Tamil Bible Commentary 


Old Testament 


தமிழ்‌ வேதாகம விளக்கவுரை 


பழைய ஏற்பாரு 


i= THE 
TT 


1. பரிசுத்த வேதாகமம்‌ - பெயர்‌ 
விளக்கம்‌ 


வேதவாக்கியங்களெல்லாம்‌ 
ஆலிமினால்‌ அருளப்பட்டிருக்கிறது: பரிசுத்த. 
வேதாகமம்‌ தேவனுடைய வார்த்தை. தேவன்‌ 
பேசிய வார்த்தைகளும்‌, 
சிந்தனைகளும்‌ த்‌ 
பெற்றுள்ளன. 
பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு, பரிசுத்த 
வேதாகமத்தை எழுதினார்கள்‌. 

ஆகமம்‌ என்றால்‌ புத்தகம்‌ அல்லது 
நூல்‌ என்று பொருள்படும்‌. வேதாகமம்‌ 
என்றால்‌ தேவனைப்‌ பற்றிய நூல்‌ என்பது 
பொருளாகும்‌. இந்த நூல்‌ பரிசுத்த தேவனைப்‌ 
பற்றிய ஆகமம்‌. ஆகையினால்‌, இந்த நூலை 
பரிசுத்த வேதாகமம்‌ என்று அழைக்கிறோம்‌. 


வேதாகமத்தை ஆங்கில 
'பைபிள்‌ என்று 
அழைக்கிறார்கள்‌. பைபிள்‌ என்னும்‌ சொல்‌ 
கிரேக்க மொழியிலிருந்து எடுக்கப்பட்டுள்ள 
சொல்லாகும்‌. கிரேக்க மொழியில்‌ “மிப்ளியா" 
என்னும்‌ சொல்லுக்கு புஸ்தகங்கள்‌ என்று 
பொருள்‌, தானியேல்‌ தீர்க்கதரிசி 
"புஸ்தகங்கள்‌" என்னும்‌ சொல்லைப்‌ 
பன்படுத்தியிரக்கிறார்‌ (தானி 9:2 


பழைய ஏற்பாடு முதன்‌ முதலில்‌ 
எபிரெய மொழியில்‌ எழுதப்பட்டது. இதைப்‌ 
பிற்காலத்தில்‌ கிரேக்க. மொழியில்‌ 
மொழிபெயர்த்தார்கள்‌. இந்த கிரேக்க 
மொழிபெயர்ப்பிற்கு “செப்துவஜிந்து' என்று 
பெயர்‌, இந்த மொழிபெயர்ப்பில்‌ தானியேல்‌ 
9:2-வது வசனத்தில்‌ “புஸ்தகங்கள்‌” என்னும்‌ 
சொல்லைக்‌ குறிப்பதற்கு “பிப்ளியோஸ்‌” 
என்னும்‌ கிரேக்கச்‌ சொல்லை முதன்‌ 
முதலில்‌ பயன்படுத்தினார்கள்‌. 
ஆதித்திருச்சபையினர்‌ “பிப்ளியா” 
என்னும்‌ சொல்லால்‌ பழைய ஏற்பாட்டைக்‌ 
குறிப்பிட்டார்கள்‌. நாளடைவில்‌ 
வேதாகமத்தையும்‌ குறிப்பதற்கு. 
என்னும்‌ சொல்லைத்‌ 
பிரதானமாக பயன்படுத்தி 
இதன்‌ பொருள்‌ “புஸ்தகங்கள்‌” என்பதாகும்‌. 


பரிசுத்த வேதாகமம்‌ - முன்னுரை 


QOODNENS 
PUBLISHERS 


ஆதித்திருச்சபைத்‌ தலைவர்களில்‌ 
ஒருவராகிய ஏரோம்‌ என்பவர்‌ பரிசுத்த 
வேதாகமத்தைக்‌ குறிப்பதற்கு “தெய்வீக 
நூலகம்‌” என்னும்‌ சொல்லைப்‌ 
பயன்படுத்தினார்‌. இவர்‌ கிபி. 4-ஆம்‌ 
நூற்றாண்டைச்‌ சேர்ந்தவர்‌. 

கியி. 13-ம்‌ நூற்றாண்டில்‌ 
வேதாகமத்தைப்‌ “புஸ்தகங்கள்‌” என்று 
பன்மையில்‌ அழைப்பதற்குப்‌ பதிலாக 
புஸ்தகம்‌" என்று ஒருமையில்‌ அழைத்தார்கள்‌. 
பரிசுத்த. வேதாகமத்திலுள்ள 66 
புஸ்தகங்களும்‌ “புஸ்தகம்‌” என்று ஒருமையில்‌ 
அழைக்கப்‌. படுவதினால்‌, இதை ஒரே 
புஸ்தகமாகவே நாம்‌ தியானிக்க வேண்டும்‌. 


தமிழ்‌ மொழியில்‌ “பரிசுத்த வேதாகமம்‌" 
என்னும்‌ பெயர்‌ மிகவும்‌ சிறப்பாக 
அமைந்துள்ளது. இதில்‌ 66 ஆகமங்கள்‌ 
இருப்பினும்‌ இதைப்‌ "பரிசுத்த வேதாகமங்கள்‌ 
என்று அழைக்காமல்‌ “பரிசுத்த வேதாகமம்‌” 
என்று அழைப்பது மிகவும்‌ பொருத்தமாக 
உள்ளது. 


பரிசுத்த 


2. வேதாகம மொழி 


வேதாகம சிரியர்கள்‌ 
ஏற்பாட்டை எபி மொழியில்‌ 
எழுதினார்கள்‌. ஆயினும்‌, கீழே 
கொடுக்கப்பட்டுள்ள வேதப்பகுதிகள்‌ எபிரெய 
மொழியில்‌ எழுதப்படவில்லை. 


பழைய 


எஸ்றா 4:8 - 6418; 742-26 
எரேமியா 10:11 
தானியேல்‌ 2:4 - 7:28. 


இந்த வேதப்பகுதிகளை வேதாகம 
ஆசிரியர்கள்‌  அரமாமிக்‌ மொழியில்‌ 
எழுதினார்கள்‌. இது கல்தேயருடைய மொழி 
என்றும்‌ அழைக்கப்படுகிறது. எபிரெய 
பேச்சு வழக்கே அரமாயிக்‌ 

ம்‌. இஸ்ரவேலரின்‌ சிறையிருப்புக்கு 

யூதர்கள்‌ 





i FTE 
TT 


புதிய ஏற்பாட்டு ஆசிரியர்கள்‌ புதிய 
ஏற்பாட்டு நூல்களைக்‌ கிரேக்க மொழியில்‌ 
எழுதினார்கள்‌. இந்தக்‌ கிரேக்க மொழியிலும்‌ 
எபிரெய மொழிக்‌ கலப்பு அதிகமாக இருந்தது. 
கிரேக்க மொழியில்‌ எழுதப்பட்ட புதிய 
ஏற்பாட்டு நூல்களில்‌ எபிரெயர்களின்‌ 
பழக்கவழக்கங்கள்‌, ர ற்கள்‌ 
இயேசு கிறிஸ்துவின்‌ காலத்தில்‌ ரோமாபுரிப்‌ 
பேரரசு முழுவதிலும்‌ கிரேக்க மொழியே 


பொதுவான மொழியாக வழக்கில்‌ இருந்தது. 
பல ஊர்களுக்கும்‌ பயணம்‌ செய்த 
வணிகர்கள்‌ க்கல்‌ த 


உபதேச 
“மொழியிலேயே 


“வேதாகமம்‌ 

மொழி 

அச்சடிக்கப்பட்டிருக்கிறது. 

உலகம்‌ ல்ல தள்‌ மக்கள்‌ பரிசத்த 

வேதாகமத்தைத்‌ தங்கள்‌ 

தாய்மொழிகளிலேயே வாசித்து தியானித்து, 
தேவ ஆசீர்வாதம்‌ பெற்று வருகிறார்கள்‌. 


8. வேதாகமத்தின்‌ உட்பிரிவுகள்‌ 
பரிசுத்த வேதாகமத்தில்‌ மொத்தம்‌ 66 
புஸ்தகங்கள்‌ உள்ளன. இவற்‌ 


ஏற்பாடு, புதிய ஏற்பாடு 
பெரும்‌ பிரிவுகளாகப்‌ பிரித்திருக்கிறா 


பழைய ஏற்பாட்டில்‌ மொத்தம்‌ 
நூல்களும்‌, புதிய ஏற்பாட்டில்‌ மொத்தம்‌ 27 
நூல்களும்‌ உள்ளன. 
பழைய ஏற்பாட்டு நூல்கள்‌ 
பழைய ஏற்பாட்டிலுள்ள 2 
நூல்களையும்‌ ஐந்து உட்பிரிவுகளாகப்‌ 
பிரிக்கலாம்‌. அவையாவன: 
1. ஐந்தாகமம்‌. 
2. வரலாற்று நூல்கள்‌... 12 
3, பாடல்‌ நூல்கள்‌..___5 
பெரிய தீர்க்கதரிசிகள்‌...5 
்‌; சிறிய தீர்க்கதரிசிகள்‌... 12 


பரிசுத்த வேதாகமம்‌ - முன்னுரை 


QOODNENS 
PUBLISHERS 


ஒவ்வொரு உட்பிரிவிலும்‌ அடங்கியுள்ள 
நூல்களின்‌ விவரம்‌: 


1. ஐந்தாகமம்‌ 


1. ஆதியாகமம்‌ 
யாத்திராகமம்‌ 
லேவியராகமம்‌ 


எண்ணாகமம்‌ 


2. 
3. 
4 
5, 


5. உபாகமம்‌ 
2. வரலாற்று நூல்கள்‌ 


1. யோசுவா 

2. நியாயாதிபதிகள்‌ 

3. ரூத்‌ 
1 சாமுவேல்‌ 

5. 11 சாமுவேல்‌ 
1 இராஜாக்கள்‌ 
11 இராஜாக்கள்‌ 
1 நாளாகமம்‌ 
11 நாளாகமம்‌ 

10. எஸ்றா 

1. நெகேமியா 

12. எஸ்தர்‌ 


3. பாடல்‌ நூல்கள்‌ 





i THE 
TT 


5. சிறிய தீர்க்கதரிசிகள்‌ 


1. ஓசியா 
யோவேல்‌ 
ஆமோஸ்‌ 
ஒபதியா 

5. யோனா 
மீகா 
நாகூம்‌ 
ஆபகூக்‌ 
செப்பனியா 

10. ஆகாய்‌ 

॥. சகரியா 

12. மல்கியா 


புதிய ஏற்பாட்டு நூல்கள்‌ 


புதிய ஏற்பாட்டிலுள்ள 27 நூல்களையும்‌: 
ஐந்து உட்பிரிவுகளாகப்‌ பிரிக்கலாம்‌. 
அவையாவன: 


1. சுவிசேஷங்கள்‌. 4 
2, வரலாற்று நூல்‌. | 
3. பவுலின்‌ நிருபங்கள்‌.__14 
4, பொதுவான நிருபங்கள்‌......7 
5. தீர்க்கதரிசன நூல்‌.........! 
ஒவ்வொரு உட்பிரிவிலும்‌ அடங்கியுள்ள 
நூல்களின்‌ விவரம்‌: 
1. சுவிசேஷங்கள்‌ 


1. மத்தேயு 
2. மாற்கு 
3. லூக்கா 


4. யோவான்‌ 


பரிசுத்த வேதாகமம்‌ - முன்னுரை 


பிரியப்‌ 
UBLISHERS 


2. வரலாற்று நூல்‌ 
1. அப்போஸ்தலருடைய நடபடிகள்‌ 
3. பவுலின்‌ நிருபங்கள்‌ 
1 ரோமர்‌ 
2,1 கொரிந்தியர்‌ 
3.11 கொரிந்தியர்‌ 
4. கலாத்தியர்‌. 
5. எபேசியர்‌ 
6. பிலிப்பியர்‌ 
7. கொலோசெயர்‌ 
8.1 தெசலோனிக்கேயர்‌ 
9. 1 தெசலோனிக்கேயர்‌ 
10. 1 தீமோத்தேயு 
1. 1 தீமோத்தேயு 
12. தீத்து 
13. பிலேமோன்‌ 
14. எபிரெயர்‌ 


4. பொதுவான நிருபங்கள்‌ 
1. யாக்கோபு 


2.1 பேதுரு 


3.11 பேதுரு 
4.1 யோவான்‌ 


5.1 யோவான்‌ 
6.111 யோவான்‌ 
7. யூதா 

5. தீர்க்கதரிசன நூல்‌ 


1. வெளிப்படுத்தின விசேஷம்‌. 





i= al 
TT 


யூதர்கள்‌ பழைய ஏற்பாட்டு 
நூல்களைப்‌ பிரித்த விதம்‌ 
யூதர்கள்‌ பழைய ஏற்பாட்டு நூல்களை 

மூன்று உட்பிரிவுகளாகப்‌ பிரித்தார்கள்‌. 
அவையாவன: 

1. நியாயப்பிரமாணம்‌- தோரா 

2, தீர்க்கதரிசிகளின்‌ ஆகமம்‌ - நெபீம்‌ 

3. சங்கீதங்கள்‌ - கெதுமிம்‌ 


இந்த உட்பிரிவுகளில்‌ 
நூல்களின்‌ விவரம்‌: 


அடங்கியுள்ள 


1. நியாயப்பிரமாணம்‌ - தோரா 


1. ஆதியாகமம்‌ 
2, யாத்திராகமம்‌ 
3. லேவியராகமம்‌ 
4. எண்ணாகமம்‌ 


5. உபாகமம்‌ 
2, தீர்க்கதரிசிகளின்‌ ஆகமம்‌ - நெபீம்‌ 


1. யோசுவா 

2. நியாயாதிபதிகள்‌ 

3. சாமுவேல்‌ 

4. இராஜாக்கள்‌ 

5. ஏசாயா 

6. எரேமியா 

7. எசேக்கியேல்‌ 

8. சிறிய தீர்க்கதரிசிகள்‌ 
3, சங்கீதங்கள்‌ - கெதுமிம்‌ 


1. சங்கீதம்‌ 
2. நீதிமொழிகள்‌ 
3. யோபு 

4. உன்னதப்பாட்டு 
5. ரூத்‌ 

6. புலம்பல்‌ 


பரிசுத்த வேதாகமம்‌ - முன்னுரை 


8. எஸ்தர்‌ 
9. தானியேல்‌. 
10. எஸ்றா - நெகேமியா 


ர. நாளாகமம்‌ 


யூதர்களுடைய பழைய ஏற்பாட்டில்‌ 
மொத்தம்‌ 24 நூல்களே உள்ளன. ஆனால்‌ 
நமது பரிசுத்த வேதாகமத்தின்‌ பழைய 
ஏற்பாட்டில்‌ 29 நூல்கள்‌ உள்ளன. 

சாமுவேல்‌, இராஜாக்கள்‌, நாளாகமம்‌, 
எஸ்றா - நெகேமியா ஆகியவை எபிரெய 
மொழி பழைய ஏற்பாட்டில்‌ ஒவ்வொன்றும்‌ 
ஒவ்வொரு நூலாகவே பிரிக்கப்பட்டிருக்கிறது. 
மேலும்‌ 12 சிறிய தீர்க்கதரிசிகளின்‌ 
நூல்களும்‌ ஒரே நூலாகவே எபிரெய பழைய 
ஏற்பாட்டில்‌ பிரிக்கப்பட்டிருக்கிறது. 

யூதர்கள்‌ தங்கள்‌ பாரம்பரியத்தின்‌: 
பிரகாரமாக பழைய ஏற்பாட்டை இவ்வாறு 
மூன்று உட்பிரிவுகளாகப்‌ பிரித்து பயன்படுத்தி 
வந்தார்கள்‌. இயேசு கிறிஸ்து தமது ஊழிய 
காலத்தில்‌ இந்த மூன்று உட்பிரிவுகளையே 
பழைய ஏற்பாட்டு நூல்களைக்‌ குறிக்க 
பயன்படுத்தினார்‌. 


“மோசேயின்‌ நியாயப்பிரமாணத்திலும்‌ 
தீரக்கதரிசிகளின்‌ 
ங்கீதங்களிலும்‌ 


எழுதிமிரக்கிறலைகளெல்லாம்‌ 
வேண்டியதென்று. 
உங்களோடிருந்தபோது 


டுவந்த 


பழைய ஏற்பாட்டு நூல்களை எஸ்றாவும்‌, 
பெரிய ஜெப ஆலயத்தில்‌ இருந்த 120 
மனுஷர்களாகிய தானியேல்‌, சாத்ராக்‌, 
மேஷாக்‌, ஆபத்நெகோ, சகரியா ஆகியோரும்‌ 
இவ்வாறு மூன்று பிரிவுகளாக பிரித்தார்கள்‌ 
என்பது யூதர்களின்‌ நம்பிக்கையாகும்‌. 


எஸ்றா பழைய ஏற்பாட்டு நூல்கள்‌ 
அனைத்தையும்‌ ஒன்று சேர்த்திருக்கலாம்‌. 
ஆனாலும்‌ மல்கியா தீர்க்கதரிசியின்‌ 
புஸ்தகமும்‌ 1 நாளாகமம்‌ 3-வது 
அதிகாரத்தின்‌ ஒரு பகுதியும்‌ எஸ்றாவின்‌ 
காலத்திற்கு பிற்பட்ட வரலாற்றைக்‌ 
கூறுவதினால்‌ எஸ்றா இவற்றைத்‌ 
தொகுத்திருப்பதற்கு வாய்ப்பில்லை. 





f= FTE 
TT 


உட்பிரிவுகளாகப்‌ பிரித்திருக்கிறார்கள்‌. 


1. வரலாற்று நூல்கள்‌ - ஆதியாகமம்‌ 
முதல்‌ எஸ்தர்‌ வரையிலும்‌ 

2, பாடல்‌ நூல்கள்‌ - யோபு 
சரித்திரத்திலிருந்து சாலொமோனின்‌. 
உன்னதப்‌ பாட்டு வரையிலும்‌ 
3. தீர்க்கதரிசின நூல்கள்‌ - 
தீர்க்கதரிசியிலிருந்து 


வரையிலும்‌ 


ஏசாயா 
மல்கியா 


4. வேதாகமத்தின்‌ 
காலப்பிரிவுகள்‌ 


பரிசுத்த... வேதாகமம்‌ 

வானமும்‌, பூமியும்‌ சிருஷ்டிக்கப்பட்ட 

புதிய வானமும்‌, 

உருவாக்கப்படும்‌ 

காலப்பிரிவுகளை விளக்குகிறது. 
வேதாகமத்தின்‌ காலங்களை 

உட்பிரிவுகளாகப்‌ பிரிக்கலாம்‌. அவையாவன: 


1. தூதர்களின்‌ காலம்‌ 
(ஆதி 11-2) 
2. அறியாமையின்‌ காலம்‌ 
(ஆதி1:3-324) 
3, மனச்சாட்சியின்‌ காலம்‌ 
(ஆதி 41-8114) 
மனுஷ ஆளுகையின்‌ காலம்‌ 
(ஆதி 845-19) 
5. வாக்குத்தத்தத்தின்‌ காலம்‌ 
(ஆதி 1110; யாத்‌ 12:51) 
பிரமாணத்தின்‌ காலம்‌ 


(மத்‌ 44- வெளி 19:11) 
8. தெய்வீக ஆட்சியின்‌ காலம்‌ 
(ஆயிரம்‌ வருஷம்‌ அரசாட்சி) 
(வெளி 20:1-15) 
9... மீட்கப்பட்டோர்‌, உண்மையுள்ள 
தூதர்கள்‌ ஆகியோரின்‌ காலம்‌ 
(வெளி 21:1-22:21) 


5. பரிசுத்த வேதாகமப்‌ 
புத்தகங்களின்‌ தொகுப்பு 


பரிசுத்த வேதாகமத்தில்‌ மொத்தம்‌ 66 
புத்தகங்கள்‌ உள்ளன. இவற்றில்‌ ஒன்றையும்‌ 
குறைக்கவும்‌ கூடாது. எதையும்‌ கூட்டவும்‌ 
கூடாது. ஏனெனில்‌ இந்த 66 புஸ்தகங்கள்‌ 
மட்டுமே பரிசுத்த ஆவியானவரால்‌ ஏவப்பட்டு 
எழுதப்பட்டவையாகும்‌. இவற்றுக்கு மட்டுமே 
தெய்வீக அதிகாரம்‌ உண்டு. 


பரிசுத்த வேதாகமத்தின்‌ 66 

புஸ்தகங்களையும்‌ 44 பரிசுத்தவான்கள்‌ 

எழுதினார்கள்‌. தேவன்‌ இவர்களைப்‌ 

பயன்படுத்தினார்‌. இவர்கள்‌ சுமார்‌ 1600 
வருஷங்களாக எழுதினார்கள்‌. 

காலங்களிலும்‌, 

பின்னணிகளிலும்‌ 

ஆனால்‌ வேதாகம 

சத்தியத்‌ ௭ ig pb குளறுபடிகளோ 

இல்லை... ஏனென்றால்‌ வேதாகமத்தின்‌ 

ஆசிரியர்‌ தேவனே. அவர்‌ மனுஷனுக்கு தாம்‌ 

கூற விரும்பியதை எழுதுவதற்காகச்‌ சில 

பரிசுத்தவான்களைத்‌ தெரிந்தெடுத்து 
அவர்கள்‌ மூலமாக எழுதினார்‌. 


யாத்திராகமம்‌ புஸ்தகத்தில்‌ தேவன்‌ 
தமது கைப்படவே எழுதினார்‌ என்று நாம்‌ 
இரண்டு வசனங்களில்‌ வாசிக்கிறோம்‌. 


யாத்‌ 31:18: “சீனாய்மலையில்‌ அவர்‌ 
மோசேயோடே பேசி முடிந்தபின்‌, தேவனுடைய 
விரலினால்‌ எழுதப்பட்ட கற்பலகைகளாகிய 
சாட்சியின்‌: இரண்டு பலகைகளை 


அவனிடத்தில்‌ கொடுத்தார்‌” 





f= FTE 
ETT 


யாத்‌ 3216: அந்தப்‌ பலகைள்‌ 
தேவனால்‌ செய்யப்பட்டதாயும்‌, அவைகளிலே 
பதிந்த எழுத்து தேவனால்‌ எழுதப்பட்ட 
எழுத்துமாயிருந்தது'. 

கர்த்தருடைய பரிசுத்தவான்கள்‌ ௭, 
செய்திகளைப்‌ புஸ்தக வடிவில்‌ தக்க 
வேண்டும்‌. அதற்காகத்‌ தேவன்‌ மோசேயை 
முதன்‌ முதலாகத்‌ தெரிந்தெடுத்தார்‌ 

உபா 34:24: “மோசே இந்த நியாயப்‌ 
பிரமாணத்தின்‌ வார்த்தைகள்‌ முழுவதையும்‌ 
ஒரு புஸ்தகத்தில்‌ எழுதி முடிந்தபின்பு..." 


பரிசுத்த வேதாகமத்தில்‌ கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌, தேவன்‌ சொல்லுகிறார்‌, 
யெகோவா சொல்லுகிறார்‌ என்னும்‌ சொற்கள்‌ 
2500  தடவைகளுக்குமேல்‌ பயன்படுத்தப்‌: 
பட்டுள்ளன. மனுஷன்‌ சொல்லுகிறான்‌, ராஜா 
சொல்லுகிறார்‌, ராணி சொல்லுகிறாள்‌, மந்திரி 
சொல்லுகிறார்‌ என்று பரிசுத்த வேதாகமத்தில்‌ 
எங்குமில்லை. 


காலம்‌ வன்‌ 
வெளிப்‌ த்தினைகளை, ஆது அவ்‌ 
சஞ்சரித்த மனிதர்கள்‌ எழுத்து வடிவில்‌ எழுதி 
வைத்தனர்‌. ஆதாம்‌, ஏனோக்கு, நோவா 
முதலியோர்‌ எழுதியவற்றை இன்று நாம்‌ 
அப்படியே பெற்றுக்‌ கொள்ள முடியவில்லை. 
ஆயினும்‌, அவர்கள்‌ எழுதி வைத்தவை காலா 
காலங்களில்‌ நகல்‌ எடுக்கப்பட்டு 
பாதுகாக்கப்பட்டது. இவற்றை மோசே 
உபயோகித்து இருக்க வேண்டும்‌. 


பஞ்சாகமம்‌ என்று கூறப்படும்‌ முதல்‌ 
ஐந்து ஆகமங்களாகிய 'தியாகமம்‌, 
யாத்திராகமம்‌, லேவியராகமம்‌, எண்ணாகமம்‌, 
உபாகமம்‌ ஆகியவற்றை முதலில்‌ ஒரு 
புத்தகமாக தொகுத்து மக்களுக்குக்‌ 
கொடுத்தவர்‌ மோசே. இதுதான்‌ தோரா 
என்னும்‌ நியாயப்பிரமாண புத்தகம்‌. 
எகிப்தில்‌ இருந்து கானானுக்கு வந்த 
இஸ்ரவேல்‌ மக்களால்‌ பயன்படுத்தப்பட்டது. 
இதற்குப்‌ பின்‌ இன்னும்‌ தேவனுடைய 
அநேக பிள்ளைகள்‌ மூலம்‌ கர்த்தர்‌ பல: 
காரியங்களை வெளிப்படுத்தி. உள்ளார்‌. 
அவைகளும்‌ எழுதப்பட்டு பாதுகாக்கபட்டன. 


யோசுவா புத்தகத்தின்‌ பல பகுதியை 
'யோசுவாவே எழுதியுள்ளார்‌. 


பரிசுத்த வேதாகமம்‌ - முன்னுரை 


QODNENS 
PUBLISHERS 


நியாயாதிபதிகளைக்‌ குறித்து 


பட்டவைகளை 


எழுதப்‌ 
சாமுவேல்‌ ஒரு புத்தகமாக 
தொகுத்தார்‌ என்று கருதப்படுகிறது. 
சாமுவேல்‌, காத்‌, நாத்தான்‌ முதலியோர்‌ 
விட்டுச்‌ சென்ற குறிப்புகளை வைத்து 
இராஜாக்களின்‌ காலத்தில்‌ சாமுவேலின்‌ 
புத்தகம்‌ தொகுக்கப்பட்டது. 


நாளாகம புத்தகத்தை எஸ்றா 
எழுதியதோடு மட்டுமல்லாது; சுமார்‌ 
கி.மு. 400-ல்‌ பழைய ஏற்பாட்டு புத்தகங்கள்‌ 
யாவற்றையும்‌ பிரமாணங்கள்‌, தீர்க்கதரிசிகள்‌, 
மற்றைய புத்தகங்கள்‌ என்று வரிசைப்படுத்தி, 
ஒழுங்குபடுத்தி ஒரே புத்தகமாகத்‌. 
தொகுத்தார்‌ 


கிரேக்க மொழியில்‌ “கேனான்‌” 
என்னும்‌ சொல்லுக்கு "அளவுகோல்‌" என்று 
பொருள்‌. பரிசுத்த வேதாகமத்திலுள்ள 66 
நூல்களும்‌ எந்த அடிப்படையில்‌ வேதாகம 
நூல்களாக ஏற்றுக்‌ கொள்ளப்பட்டன. மற்ற 
நூல்களை எந்த அடிப்படையில்‌ வேதாகம 
நூல்கள்‌ அல்ல என்று தள்ளி வைத்தார்கள்‌ 
என்பதை இந்த அளவுகோல்‌ விளக்கும்‌. 


வேதாகம நூல்களை ஒரு முழு 
வேதாகமமாகக்‌ கோர்ப்பதற்கு ஆதித்திருச்‌ 
சபையின்‌ தலைவர்கள்‌ இந்தக்‌ “கேனான்‌'-ஐ 
பயன்படுத்தினார்கள்‌. இதன்‌ பிரகாரம்‌ ஒரு 
நூல்‌ பரிசுத்த ஆவியானவரால்‌ ஏவப்பட்டு, 
எழுதப்பட்டதா அல்லது அல்வாறு 
எழுதப்படவில்லையா என்பதைக்‌ "கேனான்‌" 
இன்‌ அடிப்படையிலேயே முடிவு செய்தார்கள்‌. 


வ்வொ லாகப்‌ 
பாசத்த மதாகமத்தம்‌ சேர்த்தும்‌ கொண்டே 
வந்தார்கள்‌. அதன்பின்பு, சபையின்‌ 
சட்டத்தின்‌ பிரகாரம்‌ சபை மூப்பர்கள்‌ ஒன்று 
சேர்ந்து பரிசுத்த வேதாகமத்தில்‌ நாம்‌ 
இப்பொழுது காணும்‌ 66 நூல்களை மட்டுமே 
அங்கீகாரம்‌ பண்ணினார்கள்‌. மற்ற 
நூல்களைத்‌ தள்ளுபடி ஆகமங்கள்‌ என்று 
கூறி அவற்றைத்‌ தள்ளி விட்டார்கள்‌. 


கி 294-289-ஆவது. ண்டு 
காலத்தில்‌, பழைய ஏற்பாட்டின்‌ செப்தவதிந்து 
கிரேக்க மொழிபெயர்ப்பு நிறைவு பெற்றது. 
இந்த காலத்தில்‌ பழைய ஏற்பாட்டில்‌ 39. 
நூல்கள்‌ மட்டுமே பரிகத்த ஆவியானவரால்‌ 
ஏவப்பட்டு, எழுதப்பட்டது. என்று 
ஆலோசனைச்‌ சங்கத்தார்‌ தீர்மானம்‌ பண்ணி 
விட்டார்கள்‌. 





i THEN 
TT 


சான்கெட்ரின்‌ என்‌, க்கப்பட்ட 
ஆனோசணைச்‌ சங்கம்‌. எராரகேம்‌ நகரத்தின்‌ 
செயல்பட்டு வந்தது. கிபி. 70-ஆவது 
ஆண்டில்‌ எருசலேம்‌ நகரம்‌ அழிந்தது. இங்கு 
செயல்பட்டு வந்த ஆலோசனைச்‌ சங்கம்‌ 
திபேரியு பட்டணத்திற்கும்‌ அதன்‌ பின்பு 
யாம்மியா பட்டணத்திற்கும்‌ இடம்‌ 
யாம்மயா பட்டணம்‌ 
தெற்கே 13 மைல்‌ தொலைவிலிருந்த சிறிய 
நகரமாகும்‌. 

கிபி 90-ஆவது ஆண்டில்‌ 
ஆலோசனைச்‌ சங்கம்‌ மறுபடியும்‌ கூடி 
பரிசுத்த ஆவியானவரால்‌ ஏவப்பட்டு, 
எழுதப்பட்டவை 39 நூல்கள்‌ மட்டுமே என்று 
தீர்மானம்‌ பண்ணினார்கள்‌. இதர 
நூல்களையெல்லாம்‌ யூதர்களுடைய 
வேதாகமத்தில்‌ சேர்க்காமல்‌ தள்ளிவிட்டார்கள்‌. 
இவ்வாறு தள்ளப்பட்ட புத்தகங்கள்‌ தள்ளுபடி 
ஆகமங்கள்‌ என்று அழைக்கப்படுகின்றன. 
இவை கி.மு. 3-ஆவது நூற்றாண்டில்‌ 
எழுதப்பட்டவையாகும்‌. 


தள்ளுபடி செய்யப்பட்ட 

ஆகமங்கள்‌ நீங்கலாக, மீதமுள்ள 39 
புத்தகங்கள்‌ அடங்கிய தொகுப்பிற்கு 
பாலஸ்தீன கேனான்‌" என்று பெயர்‌. இந்தக்‌ 
கேனானில்‌ இடம்பெற்றுள்ள 39 நூல்களை 
உலகெங்கிலுமுள்ள புராட்டெஸ்டென்ட்‌ 
சபையார்‌ பயன்படுத்தி வருகிறார்கள்‌ 

இயேசு கிறிஸ்துவும்‌, 
அப்போஸ்தலர்களும்‌ பாலஸ்தீன 
கேனானிலுள்ள 39 நூல்கள்‌ அடங்கியுள்ள 
பழைய ஏற்பாட்டை அங்கீகரித்திருக்கிறார்கள்‌. 
(மத்‌ 21:42; 22:29; 23:43; லூக்‌ 1 
24:27-32, 44; யோவா 5:39, ரி 
2 தீமோ 315-17) 


ப பழைய ஏற்பாட்டிற்கும்‌ புதிய 
ஏற்பாட்டிற்கும்‌ முரண்பாடு எதுவுமில்லை. 
பரிசுத்த வேதாகமத்தில்‌ 66 புத்தகங்கள்‌ 
சேர்க்கப்பட்டுள்ள காரியம்‌ முடிவு பெற்ற 
விஷயம்‌. ஆகையினால்‌, இனிமேல்‌ இதில்‌ 
எதையும்‌ கூட்டவோ, குறைக்கவோ சை 
முயற்சி பண்ணக்கூடாது. 


பரிசுத்த வேதாகமம்‌ - முன்னுரை 


QOODNENS 
PUBLISHERS 


வேதாகமத்தில்‌ 
கோர்க்கப்படுவதற்கு தகுதிகள்‌ 


வேதாகமத்தில்‌ மொத்தம்‌ 66 
புஸ்தகங்கள்‌ உள்ளன. இவற்றை 
வேதாகமமாகக்‌ கோர்க்கும்‌ போது, வேதாகம 
நூல்களுக்கு சில தகுதிகள்‌ இருக்க 
வேண்டுமென்று யூதமார்க்கத்தின்‌ 
மதத்தலைவர்கள்‌ எதிர்பார்த்தார்கள்‌. 
ஆகையினால்‌, ஒரு சில வரையறைகளுக்கு 
உட்பட்டே புஸ்தகங்கள்‌ பரிசுத்த 
வேதாகமத்தில்‌ இடம்பெற்றன. சில தகுதிகள்‌: 


1. வேதாகமத்தின்‌ புஸ்தகத்தை எதாவது 
ஒரு தீர்க்கதரிசி எழுதியிருக்க 
வேண்டும்‌ அல்லது ஏதாவது ஒரு 
தீர்க்கதரிசி அந்தப்‌ புஸ்தகத்தை 
அங்கீகரித்திருக்க வேண்டும்‌. 
ஒரு புஸ்தகம்‌ பரிசத்த ஆவியினால்‌ 
ஏவப்பட்டது, எழுதப்பட்டது. பரிசுத்த 
வேதாகமத்தில்‌ இடம்பெறுவதற்கு 
தகுதியுடையது என்று யூத 
மார்க்கத்தலைவர்கள்‌ ஏற்றுக்‌ கொள்ள 
வேண்டும்‌. 


; இயேசு கிறிஸ்துவும்‌ புதிய ஏற்பாட்டு 
அப்போஸ்தலர்களும்‌ அந்தப்‌ 
புஸ்தகங்களை அங்கீகரித்திருக்க 
வேண்டும்‌. அதிலுள்ள வசனங்களை 
மேற்கோளாகப்‌ பயன்படுத்தி இருக்க 


வேண்டும்‌. 
வேதாகம நூல்களின்‌ ஆசிரியர்கள்‌ 

ங்கள்‌ பரிசுத்த ஆவியானவரின்‌ 
ஏவுதலினாலும்‌, தெய்வீக 
அதிகாரத்தினாலும்‌ இந்த நூல்களை 
எழுதியிருப்பதாக அங்கீகரிக்க 
வேண்டும்‌. 


கமம்‌ வரலா] லல்ல. 
இத்‌ இணப்பை 
வரலாற்றை மிகவும்‌ தெளிவாகக்‌ 
கூறுகிறது. வேதாகம நூல்கள்‌ 
இஸ்ரவேலருடைய வரலாற்றை 
முரண்பட்டுக்‌ கூறக்கூடாது. 


ஆ 


வேதாகம நூல்களில்‌ கூறப்பட்டுள்ள 
சத்தியங்கள்‌. ஒன்றுக்கொன்று 
ஆதரவாக இருக்க வேண்டுமே தவிர, 
முரண்பட்டு இருக்க கூடாது. 





i= FTE 
TT 


புதிய ஏற்பாட்டு புஸ்தகங்களின்‌' 
தொகுப்பு 


புஸ்தகங்கள்‌ 
ஆசிரியர்கள்‌ 
யாரும்‌ தாங்கள்‌ 


புதியதாக 


ஏற்பாட்டில்‌ மொத்தம்‌ 27 
உள்ளன. இவற்றை 8 
எழுதினார்கள்‌. இவர்களில்‌ 
பரிசுத்த வேதாகமத்திற்குப்‌ 
நூல்களை எழுதியதாக 
குறிப்பிடவில்லை. பழைய ஏற்பாட்டு 
செய்திகளைக்‌ கூறுவதாகவும்‌, அவற்றை 
விளக்குவதாகவுமே இவர்கள்‌ 
கூறியிருக்கிறார்கள்‌. (லூக்‌ 1 

யோவான்‌ 20:30-31; 1 கொரி 15: 

1 யோவான்‌ 18; 2171225; 543; 
2 பேது 3:13-16; யூதா 3; வெளி 1:11-19) 


ஆயினும்‌, திருச்சபைத்‌ தலைவர்கள்‌ 
அப்போஸ்தலர்கள்‌ எழுதிய நூல்களையும்‌ 
பரிசுத்த ஆவியானவரால்‌ ஏவப்பட்டு, 
எழுதப்பட்ட பிற நூல்களையும்‌ பரிசுத்த 
வேதாகமத்தில்‌ சேர்த்துக்‌ கொண்டார்கள்‌ 


ஈகிய இயேசு கிறிஸ்துவின்‌ 
காலத்திலும்‌, அப்போஸ்தலரின்‌ 
காலத்திலும்‌ வேதப்‌ புத்தகம்‌ என்பது பழைய 
ஏற்பாட்டின்‌ 39 ஆகமங்கள்‌ கொண்ட 
புத்தகத்தையே குறித்து த்தது இதில்‌ 
ஆதியாகமம்‌ முதல்‌ மல்கியா தீர்க்கதரிசியின்‌ 

புத்தகம்‌ வரை இருந்தது. 
கிறிஸ்துவின்‌ சரித்திரம்‌ அப்போஸ்தலர்‌ 
காலங்களில்‌ பேச்சு வழக்கில்தான்‌ இருந்தது. 
புதிய ஏற்பாட்டு புத்தகத்தில்‌ முதலாவது 
எழுத்து வடிவம்‌ பெற்றவை பவுல்‌ 
அப்போஸ்தலனின்‌ நிருபங்களே. பரிசுத்த. 
ஆவியானவரால்‌ ஏவப்பட்ட அப்போஸ்தலர்கள்‌ 
விசுவாசிகளுக்கு தோல்‌ கருள்களில்‌ எழுதிய 
கர்த்தருடைய 


தியானிக்கப்பட்டு பின்பற்றப்‌ பட்டது. 

இதன்பின்பே இயேசு கிறிஸ்துவின்‌ 
வரலாறு. நான்கு சுவிசேஜங்களாக 
எழுதப்பட்டது. 


பரிசுத்த வேதாகமம்‌ - முன்னுரை 


QOODNENS 
PUBLISHERS 


கனம்‌ பொருந்திய 
சேயோயபினுவே, நாங்கள்‌ முழு நிச்சயமாய்‌ 
நம்புகிற சங்கதிகளை, ஆரம்பமுதல்‌ 
கண்ணாரக்கண்டு வசனத்தைப்‌ 
போதித்தவர்கள்‌ எங்களுக்கு ஒப்புவித்தபடியே 
அலைகளைக்‌ குறித்துச்‌ சரித்திரம்‌ எழுத 
அநேகம்பேர்‌ ஏற்பட்டபடியினால்‌, ஆதிமுதல்‌ 
எல்லாவற்றையும்‌ திட்டமாய்‌ விசாரித்தறிந்த 
நானும்‌ உமக்கு உபதேசிக்கப்பட்ட 
விசேஷங்களின்‌ நிச்சயத்தை நீர்‌ அறிய 
வேண்டுமென்று, அவைகளை ஒழுங்காய்‌ 
உமக்கு எழுதுவது எனக்கு நலமாய்த்‌ 
தோன்றிற்று". (லூக்கா 191-4) 


கிபி. 130 வரை 4 சவிசேஷங்களும்‌, 
பவுல்‌ அப்போஸ்தலனின்‌ 13 நிருபங்களுமே 
திருச்‌ சபைகளில்‌ விசேஷ இடம்‌ பெற்று 
வாசிக்கப்பட்டன. கிபி. இரண்டாம்‌ 
நூற்றாண்டு முடிவதற்குள்‌ அப்போஸ்தலரின்‌ 
நடபடிகளும்‌ இவற்றோடு சேர்க்கப்பட்டன. 
இந்த காலங்களில்‌ வெளிப்படுத்தின 
விசேஷமும்‌ ஏற்றுக்‌ கொள்ளப்பட்டிருந்தாலும்‌ 

நூற்றாண்டிலே தான்‌ 

எங்கும்‌ வாசிக்கப்பட்டது. 

எமிரெயருக்கு எழுதிய 


படுக அல்கு 


கிமி. 2-ம்‌ நூற்றாண்டில்‌ கிறிஸ்துவுக்கு 
முன்‌ உள்ள புத்தகங்கள்‌ எல்லாம்‌ 


“பழைய ஏற்பாடு" என்று வழங்கப்படலாயிற்று. 
இவை யாவும்‌ எபிரெய மொழியில்‌ 
எழுதப்பட்டவை. கிறிஸ்துவுக்கு பின்‌ உள்ள 
புத்தகங்களெல்லாம்‌ “புதிய ஏற்பாடு" என்று 
வரையறுத்து கூறப்பட்டது. இவை யாவும்‌ 
கிரேக்க மொழியிலும்‌ அரெமாயிக்‌ 
மொழியிலும்‌ எழுதப்பட்டவை. 

புதிய ஏற்பாட்டு 
தொகுத்தபோது, 27 
20 புஸ்தகங்களைச்‌ 
உடனடியாக ஏற்றுக்‌ 
7. புஸ்தகங்களை முத 
கொள்ளவில்லை. அவையாவன: 


1. எபிரெயர்‌ 
2. 1 யோவான்‌ 


நூல்களைத்‌ 
புஸ்நகங்களில்‌ 
சபைத்தலைவர்கள்‌ 
கொண்டார்கள்‌. 


ஏற்றுக்‌ 


3. 11 யோவான்‌. 


4.1 பேதுரு 
5. யூதா 





f= a 
TT 
6. யாக்கோபு 
7. வெளிப்படுத்தின விசேஷம்‌ 
த நூல்களைப்‌ புதிய ஏற்பாட்டில்‌ 
க 


ஏற்றுக்‌ கொள்ளாததற்கு 
காரணங்கள்‌: 


1. எபிரெயருக்கு எழுதின நிருபத்தில்‌ 
அதன்‌ சிரியரின்‌ பெயர்‌ 
குறிப்பிடப்படவில்லை. 
1 பேதுருவின்‌ மொழி 


1 பேதுருவின்‌ 
வேறுபட்டுள்ளது. 


நடையும்‌ 
மொழிநடையும்‌ 


யாக்கோபு, யூதா ஆகிய நிருபங்களை 
எழுதியோர்‌ டன்‌ க்‌ 
அப்போஸ்தலர்கள்‌ என்று கூறாமல்‌ 
தேவனுடைய ஊழியக்காரர்கள்‌ என்றே 
அழைத்துக்‌ கொண்டார்கள்‌. 


11 யோவான்‌, 111 யோவான்‌ ஆகிய 
நிருபங்களின்‌ ஆசிரியரும்‌ தன்னை 
அப்போஸ்தலர்‌ என்று அழைக்காமல்‌, 
மூப்பர்‌ என்று அழைத்துக்‌ கொண்டார்‌. 


பு 
கொண்டார்கள்‌. 


கியி. 250-ல்‌ லவோதிக்கேயா என்ற 
பட்டணம்‌ ஸ்தாபிக்கப்பட்டு. இரண்டாம்‌ 
அன்டியோகஸ்‌ என்னும்‌ சீரியா தேசத்து, 
மன்னன்‌ சீரியரையும்‌, யூதர்களையும்‌ அங்கு 
குடியேற்றினார்‌. இப்பட்டணம்‌ வளம்‌ நிறைந்து 
பெயர்‌ பெற்று ஆதி கிறிஸ்தவ திருச்சபையில்‌ 
முக்கிய இடம்‌ வகிக்கலாயிற்று. கியி. 364-ம்‌ 
ஆண்டு லவோதிக்கேயாவில்‌ ஒரு கிறிஸ்தவ 
மகா சபை கூட்டப்பட்டது. சபையின்‌ முன்பு 
தற்போது வேதாகமத்திலுள்ள 65 புத்தகங்கள்‌ 
சர்வ வல்லமை நிறைந்த பரிசுத்த தேவனால்‌, 
தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தவான்கள்‌ 
மூலம்‌ மனிதர்‌ யாவருக்கும்‌ அருளப்பட்ட 
வார்த்தைகள்‌ என ஒப்புக்‌ கொள்ளப்பட்டு 
வேதாகமம்‌ என ஒரு முகமாக ஏற்றுக்‌ 
கொள்ளப்பட்டது. 


வெளிப்படுத்தின விசேஷம்‌ அதில்‌ 
சேர்க்கப்படவில்லை. கி.பி. 397-ல்‌ கார்தேஸ்‌ 
என்னுமிடத்தில்‌ திரும்பவும்‌ ஒரு மகா சமை 
கூட்டப்பட்டு வெளிப்படுத்தின விசேஷம்‌ 
நிகழப்போகும்‌ காரியங்களை குறித்து பரிசுத்த 
யோவானுக்கு பரிசுத்த  ஆலியானவர்‌ 
வெளிப்படுத்தின விசேஷமாக ஏற்றுக்‌ 
கொள்ளப்பட்டு 66-வது. புத்தகமாக 
வேதாகமத்தில்‌ சேர்த்துக்‌ கொள்ளப்பட்டது. 


இவ்வாறாக, 4-ம்‌. நூற்றாண்டின்‌ 
ஆரம்பத்தில்‌ திருச்சபைகள்‌ புதிய ஏற்பாட்டின்‌ 
27 நூல்களையும்‌ அங்கீகரித்து சபையில்‌ 
வாசிக்க துவங்கினார்கள்‌. 


இதுதவிர, 4-ம்‌ நூற்றாண்டில்‌ இயேசு 
கிறிஸ்துவைப்‌ பற்றியும்‌, வேதாகமத்தில்‌: 
எழுதப்பட்டுள்ள நபர்களைப்‌ பற்றியும்‌ அநேக 
நாவல்களும்‌, இலக்கியங்களும்‌, கவிதைகளும்‌ 
வெளிவந்தன. இயேசு கிறிஸ்துவின்‌ தாய்‌, 
தந்தையாரைப்‌ பற்றிய புஸ்தகங்களையும்‌ 
எழுதினார்கள்‌. 


இந்த நாவல்களையும்‌, கதைகளையும்‌ 
என்ன செய்வது? பரிசுத்த வேதாகமத்தில்‌ 
இவற்றையும்‌ சேர்த்துக்‌ கொள்ள வேண்டுமா? 
இவை பரிசுத்த ஆவியானவரால்‌ ஏவப்பட்டு, 
வேதாகமத்தில்‌ ஒரு நூலாக எழுதப்பட்டதா? 
ஆதித்திருச்சபையில்‌ இப்படிப்பட்ட 
கேள்விகளெல்லாம்‌ எழும்பின. 

இந்த பிரச்சனைகளைத்‌ தீர்த்து 
வைப்பதற்காக, யூதர்களின்‌ அவோசகாக்‌ 
சங்கம்‌ பலமுறைக்‌ கூடி விவாதித்தது, 
இவற்றில்‌ மூன்று கூட்டங்கள்‌ மிகவும்‌ 
முக்கியமானவை. அவையாவன: 


1. நைசின்‌ ஆலோசனைச்‌ 
(கிபி. 325) 


2. இப்போ 


(கிபி. 394) 


ஆலோசனைச்‌ 


3. கார்த்தேஜ்‌ சங்கம்‌ 
(கிமி. 397) 


ஆலோசனைச்‌ 





f= THE 
TT 


று 
ஆலோசனைச்‌ 

முக்கியமானவை. 

இப்பொழுது பெற்றுள்ள 27 புஸ்தகங்கள்‌ 
மட்டுமே பரிசுத்த ஆவியானவரால்‌ ஏவப்பட்டு, 
வேதாகம நூல்களாக எழுதப்பட்டது என்று 
இவர்கள்‌ தீர்மானம்‌ பண்ணினார்கள்‌. 
அத்துடன்‌ பழைய ஏற்பாட்டிலும்‌ இப்பொழுது 
நாம்‌ பெற்றுள்ள 39 புஸ்தகங்கள்‌ மட்டுமே 
பரிசுத்த ஆவியானவரால்‌ ஏவப்பட்டு, 
வேதாகம நூல்களாக எழுதப்பட்டது என்றும்‌ 
இவர்கள்‌ தீர்மானம்‌ பண்ணினார்கள்‌. 
இல்வாறாக, பரிசுத்த வேதாகமத்தில்‌ 66 
புஸ்தகங்கள்‌ உள்ளதாக தீர்மானம்‌ பண்ணி, 
அங்கீகாரம்‌ பண்ணினார்கள்‌. இதுவே, இன்று 
வரையிலும்‌ நடைமுறையில்‌ ஏற்றுக்‌ 
கொள்ளப்பட்டுள்ளது. 


6. மறைக்கப்பட்ட புத்தகங்கள்‌ 


ஒரு சில வேதாகமங்களில்‌ 66 
புஸ்தகங்கள்‌ தவிர, மேலும்‌ 13 புஸ்தகங்கள்‌ 


1. ந, 1 எஸ்ரடாஸ்‌ 
2. தோபித்து, 

3. யூதித்து 

4. எஸ்தர்‌ புத்தகத்தின்‌ மற்றுமொரு பகுதி 
5. சாலொமோனின்‌ ஞானம்‌ 

6. பிரசங்கி 

7. பரூச்‌ 

8. எரேமியாவின்‌ நிருபம்‌ 

9. மூன்று பரிசுத்த குழந்தைகளின்‌ பாடல்‌. 
10. சூசன்னா 

11. மெல்லும்‌ மிருகமும்‌ 

12. மனாசேயின்‌ ஜெபம்‌ 

13. 1, 11 மக்கபியர்கள்‌ 


பரிசுத்த வேதாகமம்‌ - முன்னுரை 


QOODNENS 
PUBLISHERS 


பழைய ஏற்பாட்டுக்‌ காலத்திற்கும்‌ புதிய 
ஏற்பாட்டுக்‌ காலத்திற்கும்‌ நடுவே சுமார்‌ 400 
ஆண்டுகள்‌ உண்டு. இவைகளைக்‌ கர்த்தரின்‌ 
வெளிப்பாடு இல்லாத “அமைதியான 
ஆண்டுகள்‌" என்று கூறுகின்றனர்‌. இந்தக்‌ 
காலங்கள்‌ யூதேயா தேசம்‌ கைப்பற்றப்பட்டு 
சுமார்‌ 200 ஆண்டுகள்‌ பெர்சியரின்‌ கீழ்‌ 
இருந்தது. மகா அலெக்ஸாண்டார்‌ அதை 
கிரேக்க ஆதிக்கத்தின்‌ கீழ்‌ கொண்டு 
வந்தார்‌. அலெக்ஸாண்டருக்கும்‌ பின்‌ அது 
எகிப்தியருக்கு கீழும்‌ பின்‌ சீரியரின்‌ கீழும்‌ 
இருந்தது. இராஜாவாகிய 
அன்டியோகஸ்‌ யூதர்களைத்‌ 
துன்பப்படுத்தி தேவாலயத்தில்‌ 
விக்கிரக வணக்கம்‌ ஏற்படுத்த முயற்சித்தான்‌. 
ஆசாரியனாகிய மத்தியாஸின்‌ கீழ்‌ யூதர்கள்‌ 
போரிட்டு அவனை வென்றனர்‌. கிமு. 166 
முதல்‌ கிமி. 63 வரை ஹாஸ்மோனிய 
தலைவர்கள்‌ யூதேயா தேசத்தை ஆண்டனர்‌. 
இக்காலத்தில்தான்‌ மறைக்கப்பட்ட வேதாகமப்‌ 
புத்தகங்கள்‌ எழுதப்பட்டன. 


மறைக்கப்பட்ட புஸ்தகங்களைப்‌ பரிசுத்‌ 
வேதாகமத்தில்‌ சேர்த்துக்‌ கொள்ளாததற்கு 
பல காரணங்கள்‌ உண்டு. அவையாவன: 


1. வேதாகமத்தின்‌ புஸ்தகத்‌ 
திகதி. எழுதிக்‌ வேண்டும்‌ 
அல்லது ஏதாவது ஒரு தீர்க்கதரிசி. 
அந்த புஸ்தகத்தை அங்கீகரித்திருக்க 
வேண்டும்‌. ஆனால்‌ இந்த நூல்கள்‌ 
எதையும்‌ தீர்க்கதரிசி யாரும்‌ 
எழுதவுமில்லை. அவர்கள்‌ 
அங்கீகரிக்கவுமில்லை. 


மார்க்கத்தலைவர்கள்‌ ஏற்றுக்‌ கொள்ள 
வேண்டும்‌. ஆனால்‌ இந்த நூல்களை 
யூதமார்க்கத்தலைவர்கள்‌ 
அங்கீகரிக்கவில்லை. 


இயேசு கிறிஸ்துவும்‌ புதிய ஏற்பாட்டு 
அப்போஸ்தலர்களும்‌ அந்தப்‌ 
பஸ்தகங்களை அங்கீகரித்திருக்க 
வேண்டும்‌. அதிலுள்ள வசனங்களை 
மேற்கோளாகப்‌ பயன்படுத்தி இருக்க 
வேண்டும்‌. ஆனால்‌ இவர்களும்‌ இந்த 
நூல்களை அங்கீகரிக்கவில்லை. 





i 


நயம்‌ 
INTERNATIOMAL 


நூல்களில்‌ கூறப்பட்டுள்ள 
த்தியங்கள்‌ ஒன்றொன்றுக்கு 
முரண்பட்டு இருக்கிறது. 
அப்போஸ்தலர்களுடைய 

யோசபஸ்‌ என்னும்‌ 

வாழ்ந்து வந்தார்‌. 
மறைக்கப்பட்ட 

வேதாகமத்தின்‌ 

ஏற்றுக்கொள்‌ எவில்லை. 

இந்த நூல்களில்‌ 
ஏற்பாட்டுக்‌ 
பட்டவையல்ல, கியி 
எழுதப்பட்டது. 
கிபி. 363-ல்‌ லவோதிக்கேயாவில்‌ 
கூடிய ஆலோசனைச்‌ சங்கம்‌ இவை 
வேதாகமத்தில்‌ இடம்பெறுவதற்கு 
ரம்‌. எல 
இவற்றைத்‌ தள்ளுபடி செய்து விட்டனர்‌. 
ஆதித்திருச்சபைத்‌ 


பைலோவும்‌, மற்ற 
மறைக்கப்பட்ட 


எதுவும்‌ பழைய 
காலத்தில்‌ எழுதப்‌ 
300-க்கு பிறகே 


தலைவராகிய 


இந்த நூல்களில்‌ தீர்க்கதரிசனங்கள்‌ 
எதுவுமில்லை. அத்துடன்‌ பழைய 
ஏற்பாட்டு நூல்களைப்‌ 
பிரதியெடுத்ததுபோன்று 
திரும்பத்திரும்ப எழுதியிருக்கிறார்கள்‌. 
மறைக்கப்பட்ட நூல்களில்‌ 
கற்பனைகளும்‌, கட்டுக்கதைகளும்‌ 
அதிகம்‌ இடம்‌ பெற்றுள்ளன. பரிசுத்த 
ஆலியானவின்‌ 

ஆளுகைக்கும்‌ 

இடமில்லை. 


இவர்கள்‌ தள்ளுபடி செய்தபோதிலும்‌, 
ஒரு சில இடங்களில்‌ கூடிய ஆலோசனைச்‌ 
சங்கத்தார்‌ 
ஏற்றுக்கொள்ளவும்‌ 
அடிப்படையிலே கியி, 
வெளியிடப்பட்ட வத்திகன்‌ பதிப்பு 
வேதாகமத்தில்‌ மறைக்கப்பட்ட புஸ்தகங்கள்‌ 
அனைத்தும்‌ இடம்‌ பெற்றிருந்தன. 

கிபி. 


4-ம்‌ நூற்றாண்டில்‌ 


1546-ல்‌  டிரண்ட்டில்‌ கூடிய 
ஆலோசனைச்‌ சங்கத்தார்‌ தங்களுடைய 
கத்தோலிக்க வேதாகம பதிப்பில்‌ 
மறைக்கப்பட்ட நூல்களில்‌ 6 நூல்களை 
மட்டும்‌ பரிசுத்த. ஆலியானவரால்‌ 
ஏவப்பட்டவை என்றும்‌, வேதாகம நூல்களாக 
எழுதப்பட்டவை என்றும்‌ அங்கீகரித்தார்கள்‌. 
அவையாவன: 

1. சாலொமோனின்‌ ஞானம்‌. 

2. பிரசங்கி 

3. தோபித்து, 

4. யூதித்து 

5. 1 மக்கபியர்‌ 

6.11 மக்கபியர்‌ 


எகிப்திலிருந்த யூதர்கள்‌ மறைக்கப்பட்ட 
ஆகமங்களை அதிகம்‌ மதித்து, 
ன்‌ கிரேக்க 
சேர்த்திருந்தனர்‌. 
நாட்டு யூதர்கள்‌ 
நிராகரித்து விட்டனர்‌. 


மறைக்கப்பட்ட புத்தகங்கள்‌ இலக்கிய, 
சரித்திர முக்கியத்துவம்‌ பெற்றவைகள்‌. 
ஆனாலும்‌ அவைகள்‌ பரிசுத்த 
ஆவியானவரால்‌. ஏவப்பட்டு 
எழுதப்பட்டவைகளாக கருதப்‌ படாததால்‌ 
பரிசுத்த வேதாகமத்தில்‌ இவை சேர்த்துக்‌ 
கொள்ளப்படவில்லை. 





i= a 
TT 


7. பரிசுத்த 
நம்பகத்‌ தன்மை 


வேதாகமத்தின்‌ 


தேவனே. மனுஷனுக்கு தாம்‌ க்கத்‌ 
தமது தீர்க்கதரிசிகள்‌ மூலமாக தேவன்‌ 
வெளிப்‌ படுத்தினார்‌. அவர்கள்‌ மூலமாக 
எழுதியதோடு, தேவனும்‌ தமது விரல்களினால்‌ 
எழுதினார்‌. (யாத்‌ 3118; 3216) 


பரிசுத்த வேதாகமத்தில்‌ 66 
புஸ்தகங்கள்‌ உள்ளன. இவையனைத்தையும்‌ 
பரிசுத்த ஆவியானவரே ஏவி, எழுதினார்‌. 
என்பதற்கு என்ன ஆதாரம்‌? இவற்றிலுள்ள. 
செய்தி தேவனுடைய செய்தி என்பதை 
எவ்வாறு நம்புவது. வேதாகமம்‌ நம்பத்தகுந்த 
புத்தகமா? இதற்கு தெய்வீக அதிகாரமும்‌, 
அங்கீகாரமும்‌ உள்ளதா? என்றெல்லாம்‌ 

பலரும்‌ 


ஆம்‌. வேதவாக்கியங்களெல்லாம்‌ தேவ. 
ஆவியினால்‌ அருளப்பட்டிருக்கிறது: பரிகத்த 
வேதாகமம்‌ தேவனுடைய வார்த்தை 
பேசிய வார்த்தைகளும்‌, அவருடைய 
சிந்தனைகளும்‌ வேதாகமத்தில்‌ இடம்‌ 
பெற்றுள்ளன. தேவனுடைய மனுஷர்கள்‌ 
பரிசுத்த ஆவிமினாலே ஏவப்பட்டு, பரிசுத்த 
வேதாகமத்தை எழுதினார்கள்‌. 

இதற்குச்‌ சான்றுகள்‌: 
தீர்க்கதரிசிகள்‌ 
தாங்கள்‌ தேவனால்‌. 
அனுப்பப்பட்டவர்கள்‌ என்று சாட்சி 
பகருகிறார்கள்‌. அவர்கள்‌ கூறிய செய்தி 
தேவனுடைய செய்தியென்று 
அங்கீகரித்து இருக்கிறார்கள்‌. 
(லூக்‌ 1:70; அப்‌ 3:31; 2பேது 1:21) 


, வேதாகமத்தில்‌ 


1. பழைய ஏற்பாட்டு 


இருக்கிறார்கள்‌. (ஏசா 8:5: எரே 2:2; 
எசே 2:4) 


பரிசுத்த வேதாகமம்‌ - முன்னுரை 


QOODNENS 
PUBLISHERS 


3. பரிசுத்த வேதாகமம்‌ முழுவதும்‌ இயேசு 
கிறிஸ்துவைப்‌ பற்றியும்‌, அவருடைய 
ஆள்தத்துவம்‌, ஊழியங்கள்‌, செய்திகள்‌ 
ஆகியவற்றைப்‌ பற்றியுமே முக்கியமாகக்‌ 
கூறுகிறது. பழைய ஏற்பாட்டில்‌ இயேசு 
கிறிஸ்துவின்‌ வாழ்க்கையையும்‌, 
ஊழியத்தையும்‌ பற்றி 
நூற்றுக்கணக்கான தீர்க்கதரிசனங்கள்‌ 
உள்ளன. அவையனைத்தும்‌ புதிய 
ஏற்பாட்டு நூல்களில்‌ 
நிறைவேறியுள்ளன. 


இயேசு கிறிஸ்து தாமே, தாம்‌ பிதாவால்‌ 
அனுப்பப்பட்டவரென்று சாட்சி பகர்ந்தார்‌. 
(யோவா 8:42; 7:16; 17:8) 


தமது ஊழியத்தை ய்யும்‌ 
வண்ணமாக, "இயேசு “கிறிஸ்து! எமன்‌ 
அற்புதங்களைச்‌ செய்தார்‌. (அப்‌ 10:38) 


இயேசு கிறிஸ்து தீர்க்கதரிசனமாகக்‌ 
கூறியுள்ள பல காரியங்கள்‌ வே 
நிறைவேறியுள்ளன. மற்றவை 
நிறைவேறும்‌. 


பழைய ஏற்பாடு தேவனுடைய வார்த்தை 
என்றும்‌, அதற்கு தெய்வீக அங்கீகாரமும்‌, 
அதிகாரமும்‌ உள்ளது என்றும்‌ 
அங்கீகரித்திருக்கிறார்‌. 

; 12:40-42; லூக்‌ 24:44; 


4. பரிசுத்த, வேதாகமம்‌ 
அப்போஸ்தலர்களுடைய ஊழியத்தையும்‌ 
அங்கிகரித்திருக்கிறது. அவர்கள்‌ 

[க வல்லமையினால்‌ ஊழியம்‌ 
செய்ததாக வேதாகமம்‌ கூறுகிறது, 


தேவன்‌ 


அப்‌ 2241-46; 

அப்போஸ்தலர்கள்‌ தாங்கள்‌ எழுதிய 
நூல்கள்‌ அனைத்திலும்‌ இயேசு கிறிஸ்துவின்‌ 
உபதேசங்களை உறுதி செய்திருக்கிறார்கள்‌. 





f= FTE 
TT 


மேற்கோளாகக்‌ 
குறிப்பிடப்பட்டுள்ளன. 350 
தடவைகளுக்கு மேல்‌ 

ஏற்பாட்டின்‌ வசனக்‌ கருத்துக்கள்‌ புதிய 
ஏற்பாட்டில்‌ இடம்‌ பெற்றுள்ளன. 


நெகேமியா, பிரசங்கி, 
பழைய ஏற்பாட்டு 
நூல்கள்‌ 

ஏற்பாடு 
கருத்துக்கோளாகவும்‌. 


எஸ்தர்‌, ம்‌ 


நூல்களைத்‌ 
அனைத்தையும்‌ 
மேற்கோளாகவும்‌, 
பயன்படுத்தியிருக்கிறது. 


8. வேதாகமத்தின்‌ 
நகல்கள்‌ 


அதி 


கும கல்களை, 
தல “ககச்கலினல்‌ அன்ஸ்‌! அன்பன்‌ 
எழுதினார்கள்‌. ஆனால்‌, அவற்றைப்‌ 
பாதுகாப்பாகப்‌ பத்திரப்படுத்த அக்காலத்தில்‌ 
சரியான வழிமுறையில்லை. 


மேலும்‌ புதிய நகல்‌ ஒன்றை. 
எடுத்தபின்னர்‌, பழைய நகலை அழித்துவிடும்‌. 
பழக்கமும்‌ அவர்களிடமிருந்தது. 
ஆகையினால்‌, வேதாகமத்தின்‌ பூர்வீக 
எழுத்துக்கள்‌ எல்லாமே அழிந்துவிட்டன. 


பூர்வீக எழுத்துக்கள்‌ 
அழிந்துபோனாலும்‌, அவற்றிலிருந்து 
நகல்களை எடுத்து ஒவ்வொரு காலங்களிலும்‌ 
பத்திரப்படுத்தி வைத்து இருந்தார்கள்‌. 

எபிரெய ஏற்பாட்டை 
எழுத்துக்களில்‌ எழுதினார்கள்‌. 
“சமாரிய பஞ்சாகமம்‌” (தோரா) என்று பெயர்‌. 


மார்க்கத்து அறிஞர்கள்‌ கி.பி. 
950-வரையிலும்‌ பழைய 


எழுதுவதற்கு முன்பாக 
வடிவத்தில்‌ உயிரெழுத்து சேர்க்கப்படவில்லை. 


பரிசுத்த வேதாகமம்‌ - முன்னுரை 


QOODNENS 
PUBLISHERS 


மெய்யெழுத்துக்களாலேயே 
ஆனால்‌, 


அனைத்தையும்‌ 
எழுதினார்கள்‌. 

மஸோரெடிக்‌ கையெழுத்துப்‌ 
பிரதியில்‌ மெய்யெழுத்துகளோடு. 
உயிரெழுத்துக்களையும்‌ சேர்த்து 
எழுதினார்கள்‌. 


பொதுவாக, தோல்‌ சுருளிலும்‌, பாப்பிரஸ்‌ 
புல்லிலும்‌ எழுதப்பட்ட நூல்கள்‌ விரைவில்‌ 
அழிந்துவிடும்‌. ஆனாலும்‌, எகிப்து, 
பாலஸ்தீனா ஆகிய நாடுகளில்‌ எப்போதும்‌ 
வறட்சியான சூழ்நிலை காணப்பட்டது. 
இதனால்‌ பல நகல்கள்‌ அழியாமல்‌ 
பாதுகாப்பாக உள்ளன. 

நமக்கு, 
ஆயிரக்கணக்கான நகல்கள்‌ 
பதுகப்ப்க பாத. நமது தேவனே 
இவற்றை நமக்‌ பாதுகாத்துத்‌ 
தந்திருக்கிறார்‌. பரிகத்த 


வேதாகமம்‌ 
காலத்தால்‌ அழியாதது. இது 
எக்காலத்திற்குமுரியது. 


இதுவரையிலும்‌, நமக்கு கிடைத்துள்ள 
வேதாகமத்தின்‌ ஆதி நகல்களை இரு பெரும்‌ 
பிரிவுகளாகப்‌ பிரிக்கலாம்‌. அவையாவன: 
1. அன்சியல்‌ கையெழுத்து நகல்கள்‌ 
2. கர்சிவ்‌ கையெழுத்து நகல்கள்‌ 


அன்சியல்‌ கையெழுத்து நகல்களிலுள்ள 


22 நகல்கள்‌ 


4. வெளிப்படுத்தின விசேஷம்‌...9 நகல்கள்‌ 





f= a 
TT 


கையெழுத்து நகல்களிலுள்ள 


கிபி. 1456-இல்‌ அச்சு 
கண்டுபிடிக்கப்பட்டது. கியி. 
நூற்றாண்டிலிருந்து, 

அச்சடிக்கப்பட்ட காலம்வரையிலும்‌, கர்சில்‌ 
எழுத்து வடிவிலேயே வேதாகமக்‌ 
கையெழுத்துப்‌ பிரதிகளை எழுதி வந்தார்கள்‌. 


கர்சிவ்‌ எழுத்து வடிவில்‌ எழுதப்பட்ட 
சயெழுத்தப்பா கள்‌ 2585 இதுவரையிலும்‌ 
நமக்கு கிடைத்துள்ளன. அவற்றின்‌ விவரம்‌ 
வருமாறு: 


1. சுவிசேஷங்கள்‌.............]420 நகல்கள்‌ 


520 நகல்கள்‌ 


4. வெளிப்படுத்தின விசேஷம்‌_.195 
நகல்கள்‌ 

மேலே கொடுக்கப்பட்டுள்ள 
கையெழுத்துப்‌ பிரதிகளின்‌ அட்டவணை 
இறுதியானது என்று கூற இயலாது. 
ஏனெனில்‌ தொல்பொருள்‌ ஆம்வாள்ககும்‌ 
வேதாகம அறிஞர்களும்‌ 
கையெழுத்துப்‌ பிரதிகளைத்‌ தொடர்து ஜே ட 
வருகிறார்கள்‌. இவர்களுடைய 
முயற்சிமின்‌ பயனாக சவக்கடல்‌ டக 
ஏசாயா தீர்க்கதரிசன ஆகமத்தின்‌ நகல்‌ 
கிடைத்துள்ளது. 


கிரேக்க கையெழுத்துப்‌ பிரதிகளைத்‌ 
தவிர, சீரியாக்‌, காப்திக்‌, லத்தீன்‌ ஆகிய பிற 
மொழிகளிலும்‌ கையெழுத்துப்‌ பிரதிகள்‌ 
கிடைத்துள்ளன. இவற்றில்‌ சில கிமு. 3-ஆம்‌. 
நூற்றாண்டில்‌ எழுதப்பட்டவையாகும்‌. 


எகிப்து தேசத்தில்‌ கெய்ரோ நகருக்கு: 
தெற்கே 100 மைல்களுக்கு அப்பால்‌ நைல்‌ 
நதி பள்ளத்தாக்கில்‌ கியி. 1897-ஆம்‌ 


ஆண்டில்‌ ஏராளமான பாப்பைரி கையெழுத்துப்‌ 
பிரதிகளைத்‌ தொல்பொருள்‌ ஆய்வாளர்கள்‌ 
கண்டுபிடித்திருக்கிறார்கள்‌. 


பரிசுத்த வேதாகமம்‌ - முன்னுரை 


QOODNENS 
PUBLISHERS 


இது தனி இன்னும்‌ 
ஆயிரக்கணக்கான பாப்பைரி கையெழுத்துப்‌ 
பிரதிகள்‌ இன்னும்‌ ஆய்வு செய்யப்படாமலேயே 
உள்ளன. கர்த்தருடைய பெரிதான 
கிருபையினால்‌ இந்த ஆய்வு தொடர்ந்து 
நடைபெற்று வருகிறது. 

இதுவரையிலும்‌: 

யில்‌ ஐந்தாயிரம்‌ 


கையெழுத்துப்பிரதிகளும்‌, பிறமொழிகளில்‌ 
சுமார்‌ 25000 கையெழுத்துப்‌ பிரதிகளும்‌ 
கிடைத்துள்ளன. இது தவிர, ஆதிகால 
சபைத்தலைவர்கள்‌ எழுதிய லட்சணக்கான 
மேற்கோள்களும்‌, குறிப்புகளும்‌ நமக்கு 
கிடைத்திருக்கின்றன. 


நமக்கு கிரேக்க 


கிமி. 9- 


a ம்‌ நூற்றாண்டிற்கு முன்பாக 
பரிசுத்த, 


'வதாகமத்தைத்‌ தோல்‌ 
சுருள்களிலும்‌, பாப்பைரி சுருள்களிலும்‌ 
எழுதினார்கள்‌. இந்தச்‌ சுருள்களெல்லாம்‌ 
பக்கம்‌ பக்கமாக புஸ்தகம்‌ போல கோர்த்துக்‌ 
கட்டப்பட்டன. இவற்றுக்கு “கோடக்ஸ்‌" என்று 
பெயர்‌ 
அன்சியல்‌ அழுத்து வடிவில்‌ நமக்கு 
ஏராளமான முத்துப்‌ 
கிடைத்துள்ளன. இவற்றை 
பிரிவுகளாக பிரிக்கலாம்‌. அவையாவன: 
1. கோடக்ஸ்‌ சீனாய்டிகஸ்‌ 
2. கோடக்ஸ்‌ அலெக்ஸாண்டிரினஸ்‌ 
3. கோடக்ஸ்‌ வாடிகானஸ்‌ 
கோடக்ஸ்‌ எப்பிராயிம்‌ 
5. கோடக்ஸ்‌ பீஜே 
கோடக்ஸ்‌ கிளாரோமோன்டோனஸ்‌ 


கோடக்ஸ்‌ சீனாய்டி.கஸ்‌ 


4-ஆம்‌ நூற்றாண்டில்‌ 
எழுதப்பட்டவை. ல -ஆம்‌ ஆண்டு சீனாய்‌ 
மலையிலுள்ள கெத்தரீன்‌ கன்னிமாடத்தில்‌ 
டாக்டர்‌ திஸ்கென்‌ போர்ப்‌ என்பவர்‌ 
இவற்றைக்‌ கண்டுபிடித்தார்‌. இதில்‌ முழு 
வேதாகமமும்‌ உள்ளது. தற்பொழுது 
இந்த கையெழுத்துப்‌ பிரதி பிரிட்டிஷ்‌ 
மியூசியத்தில்‌ பாதுகாப்பாக 
வைக்கப்பட்டிருக்கிறது. 





i FTE 
TT 


'கோடக்ஸ்‌ அலெக்ஸாண்டி.ரினஸ்‌. 


இவை கியி. 5-ஆம்‌ 
எழுதப்‌ பட்டவையாகும்‌. இந்தப்‌ பிரதியில்‌ 
ஆதியாகமம்‌, 1 இராஜாக்கள்‌, சங்கீதம்‌, 
மத்தேயு, யோவான்‌, 2 கொரிந்தியர்‌ ஆய 
புஸ்தகங்கள்‌ முழுமையாக உள்ளன. 
தற்பொழுது பிரிட்டிஷ்‌ மிழரியத்தில்‌ 
பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. 


நூற்றாண்டில்‌ 


கோடக்ஸ்‌ வாடி.கானஸ்‌ 


இது 4-ஆம்‌ நூற்றாண்டில்‌ 
எழுதப்‌ தகம்‌ இந்தக்‌ கோடக்ஸில்‌ 
முழுப்‌ பழைய ஏற்பாடும்‌, புதிய ஏற்பாட்டில்‌ 
எபிரெயர்‌ 9:4 வரையிலுமுள்ளது. 


கோடக்ஸ்‌ எப்பிராயிம்‌ 


இது கிபி. 5-ஆம்‌ நூற்றாண்டில்‌ எழுதப்‌ 
பட்டதாகும்‌. இந்த கோடக்ஸில்‌ பழைய 
ஏற்பாட்டின்‌ ஒரு பகுதியும்‌, புதிய ஏற்பாட்டில்‌ 2 
தெசலோனிக்கேயர்‌, 2 யோவான்‌ தவிர மற்ற 
நூல்கள்‌ அனைத்தும்‌ உள்ளன. 


கோடக்ஸ்‌ பீஜே. 


இது கிபி. 6-ஆம்‌ நூற்றாண்டில்‌ எழுதப்‌ 
பட்டதாகும்‌. இந்தக்‌ கையெழுத்துப்‌ பிரதி 
கிரேக்க மொழியிலும்‌, லத்தீன்‌ மொழியிலும்‌ 
இணையாக எழுதப்பட்டுள்ளது. இதில்‌ 
சுவிசேஷ நூல்களில்‌ பெரும்பகுதியும்‌,. 
அப்போஸ்தலருடைய நடபடிகளும்‌, 
நிருபங்களும்‌ உள்ளன. 


கோடக்ஸ்‌ 
கினாரோமோன்டோனஸ்‌ 


இது கிபி. 6-ஆம்‌ நூற்றாண்டில்‌ 
எழுதப்பட்டதாகும்‌. ந்தப்‌ பிரதியும்‌ 
கோடக்ஸ்‌. பீஜே போலவே கிரேக்க. 
மொழியிலும்‌, வந்தன்‌ மொழியிலும்‌ 
எழுதப்பட்டுள்ளது. இதில்‌ அநேகமாக எல்லா 
நிருபங்களும்‌ இடம்‌ பெற்றுள்ளன. 


பரிசுத்த வேதாகமம்‌ - முன்னுரை 


QOODNENS 
PUBLISHERS 


ந்தக்‌ கோடக்ஸ்‌ 
நூற்றாண்டிலிருந்து 
வரையிலுள்ள 
ஏராளமான 
எழுதியிருக்கிறார்கள்‌. 


தவிர, 
10-ஆம்‌ 


இடைப்பட்ட 


6-ஆம்‌ 
நூற்றாண்டு 
காலத்தில்‌ 


கோடக்ஸ்களை 


லெக்ஸனரீஸ்‌ 


ஆதித்திருச்சபையில்‌ 
ஆராதனையின்போது. 
வேதாகமத்தின்‌ வேதப்பாடப்‌ பகுதியை 
வாசித்து, வந்தார்கள்‌. இதற்காக 
சுவிசேஷங்கள்‌, நிருபங்கள்‌ ஆகியவற்றை பல. 
திருச்சபைகளில்‌ சேர்த்து வைத்திருந்தார்கள்‌ 
இந்தத்‌ தொகுப்பிற்கு "லெக்ஸஸ்‌" 
என்று பெயர்‌. 


பரிகத்த 


இவை கிபி 7-ஆம்‌ 
நூற்றாண்டிலிருந்து 10-ஆம்‌ நூற்றாண்டு 
வரையிலுள்ள இடைப்பட்ட காலத்தில்‌ 
எழுதப்பட்டவையாகும்‌. தற்பொழுது 
கிடைக்கப்பட்டுள்ள லெக்ஸனரீகளில்‌ சுமார்‌ 
1000 கெக்கணரிஸ்‌ சுவிசேஷ நூல்களுக்காசு 
எழுதப்பட்டவையாகும்‌. மேலும்‌ 300 
லெக்ஸனரீஸ்‌ அப்போஸ்தலருடைய நடபடிகள்‌, 
நிருபங்கள்‌ ஆகியவற்றிற்காக எழுதப்பட்டவை. 
பேட்ரிஸ்டிக்‌ கொட்டேஷன்ஸ்‌: 
ஆதித்திருச்சபையின்‌ லைவர்கள்‌ 
வேதாகமத்திலிருந்து பல வளங்களை 
மேற்கோளாக எழுதியிருக்கிறார்கள்‌. இவை 
“பேட்ரிஸ்டிக்‌ கொட்டேஷன்ஸ்‌" எனப்படும்‌. 


9. வேதாகமத்தின்‌ 
தொகுப்புக்கள்‌ 


ஆதித்‌ 


கிமு. 3-ஆம்‌ நூற்றாண்டிலிருந்து கியி. 
12-ஆம்‌ நூற்றாண்டு வரையிலும்‌ வேதாகம 
அறிஞர்கள்‌ பலர்‌ பரிசுத்த வேதாகமத்தைத்‌ 
தங்கள்‌ கைப்பட எழுதி நகல்‌ 
எடுத்திருக்கிறார்கள்‌. இவை “வேதாகமத்தின்‌ 
ஆதித்‌ தொகுப்புக்கள்‌" எனப்படும்‌. 





i THEN 
ERRATA 


இந்த தொகுப்புகளையெல்லாம்‌ 
ஆராய்ந்து பார்க்கும்பொழுது, நாம்‌ தற்போது 
பயன்படுத்தி வரும்‌ பரிகந்த வேதாகமம்‌ 
உண்மையானது. நம்புதற்குரியது. தேவனால்‌ 
பாதுகாக்கப்பட்டு வந்திருக்கிறது என்பது 
தெளிவாகும்‌. 


இதுவரையிலும்‌ நமக்குக்‌ கிடைத்துள்ள 
பரிசுத்த வேதாகமத்தின்‌ ஆதிக்கால 
தொகுப்புக்கள்‌ கீழே வரிசையாக கொடுக்கப்‌ 
பட்டுள்ளன. 
1. கிரேக்க மொழியில்‌ செட்துவஜிந்து ம்‌ 
கிமு. 3-ஆம்‌ நூற்றாண்டு 
2. கல்தேயரின்‌ தர்கும்‌ - பழைய 
ஏற்பாட்டின்‌ ஒரு சில பகுதிகள்‌ மட்டும்‌ 
- கியி. 8-ஆம்‌ நூற்றாண்டு முதல்‌. 
1-ஆம்‌ நூற்றாண்டு வரையிலும்‌ 
3, சமாரியரின்‌ பஞ்சாகமம்‌ - கியி. முதல்‌ 
அல்லது 2-ஆம்‌ நூற்றாண்டு 
4. ஆக்குவில்லாவின்‌ பதிப்பு - கிரேக்க 
மொழியில்‌ பழைய ஏற்பாடு கிபி. 160 


5. தியோடோதியன்‌ பதிப்பு - கிரேக்க 
மியில்‌ பழைய ஏற்பாடு கிபி. 2-ஆம்‌ 

நூற்றாண்டு 

6. சிமாகஸ்‌ பதிப்பு 
பழைய ஏற்பாடு 
நூற்றாண்டு 

7. பெஸ்கித்தா சீரியாக்‌ பதிப்பு 
2-ஆம்‌ நூற்றாண்டு 

8. அராபிக்‌ பதிப்பு - கியி. 8-12 ஆம்‌ 
நூற்றாண்டு 

9. அர்மீனியன்‌ பதிப்பு 
நூற்றாண்டு 

10. எகிப்திய பதிப்பு 
நூற்றாண்டு 

ர. எத்தியோப்பிய 
4-ஆம்‌ நூற்றாண்டு 

12. கோத்திக்‌ பதிப்பு 
நூற்றாண்டு 


- கிரேக்க மொழியில்‌ 
கியி. 2-ஆம்‌. 


- கியி. 


- கியி. 4-ஆம்‌ 


பரிசுத்த வேதாகமம்‌ - முன்னுரை 


6-ஆம்‌ நூற்றாண்டு 
14... லத்தீன்‌ பதிப்பு 
நூற்றாண்டு 
15. பெர்சியன்‌ பதிப்பு 
நூற்றாண்டு 


- கிமி. 4-ஆம்‌ 
- கியி. 2-ஆம்‌ 


நாம்‌ தற்பொழுது பயன்படுத்தி வரும்‌ 
பரிசுத்த. வேதாகமத்திற்கும்‌ மேலே. 
கொடுக்கப்பட்டுள்ள வேதாகமத்தின்‌ 
ஆதிக்கால  பதிப்பிற்கும்‌ வேறுபாடு 
எதுவுமில்லை. ஒன்றுபோல்‌ உள்ளது. பரிசுத்த 
வேதாகமம்‌ பல நூற்றாண்டுகளைக்‌ 
கடந்துவந்த போதிலும்‌ பரிசுத்த ஆவியானவர்‌ 
தமது எழுதப்பட்ட வார்த்தையைப்‌ பாதுகாத்து 
வந்திருக்கிறார்‌ 


10. ஆதிகால்‌ வேதாகம மொழி 
பெயர்ப்புகள்‌ 


பரிசுத்த வேதாகமம்‌ கர்த்தருடைய 
வார்த்தை. கர்த்தருடைய பரிசுத்தவான்கள்‌ 
பரிசுத்த ஆவியானவரால்‌ ஏவப்பட்டு, பரிசுத்த 
வேதாகம  புஸ்தகங்களை எழுதினார்கள்‌. 
அவர்கள்‌ அவற்றை எபிரெய மொழியில்‌ 
எழுதினார்கள்‌. 


கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின்‌ 
காலம்‌ வரைக்கும்‌ வேதாகமம்‌ தங்களுக்கு 
மட்டுமே உரியது என்று யூதர்கள்‌ 
நினைத்தார்கள்‌. ஆகையினால்‌, இவர்கள்‌ 
மற்ற இனத்தாரோடு வேதாகம 
சத்தியங்களைப்‌ பகிர்ந்து கொள்ள வில்லை. 
பிற மொழிகளில்‌ வேதாகம நூல்களை 
மொழிபெயர்ப்பதற்கும்‌ எல்வித முயற்சியும்‌ 
எடுத்துக்‌ கொள்ளவில்லை. 
மகா அலெக்ஸாண்டரின்‌ காலத்தில்‌ 
யூதர்கள்‌ உலகமெங்கும்‌ சிதறியிருந்தார்கள்‌. 
தங்கள்‌ தாய்‌ மொழியாகிய எபிரெய 
மொழியைக்கூட மறந்து விட்டார்கள்‌. 
அக்காலத்தில்‌ பொது மொழியாக. 
க்கிலிருந்த கிரேக்க மொழியையே 
யூதர்கள்‌ பேசினார்கள்‌. 





f= FTE 
WEFT 


அக்காலத்தில்‌ பரிசுத்த வேதாகமம்‌ 
எபிரெய மொழியில்‌ எழுதப்பட்டிருந்ததினால்‌. 
பிற தேசங்களில்‌ குடியேறிய யூதர்களால்‌ 
த்‌ புரிந்து கொள்ள 
எபிரெய 
மொழியின்‌ பரிசுத்த வேதாகமத்தை கிரேக்க 
மொழியில்‌ மொழிபெயர்க்கும்‌ வேலையைத்‌ 
துவங்கினார்கள்‌. 
அக்காலத்தில்‌ பிற மொழிகளில்‌ 
வேதாகமத்தை மொழிபெயர்த்து, நகல்கள்‌ 
தயாரிப்பது எளிதான காரியமாக இல்லை. 
மேலும்‌ அக்காலத்திலிருந்த திருச்சபைத்‌ 
தலைவர்கள்‌ சாதாரண மக்கள்‌ 
வேதாகமத்தை வாசிக்க வேண்டிய 
அவசியமில்லை என்றும்‌ கருதினார்கள்‌. 


கிமி. 1599-ல்‌ மார்ட்டின்‌ லூதர்‌ மூலமாக 
திருச்சபையில்‌ மறுமலர்ச்சி உண்டாயிற்று. 
பரிசுத்த வேதாகமம்‌ எல்லா ஜனங்களுக்கும்‌ 
கொடுக்கப்பட்டுள்ள தேவனுடைய சத்திய 
வசனம்‌ என்னும்‌ உணர்வு ஜனங்களுடைய 
உள்ளத்தில்‌ உண்டாயிற்று. 


இதன்பின்பு, கர்த்தருடைய பிள்ளைகள்‌ 
தாங்கள்‌ பேசும்‌ சொந்த மொழிகளில்‌ பரிசுத்த 
வேதாகமத்தை மூலபாஷையிலிருந்து, 
மொழிபெயர்க்க ஆரம்பித்தார்கள்‌. 
இவ்வாறாக, பரிசுத்த வேதாகமத்திற்கு பல 
மொழி பெயர்ப்புக்கள்‌ உண்டாயிற்று. 
அவற்றுள்‌ முக்கியமானவை: 


1... செப்துவநிந்த்‌ கிரேக்க 
பெயர்ப்பு 


2. அரமாமிக்‌ மொழி பெயர்ப்பு 


மொழி 


3. சீரியாக்‌ மொழி பெயர்ப்பு 
4. காப்டிக்‌ மொழி பெயர்ப்பு 
5. கோதிக்‌ மொழி பெயர்ப்பு 
6. லத்தீன்‌ வல்கேட்‌ மொழி பெயர்ப்பு 


செப்துவஜிந்த்‌ கிரேக்க மொழி பெயர்ப்பு 
(கிமு. 250) 


பரிசுத்த வேதாகமம்‌ - முன்னுரை 


பிரியப்‌] 
UBLISHERS 


முதலாக வேதாகம 
பெயர்ப்பு எகிப்து 
அலெக்ஸாண்ட்ரியா 
கிரேக்க மொழியில்‌ செய்யப்பட்டது. கிமு. 334 
முதல்‌ 324 வரை கிரேக்க மன்னன்‌ மகா 
அலெக்ஸாண்டார்‌ எகிப்து, சிறிய ஆசியா, 
பெர்சியா முதலிய தேசங்களைக்‌ கைப்பற்றி 
இந்தியா மட்டும்‌ வந்தார்‌. இதனால்‌ கிரேக்க 
மொழி இந்த தேசங்களிலெல்லாம்‌ அரசியல்‌ 
மொழியாகவும்‌, பொதுவாக உபயோகிக்கப்பட்ட 
மொழியாகவும்‌ மாறிற்று. 

அந்நாடுகளில்‌ பரவியிருந்த யூதர்களும்‌ 
தங்கள்‌ தாய்‌ மொழியான எபிரெய மொழியை 
விடுத்து கிரேக்க மொழியை 
உபயோகிக்கலாயினர்‌. போல்‌ 
அலெக்ஸாண்ட்ரியா பட்டணம்‌ 
ஸ்தாபிக்கப்பட்டது. அது முதல்‌ அங்கு அநேக 
யூத மக்கள்‌ குடியேறினார்கள்‌. 
கிமு. 320-ஆம்‌ ஆண்டு யூதேயா தேசம்‌ 
எகிப்து தேசத்தோடு இணைக்கப்பட்டது. கி.மு. 
285 முதல்‌ 247 வரை எகிப்து தேசத்தை 
ஆண்ட பிலடெல்பஸ்‌ (இரண்டாம்‌ டாலமி) 
என்ற கிரேக்க மன்னன்‌, கோத்திரத்திற்கு 6 
பேராக இஸ்ரவேலின்‌ 12 கோத்திரங்களிலி 
ருந்து எடுக்கப்பட்ட 72 யூத அறிஞர்களை 
ஒன்று கூட்டி பழைய ஏற்பாட்டை கிரேக்க 
மொழியில்‌ மொழி பெயர்க்கும்படி ஒழுங்கு 
செய்தான்‌. 


கிமு. 


கிமு.  250-ல்‌ அலெக்ஸாண்ட்ரா 
பட்டணத்தில்‌ எபிரெய மொழியிலிருந்து 
கிரேக்க மொழியில்‌ பழைய ஏற்பாடு 
மொழிபெயர்க்கப்பட்டது. இது “செப்துவஜிந்து 
கிரேக்க மொழிபெயர்ப்பு" என்று 
அழைக்கப்படுகிறது. 

, சிதறுண்டு இருந்த ர்களுக்கு 
கிரேக்க மொழிபெயர்ப்பே வேதாகமமாக 
இருந்தது. பவுல்‌ அப்போஸ்தலன்‌ பழைய 
ஏற்பாட்டிலிருந்து மேற்கோள்‌ கூறுகையில்‌ 
இந்த “செய்துவஜிந்த்‌" 


இயே 
காலத்தில்‌ பயன்படுத்தப்பட்ட 
சில பகுதிகள்‌ இன்றும்‌ உள்ளன. சவக்கடல்‌ 
குருள்களிலும்‌ இவற்றில்‌ உள்ள சில பகுதிகள்‌ 
மட த்திருக்கின்றன 


கிறிஸ்துவின்‌ 





i THE 
TT 


அரமாயிக்‌ மொழி பெயர்ப்பு 


பாபிலோனில்‌ யூதர்கள்‌ நீண்ட காலமாக 
சிறையிருப்பில்‌ இருந்தார்கள்‌. இக்காலத்தில்‌ 
தங்களுடைய சுத்தமான எபிரெய மொழியை 
மறந்துவிட்டு, பாபிலோனிய மொழிக்கலப்புடன்‌ 
பேசினார்கள்‌. இவர்கள்‌ பேசிய 
கலப்பு மொழி “அரமாமிக்‌ மொழி” 
அழைக்கப்பட்டது. இவர்களால்‌ 
மொழியிலிருந்த பழைய ஏற்பாட்டைப்‌ புரிந்து 
கொள்ள முடியவில்லை. 


ஆகையினால்‌, எபிரெயம்‌. 
தெரிந்தவர்கள்‌ எபிரெய பழைய ஏற்பாட்டை 
வாசித்தவுடன்‌, எல்லா ஜனங்களுக்கும்‌ புரியும்‌. 
விதத்தில்‌ அவர்கள்‌ அதை அரமாயிக்‌ 
மொழியிலும்‌ மொழிபெயர்த்துக்‌ கூறுவார்கள்‌. 
இவ்வாறு மொழி பெயர்ப்பவர்களுக்கு 


'தர்க்கமான்‌" என்று பெயர்‌ 


ஆட்சிக்‌ பறம 
ட்‌ க்கள்‌ 


எபிரெய பழைய ஏற்பாட்டை ணமா 
மொழியில்‌ மொழி பெயர்க்கும்‌ பணியைச்‌ 
செய்தார்‌. இந்தத்‌ துர்க்கமான்கள்‌ எபிரெய 
மொழி பழைய ஏற்பாட்டை அரமாயிக்‌ 
மொழியில்‌ மொழி பெயர்த்து எழத ரர்கள்‌ 
இந்த மொழிபெயர்ப்புக்கு “அரமாமிக்‌ டார்க। 
என்று பெயர்‌, 
மார்க்கத்தலைவர்கள்‌ தங்கள்‌ 
வேதாகமம்‌. அரபிக்‌. பொடியில்‌ 
யெயர்க்கப்படுவதை முதலில்‌ 
விரும்பவில்லை. ஆனாலும்‌, காலம்‌ செல்லச்‌ 
செல்ல அரமாமிக்‌ மொழி பேசிய யூதர்கள்‌ 
அரமாமிக்‌  பார்கத்தை அதிகமாகப்‌ 
பயன்படுத்தியதினால்‌ ஜனங்கள்‌ இதை 
ஏற்றுக்‌ கொண்டார்கள்‌. 
செப்துவஜிந்த்‌ வார்த்தைக்கு பா 
மிகவும்‌ கவனமாக  மொழிபெயர்க்‌ 
டார்கம்‌ 


'மொழிபெயர்ப்பாகும்‌. 
இவ்வாறு கவனமாக 


மொழிபெயர்க்கப்படவில்லை. ஜனங்களுக்கு 
புரியும்‌ விதத்தில்‌ மிகவும்‌ எளிய பேச்சு 
வழக்கில்‌ இவற்றை எழுதினார்கள்‌. 


ஆனால்‌ 


பரிசுத்த வேதாகமம்‌ - முன்னுரை 


டார்கம்களில்‌ இரண்டு 
முக்கியமானவை. அவையாவன: 


1. ஆன்கெலாஸ்‌ டார்கம்‌ 
2. யோனத்தான்‌ டார்கம்‌ 


ஆன்கெலாஸ்‌  டார்கம்‌  அரமாயிக்‌ 
பஞ்சாகமம்‌ ஆகும்‌. யோனத்தான்‌ டார்கம்‌. 
தீர்க்கதரிசிகளின்‌ புஸ்தகமாகும்‌. 


சீரியாக்‌ மொழி பெயர்ப்பு 
(கிமி. 1-ம்‌, 2-ம்‌ நூற்றாண்டு) 


சீரியாக்‌ என்பது மெசபடோமியா 
சமவெளியின்‌ வடபகுதியில்‌ பேசப்பட்ட கிழக்கு 
அல்‌ As கும்‌. இங்கு அநேக யூத 
ப்புகள்‌ இருந்தன. 

இவர்களின்‌ உமொரத்தித்காக!. எனப்‌ 
மொழியில்‌ இருந்து பழைய ஏற்பாடு சீரியாக்‌ 
மொழியில்‌ மொழி பெயர்க்கப்பட்டது. கிபி. 

ம்‌, இரண்டாம்‌ நூற்றாண்டுகளில்‌ 

நாட்டின்‌ பகுதிகளில்‌ கிறிஸ்துவின்‌ 
நற்செய்தி பரவ ஆரம்பித்தது. வு 
சீரியாக்‌ மொழியில்‌ இருந்த 
ஏற்பாடோடு புதிய ஏற்பாடும்‌ சேர்க்கப்பட்டு 
அங்கு பேசப்பட்ட அன்றாடக மொழியில்‌ முழு 
வேதாகமமும்‌ எழுதப்பட்டது. இது, சாக்‌ 
மொழிபெயர்ப்பு" என்றழைக்கப்பட்டது. 

இது சாதாரண மொழிபெயர்ப்பு என்று 
பொருள்படும்‌ பெஷிட்டா என்று 
அழைக்கப்பட்டது. 2-ம்‌ நூற்றாண்டில்‌ 
எழுதப்பட்ட  சீரியாக்‌ மொழிபெயர்ப்பின்‌ 
நகல்கள்‌ இன்றும்‌ உள்ளன. 


காப்டிக்‌ மொழி பெயர்ப்பு 


இயேசு கிறிஸ்துவின்‌ சீஷர்களில்‌ சிலர்‌ 
எகிப்து தேசத்திற்குச்‌ சென்று அங்கு 
சுவிசேஷ ஊழியம்‌ செய்தார்கள்‌. அங்கு 
திருச்சபையும்‌ ஸ்தாபிக்கப்பட்டது. 
எகிப்தியர்களின்‌ மொழி எகிப்து மொழியாகும்‌. 


மொழிக்குப்‌ பயன்படுத்தினார்கள்‌. 





i THE 
TT 


எகிப்து தேசத்தில்‌ விசுவாசிகளின்‌ 
எண்ணிக்கை பெருகிற்று. காப்டிக்‌ மொழியில்‌ 
அவர்களுக்கு வேதாகமம்‌ தேவைப்பட்டது. 
கிபி. 4-ஆம்‌ நூற்றாண்டில்‌ வேதபண்டிதர்கள்‌ 
செப்துவஜிந்த்‌ கிரேக்க 
ஏற்பாட்டிலிருந்தும்‌, கிரேக்க _ 
ஏற்பாட்டிலிருந்தும்‌ 
வேதாகமத்தை 
பெயர்த்தார்கள்‌ 
எகிப்து நாட்டின்‌ திருச்சபையில்‌ 
காலத்தில்‌ கூட ஒரு சில சபைகளில்‌ 


கோதிக்‌ மொழி பெயர்ப்பு 


(கி.பி. 360) 


ரோம சாம்ராஜ்ஜியத்தில்‌ கோத்‌ என்னும்‌ 
இத்தலம்‌ ஊழ்்தாகள்‌. இவர்கள்‌. ன்‌ 
டான்யூப்‌ ஆகிய நதிக்கரைகளில்‌ 
குடியிருந்தார்கள்‌. இவர்களுடைய மொழி 
கோதிக்‌" என்று அழைக்கப்பட்டது. 
கிபி. 3-ஆம்‌ நூற்றாண்டு இந்த 
'த்தவர்‌ மத்தியில்‌ சுவிசேஷம்‌ பரவிற்று. 

360-ல்‌  உல்பிலாஸ்‌ என்பவர்‌ 


கோதிக்‌ மொழியில்‌ 


இன; 
கிபி 
வேதாகமத்தைக்‌ 

மொழிபெயர்த்தார்‌. 


லத்தின்‌ வல்கேட்‌ 
மொழிபெயர்ப்பு 
(கி.பி. 400) 


கிறிஸ்துவின்‌ காலத்தில்‌ 
ரோமர்கள்‌ உலகத்தின்‌ பெரும்பகுதியை 
ஆட்சி செய்தார்கள்‌. ஆரம்பத்தில்‌ கிரேக்க 
மொழியே இவர்களுடைய பொதுவான 
மொழியாக இருந்தது. 
2-ஆ। ம்‌ 
போரில்‌. லத்தீன்‌ 
ஆரம்பித்தது. 
கிபி. 250-ல்‌ லத்தீன்‌ மொழியில்‌ 
பரிசுத்த வேதாகமம்‌ மொழிபெயர்க்கப்பட்டது. 
கியி. 405-ல்‌ ஜெரோம்‌ என்னும்‌ பாதிரியார்‌ 
பரிசுத்த வேதாகமம்‌ முழுவதையும்‌ லத்தீன்‌. 
மொழியில்‌ மொழிபெயர்த்து முடித்தார்‌ 
ன்‌ வல்கேட்‌' என்று 


நூற்றாண்டில்‌ ரோமப்‌ 
மொழி வளர்ச்சி பெற. 


பரிசுத்த வேதாகமம்‌ - முன்னுரை 


QOODNENS 
PUBLISHERS 


கத்தோலிக்க திருச்சபைகளில்‌ லத்தீன்‌ 
வல்கேட்‌ மொழிபெயர்ப்பே அதிகார பூர்வமான 
வேதாகமமாகும்‌. 


33. அச்சிடப்பட்ட 
வேதாகமங்கள்‌ 


15-ஆம்‌ நூற்றாண்டில்‌ அச்சு 
கண்டுபிடிக்கப்பட்டது. 
அதுவரையிலும்‌, கைப்பிரதிகளாக இருந்த 
பரிசுத்த... வேதாகமம்‌ இக்காலத்தில்‌ 
அச்சடிக்கப்பட்ட புத்தகங்களாக வெளி 
வரலாயிற்று. 
அச்சடிக்கப்பட்ட வேதாகமங்களுள்‌ 4 சமூ 
வரிசைப்படுத்தப்பட்டுள்ளவை. 
முக்கியமானவைகளாகும்‌. 


1. லத்தீன்‌ மொழியில்‌ 
வேதாகமம்‌ (கியி, 1456) 


கிரேக்க மொழியில்‌ பழைய ஏற்பாடு 
(செப்துவஜிந்து! (கிபி. 1516) 


ஜெர்மன்‌ மொழியில்‌ 
(கிபி. 1521) 


டின்டேல்‌ வேதாகமம்‌ (கி.பி. 1525) 


குட்டன்பர்க்‌ 


வேதாகமம்‌ 


மைல்ஸ்‌ கவர்டேல்‌. 


(கிபி. 1535) 


வேதாகமம்‌ 
கிரான்மர்‌ வேதாகமம்‌ அல்லது மாத்யூ 
வேதாகமம்‌ (கிபி. 1537) 
மகா வேத புத்தகம்‌ (கி.பி. 1539) 
ஜெனீவா வேதாகமம்‌ (கியி. 1560) 
பிஷப்களின்‌ வேதாகமம்‌ (கி.பி. 1568) 

10. கத்தோலிக்க திருச்சபைகளின்‌ 
வெளியீடுகள்‌ (கியி. 1609) 


1. ஜேம்ஸ்‌  இராஜாவின்‌ 
பூர்வமான பதிப்பு (கிபி. 1611) 


அதிகார 





f= al 
TT 


12. ஆங்கில மொழியில்‌ பரிசுத்த 
வேதாகமம்‌ 


சுமார்‌ 1200 ங்களாக ஆங்கில 
மொழியில்‌ மொழி பெயர்ப்பு பணி தொடர்ந்து 
நடைபெற்று வருகிறது. முதன்‌ முதலாக 
எபிரெய மொழியில்‌ 
வேதாகமத்தைக்‌ 
லத்தீன்‌ மொழியிலும்‌ வேதாகம அறிஞர்கள்‌ 
மொழிபெயர்த்தார்கள்‌. 
ஜனங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தது. 
லத்தீன்‌ மொழிக்கு பின்பு ஆங்கில 
மொழி உலகமெங்கும்‌ பிரபல்யமாயிற்று. 
தேவனுடைய பரிசுத்தவான்கள்‌ வேதாகமத்தை 
ஆங்கில மொழியில்‌ மொழிபெயர்க்கத்‌ 
துவங்கினார்கள்‌. 
ரோமர்கள்‌ இங்கிலாந்து தேசத்தோடு 
படையெடுத்தார்கள்‌. இதன்‌ ஈக 
கிறிஸ்தவ மார்க்கம்‌ இங்கிலாந்து த்திற்கு 
அறிமுகமாயிற்று. இவர்கள்‌ பேசிய ஜரீஷ்‌ 
மொழியில்‌ புதிய ஏற்பாடு மொழிபெயர்க்கப்‌ 


6-ஆம்‌ நூற்றாண்டில்‌ 
இங்கிலாந்தில்‌ பேசப்பட்ட ஆங்கில மொழிக்கு 
ஆங்கிலோ சாக்ஸன்‌ என்று பெயர்‌. பரிசுத்த 
வேதாகமத்தை ஆங்கிலோ  சாக்ஸன்‌ 
மொழியிலும்‌ மொழி பெயர்த்தார்கள்‌. 


வேதாகம மொழிபெயர்ப்பில்‌ மிக 
முக்கிய பங்கு வகித்தவர்‌ ஜான்‌ விக்லிப்‌ 
என்னும்‌ பேராசிரியராவார்‌. இவர்‌ ஆக்ஸ்போட்‌ 
பல்கலைக்‌ கழகத்தில்‌ ஆங்கிலப்‌ 
பேராசிரியராக பணிபுரிந்தவர்‌. இவர்‌ பரிசுத்த 
வேதாகமத்தை லத்தீன்‌ வல்கேட்டிலிருந்து 
ஆங்கில மொழியில்‌ மொழிபெயர்த்தார்‌. 
மொழிபெயர்க்கப்பட்ட காலம்‌ கியி. 1380-1384. 
இக்காலத்தில்‌ அச்சு இயந்திரம்‌ 
கண்டுபிடிக்கப்படவில்லை. ஆகையினால்‌, 
இவருடைய மொழிபெயர்ப்புப்‌ பிரதிகள்‌ 
கையினாலேயே எழுதப்பட்டன. 


ஆங்கில மொழி வேதாகமத்தில்‌: 
பல்வேறு பதிப்புகள்‌ வெளிவந்துள்ளன. 
அவற்றை இல்வாறு வரிசைப்படுத்தலாம்‌. 


பரிசுத்த வேதாகமம்‌ - முன்னுரை 


QOODNENS 
PUBLISHERS 


1. திருத்தப்பட்ட ஆங்கில மொழி பெயர்ப்பு 
(கிபி. 1885) 
அமெரிக்க திருத்தப்பட்ட தரமான 
மொழி பெயர்ப்பு (கிபி. 1901) 
திருத்தப்பட்ட தரமான மொழிபெயர்ப்பு 
(கிபி. 1952) 
விஸ்தரிக்கப்பட்ட 
(கியி. 1954) 


வேதாகமம்‌ 


5. பெர்க்லி வேதாகமம்‌ (கியி. 1959) 
எருசலேம்‌ வேதாகமம்‌ (கியி. 1966) 


அமெரிக்க வேதாகமம்‌ 


புதிய 
(கிபி. 1970) 
புதிய ஆங்கில வேதாகமம்‌ (கிபி. 1970) 


புதிய அமெரிக்க தரமான வேதாகமம்‌. 
(கிழி. 1971) 


வாழும்‌ வேதாகமம்‌ (கியி. 1971) 


இன்றைய ஆங்கிலப்‌ பதிப்பு 
(கிபி. 1976) 


அகில உலக புதிய பதிப்பு (கியி. 1978) 


புதிய ஜேம்ஸ்‌ இராஜாவின்‌ பதிப்பு 
(கிபி. 1981) 


14. திறந்த வேதாகமம்‌ (கி.பி. 1983) 


18. தமிழ்‌ மொழியில்‌ பரிசுத்த 
வேதாகமம்‌ 


இந்திய மொழிகளிலேயே முதன்‌ 
முதலாக தமிழ்‌ மொழியில்தான்‌ 
வேதாகமம்‌ அச்சிடப்பட்டது. 
ஹாலந்து. டென்மார்க்‌ ஆகிய தேசங்களிலி 
ருந்து இந்தியாவிற்கு சுவிசேஷ ஊழியம்‌ 
செய்ய வந்த மிஷினரிகள்‌ பரிசுத்த 
வேதாகமத்தை தமிழ்‌ மொழியில்‌ 
அச்சிடுவதற்கு பெரிதும்‌ உதவினார்கள்‌. 





f= al 
TT 


12. ஆங்கில மொழியில்‌ பரிசுத்த 
வேதாகமம்‌ 


சுமார்‌ 1200 ங்களாக ஆங்கில 
மொழியில்‌ மொழி பெயர்ப்பு பணி தொடர்ந்து 
நடைபெற்று வருகிறது. முதன்‌ முதலாக 
எபிரெய மொழியில்‌ 
வேதாகமத்தைக்‌ 
லத்தீன்‌ மொழியிலும்‌ வேதாகம அறிஞர்கள்‌ 
மொழிபெயர்த்தார்கள்‌. 
ஜனங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தது. 
லத்தீன்‌ மொழிக்கு பின்பு ஆங்கில 
மொழி உலகமெங்கும்‌ பிரபல்யமாயிற்று. 
தேவனுடைய பரிசுத்தவான்கள்‌ வேதாகமத்தை 
ஆங்கில மொழியில்‌ மொழிபெயர்க்கத்‌ 
துவங்கினார்கள்‌. 
ரோமர்கள்‌ இங்கிலாந்து தேசத்தோடு 
படையெடுத்தார்கள்‌. இதன்‌ ஈக 
கிறிஸ்தவ மார்க்கம்‌ இங்கிலாந்து த்திற்கு 
அறிமுகமாயிற்று. இவர்கள்‌ பேசிய ஜரீஷ்‌ 
மொழியில்‌ புதிய ஏற்பாடு மொழிபெயர்க்கப்‌ 


6-ஆம்‌ நூற்றாண்டில்‌ 
இங்கிலாந்தில்‌ பேசப்பட்ட ஆங்கில மொழிக்கு 
ஆங்கிலோ சாக்ஸன்‌ என்று பெயர்‌. பரிசுத்த 
வேதாகமத்தை ஆங்கிலோ  சாக்ஸன்‌ 
மொழியிலும்‌ மொழி பெயர்த்தார்கள்‌. 


வேதாகம மொழிபெயர்ப்பில்‌ மிக 
முக்கிய பங்கு வகித்தவர்‌ ஜான்‌ விக்லிப்‌ 
என்னும்‌ பேராசிரியராவார்‌. இவர்‌ ஆக்ஸ்போட்‌ 
பல்கலைக்‌ கழகத்தில்‌ ஆங்கிலப்‌ 
பேராசிரியராக பணிபுரிந்தவர்‌. இவர்‌ பரிசுத்த 
வேதாகமத்தை லத்தீன்‌ வல்கேட்டிலிருந்து 
ஆங்கில மொழியில்‌ மொழிபெயர்த்தார்‌. 
மொழிபெயர்க்கப்பட்ட காலம்‌ கியி. 1380-1384. 
இக்காலத்தில்‌ அச்சு இயந்திரம்‌ 
கண்டுபிடிக்கப்படவில்லை. ஆகையினால்‌, 
இவருடைய மொழிபெயர்ப்புப்‌ பிரதிகள்‌ 
கையினாலேயே எழுதப்பட்டன. 


ஆங்கில மொழி வேதாகமத்தில்‌: 
பல்வேறு பதிப்புகள்‌ வெளிவந்துள்ளன. 
அவற்றை இல்வாறு வரிசைப்படுத்தலாம்‌. 


பரிசுத்த வேதாகமம்‌ - முன்னுரை 


QOODNENS 
PUBLISHERS 


1. திருத்தப்பட்ட ஆங்கில மொழி பெயர்ப்பு 
(கிபி. 1885) 
அமெரிக்க திருத்தப்பட்ட தரமான 
மொழி பெயர்ப்பு (கிபி. 1901) 
திருத்தப்பட்ட தரமான மொழிபெயர்ப்பு 
(கிபி. 1952) 
விஸ்தரிக்கப்பட்ட 
(கியி. 1954) 


வேதாகமம்‌ 


5. பெர்க்லி வேதாகமம்‌ (கியி. 1959) 
எருசலேம்‌ வேதாகமம்‌ (கியி. 1966) 


அமெரிக்க வேதாகமம்‌ 


புதிய 
(கிபி. 1970) 
புதிய ஆங்கில வேதாகமம்‌ (கிபி. 1970) 


புதிய அமெரிக்க தரமான வேதாகமம்‌. 
(கிழி. 1971) 


வாழும்‌ வேதாகமம்‌ (கியி. 1971) 
இன்றைய ஆங்கிலப்‌ பதிப்பு 
(கிபி. 1976) 


அகில உலக புதிய பதிப்பு (கியி. 1978) 


புதிய ஜேம்ஸ்‌ இராஜாவின்‌ பதிப்பு 
(கிபி. 1981) 


14. திறந்த வேதாகமம்‌ (கி.பி. 1983) 


18. தமிழ்‌ மொழியில்‌ பரிசுத்த 
வேதாகமம்‌ 


இந்திய மொழிகளிலேயே முதன்‌ 
முதலாக தமிழ்‌ மொழியில்தான்‌ பரிசுத்த 
வேதாகமம்‌ அச்சிடப்பட்டது. போர்ச்சுகல்‌, 
ஹாலந்து, டென்மார்க்‌ ஆகிய 
தேசங்களிலிருந்து இந்தியாவிற்கு சுவிசேஷ 
ஊழியம்‌ செய்ய வந்த மிஷினரிகள்‌ பரிசுத்த 
வேதாகமத்தை தமிழ்‌ மொழியில்‌ 
அச்சிடுவதற்கு பெரிதும்‌ உதவினார்கள்‌. 





i a 
ETT 


வாஸ்கோடகாமா என்னும்‌ 


போர்ச்சுக்கல்‌ 
தேசத்திலிருந்து வரவழைத்தனர்‌. 

இந்தியாவில்‌ இவர்கள்‌ ஸ்தாபித்த 
திருச்சபைகளில்‌ பரிசுத்த வேதாகமத்தைத்‌ 
தமிழ்‌ மொழியில்‌ பயன்படுத்த 
விரும்பினார்கள்‌. ஆனால்‌ நமது நேசத்தில்‌ 
அப்போது அச்சு இயந்திர வசதியில்லை. 


போர்ச்சுக்கல்‌ நாட்டிலுள்ள லிஸ்பன்‌ 
நகரில்‌ 1554-ஆம்‌ ஆண்டு தமிழ்‌ மொழியில்‌ 
கிறிஸ்தவ. வினா விடை 

அச்சடிக்கப்பட்டு 

திருச்சபைகளில்‌ பயன்படுத்தினார்கள்‌. 


இலங்கையில்‌ தமிழ்‌ வேதாகமம்‌ 


கிபி. 17-ஆம்‌ நூற்றாண்டில்‌ ஹாலந்து 
தேசத்தார்களும்‌, டென்மார்க்‌ தேசத்தார்களும்‌ 
இலங்கைக்கு வந்து வியாபாரம்‌ செய்தார்கள்‌. 
இவர்கள்‌ மூலமாக இலங்கைத்தீவில்‌ 
திருச்சபை ஊழியம்‌ துவங்கிற்று. 

இலங்கையில்‌ இயேசு கிறிஸ்துவின்‌ 
ஊழியத்தை ஹாலந்து தேசத்திலிருந்தும்‌, 
டென்மார்க்‌. தேசத்திலிருந்தும்‌ வந்த 
'கிறிஸ்தவ பாதிரியார்கள்‌ செய்து வந்தார்கள்‌. 


அவர்களுக்குத்‌ 

பரிசுத்த. வேதாகமம்‌ ப 
உணர்ந்து, வேதாகமத்தைத்‌ தமிழ்‌ மொழியில்‌ 
மொழி பெயர்க்கும்‌ ஊழியமும்‌ செய்து 
வந்தார்கள்‌. அவர்களில்‌ முக்கியமானவர்கள்‌: 

1. பிலிப்புஸ்‌ பல்தேயுஸ்‌ (1672) 

2. அட்ரியானஸ்‌ டி மே (1692) 

3. அடால்‌ஃப்‌ க்றாமர்‌ (1741) 


4. வெட்செலியஸ்‌ (1742) 


பரிசுத்த வேதாகமம்‌ - முன்னுரை 


QOODNENS 
PUBLISHERS 


இவர்களைத்‌ தொடர்ந்து பிலிப்‌ டி 
மெல்லோ 1759) என்னும்‌ இலங்கைத்‌ 


தமிழரும்‌ பரிசுத்த வேதாகமத்தைத்‌ தமிழ்‌ 
மொழியில்‌: மொழி பெயர்ப்பதற்கு 
பெரும்பணியாற்றினார்‌. 


இவ்வாறாக, இலங்கைத்‌ தீவில்‌ பரிசுத்த 
வேதாகமம்‌. தமிழில மொழிபெயர்க்கப்பட்டது. 
இக்காலத்தில்‌ தமிழ்‌ நாட்டிலும்‌ வேதாகமத்தை 
தமிழில்‌ மொழிபெயர்க்கும்‌ பணி நடைபெற்று 
வந்தது. 


தமிழகத்தில்‌ தமிழ்‌ வேதாகமம்‌ 
சீகன்பால்க்‌ 

17-ஆம்‌ நூற்றாண்டில்‌ டென்மார்க்‌ 
தேசத்தை நான்காம்‌ ப்ரெட்ரிக்‌ என்னும்‌ 
அரசர்‌ ஆட்சி புரிந்து வந்தார்‌. இந்தியாவில்‌ 
திருச்சபகளை  ஸ்தாபிப்பதில்‌ இவருக்கு 


மிகுந்த ஆர்வம்‌ இருந்தது. அக்காலத்தில்‌ 
ஜெர்மனியில்‌ சீகன்பால்க்‌, ப்ரூட்ஸ்சோ என்ற 


பாதிரியார்கள்‌ இந்தியாவிற்கு வந்து 
இயேசுவின்‌ ஊழியத்தைச்‌ செய்வதற்கு 
மிகுந்த ஆர்வமுடையவர்களாக இருந்தார்கள்‌. 
ப்ரெட்ரிக்‌ இவ்விரண்டு 


இந்தியாவிற்கு 
உதவிகளையும்‌ 


நான்காம்‌ 
பாதிரியார்களையும்‌ 
அனுப்புவழ்ற்கு. 
செய்தார்‌. 


அக்காலத்தில்‌ தமிழகத்திலுள்ள 
தரங்கம்பாடி என்னும்‌ கடற்கரைப்‌ பட்டணம்‌. 
டேனிஷ்‌ கிழக்கிந்திய கம்பெனியின்‌ 
ஆதிக்கத்தின்‌ கீழ்‌ இருந்தது. சீகன்பால்க்கும்‌, 
ப்ளுட்ஸ்சோவும்‌ 1706-ஆம்‌ ஆண்டு ஜீலை 
மாதம்‌ 9-ஆம்‌ தேதி தரங்கம்பாடிக்கு வந்து 
சேர்ந்தார்கள்‌. 


எல்லா 


அந்த ஊருக்கு அருகிலிருந்த 
தமிழாசிரியர்கள்‌ துணையோடு சீகன்பால்க்‌ 


தமிழ்‌ மொழியைக்‌ கற்றுக்‌ கொண்டார்‌. 
1708-ஆம்‌ ஆண்டு அக்டோபர்‌ 17-ஆம்‌ தேதி 
புதிய ஏற்பாட்டைத்‌ தமிழில்‌ மொழிபெயர்க்க 
ஆரம்பித்தார்‌. 

ஸ்கிமிட்டின்‌ கிரேக்க மொழிப்‌ புதிய 
ஏற்பாடு, லத்தீன்‌ வல்கேட்‌, மார்ட்டின்‌ 
லூதரின்‌ ஜெர்மன்‌ மொழி இப்ப 

எ ஆதாரமாக 

டேனிய,  போர்ச்சுகீஸ்‌ 
உதவியுடன்‌ புதிய 
மொழியில்‌ 1711-ஆம்‌ ற்‌ மார்ச்‌ 31-ஆம்‌. 
நாள்‌ மொழிபெயர்த்து முடித்தார்‌ 





i FTN 
TT 
ஏற்பாட்டை வர்‌ தமிழில்‌: 


புதிய 
மொழிபெயர்த்தபோதும்‌, இதை அச்சிடுவதற்கு. 
ல்‌ அச்சு இயந்திரம்‌ அக்காலத்தில்‌. 
இல்லை. இங்கிலாந்திலுள்ள கிறிஸ்தவ கல்வி 
அபிவிருத்தி சங்கம்‌ என்னும்‌ ஊழிய 
ஸ்தாபனம்‌ வருக்கு ஒரு அச்சு 
இயந்திரத்தை நன்கொடையாகக்‌ 
கொடுத்தார்கள்‌. அத்துடன்‌ ஜெர்மனியிலுள்ள 
சீகன்பால்க்கின்‌ நண்பர்கள்‌ தமிழ்‌ அச்சு 
எழுத்துக்களை அவருக்கு வார்த்துத்‌ 

தந்தார்கள்‌. 
ம்‌ பல பிரச்சனைகள்‌ ஏற்பட்டன. 
இயந்திரத்தைக்‌ கொண்டு வந்த. 
ப பிரெஞ்சு படைகள்‌ கைப்பற்றின. 
பின்னர்‌ அவை சென்னை நகர குவர்னரால்‌ 
மீட்கப்பட்டன. மேலும்‌ அச்சு இயந்திர 
முதலாளி வரும்‌ வழியில்‌ கடலில்‌ மரித்து 
விட்டார்‌. இதன்பின்பு அச்சு வேலை தெரிந்த 
ஒரு டேனிய வீரன்‌ ஒருவனை சீகன்பால்க்‌ 
கண்டு பிடித்தார்‌. அதன்‌ பின்பு, 1913-ஆம்‌ 
ம்‌ ச்‌ ற்றும்‌ வேலையை 


போயிற்று. ஆகையால்‌ தரங்கம்பாடியிலேயே 
சிறிய எழுத்துக்களை திரும்பவும்‌ வார்த்தார்‌. 
இல்வளவு க்ஷன உழைப்பிற்கு பின்னர்‌ 
1715-ஆம்‌ வருடம்‌ ஜீலை 15ல்‌ புதிய ஏற்பாடு 
தமிழில்‌ அச்சிடப்பட்டு வெளிவந்தது. 


புதிய ஏற்பாடு அச்சிடப்பட்ட பின்னர்‌ 
அத்துடன்‌ நின்று விடாது பழைய ஏற்பாட்டு 

மொழி பெயர்ப்பத்‌ துவங்கி ரூ 
சரித்திரம்‌ வரைக்கும்‌ முடித்தார்‌. பின்‌ தமது 
37-ம்‌ வயதில்‌ தரங்கம்பாடியில்‌ காலமானார்‌. 


பெஞ்சமின்‌ சூல்ட்ஸ்‌ 


சீகன்பால்க்‌ விட்டுச்‌ சென்ற 
வேலையைத்‌ தரங்கம்பாடிக்கு வந்து சேர்ந்த 
பெஞ்சமின்‌ சூல்ட்ஸ்‌ ஏற்றுக்‌ கொண்டு 
1723-ம்‌ ஆண்டு பழைய ஏற்பாட்டு மொழி 
பெயர்ப்பை ஆரம்பித்தார்‌. 1725 நவம்பர்‌ மாதம்‌. 
மொழி பெயர்ப்பை முடித்தார்‌. 


1723-ல்‌ நியாயாதிபதிகள்‌ வரை பழைய 
ஏற்பாடு அச்சிடப்பட்டது. 1724-ல்‌. 
சங்கீதங்களும்‌ 1726-ல்‌ ரூத்‌ உன்னதப்பாட்டு 
வரையும்‌, 1727-ல்‌ ஏனைய புத்தகங்களும்‌ 
அச்சிடப்பட்டு வெளியாயிற்று. 


பரிசுத்த வேதாகமம்‌ - முன்னுரை 


பப்ரீஷியஸ்‌ 


பப்ரீஷியஸ்‌ 1710-ல்‌ ஜெர்மனி நாட்டில்‌ 
பிறந்தார்‌. ஜெர்மன்‌ தேசத்து சர்வ 
கலாசாலைகளில்‌ பட்டங்கள்‌ பெற்றார்‌. 
1740-ஆம்‌ ஆண்டு பரிகத்த ஆவியானவரின்‌ 
கட்டளைக்கு அடிபணிந்து கடலூர்‌ வந்து 
சேர்ந்தார்‌. 


1752-ஆம்‌. வருடம்‌ தமிழ்‌ மொழி 
வேதாகமத்தை உயர்‌ நடை மூல 
பாஷையோடு ஒப்பிட்டு மொழி பெயர்க்க 
ஆரம்பித்தார்‌. 

சீகன்பால்க்‌ தமிழ்நாடு வந்த காலம்‌ 
வேறு. பப்ரீஷியஸ்‌ வந்த காலம்‌ வேறு. 
சீகன்பால்க்‌ வந்த காலத்தில்‌ தமிழில்‌ 
வேதாகமமும்‌ கிடையாது. விசுவாசிகளான 
கிறிஸ்தவர்களும்‌ கிடையாது. தமிழ்‌ 
மக்களுக்கு எப்படியாவது அவர்கள்‌ தாய்‌ 
மொழியில்‌ வேதாகமம்‌ கொடுக்கப்பட 
வேண்டும்‌ என்ற வாஞ்சையோடு சீகன்பால்க்‌ 
உழைத்தார்‌. பப்ரீஷியஸ்‌ வந்த காலத்திலோ, 
தமிழ்‌ நாட்டில்‌ கிறிஸ்தவம்‌ வேரூன்றித்‌ 
தழைக்க ஆரம்பித்து விட்டது. 

வேதாகமமும்‌ ஏற்கெனவே மொழி 
பெயர்க்கப்பட்டாமிற்று. ஆதலால்‌ ஒரு தரமான 
புதிய திருப்புதல்‌ கொண்டு வருவதும்‌ அது 
மக்கள்‌ கைகளில்‌ கிடைக்க உதவுவதுமே 
தமது தலையாய கடமை என்பதை நன்கு 
அறிந்து பப்ரீஷியஸ்‌ ஊழியம்‌ செய்தார்‌. புதிய 
ஏற்பாட்டைத்‌ தமிழில்‌ மொழிபெயர்ப்பதற்கு 20 
வருஷங்களாயிற்று. 

இவருடைய தமிழ்‌ மொழி புதிய ஏற்பாடு 

பக்கங்களைக்‌ கொண்டிருந்தது. 

ஆண்டு கிறிஸ்தவ 
கல்வி அபிவிருத்தி சங்கத்தினர்‌ 
இந்தப்‌ புதிய ஏற்பாட்டை அச்சிட்டு 
வெளியிட்டார்கள்‌. 


புதிய ஏற்பாட்டைத்‌ தமிழில்‌ 
மொழிபெயர்த்த பின்பு, பழைய ஏற்பாட்டையும்‌ 
தமிழில்‌ மொழிபெயர்க்க ஆரம்பித்தார்‌. 
தமிழில்‌ தான்‌ மொழிபெயர்த்த பழைய 
ஏற்பாட்டை பகுதி பகுதியாகக்‌ கீழ்க்கண்ட 
வருஷங்களில்‌ அச்சிட்டு வெளியிட்டார்‌. 


808 
1772-ஆம்‌ 





ழ்‌ நயனா 
யாய 


1777-ல்‌. ஆதியாகமம்‌ 
நியாயாதிபதிகள்‌ வரையும்‌ 


1782-ல்‌ ரூத்‌ முதல்‌ யோபு வரையும்‌ 
1791-ல்‌ சங்கீதம்‌ முதல்‌ உன்னதப்பாட்டு 
வரையும்‌: 
1796-ல்‌ தீர்க்கதரிசிகளின்‌ புத்தகங்கள்‌ 
தமது ஊழியத்தை முடித்து விட்டு, 
பப்ரீஷியஸ்‌ 1791-ஆம்‌ ஆண்டு ஜனவரி 23-ம்‌ 


நாள்‌ காலமானார்‌. 
வில்லியம்‌ கேரி. 


வில்லியம்‌ கேரி 
இந்தியாவிற்கு... வந்தார்‌ 
ார்ஞ்மான்‌... என்னும்‌ 


இந்தியாவிற்கு வந்தார்‌. 


1793-ஆம்‌ 


இவர்கள்‌ வங்களாத்திலுள்ள செராப்பூர்‌ 
என்னும்‌ ஊரில்‌ அச்சக்‌ கூடம்‌ ஒன்று 
அமைத்தார்கள்‌. இதன்‌ மூலமாக 45 

மொழிகளில்‌ முழு வேதாகமத்தையோ அல்லது 
வேதாகமப்‌ பகுதிகளையோ அச்சிட்டு 
வெளியிட்டார்கள்‌. 


தமிழ்‌ மொழியிலும்‌ வேதாகமத்தை 
அச்சிட்டு வெளியிட வேண்டுமென்னும்‌. 
ஆர்வம்‌ அவர்களுக்கு உண்டாயிற்று. 

தமிழ்‌ மொழியில்‌ ஏற்கெனவே ஒரு 
வேதாகமம்‌ பப்ரீஷியஸ்‌ என்பவரால்‌ தமிழில்‌: 
மொழிபெயர்க்கப்பட்டு அச்சிடுவதற்கு 
ஆயத்தமாக இருப்பதை அவர்கள்‌ 
கண்டு, அதையே அச்சிட்டு வெளியிட 
முடிவு செய்தார்கள்‌. 

பப்ரீ தமிழில்‌ மொழிபெயர்த்த 
வேதாகமத்தை. 1813-ஆம்‌. ஆண்டு 
வில்லியம்‌ கேரி அச்சிட்டு வெளியிட்டார்‌. 


பரிசுத்த வேதாகமம்‌ - முன்னுரை 


QOODNENS 
PUBLISHERS 


முயற்சியின்‌ பலனாக 

1804-ஆம்‌ ஆண்டு மார்ச்‌ 

சர்வதேச வேதாகம சங்கம்‌ 

வேதாகமத்தை உலகின்‌ 

பல்வேறு மொழிகளில்‌ மொழி பெயர்க்கும்‌ 

பொறுப்பை இச்சங்கம்‌ ஏற்றுக்‌ கொண்டது. 

இச்சங்கத்தின்‌ கிளைகள்‌ உலகின்‌ வெவ்வேறு 

பகுதிகளிலும்‌ நிறுவப்‌ பட்டன. 1911-ஆம்‌ 

ஆண்டு கல்கத்தாவிலும்‌ 1820-ஆம்‌ ஆண்டு 

சென்னையிலும்‌ வேதாகம சங்கத்தின்‌ 
கிளைகள்‌ நிறுவப்பட்டன. 


க்னாடியஸ்‌ பகனன்‌ 


க்ளாடியஸ்‌ 
குருவானவர்‌ கல்கத்தாவில்‌ 
செய்துவந்தார்‌. 1806-ஆம்‌. 
தென்னிந்தியத்‌ திருச்‌ 

பார்ப்பதற்காக தமிழ்நாட்டிற்கு. 
அக்காலத்தில்‌ நூற்றுக்கு 

மட்டும்தான்‌ புதிய ஏற்பாடு இருந்தது. முழு 
வேதாகமும்‌ ஆயிரத்திற்கு ஒருவரிடம்‌ கூட 
இல்லை. இதை உணர்ந்த கிளாடியஸ்‌ பகனன்‌ 
தமிழில்‌ பரிசுத்த வேதாகமம்‌ அச்சிட 
வேண்டுமென்னும்‌ தேவையை சென்னை 
வேதாகம சங்கத்தாரிடம்‌ பகிர்ந்து கூறினார்‌. 


இதன்‌ விளைவாக சென்னை வேதாகம 
சங்கத்தினர்‌ பப்ரீவியஸ்‌ வர்களின்‌: பொழி 
பெயர்ப்பையே திருத்தி தத்‌ 
நிரசரக்கலாம்‌ என்று தீர்மானித்தனர்‌. இந்தப்‌ 
பொறுப்பை... ரேனியஸஸ்‌ அவர்களிடம்‌ 
ஒப்படைத்தார்கள்‌. 


ரேனியஸ்‌ 


பகனன்‌ 


ரேனியஸ்‌ 1790-ஆம்‌ 
ஜெர்மனியில்‌ பிறந்தவர்‌. சர்ச்‌ 
சங்கத்தின்‌ மூலமாக இவர்‌ 1814-ஆம்‌ 
ஆண்டு சென்னைக்கு மிஷனெரியாக 
வந்தார்‌ 


1820-. டிலிருந்து 
திரு பல்வேல்‌. பகுதியில்‌ க்‌ செய்து 
வந்தார்‌. பப்ரீஷியஸ்‌ தமிழில்‌ மொழிபெயர்த்த 
புதிய ஏற்பாட்டில்‌ காணப்பட்ட இலக்கணப்‌ 

நீக்கி, நல்ல நடையில்‌ கொண்டு 
வந்தார்‌ 





ழ்‌ நள 
ஈயா 


1827-ல்‌ ரேனியஸ்‌ மொழிபெயர்த்த 


சுவிசேஷங்களையும்‌, 


1833-ல்‌ 


ஏற்பாடு முழுவதையும்‌ 
அச்சிட்டு வெளியிட்டார்கள்‌. 


புதிய ஏற்பாட்டைத்‌ தமிழில்‌ 
மொழிபெயர்த்த பின்பு, பழைய ஏற்பாட்டையும்‌ 
தமிழில்‌ மொழி பெயர்க்கும்‌ பணியை 
ரேனியஸ்‌ ஆரம்பித்தார்‌. ஆதியாகமம்‌ முதல்‌ 
தானியேல்‌ தீர்க்கதரிசி வரையிலும்‌ ரேனியஸ்‌ 
தமிழில்‌ மொழி பெயர்த்தார்‌. அதன்‌ பின்பு. 
1838-ஆம்‌ ஆண்டு ரேனியஸ்‌ 
மரணமடைந்தார்‌. 


சென்னையில்‌ அமெரிக்க மிஷனுக்கு 
ஒரு அச்சகம்‌ இருந்தது. அவர்கள்‌ 1840-ஆம்‌ 
Hl தமிழில்‌ ஒரு முழு வேதாகமத்தையும்‌ 
வெளியிட்டார்கள்‌. இந்த 
கேதாசமந்தல பழைய ஏற்பாடு பப்ரீஷியஸால்‌ 
மொழிபெயர்க்கப்பட்டதாகும்‌. 
ஏற்பாடு ரேனியஸால்‌ தமிழில்‌ 
மொழிபெயர்க்கப்பட்டதாகும்‌. 


சென்னை வேதாகம சங்கத்தினர்‌ 
வேதாகமத்தின்‌ தும்‌ சில திருந்தங்கள்‌ 
செய்து 1884-ஆம்‌ ஆண்டு அச்சிட்டு 
வெளியிட்டார்கள்‌. 


பீட்டர்‌ பெர்சிவால்‌ 


தமிழ்நாட்டில்‌ 1835-ஆம்‌. 
காலத்தில்‌ கிறிஸ்தவர்கள்‌ 
விதமான மொழிபெயர்ப்புகளைப்‌ பயன்படுத்தி 
வந்தார்கள்‌. ஒரு சில இடங்களில்‌ பப்ரீஷியஸ்‌ 
அவர்களுடைய மொழிபெயர்ப்பையும்‌, வேறு 
சில இடங்களில்‌ ரேனியஸ்‌ அவர்களுடைய 
'மொழிபெயர்ப்பையும்‌ பயன்படுத்தி வந்தார்கள்‌. 
இந்தச்‌ சூழ்நிலையில்‌ இரண்டு மொழி 
பெயர்ப்புகளுக்குப்‌ பதிலாக, ஒரே மொழி 


பெயர்ப்பு இருந்தால்‌ நலமாக இருக்குமென்று 
வேதாகம சங்கம்‌ தீர்மானம்பண்ணிற்று. 


பரிசுத்த வேதாகமம்‌ - முன்னுரை 


QOODNENS 
PUBLISHERS 


இதில்‌ முக்கிய பங்கு வகித்தது 
யாழ்ப்பாணத்தில்‌ 1835-ஆம்‌ ஆண்டு 
நிறுவப்பட்ட வேதாகம சங்கமாகும்‌. இவர்கள்‌ 
1839-ஆம்‌ ஆண்டு புதிய மொழிபெயர்ப்பைச்‌ 
செய்வதற்கு ஒரு குழுவை நியமித்தார்கள்‌. 
இக்குழுவின்‌ தலைவராக பீட்டர்‌ பெர்சிவால்‌ 
அவர்கள்‌ பொறுப்பேற்று வேதாகமத்தைத்‌ 
தமிழில்‌ மொழி பெயர்க்கும்‌ பணியைத்‌ 
துவக்கின 


1840-ஆம்‌ ஆண்டு தமிழில்‌ புதிய 

பெயர்ப்புப்‌ பணி ஆரம்பாயிற்று. 

இதற்கு அடிப்படையாக இருந்தது ரேனியஸ்‌ 
அவர்களுடைய மொழிபெயர்ப்பாகும்‌. 


1848-ஆம்‌ ஆண்டு முதல்‌ 1850-ஆம்‌ 
ஆண்டு வரையிலும்‌ பெர்சிவால்‌ அவர்களின்‌ 
தலைமையின்கீழ்‌ யாழ்ப்பாணத்திலிருந்த 
வேதாகம அறிஞர்களும்‌, சென்னையிலிருந்த 
வேதாகம அறிஞர்களும்‌ பலமுறை கூடி இந்த 
புதிய மொழிபெயர்ப்பை மிகவும்‌ நல்ல 
முறையில்‌ செய்து முடித்தார்கள்‌. 


இந்தப்‌ புதிய வேதாகமம்‌ 1850 
ஆண்டு அக்டோபர்‌ மாதம்‌ 21-ம்‌ நாளன்று 


மொழியில்‌ 


தமிழ்‌ ய 
நாண்கு வொழிபெயிப்பகன்‌ ' வந்துள்ளன 


நான்குபேருடைய 

தமிழ்நாட்டு 

அதிகமாகப்‌ 

பயன்படுத்தப்பட்டு வந்தன. தமிழ்நாடு 

முழுவதிலும்‌ பொதுவானதாக ஒரு வேதாகமம்‌ 

இருந்தால்‌ குழப்பமில்லாமல்‌ தெளிவாக 

இருக்குமென்று திருச்சபையார்‌ 
நினைத்தார்கள்‌. 





f= a 
TT 


சென்னை வேதாகம சங்கம்‌ ஒரு 
பொதுவான மொழிபெயர்ப்பு செய்ய 
வேண்டுமென்ற எண்ணத்தில்‌ அதற்குரிய 
முயற்சிகளைச்‌ செய்து வந்தது. இதற்காக 
ஒரு குழுவை நியமித்தார்கள்‌. இக்குழுவிற்கு 
ஹென்றி பவர்‌ அவர்கள்‌ தலைமை 
தாங்கினார்கள்‌. 


மொழிபெயர்ப்பிற்கு இவர்கள்‌ 
எடுத்துக்‌ கொண்ட நூல்கள்‌ 


1. கிரேக்க மூலச்சுஷகள்‌ - 1624-ஆம்‌. 
ஆண்டு “அச்சிட்டு வெளியிடப்பட்ட 
டெக்ஸ்டஸ்‌ ரிஸப்டஸ்‌ 


2. அழிகாழர்வான. அந்கில 
பெயர்ப்பு - 1611-ல்‌ வெ க்ப்‌ 


3. பப்ரீஷியஸின்‌ மொழிபெயர்ப்பு 

4. ரேனியஸின்‌ மொழிபெயர்ப்பு 

5, பெர்சிவாலின்‌ மொழிபெயர்ப்பு 
இவர்கள்‌ மொழிபெயர்ப்பு ஊழியத்தை 
1858-ல்‌ ஆரம்பித்தார்கள்‌. 1871-ஆம்‌ ஆண்டு 
இவர்களுடைய மொழிபெயர்ப்பு பணி நிறைவு 
பெற்றது. அந்த ஆண்டிலேயே யூனியன்‌ 
பதிப்பு என்னும்‌ பெயரில்‌ சென்னை வேதாகம 
சங்கத்தார்‌ இதை அச்சிட்டு வெளியிட்டார்கள்‌. 


லார்சன்‌ 


1891ல்‌ பவர்‌ அவர்களுடைய 
மொழிபெயர்ப்பான யூனியன்‌ பதிப்பு 
வெளிவந்த பிறகு திருச்சபையார்‌ இந்த 
வேதாகமத்தை அதிகமாகப்‌ பயன்படுத்‌ 
வந்தார்கள்‌. 


இக்காலத்தில்‌ எபிரெயம்‌, கிரேக்கம்‌. 
ஆகிய மூலபாஷைகளில்‌ ஏராளமான 
மொழியியல்‌ ஆய்வுகள்‌ மேற்கொள்ளப்பட்டன. 
இதன்‌ விளைவாக 1904-ஆம்‌ ஆண்டு 
நெஸ்லே என்பவர்‌ கிரேக்க மொழியில்‌ ஒரு 
புதிய வேதாகமத்தை அச்சிட்டு வெளியிட்டார்‌. 
இது நெஸ்லே பதிப்பு என்று அழைக்கப்பட்டது. 


பரிசுத்த வேதாகமம்‌ - முன்னுரை 


QOODNENS 
PUBLISHERS 


ம்‌ நெஸ்லே பதிப்பைத்‌ 
க்கு ஆதாரமான 

பயன்படுத்த துவங்கினார்கள்‌. 
பாகங்களிலும்‌ நெஸ்லே. 

பதிப்பின்‌ அடிப்படையில்‌ வேதாகமத்தை 
மறுபடியும்‌ மொழிபெயர்க்க ஆரம்பித்தார்கள்‌. 


தமிழ்‌ மொழியிலும்‌, நெஸ்லே பதிப்பின்‌ 
ஆதாரத்தின்‌ பிரகாரமாக வேதாகமம்‌ மொழி 
பெயர்க்கப்படவேண்டுமென்று சென்னை 
வேதாகம சங்கத்தார்‌ விரும்பினார்கள்‌. இந்தப்‌ 
பணியைச்‌ செய்வதற்காக ஒரு குழுவை 
அமைத்தார்கள்‌. இந்தக்‌ குழுவிற்கு லார்சன்‌ 
என்பவர்‌ தலைமைப்‌ பொறுப்பேற்றார்‌. 

லார்சன்‌ அவர்களின்‌ தலைமையின்‌ 
பரிசுத்த வேதாகமம்‌ மறுபடியும்‌ தமிழில்‌ மொழி 
பெயர்க்கப்பட்டு கீழே கொடுக்கப்பட்டுள்ள 
ஆண்டுகளின்‌ பிரகாரம்‌ அச்சிட்டு 
வெளியிடப்பட்டது. 


1925 - மத்தேயு, மாற்கு, யோவான்‌ 
அப்போஸ்தலருடைய நடபடிகள்‌ 


1928 - புதிய ஏற்பாடு முழுவதும்‌ 
1936 - முழு வேதாகமம்‌ 


லார்சன்‌ 1940-ல்‌ காலமானார்‌. 
மோனஹன்‌ 


பவருடைய மொழிபெயர்ப்பிற்கும்‌, 
அரனும்‌ வொழிபெய்ப்பிசக்ம்‌ ல்‌ 
உண்டு. ஆகையினால்‌, ஒரு புதிய 

பயர்ப்பை தமிழ்‌ வேதாகமத்திற்கு. 
கொண்டுவரவேண்டுமென்று, வேதாகம 
சங்கத்தார்‌ விரும்பினார்கள்‌. 

லார்ச டய மொழிபெயர்ப்பைத்‌ 
திருத்தி, அக்க கண்டுப! தாகம்‌ 
சங்கத்தார்‌ முடிவு செய்தார்கள்‌. இதற்காக 
1939-ஆம்‌ ஆண்டு ஒரு குழுவை 
அமைத்தார்கள்‌. இக்குழுவிற்கு மோனஹன்‌ 
அவர்கள்‌ தலைமைப்‌ பொறுப்பேற்றுக்‌ 
கொண்டார்கள்‌. 


இவர்கள்‌ லார்சனுடைய 
மொழிபெயர்ப்பை மறு ஆய்வு செய்து, 
கீழ்க்கண்ட பிரகாரம்‌ தமிழ்‌ வேதாகமத்தை 
அச்சிட்டு வெளியிட்டார்கள்‌. 





i FTE 
TT 


1940 - மத்தேயு, 
சுவிசேஷங்கள்‌ 


1942 - புதிய ஏற்பாடு முழுவதும்‌ 
1949 - முழு வேதாகமம்‌ 


மாற்கு ஆகிய 


மீல்‌ 


மோனஹன்‌ தலைமையில்‌. 
மொழிபெயர்ப்பு செய்யப்பட்ட புதிய ஏற்பாட்டை 
மறுபடியும்‌ ஆராய்ந்து பார்த்து, அதில்‌ சில. 
மாற்றங்களைக்‌ கொண்டு வரவேண்டுமென்று 
வேத அறிஞர்கள்‌ விரும்பினார்கள்‌. 


, இதற்காக ஒரு குழு ஏற்படுத்தப்பட்டது. 
இதற்கு தலைமை பொறுப்பு ஏற்றுக்‌ 
கொண்டவர்‌ டீல்‌ என்பவர்‌. இவர்‌ லுத்திரன்‌ 
சபையின்‌ போதகர்‌ 


இவர்கள்‌ மோனஹன்‌ மொழிபெயர்த்த 
புதிய ஏற்பாட்டை மறுபடியுமாகத்‌ திருத்தி ஒரு 
புதிய மொழிபெயர்ப்பை  (திருப்புதலை) 


அழைக்கப்படுகிறது. 
1954-ஆம்‌ 
வெளியிடப்பட்டது. 


ந்த 
ஆண்டு 


14. வேதாகமத்தின்‌ 
அட்டவணை 


பரிசுத்த வேதாகமத்தில்‌ சில. 
நிகழ்ச்சிகளின்‌ காலங்கள்‌ தெளிவாக 
உள்ளன. வேறு சிலவற்றின்‌ காலங்களைப்‌ 
பற்றி வேத அறிஞர்கள்‌ வெவ்வேறு 
கருத்துக்களைக்‌ கொண்டிருக்கிறார்கள்‌. 
அநேகமாக எல்லோராலும்‌ ஏற்றுக்‌ 
கொள்ளப்பட்டுள்ள கால அட்டவணை இங்கு 
கொடுக்கப்பட்டிருக்கிறது. 

ஆதாமின்‌ சிருஷ்டப்பிலிருந்து இன்று 
வரையிலும்‌ இடைப்பட்ட காலம்‌ சுமார்‌ 6203 
வருஷங்களாகும்‌. இந்த வருஷங்களைக்‌ 
கீழ்க்கண்டவாறு கால அட்டவணையாகக்‌ 
கொடுக்கலாம்‌. 


பரிசுத்த வேதாகமம்‌ - முன்னுரை 


பிரியப்‌ 
UBLISHERS 


ஆதாம்‌ முதல்‌ நோவா வரையிலும்‌ 
(ஆதி 5. ங்கள்‌ 

நோவா முதல்‌ 75ஆவது வயதில்‌ 
ஆபிரகாமை தேவன்‌ அழைத்தது. 
வரையிலும்‌ (ஆதி 11:10-12:5) .........427' 
வருஷங்கள்‌ 


ஆபிரகாமிலிருந்து, 

வரையிலும்‌. 

கலா 3:1 
யாத்திராகமத்திலிருந்து 

கிறிஸ்துவின்‌ ஊழியம்‌ 

௨.1718 வருஷங்கள்‌ 


5203 
15. வேதாகமத்தை வாசிக்கும்‌ விதம்‌ 
பரிசுத்த வேதாகமம்‌ தேவனுடைய 
வார்த்தையாக இருப்பதினால்‌ இதை 
வாசிக்கும்‌. போது, ஒரு சில 
ஒழுங்குமுறைகளைக்‌ கடைப்பிடித்து வாசிக்க 
வேண்டும்‌. 
வேதத்தை. 
முறையாவது: 
1. தினமும்‌ வாசிக்க 
(யோசு 1:8) 


வாசிக்க வேண்டிய 


வேண்டும்‌. 
ஆவிக்குரிய ஆகாரமாக வாசிக்க 
வேண்டும்‌. (நீதி 3; 2தீமோ 316-17) 
தியானத்தோடு வாசிக்க வேண்டும்‌. 


(சங்‌ 1:3) 


அன்போடு 
(சங்‌ 119:97-104) 


வாசிக்க வேண்டும்‌. 


யை உணர்ந்து வாசிக்க 
வேண்டும்‌. (மத்‌ 5:6; யோவா 7:37-39; 
2பேது 121-10; 3:18) 


விசுவாசத்தோடு வாசிக்க வேண்டும்‌. 
(ரோம 1017; எபி 11:6) 





i= FTE 
TT 


7. சத்தியத்தைத்‌ தேடி, ஆராய்ந்து 
வாசிக்க வேண்டும்‌. (யோவா 5:39) 
சத்திய வசனங்கள்‌ அனைத்தையும்‌ 
ஏற்றுக்‌. கொள்ளும்‌ விதத்தில்‌ 
வெளிப்படையாக வாசிக்க வேண்டும்‌. 
(2தீமோ 3:16-17; எபி 4:12; யூதா 3) 
வேத வாக்கியங்களை மற்ற வேத 
வாக்கியங்களோடு ஒப்பிட்டு வாசிக்க 
வேண்டும்‌. ( [கொரி 213) 

வியோடு வாசிக்க வேண்டும்‌. 
(யோவா 1416-17; 15:26; 167-15; 
கலா 5:16,26/. 
முழுவதுமாகவும்‌ திரும்பத்‌ திரும்பவும்‌ 
வாசிக்க வேண்டும்‌. (மத்‌ 5:18) 
கீழ்ப்படிதலோடு வாசிக்க வேண்டும்‌. 
(ரோம 1:5; 16:26) 


16. வேதாகம புள்ளி விவரங்கள்‌ 


பரிசுத்த வேதாகமத்தில்‌ எத்தனை 
புத்தகங்கள்‌, அதிகாரங்கள்‌, வசனங்கள்‌ 
உள்ளன என்னும்‌ புள்ளி விவரங்கள்‌ கீழே 
கொடுக்கப்பட்டுள்‌ளன. 

1, புஸ்தகங்கள்‌ ௨66 
அதிகாரங்கள்‌. 

3. வசனங்கள்‌. 
வாக்குத்தத்தங்கள்‌. 
கட்டளைகள்‌. Ao 
கணிப்புக்கள்‌.........000க்கும்‌ மேல்‌ 
நிறைவேறிய தீர்க்கதரிசனங்கள்‌...3,268 

தீர்க்க 


_.1189 
31101 
1,260 


வேண்டிய 


பரிசுத்த வேதாகமம்‌ - முன்னுரை 


QOODNENS 
PUBLISHERS 


16. மிகப்‌ பெரிய புஸ்தகம்‌... சங்கீதம்‌ 
17. மிகச்‌ சிறிய புஸ்தகம்‌.....11] யோவான்‌ 
18. மிக நீளமான அதிகாரம்‌...சங்கீதம்‌ 119 
....3358. தடவைகள்‌. 
....7736 தடவைகள்‌ 
40. 
22. மொழிபெயர்க்கப்பட்டுள்ள 
1100க்கு மேல்‌ 


23. முதன்‌ முதலாக அதிகாரங்கள்‌ 
பிரிக்கப்பட்ட வருஷம்‌ - கியி. 1227 

24. ஆங்கில மொழியில்‌ முதல்‌ வேதாகமம்‌ 
- கியி. 1380 


பழைய 
விவரங்கள்‌ 


ஏற்பாட்டு புள்ளி 
1. புஸ்தகங்கள்‌.............39 
அதிகாரங்கள்‌. 929 
3. வசனங்கள்‌. 23144 
நீளமான வசனம்‌.....எஸ்தர்‌ 8:9 
5. சிறிய வசனம்‌.......1 நாளாகமம்‌ 1:25 
மத்திய புஸ்தகம்‌......நீதிமொழிகள்‌ 
மத்திய அதிகாரம்‌... யோபு 20 
மத்திய வசனம்‌. 
1 நாளாகமம்‌ 20:17 18 
9, மிகப்‌ பெரிய புஸ்தகம்‌....சங்கீதம்‌. 
10. மிகச்‌ சிறிய புஸ்தகம்‌....ஒபதியா 
11. மிக நீளமான அதிகாரம்‌...சங்கீதம்‌ 119 


12. ஓரளவு ஒன்றுபோல்‌ உள்ள 
'வசனப்பகுதிகள்‌: 


1 இராஜா 19 
எஸ்றா 2 


- - ஏசா 37 

--நெகே7 

1 நாளா 36:22, 23 - - எஸ்றா 11-3 
சங்‌ 14 -- சங்‌ 53 


சங்‌ 60642 சங்‌ 108713. 





i THE 
TT 


மிகப்‌ பெரிய புஸ்தகம்‌.....லூக்கா 


10. மிகச்‌ சிறிய புஸ்தகம்‌...17 யோவான்‌ 
1. மிக நீளமான அதிகாரம்‌....லூக்கா 1 


17. 


வேதாகமத்தைப்‌ பற்றி சில்‌ 


குறிப்புகள்‌ 


1 


பரிசுத்த வேதாகமம்‌ தேவனால்‌. 
வெளிப்படுத்தப்பட்டுள்ள. தெய்வீக 
செய்தியாகும்‌. எல்லாவற்றின்‌ ஆரம்பமும்‌: 
முடிவும்‌ வேதாகமத்தில்‌ எழுதப்‌ 
பட்டிருக்கிறது. வானமும்‌, பூமியும்‌ 
சிருஷ்டிக்கப்பட்ட வரலாறு 
வேதாகமத்தில்‌ உள்ளது. 


பிவதாகமத்தல்‌ தெய்வீக 
வல்லமை வெளிப்படுகிறது. மனுக்குலம்‌ 
இரட்சிப்பைப்‌ பெறுவதற்குத்‌ 
தேவையான செய்திகளை வேதாகமம்‌ 
கூறுகிறது. சரீரம்‌, ஆலி, ஆத்துமா 
ஆகியவற்றிற்குத்‌ தேவைப்படும்‌ 
ஆவிக்குரிய ஆகாரம்‌ வேதாகமத்தில்‌ 
தாராளமாக உள்ளது. (ரோமர்‌ 196; 
யோவான்‌ 15:7) 


பரிசுத்த 


வேதாகமம்‌ 

கெளிப்படக்துிறது. 
பம்‌ காலங்களிலும்‌ தேவன்‌ 
மனுஷரோடு ஏற்படுத்திக்‌ கொண்ட 
உடன்படிக்கையின்‌ விளக்கங்களை நாம்‌ 
வேதாகமத்தில்‌ துவக்கம்‌ முதல்‌ முடிவு 
வரையிலும்‌ காணலாம்‌. 


வக 
"சத்‌ 


பரிசுத்த வேதாகமம்‌ - முன்னுரை 


QOODNENS 
PUBLISHERS 


மனுக்குலத்தைப்‌ பற்றிய தேவனுடைய 
திட்டம்‌ வேதாகமத்தில்‌ சிறப்பாக 
விளக்கப்‌ பட்டிருக்கிறது. மனுஷருடைய 
இம்மைக்கும்‌, மறுமைக்குமுரிய தெய்வீக 
செய்திகள்‌ வேதாகமத்தில்‌ உண்டு. 

5. வேதாகமம்‌ ஒரு சரித்திரப்‌ புத்தகம்‌. 
சரித்திரம்‌ எவ்வளவு உண்மையோ 
அல்வளவு வேதாகமமும்‌ உண்மை. 
ஆனால்‌ இது உலகின்‌ அரசியல்‌ 
வரலாற்று புத்தகம்‌ அல்ல. வேதாகமம்‌ 


என்பது கர்த்தர்‌ அந்தந்தக்‌ 
காலங்களின்‌ சம்பவங்களையும்‌, தம்மை 


உண்மையாகப்‌ பின்பற்ற விரும்பிய தனி 
மனிதர்களோடு தாம்‌ கொண்டிருந்த 
தொடர்புகளையும்‌, மனிதனின்‌ 
இரட்சிப்பிற்கு வைத்திருந்த 
திட்டத்தை. நிறைவேற்றி 
வருவதையும்‌, மக்களுக்கு 
எடுத்துரைக்க சரித்திரப்‌ 
புத்தகம்‌ ஆகும்‌. 

6. வேதாகமத்தில்‌ எந்த வரியும்‌ தேவனைச்‌ 
சற்று புகழ்ந்து பாடுவதற்காக மனிதன்‌: 
கூட்டி எழுதிய வரிகள்‌ அல்ல, மனிதன்‌ 

புகழ்ந்து பாடுவதினால்‌ 
பெரியவராகக்‌ காட்டும்‌ 
ட தேவனுக்கு இல்லை. 
வேதாகமம்‌ என்பது கர்த்தாதி கர்த்தர்‌, 
தேவாதி தேவன்‌ மனிதனோடு பேசும்‌ 
ஓர்‌ உரையாடல்‌. வேத வசனம்‌. 
நம்மோடு கூடப்‌ பேசும்போது தேவன்‌ 
நம்மோடு பேசும்‌ உணர்வை நம்முடைய 
இருநயத்திலை பெறுகிறோம்‌. 
7. ஐந்து பட்டது ஒரு அதிகாரம்‌ 
மட்டுமே ஒபதியா, 
பிலேமோன்‌, 2 வல்‌ மம 
யோவான்‌, யூதா. 


தாம்‌ 
தாம்‌ 


எழுதிய 


8. எஸ்தர்‌, 
உன்னதப்பாட்டு 
புஸ்தகங்களிலும்‌ 
கர்த்தர்‌ 


9. ஆகாய்‌ புஸ்தகத்தில்‌ மொத்தம்‌ 2 
அதிகாரங்கள்‌ மட்டுமே உள்ளன. 





ப்பம்‌ 
யய 1 


10. ஏழு புஸ்தகங்களில்‌ 3 அதிகாரங்கள்‌ 
உள்ளன. அவையாவன - 


நாகூம்‌, ஆபகூக்‌, 
செப்பனியா, 11 தெசலோனிக்கேயர்‌, 
யூதா, 11 பேதுரு 
ஆறு புஸ்தகங்களில்‌ 4 அதிகாரங்கள்‌ 
மட்டுமே உள்ளன. அவையாவன: ரூத்‌, 
மல்கியா, கொலோசெயர்‌, 
பிலிப்பியர்‌, 11 தீமோத்தேயு 
12. ஜந்து புஸ்தகங்களில்‌ 5 அதிகாரங்கள்‌ 
மட்டுமே உள்ளன: அவையாவன: 
புலம்பல்‌, 1 தெசலோனிக்கேயர்‌, 
யாக்கோபு, 11 பேதுரு, £ யோவான்‌ 


யோபு 


ஏசாயா 
மத்தேயு (1,071), 
அப்போஸ்தலருடைய நடபடிகள்‌ 


(24௪), 
1,273), 
175, 

1,007). 


பரிசுத்த வேதாகமம்‌ - முன்னுரை 


பபிப்பி 
71898 


14... கோட்டின்கண்‌ பல்கலைக்கழக 
நூலகத்தில்‌ 2470 பனை ஓலைகளில்‌ 
எழுதப்பட்ட வேதாகமம்‌ உள்ளது. 

பழைய ஏற்பாட்டில்‌ கர்த்தர்‌ என்னும்‌ 
சொல்‌ யெகோவாவைக்‌ குறிக்கும்‌. 
எண்ணாகமம்‌ 7-வது அதிகாரத்தில்‌ 
4 வசனங்கள்‌ 12 முறை அதே 
அதிகாரத்தில்‌ திரும்பத்‌ திரும்ப 
வந்ததுள்ளது.. 


எண்ணாகமம்‌ 11:5 


வேதாகமத்தின்‌: 


அதிகாரங்கள்‌ ஒவ்வொன்றிலும்‌ 22 
வசனங்கள்‌ உள்ளன. 
19. எபிரெய பழைய ஏற்பாட்டில்‌ 8674. 
எபிரெய சொற்கள்‌ உள்ளன 
20. கிரேக்க புதிய ஏற்பாட்டில்‌ 5624 
கிரேக்க சொற்கள்‌ உள்ளன. 





i FTE 
TT 


டந்த 
புஸ்தகங்கள்‌ 


உலகத்தில்‌ _ 
இருந்தாலும்‌, 
வேதாகமமே, அந்தப்‌ புஸ்தகங்கள்‌ 
எல்லாவற்றிற்கும்‌ பிரதான புஸ்தகமாக 
விளங்குகிறது. இதை புஸ்தங்களுக்கெல்லாம்‌ 
சிறப்பான புஸ்தகம்‌ என்று சொல்லலாம்‌. 


வேதாகமம்‌ “பரிசுத்த வேதாகமம்‌” 
என்று அழைக்கப்படுகிறது. ஏனென்றால்‌: 
இந்தப்‌ புஸ்தகத்தை பரிசுத்தவான்கள்‌. 
எழுதியிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ பரிசுத்த 
ல்‌ ஏவப்பட்டு, பரிசுத்த 
ஒவ்வொரு 

வாக்கியத்தையும்‌ எழுதியிருக்கிறார்கள்‌. 


பரிசுத்தவேதாகமத்தில்‌ 


ஏராளமான 
பரிசுத்த 


எழுதப்பட்டிருக்கிறது. 
வேதாகமத்திலுள்ள புஸ்தகங்கள்‌ பல்வேறு 
இடங்களிலும்‌, பல்வேறு காலங்களிலும்‌ 
எழுதப்பட்டிருக்கிறது. 
உறுதியான 
வசனமும்‌ நமக்கு உண்‌ 
விடிவெள்ளி உங்கள்‌ இருதயங்களில்‌ 
உதிக்குமளவும்‌ இருளுள்ள ஸ்தலத்தில்‌: 
பிரகாசிக்கிற விளக்கைப்போன்ற. 
அல்வசனத்தைக்‌ கவனித்திருப்பது. 
நலமாயிருக்கும்‌” (2பேது 119). 
பூமியிலே எந்த தேசத்தில்‌ 
வேதாகமம்‌ இல்லையோ, 
தேசம்‌ இருண்ட  தேசமாகவே 


தீர்க்கதரிசன 
பொழுது விடிந்து 


இந்தப்‌ 
பரிசுத்த 
அந்த 
இருக்கும்‌. 

பரிசுத்த வேதாகமம்‌, பழைய ஏற்பாடு. 
புதிய ஏற்பாடு என்று இரண்டு பகுதிகளாகப்‌ 
பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்பாடு என்னும்‌ 
வார்த்தைக்கு உடன்படிக்கை என்று பொருள்‌. 
பரிசுத்த வேதாகமத்தில்‌ மனுஷனைக்‌ குறித்த 
தேவனுடைய சித்தம்‌ தெளிவாக. 
சொல்லப்பட்டிருக்கிறது. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


உலகத்தோற்றமுதல்‌ அடிக்கப்பட்ட 
ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவபுஸ்தகத்தில்‌ 
பேரெழுதப்பட்டிராத பூமியின்‌ குடிகள்‌ யாவரும்‌ 
அதை வணங்குவார்கள்‌" (வெளி 13:8) 
பரிசுத்த வேதாகமம்‌ பழைய ஏற்பாடு 
என்றும்‌, புதிய ஏற்பாடு என்றும்‌ இரண்டாகப்‌ 
பகுக்கப்பட்டபோதிலும்‌, பழைய ஏற்பாட்டை 
பழைய புஸ்தகம்‌ என்று ஒதுக்கி 
வைத்துவிடமுடியாது. புதிய ஏற்பாடு 
பழைய ஏற்பாட்டை பூரணப்படுத்துகிறது. 


பழைய ஏற்பாட்டிலுள்ள முதல்‌ ஐந்து 
ஆகமங்கள்‌ “பஞ்சாகமம்‌' என்று 
அழைக்கப்படுகிறது. இந்த ஆகமங்களின்‌ 
ஆசிரியர்‌ மோசே. பஞ்சாகமத்தின்‌ முதலாவது 
ஆகமம்‌ “ஆதியாகமம்‌” ஆகும்‌. 


மோசே ஆதியாகமத்தை எப்பொழுது 
எழுதினார்‌ என்பது தெளிவாக தெரியவில்லை, 
அவர்‌ மீதியான்‌ தேசத்தில்‌ இருந்தபோது 
இந்த ஆகமத்தை எழுதினார்‌ என்று 
வேதபண்டிதர்களில்‌ சிலர்‌ சொல்லுகிறார்கள்‌. 
எகிப்து தேசத்திலே இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
அடிமைத்தனத்தின்‌ பாடுகளை 
அனுபவித்துக்கொண்டிருந்த அவர்களுக்கு 
ம்‌, ஆலோசனையையும்‌ 

மோசே 
எழுதினார்‌ என்று 

வேதபண்டிதர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ எகிப்தின்‌: 
அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு, 
வனாந்தரத்தில்‌ பிரயாணம்‌ பண்ணியபோது, 
மோசே தியாகமந்தை எழுதினார்‌ 
என்றும்‌ பண்டிதர்களில்‌ சிலர்‌ 
சொல்லுகிறார்கள்‌. மோசே சீனாய்‌ மலையில்‌ 
கர்த்தரோடு இருந்துவிட்டு, கர்த்தருடைய 
வார்த்தைகளை பூரணமாகப்‌ 
பெற்றுக்கொண்ட பின்பு, அவர்‌ 
ஆதியாமத்தை எழுதினார்‌ என்பது 
இவர்களுடைய கருத்து. 

ஆதியாகமம்‌ என்னும்‌ பெயருக்கு 
“ஆரம்பம்‌” என்று பொருள்‌. எல்லா 
ஆரம்பங்களின்‌ சரித்திரமும்‌ இந்த ஆகமத்தில்‌ 
எழுதப்பட்டிருக்கிறது. இந்த உலகம்‌ 
சிருஷ்டிக்கப்பட்டது. உலகத்திலே. ம 
மரணமும்‌ பிரவேசித்தது. 
எழும்பினது. க 
ஸ்தாபிக்கப்பட்டது. 
ஆரம்பமெல்லாம்‌ ஆதியாகமம்‌ அத்தம்‌ 
சரித்திரமாக எழுதப்பட்டிருக்கிறது. 





ழ்‌ நவள 
யாய 


ஆதியாகமம்‌ முதலாம்‌ அதிகாரத்தில்‌ 
இந்த உலகம்‌ சிருஷ்டிக்கப்பட்ட சம்பவம்‌ 
தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. 
மனுபுத்திரரில்‌ அநேகர்‌ என்னை 
சிருஷ்டித்தவர்‌ எங்கே இருக்கிறார்‌” 
என்னும்‌ கேள்வியைக்‌ கேட்கிறார்கள்‌. 
இந்தக்‌ கேள்விக்கு தத்துவ ஞானிகளால்‌ 
சரியான பதிலை சொல்ல முடியாது. 


இந்தப்‌ பிரபஞ்சம்‌ 
உண்டாயிற்று என்று 
சொல்லுகிறார்கள்‌. ஒரு 
பிளந்ததின்‌ மூலமாக 
உண்டாயிற்று ன 
சொல்லுகிறார்கள்‌. 
தேவனை அறிய முடியாது. 

பரிசுத்த வேதாகமத்தில்‌, தேவனுடைய 


இரகசியங்களெல்லாம்‌. 
ப்பட்டு வக்ப்‌ 


ரம்பம்‌, 
நணாசிகளி்‌. போம்‌ 
ஆதியாகமம்‌ புஸ்தகத்தில்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. 


தானாக 


காலங்களின்‌ 
ரம்பம்‌, 
எல்லாமே 
தெளிவாக. 


சர்வவல்லமையுள்ள 
காலமாக இருந்தவர்‌ 
இருக்கப்போகிறவர்‌ 


காலத்தையும்‌, அவருடைய 
நம்மால்‌ 


தேவன்‌ அநாதி 
இருக்கிறவர்‌, 
தேவனுடைய 
ஞானத்தையும்‌, 
ஆராய்ந்து 
சர்வஞானமும்‌. 
காலங்கள்‌ 
ஆரம்பமாவதற்கு கல்‌ தேவன்‌ 
இருந்தார்‌. 


வானமும்‌ பூமியும்‌ எவ்வாறு 
சிருஷ்டிக்கப்பட்டது என்னும்‌ விவரம்‌ த. 
அதிகாரத்தில்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
(ஆதி 11,2. ஆதியிலே தேவன்‌ 
வானத்தையும்‌ பூமியையும்‌ சிருஷ்டித்தார்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தேவன்‌ ஒவ்வொரு 
தம்முடைய சிருஷ்டிப்பின்‌ கிரியைகளை 
செய்கிறார்‌. அதன்‌ விவரம்‌ இந்த 
அதிகாரத்தில்‌ வரிசையாகவும்‌ தெளிவாகவும்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது (ஆதி 1:3-30), 


தேவன்‌ தாம்‌ 
எல்லாவற்றையும்‌ பார்க்கிறார்‌. அது மிகவும்‌ 
நன்றாயிருக்கிறது. சாயங்காலமும்‌ 
விடியற்காலமுமாகி ஆறாம்‌ நாள்‌ ஆயிற்று 
(ஆதி 1:31) 


நாளிலிலும்‌ 


உண்டாக்கின 


ஆதியிலே தேவன்‌ 
ஆதி 1:1,2 
ஆதி 1 


வானத்தையும்‌ 
சிருஷ்டித்தார்‌. 


ஆதி 12. பூமியானது ஒழுங்கின்மையும்‌ 
வெ! 


ஆதியிலே. தேவன்‌ 


பூமியையும்‌ 


அசைவாடிக்கொண்டிருந்தார்‌. 


பரிசுத்த வேதாகமத்தின்‌ முதலாவது, 
வசனத்தில்‌ " பன்ன ப்‌ க்‌ 
பூமியையும்‌ த்தார்‌ 
சொல்லைய்பரதக்கைது இந்தப்‌! ம்மா! 
ஒரு பெரிய வீட்டைப்போல இருக்கிறது. ஒரு 
வீட்டில்‌ மேல்தளமும்‌ கீழ்த்தளமும்‌ 
இருப்பதுபோல, இந்தப்‌ பிரபஞ்சத்திலும்‌ 
மேல்தளமும்‌ கீழ்த்தளமும்‌ இருக்கிறது. 


வீட்டில்‌ ஏராளமான ள்‌ 
தங்கள்‌. ரிது] | அகன்‌ 
சிருஷ்டித்திருக்கிற இந்தப்‌ பூமியில்‌ பல 
பகுதிகள்‌ உள்ளன. அவை எல்லாமே 
பிரமாண்டமாயிருக்கிறது. இந்தப்‌ பூமியின்‌ 
ஒவ்வொரு பகுதியிலும்‌ என்னென்ன 
காரியங்கள்‌ இருக்கவேண்டுமென்று, தேவன்‌: 
சித்தங்கொண்டிருக்கிறாரோ, அவையெல்லாம்‌ 
இந்தப்‌ பூமியிலே. பரிபூரணமாய்‌ 
நிரம்பியிருக்கிறது. 





i THE 
TT 


ஏராளமான 
சிருஷ்டித்திருக்கிறார்‌ த்த 
விதவிதமாகயிருக்கிறது. தேவன்‌ சிருஷ்டித்தது 
எல்லாமே ஒன்றுபோலில்லை. அவை 
ஒவ்வொன்றுக்கும்‌ வித்தியாசமிருக்கிறது. 

மிகவும்‌ 
பூமியும்‌ 


தேவனுடைய சிருஷ்டிப்பு. 
அழகாயிருக்கிறது. வானமும்‌ 
நம்முடைய கண்களுக்கு விருந்து 
கொடுக்கிறது. நாம்‌ வானத்தை எல்வளவு 
நேரம்‌ பார்த்துக்கொண்டிருந்தாலும்‌, 
நம்முடைய கண்களுக்கு சலிப்பு ஏற்படாது. 
வானத்தையும்‌ பூமியையும்‌ அழகாக. 
சிருஷ்டிக்கவேண்டும்‌ என்பது கர்த்தருடைய 


சிருஷ்டிப்பு எல்லாமே 
மமாயும்‌ இருக்கிறது. 
சிருஷ்டிப்பில்‌ ஒரு 


சகலமும்‌ 
பபாது ன்‌ 
ஒவ்வொன்றையும்‌ 
சிருஷ்டித்திருக்கிறார்‌. 


தேவனுடைய  சிருஷ்டிப்பில்‌ மிகுந்த. 
வல்லமையுள்ளது. தேவனுடைய சிருஷ்டிப்பு 
எல்லாமே ஜீவனில்லாத ஐடப்பொருள்கள்‌ 
அல்ல. பூமி பிரமாண்டாகமிருந்தாலும்‌, 
தேவன்‌ அதை இயங்கக்கூடிய விதமாக 
சிருஞ்டத்ிரக்கிறார 

, தேவனுடைய சிருஷ்டிப்பு எல்லாமே 
ஒழுங்கும்‌ கிரமமுமாகமிருக்கிறது: அவை 
ஒன்றையொன்று சார்ந்திருக்கிறது. 
அவற்றின்‌ இயக்கங்கள்‌ எல்லாமே. 
நேர்த்தியாயிருக்கிறது. 


யன்‌ 
மிகவும்‌ நுணுக்கமாக 


(ல ச்‌ 
அதிசயமாயிருக்கிறது. 
விதிகளில்‌ இன்னும்‌ 
மனுபுத்திரரால்‌ 


ஏராளமானவற்றை 
ஆராய்ந்து பார்க்க 
முடியவில்லை. மனுஷனால்‌ தீர்த்து வைக்க 
முடியாத இரகசியங்கள்‌ 
ஏராளமாயிருக்கிறது. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


(ODES 
PUEUSHERS 


நாம்‌ வானத்தையும்‌ 
பார்க்கும்போது. தேவனுடைய 
வல்லமையை புரிந்துகொள்ளலாம்‌. 
உண்டாகவில்லை 
வானத்தையும்‌ பூமியையும்‌ 

ன்றும்‌ நாம்‌ 


விசுவாசிகளாகிய நாம்‌ 
மனக்கண்களால்‌ எப்போதும்‌ வானத்தை 
நோக்கிப்‌ பார்த்துக்கொண்டிருக்கவேண்டும்‌ 
தப்‌ பூமியானது நம்முடைய காலடியில்‌ 
இருக்கவேண்டும்‌. 


தேவனே வானத்தையும்‌ பூமியையும்‌ 
சிகண்த்தவ்‌ எபிரெய பாஷையில்‌ தேவன்‌. 
என்னும்‌ பெயருக்கு “எலோகிம்‌' என்னும்‌ 
வார்த்தை பயன்படுத்தப்பட்டிுக்கிறது. "எல்‌" 
என்னும்‌ வார்த்தைக்கு “வல்லமையுள்ள 
தேவன்‌" என்று பொருள்‌. எலோகிம்‌ என்னும்‌ 
பெயர்‌ சிருஷ்டிகராகிய தேவனுடைய 
வல்லமையை வெளிப்படுத்துகிறது. 
சர்வவல்லமையுள்ள தேவனால்‌ மாத்திரமே 
வானத்தையும்‌ பூமியையும்‌ சிருஷ்டிக்க முடியும்‌. 


ஆதியிலே தேவன்‌ வானத்தையு 
பூமியையும்‌ சிருஷ்டித்தார்‌. ந்த 
வாக்கியத்தில்‌ “சிருஷ்டித்தார்‌' என்பதற்கான 
எபிரெய வார்த்தை "பாரா" என்பதாகும்‌. 
இந்த வார்த்தைக்கு “ஒன்றுமில்லாத 
வெறுமையிலிருந்து ஒன்றை உண்டாக்குவது” 
என்று பொருள்‌. சர்வவல்லமையுள்ள 
தேவனால்‌ மாத்திரமே, ஒன்றுமில்லாத 
வெறுமையிலிருந்து இந்த த்தையும்‌ 
பூமியையும்‌ டிக்க 
சர்லவல்லமையைவிட 

வல்லமையினால்‌, 
வெறுமையிலிருந்து 
முடியாது. 


“எலோகிம்‌” என்னும்‌ பெயர்‌ 
பன்மைப்பொருளை கொடுக்கிறது. இந்த 
வார்த்தைக்கு “தேவர்கள்‌” என்று அர்த்தம்‌. 
சொல்லலாம்‌. னால்‌ தேவன்‌ ஒருவரே. 
தேவத்துவத்தில்‌, பிதா, குமாரன்‌, பரிசுத்த 
ஆவியானவர்‌ ஆகிய மூவருடைய 
ஆள்தத்துவமும்‌ சேர்ந்திருக்கிறது. 
ஆகையினால்‌ எலோகிம்‌ என்னும்‌ பெயர்‌ 
பன்மைப்பொருளைக்‌ கொடுத்தாலும்‌, 
தேவன்‌ ஒருவரே என்பதும்‌, 
திரித்துவராக இருக்கிறார்‌ 

நமக்கு தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. 


நம்முடைய 


எதையும்‌ 





f= THE 
TT 
ஏற்பாட்டில்‌ 


மதல்‌ ல்‌ 
திரித்துவத்தைப்பற்றிய சத்தியம்‌ விரிவாக 
விவரிக்கப்படவில்லை. புதிய ஏற்பாட்டிலோ 
திரித்துவத்தின்‌ சத்தியம்‌ விரிவாக 
தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம்‌ 
முதலாம்‌ வசனத்தில்‌, ஆதி தேவன்‌ 
வானத்தையும்‌ பூமியையும்‌ சிருஷ்டித்தார்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. 


ர்‌ மூலமாய்‌ உண்டாயிற்று: 
அவராலேயல்லாமல்‌ 
(யோவா 1:3). 


உண்டானதொன்றும்‌ 
உண்டாகவில்லை” 


“அவர்‌ உலகத்தில்‌ இருந்தார்‌, உலகம்‌ 
அவர்‌ மூலமாய்‌ உண்டாயிற்று உலகமோ 
அலரை அறியவில்லை" (யோவா 1:10). 


“இயேசுகிறிஸ்‌, கொண்டு 
எல்லாவற்றையும்‌ சிகண்ந்த தேவனுக்குள்ளே 
லங்கள்‌ சர்திரந்த 

'கசியத்தினுடைய தக்கம்‌ இன்னதென்‌, 
எல்லாருக்கும்‌ ai பா 
காண்பிக்கிறதற்கு, இந்தக்‌ கிருபை எனக்கு 
அளிக்கப்பட்டிருக்கிறது"' (எபே 391). 


'ஏனென்றால்‌ அவருக்குள்‌ 
சகலமும்‌. சிருஷ்டிக்கப்பட்டது: 
பரலோகத்திலுள்‌எவைகளும்‌ 
பூலோகத்திலுள்ளவைகளுமாகிய 
காணப்படுகிறவைகளும்‌ 
காணப்படாதவைகளுமான சகல 
வஸ்துக்களும்‌, சிங்காசனங்களானாலும்‌, 
கர்த்தத்துவங்களானாலும்‌. 
'துரைத்தனங்களானாலும்‌, 
அதிகாரங்களானாலும்‌, சகலமும்‌ 
அவரைக்கொண்டும்‌ அவருக்கென்றும்‌ 
சிருஷ்டிக்கப்பட்டது" (கொலோ 1:16. 

“இந்தக்‌ கடைசி நாட்களில்‌ குமாரன்‌: 

ய்‌ நமக்குத்‌ திருவுளம்பற்றினார்‌;: 
சுதந்தரவாளியாக 
இவரைக்கொண்டு. 
உலகங்களையும்‌ உண்டாக்கினார்‌" (எபி 1:2) 

தேவன்‌ ஒன்றுமில்லாத 
வெறுமையிலிருந்து வானத்தையும்‌ பூமியையும்‌ 
சிருஷ்டித்தார்‌. தேவன்‌ தப்‌ பூமியை 
சிருஷ்டிப்பதற்கு முன்பாக, இந்தப்‌ பூமியை 
உண்டாக்குவதற்கு தேவையான பொருட்கள்‌ 
எதுவும்‌ இல்லை. தேவன்‌ அப்படிப்பட்ட 
எந்தப்‌ பொருளையும்‌ பயன்படுத்தி, 
இந்தப்‌ பூமியை சிுஷ்ிக்கவில்லை 


ச்‌ சர்வத்துக்கும்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


நாம்‌ எதையாவது உண்டுபண்ண 
வேண்டுமென்றால்‌, ஏதாவது ஒரு பொருள்‌ 
இருந்தால்தான்‌, அந்தப்‌ பொருளிலிருந்து 
மற்றொரு பொருளை உண்டுபண்ண முடியும்‌. 


தேவனோ 
சர்வவல்லமையுள்ளவராயிருக்கிறார்‌. அவர்‌ 
ஒன்றுமில்லாத வெறுமையிலிருந்து இந்தப்‌ 
பூமியை சிருஷ்டித்தார்‌. தேவன்‌ இயற்கையின்‌ 
பிரமாணத்திற்குட்பட்டவரல்ல. இயற்கையின்‌ 
பிரமாணம்‌ தேவனுடைய 
வார்த்தைக்குட்பட்டது. இந்தப்‌ பூமி தானாய்‌ 
உண்டாயிற்று என்று 
தேவனுடைய மகிமையை 
வார்த்தையாகும்‌. 
சர்வஞானமுள்ளவர்‌. 
உண்டாக்கப்பட்ட 
பேசும்போது, 
சர்வஞானத்தையும்‌, 
மகிமைப்படுத்தவேண்டும்‌. 


சர்வவல்லமையையும்‌ 


தேவன்‌ வானத்தையும்‌ பூமியையும்‌ 
எப்போது சிருஷ்டித்தார்‌ என்றும்‌ இந்த 
வசனத்தில்‌ சொல்லப்பட்ிருக்கிறது. தேவன்‌ 


சிருஷ்டிக்கும்போதுதான்‌ 
காலங்கள்‌ ஆரம்பமாயிற்று. அப்போதுதான்‌ 
கடிகாரம்‌ ஓட ஆரம்பிக்கிறது. 


தேவன்‌ வானத்தையும்‌ 
சிருஷ்டித்த பின்புதான்‌, நாம்‌ 
கணக்கிடுகிறோம்‌. 
ஆரம்பமாவதற்கு முன்பாக, 
மாத்திரமே இருந்தார்‌. 
தேவன்‌. அவர்‌ அநாதி காலத்திலும்‌ 
இருக்கிறவர்‌. இந்த வானமும்‌ பூமியும்‌ 
சிருஷ்டிக்கப்படுவதற்கு முன்பாக, தேவனைத்‌ 
தவிர வேறு ஒருவரும்‌ அல்லது வேறு 
எதுவும்‌ இல்லை. 


தேவனுக்கு ஆரம்பமும்‌ 
இல்லை. அவரே ஆரம்பமாயும்‌ முடிவாயும்‌ 
இருக்கிறார்‌. நித்திய தேவனே ஆதியும்‌ 
அந்தமாயும்‌. அல்பாவும்‌ ஒமெகாவாகவும்‌ 
இருக்கிறார்‌. 

வானத்தையும்‌ பூமியையும்‌ 

என்று சொல்லும்போது, 

வார்த்தை இருந்தது” (யோவா 
என்பதையும்‌ நாம்‌ அறிந்திருக்கவேண்டும்‌. 


பூமியையும்‌ 
நேரங்களைக்‌ 
காலங்கள்‌ 
நித்திய தேவன்‌ 
அவர்‌ அநாதி 


முடிவும்‌ 





f= THE 
TT 


தேவனை நம்பாத நாஸ்திகர்கள்‌ 
கவன்‌ நகு 


உண்டாயிற்று என்று சொல்லுவது மதியீனம்‌. 


தேவனால்‌ கூடாத காரியம்‌ 
ஒன்றுமில்லை. தேவன்‌ சர்வவல்லமையும்‌, 
சர்வஅதிகாரமும்‌, சர்வஆளுகையுமுள்ளவர்‌. 
அவர்‌ தம்முடைய சித்தத்தின்‌ பிரகாரமாக 
வானத்தையும்‌ பூமியையும்‌. 
சிருஷ்டித்திருக்கிறார்‌. நம்முடைய தேவனால்‌ 
எல்லாம்‌ கூடும்‌ அப்பேற்பட்‌ 
சர்வவல்லமையுள்ள தேவன்‌, 
தேவனாயிருப்பது நம்முடைய 
அவருடைய உதலியும்‌, 
கருணையும்‌ நமக்கு போதுமானது. 


“எனக்கு ஒத்தாசை 
பர்வதங்களுக்கு நேராக என்‌ கண்களை 
ஏறெடுக்கிறேன்‌. வானத்தையும்‌ பூமியையும்‌ 
உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு 
ஒத்தாசை வரும்‌" (சங்‌ 1211.2). 


நம்முடைய சகாயம்‌ வானத்தையும்‌ 
பூமியையும்‌ உண்டாக்கின கர்த்தருடைய 
நாமத்தில்‌ உள்ளது! (சங்‌ 124:8), 

னால்‌ உண்டா 
கும துக்க 
உரியது. “பூமியானது ஒழுங்கின்மையும்‌ 
வெறுமையுமாய்‌ இருந்தது. ஆழத்தின்மேல்‌ 
இருள்‌ இருந்தது" (ஆதி 1:2). 


எல்லாம்‌ 
ஆகையினால்‌ 


அழைக்கப்படுகி! 
சிருஷ்டித்த பூமி மிகவும்‌ பிரமாண்டமானது. 
ய்‌. பூமி ஜலத்தோடு சேர்ந்திருந்தது. 

பூமியையும்‌ ஜலத்தையும்‌ 
வென்றான்‌ பிரித்தார்‌. 


வெவ்வேறு விளக்கங்களை சொல்லுகிறார்கள்‌. 
ந்‌ ஆதியிலே பூமியை சிருஷ்டித்தபோதே, 

அவரால்‌ ஒழுங்காகவும்‌, 
கல்‌ சிருஷ்டித்திருக்க முடியும்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆனால்‌ தேவனுடைய தெய்வீக பராமரிப்பின்‌ 

பிரகாரம்‌, அவருடைய கிரியைகள்‌ 

ஒவ்வொன்றாய்‌ நடைபெறுகிறது. இது 
தேவனுடைய கிருபை. 

தேவன்‌ சிருஷ்டித்த 
ஒழுங்கின்மையாயிருக்கிறது. 
பூமியிலே பார்த்து, 
ஒன்றுமே இல்லை. 
வெறுமையாயிருக்கிறது. ஒழுங்கின்மை, 
வெறுமை ஆகிய வார்த்தைகள்‌, “தோகு”, 
பாகு" என்னும்‌ எபிரெய வார்த்தைகளின்‌ 
மொழிபெயர்ப்பாகும்‌. 

'இரவும்‌ பகலும்‌ அது அவியாது; அதின்‌ 
என்றென்றைக்கும்‌ எழும்பும்‌; 
தலைமுறையாக அது 

சதாகாலம்‌ சதாகாலமாக 


குடந்துபோவதில்லை" 


பூமியானது 

இந்தப்‌ 
பரவசமடைவதற்கு 
இந்தப்‌ பூமி 


புகை 


தலைமுறை 

பாழாயிருக்கும்‌; 
அதை ஒருவரும்‌ 
(ஏசா 3410). 


[ல்‌ 
பரலோகத்தைப்பற்றிய 
நிரம்பியிருக்கும்போது, இந்தப்‌ பிரபஞ்சமானது, 
பரலோகத்தோடு ஒப்பிட்டுப்‌ பார்க்கும்போது, 
ஒழுங்கின்மையானதாகவும்‌, 
வெறுமையானதாகவும்‌ இருக்கும்‌. 


ஏனெனில்‌ பூமியைப்‌ பார்ப்பதற்கு தேவன்‌ 
இன்னும்‌ வெளிச்சத்தை உண்டாக்கவில்லை. 
ஆழத்தின்‌ மேல்‌ இருள்‌ இருக்கிறது. 

ஒழுங்கின்மை 
ஆத்துமாவுக்கு 
இரட்சிக்கப்படாத 
ஒழுங்கின்மையாயிருக்கும்‌. 
தேவனுடைய 
பதுப்பிக்கப்படாத ஆத்துமா, 
இரட்சிக்கப்படாத ஆத்துமா 
'வெறுமையாயிருக்கும்‌. துன்மார்க்கருடைய 
ஆத்துமாவில்‌ நன்மையான காரியங்கள்‌ 
எதுவும்‌ இருக்காது. அது நன்மையில்லாமல்‌ 
வெறுமையாயிருக்கும்‌. 


என்பது குணப்படாத 

அடையாளம்‌. 
ப ஆத்துமா 
அந்த ஆத்துமா 
ஆவியானவரால்‌ 





f= FTE 
TT 


, பாவிகளுடைய ஆத்துமாவில்‌ தேவனும்‌ 


இருள்‌ நிரம்பியதாகவே இரக்கம்‌ த்‌ 
மாத்திரமே இருளை நீக்கி அங்கே 
வெளிச்சத்தை உண்டாக்க முடியும்‌ 


ஆழத்தின்மேல்‌ இருள்‌ இருந்தபோது, 
தேவ ஆவியானவர்‌ ஜலத்தின்மேல்‌ 
கானக தேவனுடைய 
ஆலியானவர்‌ கிரியை செய்ய 
ஆரம்பிக்கிறார்‌. அவர்‌ கிரியை செய்யும்போது, 
அவரை யாராலும்‌ தடுக்கவும்‌ முடியாது, 
தடைபண்ணவும்‌ முடியாது. 

“கர்த்தர்‌ உயர்ந்தவர்‌ அவர்‌ 
உன்னதத்தில்‌ வாசமாயிருக்கிறார்‌: அவர்‌ 
சீயோனை நியாயத்தினாலும்‌ நீதியினாலும்‌ 
நிரப்புகிறார்‌.  பூரணரட்சிப்பும்‌ 
அறிவும்‌ உன்‌ 
உறுதியாயிருக்கும்‌: கர்த்தருக்குப்‌ பயப்படுதலே 
அதின்‌ பொக்கிஷம்‌” (சங்‌ 33:6) 


தமது ஆவிமினால்‌ வானத்தை 
அலங்கரித்தார்‌; அவருடைய கரம்‌ நெளிவான 
சர்ப்ப நட்சத்திரத்தை  உருவாக்கிற்று” 
(யோபு 2613) 

தேவ ஆவியானவர்‌ கிரியை 
செய்யும்போது, புதிய சிருஷ்டி உண்டாகிறது. 
தேவ ஆவியானவர்‌ ஆழத்தின்மேல்‌ 
அசைவாடிக்கொண்டிருக்கிறார்‌. தேவனே 
எல்லாவற்றிற்கும்‌ ஆதாரமாயிருக்கிறவர்‌. 
அவரே ஜீவணற்றாகவும்‌, ஊற்றின்‌ 
கண்ணாகவும்‌ இருக்கிறவர்‌. 

தேவன்‌ உமிர்ப்பிக்கவில்லையென்றால்‌, 
னித்க்பபோ எனை மதகநக மட லகு 
அது ஒருபோதும்‌  உயிர்ப்பிக்கப்படாது. 
தேவன்‌ மரித்தோரையும்‌ உயிரோடு 
எழுப்புகிறவர்‌. மரித்துப்போன: 
அனுபவங்களையும்‌ புதுப்பிக்கிறவர்‌. 

ம்முடைய காரியங்கள்‌ 

னாகும்‌ சர்வவல்லமையுள்ள 
தேவனால்‌ அதை உயிர்ப்பிக்க முடியும்‌. 
என்னும்‌ நம்பிக்கை நமக்கு உண்டு. 
தேவஆலியனாவர்‌ அசைவாடும்போது, 
நம்முடைய ஆத்துமா புதுப்பிக்கப்படும்‌. அது 
மறுபடியும்‌ புத்துயிர்‌ பெறும்‌. நமக்குள்‌ புதிய 
ஜீவன்‌ உண்டாகும்‌. 


மரித்துப்‌ 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


முதலாம்‌ நான்‌ 
ஆதி 1:3-5 


ஆதி 18. தேவன்‌ வெளிச்சம்‌ 
உண்டாகக்கடவது என்றார்‌, வெளிச்சம்‌ 
உண்டாயிற்று. 


ஆதி 1:4. வெளிச்சம்‌ நல்லது என்று 
தேவன்‌ கண்டார்‌ வெளிச்சத்தையும்‌ 
இருளையும்‌ தேவன்‌ வெவ்வேறாகப்‌ 
பிரித்தார்‌. 


ஆதி 15. 
பகல்‌ என்றுபேரிட்டார்‌, 
பேரிட்டார்‌; 


இரவு என்று. 
விடியற்காலமுமாகி. 
முதலாம்‌ நான்‌ ஆயிற்று. 


தேவன்‌ வெளிச்சுத்துக்குப்‌ 
இருளுக்கு 


தேவன்‌. லாம்‌ நாளில்‌ செய்த 
கிரியைகளைப்பற்றி இந்த வசனப்பகுதியில்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன்‌ ஏராளமான 
காரியங்களை சிருஷ்டித்தாலும்‌, 
பிரத்தியட்சமாய்ப்‌ பார்க்கக்கூடிய வண்ணமாக 


தேவன்‌ முதலாவதாக சிருஷ்டித்த காரியம்‌ 
ம்‌. வெளிச்சம்‌ இருந்தால்தான்‌ 


கிரியைகளையும்‌, அந்தக்‌ 

தேவனுடைய மகிமை 
வெளிப்படுவதையும்‌ நம்மால்‌ பார்க்க முடியும்‌. 
வெளிச்சம்‌ இருந்தால்தான்‌, அந்த 
வெளிச்சத்தில்‌ நம்முடைய கிரியைகளையும்‌ 
நம்மால்‌ செய்ய முடியும்‌ 


வெளிச்சம்‌ மிகவும்‌ அழகானது. 
அது இந்த லோகத்திற்கு ஆசீர்வாதமானது. 
புதிய சிருஷ்டிப்பில்‌ கர்த்தர்‌ நம்முடைய 
ஆத்துமாவுக்கு முதலாவதாக 
வெளிச்சத்தைக்‌ கொடுக்கிறார்‌. பரிசுத்த 
ஆவியானவர்‌ நம்முடைய ஆத்துமாவிலே 
வெளிச்சத்தையும்‌, புரிந்துகொள்ளும்‌ 
ஆற்றலையும்‌ கொடுக்கிறார்‌. இதன்‌ மூலமாக 
தேவனுடைய சித்தத்தையும்‌, 

நம்மீது வைத்திருக்கும்‌ 
அறிந்துகொள்கிறோம்‌. 


தேவனுடைய 
கிருபையினால்‌ இந்தப்‌ பூமியில்‌ வெளிச்சம்‌ 
உண்டாயிற்று. 





i FTE 
TT 


தேவன்‌ 
வல்லமையினால்‌ 
உண்டாக்கினார்‌. தேவன்‌ வெளிச்சம்‌. 
உண்டாகக்கடவது' என்றார்‌. வெளிச்சம்‌ 
உண்டாயிற்று. வெளிச்சம்‌ உண்டாகவேண்டும்‌ 
என்று தேவன்‌ சித்தங்கொண்டார்‌. தம்முடைய 
சித்தத்தின்‌ பிரகாரமாக வெளிச்சம்‌ 
உண்டாகக்கடவது என்று தேவன்‌ 
கட்டளையிட்டார்‌. உடனே 
வெளிச்சமுண்டாயிற்று. 


தேவனுடைய வார்த்தை 
வல்லமையுள்ளது. அது காலதாமதமில்லாமல்‌ 
உடனே நிறைவேறுகிறது கிறிஸ்துவே 
வார்த்தையாக இருக்கிறார்‌. அவர்‌ நித்திய 
வார்த்தையாகயிருக்கிறார்‌. நம்முடைய 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்துவின்‌ மூலமாக 
வெளிச்சம்‌ உண்டாகிறது. 


வார்த்தையின்‌ 
வெளிச்சத்தை 


தம்முடைய 


"உலகத்திலே வந்து எந்த: ட கன்ன 
பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த 
ஒளி! (யோவா 19). “நான்‌. உலகந்திலி 
ருக்கையில்‌ உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன்‌ 
என்றார்‌' (யோவா 9:5), 


டய 
பரிசுத்தமாக்கப்பட்ட 

பிரகாசிக்கிறது. இந்த 

தேவனுடைய வல்லமையினால்‌ 
ஆத்துமாவிலே பிரவேசிக்கிறது. 
வெளிச்சத்தின்‌ மூலமாக 
மகிமையைப்பற்றிய அறிவையும்‌ ஞானத்தையும்‌ 
நாம்‌ பெற்றுக்கொள்கிறோம்‌. தேவனுடைய 
மகிமையைப்பற்றிய அறிவு 
இயேசுகிறிஸ்துவின்‌ மகிமைப்பிரகாசத்தில்‌ 
நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. 


'இருளிலிருந்‌ வெளிச்சத்தைப்‌ 
பிரகாசிக்கச்சொன்ன தேவன்‌ 
இயேசுகிறிஸ்துவின்‌ முகத்திலுள்ள 
மகிமையின்‌ அறிவாகிய 
தோன்றப்பண்ணும்பொருட்டாக, 
இருதயங்களிலே 

(2கொரி 4:6). 


தேவன்‌ முதலாவதாக: 
உண்டாகவேண்டும்‌ 
சித்தங்கொண்டார்‌. அதன்‌ பின்பு அவர்‌ 
வெளிச்சம்‌ உண்டாகக்கடவது என்று 
சொன்னார்‌. வெளிச்சம்‌ உண்டாயிற்று. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நல்லது. என்று தேவன்‌ 
வெளிச்சம்‌ நல்லதாக. 
அந்த வெளிச்சத்திற்கு. 
இருக்கிற தேவன்‌ மிகவும்‌ 
நாம்‌ 
வெளிச்சத்தைப்‌ 
பெற்றுக்கொள்கிறோம்‌.. 
தேவன்‌ வெளிச்சத்தையும்‌ இருளையும்‌ 
வெவ்வேறாக பி 
வெளிச்சத்திற்கும்‌ 
காவஇடைவெளியையும்‌ பிரித்தார்‌ 
வெளிச்சத்திற்கு பகல்‌ என்று பேரிட்டார்‌ 
இருளுக்கு இரவு என்று பேரிட்டார்‌. 
ஒவ்வொரு நாளும்‌ இரவும்‌ பகலும்‌ மாறி 
மாறி, தொடர்ச்சியாக வந்து கொண்டே 
இருக்கிறது. 
தேவன்‌ வெளிச்சத்தை 
உண்டாக்குவதற்கு முன்பாக ஆழத்தின்மேல்‌ 
இருள்‌ இருந்தது. தேவன்‌ வெளிச்சத்தை 
உண்டாக்கின போது, இருளானது 
கலைந்துபோயிற்று. ஆனாலும்‌ அந்த இருள்‌ 
காணாமல்‌ போய்விடவில்லை. தேவன்‌ 
வெளிச்சத்தையும்‌ இருளையும்‌ வெவ்வேறாகப்‌ 
பிரித்து. அந்த இருளை ஒன்றாய்ச்‌ சேர்த்து, 
அந்த இருளுக்கு இரவு என்று பேரிட்டார்‌. 


ம்‌ பிரயோஜன। 
பல்‌ வேளையில்‌. கொர்சம்‌ இருப்பதினால்‌ 
நம்முடைய அன்றாட வேலைகளை 
செய்வதற்கு அந்த வெளிச்சம்‌ 
பிரயோஜனமாயிருக்கிறது. இரவு 
வேளையிலே. வெளிச்சமில்லாமல்‌ 
இருளாமிருப்பதினால்‌, நாம்‌ நன்றாய்‌ 
உறங்கி ஒய்வெடுப்பதற்கு அது 
பிரயோஜனமாயிருக்கிறது. 


வெளிச்சத்தையும்‌ 
வெல்வேறாகம்‌ ரதத 
வெவ்வேறு பெயர்களை 
தேவன்‌ வெளிச்சத்திற்கு 
என்று பேரிட்டார்‌. இரவுக்கு 
என்று பேரிட்டார்‌. தேவனை. 
பகலுக்கும்‌ வெளிச்சத்திற்கும்‌. 
ஆண்டவராயிருக்கிறார்‌. ஒவ்வொரு நாளும்‌ 
பகலும்‌ இரவும்‌ மாறி மாறி, தொடர்ச்சியாக 
ப்‌ பார்க்கும்போது, அது 
என்பதை நாம்‌ 
ஒவ்வொரு நாளும்‌ 
பகல்‌ பொழுது ரும்பொய்து நாம்‌ வேலை 
செய்யவேண்டும்‌. இரவுவேளையிலே நாம்‌ 
ஓய்வெடுக்கவேண்டும்‌. 


தேவன்‌ 
இருளையும்‌ 
அவற்றிற்கு. 
கொடுத்தார்‌ 
பகல்‌ 


இருள்‌ 





i= FTE 
TT 


நாளில்‌ செய்த 
கிரியைகள்‌ வனப்பகுதியில்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன்‌ வெளிச்சத்தை 
உண்டாக்கி, வெளிச்சம்‌ நல்லது என்று 
கண்டார்‌. சாயங்காலமும்‌ விடியற்காலமுமாகி 


முதலாம்‌ 


நாளானது, 
நாள்‌ மாத்திரமல்ல, 
நாள்‌ ஆகும்‌. 


தேவன்‌ புதிய உலகத்தை முதலாம்‌ 
நாளிலே சிருஷ்டித்தார்‌. 
வாரத்தின்‌ முதலாம்‌ 
இயேசுகிறிஸ்து வாரத்தின்‌ முதலாம்‌ நாளில்‌ 
உயிர்த்தெழுந்தார்‌. முதலாம்‌ நாள்‌ 
காலையிலே, உலகத்திற்கு வெளிச்சத்தைக்‌ 
கொடுப்பதற்காக, கிறிஸ்துவானவர்‌ 
உயிரோடு எழும்பினார்‌. 
இயேசுகிறிஸ்துவானவர்‌ அருணோதயம்போல 
எழும்பி, இந்த உலகத்தில்‌ தம்முடைய 
வெளிச்சத்தை பிரகாசிக்க செய்கிறார்‌ 


இரண்டாம்‌ நான்‌ 
ஆதி 1:6-8 


ஆதி 18. பின்பு தேவன்‌: ஜலத்தின்‌ 
மத்தியில்‌ 

உண்டாகக்கடவது 

இலத்தினின்று 

ிரிக்கக்கடவது என்றும்‌ சொன்னார்‌. 


ஆதி 1:7. தேவன்‌ ஆகாயவிரிவை 
உண்டு பண்ணி, ஆகாயவிரிவுக்குக்‌ 
கீழே இருக்கிற ஜலத்திற்கும்‌ க்‌ 
விரிவுக்கு மேலே இருக்கி; 
ஜலத்திற்கும்‌ பிரிவண்டாக்கினார்‌; பது 
அப்படியே ஆயிற்று. 


அதி தேவன்‌ ஆகாயவிரிவுக்கு. 
வானம்‌ என்றுயேரிட்டார்‌; 
காயங்காலமும்‌ விடியற்காலமுமாகி. 
இரண்டாம்‌ நான்‌ ஆயிற்று. 


தேவன்‌ இரண்டாம்‌ நாளிலே 
ஆகாயவிரிவை உண்டாக்கினார்‌. துவம்‌ 
தேவனுடைய கட்டளையினால்‌ உண்டாயிற்று. 
தேவன்‌ ஜலத்தின்‌ மத்தியில்‌ ஆகாயவிரிவு 
உண்டாகக்கடவது என்று சொன்னார்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆகாயவிரிவு என்பது, விரிக்கப்பட்ட 
ஒரு படுக்கையைப்போல இருக்கிறது. ஒரு 
திரைச்சீலையை விரிக்கும்போது அது 
எவ்வாறு பரவி விரிந்திருக்குமோ, அதுபோல 
ஆகாயவிரிவும்‌ பரவி விரிந்திருக்கிறது. 


ஆகாயலிரிவு என்பது ஒரு தடுப்பு 
சவர்‌ போன்றதல்ல. அது ஒரு 
இடைவெளியாயிருக்கிறது. 

உத்தரமண்டலத்தை 
விரிந்து பூமியை 
தொங்கவைக்கிறார்‌" 


அவர்‌ 
வெட்டவெளியிலே 
அந்தரத்திலே. 
(யோபு 26:7). 

வார்க்கப்பட்ட கண்ணாடியைப்‌ போல்‌ 
கெட்டியான  ஆகாயமண்டலங்களை 


அவரோடேகூட இருந்து 
(யோபு 37:18). 


வானங்களைத்‌ 
விரித்திருக்கிறீர்‌. தமது 

தண்ணீர்களால்‌ மச்சப்பாவி, மேகங்களைத்‌ 
தமது இரதமாக்கி,  காற்றினுடைய 
செட்டைகளின்மேல்‌ செல்லுகிறார்‌" 
(சங்‌ 104:2 3). 


“அவர்‌ வானத்தில்‌ தமது 
மேலறைகளைக்‌ கட்டி, பூமியில்‌ 
தமது கீழறைகளை அஸ்திபாரப்படுத்தி, 
சமுத்திரத்தின்‌ தண்ணீர்களை வரவழைத்து, 
அவைகளை பூமியினுடைய விசாலத்தின் மேல்‌ 
ஊற்றுகிறவர்‌; கர்த்தர்‌ என்பது அவருடைய 
நாமம்‌” (ஆமோ 9:6). 

தேவன்‌ லத்தின்‌ மத்தியிலே 
ஆகாயவிரிவு உண்டாகக்கடவது என்று 
சொன்னபோது, அவருடைய வார்த்தையை 
வேறு யாரோ நிறைவேற்றினார்‌ என்று 
வியாக்கியானம்‌ பண்ணமுடியாது. “தேவன்‌ 
ஆகாயலிரிவை உண்டுபண்ணினார்‌" 
(ஆதி 17) என்று தெளிவாக 
எழுதப்பட்டிருக்கிறது. தேவன்‌ ஒருவராகவே 
தம்முடைய சிருஷ்டிப்பின்‌ கிரியைகள்‌ 
அனைத்தையும்‌ நிறைவேற்றுகிறார்‌. 





i THE 
TT 


நம்மிடத்தில்‌ எதை 
அதை அவரே நமக்கு 
தேவன்‌ ஒன்றை 


தேவன்‌ 
எதிர்பார்க்கிறாரோ, 


இருக்கும்‌. நம்மிடத்தில்‌ விசுவாசம்‌, பரிகத்தம்‌, 
அன்பு ஆகியவை காணப்படவேண்டுமென்று 


தேவனுடைய வார்த்தையினால்‌ நமக்குள்ளே. 
உண்டாகிறது. 


தேவன்‌ ஜலத்தின்‌ மத்தியில்‌ 
ஆகாயவிரிவை உண்டாக்கி, அது 
ஜலத்தினின்று ஜலத்தை பிரிக்கக்கடவது. 
என்று சொன்னார்‌. தேவனுடைய 
வார்த்தையினால்‌ ஜலமானது. பிரிகிறது. 
பிரிக்கப்பட்ட ஜலத்தில்‌ ஒரு பகுதி 
மேகங்கத்தினால்‌ மூடப்பட்டிருக்கிறது. 
ஜலத்தின்‌ மற்றொரு பகுதி சமுத்திரத்தினால்‌ 
மூடப்பட்டிருக்கிறது. 
தேவன்‌ ஜலத்தின்‌ மத்தியிலே. 
ஆகாயவிரிவு உண்டுபண்ணினார்‌. அதன்‌ 
பின்பு ஜலத்தைப்‌ பிரித்தார்‌. ஜலமானது. 
ப கீழேயும்‌ இருக்கிறது. 
ஆகாயவிரிவுக்கு மேலேயும்‌ 
இருக்கிறது. இந்தப்‌ பூமிக்குத்‌ தேவையான 
தண்ணீர்‌ ஆகாயவிரிவக்கு மேலே. 
சேமித்து வைக்கப்பட்டிருக்கிறது. 


தேவன்‌ காயவிரிவை உண்டு 
பண்ணி, ஆகாயவிரிவுக்குக்‌ கீழே இருக்கிற 
ஜலத்திற்கும்‌ ஆகாய விரிவுக்கு மேலே. 
இருக்கிற ஜலத்திற்கும்‌ பிரிவுண்டாக்கினார்‌ 
(ஆதி 1:7). தேவன்‌ ஆகாயவிரிவக்கு 
வானம்‌ என்று பேரிட்டார்‌. இந்த வானமே 
மனுஷர்‌ பிரத்தியட்சமாய்ப்‌ பார்க்கக்கூடிய 
வானம்‌. 


இந்த வானத்திற்கு மேலே 
தேவனுடைய வாசஸ்தலமாகிய பரிசுத்த நகரம்‌. 
ம்‌ என்று 

வானத்தில்‌ 

சிங்காசனம்‌ 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


"அலைகளின்‌ தலைகளுக்குமேலுள்ள 
மண்டலத்தின்மீதில்‌ நீலரத்தினம்போல 
விளங்கும்‌ ஒரு சிங்காசனத்தின்‌ சாயலும்‌, 
அந்தச்‌ சிங்காசனத்தின்‌ சாயலின்மேல்‌ 
மனுஷசாயலுக்கு ஒத்த ஒரு சாயலும்‌ 
இருந்தது” (எசே 1:26). 


நம்முடைய தேவனாகிய 
கர்த்தரைப்பற்றித்‌ தியானிக்கும்போது, அவர்‌ 
நமக்கு பரலோக பிதாவாக இருக்கிறார்‌ 
என்பதை நாம்‌ நினைவுகூரவேண்டும்‌. 
வானம்‌ அதிகமான உயரத்திலிருக்கிறது. 
வானத்தின்‌ உயரத்தை நம்மால்‌ அளக்க 
முடியாது. பரலோக. தேவன்‌ 
வானத்திலிருக்கிறார்‌. நமக்கும்‌ தேவனுக்கும்‌ 
நடுவே மிகப்பெரிய இடைவெளி இருக்கிறது. 
இதையெல்லாம்‌ நினைவுகூரும்போது, இதை 
உண்டாக்கின தேவனுடைய மகிமையையும்‌, 
மகத்துவத்தையும்‌, வல்லமையையும்‌ 
நினைவுகூர்ந்து, நம்முடைய தேவனாகிய 
கர்த்தரை நாம்‌ நன்றியோடு துதிக்கவேண்டும்‌. 

வானம்‌ பிரகாசமாகமிருக்கிறது. அது 
சுத்தமாகவும்‌ தூய்மையாகவும்‌ இருக்கிறது. 
பரிசுத்தமான வானத்தைப்‌ பார்க்கும்போது, 
நாம்‌ தேவனுடைய மகிமையையும்‌, 
மகத்துவத்தையும்‌, பரிபூரணமான 
பரிசுத்தத்தையும்‌ நினைவுகூரவேண்டும்‌. 

வானம்‌ பரவி விரிந்திருக்கிறது. 
பூமியைச்‌ சுற்றிலும்‌ வானம்‌ இருக்கிறது. 
வானத்தின்‌ தாக்கம்‌ பூமியின்மீது எப்போதும்‌ 
இருக்கும்‌. தேவனுடைய தெய்வீக பராமரிப்பு 
இந்த முழுஉலகத்திற்கும்‌ கிடைக்கும்‌ 
என்பதற்கு இது அடையாளம்‌. 

தேவன்‌ ஆகாயலிரிவுக்கு வானம்‌ 
என்றுபேரிட்டார்‌: சாயங்காலமும்‌ 
விடியற்காலமுமாகி இரண்டாம்‌ நாள்‌ ஆயிற்று 
(ஆதி 1:8) 


மூன்றாம்‌ நான்‌ 
ஆதி 1:9-18 


ஆதி 19. பின்பு தேவன்‌: வானத்தின்‌ 
கீழே இருக்கிற ஜலம்‌ ஓரிடத்தில்‌ 
சேரவும்‌, வெட்டாந்தரை காணப்படவும்‌ 
கடவது என்றார்‌; அது அப்படியே 
ஆயிற்று. 





f= FTE 
TT 


ஆதி 1:10. தேவன்‌ வெட்டாத்தரைக்குப்‌ 
பூமி என்றும்‌, சேர்த்த ஜலத்திற்குச்‌. 
சமுத்திரம்‌ என்றும்‌ பேரிட்டார்‌; தேவன்‌ 
அது நல்லது என்று கண்டார்‌. 


ஆதி 1:11, அப்பொழுது தேவன்‌: 
பூமியானது புல்லையும்‌, விதையைப்‌ 
பிறப்பிக்கும்‌ பூண்டுகளையும்‌, 
பூமியின்மேல்‌ தங்களில்‌ 
விதையையுடைய கனிகளைத்‌ தங்கள்‌ 
தங்கள்‌ ஜாதியின்படியே கொடுக்கும்‌ 
கனிவிருட்சங்களையும்‌ 
முனைப்பிக்கக்கடவது என்றார்‌; அது 
அப்படியே ஆயிற்று. 


ஆதி 1:12. பூமியானது புல்லையும்‌, 
தங்கன்‌ தங்கள்‌ ஜாதிமின்படியே 
விதையைப்‌ பிறப்பிக்கும்‌ 
பூண்டுகனையும்‌, தங்கண்‌ தங்கள்‌ 
ஜாதியின்படியே தங்களில்‌ தங்கள்‌ 
விதையையுடைய கனிகளைக்‌ 
கொடுக்கும்‌ விருட்சங்கனையும்‌ 
முளைப்பித்தது; தேவன்‌ அது நல்லது 
என்று கண்டார்‌. 


ஆதி. 118. சாயங்காலமும்‌ 
விடியற்காலமுமாகி மூன்றாம்‌ நான்‌ 
ஆயிற்று. 


தேவன்‌ இதுவரையிலும்‌ பூமிக்கு. 
மேலே இருக்கிற ஆகாயவிரிவிலே, தம்முடைய 
சிருஷ்டிப்பின்‌ கிரியைகளை நடத்தினார்‌. 
தேவன்‌ வெளிச்சத்தை உண்டாக்கினார்‌. 
அவர்‌. ஆகாயவிரிவை உண்டாக்கினார்‌. 
தேவன்‌ ஆகாயவிரிவுக்கு வானம்‌ என்று 
போரிட்டார்‌ 


இதன்‌ பின்பு தேவன்‌ 
கீழே இருக்கிற பூமியிலே 
சிருஷ்டிப்பின்‌ கிரியைகளை 
பூமியானது மனுபுத்திரரின்‌: 
மனுபுத்திரருக்கு தேவையான பராமரிப்பின்‌ 
காரியங்கள்‌ பூமியிலே இருக்கிறது. 
மனுபுத்திரர்‌ பூமியிலே வாசம்பண்ணுவதற்கு 
வாசஸ்தலங்கள்‌ வேண்டும்‌. அவர்கள்‌ 
புசிப்பதற்கு போஜனம்‌ வேண்டும்‌. 


வானத்தின்‌ 
தம்முடைய 
செய்கிறார்‌. 
வாசஸ்தலம்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆதியிலே தேவன்‌ 
பூமியையும்‌ சிருஷ்டித்தார்‌. அவர்‌ இந்தப்‌ 
பூமியை மனுஷர்‌ வாழும்‌ ஸ்தலமாக 
திட்டமிட்டு சிருஷ்டித்தார்‌. தேவன்‌. 
வானத்தின்‌ கீழே இருக்கிற ஜலம்‌ ஓரிடத்தில்‌ 
சேரவும்‌, வெட்டாந்தரை காணப்படவும்‌ 
கடவது என்றார்‌. தேவன்‌ வெட்டாந்தரைக்கு 
பூமி என்று பேரிட்டார்‌ 


தேவன்‌ வானத்தின்‌ கீழே இருக்கிற 
ஜலத்தை ஒரிடத்தில்‌ சேர்த்தபோது, 
வெட்டாந்தரை காணப்படுகிறது. தேவன்‌ 
ஏற்கெனவே ஜலத்தின்‌ மத்தியில்‌ 
ஆகாயவிரிவை உண்டாக்கினார்‌. அது 
ஜலத்தினின்று, ஜலத்தைப்‌ பிரித்தது. 
ஜலமானது ஆகாயவிரிவுக்கு மேலேயும்‌ 
கீழேயும்‌ இரண்டாகப்‌ பிரிந்திருக்கிறது. 


கீழே இருக்கிற 
ஜலத்தை வன்‌ ஒரிடத்தில்‌ 
சேரப்பண்ணுகிறார்‌. அப்போது அங்கே 
வெட்டாந்தரை காணப்படுகிறது. வானத்தின்‌ 
கீழே இருக்கிற ஜலமெல்லாம்‌ ஓரிடத்தில்‌ 
சேருகிறது. அவ்வாறு சேர்ந்த ஜலத்திற்கு 
தேவன்‌ சமுத்திரம்‌ என்று பேரிட்டார்‌. 


பரிசுத்த வேதாகமத்தில்‌ தண்ணீரும்‌ 
சமுத்திரமும்‌ crc SE 
துன்பங்களுக்கும்‌, வேதனைகளுக்கும்‌ 
அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கிறது. 


வானத்தையும்‌ 


| ஆகாயலிரிவக்கு 
தே 


உமது... மதகுகளின்‌ இரைச்சலால்‌ 

ஆழத்தை ஆழம்‌ கூப்பிடுகிறது: உமது 
ம்‌ திரைகளும்‌ எல்லாம்‌ என்மேல்‌ 

புரண்டுபோகிறது' (சங்‌ 42:7). 


உளையில்‌ 
அமழந்திருக்கிறேன்‌. நிற்க நிலையில்லை, 


நிலையாத ஜலத்தில்‌ ஆழ்ந்திருக்கிறேன்‌;: 
வெள்ளங்கள்‌ என்மேல்‌ புரண்டுபோகிறது” 
(சங்‌ 69:2). 


அமிழ்ந்திப்போகாதடிடிக்குச்‌ 

என்னை தூக்கிலிடும்‌; 
என்னைப்‌ பகைக்கிறவர்களினின்றும்‌ 
நிலையாத ஜலத்தினின்றும்‌ நான்‌ நீங்கும்படி 
செய்யும்‌.  ஐலப்பிரவாகங்கள்‌ என்மேல்‌ 
புரளாமலும்‌, ஆழம்‌ என்னை விழுங்காமலும்‌, 
பாதாளம்‌ என்மேல்‌ 


அடைத்துக்கொள்ளாமலும்‌ 
(சங்‌ 69:145). 





f= FTE 
WEFT 


துன்பங்களும்‌, 
நெருக்கங்களும்‌ 
கர்த்தருடைய 
ஜனங்களுக்கும்‌ வருகிதது... ஆனாலும்‌ 
துன்பங்களுக்கு மத்தியிலும்‌ நமக்கு கர்த்தர்‌ 
மூலமாக ஆதரவு கிடைத்திருக்கிறது. 
ஜலம்‌ 


சமுத்திரம்‌ 
அழைக்கப்படுகிறது. சமுத்திரம்‌ 
பெரிதாகயிருந்தாலும்‌ அது வானத்தின்‌ கீழே 
தான்‌ இருக்கிறது. பரலோகத்திலே. 
சமுத்திரம்‌ இல்லை. தேவன்‌ வானத்தின்‌ 
கீழே இருக்கிற ஜலத்தை ஓரிடத்தில்‌. 
சேர்த்திருக்கிறார்‌. அந்த ஜலம்‌ தேவன்‌ 
இடத்தில்‌ மாத்திரமே. 
ன்‌ சமுத்திரத்திற்கு ஒரு 
எல்லையை நியமித்திருக்கிறார்‌. சமுத்திரம்‌ 
தன்‌ எல்லையைத்‌ தாண்டி வெளியே வராது. 


வானத்தின்‌ கீழே இருக்கிற ஜலத்தை 


சேர்ந்த என்று 


க்‌்‌ 
தோன்றியிருக்கிறது. 
மனுபுத்திரருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 


வெட்டாந்தரை காணப்படுவதற்கு 
முன்பாகவே பூமி இருந்தது. ஆனால்‌ அந்தப்‌ 
பூமி பிரயோஜனமற்றதாயிருந்தது. 
வெட்டாந்தரை ஜலத்திற்குள்ளே 
மூழ்கியிருந்தது. மனுஷரில்‌ அநேகர்‌ 
தேவனுடைய ங்‌ ப 
பெற்றிருக்கிறார்கள்‌. 
வரங்கள்‌ ஜலத்திற்குள்‌ 
வெட்டாந்தரைப்போல, 
பிரயோஜனமில்லாததாயிருக்கிறது. 
பூமிக்குள்‌ 
வரங்களாயிருக்கிறது. 

வெட்டாந்தரை வெளியே காணப்பட்ட 


போதுதான்‌. அது 
பிரயோஜனமாயிருக்கும்‌ 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


அப்பொழுது தேவன்‌: பூமியானது 
புல்லையும்‌, விதையைப்‌ பிறப்பிக்கும்‌ 
பூண்டுகளையும்‌, பூமியின்மேல்‌ தங்களில்‌ 
தங்கள்‌ விதையையுடைய கனிகளைத்‌ தங்கள்‌ 
தங்கள்‌ ஜாதியின்படியே கொடுக்கும்‌ 
கனிவிருட்சங்களையும்‌ முளைப்பிக்கக்கடவது 
என்றார்‌: அது அப்படியே ஆயிற்று 
(ஆதி 111. 


பூமியிலே. 
திவனாஞுருக்கவேண்டுமென்றால்‌ அவலுக்கு 
ஆகாரம்‌ வேண்டும்‌. கர்த்தர்‌ மனுஷனை 
சிருஷ்டிப்பதற்கு முன்பாகவே, அவனுக்கு 
தேவையான ஆகாரத்தை சிருஷ்டிக்கிறார்‌. 
மனுஷனுக்குத்‌ தேவையான ஆகாரமெல்லாம்‌ 
இந்தப்‌ பூமிிலிருந்தே கிடைக்கிறது. 
தேவன்‌  முளைப்பிக்கக்கவது என்று 
சொன்னபோது, அது அப்படியே ஆயிற்று. 


பூமியானது புல்லையும்‌, தங்கள்‌ தங்கள்‌ 
ஜாதிமின்படியே விதையைப்‌ பிறப்பிக்கும்‌ 
பூண்டுகளையும்‌, தங்கள்‌ தங்கள்‌ 
ஜாதியின்படியே தங்களில்‌ தங்கள்‌ 
விதையையுடைய கனிகளைக்‌ கொடுக்கும்‌ 
விருட்சங்களையும்‌ முளைப்பித்தது 
௫ ஆதி 1:12), 

தப்‌ மியிலே 
திலக்குவொலு. அவ்கரக்குத்‌ தேலையான 
ஆகாரம்‌. இந்தப்‌ பூமியிலிருந்தே 
கிடைக்கிறது. பூமியும்‌ அதன்‌ நிறைவும்‌ 
கர்த்தருடையது. கர்த்தரே இந்தப்‌ பூமிக்கு 
சொந்தக்காரர்‌. அவர்‌ தம்முடைய தெய்வீக 
த்தத்தின்‌ பிரகாரம்‌, தம்மு 
திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு, ந்தப்‌ 
பூமியை பயன்படுத்துகிறார்‌. 


ஆ தேவன்‌ வானத்தையும்‌ 
பூமியையும்‌ சிருஷ்டித்தார்‌. அப்போது 
பூமியானது ஒழுங்கின்மையும்‌ 
வெறுமையுமாயிருந்தது. இப்போதோ கர்த்தர்‌ 
ஒரு வார்த்தை சொன்னபோது, இந்தப்‌ 
பூமியானது கர்த்தருடைய வார்த்தையின்‌ 
பிரகாரம்‌ கனிகளைக்‌ கொடுக்கும்‌ 
விருட்சங்களையும்‌, தானியங்களையும்‌ 
முளைப்பிக்கிறது. வெறுமையாயிருந்த பூமி 
இப்போது கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால்‌ 
நிரம்பியிருக்கிறது. 





i= FTN 
TT 


பூமியானது புல்லையும்‌, தங்கள்‌ 

ஜாதியின்படியே விதையைப்‌ 
பிறப்பிக்கும்‌ பூண்டுகளையும்‌, 
விருட்சங்களையும்‌ முளைப்பிக்கிறது. 
இவை தொடர்ந்து முளைத்துக்கொண்டே 
இருக்கும்‌. இதன்‌ மூலமாக மனுஷருக்குத்‌: 
தேவையான போஜனங்கள்‌ தொடர்ந்து 
கிடைத்துக்‌ கொண்டேயிருக்கும்‌. 

தேவன்‌ தம்முடைய  சிருஷ்டிப்பின்‌ 
கிரியையை தொடர்ந்து நடத்திக்கொண்டு 
வருகிறார்‌. இதன்‌ மூலமாக 
இந்தப்‌. செடிகளும்‌, 
தாவரங்களும்‌, விருட்சங்களும்‌ 
தொடர்ந்து முளைத்துக்கொண்டேயிருக்கிறது. 
அவை இன்னும்‌ தானியங்களையும்‌, 
பழங்களையும்‌ முளைப்பித்துக்‌. 
கொண்டேயிருக்கிறது. தேவன்‌ தம்முடைய 
சிருஷ்டிப்பின்‌ கிரியையில்‌ ஒருபோதும்‌ 
சோர்ந்துபோகிறவரல். தேவன்‌ நன்மை: 
செய்ய சோர்ந்துபோகாதவர்‌. 


தங்கள்‌ 


பூமிமிலுள்ள 


மனுஷரை போவிப்பதற்கு தேவன்‌ 
புல்லையும்‌ பூண்டுகளையும்‌, செடிகளையும்‌, 
விருட்சங்களையும்‌ பயன்படுத்துகிறார்‌. 
இவையெல்லாம்‌ இருந்தால்தான்‌, தேவனால்‌ 
மனுஷனை  போஷிக்க முடியும்‌ என்னும்‌ 
கட்டுப்பாடு எதுவும்‌ தேவனுக்கு இல்லை. 
தேவன்‌ இயற்கையின்‌ பிரமாணத்திற்கு 
குட்டுப்பட்டவரல்ல. மனுஷனை போவிப்பதற்கு, 
தேவன்‌ இவற்றை உண்டாக்கியிருந்தாலும்‌, 
இவை இல்லமாலேயே தேவனால்‌ மனுஷனை 
பொவிக்க முடியும்‌. 


மனுஷர்‌ தங்களுடைய போஜனங்களை 
பயன்படுத்துவதற்கு “முன்பாகவே தேவன்‌ 
அவர்களுக்கு போஜனங்களைப்‌ 
படைத்திருக்கிறார்‌ நமக்குத்‌ 
தேவையானவற்றை நாம்‌ பயன்படுத்துவதற்கு 
முன்பாகவே, தேவன்‌ நம்முடைய தேவைகளை 
அறிந்திருக்கிறார்‌. தேவன்‌ தம்முடைய 
தெய்வீக சித்தத்தின்‌ பிரகாரமாகவும்‌, 
தெய்வீக பராமரிப்பின்‌ பிரகாரமாகவும்‌, 
தம்முடைய. சர்வஞானத்தினாலும்‌, 
சிருஷ்டிப்பின்‌ வல்லமையினாலும்‌ அவற்றை 
ஏற்கெனவே சிருஷ்டித்திருக்கிறார்‌. 


தேவன்‌ மனுஷரையும்‌ மிருகங்களையும்‌ 
சிருஷ்டிப்பதற்கு முன்பாகவே, அவர்களுக்கு 
ஆகாரத்தைக்‌ கொடுக்கும்‌ புல்லையும்‌, 
பூண்டுகளையும்‌, கனிதரும்‌ விருட்சங்களையும்‌ 
சிருஷ்டித்திருக்கிறார்‌. தேவன்‌ மனுஷனை 
சிருஷ்டிப்பதற்கு முன்பாகவே, அவனுக்கு 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தேவைப்படுவதை ஆயத்தம்பண்ணி 
வைத்திருக்கிறார்‌. நாம்‌ இந்தப்‌ பூமியின்‌ 
ஆசீர்வாதங்களை அனுபவிக்கிறோம்‌. இந்தப்‌ 


பூமியின்‌ நன்மைகளை பயன்படுத்துகிறோம்‌, 
நாம்‌ இதற்காக, 
தேவனை நன்றியுள்ள 


நம்முடைய சிருஷ்டிகராகிய 
இருதயத்தோடு 
அவரை நாம்‌ 


நாலாம்‌ நான்‌ 
ஆதி 114-19 


ஆதி 144. பின்பு தேவன்‌: பகலுக்கும்‌. 
இரவுக்கும்‌ வித்தியாசம்‌ 
உண்டாகத்தக்கதாக வானம்‌ என்கிற 
ஆகாயவிரிவிலே சுடர்கள்‌. 
உண்டாகக்கடவது, அவைகள்‌ 
அடையாளங்களுக்காகவும்‌. 

காலங்களையும்‌ நாட்களையும்‌ 
வருஷங்களையும்‌ குறிக்கிறதற்காகவும்‌ 
இருக்கக்கடவது என்றார்‌. 


ஆதி 1:15. அவைகள்‌ பூமியின்மேல்‌ 
பிரகாசிக்கும்படிக்கு வானம்‌ என்கிற 
ஆகாயவிரிவிலே 
சுடர்கனாயிருக்கக்கடவது என்றார்‌; அது 
அப்படியே ஆயிற்று. 


ஆதி 1:16. தேவன்‌, பகலை ஆப்‌ 
பெரிய சுடரும்‌, இரவை ஆனச்‌ சிறிய 
சுடரும்‌ ஆகிய இரண்டு மகத்தான 
சுடர்கனையும்‌, நட்சத்திரங்களையும்‌ 
உண்டாக்கினார்‌. 


ஆதி 1:17. அவைகள்‌ பூமியன்மேல்‌ 
பிரகாசிக்கவும்‌, 


ஆதி 1:18. பகலையும்‌ இரவையும்‌ 
ஆளவும்‌, வெவிச்த்துக்கும்‌ இருளுக்கும்‌ 
வித்தியாசம்‌ உண்டாக்கவும்‌, தேவன்‌ 
அவைகளை வானம்‌ என்கிற 
ஆகாயவிரிவிலே வைத்தார்‌; தேவன்‌ 
அது நல்லது என்று கண்டார்‌. 


அதி 1:19. 
வீடியற்காலமுமாகி 
ஆயிற்று. 


சாயங்காலமும்‌. 
நாலாம்‌ நான்‌ 





i= FTN 
TT 


தேவன்‌ நாலாம்‌ நாளிலே சூரியன்‌, 
சந்திரன்‌, நட்சத்திரங்கள்‌ ஆகியவற்றை 
சிருஷ்டிக்கிறார்‌. இவையெல்லாம்‌ வானத்திலே 
மிகவும்‌ அழகாயிருக்கிறது. இவை அழகு 
மாத்திரமல்ல, பூமியிலிருக்கிறவர்களுக்கு 
இவை மிகவும்‌ ஆசீர்வாதமாகவும்‌ இருக்கிறது. 
பின்பு தேவன்‌: பகலுக்கும்‌ இரவுக்கும்‌ 
வித்தியாசம்‌ உண்டாகத்தக்கதாக வானம்‌ 
என்கிற ஆகாயவிரிவிலே சுடர்கள்‌ 
உண்டாகக்கடவது, 
அடையாளங்களுக்காகவும்‌ 
நாட்களையும்‌ 
குறிக்கிறதற்காகவும்‌ 
என்றார்‌. 


அவைகள்‌ 
பிரகாசிக்கும்படிக்கு 
ஆகாயலிரிவிலே 
என்றார்‌: அது 
(ஆதி 11475) 


வானம்‌ என்கிற 
குடர்களாயிருக்கக்கடவது 
அப்படியே ஆயிற்று 


தேவன்‌ முதலாம்‌ நாளில்‌ “வெளிச்சம்‌. 
உண்டாகக்கடவது' (ஆதி 1:3) என்றார்‌. 


அப்பொழுது வெளிச்சம்‌ உண்டாயிற்று. 
இப்போது தேவன்‌ “ஆகாய விரிவிலே 
சுடர்கள்‌ உண்டாகக்கடவது' (ஆதி 1414) 
என்று சொல்லுகிறார்‌. அது அப்படியே. 
ஆயிற்று. 

தேவன்‌ வெளிச்சம்‌ 
உண்டாகக்கடவது என்று சொன்னபோது 
வெளிச்சமுண்டாயிற்று. ஆனால்‌ அந்த 
வெளிச்சத்தில்‌ தெளிவு இல்லை. பூமியானது. 
ஒழுங்கின்மையாயிருந்ததுபோல. அந்த 
வெளிச்சமும்‌ ஒழுங்கின்மையாயிருந்தது. அது 
வானமெங்கும்‌ சிதறிப்போயிருந்தது. 


தேவன்‌ ஏற்கெனவே வெளிச்சத்தை. 
உண்டாக்கி, இப்போது அந்த வெளிச்சத்தை 
ஒன்றாய்க்‌ கூட்டிச்சேர்க்கிறார்‌. 
வெளிச்சத்திற்கு ஒரு வடிவத்தைக்‌ 
கொடுக்கிறார்‌. இந்த வெளிச்சம்‌ 
மகிமையான வெளிச்சமாகவும்‌, 
பிரயோஜனமான வெளிச்சமாகவும்‌ 
இருக்கிறது. அவைகள்‌ 
அடையாளங்களுக்காகவும்‌, காலங்களையும்‌ 
நாட்களையும்‌ வருஷங்களையும்‌ குறிக்கும்‌ 
வண்ணமாகவும்‌ உண்டாக்கப்பட்டிருக்கிறது. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


தேவனுடைய கிரியைகள்‌ 
ஒழுங்கும்‌ கிரமமுமாகயிருக்கும்‌. அவர்‌ 
ஒழுங்கின்‌ தேவன்‌. அவர்‌ கிரமத்தின்‌ 
தேவன்‌. தேவனிடத்தில்‌ குழப்பமில்லை. அவர்‌ 
குழப்பத்தை உண்டுபண்‌ ணுகிறவருமல்ல. 
வெளிச்சத்தை உண்டாக்கின தேவன்‌, அதை 
ங்கும்‌ கிரமமுமாக உண்டாக்குகிறார்‌. 
ன பிதாவாகயிருக்கிறவர்‌, 
பிதாவாகவும்‌, கிரமத்தின்‌ 
பிதாவாகவும்‌ இருக்கிறார்‌. 


தேவன்‌ வெளிச்சத்தையும்‌ இருளையும்‌ 
வெவ்வேறாகப்‌ பிரித்தார்‌ அவர்‌ 
வெளிச்சத்திற்கு பகல்‌ என்றும்‌ இருளுக்கு 
இரவு என்றும்‌ பேரிட்டார்‌. இரவுக்கும்‌ 
பகலுக்கும்‌ நேரத்தில்‌ வித்தியாசம்‌ 
இருக்கவேண்டும்‌. காலங்களிலும்‌ மாற்றம்‌ 
இருக்கவேண்டும்‌. இந்தப்‌ பூமியிலே. 
கோடைகாலம்‌, குளிர்காலம்‌, வசந்தகாலம்‌, 
மழைகாலம்‌ என்று காலங்கள்‌ மாறி மாறி 
வரவேண்டும்‌. 


தக்க நற்தம்‌ 
காலமுண்டு: வானத்தின்‌ 
ஒவ்வொரு காரியத்துக்கும்‌ 
சமயமுண்டு" (பிர 33). 

தேவன்‌ பகலுக்கும்‌ 
வித்தியாசம்‌ உண்டாகத்தக்கதாக, வானம்‌ 
என்கிற ஆகாயவிரிலிலே சடர்களை 
உண்டாக்கினார்‌. தேவன்‌ அலைகளை 
அடையாளங்களுக்காகவும்‌, காலங்களையும்‌ 
நாட்களையும்‌ வருஷங்களையும்‌ 
குறிக்கிறதற்காக உண்டாக்கினார்‌. 
விவசாயம்‌ பண்ணுகிறவர்கள்‌ மழைகாலத்தை 
எதிர்பார்த்து உழவு உழுகிறார்கள்‌. பூமியில்‌ 
வாசம்பண்ணுகிற மனுபுத்திரர்‌ எல்லோரும்‌, 
காலங்களை நிதானித்து அறிந்து. 
தங்களுடைய வேலைகளை செய்கிறார்கள்‌. 


எல்லாமே. 


ஒவ்வொரு 
கீழிருக்கிற 
ஒவ்வொரு 


இரவுக்கும்‌ 


அவர்‌ 
அஸ்தமனமாகிறபோது, 
செவ்வானபிட்டிருக்கிறது. அதினால்‌ 
வெளிவாங்கும்‌ என்று சொல்லுகிறீர்கள்‌" 
(மத்‌ 16:2) 
தேவன்‌ ஆகாயவிரிவிலே 
உண்டாக்கியிருக்கிற சுடர்கள்‌ பூமியின்மேல்‌ 
பிரகாசிக்கிறது. அவை பூமிக்கு 
வெளிச்சத்தைக்‌ கொடுக்கிறது. இந்த 
வெளிச்சத்திலே நாம்‌ நடக்கலாம்‌. நம்முடைய 
வேலைகளை செய்யலாம்‌. 





f= THE 
ETT 


காண்கிறபடியினால்‌ 
(யோவா 11:9). 


“பகற்காலமிருக்குமட்டும்‌ நான்‌ என்னை 
அனுப்பினவருடைய கிரியைகளைச்‌ 
ஒருவனும்‌ கிரியை 


செய்யவேண்டும்‌: 
செய்யக்கூடாத இராக்காலம்‌ வருகிறது" 


(யோவா 9:4). 


ஆகாயவிரிவிலே இருக்கிற சுடர்கள்‌, 
பூமியில்‌ வாசம்பண்ணுகிற க 
வெளிச்சத்தைக்‌ 
நம்முடைய பிரயோஜனத்திற்காகவும்‌, 
நம்முடைய சந்தோஷத்திற்காகவும்‌: 
வெளிச்சத்தைக்‌ கொடுக்கிறது. 
ஆகாயவிரிவிலே இருக்கிற சுடர்கள்‌ 
தங்களுடைய கடமையை மறப்பதுமில்லை. 
தவறுவதுமில்லை. அவை தங்களுக்கு 
நியமிக்கப்பட்ட காலங்களில்‌, தங்களுடைய 
கடமைகளை தவறாமல்‌ நிறைவேற்றும்‌. 


விசுவாசிகளாகிய நாம்‌ 
பூமியிலே தேவனுக்கு ஊழியம்‌ வற 
குடர்களாயிருக்கிறோம்‌. நாம்‌ தேவனுக்காக 
எழுந்து பிரகாசிக்கவேண்டும்‌. பிரகாசமான 
வெளிச்சத்தைக்‌ கொடுக்கவேண்டும்‌. 
தேவனுடைய வெளிச்சத்தின்‌ ஆசீர்வாதத்தை 
அனுபவிக்கிற நாம்‌, நமது கடமைகளை 
மறந்துவிடக்கூடாது. வெளிச்சம்‌ 
இருக்கும்போதே கர்த்தருடைய ஊழியத்தை 
செய்யவேண்டும்‌. 


கொடுக்கிறது. 


தேவன்‌, பகலை ஆளப்‌ பெரிய கூரும்‌, 
இரவை ஆளச்‌ சிறிய சுடரும்‌ ஆகிய இரண்டு 
மகத்தான சுடர்களையும்‌, நட்சத்திரங்களையும்‌ 
உண்டாக்கினார்‌. அவைகள்‌ பூமியன்மேல்‌ 
பிரகாசிக்கவும்‌, பகலையும்‌ இரவையும்‌ 
ஆளவும்‌, வெளிச்த்துக்கும்‌ இருளுக்கும்‌. 
வித்தியாசம்‌ உண்டாக்கவும்‌, தேவன்‌ 
அவைகளை வானம்‌ என்கிற. 
ஆகாயவிரிவிலே வைத்தார்‌; தேவன்‌ அது 
நல்லது என்று கண்டார்‌ (ஆதி 1:16-18). 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


ஆகாயலிரிவிலே சூரியன்‌, சந்திரன்‌, 
நட்சத்திரங்கள்‌ ஆகிய சுடர்கள்‌ இருக்கிறது. 
்‌ தேவனே 


நம்முடைய 
இந்த 

நாம்‌ 
நாமத்தை 


பிரயோஜனத்திற்காக தேவன்‌ 
சுடர்களை உண்டாக்கியிருப்பதினால்‌, 
அவருடைய பரிசுத்த 
மகிமைப்படுத்தவேண்டும்‌. 

தேவன்‌ பகலை ஆள பெரிய சுடரை. 
உண்டாக்கினார்‌. தேவன்‌ இந்தச்‌ சுடரை 
வானம்‌ என்கிற ஆகாயவிரிவிலே வைத்தார்‌. 
எல்லா சுடர்களிலும்‌ சூரியனே பெரிய 
சுடராயிருக்கிறது. 


“வானங்கள்‌ தேவனுடைய மகிமையை 
வெளிப்படுத்துகிறது, ஆகாயவிரிவு 
கரங்களின்‌ கிரியையை 
க பகலுக்கும்‌ பகல்‌ 
வார்த்தைகளைப்‌ பொழிகிறது. இரவுக்கு இரவு, 
அறிவைத்‌ தெரிவிக்கிறது. அவைகளுக்குப்‌ 
பேச்சுமில்லை, வார்த்தையுமில்லை, 
அவைகளின்‌ சத்தம்‌ கேட்கப்படுவதுமில்லை" 
(சங்‌ 197-3. 


அவைகளின்‌ சத்தம்‌ 
அவைகளின்‌ வசனங்கள்‌ 
கடைசிவரைக்கும்‌ 
அவைகளில்‌ சூரியனுக்கு 
ஸ்தாபித்தார்‌ 
மணவறையிலிருந்து, 
மணவாளனைப்போலிருந்து, 
பராக்கிரமசாலியைப்போல்‌ தன்‌ பாதையில்‌ ஓட 
மகிழ்ச்சியாமிருக்கிறது. அது வானங்களின்‌ 
ஒரு முனையிலிருந்து புறப்பட்டு, அவைகளின்‌ 
மறுமுனைவரைக்கும்‌ சுற்றியோடுகிறது; 
அதின்‌ காந்திக்கு மறைவானது. 
ஒன்றுமில்லை" (சங்‌ 19:4-6). 


கிலும்‌ 
கர்ண 


தேவன்‌ இரவை ஆள சிறிய சுடரை 
உண்டாக்கினார்‌. பெரிய சுடரும்‌ சிறிய சுடரும்‌ 
மகத்தான சுடர்கள்‌. தேவன்‌ இந்த சிறிய 
கடணயும்‌ வானம்‌ என்கிற ஆகாய 
விரிவிலே வைத்தார்‌. இவ்விரண்டு சுடர்களும்‌ 

த்‌ சுடர்களாகயிருந்தாலும்‌, இவை 


பிரயோஜனமுள்ளதாயிருக்கிறது. 





f= FTE 
TT 


இல்விரண்டு 
விசுவாசிகளாகிய 
கர்த்தருக்கு 
பிரயோஜனமுள்ளவர்களாகவும்‌ 
வேண்டும்‌. கர்த்தர்‌ 
கிருபையினால்‌ நமக்கு 
வரங்களை, 
நாமமகிமைக்காக பயன்படுத்தவேண்டும்‌. 
நாம்‌ மனுபுத்திரருக்கு 
பிரயோஜனமுள்ளவர்களாயிருக்கவேண்டும்‌. 
கர்த்தர்‌ நமக்கு கொடுத்திருக்கும்‌ 
ஊழியப்பொறுப்புக்களை, பெருமையில்லாமல்‌, 
மனத்தாழ்மையோடும்‌, உண்மையோடும்‌ 
நிறைவேற்றவேண்டும்‌. 


தேவன்‌ சூரியனையும்‌ 
உண்டாக்கினார்‌. அவர்‌ 
நட்சத்திரங்களையும்‌ உண்டாக்கினார்‌. 
அவையெல்லாம்‌. வானம்‌ என்கிற. 
ஆகாயவிரிவிலே சடர்களாயிருக்கிறது. நாம்‌ 
வானத்திலுள்ள நட்சத்திரங்களைப்‌ பார்த்து, 
ஆச்சரியப்படலாம்‌. அவற்றின்‌ அழகைப்‌ 
பார்த்து ரசிக்கலாம்‌. ஆனால்‌ 
புறஜாதியாரைப்போல நட்சத்திரங்களை 
ஜோசியம்‌ பார்ப்பதற்கும்‌, 
குறிசொல்லுவதற்கும்‌ பயன்படுத்தக்கூடாது. 

ஆகாயலிரிவிலுள்ள சுடர்கள்‌ நம்மை 
தேவனிடத்தில்‌ வழிநடத்தவேண்டும்‌. அவை. 
நம்மை தேவனுக்கு பரிசுத்தவான்களாக்க 
வேண்டும்‌. ஆகாயவிரிவிலுள்ள சுடர்கள்‌ 
எல்லாமே... தேவனுடைய கட்டளையின்‌ 
பிரகாரமாக இயங்குகிறது. 


“இரவில்‌ ஆளச்‌ 
சந்திரனையும்‌ நட்சத்திரங்களையும்‌ 
படைத்தவரைத்துதியுங்கள்‌: அவர்‌ கிருபை. 

என்றுமுள்ளது" (சங்‌ 1365). 
விசுவாசிகளாகிய நாமும்‌ இந்தப்‌ 
பூமியில்‌ ஆளுகை செய்யவேண்டுமென்றால்‌, 
சந்திரனைப்போல நாமும்‌ வெளிச்சத்தைக்‌ 
கொடுக்கவேண்டும்‌. வானத்திலுள்ள 
சுடர்களைப்போல நாமும்‌ மனுஷருக்கு 
நன்மை செய்யவேண்டும்‌. மற்றவர்கள்‌ நம்மை 
மதிக்கவேண்டுமென்றால்‌, நம்முடைய 
எற்றவிககுக்க 


குடர்களைப்போலவே, 
நாமும்‌ 
பிரியமுள்ளவர்களாகவும்‌, 
இருக்க 

தம்முடைய 
கொடுத்திருக்கிற 
அவருடைய 


சந்திரனையும்‌ 
ஏராளமான 


மற்றவர்களுக்கு பிரயோஜனமுள்ள ஜீலியம்‌ 
ஜீவிக்கவேண்டும்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


புறஜாதியார்‌ சூரியனையும்‌, 
சந்திரனையும்‌, நட்சத்திரங்களையும்‌ 
தங்களுடைய தெய்வங்கள்‌ என்று நம்பி, 
அவற்றை  ஆராதிக்கிறார்கள்‌. ஆனால்‌ 

இவையெல்லாவற்றையும்‌ 


இவை 
பிரயோஜனத்திற்காக 
உண்டாக்கப்பட்டிருக்கிறது. வானத்திலுள்ள 
சுடர்களை ஆராதனை செய்வது, அவற்றை 
உண்டாக்கின தேவனுக்கு விரோதமாக 
செய்கிற பாவம்‌. நாம்‌ சிருஷ்டிகரை 
கனம்பண்ண வேண்டும்‌. சிருஷ்டிகளை 
கனம்பண்ணக்கூடாது. 


சூரியனையும்‌, சந்திரனையும்‌, 
நட்சத்திரங்களையும்‌ உண்டாக்கினவரை 
நாம்‌ துதிக்கவேண்டும்‌. தேவன்‌ உண்டாக்கின 
அந்த சுடர்களை துதிக்கக்கூடாது. நாம்‌ 
ஒவ்வொரு நாள்‌ காலையிலும்‌, மாலையிலும்‌ 
தேவனுக்கு ஸ்தோத்திரம்‌ பண்ணி, 
அவருக்கு நன்றிபலிகளை ஏறெடுத்து, 
அவரை நன்றியுள்ள இருதயத்தோடு 
துதிக்கவேண்டும்‌. 


ஐந்தாம்‌ நான்‌ 
ஆதி 1:20-23 


ஆதி 1:20. பின்பு தேவன்‌: 
ஜீவஜந்துக்களையும்‌, பூமியின்மேல்‌ 
வானம்‌ என்கிற ஆகாயவிரிவிலே 
பறக்கும்‌ பறவைகளையும்‌, ஜலமானது 
திரனாய்‌ ஓதிப்பிக்கக்கடவது என்றார்‌. 


தீத்தும்‌ 


அதி 121. தேவன்‌, மகா 
மச்சங்களையும்‌, ஜலத்தில்‌ தங்கள்‌ 
தங்கள்‌ ஜாதியின்படியே திரனாய்‌ 
ஜநிப்பிக்கப்பட்ட சகலவித நீர்‌ வாழும்‌ 
ஜத்தூக்களையும்‌, சிறகுன்ன ஜாதி 
ஜாதியான சகலவிதப்‌ பாட்சிகனையும்‌ 
சிருஷ்டித்தார்‌; தேவன்‌ அது நல்லது 
என்று கண்டார்‌. 


ஆதி 1:22, தேவன்‌ அவைகளை 
ஆசீர்வதித்து, நீங்கள்‌ பலுகிப்‌ பெருகி, 
சமுத்திர ஜலத்தை நிரப்புங்கள்‌ 
என்றும்‌, பறவைகள்‌ பூமியில்‌ 
பெருகக்கடவது என்றும்‌ சொன்னார்‌. 

அதி 1:28. 


வீடியற்காலமுமாகி 
ஆயிற்று. 


காயங்காலமும்‌. 
ஐந்தாம்‌ நான்‌ 





f= FTE 
TT 


ஐந்தாம்‌ நாள்‌ வரையிலும்‌ 
ஜீவஜந்துக்கள்‌ எதுவும்‌ 
சிருஷ்டிக்கப்படவில்லை. தேவன்‌ ஐந்தாம்‌ 
நாளிலே சகலவித நீர்வாழும்‌ ஐந்துக்களையும்‌, 
சிறகுள்ள ஜாதி ஜாதியான சகலவித 
பட்சிகளையும்‌ சிருஷ்டித்தார்‌. 

தேவன்‌, நீந்தும்‌ ஜிவஜந்துக்களையும்‌, 
பூமியின்மேல்‌: வானம்‌ என்கிற 
ஆகாயவிரிவிலே பறக்கும்‌ பறவைகளையும்‌, 
ஜலமானது திரளாய்‌ ஜநிப்பிக்கக்கடவது. 
என்றார்‌ (ஆதி 1:20), 


பந்து ஜந்துக்களும்‌, ாயத்து. 
பட்சிக। ஒக்க 
உண்டாக்கப்டுகிறல்‌ ஜலமானது திரளாய்‌ 
ஜறிப்பிக்கப்படவது" என்று சொன்னார்‌. 
தேவனே தம்முடைய கட்டளையை 
நிறைவேற்றுகிறார்‌. தேவன்‌ சகலவித 
நீர்வாழும்‌  ஐந்துக்களையும்‌, சகலவித 
பட்சிகளையும்‌ சிருஷ்டிக்கிறார்‌. 


மிருகங்களைப்போலவே, 
ஏராளமான வித்தியாசங்கள்‌ 
அவை... எண்ணிலடங்காதது. 
சபாவங்களெல்லாம்‌ 
சிறகுள்ள பட்சிகள்‌ என்று சொல்லும்போது, 
சிறிய பூச்சிமிலிருந்து பெரிய பறவை 
வரையிலும்‌ இந்த இனத்தில்‌ அடங்கும்‌. 
இவையெல்லா 


வற்றையும்‌ தேவன்‌ ஐந்தாம்‌ 
நாளிலே ரஸ்தா. 


தேவனுடைய சிருஷ்டிப்பு அற்புதமான து. 
ஒவ்வொரு சிருஷ்டிப்பிலும்‌ தேவனுடைய 
ஞானமும்‌ வல்லமையும்‌ வெளிப்படுகிறது. ஒரு 
சிறிய எறும்பாகயிருந்தாலும்‌ அல்லது பெரிய 
யானையாகமிருந்தாலும்‌, இவற்றில்‌. 
தேவனுடைய ஞானத்தையும்‌ வல்லமையையும்‌ 
நாம்‌ பார்க்கலாம்‌. 


பட்சிகளிலும்‌ 
இருக்கிறது 

அவற்றின்‌ 
விநோதமானவை. 


தேவன்‌ தம்முடைய அனந்த 
ஞானத்தினால்‌, ஒவ்வொரு ஜீவஜந்துக்களின்‌ 
அவயவங்களையும்‌ ஒன்றாய்க்‌ 
கூட்டிச்சேர்த்திருக்கிறார்‌ அவற்றை 
இசைவாக இணைத்திருக்கிறார்‌. ஒவ்வொரு 
ஜீவஜந்தும்‌ அளவிலும்‌, உருவத்திலும்‌, 
வடிவத்திலும்‌, சபாவத்திலும்‌ வித்தியாசமானது. 
ஒவ்வொரு ஜீவஜந்திலும்‌ ஜீவன்‌ இருக்கிறது. 
இந்த ஜீவனை ஆராய்ந்து பார்ப்பதே நமக்கு 
ஆச்சரியமாயிருக்கும்‌. ஜீவன்‌ ஒவ்வொரு 
ஐந்துக்கும்‌ உணர்வைக்‌ கொடுக்கிறது. 
அதற்கு அசைவைக்‌ கொடுக்கிறது. 
ஜீவஜந்துக்கள்‌ ஜடமாயிராமல்‌, இயங்குகிறது. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


மிருகங்கள்‌, பறவைகள்‌, மீன்கள்‌, 
மனுஷர்கள்‌ ஆகியவையெல்லாம்‌ தானாகவே 
உண்டாயிற்று என்று 

சொல்லுகிறார்கள்‌. 

உண்டாக்கினவர்‌. 
உண்டாக்கவில்லையென்றால்‌, 

பிரபஞ்சத்தில்‌ ஒரு ஜீவஜந்துகூடயிருக்காது. 


நம்மை உண்டாக்கின சிருஷ்டிகருடைய 
அனந்த ஞானத்தையும்‌, சிருஷ்டிப்பின்‌ 
வல்லமையையும்‌ நினைவுகூர்ந்து, நாம்‌ 
அவரை நன்றியோடு துதிக்கவேண்டும்‌. 


கர்த்தாவே, 
எல்வளவு 


உமது கிரியைகள்‌ 
திரளாயிருக்கிறது! 


னான்‌ ஞானமாய்ப்‌ படைத்தீர்‌; 
உம்முடைய பொருள்களினால்‌ 
நிரந்திர்கிறது. “பெரிதும்‌ விஸ்தாரமுமான 


(சங்‌ 104:24,25) 


தேவன்‌, மகா மச்சங்களையும்‌, ஜலத்தில்‌ 
தங்கள்‌ தங்கள்‌ ஜாதியின்படியே திரளாய்‌ 
ஜறிப்பிக்கப்பட்ட சகலவித நீர்‌ வாழும்‌ 
ஐந்துக்களையும்‌, சிறகுள்ள ஜாதி ஜாதியான 


(ஆதி 1:21:22). 
தேவன்‌ ஒவ்வொரு 

சிருஷ்டித்து, அதை 

ஆசீர்வதிக்கிறார்‌. 

வார்த்தையின்‌ பிரகாரம்‌ 

ஜீவஜந்தும்‌ பலுகிப்பெருகி, சமுத்திர ஜலத்தை 

நிரப்புகிறது. அவை பூமியில்‌ பெருகுகிறது. 


ஆறாம்‌ நான்‌ - மிருகம்‌ 


ஆதி 1:24,25 


ஆதி 1:24. பின்பு தேவன்‌: பூமியானது 
கதி ஜாதியான ஜீவஜத்துக்கனாகிய 
மிருகங்களையும்‌, 
பிராணிகளையும்‌, 


1ிறப்பிக்கக்கடவது 
என்றார்‌; அது அப்படியே ஆயிற்று. 





i FTE 
TT 


அதி 12, 

ஜாதிஜாதியான 
நாட்டுமிருகங்களையும்‌, பூமியில்‌ ஊரும்‌ 
பிராணிகள்‌ எல்லாவற்றையும்‌: 
உண்டாக்கினார்‌; தேவன்‌ அது நல்லது. 


நாளிலே நாட்டு 

பிராணிகளையும்‌, 

மிருகங்களையும்‌ சிருஷ்டிக்கிறார்‌. 

தம்முடைய வார்த்தையை 

சொல்லுகிறார்‌. “பூமியானது மிருகங்களை 
பிறப்பிக்கக்கடவது” 


என்று தேவன்‌ 
சொல்லுகிறார்‌. தேவனே தாம்‌. 
சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுகிறார்‌. 
நேவன்‌ பூமியிலுள்ள மிருகங்களை 
உண்டாக்குகிறார்‌ 


மியானது ஜாதி ஜாதியான 
சக்க நாட்டு மிருகங்களையும்‌, 
ஊரும்‌ பிராணிகளையும்‌, 
காட்டுமிருகங்களையும்‌, ஜாதிஜாதியாகப்‌ 


பிறப்பிக்கக்கடவது என்றார்‌ (ஆதி 1:24. 


வன்‌ பூமியிலுள்ள ஜாதிஜாதியான 
சட்டம கம் ன்பள்‌ எ. தத்த கமான 
நாட்டுமிருகங்களையும்‌, பூமியில்‌ ஊரும்‌ 
பிராணிகள்‌ எல்லாவற்றையும்‌ உண்டாக்கினார்‌ 
(ஆதி 1:23) 

தேவன்‌ சொல்லவும்‌ செய்கிறார்‌. அவர்‌ 
உண்டாக்கவும்‌ செய்கிறார்‌. மிருகங்களின்‌ 
சுயாவங்களெல்லாம்‌ வித்தியாசமாயிருக்கிறது. 
அவற்றின்‌ போஜனபழக்க வழக்கங்களும்‌ 
வேறுபட்டிருக்கிறது. ஒரு சில மிருகங்கள்‌ புல்‌ 
பூண்டு, இலைகள்‌, தழைகள்‌ ஆகியவற்றை 
மேய்கிறது. வேறு சில மிருகங்களோ 
மாம்சத்தைப்‌ புசிக்கிறது. சில மிருகங்கள்‌ 
பலமுள்ளதாகவும்‌, கொடூர 
குணமுள்ளதாகவும்‌ இருக்கிறது. வேறு சில 
மிருகங்களோ அமைதியா; 
சுபாவமுள்ளதாயிருக்கிறது. 

நாம்‌ சில 
அவற்றை நமக்கு 
வழிகளில்‌ பயன்படுத்துகிறோம்‌. 
மிருகங்களை பழக்க 
மனுஷருக்கு எந்த 
பிரயோஜனமாயிருக்காது. ஆனாலும்‌ தேவன்‌ 
தம்முடைய சித்தத்தின்‌ பிரகாரமாக ஜாதி 
ஜாதியான நாட்டுமிருகங்களையும்‌, 
காட்டுமிருகங்களையும்‌, ஊரும்‌ 
பிராணிகளையும்‌ உண்டாக்கினார்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


ஆறாம்‌ நான்‌ - மனுஷன்‌ 
ஆதி 1:26-28 


அகி 
சாயலாகவும்‌ 
படியேயும்‌ 
உண்டாக்குவோமாக; 
சமுத்திரத்தின்‌ 
ஆகாயத்துப்‌ 
மிருகஜீவன்‌ களையும்‌, 
பூமியனைத்தையும்‌, பூமியின்மேல்‌ 
ஊரும்‌ சுகலப்‌ பிராணிகளையும்‌, 
ஆனக்கடவர்கன்‌ என்றார்‌. 


ஆதி 1:97. தேவன்‌ தம்முடைய 
சாயலாக மனுஷனைச்‌ சிருஷ்டித்தார்‌; 
அவனைத்‌ தேவசாயலாகவே 
சிருஷ்த்தார்‌ ஆணும்‌ பெண்ணுமாக 
அவர்களைச்‌ சிருஷ்டித்தார்‌. 


1:28. பின்பு தேவன்‌: நமது 
நமது சூபத்தின்‌ 
மனுஷனை 
அவர்கள்‌. 
மச்சங்களையும்‌, 
பறவைகளையும்‌, 


ஆதி 1:28. பின்பு தேவன்‌ அவர்களை 
நோக்கி: நீங்கள்‌ பலுகிப்‌ பெருகி, 
பூமியை திரப்பி,அதைக்‌ கீழ்ப்படுத்தி, 
சமுத்திரத்தின்‌. மச்சங்களையும்‌ 
ஆகாயத்துப்‌ பறவைகளையும்‌, 
பூமியின்மேல்‌ நடமாடுகிற சகல 
ஜீவஜந்துக்கனையும்‌ 
ஆண்டுகொள்ளுங்கள்‌ என்று சொல்லி, 
தேவன்‌ அவர்களை ஆசீர்வதித்தார்‌. 


தேவன்‌ ஆறா நாளிலே 
இர்வின்‌ குரவப்களள்‌ செய்கிறார்‌. 
அவர்‌ முதலாவதாக மிருகங்களை 
உண்டாக்குகிறார்‌. அதன்‌ பின்பு தேவன்‌ 
மனுஷனை சிருஷ்டிக்கிறார்‌. தேவன்‌ எல்லா 
ஜீவஜந்துகளையும்‌ உண்டாக்கி முடித்த பின்பு, 
மனுஷனை கடைசியாக உண்டாக்குகிறார்‌. 
தேவன்‌ மனுஷனை முதலாவது 
உண்டாக்கியிருந்தால்‌, தேவனுடைய 
சிருஷ்டிப்பின்‌ கிரியைகளில்‌ மனுஷனும்‌ உதவி 
செய்தான்‌ என்று சிலர்‌ தப்பிதமாக 
வியாக்கியானம்‌ பண்ணுவார்கள்‌. 


தேவன்‌ னை, 
ஜீவஜந்துகளையும்‌ உண்டாக்கின பின்பு, 
கடைசியாக சிருஷ்டித்து மனுஷனுக்கு 
மேன்மை. தேவன்‌ மனுஷனுக்கு விசேஷித்த 
கிருபையையும்‌ சிலாக்கியத்தையும்‌ 
காண்பித்து, 


எல்லா 





i THE 
TT 


தேவனுடைய சிருஷ்டிக்கும்‌ கிரியையில்‌ 


வெறுமையாயும்‌ இருந்தது. அவர்‌ அதன்‌ 
பின்பு சிருஷ்டித்தது ஒழுங்குள்ளதாயும்‌, 
நிறைவானதாயும்‌ இருக்கிறது. அது 
நல்லதாயும்‌ இருக்கிறது. 


மனுஷனை சிருஷ்டிப்பதற்கு 
அவனுக்கு தேவையானது. 
சிருஷ்டித்து முடிக்கிறார்‌. 
மனுஷனுக்கு தங்கும்‌ வாசஸ்தலத்தை 
உண்டாக்கியிருக்கிறார்‌. மனுஷன்‌ இந்தப்‌ 
பூமியில்‌ சிருஷ்டிக்கப்படும்போது, அவனுக்கு 
தேவையானவையெல்லாம்‌ ஏற்கெனே 
சிருஷ்டித்து முடிக்கப்பட்டிருக்கிறது. தேவன்‌ 
மனுஷனை, தம்முடைய 
வரவேற்கிறார்‌ மனுஷன்‌ 
சிருஷ்டிக்கப்பட்டபோது, அவன்‌ 
தேவனுடைய சிருஷ்டிப்புகளை 
பிரத்தியட்சமாய்ப்‌ பார்க்கிறான்‌. தேவனுடைய 
சிருஷ்டிப்பு மனுஷனுக்கு  ஆச்சரியமாயும்‌, 
ஆறுதலாயும்‌ இருக்கிறது. 


, தேவன்‌ 
முன்பதாகவே, 
எல்லாவற்றையும்‌ 


டய சிருஷ்டிப்பு மிகவும்‌ 
இதில்‌ 


பிரகாரமாகவும்‌ 


தேவன்‌ இதற்கு முன்பு வெளிச்சத்தை 
உண்டாக்கியபோது. “வெளிச்சம்‌ 
உண்டாகக்கடவது” என்று மாத்திரமே 
சொன்னார்‌. அவர்‌ ஆகாயவிரிவை 
உண்டாக்கியபோது, “ஜலத்தின்‌ மத்தியில்‌ 
ஆகாயவிரிவு உண்டாகக்கடவது' என்று 
மாத்திரமே சொன்னார்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


ஆனால்‌ இப்போது தேவன்‌ மனுஷனை: 
சிருஷ்டிக்கும்போது, “நமது சாயலாகவும்‌, 
நமது ரூபத்தின்‌ படியேயும்‌. மனுஷனை 
உண்டாக்குவோமாக" (ஆதி 1:26) என்று 
சொல்லுகிறார்‌. தேவன்‌ வெளிச்சத்தையும்‌, 
ஆகாயலிரிவையும்‌ உண்டாக்கியபோது, 
தம்முடைய கட்டளையின்‌ வார்த்தையை 
வெளிப்படுத்தினார்‌. மனுஷனை 
உண்டாக்கும்போதோ, தேவன்‌ கட்டளையின்‌ 
வார்த்தைக்கு பதிலாக, ஆலோசனையின்‌ 
வார்த்தையை சொல்லுகிறார்‌. “மனுஷனை 
உண்டாக்குவோமாக” என்று தேவன்‌ 


சொல்லுகிறார்‌. 


தேவன்‌ மனுஷனுக்காகவே மற்ற எல்லா 
சிருஷ்டிகளையும்‌ சிருஷ்டித்திருக்கிறார்‌ 
ஆகையினால்‌ மனுஷனை உண்டாக்கும்போது, 
தேவன்‌ விசேஷித்த கவனம்‌ செலுத்தி, 
அவனை தம்முடைய சொந்த கரங்களினால்‌ 
உண்டாக்குகிறார்‌. 

தேவன்‌ வெளிச்சத்தையும்‌, 
ஆகாயலிரிவையும்‌ உண்டாக்கியபோது, 
அவர்‌ அதிகாரமுள்ளவராகப்‌ பேசினார்‌. 
ஆனால்‌ இப்போதோ, அவர்‌ மனுஷனை 
உண்டாக்குகிறபோது, அன்பும்‌, 
கரிசனையுமுள்ளவராகப்‌ பேசுகிறார்‌. 
மனுஷனுக்குத்‌ தேவையான எல்லாவற்றையும்‌ 
தேவன்‌ ஏற்கெனவே உண்டாக்கியிருக்கிறார்‌ 
இப்போது மனுஷனை உண்டாக்குவதற்கான 
ஏற்ற வேளை வந்திருக்கிறது. ஆகையினால்‌ 
தேவன்‌, “மனுஷனை உண்டாக்குவோமாக"' 


என்று சொல்லுகிறார்‌. 


மனுஷனுக்கும்‌, தேவனுடைய 

சிருஷ்டிகளுக்கும்‌ ஏராளமான வித்தியாசங்‌ 
உள்ளது. தேவன்‌ இதுவரையிலும்‌ சிருஷ்டித்த. 
சர்வசிருஷ்டிகளிலிருந்தும்‌, மனுஷன்‌ 
வேறுபட்டவனாயிருக்கிறான்‌. 
மனுஷனுக்குள்ளே  மாம்சமும்‌ ஆலியும்‌ 
கலந்திருக்கிறது. தேவன்‌ மனுஷனுக்குள்ளே 
வானத்தையும்‌ பூமியையும்‌ ஒன்றாய்ச்‌ 
சேர்த்து வைக்கிறார்‌. மனுஷன்‌ பூமிக்குரியவன்‌ 
வானத்திற்குமுரியவன்‌ 


மற்ற 





i FTE 
ETT 


ஆகையினால்‌ னை விசேஷித்த 
விதமாக சிருஷ்டிக்கவேண்டும்‌ என்பது 
தேவனுடைய தெய்வீக: சித்தமாயிற்று. 
மனுஷனை சிருஷ்டிக்கும்‌ வேலையை தேவன்‌ 
தாமே பொறுப்பேற்றுக்கொள்கிறார்‌. 
ஆனாலும்‌ தேவன்‌ மனுஷனை. 
சிருஷ்டிக்கும்போது, திரித்துவத்தின்‌ மற்ற. 
நபர்களையும்‌ 


உண்டாக்குவோமாக" 
பொருளில்‌ சொல்லுகிறார்‌. 


உண்டாக்கும்போது, 
திரத்தவத்தன்‌ மூன்று நபர்களான, பிதா, 
குமாரன்‌, பரிசுத்த ஆவியானவர்‌ ஆகிய 
மூன்று பேருமே கலந்து 
ஆலேசித்துக்கொள்கிறார்கள்‌ அவர்கள்‌ 
ன்‌ ம்‌ தங்களுடைய ஒருமித்த 
வெளிப்படுத்துகிறார்கள்‌. 
பிரகாரமாக மனுஷன்‌ 
உண்டாக்கப்படுகிறான்‌. 
மனுஷன்‌ தேவனுடைய சாயலாகவும்‌, 
அவருடைய ரூபத்தின்‌ 
உண்டாக்கப்படுகிறான்‌. 
நேவனுடைய சாயலும்‌, 


தேவனுடைய சாயலை வெளிப்படுத்துகிறார்‌. 

குமாரனாகிய இயேசுகிறிஸ்து. தம்முடைய 
பிதாவின்‌ சாயலை பிரதிபலிக்கிறார்‌. 

சாயலும்‌ ரூபமும்‌ 

காணப்படுவது. 


உண்டாக்கப்பட்டாலும்‌, தேவனுடைய பூரண 
சாயலும்‌, அவருடைய பூரண ரூபமும்‌. 
மனுஷனிடத்தில்‌ வெளிப்படவில்லை. ஒரு 
கண்ணாடியில்‌ நிழலைப்‌ பார்ப்பதுபோல, 
மனுஷனிடத்தில்‌ தேவனுடைய ரூபமும்‌ 
சாயலும்‌ காணப்படுகிறது. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


பண்டை காலத்து நாணயங்களில்‌, 
ராஜாவின்‌ ரூபம்‌  பொறிக்கப்பட்டிருக்கும்‌ 
நாணயத்திலுள்ளது மெய்யான ராஜா அல்ல. 
அது ராஜாவின்‌ ரூபம்‌. அதுபோலவே 
மனுஷனிடத்தில்‌ காணப்படுவது தேவனுடைய 
பூரணமான ரூபமோ, பூரணமான சாயலோ 
அல்ல. 

மனுஷன்‌ தேவனுடைய சாயலாகவும்‌, 
அவருடைய ரூபமாகவும்‌ உண்டாக்கப்பட்டான்‌ 
என்று சொல்லும்போது, 
மூன்றுவிதமான 
இடம்பெற்றுள்ளன. அவையாவன : 


தேவனுக்கு சரீரம்‌ 


அரூபமானவர்‌ 


மனுஷனுடைய ஆத்துமா தேவனுடைய 
சாயலாகவும்‌, அவருடைய ரூபத்தின்படியேயும்‌. 
இருக்கிறது. தேவன்‌ தாமே மனுஷனுடைய 
சரீரத்தில்‌ இந்த மேன்மையை 
வைத்திருக்கிறார்‌. வார்த்தை மாம்சமாயிற்று, 
தேவகுமாரன்‌ மனுஷசாயலானார்‌. 
விசுவாசிகளாகிய நாம்‌ உயிர்த்தெழும்போது, 
கிறிஸ்துவின்‌ சாயலுக்கு ஒப்பான 
மகிமையான சாயலைப்‌ பெற்றுக்கொள்வோம்‌. 

மனுஷனுடைய ஆத்துமாவே 
தேவனுடைய சாயலைப்‌ பெற்றிருக்கிறது. 
ஆத்துமாவில்‌ மூன்று பகுதிகள்‌ உள்ளன. 
அவையாவன : 1. புரிந்து கொள்ளும்‌ அறிவு 
2. சித்தம்‌ செயல்படும்‌ வல்லமை. நாம்‌ 
இம்மூன்றின்‌ மூலமாக மாத்திரமே, தேவனை 
அறிந்துகொள்ள முடியும்‌ 


2, தேவன்‌ மனுஷனை தம்முடைய 
ஸ்தானத்திலும்‌, தம்முடைய அதிகாரத்திலும்‌ 
உண்டாக்கியிருக்கிறார்‌. மனுஷன்‌ சகல 

ஆளவேண்டும்‌ 

தேவன்‌ மனுஷனை 

சாயலாகவும்‌, தம்முடைய 
ரூபத்தின்ப்டியேயும்‌ உண்டாக்கியிருக்கிறார்‌. 





i= FTE 
TT 


“பின்பு தேவன்‌: நமது சாயலாகவும்‌ 
நமது ரூபத்தின்‌ படியேயும்‌ மனுஷனை 
உண்டாக்குவோமாக; அவர்கள்‌ 
சமுத்திரத்தின்‌ மச்சங்களையும்‌, ஆகாயத்துப்‌ 
பறவைகளையும்‌, மிருகஜீவன்களையும்‌, 
பூமியனைத்தையும்‌, பூமியின்மேல்‌ ஊரும்‌ 
'சகலப்பிராணிகளையும்‌, ஆளக்கடவர்கள்‌ 
என்றார்‌" (ஆதி 1:26). 


தேவனே சர்வசிருஷ்டிகளையும்‌ 
சிருஷ்டித்தவர்‌. ஆகையினால்‌ அவருக்கு 
எல்லா சிருஷ்டிகளையும்‌ ஆளுகை செய்கிற 
அதிகாரமுள்ளது. தேவன்‌ தம்முடைய 
ர சகல பிராணிகளையும்‌ ஆளுகை 
அதிகாரத்தை மனுஷனுக்கு: 
கொடுத்திருக்க மனுஷன்‌ தேவனுடைய 
பிரதிநிதியாக சகல பிராணிகளையும்‌ 
ஆளுகை செய்கிறான்‌. 


3. மனுஷன்‌ பரிசுத்தத்தில்‌ 
தேவசாயலாகவும்‌ அவருடைய 
ரூபத்தின்படியும்‌ உண்டாக்கப்பட்டிருக்கிறான்‌. 
மனுஷனுடைய அறிவு, நீதி, மெய்யான 
பரிசுத்தம்‌ ஆகியவற்றில்‌ தேவனுடைய சாயல்‌ 
வெளிப்படுகிறது. 


உங்கள்‌ உள்ளத்திலே புதிதான 
அலியள்ளவர்களாகி, மெய்யான. நீதியலும்‌ 
சுத்தத்திலும்‌ (டைய சாயலாக 
சிருஷ்டிக்கப்பட்ட புதிய  மனுஷனைத்‌ 
தரித்துக்கொள்ளுங்கள்‌" (எபே 4:23,24). 


தன்னைச்‌ சிருஷ்டித்தவருடைய 
சாயலுக்கொப்பாய்ப்‌ த அறிவடையும்படி 
புதிதாக்கப்பட்ட மனுஷனைத்‌ 
நரித்துக்கொண்டிருக்கிறர்களே 
(கொலோ 3:10) 


நம்முடைய. ல்‌ பெற்றோர்‌ 
'தேவசாயலாகவும்‌, தே ரூபத்தின்‌ 
பியேயும்‌ உண்டாக்கப்பட்டார்கள்‌. 
ஆகையினால்‌ அவர்கள்‌ 

'சந்தோஷமாயும்‌ இருந்தார்கள்‌. 


பரிசுத்தமாயும்‌, 


சாயலாக. 
அவனைத்‌: 

ஆனும்‌ 
சிருஷ்டித்தார்‌ 


பற 

சிருஷ்டித்தார்‌. ட 

சிருஷ்த்தார்‌; 
அவர்களைச்‌ 


தேவசாயலாகவே 
பெண்ணுமாக 
(ஆதி 1:27). 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


ன்பு தேவன்‌ அவர்களை நோக்கி: 
பெருகி, பூமியை 
ஈப்பிஅதைக்‌ கீழ்ப்பத்தி, சமுத்திரத்தின்‌ 
மச்சங்களையும்‌ ஆகாயத்துப்‌ பறவைகளையும்‌, 
பூமியின்மேல்‌ நடமாடுகிற சகல 
ஜீவஜந்துக்களையும்‌ ஆண்டுகொள்ளுங்கள்‌ 
என்று சொல்லி, தேவன்‌ அவர்களை 
ஆசீர்வதித்தார்‌ (ஆதி 1:28) 
தேவன்‌, “நமது சாயலாகவும்‌ 
நமது. ரூபத்தின்‌ படியேயும்‌ மனுஷனை 
உண்டாக்குவோமாக” என்று சொன்னார்‌. 
தேவன்‌ அல்வாறு சொன்னவுடனே, அவ்‌ 
தம்முடைய சாயலாக மனுஷ 
சிருஷ்டித்தார்‌". தாம்‌ தீர்மானித்ததை தேவன்‌ 
உடனே நிறைவேற்றினார்‌. 


சொல்லுவதும்‌ 
செய்வதும்‌ பி வெவ்வேறு காரியங்கள்‌ 


சொல்லுகிறதை செய்கிறவர்‌. த 
சொல்லுகிறவர்‌. 


தேவன்‌ மற்ற ஜீவஜந்துக்களை 
சிருஞ்சத்தபோது அவற்றை ஜோடி 
ஜோடிகளாக சிகுஷ்த்தார்‌. தேவன்‌ அவற்றை 
திரளான எண்ணிக்கையில்‌ சிருஷ்டித்தார்‌ 
ஆனால்‌ தேவன்‌ மனுஷனை 
சிருஷ்டிக்கும்போது, ஒருவனை மாத்திரமே 
சிருஷ்டிக்கிறார்‌ 

இயேசுகிறிஸ்து. திருமண 
விவாகரத்துக்கு _ விரோதமாக 
உபதேசம்பண்ணும்போது, இந்த சத்தியத்தை 
சொல்லுகிறார்‌. 


(வர்‌ வர்‌ பிர; ரமாக; 
ஆற்‌ பதக எவன வன்‌ 
அவர்களை ஆணும்‌ பெண்ணுமாக 
உண்டாக்கினார்‌ என்பதையும்‌, இதினிமித்தம்‌ 
புருஷனானவன்‌ தன்‌ தகப்பனையும்‌ தாயையும்‌ 
விட்டுத்‌ தன்‌ 'மனைவியோடே 
இசைந்திருப்பான்‌: அவர்கள்‌ இருவரும்‌ ஒரே 
மாம்சமாயிருப்பார்கள்‌ என்று அவர்‌ 
சொன்னதையும்‌, நீங்கள்‌ வாசிக்கவில்லையா?" 
(மத்‌ 19:4,5) 





i FTN 
TT 
முதலாவது தகப்பனாகிய 


னன்‌ னன்‌ என்ன்‌ மாத்திரம்‌ 
ஒரே மனைவியாகமிருந்தாள்‌. ஆதாம்‌ 
தன்னுடைய மனைவியாகிய ஏவாளை தள்ளி 
வைத்துவிட்டால்‌, ஆதாம்‌ மறுபடியும்‌ 
விவாகம்பண்ணுவதற்கு, இந்தப்‌ பூமியிலே 
ஏவாளைத்‌ தவிர வேறு ஸ்திரீ யாருமில்லை. 
ஆகையினால்‌ புருஷனும்‌ மனைவியும்‌, 
தங்களுடைய சுயஇஷ்டம்போல, தாங்கள்‌ 
விரும்பிய பிரகாரம்‌, தங்களுடைய திருமண 
உறவை முறித்துக்கொள்ளக்கூடாது. 


தேவன்‌ 
பெண்ணுமாக 
சத்தியத்தை இந்தப்‌ பிரபஞ்சத்திலுள்ள எல்லா 
தேசத்தாரும்‌ அறிந்திருக்கவேண்டும்‌. 
திருமண உறவின்‌ மூலமாக, புருஷனும்‌ 
மனைவியும்‌, ஒரே இரத்தமாக 
சேருகிறார்கள்‌. அவர்கள்‌ இருவரும்‌ ஒரே 
நில்‌ 
தங்களுடைய 
தத்தின்‌ பரிகத்ததை. 


ரந ஒருவருக்கொருவர்‌ 
அன்பாயிருக்கவேண்டும்‌. 


தேவன்‌ 
மனுஷனை 
அவர்களை 
சிருஷ்டித்தார்‌. 
நோக்கி, நங்கள்‌ 
நிரப்புங்கள்‌" என்று சொன்னார்‌ 

முதலாம்‌ மனுஷனுக்கு சொன்ன கட்டளை, 
இந்தப்‌ பூமியிலுள்ள. மனுபுத்திரர்‌ 
எல்லோருக்கும்‌ சொல்லப்பட்டிருக்கிற 
பொதுவான கட்டளையாகும்‌. 


தம்முடைய சாயலாக 


.."மனுஷஜாதியான சகல 
ளையும்‌ அவர்‌ ஒரே இரத்தத்தினாலே. 
ப றான்‌, பூமியின்மீதெங்கும்‌ 
குடியிருக்கச்செய்து, முன்‌ தீர்மானிக்கப்பட்ட 
காலங்களையும்‌ அவர்கள்‌ குடியிருப்பின்‌ 
எல்லைகளையும்‌ த்திருக்கிறார்‌ 
(அப்‌ 17:26), 
நாம்‌ 
வாசம்பண்ணினாலும்‌, - 


நிலையான நகரம்‌ 
பரலோகமே நமக்கு நித்திய 
நாம்‌ இந்தப்‌ பூமியில்‌ 
வரையிலும்‌, இங்கே 


குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


க்கு சகல. 
ஆண்டுகொள்ளும்‌ 
கொடுத்திருக்கிறார்‌. 
மச்சங்கள்‌, ஆகாயத்து 
பூமியின்மேல்‌ நடமாடுகிற 


தேவன்‌ 
ஜீவஜந்துக்களையும்‌ 
அதிகாரத்தைக்‌ 
சமுத்திரத்தின்‌ 
பறவைகள்‌, 


சகல ஜீவஜந்துக்கள்‌ ஆகியவையெல்லாமே 


மனுஷனுடைய 
ஒப்புக்கொடுக்கப்பட்டிருக்கிறது. 

ஐ ஜிவஜந்துக்களை: k ந 
ஆனாலும்‌ அவற்றை ஆண்டுகொள்ளும்‌ 
அதிகாரத்தை கர்த்தர்‌ மனுஷனுக்கு 
கொடுத்திருக்கிறார்‌. 


தேவன்‌ தம்முடைய சாயலாகவும்‌, 
தம்முடைய ரூபத்தின்‌ படியேயும்‌ மனுஷனை 
த்து, 
ஜீலஜந்துக்களையும்‌ 
அதிகாரத்தைக்‌ 
மேன்மைப்படுத்தியிருக்கிறார்‌. 
தன்னுடைய பாதுகாப்புக்காகவும்‌, 
தன்னுடைய ஜீவாதாரத்திற்காகவும்‌ சகல 
ஐந்துக்களையும்‌ ஆளுகை செய்யவேண்டும்‌. 
அவற்றை தன்னுடைய பிரயோஜனத்திற்கு 
பயன்படுத்திக்கொள்ளவேண்டும்‌. 


ஆறாம்‌ நான்‌ - ஆகாரம்‌ 


ஆதி 1:29,80 


ஆதி 1:29. பின்னும்‌ தேவன்‌: இதே, 
பூமியின்‌ மேல்‌ எங்கும்‌ விதைதரும்‌ 
சுகலவிதப்பூண்டுகளையும்‌, விதைதரும்‌ 
கனிமரங்களாகிய சகலவித. 
விருட்சங்களையும்‌ உங்களுக்கு 
கொடுத்தேன்‌, அவைகள்‌ உங்களுக்கு 
ஆகாரமாயிருக்கக்கடவது; 


ஆதி 1:90. பூமியிலுன்ன ௪கல மிருக 
ஜீவன்களுக்கும்‌ , ஆகாயத்திலுன்ன 
௪கல பறவைகளுக்கும்‌, பூமியின்மேல்‌ 
ஊரும்‌ பிராணிகள்‌ எல்லாவற்றிற்கும்‌, 
பசுமையான சகல பூண்டுகளையும்‌ 
ஆகாரமாக கொடுத்தேன்‌ என்றார்‌; அது 
அப்படியே ஆயிற்று. 





i FTE 
TT 


தேவன்‌ ஆறாம்‌ நாளிலே மூன்று 
கிரியைகளை செய்கிறார்‌. அவர்‌ முதலாம்‌ 
கிரியையாக மிருகங்களை சிருஷ்டிக்கிறார்‌. 
இரண்டாம்‌ கிரியையாக, தேவன்‌ தம்முடைய 
சாயலாகவும்‌, தம்முடைய ரூபத்தின்படியேயும்‌ 
மனுஷனை  சிருஷ்டிக்கிறார்‌. மூன்றாம்‌ 
கிரியையாக தாம்‌ சிருஷ்டித்த மனுஷனுக்கும்‌, 
மற்ற ஜீவஜந்துக்களுக்கும்‌ ஆகாரத்தைக்‌ 
கொடுக்கிறார்‌. 

“மாம்சதேகமுள்ள யாவுக்கும்‌ ஆகாரங்‌ 
கொடுக்கிறவரைத்‌ துதியுங்கள்‌: அவர்‌ 
என்றுமுள்ளது" (சங்‌ 136:25). 


மனுஷனுக்கு காரம்‌ 
பூண்டுகளும்‌, கனிகளும்‌ 
மனுஷ ஆகாரமாய்க்‌ 
கொடுக்கப்படுகிறது தேவன்‌ மனுஷனுக்கு 
கொடுக்கும்‌ ஆகாரத்தைத்‌ தியானித்துப்‌ 
பார்க்கும்போது, நம்முடைய மனதில்‌ 
தாழ்மை ஏற்படவேண்டும்‌. தேவன்‌ நம்மை 
இந்த 

உண்டாக்கியிருக்கிறார்‌. 

மண்ணிலிருந்து விளைகிற 

கனிகளும்‌ நமக்கு ஆகாரமாயிற்று. 


நின்‌ 


காரத்தைக்‌ 
வனுடைய 
நினைவுகூர்ந்து, 
நன்றியுள்ளவர்களாய்‌ 
நலிக்கவேண்டும்‌ தேவன்‌ நம்முடைய 
சரீரத்திற்கும்‌ ஆண்டவராயிருக்கிறார்‌. 
நாம்‌ தேவனிடத்திலிருந்தே நம்முடைய 
ஜீவனுக்குத்‌. தேவையான எல்லா 
ஆதரவுகளையும்‌, ஆறுதல்களையும்‌ 
பெற்றுக்கொள்கிறோம்‌. 
தேவன்‌ நம்முடைய வளை 
சந்திக்கிறார்‌. தேவைகள்‌ மாத்திரமல்ல, 
நமக்குத்‌ தேவைப்படுவதைவிட அதிகமாகக்‌ 
கொடுத்து, அவர்‌ நம்மை ஆசீர்வதிக்கிறார்‌. 
தேவன்‌ நமக்கு திரளான போஜனத்தையும்‌, 
சுவையான போஜனத்தையும்‌, நேர்த்தியான 
போஜனத்தையும்‌, விதவிதமான 
போஜனத்தையும்‌ கொடுக்கிறார்‌. 


தேவன்‌ 


நமக்கு. 
நாம்‌ 
பராமரிப்பை 


ன்‌ 
கொடுக்கிறார்‌ 
டு 


முறுமுறுக்கக்கூடாது. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
பிரயாணம்பண்ணியபோது, 
போஜனத்தினிமித்தமாக. கர்த்தரிடத்தில்‌ 
முறுமுறுத்தார்கள்‌. அவர்கள்‌ தங்களுடைய 
ஆசைகள்‌ நிறைவேற்றப்படவேண்டும்‌ என்று 
எதிர்பார்த்தார்கள்‌. 


வனாந்தரத்தில்‌ 


தங்கள்‌ 


“தங்கள்‌ இச்சைக்கேற்ற போஜனத்தைக்‌ 
கேட்டு, தங்கள்‌ இருதயத்தில்‌ தேவனைப்‌ 
பரீட்சைபார்த்தார்கள்‌" (சங்‌ 7818) 


சென்றபின்பு, 
புசித்த எல்லா 
வாலிபரைப்பார்க்கிலம்‌ அவர்கள்‌ முகம்‌ 
களையுள்ளதாயும்‌, சரீரம்‌ புஷ்டியுள்ளதாயும்‌. 
காணப்பட்டது” (தானி 1:15). 


தேவன்‌: “இதோ, பூமியின்‌ மேல்‌ எங்கும்‌. 
விதைதரும்‌ 'சகலவிதப்பூண்டுகளையும்‌, 
விதைதரும்‌ கனிமரங்களாகிய ௪௯ 
விருட்சங்களையும்‌ உங்களுக்கு கொடுத்தேன்‌, 
அவைகள்‌ உங்களுக்க 
ஆகாரமாயிருக்கக்கடவது' (ஆதி 1:29) 
என்று சொன்னார்‌. 


பத்துநாள்‌ 
ராஜபோஜனத்தைப்‌ 


தேவன்‌ னுக்கு அ 
கொடுப்பதுபோல மிருகஜீவன்க௦ 
ஆகாரம்‌ கொடுக்கிறார்‌. தேவன்‌ பூமி! 

கக்கத்‌ 
பறவைகளுக்கும்‌, 
ஊரும்‌ பிராணிகள்‌ 
, பசுமையான சகல. 
பூண்டுகளையும்‌ ஆகாரமாக கொடுத்தேன்‌ 
என்றார்‌ (ஆதி 1:30) 
தேவன்‌ மிருகஜிவன்களுக்கு 
மாத்திரமல்ல, ஆகாயத்திலளள சகல 
பறவைகளுக்கும்‌ ஆகாரம்‌ கொடுக்கிறார்‌. 
சாதுவான சாதாரண  மிருகங்களுக்‌ 
கொடியகுணமுள்ள மிருகங்களுக்கும்‌ தேவன்‌ 
ஆகாரம்‌ கொடுக்கிறார்‌. தேவன்‌ ஒவ்வொரு 
ஜீவஜந்துக்கும்‌ ல்‌ ஆகாரத்தைக்‌ 
கொடுத்து. ஜீவராசிகளையும்‌ 
பராமரிக்கிறார்‌. க்‌ போவிக்கிற 
தேவன்‌, அதன்‌ குஞ்சுகளை போஷியாமல்‌, 
அவற்றை பட்டினியாக தவிக்க 
விட்டுவிடமாட்டார்‌. 





i THEN 
TT 


அது மிகவும்‌ நன்றாய்‌ இருந்தது 
ஆதி 1:81 


ஆதி 1:31. அப்பொழுது தேவன்‌ தாம்‌ 
உண்டாக்கின. எல்லாவற்றையும்‌: 
பார்த்தார்‌, அது மிகவும்‌ நன்றாய்‌ 
இருத்தது; சாயங்காலமும்‌ விடியற்‌ 
காலமுமாகி ஆறாம்‌ நான்‌ ஆயிற்று. 


தேவனுடைய சிருஷ்டிப்பின்‌ கிரியை 
நிறைவுபெறுகிறது. தேவன்‌ தாம்‌ 
உண்டாக்கின எல்லாவற்றையும்‌ பார்க்கிறார்‌. 
தம்முடைய கிரியைகளை ஆராய்ந்து 
பார்ப்பது தேவனுடைய தெய்வீக சுபாவம்‌. 
தேவனாகிய கர்த்தர்‌, இன்றும்‌ தம்முடைய 
கிரியைகளை  பார்த்துக்கொண்டிருக்கிறார்‌. 
தேவனுடைய கைகளின்‌ கிரியைகள்‌ 
எல்லாமே, அவருடைய கண்களுக்கு முன்பாக 
இருக்கிறது. 


சர்வஞானமும்‌, 
சர்வவல்லமையுமுள்ளவர்‌ இவ்விரண்டு 
சுபாவங்களை வெவ்வேறாக பிரிக்க முடியாது. 
தேவன்‌ ஒவ்வொன்றையும்‌ தம்முடைய 


பார்த்தது. நமக்கு ஒரு 
முன்உதாரணமாக எழுதப்பட்ிருக்கிறது. 
நாமும்‌ நம்முடைய கிரியைகளை ஆராய்ந்து, 
பார்க்கவேண்டும்‌. ஒவ்வொரு நாளும்‌, 
நம்முடைய அன்றாட வேலைகளை முடித்த 
பின்பு, இரவிலே நித்திரை செய்யப்போவதற்கு 
பாக, அந்த நாளில்‌ நாம்‌ செய்த 

லைகளை சிறிது நேரம்‌ ஆராய்ந்து 
பார்க்கவேண்டும்‌ 


ஒரு நல்ல 
முன்உதாரணமாகும்‌. ஒரு காரியத்தை 
நம்முடைய  செவிகளால்‌ கேட்பதற்கு 
முன்பாகவே, அவசரப்பட்டு பிரதியுத்தரம்‌. 
சொல்லக்கூடாது. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தேவன்‌ உன்ப்ந்ே 
எல்லாவற்றையும்‌ பார்த்து, 
நன்றாயிருந்தது என்று சொல்துணர்‌. 
தேவனே எல்லாவற்றையும்‌ உண்டாக்கினவர்‌. 
அவரே. சர்வசிருஷ்டிகர்‌. 
சிருஷ்டிப்புக்களெல்லாம்‌. 
மனதிற்கு உகந்ததாகமிருக்கிறது. 
ஒவ்வொன்றையும்‌ எப்படி 

வேண்டுமென்று திட்டமிட்டிருந்தாரோ, 
அப்படியே அவற்றை உண்டாக்கியிருக்கிறார்‌. 


தேவன்‌ தம்முடைய ஷ்டிப்பின்‌ 
கிரியைகள்‌ எல்லாவற்றையும்‌ க பின்பு, 
"அது நன்றாயிருந்தது' என்று சொல்லுகிறார்‌. 
தேவன்‌ அவற்றை என்ன நோக்கத்திற்காக 
உண்டாக்கினாரோ, அந்த நோக்கத்திற்கு 


அவையெல்லாம்‌ நன்றாயிருக்கிறது. 


வனுடைய ஷ்டிகளெல்லாம்‌ 
படவ பய என்ட 
வேண்டும்‌. இதற்காகவே தேவன்‌ அவற்றை 
உண்டாக்கியிருக்கிறார்‌. தேவன்‌ தாம்‌ 
உண்டாக்கின எல்லாவற்றையும்‌, 
தம்முடைய நாமமகிமைக்காகவும்‌, 
மனுஷனுடைய பிரயோஜனத்திற்காகவும்‌ 
உண்டாக்கியிருக்கிறார்‌. தேவன்‌ 
உண்டாக்கினவற்றின்‌ மூலமாக அவருடைய 
நாமம்‌ மகிமைப்படுகிறது. ஆகையினால்‌ 
அது நன்றாமிருந்தது என்று தேவன்‌ 
சொல்லுகிறார்‌. 


தேவன்‌ “அது நன்றாயிருந்தது' என்று 
சாதாரணமாகச்‌ சொல்லாமல்‌, “அது மிகவும்‌ 
நன்றாமிருந்தது' என்று விசேஷமாகச்‌ 
சொல்லுகிறார்‌. தேவன்‌ ஒவ்வொரு நாளும்‌ 
தம்முடைய சிருஷ்டிப்பின்‌ கிரியையை செய்து 
முடித்த பின்பு, தாம்‌ உண்டாக்கினது நல்லது 
என்று தேவன்‌ கண்டார்‌. இரண்டாம்‌ நாளில்‌, 
சிருஷ்டிப்பின்‌ கிரியையை முடித்த பின்பு. 


தாம்‌ 


ஆறாம்‌ நாளிலோ, தேவன்‌ தாம்‌. 
உண்டாக்கின எல்லாவற்றையும்‌ பார்த்து, 
“அது மிகவும்‌ நன்றாயிருந்தது' என்று 
சொல்லுகிறார்‌. தேவன்‌ இப்போது மனுஷனை 
சிருஷ்டித்திருக்கிறார்‌. தேவன்‌ அவனை 

சாயலாகவும்‌, தம்முடைய 


தம்முடைய 
ரூபத்தின்படியேயும்‌ சிருஷ்டித்திருக்கிறார்‌. 





ழ்‌ நள 
யாய 


தேவனுடைய சிருஷ்டிப்புகளில்‌ மனுஷன்‌ 
மிகவும்‌ விசேஷமானவன்‌. மனுஷன்‌ மூலமாக 
பிரத்தியட்சமாய்‌ 


நன்றாயிருக்கிறது. ணவ கறை ம்‌ 

மொத்தமாகப்‌ பார்க்கும்போது. அது மிகவும்‌ 

நன்றாயிருக்கிறது. தேவனுடைய கிரியைகளில்‌ 
மகிமையும்‌, 


வெளிபபடத்திிரககிறார 

தேவன்‌ ஆதிமிலே வானத்தையும்‌ 
பூமியையும்‌ சிருஷ்டித்தார்‌. பூமியானது 
ஒழுங்கின்மையும்‌ வெறுமையுமாயிருந்தது. 
ஒழுங்கின்மையும்‌ வெறுமையும்‌ நன்றாயிராது. 
ஆரம்பத்தில்‌ அது நன்றாயில்லாவிட்டாலும்‌, 
தேவன்‌ ஒழுங்கின்மையை 
ஒழுங்குபடுத்துகிறார்‌. வெறுமையாயிருப்பதை 
தம்முடைய சிருஷ்டிப்புக்களினால்‌ நிரப்புகிறார்‌. 
அப்போது அது மிகவும்‌ நன்றாயிருக்கிறது. 


எதையும்‌ அவசரப்பட்டு. 

பத வ்கராத ஏற்ற காலம்‌ வரும்‌ 

வரையிலும்‌ பொறுமையோடு 

காத்திருக்கவேண்டும்‌. காலம்‌. 

நிறைவேறும்போது தேவனுடைய மகிமை 
நமக்கு வெளிப்படுத்தப்படும்‌. 


ஆறாம்‌ நாளில்‌ தேவனுடைய 
சிருஷ்டிப்பின்‌ கிரியை நிறைவுபெறுகிறது. 
சாயங்காலமும்‌ விடியற்காலமுமாகி ஆறாம்‌ 


உண்டாக்கியிருக்கிறார்‌. 
உலகத்தை ஏன்‌: 

திடீரென்று உண்டாக்கவில்லை என்று நாம்‌. 
விவாதம்பண்ணக்கூடாது. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


தேவன்‌ முதலாம்‌ நாளில்‌ 
வெளிச்சம்‌ உண்டாகக்கடவது என்றார்‌. 
வெளிச்சமுண்டாயிற்று. அதுபோல தேவன்‌ 
'உலகம்‌ உண்டாகக்கடவது' என்று ஏன்‌ 
சொல்லவில்லை என்று தேவையில்லாமல்‌ 
விவாதம்பண்ணக்கூடாது. தேவன்‌ அவ்வாறு 
சொல்லியிருந்தால்‌, இந்த உலகம்‌ 
அவருடைய வார்த்தையின்‌ பிரகாரமாக, 
அதே வேளையில்‌ உண்டாகியிருக்கும்‌. 
கண்ணிமைப்பொழுதில்‌. கர்த்தருடைய 
வார்த்தை நிறைவேறும்‌. 


, "இதோ, ஒரு இரகசியத்தை 
உங்களுக்கு அறிவிக்கிறேன்‌; நாமெல்லாரும்‌ 
நித்திரையடைவதில்லை; க 
எக்காளம்‌ தொனிக்க்பது. 
நிமிஷத்திலே, ஒரு ஓபொழுதிலே 
நாமெல்லாரும்‌. மறுரூபமாக்கப்படு 
கொரி 15:51). 


வன்‌ நம்முடைய ப்பு 
கார்‌ நம்முடைய தட்டததன்‌ நரகம்‌ 
இந்த உலகத்தை உண்டாக்கவில்லை... அவர்‌ 
தம்முடைய திட்டத்தின்‌ பிரகாரம்‌, 
தம்முடைய வழியில்‌, தம்முடைய காலத்தில்‌ 
இந்த உலகத்தை உண்டாக்கினார்‌. 
இல்லிதமாக வானமும்‌ பூமியும்‌ 
ன்‌ சர்வசேனையும்‌ 
உண்டாக்கப்பட்டு தீர்ந்தன. தேவன்‌ தாம்‌ 
செய்த தம்முடைய கிரியையை ஏழாம்‌ நாளிலே 
நிறைவேற்றி, தாம்‌ உண்டாக்கின தம்முடைய 
கிரியைகளையெல்லாம்‌ முடித்த பின்பு ஏழாம்‌ 
நாளிலே ஓய்ந்திருந்தார்‌ (ஆதி 2:12). 





ழ்‌ நள 
யாய 


ஆதியாகமம்‌ முதலாம்‌ அதிகாரத்தில்‌ 
சிரு்டபின்‌ சரித்திரத்தைப்பற்றிச்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. அதன்‌ இரண்டாவது. 
அதிகாரத்தில்‌, சிருஷ்டிப்பின்‌ சரித்திரம்‌ 
மேலும்‌ விரிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. 
அதிலும்‌ விசேஷமாய்‌ மனுஷனோடு 
தொடர்புடைய சம்பவங்கள்‌ இந்த 
அதிகாரத்தில்‌ விரிவாக 
சொல்லப்பட்டிருக்கிறது. 


தேவன்‌ ஏழாம்‌ நாளில்‌ ஒய்ந்திருந்து, 
ஏழாம்‌ நாளை ஆசீர்வதித்து அதை 
பரிசுத்தமாக்குகிறார்‌ (ஆதி 21-3) 
மனுஷனுடைய சிருஷ்டிப்பைப்பற்றிய 
அதிகமான விவரங்கள்‌ இந்த 
வனப்பகுதியில்‌ சொக்கப்பட்டிரக்கிதது 
(ஆதி 2:4-7). 

ஏதேன்‌ தோட்டத்தைப்பற்றிய விளக்கம்‌. 
தேவன்‌ தவணை தேன்‌. தோட்டத்திலே 
வைக்கிறார்‌. தேவன்‌ மனுஷனுக்கு: 
நிபந்தனையையும்‌, உடன்படிக்கையையும்‌ 
கொடுக்கிறார்‌ (ஆதி 2:8417). 


தேவன்‌ ஸ்திரீயை சிருஷ்டிக்கிறார்‌ 
ஆதாழுக்கும்‌ ஏவாளுக்கும்‌ விவாக சம்பந்தம்‌ 
உண்டாகிறது (ஆதி 218-25) 


ஏழாம்நாள்‌ 
ஆதி 21-3 


ஆதி இ இவ்விதமாக 
பூமியும்‌, அவைகளின்‌ ௪: 
உண்டாக்கப்பட்டுத்‌ தீர்த்தன. 


வானமும்‌, 
யம்‌ 


ஆதி ௮௨ தேவன்‌ தாம்‌ செய்த 
தம்முடைய கிரியையை ஏழாம்‌ நாவிலே. 
நிறைவேற்றி, தாம்‌ உண்டாக்கின 
தம்முடைய கிரியைகளையெல்லாம்‌ 
முடித்தபின்பூ, ஏழாம்நாவிலே 
ஒங்த்திருந்தார்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆதி 25. தேவன்‌ தாம்‌ சிருஷ்டித்து 
உண்டுபண்ணின தம்முடைய 
கிரியைகனையெல்லாம்‌ முடித்தயின்பு 
அதிலே ஓய்ந்திருத்தபடியால்‌, தேவன்‌ 
ஏழாம்‌ நானை ஆசீர்வதித்து, அதைப்‌: 
பரிசுத்தமாக்கினார்‌. 


தேவன்‌ வானத்தையும்‌. பூமியையும்‌ 

சர்வசேனையையும்‌ 
த முடித்திருக்கிறார்‌. தேவன்‌ தாம்‌ 
செய்த தம்முடைய கிரியையை ஏழாம்‌ 
நாளிலே நிறைவேற்றி, தாம்‌ உண்டாக்கின 
தம்முடைய கிரியைகளையெல்லாம்‌. 
முடித்தபின்பு, ஏழாம்நாளிலே ஒய்ந்திருந்தார்‌ 
(ஆதி 212. 


பூமியிலும்‌ 
ஒழுங்கும்‌ 

கிரமமுமாகமிருக்கிறது. அவை தேவனுடைய 
கட்டளைக்கு உட்பட்டு இயங்குகிறது. 
தேவனுடைய சிருஷ்டிகளெல்லாம்‌ அதற்கு 
நியமிக்கப்பட்டிருக்கிற ஸ்தானங்களில்‌ 
வைக்கப்பட்டிருக்கிறது. 

சிருஷ்டியும்‌ தன்னையும்‌, 
கடமைகளையும்‌ 


உண்டாக்கப்பட்டு 
தீர்ந்திருக்கிறது. வானத்திலும்‌ பூமியிலும்‌ 
சிருஷ்டிப்பின்‌ கிரியைகள்‌ 


சிருஷ்டித்து முடித்திருக்கிறார்‌. 


தேவன்‌ தாம்‌ 
கிரியையை 


ஆளுகை செய்து, தம்முடைய அற்புதத்தை 
வெளிப்படுத்துகிறார்‌. அதே வேளையில்‌ 
தேவன்‌ இயற்கையின்‌ பிரமாணத்திற்கும்‌. 
ழக்கியத்துவம்‌ கொடுக்கிறார்‌. 





i a 
TT 


தேவன்‌ 

கிரியைகளையெல்லாம்‌ 
ஏழாம்‌ நாளிலே 
அவர்‌ களைப்படைந்து, அசதியாயிருந்து, 
ஒய்வு எடுக்கவில்லை. தேவன்‌ தாம்‌. 
உண்டாக்கின எல்லாவற்றையும்‌ பார்க்கிறார்‌. 
அவையெல்லாமே மிகவும்‌ நன்றாயிருக்கிறது. 
ஆகையினால்‌ தேவன்‌ பன்‌ 
நாளிலே. ஓய்ந்திருந்தார்‌. 

மிகவும்‌ சந்தோஷமாலிருந்ததினால்‌, 
ஒய்வாகயிருக்கிறார்‌ 


ஒய்ந்திருந்தார்‌. 


தேவன்‌ தமது கிரியைகளை ஆறாம்‌ 
நாளிலேயே. /றைவேற்றி விட்டார்‌. 
(ஆதி 15; யாத்‌20:1) ஏழாம்‌ நாளில்‌ 
த (ஆதி 2:2). செப்துவஜிந்த்‌ 
தான மேலும்‌ பல பழைய ஏற்பாட்டு 

பாஷை, பதிப்புகளிலும்‌ “ஏழாம்‌ நாளில்‌: 
நிறைவேற்றினார்‌ என்னும்‌ வாக்கியத்திற்குப்‌ 
பதிலாக “ஆறாம்‌ நாளிலே நிறைவேற்றினார்‌” 
என்றுள்ளது. 

தேவன்‌ சிருஷ்டித்துக்‌ களைப்படைந்து 
ஓய்ந்திருக்க வில்லை. தேவனுக்குக்‌ களைப்பு 
உண்டாகாது. தம்முடைய சிருஷ்டிக்கும்‌ 
கிரியைகளை நிறைவேற்றியதினால்‌ தேவன்‌ 
ஒய்ந்திருக்கிறார்‌. (ஆதி 2:2-3. தமது 
கிரியைகளை நிறைவேற்றி தேவன்‌ ஏழாம்‌ 
நாளிலே ஒய்ந்திருந்து பூரித்தார்‌. 
(யாத்‌ 3147). ஜனங்களும்‌, இதுபோன்று ஆறு 
நாட்கள்‌ வேலைசெய்து ஏழாம்‌ நாளில்‌: 
ஒய்ந்திருந்து பூரித்திருக்க வேண்டும்‌. 
(யாத்‌ 20. யாத்‌ 23:12; யாத்‌ 34:21) 
நித்திய ஓய்விற்கு அடையாளமாக ஏழாம்‌ 
நாளில்‌ ஓய்ந்திருப்பது குறிப்பிடுகிறது. 
(கொலோ 2:14-17; எபி 4:-11/. 


ஒயந்திரந்நார்‌' என்று 


(ஆதி 38-24) 
வாரத்தின்‌ ஆறு நாட்கள்‌ மட்டுமல்லாமல்‌, 
எல்லா நாட்களிலுமே தேவன்‌ கிரியை செய்து 
கொண்டிருக்கிறார்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


தேவனுடைய மீட்பின்‌ கிரியை 

வாரத்தின்‌ ஏழு நாட்களிலும்‌ கிரியை செய்து 

கொண்டிருக்கிறது. ஆகையினால்‌ தேவன்‌ 

ஒவ்வொரு ஏழாம்‌ நாளையும்‌ வேறுபிரித்து 

அதை பரிசுத்த நாளாக ஆசரித்தார்‌ என்பது, 
பதேசம்‌ 


ஆதியிலிருந்து ஒவ்வொரு 
நாளிலும்‌ மனுஷர்‌ ஓய்ந்திருக்க 
எந்த வேதவாக்கியமும்‌ 


படம்‌ உன ம்‌ 

மனுஷருடைய  ஓய்வுநாளும்‌ ஒன்றாய்‌ 

இருக்க முடியாது. மனுஷன்‌ ஆறாம்‌ நாள்‌ 

வரையிலும்‌ சிருஷ்டிக்கப்படவில்லை. அவன்‌ 

த்ய பின்பு ஒரு நாள்‌ 

வேலை செய்திருக்கிறான்‌. 

ச நாளில்‌ மிருகங்களுக்கெல்லாம்‌ 

அவன்‌ பெயர்‌ சூட்டியிருக்கிறான்‌. 
ஆதி 1:24-31; ஆதி 2:7, 19-25) 


மனுஷருடைய முதலாவது ஒய்வுநாளைப்‌ 
பற்றி முதன்முறையாக யாத்‌ 16:23-29 
ஆகிய வசனங்களில்‌ கூறப்பட்டிருக்கிறது. 
ஆதி 2:3 ஆவது வசனத்தில்‌ தேவனுடைய 
ஓய்வுநாளைப்‌ பற்றிக்‌ கூறப்பட்டிருப்பதற்கு 
2513 வருஷங்களுக்குப்‌ பின்பு மனுஷருடைய 
ஒய்வுநாளைப்‌ பற்றி வேதாகமம்‌ கூறுகிறது. 


மேலும்‌ டைய ய்வநாள்‌ 
இனன்‌ ோக்தாகககு மட 
உரியது. தேவன்‌ அவர்களை 
அடிமைத்தனத்திலிருந்து மீட்டுக்‌ 
கொண்டதற்கு அடையாளமாக ஓய்வுநாள்‌. 
ஆசரிக்கப்படுகிறது. (யாத்‌. 3112-18, 
உபா 5: எசே 2012-24), 


தேவன்‌ சிருஷ்டித்து 
உண்டுபண்ணின தம்முடைய 
கிரியைகளையெல்லாம்‌ முடித்தபின்பு அதிலே 
ஓய்ந்திருந்தபடியால்‌, தேவன்‌ ஏழாம்‌ நாளை 
ஆசீர்வதித்து, அதைப்‌ பரிசுத்தமாக்கினார்‌ 
(ஆதி 2:3) 


தாம்‌ 





i= THE 
TT 


அந்த 

தேவன்‌ ஏழாம்‌ நாளை ஆசீர்வதித்து. அதை 

பரிசுத்தமாக்கினபடியினால்‌, நாமும்‌ 

ஓய்வுநாளை பரிசுத்தமாக்கவேண்டும்‌. 
ஒய்வநாள்‌ பிரமாணம்‌. 

பழமையானது. 

காலத்திலிருந்தே, 

ஓய்வுநாளை 

வந்திருக்கிறார்கள்‌.. 

மத்தியிலே 

அதிகரிப்பதற்கு முன்பாகவே, அவர்கள்‌ 

மத்தியில்‌ ஓய்வுநாளை பரிசுத்தமாய்‌ 

ஆசரிப்பது மிகவும்‌ பிரதானமாயிருந்தது. 


கர்த்தருடைய ஒய்வநாள்‌.. அதிக 
கனமுள்ளது. நாம்‌ கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து 
ஒய்வநாளை பரிகுத்தம்பண்ண வேண்டும்‌. 
ஒய்வநாள்‌ பிரமாணத்தைக்‌ 
கனம்பண்ணவேண்டும்‌. நாமும்‌ ஏழாம்‌. 
நாளை ஆசீர்வதித்து, அதை 
பரிசுத்தம்பண்ணவேண்டும்‌. ஓய்வுநாளை 
பரிசுத்தமாய்‌ ஆசரிக்கவேண்டும்‌ 


ஒய்வநாள்‌ ஆசீர்வாதமான நாள்‌. 
தேவன்‌ அந்த நாளை ஆசிர்வதித்திருக்கிறார்‌. 
கர்த்தர்‌ எதை ஆசீர்வதிக்கிறாரோ, அது 
மெய்யாகவே ஆசீர்வதிக்கப்பட்ிருக்கும்‌ 
தேவன்‌ ஒய்வநாளிலே நம்மை 
சந்திப்பதாகவும்‌, நம்மை ஆசீர்வதிப்பதாகவும்‌ 
வாக்குப்பண்ணியிருக்கிறார்‌. 

ஓய்வுநாள்‌ பரிசுத்தமான நாள்‌. தேவன்‌ 
ஓய்வுநாளை பரிசுத்தமாக்கின படியினால்‌,, 
அந்த நாள்‌ பரிசுத்தமான நாளாயிருக்கிறது. 
கர்த்தருக்கு பரிசுத்தமானது. அவருடைய 
ஜனமாகிய நமக்கும்‌ பரிசுத்தமானது. 


தேவனாகிய கர்த்தர்‌ 
ஆதி %4-6 
ஆதி ஆஃ. தேவனாகிய கர்த்தர்‌ 
பூமியையும்‌ வானத்தையும்‌ 
உண்டாக்கின நானிலே, வானமும்‌ 
பூமியும்‌ சிருஷ்டிக்கப்பட்ட வரலாறு. 
இவைகளே. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


ஆதி 25. நிலத்தினுடைய சகலவிதச்‌. 
செடிகளும்‌ பூமியின்மேல்‌ இன்னும்‌ 
உண்டாகவில்லை, திலத்தினுடைய 
'சுகலவிதப்‌ பூண்டுகளும்‌. ணகி 


மவன்‌ 

மழையைப்‌ 

பெய்யப்பண்ணவில்லை திலத்தைப்‌ 
பண்படுத்த மனுஷனும்‌ இருந்ததில்லை. 


அப்பொழுது மூடுபனி 
எழும்பி, 
பூமியையெல்லாம்‌ நனைத்தது. 


சிருஷ்டிகராகிய தேவன்‌ 
வசனத்தில்‌ “தேவனாகிய கர்த்தர்‌" 
அழைக்கப்படுகிறார்‌. சிருஷ்டிகருக்கு 
நாமம்‌ கொடுக்கப்பட்டிருக்கிறது. 

முன்பு தேவனுக்கு. இந்தப்‌ 
வழங்கப்படவில்லை. தேவனாகிய கர்த்தர்‌ 
என்னும்‌ பெயருக்கு பயன்படுத்தப்படும்‌. 
எபிரெய வார்த்தை "யெகோவா" என்பதாகும்‌. 


இதுவரையிலும்‌ தேவன்‌ “எலோகிம்‌" 
என்று அழைக்கப்பட்டவர்‌ 
தேவனாகிய கர்த்தர்‌ “லோ 
யெகோவா” என்று அழைக்கப்படுகிறார்‌. 
தேவன்‌ மனுஷரோடு ஏற்படுத்திக்‌ கொள்ளும்‌ 
உடன்படிக்கையின்‌ உறவையும்‌, தேவனுடைய 
சர்வ வல்லமையையும்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
என்னும்‌ திருநாமம்‌ வெளிப்படுத்திக்‌ 
காண்பிக்கிறது. 


பரிசுத்தவேதாகமத்தில்‌ ல்‌ 
வழங்கப்பட்டிருக்கும்‌ நாமங்களின்‌ 
வருமாறு: 


இந்த 


1. தேவனாகிய கர்த்தர்‌ (ஆதி 2:4- 

2. கர்த்தராகிய ஆண்டவர்‌ (ஆதி 15:2,8) 
யேகோவாயீரே (ஆதி 22:8-14) 
யேகோவாநிசி (யாத்‌ 1715) 


5. யேகோவா ரஃபா - பரிகாரியாகிய 
கர்த்தர்‌ (யாத்‌ 15:26) 


யெகோவா ஷாலோம்‌ (நியா 6:24) 





i THEN 
TT 


நீதியா! கர்த்தர்‌ (எரே 23:6; 
எரே 33:16) 
பண்ணுகிற 
லேவி 
லேவி 22:9, 


பரிசுத்தம்‌. 
யாத்‌ 3143; 
லேவி 21:8; 
எசே 20:12) 


சேனைகளின்‌ கர்த்தர்‌ சாமு 1:3) 
யேகோவா ஷம்மா (எசே 48:35) 


உன்னதமான கர்த்தர்‌ (சங்‌ 728; 


சங்‌ 47:2; சங்‌ 97:9) 
என்‌ மேய்ப்பராகிய கர்த்தர்‌ (சங்‌ 23) 


நம்மை உண்டாக்கின 


(சங்‌ 95:6) 


கர்த்தர்‌ 


நம்முடைய 
(சங்‌ 99:58.9) 


தேவனாகிய கர்த்தர்‌ 


உன்‌ னாகிய 


(யாத்‌ 20:2,57) 


கர்த்தர்‌ 


16. என்‌ தேவனாகிய கர்த்தர்‌ (சக 1 


ஆதியாகமம்‌ முதலாம்‌ அதிகாரத்தில்‌ 
சிருஷ்டிகராகிய தேவனுக்கு. 
பயன்படுத்தப்பட்டிருக்கிற எபிரெய வார்த்தை 
'எலோகிம்‌" என்பதாகும்‌. எலோகிம்‌ என்னும்‌ 
பெயருக்கு வல்லமையுள்ள தேவன்‌ என்று 
தேவன்‌ இங்கே "தேவனாகிய 
என்று அழைக்கப்படுகிறார்‌. 
என்னும்‌ 
பெயர்‌ பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. 
வல்லமையும்‌ 
ல்‌ 
யெகோவா என்னும்‌ 
உச்சரிக்கக்கூடாது. 
என்னும்‌ பெயரில்‌ 
எழுத்துக்கள்‌ எதுவம்‌ 
பயன்படுத்தப்படவில்லை. எல்லாமே 
மெய்எழுத்துக்கள்‌. உயிர்‌ எழுத்து இல்லாமல்‌. 
எந்த மெய்‌ எழுத்தையும்‌ உச்சரிக்கமுடியாது. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யெகோவா தேவன்‌ இருக்கிறவராகவே 
இருக்கிறார்‌. அவர்‌ தாமாகவே 
இருக்கிறார்‌. அவர்‌ எல்லா ஜீவன்களுக்கும்‌ 
ஜீவாதாரமாக இருக்கிறார்‌, தேவனாகிய 
கர்த்தர்‌ பரிசுத்தர்‌ பரிசுத்தமான 
கர்த்தருடைய நாமத்தை, சாதாரண 
மனுஷராகிய நாம்‌ உச்சரிக்க முடியாதபடி, 
அவருக்கு கோவா” என்னும்‌ பெயர்‌ 
கொடுக்கப்பட்டிருக்கிறது. 
நிலத்தினுடைய சகலவிதச்‌ செடிகளும்‌ 
பூமியின்மேல்‌ இன்னும்‌ உண்டாகவில்லை, 
சகலவிதப்‌ பூண்டுகளும்‌ 
முளைக்கவில்லை; ஏனெனில்‌ 
தேவனாகிய கர்த்தர்‌ பூமியின்மேல்‌ இன்னும்‌ 
மழையைப்‌ பெய்யப்பண்ணவில்லை; நிலத்தைப்‌ 
பண்படுத்த மனுஷனும்‌ இருந்ததில்லை. 
அப்பொழுது மூடுபனி பூமியிலிருந்து எழும்பி, 
பூமியையெல்லாம்‌ நனைத்தது (ஆதி 2:58). 


நோவாவின்‌. காலத்தில்‌. 
ஜலப்பிரளயத்திற்கு முன்பாக பூமியில்‌ 
மழையே... பெய்யலில்லையென்று இந்த 
பொருள்கூறக்கூடாது. 

சிருஷ்டிக்கப்பட்ட 


காலத்தில்‌. 
பூமியின்மேல்‌ மழை 
பின்பு மழை 
லூசிபரின்‌ காலத்தில்‌ பூமியின்மேல்‌ 
மழை பெய்ததாக யோபு 38:4-9, 25-30; 
இ; நீதி 8:27-29; 
i எரே 102-134 ஆகிய 
வசனங்களை மேற்கோளாகக்‌ கூறி ஒருசிலர்‌ 
வியாக்கியானம்‌ கூறுகிறார்கள்‌. 
டட்சன்‌ இந்தக்‌. காலத்திலிருந்து 
நோவாவின்‌ காலம்‌ வரைக்கும்‌ இடையிலுள்ள 
1556 வருஷங்களில்‌ பூமியின்மேல்‌ மழை 
பெய்திருக்க வேண்டும்‌. 


பூமியின்மேல்‌ சகலவித செடிகளும்‌, 
பூண்டுகளும்‌ இன்னும்‌ முளைக்கவில்லை. பூமி 
இன்னும்‌ தன்‌ கனிகளைக்‌ கொடுக்கவில்லை. 
பூமி தானாக கனிகளைக்‌ கொடுக்காது. 
தேவனுடைய சர்வவல்லமையே கனிகளைக்‌ 
கொடுக்க வைக்கும்‌. 





f= FT 
TT 


மனுஷருடைய ஆத்துமாவில்‌: 
தேவனுடைய கிருபை தானாக வருவதில்லை. 
கர்த்தர்‌ தம்முடைய கிருபையினாலும்‌ 
இரக்கத்தினாலும்‌, நம்முடைய ஆத்துமாவிலே 
'தமது கிருபையைக்‌ கொடுக்கிறார்‌. 
சகலவித செடிகளையும்‌, 
சகலவித பூண்டுகளையும்‌ உண்டாக்கினார்‌. 
ல்‌ அவை தானாக முளைக்காது. 
வல்லமை வெளிப்பட்டால்‌ 
மாத்திரமே சகலவித செடிகளும்‌, சகலவித. 
பூண்டுகளும்‌ முளைக்கும்‌. 
பூமியின்மேல்‌ இன்னும்‌ 
ப்பண்ணவில்லை. மழை 
தேவனே மழையைப்‌ 
மழையானது. 
பிரகாரம்‌ 


கர்த்தர்‌ 
மழையை 

தேவனுடைய வரம்‌. 
பெய்யப்பண்ணுகிறவர்‌. 


கர்த்தருடைய சித்தத்தின்‌ 
பெய்யும்‌. 


பெய்தால்தான்‌ நிலத்தினுடைய 


குட்டுப்பட்டவரல்ல. ஈலும்‌ தேவன்‌ 
இயற்கையின்‌ பிரமாணத்தையும்‌ 
அங்கீகரித்து, பூமியின்மேல்‌ மழையைப்‌ 
பெய்யப்பண்ணி,  நிலத்தினுடைய சகலவித 
செடிகளையும்‌, பூண்டுகளையும்‌ 
ரளைக்கப்பண்ணுகிறார்‌. 
வனே ந்தப்‌ 
ன்‌ ள்‌ 
உண்டாக்கினவர்‌. இவை 
சிருஷ்டிப்பு. தேவனானவர்‌ 
சிருஷ்டிகளை  பராமரிக்கிறவர்‌. அவர்‌ 
தம்முடைய கிருபையினால்‌ செடிகளுக்கும்‌. 
பூண்டுகளுக்கும்‌ மழையைப்‌ பெய்யப்பண்ணி, 
அவற்றை முளைக்கப்பண்ணுகிறவர்‌. 


பூமியின்மேல்‌ சகலவித செடிகளும்‌, 
பூண்டுகளும்‌  உண்டாக்கப்பட்டிருந்தாலும்‌, 
தேவனாகிய கர்த்தர்‌ பூமியின்மேல்‌ இன்னும்‌ 
பெய்யப்பண்ணவில்லை. 


மழையைப்‌ 
ஆகையினால்‌ தேவன்‌ உண்டாக்கின 
செடிகளும்‌ பூண்டுகளும்‌ இன்னும்‌ 
முளைக்கவில்லை. 


பூமியின்மீது 
பூண்டுகளையும்‌ 
தேவனுடைய 
தம்முடைய 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


மழை 
பெய்யாவிட்டாலும்‌, தேவனாகிய கர்த்தர்‌ 
மழைக்கு ஒப்பான மூடுபனியை அனுப்புகிறார்‌. 
அப்பொழுது மூடுபனி பூமியிலிருந்து எழும்பி 
பூமியையெல்லாம்‌ நனைக்கிறது. தேவனுடைய 
தெய்வீக கிருபை பனியைப்போல இறங்கி 
வரும்‌. பனி ஆரவாரத்தோடு இறங்கி 
வராமல்‌ அமைதியாக இறங்கி வரும்‌ 
அதுபோலவே தேவனுடைய கிருபை 
மனுஷருடைய ஆத்துமாவின்மீது. 
ஆரவாமில்லாமல்‌ அமைதியாய்‌ இறங்கி வரும்‌. 
தேவகிருபை சபையை பனியைப்போல 
சந்தடியில்லாமல்‌ நனைக்கும்‌. 

ம்பமிரின்மேல்‌ 


ஈன; 
பொழிவதுபோலு, என்‌: உபதேசம்‌. பொழியும்‌; 
பனித்துளிகள்‌ புல்லின்மேல்‌ இறங்குவதுபோல, 


என்‌ வசனம்‌ இறங்கும்‌" (உபா 32:2). 


(யோபு 36:27) என்று பொருள்‌. 
ஆலியானவர்‌ ஐலத்தின்மேல்‌ அசைவாடிக்‌ 
கொண்டிருந்தார்‌. ஜலத்தின்‌ மத்தியில்‌ தேவன்‌ 
ஆகாய. விரிவை உண்டாக்கினார்‌. 
பூமியிலிருந்து தண்ணீர்‌ ஆவியாகி, 
வானத்திற்கு உயரே சென்று, பின்பு அது, 
மழையாகப்‌ பூமிக்கு பொழிகிறது. (சங்‌ 1357: 
சங்‌ 1488; எரே 1012-13) 


னால்‌ இந்த வசனம்‌ மூடுபனி 
ந்து எழும்பி பூமியை நனைத்தது 


பூமியை நனைத்தாரா என்று தெரியவில்லை. 
நோவா பேழையை உண்டுபண்ணி முடிக்கும்‌. 
வரையிலும்‌ பூமியிலுள்ள மனுஷர்‌ யாரும்‌ 
மழையைக்‌ காணவில்லை. 


மனுஷன்‌ ஜீவாத்துமாவானான்‌ 
ஆதி 27 


ஆதி ௮7. தேவனாகிய கர்த்தர்‌ 
மனுஷனைப்‌ பூமியின்‌ மண்ணினாலே 
உருவாக்கி, ஜீவசுவாசத்தை அவன்‌ 
ஊதினார்‌, மனுஷன்‌ 
ஜீவாத்துமாவானான்‌. 





i FTE 
TT 


மனுஷனை அற்புதமாக 
சக்திக்‌ ஆதியிலே தேவன்‌. 
வானத்தையும்‌ பூமியையும்‌ சிருஷ்டித்தார்‌. 
மனுஷன்‌ ஒரு சிறிய உலகத்தைப்போல 
இருக்கிறான்‌. உலகத்தில்‌ வானமும்‌ பூமியும்‌ 


கப்ர்‌ 


மனுஷனுடைய 
விநோதமானது. 
மனுஷனை பூமியின்‌ 
உருவாக்கினார்‌. மனுஷன்‌ உண்டாக்கப்பட்ட 
விதம்‌ மிகவும்‌ சாதாரணமானது. ஆனாலும்‌ 
மிகவும்‌ அற்புதமானவன்‌. 
மண்ணிலிருந்து ஜீவனுள்ள மனுஷனை 
உண்டாக்குவது மிகவும்‌ கடினம்‌. 
தேவனாகிய கர்த்தரோ 
சர்லவல்லமையுள்ளவர்‌. அவரால்‌ கூடாத 
காரியம்‌ ஒன்றுமில்லை. 
தேவன்‌ 
வெறுமையிலிருந்து 
மியையும்‌ சிருஷ்டித்தார்‌. 


ஒன்றுமில்லாத 
வானத்தையும்‌ 
ஒன்றுமில்லாத 
சிருவ்டிக்கக்கூடிய 


உருவாக்க ம்‌ 


னாலும்‌ மனுஷனை மியின்‌ 

ந உருவாக்குவது. தேனால்‌ 
கர்த்தருடைய சித்தமாயிற்று தேவன்‌ 

மனுஷனை விலையுயர்ந்த பொன்னிலிருந்தோ, 
முத்தககளிலிருந்தோ, வைத்திலிருந்தோ. 
உருவாக்கவில்லை. அவர்‌ மனுஷனை 
பூமியின்‌ சாதாரண மண்ணினாலே 
உருவாக்குகிறார்‌. நம்முடைய சரீரம்‌. 
சாதாரணமான மண்ணிலிருந்து 
உருவாக்கப்பட்டது என்பதை நாம்‌ 
நினைவுகூரவேண்டும்‌. நம்முடைய சரீரத்தின்‌ 
அமைப்பும்‌ இசைவும்‌ பூமியின்‌ மண்ணினால்‌ 
உண்டானது. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


தேவன்‌ 
மண்ணினாலே 


மனுஷனை 

உருவாக்கியதினால்‌, 
நம்முடைய சரீரம்‌ மண்பாத்திரத்திற்கு. 
ஒப்பானதாயிருக்கிறது. ஆகையினால்‌ 
நம்முடைய சரீரத்தைக்‌ குறித்து பெருமைப்பட 
நம்மிடத்தில்‌ ஒன்றுமே இல்லை. 

'களிமண்போல என்னை உருவாக்கினீர்‌ 
என்பதையும்‌, என்னைத்‌ திரும்பத்‌ 
தூளாகப்போகப்பண்ணுவீர்‌ என்பதையும்‌ 
நினைத்தருளும்‌" (யோபு 10:9). 


மனுஷருடைய சரீரம்‌ மியின்‌ 
பண்ணினாலே உருவாக்கப்பட்டாலும்‌, நம்மை. 
உருவாக்கின தேவனாகிய கர்த்தர்‌ மிகவும்‌ 
பெரியவர்‌. அவர்‌ நம்மை மிகவும்‌ 
நேர்த்தியாகவும்‌, நுணுக்கமாகவும்‌: 
உருவாக்கியிருக்கிறார்‌. தேவன்‌ மற்ற 
சிருஷ்டிகளையெல்லாம்‌. சிருஷ்டித்தார்‌ 
உண்டாக்கினார்‌. ஆனால்‌ அவர்‌ 
மனுஷனை மாத்திரம்‌ உருவாக்குகிறார்‌ 


ப்பதும்‌ உண்டாக்குவதம்‌ ஓ. 
அப்பகுதி நன வத்‌ ரில்‌ 


உருவாக்குதல்‌ என்பது படிப்படியாக 
உருவாக்குவதைக்‌ குறிக்கும்‌. தேவனாகிய 
கர்த்தர்‌ பூமியின்‌ மண்ணிலிருந்து மனுஷனை 
உருவாக்கும்போது, மிகவும்‌ கவனமாகவும்‌, 
மிகவும்‌ நுணுக்கமாகவும்‌ உருவாக்குகிறார்‌. 
மனுஷனுடைய சரீரம்‌ மண்ணாயிருந்தாலும்‌, 
இதை உருவாக்கின தேவனாகிய கர்த்தரின்‌ 
கைத்திறமை மிகவும்‌ அற்புதமானது. அது 
மனுஷனுடைய சரீரத்தில்‌ காணப்படுகிறது. 


கையினால்‌ நம்முடைய சரீரங்களை 
ஜி பலிகளாக தேவனாகிய 
கர்த்தருக்கு ஒப்புக்கொடுக்க வேண்டும்‌. 


"அப்படியிருக்க, சகோதரரே, 
உங்கள்‌ சரீரங்களைப்‌ 
தேவனுக்குப்பிரியமுமான 
ஒப்புக்கொடுக்கவேண்டுமென்று, தேவனுடைய 
இரக்கங்களை முன்னிட்டு உங்களை 
வேண்டிக்கொள்ளுகிறேன்‌: இதுவே நீங்கள்‌ 
செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை” 
(ரோம 12:1). 





f= FTE 
TT 


மனுஷனுடைய னார்‌ 
சிருஷ்டிப்பு மிகவும்‌ அற்புதமானது. 
அதிக விசேஷமானது. தேவனாகிய கர்ந 
மனுஷனைப்‌ பூமியின்‌ மண்ணினாலே. 
உருவாக்கி, ஜீவசவாசத்தை அவன்‌ நாசியிலே. 
ஊதினார்‌, மனுஷன்‌ ஜீவாத்துமாவானான்‌. 
(ஆதி 2:7). 


வன்‌ மனுஷனுடைய 
கப வதா 
AE oo 
ஜீவசுவாசமானது பூமிக்குரியதுமல்ல. அது 
பூமியினால்‌ உண்டாக்கப்பட்ட துமல்ல. 
மனுஷனுடைய சரீரம்‌ பூமியின்‌ மண்ணினாலே 
உருவாக்கப்பட்டது. ஆனால்‌ மனுஷனுக்குள்‌ 
ஊதப்படும்‌ ஜீவசுவாசம்‌, பூமியின்‌ 
மண்ணினாலே உருவாக்கப்பட்டநல்ல. 
ஜீவசுவாசம்‌. தேவனாகிய 


கர்த்தரிடத்திலிருந்து நேரடியாக வருகிறது. 


வனாகிய கர்த்தரே ஜீவசுவாசத்‌ 
விவ்‌ அழப்‌ வவ 
மனுஷன்‌ ஜீவாத்துமாவாகிறான்‌. நம்முடைய 
ஜீவசுவாசம்‌. 

"தேவனுக்கேற்ற 


ந்‌ 


தேவனுக்கு 

அவருக்கு 
பிரயோஜனமானதாயும்‌ இருக்கவேண்டும்‌. 
நாம்‌ தேவனுடைய கரத்திலிருந்தே 
நம்முடைய ஆவியைப்‌ பெற்றிருக்கிறோம்‌. 
ஆகையினால்‌ நம்முடைய ஆவியை நாம்‌. 
'தேவனுடைய கரத்தில்‌ ஒப்புவிக்கவேண்டும்‌. 


மனுஷன்‌  ஜீவாத்துமாவாயிருக்கிறான்‌. 
ஆத்துமாவே மனுஷன்‌. நம்முடைய சரீரத்தில்‌ 
ஜீவசவாசம்‌ இல்லையென்றால்‌ 
ஜீவனில்லாமல்‌ மரித்து 
பிரேதமாயிருக்கும்‌. ஜீவனற்ற சரீரத்தினால்‌ 
ஒரு பிரயோஜனமுமில்லை. ஆத்துமா 
சரீரத்தை உயிர்ப்பிக்கவேண்டும்‌. 
மனுஷனுடைய சரீரத்திலே ஜீவசுவாசம்‌. 
பிரவேசித்த விதம்‌ மிகவம்‌ அற்புதமானது. 
நாம்‌ ஜீவாத்துமாவாயிருப்பதினால்‌, நமக்கு 
ஞானம்‌, அறிவு, 

ஆகிய பண்புகள்‌ உள்ளன. 

தேவன்‌ தமது கிருபையினால்‌ 
கொடுத்திருக்கிற ஈவு. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


ஈவாகக்‌ 
கிருபைகளையும்‌ 
ஞானமாய்ப்‌ 
தேவனுடைய 
அசட்டைபண்ணக்கூடாது. 
கிருபைகளை 
தங்களுடைய 
அசட்டை 


தேவன்‌ 
கொடுத்திருக்கிற - 
தாலந்துகளையும்‌ மிகவும்‌ 
பயன்படுத்த வேண்டும்‌. 
தாலந்துகளை 
கர்த்தருடைய 
அசட்டைபண்ணுகிறவர்கள்‌, 


நமக்கு 


சரீரத்தைவிட 
என்ன்‌ 


சரீரத்தை 
மண்ணினாலே உருவாக்கினார்‌. 
மனுஷனுக்கு ஆத்துமாவைக்‌ 
கொடுக்கும்போதோ, கர்த்தர்‌ அவன்‌ 
நாசியிலே ஜீவசுவாசத்தை ஊதினார்‌. 


. “பத்திமநியைத்‌ நள்ளிவிடுகிறவன்‌ தன்‌ 
ஆத்துமாவை வெறுக்கிறான்‌ ; 
கடிந்துகொள்ளுதலைம்‌ கேட்கிறவனோ 
ஞானமடைவான்‌" (நீதி 15:32) 


மனுஷனுடைய சரீரத்‌ 
ஜீவாத்துமாவாக்கின தேவனாகிய கர்த்தரால்‌, 
மனுஷனுடைய ஆத்துமாவைப்‌ புதுப்பிக்கவும்‌. 
நயம்‌. கர்த்தரால்‌. நமக்கு. ஜிவனைம்‌ 

£டுக்கவும்‌ முடியும்‌. நம்முடைய ஜீவனை 
எடுக்கவும்‌ முடியும்‌. ஆகையினால்‌ 
நம்மிடத்தில்‌ கர்த்தருக்கு பயப்படும்‌ பயம்‌ 
இருக்கவேண்டும்‌. கர்த்தருக்குப்‌ பயப்படுவதே. 
ஞானத்தின்‌ ஆரம்பம்‌. 


ஆதாம்‌ என்பதற்கு மண்‌: 


என்‌, 
பொருள்‌. 237) ன்‌ 


மனுஷன்‌ 
ந உருவாக்கப்பட்டவன்‌. 
இதற்கான எபிரெய வார்த்தை “ஆதாம்‌” 
என்பதாகும்‌. இந்த வார்த்தைக்கு முன்பாக 
சுட்டுச்சொல்‌ வந்தால்‌ ம்‌ 
என்னும்‌ பெயருள்ள 
குறிக்கும்‌. (ஆதி 1:27; ஆதி 
161922; ஆதி 3122224; ஆதி 
ஆதி க-4. ஆதி 65 ஆவது 
வசனத்திலிருந்து பழைய ஏற்பாடு முழுவதிலும்‌ 
த வார்த்தை சுட்டுச்சொல்‌ இல்லாமல்‌ 
பயன்படுத்தப்‌ பட்டிருப்பதால்‌ அது மனுஷ 
சந்ததியைப்‌ பொதுவாகக்‌ குறிக்கும்‌. 





ழ்‌ நவள 
யாய 


ஏதேன்‌ தோட்டம்‌ 
ஆதி 28-15 


ஆதி 28. தேவனாகிய கர்த்தர்‌ கிழக்கே 
ஏதேன்‌ என்னும்‌ தோட்டத்தை 
உண்டாக்கி, தாம்‌ உருவாக்கின 
மனுஷனை அதிலே வைத்தார்‌. 


ஆதி 9, தேவனாகிய கர்த்தர்‌, 
பார்வைக்கு அழகும்‌ புசிப்புக்கு. 
நலமுமான சகலவித விருட்சங்களையும்‌, 
தோட்டத்தின்‌. நடுவிலே. 
ஜீவவிருட்சத்தையும்‌ நன்மை தீமை 
அறியத்தக்க விருட்சத்தையும்‌ 
பூமியிலிருந்து முனைக்கப்பண்ணினார்‌. 


ஆதி 210. தோட்டத்துக்குத்‌ தண்ணீர்‌ 
பாயும்படி, ஏதேனிலிருந்து ஒரு நதி ஓடி, 
அங்கேயிருந்து பிரித்து நாலு பெரிய 
ஆறுகளாயிற்று. 


ஆதி 241. முதலாம்‌ ஆற்றுக்குப்‌ 
பைகசோன்‌ என்து பேர்‌, அது ஆவிலா 
தேகம்‌: முழுவதையும்‌ சுற்றி ஓடும்‌; 
அவ்விடத்திலே பொன்‌ விளையும்‌. 


ஆதி 212. அந்தத்‌ தேசத்தின்‌ பொன்‌ 
நல்லது; அவ்விடத்திலே பிதோலாகும்‌, 
கோமேதகக்கல்லும்‌ உண்டு. 


ஆதி 218. இரண்டாம்‌ ஆற்றுக்குக்‌ 
கிகோன்‌ என்று பேர்‌, அது 
எத்தியோப்பியா தேசம்‌ முழுவதையும்‌ 
சுற்றி ஓடும்‌. 


ஆதி 4. மூன்றாம்‌ ஆற்றுக்கு. 
இதெக்கேல்‌ என்று பேர்‌, அது 
அசீரியாவுக்குக்‌ கிழக்கே ஓடும்‌; நாலாம்‌. 
ஆற்றுக்கு ஐபிராத்து என்று பேர்‌. 

ஆதி 215. தேவனாகிய கர்த்தர்‌ 
மனுஷனை ஏதேன்‌ தோட்டத்தில்‌ 
அழைத்துக்‌ கொண்டுவந்து, அதைப்‌ 
பண்படுத்தவும்‌ காக்கவும்‌ வைத்தார்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


, மனுஷனிடத்தில்‌ சரீரமும்‌ ஆத்துமாவும்‌ 


நாசியிலே பரலோகத்தின்‌ ஜீவசுவாசத்தை 
ஊதினார்‌. மனுஷன்‌ ஜீவாத்துமாவானான்‌. 
மனுஷனுடைய ஆத்துமா நித்தியமானது. 


மனுஷனுடைய சரீரமும்‌. வும்‌ 
சந்தோஷமாயிருக்கவேண்டும்‌. கு 
தேவனுடைய திட்டம்‌. தாம்‌ உருவாக்கின 
மனுஷனுக்கு என்ன செய்யவேண்டும்‌ 
என்பதையும்‌, அவனுக்கு எதைக்‌ 
கொடுக்கவேண்டும்‌ என்பதையும்‌, அதை 
அவனுக்கு எப்பொழுது செய்யவேண்டும்‌. 
என்பதையும்‌ தேவன்‌ அறிந்திருக்கிறார்‌. 


தேவனாகிய கர்த்தர்‌ கிழக்கே ஏதேன்‌ 
என்னும்‌ ஒரு தோட்டத்தை 
உண்டாக்குகிறார்‌. அதைப்பற்றிய விவரம்‌ 
இந்த ட வசனப்பகுதியில்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
தாம்‌ உருவாக்கின மனுஷனை 

ஏதேன்‌ தோட்டத்திலே வைக்கிறார்‌. ஏதேன்‌ 
தோட்டம்‌ கர்த்தருக்கு விசேஷமானது. தாம்‌. 
பூமியிலே வாசம்பண்ணுவதற்கு, தேவனாகிய 
ஏதேன்‌ ன 


ந்தெடுத்து 
உண்டாக்கியிருக்கிறார்‌. ஏதேன்‌ தோட்டம்‌ 
ராஜாவின்‌ அரமனை தோட்டத்தைப்போல 
இருக்கிறது. 


ஏதேனுக்குக்‌ கிழக்கே இந்தத்‌ தோட்டம்‌ 
இருந்தது. ஐபிராத்து. டைக்கிரீஸ்‌ ஆசிய 
இரண்டு பிரசித்தி பெற்ற நதிகள்‌ இந்தத்‌ 
தோட்டத்தில்‌ பாய்ந்தன. டைக்கிரீஸ்‌ நதியின்‌ 
மறுபெயர்‌ இதெக்கேல்‌ (ஆதி 2:14) 
என்பதாகும்‌. இவ்விரண்டு நதிகள்‌ தவிர, 

மேலும்‌ இரண்டு நதிகளும்‌ பாய்ந்தன. ஒன்று 
கன்‌ அது எத்தியோப்பியா தேசம்‌ 
முழுவதையும்‌ சுற்றி ஓடிற்று. இது நைல்‌. 
நதியைக்‌ குறிக்கலாம்‌ மற்றொரு நதி 
பைசோன்‌, அது ஆவிலா தேசம்‌. 
முழுவதையும்‌ சுற்றி ஓடிற்று. ஆவிலா தேசம்‌ 
அரபியா தேசத்தைக்‌ குறிக்கும்‌. ஏதேன்‌. 
தோட்டம்‌ பூமியில்‌ குறிப்பாக எங்கே இருந்தது 
என்பதை யாரும்‌ இன்னும்‌ கண்டறியவில்லை. 
அந்தத்‌ தோட்டம்‌ அழிக்கப்பட்டு, பூமியின்‌ 
மேல்மட்டம்‌ மாற்றப்பட்டிருக்கலாம்‌. 





i= FTN 
TT 


பேலேகுவின்‌ காலம்‌ 
பூமி பகுக்கப்படாமல்‌: 
(ஆதி 10:25, நாளா 
காலத்தில்தான்‌, பூமி 
தீவுகளாகவும்‌ பகுக்கப்பட்டது. 
ஏதேன்‌ தோட்டத்தின்‌ இருப்‌ யோ, 
அல்லது அங்கு பாய்ந்த நதிகளையோ 
குறிப்பாக எங்கே உள்ளது என்று கண்டறிய 
முடியவில்லை. பூமியின்‌ மேற்பரப்பு 
மாறிவிட்டது. இயேசு கிறிஸ்துவின்‌ 
இரண்டாம்‌ வருகையின்போது பூமியில்‌ மேலும்‌ 

மாற்றங்கள்‌ உண்டாகும்‌. 

(ஏசா 1175-16: ஏசா 3411 
சக 14:4-10; வெளி 164 
இன்னும்‌ அநேக 
(வெளி 211-2, 9-10). 


ஏதேன்‌ தோட்டத்தின்‌ இருப்பிடத்தை 
வேதபண்டிதர்களில்‌ பலரும்‌ வரையறுத்துக்‌ 
கூறுகிறார்கள்‌. ஆனால்‌ அவர்களுக்குள்‌. 
ஒருமித்த கருத்து ஒன்றும்‌ ல்‌ 


வரையிலும்‌: 
ஒன்றாயிருந்தது. 
1:19) இவனுடைய 
கண்டங்களாகவும்‌, 
கையினால்‌. 


நம்முடைய. 

உரியவைகள்‌" என்று கூறப்பட்டிருக்கிறது. 

ஏதேன்‌ தோட்டம்‌ எங்கிருந்து என்பது, 

கர்த்தருக்கே தெரிந்த உண்மையாகும்‌. 
வேதாகமத்தில்‌ 

தோட்டங்களைப்பற்றிர்‌ 

அதன்‌ விவரம்‌: 


பரிசுத்த 
மூன்றுவிதமான 
சொல்லப்பட்டிருக்கிறது. 
வருமாறு: 


1. ஏதேன்‌ தோட்டம்‌ (ஆதி 2:8-3:24). 

2. கெத்செமனே தோட்டம்‌. (மத்‌ 26:36; 
யோவான்‌ 18, 

3. கிறிஸ்து உயிர்த்தெழுந்த தோட்டம்‌. 
(யோவான்‌ 19:38-42; வெளி 1:18). 


இந்த மூன்று தோட்டங்கள்‌ தவிர 
லூசிபரின்‌ காலத்திலும்‌ ஒரு தோட்டம்‌: 
நகக்‌ வேதபண்டிதர்களில்‌ சிலர்‌ 


கூறுகிறார்கள்‌ (எசே 28417; 
எரே 4:23-26). 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


'ஏதேன்‌"' என்னும்‌ பெயருக்கு 

, சொர்க்கம்‌, சமமான பூமி என்று 
செப்துவஜிந்த்‌ பதிப்பில்‌ ஏதேன்‌ 

பாதீசு என்று 
மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. வேத 
அறிஞர்கள்‌ ஏதேன்‌ தோட்டத்தை பரதீசு 
என்றே கூறுகிறார்கள்‌. ஏனெனில்‌ எபிரெய 
மொழியில்‌ பேரடஸ்‌ என்னும்‌ வார்த்தை வனம்‌, 
சிங்காரவனம்‌, தோட்டம்‌ என்று பொருள்படும்‌. 
வேதாகமத்தில்‌ நான்கு 
பரதீசுகளைப்பற்றி 


சொல்லப்பட்டிருக்கிறது. அதன்‌ விவரம்‌ 


வருமாறு : 
1. லூசிபரின்‌ ஏதேன்‌. (எசே 28:1-17) 
2. ஆதாமின்‌ ஏதேன்‌. 


3. மூன்றாம்‌ வானத்திலுள்ள 
(2கொரி 12:1-4; வெளி 2:7) 


பரதீக. 


பூமியின்‌ நாழ்விடங்களிலுள்ள பாதீக 
(லூக்கா 16:25, லூக்கா 2: 
மத்‌ 12:40, ர 
எபி 2114-15) 


ஈகமம்‌ புஸ்தகத்தின்‌ ஆசிரியர்‌, 
தேவகியின்‌ ஏவப்பட்டு, ந்த 
ஆகமத்திலுள்ள வசனங்களையெல்லாம்‌ 
எழுதியிருக்கிறார்‌. பஞ்சாகமம்‌ முதலாவது 
யூதருக்கே எழுதப்பட்டது. சபை 
ஸ்தாபிக்கப்பட்ட ஆரம்பகாலத்திலிருந்தே, 
'சபையாருக்கு. தேவனைப்பற்றியும்‌, 
அவருடைய சிருஷ்டிப்பைப்பற்றியும்‌, 
திட்டத்தைப்பற்றியும்‌. அறிவிக்கவேண்டும்‌. 
என்பது ஆசிரியரின்‌ நோக்கம்‌. 


எபே 


தேவனுடைய குசியங்கள்‌ 
எல்லாவற்றையும்‌ மனுஷனால்‌ புரிந்துகொள்ள 
முடியாது. தேவன்‌ தம்மைப்பற்றிய 
இரகசியங்களை எந்த அளவுக்கு 
வெளிப்படுத்துகிறாரோ, அந்த அளவுக்கு 
மாத்திரமே. மனுஷனால்‌ தேவனுடைய 
காரியங்களை அறிந்துகொள்ள முடியும்‌. 
தேவனுடைய காரியங்களில்‌ இன்னும்‌. 
ஏராளமானவை மனுஷருக்கு 
அறிந்துகொள்ள முடியாத இரகசியமாகவே 
இருக்கிறது. 





f= FTE 
TT 


தேவனாகிய கர்த்தர்‌ மனுஷனை 
பூமியின்‌ மண்ணினாலே உருவாக்கினார்‌. 
அவன்‌ நாசியிலே ஜீவசவாசத்தை ஊதி, 
அவனை ஜீவாத்துமாவாக்கினார்‌. மனுஷன்‌ 


வாசஸ்தலமாக 
தோட்டத்தை வல்‌ க்கக்‌ 

ஏதேன்‌ தோட்டத்தில்‌ வாசம்பண்ண வேண்டும்‌ 
என்பது தேவனுடைய சித்தம்‌. 


தேவனாகிய 
தங்கமாளிகையை. 
தங்கத்தினால்‌ அலங்கரிக்கப்பட்ட 
அரமனையை அவனுக்கு. கட்டி 
கொடுக்கவில்லை. தேவனாகிய கர்த்தர்‌ 
ஆதாமுக்கு ஏதேன்‌ என்னும்‌ ஒரு 
தோட்டத்தை வாசஸ்தலமாக கொடுக்கிறார்‌. 
ஏதேன்‌ தோட்டத்தில்‌ செயற்கையான 
அலங்காரப்‌ பொருட்கள்‌ எதுவுமில்லை. அது. 
ஒரு இயற்கையான தோட்டம்‌. தோட்டத்திலே. 
மரங்களும்‌ செடிகளும்‌, கொடிகளும்‌ 
திரளாயிருக்கிறது. 

ஏதேன்‌ தோட்டமே வமின்‌ வீடு. 
அந்த வீட்டிற்கு வானமே கூரைபோல 


மூடியிருக்கிறது. இந்தக்‌ கூரைக்கு வர்ணம்‌ 
பூசவேண்டிய அவசியமில்லை. இயற்கையின்‌ 
ஏதேன்‌ தோட்டத்தின்‌ அழகு. 


மிகப்பெரிய 


குளிர்ச்சியைத்‌ தருகிறது. 


தாம்‌ ய்‌ 
கண்டுக்‌ அவருக்கு குளிர்சாதனம்‌. 
பொருத்தப்பட்ட தனிதறைகள்‌ எதுவுமில்லை. 
ஏதேன்‌ தோட்டத்திலுள்ள விருட்சங்களின்‌ 
நிழலே ஆதாமுக்கு ஓய்வெடுக்கும்‌ ஸ்தலம்‌. 
ஆதாம்‌ அந்த மரத்தின்‌ கீழே அமர்ந்து 
போஜனம்பண்ண வேண்டும்‌. அங்கேயே 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சாலொமோன்‌ சமஸ்த இஸ்ரவேலுக்கும்‌ 
ராஜாவாயிருந்தார்‌. அவரிடத்தில்‌ திரளான 
ஐசுவரியம்‌: இருந்தது. ஆனாலும்‌ 
சாலொமோனுக்குகூட, ஏதேன்‌ 
தோட்டத்தைப்போல ஒரு அழகான தோட்டம்‌ 
கிடைக்கவில்லை. ஏதேன்‌ நோட்டம்‌ 
கர்த்தருடைய தோட்டம்‌ கர்த்தர்‌ இந்த 
தோட்டத்தை ஆதாமுக்காக 
உண்டாக்கியிருக்கிறார்‌. ஏதேன்‌ தோட்டம்‌ 
இயற்கையான அழகுள்ள தோட்டம்‌. 
தேவனாகிய கர்த்தர்‌ ஏதேன்‌ 
தோட்டத்திலே ஏராளமான விருட்சங்களை 
முளைக்கப்பண்ணுகிறார்‌. 
தேவனுடைய 
வல்லமையினாலும்‌ முளைக்கிறது. 
தோட்டத்திலே தாமைத்‌ தவிர வேறு 
யாருமில்லை. தே தோட்டத்திலுள்ள 
எல்லா... விருட்சங்களையும்‌ நட்டி, அவற்றை 
க்கச்‌ செய்கிறார்‌. ஏதேன்‌ தோட்டம்‌. 
வனுடைய சித்தத்தின்‌ பிரகாரமாகவும்‌, 
திட்டத்தின்‌ பிரகாரமாகவும்‌ 
உண்டாக்கப்பட்டிருக்கிறது. 


தேவன்‌ உண்டாக்கினதெல்லாம்‌. 
மனுஷனுடைய ஆத்துமாவுக்கு 
சந்தோஷத்தையும்‌ திருப்தியையும்‌ தரும்‌. 
கர்த்தரால்‌. நாப்டப்பட்ட தோட்ட 

மனுஷருக்கு மெய்யான பரதீசாயிருக்கிறது. 
மனுஷனால்‌ பரதீசை உண்டாக்க முடியாது. 


ஏதேன்‌ என்னும்‌ 
சந்தோஷம்‌, மகிழ்ச்சி, 
பொருள்‌. ஏதேன்‌ தோட்டம்‌ பெயருக்கேற்ற 
பிரகாரமாக ஆனந்த  தோட்டமாகவும்‌, 
இனிமையான தோட்டமாகவும்‌, நறுமணம்‌ 
கொடுக்கும்‌ தோட்டமாகவும்‌ இருக்கிறது. 
ஏதேன்‌ தோட்டத்தின்‌ எல்லைகளும்‌ இந்த 
வசனப்பகுதியில்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 


பெயருக்கு 
ஆனந்தம்‌ என்று 


விசுவாசிகளாகிய நாம்‌ 
பரலோகத்திலுள்ள பரதீசுக்குரியவர்கள்‌. 
பரலோகமே நம்முடைய நித்திய வாசஸ்தலம்‌. 
பரலோகத்திற்குரியவர்களாகிய நாம்‌, இந்தப்‌ 
பூமிக்குரிய காரியங்களில்‌ அதிகமாய்‌ கவனம்‌ 
செலுத்தக்கூடாது. கர்த்தர்‌ நமக்கு 
கொடுக்கும்‌ ஆசீர்வாதங்களில்‌ 
திருப்தியோடிருக்கவேண்டும்‌. நாம்‌ பூமிக்குரிய 
ஆசீர்வாதங்களுக்காக அதிகமாய்‌ 
பிரயாசப்படக்கூடாது. 





ழ்‌ நவள 
யாய 


தேவனாகிய 


கு 
விருட்சங்களையும்‌, 
ஜீவலிருட்சத்தையும்‌ 
அறியத்தக்க 
பூமியிலிருந்து 

(ஆதி 2:9). 


கர்த்தர்‌, 


த்தையும்‌ 
முளைக்கப்பண்ணினார்‌. 


தேவன்‌ ஏதேன்‌ அதப்பத்தி 
சகலவித விருட்சங்களையும்‌ 
முளைக்கப்பண்ணுகிறார்‌ 
விருட்சங்களெல்லாமே விசேஷித்த. 
விருட்சங்கள்‌. தேவனாகிய கர்த்தர்‌ 
ஆதாமுக்கு தேவனாகவும்‌ இருக்கிறார்‌, 
அவருக்கு பரலோக பிதாவாகவும்‌ இருக்கிறார்‌. 
கர்த்தர்‌ ஆதாமின்மீது அன்பும்‌ 
கரிசனையும்‌ வைத்திருக்கிறார்‌. ஆதாமுக்கு 
எது பிரயோஜனமாயிருக்கும்‌ என்பதும்‌, 
அவருக்கு எது சந்தோஷத்தைக்‌ 
கொடுக்கும்‌ என்பதம்‌ தேவனாகிய 
கர்த்தருக்கு தெரியும்‌. 

பல... போஜனங்கள்‌ பார்வைக்கு, 
அழகாகவும்‌, புசிப்பதற்குச்‌ சுவையாகவும்‌ 
இருக்கும்‌. அதினாலேயே நாம்‌ அவற்றைப்‌ 
புசிக்கிறோம்‌. (ஆதி 3:6). சில போஜனங்கள்‌ 
பார்வைக்கு அழகாக இருக்கலாம்‌. அது உடல்‌ 
நலத்திற்குக்‌ கேடாகவும்‌ அமையலாம்‌. 


தோட்டத்தில்‌ பல விருட்சங்கள்‌ 
இருந்தன. அதில்‌ நன்மை தீமை அறியத்தக்க 
விருட்சமும்‌ ஒன்று. கனியின்‌ தன்மை 
நன்மை தீமையை அறிய வைக்காது. 
மனுஷனுடைய கீழ்ப்படியாமையே. 
அவனை நன்மை தீமை அறிய வைக்கும்‌. 
(ரோமர்‌ 5:12-21) 


கர்த்தர்‌ ஆதாமின்‌ சந்தோஷத்தையும்‌, 
பிரயோஜனத்தையும்‌ தம்முடைய மனதில்‌: 
நினைத்து, ஏதேன்‌ தோட்டத்திலே சகலவித 
விருட்சங்களையும்‌ உண்டாக்குகிறார்‌. ஆதாம்‌. 
ச தோட்டத்திலிருந்தபோது. அவர்‌ 

செய்யவேண்டுமென்று 
சட வ்க்ை 


்‌ | ஆதாமினிடத்தில்‌ 
அநீதியான சந்தோஷம்‌ எதுவுமில்லை. 
ஆதாமின்‌ மனது கள்ளம்‌ கபடமில்லாமல்‌. 
சுத்தமாயிருக்கிறது. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தேவன்‌. 
சகலவித. 
முளைக்கப்பண்ணுகிறார்‌. 
பார்வைக்கு அழகும்‌, 
நலமுமாயிருக்கிறது. 
தோட்டத்திலே 
முளைக்கப்பண்ணினாலும்‌, 
இரண்டு விருட்சங்கள்‌ 
விசேஷமானவை. தேவன்‌ இந்த இரண்டு 
ம்‌ தோட்டத்தின்‌ 
பூமியிலிருந்து 
முளைக்கப்பண்ணுகிறார்‌. அவற்றில்‌ ஒன்று 
ஜீவவிருட்சம்‌. மற்றொன்று நன்மை தீமை 
அறியத்தக்க விருட்சம்‌ இவ்விரண்டு 
விருட்சங்களுக்கு ஒப்பான விருட்சம்‌ 
இந்தப்‌ பூமியில்‌ வேறெங்கும்‌ இல்லை. 
தேவன்‌ ஏதேன்‌ தோட்டத்தின்‌ 
ஜீவவிருட்சத்தை 
முளைக்கப்பண்ணியிருக்கிறார்‌. இந்த 
விருட்சம்‌ ஆதாமுக்கு. அடையாளமாகவும்‌. 
முத்திரையாகும்‌ இருக்கிறது. தேவனுடைய 
கிருபையினாலும்‌, 
பராமரிப்பினாலும்‌ ஆதாமுக்கு 
சந்தோஷமும்‌, நித்திய 
கிடைப்பதற்கு வாய்ப்புள்ளது. 
ஜீவலிருட்சம்‌ அவருக்கு உறுதிபண்ணுகிறது. 
ஆனாலும்‌ தேவன்‌ ஆதாமுக்கு ஒரு 
நிபந்தனையையும்‌ சொல்லுகிறார்‌. ஆதாம்‌ 
கர்த்தருடைய வார்த்தைக்கு 
கீழ்ப்படியவேண்டும்‌. அப்போதுதான்‌ அவருக்கு 
நித்திய சந்தோஷமும்‌, நித்திய ஜீவனும்‌ 
கிடைக்கும்‌. 


ஜீவலிருட்சத்தின்‌ கனியைப்‌ புசிப்பதற்கு 
தேவன்‌ ஆதாமுக்கு அனுமதி கொடுக்கிறார்‌. 
'ஜீவனோடிருக்கவேண்டும்‌ என்பது 
விருப்பம்‌. புதிய 
1 விசுவாசிகளாகிய நமக்கு, 
ம்முடைய கர்த்தராகிய இயேசுகிறிஸ்துவே 
ண்கு சமாலிகககிறா்‌ 


“ஆவியானவர்‌ 
சொல்லுகிறதைக்‌. 
கேட்கக்கடவன்‌; 
கொள்ளுகிறவனெவனோ 
தேவனுடைய பரதீசின்‌ 
ஜீவவிருட்சத்தின்‌ 
புசிக்கக்கொடுப்பேன்‌ 
(வெளி 2:77. 


ஏதேன்‌ தோட்டத்திலே 


விருட்சங்களையும்‌ 


கர்த்தர்‌ 





ழ்‌ நவள 
யாய 


“நகரத்து வீதியின்‌ மத்தியிலும்‌, 
நதியின்‌ இருகரையிலும்‌, 
பன்னிரண்டுவிதமான கனிகளைத்தரும்‌ 
ஜீவலிருட்சம்‌ இருந்தது. அது lol 
தன்‌ கனியைக்‌ கொடுக்கு 
விருட்சத்தின்‌ ஜனங்கள்‌ 
ஆரோக்கியமடைகிறதற்கு ஏதுவானவைகள்‌" 
(வெளி 22:2). 


தேவனாகிய. கர்த்தர்‌ ஏதேன்‌ 
தோட்டத்திலே நன்மை தீமை அறியத்தக்க 
விருட்சத்தையும்‌ 

முளைக்கப்பண்ணுகிறார்‌. 


ஏற்படாது. ஆனாலும்‌ இந்த விருட்சத்திற்கு 
நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம்‌ என்று 
பெயரிடப்பட்டிருக்கிறது. 


இந்த விருட்சம்‌ 
சித்தத்தை வெளிப்படுத்துகிறது. 
விருட்சத்தின்‌ மூலமாக 
சித்தம்‌ 
ஆதாம்‌ 


ஆதாமுக்கு 
இந்த விருட்சத்தின்‌ உதவியினால்‌. 


பமியாஸிருப்பீத ஆதாமுக்கு நன்னவானது 
இந்த விருட்சத்தின்‌ கனியைப்‌ புசிப்பது, 
ஆதாமுக்குத்‌ தீமையானது. 


பிரபஞ்சத்தில்‌ 

தீமைகளும்‌. 

நன்மைக்கும்‌ 

வேறுபாடுகளை, ன்‌ 

இயற்கையின்‌ பிரமாணத்தின்‌ 

எழுதி வைத்திருக்கிறார்‌ அதிலும்‌ 

விசேஷமாக, தேவனாகிய கர்த்தர்‌, நன்மை 

தீமையின்‌ பிரமாணத்தை இந்த 
விருட்சத்தின்மீது எழுதி வைத்திருக்கிறார்‌. 

ஆதாம்‌ நன்மைக்கும்‌ தீமைக்கும்‌. 

இடையே உள்ள வித்தியாசத்தை, இந்த. 

விருட்சத்தின்‌ மூலமாக, அனுபவ ரீதியாக 

புரிந்துகொள்ளலாம்‌. இந்த விருட்சத்தின்‌ 

கனியை புசியாதிருந்தால்‌. ஆதாமுக்கு 

நன்மையைப்பற்றிய அறிவு வரும்‌. இந்த 

விருட்சத்தின்‌ கனியைப்‌ புசித்தால்‌ அவருக்கு 

தீமையைப்பற்றிய அறிவு வரும்‌. ஆதாம்‌ 

ட்ச த்தின்‌ னியைப்‌. த்தால்‌. 

கனியைப்‌. 

நன்மையை 


ஏராளமான 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


விசுவாசிகளாகிய 
தம்முடைய கிருபையின்‌: 
கொடுத்திருக்கிறார்‌. விசுவாசித்தால்‌ 
இரட்சிக்கப்படுவோம்‌. என்பது ஒரு 
பிரமாணம்‌. விசுவாசிக்கவில்லையென்றால்‌. 
அழிந்துபோவோம்‌ என்பது மற்றொரு 
பிரமாணம்‌. 


நமக்கு தேவன்‌ 
பிரமாணத்தைக்‌ 


'விசவாசமுள்ளவனாகி ஞானஸ்நானம்‌ 
பெற்றவன்‌ இரட்சிக்கப்படுவான்‌;: 
விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாகத்‌ 
தீர்க்கப்படுவான்‌"' (மாற்‌ 16:16, 


ஏதேன்‌ தோட்டத்திலுள்ள 

த்தின்‌ கனியை புசிக்குவே 

கனியைப்‌ 

புசித்தால்‌ ஆதாமுக்கு ஜீவன்‌ உண்டாகும்‌, 

இதை உறுதிபண்ணுவதற்காக கர்த்தர்‌ 

ஏதேன்‌ தோட்டத்திலே ஜீவலிருட்சத்தை 
முளைக்கப்பண்ணியிருக்கிறார்‌. 


ஆதாம்‌ நன்மை அறியத்தக்க 
விருட்சத்தின்‌ கனியைப்‌ புசிக்கக்கூடாது. 
அதைப்‌ புசிக்கும்‌ நாளிலே ஆதாம்‌ சாகவே 
சாவார்‌. கர்த்தருடைய வார்த்தைக்கு 
கீழ்ப்பியவில்லையென்றால்‌ சாவு வரும்‌ 
என்பதற்கு, நன்மை தீமை அறியத்தக்க 
விருட்சம்‌ அடையாளமாயிருக்கிறது. 


தேவன்‌ இவ்விரண்டு விருட்சங்களின்‌ 
மூலமாக, ஆதாமுக்கு முன்பாக 
நன்மையையும்‌ தீமையையும்‌ வைத்திருக்கிறார்‌. 


"நான்‌ ஜீவனையும்‌ மரணத்தையும்‌, 
ஆசீர்வாதத்தையும்‌ சாபத்தையும்‌ உனக்குமுன்‌ 
வைத்தேன்‌ என்று உங்கள்‌ மேல்‌. 
வானத்தையும்‌ பூமியையும்‌ இன்று 
சாட்சிவைக்‌ ; ஆகையால்‌, நீயும்‌ உன்‌ 
சந்ததியும்‌ பிழைக்கும்படிக்கு, நீ ஜீவனைத்‌ 
தெரிந்துகொண்டு" (உபா 30:19) 





ழ்‌ நவள 
யாய 


உள்‌ பிதாக்களாகிய 
ஆபிரகாமுக்கும்‌ ஈசாக்குக்கும்‌ 
யாக்கோபுக்கும்‌ கொடுப்பேன்‌ என்று 
அவர்களுக்கு ஆணையிட்டுக்‌ கொடுத்த 
தேசத்திலே  குடியிருக்கும்படிக்கு, உன்‌ 
தேவனாகிய கர்த்தரில்‌ அன்புகூர்ந்து. அவர்‌ 
சத்தத்திற்குச்‌ செவிகொடுத்து, அவரைப்‌ 
பற்றிக்கொள்வாயாக; அவரே உனக்கு 
ஜீவனும்‌ தீர்க்காயுசமானவர்‌ என்றான்‌” 
(உபா 30:20). 


ப ட சொட்டத்திலே, 
தோட்டத்துக்குத்‌ தண்ணீர்‌. பாயும்படி 
ஏதேனிலிருந்து ஒரு நதி ஓடி, அங்கேயிருந்து 
பிரிந்து நாலு பெரிய  ஆறுகளாயிற்று 
(ஆதி 210). 


இந்த  வசனப்பகுதியில்‌ ஏதேன்‌ 
தோட்டத்தில்‌ பாயும்‌ நாலு ஆறுகளைப்பற்றிச்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. வை 


ஆற்றிலிருந்து. ரத்து செல்லும்‌, 


“கர்த்தர்‌ 


ள்‌ Me ஏதேன்‌ 

தண்ணீர்‌ பாய்ச்சுகிறது. 

தண்ணீரினால்‌ தோட்டம்‌ செழிப்பாயிருக்கிறது. 
விருட்சங்கள்‌ ஏராளமான கனிகளைத்‌ 
தருகிறது. 


லாம்‌. ற்றுக்குப்‌ சோன்‌ 
என்ன ங்‌ ப்‌ அல தோ 
முழுவதையும்‌ சுற்றி ஓடும்‌: இரண்டாம்‌ 
ஆற்றுக்குக்‌ கீகோன்‌ என்று பேர்‌, அது 
எத்தியோப்பியா தேசம்‌ முழுவதையும்‌ சுற்றி 
ஒடும்‌. மூன்றாம்‌ ஆற்றுக்கு இதெக்கேல்‌ 
என்று பேர்‌, அது அசீரியாவுக்குக்‌ கிழக்கே 
ஒடும்‌; நாலாம்‌ ஆற்றுக்கு ஐபிராத்து என்று 
பேர்‌ (ஆதி 21019) 


ஏதேன்‌ தோட்டத்தில்‌ பாய்கிற நாலு 
ஆறுகளைப்பற்றி 
சொல்லப்பட்டிருக்கிறது. 


சிங்காசனத்திலிருந்து ஓடுகிற நதியாகும்‌. 
இந்த நதி நம்முடைய தேவனுடைய நகரத்தை 
சந்தோஷப்படுத்துகிறது. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


“பின்பு, பளிங்கைப்போல்‌ தெளிவான 

சுத்தமான 

ஆட்டுக்குட்டியானவரும்‌ 

சிங்காசனத்திலிருந்து, 

றதை எனக்குக்‌ 
காண்பித்தான்‌" (வெளி 22:1) 


'ஒரு நதியுண்டு, அதின்‌ நீர்க்கால்கள்‌ 
தேவனுடைய நகரத்தையும்‌, உன்னதமானவர்‌ 
வாசம்பண்ணும்‌ பரிசுத்த ஸ்தலத்தையும்‌ 
'சந்தோஷிப்பிக்கும்‌" (சங்‌ 46:4). 


பைசோன்‌ ஆறு ஆவிலா தேசம்‌ 
முழுவதையும்‌ சுற்றி இடுகிறது அவ்விடத்தில்‌ 
பொன்‌ விளைகிறது. அந்தத்‌ தேசத்தின்‌ 
பொன்‌ நல்லது: அவ்விடத்திலே பிதோலாகும்‌, 
கோமேதகக்கல்லும்‌ உண்டு (ஆதி 2:12) 


ஆவிலா தேசத்தில்‌ 
விளைந்தாலும்‌, ஏதேன்‌ தோட்டமே 
விசேஷமானது. ஏனெ! ஏதேன்‌ 
தோட்டத்தின்‌ நடுவில்தான்‌ ஜீவலிருட்சம்‌ 
இருக்கிறது. இந்தத்‌ தோட்டத்தில்தான்‌ 
ஆதாம்‌ தன்னுடைய தேவனாகிய கர்த்தரோடு 
ஐக்கியமாமிருக்கிறார்‌. 


பொன்‌ 
மிகவும்‌ 


விசுவாசிகளாகிய ம்‌, 
உலகப்பிரகாரமான ஜனங்களைப்போல, 
பொன்னுக்கும்‌, விலையுயர்ந்த கற்களுக்கும்‌, 
உலகப்பிரகாரமான மற்ற பொருட்களுக்கும்‌ 
முக்கியத்துவம்‌ கொடுக்கக்கூடாது. கர்த்தரை 
நம்பதிற நாம்‌, கர்த்தர்‌. நமக்கு கொடுக்கும்‌ 
நித்திய ஜீவன்‌ மீது பிரியமாயிருக்கவேண்டும்‌. 
உலகத்தாரிடம்‌ தங்கம்‌ இருக்கலாம்‌. 
நம்மிடத்திலோ இயேசுகிறிஸ்‌.துவின்‌ 
சுவிசேஷம்‌ இருக்கிறது. 

ஆவிலா தேசத்தின்‌ 
நல்லதாயிருக்கலாம்‌. ஆனாலும்‌ 
நமக்கு கொடுக்கும்‌ ஆசீர்வாதங்களும்‌, 
ஐசுவரியங்களும்‌ நித்தியகாலத்திற்கும்‌ 
நமக்கு பிரயோஜனமாயிருக்கும்‌. 


காக்கவும்‌ வைத்தார்‌ (ஆதி 275). 





i FTN 
ETT 


தோட்டத்தைப்‌ பண்படுத்தி, பாதுகாப்பது. 
டய கடமை. வெளியிலிருந்து 
யாரும்‌ உள்ளே வந்து விடாதவாறு இவன்‌ 
பாதுகாக்க வேண்டும்‌. தோட்டத்தைப்‌ 
பாதுகாக்கும்‌ தன்‌ கடமையிலிருந்து ஆதாம்‌. 
தவறிவிடுகிறார்‌. பாவம்‌ மனுக்குலத்திற்குள்‌ 
நுழைந்து விடுகிறது. சாத்தான்‌ மனுஷனை 
ஆளுகை செய்கிறான்‌. (மத்‌ 4841 
மத்‌ 12:24-25; ரோமர்‌ 5:12-21; 2கொரி 4:4: 
எபே 610-18) சாத்தானுடைய 
இறுதியான தோல்வி வெளி 12:7-12; 
வெளி 20:10 ஆகிய வசனங்களில்‌: 
விவரிக்கப்பட்டிருக்கிறது. 


தேவனாகிய கர்த்தர்‌ மனுஷனை 
பூமியின்‌ மண்ணினாலே உருவாக்கினார்‌. 
இந்த மண்‌ ஏதேன்‌ தோட்டத்தின்‌ பண்‌ 
இல்ல. தேவன்‌ மனுஷனை ஏதேன்‌ 
தோட்டத்திற்கு வெளியே உண்டாக்கினார்‌. 


உருவாக்கப்பட்டவன்‌. 


தேவனாகிய கர்த்தர்‌ மனுஷரை ஏதேன்‌ 
தோட்டத்திலே கொண்டு வந்து, அதைப்‌ 
பண்படுத்தும்‌, காக்கவும்‌ வைக்கிறார்‌ 
ஆனாலும்‌ ஆதாமுக்கு ஏதேன்‌. 
தோட்டத்தின்மீது உரிமையோ, பாத்தியமோ 
இல்லை. ஆதாம்‌ ஏதேன்‌ தோட்டத்து 
மண்ணினால்‌ உருவாக்கப்படவில்லை. 
தேவனாகிய கர்த்தரே 
உண்டாக்கினார்‌. 
ஜீவாத்துமாவாக்கினார்‌. 
மனுஷனுக்கு 
கொடுக்கிறார்‌. 

நம்மை உண்டாக்கின கர்த்தரால்‌ 
பாத்திரமே, நமக்கு சந்தோஷத்தையும்‌ 
ஆசீர்வாதத்தையும்‌ கொடுக்க முடியும்‌. தேவன்‌ 
நம்மோடு கூடயிருப்பதுதான்‌ நமக்கு 
ஆறுதல்‌. நாம்‌ தேவனோடு 
ஐக்கியமாமிருப்பதுதான்‌ நமக்கு ஆசீர்வாதம்‌. 
தேவனாகிய கர்த்தர்‌ மனுஷனை 
ஏதேன்‌ தோட்டத்திலே அழைத்துக்கொண்டு 
வருகிறார்‌. அங்கே கர்த்தரும்‌ உலாவகிறார்‌. 
ஆதாம்‌ தேவனாகிய கர்த்தரை, 
ஏதேன்‌ தோட்டத்திலே பிரத்தியட்சமாய்‌ 
தரிசிக்கிறார்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


தமக்குப்‌ பிரியமான யாக்கோபின்‌ 
சிறப்பான தேசத்தை நமக்குச்‌ சுதந்தரமாகத்‌ 
தெரிந்தளிப்பார்‌" (சங்‌ 47:4). நாம்‌ எங்கே 
வாசம்பண்ணவேண்டும்‌ என்பதை கர்த்தர்‌ 
அறிந்திருக்கிறார்‌. கர்த்தர்‌ நம்மை எந்த 
ஸ்தானத்தில்‌ வைத்திருக்கிறாரோ, அந்த 
ஸ்தானத்திலே. நாம்‌ ஆத்தும 
திருப்தியோடிருக்கவேண்டும்‌. கர்த்தர்‌ நமக்கு 
என்ன வேலையைக்‌ கொடுக்கிறாரோ, அந்த 
வேலையை நாம்‌ சந்தோஷமாயும்‌, 
உண்மையாயும்‌ செய்யவேண்டும்‌. 
தேவனாகிய கர்த்தர்‌ மனுஷனை ஏதேன்‌ 
தோட்டத்திலே. அழைத்து வந்து, 
அதைப்‌ பண்படுத்தவும்‌, காக்கவும்‌ 
வைக்கிறார்‌. 


ஏதேன்‌ தோட்டம்‌ 
அடையாளமாயிருக்கிறது. 
பரதீசாகமிருந்தாலும்‌: 
வேண்டியதாயிருக்கிறது. 
பிரபஞ்சத்தில்‌ ஜீவிக்கிற 
ஏதாவது ஒரு வேலையை செய்யவேண்டும்‌. 
ஒருவரும்‌ வேலை செய்யாமல்‌ 
சோம்பேறியாயிருக்கக்கூடாது. யாரும்‌ 
சும்மாயிருக்கக்கூடாது. 


நமக்கு சந்ததம்‌ ஆத்துமாவையும்‌ 
கொடுத்திருக்கி தேவன்‌, நமக்கு 
கொடுத்திருக்கிறார்‌. 

ர்‌ கொடுக்கும்‌ 

ஒழுங்காய்‌ செய்யவேண்டும்‌. 

நம்முடைய ஆத்துமா கர்த்தருடைய 
சித்தத்திற்கு கீழ்ப்பிவதுபோல, நம்முடைய 


வியாபாரமோ 

நம்முடைய வேலைகளில்‌ 

நாம்‌ உண்மையுள்ளவர்களாயிருக்கவேண்டும்‌. 

நம்முடைய வேலைகள்‌ மூலமாயும்‌ நாம்‌. 

கர்த்தருடைய நாமத்தை 
மகிமைப்படுத்தவேண்டும்‌. 





i THE 
TT 


பூர்வகாலம்‌ முதலே விவசாய வேலை 
நடைபெறுகிறது. விவசாயம்‌ ஒரு 
கண்ணியமான தொழில்‌. விவசாய வேலை 
ஒரு மேன்மையான வேலை. தேவனாகிய 
கர்த்தர்‌ ஆதாமுக்கு ஏதேன்‌ தோட்டத்திலே 
விவசாய வேலையைக்‌ கொடுக்கிறார்‌. ஆதாம்‌. 
ஏதேன்‌ தோட்டத்திலே தன்னுடைய கைகளால்‌ 


தேவனோடு 
லபா கக்கவேண்டும்‌ 


எந்த வேலையைக்‌ 
அந்த வேலையை 
உண்மையாயும்‌, நேர்மையாயும்‌, 
மனப்பூர்வமாயும்‌ செய்யவேண்டும்‌. 
அப்போதுதான்‌ நாம்‌ செய்கிற வேலையில்‌ 
நமக்கு திருப்தியும்‌ சந்தோஷமும்‌ உண்டாகும்‌. 


தேவனாகிய கர்த்தர்‌ இதுவரையிலும்‌ 
சிருஷ்டிகராகவும்‌, தம்முடைய சிருஷ்களை 
பராமரிக்கிறவராகவும்‌. தம்மை 
வெளிப்படுத்தியிருக்கிறார்‌ இப்பொழுது 
தேவனாகிய கர்த்தர்‌ தம்மை ஆளுகை 
செய்கிறவராகவும்‌, பிரமாணங்களைக்‌ 
'கொடுக்கிறவராகவும்‌ லெளிப்படுத்துகிறார்‌ 


தேவன்‌ நமக்கு 
கொடுத்தாலும்‌, 


சாகவே சாவாய்‌ 
ஆதி 216,17 


ஆதி 216, தேவனாகிய கர்த்தர்‌ 
மனுஷனை நோக்கி: தீ 
தோட்டத்திலுன்ன சகல விருட்சத்தின்‌ 
கனியையும்‌ புசிக்கவே புசிக்கலாம்‌. 


ஆதி 2:17. ஆனாலும்‌ நன்மைதீமை 
அறியத்தக்க விருட்சத்தின்‌ கனியைப்‌ 
புசிக்கவேண்டாம்‌; அதை தீ புசிக்கும்‌ 
நானில்‌ சாகவே சாவாய்‌ என்று 
கட்டளையிட்டார்‌. 


மனுஷன்மீது தேவனுக்கு லுக்‌ 
ஆளுகையுமுள்‌எது. 
சிந்திக்கக்கூடியவன்‌. அவன்‌ வனக்‌ 
தீர்மானம்பண்ணக்கூடியவன்‌. தேவனாகிய 
கர்த்தர்‌ மனுஷனுக்கு கட்டளையிடுகிறார்‌. 
மனுஷனோ மனுக்குலத்தார்‌ எல்லோருக்கும்‌ 
பிரதிநிதியாகவும்‌, முதல்‌  தகப்பனாகவும்‌ 
இருக்கிறார்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தரிடத்திலிருந்து 

பெற்றுக்கொள்கிறார்‌. 
மற்ற ஜீவஜந்துக்களுக்கும்‌ 
மனுஷன்‌ மற்ற எல்லா 
மிகவும்‌ விசேஷமானவன்‌. 
மனுஷனால்‌ மாத்திரமே கர்த்தருக்கு 
புத்தியுள்ள. ஆராதனை செய்ய 
முடியும்‌. மனுஷனால்‌ கர்த்தருடைய 
கட்டளைக்கு செவிகொடுத்து, அதற்கு 
கீழ்ப்படிய முடியும்‌. 


தேவனாகிய கர்த்தர்‌ க்கு 
கட்டளையிடுகிறார்‌. இவதுல்பம்‌ கட்டான 
மனுஷனை. சிருஷ்டித்த சிருஷ்டிகருடைய 
கட்டளையாகும்‌. அது மாத்திரமல்ல, 
அந்தக்‌ கட்டளை மனுஷனை ஆளுகை 
செய்கிற ராஜாவின்‌ கட்டளையாகவும்‌, 
மனுஷனுடைய எஜமானரின்‌ கட்டளையாகவும்‌ 


இருக்கிறது. 


ஆதாம்‌ 
கட்டளையைப்‌ 
மனுஷனுக்கும்‌. 
விந்தியாசமுண்டு. 
ஜீவராசிகளைவிட 


என்ன 
என்று தேவனாகிய 
கட்டளையிடுகிறார்‌. தேவனுடைய 
கட்டளையில்‌ அவருடைய அதிகாரமும்‌, 
ஆளுகையும்‌ வெளிப்படுகிறது. தேவனாகிய 
கர்த்தர்‌ மனுஷனை ஏதேன்‌ தோட்டத்திலே 
வைத்திருக்கிறார்‌. ஏதேன்‌ 
தோட்டத்திலே ஏராளமான கனிவிருட்சங்கள்‌ 
இருக்கிறது. 


தேவனாகிய கர்த்தர்‌ மனுஷனை 
நோக்கி: “நீ தோட்டத்திலுள்ள சகல 
விருட்சத்தின்‌ கனியையும்‌ புசிக்கவே 
புசிக்கலாம்‌" (ஆதி 26) என்று 
சொல்லுகிறார்‌. “தேவனாகிய கர்த்தர்‌ 
மழைக்கு விடுதலையைக்‌ கொடுக்கிறார்‌. 

தோட்டத்திலுள்ள சகல. 
விருட்சத்தின்‌ 


செய்யவேண்டும்‌ 
கர்த்தர்‌ 


கனியையும்‌ புசிக்கலாம்‌ 
அதைப்‌ புசிப்பதினால்‌ மனுஷனுக்கு ஜீவன்‌ 
உண்டாகும்‌. 
தேவனாகிய 

பார்த்து, “புசிக்கவே 
சொல்லும்போது, அந்தக்‌ கட்டளைக்கு 
கீழ்ப்படிவது மனுஷனுக்கு இலேசான 
காரியம்‌. புசிப்பது கஷ்டமானதல்ல. புசித்தால்‌ 
மனுஷனுக்கு ஜீவன்‌ உண்டாகும்‌. 


கர்த்தர்‌ மனுஷனைப்‌ 
புசிக்கலாம்‌" என்று 





i FTE 
ETT 


தேவனாகிய கர்த்தர்‌ ஏதேன்‌ 
தோட்டத்திலே மனுஷனுக்கு புசிக்கலாம்‌. 
என்னும்‌ கட்டளையையும்‌, புசிக்கவேண்டாம்‌ 
என்னும்‌ கட்டளையையும்‌ கொடுக்கிறார்‌. 
தகமை! கட்டளை எதுவாகயிருந்தாலும்‌, 

கட்டளைக்கு மனுஷன்‌ 
கிற்டியவேண்டும்‌ 


ஈம்‌ கனியைப்‌ புசிக்கிறாரா அல்‌ 
புசிக்கவில்லையா... என்பதைலிய அவர்‌ 
தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைக்கு 
அல்லது கீழ்ப்படியவில்லையா 
தேவனுடைய பார்வையில்‌. 
முக்கியமானதாயிருக்கிறது. ஆதாம்‌. 
கர்த்ததுபைய சுட்டனைக்கு கற்பித்தால்‌ 
அவருக்கு ஆசீர்வாதமும்‌, 
கீழ்ப்படியவில்லையென்றால்‌ அவருக்கு 
சாபமும்‌ வரும்‌. 


தேவனாகிய கர்த்தர்‌ ஆதாமின்‌ 
கீழ்ப்படிதலை சோதிக்கிறார்‌. கர்த்தர்‌ ஆதாமை 
சோதிப்பதற்காகவே, அவரை ஏதேன்‌ 
தோட்டத்தில்‌ அழைத்துக்கொண்டு 
வந்திருக்கிறார்‌. ஏதேன்‌ தோட்டத்தில்தான்‌ 
ஜீவவிருட்சமும்‌, நன்மை தீமை அறியத்தக்க 
விருட்சமும்‌ இருக்கிறது. விருட்சம்‌ 
இருக்கும்‌ இடத்தில்‌ ஆதாமுக்கு சோதனை 
வருகிறது. 


கனியைப்‌ புசிக்கவேண்டாம்‌:: 
அதை நீ புசிக்கும்‌ நாளில்‌ சாகவே சாவாய்‌" 
(ஆதி 247) என்று குட்டளையிடுகிறார்‌. 
ஆதாம்‌ (டைய கட்டளைக்கு. 
கீழ்ப்படியவில்லையென்றால்‌ அவருக்கு மரணம்‌ 
வரும்‌. 


இப்பொழுது ஆதாமிடத்தில்‌ ஒரு 
பாவமும்‌ இல்லை. அனிடத்தில்‌ மீறுதலோ, 
அக்கிரமமோ எதுவுமில்லை. ஆனாலும்‌ 
தேவனாகிய கர்த்தர்‌ ஆதாமை எச்சரிக்கிறார்‌. 
“நீ புசிக்கும்‌ நாளிலே சாகவே சாவாய்‌” 
என்று தேவன்‌ ஆதாமுக்கு சொல்லுகிறார்‌. 
ஆதாம்‌ தேவனுடைய கட்டளைக்கு. 
கீழ்ப்படியவில்லையென்றால்‌, மரணம்‌ 
அவருக்கு தண்டனையாய்க்‌ கொடுக்கப்படும்‌. 


பாவத்தின்‌ சம்பளம்‌ மரணம்‌. பாவத்தின்‌ 
விளைவாக, அதன்‌ தண்டனையாகிய 
மரணம்‌ உடனே வரும்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தடைபண்ணியிருப்பதை செய்வது பாவம்‌. 


தீமை அறியத்தக்க 
விருப்பத்தின்‌ கனியில்‌, நன்மையோ அல்லது 
தீமையோ இல்லை தேவன்‌ அதைப்‌ 
புசிக்கக்கூடாது 3 என்று 
தடைபண்ணியிருப்பதினால்‌, அந்த 
விருட்சத்தின்‌ கனியைப்‌ புசிப்பது 
ஆதாமுக்கு தீமையாகவும்‌, அதைப்‌ 
புசியாமலிருப்பது ஆதாமுக்கு நன்மையாகவும்‌ 
இருக்கும்‌. 
மனுஷனுடைய சிந்தை மாம்ச 
சிந்தையாயிருக்கிறது. ட்ட சிந்தை 
த்‌ பாவமானது. 


மாம்சத்தின்‌ இச்சைகளும்‌, 
மனுஷனுடைய பாவமான சுபாவங்களும்‌, 
மனுஷனுடைய பாவங்களுக்கு 
ஆதாரமாயிருக்கிறது. 

நன்மை தீமை த்தக்க 
விருட்சத்தின்‌ கனியைப்‌ புசிக்கவேண்டாம்‌ 
என்று தேவனாகிய கர்த்தர்‌ மனுஷனுக்கு 
கட்டளையிட்டநினால்‌, அதைப்‌ புசித்து, 
பார்க்கவேண்டும்‌ என்னும்‌ ஆசை 
மனுஷனுக்கு உண்டாயிற்று. அதைப்‌ புசித்துப்‌ 
பார்த்தால்‌, தனக்கு என்ன வரும்‌ 
என்பதையும்‌ அறிந்துகொள்ளும்‌ ஆசையும்‌ 
மனுஷனுக்கு வருகிறது. புதிய காரியங்களை 
சோதித்துப்‌ பார்ப்பது மனுஷனுடைய மாம்ச 
சுபாவம்‌. 


மனுஷனுடைய றில்‌ புடைய 
ஆத்துமா ஆளுகை "வேண்டும்‌. 
அவனுடைய ஆத்துமாவை ன்‌ ஆளுகை 
செய்யவேண்டும்‌. அப்போது மனுஷனுடைய 
சிந்தை தேவனுடைய சித்தத்திற்கு கீழ்ப்படியும்‌. 
மனுஷனுடைய சரீரம்‌ அவனுடைய 
ஆத்துமாவை ஆளுகை செய்யும்போது, 
அவன்‌ தேவனுக்கு விரோதமான 
காரியங்களை செய்ய ஆரம்பித்துவிடுவான்‌. 





ழ்‌ நள 
யாய 


மனுஷன்‌ தனிமையாயிருப்பதூ 
நல்லதல்ல 
ஆதி 2:18 


ஆதி 218. பின்பு, தேவனாகிய கர்த்தர்‌. 
மனுஷன்‌: தனிமையாயிருப்பது 
நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு. 
உண்டாக்குவேன்‌ என்றார்‌. 


தேவனாகிய 
உருவாக்கி, 
கரிசனையோடிருக்கிறார்‌ 


ஆறுதலும்‌, 
இருக்கவேண்டுபென்று தேவனாகிய கர்த்தர்‌ 
விரும்புகிறார்‌. தேவனுக்கும்‌ மனுஷனுக்கும்‌ 
இடையில்‌ இப்போது பகை எதுவுமில்லை. 
நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின்‌ 
கனியைப்‌ புசிக்கவேண்டாம்‌ என்று 
தேவனாகிய கர்த்தர்‌ மனுஷனுக்கு 
கட்டளையிட்டிருக்கிறார்‌ 
கட்டளைக்கு 
மனுஷனுக்கு 
ஒரு 


மனுஷன்‌ ய 
சழப்பயிகேண்டும்‌... தேவன்‌ 
ஏநேன்‌ தோட்டத்திலே 
சிநேகிதரைப்போலவே இருக்கிறார்‌ 
தம்முடைய கட்டளைக்கு மனுஷன்‌ 
கீழ்ப்பியவேண்டுமென்று, தேவன்‌ அவனை 
உற்சாகப்படுத்துகிறார்‌. 


ஆதாமைக்குறித்து 
கரிசனையோடிருக்கிறார்‌. 


மனுஷனுடைய சிருஷ்டிப்பில்‌ 
தேவனுடைய கிரியை இன்னும்‌ நிறைவு 
பெறவில்லை. அவனால்‌ பலுகிப்பெருக 
முடியாது. அவன்‌ பலுகிப்பெருகுவதற்காக 
அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்க 
வேண்டுமென்று தேவன்‌ சித்தம்‌ கொள்கிறார்‌. 
(ஆதி 1:28; [தீமோ 2:7-15: 1கொரி 1129). 
மனுஷனுடைய ஏற்ற துணை அவனுக்கு 
அறிவுப்‌ பிரகாரமாகவும்‌, நீதிநெறிப்‌ 
பிரகாரமாகவும்‌, சரீரப்பிரகாரமாகவும்‌ 
அவனுக்குத்‌ துணையாக இருக்கும்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தனிமையாயிருந்தால்‌, 
அவனுக்கு 
ஆசீர்வாதமானதாயிராது. ஏதேன்‌. 
தோட்டத்திலிருந்து நாலு ஆறுகள்‌ 
ஓடினாலும்‌, தனிமையாயிருக்கிற மனுஷனுக்கு 
பாலைவனத்தைப்போல 
'தனிமையாயிருக்கிற 


மனுஷன 
ஏதேன்‌ 


தோட்டம்‌ 


நல்லதல்ல” 
தேவன்‌ விரும்பிமிருந்தால்‌, அவர்‌ 

பூமி முழுவதையும்‌ மனுஷரால்‌ பிரக 

HN தம்முடைய 

பிரகாரமாக, 

மாத்திரமே 

ஆணும்‌ 


வனை 
உருவாக்குகிறார்‌. அவனை 
பெண்ணுமாக உருவாக்குகிறார்‌. 


மனுஷன்‌ தனிமையாயிருந்தால்‌, அவன்‌ 


“ஏற்ற துணையை அவனுக்கு 
உண்டாக்குவேன்‌" என்று சொல்லுகிறார்‌. 


வாசம்பண்ணுகிற 
ஒருவருக்கொருவர்‌ 
ஒத்தாசையாயும்‌ 
எல்லோருக்குமே 
உதவிகள்‌ 
உதவிகளும்‌ 


க்‌ 
| பு 
உதவியாயும்‌, 
இருக்கவேண்டும்‌. நம்‌ 
மற்றவர்களுடைய 
தேவைப்படுகிறது. நம்முடைய 
அவர்களுக்கு தேவைப்படுகிறது. 


“என்‌ தேவன்‌ தம்முடைய 
ஐசுவரியத்தின்படி உங்கள்‌ குறைவையெல்லாங்‌. 
கிறிஸ்து இயேசுவுக்குள்‌ மகிமையிலே 
நிறைவாக்குவார்‌" (பிலி 4:19). 

தேவன்‌ மாத்திரமே நம்முடைய 
தேவைகளையெல்லாம்‌  அறிந்திருக்கிறார்‌. 
மனுஷனுக்கு ஏற்ற துணை இருக்கவேண்டும்‌. 
இது மனுஷனுடைய தேவையாயிருக்கிறது. 
தேவனால்‌ மாத்திரமே மனுஷனுடைய 
தேவைகளை சந்திக்க முடியும்‌. 





i al 
TT 


நமக்குத்‌ தேவையான எல்லா 
உதவிகளும்‌ நம்முடைய தேவனிடத்திலிருந்து 
மாத்திரமே நமக்கு வரும்‌. ஒரு மனுஷனுக்கு 
ம்‌ நல்ல மனைவி கர்த்தர்‌ 
கிருபையுள்ள ஈவு. நல்ல 
மனுஷனுக்கு ஏற்ற 


அமையும்‌ 
கொடுக்கும்‌ 
மனைவியே 


துணையாயிருப்பாள்‌. 


விசுவாசிகளாகிய 
தனிமையாயிராமல்‌, மற்ற விகுவாசிகோடு 
ஐக்கியமாமிருக்கவேண்டும்‌. தனிமையை 
விரும்புகிறவர்கள்‌ யாரோடும்‌ பேசாமல்‌, 
யாரோடும்‌ பழகாமல்‌ தனிமையாயிருப்பார்கள்‌. 
இப்படிப்பட்டவர்கள்‌ யாருக்கும்‌ உதவி 
செய்யமாட்டார்கள்‌. மற்றவர்களும்‌ 
இவர்களுக்கு உதவி செய்ய 
முன்வரமாட்டார்கள்‌. 


ஜீவஜந்துக்களின்‌ பெயர்கள்‌ 
ஆதி 219,20 


ஆதி 219. தேவனாகிய கர்த்தர்‌ 
வெளியின்‌ சகலவித மிருகங்களையும்‌, 
ஆகாயத்தின்‌: 

பறவைகளையும்‌ 

உருவாக்கி, ஆதாம்‌ 

என்ன பேரிடுவான்‌ என்று பார்க்கும்படி. 
அவைகளை அவனிடத்தில்‌. 
கொண்டுவந்தார்‌; அந்ததத்த 
ஜீவஜந்துக்கு ஆதாம்‌ எந்தெந்தப்‌ 
பேரிட்டானோ அதுவே அதற்குப்‌ 
பேராயிற்று. 


ஆதி 220. அப்படியே ஆதாம்‌ சகலவித 
நாட்டுமிருகங்களுக்கும்‌, ஆகாயத்துப்‌: 
பறவைகளுக்கும்‌, சுகலவிதக்‌. 
காட்டுமிருகங்களுக்கும்‌ பேரிட்டான்‌; 
ஆதாமுக்கோ ஏற்றதுணை இன்னும்‌: 
காணப்படவில்லை. 


தேவனாகிய கர்த்தர்‌ வெளியின்‌ சகல. 
மிருகங்களையும்‌, ஆகாயத்தின்‌ சகல. 
பறவைகளையும்‌ க 
கீழ்ப்படுத்துகிறார்‌. 
அவற்றையெல்லாம்‌ ஆளுகை செய்கிறான்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


தேவனாகிய கர்த்தர்‌ வெளியின்‌ 
சகலவித மிருகங்களையும்‌, ஆகாயத்தின்‌ 
சகலவிதப்‌ பறவைகளையும்‌ மண்ணினாலே. 
உருவாக்கி, ஆதாம்‌ அவைகளுக்கு என்ன 
பேரிடுவான்‌ என்று பார்க்கும்படி அவைகளை 
அவனிடத்தில்‌ கொண்டுவருகிறார்‌ 
(ஆதி 2:19). 

எல்லா மிருகங்க! 
பறவைகளுக்கும்‌ ஆதாம்‌ பேரிட்டான்‌. 
ஆகையினால்‌ அவனுடைய அறிவு 
விருத்தியடைந்திருக்க வேண்டும்‌. அவனுடைய 
பாஷை வளம்‌ பெற்றிருக்க வேண்டும்‌. ஆதாம்‌. 
என்னென்ன பெயர்‌ வைத்தானோ அதை 
தேவன்‌ எந்த மாற்றமும்‌ செய்யாமல்‌ 
அங்கீகரிக்கிறார்‌. 


க்கும்‌, 


ஆதாம்‌ மண்ணினால்‌ உருவாக்கப்பட்ட 
மிருகங்களையும்‌ பறவைகளையும்‌ பார்க்கிறார்‌. 
சர்வசிருஷ்டிகளையும்‌ மனுஷன்‌ ஆளுகை 
செய்யவேண்டும்‌ என்பது தேவனுடைய 
சித்தம்‌. மனுஷன்‌ சகல மிருகங்களையும்‌, 
சகல பறவைகளையும்‌ ஆளுகை செய்வதற்கு 
முன்பாக, அவற்றிற்கு பேரிடவேண்டும்‌ 
என்று கர்த்தர்‌ விரும்புகிறார்‌. 


அந்தந்த  ஜீவஜந்துக்கு ஆதாம்‌ 
எந்தெந்தப்‌ பேரிட்டாரோ அதுவே அதற்குப்‌ 
போயிற்று. அப்படியே ஆதாம்‌ சகலவித 
நாட்டுமிருகங்களுக்கும்‌, ஆகாயத்துப்‌ 
பறவைகளுக்கும்‌, 'சகலவிதக்‌ 
காட்டுமிருகங்களுக்கும்‌. பேரிடுகிறார்‌ 
(ஆதி 2:20). 


ஆதாம்‌... சகல 
பறவைகளுக்கும்‌ பேரிடுவது, 
ஞானத்திற்கும்‌ 
அடையாளமாயிருக்கிறது. 
கர்த்தர்‌ மனுஷனை 
சாயலாகவும்‌, தம்முடைய 
உருவாக்கியிருக்கிறார்‌. மனுஷனிடத்தில்‌ 
சிந்திக்கும்‌ ஆற்றலும்‌, பேசும்‌ ஆற்றலும்‌ 
இருக்கிறது. கர்த்தர்‌ தனக்கு 
கொடுத்திருக்கிற தாலந்துகளை பயன்படுத்தி, 
ஆதாம்‌ சகல மிருகங்களுக்கும்‌, சகல 
பறவைகளுக்கும்‌ பேரிடுகிறார்‌. 


மிருகங்களுக்கும்‌ 
அவருடைய 
அறிவுக்கும்‌ 
தேவனாகிய 
தம்முடைய 
ரூபத்தின்படியும்‌ 





i= a 
TT 


மிருகங்களுக்கும்‌ 
பேரிடும்‌. அதிகாரம்‌: ஆதாமுக்கு 
கொடுக்கப்படுகிறது. தேவன்‌ முதலாம்‌ 
நாளில்‌ வெளிச்சத்தை உண்டாக்கினார்‌. அவர்‌ 
வெளிச்சத்தையும்‌ இருளையும்‌ வெவ்வேறாகப்‌ 
பிரித்தார்‌. தேவன்‌ வெளிச்சத்திற்கு பகல்‌ 
என்று பேரிட்டார்‌. இருளுக்கு இரவு என்று 
பேரிட்டார்‌ அதுபோலவே தேவன்‌ 
ஆகாயவிரிவுக்கும்‌, பூமிக்கும்‌, 
சமுத்திரத்திற்கும்‌ பேரிட்டார்‌. அவர்‌ 
நட்சத்திரங்களை பெயர்‌ சொல்லி அழைத்தார்‌. 


பறவைகளுக்கும்‌ 


தம்முடைய சாயலாக  சிருஷ்டித்ததினால்‌, 
தம்முடைய அதிகாரத்தின்‌ ஒரு பகுதியை, 
தேவன்‌ ஆதாமுக்கும்‌ பகிர்ந்துகொடுக்கிறார்‌. 


)வனாகிய கர்த்தர்‌ ாமுக்‌ 
பததங்ககுக்கள்‌. பாணகக்கம்‌ மேடம்‌ 
சிலாக்கியத்தைக்‌ கொடுத்தாலும்‌, 
ஆதாமினிடத்தில்‌ இன்னும்‌ பூரணமான 
சந்தோஷம்‌ காணப்படவில்லை. இந்தப்‌ 
பூமியில்‌ ஏராளமான மிருகங்களும்‌ 
பறவைகளும்‌ இருந்தாலும்‌, ஆதாமுக்கோ 
ஏற்ற துணை இன்னும்‌ காணப்படவில்லை 
(ஆதி 2:20). 


டய சுபாவம்‌ மிகவும்‌ 
மனுஷசிருஷ்டி மற்ற 
மேன்மையானது. 
மாயையான காரியங்கள்‌ 
மெய்யான சந்தோஷத்தைக்‌ 
உலகத்திலுள்ள எல்லா 


விரேமானது. 

சிருஷ்டிகளைவிட 
உலகத்தின்‌ 

மனுஷனுக்கு 
கொடுக்காது. 
சம்பத்துக்களையும்‌ மனுஷன்‌ பெற்றிருந்தாலும்‌ 
அவை மனுஷனுக்கு ஏற்ற 


'துணையாகயிருக்காது. அவை மனுஷனுடைய 

ஆத்துமாவை திருப்திபண்ணாது. 
மனுஷனுடைய 

ஆத்துமாவிலும்‌ ஒரு சில 

தேவைகள்‌ இருக்கிறது. இந்தத்‌ 

தேவைகளையும்‌, மனுஷனுடைய 

ஆசைகளையும்‌ அவனுக்கு ஏற்ற துணையால்‌ 

மாத்திரமே திருப்திபண்ண ம்‌ 

ஆகையினால்தான்‌ 

தனிமையாயிருப்பது 

அவனுக்கு 

உண்டாக்குவேன்‌. 

கர்த்தர்‌ சொன்னார்‌. 


சரீரத்திலும்‌ 


அடிப்படை 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


JODNELIS 
UBLISHERS 


மனுஷி 
ஆதி 221-25 


ஆதி ௨௮. அப்பொழுது தேவனாகிய 
கர்த்தர்‌ ஆதாமுக்கு. அமர்த்த. 
நித்திரையை வரப்பண்ணினார்‌, அவன்‌: 
நித்திரையடைந்தான்‌; அவர்‌ அவண்‌ 
விலா எலும்புகளில்‌ ஒன்றை எடுத்து, 
அத்த... இடத்தைச்‌  சதையினால்‌ 
அடைத்தார்‌. 


ஆதி 222, தேவனாகிய கர்த்தர்‌ தாம்‌. 
மனுஷனில்‌ எடுத்த விலா எலும்பை 
மனுஷியாக உருவாக்கி, அவனை 
மனுஷனிடத்தில்‌ கொண்டு வந்தார்‌. 


ஆதி 2:28. அப்பொழுது ஆதாம்‌: இவன்‌ 
என்‌ எலும்பில்‌ எலும்பும்‌ என்‌ 
மாம்சத்தில்‌ மாம்சமுமாய்‌ இருக்கிறான்‌; 
இவன்‌ மனுஷனில்‌ 
எடுக்கப்பட்டபடியினால்‌ மனுஷி 
என்னப்படுவான்‌ என்றான்‌. 


ஆதி 2:24. இதினிமித்தம்‌ புருஷன்‌ தன்‌: 
தகப்பனையும்‌ தன்‌ தாயையும்‌ விட்டு, 
தன்‌ மனைவியோடே. 
இசைத்திருப்பான்‌; அவர்கள்‌ ஒரே 
மாம்சமாயிருப்பார்கள்‌.. 


ஆதி 225. ஆதாமும்‌ 
மனைவியுமாகிய 

திர்வாணிகளாயிருந்தூம்‌, 
வெட்கப்படாதிருத்தார்கன்‌. 


அவன்‌ 
இருவரும்‌ 


மருத்துவமனையில்‌ அறுவை சிகிச்சை 
செய்வதற்கு முன்பாக மயக்க மருந்து 
கொடுப்பது போன்றிருக்கிறது. ஆதாம்‌ 
நித்திரையடைந்தான்‌: அவர்‌ அவன்‌ விலா 
ஒன்றை எடுத்து, அந்த 
சதைமினால்‌ அடைத்தார்‌. 

சாமு 26:12; தானி 8:18). 


ஆதாமுக்கு ஏற்ற துணையாக தேவன்‌ 

உருவாக்குகிறார்‌. தேவன்‌ 
முதலில்‌  ஆதாமையே உருவாக்கினார்‌. 
அதன்‌ பின்புதான்‌ அவர்‌ ஏவாளை 
உருவாக்குகிறார்‌. 





f= THEN 
TT 


மு அறல்‌ 
உருவாக்கப்பட்டான்‌, 
உருவாக்கப்பட்டாள்‌” 


பின்பு. 
பிதீமோ 213) 


புருஷன்‌ 
'தலையைப்போல 
மனைவியோ 
கிரீடமாயிருக்கிறாள்‌. 
புருஷனுக்கும்‌ கிரீடமாயிருக்கிறவள்‌. 
தேவன்‌ மனுஷனை இந்தப்‌ பூமியின்‌ 
மண்ணால்‌ உருவாக்கினார்‌. ஸ்திரீயானவளோ 
உருவாக்கப்பட்ட 
விலா எலும்புகளில்‌: 
உருவாக்கப்பட்டிருக்கிறாள்‌. 
ஸ்திரீக்கும்‌ மண்ணே 
ஆதாரமாயிருக்கிறது. தேவன்‌ ஸ்திரீயையும்‌: 
மண்ணினால்‌ உருவாக்கியிருக்கிறார்‌. புருஷன்‌ 
மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டவன்‌. ஸ்திரீ 
மண்ணிலிருந்து, உருவாக்கப்பட்ட 
புருஷனிலிருந்து உருவாக்கப்பட்டவள்‌. 


தேவனாகிய கர்த்தர்‌ ஆதா ல்க 
அமர்ந்த நித்திரையை வரப்பண்‌ 
ஆதாம்‌. நித்திரையடைந்தார்‌; தென்‌ 
ஆதாமின்‌ விலா எலும்புகளில்‌ 
எடுத்து, அந்த இடத்தைச்‌ சதையினால்‌ 
அடைக்கிறார்‌ (ஆதி 2:21). 


தேவன்‌ ஆதாமின்‌ 
சிருஷ்டிக்கும்போது. 
நித்திரையிலிருக்கிறார்‌ அதாம்‌, 
கவலைகளையும்‌, 
பாரங்களையும்‌ நேவன்மீது வைத்துவிட்டு, 
அயர்ந்த  நித்திரையிலிருக்கிறார்‌. 
தன்னை தேவனுடைய 
அவருடைய ஞானத்திற்கும்‌ ஒப்புக்கொடுத்து 
நித்திரைபண்ணுகிறார்‌. 

தன்னை உருவாக்கின கர்த்தர்‌ 
யெகோவாமீரேயாக இருக்கிறார்‌ என்பது. 
ஆதாமுக்கு தெரியும்‌. யெகேவாயீரே என்னும்‌ 
பெயருக்கு “கர்த்தர்‌ பார்த்துக்கொள்வார்‌” 
என்று பொருள்‌. கர்த்தர்‌ தம்முடைய தெய்வீக 
சித்தத்தின்‌ பிரகாரம்‌, 
வேளையிலே, - 


மனைவியை 
ஆதாம்‌ 
தன்னுடைய 


கர்த்தர்மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


கர்த்தர்‌ ஆதாமுக்கு 
வரப்பண்‌ ணுகிறார்‌. 
பாவம்‌ செய்யவில்லை. 


ஆதாம்‌ அப்போது பாவத்தை அறியாத 
மனுஷனாக இருக்கிறதினால்‌, அவர்‌ சரீர 
வேதனையை அறியாத மனுஷனாகவும்‌ 
இருக்கிறார்‌. 
தேவனாகிய கர்த்தர்‌ தாம்‌ மனுஷனில்‌. 
எடுத்த விலா எலும்பை மனுஷியாக 
உருவாக்கி, அவளை  மனுஷனிடத்தில்‌ 
கொண்டு வருகிறார்‌ (ஆதி 2:22). 
ஆதாமின்‌ 


தேவன்‌ 
தலையிலிருந்து, உருவாக்கவில்லை, 
தேவன்‌ அல்வாறு செய்திருந்தால்‌ ஏவாள்‌ 
ஆதாமை ஆளுகை செய்வாள்‌. தேவன்‌ 
ஏவாளை ஆதாமின்‌  பாதத்திலிருந்தும்‌ 
உருவாக்கவில்லை. தேவன்‌ அவ்வாறு 
செய்திருந்தால்‌ ஆதாம்‌ ஏவாளை 
தன்னுடைய காலில்‌ வைத்து நசுக்கியிருப்பாள்‌. 


தேவனாகிய கர்த்தரோ  மனுஷனில்‌ 
எடுத்த விலா எலும்பை மனுஷியாக 
உருவாக்குகிறார்‌. விலா பகுதி ஆதாமுக்கும்‌ 
ஏவாளுக்கும்‌ சமமான பகுதியாகமிருக்கிறது. 
மனுஷனுடைய விலா எலும்பு அவனுடைய 
கைகளுக்கு கீழே இருக்கிறது. மனுஷன்‌ 
தன்னுடைய மனைவிக்கு தன்‌ கைகளினால்‌ 
பாதுகாப்பு கொடுக்கவேண்டும்‌. விலா 
எலும்பு மனுஷனுடைய a 
அருகாமையிலிருக்கிறது. 

தன்னுடைய மனைவியை தன்‌ இருதயத்தின்‌ 
நினைவில்‌ வைத்திருக்கவேண்டும்‌. 


கனமுள்ளது. 
உருவாக்கி 


ஏவாளை 


மனுஷ 

அவர்கள்‌ இருவரும்‌ விவாக சம்பந்தத்தில்‌ 
இணைக்கப்படுகிறார்கள்‌. இந்த விவாகம்‌. 
மிகவும்‌ கண்ணியமான விவாகம்‌. இந்த 
விவாகத்தை தேவனாகிய கர்த்தர்‌ தாமே 
நடத்தி வைக்கிறார்‌. இது பரிசுத்தமான 
விவாகம்‌. 





i THE 
TT 


மனைவியும்‌ 
கிரியைகளாயிருக்கிறார்கள்‌. 
தம்முடைய வல்லமையினால்‌ 
புருஷனையும்‌ ஸ்திரீயையும்‌ உருவாக்குகிறார்‌. 
இப்போது அவர்கள்‌ இருவரும்‌ தேவனுடைய 
பிரமாணத்தினால்‌ ஒன்றாக 
இணைக்கப்படுகிறார்கள்‌. 


ஸ்திரீயானவளுக்கு தேவனே 
பிதாவாயிருக்கிறார்‌. பிதாவானவர்‌ ஸ்திரீயை 
மனுஷனிடத்தில்‌ கொண்டு வருகிறார்‌. மனுஷி 
மனுஷனுக்கு... ஏற்ற துணையாயிருக்க 
வேண்டும்‌ என்பது தேவனுடைய சித்தம்‌. 


உருவாக்கியிருக்கிறார்‌.. 

விசேஷித்த. 

க்க கொண்டு வருகிறார்‌. மனுவி 
ஏற்ற துணையாமிருக்க 

வேண்டும்‌ எ என்பது தேவனுடைய சித்தம்‌ 


தேவனாகிய கர்த்தர்‌. ஆதாமுக்கும்‌ 
பிதாவாயிருக்கிறார்‌. ஆதாம்‌ தேவனாகிய 
கர்த்தரிடத்திலிருந்து ஏவாளைப்‌ 
பெற்றுக்கொள்கிறார்‌. நாம்‌ தேவனுடைய 
கிருபைகளையும்‌, வரங்களையும்‌ 
மனத்தாழ்மையோடும்‌, நன்றியுள்ள 
இருதயத்தோடும்‌ பெற்றுக்கொள்ளவேண்டும்‌. 
தேவனுடைய கிருபைக்காகவும்‌, அவருடைய 
ஞானத்திற்காகவும்‌ நாம்‌ அவருக்கு நன்றி 
சொல்லவேண்டும்‌. 


ஆதாம்‌ ஏவாளை நேசிக்கிறார்‌. தேவன்‌ 
மனுஷியை மனுஷனிடத்தில்‌ கொண்டு 
வந்தபோது, ஆதாம்‌, “இவள்‌ என்‌ எலும்பில்‌ 
எலும்பும்‌, 


எடுக்கப்பட்டப்டியினால்‌ 
என்னப்படுவாள்‌' (ஆதி 
சொல்லுகிறார்‌. 

மனுஷி என்பதற்கான 


வார்த்தை "ஈஷா" என்பதாகும்‌. 
என்று பொருள்படும்‌. 


2:23) என்று 


எபிரெய 
எடுக்கப்பட்டிருக்கிறாள்‌. 


ஈஷா என்னும்‌ வார்த்தை “பெண்‌ 
என்று பொருள்படுகிறது. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மனுஷி மனுஷனுடைய தலையிலிருந்து 
எடுக்கப்படவில்லை. அவ்வாறு 
எடுக்கப்பட்டிருந்தால்‌ மனுஷன்‌ மனுஷியை 
சர்வாதிகாரியைப்போன்று ஆளுகை 
செய்வான்‌. மனுஷனுடைய காலிலிருந்தும்‌ 
மனுஷி எடுக்கப்படவில்லை. அவ்வாறு 
எடுக்கப்‌ பட்டிருந்தால்‌ மனுஷன்‌ மனுஷியை 
மதிக்காமல்‌ மிதித்து தள்ளி விடுவான்‌. 
மனுஷனுடைய விலா எலும்பிலிருந்து 
எடுக்கப்பட்டிருக்கிறாள்‌. 
ஆகையினால்‌ மனுவி மனுஷனுக்குச்‌ 
சமமானவள்‌. மனுஷனுடைய கையின்கீழ்‌ 
எடுக்கப்பட்டிருக்கிறாள்‌. ஆகையினால்‌ 
மனுஷன்‌ மனுஷியைப்‌ பாதுகாத்துப்‌ பராமரிக்க 
வேண்டும்‌. மனுஷனுடைய இருதயத்திற்கு 
அருகில்‌ மனுஷி எடுக்கப்பட்டிருக்கிறாள்‌. 
ஆகையினால்‌ மனுஷன்‌ மனுஷியை நேசிக்க 
வேண்டும்‌. 


ஆதாம்‌ ஏவாளை என்று 
அழைப்பது. அவர்‌ ஏவாளை 
ஏற்றுக்கொண்டதற்கு அடையாளம்‌. ஏவாள்‌ 
மனுஷி என்று அழைக்கப்படுகிறாள்‌. ஆதாம்‌ 
ஆணாககிருக்கிறார்‌. ஏவாள்‌ 
பெண்ணாகயிருக்கிறாள்‌. இந்த 
வித்தியாசத்தை ்‌ ஆதாமுக்கும்‌ 
ஏவாளு்கும்‌ ரசம்‌ 
எதுவுமில்லை. தேவசாயலாக 
உருவாக்கப்பட்டதுபோல, ஏவாளும்‌ 
தேவசாயலாகவே உருவாக்கப்பட்டிருக்கிறாள்‌. 


மனவி 


கர்த்தர்‌ ஆதாமையும்‌ 

விவாக பந்தத்தில்‌. 

ர்‌. “இதினிமித்தம்‌ புருஷன்‌ தன்‌. 

தகப்பனையும்‌ தன்‌ தாயையும்‌ விட்டு, தன்‌. 

மனைவியோடே இசைந்திருப்பான்‌; அவர்கள்‌ 

ஒரே மாம்சமாயிருப்பார்கள்‌" (ஆதி 2:24) 
என்று தேவனாகிய கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 

மனுஷன்‌ பாவத்தை  அறியாததற்கு 

முன்பாகவே, தேவனாகிய கர்த்தர்‌ ஒய்வநாள்‌ 


விவாக நியமத்தையும்‌ 
ஓய்வுநாள்‌ பிரமாணம்‌ 


ஆசீர்வாதத்திற்காக 
நியமிக்கப்பட்டிருக்கிறது. விவாக பிரமாணம்‌ 
மனுக்குலத்தின்‌ ஆசீர்வாதத்திற்காக 
நியமிக்கப்பட்டிருக்கிறது. 





i THE 
TT 


"அவர்களுக்கு அவர்‌ பிரதியுத்தரமாக: 
ஆதியிலே மனுஷரை உண்டாக்கினவர்‌ 
அவர்களை ஆணும்‌ பெண்ணுமாக 
உண்டாக்கினார்‌ என்பதையும்‌, இதினிமித்தம்‌ 
புருஜனானவன்‌ தன்‌ தகப்பனையும்‌ தாயையும்‌ 
விட்டுத்‌ தன்‌ மனைவியோடே 
இசைந்திருப்பான்‌; அவர்கள்‌ இருவரும்‌ ஒரே. 
மாம்சமாயிருப்பார்கள்‌ என்று அவர்‌ 
சொன்னதையும்‌, நீங்கள்‌ வாசிக்கவில்லையா?” 


மிகவும்‌ பெலமுள்ளது. பிள்ளைகள்‌ 
விவாகம்பண்ணும்போது. தங்கள்‌ 
பெற்றோரின்‌ சம்மதத்தைப்‌ பெற்றுக்கொள்ள 
வேண்டும்‌. விவாகம்பண்ணுவதற்கு முன்பாக 
கர்த்தருடைய சமுகத்தில்‌ ஜெபம்பண்ணி, 
அவருடைய ஆலோசனைகளையும்‌ 
வழிநடத்துதல்களையும்‌ 

பெற்றுக்கொள்‌ எவேண்டும்‌. 


ஒருவனுக்கு ஒரு மனைவி என்பது. 
தேவனுடைய பிரமாணம்‌. ஒருவன்‌ பல: 
மனைவிகளை விவாகம்பண்ணி, திருமண 
உறவை முறித்துப்போடக்கூடாது. 
திருமணத்தை பலவீனப்படுத்தக்கூடாது. 
தள்ளுதற்சீட்டு கொடுப்பது கர்த்தருக்கு 
பிரியமானதல்ல. 
னயல்லவா படைத்தார்‌? 
பரிபூரணமாயிருந்ததே, 
பின்னைஏன்‌ ஒருவனைப்‌ படைத்தார்‌? 
தேவபக்தியுள்ள சந்ததியைப்‌ பெறும்படிதானே. 
ஆகையால்‌ ஒருவனும்‌ தன்‌ இளவயதின்‌ 
மனைவிக்குத்‌ துரோகம்பண்ணாதபிக்கு, 
உங்கள்‌ ஆவியைக்‌ குறித்து 
எச்சரிக்கையாமிருங்கள்‌" (மல்‌ 245). 


“தள்ளிவிடுதலை நான்‌ வெறுக்கிறேன்‌. 
என்று இரால்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 


ஆனி “அவரிடத்தில்‌ 


ஆவியைக்குறித்து 
(மல்‌ 2:16). 


எச்சரிக்கையாயிருங்கள்‌" 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


புருஷனுக்கும்‌ மனைவிக்கும்‌. 
இடையேயுள்ள அன்பு 
வலுவாகயிருக்கவேண்டும்‌. 

தங்கள்‌ 

சொந்த 
அவர்களில்‌ 
மனைவியில்‌ 
தன்னில்தான்‌ 


அப்படியே, புருஷர்களும்‌ 
மனைவிகளைத்‌ தங்கள்‌ 


சரீரங்களாகப்‌ பாவித்து, 
அன்புகூரவேண்டும்‌; தன்‌ 

அன்புகூருகிறவன்‌ 

அன்புகூருகிறான்‌" (எபே 5:28). 


மனுக்குலத்தின்‌ முதல்‌ பெற்றோரான 
ஆதாமும்‌ ஏவாளும்‌ 
பரிசுத்தமானவர்களாகவும்‌, பாவம்‌ 
அறியாதவர்களாகவும்‌ இருந்தபோது. 
அவர்களுடைய விவாகம்‌ நடைபெற்றது. 
ஆதாமும்‌ அவர்‌ மனைவியுமாகிய 
இருவரும்‌ நிர்வாணிகளாயிருந்தும்‌, 
வெட்கப்படாதிருந்தார்கள்‌ (ஆதி 2:25) 


தா ஏவாளும்‌ ஏதேன்‌ 

கோப்‌ தக்றார்கள்‌ ச அங்கே 

குளிரும்‌ வெமிலின்‌ உஷ்ணமும்‌ 

அதிகமாயிருக்கிறது. அவர்களை 
இயற்கையின்‌ 


தாக்கங்களிலிருந்து 
பாதுகாத்துக்கொள்வதற்கு, அவர்களுக்கு 


நிர்வாணிகளாயிருக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ வெட்கப்படாதிருக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ வெட்கப்படுவதற்கு காரணம்‌ 
ஒன்றுமில்லை. அவர்களுக்கு வெட்கம்‌ 
என்றால்‌ என்ன என்று தெரியவில்லை. 
மனச்சாட்சியில்‌ பாவமில்லாதவர்களின்‌ 
முகங்களில்‌ வெட்கமோ, அவமானமோ 
இருக்காது. 





f= FTE 
TT 


சீர்குலைந்துபோகிறது. 


தேவன்‌ 
எல்லாவற்றையும்‌ பார்த்து, அது 
நன்றாமிருக்கிறது என்று சொன்னார்‌ 
ஆனால்‌ பாவத்தினால்‌ சிருஷ்டிகளின்‌ அழகு 
மங்கிப்போகிறது. 

மோசமாயிருக்கிறது. 

மோசமாயிருக்கிறது. 


தாம்‌ 


ஒரு பாலமும்‌ அறியாத, கள்ளம்‌ 
குபடமில்லாத ஆதாமும்‌ ஏவாளும்‌ 
சோதிக்கப்படுகிறார்கள்‌ (ஆதி 39-5) 
சோதிக்கப்படுகிறவர்கள்‌ மீறுகிறார்கள்‌ 
(ஆதி  3:6-8), மீறுகிறவர்களை தேவன்‌ 
விசாரிக்கிறார்‌ (ஆதி 3910). 
மீறுகிறவர்கள்மீது குற்றம்‌ சுமத்தப்படுகிறது. 
(ஆதி 301-13), குற்றம்‌ சுமத்தப்பட்டவர்கள்‌ 
தண்டிக்கப்படுகிறார்கள்‌ (ஆதி 3:14-19). 


ஆதாமையும்‌ ஏவாளையும்‌. 
தமது கிருபையினால்‌ 

இரக்கம்‌ காண்பிக்கிறார்‌ 
தேவன்‌ அவர்களுக்கு 

காண்பித்தாலும்‌, 

ஏதேன்‌ 


தண்டித்தாலும்‌, 
த 
(ஆதி 3:20,21. 
இரக்கம்‌ 
க்‌ 


அற்றவர்களாயிருக்கிறார்கள்‌. 
இபேசுகிறிஸ்துவின்‌ 
மனுக்குலத்திற்கு 

உண்டாயிருக்கிறது. 


ஆத்தும 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


சாத்தானின்‌ தத்திரம்‌ 
ஆதி 31-5 


அதி 3 
உண்டாக்கின 


கர்த்தர்‌ 
காட்டு 
ஜீவன்கனைப்பார்க்கிலும்‌ சர்ப்பமானது 
தத்திரமுன்ன தாயிருத்தது. அது 
ஸ்திரீயை நோக்கி: நீங்கள்‌. 
தோட்டத்திலுள்ள சகல 
விருட்சங்களின்‌. கனியையும்‌ 
புசிக்கவேண்டாம்‌ என்று தேவன்‌ 
சொன்னது உண்டோ என்றது. 


தேவனாகிய 
சகல 


ஆதி 82. ஸ்திரீ சர்ப்பத்தைப்‌ பார்த்து: 
தோட்டத்திலுன்ன 
கனிகளைப்‌: 


ஆதி 3:3. ஆனாலும்‌, தோட்டத்தின்‌ 
நடுவில்‌ இருக்கிற விருட்சத்தின்‌ 
கனியைக்‌ குறித்து, தேவன்‌ நீங்கள்‌: 
சாகாதபடிக்கு அதைப்‌ புசிக்கவும்‌ 
அதைத்‌ தொடவும்‌ வேண்டாம்‌ என்று 
சொன்னார்‌ என்றான்‌. 


ஆதி க, அப்பொ சர்ப்பம்‌ 
ஸ்திரீயை நோக்கி: நீங்கள்‌ சாகவே 
சாவதில்லை; 


ஆதி 3:5, நீங்கள்‌ இதைப்‌ புசிக்கும்‌ 
நானிலே உங்கள்‌ கண்கன்‌ திறக்கப்படும்‌ 
என்றும்‌, நீங்கள்‌ நன்மை தீமை 
அறிந்து தேவர்கனைப்போல்‌ 
இருப்பீர்கள்‌ என்றும்‌ தேவன்‌ அறிவார்‌ 
என்றது. 


ஏதேன்‌ தோட்டத்திற்கு ஒரு சர்ப்பம்‌: 
வந்தது. சாத்தான்‌ சர்ப்பத்தைத்‌ தனக்கு ஒரு 
கருவியாகப்‌ பயன்படுத்திக்‌ கொண்டான்‌. 
ஆகையினால்‌ தேவன்‌ அந்தச்‌ சர்ப்பத்தைச்‌ 
சபித்தார்‌. மற்றப்படி தேவன்‌ தாம்‌ சிருஷ்டித்த 
எந்தச்‌ சிருஷ்டியையும்‌ சபிக்கமாட்டார்‌. சர்ப்பம்‌ 
என்பதற்கான எபிரெய வார்த்தை “நாகாஷ்‌" 
என்பதாகும்‌. 





f= FTE 
TT 


வேதாகமத்தில்‌ 
சர்ப்பத்தைக்‌ குறிப்பதற்கு 
வார்த்தையே ன்படி. 
(ஆதி 31-44: ஆதி 4947; யாத்‌ 
எண்‌ 219; 2இராஜா 1 நீதி 3019; 
பிர 10:81; ஆமோ 5:19; ஆமோ 9:3) சில 
வசனங்களில்‌ சாத்தான்‌ சர்ப்பமாக 
வர்ணிக்கப்‌ பட்டிருக்கிறான்‌. சாத்தான்‌ 
சர்ப்பத்தினுடைய ரூபத்தில்‌ உருவம்‌ மாறி 
வரமுடியாது. அவன்‌ ஒரு தூதன்‌. இப்பொழுது 
அவன்‌ ஒரு விழுந்துபோன தூதன்‌ 
(எசே 2811-17). 


சர்ப்மானது தந்திரமுள்ளதாயிருந்தது. 
"தந்திரம்‌" என்பதற்கான எபிரெய வார்த்தை 
“அவ்ரோம்‌ என்பதாகும்‌. சாத்தான்‌. 
ஒருவனைச்‌ சோதிக்கும்போது அவன்‌ 
தந்திரமாகவே சோதிப்பான்‌. மனுஷனைப்‌ 
பாவத்தில்‌ விழ வைப்பதற்குச்‌ சாத்தானும்‌, 


ரு 
(ஆதி 31-6; யோவான்‌ 8:44; 2கொரி 
1தீமோ 2:14). 


வேதாகமத்தில்‌ கூறப்பட்டிருக்கும்‌ 
காரியங்கள்‌ கட்டுக்கதையோ, மாயமான 
வார்த்தைகளோ, புராணங்களோ, 
உருவகக்கதையோ இவையனைத்தும்‌ 
உண்மைச்‌ சம்பவம்‌. ஒருசில 
உவமஉருவக கவல்‌ 
பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. 

சர்ப்பத்தின்‌ வித்து என்பது. 
இயற்கையான சர்ப்பங்களையே குறிக்கும்‌. 
இவை இயல்பாகவே மனுஷருடைய 
விரோதியாகி விட்டன. ஸ்திரீயின்‌ வித்து, 
என்பது தேவனுடைய மனுஷ அலதாரத்தைக்‌ 
குறிக்கும்‌. ஆதி 315; ஏசா 73 
ர; மத்‌ 1 
ரோமர்‌ 14-2; கலா 4:42 
1தீமோ 3:16; எபி 2:14-18), 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


மனுஷன்‌ பாவத்தில்‌ விழுந்த சரித்திர 
நிகழ்ச்சியைக்‌ கற்பனைக்‌ கதையாக விளக்க 
வேண்டிய அவசியமில்லை. சர்ப்பம்‌ 
சாத்தானுடைய கருவியாகப்‌ பயன்படுத்தப்‌ 
பூமிமின்‌ மேலுள்ள 
சர்ப்பமும்‌ ஒன்று. சகல. 
சர்ப்பம்‌ சபிக்கப்பட்டதாக 

இருக்கிறது. (ஆதி 3114) 


தேவனுடைய கரம்‌ நெளிவான சர்ப்ப 
நட்சத்திரத்தை உருவாக்கிற்று (யோபு 26:13) 
என்று வேதவசனம்‌ கூறுகிறது. ஆயிரம்‌ 
வருஷ அரசாட்சியில்‌ சாத்தான்‌ 
கட்டப்பட்டிருக்கும்போது, சர்ப்பம்‌ 
சபிக்கப்பட்டதாக இருக்கும்‌ (ஏசா 65:25). 


"லிவியாதான்‌. என்னும்‌ நீண்ட பாம்பு 
வலுசர்ப்பம்‌, அந்தப்‌ பழைய பாம்பு ஆகியவை. 
சாத்தானுக்கு அடையாளமானவை. 
(ஏசா 274: யோபு 41:34; வெளி 12:3-17;: 
வெளி 20:2) ஏவாளை வஞ்சித்த ஏதேன்‌ 
தோட்டத்து சர்ப்பமும்‌ சாத்தானுக்கு 
அடையாளமாகும்‌. (கொரி 11:32 
தீமோ 2:14). 


இயேசு கிறிஸ்து பேதுருவை “எனக்கு 
பின்னாக போ சாத்தானே" என்று கூறுகிறார்‌. 
பேதுருவிடம்‌ சாத்தானுடைய குணம்‌ 
வெளிப்பட்டதினால்‌ அவ்வாறு கூறுகிறார்‌. 
16:22-23) பாபிலோன்‌, தீரு ஆகிய 
ராஜாக்கள்‌. சாத்தானுக்கு 
கூறப்பட்டிருக்கிறார்கள்‌. 
(ஏசா 1442-14, எசே 28:1-17), இவர்கள்‌ 
சாத்தான்‌. அல்ல. இவர்களெல்லாம்‌ 
சாத்தானின்‌ கருவிகளே. 


ஏதேன்‌ தோட்டத்து சர்ப்பம்‌ மிகவும்‌ 
விசேஷமானது. அதன்‌ குணாதிசயங்களைப்‌ 
பற்றிய விவரம்‌ வருமாறு : 
1. ஒரு காட்டு ஜீவன்‌. (ஆதி 3:1) 
2. மற்ற காட்டு ஜீவன்களைப்‌ பார்க்கிலும்‌ 
தந்திரமுள்ளது. (ஆதி 34. 


3. தேவனாகிய கர்த்தர்‌ இதை 
உண்டாக்கினார்‌. (ஆதி 31) 





f= FTE 
TT 


4. இது ஒரு சர்ப்பம்‌. சாத்தான்‌ அல்ல. 


(ஆதி 3:1. 


5. சர்ப்பத்திற்குப்‌ பேசும்‌ ஆற்றல்‌ இருந்தது. 


தே 
தேவன்‌ சொன்ன 
தீர்க்கதரிசன 


(ஆதி 3-6). 

சர்ப்பத்திற்குச்‌ சிந்திக்கும்‌ ஆற்றல்‌. 
இருந்தது. (ஆதி 3:1-6. 

சர்ப்பத்திற்கு ஏமாற்றும்‌ ஆற்றல்‌ 
இருந்தது (ஆதி 39-6). 

தேவனுடைய திட்டத்தைப்‌ பற்றி 
சர்ப்பம்‌ தெரிந்து வைத்திருந்தது. 
(ஆதி 311-6). 

மனுஷன்‌ பாவத்தில்‌ விழுவதற்கு _ 
முன்பாக சர்ப்பம்‌ வயிற்றினால்‌. 
நகராமல்‌, நேராக நடந்திருக்கும்‌. 
(ஆதி 3:14) 

மற்ற காட்டு ஜீவன்களுக்கு இது 

தலையாக இருந்தது. தி 3114). 

சர்ப்பம்‌ பகை உண்டாக்கும்‌ 
தன்மையுடையது. (ஆதி 3:5). 

ஏதேன்‌ தோட்டத்தில்‌ மனுஷனுக்கு: 
அருகில்‌ இருந்தது. (ஆதி 34-15. 
சர்ப்பம்‌ சம்பாஷணை பண்ணிற்று. 
(ஆதி 31-6). 

சகல நாட்டு, ரகப்‌ சகல 
காட்டு ங்களிலும்‌ சர்ப்பம்‌ 
விக்கிறது (ஆதி 344) 
மனுஷனை வஞ்சிப்பதற்குச்‌ சாத்தான்‌ 
சர்ப்பத்தைப்‌ பயன்படுத்தினான்‌. 
(ஆதி 349). 

சர்ப்பத்தை சபிக்கிறார்‌. 
சாபவார்த்தைகளெல்லாம்‌ 

வார்த்தைகளாகும்‌. அதன்‌ 


வன்‌ 


விவரம்‌ வருமாறு: 


1 


சகல நாட்டு மிருகங்களிலும்‌ 
சபிக்கப்பட்டிருப்பாய்‌. (ஆதி 34. 
சகல. காட்டு மிருகங்களிலும்‌ 
சபிக்கப்பட்டிருப்பாய்‌ (ஆதி 374 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


உயிரோடிருக்கும்‌ நாளெல்லாம்‌ உன்‌ 
வயிற்றினால்‌ நகருவாய்‌. (ஆதி 3:14) 
நாளெல்லாம்‌ 


தி 31 


உயிரோடிருக்கும்‌ 
மண்ணைத்‌ தின்பாய்‌. 
ஏசா 65:25). 

உனக்கும்‌ ஸ்திரீக்கும்‌ 
உண்டாக்குவேன்‌. (ஆதி 315). 

உன்‌ வித்துக்கும்‌ அவள்‌ வித்துக்கும்‌ 
பகை உண்டாக்குவேன்‌ (ஆதி 

ஸ்திரீயின்‌ வித்து, 

நசுக்குவார்‌ (ஆதி 

வெளி 20:1-10). 


குதிங்காலை நசுக்குவாய்‌ 
வெளி 148) 


நீ அவர்‌ 
(ஆதி 315 


மேலே கூறப்ப்ரக்கம்‌ தீர்க்கதரிசன 
அம்சங்களில்‌ 1 முதல்‌ 6 வரையிலுமுள்ள 
காரியங்கள்‌ தொடர்ந்து, நித்திய காலம்‌ 
வரையிலும்‌ நிறைவேறிக்‌ கொண்டிருக்கும்‌. 
கல்வாரி சிலுவையில்‌ சாத்தான்‌ தோற்கடிக்கப்‌ 
பட்ட போது ஏழாவது அம்சம்‌ ஒரளவு 
நிறைவேறிற்று. (கொலோ 2:14:17) 
அர்மகெதோனிலும்‌ (வெளி 19:1-20:3), 
ஆமிரம்வருஷ அரசாட்சியின்‌ முடிவிலும்‌: 
(வெளி  20:7-) இது பூரணமாக 
நிறைவேறும்‌. 
இந்தத்‌ தீர்க்கதர்சனத்தின்‌ எட்டாவது 
இயேசு கிறிஸ்து சிலுவையில்‌: 
படும்போது, 
சாத்தானால்‌ 


பூரணமாக 
இயேசு 
நசுக்கத்தான்‌ 
சாத்தானால்‌ இயேசுவைக்‌ 
கொல்லமுடியாது. அவர்‌ நித்தியமானவர்‌. 
மனுக்குலத்தின்‌ பாவத்திற்குப்‌ பரிகாரமாக 
இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில்‌ 
தமது ஜீவனை ஒப்புக்கொடுத்தார்‌. 
(யோவான்‌ 10:18; அப்‌ 2:23-36). ஆனால்‌ 
இயேசு கிறிஸ்து சர்ப்பத்தின்‌ தலையை 
நசுக்கும்போது, அவன்‌ பூரணமாக 
நசுங்கிப்போவான்‌. (ஆதி ப 
கொலோ 214-17; ரோமர்‌ 16:20; 
வெளி 20:7-10). 





i= THE 
TT 


பிசாசானவன்‌ சோதனைக்காரனா 
யிருக்கிறான்‌. அவன்‌ ரூபத்திலும்‌ 
சாயலிலும்‌ ஒரு சர்ப்பத்தைப்போல இங்கு 
தன்னை வெளிப்படுத்துகிறான்‌. 
பிசாசானவன்‌ ஏவாளை வஞ்சிக்கிறான்‌. 
பிசாசானவனும்‌ சாத்தானும்‌ பழைய பாம்பாகிய 
சர்ப்பம்‌ என்று பரிசுத்த வேதாகமத்தில்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. 


'உலகமனைத்தையும்‌ மோசம்‌ 
போக்குகிற பிசாசு என்றும்‌ சாத்தான்‌ என்றும்‌ 
சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய 
வலுசர்ப்பம்‌ தள்ளப்பட்டது. அது பூமியிலே. 
விழத்தள்ளப்பட்டது. அதனோடேகூட 
அதைச்சேர்ந்த தூதரும்‌ தள்ளப்பட்டார்கள்‌” 
(வெளி 12:9) 

சாத்தான்‌ ஒளியின்‌ 
தூதனாகயிருந்தவன்‌. அவன்‌ 
மோசம்போக்குகிறவன்‌. அவனுடைய ஆவி 
மனுஷரை வஞ்சிக்கிற ஆவியாகயிருக்கிறது. 
சாத்தானுக்கு தேவனுடைய சிங்காசனத்தில்‌ 
வீற்றிருக்கவேண்டும்‌ என்னும்‌ பேராசை 
உண்டாயிற்று ஆனால்‌ சாத்தானோ 
தன்னுடைய பாவத்தினால்‌, தனக்கு 
கொடுக்கப்பட்டிருந்த ஆதி மேன்மையை 
இழந்துபோனான்‌. அவன்‌ தேவனுடைய 
'சமுகத்தைவிட்டு விலகினான்‌. சாத்தான்‌ 
தேவனுக்கு விரோதமாகவும்‌, அவருடைய 
சிங்காசனத்திற்கு விரோதமாகவும்‌, 
அவருடைய மகிமைக்கு விரோதமாகவும்‌, 
கலகம்பண்‌ ணுகிறவனானான்‌. 


தன்னால்‌ மனுஷனை அழிக்க 
என்பது சாத்தானுக்கு நன்றாய்த்‌ ரியும்‌. 
ஆனாலும்‌ சாத்தானால்‌ மனுஷனை 
வஞ்சிக்க முடியும்‌. நம்முடைய ல்‌ 
பெற்றோராகிய ஆதாமையும்‌ ஏவாளையும்‌ 
பாவத்தில்‌ விழத்தள்ளவேண்டும்‌ என்பது. 
சாத்தானுடைய சதித்திட்டம்‌. இதன்‌ 
மூலமாக சாத்தான்‌ ஆதாழுக்கும்‌ 
ஏவாளுக்கும்‌ இடையே பிரிவினை ஏற்படுத்த 
முயற்சி பண்ணுகிறான்‌. அதோடு 
அவர்களுக்கும்‌ தேவனுக்கும்‌ நடுவே பிரிவை 
ஏற்படுத்த திட்டமிடுகிறான்‌. 

ஆதாமும்‌ ஏவாளும்‌ நம்முடைய முதல்‌: 
பெற்றோராகயிருப்பதினால்‌, அவர்களுடைய 
பாவமும்‌, அதன்‌ மூலமாக வரும்‌ சாபமும்‌, 
மனுக்குலத்தார்‌ அனைவருக்கும்‌ கடந்து 
வருகிறது. சாத்தான்‌. தன்னுடைய 
தந்திரத்தினால்‌ ஆதாமையும்‌ ஏவாளையும்‌ 
வஞ்சிக்கிறான்‌. இதன்‌ மூலமாக 
மனுக்குலமே வஞ்சிக்கப்படுகிறது. 


யாது 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சாத்தான்‌ ஏதேன்‌ தோட்டத்திலே. 
சர்ப்பத்தின்‌ ரூபமாகவும்‌, அதன்‌ 
சாயலாகவும்‌ வருகிறான்‌.  சர்ப்பமானது. 
பார்ப்பதற்கு பளபளப்பாகமிருக்கும்‌. ஆனால்‌ 
பாம்பின்‌ வாமிலே விஷம்‌ இருக்கும்‌, 
மனுஷருக்கு வரும்‌ சோதனைகள்‌ எல்லாமே 
வெளிப்பார்வைக்கு அழகாகவும்‌, 
அலங்காரமாகவும்‌, பகட்டாகவும்‌ இருக்கும்‌ 
ஆனால்‌ உள்ளேயோ விஷம்‌ இருக்கும்‌. 


சாத்தான்‌ ஒளியின்‌ 
தூதனாகயிருப்பதினால்‌, அவனால்‌ 
சர்ப்பத்தின்‌ வேஷத்தைத்‌ தரித்துக்கொள்ள 
முடிகிறது. தேவனாகிய கர்த்தர்‌ உண்டாக்கின 
சகல காட்டு ஜீவன்களைப்‌ பார்க்கிலும்‌ 
சர்ப்மானது தந்திரமுள்ளதாயிருக்கிறது. 
பாம்பின்‌ தந்திரத்திற்கு ஏராளமான 
எடுத்துக்காட்டுக்களைச்‌ சொல்ல முடியும்‌. 

சாத்தான்‌. நேரடியாக 
மோதமாட்டான்‌. தன்னை 
வெளிப்படையாக யாருக்கும்‌ 
காண்பிக்கமாட்டான்‌. தந்திரம்‌ பண்ணுவதும்‌, 
பொய்சொல்லுவதும்‌ சாத்தானுடைய 
தந்திரம்‌. அது அவனுடைய சுபாவம்‌. 


மனுஷரோடு 
அவள்‌ 


ஆதாம்‌ அவளுக்கு அருகாமையில்‌ இல்லை. 
ஆனால்‌ ஏவாளோ, தேவனாகிய கர்த்தர்‌ 
தடைபண்ணியிருக்கிற, ்‌ 
அறியத்தக்க 
அருகாமையிலிருக்கிறாள்‌. 

சாத்தான்‌ மிகவும்‌ 
ஏவாளை  சோதிக்கிறான்‌. 
ஸ்திரீயாகயிருப்பதினால்‌ அவள்‌ பலவீனமான 
பாத்திரமாயிருக்கிறாள்‌. ஏவாள்‌ சாத்தானால்‌. 
எளிதாக வஞ்சிக்கப்படுகிறாள்‌. அவள்‌ 
தன்னை சாத்தானுடைய சோதனைக்கு 
ஒப்புக்கொடுக்கிறாள்‌. 

ஏவாள்‌ தனியாகயிருக்கும்போது. 
சாத்தான்‌ அவளோடு பேச்சு கொடுக்கிறான்‌. 
பொதுவாக விசுவாசிகளுக்கு வரும்‌ 
சோதனைகளில்‌, ஏராளமான சோதனைகள்‌, 
அவர்கள்‌ தனிமையிலிருக்கும்போது 
அவர்களுக்கு வருகிறது. நாம்‌ 
தனிமையிலிருப்பது சாத்தானுக்கு மிகவும்‌ 
அநுகூலமாயிருக்கிறது. ஆகையினால்‌ 
விசுவாசிகளாகிய நாம்‌ பரிசுத்தவான்களின்‌. 
ஐக்கியத்தில்‌ தரித்திருக்கவேண்டும்‌. அதுவே 
நமக்கு பெலமாயும்‌ பாதுகாப்பாயும்‌ இருக்கும்‌. 





i THE 
TT 


ஏவாள்‌ ஏதேன்‌ தோட்டத்திலே, நன்மை 
தீமை அறியத்தக்க விருட்சத்திற்கு அருகில்‌ 
விருட்சத்தின்‌ 


என்று 


அருகாமையிலிருக்கிறாள்‌. கவன்‌ ஏவாள்‌ 
ன்‌ விருட்சத்தின்‌ 
வேடிக்கைப்‌ 
பார்த்துக்கொண்டிருந்திருக்கலாம்‌. அவள்‌ 
அந்த கனியை உற்றுப்பார்த்து, தன்னுடைய 
ஆர்வத்தையும்‌, ஆச்சரியத்தையும்‌ 
ரம தஙகள கத்தக்‌ 
கர்த்தர்‌ பண்ணியிருக்கும்‌ 
விருப்சத்தின்‌ களில்‌ பரக்க ன்‌ 
தடைபண்ணப்பட்ட விருட்சத்திற்கு 
அருகாமையில்‌ வரக்கூடாது சாத்தான்‌. 
நம்மை சோதிக்கக்கூடாது. என்று 
நினைத்தால்‌, நாம்‌ சோதனைக்களத்திற்கு 
அருகாமையில்‌ வரக்கூடாது. சோதனையான 
காரியங்களை விட்‌ 
விலகிப்போய்விடவேண்டும்‌. 


சாத்தான்‌ முதலாவதாக 
சோதிக்கிறான்‌. அதன்பின்பு 

மூலமாக ஆதாமை சோதிக்கவேண்டுமென்று 
திட்டமிடுகிறான்‌. சாத்தான்‌ மிகவும்‌ 
தந்திரமாக யோசித்துப்‌ பார்த்து. ஏவாளை 
வஞ்சிக்கிறான்‌. ஏவாள்‌ தடைபண்ணப்பட்ட 
கனியைப்‌ புசிக்கவேண்டும்‌ இதுவே 
சாத்தானின்‌. நோக்கம்‌. அந்தக்‌ கனியை 
ஏவாளை எப்படி புசிக்க வைப்பது என்று. 
சாத்தான்‌ தந்திரமாக திட்டமிடுகிறான்‌. 


சாத்தான்‌ ஏவாளை வஞ்சிப்பதற்காக 
எப்படிப்பட்ட வழிமுறைகளை 
பயன்படுத்தினானோ, அதே 
வழிமுறைகளையே, இக்காலத்திலும்‌ 
விசுவாசிகளை வஞ்சிப்பதற்கு 
பயன்படுத்துகிறான்‌. 

சாத்தான்‌ ஸ்திரீயை நோக்கி, “நீங்கள்‌ 
தோட்டத்திலுள்ள சகல விருட்சங்களின்‌ 
கனியையும்‌ புசிக்கவேண்டாம்‌ என்று தேவன்‌ 
சொன்னது உண்டோ" (ஆதி 34) என்‌ 
கேட்கிறான்‌. 
சாத்தான்‌ 
வதை அவன்‌ 
காரியத்தை நம்மிடத்தில்‌ சொல்லி, 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


பாவமா, இல்லையா என்னும்‌ 
கேள்வியைக்‌ கேட்கிறான்‌. அந்தக்‌ காரியம்‌ 
பாவம்‌ என்று நாம்‌ சொன்னாலும்‌, அந்தப்‌ 
பாவத்தினால்‌ ஒரு ஆபத்தும்‌ வராது என்று 
சாத்தான்‌ நம்மிடத்தில்‌ சாக்குபோக்குகளை 
சொல்லுவான்‌. 


சாத்தான்‌ ஸ்திரீயை நோக்கி, “நீங்கள்‌ 
சாகவே சாவதில்லை" (ஆதி 3:4) என்று 
சொல்லுகிறான்‌. தேவனோ இது சம்பந்தமான 
தம்முடைய கட்டளையை மிகவும்‌ தெளிவாக 
சொல்லியிருக்கிறார்‌. 

தேவனாகிய கர்த்தர்‌ மனுஷனை 
நோக்கி, “நன்மை தீமை அறியத்தக்க 
விருட்சத்தின்‌ கனியைப்‌ புசிக்கவேண்டாம்‌. 
அதை நீ புசிக்கும்‌ நாளில்‌ சாகவே சாவாய்‌" 
(ஆதி 217) என்று, தெளிவாக 
கட்டளையிட்டிருக்கிறார்‌. னால்‌ 
சாத்தானோ ஸ்திரீயை நோக்கி, "நீங்கள்‌ 
சாகவே சாவதில்லை என்று பொய்‌ 
சொல்லுகிறான்‌. 

சாத்தான்‌ ஸ்திரீயை 
மேலும்‌ ஒரு தந்திரமான 
பேசுகிறான்‌. அந்தக்‌ 
புசிக்கும்‌ நாளிலே. 


நன்மை உண்டாகும்‌ 
பொய்சொல்லுகிறான்‌. 


வஞ்சிப்பதற்கு 
வார்த்தையைப்‌ 
கனியைப்‌ 
அவர்களுக்கு 
என்று 


சாத்தான்‌ ஸ்திரீயை நோக்கி, “நீங்கள்‌ 
இதைப்‌ புசிக்கும்‌ நாளிலே உங்கள்‌ கண்கள்‌ 
திறக்கப்படும்‌ என்றும்‌, நீங்கள்‌ நன்மை தீமை 
அறிந்து தேவர்களைப்போல்‌ இருப்பீர்கள்‌ 
என்றும்‌ தேவன்‌ அறிவார்‌" (ஆதி 3:5) என்று 
பொய்சொல்லுகிறான்‌. 

பாவத்தின்‌ சம்பளம்‌ மரணம்‌. 
பாவத்தினால்‌ நமக்கு சாபம்‌ வரும்‌. இதுவே 
சத்தியம்‌. சாத்தானோ சத்தியத்தைப்‌ 
புரட்டுகிறான்‌. பாவத்தினால்‌ மரணமும்‌. 
சாயமும்‌ ஹாது என்று சாத்தான்‌ 
பொய்சொல்லுவது மாத்திரமல்ல, பாவம்‌ 
செய்தால்‌ நமக்கு ஆசீர்வாதம்‌ வரும்‌ என்றும்‌ 
ஏமாற்று வார்த்தைகளை சொல்லுகிறான்‌. 
இவை சாத்தானுடைய பொதுவான 
தந்திரங்களாகும்‌. 





f= FTE 
TT 


அன்று ஏதேன்‌ தோட்டத்திலே ஏவாளை 
வஞ்சிப்பதற்காக சாத்தான்‌ பயன்படுத்தின 
அதே தந்திரங்களை, இன்று நம்மை 
வஞ்சிப்பதற்காகவும்‌ பயன்படுத்துகிறான்‌. 
சாத்தானுடைய தந்திரங்களும்‌, அவனுடைய 
மாய்மாலங்களும்‌ நாம்‌ அறியாததல்ல. 
நாம்‌ சாத்தானுடைய வஞ்சக எண்ணத்தை 
அறிந்து, அவனுடைய சோதனைகளுக்கு 
விலகவேண்டும்‌. 


சாத்தான்‌ ஸ்திரீயைப்‌ பார்த்து, அந்த 
விருட்சத்தின்‌ கனியைப்‌ புசிப்பது பாவமா 
அல்லது பாவரில்லையா என்று கேட்கிறான்‌. 
அந்த விருட்சத்தின்‌ கனி மெய்யாகவே 
'தடைபண்ணப்பட்டிருக்கிறதா என்னும்‌ 
சந்தேகமான கேள்வியையும்‌ சாத்தான்‌ 
ஸ்திரீமினிடத்தில்‌ கேட்கிறான்‌. 


சாத்தான்‌ ஸ்திரீயை நோக்கி, “நீங்கள்‌ 
தோட்டத்திலுள்ள. சகல விருட்சங்களின்‌ 

கனியையும்‌ புசிக்கவேண்டாம்‌ என்று தேவன்‌ 

சொன்னது உண்டோ" என்று கேட்கிறான்‌. 

சாத்தான்‌ கேட்கும்‌ இந்த கேள்வியிலிருந்து, 

அவனுக்கும்‌ ஸ்திரீக்கும்‌ ஏற்கெனவே ஒரு 

சம்பாஷணை நடைபெற்றிருக்கிறது என்பது. 

சாத்தான்‌. அந்த 

தொடர்ச்சியாக 

கேள்வியைக்‌ 


தேவனுடைய 

மும்‌ அவருடைய 
சித்தமும்‌ தெரியாது. தேவனுடைய திட்டத்தை 
அறிந்துகொள்வதற்காக, சாத்தான்‌. 
ஸ்திரீயினிடத்தில்‌, கனியைப்‌. 
புசிக்கவேண்டாம்‌ என்று தேவன்‌ சொன்னது 
உண்டோ" என்று கேட்கிறான்‌. தேவன்‌ 


என்ன சொன்னார்‌ என்பது சாத்தானுக்கு 


புசிக்கவே. 
புசிக்கலாம்‌. ன்‌ நன்மை தீமை 
அறியத்தக்க விருட்சத்தின்‌ கனியை புசிக்க. 
வேண்டாம்‌ (ஆதி 24617) என்று 
சொன்னார்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆனால்‌ 
சொன்னதை 


சாத்தானோ தேவன்‌ 
குழப்புகிறான்‌. தேவன்‌ 
சொல்லாததையும்‌, அவர்‌ சொன்னதுபோல 
பாவித்து, சாத்தான்‌ ஸ்திரீயினிடத்தில்‌ 
நீங்கள்‌ தோட்டத்திலுள்ள சகல 
விருட்சங்களின்‌ கனியையும்‌ 
புசிக்கவேண்டாம்‌ என்று தேவன்‌ சொன்னது 
உண்டோ" என்று 

தோட்டத்திலுள்ள 

கனியையும்‌ புசிப்பதற்கு தடைபண்ணவில்லை. 
அவர்‌ நன்மை தீமை அறியத்தக்க 
விருட்சத்தின்‌ கனியை மாத்திரம்‌ புசிப்பதற்கு 
தடைபண்ணியிருக்கிறார்‌. 


ஸ்திரீயோ நன்மை தீமை அறியத்தக்க 
விருட்சத்திற்கு  அருகாமையிலிருக்கிறாள்‌. 
ஆதாமும்‌ இப்போது ஏவாளுக்கு 
அருகாமையில்‌ இல்லை. ஸ்திரீயானவள்‌ 
தனிமையிலிருக்கிறாள்‌. அவள்‌ நன்மை தீமை 
அறியத்தக்க விருட்சத்தின்‌ கனியை 
வேடிக்கை மாரத்துக்கொண்டிருக்கிறாள்‌. 
இந்த சாத்தானுக்கு 
சாதகமாகமிரக்கிறது "சாத்தான்‌. ஸ்திரீயின்‌ 
சாதகமாகப்‌ 


சாத்தான்‌ தேவனுடைய தெய்வீக 
பிரமாணத்தை அவமதிக்கிறான்‌. ஸ்திரீயின்‌ 
மனதிலே அதுபற்றி சந்தேகத்தை ஏற்படுத்த 
முயற்சி பண்ணுகிறான்‌. 
பிரமாணம்‌ நியாயமற்றது 
சாத்தான்‌ சொல்லுகிறான்‌. 
தம்முடைய வார்த்தைகளை 
சொல்லுகிறார்‌. ஆனால்‌ 
தேவனுடைய வார்த்தையில்‌ உறுதியுமில்லை, 
நிச்சயமுமில்லை என்பதுபோல பேசி, 
மனுஷரை சோதிக்கிறான்‌. 


சாத்தான்‌ ஸ்திரீயை சோதித்தாலும்‌, 
அவளுக்கு கர்த்தருடைய கட்டளை 
க தெரிந்திருக்கிறது. 
ஸ்திரீயானவள்‌ சாத்தானுக்கு தேவனுடைய 
தெய்வீக கட்டளையை அறிவிக்கிறாள்‌. 


ஸ்திரீயானவள்‌ தேவனுடைய தெய்வீக 
கட்டளைக்கு மதிப்பு கொடுக்கிறாள்‌. ஸ்திரீ 
சர்ப்பத்தைப்‌ பார்த்து, “நாங்கள்‌ 
தோட்டத்திலுள்ள விருட்சங்களின்‌ கனிகளைப்‌ 
புசிக்கலாம்‌: ஆனாலும்‌, தோட்டத்தின்‌ நடுவில்‌ 
இருக்கிற விருட்சத்தின்‌ கனியைக்‌ குறித்து, 
தேவன்‌ நீங்கள்‌ சாகாதபடிக்கு அதைப்‌ 
புசிக்கவும்‌ அதைத்‌ தொடவும்‌ வேண்டாம்‌ 
என்று சொன்னார்‌" (ஆதி 3:23) என்று 
சொல்லுகிறாள்‌. 





i THE 
TT 


ஸ்திரீயானவள்‌ 
பேசுவது. அவளுடைய 
சோதனையோடு சகவாசம்‌ 
வைத்துக்கொள்ளக்கூடாது. சோதனையை 
விட்டு விலகிப்போய்விடவேண்டும்‌. 
ஸ்திரீயானவளோ சாத்தானை விட்டு 
விலகிப்போவதற்கு பதிலாக, அவனோடு 

சம்பாஷணை பண்ணுகிறாள்‌. 
அதிகமான பேச்சுக்கள்‌ எப்போதுமே 
ஆபத்தானது. சாத்தான்‌ ஸ்திரீமினிடத்தில்‌ 
பேர ஆரம்பிக்கிறான்‌. அவன்‌ வஞ்சகமான 
குணமுள்ளவன்‌. சாத்தான்‌ ஆரம்பத்திலேயே 
'யானவளுக்கு 


சாத்தானிடத்தில்‌ 
பலவீனம்‌. நாம்‌ 


னால்‌ 
ஸ்திரீயானவளோ சாத்தானோடு 
சம்பாஷணைபண்ண _ ஆரம்பித்துவிடுகிறாள்‌. 
நாம்‌ சாத்தானோடு சகவாசம்‌ 
வைத்துக்கொள்வது நமக்கு எப்போதுமே. 
ஆபத்தானது. 

ஏதேன்‌ தோட்டத்திலே ஆதாமும்‌ 
ஏவாளும்‌ பாவம்‌ அறியாதவர்களாக, கள்ளம்‌ 
குபடமில்லாதவர்களாக இருக்கிறார்கள்‌. 
அவர்களுக்கு பொய்சொல்லத்‌ தெரியாது. 
ஆகையினால்‌ ஸ்திரீயானவள்‌ 
சாத்தானிடத்தில்‌ உண்மையைப்‌ பேசுகிறாள்‌. 
தேவன்‌ தங்களுக்கு சொன்ன கட்டளையை, 
ஸ்திரீயானவள்‌ சாத்தானுக்கு அப்படியே 
சொல்லுகிறாள்‌. 


சாத்தான்‌ ஸ்திரீயைப்‌ பார்‌; ள்‌ 
தோத்தா ல எனக ா்கன்‌ 
கனியைப்‌ புசிக்கலேண்டாம்‌ என்று தேவன்‌ 
சொன்னது உண்டோ” என்று கேட்டபோது, 
ஸ்திரீயானவள்‌ அவனுக்கு பிரதியுத்தரமாக, 
நாங்கள்‌ தோட்டத்திலுள்ள விருட்சங்களின்‌ 


சொன்ன 
சாத்தானுக்கு 
கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிகிறாள்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நன்மை தீமை அறியத்தக்க 
ரசத்தின்‌ கனியை புசிக்கவேண்டாம்‌. 
என்று சொன்னதினால்‌, தான்‌ அதை 
புசிப்பதில்லை என்றும்‌, அதை தொடுவதில்லை 
என்றும்‌ ஸ்திரீயானவள்‌ தீர்மானமாய்ச்‌ 
சொல்லுகிறாள்‌. 
நன்மை தீமை அறியத்தக்க 
விருட்சத்தின்‌ கனியைப்‌ புசிக்கக்கூடாது 
என்பது தேவனுடைய கட்டளை. “அதை நீ 
புசிக்கும்‌ நாளில்‌ சாகவே சாவாய்‌" என்றும்‌ 
தேவன்‌ ஆதாமுக்கு கட்டளையிட்டிருக்கிறார்‌. 
தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாவிட்டால்‌ 
ஆநாழுக்கும ஏவாளுக்கும்‌ மரணம்‌ வரும்‌. 
'தடைபண்ணியிருப்பதை 
பசியாமகிரப்பது தங்களுக்கு 
நன்மையானது என்று ஆதாமும்‌ ஏவாளும்‌ 
தீர்மானமாயிருக்கிறார்கள்‌. 


சாத்தான்‌ ஸ்திரீயின்‌ வார்த்தைகளை 
பொறுமையோடு கேட்கிறான்‌. அவள்‌ தன்‌ 
வார்த்தைகளை சொல்லி முடித்தவுடன்‌, 
சர்ப்பம்‌ ஸ்திரீயை நோக்கி, “நீங்கள்‌ சாகவே 
சாவதில்லை என்று சொல்லுகிறான்‌. 
சாத்தான்‌ ஸ்திரீயின்‌ மனதிலுள்ள பயத்தை 
தன்னுடைய வஞ்சக வார்த்தையினால்‌ 
அகற்றுவதற்கு முயற்சிபண்ணுகிறான்‌ 

நன்மை அறியத்தக்க 
விருட்சத்தின்‌ கனியைப்‌ புசிப்பதினால்‌, 
அவர்களுக்கு ஒரு ஆபத்தும்‌ வராது என்று 
சாத்தான்‌ விவாதம்‌ பண்ணுகிறான்‌. அந்த 
விருட்சத்தின்‌ கனியைப்‌ புசிப்பது தேவனுடைய 
கட்டளையை மீறுகிற செயல்‌. அவர்கள்‌ 
தேவனுடைய கட்டளையை மீறினாலும்‌, 
தேவன்‌ அவர்களுக்கு சொன்ன பிரகாரம்‌, 
அவர்கள்‌ செத்துப்போகமாட்டார்கள்‌ என்று 
சாத்தான்‌ சொல்லுகிறான்‌. 
அவர்களுக்கு இல்வளவு 
தண்டனையைக்‌ கொடுக்கமாட்டார்‌ 
சாத்தானுடைய விவாதம்‌. 
தண்டிப்பதாக சொன்னாலும்‌, 
தம்முடைய வார்த்தையின்‌ 
அவர்களை  தண்டிக்கமாட்டார்‌ 
சாத்தான்‌ சொல்லுகிறான்‌. 


பிரகாரம்‌ 
என்று 





i FTE 
TT 


சாத்தான்‌ ஸ்திரீயை நோக்கி, “நீங்கள்‌ 
சாகவே சாவதில்லை! என்று சொன்ன 
வாக்கியத்திற்கு, “நீங்கள்‌ செத்துப்போவீர்கள்‌ 
என்னும்‌ நிச்சயமில்லை" 
வேதபண்டிதர்களில்‌ 

சொல்லுகிறார்கள்‌. 


சாத்தான்‌ மனுஷரை சத்தியத்தை மறுதலிக்க 
வைக்கிறான்‌. 

சாத்தான்‌ மனுஷரை சோதிக்கும்போது, 
மனுஷருடைய மனதிலே குழப்பம்‌ ஏற்படும்‌ 


தங்களுக்குள்‌ குழப்பமடைவார்கள்‌ 
அவர்கள்‌ சத்தியத்தை. 
சந்தேகப்பட்டு, அதை மறுதலித்துவிடுவார்கள்‌. 
சத்தியத்தை மறுதலிக்கிறவர்கள்‌ தேவனையும்‌: 
மறுதலிப்பார்கள்‌. சத்தியம்‌ இல்லை என்று 
சொல்லுகிறவர்கள்‌ தேவனும்‌ இல்லை என்று 
சொல்லுவார்கள்‌. 
சாத்தான்‌ ஸ்திரீயை நோக்கி, 
சதங்கள்‌. சாகவே க்கள்‌! "என்று 
சொல்லுகிறான்‌. அவன்‌ தேவனுடைய 
வார்த்தைக்கு முரண்பட்டு பேசுகிறான்‌. “அதை 
நீ புசிக்கும்‌ நாளிலே சாகவே சாவாய்‌” என்று 
தேவன்‌ உறுதியாய்‌ சொல்லியிருக்கும்போது. 
சாத்தான்‌ ஸ்திரீயை நோக்கி, “நீங்கள்‌ 
சாகவே சாவதில்லை" என்று சொல்லுகிறான்‌. 
சாத்தானுடைய வார்த்தைகள்‌ எப்போதுமே 
சத்தியத்திற்கு முரணாக இருக்கும்‌. 
ஏவாள்‌ 
விருட்சத்தின்‌ 
அவள்தான்‌ 


சாத்தானுடைய 

எப்போதுமே நமக்கு 

வண்ணமாகவே நம்மை வதன்‌ நாம்‌ 
பாவத்தில்‌ விழுந்தால்‌ நமக்குத்தான்‌ மரணம்‌ 
வரும்‌. நம்முடைய பாவத்தினால்‌. 
சாத்தானுக்கு ஒரு ஆபத்தும்‌ வராது. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


சாத்தான்‌ எப்போதுமே 
ஜீவனோடும்‌, நம்முடைய 
விளையாடுகிறான்‌. 
சோதனைக்கு கீழ்ப்படிந்து பாவம்‌ 
செய்கிறவர்கள்‌, தங்களுக்கு தாங்களே 
அழிவை வரவழைத்துக்கொள்கிறார்கள்‌. 


நம்முடைய 
பாதுகாப்போடும்‌ 
சாத்தானுடைய 


சர்ப்பம்‌ ஸ்திரீயை நோக்கி, “நீங்கள்‌ 
சாகவே சாவதில்லை" என்று சொல்லுகிறான்‌. 
ஒருவேளை அவர்கள்‌ கர்த்தர்‌ சொன்ன 
பிரகாரம்‌ செத்துப்போனாலும்‌, சாத்தான்‌ 
சாகமாட்டான்‌. தண்டனை 
அவர்களுக்குத்தான்‌ வரும்‌. 

சாத்தான்‌ ஸ்திரீயை நோக்கி, மேலும்‌ 
சில இச்சக வார்த்தைகளை சொல்லுகிறான்‌. 
"நீங்கள்‌ இதைப்‌ புசிக்கும்‌ நாளிலே உங்கள்‌ 
கண்கள்‌ திறக்கப்படும்‌ என்றும்‌, நீங்கள்‌ 
நன்மை தீமை அறிந்து நேவர்களைப்போல்‌ 
இருப்பீர்கள்‌ என்றும்‌ தேவன்‌ அறிவார்‌ 
(ஆதி 3:5) என்று சாத்தான்‌ 
ஸ்திரீமினிடத்தில்‌ சொல்லுகிறான்‌. 

சாத்தான்‌ ஸ்திரவைய்‌ பார்த்து. "நங்கள்‌ 
சாகவே சா என்று 
சொக்கா மாத்தில்‌. அலல்‌ 
தன்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியமாட்டாள்‌. 
என்பது, சாத்தானுக்கு, நன்றாய்த்‌ 
தெரியும்‌. ஸ்திரீயானவள்‌ இப்போது 
ஜீவனோடிருக்கிறாள்‌. அந்தக்‌ கனியைப்‌ 
புசித்த பின்பும்‌, அவள்‌ ஜீவனோடிருப்பாள்‌ 
என்று சாத்தான்‌ சொல்லுகிறான்‌. இதனால்‌ 
ஸ்திரீக்கு எந்த ஆதாயமும்‌ இல்லை என்பது 
சாத்தாலுக்கு தெரியும்‌ ஏற்கெனவே 

'வனோடிருந்தவள்‌, இப்போது தொடர்ந்து 
ஜீவனோடிருக்கிறாள்‌. இதில்‌ ஸ்திரீக்கு. 
விசேஷித்த நன்மை எதுவும்‌ ஏற்படவில்லை. 

தேவன்‌ தடைபண்ணின விருட்சத்தின்‌. 
கனியைப்‌ புசித்தால்‌, அவள்‌ சாகாமலிருப்பது 
மாத்திரமல்ல. அவளுக்கு அதிக 
நன்மைகளும்‌ உண்டாகும்‌ என்று சாத்தான்‌ 
ஆசை வார்த்தைகளை சொல்லுகிறான்‌. 
பாவம்‌ செய்கிறவர்கள்‌ தங்களுக்கு ஆதாயம்‌ 
கிடைக்கும்‌ என்று எதிர்பார்த்து பாவம்‌ 
செய்கிறார்கள்‌. தங்களுக்கு ஒரு ஆதாயமும்‌ 
வரவில்லையென்றால்‌, நம்மில்‌ அநேகர்‌ பாவம்‌ 
செய்யமாட்டார்கள்‌. 





i= THEN 
ETT 


தேவன்‌ தடைபண்ணின விருட்சத்தின்‌ 
கனியைப்‌ புசித்தல்‌, அவர்களுக்கு 
இரண்டு ஆதாயங்கள்‌ உண்டாகும்‌ என்று 
சாத்தான்‌ ஸ்திரீயை நோக்கி ஆசை 
வார்த்தைகளை சொல்லுகிறான்‌. 
அவையாவன: 


1. நீங்கள்‌ இதைப்‌ புசிக்கும்‌ நாளிலே 
உங்கள்‌ கண்கள்‌ திறக்கப்படும்‌ 

2. நீங்கள்‌ நன்மை தீமை அறிந்து 
தேவர்களைப்போல்‌ இருப்பீர்கள்‌. 

ஆதாமும்‌ ஏவாளும்‌ நன்மை தீமை 
அறியத்தக்க விருட்சத்தின்‌ கனியைப்‌. 
புசித்தல்‌, அவர்கள்‌ இப்போதிருக்கும்‌. 
நிலமையிலிருந்து உயர்ந்த நிலமைக்குப்‌ 
போவார்கள்‌ என்று சாத்தான்‌ ஆசை 
வார்த்தைகளை சொல்லுகிறான்‌. அவர்கள்‌ 

வரும்‌ இப்போது, பாவமில்லாமல்‌ 
பரிசுத்தமாயிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
கர்த்தருக்குள்‌ சந்தோஷமாயும்‌ திருப்தியாயும்‌ 
இருக்கிறார்கள்‌ 

சாத்தானோ 
(நல்‌ இதைப 

கண்கள்‌ திறக்கப்படும்‌" என்று 
சொல்கிறான்‌. அவர்களுடைய கண்கள்‌ 
இப்போது திறக்கப்பட்டுத்தான்‌ இருக்கிறது. 
கனியைப்‌ புசித்தால்‌ 


ஸ்திரீயை 
புசிக்கும்‌ 


நோக்கி, 
நாளிலே 


ஏராளமான சந்தோஷமும்‌ உண்டாகும்‌ என்று 
சாத்தான்‌ பொய்‌ சொல்லுகிறான்‌. அவர்கள்‌ 
இருவரும்‌ இப்போது பார்ப்பதைவிட, 
இன்னும்‌ ஏராளமான காரியங்களையும்‌, புதிய 
காரியங்களையும்‌ பார்ப்பார்கள்‌ என்று 
சாத்தான்‌ அவர்களை ஏமாற்றுகிறான்‌. 


அவர்களுடைய 
திறக்கப்படும்‌ 
மாத்திரமல்ல, 
நாளிலே, 
அறிந்து 


என்று 
நீங்கள்‌ 
நீங்கள்‌ 


என்னும்‌ பெயருக்கு “வல்லமையுள்ள தேவன்‌' 
என்று பொருள்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


தேவன்‌ மாத்திரமே சர்வஞானமும்‌, 
சர்வவல்லமையுமுள்ளவர்‌. அவர்கள்‌ அதைப்‌ 
புசிக்கும்‌ நாளிலே, அவர்களுடைய 
கண்கள்‌ திறக்கப்பட்டு, அவர்களும்‌ 
சர்வஞானமுள்‌எவர்களாக ப்பார்கள்‌ 
என்றும்‌, அவர்கள்‌ தேவர்களைப்போலாகி, 
சர்வவல்லமையுள்ளவர்களாக இருப்பார்கள்‌ 
என்றும்‌ சாத்தான்‌ ஸ்திரீக்கு ஆசை 
வார்த்தைகளை சொல்லுகிறான்‌. 
அவர்கள்‌ 'தடைபண்ணப்பட்ட 
விருட்சத்தின்‌ கனியைப்‌ புசிக்கும்‌. 
நாளிலே, அவர்கள்‌ நன்மை தீமை 
அறிந்துகொள்வார்கள்‌ என்றும்‌ சாத்தான்‌ 
ஸ்திரீயினிடத்தில்‌ சொல்லுகிறான்‌. அவர்கள்‌ 
எதையெல்லாம்‌ அறிந்துகொள்ளவேண்டும்‌ 
ஆசைப்படுகிறார்களோ, 
அவர்கள்‌ 
அறிந்துகொள்வார்கள்‌. அவர்கள்‌ அறியாத 
இரகசியம்‌ எதுவுமே இருக்காது. 
சாத்தான்‌ ஸ்திரீயை 
சோதிக்கும்போது, தன்னுடைய வஞ்சக 
வார்த்தைகளை உறுதிபண்ணாவதற்கு, 
தேவனுடைய பெயரை பயன்படுத்துகிறான்‌. 
சாத்தான்‌ ஸ்திரீயினிடத்தில்‌ ஆசை 
வார்த்தைகளை சொல்லிய பின்பு, “இதை 
தேவன்‌ அறிவார்‌” என்று சொல்லுகிறான்‌. 
சாத்தான்‌ தேவனுடைய நாமத்தை வீணிலே. 
பயன்படுத்துகிறான்‌. 
தேவன்‌ 'தடைபண்ணியிருக்கிற 
விருட்சத்திற்கு, “நன்மை தீமை அறியத்தக்க 
விருட்சம்‌" என்று பெயரிடப்பட்டிரக்கிறது. 
இந்தப்‌ பெயருக்கும்‌, அந்த விருட்சத்தின்‌ 
பாவத்திற்கும்‌ சம்பந்தமில்லை. ஆனால்‌ 
சாத்தானோ மிகவும்‌ தந்திரமாக, அந்த 
விருட்சத்தின்‌ பெயரும்‌, அதின்‌ சுபாவமும்‌ 
ஒத்திருப்பதாக பொய்சொல்லுகிறான்‌. 
“நீங்கள்‌ இதைப்‌ புசிக்கும்‌ நாளிலே, நன்மை 
தீமை அறிந்துகொள்வீர்கள்‌" என்று 
சாத்தான்‌ வஞ்சகமான வார்த்தைகளை 
சொல்லுகிறான்‌. 
சாத்தான்‌ ஸ்திரீக்கு 
வார்த்தைகளை சொல்லிவிட்டு, அந்த 
வார்த்தைகள்‌ தாமதமில்லாமல்‌ உடனே 
நிறைவேறும்‌ என்றும்‌ பொய்சொல்லுகிறான்‌. 
"நீங்கள்‌ இதைப்‌ புசிக்கும்‌ நாளிலே" தான்‌ 
சொல்லுகிற காரியங்களெல்லாம்‌ 
அவர்களுக்கு நடைபெறும்‌ என்று சாத்தான்‌ 
பொய்சொல்லுகிறான்‌. 


ப்‌ 





i THE 
TT 


தேவர்களைப்போல 
சாத்தான்‌ சையான 
பொய்யாய்ச்‌ சொல்லுகிறான்‌. 


சாத்தானுடைய வஞ்சக வார்த்தைகளில்‌ 
அவனுடைய சதித்திட்டம்‌ வெளிப்படுகிறது. 
ஆதாமும்‌ ஏவாளும்‌ இப்போது கர்த்தருக்குள்‌ 
சந்தோஷமாகவும்‌, திருப்தியாகவும்‌ 
இருக்கிறார்கள்‌. சாத்தானோ அவர்களிடத்தில்‌ 
தன்னுடைய வஞ்சக வார்த்தைகளைப்பேசி 
அவர்கள்‌ தற்போதிருக்கும்‌ நிலையில்‌, 
அவர்களுடைய மனதிலே திருப்தி ஏற்படாத 
உண்டுபண்ணுகிறான்‌. 
அவர்கள்‌ தற்போதிருக்கும்‌ 
ஒரு உயர்ந்த நிலைக்கு. 

வரவேண்டும்‌ என்று கனை 


சாத்தான்‌ மனதிலே. 
பேராசையை ற்ப தேவன்‌ 
ஆதாமையும்‌: வ்‌ சாவ்‌ 
மனுஷியாகவும்‌ உருவாக்கியிருக்கிறார்‌. 
அவர்களோ தாங்கள்‌ மனுஷராயிருப்பதற்கு 
பதிலாக, தேவர்களாயிருக்கவேண்டும்‌ என்று 
பேராசைப்படுகிறார்கள்‌. தாங்கள்‌ 
தேவர்களாயிருப்பதற்கு தங்களுக்கு. 
தகுதியிருக்கிறது அவர்கள்‌ 
நினைக்கிறார்கள்‌. 


என்றும்‌ 


தேவனே மனுஷனையும்‌ மனுவியையும்‌ 
உருவாக்கினார்‌. தேவன்‌ தம்முடைய 
தெய்வீக சித்தத்தின்‌ பிரகாரமாக அவர்களை 
மனுஷனாகவும்‌, மனுவியாவும்‌ 
உருவாக்கியிருக்கிறார்‌. தாம்‌ உருவாக்கின 
மனுஷரைக்குறித்து தேவனுக்கு கரிசனையும்‌, 
நல்ல நோக்கழுமுள்ளது. 

னால்‌ 

குறித்தும்‌... ஏவானைக்‌ 
நோக்கமோ, நல்ல திட்டமோ இல்லை என்று 
சொல்லி சாத்தான்‌ ஸ்திரீயை வஞ்சிக்கிறான்‌. 
நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின்‌ 
கனியைப்‌ புசித்தல்‌ அவர்களுக்கு நன்மை 
உண்டாகும்‌ என்றும்‌, ஆனால்‌ தேவனோ 
அவர்களுக்கு நன்மை உண்டாகக்கூடாது 
என்றும்‌ நினைத்து. அவர்கள்‌ 
அதைப்‌. புசிக்கக்கூடாது. என்று 
'தடைபண்ணியிருக்கிறார்‌ என்று சாத்தான்‌ 
அவர்களிடத்தில்‌ பொய்சொல்லுகிறான்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சாத்தான்‌ ஸ்திரீயினிடத்தில்‌ இச்சக 
வார்த்தைகளை பொய்யாய்ச்‌ சொல்லுகிறான்‌. 
அதைப்‌ புசிக்கும்‌ நாளிலே அவர்கள்‌ 
கண்கள்‌ திறக்கப்படும்‌ என்றும்‌, அவர்கள்‌ 
நன்மை தீமை அறிந்து தேவர்களைப்போல 
இருப்பார்கள்‌ என்றும்‌ பொய்சொல்லுகிறான்‌. 
தான்‌ சொன்ன பொய்யை 
உண்மையாக்குவதற்காக, “இதை தேவனும்‌ 
அறிவார்‌" என்று மேலும்‌ ஒரு பொய்யை 
சொல்லுகிறான்‌. தேவனுக்கு இவையெல்லாம்‌ 
தெரிந்தும்‌, அந்தக்‌ கனியைப்‌ 
புசிக்கக்கூடாது என்று அவர்‌ சொல்லுகிறார்‌, 
ஆகையினால்‌ தேவனுக்கு 
அவர்களைக்குறித்து நல்ல நோக்கமோ, நல்ல 
திட்டமோ இல்லை என்று சாத்தான்‌ 
தன்னுடைய வஞ்சகமான வார்த்தைகளைப்‌ 
பேசுகிறான்‌. 


சாத்தான்‌ சொல்லுகிற வார்த்தை 
தேவதூஷணமான வார்த்தை. தேவனுடைய 
வல்லமையை தூஷிக்கக்கூடாது. தேவனாகிய 
கர்த்தரை ஏளனம்பண்ணக்கூடாது. 
மனுஷன்‌ தம்முடைய 
உயர்ந்துவிடுவானோ என்று, 
பயப்படுகிறவரல்ல. சர்வசிருஷ்டிகராகிய 
தேவன்‌, தம்முடைய சிருஷ்டிகளைப்‌ பார்த்து, 
பயந்து நடுங்குகிற தேவனல்ல. 

சாத்தான்‌ தேவனுடைய நன்மையான 
சுயாவத்திற்கு விரோதமாகப்‌ பேசுகிறான்‌. 
தேவன்‌ தாம்‌ உண்டாக்கின 
எல்லாவற்றையும்‌ பார்த்து. அவை மிகவும்‌ 
நல்லது என்று கண்டார்‌. அவை 
நன்றாமிருக்கவேண்டும்‌ என்பது தேவனுடைய 
விருப்பம்‌. 


அவை த்திக்‌ 

தேவனும்‌ சந்தோஷப்படுகிறார்‌. 

சாத்தானோ தேவனுடைய 

சுபாவத்தைக்‌ 

ர 5 ்‌ , மனுஷன்‌ 

நன்றாயிருப்பது தேவனுக்கு பிடிக்கவில்லை. 
என்று பொய்‌ சொல்லுகிறான்‌. 





ழ்‌ நள 
யாய 


.. ஆதாமும்‌ ஏவாளும்‌ 

கீழ்ப்படிந்தால்‌, 

அன்பை 

விலகிப்போகவேண்டியதுவரும்‌. 
அன்பை விட்டு விலகுகிறவர்கள்‌, 
விட்டே பிரிந்துபோய்விடுவார்கள்‌. 
எதிர்பார்த்துத்தான்‌ ஸ்திரீ 

ஆதாமும்‌ 


நிலைத்திருக்கக்கூடாது. 
தேவனுடைய அன்பையும்‌, 
சந்தேகப்படவேண்டும்‌. 

தேவனைவிட்டுப்‌ பிரிந்துவிடவேண்டும்‌. 
இதுவே சாத்தானுடைய சதித்திட்டம்‌. 
சாத்தான்‌ நம்முடைய முதல்‌ பிதாக்களுக்கு 
மிகவும்‌ ஆபத்தான கண்ணியை விரிக்கிறான்‌. 


தேவர்களைப்போல்‌ 
சொல்லுகிறது. மனுஷரை ல்‌ ற்குச்‌ 
சாத்தான்‌ பயன்படுத்தும்‌ மிகப்பெரிய ed 
புகழ்ச்சியும்‌, பேராசையுமாகும்‌. மனுஷன்‌ 
தன்னைத்‌ தேவனாக்கிக்‌ கொள்ள முடியும்‌ 
என்று சாத்தான்‌ வஞ்சிக்கிறான்‌. இந்த 
வசனத்தில்‌ "தேவர்கள்‌" என்று பன்மையில்‌ 
கூறப்பட்டிருப்பது தேவனுடைய திரித்துவப்‌ 
பண்பை விளக்குகிறது. "ஏலோ" என்பது 
தேவன்‌ - ஒருமை. “ஏலோகிம்‌' என்பது 
தேவர்கள்‌ - பன்மை. 

'தேவனுக்குத்‌ தீமையைப்‌ பற்றி ஒன்றும்‌ 
தெரியாது. அவரால்‌ பாவம்‌ செய்ய முடியாது. 
அவர்‌ மனுஷரிடத்திக்தான்‌ தீமையையும்‌, 
பாவத்தையும்‌ கண்டு அதைப்‌ பற்றித்‌ தெரிந்து 
கொள்கிறார்‌. 


ஏவாள்‌, ஆதாமின்‌ மீறுதல்‌ 
ஆதி 8:6 


ஆதி 8:8. அப்பொழுது ஸ்திரீயானவன்‌, 
அத்த விருட்சம்‌ புசிப்புக்கு நல்லதும்‌, 
பார்வைக்கு இன்பமும்‌, புத்தியைத்‌ 
தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க 
விருட்சமுமாய்‌ இருக்கிறது என்று 
கண்டு, அதின்‌ கனியைப்‌ பறித்து, 
புசித்து, தன்‌ புருஷனுக்கும்‌ 
கொடுத்தான்‌; அவனும்‌ புசித்தான்‌.. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சாத்தானுக்கு ஸ்திரீயை சோதிக்கும்‌ 
முயற்சியில்‌ வெற்றி உண்டாயிற்று. 
சாத்தானுடைய தந்திரம்‌ நிறைவேறுகிறது. 
ஏவாள்‌ சாத்தானுடைய வார்த்தையினால்‌ 
வஞ்சிக்கப்படுகிறாள்‌. அவள்‌ தேவனுடைய 
கட்டளையை மீறுகிறாள்‌. 


நன்மை அறியத்தக்க 
விருட்சத்தின்‌ கனியை புசிப்பதினால்‌ 
தனக்கு ஒரு தீங்கும்‌ வராது என்று ஏவாள்‌ 
நினைக்கிறாள்‌. தோட்டத்திலுள்ள சகல 
விருட்சங்களைப்போல, நன்மை தீமை 
அறியத்தக்க விருட்சமும்‌ ஒரு சாதாரண 
விருட்சம்‌ என்று ஏவாள்‌ நினைக்கிறாள்‌. 
மற்ற விருட்சங்களின்‌ கனியைப்போல, இந்த 
விருட்சத்தின்‌ கனியும்‌ சுவையாகயிருக்கும்‌. 


என்று ஏவாள்‌ நினைக்கிறாள்‌. 


தோட்டத்திலுள்ள சகல விருட்சங்களின்‌ 
கனிகளையும்‌ புசிப்பதற்கு தடைபண்ணாத 
தேவன்‌, இந்த விருட்சத்தின்‌ கனியைப்‌ 
புசிப்பதற்கு ஏன்‌ தடைபண்ணினார்‌ என்னும்‌ 
சந்தேகம்‌ ஏவாளின்‌ மனதில்‌ உண்டாயிற்று, 
ஏவாள்‌ சோதிக்கப்படுகிறாள்‌. அவள்‌ 
தன்னுடைய மனதின்‌ பொல்லாத 
சிந்தனையினால்‌ வஞ்சிக்கப்படுகிறாள்‌. 


ஏவாளைப்போலவே நாமும்‌ 
சமயங்களில்‌ வஞ்சிக்கபபடுகிறோம்‌. 
நம்முடைய மனதின்‌ தீயாண்ணங்கள்‌ நம்மை 
வஞ்சிக்கிறது. நம்முடைய  வாஞ்சைகள்‌ 
நிறைவேற்றப்படவேண்டும்‌. என்னும்‌ 
பேராசையினால்‌ நாம்‌ வஞ்சிக்கப்படுகிறோம்‌. 
தேவன்‌ நன்மை தீமை அறியத்தக்க 
விருட்சத்தின்‌ கனியை தடைபண்ணியதினால்‌, 
ஏவாளுக்கு அந்த விருட்சத்தின்மீது மிகுந்த 
ஆசை உண்டாயிற்று. இந்த சுபாவம்‌. 
மனுஷருக்குள்‌ காணப்படும்‌ விநோதமான 
சுபாவமாகும்‌. நம்முடைய மாம்சத்தில்‌ 
இதுபோன்ற விநோத சுபாவம்‌ 
த மாம்சத்தின்‌ இந்த சுபாவம்‌, 
சுபாவத்திற்கு 
ம்‌ கக்கத்‌ 


நமக்கு எது 
தடைபண்ணப்பட்டிருக்கிறதோ அல்லது 
நமக்கு எது கிடைக்கவில்லையோ, 
அதன்மீது நாம்‌ அதிகமாய்‌ 
ஆசைப்படுகிறோம்‌. 





i FT 
TT 


ஏதேன்‌ தோட்டத்திலே ஏராளமான 


விருட்சங்கள்‌ இருக்கிறது. அந்த 
விருட்சங்களின்‌ கனியைவிட, நன்மை தீமை 


த 
கனியைப்‌ பசித்தால்‌, தனக்கு, 
ஞானம்‌ கிடைக்கும்‌ என்று 
ஆசைப்படுகிறாள்‌. 


தேவனாகிய கர்த்தர்‌ நமக்குத்‌ 
தேவையான ஞானத்தையும்‌ அறிவையும்‌ 
கொடுத்திருக்கிறார்‌. தேவையில்லாத அறிவு 
ான, 

த்‌ ன்‌ 

என்று வியாக்கியானம்‌ பண்ணுகிறார்கள்‌. 
ஆனால்‌ இப்படிப்பட்ட அறிவு நமக்கு 
தேவையற்ற அறிவாகவே இருக்கும்‌. அது 
நமக்கு நன்மை செய்வதற்கு பதிலாக தீமை 


அழிந்துபோமிுக்கறாரகள்‌ 

தேவனுக்கு முக்கியத்துவம்‌ கொடுக்காமல்‌ 
றிவுக்கும்‌ மறுஷஞானத்திற்கும்‌ 
முக்கியத்துவம்‌ கொடுத்து 
ஆசீர்வாதத்தை த்திக்‌ 


கர்‌ ஈமுக்கும்‌ ஏவாளுக்கும்‌ 
நல | அறிவைக்‌ ££ கொடுத்திரக்கிறார 
அவர்களுக்கு தேவனைப்பற்றியும்‌, 
இந்த  உலகத்தைப்பற்றியும்‌ அதிகமாய்த்‌ 
தெரிந்திருக்கிறது. இந்த அறிவே 
அவர்களுக்குப்‌ போதுமானது. தேவன்‌ 
தங்களுக்கு போதுமான அறிவை 
கொடுத்திருக்கிறார்‌ என்பதை, ஆதாமும்‌ 
ஏவாளும்‌ அறிந்துகொள்ளவில்லை. இதனால்‌ 
தங்களுக்கு கூடுதல்‌ அறிவு 

என்னும்‌ ஆசை அவர்களுடைய 
உண்டாயிற்று. 


சாத்தான்‌. ஏவாளை வஞ்சிக்கிறான்‌. 
ஏவாள்‌ கர்த்தருடைய கட்டளைக்கு 
கீழ்ப்படியாமல்‌ அதை மீறுகிறாள்‌. பூமியில்‌ 
வாசம்பண்ணுகிறவர்கள்‌ பரலோகத்தை 
ல்‌ என்று 

ஆனால்‌. 

பரலோகத்தை 


நோக்கிப்‌  போய்க்கொண்டிருக்கிறார்கள்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


ஏவா। கர்த்தருடைய 
கீழ்ப்படியாமல்‌ மீறுகிறாள்‌. 

தன்னுடைய ஸ்தானத்திலிருந்து சறுக்கி கீழே 
விழுகிறாள்‌. 


ஏவாளின்‌ பாவம்‌ இந்த வசனத்தில்‌ 

ஒவ்வொன்றாக சொல்லப்பட்டிருக்கிறது. 

அப்பொழுது பில்‌ அந்த விருட்சம்‌ 

பார்வைக்கு 

' தெளிலிக்கிறதற்கு 

விருட்சமுமாய்‌ 

இருக்கிறது என்று கண்டு, அதின்‌ கனியைப்‌ 

பறித்து, புசித்து, தன்‌ புருஷனுக்கும்‌ 

கொடுத்தாள்‌; அவனும்‌ புசித்தான்‌" 

(ஆதி 330. 

ஸ்திரீயானவள்‌ கண்டாள்‌. பறித்தாள்‌ 

புசித்தாள்‌. தன்‌ புருஷனுக்கும்‌ கொடுத்தாள்‌. 

அவனும்‌ புசித்தான்‌. இதுவே ஆதாம்‌ 
ஏவாளின்‌ பாவம்‌. 


ஏவாள்‌ ஏதேன்‌ தோட்டத்திலே, 
நன்மை தீமை அறியத்தக்க ட்சத்திற்‌ 

அருகாமையிலிருக்கிறாள்‌. 
விருட்சத்தின்‌ கனி 
ஆனால்‌ ஏவாளோ 
பார்த்துக்கொண்டிருக்கிறாள்‌. 
ஏவாளைப்‌ பார்க்கிறான்‌. 
பார்க்கிறாள்‌ 


ஏவாள்‌ கனியைப்‌ 


ஏவாள்‌ விருட்சத்தின்‌ கனியைப்‌ 
பார்ப்பதற்கு பதிலாக, அவள்‌ கர்த்தரை 
நோக்கிப்‌ பார்த்திருக்கவேண்டும்‌. அவள்‌ 
மாமையான கனியை நோக்கிப்‌ பார்க்காமல்‌, 
கண்களை மாயைக்கு 
வில்கியிரக்குவேண்டும்‌. னால்‌ 
அவளோ விருட்சத்தின்‌ கனியைக்‌ 
காண்கிறாள்‌. சோதனையிலே 
பிரவேசிக்கிறாள்‌. 'தடைபண்ணப்பட்ட 
விருட்சத்தின்‌ கனி அவளுடைய பார்வைக்கு 
இன்பமாயிருக்கிறது. பொதுவாக நம்முடைய 
கண்கள்‌ பார்ப்பதன்‌ மூலமாகவே, நமக்கு 
அநேக பாவங்கள்‌ வரும்‌. ஏவாள்‌ 
விருட்சத்தின்‌ கனியை கண்டதே, 
அவளுடைய பாவத்தின்‌ ஆரம்பம்‌. 
ஸ்திரீயானவள்‌. நன்மை தீமை 
அறியத்தக்க விருட்சத்தின்‌ கனியைப்‌ 
பார்க்கும்போது. அந்த விருட்சம்‌ புசிப்புக்கு 
நல்லதும்‌, பார்வைக்கு 


காண்கிறாள்‌. ஏவாள்‌ 
கனியைப்‌ பறிக்கிறாள்‌. 





f= FTE 
TT 


ஏவாளின்‌ கையிலே கொடுக்கவில்லை. அந்த 
கனியைப்‌ பறித்தது ஏவாளின்‌ சொந்த செயல்‌. 
அவளே அந்தக்‌ கனியைப்‌ பார்த்தாள்‌. 
இப்போது அவளே அந்த விருட்சத்தின்‌ 
கனியைப்‌ பறிக்கிறாள்‌. 


சாத்தான்‌. அந்த விருட்சத்தின்‌ 
கனியைப்‌ பறித்து; அதை அவளுடைய 
வாயிலே திணிக்கவில்லை. ஏவாளின்‌ 
விருப்பத்திற்கு விரோதமாக சாத்தான்‌. 
ஒன்றும்‌ செய்யவில்லை. சாத்தான்‌ ஏவாளை 
வார்த்தையினால்‌... வஞ்சிக்கிறான்‌. ஏவாள்‌ 
வஞ்சிக்கப்படுகிறாள்‌. அதன்‌ பின்பு அவளே 
தன்னுடைய கைகளால்‌ அந்த விருட்சத்தின்‌ 
கனியைப்‌ பறிக்கிறாள்‌. 


சாத்தானால்‌ மனுஷரை சோதிக்க 
முடியும்‌. ஆனால்‌ அவனால்‌ நம்மை பாவம்‌. 
செய்யுமாறு கட்டாயப்படுத்த முடியாது. 
சாத்தான்‌ நம்மை பாவத்தில்‌ விழுமாறும்‌, கீழே. 
விழுமாறும்‌ தூண்டுவான்‌. ஆனால்‌ அவனால்‌ 
நம்மை கீழே விழத்தள்ள முடியாது. 


தேவனுடைய குமாரனேயானால்‌ 
க்‌ ஏனெனில்‌, தம்முடைய 
தூதர்களுக்கு உம்மைக்குறித்துக்‌ 
கட்டளையிடுவார்‌; உமது பாதம்‌ கல்லில்‌ 
இடறாதபடிக்கு, அவர்கள்‌ உம்மைக்‌ கைகளில்‌ 
ஏந்திக்கொண்டு போவார்கள்‌ என்பதாய்‌ 
எழுதியிருக்கிறது என்று சொன்னான்‌" 
(மத்‌ 426) 


ஏவாள்‌ அந்த விருட்சத்தின்‌ கனியை 
கண்டாள்‌, பறித்தாள்‌. அவள்‌ இப்போது அதை 
புசிக்கிறாள்‌. ஏவாள்‌ அந்தக்‌ 
கண்டபோது, அதைப்‌ 


பக்கம்‌ 
ஆனால்‌ முடிவிலே ஏவாள்‌ தான்‌ கண்டதை, 
தான்‌ பறித்ததை புசிக்கிறாள்‌. இதுவே 
பாவத்தின்‌ விளைவ. ஏவாளால்‌ பாவம்‌ 
செய்யாமலிருக்க முடியவில்லை. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


பாவத்தின்‌ பாதை சறுக்கலாயிருக்கும்‌. 
மனுஷன்‌ பாவம்‌ செய்ய ஆரம்பிக்கும்போது, 
அவனால்‌ அந்தப்‌ பாவத்தை தன்னுடைய 
சுயமுயற்சியினால்‌ நிறுத்த முடியாது. பாவம்‌ 
செய்வது சறுக்கலான பாதையைப்போல 
இருக்கும்‌. சறுக்கலான பாதையில்‌ சீராக 
நடக்க முடியாது. சறுக்கலான பாதையில்‌ 
நடக்கிறவர்கள்‌ கால்‌ சறுக்கி, வழுக்கி கீழே 
விழுந்துவிடுவார்கள்‌. மறுபடியும்‌ எழுந்திருக்க 
முடியாமல்‌ திணறுவார்கள்‌. அதுபோலவே 
பாவத்தில்‌ விழுகிறவர்களுடைய நிலமையும்‌ 
இருக்கும்‌. பாவத்தில்‌ விழுகிறவர்கள்‌, 
அதிலிருந்து எழுந்திருக்க முடியாதபடிக்கு, 
பாவத்திலே மூழ்கிப்போவார்கள்‌. 


படித்துக்கொள்ளும்‌ 
விழுகிறவர்கள்‌ 
விழுகிறவர்கள்போல, 
சிக்கிக்கொள்வார்கள்‌. 


அந்த விருட்சத்தின்‌ கனியைக்‌ 
கண்டு. திங்க்‌ புசித்ததோடு மாத்திரமல்ல, 
அவள்‌ அந்தக்‌ கனியை தன்‌ புருஷனுக்கும்‌ 
கொடுக்கிறாள்‌. சாத்தான்‌ ஸ்திரீயினிடத்தில்‌ 
சொன்ன வஞ்சகமான வார்த்தைகளெல்லாம்‌, 
அவளுடைய மனதிலே தநிரம்பியிருக்கிறது. 
த்தான்‌ வஞ்சித்ததுபோல, 

ன்‌ புருஷனாகிய 

ஏவாள்‌ 


பிரதிநிதியாக 


சாத்தான்‌ 
வார்த்தைகளைவிட, 
அதிகமாய்‌ சொல்ல 

ஏவாள்‌ அந்தக்‌ கனியைப்‌ 
பதறி, சாத்தான்‌ தனக்கு 
சொன்னதெல்லாம்‌ மெய்யாயிற்று என்று 
அவளால்‌ சொல்ல முடியும்‌. ஆதாம்‌ ஏவாளை 
நம்புவார்‌. 


இவய ஏவாளால்‌ 





i= FTE 
TT 


சாகவே சாவாய்‌ 
சொன்னார்‌. 


சாவதில்லை" 


உண்மையான வார்த்தையாய்த்‌ தெரிகிறது. 


சாத்தான்‌ ஏவாளை 
ஏவாள்‌ வஞ்சிக்கப்பட்டாள்‌. இப்போதோ 
ஏவாள்‌ ஆதாமை வஞ்சிக்கிறாள்‌. பாவம்‌ 
செய்கிறவர்கள்‌ பாவத்திற்கும்‌ 
சாத்தானுக்கும்‌ துணைபோகிறார்கள்‌. 
பாவம்‌ செய்த ஏவாள்‌ இப்போது ஆதாமை 
வஞ்சிக்கிறவளாயிருக்கிறாள்‌. ஆதாம்‌ 
ஏவாளுடைய வார்த்தைகளை நம்புகிறார்‌ 
ஏவாள்‌ தனக்கு கொடுத்த அந்தக்‌ கனியை 
ஆதாமும்‌ புசிக்கிறார்‌. 


தேவன்‌ ஜீவவிருட்சத்தின்‌ கனியை 
புசிப்பதற்கு அவர்களுக்கு. அனுமதி 
கொடுத்திருந்தார்‌. ஆனால்‌ அவர்களோ 
தேவன்‌ புசிக்கச்‌ சொன்னதை -புசியாமல்‌ 
புசிக்கக்கூடாது. என்று சொன்னதை 
புசிக்கிறார்கள்‌. ஆதாமும்‌ ஏவா 
கர்த்தருடைய கட்டளையை மீறியதினால்‌, 
அவர்கள்‌ இருவருமே தேவனுடைய 
கிருபையையும்‌, அவருடைய இரக்கத்தையும்‌ 
இழந்துவிடுகிறார்கள்‌. தேவனுடைய 
கிருபையைப்‌ பெற்றுக்கொள்வதற்கு, 
அவர்கள்‌ இருவரும்‌ 
தகுதியற்றவர்களாயிருக்கிறார்கள்‌. 


தேவனாகிய கர்த்தர்‌ 
ஆதாமுக்கு எஜனமானாகமில்லை. தேவன்‌ 
ஆதாமுக்கு ஆண்டவராகவும்‌ இல்லை. 
ஆதாம்‌ தனக்குத்தானே எஜமானனாகவம்‌ 
ஆண்டவராகவும்‌ இருக்கிறார்‌. ஆதாம்‌ 
தனக்குப்‌ பிரியமானதை செய்கிறார்‌. அவர்‌ 
தேவனுை 


வத்சித்தான்‌ 


இப்போது. 


“கீழ்ப்படியாமை” என்று சொல்லலாம்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அன்றியும்‌ ஒரே 
கீழ்ப்டியாமையினாலே. 
பாவிகளாக்கப்பட்டதுபோல, ஒருவருடைய 
கீழ்ப்படிதலினாலே. அநேகர்‌ 
நீதிமான்களாக்கப்படுவார்கள்‌" (ரோம 519) 


மனுக்குலத்தின்‌ முதல்‌ பெற்றோராகிய 
ஆதாமும்‌ ஏவாளும்‌ கர்த்தருடைய 
கட்டளைக்கு கீழ்ப்படியாமல்‌ பாவம்‌ 
செய்தார்கள்‌. அவர்களுடைய பாவம்‌ 
மனுக்குலத்தார்‌ அனைவருக்கும்‌ கடந்து 
வருகிறது. அவர்களிடத்தில்‌ பாவக்கறை 
காணப்படுகிறது. அந்தக்‌ கறையானது. 
மனுக்குலம்‌ முழுவதையும்‌ தீட்டுப்படுத்துகிறது. 


மனுஷனுடைய 
அநேகர்‌ 


ஏவாள்‌ அதின்‌ கனியைப்‌ பறித்து, 
புசித்து, தன்‌ புருஷனுக்கும்‌ கொடுக்கிறாள்‌. 
ஆதாம்‌ அவள்‌ அருகில்‌ அங்கேயே 
இருக்கிறார்‌. ஆகையினால்‌ அவருக்குச்‌ 
சாக்குப்போக்கு சொல்ல இடம்‌ இல்லை. 
ஆதாம்‌ ஏதேன்‌ தோட்டத்தையும்‌, ஏவாளையும்‌ 
பாதுகாக்க வேண்டியவர்‌. ஆனால்‌ தன்‌ 
கடமையிலிருந்து தவறி சர்ப்பத்தை உள்ளே 
விட்டு விடுகிறார்‌. தன்‌ மனைவியை ஆளுகை 
செய்யும்‌ பொறுப்பிலிருந்து விலகி, அவளால்‌ 
ஆளுகை செய்யப்படுகிறார்‌ (ஆதி 2:15) 


பாவத்தின்‌ விளைவுகள்‌ 
ஆதி 9:7,8 


ஆதி 9. அப்பொழுது அவர்கள்‌. 


அரைக்கச்சைகனை 
உண்டுபண்ணினார்கள்‌. 


ஆதி 88. பகலில்‌ குளிர்ச்சியான 
வேளையிலே தோட்டத்தில்‌ உலாவுகிற 
தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை 
அவர்கள்‌ கேட்டார்கள்‌. அப்பொழுது 
ஆதாமும்‌ அவன்‌ மனைவியும்‌ 
தேவனாகிய கர்த்தருடைய சத்நிதிக்கு. 
விலகி, தோட்டத்தின்‌ 
ஒவித்துக்கொண்டார்கன்‌. 





i FTE 
TT 


நன்மை தீமை அறியத்தக்க 
விருட்சத்தின்‌ கனியைப்‌ புசிக்கும்‌ நாளிலே 
அவர்கள்‌ கண்கள்‌ திறக்கப்படும்‌ என்று 
சாத்தான்‌ சொன்னான்‌. சாத்தான்‌ 
சொன்னதுபோலவே அவர்கள்‌ அந்த 
விருட்சத்தின்‌ கனியைப்‌ புசித்தபோது. 
அவர்கள்‌ இருவருடைய கண்களும்‌ 
திறக்கப்படுகிறது. சாத்தான்‌ 
அவர்களிடத்தில்‌, அந்தக்‌ கனியைப்‌ புசிக்கும்‌ 
நாளிலே அவர்கள்‌ இருவரும்‌ நன்மை 


ந்தை 
சாத்தான்‌ பொய்சொல்லுகிறவன்‌. அவன்‌ 
உண்மையை மொத்தமாக சொல்லமாட்டான்‌. 
அவன்‌ உண்மையும்‌ பெய்யும்‌ 
கலந்துபேசுவான்‌. 
வர்கள்‌ கண்கள்‌ வர்கள்‌ 
தம்‌ வண்பெல்‌ ஒன்றி 
எதிர்பார்த்தார்கள்‌. எதிர்பார்த்தது ஒன்று, 
கண்டது ஒன்று. அவர்கள்‌ ஏமாற்றம்‌ 
அடைந்தார்கள்‌. ப்பட்டார்கள்‌. 
தாங்கள்‌ தேவர்களைப்போல இருப்பதைக்‌ 
காண வேண்டுமென்று எதிர்பார்த்தார்கள்‌. 
ஆனால்‌. நாங்கள்‌ நிர்வாணிகளாக 
இருப்பதையே கண்டார்கள்‌ (ஆதி 35). 
)ட்சத்தின்‌ கனியைப்‌ புசிப்பதற்கு. 
அவர்களுடைய கண்கள்‌ 
இருந்தது. க 
ஏவாள்‌ 
அந்த. 


கண்ணால்நான்‌ 
விருட்சத்தையும்‌, 


களும்‌ 
திறக்கப்படுகிறது. இப்போது திறக்கப்பட்டது 
அவர்களுடைய மாம்சத்தின்‌ கண்களல்ல. 
இப்போது அவர்களுடைய மனச்சாட்சியின்‌ 
கண்கள்‌ திறக்கப்பட்டிருக்கிறது. 
அவர்கள்‌ செய்த காரியத்தினிமித்தமாக 
அவர்களுடைய இருதயங்கள்‌ அவர்களைக்‌ 
குற்றப்படுத்துகிறது. அவர்களை 
'வேதனைப்படுத்துகிறது. அவர்களுடைய 
மனதை காயப்படுத்துகிறது. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


ர ஏவா கர்த்தருடைய 
கப்பணக்கு மறி பாலம்‌ செல்துள்ட பார்கள்‌ 
அவர்கள்‌ பாவத்தில்‌ விழுந்துவிட்டார்கள்‌. 
தேவனுடைய எச்சரிப்பின்‌ வார்த்தைகளையும்‌ 
மீறிவிட்டார்கள்‌. பாவத்தில்‌ விழுந்தவர்கள்‌ 
அதில்‌ சிக்குண்டு கிடக்கிறார்கள்‌. 
தடைபண்ணப்பட்ட கனியைப்‌ புசித்ததினால்‌ 
தங்களுக்கு என்னென்ன தீமைகள்‌ 
உண்டாயிற்று என்பதை அவர்கள்‌ 
அறிந்துகொள்கிறார்கள்‌. அவர்கள்‌ புசித்தது 
நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின்‌ 
கனி. இப்போது ஆதாமும்‌ ஏவாளும்‌, அந்த 
விருட்சத்தின்‌ கனியைப்‌ புசித்து, தீமையை 
அறிந்துகொள்கிறார்கள்‌. தடைபண்ணப்பட்ட 
விருட்சத்தின்‌ கனியைப்‌ புசித்த தங்களுடைய 
மதியீனத்தைப்‌ புரிந்துகொள்கிறார்கள்‌. 

இந்தக்‌ கனியை புசிப்பதற்கு முன்பாக. 
ஆநாமும்‌ ஏவாளும்‌ கர்த்தருக்குள்‌ 
சந்தோஷமாயிருந்தார்கள்‌. இப்போதோ 
அவர்கள்‌ இருவரும்‌ 
சந்தோஷத்தை இழந்து 
வேதனையிலும்‌ இருக்கிறார்கள்‌. 
இருவருடைய கண்களும்‌ இப்பொழுது 
திறக்கப்பட்டிருக்கிறது. அந்தக்‌ கண்கள்‌ 
மூலமாக அவர்கள்‌, தாங்கள்‌ பாவம்‌ 
செய்வதற்கு முன்பாக அனுபவித்த 
சந்தோஷத்தையும்‌, பாவம்‌ செய்த பின்பு 
அனுபவிக்கிற வேதனைகளையும்‌ 
பார்க்கிறார்கள்‌. 

மம்‌. 

மிகப்பெரிய 
அவர்களுடைய 


ஏவாளுடைய மனதிலே 
போராட்டமுண்டாயிற்று. 
மாம்சமும்‌ சிந்தையும்‌ 
அவர்களுக்குள்ளே யுத்தம்பண்‌ ணுகிறது. 
அவர்களுடைய சிந்தையின்‌ பிரமாணம்‌, 
அவர்களுடைய மாம்சத்தின்‌ பிரமாணத்திற்கு 
விரோதமாக யுத்தம்பண்ணுகிறது. ஆதாமும்‌ 
ஏவாளும்‌ தங்களுடைய திறக்கப்பட்ட கண்கள்‌ 
மூலமாக இந்த யுத்தத்தைப்‌ பார்க்கிறார்கள்‌. 
இதற்கு முன்பு சமாதானத்தையும்‌ 
சந்தோஷத்தையும்‌ பார்த்தவர்கள்‌, இப்போது 
யுத்தத்தையும்‌ வேதனையையும்‌ 
பார்க்கிறார்கள்‌. 





f= al 
TT 


'தடைபண்ணப்பட்ட விருட்சத்தின்‌ 
கனியைப்‌ புசித்தபோது அவர்கள்‌ 
இருவருடைய கண்களும்‌ திறக்கப்படுகிறது. 
அவர்கள்‌ தாங்கள்‌ நிர்வாணிகள்‌ என்று 
அறிந்து கொள்கிறார்கள்‌. பாவம்‌ 
செய்வதற்கு முன்பாக அவர்களிடத்தில்‌ 
இருந்த சந்தோஷம்‌, மகிமை, மேன்மை 
எல்லாமே அவர்களை 
உரிந்துபோடப்பட்டிருக்கிறது. 
வஸ்திரமில்லாத 
இருக்கிறார்கள்‌. 
பாதுகாப்பு. 

பாதுகாப்பும்‌ 
விலகிப்போயிற்று. 
காத்துக்கொள்ளக்கூடிய 
அவர்களிடத்தில்‌ இல்லை. 

ப்‌ ஏவா! 

நிவாணிகள்‌. என்று 
வெட்கப்படுகிறார்கள்‌. அவர்கள்‌ 


எந்த 


உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள்‌. 
தங்களுடைய 
அவமானத்தையும்‌ 
பிரத்தியட்சமாய்ப்‌ 
அவர்களுடைய நிர்வாணத்தையும்‌, 
அதன்‌ மூலமாக உண்டாயிருக்கிற 
அவமானத்தையும்‌, அவர்களுடைய சொந்த 
மனச்சாட்சிகள்‌ பார்க்கிறது. எதுவும்‌ 
மறைவாயில்லை. 


பார்க்கிறார்கள்‌. 


கனியைப்‌ புசிப்பதற்கு முன்பாகவும்‌ 

அவர்கள்‌ நிர்வாணிகளாகத்தான்‌ 

இருந்தார்கள்‌. அவர்கள்‌ பாவம்‌ செய்வதற்கு 
ன்பாக தேவனுடைய மனச்சாட்சியைப்‌ 
ற்றிருந்தார்கள்‌. இப்பொழுது அதை 

இழந்து, சுயமனச்சாட்சியை உடையவர்களாக 

இருக்கிறார்கள்‌. நன்மை செய்யும்‌ 

வல்லமையை இழந்து போனார்கள்‌. தீமை 

செய்ய்‌ ப 

கொண்டார்கள்‌. 

இருப்பதற்குப்‌ 

விரோதமாக 

செய்யும்‌ 

அவர்களுக்குள்‌ காணப்படவில்லை. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தேவனால்‌ பாவம்‌ செய்ய முடியாது. 
ஆதாமையும்‌ தேவன்‌ அப்படித்தான்‌ 


க்‌ மகிமையை இழந்துபோனார்‌. 
செய்யாதவனாக இருந்த ஆதாம்‌ இப்பொழுது 
பாவம்‌ செய்து பாவியாகிவிட்டார்‌. 


பாவம்‌ மனுஷனை அசுத்தப்படுத்துகிறது. 
அது அவனை வேதனைப்படுத்தி, 
அவமானப்படுத்துகிறது. எங்கெல்லாம்‌ பாவம்‌ 
பிரவேசிக்கிறதோ, அங்கெல்லாம்‌ துன்பமும்‌, 
துயரமும்‌, அவமானமும்‌ பிரவேசிக்கும்‌. 


சத்துரு மனுஷரை வஞ்சிக்கிறவன்‌. 
நம்முடைய முதல்‌ பெற்றோரை சாத்தான்‌ 
வஞ்சித்தபோது, விருட்சத்தின்‌ கனியைப்‌ 
புசிக்கும்‌ நாளிலே, அவர்களுடைய கண்கள்‌ 
திறக்கப்படும்‌ என்று சொன்னான்‌. சாத்தான்‌ 
சொன்ன பிரகாரமாக அவர்களுடைய 


அவர்களுடைய கண்கள்‌ திறக்கப்படவில்லை. 
அவர்களுக்கு துக்கமும்‌, அவமானமும்‌ 
ஏற்படும்‌ வண்ணமாக, அவர்களுடைய 
கண்கள்‌ திறக்கப்பட்டது. அவர்கள்‌ 
நன்மையை  காண்பதற்குப்‌ பதிலாக, 
தீமையைக்‌ காண்கிறார்கள்‌. 

ஆதாமும்‌ ஏவாளும்‌ தங்களுடைய 
நிர்வாணத்தையும்‌, அவமானத்தையும்‌ மூடி 
மறைப்பதற்கு முயற்சி பண்ணுகிறார்கள்‌. 
தாங்கள்‌ தாக்கக்‌ அவர்கள்‌ 
அறிந்துகொள்கிறார்கள்‌. அவர்களுடைய 
பாவமே அவர்களைக்‌ குற்றப்படுத்துகிறது. 
அவர்கள்‌ அ ளை தைத்து, 
தங்களுக்கு அரைக்கச்சைகளை 
உண்டுபண்ணுகிறார்கள்‌. இதன்‌ மூலமாக 
அவர்களுடைய அவமானத்தின்‌ ஒரு பகுதியை 
மூடி மறைக்க திட்டமிடுகிறார்கள்‌. 
அரைக்கச்சைகளை 

யாரும்‌ 

அதை 
உண்டுபண்ணுகிறார்கள்‌. 
அவர்களை சோதித்து. பாவத்தில்‌ 
விழத்தள்ளின சாத்தான்‌ அவர்களுக்கு 
உதவி செய்ய முன்வரவில்லை. சாத்தான்‌ 
வஞ்சிக்கிறவன்‌. அவன்‌ நம்முடைய 
முதற்பெற்றோரை வஞ்சித்துவிடுகிறான்‌. 


வப்‌ 
அவர்களுக்‌! று 
பண்டுபண்ணிக்கொடுக்கவில்லை. 
அவர்களே 





f= THE 
TT 


ஆதாமும்‌ ஏவாளும்‌ 
நிர்வாணத்தை மூடி 
பண்ணுகிறார்கள்‌. 
அவமானம்‌ 
நீங்கவேண்டும்‌ 
அவர்களுடைய க்கக்‌ துவர்‌ 
அவர்களுடைய 
பொதுவாக 


தங்களுடைய மதிப்பையும்‌ மரியாதையையும்‌, 
அந்தஸ்தையும்‌ காத்துக்கொள்ள 
விரும்புகிறார்கள்‌. நம்முடைய அந்தஸ்தைவிட, 
தேவனுடைய மன்னிப்பே நமக்கு 
அவசியமானது. 


ஆதாமும்‌ ஏவாளும்‌ தங்களுடைய 
பாவங்களை  அத்திஇலைகளினால்‌ மூடி 
மறைக்க முயற்சி செய்கிறார்கள்‌. இதன்‌ 
மூலமாக தங்களுடைய பாவங்களை 
தாங்களே மன்னித்துக்கொள்ளலாம்‌ என்று 
நினைக்கிறார்கள்‌. தங்களுக்கு ஏற்பட்ட 
நிர்வாணத்தையும்‌, அவமானத்தையும்‌ 
தாங்களாகவே மூடி மறைத்துவிடலாம்‌ என்று 
அவர்கள்‌ முயற்சி செய்கிறார்கள்‌ 


ஆதாமும்‌ ஏவாளும்‌ தங்களுக்கு 
அத்திமிலைகளைத்‌ தைத்து 
அரைக்கச்சைகளை உண்டுபண்ணுகிறார்கள்‌ 
(மிர 3:7; யோபு 16:15: எசே 13:18) மனுஷன்‌ 
தன்னுடைய நிர்வாணத்தை மூடுவதற்காக 
தனக்குத்‌ தானே கண்டுபிடித்துக்‌ கொள்ளும்‌ 
உபாயம்‌. அத்தியிலைகளைத்‌ தைத்து 
ஆதாமும்‌, ஏவாளும்‌ தங்களுக்கு 
அரைக்கச்சைகளை உண்டு பண்ணினார்கள்‌. 
இது குளிரிலிருந்து அவர்களைப்‌. 
பாதுகாக்காது. இது நீண்ட நாள்‌ உழைக்கவும்‌ 
ய்யாது. தேவன்‌ அவர்களுக்கு தோல்‌. 
உடைகளை உண்டாக்கி, உடுத்தினார்‌ 


உண்டுபண்ணின 
அவர்களுடைய அவமானத்தை 
முடியாது. அத்தி இலைகள்‌ அவர்களுடைய 
அவமானத்தை அதிகரிக்கச்‌ செய்யும்‌. 
அவர்களுடைய வெட்கமும்‌ அவமானமும்‌ 
அதிகமாய்‌ வெளிப்படும்‌. மனுஷன்‌ தன்னுடைய 
சுயமுயற்சியினால்‌ பாவத்தை மூ 
மறைக்க நினைப்பது மதியீனம்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தேவன்‌ தடைபண்ணின விருட்சத்தின்‌ 
கனியைப்‌ புசித்த வேளையிலே ஆதாமுக்கும்‌ 
ஏவாளுக்கும்‌  பயமுண்டாயிற்று. பகலில்‌ 
குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில்‌ 
உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய 
த்தத்‌ அவர்கள்‌ கேட்கிறார்கள்‌ 


இதற்கு முன்பு 

அவர்களோடு 

கூடமிருந்திருக்கிறார்‌. அவருடைய சத்தத்தை 
அவர்கள்‌ பல சந்தர்ப்பங்களில்‌ 
கேட்டிருக்கிறார்கள்‌. அப்போதெல்லாம்‌ 
அவர்களுக்கு பயமுண்டாகலில்லை. ஆனால்‌ 
தேவனாகிய கர்த்தருடைய 
கேட்டபோது, அவர்களுக்கு 


மும்‌ ஏவா, (வரையிலும்‌ 
தேவனாகிய கரத்தலாம்‌ பாக்கும்போது, 
அவருடைய சத்தத்தைக்‌ கேட்கும்போதும்‌, 
அவரை தங்களுடைய  சிருஷ்டிகராகவே 
பார்த்தார்கள்‌. இப்போதோ அவர்கள்‌ 
ள்‌ திறக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள்‌ 
கர்த்தரை தங்களுடைய 
பார்க்கிறார்கள்‌. 
ங்களுடைய பாவத்திற்காக தங்களை 
நியாயந்தீர்த்து தண்டிக்கப்போகிற 
நியாயாதிபதியாக அவர்கள்‌ தேவனாகிய 
கர்த்தரைப்‌ பார்க்கிறார்கள்‌. இதனால்‌ 
அவர்களுக்கு பயமுண்டாயிற்று. 
மனுஷனுடைய மனச்சாட்சி 
குற்றமுள்ளதாமிருக்கும்போது, அவனுக்கு 
தேவனைக்‌. குறித்து பயமுண்டாகும்‌. 
அவனுடைய குற்றமனச்சாட்சியே அவனைக்‌ 
குற்றப்படுத்தும்‌. அது அவனுக்கு விரோதமாக 
சாட்சி சொல்லும்‌. 


தேவனாகிய கர்த்தர்‌ பகலில்‌. 
குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்திலே 
உலாவுகிறார்‌. அவர்‌ இரவிலே வரவில்லை. 
பகலிலே வருகிறார்‌. தேவன்‌ ம்‌ 


உக்கிரகோபத்தோடு ல 
மதியவெயில்‌ அதிகமாயிருக்கும்போது, 
பூமியின்மேல்‌ உஷ்ணம்‌ அதிகமாயிருக்கும்‌. 
இதனால்‌ மனுஷருக்கு எரிச்சலுண்டாகும்‌. 
தேவனோ மத்தியான வெயில்‌ நேரத்தில்‌ 
வராமல்‌, பகலில்‌ குளிர்ச்சியான வேளையிலே 
தோட்டத்திலே உலாவுகிறார்‌. தேவனிடத்தில்‌ 
கோபமில்லை. ஆனாலும்‌ ஆதாமும்‌ ஏவாளும்‌ 
தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தைக்‌ 
கேட்டு பயப்படுகிறார்கள்‌. 





i FTE 
TT 


தேவனாகிய கர்த்தர்‌ மெல்லிய 
சத்தத்திலே பேசுகிறார்‌. அவர்‌ ஆதாமையும்‌ 
ஏவாளையும்‌ விசாரிப்பதற்காக வந்திருக்கிறார்‌. 
கர்த்தர்‌ எலியாவை மெல்லிய சத்தத்தினால்‌ 
விசாரித்ததுபோல, இப்போது பகலில்‌, 
குளிர்ச்சியான வேளையில்‌, ஆதாமையும்‌ 
ஏவாளையும்‌ அன்‌ போடு விசாரிக்க வருகிறார்‌. 
ஆனால்‌. அவர்களுக்கோ. தேவனாகிய 
கர்த்தருடைய சத்தத்தைக்‌ கேட்டபோது, 
பயமுண்டாயிற்று. 


அப்பொ ஏவாளும்‌, 
தேவனாகிய ட்ட டான்‌ | 
விலகி, தோட்டத்தின்‌ விருட்சங்களுக்குள்ளே 
ஒளித்துக்கொள்கிறார்கள்‌. அவர்களுடைய 
மனதிலே மிகப்பெரிய 
மாற்றமுண்டாயிருக்கிறது. அவர்கள்‌ இதற்கு 
முன்பு தேவனாகிய கர்த்தருடைய சந்நியில்‌ 
இருக்கவேண்டுமென்று ஆசைப்பட்டவர்கள்‌ 
னால்‌ 
கர்த்தருடைய 
ஓடுகிறார்கள்‌. இந்த மாற்றம்‌ அவர்களுடைய 
பாவத்தினால்‌ உண்டாயிற்று. 


தேவன்‌ 
பயங்கரமானவராயிருக்கிறார்‌ 
தங்களுக்குத்‌ 

பயங்கரமானவர்களாயிருக்கிறார்கள்‌. 


அவர்களுக்கு 
அவர்கள்‌ 
தாங்களே 


மூலமாக அவர்கள்‌ தேவனை பார்க்கிறார்கள்‌. 
அவர்களால்‌ தேவனுடைய கிருபையையும்‌, 
இரக்கத்தையும்‌, அன்பையும்‌ பார்க்க 
முடியவில்லை. அந்தக்‌ கண்கள்‌ தேவனுடைய 
கோபத்தையும்‌, நியாயத்தீர்ப்பையும்‌ 
பார்க்கிறது. 


அவர்களுடைய மனச்சாட்சிகளே 
அவர்களைக்‌ குற்றப்படுத்துகிறது. அவர்கள்‌ 
செய்த பாவம்‌ அவர்களுடைய கண்களுக்கு 
முன்பாக நிறுத்தப்பட்டிருக்கிறது. அத்தி 
இலைகளினால்‌ உண்டுபண்ணப்பட்ட 
அரைக்கச்சைகளால்‌ அவர்களுடைய 
பாவங்களை மூடி மறைக்க. ல்லை. 
அவர்களுடைய பிரயாசம்‌ வீணாய்ப்போயிற்று. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


_ ஆதாமும்‌ ஏவாளும்‌ தங்களுடைய 
பாவத்தையும்‌, குற்றத்தையும்‌, மீறுதலையும்‌ 
உணருகிறார்கள்‌. அவர்களால்‌ தேவனுடைய 

நியாயத்தீர்ப்புக்கு முன்பாக நிற்கழுடியவில்லை. 
நீதியுள்ள தேவன்‌ தங்களைத்‌ தண்டிப்பார்‌ 
என்று அவர்களுக்கு நன்றாய்த்‌ 
தெரிந்திருக்கிறது. ஆகையினால்‌ அவர்கள்‌ 
தேவனுடைய நியாயத்தீர்ப்புக்கு பயந்து, 
கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி 
ஓடுகிறார்கள்‌. 

சாத்தான்‌ ஆதாமையும்‌ ஏவாளையும்‌ 
வஞ்ித்திுக்கிறான்‌ விருட்சத்தின்‌ 

புசித்தால்‌ அவர்கள்‌ 
சாகமாட்டார்கள்‌ என்று சொன்னான்‌. 
அவர்கள்‌ கண்கள்‌ திறக்கப்படும்‌ என்றும்‌, 
அவர்கள்‌ நன்மை தீமை அறிந்து 
தேவர்களைப்போல்‌ இருப்பார்கள்‌ என்றும்‌ 
சொன்னான்‌. அவர்களுக்கு ஒரு தீங்கும்‌ 
வராது என்றும்‌, அவர்கள்‌ 
பாதுகாப்பாயிருப்பார்கள்‌. என்றும்‌. 
வாக்குப்பண்ணினான்‌. சாத்தானுடைய 
வார்த்தைகள்‌ பொய்யானது. ஆதாமும்‌. 
ஏவாளும்‌ மிகப்பெரிய ஆபத்திலிருக்கிறார்கள்‌. 


சாத்தன்‌ சொன்ன பிரகாரம்‌ 
அவர்கள்‌ நன்மை தீமையை அறியவில்லை. 
அவர்கள்‌ இப்போது ஒன்றையும்‌ அறியாமல்‌, 
காணாமல்‌ போனவர்கள்போல தேவனுடைய 
சந்நிதிக்கு விலகி ஓடுகிறார்கள்‌. பயந்து 
நடுங்குகிறார்கள்‌. அவர்கள்‌ 
தேவர்களைப்போல இருப்பார்கள்‌ என்று 
சாத்தான்‌ சொன்னான்‌. ஆனால்‌ ஆதாமும்‌ 
'வாளுமோ பயத்தினால்‌ நடுங்கி, 
கழ கப்பன்‌ ஓடி... ஒளிகிறார்கள்‌. 
அவர்கள்‌ கண்டுபிடிக்கப்பட்ட 
குற்றவாளிகளாகயிருக்கிறார்கள்‌. 
சந்நிதியைவிட்டு 
விலகி யாராலும்‌ ஓடி ஒளித்துக்கொள்ள 
முடியாது. கர்த்தருடைய பிரசன்னத்திற்கு 
விலகி தங்களை மறைத்துக்கொள்ளலாம்‌. 
என்று நினைப்பது மனுஷருடைய மதியீனம்‌. 
தேவனுக்கு மறைவான இரகசியம்‌ 
எதுவுமில்லை. நாம்‌ எங்கே இருந்தாலும்‌ 
கர்த்தர்‌ நம்முடைய இருப்பிடத்தை 
அறிந்திருக்கிறார்‌. அவர்‌ நம்முடைய 
போக்கையும்‌: வரத்தையும்‌, நாம்‌ 
உட்கார்ந்திருப்பதையும்‌, நிற்பதையும்‌, 
நடப்பதையும்‌, நாம்‌ நம்மை 
மறைத்துக்கொள்வதையும்‌ அறிந்திருக்கிறார்‌. 


தேவனுடைய 





i THE 
TT 


ஆதாமும்‌ 4 
செய்ததினால்‌, அவர்களை 
சூழ்ந்துகொள்கிறது. அவர்கள்‌ 
தேவனுடைய பிரசன்னத்திற்கும்‌, அவருடைய 
சத்தத்திற்கும்‌, அவருடைய சந்நிதிக்கும்‌ 
பயப்படுகிறார்கள்‌. அவர்களுடைய மனச்சாட்சி 
அவர்களைக்‌ _குற்றப்படுத்துவதினால்‌. 
அவர்களுக்கு பயமுண்டாயிற்று. தங்களுக்கு 
தீங்கு வரப்போகிறது என்பதை அவர்கள்‌ 
அறிந்து பயப்படுகிறார்கள்‌. 


ஏவாளும்‌ பாவம்‌ 
பயம்‌ 


ஆதாமும்‌ ஏவாளும்‌ பாவம்‌ 
செய்ததினால்‌ அவர்கள்‌ 
தேவமகிமையற்றவர்களாகயிருக்கிறார்கள்‌. 
தேவன்‌ அவர்களுக்கு கொடுத்த 
ஆசீர்வாதமான வாக்குத்தத்தங்கள்‌ இனிமேல்‌ 
அவர்களுக்கு சித்திக்காது. அவர்கள்‌ 
சர்வசிருஷ்டிகளையும்‌ கீழ்ப்படுத்தி ஆளுகை 
செய்வார்கள்‌ என்று தேவன்‌ அவர்களுக்கு 
சொல்லியிருந்தார்‌. ல்‌ நாட்டு 
மிருகங்களும்‌, காட்டு மிருகங்களும்‌, ஊரும்‌ 
பிராணிகளும்‌, ஆகாயத்துப்பறவைகளும்‌ 
அவர்களுக்கு கீழ்ப்படியாது. 


வனாகிய கர்த்தர்‌ னை 
ரந தப்‌ ந்தது சக்‌ 
ன்‌ கனியையும்‌ புசிக்கலாம்‌" 
என்று சொன்னார்‌. அவன்‌ நன்மை தீமை 
அறியத்தக்க விருட்சத்தின்‌ கனியை 
புசிக்கும்‌ நாளில்‌, அவன்‌ சாகவே சாவான்‌ 
என்றும்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
கட்டளையிட்டார்‌ 
ஜீவலிருட்சத்தின்‌ கனியைப்‌ புசித்திருந்தால்‌, 
ஜீவனோடிருந்திருப்பான்‌. 
மரணம்‌ ஏற்பட்டிருக்காது. 
ஆதாமும்‌ ஏவாளும்‌ 
ச்ம்‌ விருட்சத்தின்‌ 
கனியைப்‌ புசித்து பாவம்‌ செய்திருக்கிறார்கள்‌. 
பாவத்தின்‌ சம்பளம்‌ மரணம்‌. 
தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை 
அவர்கள்‌ கேட்டார்கள்‌. அவர்கள்‌ 
எதி்பர்த்தது போலவே தேவனுடைய 
க்‌ கேட்டார்கள்‌. தாங்கள்‌ பாவம்‌ 
செ்கதினா்‌ தேவனுக்குப்‌ பயந்து, 
தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி, 
தோட்டத்தின்‌. விருட்சங்களுக்குள்ளே. 
ஒளித்துக்‌ கொண்டார்கள்‌. ஒருவேளை 
'தேவனுடைய சத்தம்‌ கோபதொனியுடையதாக 
இருந்திருக்கலாம்‌. (ஆதி 340: சங்‌ 29; 
வெளி 10:4) அல்லது அவர்களுடைய குற்ற 
உணர்வு தேவ சந்நிதியை விட்டு அவர்களை 
ஒடி ஒழிய வைத்திருக்கலாம்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


தேவனிடமிருந்து யாரும்‌ ஒழிந்து ஓட 
முடியாது. (சங்‌ 139:7-12; எரே 23:24; 
ஆமோஸ்‌. 92-3, தேவனுடைய 
சந்நிதியிலிருந்து ஓடி ஒழிவது அவர்களுடைய 
குற்ற உணர்வையே வெளிப்படுத்துகிறது. 


நீ எங்கே இருக்கிறாய்‌ 
ஆதி 8910 


ஆதி 99. அப்பொழுது தேவனாகிய 
கர்த்தர்‌ ஆதாமைக்‌ கூப்பிட்டு: நீ எங்கே 
இருக்கிறாய்‌ என்றார்‌. 

ஆதி 940, அதற்கு அவன்‌: நான்‌ 
தேவரீருடைய சத்தத்தைத்‌ 
தோட்டத்திலே. கேட்டு, நான்‌ 
திர்வாணியாயிருப்பதினால்‌ பயந்து, 
ஒளித்துக்கொண்டேன்‌ என்றான்‌. 


பகலில்‌. 
ஏதேன்‌ 
உலாவவதற்காக 
வந்திருக்கிறார்‌. ஆதாமும்‌ ஏவாளுபோ 
தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு, 
விலகி, தோட்டத்தின்‌ விருட்சங்களுக்குள்ளே 
தங்களை ஒளித்துக்கொள்கிறார்கள்‌. தேவன்‌ 
அவர்களைத்‌ தேடிப்பார்க்கிறார்‌ 

ப்பொ வனாகிய கர்த்தர்‌ 
தைக்‌! திப எத்‌ சே 
இருக்கிறம்‌. (ஆதி 39) என்று கேட்கிறார்‌ 


“நீ எந்த 
என்பது பொருளல்ல. 


தேவனாகிய கர்த்தர்‌ 
குளிர்ச்சியான வேளை 
தோட்டத்திலே 


நீ 
நிலமையிலிருக்கிறாய்‌" என்பது பொருளாகும்‌, 


தேவன்‌ தடைபண்ணின விருட்சத்தின்‌ 
கனியைப்‌ புசித்ததினால்‌, ஆதாமும்‌ ஏவாளும்‌ 
பாவிகளாயிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ தாங்கள்‌ 
நிர்வாணிகள்‌ என்று அறிந்து 
அவமானத்திலிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ அத்தி 
இலைகளை தங்களுக்கு 
உண்டுபண்ணி, 
அவமானத்தை மூட 
முயற்சிபண்ணிக்கொண்டிருக்கிறார்கள்‌. 





i FTE 
TT 


தேவனாகிய கர்த்தர்‌ ஆதாமைக்‌ 
கூப்பிட்டு, “நீ எங்கே இருக்கிறாய்‌" என்று 
கேட்பது, அவருடைய அன்பையும்‌, 
கிருபையையும்‌ வெளிப்படுத்துகிறது. 
பாலத்தின்‌ விழுந்து கிடக்கிற ஆதாமை, 
தேவனாகிய கர்த்தர்‌ விடுவிக்க விரும்புகிறார்‌. 
கர்த்தர்‌ ஆதாமை மீட்டுக்கொள்ள 
விரும்புகிறார்‌ 

கர்த்தர்‌ முக்‌ உதவி 
செய்யவேண்டுயென்றால்‌. தாம்‌ கான்‌ 
இருக்கும்‌ நிலமையை அறிந்துகொள்ள 
வேண்டும்‌. ஆதாமைப்போலவே பாவிகளாகிய 
எல்லோருமே, தங்களுடைய பாவமான 
நிலமையை அறிந்துகொள்ளவேண்டும்‌. நாம்‌ 
தேவனுடைய சந்நிதியை விட்டு விலகி 
ஓடினாலும்‌, தேவனிடத்தில்‌ திரும்பி வரும்‌ 
வரையிலும்‌, நமக்கு சந்தோஷமோ 
சமாதானமோ, ஆறுதலோ இல்லை. 


தாம்‌ தேவனுடைய வார்த்தைகளைக்‌ 


பிரதியுத்தரம்‌ சொல்லுகிறார்‌. ஆதாம்‌. 
தேவரீருடைய சத்தத்தைத்‌ தோட்டத்திலே 
கேட்டு, நான்‌ நிர்வாணியாயிருப்பதினால்‌ 
பயந்து. ஒளித்துக்கொண்டேன்‌" (ஆதி 3:0) 
என்று தேவனிடத்தில்‌ சொல்லுகிறார்‌. 


ஆதாம்‌ (டைய பாவத்தை 
இன்றும்‌ ங்கி தேவனாகிய 
கர்த்தர்‌ தடைபண்ணின விருட்சத்தின்‌ 
கனியை, புசித்ததை ஆதாம்‌ இன்னும்‌ 
ஒத்துக்கொள்ளவில்லை. தன்னுடைய 
பாவத்தையும்‌, மீறுதலையும்‌ தேவனாகிய 
கர்த்தரிடத்தில்‌ அங்கீகரியாமல்‌, 'நான்‌ 
நிர்வாணியாயிருப்பதினால்‌ யயந்து 
ஒளிந்துகொண்டேன்‌" என்று சொல்லுகிறார்‌ 
ஆதாம்‌ தேவனிடத்தில்‌ தன்னுடைய பாவத்தை 
அறிக்கை செய்யாமல்‌, தன்னுடைய 
பயத்தையும்‌, நிர்வாணத்தையும்‌, 
அவமானத்தையும்‌ அறிக்கை செய்கிறார்‌. 


கனியைப்‌ புசித்தாயோ 
ஆதி 3-18 


ஆதி 3401: அப்பொழுது அவர்‌ தீ 
நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன்‌ 
யார்‌? புசிக்கவேண்டாம்‌ என்று நான்‌ 
உனக்கு விலக்கின விருட்சத்தின்‌ 
கனியைப்‌ புசித்தாயோ என்றார்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆதி 312. அதற்கு ஆதாம்‌: என்னுடனே 
இருக்கும்படி. தேவரீர்‌ தந்த 
ஸ்திரீயானவன்‌ அவ்விருட்சத்தின்‌ 
கனியை எனக்குக்‌ கொடுத்தான்‌, நாண்‌ 
புசித்தேன்‌ என்றான்‌. 


ஆதி 3:18. அப்பொழுது தேவனாகிய 
கர்த்தர்‌ ஸ்திரீயை நோக்கி: நீ இப்படிச்‌: 
செய்தது. என்ன என்றார்‌. 
ஸ்திரீயாணவன்‌: சர்ப்பம்‌ என்னை 
வஞ்சித்தது, நான்‌ புசித்தேன்‌ என்றான்‌. 


குற்றம்‌ செய்தவர்கள்‌ 


ப்‌ தங்களுடைய 
வாக்குமூலத்தை 


சொல்லுகிறார்கள்‌. 
ஆனாலும்‌ அவர்கள்‌ தங்களுடைய 
தப்பிதத்திற்கு பொறுப்பேற்கவில்லை. 
அவர்கள்‌ குற்றம்‌ செய்தாலும்‌ அதற்கான 
காரணத்தை மற்றவர்கள்மீது 
சுமத்துகிறார்கள்‌ 

தேவனாகிய கர்த்தர்‌ தாமைக்‌ 
கூப்பிட்டு: "நீ எங்கே இருக்கிறாய்‌" என்று 
ட்கிறார்‌. அதற்கு ஆதாம்‌ நான்‌ 
சத்தத்தைத்‌ தோட்டத்திலே. 
ன்‌ நிர்வாணியாயிருப்பதினால்‌ 
ஒளித்துக்கொண்டேன்‌" 

க 320) என்று சொல்லுகிறார்‌ 


புத தனக்‌ கரத்‌ 
ர்‌ 


வாணி என்று உனக்கு 
(ஆதி 30) என்று 
_ சர்வஞானமுள்ளவர்‌ 


ம்ம்‌, 


அறிக்கைபண்ணவேண்டுமென்று 
எதிர்பார்க்கிறார்‌. 


இமம்‌, ஏவாளும்‌ இதுவரையிலும்‌ 


ளாகத்தான்‌. ந்தார்கள்‌. 
அப்போது அவர்கள்‌ வெட்கப்படவில்லை. 
அவர்கள்‌ தேவனுக்கு பயந்து தங்களை 
ஒளித்துக்கொள்ளவில்லை. இப்போதோ 
ஆதாமுக்கு வெட்கமும்‌ பயமும்‌ 

வந்திருக்கிறது. ஆகையினால்‌ தேவனாகிய 
கர்த்தர்‌ ஆதாமைப்‌ பார்த்து, "நீ நிர்வாணி 
என்று உனக்கு அறிவித்தவன்‌ யார்‌” என்று 
கேட்கிறார்‌. 





i= FTE 
ETT 


ஆதாமின்‌ வெட்கத்திற்கும்‌ பயத்திற்கும்‌ 
காரணம்‌ என்ன என்பது தேவனாகிய 
கர்த்தருக்கு தெரியும்‌ தேவன்‌ ஆதாமை 
நோக்கி, “புசிக்கவேண்டாம்‌ என்று நான்‌ 
உனக்கு விலக்கின விருட்சத்தின்‌ கனியை 
புசித்தாயோ" என்று கேட்கிறார்‌. தாம்‌ 
விலக்கின கனியை ஆதாமும்‌ ஏவாளும்‌ 
புசித்தார்கள்‌ என்பது தேவனுக்கு தெரியும்‌. 


தேவன்‌ நம்முடைய செய்கைகளையும்‌, 
மனதின்‌ நினைவுகளையும்‌ அறிந்திருக்கிறார்‌. 
நம்முடைய பாவங்கள்‌ எல்லாமே தேவனுக்கு 
மறைவாயிராமல்‌, _ பிரத்தியட்சமாயிருக்கிறது. 
ஆனாலும்‌ நம்முடைய பாவங்களை 
நாமே அறிக்கை செய்யவேண்டுமென்று 
தேவன்‌  எதிர்பார்க்கிறார்‌. நம்முடைய 
பாவங்களைப்பற்றி தேவனுக்கு 
தெரிந்திருந்தும்‌, அந்தப்‌ பாவங்கள்‌ 
நமக்கும்‌ தெரிந்திருக்கவேண்டும்‌. 
பாவங்களை நாம்‌ 
தேவனிடத்தில்‌ "அறிக்கைபண்னுப்போது, நாம்‌ 
அவற்றை தேவனுக்கு தெரியப்படுத்துகிறோம்‌ 
என்று நினைக்கக்கூடாது. நம்முடைய 
பாவங்களை நாம்‌ அறிக்கை செய்யாவிட்டால்‌, 
தேவனுக்கு அதைப்பற்றி ஒன்றும்‌ தெரியாது 
என்று நினைத்து விடக்கூடாது. 


நம்முடைய பாவங்களை தேவனிடத்தில்‌ 
அறிக்கைபண்ணும்போது, நமக்குள்ளே 
பாவத்தைக்குறித்த குற்றவுணர்வு 
ஏற்படவேண்டும்‌. தேவனுக்கு முன்பாக நாம்‌ 
நம்மை தாழ்த்தவேண்டும்‌. 
கிய கர்த்தர்‌ 

நோக்கி எ நீ இப்படி தது என்ன” 
(ஆதி 3:13) என்று கேட்கிறார்‌. தேவன்‌ 
தடைபண்ணின கனியை ஸ்நிரீயானவளே 
முதலாவதாக புசித்தாள்‌. அவள்‌ தன்‌ 
புருஷனையும்‌ அந்தக்‌ கனியைப்‌ 
புசிக்குமாறு தூண்டினாள்‌. தடைபண்ணின 
கனியைப்‌ புசித்த ஆதாமும்‌ பாவம்‌. 
செய்திருக்கிறார்‌. அந்தக்‌ கனியைப்‌ 
புசிக்குமாறு அவரைத்‌ தூண்டின ஏவாளும்‌ 

த்‌ 


ஸ்திரீயை 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அவர்களைத்‌ 

சாத்தானின்‌ 

மற்றவர்களை 

தூண்டுகிறவர்கள்‌ 

சாத்தானுடைய  திறதிகாயிரக்கிறா்கள்‌ 

நாம்‌ மற்றவர்களைப்‌ பாவம்‌ 

செய்யத்தூண்டும்போது. அவர்களுடைய 

பாவங்களுக்கும்‌ நாமே காரணமாயிருப்போம்‌. 

அவர்களுடைய அழிவுக்கும்‌ நாம்‌ 
துணைபோவோம்‌. 


ஆதாமும்‌ ஏவாளும்‌ தேவனாகிய 
கர்த்தரிடத்தில்‌ தங்கள்‌ பாவங்களை 
மறைக்கவில்லை. தேவனுக்கு முன்பாக 
அவர்களால்‌ தங்கள்‌ பாவங்களை மறைக்கவும்‌ 
முடியாது. தாங்கள்‌ குற்றமற்றவர்கள்‌ என்று 
அவர்கள்‌ தேவனிடத்தில்‌ வழக்காடவுமில்லை. 
அவர்களுடைய பாவம்‌ மறைவாயிராமல்‌, 


பிரத்தியட்சமாயிருக்கிறது. 


பாவம்‌ செய்த ஆதாமும்‌ 
தங்களுடைய பாவத்திற்கு 
காரணம்‌ என்பதை 
அங்கீகரிக்கவில்லை. அவர்கள்‌ பாவம்‌ 
செய்தாலும்‌ அந்தப்‌ பாவத்திற்கான 
காரணத்திற்கு மற்றவர்களைக்‌ 
நர்த்தன ஆதாமும்‌ ஏவாளும்‌: 
இப்போ, நிர்வாணிகளாயும்‌, 
வெட்கப்படுகிறவர்களாயும்‌ இருந்தாலும்‌, 
இந்த  வெட்கத்திற்கன காரணத்தை 
மற்றவர்கள்மீது சொல்லுகிறார்கள்‌. 


நின்னுடைய, பாவத்திற்கு 


அறிக்கை செய்து விட்டுவிட்டால்‌, அவருடைய 
இரக்கதையும்‌, கிருபையையும்‌ 
பெற்றுக்கொள்ளலாம்‌. நம்முடைய மனச்சாட்சி 
நம்மைக்‌ குற்றப்படுத்தும்போது, நாம்‌. 
நம்முடைய மனச்சாட்சிக்கு விரோதமாக 
போராடக்கூடாது. நம்முடைய பாவமான 
காரியங்கள்‌ மூலமாக தேவனைக்‌ 
கோபப்படுத்தக்கூடாது. நம்முடைய 
சிநேகிதரையும்‌, இந்த உலகத்தையும்‌, இந்த 





i THE 
ETT 


ஆதாம்‌ ஸ்திரீயின்மீது குற்றம்‌ சுமத்தி 
தன்னுடைய பாவத்தை மறைக்கப்‌ பார்க்கிறார்‌. 
(யோபு 31:33; நீதி 28:13, 1தீமோ 2:42-15). 
அந்த ஸ்திரீயைத்‌ தந்தது தேவனே என்று 
கூறி தன்னுடைய பாவத்திற்கான 
காரணத்தைத்‌ தேவனிடமே சுமத்துகிறார்‌. 
தேவன்‌ ஏவாளைத்‌ தனக்கு தந்திராவிட்டால்‌ 
தான்‌ பாவம்‌ செய்திருக்கமாட்டார்‌ 
என்பது ஆதாமின்‌ விவாதம்‌. 
மற்றவர்கள்மீது குற்றம்‌ சுமத்துவது. 
மனுஷருடைய சுபாவம்‌. என்னுடனே 
இருக்கும்‌ படி" என்று ஆதாம்‌ கூறுகிறார்‌. 
ஏவாள்‌ சோதிக்கப்பட்ட போது ஆதாம்‌. 
அங்கே இருக்கிறார்‌. ஆதாம்‌ ஏவாளைப்‌ 
பாதுகாக்க வில்லை. அவரும்‌ அந்தக்‌ 
கனியைப்‌ புசிக்க விரும்பினார்‌. ஏவாளோடு 
ஆதாமும்‌ பாவத்திற்குப்‌ பங்காளியாகி 
விட்டார்‌ (ஆதி 3:6). 
ல்‌ கொடுத்தாள்‌" என்று 
என்னைக்‌ கட்டாயப்படுத்திச்‌ 
சிப்பி வேண்டுமென்று ஏவாள்‌ கூறினாள்‌” 
ன்‌ இருக்கிறது. 
புசித்தது. 
காரணமாயிற்று 


தைப்‌, 
முதலாவது. பாவத்திற்கும்‌ 
(லூக்கா 21:34; பிலி 3:19) 
தேவன்‌ விலக்கின்‌ விருட்சத்தின்‌ 
கனியை ஆதாம்‌ புசித்து பாவம்‌ செய்தார்‌ 
ஆனால்‌ ஆதாமோ தன்னுடைய பாவத்திற்கு 
தானே காரணம்‌ என்பதை அங்கீகரியாமல்‌ 
அந்தப்‌ பழியை ஏவாள்‌ மீது போடுகிறார்‌. 
ஆதாம்‌ தன்னுடைய பாவத்திற்கு, 
தன்னுடைய மனைவியைக்‌ குற்றப்படுத்துவது 
மாத்திரமல்ல, தன்னை உருவாக்கின 
தேவனையே குற்றப்படுத்துகிறார்‌. ஆதாம்‌ 
தேவனை நோக்கி, “என்னுடனே இருக்கும்படி 
தந்த. ஸ்திரீயானவள்‌ 
ன்‌ கனியை எனக்குக்‌ 
" (ஆதி 3:12) 
என்று சொல்லுகிறார்‌. 
ஆதாம்‌ தமக்கு கீழ்ப்படிந்து, 
ஜீவிக்கவேண்டும்‌. என்றும்‌, அவர்‌ 
பரிசுத்தமாயிருக்கவேண்டும்‌ என்றும்‌ தேவன்‌ 
விரும்புகிறார்‌. ஆனால்‌ ஆதாமோ 
தன்னுடைய பாவத்திற்கு தேவனே காரணம்‌ 
என்று சொல்லுகிறார்‌. ம்‌ 


தன்னுடைய 
பங்காளியாக்குகிறார்‌. 
ஸ்திரீயானவளை தந்தார்‌ என்றும்‌, அந்த 


ஸ்திரீயானவள்‌ தனக்கு கனியைக்‌ 
கொடுத்தாள்‌ என்றும்‌ ஆதாம்‌ சொல்லுகிறார்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆதாமைப்போலவே 
சமயங்களில்‌ நம்முடைய 
தேவனே காரணம்‌ என்று சொல்லுகிறோம்‌. 
நாம்‌ சோதிக்கப்படும்போது, தேவன்‌ நம்மை 
சோதிக்கிறார்‌. என்று உடனை 
சொல்லிவிடுகிறோம்‌. நம்முடைய 
சோதனைகளுக்கு நாமே 
காரணமாயிருந்தாலும்‌. அதை நாம்‌ 
ஏற்றுக்கொள்வதில்லை. தேவன்‌ நம்மை 
சோதிக்கிறார்‌ என்று சொல்லி, தேவன்‌ 
மீது பழியைப்‌ போடுகிறோம்‌. தேவனுடைய 
கிருபைகளை நாம்‌ தப்பிதமாக பயன்படுத்தி, 
பிரமாணத்திற்கு 
என்று 


அவருடைய 
தப்பித்துக்கொள்ளலாம்‌. 
நினைக்கிறோம்‌. 


கர்த்தர்‌. நமக்கு. அறிவையும்‌ 
ஞானத்தையும்‌ கொடுத்திருக்கிறார்‌. 
இது கர்த்தர்‌ நமக்கு கொடுத்திருக்கிற 
வரம்‌. இந்த வரங்களை 
கர்த்தருடைய நாமமகிமைக்காகவும்‌, 
பரிசுத்தவான்‌௧ளின்‌ பிரயோஜனத்திற்காகவும்‌ 
பயன்படுத்தவேண்டும்‌. கர்த்தர்‌ நமக்கு 
கொடுத்திருக்கிற ஞானத்தை பயன்படுத்தி , 
விநோதமாகவும்‌, தவறான வழிகளிலும்‌ 
சிந்தனை செய்து, தேவனுடைய நாமத்தைத்‌ 
தூஷிக்கக்கூடாது. 
ஏவாளை 
சர்ப்பத்தை 
என்னை 
என்று 

பாவம்‌ 


ற்வ்கிந்திதோல்‌ ஏவாள்‌ 
குற்றப்படுத்துகிறாள்‌. சர்ப்பம்‌ 
வஞ்சித்தது, நான்‌ புசித்தேன்‌' 
ஸ்திரீயானவள்‌ சொல்லுகிறாள்‌. 
கொடிய விஷம்‌ போன்றது. அதை 
யாரும்‌ அங்கீகரிக்கவோ அல்லது 
அதை சொந்தமாக்கிக்கொள்ளவோ 
விரும்புவதில்லை. பாவம்‌ செய்தவர்கள்‌ 
தங்களுடைய பாவத்தை அங்கீகரிப்பதில்லை, 
பாவத்தை மறைக்கிறவன்‌ 
வாழ்வடையமாட்டான்‌. அதை அறிக்கை 
செய்து விட்டுவிடுகிறோனோ தேவனுடைய 
இரக்கத்தைப்‌ பெற்றுக்கொள்வான்‌. 
சாத்தானுடைய சோதனைகள்‌ எல்லாம்‌ 
தந்திரமானது. அவனுடைய வார்த்தைகள்‌ 
எல்லாம்‌ மாய்மாலமானது. பாவம்‌ நம்மை 
வஞ்சிப்பதினால்‌. ம்‌ 
கடினப்படுகிறது. 
'துணிகரமாகப்‌ பொய்சொல்லுகிறோம்‌. 





i FTE 
TT 


“பாவமானது கற்பனையினாலே. 
'சமயம்பெற்று, என்னை வஞ்சித்து. அதினாலே. 
என்னைக்‌ கொன்றது" (ரோம 7:11). 


"உங்களில்‌ ஒருவனாகிலும்‌ பாவத்தின்‌ 
வஞ்சனையினாலே கடினப்பட்டுப்‌ 
போகாதபடிக்கு, இன்று என்னப்படுமளவும்‌ 
நாடோறும்‌ ஒருவருக்கொருவர்‌ புத்தி 
சொல்லுங்கள்‌" (எபி 3:13) 


சாத்தான்‌ நம்மை சோதித்தாலும்‌, 
அவன்‌ நம்மை வஞ்சித்தாலும்‌, அவனே 
நம்மை மோசம்போக்கினாலும்‌, நம்முடைய 
பாவத்திற்கு நாமே காரணம்‌. சாத்தான்மீது. 
பழியைத்‌ தூக்கிப்போட்டு, தேவனுக்கு 
முன்பாக நம்மை நியாயப்படுத்த முடியாது. 
சாத்தான்‌ சோதனைக்காரனாகமிருந்தாலும்‌, 
நாமே பாவிகளாயிருக்கிறோம்‌. 
நம்முடைய பாவத்தின்‌ இச்சைகளே, நம்மைப்‌ 
பாவம்‌ செய்யுமாறு தூண்டுகிறது. பாவம்‌ 
நம்மை வஞ்சிக்கிறது. 


'அவனவன்‌ ன்‌; சுய 
இர்சையினாலே, இழுக்கப்பட்டு, சிக்குண்டு, 
சோதிக்கப்படுகிறான்‌. பின்பு இச்சையானது 
கர்ப்பந்தரித்து, பாவத்தைப்‌ பிறப்பிக்கும்‌, 
பாவம்‌ பூரணமாகும்போது, மரணத்தைப்‌ 
பிறப்பிக்கும்‌" (யாக்‌ 144,15). 


சுபிக்கப்பட்டிருப்பாய்‌ 
ஆதி 314,15 


ஆதி 304. அப்பொழுது தேவனாகிய 
கர்த்தர்‌ சர்ப்பத்தைப்‌ பார்த்து: தீ 
இதைச்‌ செய்தபடியால்‌ சகல நாட்டு 
மிருகங்களிலும்‌ சகல காட்டு 
மிருகங்களிலும்‌ சபிக்கப்பட்டிருப்பாய்‌, 
நீ உன்‌ வயிற்றினால்‌ நகர்ந்து, 
உயிரோடிருக்கும்‌ நானெல்லாம்‌ 
மண்ணைத்‌ தின்பாய்‌; 


ஆதி 8:15. உனக்கும்‌ ஸ்திரீக்கும்‌, உன்‌ 
வித்துக்கும்‌ அவன்‌ வித்துக்கும்‌ பகை. 
உண்டாக்குவேன்‌; அவர்‌ உன்‌ தலையை 
நகக்குவார்‌, தீ அவர்‌ குதிங்காலை 
நகக்குவாய்‌ என்றார்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


தேவனாகிய கர்த்தர்‌ 
காலதாமதம்பண்ணாமல்‌, உடனே தம்முடைய 
நீதியான தீர்ப்பை சொல்ல ஆரம்பிக்கிறார்‌. 
சர்ப்பமே பாவத்திற்கு ட்ப 
சாத்தானிடமிருந்துதான்‌ 

கறல பளள ஏற்தெ னம்‌ 
தேவனுக்கு விரோதமாகக்‌ 
கலகம்பண்ணியலன்‌. அவன்‌ தேவனால்‌ 
தண்டிக்கப்பட்டவன்‌. 


தேவனாகிய 
சோதனைக்காரணை 
சர்ப்பத்தின்மீது 
தாக்கியதுபோல 
சாத்தானுடைய 
ஆதாமையும்‌ 
பிசாசின்‌ கருவியாக 
அவனுடைய 
பங்குபெறுவார்கள்‌. 
தேவனுடைய சாபம்‌ வருகிறது. “நீ 
நாட்டு மிருகங்களிலும்‌ காட்டு மிருகங்களிலும்‌ 
சபிக்கப்பட்டிருப்பாய்‌' என்று தேவனாகிய 
கர்த்தர்‌ சர்ப்பத்தை பார்த்து சொல்லுகிறார்‌. 
சர்ப்பம்‌  தந்திரமானது. தந்திரமுள்ளது. 
எல்லாமே மனுஷனுக்கு சாபமாமிருக்கும்‌. 
தந்திரமான காரியங்களை செய்கிறவர்கள்‌, 
மனுஷருக்கு. அநேக தீங்குகளை 
செய்வார்கள்‌ 


கர்த்தர்‌ 
தண்டிக்கிறார்‌. 

மின்னலும்‌ இடியும்‌ 
விழுகிறது. சர்ப்பமானது 
கருவியாக செயல்பட்டு, 
ஏவாளையும்‌ வஞ்சித்தது. 
செயல்படுகிறவர்கள்‌, 


சர்ப்பம்‌ ஆதாமையும்‌ ஏவாளையும்‌ 
வஞ்சித்தது. தேவனாகிய கர்த்தர்‌ சர்ப்பத்தை 


சர்ப்பமானது ஏவாளை சோதித்தது. ஏவாள்‌ 
அந்தக்‌ கனியைப்‌ புசித்திருக்கக்கூடாது. 
சர்ப்பம்‌ ஏவாளை சோதித்தினால்‌ அவள்‌ 
அந்தக்‌ கனியைப்‌ புசித்தாள்‌. இதனால்‌ 
தேவனாகிய கர்த்தர்‌ சர்ப்பத்திற்கு தண்டனை 
கொடுக்கிறார்‌. 

சர்ப்பம்‌ எதைப்‌ புசிக்காதோ, 
புசிக்குமாறு 
கொடுக்கிறார்‌. 
நாளெல்லாம்‌ 
தேவனாகிய 
சொல்லுகிறார்‌. 


அதைப்‌ 
நட்‌ அதற்கு தண்டனை 

உயிரோடிருக்கும்‌. 
னைத்‌ தின்பாய்‌" என்று 
கர்த்தர்‌ சர்ப்பத்தை பார்த்து 





i THE 
TT 


| இதற்கு முன்பு ஒருவேளை சர்ப்பம்‌ 


(சங்‌ 729: மீகா 797). ஆயிரம்‌ வருஷ 
அரசாட்சியிலும்‌ சர்ப்பம்‌ சபிக்கப்பட்டதாகவே 
இருக்கும்‌. (ஏசா 65:25) 


சர்ப்பம்‌ தந்திரமுள்ளது மாத்திரமல்ல 
அது விஷமுள்ளது. ஆகையினால்‌ அது 
மற்ற எல்லா ஜீவராசிகளின்‌ பகைக்கு 
பாத்திரமுள்ளதாயிருக்கிறது. சர்ப்பம்‌ 
விஷமுள்ளது. அது மனுஷருக்கு தீங்கு 
செய்கிறது. சர்ப்பம்‌ பூமியிலே ஊர்ந்து 
செல்லும்‌ பிராணியாகயிருப்பதினால்‌, அது 
மனுஷருடைய காலை கொத்தும்‌, கடிக்கும்‌, 
நசுக்கும்‌, சர்ப்பத்தால்‌ காலை மாத்திரமே 
கொத்த முடியும்‌. அது மனுஷருடைய தலை. 
உயரத்திற்கு ஏறிச்சென்று. னன்‌ 
தலையைக்‌ கொத்தா, 

வறிப்போகிற சர்ப்பம்‌, “அதிலே பந்தாக 
மனுஷருடைய கால்களைக்‌ கொத்தும்‌. 
ஆகையினால்‌... தேவனாகிய கர்த்தர்‌ 
சர்ப்பத்தைப்‌ பார்த்து, "நீ ஸ்திரீயின்‌ வித்தின்‌ 
குதிங்காலை நசுக்குவாய்‌” என்று 
சொல்லுகிறார்‌. 


சர்ப்பம்‌ குதிரையின்‌ குதிங்காலையும்‌: 
குடிக்கும்‌. “தாண்‌,  குதிரையின்மேல்‌: 
ஏறியிருக்கிறவன்‌ மல்லாந்து விழும்படியாய்‌ 
அதின்‌ குதிகாலைக்‌ கடிக்கிறதற்கு வழியில்‌ 
கிடக்கிற சர்ப்பத்தைப்போலவும்‌, பாதையில்‌ 
இருக்கிற விரியனைப்போலவும்‌ இருப்பான்‌" 
(ஆதி 49:17), 


தேவனாகிய கர்த்தர்‌ மனுஷனுக்கும்‌ 
சர்ப்பத்திற்கும்‌ பகை உண்டாக்குகிறார்‌. அவர்‌ 
சர்ப்பத்தைப்‌ பார்த்து, “உனக்கும்‌ ஸ்திரீக்கும்‌, 
உன்‌ வித்துக்கும்‌ அவள்‌ வித்துக்கும்‌ பகை 
உண்டாக்குவேன்‌: அவர்‌ உன்‌ தலையை 
நசுக்குவார்‌, நீ அவர்‌ குதிங்காலை 
நசுக்குவாய்‌' (ஆதி 345) என்று. 
சொல்லுகிறார்‌. 


இந்த வாக்கியம்‌ இரண்டு 
நபர்களுக்குக்‌ கூறப்படுகிறது. சர்ப்பத்தின்‌ 
வித்தாகிய சர்ப்பத்திற்கும்‌, சாத்தானுக்கும்‌ 
“உன்‌ வித்து” என்னும்‌ வாக்கியம்‌ பொருந்தும்‌. 
ஆதி 3:14 ஆவது வசனத்தில்‌ 
கூறப்பட்டிருப்பது சர்ப்பத்திற்கு மட்டும்‌ 
பொருந்தும்‌. சாத்தானுக்குப்‌ பொருந்தாது. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அவர்‌ உன்‌ தலையை நசக்குவார்‌, நீ 
அவர்‌ குதிங்காலை நசுக்குவாய்‌" என்னும்‌ 
த வாக்கியம்‌ சாத்தாணையும்‌, 
றிஸ்துவையும்‌ மட்டும்‌ குறிக்கும்‌. 
வேதாகமத்தில்‌ இதுபோன்று, ஒரே 
வாக்கியம்‌ இரண்டு பேரைக்‌ குறிக்குமாறு பல 
வசனங்களில்‌. வந்திருக்கிறது. 
(ஏசா 1482-14: எசே 2841-17; 
மத்‌ 16:22-23; மாற்கு 57-16; 
லூக்கா. 433-351), “எனக்கு பின்னாக 
போ சாத்தானே” என்று இயேசு கூறுவது 
பேதுருவையும்‌, சாத்தானையும்‌ குறிக்கும்‌ 
(மத்‌ 16:22-23), தேவன்‌ ஆதி 315 ஆவது 
வசனத்தில்‌ சர்ப்பத்திடம்‌ கூறினாலும்‌ அது, 
சாத்தானையும்‌ குறிக்கிறது. 
ல ஏசா 1412-14, 
எசே 2890147 ஆகிய வசனங்களில்‌ 
பாபிலோன்‌, தீரு ஆகிய தேசங்களின்‌ 
ராஜாக்களைப்‌ பற்றிக்‌ கூறப்பட்டிருந்தாலும்‌, 
இந்த வசனங்கள்‌ பிரதானமாகச்‌ 
சாத்தானையே குறிக்கும்‌. பாபிலோனுக்கும்‌, 
தீருவிற்கும்‌ சாத்தான்‌ அதரிசனமான 
ராஜாவாக இருக்கிறான்‌. 


மனுஷருக்கும்‌ 


(மத்‌ 
15:18-19;: யாக்‌ 
32-19; 1யோவான்‌ 
யோவான்‌ 431-6). 

“அவள்‌ வித்து” என்பது ஸ்திரீயின்‌ 
வித்தைக்‌ குறிக்கும்‌. புருஷனுடைய வித்தைக்‌ 
குறிக்காது. ஆகையினால்‌ இந்த வாக்கியம்‌ 
மரியாள்‌ மூலமாக வரும்‌ தேவனுடைய 
குமாரனையே குறிக்கிறது. (ஆதி 3:15; 
ஏசா 7:14; ஏசா 9:6-7; ஏசா 114: மத்‌ 1; 

1231-35; யோவான்‌. 1:14: 
14-3; ரோமர்‌ 8:3; கலா 346/9; 
பிலி 5-11; 1தீமோ 316; 
எபி 1-8; எபி 
1யோவான்‌ 4-6; வெளி 5:5). 


29-18; 





i THE 
TT 


கன்னி மரியாளின்‌ 
அவருடைய மரணம்‌, 

பண்ணப்படுதல்‌, 

உயிர்த்தெழுதல்‌ ஆகிய சத்தியங்களை ஒருவர்‌ 
விசுவாசிக்கவில்லையென்றால்‌ அவருக்கு 
இரட்சிப்பு கொரி 
யோவான்‌ 41-6). 


மேசியாவுக்கு பரிசுத்த வேதாகமத்தில்‌ 
ஒரு சில உருவகப்பெயர்கள்‌ 
பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. தியாகப்‌ 
புஸ்தகத்தில்‌ மசியாவுக்கு. 
பயன்படுத்தப்பட்டிருக்கும்‌ உருவக 
பெயர்களின்‌ விவரம்‌ வருமாறு: 

1. ஸ்திரீயின்‌ வித்து (ஆதி 3:15) 


2. ஆபிரகாமின்‌ குமாரன்‌. (ஆதி 2248; 


மத்‌ 11; லூக்கா 3:23-34; கலா 3:16) 
ஈசாக்கின்‌ குமாரன்‌. (ஆதி 2142: 
ஆதி 26:4; மத்‌ 125 
லூக்கா 3:23-34; ரோமர்‌ 9:6-9) 


யாக்கோவின்‌ குமாரன்‌ (ஆதி 2843-14: 
மத்‌ 1:2; லூக்கா 3:23-34) 


சமாதான சைலோ 


(ஆதி 4910) 
இஸ்ரவேலின்‌ மேய்ப்பன்‌ (ஆதி 49:24; 
சக 13:7; யோவான்‌ 10:1-18). 


கர்த்தர்‌ - 


7. இஸ்ரவேலின்‌ கன்மலை (ஆதி 49:24) 


ஈகிய கர்த்தர்‌ 
அவர்‌ உன்‌ தலையை 
என்று சொல்லுகிறார்‌. இயேசு 
சாத்தானை நகக்கி, அவனை 
நித்தியமாக தோற்கடிப்பார்‌. (ரோமர்‌ 
கலா 313; சங்‌ 729; எபே 
கொலோ 2:15; எபி 2:14; யோவான்‌ 
வெளி 15; வெளி 127-2; 
வெளி 19:1-2020). 


சர்ப்பத்தை 
நோக்கி, 
நசுக்குவார்‌" 


கிறிஸ்து 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


தேவனாகிய கர்த்தர்‌ சர்ப்பத்தை 
நோக்கி, “நீ அவர்குதிங்காலை நசுக்குவாய்‌" 
என்று சொல்லுகிறார்‌. சாத்தான்‌ இயேசு 
கிறிஸ்துவிற்கு ஒருசில. தற்காலிகப்‌ 
பாடுகளைக்‌ கொண்டுவந்தான்‌. 
(ஆதி 3:15; ஏசா 53; அப்‌ 2:25-26; 
எபி 2:14-15; வெளி 1:18). 


மனுஷனுக்கும்‌ 
பகையிருந்தாலும்‌, மனுஷன்‌. 
ற்றி பெறுவான்‌. 
தலையை 
நகக்கப்படும்போது. 
அழிந்துபோகும்‌. மனுக்குலம்‌ சர்ப்பத்தின்‌ 
இனத்தையே அழிப்பதற்கு முயற்சிபண்ணும்‌. 
தேவனாகிய கர்த்தர்‌ சர்ப்பத்திற்கு 
தண்டனை கொடுக்கும்போது, மனுஷனுக்கும்‌ 
தண்டனை கொடுக்கிறார்‌. ஆனாலும்‌ 
தேவனுடைய வாக்குத்தத்தம்‌, அவருடைய 
பிள்ளைகளுக்கு பாதுகாப்பாயிருக்கிறது. 
'சிங்கத்தின்மேலும்‌ விரியன்‌ 
பாம்பின்மேலும்‌ நீ நடந்து, பாலசிங்கத்தையும்‌. 
வலுசர்ப்பத்தையும்‌ மிதித்துப்‌ போடுவாய்‌" 
(சங்‌ 913) 


சர்ப்பத்திற்கும்‌ 


கிறிஸ்துவனாவர்‌ 
சீஷர்களை 
எடுப்பார்கள்‌; 
யாதொன்றைக்‌ 
அவர்களைச்‌ 
வன்திபகிதர்யேல்‌! கல்வ க வபபார்கக 
அப்பொழுது அவர்கள்‌ சொஸ்தமாவார்கள்‌ 
(மாற்‌ 1628) என்று சொன்னார்‌. 


குடித்தாலும்‌ 


சற்று நேரத்திற்கு முன்பு, ஏதேன்‌. 
ஈட்டத்திலே சர்ப்பம்‌ ஸ்திரீயானவளும்‌ 
சிநேகிதர்களாயிருந்தார்கள்‌. அவர்கள்‌ 
ஒருவருக்கொருவர்‌ மனம்விட்டு 
சாம்பாஷணை பண்ணினார்கள்‌. 


அற்புதமான 
ஆனால்‌ 
இருவரும்‌ 
அவர்கள்‌ 
பகையும்‌ 


சபிக்கப்பட்டிருக்கிறார்கள்‌. 
மத்தியிலே பிரிவினையும்‌ 
உண்டாயிற்று. 





i FTE 
TT 


பாவமான சிநேகம்‌ பகையில்‌ முடியும்‌. 
தன்மார்க்கத்தினால்‌ )ணைகிறவர்கள்‌, 
நிலைத்திருக்கமாட்டார்கள்‌. அவர்களுடைய 
இணைப்பு சீக்கிரத்தில்‌ முடிந்துபோகும்‌. 
சர்ப்பமும்‌ ஸ்திரீயானவளும்‌ சற்று நேரத்திற்கு 
முன்பு சிநேசுமாமிருந்தார்கள்‌. இப்போதோ 
அவர்கள்‌ பகையாயிருக்கிறார்கள்‌. 

தேவனாகிய கர்த்தர்‌ சர்ப்பத்திற்கு. 
தண்டனையைக்‌ கொடுத்தாலும்‌, அந்த 
தண்டனை சாத்தான்மீது கொடுக்கப்பட்ட 
தண்டனையாகவே இருக்கிறது. சாத்தான்‌ 
சர்ப்ந்தை தன்னுடைய கருவியாகப்‌ 
பயன்படுத்தினான்‌. ஏதேன்‌ தோட்டத்திலே 
சாத்தானே சர்ப்பத்தின்‌ ரூபத்தில்‌ வந்தான்‌. 
ஆகையினால்‌ ஏவாளை சர்ப்பம்‌ வஞ்சித்தது. 
என்று சொல்லும்போது, அவளை சாத்தான்‌ 
வஞ்சித்தான்‌ என்றும்‌ சொல்லலாம்‌. 

சாத்தான்‌ தேவனுக்கும்‌, மனுஷனுக்கும்‌ 
விரோதமான சத்துருவாயிருக்கிறான்‌. அவன்‌ 

சத்துரு. தேவனாகிய கர்த்தர்‌ 

சர்ப்பத்தைத்‌ தண்டிக்கும்போது. சாத்தானை 
தண்டிக்கிறார்‌. சாத்தான்‌. தேவனால்‌ 
சபிக்கப்பட்டவன்‌. “நீ சபிக்கப்பட்டிருப்‌ 
என்று தேவன்‌ சர்ப்பத்தைப்‌ பார்த்து 
சொல்லும்போது, “லூசிபராகிய நீ கீழே 
விழுந்தாய்‌, நீ சபிக்கப்பட்டிருப்பாய்‌” என்று 
சொல்லுகிறார்‌. 


லூசிபர்‌ தன்னை தேவனுக்கு மேலாக 
உயர்த்தினான்‌. அவன்‌ தேவனுக்கு. 
விரோதமாக தன்‌ தலையை உயர்த்தி 
கலகம்பண்ணினான்‌. ஆகையினால்‌ தேவன்‌ 
நீதிமினால்‌ சாத்தானை 


சாத்தான்‌ தன்னுடைய 
தலையை தேவனுக்கு மேலாக உயர்த்தினான்‌. 
சாத்தானுடைய தலை நசுக்கப்படுகிறது. 


தேவனாகிய கர்த்தர்‌ சாத்தானை 
'தண்டிப்பதுபோல, தங்களை உயர்த்துகிற 
எல்லோரையுமே தண்டிக்கிறார்‌. அவர்களைத்‌ 
தாழ்த்துகிறார்‌. இருதயத்தில்‌ 
பெருமையுள்ளவர்களை கர்த்தர்‌ 
தாழ்த்துகிறார்‌. இருதயத்தில்‌ 
தாழ்மையுள்‌ எவர்களை கர்த்தர்‌ 
உயர்த்துகிறார்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பக்கத்த 
கர்த்தர்‌. 
பகையையும்‌ 
சாத்தான்‌ 
விலக்கப்படுகிறான்‌. 
வைக்கப்படுகிறான்‌. 
சாத்தானுக்கும்‌ மனுக்குலத்திற்கும்‌ இடையே 
பகையும்‌ யுத்தமும்‌ உண்டாகிறது. இந்தப்‌ 
பகை முடிவு பெறுகிற பகையல்ல. இது 
நித்திய பகை. 
பிரதான மீட்பர்‌ சாத்தானை 
அழித்துப்போடுவார்‌. தேவனாகிய கர்த்தர்‌ 
பிசாசாகிய சர்ப்பத்தைப்‌ பார்த்து. “அவர்‌ உன்‌ 
தலையை நசுக்குவார்‌" என்று சொன்னார்‌. 
இந்த வாக்கியத்திற்கு “பிரதான மீட்பர்‌ 
சாத்தானின்‌ தலையை நசக்குவார்‌' என்று 
பொருள்‌. மீட்பருக்கு முன்பாக சாத்தானுடைய 
தந்திரம்‌ பலிக்காது, சாத்தானுடைய 
அதிகாரமும்‌ வல்லமையும்‌ மீட்பருக்கு முன்பாக. 
ஒன்றுமில்லாமல்‌ போகும்‌. மீட்பர்‌ சாத்தானின்‌ 
தலையை நசுக்குவதினால்‌ அவன்‌ 
நசுக்கப்பட்டு அழிந்‌ துபோவான்‌. 


தேவனாகிய 
பார்த்து, 


சாத்தானுக்கும்‌ 
யே 


கர்த்தர்‌ 
“உனக்கும்‌ ஸ்திரீக்கும்‌, 
ம்‌ அவள்‌ வித்திற்கும்‌ 
க சன்று! சொல்லுவார்‌ 

தேவனுடைய 

ராஜ்யத்திற்கும்‌ 
கை ந இந்தப்‌ பகை முடிவு 
பெறுகிற பகையல்ல. இது தற்காலிகமான 
பகையுமல்ல. இது நிரந்தர பகையாகவும்‌, 
நித்திய பகையாகவும்‌ இருக்கிறது. 


தேவன்‌ மனுஷருக்கும்‌ சாத்தானுக்கும்‌ 
பகையை  ஏற்படுத்தியிருக்கிறார்‌. இந்தப்‌ 
பகையின்‌ விளைவாக தேவனுடைய 
ஜனத்தின்‌ இருதயங்களிலே ஒரு நிரந்தர 
போராட்டம்‌. உண்டாயிருக்கிறது. 
விசுவாசிகளின்‌ இருதயத்தில்‌ தேவனுடைய 
கிருபைக்கும்‌, அவர்களுடைய பாவத்திற்கும்‌. 
இடையே தொடர்ந்து போராட்டம்‌ 
நடைபெறுகிறது. இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌, 
துன்மார்க்கருக்கும்‌, கர்த்தருடைய 


சர்ப்பத்தைப்‌ 
ந்‌ 





ழ்‌ நவள 
யாய 


ஏதேன்‌ தோட்டத்திலே தேவனாகிய 
கர்த்தர்‌, மீட்பராகிய கிறிஸ்துவைக்குறித்து 
தம்முடைய கிருபையுள்ள வாக்குத்தத்ததை 
வெளிப்படுத்துகிறார்‌. விழுந்துபோன 
மனுக்குவத்திற்கு அறிதல்‌ 
மீட்பராயிருப்பார்‌. கிறிஸ்துவானவர்‌ 
மனுக்குலத்தை , சாத்தானுடைய 
பிடியிலிருந்தும்‌ வல்லமையிலிருந்தும்‌ 
விடுதலைபண்ணுவார்‌. 
ல முத்‌ 
ஆதாழுக்கும்‌ ஏவாளுக்கும்‌, 
கதவு திறக்கப்பட்டிருக்கிறது. 
இரட்சகர்‌ மூலமாக வரும்‌ 
தங்கள்‌ விசுவாசக்கண்களால்‌ நோக்கிப்‌ 
பார்க்கிறார்கள்‌. சுவிசேஷத்தின்‌ காலம்‌ 
பத்தே ஆரம்பமாயிற்று. 


கர்த்தர்‌ 
ங்கா இது 
அவருடைய கிருபை. மனுக்குலத்திற்‌ 
காயம்‌ ஏற்பட்டபோதே, தேவனாகிய கர்த்தர்‌ 
அந்தக்‌ காயத்தை திறந்து, அந்தக்‌ 
காயத்தைக்‌ குணப்படுத்துவதற்கு காயம்‌ 
கட்டுகிறார்‌ 


பெற்றோராகிய 
நம்பிக்கையின்‌ 
அவர்கள்‌ 

மீட்பை 


இயேசுகிறிஸ்துவின்‌ வம்ச வரலாற்றைப்பற்றிச்‌ 
சொல்லும்போது. அவருடைய வம்சவரலாறு 
“ஆதாமின்‌ குமாரன்‌” என்று ஆரம்பமாகிறது. 


பிசாசானவன்‌ ஏதேன்‌ தோட்டத்திலே 
ஸ்திரீயை வஞ்சித்தான்‌. தேவனாகிய 
கர்த்தரோ, “அவள்‌ வித்து” என்று சொல்லி, 
ஸ்திரீயைக்‌ கனப்படுத்துகிறார்‌. 

குற்றப்படு; 


என்று சொன்னார்‌. ஆனாலும்‌ 
தேவனாகிய கர்த்தர்‌ தம்முடைய கிருபையை 
இங்கு வெளிப்படுத்துகிறார்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஏதேன்‌ தோட்டத்திலே, 
ஸ்திரீயானவளே, முதலாவதாக அந்த 
விருட்சத்தின்‌ கனியைப்‌ புசித்து பாவம்‌ 
செய்தாள்‌. அவளே தேவனுடைய கற்பனைக்கு 
கீழ்ப்படியாமல்‌ முதலாவதாக மீறினாள்‌. 
ஆனாலும்‌ பிள்ளை பேற்றின்‌ மூலமாக, 
அவளுக்கு இரட்சிப்பு உண்டாகும்‌. 

'அப்படிமிருந்தும்‌, க்கா புத்தியோடு 
விசுவாசத்திலும்‌ அன்பி, பரிசுத்தத்திலும்‌ 
நிலைகொண்டிருந்தால்‌, பிள்ளைப்பேற்றினாலே 
இரட்சிக்கப்படுவாள்‌" (1தீமோ 2:15). 

வாக்குத்தத்தம்பண்ணப்பட்ட 


வித்து, 


நசுக்குவாய்‌" என்று சொல்லுகிறார்‌. சாத்தான்‌ 
இரப்சகராகிய  இயேசுகி| நிஸ்ுலிறுடைய 
குதிங்காலை நசுக்குவான்‌. 
இயேசுகிறிஸ்துவினுடைய மாம்ச 
நசுக்குவான்‌. 


சரீர்ந்த்‌ 


இயேசுகிறிஸ்து வனாந்தரத்திலே. 
உபவாசம்பண்ணியபோது சாத்தான்‌ அவரை 
பாவம்‌ செய்யுமாறு சோதித்தான்‌. 
கிறிஸ்துவானவர்‌ வியாகுலப்பட்டு. 
ஜெபித்தபோது, சாத்தானே அவருக்கு 
வியாகுலத்தைக்‌ கொடுத்தான்‌ என்று, 
வேதபண்டிதர்களில்‌ சிலர்‌ விளக்கம்‌ 
சொல்லுகிறார்கள்‌. கிறிஸ்துவானவருக்கு 
வியாகுலம்‌ வந்தால்‌, அவர்‌ சிலுவையில்‌ 
மரிக்காமல்‌ தப்பித்துக்கொள்வார்‌ என்று 
சாத்தான்‌ திட்டமிட்டான்‌. கிறிஸ்துவானவர்‌ 
இரத்தம்‌. சிந்தவில்லையென்றால்‌ 
மனுக்குலத்திற்கு பாவமன்னிப்பு இல்லை. 





i FTE 
TT 
யூதாஸ்காரியோத்து 


றிஸ்துவைக்‌ காட்டிக்கொடுத்தான்‌. 
பேதுரு கிறிஸ்துவானவரை மறுதலித்தார்‌. 
பிரதான ஆசாரியர்கள்‌ இயேசுகிறிஸ்துவைத்‌ 
அன்பப்படுத்தினார்கள்‌. கிறிஸ்துவுக்கு. 
விரோதமாகக்‌ குற்றம்‌ சொல்ல கள்ள 
சாட்சிகளை ஏற்படுத்தினார்கள்‌. பிலாத்துவும்‌ 
இயேசுகிறிஸ்துவை சிலுவையில்‌ அறையுமாறு 
ஒப்புக்கொடுத்தான்‌. |வையெல்லாம்‌. 
சாத்தானுடைய வேலைகள்‌. 
இரட்சகருடைய திட்டத்தை 
அழிக்கவேண்டும்‌ சாத்தானுடைய 
நோக்கம்‌. 

கிறிஸ்துவானவர்‌ சிலுவையிலே. 
தம்முடைய ஜீவனை  ஒப்புக்கொடுத்தார்‌. 
கிறிஸ்துவை அழிக்கவேண்டும்‌ என்பது 
சாத்தானுடைய நோக்கம்‌. ந 
சாத்தான்‌ நினைத்தது நிறைவேறா 
கிறிஸ்துவானவர்‌ சிலுவையிலே பித்தத்‌ 
மூலமாக, சாத்தானையும்‌, 


தந்திரமான 
இரட்சிப்பின்‌: 
என்பது, 


அவர்‌ 
மரணத்தின்‌ வல்லமையையும்‌ அழித்தார்‌. 


"ஆதலால்‌, பிள்ளைகள்‌ மாம்சத்தையும்‌ 
இரத்தத்தையும்‌ உடையவர்களாயிருக்க, 
அவரும்‌ அவர்களைப்போல மாம்சத்தையும்‌ 
இரத்தத்தையும்‌ உடையவரானார்‌;: 
மரணத்துக்கு 
பிசாசானவனைத்‌ 
மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும்‌, 
ஜீவகாலமெல்லாம்‌ மரணபயத்தினாலே. 
அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள்‌ 
யாவரையும்‌ விடுதலைபண்ணும்படிக்கும்‌ 
அப்படியானார்‌" (எபி 2:1415). 

தேவனாகிய 
தோட்டத்திலே, 
நசுக்குவாய்‌” என்று 
சொன்னார்‌. இந்த க ற்‌ 
சாத்தான்‌ இயேசுகிறிஸ்துவின்‌ குதிங்காலை. 
நசுக்குவான்‌ என்று பொருள்‌. 

நம்முடைய. கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து, 
கல்வாரி சிலுவையில்‌ அறையப்பட்டபோது. 
அவருடைய கால்களில்‌ ஆணிகள்‌ 
அறையப்பட்டு. கிறிஸ்துவானவர்‌ சிலுவையில்‌ 
அனுபவித்த பாடுகளை, 
பரிசுத்தவான்கள்‌, 
நாமத்தினிமித்தமாக 
வருகிறார்கள்‌. 
பரிசுத்தவான்களை: 
அவர்களைத்‌ துன்பப்படுத்துகிறான்‌. 


கர்த்தர்‌ 
நீ அவர்‌ 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சாத்தான்‌ கர்த்தருடைய பிள்ளைகளை 
சிறைச்சாலைகளில்‌ அடை்கிறான்‌ 
அவர்களில்‌ சிலரை கொன்றும்‌ போடுகிறான்‌. 
கர்த்தருடைய பரிசுத்தவான்கள்‌, கிறிஸ்துவின்‌ 
நிமித்தமாக பாடுகளை அனுபவிக்கிறார்கள்‌. 
ஏதேன்‌ தோட்டத்திலே தேவனாகிய கர்த்தர்‌ 
சொன்ன பிரகாரமாக, சாத்தான்‌ 
அவர்களுடைய குதிங்காலை நசுக்குகிறான்‌. 


சாத்தான்‌ இரட்சகருடைய குதிங்காலை. 
பூமியிலே நசுக்கினாலும்‌, அவருடைய தலை 
பரலோகத்திலே பாதுகாப்பாயிருக்கிறது. 
கிறிஸ்துவானவருக்கு சாத்தான்மீது வெற்றி 
உண்டாயிற்று. சாத்தானுக்கும்‌ ஸ்திரீக்கும்‌ 
பகை உண்டாயிற்று. சாத்தானுடைய 
வித்திற்கும்‌ ஸ்திரீயின்‌ வித்திற்கும்‌ பகை 
உண்டாயிற்று... ஆனாலும்‌ ஸ்திரீயின்‌ 
வித்தானவர்‌ சாத்தானுடைய தலையை நசுக்கி 
வெற்றி சிறந்தார்‌ 
"நமக்கு எதிரிடையாகவும்‌ 
கட்டளைகளால்‌ நமக்கு விரோதமாகவும்‌ 
இருந்த கையெழுத்தைக்‌ குலைத்து, அதை 
நடுவிலிராதபடிக்கு எடுத்து, சிலுவையின்‌ 
மேல்‌ ஆணியடித்து: துரைத்தனங்களையும்‌ 
உரிந்து கொண்டு, 
வெளியரங்கமான கோலமாக்கி, 
அவைகளின்மேல்‌ சிலுவையில்‌ வெற்றி 
சிறந்தார்‌” (கொலோ 2:14,15) 


இரட்சகராகிய இயேசுகிறிஸ்து, 
சாத்தானுடைய தலையை நசுக்கும்போது, 
அவனுடைய தந்திரங்களையும்‌, ல்‌ 
அதிகாரங்களையும்‌ முற்றிலுமா 
நசுக்கிப்போடுகிறார்‌. இதனால்‌ சத்தால்‌ 
ராஜ்யம்‌ அழிக்கப்படுகிறது. 


அதிகாரங்களையும்‌ 


மொத்தமாய்‌ அழிந்துபோகிறது. 


ஸ்திரீயின்‌ வித்தானவர்‌ 
தலையை நசுக்கும்போது, அந்த ம்‌ 
குணப்படுத்த முடியாதபடி அழிந்துபோகும்‌. 
தலை நசங்கிப்போனால்‌ சர்ப்பத்திற்கு ஜீவன்‌ 
இருக்காது. கிறிஸ்துவானவர்‌ சாத்தானுடைய 
தலையை நசுக்கி, அவனை முற்றிலுமாய்‌ 
அழித்துப்போடுகிறார்‌. 





i FTE 
TT 
வேதனையோடே, 


பெறுவாய்‌ 
ஆதி 3116 


ஆதி 09. அவர்‌ அதிர்வை நக்கி. த்‌ 
கர்ப்பவதியாயிருக்கும்போது 
வேதனையை மிகவும்‌ ரு 
பண்ணுவேன்‌; வேதனையோடே. 
பின்னை பெறுவாம்; உன்‌ ஆசை உன்‌ 
புருஷனைப்‌ பற்றியிருக்கும்‌. அவன்‌ 
உன்னை ஆண்டுகொள்ளுவான்‌. 
என்றார்‌. 


ஸ்திரீயானவள்‌ தேவனுடைய 
கட்டளைக்கு கீழ்ப்படியாமல்‌ பாவம்‌ செய்தாள்‌. 
தேவனாகிய கர்த்தர்‌ அவளுக்கும்‌ 
தம்முடைய நீதியான தண்டனையைக்‌ 
கொடுக்கிறார்‌. ஸ்திரீயானவளுக்கு மிகுந்த 
வேதனையும்‌ வருத்தமும்‌ உண்டாகும்‌. 
அவளுடைய வருத்தத்தில்‌ ஒன்றைப்பற்றி 
இங்கு விசேஷமாகச்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 

அவள்‌ கர்ப்பவதியாயிருக்கும்போது. 
தவில்‌ கர்த்தர்‌ அவளுடைய 
வேதனையைப்‌ பெருகப்பண்ணுவார்‌. அவள்‌ 
வேதனையோடே பிள்ளை பெறுவாள்‌. 
பிள்ளை பெறும்போது அவளுக்கு 
வேதனையும்‌ பயமும்‌ உண்டாகும்‌. 
பாவத்தினால்‌. இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ 
வேதனையும்‌, வரு; பயமும்‌ 
பிரவேசித்திருக்கிறது. 


நம்மிடத்தில்‌ பாவமும்‌, 
மீறுதலும்‌ இல்லையென்றால்‌ 
வேதனையிருக்காது. நாம்‌ 
அறியாதவர்களாயிருப்போமென்‌ றால்‌ 
வேதனையையும்‌ அறியாதவர்களாயிருப்போம்‌. 
ஸ்திரீமினுடைய வேதனையை தேவனாகிய 
கர்த்தர்‌ பெருக்கப்பண்ணுவதாகச்‌ 
சொல்லுகிறார்‌. நம்முடைய பாவங்கள்‌: 
பெருகும்போது நம்முடைய வேதனைகளும்‌. 
பெருகும்‌ 
ஸ்திரீயானவள்‌ 
வேதனை யோடே 
அவளுடைய 


அக்கிரமமும்‌, 


பிள்ளைபெறும்போது 
பிள்ளை பெறுகிறாள்‌. 
பாவங்கள்‌ பெருகும்போது, 
அவளுடைய பிள்ளை பேற்றின்போது. 
அவளுக்கு வேதனையும்‌ பெருகும்‌. 
அவளுடைய பிள்ளைகள்‌ துன்மார்க்கராயும்‌, 
மதியீனராயும்‌ இருக்கும்போது. 
ஸ்திரீயானவளுடைய வேதனைகள்‌ மிகவும்‌ 
அதிகரித்திருக்கும்‌. அவளுடைய இருதயத்தில்‌ 
சுமக்க முடியாத பாரம்‌ இருக்கும்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


தேவனாகிய கர்த்தர்‌ ஸ்திரீயை 
நோக்கி, “உன்‌ ஆசை உன்‌ புருஷனை 
பற்றியிருக்கும்‌, அவன்‌ உன்னை 
ஆண்டுகொள்வான்‌" என்று சொல்லுகிறார்‌ 
ஸ்திரீகள்‌ தங்கள்‌ பருஷருக்கு 
கீழ்ப்படியவேண்டும்‌. இது தேவனுடைய 
பிரமாணம்‌. கீழ்ப்படிதல்‌ ஸ்திரீகளின்‌ 
கடமை. ஆனால்‌ ஸ்திரீகளுக்குள்ளே பாவம்‌ 
பிரவேசிக்கும்போது. புருஷனுக்கு 
கீழ்ப்பியவேண்டிய கடமை, அவளுக்கு 
தண்டனையாக இருக்கும்‌. ஸ்திரீமினிடத்தில்‌ 
றால்‌, அவள்‌ தன்‌ 
புருஷனுக்கு சந்தோஷமாய்க்‌ கீழ்ப்படிவாள்‌. 


அநேக ஸ்திரீகள்‌ தங்கள்‌ புருஷரைக்‌ 
குறித்தும்‌, தாங்கள்‌ அவர்களுக்கு 
கீழ்ப்பியவேண்டியதைக்‌ 
முறுமுறுக்கிறார்கள்‌, 
தேவன்‌ நடைபண்ணின 
கனியை 


குறித்தும்‌ 
முறையிடுகிறார்கள்‌. 
விருட்சத்தின்‌ 
ஏவாள்‌ புசியாதிருந்தால்‌, அவள்‌ 
அந்தக்‌ கனியை தன்‌ புருஷனாகிய 
ஆதாமுக்கு புசிக்கக்‌ கொடுக்காதிருந்தால்‌, 
ஸ்திரீயானவளுக்கு இப்படிப்பட்ட 
முறுமுறுப்பும்‌, முறையிடுதலும்‌ இருக்காது. 
ஸ்திரீயானவள்‌ 
பாவத்தினால்‌, புருஷனுக்கு 
கீழ்ப்படியாமல்‌. அவனை 
அசட்டைபண்ணுகிறாள்‌. ஆனாலும்‌ புருஷன்‌ 
தன்‌ மனைவியை ஆண்டுகொள்கிறான்‌. 
இதனால்‌ குடும்பத்திலே தேவனுடைய 
அன்பின்‌ பிரமாணத்திற்கு இடமில்லாமல்‌ 
போகிறது. புருஷனும்‌ மனைவியும்‌ 
ஒருவரையொருவர்‌ அடக்க நினைத்து, 
தங்களுக்குள்ளே சண்டைபோட்டுக்‌ 
கொள்கிறார்கள்‌. குடும்பத்தில்‌ சண்டை 
சச்சரவுகளும்‌, பிரச்சனைகளும்‌ ஏற்படுவது 


தன்னுடைய 
தன்‌ 


நியாயத்தீர்ப்புக்கு ஏவாளின்‌ பாவமே காரணம்‌. 


தேவன்‌ ஸ்திரீயானவளை கோபத்தோடு 

தண்டித்தாலும்‌, தேவனுடைய கோபத்திலே, 

இரக்கமும்‌ கிருபையும்‌ 

ஸ்திரீயானவளுக்கு 

ஆனாலும்‌ அந்த 

வேதனையோடே அவள்‌ பிள்ளை பெறுவாள்‌. 

பிள்ளை பிறந்த பின்பு அவள்‌ தன்‌ 
வேதனையை மறந்துவிடுவாள்‌. 





i THE 
TT 


“ஸ்திரீயானவளுக்குப்‌ பிரசவகாலம்‌ 
வந்திருக்கும்போது அவள்‌ துக்கமடைகிறாள்‌: 
பிள்ளைபெற்றவுடனே ஒரு மனுஷன்‌ 
உலகத்தில்‌ பிறந்தானென்கிற 
சந்தோஷத்தினால்‌ அப்புறம்‌ உபத்திரவத்தை 
நினையாள்‌" (யோவா 16:21) 

தேவனாகிய 
ஸ்திரீயானவளுக்கு 
தண்டனை, அவளுக்கு 
சாபவார்த்தைகளல்ல. 
அழிக்கவேண்டும்‌ 
நோக்கமுமல்ல. 
'திருத்தவேண்டும்‌ 
பாவங்களுக்கு 
என்றும்‌ 
விரும்புகிறார்‌. ற்‌ 
கர்ப்பவதியாயிருக்கும்போது 
வேதனையை மிகவும்‌ பெருகப்பண்ணுகிறார்‌ 
அவளும்‌ வேதனையோடே பிள்ளை 
பெறுகிறாள்‌ 


பிள்ளைபெறுவது சாபமல்ல. மனுஷன்‌ 
பாவத்தில்‌ விழுவதற்கு முன்பாக தேவன்‌ 
அவர்களைப்‌ பலுகிப்பெருகி பூமியை 
நிரப்புமாறு, குட்டளையிட்டிருந்தார்‌ 
(ஆதி. 12629). ஆனால்‌ பிள்ளை 
பெறும்பே வேதனையும்‌ பெருகுகிறது. 
(ஆதி 16) ஆயிரம்‌ வருஷ அரசாட்சிக்குப்‌ 
பின்பு நித்திய காலமாகப்‌ பிள்ளைகள்‌ 
பிறக்கும்‌. (ஆதி 8:22; ஆதி 9:12: ஏசா 59:21; 
தானி 723-142 லூக்கா 1:32-332 
வெளி 1115: வெளி 21:24). புதிய பூமியில்‌ 
சாபங்களெல்லாம்‌ அகற்றப்படும்‌. 
அக்காலத்தில்‌ பிள்ளை பெறும்போது, 
வேதனையிராது (வெளி 21:3-7). 


தேவனாகிய கர்த்தர்‌ ஸ்திரீயை 
நோக்கி, “உன்‌ ஆசை உன்‌ புருஷனைப்‌ 
பற்றியிருக்கும்‌" - ஏவாள்‌ ஒரு நல்ல 
பாடத்தைப்‌ படித்துக்‌ கொண்டாள்‌. அவள்‌ 


என்பது 
அவளை 


நடக்க வேண்டும்‌ 
தீர்மானம்பண்ணி ஜீவிப்பாள்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


ஸ்திரீயை 

அவன்‌ உன்னை 
ஆண்டுகொள்ளுவான்‌"' என்றும்‌ 
சொல்லுகிறார்‌. புருஷன்‌ இப்பொழுது தன்‌ 
மனைவிக்குத்‌ தலையாக இருக்கிறான்‌. 
ரிகொரி 11:3-12; எபே 5:22) 


கர்த்தர்‌ 


மண்ணுக்குத்‌ திரும்புவாய்‌ 
ஆதி 307-19 


ஆதி 307. பின்பு அவர்‌ ஆதாமை 
நோக்கி: தீ உன்‌ மனைவியின்‌ 
வார்த்தைக்குச்‌. செவிகொடுத்து, 
புசிக்கவேண்டாம்‌ என்று நான்‌ உனக்கு 
விலக்கின விருட்சத்தின்‌ கனியைப்‌ 
புசித்தபடியினாலே, பூமி உன்‌ நிமித்தம்‌ 
சபிக்கப்பட்டிருக்கும்‌; 
உயிரோடிருக்கும்‌. 
வருத்தத்தோடே 
புசிப்பாய்‌. 


ஆதி 818. அது உனக்கு முள்ளும்‌. 
குருக்கும்‌ முனைப்பிக்கும்‌; வெளியின்‌ 
பயிர்வகைகளைப்‌ புசிப்பாய்‌. 


ஆதி 89. நீ. பூமியிலிருந்து 
எடுக்கப்பட்டபடியால்‌, பூமிக்குத்‌ 
திரும்புமட்டும்‌ உன்‌ முகத்தின்‌. 
வேர்வையால்‌ ஆகாரம்‌ புசிப்பாய்டநீ. 
மண்ணாயிருக்கிறாய்‌, மண்ணுக்குத்‌ 
திரும்புவாய்‌ என்றார்‌. 


நீ 
நானெல்லாம்‌. 


அதின்‌ பலனைப்‌. 


ப்‌ 'வனுடைய கட்டளைக்‌ 
பா்‌ பககம பகா வே 
கர்த்தர்‌ ஆதாமையும்‌ தண்டிக்கிறார்‌. அவர்‌ 
ஆதாமுக்கு தம்முடைய நியாயத்தீர்ப்பின்‌ 
வார்த்தைகளை சொல்லுவதற்கு முன்பாக, 
ஆதாம்‌ செய்த பாவங்களை அவருக்கு 
நினைவுபடுத்துகிறார்‌. ஆதாம்‌ தேவனுக்கு 
விரோதமாகப்‌ பாவம்‌ செய்ததினால்‌, 
தேவனுடைய கோபம்‌ ஆதாமின்‌ மேலும்‌ 
வெளிப்படுகிறது. 





f= FTE 
TT 


நோக்கி, 

ஆண்டுகொள்ளுவான்‌” 

சொல்லுகிறார்‌. புருஷன்‌ இப்பொழுது தன்‌. 
மனைவிக்குத்‌ தலையாக இருக்கிறான்‌. 
கொரி 11:3-12; எபே 5:22) 


மண்ணுக்குத்‌ திரும்புவாய்‌ 
ஆதி 317-19 


ஆதி 307, பின்பு அவர்‌ ஆதாமை 
நோக்கி: நீ உன்‌ மனைவியின்‌ 
வார்த்தைக்குச்‌ செவிகொடுத்து, 
புசிக்கவேண்டாம்‌ என்று நான்‌ உனக்கு 
விலக்கின விருட்சத்தின்‌ கனியைப்‌: 
புசித்தபடியினாலே, பூமி உன்‌ நிமித்தம்‌ 
சுபிக்கப்பட்டிருக்கும்‌; 
உயிரோடிருக்கும்‌ 
வருத்தத்தோடே 
புசிப்பாய்‌. 


ஆதி 348. அது உனக்கு முள்ளும்‌. 
குருக்கும்‌ முளைப்பிக்கும்‌; வெளியின்‌ 
பமிர்வகைகளைப்‌ புசிப்பாய்‌.. 


ஆதி 309. நீ மியிலிரு த்த 
எடுக்கப்பட்டபடியால்‌, பூமிக்குத்‌ 
திரும்புமட்டும்‌ உன்‌ முகத்தின்‌. 
வேர்வையால்‌ ஆகாரம்‌ புசிப்பாம்டிநீ 
மண்ணாயிருக்கிறாய, மண்ணுக்குத்‌ 
திரும்புவாய்‌ என்றார்‌. 


அதின்‌ 


வனுடைய கட்டளைக்‌! 
ன்றால்‌, சனல்‌ கால்‌ 
கர்த்தர்‌ ஆதாமையும்‌ தண்டிக்கிறார்‌. அவர்‌ 
ஆதாமுக்கு தம்முடைய நியாயத்தீர்ப்பின்‌ 
வார்த்தைகளை சொல்லுவதற்கு முன்பாக, 
ஆதாம்‌ செய்த பாவங்களை அவருக்கு 
இடுதல்‌ தன்‌ | os] 
விரோதமாகப்‌ பாவம்‌ 

தேவனுடைய கோபம்‌ 

வெளிப்படுகிறது. 


ப்ட்‌ "மேல்‌ 


ஆதாமுக்கு மூன்றுவிதமான சாபங்கள்‌ 
வருகிறது. அவர்‌ வாசம்பண்ணுகிற 
இந்தப்‌ பூமி. சபிக்கப்பட்டிருக்கிறது. 

ஆதாமுக்கு கடினமான வேலை 
கொடுக்கப்படுகிறது. ஆதாமின்‌ ஜீவியகாலம்‌ 
குறைந்துபோகிறது. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆதாம்‌ மனைவியின்‌: 
வார்த்தைக்கு செவிகொடுத்து, 
புசிக்கவேண்டாம்‌ என்று தேவனாகிய கர்த்தர்‌ 
அவருக்கு விலக்கின விருட்சத்தின்‌ கனியைப்‌ 


தன்‌ 


“பூமி உன்‌ நிமித்தம்‌ 

என்றும்‌, “அது உனக்கு 
முள்ளும்‌ குருக்கும்‌ முளைப்பிக்கும்‌" என்றும்‌ 
சொல்லுகிறார்‌. 


மனுஷர்‌, மட்டுமல்லாமல்‌, 
ஆலங்குர்தக பூமியின்மீதும்‌, பூமியின்மீது, 
முளைக்கும்‌ தாவர வர்க்கங்கள்மீதும்‌ 
தேவனுடைய சாபம்‌ வந்தது. (ஆதி 3:17-19; 
ரோமர்‌ 8:19-23; வெளி 21:4; வெளி 22:3). 


வறட்சிக்கு அடையாளம்‌. 
ஏசா 56; ஏசா 7:24; 
இவை தாடையை உருவக்‌ 
குத்துகிறதற்கும்‌, (யோபு 41 
எரிபொருளாகவும்‌, (சங்‌ 58:9; சங்‌ 

பிர 7:6), லேலிகளாகவும்‌ (ஒசி 


(நீதி ய 


ஏசா 3413) 


எடுத்துப்போடும்‌ 
ள்ளூள்ள இடம்‌ 
(மத்‌ 137,22) 
முள்ளானது 
நோளா 12:7). 


க்கு” என்பது விஷமுள்ள 

யோபு 2140; ஓசி 10:8). 
குருக்குகளைப்‌ பற்றி வேதாகமத்தில்‌ 
உவமைகள்‌ உள்ளன. (2இராஜா 14:9; 2நாளா 
2548; மத்‌ 7:16) 


சாபத்தின்கீழ்‌ மனுஷன்‌ மிகவும்‌ 
கடினமாக உழைத்து புசிக்கவேண்டும்‌. தன்‌ 
முகத்தின்‌ வேர்வையால்‌ மனுஷன்‌ ஆகாரம்‌ 
புசிப்பான்‌. மனுஷன்‌ மண்ணாயிருக்கிறான்‌. 
ஆகையினால்‌ மண்ணுக்குத்‌ திரும்புவான்‌. 
தான்‌ செய்த பாவத்திற்கு மனுஷன்‌ 
தண்டனையை அனுபவிக்கிறான்‌. கடினமான 
உழைப்பினால்‌ அவனுடைய சரீரம்‌ 
களைப்படைந்து நோய்வாய்ப்‌ பட்டு, இறுதியில்‌ 
அகால மரணமடைகிறான்‌. (பிர 3:20; 
பிர 12:7; சங்‌ 10344; 1கொரி 15:21-28). 





f= a 
TT 


பாலைவனங்கள்‌, 
நீர்வளமில்லாதநிலங்கள்‌, களைகள்‌, 


விஷங்கள்‌ ஆகியவை எல்லாம்‌ சாபத்தின்‌ 


சபிக்கப்பட்டிருக்கும்போது 

க்கும்‌ சாபமாக 
வானமண்டலங்களிலுள்ள நட்சத்‌ 
இதனால்‌ பாதிப்படைகின்றன. 
நிலைகள்‌ மாற்றமடைந்து அது மனுஷருக்குப்‌ 
பிரச்சனையாகிறது. (ஏசா 30:26: 
ஏசா 351-8; வெளி 7:16). 


மனுக்குலம்‌ இறுதியாக | இரட்சிக்கப்படும்‌ 
வரையிலும்‌ மனுஷனுக்கு; தொடர்ந்து 
பிரச்சனைகளும்‌, கன்டங்களும்‌ பாடுகளும்‌, 
வேதனைகளும்‌ வந்து கொண்டே இருக்கும்‌. 
(ஆதி 31:42; ஆதி 351 சங்‌ 
90; சங்‌ 10 பிர 1:8; பிர 2:18; பிர 
;8; மத்‌ 1:28; யாக்‌ : 

சாபழுமிராது. 

அகன்றுபோகும்‌. 

முழு உலகத்தையும்‌ ஆளுகை செய்வான்‌ 
ரிகொரி 15:24-28; எபே 110; 
வெளி 20-22). 


இந்தப்‌ பூமியிலிருந்து இது வரையிலும்‌ 
ஆதாமுக்கும்‌ ஏவாளுக்கும்‌ நல்ல சுவையான 
கனிகள்‌ கிடைத்தது. அவர்கள்‌ இருவரும்‌ 
ஏதேன்‌ தோட்டத்தை பண்படுத்தி, சகல 
விருட்சங்களின்‌ கனிகளையும்‌ புசித்து 
திருப்தியடைந்தார்கள்‌. ஆனால்‌ இப்போதோ 
ஆதாமுடைய பாவத்தினிமித்தமாக, கர்த்தர்‌ 
இந்தப்‌ பூமியை சபிக்கிறார்‌. 

கர்த்தர்‌ ஆதாமை சபிக்கவில்லை. 
அவர்‌ சர்ப்பத்தை சபித்தார்‌. தேவனாகிய 
கர்த்தர்‌ சர்ப்பத்தைப்‌ பார்த்து. “நீ சகல. 
நாட்டுமிருங்களிலும்‌ சகல. 
காட்டுமிருகங்களிலும்‌ சபிக்கப்பட்டிருப்பாய்‌" 
(ஆதி 3:4) என்று சொன்னார்‌. ஆனாலும்‌ 
தேவனாகிய கர்த்தர்‌, சர்ப்பத்தை 
சபித்ததுபோல, ஆதாமை சபிக்கவில்லை. 
அவர்‌ ஆதாமுக்கு ஏராளமான 
ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆதாமுடைய  பாவத்தினிமித்தமாக, 
தேவனாகிய கர்த்தர்‌ பூமியை சபிக்கிறார்‌. 
ஆதாம்‌ இந்தப்‌ பூமியைவிட மேலானவராகவும்‌, 
விசேஷமானவராகவும்‌: இருக்கிறார்‌. 
தப்‌ பூமி தன்‌ வாயைத்‌ திறந்து 
ஆதாமை. விழுங்கிவிடவில்லை. பூமியும்‌ 
அதின்‌ நிறைவும்‌ கர்த்தருடையது. இந்தப்‌ 
விருட்சங்களும்‌ 
அவை பார்ப்பதற்கு 
அழகாயிருக்கிறது. ஆனால்‌ ஆதாமுடைய 
பாவத்தினிமித்தமாக, பூமியின்‌ அழகு 
குறைந்துபோயிற்று. விருட்சங்கள்‌ 
கனிகளைத்‌ தரவில்லை. தேவன்‌ பூமியை 
சபிக்கிறார்‌. 


தேவனாகிய கர்த்தர்‌ ஆதாமை ஏதேன்‌. 
தோட்டத்திலே, அழைத்துக்கொண்டு வந்தார்‌. 
தோட்டத்தை பண்படுத்தும்‌ வேலையை 
ஆதாமுக்கு கொடுத்தார்‌. இப்போதோ 
ஆதாமின்‌ வேலை கடினமாயிற்று 
தேவனாகிய கர்த்தர்‌ ஆதாமை நோக்கி, 
"நீ... பூமியிலிருந்து... எடுக்கப்பட்டபடியால்‌, 
பூமிக்குத்‌ திரும்புமட்டும்‌ உன்‌ முகத்தின்‌ 
வேர்வையால்‌ ஆகாரம்‌ புசிப்பாய்‌' (கூதி 349) 
என்று சொல்லுகிறார்‌. 


ஆதாம்‌ பாவம்‌ 
அவருடைய வேலை 
இலகுவாயிருந்தது. 

செய்ததினால்‌ பக்க 
ஆதாமின்‌ முகத்தில்‌ வேர்வை வடியலில்லை 
ஆதாமின்‌ வேலை அவருக்கு 
தகுந்தது க்‌ ச்‌ 


பண்படுத்துகிற 
சாதாரணமான வேலை. அது த்க்‌ 
தேவனுடைய ஆசீர்வாதத்தினால்‌. 
பண்படுத்தப்பட்ட தோட்டமாயிருக்கிறது. 
தேவனாகிய கர்த்தர்‌ 
இப்போது கடினமான 
கொடுக்கிறார்‌. அவர்‌ தன்‌ முகத்தின்‌ 
வேர்வையால்‌ ஆகாரம்‌ புசிக்கவேண்டும்‌. 
ஆதாம்‌ கடினமாய்‌ உழைக்கவேண்டும்‌. அவர்‌ 
உழைக்கவில்லையென்றால்‌, அவருக்கு 
புசிக்க போஜனம்‌ இருக்காது. ஆதாம்‌ 
பட்டினி கிடக்கவேண்டும்‌. 


செய்வதற்கு முன்பாக, 
ஏதேன்‌ டத்‌ 
அவர்‌ 


ஆதாமுக்கு 
வேலையைக்‌ 





i FTE 
WEFT 


ஆதாம்‌ பாவம்‌ செய்யவில்லையென்றால்‌, 
அவருடைய முகத்திலே வேர்வை 
வடிந்திருக்காது. அவர்‌ எப்போதும்‌ போல. 
இலகுவான வேலையை செய்து, தன்னுடைய 
தாத்த சந்தோஷமாய்ப்‌ புசித்திருக்கலாம்‌. 
ய்வது எல்லோருக்கும்‌ 
நயரிக்கப்பட்டிுக்கிற கடமை. கர்த்தர்‌ நமக்கு 
கொடுக்கிற வேலைகளை, நாம்‌. 
உண்மையாய்ச்‌ செய்யவேண்டும்‌. ஆனாலும்‌ 
நம்முடைய பாவத்தினிமித்தமாக, நம்முடைய 
வேலைகளின்‌ பாரம்‌ அதிகரிக்கிறது. நாம்‌ 
அளவுக்கு அதிகமாக. கடினமாக 
உழைக்கவேண்டியதாயிருக்கிறது. 


ஏதேன்‌ தோட்டத்திலே சகலவிதமான 
விருட்சத்தின்‌ கனிகளும்‌ இருக்கிறது. அந்தக்‌ 
கனிகளையெல்லாம்‌ புசிப்பதற்கு தேவன்‌ 
ஆதாமுக்கு அனுமதி கொடுத்திருந்தார்‌. 
ஆனால்‌ இப்போதோ, தேவனாகிய கர்த்தர்‌ 
ஆதாமை. நோக்கி, "உன்‌ முகத்தின்‌ 
வேர்வையால்‌ ஆகாரம்‌ புசிப்பாய்‌" என்றும்‌, 
“நீ உயிரோடிருக்கும்‌ நாளெல்லாம்‌. 
வருத்தத்தோடே பூமியின்‌ பலனைப்‌ புசிபபாய்‌” 
என்றும்‌ சொல்லுகிறார்‌. ஆதாம்‌ தன்‌ 

முகத்தின்‌: வேர்வையால்‌' ஆகாரம்‌ 
புசிக்கவேண்டும்‌ 


உலகத்தில்‌, 
ரட்‌ 'சந்தோஷமாயிருக்கிறார்கள்‌. 
வெளிப்பிரகாரமாகப்‌ பார்த்தால்‌, 
அவர்களுக்கு ஒரு கவலையும்‌, ஒரு 
வருத்தமும்‌ இல்லாததுபோல தெரியும்‌. 
ஆனால்‌ அவர்களுக்கும்‌ ஏதாவது ஒரு 

த்தம்‌ வேளை 


ஏற்பட்டிருக்கலாம்‌. 
பாவத்தினால்‌ இந்தப்‌ பூமியிலே வருத்தமும்‌ 
வேதனையும்‌ பிரவேசித்திருக்கிறது. 

சம்பளம்‌ 


மனுக்குலத்திற்கு 


மரணம்‌. 
சாபம்‌ 


லதல 
பாவத்தினால்‌ 
வருகிறது. மனுஷருடைய பாவத்தின்‌ நிமித்தம்‌, 


தேவனாகிய கர்த்தர்‌ மனுஷர்மீது 
கோபமாயிருக்கிறார்‌. அவர்‌ பாவிகள்மீது 
தம்முடைய கோபத்தை வெளிப்படுத்துகிறார்‌. 
தேவனுடைய கோபத்திற்கு மத்தியிலும்‌, 

இரக்கமும்‌ 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


வருத்தத்தோடே கடினமாய்‌ வேலை 
செய்தால்‌ வேர்வை வரும்‌. கடினமாய்‌ வேலை 
செய்கிறவர்களுக்கு சரீரத்தின்‌ களைப்பு 
அதிகமாயிருக்கும்‌. அப்பேற்பட்டவர்களுக்கு 
அயர்ந்த நித்திரை வரும்‌. கடினமாய்‌ 
உழைக்கிறவர்கள்‌ தங்கள்‌ படுக்கையில்‌ 
நன்றாய்‌ இளைப்பாறுவார்கள்‌. முகத்தில்‌ 
அதிகமாய்‌ வேர்வை வரும்போது, 
அவர்களுடைய சரீரத்தில்‌ அதிகமாய்க்‌ 
களைப்பு வரும்‌. அவர்களுக்கு நித்திரையும்‌ 
இன்பமாயிருக்கும்‌. 

மனுஷன்‌ தன்‌ பாவத்தினால்‌, தான்‌ 
உயிரோடிருக்கும்‌ நாளெல்லாம்‌, பூமியின்‌ 
பலனை வருத்தத்தோடு புசிப்பான்‌. 
மனுஷன்‌. வருத்தப்பட்டாலும்‌ 
படடவியாப்ருக்களாட்டான்‌, இதுவும்‌ 
கர்த்தருடைய மனுஷன்‌ 
தேவனுடைய க, கீழ்ப்படியாதே 
போனாலும்‌, தேவனாகிய கர்த்தர்‌ 
மனுஷனை. பட்டினிபோட்டு, அவனை 
வாதிக்கவில்லை. மனுஷனுக்கு கடின 
வேலையினால்‌ வருத்தமுண்டாகிறது. 
ஆனாலும்‌ அவனுக்கு பசியினாலும்‌, 
பட்டினிமினாலும்‌ வருத்தமோ வாடலோ 
உண்டாகவில்லை. 


வேலை 
வருத்தம்‌ 


மனுஷன்‌ வருத்தத்தோடு 
செய்கிறான்‌. அவனுடைய 
அவனுக்கு ஆகாரத்தைத்‌ தருகிறது. 
அவனுடைய கடினமான உழைப்பு 
அவனுடைய இருதயத்தைப்‌ பலப்படுத்துகிறது. 
வருத்தமும்‌ வேதனையும்‌ 
அவனுடைய சரீரத்தில்‌ 

நல்ல ஆரோக்கியமும்‌ கிடைக்கிறது. 


ய கட்டளைக்கு 
செய்ததினால்‌, 


நிரம்பியதாகவே இருக்கிறது. 


தேவனாகிய 
பார்த்து, நீ பூமியிலிருந்து 
எடுக்கப்பட்டபடியால்‌, நீ பூமிக்குத்‌ 
திரும்புமட்டும்‌ உன்‌ முகத்தின்‌ வேர்வையால்‌ 
ஆகாரம்‌ புசிப்பாய்‌: நீ 


கர்த்தர்‌ மனுஷனைப்‌ 





i FTE 
ETT 


தேவன்‌ பூமியின்‌ 
மனுஷனை உருவாக்கினார்‌. 


அவனுடைய சரீரமும்‌ ஆத்துமாவும்‌ பிரிகிறது. 
மனுஷனுடைய சரீரத்‌ ந்து. அவனுடைய 
ஆத்துமா வெளியேறிவிட்டால்‌, மீதமுள்ளது 
சாதாரண மண்ணாகவே இருக்கும்‌. 


உயிரில்லாத 
கல்லறையிலே 


பிரேதத்தை 
அடக்கம்பண்ணுகிறார்கள்‌. 
அதுவே ப்‌ , பிரேதங்களுக்கு 
நியமிக்கப்பட்டிருக்கிற ஸ்தலம்‌. மனுஷனுடைய 
பிரேதத்தை பூமியிலே புதைத்த பின்பு, 


அந்த பிரேதம்‌ மண்ணோடு மண்ணாக. 


தங்கள்‌ 
(சங்‌ 104:29). 


மண்ணைப்போல 

தேவனாகிய 

மரணத்தை நியமிக்கிறார்‌. ஒரு மனுஷன்‌ 
எல்வளவு பெரியவனாகயிருந்தாலும்‌, அவன்‌ 
இந்தப்‌ பூமியின்‌ மண்ணாகவே இருக்கிறான்‌. 
அவனும்‌ மண்ணுக்குத்‌ திரும்புவான்‌. 


மனுஷனுடைய பாவத்தினால்‌ இந்த. 
உலகத்தில்‌ மரணம்‌  பிரவேசித்திருக்கிறது. 
ஆதாம்‌ பாவம்‌ செய்யவில்லையென்றால்‌, 
அவர்‌ மரித்திருக்கமாட்டார்‌. 


“இப்பியாக, ஒரே 

வமும்‌ பாவத்தினாலே 
கந்தனே பர்வத போகவமப எண்‌ 
மனுஷரும்‌  பாவஞ்செய்தபடியால்‌, மரணம்‌. 
எல்லாருக்கும்‌ வந்ததுபோலவும்‌ 
இதுவுமாயிற்று” (ரோம 5:12). 

ல்‌ 
தேவலுடைய 
பாவம்‌ செய்தார்‌. 
அவருடைய 


மனுஷனாலே. 
மரணமும்‌ 


மனுஷனாகிய ஆதாம்‌ 
கட்டளைக்கு கீழ்ப்படியாமல்‌: 
ஆதாமின்‌ பாவத்தினால்‌ 
ஆத்துமாவுக்கு பாதிப்பு 
உண்டாயிற்று. தாமின்‌ பாவம்‌ 
மனுக்குலத்தார்‌ எல்லோருக்கும்‌ கடந்து. 
வருகிறது. ஆதாமின்‌. பாவம்‌ 
ஜென்மாவமாயிற்று. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


தேவனாகிய கர்த்தர்‌ ஆதாமை நோக்கி, 
நீ மண்ணாயிருக்கிறாய்‌, மண்ணுக்குத்‌ 
திரும்புவாய்‌” என்று சொல்லுகிறார்‌. 
ஆதாமுக்கு சரீர மரணமுண்டாகும்‌. 
ஆதாமுக்கு மரணம்‌ வரும்போது, அவருடைய 
ஆத்துமாவுக்கும்‌ பாதிப்பு வருகிறது. 
வேதனை யோடே 
பிள்ளை பெறுவாள்‌. இந்த வேதனை 
அவருடைய பாவத்தினால்‌ உண்டாயிற்று 
அதிகமான வேதனைகளை 
அழயளிக்கும்போதெல்காம்‌; அவளுடைய 
குற்றமனச்சாட்சி அவளைக்‌ குற்றப்படுத்தும்‌. 
ஸ்திரீயின்‌ மனத்திற்குள்ளே அவளுடைய 
பாவத்தைக்‌ குறித்த உணர்வு ஏற்படும்‌. 


ஸ்திரீயானவள்‌ 


புருஷன்‌ ஸ்திரீயை ஆண்டுகொள்வான்‌. 
வேண்டத்‌ இந்த வாக்கியத்திற்கு 
ஆலிக்குரிய வியாக்கியானம்‌ 
சொல்லுகிறார்கள்‌. ஏவாள்‌ தன்னுடைய 
பாவத்தினால்‌, ஆவிக்குரிய விடுதலையை 
இழந்துபோகிறாள்‌. பாவத்தின்‌ விளைவாக, 
ஏவாளின்‌. சுயாதீன சித்தம்‌ 
அடிமைப்படுத்தப்படுகிறது. 

தேவனாகிய கர்த்தர்‌ ஆதாமை நோக்கி, 
“பூமி உன்‌ நிமித்தம்‌ சபிக்கப்பட்டிருக்கும்‌” 
என்றும்‌, “அது உனக்கு முள்ளும்‌ குருக்கும்‌. 
முளைப்பிக்கும்‌' என்றும்‌ சொல்லுகிறார்‌. பூமி 
செழிப்பில்லாமல்‌ வறட்சியாய்ப்‌ போகிறது. 
பாவமான ஆத்துமா  செழிப்பாயிருக்காது. 
அதிலே சந்தோஷமோ, சமாதானமோ 
இருக்காது. பாவம்‌ செய்கிற ஆத்துமா 
ஆவிக்குரிய ஆசீர்வாதமில்லாமல்‌. 
வறட்சியாயிருக்கும்‌. 

மனுஷன்‌ பாவம்‌ செய்ததினால்‌, 
அவன்‌ தன்‌ முகத்தின்‌ வேர்வையால்‌ 
ஆகாரம்‌ புசிக்கவேண்டியதாயிற்று. இந்த 
வாக்கியத்திற்கு 
குறைந்த பலன்‌ 
மனுஷனுடைய பாவத்தினால்‌. 
சரீரம்‌ பலவீனமாகிறது. ந 
சரீரத்தினால்‌ அதிகமாக வேலை செய்ய 
முடியவில்லை. 





i FTE 
TT 


நம்முடைய கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து, 
மனுக்குலத்தின்‌ பாவத்தையும்‌ சாபத்தையும்‌ 
பரிகரிப்பதற்காக இந்தப்‌ பூமிக்கு வந்தார்‌. 
அவர்‌ தம்முடைய பாடுகளின்‌ மூலமாகவும்‌, 
சிலுவை மரணத்தின்‌ 
மனுக்குலத்திற்கு 
உண்டுபண்ணினார்‌.. 
பெற்றோர்‌ 
கிறிஸ்துவானவர்‌ நமக்கு மறுபடியும்‌ மீட்டுத்‌ 
தந்திருக்கிறார்‌. 


டய பாவத்தினால்‌. 
அவனுக்கு வேதனை உண்டாயிற்று. 
கிறிஸ்துவானவரின்‌ ஆத்தும 
'வேதனையைப்பற்றி ஏசாயா 
தீர்க்கதரிசனமாய்ச்‌ சொல்லியிருக்கிறார்‌. 
“அவர்‌ தமது ஆத்தும வருத்தத்தின்‌ 
பலனைக்‌ கண்டு ப்தியாவார்‌; என்‌ 
தாசானாகிய  நீதிபரர்‌ தம்மைப்பற்றும்‌. 


அறிவினால்‌ அநேகரை நீதிமான்களாக்குவார்‌;: 
அவர்களுடைய அக்கிரமங்களைத்‌ தாமே 


சுமந்துகொள்வார்‌" (ஏசா 53:11) 
விக்க வேண்டிய எல்லா 
கிறிஸ்துவானவரும்‌ 
தம்முடைய  ஆத்துமாவில்‌. 


ச 
பாடுகளையும்‌ 

அறபளிந்து 
வருத்தப்பட 


மனுஷன்‌ தன்னுடைய பாவத்தினால்‌ 
அடிமைத்தனத்திற்குட்பட வேண்டியதாயிற்று. 
கிறிஸ்துவானவர்‌ தம்மை 
நியாயப்பிரமாணத்திற்குட்படுத்தியிருக்கிறார்‌ 


அப்டியே நாமும்‌ 
சிறுபிள்ளைகளாயிருந்த காலத்தில்‌: 
இவ்வுலகத்தின்‌ வழிபாடுகளுக்கு 
அடிமைப்பட்டவர்களாமிருந்தோம்‌. நாம்‌ 
புத்திரசுவிகாரத்தையடையும்படி 
நியாயப்பிரமாணத்திற்குக்‌ கீழ்ப்பட்டவர்களை 
மீட்டுக்கொள்ளத்தக்கதாக, காலம்‌ 
நிறைவேறின போது, ஸ்திரீமினிடத்திற்‌ 
பிறந்தவரும்‌ நியாயப்பிரமாணத்திற்குக்‌ 
கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை 
தேவன்‌ அனுப்பினார்‌” (கலா 4:3-5) 


கிறிஸ்துவானவர்‌ 
அவர்‌ சாபமான 
ஏற்றுக்கொண்டார்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


மரத்திலே தூக்கப்பட்ட எவனும்‌ 
சபிக்கப்பட்டவன்‌ என்று எழுதியிருக்கிறபடி, 
கிறிஸ்து, நமக்காகச்‌ சாபமாகி, 
நியாயப்பிரமாணத்தின்‌ சாபத்திற்கு நம்மை 
நீங்கலாக்கி மீட்டுக்கொண்டார்‌" (கலா 343) 


மனுஷனுடைய பாவத்தின்‌ 
நிமித்தமாய்‌ இந்தப்‌ பூமியானது முள்ளையும்‌ 
குருக்கையும்‌ முளைப்பிக்கிறது. 
கிறிஸ்துவானவர்‌ நமக்காக தம்முடைய 
சிரசின்மீது முள்‌ முடியை ஏற்றுக்கொண்டார்‌. 


மனுஷனுடைய பாவத்தினால்‌, 
அவனுடைய முகத்தில்‌ வேர்வை 
உண்டாயிற்று. கிறிஸ்துவானவர்‌ நமக்காக 
இரத்தமும்‌ வேர்வையும்‌ சிந்தினார்‌ 


டட ட்டிக்‌ வட மனுஷருக்கு 
வேதனையும்‌ வருத்தமும்‌ உண்டாயிற்று. 
கிறிஸ்துவானவரும்‌ நமக்காக வருத்தமும்‌ 
வேதனையும்‌ உள்ளவராிருந்தார்‌. 
அவருடைய ஆத்துமா வியாகுலப்பட்டது. 


பாவத்தினால்‌ க்‌ 

மரணமுண்டாயிற்று. கிறிஸ்துலனாவ்‌ 

மரணபரியந்தம்‌ பிதாவுக்கு கீழ்ப்படிந்தார்‌. 

ஆதாமின்‌ பாவத்தினால்‌ மனுக்குலத்திற்கு 

சாபமும்‌, வேதனையும்‌, மரணமும்‌ இன்னும்‌ 

அதக. தீங்குகளும்‌ உண்டாயிற்று, 

ரல்‌. உண்டான. காயம்‌ 

அதிகமிருக்கிறது. தேவனாகிய கர்த்தரோ 

இருக்கிறார்‌. 

எவ்வளவு 

அந்த அளவுக்கு. 

தேவன்‌ காயம்‌ 

கிறிஸ்துவானவரே 

காயங்களைக்கட்டுகிற 
பக்கப்‌ 


ஏவாள்‌ 
ஆதி 3:20 


ஆதி 3:20. ஆதாம்‌ தன்‌ மனைவிக்கு 
ஏவான்‌ என்று பேரிட்டான்‌; ஏனெனில்‌ 
அவன்‌ ஜீவனுன்னோருக்கெல்லாம்‌. 
தாயானவள்‌. 





f= THE 
TT 


தேவனாகிய கர்த்தர்‌ பூமியின்‌ 
மண்ணினாலே மனுஷனை உருவாக்கி 
அவனுக்கு ஆதாம்‌ என்று பேரிட்டார்‌. 
ஆதாம்‌ என்னும்‌ பெயருக்கு “சிவப்பு நிற பூமி" 
அல்லது “சிவப்பு நிற மண்‌” என்பது 
பொருளாகும்‌. தாம்‌ தன்‌ மனைவிக்கு 
ஏவாள்‌ என்று பேரிடுகிறார்‌. ஏவாள்‌ என்னும்‌ 
பெயருக்கு "ஜீவன்‌" என்று பொருள்‌. ஆதாம்‌ 
மரித்துப்போகும்‌ சரீரத்திற்கு ஒப்பான பெயரை 
பெற்றிருக்கிறார்‌எவாளோ ஜீவஆத்துமாவக்கு 
ஒப்பான பெயரை பெற்றிருக்கிறாள்‌. 


ஏவாள்‌ ஜீவனுள்ளோருக்கெல்லாம்‌ 
தாயானவள்‌ கையினால்‌ அவளுக்கு 
ஜீவன்‌ என்று பொருள்படும்‌ ஏவாள்‌ என்னும்‌ 
பெயர்‌ கொடுக்கப்பட்டிருக்கிறது. 
இதற்கு முன்பு "இஷா" என்னும்‌ 
வார்த்தைக்கு “ஸ்திரீ” 
ஸ்திரீயானவன்‌ 


'ஜீவன்‌" 
என்னும்‌ 
ஏவாள்‌ தாயானவள்‌. 

தேவனுடைய தெய்வீக வழிநடத்துதலின்‌ 
பிரகாரமாகவே, ஆதாம்‌ தன்‌ மனைவிக்கு 
ஏவாள்‌ என்று 
கர்த்தர்‌ 


த்தையும்‌ 
னல்‌ வெளிப்படுத்துகிறார்‌. தேன்‌ 
அவர்களோடு  உடன்படிக்கைபண்ணுகிறார்‌. 
ருதவனுடைய உடன்படிக்கைக்கு 
முத்திரையாக, ஸ்திரீயானவள்‌ ஏவாள்‌ என்று 

அழைக்கப்படுகிறாள்‌. 
தேவனுடைய உடன்படிக்கையின்‌ 
பிரகாரம்‌, ஆதாமுக்கும்‌ ஏவாளுக்கும்‌. 
கொடுக்கப்படும்‌ ஆசீர்வாதத்தை, அவர்கள்‌ 
இழந்துபோகமாட்டார்கள்‌. தேவன்‌ அவர்களை 
நோக்கி, “நீங்கள்‌ பலுகிப்‌ பெருகுங்கள்‌” 
என்று சொன்னார்‌. இது தேவனுடைய 
வாக்குத்தத்தம்‌. இந்த வாக்குத்தத்தம்‌ 
நிறைவேறும்‌ என்பதற்கு அடையாளமாக 
வில ரககு ஏவாள்‌ என்னும்‌ 
கொடுக்கப்பட்டிருக்கிறது. 
ன்‌ ஜீவனுள்ளோருக்கெல்லாம்‌ 

தாயாகயிருக்கிறாள்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


சாத்தானுடைய 
ர்‌ என்பது 

அந்த 

நிறைவேறும்‌. தேவன்‌ 
வாக்குத்தத்தத்தை 
ஸ்திரீயானவளை, 


வாக்குத்தத்தம்‌ 
தம்முடைய 
உறுதிபடுத்துவதற்காக, 
ஏவாள்‌ என்று அழைக்கிறார்‌. 


ஆதாம்‌ தன்‌ மனைவிக்கு ஏவாள்‌ 
என்று பேரிடுகிறார்‌. ஆதாம்‌ தானாகவே 
தன்‌ மனைவிக்கு ன்‌ 
பேரிடுகிறார்‌. அவர்‌ 
வார்த்தையில்‌ விசுவாசம்‌ 
i மனைவியை ஏவாள்‌ என்று 
தன்‌ மனைவியாகிய ஏவாள்‌ 
ஜீவனுள்ளோருக்கெல்லாம்‌ 
தாயானவளாயிருப்பாள்‌ என்று 
விசுவாசிக்கிறார்‌. அவளுடைய 
சாத்தானுடைய தலையை 
என்பதையும்‌ ஆதாம்‌ நம்புகிறார்‌. 


ஆதாமும்‌ ஏவா தேவனாகிய 
கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல்‌. 
பாவம்‌ செய்திருக்கிறார்கள்‌. மனுக்குலத்தின்‌ 
முதலாவது. பெற்றோரே 
பாவிகளாயிருக்கிறார்கள்‌. ஆனாலும்‌ 
விக்க 


ஆதாம்‌ 
வித்து 


நசுக்குவார்‌ 


ஆதாமும்‌ 
ஜீவனுள்ளோருக்கெல்லாம்‌ 
பெற்றோராயிருக்கிறார்கள்‌ 


மீட்பர்‌ மூலமாக மனுக்குலத்திற்கு. 
இரட்சிப்பு வாக்குப்பண்ணப்பட்டிருக்கிறது. 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து வாக்குத்தத்தம்‌. 
பண்ணப்பட்ட இரட்சகராகமிருக்கிறார்‌. மீட்பர்‌ 
மூலமாக மனுக்குலத்திற்கு. ஜீவன்‌ 
உண்டாயிருக்கும்‌ என்பதை. ஆதாம்‌. 
நம்புகிறார்‌. இந்த நம்பிக்கைமினால்நான்‌ 
ஆதாம்‌ தன்‌ மனைவிக்கு ஏவாள்‌ என்று 
பேரிடுகிறார்‌. ஏவாள்‌ என்னும்‌ பெயருக்கு 
ஜீவன்‌ என்று அர்த்தம்‌. ஏனென்றால்‌ அவள்‌ 
ஜீவனுள்ளோருக்கெல்லாம்‌ தாயானவள்‌. 





i THE 
TT 


ஏவாள்‌ எல்லோருக்கும்‌ தாய்‌ 
என்பதினால்‌ அவள்‌ தன்‌ மகனுக்கும்‌. 
மருமகளுக்கும்‌ தாயாகிறாள்‌. ஆதாம்‌, 
ஏவாளுக்குக்‌ காயீன்‌ பிறந்தான்‌. தன்னுடைய 
நூறாலது வயதில்‌ தனக்கு ஒரு 
மனைவியைத்‌ தெரிந்து கொண்டு, நோத்‌ 
என்னும்‌ தேசத்தில்‌ குடியிருந்தான்‌. 
அங்கு ஒரு நகரத்தைக்‌ கட்டும்‌ அளவிற்கு 
ஜனங்கள்‌ குடியிருந்தார்கள்‌. (ஆதி 416-26). 
சகோதரியையே 

வேண்டும்‌. 

ஆகையினால்‌ ஏவாள்‌ பதக்கம்‌ அவன்‌ 
மனைவிக்கும்‌ தாயாக இருக்கிறாள்‌ 


தேவனாகிய கர்த்தர்‌ 
அவன்‌ மனைவிக்கும்‌ 
உண்டாக்கி 
அவர்களுக்கு உடுத்தினார்‌. 
தேவனாகிய கர்த்தர்‌ 
முதலாவது. 
கரிசனையோடிருக்கிறார்‌ 
அக்கரை காண்பிக்கிறார்‌ 
பாவிகளாகயிருந்தாலும்‌, 
கர்த்தர்‌ அவர்கள்மீது 
அவர்களை ஆதரிக்கிறார்‌ 
தேவனாகிய கர்த்தர்‌, கீழ்ப்படியாத 
தம்முடைய பிள்ளைகளைக்‌ கண்டித்து 
திருத்துகிறார்‌ ஆனாலும்‌ அவர்‌ தம்முடைய 
பிள்ளைகளை ஒருபோதும்‌ 
ஒதுக்கிவிடமாட்டார்‌ 
பிரியமுமுள்ள 
தம்முடைய 
அவர்களை ஆதரிக்கிறார்‌. 
தேவனாகிய கர்த்தர்‌ ஆதாமுக்கும்‌ 
சன்‌ ml க்ப்‌ 


மனுக்குலத்தின்‌ 
பெற்றோர்மீது. 
அவர்கள்மீது 
அவர்கள்‌ 
தேவனாகிய 
அன்புகூருகிறார்‌. 


த த்தத்வக்‌ 

உடுத்துவிக்கும்‌ 

நாம்‌ கர்த்தரை 
நன்றியோடு துதிக்கவேண்டும்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


அப்பொழுது யாக்கோபு: தேவன்‌ 
என்னோடே இருந்து, நான்‌ போகிற இந்த 
வழியிலே என்னைக்‌ காப்பாற்றி, உண்ண 
ஆகாரமும்‌, உடுக்க ஸ்திரம்‌ எனக்குத்‌ 
தந்து, என்னை தகப்பன்‌ 
வீட்டுக்குச்‌ சமாதானத்தோடே திரும்பி 
வரப்பண்ணுவாரானால்‌, கர்த்தர்‌ எனக்குத்‌ 


தேவனாயிருப்பார்‌" (ஆதி 28:20,21). 


ஆதலால்‌ நான்‌ என்‌ தானியத்தை 
ன்‌ காலத்திலும்‌, என்‌ திராட்சரசத்தை 


கொடுத்திருந்த ஆட்டுமயிரையும்‌ சணலையும்‌ 
திரும்பப்‌ பிடுங்கிக்கொள்ளுவேன்‌" (ஓசி 2:9, 


ஏவாளும்‌ 
மூடி 


ஆதாமும்‌ 
நிர்வாணத்தை 
அத்திஇலைகளை 


தங்களுடைய 
மறைப்பதற்கு. 

தைத்து 
உடுத்திக்கொண்டார்கள்‌. இது அவர்களுக்கு 
நேர்த்தியான வஸ்திரமல்ல.  அத்திஇலைகள்‌ 
அவர்களுடைய நிர்வாணத்தின்‌ ஒரு பகுதியை 
மாத்திரம்‌ மூடி மறைக்கும்‌. அத்திஇலைகள்‌ 
அவர்களுடைய நிர்வாணத்தை மூடி மறைக்க 
போதாது. 


“கால்‌ நீட்டப்‌ படுக்கையின்‌ நீளம்‌ 
போதாது: மூடிக்கொள்ளப்‌ போர்வையின்‌ 
அகலமும்‌ போதாது" (ஏசா 28:20) 


மனுஷருடைய சுயநீதியும்‌ அழுக்கான 
கந்தையைப்போலவே இருக்கிறது. க்‌ 
கர்த்தரோ நம்முடைய நிர்வாணத்தை மூடி 
மறைப்பதற்கு, தோல்‌ உடைகளை உண்டாக்கி 
நமக்கு உடுத்துகிறார்‌. தோல்‌ உடைகள்‌ 
வலுவானது. அது நீடித்து உழைக்கக்கூடியது. 
தோல்‌ உடைகளே ஆதாழுக்கும்‌ ஏவாளுக்கும்‌. 
ஏற்றது. 

கிறிஸ்துவின்‌ நீதி 
உடைகளைப்‌ போன்றது. நம்முடைய 
சுயநீதி அத்திஇலைகளைப்‌ போன்றது. 
கிறிஸ்துவின்‌ நீதியே வலுவானது. அதுவே 


தோல்‌ 


வரும்‌ நீதியை தரித்துக்கொள்ளவேண்டும்‌. 





f= THE 
TT 


தேவன்‌ ஆதாமிற்குப்‌ பலிகளைச்‌ 
செலுத்துவதற்குக்‌ கற்றுக்‌ கொடுக்கிறார்‌. 
வாக்குத்தத்தம்‌ பண்ணப்பட்டிருக்கும்‌. 
மீட்பரை நோக்கிப்‌ பார்ப்பதற்காகப்‌ 
பலி செலுத்தப்பட்டது. தப்‌ பலி 
மிருகங்களிலிருந்து தேவன்‌ தோல்‌ 
உடைகளை உண்டாக்கினார்‌ 
(ஆதி 41-7; எபி 9:22). 


ஜீவவிருட்சம்‌ 
ஆதி 322-24 


ஆதி 822. பின்பு தேவனாகிய கர்த்தர்‌. 
இதோ, மனுஷன்‌ நன்மை தீமை 
அறியத்தக்கவனாய்‌ நம்மில்‌ 
ஒருவரைப்போல்‌ ஆனான்‌; 
இப்பொழுதும்‌ அவன்‌ தன்‌ கையை 
நீட்டி ஜீவவிருட்சத்தின்‌ கனியையும்‌ 
பறித்து, புசித்து, என்றைக்கும்‌ 
உயிரோடிராதபடிக்குச்‌ 

செய்யவேண்டும்‌ எண்று, 


ஆதி 323. அவன்‌ எடுக்கப்பட்ட 
மண்ணைப்‌ பண்படுத்த தேவனாகிய 
கர்த்தர்‌ அவனை ஏதேன்‌. 
தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார்‌. 


ஆதி 924. அவர்‌ மனுஷனைத்‌ 
துரத்திவிட்டு, ஜீவவிருட்ச த்துக்குப்‌ 
போம்‌ வழியைக்‌ காவல்செய்ய ஏதேன்‌ 
தோட்டத்துக்குக்‌. கிழக்கே. 
கேருபீன்களையும்‌, 
கொண்டிருக்கிற 
பட்டயத்தையும்‌ வைத்தார்‌. 


சுடரொளி. 


ஏவாளும்‌ தேவனுடைய 
கட்டளைக்கு. கீழ்ப்படியாமல்‌ பாவம்‌ 
செய்திருக்கிறார்கள்‌. பாவம்‌ செய்த 
அவர்கள்மீது தேவனுடைய நீதியான 
நியாயத்தீர்ப்பு காலதாமதமில்லாமல்‌ உடனே 
வருகிறது. 


ஆதாமும்‌ 


,. ஆதாமும்‌ 
முன்பாகவும்‌, 
தூதர்களுக்கு 
மங்கியவர்களாகவும்‌, 
நிரம்பியவர்களாகவும்‌ நிற்கிறார்கள்‌. 


ஏவாளும்‌ தேவனுக்கு 
அவருடைய பரிகத்த. 
முன்பாகவும்‌ மகிமை 

அவமானம்‌ 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தேவன்‌ அவர்களைப்‌ பார்த்து, “இதோ 


ஒருவரைப்போல்‌ ஆனான்‌” 
என்று சொல்லுகிறார்‌. நல்ல 
ர்‌ உருவாக்கியிருக்கிறார்‌ 


தம்முடைய 

அவர்களுடைய 

பாவங்களை அவர்களுக்கு உணர்த்துகிறார்‌. 

அவர்களைத்‌ தாழ்த்துகிறார்‌. அவர்கள்‌ 

தங்கள்‌ பாவத்தையும்‌ மதியீனத்தையும்‌ 

உணர்ந்து, அதற்காக அவர்களை மனம்‌ 

வருந்த வைக்கிறார்‌. அவர்களுடைய முகம்‌ 

அவமானத்தால்‌ மூடப்பட்டிருக்கிறது. 

“கர்த்தாவே அவர்கள்‌ 
நாமத்தைத்‌: தேடும்படிக்கு, 


முகங்களை அவமானத்தாலே மூடும்‌” 
(சங்‌ 83:16). 


ஏவா 
குழப்பத்திலிருக்கிறா்கள்‌ தேவனை 
அவர்களுடைய பாவங்களினிமித்தமாக 
அவர்களுக்கு இந்தக்‌  குழப்பத்தைக்‌ 
கொடுத்திருக்கிறார்‌. அவர்கள்‌ தங்கள்‌ 
பாவங்களுக்கு மனந்திரும்பவேண்டும்‌. 
என்பதே தேவனுடைய விருப்பம்‌. 


உமது 
அவர்கள்‌ 


வழியையும்‌ அடைத்துவிடுகிறார்‌. 


தேவன்‌ மையும்‌ ஏவாளையும்‌ 
ஏதேன்‌. தோட்டத்திலிருந்து வெளியே அனுப்பி, 
அதன்‌ வழியை அடைப்பதற்கு ஒரு 
காரணமுள்ளது. அவர்கள்‌ இருவரும்‌ 
தேவனால்‌ தடைபண்ணப்பட்ட நன்மை தீமை 
அறியத்தக்க விருட்சத்தின்‌ கனியைப்‌ 
புசித்தார்கள்‌. இது அவர்களுடைய பாவம்‌. 
அவர்கள்‌ இப்பொழுது தங்கள்‌ கையை நீட்டி 
ஜீவவிருட்சத்தின்‌ கனியையும்‌ பறித்து புசித்து 
விடக்கூடாது. என்று தேவன்‌ 
சித்தங்கொண்டிருக்கிறார்‌. அவர்கள்‌ 
ஜீவவிருட்சத்தின்‌ கனியைப்‌ புசித்தால்‌ 
என்றைக்கும்‌ உயிரோடிருப்பார்கள்‌. 





ழ்‌ நவள 
யாய 


ஜீவலிருட்சத்தின்‌ கனியைப்‌ பசித்தால்‌ 
என்றைக்கும்‌ உயிரோடு இருக்கலாம்‌. 
மனுஷன்‌ பாவம்‌ செய்யவில்லை என்றால்‌, 
அவனுக்கு மரணம்‌ வந்திருக்காது. அவன்‌ 
என்றைக்கும்‌. உயிரோடிருந்திருப்பான்‌. 
இப்பொழுது மனுஷன்‌ தன்னுடைய நித்திய 
ஜீவனை. இறந்து விட்டான்‌. இயேசு கிறிஸ்து 

நித்திய ஜீவனைத்‌ 
140). ஜீவலிருட்சத்தின்‌ 
புதிக்கிறவன்‌ நல்லவனாக 
இருந்தாலும்‌, தீயவனாக இருந்தாலும்‌ 
சரீரப்பிரகாரமாக  மரிக்காமல்‌ நித்திய 
காலமாக ஜீவிப்பான்‌. (ஆதி 3:22-24, 
ஆதி 29, வெளி 221-3) 


மனுஷனுக்கு மறுபடியும்‌ 
தருகிறார்‌. தீமோ 
கனியைப்‌ 


னி மும்‌ ஏவாளும்‌ ஜீவவிருட்சத்தின்‌ 
பறித்து புசிக்கக்கூடாது. 
ததக தேவனாகிய கர்த்தர்‌ 
ஆதாமை ஏதேன்‌  தோட்டத்திலிருந்து 
வெளியே  அனுப்பிவிடுகிறார்‌. ஆதாம்‌ 
வெளியே 


துரத்தப்பட்டிருக்கிறார்‌. 


தாம்‌ மாத்திரமல்ல, 

சந்ததியில்‌ பதத 
மனுக்குலத்தார்‌ எல்லோரும்‌ 

சந்நிதியில்‌ வரமுடியாதவாறு 
வைக்கப்பட்டிருக்கிறார்கள்‌. 

தேவனுடைய ஏதேன்‌ 
ஆசீர்வாதத்தையும்‌, அதன்‌ மகிமையையும்‌ 
அனுபவிக்க முடியாது. 


ஆதாம்‌ பாவம்‌ 
அவருக்கு தேவனோடிருந்த 


தேவன்‌ 


குறைந்துபோயிற்று. அவர்கள்‌ இருவருக்கும்‌ 
இடையே இருந்த நெருங்கிய ஐக்கியம்‌ 
முறிந்துபோயிற்று. 


தேவனாகிய கர்த்தர்‌ ஆதாமை 
உலகத்திலிருந்தே துரத்திவிடவில்லை. அவர்‌ 
ஆதாமை ஏதேன்‌ தோட்டத்திலிருந்துதான்‌ 
துரத்திவிடுகிறார்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இரு ம்‌ 
பூலோகத்திலிருந்து 
(யோபு 18:18). 


தள்ளூண்டுபோவான்‌" 


கர்த்தர்‌ ஆதாமுக்கு 
ஒரு வேலையைக்‌ கொடுக்கிறார்‌. 
ஆதாம்‌ இந்த பூமியின்‌ மண்ணிலிருந்து 
உருவாக்கப்பட்டவர்‌. தான்‌ எடுக்கப்பட்ட 
மண்ணை பண்படுத்துவதற்காக, 
தேவனாகிய கர்த்தர்‌ ஆதாமை ஏதேன்‌. 
தோட்டத்திலிருந்து அனுப்பிவிடுகிறார்‌ 


மனுஷன்‌. மண்ணிலிருந்து 
எடுக்கப்பட்டவன்‌. மனுஷனுடைய சரீரத்தில்‌ 
இரும்பு, உப்பு, அயோடின்‌, சுண்ணாம்பு, 
கால்சியம்‌, சர்க்கரை போன்ற பல வேதியியல்‌ 
பொருட்கள்‌ உள்ளன. 


தேவனாகிய கர்த்தர்‌ ஆதாமை 
உபத்திரவப்படுத்தவில்லை. அவர்‌ ஆதாமை 
வேதனையை அனுபவிக்கும்‌ ஸ்தலத்திற்கு 
வேலை செய்யும்‌ 
அனுப்பியிருக்கிறார்‌ 
கர்த்தர்‌ ஆதாமை. 
மண்ணுக்குத்தான்‌ அனுப்பிமிருக்கிறார்‌. அவர்‌ 
ஆதாமை... கல்லறைக்கு அனுப்பவில்லை, 
தேவனாகிய கர்த்தர்‌ ஆதாமை ஒரு 
புதைகுழிக்கோ அல்லது சிறைச்சாலைக்கோ 
அனுப்பவில்லை. அவரை வேலை செய்யும்‌ 
ஸ்தலத்திற்குத்தான்‌ அனுப்பியிருக்கிறார்‌. 


ஆதாம்‌ நிலத்தை பண்படுத்தவேண்டும்‌. 
அதை உழவேண்டும்‌. ஆதாமை சங்கிலிகளால்‌ 
கட்டி அவரை சித்திரவதை செய்யவேண்டும்‌ 
என்பதற்காக தேவன்‌ அவரை அனுப்பவில்லை 
தான்‌ எடுக்கப்பட்ட 
பண்படுத்துவதற்காகவே லன்‌ டு ன்‌ 
அனுப்பியிருக்கிறார்‌. 

ஆதாம்‌ மண்ணை பண்படுத்தும்போது, 
அவருக்கு சம்பளம்‌ கொடுக்கப்படும்‌. அந்த 
மண்ணில்‌ முளைக்கும்‌ விருட்சத்தின்‌ 
கனிகளைப்‌ புசிப்பதே, ஆதாமின்‌ வேலைக்கு 
கொடுக்கப்படும்‌ சம்பளம்‌. ஆதாம்‌ தான்‌ 
எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்தும்போது, 
அந்த மண்‌ பண்படுத்தப்பட்ட நல்ல 
மண்ணாகமிருக்கும்‌. அந்த மண்‌ ஆதாமைத்‌ 
நாழ்மைப்படுத்தும்‌. ஆதாமும்‌ மண்ணிலிருந்து 
எடுக்கப்பட்டார்‌ என்பதையும்‌, அவர்‌ 
மண்ணுக்குத்‌ திரும்புவார்‌ என்பதையும்‌ அந்த 
மண்‌ அவருக்கு நினைவுபடுத்தும்‌. 





i= THEN 
TT 


தேவனாகிய கர்த்தர்‌ நம்முடைய முதல்‌. 
பெற்றோரை ஏதேன்‌ தோட்டத்திிரந்து 
வெளியேற்றிவிடுகிறார்‌. அவர்கள்‌ இருவரும்‌ 
பாவமில்லாத, கள்ளம்‌ கபடமில்லாத 
நிலமையிலிருந்தவர்கள்‌. ஆனால்‌ அவர்களோ 
கீழ்ப்படியாமல்‌ 
தங்களுடைய 
மேன்மையையும்‌ 
இழந்தவர்களாயிருக்கிறார்கள்‌. 


தேவன்‌ மனுக்குலத்தின்‌ முதலாவது. 
பெற்றோரை ஏதேன்‌ தோட்டத்திலிருந்து. 
தினார்‌ அவர்‌ அவர்களை 

ம்முடைய நினைவுகளிலிருந்து 
வெளியேற்றலில்லை அவர்கள்‌ இருவரும்‌ 
ஏதேன்‌ தோட்டத்தை 
வெளியேற்றப்பட்டிருந்தாலும்‌, 
கர்த்தர்‌ அவர்கள்மீது ம 
அன்பாகவும்‌, குரிசனையாகவும்‌ இருக்கிறார்‌. 
அவர்களைக்‌ குறித்து நல்ல திட்டங்களை 
வைத்திருக்கிறார்‌. தேவனாகிய கர்த்தர்‌ 
அவர்களுக்கு மறுபடியும்‌ புதிய 
உடன்படிக்கையைக்‌ கொடுத்து அவர்களை 
மறுபடியும்‌ தம்மோடு சேர்த்துக்கொள்ள 
சித்தமுள்ளவராயிருக்கிறார்‌ 

ஏதேன்‌. தோட்டத்திலிருந்து 
வெளியேற்றப்பட்ட ஆதாம்‌, மறுபடியும்‌ 
அந்தத்‌ தோட்டத்திற்குள்‌ பிரவேசிப்பதற்கு 
வாய்ப்பில்லை. ஆதாம்‌ ஏதேன்‌ 
தோட்டத்திற்குள்‌ மறுபடியும்‌ 
பிரவேசிப்பதற்கான எல்லா நம்பிக்கைகளும்‌: 
வாய்ப்புக்களும்‌ அடைக்கப்பட்டிருக்கிறது. 


தேவனாகிய கர்த்தர்‌ 
துரத்திவிட்டு, தனபா த்தக்கம்‌ 


வழியைக்‌ 


னைத்‌ 
போம்‌. 
காவல்செய்ய ஏதேன்‌ 
தோட்டத்துக்குக்‌ கிழக்கே கேருபீன்களையும்‌, 


வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி 
பட்டயத்தையும்‌ வைக்கிறார்‌ (ஆதி 3:24) 


கேருபீன்கள்‌ தேவனுடைய 
சேனையிலுள்ளவர்கள்‌. அவர்கள்‌ கைகளில்‌ 
சுடரொளி பட்டயம்‌ இருக்கிறது. ஆதாமால்‌. 
'கேருபீன்களை எதிர்த்து நிற்கமுடியாது. 
அவர்களை மீறி ஆதாமால்‌ ஏதேன்‌ 
தோட்த்திற்குள்‌ பிரவேசிக்க முடியாது. 
ஆதாம்‌ மறுபடியும்‌ ஏதேன்‌ தோட்டத்திற்குள்‌ 
பிரவேசித்து, ஜீவவிருட்சத்தின்‌ கனியை 
திருடி புசித்துவிடக்கூடாது. இதற்காக 
தேவனாகிய கர்த்தர்‌ ஜீவலிருட்சத்திற்குப்‌ 
போகும்‌ வழிக்கு காவல்‌ வைக்கிறார்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QODNENS 
PUBLISHERS 


தேவனாகிய கர்த்தர்‌ இப்போது 
ஆதாமின்மீது பிரியமாயில்லை. கேருபீன்கள்‌ 
ஆதாமுக்கு விரோதமாக யுத்தம்பண்ண 
ஆயத்தமாயிருக்கிறார்கள்‌. ஆதாமுக்கு 
தேவனுடைய பரமசேனையோடு 
'சமாதானமில்லை. ஆதாம்‌ கர்த்தருக்கும்‌, 
கர்த்தருடைய சேனைக்கும்‌ விரோதமாக 
சத்துருவாயிருக்கிறார்‌. 


தாம்‌ 
தோட்டத்திலிருந்தபோது, 
மல்‌ விருட்சத்தின்‌ 

புசிப்பதற்கு 

ஜீலலிருட்சத்திற்கப்போகும்‌ 
அடைக்கப்பட்டிருக்கவில்லை. அது அவருக்கு 
திறந்த வழியாகவே இருந்தது. தேவனாகிய 
கர்த்தர்‌ ஆதாமை ஜீவவிருட்சத்திற்கு 
போகும்‌ வழியின்‌ மூலமாக அழைத்து வந்து, 
அவரை ஏதேன்‌ தோட்டத்தில்‌ வைத்தார்‌. 
அப்போது ஆதாமிடத்தில்‌ பாவமில்லை. 
குபடமில்லை. 

ஆனால்‌. இப்போதோ ஆதாம்‌. 
தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாகப்‌ 
பாவம்‌ செய்திருக்கிறார்‌ அவருக்கு 
ஜீவவிருட்சத்தின்‌ கனியைப்‌ புசிப்பதினால்‌ 
கிடைக்கும்‌ ஆசீர்வாதம்‌ 
தடைபண்ணப்பட்டிருக்கிறது. 


தேவன்‌ ஆதாமோடு பண்ணியிருந்த 
முதலாவது உடன்படிக்கை முற்றிலுமாய்‌ 
முறிந்துபோயிற்று. தேவன்‌ தம்முடைய 
உடன்படிக்கையின்‌ பிரகாரம்‌ நம்மை 
நியாயந்தீர்த்தால்‌, நாம்‌ எல்லோருமே 
தேவனுடைய பார்வையில்‌ 
குற்றவாளிகளாயிருப்போம்‌. நம்மால்‌ 
தண்டனைக்கு 


ஆதாம்‌ தன்னுடைய சுயநீதியினால்‌. 
தேவனோடு ஒப்புரவாக முடியாது. ஆதாம்‌ 
தன்னுடைய சுயபரிசுத்தத்தினால்‌ ஜீவனைப்‌ 
பெற்றுக்கொள்ள முடியாது. 
வாக்குந்தத்தம்பண்ணப்பட்டவித்தின்‌ 
வே மனுக்குலத்திற்கு 
ஒப்புவாதல்‌ உண்டாகும்‌ 
இயேசுகிறிஸ்துவே 
வாக்குத்தத்தம்பண்ணப்பட்ட அந்த 


வித்தாகயிருக்கிறார்‌. 





i THE] ஆதியாகமம்‌ - விரிவுரை im 
ul GENESIS - COMMENTARY PUEUSHERS 


ஸ்திரீயின்‌ வித்தாகிய 
இயேசுகிறிஸ்துவின்‌ மூலமாக சுடரொளி 


பட்டயம்‌ அகற்றப்படும்‌. மனுக்குலத்திற்கு 
தேவனோடும்‌, அவருடைய தூதர்களோடும்‌ 
ஒப்புரவாதல்‌ உண்டாகும்‌. தேவனுடைய 
மகாபரிசுத்த ஸ்தலத்திற்குள்‌ பிரவேசிப்பதற்கு 
ஜீவனுள்ள புதிய பாதை திறக்கப்படும்‌. 
ஜீவனுக்குப்போகிற இந்தப்‌ பாதை 
இயேசுகிறிஸ்துவின்‌ மூலமாக உண்டாகும்‌. 
கிறிஸ்துவானவரே வழியும்‌ சத்தியமும்‌: 
ஜீவனுமாயிருக்கிறார்‌. 





f= FTE 
TT 


ஒரு குடும்பத்தில்‌. 
அடையாளமான 
அடையாளமான 
நடைபெறுகிறது. 
எல்லோருக்கும்‌ 


தாம்‌ 
ரதிநிதியாகயிருக்கிறார்‌. 
மனுஷர்‌ மத்தியிலே பாவிகளும்‌. 
இருக்கிறார்கள்‌. மிசுத்தவான்களும்‌ 
இருக்கிறார்கள்‌. ஆதாமுக்கும்‌ ஏவாளுக்கும்‌ 
காயீன்‌, ஆபேல்‌ ஆகிய இரண்டு குமாரர்கள்‌ 
இருக்கிறார்கள்‌. இவர்கள்‌ இருவரும்‌ 
கர்த்தருடைய பரிசுத்தவான்‌களுக்கும்‌, 
இந்த உலகத்தின்‌ பாவிகளுக்கும்‌ 


அடையாளமானவர்கள்‌ 


தேவனாகிய 
தோட்டத்தில்‌, 
சர்ப்பத்தின்‌ 
உண்டாக்குவேன்‌ 
அந்தப்‌ பகையானது 
ஆகியோருடைய 
வெளிப்படுகிறது. 


என்று 
காயீன்‌ 
காலத்‌ 


காயீன்‌ பேல்‌ ஆகியோருடைய 
பிறப்பும்‌, அவர்களுடைய பெயர்களும்‌, 
அவர்களுடைய தொழில்களும்‌ (ஆதி 492. 
அவர்களுடைய மார்க்க ஆராதனைகள்‌. 
கர்த்தருடைய ஆசீர்வாதம்‌ அவர்களுக்கு 
ஒன்றுபோல்‌ கிடைக்கவில்லை (ஆதி 4:3-5). 


காயீனுக்கு 
எரிச்சலுண்டாயிற்று. 
எரிச்சலினிமித்தம்‌ 

கடிந்துகொள்கிறார்‌ (ஆதி 4:5-7). 


காமீன்‌ தன்‌ சகோதரன்‌ ஆபேலைக்‌ 
கொலைபண்ணுகிறான்‌ காயீனுடைய 
பாவத்திற்கு கர்த்தர்‌ அவனுக்கு தண்டனை 
கொடுக்கிறார்‌ (ஆதி 43). கர்த்தர்‌ 
காமீனுடைய பாவத்தை விசாரிக்கிறார்‌ 
(ஆதி 49). கர்த்தர்‌ காயீனைக்‌ 
குற்றப்படுத்துகிறார்‌ (ஆதி 4:10). கர்த்தர்‌ 
காயீனுக்கு தண்டனை கொடுக்கிறார்‌ 
(ஆதி 44172), 


கர்த்தர்மீது, 
கர்த்தர்‌ காமீனுடைய 
அவனைக்‌ 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


கொடுத்த 
விரோதமாக காயீன்‌ 
(ஆதி 41314). கர்த்தர்‌ 
காமீனுக்கு கொடுத்த தண்டனையில்‌ சிறிது 
மாற்றத்தை செய்கிறார்‌ (ஆதி 415). காயீன்‌ 
கர்த்தருடைய சந்நிதியை விட்டு 
புறப்பட்டுப்போகிறான்‌ (ஆதி 491576. 


காமீனின்‌ சந்ததியார்‌ ஆதி. 417-24) 
ஆதாமுக்கும்‌ ஏவாளுக்கும்‌ பிறந்த மற்ற 
பிள்ளைகள்‌ (ஆதி 4:25,26). 


தனக்கு 


காயின்‌, ஆபேல்‌ 
ஆதி 41,2 


ஆதி கப. ஆதாம்‌ தன்‌ மனைவியாகிய 
ஏவாளை அறிந்தான்‌; அவன்‌ 
கர்ப்பவதியாகி, காயினைப்‌ பெற்று, 
கர்த்தரால்‌ ஒரு மனுஷணைப்‌ பெற்றேன்‌. 
என்றான்‌. 


ஆதி ௧௨, பின்பு அவனுடைய 
சகோதரனாகிய ஆபேலைப்‌ பெற்றான்‌; 
ஆபேல்‌ ஆடுகளை 
மேய்க்கிறவனானான்‌, காயின்‌ 
நிலத்தைப்‌ பயிரிடுகிறவனானான்‌. 


ஆதாமுக்கும்‌ ஏவாளுக்கும்‌ அநேக 
குமாரரும்‌, குமாரத்திகளும்‌ பிறக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ காமீனும்‌ ஆபேலும்‌ மூத்த 


என்னும்‌ பெயருக்கு 
என்று பொருள்‌. ஏவாள்‌ 

காமீனைப்‌ பெற்றபோது, 

“கர்த்தரால்‌ ஒரு மனுஷனைப்‌ பெற்றேன்‌" 
என்று சொன்னாள்‌. அவள்‌ மிகுந்த 
சந்தோஷத்தோடே கர்த்தருக்கு நன்றி 
செலுத்தினாள்‌. ஏவாள்‌ காயீன்‌ மூலமாக 
பெரிய காரியங்களை எதிர்பார்த்து, 
“கர்த்தரால்‌ ஒரு மனுஷனைப்‌ பெற்றேன்‌” 
என்று விசுவாச வார்த்தைகளை 


சொல்லுகிறாள்‌. 


பிள்ளைகள்‌ கர்த்தரால்‌ வரும்‌ சுதந்தரம்‌. 
நம்முடைய குடும்பத்தை கட்டியெழுப்பும்போது, 
நம்முடைய குடும்பத்திற்கு கர்த்தரே 
அஸ்திபாரமாயிருக்க வேண்டும்‌. நம்முடைய 
ம்பத்தில்‌ நடைபெறும்‌ ஒவ்வொரு 
கர்த்தருடைய 
அவருடைய 

நன்மைகளையும்‌ நினைவுகூரவேண்டும்‌. 





i THE 
TT 


பெற்றோர்‌ பிள்ளைகளைப்‌ பெற்றாலும்‌, 
அந்தப்‌ பிள்ளைகளை அவர்கள்‌ 
கர்த்தருடைய கரத்திலிருந்தே 
பெற்றுக்கொள்கிறார்கள்‌. பெற்றோர்‌ த 
சத்தியத்தை தியானிக்கும்போது 
அவர்களுடைய சந்தோஷம்‌ இரட்டிப்பாகும்‌. 
அவர்களுடைய மனதிலே மிகுந்த ஆதல்‌ 
உண்டாகும்‌. கர்த்தருடைய கைகளின்‌ 
கிரியைகள்‌ ஆசீர்வாதமாயிருக்கும்‌. 


ஆபேல்‌ என்னும்‌ பெயருக்கு “மாயை” 
என்று பொருள்‌. ஏவாள்‌ காமீனைப்‌ 
பெற்றபோது, வாக்குத்தத்தமான வித்து: 
காமீனில்‌ இருக்கிறது என்று நம்பினாள்‌. 
ஏவாள்‌ காமீனைப்‌ பெற்ற பின்பு. 
ஆபேலைப்‌. பெற்றாள்‌. காயீன்‌ 
வாக்குத்தத்தின்‌ பிள்ளை என்றும்‌, ஆபேல்‌ 
ஒன்றுமில்லாத. மாயையானவன்‌ என்றும்‌. 


பேலும்‌ வெவ்வே! 

செய்கிறார்கள்‌. ஆபேல்‌ 
ஆடுகளை மேய்கிறான்‌. காயீன்‌ நிலத்தைப்‌ 
பரடுகிறான்‌. அவர்கள்‌ இருவரும்‌: 
சும்மாயிருக்கவில்லை. சோம்பேறிகளாய்‌ 
பொழுதைப்‌ போக்கவில்லை. தேவனாகிய 
கர்த்தர்‌, அவர்களுடைய தகப்பனாகிய 
ஆதாழுக்கும்‌ ஒரு தொழிலைக்‌ கொடுத்தார்‌. 
ஆதாம்‌ தான்‌ எடுக்கப்பட்ட மண்ணை 
பண்படுத்தவேண்டும்‌. 


நாம்‌ எல்லோருமே இந்த உலகத்தில்‌ 
ஏதாவது ஒரு வேலையை செய்யவேண்டும்‌ 
என்பது கர்த்தருடைய சித்தம்‌. பெற்றோர்‌ 
தங்கள்‌ பிள்ளைகளுக்கு நல்ல தொழிலைக்‌ 
குற்றுக்கொடுக்கவேண்டும்‌. யூதமார்க்கத்தை 
சேர்ந்தவர்கள்‌, தங்களுடைய பிள்ளைகளுக்கு 
தோரா என்று அழைக்கப்படும்‌ பஞ்சாகம 
புஸ்தகத்தின்‌ ஒரு பிரதியையும்‌, ஒரு நல்ல 
தொழிலையும்‌ கற்றுத்தருவார்கள்‌. 


காயீன்‌ ஆபேல்‌ ஆகிய இருவருடைய 
தொழில்களும்‌ வெவ்வேறாக இருந்தாலும்‌, 

இருவரும்‌ தங்களுடைய 

பலனை ஒருவருக்கொருவர்‌ 
பரிமாறிக்கொள்கிறார்கள்‌. ஆபேல்‌ 
காயீனுக்கு ஆடுகளைத்‌ தருகிறான்‌. காயீன்‌ 
ஆபேலுக்கு தன்‌ நிலத்தில்‌ விளைந்த 
தானியத்தை தருகிறான்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


ஆபேலைப்போலவே, இந்த 
உலகத்திலிருக்கிற ஒவ்வொருவரும்‌, 
மற்றவர்களை சார்ந்து ஜீலிக்கிறார்கள்‌. 
தாங்கள்‌ உற்பத்திபண்ணும்‌ பொருட்களை 
மற்றவர்களுக்கு கொடுத்து, அவர்களுடைய 
பொருட்களை தங்களுக்கு 
பெற்றுக்கொள்கிறார்கள்‌. 


நாம்‌ ஒவ்வொருவரும்‌ மற்றவர்களுக்‌ 
தேவைப்படுவதுபோல, ஒவ்வொரு கோலம்‌ 
மற்ற தேசத்திற்கு தேவைப்படுகிறது. 
தேசங்களுக்கு மத்தியிலே வியாபாரங்களும்‌, 
தொழில்களும்‌ நடைபெறுகிறது. ஜனங்கள்‌ 
வியாபார பொருட்களை பகிர்ந்துகொள்வதன்‌ 
மூலமாக, தங்களுடைய அன்னையும்‌ 
பகிர்ந்துகொள்கிறார்கள்‌. 
மண்ணை 
ஆபேலும்‌, 


தாம்‌ நிலத்தின்‌ 
பண்படுத்துகிறார்‌. காமனும்‌ 
விவசாய சம்பந்தமான வேலையை 
செய்கிறார்கள்‌. ஆடுகளை  மேய்ப்பதும்‌, 
நிலத்தை பமிரிடுவதும்‌ ஒன்றோடொன்று 
சம்பந்தமுள்ள வேலை. 


எவனாகமிருந்தா। 
ஆல்‌. த்‌ தநத. தந்தாக 
என்று அவனுடைய  தொழிலைப்பற்றி 
முதலாவதாக. சொல்லப்பட்டிருக்கிறது. 
ஒருவேளை தன்‌ சகோதரனாகிய ஆபேல்‌ 
ஆடுகளை மேய்ப்பதைப்‌ பார்த்து, காயீன்‌ 
நிலத்தைப்‌ பயிரிட்டிருக்கலாம்‌. ஆபேலின்‌ 
நல்ல முன்மாதிரி, காமீனை வேலை 
செய்ய தூண்டுகிறது. 


பா்‌ ஒரு நல்ல தொழிலைத்‌ 
ஆடுகளுக்கு உயிர்‌ 


மிகவும்‌ கவனமாக கில்‌ கர்த்தருடைய 
ஊழியக்காரர்கள்‌, மேய்ப்பருக்கு 
ஒப்பானவர்கள்‌. மேய்ப்பர்‌ தங்கள்‌ ஆடுகளை 
மேய்ப்பதுபோல, ஊழியக்காரர்கள்‌ 
விசுவாசிகளை ஆவிக்குரிய காரியங்களில்‌ 
போஷித்து பராமரிக்கவேண்டும்‌. 





f= FTN 
TT 


காயீனின்‌ எரிச்சல்‌ 
ஆதி 


ஆதி 4, சிலநான்‌ சென்றபின்பு, 
காயீன்‌ நிலத்தின்‌ கனிகளைக்‌ 
கர்த்தருக்குக்‌ காணிக்கையாகக்‌ 
கொண்டுவத்தான்‌.. 


ஆதி க:4. ஆயேலும்‌ தன்‌ மந்தையின்‌ 
தலையிற்றுகளிலும்‌ அவைகளில்‌ 
கொழுமையானவைகளிலூம்‌ 
சிலவற்றைக்‌ கொண்டுவந்தான்‌. 
ஆபேலையும்‌ அவன்‌ காணிக்கையையும்‌ 
கர்த்தர்‌ அங்கீகரித்தார்‌. 


அதி க்க 


அப்பொழுது 
காயினுக்கு மிகவும்‌ எரிச்சல்‌ உண்டாகி, 


அவன்‌ முகநாடி வேறுபட்டது. 


சிலநாள்‌ சென்றபின்பு ஸ்திரீயின்‌ 
வித்து சாத்தானின்‌ தலையை நசுக்க 
வேண்டும்‌. மனுஷருடைய ஆளுகையை 

மறுபடியும்‌ உறுதி பண்ண வேண்டும்‌. இதற்கு 
விசுவாசம்‌ தேவை. இந்த விசுவாசம்‌ வளர்ச்சி 
பெற்ற பின்பு என்று இந்த வாக்கியம்‌. 
பொருள்படும்‌ (ஆதி 3.15). 


சபிக்கப்பட்ட 
போக்காது. 
தசமபாகங்களாகவும்‌, 
ஆதரவான காணிக்கைகளாகவும்‌ 
அங்கீகரிக்கப்படுகிறது. (எண்‌ 1812-14, 
லேவி 27). கல்வாரி சிலுவையில்‌ இயேசு 
கிறிஸ்து செலுத்திய பாவநிவாரண பலிக்கு 
அடையாளமாக நிலத்தின்‌ கனிகள்‌ எங்கும்‌ 
கூறப்படவில்லை. (எபி 9:22) 


நத“ தனு 
ஊழியத்திற்கு 


கர்த்தர்‌ ஆபேலையும்‌ அவன்‌ 
காணிக்கையையும்‌ அங்கீகரிக்கிறார்‌ 
ஆபேலின்‌ காணிக்கை அக்கினியினால்‌ 
ஏற்றுக்‌ கொள்ளப்படுகிறது. 
(லேவி 9:24: நியா 6:21: 1இராஜா 18:38: 
1நாளா 21:26; நோளா 7:1). ஆபேல்‌. 
விசுவாசத்தோடே பலி செலுத்துகிறான்‌. 
கர்த்தர்‌ அதை அங்கீகரிக்கிறார்‌. (எபி 11:4). 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


காமீனையும்‌ அவன்‌ 
அங்கீகரிக்கவில்லை. 
காணிக்கையை 
சுயதீர்மானத்தோடும்‌ 
வருகிறான்‌. தன்னுடைய 
குறித்து அவனிடம்‌ குற்ற 
எதுவும்‌ காணப்படவில்லை. 
பலியின்மீது அவன்‌ 
காண்பிக்கவில்லை. 


கர்த்தர்‌ 
காணிக்கையையும்‌ 
காயீன்‌ தவறான 
அலிசுவாசத்தோடும்‌, 
கொண்டு. 
குற்றத்தைக்‌ 
உணர்வு 
பாவநிவாரண 
விசுவாசமும்‌ 
(எபி 9:22; எபி 11:4) 


காயீனுக்கு மிகவும்‌ எரிச்சல்‌ உண்டாகி, 
அவன்‌ முகநாடி வேறுபட்டது. மனுஷனுடைய 
கோபம்‌ முதன்‌ முறையாகக்‌ 
கூறப்பட்டிருக்கிறது. மார்க்க சம்பந்தமான 
காரியங்களில்‌ மனுஷன்‌ முதன்‌ முறையாகக்‌ 
கோபப்பட்டிருக்கிறான்‌. காமீனுக்கு கோபம்‌ 
வரவேண்டிய அவசியமில்லை. ஏனெனில்‌ 
காயீன்‌ சரியான பலியைச்‌ சரியான 
நோக்கத்தோடு இனிமேல்‌ செலுத்தினாலும்‌, 
தேவன்‌ அதை நிச்சயம்‌ அங்கீகரிப்பார்‌. 

காமீனும்‌ ஆபே கர்த்தரிடத்தில்‌ 
பலுன்ளகால்தக்கிறார்கள்‌. சல நன்‌ 
சென்றபின்பு அவர்கள்‌ இருவரும்‌ கர்த்தருக்கு 

வருகிறார்கள்‌. 
தங்களுடைய 

காணிக்கைகளை, தள்‌ தலைவராகிய 
ஆதாமினிடத்தில்‌ கொண்டு 
வந்திருக்கவேண்டும்‌. 

ஆதாம்‌ தன்‌ 
தலைவராகவும்‌, 
இருக்கிறார்‌. ஆதாம்‌ 
பிள்ளைகளுக்கும்‌. 
உபதேசம்பண்ணவேண்டும்‌. அவர்கள்‌ 
இருவரும்‌ கர்த்தரை ஆராதிப்பதற்கு 
அவர்களை வழிநடத்தவேண்டும்‌. 


தேவனாகிய கர்த்தர்‌ ஆதாமுக்கு 
வாக்குத்தத்தத்தைக்‌  கொடுத்திருக்கிறார்‌. 
தாம்‌ கர்த்தருடைய  பிரமாணத்திற்கு 
வாசத்தோடு கீழ்ப்படியவேண்டும்‌. 
அவர்‌ ஏதேன்‌  தோட்டத்திலிருந்தபோது 
தேவனோடு நெருங்கிய ஐக்கியத்திலிருந்தார்‌. 
ஆதாம்‌ தேவனோடு கொண்டிருந்த 
ஐக்கியத்தை மறுபடியும்‌. 
புதுப்பித்துக்கொள்ளவேண்டும்‌. 


குடும்பத்திற்கு 
ஆசாரியராகவும்‌ 
தன்‌ இரண்டு 
கர்த்தரைப்பற்றி 





f= THEN 
TT 


ஆதாம்‌ ஏதேன்‌ 
தோட்டத்திலிருந்தபோது. வானத்திற்கும்‌ 
பூமிக்கும்‌ நெருங்கிய ஐக்கியம்‌ இருந்தது. 
அப்படிப்பட்ட ஐக்கியம்‌ மறுபடியும்‌ உண்டாகும்‌. 
என்று ஆதாம்‌ விசுவாசத்தோடு 
எதிர்பார்க்கவேண்டும்‌. 


கர்த்தரை ஆராதிப்பது புதிய 
கண்டுபிடிப்பு அல்ல. பூர்வகாலம்‌ முதலே 
கர்த்தரை ஆராதிப்பது இருந்திருக்கிறது. 


ஆதிமுதல்‌ இருந்ததும்‌, நாங்கள்‌ 
கேட்டுத்‌ எங்கள்‌ கண்களினாலே 
கண்டதும்‌, நாங்கள்‌ நோக்கிப்பார்த்ததும்‌, 
எங்கள்‌ கைகளினாலே தொட்டதுமாயிருக்கிற 
ஜீவவார்த்தையைக்குறித்து உங்களுக்கு 
அறிவிக்கிறோம்‌" £யோவா 1:1). 


“வழிகளிலே நின்று, பூர்வ பாதைகள்‌ 
எவையென்று கேட்டு விசாரித்து, நல்ல வழி 
எங்கே என்று பார்த்து, அதிலே நடவுங்கள்‌; 
அப்பொழுது உங்கள்‌ ஆத்துமாவுக்கு 
இளைப்பாறுதல்‌ கிடைக்கும்‌ என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌: அவர்களோ, நாங்கள்‌ 
அதிலே நடக்கமாட்டோம்‌ என்கிறார்கள்‌" (எரே 
6116). 


பிள்ளைகள்‌ 
சிறுவர்களாகபிருக்கும்போதே, அவர்களுக்கு 
கர்த்தரைப்பற்றிய சத்தியத்தையும்‌, 
ஆலிக்குரிய உபதேசங்களையும்‌ 
குற்றுக்கொடுக்கவேண்டும்‌. சரத்துக்கு 
காணிக்கைகளை செலுத்தவும்‌, 
கர்த்தரிடத்தில்‌ ஜெபம்பண்ணவும்‌ நம்முடைய 
பிள்ளைக பயிற்சிகளைக்‌ 
சொடுக்ககேண்டும்‌... இப்போது... அவர்கள 
ஆவிக்குரிய காரியங்களில்‌ பயிற்சி பெற்று, 
தாங்கள்‌ பெரியவர்களாகும்போது. 
தாங்களாகவே கர்த்தரைத்‌ துதிப்பார்கள்‌. 
தாங்களாகவே கர்த்தருக்கு காணிக்கைகளை 
செலுத்துவார்கள்‌. 


கர்த்தர்‌ தம்முடைய கிருபையினால்‌ 

தம்மை போவிக்கிறார்‌. அவருடைய தெய்வீக 

பராமரிப்பினாலேயே நாம்‌ செழித்திருக்கிறோம்‌. 

ம கர்த்தர்‌ நமக்கு 

கொடுத்திருக்கிற 

கர்த்தருக்கு 

காணிக்கைகளை செலுத்தி, அவரைக்‌ 
கனம்பண்ண வேண்டும்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


துன்மார்க்கரும்‌  மாய்மாலக்காரரும்‌, 
பாவிகளும்‌ கர்த்தரை ஆராதிப்பதுபோல. 
மாய்மாலம்‌ பண்ணுகிறார்கள்‌. அவர்களுடைய 
ஆராதனையில்‌ உண்மையிருக்காது. 
மற்றவர்கள்‌ தங்களை பார்க்கவேண்டும்‌. 
என்பதற்காகவும்‌, வெளிவேஷத்திற்காகவும்‌ 
அவர்கள்‌ கர்த்தரை ஆராதிக்கிறார்கள்‌. 
துன்மார்க்கர்‌ வேஷம்‌ போட்டாலும்‌, கர்த்தர்‌ 
அவர்களுடைய இருதயத்தின்‌ நினைவுகளை 
அறிந்திருக்கிறார்‌ 

காமீன்‌ நிலத்தின்‌ கனிகளை 
கர்த்தருக்கு, காணிக்கையாகக்‌ 
கொண்டுவருகிறான்‌. ஆபேல்‌ கர்த்தருக்கு 
காணிக்கை கொண்டு வருவதற்கு 
முன்பாகவே, காயீன்‌ கர்த்தருக்கு 
காணிக்கை கொண்டு வர முந்துகிறான்‌. 
காயீன்‌ கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
வருவது,  பரிசேயரும்‌  ஆயக்காரரும்‌ 
ஜெபம்பண்‌ ணுவதற்காக தேவாலயத்திற்கு 
வருவதுபோல்‌ உள்ளது. 

“இரண்டு மனுஷர்‌ ஜெபம்பண்ணும்படி 
தேவாலயத்துக்குப்‌ போனார்கள்‌: ஒருவன்‌ 
பரிசேயன்‌, மற்றவன்‌  ஆயக்காரன்‌" 
(லூக்‌ 180) 


காமீனும்‌ ஆயே! 
அனிதா கோண ரதன 


ஆனால்‌. அவர்களுடைய பந்தியிலே 
வித்தியாசம்‌ இருக்கிறது. அவர்கள்‌ கொண்டு 
வரும்‌ காணிக்கைகளிலும்‌ வித்தியாசம்‌ 
இருக்கிறது. 


நாம்‌ கரத்‌ 


கர்த்தருக்கு 


அங்கீகரிக்கவேண்டும்‌. அதுவே 
ஆராதனை. நம்முடைய 
கர்த்தர்‌ பிரியப்படவேண்டும்‌. 
ஸ்தோத்திர பலிகளையும்‌, 
காணிக்கைகளையும்‌ 
அங்கீகரிக்கவேண்டும்‌. 
மெய்யான ஆசீர்வாதம்‌. 





i FTE 
யாய 


நம்முடைய மனதில்‌ நல்ல க 
இருதயத்தில்‌ கர்த்தர்மீது பக்தியும்‌ 
நாம்‌ கர்த்தரை ஆராதிக்கும்போது, ர்‌ 
நம்முடைய ஆராதனையில்‌ பிரியப்படுவார்‌. 
கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள்‌ ஆவியோடும்‌ 
உண்மையோடும்‌ ஆராதிக்கவேண்டும்‌. 
நம்முடைய ஆராதனையில்‌ ஆவியும்‌, 
உண்மையும்‌ இல்லையென்றால்‌, நம்முடைய 
ஆராதணையினால்‌ நமக்கு ஒரு 
பிரயோஜனமுமில்லை. 

“அதினிமித்தமே நாம்‌ சரீரத்தில்‌ 
குடியிருந்தாலும்‌ குடியிராமற்போனாலும்‌ 
அவருக்குப்‌ பிரியமானவர்களாயிருக்க 
நாடுகிறோம்‌" (2கொரி 5:9). 
நிலத்தின்‌ கனிகளை 
க்‌ கொண்டு 


காயீன்‌ 


கொழுமையானவைகளிலும்‌ ணன்‌ 
காணிக்கையாகக்‌ கொண்டு 


கணிக்க பல்‌ க்கிறார்‌ அவர்‌ 
காமீனையும்‌, அவன்‌ காணிக்கையையும்‌ 
அங்கீகரிக்கவில்லை. கர்த்தரிடத்தில்‌ 
பட்சபாதமில்லை. ஆனாலும்‌ அவர்‌ ஆபேலின்‌ 
காணிக்கையை அங்கீகரித்து, காயீனின்‌ 
காணிக்கையை அங்கீகரிக்காமல்‌. 
விட்டுவிடுகிறார்‌. 


பேல்‌ செலுத்தின பலியின்மீது. 
ந்து அக்கினி புறப்பட்டு வந்து, 

பட்சித்துப்‌ போட்டிருக்கலாம்‌. 

கர்த்தர்‌ ஆபேலின்‌ 

காணிக்கையை 

அக்கினி பட்சித்துப்போடாதிருந்திருக்கலாம்‌. 
ஆபேலும்‌, 


காணிக்கைளைக்‌ 


காயீனும்‌ கர்த்தருக்கு 

கொண்டுவந்தாலும்‌, 
அவர்களுடைய சுபாவங்களில்‌ வித்தியாசம்‌. 
இருக்கிறது. காமீன்‌ ஒரு துன்மார்க்கன்‌. 
ஆகையினால்‌ காயீன்‌ செலுத்துகிற பலி 
வீணான காணிக்கையாயிருக்கிறது. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


இனி வீண்‌ காணிக்கைகளைக்‌ 
கொண்டுவரவேண்டாம்‌;  தூபங்காட்டுதல்‌ 
எனக்கு அருவருப்பாயிருக்கிறது; நீங்கள்‌ 
ஆசரிக்கிற 
ஒய்வுநாளையும்‌, 
நான்‌ இனிச்‌ 

சகிக்கமாட்டேன்‌” (ஏசா 1:13). 


கர்த்தர்‌ காமீனையும்‌ 
அங்கீகரிக்கவில்லை. ஆகையினால்‌ அவர்‌ 
காமீன்‌ செலுத்தின காணிக்கையையும்‌ 
அங்கீகரிக்கவில்லை. கர்த்தர்‌ ஆபேலையும்‌, 
அவன்‌ காணிக்கையையும்‌ அங்கீகரிக்கிறார்‌. 
ஆபேல்‌ ஒரு நீதிமான்‌. கர்த்தராகிய 


இயேசுகிறிஸ்து ஆபேகை்பற்றர 
சொல்லும்போது, “நீதிமானாகிய ஆபேல்‌" 
என்று சொல்லுகிறார்‌. 


“நீதிமானாகிய ஆபேலின்‌ இரத்தம்‌ 
முதல்‌ தேவாலயத்துக்கும்‌ பலிபீடத்துக்கும்‌ 
நடுவே நீங்கள்‌ கொலைசெய்த பரகியாவின்‌ 
குமாரனாகிய  சகரியாவின்‌ இரத்தம்‌ 
வரைக்கும்‌, பூமியின்மேல்‌ சிந்தப்பட்ட 
நீதிமான்களின்‌ இரத்தப்பழியெல்லாம்‌ 
உங்கள்மேல்‌ வரும்படியாக இப்படிச்‌ 
செய்வீர்கள்‌" (மத்‌ 23:35) 


நின்‌ பழி நமம்‌ தேவனுக்கு 
முன்பாக உத்தமமாமிருக்கிறது. அவனுடைய 
ஜீவியம்‌ தேவனிடத்தில்‌ 
பக்தியுள்ளதாமிருக்கிறது. கர்த்தர்‌ ஆபேல்‌ 
மீது பிரியமாயிருக்கிறார்‌. அவனை 
பரிசுத்தவான்‌ என்று அங்கீகரிக்கிறார்‌. 
ஆகையினால்‌ ஆபேலின்‌ காணிக்கை 
பரிசுத்தமான காணிக்கையாயிருக்கிறது. 
காமீனும்‌ ஆபேலும்‌ கொண்டுவந்த 
காணிக்கைகளிலும்‌ வித்தியாசம்‌ இருக்கிறது. 
ஆபேல்‌ செலுத்தின பலி “மேன்மையான பலி. 





i= THE 
TT 


ஆபேலும்‌ 
காணிக்கைகளின்‌ 
ஆகியவற்றில்‌ வித்தியாசமுள்ளது. 
நிலத்தின்‌ கனிகளை ரத்‌ 
காணிக்கையாகக்‌ க்‌ 

இந்தக்‌ கனிகள்‌. 


காமீனும்‌ 
தன்மை, 


ஆபேலோ கர்த்தருக்கு காணிக்கையை 
கொண்டு வருவதற்கு முன்பாக, அதைப்பற்றி 
யோசிக்கிறான்‌ தன்‌ மந்தையின்‌ 
'தலையீற்றுகளில்‌ கொழுமையான ஆடுகளை 
கர்த்தருக்கு காணிக்கையாகக்‌ கொண்டு 
வருகிறான்‌. ஆபேல்‌ முடமான ஆட்டையோ, 
நசலான ஆட்டையோ காணிக்கையாகக்‌. 
கொண்டு வரவில்லை. தன்னுடைய 
மந்தையில்‌ எது நல்ல ஆடாகமிருக்கிறதோ, 
எது கொழுமையான ஆடாகயிருக்கிறதோ, 
அதைத்‌ தேடி கண்டுபிடித்து, அவற்றில்‌: 
சிலவற்றை கர்த்தருக்கு காணிக்கையாகக்‌ 
கொண்டு வருகிறான்‌. ஆபேலிடத்தில்‌ 
இதைவிட கொழுமையான ஆடு 
எதுவுமில்லை. 


பேல்‌ கர்த்தருக்கு விசுவா 
த்த கா்னிடததில்‌ 
விசுவாசமில்லை. அவர்கள்‌ இருவரும்‌. 
கர்த்தருக்கு காணிக்‌ க்‌ கொண்டு 
வரும்போது, கர்த்தர்‌ அவர்களுடைய 
இருதயத்தைப்‌ பார்க்கிறார்‌ அவர்கள்‌ 
இருவரும்‌ என்ன நோக்கத்திற்காக: 
காணிக்கை செலுத்துகிறார்கள்‌ என்பதை 
தேவன்‌ அறிந்திருக்கிறார்‌. 

தேவனுடைய சித்தத்திற்கு 
ன்‌ கொடுக்கிறான்‌. தேவனுடைய 
சித்தம்‌ தன்னை ஆளுகை செய்யவேண்டும்‌. 
என்று ஆபேல்‌ எதிர்பார்க்கிறான்‌. தான்‌ 
கொண்டு வரும்‌ காணிக்கையின்‌ மூலமாக 
கர்த்தருக்கு மகிமை உண்டாகவேண்டும்‌. 
என்பதே ஆபேலின்‌ நோக்கம்‌. 


காயீனின்‌ இருதயத்திலோ கர்த்தர்மீது 
ஆபேல்‌ கர்த்தருக்கு 
கொண்டுவருவதினால்‌, 

அவருக்கு காணிக்கை: 

வருகிறான்‌. தன்‌ சகோதரன்‌ 

மத்தியில்‌ தனக்கு மதிப்பு உண்டாகவேண்டும்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


என்பதற்காகவே காயீன்‌ காணிக்கை 
செலுத்துகிறான்‌. அவனிடத்தில்‌ 
விசுவாசமில்லை. காயீன்‌ தன்‌ 
சுயபெருமைக்காகவும்‌, சுயகவுரவத்திற்காகவும்‌ 
கர்த்தருக்கு காணிக்கையைக்‌ கொண்டு 
வருகிறான்‌. ஆகையினால்‌ காயீன்‌ கொண்டு 
வருகிற காணிக்கை கர்த்தருடைய 
பார்வையில்‌ பாவமாயிருக்கிறது. 


ஆபேல்‌ 
தன்னைத்‌ 


கர்த்தருக்கு முன்பாகத்‌ 
தாழ்த்துகிறான்‌. தன்‌ 
பாவத்திற்காக மனம்‌ வருந்துகிறான்‌. 
காமீனோ தன்னைத்‌ தாழ்த்தவில்லை. 
அவன்‌ கர்த்தரை நம்பாமல்‌, தன்னுடைய 
சுயபலத்தை நம்புகிறான்‌. 


கர்த்தர்‌ காமீனையும்‌ 
காணிக்கையையும்‌ ்ககரிக்கள்ளை 
இதனால்‌  காமீனுக்கு மிகவும்‌ 
எரிச்சலுண்டாமிற்று அவன்‌ முகநாடி 
வேறுபடுகிறது. காயீனின்‌ எரிச்சல்‌, அவனுக்கு 
தேவன்‌ மீதுள்ள பகையை 
வெளிப்படுத்துகிறது. காயீன்‌ 
கோபப்படவேண்டுமென்றால்‌, அவன்‌ 
தனக்குத்தானே கோபப்பட்டுக்கொள்ள 
வேண்டும்‌. அவன்‌ தன்னுடைய 
மாய்மாலத்திற்காகவும்‌, அவபக்திக்காகவும்‌ 
தன்மீது எரிச்சல்படவேண்டும்‌. காமீனிடத்தில்‌ 
குற்றமும்‌ குறையும்‌ இருப்பதினால்தான்‌, 
கர்த்தர்‌ அவனையும்‌ அவனுடைய 
காணிக்கையையும்‌ அங்கீகரிக்கவில்லை. 


இருதயத்தில்‌ 
தங்களுடைய 
அங்கீகரிக்கமாட்டார்கள்‌. தங்களுடைய 
பாவங்களைப்பற்றி யாராவது எடுத்து 
சொன்னால்‌ அவர்கள்மீதும்‌. 
கோபப்படுவார்கள்‌. இப்படிப்பட்டவர்கள்‌ 
தப்பிதம்‌ செய்தாலும்‌, தங்களிடத்தில்‌ 
தப்பிதம்‌ உள்ளது. என்பதை 
அங்கீகரிக்கமாட்டார்கள்‌. 


தாழ்மையில்லாதவர்கள்‌, 
பாவங்களை 


காமீனையும்‌ அவன்‌ 
அங்கீகரியாததினால்‌, 
அவனுக்கு எரிச்சலுண்டாயிற்று. காயீனுக்கு 
கர்த்தர்மீதும்‌ எரிச்சலுண்டாயிற்று. ஆபேல்‌ 
மீதும்‌  எரிச்சலுண்டாமிற்று. ஆபேல்‌ 
காயீனின்‌ சகோதரனாகயிருந்தாலும்‌, 
காமீன்‌ தன்‌ சகோதரனை சத்துருவாகப்‌ 
பாவிக்கிறான்‌. 





f= THE 
TT 


ஒரு சிலர்‌ 
ஆசீர்வாதங்களையும்‌, அவருடைய 
சிலாக்கியங்களையும்‌ பெற்றுக்கொள்வதற்கு 
தகுதியில்லாதவர்களாயிருப்பார்கள்‌. 
இப்படிப்பட்டவர்கள்‌ மற்றவர்களைப்‌ பார்த்து 
பொறாமைப்படுவார்கள்‌. கர்த்தர்‌ மற்றவர்களை 
ஆசீர்வதிக்கும்போது, இவர்கள்‌ 
ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள்மீது. 
பொறாமைப்படவும்‌ செய்வார்கள்‌, கோபப்படவும்‌ 
செய்வார்கள்‌. 


கர்த்தருடைய 


புதிய ஏற்பாட்டுக்காலத்தில்‌ பரிசேயர்கள்‌ 
காயீனின்‌ வழிகளில்‌ நடந்தார்கள்‌. 
நியாயசாஸ்திரிகளே, உங்களுக்கு ஐயோ, 
அறிவாகிய திறவுகோலை எடுத்துக்‌. 
கொண்டீர்கள்‌, நீங்களும்‌ 
உட்பிரவேசிக்கிறதில்லை, 
உட்பிரவேசிக்கிறவர்களையும்‌ 
'தடைபண்ணுகிறீர்கள்‌" (லூக்‌ 11:52). 

'பொறாமைப்படுவ ர்த்தருடைய 
பார்வையில்‌ ன்னு பொறாமை 
குணமுள்ளவர்கள்மீது கர்த்தருடைய 
ஆக்கினைத்தீர்ப்பு வரும்‌. பொறாமையானது 
எலும்புருக்கி. பொறாமைப்படுகிறவர்கள்‌ 
தங்களுக்கு கேடுண்டாக மற்றவர்கள்மீது 
பொறாமைப்படுகிறார்கள்‌. இவர்கள்‌ 
தங்களைத்‌ தாங்களே 
அழித்துக்கொள்வார்கள்‌. 
உனக்கு எரிச்சல்‌ 
உண்டாயிற்று 
ஆதி 4:6,7 


ஏன்‌ 


ஆதி கபி. அப்பொழுது கர்த்தர்‌ 
காயினை நோக்கி: உனக்கு ஏன்‌ எரிச்சல்‌ 
உண்டாயிற்று? உன்‌ முகநாடி ஏன்‌: 
வேறுபட்டது? 


ஆதி 4:7. தீ நன்மைசெய்தால்‌ மேன்மை 
இல்லையோ? தீ நன்மை 
செய்யாதிருந்தால்‌ பாவம்‌ 
வாசற்படியில்‌ படுத்திருக்கும்‌; அவன்‌ 
ஆசை உன்னைப்‌ பற்றியிருக்கும்‌, தீ 
என்றார்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


காமீனோடு வழக்காடுகிறார்‌. 
பாவத்தை 


கர்த்தர்‌ 
காயீனின்‌ 
உணர்த்துகிறார்‌. காயீன்‌ ்‌ 
மதியீனத்தினால்‌ கர்த்தர்மீதும்‌ ஆபேல்மீதும்‌ 
எரிச்சலாயிருக்கிறான்‌. காயீன்‌ தன்‌ 
எரிச்சலை. விட்டு விட்டு, மறுபடியும்‌ 
சாதாரண நிலமைக்கு வரவேண்டும்‌ என்று 
க்கிறார்‌. காயீன்‌ இன்னும்‌ 
எரிச்சலடைந்தால்‌, அலவன்‌ 
அதிகமாய்த்‌ தீங்கு செய்ய 


எரிச்சலடைகிறவர்களை சமாதானம்‌ 
பண்ணவேண்டும்‌. அவர்களுடைய எரிச்சலும்‌ 
கோபமும்‌ அதிகரிக்கும்போது, அவர்கள்‌ 
பிறருக்கு தீங்கு செய்ய முயற்சி 
செய்வார்கள்‌. குமாரன்‌ 
இளையகுமாரன்மீது கோபப்பட்டான்‌. 
அவர்களுடைய 
குமாரனுடைய 


அப்பொழுது அவன்‌ கோபமடைந்து, 
போக... மனதில்லாதிருந்தான்‌ 
வெளியே வந்து, 
வருந்தியழைத்தான்‌. அதற்குத்‌ 
தகப்பன்‌: மகனே, நீ எப்போதும்‌ 
என்னோடிருக்கிறாய்‌, எனக்குள்ளதெல்லாம்‌ 
உன்னுடையதாயிருக்கிறது. உன்‌ 
சகோதரனாகிய இவனோ மரித்தான்‌, 
திரும்பவும்‌ உயிர்த்தான்‌: காணாமற்போனான்‌, 
திரும்பவும்‌. காணப்பட்டான்‌; 
ஆனாபடியினாலே, நாம்‌ சந்தோஷப்பட்டு 
மகிழ்ச்சியாமிருக்கவேண்டுமே என்று 
சொன்னான்‌ என்றார்‌" (லூக்‌ 15:28,31,32). 


காமீனுக்‌ மிகவும்‌ 

எரிச்சலுண்டாயிற்‌ கர்த்தர்‌ காயீனை 

நோக்கி, “உனக்கு ஏன்‌ எரிச்சலுண்டாயிற்று" 

என்று கேட்கிறார்‌. அவனுடைய 

எரிச்சலுக்கான காரணத்தை விசாரிக்கிறார்‌. 

ர்த்தர்‌ நம்முடைய இருதயத்தின்‌ 

அறிந்திருக்கிறார்‌. 

பாவமான காரியங்கள்‌ 

தோன்றும்போது, கர்த்தர்‌ அதையும்‌ அறிந்து 
வைத்திருக்கிறார்‌. 





i= FTE 
TT 


நாம்‌ கோபப்படும்போது, “நமக்கு ஏன்‌ 
என்னும்‌ கேள்வியை 
கேட்டுக்கொள்ளவேண்டும்‌. 
நாம்‌ கோபப்படுவதற்கு நீதியான காரணம்‌ 
ஏதாவது உண்டா என்று ஆராய்ந்து 
பார்க்கவேண்டும்‌. நமக்கு அடிக்கி கோபம்‌ 
வந்தால்‌, கர்த்தருடைய சமுகத்திலே நம்மை 
ஒப்புக்கொடுத்து, நமக்குள்ளே சாந்தகுணம்‌ 
உருவாக ஜெபம்பண்ணவேண்டும்‌. கர்த்தர்‌ 
காமீனை நோக்கி, "உன்‌ முகநாடி ஏன்‌ 
வேறுபட்டது” என்றும்‌ கேட்கிறார்‌. 


காயீன்‌ க்கு விரோதமாகக்‌ 
கோபப்படுவதற்கு யமான காரணம்‌ 
எதுவுமில்லை. கர்த்தர்‌ காமீனுக்கு முன்பாக 
ஜீவனையும்‌ ஆசீர்வாதத்தையும்‌. 
வைத்திருக்கிறார்‌. காயீன்‌ தன்‌ சகோதரன்‌ 
ஆபேலைப்போல நன்மை செய்தால்‌, 
காமீனுக்கு ஆசீர்வாதம்‌ வரும்‌. கர்த்தர்‌ 
காயீனை நோக்கி, “நீ நன்மை செய்தால்‌. 
மேன்மையில்லையோ" என்று கேட்கிறார்‌. 


காயீனுக்கு மிகவும்‌ 
எரிச்சலுண்டாயிருக்கிறது. அவனுடைய 
வேறுபட்டிருக்கிறது. . 

அவன்‌ தன்னுடைய 
பாவங்களுக்கு... மனம்‌ வருந்தவேண்டும்‌. 
அவனுடைய இருதயம்‌ பாவத்திற்கு விலகி 
புதுப்பிக்கப்படவேண்டும்‌. அவன்‌ மறுபடியும்‌ 
சாந்தகுணத்திற்கு வரவேண்டும்‌. 
கர்த்தருக்கு மேன்மையான பலியை 
செலுத்தவேண்டும்‌. அப்போது கர்த்தர்‌ 
காமீனின்‌ பலியை அங்கீகரித்து. அவனுடைய 
பாவத்தை மன்னித்து, அவனுக்கு 
ஆறுதலையும்‌ ஆசீர்வாதத்தையும்‌ கொடுப்பார்‌. 
காயீன்‌ நன்மை செய்தால்‌ அவனுக்கு 
மேன்மை உண்டாகும்‌. 


ஏற்பாட்டுக்காலத்திலேயே 
சுவிசேஷம்‌ பிரசங்கிக்கப்படுகிறது. பாவிகள்‌ 
மனந்திரும்பி நன்மை செய்யும்போது, 
அவர்களுடைய பாவங்கள்‌ மன்னிக்கப்பட்டு, 
அவர்களுக்கு மேன்மை உண்டாகும்‌. இதுவே 
சுவிசேஷத்தின்‌ மையச்செய்தி. 


முகநாடியும்‌ 
சூழ்நிலையில்‌ 


கர்த்தர்‌ 
ஜீவனையும்‌ 


காமீனுக்கு முன்பாக 

ஆசீர்வாதத்தையும்‌ 
வைத்திருப்பதுபோல, மரணத்தையும்‌ 
சாபத்தையும்‌ வைக்கிறார்‌. கர்த்தர்‌ காமீனை 
நோக்கி, "நீ நன்மை  செய்யாதிருந்தால்‌ 
பாவம்‌ வாசற்படியில்‌ படுத்திருக்கும்‌” என்று 
சொல்லுகிறார்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


காமீனின்‌ கோபம்‌ 
இருதயத்திலிருக்கிறது. பாலைப்‌ 
அவனுடைய வாசல்படியில்‌ படுத்திருக்கிறது. 

ம்‌ அவனுடைய வாசல்படியில்‌ 


பாவமும்‌ அதற்கான 
அருகாமையிலிருக்கிறது 


அவனுடைய 
கொலைபாதகம்‌ 


ட்டி 

அந்த வீட்டின்‌ 
வாசல்படியில்‌ சாபம்‌ படுத்திருக்கும்‌. 
பாலியானவன்‌ வீட்டைவிட்டு 
வெளியேறும்போது அல்லது வீட்டிலிருந்து 
வாசல்படி வழியாக எட்டிப்பார்க்கும்போது, 
சாபம்‌ அவனைப்‌ பிடித்துக்கொள்ளும்‌. 


ஒரு 
நிரம்பியிருக்கும்போது. 


காயீனை. நோக்கி, 
என்று 
இந்த வக்கித்திற், 
நேர்த்தியாய்ச்‌ 


வாசல்படியில்‌ படுத்திருக்கும்‌. 
பாவம்‌ 


என்ப குறிப்பதற்கான 
எபிரெய 


வார்த்தை! 'வநிவாரண 
பலியையும்‌ குறிக்கிறது. கிறிஸ்துவானவர்‌ 
பாவநிவாரண பலியாக இருக்கிறார்‌. 
அவர்‌ வாசற்படியில்‌ நிற்கிறார்‌. 

"இதோ, வாசற்படியிலே 
தட்டுகிறேன்‌; ஒருவன்‌ என்‌ 
கேட்டு, கதவைத்‌ திறந்தால்‌, அவனிடத்தில்‌ 
நான்‌ பிரவேசித்து, அவனோடே 
போஜனம்பண்ணுவேன்‌, அவனும்‌ என்னோடே 
போஜனம்பண்ணுவான்‌" (வெளி 3:20). 


மிகவும்‌ 
காயீன்‌ 
ஒரு காரணமுமில்லை. 
கோபப்படவேண்டுமென்றால்‌, 
தன்மீதுதான்‌ கோபப்படவேண்டும்‌. 
கர்த்தர்மீது, கோபப்படக்கூடாது. 
கர்த்தர்மீது கோபப்படுமளவுக்கு காமீன்‌ 
ஒரு நீதிமானல்ல. 


காயீனுக்கு கர்த்தர்மீது 
எரிச்சலுண்டாயிற்று. 
கோபப்படுவதற்கு 
அவன்‌ 





f= THE 
TT 


காமன்‌ தன்‌ சகோதரனாகிய 
ஆலேல்மீதும்‌ கோபப்படக்கூடாது. காயீன்‌ 
மூத்த சகோதரன்‌. ஆபேல்‌ அவனுக்கு 
இளைய சகோதரன்‌. இளைய சகோதரனாகிய 
ஆபேல்‌, தன்‌ மூத்த சகோதரனாகிய 
காமீனுக்கு எப்போதும்போல மதிப்பும்‌ 
மரியாதையும்‌ காண்பிப்பான்‌. 


கர்த்தர்‌ காயீனை நோக்கி, 
“ஆபேலின்‌ ஆசை உன்னைப்பற்றியிருக்கும்‌, 
நீ ஆபேலை ஆண்டுகொள்வாய்‌" 
என்று சொல்லுகிறார்‌. 
ஆபேல்‌ இளையசகோதரனாகமிருப்பதினால்‌, 
மூத்தரகோதரனாகிய காயீன்‌ அவனை 
ஆண்டுகொள்வான்‌. 
கர்த்தர்‌ ஆபேலையும்‌ அவன்‌ 
காணிக்கையையும்‌ அங்கீகரித்தாலும்‌, 
காமீனே இன்னும்‌ 
சேஸ்டபத்தரனாகமிரக்கிறான்‌ சேஷ்டபுத்திர 
கத்தின்‌ சுதந்தரம்‌ னும்‌ 
காப்னிபத்திலே. இருக்கிறது... கர்ததர்‌ 
அங்கீகரித்ததினால்‌, காமீனுடைய 
சுதந்தரபாகத்தை 
ஆபேலுக்கு கொடுத்துவிடவில்லை. அதை 
மாற்றவேண்டும்‌ என்பது கர்த்தருடைய 
நோக்கமல்ல. 


ஆபேலும்‌ தனக்கு சேஷ்டபுத்திர 
பாகத்தின்‌ சுதந்தரம்‌ கிடைக்கவேண்டுமென்று, 
கர்த்தரிடத்தில்‌ விண்ணப்பம்பண்ணவுமில்லை. 
ஆபேல்‌  காயீனுக்கு எந்தவிதத்திலும்‌ 
சத்துருவாமில்லை. ஆனாலும்‌ காயீனுக்கு 
ஆபேல்‌ மீது மிகவும்‌ எரிச்சலுண்டாயிற்று. 
காயீன்‌ தேவையில்லாமல்‌ எரிச்சல்படுகிறான்‌. 
ஆகையினால்‌ கர்த்தர்‌ காமீனை நோக்கி, 
உனக்கு ஏன்‌ எரிச்சலுண்டாயிற்று. உன்‌ 
முகநாடி ஏன்‌ வேறுபட்டது" என்று கேட்கிறார்‌. 


காயீன்‌ 
கொலைசெய்தான்‌ 


ஆதி 48 


ஆபேலைக்‌ 


ஆதி 4:8. காயின்‌ தன்‌ சகோதரனாகிய 
ஆபேலோடே பேசினான்‌; அவர்கள்‌ 
வயல்வெளியில்‌ இருக்கும்‌ சமயத்தில்‌, 
காயின்‌ தன்‌ சகோதரனாகிய 
ஆபேலுக்கு விரோதமாய்‌ எழும்பி, 
அவனைக்‌ கொலைசெய்தான்‌.. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


கர்த்தர்‌  காமீனையும்‌ அவன்‌ 
காணிக்கையையும்‌ அங்கீகரிக்கவில்லை. 
இதனால்‌. காயீனுக்கு மிகவும்‌ 
எரிச்சலுண்டாயிற்று. அவன்‌ முகநாடி 
வேறுபட்டது. காமீன்‌ தன்‌ சகோதரனாகிய 
ஆபேலுக்கு விரோதமாய்‌ எழும்பி, அவனைக்‌ 
கொலை செய்தான்‌. 


ஏதேன்‌. தோட்டத்திலே தேவன்‌ 
ல்‌ விருட்சத்தின்‌ கனியை 
ஆதாம்‌ கள்‌ அது தேவனுடைய 
கட்டளைக்கு கீழ்ப்படியாத பாவம்‌. காமினோ 
இப்போது தன்‌ சொந்த சகோதரனை 
கொலைசெய்து விடுகிறான்‌. கொலைபாதகம்‌ 
மகாபயங்கரமானது. காமீனுடைய 
பாவத்தோடு ஒப்பிட்டுப்‌ பார்க்கும்போது, 
ஆதாமின்‌ பாவம்‌ சிறிய பாவமாயிருக்கிறது. 


உண்டாக்குவேன்‌ று 
கர்த்தர்‌ சொன்ன பிரகாரமாக இப்போது, 
இரண்டு வித்திற்கும்‌ இடையே 
கை ஆரம்பித்திருக்கிறது. 
ஆலிக்குரியவர்களை மாம்சத்திற்குரியவர்கள்‌. 
உபத்திரவப்படுத்துவது பூர்வகாலம்‌ முதலே 
இருந்துவருகிறது. 


மனுஷனுடைய மாம்ச சுபாவத்தினால்‌, 
அவனுக்குள்ளே பொறாமை கோயம்‌, 


துர்க்குணம்‌ ஆகியவை உருவாகிறது. 
மாம்சத்தில்‌  உருவாகியிருக்கிற இந்தத்‌ 
துர்க்குணங்கள்‌, மனுஷருடைய ஆத்துமாவில்‌ 
பிரவேசிக்கும்போது, அவர்கள்‌ துணிகரமாய்ப்‌ 
பாவம்‌ செய்கிறார்கள்‌. காமின்‌ கோபப்பட்டு, 

சொந்த சகோதரனையே 
கொலைசெய்கிறான்‌. இக்காலத்திலும்‌ 
அநேகர்‌, காயீனைப்போலவே பாவம்‌ 
செய்கிறார்கள்‌. 


ஆல்‌ காமனுக்கு இளையசகோதாள்‌, 
அவன்‌ நற்குணமுள்ளவன்‌. ஆபேல்‌ தன்‌ 
சகோதரனாகிய காயீனுக்கு விரோதமாக ஒரு 
குற்றமும்‌ செய்யவில்லை. ஆனாலும்‌ 
காயீனுக்கு ஆபேல்‌ மீது கோபமும்‌ எரிச்சலும்‌ 
உண்டாயிற்று. 





i= al 
TT 


கர்த்தர்‌ காமீனை நோக்கி, “உனக்கு 
ஏன்‌ எரிச்சலுண்டாயிற்று' என்றும்‌, “நீ 
நன்மை செய்தால்‌ மேன்மையில்லையோ" 
என்றும்‌ கேட்டார்‌. ஆனால்‌ காமீனோ 
கர்த்தருடைய வார்த்தைக்கு 
செலிகொடுக்கவில்லை. ஆபேலுக்கு 
விரோதமாக காமீனுடைய எரிச்சல்‌. 
அதிகரித்தது. காமின்‌ ஆபேல்‌ மீது 
எரிச்சலும்‌ கோபமும்‌. பொறமையும்‌ பட்டு, 
அவனை கொலைகசெய்கிறான்‌. 


காயீன்‌ தன்‌ சகோதரன்‌ ஆபேலை 
வஞ்சிக்கிறான்‌. அவன்‌ ஆபேகோடு 
சிநேகமாகவும்‌, அன்பாகவும்‌ இருப்பதுபோல. 
மாய்மாலம்‌ பண்ணுகிறான்‌. காயீன்‌ தன்‌ 
சகோதரனாகிய ஆபேலோடே பேசினான்‌; 

வயல்வெளியில்‌ இருக்கும்‌ 

காமீன்‌ தன்‌ சகோதரனாகிய 
ஆபேலக்கு விரோதமாய்‌ எழுப்பி, அவனைக்‌ 
கொலைசெய்தா 


காயீனும்‌ ஆபேலும்‌ வயல்வெளியில்‌ 
இருக்கிறார்கள்‌. நாம்‌ 
வயல்வெளிக்குப்போவோம்‌' என்று காயீன்‌ 
ஆபேலோடே சொன்னதாக செப்துவஜிந்த்‌ 
ப்பில்‌ எழுதப்பட்டிருக்கிறது. காயீன்‌ 
கொலைசெய்ததற்கு 

பலவிதமான 


காரணங்களை சொல்லுகிறார்கள்‌. 


காயீன்‌ ஆபேலைக்‌ 
கொலைசெய்நதற்கு அடிப்படை காரணம்‌, 
காமீனுடைய குன்மார்க்கமும்‌ 
அவனுடைய கொலைவெறியுமாகும்‌. 
காமீனுடைய 'கிரியைகளெல்லாம்‌. 
துர்க்கிரியைகளாயிருக்கிறது. ஆபேலுடைய 
கிரியைகளோ  நற்கிரியைகளாயிருக்கிறது. 
காயீன்‌ ஒரு துன்மார்க்கன்‌. ஆபேல்‌ ஒரு 
நீதிமான்‌. 


காயீன்‌ ஆபேலைக்‌ 
கொ ததரானை அண்‌ துக்கு 
விரோதமாக. நேரடியாகவே 
கலகம்பண்ணுகிறான்‌. கர்த்தர்‌ ஆபேலையும்‌ 
அவன்‌ கா்‌ அங்கீகரித்தார்‌. 
இதனால்‌ காமீனுக்கு ஆபேல்மீது எரிச்சலும்‌ 
உண்டாயிற்று. எரிச்சல்‌ 
வொன்‌ 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


ஏதேன்‌ தோட்டத்திலே ஆதாம்‌ பாவம்‌ 
செய்த. வேளையிலிருந்தே, 
அத்தனை ழகை ்‌ 
ஆரம்பித்துவிடுகிறது. ஆனாலும்‌ ஆபேல்‌ 
சாகும்‌ வரையிலும்‌, அவர்களில்‌ யாருக்கும்‌. 
மரணம்‌ வரவில்லை. இப்போதுதான்‌ மனுஷர்‌ 
மத்தியிலே முதல்‌ முறையாக மரணம்‌. 
வந்திருக்கிறது. 

இந்தப்‌ 
மரித்துப்போன: 
நீதிமானாயிருக்கிறார்‌. அவர்‌ 
பரிசுத்தவானாயிருக்கிறார்‌. - 
தேவனால்‌ 
அங்கீகரிக்கப்பட்டவர்‌, 
இந்தப்‌ பூமியிலே. 
கல்லறைக்குப்போன ஆபேல்‌, 
பிரவேசித்தார்‌. 


பூமியிலே 
(ய 


பரலோகத்தில்‌ 


இந்தப்‌ பூமியிலே. ஆயேலே 

வதாக மரித்தவர்‌. அவர்‌ கர்த்தருக்கு 
இரந்த. சாட்சியாக மரித்தார்‌... ஆபேல்‌ 
கர்ந்தருக்காகவும்‌, சத்தியத்திற்காகவும்‌, 
கர்த்தருடைய வார்த்தைக்காகவும்‌, 
அவருடைய உபதேசத்திற்காகவும்‌ மரித்தார்‌. 
ஆகையினால்‌ ஆபேலின்‌ மரணத்தில்‌ 
சாபமில்லை. ஆபேலின்‌ மரணம்‌ 
கிரீடம்‌ சூட்டப்பட்ட, மகிமையான 
மரணமாயிருக்கிறது. 


காமன்‌ தன்‌ சகோதரனாகிய 
ஆபேலுக்கு விரோதமாய்‌ எழும்பி, அவனைக்‌ 
கொலை செய்தான்‌. இன்றும்‌ உலகில்‌ மார்க்க 
பேதங்களின்‌ அடிப்படையில்‌ யுத்தங்களும்‌, 
இரத்தம்‌ சிந்துதல்களும்‌ நடைபெறுகின்றன. 
இது வேதாகமத்தில்‌ கூறப்பட்டிருக்கும்‌. 
முதலாவது கொலை. இது வயல்வெளியில்‌ 
நடைபெறுகிறது. தனிப்பட்ட கோபத்தினால்‌ 
இது நிறைவேறிற்று. (மத்‌ 2 யூதா 141; 
யோவான்‌ 3:12; வெளி 17:6; வெளி 18:24). 


ஆபேல்‌ எங்கே 
ஆதி 49-12 


ஆதி 49. கர்த்தர்‌ காயினை நோக்கி: 
உன்‌ சகோதரனாகிய ஆபேல்‌ எங்கே 
என்றார்‌; அதற்கு அவன்‌: நான்‌ 
அறியேன்‌; என்‌ சகோதரனுக்கு நான்‌ 
காவலானியே என்றான்‌. 





i FTE 
TT 


ஆதி 4:40. அதற்கு அவர்‌: என்ன 
செய்தாய்‌? உன்‌ சகோதரனுடைய 
இரத்தத்தின்‌ சத்தம்‌ பூமியிலிருந்து: 
என்னை நோக்கிக்‌ கூப்பிடுகிறது. 


ஆதி கவு. இப்பொ உன்‌ 
சுகோதரனுடைய இரத்தத்தை உன்‌ 
கையிலே வாங்கிக்‌ கொன்ன தன்‌ 
வாயைத்‌ திறத்த இத்தப்‌ பூமியில்‌ தீ 
சுயிக்கப்பட்டிருப்பாய்‌. 


அதி 412. தீ நிலத்தைப்‌ 
பயிரிடும்போது, அது தன்‌ பலனை 
இனி உனக்குக்‌ கொடாது; தீ பூமியில்‌ 
நிலையற்று அலைகிறவனாயிருப்பாய்‌. 
என்றார்‌. 


இந்தப்‌ பூமியிலே பிறந்த மனுஷரில்‌, 
காயீனே முதலாவது கொலைகாரனா 
யிருக்கிறான்‌. அவனுடைய கொலைபாதகத்தை 
கர்த்தர்‌ விசாரிக்கிறார்‌. அவனுக்கு 
தண்டனை கொடுக்கிறார்‌. கர்த்தர்‌ காயீனை 
நோக்கி, “உன்‌ சகோதரனாகிய ஆபேல்‌ 
எங்கே" என்று கேட்கிறார்‌ 


காயீன்‌ தன்‌ சகோதரனாகிய 
ஆபேலை கொலை செய்துவிட்டான்‌. காமின்‌ 
தன்‌ பாவத்தை உணரவேண்டும்‌. தன்னுடைய 
பாவத்தைக்‌ குறித்‌; க்கிரமத்தைக்‌ 
குறித்தும்‌ அவன்‌ கர்த்தரிடத்தில்‌ அறிக்கை 
பண்ணவேண்டும்‌. காயீன்‌ தன்‌ பாவத்தை 
அறிக்கை பண்ணவேண்டும்‌ என்பதற்காகவே 
கர்த்தர்‌ அவனை நோக்கி, “உன்‌ 
சகோதரனாகிய ஆபேல்‌ எங்கே” என்று 
கேட்கிறார்‌. 


கர்த்தர்‌ காமீனை நியாயந்தீர்ப்பதற்கு 
முன்பாக, அவனைக்‌ குற்றப்படுத்துகிறார்‌. 
காயீன்‌ தன்‌ குற்றத்தை உணரவேண்டும்‌. 
பரிசுத்தவான்கள்‌. பாவம்‌ செய்துவிட்டால்‌, 
அவர்கள்‌ தங்களுடைய பாவங்களை 
உணர்ந்து, கர்த்தரிடத்தில்‌ பாவதுறிக்கை 
செய்வார்கள்‌. காமீனும்‌ தன்னுடைய 
பாவத்தை உணரவேண்டும்‌ என்று கர்த்தர்‌ 
எதிர்பார்க்கிறார்‌ 

ஆனால்‌ காமீனோ தன்னுடைய 
பாவத்தை. உணரவுமில்லை. அதை 
அங்கீகரிக்கவுமில்லை. காயீன்‌ கர்த்தரிடத்தில்‌, 
“நான்‌ அறியேன்‌” என்று சொல்லுகிறான்‌. 
காயீன்‌ தன்‌ கொலைக்குற்றத்தை 
ஒப்புக்கொள்ளவில்லை. அவன்‌ தன்னை 
குற்றம்‌ செய்யாதவன்‌ போல பாவித்து 
பேசுகிறான்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


காமீன்‌ தன்‌ சகோதரன்‌ ஆபேலைக்‌ 
கொலைசெய்தான்‌. அவன்‌ கொலைசெய்த 
பாலத்தோடு, இப்போது பொய்சொல்லுகிற 
பாவத்தையும்‌ செய்கிறான்‌. “ஆபேலை நான்‌ 
அறியேன்‌” என்று காயீன்‌ சொல்லுவது 
பொய்‌ வார்த்தை. காமீனுக்குள்ளே பிசாசு 
குடியிருக்கிறான்‌. ஆரம்பத்திலிருந்தே 
பிசாசானவன்‌, கொலைகாரனாகவும்‌, 
பொய்யனாகவும்‌ இருக்கிறான்‌. 


தேவனுக்கு மறைவான இரகசியம்‌ 
எதுவுமில்லை. அவர்‌  சர்வஞானமுள்ளவர்‌. 
அவர்‌ எல்லாவற்றையும்‌ அறிந்திருக்கிறவர்‌. 
காயீன்‌ கர்த்தரிடத்தில்‌ பொய்சொல்லி, 
தன்னுடைய கொலைபாதகத்தை மூடி 
மறைத்துவிடலாம்‌ என்று நினைக்கிறான்‌. 
பாவத்தை மறைக்கிறவர்கள்‌ வாழ்வடைய 
மாட்டார்கள்‌. அதை அறிக்கை செய்து 
விட்டுவிடுகிறவர்களோ. கர்த்தருடைய 


இரக்கத்தைப்‌ பெற்றுக்கொள்வார்கள்‌. 
தன்னுடைய 
தன 


காயீன்‌ பாவத்தை 


பாவத்திற்கு 


மன்னிக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கும்‌. 
ஆனால்‌ காமீனோ தன்னுடைய பாவத்தை 
அங்கீகரியாமல்‌, அதை மறைக்க முயற்சி 
பண்ணுகிறான்‌. 
கர்த்தர்‌ 
காமீனோ தன்‌ 
கொலைசெய்து 


நியாயாதிபதியாயிருக்கிறார்‌. 
சகோதரன்‌ ஆபேலைம்‌ 
குற்றவாளியாயிருக்கிறான்‌. 
காயீன்‌ தன்னுடைய குற்றத்தை. 
அங்கீகரியாதது மாத்திரமல்ல, தன்னை 
நியாயம்‌ விசாரிக்க வந்திருக்கிற கர்த்தரையே 
குற்றப்படுத்துகிறான்‌. நியாயாதிபதியாகிய 
கர்த்தர்‌ தனக்கு அநீதி செய்வதுபோல 
காயீன்‌ கர்த்தர்மீது குற்றம்‌ சொல்லுகிறான்‌. 
காயீன்‌: கர்த்தரை நோக்கி, 
“என்‌ சகோதரனுக்கு நான்‌ காவலாளியோ” 
என்று கேட்கிறான்‌. காயீன்‌ கர்த்தரிடத்தில்‌ 
துணிகரமாய்ப்‌ பேசுவதற்கு பதிலாக, அவன்‌ 
கர்த்தருடைய சமூகத்தில்‌ தன்னை மிகவும்‌ 
தாழ்த்தி, மிகுந்த பணிவோடு, “நான்‌ என்‌ 
சகோதரன்‌ ஆபேலை கொலைசெய்து 
விட்டேனே என்று வருத்தத்தோடும்‌. 
வேதனையோடும்‌. சொல்லவேண்டும்‌. 
ஆனால்‌ காயீன்‌ அப்படி பேசுவதற்கு 
பதிலாக, “என்‌ சகோதரனுக்கு நான்‌ 
காவலாளியோ" என்று கேட்கிறான்‌. 





f= THEN 
TT 


காயீன்‌ கர்த்தரிடத்தில்‌ இப்படிப்பட்ட 
வார்த்தைகளைப்‌ பேசும்போது, “நான்‌ என்‌: 
சகோதரனுக்கு. காவலாளி அல்ல, 
கர்த்தராகிய நீரே அவனுக்கு காவலாளி" 
என்று பேசுவதுபோல உள்ளது. ஆபேலுக்கு 
கர்த்தர்‌ காவலாளியாயிருப்பதின। 
“ஆபேல்‌ எங்கே" என்பதை. 
அறிந்திருக்கவேண்டும்‌. என்றும்‌, 
கர்த்தர்‌ ஆபேலைப்பற்றி தன்னிடத்தில்‌ 
விசாரிக்கக்கூடாது என்றும்‌ பொருள்படுமாறு, 
காயீன்‌ பேசுகிறான்‌. 


ஆபேல்‌ காணாமல்‌ போய்விட்டால்‌, 
கர்த்தரே... அதற்கு காரணம்‌ என்றும்‌, 
அதற்காக தன்னைக்‌ குற்றப்படுத்தக்கூடாது. 
என்றும்‌ காயீன்‌ கர்த்தரிடத்தில்‌ 
விவாதம்பண்ணுகிறான்‌. தான்‌ ஆபேலை 
பாதுகாப்பதாக ஒருபோதும்‌ யாருக்கும்‌ 
வாக்குப்பண்ணினதில்லை என்பதுபோல 
காயீன்‌ பேசுகிறான்‌. 
காயீனுக்கு தன்‌ சகோதரனாகிய 
ஆயேல்மீது அக்கரையோ,  கரிசனையோ 
ஆகையினால்தான்‌ காயீன்‌ 
பொறுப்பில்லாத வார்த்தைகளைப்‌ பேசுகிறான்‌. 
காமீனைப்போலவே இக்காலத்தில்‌ அநேகர்‌ 
தங்கள்‌ சகோதரர்மீது அக்கரையும்‌, 
கரிசனையும்‌ அற்றவர்களாயிருக்கிறார்கள்‌. 


தங்களுடைய சகோதரரின்‌ சரீரத்திற்கு 
அல்லது அவர்களுடைய உடமைக்கு அல்லது 
அவர்களுடைய நற்பெயருக்கு. 
அவர்களுடைய  ஆத்துமாவுக்கு 
ஆபத்தும்‌ வரும்போது, அவர்கள்மீது அன்பும்‌ 


“என்‌ சகோதரனுக்கு நான்‌ காவலாளியோ” 
என்று காயீன்‌ சொன்னதுபோல, அவர்களும்‌ 
காமீனுடைய பாஷையைப்‌ பேசுவார்கள்‌. 


உன்‌ சகோதரனை உன்‌ உள்ளத்தில்‌. 
பகையாயாக ; பிறன்மேல்‌ பாவம்‌ சுமராதபடிக்கு 
அவனை எப்டியும்‌ கடிந்து கொள்ள 
வேண்டும்‌” (லேவி 1917). 

(வன்‌ தனக்கானவைகளையல்ல, 


அவன 
பிறருக்கானவைகளையும்‌ நோக்குவானாக” 
(மிலி 2:4) 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


காமீனுடைய தந்திரமான 

க ட்டு, சும்மா 

கர்த்தர்‌ காமீனுடைய 

அவனுக்கு உணர்த்துகிறார்‌ 

தன்‌ சகோதரன்‌ ஆபேலைக்‌ 

ம்தான்‌. அதற்கான சாட்சி 

ஆதாரம்‌ வலுவாகயிருக்கிறது. உண்மையான 

சாட்சிக்கு விரோதமாக காமீனால்‌ 
பொய்சொல்ல முடியாது. 


"உன்‌ 
சத்தம்‌ 


காமீனை நோக்கி, 
இரத்தத்தின்‌ 


கர்த்தர்‌ 
சகோதரனுடைய 


சாட்சி 
ஆபேலின்‌ இரத்தம்‌ காயீனுக்கு விரோதமாக 
தேவனை நோக்கிக்‌ கூப்பிடுகிறது. 


மிகவும்‌ 

எந்தப்‌ பாவமும்‌ 

கூப்பிடுகிற பாவமல்ல, 

மாத்திரமே 

தேவனை நோக்கிக்‌ கூப்பிடும்‌. பாடுகளை 

'சகித்துக்கொள்கிறவர்கள்‌, தங்களை 

துன்பப்படுத்துகிறவர்களுக்காக பரிந்து பேசி 

ஜெபப்பண்ணுவார்கள்‌. பிதாவே 

அவர்களுக்கு மன்னியும்‌” என்று 

தங்களை  கொலைசெய்கிறவர்களுக்காக. 

ஜெபம்பண்ணுவார்கள்‌. அதே வேளையில்‌: 

கொலைபண்ணப்பட்டவர்களின்‌ இரத்தமே, 

கொலையாளிகளை பழிவாங்குமாறு, கர்த்தரை 
நோக்கிக்‌ கூப்பிடும்‌. 


ப்‌ பூமியானது ஆபேலின்‌ 
இரத்தத்தை வாங்கிக்கொள்ள தன்‌ வாயைத்‌ 
திறந்தது (ஆதி 411). 
மூலஎபிரெய 
சகோதரனுடைய 


பாஷையில்‌ “உன்‌ 
இரத்தம்‌" என்னும்‌ 
சகோதரனுடைய 


கொலைசெய்யப்படாதிருந்தால்‌, அவருக்கு 
ஒரு சந்ததி உண்டாயிருந்திருக்கும்‌. 
'இரத்தங்கள்‌" என்னும்‌ வார்த்தை, ஆபேலின்‌ 
சந்ததியில்‌ வந்திருக்கவேண்டியவர்களை 
குறிக்கிற வார்த்தை. 





i THE 
TT 


கர்த்தரை 


சிலுவையில்‌ 
அறைந்தவர்களை மன்னிக்குமாறு, பிதாவை 
நோக்கிக்‌ கூப்பிட்டது. 
புது உடன்படிக்கையின்‌ 
மத்தியஸ்தராகிய _ இயேசுவினிடத்திற்கும்‌, 
ஆபேலினுடைய த்தம்‌ பேசினதைப்‌ 
பார்க்கிலும்‌ நன்மையானவைகளைப்‌ பேசுகிற 
இரத்தமாகிய தெளிக்கப்படும்‌ 
இரத்தந்தினிடத்திற்கும்‌ வந்து சேர்ந்தீர்கள்‌" 
(எபி 12:24), 


காமீனுடைய 
அவனுக்கு 
இந்தப்‌ பூமியில்‌ 
என்று கர்த்தர்‌ 
காயீன்‌ 
மின்‌ 
பூமியின்மீது ம்‌ 
நிமித்தமாக 


என்று 


கு 
கொலைப்பாதகத்திற்காக, 
தண்டனை கொடுக்கிறார்‌ 
நீ சபிக்கப்பட்டிருப்பாய்‌” 
காமீனுக்கு சொல்லுகிறார்‌ 
சபிக்கப்படுகிறான்‌. 
கீழ்ப்டியாமையினால்‌ 
வந்தது. "உன்‌ 
சபிக்கப்பட்டருக்கும்‌" 


சபிக்கப்பட்டிருப்பாய்‌' 
காயீனுக்கு சொல்லுகிறார்‌. 


வாக்குப்பண்ணப்பட்டிருக்கிறது. 
சாபத்திற்கு தப்பிப்பது 


சுதந்தரித்துக்கொள்கிறோம்‌. 


பட்டிருக்கிறார்கள்‌; 

புஸ்தகத்தில்‌ எழுதப்பட்டவைகளையெல்லாம்‌. 
செய்யத்தக்கதாக அவைகளில்‌ 
நிலைத்திராதவன்‌ எவனோ அவன்‌ 
சபிக்கப்பட்டவன்‌ என்று எழுதியிருக்கிறதே” 
(கலா 310). 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


மரத்திலே  தூக்கப்பட்ட எவனும்‌ 
சபிக்கப்பட்டவன்‌ என்று எழுதியிருக்கிறபடி, 
கிறிஸ்து. நமக்காகச்‌ சாபமாகி, 
நியாயப்பிரமாணத்தின்‌ சாபத்திற்கு நம்மை 
நீங்கலாக்கி மீட்டுக்கொண்டார்‌" (கலா 3:13) 
காயீன்‌ இந்தப்‌ பூமியில்‌ 
சபிக்கப்பட்டிருக்கிறான்‌. அவன்‌ நிலத்தைப்‌ 
அவனுடைய இருதயம்‌ 
ஒட்டியிருக்கிறது. 
பூமியும்‌ 
பூமியில்‌ 

காயீனும்‌ சபிக்கப்பட்டிருக்கிறான்‌. 


கொலைசெய்வதற்குத்‌ _ 
கொடுக்கும்‌ 
பிரமாணம்‌. 
(ரோமர்‌ 77-25; 5 
செய்கிறவதுக்கு கொடுக்கப்படும்‌ தண்டனை 
முதலாவதாக ஆதி 9:6 ஆவது வசனத்தில்‌ 
கூறப்பட்டிருக்கிறது. இத்துடன்‌ பூமியும்‌ 
சபிக்கப்படுகிறது. (ஆதி 42) காயீனின்‌ 
வேலை இனிமேல்‌ மிகவம்‌ கடினமாக 
இருக்கும்‌. (ஆதி 4:2) 


சபிக்கப்பட்ட இந்தப்‌ பூமியிலிருந்து 
காயீனுக்கு ஆசிர்வாதம்‌ வராது. அவனுக்கு 
சாபமே வரும்‌. கர்த்தர்‌ காமீனை நோக்கி, “நீ 
நிலத்தைப்‌ பயிரிடும்போ து, அது 
ன்‌ பலனை இனி உனக்குக்‌ கொடாது: 
நீ பூமியில்‌ நிலையற்று 
அலைகிறவனாயிருப்பாய்‌" (ஆதி 4:12) என்று 
சொல்லுகிறார்‌. கர்த்தர்‌  காமீனுக்கு 
இரண்டுவிதமான தண்டனையைக்‌ 
கொடுக்கிறார்‌. அவையாவன: 


1. இந்தப்‌ பூமி இனிமேல்‌ 
பலனை காயீனுக்கு கொடுக்காது. 


2. காயீன்‌ இந்தப்‌ பூமியில்‌ நிலையற்று 
அலைகிறவனாயிருப்பான்‌. 


நிலத்தைப்‌ பயிரிடுவது காமீனுடைய 
வேலை. காயீன்‌ தன்னுடைய நிலத்திலே. 
எவ்வளவுதான்‌ கடினமாய்‌ வேலை 
செய்தாலும்‌. அவனுடைய கைகளின்‌ 
பிரயாசத்திற்கு ஏற்ற பலன்‌ கிடைக்காது. 


தண்டனை 


த 


தன்‌ 





i FTE 
TT 


வந்திருக்கிறது. மனுஷருடைய மனதிலே 
பயமுண்டாயிற்று. இவை அனைத்திற்கும்‌ 
காயீனுடைய பாவமே காரணம்‌. 

காயீனுடைய மனச்சாட்சி 
குற்றமுள்ளதாயிருக்கிறது. அது அவனுடைய 


போனாலும்‌ அவன்‌ நிலையற்று அலைவான்‌. 
அவனைச்‌ சுற்றிலும்‌ அவனுக்கு 
பயமுண்டாயிருக்கும்‌. காயீனுக்கு 
சமாதானமில்லை. 


மனுஷர்‌ எங்கு சுற்றி அலைந்தாலும்‌, 
அவர்களுடைய மனதில்‌ கர்த்தர்‌ கொடுக்கும்‌ 
சமாதானம்‌ இருக்கவேண்டும்‌. அந்த 
சமாதானம்‌ இல்லையென்றால்‌, அவர்களுடைய 
மனதில்‌ நிம்மதி இருக்காது. 
எங்குபோனாலும்‌ பாதுகாப்பு 
நிம்மதியில்லாமல்‌, 
பரிதபித்துக்கொண்டிருப்பார்கள்‌ 
கர்த்தர்‌ காயீனுக்கு 
கொடுத்தாலும்‌, அந்தத்‌ 


தம்முடைய 
வெளிப்படுத்துகிறார்‌ 


தண்டனை 
தண்டனையில்‌. 
கிருபையையும்‌ 
கர்த்தர்‌ காயினை 
உடனே 


காயீன்‌ தன்னுடைய பாவத்தை உணர்ந்து. 
மனந்திரும்புவதற்கு, காலதுவகாசம்‌ 
கொடுக்கிறார்‌. கர்த்தர்‌ கிருபையும்‌ 
நீடியபொறுமையுமுள்ளவர்‌. 


அசட்டைபண்ணிவிடக்கூடாது. கிருபையின்‌ 
காலம்‌ இருக்கும்போதே, நாம்‌ கர்த்தரோடு 
ஒப்புரவாகி, அவரோடு 
ஐக்கியமாயிருக்கவேண்டும்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


காயீனுக்கு தண்டனை 
ஆதி 4413-15 


ஆதி 448. அப்பொழுது காயீன்‌ 
கர்த்தரை நோக்கி: எனக்கு இட்ட 
தண்டனை என்னால்‌ சகிக்கமுடியாது. 


ஆதி 404. இன்று என்னை இந்தத்‌ 
தேசத்திலிருந்து துரத்திவிடுகிறீர்‌; நான்‌ 
உமது சமுகத்துக்கு விலகி மறைந்து, 
பூமியில்‌ நிலையற்று 
அலைகிறவனாயிருப்பேன்‌; என்னைக்‌ 
கண்டுபிடிக்கிறவன்‌ எவனும்‌ என்னைக்‌ 
கொன்றுபோடுவானே என்றான்‌. 

ஆதி 440. அப்பொழுது கர்த்தர்‌ 
அவனை நோக்கி: காயினைக்‌ 
கொல்தூகிற எவன்‌ மேலும்‌ ஏழு பழி. 
சுமரும்‌ என்று சொல்லி; சொர்க 
கண்டுபிடிக்கிறவன்‌ எவனும்‌ அவனைக்‌ 
 கொன்றுபோடாதபடிக்குக்‌. கர்த்தர்‌ 
அவன்மேல்‌ ஒரு அடையாளத்தைப்‌: 


னாகிய 

கொலைசெய்து. வறுகிறான்‌ 
அவனுடைய கொலைபாதகத்தின்‌ நிமித்தமாய்‌, 
கர்த்தர்‌ காமீனைத்‌ தண்டிக்கிறார்‌. காயீனோ, 
தனக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை மிகவும்‌ 
கடினமானது என்றும்‌, அந்த தண்டனையை 
தன்னால்‌ சகிக்க முடியாது என்றும்‌ 
கர்த்தரிடத்தில்‌ முறையிடுகிறான்‌. காயீன்‌ 
மனவேதனையோடும்‌,  மனவிரக்தியோடும்‌ 
பேசுகிறான்‌ என்று வேதபண்டிதர்கள்‌ 
விளக்கம்‌ சொல்லுகிறார்கள்‌. 


பாவங்கள்‌ எவ்வளவு, 
பதக்க கதம்‌ நாம்‌ எவ்வளவு பெரிய 
பாவிகளாகயிருந்தாலும்‌, நமக்கு தேவனுடைய 
சமுகத்திலே மன்னிப்பு உண்டு. நம்முடைய 
பாவங்களுக்கு நாம்‌ வருத்தப்படவேண்டும்‌. 
கர்த்தருடைய சமுகத்திலே நம்முடைய 
பாவங்களை அறிக்கைசெய்யவேண்டும்‌. 
அப்போது கர்த்தர்‌ தம்முடைய கிருபையினால்‌. 
நம்முடைய பாலங்களை மன்னிப்பார்‌. 
நம்முடைய வேதனையை அகற்றுவார்‌. 





f= FTE 
TT 


காமீனோ தன்னுடைய 
அங்கீகரிக்கவில்லை. அவன்‌ 
பாவங்களுக்கு 

கர்த்தரோ 

காயீனைத்‌ 

கர்த்தரிடத்தில்‌ பாவதுறிக்கை செய்வதற்கு 
பதிலாக, கர்த்தர்‌ தனக்கு கொடுக்கும்‌. 
தண்டனை கடினமானது என்று 
புலம்புகிறான்‌. 


காயீனுடைய பாவம்‌ அதிகரிக்க 
தன்‌ சகோதரனை கொலைசெய்து. காயின்‌ 
செய்த முதலாவது பாவம்‌ அவன்‌ 
கர்த்தருடைய சமுகத்திலே தன்‌ பாவத்தை 
அறிக்கை செய்யாமலிருப்பதும்‌, கர்த்தருடைய 
நீதியான தீர்ப்புக்கு எதிராக பேசுவதும்‌: 
காயீன்‌ மேலும்‌ மேலும்‌ செய்கிற பெரிய 
பாவங்களாகும்‌. 

சாத்தான்‌ 
செய்கிறான்‌. 
காயீனுக்கு 


காயீனை ஞூகை 
இதுவரையிலும்‌ 
எரிச்சல்‌ மாத்திரமே இருந்தது. 
எரிச்சலோடு 
சேர்ந்து வந்திருக்கிறது. 
சாத்தான்‌ காமீனை மொத்தமாக வஞ்சித்து 
விடுகிறான்‌. 
காயீன்‌ கர்த்தருக்கு, 
தன்னைத்‌ தாழ்த்தாமல்‌, தன்னை 
உயர்த்துகிறான்‌. தன்‌ சகோதரனைக்‌ 
கொன்றுபோட்டது பெரிய பாவமல்ல என்றும்‌, 
ஆனால்‌ கர்த்தரோ தமக்கு கடினமான 
தண்டனையைக்‌ கொடுத்து அநியாயம்‌ 
செய்கிறார்‌ என்றும்‌, இவ்வளவு பெரிதான 
தண்டனைக்குத்தக்க பாவம்‌ எதுவம்‌ தான்‌ 
செய்யவில்லை என்றும்‌ காயீன்‌ கர்த்தரோடு 
விவாதம்பண் ணுகிறான்‌. 


முன்பாக 


காயீன்‌ நரகத்திற்குப்‌ 
போகவேண்டியவன்‌. நரகத்திற்கு தப்பிக்கும்‌ 
வழியை கர்த்தர்‌ அவனுக்கு காண்பிக்கிறார்‌. 
ஆனால்‌ காமீனோ ரத்‌ 
கிருபையின்‌ 
தன்னுடைய 
நரகத்திற்குப்போகிறான்‌. அவன்‌ கர்த்தருக்கு 
விரோதமாகப்‌ பேசுகிறான்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


காயீன்‌ கர்த்தரை நோக்கி, “எனக்கு 
இட்ட தண்டனை என்னால்‌ சகிக்க 
முடியாது" என்றும்‌, “இன்று என்னை இந்தத்‌ 
தேசத்திலிருந்து துரத்திவிடுகிறீர்‌” என்றும்‌ 
சொல்லுகிறான்‌. காயீன்‌ தனக்குத்தானே 
தீங்கு செய்து கொள்கிறான்‌. கர்த்தருடைய 
சமுகத்தில்‌ இராதபடிக்கு, காமீனே 
விலகிப்போகிறான்‌. காயீன்‌ இந்த 

தேசத்திலிருந்து 'விலகிப்போவதற்கு, 
அவனுடைய பாவமே காரணம்‌. 


காயீன்‌ 

விலகிக்போனால்‌, அவனுக்கு கர்‌; 
கிருபையும்‌, இரக்கமும்‌, பாதுகாப்பும்‌, 
பராமரிப்பும்‌ கிடைக்காது. இந்த 
தேசத்திலிருந்து துரத்தப்பட்டால்‌, தன்னுடைய 
நிலமை மிகவம்‌ பரிதாபமாமிருக்கும்‌ 
என்பதையும்‌ காயீன்‌ அறிந்திருக்கிறான்‌. 
“நான்‌ உமது சமுகத்திற்கு விலகி மறைந்து, 
பூமியில்‌ 


நிலையற்று 
லைகிறவனாயிருப்பேன்‌” காயீன்‌ 
கர்த்தரிடத்தில்‌ புலம்புகிறான்‌. 
காயீன்‌ 
விலகிப்போனால்‌, 
இருக்காது. 


என்று 


கர்த்தருடைய சமுகத்திற்கு 

அவனுக்கு பாதுகாப்பு 
மனுஒருடைய கோபமும்‌, 
விரோதமும்‌ அவனுக்கு விரோதமாக 
எழும்பும்‌. “என்னைக்‌ கண்டுபிடிக்கிறவன்‌ 
எவனும்‌ என்னைக்‌ கொன்றுபோடுவானே"' 
என்று காயீன்‌ கர்த்தரிடத்தில்‌ 
சொல்லுகிறான்‌. 


காயீன்‌ கர்த்தருடைய சமுகத்தைவிட்டு 
, எங்கே அலைந்து திரிந்தாலும்‌, 
ல. 


பாதுகாப்பு 
ஜீவனுக்கு எப்போதுமே 


அவனுக்கு. 
காமீனுடைய 
ஆபத்து வரும்‌. காயீன்‌ தனக்கு வரும்‌ 
ஆபத்தைப்பற்றி சொல்லும்போது, இந்தப்‌ 
பூமியிலே காயீனைத்தவிர5 அவனுடைய 
பெற்றோரை தவிர வேறு மனுஷர்‌ யாருமே 
இல்லை என்று வேதபண்டிதர்கள்‌ சிலர்‌ 
விளக்கம்‌ சொல்லுகிறார்கள்‌. 


கொன்றுபோடுவான்‌ என்று புலம்புகிறான்‌. 





i FTE 
TT 


ஏராளமாயிருக்கிறது. 
சர்வசிருஷ்டிகளும்‌ தனக்கு விரோதமாக 
எழும்பியிருக்கிறது என்றும்‌. அவை தனக்கு 
சத்துருவாமிருக்கிறது என்றும்‌ நினைத்து 
காயீன்‌ பயப்படுகிறான்‌. 

கர்த்தரோ  காமீனுக்கு சொன்ன 
தம்முடைய தண்டனையை மாற்றவில்லை. 
கர்த்தர்‌ தாம்‌ சொன்ன தண்டனையை 
உறுதிபண்ணுகிறார்‌. கர்த்தருடைய 
நியாயத்தீர்ப்பு நீதியானது. காயீனை 
தண்டிக்கவேண்டும்‌ என்பது கர்த்தருடைய 
நீதி. அவனை பாதுகாக்கவேண்டும்‌ என்பது. 
கர்த்தருடைய கிருபை. 


கர்த்தர்‌ காமீனை நோக்கி, “காமீனைக்‌ 
கொல்லுகிற எவன்மேலும்‌ ஏழு பழி சுமரும்‌" 
என்று சொல்லுகிறார்‌. கர்த்தருடைய 
வார்த்தையினால்‌ காயீன்‌ மனுஷருடைய 
கோபத்திற்கு தப்பிக்கிறான்‌. காயீன்மீது. 
தேவனுடைய ல்‌ 
விதிக்கப்பட்டிருப்பதினால்‌, 
கண்டுபிடிக்கிறவன்‌ எவனும்‌, 

எளிதாகக்‌ கொன்றுபோடுவான்‌. 
ஆகையினால்‌ காயீன்‌ எங்கே போனாலும்‌ 
பயத்தோடும்‌ நடுக்கத்தோடும்‌ 
போகவேண்டியதாயிருக்கிறது. 


காயீன்‌ தன்‌ சகோதரன்‌ ஆபேலைக்‌ 
கொன்றது மிகப்பெரிய பாவம்‌. "கர்த்தர்‌ 
அதற்காக காமீனைத்‌ தண்டிக்கிறார்‌. 
பழிவாங்குதல்‌ கர்த்தருக்குரியது. கர்த்தரே 
காயீனும்கு தண்டனை கொடுப்பார்‌. 
கர்த்தருடைய கரத்தில்‌ பட்டயம்‌ இருக்கிறது. 

ருடைய பட்டயத்‌ மனுஷர்‌ 
தங்களுடைய கைகளில்‌ பிடித்துக்கொண்டு, 
அதை தங்களுக்கு சித்தமானபடி 
பயன்படுத்தக்கூடாது. 

காயீனைக்‌ கண்டுபிடிக்கிறவன்‌ எவனும்‌ 
அவனைக்‌ கொன்றுபோடக்கூடாது என்பது 
கர்த்தருடைய சித்தம்‌. இதற்காக கர்த்தர்‌ 
காயீன்மேல்‌ ஒரு அடையாளத்தைப்‌ 
போடுகிறார்‌. இந்த அடையாளத்தின்‌ 
மூலமாக, காயீனுக்கும்‌, மனுக்குலத்திலுள்ள 
மற்றவர்களுக்கும்‌ ஒரு. வித்தியாசம்‌ 
காண்பிக்கப்படுகிறது. காமீன்‌ தன்‌ 
சகோதரனைக்‌ கொன்றவன்‌ என்பதற்கு 
அவன்மீது போடப்பட்ட அடையாளம்‌ சாட்சி 


சொல்லுகிறது. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆதாமிற்கு. இப்பொழுது 130 
வயதாகிறது. (ஆதி 4:25; ஆதி 5:3). 
இதுவரையிலமுள்ள வேதவசனங்களில்‌ 
ஆதாமிற்கும்‌. ஏவாளுக்கும்‌  காயீனும்‌, 
ஆபேலும்‌ பிள்ளைகளாக பிறந்தார்கள்‌ என்று 
மட்டுமே கூறப்பட்டிருக்கிறது. ஆனால்‌ இந்த 

ல்‌ "என்னைக்‌ கண்டு பிடிக்கிறவன்‌ 
எவனும்‌" என்னும்‌ வாக்கியம்‌ இருப்பதினால்‌ 
காமீனைத்‌ தவிர இக்காலத்தில்‌ மேலும்‌ 
பலரும்‌ பிறந்திருக்க வேண்டும்‌. 
வேதபண்டிதர்களில்‌ சிலர்‌ ஆதாமின்‌ 
சந்ததியைக்‌ கணக்கிட்டு இந்த 
5... இலட்சம்‌ 
வேண்டுமென்று 


காமீன்‌ தனக்கு ஒரு பட்டணத்தைக்‌ 
கட்டினான்‌. பட்டணத்தைக்‌ கட்டுவதற்கு பல 
ஆட்கள்‌ தேவைப்படும்‌ (ஆதி 4:17), 
ஆசையினால்‌ ஒவ்வொரு மனுஷனுக்கும்‌ 
குமாரரும்‌, குமாரத்திகளும்‌ பிறந்து 
தங்களுடைய இனத்தைப்‌ 
பெருக்கியிருப்பார்கள்‌. 415-24; 
ஆதி 51-32; ஆதி 64-2. 


கர்த்தர்‌ அவன்மேல்‌ ஒரு 


அடையாளத்தைப்‌ போட்பார்‌. இது சரீரத்தில்‌ 
போடப்பட்ட 


கொன்று 
பழிவாங்குவார்‌ 
இந்த வாக்கியம்‌ விளக்குகிறது. 


(ஆதி 


காயின்‌ 
சந்நிதியைவிட்டுப்‌ 
புறப்பட்டான்‌ 
ஆதி 416-18 


கர்த்தருடைய 


ஆதி ௧6. 
கர்த்தருடைய 


அப்படியே காயின்‌ 
சுத்திதியைவிட்டுப்‌ 
புறப்பட்டு, ஏதேனுக்குக்‌ கிழக்கான 
நோத்‌ என்னும்‌ தேகத்தில்‌ 
குடியிருந்தான்‌.. 
ஆதி 432. காயின்‌ தன்‌ மனைவியை 
அறித்தான்‌; அவன்‌ கர்ப்பவதியாகி, 
ஏனோக்கைப்‌ பெற்றான்‌; அப்பொழுது 
அவன்‌ ஒரு பட்டணத்தைக்‌ கட்டி, 
அந்தப்‌ பட்டணத்துக்குத்‌ தன்‌ 
குமாரனாகிய ஏனோக்குடைய பேரை 





f= THE 
TT 


ஆதி 4௧8. 
பிறந்தான்‌; 
பெற்றான்‌; 
மெத்தூசவேலைப்‌ 


ஏனோக்குக்கு ராத்‌ 
சஈராத்‌ மெகுயவேலைப்‌ 
மெகுயவேல்‌ 
பெற்றான்‌; 
ாமேக்கைப்‌ 


சமுகத்திலிருந்து துரத்திவிடுகிறார்‌. 
கர்த்தருடைய முகத்திற்கு 
மறைந்துகொள்ள விரும்புகிறான்‌. 


காயீன்‌ 


(ஆதி 
கர்த்தருடைய சந்நறியைலிட்டு 
கர்த்தர்‌ காமீனை 
விலக்கவில்லை. அவர்‌ அவனை ஒதுக்கி 
தள்ளவில்லை. ஆனால்‌ காயீனோ சுயமாக 
சிந்தித்து, கர்த்தருடைய சந்நிதியைவிட்டு 
விலகிப்போகவேண்டுமென்று தானே 
தீர்மானம்பண்ணுகிறான்‌. 


தம்மை ஆராதிக்க வருகிறவர்களைச்‌ 
சந்தித்து, அவர்களை ஆசீர்வதிப்பதற்கு. 
தேவன்‌ ஏற்கெனவே ஒரு இடத்தைத்‌ தேர்வு 
செய்திருக்கிறார்‌. அந்த இடமே கர்த்தருடைய 

என்று இங்குக்‌ bores. 

13:23; 2இராஜா 
யோபு 2:7; ங்‌ 

சங்‌ 966-8) 


கர்த்தருடைய 
விலகிப்போகிற காயீன்‌, 
வார்த்தையைவிட்டும்‌, 
ஆராதனையைவிட்டும்‌ விலகிப்போகிறான்‌. 
இதனால்‌ காயீனுக்கு கர்த்தருடைய 
கிருபையும்‌, சிலாக்கியமும்‌ கிடைக்கவில்லை. 
கர்த்தருடைய சந்நிதியைவிட்டு விலகிபோன 
காயீன்‌, இதன்‌ பின்பு 
கர்த்தருடைய சந்நிதிக்கு 
எதுவுமில்லை. 


சந்நிதியைவிட்டு 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌  காமீனுக்கு சொன்ன 
பிரகாரமாக, அவன்‌ பூமியில்‌ நிலையற்று 
அலைகிறான்‌. அவன்‌ ஏதேனுக்கு கிழக்கான 
நோத்‌ என்னும்‌ தேசத்தில்‌ குடியிருக்கிறான்‌. 
நோத்‌ என்னும்‌ தேசம்‌, ஆதாமும்‌ ஏவாளும்‌ 
வாசம்பண்ணுகிற தேசத்திலிருந்து 
வெகுதூரத்திலிருக்கிறது. ஆனாலும்‌ 
காமீன்‌ கர்த்தருடைய சந்நிதியைவிட்டும்‌, 
தன்னுடைய பெற்றோரைவிட்டும்‌ 
விலகிப்போகிறான்‌. 


சொன்ன 
பிரகாரமாக நிலையற்று 
அலைகிறவனாகவே ட இருக்கிறன்‌. நோத்‌ 
என்னும்‌ தேசத்திற்கு “குலுங்குகிற தேசம்‌ 
அல்லது நடுங்குகிற தேசம்‌” என்று 
பொருள்‌. நோத்‌ தேசம்‌ எப்போதுமே 
அமைதியில்லாமலிருக்கிறது. அந்த தேசத்தில்‌ 
காயீனுக்கு அமைதி கிடைக்கவில்லை. 
அவனுடைய இருதயம்‌ அங்கே திகிலோடும்‌ 
நடுக்கத்தோடும்‌ இருக்கிறது. 
கர்த்தருடைய 

விலகிப்போகிறவர்களுக்கு, 


கர்த்தர்‌ சாயிலுக்கு 


சந்நிதியைவிட்டு 
சமாதானமும்‌ 
அவர்கள்‌ இந்தப்‌ 
எங்கு சுற்றி அலைந்தாலும்‌, 
ஒருபோதும்‌ நிம்மதி 

ஆறுதல்‌ 

அவர்கள்‌ இந்தப்‌ பூமியில்‌ 
அலைகிறவர்களாயிருப்பார்கள்‌. 


காயீன்‌ கர்த்தருடைய 
சந்நதியைவிட்டு புறப்பட்டு போனபின்பு, 
அவனால்‌ எங்கும்‌ இளைப்பாற முடியவில்லை. 
நமக்கு கர்த்தருடைய சந்நிதியில்‌ 
இளைப்பாறுதல்‌ உண்டு நம்முடைய 
ஆத்துமா கர்த்தரிடத்தில்‌ இளைப்பாறும்‌. 
நமக்கு கர்த்தரைத்‌ தவிர வேறு யாராலும்‌ 
இளைப்பாறுதல்‌ தரமுடியாது. 


காயீன்‌ தன்‌ மனைவியை அறிகிறான்‌; 
அவள்‌ கர்ப்பவதியாகி, ஏனோக்கைப்‌ 
பெறுகிறாள்‌; அப்பொழுது அவன்‌ ஒரு 
பட்டணத்தைக்‌ கட்டி, அந்தப்‌ பட்டணத்துக்குத்‌ 
தன்‌ குமாரனாகிய ஏனோக்குடைய பேரை 
இடுகிறான்‌ (ஆதி 4:17). 


"காயீன்‌ தன்‌ மனைவியை அறிந்தான்‌” 
என்பது எபிரெய வழக்குச்சொல்‌. குடும்ப 
வாழ்க்கையில்‌ ஈடுபடுதல்‌ என்பது இதன்‌ 
பொருள்‌. (ஆதி 44; ஆதி 38:267 
சாமு 1:19; 1இராஜா 1:4; மத்‌ 1:25). 


கிடைக்காது. 
நிலையற்று 





f= FTE 
TT 


காயீன்‌ ஒரு பட்டணத்தை 
கட்டிக்கொண்டிருக்கிறான்‌. ஆனாலும்‌ கர்த்தர்‌ 
அவனுக்கு சொன்ன சாபம்‌ இன்னும்‌ 
அவனை விட்டு நீங்கவில்லை. கர்த்தர்‌ 
காயீனையும்‌ அவனுடைய கைகளினன்‌ 
கிரியைகளையும்‌ சபித்திருக்கிறார்‌. 
ஆகையினால்‌ காயீன்‌ ஒரு பட்டணத்தைக்‌ 
கட்டினாலும்‌, அந்தப்‌ பட்டணத்தை அவனால்‌ 
கட்டி முடிக்க முடியவில்லை. 

இது பூமிமின்மீது கட்டப்பட்ட 
முதலாவது பட்டணம்‌. ஜனங்கள்‌ அரணிப்பான 
பட்டணங்களைக்‌ கட்டினார்கள்‌. 
(எரே 4:23-26) இசைக்கருவிகளைக்‌ 
கண்டுபிடித்து பாடல்களை இயற்றினார்கள்‌. 
வாணிபத்திற்குப்‌ பயன்படும்‌ எடைக்கற்களை 
உண்டு பண்ணினார்கள்‌. நாகரிகம்‌. 
வளர்ந்தது. ஆனால்‌ அதோடு மனுஷருடைய 
துன்மார்க்கமும்‌ பெருகிற்று. காமீன்‌ இந்தப்‌ 
பட்டணத்திற்குத்‌ தலைவனாக இருந்தான்‌. 
உலகின்‌ முதலாவது பட்டணம்‌ அக்காலத்து, 
துன்மார்க்கத்திற்கு அடையாளமாயிற்று. 
(யோவான்‌ 3:12; யூதா 141. 


“ஏனோக்கு என்பவன்‌ சே; 


த்தின்‌ 
சந்ததியில்‌ வந்த ஏனோக்கு அல்ல. இவன்‌ 


ஆபிரகாமின்‌ ஏழாவதாக 
கூறப்பட்டிருக்கும்‌ ஏனோக்கு 
காயீனின்‌ வம்சத்தில்‌ வருகிறான்‌. இவன்‌ 
ஆதாமிலிருந்து மூன்றாவது சந்ததி. 

கர்த்தர்‌ காமீனுக்கு தண்டனை 
கொடுக்கும்‌ போது, “நீ பூமியில்‌ நிலையற்று 
அலைகிறவனாயிருப்பாய்‌" என்று சொன்னார்‌. 
காயீன்‌ தன்‌ பாவத்திற்கு மனந்திரும்பி, 
கர்த்தருக்கு முன்பாக தன்னைத்‌ தாழ்த்தி, 
தன்னை ஒப்புக்கொடுத்தால்‌, கர்த்தர்‌ 
அவனுக்கு சொன்ன சாபத்தை விலக்குவார்‌. 
அவன்‌ இந்தப்‌ பூமியில்‌ நிலையற்று 
அலைகிறவனாயிராமல்‌, ஒரு ஸ்தலத்தில்‌ 
தங்கி தாபரிக்கிறவனாயிருப்பான்‌. கர்த்தர்‌ 
காயீனுக்கு சொன்ன சாபத்தை விலக்குவார்‌. 
அவனை ஆசீர்வதிப்பார்‌ 

ஆனால்‌ காமீனோ கர்த்தருடைய 
கிருபையைத்‌ தேடவில்லை. அவன்‌ 
கர்த்தருடைய சந்நிதியைவிட்டு 
புறப்பட்டுப்போய்விடுகிறான்‌. காயீன்‌ பூமியில்‌ 
நிலையற்று அலையவேண்டியவன்‌. ஆனால்‌ 
அவனோ இந்தப்‌ பூமியில்‌ அலையாமல்‌, 
ஒரு தேசத்தில்‌ குடியிருக்கவேண்டுமென்று 
முயற்சிபண்ணுகிறான்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


காயீனின்‌ மனதிலே மனுஷரைக்‌ 
குறித்த பயம்‌ இருக்கிறது. “என்னை 
கண்டுபிடிக்கிறவன்‌ எவனும்‌ என்னைக்‌ 
கொன்றுபோடுவானே" என்று காயீன்‌ 
கர்த்தரிடத்தில்‌ சொன்னான்‌. அவன்‌ 
ர்த்‌ பாதுகாப்பைத்‌ தேடுவதற்கு 
தன்னைத்தானே 
பாதுகாத்துக்கொள்ள முயற்சி பண்ணுகிறான்‌. 
அவன்‌ ஒரு பட்டணத்தைக்‌ கட்டுகிறான்‌. 
அந்தப்‌ பட்டணம்‌ தனக்கு 
பாதுகாப்பாயிருக்கும்‌ என்று காயீன்‌ 
நினைக்கிறான்‌. 
காயீன்‌ 
வியாகுலத்திலிருக்கிறான்‌. 
மறப்பதற்காக, 
பட்டணத்தைக்கட்டி, தன்னுடைய 
வியாகுலத்தை மறக்க முயற்சிபண்ணுகிறான்‌. 
அவனுடைய குற்றமனச்சாட்சி, அவனை 


எப்போதும்‌ குற்றப்படுத்துகிறது. 

பட்டணத்தைக்‌ கட்டும்போது உளிகளின்‌ 

வாச்சிகளின்‌ சத்தமும்‌ அதிகமாய்க்‌ 

இந்த சத்தத்திலே, தன்னுடைய 

மனச்சாட்சிமின்‌ சத்தம்‌ மறைந்துவிடும்‌ என்று 
காயீன்‌ மதியீனமாய்‌ நினைக்கிறான்‌. 


இப்போது 

தன்னுடைய 
வியாகுலத்தையும்‌ 
அவன்‌ 


காமீனைப்போலவே இக்காலத்திலும்‌ 
அநேகர்‌, தங்களுடைய மனச்சாட்சியின்‌: 
சத்தத்திற்கு செவிகொடுக்காமல்‌, வேறு 
வேலைகளில்‌ கவனம்‌ செலுத்தி, 
தங்களுடைய மனதை திசை திருப்ப 
முயற்சிபண்ணுகிறார்கள்‌. நம்முடைய 
பாவங்களை நாம்‌ அங்கீகரித்து, நம்முடைய 


நமக்கு நன்மையானது. நம்முடைய 
சுயமுயற்சிகளெல்லாமே வீணானவை. 


பந்தப்‌ பஞ்சத்தில்‌ நன்மார்ச்கமான 


பட்டணத்தைக்‌ 
வாசம்பண்ணுகிறான்‌. காயீனும்‌ அவனுடைய 
சந்ததியும்‌ சபிக்கப்பட்டவர்களாக அந்தப்‌ 
பட்டணத்தில்‌ குடியிருக்கிறார்கள்‌. ஆதாமும்‌ 
அவருடைய  ஆசிர்வதிக்கப்பட்ட சந்ததியும்‌ 
கூடாரங்களில்‌ குடியிருக்கிறார்கள்‌. 





i= THE 
TT 


காயீன்‌ ஒரு பட்டணத்தைக்‌ கட்டி 
அந்தப்‌ பட்டணத்துக்குத்‌ தன்‌ குமாரனாகிய 
ஏனோக்குடைய பேரை இடுகிறான்‌. 
ஏனோக்குக்கு ஈராத்‌ பிறக்கிறான்‌; 
மெகுயவேலைப்‌ பெற்றா: 

மெத்தூசவேலைப்‌ பெற்றான்‌; மெத்தூசவேல்‌ 
லாமேக்கைப்‌ பெற்றான்‌ (ஆதி 47,18) 


காயீனின்‌ குடும்பம்‌ 
கட்டியெழுப்பப்படுகிறது. காயீனுக்கு 
பின்வந்த ஏழுபின்சந்ததியாரைப்பற்றி 


திரளான 
என்ணிக்ககிள்‌ மதாதும்‌ அவர்கள்‌ 
எல்லோருமே கர்த்தரால்‌ சபிக்கப்பட்டவர்கள்‌. 
அவர்கள்‌ காயீனின்‌ பாவத்திற்கும்‌, 
சாபத்திற்கும்‌ பங்காளிகளாயிருக்கிறார்கள்‌. 


லாமேக்கு. 
ஆதி 419-22 


அதி பூ. லாமேக்கு இரண்டு 
ஸ்திரீகளை விவாகம்பண்ணினான்‌; 
ஒருத்திக்கு. ஆதான்‌ என்னு பேர்‌, 
மற்றொருத்திக்குச்‌ சில்லான்‌ என்று 
பேர்‌. 


ஆதி 420. ஆதான்‌ யாபாலைப்‌ 
பெற்றான்‌; அவன்‌ கூடாரங்களில்‌ 
வாசம்பண்ணுகிறவர்களுக்கும்‌ மத்தை 
மேய்கிறவர்களுக்கும்‌ தகப்பனானான்‌. 


ஆதி ௮1. அவன்‌ சகோதரனுடைய 
பேர்‌ யூபால்‌ அவன்‌ கின்னரக்காரர்‌ 
'நாககரக்காரர்‌ யாவருக்கும்‌ 
தகப்பனானான்‌. 


ஆதி ௧:௨ சில்லாளூம்‌ தாயால்‌. 
காயினைப்‌ பெற்றான்‌; அவன்‌ பித்தனை 
இரும்பு முதலியவற்றின்‌ தொழிலாளர்‌ 
யாவருக்கும்‌ ஆகாரியணானான்‌; தூபால்‌ 
காயினுடைய சகோதரி நாமான்‌. 


ஆதாமிலிருந்து ஏழாவது சந்ததியில்‌ 
'மேக்கைப்பற்றி த. 


மூலமாகவும்‌ பிள்ளைகள்‌ பிறக்கிறார்கள்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


லாமேக்கு அவனுடைய காலத்தில்‌ 
பிரசித்திப்பெற்றவனாகயிருக்கிறான்‌. அவன்‌ 
கர்த்தரிடத்தில்‌ பக்தியுள்ளவனல்ல. 
ஆனாலும்‌ அவனுடைய சந்ததியில்‌ 
வருகிறவர்கள்‌ முக்கியமான தொழில்களை 
செய்கிறார்கள்‌. 

லாமேக்கு இரண்டு ஸ்திரீகளை 
விவாகம்பண்ணினான்‌: ஒருத்திக்கு ஆதாள்‌ 
என்று பேர்‌, மற்றொருத்திக்குச்‌ சில்லாள்‌ 
என்றுபேர்‌. ஆதாள்‌ யாபாலைப்‌ பெற்றாள்‌: 
அவன்‌ கூடாரங்களில்‌ 
வாசம்பண்ணுகிறவர்களுக்கும்‌ மந்தை 
மேய்கிறவர்களுக்கும்‌ தகப்பனானான்‌ 
(ஆதி 419,20). 


லாமேக்கு காமினின்‌ வம்சத்தில்‌ 
வந்தவர்‌ ஆதாமிலிருந்து ஏழாவது சந்ததி, 
மனைவி விவாகத்தை இவனே 
கதறக்‌ ஆரம்பித்து வைக்கிறான்‌. 
இவன்‌ வேதத்தில்‌ கூறப்பட்டிருக்கும்‌. 
இரண்டாவது கொலையாளி (ஆதி 4:23) 
கூடாரங்களுக்கு முன்பாகவே ஜனங்கள்‌ 
வீடுகளைக்‌ கட்டினார்கள்‌. (ஆதி 4:17). 
மந்தை மேய்ப்பவர்கள்‌ மேய்ச்சலுள்ள 
இடங்களைத்‌ தேடி ஊர்ஊராகப்‌ பிரயாணம்‌ 
பண்ணுவார்கள்‌. அங்கு அவர்கள்‌ 
வாசம்பண்ணுவதற்கு ஏதுவாகக்‌ 
கூடாரங்களைச்‌ செய்தார்கள்‌. 


யாபேலுடைய சகோதரனுடைய பேர்‌ 
யூபால்‌; அவன்‌ கின்னரக்காரர்‌ நாககரக்காரர்‌ 
யாவருக்கும்‌ தகப்பனானான்‌. சில்லாளும்‌ 

ல்‌ காயீனைப்‌ பெற்றாள்‌: அவன்‌ 

இரும்பு முதலியவற்றின்‌ 
தொழிலாளர்‌ யாவருக்கும்‌ ஆசாரியனானான்‌ ; 
தூபால்‌ காமீனுடைய சகோதரி நாமாள்‌ 
(ஆதி 4:2122). 


'தூபால்‌ காயீன்‌" என்னும்‌ பெயருக்கு 
“காயீனிலிருந்து புறப்பட்டுப்போதல்‌' என்று 
பொருள்‌. காயீன்‌ ஜனங்கள்‌ மத்தியில்‌ 
இப்பொழுது நன்மதிப்பைப்‌ பெற்றிருக்கிறான்‌. 
அதனால்‌. அவனுடைய சந்ததியில்‌ 
வருகிறவர்கள்‌ தங்களுடைய பெயர்களோடு 
காயீனின்‌. பெயரையும்‌ சேர்த்துக்‌ 
கொள்கிறார்கள்‌. 





f= FTN 
TT 


பித்தளை இரும்பு ஆகியவற்றில்‌ 
வேலை செய்கிறவர்கள்‌ ஜனங்களுக்கு 
பிரயோஜனமான வேலைகளை செய்கிறார்கள்‌. 
லாமேக்கின்‌ சந்ததியில்‌ வருகிறவர்கள்‌, இந்த 
தொழில்களில்‌ நிபுணர்களாயிருக்கிறார்கள்‌. 
இதுபற்றி புதிய கண்டுபிடிப்புக்களை 
கண்டுபிடித்து. ஜனங்களுக்கு உதவி 
செய்கிறார்கள்‌. 

ஏபால்‌ மந்தை க்‌ 


தகப்பனாயிருக்கிறான்‌. 
சகோதரன்‌. பூபால்‌. மிக பிரசித்திப்பெற்ற 
இசையமைப்பளர்‌. இவன்‌ பலவிதமான 
இசைகளையும்‌,  வாத்தியக்கருவிகளையும்‌: 
கண்டுபிடித்திருக்கிறான்‌. 

யாபால்‌ ஆடுமாடுகளை 


திரளான 
மேய்த்து, பெரிய மந்தைக்கு. 
சொந்தக்காரனாயிருக்கிறான்‌. அவனிடத்தில்‌ 
மிகுதியான ஐசுவரியம்‌ இருக்கிறது. யூபாலோ. 
இசைக்கருவிகளை நேர்த்தியாக வாசித்து 
ஜனங்களை சந்தோஷப்படுத்துகிறான்‌ 


தபால்‌ காமீன்‌ என்பவன்‌ 


பித்தளை 
தொழிலாளர்‌ 


ஆசாரியனாயிருக்கிறான்‌. 
தேவைப்படும்‌ 
உற்பத்தி பண்ணுகிறான்‌. 


கருவிகளையும்‌ செய்கிறான்‌ 


காயீனின்‌ 
கர்த்தரைப்பற்றிய 
அவர்களிடத்தில்‌ 
தங்கியிருக்கவில்லை. ஆனாலும்‌ அவர்கள்‌ 
உலகப்பிரகாரமான வேலைகளை செய்வதில்‌ 
வல்லவர்களாயிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
ஜனங்களுக்கு பிரயோஜனமான பெரிய 
வேலைகளை செய்கிறார்கள்‌. இவர்கள்‌ 
மூலமாய்‌, இவர்கள்‌ காலத்தில்‌ ஜனங்கள்‌ 
பிரயோஜனப்படுகிறார்கள்‌. 

கர்த்தர்‌ துன்மார்க்கருக்கும்‌ பொதுவான 
வரங்களைக்‌ 
ஆசீர்வதிக்கிறார்‌. 
தமக்காக 
தெரிந்துகொள்ளும்போது. 
உலகத்தில்‌ பலவீனமானவர்களையும்‌, 
பமித்தியக்காரர்களையும்‌ தெரிந்துகொண்டு, 
தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார்‌. 
கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்கு, 
அவருக்கு கீழ்ப்படிகிற பிள்ளைகளே தேவை. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


லாமேக்கு தன்‌ 

பார்த்து: ஆதானே, 

நான்‌ சொல்வதைக்‌ 

கேளுங்கள்‌; லாமேக்கின்‌ மனைவிகளே, 

என்‌ சத்தத்துக்கு செவி கொடுங்கள்‌; 

எனக்குக்‌ காயழுண்டாக ஒரு 

மனுஷனைக்‌ கொன்றேன்‌; எனக்குத்‌ 

தழும்புண்டாக ஒரு  வாலிபணைக்‌ 
கொலை செய்தேன்‌; 


ஆதி கலக்‌, காயினுக்காக 
கேரமல்‌, க்குக்‌ 
எழுபத்தேழு பழி சுமரும்‌ என்றான்‌. 


லாமேக்கு ஒரு 
பட வார்த்தைகளே, 


துன்மார்க்கன்‌. 


அதிகமாகப்‌ 
காயீன்‌ 
கொடுத்ததுபோல, 
சந்ததிக்கு சாபத்தைக்‌ கொடுத்திருக்கிறான்‌. 
லாமேக்கு 'தன்னைப்பற்றிச்‌ 
சொல்லும்போது, “எனக்குக்‌ காயமுண்டாக 
ஒரு... மனுஷனைக்‌ கொன்றேன்‌; எனக்குத்‌ 
தழும்புண்டாக ஒரு வாலிபனைக்‌ கொலை 
செய்தேன்‌" என்று சொல்லுகிறான்‌. 
லாமேக்கு தனக்கு விரோதமாக எதிர்த்து 
கொன்றுபோடும்‌ 
ச 
ளுக்கு டைய 
துன்மார்க்கத்தைப்பற்றி தொரந்திர்கிறது 


லாமேக்கு பிறருக்கு தீங்கு செய்தவன்‌. 
மற்றவர்கள்‌ தனக்கு தீங்கு செய்வார்கள்‌ 
அவனுடைய 


கொலைபாதகத்தைப்பற்றிச்‌ 

எனக்கு காயமுண்டாக” 

“எனக்கு தழும்பு உண்டாக” 

சொல்லுகிறான்‌. பட்டயத்தை 

பட்டயத்தினால்‌ அழிவு 

வரு! ன்னை யாராவது 

கொன்றுபோடுவார்களோ என்னும்‌ பயம்‌. 
லாமேக்கின்‌ மனதில்‌ இருக்கிறது. 





f= FTE 
TT 


சுமருமானால்‌, லமேக்குக்காக எழுபத்தேழு பழி 
சுமரும்‌” என்று சொல்லி லாமேக்கு தன்‌ 


மனைவிகளைத்‌ தேற்றுகிறான்‌. 


ஆதாமின்‌ சந்ததி. 
ஆதி 4:25,26 


ஆதி கலக, பின்னும்‌ ஆதாம்‌ தன்‌ 
மனைவியை அதித்தான்‌; அவன்‌ ஒரு 
குமாரனைப்‌ பெற்று: காயின்‌: 
கொலைசெய்த ஆயேலுக்குப்‌ பதிலாக, 
தேவன்‌ எனக்கு வேறொரு புத்திரனைக்‌ 
கொடுத்தார்‌ என்று சொல்லி, 
அவனுக்குச்‌ சேத்‌ என்று பேரிட்டான்‌. 


ஆதி 420. சேத்துக்கும்‌ ஒரு குமாரன்‌: 
பிறந்தான்‌; அவனுக்கு ஏனோர்‌ என்று 
பேரிட்டான்‌; அப்பொழுது மனுஷர்‌ 
கர்த்தருடைய நாமத்தைத்‌ 
தொழுதுகொன்ன ஆரம்பித்தார்கள்‌. 


இந்த அதிகாரத்தில்‌ 
வசனத்தில்நான்‌ ஆதாமைப்பற்றி 
முதன்முறையாக சொல்லப்பட்டிருக்கிறது. 
ஆபேல்‌ கொலைபண்ணப்பட்டது, காயீன்‌ 
குர்த்தரைவிட்டு  விலகிப்போனது ஆகிய 
சம்பவங்களெல்லாம்‌ ஆதாமுக்கும்‌ 
ஏவாளுக்கும்‌ மிகுந்த துக்கத்தையும்‌, 
மனவேதனையையும்‌ கொடுத்திருக்கும்‌. 

காயீன்‌ கர்த்தரை விட்டு 
விலகிப்போனான்‌. அவன்‌ துன்மார்க்கமாய்‌ 
ஜீவித்தான்‌. அதற்கான தண்டனைகளை 
அவன்‌ அனுபவிக்கிறான்‌. நாம்‌ 
கர்த்தரைவிட்டு விலகிப்போகும்போது. 
கர்த்தரும்‌ நம்மைவிட்டு விலகிப்போய்விடுவார்‌. 
காயீன்‌ கர்த்தரை விட்டு விலகிப்போனது. 
ஆதாமுக்கும்‌ ஏவாளுக்கும்‌ மிகுந்த 
வருத்தமாயும்‌ வேதனையாயும்‌ இருக்கிறது. 
இந்த சூழ்நிலையில்‌ கர்த்தர்‌ அவர்கள்‌ 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


ஏவாளும்‌, கர்த்தருடைய 
தங்கள்‌ குடும்பத்தை 
மறுபடியும்‌ கட்டியெழுப்புகிறார்கள்‌. 
அவர்களுடைய குடும்பத்தில்‌ நடைபெற்ற 
சோகசம்பவத்தினால்‌, அவர்களுடைய 
முழுக்குடும்பமே முறிந்துபோயிற்று அந்தக்‌ 
குடும்பம்‌ பலவீனமாயிற்று. 


ஆதாமும்‌ 
கிருபையினால்‌, 


ா ஏவா ங்களுடைய 
சந்ததியை. ச பார்க்கிறார்கள்‌... பின்லும்‌ 
ஆதாம்‌ தன்‌ மனைவியை அறிகிறார்‌; 
அவள்‌ ஒரு குமாரனைப்‌ பெற்று: “காயீன்‌ 
கொலைசெய்த ஆபேலுக்குப்‌ பதிலாக, தேவன்‌ 
எனக்கு வேறொரு புத்திரனைக்‌ கொடுத்தார்‌" 
என்று சொல்லி, அவனுக்குச்‌ சேத்‌ என்று 
பேரிடுகிறாள்‌. 


தேவனுடைய அன்பும்‌ கிருபையும்‌ 
அவருடைய பிள்ளைகளுக்கு கிடைக்கிறது. 
ஆறுதலை இழந்துபோகும்போது, 
நமக்கு மற்றொரு ஆறுதலைக்‌ 
கொடுக்கிறார்‌. சில சமயங்களில்‌ கர்த்தரே 
நம்முடைய ஆறுதல்களையும்‌ ஆதரவுகளையும்‌ 
ஒவ்வொன்றாக எடுத்துப்போடுகிறார்‌ 
ஆனாலும்‌ கர்த்தர்‌ நம்மை ஒருபோதும்‌ 
கைவிடுகிறவரல்ல. கர்த்தர்‌ நமக்கு புதிய 
ஆறுதல்களையும்‌, புதிய தரவுகளையும்‌ 
கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிறார்‌. பல. 
சமயங்களில்‌ பழைய ஆசீர்வாதங்களைவிட, 
புதிய ஆசீர்வாதங்கள்‌ நமக்கு அதிக 
பிரயோஜனமாயிருக்கும்‌. 


பாவிகள்‌ கர்த்தருடைய 
ஊழியக்காரருக்கு விரோதமாகத்‌ தீங்கு 
செய்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
உன்னதமானவரின்‌ ஊழியக்காரர்களை 
மொத்தமாக அழித்துப்போடலாம்‌ என்று 
கற்பனைபண்ணுகிறார்கள்‌. துன்மார்க்கரின்‌ 
யோசனை நிறைவேறாது. ர்கள்‌ 
ஏமாந்துபோவார்கள்‌. 
ஊழியக்காரருக்கு 
செய்கிறவர்கள்‌, கர்த்தருக்கு விரோதமாக 
தீங்கு செய்ய முயற்சி செய்கிறார்கள்‌. 
கர்த்தருக்கு விரோதமாக யுத்தம்பண்ணுவது 
இயலாத காரியம்‌. 


விரோதமாக 





i= FTE 
ETT 


காயீன்‌ ஆபேலைக்‌ கொலைசெய்தான்‌. 
ஆபேல்‌ இரத்த சாட்சியாக மரித்தான்‌. 
தேவனோ ஆபேலைக்கு பதிலாக, 
ஆதாமுக்கும்‌ ஏவாளுக்கும்‌ வேறொரு 
புத்திரனைக்‌ கொடுக்கிறார்‌. ஏவாள்‌ அந்தப்‌ 
புத்திரனுக்கு சேத்‌ என்று பேரிடுகிறாள்‌. சேத்‌ 
என்னும்‌ பெயருக்கு “ஸ்தாபிக்கப்படுவது" 
என்றும்‌, "நிலைத்திருப்பது" என்றும்‌ பொருள்‌, 
சேத்தின்‌ சந்தியிலிருந்து மனுக்குலம்‌ முடிவு 
காலம்‌ வரையிலும்‌ தொடர்ந்து 
உற்பத்தியாகும்‌. சேத்தின்‌ சந்ததியில்‌: 
மேசியா வருவார்‌. 


காயீன்‌ கர்த்தருடைய சந்நிதியை விட்டு 
விலகிப்போனான்‌. அவன்‌ கர்த்தரை விட்டு 
பின்வாங்கிப்போனவர்களுக்கு 
தலைவனாயிருக்கிறான்‌. அவனும்‌ 
அவனுடைய சந்ததியாரும்‌ இந்தப்‌ பூமியில்‌ 
நிலையற்று அலைகிறவர்களாயிருப்பார்கள்‌. 


., சேத்தின்‌ சந்தியிலிருந்து 

கர்த்ருடைய சபை ஸ்தாபிக்கப்படும்‌. 
கர்த்தருடைய சபை நிலைத்திருக்கும்‌. 
இயேசுகிறிஸ்துவிலும்‌ அவருடைய சபையிலும்‌ 
விசுவாசிகளாகிய நமக்கு ஸ்திரமான 
ஆறுதல்‌ கிடைக்கும்‌ தாழும்‌. 
ஏவாளும்‌ தங்களுடைய வித்தின்‌ ப்‌ 
பார்க்கிறார்கள்‌. "சேத்திற்கும்‌ ஒரு குமாரன்‌ 
பிறந்தான்‌" அவனுக்கு ஏனோஸ்‌ என்று 
சேத்‌ பேரிட்டான்‌. 


ஏனோசின்‌ குடும்பத்தில்‌ கர்த்தரைத்‌ 

ற்கு ஜனம்‌ எழும்பி வருகிறார்கள்‌. 
கர்த்தருடைய நாமத்தை 

ப்ள ஆரம்பிக்கிறார்கள்‌. 
கர்த்தருடைய பரிசுத்தவான்கள்‌ தங்களுடைய 
பிள்ளைகளையும்‌, பிள்ளைகளின்‌ 
பிள்ளைகளையும்‌ காண்பார்கள்‌. ஒருவேளை 
அவர்கள்‌ தங்கள்‌ ச 
பார்க்காவிட்டாலும்‌, அவர்கள்‌ இஸ்ரவேலின்‌ 
சமாதானத்தைக்‌ 
கர்த்தரிடத்தில்‌ வந்து 
நடக்கிறவர்களே இஸ்ரவேல்‌ புத்திரர்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


கர்த்தருடைய நாமத்தைத்‌ 
தொழுதுகொள்கிறவர்கள்‌, கர்த்தருக்கு 
ஊழியம்‌ செய்கிறார்கள்‌. அவர்கள்‌ தங்கள்‌ 
வீடுகளிலும்‌, வெளியே பொது இடங்களிலும்‌ 
கர்த்தருடைய நாமத்தைத்‌ 
தொழுதுகொள்வார்கள்‌. கர்த்தருடைய 
நாமத்தைத்‌ தொழுதுகொள்கிறவர்களுக்கும்‌, 
அவருடைய நாமத்தை தொழுது 
கொள்ளாதவர்களுக்கும்‌ வித்தியாசமுண்டு. 
ஏனோஸ்‌ பிறந்த காலத்தில்‌, 
கர்த்தருடைய நாமத்தை தொழுதுகொள்ள 
ஆரம்பித்த  மனுஷரும்‌ இருந்தார்கள்‌. 
அக்காலத்தில்‌ கர்த்தருடைய நாமத்தைத்‌ 
தொழுதுகொள்ளாத மனுஷரும்‌. 
இருந்தார்கள்‌. 
பூர்வகாலத்தில்‌ இரண்டு வம்சங்கள்‌ 
இருந்ததாக வேதபண்டிதர்கள்‌ பொதுவாகக்‌ 
கூறுகிறார்கள்‌. ஒன்று சேத்தின்‌ மூலமாக 
வரும்‌ பக்தியுள்ள வம்சம்‌. மற்றொன்று காயீன்‌ 
மூலமாக வரும்‌ பக்தியில்லாத வம்சம்‌. 
முன்பிருந்‌, 
குமாரர்களும்‌, 


உருவாக்கினார்கள்‌. 
இருந்தார்கள்‌. இவர்கள்‌ 
தேவகுமாரர்களுக்கும்‌, மனுஷருடைய 
குமாரத்திகளுக்கும்‌ பிறந்தவர்கள்‌. 


இராட்சதர்களும்‌ 


ஜலப்பிரளயத்திற்கு 

இலட்சணக்கான குடும்பங்கள்‌ இருந்திருக்க 
வேண்டும்‌. இவர்கள்‌ அனைவரையும்‌ இரண்டு 
குடும்பங்களின்‌ அட்டவணையில்‌ கொண்டு 
வருவது இயலாத காரியம்‌. காமீனின்‌ வம்சம்‌ 

சந்ததியாகக்‌ கூறப்பட்டிருக்கிறது. 
(ஆதி 416-24), சேத்தின்‌ வம்சம்‌ மட்டுமே 
முழுவதுமாகக்‌ கூறப்பட்டிருக்கிறது. 
ஆதாமிலிருந்து கிறிஸ்து வரையிலும்‌ வரும்‌ 
மேசியாவின்‌ வம்சத்தை விளக்குவதே 
இதன்‌ நோக்கம்‌ (ஆதி 4:25-5:32; 
லூக்கா 3:23-38). 





ழ்‌ நயனா 
பயா 


தன்‌ இரத்த... தத 
வம்சங்களைப்‌ போல துன்மார்க்கர்களாக 
இருந்தார்கள்‌. இக்காலத்தில்‌ இருந்தவர்களில்‌ 
ல்‌, ஏனோக்கு, நோவா பவல்‌ 
பத்தியுள்ளவர்கள்‌. 
வம்சத்தில்‌ அவனுடைய முதற்பிறப்பு மூலமாக. 
தேவதூஷணம்‌ ஆரம்பமாகிறது. 
“அப்பொழுது மனுஷர்‌ கர்த்தருடைய 
நாமத்தைத்‌ தொழுது கொள்ள 
ஆரம்பித்தார்கள்‌" (ஆதி 4:26). த. 
வசனத்திற்கு மனுஷர்‌ தங்களுடைய 
தெய்வங்க யெகோவாவின்‌ பெயரைக்‌ 
கொடுக்கிறார்கள்‌” என்று வேதபண்டிதர்கள்‌ 
பொருள்‌ கூறுகிறார்கள்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மெய்‌ தேவனை ஆராதிக்கும்‌ வழக்கம்‌ 
ஏனோஸ்‌ காலத்தில்‌ ஆரம்பமாயிற்று என்றால்‌, 
ஆதாம்‌, ஆபேல்‌, சேத்‌ ஆகியோர்‌ எந்தத்‌ 
தெய்வத்தை ஆராதித்தார்கள்‌ என்பதை 
(ஆதி லோ; 
ஏனோக்கின்‌ 


விளக்குவது கடினம்‌. 
ஆதி 44-15; எபி 11:4). 
காலத்தில்‌ சேத்தின்‌ 
துன்மார்க்கமாகவே 

ஆகையினால்‌ அவர்களுடைய 
முன்னறிலிக்கப்பட்டது (யூதா 141415). 


ஏனோக்கு ஜலப்பிரளயத்தை 
முன்னறிவிக்கிறான்‌. தன்னுடைய மகனுக்கு 
மெத்தூசலா என்று பெயரிடுகிறான்‌. இதற்கு 
“அவன்‌ மரிக்கிற போது (ஜலப்பிரளயம்‌! 
வருவதாக” என்று பொருள்‌. பூமியில்‌ 
நோவாவை மட்டுமே கர்த்தர்‌ தமக்கு முன்பாக 
நீதிமானாகக்‌ காண்கிறார்‌ (ஆதி 7: 





f= FTE 
TT 


ஆதாமின்‌ வம்சவரலாற்றைப்பற்றியும்‌, 
அவருடைய சந்ததியாரின்‌ 
வம்சவரலாற்றைப்பற்றியும்‌ 
அதிகாரத்தில்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
ஆதாம்‌ (ஆதி 59-5). சேத்‌ (ஆதி 5:6-8). 
ல்‌ (ஆநி 590). கேனான்‌ 
512-14). மகலாலெயேல்‌ 
a 511547). யாரேத்‌ (ஆதி 518-20). 
ஏனோக்கு (ஆதி 5:21-24). மெத்தூசலா 
(ஆதி 5:25-27). லாமேக்கும்‌ அவனுடைய 
குமாரன்‌ நோவாவும்‌ (ஆதி 5:28-32). 


ஆதாமின்‌ வம்சவரலாறு 
ஆதி 5:1-5 


ஆதி 50. ஆதாமின்‌ வம்சவரலானு: 
தேவன்‌ மனுஷனைச்‌ சிருஷ்டித்த 
நாளிலே அவனைத்‌  தேவசாயலாக. 


உண்டாக்கினார்‌. 


அதி 5௨ அவர்களை ஆணும்‌ 
பெண்ணுமாகச்‌. சிருஷ்டித்து, 
அவர்களை ஆசீர்வதித்து, அவர்களைச்‌. 


சிருஷ்டித்த நாவிலே அவர்களுக்கு 
மனுஷர்‌ என்று பேரிட்டார்‌. 


ஆதி 5:3, ஆதாம்‌ நூற்று முப்பது 
வயதானபோது, தன்‌ சாயலாகத்‌ தன்‌ 
குபத்தின்படியே ஒரு குமாரனைப்‌: 
பெற்று, அவனுக்குச்‌ சேத்‌ என்று 
'பேரிட்டான்‌. 


ஆதி 5:4. ஆதாம்‌ சேத்தைப்‌ பெற்றபின்‌, 
எண்ணூறு வருஷம்‌ உயிரோடிருத்து, 
குமாரரையும்‌ குமாரத்திகனையும்‌ 
பெற்றான்‌. 


ஆதி 5:5. ஆதாம்‌ உயிரோடிருந்த 
நானெல்லாம்‌ தொனாயிரத்து முப்பது 
வருஷம்‌; அவன்‌ மரித்தான்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ந்த அதிகாரத்தின்‌ முதலாம்‌. 
வசனத்தில்‌, “ஆதாமின்‌ வம்சவரலாறு' என்று 
சொல்லப்பட்டிருக்கிறது. இதுவே இந்த 
அதிகாரத்திற்கு தலைப்பு ஆகும்‌. 
வம்சவரலாறு ஆதாமிலிருந்து ஆரம்பமாகிறது. 


மனுஷனாகிய ஆதாமின்‌ 
வம்ச வரலாறு இந்த அதிகாரத்தில்‌ 
கூறப்பட்டிருக்கிறது. இவருடைய வம்சத்தின்‌ 
மூலமாக இரண்டாம்‌ ஆதாமாகிய ஸ்திரீயின்‌ 
வித்தானவர்‌ வரவேண்டும்‌. ஆதி 2:4 ஆவது 
வசனம்‌ வானமும்‌, பூமியும்‌ சிருஷ்டிக்கப்பட்ட 
வரலாற்றைக்‌ கூறுகிறது. மத்‌ 19-17, 
லூக்கா 3:23-38 ஆகிய வசனங்கள்‌ 
இரண்டாம்‌ ஆதாமாகிய இயேசுகிறிஸ்துவின்‌ 
வம்சவரலாற்றைக்‌ கூறுகிறது. ஆதாமின்‌ 
வரலாற்றில்‌ அவர்‌ இளவயதிலேயே 
பிள்ளைகளுக்குத்‌ தகப்பனாகிறார்‌. 
3) ஆதாமிற்கு அடுத்தபடியாக 
மகலாலெயேல்‌: 
தகப்பனாவதை 


குறிப்பிடுகிறது. (ஆதி : 


ஆதாம்‌ 
சம்பவத்தைப்பற்றி 
சொல்லப்பட்டிருக்கிறது. 

்‌ தம்முடைய 


க்கப்பட்ட 
கொய்‌ 
தேவனாகிய 
சாயலாகவும்‌, 
ரூபத்தின்படியேயும்‌ 
அந்த சம்பவம்‌ 
சுருக்கமாக 


மனுஷனை உருவாக்கினார்‌. 


இங்கு மறுபடியும்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. 


தேவன்‌ 
மனுஷன்‌ 
அவன்‌ 
சிருஷ்டித்துக்கொள்ளவுமில்லை. 

மனுஷனை. சிருஷ்டித்ததினால்‌, 

தனக்கு அதிகாரியோ அல்லது ஆண்டவனோ 
அல்ல. தேவனே மனுஷனை சிருஷ்டித்தார்‌. 
ஆகையினால்‌ தேவனே மனுஷனுக்கு 
ஆண்டவராயிருக்கிறார்‌. 


மனுஷனை சிருஷ்டித்தார்‌ 
தானாக. உண்டாகவில்லை, 


தேவனாகிய கர்த்தர்‌ மனுஷனை 
சிருஷ்டித்து. அவனை ஆளுகை செய்கிறார்‌. 
அவனுடைய ஒவ்வொரு அசைவுகளையும்‌ 
இயக்குகிறார்‌. தேவன்‌ மனுஷனை ஒரு 
குறிபிட்ட நாளிலே சிருஷ்டித்தார்‌. மனுஷன்‌ 

இந்தப்‌ பூமியிலே 

தேவன்‌ மனுஷனை 
ருஷ்‌ நாளிலிருந்துதான்‌, மனுஷன்‌ 
இந்தப்‌ பூமியிலிருக்கிறான்‌. அதற்கு முன்பு 
மனுஷன்‌ இந்தப்‌ பூமியில்‌ இல்லை. 





i THE 
TT 


தேவன்‌ 
சாயலாக உண்டாக்கினார்‌. 
பரிசுத்தமுள்ளவர்‌. 
தேவனைப்போல நீதியும்‌ 
உள்ளவனாயிருக்கவேண்டும்‌. தேவசாயலாக 
சிருஷ்டிக்கப்பட்டிருப்பது மனுஷனுக்கு. 
கிடைத்திருக்கிற மிகப்பெரிய மேன்மை. 


தேவன்‌ அவர்களை 
பெண்ணுமாக சிருஷ்டித்தார்‌. 
ஒருவருக்கொருவர்‌ ஆதாரவாயும்‌, 
துணையாயும்‌ இருக்கவேண்டும்‌ 
என்பதற்காகவும்‌, தங்களுடைய சந்ததியை 
பலுகிப்பெருகப்பண்ணவேண்டும்‌ 
என்பதற்காகவும்‌. தேவன்‌ அவர்களை 
ஆணும்‌ பெண்ணுமாக சிருஷ்டித்தார்‌. 


தேவன்‌ அவர்களை ஆசீர்வதித்து, 
அவர்களுக்கு மனுஷர்‌ என்று பேரிட்டார்‌ 
ஆதாம்‌ நூற்று முப்பது வயதானபோது, தன்‌ 
சாயலாகத்‌ தன்‌ ரூபத்தின்படியே ஒரு 
குமாரனைப்‌ பெற்று, அவனுக்குச்‌ த 
என்று பேரிட்டார்‌ (ஆதி 5:3. 
தேவசாயலாகவம்‌, லட்‌ 
ரூபத்தின்படியேயும்‌ உண்டாக்கப்படவில்லை. 
ஆதாம்‌ சேத்தை தன்‌ சாயலாகவும்‌, தன்‌ 
ரூபத்தின்படியேயும்‌ பெற்றார்‌ 


ஆணும்‌ 
அவர்கள்‌ 


ஆதாம்‌ தேவசாயலாக 
சிருஷ்டிக்கப்பட்டவர்‌ 

தேவனுடைய கட்டளைக்கு 

பாவம்‌ செய்து, 

மகிமையை இழந்துவிட்டார்‌ 

காணப்பட்ட தேவசாயல்‌ மங்கிப்போயிற்று. 
பாவம்‌ செய்வதற்கு முன்பு பரிசுத்தமாமிருந்த 
ஆதாம்‌ இப்போது பாவம்‌ செய்து 
அசுத்தமாயிருக்கிறார்‌. ஆதாம்‌ சேத்தைப்‌ 
பெற்றார்‌. ஆனால்‌ சேத்‌ 
நேவசாயலாகமில்லை. சேத்‌ ஆதாமின்‌ 
சாயலாகவும்‌, ஆதாமின்‌ ரூபத்தின்படியேயும்‌ 
இருக்கிறான்‌. 


ஆதாம்‌ தேவனுடைய சாயலாகவும்‌, 
தேவனுடைய  ரூபத்தின்‌ பிரகாரமாகவும்‌ 
சிருஷ்டிக்கப்பட்டார்‌. தேவனுடைய சாயலும்‌, 
ரூபமும்‌ பூரணமானது. ஆதாமின்‌ சாயல்‌ 
குறைவுடையது. அது மங்கியிருக்கிறது. 
பாவமும்‌, மரணமும்‌: ஆதாமிற்குள்‌ 
கிரியை செய்து அவருடைய சாயலை. 
அழித்துப்போடுகிறது. 
யோபு 25:4; சங்‌ 
ரோமர்‌ 592-21; 
எபே 2:2-3) 


14:3; 
கொரி 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பெற்றபின்‌, 

உமிரோடிருந்து, 

குமாரரையும்‌ குமாரத்திகளையும்‌ பெற்றார்‌. 

ஆதாம்‌ உயிரோடிருந்த நாளெல்லாம்‌ 

தொளாயிரத்து முப்பது வருஷம்‌; அவர்‌ 
மரித்தார்‌. 


சேத்திற்குப்‌ பிறகு ஆதாமிற்கு 
குமாரர்களும்‌, குமாரத்திகளும்‌ பிறந்தார்கள்‌. 
அதுபோல காயீன்‌, ஆபேல்‌ ஆகியோருக்கு 
முன்பாகவே குமாரர்களும்‌, குமாரத்திகளும்‌ 
பிறந்திருக்க வேண்டும்‌. யூதருடைய பரம்பரை 
வரலாற்றின்‌ பிரகாரம்‌ ஆதாமிற்கு 30 
குமாரர்களும்‌, 30 குமாரத்திகளும்‌ 
இருந்தார்கள்‌. இதே பரம்பரை வரலாற்றில்‌ 
வேறுசிலர்‌ ஆதாமிற்கு 300 குமாரர்களும்‌, 
300. குமாரத்திகளும்‌ இருந்ததாகக்‌ 
கூறுகிறார்கள்‌. 


ஆதி 496-24 ஆகிய வசனங்களில்‌ 
காமீனுடைய  சந்ததியாரைப்‌ பற்றிக்‌ 
கூறப்பட்டிருக்கும்‌ எல்லா நிகழ்ச்சிகளிலும்‌ 
ஆதாமும்‌ ஜீவணேடிருக்கிறார்‌. சேத்தின்‌ 
காலத்திலும்‌, ஏனோக்கின்‌ 308 வருஷம்‌ 
வரையிலும்‌ மெத்தூசலாவின்‌ 243 ஆவது 
வருஷம்‌ ஆதாம்‌ உயிரோடு 
ஆதாமும்‌, மெத்தூசலாவும்‌ 

முந்திய காலத்தில்‌ 
உயிரோடிருந்தவர்கள்‌ 


ஜலப்பிரனத்திற்கு 
முற்பிதாக்கள்‌ 
ஆதி 5:6-20 


முந்தின 


அதி 5:8. சேத்‌ நூற்றைந்து 
வயதானபோது, ஏனோசைப்‌ பெற்றான்‌. 


ஆதி 5:7. சேத்‌ ஏனோசைப்‌ பெற்றபின்‌, 
வருஷம்‌ 

குமாரரையும்‌ 

குமாரத்திகளையும்‌ பெற்றான்‌. 

ஆதி 5:8. சேத்துடைய நானெல்லாம்‌ 

தொனாயிரத்தூப்‌ பன்னிரண்டு வருஷம்‌; 

அவன்‌ மரித்தான்‌. 

ஆதி 59. ஏனோஸ்‌ தொண்ணூறு 

வயதானபோது, கேனானைபய்‌. 

பெற்றான்‌. 





i= FT 
TT 


ஆதி 5:0. ஏனோஸ்‌ கேனானைப்‌ 
பெற்றபின்‌, எண்ணூற்றுப்‌ பதினைத்து 
வருஷம்‌ உயிரோடிருத்து, குமாரரையும்‌, 
குமாரத்திகளையும்‌ பெற்றான்‌. 


அதி கட ஏனோசுடைய 
'நானெல்லாரும்‌ தொளாயிரத்து ஐந்து. 
வருஷம்‌ அவன்‌ மரித்தான்‌. 


ஆதி 512. 
வயதானபோது, 
பெற்றான்‌. 


கேனான்‌ எழுபது 
மகலாலெயேலைப்‌ 


ஆதி 58. கேனான்‌ மகலாலெயேலைப்‌: 
பெற்றபின்‌, எண்ணூற்று நாற்பது 
வருஷம்‌ உயிரோடிருத்து, குமாரரையும்‌ 
குமாரத்திகனையும்‌ பெற்றான்‌. 


ஆதி 5:14. கேனானுடைய நானெல்லாம்‌ 
தொளாயிரத்தூப்‌ பத்து வருஷம்‌; அவன்‌ 
மரித்தான்‌. 


ஆதி 505. 
அறுபத்தைந்து 
யாரேதைப்‌ பெற்றான்‌. 


மகலாலெயேல்‌. 
வயதானபோது, 


ஆதி 5:16. மகலாலெயேல்‌ யாரேதைப்‌ 
பெற்றபின்‌, எண்ணூற்று முப்பது 
வருஷம்‌ உயிரோடிருந்து, குமாரரையும்‌ 
குமாரத்திகனையும்‌ பெற்றான்‌. 


ஆதி நமீ? மகலாலெயேதூடைய 
"நானெல்லாம்‌ எண்ணூற்றுத்‌ 
தொண்ணூற்று ஐந்து வருஷம்‌; அவன்‌ 
மரித்தான்‌. 


அதி 5:18. யாரேத்‌. நாற்று. 
அறுபத்திரண்டு வயதானபோது, 
ஏனோக்கைப்‌ பெற்றான்‌. 


ஆதி 519. 

பெற்றபின்‌, 

உயிரோடிருந்து, 
குமாரத்திகளையும்‌ பெற்றான்‌. 


ஆதி 5:20. யாரேதுடைய நானெல்லாம்‌ 
தொளாயிரத்து அறுயத்திரண்டு. 
வருஷம்‌; அவன்‌ மரித்தான்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


இந்தப்‌ பூமியில்‌ ஜலப்பிரளயம்‌ 
உண்டாவதற்கு முன்பு ஐந்து முற்பிதாக்கள்‌ 
இருந்தார்கள்‌. அவர்களைப்பற்றிய விவரம்‌ 
இந்தவசனப்பகுதியில்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
அவர்களின்‌ விவரம்‌ வருமாறு : 1. சேத்‌ 2. 
ஏனோஸ்‌ 3. கேனான்‌ 4. மகலாலெயேல்‌ 5. 
யாரேத்‌. 


இந்த முற்பிதாக்களைப்பற்றி 
விசேஷமாய்ச்‌ சொல்லுவதற்கு ஒன்றுமில்லை. 
ஆனாலும்‌ அவர்கள்‌, அவர்களுடைய 
காலங்களில்‌ கர்த்தரிடத்தில்‌ 
பக்தியுள்ளவர்களாயிருந்தார்கள்‌. அவர்கள்‌ 
கர்த்தரைப்பற்றிய ஞானத்திலும்‌ அறிவிலும்‌ 
சிறந்து விளங்கினார்கள்‌. 


த்‌ ன்‌ 

சொல்லப்படும்பே! ஏனோக்கைத்‌ தவிர, 
மற்ற னர்‌, மரித்தார்கள்‌ என்று 
சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள்‌ எத்தனை 
வருஷம்‌ உயிரோடிருந்தார்கள்‌ என்னும்‌: 
விவரமும்‌. இந்த வனப்பகுதியில்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள்‌ எல்லோரும்‌. 
உயிரோடிருந்து. தங்களுடைய ஜீவியகாலம்‌ 
முடிந்தபின்பு மரித்தார்கள்‌. 


ஆதாமுக்கும்‌, அவருடைய சந்ததியில்‌ 
வருகிற எல்லோருக்கும்‌ மரணம்‌ வருகிறது. 
அவர்கள்‌ சரீரத்தில்‌ எவ்வளவுதான்‌ 
ஆரோக்கியமாகமிருந்தாலும்‌, அவர்கள்‌ 
இந்தப்‌ பூமியில்‌ எத்தனை வருஷம்‌: 
உயிரோடிருந்தாலும்‌, அவர்கள்‌ 
மரிக்கவேண்டிய நாள்‌ வரும்போது, 
ன மரித்துப்போகிறார்கள்‌. ஒரு தரம்‌ 
பிறப்பதும்‌, ஒரு தரம்‌ மரிப்பதும்‌ எல்லா 
மனுஷருக்கும்‌ நியமிக்கப்பட்டிருக்கிறது. 


ஞானியாகமிருக்கலாம்‌. 
அவன்‌ அரசியல்‌ தலைவனாகயிருக்கலாம்‌. 
அவன்‌ விவேகியாகவும்‌ ஐசுவரியவானாகவும்‌ 
இருக்கலாம்‌. அவர்களும்‌ மரணத்திற்கு 
தப்பிக்க முடியாது. ஒருவன்‌ சமுதாயத்தில்‌ 
தடி முக்கியமானவனாகயிருக்கலாம்‌. 
அதிககாலம்‌ 
உலிரேஷிகுக்கவேண்டுமென்று “ஜனங்கள்‌ 
விரும்பலாம்‌. மனுஷன்‌ எவ்வளவுதான்‌ 
பிரயோஜனமுள்ளவனாயிருந்தாலும்‌, 
அவனுக்கும்‌ மரணம்‌. 





ழ்‌ நவள 
யாய 


பூர்வகாலத்திலே முற்பிதாக்கள்‌ அதிக 
வருஷங்களுக்கு உயிரோடிருந்தார்கள்‌. 
ஆதாம்‌ உயிரோடிருந்தது தொளாயிரத்தி 
முப்பது வருஷம்‌. சேத்‌ உயிரோடிருந்தது 
தொளாயிரத்து பன்னிரண்டு வருஷம்‌. 
ஏனோஸ்‌ உமிரோடிருந்தது தொளாயிரத்து 
ஐந்து வருஷம்‌. கேனான்‌ உயிரோடிருந்தது. 
தொளாயிரத்து பத்து வருஷம்‌. மகலாலெயேல்‌ 
உயிரோடிருந்தது ,_ எண்ணூற்று 
தொண்ணாற்றைந்து வரும்‌. யாரேத்‌ 
உமிரோடிருந்து. தொளாயிரத்து 
அறுபத்திரண்டு வருஷம்‌. 


பூர்வகாலத்து முற்பிதாக்கள்‌ இதுபோல 


அதிக ஷங்களுக்கு 
உயிரோடிருந்திருக்கிறார்கள்‌. இவர்கள்‌ 
எல்லோரும்‌ கர்த்தரிடத்தில்‌ 
ப்திய்்ளவர்களாவிருந்தார்கள்‌ கர்த்தர்‌ 
இவர்களுடைய ஆயுசுகாலத்தை 
கூட்டிக்கொடுத்து, இவர்களை அதிகமாய்‌. 
ஆசிர்வதித்தார்‌ 


சேத்தின்‌ வம்ச வரலாற்றிலிருந்து, 
முதலாவது பிறந்த ஆண்‌ மகனைப்‌ பற்றியே 
வம்ச வரலாற்றில்‌ முதலாவதாகக்‌ 
குறிப்பிடப்படுகிறது. ஆண்‌ பிள்ளைகளுக்கு 
முன்பாக பெண்பிள்ளைகள்‌ பிறந்திருந்தாலும்‌ 
ஆண்‌ பிள்ளைகளின்‌ பெயரே முதலாவதாகக்‌ 
குறிப்பிடப்புவது யூதவம்ச வரலாற்றின்‌ 
வழக்கமாகும்‌. 


ஆதாம்‌, நோவா ஆகியோருக்கு. 
இடையில்‌ வரும்‌ பெயர்களில்‌ யாரேத்தின்‌ 
பெயர்‌ இரண்டாவது பாதியில்‌ முதலாவதாக. 
வருகிறது. யாரேத்தின்‌ குமாரனாகிய 
ஏனோக்கின்‌ நாளில்‌ துன்மார்க்கர்‌ மீதும்‌, 
தேவபக்தியற்ற சந்ததியார்‌ மீதும்‌ 
ஜலப்பிரளயம்‌ நியாயத்தீர்ப்பாக வரும்‌ என்று 

கர்த்தர்‌ முன்னறிவித்தார்‌. 
யாரேத்‌ என்னும்‌ பெயர்‌ 
தீர்க்கதரிசனப்‌ பொருளுடையது. கீழே 
தள்ளுதல்‌, தாழ்த்துதல்‌ என்பது இதன்‌ 
சந்ததியார்‌ 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஏனோக்கு 
ஆதி 5:21-24 


ஆதி 5:21. ஏனோக்கு அறுபத்தைத்து 
வயதானபோது, 'மெத்தூசலாவைப்‌ 
பெற்றான்‌. 


ஆதி 5:22. ஏனோக்கு மெத்தூசலாவைப்‌ 
பெற்றபின்‌, முத்நூறு வருஷம்‌: 
'தேவனோடே 
சஞ்சரித்துக்கொண்டிருத்து, 
குமாரரையும்‌ குமாரத்திகளையும்‌ 
பெற்றான்‌. 


ஆதி. 5:25. ஏனோக்குடைய 
நானெல்லாம்‌ முத்நூற்து அறுபத்தைந்து, 
வருஷம்‌. 
ஆதி 524. ஏனோக்கு தேவனோடே, 
சஞ்சரித்துக்‌. கொண்டிருக்கையில்‌, 
காணப்படாமற்‌ போனான்‌; தேவன்‌ 
அவனை எடுத்துக்‌ கொண்டார்‌. 

ஆதாமின்‌ வம்சவரலாற்றில்‌, ஐந்து 
முந்தோக்களைப்ப்றி இதுவரையிலும்‌ 
ஈல்லப்பட்டிருக்கிறது. அவர்களைப்பற்றி 
சொல்லுவதற்கு விசேஷமாக ஒன்றுமில்லை, 
அவர்களுடைய பெயர்களும்‌, அவர்கள்‌ 
இந்தப்‌ பூமியில்‌ உமிரோடிருந்த வருஷங்களும்‌ 
வேறுபட்டிருக்கிறது. ஆதாமின்‌ சந்ததியில்‌ 
வந்த ஏனோக்கு விசேஷமானவர்‌. இவர்‌ 
ஆதாமிலிருந்து ஏழாவது சந்ததியைச்‌ 
சேர்ந்தவர்‌. 


ஆதாமின்‌ சந்ததியில்‌ 
ஏனோக்கைப்பற்றி இந்த னத்தில்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. 
ஏற்கெனவே ஒரு 
ஆதி  417-ஆவது 
வசனத்தில்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 
ஏனோக்கின்‌ பெயரால்‌ ஒரு பட்டணம்‌ 


கட்டப்பட்டது. இங்கு சொல்லப்பட்டிருக்கிற 
ஏனோக்கு அவரல்ல. இவர்‌ யாரேத்தின்‌ 
குமாரன்‌. 





i= FTE 
ETT 


சேத்தன்‌ 
நோவாவைப்போல. 
தேவபக்தியுள்ளவராக 
(ஆதி 6; ஆதி 71. 
தீர்க்கதரிசி, (யூதா 1:14) விசுவாசத்தினால்‌. 
எடுத்துக்‌ கொள்ளப்பட்டார்‌. (ரோமர்‌ 107; 
எபி 11:5). ஏனோக்கின்‌ அனுபவம்‌ எலியாவின்‌ 
அனுபவம்போல்‌ உள்ளது. (2இராஜா 2. 
இருவருமே மரணத்தைக்‌ காணாமல்‌, 
தங்கள்‌ சரீரங்களில்‌ வானத்திற்கு எடுத்துக்‌ 
கொள்ளப்பட்டார்கள்‌. 


வம்சவரலாற்றில்‌ 


இல்விருவரும்‌ நியாயத்தீர்ப்புக்களைக்‌. 
குறித்து தீர்க்கதரிசனம்‌ கூறினார்கள்‌. 
விக்கிரகாராதனைக்கும்‌, தேவ 
தூஷணத்திற்கும்‌ எதிர்த்து நின்றார்கள்‌. 
தாங்கள்‌ எடுத்துக்‌ கொள்ளப்படும்‌ காலமும்‌, 
நோக்கமும்‌ இவ்விருவருக்கும்‌ தெரிந்திருந்தது 
(2இராஜா 2; எபி 1:5) 


இவர்கள்‌ இருவரும்‌ சக 41114: 
வெளி 11:31 ஆகிய 
நிறைவேற்றுகிறார்கள்‌. 


இருக்கும்‌. (யாத்‌ 2411: 

லூக்கா  22:1618,30, 
எமி 1104-16: எபி 1314; யோவான்‌ 6:31; 
யோவான்‌!41-3: வெளி 2777: 
வெளி 4:4-6; வெளி 5:3-13; வெளி 7:17: 
வெளி 1242; வெளி 13:6; வெளி 18:20: 


வெளி 19:1-10; வெளி 22:2). 


பவுலும்‌ யோவானும்‌ வானத்திற்குப்‌ 
போனார்கள்‌ (2கொரி 124-7; வெளி 4:1). 
உயிர்த்தெழுந்த எல்லாப்‌ பரிசுத்தவான்‌௧ளும்‌ 
பரலோகத்திற்குச்‌ சென்று பின்பு இயேசு 
கிறிஸ்துவோடு பூமிக்கு வந்து அவருடைய 
ராஜ்ஜியத்தில்‌ கிறிஸ்துவோடு ஆயிரம்‌ 
வருஷம்‌ அரசாட்சி செய்வார்கள்‌. 
(தெச 414-17; 1கொரி 1S:SI-58; 


வெளி 7:9-17; வெளி 1911-21). 


ஏனோக்கு 


த்தூசலாவைப்‌ 
பெற்றபின்‌. மெத்தூ: 


முன்னூறு வருஷம்‌ தேவனேடே 
சஞ்சரித்தார்‌ (ஆதி 5:22). ஏனோக்கு. 
தேவனோடே சஞ்சரித்தார்‌ (ஆதி 5:24) 
என்று இரண்டு தடவை ஏனோக்கின்‌ 
பக்தியுள்ள ஜீனியத்தைப்பற்றி இந்த 
வசனப்பகுதியில்‌ விசேஷமாக. 
'சொல்லப்பட்டிருக்கிறது. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மெத்தூசலாவைப்‌ பெறுவதற்கு முன்பு 
ஏனோக்கு தேவனோடு சஞ்சரிக்கவில்லை. 
மெத்தூசலாவைப்‌ பெற்றபின்பு, ஏனோக்கின்‌ 
ஜீவியத்தில்‌. ஏதோ ஒரு காரியம்‌ 
சம்பவித்திருக்கிறது. ஏனோக்கு 
தேவனிடத்திலிருந்து ஒரு வெளிப்பாட்டைப்‌ 
பெற்றிருக்கிறார்‌. அதனால்தான்‌ தன்‌ 
மகனுக்கு மெத்தூசலா என்று 
பெயரிடுகிறார்‌. இந்தப்‌ பெயருக்கு “அவன்‌ 
மரிக்கும்போது அது (ஜலப்பிரளயம்‌! 
வருவதாக" என்று பொருள்‌. துன்மார்க்கரை 
அழிப்பதற்கு இயேசு கிறிஸ்துவின்‌ இரண்டாம்‌ 
வருகையைக்‌ குறித்தும்‌, ஏனோக்கு 
முன்னறிவித்தார்‌ (யூதா 124) 


பூமியில்‌ ஏனோக்கு வாழ்ந்த காலம்‌ 
365 வருஷமாகும்‌. பரலோகத்திலும்‌ 
ஏனோக்கு ஜீவித்துக்‌ கொண்டிருக்கிறார்‌. 

1 ஆவது அதிகாரத்தில்‌ 
கூறப்பட்டிருக்கும்‌ இரண்டு சாட்சிகளில்‌ 
ஒருவராக ஏனோக்கு திரும்பி வந்து 
தன்னுடைய ஜீவிய காலம்‌ முடிந்து மரித்துப்‌ 
போவார்‌ (வெளி 11:7). 


எல்லோரும்‌ மரிக்க வேண்டுமென்பது 
மனுஷருக்கு. நியமிக்கப்பட்டிருக்கிறது. 
(எபி 9:27), ஆதி 5 ஆவது 
அதிகாரத்தில்‌ கூறப்பட்டிருக்கும்‌ வம்ச 
“அவன்‌ மரித்தான்‌" என்று 

கூறப்பட்டிுக்கிறது. 
( 113417 20,2731) ஆனால்‌. 
ஏனோக்கு மட்டும்‌ “காணப்படாமற்‌ போனார்‌; 
தேவன்‌ அவரை எடுத்துக்கொண்டார்‌" 
என்று அவரைப்‌ பற்றிக்‌ கூறப்பட்டிருக்கிறது. 
(ஆதி 529). 

ஏனோக்கு தேவனோடே சஞ்சரித்தார்‌ 
என்னும்‌ வாக்கியத்தில்‌, அவர்‌ தேவன்மீது 
வைத்திருந்த பக்தியும்‌, அவருடைய 
ஜீவியத்தின்‌ பரிசுத்தமும்‌ வெளிப்படுகிறது. 
தேவனோடு சஞ்சரிப்பது பக்தியுள்ள ஜீவியம்‌. 
தேவயக்தியில்லாதவர்களால்‌ தேவனோடே 
சஞ்சரிக்க முடியாது. இந்த உலகத்தில்‌ 
தேவன்‌ இல்லை என்று நாஸ்திகர்கள்‌ 
சொல்லுகிறார்கள்‌. அப்பேற்பட்டவர்கள்‌ 
தேவனோடு சஞ்சரிப்பதற்கு வாய்ப்பில்லை. 

தேவனோடு சஞ்சரிக்கிறவர்கள்‌ 
அவரிடத்தில்‌ பக்தியுள்ளவர்களாயிருப்பார்கள்‌. 
அவர்கள்‌ பயபக்தியோடு கர்த்தருடைய 
அடிச்சுவடுகளைப்‌ பின்பற்றுவார்கள்‌. அவர்கள்‌ 
தேவனோடு ஒப்புரவாகியிருப்பார்கள்‌. 
தேவனோடு ஐக்கியமில்லாமல்‌, அவரோடு 
சஞ்சரிப்பது இயலாத காரியம்‌. 





i= THE 
TT 


இரண்டுபேர்‌ ஒருமனப்பட்டிருந்தா 
லொழிய ஒருமித்து நடந்துபோவார்களோ?” 
(ஆமோ 3:3). 


தேவனோடு சஞ்சரிப்பது என்னும்‌ 
வாக்கியத்திற்கு, தேவனை நமக்கு முன்பாக 
எப்போதும்‌ நிறுத்தி வைத்திருப்பது என்று, 
பொருள்‌. தேவன்‌ நம்மை எப்போதும்‌. 
கண்ணோக்கிப்‌ பார்த்துக்கொண்டிருக்கிறார்‌ 
என்னும்‌ உணர்வோடு, தேவனோடு கூட 
நடந்துபோகிறவர்கள்‌, தேவனோடு 
சஞ்சரிக்கிறவர்களாயிருப்பார்கள்‌. 

தேவனோடு சஞ்சரிக்கிறவர்கள்‌ 
அவரோடு ஐக்கியமாயிருப்பார்கள்‌. அவர்கள்‌ 
தேவனுடைய நியமங்களுக்கு கீழ்ப்படிவார்கள்‌. 
அவர்கள்‌ தேவனுபை 
பராமரிப்புக்களைப்‌. 
தேவனுடைய 
ஜீவிப்பார்கள்‌. 

நாம்‌ தேவனோடு சஞ்சரிக்கும்போது, 
தேவனுடைய வார்த்தை 
ஆதரவாயிருக்கும்‌, 


மகிமைப்படுத்தவேண்டும்‌. 
நம்முடைய பிரதான  நோக்கமாயிருக்கும்‌. 
தேவனுடைய சித்தம்‌ நம்முடைய 
சித்தமாயிருக்கும்‌. தேவனுடைய திட்டம்‌ 
நம்முடைய திட்டமாகும்‌. நாம்‌ தேவனோடு 
சேர்ந்து அவருடைய திட்டத்தை: 
நிறைவேற்றுவதற்கு பயபக்தியோடு ஊழியம்‌ 


க்க க்கள்‌ மாத்திரமல்ல, 

தேவனோடு கூட நடந்துபோகிறவர்கள்‌. நாம்‌ 

பரலோகத்திலிருக்கும்போது தேவனோடு 
சஞ்சரிப்போமோ அப்படியே 


சஞ்சரிப்பதுதான்‌ 
தேவனோடு சஞ்சரிப்பது. 


தேவனோடு 
தேவனுடைய 


சஞ்சரிக்கிறவர்கள்‌ 
வார்த்தைகளையும்‌, 
அவரைப்பற்றிய சத்தியங்களையும்‌ 
மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லுவார்கள்‌. 
அவர்கள்‌ ஆசாரிய ஊழியம்‌ செய்வார்கள்‌. 
ஆசாரிய ஊழியம்‌ செய்கிறவர்கள்‌ 
தேவனுக்கு முன்பாக நடந்துபோகிறார்கள்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


'ஆகையால்‌. இஸ்ரவேலின்‌ 
தேவனாகிய கர்த்தர்‌ சொல்லுகிறதாவது: 
உன்‌ வீட்டாரும்‌ உன்‌ பிதாவின்‌ வீட்டாரும்‌ 
என்றைக்கும்‌ என்‌ சந்நிதியில்‌ நடந்து 
கொள்வார்கள்‌ என்று நான்‌ நிச்சயமாய்ச்‌ 
சொல்லியிருந்தும்‌, இனி அது எனக்குத்‌ 
தூரமாயிருப்பதாக;: என்னைக்‌ 
கனம்பண்ணுகிறவர்களை கனம்‌ 
பண்ணுவேன்‌ ; என்னை அசட்டை 
பண்ணுகிறவர்கள்‌ கனானப்படுவார்கள்‌ என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌" 1சாமு 2:30), 


நான்‌ 


நான்‌ என்‌ 


சித்தத்துக்கும்‌ 


உண்மையான 


உள்ளத்துக்கும்‌ என்‌ 
ஏற்றபடி செய்யத்தக்க 
ஒரு ஆசாரியனை 
எழும்பப்பண்ணி, அவனுக்கு நிலையான 
வீட்டைக்‌ கட்டுவேன்‌: அவன்‌ என்னால்‌ 
அபிஜேகம்பண்ணப்பட்டவனுக்கு முன்பாகச்‌ 
சகல நாளும்‌ நடந்துகொள்ளுவான்‌" 
சாமு 2:35). 


“சேனைகளின்‌ கர்த்தர்‌ உரைக்கிறது 
என்னவென்றால்‌: நீ என்‌ வழிகளில்‌ நடந்து 
என்‌ காவலைக்‌ காத்தால்‌, நீ என்‌ ஆலயத்தில்‌ 
நியாயம்விசாரிப்பாய்‌: என்‌ பிராகாரங்களையும்‌ 
காவல்‌ காப்பாய்‌: 
நிற்கிறவர்களுக்குள்ளே உலாவுகிறதற்கு 
இடம்‌ நான்‌ உனக்குக்‌ கட்டளையிடுவேன்‌" 
(சக 3:7). 


ஏனோக்கு உன்னதமான தேவனுக்கு 
ஆசாரியராமிருந்தார்‌. அவர்‌ தேவனோடு 
சஞ்சரித்தார்‌. கர்த்தருக்கு பிரியமானவர்கள்‌ 
அவரோடு கூட சஞ்சரிப்பார்கள்‌. தேவனோடு 
சஞ்சரிக்கவேண்டும்‌ என்பதே ஏனோக்கின்‌ 
விருப்பம்‌. அதுவே அவருடைய ஜீவியத்தின்‌ 
இலக்கு. தேவனோடு சஞ்சரிப்பது 
ஏனோக்குக்கு சந்தோஷமாயிருக்கிறது. அது 
அவருடைய ஜீவனுக்கு ஆதரவாயிருக்கிறது. 


ஏனோக்கு தன்னுடைய காலத்தில்‌. 
ஜீவித்த மற்ற மனுஷர்களைப்போல 
சாதாரண மனுஷரல்ல. ஏனோக்கு மிகவும்‌ 
விசேஷித்தவர்‌. மற்ற முற்பிதாக்கள்‌ 
எல்லோரும்‌ தங்கள்‌ 'ஜீலியகாலம்‌ 
முடிந்தபோது ஸரித்தார்கள்‌. ஏனோக்கோ 
அவர்களைப்போல. மரிக்கவில்லை. 
தேவன்‌ ஏனோக்கை எடுத்துக்கொண்டார்‌. 
ஏனோக்கு தேவனோடே சஞ்சரித்துக்‌ 
கொண்டிருக்கையில்‌ காணப்படாமல்‌. 
போனார்‌. 





i FTN 
TT 


எலியாவைப்‌ போல  ஏனோக்கும்‌ 
(2இராஜா 2; எபி 11:5). 

அவரை எடுத்துக்கொண்டார்‌. 
ஏனோக்கின்‌ வம்ச வரலாறு கருக்கமாகக்‌ 
கூறப்பட்டிருந்தாலும்‌ ஒரே வாக்கியத்தில்‌ 
அவருடைய 365 வருஷ வரலாறு. 
கூறப்பட்டிருக்கிறது. மெத்தூசலா பிறந்த 


பரிசுத்தமாக 
தேவனோடு சஞ்சரித்துக்‌ கொண்டிருந்தார்‌ 


"விசுவாசத்தினாலே. 
மரணத்தைக்‌ காணாதபடிக்கு 
கொள்ளப்பட்டான்‌; தேவன்‌ அவனை 
எடுத்துக்கொண்டபடிமினாலே, அவன்‌ 
காணப்படாமற்போனான்‌; அவன்‌ தேவனுக்குப்‌ 
பிரியமானவனென்று 
எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு 
சாட்சிபெற்றான்‌" (எபி 11:5). 


ஏ னோக்கு 
எடுத்துக்‌ 


கர்த்தருடைய 
மரிக்கும்போது. 

தம்மிடத்தில்‌ எடுத்துக்கொள்கிறார்‌. ஏனோக்கு 
தேவனிடத்தில்‌ எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு 
முன்பாகவே, அவர்‌ தேவனுக்கு: 
பிரியமானவர்‌ என்று நற்சாட்சி பெற்றிருந்தார்‌ 
விசுவாசிகளாகிய நாம்‌, இந்தப்‌ பூமியில்‌ 
ஜீவிக்கிற காலமெல்லாம்‌ தேவனோடு 
ஐக்கியமாயிருக்கவேண்டும்‌. அவரோடு 
சஞ்சரிக்கவேண்டும்‌. அதுவே நமக்கு 
மெய்யான சந்தோஷம்‌. 


மெத்தூசலா 
ஆதி 5:25-27 


5:25. 
காரமான பத்க்‌ 
லாமேக்கைப்‌ பெற்றான்‌. 


மெத்தூசலா 
வயதானபோது, 


ஆதி 5:28. மெத்தாசலா லாமேக்கைப்‌: 
பெற்றபின்‌, எழுநூற்று எண்பத்திரண்டு. 
வருஷம்‌ உயிரோடிருத்து, குமாரரையும்‌ 
குமாரத்திகளையும்‌ பெற்றான்‌. 


ஆதி 527.  மெத்தாசலாவுடைய 
நானெல்லாம்‌ தொளாமிரத்தூ 
அறுபத்தொன்பது வருஷம்‌; அவண்‌ 
மரித்தான்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


மிகவும்‌ 


முற்பிதாக்களில்‌ மெத்தூசலா 
இ மற்ற 


முக்கியமானவர்‌. 
முற்பிதாக்களைவிட அதிகமான 
வருஷங்களுக்கு உயிரோடிருந்தவர்‌. 
மெத்தூசலா தொளாயிரத்து அறுபத்தொன்பது 
வருஷம்‌ உயிரோடிருந்தார்‌. ஆனாலும்‌ அவர்‌ 
மற்ற முற்பிதாக்களைப்போல மரித்தார்‌ 
மெத்தூசலா தன்‌ தகப்பனார்‌ 
ஏனோக்கைப்போல. தேவனால்‌. 


எடுத்துக்கொள்ளப்படவில்லை. 


எல்லோருக்கும்‌ மரணம்‌ 
நியமிக்கப்பட்டிருக்கிறது. மரணம்‌ சிலருக்கு 
சீக்கிரத்திலும்‌, வேறு சிலருக்கு 
மெதுவாகவும்‌ வருகிறது. மரணம்‌ 
மனுஷருக்கு சீக்கிரத்தில்‌ வந்தாலும்‌ அல்லது 
மெதுவாக வந்தாலும்‌, அது நிச்சயமாகவே 
வரும்‌. 


மெத்தூசலாவுடைய நாளெல்லாம்‌ 
தொளாயிரத்து அறுபத்தொன்பது வருஷம்‌, 
அவர்‌ பூமியில்‌ நீண்ட காலம்‌ உயிரோடு 
இருந்திருக்கிறார்‌. இவருடைய தகப்பனாகிய 
ஏனோக்கு பரலோகத்தில்‌ இன்னும்‌. 
உயிரோடு இருக்கிறார்‌. இரண்டு சாட்சிகளில்‌ 
ஒருவராக இனிமேல்‌ வரப்போகிற காலத்தில்‌ 
இவருடைய தகப்பனாகிய ஏனோக்கு மரிப்பார்‌. 
(வெளி 11:3-11) மனுஷர்‌ பாவம்‌ செய்யவில்லை. 
என்றால்‌, மனுஷருக்கு மரணம்‌ இல்லை. 
அவர்கள்‌ நித்திய காலமாக ஜீவிப்பார்கள்‌. 
மனுக்குலத்திற்கு வந்த பாவத்தின்‌ நிமித்தம்‌ 
மனுஷர்‌ அனைவரும்‌ மரிக்க வேண்டுமென்று 
தேவன்‌ நியமித்து விட்டார்‌. புதிய பூமியில்‌ 
தேவனுடைய பிள்ளைகள்‌ எல்லோரும்‌ நித்திய 
காலமாக ஜீவிப்பார்கள்‌. (வெளி 21-22) 


நோவா 
ஆதி 5:28-32 


அதி 5:28. லாமேக்கு 
நாற்றெண்பத்திரண்டு வயதானபோது, 
ஒரு குமாரனைப்‌ பெற்று, 


ஆதி 5:29. கர்த்தர்‌ சபித்த பூமியிலே 
நமக்கு உண்டான வேலையிலும்‌, 
நம்முடைய கைகளின்‌ பிரயாசத்திலும்‌, 
இவன்‌ நம்மைத்‌ தேற்றுவான்‌ என்று 
சொல்லி, அவனுக்கு நோவா என்று 
'பேரிட்டான்‌.. 





ழ்‌ ளன 
யாய 


ஆதி 5:30. லாமேக்கு நோவாவைப்‌: 
பெற்றபின்‌, ஐத்நூற்றுத்‌ தொண்ணூற்று 
ஒத்து வருஷம்‌ உயிரோடிருத்து, 
குமாரரையும்‌ குமாரத்திகனையும்‌ 
பெற்றான்‌. 


ஆதி 5:31, லாமேக்குடைய நானெல்லாம்‌ 
எழுநூற்று எழுபத்தேழு வருஷம்‌ அவண்‌: 
மரித்தான்‌. 


ஆதி 5:92) நோவா ஐந்தாறு 
வயதானபோது, சேம்‌ காம்‌ யாப்பேத்‌ 
என்பவர்களைப்‌ பெற்றான்‌. 


வசனப்பகுதியில்‌ 

முதன்முறையாக 
சொல்லப்பட்டிருக்கிறது. நோவா என்னும்‌ 
பெயருக்கு ஆறுதல்‌ அல்லது தேறுதல்‌ 
அல்லது ஒய்வு என்று பொருள்‌. நோவா 
லாமேக்கின்‌ குமாரன்‌. லாமேக்கு 
மெத்தூசலாவின்‌ குமாரன்‌. 


நோவா தங்களைத்‌ தேற்றுவார்‌ என்று 
நினைத்து லாமேக்கு தன்‌ குமாரனுக்கு 
நோவா என்று பேரிட்டார்‌. லாமேக்கின்‌ 
காலத்தில்‌ பூமி சபிக்கப்பட்டிருக்கிறது. 
மனுஷருடைய கைகளின்‌ பிரயாசம்‌ மிகவும்‌ 
அதிகமாயிருக்கிறது. ஆனால்‌ அதன்‌ பலன்‌ 
குறைவாய்‌ கிடைக்கிறது. ஜனங்களுக்கு 
ஆறுதலோ, தேறுதலோ இல்லை. 
நோவாவின்‌ மூலமாக தங்களுக்கு ஆறுதல்‌ 
வரும்‌ என்று லாமேக்கு எதிர்பார்க்கிறார்‌. 


நோவா ஐநூறு வயதானபோது சேம்‌, 
காம்‌, யாப்பேத்‌ என்பவர்களைப்‌ பெறுகிறார்‌. 
இவர்களில்‌ யாபேத்தே மூத்த குமாரன்‌ 
(ஆதி 10:21). ஆனால்‌ நோவாவின்‌ 
குமாரரைப்பற்றி | சொல்வப்படும்போதப இங்கு 


ட்ப ப கைத்‌ கர்த்தர்‌ 
உடன்படிக்கை பண்ணுகிறார்‌. 
கர்த்தணப்பற்றிர சொல்லப்படும்போது, அவர்‌ 

'சேமுடைய தேவனாகிய கர்த்தர்‌" என்று 
சொல்லப்படுகிறார்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
UBLISHERS 


சேமுடைய தேவனாகிய கர்த்தருக்கு 
ஸ்தோத்திரம்‌ உண்டாவதாக; கானான்‌ 
அவனுக்கு அடிமையாயிருப்பான்‌" 
(ஆதி 9:26) 


நோவா ஐந்நூறு வயதான போது, சேம்‌ 
காம்‌ யாப்பேத்‌ என்பவர்களைப்‌ பெற்றார்‌. 
நோவாவின்‌ வயது மொத்தமாகக்‌ கூட்டி 
கணக்கிடப்படுகிறது. நோவா ஐந்நூறு 
வயதானபோது, சேம்‌ காம்‌ யாப்பேத்‌ 
என்பவர்களைப்‌ பெற்றார்‌. ஜலப்பிரளயம்‌. 
பூமியின்மேல்‌ உண்டானபோது நோவா 
அறுநூறு வயதாயிருந்தார்‌. (ஆதி 7:6) 
ஜலப்பிரளயம்‌ உண்டாகி இரன்‌ 
வருஷத்திற்குப்‌ பின்பு, 
நூறுவயதானபோது அர்பக்சாத்தைப்‌ பெற்றார்‌. 
(ஆதி 1110). இவ்வாறாக மனுஷருடைய வயது 
ஐந்நூறு. அறுநூறு, நூறு என்று 
பொதுவாகக்‌ கூறப்பட்டிருக்கிறது. 

யாப்பேத்‌ நோவாவின்‌ மூத்த 
குமாரனாகயிருந்தாலும்‌, புத்திர சுவீகார 
ஆசீர்வாதம்‌. சேழுக்கு கொடுக்கப்படுகிறது 
சேமின்‌ சந்ததியில்‌ கிறிஸ்துவானவர்‌ 
வருகிறார்‌. சேம்‌ என்னும்‌ பெயருக்கு “நாமம்‌” 

"பெயர்‌" என்று பொருள்‌. 

சந்ததியாரிடத்தில்‌ தேவனுடைய 
நாமம்‌ தங்கியிருக்கும்‌. அவர்கள்‌ 
தேவனுடைய பெயர்‌ பிரஸ்தாபத்திற்கு 
சாட்சியாயிருப்பார்கள்‌. 

சேமின்‌ சந்ததியில்‌, எல்லா 
நாமங்களுக்கும்‌ மேலான நாமத்தை உடைய, 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து இந்தப்‌ 
பூமியிலே அவதரித்தார்‌. ஆகையினால்‌ இந்த 
வசனத்தில்‌, நோவாவின்‌ குமாரரைப்பற்றிச்‌ 
சொல்லும்போது, “சேம்‌, காம்‌, யாப்பேத்‌' 
என்று சேமின்‌ பெயர்‌ முதலாவதாக 
சொல்லப்பட்டிருக்கிறது. 


சேமின்‌ 





f= FTN 
TT 


அக்கிரமம்‌ 
கர்த்தர்‌ 


பூமியில்‌ 
தம்முடைய 
முழுஉலகத்தையும்‌ 
பூமியின்மீது ஜலப்பிரளயம்‌ 
மனுஷருடைய 
நினைவுகளெல்லாம்‌ 
(ஆதி 61 


மனுஷருடைய 
பெருகுகிறது. 
நீதியினால்‌. 
தண்டிக்கிறார்‌ 


பொல்லாததாயிருக்கிறது 
மனுஷருடைய அக்கிரமம்‌ 
இருதயத்திற்கு 

(ஆதி 667). 


நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில்‌ 
கிருபை கிடைக்கிறது. (ஆதி 6:8-10) 
தேவன்‌ தம்முடைய திட்டத்தை நோவாவுக்கு 
வெளிப்படுத்துகிறார்‌ (ஆதி 61377, 
கர்த்தர்‌ நோவாவிடம்‌ கொப்பேர்‌ மரத்தால்‌. 
ஒரு பேழையை உண்டாக்குமாறு, 
சொல்லுகிறார்‌ “ஆதி, படட] 


கர்த்தர்‌ நோவாவோடு தம்முடைய 
உடன்படிக்கையை. ஏற்படுத்துகிறார்‌. 
கர்த்தருக்கு சித்தமானவர்கள்‌ பேழைக்குள்‌ 
பிரவேசிக்கிறார்கள்‌ (ஆதி 68-21) 
தேவன்‌ தனக்கு சுட்டளையிட்டபடியெல்லாம்‌ 
நோவா செய்து முடிக்கிறார்‌ (ஆதி 6:22). 


தேவகுமாரரும்‌ 
மனுஷகுமாரத்‌ திகளும்‌ 
ஆதி 61,2 


ஆதி 8. மனுஷர்‌ 
பெருகத்துவக்கி, 


குமாரத்திகள்‌ பிறத்தபோது: 

அதி 8:2. தேவகுமாரர்‌ 
மனுஷகுமாரத்திகனை அதிக 
செனந்தரியமுன்னவர்கனென்று கண்டு, 
அவர்களுக்குள்ளே தங்களுக்குப்‌ 
பெண்களைத்‌ தெரித்துகொண்டார்கன்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பூர்வகாலத்திலே மனுஷர்‌ மத்தியில்‌ 
பாவமும்‌ துன்மார்க்கமும்‌ அதிகரிக்கிறது. 
மனுஷர்‌ பூமியின்மேல்‌ பெருகுகிறார்கள்‌. 
தேவன்‌ நம்முபைய்‌ சாயலாக... முஷளை 
சிருஷ்டித்தார்‌. 
பெண்ணுமாக 
அவர்களை நோக்கி, “நீங்கள்‌ பலுகிப்பெருகி, 
பூமியை நிரப்புங்கள்‌” (ஆதி 1:28) என்று 
சொன்னார்‌. தேவனுடைய வார்த்தையின்‌: 
பிரகாரமாக மனுஷர்‌ பூமியின்மேல்‌ 
பெருகத்துவங்குகிறார்கள்‌. 
இந்தப்‌ பூமியில்‌ 
கர்த்தருடைய 
தங்கள்‌ 


மனுஷர்‌ 
பலுகிப்பெருகுவது 
சீர்வாதம்‌.. 
சந்ததிகளால்‌ பூமியை நிரப்புவது, 
அவர்களுக்கு மேன்மையான காரியம்‌, 
ஆனால்‌ அவர்களோ கர்த்தர்‌ தங்களுக்கு 
கொடுத்த. ஆசீர்வாதத்தை, சாபமாக 
மாற்றுகிறார்கள்‌. பூமியின்மேல்‌ மனுஷர்‌ 
பெருகும்போது, மனுஷர்‌ மத்தியிலே 
பாவிகளும்‌ பெருகுகிறார்கள்‌. பாவிகள்‌ 
பெருகும்போது, பாவமும்‌ பெருகும்‌. 


பாவம்‌ வேகமாக பாவும்‌ 
புற்றுநோயைப்போன்றது. ஒரு பட்டணத்தின்‌ 
ஜனத்தொகை அதிகமாயிருக்கும்போது, 
ஜனங்கள்‌ மத்தியில்‌ நோய்கள்‌ வேகமாக 
பரவும்‌. அதுபோலவே பூமியின்மேல்‌ மனுஷர்‌ 
பெருகும்போது, அவர்களுடைய பாவங்களும்‌ 
அக்கிரமங்களும்‌ பெருகும்‌. 


பூமியின்மேல்‌ பெருகின மனுஷருக்கு 
குமாரத்திகள்‌ பிறக்கிறார்கள்‌. தேவகுமார்‌ 
மனுஷகுமாரத்திகளை 
செளந்தரியமுள்ளவர்களென்று, 
அவர்களுக்குள்ளே 


அவர்கள்‌ 


அ 

கண்டு, 
தங்களுக்குப்‌ 
தெரிந்துகொள்கிறார்கள்‌ 


என்னும்‌: இந்த 
குமாரரைக்‌ 

ஒருசிலர்‌ வியாக்கியானம்‌ 
கூறுகிறார்கள்‌. ஆனால்‌ இந்த வாக்கியம்‌ 
தேவனுடைய குமாரரையே குறிக்கும்‌ என்று 
சிலர்‌ விளக்கம்‌ சொல்லுகிறார்கள்‌. 
இவர்கள்‌ பேதுரு 319; 2பேதுரு 2:4; 
யூதா 167 ஆகிய வசனங்களில்‌ 
கூறப்பட்டிருக்கும்‌ விழுந்துபோன தூதர்கள்‌ 
ஆவார்கள்‌. 





i= THE 
TT 


வேதவசனம்‌ கூறவில்லை. (ஆதி 5:39) 
ஆகையினால்‌  தேவகுமாரர்‌ என்னும்‌ 
வாக்கியம்‌ சேத்தின்‌ குமாரரைக்‌ 
குறிக்காது இவர்களுடைய 
வியாக்கியானம்‌. 


என்பது 


எபிரெய 
குமாரத்திகள்‌" 
கூறப்பட்டிருக்கிறது. 
வார்த்தை 
ஒருமையில்‌ 
ஆதாமைக்‌ 
இங்கு 


மொழியில்‌ 
என்று 
மனுஷன்‌ 
எபிரெய. 
கூறப்பட்டிருந்தால்‌ 
குறிக்கும்‌. 
மனுஷருடைய 
என்னும்‌ வாக்கியம்‌ 
குமாரத்திகளைக்‌ குறிக்கும்‌ 
சிலர்‌ விளக்கம்‌ சொல்லுகிறார்கள்‌. 


தேலகுமாரர்‌ என்‌ 
(கரந்தன்‌. பராறிக்கிறவர்கள்‌" 
பொருள்‌.  மனுஷகுமாரத்திகள்‌ 
வார்த்தைக்கு, தேவனை 
உலகப்பிரகாரமான 
குமாரத்திகள்‌ என்று 
மனுஷகுமாரத்திகள்‌ 
பத்தியில்லாதவர்கள்‌. இவர்கள்‌ தேவனுக்கும்‌. 
அவருடைய வார்த்தைக்கும்‌ அந்நியர்கள்‌ 
என்பது மற்றொரு வியாக்கியானம்‌. 


சேத்தின்‌ 


மனுஷனுடைய 
ஒருமையில்‌ 
என்னும்‌ 
மொழியில்‌ 
அது 
ஆகையினால்‌ 
குமாரத்திகள்‌ 
ஆதாமின்‌ 
என்றும்‌ 


சந்ததியை சேர்ந்தவர்கள்‌ 
கர்த்தரை ஆராதிக்கவேண்டும்‌. 
அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து 
ஜீவிக்கவேண்டும்‌. ஆனால்‌ அவர்களோ 
கர்த்தரை நம்பவுமில்லை, அவரை 
ஆராதிக்கவுமில்லை. காயீனும்‌ 
அவனுடைய சந்தியும்‌ சபிக்கப்பட்டவர்கள்‌. 


குமாரத்திகளை விவாகம்பண்ணுகிறார்கள்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


காயீனின்‌ குமாரத்திகள்‌ 
அறிக சவந்தரியமுள்ளவர்களாயிருக்கிறார்கள்‌. 

குமாரர்களோ அவர்களுடைய 
ஆ மயங்கி, அவர்களுக்குள்ளே 


பெண்களைத்‌ 
தெரிந்துகொள்கிறார்கள்‌. சேத்தின்‌ 
சந்ததியாருக்கும்‌, காயீனின்‌ 

விவாக 


விசுவாசியும்‌ 
விவாகம்பண்ணிக்கொள்கிறார்கள்‌. 


இர்த்தன அராதிக்கிற தேவகுமார்‌ 
தங்கள்‌ கண்களின்‌ இச்சைகளுக்கு, 
அடிமைகளாகிறார்கள்‌. தங்கள்‌ 
கண்களின்‌. 

வழிநடத்தப்படுகிறார்கள்‌. 
மனுஷகுமாரத்திகளைப்‌ 

அவர்களை 

செளந்தரியமுள்ளவர்களாக காண்கிறார்கள்‌. 
அவர்களுடைய கண்களால்‌ ஸ்திரீகளின்‌ 
செளந்தரியத்தை மாத்திரமே காணமுடிகிறது. 


முகத்தைப்‌ 
கர்த்தரோ மனுஷருடைய 
ஆராய்ந்து பார்க்கிறார்‌. 
மனுஷகுமாரத்திகளின்‌ இருதயங்களைப்‌ 
பார்க்க முடியவில்லை. அவர்கள்‌ 
மனுவகுமாரத்திகளின்‌ முகசெளந்தரியத்தை 
மாத்திரமே பார்க்கிறார்கள்‌. 


அவர்கள்‌ 


பார்க்கிறான்‌. 
இருதயங்களை 
தேவகுமாரரால்‌ 


(ேவகுமாரருடைய கண்களின்‌ பார்வை 
கிறது. அவர்கள்‌ 
செளந்தரியத்தைக்‌ 

மயங்கி, 

தங்களுக்கு 

தெரிந்துகொள்கிறார்கள்‌. 

மனுஷகுமாரத்திகளை 
விவாகம்பண்ணுகிறார்கள்‌. 


அந்நிய ஸ்திரீகளை 
பாவம்‌ செய்கிறார்கள்‌. 
தேவகுமார்‌ மத்தியிலே. 


தேவகுமார்‌ 
விவாகம்செய்து, 


இதன்‌ விளைவாக 
பாவம்‌ பெருகிற்று. 
“அந்நிய நுகத்திலே அவிசுவாசிக 
பிணைக்கப்படாதிருப்பீர்களாக ; நீ க்கம்‌ 
அநீதிக்கும்‌ சம்பந்தமேது? ஒளிக்கும்‌ 
இருளுக்கும்‌ ஐக்கியமேது?” (2கொரி 6:14). 





i THE 
TT 


தேவகுமாரத்திகளாக 
என்று தேவகுமார்‌ 
ஆனால்‌ 
தேவகுமாரர்களை, 
மாற்றிவிடுகிறார்கள்‌. 


இந்த சம்பவத்தைப்போலவே, 
தற்காலத்திலும்‌ விசுவாசிகள்‌ மத்தியில்‌. 
சில விவாக சம்பந்தம்‌ நடைபெறுகிறது. 
ஒரு சில விசுவாசிகள்‌ அலிசுவாசிகளை 
விவாகம்பண்ணுகிறார்கள்‌. அவர்களை 
விசுவாசிகளாக மாற்றிவிடலாம்‌ என்‌ 
நினைக்கிறார்கள்‌. ஆனால்‌ 

சமயங்களில்‌ விசுவாசிகள்‌ நினைப்பதுபோல 
நடைபெறுவதில்லை. 


அலிசுவாசிகள்‌ 
மாறுவதற்கு பதிலாக, 
அலிசுவாசிகளாக 


மனுஷகுமாரர்களாக 


விசுவாசிகளாக 

விசுவாசிகள்‌ 
மாறிவிடுகிறார்கள்‌. 
ஆகையினால்‌ விவாக... சம்பந்த 
விஷயங்களில்‌. விசுவாசிகள்‌ மிகவும்‌ 
குவனமாயிருக்கவேண்டும்‌. துன்மார்க்கன்‌ 
நீதிமானாக மாறுவதற்கு பதிலாக, நீதிமான்‌ 
துன்மார்க்கனாக மாறுவதற்கும்‌ 
வாய்ப்புள்ளது. 


கர்த்தருடைய ஆவி 
ஆதி 6:3 


ஆதி 6:3. அப்பொழுது கர்த்தர்‌: என்‌: 
ஆவி என்றைக்கும்‌ மனுஷணோடே 
போராடுவதில்லை; அவன்‌ 
மாம்சத்தானே, அவன்‌ இருக்கப்‌ போகிற 
நாட்கள்‌ நூற்றிருபது வருஷம்‌ என்றார்‌. 


பூமியின்மேல்‌ மனுஷர்‌ 
பெருகியிருக்கிறார்கள்‌. தேவகுமார்‌. 
மனுஷகுமாரத்திகளை விவாகம்‌ 
பண்ணுகிறார்கள்‌. மனுஷருடைய அக்கிரமம்‌ 
பூமியிலே பெருகுகிறது. அவர்களுடைய 
இருதயத்தின்‌ நினைவுகள்‌. 
பொல்லாததாயிருக்கிறது. இதனால்‌ 
கர்த்தர்‌ அவர்களை பார்த்து 
மனஸ்தாபப்படுகிறார்‌. அவருடைய இருதயம்‌ 
விசனமாயிருக்கிறது. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மனுபுத்திரர்‌ 
மனந்திரும்புவார்கள்‌ 
எதிர்பார்க்கிறார்‌. 


தங்கள்‌ 
என்று 

கர்த்தருடைய 

போராடுகிறது. 


செய்கிறார்கள்‌. 

நீடியபொறுமையோடு 

தகன மனுபுத்திரர்‌ கர்த்தருடைய 
பொறுமையை அசட்டைபண்ணுகிறார்கள்‌. 


மனுஷனுர்‌ மனந்திரும்பாமல்‌, 
தங்களுடைய அக்கிரமத்தை 
பெருக்கும்போது, கர்த்தருடைய 
ஆவி... மனுஷரோடே போராடுவதில்லை, 
என்‌ ஆவி என்றைக்கும்‌ மனுஷனோடே 
போராடுவதில்லை' என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 


பாவம்‌ செய்யும்போது 

ஆவியானவர்‌ அவனுடைய 

அவனுக்கு உணர்த்துகிறார்‌. 

மனச்சாட்சியின்‌ மூலமாக 

அவனைக்‌ கடிந்துகொள்கிறார்‌. அவனுக்கு 

ஆவிக்குரிய புத்திமதிகளை சொல்லுகிறார்‌. 

மனுஷன்‌ கர்த்தருடைய வார்த்தைக்கு. 

செவிகொடுத்து, தன்னுடைய பாவத்தை 

கர்த்தரிடத்தில்‌ வந்து 

இதற்காகவே 

கர்த்தருடைய ஆவியானவர்‌ மனுஷனோடு 
போராடுகிறார்‌. 


மனுஷன்‌ கர்த்தருடைய வார்த்தைக்கு 
செவிகொடுக்காமல்‌, அவருக்கு விரோதமாக 
எதிர்த்து நிற்கக்கூடாது. ஆவியானவர்‌ 
மனுஷனுடைய பாவத்தை அவனுக்குள்‌ 
உணர்த்தும்போது மனுஷன்‌ தன்னுடைய 
ஆவியை அவித்துப்போடக்கூடாது. அவன்‌ 
கர்த்தருக்கு விரோதமாக எப்போதும்‌ 
கலகம்பண்ணிக்கொண்டிருக்கக்கூடாது. 

மனுஷன்‌: தன்‌ பாவத்திற்கு 
மனந்திரும்பவேண்டும்‌ என்பது 
கர்த்தருடைய விருப்பம்‌. இதற்காகவே 
கர்த்தருடைய ஆவியானவர்‌ மனுஷனோடு 
போராடுகிறார்‌. கர்த்தர்‌ மனுஷனோடு. 
போராடினாலும்‌, அவர்‌ எப்போதும்‌ 
போராடிக்கொண்டிருக்கமாட்டார்‌. 

“எப்பிராயீம்‌ விக்கிரகங்களோடு. 


இணைந்திருக்கிறான்‌, அவனைப்‌ போகவிடு" 
(ஓசி 417). 





f= FTE 
TT 


கர்த்தருடைய வியானவர்‌ 
மனுஷனோடே என்றைக்கும்‌ போராடாமல்‌ 
இருப்பதற்கு ஒரு காரணமுள்ளது. மனுஷன்‌ 
மாம்சமாமிருக்கிறான்‌. இதுவே 
கர்த்தர்‌ சொல்லும்‌ காரணம்‌. 
கர்த்தர்‌ ஆவியாயிருக்கிறார்‌. மனுஷன்‌: 
மாம்சமாமிருக்கிறான்‌. அவனிடத்தில்‌ மாம்ச 
சுபாவம்‌ இருக்கிறது. 
மாம்சசுபாவம்‌, 
சுபாவத்திற்கு 
நிற்கிறது. 


போராட்டம்‌ 


டய 
கர்த்தருடைய ஆவிக்குரிய 
விரோதமாக எதிர்த்து 
மனுஷனுக்குள்‌ ஆவிக்குரிய பே 
நடைபெற்றாலும்‌, மனுஷன்‌ தன்னுடைய 
மாம்சத்தின்‌ இச்சைகளுக்கு 
முக்கியத்துவம்‌ கொடுக்கிறான்‌. கர்த்தர்‌ 
கொடுக்கிற கிருபையின்‌ காலத்தை 
அசட்டைபண்ணுகிறான்‌. 

அவன்‌ நித்திய காலத்திற்கும்‌ 
உயிரோடிருக்கப்‌ போகிறவனல்ல. 
மனுஷனுக்கு மரணம்‌ நியமிக்கப்பட்டிருக்கிறது. 
ந்த பின்பு அவன்‌ தன்‌ 

என்பது. 


உமிரோடிருக்கும்‌ 
ஆலியானவர்‌ 
மனுஷன்‌ 
தன்னுடைய 
என்று 


லும்‌ 
வரையிலும்‌, 
அவனோடு 
உயிரோடிருக்கும்போதே 
பாவத்திற்கு மனந்திரும்பவேண்டும்‌ 


கர்த்தருடைய 
போராடுவார்‌ 


கர்த்தர்‌ எதிர்பார்க்கிறார்‌ மனுஷன்‌ 
மரித்த பின்பு, அவன்‌ மனந்திரும்புவதற்கு 
வாய்ப்பில்லை. மனுஷன்‌  மரிக்கும்போது. 
அவனுக்குள்‌ ஆவியானவரின்‌ போராட்டமும்‌ 


இருக்கப்போகிற நாட்கள்‌ 
க்‌ எது 
மனுஷன்‌ உயிரோடிருக்கும்‌ 
கர்த்தருடைய ஆவியானவர்‌ 
போராடுகிறார்‌. 

சுத்த கிருபை. 
ஆனாலும்‌ 

ஒரு முடிவு உண்டு. 
எல்லை உண்டு. கர்த்தர்‌ 
பொறுமையாயிருக்கும்‌ காலத்தை மனுஷன்‌ 
அசட்டை பண்ணிவிடக்கூடாது. 


அவர்‌ நீடியபொறுமையுள்ளவர்‌. 
கர்த்தருடைய பொறுமைக்கும்‌ 
அதற்கும்‌ ஒரு 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மனுஷனுடைய பாவத்தை அவனுக்கு 
உணர்த்துவதற்காக, கர்த்தர்‌ பல. 
சமயங்களில்‌ அவனைத்‌ தண்டிக்கிறார்‌ 
ஒரு எவ்வளவுதான்‌ 
தண்டிக்கப்பட்டாலும்‌, தங்கள்‌ பாவங்களுக்கு 
மனந்திரும்பாதிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
தங்கள்‌ இருதயங்களைக்‌ 
கடினப்படுத்துகிறார்கள்‌. தண்டனைகள்‌ 
ஒருபோதும்‌ பாவமன்னிப்பு ஆகாது. 


என்‌. ஆவி என்றைக்கும்‌. 
மனுஷனோடே போராடுவதில்லை' என்னும்‌ 
இந்த வாக்கியத்தில்‌ மனுஷன்‌ என்பதற்கான 
எபிரெய வார்த்தை ஆதாம்‌ என்பதாகும்‌, 
இந்த வார்த்தை சுட்டுச்சொல்லோடு 
பயன்படுத்தப்பட்டிருப்பதினால்‌ இது 
ஆதாம்‌ என்ற மனுஷனைக்‌ குறிக்கும்‌. 

ம்‌ மாம்சமாக இருக்கிறார்‌. 


மே மாம்சமாக 
இருக்கிறார்கள்‌. 


ம்‌ வாக்கியம்‌ ஆதாம்‌ 
இருக்கவோ நட்கள்‌. 120. கலம்‌ 
என்று பொருள்படுகிறது. (ஆதி 6:3) 
ஆதாம்‌ மனந்திரும்புவதற்கு தேவன்‌ 120 

கூட்டிக்‌ 


தன்னைச்‌ சிரஞ்டத்த 


ஆனால்‌ இந்தக்‌ காலத்‌ 
மனந்திருந்தி தேவனோடு 
என்பது தெரியவில்லை. 


ஒப்புரவானாரா? 


மனுஷனுடைய அக்கிரமம்‌ 
ஆதி 6:45 


ஆதி &:4. அந்நாட்களில்‌ இராட்சதர்‌ 
பூமியிலே இருந்தார்கள்‌; பின்பு 
'தேவகுமாரர்‌ மனுஷ குமாரத்திகனோடே, 
கூடுகிறதினால்‌, இவர்கள்‌: 
பின்னைகளைப்‌ 
இவர்களும்‌ பூர்வத்தில்‌ 
மனுஷராகிய 

பலவான்‌ களானார்கள்‌.. 


ஆதி 85. மனுஷனுடைய அக்கிரமம்‌ 
பூமியிலே பெருகினது என்றும்‌, அவன்‌ 
இருதயத்து நினைவுகளின்‌ 
தோற்றமெல்லாம்‌ நித்தமும்‌ 
பொல்லாததே என்றும்‌, கர்த்தர்‌ கண்டு, 





i FTN 
TT 


பூர்வகாலத்தில்‌ 
அக்கிரமம்‌ 
ஜனங்கள்‌ 
பலமுள்ளவர்கள்‌ 
ஒடுக்குகிறார்கள்‌. 
முக்கியத்துவம்‌ 
பலவந்தத்திற்கு 
கொடுக்கிறார்கள்‌. 
இராட்சதரும்‌, 
மனுஷராகிய 
இருந்தார்கள்‌. 

ஏனோக்கின்‌ புத்திரர்‌ 
என்று அழைக்கப்படுகிறார்கள்‌. 
இராட்சதப்‌  பிறவியான 
குமாரராகிய இராட்சதணம்‌ 
நாங்கள்‌ 


பலவான்களும்‌ 


கண்டோம்‌; 
பார்வைக்கு. 
வெட்டுக்கிளிகளைப்போல்‌ இருந்தோம்‌, 
அவர்கள்‌ பார்வைக்கும்‌, அப்படியே 
இருந்தோம்‌ என்று சொல்லி, இப்படி 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்குள்ளே 
தாங்கள்‌ சுற்றிப்‌ ர்த்துவந்‌ 
தேசத்தைக்குறித்து 
பரம்பச்செய்தார்கள்‌" (எண்‌ 13:33) 

அசீரியாவின்‌ 
பேரபெற்றவனாமிருந்தான்‌ 

பூர்வத்திலிருந்த மனுஷர்‌ 

ய்‌ ன்பு 


“இதோ, அசீரியா ராஜாக்கள்‌ சகல 
தேசங்களையும்‌ சங்கரித்த செய்தியை நீ 
கேள்விப்பட்டிருக்கிறாய்‌; நீ தப்புவாயோ?" 
(ஏசா 3711). 


ஜலப்பிரளயத்திற்கு முன்பு நோவாவின்‌ 
நாட்களிலும்‌, அதன்‌ பின்பு அதாவது. 
ஜலப்பிரளயத்திற்குப்‌ பின்பும்‌. இராட்சதர்‌ 
பூமிமிலே இருந்தார்கள்‌. அந்நாட்களில்‌ 
இராட்சதர்‌ பூமிமலே இருந்தார்கள்‌. 
தேவகுமாரர்‌ மனுஷ குமாரத்திகளோடே 
கூடுகிறதினால்‌ இராட்சதர்‌ பிறந்தார்கள்‌. 

இராட்சதர்‌ சாதாரண மனுஷர்‌ 
அல்ல. வர்கள்‌ நெடியவர்கள்‌, 
பலவான்கள்‌. வேதாகமத்தில்‌ இராட்சதரைப்‌ 
பற்றி பல குறிப்புக்கள்‌ உள்ளன. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஏனாக்கு ஒரு இராட்சத பிறவி 
(எண்‌ 13:33). ஏனாக்கியர்‌ பலவான்களும்‌, 
நெடியவர்களுமாக இருந்தார்கள்‌ 
(உபா 1:28; உபா 2:10-1,21; உபா 9:2; 
யோசு 11:21-22; யோசு 14:12, யோபு 14). 


ளில்‌ தேசம்‌ இராட்சதருடைய 
என்று அழைக்கப்பட்டது. 
முற்காலத்தில்‌ இராட்சதர்‌ அதிலே 
குடியிருந்தார்கள்‌. (உபா 2119-20) 
ஏமியர்கள்‌ ஏனாக்கியரைப்போல 
திரளானவர்கள்‌, நெடியவர்கள்‌, பலத்த 
ஜனங்கள்‌ (உபா 2:10-11) 


சப்‌ லத்தில்‌ 
தென்‌. சோத்த. கல்கத்தா 
(யா 229-21), இவர்களும்‌ இராட்சதர்கள்‌ 
பாசானின்‌ இராஜாவாகிய ஒக்‌ ஒரு 
இராட்சத பிறவி. இராட்சதர்‌ பதிமூன்றார்‌ 
ஆட உயரம்‌ கூட இருப்பார்கள்‌. (உபா 341; 
யோசு 12:4; யோசு 13:12). பாசான்‌ 
இராட்சதருடைய தேசம்‌ என்று 
அழைக்கப்படுகிறது. (உபா 3:13) 


இராட்சதருடைய பள்ளத்தாக்கைப்‌ பற்றி 
யோசு 1846 ஆகிய 
கூறப்பட்டிருக்கிறது. இது 
பள்ளத்தாக்காகும்‌. 
இராட்சதரின்‌ இந்தப்‌ பிரிவினரைப்‌ பற்றி 
ஆதி 14:5; ஆதி 15: சோமு 518,22; 
சோமு நாளா 1195; 1நாளா 14:9; 
ஏசா 1 ஆகிய வசனங்களில்‌ 
கூறப்பட்டிருக்கிறது. ரெப்பாமீம்‌ 
இராட்சதர்கள்‌ மிகவும்‌ முக்கியமானவர்கள்‌. 
ஆனால்‌ வேதத்தில்‌ இவர்கள்‌ “படிந்தவர்கள்‌” 
என்று  மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறார்கள்‌. 
சங்‌ 8810; நீதி 2:18; 

:16. ஏசா 148; 


யோசு 
வல்கள்‌ 
ரெப்பாயீமின்‌ 


யோசு 12:4; 
யோசு 18:16; 2சாமு 
20:458 ஆகிய 

என்று மொழி 

“மீந்திருந்த 


21:1618,2022; நாளா 

வசனங்களில்‌ இராட்சதர்‌ 
பெயர்க்கப்பட்டிருக்கிறது. 

இராட்சதர்‌" என்னும்‌ வாக்கியம்‌ மீந்திருந்த 
ரெப்பாயீம்‌ என்று இருக்க வேண்டும்‌. 
(உபா 3:11; யோசு 12:4; யோசு 13:12). 





i= THE 
TT 


இராட்சதரின்‌ பல பிரிவினரைப்‌ பற்றி 
வேதவாக்கியங்களில்‌ கூறப்பட்டிருக்கிறது. 
(ஆதி 64; ஆதி 145-6; ஆதி 1529-21; 
யாத்‌ 378177 த்‌ 
உபா 20-12, 
உபா 74; 
யோசு 133; 
யோசு 18116). 
மீந்திருந்தவ்‌. 
தேசங்களிலிரந்து 
மீந்திருக்கவில்லை. (உபா 301; யோசு 
யோசு 13:12). 


எல்லோருமே. 
மனுஷருடைய 
பிறந்தவர்கள்‌. 

என்பது 


இராட்சதர்‌ 
தேவனுடைய குமாருக்கும்‌, 
குமாரத்திகளுக்கும்‌ 
தேவனுடைய குமாரர்‌ 
விழுந்துபோன தூதர்களைக்‌ குறிக்கும்‌. 


சாதாரணமாக 
உமிர்த்தெழுவார்கள்‌. (யோவான்‌ 5:28-29) 
ஆனால்‌ ரெப்பாயீம்‌ உயிர்த்தெழுவதில்லை. 
(ஏசா. 2644) ரெப்பாயீம்‌ இப்பொழுது 
பாதாளத்தில்‌ இருக்கிறார்கள்‌. 
(ஏசா 14:9), சாலொமோனும்‌, 
உறுதிபண்ணியிருக்கிறார்‌. (நீதி 
நீதி 98; நீதி 216) 


மனுஷர்‌ 


8; 
மரித்தவர்‌ 
என்பதற்கான எபிரெய வார்த்தை ரெப்பாயீம்‌ 
என்பதாகும்‌. (ஏசா 26149) 


மார்‌ மாரத்திகளோடே 
வடுக ப மனுஷ ( பன 'த்திக 
வாக்கியத்திலர்து ன்று 
தெரிய வருகிறது. அவையாவன: 


த 
காரியங்கள்‌ 


1. விழுந்துபோன தூதர்கள்‌ பூமியிலுள்ள 
ஸ்திரீகளை இரண்டு காலங்களில்‌: 
அதாவது நோவாவின்‌ காலத்து, 
ஜலப்பிரளயத்திற்கு முன்பும்‌, பின்பும்‌ 
திருமணம்‌ செய்து கொண்டார்கள்‌. 

2. இவ்விரண்டு. காலங்களிலும்‌ 
தூதர்களுக்கு மனுஷ குமாரத்திகள்‌ 
மூலமாகப்‌ பிள்ளைகள்‌ பிறந்தார்கள்‌. 

3. இந்தப்‌ பிள்ளைகள்‌ எல்லாம்‌. 

இராட்சதராக இருந்தார்கள்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


மனுஷ குமாரத்திகள்‌" 

த வாக்கியத்திற்கு 

குமாரத்திகள்‌ என்று ஒருசிலர்‌ விளக்கம்‌ 
கூறுகிறார்கள்‌. ஆனால்‌ ஜலப்பிரளயத்திற்குப்‌ 
பின்பு காயீனின்‌ குமாரத்திகள்‌ யாரும்‌ 
உயிரோடு இல்லை. எல்லோரும்‌ 
ஜலப்பிரளயத்தில்‌ தேவனால்‌ நிக்கிரகம்‌. 
பண்ணப்பட்டார்கள்‌. எல்லோரும்‌ மரித்துப்‌ 


ஆதி 


ஸ்திரீகளுக்கு விழுந்துபோன தூதர்கள்‌ 
மூலமாகவும்‌, உலகத்தின்‌ மனுஷர்‌ மூலமாகவும்‌ 
பிள்ளைகள்‌ பிறந்தார்கள்‌. தூதர்களுக்கு 
பிறந்த பிள்ளைகள்‌ இராட்சதராக 
இருந்தார்கள்‌. (ஆதி 6:4; யூதா 1: 6-7) 
பூமியில்‌ மனுஷருடைய அக்கிரமம்‌ பெருகிற்று. 
இதனால்‌. பூமியிலே. மனுஷனை 
உண்டாக்கினதற்காகக்‌ கர்த்தர்‌ 
மனஸ்தாபப்பட்டார்‌ (ஆதி 6-6) 


மனுஷனுக்‌। ற்றவர்கள்மீ! 
அதிகன்‌ அதிகாரம்‌ இருக்கும்போது 

மற்றவர்களை தன்னுடைய 
இன்டம்போல ஒடுக்குவான்‌. அவனிடத்தில்‌ 
அதிக பலம்‌ இருந்தாலும்‌ அந்த 
பலத்தினால்‌ அவன்‌ தன்னைத்தானே 
ஆளுகை செய்யமாட்டான்‌. மற்றவர்களை 
ஒடுக்கக்கூடாது என்னும்‌ நல்ல சிந்தனைகூட 
பலவானிடத்தில்‌ இருக்காது. 


மனுஷனுடைய அக்கிரமம்‌ பூமியிலே 
பெருகினது என்றும்‌, அவன்‌ இருதயத்து 
நினைவுகளின்‌ தோற்றமெல்லாம்‌ நித்தமும்‌ 
பொல்லாததே என்றும்‌, கர்த்தர்‌ காண்கிறார்‌ 


(ஆதி 655. 


கர்த்தருக்கு மறைவான இரகசியம்‌. 
ஒன்றுமில்லை. மனுஷனுடைய அக்கிரமம்‌ 
இந்தப்‌ பூமியிலே தண்ணீரைப்போல ஒடுவதை 
கர்த்தர்‌ காண்கிறார்‌. ஒரு நதி ஆழமாகவும்‌, 
அகலமாகவும்‌, வேகமாகவும்‌ பாய்ந்து 
ஓடுவதைப்போல, மனுஷருடைய அக்கிரமமும்‌ 
பூமியிலே பெருகி ஓடுகிறது. 


மனுஷரை ஒடுக்குகிறவர்கள்‌ 
பேர்‌ பெற்ற மனுஷராகிய 
பலவான்களாயிருக்கிறார்கள்‌. கர்த்தர்‌ 
அவர்களை கண்ணோக்கிப்‌ பார்க்கிறார்‌. 
அவர்களுடைய அக்கிரமம்‌ பூமியிலே 
பெரிதாயிருக்கிறது. 





i= a 
TT 


இந்தப்‌ பூமியிலே துன்மார்க்கர்‌ பேர்‌ 
பெற்ற 'பலவான்களாயிருக்கும்போது.. 
அவர்களுடைய அக்கிரமம்‌ 
பெரிதாயிருக்கும்‌. அவர்களுடைய 
துன்மார்க்கமான செயல்களை தடுத்து 
நிறுத்துவதற்கு ஒருவரும்‌ துணிந்து 
முன்வரமாட்டார்கள்‌. 


தங்களுடைய பாவம்‌ யாருக்கும்‌ 
ஈத இரகசியமாயிருக்கிறது 
என்று பாவிகள்‌ நினைக்கிறார்கள்‌. 
கர்த்தர்‌ நியாயாதிபதியாயிருக்கிறார்‌. அவர்‌ 
மனுஷருடைய எல்லா பாவங்களையும்‌ 
அறிந்திருக்கிறார்‌ 


மனுஷனுடைய பாவங்கள்‌ 

அவனுடைய  இருதயத்திலிருந்து: 
வருகிறது. இருதயமே 
ப ணிவ்மால்‌ 

கண்ணாகவும்‌ 

கரதத மனுஷனுடைய 
ஆராய்ந்து அறிகிறார்‌. 


எல்லாமே 
புறப்பட்டு 
பாவத்தின்‌ 


அந்த இடமே 
இருக்கிறது. 
இருதயத்தை 


மனுஷனுடைய அக்கிரமம்‌ 
பெருகும்போது, அவனுடைய பாவம்‌. 
சோதோமின்‌ பாவத்தைப்போல இருக்கிறது. 
என்று சொல்லுவது வழக்கம்‌. கர்த்தருடைய 
கண்களோ சோதோமையும்‌ பார்க்கிறது. 
சோதோமுக்கு அப்பாலும்‌ பார்க்கிறது. 
மனுஷனுடைய  இருதயத்து நினைவுகளின்‌ 
தோற்றமெல்லாமல்‌ நித்தமும்‌ பொல்லாதது. 
என்று தேவன்‌ காண்கிறார்‌. 


கர்த்தர்‌ மனுஷனுடைய இருதயத்தையும்‌ 
அறிந்திருக்கிறார்‌ அந்த இருதயத்தின்‌ 
நினைவுகளையும்‌ அறிந்திருக்கிறார்‌. 
பாவம்‌ செய்வதற்கு முன்பாகவே 
அவனுடைய இருதயம்‌ பாவம்‌ செய்கிறது. 
அவனுடைய இருதயத்தில்‌ துன்மார்க்கமான 
சிந்தனைகளும்‌, பாவசிந்தனைகளும்‌ 
நிரம்பியிருக்கிறது. மனுஷனுடைய 
பொல்லாப்பானதை. 
துன்மார்க்கமான 


திட்டமிடுகிறது 


பாவிகள்‌  துணிகரமாகப்‌ பாவம்‌ 
செய்கிறார்கள்‌. பாவம்‌ செய்யவேண்டுமென்று 
தீர்மானம்பண்ணி, திட்டமிட்டு பாவம்‌. 
செய்கிறார்கள்‌. துன்மார்க்கருடைய பாவங்கள்‌ 
எதேச்சையாக செய்யப்படும்‌ பாவங்களல்ல. 
அவை துணிகரமாய்‌ செய்யப்படும்‌. 
பாவங்கள்‌. துன்மார்க்கரின்‌ இருதயம்‌ 
பாவசிந்தனையினால்‌ கடினப்பட்டிருக்கிறது. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ மனஸ்தாபப்பட்டார்‌ 
ஆதி 6:6,7 


ஆதி 6:6. தாம்‌ பூமியிலே மனுஷனை 
உண்டாக்கின தற்காகக்‌ கர்த்தர்‌ 
மனஸ்தாபப்பட்டார்‌ அது அவர்‌ 
இருதயத்துக்கு விசனமாயிருத்தது. 


அப்பொழுது கர்த்தர்‌: 
நான்‌ சிருஷ்டித்த மனுஷனைப்‌ 
பூமியின்மேல்‌ வைக்காமல்‌, மனுஷன்‌ 
முதற்கொண்டு, மிருகங்கள்‌ ஊரும்‌ 
பிராணிகள்‌ ஆகாயத்துப்‌ பறவைகள்‌ 
பரியத்தமும்‌ உண்டாயிருக்கிறவைகனை 
திக்கிரகம்பண்ணுவேன்‌; நான்‌ 
அவர்கனை உண்டாக்கினது எனக்கு. 
மனஸ்தாபமாயிருக்கிறது என்றார்‌. 


கர்த்தர்‌ மனுஷனுடைய அக்கிரமத்தைப்‌ 
பார்த்து மனஸ்தாபப்படுகிறார்‌. மனுஷன்‌ 
துணிகரமாய்ப்‌ பாவம்‌ செய்யும்போதும்‌, அவன்‌ 
தொடர்ந்து பொல்லாத காரியங்களை 
செய்யும்போதும்‌, கர்த்தர்‌ அவனை சும்மா 
வேடிக்கைப்‌ பார்த்துக்கொண்டு நிற்கமாட்டார்‌. 
துன்மார்க்கத்தைப்‌ 
கர்த்தருடைய இருதயம்‌ 
அவர்‌ பாவிகளின்‌ 
நிமித்தமாக மனஸ்தாபப்படுகிறார்‌. 
கிருபையும்‌ அன்புமுள்ள தகப்பன்‌, தன்‌ 
பிள்ளைகள்‌ பாவம்‌ செய்வதைப்‌ பார்த்து 
மனவேதனைப்படுவார்‌. பிள்ளைகள்‌ 
கீழ்ப்படியாமல்‌ முரட்டுத்தனமாய்‌ நடந்து 
கொள்ளும்போது, ப்‌ 
வேதனைப்படும்‌. தன்னுடைய 
தப்பு செய்யும்போது, அவர்களுடைய தகப்பன்‌ 
அவர்கள்மீது கோபப்படுவார்‌ 
தகப்பன்‌ மனவேதனையும்‌ படுவார்‌. 
தன்‌ பிள்ளைகள்‌ 
மனஸ்தாபப்படவும்‌ செய்வார்‌. 
ந்த ரத்தில்‌ 
மனஸ்தாபப்பட்டார்‌' என்று 
சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய 
மனது நிம்மதியில்லாமல்‌ கலங்கவில்லை. 
கர்த்தருடைய மனதை யாராலும்‌ 
கலங்கப்பண்ண முடியாது. கர்த்தர்‌ 
எப்போதுமே சீராகவும்‌, உறுதியாகவும்‌ 
சிந்திக்கிறவர்‌. கர்த்தருடைய நீதி அவருடைய 
மனதை தாங்குகிறது. மனுஷருடைய 
துன்மார்க்கத்தைப்‌ பார்த்து, கர்த்தருடைய 
மனது ஒருபோதும்‌ குழம்பிப்போவதில்லை. 


“கர்த்தர்‌ 





f= FTE 
TT 


ஆனாலும்‌ கர்த்தர்‌ மனுஷனுடைய 
அக்கிரமத்தைப்‌ பார்த்து மனஸ்தாபப்படுகிறார்‌. 
கர்த்தருடைய மனஸ்தாபம்‌ அவருடைய 
நீதியையும்‌, பாவத்திற்கும்‌ பாவிகளுக்கும்‌ 
விரோதமான கர்த்தருடைய பரிசுத்தமான 
கோபத்தையும்‌ வெளிப்படுத்துகிறது. 
கர்த்தர்‌ பாவத்தை வெறுக்கிறார்‌. கர்த்தர்‌ 
வெறுக்கிற பாவத்தை நாமும்‌ 
வெறுக்கவேண்டும்‌. நம்முடைய பாவம்‌ 
கர்த்தருடைய இருதயத்திற்கு 
விசனமாயிருக்கக்கூடாது. - நம்முடைய 
பாவத்தை நாம்‌ உணர்ந்து, நம்முடைய 
இருதயத்தில்‌ நாம்‌ விசனப்படவேண்டும்‌. 
நாம்‌ பாவத்தை விட்டு விலகி 
பரிசுத்தமாய்‌ ஜீவிக்கவேண்டும்‌. 


தேவனுடைய 
மாற்றமடைவதில்லை. 
“நாம்‌ பூமியிலே 
உண்டாக்கினதற்காக 
மனஸ்தாபப்பட்டார்‌'' 
வசனத்தில்‌. 
கர்த்தர்‌ 
மனம்‌ 
கர்த்தர்‌ 
ஒருபோதும்‌ 
மாற்றுகிறவரல்ல. 


மனது 


மனஸ்தாபப்பட்டாலும்‌ 
மாறுகிற தேவனல்ல. மனம்மாற 
ஒரு மனுஷனல்ல கர்த்தர்‌ 

தம்முடைய வழியை 


விட்டு 
கர்த்தருடைய 


கர்த்தரை 
அவன்‌ 


மனுஷன்‌. 
விலசிப்போகிறான்‌. 
சமுகத்திலிருந்து 
பின்வாங்கிப்போகிறான்‌. 


போகவேண்டிய பாதையை விட்டு விலகி, 
வேறு பாதையில்‌ போகிறான்‌. மனுஷனே 
பாதை மாறுகிறவன்‌. கர்த்தர்‌ ஒருபோதும்‌ 


மனஸ்தாபப்படுவதும்‌, 
கர்த்தருடைய சுபாவமல்ல. 
மனுஷனிடத்தில்தான்‌ 
கர்த்தரிடத்தில்‌ மாற்றம்‌ 
கர்த்தர்‌ என்றும்‌ மாறாதவர்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


| கர்த்தரே மனுஷனை சிருஷ்டித்தார்‌ 
தாம்‌ பூமியிலே 
உண்டாக்கினதற்காக 
மனஸ்தாபப்படுகிறார்‌. 
அக்கிரமத்தின்‌ 


கர்த்தர்‌ 


நிமித்தமாக, கர்த்தர்‌ 
மனஸ்தாப்படுகிறார்‌. அவர்‌ மனுஷனை 
உண்டாக்கினதற்காக மனஸ்தாபப்பட்டாலும்‌, 
அவனை  இரட்சிப்பதற்காக ஒருபோதும்‌ 
மனஸ்தாபப்படமாட்டார்‌. 

அக்கிரமம்‌ பூமியிலே. 
பெருகியிருப்பதினால்‌ அவனை 
நிக்கிரகம்பண்ணுவது கர்த்தருடைய 
சித்தமாயிற்று. நாம்‌ பல சமயங்களில்‌, நாம்‌ 
செய்த பாவங்களுக்காக கர்த்தரிடத்தில்‌ 
நம்முடைய மனவருத்தத்தைத்‌ 
தெரிவிக்கிறோம்‌. அதே வேளையில்‌ நாம்‌ 
பாவத்தை விட்டு விலகாமல்‌, நாம்‌ செய்த 
பாவத்தை திரும்ப திரும்ப செய்கிறோம்‌. 
நாம்‌ கர்த்தரிடத்தில்‌ பாவதுறிக்கை 
பண்ணுவது ஒரு சம்பிரதாயம்போல 


மனுஷனுடைய 


துக்கப்படுத்துவோம்‌. 

அவரை மனஸ்தாபப்படுத்துவோம்‌. நம்முடைய 
பாவங்கள்‌ கர்த்தருடைய இருதயத்திற்கு 
விசனமாயிருக்கும்‌. 


பாவிகள்மீது தேவனுடைய நீதியான. 
நியாயத்தீர்ப்பு வரும்‌. தாம்‌ பூமியிலே 
மனுஷனை உண்டாக்கினதற்காக 
கர்த்தர்‌ மனஸ்தாபப்பட்டதோடு சும்மாயிருந்து 
விடவில்லை. அப்பொழுது கர்த்தர்‌: “நான்‌ 
சிருஷ்டித்த மனுஷனைப்‌ பூமியின்மேல்‌: 
வைக்காமல்‌, மனுஷன்‌ முதற்கொண்டு, 
மிருகங்கள்‌ ஊரும்‌ பிராணிகள்‌ ஆகாயத்துப்‌ 
பறவைகள்‌ பரியந்தமும்‌ உண்டாயிருக்கிற 
வைகளை நிக்கிரகம்பண்ணுவேன்‌; நான்‌ 
அவர்களை  உண்டாக்கினது எனக்கு 
மனஸ்தாபமாயிருக்கிறது' (ஆதி 6:7) என்றும்‌ 
சொல்லுகிறார்‌. 

இந்த வசனத்தில்‌, 
'நிக்கிரகம்பண்ணுவேன்‌"' என்னும்‌ 
வார்த்தைக்கு, “அழுக்கை முற்றிலுமாய்‌ 
துடைத்துவிட்டு சுத்தம்பண்ணுவேன்‌" என்று 
பொருள்‌. இந்தப்‌ பூமிமிலே பாவம்‌ செய்கிற 
எல்லோரையும்‌ கர்த்தர்‌ அழித்துப்போடுவார்‌. 
அவர்‌ பூமியை சுத்தம்பண்ணுவார்‌. 





i THE 
TT 


மனுஷன்‌ பாவம்‌ செய்யும்போது, 
கர்த்தருடைய ஆவியானவர்‌ அவனுக்கு 
விரோதமாகப்‌ போராடுகிறார்‌. மனுஷன்‌ 
கர்த்தருடைய எச்சரிப்பின்‌ வார்த்தைக்கு 
செவிகொடுக்காமல்‌, தொடர்ந்து பாவம்‌ 
செய்யும்போது கர்த்தர்‌ 
நிக்கிரகம்பண்ணுகிறார்‌. 
கர்த்தருடைய பரிசுத்தமான, 
தீர்மானமாயிருக்கிறது. 


நிக்கிரகமாகிறார்கள்‌. 
தேவனுடைய 

அசட்டைபண்ணினவர்கள்‌ 

தங்கள்‌ பாவத்திற்கு 

மறுத்தவர்கள்‌. அவர்களுடைய அழிவுக்கும்‌, 
நிக்கிரகத்திற்கும்‌ அவர்களுடைய பாவமே. 
காரணம்‌. 


நோவாவுக்கு கிருபை 


ஆதி 6:8-10 


அதி 6:5. 
கர்த்தருடைய 
கிடைத்தது. 


ஆதி. 69. 
வம்ச வரலாறு: 
காலத்தில்‌ 


நேோவாவுக்கோ, 
கண்களில்‌ கிருபை 


நோவாவின்‌. 
நோவா தன்‌. 
இருந்தவர்களுக்குன்னே. 
தீதிமானும்‌ உத்தமனுமாயிருத்‌ தான்‌; 
நோவா தேவனோடே சஞ்சரித்துக்‌. 
கொண்டிருந்தான்‌. 


ஆதி 6:10. நோவா சேம்‌ காம்‌ யாப்பேத்‌ 
என்னும்‌ மூண்று குமாரரைப்‌ பெற்றான்‌... 


இந்தப்‌ பூமியிலுள்ள உமனுஷரில்‌ 
மிகவும்‌ விசேஷித்தவராயிருக்கிறார்‌. 
்‌ நோவாவுக்கு 
மேன்மையும்‌ 
உண்டாயிருக்கிறது. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


மனுஷருடைய 
பெருகிற்று. தாம்‌. 
உண்டாக்கினதற்காக 
மனஸ்தாபப்படுகிறார்‌. 
இருதயத்திற்கு விசனமாயிருக்கிறது. 
ஆனாலும்‌ நோவாவுக்கு கர்த்தருடைய 
கண்களில்‌ கிருபை கிடைத்திருக்கிறது. 
மனுபுத்திரர்‌ எல்லோரும்‌ 
பொல்லாதவர்களாயும்‌, துன்மார்க்கராயும்‌ 
இருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ மத்தியிலே 
நோவா மாத்திரம்‌ நீதிமானாயிருக்கிறார்‌. 
கர்த்தர்‌ பூமியிலுள்ள மனுஷர்‌ 
மத்தியிலே நோவாவை அடையாளம்‌. 
காண்கிறார்‌. அவர்‌ நோவாவைப்‌ பார்த்து, 
சந்தோஷப்படுகிறார்‌ தம்முடைய 
கிருபையையும்‌ இரக்கத்தையும்‌ மனுஷருக்கு 
எடுத்து சொல்ல, தேவன்‌ நோவாவை 
தம்முடைய கருவியாகப்‌ பயன்படுத்துகிறார்‌. 


| நோவாவின்‌ காலத்திலே ஏராளமான 
ர்‌ இருக்கிறார்கள்‌. அக்காலத்தில்‌ 
பெற்ற பலவான்களும்‌ 
ஏராளமானோர்‌ இருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
மற்திமலே நோவா ஒரு சாதாரண 
மனுஷன்‌. நோவா ஒரு இராட்சத பிறவியோ 
அல்லது பேர்‌ பெற்ற பலவானோ அல்ல. 
ஆனாலும்‌  நோவாவுக்கு கர்த்தருடைய 
கண்களில்‌ கிருபை கிடைத்திருக்கிறது. 
நோவா தன்‌ 
ந்தவர்‌ ள்ளே 
க்கக்‌ 
தேவனோடே சஞ்சரித்துக்கொண்டிருக்கிறார்‌ 
(ஆதி 62). நோவா நீதிமானாயிருப்‌ 
தினால்‌ அவருக்கு கர்த்தருடைய 
கண்களில்‌ கிருபை கிடைத்திருப்பதற்கு 
வாய்ப்புள்ளது. தம்மை நேசிக்கிறவர்களை 
கர்த்தரும்‌ நேசிக்கிறார்‌. 
பெரிதான 
நீதிமானாகவும்‌, 
இருக்கிறார்‌. 


கர்த்தருடைய 
கிருபையினாலேயே நோவா 
உத்தமனாகவும்‌ 
நோவாவுக்குள்ளே வஆவியானவர்‌. 
கிரியை செய்கிறார்‌. இதனாலேயே நோவா 
உத்தமனாகயிருக்கிறார்‌. தேவனுடைய 
கிருபையில்லாமல்‌ எந்த  மனுஷனாலும்‌ 
உத்தமனாயிருக்க முடியாது. மனுஷருடைய 
நற்குணங்களைவிட தேவனுடைய கிருபையே 
பெரிது. தேவனுடைய பெரிதான 
நோவாவை உத்தமனாக 
மாற்றியிருக்கிறது. நோவாவின்‌ நீதியைவிட 
நோவாவை நீதிமானாக்கும்‌ கர்த்தருடைய 


கிருபையே பெரிது. 





i FTE 
TT 


திறம்‌ நான்‌ 
கிருபையினாலே 
எனக்கு 
கிருபை 
அவர்களெல்லாரிலும்‌ 
ிரயாசப்பட்டேன்‌; 
அல்ல, என்னுடனே 


ச்ம்‌ தேவ 


நோவா 
விசுவாசத்தினாலே 
நீதிமானாயிருக்கிறார்‌ 
வாக்குத்தத்தம்பண்ணப்பட்ட 
விசுவாசித்தார்‌. 


"விசுவாசத்தினாலே. 

தற்காலத்திலே காணாதவைகளைக்குறித்து, 
தேவ எச்சரிப்புப்பெற்று, பயபக்தியுள்ளவனாகி, 
ன்‌ ம்பத்‌ இரட்சிப்பதற்குப்‌ 
க்‌ 
உலகம்‌ 
க்கினைக்குள்ளான கென்று தீர்த்து. 
விசுவாசத்தினாலுண்டாகும்‌. நீதிக்குச்‌ 

சுதந்தரவாளியானான்‌' (எபி 11:7). 


தேவனாகிய கர்த்தர்‌ சில சமயங்களில்‌ 
இந்தப்‌ பூமியிலே 

நெரிந்துகொள்கிறார்‌ 

ஒருபோதும்‌ 

தெரிந்துகொள்ளமாட்டார்‌ 


நோவா 
நோவாவிடத்தில்‌ 
பரிபூரணமான உத்தம 
காணப்படவில்லை. ஆனாலும்‌ அவர்‌ 
கர்த்தரைத்‌ தேடுவதிலும்‌, கர்த்தருக்கு 
கீழ்ப்படிவதிலும்‌ உத்தமனாயிருக்கிறார்‌. 
நோவா தன்‌ உண்மையில்‌ உத்தமனானவர்‌. 


நம்மோடு கிருபையின்‌ 


உத்தமனாயிருக்கிறார்‌. 
பாவமே 
குணம்‌ 


விசுவாசிக்கவேண்டும்‌. 
சுயநீதியை நாம்‌ 
கொள்ளக்கூடாது. 
விசுவாசிக்கும்போது. 


ஒருபோதும்‌ சார்ந்து 
'றிஸ்துவை 
நாம்‌ 
நீதிமானாக்கப்படுகிறோம்‌. 
மூலமாக நாம்‌ உத்தமர்‌ 

என்று அங்கீகரிக்கப்படுகிறோம்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


நோவா தேவனோடு சஞ்சரித்துக்‌ 
கொண்டிருக்கிறார்‌. நோவாவுக்கும்‌ 
தேவனுக்கும்‌ இடையே நெருங்கிய ஐக்கியம்‌ 
இருக்கிறது. நாம்‌ கர்த்தரை விசுவாசத்தோடு 
நோக்கிப்‌ பார்க்கும்போது, கர்த்தரும்‌ 
தம்முடைய கிருபையின்‌ கண்களால்‌ நம்மை 
நோக்கிப்‌ பார்க்கிறார்‌. 


நம்மைச்‌ சுற்றிலும்‌ இருப்பவர்கள்‌ 
எல்லோரும்‌ விசுவாசிகளாகவும்‌, 
கர்த்தரிடத்தில்‌ பக்தியுள்ளவர்களாயும்‌, 
நீதிமான்களாயும்‌, உத்தமர்களாயும்‌ 
இருக்கும்போது. நாமும்‌ கர்த்தரை 
விசுவாசிப்பது இலகுவான காரியம்‌. ஆனால்‌ 
நோவாவின்‌ காலத்திலோ மனுஷர்‌ 
துன்மார்க்கராயிருக்கிறார்கள்‌. அவர்களுடைய 
இருதயத்தின்‌ நினைவுகளெல்லாம்‌ 
பொல்லாததாயிருக்கிறது. இப்படிப்பட்ட 
துன்மார்க்கமான  ஜனத்தார்‌. மத்தியிலே, 
நோவா நீதிமானாகவும்‌, உத்தமனாகவும்‌ 
இருக்கிறார்‌. 


நோவா தன்னுடைய விசுவாசத்தினால்‌, 
எதிர்நீச்சல்‌ போட்டு, பரலோகத்தை நோக்கி 
முன்னேறிச்‌ செல்கிறார்‌. நோவாவின்‌ 
காலத்தில்‌ ஒருவரும்‌. தேவனோடு 
சஞ்சரிக்கவில்லை. தனக்குத்‌ துணையாக 
எந்த மனுஷனும்‌ வராவிட்டாலும்‌, நோவா 
கர்த்தரிடத்தில்‌ நம்பிக்கை வைத்து, 
அவரோடுகூட சஞ்சரிக்கிறார்‌. இக்காலத்தில்‌ 
நோவா, சேம்‌ காம்‌ யாப்பேத்‌ என்னும்‌ 
மூன்று குமாரரைப்‌ பெறுகிறார்‌ (ஆதி 6:10), 


சீர்கெட்ட பூமி 
ஆதி 61112 


ஆதி 81. பூமியானது தேவனுக்கு 
முன்பாகச்‌ சீர்கெட்டதாயிருந்தது; பூமி 


கொடுமையினால்‌ நிறைந்திருந்தது. 


ஆதி 8:12. தேவன்‌ பூமியைப்‌ பார்த்தார்‌; 
இதோ அது சீர்கெட்டதாயிருத்தது; 
மாம்சமான யாவரும்‌ பூமியின்மேல்‌ 
தங்கள்‌. வழியைக்‌. 
கெ௫ுத்துக்கொண்டிருந்தார்கள்‌. 





f= FTE 
TT 


நோவாவின்‌ 


காலத்திலிருந்த மனுஷர்‌: 
எல்லோரும்‌ ள்‌ 


துன்மார்க்கராமிருக்கிறார்கள்‌. 
துன்மார்க்கத்தைப்பற்றி 
வசனப்பகுதியில்‌ மறுபடியுமாய்ச்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. மனுஷர்‌ மத்தியிலே 
எல்லாவிதமான பாவங்களும்‌ 
காணப்படுகிறது. பூமியானது தேவனுக்கு. 
முன்பாக சீர்கெட்டதாயிருக்கிறது. பூமி 
கொடுமையினால்‌ நிறைந்திருக்கிறது. 
மனுஷர்‌ மத்தியிலே நீதி காணப்படவில்லை. 


மனுக்குலத்திற்கு 

அவமானத்தையும்‌ 

துன்மார்க்கத்தினால்‌. 

அழிந்துபோகும்‌. மனுஷர்‌ 

கொடுமை அதிகரிக்கும்போது, 
மனுஷருக்கு வேதனையும்‌ அதிகரிக்கும்‌. 


நோவாவின்‌ காலத்தில்‌ மனுஷர்‌ 
துன்மார்க்கராயிருக்கிறார்கள்‌. அவர்களுடைய 
மனச்சாட்சி சுத்தமாயில்லை. அவர்களிடத்தில்‌ 
தேவனுக்கு பயப்படும்‌ பயமுமில்லை. 
சுந்தமனச்சாட்சியும்‌ 
மனுஷர்‌ 
குணமுள்ளவர்களாகபிருப்பார்கள்‌. 
அவர்களுக்கும்‌ மிருகங்களுக்கும்‌ வித்தியாசம்‌. 
இருக்காது. 

பூமியில்‌ பாவம்‌ அதிகரிக்கும்போது 
கொடுமையும்‌ அதிகரிக்கிறது. கொடுமை. 
அதிகரிக்கும்போது மனுஷர்‌ ஞ்சரிக்‌ 
ஸ்தலம்‌ வனாந்தர 
மாறிவிடுகிறது. தேவன்‌ 
பார்க்கிறார்‌. 
துன்மார்க்கத்திற்கும்‌. 
கொடுமைக்கும்‌ 
சாட்சியாகயிருக்கிறார்‌. 


தெய்வபயமுமில்லாத 
பிசாசின்‌ 


பூமி சீர்கெட்டிருப்பதையும்‌, 
கொடுமையினால்‌ ப்‌ 
தேவன்‌ கண்ணோக்கிப்‌ 

பூமிமல்‌ ஏதோ 

அங்கும்‌ இங்குமாக 

காணப்பட்டது என்று இந்த வசனத்தில்‌ 
சொல்லப்படவில்லை. பூமி முழுவதும்‌ 
கொடுமையினால்‌ நிறைந்திருக்கிறது. 
மாம்சமான யாவரும்‌ பூமியின்மேல்‌ தங்கள்‌ 
வழியைக்‌ கெடுத்துக்கொண்டிருக்கிறார்கள்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மனுஷர்‌ மத்தியிலே துன்மார்க்கம்‌ 
அதிகரிக்கும்போது, அவர்களுக்கு அழிவு 
சமீபத்திலிருக்கிறது. பூமி கொடுமையினால்‌ 
நிரம்பியிருக்கும்போது. 


கர்த்தருடைய கோபம்‌ 
குறையும்‌. அவருடைய நியாயத்தீர்ப்பு உடனே 

வற்றப்படாமல்‌ தாமதம்பண்ணப்படும்‌, 
ஆனாலும்‌ துன்மார்க்கர்மீது தேவனுடைய 
நியாயத்தீர்ப்பு நிச்சயமாகவே வரும்‌. சீர்கெட்ட 
பூமி கர்த்தருடைய நியாயத்தீர்ப்புக்கு 
தப்பிக்காது. 


பேழையை உண்டாக்கு 
ஆதி 613-21 


ஆதி 608. அப்பொ தேவன்‌. 
நோவாவை நோக்கி: மாம்சமான 
யாவரின்‌ முடிவும்‌ எனக்கு முன்பாக 
வந்தது; அவர்கனாலே 
கொடுமையினால்‌ நிறைந்தது; 
அவர்களைப்‌, 

அழித்துப்‌ போடுவேன்‌. 


ஆதி 84. நீ கொப்பேர்‌ மரத்தால்‌ 
உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு; 
அந்தப்‌ பேழையிலே அறைகளை 
உண்டுபண்ணி, அதை உள்ளும்‌ 
புதம்புமாகக்‌ கீல்பூ௯ு. 


ஆதி 6:15. நீ அதைப்‌ பண்ணவேண்டிய 
விதம்‌ என்னவென்றால்‌, பேழையின்‌ 
நீனம்‌ முத்நூது முழுமும்‌, அதின்‌ அகலம்‌ 
ஒம்பது முழுமும்‌, அதின்‌ உயரம்‌ முப்பது 
முழமுமாய்‌ இருக்க வேண்டும்‌. 


ஆதி 6-16. தீ பேழைக்கு ஓர்‌ ஜன்னலை 
உண்டு பண்ணி, மேல்தட்டுக்கு ஒரு 
முழத்தாழ்த்தியிலே 

செய்துமுடித்து, பேழையின்‌ 

அதின்‌ க்கத்தில்‌ வைத்து, 
அறைகளையும்‌, இரண்டாம்‌ தட்டின்‌ 
அறைகளையும்‌, மூண்றாம்‌. தட்டின்‌ 
அறைகளையும்‌ பண்ணவேண்டும்‌. 





i FTE 
TT 


அதி 6:17. வானத்தின்கீழே 
ஜீவகவாசமுன்ன சகல. 
மாம்சஜத்துக்களையும்‌ அழிக்க 
நான்‌ பூமியின்மேல்‌ ஜலப்பிரனயத்தை 
வரப்‌ பண்ணுவேன்‌; பூமியிலுள்ள 
யாவும்‌ மாண்டுபோம்‌. 


ஆதி 6:18. ஆனாலும்‌ உன்னுடனே 
என்‌ உடன்படிக்கையை 
ஏற்படுத்தூவேன்‌; தீயும்‌, உன்னோடே 
கூட உன்‌ குமாரரும்‌, உன்‌ மனைவியும்‌, 
உன்‌  குமாரரின்‌ மனைவிகளும்‌, 
பேழைக்குள்‌ பிரவேசியுங்கள்‌. 


ஆதி. 819. சகலவித மாம்சமான 
ஜீவன்களிதூம்‌ ஆணும்‌ பெண்ணுமாக 
வகை ஒன்றுக்கு வ 
ஜோடு உன்னுடன்‌. 
காக்கப்படுவதற்கு, 

சேர்த்துக்கொள்‌. 


அதி 6:20. 

பறவைகவளிலும்‌, 

மிருகங்களிலும்‌, 
ஜாதிஜாதியான 


ஜாதிஜாதியான 
ஜாதிஜாதியான. 
பூமியிலுள்ள. 


வரக்கடவது. 


ஆதி 6௮1. 
ஆகாரமாகள்‌ 
போஜன பதார்த்தங்களையும்‌ சேர்த்து, 
உன்னிடத்தில்‌ வைத்துக்‌ கொள்‌ 
என்றார்‌. 


உனக்கும்‌ அவைகளுக்கும்‌ 
சகலவித: 


நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில்‌ 
தயவு கிடைத்திருக்கிறது. கர்த்தர்‌ 
நோவாவோடு ஆலோசனைபண்ணுவதுபோல 
பேசுகிறார்‌. 

அப்பொழுது தேவன்‌ நோவாவை 
நோக்கி, மாம்சமான யாவின்‌ 
முடிவும்‌ எனக்கு முன்பாக வந்தது: 
அவர்களாலே பூமி கொடுமையினால்‌. 
நிறைந்தது; நான்‌ அவர்களைப்‌ 
பூமியோடுங்கூட அழித்துப்‌ போடுவேன்‌” 
(ஆதி 613) என்று சொல்லுகிறார்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சித்தமுள்ளவராயிருக்கிறார்‌. 
நோவாவிடம்‌  மனுஷரையும்‌ 
அழிக்கப்போவதாக சொல்லுகிறார்‌. 


நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில்‌ 
கிருபை கிடைத்திருப்பதினால்‌, கர்த்தர்‌ 
தம்முடைய சித்தத்தையும்‌, திட்டத்தையும்‌ 
நோவாவுக்கு அறிவிக்கிறார்‌. 
நோவாவைப்போலவே ஆபிரகாமுக்கும்‌ 
கர்த்தருடைய கண்களில்‌ கிருபை 
கிடைத்தது. கர்த்தர்‌ சோதோமை அழிக்க 
சித்தமுள்ளவராயிருந்தார்‌. அவர்‌ தம்முடைய 
சித்தத்தை ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்தினார்‌. 
செல்லப்ப கிறார்‌ 
ஆவ்கக்‌ மறைப்பேனோ?" (ஆதி 18:18) 
கர்த்தராகிய ஆண்டவர்‌ தரக்கதரிசிகளாகிய 
தம்முடைய  ஊழியக்காரருக்குத்‌ தமது 
இரகசியத்தை வெளிப்படுத்தாமல்‌ ஒரு 
காரியத்தையும்‌ செய்யார்‌" (ஆமோ 3:7). 


தேவனாகிய 
நோக்கத்தை 

மூலமாக தம்முடைய 
வெளிப்படுத்துகிறார்‌. எல்லா விசுவாசிகளும்‌, 
விசுவாசத்தின்‌ ஆவியினாலும்‌, 
ஞானத்தின்‌ ஆவியினாலும்‌, தேவனுடைய 
இரகசியங்களை அறிந்துகொள்ளலாம்‌. 


தேவன்‌ இந்தப்‌ பூமியை 
அழிக்கப்போவதாக நோவாவிடம்‌ பொதுவாக 
சொன்னார்‌. இக்காலத்தில்‌ நோவா 
ஜனங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை 
பிரசங்கப்பண்ணிக்கொண்டிருக்கிறார்‌. நோவா 
கர்த்தருடைய நாமத்தினால்‌ ஜனங்களை 
எச்சரிக்கிறார்‌. இப்போது கர்த்தர்‌ 
நோவாவின்‌ மூலமாக பிரசங்கிக்கப்பட்ட 
செய்தியை உறுதிபண்ணுகிறார்‌. 


தேவன்‌ நோவாவை 

“வானத்தின்கீழே ஜீவசுவாசமுள்ள 
மாம்சஜந்துக்களையும்‌ அழிக்க 
பூமியின்மேல்‌ ஐலப்பிரளயத்தை 
பண்ணுவேன்‌ பூமியிலுள்ள 
மாண்டுபோம்‌' (ஆதி 607) 
சொல்லுகிறார்‌. 


பூமியையும்‌ 


கர்த்தர்‌ தம்முடைய 
தீர்க்கதரிசன. ஆவியின்‌ 
பரிசுத்தவான்‌களுக்கு, 


நோக்கி, 
சகல 
நான்‌ 
வரப்‌ 
யாவும்‌ 
என்று 





i FTE 
TT 


க முக்கில்‌. 
கர்த்தர்‌ காரணமில்லாமல்‌ 

காரியத்தையும்‌ செய்யமாட்டார்‌. 
கிரியைகளெல்லாமே 

நியாயமுமுள்ளது. ஒருவேளை கர்த்தருடைய 
சித்தமும்‌, அவருடைய திட்டமும்‌, நமக்கு 
அறியாத இரகசியமாயிருக்கலாம்‌. ஆனாலும்‌ 
கர்த்தர்‌ நீதியுள்ளவர்‌. அவருடைய 
கிரியைகளும்‌ நீதியானவை. 


தேவனுடைய அம்பறா துணியில்‌ 
ஏராளமான அம்புகள்‌ உள்ளன. தேவனோ 
தமக்குப்‌ பிரியயான அம்பை எடுத்து, 
தமக்கு சித்தமான வேளையிலே, அழிவுக்கு 
நியமிக்கப்பட்டவர்கள்மீது எய்கிறார்‌ 


தேவன்‌ 
அவர்களை 
அழித்துப்போடுவேன்‌"' 

மாம்ச ஐந்துக்களையும்‌ வி 
பூமியின்மேல்‌ ஜலப்பிரளயத்தை 
வரப்பண்ணுவேன்‌" என்றும்‌ சொல்லும்போது 
தேவனுடைய நியாயத்தீர்ப்பு நிச்சயமாய்‌ வரும்‌. 
என்பதை இது உறுதிபண்ணுகிறது. 


தேவன்‌ 
உடன்படிக்கையை 
(ஆதி 648). 
தேவனுடைய 
உடன்படிக்கையாகும்‌. 
பூமியை அழித்தாலும்‌, 
பிரமாணம்‌ அழியாது. ஜலப்பிரளயத்தினால்‌ 
பூமியும்‌ சகல ஜீவஜந்துக்களும்‌ 
அழிந்துபோகும்‌. ஆனாலும்‌ முடிவு வரையிலும்‌ 
இயற்கையின்‌ பிரமாணம்‌ இருக்கும்‌. 


நோவாவிடம்‌ 


நோவாவுடனே தம்முடைய 
ஏற்படுத்துகிறார்‌ 
உடன்படிக்கை 
பராமரிப்பின்‌ 
கர்த்தர்‌ இந்தப்‌ 
இயற்கையின்‌ 


இந்தப்‌ 
ஜீவஜந்துக்களையெல்லாம்‌. 
அழித்துப்போட்டாலும்‌. 
மாண்டுபோனாலும்‌, 
குடும்பத்தாரும்‌ 


தேவன்‌ 
பூமியிலுள்ள 
ஜலப்பிரளயத்தினால்‌ 


பூமியிலுள்ள யாவும்‌ 
நோவாவும்‌ அவருடைய 
அழிவுக்கு தப்பிக்கிறார்கள்‌. 


“பின்னும்‌ தேவன்‌ நோவாவையும்‌, 


யூ 
ஜீவஜந்துக்கள்‌ பரியந்தம்‌, பறவைகளோடும்‌, 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QODNENS 
PUBLISHERS 


நாட்டு மிருகங்களோடும்‌, 
இருக்கிற பூமியிலுள்ள சகல காட்டு 
மிருகங்களோடும்‌ என்‌ உடன்படிக்கையை 


ஏற்படுத்துகிறேன்‌" (ஆதி 9:8-10) 


ந்தப்‌ பூமியும்‌, பூமியிலுள்ள 
சிருஷ்டிகளும்‌ ஜலப்பிரளயத்தினால்‌ 
அழிந்துபோனாலும்‌, கர்த்தருடைய 
சித்தத்தின்‌ பிரகாரம்‌ ஒரு சில சிருஷ்டிகள்‌ 
அழிந்துபோகாமல்‌ இருக்கும்‌. 
ஜீவனோடிருக்கிற சிருஷ்டிகளை நோவாவும்‌ 
அவருடைய குடும்பத்தாரும்‌ 
பராமரிக்கவேண்டும்‌. தேவன்‌ 
ஜலப்பிரளயத்தினால்‌. சகலமாம்ச 
ந்துக்களையும்‌  அழிந்துப்போப்டாலும்‌, 
மொத்தமாக 
கொஞ்சம்‌ 
வைக்கிறார்‌. 


உங்களிடத்தில்‌ 


ஜீவஜந்துக்களை உயிரோடு 
இது தேவனுடைய கிருபை. 
கிருபையின்‌ 


தேவன்‌ தம்முடைய 
நோவாவோடு 


உடன்படிக்கையை 
ஏற்படுத்துகிறார்‌. நோவாவின்‌ வித்திலிருந்து 
தேவன்‌ தமக்கு ஒரு புதிய சந்ததியை 
உருவாக்குகிறார்‌. 


கர்த்தர்‌ கிருபையும்‌ இரக்கமுமுள்ளவர்‌. 
கர்த்தருடைய இரக்கத்திற்கு நோவா 
அடையாளாயும்‌ சாட்சியாயும்‌ இருக்கிறார்‌. 
நோவாவின்‌ காலத்தில்‌ ஏராளமான 
ஜனங்கள்‌ இருந்தாலும்‌, நோவாவுக்கு 
மாத்திரமே கர்த்தருடைய கண்களில்‌ 
கிருபை கிடைத்திருக்கிறது. நோவா 
தேவனோடே சஞ்சரித்துக்கொண்டிருக்கிறார்‌. 
நோவாவின்‌ ஜெபத்தையும்‌ பக்தியையும்‌ 
கர்த்தர்‌. அங்கீகரிக்கிறார்‌. நோவாவின்‌ 
நிமித்தமாக கர்த்தர்‌ அவருடைய 
குடும்பத்தாரை இரட்சிக்கிறார்‌. 

கர்த்தர்‌ நோவாவை நோக்கி, 
“நீ... கொப்பேர்‌ மரத்தால்‌ உனக்கு ஒரு 
பேழையை உண்டாக்கு" என்று சொல்லுகிறார்‌. 


உண்டுபண்ணி வைக்கிறார்‌. 
நிரப்பும்போது, 





i THE 
TT 


கொப்பர்‌ மரத்தைப்‌ பற்றி 
அதிகமான விவரம்‌ எதுவும்‌ தெரியவில்லை. 


தன்மையும்‌ இந்த மரத்திற்கு உண்டு. 
நோவாவின்‌ பேழை 450 அடி நீளமும்‌, 
75 அடி eg 45 அடி உயரமும்‌ 
உள்ளது. பேழை பெரியதாக 
இருப்பதினால்‌ சகலவித மாம்சமான 
ஜீவன்களிலும்‌ ஆணும்‌, பெண்ணுமாக 
வகை ஒன்றுக்கு ஒவ்வொரு ஜோடு 
பேழைக்குள்ளே எளிதாக உயிரோடே 
காக்கப்படுகிறது. சமுத்திரத்தின்‌ மச்சங்கள்‌ 


இருக்கிறார்கள்‌. இவர்கள்‌ 

த்தனை 
போஜனப்பொருட்களும்‌ 
இருக்கிறது. 


நோவா பேழைக்கு ஓர்‌ 
உண்டு பண்ணவேண்டும்‌. 
என்பதற்கு இந்த 
பயன்படுத்தப்பட்டிருக்கும்‌ 
வார்த்தை "த்சோஹர்‌ 
வெளிச்சந்திற்காக உண்டாக்கப்படும்‌. 
திறப்பு என்பது இதற்குப்‌ பொருள்‌. 
இது அளவில்‌ மிகவும்‌ பெரியதாக இருக்கும்‌. 


எல்லோருக்கும்‌ 
நாளுக்குழுரிய 
பேழைக்குள்‌ 


தனனை 


“கல்லோன்‌" என்பதாகும்‌ (ஆதி 8:6) 

நோவா பேழையை உண்டாக்கவேண்டும்‌ 
என்பது கர்த்தருடைய சித்தம்‌. 
இந்தப்‌ பேழையை உண்டாக்குவதற்கு 
கர்த்தர்‌ நோவாவை தெரிந்தெடுக்கிறார்‌. 
நோவாவையும்‌ அவருடைய 
குடும்பத்தாரையும்‌. ஜலப்பிரளயத்தினால்‌. 
வரும்‌ அழிவுக்கு தப்பிக்கப்பண்ணவேண்டும்‌. 
என்பது தேவனுடைய சித்தம்‌. 
கர்த்தர்‌ நோவாவின்‌ விசுவாசத்தையும்‌, 
அவருடைய கீழ்ப்படிதலையும்‌ சோதிக்க 
விரும்புகிறார்‌ 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


கர்த்தர்‌ நோவாவுக்கு தம்முடைய 

வார்த்தையைப்‌ போதிக்கிறார்‌. 

இயேசுகிறிஸ்துவினால்‌ 

மாத்திரமே நமக்கு இரட்சிப்பு உண்டாகும்‌. 

மனுஷருடைய சொந்த முயற்சியினால்‌ 

ஆத்துமாவுக்கு இரட்சிப்பு 

ஆனாலும்‌ நாம்‌ 

நாமும்‌ 

ஆயத்தமாகவேண்டும்‌. 

தேவனில்லாமல்‌ நமக்கு இரட்சிப்பு இல்லை. 

கர்த்தரும்‌ நம்முடைய ஒத்துழைப்பு இல்லாமல்‌ 
நம்மை இரட்சிக்கமாட்டார்‌. 

கர்த்தர்‌ பேழையை 

உண்டாக்குமாறு, சொல்லுகிறார்‌. 

பேழையின்‌ எல்லா அம்சங்களையும்‌ கர்த்தர்‌ 

அவருக்கு தெளிவுபடுத்துகிறார்‌. நோவா 

இந்தப்‌ பேழையை கெப்பேர்‌ மரத்தால்‌ 

உண்டாக்கவேண்டும்‌. இந்தப்‌ பேழையில்‌ 

தட்டுகள்‌ இருக்கவேண்டும்‌. 

தட்டிலும்‌ அநேக அறைகள்‌ 
தடுக்கப்பட்டிருக்கவேண்டும்‌. 


நோவாவிடம்‌ 


பேழையிலுள்ள எல்லா இடமும்‌ 
பயன்படுத்தப்படும்‌. பேழையிலே ஏராளமான 
ஜீவறந்துக்கள்‌ கூட்டிச்‌ சேர்க்கப்படுகிறது. 

அவற்றுக்கெல்லாம்‌ தனித்தனியாக அறை 
வசதிகள்‌ உண்டுபண்ணப்படவேண்டும்‌. 
பேழையிலே பயன்படுத்தப்படாத இடம்‌ என்று 
எதுவுமே இருக்காது, 


கர்த்தர்‌ நோவாவிடம்‌. 
உண்டுபண்ணவேண்டிய விதத்தையும்‌ 
சொல்லுகிறார்‌. பேழையின்‌ நீளம்‌ 
முந்நூறு முழமும்‌, அதின்‌ அகலம்‌ ஐம்பது 
முழமும்‌. அதின்‌ உயரம்‌ முப்பது 
முழமுமாய்‌ இருக்க வேண்டும்‌ (ஆதி 6315). 


கர்த்தருக்காக ஊழியம்‌ செய்கிறவர்கள்‌, 
தாங்கள்‌ செய்யவேண்டிய ஊழியத்தின்‌ 
அளவுகளையும்‌, விவரங்களையும்‌ 
கர்த்தரிடத்திலிருந்து, பெற்றுக்கொள்ள 
வேண்டும்‌. கர்த்தர்‌ சொன்ன 
கவனமாய்‌ ஊழியம்‌ 


பேழையை 


பிரகாரம்‌ 
செய்யவேண்டும்‌. 





i FTE 
TT 


நோவா அந்தப்‌ பேழையிலே அறைகளை 
உண்டுபண்ணி, உள்ளும்‌ புறம்புமாக கீல்‌ 
பூசவேண்டும்‌. பேழையிலுள்ள அறைகளின்‌ 
கதவுகள்‌ உள்புறமாகவும்‌ திறக்கும்‌, 
வெளிப்புறமாகவும்‌ திறக்கும்‌. கதவுகளை 
உள்புறமாக அடைத்துவிட்டால்‌, வெளியே 
பெய்கிற மழைத்தண்ணீர்‌ பேழைக்குள்ளே 
வராது. கதவுகளை வெளிப்புறமாக 
திறந்துவிட்டால்‌, 

தங்கியிருக்கிற 

வாசனைகளெல்லாம்‌ 


அடைக்கப்பட்டிருக்கிறது. 
விலங்குகளின்‌ நாற்றம்‌ வெளியேறவேண்டும்‌. 
அப்போதுதான்‌ நோவாவும்‌ அவருடைய 
குடும்பத்தாரும்‌ சுத்தமான காற்றை 
சுவாசம்பண்ண முடியும்‌. 


நோவா பேழைக்கு ஓர்‌ ஜன்னலை. 
உண்டு பண்ணி,  மேல்தட்டுக்கு ஒரு 
முழத்தாழ்த்தியலே அதைச்‌ செய்துமுடித்து, 

அதின்‌ பக்கத்தில்‌ 


கீழ்‌ 
இரண்டாம்‌ தட்டின்‌ 
மூன்றாம்‌ தட்டின்‌ 
பண்ணவேண்டும்‌ 


கர்த்தர்‌ பூமியையும்‌, பூமியிலுள்ள சகல 

திலதந்துக்களையும்‌. அழிக்கவேண்டுமென்று 

சித்தங்கொண்டிருக்கிறார்‌. 

நோவாவை நோக்கி, வானத்தின்கீழே 

ஜீவசுவாசமுள்ள சகல மாம்சஜந்துக்களையும்‌ 
பூமியின்மேல்‌ 


ள்‌. 
(ஆதி 617) என்று சொல்லுகிறார்‌. 

பூமியிலுள்ள யாவும்‌ மாண்டுபோனாலும்‌, 
கர்த்தர்‌ நோவாவையும்‌ அவருடைய 

பத்‌ ம்‌ உயிரோடு, 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


தேவன்‌  நோவாவைப்‌ பேழையை 
உண்டு. பண்ணச்‌ சொல்லும்போது. 
நோவாவின்‌ குமாரர்கள்‌ பெரியவர்களாகவும்‌, 
திருமணமானவர்களாகவும்‌ இருக்கிறார்கள்‌. 
ஜலப்பிரளயத்திற்கு இரண்டு வருஷத்திற்குப்‌ 
பின்பு, நோவாவின்‌ குமாரனான 
சேமிற்கு 100 வயதாகிறது. நோவா 120. 
வருஷங்களாக பேழையை உண்டு 
பண்ணினார்‌ என்று ஒருசிலர்‌ கூறுகிறார்கள்‌. 
சேமின்‌ வயதைக்‌ கணக்கு பார்க்கும்போது, 
இவ்வாறு கூறுவதற்கு வாய்ப்பில்லை. 
(ஆதி 878) 

பெற்றோர்‌ நல்லவர்களாசுமிருப்பார்க 
ளென்றால்‌, அவர்கள்‌ தங்களுடைய 
இரட்சிப்பில்‌ கவனம்‌ செலுத்துவதுபோல, 
தங்களுடைய குடும்பத்தாரின்‌ இரட்சிப்பிலும்‌ 
கவனம்‌ செலுத்துவார்கள்‌. முழுக்குடும்பமாய்‌ 
கர்த்தரை ஆராதிக்கவேண்டுமென்று 
பிரியப்படுவார்கள்‌. 


பெற்றோர்‌. த்துக்கு 
பயந்து. கரத்து தடத்தில்‌ 
பக்தியுள்ளவர்களாமிருக்கும்போது, அவர்கள்‌ 
தங்கள்‌ பிள்ளைகளையும்‌ கர்த்தருக்கு 
பயந்து வளர்ப்பார்கள்‌, பிள்ளைகளின்‌ 
சந்தோஷமே பெற்றோரின்‌ 
சந்தோஷமாயிருக்கும்‌. கர்த்தர்‌ பெற்றோரின்‌ 
பக்தியையும்‌ ஜெபற்தையும்‌ அங்கீகரித்து. 
அவர்களுடைய பிள்ளைகளுக்கு தம்முடைய 
இரட்சிப்பின்‌ கிருபையை வெளிபடுத்த. 

விசேவி, 


வளர்ச்சி 


மிகப்பெரிய 
கொடுக்கிறார்‌ 
அவருடைய 
அநேக 
ஆசீர்வாதம்‌ கடந்து 
அவர்களெல்லோரும்‌ 
தப்பிக்கிறார்கள்‌. நோவா 


- நோவாவுக்கு 





i FTE 
ETT 


ஏராளமான 
மரித்துப்போகாமல்‌ 
நோவா 
நோவாவை நோக்கி, 
ஜீவன்களிலும்‌ 
வகை ஒன்றுக்கு 
உன்னுடன்‌ உயிரோடே 
பேழைக்குள்ளே 

(ஆதி 649) என்றும்‌, 


“ஜாதிஜாதியான பறவைகளிலும்‌, 
ஜாதிஜாதியான மிருகங்களிலும்‌, 
பூமியிலுள்ள சகல ஜாதிஜாதியான ஊரும்‌ 
பிராணிகளிலும்‌, வகை ஒன்றுக்கு ஒவ்வொரு 
ஜோடு உயிரோடே காக்குப்படுவதற்கு, 
உன்னிடத்திலே வரக்கடவது' (ஆதி 6:20) 


என்றும்‌ சொல்லுகிறார்‌ 


ஜீவஜந்துக்கள்‌ 
இரட்சிக்கப்படுவதற்கு 
காரணமாயிருக்கிறார்‌. கர்த்தர்‌ 
'சகலவித மாம்சமான 
ஆணும்‌ பெண்ணுமாக 
ஒவ்வொரு ஜோடு 
காக்கப்படுவதற்கு, 
சேர்த்துக்கொள்‌” 


உயிரினங்களையும்‌ 
மறுடியமாக ஜெபிக்க வைப்பதற்கு இலை 
போதுமானது. (ஆதி 7:2), தேவனுடைய 
பலுகிப்பெருகும்‌ பிரமாணம்‌ இன்னும்‌ அமுலில்‌ 
இருக்கிறது. பேழைக்குள்‌ சுத்தமான 
மிருகங்களும்‌, சுத்தமில்லாத மிருகங்களும்‌ 
இருக்கிறது (ஆதி 11. 


நோவா 
ஜீவஜந்துக்களை பேழைக்குள்ளே 
சேர்த்துக்கொள்ளவில்லையென்றால்‌, 

அவையெல்லாம்‌ ஜலப்பிரளயத்தில்‌ 

அழிந்துபோகும்‌ பேழைக்குள்‌ 
சேர்த்துக்கொள்ளப்பட்ட  ஜீவஜந்துக்களுக்கு 
போஜனம்வேண்டும்‌. கர்த்தர்‌ நோவாவை 
நோக்கி, “உனக்கும்‌ அவைகளுக்கும்‌. 
ஆகாரமாகச்‌ சகலவித 
போஜனபதார்த்தங்களையும்‌ சேர்த்து, 
உன்னிடத்தில்‌ வைத்துக்‌ கொள்‌" 
(ஆதி 6:21) என்று சொல்லுகிறார்‌ 


நோவா த்து கஞுர்கு ப 
கொடுக்கவில்லையென்‌! 
பேழைக்குள்ளே 
பட்டினியால்‌ 
கிறிஸ்துவுக்கு 
கிறிஸ்துவானவர்‌ 
'தேவைகளையெல்லாம்‌ 


இருந்தாலும்‌ 
செத்துப்போகும்‌. 

அடையாளமாயிருக்கிறார்‌. 

நம்முடைய 
சந்திக்கிறார்‌. 
நம்மைப்‌ போவித்து பராமரிக்கிறார்‌. 


அங்கே 
நோவா 


மனுக்குலம்‌ பாவத்தினால்‌ முற்றிலும்‌ 
அழிந்துபோகாதடிக்கு, இரட்சகராகிய 
இயேசுகிறிஸ்து மனுஷருடைய 
ஆத்துமாக்களை இரட்சித்து மனுக்குலத்தை 
காப்பாற்றுகிறார்‌. நோவா ஜீவஜந்துக்களுக்கு 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆகாரம்‌ கொடுத்து, அவற்றை இரட்சித்து, 
அவற்றை ஆளுகை செய்யவேண்டும்‌. 
கிறிஸ்துவானவர்‌ நம்முடைய ஆத்துமாக்களை 
இரட்சித்து, நம்மை ஆளுகை செய்கிறார்‌. 


'அவர்‌ குமாரனாயிருந்தும்‌ 
பட்டபாடுகளினாலே கீழ்ப்படிதலைக்‌ 
கற்றுக்கொண்டு, தாம்‌ பூரணரானபின்பு, 
தமக்குக்‌ கீழ்ப்படிகிற யாவரும்‌ நித்திய 
இரட்சிப்பை அடைவதற்குக்‌ காரணராகி, 
மெல்கிசேதேக்கின்‌  முறைமையின்படியான 
பிரதான ஆசாரியர்‌ என்று தேவனாலே நாமம்‌ 
தரிக்கப்பட்டார்‌" (எபி 5:8-10) 


நோவா செய்து முடிக்கிறார்‌ 
ஆதி 6:22 


ஆதி 62௨, நோவா 
செய்தான்‌; தேவன்‌. 
கட்டனையிட்டபடி. யெல்லாம்‌ 
செய்து முடித்தான்‌. 


அப்படியே 
தனக்குக்‌. 
அவன்‌ 


கர்த்தர்‌ தனக்கு கட்டளையிட்டபடியே 
நோவா கொப்பேர்‌ மரத்தால்‌ பேழையை 
உண்டாக்குகிறார்‌. பேழையின்‌ 
அளவுகளெல்லாம்‌ கர்த்தர்‌ சொன்ன 
பிரகாரம்‌ இருக்கிறது. தேவன்‌ தனக்கு 
கட்டளையிட்டபடியெல்லாம்‌ நோவா செய்து, 
முடிக்கிறார்‌ 


நோவா கர்த்தருடைய வார்த்தையை 
நம்புகிறார்‌. அவர்‌ கர்த்தருடைய கட்டளைக்கு 
கீழ்ப்படிகிறார்‌. கர்த்தர்‌ தனக்கு 
கட்டளையிட்டபடியெல்லாம்‌ நோவா செய்து, 
முடித்தது. கர்த்தருடைய  கட்டணைக்கு 
அவர்‌ கீழ்ப்படிவதற்கு அடையாளம்‌. 


நோவா பேழையை உண்டாக்கும்போது. 
மழை பெய்யவில்லை. அவர்‌ பேழையை 
உண்டாக்கும்‌ வேலையை செய்யும்போது, 
அவருடைய உற்றார்‌ உறவினர்கள்‌ 
எல்லோரும்‌ அவரை பரியாசம்‌ 
செய்திருப்பார்கள்‌. அவர்‌ எல்லோருடைய 
ஏளனப்பேச்சுக்கும்‌, பரியாச வார்த்தைக்கும்‌ 
ஆளாகியிருப்பார்‌. குடிகாரர்கள்கூட 
நோவாவை கேலி செய்திருப்பார்கள்‌. 
நோவாவோ அவர்களுடைய கேலிப்பேச்சுக்கு 
செவிகொடுக்கவில்லை. அவர்‌ கர்த்தருடைய 
கட்டளைக்கு செவிகொடுத்து, அதற்கு 
மாத்திரம்‌ கீழ்ப்படிகிறார்‌. 





ழ்‌ நவள 
யாய 


நோவா விசுவாசத்தினால்‌ பேழையை 
உண்டுபண்ணி முடிக்கிறார்‌. கர்த்தர்‌ சொன்ன 
பிரகாரம்‌ அவர்‌ பேழையை செய்திருக்கிறார்‌. 
கர்த்தர்‌ சொன்ன அளவுகளின்‌ 
பிரகாரமும்‌, மத்‌ வடிவத்தின்‌ பிரகாரமும்‌, 
நோவா பேழையை உண்டாக்கி 
முடித்திருக்கிறார்‌ 


விசுவாசிகளாகிய நமக்கு 
முன்‌உதாரணமாயிருக்கிறார்‌. 

தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம்‌ 
செய்து முடித்ததுபோல, ம்‌ 


நோவா 
கர்த்தர்‌ 
நோவா 
கர்த்தர்‌ 


“எல்லாம்‌ முடிந்தது" என்று சொன்னதுபோல, 
நாமும்‌ நம்முடைய ஊழியப்பொறுப்புக்களை 
முடிக்கவேண்டும்‌. 


நோவா விசுவாசத்தினால்‌ பேழையை 
குட்ட ஆரம்பித்தார்‌. அந்த வேலையை அவர்‌ 
தொடர்ந்து செய்ய முடியாதபடிக்கு, 
அவருக்கு அநேக பிரச்சனைகள்‌ 
உண்டாயிற்று. ஆனாலும்‌ கர்த்தர்‌ தனக்கு 
கட்டளையிட்டபடியே, 


நமக்கும்‌ 

எதிர்பபுக்களும்‌ 
கர்த்தரையே நோக்கிப்‌ 
நமக்கு கொடுக்கும்‌ 
முடிக்கவேண்டும்‌. 


பார்த்து, 


நாம்‌ கர்த்தரை 
ஆயத்தமாயிருக்கவேண்டும்‌. 
மரிக்கும்போது ரத்‌ 
நியாயாசனத்திற்கு முன்பாக நிற்கவேண்டும்‌. 
நாம்‌ மரிப்பதற்கும்‌, மரித்த பின்பு 
தேவனால்‌ நியாயந்தீர்க்கப்படுவதற்கும்‌. 
நாம்‌ நம்மை ஆயத்தம்பண்ணவேண்டும்‌. 
நம்முடைய. ஆவிக்குரிய ஜீவியம்‌ 
கிறிஸ்துவின்மீது கட்டியெழுப்பப்பட வேண்டும்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆகையால்‌ நான்‌ சொல்லிய இந்த 
வார்த்தைகளைக்‌ கேட்டு, இவைகளின்படி 
செய்கிறன்‌ எவனோ, அவனைக்‌ 
கன்மலையின்மேல்‌ தன்‌ வீட்டைக்‌ கட்டின 

ள்‌ மனுஷனுக்கு ஒப்பிடுவேன்‌"' 


நோவாவின்‌ காலத்தில்‌ பூமியின்மேல்‌. 
ஜலப்பிரளயம்‌ உண்டாயிற்று இது 
தேவனுடைய நியாயத்தீர்ப்பு 
பேழைக்குள்‌ பிரவேசித்தவர்கள்‌ எல்லோரும்‌ 
பிழைத்துக்கொண்டார்கள்‌. 


- கிறிஸ்துவானவரே நமக்கு பேழையாக 
றிஸ்‌, 


செய்தபோது, 
சுத்திகளையும்‌ 

ர்‌. ஜனங்கள்‌ எல்லோரும்‌ 
படுத்தின 

சத்தத்தைக்‌ கேட்டிருப்பார்கள்‌. 

சாதாரண சத்தமல்ல. அந்த 

அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட எச்‌ 

இக்காலத்திலும்‌ 





i FTE 
ETT 


கர்த்தர்‌ இந்தப்‌ பூமியையும்‌, 
இந்தப்‌ பூமியிலுள்ள  ஜீவஜந்துக்களையும்‌ 
அழிக்கப்போவதாக சொன்னார்‌. 
பிரகாரம்‌ கர்த்தர்‌ ஐ 

அவற்றை. அழிக்கிறார்‌. _ 
கர்த்தருடைய கண்களில்‌ 
கிடைத்ததினால்‌, அவர்‌ இரட்சிக்கப்படுகிறார்‌. 


கர்த்தர்‌ நோவாவையும்‌ 

எீட்டாணயம்‌ பேழக்கள்‌. பிரவேரிக்குமாது! 
சொல்லுகிறார்‌ (ஆதி 7:1) நோவா தனக்கு 
கர்த்தர்‌ கட்டளையிட்டபடியெல்லாம்‌ செய்கிறார்‌ 
7:5). நோவாவும்‌, அவருடைய 
ஜீவஜந்துக்களும்‌ 
பிரவேசிக்கிறார்கள்‌ 

(ஆதி 7113-16) 


பூமியின்மேல்‌ 
உண்பாயிற்று ( 


ஜலப்பிரளயம்‌ 
நி 710). ஜலப்பிரளயம்‌ 
உண்டான ம்‌ (ஆதி 71/2) 
ஜலப்பிரளயத்தினால்‌ 'நரஜீவன்களும்‌, 
பூமியின்மேல்‌ சஞ்சரிக்கிறவைகள்‌ யாவும்‌ 
மாண்டன (ஆதி 717-20). ஜலம்‌. 
பூமியின்மேல்‌ நூற்றைம்பதுநாள்‌ 
பிரவாகித்துக்கொண்டிருக்கிறது ( ஆதி 7:24). 


பேழைக்குள்‌ பிரவேசியுங்கள்‌ 
ஆதி 711-4 


ஆதி 7:1. கர்த்தர்‌ நோவாவை நோக்கி: 
நீயும்‌ உன்‌ வீட்டார்‌ அனைவரும்‌. 
பேழைக்குள்‌ பிரவேசியுங்கன்‌; இந்தச்‌ 
சந்ததியில்‌ உன்னை எனக்கு முன்பாக. 
நீதிமானாகக்‌ கண்டேன்‌. 


அதி 7௨ பூமியின்மீதெங்கும்‌. 
வித்தை உயிரோடே காக்கும்பொருட்டு, 
நீ கத்தமான ௪௧ல மிருகங்களிலும்‌, 
ஆணும்‌ பெண்ணுமாக எவ்வேழு 
ஜோடும்‌, சுத்தமல்லாத மிருகங்களில்‌ 
ஆணும்‌ பெண்ணுமாக ஒவ்வொரு 
ஜோடும்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆதி 7:8. ஆகாயத்துப்‌ பறவைகளிலும்‌, 
சேவலும்‌ பேடுமாக எவ்வேழு 
உன்னிடத்தில்‌ 


74. இன்னும்‌ ஏ 
சென்றபின்பு, நாற்பதுநான்‌ 


ன்‌ 

ரவும்‌ 

மழையை 

நான்‌ 

ஜீவஜத்துக்கள்‌ 

பூமியின்மேல்‌ 

இராதபடிக்கு நிக்கிரகம்‌ பண்ணுவேன்‌ 
என்றார்‌. 


கர்த்தர்‌ நோவாவையும்‌, அவருடைய 
வீட்டாரையும்‌ பேழைக்குள்‌ பிரவேசிக்குமாறு 
அன்போடு அழைக்கிறார்‌. தகப்பன்‌ 
தன்னுடைய பிள்ளைகளை வீட்டிற்குள்‌ 
அன்போடு அழைப்பதுபோல, கர்த்தர்‌ 
அவர்களை அன்போடு அழைக்கிறார்‌ 

வீட்டிற்கு வெளியே யும்‌, 
மின்னலும்‌, புயல்காற்றும்‌ இருக்கு! 
தகப்பன்‌ தன்‌ பிள்ளைகளை வீட்டிற்குள்ளே 
வருமாறு அழைப்பார்‌. வீட்டிற்கு வெளியே 
ஆபத்து இருக்கிறது. வீட்டிற்குள்ளே 
பாதுகாப்பு இருக்கிறது. பேழைக்கு வெளியே 
ஜலப்பிரளயம்‌ இருக்கிறது. பேழைக்குள்ளே 
பாதுகாப்பு இருக்கிறது. 


கர்த்தர்‌ நோவாவையும்‌ அவருடைய 
வீட்டாரையும்‌ அழைக்கும்‌ வார்த்தையிலேயே 
அவருடைய அன்பு வெளிப்படுகிறது. கர்த்தர்‌ 
அவர்களைப்‌ பார்த்து, 'பேழைக்குள்‌ 
போங்கள்‌" என்று சொல்லாமல்‌, “பேழைக்குள்‌ 
வாருங்கள்‌” என்று பொருள்படும்‌ படியாக, 
“பேழைக்குள்‌ பிரவேசியுங்கள்‌” என்று 
அழைக்கிறார்‌ 

நோவாவும்‌ அவருடைய வீட்டாரும்‌. 
பேழைக்குள்‌ பிரவேசிக்கும்போது கர்த்தரும்‌ 
அவர்களுடனேகூட அங்கே பிரவேசிப்பார்‌. 
கர்த்தர்‌ அவர்களை பேழைக்குள்‌ 
பிரவேசிப்பதற்கு விந்தின்‌ கர்த்தர்‌ 
பேழைக்குள்ளே ர்களோடு 
கூடப்போகிறார்‌. அ்மாளாந்தன்‌. ஆபத்து 
முடிந்த பின்பு, கர்த்தர்‌ அவர்களை 
பேழைக்கு வெளியே பாதுகாப்பாக 
அழைத்து வருவார்‌. 





i= FTE 
TT 


நோவா. தனக்கு. 
க்கை பலன்‌ * செ்தருககிறார்‌ 
நோவாவின்‌ பேழை பார்ப்பதற்கு ஒரு 
சிறைச்சாலையைப்போல இருக்கிறது. ஆனால்‌ 
அது அவருக்கும்‌, அவருடைய 
குடும்பத்தாருக்கும்‌, அவர்களோடு 
கூடயிருக்கிற ஜீவஜந்துக்களுக்கும்‌ 
சிறைச்சாலையல்ல. அது ஒரு 
அடைக்கலப்பட்டணம்‌. அவர்களுக்கு 
நோவாவின்‌ பேழை ஒரு மாளிகையைப்போல 


இருக்கிறது. 


கர்த்தர்‌ நோவாவை நோக்கி, “நீயும்‌ 
உன்‌ வீட்டார்‌ அணைவரும்‌ பேழைக்குள்‌ 
பிரவேசியுங்கள்‌" என்று அன்போடு 
அழைக்கிறார்‌ இந்த அழைப்பு 
கிறிஸ்துவானவர்‌ பாவிகளை அன்போடு 
அழைப்பதுபோல இருக்கிறது. நம்முடைய 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து பாவிகள்‌ 
எல்லோரையும்‌ பார்த்து, “வருத்தப்பட்டு பாரம்‌ 
சுமக்கிறவர்களே நீங்கள்‌ எல்லோரும்‌ 


என்னிடத்தில்‌ வாருங்கள்‌, நான்‌ உங்களுக்கு 
இளைப்பாறுதல்‌ தருவேன்‌" என்று அன்போடு 


இயேசுகிறிஸ்து 

ஆயத்தம்பண்ணப்பட்ட 

இருக்கிறார்‌. நமக்கு 

மரணமும்‌ நியாயத்தீர்ப்பம்‌ வரும்போது, 

நம்முடைய கர்த்தராகிய இயேசுகிறிஸ்துவில்‌ 

மாத்திரமே நமக்கு பாதுகாப்பு உள்ளது. 
அவரே நமக்கு அடைக்கலமானவர்‌ 


கர்த்தர்‌ நோவாவை 
பிரவேசிக்குமாறு அழைப்பதற்கு. 
காரணமுள்ளது. கர்த்தர்‌ நோவாவை இந்த 
சந்ததியில்‌ தமக்கு முன்பாக நீதிமானாகக்‌ 
காண்கிறார்‌. மனுஷர்‌ 
நீதிமானாயிருக்கிறவர்கள்‌ 

பார்வையிலும்‌ நீதிமானாயிருப்பார்கள்‌. 
மனுஷனால்‌ தேவனை வஞ்சிக்க. 
முடியாது. மனுஷன்‌ முகத்தைப்‌ பார்க்கிறான்‌. 


கர்த்தருக்கு முன்பாக 
அவரை ஏமாற்ற முடியாது. 
கர்த்தர்‌ 
அவருடைய உத்தம 
காண்கிறார்‌. நோவா 
நீதிமானாயிருப்பதைப்‌ 
சந்தோஷப்படுகிறார்‌. 


நோவாவின்‌ 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாகக்‌ 
ன்டேன்‌" கர்த்தர்‌ நோவாலிடம்‌ 
ர்‌. கர்த்தர்‌ 

தம்முடையவர்களை அறிந்திருக்கிறார்‌. 


நோவாவின்‌ நீதிக்கும்‌ 
உத்தமகுணத்திற்கும்‌ சாட்சியாயிருக்கிறார்‌. 
நோவாவின்‌ நீதிக்கு சாட்சியாயிருக்கிற 
கர்த்தர்‌, தம்முடைய பிள்ளைகள்‌ 
எல்லோருடைய நீதிக்கும்‌ சாட்சியாயிருப்பார்‌. 
நியாயத்தீர்ப்பு நாளிலே, நம்முடைய 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து, நமக்காக 
பரிந்து பேசுவார்‌. நம்முடைய நீதிக்கும்‌. 
உத்தமகுணத்திற்கும்‌ சாட்சி சொல்லுவார்‌. 


கர்த்தர்‌ 


ஜனங்கள்‌ 
குன்மார்க்கராயிருக்கும்போது, காலங்கள்‌ 
அக்கிரமம்‌ நிரம்பியதாயிருக்கும்போது, 
இடங்களும்‌ பாவம்‌ நிரம்பியதாமிருக்கும்போது 
அவற்றிற்கு மத்தியில்‌ 
நீதிமான்களாயிருக்கிறவர்களைப்‌ 

கர்த்தர்‌  சந்தோஷப்படுகிறார்‌. 

நீதிமான்கள்மீது பிரியமாயிருக்கிறார்‌ 


பார்த்து, 
கர்த்தர்‌ 


முழுவதிலும்‌ அக்கிரமம்‌ 
நாம்பிருக்குப்போது அவர்கள்‌ மத்தியிலே. 


பரிசுத்தவானைப்‌ பாதுகாப்பார்‌. 


கர்த்தர்‌ நோவாவையும்‌, அவருடைய 
வீட்டாரையும்‌. ஜலப்பிரளயத்திலிருந்து 
பாதுகாக்கவேண்டுமென்று சித்தமுள்ளவரா 
யிருக்கிறார்‌. அவர்களோடுகூட 
ஜீவஜந்துக்களையும்‌. உயிரோடு 
பாதுகாக்கவேண்டும்‌ என்பது கர்த்தருடைய 
சித்தமாயிருக்கிறது. 


மனுஷருக்கு எச்சரிப்பின்‌ 
வார்த்தைகளை சொல்லுவதுபோல, 
மிருகங்களுக்கு எச்சரிப்பின்‌ வார்த்தைகள்‌ 
சொல்ல முடியாது. மிருகங்களை 
எச்சரித்தாலும்‌ அவை செவிகொடுக்காது. 
ஆகையினால்‌ ஜீவஜந்துக்களை பேழைக்குள்‌ 
அழைத்து வரும்‌ பொறுப்பை கர்த்தர்‌ 
நோவாவிடம்‌ ஒப்புக்கொடுக்கிறார்‌ 
ஜீவஜந்துக்கள்‌ நோவாவின்‌ 
ஆளுகையிலிருக்கிறது. ஆகையினால்‌ 
அவை நோவாவின்‌ பாதுகாப்பிலிருக்க 
வேண்டும்‌. என்பது தேவனுடைய 
சித்தமாயிற்று. 





f= al 
TT 


காக்கும்பொருட்டு, சுத்தமான 
மிருகங்களிலும்‌, ஆணும்‌ பெண்ணுமாக 
எவ்வேழு ஜோடும்‌, சுத்தமல்லாத மிருகங்களில்‌ 
ஆணும்‌ பெண்ணுமாக ஒவ்வொரு ஜோடும்‌. 
ஆகாயத்துப்‌ பறவைகளிலும்‌, சேவலும்‌ 
பேடுமாக எவ்வேழு ஜோடும்‌ உன்னிடத்தில்‌ 
சேர்த்துக்கொள்‌" (ஆதி 7:23) என்று 
சொல்லுகிறார்‌. 


சுத்தமான மிருகங்கள்‌ தேவனுக்குப்‌ 
பலியிட பயன்படும்‌. சுத்தமில்லாத 
மிருகங்கள்‌ இனவிருத்திக்காகப்‌ பயன்படும்‌. 
(ஆதி 6:19; ஆதி 7:2). லேவி 11, உபா 14 
ஆகிய அதிகாரங்களில்‌ பலி மிருகங்களைப்‌ 
பற்றிய மோசேயின்‌ பிரமாணத்தில்‌ சுத்தமான 
மிருகங்களைப்‌ பற்றியும்‌,  சுத்தமல்லாத 
மிருகங்களைப்‌ பற்றியும்‌ கூறப்பட்டிருக்கிறது. 
பலியைப்‌ பற்றிய கருத்து இந்தக்‌ 
காலத்திலேயே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. 

பூமிமின்மீது வெள்ளம்‌ சீக்கிரத்தில்‌ 
வரப்போகிறது. இன்னும்‌ ஏழுநாள்‌ 
சென்றபின்பு, நாற்பதுநாள்‌ இரவும்‌ பகலும்‌ 
பூமியின்மேல்‌ 
நான்‌ உண்டாக்கின 
அனைத்தையும்‌ பூமியின்மேல்‌ 
நிக்கிரகம்‌ பண்ணுவேன்‌" (ஆதி 7:4) என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 

நிக்கிரகம்பண்ணும்‌ 

கிரியையை ௦ செத்த இன்னும்‌ ஏழுநாட்கள்‌ 
இருக்கிறது. கர்த்தர்‌ நோவாவின்‌ 
காலத்திலுள்ள ஜனங்களுக்கு ஏழுநாள்‌ 
அவகாசம்‌ கொடுக்கிறார்‌ கிருபையின்‌ 
காலம்‌. ஜனங்கள்‌ இந்த நாட்களை 
பிரயோஜனப்படுத்தி, தங்கள்‌ பாவங்களுக்கு 
மனந்திரும்பவேண்டும்‌. ஆனால்‌ கர்த்தர்‌ 
கிருபையாய்க்‌ கொடுத்த ஏழுநாட்களினால்‌, 
ஜனங்களுக்கு ஒரு பிரயோஜனமும்‌ 
உண்டாகவில்லை. ஜனங்கள்‌ கர்த்தருடைய 
பொறுமையை அசட்டைபண்ணுகிறார்கள்‌. 
அவருடைய பொறுமை வீணாய்ப்போயிற்று. 


ஏழுநாள்‌ சென்றது. அதன்‌ பின்பு, 
கர்த்தர்‌ ஏற்கெனவே சொன்ன பிரகாரம்‌, 
இந்தப்‌ பூமியின்மேல்‌ நாற்பதுநாள்‌ இரவும்‌ 
பகலும்‌ மழை பெய்கிறது. முழை பெய்யும்‌ 
ஜனங்கள்‌ கர்த்தருடைய 
அசட்டைபண்ணுகிறார்கள்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அவர்கள்‌ தங்களுக்கு ஆபத்து வராது 
என்று அதுவரையிலும்‌ இருமாப்பாய்‌ 
நினைக்கிறார்கள்‌. மழை வருவதற்கு 
வாய்ப்பே இல்லை என்று தீர்மானமாய்ச்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 


ஆனால்‌ கர்த்தர்‌ சொன்ன பிரகாரம்‌, 
ஏழுநாள்‌ சென்றபின்பு, பூமியின்மேல்‌ மழை 
பெய்கிறது. அந்த மழை நாற்பது நாள்‌ 
இரவும்‌ பகலும்‌ பூமியின்மேல்‌ பெய்கிறது. 


நோவா கர்த்தருடைய எச்சரிப்பின்‌: 
வார்த்தைகளை ஜனங்களுக்கு சொன்னார்‌. 
மழை பெய்வதற்கு இன்னும்‌ ஏழுநாள்‌ ஆகும்‌ 
என்று சொன்னதினால்‌, ஜனங்கள்‌ தங்கள்‌ 
பாவங்களுக்கு உடனே  மனந்திரும்பாமல்‌, 
மனந்திரும்புவதை தள்ளிப்போடுகிறார்கள்‌. 
அப்போது மழை பெய்வதற்கான அறிகுறி 
எதுவுமில்லை. அதற்கான அடையாளம்‌ 
வானத்தில்‌ காணப்படவில்லை. ஆகையினால்‌ 
ஜனங்கள்‌ நிர்விசாரமாய்‌ ஜீவிக்கிறார்கள்‌ 

ஆபத்து, அருகாமையிலிருக்கிற। 
என்று. நோவா ஜனங்களை எச்சரிக்கிறார்‌. 
ஆனால்‌ ஜனங்களோ எச்சரிப்பின்‌ 
வார்த்தைக்கு செவிகொடுக்கமறுக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ துணிகரமாக தொடர்ந்து பாவம்‌ 
செய்கிறார்கள்‌. 


நோவா கீழ்ப்படிகிறார்‌ 
ஆதி 75-10. 


ஆதி 75. நோவா தனக்குக்‌ கர்த்தர்‌ 
கட்டனையிட்டபடி யெல்லாம்‌. 
செய்தான்‌. 


ஆதி 7:6. ஜலப்பிரனயம்‌ பூமியின்மேல்‌ 
உண்டானபோது, நோவா அறுநூறு. 


வயதாயிருந்தான்‌. 


ஆதி 77. ஜலப்பிரணயத்துக்குத்‌ 
தப்பும்படி நோவாவும்‌ அவனுடனேகூட. 
அவன்‌ குமாரரும்‌, அவன்‌ மனைவியும்‌, 
அவன்‌  குமாரரின்‌ மனைவிகளும்‌. 
பேழைக்குள்‌ பிரவேசித்தார்கள்‌. 


ஆதி 78. தேவன்‌ 
கட்டனையிட்டபடியே, சுத்தமான 
மிருகங்களிலும்‌, ௬த்தமல்லாத 
மிருகங்களிலும்‌, பூமியின்‌ மேல்‌ ஊரும்‌ 
பிராணிகள்‌ எல்லாவற்றிலும்‌, 


நோவாவுக்குக்‌ 





i FTE 
TT 


அதி 75. 
ஜோடுஜோடாக. 
பேழைக்குட்பட்டன. 


ஆணும்‌ பெண்ணும்‌. 
நோவாவிடத்தில்‌ 


ஆதி 710. 
பூமியின்மேல்‌ 
உண்டாயிற்று. 


ஏழுநான்‌ சென்றபின்பு. 
ஜலப்பிரளயம்‌ 


நோவா தனக்கு, 
கட்டளையிட்டபடியெல்லாம்‌ செய்கிறார்‌. 
இன்னும்‌ ஏழுநாள்‌ சென்றபின்பு, 
நாற்பதுநாள்‌ இரவும்‌ பகலும்‌ பூமியின்மேல்‌ 
மழை பெய்யும்‌ என்று கர்த்தர்‌ சொன்னார்‌. 
மேலும்‌ கர்த்தர்‌ நோவாவை நோக்கி, “நீயும்‌ 
உன்‌ வீட்டார்‌ அனைவரும்‌ பேழைக்குள்‌ 
பிரவேசியுங்கள்‌"' எ சொன்னார்‌. 
நோவா கர்த்தர்‌ 
கல்கி பவனம்‌ சொன்‌ 


கர்த்தர்‌ 


நோவா பேழைக்குள்‌ 
மரவேசிக்குப்போது, மழ பெங்வதற்கான 
அறிகுறி எதுவும்‌ வானத்தில்‌ 
காணப்படவில்லை. மழை பெய்யும்‌ என்பதற்கு 
பிரத்தியட்சமான அடையாளம்‌ எதுவும்‌. 
தெரியவில்லை. ஆனாலும்‌ நோவா 
கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்து, 
பேழைக்குள்‌ பிரவேசிக்கிறார்‌ 


கர்த்தர்‌ நோவாவுக்கு எச்சரிப்பின்‌ 
வார்த்தைகளை சொல்லியிருக்கிறார்‌. கர்த்தர்‌ 
சொன்ன எச்சரிப்பான காரியங்கள்‌ உடனே 
நடைபெறாவிட்டாலும்‌, அது கர்த்தருக்கு 
சித்தமான வேளையிலே நடைபெறும்‌ என்று 
விசுவாசித்து, நோவாவும்‌ அவருடைய 
வீட்டாரும்‌ பேழைக்குள்‌ பிரவேசிக்கிறார்கள்‌. 
நோவா ஒவ்வொரு காரியத்தையும்‌ தரிசித்து 
செய்யாமல்‌, விசுவாசித்து செய்கிறார்‌. 

ஜலப்பிரளயம்‌ பூமியின்மேல்‌ 
உண்டானபோது, நோவா அறுநூறு 
வயதாயிருக்கிறார்‌ ஜலப்பிரளயத்துக்குத்‌ 
தப்பும்படி நோவாவும்‌ அவருடனேகூட அவர்‌ 
குமாரரும்‌, அவர்‌ மனைவியும்‌, அவர்‌ 
குமாரின்‌ மனைவிகளும்‌ பேழைக்குள்‌ 
பிரவேசிக்கிறார்கள்‌ (ஆதி 7:67). 
நோவோடுகூட பேழைக்குள்‌ 
பிரவேசித்தவர்கள்‌ அவருடைய சொந்த 
வீட்டார்‌ மாத்திரமல்ல, அவர்கள்‌ இனிமேல்‌: 
வரப்போகிற மனுக்குலத்திற்கு 
பிரதிநிதிகளாயிருக்கிறார்கள்‌. 9 
வரப்போகிற காலத்தில்‌, இவர்‌ 
மனுஷர்‌ பூமியிலே பலுகிப்‌ பெருகுவார்கள்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தேவன்‌ நோவாவுக்குக்‌ 
கட்டளையிட்டபடியே, சுத்தமான 
மிருகங்களிலும்‌, சுத்தமல்லாத மிருகங்களிலும்‌, 
பூமியின்‌ மேல்‌ ஊரும்‌ பிராணிகள்‌ 
எல்லாவற்றிலும்‌, ஆணும்‌ பெண்ணும்‌: 
ஜோடுஜோடாக நொவாலிடத்தல்‌ 
பேழைக்குட்படுகிறது. ஏழுநாள்‌ சென்றபின்பு 
பூமியின்மேல்‌ ஜலப்பிரளயம்‌ உண்டாயிற்று 
(ஆதி 7:80). 


பெருமழை பெய்கிறது 
ஆதி 71112 


ஆதி 7:41. நோவாவுக்கு அறுநாறாம்‌. 
வயதாகும்‌ வருஷம்‌ இரண்டாம்‌. 
பதினேழாம்‌ தேதியாகிய 
அத்நானிலே, மகா ஆழத்தின்‌ 
ஊற்றுக்கண்கனெல்லாம்‌  பினத்தன; 
வானத்தின்‌ மதகுகளும்‌ திறவுண்டன. 


ஆதி 7:12. நாற்பதுநான்‌ இரவும்‌ பகலும்‌ 
பூமியின்மேல்‌ பெருமழை பெய்தது. 


இன்னும்‌ ஏழுநாள்‌ சென்றபின்பு 
பூமியின்மேல்‌ மழை பெய்யும்‌ என்று 
கர்த்தர்‌ சொன்னார்‌. கர்த்தர்‌ சொன்ன 
பிரகாரமாக பூமியின்மேல்‌ பெருமழை 
பெய்கிறது. மழை பெய்ய ஆரம்பித்த 
நாள்‌ இந்த வசனத்தில்‌ விரிவாக 
சொல்லப்பட்டிருக்கிறது. 


ஈம்‌ வயதாகும்‌. 
வரவி நன்பா மதம்‌ பாகம 
தேதியாகிய அந்நாளிலே, மகா ஆழத்தின்‌ 
ஊற்றுக்கண்களெல்லாம்‌. பிளக்கிறது: 

திறவுண்கிறது. 


ங்கள்‌ 
ஆளுகைகளை ஆதாரமாக 
கணக்கிடப்படவில்லை. அவை 
முற்பிதாக்களின்‌. காலங்களை வைத்து. 
கணக்கிடப்படுகிறது. பூமியின்‌ 
ராஜாக்களைவிட பரிசுத்தவான்‌௧ளே 
கர்த்தருக்கு. விசேஷமானவர்கள்‌. 
பூமியின்மேல்‌ மழை பெய்யும்போது 
நோவாவுக்கு அறுநூறு  வயதாயிற்று. 
சாதாரணமாக மனுஷர்‌ வாழும்‌ வயதைவிட, 
நோவாவின்‌ வயது மிகவும்‌ அதிகம்‌. 





f= FTE 
TT 


நாம்‌ தப்‌ பூமியில்‌ 
வருஷங்கள்‌ ஜீவிக்கும்போது. 
பூமியின்மீது வரும்‌ 
பாடுகளையும்‌, 
அதிகமாய்ப்‌ 
சமயங்களில்‌ 
பரிசுத்தவான்களுக்கு 
சோதனைகளைக்‌ 
அவர்களுடைய 
சோதிப்பதற்காக 
உபத்திரவத்தின்‌ பாதையிலே நடத்துகிறார்‌. 


ஆதித்திருச்சபையின்‌ 
சாகும்‌ வரையிலும்‌ 

வேதனைகளையும்‌, 
அனுபவித்தார்கள்‌. 


அதிகமான 
ந்தப்‌ 
துன்பங்களையும்‌, 
நாம்‌ 


வேதனைகளையும்‌ 
கர்த்தர்‌ 


பார்ப்போம்‌. 


தலைவர்கள்‌ 
பாடுகளையும்‌, 

உபத்திரவங்களையும்‌ 
அவர்களுக்கு மரணம்‌ 
வந்தபோதுதான்‌, அவர்களுக்கு 
உபத்திரவங்களிலிருந்து விடுதலை. 
உண்டாயிற்று, கர்த்தருடைய பரிசுத்தவான்கள்‌ 
இந்தப்‌ பூமியில்‌ ஜீவிக்கும்‌ காலமெல்லாம்‌. 
உபத்திரவங்களை அனுபவித்தாலும்‌, 
அவர்கள்‌ பரலோகுத்திலே  கர்த்தரோடு 
கூடமிருந்து உன்னதமான ஆசீர்வாதங்களை 
அனுபவிப்பார்கள்‌. 

நோவாவும்‌ 


அவருடைய வீட்டாரும்‌ 
பிரவேசிக்கிறார்கள்‌. 

நாற்பது நாள்‌ இரவும்‌ பகலும்‌ மூமிலன்கே்‌ 
பெருமழை பெய்கிறது. 

துன்மார்க்கமாய்‌. 

அவர்கள்மீது தேவனுடைய 


கடவது என்று சொன்னார்‌. 
ஆயிற்று (ஆதி 1:9). இப்போது மறுபடியுமாக 
ஜலம்‌ பூமியை நிரப்புகிறது. 

வானத்தின்‌ மதகுகளும்‌ 
'திறவண்கிறது. ஆகாயவிரிவிலே இருக்கிற 
ஜலமெல்லாம்‌. பூமியின்மீது 
வருகிறது. பொதுவாக மழை பெய்யும்போது, 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


துளிகளாக பெய்யும்‌. ஆனால்‌ 
நோவாவின்‌ காலத்திலோ வானத்தின்‌ 
மதகுகள்‌ திறவுண்கிறது. வானத்திலிருந்து 
பெருவெள்ளம்‌ பூமியின்மேல்‌ பாய்ந்து 
வருகிறது. இந்தப்‌ பூமியின்‌ சரித்திரத்தில்‌ 
இதுபோன்ற பெருமழை இதுவரையிலும்‌: 
பெய்ததில்லை. 


நாற்பது நாள்‌ இரவும்‌ பகலும்‌ 
பூமியின்மேல்‌ பெருமழை பெய்கிறது. இந்தப்‌ 
பூமியானது தண்ணீரிலே மூழ்குகிறது. 
பூமியிலுள்ள ஜீவஜந்துக்களெல்லாம்‌ 
உயிர்ப்பிழைப்பதற்கு வாய்ப்பில்லை. கர்த்தரோ 
துன்மார்க்கரை தண்டிக்கவேண்டும்‌ 
என்பதற்காக, தாம்‌ உண்டாக்கின 
ஜீவஜந்துக்கள்‌ அனைத்தையும்‌ பூமியின்‌ 
மேலிராதடடிக்கு நிக்கிரகம்பண்ணுகிறார்‌. 
கர்த்தர்‌ சில சமயங்களில்‌, 
ஆசீர்வாதமாமிருப்பதை, சாபமாக 
மாற்றுகிறார்‌. “அவர்களுடைய பந்தி 
அவர்களுக்குக்‌ கண்ணியும்‌, அவர்களுடைய 
செல்வம்‌ அவர்களுக்கு 
வலையுமாயிருக்கக்கடவது” (சங்‌ 69:22) 
ண்ணீர்‌ எல்லோருக்கும்‌. வை. 
தண்ணீணப்போல்‌ பிரயோதன்பான வள்‌ 
வேறொன்றுமில்லை. நமக்கு மகாஆழத்தின்‌ 


நமக்கு 


அந்தத்‌ தண்ணீர்‌ 
ஆசீர்வாதமாமிராமல்‌, ஆபத்தாயிருக்கும்‌. 
திரளான தண்ணீர்‌ மனுஷருக்கு ஜீவனைக்‌ 
கொடுப்பதற்கு பதிலாக, மனுஷருடைய 
ஜீவனை அழித்துப்போடும்‌. 


நினைக்கிற காரியம்‌ ஒருபோதும்‌ தடைபடாது. 


பூமியின்மீது மழையை வருவிப்பதற்காக 
தேவன்‌ வானத்தில்‌ மேகத்தைச்‌ 
சிருஷ்டித்திருக்கிறார்‌. (யோபு 38:9, 22-30). 
இதற்கு முன்பாகவும்‌, பூமியில்‌ மழை பெய்தது. 
ஆயினும்‌ இந்த மழை பூமியின்மேல்‌ பெய்த 
பெரு மழையாகும்‌. லூசிபரின்‌ காலத்திலும்‌, 
மழை பெய்ததாக சிலர்‌ வியாக்கியானம்‌ 
கூறுகிறார்கள்‌ (ஏசா 1412-14). 





i al 
யாய 


நாற்பதுநாள்‌ இரவும்‌ 
பூமியின்மேல்‌ பெருமழை 
பரிசுத்தவேதாகமத்தில்‌ 
முக்கியமான சம்பவங்கள்‌ 
நடைபெற்றிருக்கிறது. 
வருமாறு 


பகலும்‌ 
பெய்தது. 
தடட 
'நாற்பதுநாள்‌” 
அதன்‌ விவரம்‌ 


நோவாவின்‌ ஜலப்பிரளயம்‌ (ஆதி 7:4, 
12,7; ஆதி 8:6) 

யாக்கோபின்‌ மரணம்‌ (ஆதி 50:3) 
பர்வதத்தில்‌ மோசே (யாத்‌ 24:18) 


பர்வதத்தில்‌ மறுபடியும்‌ 
(யாத்‌ 34:28; உபா 10:10) 


மோசே 


கானானை வேவுபார்த்த வேவுகாரர்கள்‌. 
(எண்‌ 13:25; எண்‌ 14:34). 


மோசேயின்‌ உபவாசம்‌ 918; 


உபா 9; 9-11) 


(உபா 


எலியா. ஒரேப்‌ என்னும்‌ தேவனுடைய 
நடந்துபோன காலம்‌ 
இராஜா 19:8) 


எசேக்கியேல்‌ 
ஒருக்களித்து 
(எசே 4:6) 


நினிவேயின்‌ 
(யோனா 3:4) 


வலதுபக்கமாய்‌ 


படுத்த காலம்‌. 
நியாயத்தீர்ப்பு 


கிறிஸ்துவின்‌ உபவாசம்‌ (மத்‌ 4:2) 


உயிர்த்தெழுந்த பின்பு கிறிஸ்துவின்‌ 
ஊழியக்காலம்‌ (அப்‌ 1:3) 

கர்த்தர்‌ ககவை அடைக்கிறார்‌ 
ஆதி 713-18 


அதி 718. அன்றையதினமே 
நோவாவும்‌, நோவாவின்‌ குமாரராகிய 
சேமும்‌. காமும்‌ யாப்யேத்தும்‌, 
அவர்களுடனேகூட நோவாவின்‌ 
மனைவியும்‌, குமாரமின்‌ 
மூன்று மனைவிகளும்‌, பேழைக்குள்‌ 
யிரவேசித்தார்கன்‌. 


அவன்‌ 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அதி 714. அவர்களோடு 
ஜாதிஜாதியான சுகலவிதக்‌ காட்டு 
மிருகங்களும்‌, ஜாதிஜாதியான சகலவித. 
நாட்டு மிருகங்களும்‌, பூமியின்மேல்‌ 
வருகிற ஜாதிஜாதியான சகலவித: 
ஊரும்‌ பிராணிகளும்‌, ஜாதிஜாதியான 
சுகலவிதப்‌ பறவைகளும்‌, பலவிதமான 
சிறகுகளூன்ன சகலவிதப்‌ பட்சிகளும்‌. 
மிரவேசித்தன. 


ஆதி 715. இப்படியே ஜீவசுவாசமுள்ன. 
மாம்ச. ஜத்துக்கனெல்லாம்‌ 
 ஜோடுஜோடாக நோவாவிடத்தில்‌ 
பேழைக்குள்‌ பிரவேசித்தன. 


ஆதி 716. தேவன்‌ 
கட்டனையிட்டபடியே, 
பெண்ணுமாக சகலவித: 
மாம்சஜத்துக்களும்‌ உள்ளே 
யிரவேசித்தன; அப்பொழுது கர்த்தர்‌ 
அவனை உன்னே விட்டு கதவை 
அடைத்தார்‌. 


அவனுக்குக்‌ 
ஆணும்‌ 


பேழைக்குள்‌ 
நடைபெற்ற சம்பவம்‌ 
வனப்பகுதியில்‌ மறுபடியுமாக 
நோவாவோடுகூட 
சகலவித 
பேழைக்குள்‌ 
பேழைக்குள்‌ 
வீட்டாரையும்‌, 
மாத்திரமே 
அழிவுக்கு 


நோவா 

பிரவேசிக்கும்போது 
இந்த 
சொல்லப்பட்டிருக்கிறது. 


அவருடைய வீட்டாரும்‌, 


ஜீவஜந்துக்களும்‌: 
பிரவேசிக்கிறார்கள்‌. கர்த்தர்‌ 
பிரவேசித்த நோவாவின்‌ 
'ஜீவஜந்துக்களையும்‌: 
பாதுகாக்கிறார்‌. இவை 
தப்பிக்கிறது. 


நோவாவின்‌. விசுவாசத்தையும்‌, 
அவருடைய கீழ்ப்டிதலையும்‌ கர்த்தர்‌ 
கனம்பண்ணுகிறார்‌. அதன்‌ நிமித்தமாகவே, 
நோவா... பேழைக்குள்‌ பிரவேசித்தபோது, 
நடைபெற்ற சம்பவம்‌, இங்கு மறுபடியும்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. 


அன்றையதினமே 
நோவாவின்‌ குமாரராகிய சேமும்‌ காமும்‌ 
யாப்பேத்தும்‌, அவர்களுடனேகூட 
நோவாவின்‌ மனைவியும்‌, அவன்‌ குமாரரின்‌ 
மூன்று மனைவிகளும்‌, பேழைக்குள்‌ 
பிரவேசிக்கிறார்கள்‌. 


நோவாவும்‌, 





f= THE 
TT 


ஊரும்‌ 
ஜாதிஜாதியான சகலவிதப்‌ 
பலவிதமான சிறகுகளூள்ள 
'சகலவிதப்‌ பட்சிகளும்‌ பிரவேசிக்கின்றன. 


இப்படியே  ஜீவசுவாசமுள்ள மாம்ச 
ஐந்துக்களெல்லாம்‌ ஜோடுஜோடாக. 
நோவாவிடத்தில்‌ பேழைக்குள்‌ 
பிரவேசிக்கின்றன. 


தேவன்‌ நோவாவுக்குக்‌ 
கட்டளையிட்டபடியே, ஆணும்‌ பெண்ணுமாக 
சகலவித. மாம்சஜந்துக்களும்‌ உள்ளே 

பிரவேசிக்கின்றன (ஆதி 7:13-16). 
பேழைக்குள்‌ பிரவேசித்த ஜீவராசிகள்‌ 
தேவன்‌ புதிய ஷ்டிப்பை. 


பாதுகாக்கப்படுகிறது. இதன்‌ மூலமாக 
புதிய ஜீவன்‌ உண்டாகிறது. பேழைக்குள்‌ 
நோவாவும்‌, அவருடைய ட்டால்‌ சகல 
ஜீவஜந்துக்களும்‌ றார்கள்‌. 
அப்பொழுது கர்‌ ட்‌ நோவாவை. 
பேழைக்குள்ளே விட்டு, பேழையின்‌ கதவை. 
அடைக்கிறார்‌ (ஆதி 7:16). 


நோவா கர்த்தருக்கு தொடர்ந்து 
கீழ்ப்படிகிறார்‌. ஆகையினால்‌ கர்த்தரும்‌ 
நோவாவை தொடர்ந்து த்‌ 
பராமரிக்கிறார்‌. நோவா 
பிரவேசித்த பின்பு, அந்தப்‌ 
கதவை நோவா 
நோவாவுக்கு 
நோவாவை 
கதவை அடைக்கிறார்‌. 


நோவா பேழைக்குள்‌ பாதுகாப்பாக 
பிரவேசிக்கவேண்டும்‌. அவரை பேழையிலை. 
பாதுகாக்கவேண்டும்‌ என்பது கர்த்தருடைய 
திட்டம்‌. பேழைக்குள்‌ பிரவேசித்த 
நோவாவையும்‌, அவருடைய வீட்டாரையும்‌ 
தவிர வேறு யாரும்‌ பேழைக்குள்ளே 
பிரவேசிக்கக்கூடாதபடிக்கு, கர்த்தர்‌ 
பேழையின்‌ கதவை அடைக்கிறார்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இதுவரையிலும்‌ பேழையின்‌ 
திறந்தே இருந்தது. அது 
ஏழுநாட்களாக திறந்திருந்தது. 
ஏழுநாட்களும்‌ கர்த்தருடைய கிருபையின்‌ 
நாட்களாகும்‌. அந்த நாட்களில்‌ மனுஷர்‌ 
தங்கள்‌ பாவங்களுக்கு மனந்திரும்பி, 
கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, 
பேழைக்குள்‌ பிரவேசித்திருக்கலாம்‌. கர்த்தர்‌ 
ஏழுநாட்களாக அவர்கள்‌ எல்லோரையும்‌ 
பேழைக்குள்‌ பிரவேசிக்குமாறு வரவேற்றார்‌. 
ஆனால்‌ இப்போதோ கர்த்தர்‌ நியமித்த 
ஏழுநாள்‌ அவகாசம்‌ முடிவு பெறுகிறது. 
கர்த்தர்‌ பேழையின்‌ கதவை 
அடைத்துவிடுகிறார்‌. இனிமேல்‌ வேறு யாரும்‌ 
பேழைக்குள்‌ பிரவேசிக்க முடியாது. 


நோவா 
பாதுகாக்கப்படுகிறார்‌. 


கதவு 
கடந்த 
அந்த 


பேழைக்குள்‌ 
நோவா கர்த்தருடைய 
வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததுபோல, 
விசுவாசிகளாகிய நாமும்‌ சுவிசேஷத்தின்‌ 
அழைப்புக்கு கீழ்ப்படியவேண்டும்‌. நாம்‌ 
நம்முடைய கர்த்தராகிய இயேசுகிறிஸ்துவை 
விசுவாசிக்கவேண்டும்‌. கர்த்தர்‌ நமக்கு 
நியமித்து வைத்திருக்கிற இரட்சிப்பின்‌ 
பாதையில்‌ நடந்து வரவேண்டும்‌. 


| நோவா பேழைக்குள்‌ பிரவேசித்தபோது, 
தன்னுடைய வீட்டையும்‌, நிலத்தையும்‌ 
விட்டு விட்டு... பேழைக்குள்‌ பிரவேசித்தார்‌ 
நோவாவைப்போலவே நாம்‌ கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்துவினிடத்தில்‌ வரும்போது, 
நம்முடைய சுயநீதியையும்‌, 
கள்ளன்‌ ஆசைகளையும்‌ விட்டு 
றிஸ்துவைப்‌ 
றக்கொள்ளவேண்டும்‌ உலகசிநேகம்‌ 
தேவனுக்கு விரோதமான பகை, நாம்‌ 
உலக்ததின்மீதும்‌ ஆசைப்பட்டு, இயேசு 
கிறிஸ்துவின்மீதும்‌ விசுவாசமாயிருப்பது 
என்பதும்‌ இயலாத காரியம்‌. 


இயேசுகிறிஸ்துவோடு 
நம்மிடத்தில்‌. 
காரியங்களும்‌, 
காரியங்களும்‌ 
நம்மால்‌ 
முழுஇருதயத்தோடு 
உலகப்பிரகாரமான 
காரியங்கள்‌ இயேசுகிறிஸ்துவுக்கு போட்டியாக 
நமக்குள்ளே எழும்பும்‌. 


நாம்‌ 
கூடமிருக்கும்போது. 
மாம்சப்பிரகாரமான 
உலகப்பிரகாரமான 





f= a 
TT 


வெளிஉலகத்தோடு 
பார்க்கும்போது. நோவா 

அளவில்‌ 

பேழைக்குள்ளே அடிப்படை வசதிகளை தவிர 
ஆடம்பர வசதி எதுவும்‌ இருக்காது. 
ஆனாலும்‌  பேழைக்குள்ளே இருக்கிற 
நோவா சிறிது காலத்திற்கு, பேழைக்குள்ளே 
காணப்படுகிற வசதி குறைவகளை 
சகித்துக்கொள்ளவேண்டும்‌. 


கர்த்தருக்கு... சித்தமான நாளிலே 
நோவா பேழையிலிருந்து வெளியே அழைத்து 
வரப்படுவார்‌. நோவாவுக்கு 
பழையவையெல்லாம்‌. ஒழிந்துபோகும்‌. 
அவருக்கு எல்லாம்‌ புதிதாயிருக்கும்‌. புதிய 
உலகத்திற்கு... தேவையான ஜீவன்கள்‌ 
எல்லாம்‌ பேழைக்குள்‌ பாதுகாப்பாகுயிருக்கிறது. 

பேழைக்குள்‌ இருக்கும்‌ காலம்‌ 


காத்திருக்கவேண்டும்‌. 
இயேசுகிறிஸ்துவைப்‌ 
பின்பற்றுகிறவர்கள்‌ தங்களைத்‌ தாங்களே 
வெறுத்து, இயேசுகிறிஸ்துவின்‌ சிலுவையை 
சுமக்கவேண்டும்‌. அவருடைய 
அடிச்சுவடுகளை பின்பற்றவேண்டும்‌. 


நோவா பேழைக்குள்‌ பிரவேசித்தபோது, 
அவரோடுகூட அவருடைய வீட்டாரும்‌, 


ஜாதிஜாதியான ஜீவஜந்துக்களும்‌. 
த்‌ பிரவேசித்தார்கள்‌. 


இயேசகிறிஸ்துவினிடத்தில 
நம்மோடுகூட நமக்கு அறிமுகமானவர்கள்‌ 
எல்லோரையும்‌ கிறிஸ்‌ துவினிடத்தில்‌ 
அழைத்து வரவேண்டும்‌. 


புறஜாதி ஜனங்கள்‌ விசவாசிகளாகிய 
நம்மை நோக்கிப்‌ பார்ப்பார்கள்‌. நம்முடைய 
ஜீவியம்‌ கிறிஸ்துவுக்கு பிரமானநாகவும்‌ 
அவருக்கு மகிமையைக்‌ 
கொடுக்கக்கூடியதாகவும்‌ இருக்கவேண்டும்‌. 
அப்போது திரளான ஜனங்கள்‌ 
நம்மோடுகூட கிறிஸ்துவினிடத்தில்‌ 
வருவார்கள்‌. தம்மிடத்தில்‌ வருகிற யாரையும்‌ 
கிறிஸ்துவானவர்‌ புறம்பே தள்ளமாட்டார்‌. 
கிறிஸ்துவாகிய பேழையிலே எத்தனைபேர்‌ 
பிரவேசித்தாலும்‌, அத்தனைபேருக்கும்‌ அங்கே 
இடமுண்டு. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நாம்‌ விசுவாசத்தினால்‌. 
என்னும்‌ 


பேழையில்‌ 
கர்த்தர்‌ பேழை! 
அடைத்ததுபோல, தேவனுடைய 
நம்மை கிறிஸ்துவுக்குள்‌ 
வைக்கும்‌. 

'கடைசிக்காலத்திலே. 
ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற 

விசுவாசத்தைக்‌ 


கிறிஸ்து 
பிரவேசிக்கும்போது. 
ன்‌ கதவை 

வல்லமை 
தங்கியிருக்க. 


வெளிப்பட 
இரட்சிப்புக்கு 
கொண்டு 
பலத்நினாலே 
காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்தச்‌ 
சுதந்தரம்‌ பரலோகத்தில்‌ 
வைக்கப்பட்டிருக்கிறது' (1பேது 1:5). 


ஜலப்பிரளயம்‌ 
ஆதி 717-20 


ஆதி 7:17. ஜலப்பிரனயம்‌ நாற்பது நான்‌. 
பூமியின்மேல்‌ உண்டானபோது, ஜலம்‌ 
பெருகி, பேழையைக்‌. 
கினம்பப்பண்ணிற்று; அது பூமிக்குமேல்‌ 
மிதந்தது. 


ஆதி 748. ஜலம்‌ பெருவெள்ளமாகி, 
பூமியின்‌ மேல்‌ மிகவும்‌ பெருகிற்று; 
பேழையானது. ஜலத்தின்மேல்‌ 
மிதந்துகொண்டிருத்தது. 


ஆதி 719. ஜலம்‌ பூமியின்மேல்‌ மிகவும்‌ 
அதிகமாய்ப்‌ பெருகின தினால்‌, 
வானத்தின்கீழ்‌ எங்குமுன்ன உயர்ந்த 
மலைகளெல்லாம்‌ மூடப்பட்டன. 


ஆதி 7:20. மூடப்பட்ட மலைகளுக்கு 
மேலாய்ப்‌ பதினைந்துமுழ உயரத்திற்கு. 
ஜலம்‌ பெருகிற்று. 


ஜலப்பிரளயம்‌ நாற்பதுநாள்‌ பூமியின்மேல்‌. 
உண்டாயிற்று.  பூமிமிலுள்ள ஜனங்கள்‌ 
எல்லோரும்‌ பாவிகளாயும்‌, துன்மார்க்கராயும்‌ 
இருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ தங்கள்‌ 
பாவங்களுக்கு மனந்திரும்பவில்லையென்றால்‌, 
பூமியின்மீது, பெருமழை பெய்து 
ஜலப்பிரளயம்‌ உண்டாகி, அவர்களை 
நிக்கிரகம்பண்ணும்‌ என்று நோவா 
எச்சரித்தார்‌ ஆனால்‌ அவர்களோ 
ஜலப்பிரளயம்‌ வரும்‌ என்று நம்பவில்லை. 





i FT 
TT 


பாவிகள்‌ தங்கள்மீது நியாயத்தீர்ப்பு 

வரும்‌ என்று நம்பாவிட்டாலும்‌, தேவனுடைய 

நியாயத்தீர்ப்பு நிச்சயமாகவே அவர்கள்மேல்‌ 

அதுபோலவே ஜலப்பிரளயம்‌: 

அவர்கள்‌ நம்பாவிட்டாலும்‌, 

நாற்பதுநாள்‌ பூமியின்மேல்‌ 

உண்டாயிற்று. பூமியிலே ஜலம்‌ பெருகிற்று. 

அது பே கிளம்பப்பண்ணிற்று. 
பேழை பூமிக்குமேல்‌ மிதக்கிறது (ஆதி 7:17). 


மனந்திரும்புவதற்கு 
ஏழுநாள்‌ அவகாசம்‌ கொடுத்தார்‌. 

அவர்களோ தேவனுடைய 

'அசட்டைபண்ணினார்கள்‌. 

இதனால்‌ தேவனுடைய நியாயத்தீர்ப்பு 
அவர்கள்மீது வருகிறது. கர்த்தருடைய 
வார்த்தைக்கு செவிகொடுக்காத ஜனங்கள்‌ 
இருதயத்தைக்‌ கடினப்படுத்துகிறார்கள்‌. 
தாங்கள்‌ பாவம்‌ செய்தாலும்‌, தேவன்‌ 
தங்களை தண்டிக்கமாட்டார்‌ என்று பாவிகள்‌ 
நினைக்கிறார்கள்‌. 

ஜலப்பிரளயம்‌ 
பூமியின்மேல்‌ 
பெருகுகிறது. 
பூமியின்மேல்‌ 
பூமியின்மேல்‌ மிகவும்‌ 
பெருகினதினால்‌, வானத்தின்‌ 
எங்குமுள்ள உயர்ந்த 
மூடப்படுகிறது. பூமியிலே தண்ணீரின்‌ அளவு 
அதிகரிக்கிறது. திரளான தண்ணீர்‌ பூமியை 
மூடுவதினால்‌, பூமியிலுள்ள ஜீவஜந்துக்கள்‌ 
எல்லாம்‌ செத்துப்போகிறது. 

ஜலம்‌ உயர்ந்த மலைகளையெல்லாம்‌. 
மூடுகிறது. மூடப்பட்ட மலைகளுக்கு 
மேலாய்ப்‌ பதினைந்துமுழ உயரத்திற்கு 
ஜலம்‌ பெருகிற்று அப்பொழுது மாம்ச 
ஐந்துக்களாகிய பறவைகளும்‌, நாட்டு 
மிருகங்களும்‌, காட்டு மிருகங்களும்‌, பூமியின்‌ 
மேல்‌ ஊரும்‌ பிராணிகள்‌ யாவும்‌, எல்லா 
நரஜீவன்களும்‌, பூமியின்மேல்‌ சஞ்சரிக்கிற 
வைகள்‌ யாவும்‌ மாண்டு போகிறது. 


தேவனுடைய நியாயத்தீர்ப்பு மனுஷர்மீது. 
வரும்போது. மனுஷரால்‌ அவருடைய 
நியாயத்தீர்ப்புக்கு தப்பித்து எங்கும்‌ ஓடி 
ஒளிந்துகொள்ள முடியாது. மனுஷரால்‌ 
பூமிக்கு ஆழத்திலும்‌ மறைவிடத்தை 
தேடமுடியாது. பர்வதங்களுக்கு உயரத்திலும்‌: 
மனுஷரால்‌ கூடு கட்ட முடியாது. 
மனந்திரும்பாத பாவிகளை தேவன்‌. 
தேடிக்கண்டுபிடித்து. அவர்களை தம்முடைய 
நீதியான நியாயத்தர்பபுக்கப்படுத்துவார்‌ 


ஜனங்கள்‌ 
கர்த்தர்‌ 
ஆனால்‌ 
கிருபையை 


நாற்பதுநாள்‌ 
உண்டானபோது, ஜலம்‌. 
ஜலம்‌ பெருவெள்ளமாகி 


மிகவும்‌ பெருகிற்று ஜலம்‌ 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


வெடிப்புகளில்‌. 
உச்சியைப்‌ 
உன்னால்‌ உன்‌ 
பயங்கரமும்‌ உன்‌ இருதயத்தின்‌ அகந்தையும்‌ 

உன்னை மோசம்போக்கிற்று: 
கழுகைப்போல்‌ உயரத்தில்‌ உன்‌ கூட்டைக்‌ 
உன்னை 
என்று கர்த்தர்‌ 

சொல்லுகிறார்‌" (எரே 49:16) 

கன்மலை வெடிப்புகளாகிய உன்‌ 
உயர்ந்த. ஸ்தானத்திலே குடியிருந்து, 


என்னைத்‌ தரையிலே விழத்தள்ளுகிறவன்‌ 


“நீ கழுகைப்போல உயரப்போனாலும்‌, நீ 
நட்சத்திரங்களுக்குள்ளே. உன்கூட்டைக்‌ 
கட்டினாலும்‌, அல்லிடத்திலிருந்தும்‌ 
உன்னை  விழத்தள்ஞவேன்‌ என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌" (ஒப 4) 


நோவா 
அவருக்கும்‌ 
அவர்களோடுகூட 
ஜீவஜந்துக்களுக்கும்‌ 
பட்டணத்தைப்போல இருக்கிறது. 
பூமியின்மேல்‌ ஜலம்‌ பெருகியபோது அது 
பேழையை கிளம்பப்பண்ணிற்று.. பேழை 
பூமிக்கு மேல்‌ மிதக்கிறது. பேழையானது 
ஜலத்தின்மேல்‌ மிதந்துகொண்டிருக்கிறது. 


பேழைக்கு கீழே தண்ணீர்‌ 
இருக்கிறது. தண்ணீருக்கு மேலே பேழை 
மிதக்கிறது. ஜலப்பிரளயம்‌ எவ்வளவு 
அதிகரித்தாலும்‌, ஜலம்‌ எவ்வளவு, 
பெருவெள்ளமானாலும்‌, பேழையானது 
ஜலத்திற்கு மேலே மிதக்கும்‌. ஜலத்தின்‌ 
உயரம்‌ அதிகரிக்க அதிகரிக்க, பேழையும்‌ 
அதன்‌ உயரத்திலே மிதக்கிறது. ப்‌ 
பரலோகத்தை நோக்கி 

எழும்புகிறது. பரிசுத்தவான்களுக்கு இந்த்‌ 
பூமியிலே பாடுகளும்‌ வேதனைகளும்‌ 
வந்தாலும்‌, அவர்கள்‌ தங்களுடைய 
ஆவியிலே பரலோகத்தின்‌ தேவனை 
நோக்கிப்‌ பார்ப்பார்கள்‌. இந்தப்‌ பூமியிலே. 
அவர்களுடைய சரீரத்திற்கு உபத்திரவம்‌ 
ஏற்பட்டாலும்‌, (வர்களுடைய ஆவி 
பரலோகத்தின்‌ தேவனை நோக்கி உயரே 
போகும்‌. 


உண்டாக்கின பேழை, 
அவருடைய வீட்டாருக்கும்‌, 
பேழைக்குள்‌ பிரவேசித்த 
அடைக்கல 





i FTE 
TT 


மாம்சஜந்துக்கள்‌ மாண்டன 
ஆதி 7:21-24 


அதி 7. அப்பொழுது! 
மாம்சஜத்துக்களாகிய பறவைகளும்‌, 
நாட்டு மிருகங்களும்‌, காட்டு 
மிருகங்களும்‌, பூமியின்மேல்‌ ஊகும்‌ 
பிராணிகள்‌ யாவும்‌, எல்லா 
நரஜீவன்களும்‌, பூமியின்மேல்‌: 
சஞ்சரிக்கிறவைகள்‌ யாவும்‌ மாண்டன. 


வெட்டாத்தரையில்‌ 
உண்டான எல்லாவற்றிலும்‌ 
நாசியிலே  ஜீவசுவாசமுன்னவைகளன்‌ 
எல்லாம்‌ மாண்டுபோயின. 


அதி 7:22, 


ஆதி 728. மனுஷர்‌ முதல்‌, மிருகங்கள்‌, 
ஊரும்‌ பிராணிகள்‌, ஆகாயத்தூப்‌ 
பறவைகள்‌. 

பூமியின்மேல்‌ இருந்த 

வஸ்துக்கள்‌ யாவும்‌ அழித்து, அவைகள்‌ 
பூமியில்‌ இராதபடிக்கு திக்கிரகமாயின; 
நோவாவும்‌ அவனோடே. 
பேழையிலிருந்த. உயிர்களும்‌ 
மாத்திரம்‌ காக்கப்பட்டன. 


ஆதி 724. 
நூற்றைம்பது 
யிரவாகித்துக்கொண்டிருத்தது. 


ஜலப்பிரளயத்தினால்‌ பூமியில்‌ பேரழிவு, 
உண்டாயிற்று. மலைகளுக்கு மேலாய்‌ 
பதினைந்து முழ உயரத்திற்கு ஜலம்‌: 
பெருகிற்று. இதனால்‌ வெட்டாந்தரையில்‌ 
உண்டான எல்லாவற்றிலும்‌ நாசியிலே 
ஜீவசுவாசமுள்ளவைகள்‌ எல்லாம்‌ 
மாண்டுபோயிற்று. 


நோவா உண்டாக்கின பேழையிலே, 
அவரும்‌, அவருடைய வீட்டாரும்‌, 
அவர்களோடுகூட பேழைக்குள்‌ பிரவேசித்த 
ஜோடு ஜோடான ஜீவஜந்துக்கள்‌: 
மாத்திரமே இருக்கிறது. பேழை ஜலத்தில்‌ 
மிதக்கும்போது. பேழைக்குள்ளே 
இருக்கிற எல்லாம்‌ மிதக்கின்றன. 
அவற்றிற்கு ஜலத்தினால்‌ அழிவு 
உண்டாகவில்லை. ஆனால்‌ பூமியிலே 
இருக்கிற எல்லாம்‌ மாண்டுபோகிறது. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பூமியின்மேல்‌ ஜலம்‌ பெருகினபோது, 
மாம்சஜந்துக்களாகிய பறவைகளும்‌, நாட்டு 
மிருகங்களும்‌, காட்டு மிருகங்களும்‌, 
பூமியின்மேல்‌ ஊரும்‌ பிராணிகள்‌ யாவும்‌, 
எல்லா நரஜீவன்களும்‌, பூமியின்மேல்‌ 
சஞ்சரிக்கிறவைகள்‌ யாவும்‌ மாண்டுபோயிற்று. 


தவித்துப்‌ 
பிரசவவேதனைப்படுகிறது' (ரோம 8:21.22), 


பூமியின்மேல்‌ ஜலப்பிரளயம்‌ 
உண்டான போது, மனுஷர்‌ முதல்‌, 
மிருகங்கள்‌, ஊரும்‌ பிராணிகள்‌, ஆகாயத்துப்‌ 
பறவைகள்‌ பரியந்தமும்‌, பூமியின்மேல்‌ இருந்த 
உமிருள்ள வஸ்துக்கள்‌ யாவும்‌ அழிந்து, 

அவைகள்‌ பூமியில்‌ இராதபடிக்கு 
நக்கிரகமாயிற்று பேழைக்குள்ளே 
பிரவேசித்த நோவாவும்‌, அவருடைய 
வீட்டாரும்‌ தவிர மற்ற மனுஷர்‌ எல்லோரும்‌. 
நிக்கிரகமாகிறார்கள்‌. 


பிரவேசியாமல்‌, 
பூமியின்மேல்‌ நிர்விசாரமாய்‌ ஜீவித்த 
எல்லோர்மேலும்‌ அழிவு வருகிறது. 
ஜலப்பிரளயம்‌ அவர்களை சூழ்ந்துகொள்கிறது. 
அவர்கள்‌ மனந்திரும்புவதற்கு நியமிக்கப்பட்ட 
கிருபையின்‌ காலம்‌ முடிந்துபோயிற்று. 
அவர்கள்‌ தங்களை சூழ்ந்திருக்கும்‌ 
ஜலப்பிரளயத்தை: பரிதாபமாய்ப்‌ 
பார்க்கிறார்கள்‌. 


பேழைக்குள்‌ 


கிருபையின்‌ காலம்‌ முடிந்தபின்பு. 
பாவிகள்‌ ஜலப்பிரளயத்திற்கு தப்பிக்க எல்லா 
முயற்சிகளையும்‌ மேற்கொள்கிறார்கள்‌. 
மனுஷருடைய முயற்சிகளெல்லாம்‌. 
வீணாய்ப்போயிற்று. நம்முடைய சுயநீதியினால்‌ 
நாம்‌ இரட்சிக்கப்படுவதற்கு வாய்ப்பே 
ல , இயேசுகிறிஸ்துவின்‌ 
மனுக்குலத்திற்கு வேறு 


இல்லை. 
இரத்தமல்லாமல்‌ 
எதன்‌ மூலமாகவும்‌ இரட்சிப்பு இல்லை. 


நியாயத்தீர்ப்பு 
கிறிஸ்துவாகிய  பேழையிலே 
பெற்றிருப்பவர்கள்‌ 
நியாயத்தீர்ப்புக்கு தப்பிப்பார்கள்‌. மற்றவர்கள்‌ 
எல்லோரும்‌ தேவனுடைய நீதியான 
நியாயத்தீர்ப்பினால்‌ நிக்கிரகமாவார்கள்‌. 


நாளின்போது. 
அடைக்கலம்‌. 


மாத்திரமே, 





ழ்‌ நயனா 
யாய 


யோபுவின்‌ சரித்திரத்திலே, எலிப்பாஸ்‌ 
நிர்விசாரமாய்‌ ஜீவிக்கிற ஜனங்களுக்கு, 
நோவாவின்‌ சரித்திரத்தை நினைவுபடுத்தி 
சொல்லுகிறார்‌. 


“அக்கிரம மாந்தர்‌ பூர்வத்தில்‌ நடந்த 
மார்க்கத்தைக்‌ கவனித்துப்‌ பார்த்தீரோ? 
காலம்‌ வருமுன்னே அவர்கள்‌ 
வாடிப்போனார்கள்‌; அவர்களுடைய 
அஸ்திபாரத்தின்மேல்‌ வெள்ளம்‌ புரண்டது" 
(யோபு 22:1516). 


ஜலப்பிரளயத்திலே 
மேலிருந்த 
நிக்கிரகமானபோது. 


பூமியின்‌ 
ஜீவஜந்துக்களெல்லாம்‌. 
நோவாவும்‌ அவரோடே 
பேழையிலிருந்த உயிர்களும்‌ மாத்திரம்‌ 
காக்கப்படுகிறது. நோவாவுக்கு 
வலதுபுறத்திலே ஆயிரம்பேரும்‌ அவருக்கு 
இடதுபுறத்திலே பதினாயிரம்பேரும்‌ 
நிக்கிரகமாகிறார்கள்‌. ஆனால்‌ நோவாவோ 
தேவனுடைய கிருபைக்கும்‌ இரக்கத்திற்கும்‌ 
எடுத்துக்காட்டாக ஜீவனோடிருக்கிறார்‌ 


மனுஷரை நிக்கிரகம்பண்ணவேண்டும்‌ 
என்பது தேவனுடைய உவிருப்பமல்ல. 
தேவன்‌ பாவத்தை வெறுக்கிறார்‌. அதே 
தேவன்‌ பாவிகளை  சிநேகிக்கிறார்‌. 
பாவிகள்‌ தங்கள்‌ பாவங்களுக்கு 
மனந்திரும்பவேண்டுமென்று தேவன்‌ 
எதிர்பார்க்கிறார்‌. தேவன்‌ பாவிகளை 
உடனே  அழித்துப்போடாமல்‌, அவர்கள்‌ 
ந்திரும்புவதற்‌ அவர்களுக்கு 
நியமித்து, 
காத்திருக்கிறார்‌. 
பொறுமை 
கர்த்தருடைய 
அசட்டைபண்ணுகிறவர்கள்‌ 


க 
காலத்தை 


மன 
கிருபையின்‌ 
பொறுமையோடு 
தேவனுடைய 2 
நீடியபொறுமையாயிருக்கிறது. 
பொறுமையை 
நிக்கிரகமாவார்கள்‌. 


நோவா 
ஜனங்களுக்கு 
வார்த்தைகளை 
நோவா 
ஜனங்களுக்காக கர்த்தருடைய 
சமுகத்திலே பரிந்து பேசி ஜெபம்பண்ணினார்‌. 


கிருபையின்‌ காலத்திலே 
கர்த்தருடைய எச்சரிப்பின்‌ 
பிரசங்கம்பண்ணினார்‌. 
துன்மார்க்கமாய்‌ ஜீவிக்கிற 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பாவிகள்‌ மனந்திரும்பிிருந்தால்‌, அவர்கள்‌ 
தேவனுடைய கோபத்திற்கு தப்பித்திருக்கலாம்‌. 
ஆனால்‌ அவர்களோ தங்கள்‌ பாவங்களுக்கு 
மனந்திரும்பாமல்‌, தங்கள்‌ இருதயங்களைக்‌ 
கடினப்படுத்தினார்கள்‌. 


நோவா னங்களுக்காக 
ஜெபம்பண்ணினாலும்‌, அவர்கள்‌ தங்கள்‌ 
பாவங்களுக்கு மனந்திரும்பாதே 
போனார்கள்‌. நோவாவின்‌ ஜெபம்‌ அவருக்கும்‌, 
அவருடைய (குடும்பத்தாரக்கும்‌, கர்த்தருடைய 
இரக்கத்தையும்‌ 
கொடுத்திருக்கிறது. நோவா. ஏறெடுத்த 
ஜெபத்தினால்‌ அவர்‌ தன்‌ ஆத்துமாவை 
மாத்திரமே காத்துக்கொண்டார்‌. 


“அப்பொழுது நோவா தானியேல்‌ யோபு 
ஆகிய ன்று புருஷரும்‌ அதின்‌ நடுவில்‌ 
இருந்தாலும்‌, அவர்கள்‌ தங்கள்‌ நீதியினால்‌ 
தங்கள்‌ ஆத்துமாக்களைமாத்திரம்‌ 
தப்புவிப்பார்கள்‌ என்று கர்த்தராகிய 
ஆண்டவர்‌ சொல்லுகிறார்‌" (எசே 1414). 


ஜலம்‌ பூமியின்மேல்‌ நூற்றைம்பது 
நாள்‌ மிகவும்‌ பிரவாகித்துக்‌ 
கொண்டிருக்கிறது. பூமியின்மேல்‌ இருந்த 
வஸ்துக்கள்‌ யாவும்‌ மாண்டுபோயிற்று. நோவா 
கர்த்தர்‌ தனக்கு 
ஊழியத்தை நோவா 
உண்மையாய்ச்‌ செய்தார்‌. நோவாவும்‌, 
அவருடைய வீட்டாரும்‌ தவிர, மற்ற 
மனுஷர்‌ எல்லோரும்‌ மடிந்துபோனாலும்‌, 
நோவா தன்னுடைய ஊழியத்தை 
நிறைவேற்றியிருக்கிறார்‌. 
இரட்சிப்பு கர்த்தருடையது. 
கர்த்தருடைய சித்தமில்லாமல்‌ யாராலும்‌ 
இரட்சிக்கப்பட முடியாது. அதே சமயத்தில்‌ 
பலிகளும்‌ தங்களுடைய பாவங்களுக்கு 
மனந்திரும்பினால்‌ மாத்திரமே அவர்களுக்கு 
இரட்சிப்பு. உண்டாகும்‌. எல்லோரும்‌. 
இரட்சிக்கப்படவேண்டும்‌. என்பது 
கர்த்தருடைய விருப்பம்‌. அதே வேளையில்‌ 
தாங்கள்‌ இரட்சிக்கப்படலேண்டுமா என்பதை 
மனுஷரே தீர்மானம்பண்ணவேண்டும்‌. 





i FTE 
TT 


ஜலம்‌ பூமியின்மேல்‌ நூற்றைம்பதுநாள்‌: 
மிகவும்‌ பிரவாகித்துக்கொண்டிருக்கிறது. 
பூமியின்‌ மேலுள்ள எல்லா நரஜீவன்களும்‌, 
பூமியின்மேல்‌: சஞ்சரிக்கிறவைகள்‌ 
மாண்டுபோயிற்று நாசிமிலே 
ஜீவசுவாசமுள்ளவைகள்‌ எல்லாம்‌. 
மாண்டுபோயின. பூமியின்மேல்‌ இருந்த 
உமிருள்ள வஸ்துக்கள்‌ யாவும்‌ 
அழிந்துபோயிற்று. அவைகள்‌ 
பூமியிலிராதபடிக்கு நிக்கிரகமாயிற்று. 


நோவாவும்‌, 
பேழையிலிருந்த 

காக்கப்படுகிறது. 

மனுஷரோடு எப்போதும்‌ போராடுவதில்லை. 
அதேவேளையில்‌ கர்த்தர்‌ மனுஷனுக்கு 
விரோதமாக எப்போதும்‌ 
கோபமாயிருப்பதுமில்லை. 


கர்த்தருடைய கோபம்‌ 
குறைந்துபோயிற்று. அவர்‌ பூமியை மறுபடியும்‌ 
புதுப்பிக்கிறார்‌ 

வானத்து 

ஜலம்‌ 

மூழ்கியிருந்த பூமி வெளியே காணப்படுகிறது. 


பூமியின்மேல்‌ பிரவாகித்துக்‌ 
நன்று ஜலம்‌ அமருகிறது. மழை: 


காணப்படுகிறது (ஆதி 8:5). 


நாற்பது நாட்களுக்கு பின்பு, 
மலைச்சிரகங்கள்‌ காணப்படுவதற்கு இருபது 
நாட்களுக்கு முன்பு, நோவா ஒரு 
காகத்தையும்‌, அதன்பின்பு ஒரு புறாவையும்‌ 
பேழையிலிருந்து வெளியே விடுகிறார்‌. 
தண்ணீர்‌ வடிந்து போயிற்றா என்பதை 
அறிந்து கொள்ள முயற்சி செய்கிறார்‌ 
(ஆதி 8:6-12). 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


மலைச்சிகரங்கள்‌ காணப்பட்டு இரண்டு 
மாதங்களுக்கு பின்பு பூமியின்‌ மேலிருந்த 
ஜலம்‌ வற்றிப்போயிற்று (ஆதி 843). இரண்டு 
மாதங்களுக்கு பின்பு பூமி காய்ந்திருக்கிறது 
(ஆதி 874) 

கர்த்தர்‌ 
கூடமிருக்கிற 


நோவாவையும்‌, 


அவருடைய 
அவரோடு பேழைக்குள்‌ இருக்கிற 
ஜீவன்களையும்‌ பேழையைவிட்டு 
புறப்படுமாறு சொல்லுகிறார்‌ (ஆதி 85-19), 


நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம்‌. 

பலிபீடத்தின்மேல்‌, தகனபலிகளை 

(ஆதி 8:20) நோவா 

'தகனபலிகளை கர்த்தர்‌ 

கர்த்தர்‌ நோவாவுக்கு 

கொடுக்கிறார்‌ 

(ஆதி 82122). இப்போது கர்த்தருடைய 

நியாயத்தீர்ப்புக்குப்‌ பதிலாக, அவருடைய 
கிருபையும்‌ இரக்கமும்‌ வெளிப்படுகிறது. 


அவரோடு 
வீட்டாரையும்‌, 


தேவன்‌ நினைத்தருளுகிறார்‌ 
ஆதி 81-3 


ஆதி 84. தேவன்‌ நேரவாவையும்‌, 
அவனுடனே பேறையிலிருந்த ௪௧ல 
காட்டு மிருகங்களையும்‌, ௪கல நாட்டு. 
மிருகங்களையும்‌ நினைத்தருவினார்‌; 
தேவன்‌ பூமியின்மேல்‌ காற்றை 
வீசப்பண்ணினார்‌, அப்பொழுது ஜலம்‌ 


அமர்ந்தது. 


அதி 82. 

ஊரற்றுக்கண்களும்‌, 
அடைபட்டன; 

மழையும்‌ நின்றுபோயிற்று. 


பூமியிலிருந்து. 

வற்றிக்கொண்டே 

வந்தது; நூற்றைம்பது நாளுக்குப்பின்பு 
ஜலம்‌ வடிந்தது. 


தேவன்‌ நோவாவையும்‌, அவரோடுகூட 
பேழையிலிருக்கிற எல்லா ஜீவன்களையும்‌ 
நினைத்தருளுகிறார்‌. “தேவன்‌ நோவாவையும்‌, 
அவனுடனே பேழையிலிருந்த சகல காட்டு 
மிருகங்களையும்‌, சகல நாட்டு 
மிருகங்களையும்‌. நினைத்தருளினார்‌"' 
(ஆதி 81) என்னும்‌ இந்த வாக்கியம்‌, 
மனுஷர்‌ பேசுகிற பிரகாரம்‌ 
எழுதப்பட்டிருக்கிறது. 


ஆழத்தின்‌: 
வானத்தின்‌ 


வானத்து 





i= FTE 
TT 
எல்லா  ஜீவன்களையும்‌ 


தேவன்‌ 
நினைத்தருளுகிறார்‌. அவர்‌ தாம்‌ சிருஷ்டித்த 
எந்த சிருஷ்டியையும்‌: மறக்கமாட்டார்‌. 
“இரண்டு காசுக்கு ஐந்து அடைக்கலான்‌. 
குருவிகளை விற்கிறார்களல்லவா?' 
அவைகளில்‌  ஒன்றாகிலும்‌ தேவனால்‌ 
மறக்கப்படுகிறதில்லை" (லூக்‌ 12:6). 


“ஸ்திரீயானவள்‌ தன்‌ கர்ப்பத்தின்‌ 
பிள்ளைக்கு இரங்காமல்‌, தன்‌ பாலகனை 
மறப்பாளோ? அவர்கள்‌ மறந்தாலும்‌, நான்‌ 
உன்னை மறப்பதில்லை. இதோ, என்‌ 
உள்ளங்கைகளில்‌ உன்னை 
வரைந்திருக்கிறேன்‌: உன்‌ மதில்கள்‌ 
எப்போதும்‌ என்முன்‌ இருக்கிறது" 
(ஏசா 49:1516). 


கர்த்தர்‌ நோவாவை நினைத்தருளுவது. 
மனுக்குலத்தின்மீது கர்த்தருடைய 
கிருபை மறுபடியும்‌ வெளிப்படுவதற்கு 
அடையாள மாயிருக்கிறது. கர்த்தர்‌ 
மனுபுத்திரரை முற்றிலுமாய்‌ 
அழித்துப்போடவில்லை. நோவாவக்கு 
கர்த்தருடைய கண்களில்‌ தயவு கிடைத்தது. 
கர்த்தர்‌ இந்தப்‌ பூரியை ஐலப்பிரளயத்தினால்‌. 
அழித்துப்போட்டாலும்‌, நோவாவையும்‌ 
அவருடைய வீட்டாரையும்‌ அழிவுக்கு, 
தப்புவிக்கச்‌ செய்கிறார்‌. 


நோவாவும்‌ 
பேழையிலிருக்கிறார்கள்‌. 
மறந்துவிட்டதுபோல 
அவர்கள்‌ பேழைக்குள்ளே 
நாட்களாயிருக்கிறார்கள்‌. ர்த்தர்‌ 
நோவாவிடம்‌, “பேழைக்குள்‌ மிரவேசியங்கள்‌" 
என்று மாத்திரமே சொன்னார்‌ 
பேழைக்குள்ளே 

இருக்கவேண்டும்‌ என்று 

நோவாவுக்கு சொல்லவில்லை. 


டைய வீட்டாரும்‌ 


நோவா பேழையிலிருந்து 


மறந்துவிட்டாரோ. 

அவர்களுடைய 

நோவாவைப்போலவே 

நாமும்‌, கர்த்தர்‌ நம்மை மறந்துவிட்டாரோ 
என்று நினைக்கிறோம்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பாடுகளும்‌ வேதனைகளும்‌, 
வரும்போது, 
அவற்றிலிருந்து 
விடுவிக்கவேண்டும்‌ என்று 
எதிர்பார்க்கிறோம்‌. கர்த்தர்‌ நமக்கு 
உடனே விடுதலையைக்‌ கொடுக்கவில்லை. 
யென்றால்‌, நாம்‌ நீண்ட 
நாட்களாக உபத்திரவத்தை 
அனுபவித்துக்கொண்டிருந்தால்‌, கர்த்தர்‌ 
நம்மை மறந்துவிட்டாரோ என்னும்‌ 
எண்ணம்‌ நமக்குள்‌ வந்துவிடுகிறது. 


நோவா ஒரு நீதிமான்‌. அவர்‌ சந்தன 
நம்புகிறவர்‌. ஆனாலும்‌ 

பக்கல்‌ பெ ழுமையிக்ளமவிருத்கிரயா! 

கர்த்தர்‌ நோவாவிடம்‌ கொப்பேர்‌ மரத்தால்‌ 

பேழையை உண்டாக்கச்‌ சொன்னார்‌. கர்த்தர்‌ 

நோவாவையும்‌ அவருடைய வீட்டாரையும்‌ 

பேழைக்குள்‌ பிரவேசிக்குமாறு அழைத்தார்‌ 

பேழைக்குள்‌ பிரவேசித்த 

கர்த்தர்‌. அவர்களை உள்ளே 

ர்‌ கதவை 


நோவாவால்‌ பேழையின்‌ கதவைத்‌ 
திறக்க முடியாது. தன்னை பேழைக்குள்‌. 
அடைத்துப்போட்ட கர்த்தர்‌, தன்னை 
பேழைக்கு வெளியே எப்போது அழைத்து 
வருவார்‌ என்பதும்‌ அவருக்கு தெரியாது. 
பேரைக்கு ளியே 

பெய்கிறது. 


மழை 
பூமியின்மேல்‌ 
நூற்றைம்பதுநாள்‌ மிகவும்‌ 


ஜலம்‌ 


பிரவாகித்துக்கொண்டிருக்கிறது. பேழைக்கு 
வெளியே என்ன நடைபெறுகிறது என்பது 
நோவாவுக்கு தெரியாது. 

பேழைக்குள்ளே அடைக்கப்பட்டிருக்கிற 
நோவா, தன்னுடைய எதிர்காலத்தைப்பற்றி, 
பலவிதமாக சிந்தித்துப்‌ பார்த்திருப்பார்‌. 
தன்னுடைய வாழ்க்கை இந்தப்‌ 
பேழையிலேயே முடிந்துபோகுமோ என்னும்‌ 
பயம்‌ அவருக்கு வந்திருக்கும்‌. ன்‌ 


பயமும்‌ அவருக்கு ஏற்பட்டிருக்கும்‌. கர்த்தர்‌ 
எதுவரைக்கும்‌ தன்னை மறப்பார்‌ என்றும்‌, 
அவர்‌ எப்போது தன்னை நினைப்பார்‌ 
என்றும்‌ நோவாவுக்கு தெரியாது. 





i al 
TT 
தேவன்‌ நோவாவை. 


னால்‌ 

மறக்தலின்கை. நோலன்‌. தோவானைய்‌. 
அவருடனே பேழையிலிருந்த சகல காட்டு 
மிருகங்களையும்‌, 

மிருகங்களையும்‌ 

கர்த்தர்‌ தம்முடைய 

இரக்கத்தையும்‌ 

மறுபடியும்‌ வெளிப்படுத்துகிறார்‌. 


வெளிப்படுத்துவதற்கு அடையாளம்‌. 

கர்த்தர்‌ சர்வவல்லமையுள்ளவர்‌. 
அவருக்கு காற்றின்மேலும்‌ தண்ணீரின்மேலும்‌ 
அதிகாரமுள்ளது. தேவன்‌. ல்‌ 
காற்றை வீசப்பண்ணுகிறார்‌. 
நூற்றைம்பது நாட்களாக 
பிரவாகித்துக்கொண்டிருக்கிற 
அமருகிறது. காற்றும்‌ மழைய 
மனுஷருடைய ஆளுகைக்குட்பட்டதல்ல. 
அவை தேவனுடைய ஆளுகைக்கும்‌, 
அதிகாரத்திற்கும்‌ மாத்திரமே உட்பட்டது. 

கர்த்தர்‌ பொழுதுபோகாமல்‌ 
நோவாவை நினைத்தருளவில்லை. அல்லது 
தமக்கு நித்திரை வராமல்‌ கர்த்தர்‌ 
நோவாவை நினைத்தருளவில்லை. 
பேழைக்குள்ளே அடைக்கப்பட்டிருக்கும்‌. 
நோவாவை வெளியே கொண்டு 
வரவேண்டும்‌ என்பதற்காகவே கர்த்தர்‌ 
அவரை நினைத்தருளுகிறார்‌. 


நோவாவை பேழைக்குள்ளே அனுப்பி 

யின்‌ கதவை அடைத்த 
கர்த்தரால்‌, அவரை பேழைக்கு வெளியே 
அழைத்து வரவும்‌ முடியும்‌. கர்த்தரால்‌ 
கதவை அடைக்கவும்‌ முடியும்‌, அந்தக்‌ 
கதவை திறக்கவும்‌ முடியும்‌. கர்த்தரால்‌ 
மழையை பெய்யப்பண்ணவும்‌ முடியும்‌. 
பெய்கிற மழையை நிறுத்தவும்‌: 
முடியும்‌. கர்த்தரால்‌ பெருங்காற்றை 
வீசச்செய்யவும்‌ முடியும்‌. அந்தக்‌ காற்றை 
அவரால்‌ அமர்த்தவும்‌ முடியும்‌. 


“அக்கினியே, 


சொற்படி செய்யும்‌ 


(சங்‌ 148:8). 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நோவாவை நினைத்தருளி, 
காற்றை வீசப்பண்ணுகிறார்‌. 


விடுவிக்கப்பட்டு, 
செங்கடலுக்கு முன்பாக நின்றபோது, 
கர்த்தர்‌ உலர்ந்த காற்றை வீசப்பண்ணினார்‌. 
அந்தக்‌ காற்று செங்கடலை. 
இரண்டாகப்‌ பிளந்தது. கர்த்தர்‌ அதே 
போன்ற காற்றை இப்போது பூமியின்மேல்‌ 
வீசப்பண்ணுகிறார்‌. அப்பொழுது ஜலம்‌ 
அமருகிறது. 


கையைச்‌ 
சமுத்தித்தின்மேல்‌ னான்‌; அப்பொழுது. 
கர்த்தர்‌ இராமுழுதும்‌ பலத்த கீழ்காற்றினால்‌ 
சமுத்திரம்‌ ஒதுங்கும்டி செய்து, அதை 
வறண்டுபோகப்பண்ணினார்‌; ஜலம்‌ பிளந்‌ 


கட்டளையிட்டபோது 
நாற்பதுநாள்‌ ஜலப்பிரளயம்‌ 

கர்த்தருடைய கட்டளையின்‌ 

மகாஆழத்தின்‌ ஊற்றுக்கண்கள்‌ 

எல்லாம்‌ பிளந்தன. வானத்தின்‌ மதகுகள்‌ 
திறவுண்டன. பூமியின்மேல்‌ பெருமழை 


பெய்தது (ஆதி 7:1112), இப்போது கர்த்தர்‌ 
வானத்தின்‌ திறவண்‌ 
அடைக்கிறார்‌ 

அமருகிறது. கர்‌; ப 0 
மதகுகளை திறக்கவும்‌, அடைக்கவும்‌ முடியும்‌. 


ஜலம்‌ 


மனுஷர்‌ எல்லோரும்‌. 
துன்மார்க்கராயும்‌ 
அவர்கள்மீது தம்முடைய 
அனுப்புவதற்காகவே, 
கர்த்தர்‌ பூமியின்மேல்‌ 
ஜலப்பிரளயத்தை உண்டுபண்ணினார்‌. 
கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு அவருடைய 
நீதியின்‌ பிரகாரம்‌ நடைபெறும்‌. ஆனாலும்‌ 
கர்த்தர்‌ தம்முடைய கிருபையின்‌ பிரகாரம்‌, 
தம்முடைய நியாயத்தீர்ப்பை நிறுத்தி 
வைக்கிறார்‌. 


பூமியிலுள்ள 
பாவிகளாயும்‌, 
இருக்கிறார்கள்‌. 
நியாயத்தீர்ப்பை 
இந்தப்‌ 


கர்த்தருடைய பலத்த கரமே பாவிகளை 
அவருடைய 

ஜனங்களை 
கர்த்தரே 
காயம்‌ 


அழிவுக்கு தப்பிக்கவைக்கிறது. 
காயப்படுத்துகிறவர்‌. அவரே 
கட்டுகிறவர்‌. 





i THE 
TT 


பூமியைக்‌ கீழதுமேலதாக்கும்‌" 
(யோபு 121415). 


அர்த்த ்‌ ஆழத்தின்‌: 
ஊற்றுக்கண்களையும்‌, வானத்தின்‌ 
மதகுகளையும்‌ அடைக்கிறார்‌. அப்போது 
வானத்தின்‌ மழை நின்றுபோயிற்று மழை 
நின்றாலும்‌, ஜலப்பிரளயம்‌ உடனே 
நின்றுபோகவில்லை. ஜலம்‌ பூமியிலிருந்து 
கொஞ்சம்‌ கொஞ்சமாக வற்றுகிறது. 


நோவாவும்‌ டைய 
பேழைக்குள்ளே இருக்கிறார்கள்‌. மழை 
நின்றுபோலது கர்த்தருடைய மீட்கும்‌ 
கர்த்தர்‌ இந்தப்‌ பிரபஞ்சத்து 
கதி ஒரே வேளையில்‌ மீட்பை 
குட்டளையிடாமல்‌, கொஞ்சம்‌ கொஞ்சமாக 
கட்டளையிடுகிறார்‌ 


வீட்டாரும்‌ 


ஆரம்பத்தில்‌ நமக்கு மீட்பு குறைவாக 
கிடைக்கலாம்‌. அற்பமான காரியங்களை 
நாம்‌ ஒருபோதும்‌ அசட்டைபண்ணக்கூடாது. 
ஆரம்பம்‌ சாதாரணமாக இருந்தாலும்‌, அதன்‌ 
முடிவு மகிமையுள்ளதாகயிருக்கும்‌ 


ஜலம்‌ பூமியிலிருந்து நாளுக்குநாள்‌ 
வற்றிக்கொண்டே வருகிறது: 
நூற்றைம்பது நாளுக்குப்பின்பு ஜலம்‌ 
வடிகிறது (ஆதி 8:3) 

நமக்குள்ளே இரட்சிப்பின்‌ கிரியையை 
ஆரம்பிக்கிற கர்த்தர்‌, தம்முடைய 

ன்‌ பிரகாரமாக நிறைவேற்றி 
முடிப்பார்‌. இரட்சிப்பு கர்த்தருடையது. 


'அற்பமான ஆரம்பத்தின்‌ நாளை யார்‌ 
அசட்டைபண்ணலாம்‌” பூமியெங்கும்‌ 
சுற்றிப்பார்க்கிறவைகளாகிய கர்த்தருடைய 
ஏழு கண்களும்‌ செருபாபேலின்‌ கையில்‌ 
இருக்கிற தூக்குநூலைச்‌ சந்தோஷமாய்ப்‌ 
பார்க்கிறது" (சக 4:10) 


“நீதிமான்களுடைய பாதை 
நடுப்பகல்வரைக்கும்‌ அதிகமதிகமாய்ப்‌ 
பிரகாசிக்கிற சூரியப்பிரகாசம்போலிருக்கும்‌" 
(நீதி 428). 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


அரராத்‌ மலைகள்‌ 
ஆதி 8:45 


ஆதி 8:5. ஏழாம்மாதம்‌ பதினேழாம்‌ 
தேதியிலே பேழை அரராத்‌ என்னும்‌ 
மலைகளின்மேல்‌ தங்கிற்று. 


ஆதி 825. பத்தாம்மாதம்‌ மட்டும்‌ ஜலம்‌ 
வடித்து கொண்டேவத்தது; பத்தாம்‌ 
மாதம்‌ முதல்‌ தேதியிலே. 
மலைச்சிகரங்கள்‌ காணப்பட்டன. 


நாளுக்குநாள்‌ பூமியிலிருந்து 

வருகிறது. பேழை 

'மலைகளின்மேல்‌. 

மிதக்காமல்‌, 

து நோவாவுக்கு 

நோவாவின்‌ பேழை 

பிரயாணம்பண்ணாமல்‌, 

ஒரிடத்தில்‌ வாய்த்‌ தங்கியிருக்கிறது. 

நோவாவின்‌ வாசஸ்தலம்‌ இப்போது, 
உறுதியான தரையின்‌ மேல்‌ நிற்கிறது. 


ரவா பேழையை செய்தா] வர்‌ 
து கலை ல்‌ 
னான்‌. வரை பரவால 
அந்தப்‌ பேழை எங்கும்‌ போகவில்லை. 
தேவனுடைய தெய்லீக வழிநடத்துதலின்‌ 
பிரகாரமாக, அந்தப்‌ பேழை பூமிக்குமேல்‌ 

அந்தப்‌ 

அரராத்‌. 


ஜலம்‌ 


பரிசுத்தவான்களும்‌. 
பேழையைப்போல, 





i= FTE 
TT 


நோவா செய்த பேழை, ஒரு குறிப்பிட்ட 


எங்கும்‌ அலையாமல்‌, கர்த்தருக்கு சித்தமான 
இடத்திலே தங்கி தாபரிப்போம்‌. அப்போது 
நம்முடைய மனதிற்கு ஆறுதலும்‌, நம்முடைய 
சரீரத்திற்கு இளைப்பாறுதலும்‌ உண்டாகும்‌. 


அரத்‌ என்னும்‌ மலைகள்‌ ஒரு 
மலைக்கூட்டம்‌. இந்த மலைகளின்‌ சிகரங்கள்‌ 
மாத்திரமே தண்ணீரின்மேல்‌ தெரிகிறது 
இந்த சிகரங்களைப்‌ பார்ப்பதற்கு 
தீவு்கூட்டம்‌ போல தெரியும்‌. பேறைக்குள்ளே 
இருக்கிற நோவாவும்‌, அவருடைய வீட்டாரும்‌ 
அரராத்‌ மலைகளின்‌ சிகரங்களைப்‌ 
பார்த்திருப்பார்கள்‌. இவர்களைத்‌ தவிர அந்த 
மலைச்சிகரங்களைப்‌ பார்ப்பதற்கு, இந்தப்‌ 
பூமியிலே வேறு யாரும்‌ உயிரோடில்லை. 


நோவாவும்‌. அவருடைய வீட்டாரும்‌ 
பேழையிலே மிதக்கும்போது, பேழையிலுள்ள 
ஜன்னலை திறந்து பார்த்திருப்பார்கள்‌ 
ஒருவேளை அவர்கள்‌ அந்த ஜன்னலை 


ஒவ்வொரு நாளும்‌ திறந்து பார்த்திருக்கலாம்‌. 


ஒரே நாளில்‌ பல தடவைகள்கூட அந்த 


ஜன்னலைத்‌ திறந்து பார்த்திருக்கலாம்‌. 
நோவாவும்‌ அவருடைய வீட்டாரும்‌ 
யல நாட்களாக பேழையிலே 
மிதக்கிறார்கள்‌. அவர்களுடைய சரீரங்களில்‌. 
பிரயாணக்களைப்பு ஏற்பட்டிருக்கும்‌. 
வெட்டாந்தரையைப்‌ பார்க்கவேண்டும்‌ 
என்னும்‌ ஆவல்‌ அவர்களுக்குள்ளே 
அதிகரித்திருக்கும்‌. 

தேவன்‌ பூமியின்மேல்‌ காற்றை 
வீசப்பண்ணினபோது, தண்ணீர்‌ அமர்ந்தது. 
அப்போது வானத்து மழையும்‌ நின்‌ றுபோயிற்று. 
பூமியின்மேல்‌ ஜலம்‌ வடிந்தது. நோவாவும்‌ 
அவருடைய வீட்டாரும்‌ அப்போதிருந்தே, 
ஏதாவது தரைப்பகுதி தென்படுகிறதா 
என்பதை தேடிப்பார்த்திருப்பார்கள்‌. 
ஜலம்‌ வடியும்போது, பூமிமின்‌ தரை 
காணப்படுவதற்கு வாய்ப்புள்ளது. 


ஏழாம்‌ மாதம்‌ பதினேழாம்‌ தேதியிலே, 
அரராத்‌ என்னும்‌ மலைகளின்மேல்‌ 


வீட்டாருக்கும்‌. 
காணப்படுகிறது. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


காகம்‌, புறா 
ஆதி 86-12 


ஆதி 8:6. நாற்பது நான்‌ சென்றபின்‌, 
தோவாதான்‌ பேழையில்‌ செய்திருந்த 
ஜன்னலைத்‌ திறத்து, 


ஆதி 8:7. ஒரு காகத்தை வெளியே 
விட்டான்‌; அது புறப்பட்டுப்‌ 
பூமியின்மேல்‌ இருத்த 
வற்றிப்போகும்வரைக்கும்‌ 
வருகிறதுமாய்‌ இருந்தது. 


ஆதி 88. பின்பு 
ஜலம்‌ குறைத்து 
என்று அறியும்படி, 
தன்னிடத்திலிருத்து 
விட்டான்‌. 


போகிறதும்‌ 


பூமியின்மேல்‌ 
'போயிற்றோ 
புறாவைத்‌ 
வெளியே 


ஏரு 


ஆதி 89, 
இருந்தபடியால்‌, 


பூமியின்மீதெங்கும்‌ ஜலம்‌. 
அந்தப்‌ புறா தன்‌: 
உள்ளங்கால்‌ வைத்து இளைப்பாற 
இடம்‌ காணாமல்‌, திரும்பிப்‌ 
பேழையிலே அவனிடத்தில்‌ வந்தது; 
அவன்‌ தன்‌ கையை நீட்டி அதைப்‌ 
பிடித்துத்‌ தன்னிடமாகப்‌ பேழைக்குள்‌. 
'சேர்த்துக்கொண்டான்‌. 


ஆதி 840, பின்னும்‌ ஏழுநான்‌. 
பொறுத்து, மறுபடியும்‌ புறாவைப்‌ 
பேறையிலிருந்து வெளியே விட்டான்‌. 
81. அந்தப்‌ புறா 
அவனிடத்தில்‌ 
இதோ, 
கொத்திக்கொண்டுவந்த ஒரு 
ஒலிவமரத்தின்‌ இலை அதின்‌ வாயில்‌ 
இருத்தது; அதினாலே நோவா 
பூமியின்மேல்‌ ஜலம்‌ குறைந்து போயிற்று 


என்று அறிந்தான்‌. 


ஆதி 842. பின்னும்‌ ஏழுநான்‌ 
பொறுத்து, அவன்‌ புறாவை வெளியே 
விட்டான்‌; அது அவனிடத்திற்குத்‌ 
திரும்பி வரவில்லை. 





i a 
TT 


நோவாவும்‌ அவருடைய வீட்டாரும்‌. 
பேழைக்குள்ளே இருக்கிறார்கள்‌. கர்த்தர்‌ 
அவர்களை உள்ளே விட்டு, பேழையின்‌ 
கதவை அடைத்திருக்கிறார்‌. அவர்களால்‌ 
பேழையின்‌ கதவை திறக்க முடியாது. அந்தக்‌ 
கதவை கர்த்தரால்‌ மாத்திரமே திறக்க 
முடியும்‌. ஆனாலும்‌ பேழைக்கு வெளியே பூமி 
எப்படியிருக்கிறது என்பதை பார்க்கவேண்டும்‌. 
என்னும்‌ ஆவல்‌ நோவாவுக்கு உண்டாயிற்று. 

பேழையிலே நோவா 
செய்திருக்கிறார்‌. 
வீட்டாரும்‌, அந்த 
பேழைக்கு வெளியே 
அவர்களுக்கு 
மலைகளின்‌ 


ஒரு ஜன்னலை 
நோவாவும்‌ அவருடைய 

ஜன்னல்‌ வழியாக 
எட்டிப்பார்க்கிறார்கள்‌. 
அரராத்‌ என்னும்‌ 
சிகரம்‌ மாத்திரமே 
காணப்படுகிறது. வேறு ஒன்றும்‌ 
காணப்படவில்லை. ஜலம்‌ ஷந்திருக்கிறது. 
என்பது அவர்களுக்கு தெரிகிறது. ஆனால்‌ 
அது எவ்வளவு வடிந்திருக்கிறது என்பதோ, 


பந்தம்‌ 
ஜலப்பிரளயம்‌. 
நோவாவுக்கு 
ஜலப்பிரளயம்‌ எப்போது வற்றும்‌ என்றோ 
ஜலம்‌ எப்பொழுது மொத்தமாய்‌ வடிந்து 
பூமியின்‌ நிலப்பகுதி வெளியே காணப்படும்‌ 
என்றோ கர்த்தர்‌ நோவாவக்கு 
சொல்லவில்லை. 


கர்த்தர்‌ நோவாவை 
கொப்பேர்‌ மரத்தால்‌ ஒரு 
உண்டாக்கு என்று சொன்னார்‌. 
ப்‌ ம்‌ என்று 
கர்த்தருடைய 


நோக்கி, 


பேழையை 
பூமியின்மீது. 
சொன்னார்‌. 
வார்த்தைக்கு 
உண்டாக்கினார்‌. 
பூமியின்மேல்‌ 
இனிமேல்‌: 
நோவாவக்கு 


கர்த்தர்‌ சொன்ன பிரகாரம்‌ 
ஜலப்பிரளயம்‌ உண்டாயிற்று. 
என்ன நடைபெறும்‌ என்பது 
தெரியாது. 

நோவா கர்த்தரை தொடர்ந்து 
விசுவாசிக்கவேண்டும்‌. கர்த்தருடைய 
தெய்வீக பராமரிப்பை நம்பவேண்டும்‌. 
மறைவான காரியங்கள்‌ கர்த்தருக்கே உரியது. 
கர்த்தருடைய இரகசியங்கள்‌ ஏற்றவேளையில்‌ 
வெளிப்படுத்தப்படும்‌ என்பதை நோவா நம்பி, 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


அது நிறைவேறும்‌ 
பொறுமையோடு காத்திருக்கவேண்டும்‌. 
விசுவாசமும்‌ பொறுமையும்‌ இல்லாமல்‌ 
கர்த்தருக்கு கீழ்ப்டிவது இயலாத காரியம்‌. 


காலத்திற்காக 


நோவா பேழையை உண்டாக்கியபோது, 
ஜலப்பிரளயம்‌ வரப்போகிறது என்பது 
மாத்திரமே அவருக்கு தெரிந்திருந்தது. 
ஆனால்‌ அந்த ஜலப்பிரளயம்‌ எப்படியிருக்கும்‌ 
என்பதோ, 
எல்வாறு 
நோவாவுக்கு தெரியாது. 


பூமியின்‌ மேலுள்ள ஜலம்‌ மொத்தமாய்‌ 
வந்தால்‌, இந்தப்‌ பூமி எப்படியிருக்கும்‌ 
என்பது நோவாவுக்கு தெரியும்‌. அவர்‌ 
ஜலப்பிரளயத்திற்கு முன்பு, அப்படிப்பட்ட 
பூமியில்தான்‌ வாசம்பண்ணினார்‌. அந்தக்‌ 
காலம்‌ மறுடியும்‌ திரும்ப வரும்‌ என்று 
நோவா  பேழைக்குள்ளே பொறுமையோடு 
காத்திருக்கிறார்‌. 
பேழைக்குள்ளே 
கர்த்தருடைய 
என்பதை 
ஆல்‌ 
கர்த்தர்‌ 


நோவா 
பொறுமையோடிருந்தாலும்‌, 
பராமரிப்பு எப்படியிருக்கும்‌ 
அறிந்துகொள்ளவேண்டும்‌ என்னும்‌ 
அவருக்குள்‌ அதிகமாயிற்று. 
தமக்கு ஏற்ற வேளையில்‌ பூமியின்‌ 
மேலுள்ள ஜலத்தை வடியப்பண்ணுவார்‌. 
அந்த வேளை எப்போது வரும்‌ என்பது 
நோவாவுக்கு தெரியவில்லை. அதை 
அறிந்துகொள்ளவேண்டும்‌ என்னும்‌ ஆவல்‌ 
அவருக்குள்‌ அதிகமாயிற்று. 
பதறான்‌. 


செய்கிறார்‌ 
தான்‌ விசுவாசிப்பது எப்போது நடைபெறும்‌ 
என்று பதட்டப்படவும்‌ செய்கிறார்‌. 


கர்த்தரை விசுவாசிக்கிறவர்கள்‌, 
நீடிய பொறுமையுள்ளவர்களாயிருப்பார்கள்‌. 
அவர்கள்‌ கர்த்தருடைய அடிச்சுவடுகளைப்‌ 
பின்பற்றி. உறுதியான பாதையில்‌ நடப்பார்கள்‌. 
அவர்கள்‌ ஒருபோதும்‌ அவசரப்பட்டு, 
கர்த்தருக்கு முன்பாக ஓடமாட்டார்கள்‌ 


ஆதலால்‌ கர்த்தராகிய ஆண்டவர்‌ 
உரைக்கிறதாவது: இதோ, அஸ்திபாரமாக 
ஒரு கல்லை நான்‌ சீயோனிலே வைக்கிறேன்‌; 
அது பாரீட்சிக்கப்பட்டதும்‌, விலையேறப்‌ 
பெற்றதும்‌. திட  அஸ்திபாரமுள்ளதுமான 
மூலைக்கல்லாயிருக்கும்‌, விசுவாசிக்கிறவன்‌ 
பதறான்‌” (ஏசா 28:16). 





i THE 
TT 


நாற்பது நாள்‌ சென்றபின்‌, நோவா 
தான்‌ பேழையில்‌ செய்திருந்த 
ஜன்னலைத்‌ திறந்து, ஒரு காகத்தை வெளியே 
விடுகிறார்‌: அது புறப்பட்டுப்‌ பூமியின்மேல்‌ 
இருந்த ஜலம்‌ வற்றிப்போகும்வரைக்கும்‌. 
போகிறதும்‌ வருகிறதுமாய்‌ இருக்கிறது 
(ஆதி 8:67). 

காகம்‌ போகிறதும்‌ 
வருகிறதுமாயிருக்கிறது. ஜன்னல்‌ 
வழியாக பேழைக்குள்‌ வெளியே 
போன காகம்‌, மறுபடியும்‌ அதே ஜன்னல்‌. 
வழியாக பேழைக்குள்ளே வந்ததா அல்லது 
அந்தக்‌ காகம்‌ பேழையின்மீது தங்கிற்றா 
என்பது நிச்சயமாய்த்‌ தெரியவில்லை. 
ஒருவேளை அந்தக்‌ காகம்‌ மறுபடியும்‌ 
பேழைக்குள்ளே வராமல்‌, பேழைக்கு 
வெளியிலேயே தங்கியிருப்பதற்கு 
வாய்ப்புள்ளது. 


பின்பு பூமியின்மேல்‌ ஜலம்‌ குறைந்து 
அறியும்படி, நோவா 

ஒரு ற்‌ தன்னிடத்திலிருந்து 
பூமியின்மீதெங்கும்‌ 

ஜலம்‌ இவ்வள அந்தப்‌ புறா தன்‌ 
உள்ளங்கால்‌ வைத்து இளைப்பாற 
இடம்‌ காணாமல்‌, திரும்பிப்‌ பேழையிலே 
அவரிடத்தில்‌ வருகிறது: நோவா தன்‌ கையை 
ப்‌ பிடித்துத்‌ தன்னிடமாகப்‌ 
சேர்த்துக்கொள்கிறார்‌ 


ம்‌ பதலை முத்‌ இடா 
அனுப்பியபோது. 
னு 3 க நல்ல செய்தி 
எதையும்‌ கொண்டு வரவில்லை. அது ஒரு 
வேளை ஜலத்தில்‌ நனைந்திருக்கலாம்‌. 
வெண்புறா அழுக்கடைந்திருக்கலாம்‌. 
நோவா பின்னும்‌ ஏழுநாள்‌ பொறுத்து, 
மறுபடியும்‌ அந்தப்‌ புறாவை பேழையிலிருந்து 
வெளியே விடுகிறார்‌ (ஆதி 8:10). 
புறா சாயங்காலத்தில்‌. 
வந்து சேருகிறது; 
இதோ அது  கொத்திக்கொண்டுவந்த 
ஒலிவமரத்தின்‌ இலை 
அத்ன்‌ வாயில்‌ இருக்கிறது: அதினாலே. 
ய 


அந்தப்‌ 
நோவாலிடத்தில்‌ 


நோவா 
குறைந்துபோயிற்று 
(ஆதி 841) 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நோவா பின்னும்‌ ஏழுநாள்‌ பொறுத்து, 
அந்தப்‌ புறாவை வெளியே விடுகிறார்‌. அது 
திரும்பி வரவில்லை. நோவா 


இடைவெளி கொடுத்து அதை வெளியே 
விடுகிறார்‌. நோவாவும்‌ அவருடைய வீட்டாரும்‌ 
பேழைக்குள்ளே இருந்த காலத்தில்‌, அவர்கள்‌ 
ஓய்வுநாளை பரிசுத்தமாக ஆசரித்தார்கள்‌ 
என்று வேதபண்டிதர்கள்‌ விளக்கம்‌ 
சொல்லுகிறார்கள்‌. ஆகையினால்தான்‌ 
நோவா. ஓய்வுநாளுக்கு முக்கியத்துவம்‌ 
கொடுத்து, ஏழுநாளுக்கு ஒருதரம்‌ 
காகத்தையோ அல்லது புறாவையோ 
பேழையிலிருந்து வெளியே விடுகிறார்‌. 

புறா. கிருபையுள்ள ஆத்துமாவுக்கு. 
அடையாளம்‌. நோவா புறாவை முதல்‌ 
தடவையாக பேழையிலிருந்து. வெளியே 
அனுப்பியபோது, அந்தப்‌ புறாவுக்கு தன்‌ 
உள்ளங்கால்‌ வைத்து இளைப்பாற இடம்‌ 
இல்லை. இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ 
ஆத்துமாவும்‌, அந்தப்‌ 
கால்வைத்து இளைப்பாற 
இடமில்லாமல்‌ அலைந்துகொண்டிருக்கிறது. 
விசுவாசிகளாகிய நமக்கு இந்தப்‌ 
பிரபஞ்சத்தில்‌ சமாதானமோ, சந்தோஷமோ, 
'திருப்தியோ இல்லை. 


அனல்‌ கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து, 

'அடையாளமாயிருக்கிறார்‌. 
பேழைகிகந்த வெளியே அனுப்பப்பட்ட 
புறாவுக்கு, 


வெளியிலே கால்வைத்து, 
இளைப்பாற இடமில்லை. அந்தப்‌ புறா 
திரும்பி பேழையில்‌ வந்தபோது, அதற்கு 
அங்கே இளைப்பாறும்‌ இடம்‌ கிடைக்கிறது. 
விசுவாசிகளாகிய நமக்கு இந்தப்‌ 


பிரபஞ்சத்தில்‌ ஆறுதலும்‌, இளைப்பாறுதலும்‌ 
கர்த்தராகிய 
திரும்பி 


மனுஷருடைய 
புறாவைப்போல 


எல்லோரும்‌ என்னிடத்தில்‌ 

நான்‌ உங்களுக்கு 

ன்‌ தருவேன்‌ என்று நம்முடைய 

கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து, 

நமக்கு வாக்குப்பண்ணியிருக்கிறார்‌ 

வாக்குப்பண்ணினவர்‌ உண்மையுள்ளவர்‌. 

வாக்குத்தத்தங்களெல்லாம்‌ இயேசுகிறிஸ்து 

வக்குள்ளே ஆம்‌ என்றும்‌. ஆமென்‌ 
என்றும்‌ இருக்கிறது. 





i= THE 
TT 


மனுஷருடைய 
காகத்தைப்‌ போன்றது. 
விட்டு வெளியே போன காகம்‌, 
பேழைக்கு மறுபடியும்‌: வருகிறதும்‌. 
போகிறதுமாய்‌ இருக்கிறது. அதுபோலவே 
நம்முடைய மாம்ச இருதயமும்‌, 
உலகப்பிரகாரமான காரியங்களை செய்கிறது. 
மறுபடியும்‌ கர்த்தரிடத்தில்‌ திரும்பி வருகிறது. 
மறுபடியும்‌ உலககாரியங்களுக்கு, 
போய்விடுகிறது. நோவா தன்‌ கையை 
நீட்டி காகத்தை பிடித்து தன்னிடமாக 
பேழைக்குள்‌ சேர்த்துக்கொள்ளவில்லை. 
ஆனால்‌ இளைப்பாற இடம்‌ காணாமல்‌ 
திரும்பி பேழையிலே வந்த புறாவை, நோவா 
கையை நீட்டி அதைப்‌ பிடித்து. தன்னிடமாக 
பேழைக்குள்‌ சேர்த்துக்கொள்கிறார்‌. 


மாம்சஇருதயம்‌ 
பேழையை 


நாம்‌ கிறிஸ்துவண்டையில்‌ வரும்போது, 
கிறிஸ்துவானவர்‌ தம்முடைய 
கிருபையினால்‌. தம்மிடமாக 
சேர்த்துக்கொள்கிறார்‌ தம்மிடத்தில்‌ 
வருவதற்கு கிறிஸ்துவானவர்‌ நமக்கு உதவி 
செய்கிறார்‌. நம்மை உற்சாகப்படுத்தி 
வரவேற்கிறார்‌. நாம்‌ கிறிஸ்துவினிடத்தில்‌ 
வந்தால்‌ நமக்கு ஆறுதலும்‌ இளைப்பாறுதலும்‌ 
உண்டு 


நம்மை 


நோலா... மறுப 


பேழையிலிருந்து 


புறாவை 
வெளியே விட்டபோது, 
அந்தப்‌ புறா சாயங்காலத்தில்‌, 
நோவாவிடத்தில்‌ வந்து சேருகிறது. அது 
கொத்திக்கொண்டு வந்த ஒரு ஒலிவமரத்தின்‌ 
இலை அதின்‌ வாயிலிருக்கிறது. 
ஒலிவமரத்தின்‌ இலை சமாதானத்திற்கு 
அடையாளம்‌. காகம்‌ ஒலிவமரத்தின்‌ 
இலையை கொத்திக்கொண்டு வரவில்லை. 
காகம்‌ தனக்கு இரை தேடுவதில்‌ அதிக 
செலுத்திற்‌ 


கவனம்‌. 


சுயநலத்திற்கு 
கொடுக்கிறவர்கள்‌, 
சமாதானத்திற்கு 
கொடுக்கமாட்டார்கள்‌. 


புறா காகத்தைப்போல சத்தம்போடாது. 
அது மற்ற பறவைகளுக்கு தீங்கு செய்யாது. 
புறா அமைதியான பறவை. புறாவை 
தாழ்மைக்கும்‌ சமாதானத்திற்கும்‌ 
அடையாளமாக சொல்லலாம்‌. நம்மிடத்திலும்‌ 
புறாவைப்போன்ற மென்மையான குணம்‌. 
இருக்கவேண்டும்‌. அப்போதுதான்‌ நம்முடைய 
ஆத்துமா சந்தோஷமாய்‌ இளைப்பாறும்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


வேதபண்டிதர்கள்‌ 
காகத்திற்கும்‌ புறாவுக்கும்‌ 
விளக்கங்களை 


நோவா அனுப்பின 
வெவ்வேறு 
சொல்லுகிறார்கள்‌. 
நியாயப்பிரமாணமானது முதலாவதாக 
காகத்தைப்போல மனுஷர்‌ மத்தியிலே 
வெளிப்படுத்தப்பட்டது. காகம்‌ ஒரு 
நற்செய்தியையும்‌ கொண்டு வரவில்லை. 
அதுபோலவே நியாயப்பிரமாணமும்‌ 
மனுஷருக்கு நற்செய்தியை அறிவிக்காது. 


காலம்‌ நிறைவேறியபோது, தேவன்‌ 
புறாவைப்போல இருக்கிற சுவிசேஷத்தை 
மனுஷருக்கு அறிவிக்கிறார்‌. பரிசுத்த 
ஆவியானவர்‌... புறாவைப்போல இந்தப்‌ 
பூமியின்மேல்‌ இறங்கி வருகிறார்‌. புறாவின்‌ 
வாயில்‌ ஒலிவமரத்தின்‌ இலை இருந்ததுபோல, 
சுவிசேஷத்தின்‌ மூலமாக 
நம்பிக்கையின்‌ நற்செய்தியும்‌, 

நற்செய்தியும்‌ அறிவிக்கப்படுகிறது. 


ஜலம்‌ வற்றிப்போயிற்று 
ஆதி 818,14 


ஆதி 8:18. அவனுக்கு அறுநூற்றொரு 
வயதாகும்‌ வருஷத்தில்‌, முதல்‌ மாதம்‌ 
தேதியிலே பூமியின்மேல்‌ 
ஜலம்‌ வற்றிப்போயிற்று; 
பேழையின்‌  மேல்தட்டை 
எடுத்துப்பார்த்தான்‌; பூமியின்மேல்‌ 


ஜலம்‌ இல்லாதிருந்தது. 
ஆதி 884. இரண்டாம்‌. 


இருபத்தேழாம்‌ தேதியிலே 
காய்ந்திருத்தது. 


மாதம்‌ 
பூமி 


மேல்‌ ந லம்‌ 
வற்றிப்போயிறறு, பூமிின்மேல்‌ வாகிக்‌ 
கொண்டிருந்த ஜலமெல்லாம்‌ வற்றிப்போயிற்று. 
இந்த ஜலம்‌... வற்றிப்போன நாளும்‌ 
இந்த வசனத்தில்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
நோவாவுக்கு அறுநூற்றொரு வயதாகும்‌. 

வருஷத்தில்‌, முதல்‌ மாதம்‌ முதல்‌ தேதியிலே 
பூமியின்மேல்‌ இருந்த ஜலம்‌ வற்றிப்போயிற்று. 


முதல்‌ மாதம்‌, முதலாம்‌ தேதி என்பது 
வருஷப்பிறப்பு ஆகும்‌. அது நோவாவுக்கு 
சந்தோஷமான. நாள்‌. பூமியின்மேல்‌ 
இருந்த ஜலம்‌ வற்றிப்போனதை நோவா 
தன்னுடைய கண்களினால்‌ பிரத்தியட்சமாய்ப்‌ 
பார்க்கிறார்‌. நோவா பேழையின்‌ மேல்தட்டை 
எடுத்துப்பார்க்கிறார்‌; பூமியின்மேல்‌ ஜலம்‌ 
இல்லாதிருக்கிறது. 





i= al 
TT 


பேழையின்‌ மேல்‌ தட்டை 
பார்க்கும்போது. பூமியின்மேல்‌ ஜலம்‌. 
இல்லாதிருப்பதை நோவா பார்க்கிறார்‌. 
அவருக்கு மிகவும்‌ ஆறுதலாயிருக்கிறது. 
இதுவரையிலும்‌ ஜலப்பிரயளத்தையும்‌, 
ஜலப்பிரவாகத்தையும்‌. பார்த்தவர்‌, 

ஜலமில்லாத பூமியைப்‌ 


எடுத்துப்‌ 


மல்‌ தலா... இல்லாதிருப்பது 

'நோவாவுக்கு ஆச்சரியமாயும்‌, அதிசயமாயும்‌ 
இருக்கிறது. கர்த்தருடைய கிருபையினாலேயே 
பூமியில்‌ ஜலம்‌ இருக்கிறது. அவருடைய 
கிருபையினாலேயே பூமியில்‌ ஜலம்‌ 
இல்லாமலும்‌ இருக்கிறது. நம்மைச்‌ 
சுற்றிலும்‌ இருக்கிற பூமியை நம்முடைய 
கண்களால்‌ நாம்‌ பார்ப்பது. கர்த்தருடைய 
சுத்தக்கிருபை 

கர்த்தருடைய கிருபையும்‌ இரக்கமும்‌ 
தனக்கு தொடர்ந்து கிடைத்து வருவதை 
நோலா உணருகிறார்‌. தேவனுடைய 
தெய்வீக வல்லமை பூமியைப்‌ புதுப்பிக்கிறது. 
இதுவரையிலும்‌ ஜலத்தினால்‌ மூழ்கியிருந்த 
பூமி இப்போது ஜலமில்லாமலிருக்கிறது. 

| இந்தப்‌ பூமியைப்போலவே, 


வல்லமையினால்‌ நம்முடைய துக்கத்தையும்‌ 
வேதனையையும்‌ அகற்றுகிறார்‌. 


நமக்கு வேதனைகள்‌ வருவதுபோல, 
சமயங்களில்‌ கர்த்தருடைய 
சபைகளும்‌ துன்பப்படுத்தப்படுகிறது. அது 
வேதனைகளை அனுபவிக்கிறது. சபை 
உபத்திரவத்தில்‌ மூழ்கியிருக்கிறது. கர்த்தர்‌ 
தம்முடைய தெய்வீக வல்லமையினால்‌ 
சபையின்‌ உபத்திரவத்தை அகற்றுகிறார்‌ 


இரண்டாம்‌ மாதம்‌ இருபத்தேழாம்‌ 
தேதிமிலே பூமி காய்ந்திருக்கிறது. இதனால்‌ 


கர்த்தர்‌ நம்முடைய நன்மைகளை விசாரிப்பார்‌ 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இந்தப்‌ பூமி காய்வதற்கு முன்பாகவே, 
நோவாவும்‌ அவருடைய வீட்டாரும்‌, 
பேழையைவிட்டு புறப்பட்டுப்போக 
ஆயத்தமாயிருக்கிறார்கள்‌. இதற்காக 
நோவா பேழையின்‌ மேல்‌ தட்டை எடுத்துப்‌ 
பார்த்தார்‌. பேழையின்‌ கதவோ 
அடைக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தரே 
அந்தக்‌ கநவை அடைத்தார்‌. கர்த்தர்‌ 
கதவை அடைத்தாலும்‌ நோவா பேழையின்‌ 
மேல்தட்டை எடுத்துப்‌ பார்க்கிறார்‌ 
பேழையின்‌ கதவை அடைத்த கர்த்தர்‌, 
அந்தக்‌ கதவை தமக்கு சித்தமான 
வேளையிலே திறப்பார்‌. கர்த்தர்‌ கதவைத்‌ 
திறக்கும்‌ வேளைக்காக, நோவா 
பொறுமையோடு காத்திருக்கவேண்டும்‌. 
ஆனால்‌ நோவாவோ பொறுமையிழந்து, 
பேழையின்‌ மேல்‌ தட்டை எடுத்துப்‌ 
பார்க்கிறார்‌. 


பேழைக்குள்‌ வெளிச்சம்‌ வருவதற்காக 
பெரிய திறப்பு இருக்கிறது. அந்தத்‌ 
திறப்பைக்‌ கூரைபோன்ற ஒரு மேல்தட்டு 
மூடியிருக்க வேண்டும்‌. 

பேழைக்கு வெளியே ஜலத்தில்‌: 
பண்ணப்பட்ட மனுஷர்‌, 

ஆகியவற்றின்‌ பிரேதங்கள்‌ மிதந்து செல்வது. 
பேழைக்குள்‌ இருப்பவர்களுக்கு மறைவாக 
இருக்கும்‌. 


நோவாவைப்போலவே நாமும்‌ பல. 
வேளைகளில்‌, கர்த்தருக்கு சித்தமான 
வேளை வரும்‌ வரையிலும்‌ காத்திருப்பதில்லை. 
அவசரப்படுகிறோம்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
கிருபையையும்‌ இரக்கத்தையும்‌ காண்பிக்கும்‌ 
வேளையே நமக்கு நல்ல வேளை, 
ஆனால்‌ நாமோ அவசரப்பட்டு கர்த்தருடைய 
கிருபையை பறித்துக்கொள்ள முயற்சி 
பண்ணுகிறோம்‌. 


கர்த்தருடைய கிருபையும்‌ இரக்கமும்‌ 
நமக்கு கொடுக்கப்படும்‌ வேளை வரும்போது, 
அதைப்‌ பெற்றுக்கொள்ள நாம்‌ 
ஆயத்தமாயிருக்கவேண்டும்‌. கர்த்தருடைய 
ஆசீர்வாதங்களைப்‌ பெற்றுக்கொள்ள 
வேண்டும்‌ என்னும்‌ தாகமும்‌, ஆர்வமும்‌ 
நம்முடைய மனதில்‌ இருக்கவேண்டும்‌. 
நோவாவின்‌ இருதயத்தில்‌ பேழையைவிட்டு 
வெளியேற வேண்டும்‌ என்னும்‌ 
ஆர்வம்‌ அதிகமாயிருக்கிறது. 





i FTE 
TT 
பேழையை 


புறப்படுங்கள்‌ 
ஆதி 8115-19 


ஆதி 805. அப்பொ 
ம்ம்‌ தொதல்‌ 


தேவன்‌: 


ஆதி 816. தீயும்‌, உன்னோடேகூட உன்‌ 
மனைவியும்‌, உன்‌ குமாரரும்‌, உன்‌ 
குமாரரின்‌ மனைவிகளும்‌ பேழையை: 
விட்டுப்‌ புறப்படுங்கள்‌. 


ஆதி 807. உன்னிடத்தில்‌ இருக்கிற 
சகலவித: மாம்சஜத்துக்களாகிய 
பறவைகளையும்‌, மிருகங்களையும்‌, 
பூமியின்மேல்‌ ஊருகிற சகல 
பிராணிகளையும்‌ உன்னோடே 
வெளியே வரவிடு; அவைகள்‌ பூமியிலே. 
திரனாய்‌ வர்த்தித்து, பூமியின்மேல்‌ 
பலுகிப்‌ பெருகக்கடவது என்றார்‌. 


ஆதி 8:18. அப்பொழுது நோவாவும்‌, 
அவன்‌ குமாரரும்‌, அவன்‌ மனைவியும்‌, 


புறப்பட்டு வந்தார்கள்‌. 


ஆதி 8:19. பூமியின்மேல்‌ நடமாடுகிற 
சகல்‌ மிருகங்களும்‌, ஊருகிற சகல்‌ 
பிராணிகளும்‌, சகல்‌ பறவைகளும்‌ 
ஜாதிஜாதியாய்ப்‌ பேழையிலிருந்து. 
புறப்பட்டு வந்தன. 


கர்த்தர்‌ பேழையின்‌ கு 
ளர்‌ முன்பாகவே தோன பேழையின்‌ 
மேல்‌ தட்டை எடுத்தப்‌ பார்த்தார்‌. 
பேழையைவிட்டு சீக்கிரத்தில்‌ வெளியேற 
வேண்டும்‌ என்னும்‌ ஆர்வம்‌ நோவாவின்‌ 
மனதில்‌ அதிகமாயிருக்கிறது. ஆனாலும்‌ 
நோவா கர்த்தரிடத்தில்‌ வழக்காடவில்லை. 
அவரோடு விவாதம்பண்ணவோ, 
வாக்குவாதம்பண்ணவோ இல்லை. 
பேழையின்‌ மேல்‌ தட்டை எடுத்துப்‌ பார்த்த 
அவர்‌ 

வார்த்தைக்காக 
காத்திருக்கிறார்‌. 

நோவாவும்‌ அவருடைய 
இதுவரையிலும்‌ 
பாதுகாப்பிலிருந்தார்கள்‌. 
கர்த்தருடைய 
பின்பற்றுவார்கள்‌. அவர்கள்‌ 
ஆளுகைக்கு கீழ்ப்படிவார்கள்‌. 


வீட்டாரும்‌ 
கர்த்தருடைய 
அப்படிப்பட்டவர்கள்‌ 
ப்‌ உண 
கர்த்தருடைய 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ நோவாவை பேழையிலே அதிக 
நாட்களுக்கு தங்கவைத்தார்‌. ஆனாலும்‌ ஏற்ற 
வேளை வந்தபோது கர்த்தர்‌ நோவாவை 
பேழையைவிட்டு வெளியே வர 
அனுமதிக்கிறார்‌. 


தேவன்‌ நோவாவை நோக்கி, “நீயும்‌, 
உன்னோடேகூட உன்‌ மனைவியும்‌, உன்‌ 
குமாரரும்‌, உன்‌ குமாரரின்‌ மனைவிகளும்‌ 
பேழையை விட்டுப்‌ புறப்படுங்கள்‌" 
(ஆதி 87576) என்று சொல்லுகிறார்‌. 


கர்த்தரே இதற்கு முன்பு, நோவாவை 
நோக்கி, “பேழைக்குள்‌ பிரவேசியுங்கள்‌" 
என்று சொன்னார்‌. கர்த்தர்‌ இந்த 
வாக்கியத்தைச்‌ சொல்லும்போது அவரும்‌ 
நோவாவோடுகூட, பேழைக்குள்‌ 
பிரவேசிக்கிறார்‌. 

இப்போது கர்த்தர்‌ நோவாவை 
நோக்கி, “பேழையை விட்டுப்‌ புறப்படுங்கள்‌" 
என்று சொல்லுகிறார்‌. அவர்‌ நோவாவை. 
நோக்கி “பேழையை விட்டுப்‌ புறப்பட்டு 
வாருங்கள்‌” என்று சொல்லவில்லை. 
கர்த்தர்‌ பேழைக்கு வெளியே இல்லை. 
அவர்‌ பேழைக்குள்ளே இருக்கிறார்‌. 
நோவாவோடு பேழைக்குள்ளே போன கர்த்தர்‌, 
நோவாவையும்‌ அவருடைய வீட்டாரையும்‌. 
பேழையிலிருந்து பத்திரமாக வெளியேற்றும்‌ 
வரையிலும்‌, பேழைக்குள்ளேயே இருப்பார்‌. 
கர்த்தருக்கு நோவாவின்‌ பாதுகாப்பு 
முக்கியமானதாயிருக்கிறது. 


கர்த்தர்‌ நோவாவை 
“உன்னிடத்தில்‌ இருக்கிற சகலவித 
மாம்சஜந்துக்களாகிய பறவைகளையும்‌, 
மிருகங்களையும்‌, பூமியின்மேல்‌ ஊருகிற சகல 
பிராணிகளையும்‌ உன்னோடே வெளியே 
வரவிடு: அவைகள்‌ பூமியிலே திரளாய்‌ 
வர்த்தித்து, 

பெருகக்கடவது" 

சொல்லுகிறார்‌. 


அப்பொழுது நோவாவும்‌, அவருடைய 
ம்‌. அவர்‌ மனைவியும்‌, அவர்‌ 
மனைவிகளும்‌ புறப்பட்டு 
வருகிறார்கள்‌. பூமியின்மேல்‌ நடமாடுகிற சகல 
மிருகங்களும்‌, ஊருகிற சகல பிராணிகளும்‌, 
சகல பறவைகளும்‌ ஜாதிஜாதியாய்ப்‌ 
பேழையிலிருந்து புறப்பட்டு வருகிறது. 
(ஆதி 8:189). 


நோக்கி, 





i al 
WEFT 
பேழையைவிட்டு வெளியே 


புறப்பட்டு வரும்போது, இந்தப்‌ பூமி அவரை 
ஆயத்தமாயிருக்கிறது. 

பேழைக்குள்ளே 

நோவா தன்‌ இருதயத்தில்‌. 

நோவாவுக்கு 


காண்பிக்கிறார்‌. 
தக்க சந்தோஷமாயும்‌, திருப்தியாயும்‌ 
இருக்கிறார்‌. நோவாவுக்கு கர்த்தரைப்பற்றி 
குறை சொல்ல ஒன்றுமேயில்லை. 


நோவாவும்‌ டைய வீட்டாரும்‌ 
பேழையைவிட்டு ராடு வொ 

வருகிறார்கள்‌. நோவாவோடு பேழைக்குள்‌ 
பிரவேசித்த எல்லா ஜீவன்களும்‌, ஜாதி 
ஜாதியாய்‌ பேழையிலிருந்து புறப்பட்டு 
வருகிறது. நோவாவோடு பேழைக்குள்ளே 
ம்‌ ல்‌ A 


புறப்பட்டு 
வரவேற்பதற்காக, காகமும்‌ 
பேழைக்கு வெளியே காத்திருக்கிறது. 


கர்த்தர்‌ 
குட்டளையிட்டபடியெல்லாம்‌ 
செய்கிறார்‌. அவர்‌ 
ஒப்புக்கொடுத்த ல்‌ 
பேழைக்குள்ளே போஷித்து 
தன்னிடத்தில்‌ ஒப்புக்கொடுத்த: 
ஜீவனையும்‌ நோவா இழந்துபோகவில்லை. 
அவையெல்லாமே ஜாதி ஜாதியாய்‌ 
'பேழையிலிருந்து புறப்பட்டு வருகிறது. 


கர்த்தருக்கு பலிபீடம்‌ 
ஆதி 8:20-22 


ஆதி 8:20, அப்பொ நோவா 
கர்த்தருக்கு ஒரு பலி! கட்டி, 
சுத்தமான சகல மிருகங்களிலும்‌, 
சத்தமான சகல. பறவைகளிலும்‌ 
சிலவற்றைத்‌ தெரிந்துகொண்டு, 
அவைகளைப்‌. பலி. 
பீடத்தின்மேல்‌ 
பலியிட்டான்‌. 


தகனபலிகனாகப்‌ 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆதி 8. சுகந்த வாசனையைக்‌ 
கர்த்தர்‌ முகர்ந்தார்‌. அப்பொழுது 
கர்த்தர்‌ இனி நான்‌ மனுஷன்‌ திமித்தம்‌ 
பூமியைச்‌. சபிப்பதில்லை; 
மனுஷனுடைய இருதயத்தின்‌: 
நினைவுகள்‌ அவன்‌ சிறுவயது 
தொடங்கி பொல்லாததாயிருக்கிறது; 
நான்‌ இப்பொழுது செய்ததுபோல, 

ஜீவன்கனையும்‌ 


விதைப்பும்‌ 
உஷ்ணமும்‌, 
மாரிகாலமும்‌, 


உள்ளத்தில்‌ சொன்னார்‌. 


நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில்‌ 
கிடைத்திருக்கிறது. நோவா 
கர்த்தருடைய கிருபையையும்‌ இரக்கத்தையும்‌ 
நன்றியுள்ள இருதயத்தோடு அங்கீகரிக்கிறார்‌ 
கர்த்தர்‌ நோவாவையும்‌, அவருடைய 
வீட்டாரையும்‌. ஜலப்பிரளயத்திலிருந்து 
பாதுகாத்தார்‌ நோவா கர்த்தருக்கு 
துதிகணையும்‌, ஸ்தோத்திரங்களையும்‌ 
ஏறெடுக்கும்‌ வண்ணமாக, நோவா 
கர்த்தருக்கு ஒரு பலிபீடம்‌ கட்டுகிறார்‌ 
கர்த்தர்‌ நமக்கு ஏராளமான 
நன்மைகளை செய்திருக்கிறார்‌. அவர்‌ 
நம்முடைய சுயாதீனமான காணிக்கைகளில்‌ 
பிரியமாயிருக்கிறார்‌. நாம்‌ கரந்தகுபைம 


துதிகளை 
ஏறெடுக்கவேண்டும்‌ 


ஸ்தோத்திரங்களையும்‌ 


காய்ந்திருக்கிறது. 

ஜலம்‌ இல்லாதிருக்கிறது. 
ஜலப்பிரளயத்திற்கு முன்பு நோவாவுக்கு 
வீடு வாசல்கள்‌ எல்லாம்‌ இருந்தது. 
எல்லாம்‌ 

நோவாவின்‌ வீடும்‌. 





i THE 
TT 


நோவா பேழையிலிருந்து வெளியே 
புறப்பட்டு வந்தவுடன்‌, அவர்‌ தனக்கு ஒரு 
வீட்டைக்‌ கட்டவேண்டும்‌ என்று 
ஆசைப்படவில்லை. அவர்‌ முதலாவதாக 
கர்த்தருக்கு ஒரு பலிபீடம்‌ கட்டுகிறார்‌. 
நோவா கர்த்தருக்கு முக்கியத்துவம்‌. 
கொடுக்கிறார்‌. தன்னுடைய சொந்த 
வசதிகளை கவனிப்பதற்கு முன்பாக, 
கர்த்தரை ஆராதிக்கவேண்டும்‌ என்பது, 
அவருடைய தீர்மானம்‌. நாம்‌ எந்த. 
வேலையை செய்ய ஆரம்பித்தாலும்‌, அதை 
கர்த்தரோடு செய்ய ஆரம்பிக்கவேண்டும்‌. 
அப்போதுதான்‌ அதன்‌ ஆரம்பமும்‌ 
நன்றாயிருக்கும்‌. அதன்‌ முடிவும்‌ 
நன்றாயிருக்கும்‌. 
நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம்‌. 
கட்டி, சுத்தமான சகல மிருகங்களிலும்‌, 
சுத்தமான சகல பறவைகளிலும்‌ சிலவற்றைத்‌ 
அவைகளைப்‌. 
தகனபலிகளாகப்‌ 
பலியிடுகிறார்‌ ல 8:20). 


நோவா பேழையைவிட்டுப்‌ புறப்பட்டு 
வரும்போது, அவரோடுகூட பேழைக்குள்‌ 
ஜீவன்களெல்லாம்‌. 

வெளியே புறப்பட்டு 


மாண்டுபோயிற்று. es து 
எண்ணிக்கையுள்ள 
உமிரோடு மீந்திருக்கிறது. 


பலுகிப்பெருகக்கடவது" 
(ஆதி 847) என்று சொன்னார்‌. 


ஆனால்‌ நோவாவோ பேழையிலிருந்து 
வெளியே வந்த மிருகங்களில்‌ சுத்தமான 
சுத்தமான சகல 
சிலவற்றை தெரிந்து 


கர்த்தருக்கு தகனபலியாக பலியிடுகிறார்‌. 


இந்தப்‌ பூமியிலே ஜலம்‌ பிரவாகித்து 
வந்த நாளெல்லாம்‌, நோவாவும்‌ அவருடைய 
வீட்டாரும்‌, பேழைக்குள்ளே இருந்த 
மிருகங்களையும்‌ பறவைகளையும்‌ 
கவனமாய்ப்‌ போஷித்த பராமரித்தார்கள்‌. 
ஆனாலும்‌ அவற்றிலிருந்து சிலவற்றை 
நோவா 

நோவா 

கர்த்தருக்கு 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


நோவாவிடத்தில்‌ 
மிருகங்களோ, 


அதிகமான 
பறவைகளோ 
சொற்ப 


அதிகமான 
அவரிடத்தில்‌ 
எண்ணிக்கையுள்ள ஜீவன்களே 
இருக்கிறது. நோவாவிடத்தில்‌ கொஞ்சமே 
இருந்தாலும்‌, அவர்‌ அந்த கொஞ்சத்திலும்‌ 
உண்மையுள்‌ளவராயிருக்கிறார்‌. 


நம்மிடத்தில்‌ கொஞ்சம்‌ தாலந்துகளும்‌, 
கொஞ்சம்‌ பொருளாதார வசதிகளும்‌ 
இருந்தாலும்‌, நம்மிடத்தில்‌ இருக்கிற 
கொஞ்சத்தைக்கொண்டு. 
சேவிக்கவேண்டும்‌. 
ஊழியம்‌ செய்யவேண்டும்‌. 
கனம்பண்ண வேண்டும்‌. 
நம்மிடத்திலுள்ளதை 
வர்த்திக்கப்பண்ணுவார்‌. 


கர்த்தரைக்‌ கனம்பண் ணுவதினால்‌. 
நமக்கு ப்பு ஏற்படாது. கர்த்தருக்கு 
காணிக்கை செலுத்துவதினால்‌ நமக்கு 
குறைவு உண்டாகாது. நம்முடைய 
ஆஸ்திமினால்‌ நாம்‌ கர்த்தரைக்‌ 
கனம்பண்ணும்போது, நம்முடைய 
ஆஸ்தி வீணாய்ப்போயிற்று என்றோ அல்லது 
நஷ்டமாமிற்று என்றோ நினைக்கக்கூடாது. 
நாம்‌ கர்த்தருக்கு மனப்பூர்வமாகவும்‌, 
சந்தோஷமாகவும்‌ காணிக்கைகளை 
செலுத்தவேண்டும்‌. உற்சாகமாய்க்‌ 
கொடுக்கிறவர்களிடத்தில்‌ கர்த்தர்‌ 
பிரியமாயிருக்கிறார்‌. 


நோவா... பேழையிலிருந்து 
உலகத்திற்கு வருகிறார்‌. . 
பூமிமலே நோவா செ! 
காரியம்‌, கர்த்தரை 

கர்த்தரை ஆராதிப்பது 
நம்முடைய ஆவிக்குரிய 
பூர்வபாதைகளை மறந்துவிடக்கூடாது. 


ன்‌ நின்று பூர்வ பாதைகள்‌ 
படு விசாரித்து. 


வழி ர்‌ என்று பார்த்து, 
நடவுங்கள்‌; அப்பொழுது, 
ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல்‌ 
கிடைக்கும்‌ என்று கர்த்தர்‌ 
அவர்களோ, நாங்கள்‌ 
நடக்கமாட்டோம்‌ என்கிறார்கள்‌" (எரே 616). 





i FTE 
TT 


புதிய 
விசுவாசிகளாகிய நாம்‌ 
பலிபீடம்‌ கட்டுவதில்லை. 
மிருகங்களையும்‌ 
'தகனபலிகளாக 


ஏற்பாட்டுக்காலத்து, 

கர்த்தருக்கு 

அவருக்கு 

பறவைகளையும்‌ 
செலுத்துவதுமில்லை. 
ஆனாலும்‌ நாம்‌ கர்த்தருக்கு துதியின்‌ 
பலிகளையும்‌, ஸ்தோத்திர பலிகளையும்‌ 
ஏறெடுக்கவேண்டும்‌. கர்த்தருக்கு நீதியின்‌ 
பலிகளை செலுத்தவேண்டும்‌. கர்த்தருடைய 
வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, 
பத்தியுள்ளவர்களாய்‌ ஜீவிக்கவேண்டும்‌. 

நோவா கர்த்தருக்‌। 
பலியிடுகிறார்‌.. கர்த்தர்‌ 
பலிகளை தமது கிருபையினால்‌ 
அங்கீகரிக்கிறார்‌. கர்த்தர்‌ தகனபலிகளின்‌ 
சுகந்த வாசனையை முகருகிறார்‌. நோவா 
தமக்கு 'தனபலிகளை செலுத்துவது. 
கர்த்தருக்கு பிரியமாயிருக்கிறது. 
நோவா கர்த்தரிடத்தில்‌ 
பக்திவைராக்கியமாயிருக்கிறார்‌. நோவாவக்கு 
முன்பாக புதிய பூமியும்‌, புதிய உலகமும்‌ 
இருக்கிறது. இந்தப்‌ புதிய உலகத்தில்‌ 
நோவா கர்த்தரோடு பிரவேசிக்க 
விரும்புகிறார்‌ 

கர்த்தருக்கு பாவிகள்மீது இருந்த 
உக்கிர கோபம்‌ குறைந்திருக்கிறது. 
கர்த்தர்‌ தம்முடைய நீதியான கோபத்தினால்‌, 
இந்தப்‌ பூமியையும்‌, பூமியிலுள்ள 
ஜீவறந்துக்களையும்‌  ஜலப்பிரளயத்தினால்‌. 
அழித்துப்போட்டார்‌. இப்போதோ கர்த்தர்‌ 
சாந்தமாயிருக்கிறார்‌. கர்த்தர்‌ தம்‌ 
கிருபையை 
சித்தமுள்ளவராயிருக்கிறார்‌. 

நோவா. கர்த்தருக்‌। பலிகளை 
er அன அ 
வாசனையை முகருகிறார்‌. வ தன்‌ 


கர்த்தர்‌, நான்‌ 
நிமித்தம்‌ பூமியைச்‌ சமிப்பதில்லை; 
இருதயத்தின்‌ 


மனுஷனுடைய 
நினைவுகள்‌ அவன்‌ சிறுவயதுதொடங்கி 
பொல்லாததாயிருக்கிறது: நான்‌ இப்பொழுது, 


கு. த௲னபலிகளை 
நோவா செலுத்தும்‌ 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


925) பூமி அக்கினிமினாலும்‌ 
பேதுரு 310-13) பூமியின்மீது 


(ஆதி 
அழியாது. 


ஆதி 9:12,16) 


ர்‌ கிருபையும்‌ 
ததக செய்க்‌ 

வார்த்தையில்‌ கோபமில்லை. இந்தப்‌ பூமியை 
சபிப்பநில்லை என்றும்‌, சகல ஜீவன்களையும்‌ 
இனிமேல்‌ சங்கரிப்பதில்லை. என்றும்‌ கர்த்தர்‌ 
வாக்குப்பண்ணுகிறார்‌. அவர்‌ வாக்குமாறாத 
தேவன்‌. கர்த்தர்‌ இந்தப்‌ பூமிக்கும்‌, 
பூமியிலுள்ள 

பாதுகாப்பை 

அவையெல்லாம்‌. 

பாதுகாப்புக்கு கர்த்தரையே சார்ந்திருக்கும்‌ 


பொழுது செய்கிறதுபோல, 
இனிமேல்‌: ப்பர்‌ வால 
மனுஷருடைய பொல்லாப்பினிமித்தமாய்‌, 
சகல ஜீவன்களையும்‌ சங்கரித்தார்‌ 
நீதியான நியாயத்தீர்ப்பினால்‌, 
பூமியையும்‌, பூமியிலுள்ள 
ஜீவன்களையும்‌ அழித்துப்போட்டார்‌. இனிமேல்‌ 
கர்த்தருடைய கோபமான நியாயத்தீர்ப்பு 
இதுபோல வெளிப்படாது. 


நோவா. பேழையைவிட்டு வெளியே 
வந்தபோது, இந்த உலகமும்‌, உலகத்திலுள்ள 
ஜீவன்களும்‌ அழிந்துபோனதைப்‌ பார்க்கிறார்‌. 
கர்த்தர்‌ சகல. ஜீவன்களையும்‌ 
சங்கரித்ததற்கான காரணம்‌  நோவாவுக்கு 
தெரியும்‌. மனுஷருடைய பாவங்களும்‌ 
அக்கிரமங்களுமே தேவனுடைய கோபத்திற்கு 
காரணம்‌. ஒருவேளை தானும்‌, 
தன்னுடைய வீட்டாரும்‌ கர்த்தருக்கு 
விரோதமாகப்‌ பாவம்‌ செய்தால்‌, கர்த்தர்‌ 
தங்களையும்‌ சங்காரம்பண்ணுவார்‌ என்னும்‌ 
பயம்‌ நோவாவின்‌ மனதில்‌ ஏற்பட்டிருக்கலாம்‌. 


கர்த்தரோ நோவாவின்‌ இருதயத்தில்‌ 
உண்டான பயத்தை அறிந்து, அவருக்கு 
சமாதான. வார்த்தைகளையும்‌, 

வார்த்தைகளையும்‌ 


“நான்‌ இப்பொழுது செய்ததுபோல. 
சகல ஜீவன்களையும்‌ சங்கரிப்பதில்லை” 
என்றும்‌ கர்த்தர்‌ நோவாவுக்கு 
வாக்குப்பண்ணுகிறார்‌. 





i al 
TT 


பூமி சபிக்கப்பட்டதற்காக 
வருத்தப்படுகிறார்‌. 
வேதனைப்படுகிறார்‌. 
கர்த்தர்‌ 
மனுஷருடைய 
அக்கிரமங்களுமே காரணம்‌. 
'பொல்லாப்பினிமித்தமாய்‌ 
நியாயத்தீர்ப்பு வெளிப்பட்டது. 
இருதயத்தின்‌ நினைவுகள்‌ 
சிறுவயது தொடங்கி பொல்லாததாயிருக்கிறது. 
என்பதை கர்த்தர்‌ காண்கிறார்‌. 


பூமி அழிந்துபோனதற்கு 
காரணமல்ல. 


மனுஷனுடைய சுபாவம்‌ மிகவும்‌ 
விநோதமாயிருக்கிறது. அவன்‌ சிறுவயது. 
முதலே பொல்லாப்பு செய்ய ஆரம்பிக்கிறான்‌. 
அவனுடைய இருதயத்தின்‌ 
நினைவுகளெல்லாம்‌ பொல்லாததாயிருக்கிறது. 
விநோதமாகயிருப்பதின। 
விநோதமான நியாயத்தீர்ப்பு 
மனுஷருடைய 
பூமி 
சகல. 


மனுஷன்‌ 
அவன்மீது 
வருகிறது. 
பொல்லாப்பினிமித்தமாக 
சபிக்கப்படுகிறது. பூமியிலுள்ள 
ஜீவன்களும்‌ சங்கரிக்கப்படுகிறது. 
கேள்விப்படவுமில்லை, 
ஆதிமுதல்‌ உன்‌ 
திறந்திருக்கவுமில்லை: நீ 
'துரோகம்பண்ணுவாயென்பதையும்‌, தாயின்‌ 
கர்ப்பந்தொடங்கி நீ மீறுகிறவனென்று பெயர்‌ 
பெற்றதையும்‌ அறிந்திருக்கிறேன்‌" 
(ஏசா 48:8). 


மனுஷன்‌. மாம்சமானவன்‌ என்பதை 
கர்த்தரும்‌ அறிந்திருக்கிறார்‌. மாம்சமான 
மனுஷனிடத்தில்‌ ஆவியின்‌ சுபாவத்திற்கு 
பதிலாக மாம்சசுபாவம்‌ அதிகமாயிருக்கிறது. 
மாம்சம்‌ அவனை ஆளுகை செய்கிறது. 
மனுஷனுடைய பாவத்திற்குத்தக்கதாக 


ற்‌ ச நியாயந்தீர்த்தால்‌, 


அழிந்துபோகும்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நியாயத்தீர்ப்பினால்‌. 
இருதயங்களில்‌ 
பயமுண்டாகலாம்‌. ஆனாலும்‌ கர்த்தருடைய 
நியாயத்தீர்ப்பே, அவர்‌ கொடுக்கும்‌ 
தண்டனைகளோ மனுஷனுடைய 
இருதயத்தைப்‌ புதுப்பிக்கவும்‌ செய்யாது, 
அந்த இருதயத்தை சுத்திகரிக்கவம்‌ செய்யாது. 
தேவனுடைய நியாயத்தீர்ப்போடு, அவருடைய 
கிருபையும்‌ சேர்ந்து கிரியை செய்யவேண்டும்‌. 
அப்போதுதான்‌ மனுஷனுடைய இருதயம்‌ 
புதுப்பிக்கப்படும்‌. அப்போதுதான்‌ அது 
சுத்திகரிக்கப்படும்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய 
கிருபையினாலேயே தம்முடைய இரக்கத்தை 
நமக்கு ரிபு! கர்த்தருடைய 
கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு 
நப்படத்தில்‌. ஒரு தகுதியுமில்லை. கர்த்தர்‌ 
நம்முடைய தகுதிகளை எதிர்பார்த்தால்‌, 
அவருடைய கிருபை நமக்கு ஒருபோதும்‌ 
கிடைக்காது. 


கர்த்தர்‌ மனுஷன்‌ நிமித்தமாக பூமியை 
சபித்தார்‌. பூமிமிலுள்ள ஜீவன்களையெல்லாம்‌ 
ங்கரித்‌ ஆனாலும்‌ கர்த்தர்‌ 
கர்த்தர்‌ 


அவருடைய 
பிரமாணமும்‌ 


க 
த ப 
மின்‌ 


மாறாததாயிருக்கிறது. 


“பூமியுள்ள  நாளளவம்‌ விதைப்பும்‌ 
அறுப்பும்‌, சீதளமும்‌ உஷ்ணமும்‌, 
கோடைகாலமும்‌ மாரிகாலமும்‌, பகலும்‌ இரவும்‌ 
ஒழிவதில்லை' (ஆதி 8:22) என்று 
கர்த்தர்‌ தம்முடைய உள்ளத்தில்‌ 
சொல்லுகிறார்‌. 

ஜலப்பிரளயம்‌ முடிந்தபோது, 
பூமியின்மேல்‌. ஜலம்‌  இல்லாதிருக்கிறது. 
ஜலப்பிரளயத்தின்‌ போது பெருமழை பெய்தது. 
அதன்‌ பின்பு மழை நின்றுபோயிற்று. 
கர்த்தர்‌ இந்தப்‌ பூமியின்மிது மழை 
பெய்வதை மொத்தமாய்‌ நிறுத்திவிடவில்லை. 

மழை பெய்யும்‌. 
இயற்கையின்‌ 
நாளளவும்‌ 
பிரமாணம்‌ 





ழ்‌ நயனா 
யாய 


பூமியின்‌ மேலுள்ள எல்லா 
ஜீவன்களுக்கும்‌ கர்த்தருடைய தெய்வீக 
பராமரிப்பு தேவைப்படுகிறது. கர்த்தர்‌ 
நம்மைப்‌ பராமரிக்கவில்லையென்றால்‌ நமக்கு 


ஏற்ற காலத்தில்‌ நடைபெறுகிறது. 
காலமும்‌ இரவாகவோ அல்லது. 


காலமும்‌ பகலாகவோ இருக்கப்போவதில்லை. 
பகலும்‌ இரவும்‌ மாறி மாறி வரும்‌. 


கர்த்தர்‌ நேற்றும்‌ தின்றும்‌ என்றம்‌ 
மாறாதவர்‌. ஆனாலும்‌ பூமியிலே 
காலங்களும்‌, பகலும்‌ இரவும்‌, மாறி ட்‌ 
வருகிறது. மாறாத கர்த்தரே 
மாற்றத்தை. நிட்டம்பண்ணியிருக்கிறார. 
பகலும்‌ இரவும்‌ மாறி மாறி வந்தாலும்‌, 
அவை மாறுவது மாறாமலிருக்கிறது. 
தினமும்‌ பகலும்‌ இரவும்‌ வருகிறது. 
இதில்‌ ஒரு நாளும்‌ மாற்றம்‌ இருக்காது. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


காலங்களும்‌ ஒழிந்துபோவதில்லை. 
கோடைகாலமும்‌, மாரிகாலமும்‌ மாறி மாறி 
வரும்‌. 

"குறித்த நேரங்களில்‌ பகற்காலமும்‌: 
இராக்காலமும்‌ உண்டாகாதடிக்கு, 
நீங்கள்‌ பகற்காலத்தைக்‌ குறித்து நான்‌ 
பண்‌, உடன்படிக்கையையும்‌, 
இராக்காலத்தைக்‌ குறித்து நான்‌ 
பண்ணின ண்கள்‌ 
அவமாக்கினால்‌.. பொழுது. என்‌ 
தாசனாகிய நாலீதோடே நான்‌ பண்ணின 
உடன்படிக்கையும்‌, அவன்‌ 
சிங்காசனத்தில்‌ அரசாளும்‌ குமாரன்‌ 
அவனுக்கு இல்லாமற்‌ போகும்படியாக 
அவமாகும்‌: என்‌  ஊழியக்காரராகிய 
லேவியரோடும்‌. ஆசாரியரோடும்‌. 
நான்‌ பண்ணின உடன்படிக்கையும்‌ 
அப்பொழுது அவமாகும்‌" (எரே 33:20,21/ 





i FTE 
TT 


ஜலப்பிரளயத்திற்கு முன்பு 
இந்தப்‌ பூமியில்‌ மனுபுத்திரர்‌ 
பலுகிப்பெருகியிருந்தார்கள்‌. 
ஜலப்பிரளயத்தினால்‌ பூமியின்‌ மேலுள்ள 
ஜீவன்களெல்லாம்‌ அழிந்துபோயிற்று. 
இப்போது இந்த உலகத்தில்‌ நோவாவும்‌ 
அவருடைய வீட்டாரும்‌ மாத்திரமே 
இருக்கிறார்கள்‌. அவர்களோடுகூட 
பேழையிலிருந்து வெளியேறிய ஜீவன்களும்‌ 
இருக்கிறது. 


கர்த்தர்‌ 
வீட்டாருக்கும்‌ 
உடன்படிக்கையை 
(ஆதி 98411, 


ஜீவனைப்‌. 


நோவாவுக்கும்‌ அவரு 
தம்முடைய பராம 
ஏற்படுத்துகிறார்‌ 
அவர்களுடைய 
பாதுகாப்பதாக 
அவர்கள்‌ 
பலுகிப்பெருகி பூமியை நிரப்பவேண்டும்‌ 
(ஆதி 9:12) பூமிமிலுள்ள மிருகங்களினால்‌ 
மனுஷருக்கு ஆபத்து ஏற்படாது (ஆதி 9:2). 


கர்த்தர்‌ 


நோவாவும்‌ அவருடைய வீட்டாரும்‌ 
மாம்ச ஐந்துக்களைப்‌ புசிக்கலாம்‌. ஆனால்‌ 
அந்த மாம்சத்தை அதின்‌ உயிராகிய 
இரத்தத்தோடு புசிக்கக்கூடாது (ஆதி 9:3,4). 


இந்தப்‌ பூமியை மறுபடியும்‌: 
அழிக்கமாட்டார்‌. 
பூமியிலுள்ள மனுஷர்‌ 
மற்ற உயிர்களைப்‌ 
பாதுகாக்கவேண்டும்‌. மற்ற உயிர்களின்‌ 
இரத்தத்தை சிந்தக்கூடாது (ஆதி 9:56. 


கர்த்தர்‌ 


கர்த்தருடைய 
அடையாளமாக மேகத்தில்‌ 


தோன்றுகிறது (ஆதி 9412-7). 


நோவாவும்‌ அவருடைய 
நோவாவின்‌ பா 
அவமானமும்‌ (ஆதி 
பாவம்‌ (ஆதி 9:22), 
ஆகியோரின்‌ நற்குணம்‌ 

கானானுக்கு சாபமும்‌, 

யாப்பேத்திற்கும்‌. 

(ஆதி  9:24-27). நோவாவின்‌ வயதும்‌ 
மரணமும்‌ (ஆதி 9:28,29). 


உடன்படிக்கைக்கு 
க்‌ வானவில்‌ 


குமாரரும்‌. 
டைய 
காமின்‌ 


காப்பத 


9:2021). 
சேம்‌, 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


தேவன்‌ ஆசீர்வதிக்கிறார்‌ 
ஆதி 91-7 


ஆதி இ பின்பு தேவன்‌ 
தோவாவையும்‌, அவன்‌ குமாரரையும்‌ 
ஆசீர்வதித்து: நீங்கள்‌ பலுகிப்‌ பெருகி, 
பூமியை திரப்புங்கள்‌. 


ஆதி 95. உங்களைப்பற்றிய பயமும்‌ 
அச்சமும்‌ பூமியிலுள்ள. சகல 
மிருகங்களுக்கும்‌. ஆகாயத்திலுன்ன 
சகல 


பறவைகளுக்கும்‌ 
உண்டாயிருக்கும்‌; பூமியிலே. 
நடமாடுகிற யாவும்‌, சமுத்திரத்தின்‌ 
மச்சங்கள்‌ யாவும்‌, உங்களுக்குக்‌ 
கையனிக்கப்பட்டன. 


ஆதி 9:8. நடமாடுகிற ஜீவஜத்துக்கன்‌' 
யாவும்‌, உங்களுக்கு ஆகாரமாய்‌ 
ப்‌ பசும்‌ பூண்டுகளை 
தந்தது போல, 
எல்லாவற்றையும்‌. 

உங்களுக்குத்‌ தந்தேன்‌. 


அதி ஆக்‌ 
உயிராகிய 


புசிக்கவேண்டாம்‌. 


உங்களுக்கு உயிராயிருக்கிற 

இரத்தத்திற்காகப்‌. 

; சகல 
ஜீவஜந்துக்களிடத்திலூம்‌ 

மனுஷனிடத்திலூும்‌  பழிவாங்குவேன்‌; 

உயிருக்காக. 

சுகோதரனிடத்தில்‌ 


மாம்சத்தை அதின்‌ 
இரத்தத்தோடே 


ஆதி 9:6. மனுஷன்‌: 
உண்டாக்கப்பட்டபடியால்‌, 
மனுஷனுடைய இரத்தத்தை எவன்‌ 
சித்துகிறானேர, அவனுடைய 
இரத்தம்‌. மனுஷனாலே 
சித்தப்படக்கடவது. 


தேவசாயலில்‌ 


ஆதி 9:7. தீங்கள்‌ பலுகிப்‌ பெருகி, 
பூமியிலே திரளாய்‌ வர்த்தித்தூ 
விர்த்தியாகுங்கள்‌ என்றார்‌. 





i= THE 
TT 


தேவன்‌ நோவாவையும்‌ அவருடைய 
குமாரரையும்‌ ஆசீர்லதிக்கிறார்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய நன்மைகளை அவர்களுக்கு. 
வாக்குப்பண்ணுகிறார்‌. கர்த்தர்‌ 
அவர்கள்மீது கிருபையுள்ளவராகவும்‌, 
கரிசனையுள்ளவராகவும்‌ இருக்கிறார்‌. 


நோவா கர்த்தருக்கு பலிபீடம்‌ கட்டி, அந்தப்‌ 
தகனபலிகளை 
8:20). 

அவர்‌ 


கர்த்தர்‌ 
செலுத்தின 


வெளிப்படுத்துகிறார்‌. 
மறுபடியும்‌ புதுப்பிக்கப்படுகிறது. 
ஜீவறந்துக்கள்‌.. மறுபடியும்‌ 
'ஜெறிப்பிக்கப்படுகிறது. இந்தப்‌ 
புதிய அத்தியாயம்‌ உண்டாயிற்று. 
லலப்பிரளயத்திற்‌ ன்பு, கர்த்தர்‌ 
இந்தப்‌. பம்மி தப்யுடைல்‌ நதியான 
நியாயத்தீர்ப்பை வெளிப்படுத்தினார்‌. 
இப்போதோ அவர்‌ தம்முடைய கிருபையையும்‌ 
இரக்கத்தையும்‌ மனுக்குலத்திற்கு 
காண்பிக்கிறார்‌ 


தேவன்‌ நோவாவையும்‌, அவருடைய 
குமாரரையும்‌ ஆசீர்வதித்து: “நீங்கள்‌ பலுகிப்‌ 
பெருகி, பூமியை நிரப்புங்கள்‌” (ஆதி 9.1) 
என்று சொல்லுகிறார்‌. மனுபுத்திரர்‌ 
பலுகிப்பெருகவேண்டும்‌ என்பதும்‌, அவர்கள்‌ 
இந்தப்‌ பூமியை நிரப்பவேண்டும்‌ என்பதும்‌ 
தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. கர்த்தர்‌ 
தம்முடைய முதலாவது ஆசீர்வாதத்தை: 
இங்கு மறுபடியும்‌ புதுப்பிக்கிறார்‌. 

தேவன்‌. 
பலுகிப்பெருகி 


கட்டளையிட்ட ரர்‌. 


ஆதாமை நோக்கி 


நிரப்புமாறு கூறுகிறார்‌ 


நோவாவுக்கும்‌, 

வீட்டாருக்கும்‌ முன்பாக 

இருக்கிறது. இந்த பூமி அவர்களுக்குரியது. 
அவர்கள்‌ இந்தப்‌ பூமியை நிரப்பவேண்டும்‌. 
அவர்கள்‌ 

இந்தப்‌ பூமி 

நோவாவுக்கும்‌ 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


இந்தப்‌ பூமியானது பரதீசு அல்ல. 
இது வனாந்தரம்‌ போல இருக்கிறது. 
ஆனாலும்‌ நோவாவுக்கு இந்தப்‌ பூமி 
கொடுக்கப்பட்டிருப்பது. கர்த்தருடைய 
கிருபை இந்தப்‌ பூமியை 
பெற்றுக்கொள்வதற்கு, நோவாவுக்கோ 
அவருடைய வீட்டாருக்கோ எந்தத்‌ 
தகுதியுமில்லை. தகுதியில்லாத நோவாவை 
கர்த்தர்‌ ஆசீர்வதிக்கிறார்‌. இந்தப்‌ 
பூமி நரகமுமல். இதுவே நோவாவுக்கு 


நோவாவுக்கும்‌, 
குமாருக்கும்‌ 
குட்டளையிடுகிறார்‌. 
ஆசீர்வாதமான 

ள்‌ மிகவும்‌ 


இதனால்‌ 


பூமியை சீக்கிரத்தில்‌ 


அதிலுள்ள 
யாவற்றையும்‌ உண்டாக்கின தேவனானவர்‌ 
வானத்திற்கும்‌ பூரிக்கும்‌ 
ஆண்டவரயிருக்கிறடியால்‌ கைகளினால்‌ 
கட்டப்பட்ட கோவில்களில்‌ அவர்‌ 
வாசம்பண்ணுகிறதில்லை. 


எல்லாருக்கும்‌ ஜீவனையும்‌ 
சுவாசத்தையும்‌ சகலத்தையும்‌ கொடுக்கிற 
அவர்‌, தமக்கு யாதொன்று தேவையானது 
போல, மனுஷர்‌ கைகளால்‌ பணிவிடை 
கொள்ளுகிறதுமில்லை. 


| மனுஷஜாதியான சகல ஜனங்களையும்‌ 
ஒரே இரத்தத்தினாலே 
தோன்றப்பண்ணி, பூமியின்மீதெங்கும்‌. 
குடியிருக்கச்செய்து, முன்‌ தீர்மானிக்கப்பட்ட 
காலங்களையும்‌ அவர்கள்‌ குடியிருப்பின்‌ 
எல்லைகளையும்‌ குறித்திருக்கிறார்‌” 
(அப்‌ 17:24-26). 





i THE 
TT 
சகல 


பேழையிலிருந்து 
மிருகஜீவன்களும்‌ வெளியேறிற்று மனுஷர்‌ 
பலுகிப்பெருகி பூமியை நிரப்புவதுபோல, 
மிருகங்களும்‌, மற்ற ஜீவன்களும்‌. 
பலுகிப்பெருகி இந்தப்‌ பூமியை நிரப்புகிறது. 
அவற்றை ஆளுகை செய்யும்‌ அதிகாரத்தை 
கர்த்தர்‌ மனுஷருக்கு கொடுக்கிறார்‌. 

கர்த்தர்‌ நோவாவையும்‌, அவருடைய 
குமாரரையும்‌ நோக்கி, “உங்களைப்பற்றிய 
பயமும்‌ அச்சமும்‌ பூமியிலுள்ள சகல. 
மிருகங்களுக்கும்‌, ஆகாயத்திலுள்ள சகல 
பறவைகளுக்கும்‌ உண்டாயிருக்கும்‌: பூமியிலே. 
நடமாடுகிற யாவும்‌, சமுத்திரத்தின்‌ மச்சங்கள்‌ 
யாவும்‌, உங்களுக்குக்‌ கையளிக்கப்பட்டன” 
(ஆதி 9:2) என்று சொல்லுகிறார்‌. 


சகல மிருகங்களும்‌, சகல பறவைகளும்‌ 
மனுஷனைப்‌. பற்றிய 
அச்சத்தினாலும்‌ 
ஆகையினால்‌ மனுஷனுக்கு. 
ஆளுகை செய்வது எளிதாக 
மிருகங்கள்‌ 
பயப்படவில்லையென்றால்‌, 
மனுக்குலத்தையே அழித்துவிடும்‌. 
- பாவமில்லாதிருக்கும்போது, 


ஆளுகை 
அவன்‌ பாவம்‌ செய்து, 


மனுஷருடைய இருதயத்தில்‌ பயமுண்டாயிற்று. 


பயப்படுவதுபோலவே 
(ரு பயப்படுகிறது. மிருகங்களின்‌ 
பயத்தை கர்த்தர்‌ மனுஷருக்கு சாதமாக 


ஆகாயத்திலுள்ள சகல. 
உண்டாயிருக்கும்‌ என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
கர்த்தர்‌ எல்லோருக்கும்‌ 
எஜமானாயிருக்கிறவர்‌. அவரே 
சிரு்டிகளையும்‌ சிருஷ்டித்தவர்‌. 
எல்லா ஜீவராசிகளையும்‌ 
பராமரிக்கிறவர்‌. பூமியிலுள்ள: 
ஜீவன்களெல்லாம்‌ போஷிக்கப்படவேண்டும்‌. 
என்பதும்‌, அவை ஆறுதலாகவும்‌, 
ஆசீர்வாதமாகவம்‌ ஜீவிக்கவேண்டும்‌ 
என்பதும்‌ கர்த்தருடைய சித்தமாயிருக்கிறது. 


நல்ல 
சர்வ 
அவர்‌ 
போஷித்து, 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ நம்முடைய அடிப்படைத்‌ 
தேவைகளை சந்திக்கிறார்‌. அவர்‌ நம்முடைய 
தேவைகளை சந்திப்பது மாத்திரமல்ல, 
அதற்கு மேலாகவும்‌ நம்மை ஆசிர்வதித்து. 
சந்தோஷப்படுத்துகிறார்‌. கர்த்தர்‌ 
நடமாடுகிற யாவையும்‌, 
மச்சங்கள்‌ யாவையும்‌ 
மனுஷருக்கு கையளிக்கிறார்‌. மனுஷன்‌ 
மிருகங்களுக்கு  பயப்படவேண்டியதில்லை. 
மிருகங்கள்‌ மனுஷனுக்கு பயப்படும்‌. 
தேவன்‌ 
நல்லதாயிருக்கிறது; 
ஏற்றுக்கொள்ளப்படுமாகில்‌ 
தள்ளப்படத்தக்கதல்ல" (1தீமோ 4:4). 
மியில்‌ விக்கிற மனுஷருக்கு 
ஆகாரம்‌ வேண்டும்‌ கர்த்தரே பூமியிலுள்ள 
எல்லா... ஜீவஜந்துக்களுக்கும்‌ ஆகாரம்‌ 
கொடுக்கிறார்‌. கர்த்தர்‌ நோவாவையும்‌, 
அவருடைய குமாரரையும்‌ நோக்கி, 
“நடமாடுகிற ஜீவஜந்துக்கள்‌ யாவும்‌, 
உங்களுக்கு ஆகாரமாய்‌ இருப்பதாக; பசம்‌ 
பூண்டுகளை உங்களுக்குத்‌ தந்தது போல, 
அவைகள்‌ எல்லாவற்றையும்‌ உங்களுக்குத்‌ 
தந்தேன்‌" (ஆதி 9:3) என்று சொல்லுகிறார்‌. 


புதிய 


படைத்ததெல்லாம்‌ 
- ஸ்தோத்திரத்தோடே 


ஒன்றும்‌ 


போஜனமாக 
சேர்க்கப்படுகிறது. 
கொலோ 216; 


மனுஷருக்கு 
விலங்குகளும்‌ 

தீமோ 13-5; 
அப்‌ 1092-14; ரோமர்‌ 14) 


ஜலப்பிரளயத்திற்கு 


வீட்டாருக்கும்‌. 
நன்மை செய்கிறவராகவும்‌ 


கொடுக்கவேண்டுமென்றால்‌ அது எளிதான 
காரியம்‌. அவர்கள்‌ பலுகிப்பெருகி பூமியை 
நிரப்பும்போது, அவர்கள்‌ எல்லோருக்கும்‌ 
போஜனம்கொடுக்கவேண்டும்‌ என்பது 
மிகப்பெரிய காரியம்‌. ஆனாலும்‌ கர்த்தரால்‌ 
கூடாத காரியம்‌ என்று ஒன்றுமே 
இல்லை. கர்த்தர்‌ தம்முடைய தெய்வீக 
பராமரிப்பினால்‌ எல்லா ஜீவன்களுக்கும்‌. 
ஆகாரம்‌ கொடுக்கிறார்‌. 





i= FTE 
TT 


கர்த்தர்‌ நோவாவுக்கும்‌ 
வீட்டாருக்கும்‌ ஆகாரம்‌ 

போஜனம்‌ தொடர்பாக: தம்முடைய 

பிரமாணத்தையும்‌ சொல்லுகிறார்‌. “மாம்சத்தை 

இரத்தத்தோடே 

(ஆதி 9:4) 


அவருடைய 
கொடுத்தாலும்‌, 


கொடுக்காமல்‌ ஒதுக்கி வைத்தார்‌. ம) 
தன்னுடைய சுய இஞ்டத்தின்‌ பிரகாரமாக 
ஜீவிக்கக்கூடாது. தேவனுடைய கட்டளைக்குக்‌ 
கீழ்ப்படிந்து ஜீவிக்க வேண்டும்‌ என்பதற்கு 
அடையாளமாக இந்த விருட்சத்தின்‌ கனி 
மனுஷனுக்கு விலக்கி வைக்கப்பட்டது. 


அதுபோல இப்பொழுது 
மனுஷனுக்கு விலங்குகளைப்‌ 
போஜனமாகக்‌ கொடுக்கிறார்‌ 

மாம்சத்தை அதன்‌ உயிராகிய இரத்‌ 
புசிக்கக்கூடாது. என்று 
கட்டளையிட்டு, இரத்தம்‌ புசிப்பதை மனுஷக்கு 
விலக்குகிறார்‌ 


எல்லா ஜீவராசிகளுக்கும்‌ 
கொடுக்கிறவர்‌ தேவனே 

மனுஷன்‌ புரிந்து கொள்ள 

இதற்காக இரத்தம்‌ 
தடைபண்ணப்பட்டிருக்கிறது. (லேவி 347; 
லேவி 7:26; லேவி 17:10-14: லேவி 19:26; 


அவர்களுடைய 
ஆரோக்கியத்திற்கு கேடாயிருக்கக்கூடாது. 
மனுஷர்‌ பேராசைப்பட்டு பெருந்தீனி 
உண்ணக்கூடாது. போஜனம்‌ பண்ணும்போது 
அவசரப்பட்டு, அவசரம்‌ அவசரமாக: 
புசிக்கக்கூடாது. நிதானமாக 
போஜன ம்பண்ண வேண்டும்‌. 


நோவா கர்த்தருக்கு. ஒரு 
பலிபீடத்தைக்கட்டி, அதிலே சத்தமான 
மிருகங்களை கர்த்தருக்கு தகனபலிகளாக 
செலுத்தினார்‌. நோவாவும்‌ 
அவருடைய  சந்ததியாரும்‌ பலிசெலுத்தும்‌ 
பிரமாணத்திற்கு கீழ்ப்படியவேண்டும்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சரீரத்தில்‌, அதன்‌ இரத்தமே அதற்கு 
உயிரைக்‌ கொடுக்கிறது. பலியாக 
செலுத்தப்படும்‌ இரத்தம்‌ ஆத்துமாவின்‌ 
பாவத்தை நிவாரணம்‌ பண்ணுகிறது. 


மாம்சத்தின்‌ உயிர்‌ இரத்தத்தில்‌ 
இருக்கிறது: நான்‌ அதை உங்களுக்குப்‌ 
பலிபீடத்தின்மேல்‌ உங்கள்‌ 
ஆத்துமாக்களுக்காகப்‌ பாவநிவிர்த்தி 
செய்யும்படிக்குக்‌ கட்டளையிட்டேன்‌:: 
ஆத்துமாவிற்காகப்‌ பாவநிவிர்த்தி செய்கிறது 
இரத்தமே” (லேவி 17:11) 


ஆத்துமாவுக்காக 

செய்கிற இரத்தத்தை, மனுஷன்‌ 

போஜனமாகப்‌ புசிக்கக்கூடாது. இரத்தம்‌ 

கர்த்தருக்கு முன்பாக சிந்தப்படவேண்டும்‌. 
"அப்பொழுது 


்‌ இந்த 
பராக்கிரமசாலிகளும்‌ 
த்‌ துணிந்து புகுந்துபோய்‌, 
ஒலிமுகவாசலில்‌ இருக்கிற 
தண்ணீர்‌ மொண்டு, 
கொண்டுவந்தார்கள்‌; 
அதைக்‌ குடிக்க 
கர்த்தருக்கென்று 
கர்த்தாவே, தங்கள்‌ 
பிராணனை எண்ணாமல்‌ போய்வந்த அந்த 
மனுஷரின்‌ இரத்தத்தைக்‌ குடிக்கும்‌ 
இந்தச்செயல்‌ எனக்குத்‌ தூரமாமிருப்பதாக 
என்று சொல்லி, அதைக்‌ குடிக்க 
மனதில்லாதிருந்தான்‌; இப்படி இந்த மூன்று 
பராக்கிரமசாலிகளும்‌: செய்தார்கள்‌" 
சோமு 23167). 


பாவநிவிர்த்தி 


கர்த்தராகிய 
பலியாக செலுத்தப்பட்டிருக்கிறார்‌. 


கல்வாரி சிலுவையிலே. 
திருஇரத்தத்தை சிந்தி, 


பாவங்களுக்கு 
உண்டுபண்ணியிருக்கிறார்‌. 


கிறிஸ்துவானவர்‌ 
தம்முடைய 
மனுக்கு 

மீட்பை 
இயேசுகிறிஸ்துவின்‌ 
மனுஷருடைய ஆத்துமாவக்கு 
தகக. 


இரத்தந்தோடே 

என்னும்‌ பழைய பிரமாணம்‌ த்திய 
என்றும்‌, அது இனிமேல்‌ தேவையற்றது 
என்றும்‌ வேதபண்டிதர்களில்‌ 
சிலர்‌ விளக்கம்‌ சொல்லுகிறார்கள்‌. 





i= FTN 
TT 
தன்னுடைய 


மனுஷன்‌ 
கொன்றுபோடக்கூடாது. 
உமிராமிருக்கிற உங்கள்‌ 
பழிவாங்குவேன்‌” 
சொல்லுகிறார்‌. 
நமக்குரியதல்ல. 


தமம்‌ ்‌ 
நமக்கு ஜீவனைக்‌ 
நம்முடைய ஜீவனை எடுக்கிறார்‌ 


மிருகங்களும்‌ 
கொல்லக்கூடாது. மனுஷரைக்‌ தட 
மிருகங்களுக்கு அனுமதியில்லை. மிருகங்கள்‌ 
மனுஷருக்கு ட்‌ 
மனுஷருடைய ஜீவனுக்கு 
தீங்கு. 


என்று ர்‌ லள 


இது மோசேயின்‌ பிரமாணத்திலும்‌: 
உறுதிபண்ணப்பட்டிருக்கிறது. “ஒரு மாடு 
ஒரு புருனையாவது ஒரு ஸ்திரீயையாவது. 
முட்டினதினால்‌ சாவுண்டானால்‌, அந்த 
மாடு கல்லெறியப்படவேண்டும்‌, அதின்‌ 
மாம்சம்‌ புசிக்கப்படலாகாது: அப்பொழுது 
மாட்டின்‌ எஜமான்‌ ஆக்கினைக்கு 
நீங்கலாமிருப்பான்‌" (யாத்‌ 21:28). 


கர்த்தர்‌ கொலைபாதகர்மீது 
கோபப்படுகிறார்‌. கர்த்தர்‌ 
கோபப்படுவது போலவே, மனுஒரும்‌ 
கொலைபாதகர்மீது, கோபப்படவேண்டும்‌. 

ர்‌ மத்தியிலே கொலைப்பாதகத்தை: 
மனுஷனை 


மனுஷனிடத்திலும்‌ 
என்று கர்த்தர்‌ 


மனுஷன்‌ 
கொன்றுபோடக்‌ 
பழிவாங்குவேன்‌" 
சொல்லுகிறார்‌. “மனுஷனுடைய உயிருக்காக 


அவனவன்‌. சகோதரனிடத்தில்‌ 
பழிவாங்குவேன்‌. மனுஷன்‌ தேவசாயலில்‌: 
உண்டாக்கப்பட்டபடியால்‌, மனுஷனுடைய 
இரத்தத்தை எவன்‌ சிந்துகிறானோ, 
அவனுடைய இரத்தம்‌ மனுஷனாலே. 
சிந்தப்படக்கடவது" (ஆதி 9:55) என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


கொலை செய்கிறவனுக்கு இங்கு மரண 

தண்டனை விதிக்கப்படுகிறது. காமீனைக்‌ 

கொல்லுகிற எவன்மேலும்‌ ஏழு பழி சுமரும்‌ 

ர்‌ கூறினார்‌. (ஆதி 425) 

என்பது நித்திய 

நரகத்தில்‌ துன்மார்க்கருடைய ஆத்துமா 

அழியும்‌ என்பதைக்‌ குறிக்கலாம்‌. 
(மத்‌ 2384) 


மனுஷரைக்‌ கொலைபண்‌ 
கர்த்தருடைய பார்வையில்‌ மகாபெரிய 
பாவமாயிருக்கிறது. இதற்கான காரணம்‌ 
வருமாறு: 


1, தேவன்‌ மனுஷனைத்‌ தமது சாயலாகவும்‌, 
பிரகாரமாகவும்‌ 


எதிரான 
(ஆதி 1:26-28; ஆதி 9:6) 


மனுஜனைக்‌  கொலைபண்ணுவது 
தேவனுடைய சாயலின்மீது, 
கோபத்தை வெளிப்படுத்துவதாகும்‌. 


3 மனுஷனைக்‌. கொலைபண்ணுவது 
சமுதாயத்திற்கு எதிரான குற்றம்‌. 
ஏனெனில்‌ ஒவ்வொரு மனுஷனுக்கும்‌. 
சமுதாயத்தில்‌ ஒரு முக்கியப்பங்கு 
உள்ளது. 


மனுஷனைக்‌ கொலைபண்ணுவது ஒரு 
குடும்பத்திற்கு எதிரான குற்றம்‌. 


னைக்‌ கொலைபண்ணுவது 
£லை பண்ணப்பட்ட மனுஷனுக்கு 
எதிரான குற்றம்‌. கொலைபண்ணப்‌ 
படுகிறவன்‌ இரட்சிக்கப்‌ படாதவனாக 
இருந்தால்‌ அவன்‌ நித்திய நரகத்திற்குப்‌ 
போய்‌ விடுவான்‌. மரித்துப்‌ போகிறவன்‌ 
தேவனுக்கும்‌, மனுஷருக்கும்‌. 
வேண்டிய கடமைகள்‌ 
மரணத்தோடு 





i a 
TT 


பரிசுத்தவேதாகமத்தில்‌ ஒரு சில 
பாவங்களுக்கு மரணதண்டனை 
விதிக்கப்பட்டிருக்கிறது அப்படிப்‌ 
கொடிய பாவங்களின்‌ விவரம்‌ வருமாறு: 


1. கொலைபண்ணுதல்‌. (ஆதி 9:6; 
யாத்‌ 21: 12-142023; லேவி 24:7.21: 

எண்‌ 35: 16-34: உபா 19) 
விருத்தசேதனம்‌ பண்ணாமல்‌ இருத்தல்‌. 
(ஆதி 17:14; யாத்‌ 4:24-25) 
புளிப்பில்லா அப்பப்பண்டிகையின்‌ போது 
புளிப்புள்ள அப்பத்தைப்‌ புசித்தல்‌. 
(யாத்‌ 12:1519). 
பெற்றோரை அடித்தல்‌. (யாத்‌ 21:15) 


மனுஷரைத்‌ திருடி விற்றுப்போடுதல்‌. 
(யாத்‌ 21:16; உபா 24:7) 


பெற்றோரைச்‌ 
லேவி 20:9) 


சபித்தல்‌. (யாத்‌ 2147; 
மனுஷரைக்‌ கொல்லும்‌ விலங்குகளை 
அழிக்காமல்‌ இருத்தல்‌. (யாத்‌ 21:28-32) 
சூனியம்‌. (யாத்‌ 22:18) 


மிருகத்தோடே புணருதல்‌. (யாத்‌ 2219; 
லேவி 18:23-29; லேவி 20:15-16) 


விக்கிரகாராதனை. (யாத்‌ 22:20) 


வேறொரு பரிசுத்த தைலத்தைச்‌ 
செய்தல்‌. (யாத்‌ 30:33) 

பரிசுத்த தைலத்தை அந்நியன்மேல்‌ 
வார்த்தல்‌. (யாத்‌ 30:33) 

வேறொரு தூபவர்க்கத்தைச்‌ செய்தல்‌. 
(யாத்‌ 30:38) 

ஒய்வுநாளைப்‌ பரிசுத்தக்‌ 
குலைச்சலாக்குதல்‌. (யாத்‌ 31:14) 

5. ஓய்வுநாளில்‌ 

(யாத்‌ 35:2) 


வேலைசெய்தல்‌. 


தீட்டுள்ளவனாக. 
கர்த்தருடைய 
மாம்சத்தைப்‌ 


ஒருவன்‌ 
இருக்கையில்‌. 
சமாதான பலியின்‌ 
|சித்தல்‌. (லேவி 7:20-21) 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


7. கர்த்தருக்குத்‌ தகனபலியாகச்‌. 
செலுத்தப்படும்‌ மிருகத்தின்‌ 
கொழுப்பைப்‌ புசித்தல்‌. (லேவி 7:25) 

18. ஆசரிப்புக்கூடார வாசலுக்கு முன்பாக 
பலிசெலுத்தாமல்‌ வேறிடத்தில்‌ 
பலிசெலுத்துதல்‌. (லேவி 17:1-9) 
த்தத்தைப்‌ புசித்தல்‌. 
(லேவி 17:10-14) 

20. தனக்கு நெருங்கின இனமாகிய 
ஒருத்தியோடு சேருதல்‌. 
(லேவி 18:6-29; லேவி 2011-22) 

21. பலிகளைத்‌ தவறான காலத்தில்‌ 

புசித்தல்‌. (லேவி 19:5-8) 


22. சிறுபிள்ளைகளைவிக்கிரகங்களுக்குப்‌ 
பலியிடுதல்‌. (லேவி 201-5) 
23. அஞ்சனம்பார்த்தல்‌, (லேவி 20:627) 


24. விபசாரம்‌. (லேவி 20:10; 


உபா 22:22-30) 
25. ஓரினச்சேர்க்கை. (லேவி 20:13) 


26, சூதகஸ்திரீயோடே 
(லேவி 20:18) 

27. வேசித்தனம்‌ பண்ணுதல்‌. (லேவி 21:9; 
உபா 22:21-22) 


சயனித்தல்‌. 


28. தான்‌. தீட்டுப்பட்டிருக்கும்போது. 
கர்த்தருக்கு நியமித்து செலுத்துகிற 
பரிசுத்தமானவைகளண்டையில்‌ 
சேருதல்‌. (லேவி 22:3) 


29. பாவநிவாரண நாளில்‌ உபவாசம்‌ 
பண்ணாமல்‌ இருத்தல்‌. (லேவி 23:29) 
0. பாவநிவாரண நாளில்‌ வேலை 

செய்தல்‌. (லேவி 23:30) 


31. தேவனுடைய நாமத்தைத்‌ தூஷித்தல்‌. 
(லேவி 24:11-16) 


32. பஸ்கா 
(எண்‌ 93) 


ஆசரியாமல்‌ இருத்தல்‌. 


33. துணிகரமான பாவம்‌ 
(எண்‌ 15:30-31) 


செய்தல்‌, 





i FTE 
TT 


34, ஒய்வநாளில்‌ 
(எண்‌ 15:82-36) 


விறகுபொறுக்குதல்‌. 


ஆராதிக்கும்‌ 
சுத்திகரித்துக்‌ 
இருத்தல்‌. 

கள்ளத்தீர்க்கதரிசனம்‌ உரைத்தல்‌. 
(உபா13:1-18; உபா 18:20) 


முன்பாக தன்னைச்‌ 
கொள்ளாமல்‌ 
(எண்‌ 19:13,20) 


மனுஷர்‌ கர்த்தரடமிரந்து பரித்து 
றே தேவர்களைச்‌ சேவிப்பதற்கு 


வழிநடத்துதல்‌. (உபா 13:6-18). 
பின்மாறிப்போதல்‌. (உபா 17:2-7) 
யார்‌ சொல்லையும்‌ கேளாமல்‌ 


அடங்காத துஷ்டனாயிருத்தல்‌. 
(உபா 2118-23) 


பெருந்தீனிக்காரனாயிருத்தல்‌. 
(உபா 21;20-23) 


4. குடியனாயிருத்தல்‌. (உபா 21:20-23) 
42. கள்ளச்சொப்பனங்களும்‌, 
தரிசனங்களும்‌ 
(உபா 13: 1-18) 


குற்றங்களுக்கு 
விதிக்கப்பட்டிருக்கிறது. (ரோமர்‌ 134-7; 
1தீமோ 1:8-10; யாக்‌ 210-13; 
யாக்‌ 41-12; 1பேதுரு 2:13-15). ஆத்துமாவை 
அழிக்கும்‌ பாவங்களைப்‌ பற்றி இரண்டு 
ஏற்பாடுகளும்‌ விளக்கிக்‌ கூறுகின்றன. 


கள்ளத்‌ 
காணுதல்‌. 


ஒருசில 
தண்டனை 


ஏற்பாட்டிலும்‌ 
மாண 


நித்திய 
காலமாக. 
அனுபவிக்க வேண்டும்‌. 
எசே 318,33; மாற்கு 7:20-23; 
148-32; கொரி 69; 
கலா 519-21 கொலோ 35:10: 
2பேதுரு 2: யூதா 1:3-19). 
மோசேயின்‌ பிரமாணம்‌ 


விட்டாலும்‌ அதில்‌ 
பாவங்களில்‌ பல 


ஆத்துமா அழிந்துபோனால்‌ 
அக்கினியில்‌ நித்திய 
வேதனையை 

(எரே 
ரோமர்‌ 


நரக 


ஒழிக்கப்பட்டு 
சொல்லப்பட்ட 
புதிய ஏற்பாட்டுக்‌ 
காலத்திலும்‌ பாவமாகவே கருதப்படுகிறது. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ கொலைபாதகரை தண்டிப்பார்‌. 

ஒரு சிலர்‌ மனுஷரைக்‌ கொன்றுபோட்டு 

தங்கள்‌ பாவங்களை மூடி மறைக்கிறார்கள்‌. 

மனுஷருடைய எல்லா 

பிம்‌ 

இரகசிய 

கொல்லபாதகருக்குரிம 

தண்டனை இம்மையிலும்‌ கொடுக்கப்படும்‌, 
மறுமையிலும்‌ கொடுக்கப்படும்‌. 


வழக்குகளை விசாரிக்கிற அதிகாரிகள்‌ 
கொலைபாதகருக்கு தண்டனை கொடுக்கு 
வேண்டும்‌. தேவசாயலில்‌ 
உண்டாக்கப்பட்டபடியால்‌, மனுஷனுடைய 
இரத்தத்தை எவன்‌ சிந்துகிறானோ, 
அவனுடைய இரத்தம்‌ மனுஷனாலே. 
சிந்தப்படக்கடவது" (ஆதி 9:6) என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 
கர்த்தருடைய ஊழியக்காரர்கள்‌ 
குற்றமில்லாத ஜனங்களை 
பாதுகாக்கவேண்டும்‌. விதவைகளுக்கும்‌, 
திக்கற்ற பிள்ளைகளுக்கும்‌ ஆதரவாயிருக்க 
வேண்டும்‌. துன்மார்க்கர்‌ துணிகரமாய்ப்‌ 
பாவம்‌ செய்யும்போது. கர்த்தருடைய 
ஊழியக்காரர்கள்‌ அவர்களுக்கு பயப்படாமல்‌, 
அவர்களுக்கு விரோதமாக நீதிமன்றங்களில்‌ 
வழக்காடவேண்டும்‌. அதிகாரிகள்‌ 
தங்களுடைய கைகளில்‌ சட்டங்களையும்‌, 
பட்டயங்களையும்‌ வீணாகப்‌ 


பிடித்திருக்கவில்லை. 


“உனக்கு நன்மை 
உண்டாகும்பொருட்டு, அவன்‌ 
தேவஊழியக்காரனாயிருக்கிறான்‌. நீ 
இன்றில்‌ பயந்திரு: பட்டயத்தை 
விருதாவாய்ப்‌ 
படத்திரக்கவில்லை: தீமைசெய்கிறவன்மேல்‌ 
டல்‌ வரப்பண்ணும்படி, 
நீதியைச்‌ செலுத்துகிற 
ததைக்வஙிக்க்கிற் னோ 
(ரோம 13:4). 


சுவிசேஷத்தைப்‌ 
பிரசங்கம்பண்ணுகிறவர்கள்‌ தேவனுடைய 
ஊழியக்காரராயிருப்பதுபோல, மனுஷருடைய 
வழக்குகளை விசாரிக்கிற அதிகாரிகளும்‌ 
தேவனுடைய ஊழியக்காரராயிருக்கிறார்கள்‌. 
கர்த்தர்‌ மன்னிக்காத பாவியை, ஒரு 
பிரபு மன்னிப்பான்‌ என்றால்‌, அது 
அவனுக்கு பாவமாயிருக்கும்‌. 





i al 
TT 


“மனாசே 
செய்கைகளினாலும்‌ செய்த 
பாவங்களினிபித்தம்‌ யூநாவைத்‌ தமது 
சமுகத்தை விட்டு அகற்றும்படி கர்த்தருடைய 
கட்டளையினால்‌ நடந்தது. 
அவன்‌ குற்றமற்ற 

த எருசலேமைக்‌ 
குற்றமற்ற இரத்தத்தால்‌ நிரப்பினதற்காகவும்‌ 
கர்த்தர்‌ மன்னிக்கச்‌ சித்தமில்லாதிருந்தார்‌” 
(இராஜா 24:34). 


தன்‌ எல்லாச்‌ 


மனுஷனுடைய ஜீவனை 
அதிகமாய்‌ நேசிக்கிறார்‌. மனுஷன்‌ 
தேவசாயலில்‌  உண்டாக்கப்பட்டிருக்கிறான்‌. 
ஆகையினால்‌ தேவன்‌ மனுஷனுக்கு அதிக 
முக்கியத்துவம்‌ டு அலால்‌ 
மனுஷனிடத்தில்‌ தேவசாயல்‌ இருக்கும்போது, 
அவன்‌ தேவனுடைய சித்தத்திற்கும்‌, 
திட்டத்திற்கும்‌ முக்கியத்துவம்‌ கொடுப்பான்‌ 

பிரமாணத்திற்கு 

தேவசாயலாய்‌. 
மனுஷன்‌ தேவனைக்‌ 


கர்த்தர்‌ 


உண்டாக்கப்பட்ட 
கனம்பண்ணுவான்‌. 


ஆதி பிதாவாகிய ஆதாம்‌, 
கட்டளைக்கு கீழ்ப்படியாமல்‌ 
பாவம்‌ செய்ததினால்‌, அவர்‌ தேவசாயலை 


இழந்துவிட்டார்‌ 


ஆதாமிடத்தில்‌ தேவசாயல்‌ மங்கிப்போயிற்று. 
ஆதாமின்‌ சந்தியில்‌ 

நமக்குள்ளும்‌, தேவசாயல்‌ 
நிலமையிலிருக்கிறது. 


தேவனுடைய சாயல்‌ மனுஷருக்குள்ளே 
மங்கிப்போயிருந்தாலும்‌, மற்ற 

கொலை செய்வது, 

பார்வையில்‌ ப்ப பாவமாயிருக்கிறது. 
ஒரு மனுஷன்‌ மற்றொரு  மனுஷனைக்‌ 
'கொலைசெய்யும்போது. அவனிடத்தில்‌ 
காணப்படுகிற தேவசாயலை. 
'கொலைபண்ணுகிறான்‌. அவன்‌ தேவனை 
கனவீனம்பண்ணுகிறான்‌. 


தேவசாயலில்‌ 
உண்டாக்கப்பட்டபடியால்‌, மனுஷனுடைய 
இரத்தத்தை சிந்தக்கூடாது. என்று கர்த்தர்‌ 
கட்டளையிடுகிறார்‌. கர்த்தர்‌ நோவாவையும்‌, 
அவருடைய குமாரரையும்‌ நோக்கி 
“நீங்கள்‌ பலுகிப்‌ பெருகி, பூமியிலே திரளாய்‌ 
வர்த்தித்து விர்த்தியாகுங்கள்‌” (ஆதி 9:7) 
என்றும்‌ சொல்லுகிறார்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தேவனுடைய உடன்படிக்கை 
ஆதி 99-11 
ஆதி 98. 


பின்னும்‌ தேவன்‌: 


நோவாவையும்‌, அவன்‌ குமாரரையும்‌ 
நோக்கி: 


ஆதி 9. நான்‌ 
உங்களுக்குப்‌ பின்வரும்‌. 
சத்ததியோடும்‌, 


ஆதி 9:10. உங்கணோடே பேழையிலி 
குத்து புறப்பட்ட ௪கல ஜீவஜந்துக்கள்‌ 
முதல்‌ இனிப்‌ பூமியில்‌ 
உண்டாகப்போகிற ௪கல ஜீவஜந்துக்கள்‌ 
பரியத்தம்‌, பறவைகனோடும்‌, நாட்டு, 
உங்களிடத்தில்‌ 
பூமியிலுன்ன சகல 
மிருகங்கனோடும்‌ என்‌ 
உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறேன்‌. 


இனி 
ஜலப்‌ 


உங்கவோடும்‌, 
உங்கள்‌. 


ஆதி 911. 
மாம்சமானவைகளெல்லாம்‌. 
பிரனயத்தினால்‌ சங்கரிப்படுவதில்லை. 
யென்றும்‌, பூமியை அழிக்க இணி, 
ப்‌ உண்டாவதில்லை. 
உங்களோடே. என்‌ 
ஏற்படுத்துகிறேன்‌ 


தேவன்‌ 


நோவாவோடும்‌, அவருடைய 
குமாரரோடும்‌ ர்‌ 


உடன்படிக்கை பண்ணுகிறார்‌. 
இந்த உடன்படிக்கை ஐலப்பிரளயத்திற்கு 
பின்பு உண்டாகிறது. தேவனுடைய 
உடன்படிக்கையில்‌, நோவாவும்‌, அவருடைய 
குடும்பத்தாரும்‌, அவர்களுடைய 
சந்ததியாரும்‌ இடம்‌ பெறுகிறார்கள்‌. 
தேவன்‌ மனுஷரோடு மாத்திரமல்ல, சகல 
ஜீவஜந்துக்களோடும்‌. உடன்படிக்கை 
பண்ணுகிறார்‌. 

வன்‌ நோவாவையும்‌, அவர்‌ 
குமாரரையும்‌ நோக்கி, “நான்‌ உங்களோடும்‌, 


பின்வரும்‌ உங்கள்‌ 
உங்களோடே 


பரியந்தம்‌, 
மிருகங்களோடும்‌, 
இருக்கிற பூமியிலுள்ள 
மிருகங்களோடும்‌ என்‌ 
ஏற்படுத்துகிறேன்‌" (ஆதி 
சொல்லுகிறார்‌. 


9:8-10) 





i FTE 
TT 


மனுஷனோடு உடன்படிக்கை 
பண்ணுவது தேவனுக்கு பிரியமாயிருக்கிறது. 
தேவனுடைய உடன்படிக்கையில்‌ 
மனுஷனுக்கும்‌ பங்கு இருக்கிறது. மனுஷன்‌ 
தேவனுக்கு கீழ்ப்படிந்து தன்னுடைய 
கடமையை செய்யவேண்டும்‌. தமக்கு 
கீழ்ப்பியுமாறு தேவன்‌ மனுஷனை 
உற்சாகப்படுத்துகிறார்‌. 
உடன்படிக்கைகள்‌ 
தேவனே ஆரம்பிக்கிறார்‌ 
நேவனே 


மனுஷனோடு செய்யும்‌. 
எல்லாவற்றையும்‌, 
உடன்படிக்கையின்‌ 
ஏற்படுத்துகிறார்‌, 
உடன்படிக்கையை 


தேவன்‌ 


உடன்படிக்கைகள்‌ 
£ஸ்தாடிக்கப்படுகிறது. அவை 
'தூண்களைப்போல 

அவை 
அஸ்திபாரங்களைப்போல 
தேவனுடைய 

அவமாக்க 


யாரோடு. உடன்படிக்கை 

வண்ணா அவர்களும்‌, அவர்களுடைய 

சந்ததியாரும்‌, அந்த உடன்படிக்கையில்‌ 

பங்குபெறுகிறார்கள்‌.  வாக்குத்தத்தமானது 

அவர்களுக்கும்‌, அவர்களுடைய 
பிள்ளைகளுக்குமுரியது. 

| இந்தப்‌ பூமியானது ஏற்கெனவே 

அழிந்துபோயிற்று. 

மற்றொரு 

என்பதும்‌, 

பூமியிலுள்ள. 

மறுபடியும்‌. 

என்பதும்‌, 

வத்‌ இந்தப்‌ பூமி மறுடியும்‌ 

அழிந்துபோகாது என்பதும்‌ டைய 
உடன்படிக்கையாகும்‌. 


கர்த்தர்‌ இந்தப்‌ பூமியையும்‌, இந்தப்‌ 
பூமியிலுள்ள ஜீவன்களையும்‌ 
ஜலப்பிரளயத்திலிருந்து பாதுகாக்கிறார்‌. 
நோவாவின்‌ காலத்தில்‌ ஜலப்பிரளயம்‌ 
உண்டாயிற்று. அதற்கு முன்பு இந்தப்‌ 
பூமியில்‌ ஜலப்பிரளயம்‌ உண்டாகவில்லை. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இப்போது உண்டான ஐலப்பிரளயத்திற்கு 
இனிமேல்‌ ஜலப்பிரளயம்‌ உண்டாகாது. 


பூமி ஜலப்பிரளயத்தினால்‌ 
அந்த ஜலப்பிரளயம்‌: 
நீதிக்கு அடையாளம்‌. 
ஜலப்பிரளயத்திற்குப்பின்பு, நோவாவின்‌ 
சந்தியார்‌ தங்கள்‌ பாவங்களுக்கு மனந்திரும்பி 
பரிசுத்தமாயிருப்பார்களா என்னும்‌. 
நிச்சயமில்லை. சிலர்‌ 
பாவிகளாகவும்‌, அநேகர்‌ 
பரிசுத்தவான்களாகவும்‌ இருக்கலாம்‌. 
நீதி எப்படியிருந்தாலும்‌, 
ன நோவாவோடும்‌, அவருடைய 
சந்ததியாரோடும்‌ உடன்படிக்கை 
பண்ணுகிறார்‌. 


கர்த்தர்‌ நோவாவையும்‌, அவருடைய 
குமாரரையும்‌ நோக்கி, “நான்‌ உங்களோடும்‌, 
உங்களுக்குப்‌ பின்வரும்‌ உங்கள்‌ 
சந்ததியோடும்‌, உங்களோடே 
பேழையிலிருந்து, புறப்பட்ட சகல 
ஜீவஜந்துக்கள்‌ முதல்‌ இனிப்‌ பூமியில்‌ 
உண்டாகப்போகிற சகல  ஜீவஜந்துக்கள்‌ 
பரியந்தம்‌, பறவைகளோடும்‌, நாட்டு 
மிருகங்களோடும்‌, உங்களிடத்தில்‌ இருக்கிற 
பூமியிலுள்ள சகல காட்டு மிருகங்களோடும்‌ 
என்‌ உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறேன்‌" 
என்று சொல்லுகிறார்‌. 

பூமி இனிமேல்‌ ஜலப்பிரளயத்தினால்‌ 
அழிக்கப்படாமலிருக்கும்‌. இந்தப்‌ பூமி 
கர்த்தருடைய கிருபைக்கும்‌, இரக்கத்திற்கும்‌ 
அடையாளம்‌. இந்தப்‌ பூமி 
அழியாமலிருப்பதற்கும்‌, மனுஷருடைய 
நீதிக்கும்‌ சம்பந்தமில்லை. மனுஷர்‌ மத்தியிலே. 
அநீதி காணப்பட்டாலும்‌, கர்த்தர்‌ 
இந்தப்‌ பூமியை ஜலப்பிரளயத்தினால்‌ 
அழிக்கமாட்டார்‌. நோவாவின்‌ காலத்தில்‌ 
ஜலப்பிரளயத்தினால்‌ அழிந்துபோன 
பூமி தேவனுடைய நியாயத்தீர்ப்புக்கு 

நோவாவுக்கு 
ஜலப்பிரளயத்தினால்‌ 


அவர்களில்‌ 


அடையாளமாயிருக்கிறது. 





i FTE 
TT 


தேவன்‌ 
உண்மையுள்ளவர்‌. 
பண்ணினால்‌, 
நிறைவேற்றுவார்‌. 
அவருடைய 
இனி 
ஜலப்பிரளயத்தினால்‌ 
சங்கரிப்படுவதில்லையென்றும்‌, பூமியை 
அழிக்க இனி ப்பிரளயம்‌ 
உண்டாவதில்லையென்றும்‌, உங்களோடே என்‌ 
உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறேன்‌” 
(ஆதி 9:11) என்று சொல்லுகிறார்‌. 


கர்த்தருடைய நாளில்‌ 
அதிலுள்ள கிரியைகளும்‌ 
அழிந்துபோகும்‌. புதிய வானங்களும்‌, 
பூமியும்‌ உண்டாகும்‌. பூமி அழியாது, அது 
புதுப்பிக்கப்படும்‌ என்று சிலர்‌ கருத்துக்‌ 
கூறுகிறார்கள்‌ (2 பேதுரு 3:10-13). 


நோவாவின்‌ காலத்தில்‌ உண்டான 
ஜலப்பிரளயம்‌ ஒருகுறிப்பிட்ட பகுதியில்‌ மட்டும்‌. 
உண்டானதல்ல. அது உலகம்‌ முழுவதிலும்‌ 
உண்டான ஜலப்பிரளயம்‌. அப்படிப்பட்ட 

ஜலப்பிரளயம்‌ 
உண்டாவதில்லை. 
:21-22; ஆதி 91115). 
நோவாவின்‌ காலத்தில்‌ 
ஜலப்பிரளயம்‌, மறுபடியும்‌ இந்தப்‌ 
மூடிப்போடாது. 


தம்முடைய 
அவர்‌ 
அதை 
தேவன்‌ நோவாவையும்‌, 
வீட்டாரையும்‌ நோக்கி, 
மாம்சமானவைகளெல்லாம்‌ 


உலகளாவிய 


(ஆதி 


ஏற்பட்ட 
பூமியை 


“இது எனக்கு நோவாவின்‌ 
காலத்திலுண்டான வெள்ளம்போலிருக்கும்‌; 
நோவாவின்‌ காலத்திலுண்டான 
வெள்ளம்‌ இனி பூமியின்மேல்‌ புரண்டு. 
வருவதில்லை. ன்‌ 


கோபங்கொள்வதில்லையென்றும்‌, 
நான்‌ கடிந்து கொள்வதில்லையென்றும்‌ 
ஆணையிட்டேன்‌” (ஏசா 54:9). 

சமயங்களில்‌ கடல்‌ 
கொந்தளிப்பாமிருக்கலாம்‌ கடல்‌ கொந்தளிப்பு 
ஒரு சில நாட்களுக்கு தொடரலாம்‌. 
ஒவ்வொரு மாதமும்‌ ல்‌ 
கொந்தளிப்பாயிருந்தாலும்‌, 
பூமியானது 
அழிந்துபோகாது. 
ஏற்பட்ட வெள்ளம்‌, 
மறுபடியும்‌ புரண்டு 
கர்த்தருடைய கிருபையுள்ள வாக்குத்தத்தம்‌. 


நோவாவின்‌ 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ தம்முடைய 
வார்த்தைகளை இந்நாள்‌ 
நிறைவேற்றி வந்திருக்கிறார்‌. அவர்‌ 
நேற்றும்‌ இன்றும்‌, என்றும்‌ 
மாறாதவர்‌. வாக்குத்தத்தங்களெல்லாம்‌ 
இயேசுகிறிஸ்துவுக்குள்‌ ஆம்‌ என்றும்‌, 
ஆமென்‌ என்றும்‌ இருக்கிறது. கர்த்தருடைய 
கிருபையுள்ள வார்த்தைகளுக்காக நாம்‌. 
அவரை நன்றியோடு துதிக்கவேண்டும்‌. 


வாக்குத்தத்த 
வரையிலும்‌ 


உடன்படிக்கையின்‌ 
அடையாளம்‌ 
ஆதி 912-17 


ஆதி 9:12. அன்றியும்‌ தேவன்‌: எனக்கும்‌ 
உங்களுக்கும்‌, உங்களிடத்தில்‌ 
இருக்கும்‌ சகல ஜீவஜந்துக்களுக்கும்‌, 
நித்திய தலைமுறைகளுக்கென்று நான்‌ 
செய்கிற உடன்படிக்கையின்‌ 
அடையானமாக: 


ஆதி 9:18. நான்‌ என்‌ வில்லை மேகத்தில்‌ 
வைத்தேன்‌; அது எனக்கும்‌ பூமிக்கும்‌ 
உண்டான உடன்படிக்கைக்கு 
அடையானமாயிருக்கும்‌. 


ஆதி 914. நான்‌ பூமிக்கு மேலாய்‌ 
மேகத்தை வருவிக்கும்போது, அந்த வில்‌ 
மேகத்தில்‌ தோன்றும்‌. 


ஆதி 5. அப்பொழுது எல்லா 
மாம்சஜீவன்களையும்‌ அழிக்க இணி 
பிரனயமாய்ப்‌ 

எனக்கும்‌ 


உடன்படிக்கையை நினைவுகூருவேன்‌. 


ஆதி 918. அந்த வில்‌ மேகத்தில்‌ 
தோன்றும்‌ போது, தேவனுக்கும்‌ 
பூமியின்மேலுன்ன சகலவித: 
மாம்சஜீவன்களுக்கும்‌. உண்டான 
நித்திய உடன்படிக்கையை நான்‌ 
தினைவுகூரும்படிக்கு அதை நோக்கிப்‌ 
பார்ப்பேன்‌. 


அதி 9:17. இது 
பூமியின்மேதூன்ன. மாம்சமான. 
யாவுக்கும்‌, நான்‌ ஏற்படுத்தின 
உடன்படிக்கையின்‌ அடையானம்‌ என்று 
நோவாவேடே சொன்னார்‌. 


எனக்கும்‌, 





f= FTE 
TT 


மனுஷர்‌ மத்தியில்‌ ஏற்படுத்தப்படும்‌ 
உடன்படிக்கைகள்‌ பொதுவாக முத்திரை 
போடப்பட்டு உறுதிபண்ணப்படும்‌. தேவனும்‌ 
மனுஷரோடு ஏற்படுத்துகிற உடன்படிக்கையை 
முத்திரை போடுகிறார்‌. 


ப்படி, தேவனும்‌ வாக்குத்தத்தம்‌ 
பண்ணப்பட்டவைகளைச்‌ சுதந்தரித்துக்‌ 
கொள்ளுகிறவர்களுக்குத்‌ 

லோசனையின்‌ மாறாத 

ரணமாய்க்‌ 
சித்தமுள்ளவராய்‌, ஒர்‌ ஆ. 
அதை ஸ்திரப்படுத்தினார்‌" (எபி 67). 


பூமியும்‌, பூமியிலுள்ள. 

ஜலப்பிரளயத்தினால்‌ 
அழிந்துபோகாது என்பது தேவன்‌ 
ஏற்படுத்தின. உடன்படிக்கை, இது 
இயற்கையோடு சம்பந்தப்பட்டது. கர்த்தர்‌ 
தம்முடைய உடன்படிக்கைக்கு அடையாளமாக, 
இயற்கையோடு சம்பந்தப்பட்ட ஒரு 
காரியத்தை சொல்லுகிறார்‌ மேகத்தில்‌ 
தோன்றும்‌ வானவில்‌ தேவனுடைய 
உடன்படிக்கைக்கு அடையாளமாயிருக்கும்‌ 


ன்‌ றபடு்தி 
உடன்படிக்கை மனைத்‌, த்திய 
தலைமுறை என்பது தேவனுடைய 
உடன்படிக்கை நித்திய காலமாக இருக்கும்‌ 
என்பதைக்‌ குறிப்பிடுகிறது (ஆதி 912-16. 


தேவன்‌ நோவாவிடம்‌, “நான்‌ என்‌ 
வில்லை மேகத்தில்‌ வைத்தேன்‌: அது 
எனக்கும்‌. பூமிக்கும்‌ உண்டான 
உடன்படிக்கைக்கு அடையாளமாயிருக்கும்‌” 
(ஆதி 913) என்று சொல்லுகிறார்‌. தேவன்‌ 
வானவில்லை மேகத்தில்‌ வைத்திருக்கிறார்‌. 
வானவில்‌ மேகத்தில்‌ எப்போதெல்லாம்‌ 
தோன்றுகிறதோ, அப்போதெல்லாம்‌ கர்த்தர்‌ 
தம்முடைய உடன்படிக்கையை. 
நினைவுகூருகிறார்‌. வானவில்‌ 
தோன்றும்போதெல்லாம்‌ கர்த்தர்‌ ஏற்படுத்தின 
உடன்படிக்கை உறுதிபண்ணப்படுகிறது. 


இந்தப்‌ 
ஜீவஜந்துக்களும்‌ 


வானத்தில்‌ 
ஆனால்‌ 
வானவில்‌ தேவனுடைய 


இதற்கு முன்பும்‌ 
வானவில்‌  தோன்றியிருந்தது. 
இப்பொழுதான்‌ 
உடன்படிக்கைக்கு ஓர்‌ 


ட்ராம்‌ கூறப்பட்டிருக்கிறது. 
(எசே 1:28; வெளி 4:3; வெளி 10:1). 
வானவில்‌ இயற்கையில்‌ நடைபெறும்‌ 
ஒரு காரியம்‌. அது இனிமேலும்‌ தொடரும்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஒவ்வொரு முறையும்‌ வானத்தில்‌ வானவில்‌ 
தோன்றும்போது, அது தேவனுடைய 
உடன்படிக்கைக்கு அடையாளமாயிருக்கும்‌. 


நான்‌ பூமிக்கு மேலாய்‌ மேகத்தை 
வருவிக்கும்போது, அந்த வில்‌ மேகத்தில்‌ 
தோன்றும்‌. அப்பொழுது எல்லா 
மாம்சஜீவன்களையும்‌ அழிக்க இனி 
ஜலமானது பிரளயமாய்ப்‌ பெருகாதடடிக்கு 
எனக்கும்‌ உங்களுக்கும்‌ மாம்சமான 
சகல ஜீவஜந்துக்களுக்கும்‌ உண்டான 
என்‌ உடன்படிக்கையை நினைவுகூருவேன்‌" 
(ஆதி 91475) என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 


மேகத்தில்‌ வானவில்‌ தோன்றுவதை, 
தேவன்‌ பார்ப்பதுபோல. 
பார்க்கலாம்‌. நாம்‌ 


பார்க்கறப்ப, 


ற்படுத்தின 
நினைவுகூரவேண்டும்‌ 
தோன்றும்‌ வானவில்லைப்‌ பார்ப்பார்‌ 
அப்போது அவர்‌ தம்முடைய 
உடன்படிக்கையை உறுதிபண்ணுவார்‌. நாம்‌ 
வானவில்லை நம்முடைய கண்களால்‌ 
பார்க்கும்போது, நம்முடைய இருதயம்‌ 
உணர்வடையவேண்டும்‌. கர்த்தர்மீது நாம்‌ 
வைத்திருக்கும்‌ விசுவாசம்‌ 
ஸ்திரப்படவேண்டும்‌. 


கர்த்தர்‌ நம்மோடு 
உடன்படிக்கையை 
கர்த்தரும்‌ மேகத்தில்‌ 


னத்தில்‌ மேகம்‌ இருக்கும்போது, 
அந்த மேகத்தில்‌ வானவில்‌ தோன்றும்‌ மேகம்‌ 
அதிகமாயிருக்கும்போது. வானவில்‌. 
தெளிவாயிருக்கும்‌. பொதுவாக வானவில்‌ 
மழை பெய்த பின்பு தெரியும்‌ மழை 
அதிகமாய்ப்‌ பெய்யும்போது மனுஷருக்கு 
ஜலப்பிரஎயத்தைக்‌ குறித்து பயழுண்டாகும்‌. 
அந்த மழைக்கு பின்பு மேகத்தில்‌ 
வானவில்‌ தோன்றும்‌. நாம்‌ 
வானவில்லைப்‌ பார்த்து, 





i THEN 
TT 


அதித பிகக்கம்போது வானவில்‌ 
பிரகாசமாக தோன்றும்‌. 
அதிகரிக்கும்போது மழை 
வாய்ப்புள்ளது. மழை 
துன்பமும்‌, பாடுகளும்‌, 
அதிகரிப்பதற்கு வாய்ப்புள்ளது. இப்படிப்பட்ட 
வேதனையான சூழ்நிலைகளில்‌, நாம்‌ 
மேகத்தில்‌ தோன்றும்‌ வானவில்லைப்‌ பார்த்து, 
கர்த்தருக்குள்‌ தைரியமாயிருக்குவேண்டும்‌. 
கர்த்தருடைய வார்த்தையினாலும்‌, 
அவருடைய வாக்குத்தத்தத்தினாலும்‌, நம்மை 
நாமே உற்சாகப்படுத்திக்கொள்ள வேண்டும்‌. 
எப்படியெனில்‌, கிறிஸ்துவினுடைய 
பனம்‌ எங்களிடத்தில்‌ பெருகுகிறது போல, 
கிறிஸ்துவினாலே எங்களுக்கு ஆறுதலும்‌ 
பெருகுகிறது” (2கொரி 1:5). 


வானத்தில்‌ வில்‌ தோன்றும்போது. 
வானத்தின்‌ ஒரு பகுதி மேகமாகவும்‌, 
மற்றொரு பகுதி மேகமில்லாமலும்‌ இருக்கும்‌. 
, தேவனுடைய கோபத்திற்கு. 
மேசமில்லாமல்‌ 


மிகவம்‌ 


மற்றொரு பகத மேகமில்லாமலும்‌ இருப்பதை. 
நாம்‌ பார்க்கும்போது, கர்த்தர்‌ தம்முடைய 
கோபத்திற்கு நடுவிலும்‌, தம்முடைய 
கிருபையையும்‌ இரக்கத்தையும்‌ 
வெளிப்பித்த்ததார்‌. என்தை நாம்‌ 
உணரவேண்டும்‌. 


வில்‌ என்பது 
பயங்கரத்திற்கு அடையாளம்‌. ஒரு 
ஆயுதம்‌. ஆனால்‌ வானவில்லோ நம்மை 
பயமுறுத்தும்‌ யுதமல்ல. அது நமக்கு 
ஆறுதலைக்‌ ாடுக்கும்‌ அடையாளம்‌. 
வானவில்லில்‌ நாண்‌ கட்டப்படவில்லை. 
வானவில்லை பயன்படுத்தி அம்புகளை எய்ய 
முடியாது. மேகத்தில்‌ தோன்றும்‌ வானவில்‌, 
பூமிக்கு நேராகயில்லை. அது வானத்திற்கு 
நேராகயிருக்கிறது. 


அண்‌ 


நாம்‌ வானவில்லை நோக்கிப்‌ 
பார்ப்பதுபோல தேவனும்‌ அந்த வில்லை. 
நோக்கிப்‌ பார்ப்பார்‌. கர்த்தர்‌ நோவாவை 
நோக்கி, “அந்த வில்‌ மேகத்தில்‌ தோன்றும்‌ 
போது, தேவனுக்கும்‌ பூமியின்‌ மேலுள்ள 
சகலவித மாம்சஜீவன்களுக்கும்‌ உண்டான 
நித்திய உடன்படிக்கையை நான்‌ நினைவு 
கூரும்படிக்கு அதை நாக்கிப்‌ பார்ப்பேன்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இது 
மாம்சமான 
ஏற்படுத்தின 
அடையாளம்‌” 

என்று சொல்லுகிறார்‌. 


, தேவன்‌ மனுஷரோடு ஏற்படுத்தும்‌ 
உடன்படிக்கை தற்காலிகமானதல்ல. அது 
எப்போதுமே நித்திய உடன்படிக்கையாக. 
இருக்கும்‌. 


எனக்கும்‌, பூமியின்மேலுள்ள 
யாவுக்கும்‌, நான்‌ 
உடன்படிக்கையின்‌ 

(ஆதி 9:67) 


தோன்றும்‌ வானவில்‌ 


மேகத்தில்‌ 
நம்மைப்‌ பயமுறுத்தவில்லை. அது நமக்கு 


ஆறுதலையும்‌, சமாதானத்தையும்‌ 
கொடுக்கிறது. தேவன்‌ மேகத்தில்‌ தோன்றும்‌ 
வானவில்லைப்‌ பார்க்கும்போது, 
தம்முடைய நித்திய உடன்படிக்கையை 
மனாத்‌ அண்ட நாமும்‌ 
வானவில்லைப்‌ பார்க்கும்போதெல்லாம்‌, 
தேவனுடைய வார்த்தையையும்‌, அவருடைய 

யும்‌, இரக்கத்தையும்‌ 
நினைவுகூரவேண்டும்‌. 


நோவாவின்‌ நிர்வாணம்‌ 
ஆதி 9:18-23 


ஆதி 918. பேறையிலிருந்து புறப்பட்ட 
நோவாவின்‌ குமாரர்‌, சேம்‌ காம்‌ 
யாப்பேத்‌ என்பவர்களே. காம்‌. 


கானானுக்குத்‌ தகப்பன்‌. 


ஆதி 9:9. இம்மூவரும்‌ நோவாவின்‌. 
குமாரர்‌; இவர்கனாலே பூமியெங்கும்‌ 
ஜனங்கள்‌ பரம்பினார்கள்‌. 


ஆதி 920. நோவா பயிரிடுகிறவனாகி, 
திராட்சத்தோட்டத்தை நாட்டினான்‌. 


ஆதி 921. அவன்‌ திராட்சரசத்தைக்‌ 
குடித்து, வெறிகொண்டு, தன்‌: 
கூடாரத்தில்‌ வஸ்திரம்‌. 
யடுத்திருத்தான்‌. 


அதி 9:22. அப்பொழுது 
கானானுக்குத்‌ தகப்பனாகிய காம்‌. 
தன்‌ தகப்பனுடைய நிர்வாணத்தைக்‌ 
கண்டு, வெளியில்‌ இருந்த தன்‌ 
சகோதரர்‌ இருவருக்கும்‌ அறிவித்தான்‌. 


விலகிப்‌ 





i= FTE 
TT 


ஆதி 9:28. அப்பொழுது சேமும்‌ 
யாப்பேத்தும்‌ வஸ்திரத்தை: 
எடுத்துத்‌ 
தோன்மேலும்‌ 
பின்னிட்டு தங்கள்‌ 
தகப்பனுடைய நிர்வாணத்தை 
மூடினார்கள்‌; அவர்கள்‌ எதிற்முகமாய்ப்‌ 
போகாதபடியினால்‌, தங்கள்‌ 
தகப்பனுடைய ்்ைத்தைக்‌ 
காணவில்லை. 


கொண்டு, 


நோவாவின்‌ குடும்பத்தைப்பற்‌! 
அவர்கள்‌ செய்த தொழிலைப்பற்றியும்‌ த 
வனப்பகுதியில்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
நோவா நிலத்தைப்‌ பமிரிடுகிறவரானார்‌. 
“பயிரிடுகிறவர்‌' என்னும்‌ வார்த்தைக்கு 
“பூமிக்குரிய மனுஷன்‌” என்று பொருள்‌. 
நோவா பூமியிலுள்ள மண்ணிலே வேலை 
செய்கிறார்‌. நோவாவின்‌ கைகளில்‌ பூமியின்‌ 
மண்‌ இருக்கிறது. 

நோவா பயிரிடுகிறவராகி, 
திராட்சத்தோட்டத்தை நாட்டுகிறார்‌. பூமியைப்‌ 
பண்படுத்துகிற நோவா, இந்தப்‌ பூமியில்‌ 
பழவிருட்சங்களை ட்‌ ர்‌ 
ஜலப்பிரளயத்திற்கு 
பயிரிடுகிறவராக 
செய்திருக்கவேண்டும்‌. 
பமிரிடுகிற வேலையை செய்த 
கர்த்தருடைய கட்டளைப்‌ 
பேழையை உண்டுபண்ணினார்‌. 


நோவாவும்‌ அவருடைய வீட்டாரும்‌ 
பேழையிலிருந்து வெளியேறிய பின்பு, அவர்‌ 
தனக்கு வீடுகளைக்‌ கட்டிமிருக்கவேண்டும்‌. 
பூமியில்‌ ஜலமில்லாமல்‌ வற்றிப்போயிற்று. 
ஆகையினால்‌ அந்தப்‌ பூமியில்‌ நோவா 
தனக்கும்‌ தன்‌ வீட்டாருக்கும்‌ வீடுகளைக்‌ 
கட்டினார்‌. முதலில்‌ பேழையைக்‌ கட்டினவர்‌ 
அதன்‌ பின்பு வீடுகளைக்‌ கட்டுகிறார்‌. 


நோவா பேழையைக்‌ குட்டியபோதும்‌, 
தனக்கும்‌ தன்‌ வீட்டாருக்கும்‌ வீடுகளைக்‌ 
குட்டியபோதும்‌, இவர்‌ தச்சுவேலைகளை 
செய்தார்‌. இப்போது நிலத்தைப்பயிரிடுகிறார்‌. 
திராட்சத்தோட்டத்தை நாட்டுகிறார்‌. 

திராட்சத்தோட்டத்தை. னன்‌ 
நோவாவுக்கு. வமாயிற்று. 
அதனால்‌ அவருக்கு அவனானமுண்பாகிற்று 
நோவா திராட்சத்தோட்டத்தை நாட்டி, 
அது கனி கொடுக்கும்‌ காலத்தில்‌, 
திராட்சப்பழங்களை பறிக்கிறார்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆலையிலே . திராட்சப்பழங்களை மிதித்து 
ரசமாக்குகிறார்‌. நோவா திராட்சரசத்தை தன்‌ 
குடும்பத்தாரோடு பானம்பண்ணுகிறார்‌. 
நோவாவின்‌ வீட்டிலே அவருடைய மூன்று 
குமாரரும்‌ இருக்கிறார்கள்‌. நோவாவின்‌ 
திராட்சத்தோட்டம்‌ ஏராளமாய்க்‌ 
கனிகொடுக்கிறது. இதனால்‌ நோவா தன்‌ 
வீட்டாரோடு  திராட்சரசம்‌ பானம்பண்ணி 
மிகவும்‌ சந்தோஷமாயிருக்கிறார்‌. 


நோவாவின்‌ குடும்பமும்‌. 
பெரிதாயிருக்கிறது. பேழையிலிருந்து புறப்பட்ட 
நோவாவின்‌ குமாரர்‌, சேம்‌ காம்‌ யாப்பேத்‌ 
என்பவர்களே. காம்‌ கானானுக்குத்‌ தகப்பன்‌. 
ம்‌ நோவாவின்‌ குமாரர்‌ 
பூமியெங்கும்‌ ஜனங்கள்‌ 

பரம்புகிறார்கள்‌ (ஆதி 9:18,19). 


நோவாவின்‌ குமாரனான சேம்‌, காம்‌, 
யாப்பேத்‌ ஆகியோர்‌ மூலமாக பூமியெங்கும்‌ 
ஜனங்கள்‌ பரம்பினார்கள்‌. இதுவரையிலும்‌ 
ஒரே வம்சத்தில்‌ இருந்தவர்கள்‌ இனிமேல்‌ 

வம்சமாகப்‌ பிரியப்போகிறார்கள்‌. 
இயேசகிறிஸ்து நோவாலின்‌ வசத்தில்‌ 
வருகிறார்‌. நோவாவின்‌ குமாரனாகிய சேமின்‌ 
வம்சத்தில்‌ மேசியா வருகிறார்‌ (லூக்கா 3:36) 


குமாரரையும்‌, 
அவர்களுடைய சந்தியாரையும்‌. 
ஆசிர்வதிக்கும்‌ வண்ணமாக,  திராட்சர 
விருந்திற்கு அழைக்கிறார்‌. பூர்வகாலத்தில்‌ 
திராட்சரசம்‌ பிழியும்‌ காலத்தில்‌, இதற்காக 
ஒரு விசேஷித்த பண்டிகை நாளை 
நியமிப்பார்கள்‌. அந்த நாளில்‌ வீட்டார்‌ 
அனைவரும்‌ சந்தோஷமாக  திராட்சரசம்‌ 
பானம்பண்ணி, ஒருவரையொருவர்‌ 
ஆசீர்வதித்துக்கொள்வார்கள்‌. 


நோவா தன்னுடைய 


இப்படிப்பட்ட ஒரு பண்டிகை நாளில்‌ 
நோவா திராட்சரசத்தை குடித்து 
வெறிகொண்டிருக்கிறார்‌. இது நோவாவின்‌ 
பாவம்‌. கர்த்தர்‌ நோவாவுக்கு மிகப்பெரிய 
விடுதலையை கொடுத்திருக்கிறார்‌. 
நோவாவும்‌ அவருடைய வீட்டாரும்‌ 
கர்த்தருடைய கிருபையினால்‌ 
ஜலப்பிரளயத்திற்கு தப்பினார்கள்‌. ஆனால்‌ 


ஆபத்திற்கு 
இரட்சித்திருந்தாலும்‌, 
இப்போது 


அடியையாயிருக்கிறார்‌. 





i= THEN 
TT 


நோவா  திராட்சரசத்தைக்‌ குடித்து. 
வெறிகொண்டு, தன்‌ கூடாரத்தில்‌ வஸ்திரம்‌ 
விலகிப்படுத்திருக்கிறார்‌ (ஆதி 9:21). தான்‌ 
வஸ்திரம்‌ விலகி படுத்திருப்பது நோவாவுக்கு 
திராட்சரசத்தினால்‌ 

நோவாவுக்கு 

நிதானமுமில்லை. 

நோவாவைக்‌ 


நோவாவோடு 
நோவாவை 
சித்தத்திற்கும்‌, 
ஒப்புக்கொடுத்துவிடுகிறார்‌. 
விசுவாசிகளாகிய நாமும்‌ நம்முடைய 
ஆவிக்குரிய ஜீவிய; த்திக்‌. றை 
எச்சரிப்பாயிருக்கவேண்டும்‌. நாம்‌ கர்த்தரை 
விட்டு. விலகிப்போனால்‌, கர்த்தரும்‌ 
நம்மைவிட்டு விலகிப்போய்விடுவார்‌. நாம்‌ 
துணிகரமாய்ப்‌ பாவம்‌ செய்தால்‌, கர்‌ 
நம்மை தடுத்து நிறுத்துவதற்கு 
முன்வரமாட்டார்‌. நம்முடைய சுயடஸ்டத்திற்கு 
நம்மை விட்டுவிடுவார்‌. ஆனாலும்‌ 
கர்த்தர்‌ நீதியுள்ளவர்‌. அவர்‌ பாவம்‌ 
செய்கிறவர்களைத்‌ தண்டிக்கிறவர்‌. 


நாம்‌ 'துணிகரமாய்ப்‌ பாவம்‌ 
செய்யும்போது கர்த்தர்‌ நம்மை நம்முடைய 
இஷ்டத்திற்கு விட்டுவிட்டாலும்‌, 
நியாயத்தீர்ப்பு நாளிலே கர்த்தர்‌ நம்மை 
சும்மாவிடமாட்டார்‌ அன்று நம்முடைய 
இஷ்டமல்ல, கர்த்தருடைய நீதியே 
நிறைவேறும்‌ 


மனுஷன்‌ எவ்வளவு பெரிய 
பரிசுத்தவானாகமிருந்தாலும்‌ அவனிடத்திலும்‌ 
ஒரு சில பாலக்கறைகள்‌ காணப்படும்‌. இது 
பூர்வஜென்ம பாவம்‌. ஆதாமும்‌ ஏவாளும்‌ 
ஏதேன்‌ தோட்டத்திலே பாவம்‌ செய்ததினால்‌, 
அவர்களுடைய சந்ததியில்‌ வந்திருக்கிற 
நம்மிடத்திலும்‌ பாவத்தின்‌ கறைகள்‌ 
காணப்படுகிறது. ஜென்ம பாவத்திற்கு 
யாரும்‌ தப்பிப்பதில்லை. 


அவருடைய ஜென்மசபாவமும்‌, பாவசபாவமும்‌ 
காரணமாயிருக்கிறது. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆலிக்குரிய 
கவனமும்‌, 
அவர்கள்‌ 
தேவனுடைய கிருபையினால்‌ தங்களுடைய 
மனதின்‌ உத்தமத்தைக்‌ காத்துக்‌ 
கொள்வார்கள்‌. சோதனைகளுக்கு விலகி 
தப்பித்துக்கொள்வார்கள்‌. சோதனைகளுக்கு 
மத்தியிலும்‌ அவர்கள்‌ பரிசுத்தமாய்‌ 
ஜீவிப்பார்கள்‌. 
வேறு சிலரோ தங்கள்‌ ஆவிக்குரிய 
ஜீவியத்தில்‌ பொறுப்பில்லாமலும்‌, அக்கரை 
யில்லாமலும்‌ இருப்பார்கள்‌. இப்படிப்பட்டவர்கள்‌ 
தேவனுடைய கிருபையை போக்குடித்து, 
விடுவார்கள்‌. இவர்கள்‌ சோதனைகளிலே. 
சிக்குண்டு பாவத்தில்‌ விழுந்துவிடுவார்கள்‌. 
சோதனைகள்‌ எல்லோருக்கும்‌ வரும்‌. நாம்‌. 
கர்த்தருடைய கிருபையினால்‌. 
சோதனைகளை மேற்கொள்ளவேண்டும்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய கிருபையினால்‌ 
நம்மை ஆசீர்வதிக்கிறார்‌. சில சமயங்களில்‌ 
கர்த்தருடைய ஆசீர்வாதம்‌ நமக்கு 
அதிகமாய்க்‌ கொடுக்கப்படுகிறது. அதிகமான 
ஆசீர்வாதம்கூட சில சமயங்களில்‌ நமக்கு 
ஆபத்தாகிவிடும்‌. ஆகையினால்‌ கர்த்தர்‌ 
கொடுக்கும்‌ ஆசீர்வாதங்களை மிகுந்த 
ம்‌ பயபக்தியோடும்‌. 
ல்‌ போதும்‌ என்கிற 
மனதிருப்தியே நமக்கு மிகுந்த ஆதாயம்‌. 
நம்முடைய மனதில்‌ பேராசை 
இருக்கக்கூடாது. அநேக பாவங்களுக்கு 
பேராசையே அடிப்படை காரணமாயிருக்கிறது. 
நோவா பமிரிடுகிறவராகி 
திராட்சத்தோட்டத்தை நாட்டினார்‌. கர்த்தர்‌ 
அவருடைய தோட்டத்தை அதிகமாய்‌ 
ஆசீர்வதித்தார்‌. அவருடைய தோட்டத்தில்‌: 
திராட்சப்பழங்கள்‌ அதிகமாய்‌ விளைந்தது. 
அவருடைய வீட்டில்‌ திராட்சரசம்‌ பெருகிற்று. 
நோவா எந்தவித குட்டுப்பாடுமில்லாமல்‌, 
திராட்சரசத்தை அதிகமாய்க்‌ குடிக்கிறார்‌. 
இதனால்‌ வெறிகொண்டு, தன்‌ கூடாரத்தில்‌ 
வஸ்திரம்‌: விலகி படுத்திருக்கிறார்‌ 
நிர்வாணமாயிருக்கிறார்‌. 


நிர்வாணம்‌ அவமானம்‌. 


தணட்சத்‌ 'த்தோட்டத்தின்‌: அதிகமான 
விளைச்சல்‌ நோவாவின்‌ அவமானத்திற்கு 


காரணமாயிற்று. ஆதாம்‌ ஏதேன்‌ தோட்டத்தில்‌ 


ஒரு 


வெறிகொண்டு பாவம்‌ செய்கிறார்‌. 





i= FTN 
WEFT 


குடித்து 
இதனால்‌ 
குடிகாருக்கு 


வெறிப்பது. பாவம்‌. 
பல தீயவிளைவுகள்‌ ஏற்படும்‌. 
சுயநினைவு இருக்காது. 
அவர்களால்‌ தெளிவாக சிந்திக்க முடியாது. 
குடிகாரர்கள்‌ தங்களுடைய தப்பிதத்தை 
உணரவமாட்டார்கள்‌. 
அங்கீகரிக்கவுமாட்டார்கள்‌. 
வெறித்திருப்பதைக்கூட இவர்கள்‌ 
ஏற்றுக்கொள்ளமாட்டார்கள்‌. குடிகாரர்கள்‌ 


இரகசியத்தைப்‌ பாதுகாக்கமாட்டார்கள்‌. 


வாசல்காவலாளர்கள்‌ 
குடிகாரராயிருக்கும்போது, 
தங்களுடைய 
மறந்துவிடுவார்கள்‌. பூட்டி வைக்கவேண்டிய 
கதவுகளை திறந்து வைத்துவிடுவார்கள்‌. 
அவர்களிடத்தில்‌ நிதானம்‌ இருக்காது. 
குடிகாரர்களால்‌ தங்கள்‌ கடமைகளை 
பொறுப்பாய்‌ நிறைவேற்ற முடியாது. 


ஒருவன்‌ குடித்து வெறித்திருக்கும்போது. 
அவனுக்கு அவமானமுண்டாகும்‌. அவன்‌ 
தனக்குத்தானே வெட்கத்தை 
ஏற்படுத்துகிறான்‌. குடிகாரனுடைய பேச்சிலே. 
உறுதியும்‌ இருக்காது, நிச்சயமும்‌ இருக்காது. 
அவர்களால்‌ தெளிவாகப்‌ பேசமுடியாது. 
உளறுவார்கள்‌. குடிகாரனுடைய பேச்சை 
நம்பவும்‌ முடியாது. 


தாங்கள்‌ குடித்து 


அவர்கள்‌ 
கடமைகளை 


“தன்‌ 
கொடுத்துத்‌ 
அவர்களண்டையிலே வைத்து, அவர்களுடைய 
நிர்வாணங்களைப்‌. பார்க்கும்படிக்கு, 
அவர்களை  வெறிக்கப்பண்ணுகிறவனுக்கு 
ஐயோ!" 

“நீ மகிமையினால்‌. 
இலர்சையினால்‌ நிரப்பப்படுவாய்‌; நீயும்‌ 
குடித்து விருத்தசேதனமில்லாதவன்‌ என்று 
விளங்கு: கர்த்தருடைய வலதுகையில்‌. 

பாத்திரம்‌  உன்னிடத்திற்குத்‌. 
வாந்திபண்ணுவாய்‌” 


தோழருக்குக்‌ 
தன 


குடிக்கக்‌ 
துருத்தியை: 


அல்ல, 


(ஆப 215/6. 


நோவா. திராட்சரசத்தைக்‌ குடித்து, 
வெறிகொண்டு, தன்‌ கூடாரத்தில்‌ வஸ்திரம்‌ 
விலகிப்படுத்திருக்கிறார்‌. அப்பொழுது 
கானானுக்குத்‌ தகப்பனாகிய காம்‌ தன்‌ 
தகப்பனுடைய நிர்வாணத்தைக்‌ கண்டு, 
வெளியில்‌ இருந்த தன்‌ சகோதரர்‌ 
இருவருக்கும்‌ அறிவிக்கிறான்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நோவா 
நிர்வாணமாய்ப்‌ 
பார்க்கும்போது 
சந்தோஷமாயிருக்கிறது. 
காழும்‌ திராட்சரசத்தை 
வெறிகொண்டிருக்கலாம்‌. 
காரியங்களை 
மற்றவர்களுடைய 


வஸ்திரங்கள்‌ விலகி, 
படுத்திருப்பதைப்‌ 
காமுக்கு 
ஒருவேளை 
குடித்து 
தப்பிதமான 
செய்கிறவர்கள்‌, 
தப்பிதங்களைப்‌ பார்த்து 
சந்தோஷப்படுவார்கள்‌. தங்களைப்போலவே 
மற்றவர்களும்‌ வழிவிலகிப்போகும்போது 
அல்லது பாதையிலே இடறி கீழே விழும்போது 
இவர்களுக்கும்‌ சந்தோஷமுண்டாகும்‌. 
அன்பு அநியாயத்தில்‌ சந்தோஷப்படாது. 
குடிவெறியும்‌, மதிமீனமும்‌ அநியாயத்தில்‌ 
சந்தோஷப்படும்‌. 


நோவாவின்‌ நிர்வாணத்தை காம்‌ 
காண்கிறான்‌. அதை தன்‌ சகோதரராகிய 
சேமுக்கும்‌, யாப்பேத்திற்கும்‌ 
அறிவிக்கிறான்‌. காம்‌ தன்‌ தகப்பனுடைய 
நிர்வாணத்தை தன்‌ சகோதரரிடம்‌ 
அக்கரையோடு சொல்லவில்லை. நோவாவை 
அவமானப்படுத்தும்‌ வண்ணமாகவும்‌, அவரை 
ஏளனம்‌ பண்ணும்‌ வண்ணமாகவும்‌ தன்‌ 
சகோதரரிடத்தில்‌ சொல்லுகிறான்‌. 


“மூடர்‌ பாவத்தைக்‌ 
குறித்துப்‌ பரியாசம்பண்ணுகிறார்கள்‌: 
நீதிமான்களுக்குள்ளே தயை உண்டு" 
(நீதி 149), நோவாவின்‌ நிர்வாணத்தை 
அவருக்கு உணர்த்தவேண்டும்‌ என்பது 
காமின்‌ நோக்கமல்ல. நோவாவை 
பரியாசம்பண்ணவேண்டும்‌ என்பதே காமின்‌ 
விருப்பம்‌. 


பிள்ளைகள்‌ தங்கள்‌ பெற்றோரைக்‌ 
கனம்பண்ணவேண்டும்‌. ஆனால்‌ காமோ 
தன்‌ தகப்பனாகிய நோவாவை 
பரியாசம்பண்ணுகிறான்‌.. அவரை 
அவணனப்படுத்துகிறான்‌. 


நோவாவின்‌ நிர்வாணத்தை காம்‌. 
சகோதரர்‌ இருவருக்கும்‌ 

சேமும்‌ யாப்பேத்தும்‌ 

எடுத்துத்‌ தங்கள்‌ 

தோள்மேலும்‌ போட்டுக்‌ 

பின்னிட்டு வந்து, தங்கள்‌ 
நிர்வாணத்தை 

அவர்கள்‌  எதிர்முகமாய்ப்‌ 
போகாதபடியினால்‌, தங்கள்‌ தகப்பனுடைய 
நிர்வாணத்தைக்‌ காணவில்லை (ஆதி 9:23). 





f= FTN 
TT 


அன்பு திரளான பாவங்களை மூடும்‌. 
“எல்லாவற்றிற்கும்‌ மேலாக ஒருவரிலொருவர்‌ 
ஊக்கமான அன்புள்ளவர்களாயிருங்கள்‌; 
அன்பு திரளான பாவங்களை மூடும்‌” 
பேது 4:8), பெற்றோர்‌ தவறு செய்தாலும்‌, 
பிள்ளைகள்‌ அவர்களுக்கு மரியாதை 
காண்பித்து, அவர்களுடைய தப்பிதங்களை 
அவர்களுக்கு உணர்த்தவேண்டும்‌. 
பிள்ளைகள்‌ பெற்றோரை ஒருபோதும்‌. 
பரியாசம்பண்ணக்கூடாது. 

“காம்‌ தன்‌ 
நிர்வாணத்தைக்‌ கண்டான்‌” 
பெற்றோருடைய அதிகாரத்தின்‌ பிரமாணத்தை 
மீறும்‌ செயல்‌. ஆதியாகமத்தில்‌ 
இதைப்போன்று, மேலும்‌. பக! மணங்கள்‌ 
கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவையாவன: 


1, ஒரு மனைவி விவாகம்‌. (ஆதி 161) 
விபசாரம்‌ (ஆதி 20:3-9) 


ஆசாரியத்துவம்‌ 
ஆதி 28:22) 


ஒப்பந்தங்கள்‌ (ஆதி 21:27) 
விருத்தசேதனம்‌ (ஆதி 17:10) 
விருந்து உபசரிப்பு (ஆதி 184-8) 
வேசித்தனம்‌ (ஆதி 34:7) 
ஆணைகள்‌ (ஆதி 21:23) 
சேஷ்டபுத்திரபாகம்‌ (ஆதி 25:33) 
அபிஷேக தைலம்‌ (ஆதி 28:18) 
பொருத்தனைகள்‌ (ஆதி 28:20) 


(ஆதி 14:20; 


விக்கிரகாராதனை (ஆதி 3:32-35) 
13. சகோதரருடைய விதவை (ஆதி 38:8) 
பரிசமும்‌ வெகுமதியும்‌ (ஆதி 3412) 

5. சந்ததிகள்‌ (ஆதி 151-6) 
மறுமனையாட்டிகள்‌ (ஆதி 1611-3) 
திருடுதல்‌ (ஆதி 31:32). 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


சாபமும்‌ ஆசீர்வாதமும்‌ 
ஆதி 924-27 


ஆதி 9:24. நோவா திராட்சரகத்தின்‌ 
வெறி தெனிந்து விழித்தபோது, 
தன்‌ இளையகுமாரன்‌. தனக்குச்‌. 
செய்ததை அறித்து: 


ஆதி 9:25. கானான்‌ சபிக்கப்பட்டவன்‌, 
தன்‌ சகோதரரிடத்தில்‌ அடிமைகளுக்கு 
அடிமையாயிருப்பான்‌ என்றான்‌. 

ஆதி 928, சேமுடைய தேவனாகிய 


கர்த்தருக்கு. ஸ்தோத்திரம்‌ 
உண்டாவதாக; கானான்‌ அவனுக்கு 


அடிமையாயிருப்பான்‌. 


ஆதி 927, யாப்பேத்தை தேவன்‌ 
விர்த்தியாக்குவார்‌; அவன்‌ 
கூடாரங்களில்‌ 

கானான்‌. 

அடிமையாயிருப்பான்‌. 


திராட்சரசத்‌ வெறி 
தெளிந்து விழிக்கிறார்‌. தன்‌ இளையகுமாரன்‌ 
காம்‌ தனக்கு செய்த பரியாசத்தை நோவா 
அறிந்துகொள்கிறார்‌ அப்போது 
தீர்க்கதரிசன ஆலியானவர்‌ நோவாவின்மீது 
்‌ யாக்கோபு 

தன்னுடைய 
தீர்க்கதரிசனம்‌. 


அவர்‌ 
குமாரரைக்‌ குறித்து, 
சொன்னதுபோல, நோவா இப்போது, 
தன்னுடைய குமாரரைக்‌ குறித்து 
தீர்க்கதரிசனம்‌ சொல்லுகிறார்‌. 


“யாக்கோபு தன்‌ குமாரரை அழைத்து: 
நீங்கள்‌ கூடிவாருங்கள்‌, கடைசி நாட்களில்‌ 
உங்களுக்கு நேரிடும்‌ காரியங்களை 
அறிவிப்பேன்‌" (ஆதி 49:1) 


கானான்‌ காமின்‌ குமாரன்‌. 


நோவா 
கானான்‌ 
அவனுடைய 
காமும்‌ சபிக்கப்படுகிறான்‌. 
சபிக்கப்பட்டவன்‌, தன்‌ 

அடிமைகளுக்கு 
(ஆதி 9:25) என்று 


கானானை சபிக்கிறார்‌. 
சபிக்கப்படுவதன்‌ மூலமாக, 
தகப்பனாகிய 
“கானான்‌ 
சகோதரரிடத்தில்‌ 
அடியையாயிருப்பான்‌” 
நோவா சொல்லுகிறார்‌. 





i THEN 
TT 


மிகவும்‌ 
வேலை 


அடிமை" என்பது 
ஈனமான வேலை. அடிமைத்தன 
மிகவும்‌ மோசமானது. அடிமைக்கு 
என்பது. 
கானான்‌ தன்‌ 
அடிமைகளுக்கு 

நோவா 


அடிமையாயிருந்து வேலை செய்வது 
மிகவும்‌ ஈனமான வேலை. 
சகோதரரிடத்தில்‌ _ 


பிதாக்களின்‌ அக்கிரமத்தை 
பிள்ளைகளிடத்தில்‌ 
பிள்ளைகள்‌ தங்கள்‌ 
பெற்றோரின்‌ பாவமான காரியங்களை 
சுதந்தரிக்கும்போது.. பெற்றோரின்‌. 
பாவங்களும்‌, சாபங்களும்‌ பிள்ளைகளுக்கும்‌ 
கடந்து வரும்‌. பெற்றோர்‌ 
துன்மார்க்கராமிருப்பதுபோல அவர்களுடைய 
பிள்ளைகளும்‌ துன்மார்க்கராயிருப்பார்கள்‌. 
தங்கள்மீது வந்த சாபத்தை பிள்ளைகளால்‌ 
நீக்க முடியாது. அவர்களால்‌ சாபத்திற்கு 
விடுதலை பெறமுடியாது. 
பிள்ளைகள்‌ பெற்றோரை 
துக்கப்படுத்தும்போது, அவர்களை 
அவமானப்படுத்தும்போது, பிள்ளைகள்மீது 
சாபம்‌ வரும்‌. தேவனுடைய நீதிமினால்‌ 
இப்படிப்பட்ட பிள்ளைகள்மீது அவமானமும்‌. 
சாபமும்‌ வரும்‌. 
நோவா சேமுக்கும்‌ 
ஆசீர்வாதமான 
சொல்லுகிறார்‌. “சேமுடைய தேவனாகிய 
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்‌ உண்டாவதாக; 
கானான்‌ அவனுக்கு அடிமையாயிருப்பான்‌"' 
என்றும்‌, யாப்பேத்தை 
விர்த்தியாக்குவார்‌; 
கூடாரங்களில்‌ 


யாப்பேத்திற்கும்‌ 
வார்த்தைகளை 


நோவா சேமை ஆசீர்வதிக்கும்போது, 
“சேமுடைய  தேவனா! கர்த்தருக்கு 
ஸ்தோத்திரமுண்டாவதாக" என்று 
சொல்லுகிறார்‌. அவர்‌ சேமுக்காக கர்த்தரைத்‌ 
குதிக்கிறார்‌. இந்த வாக்கியத்தில்‌ எல்லா 
ஆசீர்வாதங்களும்‌ 

சேம்‌ தன்னுடைய 

நோவாவை  அவமானப்படுத்தாமல்‌ கனம்‌ 
பண்ணினார்‌. சேமும்‌ யாப்பேத்தும்‌ தங்கள்‌ 
தகப்பனுடைய நிர்வாணத்தை மூடினார்கள்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


அவர்கள்‌ 
நிர்வாணத்தைக்‌ 
கனம்பண்ணினார்கள்‌. 


நிமித்தமாக நோவா சேமை ஆசீர்வதிக்கிறார்‌. 


சேம்‌ செய்த நற்கிரியைகளுக்காக, 
நோவா கர்த்தரைத்‌ துதிக்கிறார்‌. 
நாம்‌ மனுஷருடைய நற்கிரியைகளை 
காணும்போது. அவர்களைக்‌ 
கனம்பண்ணாமல்‌, கர்த்தரைக்‌ 
கனம்பண்ணவேண்டும்‌. 


'இல்விதமாய்‌, 
நற்கிரியைகளைக்‌ 
'பரலோகத்திலிருக்கிற 
மகிமைப்படுத்தும்படி, 
அவர்கள்‌ முன்பாகப்‌ 
(மத்‌ 56) 


உங்கள்‌ 
கண்டு, 
உங்கள்‌ பிதாவை 
உங்கள்‌ வெளிச்சம்‌ 
பிரகாசிக்கக்கடவது" 


மனுஷர்‌ 


நன்மையான எல்லா ஈவுகளும்‌ 
கர்த்தரிடத்திலிருந்தே நமக்கு வருகிறது. 
கர்த்தருடைய கிருபைமினாலேயே மனுஷர்‌ 
நற்கிரியைகளை செய்கிறார்கள்‌. 
கையினால்‌ நம்முடைய துதிகளுக்கும்‌, 
ஸ்தோத்திரங்களுக்கும்‌ கர்த்தரே 
பாத்திரராயிருக்கிறார்‌ 
நோவா 

தீர்க்கதரிசனமாகப்‌ பார்க்கிறார்‌ 
அவருடைய சந்ததியார்‌ கர்த்தரிடத்தில்‌ 
பத்தியுள்ளவர்களாயிருப்பார்கள்‌. ஆகையினால்‌ 
நோவா... கர்த்தரை  குதிக்கும்போது, 
“சேமுடைய தேவனாகிய கர்த்தருக்கு 
ஸ்தோத்திரமுண்டாவதாக"' என்று 
சொல்லுகிறார்‌. 


கர்த்தரிடத்தில்‌ 
மின்‌ 


சேமின்‌. 


பக்தியுள்ள ஜனம்‌ 
சந்ததியாரிலிருந்து 
கட்டியெழுப்பப்படுவார்கள்‌. கர்த்தர்‌ சேமின்‌ 
சந்ததியை ஆசீர்வதிப்பார்‌. அவர்கள்‌ 
கர்த்தருக்குள்‌ செழித்திருப்பார்கள்‌. யூதர்கள்‌ 
சேமின்‌ சந்ததியை சேர்ந்தவர்கள்‌. 
இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ அநேக வருஷங்களாக 
யூதர்கள்‌ மாத்திரமே கர்த்தரிடத்தில்‌ 
பக்தியுள்ளவர்களாயிருந்தார்கள்‌. 

மாத்திரமே கர்த்தரை 

உண்மையோடும்‌ தொழுதுகொண்டார்கள்‌. 
மற்ற ஜாதியாரெல்லாம்‌ கர்த்தருக்கு 
புறஜாதியாராயிருந்தார்கள்‌. புறஜாதிகள்‌ 
இஸ்ரவேலின்‌ காணியாட்சிக்கு 
அந்நியர்களாயிருந்தார்கள்‌. 





i FTE 
TT 


நோவா யாப்பேத்தை 
ஆசிர்வதிக்கும்போது, “யாப்பேத்தை தேவன்‌ 
விர்த்தியாக்குவார்‌; 

கூடாரங்களில்‌ 


அவனுக்கு 
(ஆதி 9:27) என்று சொல்லுகிறார்‌. 


புறஜாதியாரின்‌ 
யாப்பேத்திற்குள்‌ 
யாப்பேத்தின்‌ 
கூடாரங்களில்‌ 
கூடாரங்கள்‌ 


சந்ததியாருக்கு 
சொந்தக்‌ ்‌ 


சந்ததியார்‌ 
ள்‌ சேமின்‌ 
கூடாரங்களை சுதந்தரிப்பார்கள்‌. 
சேமின்‌ சந்ததியை 
கிரேக்கர்களும்‌, 
மாப்பேத்தின்‌ சந்ததியர்‌ 
சேர்ந்தவர்கள்‌. யூதர்கள்‌ அநேக: 
வருஷங்களாக கிரேக்கர்களுக்கும்‌, 
ரோமாபுரியாருக்கும்‌ அடிமைகளாயிருந்தார்கள்‌. 
யூதர்கள்‌ அவர்களுக்கு கப்பம்‌ கட்டினார்கள்‌. 


யாப்பேத்தின்‌ சந்ததியை சேர்ந்தவர்கள்‌ 
புறஜாதியார்கள்‌.  சேமின்‌ சந்ததியை 
சேர்ந்தவர்கள்‌ யூதர்கள்‌. பிற்காலத்தில்‌ 
புறஜாதியாரும்‌ கர்த்தருடைய சபையில்‌ 
சேர்த்துக்கொள்‌ எப்படுவார்கள்‌. வன்‌ 
யாப்பேத்தின்‌ சந்ததியாரான புறஜாதியாரை 
விர்த்தியாக்குவார்‌. சபையில்‌ புறஜாதியாரின்‌ 
எண்ணிக்கை அதிகரிக்கும்‌. அப்போது 
யாப்பேத்‌ சேமுடைய கூடாரங்களில்‌ 
குடியிருப்பான்‌. யாப்பேத்தின்‌ சந்ததியை 
சேர்ந்த புறஜாதியார்கள்‌, சேமின்‌ 
சந்ததியான யூதர்களுடைய ஆலயத்திற்கு 
வந்து கர்த்தரைத்‌ தொழுதுகொள்வார்கள்‌. 


யூதர்கள்‌ 
சேர்ந்தவர்கள்‌. 
ரோமாபுரியாரும்‌ 


எற்பா்டுக்காத்தில்‌, 
இபேசகிறிஸ்துவிலுடைய சுவிசேஷத்தின்‌. 
யூதரும்‌ 
கூட்டிச்சேர்க்கப்படுகிறார்கள்‌. 


புறஜாதியாரும்‌. 


கிறிஸ்துவுக்குள்‌ யூதர்‌ என்றும்‌, 
புறஜாதியார்‌ என்றும்‌ வித்தியாசமில்லை. 
இரண்டு ஜாதியாராக பிரிந்திருந்த சேமையும்‌ 
யாப்பேத்தையும்‌, கர்த்தர்‌ ஒன்றாய்க்‌ 
கூட்டிச்சேர்க்கிறார்‌. 


கிறிஸ்துவின்‌ சபையிலே ஆத்துமாக்கள்‌ 
கூட்டிச்சேர்க்கப்படுகிறார்கள்‌. அவர்களை 
யாரும்‌ கட்டாயம்பண்ணவில்லை. பரிசுத்த. 
ஆவியானவரே அவர்களை சபைக்கு 
அழைத்து வருகிறார்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


உமது பராக்கிரமத்தின்‌ நாளிலே 
உம்முடைய ஜனங்கள்‌ மனப்பூர்வமும்‌ பரிசுத்த 
அலங்காரமுமுள்‌ளவர்களாயிருப்பார்கள்‌ ; 
விடியற்காலத்துக்‌ கர்ப்பத்தில்‌ பிறக்கும்‌ 
பனிக்குச்‌ சமானமாய்‌ உம்முடைய யெளவன 
ஜனம்‌ உமக்குப்‌ பிறக்கும்‌” (சங்‌ 110:3) 


நோவாவின்‌ மூன்று குமாரர்கள்‌ 
மூலமாக மூன்று சந்ததியார்‌ வருகிறார்கள்‌. 
இயேசு கிறிஸ்து சேமின்‌ வம்சத்தில்‌ 
வருகிறார்‌. (லூக்கா 3:36). காமின்‌ 
சந்ததியார்‌ நித்திய காலமாகச்‌ 
சபிக்கப்பட்டிருப்பார்கள்‌ (ஆதி 10:6) 
பரிசுத்தவேதாகமத்தில்‌ கர்த்தர்‌ 
ஆசீர்வாமான வார்த்தைகளையும்‌ 
சொல்லியிருக்கிறார்‌. சாபமான 
வார்த்தைகளையும்‌ சொல்லியிருக்கிறார்‌. 
கர்த்தரிடத்திலிருந்து  சாபவார்த்தைகளைப்‌ 
பெற்றுக்கொண்டவர்களின்‌ விவரம்‌ வருமாறு: 
1. சர்ப்பம்‌ (ஆதி 3:14-15) 
2. ஸ்திரீ (ஆதி 315-6) 
3. மனுஷன்‌ (ஆதி 397-19) 


4 ழம்‌ ஆதி ௮7-8; ஆதி 529; ஆறி 
821) 


5. விலங்குகள்‌ 
ரோமர்‌ 8: 


6. காயீன்‌ (ஆதி 411) 

7. கானான்‌ (ஆதி 9:25) 

8. சிமியோனும்‌, லேவியும்‌ (ஆதி 49:5-7) 
9. இஸ்ரவேல்‌. (யோசு 6:18) 


10. எரிகோவைக்‌ 
(யோசு 6:26) 


கட்டுகிறவர்கள்‌ 


ரி. கிபியோனியர்‌. (யோசு 9:3,23) 
12. சேகேமியர்‌. (நியா 9:57) 
13. மேரோஸ்‌ (நியா 5:23) 
74. சிறுபிள்ளைகள்‌. (2இராஜா 2:24-25) 


15. கேயாசி (2இராஜா 5:27) 





i al 
TT 


16. ஆகாபும்‌, 
இராஜா 21:17-24; 
9:24-26,30-37) 


17. இஸ்ரவேலர்‌. (ஏசா 43:28; தானி 9:11; 
மல்‌ 3:9) 


18. துன்மார்க்கர்‌ அனைவரும்‌ (மத்‌ 25:41; 
கலா 3:10) 
சேமின்‌ சந்ததியார்‌ தெரிந்தெடுக்கப்பட்ட 
சந்ததியாக இருக்கிறார்கள்‌. சேமின்‌ 
சந்ததியின்‌ மூலமாகவே தெய்வீக வெளிப்பாடு 
வருகிறது. கிறிஸ்து தமது மனுஷ 
அவதாரத்தில்‌ சேமின்‌ சந்ததியில்‌ 
பிறந்திருக்கிறார்‌. (ஆதி 10:21: ஆதி 1120; 
லூக்கா 3:23-38) 
கர்த்தரிடத்திலிருந்து ஆசீர்வாதமான 
வார்த்தைகளைப்‌ பெற்றுக்கொண்டவர்களின்‌ 
விவரம்‌ வருமாறு: 


1. ஆதாமும்‌, ஏவாளும்‌. (ஆதி 1:2228; 
ஆதி 5:2) 


நோவாவும்‌ அவருடைய குமாரரும்‌ 


(ஆதி 931) 
ஆபிரகாம்‌ (ஆதி 14:19; ஆதி 24,35) 
இஸ்மவேல்‌ (ஆதி 17:20) 

5. ஈசாக்கு (ஆதி 2521; ஆதி 2612) 
யாக்கோபு (ஆதி 30:27: ஆதி 359) 
லாபான்‌. (ஆதி 30:30) 
போத்திபார்‌. (ஆதி 39:5) 
இஸ்ரவேல்‌. (உபா 2:7; உபா 7: 
உபா 12:7; உபா 14:24; உபா 1: 
உபா 1620; 2நாளா 31:10) 


சிம்சோன்‌ (நியா 13:24) 


ஒபேத்‌-ஏதோம்‌. 
நாளா 13:14) 


(சோமு 61; 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


12. பெயுள்தாமி (நாளா 26:5) 


13. யோபு (யோபு 42:12) 
14. சாலொமோன்‌. (சங்‌ 45:2) 


15. சீமோன்‌ பேதுரு (மத்‌ 16:17) 


16. பவுலும்‌ மற்றவர்களும்‌ (எபே 1:3) 


வேதாகமத்தில்‌ தேவன்‌ இன்னும்‌ 
ஏராளமானோரை  ஆசீர்வதித்திருக்கிறார்‌. 
ஆமினும்‌, இவர்கள்மீது கூறப்பட்டிருக்கும்‌ 
ஆசீர்வாதம்‌ 

வானத்தையும்‌, 

ஆசீர்வதித்திருப்பதினால்‌, 

ஆசீர்வாதத்தின்‌. 
பிள்ளைகள்‌ 

துன்மார்க்கரும்‌. 
தேவனுடைய 

கிடைக்கிறது. 
துன்மார்க்கர்‌ மனந்திரும்பி, 
தங்கள்‌ தெய்வமாக 
அவரிடத்தில்‌ வரவேண்டும்‌. 


அனுபலிக்கிறார்கள்‌. 
எல்லோருக்கும்‌. 
உணர்ந்து 
கர்த்தரைத்‌ 
அங்கீகரித்து, 
(ரோமர்‌ 2:4) 


நன்மை 
இதை 


யாப்பேத்தை தேவன்‌ விர்த்தியாக்குவார்‌ 
மாய்பற்தன்‌ சந்ததி ஆசிர்வதிக்கும்‌. 
யாப்பேத்தின்‌ மூலமாக பெரிய இனங்க 

தகம்‌. அலல கதவம்‌ 
யாப்பேத்தின்‌ சந்ததியில்‌ வருகிறவர்கள்‌ 
உலக நாகரிகங்களுக்குக்‌  காரணராக 


இருப்பார்கள்‌ 


நோவாவின்‌ வயதும்‌ மரணமும்‌ 
ஆதி 9:28,29 


ஆதி 9:28. ஜலப்பிரனயத்துக்குப்பின்‌ பு 
நோவா முத்நூற்று ஒம்பது 
வருஷம்‌ உயிரோடிருந்தான்‌.. 


ஆதி 9:29. நோவாவின்‌ நாட்களெல்லாம்‌. 


தொளாயிரத்து ஐம்பது வருஷம்‌; 
அவன்‌ மரித்தான்‌. 


கர்த்தர்‌ நோவாவின்‌ ஆயசகாலத்நைக்‌ 
கூட்டிக்கொடுத்திருக்கிறார்‌. நோவா 
கர்த்தரிடத்தில்‌ பக்தியுள்ளவராயிருந்தார்‌. 
அவர்‌ மூலமாக இந்த உலகத்திற்கு 
ஆசீர்வாதம்‌ கடந்து வந்திருக்கிறது. 





ர்‌ ஆதியாகமம்‌ - விரிவுரை i ர 
ரியா GENESIS - COMMENTARY PUBLISHERS 


நோவாவின்‌ நாட்களெல்லாம்‌ 
ஜலப்பிரளயத்துக்குப்பின்பு நோவா | தொளாயிரத்து ஐம்பது வருஷம்‌. நோவா 
ந்நூற்று ஐம்பது வருஷம்‌ உயிரோடிருந்தார்‌. 


நாவா உயிரோடிருந்த காலமெல்லாம்‌ 


ஆசீர்வாதமாயிருந்தாலும்‌, 

நியமிக்கப்பட்ட காலம்‌. 

அவர்‌ மரித்தார்‌. 

முந்திய பூமியையும்‌, பிந்திய 

பூமியையும்‌ பார்த்த நோவா, இப்போது ம 
பரலோகத்திற்குள்ளே 





i THE 
TT 


த... அதிகாரத்தில்‌ தேசங்களின்‌ 
ஸ்தாபிதத்தைப்பற்றிச்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
பூர்வகாலத்தின்‌ சரித்திர ஆவணங்கள்‌ 
போதுமான அளவு 
ஆகையினால்‌ 
ஸ்தாபிதத்தைப்பற்றி 
சுருக்கமாகவே சொல்லப்பட்டிருக்கிறது. 


யாப்பேத்தின்‌ குமாரர்‌ (ஆதி 10:2-5 
காமுடைய குமாரர்‌. (ஆதி 10-20) 
நிம்ரோத்தின்‌ சரித்திரம்‌ (ஆதி 10:8-10. 
சேமுக்கு பிறந்த பிள்ளைகள்‌ 
(ஆதி 10:21-31) 


யாப்பேத்‌ தின்‌ குமாரர்‌ 
ஆதி 10:1-5 


ஆதி 100. நோவாவின்‌ குமாரராகிய 
சேம்‌ காம்‌ யாப்பேத்‌ என்பவர்களின்‌ 
வம்சவரலாறு: 
ஜலப்பிரணயத்தூக்குப்பின்பு 
அவர்களுக்குக்‌ குமாரர்‌ பிறந்தார்கள்‌. 


ஆதி 10:2. யாப்யேத்தின்‌ குமாரர்‌, 
கோமர்‌, மாகோகு, மாதாய்‌, யாவான்‌, 
தூபால்‌, மேசேக்கு, தீராஸ்‌ என்பவர்கள்‌. 


ஆதி 105. 
அஸ்கினாஸ்‌, 
என்பவர்கள்‌. 


கோமரின்‌. 
ரீப்பாத்து, 


குமாரம்‌, 
தொகர்மா 


ஆதி 10:4. யாவானின்‌ குமாரர்‌, எலீசா, 
தர்ஷீஸ்‌, கித்தீம்‌, தொதானிம்‌ 


என்பவர்கள்‌. 


அதி 10:5. 

ஜாதிகளுடைய 

அவனவன்‌ 

அவரவர்கள்‌ கோத்திரத்தின்படியேயும்‌, 
ஜாதியின்படியேயும்‌, வேறுவேறு 
தேசங்களாய்ப்‌ பகுக்கப்பட்டன. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யாப்பேத்தின்‌ குமாரரால்‌ ஜாதிகளுடைய 
தீவுகள்‌, அவனவன்‌ பாஷையின்படியேயும்‌, 
அவரவர்கள்‌ கோத்திரத்தின்‌ படியேயும்‌, 
ஜாதியின்படியேயும்‌, வேறுவேறு தேசங்களாய்ப்‌ 
பகுக்கப்படுகிறது (ஆதி 10:5). 


ராஜாக்களுக்கும்‌, 
எல்லா. ராஜாக்களுக்கும்‌, 
சமுத்திரத்துக்கு அக்கரையான தீவுகளின்‌ 
ராஜாக்களுக்கும்‌" (எரே 25:22). 
என்னும்‌ வார்த்தை 
புறஜாதியாரைக்‌ குறிக்கிறது. 
நியாயத்தைப்‌ பூமியிலே. 
நைப்படுத்துக்டும்‌ இளக்கரிப்பதுமில்லை, 
பதறுவதுமில்லை; அவருடைய வேதத்துக்குத்‌ 
தீவுகள்‌ காத்திருக்கும்‌” (ஏசா 42:4) 
புறஜாதியாரும்‌. இயேசுகிறிஸ்துவை 
அறியும்‌ அறிவைப்‌ பெற்றுக்கொள்‌ எவேண்டும்‌. 
அவர்களும்‌ கர்த்தராகிய இயேசுகிறிஸ்துவை 
தங்கள்‌ இரட்சகராக விசுவாசிக்கவேண்டும்‌. 


தீவுகள்‌ 
டக்‌ 


மாரரைப்ப 
பல்ப்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. 
யாப்பேத்தின்‌ குமாரர்‌, கோ£மர்‌, 
மாகோகு, மாதாய்‌, யாவான்‌, தூபால்‌, 
மேசேக்கு, தீராஸ்‌ என்பவர்கள்‌ 
கோமரின்‌ குமாரர்‌, அஸ்கினாஸ்‌, ரீப்பாத்து, 
தொகர்மா என்பவர்கள்‌. யாவானின்‌ 
குமாரர்‌, எலீசா, தர்ஷீஸ்‌, கித்தீம்‌, 
தொதானீம்‌ என்பவர்கள்‌ (ஆதி 10:2-4). 


இதுவே நோவாவின்‌ குமாரராகிய 
சேம்‌, காம்‌, யாப்பேத்‌ 
என்பவர்களின்‌ வம்சவரலாறு கும்‌. 
ஜலப்பிரளயத்துக்குப்பின்பு அவர்களுக்குக்‌ 
குமாரர்‌ பிறக்கிறார்கள்‌. 

தற்பொழுது. மனுக்குலத்தில்‌ 
காணப்படும்‌ பல்வேறு இனப்பிரிவினரும்‌. 
ஜலப்பிரளயத்திற்குப்‌ பின்பு பிறந்தவர்களாவர்‌ 
(ஆதி 104-32; ஆதி 17:20; 
ஆதி 134-38; ஆதி 2511-34; 
ஆதி 361-43). 





i FTE 
TT 


யாப்பேத்தின்‌ ஏழு 
குமாரரைப்பற்றி இந்த வனப்பகுதியில்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. யாப்பேத்‌ என்பதற்கு 
விரிவு என்று பொருள்‌. யாப்பேத்தின்‌ சந்ததி 
உலகம்‌ முழுவதும்‌ பரவிற்று. வேதாகமத்தில்‌ 
யாப்பேத்தின்‌ 14 சந்ததியார்கள்‌ 
குறிப்பிடப்பட்டிருக்கிறார்கள்‌. அவர்களில்‌ ஏழு 
பேர்‌ குமாரர்கள்‌, மீதி ஏழு பேர்‌ குமாரத்திகள்‌. 


1. கோமர்‌ (ஆதி 10:2-3; [நாளா 1:5-6). 
பழங்காலத்து கலாத்தியர்‌ பிரிகியர்‌, 
ஆகியோரின்‌ முற்பிதா. 
ஐரோப்பாவிலுள்ள கால்‌, 
ஆகிய இனப்பிரிவினர்‌ கோமரிலிருந்து 
வருகிறார்கள்‌. பிற்காலத்தில்‌ இவர்கள்‌ 
ஜெர்மானியர்‌, பிரன்ஸ்‌ , வேல்ஸ்‌, ரீஸ்‌, 
பிரிட்டிஷ்‌, மேலும்‌ பல ஆங்கிலோ- 
சாக்சான்‌ இனத்தவரும்‌ இந்தப்‌ பிரிவில்‌ 
வருகிறார்கள்‌. கோமரின்‌ மூன்று 
குமாரர்களான அஸ்கினாஸ்‌, ரீப்பாத்து, 
தொகர்மா ஆகியோர்‌ மூலமாக இந்த 
இனம்‌ பிரிந்து வருகிறது. 


மாகோகு (ஆதி 10:2; 
சின்தியர்‌, ர்தார்‌ 
முற்பிதா. வம்ச 
வழியினர்‌ தற்காலத்து ரஷ்யாவில்‌: 
அதிகமாக இருக்கிறார்கள்‌. (எசே 38:2; 
எசே 39:6; வெளி 20:8) காக்கஸ்‌ 
வடக்கு பகுதியிலுள்ள 
மாகோகு என்னும்‌: 
பொதுவான பெயர்‌ உள்ளது. இது 
கருங்கடுக்கும்‌, காஸ்பியன்‌ 
கடலுக்கும்‌ இடையிலுள்ளது. 


மாதாய்‌ ஆதி 10:2; 
மேதியர்‌, பெர்சியர்‌, ,கியோரின்‌ 
முற்பிதா. ஒருவேளை இந்தியர்கள்‌ 
இந்த வம்சத்தில்‌ வந்திருக்கலாம்‌. 


நாளா 1:5) 


"நாளா 


(ஆதி 10:4, ஏசா 66:9; எசே 27:1319 


என்பது தற்காலத்து. 
கடற்பகுதியும்‌, மத்திய 
கடற்பகுதியும்‌ ஆகும்‌. 


எரே 240; எசே 27:6; தானி 1:30). 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


5. தூபால்‌ (ஆதி 10:2; நாளா 1:5), 
ஜபீரியர்‌, ஜார்ஜியர்‌, காப்போதோக்கியர்‌, 
மற்றும்‌ பல ஆசிய , ஐரோப்பாவிலுள்ள 
இனத்தவரின்‌ முற்பிதா. 
மேசேக்கு (ஆதி 10:2: நாளா 1:5) 
தற்பொழுது ரஷ்யாவில்‌ இருக்கும்‌. 
மாஸ்கோவியர்‌ இனத்தாரின்‌ முற்பிதா. 
தீராஸ்‌ (ஆதி 10:2; 
தீராசியர்‌, 
குடிபெயர்ந்துள்ள 
ஆகியோரின்‌ முற்பிதா. 


நாளா 1:3) 
"இத்தாலியில்‌ 
எத்துருக்கர்கள்‌ 


காமுடைய குமாரர்‌ 
ஆதி 10:6,7 


ஆதி 10:6. காமுடைய குமாரர்‌, கூஷ்‌, 
மிஸ்ராயிம்‌, பூத்‌, கானான்‌ என்பவர்கள்‌. 


ஆதி 10:7. கூஷுடைய குமாரர்‌, சேயா, 
ஆவிலா, சப்தா, ராமா, சப்திகா 
என்பவர்கள்‌. ராமாவின்‌ குமாரர்‌, சேபா, 
'திதான்‌ என்பவர்கள்‌. 

நிம்ரோத்‌ என்பவன்‌ 
பராக்கிரசாலியாயிருக்கிறான்‌. 
காமுடைய 
காமுடைய 


சொல்லப்பட்டிருக்கிறது. 


மிஸ்ராயீம்‌, 
கூஷுடைய 


காமுடைய குமாரர்‌, கூஷ்‌, 
பூத்‌. கானான்‌ என்பவர்கள்‌. 
குமாரர்‌, சேபா, ஆவிலா, சப்தா, ராமா, 
சப்திகா என்பவர்கள்‌. ராமாவின்‌ குமாரர்‌, 
சேபா, திதான்‌ என்பவர்கள்‌ (ஆதி 10:67). 


காமுடைய நான்கு குமாரரைப்பற்றி! 
இந்த வசனப்பகுதியில்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
அவர்களைப்பற்றிய விவரம்‌ வருமாறு 


1. கூஷ்‌ (ஆதி 10:6-12; நாளா 1:8-10; 


ஏசா 1141). எகிப்தின்‌ தென்பகுதி, 
அரபியா, பாபிலோனியா, இந்தியா 


ஆகிய தேசங்களில்‌ பரவியிருக்கும்‌ 
எத்தியோப்பிய இனத்தவரின்‌ முற்பிதா. 





i FTE 
ETT 


2. மிஸ்ராயீம்‌ (ஆதி 10:613-14; 
நாளா. 1:82). எகிப்தின்‌ பல்வேறு 
இனங்களின்‌ முற்பிதா. மிஸ்ராயீம்‌. 
என்பதற்கு “இரட்டை” என்று பொருள்‌. 
எகிப்தின்‌ மேற்பகுதி, கீழ்பகுதி ஆகிய 
இரண்டு பகுதிகளிலும்‌ குடியிருக்கும்‌ 
இனத்தவர்கள்‌. இது காமின்‌ நிலம்‌ 
என்று அழைக்கப்படுகிறது. (சங்‌ 78:51; 
சங்‌ 105:23-27 ; சங்‌ 106:22) 

ம்‌ மிஸ்ராயீமிலிருந்து 
வந்த சந்ததியார்‌ ஆவார்‌ (ஆதி 10:14) 

3 பூத்‌ (ஆதி 10:6; எசே 2710). லீபியர்‌, 
ஆப்பிரிக்காவில்‌ வடக்கு தேசத்திலுள்ள 
இனத்தார்‌ ஆகியோரின்‌ முற்பிதா 
(எசே 2710; எசே 30:5; எசே 38:5; 
எரே 46:9; நாகூம்‌ 3:9). 


4. கானான்‌ (ஆதி 105759, 
ஆதி 948-27; நாளா 18-13) 
பாலஸ்தீனம்‌, அரபியா, 
ஆபிரகாமுக்கு 
பண்ணப்பட்ட 


க்‌ 


ள்‌ க வதன்‌ 
தொடர்புபடுத்தியே 
(ஆதி 1015-19; 

ஆதி 1518-21; உபா 71-3; யோசு 12). 


நிம்ரோத்‌ 
ஆதி 10:8-14 


ஆதி 10:8. 
பெற்றான்‌; 
பராக்கிரமசாலியானான்‌.. 


ஆதி 109. 

முன்பாகப்‌: பலத்த 
காரனாயிருந்தான்‌; 

கர்த்தருக்கு முன்பாகப்‌ 
வேட்டைக்காரனான நிம்ரோதைப்‌ 
போல்‌ என்னும்‌ வழக்கச்சொல்‌ 
உண்டாயிற்று. 


கூஷ்‌ திம்ரோதைப்‌ 
பூமியிலே 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆதி 10:10. சிநெயார்‌ தேசத்திலுன்ன 
பாயேல்‌, ஏரேக்‌, அக்காத்‌, கல்னே 
என்னும்‌ இடங்கள்‌ அவன்‌ ஆண்ட, 
ராஜ்யத்திற்கு ஆதிஸ்தானங்கன்‌. 

ஆதி 1081. அந்தத்‌ தேசத்திலிருந்து 
அசர்‌ புறப்பட்டுப்போய்‌, 
'தினிவேயையும்‌, ரெகொயோத்‌ 
பட்டணத்தையும்‌, காலாகையும்‌, 


ஆதி 1012. தினிவேக்கும்‌ காலாகுக்கும்‌. 
நடுவாக ரெசேனையும்‌ கட்டினான்‌; 
இது பெரிய பட்டணம்‌. 


ஆதி 10:18. மிஸ்ராயிம்‌, ஜூதிமையும்‌, 
அனாமீமையும்‌, லெகாபீமையும்‌, 
நப்தூக்மையும்‌, 


ஆதி 1004. பத்ருசீமையும்‌, பெலி 
ஸ்தரின்‌ சத்ததிக்குத்‌ தலைவனாகிய 
கஸ்லூகீமையும்‌, கப்தொரீமையும்‌ 
பெற்றான்‌. 


. நிம்ரோத்‌ என்பதற்கான. 


இவனுடைய 

இவன்‌ பராக்கிரமசாலியாக 
பல பராக்கிரமமான 
செய்கிறான்‌. 


நிம்ரோத்‌ பலத்த வேட்டைக்காரன்‌. 
மிருகங்களை வேட்டையாடுவது 
போன்று... தன்னுடைய பலத்தினாலும்‌, 
அதிகாரத்தினாலும்‌ இவன்‌ ஜனங்களையும்‌: 
வேட்டையாடுகிறான்‌. தன்னை 
எதிர்த்தவர்களை அழித்து, ஜனங்கள்மீது 
தன்னுடைய ஆதிக்கத்தைத்‌ 
திணிக்கிறான்‌. நிம்ரோத்‌ தேவனுக்குப்‌ 
பிரியமாக நடக்காமல்‌, தனக்குப்‌ பிரியமாக 
நடக்கிறான்‌. 

நிம்ரோத்‌ தன்னுடைய 
பராக்கிரமசாலியாயிருக்கிறான்‌. 
கர்த்தருக்கு முன்பாக 
வேட்டைக்காரனாகவும்‌ இருக்கிறான்‌. 
ஜாதியாரைவிட, தன்னுடைய ஜாதியார்‌ 
மிகவும்‌  உயர்ந்தவர்களாயிருக்கலேண்டும்‌. 
என்பது நிம்ரோத்தின்‌ விருப்பம்‌. 


காலத்திலே 
இவன்‌ 
பலத்த 

மற்ற 





f= THE 
ETT 


நிம்ரோத்‌ மிருகங்களையும்‌ 
வேட்டையாடுகிறான்‌. மனுஷரையும்‌: 
வேட்டையாடி, தனக்கு அடிமையாக்குகிறான்‌. 
நிம்ரோத்‌ ஒரு பராக்கிரமசாலி. 
இதற்கான எபிரெய வார்த்தை “கிப்போர்‌" 
என்பதாகும்‌. இதற்கு வேட்டைக்காரன்‌, 
வலிமையானவன்‌,  ராட்சதன்‌, 
என்று பொருள்‌. 
என்னும்‌ வார்த்தை இராட்ச தருக்கு! 
(ஆதி 6:4), துன்‌! 
(சங்‌ 52:1-3; 
எரே 9:23) 


வனுடைய துன்மார்க்கமான 
மார்க்கத்தினால்‌ கர்த்தர்‌ பரலோகத்திலிருந்து 


(ஆதி 111-9), 
ஜலப்பிரளயத்திற்கு முன்பு பூமியிலே 
இராட்சதர்கள்‌ இருந்தார்கள்‌. அவர்கள்‌ 
துன்மார்க்கமான பாவங்களை செய்தார்கள்‌. 
இராட்சதருடைய ஆலி நிம்ரோத்தில்‌ 
மறுபடியும்‌ புதுப்பிக்கப்படுகிறது. 
இராட்சதர்களிடம்‌ காணப்பட்ட பெருமையும்‌ 
பேராசையும்‌, நிம்ரோத்திடமும்‌ 
காணப்படுகிறது. 


கர்த்தர்‌ தம்‌ 
எதிர்த்து நிற்கிறார்‌. இருதயத்தி. 
பெருமையுள்ளவர்கள்‌ 
அல்குர்‌ 
செய்யவுமாட்டார்கள்‌. 

நரகம்‌ 
நரகத்தில்‌ 
பெருமையும்‌, - 
முறிந்துபோகும்‌. 
நரகத்திலே 
அதுவரையிலும்‌ 
மனமேட்டிமையோடுதான்‌ 


நியமிக்கப்பட்டிருக்கிறது. 
பெருமைக்காரருடைய 
ஆணவமும்‌, அகந்தையும்‌ 
அகந்தைக்காரர்கள்‌ 
தாழ்த்தப்படுவார்கள்‌. 
அவர்கள்‌ 


இருப்பார்கள்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இதன! 
பெயரை பயன்படுத்தி ஒரு வழக்கச்சொல்‌ 
உண்டாயிற்று. 

நிம்ரோத்‌ கர்த்தருக்கு முன்பாகப்‌ 
பலத்த வேட்டைக்காரனாயிருந்தான்‌ ; 
ஆகையால்‌, கர்த்தருக்கு முன்பாகப்‌ பலத்த 
வேட்டைக்காரனான  நிம்ரோதைப்‌ போல 
என்னும்‌ வழக்கச்சொல்‌ உண்டாயிற்று” 
(ஆதி 10.9). 


நிம்ரோத்‌ 


வேட்டையாடுவதைப்பற்றி 
வேதபண்டிதர்கள்‌ 


இரண்டுவிதமான 
கருத்துக்களை சொல்லுகிறார்கள்‌. 
நிம்ரோத்‌ வேட்டையாடுவதன்‌ மூலமாய்‌ 
ஜனங்களுக்கு நன்மை செய்தான்‌ என்பது, 
ஒரு கருத்து, நிம்ரோத்‌ 
தன்னை பெருமைப்படுத்துவதற்காகவே 
வேட்டையாடினான்‌. என்பது மற்றொரு 
கருத்து. 


ஏராளமான காட்டு 


தேசத்தில்‌ 
மிருகங்கள்‌ க்கிறது அவை மனுஷருக்கு 


தீங்கு விளைவிக்கிறது. காட்டு மிருகங்களால்‌ 
மனுஷருக்கு வரும்‌ ஆபத்துக்களை 
தடுப்பதற்காக, நிம்ரோத்‌. அந்த 
மிருகங்களை வேட்டையாடுகிறான்‌. ஜனங்கள்‌ 
மிருகங்களைப்பற்றிய பயமில்லாமல்‌, 


அமைதியாக ஜீவனம்‌ பண்ணுகிறார்கள்‌. 
நிம்ரோத்‌ தனி 


வேட்டையாடப்போகமாட்டான்‌. 


சேர்த்துக்கொள்வான்‌.  அவர்களெல்லோரும்‌ 
நிம்ரோத்தின்‌ கட்டளைக்கு கீழ்ப்படிவார்கள்‌. 
தன்னோடுகூட வேட்டையாடுகிறவர்களை 
சேர்த்துக்கொண்டு, நிம்ரோத்‌ தேசத்திற்கு 
தலைவனாகிறான்‌. 


யுத்தங்களில்‌ பெரிய வெற்றிகளைக்‌ 
ரகமாக எல்லோரும்‌ பொதுவாக 
வேட்டைக்காரர்களாயிருப்பார்கள்‌. 

்‌ சீஷர்‌ ஆகியோர்‌ 
வேட்டைக்காரர்கள்‌. 
வேட்டையாடுவதைப்பற்றி 
சொல்லப்படவில்லை. 

இவர்களுடைய சரித்திர 

இவர்கள்‌ வேட்டையாடும்‌. 

விரிவாக 





f= FTE 
TT 
கர்த்தருக்கு முன்பாக 


'நிம்ரோத்‌  கர்த்த ழன்பா. 
வேட்டைக்காரனாயிருந்தான்‌” 
| சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 

நிய்ரோத்‌ கர்த்தருக்கு 


ராஜாவாகிறான்‌. 
தலைநகரம்‌. பாபேல்‌ வேசிகளுக்கெல்லாம்‌. 
தாயானவள்‌ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 


நிம்ரோத்‌ கர்த்தருக்கு விரோதமாக 
பலத்த. வேட்டைக்காரனாகபிருப்பதினால்‌, 
அவன்‌  குர்த்தரைவிட்டும்‌, அவருடைய 
வார்த்தைகளை விட்டும்‌ தூரமாய்‌ விலகியே 


கர்த்தருடைய வார்த்தைக்கு செவிகொடுக்க 
மறுக்கிறான்‌. 

சிநெயார்‌ தேசத்திலுள்ள 
ஏரேக்‌, அக்காத்‌, கல்னே 
இடங்கள்‌ நிம்ரோத்‌ ஆண்ட 
ஆதிஸ்தானங்கள்‌ (ஆதி 10:10) 

சிநெயார்‌ த்திலுள்ள பாபேல்‌, 
மருக மக்கல்‌, கக்னே ன்னும்‌ இடங்கள்‌ 
நிம்ரோத்‌ ண்ட ராஜ்யத்திற்கு 
ஆதிஸ்தானங்கள்‌. இவை மனுஷருடைய 
ராஜ்ஜியங்களுக்கு ஆதி ஸ்தானங்களாகும்‌. 


பாபேல்‌, 
என்னும்‌ 
ராஜ்யத்திற்கு. 


எதிர்த்து நிற்கிறார்கள்‌ 
ஆதி 11 ஆவது அதிகாரத்தில்‌ இந்த 
ராஜ்யங்களுடைய துன்மார்க்கமான 
கிரியைகள்‌ விளக்கப்‌ பட்டிருக்கிறது. 
ஆவது அதிகாரத்தில்‌ 


பட்டணங்கள்‌ 


(ஆதி 1090-12) 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


த்‌ சிநெயார்‌ தேசத்திற்கு 
தான பாபேல்‌ சிநெயார்‌ 
ராஜ்யத்திற்கு ஆதி ஸ்தானமாகும்‌. 
நிம்ரோத்‌ சிநெயார்‌ தேசத்திற்கு எப்படி 
ராஜாவானான்‌ என்று இந்த வசனப்பகுதியில்‌ 
விரிவாக சொல்லப்படவில்லை. 


நிம்ரோத்‌ தன்னுடைய 
ஆயுதபலத்தை பயன்படுத்தியோ அல்லது 
தந்திரம்பண்ணியோ சிநெயார்‌ தேசத்திற்கு 
ராஜாவாயிருக்கிறான்‌. அவனுடைய கையில்‌ 
அதிகாரம்‌ இருக்கிறது. தன்னுடைய 
தேசத்திற்கு பலமுள்ள அஸ்திபாரத்தைப்‌ 
போடுகிறான்‌. 
பாக்கிரமத்தையும்‌ 
தேசத்தாரும்‌ இவனோடு உடன்படிக்கை 
கொள்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
பாதுகாப்புக்கு 
நம்புகிறார்கள்‌. 
 நிம்ரோத்‌ பூமியிலே 


நிம்ரோத்தின்‌ 
இல்லல. தேசத்திற்கு 
ராஜா தக்க 


நிம்ரோத்‌ கட்டிட 
அறிந்தவன்‌. நிம்ரோத்‌. பாபேல்‌. 
கோபுரத்தை கட்டிபிகக்கவேண்டும்‌ என்று 
வேதபண்டிதர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. 
அவன்‌ சிநெயார்‌ நேசத்தை பாபேலில்‌ 
ஸ்தாபித்தான்‌. 


வேலைகளை 


சிநெயார்‌ தேசத்திலிருந்து அசூர்‌ 
புறப்பட்டுப்போய்‌, நினிவேயையும்‌, 
ரெகொபோத்‌ பட்டணத்தையும்‌, காலாகையும்‌, 


பட்டணம்‌ (ஆதி 10112). 


நோவாவின்‌ குமாரர்‌ 
ஆளுகை செய்யவேண்டும்‌ என்பது 
நிம்ரோத்தின்‌ விருப்பம்‌. தன்னுடைய 
ராஜ்யத்தைப்‌ பலப்படுத்துவதற்காக நிம்ரோத்‌ 
பாபேல்‌ கோபுரத்தைக்‌ கட்டினான்‌. கர்த்தரோ 
க்‌ கோபுரத்தைக்‌ கட்டியவர்களின்‌ 
தாறுமாறாக்கினார்‌. 
அவர்களால்‌ பாபேல்‌ கோபுரத்தைக்‌ கட்ட 
முடியவில்லை. பாஷைகள்‌ தாறுமாறானபோது, 
நோவாவின்‌ குமாரர்‌ எல்லோரையும்‌ 
செய்யவேண்டும்‌ என்னும்‌ 
ஆசையும்‌ தாறுமாறாயிற்று. 

நிம்ரோத்தின்‌ ஆசை நிறைவேறவில்லை. 


எல்லோரையும்‌ 





i THE 
TT 


காமுடை குமாரரில்‌ 
சிலரைப்பற்றி இந்த 
சொல்லப்பட்டிருக்கிறது. 
லூதீமையும்‌, அனாமீமையும்‌, 
நப்தூகீமையும்‌, பத்ருசீமையும்‌, 
பெலிஸ்தரின்‌ சந்ததிக்குத்‌ தலைவனாகிய 
கஸ்லூகீமையும்‌, கப்தொரீமையும்‌ பெறுகிறான்‌ 
(ஆதி 101314) 


மேலும்‌ 
வசனப்பகுதியில்‌ 
மிஸ்ராயீம்‌, 
லெகாபீமையும்‌, 


கானானின்‌ குமாரர்‌ 
ஆதி 10:15-20 


ஆதி 1005. 
முத்தமகனாகிய 


கேத்தையும்‌, 


அதி 10:16. எபூசியரையும்‌, 
எமோரியரையும்‌, கிர்காசியரையும்‌, 


கானான்‌. 
ந்தன த்‌ 


10417. ஈவியரையும்‌, 


ஆ 
அர்கீரியரையும்‌, சீதியரையும்‌, 


ஆதி. 1008.  அர்வாதியரையும்‌, 
செமாரியரையும்‌, காமாத்தியரையும்‌ 
பெற்றான்‌; பின்பு கானானியரின்‌ 


வம்சத்தார்‌ எங்கும்‌ பரவினார்கள்‌.. 


ஆதி 10:19. காணானியரின்‌ எல்லை, 
'தோன்முதல்‌ கேரார்‌ வழியாய்க்‌ 
காசாமட்டுக்கும்‌, அது முதல்‌ சோதோம்‌, 
கொமோரா, அத்மா,  செபோயிம்‌ 


வழியாய்‌ லாசாமட்டுக்கும்‌ இருத்தது. 


ஆதி 10:20. இவர்கள்‌ 
தேசங்களிலும்‌, 
ஜாதிகளிலுமுன்ன தங்கள்‌. 
வம்சங்கனின்‌ படியேயும்‌, தங்கள்‌ 
பாஷைகனின்‌ படியேயும்‌ காமுடைய 
சந்ததியார்‌. 


கானானின்‌ குடும்பத்தாரும்‌ கானான்‌ 
தேசத்தாரும்‌, கானானின்‌ சந்தியைச்‌ 
சேர்ந்தவர்கள்‌. இவர்கள்‌ 
சுதந்தரித்துக்கொண்ட மிகவும்‌ 

செழிப்பாயிருக்கிறது. 
கானானியரின்‌ எல்லை, சீதோன்முதல்‌ 
வழியாய்க்‌ காசாமட்டுக்கும்‌, அது 
,அத்மா, 


தங்கள்‌ 
தங்கள்‌ 


தேசம்‌ 
கேரார்‌ 


இருக்கிறது (ஆதி 10:19) 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கானானின்‌ 
வசனப்பகுதியில்‌ 
கானான்‌ 


சந்தியாரைப்பற்றி இந்த 
சொல்லப்பட்டிருக்கிறது. 


மூத்தமகனாகிய 
சீதோனையும்‌, எபூசியரையும்‌, 
எமோரியரையும்‌, கிர்காசியரையும்‌, 
ஈவியரையும்‌, அர்கீரியரையும்‌, சீநியரையும்‌, 
அர்வாதியரையும்‌, செமாரியரையும்‌, 
காமாத்தியரையும்‌ பெறுகிறான்‌; பின்பு 
கானானியரின்‌ வம்சத்தார்‌ எங்கும்‌ 
பரவுகிறார்கள்‌ (ஆதி 1015-18). 


கத்தும்‌, 


கானான்‌. 
சுதந்தரித்துக்கொள்கிறான்‌. 
சேம்‌, 


யாப்பேத்‌ 
தேசங்களைவிட கானான்‌ 
செழிப்பான தேசமாயிருக்கிறது. கானான்‌. 
தேசத்தில்‌ பரவிமிருக்கிறவர்கள்‌, தங்கள்‌ 
தேசங்களிலும்‌, தங்கள்‌ ஜாதிகளிலுமுள்ள 
தங்கள்‌ வம்சங்களின்படியேயும்‌, தங்கள்‌ 
பாஷைகளின்படியேயும்‌ காமுடைய சந்ததியார்‌ 
ஆவார்‌ (ஆதி 10:20), 


ஆசீர்வாதத்தை 
ஆகையினால்‌ 
ஆகியோரின்‌. 

தேசம்‌ 


சேமின்‌ பிள்னைகள்‌ 
ஆதி 10:21-32 


ஆதி 1021. சேமுக்கும்‌ பின்னைகள்‌ 
பிறந்தார்கள்‌; அவன்‌ ஏபேருடைய 
சந்ததியார்‌ எல்லாருக்கும்‌ தகப்பனும்‌, 
மூத்தவனாகிய யாப்பேத்துக்குத்‌ 
தம்பியுமாய்‌ இருத்தான்‌. 


ஆதி 10:22. சேமுடைய குமாரர்‌, ஏலாம்‌, 
அகக்‌, அர்பக்சாத்‌, ஜாத்‌, ஆராம்‌ 
என்பவர்கள்‌. 


ஆதி 10:29. ஆராமுடைய குமாரர்‌, 
ஊத்ஸ்‌, கூல்‌, கேத்தெர்‌, மாஸ்‌ 
என்பவர்கள்‌. 


ஆதி 10:24. அர்பக்சாத்‌ சாலாவைப்‌ 
பெற்றான்‌; சாலா ஏபேரைப்‌ பெற்றான்‌. 


ஆதி 10:25. ஏயேருக்கு இரண்டு குமாரர்‌ 
பிறத்தார்கள்‌; ஒருவனுக்குப்‌ பேலேகு 
என்று பேர்‌; ஏனெனில்‌ அவனுடைய 
நாட்களில்‌ பூமி பகுக்கப்பட்டது; 
அவனுடைய சகோதரன்‌ பேர்‌ 
யொக்தான்‌. 

அதி 10:26. ஓயொக்தான்‌ 
அல்மோதாதையும்‌, சாலேப்பையும்‌, 
அசர்மாவேத்தையும்‌, வேராகையும்‌, 





i FTN 
TT 


அதி 10:27. அதோராமையும்‌, 
ஊசாலையும்‌, திக்லாவையும்‌, 


அதி 10:28. ஓயாலையும்‌, 
அபிமாவேலையும்‌, சேபாவையும்‌, 


அதி 10:29, ஒப்பீரையும்‌, 
ஆவிலாவையும்‌, யேோபாபையும்‌ 
பெற்றான்‌; இவர்கள்‌ அணைவரும்‌. 
யொக்தானுடைய குமாரர்‌. 


ஆதி 10:30. இவர்களுடைய குடியிருப்பு 
மேசா துவக்கி, கிழக்கேயுன்ன 
மலையாகிய செப்பாருக்குப்‌ போகிற 
வழிமட்டும்‌ இருந்தது. 


ஆதி 10:31 இவர்களே 
தேசங்களிலும்‌, 
ஜாதிகளிலுமுன்ன' 
வம்சங்களின்‌ படியேயும்‌, 
பாஷைகவின்படியேயும்‌ 
சந்ததியார்‌. 


ஆதி 10:32. தங்கள்‌ ஜாதிகவிலுமுன்ன 
தங்களுடைய சுத்ததிகவின்படியே 
நோவாவுடைய குமாரரின்‌ வம்சங்கள்‌ 

வகனே; ஜலப்பிரனத்துக்குப்பின்பு 
இவர்கனால்‌ பூமியிலே ஜாதிகள்‌ 
மிரித்தன. 


சேம்‌ என்னும்‌ பெயருக்கு 
அல்லது “பெயர்‌ என்று பொருள்‌ 
சேமைப்பற்றி இரண்டு காரியங்கள்‌ 
விசேஷமாகச்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
அவையாவன? 1. சேம்‌ ஏபேருபை௰ சந்ததியார்‌ 
எல்லாருக்கும்‌ தகப்பன்‌. 2 
மூத்தவனாகிய யாப்பேத்திற்கு தம்பி. 

ஏபேர்‌ 
ஆனால்‌ 
சொல்லும்போது. 
சந்ததியார்‌ எல்லாருக்கும்‌ தகப்பன்‌” 
என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சேமை 
அர்பக்சாத்துடைய சந்ததியார்‌ எல்லாருக்கும்‌ 
தகப்பன்‌ என்றோ அல்லது சாலாவுடைய 


சந்தியார்‌ எல்லாருக்கும்‌ தகப்பன்‌ என்றோ 
சொல்லப்படவில்லை. 


"நாமம்‌" 


என்பவன்‌ சேமின்‌ 
சேமைப்பற்றி 
சேம்‌ 


பேரன்‌. 
இங்கு 
ஏபேருடைய 


ஆபிரகாமும்‌, 
சந்ததியும்‌ 
உடன்படிக்கையின்‌ 


அவருடைய 
தேவனுடைய 
ஜனமாயிருக்கிறார்கள்‌. 
இவர்கள்‌ ஏபேரின்‌ சந்ததியை 
சேர்ந்தவர்கள்‌.  ஏபேரின்‌ சந்ததியார்‌ 
“எபிரெயர்‌' என்று அழைக்கப்படுகிறார்கள்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


'தப்பியோடின ஒருவன்‌ எபிரெயனாகிய 
ஆபிராமிடத்தில்‌ வந்து 

அறிவித்தான்‌; ஆபிராம்‌ 

உடன்படிக்கை செய்திருந்த 
எஸ்கோலுக்கும்‌ 

சகோதரனாகிய 

எமோரியனுடைய சமபூமிமிலே அப்பொழுது 
கூடியிருந்தான்‌" (ஆதி 14:13) 


இந்த 


வசனத்தில்‌ ஆபிரகாம்‌ 
'எபிரெயனாகிய 


ஆபிராம்‌" என்று 
அழைக்கப்படுகிறார்‌. ஆபிரகாமும்‌. 
அவருடைய குடும்பத்தாரும்‌ எபிரெய 
பாஷையைப்‌ பேசினார்கள்‌. நிம்ரோத்‌ பாபேல்‌ 
கோபுரத்தைக்‌ கட்டினபோது, கர்த்தர்‌ 
அவர்களுடைய பாஷையைத்‌ 
தாறுமாறாக்கினார்‌. ஆனாலும்‌ ஆபிரகாமும்‌, 
அவருடைய குடும்பத்தாரும்‌ எபிரெய 
பாஷையை பேசுவதற்கு கிருபை 
அருளினார்‌. இது  ஆபிரகாழுக்கும்‌, 
அவருடைய சந்ததியாருக்கும்‌ கிடைத்த 
விசேஷித்த சிலாக்கியம்‌. 


“சேம்‌  ஏபேருடைய சந்ததியார்‌ 
எல்லாருக்கும்‌ தகப்பன்‌” என்று சொல்லுவது, 
கொடுக்கப்பட்டருக்கும்‌ 
அவர்‌ எபிரெயர்‌ 
தகப்பனாயிருக்கிறார்‌. 

இதனால்‌ சேமின்‌ பெயர்‌ கனம்‌ பெறுகிறது. 


"ஏபேருடைய சந்ததியார்‌ 


என்று 


தெய்வீக ஆசீர்வாதம்‌, 
பேருடைய சந்ததியாராகிய, "எபிரெயர்‌ 
மூலமாக இந்த உலகத்திற்கு கடந்து 
வருகிறது. கர்த்தர்‌ கொடுக்கும்‌ நன்மையே, 
நமக்கு மெய்யான மேன்மை. 


கர்த்தருடைய 


சேம்‌ யாப்பேத்திற்கு 
சேமின்‌ 
தேவனுடைய 
தெய்வீக ஆசீர்வாதத்தில்‌, யாப்பேத்தின்‌ 
சந்ததியாரும்‌ பங்குபெறுகிறார்கள்‌. யாப்பேத்‌ 
சேமின்‌ கூடாரங்களில்‌ தங்கியிருப்பான்‌. 


மூத்தவனாகிய 
யாப்பேத்‌ 


சகோதரனாகயிருப்பதினால்‌, 


தம்பி. 





i= al 
TT 


சேமுக்கு பிறந்த பிள்ளைகளைப்பற்றி 
இந்த வசனப்பகுதியில்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
சேழுக்கும்‌ பிள்ளைகள்‌ பிறக்கிறார்கள்‌: 
அவன்‌ ஏபேருடைய சந்ததியார்‌ எல்லாருக்கும்‌ 
தகப்பனும்‌, மூத்தவனாகிய யாப்பேத்துக்குத்‌ 
யாய்‌. இரத்தக்‌... றவ 
குமாரர்‌, ஏலாம்‌, அசூர்‌, அர்பக்சாத்‌, 
லூத்‌, ஆராம்‌ என்பவர்கள்‌. ஆராமுடைய 
குமாரர்‌, ஊத்ஸ்‌, கூல்‌, கேத்தெர்‌, மாஸ்‌ 
என்பவர்கள்‌.  அர்பக்சாத்‌ சாலாவைப்‌ 
பெறுகிறான்‌; சாலா ஏபேரைப்‌ பெறுகிறான்‌ 
(ஆதி 10:21-24). 


“சேம்‌”. நோவாவின்‌ இரண்டாம்‌. 
குமாரன்‌. நோவாவின்‌ குடும்ப வம்ச 
வரலாற்றில்‌ இவனுடைய பெயர்‌ இறுதியாக 
வருகிறது. இவனுடைய சந்ததி மிகவும்‌ 
முக்கியமானது மேசியா சேமின்‌ 
சந்ததியிலிருந்துதான்‌ வருகிறார்‌ 

10:21-32; 9:26; 

10-32; 3:23-38; 
ரோமர்‌ 9:4-5). 


ஆதி 
லூக்கா 


0 ஆம்‌ ரம்‌ 
முழுவ “ஒர இணைப்புப்பகுதியாகும்‌. 
ஆர்க்‌, ஈசாக்கு, யாக்கோபு, 
அவர்களுடைய சந்ததி ஆகியோருக்கு இந்த 
அதிகாரம்‌ ஓர்‌ அறிமுகமாக 
இணைக்கப்பட்டிருக்கிறது. 


பிரகாரம்‌ 


ஆதி 119 


வம்ச அட்டவணையின்‌ 


ஆதி 10 ஆம்‌ அதிகாரம்‌ 


ஆம்‌ 
அதிகாரத்தில்‌ கூறப்பட்டிருப்பதினால்‌ ஆதி 9 
ஆம்‌ அதிகாரத்தில்‌ கூறப்பட்டிருக்கும்‌ 
நோவாவின்‌ மூன்று குமாரருடைய 
வரலாற்றை இது நிறைவு பெறச்செய்கிறது. 


ஆதி 13:9 ஆவது வசனம்‌. 
வரையிலும்‌ ஜனங்கள்‌ ஒரே பாஷையைப்‌ 
பேசிக்‌ கொண்டிருந்தார்கள்‌. பேலேகுவின்‌ 
நாட்களில்‌ பூமி பகுக்கப்படுகிறது. 
(ஆதி 10:25) 


சேமுடைய ஐந்து குமாரரைப்பற்றி 
இந்த வசனப்பகுதியில்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
அவர்களின்‌ விவரம்‌ வருமாறு : 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஏலாம்‌ (ஆதி 10:22; 
பெர்சிய வளைகுடாவில்‌ 
ஏலாமியரின்‌ முற்பிதா. 
ஏசா 1; ஏசா 21:2; 

எரே 


நாளா 1:17), 
குடியிருந்த 
(ஆதி 1419; 
ஏசா 22:6; 
49:34-39; 


அசூர்‌ (ஆதி 109122; 
நாளா 197). அசீரியரின்‌ முற்பிதா. 
(எண்‌ 24:22-24; எசே 2723; 
எசே 32:22; ஓசி 14:3). 

ஸ்ரவேலர்‌, 
மா வாபியர்‌, 
அம்மோனியர்‌, இஸ்மலேலர்‌, 
மீதியானியர்‌, ஆசியாவிலுள்ள மேலும்‌ 
சில இனத்தார்‌ ஆகியோரின்‌ முற்பிதா. 
(ஆதி 1110-32; ஆதி 17:20; 
ஆதி 2511-1836), 


(ஆதி 10:22) சியா 
ரதன்‌! ஒயர்‌, 
கல்தேயாவிலுள்ள லூதுமியர்‌, பெர்சியர்‌ 
ஆகியோரின்‌ முற்பிதா. 


ராம்‌ (ஆதி 10:22). 
கதா இவர்கள்‌ பிற்கால, 
என்று அழைக்கப்படுகிறார்கள்‌. 


பேருடைய குமாரணரப்பற்ியம்‌ இந்த 
வசனப்பகு; சொல்லப்பட்டிருக்கிறது 
ஏபேருக்கு இரண்டு குமாரர்‌ பிறக்கிறார்கள்‌; 
ஒருவறுக்கும்‌ பேலேகு என்று பேர்‌; 
னெனில்‌ அவனுடைய நாட்களில்‌ பூமி 
பேந்து அவனுடைய சகோதரன்‌ 
யொக்தான்‌. யொக்தான்‌ 
வ்‌ சாலேப்பையும்‌, 
அசர்மாவேத்தையும்‌, யேராகையும்‌, 
அதோராமையும்‌, ஊசாலையும்‌, திக்லாவையும்‌, 
ஒபாலையும்‌, அபிமாவேலையும்‌, சேபாவையும்‌, 
ஒப்பீரையும்‌, ஆவிலாவையும்‌, யோபாயையும்‌ 
பெறுகிறான்‌; இவர்கள்‌ அனைவரும்‌. 
யொக்தானுடைய குமாரர்‌ (ஆதி 10:25-29), 


அர்பக்சாத்‌ ( 
அராபியர்‌, 


தி 10:22). 
மியர்‌, 


“ஏபேர்‌' என்னும்‌ பெயருக்கு அக்கரை, 
அப்புறம்‌ என்று பொருள்‌. ஜபிராத்தின்‌ 
மறுபக்கம்‌ என்று இது பொருள்படும்‌. இந்த 

“எபிரெயர்‌” 
வந்திருக்கிறது 





ழ்‌ நள 
யாய 


1-9. ஆவது வசனத்தில்‌ 
தெய்வீக 
நியாயத்தீர்ப்பிற்குப்‌ பின்பு பூமி பல்வேறு 
தேசங்களாகவும்‌, பல்வேறு தீவுகளாகவும்‌, 
பல்வேறு கண்டங்களாகவும்‌ பகுக்கப்படுகிறது. 
லப்பிரள பின்பு 
பூல்‌ மாறிகள்‌ சிறது (வ. 


கூறப்பட்டிருக்கும்‌ 


வர்களால்‌. 
10:32). 


இவைகளே (ஆதி 10:30-32). 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


“மேச”. என்பது மேதியாவின்‌ 
பர்வதங்களைக்‌ குறிக்கும்‌ என்று 
வேதபண்டிதர்களில்‌ சிலர்‌ கூறுகிறார்கள்‌. 
இது தெற்கு அரபியாவைக்‌ குறிக்கும்‌ 
என்று ஒருசிலரும்‌, 

சரியான இருப்பிடம்‌ 
என்று வேறுசிலரும்‌. 
கூறுகிறார்கள்‌. 


தெரியவில்லை 
மேசாவைப்‌ பற்றிக்‌ 


ஜலப்பிரளயத்துக்குப்‌ 

இவர்களால்‌ புமியிலே 
பிரிகிறது. 
வம்சங்கள்‌ 


நோவாவுடைய 
மூலமாக 


தேசங்களில்‌ குடியேறுகிறான்‌. 





i= FTE 
TT 


ர்‌ ஒரு. நகரத்தையும்‌, 
கட்டுகிறார்கள்‌. கர்த்தர்‌ 
அவர்களுடைய பாஷையை தாறுமாறாக்கி 
அவர்களை பூமியின்‌ மீதெங்கும்‌ 
சிதறிப்போகப்பண்ணுகிறார்‌ (ஆதி 111-9). 
பூமியின்‌ மீதெங்கும்‌ சிதறிப்போகாதடிக்கு 
ஒரு நகரத்தையும்‌, ஒரு கோபுரத்தையும்‌ கட்ட 
வேண்டும்‌. என்பது மனுபுத்திரருடைய 
திட்டமாயிருக்கிறது (ஆதி 11:1-4) 


தேவனுடைய நீதியான நியாயத்தீர்ப்பு 
அவர்கள்மீது வருகிறது. கர்த்தர்‌ 
அவர்களுடைய பாஷையை தாறுமாறாக்கி, 
அவர்களை பூமியின்‌ மீதெங்கும்‌. 
சிதறிப்போகப்பண்ணுகிறார்‌ (ஆதி 1:5-9, 

சேமுடைய. வம்சவரலாற்றைப்பற்றி 
இந்த வசனப்பகுதிமில்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
இந்த வம்சவரலாறு ஆபிரகாம்‌ வரையிலும்‌ 
விரிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. 
(ஆதி 1110-26) 


தேராகு ஆபிரகாமின்‌ தகப்பனார்‌. 
இந்த வசனப்பகுதியில்‌ 
தேராகுடைய வம்சவரலாற்றைப்பற்றி 
சொல்லப்பட்டிருக்கிறது. தேராகும்‌ 
அவருடைய குடும்பத்தாரும்‌ ஊர்‌ என்னும்‌ 
கல்தேயருடைய பட்டணத்தைவிட்டு கானான்‌ 
தேசத்திற்கு புறப்பட்டுப்போகிறார்கள்‌. 
அவர்கள்‌ ஆரான்‌ மட்டும்‌ வந்து, அங்கே 
தங்கிவிடுகிறார்கள்‌ ( ஆதி 11:27-32). 


பாபேல்‌ கோபுரம்‌ 
ஆதி 1141-4 


கோபுரத்தையும்‌ 


அதி 111. பூமியெங்கும்‌ 
பாஷையும்‌, ஒரேவிதமான 
இருத்தது. 

ஆதி 11:2. ஜனங்கள்‌ கிழக்கேயிருத்து 
மிரயாணம்பண்ணுகையில்‌, சிநெயார்‌ 
தேசத்திலே சமபூமியைக்கண்டு, அங்கே. 
குடியிருத்தார்கள்‌.. 


ஒரே 


பேச்சும்‌ 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


ஆதி 11:3. அப்பொழுது அவர்கள்‌: நாம்‌ 
செங்கல்‌ அறுத்து, அதை நன்றாய்ச்‌ 
சுடுவோம்‌ வாருங்கள்‌. என்று 
ஒருவரோடொருவர்‌ 
பேசிக்கொண்டார்கன்‌; 
பதிலாக செங்கதும்‌, 
பதிலாக நிலக்கீலூம்‌. 
இருந்தது. 


ஆதி 114. பின்னும்‌ அவர்கள்‌: நாம்‌ 
பூமியின்‌ மீதெங்கும்‌ 
சிதறிப்போகாதபடிக்கு, நமக்கு ஒரு 
நகரத்தையும்‌, வானத்தை அனாவும்‌ 
சிகரமுன்ன ஒரு கோபுரத்தையும்‌ கட்டி, 
நமக்குப்‌ பேர்‌ உண்டாகப்‌ பண்ணுவோம்‌. 

ங்கள்‌ என்று சொல்லி 
ககொண்டார்கள்‌. 


கல்லுக்குப்‌ 
சாத்துக்குப்‌ 
அவர்களுக்கு 


ஜலப்பிரளயத்திற்கு பின்பு, 
நோவாவுடைய குமாரரின்‌ வம்சங்களால்‌, 
பூமியிலே ஜாதிகள்‌ பிரிகிறார்கள்‌. அவர்கள்‌ 
வெவ்வேறு  ஜாதிகளாகவும்‌, வெவ்வேறு 
கோத்திரங்களாகவும்‌, வெவ்வேறு 
குடும்பங்களாகவும்‌ பிரிகிறார்கள்‌. நோவா 
அவர்களை வெவ்வேறு ஜாதிகளாக 
பிரித்திருக்கலாம்‌. 

ர்கள்‌ எல்லோரும்‌ பூமியிலே, 
ங்கம்‌ ஜாதிகளுக்கு இயக்கப்பட்ட 
இடங்களில்‌ வாசம்பண்ணுகிறார்கள்‌. இவர்கள்‌ 
வாசம்பண்ணுவதற்கான ஸ்தலங்களை, 
இவர்களுக்கு பங்கிட்டு ஒன்றுத்தல்‌ யார்‌ 
என்பது. தெரியவில்லை. ஒருவேளை 
இவர்கள்‌ தங்கள்‌ ஜாதிகளின்‌ பிரகாரம்‌ 
பூமியிலே குடியிருப்பதற்கு நோவா 
உதவிசெய்திருக்கலாம்‌. நோவா அவர்களுக்கு 
ஆலோசனை சொல்லியிருக்கலாம்‌. 
நோவாவுடைய குமாரரின்‌ வம்சங்களும்‌, 
நோவாவின்‌ ஆலோசனையை 
ஏற்றுக்கொண்டு, தங்கள்‌ ஜாதிகளின்‌ 
பிரகாரம்‌, இந்தப்‌ பூமியில்‌ குடியிருக்கிறார்கள்‌. 


நோவாவுடைய குமாரரின்‌ வம்சங்கள்‌ 
பூமியிலே பிரிந்திருந்தாலும்‌, மனுபுத்திரர்‌ 
வெவ்வேறு இடங்களில்‌ பிரிந்திராமல்‌, ஒரே 
இடத்தில்‌ ஒன்றாய்க்கூடி குடியிருப்பதையே 
விரும்புகிறார்கள்‌. ஒரு ஜாதியும்‌, மற்றொரு 
ஜாதியும்‌ வெவ்வேறு இடங்களில்‌ பிரிந்துபோய்‌ 
குடியிருப்பது அவர்களுக்கு பிடிக்கவில்லை. 





f= a 
TT 
ர்‌ எல்லோ 


இடத்தின்‌ வொத்தமாக! ரூ 
தங்களுக்கு பாதுகாப்பாயிருக்கும்‌ என்றும்‌, 
அதுவே தங்களுக்கு சந்தோஷம்‌ என்றும்‌ 
ஜனங்கள்‌ நினைக்கிறார்கள்‌. மனுபுத்திரர்‌ 
வசதிகளுக்கு முக்கியத்துவம்‌ கொடுக்காமல்‌, 
சந்தோஷத்திற்கு முக்கியத்துவம்‌ 
கொடுக்கிறார்கள்‌. 


ரே 
ால்‌ அது 


நோவாவுடைய குமாரரின்‌ வம்சங்கள்‌, 
கர்த்தருடைய சித்தத்தின்‌ பிரகாரமாகவும்‌, 
நோவாவுடைய ஆலோசனையின்‌ 
பிரகாரமாகவும்‌, இந்தப்‌ பூமியிலே வெவ்வேறு 
ஜாதிகளாக  பிரிந்திருந்தார்கள்‌. த 
ஜாதியார்‌ தங்களை தேவனைவிடவும்‌, 
நோவாவைவிடவும்‌ ஞானமுள்ளவர்களாகவும்‌, 
புத்தியுள்ளவர்களாகவும்‌ நினைத்துக்‌ 
கொள்கிறார்கள்‌. அவர்களுக்கு பூமியின்‌ 
மீதெங்கும்‌ சிதறிப்போய்‌, வெவ்வேறு 


இடங்களில்‌ குடியிருக்க பிடிக்கவில்லை. ஒரே 
இடத்தில்‌ எல்லா 
குடியிருக்கவேண்டும்‌ 
ஆலோசனைபண்‌ ணுகிறார்கள்‌ 


ஜாதியாரும்‌ 


என்று 


தவாவை - குரான்‌. வள்வங்கள்‌ 
ஜாதிகளாக 
பூமியெங்கும்‌ ஒரே 
விதமான பேச்சும்‌. 
இருக்கிறது ஆதி ப க 
ஒன்றாய்க்கூடி 
தல்‌ எொருக்க்தது.. சர்க்‌ எ ேகவது 
ஒருவருக்கொருவர்‌ புரிகிறது. அவர்கள்‌ 
ஒருவரையொருவர்‌ நேசிக்கிறார்கள்‌. 
ஒருவருக்கொருவர்‌ உதவி 
செய்துகொள்கிறார்கள்‌. இவை. 
எல்லாவற்றிற்கும்‌, ஒரே இடத்தில்‌ கூடிவந்து 
வாசம்பண்ணுவதே, 
உறலியாயிருக்கும்‌ 
நினைக்கிறார்கள்‌. 
பூமியில்‌ முதலாவது பாஷை எது 
என்பது பற்றி மொழியியல்‌ அறிஞர்களிடையே 


என்று 


பூமியில்‌ பேசப்பட்ட முதலாவது மொழி என்று 
கூறுகிறார்கள்‌. பழைய ஏற்பாட்டை தேவன்‌ 
எபிரெய மொழியில்‌ வெளிப்படுத்தியதினாலும்‌. 
இயேசு கிறிஸ்து பவுலிட பேசியபோது, 
எபிரெய மொழியில்‌ பேசியதினாலும்‌ எபிரெய 
பாஷையே பூமியில்‌ பேசப்பட்ட முதலாவது 
பாஷை என்று வேதபண்டிதர்களில்‌ சிலர்‌ 
கூறுகிறார்கள்‌. பவுல்‌ அப்போஸ்தலருக்குக்‌ 
கிரேக்க பாஷையும்‌ நன்றாகத்‌ தெரியும்‌ 
(அப்‌ 21:40; அப்‌ 22:2; அப்‌ 26-14). 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


பூமியின்‌ ஜாதிகள்‌ ஒரே இடத்தில்‌ 
குடியிருப்பதற்கு, வசதியான இடத்தை 
தேடிக்கண்டுபிடிக்கிறார்கள்‌. ஜனங்கள்‌ 
ந பிரமாணம்பண்ணுகையில்‌, 
சமபூமியைக்கண்டு, 
அங்கே குடியிருக்கிறார்கள்‌ (ஆதி 11:2). 
சிநெயார்‌ தேசம்‌ சமபூமியாயிருப்பதினால்‌, 
அந்தப்‌ பூமியே தங்களுடைய குடியிருப்புக்கு 
ஏற்ற பூமி என்று மனுபுத்திரர்‌ 
நினைக்கிறார்கள்‌. 
ஜலப்பிரளயத்திற்குப்‌ பின்பு நூறு 
வருஷமாயிற்று. ஜனங்கள்‌ அரராத்‌ 
மலையிலிருந்து ஐபிராத்து நதியின்‌ கிழக்கு 
திசையை நோக்கி பிரயாணம்‌ 
பண்ணுகிறார்கள்‌. “சிநெயார்‌' தேசம்‌ என்பது 
பாபிலோனியா தேசத்தைக்‌ குறிக்கும்‌ 
(ஆதி 14 ஏசா 141; தானி 1:2; 
சக 5:11). 


சிநெயார்‌ தேசம்‌  மகாவிஸ்தாரமான 
பூமி. இங்கே கனிலிருட்சங்கள்‌ ஏராளமாய்‌ 
முளைத்திருக்கிறது. நோவாவுடைய 
குமாரின்‌ வம்சங்களில்‌ ஏராளமானோர்‌ 
இருக்கிறார்கள்‌. இவர்கள்‌ எல்லோரும்‌. 
குடிமிருப்பதற்கு போதுமான இடவசதி 
சிநெயார்‌ தேசத்திலுள்ளது. இந்த ப்‌ 
விளைச்சல்‌ அவர்களுக்கு போதுமான 
ஆகாரத்தைக்‌ கொடுக்கிறது. இதிலுள்ள 
மேய்ச்சல்‌ நிலம்‌ அவர்களுடைய மந்தைக்கு 
தேவையான தீவனத்தை தாராளமாய்க்‌ 
கொடுக்கிறது. 


நோவாவுடைய குமாரரின்‌ வம்சங்கள்‌ 
இந்தப்‌ பூமியிலே. ஜாதிகளாக 


பிரிந்திருக்கிறார்கள்‌. பிரிந்திருக்கிற 
அவர்கள்‌ தங்களை ஒன்றாய்க்‌ கூட்டச்‌ 


சண்டை 
தேவையில்லாத 
வாக்குவாதங்களும்‌ ஏற்படாது. 


மத்தியிலே. 





i FTE 
ETT 


ஒவ்வொரு க தங்களுக்கு 
நியமிக்கப்பட்ட தேசத்தில்‌. போய்‌ 
குடியிருக்கவேண்டும்‌.  ஒன்றாய்க்கூடி ஒரே 
இடத்தில்‌ குடியிருப்பது அவர்களுக்கு: 
பாதுகாப்பைக்‌ கொடுத்தாலும்‌, அவர்கள்‌ 
மனுஷருடைய பாதுகாப்பைவிட, 
கர்த்தருடைய பாதுகாப்பையே நாடவேண்டும்‌. 


ரின்‌ ஜாதிகள்‌ ஒரே 
இடத்தில்‌ குடியிருந்து, தங்களைப்‌ 
பாதுகாத்துக்கொள்ள அரண்களைக்‌ 
கட்டவேண்டும்‌ என்று 
திட்டம்பண்ணுகிறார்கள்‌. தங்களுடைய 
வீடுகளை ஒரே இடத்தில்‌ கட்டி ஒரு பெரிய 
நகரத்தை ஏற்படுத்த வேண்டும்‌ என்பது 
அவர்களுடைய திட்டம்‌. 


சிநெயார்‌ தேசத்தில்‌ குடியிருக்கிற 
ஜனங்கள்‌, “நாம்‌ பூமியின்‌ மீதெங்கும்‌ 
சிதறிப்போகாதபடிக்கு, நமக்கு ஒரு 
நகரத்தையும்‌ வானத்தை  அளாவும்‌ 
சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும்‌ கட்டி 
நமக்குப்‌ பேர்‌ உண்டாகப்‌ பண்ணுவோம்‌ 
வாருங்கள்‌" (ஆதி 11:4) என்று தங்களுக்குள்‌ 
சொல்லிக்கொள்கிறார்கள்‌ 


ஒரு நகரத்தையும்‌, ஒரு கோபுரத்தையும்‌ 
கட்டவேண்டும்‌ என்பது அவர்களுடைய 
திட்டம்‌. தங்களுடைய திட்டத்தை நிறைவேற்ற 
எல்லா ஜாதியாரும்‌ ஒன்றாய்க்‌ 
கூடுகிறார்கள்‌. அவர்கள்‌, “நாம்‌ செங்கல்‌. 
அறுத்து, அதை நன்றாய்ச்‌ சுடுவோம்‌ 
வாருங்கள்‌! (ஆதி 113) என்று 
ஒருவரோடொருவர்‌ பேசிக்கொள்கிறார்கள்‌. 


செங்கல்‌ அறுப்பதைப்‌ பற்றி 

வேதாகமத்தில்‌ இந்த வசனத்தில்‌ 

ன்முறையாகக்‌ கூறப்பட்டிருக்கிறது. 
(யாத்‌ 1:14; யாத்‌ 5:7/8,18-19; 2சாமு 12:31) 


பாலஸ்தீன தேசத்தில்‌ செங்கல்‌. 
அறுக்கும்போது அதைச்‌ சூரிய வெயிலில்‌ 
உலர வைப்பார்கள்‌. ஆனால்‌ இங்கு அவற்றை 
நன்றாய்ச்‌ சுடுகிறார்கள்‌. இதனால்‌ செங்கல்‌. 
அறுக்கும்‌ வேலை துரிதமாக நடைபெறும்‌. 
தேவனுக்கு எதிராகக்‌ கலகம்‌ பண்ணும்போது. 
ஜனங்கள்‌ துரிதமாகவே செயல்படுவார்கள்‌. 
பாபிலோனில்‌ இன்னும்‌ 
கேணிகள்‌ ஏராளமாக 
அக்காலத்தில்‌ நிலக்கீலினால்‌ 
கட்டிடங்கள்‌ இன்னும்‌ வலுவாக 
குட்டிடக்கலைஞர்களுக்கு இது 
ஆச்சரியமான விஷயம்‌. 


நிலக்கீல்‌ 
உள்ளன. 
பவ 
உள்ளன. 
மிகவும்‌ 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


தங்களுக்கு ஒரு நகரத்தையும்‌, 
கோபுரத்தையும்‌ கட்டவேண்டும்‌ என்று 
மனுபுத்திரர்‌ எல்லோருமே விரும்புகிறார்கள்‌. 
அவர்கள்‌ தங்களுடைய விருப்பத்தை 
மற்றவர்களோடு பகிர்ந்துகொண்டு, இந்த 
வேலையிலே எல்லோரும்‌ தங்களை 
ஈடுபடுத்திக்கொள்கிறார்கள்‌. 


சிநெயார்‌ தேசத்தில்‌ கண்க 
ஜனங்களுக்கு கட்டிடத்தைக்‌ கட்ட தெரியு 
ஆனால்‌ கட்டிடம்‌ த்க்‌ 
தேவையான பொருட்கள்‌ சிநெயார்‌ தேசத்தில்‌ 
இல்லை. ஆனாலும்‌ மனுபுத்திரர்‌ அதைப்‌ 
பார்த்து சோர்ந்துபோகவில்லை. 
அவர்களிடத்தில்‌ கல்லுக்குப்‌ பதிலாக 
செங்கலும்‌, சாந்துக்குப்‌ பதிலாக நிலக்கீலும்‌ 
இருக்கிறது (ஆதி 11:3). 


நகரத்திலுள்ள வீடுகளையும்‌, 
கோபுரத்தையும்‌ கல்லால்‌ கட்டினால்‌ அது 
வலுவாகிரக்கும்‌.. ஆனால்‌... சிநெயர்‌ 
தேசத்தில்‌ கை 


கல்லை 
வ்‌ சாந்தைப்‌ 
பயன்படுத்தலேண்டும்‌. ஆனால்‌ அந்த 
தேசத்தில்‌ சாந்தும்‌ இல்லை. இதைப்‌ பார்த்து 
அவர்கள்‌ சோர்ந்துபோய்விடவில்லை. 
அவர்கள்‌ கல்லுக்குப்பதிலாக செங்கலையும்‌, 
சாந்துக்கு பதிலாக நிலக்கீலையும்‌ 
பயன்படுத்தவேண்டும்‌. என்று 
திட்டமிடுகிறார்கள்‌. 
புல்லும்‌. சாந்தம்‌ இல்லை 
என்பதற்காக, அவர்கள்‌ நகரத்தைக்‌ 
கட்டுவதையும்‌, கோபுரத்தைக்கட்டுவதையும்‌ 
நிறுத்திவிடவில்லை. மனுபுத்திரர்‌ தங்களுடைய 
தீர்மானத்தில்‌ உறுதியாயிருக்கிறார்கள்‌. 
கர்த்தருடைய 
நமக்கு சில 
குறைவுகளும்‌, 


சமயங்களில்‌ 
வாய்ப்பு 
ஏற்படலாம்‌. பொருளாதாரம்‌ குறைவு படலாம்‌. 


ஊழியத்தை த 


குறைவுகளும்‌ 


நமக்கு ஏற்பட்டிருக்கும்‌. குறைவுகளை 
நோக்கிப்‌ பார்த்து, நாம்‌ செய்யவேண்டிய 
ஊழியத்தை நிறுத்திவிடக்கூடாது. நமக்கு 
குறைவு ஏற்பட்டாலும்‌, அந்தக்‌ குறைவை 
நிறைவாக்குகிற. கர்த்தரை நோக்கிப்‌ 
பார்க்கவேண்டும்‌. கர்த்தர்‌ நமக்கு 
நியமித்திருக்கிற ஊழியத்தை நேர்த்தியாய்‌ 
நிறைவேற்றவேண்டும்‌. 





i= THE 
TT 


நிலக்கீலையும்‌ பயன்படுத்தியதுபோல, கர்த்தர்‌ 
நமக்கு கொடுக்கும்‌  வாய்ப்புக்களையும்‌, 
வசதிகளையும்‌ பயன்படுத்தி, கர்த்தருடைய 
ஊழியத்தை தொடர்ந்து செய்யவேண்டும்‌. 


மனுபுத்திரர்‌ ஒரு நகரத்தையும்‌, ஒரு 
கோபுரத்தையும்‌ கட்டினாலும்‌, அவர்களுடைய 
மனதும்‌ சிந்தையும்‌ இருதயமும்‌ கர்த்தருக்கு 
முன்பாக சுத்தமாகயில்லை. அவர்கள்‌ இந்தப்‌ 
பூமியின்‌ மீதெங்கும்‌ சிதறிப்போகக்கூடாது 
என்பதற்காக தங்களுக்கு நகரத்தைக்‌ 
கட்டுகிறார்கள்‌. லோகத்திற்கு. 
போய்விடவேண்டும்‌. என்றும்‌. ஆசையில்‌, 
வானத்தை அளாவும்‌ சிகரமுள்ள ஒரு 
கோபுரத்தைக்‌ கட்டுகிறார்கள்‌. இவற்றை. 
கட்டுவதன்‌ மூலமாக தங்களுக்கு பேர்‌ 
உண்டாகப்பண்ணவேண்டும்‌ என்பதே. 
அவர்களுடைய நோக்கமாயிருக்கிறது. 

மனுபுத்திரர்‌ வானத்தை  அளாவும்‌ 
சிகரமுள்ள கோபுரத்தைக்‌ கட்டி, தங்களை 
தேவனுக்கு மேலாக ஒஉயர்த்துகிறார்கள்‌. 
நேவனுக்கு விரோதமாகக்‌ 
குலசுப்பண்ணுகிறார்கள்‌. தேவனுடைய 
வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல்‌, தங்களுடைய 
சுயஆசைகளுக்கு இடங்கொடுத்து, அதை 
நிறைவேற்ற முயற்சி செய்கிறார்கள்‌. 


தங்களுக்கு... பேர்‌ உண்டாகப்‌ 
பண்ணவேண்டும்‌ என்பது மனுபுத்திரருடைய 
விருப்பமாயிருக்கிறது. அவர்களுடைய 
பின்சந்ததியார்‌, அவர்களைப்பற்றி 
நினைவுகூரவேண்டும்‌. அவர்கள்‌ தங்கள்‌ 
முன்னோர்களை மறந்துவிடக்கூடாது. 
அதற்காக... ஒரு நகரத்தையும்‌, ஒரு 
கோபுரத்தையும்‌ கட்டி தங்களுக்கு பேர்‌ 
உண்டாகப்பண்ணவேண்டும்‌ என்பது 
அவர்களுடைய திட்டமாயிருக்கிறது. 


யோசனையில்‌: 
மத்‌ 
நகரத்தையும்‌ 


த்‌ டைய 
பெருமையும்‌, பேராசையும்‌, 
இருக்கிறது. அவர்கள்‌ 
கோபுரத்தையும்‌ கட்டினாலும்‌, 
பின்சந்ததியார்‌ மத்தியிலே அவர்களால்‌ 
தங்களுக்கு நல்ல பெயரை உண்டாக்க 
முடியாது. இந்தக்‌ கோபுரத்தின்‌ மூலமாக 
அவர்கள்‌ தங்களுடைய 
பேராசையையும்‌, 
தங்களுடைய பின்சந்ததியாருக்கு 
'வெளிப்படுத்தி காண்பிப்பார்கள்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


பாபேல்‌ கோபுரத்தை கட்டியவர்களின்‌. 
மதியீனத்தைப்பற்றி இந்தப்‌ பூமியில்‌ எல்லா 


மனுபுத்திரரின்‌ ஞானத்தையும்‌, 
வெளிப்படுத்தாமல்‌, 

மதியீனத்தையே 

தங்களுக்கு பேர்‌ உண்டாகப்பண்ணவேண்டும்‌ 
என்பதற்காக மனுபுத்திரர்‌ பாபேல்‌ 
கோபுரத்தைக்‌ கட்டினார்கள்‌. ஆனால்‌. 
அவர்களுக்கு. இந்தக்‌ கோபுரத்தின்‌ 
மூலமாய்‌ நல்ல பெயர்‌ உண்டாகாமல்‌, கெட்ட 
பெயரே உண்டாயிற்று. 


தாங்கள்‌ பூமியின்‌ 
சிதறிப்போகக்கூடாது 
மனுபுத்திரருடைய திட்டம்‌. நோவாவுடைய 
குமாரின்‌ வம்சங்கள்‌ இந்தப்‌ பூமியிலே 
ஜாதிகளாகப்‌ பிரிந்திருக்கிறார்கள்‌. இவர்கள்‌ 
எல்லோரும்‌ நிம்ரோத்தின்‌ காலத்தில்‌ 
ஒன்றாய்க்‌ கூட்டிச்‌ சேர்க்கப்படுகிறார்கள்‌. 
நிம்ரோத்‌ கர்த்தருக்கு முன்பாக பலத்த 
வேட்டைக்காரனாயிருக்கிறான்‌. அவள்‌ 
சர்தரக்கு விரோதமான காரியங்களை 
செய்கி; காட்டு மிருகங்களை 
னவ தமான மனுஷரை 
வேட்டையாடி தன்னிடத்தில்‌ 
சேர்த்துக்கொள்கிறான்‌. 


தன்னோடு கூடயிருக்கிற ஜனங்கள்‌ 
பூமியின்‌ மீதெங்கும்‌ சிதறிப்போகக்கூடாது 
என்பதும்‌, அவர்கள்‌ எல்லோரும்‌. ரே 
இடத்தில்‌ குடிமிருக்கவேண்டும்‌. 
நிம்ரோத்தின்‌ திட்டம்‌. இதற்காக 
மனுபுத்திரருக்கு ஒரு 
கட்டுகிறான்‌. உலகம்‌ முழுவதையும்‌ ௮ ஆளுகை 
செய்யவேண்டும்‌ என்பது நிம்ரோத்தின்‌ 
விருப்பம்‌. தனக்கும்‌ தன்னோடு கூடமிருக்கிற 
ஜனங்களுக்கும்‌ பாதுகாப்பு 
'கிடைக்கவேண்டுமென்றால்‌, அவர்கள்‌ 
எல்லோரும்‌ சிதறிப்போகாதபடிக்கு, ஒரு 
நகரத்தில்‌ குடியிருக்கவேண்டும்‌ என்று 
நிம்ரோத்‌ திட்டம்‌ பண்ணுகிறான்‌. 


மீதெங்கும்‌. 
என்பது, 





i FTE 
TT 


மனுபுத்திரர்‌ எல்லோரும்‌ ஒரே இடத்தில்‌. 
குடியிருந்தால்‌, அவர்களை ஆளுகை 
செய்வது நிம்ரோத்திற்கு எளிதாகமிருக்கும்‌. 
நிம்ரோத்தால்‌ அவர்கள்‌ எல்லோரையும்‌: 
கவனமாய்க்‌ கண்காணிக்க முடியும்‌. 
அவர்களுக்கு பொதுவான பாதுகாப்பு 
கிடைக்கும்‌. நிம்ரோத்‌ மனுபுத்திரர்‌ 
எல்லோர்மீதும்‌ அதிகாரம்‌ 
செலுத்துகிறான்‌. அவர்களை தன்னுடைய 
ஆளுகைக்குட்படுத்துகிறான்‌. 


கர்த்தரே சர்வஆளுகையுள்ளவர்‌. 
நிம்ரோத்‌ தன்னுடைய தேசத்தை ஆளுகை 
செய்யலாம்‌. அதுவும்‌ அவன்‌ கர்த்தருக்கு 
கீழ்ப்டிந்துதான்‌ ஆளுகை செய்யவேண்டும்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய சித்தத்தின்‌ 
பிரகாரமாக ராஜாக்களை சிங்காசனத்தில்‌ 
அமரச்‌ செய்கிறார்‌. சிங்காசனத்தில்‌ 
அமர்ந்திருக்கிற ராஜாக்களை கீழே தள்ளியும்‌ 
விடுகிறார்‌ 


நிம்ரோத்தின்‌ 
மேட்டிமையும்‌ றது. 
தானும்‌ கர்த்தரைப்போல, 
சர்வஆளுகையோடிருக்கவேண்டும்‌ என்று 
நிம்ரோத்‌ பேராசைப்படுகிறான்‌. கர்த்தர்‌ 
மாத்திரமே கர்த்தாதி கர்த்தாவாகவும்‌, 
ராஜாதி ராஜாவாகவும்‌ இருக்கிறார்‌. ஆனால்‌ 
நிம்ரோத்தோ தன்னுடைய சிங்காசனத்தை, 
கர்த்தருடைய சிங்காசனத்திற்கு மேலாக 
உயர்த்த விரும்புகிறான்‌. அதற்காக 
வானத்தை அளாவும்‌ சிகரமுள்ள ஒரு 
கோபுரத்தைக்‌ கட்டுகிறான்‌. 


கர்த்தரே மகிமையுள்ளவர்‌. 


மனதில்‌ பெருமையும்‌ 
இருக்கி) 


கர்த்தரைப்போல 

வரவேண்டும்‌ என்று 

தனக்கு பேர்‌ 

என்பதற்காக நகரத்தையும்‌ கோபுரத்தையும்‌ 
கட்டுகிறான்‌. கர்த்தருடைய நாமம்‌ 
மாத்திரமே மகிமையுள்ளது. அவருடைய 
நாமம்‌ மாத்திரமே வல்லமையும்‌, 
மாட்சிமையுமுள்ளது. நாம்‌ கர்த்தருக்கு 
முன்பாக. நம்மைத்‌ தாழ்த்தவேண்டும்‌. 
நிம்ரோத்திடத்தில்‌ பணிவும்‌ 
மனத்தாழ்மையுமில்லை. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


பாபேல்‌ கோபுரத்தைக்‌ கட்டும்‌. 
வரையிலும்‌ பூமியில்‌ எல்லா ஜாதியாருக்கும்‌ 
ஒரே பாஷையே இருந்தது. ஒரேவிதமான 
விக்கிரகாராதனையே இருந்தது. 
தேவன்‌ அவர்களுடைய பாஷையைத்‌ 
தாறுமாறாக்கினார்‌. மார்க்கக்‌ காரியங்களிலும்‌, 
மேலும்‌ அநேக சமுதாயக்‌ காரியங்களிலும்‌ 
அவர்கள்‌ ஒத்துப்போகாமல்‌ முரண்பட்டுப்‌ 
பிரிந்து போனார்கள்‌. இதன்‌ 
வாயிலாகப்‌ பூமியின்மீது பல்வேறு 
பாஷைக்காரரும்‌, ஜாதிக்காரரும்‌. 
உண்டானார்கள்‌. 


எபிரெய மொழியில்‌ “தொடுதல்‌, 
அளாவதல்‌' என்னும்‌ பொருளைத்‌ தரும்‌ 
வார்த்தையில்லை. ஆகையினால்‌ பாபேல்‌. 
கோபுரம்‌ வானத்தை எட்டுமளவிற்கு மிகவும்‌ 
உயரமானது என்று பொருள்கூறக்கூடாது. 
பாபேல்‌ கோபுத்தின்‌ உச்சிப்பகுதி 
வானங்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது. 

1876... ஆம்‌ ஆண்டில்‌ பாபேல்‌ 
கோபுரத்தைப்‌ பற்றி பாபிலோனில்‌ ஒரு 
விரிவான. ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. 
கோபுரம்‌ கட்டுவதற்காக விரிவான மைதானம்‌. 
இருந்தது. அதன்‌ நீளம்‌ 1156 அடி, அதன்‌ 
அகலம்‌ 900 அடி. இந்த வளாகத்தின்‌ 
நடுவில்‌ ஒரு மேடை அமைக்கப்பட்டிருந்தது. 
இந்த மேடை 450 அடி அகலமும்‌, 1056 அடி 
நடும்‌ க உடையது. ஒவ்வொரு பக்கத்திலும்‌ 

வாயிலாக இந்த மேடைக்கு 
நான்கு ம்‌ 


மேடையின்‌ மையப்பகுதியில்‌ 
கட்டியிருக்கிறார்கள்‌. இந்த 
அஷவாத்தில்‌  எரானமாள 
உள்ளன. 
பல்வேறு. தெய்வங்களின்‌. 


ந்த 
கோபுரத்தைக்‌ 
மேடையின்‌ 
விக்கிரகங்கள்‌ 
அவர்களுடைய 
விக்கிரகங்களாகும்‌. 

இதன்மீது எழுப்பப்பட்டிருக்கும்‌ பாபேல்‌ 
கோபுத்தின்‌ மொத்த உயரம்‌ 300 அடியாகும்‌. 
இந்தப்‌ பீடத்தின்மீது ஏழு தட்டுகளாகக்‌ 
கோபுரம்‌ கட்டப்பட்டிருக்கிறது. 


1. முதலாவது தட்டு - பரப்பளவு 300 சதுர 
அடி, உயரம்‌ 110 அடி 


2. இரண்டாவது தட்டு - பரப்பளவு 260 
சதுர அடி, உயரம்‌ 60 அடி. 





i= THE 
TT 


3. மூன்றாவது தட்டு - பரப்பளவு 200. 
சதுர அடி, உயரம்‌ 20 அடி 


நான்காவது தட்டு - பரப்பளவு 170. 
சதுர அடி, உயரம்‌ 20 அடி 


ஐந்தாவது தட்டு - பரப்பளவு 140 சதுர 
அடி உயரம்‌ 20 அடி 


ஆறாவது தட்டு - பரப்பளவு 110 சதுர 
அடி, உயரம்‌ 20 அடி 


ஏழாவது தட்டு - 80 அடி நீளமும்‌, 60. 
அடி அகலமும்‌ உள்ளது. உயரம்‌ 50 
அடி 


ஏழாவது தட்டின்மீது பீடம்‌ 
கட்டப்பட்டிருக்கிறது. அந்தப்‌ பீட நீளம்‌ 
80 அடி, அகலம்‌ 60. இது பெல்‌-மேரோதாக்‌. 
என்னும்‌ தெய்வத்தின்‌ கோயிலாகும்‌. 


பாபேல்‌ கோபுரத்தைக்‌ 
ஓரளவு கட்டி முடித்து விட்டார்கள்‌. 
கோபுரத்தைக்‌ கட்டிவிட்டு, நகரத்தைக்‌ 
கட்டும்போது தேவன்‌ அவர்களைப்‌ பூமியின்‌ 
மீதெங்கும்‌ சிதறிப்போகப்‌ பண்ணினார்‌ 
அப்பொழுது அவர்கள்‌ நகரம்‌ கட்டுகிறதை 
விட்டுவிட்டார்கள்‌ (ஆதி 11:48) 


பாபேல்‌ கோபுரத்‌ 
இரட்நர்களாக இருந்திருக்க கண்டும்‌ 


இவர்கள்‌ அக்காலத்துத்‌ தெய்வங்களோடு 
எப்போதும்‌ யுத்தம்‌ பண்ணிக்‌ 
கொண்டிருப்பார்கள்‌. நிம்ரோத்‌ ஒரு 
பராக்கிரமசாலி என்று அழைக்கப்படுகிறான்‌. 
ஆதி 6:4 ஆவது வசனத்திலும்‌, 
இராட்சதர்கள்‌ “பேர்பெற்ற  மனுஷராகிய 
பலவான்கள்‌' ஆக இருந்தார்கள்‌ என்று 
கூறப்பட்டிருக்கிறது. தேவகுமார்‌ 
மனுஷகுமாரத்திகளோடு கூடுகிறதினால்‌ 
இராட்சதர்கள்‌ பிறந்தார்கள்‌. (ஆதி 6:4) 

i மீதெங்கும்‌ 
ததறிபபகக்கப்கது என்பதற்காக ஜனங்கள்‌ 
கோபுரத்தையும்‌, நகரத்தையும்‌ கட்டினார்கள்‌. 
ஆனால்‌ அவர்களைப்‌ 
பூமியின்‌ மீதெங்கும்‌ சிதறப்போகப்‌ 

(ஆதி 11:49; 


கட்டியவர்கள்‌ 


பண்ணினார்‌. உபா. 32:8; 
அப்‌ 17:26). 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


தாறுமாறான பாஷை 
ஆதி 11: 


ஆதி 11:5. மனுபுத்திரர்‌ கட்டுகிற 
நகரத்தையும்‌ கோபுரத்தையும்‌ 
பார்க்கிறதற்குக்‌ கர்த்தர்‌ இறங்கினார்‌. 


ஆதி 116. ல கர்த்தர்‌ இதே, 

கூட்டமாய்‌ 

அவர்கள்‌ 

ஒரே பாஷையும்‌ 

இருக்கிறது; அவர்கள்‌ இதைச்‌ செய்யத்‌ 

தொடங்கினார்கள்‌; இப்பொழுதும்‌ 

தாங்கள்‌ செய்ய நினைத்தது ஏன்றும்‌ 

தடைபடமாட்டாது என்று 
இருக்கிறார்கள்‌. 


ஆதி 11:7. நாம்‌ இறங்கிப்போய்‌, ஒருவர்‌ 
பேசுவதை மற்றொருவர்‌ 
அறியாதபடிக்கு, அங்கே அவர்கள்‌ 
பாஷையையத்‌ தாறுமாறாக்குவோம்‌ 
என்றார்‌. 


ஆதி 11:8. 
அவர்களை 


பூமியின்மீதெங்கும்‌ 
சிதறிப்போகப்பண்ணினார்‌; 
அப்பொ நகரம்‌ 
விட்டுவிட்டார்கள்‌. 


அப்படியே கர்த்தர்‌ 
அவ்விடத்திலிருத்து 


கட்டுகிறதை 


ஆதி 119. பூமியெங்கும்‌ வழங்கின 
பாஷையைக்‌ கர்த்தர்‌ அவ்விடத்தில்‌ 
தாறுமாறாக்கினபடியால்‌, அதின்‌ பேர்‌ 
பாபேல்‌ என்ணப்பட்டதூு கர்த்தர்‌ 
அவர்களை அவ்விடத்திலிருந்து 
பூமியின்மீதெங்கும்‌ சிதறிப்‌ 
போகப்பண்ணினார்‌. 


கோபுரத்தையும்‌ 
கட்டுகிறவர்கள்‌ மனமேட்டிமையாயும்‌, 
பெருமையாயும்‌ இருக்கிறார்கள்‌. தாங்கள்‌ 
செய்ய நினைப்பது ஒன்றும்‌ தடைபடமாட்டாது 
என்று தங்கள்‌ மனதில்‌ இருமாப்பான 
சிந்தனையோடிருக்கிறார்கள்‌. கர்த்தரோ 
அவர்களுடைய பாஷையை 
தாறுமாறாக்குகிறார்‌. அவர்களை 
அல்விடத்திலிருந்து பூமியின்‌ 'மீதெங்கும்‌ 
சிதறிப்போகப்பண்ணுகிறார்‌. 


நகரத்தையும்‌ 





i FTE 
ETT 


கர்த்தருடைய கிரியைகளெல்லாமே. 
நீதியும்‌ நியாயமுமானவை. அவர்‌ 
மனுஷருடைய இருதயங்களின்‌ நினைவுகளை 
அறிந்திரக்கிறார்‌. தங்களுக்கு பேர்‌ 
உண்டாகப்‌. பண்ணவேண்டும்‌ ன்‌ ற்‌ 
மனுபுத்திரர்‌ 
அளாவும்‌: 
கட்டுகிறார்கள்‌. 
நீதிமினால்‌ அவர்களை எ ாயந்திக்கதோ்‌. 
கர்த்தருடைய கரம்‌ பாவத்திற்கு 
விரோதமாகவும்‌, பாவிகளுக்கு 
விரோதமாகவும்‌ நீட்டப்பட்டிருக்கிறது. 
பாவிகள்‌... தேவனுடைய நீதியினால்‌. 
தண்டிக்கப்படுவார்கள்‌. 


மனுபுத்திரர்‌ கட்டுகிற நகரத்தையும்‌ 
கோபுரத்தையும்‌ பார்க்கிறதற்குக்‌ கர்த்தர்‌ 
இறங்குகிறார்‌ (ஆதி 11:5). மனுபுத்திரர்‌ 
என்னும்‌ வார்த்தை ஆதாமின்‌ புத்திரரைக்‌ 
குறிக்கிறது. இவர்கள்‌ ஆதாமைப்போலவே 
கர்த்தருடைய கட்பளைக்கு கீழ்ப்படியாமல்‌. 
பாவம்‌ செய்கிறார்கள்‌. 
பிள்ளைகளிடத்தில்‌ 


பாவமான சுபாவம்‌, 


காணப்படுகிறது. 


மனுஷரைப்‌ போலவே தேவனும்‌ 
பாணம்‌ பண்ணியதற்குத்‌ வேதாகமத்தின்‌ 
எடுத்துக்காட்டுக்கள்‌ உள்ளன. 


ஆதி 


ர்‌ கரத்தையும்‌ 

ஆ ஏபேரின்‌ 

சேர்ந்து, 

வேலைகளை 

கர்த்தரால்‌. 

தொந்துகொல்ளப பகம்‌ அவர்கள்‌ 

கர்த்தருடைய பிள்ளைகள்‌. நகரத்தையும்‌: 

கோபுரத்தையும்‌ கட்டுகிறவர்களோ 

மனுபுத்திரர்கள்‌. இவர்கள்‌ பாவிகளாகவும்‌, 

'தேவபக்தியற்றவர்களாகவும்‌ இருக்கிறார்கள்‌. 

இவர்கள்‌ தேவனுடைய வார்த்தைக்கு 

கீழ்ப்படியாமல்‌, அவருக்கு விரோதமாகக்‌ 
கலகம்பண்ணுகிறார்கள்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


கர்த்தர்‌ நித்தியமானவர்‌. கர்த்தருடைய 
ஆலோசனைகள்‌ எல்லாமே நீதியும்‌ 
பரிசுத்தமுமானது. கர்த்தர்‌ தம்முடைய 
தேவத்துவத்தில்‌, மனுபுத்திரருடைய 
பாவத்திற்கு விரோதமாக 
ஆலோசனைபண்ணுகிறார்‌. அவர்கள்‌ 
கட்டுகிற நகரத்தையும்‌ கோபுரத்தையும்‌ 
பார்க்கிறதற்கு, கர்த்தர்‌ 
பரலோகத்திலிருந்து, பூமிக்கு 
இறங்கிவருகிறார்‌. 


இந்தப்‌ 


மனுபுத்திரர்‌ தங்கள்‌ பாவங்க 
மனந்திரும்ப வேண்டும்‌ னத 
கர்த்தருடைய விருப்பம்‌. அவர்களை உடனே 
அழித்துப்போடவேண்டும்‌ என்பது, 
கர்த்தருடைய சித்தமல்ல. கர்த்தர்‌ பாவிகளை 
தண்டிப்பதற்கு முன்பாக, தங்கள்‌ 
பாவங்களுக்கு மனந்திரும்ப அவர்களுக்கு 
வாய்ப்புக்களைக்‌ கொடுக்கிறார்‌. இது 
கர்த்தருடைய கிருபை நாம்‌ கர்த்தருடைய 
யும்‌ இரக்கத்தையும்‌ 
அசட்டைபண்ணிவிடக்கூடாது. 
கர்த்தர்‌ டய 
வார்த்தைகளினாலும்‌, ன்னு 
ஆலோசனைகளினாலும்‌, கட்டளைகளினாலும்‌ 
புத்தி சொல்லுகிறார்‌. 
சிந்தனைகளும்‌, 
ம்‌ வீணானவை. தங்களுக்கு பேர்‌ 
உண்டாகப்‌ பண்ணவேண்டும்‌ என்பதற்காக, 
அவர்கள்‌ நகரத்தையும்‌ கோபுரத்தையும்‌ 
கட்டுகிறார்கள்‌. தாங்கள்‌ செய்ய நினைப்பது 
ஒன்றும்‌ தடைபடமாட்டாது என்றும்‌ அவர்கள்‌ 
இருமாப்பாய்‌ சிந்திக்கிறார்கள்‌. 
த்திரரிடத்தில்‌ தெய்வபயமில்லை. 
கர்த்தருக்குப்‌ பயப்படுவதே ஞானத்தின்‌ 
ஆரம்பம்‌. ஆனால்‌ அவர்களோ கர்த்தருக்கு 
பயப்படாமல்‌, தங்களிடத்தில்‌ ஞானம்‌ 
இருப்பதாக நினைக்கிறார்கள்‌. தங்களுக்கு 
அறிவும்‌, புத்தியும்‌ இருப்பதாக அவர்கள்‌ 
சொல்லுகிறார்கள்‌. கர்த்தர்‌ அவர்களுடைய 
பாவங்களை உணர்த்துகிறார்‌. ஆனால்‌. 
அவர்களோ தங்கள்‌ பாவங்களை உணர 
மறுக்கிறார்கள்‌. அவர்கள்‌ நகரத்தையும்‌ 
கோபுரத்தையும்‌ கட்டுவதை அவர்கள்‌ 
நிறுத்திப்போடவேண்டும்‌ என்று கர்த்தர்‌ 
எதிர்பார்க்கிறார்‌. ஆனால்‌ அவர்களோ 
நகரத்தையும்‌ கோபுரத்தையும்‌ தொடர்ந்து 
கட்டுகிறார்கள்‌. 





i= FTE 
TT 


கர்த்தருடைய 
வார்த்தைக்கும்‌ கீழ்ப்படியவில்லை, 
அவருடைய கட்டளைக்கும்‌ கீழ்ப்படியவில்லை. 
தம்முடைய வார்த்தைக்கு 
கீழ்ப்படியவில்லையென்றால்‌, 

அவர்களை 

தண்டிப்பார்‌. கர்‌ 

தண்டித்தாலும்‌, க 

அவருடைய 

வெளிப்படும்‌. 


கர்த்தர்‌ நம்முடைய _ பாவத்திற்குதக்க 
பிரகாரம்‌ நம்மைத்‌ தண்டிப்பதில்லை. அப்படி 
தண்டித்தால்‌, நம்மில்‌. 
ஜீவனோடிருக்க முடியாது. நாம்‌ 
ஜீவனோடிருப்பது கர்த்தருடைய சுத்த கிருபை. 


மனுபுத்திரர்‌ ஒரு நகரத்தையும்‌, ஒரு 
கோபுரத்தையும்‌ கட்டி கர்த்தருக்கு 
விரோதமாகப்‌ பாவம்‌ செய்கிறார்கள்‌. கர்‌ 
தம்முடைய நீதியினால்‌ அவர்களை 
தண்டிக்க சித்தமுள்ளவராயிருக்கிறார்‌ 
ஆனாலும்‌ அவர்‌ தம்முடைய கிருபையினால்‌ 
அவர்களை 
சங்காரம்பண்ணிவிடவில்லை. 
வானத்திலிருந்து ன்‌ 
கல்மழையையும்‌ அனுப்‌ 
மொத்தமாய்‌. அழித்துப்போடவில்லை. 
மின்னலும்‌ இடியும்‌ கர்த்தருடைய கட்டளைக்கு 
கீழ்ப்படியும்‌. தமக்கு விரோதமாகப்‌ பாவம்‌. 
செய்கிற மனுபுத்திரரை அழிப்பதற்கு, கர்த்தர்‌ 
அவர்கள்மீது மின்னலையும்‌ இடியையும்‌ 
அனுப்பவில்லை. 


கர்த்தர்‌ மனுபுத்திரரை அழிப்பதற்கு: 
முன்பாக, அவர்கள்‌ கட்டுகிற நகரத்தையும்‌ 
கோபுரத்தையும்‌ பார்ப்பதற்கு கீழே 
இறங்குகிறார்‌. அவர்களுடைய பாஷையைத்‌: 
'தாறுமாறாக்கி, அவர்களை பூமியின்‌ 
மீதெங்கும சிதறிப்போகப்பண்ணவேண்டும்‌ 
என்பதே. கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு 
அவர்கள்‌ மரணத்திற்கு பாத்திரமானவர்கள்‌. 
பாவத்தின்‌ சம்பளம்‌ மரணம்‌. ஆனாலும்‌ 
தேவனுடைய கிருபையோ, அவர்களுக்கு 
மரணத்தைக்‌ கொடுக்கவில்லை. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ தம்முடைய கிருபையினால்‌ 
ம்‌ செய்‌ மனுபுத்திரரை 
அவர்களை 
சிதறிப்போகப்பண்ணுகிறார்‌. மனுபுத்திரர்‌ 
கர்த்தருக்கு விரோதமாகப்‌ பாவம்‌ செய்தாலும்‌, 
கர்த்தர்‌ அவர்கள்மீது, நீடிய 
பொறுமையோடிருக்கிறார்‌. அவர்கள்‌ தங்கள்‌ 
பாவத்தினால்‌ கர்த்தருக்கு கோபத்தை 
உண்டுபண்ணுகிறார்கள்‌. ஆனாலும்‌ கர்த்தர்‌ 
தம்முடைய கோபத்தினால்‌ அவர்களை 
உடனே  அழித்துப்போடாமல்‌, தம்முடைய 
கிருபையினால்‌. அவர்கள்மீது 
நீடியபொறுமையோடிருக்கிறார்‌. 


நகரத்தையும்‌, 
கோத்தா கட்டும்போது. பம்பல்‌ 
ஒரே பாஷையும்‌, ஒரேவிதமான 
கேச்கமாலிகுக்கிறது... அற்க்க்‌ ஏ 
கூட்டமாயிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
அனைவருக்கும்‌ ஒரே பாஷையிருப்பதினால்‌, 
அவர்கள்‌ நகரத்தையும்‌ கோபுரத்தையும்‌ 
கட்டத்‌ தொடங்கியிருக்கிறார்கள்‌. தாங்கள்‌ 
ஆரம்பித்தது ஒருபோதும்‌ தடைபடாது ப்பு 
அவர்கள்‌ நினைக்கிறார்கள்‌. 
அவர்களுடைய மதியீனம்‌. கைர 
சித்தமில்லாமல்‌, அவருடைய உதவியும்‌ 
ஒத்தாசையுமில்லாமல்‌, நம்மால்‌ ஒன்றும்‌ 
செய்யமுடியாது. ஆனால்‌ அவர்களோ, 
தாங்கள்‌ செய்ய நினைத்தது. ஒன்றும்‌ 
தடைபடமாட்டாது என்று நினைக்கிறார்கள்‌ 
(ஆதி 11:6) 


கர்த்தர்‌ பரலோகத்திலிருந்து பூமிக்கு 
இறங்கி வருகிறார்‌. மனுபுத்திரர்‌ கட்டுகிற 
நகரத்தையும்‌ கோபுரத்தையும்‌ பார்க்கிறார்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய 
ஆலோசனையில்‌, “நாம்‌ 
ஒருவர்‌ பேசுவதை 
அறியாதபடிக்கு, அங்கே 
பாஜையைத்‌ த றுன்ாக்கலோம்‌்‌ 
(ஆதி 1:7) என்று சொல்லுகிறார்‌. 
தேவனுக்கு இங்கு பன்மை 
குட்டுப்பெயரான “நாம்‌” என்னும்‌ சுட்டுப்பெயர்‌ 
பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவத்துவத்தில்‌ 
பிதா, குமாரன்‌, பரிசுத்த ஆவியானவர்‌ ஆகிய 
மூவரும்‌ வெவ்வேறு ஆள்தத்துவப்‌ 
பண்புடையவர்களாக இருக்கிறார்கள்‌ 
என்பதை இது வலியுறுத்திக்‌ கூறுகிறது. 





i FTE 
TT 


உலகத்தில்‌ 6760 பாஷைகள்‌ 
இருப்பதாகக்‌ கணக்கெடுத்திருக்கிறார்கள்‌. 
பாஷைகள்‌. பிரிந்தது தேவனுடைய 
நியாயத்தீர்ப்பாக இங்கு கூறப்பட்டிருக்கிறது. 
சபையில்‌ அந்நிய 

விசுவாசிகளுக்கு அடையாளமாக 
விசுவாசிகளுக்கு டயாளமாக. 
இருக்கிறது (ஏசா 28:11; 1கொரி. 14:21-22), 


கர்த்தர்‌ அவர்களை 
அல்விடத்திலிருந்து பூமியின்மீதெங்கும்‌. 
சிதறிப்போகப்பண்ணுகிறார்‌. தேவன்‌ பூமியைப்‌ 
பகுப்பதற்கு முன்பாக இந்த நிகழ்ச்சி 
நடைபெறுகிறது. (ஆதி 10:25). ஜனங்கள்‌ 
பூமியின்‌ மீதெங்கும்‌ சிதறிப்‌ போகிறார்கள்‌. 
அதன்‌ பின்பு பூமியானது பல்வேறு, 
கண்டங்களாகவும்‌, தேசங்களாகவும்‌, 
தீவுகளாகவும்‌, ஜாதிகளாகவும்‌ 
பகுக்கப்படுகிறது. 


கர்த்தருடைய கட்டளையின்‌ பிரகாரம்‌ 
அவர்களுடைய பாஷை... தாறுமாறாயிற்று. 
ஒருவர்‌ பேசுவது மற்றவருக்கு புரியவில்லை. 
அவர்களுடைய பாஷை. தாறுமாறானதினால்‌ 
அவர்களுக்குள்‌ குழப்பங்களும்‌, சண்டை 
சச்சரவுகளும்‌ உண்டாயிற்று. 

பேச்சும்‌ யாருக்கும்‌ 

அவர்களால்‌ இப்போது 
கூட்டமாகமிருக்க முடியவில்லை. அவர்களால்‌. 
ஒருவருக்கொருவர்‌ 


அவர்களுடைய 


அவ்விடத்திலிருந்து பூமியின்‌ 
சிதறிப்போகப்பண்ணுகிறார்‌. 

அவர்கள்‌ நகரம்‌ 
விட்டுவிடுகிறார்கள்‌ (ஆதி 11:8). 
பேசுவதை மற்றொருவர்‌ லபக்‌ 
கர்த்தர்‌ அவர்கள்‌ பாஷையை 
தாறுமாறாக்கினடியினால்‌, அவர்கள்‌ 
நகரம்‌ கட்டுகிறதை விட்டுவிடுகிறார்கள்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இதுவரையிலும்‌ தாங்கள்‌ செய்ய 
நினைத்தது ஒன்றும்‌ தடைபடமாட்டாது 
என்று நினைத்தவர்கள்‌, இப்போது நகரம்‌ 
கட்டுகிறதை விட்டுவிடுகிறார்கள்‌. அவர்கள்‌ 
மத்தியில்‌. "ஒற்றுமையில்லை. 
குழப்பமுண்டாயிற்று. கர்த்தருடைய கரம்‌ 
தங்களுக்கு விரோதமாக எழும்பியிருக்கிறது 
என்பதை அவர்கள்‌ புரிந்துகொள்கிறார்கள்‌. 
அவர்களால்‌ கர்த்தருக்கு விரோதமாக 
எதிர்த்து நின்று யுத்தம்பண்ண முடியவில்லை. 
அவர்கள்‌ நகரம்‌ கட்டுகிறதை 
விட்டுவிடுகிறார்கள்‌. 


கர்த்தருடைய சித்தம்‌ நம்முடைய 
சித்தத்திற்கு விரோதமாக இருக்கும்போது, 
நாம்‌ நம்முடைய சித்தத்தை கர்த்தருடைய 
சித்தத்திற்கு ஒப்புக்கொடுக்கவேண்டும்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய சித்தத்தை, நம்முடைய 
சித்தத்திற்கு ஏற்ற பிரகாரம்‌ 
மாற்றிக்கொள்‌ வேண்டுமென்று நாம்‌ 
எதிர்பார்க்கக்கூடாது. கர்த்தர்‌ நம்முடைய 
யோசனைகளுக்கும்‌, செயல்களுக்கும்‌. 
விரோதமாக யுத்தம்பண்ணும்போது, 
நம்முடைய யோசனைகளையும்‌, 
செயல்களையும்‌ அப்படியே 
நிறுத்திவிடவேண்டும்‌. இதுவே 
மெய்யான ஞானம்‌. ஒருபோதும்‌ 
கர்த்தருக்கு விரோதமாக 
யுத்தம்பண்ணுகிறவர்களாமிருக்கக்கூடாது. 


கர்த்தர்‌ நக: ம்‌ கோ 
கப்டுக்றவிகளை “பயன்‌ மிதம்‌ 
சிதறிப்போகப்பண்ணுகிறார்‌ (ஆதி 11:89) 
அவர்கள்‌ மறுபடியுமாக தங்கள்‌ தங்கள்‌ 
ஜாதியின்‌ படியேயும்‌, பாஷையின்‌ படியேயும்‌, 
கோத்திரத்தின்‌ படியேயும்‌, தங்களுக்கு 
நியமிக்கப்பட்ட தேசங்களில்‌ 
குடியேறுகிறார்கள்‌ (ஆதி 10:5,20,31) 


நாம்‌ 


பேர்‌ உண்டாகப்‌ 
என்பதற்காக அவர்கள்‌ 
ஒரு கோபுரத்தையும்‌ 
இப்போதோ 
கட்டுகிறதை 


்கஞ்க 
னவண்டும்‌ 
ஒரு நகரத்தையும்‌, 
கட்டினார்கள்‌. ஆனால்‌ 
அவர்கள்‌ நகரம்‌ 
விட்டுவிடுகிறார்கள்‌. 


சிதறிப்‌ போகப்பண்ணுகிறார்‌ (ஆதி 11:9). 





i FTE 
ETT 


பாபேல்‌ என்னும்‌ பெயருக்கு 
குழப்பம்‌ அல்லது தாறுமாறு என்று பொருள்‌. 
அவர்கள்‌ தங்களுக்கு நல்ல பெயர்‌ 
உண்டாகப்பண்ணவேண்டும்‌ என்று 
நினைத்தார்கள்‌. ஆனால்‌ அவர்களுக்கு 
கெட்ட பெயர்‌ உண்டாயிற்று. மனுபுத்திரர்‌ 
பூமியின்‌ மீதெங்கும்‌ சிதறிப்போகிறார்கள்‌. 
சிதறிப்போனவர்கள்‌ இதுவரையிலும்‌ 
மறுபடியுமாக ஒரே கூட்டமாக 
ஒன்றுசேரவில்லை. 


கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து 
தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தில்‌ 
அமர்ந்திருக்கும்போது, எல்லா ஜாதிகளும்‌, 
தேசத்தாரும்‌ அவருக்கு முன்பாக 
கூட்டிச்சேர்க்கப்படுவார்கள்‌. அதுவரையிலும்‌ 
பூமியின்‌ மீதெங்கும்‌ சிதறிப்போனவர்கள்‌. 
சிதறிப்போனவர்களாகவே இருப்பார்கள்‌. 


“அன்றியும்‌ மனுஷகுமாரன்‌ தமது, 
மகிமைபொருந்தினவராய்ச்‌ சகல பரிசுத்த. 
தூதரோடுங்கூட வரும்போது, தமது 
மகிமையுள்ள சிங்காசனத்தின்மேல்‌ 
வீற்றிருப்பார்‌. அப்பொழுது, சகல ஜனங்களும்‌ 
அவருக்கு முன்பாகச்‌ சேர்க்கப்படுவார்கள்‌. 
மேய்ப்பனானவன்‌ செம்மறியாடுகளையும்‌ 
வெள்ளாடுகளையும்‌ வெவ்வேறாகப்‌ 
பிரிக்கிறதுபோல அவர்களை அவர்‌ 
பிரித்து, செம்மறியாடுகளைத்‌ தமது 
வலதுபக்கத்திலும்‌, வெள்ளாடுகளைத்‌ தமது. 
இடது பக்கத்திலும்‌ நிறுத்துவார்‌" 
(மத்‌ 25:31-33) 


டைய வம்ச வரலாறு. 
ஆதி 1110-26 


ஆதி 1140. சேமுடைய வம்சவரலாது: 
ஜலப்பிரளயம்‌ உண்டாய்‌ இரண்டு. 
வருஷத்திற்குப்‌' பின்பு, சேம்‌ 
நூறுவயதானபோது, அர்பக்காத்தைப்‌ 
பெற்றான்‌. 

ஆதி 1141. சேம்‌ அர்பக்சாத்தைப்‌ 
பெற்றபின்‌ ஒத்நாது வருஷம்‌ 
உயிரோடிருந்து, குமாரரையும்‌ 
குமாரத்திகளையும்‌ பெற்றான்‌. 

ஆதி 12. அர்பக்சாத்‌ முப்பத்தைந்து 

வயதானபோது காலாவைப்‌ பெற்றான்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆதி 11418. சாலாவைப்‌ பெற்றயின்‌ 
அர்பக்சாத்‌ நானூற்று மூன்று வருஷம்‌. 
உயிரோடிருத்து, குமாரரையும்‌ 
குமாரத்திகளையும்‌ பெற்றான்‌, 


அதி 11214. சாலா முப்பது 
வயதானபோது, ஏபேரைப்‌ பெற்றான்‌. 


ஆதி 11415, ஏபேரைப்‌ பெற்றபின்‌ காலா 
நானூற்று மூன்று வருஷம்‌ 
உயிரோடிருந்து, குமாரரையும்‌ 
குமாரத்திகளையும்‌ பெற்றான்‌. 


ஆதி 1146. ஏபேர்‌ 
வயதான போது, 
பெற்றான்‌. 


முப்பத்துநாலு 
பேலேகைய்‌ 


ஆதி 1107. பேலேகைப்‌ பெற்றபின்‌ 
ஏபேர்‌ நானூற்று முப்பது வருஷம்‌ 
உயிரோடிருத்து, குமாரரையும்‌, 
குமாரத்திகளையும்‌ பெற்றான்‌. 


ஆதி 1108. பேலேகு முப்பது 
வயதானபோது, ரெகூவைப்‌ பெற்றான்‌. 


11:19. ரெகூவைய்‌ பெற்றபின்‌ 
இருநாற்றொன்பது வருஷம்‌: 

உயிரோடிருந்து, குமாரரையும்‌ 

குமாரத்திகனையும்‌ பெற்றான்‌. 


ஆதி 1120. ரெகூ முப்பத்திரண்டு 
வயதானபோது, செருகைப்‌ பெற்றான்‌. 


ஆதி 11:21. செருகைப்‌ பெற்றபின்‌ 
ரெகூ. இருநாற்றேழு வருஷம்‌ 
உயிரோடிருந்த, குமாரரையும்‌ 
குமாரத்திகனையும்‌ பெற்றான்‌. 


ஆதி 11:22) செருகு முப்பது 
வயதானபோது, நாகோரைப்‌ பெற்றான்‌. 
ஆதி 11:28. நாகோரைப்‌ பெற்றபின்‌ 
செகுகு இருநூறு வருஷம்‌ 


உயிரோடிருத்து, குமாரரையும்‌, 
குமாரத்திகனையும்‌ பெற்றான்‌. 


ஆதி 11:24. நாகோர்‌ இருபத்தொன்பது 
வயதானபோது, தேராகைப்‌ பெற்றான்‌. 


ஆதி 
பே 





i= FTE 
TT 


ஆதி 11:25. தேராகைப்‌ பெற்றபின்‌ 
நாகோர்‌ நூற்றுப்பத்தொன்பது வருஷம்‌ 
உயிரோடிருத்து, குமாரரையும்‌ 
குமாரத்திகளையும்‌ பெற்றான்‌. 


ஆதி 1126. தேராது 
வயதானபோது, ஆபிராம்‌, 
ஆரான்‌ என்பவர்களைப்‌ பெற்றான்‌. 


பது. 
கா்‌, 


சேமுடைய வம்சவரலாற்றைப்பற்றி 
வனப்பகுதியில்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
இது முடிவு பெறாத நித்திய வம்சவரலாறு 
அல்ல... சேமின்‌ வம்சவரலாறு இந்த 
ஆபிராமோடு முடிவு 
ஆபிராம்‌ தேவனுடைய 
ஆமிராமின்‌ சந்‌ 
இயேசுகிறிஸ்து வருகிறார்‌. 
வாக்குத்தத்தம்‌ பண்ணப்பட்ட வித்து. 
ஆபிரகாமின்‌ குமாரனாகிய தாவீதின்‌ 
குமாரனான இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச 
வரலாறு: ஆபிரகாம்‌ ஈசாக்கைப்‌ பெற்றான்‌; 
ஈசாக்கு யாக்கோபைப்‌ பெற்றான்‌; யாக்கோபு 
நாவையும்‌ அவன்‌ சகோதரரையும்‌ 
ற்றான்‌. யாக்கோபு மரியாளுடைய 
புருஷனாகிய  யோசேப்பைப்‌ பெற்றான்‌; 
அவளிடத்தில்‌ கிறிஸ்து என்னப்படுகிற இயேசு 
பிறந்தார்‌" (மத்‌ 11-16. 


சேமுடைய வம்சவரலாறு: “ஜலப்பிரளயம்‌ 
வண்டாய்‌” இண்டு. வருமத்தி்தம்‌ பின்பு 
சேம்‌ நூறுவயதானபோது. அர்பக்சாத்தைப்‌ 
பெற்றான்‌" (ஆதி 1100) என்று 
ஆரம்பமாகிறது. இந்த வம்சவரலாற்றில்‌: 
இடம்‌ பெற்றுள்ளவர்களின்‌ பெயர்களும்‌, 
அவர்களுடைய வயதும்‌ மாத்திரமே 
'சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களைப்பற்றிய 
அதிகமான விவரங்கள்‌ எதுவும்‌ இங்கு. 
சொல்லப்படவில்லை. 


நுழைந்தபோது, 
“ம 1140; 
813) 
என்ற்‌ நகப்‌ 
பார்த்து தேவன்‌ பேழையைக்‌ கட்டுமாறு 
கூறியபோது சேம்‌ வளர்ந்து 
பெரியவனாகி திருமணமும்‌ செய்திருந்தான்‌. 
(ஆதி 6:9-1078). ஆகையினால்‌, நோவா 
பேழையைக்‌ கட்டிய காலம்‌ 120 வருஷமாக 
இருந்திருக்காது என்று வேதபண்டிதர்களில்‌ 
சிலர்‌ சொல்லுகிறார்கள்‌. 


பேழைக்குள்‌. 
97 ல்‌ 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


ஆதாமிலிருந்து 
வரையிலுமுள்ள காலத்தில்‌ 
பதினொறாவது. சந்ததி 
மெத்தூசலா ஆதாமின்‌ கா: 
வருஷங்கள்‌ இருந்தார்‌. (ஆதி 54-32) சேம்‌ 
மெத்தூசலாவின்‌ காலத்தில்‌ 97 வருஷங்கள்‌ 
இருந்தார்‌. (ஆதி 5:32; ஆதி 1120-11) 
ஆபிரகாம்‌ சேமின்‌ காலத்தில்‌ 150 
வருஷங்கள்‌ இருந்தார்‌. (ஆதி 1140-32) 
யாக்கோபு ஆபிரகாம்‌ காலத்தில்‌ 15 
வருஷங்கள்‌ இருந்தார்‌. ஆகையினால்‌ 
ஆதாமின்‌ காலத்து செய்தி ஆபிரகாம்‌, 
ஈசாக்கு, யாக்கோபு ஆகியோருக்கு 
எளிதாகக்‌ கடந்து வருவதற்கு வாய்ப்பு 
உண்டாயிருக்கிறது. 


சேமுடைய  வம்சவரலாற்றில்‌ இடம்‌ 
பெற்றிரக்கிறவர்கள்‌ ந கோம்‌ 
பூர்வகாலத்திலிருந்த முற்பிதாக்கள்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய கிருபையினாலும்‌, 
பூர்வகாலத்திலிருந்த  முன்னோர்களைப்பற்றி 
தம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில்‌ 
வெளிப்படுத்தியிருக்கிறார்‌. 


“முன்‌ நடந்ததே இப்பொழுதும்‌ 
நடக்கிறது: இனி நடக்கப்போகிறதும்‌ 
முன்னமே நடந்தது; நடந்ததையோ தேவன்‌ 
விசாரிப்பார்‌" (பிர 315) 


முற்பிதாக்களின்‌ வயது கொஞ்சம்‌: 
கொஞ்சமாக குறைந்துகொண்டே வருகிறது. 
“சேம்‌ அர்பக்சாத்தைப்‌ பெற்றபின்‌ ஐந்நூறு 
வருஷம்‌ உமிரோடிருந்து குமாரரையும்‌ 
குமாரத்திகளையும்‌ பெற்றான்‌” (ஆதி 1141) 
சேம்‌ அறுநூறு வருஷம்‌ உயிரோடிருந்தார்‌. 

முந்தியிருந்தவர்கள்‌, 


வருஷங்களுக்கு 
உயிரோடிருந்திருக்கிறார்கள்‌. 


சேமுக்கு பின்பு வருகிறவர்கள்‌ 
அறுநூறு வருஷம்கூட உயிரோடிருக்கவில்லை. 
அவர்களுடைய ஆயுசகாலம்‌ இன்னும்‌ 
குறைகிறது. ஒரு சிலர்‌ முன்னூறு வருஷம்‌ 
வரையிலும்‌, வேறு சிலர்‌ இருநூறு வருஷம்‌ 
வரையிலும்‌. மாத்திரமே. 
உயிரோடிருந்திருக்கிறார்கள்‌. 





i THE 
TT 


“அர்பக்சாத்‌ முப்பத்தைந்து: 
வயதானபோது. சாலாவைப்‌ பெற்றான்‌. 
சாலாவைப்‌ பெற்றபின்‌ அர்பக்சாத்‌ நானூற்று 
மூன்று வருஷம்‌ உயிரோடிருந்து. குமாரரையும்‌ 
குமாரத்திகளையும்‌ பெற்றான்‌, சாலா முப்பது 
வயதானபோது, ஏபேரைப்‌ பெற்றான்‌. 
ஏபேரைப்‌ பெற்றபின்‌ சாலா நானூற்று மூன்று 
வருஷம்‌ உயிரோடிருந்து. குமாரரையும்‌ 
குமாரத்திகளையும்‌ பெற்றான்‌" 
(ஆதி 1142-15). 


லூக்கா 3:36 
“சாலா காயினானின்‌ 


எழுதப்பட்டிருக்கிறது. 


ஆவது வசனத்தில்‌ 
குமாரன்‌" என்று 
ஆனால்‌ இந்தக்‌. 
காமினானைப்‌ பற்றி எந்த வசனத்திலும்‌ 
கூறப்படவில்லை. (நாளா. 1:18), ஒருவேளை 
செப்துவஜிந்த்‌ பதிபபலிருந்து இந்தம்‌ பெயர்‌ 
கடந்து வந்திருக்கலாம்‌. 


“ஏபேர்‌ முப்பத்துநாலு வயதான போது. 
பேலேகைப்‌ பெற்றான்‌. பேலேகைப்‌ பெற்றபின்‌ 
ஏபேர்‌ நானூற்று, ப்‌ 
உயிரோடிருந்து, 
குமாரத்திகளையும்‌ பெற்றான்‌. 
முப்பது வயதானபோது, ரெகூவைப்‌ பெற்றான்‌. 
ரெகூவைப்‌ பெற்றபின்‌ பேலேகு 
இருநூற்றொன்பது வருஷம்‌ உயிரோடிருந்த, 
குமாரரையும்‌ குமாரத்திகளையும்‌ பெற்றான்‌" 
(ஆதி 1116-19) 


“பேலேகு" என்பவன்‌ ஆதி 11:9 ஆவது 
வசனத்தின்‌ நிகழ்ச்சிகள்‌ நடைபெறுவதற்கு 14 
வருஷங்களுக்கு முன்பாக பிறந்தான்‌. 
இவனுடைய காலத்தில்‌ ஆதி 114-9 ஆகிய 
வசனத்தில்‌ கூறப்பட்டிருக்கும்‌ நிகழ்ச்சிகள்‌ 
நடைபெறுகின்றன. இவன்‌ காலத்தில்‌ பூமி 
தேசங்களாகவும்‌, தீவுகளாகவும்‌ 
பகுக்கப்பட்டது. 1146; ஆதி 10:25; 
1நாளா 1:19). 


(ஆதி 


பேலேகு இருநூற்றொன்பது வருஷம்‌ 
உயிரோடிருந்தான்‌. மனுஷனுடைய ஆயுசு 
காலம்‌ சிறிது சிறிதாகக்‌ குறைந்து 
கொண்டே வருகிறது. ஜலப்பிரளயத்திற்கு. 
முன்பு மனுஷர்‌ ஆயிரம்‌ வருஷம்‌ வரையிலும்‌ 
உமிரோடு இருந்தார்கள்‌. (ஆதி 5) 
ஜலப்பிரளயத்திற்குப்‌. பின்பு வந்த 
முதலாவது சந்ததியார்‌ சுமார்‌ 400 வருஷம்‌ 
உயிரோடு இருந்தார்கள்‌. (ஆதி 1110-17). 
அதற்குப்‌ பிந்திய சந்ததியார்‌ 200-250 
வருஷங்கள்‌ உயிரோடு இருந்தார்கள்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


(ஆதி 1118-32) 
வரும்‌ சந்ததியார்‌ 
உமிரோடிருந்தார்கள்‌. 
ஆதி 255717; ஆதி 35:28; 

ஆதி 50:22; உபா 31:2; உபா 34:7). 


இதற்கும்‌ 
100-200 


'ரெகூ முப்பத்திரண்டு. 
வயதானபோது, செரூகைப்‌ பெற்றான்‌. 
செரூகைப்‌ பெற்றபின்‌ ரெகூ இருநூற்றேழு 
வருஷம்‌ உயிரோடிருந்து, 
குமாரத்திகளையும்‌ பெற்றான்‌. 
முப்பது வயதானபோது, நாகோரைப்‌ 
பெற்றான்‌. நாகோரைப்‌ பெற்றபின்‌ செரூகு 
இருநூறு வருஷம்‌: உயிரோடிருந்து, 
குமாரரையும்‌, குமாரத்திகளையும்‌ பெற்றான்‌" 


இருபத்தொன்பது 

பெற்றான்‌. 

நாகோர்‌ 
தப்ப வருஷம்‌ உயிரோடிருந்து, 
குமாரரையும்‌ குமாரத்திகளையும்‌ பெற்றான்‌. 
தேராகு எழுபது வயதானபோது, ஆபிராம்‌, 
நாகோர்‌, ஆரான்‌ என்பவர்களைப்‌ பெற்றான்‌ 
(ஆதி 11:24-26). 


தேவன்‌ மூத்தவன்மீது இளையவனைத்‌ 
தெரிந்தெடுக்கிறார்‌ ஆகையினால்‌ 
ஆபிரகாமின்‌ பெயர்‌ இங்கு முதலாவதாகக்‌ 
கூறப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம்‌ பிறந்த போது, 
தேராகுவிற்கு 130 வயது. (ஆதி 11:26-12:5). 
ஆபிரகாம்‌ எபிரெயரின்‌ முற்பிதா, 


ஏபேரின்‌ வம்சத்தில்‌  எபிரெயர்கள்‌ 
வருகிறார்கள்‌. ஐலப்பிரளயத்திற்கு பின்பு 
ஏபேர்‌ அதிகமான வருஷங்களுக்கு, 
உயிரோடிருக்கிறார்‌. அவருடைய ஆயுசுகாலம்‌ 
நானூற்று அறுபத்து நாலு ஆகும்‌. அவர்‌ 
கர்த்தரிடத்தில்‌ பக்தியுள்ளவராயிருந்து, 
கர்த்தருடைய வழியில்‌ நடந்ததினால்‌, கர்த்தர்‌ 
அவருடைய  ஆயுககாலத்தை கூட்டிக்‌. 
கொடுத்திருக்கிறார்‌. 


கதேராகுடைய வம்ச வரலாறூ 
ஆதி 11:27-32 


ஆதி 11:27. தேராகுடைய வம்சவரலாறு: 
தேராகு ஆபிராம்‌, நாகோர்‌, ஆரான்‌ 
என்பவர்கனைப்‌ பெற்றான்‌; ஆரான்‌ 
லோத்தைப்‌ பெற்றான்‌. 





i FTN 
TT 


அதி 11:28. ஆரான்‌ தன்‌ 

ஜத்மபூமியாகிய ஊர்‌ என்கிற கல்தேயர்‌ 
தேசத்துப்‌: பட்டணத்திலே தன்‌ 
தகப்பனாகிய தேராகு மிக்கு முன்னே 
மரித்தான்‌. 


ஆதி 1129, ஆபிராமும்‌ நாகோரும்‌. 
தங்களுக்குப்‌ பெண்கொண்டார்கன்‌; 
ஆபிராமுடைய மனைவிக்குச்‌ சாராய்‌ 
என்று பேர்‌ நாகோருடைய மனைவிக்கு 
மில்க்கான்‌ என்றது பேர்‌ இவன்‌ 
ஆரானுடைய குமாரத்தி; அத்த ஆரான்‌ 
மில்க்காளுக்கும்‌ இஸ்காளுக்கும்‌ 
தகப்பன்‌. 


அதி 11:30. சாராய்க்குப்‌ 
யின்னையில்லை; மலடியாயிருந்தான்‌.. 


ஆதி 11:81. தேராகு தன்‌ குமாரனாகிய 
ஆபிராமையும்‌, ஆரானுடைய குமாரனும்‌ 
தன்‌ பேரனுமாயிருந்த லோத்தையும்‌, 
தன்‌. குமாரன்‌ ஆபிராமுடைய 
மனைவியாகிய தன்‌ மருமகன்‌ 
காராயையும்‌ அழைத்துக்‌ கொண்டு, 
அவர்களுடனே. ஊர்‌ என்கிற. 
கல்தேயருடைய பட்டணத்தை விட்டு, 
கானான்‌ தேசத்துக்குப்‌ போகப்‌ 
புறப்பட்டான்‌; அவர்கள்‌ ஆரான்மட்டும்‌ 
வந்தபோது, அங்கே 
இருந்துவிட்டார்கன்‌.. 


அதி 11:82. தேராகுடைய 
ஆயுகுநாட்கன்‌ இருநாற்றைத்து. 
வருஷம்‌; தேராகு ஆரானிலே மரித்தான்‌. 


தேராகுடைய 
ஆபிரகாமின்‌ சரித்திரம்‌ 
ஆபிரகாம்‌ பழைய ஏற்பாட்டிலும்‌ 
ஏற்பாட்டிலும்‌ மிகவும்‌ முக்கியமானவர்‌. 
ஊர்‌ என்கிற கல்தேயர்‌ தேசத்து 
பட்டணத்தைச்‌ சேர்ந்தவர்‌. இந்தப்‌ 
பட்டணத்தில்‌, விக்கிரகாராதனை 
அதிகமாயிருந்தது. தேராகுவின்‌ வம்சத்தார்‌ 
இந்தப்‌ பட்டணத்தில்‌ வாசம்பண்ணினார்கள்‌. 
இவர்கள்‌ எல்லோரும்‌ ஏபேரின்‌ சந்ததியை 
சேர்ந்தவர்கள்‌. 


வம்சவரலாற்றில்‌ 
ஆரம்பமாகிறது. 
புதிய 
இவர்‌ 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


வாக்குத்தத்த 
சுதந்தரித்துக்கொள்கிறவர்கள்‌, 
கிருபையினாலேயே அந்த 
சுதந்தரித்துக்கொள்கிறார்கள்‌. 


ஆபிரகாமின்‌ 
கர்த்தருடைய 
ஜனமாகயிருந்தாலும்‌, ஆபிரகாமின்‌ 
முன்னோர்கள்‌ ஒரு காலத்தில்‌ ஊர்‌ என்கிற 
கல்தேயர்‌ தேசத்து பட்டணத்திலே 
வாசம்பண்ணினவர்கள்‌. ஆபிரகாம்‌ கர்த்தரை 
ஆராதித்தாலும்‌, அவர்களுடைய 
முன்னோர்கள்‌ கல்தேயர்‌ தேசத்திலே 
விக்கிரகங்களை ஆராதித்தவர்கள்‌. 


ஆபிகாரமின்‌ உற்றார்‌ 
உறவினர்களைப்பற்றியும்‌. இந்த 
வசனப்பகுதியில்‌  சொல்லப்பட்டிருக்கிறது. 
ஆபிரகாமின்‌ தகப்பனார்‌ நேராகு. இந்த 
வசனப்பகுதியின்‌ முன்னுரை, “ தேராகுடைய 
வம்சவரலாறு: தேராகு ஆபிராம்‌, நாகோர்‌, 
ஆரான்‌ என்பவர்களைப்‌ பெற்றான்‌; ஆரான்‌ 
லோத்தைப்‌ பெற்றான்‌" (ஆதி 11:27) என்று 
சொல்லப்பட்டிருக்கிறது. 


. தேராகு விக்கிரகங்களை ஆராதித்தவர்‌. 
யோர்தான்‌ நதிக்கு அப்புறத்திலே 
குடியிருந்தவர்‌. பூர்வத்திலேயே, ஜனங்கள்‌ 
விக்கிரகங்களை ஆராதித்தார்கள்‌. கர்த்தரை 
ராதிக்கிறவர்கள்‌, 
ரகாராதனைக்காரர்கள்‌ மத்தியிலே. 
ஜீலித்தாலும்‌, அவர்கள்‌ விக்கிரகங்களை 
சேவிக்காமல்‌, கர்த்தரையே சேவித்தார்கள்‌. 
யோசுவா. சகல 
நோக்கி: இஸ்ரவேலின்‌ 
கர்த்தர்‌ சொல்லுகிறது 
பூர்வத்திலே உங்கள்‌ 
்‌..... பிரகா 
தகப்பனான 


, “அப்பொழுது 
ஜனங்களையும்‌ 
தேவனாகிய. 
என்னவென்றால்‌: 
பிதாக்களாகிய 
நாகோருக்கும்‌ 
என்பவன்‌, நதிக்கு அப்புறத்திலே 
குடியிருந்தபோது. அவர்கள்‌ வேறே 
தேவர்களைச்‌ சேவித்தார்கள்‌" (யோசு 24:2). 


ராகு 


ஆபிரகாமின்‌  சகோதரரைப்பற்றியும்‌ 
இந்த வசனப்பகுதியில்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
நாகோர்‌, ஆரான்‌ ஆகியோர்‌ ஆபிரகாமின்‌ 
சகோதரர்கள்‌.  ஈசாக்கும்‌ யாக்கோபும்‌ 
நாகோரின்‌ குடும்பத்திலிருந்து தங்களுக்கு 
மனைவிகளை பெற்றுக்கொண்டார்கள்‌. 





i FT 
TT 


ஆரான்‌ லோத்தின்‌ தகப்பனார்‌. ஆரான்‌ 
தன்‌ ஐந்மபூமியாகிய ஊர்‌ என்கிற கல்தேயர்‌ 
தேசத்துப்‌ பட்டணத்திலே தன்‌ தகப்பனாகிய 
தேராகு மரிக்கு முன்னே மரித்தார்‌ 
தி 11:28), 


ஊர்‌ என்கிற கல்தேயர்‌ தேசத்துப்‌ 
பட்டணம்‌ இப்பொழுது ஐபிராத்து நதியின்‌ 
மேற்குக்கரையில்‌ உள்ளது. இதன்‌ 
தற்காலத்துப்‌ பெயர்‌ முகேயீர்‌ என்பதாகும்‌. 


பெற்றோர்‌ மரித்த பின்புதான்‌. 

பிள்ளைகள்‌ மரிப்பார்கள்‌ என்னும்‌ நியதி 

எதுவுமில்லை. பெற்றோர்‌ மரிப்பதற்கு. 

ன்‌ அவர்களுடைய பிள்ளைகள்‌ 

வாய்ப்புள்ளது. 

வரும்‌. அது 

வயதின்‌ அடிப்படையில்‌ வரும்‌ என்று சொல்ல 

முடியாது. ஒவ்வொருவருக்கும்‌ நியமிக்கப்பட்ட 

காலத்திலேயே அவர்களுக்கு மரணம்‌ 
வரும்‌, 


'காரிருளும்‌ மரணாந்தகாரமுமான 
இருண்ட தேசமும்‌, இருள்சூழ்ந்த 
9 ங்கில்லாத மரணாந்தகாரமுள்ள தேசமும்‌, 

இருளாகும்‌  தேசமுமாகிய, 
ர்‌ திரும்பிவராததேசத்துக்கு, நான்‌ 
போகுமுன்னே, நான்‌ சற்று இளைப்பாறும்படி 
நீர்‌ என்னைவிட்டு ஒய்ந்திரும்‌ என்றான்‌” 
(யோபு 10:21 22). 


ரான்‌ ன்‌ ந்மபூமியாகிய ஊர்‌ 
என்கிற. கல்தேயர்‌ தேசத்து பப்டணத்திலே. 
மரித்தார்‌. தேராகும்‌, அவருடைய 
குடும்பத்தாரும்‌ விக்கிரகாராதனை நிரம்பிய 
ஊர்‌ பட்டணத்திலிருந்து வெளியேறுவதற்கு 
முன்பாகவே, ஆரான்‌ அந்தப்‌ பட்டணத்தில்‌ 
மரித்துப்போனார்‌. 

ஆபிரகாமின்‌ மனைவியாகிய 
ஆரானுடைய குமாரத்தி. 
நாகோரும்‌ 


சாராய்‌, 
ஆபிராமும்‌ 
தங்களுக்குப்‌ 
பெண்கொள்கிறார்கள்‌; ஆபிராமுடைய 
மனைவிக்குச்‌ சாராய்‌ என்று பேர்‌; 
நாகோருடைய மனைவிக்கு மில்க்காள்‌ என்று 
பேர்‌; இவள்‌ ஆரானுடைய குமாரத்தி: அந்த 
ஆரான்‌ மில்க்காளுக்கும்‌ இஸ்காளுக்கும்‌. 
தகப்பன்‌ (ஆதி 11:29). 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


உள்ளன 
சாராய்‌ என்னும்‌ பெயரில்‌ வேறொரு ஸ்திரீயும்‌ 
இருக்கிறாள்‌ (எண்‌ 26:46). 


'மில்க்கா, {i 
22:20-24:47). 
மில்க்காள்‌ என்னும்‌ பெயரில்‌ 
ஸ்திரீயும்‌ இருக்கிறாள்‌. (எண்‌ 
எண்‌ 27:1; எண்‌ 36:11: யோசு 17:3). 


ஆதி 


இஸ்காள்‌ என்பது சாராமைக்‌ குறிக்கும்‌ 

என்று யோசபஸ்‌ கூறுகிறார்‌. ஆனால்‌ 
ஆதி 112729; ஆதி 14:12: ஆதி 20112 
ஆகிய வசனங்களிலிருந்து இந்தக்‌ கருத்து 
தெளிவாக இல்லை. சாராய்‌ ஆபிரகாமின்‌ 
ஒன்றுவிட்ட சகோதரரி. 


பிரகாம்‌ 
சொல்லுக்போ து. 


சாராளைப்பற்றிச்‌ 
அவள்‌ தன்னுடைய 
தகப்பனாரின்‌ குமாரத்தி என்று 
சொல்லுகிறாள்‌. அவளை தன்னுடைய 
தாயாரின்‌ குமாரத்தி என்று சொல்லவில்லை, 


பிள்ளையில்லை. அவள்‌ மலடியாயிருக்கிறாள்‌. 


என்‌ சகோதரி என்பதும்‌ 
அவள்‌ என்‌  தகப்பனுக்குக்‌ 
குமாரத்தி, என்‌ தாய்க்குக்‌ குமாரத்தியல்ல; 
அவள்‌ எனக்கு மனைவியானாள்‌" 
(ஆதி 20:12) 


ஆபிராம்‌. பன்‌ தகப்பனாராகிய 
தேராகோடும்‌, உறவினரான 
லோத்தோடும்‌, தன்னுடைய 
குடும்பத்தாரோடும்‌, கர்த்தருடைய 
கட்டளைக்கு கீழ்ப்படிந்து; ஊர்‌ என்கிற 
கல்தேயருடைய பட்டணத்தைவிட்டு, கானான்‌ 
தேசத்திற்கு புறப்பட்டுப்போகிறார்‌. 


பத்ம 





ழ்‌ நவள 
யாய 


'தேராகு. தன்‌ குமாரனாகிய 
ஆபிராமையும்‌, ஆரானுடைய குமாரனும்‌ தன்‌ 
பேரனுமாயிருந்த லோத்தையும்‌, தன்‌ குமாரன்‌ 
ஆபிராமுடைய மனைவியாகிய தன்‌ மருமகள்‌ 
சாராயையும்‌ அழைத்துக்‌ கொண்டு, 
அவர்களுடனே ஊர்‌ என்கிற கல்தேயருடைய 
பட்டணத்தை விட்டு, கானான்‌ தேசத்துக்குப்‌ 
போகப்‌ புறப்பட்டான்‌; அவர்கள்‌ ஆரான்மட்டும்‌ 
வந்தபோது, அங்கே இருந்துவிட்டார்கள்‌” 
(ஆதி 11:31) 


ஆபிரகாமே தேவனுடைய அழைப்பைப்‌ 
பெற்றவர்‌. தேராகு தேவனுடைய அழைப்பைப்‌ 
பெறவில்லை. (ஆதி 12:1; அப்‌ 7:2). 


ஆரான்‌ மெசப்பதோமியாவில்‌ 

வடகிழக்கில்‌ உள்ள பகுதி. இது பேலியாஸ்‌ 

நதிக்கரையில்‌ அமைந்திருக்கிறது. 

நதியில்‌ ஐபிராத்து நி கலக்கிறது. இது. 
நினிவேயிலிருந்து கர்கெமிவிற்கு செல்லும்‌ 

பாதையிலுள்ள 

(எசே 27:23). 

ஜனங்கள்‌ தப்‌ 

தெய்வமாக வழிபடுகிறார்கள்‌. ஈசாக்கும்‌, 

யாக்கோபும்‌ இந்தப்‌ பகுதியிலிருந்து 

தங்களுக்கு மனைவிகளைத்‌ இருமணம்‌ 

செய்கிறார்கள்‌. (ஆதி : 

2இராஜா 19:12; ஏசா 37:12; அப்‌ 7:24). 


ந்தர்‌ ஆபிராமை 
“நீ உன்‌  தேத்தையல்‌, உன்‌ இன 
உன்‌ தகப்பனுடைய ட்‌ 
புறப்பட்டு, நான்‌ உனக்குக்‌ காண்பிக்கும்‌. 
தேசத்துக்குப்‌ போ. நான்‌ உன்னைப்‌ பெரிய 
ஜாதியாக்கி, உன்னை ஆசீர்வதித்து, 
உன்‌ பேரைப்‌ பெருமைப்படுத்துவேன்‌: 
நீ ஆசீர்வாதமாய்‌ இருப்பாய்‌. உன்னை 
ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன்‌, 
ன்னைச்‌ சபிக்கிறவனைச்‌ சபிப்பேன்‌, 
ங்களெல்லாம்‌ உனக்குள்‌ 
(ஆதி 122-3) என்று 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ ஆபிராமுக்குச்‌ சொன்னபடியே 
அவர்‌ புறப்பட்டுப்போகிறார்‌; லோத்தும்‌ 
ஆபிராமோடேகூடப்‌ போகிறார்‌. ஆபிராம்‌ 
ஆரானைவிட்டுப்‌ புறப்பட்டபோது, 
எழுபத்தைந்து. வயதுள்ளவனாயிருக்கிறார்‌ 
(ஆதி 12:4). 


அவர்கள்‌ ஆரான்‌ மட்டும்‌ வந்தபோது 

_இருந்துவிடுகிறார்கள்‌. 

கானானுக்கும்‌ 

ஆரானிலே 

தேராகுடைய 

ஆயுசுநாட்கள்‌ இருநூற்று ஐந்து வருஷம்‌. 

தேராகு மரிக்கும்‌ வரையிலும்‌ அவர்கள்‌ 
ஆரானிலே இருக்கிறார்கள்‌. 


தேராகு ஒருவேளை வயது 
முதிர்ந்தவராகமிருப்பதினால்‌, அவரால்‌ 
பிரயாணம்‌ பண்ண முடியாமலிருந்திருக்கலாம்‌. 
அவர்கள்‌ 'கானானுக்கு 
பிரயாணம்பண்ண வேறு 
ஏற்பட்டிருக்கலாம்‌. 
கர்த்தர்‌ அவர்களை கானான்‌ தேசத்திற்கு 
போகச்சொன்னார்‌. ஆனால்‌ அவர்களோ 
கானானுக்கு வந்து சேராமல்‌ ஆரானிலே. 
தங்கிமிருக்கிறார்கள்‌. 


இவர்களைப்போலவே அநேகர்‌ 
தங்கள்‌ ஆவிக்குரிய யாண கில்‌ 
கானானுக்கு வந்து சேராமல்‌, ஆரானிலே. 
தங்கிவிடுகிறார்கள்‌. அவர்கள்‌ தேவனுடைய 
அதற்கு 
இருக்கிறார்கள்‌. 
ர்‌ தேவனுடைய 

ராஜ்யத்திலே பிரவேசிக்கவில்லை.. 


அல்லது 
தொடர்ந்து 
ஏதாவது தடைகள்‌ 





f= FTE 
TT 


கானான்‌ 
அழைக்கிறார்‌ 
கர்த்தருடைய 
(ஆதி 12:43) 
ஆபிராம்‌. 


கர்த்தர்‌ ஆபிராமை 
தேசத்திற்குப்‌ போகுமாறு 
(ஆதி 121-3). ஆபிராம்‌. 
அழைப்புக்கு கீழ்ப்படிகிறார்‌ 
கானான்‌ தேசத்திலே. 
(ஆதி 12:6-9) 


ஆபிராம்‌. கானான்‌ தேசத்திலிருந்து, 
எகிப்து தேசத்திற்கு பிரயாணம்பண்ணுகிறார்‌. 
எகிப்து தேசத்தில்‌ நடைபெற்ற சம்பவங்கள்‌ 
(ஆதி 1290-13). எகிப்திலே சாராயிக்கு. 
வந்த ஆபத்தும்‌, அதிலிருந்து அவள்‌ 
மீட்கப்படுவதும்‌ (ஆதி 1244-20) 


நான்‌ உனக்குக்‌ 
தேசத்துக்குப்‌ போ 
ஆதி 121-3 


காண்பிக்கும்‌ 


ஆதி 184. கர்த்தர்‌ ஆபிராமை நோக்கி: 
நீ உன்‌ தேசத்தையும்‌ உன்‌ 
இனத்தையும்‌, உன்‌ தகப்பனுடைய 
வீட்டையும்‌ விட்டுப்‌ புறப்பட்டு, நான்‌ 
உனக்குக்‌ காண்பிக்கும்‌ தேசத்துக்குப்‌ 


போ. 


ஆதி 122, நான்‌ உன்னைப்‌ பெரிய 
ஜாதியாக்கி, உன்னை ஆசீர்வதித்து, 
உன்‌ பேரைப்‌ பெருமைப்படுத்துவேன்‌; 
நீ ஆசீர்வாதமாய்‌ இருப்பாய்‌. 


அதி 128. 
ஆசீர்வதிக்கிறவர்களை 
ஆசீர்வதிப்பேன்‌, 
சுபிக்கிறவணைக்‌ 
பூமியிலுன்ன. 
உனக்குள்‌. 
என்றார்‌. 


உன்னை 


உன்னைச்‌ 
சுபிப்பேன்‌; 
வம்சங்களெல்லாம்‌. 
ஆசீர்வதிக்கப்படும்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


சோதிக்க விரும்புகிறார்‌ 
கர்த்தருடைய வார்த்தைக்கு 
கீழ்ப்படியவேண்டும்‌. ஆபிராம்‌ கர்த்தருடைய 
விசேஷித்த ஊழியத்தை செய்வதற்காக, 
அவர்‌ தன்னை கர்த்தருக்காக வேறு 
பிரித்துக்கொள்ளவேண்டும்‌. 


ஸ்தேவான்‌ பிரதான ஆசாரியனிடம்‌ 
ஆபிரகாமைப்பற்றியும்‌, கர்த்தர்‌ கானான்‌ 
தேசத்திற்கு அவரை அழைத்த சம்பவம்‌ 
பற்றியும்‌ சொல்லும்போது, “மகிமையின்‌ 
தேவன்‌ அவருக்கு தரிசனமானார்‌" என்று 
சொல்லுகிறார்‌. 


அதற்கு 
பிதாக்களே, கேளுங்கள்‌ 
பிதாவாகிய  ஆமிரகாம்‌ 
குடியிருக்கிறதற்கு முன்னமே 
மெசொப்பொத்தாமியா நாட்டிலே 
இருக்கும்போது மகிமையின்‌ தேவன்‌ 

அவனுக்குத்‌ தரிசனமானார்‌" (அப்‌ 7:2). 
மகிமையின்‌ தேவன்‌ ஆபிரகாமுக்கு. 
தரிசனமானதினால்‌, அவர்‌ தேவனுடைய 
வார்த்தையை சந்தேகப்படுவதற்கு வாய்ப்பு 
இல்லாமல்‌ போயிற்று. தேவலுடைய தெய்வீக 
அதிகாரம்‌, பிரகாமை கானான்‌ 
ள்‌ ரன்‌ அழைக்கிறது. 
இக்க 


னமானார்‌. 
ட பள்‌ உபாயங்கள்‌ 
முலமாக க்கத்‌ தரிசனமானார்‌. 


ஆனாலும்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
ஆபிரகாமுக்கு முதன்‌ முதலாக தம்‌ 
வெளிப்‌ 


சகோதரரே, 
நம்முடைய 
காரானூரிலே 


அவன்‌: 


மகிமையில்‌ கடு பேசினார்‌. 


கர்த்தர்‌ ஆபிரகாமோடு 
க்கியத்தை சொல்லும்போது 
மொபொத்தோமியாவில்‌ இருக்கிறார்‌. 
இன்னும்‌ ஆரானுக்கு வரவில்லை. 
என்பது கல்தேயருடைய தேசம்‌ 
வேதபண்டிதர்களில்‌ சிலர்‌ சொல்லுகிறார்கள்‌. 
ஆகையினால்‌ ஆரானும்‌ ஆபிரகாமுடைய 
தேசத்தின்‌ ஒரு பகுதியாகவே இருக்கிறது. 





i= FTN 
ETT 


ஆபிராம்‌ ஆரானிலே ஐந்து வருஷங்கள்‌ 
தங்கியிருந்தார்‌. ஆகையினால்‌ வர்‌ 
ஆரானை தன்னுடைய தேசம்‌ என்றே 
சொல்ல ஆரம்பித்துவிடுகிறார்‌. கர்த்தர்‌ 
ஆபிரகாமுக்கு ஆரானை 
வாக்குப்பண்ண வில்லை. ஆனால்‌. 
ஆபிராமோ ஆரானில்‌ தங்கியிருக்கிறார்‌. 
ஆபிராம்‌ சுதந்தரிக்க வேண்டிய தேசம்‌ 
ஆரான்‌ அல்ல என்றும்‌, கானான்‌ தேசமே 
அவர்‌ சுதந்தரிக்கவேண்டிய தேசம்‌ என்றும்‌ 
கர்த்தர்‌ ஆபிராமுக்கு தெளிவுபடுத்துகிறார்‌. 


கானானில்‌ 
என்பதே கர்த்தருடைய சித்தம்‌. 
கானானை விட்டு வெளியே 
தங்கியிருந்தாலும்‌, 
கிருபையினாலும்‌ அன்பினாலும்‌ 
கானானுக்கு அழைத்து வருவார்‌ 


கர்த்தர்‌ நம்மை கானானுக்கு வருமாறு 
அழைக்கும்போது, நாம்‌ கர்த்தருடைய 
ப கானானுக்கு 
நாம்‌ 
வார்த்தைக்கு 
கர்த்தருடைய 


அழைப்பை ஏற்று 
புறப்பட்டுப்போய்விடவேண்டும்‌. 
கர்த்தருடைய 
கீழ்ப்படியவில்லையென்றால்‌, 
அழைப்பு நமக்கு மறுபடியும்‌ கொடுக்கப்படும்‌. 


நாம்‌ 
ஒருபோதும்‌ 


இது கர்த்தருடைய கிருபை. 
அவருடைய கிருபையை 
அசட்டைபண்ணிவிடக்கூடாது. 


வாக்குத்தத்தங்களையும்‌ 
உறுதிபண்ணுகிறார்‌. 


கர்த்தர்‌ ஆபிராமை நோக்கி: “நீ உன்‌ 
தேசத்தையும்‌, உன்‌ இனத்தையும்‌, 
உன்‌ தகப்பனுடைய வீட்டையும்‌ விட்டுப்‌ 
புறப்பட்டு, நான்‌ உனக்குக்‌ காண்பிக்கும்‌ 
தேசத்துக்குப்‌ போ” (ஆதி 12:1) என்று 
சொல்லுகிறார்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


ஆபிராம்‌ ஆரானுக்குப்‌ போவதற்கு 
முன்பாகத்‌ தேவன்‌ அவரை அழைத்தார்‌ 
என்று அப்‌ 72 ஆவது வசனம்‌ 
வெளிப்படுத்துகிறது. இதற்கு முன்பாக 
தேராகுவும்‌, அவருடைய குடும்பத்தாரும்‌ 
விக்கிரகாராதனை செய்தார்கள்‌ என்று 
யோசு 24:2 ஆவது வசனம்‌ கூறுகிறது. 
தேராகு ஆபிராமையும்‌, மற்றவர்களையும்‌ 
கானானுக்குக்‌ கூட்டிக்‌ கொண்டு போகிறார்‌. 


தேராகு. 
விக்கிரகாராதனையை 
ஆபிராமின்‌ தேவனை  ஆராதிக்கிறார்‌. 
விக்கிரகாராதனையிலிருந்தும்‌, 
உபத்திரவங்களிலிருந்தும்‌ விடுதலை. 
பெறுவதற்காகத்‌ தேராகு தன்‌ தேசத்தை 
விட்டு கானான்‌ தேசத்திற்குப்‌ போகிறார்‌. 


தன்னுடைய 
விட்டுவிட்டு, 


ஆபிராம்‌ தேவனுடைய 
கீழ்ப்டியலில்லை என்று 


தேவனுக்குக்‌ 


ஆபிராமுக்குக்‌ 
துல்‌ மறுபடியும்‌ 
கூறுகிறார்‌ (அப்‌ 7:2. 


கர்த்தர்‌ 


பிராமை சோதிக்கிறார்‌ 
ஆபிராமுக்கு தம்‌ 


'து அதிகமான அன்பு 
இருக்கிறதா அல்லது தன்னுடைய 
சொந்த. தேசத்தின்மீதும்‌, தன்னுடைய 
இனத்தின்மீதும்‌, தன்னுடைய தகப்பன்‌ 
ஆபிராமுக்கு அதிகமான 
அன்பு இருக்கிறதா என்பதை கர்த்தர்‌ 
சோதித்து பார்க்க விரும்புகிறார்‌. 
இயேசுகிறிஸ்துவை பின்பற்ற 
விரும்புகிறவர்கள்‌ தங்களை தாங்களே 
வெறுத்து, இயேசுகிறிஸ்துவின்‌ சிலுவையை 
எடுத்துக்கொண்டு, அவரைப்‌ பின்பற்றி 
செல்லவேண்டும்‌. ஆபிரகாம்‌ தன்னுடைய 
தேசத்தையும்‌, தன்னுடைய ஜனங்களையும்‌ 
விட்டு விட்டு, கர்த்தரைப்‌ பின்பற்றவேண்டும்‌. 
ஆபிரகாமின்‌ தேசம்‌ விக்கிரகாராதனை 
நிரம்பியிருக்கிற தேசம்‌. ஆபிரகாமின்‌. 
இனத்தாரும்‌, அவருடைய தகப்பன்‌ வீட்டாரும்‌, 
அவருக்கு எப்போதுமே சோதனைகளையும்‌ 
வேதனைகளையும்‌ கொடுக்கிறார்கள்‌. 





f= THE 
ETT 


தேவன்‌ ஆபிராமுக்கு ஏராளமான 
கட்டளைகளைக்‌ கொடுத்திருக்கிறார்‌. 
அவற்றின்‌ விவரம்‌ வருமாறு : 
1. உன்‌ தேசத்தை விட்டுப்‌ புறப்பட்டுப்போ. 
(ஆதி 121; அப்‌ 7:2). 
உன்‌ இனத்தை விட்டுப்‌ புறப்பட்டுப்போ 
(ஆதி 12:1. 
உன்‌ தகப்பனுடைய வீட்டை விட்டுப்‌ 
புறப்பட்டுப்போ (ஆதி 12:1). 
நான்‌ உனக்குக்‌ காண்பிக்கும்‌. 


தேசத்திற்குப்‌ போ. (ஆதி 12:1) 


நீ எழுந்து, தேசத்தின்‌ நீளமும்‌, 
அகலமும்‌ எம்மட்டோ அம்மட்டும்‌. 


நடந்து திரி. (ஆதி 13:77). 


நீ எனக்கு பலி 
(ஆதி 159-12). 


நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு 
உத்தமனாயிரு. (ஆதி 17.1) 


செலுத்து. 


என்‌ உடன்படிக்கையைக்‌ கைக்கொள்‌. 

(ஆதி 17504). 

உங்களுக்குள்‌ பிறக்கும்‌ 
சகல ஆண்பிள்ளைகளையும்‌, 

விருத்தசேதனம்பண்ணு. (ஆதி 

1710-14). 

எட்டாம்‌ நாளிலே 
பண்ணு (ஆதி 17:12). 


விருத்தசேதனம்‌ 


உன்‌ மகனுக்கு ஈசாக்கு என்று பேரிடு. 
(ஆதி 17:19) 


சாராள்‌ இந்த விஷயத்தில்‌ உனக்குச்‌ 
சொல்வதெல்லாவற்றையும்‌ கேள்‌. 
(ஆதி 2142) 

உன்‌ புத்திரனும்‌ உன்‌ ஏகசுதனும்‌ உன்‌ 

நேசகுமாரனுமாகிய ஈசாக்கைத்‌ தகன 

பலியாகப்‌ பலியிடு.(ஆதி 22:2). 


பிள்ளையாண்டான்மேல்‌ உன்‌ கையைப்‌ 


போடாதே. (ஆதி 2222). 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


தேவன்‌ ஆபிராமுக்கு ஏராளமான 

வாக்குத்தத்தங்களையும்‌ கொடுத்திருக்கிறார்‌. 

அவற்றின்‌ விவரம்‌ வருமாறு: 

1. நான்‌ உனக்குத்‌ தேசத்தைக்‌ 
காண்பிப்பேன்‌. (ஆதி 12:1). 


பெரிய 


நான்‌ உன்னைப்‌ 

ஜாதியாக்குவேன்‌. (ஆதி 12:2) 
நான்‌ உன்னை ஆசீர்வதிப்பேன்‌. 
(ஆதி 12:2; ஆதி 2217). 


நான்‌ பேரைப்‌ 
பெருகப்படத்தவேள்‌ (ஆதி 12:2) 
நீ ஆசீர்வாதமாய்‌ இருப்பாய்‌. 
(ஆதி 12:2). 
உன்னை ஆசிர்வதிக்கிறவர்களை 
ஆசீர்வதிப்பேன்‌. (ஆதி 12:3) 
உன்னைச்‌ சபிக்கிறவனைச்‌ சபிப்பேன்‌. 
(ஆதி 12:3) 
வம்சங்களெல்லாம்‌ 


ஆசிர்வதிக்கப்படும்‌. 


உன்‌ சந்ததிக்கு இந்தத்‌ தேசத்தை 
நித்தியம்‌ 


கொடுப்பேன்‌. 
(ஆதி 127; ஆதி 131447; ஆதி 
1518-21: ஆதி 17:8) 


உன்‌ சந்ததியைப்‌ பூமியின்‌ 
தூளைப்போலப்‌ ல்ல துகேள்‌ 
(ஆதி 1316). 


நான்‌ உனக்குக்‌ கேடகமாயிருக்கிறேன்‌. 
(ஆதி 151). 


நான்‌ உனக்கு மகா பெரிய 
பலனாயிருக்கிறேன்‌. (ஆதி 151). 


உன்‌ வீட்டிலே பிறந்த பிள்ளை 
உனக்குச்‌ சுதந்தரவாளியாய்‌ 
இருப்பான்‌. (ஆதி 15:2-4). 
உன்‌ சந்ததி 
நட்சத்திரங்களைப்போல. 
முடியாத அளவுக்குத்‌ 
இருக்கும்‌. (ஆதி 1 


வானத்து 
எண்ண 
திரளாக 

ஆதி 22:17) 





i THE 
TT 


15. உன்‌ சந்ததியார்‌ தங்களுடையதல்லாத 
அந்நிய தேசத்திலே 


பரதேசிகளாயிருந்து, 
நானூறு வருஷம்‌ 
உபத்திரவப்படுவார்கள்‌ (ஆதி 15:13. 

16. இவர்கள்‌ சேவிக்கும்‌ ஜாதிகளை நான்‌ 
நியாயந்தீர்ப்பேன்‌. (ஆதி 154) 


17. அடிமைத்தனத்திலிருந்து ன்‌ 
சந்ததியை விடுவித்து வெளியே 
கொண்டுவருவேன்‌. (ஆதி 1514-16. 
யாத்‌ 12) 


அவர்களால்‌ 


18. உன்‌ 
சக்ஸ்‌ 
(ஆதி 15114). 
சமாதானத்தோடே உன்‌ 
பிதாக்களிடத்தில்‌ சேருவாய்‌. 
(ஆதி 1515) 
20, நல்ல முதிர்வயதிலே அடக்கம்‌ 
பண்ணப்படுவாய்‌. (ஆதி 1515) 


மிகுந்த 
ஆசீர்வதிப்பேன்‌. 


21. என்‌ உடன்படிக்கையை 
க்‌ உடன்படிக்கையாக 
ஸ்தாபிப்பேன்‌. (ஆதி 17:47). 

22, உன்னை மிகவும்‌. 
பெருகப்பண்ணுவேன்‌. 
ஆதி 22:17), 

23. நான்‌ உன்னைத்‌ திரளான 
ஜாதிகளுக்குத்‌ தகப்பனாக 
ஏற்படுத்துவேன்‌. (ஆதி 17:5-6. 

24. உன்னை மிகவும்‌ அதிகமாய்ப்‌ 
பலுகப்பண்ணுவேன்‌. (ஆதி 17:6). 

25. உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள்‌ 
தோன்றுவார்கள்‌. (ஆதி 17:6). 


திரளாய்ப்‌ 
(ஆதி 17:2; 


26. தலைமுறை தலைமுறையாக வரும்‌ 
உன்‌ சந்ததிக்கும்‌ நடுவே 
என்‌ உடன்படிக்கையை 
நித்திய உடன்படிக்கையாக 
ஸ்தாபிப்பேன்‌. (ஆதி 17:7). 
27. உனக்கும்‌, உனக்குப்‌ பின்வரும்‌ உன்‌ 
சந்ததிக்கும்‌ நான்‌ தேவனாயிருப்பேன்‌. 
(ஆதி 17:7-8). 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


28. நான்‌ உன்‌ மனைவியை (சாராளை) 


ஆசீர்வதிப்பேன்‌. (ஆதி 17:16). 


29. அவளாலே (சாராணே) உனக்கு ஒரு 
குமாரனைத்‌ தருவேன்‌. 
(ஆதி 1749). 


30. அவள்‌ (சாராள்‌) பல ஜாதிகளுக்குத்‌ 
தாயாக அவளை ஆசீர்வதிப்பேன்‌. 
(ஆதி 176) 


3. அவளாலே (சாராளாலே) ஜாதிகளின்‌ 
ராஜாக்கள்‌ உண்டாக அவளை 
ஆசீர்வதிப்பேன்‌. (ஆதி 17:16) 


32. என்‌ உடன்படிக்கையை ஈசாக்குக்கும்‌, 
அவனுக்குப்‌ பின்வரும்‌ அவன்‌ 
சந்ததிக்கும்‌ நித்‌ 
உடன்படிக்கையாக. 
(ஆதி 1729-21) 


33. நான்‌ இஸ்மவேலை ஆசீர்வதிப்பேன்‌. 
(ஆதி 17:20. 


34. அவனை மிகவும்‌ அதிகமாகப்‌ பலுகப்‌ 
பண்ணுவேன்‌. (ஆதி 17:20). 

35. அவனை மிகவும்‌ அதிகமாகப்‌ பெருகப்‌ 
பண்ணுவேன்‌ (ஆதி 17:20) 

36. அவன்‌ பன்னிரண்டு பிரபுக்களைப்‌ 
பெறுவான்‌. (ஆதி 17:20). 

37. அவனைப்‌ பெரிய ஜாதியாக்குவேன்‌ 
(ஆதி 17:20). 


ஸ்தாபிப்பேன்‌. 


குழந்தையை 
(ஆதி 17:21; ஆதி 181014). 


சோதோமில்‌ ஐம்பது 
நீதிமான்களைக்‌ கண்டால்‌, 
அவர்கள்‌ நிமித்ம்‌ அந்த 
ஸ்தலமுழுதையும்‌ இரட்சிப்பேன்‌. 
(ஆதி 18:26). 
40. நான்‌ நாற்பத்தைந்து நீதிமான்களை 
அங்கே கண்டால்‌, சோதோமை 


அழிப்பதில்லை. (ஆதி 18:28). 


39, நான்‌ 





ழ்‌ நள 
யாய 


நிமித்தம்‌ 


எ. நாற்பது நீதிமான்கள்‌ 
சே அழிப்பதில்லை. 


மை 
(ஆதி 18:29). 


42. நான்‌ முப்பது நீதிமான்களை அங்கே 
கண்டால்‌ சோதோமை அழிப்பதில்லை. 
(ஆதி 18:30). 


43, இருபது நீதிமான்கள்‌ நிமித்தம்‌ 
சோதோமை அழிப்பதில்லை. 
(ஆதி 18:31, 


பத்து நீதிமான்கள்‌ 
 சோதோமை அ 
(ஆதி 18:32). 


5, ஈசாக்கினிடத்தில்‌ உன்‌ 
விளங்கும்‌. (ஆதி 21.12). 


உன்‌ சந்ததியை கடற்கரை 
மணலைப்போல பெருகவே பெருகப்‌ 
பண்ணுவேன்‌. (ஆதி 2217). 


உன்‌ சந்ததியார்‌ 
சத்துருக்களின்‌ 
சுதந்தரித்துக்‌ 

(ஆதி 2227). 


உன்‌ சந்ததிக்குள்‌ பூமியிலுள்ள சகல. 
ஜாதிகளும்‌ ஆசீர்வதிக்கப்படும்‌. 
(ஆதி 22:18). 


நிமித்தம்‌ 


மிப்பதில்லை. 


சந்ததி 


தங்கள்‌ 
வாசல்களைச்‌ 
கொள்ளுவார்கள்‌. 


ஆபிராமின்‌ இனத்தார்‌ 
விக்கிரகாராதனையில்‌ ஈடுபடுத்த 
விரும்புகிறார்கள்‌. ஆபிராமுக்கு தன்‌ 
இனத்தார்‌ மூலமாக தொடர்ந்து 
சோதனைகள்‌ வந்துகொண்டிருக்கிறது. 
இதனால்‌  ஆபிராமின்‌ ஆத்துமாவுக்கு 
ஆபத்துக்கள்‌ வருவதற்கும்‌ "வாய்ப்புள்ளது. 
ஆபிராம்‌ தன்னுடைய ஆத்தும ன்ட்‌ 
தப்பிக்கவேண்டுமென்றால்‌, 

தன்னுடைய தேசத்தையும்‌, இனத்தையும்‌ 
விட்டு வெளியேற வேண்டும்‌. அவருடைய 
தேசத்தின்‌ விக்கிரகாராதனை, அவரைப்‌ 
பாதிக்கக்கூடாது. 


அவரை 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ ஆபிராமுக்கு கொடுக்கும்‌ 
கட்டளை, சுவிசேஷத்தின்‌ மூலமாக நமக்கு 
கொடுக்கப்படும்‌ கட்டளைக்கு 
ஒப்பாயிருக்கிறது. நாம்‌ விசுவாசத்தினால்‌ 
ஆபிரகாமின்‌ சந்ததியாராயிருக்கிறோம்‌. 
கர்த்தர்‌ நம்மோடுகூட உடன்படிக்கை 
பண்ணியிருக்கிறார்‌. நாம்‌ கர்த்தருடைய 
வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, அவருடைய 
அடிச்சுவடுகளைப்‌ பின்பற்றிச்‌ 
செல்லவேண்டும்‌. 


உலகசிநேகம்‌ தேவனுக்கு விரோதமான 
நாம்‌ கர்த்தரிடத்தில்‌ மாத்திரமே. 
முழுஇருதயத்தோடும்‌, 
முழுஆத்துமாவோடும்‌. 

கர்த்தரை நேசிக்க 


கர்த்தருக்கு பதிலாக மற்ற 
நேசிக்கும்போது, நாம்‌. 
தேவனுடைய கிருபையை இழந்துவிடுவோம்‌. 
நாம்‌ எல்லா 
பாவத்தை விட்டு 
தீயசகவாசங்கள்‌, 


சூழ்நிலைகளிலும்‌ 
விலகி வரவேண்டும்‌. 
தீயசம்பாஷணைகள்‌ 


விக்கிரகாராதனையைவிட்டும்‌. 

வரவேண்டும்‌. நம்முடைய இருதயத்தில்‌ 

விக்கிரகாராதனைக்கு இடம்‌ இருக்கக்கூடாது. 

நாம்‌ கர்த்தரோடு நெருங்கிய 
எல்லா 

விலகி வருவது 


ஐக்கியத்திலிருப்பதற்கு 
தடையாகயிருக்கக்கூடிய 
காரியங்களையும்‌ விட்டு 
நமக்கு நல்லது. 

விசுவாசிகளாகிய 
கர்த்தருக்குள்‌ த்தா மாலிகக்க ண்டும்‌ 
உலகப்பிரகாரமான சந்தோஷம்‌ மாயையானது. 
நாம்‌ இந்த உலகத்தையும்‌. உலகத்தின்‌ 
காரியங்களையும்‌ பரிசுத்தமான கண்களோடு 
பார்க்கும்போது. அசுத்தத்திற்கும்‌ 
சுத்தத்திற்கும்‌ இடையே உள்ள வேறுபாடு 
நமக்கு தெரியும்‌. இந்தப்‌ பிரபஞ்சம்‌ நமக்கு 
நிலையான வாசஸ்தலமல்ல. பரலோகமே. 
நம்முடைய நித்திய வாசஸ்தலம்‌. 





f= FTE 
TT 


நம்முடைய தேசத்தையும்‌, நம்முடைய 
வீட்டையும்‌ நாம்‌ நோக்கிப்‌ பார்க்கும்போது, 
இதுவே நமக்கு நிலையான ஸ்தலம்‌ என்று 


கர்த்தர்‌ 
ஆபிராம்‌ 
நம்பிக்கையில்லாமல்‌, 
வார்த்தைக்கு கீழ்ப்படிவது இயலாத காரியம்‌. 


ர்‌ ஆபிராமை நேக்கி 


நான்‌ 
உனக்கு கண்டிக்கும்‌ தேசத்திற்கு போ" 
என்று சொல்லுகிறார்‌. கர்த்தர்‌ அவரிடம்‌, 
“நான்‌ உனக்கு கொடுக்கும்‌ தேசத்திற்கு. 
போ" என்று சொல்லவில்லை. கர்த்தர்‌ அப்படி 
சொல்லுவதற்கு பதிலாக, “நான்‌ உனக்கு 
காண்பிக்கும்‌ தேசத்திற்கு போ” என்று 
மாத்திரமே சொல்லுகிறார்‌ 


ஆபிராம்‌ கர்த்தருடைய வார்த்தையின்‌ 
பிரகாரம்‌ புறப்பட்டுப்போகவேண்டுமென்றால்‌, 
அவர்‌ கர்த்தரை நம்பித்தான்‌ 
புறப்பட்டுப்போகவேண்டும்‌. விசுவாசமில்லாமல்‌ 
கர்த்தரை பின்பற்றிப்போவது இயலாத 
காரியம்‌. கர்த்தர்‌ ஆபிராமுக்கு எந்தப்‌ 
பாதுகாப்பையும்‌ உறுதிபண்ண வில்லை. 


ஆபிராம்‌ தன்னுடைய தேசத்தையும்‌, 
தன்னுடைய இனத்தையும்‌, தன்‌ தகப்பனுடைய 
வீட்டையும்‌ விட்டு  புறப்பட்டுப்போனால்‌, 
அவருக்கு ஒரு இழப்பும்‌ ஏற்படாது என்று 
கர்த்தர்‌ வாக்குப்பண்ணவுமில்லை. தம்முடைய 
வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால்‌, தம்மைப்‌ 
பின்பற்றிப்போனால்‌, ஆபிராமுக்கு ஏராளமான 
ஆசீர்வாதங்கள்‌ கிடைக்கும்‌ என்றும்‌ கர்த்தர்‌ 
சொல்லவில்லை. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ ஆபிராமை நோக்கி, 
உனக்கு காண்பிக்கும்‌ தேசத்திற்கு போ” 
என்று மாத்திரமே சொல்லுகிறார்‌. 
தேசம்‌ எப்படியிருக்கும்‌ 
ஆபிரகாழுக்கு 

வெளிப்படுத்தப்படவில்லை. அந்த தேசத்தில்‌ 
ஆபிரகாமுக்கு என்ன நடைபெறும்‌ 
என்பதையும்‌ கர்த்தர்‌ அவருக்கு 
முன்னறிவிக்கவில்லை. 


கர்த்தர்‌ ஆபிரகாமுக்கு, ஒரு 
வாக்குத்தத்தத்தை சொல்லுகிறார்‌. கர்த்தர்‌ 
ஆபிராமை நோக்கி, “நான்‌ உன்னைப்‌ பெரிய 
ஜாதியாக்கி, உன்னை ஆசிர்வதித்து, 
உன்‌ பேரைப்‌ பெருமைப்படுத்துவேன்‌; 
நீ ஆசீர்வாதமாய்‌ இருப்பாய்‌. உன்னை 
ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன்‌, 
உன்னைச்‌ சபிக்கிறவனைச்‌ சபிப்பேன்‌; 
பூமியிலுள்ள வம்சங்களெல்லாம்‌ உனக்குள்‌ 
ஆசிர்வதிக்கப்படும்‌' (ஆதி 12:2,3) என்று 
சொல்லுகிறார்‌. 


கர்த்தர்‌ சொல்லுகிற வாக்குத்தத்தம்‌ 
ஆபிராமுக்கு நிறைவேறவேண்டுபென்றால்‌, 
பிராம்‌ கர்த்தருடைய 

கீழ்ப்படிந்து, கர்த்தர்‌ தனக்‌ 

தேசத்திற்கு போகவேண்டும்‌ 
வாக்குத்தத்தம்‌ மிகவும்‌ ஆசீர்வாதமானது. 
ஆனாலும்‌ அந்த வாக்குத்தத்தத்தோடு ஒரு 
நிபந்தனையும்‌ சேர்க்கப்பட்டிருக்கிறது. 
கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால்‌ 
மாத்திரமே, அவருடைய வாக்குத்தத்தம்‌ 
நம்முடைய ஜீவியத்தில்‌ நிறைவேறும்‌ 


ம்‌ கர்த்தருடைய கட்டளைக்‌ 
ழ்பம்மாது, த்ர நச்சம்கவே 
தம்முடைய. வார்த்தைகளையும்‌, 
வாக்குத்தத்தங்களையும்‌ நமக்கு 
ர்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
கிரியையிலும்‌ 


கர்த்தர்‌ ஆபிராமுக்கு தம்முடைய 
வார்த்தைகளை சொல்லும்போது, 
ஆறுவிதமான வாக்குத்தத்தங்களை 
சொல்லுகிறார்‌. அவையாவன : 

பெரிய 


1 நான்‌ உன்னைப்‌ 


ஜாதியாக்குவேன்‌. 
2. நான்‌ உன்னை ஆசீர்வதிப்பேன்‌. 


3. நான்‌ உன்‌ 


பெருமைப்படுத்துவேன்‌ ; 


பேரைப்‌ 





i= FTE 
ETT 


4. நீ ஆசீர்வாதமாய்‌ இருப்பாய்‌. 


5. உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை 
ஆசீர்வதிப்பேன்‌. உன்னைச்‌ சபிக்கிறவனைச்‌ 
சபிப்பேன்‌. 


6. பூமியிலுள்ள வம்சங்களெல்லாம்‌. 


உனக்குள்‌ ஆசீர்வதிக்கப்படும்‌ 


கர்த்தர்‌... ஆபிராமை 


அவருடைய 
தேசத்தையும்‌, 'த்தையும்‌, 
விட்டு 


தகப்பனுடைய 
தனியாகப்‌ 
கர்த்தர்‌ ஆபிராமை 
அவரை பெரிய 
வாக்குப்பண்ணுகிறார்‌. 
பன்‌! 


ஜாதியாக்குவதாக 
கர்த்தர்‌ ஆபிராமை காட்டு 
கிளையிலிருந்து வெட்டி, 
ஒலிவபாத்தின்‌. வேரோடு. சேர்க்கிறார்‌ 
கர்த்தர்‌ ஆபிராமை அவருடைய 
இனத்தாரிடத்திலிருந்து பிரித்து வேறே 
பெரிய ஜாதிக்கு தலைவராக்குவதாக 
வாக்குப்பண்ணுகிறார்‌ 


கர்த்தருடைய வார்த்தை ஆபிராமுக்கு, 
அதிக ஆறுதலைத்‌ தருகிறது. ஆபிராமுக்கு 


வாஞ்சையாயும்‌, 
கர்த்தர்‌ 

வாக்குத்தத்த வார்த்தையின்‌ 

ஆடிராமின்‌ தேவையை சந்திக்கிறார்‌ 


கர்த்தர்‌ நமக்கு காயம்கட்டும்போது, 
எந்தக்‌ காயம்‌ நமக்கு அதிக வேதனையைத்‌ 
தருகிறதோ, அந்தக்‌ காயத்திற்கு அவர்‌ 
முதலாவதாக காயம்‌ கட்டுகிறார்‌. 
ஆபிரகாமின்‌ மனதில்‌ பல வேதனைகள்‌ 
இருந்தாலும்‌, இன்னும்‌ 
குழந்தை 


'வேதனையாயிருக்கிறது. 

வாக்குத்தத்தத்தின்‌ ரம்பத்தில்‌,. 
ஆபிரகாமின்‌ வேதனையைப்‌ போக்கி, “நான்‌ 
உன்னை பெரிய ஜாதியாக்குவேன்‌” என்று 
வாக்குப்பண்ணுகிறார்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆபிராமின்‌ 
சோதிக்கப்படுகிறது. 
மனைவியாகிய சாராய்‌, 
பிள்ளை பெறாத மலடியாயிருக்கிறாள்‌. 
கர்த்தரோ ஆபிராமை நோக்கி, “நான்‌ 
உன்னை பெரிய ஜாதியாக்குவேன்‌" என்று 
வாக்குப்பண்ணுகிறார்‌. இந்த வாக்குத்தத்தம்‌ 
நிறைவேறவேண்டுமென்றால்‌ ஆபிராம்‌ 
கர்த்தரை விசுவாசிக்கவேண்டும்‌. கர்த்தரால்‌. 
எல்லாம்‌ கூடும்‌ என்று நம்பவேண்டும்‌. 
விசுவாசிமில்லாமல்‌: தேவனுக்கு 
பிரியமாயிருப்பது கூடாத காரியம்‌. 


விசுவாசம்‌. 
ஆபிராமின்‌ 
பல வருஷங்களாக 


கர்த்தர்‌ ஆபிராமை நோக்கி, “நான்‌ 
உன்னை. ஆசீர்வதிப்பேன்‌"... என்று 
சொல்லுகிறார்‌. ஆபிராம்‌ தன்‌ தகப்பனுடைய 
வீட்டை விட்டு புறப்படவேண்டும்‌. 
உலகப்பிரகாரமான தகப்பனாருடைய வீட்டை 
விட்டுப்பிரிந்துபோனால்‌, ஆபிராமுக்கு நன்‌ 
தகப்பன்‌ வீட்டு ஆசிர்வாதம்‌ கிடைக்காது, 
ஆபிராம்‌ அந்த ஆசீர்வாதத்தை இழந்தாலும்‌, 
பரம தகப்பனாகிய கர்த்தருடைய 
ஆசீர்வாதத்தை அவர்‌ பெற்றுக்கொள்வார்‌. 
பூமிக்குரிய ஆசீர்வாதத்தைவிட, பரமதகப்பன்‌ 
கொடுக்கும்‌ பரலோக ஆசீர்வாதமே 
மெய்யான ஆசீர்வாதம்‌. 


கர்த்தர்‌ 
உன்‌ பேரை பெருமைப்படு, 
வாக்குப்பண்ணுகிறார்‌. ஆபிராம்‌ தன்‌ 
தேசத்நைவிட்டு... புறப்பட்டுப்போய்விட்டால்‌, 
அந்த தேசத்‌ அவருடைய பெயரை 
எல்லாரும்‌ மறந்துவிடுவார்கள்‌. காலம்‌ செல்ல 
செல்ல அந்த தேசத்தில்‌ ஆபிராமின்‌ பேர்‌ 
காணாமல்‌ போய்விடும்‌. ஆனால்‌ ஆபிரகாம்‌. 
கீழ்ப்படிந்து, தன்னுடைய 
தன்னுடைய இனத்தையும்‌, 
வீட்டையும்‌ விட்டுப்புறப்பட்டு, 
கர்த்தர்‌ அவருக்கு காண்பிக்கும்‌ தேசத்திற்கு 
போகும்போது, கர்த்தர்‌ ஆபிராமை பெரிய 
ஜாதியாக்குவார்‌. அவர்‌ ஆபிராமின்‌ பேரை 
பெருமைப்படுத்துவார்‌. 
ர்‌ ஆபிராமை 
ஆசி்கமிகல்‌ என்று 
வாக்குப்பண்ணுகிறார்‌. ஆபிரகாமின்‌ 
சந்தோஷம்‌, கர்த்தர்‌ கொடுக்கும்‌ மெய்யான 
சந்தோஷத்திற்கு. அடையாளமாகவும்‌, 
அச்சாரமாகவும்‌ இருக்கிறது. நம்முடைய 
சிநேகிதரை நாம்‌ ஆசீர்வதிக்கும்போது, 
கர்த்தர்‌ ஆபிராமை ஆசீர்வதிப்பதுபோல, 
நாம்‌ அவர்களை ஆசீர்வதிக்கவேண்டும்‌. 


பிராமை நோக்கி, “நான்‌ 
ப த்துவேன்‌" என்று 


நோக்கி, “நீ 





i= al 
TT 


அப்பொ ஒலிமுகவாசலில்‌ 
இருக்கிற ஜனங்களும்‌ 
மூப்பரானவர்களும்‌ அவனை நோக்கி: 
நாங்கள்‌ சாட்சிதான்‌: உன்‌ வீட்டிலே வருகிற 
மனைவியைக்‌ கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ வீட்டைக்‌ 
கட்டுவித்த இரண்டுபேராகிய 
ராகேலைப்போலவும்‌  லேயாளைப்போலவும்‌ 
வாழ்ந்திருக்கச்‌ செய்வாராக, நீ 
எப்பிராத்தாவிலே  பாக்கியவானாயிருந்து. 
பெத்லெகேமிலே புகழ்பெற்றிருக்கக்‌ கடவாய்‌” 
(ரூத்‌ 411, 


பிரகாம்‌ ஏந்த 
பிரயாணம்பண்ணினாலும்‌, 
ஜீவியம்‌: அந்த 
ஆசீர்வாதமாயிருக்கும்‌ 
நோக்கி, நான்‌ 
ஆசீர்வதிக்கிறவர்களை 
என்றும்‌, “நான்‌ உன்னை 
வாக்குப்பண்ணுகிறார்‌. 
உடன்படிக்கை 
ஆபிராமுக்கு 
கர்த்தருக்கும்‌. 
பிராமுக்கு 
கர்த்தருக்கும்‌. 


ஆமிராமின்‌ 
தேசத்துக்கு 
கர்த்தர்‌ ஆபிராமை 


சமிப்பேன்‌" என்றும்‌ 


த்க்‌ த்க்‌ 
சிநேகிதர்களாயிருப்பார்கள்‌. 
சத்துருக்களாயிருக்கிறவர்கள்‌ 
சத்துருக்களாயிருப்பார்கள்‌. 

உனக்குள்‌ 


ப அன்னை 
ல்லாம்‌ 
என்று 


கர்த்தர்‌ ஆபிராமுக்கு 
சொல்லும்‌ எல்லா ஆசீர்வாதங்களிலும்‌, இந்த 
ஆசீர்வாதமே மகிமையானது. இதுவே மிகவும்‌ 
மேன்மையானது. 


நோக்கி, 


கர்த்தர்‌ 
ஆசீர்வாதத்தில்‌ 
வில்‌ 
வாக்குத்தத்தங்களெல்லாம்‌ 
இயேசுகிறிஸ்துவுக்கள்‌ ஆம்‌ 
ஆமென்‌ என்றும்‌ இருக்கிறது. 

கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து இந்த 

ஆசீர்வாதமாயிருக்கிறார்‌. 


ஆசீர்வதிப்பதுபோல, 
உலகத்தை ஆசீர்வதிக்க முடியாது. 
இயேசுகிறிஸ்துவின்‌ மூலமாக நமக்கு குடும்ப: 
ஆசீர்வாதம்‌ வருகிறது. நமக்கும்‌ நம்முடைய 
வீட்டாருக்கும்‌ கிறிஸ்துவின்‌ மூலமாய்‌. 
இரட்சிப்பின்‌ ஆசீர்வாதம்‌ கிடைக்கிறது. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆபிரகாமுக்குக்‌ குமாரனாயிருக்கிறானே” 
(லூக்‌ 19:9) என்று சொன்னார்‌. 


கானான்‌ தேசத்தில்‌ ஆபிராம்‌ 
ஆதி 12:45 


ஆதி 12%. கர்த்தர்‌ 
சொன்னபடியே அவன்‌ 
புதப்பட்டுப்போனான்‌; லோத்தும்‌ 
அவனோடே கூடப்‌ போனான்‌. ஆபிராம்‌. 
ஆரானைவிட்டுப்‌ புறப்பட்டபோது, 
எழுபத்தைத்து 
வயதுன்னவனாயிருந்தான்‌. 


ஆபிராமுக்குச்‌. 


அதி 125. 
மனைவியாகிய 


சுகோதரனுடைய 
கோத்தையும்‌, தாங்கள்‌. 
சம்பாதித்திருந்த தங்கள்‌. 
சம்பத்தெல்லாவற்றையும்‌, ஆரானிலே. 
சுவதரித்த ஜனங்களையும்‌ கூட்டிக்‌ 
கொண்டு, அவர்கள்‌ கானான்‌ 
தேசத்துக்குப்‌ புறப்பட்டுப்போய்‌, 
கானான்‌ தேசத்தில்‌ சேர்ந்தார்கள்‌. 


ஆபிராம்‌. தன்‌ 
சாராயையும்‌, தன்‌ 
குமாரனாகிய 


ஆபிராம்‌ தன்‌ சொந்த தேசத்தை 
விட்டுப்‌ புறப்பட்டு, கர்த்தர்‌ தனக்கு 
காண்பிக்கும்‌ தேசத்திற்குப்‌ போகிறார்‌. அவர்‌ 

ல்‌ ஊர்‌ என்னும்‌ தேசத்தைவிட்டும்‌, 
அதன்பின்பு ஆரான்‌. என்னும்‌ 
தேசத்தைவிட்டும்‌. புறப்பட்டுப்போகிறார்‌. 
கர்த்தர்‌ தன்னை அழைத்த அழைப்புக்கு 
ஆபிராம்‌ உண்மையுள்ள வராயிருக்கிறார்‌. 

"விசுவாசத்தினாலே ஆபிரகாம்‌ தான்‌ 
சுதந்தரமாகப்‌ பெறப்போகிற இடத்திற்குப்‌ 
போகும்படி அழைக்கப்பட்டபோது, கீழ்ப்படிந்து, 
தான்‌ போகும்‌ இடம்‌ இன்னதென்று 
அறியாமல்‌ புறப்பட்டுப்போனார்‌" (எபி 11:8) 


ஆபிராம்‌ ஆரானைவிட்டுப்‌ 
புறப்பட்டுப்போன போது அவருடைய வயது 
எழுபத்தைந்து. பொதுவாக இப்படிப்பட்ட 
முதிர்வயதில்‌ எல்லோரும்‌ ஒரிடத்தில்‌ 
தங்கியிருந்து ஓய்வெடுக்க விரும்புவார்கள்‌. 
முதியவர்கள்‌ பிரயாணம்‌ பண்ணுவதை 
நலிர்த்துவிடுர்க்‌ ஆனால்‌ ஆபிராமோ 

தனக்கு சொன்னபடியே 
பபபடடுப்போகிறார்‌. 





f= THE 
TT 


ஆபிராம்‌ இப்போது எழுபந்தைந்து 
வயதுள்ள முதியவராகமிருந்தாலும்‌, கர்த்தர்‌ 


சொல்லுகிறார்‌. ரமன முத்வில்தான்‌ 
அவருக்கு கர்த்தருடைய அழைப்பு 
கிடைத்திருக்கிறது. ஆபிராம்‌ தன்னுடைய 


வயதைப்பற்றி த்க்‌ பார்க்காமல்‌, 
கர்த்தர்‌ சொன்னபடியே 


தனக்‌ 
பறப்ப்டுப்பேகிறார்‌ (ஆதி 1234) 


கர்த்தர்‌ ஆபிராமை 
அழைத்தது போலவே, இப்போதும்‌ ஒரு 
சில முதியவர்களை ம 
ஊழியத்திற்கு அழைக்கிறார்‌. 

கர்த்தருடைய 

கீழ்ப்படியவேண்டும்‌. கர்த்தர்‌ அவர்களுடைய 
சரீர பலவீனத்தை  அறிந்திருக்கிறார்‌ 
முதிர்வவதை காரணம்‌ காட்டி, யாரும்‌ 
கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல்‌ 
போய்விடக்கூடாது. 


ஆபிராமோடுகூட 
புறப்பட்டுப்போகிறார்‌ 

மனைவியாகிய தன்‌ 
சகோதரனுடைய குமாரனாகிய கோத்தையும்‌, 
தாங்கள்‌  சம்பாதித்திருந்த தங்கள்‌ 
சம்பத்தெல்லாவற்றையும்‌, ரானிலே 
'சவதரித்த ஜனங்களையும்‌ கூட்டிக்‌ கொண்டு, 
போகிறார்‌. அவர்கள்‌ எல்லோரும்‌ கானான்‌ 
தேசத்துக்குப்‌ புறப்பட்டுப்போய்‌, கானான்‌ 
தேசத்தில்‌ சேருகிறார்கள்‌ (ஆதி 12:5). 


ஆபிராமின்‌ சம்பத்து என்பது 
தேராகுவின்‌ மரணத்தின்போது ஆபிராம்‌ 
சுதந்தரமாகப்‌ பெற்ற பங்குவீதம்‌. இந்தச்‌ 
சம்பத்து மிகவும்‌ அதிகமாக இருக்கிறது. 
லோத்தும்‌, ஆபிராமும்‌ பிரிவதற்கு இதுவே 
காரணமாயிற்று. (ஆதி 13:7). 


ஆரானில்‌ உள்ள ஜனங்கள்‌ 
i க்‌ ல்‌ 
அவர்களில்‌ 
படவ எதனை சகு 
மெய்யான தேவனை 
மார்க்கத்திற்கு வழிநடத்தினார்‌. 
ஆமிராமோடு புறப்பட்டுச்‌ 
விரும்பினார்கள்‌. தேவன்‌ வாக்குத்தத்தம்‌. 
பண்ணியிருக்கும்‌ ஆசீர்வாதங்களில்‌ 
இவர்களும்‌ பங்குபெற விரும்பினார்கள்‌. 
இவர்களில்‌ பலர்‌ அடிமைகள்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆபிராமோடு கானான்‌ தேசத்திற்குப்‌ 
புறப்பட்டுப்‌ போனவர்களில்‌. 
கைபடிந்தவர்களாகிய 38 ஆட்களும்‌ 
இருந்தார்கள்‌. இதுதவிர, லோத்தின்‌ 
மனுஷரும்‌ ஆபிராமோடு கானான்‌ தேசத்தில்‌ 
சேர்ந்தார்கள்‌ தி 14:14). 
ஆயிரக்கணக்கான பேர்‌ ஆபிராமோடு 
கானான்‌ தேசத்திற்கு வந்து சேர்ந்தார்கள்‌. 
இவர்கள்‌ சவதரிக்கப்பட்ட ஜனம்‌ 
ஆவார்கள்‌. 


வனுடைய ழப்பை ஆபிராம்‌. 
வரில்‌. பெற்றபோது வேர்‌ எங்கு" போக 
வேண்டுமென்று அவருக்குத்‌ தெரியாது. 
ஆனால்‌. கானான்‌ 
வேண்டுமென்பதை 
ஆபிராம்‌ தெரிந்து வைத்திருக்கிறார்‌ 
(அப்‌ 7:3; எபி 11:8). 
"கானான்‌" என்னும்‌ தேசம்‌ காமின்‌ 
குமாரனாகிய கானானின்‌ பெயரால்‌ 
அழைக்கப்படுகிறது. கானானின்‌ சந்ததியார்‌ 
ந்தத்‌ தேசத்தில்‌ குடியேறினார்கள்‌. 
யோசு 12). வேதாகமத்தில்‌ 
" என்னும்‌ வாக்கியம்‌ 66 
பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. 
ஆதியாகமத்தில்‌ மட்டும்‌ 35 தடவைகள்‌ இந்த 
வாக்கியம்‌ பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. பழைய 
ஏற்பாட்டில்‌ ஜந்தாகமம்‌, யோசுவா ஆகிய 
புஸ்தகங்களைத்‌ தவிர மற்ற புஸ்தகங்களில்‌ 
ஐந்து தடவைகள்‌ மட்டுமே இந்த வாக்கியம்‌ 
பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டில்‌ 
இந்த வாக்கியம்‌ ஒரு தடவை கூட 
பயன்படுத்தப்படவில்லை. 
கர்த்தருடைய ஊ , கணவனும்‌. 
மனவி ததக] சொத்து செய்து 
மிகப்பெரிய பாக்கியம்‌. அது. இருவருக்குமே 
ஆசீர்வாதமாகவும்‌, 
சந்தோஷமாகவும்‌ இருக்கும்‌. 
கர்த்தருடைய 
பின்பற்றிப்‌ போகும்போது, 
மனைவியும்‌ தன்‌ 
கூடப்போகவேண்டும்‌. 
கணவனும்‌ மனைவியுமாக 
மிகப்பெரிய பாக்கியம்‌. 





f= FTE 
ETT 


லோத்‌ என்பவர்‌ ஆபிரகாமின்‌. 
சகோதரனுடைய குமாரன்‌. லோத்‌ 
ஆபிரகாமின்‌ முன்மாதிரியை கவனித்துப்‌ 
பார்க்கிறார்‌. ஆபிராம்‌ தன்‌ குடும்பத்தார்‌ 
மத்தியிலே கர்த்தருக்கு பயந்து. அவருடைய 
வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஜீவிக்கிறார்‌. 
ஆபிராமின்‌ சாட்சியுள்ள ஜீவியம்‌ லோத்தின்‌ 
இருதயத்தில்‌ பேசுகிறது. ஆபிராம்‌ 
கர்த்தர்‌ தனக்கு சொன்னபடி 
புறப்பட்டுப்போன போது, லோத்தும்‌ அவரோடு 
கூடப்போகிறார்‌. 
லோத்தின்‌ தகப்பனார்‌ ஏற்கெனவே 
மரித்துப்போனார்‌. லோத்‌  ஆபிராமின்‌. 
மேற்பர்வையிலும்‌ தரவிலும்‌ இருக்கிறார்‌. 
லோத்‌ ஆமிராப வார்த்தைக்கு. 
க்கியத்துவம்‌ கொடுத்து, அவரோடுகூடவே 
க்கிறார்‌ ஆபிராம்‌ தங்கியிருக்கிற 
ஸ்தலத்திலே லோத்தும்‌ தங்கியிருக்கிறார்‌. 
ஆபிராம்‌ பிரயாணம்பண்ணுகிற ஸ்தலத்திற்கு 
லோத்தும்‌ அவரோடுகூட 
பிரயாணம்பண்‌ ணுகிறார்‌ 


பிரா டய ஈரும்‌ 
ட ட ப! தத்து) 
புறப்பட்டுப்போகும்போது, 
சம்பாதித்திருந்த தங்கள்‌ சம்பத்து 
எல்லாவற்றையும்‌ தங்களோடு கொண்டு 
போகிறார்கள்‌ கர்த்தர்‌ ஆபிராமை: 
நோக்கி, “நான்‌ உனக்கு காண்பிக்கும்‌ 
தேசத்திற்கு போ" என்று சொன்னவுடன்‌ 
நன்னிடத்திலுள்ள 
தூராறிந்துவிடவில்லை. 


தாங்கள்‌ 


போகிறேன்‌ 
ஆபிராம்‌ 
தேசத்திற்கு போகவில்லை. 
கர்த்தர்‌ ஆபிராமை நோக்கி, “உன்னை 
ஆசீர்வதிப்பேன்‌" என்றும்‌, 
ஆசீர்வாதமாமிருப்பாய்‌" என்றும்‌ சொன்னார்‌. 
ஆபிராம்‌ கர்த்தருடைய வார்த்தையைக்கேட்டு,. 
தன்னிடத்திலுள்ள 'சம்பத்துக்களெல்லாம்‌. 
இனிமேல்‌ தனக்கு தேவையில்லை என்று 
நினைக்கவில்லை. 


கானான்‌ 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ ஆபிரகாமின்‌ விசுவாசத்தை 
சோதிக்கிறார்‌. ஆனால்‌ ஆபிராம்‌ 
கர்த்தரை சோதிக்கவில்லை. அவர்‌ கர்த்தரை 
நம்புகிறார்‌. அதே வேளையில்‌, கர்த்தர்‌ 
தனக்கு இதுவரையிலும்‌ கொடுத்திருக்கிற 
சம்பத்துக்களையெல்லாம்‌ சேர்த்துக்கொண்டு, 
அவற்றையும்‌: கானான்‌ தேசத்திற்கு 
கொண்டுபோகிறார்‌. அந்த சம்பத்துக்களோடு 
அவர்‌ ஆரானிலே. சவதரித்த 
ஜனங்களையும்‌ கூட்டிக்கொண்டு போகிறார்‌ 
நாம்‌ கர்த்தரிடத்திலிருந்து புதிய 
ஆசீர்வாதங்களையும்‌ எதிர்பார்க்கவேண்டும்‌ 
அதே வேளையில்‌ த்தர்‌ ்‌ 
கொடுத்திருக்கிற 
ஆசீர்வாதங்களையும்‌ 
பயன்படுத்தவேண்டும்‌. 
கிருபையினாலேயே நமக்கு 
சம்பத்தும்‌ கிடைக்கிறது. 
ராமும்‌ 
புறப்பட்டவர்கள்‌ 
தேசத்திலே 
அவர்களுடைய பிரயாணம்‌ முடிவு பெறுகிறது. 
அவர்கள்‌ ஏற்கெனவே கானான்‌ 
தேசத்திற்கு புறப்பட்டு வந்தவர்கள்‌. ஆனால்‌ 
அவர்கள்‌ கானான்‌ தேசத்திற்கு வந்து 
சேராமல்‌ ஆரானிலே தங்கிவிட்டார்கள்‌. 
“தேராகு குமாரனாகிய 
ஆபிராமையும்‌, ஆரானுடைய குமாரனும்‌ 
தன்‌ பேரனுமாயிருந்த லோத்தையும்‌, 
தன்‌ குமாரன்‌ ஆபிராமுடைய மனைவியாகிய 
தன்‌ மருமகள்‌ சாராமையும்‌ அழைத்துக்‌ 
கொண்டு, அவர்களுடனே ஊர்‌ என்கிற 
குல்தேயருடைய பட்டணத்தை விட்டு, 
தேசத்துக்குப்‌ போகப்‌ 
ஈன்‌; அவர்கள்‌ ஆரான்மட்டும்‌. 
வந்தபோது, அங்கே இருந்துவிட்டார்கள்‌” 
(ஆதி 11:31) 


கர்த்தருடைய நல்ல கரம்‌ ஆபிராமோடு 

கூடமிருக்கிறது. அவர்கள்‌ கானானுக்கு 

ந்‌ ஆரானிலே 

கர்த்தர்‌ அவர்களை 

வழிநடத்தி கொண்டு 

கானான்‌ தேசம்‌ வாக்குத்தத்த 

தேசம்‌. கர்த்தர்‌ ஆபிரகாமின்‌ சந்ததியாருக்கு 

கானான்‌ தேசத்தைக்‌ கொடுப்பதாக 

வாக்குப்பண்ணியிருக்கிறார்‌. ஆபிராமும்‌ 

அவரோடுகூட கானான்‌ தேசத்திற்குப்‌ 

புறப்பட்டவர்கள்‌ யாவரும்‌, கானான்‌ தேசத்தில்‌ 
சேருகிறார்கள்‌. 


தன்‌ 


கானான்‌ 





ழ்‌ நள 
யாய 


உன்‌ சந்ததிக்கு இந்தத்‌ 
தேசத்தைக்‌ கொடுப்பேன்‌ 
ஆதி 12:6-9 


ஆதி 12:6. ஆபிராம்‌ அத்தத்‌ தேசத்தில்‌ 
கற்றித்‌ திரித்து சீகேம்‌ என்னும்‌ 
இடத்துக்குச்‌ சமீபமான மோரே 
என்னும்‌ சமபூமிமட்டும்‌ வந்தான்‌; 
அக்காலத்திலே கானானியர்‌ 
அத்தேசத்தில்‌ இருந்தார்கள்‌. 


ஆதி 127. கர்த்தர்‌ ஆயிராமுக்குத்‌ 
தரிசனமாகி: உன்‌ சந்ததிக்கு இந்தத்‌ 
தேசத்தைக்‌ கொடுப்பேன்‌ என்றார்‌. 
அப்பொழுது அவன்‌ தனக்குத்‌. 
தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு 
பலிபீடத்தைக்‌ கட்டினான்‌. 


ஆதி 12:8. 
அவ்விடம்விட்டுப்‌ பெயர்த்து, 
பெத்தேலுக்குக்‌ கிழக்கே இருக்கும்‌ 
மலைக்குப்‌ போய்‌, பெத்தேல்‌ தனக்கு. 
மேற்காகவும்‌ ஆயி  கிழக்காகவும்‌ 
இருக்கக்‌ கூடாரம்போட்டு, அங்கே. 
கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தைக்‌ கட்டி, 
கர்த்தருடைய நாமத்தைத்‌ 
தொழுதுகொண்டான்‌. 


அதி 129. அதின்பின்‌ ஆபிராம்‌. 
புறப்பட்டு, தெற்கே. 
மிரயாணம்பண்ணிக்கொண்டு. 
போனான்‌. 


யின்பு அவன்‌ 


கர்த்தர்‌ ஆபிரகாமை கானான்‌ 
தேசத்திற்கு அழைத்து கொண்டு 
வந்திருக்கிறார்‌. ஆபிராம்‌ கானான்‌ 
தேசத்திற்கு வந்தபோது, அந்த தேசத்தில்‌ 
விசேஷித்த ch பெரிய அற்புதமோ 
எதுவும்‌ பெறவில்லை. அவர்‌ 
சாதாரணமாக த்த தேசத்திற்கு வந்து 
சேர்ந்திருக்கிறார்‌. 

ஆபிராம்‌. விசுவாசத்தினால்‌ 
ஜீவிக்கிறார்‌. தரிசனத்தினால்‌ 
ஜீவிக்கவில்லை. பிரத்தியட்சமான 
அற்புதங்கள்‌ எதுவும்‌ நடைபெறாவிட்டாலும்‌, 
ஆபிராம்‌ கானான்‌ தேசத்திலே. 
வந்து சேர்ந்திருப்பதே மிகப்பெரிய 


அற்புதமாயிருக்கிறது. 


அவர்‌ 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QODNENS 
PUBLISHERS 


ஆபிராம்‌ கானான்‌ 
வந்தபோது, அக்காலத்திலே கானானியர்‌ 
அத்தேசத்திலிருக்கிறார்கள்‌. ஆபிராம்‌. 
அந்தத்‌ தேசத்தில்‌ சுற்றித்‌ திரிந்து சீகேம்‌. 
என்னும்‌ இடத்துக்குச்‌ சமீப மான மோரே 
என்னும்‌ சமபூமிமட்டும்‌ வருகிறார்‌ 
(ஆதி 12:6). 


தேசத்திற்கு 


க 


தன்‌ கண்களை ஏறிட்டு 
தேசம்‌ 

இருப்பதைப்‌ 
அவரோடுகூட 
த்க்‌ 
மத்தியிலே 


பார்க்கிறார்‌. 
கானான்‌ தேசத்‌ 
கானானியர்‌ 
வாசம்பண்ணவேண்டும்‌. 
கர்த்தரிடத்தில்‌ 
அவர்கள்‌ 
ஆராதிக்கிறவர்கள்‌. 


கானானியர்‌ 
பக்தியுள்ளவர்களல்ல. 
விக்கிரகங்களை 


ஆபிரகாம்‌ இதற்கு முன்பு ஊர்‌ 
என்கிற கல்தேயருடைய தேசத்திலிருந்தார்‌. 
அங்கே விக்கிரகாராதனை 
அதிகமாயிருந்தது. அந்த ஊர்‌ ஜனங்கள்‌ 

கங்களை ஆராதித்தார்கள்‌. 
அவர்களைப்போலவே, கானான்‌. 
தேசத்திலிருக்கிற கானானியரும்‌ 
விக்கிரகங்களை ஆராதிக்கிறார்கள்‌. ஆபிராம்‌ 
கானானியர்‌ மத்தியிலே... கர்த்தருக்கு 
உண்மையுள்ளவராயிருக்கவேண்டும்‌. 
புறஜாதியார்‌ மத்தியிலே 
நாமத்தைக்‌  கனம்பண்ணி, 
மகிமைப்படுத்தவேண்டும்‌. 

பிராம்‌ கானான்‌ தேசத்திற்கு வந்த 
உடனை! தனக்கு வீடு வாசலைக்‌ 
கட்டவில்லை. அந்த நேசத்தில்‌ தங்கி 
தாபரிக்கவேண்டும்‌ என்று ஆபிராம்‌ உடனே 
முயற்சி பண்ணவில்லை. கானான்‌ தேசத்தில்‌ 
ஆபிராம்‌ ஒரு பரதேசியைப்போல. 
சஞ்சரிக்கிறார்‌. விசுவாசிகளாகிய நாமும்‌, 
இந்த உலகத்தில்‌ ஒரு பரதேசியைப்போலவே 
இருக்கிறோம்‌. பரலோகமே நம்முடைய 
நித்திய நகரம்‌. இந்தப்‌ பூமியில்‌, நம்முடைய 
வீட்டிலே, நாம்‌ பரதேசியாக சிறிதுகாலம்‌ 
தங்கியிருக்கிறோம்‌. 





i THE 
TT 


நாம்‌ இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ ஜீவிக்கும்‌ 
காலமெல்லாம்‌, 
'பிரயாணம்பண்‌ ணுகிறோம்‌. 
பிரவேசிக்கும்போதுதான்‌ 
பிரயாணம்‌ முடிவுபெறுகிறது. அதுவரையிலும்‌, 
நமக்கு இருக்கிற பெலத்தோடே இலக்கை 
நோக்கி முன்னேறிச்‌ செல்லவேண்டும்‌. நாம்‌ 
ஒவ்வொரு நாளும்‌ கர்த்தருடைய கிருபையைப்‌ 
பெற்றுக்கொள்ளவேண்டும்‌. கர்த்தருடைய 
அடிச்சுவடுகளைப்‌. பின்பற்றிச்‌ 
செல்லவேண்டும்‌. நாம்‌ ஒருபோதும்‌ 
நம்முடைய இலக்கை  அடைந்தாயிற்று 
என்று நினைக்கக்கூடாது. நாம்‌. 
பரலோகத்தில்‌ பிரவேசிக்கும்‌ வரையிலும்‌, 
நம்முடைய இலக்கை நாம்‌ அடையவில்லை. 

கர்த்‌ பிரா ரிசனமாகி: 
கொடுப்பேன்‌” ரல்‌ 
சொல்லுகிறார்‌. ஆபிராம்‌ 
கட்டளைக்கு கீழ்ப்படிந்து. அவர்‌ தனக்கு 
காண்பிக்கும்‌ தேசத்திற்கு போகிறார்‌. 
ஆபிராம்‌ கர்த்தரைப்‌ பின்பற்றுகிறார்‌. கர்த்தர்‌ 
ஆபிராமோடு  கூடமிருக்கிறார்‌. ஆபிராம்‌ 
கானான்‌ தேசத்திற்கு வந்து சேரும்போது, 
கர்த்தர்‌ அவரோடுகூட வந்து சேருகிறார்‌. 


ராம்‌ கானான்‌ தேசத்தில்‌ வந்து 
ந்தான்‌ கர்த்தர்‌ ஆபிராமுக்கு 
௪௭ அவருக்கு நல்ல 
வார்த்தைகளையும்‌, ஆறுதலான 
வார்த்தைகளையும்‌ சொல்லுகிறார்‌. 
ஆபிராம்‌ கானான்‌ தேசத்தில்‌ சுற்றி திரிந்து. 
சிகேம்‌ என்னும்‌ இடத்திற்கு சமீபமான மோரே 


என்னும்‌ சமபூமி மட்டும்‌ வந்திருக்கிறார்‌. 


தரிசனமாகிறார்‌. 


நம்முடைய 
பிரயாணங்களில்‌, 

ஏராளமானோர்‌ சேருவார்கள்‌. 
கூடயிருக்கிறவர்களில்‌ 

நம்மைவிட்டுப்‌. பிரிந்துபோய்விடுவார்கள்‌. 
நம்முடைய குடும்பத்தார்‌ நம்மைவிட்டுப்‌ 
பிரிவார்கள்‌. நம்முடைய சத்துருக்கள்‌ நம்மை 
மற்றவர்களிடத்திலிருந்து பிரிப்பார்கள்‌. 
நம்மைவிட்டு யார்‌ பிரிந்துபோனாலும்‌, 
நம்முடைய கர்த்தர்‌ நம்மைவிட்டுப்‌ பிரியாமல்‌, 
நம்மோடுகூடவே இருக்கிறார்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


ஆபிராம்‌. கானான்‌ தேசத்திற்கு 
வந்தபோது, கர்த்தர்‌ அவருக்கு தரிசனமாகி, 
உன்‌ சந்ததிக்கு இந்த தேசத்தைக்‌ 
கொடுப்பேன்‌” என்று சொல்லுகிறார்‌. 
கர்த்தருடைய ஆசீர்வாதமான வார்த்தைகள்‌ 
ஆபிரகாமின்‌ சந்ததியாருக்கு 
சொல்லப்படுகிறது. பிள்ளைகளுக்கு 
சொல்லப்படும்‌ ஆசீர்வாதம்‌, அவர்களுடைய 
பெற்றோருக்கு சொல்லப்படும்‌ 
ஆசீர்வாதமாகவே இருக்கும்‌. 
கானான்‌ தேசத்தை 
கொடுப்பதாக 
அவருடைய சந்ததிக்கு 
கொடுப்பதாக. வாக்குப்பண்‌ ணுகிறார்‌. 
ஆபிராமுக்கு இன்னும்‌ பிள்ளைகள்‌ 
பிறக்கவில்லை. ஆபிராம்‌ கர்த்தருடைய 
ப்‌ புரிந்துகொள்கிறார்‌ 


கர்த்தர்‌. 
ஆபிராமுக்கு 
வாக்குப்பண்ணாமல்‌, 


ஆபிராம்‌. கொல்லன்‌ 


“அதையல்ல, அதிலும்‌ மேன்மையான 
பரமதேசத்தையே விரும்பினார்கள்‌; 
ஆகையால்‌. வன்‌ அவர்களுடைய 
தேவனென்னப்பட கபிலை 
அவர்களுக்கு நகரத்தை 
ஆயத்தம்பண்ணினாரே" ரமி 116) 


அப்பொழுது ஆபிராம்‌ தனக்குத்‌ 
தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு 
பலிபீடத்தைக்‌ கட்டுகிறார்‌. பின்பு ஆபிராம்‌ 
அல்லிடம்விட்டுப்‌ பெயர்ந்து, பெத்தேலுக்குக்‌. 
கிழக்கே இருக்கும்‌ மலைக்குப்‌ போய்‌, 
பெத்தேல்‌ தனக்கு மேற்காகவும்‌ ஆமீ 
கிழக்காகவம்‌ இருக்கக்‌ கூடாரம்போட்டு, 
அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தைக்‌ 

கட்டி, கர்த்தருடைய நாமத்தைத்‌ 
தொழுதுகொள்கிறார்‌ (ஆதி 12:7,8). 


மலைப்பிரதேசத்தில்‌ சஞ்சரிப்பவர்களாக 
வேதாகமத்தில்‌ கூறப்பட்டிருக்கும்‌ நபர்களில்‌ 
ஆபிராம்‌ முதலாவதாக வருகிறார்‌. 
(ஆதி 12:8). தேவனும்‌ பர்வத நகரத்தில்‌ 
வாசம்பண்ணுகிறார்‌. (வெளி 141-5; 
வெளி 21:16; ஏசா 2:2-4). 





i al 
TT 


“தேவனுடைய வீடு” என்பது “பெத்தேல்‌” 
என்னும்‌ எபிரெய வார்த்தைக்குப்‌ பொருள்‌. 
சீகேமிலிருந்து தெற்காக 20 மைல்‌ 
தூரத்திலும்‌, எருசலேமிலிருந்து வடக்காக 12 
மைல்‌ தூரத்திலும்‌ பெத்தேல்‌. 
அமைந்திருக்கிறது. இது லூஸ்‌ 
அழைக்கப்படுகிறது (ஆதி 
ஆதி 3556; ஆதி 48:3; 
யோசு 18:13; நியா 1:23). 


என்றும்‌ 
2817-19; 
யோசு 16:2; 


பிராமே கர்த்தருடைய நாம; 
த்தன விளக காது 
நபராகக்‌ கூறப்பட்டிருக்கிறார்‌. 
பேல்‌, ஏனோக்கு, மேலும்‌ பலரும்‌ 
கர்த்தருடைய நாமத்தைத்‌ 
தொழுதுகொண்டிருந்திருக்கலாம்‌. ஆனால்‌ 
அது பற்றிய குறிப்பு வேதாகமத்தில்‌ 
காணப்படவில்லை. ஆதி 4:26 ஆவது 
வசனத்தில்‌ கூறப்பட்டிருக்கும்‌ ஜனங்கள்‌ 
விக்கிரகாராதனைக்காரர்கள்‌. இவர்கள்‌ 
தேவனுடைய நாமத்தைத்‌ தொழுது 
கொண்டவர்கள்‌ அல்ல. (ஆதி 133: 
ஆதி 26:25; நாளா 4:10; சங்‌ 99:6; 
சங்‌ 116:4; யோவே 2:32; அப்‌ 2:21) 


ஆபிராம்‌ தெற்கே 
பிரயாணம்பண்ணிக்கொண்டு போனார்‌. 
தெற்கு என்பதற்கான எபிரெய வார்த்தை 
நேகேப்‌' என்பதாகும்‌. இது யூதாவிற்குத்‌ 
தெற்கிலுள்ள மலைப்பிரதேசம்‌. (ஆதி 139; 
ஆதி 204; ஆதி 24:62; யோசு 1146: 
யோசு 1549; லூக்கா 1:39). வேதாகமத்தில்‌ 
எழுதப்பட்டிருக்கும்‌ பல நிகழ்ச்சிகள்‌ இந்தப்‌ 
பகுதியில்‌ நடைபெற்றிருக்கிறது. 

ஆபிராம்‌ எங்கெல்லாம்‌ கூடாரம்‌. 
போடுகிறாரோ, அங்கெல்லாம்‌ அவர்‌ 
கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தையும்‌ கட்டுகிறார்‌. 
பலிபீடம்‌ ஜெபத்தினால்‌ பரிசுத்தம்‌. 
பண்ணப்படுகிறது. ஆபிராம்‌  கானானுக்கு 
வந்து சேர்ந்தபோது, அவர்‌ ஆரானிலே 
சவநரித்த ஜனங்களையும்‌ கூட்டிக்கொண்டு 
வந்திருக்கிறார்‌. அவர்களுக்கு கர்த்தருடைய 
வார்த்தையை  உபதேசம்பண்ணவேண்டும்‌. 
அவர்களை ஆவிக்குரிய ஜீவியத்தில்‌ 
வழிநடத்தவேண்டும்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


ஆபிராமும்‌, அவரோடுகூட கானான்‌ 
தேசத்திற்கு வந்திருக்கிற அவருடைய 
குடும்பத்தாரும்‌, ஆரானிலே சவதரிக்கப்பட்ட 
ஜனங்களும்‌ கர்த்தரை ஆராதிக்கவேண்டும்‌. 
அதற்காக ஆபிராம்‌ அங்கே கர்த்தருக்கு 
ஒரு பலிபீடத்தைக்‌ கட்டி கர்த்தருடைய 
நாமத்தைத்‌ தொழுதுகொள்கிறார்‌. 
ஆபிராமோடு கூடயிருக்கிற ஜனங்களும்‌, 
அங்கே கர்த்தரைத்‌ தொழுதுகொள்கிறார்கள்‌. 
இதுவே பரிசுத்தவான்‌களின்‌ பூர்வகாலத்து 
பாதையாகும்‌. 


கர்த்தருடைய ஜனம்‌ எந்த தேசத்திற்கு 
பிரயாணம்பண்ணினாலும்‌, அவர்களுடைய 
இருதயத்திலே கர்த்தருக்கு பயப்படும்‌ பயமும்‌, 
கர்த்தர்‌ மீதுள்ள விசுவாசமும்‌, கர்த்தரை 
ஆராதிக்கும்‌ ஆராதனையும்‌, 
அவர்களோடுகூட கடந்து வருகிறது. 
அதின்பின்‌ ஆபிராம்‌ புறப்பட்டு, ற 
பிரயாணம்பண்ணிக்கொண்டு 


(ஆதி 129). 


அத்தேசத்திலே 
உண்டாயிற்று 
ஆதி 12:10-18 


ஆதி 1210. அத்தேசத்திலே பஞ்சம்‌ 
உண்டாயிற்று, தேசத்திலே பஞ்சம்‌ 
கொடிதாயிருந்தபடியால்‌, ஆபிராம்‌ 
எகிப்து தேசத்திலே தங்கும்படி. 
அவ்விடத்துக்குப்‌ போனான்‌. 


ஆதி 1201, அவன்‌ 
சமீபமாய்‌ வந்தபோது, தன்‌ மனைவி 
சாராயைப்‌ பார்த்து: தீ பார்வைக்கு. 
அழகுன்ன ஸ்திரீ என்று அறிவேன்‌. 


ஆதி 1212. 


எகிய்துக்குக்‌ 


எகிப்தியர்‌ உன்னைக்‌. 
காணும்போது, இவன்‌ அவனுடைய 
மணைவி என்று சொல்லி, என்னைக்‌ 
கொன்றுபோட்டு, உன்னை உயிரோடே 
வைப்பார்கள்‌. 


ஆதி 12:18. ஆகையால்‌, உன்னிமித்தம்‌ 
எனக்கு நன்மை உண்டாகும்படிக்கும்‌, 
உன்னாலே. உயி! 
மிழைக்கும்படிக்கும்‌, த்‌ உன்னை என்‌: 
சுகோதரி என்று சொல்‌ என்றான்‌. 





i THE 
TT 


கானான்‌ தேசத்தில்‌ பஞ்சமுண்டாயிற்று. 
அந்தப்‌ பஞ்சம்‌ கொடிய பஞ்சமாயிருக்கிறது. 
கானான்‌ தேசத்‌ 

ஆபிராமுக்கு 

சோதனைக்காலமாயிருக்கிறது. 

பஞ்சம்‌ உண்டானாலும்‌, 

குர்த்தர்மீது நம்பிக்கையாயிருக்கவேண்டும்‌. 
கர்த்தருடைய வாக்குத்தத்த வார்த்தைகளை 
நாம்‌ விசுவாசிக்கவேண்டும்‌. 
விசுவாசிக்கிறவர்கள்‌ பதறமாட்டார்கள்‌. 


பஞ்சம்‌ தேவனுடைய நியாயத்தீர்ப்பாகும்‌. 
வேதாகமத்தில்‌ தேவனுடைய 
நியாயத்தீர்ப்பாகவே. 
ற்ப பகு து 


பஞ்சங்கள்‌ 


(சு 2413; 


இரண்டாம்‌ வருகைக்கு அடையாளமாகவும்‌ 

முன்னறிவிக்கப்பட்டிருக்கிறது. 

? லூக்கா 211). பஞ்சகாலத்தில்‌ 

வாக்குத்தத்தங்கள்‌.  (நோளா 3211: 
சங்‌ 33:19; சங்‌ 37:19; ரோமர்‌ 8:35). 
பரிசுத்த வேதாகமத்தில்‌ 

பஞ்சங்களையயத்றிர்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 

அவற்றின்‌ விவரம்‌ வருமாறு :: 
1. ஆபிரகாமின்‌ நாளில்‌ கானானில்‌ 

ஏற்பட்ட பஞ்சம்‌ (ஆதி 12:10) 


ஈசாக்கின்‌ நாளில்‌ கானானில்‌ ஏற்பட்ட 
பஞ்சம்‌ (ஆதி 264) 
3. யாக்கோபின்‌ நாளில்‌ கானானில்‌ 
ஏற்பட்ட பஞ்சம்‌ (ஆதி 4154-57), 
நியாயாதிபதிகளின்‌ நாளில்‌ 
கானானில்‌ ஏற்பட்ட பஞ்சம்‌ (ரூத்‌ 14) 
5, தாவீதின்‌ நாளில்‌ கானானில்‌ ஏற்பட்ட 
பஞ்சம்‌ (சோமு 214) 
எலியாவின்‌ நாளில்‌ கானானில்‌. 
ஏற்பட்ட பஞ்சம்‌ (1இராஜா 1711) 


எலிசாவின்‌ நாளில்‌ கானானில்‌ 
ஏற்பட்ட பஞ்சம்‌ (2இராஜா 4:38) 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


10. சிதேக்கியாவின்‌ நாளில்‌ எருசலேமில்‌ 
ஏற்பட்ட பஞ்சம்‌ (2இராஜா 25:3; 
எரே 14) 

11. நெகேமியாவின்‌ நாளில்‌ கானானில்‌ 
ஏற்பட்ட பஞ்சம்‌ (நெகே 5:3) 

12. அறியப்படாத தேசத்தில்‌ 
பஞ்சம்‌ (லூக்கா 15:14) 

13. பவுலின்‌ நாளில்‌ ரோமப்பேரரசில்‌ 
ஏற்பட்ட பஞ்சம்‌ (அப்‌ 11:28) 


ஏற்பட்ட 


பிராமை கானான்‌ 
தேசத்திற்கு அழைத்து வந்திருக்கிறார்‌. 
அரை அழைந்து வந்த கர்த்தர்‌ 
உண்மையுள்ளவர்‌. கர்த்தர்‌ ஆபிராமையும்‌, 
அவரோடுகூட கானான்‌ தேசத்திற்கு 
வந்திருக்கிறவர்களையும்‌ போஷிப்பார்‌. 
அவர்களை ஆதரிப்பார்‌. தேசத்தில்‌ கொடிய 
பஞ்சம்‌ உண்டானாலும்‌, ஆபிராம்‌ கர்த்தர்மீது 
நம்பிக்கையாயிருக்கவேண்டும்‌. 


கர்த்தரே 


"அத்திமரம்‌ துளிர்விடாமற்போனாலும்‌, 
திராட்சச்செடிகளில்‌ பழம்‌ 
உண்டாகாமற்போனாலும்‌,  ஒலிவபரத்தின்‌ 
பலன்‌. அற்றுப்போனாலும்‌, வயல்கள்‌ 
தானியத்தை விளைவியாமற்போனாலும்‌ 
கிடையில்‌. ஆட்டுமந்தைகள்‌ 
முதலற்றுப்போனாலும்‌ தொழுவத்திலே மாடு 
இல்லாமற்போனாலும்‌, நான்‌ கர்த்தருக்குள்‌. 
மகிழ்ச்சியாமிருப்பேன்‌, என்‌ இரட்சிப்பின்‌: 
தேவனுக்குள்‌ களிகூருவேன்‌"' (ஆப 3:17,18) 
கானான்‌. தேசத்தில்‌ 
கொடிதாயிருந்தாலும்‌, ஆபிராம்‌ 
கர்த்தருக்குள்‌ களிகூர 
குற்றுக்கொள்ளவேண்டும்‌. நாம்‌ கர்த்தருடைய 
ஊழியத்தை உண்மையாய்ச்‌ செய்தாலும்‌, 
நம்முடைய கடமைகளை நாம்‌ நேர்த்தியாய்‌ 
நிறைவேற்றினாலும்‌, நம்முடைய ஜீலியத்திலும்‌ 
பிரச்சனைகள்‌ வருவதற்கு வாய்ப்புள்ளது. 
நாம்‌ சந்தோஷத்தின்‌ பாதையில்‌ முன்னேறிச்‌ 
சென்றாலும்‌, நமக்கு துக்கமும்‌, சோகமும்‌ 
து. நாம்‌ 
வெற்றிகளை 
ஸ்‌ 
ஏமாற்றங்களும்‌, 

தொல்லைகளும்‌ வருவதற்கு வாய்ப்புள்ளது. 


பத்சம்‌ 





i THE 
TT 


ஆபிராம்‌ 
நிலைத்திருக்க 

சோதனையில்‌ ஆபிராம்‌ 

யூதர்கள்‌ தங்களுக்கு உதவி வருமென்று 
எகிப்தை நோக்கிப்‌ பார்த்தார்கள்‌. அதற்காக 
தீர்க்கதரிசிகள்‌ அவர்களை பலதடவை கடிந்து 
கூறியிருக்கிறார்கள்‌. (ஏசா 36:6; எரே 2:36: 
எசே 17:15). 


ஆபிராம்‌ கர்த்தரை நம்பி கானான்‌. 
தேசத்திற்கு வந்து சேர்ந்திருக்கிறார்‌. 
கானான்‌ தேசம்‌ பாலும்‌ தேனும்‌ ஓடுகிற 
செழிப்பான தேசம்‌. ஆனால்‌ கானான்‌ 
தேசத்திலும்‌ பஞ்சமுண்டாயிற்று தேசத்திலே 
பஞ்சம்‌ கொடிதாயிருக்கிறது. 


கானான்‌. 

பஞ்சமுண்டானபோது. 

பஞ்சத்திலிருந்து சட ஆபிர 

எகிப்து தேசத்‌ தங்கும்படி 

அல்லிடத்திற்கு ர்ச்‌ கர்த்தருடைய 

தெய்வீக சித்தத்தின்‌ பிரகாரமாகவே, பந்த 

பூமியிலுள்ள 

மற்றொரு 

ஏற்பட்டிருக்கிறது. 

தானியமில்லாமல்‌ 

குஷ்டப்படுகிறார்கள்‌. மற்றொரு சித்தம்‌ 

ஏராளமான தானியத்தினால்‌ ஜனங்கள்‌ 

திருப்தியடைந்திருக்கிறார்கள்‌. 

தம்முடைய தெய்வீக 

பிரகாரமாக ஒவ்வொரு 
செய்கிறார்‌. எல்லா 


தேசத்தில்‌ 
அந்தப்‌ 
ஆபிராம்‌ 


கர்த்தர்‌ 
சத்தத்தின்‌ 
காரியத்தையும்‌. 


ற 
ன்‌, Po அத்‌ ததக 
செய்கிறவரல்ல. 


ஆபிராம்‌ 

தேசத்திலிுக்கும்போது 

தேசத்தில்‌ பஞ்சமுண்டாயிற்று. 

பஞ்சம்‌ மிகவும்‌ கொங்கன்‌ 
அந்தப்‌ பஞ்சத்திலிருந்து தப்பிப்பதற்காக, 
எகிப்து தேசத்திற்கு போகவேண்டும்‌ என்று 
ஆபிராம்‌ தீர்மானம்பண்ணுகிறார்‌. எகிப்து 
தேசம்‌ கானான்‌ தேசத்திற்கு தென்கிழக்கு 
திசையிலுள்ளது. ஆபிராம்‌ தான்‌ புறப்பட்டு 
வந்த ஆரானுக்கு திரும்பிப்போகாமல்‌, 
எகிப்திற்கு புறப்பட்டுப்போகிறார்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


தாங்கள்‌ விட்டுவந்த தேசத்தை 
நினைத்தார்களானால்‌, அதற்குத்‌ திரும்பிப்‌ 
போவதற்கு அவர்களுக்குச்‌ 
சமயங்கிடைத்திருக்குமே. அதையல்ல, அதிலும்‌ 
மேன்மையான பரமதேசத்தையே 
விரும்பினார்கள்‌: ஆகையால்‌ தேவன்‌ 
அவர்களுடைய தேவனென்னப்பட 
வெட்தப்படுகிறதில்லை: அவர்களுக்கு ஒரு 
நகரத்தை: ஆயத்தம்பண்ணினாரே" 
(எபி 111536). 


பிராம்‌ எகிப்து தேசத்திற்கு 
போகும்போது, அவரோடுகூட, அவருடைய 
மனைவி சாராயும்‌ கூடப்போகிறார்‌. சாராய்‌ 
பார்வைக்கு அழகுள்ள ஸ்திரீ. ஆபிராம்‌ தன்‌ 
மனைவி சாராயினிமித்தமாக  எகிப்தியரிடம்‌ 
பொய்‌ சொல்லுகிறார்‌. 


ஆபிராம்‌ எகிப்துக்குச்‌ சமீபமாய்‌ 
வந்தபோது, தன்‌ மனைவி சாராயைப்‌ பார்த்து: 
"நீ பார்வைக்கு அழகுள்ள ஸ்திரீ என்று 
அறிவேன்‌. எகிப்தியர்‌ உன்னைக்‌ 
காணும்போது, இவள்‌ அவனுடைய மனைவி 
என்று சொல்லி, என்னைக்‌ கொன்றுபோட்டு, 
உன்னை உயிரோடே வைப்பார்கள்‌. 
ஆகையால்‌, உன்னிமித்தம்‌ எனக்கு நன்மை 
உண்டாகும்படிக்கும்‌, உன்னாலே என்‌ உயிர்‌ 
பிழைக்கும்படிக்கும்‌, நீ உன்னை என்‌ 
சகோதரி என்று சொல்‌” (ஆதி 1241-13) 
என்று சொல்லுகிறார்‌. 
ஆபிராம்‌ சாராயைப்‌ 
பார்வைக்கு அழகுள்ள ஸ்திர" என்று, 
கூறும்போது அவளுக்கு வயது 65, 
(ஆதி 1224; ஆதி 17:1/7.24: ஆதி 21:5). 


ஆபிராமின்‌ விசுவாசம்‌ பலவீனமாக 
இருக்கிறது. சாராய்‌ மூலமாக ஆபிராமுக்கு 
ஒரு குமாரன்‌ பிறப்பான்‌ என்பது தேவனுடைய 
வாக்குத்தத்தம்‌. அந்தக்‌ குமாரன்‌ பிறப்பதற்கு 
முன்பாக தான்‌ மரிப்பதில்லை என்பதை 
ஆபிராம்‌ விசுவாசிக்க வேண்டும்‌. ஆனால்‌ 
ஆபிராம்‌ விசுவாசத்தில்‌ பலவீனமாக 
இருந்தபடியினால்‌,  சாராயைப்‌ பற்றிய 
உண்மையைத்‌ திருத்திக்‌ கூறுகிறார்‌. அவர்‌ 
பொய்‌ கூறவில்லை. ஒரு வழியில்‌ சாராய்‌ 
ஆபிராமிற்கு ஒன்றுவிட்ட சகோதரி முறை 
வேண்டும்‌ (ஆதி 20:12). 


பார்த்து “நீ 





i FTE 
TT 


ஆபிராம்‌ கர்த்தரை விசுவாசிக்கிறவர்‌. 
ஆனாலும்‌ அவர்‌ உண்மையை மறைத்து 
பொய்சொல்லுகிறார்‌. பரிசுத்தவேதாகமத்தில்‌ 
மனுஷருடைய சுபாவங்களைப்பற்றி தெளிவாக 
எழுதப்பட்டிருக்கிறது. பரிசுத்தவான்கள்‌ 
பாவம்‌ செய்தாலும்‌, அவர்களுடைய 
பாவங்களும்‌ பரிசுத்தவேதாகமத்தில்‌. 
மறைக்காமல்‌ எழுதப்பட்டிருக்கிறது. 

பரிசுத்த 
பாவிகள்‌ 
எடுத்துக்காட்டுக்களும்‌, 
பாவத்தில்‌ விழுந்து விட்ட 
எழுதப்பட்டிருக்கிறது. 


வேதாகமத்திலே 
மனந்திரும்பியதற்கான 
பரிசுத்தவான்கள்‌ 


நிற்கிறவன்‌ என்று 
விழாதிருக்கும்படி 
வேண்டும்‌. 

எகிப்து 
பொய்சொல்லி 


எச்சரிப்போடிருக்க 


தேசத்திலே 


பாவம்‌ 


ஆபிரகாம்‌. 
செய்வதுபோல, 
எகிப்தியர்களும்‌ பிறர்‌ மனைவியின்மீது, 
இச்சைப்பட்டு பாவம்‌ செய்கிறார்கள்‌. 
ஆபிராம்‌ எகிப்திலே வந்தபோது. எகிப்தியர்‌ 
சாராயை த இழகுள்ளவளென்று, 
காண்கிறார்கள்‌ (ஆதி 12:14). பார்வோனுடைய 
பிரபுக்களும்‌ அவளைக்‌ கண்டு, 
பார்வோனுக்கு முன்பாக அவளைப்‌ 
புகழுகிறார்கள்‌ (ஆதி 1225) 


ராஜாவுக்காக மாகும்‌ ஸ்‌; 
சன்னம்‌ நனட்‌ நானி நககிலிகத்து. 
அங்கு பலவிதமான  அலங்காரங்களைப்‌ 
பெற்றுக்‌ கொள்வாள்‌. (எஸ்‌ 22). 
அதுபோன்று செய்வதற்காக பார்வோனுடைய 
ஆட்கள்‌. சாராயைப்‌ பார்வோனுடைய 
அரமனைக்‌ 
கொண்டுபோகிறார்கள்‌. (ஆதி 
இப்படிப்பட்ட சூழ்நிலையில்‌ 
இடைப்பட்டு, சாராயை மீட்டு இரட்சிக்கிறார்‌. 
ஆபிராம்‌ சாராயின்‌ புருஷன்‌ என்பது 


எகிப்தியருக்கு தெரியவந்தால்‌, 
ஆபிராமைக்‌  கொன்றுபோட்டு, 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆனாலும்‌ ஆபிராம்‌ விசுவாச 
வீரர்களில்‌ ஒருவராக சொல்லப்பட்டிருக்கிறார்‌. 
ஆபிராமிடத்தில்‌. அவிசுவாசம்‌. 
காணப்பட்டாலும்‌, நாம்‌ ஆபிராமின்‌ 
விசுவாசத்தைப்‌ புகழ்ந்துபேசுகிறோம்‌. 
கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள்‌ மனுஷருக்கு 
ப்படமாட்டார்கள்‌. ஆபிராமோ 
கர்த்தருக்கும்‌ பயப்படுகிறார்‌. எகிப்தியருக்கும்‌ 
பயப்படுகிறார்‌. ஆபிராமுக்கு கர்த்தர்மீது 
போதுமான அளவு விசுவாசமில்லை. 


கர்த்தர்‌ ஏற்கெனவே இரண்டு தரம்‌ 
ஆபிராமுக்கு தரிசனமாகியிருக்கிறார்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய மகிமையை ஆபிராமுக்கு 
வெளிப்படுத்தினார்‌ கர்த்தருடைய 
தரிசித்தவர்கள்‌, தேவனுடைய 
பராமரிப்பை முழுநிச்சயத்தோடு 
நம்பவேண்டும்‌. னால்‌ பிராமோ 
எகிப்து தேசத்திலே வந்தபோது, 
எகிப்தியருக்கு பயப்படுகிறார்‌. பார்வோனின்‌ 
பிரபுக்கள்‌ சாராய, பார்வோனுடைய 
அரமனைக்கு கொண்டு போகிறார்கள்‌. 


சாராய்‌ நிமித்தம்‌ பார்வோன்‌ 
ஆபிராமுக்குத்‌ 'தயைபாராட்டுகிறான்‌. 
பார்வோன்‌ ஆபிராமுக்கு ஆடுமாடுகளும்‌, 
கழுதைகளும்‌, வேலைக்காரரும்‌, 
வேலைக்காரிகளும்‌, கோளிகைக்‌ 
கழுதைகளும்‌, ஒட்டகங்களும்‌ கொடுக்கிறான்‌. 
(ஆதி 1216) 


ஆபிராம்‌ சாராயின்‌ நிமித்தமாக 
தனக்கு கொடுக்கப்படும்‌ 
வெகுமதிகளையெல்லாம்‌. பெற்றுக்‌ 
கொள்கிறார்‌. ஆனாலும்‌ பார்வோனிடத்தில்‌ 
சாராயைப்பற்றிய உண்மையை சொல்லாமல்‌ 
மவுனமாயிருக்கிறார்‌. பெரிய புயல்காற்றில்‌ 
கேதுரு மரமே அசைந்து முறிந்துவிழும்போது, 
சாதாரண நாணல்‌ புல்‌ நிலைத்து நிற்காது. 
சோதனையில்‌ ஆபிராமே நிலை 
நிற்காதபோது, சாதாரண ஜனங்களால்‌ 
விசுவாசத்தைக்‌ காத்துக்கொள்வது மிகவும்‌ 
கடினம்‌. 
எகிப்தின்‌ 
பார்வோன்‌ 
ஆதி 1214-20 


ராஜாவாகிய 


ஆதி 1214. ஆபிராம்‌ எகிப்திலே 
வத்தபோது, எகிப்தியர்‌ அத்த 
ஸ்திரீயை மிகுத்த அழகுன்னவனென்று 
கண்டார்கள்‌. 





i FTE 
TT 


அதி 3215. பார்வோனுடைய 
பிரபுக்களும்‌ அவளைக்‌ கண்டு, 
மார்வோனுக்கு முன்பாக அவனைப்‌ 
புகழ்த்தார்கன்‌. அப்பொழுது அத்த 
ஸ்திரீ பார்வோனுடைய அரமனைக்குக்‌ 
கொண்டுபோகப்பட்டான்‌. 


ஆதி 1216. அவன்‌ திமித்தம்‌ அவன்‌: 
ஆபிரகாமுக்குத்‌ தயைபாராட்டினான்‌; 
அவனுக்கு ஆடுமாடுகளும்‌, 
கழுதைகளும்‌, வேலைக்காரரும்‌, 
வேலைக்காரிகளும்‌, கோளிகைக்‌ 
கழுதைகளும்‌, ஒட்டகங்களும்‌. 
கிடைத்தது. 


அதி 1217. ஆபிராமுடைய 
மனைவியாகிய சாராயின்‌ திமித்தம்‌. 
கர்த்தர்‌. பார்வோனையும்‌, அவன்‌ 
வீட்டாரையும்‌ மகா  வாதைகவால்‌ 
வாதித்தார்‌. 


ஆதி 1218. 
ஆபிராமை ள்‌ 
இப்படிச்‌ செய்தாய்‌? 
மனைவி என்று தீ 
அறிவியாமற்போன தென்ன? 


ஆதி 12:19, இவனை உன்‌ சகோதரி 
என்று நீ சொல்லவேண்டுவது என்ன? 
இவனை நாண்‌. எனக்கு. 
மனைவியாகக்கொண்டிருப்பேனே;; 
இதோ உன்‌ மனைவி; இவணை 
அழைத்துக்கொண்டுபோ என்று. 
சொன்னான்‌. 


பார்வோன்‌ 
எனக்கு ஏன்‌: 
இவன்‌ உன்‌: 
எனக்கு. 


ஆதி 12:90, பார்வோன்‌ அவனைக்‌ 
குறித்துத்‌ தன்‌ மனுஷருக்குக்‌ கட்டளை 
கொடுத்தான்‌; அவர்கள்‌ அவனையும்‌, 
அவன்‌ மனைவியையும்‌ அவனுக்கு. 
உண்டான எல்லாவற்றையும்‌ 
அனுப்பிவிட்டார்கள்‌.. 


எகிப்தின்‌ ராஜாவாகிய பார்வோன்‌ 
மூலமாக சாராயிக்கு ஆபத்து வருகிறது. 
பார்வோனுடைய பிரபுக்கள்‌, சாராயை 
பார்வோனுக்கு முன்பாக அழைத்துக்கொண்டு 
போகிறார்கள்‌. சாராயம்‌ தன்னைப்பற்றிச்‌ 
சொல்லும்போது, ஆபிரகாம்‌ தனக்கு 
சொன்ன பிரகாரம்‌, தன்னை ஆபிரகாமின்‌ 
சகோதரி என்று சொல்லுகிறாள்‌. 
ஆகையினால்‌ சாராய்‌ பார்வோனுடைய 
அரமனைக்கு கொண்டு போகப்படுகிறாள்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


எஸ்தர்‌ அகாஸ்வேரு ராஜாவின்‌. 
அரமனைக்கு கொண்டுபோகப்பட்டதுபோல, 
சாராய்‌ பார்வோனுடைய அரமனைக்கு 
கொண்டுபோகப்படுகிறாள்‌. 


ராஜாவின்‌ கட்டளையும்‌ தீர்மானமும்‌ 
பிரசித்தமாகி, அநேகம்‌ பெண்கள்‌ 
கூட்டப்பட்டு,  சூசான்‌ அரமனையிலுள்ள 
யேகாயின்‌ வசத்தில்‌ ஒப்புவிக்கப்படுகிறபோது, 
எஸ்தரும்‌ ராஜாவின்‌ அரமனைக்கு 
அழைத்துக்கொண்டுபோகப்பட்டு, 
ஸ்திரீகளைக்‌ காவல்பண்ணுகிற யேகாயின்‌ 
வசத்தில்‌ஒப்புவிக்கப்பட்டாள்‌'' (எஸ்‌ 2:8). 
எகிப்தின்‌ ராஜாவாகிய பார்வோன்‌ 
சாராயை அதிகமாய்‌ நேசிக்கிறான்‌. 
சாராயின்‌ நிமித்தமாக. பார்வோன்‌. 
ஆபிராழுக்கும்‌ தயவு பாராட்டுகிறான்‌. அவன்‌ 
ஆபிராமுக்கு ஏராளமான வெகுமதிகளை 
கொடுக்கிறான்‌. ஆபிராமோ இந்த 


சாராயைப்பற்றிய 
சொல்லாமல்‌ 
ஆபிராம்‌ 


தன்‌ 
சாராயை 
பாதுகாக்காவிட்டாலும்‌, அவளை 
பாதுகாக்கிறார்‌ 


கர்த்தர்‌ 


சாராய்‌ 
ஆபிராமுக்கு 
கழுதைகளையும்‌, 
'வேலைக்காரிகளையும்‌. 
கழுதைகளையும்‌, 
ஆன்‌ 


நிமித்தமாக பார்வோன்‌. 
ஆடுமாடுகளையும்‌, 
வேலைக்காரரையும்‌, 
கோளிகைக்‌ 
ஒட்டகங்களையும்‌ 
கன்ம மனச்சாட்சி 
ற்றப்படுத்தியிருக்கும்‌. 
ஏனெனில்‌ ஆபிராம்‌ பர்கா வஞ்சித்து 
இந்தச்‌ சலுகைகளையெல்லாம்‌ 
பெற்றுக்கொள்கிறார்‌. 
பிராமுடைய மனைவியாகிய 
சாராயின்‌ நிமித்தம்‌ கர்த்தர்‌ பார்வோனையும்‌, 
அவன்‌ வீட்டாரையும்‌ மகா வாதைகளால்‌ 
வாதிக்கிறார்‌ (ஆதி 1217). கர்த்தரே 
தம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கிறார்‌. 
கர்த்தர்‌ நம்மைப்‌ பாதுகாக்காவிட்டால்‌, நாம்‌ 
அழிந்துபோவது நிச்சயம்‌. நம்முடைய 
நற்கிரியைகளுக்குத்தக்கதாக கர்த்தர்‌ 
நமக்கு நன்மை செய்யாமல்‌, தம்முடைய 
கிருபையின்‌ நிமித்தமாக நமக்கு நன்மை 
செய்கிறார்‌. 





f= THE 
ETT 


பார்வோனுக்கு 


வந்தது எந்தவிதமான. 
வாதைகள்‌ என்று ப்‌ ல்‌ 


கூறப்பட வில்லை. 
இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில்‌. 
அபிமெலேக்குடைய வீட்டாரின்‌ 
கர்ப்பங்களெல்லாம்‌ அடைக்கப்பட்டு, அங்கு 
தேவனுடைய வாதை உண்டாயிற்று 
(கல்‌ 20) 


வாதிக்கிறார்‌. நாம்‌ பாவமான பாதையிலே. 
தொடர்ந்து முன்னேறிப்போகாதவாறு கர்த்தர்‌ 
நம்மை தடுத்து நிறுத்துகிறார்‌. நாம்‌ 
செல்லவேண்டிய நீதியின்‌ பாதையிலே. 
கர்த்தர்‌ நம்மை மறுபடியும்‌ வழிநடத்துகிறார்‌. 
கர்த்தர்‌ நம்மை சிட்சிக்கும்போது, நாம்‌ 
கர்த்தருடைய சிட்சையை அற்பமாய்‌ 
நினைக்கக்கூடாது. 


அப்பொழுது பார்வோன்‌ ஆபிராமை 
அழைத்து: “நீ எனக்கு ஏன்‌ இப்படிச்‌ 
செய்தாய்‌? இவள்‌ உன்‌ மனைவி என்று நீ 
எனக்கு அறிவியாமற்போனதென்ன? 
உன்‌ சகோதரி என்று நீ 
சொல்லவேண்டுவது என்ன? இவளை நான்‌ 
எனக்கு மனைவியாகக்கொண்டிருப்பேனே: 
இதோ உன்‌ மனைவி இவளை 
அழைத்துக்கொண்டுபோ” (ஆதி 128/9) 
என்று சொல்லுகிறான்‌. 
எகிப்தின்‌ ராஜாவாகிய 
ஆபிராமைக்‌  கடிந்துகொண்ட 
ஆபிராமின்‌ மனைவியாகிய 
அழைத்துக்கொண்டு 
சொல்லுகிறான்‌. 


சாராளை 
போகுமாறு 
பார்வோன்‌ ஆபிராமை 
மென்மையாகக்‌ கடிந்துகொண்டாலும்‌ 
அவனுடைய வார்த்தையில்‌ நீதியுள்ளது. 
பார்வோன்‌ ஆபிராமை அழைத்து. “நீ எனக்கு 
ஏன்‌ இப்படி செய்தாய்‌” என்று கேட்கிறான்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பார்வோன்‌ ஆமிராமோடு 
வழக்காடுகிறான்‌. அவன்‌ ஆபிராமை 
நோக்கி, “இவள்‌ உன்‌ மனைவி என்று நீ 
எனக்கு அறிவியாமற்போனதென்ன" 
என்று கேட்கிறான்‌. ஒருவேளை ஆபிராம்‌ 
சாராயை தன்னுடைய மனைவி என்று 
அறிவித்திருந்தால்‌, பார்வோன்‌ சாராயை 

தன்னுடைய அரமனைக்கு அழைத்துக்‌ 
கொண்டு போகாமலிருந்திருப்பான்‌. 


ஆபிராம்‌ எகிப்தின்‌ ராஜாவாகிய 
பார்வோனை ஒரு துஷ்டனாகவும்‌, 
துன்மார்க்கனாகவும்‌ பாவித்தான்‌. ஆனால்‌ 
பார்வோனோ ஒரு நீதிமானைப்போல. 
பேசுகிறான்‌. நம்முடைய அன்றாட 
ஜீவியத்தில்‌, நாமும்‌ பார்வோனைப்போன்ற 
சபாவமுள்ள ஒரு சிலரைப்‌ பார்க்கிறோம்‌. 
அவர்களை துன்மார்க்கர்‌ என்று நாம்‌ 
நினைப்போம்‌. ஆனால்‌ அவர்களுடைய 
மனச்சாட்சி சுத்தமாயிருக்கும்‌. 
அவர்கள்‌ நீதிக்கும்‌. நியாயத்திற்கும்‌ 
முக்கியத்துவம்‌ கொடுத்து கண்ணியமாக 
நடந்துகொள்வார்கள்‌. 
ஆபிராம்‌ எதிர்பார்த்த பிரகாரம்‌ 
பார்வோன்‌ பேசவில்லை. ஆபிராமுக்கு 
இதனால்‌ ஏமாற்றம்‌ ha இந்த 
ஏமாற்றத்தினால்‌ ஆபிராமுக்கு நன்மை 
உண்டாயிற்று, நாம்‌ மற்றவர்களைக்‌ குறித்து 
அவசரப்பட்டு நியாயந்தீர்க்கக்கூடாது. அன்பு 
சகிக்கும்‌. நாமும்‌ 
சகிப்புத்‌ தன்மையோடு 


பார்வோன்‌ ஆபிராமைக்‌ குறித்து தன்‌ 
மனுஷருக்கு கட்டளை கொடுக்கிறான்‌. 
அவர்கள்‌ ஆபிராமையும்‌, அவருடைய 
மனைவியையும்‌, அவருக்குண்டான 
எல்லாவற்றையும்‌ அனுப்பிவிடுகிறார்கள்‌ 
(ஆதி 12:20). 


பார்வோன்‌ ஆபிராமை அன்பாகவும்‌, 
மரியாதையாகவும்‌, தாராள 
மனப்பான்கமயோடும்‌. தன்‌ தோத்திலிகந்து 
அனுப்பி வைக்கிறான்‌. 
ஆபிராமின்‌ மனைவியாகிய க்ஸ்‌ ல ட 
தீங்கும்‌ செய்யவில்லை. 





ழ்‌ நயனா 
யாய 


கானான்‌ தேசத்தில்‌ 


பஞ்சகாலம்‌ 
ஜந்து பின்ப ஆபிராம்‌ தன்‌ 
'த்திற்கு 


சொந்த 


அதுவரையிலும்‌ அவர்‌ 
எகிப்து தேசத்தில்‌ 
எகிப்தியர்‌ மூலமாக 
சாராமிக்கு ஒரு 
உண்டாகவில்லை. 
ஆபிராமைக்‌ குறித்து 
கட்டளை 
அவர்கள்‌ 
நடத்துகிறார்கள்‌. 


'ஆபிரகாமுக்கோ, 
பிரச்சனையும்‌ 
பார்வோன்‌ 

தன்‌ மனுஷருக்கு 
கொடுத்திருப்பதினால்‌, 
ஆபிராமை கண்ணியமாக 


கானான்‌ 


தேச, பஞ்சகாலம்‌ 
ந்துபோன பின்பு 


த்தில்‌ 
ஆபிராம்‌ எகிப்து 
சத்திலிருந்து கானான்‌ தேசத்திற்கு, 
புறப்பட்டுப்போகிறார்‌ எகிப்தியர்கள்‌ 
ஆபிராமையும்‌, சாராயையும்‌, அவர்களுக்கு 
உண்டான எல்லாவற்றையும்‌ 
அனுப்பிவிடுகிறார்கள்‌. ஆபிராம்‌ கானான்‌ 
தேசத்திற்கு பாதுகாப்பாய்ப்‌ போய்ச்சேர 
பார்வோன்‌ உதவி செய்கிறான்‌. 
ஆபிராம்‌. தேசத்திலிருந்து. 
விடுதலை கானான்‌ 
தேசத்திற்கு. திரும்பிப்போகிறார்‌. இந்த 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
எகிப்தின்‌ அடிமைத்தனத்திலிருந்து 
அந்த 
தேசத்திலிருந்து வெளியேறிப்போனதற்கு 
முன்னடையாளமாயிருக்கிறது. 


எகிப்து 
பெற்று 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கானான்‌ தேசத்தில்‌ பஞ்சம்‌ ஏற்பட்டு, 

ஆபிராம்‌ எகிப்து தேசத்திற்குப்போன 

430 வருஷங்களுக்கு பின்பு, கானான்‌ 

தேசத்திலே மறுபடியும்‌ பஞ்சமுண்டாயிற்று. 

இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ எகிப்து தேசத்திற்கு 
அங்கே 


போகிறார்கள்‌. பார்வோன்‌ 


அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கிறார்‌. 


எகிப்தின்‌ எல்லா ராஜாக்களும்‌ 
பார்வோன்‌ என்று அழைக்கப்பட்டார்கள்‌. 
எகிப்திலிருந்து... கிரேக்கு தேசம்‌ 
தனியாகப்‌ பிரிந்த பின்பு, எகிப்தின்‌ 
ராஜாக்கள்‌ தால்மிகள்‌ என்று 
அழைக்கப்படுகிறார்கள்‌. 


ஆபிராமும்‌, அவருடைய வித்தும்‌ ஒரு 
தேசத்திலிருந்து மற்றொரு தேசத்திற்கு 
பலமுறை துரத்தி சதக்‌." முறையாகும்‌ 
அவற்றில்‌ இ; 


கர்த்தர்‌ பார்வோனின்‌ கரத்திலிருந்து 
ஆபிராமையும்‌, சாராயையும்‌ விடுவித்ததுபோல, 
எகிப்தின்‌ அடிமைத்தனத்திலிருந்த இஸ்ரவேல்‌ 
புத்திரரையும்‌ விடுவிக்கிறார்‌. கர்த்தருடைய 
கிருபை அவருடைய ஜனத்திற்கு 
என்றுமுள்ளது. கர்த்தருடைய கிருபையும்‌, 
இரக்கமும்‌, பாதுகாப்பும்‌, பராமரிப்பும்‌ நேற்றும்‌, 
இன்றும்‌, என்றும்‌ மாறாமலிருக்கிறது. 





f= FTE 
TT 


ஆபிராமின்‌ 
அதிகாரத்திலும்‌ 
எழுதப்பட்டிருக்கிறது. 
ஆபிராமின்‌ நிலமையும்‌, 


ஆபிராம்‌ 
கானான்‌ தேசத்திற்கு 
(ஆதி 131,3418).  ஆமிராமின்‌ ஐசுவரியம்‌ 
(ஆதி 132.  ஆழிராமின்‌ பக்தி 
(ஆதி 13:418). ஆபிராமுக்கும்‌ லோத்திற்கும்‌ 
இடையே. ஏற்பட்ட வாக்குவாதம்‌. 
அவர்களுடைய ஐசுவரியமே. 
வாக்குவாதத்திற்கு காரணம்‌ (ஆதி 13:55). 


ஆபிராம்‌ சாதுரிய யோசனையினாலும்‌, 
தெளிந்த புத்தியினாலும்‌ வாக்குவாதத்தை 
தவிர்க்கிறார்‌ (ஆதி 13:89). லோத்து 
ஆபிராமை விட்டுப்‌ பிரிந்து சோதோமின்‌ 
சமவெளிக்குப்போகிறார்‌ (ஆதி 130-13). 


கர்த்தர்‌ ஆபிராமுக்கு மறுபடியும்‌ 
தரிசனமாகி, கானான்‌ தேசத்தை அவருக்கு 
வாக்குப்பண்ணுகிறார்‌ (ஆதி 1344-18. 


கானான்‌ தேசத்தில்‌ ஆபிராம்‌. 
ஆதி 1894-4 


ஆதி 181. ஆபிரகாமும்‌, அவண்‌ 
மனைவியும்‌, அவனுக்கு உண்டான 
யாவும்‌, அவனுடனே  லோத்தும்‌, 
எகிப்தை விட்டு, தென்திசையில்‌ 
வந்தார்கள்‌. 


ஆதி 182. ஆபிராம்‌ மிருகஜீவன்களும்‌ 
வெள்ளியும்‌. பொன்னுமான 
ஆஸ்திகளை உடைய 
சீமானாயிருத்தான்‌.. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


அதி 13:3. 
பிரயாணங்களிலே 'தெற்கேயிருந்து ந்து 
பெத்தேல்‌ மட்டும்‌, பெத்தேலுக்கும்‌ 
ஆயிக்கும்‌ நடுவாகத்‌ தான்‌ முன்பு 
கூடாரம்போட்டதும்‌, 


அவன்‌ 


உண்டாக்கினதுமான 

போனான்‌; அங்கே 

கர்த்தருடைய நாமத்தைத்‌ 
தொழுதுகொண்டான்‌. 


எகிப்து தேசத்தைவிட்டு 
கானான்‌ வருகிறார்‌. 
அவருடனேகூட, அவருடைய மனைவி 
சாராயும்‌, அவருக்கு உண்டான யாவும்‌, 
லோத்தும்‌ எகிப்தை விட்டு கானானுக்கு 
வருகிறார்கள்‌ (ஆதி 134) 


ஆபிராம்‌ மிருகஜீவன்களும்‌ வெள்ளியும்‌ 
பொன்னுமான  ஆஸ்திகளை உடைய 
சீமானாயிருக்கிறார்‌ (ஆதி சீமான்‌” 
என்பதற்கான எபிரெய வார்த்தைக்கு “பாரம்‌” 
அல்லது “மிகுதி” என்று பொருள்‌. ஆபிராம்‌ 
ஐசுவரியம்‌: மிகுந்தவராயிருக்கிறார்‌. 
ஐசுவரியம்‌ நமக்கு எப்போதுமே 
பாரமாயிருக்கும்‌. 


தவவரியத்தை.  சம்பாதிக்கலேண்டும்‌ 
என்பது ஒரு பாரம்‌. சம்பாதித்த ஐசுவரியத்தை 
பாதுகாக்கவேண்டும்‌ என்பது மற்றொரு பாரம்‌. 
நம்மிடத்திலுள்ள ஐசுஷியத்தை செலவு 
பண்ணும்போது நமக்கு சோதனைகள்‌ 
வரும்‌. அதை தவறான வழிகளில்‌ 
செலவண்ணுவதற்கு வாய்ப்புள்ளது. 
நம்முடைய ஐசுவரியத்தை தவறான வழியில்‌ 
செலவுபண்ணும்போது நம்முடைய மனச்சாட்சி 
நம்மைக்‌ குற்றப்படுத்தும்‌. 

நம்மிடத்திலுள்ள சுவரியம்‌ 
நம்மைவிட்டுப்போய்விடுமோ என்னும்‌ பயம்‌ 
நமக்குள்‌ இருக்கும்‌. ஐசுவரியம்‌ காணாமல்‌ 
போய்விட்டால்‌ அது நமக்கு மிகுந்த 
வேதனையாகவும்‌, துக்கமாகவும்‌, பாரமாகவும்‌ 
இருக்கும்‌. நம்மிடத்திலுள்ள ஐசுவரியத்தைக்‌ 
குறித்து நாம்‌ கர்த்தருக்கு கணக்கு 
ஒப்புவிக்கவேண்டும்‌. இதுவும்‌ நமக்கு ஒரு 
பாரம்‌. 


ஆபிராம்‌. 





i= a 
TT 


கர்த்தர்‌ 
பராமரிப்பினால்‌, 
ஐசவரியவான்களாக்குகிறார்‌ 


தெய்வீக 
நீதிமான்களை 
அவர்களுக்கு 


தம்முடைய 


தரித்திரராயிருப்பார்கள்‌. 
தெய்வீக சித்தத்தின்‌ பிரகாரமாகவே 
மனுஷருக்கு ஐசுவரியம்‌ வருகிறது. 


ஐசுவரியவான்‌. பரலோகத்தில்‌ 
பிரவேசிப்பது மிகவும்‌ கடினமான காரியம்‌. 
ஐசுவரியவானால்‌ பரலோகத்தில்‌ பிரவேசிக்க 
முடியாது என்று கிறிஸ்துவானவர்‌ 
சொல்லவில்லை. அலன்‌ பரலோகத்தில்‌ 
பிரவேசிப்பது அரிதான காரியம்‌ என்று 
மாத்திரமே எச்சரிப்பாக சொல்லியிருக்கிறார்‌. 


நஷில்பொழுது இயேசு 
தம்முடைய 
கிவ்‌ கல்லுல. எநத 
பிரவேசிப்பது எவ்வளவு அரிதாயிருக்கிறது. 
என்றார்‌. சீஷர்கள்‌ அவருடைய 
வார்த்தைகளைக்குறித்து ஆச்சரியப்பட்டார்கள்‌: 
இயேசு பின்னும்‌ அவர்களை நோக்கி: 
பிள்ளைகளே, ஐசுவரியத்தின்‌ 
மேல்நம்பிக்கையாயிருக்கிறவர்கள்‌ 
தேவனுடைய ராஜ்யத்தில்‌ பிரவேசிக்கிறது. 
எவ்வளவு அரிதாயிருக்கிறது"'(மாற்‌ 10:23,24). 


சுற்றிப்பார்த்து 
நோக்கி: 


பரிசத்தவான்களுக்கும்‌. 
பலக 
SH தன்‌  பிரயாணங்களிலே. 
தெற்கின்‌ பெத்தேல்‌ மட்டும்‌ 
பெத்தேலக்கம்‌ ஆயீக்கும்‌ நடுவாகத்‌ தான்‌ 
முன்பு கூடாரப்போப்டதும்‌, தான்‌ 
ஒரு பலிபீடத்தை உண்டாக்கினதுமான 
ஸ்தலமட்டும்‌ போகிறார்‌; அங்கே ஆபிராம்‌ 
கர்த்தருடைய 
தொழுதுகொள்கிறார்‌ (ஆதி 13:34). 
பிராம்‌ ஆஸ்திக: 
சீமானாயிருக்கிறார்‌. ஆபிராமே 
வேதாகமத்தில்‌ குறிப்பிடப்பட்டிருக்கும்‌ 
முதலாவது ஐசுவரியவான்‌. ஐசுஷியவானைப்‌ 
கடைசியாக 


ளை உடைய 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


ஆபிராம்‌ பெத்தேலிலிருந்து எகிப்து 
தேசத்திற்கு புறப்பட்டுப்போனார்‌. அவர்‌ எந்த 
இடத்திலிருந்து புறப்பட்டு வந்தாரோ அந்த 
இடத்திற்கே திரும்பப்போய்விடுகிறார்‌. 
கானானை விட்டு வெளியேறி வந்ததினால்‌ 
ஆபிராமிற்கு ஒரு பிரயோஜனமும்‌ இல்லை. 
(ஆதி 127-8). 
பலிபீடம்‌ 
அங்கே 
நாமத்தை 
குறிப்பு 


ஆபிராம்‌. 
கட்டிதாகவோ 
கர்த்தருடைய 
தொழுதுகொண்டதாகவோ 
எதுவுமில்லை. 


எகிப்தில்‌ 
அல்லது 


ஆபிராம்‌ இந்த ஸ்தலத்‌; 

ஏற்கெனவே கூடாரம்‌ போட்டிருக்கிறார்‌. 
இதன்‌ நிமித்தமாக ஆபிராம்‌ அங்கே 
வருகிறார்‌. அது மாத்திரமல்ல இந்த 
ஸ்தலத்தில்தான்‌ ஆபிராம்‌ முதன்‌ முதலில்‌ 
ஒரு பலிபீடத்தை உண்டாக்கினார்‌. இதன்‌ 
நிமித்தமாகவும்‌ ஆபிராம்‌ அங்கே வருகிறார்‌. 


பின்பு 
ஸ்தலத்திற்கு 


அநேக நாட்களுக்கு 
கர்த்தர்‌ யாக்கோபை இதே 
அனுப்புகிறார்‌. 


ஆவன்‌ 
எழுந்து பெத்தேலுக்குப்‌ 
குடியிருந்து, நீ உன்‌ 
ஏசாவின்‌ திற்‌ 
ஒடிப்போகிறபோது, உனக்குத்‌ தரிசனமான 
தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை 
உண்டாக்கு என்றார்‌" (ஆதி 3511). 


நாம்‌ கர்த்தரோடு செய்துகொண்ட 
பொருத்தனைகளை . நினைவுகூரவேண்டும்‌. 
அவற்றை நினைவில்‌ வைத்திருந்தால்தான்‌, 
நம்மால்‌ அவற்றை நிறைவேற்ற முடியும்‌. நாம்‌ 
கர்த்தரோடு எந்த ஸ்தலத்தில்‌ 
பொருத்தனைபண்ணினோம்‌. என்பதை 
நினைவில்‌. வைத்திருந்தால்‌, 
பொருத்தனையையும்‌ மறவாமல்‌ நினைவில்‌ 
வைத்திருப்போம்‌. நாம்‌ கர்த்தரோடு 
பொருத்தனை பண்ணின 
ஸ்தலத்திற்கு திரும்பவும்போய்‌, 
நம்முடைய பொருத்தனைகளைப்‌ 
புதுப்பித்துக்கொள்ளவேண்டும்‌. 


யாக்கோபை நோக்கி: நீ 
போய்‌, அங்கே 
சகோதரனாகிய 
விலகி 





i al 
TT 


ஆபிராம்‌ முதன்‌ முதல்‌ ஒரு 
பலிபீடத்தை உண்டாக்கின ஸ்தலம்‌ மட்டும்‌ 
திரும்பவும்போய்‌, அங்கே கர்த்தருடைய 
நாமத்தைத்‌ தொழுதுகொள்கிறார்‌. கர்த்தரை 
எல்லா இடத்திலும்‌ தொழுதுகொள்ளலாம்‌. 
நாம்‌ அவரை ஏற்கெனவே தொழுதுகொண்ட 
இடத்தில்‌, மறுடியுமய்‌ அவண்‌ 
தொழுதுகொள்வது. நமக்கு கிடைக்கும்‌ 
மிகப்பெரிய சிலாக்கியம்‌. 


ஆபிராம்‌ முதன்‌ ல்‌ ஒரு 
பலிபீடத்தை உண்டாக்கின ஸ்தலத்திற்கு 
திரும்பவும்‌ போகிறார்‌. ஆனால்‌ அங்கே அவர்‌ 
உண்டாக்கின பலிபீடம்‌ இல்லை. அந்தப்‌ 
பலிபீடத்திற்கு என்ன ஆயிற்று என்பதும்‌ 
தெரியவில்லை. ஆகையினால்‌ ஆபிராமால்‌ 
அங்கே கர்த்தருக்கு பலிசெலுந்த 
முடியவில்லை. ஆனாலும்‌ அங்கே 
ஆபிராம்‌ கர்த்தருடைய நாமத்தைத்‌ 
தொழுதுகொள்கிறார்‌ 


ஆபிராம்‌ கர்த்தரைத்‌ 
தொழுதுகொள்ளும்‌ பழக்கத்தை உடையவர்‌. 


பெத்தேலுக்குக்‌ க்கே இருக்கம்‌ க்குப்‌ 
போய்‌, பெத்தேல்‌ தனக்கு மேற்காகவும்‌ ஆமீ 
கிழக்காகவும்‌ இருக்கக்‌ கூடாரம்போட்டு, 
அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தைக்‌ கட்டி 
கர்த்தருடைய நாமத்தைத்‌ 
'தொழுதுகொண்டார்‌ (ஆதி 12:8). 
ஆபிராம்‌ எகிப்து  தேசத்திற்குப்‌ 
போனதினால்‌ கர்த்தரை மறந்துவிடவில்லை. 
அவர்‌ கர்த்தரைப்பற்றிய நினைவுகளை 
எகிப்து தேசத்திலேயே விட்டுவிட்டு, 
கர்த்தரைப்பற்றிய நினைவு இல்லாமல்‌ 
கானான்‌ தேசத்திற்கு வரவில்லை. ஆபிராம்‌ 
எங்கே பிரயாணம்பண்ணினாலும்‌, அவர்‌ 
கர்த்தரோடுகூடவே பிரயாணம்பண்ணுகிறார்‌. 


வாக்குவாதம்‌ 
ஆதி 19:5-9 


ஆதி 185. 
லோத்தூக்கும்‌ 
கூடாரங்களும்‌ இருத்தன. 


வந்த 


ஆபிராமுடனே 
ஆடுமாடுகளும்‌ 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆதி 18:6. அவர்கள்‌ ஒருமித்துக்‌ 
குடியிருக்க அந்தப்‌ பூமி அவர்களைத்‌ 
தாங்கக்கூடாதிருத்தது; அவர்களுடைய 
ஆஸ்தி. மிகுதியாயிருத்தபடியால்‌, 
அவர்கன்‌ ஒருமித்து வாசம்பண்ணா 
'ஏதுவில்லாமற்போயிற்று. 


ஆதி. 187. 
மத்தைமேய்ப்பருக்கும்‌ 
மத்தைமேய்ப்பருக்கும்‌. 
உண்டாயிற்று. அக்காலத்திலே. 
கானானியரும்‌ பெரிசியரும்‌ 
அத்தேசத்தில்‌ குடியிருத்தார்கள்‌. 


ஆதி 19:8. ஆபிராம்‌ லோத்தை நோக்கி: 
எனக்கும்‌ உனக்கும்‌, என்‌: 


ஆபிராமுடைய 
லோத்துடைய 
வாக்குவாதம்‌ 


மேய்ப்பருக்கும்‌ உன்‌ மேய்ப்பருக்கும்‌ 
வாக்குவாதம்‌ வேண்டாம்‌; நாம்‌ 
சகோதரம்‌. 


ஆதி 199. இந்தத்‌ தேசமெல்லாம்‌ 
உனக்குமுன்‌ இருக்கிறது அல்லவா? நீ 
என்னைவிட்டுப்‌ பிரிந்துபோகலாம்‌ தீ 
இடதுபுறம்‌ போனால்‌, நான்‌ வலதுபுறம்‌ 
போகிறேன்‌; நீ வலதுபுறம்‌ போனால்‌, 
நான்‌ இடதுபுறம்‌ போகிறேன்‌ என்றான்‌. 


ஆிராமும்‌ லோத்தும்‌ இதுவரையிலும்‌ 
ஒற்றுமையாயிருந்தார்கள்‌. ஆபிராம்‌ எங்கே 
போனாலும்‌, லோத்தும்‌ அவரோடு கூடவே 
பிரயாணம்பண்ணினார்‌. அவர்கள்‌ 
இதுவரையிலும்‌: பிரிக்க முடியாத 
உறவினர்களாயிருந்தார்கள்‌. ஆனால்‌. 
இப்போது, ஆபிராமுடைய மந்தை 
மேய்ப்பருக்கும்‌, லோத்துடைய மந்தை 
மேய்ப்பருக்கும்‌ வாக்குவாதமுண்டாயிற்று. 
அவர்களுடைய ஐசுவரியமே 
வாக்குவாதத்திற்கு காரணம்‌. 


ஆபிராமுடனே வந்த  லோத்துக்கும்‌ 
ஆடுமாடுகளும்‌ கூடாரங்களும்‌ இருக்கிறது. 
அவர்கள்‌ ஒருமித்துக்‌ குடியிருக்க அந்தப்‌ பூமி 
அவர்களைத்‌ தாங்கக்கூடாதிருக்கிறது: 
அவர்களுடைய ஆஸ்தி 
மிகுதியாயிருந்தபடியால்‌, அவர்கள்‌ ஒருமித்து 
வாசம்பண்ண ஏதுவில்லாமற்போயிற்று, 
(ஆதி 13558) 





i al 
TT 


ஐசுவரியம்‌ 
வாக்குவாதங்களும்‌, 

பேதங்களும்‌, போட்டிகளும்‌, 
உண்டாகிறது. ஆபிராமும்‌ 


அதிகரிக்கும்போது 
சண்டைகளும்‌, 
பொறாமைகளும்‌ 


பட்டினியோடும்‌ இருந்தபோது அவர்களுக்குள்‌ 
வாக்குவாதம்‌ உண்டாகவில்லை. அவர்கள்‌ 
ஒவ்வொரு ஊராக பரதேசியைப்போல சுற்றி 
அலைந்தபோது அவர்களுக்குள்ளே 
சண்டைகளும்‌, பிரிவினைகளும்‌ 
ஏற்படவில்லை. தரித்திரம்‌ அவர்களைப்‌ 
பிரிக்கவில்லை. ஆனால்‌ இப்போது 
ஐசுவரியம்‌ அவர்களை பிரித்துவிடுகிறது. 


உலகப்பிரகாரமான சிநேகிதர்கள்‌ 
தங்களுக்குள்ளே சண்டைபோட்டு 
சீக்கிரத்தில்‌ பிரிந்துவிடுகிறார்கள்‌. கர்த்தர்‌ 
நம்முடைய சிநேகிதராயிருக்கிறார்‌. 
அவருடைய அன்பு ஒருபோதும்‌ மாறுவதில்லை. 
அவருடைய சிநேகமும்‌ நம்மைவிட்டு 
விலகுவதில்லை. நாம்‌ 
ஜசுவரியவான்களாயிருந்தாலும்‌, 


வ்‌ யிருந்தாலும்‌ கர்த்தர்‌ நம்மீது. 


அகலத்தையும்‌, ஆழத்தையும்‌ 
நம்மால்‌ அளக்க முடியாது. கிறிஸ்துவின்‌ 
அன்பை விட்டு எதுவும்‌ தன்னைப்‌ பிரிக்காது, 
என்று அப்போஸ்தலர்‌ பவல்‌ சொல்லுகிறார்‌. 
பிராமுடைய  மந்தைமேய்ப்பருக்கும்‌. 
ோத்துடைய்‌ |. மந்தையேய்ப்பருக்கும 
வாக்குவாதம்‌ உண்டாயிற்று (ஆதி 137) 
யாருடைய மந்தைக்கு நல்ல மேய்ச்சல்‌ நிலம்‌ 
கிடைக்கவேண்டும்‌ என்பதிலும்‌, யாருடைய 
மந்தைக்கு தண்ணீர்‌ 
கொடுக்கப்படவேண்டும்‌ என்பதிலும்‌ 
அவர்களுக்குள்‌ கருத்து வேறுபாடுகளும்‌, 
வாக்குவாதங்களும்‌ உண்டாயிற்று. 
கானானியரும்‌ பெரிசியரும்‌ 
அத்தேசத்தில்‌ குடிமிருக்கிறார்கள்‌. கானான்‌ 


பிள்ளைகளுக்கு வாக்குப்பண்ணியிருக்கிறார்‌. 
அத்தேசத்தில்நான்‌ இராட்சதர்கள்‌ 
இருக்கிறார்கள்‌. (ஆதி 13:7; ஆதி 12:6). 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


ஆதி 11:27-19:36 ஆகிய 
வசனங்களுக்கு வெளியே லோத்தின்‌ 

ஏழு தடவை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. 
மற்றவர்களுக்குப்‌ பாடமாக லோத்தின்‌ பெயர்‌ 
கூறப்படுகிறது. (லூக்கா 17:28-32, 
2பேதுரு 2:7). லோத்து பலவேளைகளில்‌ தன்‌ 
ஜீவியத்தில்‌ தோல்வியடைந்திருந்தாலும்‌ அவர்‌ 
காமலிகார நடக்கையில்‌ கலந்து கொள்ளாமல்‌ 
தன்னைக்‌ காத்துக்‌ கொள்கிறார்‌. (ஆதி 19; 
ரோமர்‌ 1:24-32) 2பேதுரு 2:7-8 ஆகிய 
வசனங்களில்‌ லோத்து நீதியுள்ளவனென்றும்‌, 
நீதிமானென்றும்‌ கூறப்பட்டிருக்கிறது. 


தளக்‌ மனப்பாங்கிற்கும்‌, 

மனப்பாங்கிற்கும்‌ வேறுபாடு 
தொரகறது. ஆபிராம்‌ சுயநலமில்லாமல்‌. 
பேசுகிறார்‌. (ஆதி 137-13; 
ஆதி 1411-12,6-24: ஆதி 18:16-19:38) 


தேசமெல்லாம்‌ உனக்குமுன்‌ 
என்னும்‌ இதே கருத்து புதிய 
ஆலோசனையாக 

(எபே 41-3; 


“இந்தத்‌ 
இருக்கிறது" 
ஏற்பாட்டிலும்‌ 
கூறப்பட்டிருக்கிறது 
பிலி 27-4). 


காலத்தில்‌ 

காளானியரும்‌ 
குடியிருக்கிறார்கள்‌. 
ஆபிரகாமுடைய மந்தை  மேய்ப்பரும்‌, 
லோத்துடைய மந்தை மேய்ப்பரும்‌ 
வாக்குவாதம்பண்ணுகிறார்கள்‌. கர்த்தருடைய 
பிள்ளைகள்‌ புறஜாதியார்‌ மத்தியிலே 
வாக்குவாதம்பண்ணுவது மிகவும்‌ 
ஆபத்தானது. இதனால்‌ கர்த்தருடைய நாமம்‌ 
தூவிக்கப்படும்‌. 

கானானியரும்‌ 
கர்த்தருடைய சத்துருக்கள்‌. 
மேய்ப்பரும்‌, லோத்தின்‌ 
புறஜாதியாருக்கு முன்பாக, 
பக்தியுள்ளவர்களாகவும்‌ கர்த்தருக்கு 
சாட்சியாகவும்‌ ஜீவிக்கவேண்டும்‌. ஆனால்‌ 
அவர்களோ தங்களுக்குள்ளே 
வாக்குவாதம்பண்ணி, சண்டை 
போட்டுக்கொள்கிறார்கள்‌. 


கானான்‌ சத்தில்‌ 
பொரியும்‌ 
மத்தியிலே 


அவர்கள்‌ 


பெர்சியரும்‌ 
ஆபிரகாமின்‌ 
மேய்ப்பரும்‌ 
கர்த்தரிடத்தில்‌ 





i THE 
TT 


கர்த்தருடைய ஜனம்‌. 
வாக்குவாதம்பண்ணாமல்‌, சண்டை 
போடாமல்‌ சமாதானமாமிருக்கவேண்டும்‌. 
அவர்கள்‌ கர்த்தருக்குள்‌ சந்தோஷமாயிருக்க 
வேண்டும்‌. விசுவாசிகள்‌ தங்களுக்குள்ளே 
ஐக்கியத்தையும்‌, சமாதானத்தையும்‌ 
காத்துக்கொள்ள வேண்டும்‌. விசுவாசிகள்‌ 
சண்டை போட்டு வபிரிந்துவிடக்கூடாது. 
ஒருவேளை விசுவாசிகளுக்குள்ளே 
வாக்குவாதம்‌ ஏற்பட்டால்‌, அவர்கள்‌ 
தங்களுடைய கருத்து வேறுபாடுகளை பேசி 
தீர்த்துக்கொள்ள வேண்டும்‌. விசுவாசிகள்‌ 
சமாதானத்தை நாடவேண்டும்‌. சமாதானம்‌ 
பண்ணுகிறவர்கள்‌ பாக்கியவான்கள்‌. 


ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும்‌, 
லோத்துடைய மந்தை  மேய்ப்பருக்கும்‌. 
வாக்குவாதம்‌ உண்டானபோது, அவர்கள்‌ 
மத்தியிலே சமாதானத்தை ஏற்படுத்துவதற்கு 
ஆபிராம்‌ முன்வருகிறார்‌. 


பிராம்‌ கோத்தை நோக்கி: “எனக்கும்‌ 
உனக்கும்‌. என்‌ மெய்ப்பரக்கும்‌ உன்‌ 
மய்ப்ரக்கும்‌ வாக்குவாதம்‌ வேண்டாம்‌; நாம்‌. 


போனால்‌, நான்‌ 
போகிறேன்‌; நீ வலதுபுறம்‌ போனால்‌, நான்‌ 
இடதுபுறம்‌ போகிறேன்‌" (ஆதி 13:89) என்று 
சொல்லுகிறார்‌. 


ஆபிராம்‌ 
முதல்‌ வாக்கியமே, “வாக்குவாதம்‌ வேண்டாம்‌" 
என்பதே ஆகும்‌. மெதுவான பிரதியுத்தரம்‌ 


லோத்தோடு சொல்லுகிற 


கோபத்தைக்‌ குறைக்கும்‌. த சத்தியம்‌. 
ஆபிராமுக்கு தெரியும்‌. ஆபிராம்‌ லோத்தோடு 
ஒப்புரவாக விரும்புகிறார்‌. கர்த்தருடைய ஜனம்‌ 
சமாதானம்பண்‌ ணுகிறவர்களாயிருக்கவேண்டு 
ம்‌. நாம்‌ ஒருபோதும்‌ யாரோடும்‌ சண்டை 
'போடுகிறவர்களாயிருக்கக்கூடாது. மற்றவர்கள்‌ 
நமக்கு விரோதமாக சண்டைபோட்டாலும்‌, 
நாம்‌ சமாதானத்தையே நாடவேண்டும்‌. 


ஆபிராம்‌ லோத்தோடு மிகவும்‌ 
யதார்த்தமாகப்‌ பேசுகிறார்‌. “எனக்கும்‌ 
உனக்கும்‌ வாக்குவாதம்‌ வேண்டாம்‌" என்று 
சொல்லுகிறார்‌... ஆமிராமும்‌  லோத்தும்‌ 
வாக்குவாதம்பண்ணினால்‌, கானான்‌ 
தேசத்திலே குடியிருக்கிற கானானியரும்‌ 
பெரிசியரும்‌ அவர்களை 
ஏளனம்பண்ணுவார்கள்‌. அவர்கள்‌ 
கர்த்தருடைய நாமத்தை தூவிப்பார்கள்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


கர்த்தருடைய நாமம்‌ புறஜாதியார்‌ மத்தியிலே. 
தூஷிக்கப்படுவதற்கு  ஆபிராமும்‌ லோத்தும்‌ 
காரணமாயிருப்பார்கள்‌. 


இந்தப்‌ பூமி தங்களுக்கு நித்திய 
நகரமல்ல டட பிராமுக்கு தெரியும்‌. 
அவர்‌ ான தேசமாகிய 
காந்தத்‌ நோக்கிப்‌ 
பார்த்துக்கொண்டிருக்கிறார்‌. பரலோகத்திற்கு 
ம்‌ நாளுக்காக கர்த்தருடைய 
இந்தப்‌ 
காத்துக்கொண்டிருக்கிறார்கள்‌. 
காத்திருக்கிறவர்கள்‌ 
சண்டைபோடுகிறவர்களாக இருக்கக்கூடாது. 
அவர்கள்‌ சமாதானம்‌ 
பண்ணுகிறவர்களாயிருக்கவேண்டும்‌. 


மற்றவர்கள்‌ நமக்கு விரோதமாக 
சண்டைபோட வந்தாலும்‌, நாம்‌ நம்முடைய 
பழைய சிநேகிதத்தை நினைவுகூரவேண்டும்‌. 
பழைய சிநேகத்தைப்பற்றிய நினைவு புதிய 
வாக்குவாதங்களை முடிவுக்கு கொண்டு 
வரும்‌. 


தனக்கும்‌ லோத்திற்கும்‌ இடையே 
உள்ள உறவையும்‌ ஐக்கியத்தையும்‌ ஆபிராம்‌ 
நினைவுகூருகிறார்‌. “எனக்கும்‌ உனக்கும்‌ 
வாக்குவாதம்‌ வேண்டாம்‌, நாம்‌ சகோதரர்‌" 
என்று ஆபிராம்‌ லோத்திடம்‌ சொல்லுகிறார்‌. 
சகோதரர்கள்‌ சகோதர  சிநேகத்தை. 
நினைவுகூரவேண்டும்‌. அவர்கள்‌ சகோதர 
பாசத்தின்‌ பிரமாணத்தினால்‌ தங்களை 
ஆளுகை செய்துகொள்ளவேண்டும்‌. நாம்‌ 
மனுஷர்கள்‌. நாம்‌ பெரியவர்கள்‌. 
குழந்தைகளல்ல. நாம்‌ சகோதரர்கள்‌. 


சண்டைபோடுகிற மனுஷர்கள்‌. 
மனுஷசபாவமுள்ளவர்கள்‌. நாம்‌ எல்லோருமே 
ஒரே இனத்தையு ஒரே குடும்பத்தையும்‌ 
சேர்ந்தவர்கள்‌. நம்‌ எல்லோருக்கும்‌ கர்த்தர்‌ 
ஒருவர்‌ மாத்திரமே தேவனாயிருக்கிறார்‌. 
நாம்‌ எல்லோரும்‌ கர்த்தருக்கு 
கீழ்ப்டியவேண்டியவர்கள்‌. நாம்‌ நீடிய 
பொறுமையினால்‌ நம்முடைய சகோதர 
சிநேகத்தைக்‌ காத்துக்கொள்ளவேண்டும்‌. 
சண்டைகளையும்‌ வாக்குவாதங்களையும்‌ 
தவிர்க்கவேண்டும்‌. 





i FTE 
TT 


ஆபிராம்‌ லோத்தோடு மென்மையான 
பிரதியுத்தரம்‌. சொல்லுகிறார்‌. 
அவர்கள்‌ 'சமாதானமாயிருப்பதற்கான 
வழிவகைகளையும்‌ சொல்லுகிறார்‌. அவர்கள்‌ 
வாக்குவாதம்பண்ண வேண்டிய அவசியமே 
இல்லை. இந்த தேசமெல்லாம்‌ அவர்களுக்கு 
முன்பாக இருக்கிறது; அவர்களுடைய 
மந்தைகளை கொழுமையாக மேய்ப்பதற்கு 
ம்‌ ப்‌ பூமியிலே. 
உள்ளது. ல்லாம்‌ 
அவர்களுக்குப்‌ 
தேசத்தில்‌ யார்‌ 
மந்தையை மேய்க்கவேண்டும்‌ என்பதை 
அவர்கள்‌ தீர்மானம்பண்ணிக்கொள்ள 
வேண்டும்‌. 


விரிராம்‌ கோத்தை நோக்கி, “இந்தத்‌ 

மெல்லாம்‌ உனக்குமுன்‌ இருக்கிறது 

ல்‌ என்னைவிட்டுப்‌ 

பிரிந்துபோகலாம்‌: நீ இடதுபுறம்‌ போனால்‌, 

நான்‌ வலதுபுறம்‌ போகிறேன்‌; நீ வலதுபுறம்‌ 

போனால்‌, நான்‌ இடதுபுறம்‌ போகிறேன்‌” 
(ஆதி 13:9) என்று சொல்லுகிறார்‌. 


ராம்‌ 
வீட்டுக்கொடுக்கிறார்‌. 
ஆபிராமைவிட 
இளையவராகயிருந்தாலும்‌, 
முதலாவதாக தீர்மானம்பண்ணுவதற்கு 
ஆபிராம்‌. விட்டுக்கொடுக்கிறார்‌. “நீ 
என்னைவிட்டு பிரிந்துபோகலாம்‌" என்று 
சொல்லுகிறார்‌. 
ஆபிராம்‌ லோத்தை நோக்கி, “நீ 
இடதுபுறம்‌ போனால்‌, நான்‌ வலதுபுறம்‌ 
போகிறேன்‌" என்று சொல்லுகிறார்‌. தான்‌ 
எந்த திசையில்‌ போகவேண்டும்‌ என்பதை 
ஆபிராம்‌ தீர்மானம்பண்ணவில்லை. 
தீர்மானம்பண்ணும்‌ உரிமையை ஆபிராம்‌ 
லோத்திற்கு விட்டுக்கொடுக்கிறார்‌. தனக்கும்‌. 
லோத்திற்கும்‌ வாக்குவாதம்‌ ஏற்படக்கூடாது. 
தங்களுக்குள்‌ சமாதானம்‌ இருக்கவேண்டும்‌. 
இதுவே ஆபிராமின்‌ விருப்பம்‌. இதற்காக 
ஆபிராம்‌ விட்டுக்கொடுத்து பேசுகிறார்‌. 
ஆபிராமிடத்தில்‌ பெருமையில்லை. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


சோதோமிலே லோத்து 
ஆதி 18:10-13 


ஆதி 18410, அப்பொழுது லோத்து தன்‌: 
கண்களை ஏறெடுத்துப்பார்த்து: 
கால்‌ நதிக்கு அருகான சமபூமி 
முழுவது! தீர்வனம்‌. 
சக்தி தனந்த கக ண்பான்‌? 

கர்த்தர்‌ கோதோமையும்‌ 
கொமோராவையும்‌ அழிக்குமுன்னே, 
சோவாருக்குப்‌ போம்‌ வழிமட்டும்‌ அது 
கர்த்தருடைய தோட்டத்தைப்போலவும்‌ 
எகிப்து தேசத்தைய்போலவும்‌ இருந்தது. 


ஆதி 1901. அப்பொழுது லோத்து 
யோர்தானுக்கு அருகான சமயூமி 
முழுவதையும்‌ தெரிந்துகொண்டு, 
கிழக்கே பிரயாணப்பட்டுப்போனான்‌; 
இப்படி. அவர்கன்‌ ஒருவரை ஒருவர்‌ 
விட்டுப்‌ பிரித்தார்கள்‌. 


ஆதி 1902. ஆமிராம்‌ 
தேசத்தில்‌ குடியிருந்தான்‌; லோத்து 
அத்த யோர்தானுக்கு. அருகான 
சுமபூமியிலுன்ன பட்டணங்களில்‌ 
வாசம்பண்ணி, சேோதோமுக்கு நேரே 
கூடாரம்‌ போட்டான்‌. 


கானான்‌ 


ஆதி 1808. சோதோமின்‌ ஜனங்கள்‌ 
பொல்லாதவர்களும்‌ கர்த்தருக்கு 
முன்பாக. மகாபாவிகளுமாய்‌ 


இருந்தார்கள்‌. 


பிராமைவிட்டு பிரிகிறார்‌. 
பரன்‌ சோத்தை: நேக்கி எனக்கும்‌ 
உனக்கும்‌, என்‌ மேய்ப்பருக்கும்‌ உன்‌ 
மேய்ப்பருக்கும்‌ வாக்குவாதம்‌ வேண்டாம்‌; நாம்‌ 
சகோதரர்‌. இந்தத்‌ தேசமெல்லாம்‌. 
உனக்குழுன்‌ இருக்கிறது அல்லவா? நீ 
என்னைவிட்டுப்‌ பிரிந்துபோகலாம்‌; நீ 
இடதுபுறம்‌ போனால்‌, நான்‌ வலதுபுறம்‌ 
போகிறேன்‌; நீ வலதுபுறம்‌ போனால்‌, நான்‌ 
இடதுபுறம்‌ போகிறேன்‌” (ஆதி 13:8,9) என்று 
சொன்னார்‌. 


லோத்து எந்த 
வேண்டுமானாலும்‌ போகலாம்‌. லோத்தின்‌ 
தீர்மானத்தை ஆபிராம்‌ ஏற்றுக்கொள்வார்‌. 
ஆபிராமிடத்தில்‌ சுயநலமில்லை. சுயநலமும்‌ 
பொறாமையும்‌ மனுஷரை துன்மார்க்கராக 
மாற்றுகிறது. 


திசையில்‌ 





i= THE 
TT 


லோத்து தன்னுடைய கண்களின்‌. 
இச்சைக்கு முக்கியத்துவம்‌ கொடுக்கிறார்‌. 
லோத்து தன்‌ கண்களை ஏறெடுத்துப்பார்த்து: 
யோர்தான்‌ நதிக்கு அருகான சமபூமி 
வதும்‌ நீர்வளம்‌ 
பொருந்தினநாலிரக்கக்காண்கிறார்‌ அது 
கர்த்தருடைய தோட்டத்தைப்போலவும்‌ எகிப்து 
தேசத்தைப்போலவும்‌ ருக்கிறது. 
(ஆதி 13:10). 
லோத்து யோர்தானுடைய சமபூமியை 
நோக்கிப்‌ பார்க்கிறார்‌. சோதோம்‌ அந்த. 
சமபூமியில்‌ ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. சமபூமி 
முழுவதும்‌ நீர்வளம்‌ 
பொருந்தினதாயிருக்கிறது. இங்கே 
குடியேறினால்‌ தனக்கு நல்ல நீராதாரமும்‌, 
நல்ல விளைச்சலும்‌ கிடைக்கும்‌ என்று 
லோத்து எதிர்பார்க்கிறார்‌ சமபமியில்‌ 
விளைந்திருக்கிற விருட்சங்கள்‌ ஏராளமான 
கனிகளைக்‌ கொடுக்கிறது. லோத்து இந்த 
சமபூமிமில்‌ குடியே மெய்யாகவே 
அவருக்கு செழிப்பு கரும்‌ அவருடைய 
ஐசுவரியம்‌ விருத்தியாகும்‌. 


, லோத்து ன்பு விருத்தியை 
மாத்திரமே பார்‌ மனுஷனுக்கு 
ஐசுவரியம்‌ மாந்தம்‌ இருந்தால்‌ போதாது. 
லோத்து யோர்தானுக்கு அருகாமையிலுள்ள 
சமபூமியின்மீது ஆசைப்பட்டு அங்கு வந்து 
குடியேறுகிறார்‌. அவருக்கு ஐசுவரியம்‌ 
கிடைக்கிறது. ஆனால்‌ அந்த ஐசுவரியம்‌: 
அவருக்கு நிலைத்திருக்கவில்லை. 


சோதோம்‌ ஊர்‌ 
துன்மார்க்கராயிருக்கிறார்கள்‌. 
லோத்திற்கு முட்களைப்போல துன்பம்‌ 
கொடுக்கிறார்கள்‌. சத்துருக்கள்‌ சோதோம்‌ 
தேசத்தின்மீது யுத்தம்பண்ண வருகிறார்கள்‌. 
அவர்கள்‌ லோத்தையும்‌ அவருக்கு உண்டான 
எல்லாவற்றையும்‌ சிறைப்பிடித்து கொண்டு 
போய்விடுகிறார்கள்‌. லோத்து 
ஐசுவரியத்தின்மீது ஆசைப்பட்டார்‌. ஆனால்‌. 
ஐசுவரியமெல்லாம்‌. 


ஜனங்கள்‌ 
அவர்கள்‌ 


அவருடைய 
கொள்ளையாய்ப்போயிற்று. 


யோர்தான்‌ நதிக்கு அருகான ௪ 
நீர்வளம்‌ பொருந்தினதாயிருக்கிறது. லோத்து 
அந்த  சமபூமியின்மீது ஆசைப்பட்டார்‌. 
அங்குதான்‌ சோதோம்‌ பட்டணமும்‌. 
கட்டப்பட்டிருக்கிறது. கர்த்தரோ அந்தப்‌ 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அக்கினியை 


அதை 
அழித்துப்போடுகிறார்‌. நீர்வளம்‌ மிகுந்த 
சமபூமி அக்கினியினால்‌ அழிக்கப்படுகிறது. 
லோத்தோ. தன்னுடைய உயிரைக்‌ 
காப்பாற்றிக்கொள்ள, அருகாமையிலுள்ள 
மலைக்கு ஒடிப்போகிறார்‌. 
ஐசுவரியத்திற்காகவும்‌, சந்தோஷத்திற்காகவும்‌ 
லோத்து சமபமிக்கு வந்தார்‌. ஆனால்‌ 
முடிவிலே லோத்து தன்‌ 
ஜீவனைக்‌ காப்பாற்றிக்கொள்ள மலைக்கு 
ஒடிப்போகிறார்‌. 

நாம்‌ மாம்சப்பிரகாரமாக 
தீர்மானங்கள்‌ 
தீர்மானங்களாயிருக்கும்‌. மாம்சப்பிரகாரமாய்‌ 
சிந்திக்கிறவர்களும்‌, உலகப்பிரகாரமாய்‌ 
தீர்மானம்பண்ணுகிறவர்களும்‌ அவசரப்பட்டு 
முடிவு பண்ணுவார்கள்‌. சில சமயங்களில்‌ 
அவர்களுடைய அவசரத்தினால்‌ பாதிப்பு 
ஏற்படாது. ஆனாலும்‌ அவசரப்பட்டு எடுக்கிற 
மாம்சப்பிரகாரமான முடிவுகள்‌ எப்போதுமே 
நன்மையாயிருப்பதில்லை. அது தீமையில்‌ 
முடியும்‌. 


நம்முடைய  ஆத்துமாவுக்கு எது 
நன்மையைத்‌ தருகிறதோ, அதுவே நமக்கு 
தீர்மானம்‌. நாம்‌ எந்தக்‌ 
தீர்மானம்பண்ணினாலும்‌, 

மாம்சத்தின்‌ இச்சைகளுக்கும்‌ 
முக்கியத்துவம்‌ 
ஆத்துமாலின்‌ 
முக்கியத்துவம்‌ 


எடுக்கும்‌ 
பாவமான 


நம்முடைய 
நன்மைக்கு 
கொடுக்கவேண்டும்‌. 
யோர்தான்‌ நதிக்கு அருகான சமபூமி 
முழுவதும்‌ நீர்வளம்‌ 
ருந்தினதாயிருக்கிறது. கர்த்தர்‌ 
 கொமோராவையும்‌ 
க்குப்‌ போம்‌ 
கர்த்தருடைய 
எகிப்து 
தேசத்தைப்போலவும்‌ இருக்கிறது. 
லோத்து யோர்தானுக்கு அருகான 
சமபூமிமின்மீது ஆசைப்படுகிறார்‌. லோத்து 
எந்தப்‌ பக்கம்‌ வேண்டுமானாலும்‌ போகலாம்‌ 
என்று ஆபிராம்‌ சொன்னார்‌. 





i= FTE 
TT 


அப்பொழுது லோத்து யோர்தானுக்கு 
அருகான சமபூமி முழுவதையும்‌ தெரித்து 
கொண்டு, கிழக்கே பிரயாணப்பட்டுப்‌ 
போகிறார்‌; இப்படி அவர்கள்‌ ஒருவரை ஒருவர்‌ 
விட்டுப்‌ பிரிகிறார்கள்‌. ஆபிராம்‌ கானான்‌ 
தேசத்தில்‌ குடியிருக்கிறார்‌: லோத்து அந்த 
யோர்தானுக்கு அருகான சமபூமிமிலள்ள 
பட்டணங்களில்‌ வாசம்பண்ணி, சோதோமுக்கு 
நேரே கூடாரம்‌ போடுகிறார்‌ (ஆதி 13.112). 


சோதோமின்‌ 
ணக்கம்‌ 


ஜனங்கள்‌ 
கர்த்தருக்கு முன்பாக 
மகாபாவிகளுமா இருக்கிறார்கள்‌ 
(ஆறி டத்‌ யோர்தானுக்கு அருகான 
சமபூமி நீர்வளம்‌ பொருந்தினதாயிருக்கிறது. 
ஆனால்‌ அங்கே வாசம்பண்ணுகிற 
ஜனங்களோ பொல்லாத 
பாவிகளாயிருக்கிறார்கள்‌. தேசம்‌ நல்ல 
தேசமாயிருந்தாலும்‌ அங்கே குடியிருக்கிற 
ஜனங்கள்‌ துன்மார்க்கராயிருக்கிறார்கள்‌. 
சோதோமின்‌ 


ஜனங்கள்‌ 
பொல்லாதவர்களும்‌ 


கர்த்தருக்கு முன்பாக. 


(ஆதி 191 
ஒரினச்சேர்க்கையும்‌, மற்ற காமவிகாரங்களும்‌ 
மகா பெரிய பாவங்களாக வேதாகமத்தில்‌. 
சொல்லப்பட்டிருக்கிறது. 


சோதோமின்‌ பாவங்களைத்‌ தேவனால்‌ 
தாங்கிக்‌ கொள்ள முடியாது. காமலிகாரத்தில்‌ 
மூழ்கியிருந்த இந்தப்‌ பட்டணங்களை அழித்து, 
மற்ற ஜனங்களுக்கு பாடம்‌ கற்றுத்தர தேவன்‌ 
சித்தம்‌ கொண்டார்‌. அவர்களுடைய ஜீவிய 
முறைமைகளைப்‌ பின்பற்றுவோருக்கும்‌ நித்திய 
நரகத்தை  ஆக்கினைத்தீர்ப்பாகத்‌ தந்தார்‌ 
(ஆதி 18:20; ஆதி 19:53: ஏசா 
3:9; ரோமர்‌ 1:18-32; 2பேதுரு 2; யூதா 
1:7-19). 


சோதோம்‌ பட்டணத்திலே ஏராளமான 
களிவிருட்சங்கள்‌ இருக்கிறது. இவற்றிற்கு 
மத்தியிலே வாசம்பண்ணுகிற சோதோமின்‌ 
ஜனங்கள்‌ பொல்லாதவர்களாகவம்‌, 
கர்த்தருக்கு முன்பாக மகாபாவிகளாகவும்‌ 
இருக்கிறார்கள்‌. லோத்து சோதோமுக்கு. 
நேரே கூடாரம்‌ போடுகிறார்‌. அவர்‌ 
யோர்தானுக்கு அருகான சமழூமியிலுள்ள. 
பட்டணங்களில்‌ வாசம்பண்ணுகிறார்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


ஆபிராமோ கானான்‌ தேசத்தில்‌ 
குடியிருக்கிறார்‌. கானான்‌ தேசம்‌ பர்வதங்கள்‌ 
நிரம்பிய தேசம்‌. அந்த தேசத்தில்‌ 
யோர்தானுக்கு அருகான 
சமபூமியிலுள்ள பட்டணங்களைப்போல 
நீர்வளம்‌ அதிகமாயில்லை. ஆனாலும்‌ 
ஆபிராம்‌ கானான்‌ தேசத்தில்‌. 
குடியிருக்கிறார்‌. 


லோத்து யோர்தானுக்கு அருகான 
சமபூமியிலுள்ள பட்டணங்களில்‌ 
வாசம்பண்ணுவது, அந்தப்‌ பட்டணத்தாருக்கு 
கிடைத்திருக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம்‌. 
லோத்து ஒரு நீதிமான்‌. அவர்‌ கர்த்தருடைய 
சத்தியத்தை ஜனங்களுக்கு 
பிரசங்கம்பண்ணுவார்‌. லாத்து 
தேவனுடைய நீதியையும்‌ தக்‌ 
ஜனங்களுக்கு அறிவிப்பார்‌. சோதோமின்‌ 
ஜனங்கள்‌ லோத்தின்‌ பிரசங்கத்தைக்‌ கேட்டு 
தங்கள்‌ பாவங்களுக்கு மனந்திரும்ப வாய்ப்பு 
கிடைக்கும்‌. 
சோதோமின்‌ குடிகள்‌ 
கர்த்தருடைய 
தீர்க்கதரிசியைப்போல  வாசம்பண்ணுகிறார்‌ 
சோதோமின்‌ ஜனங்கள்‌ லோத்தின்‌ பிரசங்க 
வார்த்தைகளுக்கு செவிகொடுத்து, 
டய பாவத்தைவிட்டு விலகி, 
பார்ம்‌ ஜீலிக்கவேண்டும்‌. கர்த்தருடைய 
வார்த்தையைக்கேட்டால்‌, அவர்களுடைய 
இருநயம்‌ புதுப்பிக்கப்படுவதற்கு வாய்ப்புள்ளது. 
சோதோமின்‌ ஜனங்கள்‌ மனந்திரும்பினால்‌ 
கர்த்தர்‌ அந்தப்‌ பட்டணத்தை 
அழிக்கமாட்டார்‌. 


சோதோமின்‌ ஜனங்களுக்கு நன்மை 
உண்டாகவே லோத்து சோதோமுக்கு நேரே 
கூடாரம்போடுகிறார்‌. ஆனால்‌ சோதோமின்‌ 
ஜனங்கள்‌ கர்த்தருடைய வார்த்தைக்கு 
செவிகொடுக்கவில்லை. கர்த்தர்‌ தம்முடைய 
நீதியான நியாயத்தீர்ப்பினால்‌ சோதோம்‌. 
கொமோரா ஆகிய பட்டணங்கள்மீது, 
வானத்திலிருந்து அக்கினியை 
வருஷிக்கப்பண்ணி, அந்தப்‌ 
பட்டணங்களையும்‌, அதிலுள்ள ஜனங்களையும்‌ 


அழித்துப்போடுகிறார்‌ 


லோத்து 
யிலே. 





ழ்‌ நவள 
யாய 


ஆபிராமுக்கு 
வாக்குத்தத்தம்‌ 
ஆதி 19:14-18 


ஆதி 18:14. லோத்து ஆபிராமைவிட்டுப்‌. 
பிரித்த பின்பு, கர்த்தர்‌ ஆபிராமை. 
நோக்கி: உன்‌ கண்களை ஏறெடுத்து, தீ 
இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும்‌, 
தெற்கேயும்‌, கிழக்கேயும்‌, மேற்கேயும்‌ 
நோக்கிப்பார்‌. 


ஆதி 1905, தீ பார்க்கிற இந்தப்‌ பூமி 
முழுவதையும்‌ நான்‌ உனக்கும்‌ உன்‌ 
சந்ததிக்கும்‌ என்றைக்கும்‌ இருக்கும்படி. 
கொடுத்து, 


ஆதி 13:16. உன்‌ சத்ததியைப்‌ பூமியின்‌ 
தூளைப்போலப்‌ பெருகப்பண்ணுவேன்‌; 
ஒருவன்‌ பூமியின்‌ தாளை 
எண்ணக்கூடுமாணால்‌, உன்‌ சந்ததியும்‌: 
எண்ணப்படும்‌. 


ஆதி 1807. நீ எழுந்து தேசத்தின்‌. 
நீனமும்‌ அகலமும்‌ எம்மட்டோ, 
அம்மட்டும்‌ நடத்துதிரி; உனக்கு அதைத்‌ 
தருவேன்‌ என்றார்‌. 


ஆதி 1818. 
கூடாரத்தைப்‌ 
பெயர்த்துக்கொண்டுபோய்‌, 
எபிரோனிலிருக்கும்‌ மீம்ரேயின்‌ 
சுமபூமியில்‌ சேர்த்து குடியிருந்து, 
அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தைக்‌ 
கட்டினான்‌. 


அப்பொழுது ஆபிராம்‌. 


கர்த்தர்‌ ஆபிராமுக்கு 
வாக்குத்தத்ததை 
சொக்கி 
தம்முடைய 


டைய 
ஏற்கெனவே 
இப்போது. 
வாக்குத்தத்த 
வார்த்தைகளை ஆபிராமுக்கு: 
மறுபடியுமாய்‌ உறுதிபண்ணுகிறார்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய கிருபையினால்‌ ஆபிராமை 
சந்திக்கிறார்‌ 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


லோத்து 

பிரிந்துபோய்விட்டார்‌. 
ஆபிராமுக்கும்‌ 
வாக்குவாதம்‌ 
ஆபிராமுக்கும்‌ 
வாக்குவாதம்‌ நீங்கி, 

ஏற்படுவதற்கு, ஆபிராம்‌ 

தாழ்த்துகிறார்‌. அவர்‌ தன்னுடைய சுயத்தை 
வெறுக்கிறார்‌. லோத்து எந்தப்‌ பக்கம்‌. 
வேண்டுமானாலும்‌ போகலாம்‌ என்று 
ஆபிராம்‌ அவருக்கு சொல்லுகிறார்‌. லோத்தும்‌ 
ஆபிராமைவிட்டுப்‌ பிரிந்து போகிறார்‌. 


ஆபிராமைவிட்டுப்‌ 
லோத்துக்கும்‌ 
இடையே பட்‌ 
முடிந்து 
லோத்திற்கும்‌ 


லோத்து விட்டுப்‌ 
பிரிந்துபோனது. ஆபிராமுக்கு 
மனவேதனையாயிருக்கிறது. லோத்தின்‌ 
குடும்பத்தாரும்‌ ஆபிராமின்‌ குடும்பத்தாரும்‌ 
உறவினர்கள்‌. லோத்து  ஆமிராமின்‌ 
சகோதரனுடைய குமாரன்‌. தன்னுடைய 
உற்றார்‌. உறவினர்‌ தன்னைவிட்டுப்‌ 
பிரிந்துபோனதினால்‌ ஆபிராமின்‌ இருதயத்தில்‌ 
வருத்தமும்‌, சோகமும்‌ உண்டாயிற்று, இந்த 
சூழ்நிலையில்‌ கர்த்தர்‌ ஆபிராமை சந்தித்து 
அவருக்கு ஆறுதலான வார்த்தைகளை 
ஹர 


தன்னை 


த்து நீர்வளம்‌ மிகுந்த சமபூமியை 
தொ்தெடுததிுக்கறா!்‌ ஆபிராமோ 
கானான்‌. நேசத்தில்‌ குடியிருக்கிறார்‌. 
சோதோமைப்போல கானான்‌ தேசம்‌ நீர்வளம்‌. 
மிகுந்ததல்ல ஆனாலும்‌, கர்த்தருடைய 
ஆசீர்வாதம்‌. கானான்‌ தேசத்தில்‌ 
தங்கியிருக்கிறது. 
லோத்து தெரிந்தெடுத்த  சமபூமி 
கர்த்தருடைய தோட்டத்தைப்போலவும்‌ எகிப்து 
தேசத்தைப்போலவும்‌ செழிப்பாயிருக்கிறது. 
ஆனாலும்‌ ஆபிராம்‌ தெரிந்தெடுத்த கானான்‌ 
தேசமே வாக்குத்தத்த தேசமாயிருக்கிறது. 
கர்த்தர்‌ 
வார்த்தைகளைச்‌ 
ஆசீர்வாதமான 


ராமுக்கு றுதலான. 
சோல்றக்ளா. “அக்க 

வாக்குத்தத்தங்களைச்‌ 
சொல்லி அவரை உற்சாகப்படுத்துகிறார்‌. 
கர்த்தர்‌ ஆபிராமுக்கு இரண்டு 
ஆசீர்வாதங்களைக்‌ கொடுக்கிறார்‌. 
அவையாவன : 1. நல்ல தேசம்‌. 2. 
பூமியின்‌ தூளைப்போல பெருகியிருக்கும்‌. 
சந்ததி. 





f= THE 
TT 


கானான்‌ தேசம்‌ 
ஆசீர்வதிக்கப்பட்ட தேசம்‌. இது 
கர்த்தருடைய பரிசுத்த தேசம்‌. எல்லா 
தேசங்களையும்விட, கானான்‌ தேசமே 
கர்த்தருடைய பார்வையில்‌. 
விசேஷமாயிருக்கிறது. கர்த்தர்‌ ஆபிராமிடம்‌. 
கானான்‌ தேசத்தை நோக்கிப்‌ பார்க்குமாறு 
சொல்லுகிறார்‌. 


தேவன்‌ ஆபிராமுக்கு ஆசீர்வாதமான 
வார்த்தைகளைக்‌ கூறுகிறார்‌. லோத்து, 
ஆபிராமை விட்டுப்‌ பிரியும்‌ வரையிலும்‌ 
காத்திருந்து, அவர்‌ பிரிந்துபோன பின்பு, 
வாக்குத்தத்த தேசத்தைப்‌ பற்றி தேவன்‌ 
வெளிப்படுத்துகிறார்‌ (எண்‌ 23:9). 
ஆபிராமை நோக்கி: “உன்‌ 
கண்களை வத்தல்‌ நீ இருக்கிற இடத்திலி 
ருந்து வடக்கேயும்‌, தெற்கேயும்‌, கிழக்கேயும்‌, 
மேற்கேயும்‌ நோக்கிப்பார்‌" (ஆதி 1344) 
என்று சொல்லுகிறார்‌. ஆபிராம்‌ பார்க்கிற 
இந்தப்‌ பூமி முழுவதும்‌, கர்த்தர்‌ அவருக்கும்‌ 
அவருடைய சந்ததிக்கும்‌ 
இருக்கும்படி 
வாக்குப்பண்ணுகிறார்‌ (ஆதி 13. 
தேசம்‌ கர்த்தருடைய வாக்குத்தத்த தேசம்‌. 
கர்த்தர்‌ இந்த நல்ல தேசத்தை, 
ஆபிராமுக்கும்‌ அவருடைய சந்ததிக்கும்‌ 
சுறந்தரமாகக்‌ கொடுக்கிறார்‌. 


ஆபிராமுக்கு தேசம்‌ 
கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால்‌ 
அவருக்கு இன்னும்‌ பிள்ளை பிறக்கவில்லை. 
சாராய்‌ பல வருஷங்களாக பிள்ளை பெறாத 
மஷயாயிருக்கிறாள்‌. ஆபிராமுக்கு 
நேசம்‌ கொடுக்கப்பட்டாலும்‌, 
நேசத்தை அனுபவிப்பதற்கு, ஆசைக்கு 
இன்னும்‌ சந்ததி உண்டாகவில்லை. கர்த்தர்‌ 
ஆபிராமுக்கு பெரிய சந்ததியைக்‌. 
கொடுப்பதாகவும்‌ வாக்குப்பண்ணுகிறார்‌. 


கர்த்தரால்‌. 


கானான்‌ 


கர்த்தர்‌ ஆபிராமை நோக்கி, “உன்‌ 
சந்ததியைப்‌ பூமியின்‌ தூளைப்போலப்‌ 
பெருகப்பண்ணுவேன்‌; ஒருவன்‌ பூமியின்‌ 
தூளை எண்ணக்கூடுமானால்‌, உன்‌ 
சந்ததியும்‌ எண்ணப்படும்‌” (ஆதி 13:16) என்று 
சொல்லுகிறார்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


வாக்குத்தத்த தேசத்தைக்‌ கொடுக்கிற 
கர்த்தரே, சந்ததியையும்‌ கொடுக்கிறார்‌. 
கர்த்தர்‌ ஐசவரிய சம்பன்னர்‌. அவர்‌ 
ஆபிராமை திரளாய்‌ ஆசீர்வதிக்கிறார்‌. 
கர்த்தர்‌ ஆபிராமை நோக்கி, “நீ எழுந்து 
தேசத்தின்‌ நீளமும்‌ அகலமும்‌ எம்மட்டோ, 
அம்மட்டும்‌ நடந்துதிரி: உனக்கு அதைத்‌ 
தருவேன்‌” (ஆதி 13:17) என்று சொல்லுகிறார்‌. 


கர்த்தர்‌ வாக்குமாறாதவர்‌. தாம்‌ 
சொல்லுகிறதை அவர்‌ செய்கிறவர்‌. “உனக்கு 
அதைத்‌ தருவேன்‌" என்று கர்த்தர்‌ 
ஆபிராமுக்கு சொல்லும்போது, அவர்‌ 
நிச்சயமாகவே கானான்‌ தேசத்தை 
ஆபிராழுக்கும்‌, அவருடைய சந்ததிக்கும்‌ 
தருவார்‌. 


அப்பொழுது 


ஆபிராம்‌. 
கூடாரத்தைப்‌ 


பெயர்த்துக்கொண்டுபோய்‌, 
எபிரோனிலிருக்கும்‌ மம்ரேயின்‌ சமடூமிமில்‌: 
சேர்ந்து குடியிருந்து, அங்கே கர்த்தருக்கு 
ஒரு பலிபீடத்தைக்‌ கட்டுகிறார்‌ (ஆதி 13418) 
கானான்‌ தேசம்‌ தனக்கு நிலையான 
தேசமல்ல என்பது ஆபிராமுக்குத்‌ தெரியும்‌ 
பரமதேசமே தனக்கு நித்திய தேசம்‌ 
என்பதை ஆபிராம்‌ அறிந்திருக்கிறார்‌ 


பிராம்‌ இந்தப்‌ பூமியில்‌ சஞ்சரிக்கி 
காண்ப, ப தேசிகா போல்‌ 
சஞ்சரிக்கிறார்‌. இதற்கு அடையாளமாக, 
ஆபிராம்‌ கர்த்தருடைய வாக்குத்தத்த 
வார்த்தைகளைக்‌ கேட்ட பின்பு, நன்‌ 
கூடாரத்தை பெயர்த்துக்கொண்டுபோய்‌, 
எபிரொனிலிருக்கும்‌, மம்ரேயின்‌ சமபூமியில்‌ 

சேர்ந்து குடிமிருக்கிறார்‌. 
ஆபிராம்‌ எங்கு போனாலும்‌ கர்த்தரை 
ஆராதிக்கிறார்‌. தன்னுடைய பிரயாணத்தில்‌ 
கர்த்தரும்‌ தன்னோடு வருகிறார்‌ 
என்னும்‌ முழுநிச்சயம்‌ ஆபிராமுக்கு 
இருக்கிறது. ஆகையினால்‌ ஆபிராம்‌ தான்‌ 
க மம்ரேயின்‌  சமபூமியிலே. 
பலிபீடத்தைக்‌ கட்டுகிறார்‌ 


கூட 


வாக்குத்தத்தங்களுக்காக, 
நன்றி சொல்லும்‌ வண்ணமாக, 
கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தைக்‌ 
கட்டுகிறார்‌. 





f= FTE 
TT 


இந்த அதிகாரத்தில்‌ நான்கு 
சம்பவங்கள்‌ எழுதப்பட்டிருக்கிறது. முதலாவது. 
சம்பவம்‌ சோதோமின்‌ ராஜாவுக்கும்‌, மற்ற 
ராஜாக்களுக்கும்‌ இடையே நடைபெறும்‌ 
யுத்தம்‌ (ஆதி 149-1), இந்த யுத்தத்தில்‌ 
லோத்து சிறைப்பிடிக்கப்படுவது இரண்டாவது 
சம்பவமாகும்‌ (ஆதி 1412). 


சிறைப்பிடிக்கப்பட்ட லோத்தை 
ஆமிராம்‌ மீட்டுக்கொள்வது மூன்றாவது. 
சம்பவம்‌ (ஆதி 1413-16), ஆபிராம்‌ யுத்தத்தில்‌ 
ஜெயித்து திரும்பி வருவது நான்காவது 
சம்பவம்‌ (ஆதி 14:17). கர்த்தர்‌ ஆபிராமுக்கு 
வாக்குப்பண்ணின பிரகாரம்‌, அவருடைய 
பெயரை பெருமைப்படுத்துகிறார்‌ 


லோத்து சிறையாகக்‌ 
கொண்டுபோகப்படுகிறார்‌ 
ஆதி 1441-12 


ஆதி 144. சிநெயாரின்‌ ராஜாவாகிய 
அம்ராப்பேலும்‌, ஏலாசாரின்‌ 
ராஜாவாகிய அமியோகும்‌, ஏலாமின்‌ 
ராஜாவாகிய கெதர்லாகோமேமரும்‌, 
ஜாதிகளின்‌ ராஜாவாகிய திதியாலும்‌ 
இருந்த நாட்களில்‌; 


ஆதி 14:2 அவர்கள்‌ சோதோமின்‌ 
ராஜாவாகிய பேராவோடும்‌, 
கொமோராவின்‌ ராஜாவாகிய 
பிர்சாவோடும்‌, அத்மாவின்‌ ராஜாவாகிய 
சிநெயாவோடும்‌, செபோயீமின்‌ 
ராஜாவாகிய செமேபரோடும்‌, சோவார்‌. 
என்னும்‌ பேலாவின்‌ ராஜாவோடும்‌. 
யுத்தம்‌ பண்ணினார்கள்‌. 


ஆதி 14 
உப்புக்கடலாகிய 


பன்னத்தாக்கிலே கூடினார்கன்‌.. 


'இவர்களெல்லாரும்‌ 
சித்தம்‌ 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆதி 1க:4. இவர்கள்‌ பன்னிரண்டு 
வருஷம்‌ கெதர்லாகோமேரைச்‌ சேவித்து, 
பதின்மூன்றாம்‌ வருஷத்திலே கலகம்‌ 
பண்ணினார்கன்‌. 


ஆதி 145. பதினாலாம்‌ வருஷத்திலே 
கெதர்லாகோமேரும்‌, அவனோடே, 
கூடியிருத்த ராஜாக்களும்‌ 
அஸ்தரோத்கர்னாயிமிலே 
ரெப்பாயிமியரையும்‌, காமிலே இருந்த 
சூசிமியரையும்‌, சாவேகீரியத்தாயிமிலே 
இருந்த ஏமியரையும்‌, 


ஆதி 146. சேயிர்‌ மலைகளில்‌ இருந்த 
ஓரியரையும்‌, வனாந்தரத்துக்கு. 
அருகான எல்பாரான்‌ மட்டும்‌ 
முறியடித்து, 


ஆதி 14:7. திரும்பிக்‌ காதேஸ்‌ என்னும்‌ 
என்மிஸ்பாத்துக்கு வந்து, 
அமலேக்கியருடைய  நாடனத்தையும்‌, 
அத்சாத்சோன்‌ தாமாரிலே குடியிருந்த 
எமோரியரையும்கூடச்‌ சங்கரித்தார்கள்‌. 


ஆதி 148. அப்பொழுது சோதோமின்‌ 
ராஜாவும்‌, கொமோராவின்‌ ராஜாவும்‌, 
அத்மாவின்‌ ராஜாவும்‌, செபோயிமின்‌' 
ராஜாவும்‌, சோவார்‌ என்னும்‌ பேலாவின்‌' 
ராஜாவும்‌ புறப்பட்டுச்‌. சித்தீம்‌ 
பன்னத்‌தாக்கிலே, 


ஆதி 14:9. ஏலாமின்‌ 
கெதர்லாகோமேரோடும்‌, 
ராஜாவாகிய 
சிநெயாரின்‌ 
அம்ராப்பேலோடும்‌, 
ராஜாவாகிய அரியோகோடும்‌ 
யுத்தம்பண்ணப்‌ புறப்பட்ட, அந்த 
இந்து ராஜாக்கனோடும்‌ இந்த நாலு 
ராஜாக்களும்‌ யுத்தம்பண்ணினார்கள்‌. 


அதி 14:10. அந்தத்‌ சித்தீம்‌ 
பன்னத்தாக்கு எங்கும்‌ நிலக்கீர்‌ 
உண்டாகும்‌ கேணிகன்‌ இருந்தது. 
சோதோம்‌ கொமோராவின்‌ ராஜாக்கள்‌ 
முறிந்தோடி அங்கே விழுந்தார்கள்‌; 
மீத்தவர்கள்‌. மலைகளுக்கு 
ஓடிப்போனார்கள்‌. 


ராஜாவாகிய 
ஜாதிகளின்‌: 
திதியாலோடும்‌, 
ராஜாவாகிய 
ஏலாசாரின்‌ 





i FTE 
TT 


ஆதி கய; அப்பொழுது அவர்கள்‌ 
சோதோமிலும்‌ கொமோராவிலுமுன்ன 
பொருள்கள்‌ எல்லாவற்றையும்‌, போஜன 
பதார்த்தங்கள்‌ எல்லாவற்றையும்‌ 
எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கன்‌. 


அதி 14412. ஆயிராமின்‌. 
சுகோதரனுடைய குமாரனாகிய லோத்து 
சோதோமிலே குடியிருத்தபாடியால்‌, 
அவனையும்‌, அவன்‌ பொருள்களையும்‌ 
கொண்டுபோய்விட்டார்கள்‌. 


வேதாகமத்தில்‌ 
_இந்த வாளப்பததியி்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. 
நான்கு ராஜாக்கள்‌ 
பங்குபெறுகிறார்கள்‌. 


விவரம்‌ வருமாறு: 
1. சிநெயாரின்‌ ராஜாவாகிய அம்ராப்பேல்‌, 
2, ஏலாசாரின்‌ ராஜாவாகிய அரியோகு, 
3. ஏலாமின்‌ ராஜாவாகிய கெதர்லாகோமேர்‌ 
4. ஜாதிகளின்‌ ராஜாவாகிய திதியால்‌. இந்த 
நான்கு ராஜாக்களும்‌ ஒரே அணியில்‌ இருந்து 
யுத்தம்பண்ணுகிறார்கள்‌. 

இவர்கள்‌ ஐந்து பட்டணங்களின்‌ 
ராஜாக்களுக்கு விரோதமாக 
யுத்தம்பண்ணுகிறார்கள்‌. அவர்களின்‌ விவரம்‌ 
வகுனறு : 1. சோதோின்‌ ராஜாவாகிய போ 

கொமோராவின்‌ ராஜாவாகிய பிர்சா 
3 அத்மாவின்‌ ராஜாவாகிய சிநெயா, 
4. செபோயீமின்‌ ராஜாவாகிய செயேயர்‌, 
5. சோவார்‌ என்னும்‌ பேலாவின்‌ ராஜா. 


அவர்களின்‌ 


“சிநெயாரின்‌ 
அம்ராப்பேல்‌' என்பவன்‌ 
ராஜாவாகிய  அமுராபியாக. 
இவன்‌ ஒரு சிறந்த 
கட்டிடக்கலைகன்‌, 


ராஜாவாகிய 
பாபிலோனின்‌ 
இருக்கலாம்‌. 
போர்வீரன்‌, 
பாபிலோனின்‌ 
சட்டதிட்டங்களையும்‌ 


ராஜாவாகிய 


இராஜாக்களுக்குத்‌ 


ராஜாக்கள்‌ பன்னிரெண்டு வருஷங்களாக. 
கெதர்லாகோமேருக்குச்‌ சேவகம்‌ 
பண்ணினார்கள்‌. அதன்‌ பின்பு, அவர்கள்‌ 
அவனுக்கு எதிராகக்‌ கலகம்‌ பண்ணினார்கள்‌. 
(ஆதி 14:4). 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


'ஏலாசாரின்‌ ராஜாவாகிய அரியோகு” 
என்பவன்‌ கெதர்லாகோமேருடைய 
சகோதரியின்‌ குமாரன்‌. 


£ ராஜாவாகிய திதியால்‌" 
குர்திஷ்‌ பர்வதங்களிலுள்ள 

மலைவாழ்‌ இனத்தவரின்‌ ராஜா. 
வேதாகமத்தில்‌ பல யுத்தங்களைப்‌ 
பற்றிக்‌ கூறப்பட்டிருக்கிறது. இது 
வேதாகமத்தில்‌ கூறப்பட்டிருக்கும்‌ முதலாவது 
்‌ மறுபடியும்‌ பூமிக்கு, 
யுத்தங்களையும்‌, 
யுத்தங்களைப்‌ பற்றிய செய்திகளையும்‌ மனுஷர்‌ 
கேட்டுக்‌ கொண்டிருப்பார்கள்‌. (மத்‌ 
2414-21: வெளி 6-8; 1324-8; 

வெளி 19:11-21) 


வெளி 


ஐந்து பட்டணங்களின்‌ ராஜாக்கு 
ஏலாவின்‌ ராஜாவுக்கு கீழ்ப்படிந்து அவனுக்கு 
கப்பம்‌ கட்டுகிறார்கள்‌. பன்னிரண்டு 
வருஷமாக இந்த ராஜாக்கள்‌ ஏலாமின்‌ 
ராஜாவுக்கு கீழ்ப்படிந்து கப்பம்‌ கட்டுகிறார்கள்‌. 
ஐந்து பட்டணங்களும்‌ நீர்வளம்‌ மிகுந்த 
பட்டணங்கள்‌ 

பட்டணங்களில்‌ கனிதரும்‌ 
ஏராளமாய்‌ உள்ளது. 
சத்துருக்களிடமிருந்தும்‌, 
தேசத்தாரிடமிருந்தும்‌ 


உறுதிபடுத்திக்கொள்கிறார்கள்‌. 

ஐந்து, 

ராஜாக்களும்‌ 

கெதர்லாகோமேரைச்‌ 

பதின்மூன்றாம்‌ வருஷத்தி 

பண்ணுகிறார்கள்‌ (ஆதி 14:4). இவர்களால்‌ 

பன்னிரண்டு வருஷங்களுக்கு மேல்‌, ஏலாமின்‌ 

"முடியவில்லை. 

கப்பம்‌ கட்ட 

தங்கள்மீது 


பட்டணங்களின்‌' 


பட்டணங்களின்‌ ராஜாக்கள்‌ 

உப்புக்கடலாகிய சித்தீம்‌ 
பள்ளத்தாக்கிலே கூடுகிறார்கள்‌ (ஆதி 14:3) 
இவர்கள்‌ ஏலாமின்‌ ராஜாவுக்கு விரோதமாக 
யுத்தம்பண்ண தங்களை 
ஆயத்தம்பண்ணுகிறார்கள்‌. யுத்த ஆயத்தம்‌ 
ஒரு வருஷ காலமாக நடைபெறுகிறது. 





(யப 


ஏலாமின்‌ ராஜாவும்‌ இவர்களுக்கு 


சேர்ந்திருக்கிறார்கள்‌. 


பதினாலாம்‌. 

கெதர்லாகோமேரும்‌, அவனோடே வன்பு 
ராஜாக்களும்‌ வந்து, அஸ்தரோத்கர்னாமீமிலே. 
இருந்த ரெப்பாயீமியரையும்‌, காமிலே இருந்த 
சூசிமியரையும்‌, சாவேகீரியத்தாமீமிலே இருந்த 
ஏமியரையும்‌, சேமீர்‌ மலைகளில்‌ இருந்த 
ஒரியரையும்‌, வனாந்தரத்துக்கு அருகான 
எல்பாரான்மட்டும்‌ முறியடிக்கிறார்கள்‌ 
(ஆதி 14:58). 


'கெதர்லாகோமேர்‌ _ரெப்பாயீமியர்‌... 
சூசிமியர்‌..ஏமியர்‌_ஒரியர்‌... ஆ 
இவர்களெல்லாம்‌ இராட்சத பிறவிகள்‌. 
(உபா 210-1,20-21; உபா 321-132 
யோசு 12:4; யோசு 1312; யோசு 15:8; 
யோசு 17:15; யோசு 18:16) 


என்பது 
பெயர்‌. 
தப்‌ 
இருந்தது. 


“அத்சாத்சோன்‌ தாமார்‌' 
சீரியாவிலுள்ள என்கேதியின்‌ பழைய 
எபிரோன்‌ கட்டப்படும்போது 
பட்டண பெரியதாக 
(நோளா 20:2). 


கெதர்லாகோமேர்‌ தனக்கு 
விரோதமாக கலகம்பண்ணுகிற ராஜாக்களை 
ஒடுக்குகிறான்‌. ஐந்து பட்டண 
ராஜாக்களும்‌ ஒன்றுசேர்ந்து 
கெதர்லாகோமேருக்கு விரோதமாகக்‌ 
கலகம்பண்ணுகிறார்கள்‌. கெதர்லாகோமேர்‌ 
அவர்களுடைய கலகத்தை அடக்குகிறான்‌. 


கெதர்லாகோமேரும்‌, அவனோடு 
கூடமிருக்கிற மற்ற மூன்று ராஜாக்களும்‌ 

காதேஸ்‌ என்னும்‌ என்மிஸ்பாத்துக்கு 
வந்து, அமலேக்கியருடைய நாடனத்தையும்‌, 
அத்சாத்சோன்‌ தாமாரிலே குடியிருந்த. 
எமோரியரையும்கூடச்‌ சங்கரிக்கிறார்கள்‌ 
(ஆதி 14:7). 


சோதோமின்‌ 
ராஜாவும்‌, 


ராஜாவும்‌, 
தாவு 


அப்பொழுது. 
 கொமோராவின்‌ 
ராஜாவும்‌, செபோயீமின்‌ ராஜாவும்‌, சோவார்‌ 


என்னும்‌ பேலாவின்‌ 
சித்தம்‌ 
ராஜாவாகிய 


ராஜாவும்‌ புறப்பட்டுச்‌ 
பள்ளத்தாக்கிலே, ஏலாமின்‌ 
கெதர்லாகோமேரோடும்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஜாதிகளின்‌ ராஜாவாகிய திதியாலோடும்‌, 
சிநெயாரின்‌ ராஜாவாகிய அம்ராப்பேலோடும்‌, 
ஏலாசாரின்‌ ராஜாவாகிய அரியோகோடும்‌ 
யுத்தம்பண்ணப்‌ புறப்படுகிறார்கள்‌. அந்த 
ஐந்து ராஜாக்களோடும்‌ இந்த நாலு 
ராஜாக்களும்‌ யுத்தம்பண்ணுகிறார்கள்‌ 
(ஆதி 14:89). இந்த யுத்தத்தில்‌ ஏலாமின்‌ 
ராஜாவாகிய கெதர்லாகோமேருக்கு 
ஜெயமுண்டாயிற்று. 
சித்தீம்‌ பள்ளத்தாக்கு எங்கும்‌ நிலக்கீர்‌ 
உண்டாகும்‌ கேணிகள்‌ இருக்கிறது. 
சோதோம்‌ கொமோராவின்‌ ராஜாக்கள்‌ 
முறிந்தோடி அங்கே விழுகிறார்கள்‌ ; 
மீந்தவர்கள்‌ மலைகளுக்கு ஓடிப்போகிறார்கள்‌ 
14:10). “தேவன்‌ சோதோமை 
நிலக்கீல்‌  கேணிகள்‌ 
அனைத்தும்‌ சவக்கடலுக்குள்‌ மூழ்கிவிடுகிறது. 
ஏலாமின்‌ ராஜாவாகிய 
கெதர்லாகோமேரும்‌, அவனோடு 
கூடயிருக்கிற மற்ற மூன்று ராஜாக்களும்‌ 
சோதோமிலும்‌ கொமோராவிலமுள்ள 
பொருள்கள்‌ எல்லாவற்றையும்‌, 
போஜனபதார்த்தங்கள்‌ எல்லாவற்றையும்‌ 
எடுத்துக்கொண்டு போய்விடுகிறார்கள்‌ 
(ஆதி 1411). 
ஆபிராமின்‌ 


குமாரனாகிய 
குடியிருக்கிறார்‌. 
ய 


அவருபை! 
கொண்டுபோய்விடுகிறார்கள்‌ 
சோதோமிலிருந்த 

தேசத்திற்கு சிறைப்பட்டுப்போகிறார்‌. 


லோத்தின்‌ உடமைகள்‌ எல்லாம்‌ 
கொள்ளையடிக்கப்படுகிறது. 


லோத்து ஒரு நீதிமான்‌. சோதோமின்‌. 
ங்களோ 'பொல்லாதவர்களாயும்‌ 
மகாபாவிகளாயும்‌ 

பாலிகளைத்‌ 


சகோதரனுடைய 
சோதோமிலே 
லோத்தையும்‌, 
பொருள்களையும்‌ 
(ஆதி 1412) 
லோத்து, அந்நிய 


லோத்து 
அவர்கள்‌ 


ஜன! 
கர்த்தருக்கு முன்பாக 
இருக்கிறார்கள்‌. கர்த்தர்‌ 
தண்டிக்கிறார்‌. அப்போது பாவிகளோடு 
கூடமிருக்கிற  நீதிமான்களும்‌, அந்தத்‌ 
தண்டனையை அனுபவிக்கிறார்கள்‌. 
நீதிமான்கள்‌ 'துன்மார்க்கரோடு 
வாசம்பண்ணக்கூடாது. கர்த்தருடைய 
நியாயத்தீர்ப்பு துன்மார்க்கர்மீது வரும்போது. 
அதன்‌ பாதிப்பு நீதிமானுக்கும்‌ வரும்‌. 





i= FTE 
TT 


சோதோமின்‌. ஜனங்கள்‌ 
துன்மார்க்கராயிருக்கிறார்கள்‌. 
கெதர்லாகோமேர்‌ சோதோமின்‌ ஜனங்களை 
சிறைப்பிடிக்கும்போது. அவர்களோடுகூட 
லோத்தையும்‌ சிறைப்பிடித்து 
கொண்டுபோகிறான்‌. கெதர்லாகோமேரோடு 
கூடமிருக்கிற ராஜாக்கள்‌ சோதோம்‌. 
பட்டணத்தைக்‌ கொள்ளையிடும்போது, 
அவர்கள்‌ லோத்தின்‌ உடமைகளையும்‌ 
கொள்ளையிடுகிறார்கள்‌. 
கர்த்தருடைய  ஜனமாகிய 
துன்மார்க்கரோடு சகவாசம்‌ 
கொள்ளக்கூடாது. நாம்‌ அழிவுக்கு 
தப்பிக்கவேண்டுமென்றால்‌, துன்மார்க்கரை 
விட்டு வேறு பிரிந்து ஜீவிக்கவேண்டும்‌ 


“பின்பு, வேறொரு. சத்தம்‌ 
வானத்திலிருந்து உண்டாகக்‌ கேட்டேன்‌. அது: 
என்‌ ஜனங்களே, நீங்கள்‌ அவளுடைய 
பாவங்களுக்கு உடன்படாமலும்‌, அவளுக்கு 
நேரிடும்‌ வாதைகளில்‌  அகப்படாமலும்‌ 
இருக்கும்படிக்கு அவளைவிட்டு வெளியே 
வாருங்கள்‌" (வெளி 18:4) 


நாம்‌ 
வைத்துக்‌ 


நாம்‌ கர்த்தருடைய 


பர வார்த்தைக்கு 
கீழ்ப்படிந்து, அவருடைய வழிகளில்‌ நடக்கும்‌ 


வரையிலும்‌, நமக்கு தெய்வீக பாதுகாப்பு 
கிடைக்கும்‌. நாம்‌ கர்த்தருடைய வழிகளை 
விட்டு விலகிப்போகும்போது, கர்த்தருடைய 
பாதுகாப்பு நமக்கு கிடைக்காது. நம்முடைய 
ஆவிக்குரிய ஜீவியத்தில்‌, நாம்‌ கர்த்தருக்கு 
சித்தமான ஆளிக்குரிய தீர்மானங்களை 
எடுக்காமல்‌, நம்முடைய 

மாம்சத்தின்‌ 

நிறைவேற்றுவதற்காக, உலகப்பிரகாரமான 
தீர்மானம்‌ எடுக்கும்போது. கர்த்தருடைய 
ஆதரவும்‌ அநுக்கிரகமும்‌ நமக்கு கிடைக்காது. 


ஆபிராம்‌ லோத்தை 
திருப்பிக்கொண்டு வருகிறார்‌ 
ஆதி 1418-16. 


அதி 14418. தப்பியோடின ஒருவன்‌ 
எபிரெயனாகிய ஆயிராமிடத்தில்‌ வந்து 
அதை அறிவித்தான்‌; ஆபிராம்‌. 
தன்னோடே. ன்‌ 
செய்திருந்த. 

'எஸ்கோலுக்கும்‌ 

சகோதரனாகிய 

எமோரியனுடைய 


அப்பொழுது குடியிருத்தான்‌.. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


ஆதி கபக்‌ தன்‌ 
சிறையாகக்கொண்டு போகப்பட்டதை 
ஆயிராம்‌ கேள்விப்பட்டபோது, அவன்‌ 
தன்‌ வீட்டிலே. பிறந்த 
கையடித்தவர்களாகிய  முத்நூற்றுப்‌. 
பதினெட்டு ஆட்களுக்கும்‌ 
ஆயுதம்தரிப்பித்து, தாண்‌ என்னும்‌ 
ஊர்மட்டும்‌ அவர்களைத்‌ 
தொடர்ந்து, 


ஆதி 1425. இராக்காலத்திலே அவனும்‌ 
அவன்‌. வேலைக்காரரும்‌ பிரித்து, 
பவிஞ்சுகனாய்‌ அவர்கள்மேல்‌ விழுந்து, 
அவர்களை முறியடித்து, தமஸ்குவுக்கு 
இடதுபுதமான ஓபாமட்டும்‌ துரத்தி, 


ஆதி 14418. 
திருப்பிக்‌ 
சகோதரனாகிய 
அவனுடைய பொருள்களையும்‌, 
ஸ்திரீகளையும்‌, ஜனங்களையும்‌. 
திருப்பிக்கொண்டுவத்‌ தான்‌. 


சகல பொருள்களையும்‌ 
கொண்டுவந்தான்‌; தண்‌ 
லோத்தையும்‌, 


ஆபிராம்‌ ஒரே ஒரு யுத்தம்‌ மாத்திரமே. 
செய்திருக்கிறார்‌. அந்த யுத்தந்தைப்பற்றி 
இந்த வசனப்பகுதியில்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
ஆபிராம்‌ இந்த யுத்தத்தை, தன்னுடைய 
சுயஇச்சைகளின்‌ பிரகாரமோ அல்லது, 
பேராசையினாலோ நடத்தவில்லை. 
லோத்துக்கு உதவிசெய்யவேண்டும்‌. 
என்பதற்காகவே ஆபிராம்‌ இந்த யுத்தத்தை 
நடத்துகிறார்‌. யுத்தம்பண்ணி, திரளான. 
பொருட்களை கொள்ளையிட்டு 
ஐசுவரியவானாகவேண்டும்‌. என்பது, 
ஆபிராமின்‌ விருப்பமல்ல. லோத்துக்கு 
உதவிசெய்யவேண்டும்‌ என்பதே ஆபிராமின்‌ 
தீர்மானம்‌. 


ஏலாமின்‌. ராஜாவாகிய 
கெதர்லாகோமேரும்‌, அவனோடு 
கூடமிருக்கிற மற்ற மூன்று ராஜாக்களும்‌, 
லோத்தை சிறைப்பிடிக்கிறார்கள்‌. லோத்தின்‌ 
உடமைகளை கொள்ளையடிக்கிறார்கள்‌. 
தச்‌ செய்தி ஆபிராமுக்கு 
அறிவிக்கப்படுகிறது. 





f= FTE 
TT 


தப்பியோடின ஒருவன்‌ எபிரெயனாகிய 
ஆபிராமிடத்தில்‌ வந்து அதை 
அறிவிக்கிறான்‌: ஆபிராம்‌ தன்னோடே 
உடன்படிக்கை செய்திருந்த மனிதராகிய 
எஸ்கோலுக்கும்‌ ஆநேருக்கும்‌ சகோதரனாகிய 
மம்ரே என்னும்‌ எ மிக்‌ 'சமபூமியிலே. 
அப்பொழுது குடியிருக்கிறார்‌ (ஆதி 14:13). 

;த வசனத்தில்‌ ஆபிராமைப்பற்றிச்‌ 
ம்போது, 'எபிரெயனாகிய 
என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 

பிராம்‌ ஏபேரின்‌ சந்ததியை சேர்ந்தவர்‌. 
ஏபேரின்‌ புத்‌ கர்த்தரை 
ஆராதிக்கிறவர்கள்‌. இந்தப்‌ பூமியிலுள்ள. 
மற்ற ஜாதியார்‌ கர்த்தரை விட்டு விலகி, 
விக்கிரகங்களைப்‌ பற்றிக்கொள்ளும்போது. 
ஏபேரின்‌ புத்திரர்‌ மாத்திரம்‌ கர்த்தரை 
ஆராதிக்கிறார்கள்‌. ஏபேரின்‌ புத்திரரே 
“எபிரெயர்‌” என்று அழைக்கப்படுகிறார்கள்‌ 
பிராமின்‌ பெயர்‌ ஆதி 17:5 ஆறது 
ல்‌ 


வசனத்‌ 'ஆபிரகாம்‌' 


மாற்றப்படுகிறது. 


“எபிரெயர்‌” என்‌! 


பெயர்‌ ஜபிராத்து 
நதியின்‌ அக்கரையில்‌ 


இருந்தவர்களைக்‌: 
'சந்ததியாரைக்‌ 

என்னும்‌ பெயர்‌ 

(ஆதி 3 

ஆதி 412: யாத்‌ 

யாத்‌ 2:7-॥; யாத்‌ 2:2; உபா 

எரே 34:9-14; யோனா 1:9; 

2கொரி 11:22; பிலி 3:5). 


பயன்படுத்தப்படுகிறது. 
ஆதி 391477; 


“எமோரியர்‌' என்பவர்கள்‌ கானானின்‌. 
குமாரரில்‌ ஒருவனுடைய சந்ததியார்‌. 
(ஆதி 10:16). இவர்கள்‌ கானானிய 
தேசங்களில்‌ வலிமையானவர்கள்‌. 
ஆபிரகாமின்‌ சந்ததியார்‌ எமோரியரைத்‌ 
துரத்த வேண்டும்‌. (ஆதி 1546-21). இங்கு 
எமோரியர்‌ ஆபிரகாமோடே உடன்படிக்கை 
செய்திருக்கிறார்கள்‌. (ஆதி 14:13). இஸ்ரவேல்‌ 
ஜனங்கள்‌ எகிப்தின்‌ அடிமைத்தனத்திலிருந்து 
வெளியேறி வந்தவுடன்‌ எமோரியரை 
முதலாவதாகத்‌ துரத்துகிறார்கள்‌. 
(எண்‌ 21:21-35; உபா 34-17; யோசு 11). 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆபிராமுக்கு லோத்தைப்பற்றி செய்தி 
சொன்னவன்‌ சோதோமில்‌ இருந்தவன்‌. 
கெதர்லாகோமேரும்‌, மற்ற ராஜாக்களும்‌ 
சோதோமில்‌ குடியிருக்கிற ஜனங்களை 
சிறைப்பிடித்தபோது, ன்‌ 

சிறைப்பட்டுப்போகாமல்‌ 
ஒடிப்போய்விடுகிறான்‌. 
இருக்கும்‌ மம்ரேயின்‌ சமபூமிக்கு வந்து, 
சோதோமில்‌ நடைபெற்ற சம்பவங்களை, 
ஆபிராமுக்கு அறிவிக்கிறான்‌. 


இவன்‌ ஆபிராமிடத்தில்‌ இந்தச்‌ 
செய்தியைச்‌ சொல்லும்போது, ஆபிராம்‌ 
தன்னோடே உடன்படிக்கை செய்திருந்த 
மனிதராகிய எஸ்கோலுக்கும்‌ ஆருக்கும்‌ 
சகோதரனாகிய என்னும்‌ 
எமோரியனுடைய ப்‌ குடியிருக்கிறார்‌ 
(ஆதி 14:13) 


தன்‌ சகோதரனாகிய லோத்து 
சிறையாகக்கொண்டு போகப்பட்டதை 
ஆபிராம்‌ கேள்விப்பட்டபோது, ஆபிராம்‌ 
ஏலாமின்‌ ராஜாவாகிய கெதர்லாகோமேருக்கு 
விரோதமாக _யுத்தம்பண்ண தன்னை 
ஆயத்தப்படுத்துகிறார்‌. ஆபிராம்‌ தன்‌ 
வீட்டிலே... பிறந்த கைபடிந்தவர்களாகிய 
முந்நூற்றுப்‌ பதினெட்டு ஆட்களுக்கும்‌ 
ஆயுதம்தரிப்பிக்கிறார்‌. ஆபிராம்‌ அவர்களைக்‌ 
கூட்டிக்கொண்டு தாண்‌ என்னும்‌ ஊர்மட்டும்‌ 
அவர்களைத்‌ தொடர்ந்து போகிறார்‌ 
(ஆதி 1414. 


"கைபடிந்தவர்கள்‌" என்பது ஆயுதம்‌. 
ஏந்துவதில்‌ பயிற்சி பெற்றவர்களைக்‌ 
குறிக்கும்‌. அக்காலத்தில்‌ துஷ்ட ஜனங்களும்‌, 
விரோதிகளும்‌ திடீரென்று தாக்கும்‌ 

ள்ளதால்‌ கைபடிந்தவர்கள்‌ ஆயுதம்‌ 
ரன்‌ பாதுகாப்பாக இருந்தார்கள்‌. 


தப்பி 
இவன்‌ ஆபிராம்‌ 


இஸ்ர! 

சோமு 3:10; சோமு 17:11; 
சோழு 24:2,15; நாளா இதன்‌ பழைய 
பெயர்‌ லாமீஷ்‌ (நியா 18:7,29). யெரொபெயாம்‌ 
இங்கு ஒரு பொற்கன்‌ றுக்குட்டியை 
நிறுவினான்‌ (1இராஜா 12:28-29). 





i FTE 
TT 


இராக்காலத்திலே ஆபிராமும்‌. 
அவருடைய வேலைக்காரரும்‌ பிரிந்து, 
பவிஞ்சுகளாய்‌ அவர்கள்மேல்‌ விழுந்து. 
அவர்களை முறியடித்து, தமஸ்குவுக்கு 
இடதுபுறமான ஒபாமட்டும்‌ துரத்துகிறார்கள்‌. 
ஆபிராம்‌ சகல பொருள்களையும்‌ திருப்பிக்‌ 
கொண்டுவருகிறார்‌: தன்‌ சகோதரனாகிய 
லோத்தையும்‌, 

பொருள்களையும்‌, 

ஜனங்களையும்‌ திருப்பிக்கொண்டுவருகிறார்‌ 
(ஆதி 141576. யுத்தத்தில்‌ 
ஆபிராமுக்கு ஜெயமுண்டாயிற்று. 


தன்‌ சகோதரன்‌ 
கொண்டுபோகப்பட்டதை. 
கேள்விப்பட்டபோது, 
யுத்தம்பண்‌ ணுவதற்கு. ஆயத்தங்களை 
மேற்கொள்கிறார்‌. ஆபிராமின்‌ வீட்டிலே. 
ஏராளமான வேலைக்காரர்கள்‌ 
இருக்கிறார்கள்‌. ஆபிராம்‌ ஐசுவரியம்‌ மிகுந்த 
சீமானாயிருக்கிறார்‌. ஆபிராமின்‌ 
வீட்டிலிருக்கிற ஆட்கள்‌ கைப்டந்தவர்கள்‌. 
அவர்கள்‌ யுத்த ஆயுதங்களை 
பயன்படுத்தக்கூடியவர்கள்‌. ஆபிராம்‌. 
அவர்களுக்கு ஆயுதம்‌ தரிப்பித்து, அவர்களை 
யுத்தம்பண்ண ஆயத்தம்பண்ணுகிறார்‌. 
ஆபிராம்‌ நற்குணமுள்ளவர்‌.. 
சேவிப்பதோடு, 
ஆட்களையும்‌ 
சேவிப்பதற்கு வழிநடத்துகிறார்‌. 


ஆபிராம்‌ ஞானமுள்ளவர்‌. 
சமாதானத்தை விதக்‌ ்‌ 
அவருடைய வீட்‌ 

ஆட்கள்‌ 

கைபடிந்தவர்களாயிருக்கிறார்கள்‌. 

சமாதானமே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற 


தகமை செய்திக்‌. மனங்‌ 
எஸ்கோலுக்கும்‌ ஆநேருக்கும்‌ சகோதரனாகிய 
மம்ரே என்னும்‌ எமோரியனுடைய சமபூமியிலே 
குடியிருக்கிறார்‌. இவர்கள்‌  ஆபிராமோடு 
உடன்படிக்கை செய்திருப்பதினால்‌, 
இவர்களும்‌ ஆபிராமுக்கு துணையாக, 
அவரோடுகூட யுத்தத்திற்கு வருகிறார்கள்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


ஆபிராம்‌ தன்னுடைய பாதுகாப்புக்கு 
கர்த்தரையே நம்புகிறார்‌. அவர்‌ கர்த்தருடைய 
உதவியை சார்ந்திருக்கிறார்‌. ஆனாலும்‌ 
துபோன்ற இக்கட்டான. குழ்றிலைகள்‌ 
வரும்போது, ஆபிராம்‌ மனுஷருனு 
உதவியையும்‌ ப்ன்படுத்திக்கொள்கிறா்‌. 
மனுஷருடைய உதவியும்‌, மனுஷர்‌ கண்களிலே 
தயவும்‌ தேவனுடைய கிருபைபினாலேயே 
நமக்கு கிடைக்கிறது. மனுஷருடைய 
உதவிகளை வாய்ப்பு கிடைக்கும்போது 
பயன்படுத்த வேண்டும்‌. மனுஷஉதலியைப்‌ 
பயன்படுத்தாமலிருப்பது, நாம்‌ கர்த்தரை 
சோதிப்பதுபோல இருக்கும்‌. 


பராம்‌. ள்ளவர்‌, 

ஒழுக்கமும்‌ கட்டுப்படும்‌ ம்‌ ந்த்‌ ணம்‌ 
இப்போது விவசாய 
செய்துகொண்டிருக்கிறார்‌. 
ராஜாவாகிய 
அவரோடு கூடமிருக்கிற ராஜாக்க, 
சேனைக்கு 'அதிபதிகளாயிருக்கிறார்கள்‌. 
ஆடிராமின்‌ வீட்டிலுள்ளவர்களுக்கு இதற்கு 

முன்பு யுத்தம்பண்ணி பழக்கமில்லை. 
வளம்‌ மேற்கொள்கிற முதலாவது 
யுத்தமே இந்த யுத்தம்‌ தான்‌. 
கெதர்லாகோமேரோ இதற்கு முன்பு அநேக 
யுத்தங்களை பார்த்தவன்‌. 

ராஜாக்களின்‌ சேனைக்கு முன்பாக, 
ஆபிராமின்‌ வீட்டிலுள்ள ஜனங்களால்‌ 
எதிர்த்து நிற்கமுடியாது. ஆனாலும்‌ 
ஆபிராம்‌ கர்த்தரை நம்புகிறார்‌. அவர்‌ 
கர்த்தருக்கு மாத்திரம்‌ பயப்படுகிறார்‌. 
கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள்‌ 
மனுஷருக்கு பயப்படமாட்டார்கள்‌. கர்த்தருக்கு 
பயப்படுகிறவர்கள்‌ 
கோழைகளாயிருக்கமாட்டார்கள்‌. அவர்களே 
உண்மையான வீரர்களாகவும்‌, உண்மையான 
பராக்கிரமசாலிகளாகவும்‌ இருப்பார்கள்‌. 

ஆபிராமுக்கு யுத்த தந்திரமும்‌ 
தெரிந்திருக்கிறது. தன்னுடைய வீட்டிலே 
பிறந்த கைபடிந்தவர்களாகிய முன்னூற்று 
பதினெட்டு ஆட்களையும்‌ யுத்தத்திலே 
எவ்வாறு பயன்படுத்த வேண்டும்‌ என்பதும்‌ 
ஆபிராமுக்கு தெரிந்திருக்கிறது. சத்துருவுக்கு 
விரோதமாக யுத்தம்பண்ணும்போது, நமக்கு 
வீரமும்‌ வேண்டும்‌, விவேகமும்‌ வேண்டும்‌. 





f= FTE 
TT 


“ஆடுகளை 


ஒநாய்களுக்குள்ளே 
அதோல்‌ இதோ, ன்‌ உங்‌ 


புறாக்களைப்போலக்‌ 
இருங்கள்‌" (மத்‌ 10:16. 


இராக்காலத்திலே 
அவருடைய வேலைக்காரரும்‌ , 
பவிஞ்சுகளாய்‌ அவர்கள்மேல்‌ விழுந்து. 
அவர்களை முறியடித்து, தமஸ்குவுக்கு 
இடதுபுறமான ஒபாமட்டும்‌ துரத்தி, சகல. 
பொருள்களையும்‌ திருப்பிக்‌ 
கொண்டுவருகிறார்கள்‌. 


ஆபிராம்‌ தன்‌ சகோதரனாகிய 
லோத்தையும்‌, அவருடைய பொருள்களையும்‌, 
ஸ்திரீகளையும்‌ ஜனங்களையும்‌ 
திருப்பிக்கொண்டுவருகிறார்‌ (ஆதி 14:15. 
இந்த யுத்தத்தில்‌ ஆபிராமின்‌ ஆட்களுக்கு 
ஒரு. சேதாரமும்‌ ஏற்படலிக்லை.. ஆபிராம்‌ 
லோத்தை திருப்பிக்கொண்டு வரும்போது, 
லோத்தோடுகூட, கெதர்லாகோமேர்‌ 
பிடித்துக்கொண்டுபோன எல்லா 
ஜனங்களையும்‌ திருப்பிக்கொண்டு வருகிறார்‌ 
'ஓபா' என்பது தமஸ்குவிற்கு 
வடமேற்கே 60 மைல்‌ தூரத்தில்‌ உள்ள இடம்‌. 
'நமஸ்கு" என்பது. சிரியாவின்‌ தலைநகரம்‌ 
; ட இராஜா 
1இராஜா 
2இராஜா 
;  2இராஜா 18324; 
2இராஜா 14:28; 2இராஜா 16:5-9). உலகின்‌ 
பழங்கால பட்டணங்களில்‌ இதுவும்‌ ஒன்று. 
இந்தப்‌ பட்டணத்தை ஆபிரகாம்‌ அல்லது. 
அவருடைய சந்ததியார்‌ கட்டினார்கள்‌ என்று 
வரலாறு கூறுகிறது. (ஆதி 15:2). 
ஆபிராம்‌ சகல பொருள்களையும்‌ 
திருப்பிக்‌ கொண்டு வருகிறார்‌. ஆபிரகாம்‌. 
சுபாவத்தின்‌ பிரகாரமாக ஒரு பெரிய 
போர்வீரன்‌ அல்ல. தேவனுடைய உதவியினால்‌. 
ஆபிரகாம்‌ வெற்றி பெறுகிறார்‌. 
வெற்றி கிதியோனின்‌. 
போன்றிருக்கிறது. (நியா 7). வன்‌ 
நடைபெறக்‌ கூடிய காரியங்களில்‌ இதுவும்‌ 
ஒன்று (எபி 11:33-39). 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆபிராம்‌ ஸ்திரீகளையும்‌ 
திருப்பிக்கொண்டு வருகிறார்‌. ஆபிரகாமும்‌, 
அவருடைய வேலைக்காரரும்‌ மத்த்களாய்‌ 
அவர்கள்மேல்‌ விழுந்து அவர்களை 
முறியடித்ததினால்‌ ஸ்திரீகளை அவர்களால்‌ 
பத்திரமாகத்‌ திருப்பிக்‌ கொண்டு வர 
முடிகிறது. 


இந்த ர்‌ ளாம்‌ 
சொல்லப்படும்பே! ராமின்‌ 
சகோதரர்‌ ன்ற கப்புகள்‌ 
ஆபிராமுக்கும்‌ லோத்துக்கும்‌ ஏற்கெனவே 
வாக்குவாதமுண்டாயிற்று. ஆனால்‌. 
ஆபிராம்‌ இப்போது அந்தப்‌ பழைய 
வாக்குவாதத்தை நினைத்துப்‌ பார்க்கவில்லை. 
ஆபிராம்‌ பழைய பகையை மறந்துவிட்டு, 
தன்‌ சகோதரனாகவே 


்‌ தேவைப்படுகிறவர்களுக்கும்‌ 
உதவிகளையும்‌. 


மக்‌ 
கதலி வொலி்பாும்‌, நாம்‌ எண்டன்‌ 
உதவிசெய்ய முன்வரவேண்டும்‌. ஒரு சிலர்‌ 
நமக்கு செய்யவேண்டிய நன்மைகளை 
செய்யமாட்டார்கள்‌. நாம்‌ அதற்காக 
அவர்கள்மீது கோபப்படக்கூடாது. 
வருத்தப்படக்கூடாது. நமக்கு நன்மை 
செய்யாதவர்களுக்கு நாம்‌ தீங்கு செய்ய 
பண்ணக்கூடாது. மற்றவர்கள்‌ 
செய்தாலும்‌, நாம்‌ 

ம்‌ செய்ய 


மற்றவர்கள்‌ நக்க விரோதமாக செய்த 
தப்பிதங்களை மன்னித்து, 
மறந்துவிடவேண்டும்‌. நக சிலர்‌, தங்கள்‌ 
சத்துருக்கள்‌ தங்களுக்கு விரோதமாக செய்த 
தப்பிதங்களை எளிதாக மறந்துவிடுவார்கள்‌. 
ஆனால்‌ அவர்கள்‌ தங்கள்‌ சிநேகிதர்கள்‌ 
தங்களுக்கு விரோதமாக செய்த 
தப்பிதங்களை எளிதில்‌ மறக்கமாட்டார்கள்‌. 





f= FTE 
TT 


நாமோ விரோதமாகத்‌ 
தீங்குசெய்த எல்லோரையும்‌ மன்னிக்க 
வேண்டும்‌. நம்முடைய சத்துருக்களை 
மன்னிப்பதுபோல, நம்முடைய சிநேகிதரையும்‌ 
மன்னிக்கவேண்டும்‌. 


நமக்கு 


பிராம்‌. லோத்தையும்‌, அவருடைய 
பொருட்களையும்‌, ஸ்திரகலையும்‌ 
அவரோடுகூட சிறைப்பட்டுப்போன 
ஜனங்களையும்‌ திருப்பிக்கொண்டு வருகிறார்‌. 
அவர்கள்‌ அந்நியராகமிருந்தாலும்‌, 
லோத்தின்‌ நிமித்தமாக ஆபிராம்‌ 
அவர்களுக்கும்‌ நன்மை செய்கிறார்‌. 
எல்லோருக்கும்‌ 'நன்மைசெய்யவேண்டும்‌. 
என்பது ஆபிராமின்‌ பொதுவான சுபாவம்‌. 
நாமும்‌, நமக்கு சமயம்‌ வாய்க்கும்‌ 
போதெல்லாம்‌, எல்லோருக்கும்‌ நன்மை 
செய்ய முன்வரவேண்டும்‌. 


சாலேமின்‌ 
மெல்கிசேதேக்கு 
ஆதி 1417-20 


ராஜாவாகிய 


ஆதி 14417. 
கெதர்லாகோமேரையும்‌, 
அவனோடிருந்த 
முறியடித்துத்‌ 


அவன்‌ 


ராஜாக்கனையும்‌ 
திரும்பிவருகிறபோது, 
சோதோமின்‌ ராஜா புறப்பட்டு, 
ராஜாவின்‌ பன்னத்தாக்கு என்னும்‌ 
காவே பன்னத்தாக்குமட்டும்‌ அவனுக்கு 
எதிர்கொண்டுபோனான்‌. 


ஆதி 14:18. அன்றியும்‌, உன்ணதமான 
தேவனுடைய ஆசாரியனாயிருத்த 
சாலேமின்‌ ராஜாவாகிய 
மெல்கிசேதேக்கு அப்பமும்‌ 
திராட்சைரசமும்‌ கொண்டுவந்து, 


ஆதி 1408. அவணை ஆசீர்வதித்து: 
வானத்தையும்‌ பூமியையும்‌. 
உடையவராகிய உன்னதமான 
தேவனுடைய ஆசீர்வாதம்‌ ஆபிராமுக்கு. 
உண்டாவதாக. 


அதி 14:20. உன்‌ சத்துருக்கனை உன்‌ 
கையில்‌ ஒப்புக்கொடுத்த உன்னதமான 
தேவனுக்கு ஸ்தோத்திரம்‌ என்னு 
சொன்னான்‌. இவனுக்கு ஆபிராம்‌. 
எல்லாவற்றிலும்‌ தசமபாகம்‌ 
கொடுத்தான்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சோதோமின்‌ ராஜா ஆபிராமுக்கு. 
மரியாதை செலுத்துவதற்காக எதிர்கொண்டு 
போகிறான்‌. ஆபிராம்‌. 
கெதர்லாகோமேரையும்‌, அவனோடிருந்த 
ராஜாக்களையும்‌ முறியடித்துத்‌ 
திரும்பிவருகிறார்‌. அப்போது, சோதோமின்‌. 
ராஜா புறப்பட்டு, ராஜாவின்‌ பள்ளத்தாக்கு 
என்னும்‌ சாவே  பள்ளத்தாக்குமட்டும்‌ 
ஆபிராமுக்கு, எதிர்கொண்டு போகிறான்‌. 
(ஆதி 14177). 


இந்த வசனப்பகுதியில்‌ சாலேமின்‌ 
ராஜாவாகிய மெல்கிசேதேக்கைப்பற்றியும்‌ 
சுருக்கமாகச்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. இவர்‌ 
உன்னதமான தேவனுடைய ஆசாரியர்‌, 
எபிரெயருக்கு எழுதின நிருபத்தில்‌ 
மெல்கிசேதேக்கைப்பற்றிய மகிமையான 
காரியங்கள்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 

“இந்த மெல்கிசேதேக்கு 
ராஜாவும்‌, உன்னதமான 
ஆசாரியனுமாமிருந்தான்‌ ; 
முறியடித்துந்த ஆபிரகாமுக்கு 
எதிர்கொண்டுபோய்‌, 
ஆசீர்வதித்தான்‌. 


சாலேமின்‌ 
தேவனுடைய 
ராஜாக்களை 
இவன்‌ 


அவனை 


இவனுக்கு ஆபிரகாம்‌ எல்லாவற்றிலும்‌ 
தசமபாகம்‌ கொடுத்தான்‌; இவனுடைய 
முதற்பேராகிய மெல்கிசேதேக்கு என்பதற்கு 
நீதியின்‌ ராஜா என்றும்‌, பின்பு சாலேமின்‌ 
ராஜா என்பதற்குச்‌ சமாதானத்தின்‌ ராஜா 
என்றும்‌ அருத்தமாம்‌. 


இவன்‌ தகப்பனும்‌ தாயும்‌ வம்சவரலாறும்‌ 

இல்லாதவன்‌; இவன்‌ நாட்களின்‌ துவக்கமும்‌ 

ஜீவனின்‌ முடிவமுடையவனாயிராமல்‌, 

தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவனாய்‌ 

என்றென்றைக்கும்‌ ஆசாரியனாக 
நிலைத்திருக்கிறான்‌. 


எவ்வளவு, 
பாருங்கள்‌; 


இவன்‌ 
பெரியவனாயிருக்கிறான்‌ 
கோத்திரத்தலைவனாகிய ஆபிரகாம்‌ முதலாய்‌ 


கொள்ளையிடப்பட்ட 
இவனுக்குத்‌ தசமபாகம்‌: 
(எபி 74-4). 


பொருள்களில்‌ 
கொடுத்தான்‌" 





f= FTE 
TT 


யூதமார்க்கத்து, ரபிமார்கள்‌ 
மெல்கிசேதேக்கைப்பற்றிச்‌ சொல்லும்போது. 
அவரை நோவாவின்‌ குமாரனாகிய சேம்‌ 
என்று சொல்லுகிறார்கள்‌. இங்கு சேமின்‌ 
பெயர்‌ மெல்கிசேதேக்கு என்று 
மாற்றப்பட்டிருக்கிறது என்பது அவர்களுடைய 
விளக்கம்‌. இந்தப்‌ பெயர்‌ க 
காரணம்‌ சொல்லப்படவில்லை. 
மாத்திரமல்ல. மெல்கிரேதேக்கும்‌ 
நோவாவின்‌ குமாரனாகிய சேமும்‌ ஒரே நபர்‌ 
என்றால்‌, அவர்‌ எவ்வாறு கானான்‌ 
தேசத்திற்கு வந்தார்‌ என்றும்‌, அவர்‌ 
எவ்வாறு சாலேமின்‌ ராஜாவானார்‌ என்றும்‌ 
தெரியவில்லை. 


வேதபண்டிதர்களில்‌ சிலர்‌, 
மெல்கிசேதேக்கைப்பற்றிச்‌ சொல்லும்போது, 
தேவனுடைய குமாரனின்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 

நீதியுள்ள ராஜாவாக 


அவர்‌ 
சமாதானத்தைக்‌ டுகள்‌ நீதிக்காக 
யுத்தம்பண்ணுகிறவர்‌. 


எபிரெயருக்கு எழுதின நிருபத்தில்‌, 
மெல்கிசேதேக்கைப்பற்றிச்‌ சொல்லும்போது, 
ர்‌ தகப்பனும்‌ தாயும்‌ வம்சவரலாறு, 
ர்‌ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 
நாட்களின்‌ 
ஜீவனின்‌ 
தேவனுடைய 
ஒப்பானவராய்‌ 
ஆசாரியராக 
7:3) என்றும்‌. 


மும்‌ ்‌ 
முடிவுழடையவராயிராமல்‌, 
குமாரனுக்கு 
என்றென்றைக்கும்‌ 
நிலைத்திருக்கிறார்‌ (எபி 
சொல்லப்பட்டிருக்கிறது. 

மெல்கிசேதேக்‌ 
கானானியரின்‌ ராஜாக்களில்‌ ஒருவர்‌ 
என்பது பன்ர ஏற்றுக்கொள்ளும்‌ 
பொதுவான கருத்தா இவர்‌ 
சாலேமின்‌ ச்‌ ஆட்சி செய்தார்‌ 
அங்கே மெய்யாக க 


ஆமிராமோடு தொடர்புடைய 
வசனப்பகுதியில்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. 


என்பவர்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


அரபியருடைய பூர்வகாலத்து 
ஆகமங்களில்‌ மெல்கிசேதேக்கைப்பற்றிய 
குறிப்பு காணப்படுகிறது. இவர்‌ பேலாகின்‌ 
குமாரனாகிய ஏராக்கிலிம்‌ என்பவரின்‌ 
குமாரர்‌. பேலாகு ஏபேரின்‌ குமாரன்‌, 
மெல்கிசேதேக்கினுடைய தாயாரின்‌ பெயர்‌ 
செலாத்தியேல்‌ என்பதாகும்‌. இவள்‌ 
கோமேரின்‌ குமாரத்தி. கோமேர்‌ என்பவர்‌ 
யாப்பேத்தின்‌ குமாரன்‌. யாப்பேத்‌ நோவாவின்‌ 
குமாரன்‌. 


உன்னதமான தேவனுடைய 
ஆசாரியனாயிருக்கிற சாலேமின்‌ ராஜாவாகிய 
மெல்கிசேதேக்கு ஆபிராமுக்கு அப்பமும்‌ 
திராட்சைரசமும்‌ கொண்டுவந்து 
கொடுக்கிறார்‌ 1418). ஆபிராமும்‌ 
அவருடைய ஆட்களும்‌ 
கெதர்லாகோமேரையும்‌, அவனோடிருந்த 
ராஜாக்களையும்‌ முறியடித்து திரும்பி 
வருகிறார்கள்‌. இந்த யுத்தத்தில்‌ மக்கு 
ஜெயமுண்டாயிற்று சசேதேக்கு 
ஆபிராமை வாழ்த்துவதற்காக வருகிறார்‌. 
அவர்‌ ஒரு ராஜாவின்‌ ஸ்தானத்திலிருந்து, 
ஆபிராமை வாழ்த்த வருகிறார்‌. 

மெல்கிசேதேக்கு 
அடையாளமாயிருக்கிறார்‌. 
வருமாறு : 


1. வம்சவரலாறு (எபி 7:36 


(ஆதி 


கிறிஸ்துவுக்கு 
அதன்‌ விவரம்‌ 
எ மீகா 5:2) 
பலி (ஆதி 1418- லூக்கா 2214-30) 


3. ஆசாரியத்துவம்‌. (சங்‌ 110-எபி 510; 
எபி 6:20; எபி 7:3/7,2,23-28) 


ராஜா-ஆசாரியன்‌ (எமி 72- 


சக 64213) 


5. ஆபிரகாமைவிட பெரியவர்‌. 
(எபி 7:4-8- யோவான்‌ 8:55-59) 


நீதியின்‌ ராஜா (எபி 7:2-1கொரி 1:30; 
எபி 1:8) 


சமாதானத்தின்‌ 
ஏசா 9:6) 


ராஜா எமி 7:2- 





i= FTE 
TT 


ல்‌ 
'சாலேம்‌" என்பது 


சாலேமின்‌ ராஜா. 
எருசலேமின்‌ பழங்காலப்‌ 
பெயர்‌. (ஆதி 1428 சங்‌ 76:2; 
சங்‌ 12:3; எபி 71-2). ரோமாபுரி 
ஸ்தாபிக்கப்படுவதற்கு முன்பாக எபூசியர்கள்‌ 
சாலேமைக்‌ கைப்பற்றி அதை எடூஸ்‌ என்று 
அழைத்தார்கள்‌. இதன்‌ பின்பு இவ்விரண்டு 
பெயர்களும்‌ இணைக்கப்பட்டு. த 
நகரத்திற்கு எருசலேம்‌ என்னும்‌ பெயர்‌ 
வழங்கப்படலாயிற்று. 

எருசலேம்‌ என்பதற்கு “சமாதானத்தின்‌ 
வாசஸ்தலம்‌" என்று பொருள்‌. யோசு 10.1 
ஆவது வசனத்திலிருந்து கலா 4:25 ஆவது 
வசனம்‌ வரையிலும்‌ எருசலேம்‌ என்னும்‌ பெயர்‌ 
வேதாகமத்தில்‌ 809 தடவைகள்‌ 
பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. 

வேதாகமத்தின்‌ மற்ற இடங்களில்‌ புதிய 
எருசலேம்‌, பரலோக எருசலேம்‌ என்னும்‌ 
பொருள்பட இந்தப்‌ பெயர்‌ பயன்படுத்தப்‌ 
பட்டிருக்கிறது. (கலா 4:26: எபி 12:22: 
வெளி 3:12; வெளி 21:20), 


வரலாற்‌ 
ரச்‌ அநேக 
போடப்பட்டிருக்கின்றன 

முற்றுகைகளைப்‌ பற்றி வேதாகமம்‌ கூறுகிறது. 
தாவீதின்‌ நாளிலிருந்து நேபுகாத்நேச்சார்‌ 
நாள்வரையிலும்‌ எருசலேம்‌ இஸ்ரவேலின்‌ 
தலைநகரமாக இருந்தது. சோமு 5- 
2நாளா 26) எஸ்றா, நெகேமியா ஆகியோரின்‌ 
காலத்தில்‌ புதுப்பிக்கப்பட்ட இஸ்ரவேலுக்கு 
இது தலைநகரமாக இருந்தது. (எஸ்றா 1:2- 
நெகே 13:20) 


கிபி. 70 ண்டில்‌ எருசலேம்‌ 
முழுவதுமாக விவ இஸ்ரவேல்‌ 
ஜனங்கள்‌. முழுவதும்‌ 
'சிதறிப்போனர்கள்‌. தனா 21:20-24). 


ப அந்திக்கிறிஸ்துலின்‌ காலத்திற்கு 
முன்பாக எருக்கம்‌ தகா. இச வேலுக்குத்‌ 
தலைநகரமாக இருக்கும்‌. அந்திக்கிறிஸ்து 
இஸ்ரவேலை ஜெயித்து, மூன்றரை 
வருஷங்களுக்கு அதைத்‌ தன்னுடைய 
தலைநகரமாக ஆக்கிக்‌ கொள்ளுவான்‌. 
(வெளி 111-2). 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


916-7; 
7; எரே 17:25; 
யோவே 3:20: 
சக 141-21. அர்மகெதோன்‌ யுத்தத்தின்‌ 
மையப்பகுதி எருசலேமாக இருக்கும்‌. 
(சக 14; வெளி 19). 


ஏசா 


எருசலேமின்‌ மீது பல முற்றுகைகள்‌ 
போடப்பட்டிருக்கிறது. இந்த 
முற்றுகைகளுக்கு வேதவசனங்களிலிருந்தும்‌, 
சரித்திர ஆகமங்களிலிருந்தும்‌ ஆதாரங்கள்‌ 


போடப்பட்ட 
க பரிசுத்த 
வேதாகமத்திலிருந்து ஆதாரங்கள்‌. 


1. யூதா (நியா 18) 
தாவீதும்‌, யூதாவும்‌ (சோமு 5:6-10) 


எகிப்தின்‌ ராஜாவாகிய 
இராஜா 14:25) 
இஸ்ரவேலின்‌ ராஜாவாகிய யோவாகாஸ்‌ 
(2இராஜா 14:13) 

அசீரியாவின்‌ ராஜாவாகிய சனகெரிப்‌ 
(2இராஜா 18) 

பெலிஸ்தரும்‌, 
(நோளா 2196-17) 


சீஷாக்‌ 


அரபியரும்‌ 
இஸ்ரவேலின்‌ ராஜாவாகிய யோவாஸ்‌ 
(நாளா 25:23) 

எகிப்தின்‌ ராஜா (நோளா 36:3) 


பாபிலோனின்‌ ராஜாவாகிய 
நேபுகாத்நேச்சார்‌. (நாளா 36:6-7) 


10. நேபுகாத்நேச்சார்‌. நாளா 36:10) 
11. நேபுகாத்நேச்சார்‌. (நாளா 3617-19) 


12. ரோமர்கள்‌ - கிபி. 70 ( மத்‌ 241-2; 
லூக்கா 19:42-44; லூக்கா 21:20-24) 





i FTE 
TT 


, எழுசலேன்மீது 
முற்றுகைகளுக்கு 
ஆகமங்களிலிருந்து ஆதாரங்கள்‌. 
1. எகிப்து - கிமு, 320 
2. ஸ்கோபஸ்‌ - கிமு. 299 
3. சீரியா - கிமு, 203 
4. சீரியா - கிமு. 168. 
5. சீரியா - கிமு, 162 
6. சீரியா - கிமு, 135 
7. ஹைக்கிரானஸ்‌ - கி.மு. 63 
8, பாம்பி - கிமு. 63 
9. ஏரோது - கிமு, 39 
10. ரோமப்பேரரசு - கிபி. 135 
ர. பெர்சியர்‌ - கிமி. 559 
12. ஓமர்‌ - கிபி. 636 
13. அப்தல்‌ - கியி. 1098 


14. குருசேடர்கள்‌ (வைப்‌ 


து சிலு 
போர்வீரர்கள்‌ - கியி. 1099. 
15. சலாடின்‌ - கிபி. 187 


16. பார்டார்ஸ்‌ - கியி. 1244 


17. பிரிட்டிஷ்‌ - கியி. 1917 
18. இஸ்ரவேல்‌ - கிபி. 1948 


சாலேமின்‌ ராஜாவாகிய 
மெல்கிசேதேக்கு ஆபிராமுக்கு அப்பமும்‌ 
திராட்சரசமும்‌ கொண்டு வருகிறார்‌. 
கர்த்தருடைய பந்திக்கு இவை அடையாளம்‌. 
பாவநிவாரண உபதேசத்தை 
மெல்கிசேதேக்கும்‌, முற்ிதாக்களும்‌ 
முழுமையாக அறிந்திருக்கிறார்கள்‌. (கலா 
எபி 41-2; 1பேதுரு. 110-12; 


லூக்கா 22:14-20; [கொரி 1123-34). 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கு உன்னதமான 
ஆசாரியராயிருக்கிறார்‌. 
கத்தல்‌ முதன்‌ முறையாக 
ஆசாரியர்‌ என்னும்‌ வார்த்தை இங்கு 
எல்லாக்‌ 
தேவன்‌ தமக்குப்‌ 
பிரதிநிதிகளை நியமித்து த்க்‌ 
மெல்கிசேதேக்கு ஒரு புறஜாதி தேசத்தான்‌. 
அவருடைய 
கிறிஸ்துவில்‌ 
(சங்‌ 110: ்‌ 
எபி 74-28) ர்‌ ஆசாரியத்துவம்‌ 
தற்காலிகமானது. (எபி 731-12). 
மெல்கிசேதேக்கு 
தேவனுடைய ஆசாரியர்‌. 
ஆசீர்வதிக்க வருகிறார்‌. 
ஆபிராமுக்கு கொடுத்த அப்பமும்‌ 
திராட்சரசமும்‌ தண்ணீரும்‌ அவருடைய 
சரீரத்திற்கு சீர்வாதமாயிருக்கிறது. 
மெல்கிசேதேக்கு சொல்லுகிற ஆசீர்வாதமோ 
ஆபிராமின்‌ விக்கும்‌ ஆத்துமாவுக்கும்‌ 
ஆசீர்வாதமாயிருக்கிறது. அப்பத்தினாலும்‌ 
திராட்சரசத்தினாலும்‌ ம்‌ 
ஆசீர்வாதத்தைவிட, 
ஆசீர்வாத வார்த்தைகளே 
ஆசீர்வாதம்‌. 


பிதாவாகிய தேவன்‌ 
குமாரனாகிய இயேசுகிறிஸ்துவை, 
ஆசீர்வதிப்பதற்காக, இந்த உலகத்திற்கு 
அனுப்பினார்‌. கிறிஸ்துவானவர்‌ தமக்கு 
கொடுக்கப்பட்டிருக்கிற ய்‌ 
அதிகாரத்தினால்‌ 
ஆசீர்வதிக்கிறார்‌. 
ஆசீர்வாதமே மெய்யான 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து 
ஆசீர்வதிக்கும்போது, அவர்‌ 
ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்‌. 


உன்னதமான 
அவர்‌ ஆபிராமை 
மெல்கிசேதேக்கு 


மெய்யாகவே 


உன்னதமான தேவனுடைய 
ஆசாரியனாகிய மெல்கிசேதேக்‌ ஆபிராமை 
நோக்கி, வானத்தையும்‌ பூமியையும்‌ 
உடையவராகிய உன்னதமான தேவனுடைய 
ஆசீர்வாதம்‌ ஆபிராமுக்கு உண்டாவதாக. 
உன்‌... சத்துருக்களை உன்‌ ன 
ஒப்புக்கொடுத்த உன்னதமான தேவனு, 
ஸ்தோத்திரம்‌” (ஆதி 1429,20) 
சொல்லி ஆசீர்வதிக்கிறார்‌. 


ற 





i= THE 
ERRATA 


இந்த வசனப்பகுதியில்‌ தேவனாகிய 
கர்த்தரைப்பற்றிச்‌ சொல்லும்போது 
'உன்னதமான தேவன்‌” என்னும்‌ பெயர்‌ 
பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. முதன்‌ முறையாக 
இந்த வாக்கியம்‌ ஆதி 1418-22 ஆகிய 
வசனங்களில்‌  பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. 
இதற்கான எபிரெய வார்த்தை 
“எல்‌-எல்லியோன்‌' என்பதாகும்‌. “எல்‌” 
என்பதற்கு முதல்‌ அல்லது வலிமை என்று 
பொருள்‌. 

வன்‌ வல்லமையுள்ளவர்‌. 
எல்லாவற்றிற்கும்‌ முதன்மையானவர்‌. அவர்‌ 
வானத்திற்கும்‌, பூமிக்கும்‌ அதிபதி. 
வேதாகமத்தில்‌ உன்னதமான தேவன்‌. 
என்னும்‌ வார்த்தை 245 தடவை 
பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவனுடைய 
குணாதிசயங்களை அவருடைய திருநாமங்கள்‌ 
விளக்கும்‌. அவையாவன: 


1, தேவனாகிய கர்த்தர்‌ (ஆதி 17:1) 


2. சதாகாலமுமுள்ள தேவன்‌ 
(ஆதி 21:33) 


எரிச்சலுள்ள தேவன்‌ யாத்‌ 20:5) 
மகத்துவமான தேவன்‌ (உபா!017) 

5. ஜீவனுள்ள தேவன்‌ (யோசு 3:10) 
இரக்கமுள்ள தேவன்‌ (உபா 4:31) 
உண்மையுள்ள தேவன்‌ (உபா 72) 
வல்லமையுள்ள தேவன்‌ (உபா 7:21) 


உபா 324 வது வசனத்தில்‌: 
தேவனுடைய நாமம்‌ சத்தியம்‌, நீதி, நியாயம்‌, 
ம்‌ சுபாவங்களோடு 
பட்டிருக்கிறது. 
உன்னதமான த்‌ என்னும்‌ வாக்கியம்‌ 
வானங்களுக்கும்‌, பூமிக்கும்‌ அதிபதியாக 
இருக்கும்‌ கர்த்தராகிய தேவனைக்‌ குறிக்கும்‌. 
(லூக்கா 1:76; அப்‌ 17:24). 


ல்கிசேதேக்கு ஆபிராமுக்கு 
ஆசீர்வாதங்களை சொல்லுகிறார்‌. 
அவையாவன i உன்னதமான 
தேவனுடைய ஆசீர்வாதம்‌ ஆபிராமுக்கு 
உண்டாவதாக என்று சொல்லி ஆபிராமை 
கர்த்தருடைய நாமத்தினால்‌ ஆசீர்வதிக்கிறார்‌. 
2, உன்னதமான தக்கு ஸ்தோத்திரம்‌ 
ஆபிராமுக்காக 

கர்த்தரை 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


என்பது தேவனைத்‌ க்‌ 
வேதாகமத்தில்‌ தேவனைத்‌ 
துதிப்பதற்கு கூறப்பட்டிருக்கும்‌ முதலாவது, 
எடுத்துக்காட்டு (ஆதி 14:9). கடைசி 
எடுத்துக்காட்டு (வெளி 19:1-10), 


மெல்கிசேதேக்கு தேவனைப்பற்றி 
உன்னதமான வார்த்தைகளை சொல்லுகிறார்‌. 
அவர்‌ வானத்தையும்‌ பூமியையும்‌ உடையவர்‌. 
அவர்‌ உன்னதமானவர்‌. அவரே 
சர்வசிருஷ்டிகளின்மீது, 
சர்வஆளுகையுள்ளவர்‌. 

ஆபிராம்‌. மெல்கிசேதேக்குக்கு 
எல்லாவற்றிலும்‌ தசமபாகம்‌ கொடுக்கிறார்‌. 
“இவன்‌ எவ்வளவு பெரியவனாயிருக்கிறான்‌. 
பாருங்கள்‌; கோத்திரத்தலைவனாகிய 
ஆபிரகாம்‌ முதலாய்‌ கொள்ளையிடப்பட்ட 
பொருள்களில்‌ இவனுக்குத்‌ தசமபாகம்‌ 
கொடுத்தான்‌" (எபி 7:4). 


மெல்கிசேதேக்குக்‌! 
மதிப்பையும்‌ மரியாதையும்‌ 
அதற்கு 
அவருக்கு 
தசமபாகம்‌ கொடுக்கிறார்‌. 


ஆபிராம்‌. 
நேர்ந்து. கொண்ட காணிக்கைகளை, 
ஆசாரியராகிய மெல்கிசேதேக்கின்‌ 
கைகளிலே கொடுக்கிறார்‌. கர்த்தருக்கு 
செலுத்தும்‌ காணிக்கையை ஆசாரியருடைய 
கைகளில்‌. கொடுப்பது. வழக்கம்‌. 
அதுபோலவே, ஆபிராம்‌ மெல்கிசேதேக்கின்‌ 
கையிலே தசமபாகம்‌ கொடுக்கிறார்‌. 


உன்னதமான தேவனுக்கு 


நாம்‌ கர்த்தருடைய இரக்கத்தையும்‌. 
கிருபையையும்‌ பெற்றுக்கொள்ளும்போது, 
நாம்‌ அவருக்கு விசேஷித்த வழிகளில்‌ 
நன்றிசொல்லவேண்டும்‌. நம்முடைய 
துதிகளையும்‌ ஸ்தோத்திரங்களையும்‌ 
விசேஷித்த. விதமாய்‌ கர்த்தருக்கு 
வெளிப்படுத்தவேண்டும்‌. 

கர்த்தர்‌ நமக்கு கொடுக்கும்‌ 
ஆசீர்வாதத்தில்‌, பத்தில்‌ ஒரு பகுதியை 
தனியாகப்‌ பிரித்தெடுத்து, அதை கர்த்தருக்கு 
பிரதிஷ்டைபண்ணி அவரை 
மகிமைப்படுத்தவேண்டும்‌. தசமபாகம்‌ 
கர்த்தருடைய ஆலயத்தின்‌ ஊழியத்திற்கு 
பயன்படுத்தப்பட வேண்டும்‌. 





i FTE 
TT 


நம்முடைய 
இயேசுகிறிஸ்துவே நமக்கு மகாபிரதான 
மெல்கிசேதேக்காயிருக்கிறார்‌. நாம்‌ 
கிறிஸ்துவானவரைக்‌ கனம்பண்ணவேண்டும்‌. 
கிறிஸ்துவே நமக்கு ராஜாவாகவும்‌, 
ஆசாரியராகவும்‌ இருக்கிறார்‌ என்பதை 
பணிவோடு அங்கீகரிக்கவேண்டும்‌. 


கர்த்தராகிய 


நம்முடைய 

இயேசுகிறிஸ்துவுக்கு 

'தசமபாகங்களை 

நம்பிடத்திலுள்ள எல்லாவற்றையும்‌ கொடுத்து 
அவரைக்‌ கனம்பண்ணவேண்டும்‌. நம்மையே 
கிறிஸ்துவின்‌ பாதபடியில்‌  ஜீவபலியாக 
ஒப்புக்கொடுக்கவேண்டும்‌ 


ஆயபிராமும்‌ சேோதோமின்‌ 
ராஜாவும்‌ 
ஆதி 14:21-24 


ஆதி 14. கோதோமின்‌. 
ஆபிராமை நோக்கி: 
எனக்குத்‌ தாரும்‌, 
எடுத்துக்கொள்ளும்‌ என்றான்‌. 
ஆதி 1422, அதற்கு, ஆயிராம்‌. 
'சோதோமின்‌ ராஜாவைப்‌ பார்த்து: 
ஆபிராமை  ஒசுவரியவானாக்கினேன்‌ 
என்று தீர்‌ சொல்லாதபடிக்கு நான்‌ ஒரு 
சுரட்டையாகிலும்‌ பாதரட்சையின்‌ 
வாரையாகிலும்‌, உமக்கு. 
உண்டானவைகளில்‌ 
யாதொன்றையாகிலும்‌ 
எடுத்துக்கொன்னேன்‌ என்று, 


ஆதி 14:28. வானத்தையும்‌ பூமியையும்‌. 
உடையவராகிய உன்னதமான 
தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என்‌ 
கையை உயர்த்துகிறேன்‌.. 


ஆதி 14:24. வாலிபர்‌ சாப்பிட்டதுயோக, 
என்னுடனே வந்த ஆநேர்‌, எஸ்கோல்‌, 
மம்ரே என்னும்‌ புருஷருடைய 
பங்குமாத்திரமே வரவேண்டும்‌; 
இவர்கள்‌ தங்கள்‌. பங்கை 
எடுத்துக்கொன்னட்டும்‌ என்றான்‌. 

சோதோமின்‌ 


நடைபெறுகிற 
வசனப்பகுதியில்‌ 


ஆபிராமுக்கும்‌ 
ராஜாவுக்கும்‌ இடையே 
சம்பாஷணை த 
சொல்லப்பட்டிருக்கிறது. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆபிராம்‌. கெதர்லாகோமேயையும்‌, 
அவனோடிருந்த ராஜாக்களையும்‌ முறியடித்துத்‌ 
திரும்பிவருகிறபோது. சோதோமின்‌ ராஜா 
புறப்பட்டு, ராஜாவின்‌ பள்ளத்தாக்கு என்னும்‌ 
சாவே பள்ளத்தாக்குமட்டும்‌ ஆபிராமுக்கு 
எதிர்கொண்டுபோகிறான்‌ (ஆதி 1417). 


அப்பொழுது. சோதோமின்‌ ராஜா 
ஆபிராமை நோக்கி: “ஜனங்களை எனக்குத்‌ 
தாரும்‌, பொருள்களை நீர்‌ 
எடுத்துக்கொள்ளும்‌" (ஆதி 14:21) என்று 
சொல்லுகிறான்‌. 


ஆபிராம்‌. 
அவனோடிருந்த 
முறிடித்து,  லோத்துவையும்‌ 
சிறைப்பிடித்துக்கொண்டுபோகப்பட்ட 
ஜனங்களையும்‌ திருப்பிக்கொண்டு 
வருகிறார்‌. அந்த ஜனங்களில்‌ சோதோமின்‌ 
ஜனங்களும்‌ இருக்கிறார்கள்‌. சோதோமின்‌ 
ராஜா. ஆபிராமிடமிருந்து தன்னுடைய 
ஜனங்களை தனக்கு தரவேண்டுமாறு 
கேட்கிறார்‌ 


கெதர்லாகோமேரையும்‌, 
ராஜாக்களையும்‌ 
அவரோடு 


ஆபிராம்‌. கெதர்லாகோமேரயும்‌, 
அவனோடிருந்த ராஜாக்களையும்‌ முறிடித்து, 
லோத்தையும்‌ அவருடைய பொருட்களையும்‌ 
திருப்பிக்கொண்டு வருகிறார்‌. சோதோமின்‌ 
ராஜா அந்தப்‌ பொருட்களின்மீது, 
பிரியப்படவில்லை. “பொருள்களை நீர்‌ 
எடுத்துக்கொள்ளும்‌' என்று ஆபிராமுக்கு. 
சொல்லுகிறான்‌. 


ஆனால்‌ ஆமிராமோ  சோதோமின்‌ 
ராஜா சொல்லுவதை ஏற்றுக்கொள்ளவில்லை. 
ஆபிராமிடத்தில்‌ சோதோமின்‌ ஜனங்களும்‌, 
அவர்களுடைய பொருட்களும்‌ இருக்கிறது. 
அந்தப்‌ பொருட்களை ஆபிராமே 
வைத்துக்கொள்ளட்டும்‌ என்று சோதோமின்‌ 
ராஜா சொல்லுகிறான்‌. 


ஆபிராம்‌ சோதோமின்‌ ராஜாவைப்‌ 
பார்த்து: “ஆபிராமை ஐசுவரியவானாக்கினேன்‌ 
என்று நீர்‌ சொல்லாதபடிக்கு நான்‌ ஒரு 
சரட்டையாகிலும்‌ பாதரட்சையின்‌ 
வாரையாகிலும்‌, உமக்கு உண்டானலைகளில்‌ 
யாதொன்றையாகிலும்‌ எடுத்துக்கொள்ளேன்‌"' 
(ஆதி 14:22) என்று சொல்லுகிறார்‌. 





i= THEN 
TT 


பிரவேசிக்கும்‌ நாள்‌ வரும்‌ வரையிலும்‌, ப்‌ 
பூமியிலே ஒரு பரதேசியைப்போல 
சஞ்சரிக்கிறார்‌ ஆபிராமுக்கு 
உலகப்பிரகாரமான பொருட்களின்மீதும்‌, 
சம்பத்துக்களின்மீதும்‌, ஐசுவரியத்தின்மீதும்‌ 
விருப்பமில்லை. ஆகையினால்‌ ஆபிராம்‌ 
சோதோமின்‌ ராஜாவைப்‌ பார்த்து. “உமக்கு 
உண்டானவைகளில்‌  யாதொன்றையாகிலும்‌ 
எடுத்துக்கொள்ளேன்‌" என்று 


வாயின்‌ 
ஆணையிட்டு 

இதற்காக ஆபிராம்‌ 

வானத்தையும்‌ பூமியையும்‌ உடையவராகிய 
உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு 
நேராக தன்‌ கையை உயர்த்துகிறார்‌ 
(ஆதி 14:23). இது கர்த்தருக்கு முன்பாக 
ஆணையிட்டு சொல்லுவதற்கு அடையாளம்‌. 


சமுகத்தில்‌ 


நம்முடைய 
சுத்தமானதாகவும்‌, 
இருக்கவேண்டும்‌. 
'பொய்யாணையிடுவோமென்றால்‌, 
கோபம்‌ நம்மீது வரும்‌. 
உண்மையிருக்கிறது 
பொய்யோ, மாய்மாலமோ. 
ம்‌ கர்த்தருடைய 
சமுகத்திலே பண்ணும்‌ 
வண்ணமாக, நம்முடைய கையை தேவனாகிய 
கர்த்தருக்கு நேராக உயர்த்தவேண்டும்‌. 
சோதோமின்‌ ராஜா 
பொருட்களை! கொற்கை! 
ஆபிராம்‌ அதைப்‌ 
மறுத்துவிடுகிறார்‌ பிராமை நான்‌ 
ஐசுவரியவாக்கினேன்‌ என்று சோதோமின்‌ 
ராஜா சொல்லக்கூடாது என்பதில்‌ ஆபிராம்‌ 
கவனமாயிருக்கிறார்‌. 


நாம்‌ கர்த்தருடைய 
பொருத்தனைபண்‌ ணும்போதும்‌, 
ஆணையிடும்போதும்‌, 
வார்த்தைகள்‌ 

உண்மையானதாகவும்‌ 
நாம்‌ 

தேவனுடைய 


ஆமிரா 
முன்வரும்‌! 
பெற்றுக்கொள்ள. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சோதோமின்‌ ராஜா மூலமாக ஆபிராம்‌ 
ஐசுவரியவானாக விரும்பவில்லை. ஆபிராம்‌ 
கர்த்தருடைய ஆசீர்வாதத்தையும்‌, அவர்‌ 
மூலமாக: வரும்‌ ஐசுவரியத்தையும்‌: 
எதிர்பார்க்கிறார்‌. அவர்‌ கர்த்தருடைய 
வார்த்தையையும்‌, அவருடைய 
உடன்படிக்கையையும்‌ நம்புகிறார்‌. கர்த்தர்‌ 
கொடுக்கும்‌ சீர்வாதமே மெய்யான 
ஆசீர்வாதம்‌. கர்த்தரால்‌ வரும்‌ ஐசுவரியமே 
நமக்கு தங்கும்‌. 

ஆபிராம்‌ சோதோமின்‌. 
பொருட்களை 
விரும்பவில்லை. 
ஐசுவரியங்கள்‌ 


ராஜாவுடைய 
எடுத்துக்கொள்ள 
உலகப்பிரகாரமான 


ஆபிரகாமுக்கு 
முக்கியமானதாக தெரியவில்லை. 
ஆபிராமிடத்தில்‌ சுயநலமோ, பேராசையோ 
இல்லை. ஆபிராம்‌ தன்னுடைய சுயநலத்தை 
பார்ப்பதைவிட, தன்னோடுகூட 
யுத்த்பண்ண வந்த ஜனங்களுடைய 
நன்மையைப்‌ பார்க்கிறார்‌. 


ஆபிராம்‌ சோதோமின்‌ ராஜாவைப்‌ 
பார்த்து. “வாலிபர்‌ சாப்பிட்டதுபோக, 
என்னுடனே வந்த ஆநேர்‌, எஸ்கோல்‌, மம்ரே 
என்னும்‌ புருஷருடைய பங்குமாத்திரமே 
வரவேண்டும்‌; இவர்கள்‌ தங்கள்‌ பங்கை 
எடுத்துக்கொள்ளட்டும்‌' (ஆதி 14:24) என்று 
சொல்லிவிடுகிறார்‌ 


ஆபிராம்‌ தன்னோடே உடன்படிக்கை 
செய்திருந்த மனிதராகிய எஸ்கோலுக்கும்‌ 
ஆநேருக்கும்‌ சகோதரனாகிய மம்ரே என்னும்‌ 
சமபூமியிலே 

ஆபிராம்‌ 

நோயின்‌ 
பெற்று 


(ஆதி 1443). 
பங்கை சோ! 
ராஜாவினிடத்திலிருந்து கேட்டு 
தருகிறார்‌. 
ஆபிராம்‌ தனக்காக 
பெற்றுக்கொள்‌ ளவில்லை. 
ஐசுவரியவானாக்கினேன்‌" 


எதையும்‌ 

ஆபிராமை 

என்று 

சொல்லாநடிக்கு, 

சரட்டையாகிலும்‌, 

வாரையாகிலும்‌, 

ராஜாவுக்கு 

யாதொன்றையாகிலும்‌ 
எடுத்துக்கொள்ளவில்லை. 





ழ்‌ யுள 
யாய 


பராம்‌ ற்றவருக்கு உரிய 
இச்சிக்கவில்லை. ஆபிராமோடு உடன்படிக்கை 
பண்ணியலர்கள்‌. பாரம்பரியத்தின்‌ பிரகாரம்‌ 
எதை வேண்டுமானாலும்‌ எடுத்துக்‌. 
கொள்ளலாம்‌. ஆனால்‌ ஆபிராமோ பிறர்‌ 
பொருளை வஞ்சியாதிருக்கிறார்‌. தனக்கும்‌, 
தன்னுடனே வந்தவர்களுக்கும்‌ உணவுப்‌ 
பொருட்களை மட்டுமே பெற்றுக்‌ 
கொள்கிறார்‌. (ஆதி 14:23-24), 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆபிராம்‌ “உன்னதமான தேவனாகிய 
கர்த்தருக்கு நேராக என்‌ கையை 
உயர்த்துகிறேன்‌" என்று சொல்லுகிறார்‌. 
இந்த வாக்கியம்‌ தேவனிடத்தில்‌ 
பணிவோடு பொருத்தனை பண்ணுவதைக்‌ 
குறிக்கிறது. தேவனிடத்தில்‌ விண்ணப்பம்‌ 
பண்ணும்போது கர்த்தருக்கு நேராக 
நமது கையை உயர்த்தி நம்மைத்‌ 
தாழ்த்தி, நாம்‌ ஒன்றுமில்லையென்று 
அறிக்கையிட வேண்டும்‌. (ஏசா 62:8; 
தானி 12:7; வெளி 10:5-6) 





f= FTE 
TT 


ஆபிராமுக்கும்‌ கர்த்தருக்கும்‌. 
யே உடன்படிக்கை 
உறுதிபண்ணப்படுகிறது. இதற்கு முந்தின 
அதிகாரத்தில்‌, ஆபிராம்‌ ராஜாக்களோடு 
யுத்தம்பண்ணினார்‌. இந்த அதிகாரத்திலோ, 
அவர்‌. கர்த்தரோடு கூடமிருக்கிறார்‌. 
ராஜாக்களுக்கு விரோதமாக யுத்தம்பண்ணி 
ஜெயிப்பதைவிட, கர்த்தருடைய சமுகத்திலே 
நம்மைத்‌: தாழ்த்தி, அவருடைய 
கிருபைகளைப்‌ பெற்றுக்கொள்வதே, நமக்கு 
மிகப்பெரிய ஆசீர்வாதம்‌. 


தேவனுக்கும்‌ ஆபிராமுக்கும்‌ 
இடையே. உடன்படிக்கை 
உறுதிபண்ணப்படுகிறது. இது 
வாக்குத்தத்தங்களின்‌ உடன்படிக்கையாகும்‌. 
கர்த்தருடைய வார்த்தை ஆபிராமுக்கு 
உண்டாயிற்று, கர்த்தர்‌ ஆபிராமை. 
ஆசீர்வதிக்கிறார்‌. கர்த்தர்‌ அவருக்கு 
ஆதரவாகயிருக்கிறார்‌ (ஆதி 151). 

கர்த்தர்‌ பிராமின்‌ 
அதிகரிக்கப்பண்ணுகிறார்‌ 
கர்த்தர்‌ 
சுதந்தரமாகக்‌ கொடுக்கிறார்‌ 


சந்ததியை 
(ஆதி 15:2-6). 
ஆபிராமுக்கு கானான்‌ தேசத்தை 
(ஆதி 15-21, 
வல்‌ 


மேன்மையான ஆசீர்வாதங்களாகும்‌. 


ஆபிராமுக்கு கர்த்தருடைய 
வார்த்தை ஆதி 151 


அதி 151. இந்தக்‌ காரியங்கள்‌ 
நடந்தயின்பு, கர்த்தருடைய வார்த்தை 
ஆபிராமுக்குத்‌ தரிசனத்திலே 
உண்டாகி, அவம்‌ ஆபிராமே தீ 
பயப்படாதே; நான்‌ உனக்குக்‌ 
கேடகமும்‌, உனக்கு மகா பெரிய 
பலனுமாயிருக்கிறேன்‌ என்றார்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆபிராம்‌. 
அவனோடிருந்த 
முறியடித்தார்‌. 
அவருடைய 
ஸ்திரீகளையும்‌, 
திருப்பிக்கொண்டு வந்தார்‌. 
ஆபிராமுக்கு கர்த்தருடைய 
உண்டாயிற்று. 


கெதர்லாகோபேரையும்‌, 
ராஜாக்களையும்‌ 
லோத்தையும்‌, 
பொருள்களையும்‌, 
னங்களையும்‌ 
அதன்‌ பின்பு 
வார்த்தை 


ஆபிராம்‌ 


ஆபிராம்‌ சிறைப்பட்டுப்போனவர்களை 
விடுவித்திருக்கிறார்‌. துன்பத்திலும்‌, 
வேதனையிலும்‌ இருந்தவர்களை விடுதலை 
செய்து. அவர்களுக்கு ஆறுதலைக்‌. 
கொடுத்திருக்கிறார்‌. இதற்காக ஆபிராமுக்கு 
யாரும்‌ வெகுமதி கொடுக்கவில்லை. அவர்‌ 
யாரிடத்திலும்‌ கிரயத்தைப்‌ பெற்றுக்கொண்டு 
கெதர்லாகோமேருக்கு விரோதமாகவோ 
அல்லது அவனோடு கூடமிருந்த 
ராஜாக்களுக்கு. விரோதமாகவோ 
யுத்தம்பண்ணப்போகவில்லை. 


"ஆபிராம்‌. 
சிறைப்பட்டவர்களை 
வருகிறார்‌. அதன்பின்பு ஆபிராமுக்கு 
கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று. 
ஆபிராம்‌ கெதர்லாகோமேரையும்‌, 
அவனோடிருந்த ராஜாக்களையும்‌ முறியடித்து 
திரும்பி வந்த பின்பு, அவருக்கு கர்த்தருடைய 
வார்த்தை உண்டாயிற்று, 


தானாகவே முன்வந்து, 
திருப்பிக்கொண்டு 


காரியங்கள்‌ நடந்த பின்பு 
கர்த்தருடைய வார்த்தை 
உண்டாயிற்று, ஆபிராம்‌ 
செய்யவில்லை. அவர்‌ 
அப்போது ஆபிராம்‌ 

க்‌ மகிமையை 


இந்தக்‌ 

ஆபிராமுக்கு 

தரிசனத்திலே 
த்திரை 


ஆசீர்வாதத்தையும்‌, 

ஆபிராமுக்கு 

கர்த்தர்‌ ஆபிராமைக்‌ 

கூப்பிடும்போது. அவருடைய பெயரைச்‌ 

சொல்லி கூப்பிடுகிறார்‌. “ஆபிராமே, நீ 

பயப்படாதே" என்று கர்த்தர்‌ அன்போடும்‌, 
ஆறுதலோடும்‌ சொல்லுகிறார்‌. 





i THE 
TT 


கர்த்தருடைய ஆவியானவர்‌ தம்முடைய 
வார்த்தைகளை நமக்கு 
சொந்தம்போது நமக்கு நன்மை 
உண்டாகும்‌. கர்த்தர்‌ ஆபிராமை நோக்கி, 
"ஆபிராமே, நீ பயப்படாதே, நான்‌ உனக்கு 
கேடகமும்‌, உனக்கு மகாபெரிய 
பலனுமாயிருக்கிறேன்‌” என்று சொல்லுகிறார்‌. 


“ஓ, தாகமாயிருக்கிறவர்களே, 
நீங்கள்‌ எல்லாரும்‌ தண்ணீர்களண்டைக்கு 
வாருங்கள்‌; பணமில்லாதவர்களே, 
நீங்கள்‌ வந்து, வாங்கிச்‌ சாப்பிடுங்கள்‌: 
நீங்கள்‌ வந்து, பணமுமின்றி விலையுமின்றித்‌ 
திராட்சரசமும்‌ பாலும்‌ கொள்ளுங்கள்‌" 
(ஏசா 554). 


பிராம்‌ ஏதோ ஒரு 
னிமித்தமாக பயப்படுகிறார்‌. அவர்‌ 
ணர்‌ நினைத்து தன்னுடைய மனதிலே 
கலங்கிக்கொண்டிருக்கிறார்‌ கர்த்தர்‌ 
ஆபிராமின்‌ இருதயத்தை அறிந்திருக்கிறார்‌. 
அவர்‌ ஆபிராமை நோக்கி, “ஆபிராமே, நீ 
ரதன்‌ சல்‌ வன்க 
சொல்லுகிறார்‌. ஆபிராம்‌ கர்த்தரை 
நம்புகிறார்‌. அவர்‌ ஒரு நீதிமான்‌. அவர்‌ 
பயப்படவேண்டியதில்லை. சீயோனிலிருக்கிற 
பாவிகள்தான்‌ பயப்படவேண்டும்‌. ஆபிராம்‌. 
பயப்படவேண்டியதில்லை என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 


கர்த்தர்‌ ஆபிராமுக்கு பாதுகாப்பையும்‌ 
சந்தோஷத்தையும்‌ வாக்குப்பண்ணுகிறார்‌. 
கர்த்தருடைய ஆசீர்வாதம்‌ ஆபிராமின்மீது 
நித்திய காலமாக தங்கியிருக்கும்‌. கர்‌, 
தாமே ஆபிராமை பாதுகாப்பார்‌. கர்த்தர்‌ 
ஆபிராமுக்கு கேடகமாயிருப்பார்‌ 
தேவனாகிய கர்த்தர்‌ இஸ்ரவேலின்‌ தேவன்‌ 
மாத்திரமல்ல, அவர்‌  இஸ்ரவேலுக்கும்‌ 
தேவனாயிருக்கிறார்‌. 


கர்த்தர்‌ ஆபிராமை 
அவருடைய பயத்தைப்‌ 
கர்த்தரே ஆபிராமுக்கு மிகப்பெரிய 
'வெகுமதியாயிருக்கிறார்‌. ஆபிராமை 
ஆசீர்வதிக்கிறவர்‌ கர்த்தர்‌. அந்தக்‌ கர்த்தரே 
ஆபிராமுக்கு ஆசீர்வாதமாகவும்‌ இருக்கிறார்‌. 


சோதோமின்‌ ராஜா. பிரா 
வெகுமதிகளைக்‌ கொடுக்க தன 
ஆனால்‌ ஆபிராமோ அதைப்‌ 
பெற்றுக்கொள்ள மறுத்துவிட்டார்‌. 
ஆபிராமுக்கு கர்த்தரிடத்திலிருந்து 
ஆசீர்வாதம்‌ வரும்‌. ஆபிராம்‌ மனுஷர்‌ 
மூலமாக வரும்‌ ஆசீர்வாதங்களைவிட 


ஆசீர்வதித்து, 
போக்குகிறார்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ மூலமாக வரும்‌ 
ஆசீர்வாதத்தையே அதிகமாய்‌ விரும்புகிறார்‌. 
கர்த்தர்‌ ஆபிராமின்‌ மனதை அறிந்து, “நான்‌ 
உனக்கு கேடகமும்‌, உனக்கு மகாபெரிய 
பெலனுமாயிருக்கிறேன்‌"' என்று 
சொல்லுகிறார்‌. இந்த வாக்கியத்திற்கு, 
நானே உனக்கு ஆசீர்வாதமாயிருக்கிறேன்‌” 
என்று பொருள்‌. 
பிராம்‌ கர்த்தரிடத்திலிருந்‌ 
தரிசனத்தைப்‌ பெற்றுக்கொண்டதுபோல்‌, 
மேலும்‌ அநேகர்‌ அவரிடத்திலிருந்து 
தரிசனத்தைப்‌ பெற்றுக்கொண்டார்கள்‌ என்று 
பரிசுத்த, வேதாகமத்தில்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களின்‌ விவரம்‌ 


வருமாறு : 
1. ஆபிரகாம்‌ (ஆதி 151) 
2. யாக்கோபு (ஆதி 46:2) 
3. பிலேயாம்‌ (எண்‌ 24:46) 
4. சாமுவேல்‌ சாமு 3415) 
5. நாத்தான்‌ (சோமு 7:17; நாளா 1715) 
.. ஏசாயா (ஏசா 14; 2நாளா 32:32) 
. மேசியா (சங்‌ 89:19) 


.. எசேக்கியேல்‌ (எசே 7:13: எசே 811-4; 
எசே 11:24) 


. இத்தோ (நாளா 9:29) 


தானியேல்‌ (தானி 219, 
தானி 8:1-27; தானி 9:21-24) 


நேபுகாத்நேச்சார்‌ (தானி 2) 
ஒபதியா (ஒப 1) 

நாகூம்‌ (நாகூம்‌ 1) 
ஆபகூக்‌ (ஆப 2:2-3) 


5. பேதுரு 
அப்‌ 11:5) 


(த்‌ 174: அப்‌ 1099; 


யாக்கோபு (மத்‌ 17:1) 
யோவான்‌ (மத்‌ 17:1; வெளி 9:17) 


சகரியா (லூக்கா 1:22) 





i= FTE 
TT 
19. அனனியா(அப்‌ 9:10-12) 


20. கொர்நேலியு (அப்‌ 10:317) 


21. பவல்‌ (அப்‌ 169-0; 189; 


2கொரி 12) 


அப்‌ 


ஆபிராமின்‌ சந்ததி 
ஆதி 152-6 


ஆதி 152. அதற்கு ஆபிராம்‌. 
கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு. 
என்ன தருவீர்‌? நான்‌ பின்னையில்லாமல்‌ 
இருக்கிறேனே; தமஸ்கு ஊரானாகிய 
இந்த எலியேசர்‌ என்‌ வீட்டு 
விசாரணைக்கர்த்தனாய்‌ இருக்கிறானே 
என்றான்‌. 


ஆதி 15.9. பின்னும்‌ ஆபிராம்‌: தேவரீர்‌ 
எனக்குப்‌ புத்திரசத்தானம்‌ 
அருளவில்லை; இதோ என்‌ வீட்டிலே 
பிறந்த பின்னை 
சுதந்தரவானியாய்‌ 

என்றான்‌. 


ஆதி 15:4. அப்பொழுது கர்த்தருடைய 
வார்த்தை அவனுக்கு உண்டாகி: இவன்‌ 
உனக்குக்‌ ச௬ுதந்தரவானியல்‌ல, உன்‌ 
கர்ப்பப்பிறப்பாயிருப்பவனே உனக்குச்‌ 
சுதந்தரவாவியாவான்‌ என்று சொல்லி, 


ஆதி 15:5. அவர்‌ அவனை வெளியே. 
அழைத்து: வானத்தை 
அண்ணாத்துபார்‌, நட்சத்திரங்களை 
எண்ண உன்னாலே கூடுமானால்‌, 
அவைகளை எண்ணு என்று சொல்லி; 
பின்பு அவனை நோக்கி: உன்‌ சந்ததி. 
'இவ்வண்ணமாய்‌ இருக்கும்‌ என்றார்‌. 


ஆதி 15:6. அவன்‌ கர்த்தரை 
விசுவாசித்தான்‌, அதை அவர்‌ அவனுக்கு. 
நீதியாக எண்ணினார்‌. 


ஆபிராமின்‌ சந்ததி திரளாய்ப்‌ பெருகும்‌ 

கர்த்தர்‌ வாக்குப்பண்ணுகிறார்‌. 
கர்த்தரிடத்தில்‌ தன்‌ 
வேதனையை மறுபடியுமாய்ச்‌ 
சொல்லுகிறார்‌. இதன்‌ தொடர்ச்சியாக 
கர்த்தர்‌ ஆபிராமுக்கு த 
வாக்குத்தத்தத்தை சொல்லுகிறார்‌. ஆபிராம்‌ 
இன்னும்‌ பிள்ளையில்லாமலிருக்கிறார்‌. 


என்று 
ஆபிராம்‌ 
மனதிலுள்ள 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அவருடைய மனதில்‌ பாராமாகவும்‌, 
இருதயத்தில்‌ வேதனையாகவும்‌ 


ஒருபோதும்‌ 
கர்த்தருக்கு 

முறுமுறுக்கக்கூடாது. 
நம்முடைய 


கர்த்தரைப்பற்றி 
குறை சொல்லக்கூடாது. 


விரோதமாக 
ஆனாலும்‌ 
வேதனைகளையும்‌, 
பாரங்களையும்‌ 
சொல்லுவதினால்‌ 
a 


தவறு 
மனதின்‌ 

சமுகத்தில்‌ சொல்லும்போது, 
ன குறையும்‌, 
நீங்கும்‌. கர்த்தர்‌ 
விண்ணப்பங்களுக்கு 
செலிகொடுக்கிற தேவன்‌. அவர்‌ கிருபையும்‌ 
இரக்கமுமுள்ளவர்‌. அவர்‌ நமக்கு 
உண்மையும்‌ கரிசனையுமுள்ள 
சிநேகிதராயிருக்கிறார்‌. 


பிராம்‌ 


வத்தல்‌, நம்மைவிட்டு 


fay 
சொல்லுகிறார்‌. அவையாவன : 1. ஆபிராம்‌ 
இன்னும்‌. பிள்ளையில்லாமலிருக்கிறார்‌. 
2. ஆபிராமுக்கு வயதாயிற்று. ஆகையினால்‌ 
அவருக்கு பிள்ளை பெறுவதற்கு இனிமேல்‌ 
வாய்ப்பு இல்லை 3, ஆபிராமுக்கு 
பிள்ளையில்லாமலிருப்பதினால்‌, அவருடைய 
வீட்டின்‌ வேலைக்காரர்களே அவருக்கு 
சுதந்தரவாளிகளாயிருப்பார்கள்‌. 4. கர்த்தர்‌ 
ஆபிராமை... திரளான ஐசவரியத்தினால்‌ 
ஆசீர்வதித்திருக்கிறார்‌. ஆனாலும்‌ 
ஆபிராமுக்கு பிள்ளையில்லாமலிருப்பதினால்‌ 
அவரால்‌ அந்த ஐசுவரியங்களை 
சந்தோஷமாய்‌ அனுபவிக்க முடியவில்லை. 


நான்கு 


கர்த்தர்‌ பிராமை 
"ஆபிராமே, நீ பயப்படாதே, நான்‌ உனக்கு 
கேடகமும்‌. உனக்கு மகாபெரிய 
மனனுமாயிருக்கிறேன்‌” என்று சொல்லுகிறார்‌ 
ஆனாலும்‌ ஆபிராமின்‌ மனதில்‌ 
வேதனையும்‌ வருத்தமும்‌, 
நிரம்பியிருக்கிறது. 


நோக்கி, 


ஆபிராம்‌ தனக்கு 

வார்த்தைகளை சொல்லும்‌ கர்த்தரை நோக்கி, 
கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு 
என்ன தருவீர்‌? நான்‌ பிள்ளையில்லாமல்‌ 
இருக்கிறேனே; தமஸ்கு ஊரானாகிய இந்த 
எலியேசர்‌ என்‌ வீட்டு 
விசாரணைக்கர்த்தனாய்‌ இருக்கிறானே” 
(ஆதி 15:2) என்று சொல்லுகிறார்‌. 





i THE 
TT 


ஆபிராமுக்கு வயதாயிற்று. ஆபிராமின்‌: 
மனைவியாகிய  சாராளுக்கும்‌ வயதாயிற்று. 
சாராள்‌ இனிமேல்‌ பிள்ளை பெறுவதற்கு 
வாய்ப்பு இல்லை. ஆபிராம்‌ தன்னுடைய 
வருஷங்களை பிள்ளையில்லாமலேயே 
களித்துக்கொண்டு வருகிறார்‌. 
காலம்‌ வேகமாக கடந்து செல்கிறது. 
ஆனாலும்‌ ஆபிராம்‌ இன்னும்‌ 
பிள்ளையில்லாமலிருக்கிறார்‌. 

ஆபிராமின்‌ வீட்டில்‌ வேலைக்காரர்கள்‌ 
இருக்கிறார்கள்‌. தமஸ்கு ஊரானாகிய 
எலியேசர்‌ ஆபிராமின்‌ வீட்டு 
'விசாரணைக்கர்த்தனாயிருக்கிறான்‌. 
ஆபிராமுக்கு பிள்ளையில்லாமலிருப்பதினால்‌, 
அவருடைய வேலைக்காரரின்‌ 
பிள்ளைகளே,  ஆபிராமின்‌ 
சுதந்தரவாளிகளாயிருப்பார்கள்‌. ஆபிராமுக்கு 
பிள்ளை பிறந்தால்‌, அந்தப்‌ பிள்ளை 
அவருக்கு சுதந்தரவாளியாயிருப்பான்‌. 
தனக்கு சுதந்தரவாளியில்லை என்னும்‌ 
வேதனை ஆபிராமின்‌ மனதை 
வருத்தமடையச்செய்கிறது. 


வீட்டிற்கு 


பராம்‌ நோக்கி, 


கர்த்தரை 
ப்‌ புத்திரசந்தானம்‌. 


எனக்குப்‌ 


“தேவார 
அருளவில்லை: இதோ என்‌ வீட்டிலே பிறந்த 


பிள்ளை எனக்குச்‌ 


(ஆதி 


ஆபிராமுக்கு 
இருந்தாலும்‌, 
பிள்ளையில்லாமலிருப்பதினால்‌, 
தன்னுடைய ஐசுவரியங்களை சந்தோஷமாய்‌ 
அனுபவிக்க முடியவில்லை. தனக்கு எல்லாம்‌ 
இருந்தும்‌. பிள்ளையில்லாமலிருப்பதினால்‌, 


சுதந்தரவாளியாய்‌ 


எனக்குப்‌ புத்திரசந்தானம்‌. 
ப ல்‌ 


ஈசாக்கு (ஆதி 214-8), 
மூலமாக மற்ற குமாரர்கள்‌ 
ஆகியோர்‌ பிறப்பதற்கு 
இந்த வார்த்தையைச்‌ 


(ஆதி 
கெக்த்ா்‌ 
(ஆதி 251-6) 
முன்பாக ஆபிராம்‌ 
சொல்லுகிறார்‌ 


“என்‌ வீட்டிலே. பிறந்த பிள்ளை 
எனக்குச்‌ சுதந்தரவாளியாய்‌ இருக்கிறான்‌” 
என்று ஆமிராம்‌ சொல்லுவது, ஆதி 15:2 
ஆவது வசனத்தில்‌  கூறப்டட்டிருக்கும்‌ 
எலியேசனரக்‌ குறிக்கும்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆபிராம்‌ 
வாக்குத்தத்தம்பண்ணப்பட்ட 
வித்தை நோக்கிப்‌ பார்க்கிறார்‌. 
சந்ததியில்‌, வாக்குத்தத்தம்பண்ணப்பட்ட 
வித்து உருவாகும்‌. அந்த வித்தைப்‌ 
பார்க்கவேண்டும்‌. என்று ஆபிராம்‌. 
விசுவாசத்தோடும்‌, ஆர்வத்தோடும்‌ 
காத்திருக்கிறார்‌. கர்த்தர்‌ ஆபிராமுக்கு 
ஏராளமான ஆசிர்வாதங்களைக்‌ 
கொடுக்கிறார்‌. ஆனாலும்‌ தன்னுடைய 
சந்ததியில்‌ மேசியா பிறப்பார்‌ என்பதே 
ஆபிராமுக்கு மிகப்பெரிய 
ஆசீர்வாதமாயிருக்கிறது. 


விசுவாசத்தினால்‌, 
ஸ்திரீயின்‌ 
ஆபிரகாமின்‌ 


கர்த்தரும்‌ ஆபிராமை 
உற்சாகப்படுத்துகிறார்‌ வாக்குத்தத்தம்‌ 
பண்ணப்பட்ட சந்ததிக்காக [ராம்‌ 
விசுவாசத்தோடு காத்துக்கொண்டிருக்கறார்‌ 
ஆனால்‌. ஆபிராம்‌. இப்போது, 
பிள்ளையில்லாமலிருக்கிறார்‌ அவருக்கு 
எவ்வளவுதான்‌ ஐசுவரியம்‌ இருந்தாலும்‌, 
பிள்ளையில்லாவிட்டால்‌, அவருக்கு ஒன்றுமே 


கர்த்தர்‌ விசுவாசிகளாகிய நம்மையும்‌ 
அதிகமாய்‌ ஆசிர்வதித்திருக்கிறார்‌. நமக்கு 
எவ்வளவு திரளான ஆஸ்திகள்‌ இருந்தாலும்‌, 
நாம்‌ எப்போதும்‌ கர்த்தரையே நோக்கிப்‌ 
பார்க்கவேண்டும்‌. நம்முடைய இருதயத்தில்‌ 
கிறிஸ்துவானவர்‌  வாசம்பண்ணவேண்டும்‌. 
நாம்‌ இந்த உலகம்‌ முழுவதையும்‌ 
ஆதாயம்பண்ணிக்கொண்டாலும்‌, 
கிறிஸ்துவானவர்‌ 
உருவாகவில்லையென்றால்‌, நமக்கு 
ஒன்றுமில்லை. நம்முடைய ஜீவியத்தில்‌ 
கிறிஸ்து இல்லையென்றால்‌ நாம்‌ ஒன்றுமே 
இல்லை. 


நமக்குள்ளே 


ஆபிராம்‌. தன்னுடைய மனதின்‌ 
வேதனையை கர்த்தரிடத்தில்‌ சொல்லுகிறார்‌. 
அவர்‌ கர்த்தர்மீது குற்றம்‌ சொல்லவில்லை. 
கர்த்தரைக்குறித்து குறையும்‌ சொல்லவில்லை. 
ஆபிராம்‌. தன்‌ ன்‌ 
வேதனைகளையும்‌, 

கர்த்தருக்கு 

கர்த்தரும்‌ 

செவிகொடுத்து கேட்கிறார்‌ 





i= THE 
TT 


அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை 
ஆபிராமுக்கு மறுபடியும்‌ உண்டாயிற்று. 
கர்த்தர்‌ ஆபிராமை நோக்கி, "இவன்‌ 
உனக்குச்‌ சுதந்தரவாளியல்ல, உன்‌ 
கர்ப்பப்பிறப்பாமிருப்பவனே உனக்குச்‌ 
சுதந்தரவாளியாவான்‌" (ஆதி 15:4) என்று 
சொல்லுகிறார்‌. 

கர்த்தருடைய வார்த்‌ பிராமுக்‌ 
மிகப்பெரிய ஆசிர்வாதமாயிருக்கிறது 
தன்னுடைய வீட்டில்‌ பிறந்த வேலைக்காரரின்‌ 
பிள்ளை தனக்கு 
சுதந்தரவாளியாயிருக்கிறான்‌ என்று ஆபிராம்‌. 
கர்த்தரிடத்தில்‌ வேதனையோடு சொன்னார்‌. 
கர்த்தரோ ஆபிராமை நோக்கி, "இவன்‌ 
உனக்கு  சுதந்தரவாளியல்ல' என்று 
சொல்லிவிடுகிறார்‌. 

கு பிரா ம்முடைய 
சுதன்‌ தகரதக ஒக 
நத வ்‌ ல்‌ அந்த 
சுதந்தரவாளி பிராமுடைய 
வேலைக்காரனோ, அந்த வேலைக்காரனுடைய 
பிள்ளையோ அல்ல. கர்த்தர்‌ ஆபிராமை 
நோக்கி, “உன்‌ கர்ப்பப்பிறப்பாயிருப்பவனே 
உனக்கு சுதந்தரவாளியாயிருப்பான்‌” என்று 
சொல்லுகிறார்‌ 


ஆபிராம்‌ கர்த்தரிடத்தில்‌, “ஆண்டவரே 
அடியேனுக்கு என்ன தருவீர்‌ நான்‌ 
பிள்ளையில்லாமலிருக்கிறேனே. தேவீர்‌ 
எனக்கு புத்திரச்தானம்‌ அருளலில்லை” 
என்று வேதனையோடு சொன்னார்‌. 
இப்போ கர்த்தர்‌ பிராமுக்கு 
குதந்தரவாளியை வாக்குப்பண்ணுகிறார்‌. 
ஆபிராமின்‌ கர்ப்பப்பிறப்பாமிருப்பவனே 
அவருக்கு சுதந்தரவாளியாயிருப்பான்‌. 
ஆபிராம்‌ கர்த்தருடைய வார்த்தையை 
நம்பவேண்டும்‌. ஆபிராமின்‌ விசுவாசத்தை 


என்று சொல்லுகிறார்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ ஆபிராமுக்கு வாக்குத்தத்த 
வார்த்தைகளை சொல்லுவதோடு, அவருக்கு 
வானத்தின்‌ நட்சத்திரங்களையும்‌ 
காண்பிக்கிறார்‌. “உன்‌ சந்ததி 
இல்வண்ணமாயிருக்கும்‌' என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 


வானத்திலுள்ள நட்சத்திரங்கள்‌ 
திரளான எண்ணிக்கையிலிருக்கிறது. 
அவற்றை எண்ண முடியாது. ஆபிராமோ 
தனக்கு பிள்ளையில்லை. என்று 
வேதனையோடு சொல்லுகிறார்‌. கர்த்தரோ 
அவருக்கு வானத்தின்‌ நட்சத்திரங்களைக்‌ 
காண்பித்து, அவருடைய சந்ததி, 
எண்ணக்கூடாத அளவுக்கு திரளாயிருக்கும்‌ 
என்று சொல்லுகிறார்‌. 


வானத்திலுள்ள நட்சத்திரங்கள்‌ 
பிரகாசமாய்‌ மின்னுகிறது. ஆபிராமின்‌. 
திரளான சந்ததியார்‌ நட்சத்திரங்களைப்போல 
பிரகாசமாயிருப்பார்கள்‌. அவர்கள்‌ 
மங்கிப்போகமாட்டார்கள்‌. ஆமிராமுக்கு 
மாம்சப்பிரகாரமான சந்ததியும்‌ பிறக்கும்‌. 
அவருக்கு ஆவிக்குரிய சந்ததியும்‌ 
உண்டாகும்‌. 


ஆபிராமின்‌ மாம்சப்பிரகாரமான சந்ததி 
இந்தப்‌ பூமியின்‌ தூளைப்போல இருக்கும்‌. 
“உன்‌ சந்ததியைப்‌ பூமியின்‌ தூளைப்போலப்‌ 
பெருகப்பண்ணுவேன்‌; ஒருவன்‌ பூமியின்‌ 
தூளை  எண்ணக்கூடுமானால்‌, உன்‌ 


சந்ததியும்‌ எண்ணப்படும்‌" (ஆதி 13:16). 


'ஆபிராமின்‌ ஆவிக்குரிய சந்ததியோ 
வானத்து நட்சத்திரங்களைப்போல இருக்கும்‌. 
எண்ணக்கூடாத அளவுக்கு 

இருக்கும்‌. அவை 
பிரகாசமானதாகவும்‌ 


அவை 
திரளாகவும்‌ 
மகிமையுள்ளதாகவும்‌ 
இருக்கும்‌. 


ஆபிராம்‌ கர்த்தருடைய 
வார்த்தைகளை விசுவாசிக்கவேண்டும்‌. அவர்‌ 
கர்த்தரை விசுவாசிக்கிறார்‌. ஆமிராமின்‌ 
விசுவாசத்தை கர்த்தர்‌ அவருக்கு நீதியாக 
எண்ணுகிறார்‌ (ஆதி 15:6). அப்போஸ்தலர்‌ 
பவுல்‌ ஆபிராமின்‌ விசுவாசத்தை நமக்கு 
எடுத்துக்காட்டாக சொல்லுகிறார்‌. 





i THE 
ETT 


ஏலாமின்‌ 


ராஜாவும்‌ 
விரோதமாக த்தம்பண்‌ 


மேலும்‌ 
சேர்ந்திருக்கிறார்கள்‌. 


பதினாலாம்‌ _ வருஷத்திலே. 
கெதர்லாகோமேரும்‌, அவனோடே கூடியிருந்த 
ராஜாக்களும்‌ வந்து, அஸ்தரோத்கர்னாமீமிலே. 
இருந்த ரெப்பாமீமியரையும்‌, காமிலே இருந்த 
சூசிமியரையும்‌, சாவேகீரியத்தாமீமிலே இருந்த 
ஏமியரையும்‌, சேமீர்‌ மலைகளில்‌ இருந்த 
ஒரியரையும்‌, வனாந்தரத்துக்கு அருகான 
எல்பாரான்மட்டும்‌ முறியடிக்கிறார்கள்‌ 
(ஆதி 14:58). 


“கெதர்லாகோமேர்‌_ரெப்பாயீமியர்‌_ 
கூசிமியர்‌..ஏமியர்‌_ஓரியர்‌.. ஆ! 
இவர்களெல்லாம்‌ இராட்சத பிறவிகள்‌. 
210-1,20-21; உபா 321-132 
யோசு 1312; யோசு 8; 

யோசு 18:16). 


“அத்சாத்சோன்‌ தாமார்‌" என்பது 
சீரியாவிலுள்ள என்கேதியின்‌ பழைய பெயர்‌. 
எபிரோன்‌  குட்டப்படும்போது தப்‌ 
பட்டணமும்‌ பெரியதாக. இருந்தது. 
(நோளா 20:2) 


கெதர்லாகோமேர்‌ 
ரக ககம தாயா ன சகல்‌ 
ஒடுக்குகிறான்‌. ஜந்து பட்டணங்களின்‌ 
ராஜாக்கு ஒன்றுசேர்ந்து 
கெதர்லாகோமேருக்கு இனோகப்கக்‌ 
கலகம்பண்ணுகிறார்கள்‌. கெதர்லகோேர்‌ 
அவர்களுடைய கலகத்தை அடக்குகிறான்‌. 


கெதர்லாகோமேரும்‌, அவனோடு 
கூடமிருக்கிற மற்ற மூன்று ராஜாக்களும்‌ 
திரும்பி காதேஸ்‌ என்னும்‌ என்மிஸ்பாத்துக்கு 
வந்து, அமலேக்கியருடைய நாடனத்தையும்‌, 
அத்சாத்சோன்‌ தாமாரிலே குடியிருந்த 
எமோரியரையும்கூடச்‌ சங்கரிக்கிறார்கள்‌. 
(ஆதி 14:7). 


அப்பொழுது சோதோமின்‌ ராஜாவும்‌, 
கொமோராவின்‌ ராஜாவும்‌. அத்மாவின்‌ 
ராஜாவும்‌, செபோமீமின்‌ ராஜாவும்‌, சோவார்‌ 
என்னும்‌ பேலாவின்‌ ராஜாவும்‌ புறப்பட்டுச்‌ 
சித்தம்‌  பள்ளத்தாக்கிலே. ஏலாமின்‌ 
ராஜாவாகிய கெதர்லாகோமேரோடும்‌. 
ஜாதிகளின்‌ ராஜாவாகிய திதியாலோடும்‌. 
சிநெயாரின்‌ ராஜாவாகிய அம்ராப்பேலோடும்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஏலாசாரின்‌ ராஜாவாகிய அரியோகோடும்‌ 
யுத்தம்பண்ணப்‌ புறப்படுகிறார்கள்‌. அந்த 
ஐந்து ராஜாக்களோடும்‌ இந்த நாலு 
ராஜாக்களும்‌ யுத்தம்பண்ணுகிறார்கள்‌ 
(ஆதி 14:89). இந்த யுத்தத்தில்‌ ஏலாமின்‌ 
ராஜாவாகிய கெதர்லாகோமேருக்கு 
ஜெயமுண்டாயிற்று. 


சித்தீம்‌ பள்ளத்தாக்கு எங்கும்‌ நிலக்கீர்‌ 
உண்டாகும்‌ கேணிகள்‌ இருக்கிறது. 
சோதோம்‌ கொமோராவின்‌ ராஜாக்கள்‌ 
முறிந்தடி அங்கே விழுகிறார்கள்‌; 
மீந்தவர்கள்‌ மலைகளுக்கு ஒடிப்போகிறார்கள்‌ 
தேவன்‌ சோதோமை 

நிலக்கல்‌ கேணிகள்‌ 

சவக்கடலுக்குள்‌ 


ராஜாவாகிய 
கெதர்லாகோமேரும்‌, அவளோடு 
கூடமிருக்கிற மற்ற மூன்று ராஜாக்களும்‌ 
சோதோமிலும்‌ கொமோராவிலுமுள்ள 
பொருள்கள்‌ எல்லாவற்றையும்‌, 
போஜனபதார்த்தங்கள்‌ எல்லாவற்றையும்‌ 
எடுத்துக்கொண்டு போய்விடுகிறார்கள்‌ 
(ஆதி 141). 
ஆபிராமின்‌ 
குமாரனாகிய 
குடியிருக்கிறார்‌. 


சகோதரனுடைய 

சோதோமிலை 
லோத்தையும்‌, 
அவருடைய பொருள்களையும்‌ 
கொண்டுபோய்விடுகிறார்கள்‌ (ஆதி 14:12) 
சோதோமிலிருந்த லோத்து, அந்நிய 
தேசத்திற்கு சிறைப்பட்டுப்போகிறார்‌. 
லோத்தின்‌ உடமைகள்‌ எல்லாம்‌ 
கொள்ளையடிக்கப்படுகிறது. 


சோத்து ஒரு நீதிமான்‌. சோதோமின்‌ 
ஜனங்க! 'பொல்லாதவர்களாயும்‌. 


னார்‌ முன்பாக மகாபாலிகளாயும்‌ 
இருக்கிறார்கள்‌. கர்த்தர்‌ பாவிகளைத்‌ 
தண்டிக்கிறார்‌. அப்போது பாவிகளோடு 
கூடமிருக்கிற நீதிமான்களும்‌, அந்தத்‌ 
தண்டனையை அனுபவிக்கிறார்கள்‌. 
நீதிமான்கள்‌ 'துன்மார்க்கரோடு 
வாசம்பண்ணக்கூடாது. கர்த்தருடைய 
நியாயத்தீர்ப்பு துன்மார்க்கர்மீது வரும்போது, 
அதன்‌ பாதிப்பு நீதிமானுக்கும்‌ வரும்‌. 


லோத்து, 
அவர்கள்‌ 





i THEN 
TT 


“அவன்‌ விசுவாசத்திலே 
பலவீனமாயிருக்கவில்லை;: அவன்‌ 
ஏறக்குறைய நூறு 
வயதுள்ளவனாயிருக்கும்போது, தன்‌ சரீரம்‌ 
செத்துப்போனதையும்‌, சாராளுடைய 
கர்ப்பம்‌ செத்துப்போனதையும்‌ 
எண்ணாதிருந்தான்‌. தே 
வாக்குத்தத்தத்தைக்‌ 

அலிசுவாசமாய்ச்‌ சந்தேகப்படாமல்‌, 
வாக்குத்தத்தம்பண்ணினதை 
வல்லவராயிருக்கிறாரென்று முழு நிச்சயமாய்‌ 
நம்பி, தேவனை மகிமைப்படுத்தி, 
விசுவாசத்தில்‌ வல்லவனானான்‌. ஆகையால்‌ 
அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது” 
(ரோம 4:19-22), 


கர்த்தர்‌ ஆமிராமையும்‌ அவருடைய 
வசவாரத்தையம்‌ அங்ககரிக்கிறா்‌ கர்த்தர்‌ 
அங்கீகரித்ததுபோலவே, 

ஜனத்தாருடைய 


காணிக்கைகளைக்குறித்து, 
சாட்சிகொடுத்தார்‌; அவன்‌ மரித்தும்‌ இன்னும்‌ 
பேசுகிறான்‌" (எபி 11:4). 


பிராமின்‌ விசுவாசம்‌, 
விசுவாசிகளாகிய நமக்கு எடுத்துக்காட்டாக 
சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபிராமைப்போலவே 
நாமும்‌ விசுவாசத்தினால்‌ 
நீதிமான்களாக்கப்படுகிறோம்‌. நாம்‌. 
நியாயப்பிரமாணத்தின்‌ கிரியைகளினால்‌ 
நீதிமான்களாக்கப்படவில்லை. 


“வேதவாக்கியம்‌ என்ன சொல்லுகிறது. 
ஆபிரகாம்‌ தேவனை விசுவாசித்தான்‌, அது 
அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று 
சொல்லுகிறது" (ரோம 4:3). 


யே ஆபிரகாம்‌ 


"அப்படி! தேவனை 
விசுவாசித்தான்‌, 


அது அவனுக்கு நீதியாக 
எண்ணப்பட்டது. ஆகையால்‌. 
விசுவாசமார்க்கத்தார்கள்‌ எவர்களோ 
அவர்களே ஆபிரகாமின்‌ பிள்ளைகளென்று 
அறிவீர்களாக" (கலா 3:67). 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


ஆபிராம்‌ நீதிமானாக்கப்பட்டதுபோல, 
விசுவாசிகளாகிய நாம்‌ எல்லோருமே 
நீதிமான்களாக்கப்படுகிறோம்‌. கர்த்தர்‌ 
ஆபிராமின்‌ விசுவாசத்தை அவருக்கு நீதியாக 
எண்ணினார்‌. அதுபோலவே கர்த்தர்‌ 
நம்முடைய விசுவாச த்தையும்‌ நமக்கு 
நீதியாக எண்ணுவார்‌. நாம்‌ 
நீதிமானாக்கப்படுவதற்கு, கர்த்தரை 
விசுவாசிக்கவேண்டும்‌. 


சுதந்தர தேசம்‌ 
ஆதி 15:7-11 


ஆதி 15:7. பின்னும்‌ அவர்‌ அவனை 
நோக்கி: இந்தத்‌ தேசத்தை உனக்குச்‌ 
௬தந்தரமாகக்‌ கொடுக்கும்பொருட்டு, 
உன்னை ஊர்‌ என்கிற கல்தேயருடைய 
பட்டணத்திலிருந்து அழைத்துவந்த 
கர்த்தர்‌ நானே என்றார்‌. 


ஆதி 15:8. அதற்கு அவன்‌: கர்த்தராகிய 
ஆண்டவரே, நான்‌ அதைச்‌. 
சுதந்தரித்துக்கொன்வேன்‌ என்று 
எதினால்‌ அறிவேன்‌ என்றான்‌. 


ஆதி 15:9. அதற்கு அவர்‌: மூன்று 
வயதுக்‌ கிடாரியையும்‌, மூன்று வயது 
வொன்னாட்டையும்‌, மூன்று வயது 
ஆட்டுக்கடாவையும்‌, ஒரு 
காட்டுப்புறாவையும்‌, ஒரு 
புதாக்குஞ்சையும்‌, என்னிடத்தில்‌ 
கொண்டுவா என்றார்‌. 


அதி . அவைகள்‌ 
எல்லாவற்றையும்‌. அவரிடத்தில்‌ 
கொண்டுவந்து, அவைகளை நடுவாகத்‌ 
துண்டித்து, துண்டங்களை 
ஒன்றுக்கொன்று எதிராக வைத்தான்‌; 
பட்சிகளை அவன்‌ துண்டிக்கவில்லை. 
ஆதி 1501 

உடல்களின்மேல்‌ 

அவைகளை ஆயிராம்‌ துரத்தினான்‌. 


அவன்‌ 





i= THE 
ETT 


கானான்‌ 

கொடுக்கிறார்‌. 

ஆபிராமை நோக்கி, “ இந்தத்‌ 

உனக்குச்‌ சுதந்தரமாகக்‌ 

கொடுக்கும்பொருட்டு, உன்னை ஊர்‌ என்கிற. 

கல்தேயருடைய பட்டணத்திலிருந்து 

அழைத்துவந்த கர்த்தர்‌ நானே" (ஆதி 15:7) 
என்று சொல்லுகிறார்‌. 


கர்த்தர்‌ ஆபிராமுக்கு கானான்‌ 
தேசத்தை வாக்குப்பண்ணும்போது, த. 
வாக்குத்தத்தத்தோடு. தொடர்புடைய 
தம்முடைய 
வெளிப்படுத்துகிறார்‌. 
வாக்குத்தத்தம்பண்ணப்பட்ட 
விசுவாசிக்கவேண்டும்‌. 
வாக்குத்தத்தம்பண்ணப்பட்ட 
விசுவாசிக்கலேண்டும்‌. கர்த்தர்‌ ஆபிராமுக்கு 
சந்ததியைக்‌ கொடுப்பாரென்றால்‌, அவருக்கு 
கானான்‌ தேசத்தையும்‌ கொடுப்பார்‌ 


கிறிஸ்துவானவர்‌ 
நம்முடையவராகமிருப்பாரென்றால்‌, 
பரலோகமும்‌ நம்முடையதாகயிருக்கும்‌. 
கர்த்தர்‌ ஆபிராமுக்கு சொன்ன முதலாவது 
வாக்குந்தத்த்தை அவர்‌ விசுவாசித்தார்‌ 
ஆபிராமின்‌ விசுவாசம்‌ அவருக்கு நீதியாக 
எண்ணப்பட்டது. இப்போது 
ஆபிராமுக்கு 
வாக்குத்தத்தத்தை சொல்லுகிறார்‌ 
கர்த்தர்‌ கானான்‌ தேசத்‌ 
சொல்லும்போது, அவர்‌ ர்க்‌ 
மூன்று காரியங்களை நினைவுபடுத்துகிறார்‌. 
1. நான்‌ கர்த்தராகிய 
2. கர்த்தரே ஆபிராமை ஊர்‌ 
பட்டணத்திலிருந்து அழைத்து 
தேசத்தை ஆபிராமுக்கு: 
சுதந்தரமாக கொடுக்கும்‌ பொருட்டு, கர்த்தர்‌ 
அவரை ஊர்‌ என்னும்‌ பட்டணத்திலிருந்து 
கானான்‌ தேசத்திற்கு அழைத்து 
வந்திருக்கிறார்‌. 
தம்முடைய 


கர்த்தர்‌. ஆபிராமுக்கு தம்ம 
சொல்லும்போது. 


தெய்வீக சுபாவத்தையும்‌ 

வெளிப்படுத்துகிறார்‌. கர்த்தர்‌ 

கர்த்தர்‌ நானே” என்று 

கர்த்தர்‌ தம்முடைய 

வார்த்தையில்‌ உண்மையுள்ளவர்‌. அவரால்‌ 

கூடாதகாரியம்‌ ஒன்றுமில்லை. கர்த்தரால்‌ 
எல்லாம்‌ கூடும்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கானான்‌ தேசத்தை 

கொடுக்கவேண்டும்‌ என்பது 
கர்த்தருடைய சித்தம்‌. கர்த்தருடைய சித்தம்‌ 
நிறைவேறுவதற்கு எத்தனை எதிர்ப்புக்கள்‌ 
வந்தாலும்‌, ஏனோக்கியரின்‌ குமாரர்கள்‌ 
மூலமாக அதற்கு எதிர்ப்புக்கள்‌ வந்தாலும்‌, 
கர்த்தர்‌ எல்லா எதிர்ப்புக்களையும்‌ முறியடித்து, 
தம்முடைய வார்த்தையின்‌ பிரகாரம்‌ கானான்‌ 
தேசத்தை ஆபிராமுக்கு சுதந்தரமாகக்‌ 
கொடுப்பார்‌. தம்மால்‌ செய்ய 
முடியாத எதையும்‌ கர்த்தர்‌ 
வாக்குப்பண்ணமாட்டார்‌. கர்த்தரால்‌ செய்ய 
முடியாத காரியம்‌ ஒன்றுமே இல்லை. 


பல சமயங்களில்‌ பெரிய 
வாக்குறுதிகளைக்‌ கொடுப்பார்கள்‌. 
தங்களால்‌ செய்ய முடியாத காரியங்களையும்‌, 
தாங்கள்‌ செய்து கொடுப்பதாக 
சொல்லுவார்கள்‌. ஆனால்‌ அவர்கள்‌ அதை 
செய்யமாட்டார்கள்‌. அவர்களால்‌ அதை செய்ய 
முடியாது. இது மனுஷருடைய பலவீனம்‌. 
கர்த்தரோ சர்வலல்லவர்‌. அவரால்‌ எல்லாம்‌ 
கூடும்‌. கர்த்தருடைய 
வாக்குத்தத்தங்களெல்லாம்‌. 
இயேசுகிறிஸ்துவுக்குள்‌ ஆம்‌ 
ஆமென்‌ என்றும்‌ இருக்கிறது. 


கர்த்தர்‌ தாமே ஆபிராமை ஊர்‌ என்கிற 
கல்தேயருடைய பட்டணத்திலிருந்து கானான்‌ 


என்றும்‌, 


ந்தர்‌ || ஆகமங்களில்‌. ஆரசபைப்பத்ரி. அதிகமாய்‌ 
எழுதப்பட்டிருக்கிறது. ஆபிராம்‌. 
விக்கிரகங்களை ஆராதிக்க மறுந்ததற்தாக, 
அக்காலத்து ஜனங்கள்‌ அவரை எரிகிற 
அக்கினி சூளையிலே போட்டுவிட்டார்கள்‌. 
என்றும்‌. கர்த்தருடைய அற்புதமான 
வல்லமையினால்‌ அவர்‌ அக்கினி 
குளையிகிருந்து தப்லிக்கப்பட்டார்‌ என்றும்‌ 

சரித்திரம்‌ 


பூர்வகாலம்‌ முதலே 
தம்முடைய கிருபையையும்‌ 
வெளிப்படுத்தியிருக்கிறார்‌. 

கர்த்தருடைய கிருபையின்‌ 
அஸ்திபாரத்தில்‌ வளர்ந்தவர்‌. கர்த்தர்‌ 


அடையாளங்களாகவும்‌, 
இருக்கிறது. 





i THE 
TT 


“பெறப்பண்ணுகிறவராகிய நான்‌ 
பெறச்செய்யாமல்‌ இருப்பேனோ என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌; 
பிரசவிக்கப்பண்ணுகிறவராகிய நான்‌ 
பிரசவத்தைத்‌ தடுப்பனோ என்று உன்‌ 
தேவன்‌ சொல்லுகிறார்‌" (ஏசா 662) 


கர்த்தர்‌ ஆபிராமுக்கு 
அநேக நன்மைகளை 
சித்தமுள்ளவராகமிருக்கறார. 
அவரை ஊர்‌ என்கிற 
பட்டணத்திலிருந்து கானான்‌ 
அழைத்து வந்ததற்கு ஒரு தெய்வீக 
நோக்கமுண்டு. கானான்‌ தேசத்தை 
ஆபிராமுக்கு சுதந்தரமாகக்‌ கொடுக்கும்‌ 
பொருட்டே கர்த்தர்‌ அவரை இங்கே 
அழைத்து வந்திருக்கிறார்‌. 


ஆபிராம்‌ கானான்‌ தேசத்தை 
சாதாரணமாக  பெற்றுக்கொள்ளமாட்டார்‌. 
அதை சுதந்தரமாகப்‌ பெற்றுக்கொள்வார்‌. 
பிள்ளைகள்‌ தங்கள்‌ பெற்றோரின்‌ 
சொத்துக்களை சுதந்தரிப்பதுபோல, ஆபிராம்‌ 
கானான்‌. சுதந்தரமாகப்‌ 
பெற்றுக்கொள்வார்‌. கானான்‌ தேசம்‌. 
கர்த்தருக்குரியது. கர்த்தர்‌ 
நேசத்தை ஆபிராமுக்கு சுதந்தரமாகக்‌ 
கொடுக்கிறார்‌. கர்த்தர்‌ கொடுக்கும்‌. 
சுதந்தரம்‌ உறுதியானதாகவும்‌, 
நிச்சயமானதாகவும்‌ இருக்கும்‌. 


ஒவ்வொரு. 


தமக்குரிய 


கர்த்தர்‌ விசுவாசியின்‌ 
இருதயத்திலும்‌, டய 
தெய்வீசுதிட்டத்தின்‌ பிரகாரமாகவே கிரியை 
செய்கிறார்‌. கர்த்தர்‌ ஆபிராமை ஊர்‌ என்கிற. 
கல்தேயருடைய தேசத்திலிருந்து அழைத்து 
வந்ததற்கு ஒரு நோக்கமுண்டு. 
அதுபோலவே கர்த்தர்‌ விசுவாசிகளுடைய 
இருதயங்களில்‌ தம்முடைய தெய்வீக 
கிரியைகளை நடப்பிப்பதற்கும்‌ ஒரு 
நோக்கமுண்டு. 
தம்முடைய ஜனங்கள்‌ 
பரலோகத்திலே. 
பிரவேசிக்கவேண்டும்‌ 
கர்த்தருடைய திட்டம்‌. இதற்காகவே கர்த்தர்‌ 
தம்முடைய சித்தத்தின்‌ பிரகாரமாகவும்‌, 
திட்டத்தின்‌ பிரகாரமாகவும்‌ நம்மை 
வழிநடத்துகிறார்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆபிராம்‌ கர்த்தருடைய வாக்குத்தத்த 
வார்த்தைகளை கவனமாகக்‌ கேட்கிறார்‌. 
ஆனாலும்‌ கர்த்தர்‌ தம்முடைய 
வார்த்தைகளை அடையாளத்தினால்‌ 
உறுதிபண்ணவேண்டும்‌ என்று ஆபிராம்‌ 
எதிர்பார்க்கிறார்‌ 


ஆபிராம்‌ கர்த்தரை நோக்கி, 
கர்த்தராகிய ஆண்டவரே, நான்‌ அதைச்‌. 
சுதந்தரித்துக்கொள்வேன்‌ என்று எதினால்‌ 
அறிவேன்‌” (ஆதி 15:8) என்று கேட்கிறார்‌ 
ஆபிராம்‌ கர்த்தருடைய வார்த்தைகளை 
சந்தேகப்படவில்லை. அவர்‌ கர்த்தரை 
விசுவாசிக்கிறார்‌ (ஆதி 15:6). 
னாலும்‌ ஆபிராம்‌ தன்னுடைய 
வாசத்தைப்‌ -“ பலப்படுத்திக்கொள்ளவும்‌, 
உறுதிபண்ணிக்கொள்ளவும்‌ விரும்புகிறார்‌. 


ஆபிராம்‌ கர்த்தரிடத்தில்‌ அவிசவாச 
வார்த்தைகளைப்‌ பேசாமல்‌,  விசவாச 
வார்த்தைகளை ஜெபத்தோடு பேசுகிறார்‌. 
ஆபிராம்‌ கர்த்தரை நோக்கி, “கர்த்தராகிய 
ஆண்டவரே, என்‌ அவிசுவாசம்‌ என்னை 
விட்டு நீங்க எனக்கு உதவி செய்யும்‌" என்று 
பொருள்படுமாறு ஜெபம்பண்ணுகிறார்‌. 
பிராம்‌ கர்த்தருடைய வார்த்தையை 
விசுவாசித்தாலும்‌, அது நிறைவேறும்‌ 
என்பதற்கு ஒரு அடையாளத்தையும்‌ 
ஆபிராமுக்கும்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய 
அடையாளத்தினால்‌ 
உறுதிபண்ணும்போது, ஆபிராம்‌ தனக்கு 
வரும்‌ சோதனைகளை மேற்கொள்வதற்கு 
அது உதவியாயிருக்கும்‌. 


கர்த்தர்‌ கொடுக்கும்‌. 
ஆபிராமுக்கு 

a 
வர்த்திக்கப்பண்ணுவதற்கும்‌ 

ஆபிராம்‌ இதையெல்லாம்‌ 

நினைத்து, “கர்த்தராகிய 

நான்‌ அதைச்‌ 

சுதந்தரித்துக்கொள்வேன்‌ என்று எதினால்‌ 

அறிவேன்‌" என்று கர்த்தரிடத்தில்‌ கேட்கிறார்‌. 


கர்த்தர்‌ 


அடையாளம்‌ 


ஆபிராமிடம்‌ தமக்கு ஒரு 





i THE 
TT 


கர்த்தர்‌ ஆபிராமை நோக்கி, “மூன்று 
வயதுக்‌ கிடாரியையும்‌, மூன்று வயது 
'வொள்ளாட்டையும்‌, மூன்று வயது. 
ஆட்டுக்கடாவையும்‌, ஒரு காட்டுப்புறாவையும்‌, 
ஒரு புறாக்குஞ்சையும்‌, என்னிடத்தில்‌. 
கொண்டுவா” (ஆதி 159) என்று 
சொல்லுகிறார்‌. 


ஆபிராமும்‌ கர்த்தர்‌ தனக்கு சொன்ன 
பிரகாரம்‌ பலியை ஆயத்தம்பண்ணுகிறார்‌. 
ஆபிராம்‌ அவைகள்‌ எல்லாவற்றையும்‌: 
கர்த்தரிடத்தில்‌ கொண்டுவந்து. அவைகளை 
நடுவாகத்‌ துண்டித்து, துண்டங்களை 
ஒன்றுக்கொன்று எதிராக வைக்கிறார்‌; 
ஆபிராம்‌ பட்சிகளை  துண்டிக்கவில்லை. 
பறவைகள்‌ அந்த. உடல்களின்மேல்‌ 
இறங்குகிறது: ஆபிராம்‌ அவைகளை 
துரத்துகிறார்‌ (ஆதி 15201). 


கர்த்தருடைய 
வாக்குத்தத்தங்களைப்‌ 

கொண்டவர்கள்‌, தங்கள்‌ 
பலப்படவேண்டும்‌. அவர்கள்‌ கர்த்தருடைய 
வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியவேண்டும்‌. 
கர்த்தர்‌ ஏற்கெனவே ஏற்படுத்தியிருக்கிற 
நியமங்களின்‌ பிரகாரம்‌ அவரை சந்திப்பதற்கு 
தங்களை ஆயத்தம்பண்ணவேண்டும்‌ 


தமக்கு பலியை ஆயத்தம்பண்ணுமாறு 
கர்த்தர்‌ ஆபிராமுக்கு சொல்லுகிறார்‌. 
கர்த்தர்‌ சொன்ன எல்லாவற்றையும்‌ 
ஆமிராம்‌ அவரிடத்தில்‌ கொண்டு வருகிறார்‌. 
இந்தப்‌ பலியின்‌ மூலமாக கர்த்தர்‌ 
தனக்கு எவ்வாறு அடையாளத்தை 
வெளிப்படுத்துவார்‌ என்பது ஆபிராமுக்கு 
தெரியாது. ஆனாலும்‌ அவர்‌ கர்த்தருடைய 
வார்த்தைக்கு கீழ்ப்படிகிறார்‌. 


என்ன நடக்கப்போகிறது என்பது 
தெரியாமலேயே கர்த்தருடைய வார்த்தைக்கு 
கீழ்ப்படிவது ஆபிராமுக்கு புதியதல்ல. தான்‌ 
போகும்‌ தேசம்‌ எது என்று தெரியாமலேயே, 
ஆபிராம்‌ கர்த்தருடைய வார்த்தைக்கு 
கீழ்ப்படிந்து. ஊர்‌ என்னும்‌ கல்தேயருடைய 
பட்டணத்திலிருந்து புறப்பட்டுப்போனார்‌. 
ஆபிராம்‌ இதற்கு முன்பு கர்த்தருடைய 
வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததுபோல, இப்போதும்‌ 
கீழ்ப்படிகிறார்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆபிராம்‌ மூன்று வயது கிடாரியையும்‌ 
மூன்று வயது வெள்ளாட்டையும்‌, மூன்று 
வயது ஆட்டுக்கடாவையும்‌ நடுவாக 
துண்டித்து, துண்டங்களை ஒன்றுக்கொன்று 
எதிராக வைக்கிறார்‌. உடன்படிக்கைகளை 
உறுதிபண்ணுவதற்கு இதுபோல செய்வது 
வழக்கம்‌. 


என்‌ முகத்துக்குழுன்‌ பண்ணின 
உடன்படிக்கையின்‌ வார்த்தைகளை 
நிறைவேற்றாமல்‌, என்‌ உடன்படிக்கையை 
மீறின மனுஷரை நான்‌ துண்டங்களின்‌. 
நடுவாகக்‌ கடந்துபோகும்பூ அவர்களை 
இரண்டாகத்‌ துண்டித்த 
கன்றுக்குட்டியைப்போல்‌ ஆக்குவேன்‌. 


கன்றுக்குட்டியின்‌ துண்டுகளின்‌ நடுவே 
கடந்துபோன யூதாவின்‌ பிரபுக்களையும்‌, 
எருசலேமின்‌ பிரபுக்களையும்‌, 
பிரதானிகளையும்‌, ஆசாரியர்களையும்‌, 
தேசத்தின்‌ சகல ஜனங்களையும்‌ அப்படிச்‌ 
செய்து, நான்‌ அவர்களை அவர்கள்‌ 
சத்துருக்களின்கையிலும்‌, அவர்கள்‌ 
பிராணனை வாங்கத்தேடுகிறவர்களின்‌. 
கையிலும்‌ ஒப்புக்கொடுப்பேன்‌: அவர்களுடைய 
பிரேதம்‌ ஆகாயத்தின்‌ பறவைகளுக்கும்‌ 
பூமியின்‌ மிருகங்களுக்கும்‌ இரையாகும்‌" 
(எரே 3418-20). 


ஆபிராம்‌. 
செய்யப்பட்ட துபோல, 
ஒன்றுக்கொன்று எதிராக வைக்கிறார்‌. 
ஆனாலும்‌ கர்த்தருடைய வெளிப்பாடு 
எப்போதும்‌ ஒன்றுபோலிருப்பதில்லை. அவர்‌ 
தமக்கு சித்தமானவேளையிலே, தமக்கு 
சித்தமான பிரகாரம்‌. தம்மை 
வெளிப்படுத்துகிறார்‌. 

பிராம்‌ ன்டங்களை 
என்று எதிராக வைத்தவுடனேயே 
பிரசன்னம்‌ அங்கு 
அவர்‌ கர்த்தருடைய 
காத்திருக்கிறார்‌. 
அதிகரிக்கிறது. 
எதிர்பார்ப்பும்‌ 
பட்சிகளை 
கிடாரியையும்‌, 
ஆட்டுக்கடாவையும்‌ 
துண்டித்து, 
எதிராக 


பூர்வகாலத்தில்‌ 


துண்டங்களை 


ஒன்றுக்‌! 
கர்த்தருடைய 
வெளிப்படவில்லை. 
பிரசன்னத்திற்காக 
காத்திருக்கும்‌. 
ஆகையினால்‌ 
அதிகரிக்கிறது. 
தண்டிக்கவில்லை. 
வெள்ளாட்டையும்‌, 
மாத்திரமே நடுவாக 
துண்டங்களை ஒன்றுக்கொன்று 
வைத்திருக்கிறார்‌. 


நேரம்‌ 
ஆபிராமின்‌ 
ஆபிராம்‌. 





i FTE 
WEFT 


கர்த்தருடைய பிரசன்னம்‌ 
வெளிப்படுவதற்கு தாமதமாயிற்று. அப்போது 
பறவைகள்‌ அந்த. உடல்களின்மேல்‌: 
இறங்குகிறது. ஆபிராம்‌ அவைகளைத்‌ 


மனதிலே ஏற்படலாம்‌. 


ஆபிராம்‌ 
துரத்தின துபோல, 
சிந்தனைகளை 

தூரத்தவேண்டும்‌. 


வீணான சிந்தனைகள்‌ நமக்குள்‌ வராதவாறு, 
அவற்றை அகற்றவேண்டும்‌. 
கர்த்தருடைய சமுகத்திலே எந்தவிதமான 
இடையூறுபில்லாமல்‌, அவரோடு 
ஐக்கியமாயிருக்கவேண்டும்‌. 


அந்நிய தேசத்தில்‌ ஆபிராமின்‌ 
சந்ததியார்‌ 
ஆதி 1512-16 


ஆதி. 15:12. சூரியன்‌ 
அஸ்தமிக்கும்போது, ஆபிராமுக்கு. 
அயர்த்த தித்திரை வந்தது; திகிலும்‌: 
காரிருளும்‌ அவனை மூடிக்கொண்டது. 


ஆதி 1519. அப்பொழுது அவர்‌ 
ஆபிராமை நோக்கி: உன்‌ சந்ததியார்‌ 
தங்களுடையதல்லாத அத்திய 
தேசத்திலே. பரதேசிகவாயிருத்து, 
அத்தேசுத்தாரைச்‌ சேவிப்பார்கள்‌. 
என்றும்‌, அவர்களால்‌ நானூறு வருஷம்‌ 
உபத்திரவப்படுவார்கன்‌ என்றும்‌, நீ 
நிச்சயமாய்‌ அறியக்கட வாய்‌. 


ஆதி 1504. இவர்கள்‌ சேவிக்கும்‌ 
ஜாதிகளை நான்‌ நியாயத்‌ தீர்ப்பேன்‌; 
பின்பு மிகுத்த பொருன்களுடனே 
புறப்பாட்டு வருவார்கள்‌. 

ஆதி 1515. நீ சமாதாணத்தோடே 
உன்‌ பிதாக்கனிடத்தில்‌ சேருவாய்‌; 
நல்ல முதிர்வயதிலே 
அடக்கம்பண்ணப்படுவாய்‌.. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆதி 15:16. நாலாம்‌ தலைமுறையிலே 
அவர்கள்‌ இவ்விடத்துக்குத்‌ திரும்ப 
வருவார்கள்‌; ஏனென்றால்‌ 
எமோரியருடைய அக்கிரமம்‌ இன்னும்‌ 
'திறைவாகவில்லை என்றார்‌. 


ஆபிராமின்‌ சந்ததியைப்பற்றி கர்த்தர்‌ 
அவருக்கு வெளிப்படுத்துகிறார்‌. அவர்கள்‌ 
மூலமாக கர்த்தருடைய சித்தம்‌ நிறைவேறும்‌. 
வருங்காலத்தில்‌ ஆபிராமின்‌ சந்ததியாருக்கு 
ட்‌ என்பதையும்‌ 

அவருக்கு 


ஆபிராம்‌ மிருகங்களை நடுவாக 
துண்டித்து, துண்டங்களை ஒன்றுக்கொன்று 
எதிராக வைத்து, அந்த உடல்களின்மேல்‌ 
இறங்கின பறவைகளை 
தூரத்திக்கொண்டிருக்கிறார்‌. கர்த்தருடைய 
பிரசன்னம்‌ வெளிப்படுவதற்கு தாமதமாயிற்று, 
சூரியன்‌ அஸ்தமிக்கும்‌ நேரம்‌ 
வந்துவிடுகிறது. அப்போது ஆபிராமுக்கு 
ந்த நித்திரை வருகிறது. திகிலும்‌ 
ம்‌ அவரை மூடிக்கொள்கிறது 

(ஆதி 1512 


சூரியன்‌ அஸ்தமிக்கும்‌ நேரம்‌ என்பது, 
அந்திப்பலி செலுத்தப்படும்‌ நேரமாகும்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய ஆறுதலான திட்டங்களை, 
தம்முடைய ஜனத்திற்கு வெளிப்படுத்துவதற்கு 
முன்பாக, அவர்களை எதிர்பார்ப்போடு 
காத்திருக்கச்‌ செய்கிறார்‌. கர்த்தருடைய ஜனம்‌ 
விசுவாசத்தில்‌ பலப்படவேண்டும்‌. அவர்கள்‌ 
தங்கள்‌ விசுவாசத்தில்‌ உறுதியாய்க்‌ 
குட்டியெழுப்பப்படவேண்டும்‌. 


ம்முடைய ஜெபத்திற்கு கர்த்தர்‌ உடனே 

தராமல்‌, 'தாமதம்பண்ணலாம்‌. 
நமக்கு 
உடனே நிறைவேறாமல்‌, மெதுவாக 
நிறைவேறலாம்‌. அவை தாமதமாக 
வந்தாலும்‌, மெதுவாக வந்தாலும்‌ அவை 
நிச்சயமாகவே வரும்‌. கர்த்தருடைய 
வார்த்தை நிச்சயமாய்‌ நிறைவேறும்‌. 


ந 
பதில்‌ 
கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள்‌ 





ழ்‌ நள 
யாய 


சூரியன்‌ அஸ்தமிக்கும்போது 
ஆபிராமுக்கு அயர்ந்த நித்திரை வருகிறது. 
இது சரீர களைப்பினால்‌ வரும்‌ சாதாரண 
நித்திரையல்ல. தேவனுடைய தெய்வீக 
சித்தத்தின்‌ பிரகாரமாக, ஆபிராமுக்கு 
வந்திருக்கிறது. 

முழுசரீரமும்‌ 


அப்போது 
ஆபிராமின்‌ ஆத்துமா விழிப்போடிருக்கிறது. 
அவருடைய ஆத்துமா கர்த்தரோடு 
ஐக்கியமாமிருக்கவும்‌, அவரோடு 
சம்பாஷணை பண்ணவும்‌ 
ஆயத்தமாயிருக்கிறது. 


ஆபிராமுக்கு அயர்ந்த நித்திரை 
வந்தபோது, அவருடைய மனது தனியா. 
வேறுபிரிக்கப்பட்டிருக்கிறது. 
தேவனுக்குத்‌ 
அர்ப்பணித்த 
ஆபிராமால்‌ இப்போது கர்த்தரை 
காணமுடியும்‌. அவருடைய சப்தத்தை மட்டுமே 
கேட்க முடியும்‌. தேவன்‌ ஆபிராமோடு 
ஏற்படுத்திய உடன்படிக்கை மெய்யாய்‌. 
இருக்கிறது. 


பிராமுக்கு 
வந்தபோது, த லும்‌ காரிருளும்‌ 
மூடிக்கொள்கிறது. காரிருளோடு திகிலும்‌ 
சேர்ந்து வருகிறது. இதனால்‌ ஆபிராமின்‌ 
ஆவிமிலே பயமும்‌, கலக்கமும்‌, திகிலும்‌ 
உண்டாயிற்று. ஆபிராம்‌ 


அமர்ந்த 


ஆரம்பம்‌. நம்முடைய ஆலியிலே, கர்த்தர்மீது 
பரிசுத்தமான பயம்‌ ஏற்படவேண்டும்‌. அந்த 
பயம்‌ பரிசுத்தமான சந்தோஷத்தை 
அனுபவிப்பதற்கு நம்முடைய ஆத்துமாவை 
ஆயத்தம்பண்ணும்‌. 


த்தனத்தின்‌ ஆவி, புத்திர 
கலகத்தின்‌. ஆவியையும்‌, விடுதலையின்‌ 
ஆவியையும்‌ 
நம்மை 


விடுதலையாகப்போகும்‌ நாளை ஆவலோடும்‌. 
வாஞ்சையோடும்‌ எதிர்பார்த்து 
காத்துக்கொண்டிருப்பார்கள்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தம்முடைய  ஜனத்தோடு 
நடப்பித்துக்கொண்டேயிருப்பார்‌ 
ஆபிராமுக்கு அயர்ந்த நித்திரை வந்தபோது, 
திகிலும்‌ காரிருளும்‌ அவரை 
மூடிக்கொள்கிறது. இவை எகிப்தின்‌ 
அடிமைத்தன; அடையாளம்‌. 
இஸ்ரவேல்‌. புத்திரர்‌ எகிப்தின்‌ 
அடிமைத்தனத்தில்‌ பாடுகளை அனுபவித்த 
பின்பு. அவர்கள்‌ விடுவிக்கப்பட்டு, 
தல்‌ தேசத்தை சுதந்தரிப்பார்கள்‌. 


கர்த்தர்‌ 


மண்டிக்‌ 
காரிருளும்‌ நீங்கும்போது, 
வெளிச்சமும்‌ உண்டாகும்‌. 


கர்த்தர்‌ 
சந்ததியார்‌ 
தேசத்திலே 


ஆபிராமை நோக்கி, 
தங்களுடையதல்லாத 
பரதேசிகளாயிருந்து, 
அத்தேசத்தாரைச்‌ சேவிப்பார்கள்‌ என்றும்‌, 
அவர்களால்‌ நானூறு வருஷம்‌ 
உபத்திரவப்படுவார்கள்‌ என்றும்‌, நீ நிச்சயமாய்‌ 
அறியக்கடவாய்‌' (ஆதி 1543) என்று 
சொல்லுகிறார்‌. 
வாக்குத்தத்தம்பண்ணப்பட்ட 
உபத்திரவப்படுகிற 
இதை 


சந்ததி, 
சந்ததியாயும்‌ இருக்கும்‌. 
ஆபிராம்‌. புரிந்துகொள்ளவேண்டும்‌. 
கர்த்தர்‌  வாக்குப்பண்ணுகிற சந்ததிக்கு 
வரும்‌ பாடுகளைப்பற்றி, ந 
வனப்பகுதியில்‌ 
வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. 
ஆபிராமின்‌ 
ங்களுடையதல்லா, 
தேசிகளாிருப்பார்கக்‌. 
சுதந்தரவாளிகளாகயிருக்கிற நாம்‌, 
முதலாவதாக. இந்தப்‌ பூமியிலே 
பரதேசிகளாயிருப்போம்‌. இந்தப்‌ பூமி நமக்கு 
சொந்தமான தேசமல்ல. இது நாம்‌ 
பரதேசியாய்‌ தங்கியிருக்கிற தேசம்‌. 
பரமதேசமே நமக்கு நிலையான தேசம்‌. 


கபக்‌ சந்ததியார்‌ 


அதத்‌ 

கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
சாபத்தை அனுபலிப்பார்கள்‌. 
கர்த்தருடைய 
பெற்றுக்கொள்வார்கள்‌. 


சந்ததியார்‌ 
அந்நிய தேசத்திலே. 
பரலோகத்திற்கு 


அந்நிய 


கானானியர்கள்‌ 
எபிரெயர்களோ 
ஆசிர்வாதத்தைப்‌ 





f= THE 
TT 


ஆபிராமின்‌ சந்ததியார்‌ அந்நிய 
தேசத்தாரால்‌ நானூறு வருஷம்‌: 
உபத்திரவப்படுவார்கள்‌. ஆபிராமின்‌: 
சந்ததியார்‌ யாரை சேவிக்கிறார்களோ, 
அவர்கள்‌  ஆமிராமின்‌  சந்ததியாரை 
உபத்திரவப்படுத்துவார்கள்‌. 


அப்படியே அவர்களைச்‌ சுமைசுமக்கிற 
வேலையினால்‌ ஒடுக்கும்படிக்கு, அவர்கள்மேல்‌ 
விசாரணைக்காரரை வைத்தார்கள்‌; 
அப்பொழுதுஅவர்கள்‌  பார்வோனுக்காகப்‌ 
பித்தோம்‌, ராமசேஸ்‌ என்னும்‌ பண்டசாலைப்‌ 
பட்டணங்களைக்‌ கட்டினார்கள்‌" (யாத்‌ 111) 


ஆபிராமின்‌ சந்ததியார்‌ நானூறு 
வருஷம்‌ உபத்திரவப்படுவார்கள்‌. நானூறு 
வருஷம்‌ என்பது நீண்டகாலம்‌. ஆனாலும்‌ 
ஆபிராமின்‌ சந்ததியாருடைய 
உபத்திரவத்திற்கும்‌, ஒரு முடிவு காலம்‌ 
நியமிக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள்‌ நானூறு 
வருஷம்‌ மாத்திரமே உபத்திரவப்படுவார்கள்‌. 
ஆபிராமின்‌ சந்ததியார்‌ 
உபத்திரவப்பட்டாலும்‌, அவர்களை 
உபத்திரவப்படுத்துகிறவர்கள்மீது, 
கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு 
(இவர்கள்‌ சேவிக்கும்‌ ஜாதிகளை நான்‌ 
நியாயந்தர்ப்பேன்‌' (ஆதி 1544) என்று 
சர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ கர்த்தர்‌ அனுமதிக்கும்‌ 
காலம்‌ வரையிலும்‌, 
கர்த்தருடைய 
உபத்திரவப்படுத்துவார்கள்‌. 
கர்த்தருடைய 
அவருடைய ஜனத்தார்மீது தங்கியிருக்கும்‌. 
ஏற்ற வேளை வரும்போது. கர்த்தர்‌ 
தம்முடைய ஜனத்தை த 
பாடுகளுக்கும்‌, வேதனைகளுக்கும்‌ 
நீங்கலாக்கி விடுவிப்பார்‌. 


வரும்‌. 


“துன்மார்க்கன்‌ நீதிமானுக்கு 
விரோதமாய்த்‌ தீங்கு நினைத்து, அவன்‌ 
பேரில்‌ பற்கடிக்கிறான்‌. ஆண்டவர்‌ 
அவனைப்பார்த்து நகைக்கிறார்‌; அவனுடைய 
நாள்‌ வருகிறதென்று காண்கிறார்‌” 
(சங்‌ 378273). 

-ஆபிராமின்‌ சந்ததியார்‌ அந்நிய 
தேசத்திலே, நானூறு வருஷம்‌: 
உபத்திரவப்பட்டாலும்‌, பின்பு அவர்கள்‌ 
மிகுந்த பொருள்களுடனே புறப்பட்டு 
வருவார்கள்‌. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
எகிப்தின்‌ அடிமைத்தனத்திலிருந்து. 
விடுவிக்கப்படுவார்கள்‌ என்று கர்த்தர்‌ 
முன்னறிவிக்கிறார்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


பிராமின்‌ சந்ததியார்‌ அந்நிய 
தேசத்திலே உபத்திரவப்படுத்தப்பட்டாலும்‌, 
அந்த தேசத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு 
வெளியேறும்‌ போது. அவர்கள்‌ 
செழித்திருப்பார்கள்‌. அவர்கள்‌ மிகுந்த 
பொருள்களுடனே, அந்நிய தேசத்திலிருந்து 
புறப்பட்டு வருவார்கள்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
ஒடுக்குகிறவர்களை 
ஒடுக்குகிறவர்களுக்கு 
ஒடுக்கப்படுகிறவர்கள்‌ 


ஜனத்தை 
நியாயந்தீர்ப்பார்‌. 
வரும்‌. 
மீட்கப்படுவார்கள்‌. 
ஆபிராமின்‌ 
தேசத்தில்‌ 


சந்ததியார்‌ 


ஒடுக்கப்பட்டாலும்‌, 


அந்நிய 
கர்த்தர்‌ 
அவர்களுக்கு 
ஐசுவரியத்தைக்‌ கொடுக்கிறார்‌ 
ஆபிராமின்‌ சந்ததியாருக்கு நல்ல 
வாக்குப்பண்ணுவது 
அவர்களுக்கு திரளான 
வாக்குப்பண்ணுகிறார்‌. 
பொருள்களுடனே 
என்று கர்த்தர்‌ 


அவர்களை ஆசீர்வதிக்கிறார்‌. 
திரளான 


புறப்பட்டு வருவார்கள்‌ 
சொல்லுகிறார்‌. 
சந்ததியார்‌ 


பிராமின்‌ 
நேத்தி தது ட ஈமம்‌ 
உபத்திரவப்படுவார்கள்‌ அதன்‌ பின்பு 
அவர்கள்‌ நாலாம்‌ தலைமுறையிலே கானான்‌ 
தேசத்திற்கு திரும்ப வருவார்கள்‌ (ஆதி 15:16) 
அவர்கள்‌ எகிப்து தேசத்திலிருந்து 
விடுவிக்கப்படுவது மாத்திரமல்ல, அவர்கள்‌ 
கானான்‌ தேசத்திற்கும்‌ திரும்ப வருவார்கள்‌. 
கர்த்தர்‌ இந்த வார்த்தைகளை 
ஆரரமக்கு சொத்‌ அவர்‌ 
இப்போ, கானான்‌ 
தேசத்திலிரக்கிறா்‌ ஆபிராமின்‌ சந்ததியார்‌ 
அந்நிய தேசத்திற்கு சிறைப்பட்டுப்‌ 
போனாலும்‌, கானான்‌ தேசத்திற்கு 
திரும்பவும்‌ வருவார்கள்‌. 


அந்நிய 


கர்த்தர்‌ ஆபிராமையும்‌, அவருடைய 
ஆயுசுகாலத்தையும்‌ ஆசீர்வதிக்கிறார்‌. 
கர்த்தர்‌ ஆபிராமை நோக்கி, “நீ 
சமாதானத்தோடே உன்‌ பிதாக்களிடத்தில்‌ 
சேருவாய்‌, நல்ல முதிர்வயதிலே 
அடக்கம்பண்ணப்படுவாய்‌' (ஆதி 1545) 
என்று சொல்லுகிறார்‌. 





i THE 
TT 


. தன்‌! A சந்ததியாருக்கு 
நடக்கப்போகிற 


சம்பவங்களை தன்‌ 
கண்களால்‌ பார்ப்பதற்கு முன்பாகவே, 
ஆபிராம்‌ மரித்துப்போவார்‌. அவர்‌ 
சமாதானத்தோடே தன்னுடைய 
பிதாக்களிடத்தில்‌ சேருவார்‌. ஆபிராம்‌ நல்ல 
முதிர்வயதிலே. அடக்கம்பண்ணப்படுவார்‌. 
தன்னுடைய சந்ததியார்‌ அந்நிய தேசத்திலே. 
பரதேசிகளாயிருந்து, அத்தேசத்தாரை 
சேவிப்பதையும்‌, அவர்களால்‌ நானூறு வருஷம்‌ 
உபத்திரவப்படுவதையும்‌ ஆபிராம்‌ 
பார்க்கமாட்டார்‌. தன்னுடைய சந்ததியாருக்கு 
தீங்கு முன்பாகவே. 
ஆபிராம்‌. இந்தப்‌ பூமியிலிருந்து 
எடுத்துக்கொள்ளப்படுவார்‌. 


“நீதிமான்‌ மடிந்துபோகிறான்‌, ஒருவரும்‌ 
அதை மனதில்‌ வைக்கிறதில்லை; 
புத்திமான்கள்‌ எடுத்துக்‌ 
கொள்ளப்படுகிறார்கள்‌, ஆனாலும்‌ 
தீங்குவராததற்குமுன்னே நீதிமான்‌ எடுத்துக்‌ 
கொள்ளப்படுகிறான்‌ என்பதைச்‌ சிந்திப்பார்‌ 
இல்லை" (ஏசா 57.1) 


பிராம்‌ சமாதானத்தோடே தன்‌ 
பதாக்களிடத்தில்‌ செத்தார்‌! அகலங்கள்‌ 
மரணம்‌ நியமிக்கப்பட்டிருப்பதுபோல, 
ஆபிராமுக்கும்‌ நியமிக்கப்பட்டிருக்கிறது. 
பரலோகத்திற்கு, 
பாத்திரவான்‌களாயிருக்கிறவர்களுக்கும்‌ 
பரலோகத்தின்‌ சிநேகிதர்களுக்கும்‌, 
நியமிக்கப்பட்ட காலத்தில்‌ மரணம்‌ 
மரணத்திற்கு யாரும்‌ தப்பிக்க முடியாது. 


நீதிமான்கள்‌ தங்கள்‌ சரீர மரணத்தைப்‌ 
பார்த்து பயப்படமாட்டார்கள்‌. அவர்கள்‌ 
தாங்களாகவே முன்வந்து, தங்களுடைய 
ஜீவனை கர்த்தருடைய கரத்தில்‌ 
ஒப்புக்கொடுப்பார்கள்‌. அவர்கள்‌ மரிப்பதற்கு 
எப்போதும்‌. ஆயத்தமாயிருப்பார்கள்‌. 
மரித்துப்போகவேண்டும்‌ என்று 
யாரும்‌ கட்டாயம்பண்ண 


சமாதானத்தோடே 
சேருவார்கள்‌. 


நம்முடைய முற்பிதாக்கள்‌ கர்த்தருக்கு 
பயந்து ஜீவித்தவர்களாகமிருந்தால்‌, நாம்‌ 
மரித்த பின்பு சமாதானத்தோடே 
அவர்களிடத்தில்‌ சேருவோம்‌. அவர்கள்‌ 
நமக்கு முன்னால்‌ போயிருக்கிறார்கள்‌. நாம்‌ 
அவர்களுக்கு பின்னால்‌ போய்ச்சேருவோம்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பரலோகத்தில்‌ 

முதற்பேறானவர்களின்‌ 
சனனி த்திற்கும்‌, 
நியாயாதிபதியாகிய 
ப்‌ 
ஆவிகளினிடத்திற்கும்‌, 
உடன்படிக்கையின்‌ 
இயேசுவினிட த்திற்கும்‌, 
இரத்தம்‌ 1 
நன்மையானவைகளைப்‌ பேசுகிற இரத்தமாகிய 
தெளிக்கப்படும்‌ இரத்தத்தினிடத்திற்கும்‌ வந்து 
சேர்ந்தீர்கள்‌" (எபி 12:23,24). 


பேரெழுதியிருக்கிற 
சர்வசங்கமாகிய 
யாவருக்கும்‌ 
தேவனிடத்திற்கும்‌, 
நீதிமான்களுடைய 


பது 
மத்தியஸ்தராகிய 


கர்த்தர்‌ ஆபிராமுக்கு சமாதானத்தை 
கட்டளையிடுகிறார்‌. ஆபிராம்‌ தன்னுடைய 
ஜீவியகாலமெல்லாம்‌ சமாதானத்தோடிருப்பார்‌ 
ஆபிராம்‌ எங்குபோனாலும்‌ சத்தியமும்‌ 
சமாதானமும்‌ அவரை பின்தொடரும்‌. அவர்‌ 
தேவனோடு சமாதானமாயிருப்பார்‌ 
தேவனோடு சமாதானமாமிருப்பதே நமக்கு 
நித்திய சமாதானம்‌. அதுவே நிச்சயமான 
சமாதானம்‌. கர்த்தர்‌ நித்திய சமாதானத்தை 
ஆபிராமுக்கும்‌, அவருடைய சந்ததியாருக்கும்‌ 
வாக்குப்பண்ணுகிறார்‌. 


“அப்பொழுது எசேக்கியா ஏசாயாவை 

நோக்கி: நீர்‌ சொன்ன கர்த்தருடைய 

வார்த்தை நல்லதுதான்‌ என்று சொல்லி, என்‌ 

நாட்களிலாவது சமாதானமும்‌ உண்மையும்‌ 

இருக்குமே என்றான்‌" (2இராஜா 20:19), 
ஆபிராம்‌. நல்ல 


முதிர்வயதிலே. 

அடக்கம்பண்ணப்படுவார்‌. அவர்‌ 

சமாதானத்தோடே ப மாத்‌ 
மதிப்போடும்‌ 


மல்ல, 
மரியாதையோடும்‌ 


ஆயுசுகாலத்தை பூரணமாய்‌ 

கர்த்தருக்கு முழுமையாய்‌ ஊழியம்‌ 
செய்கிறார்கள்‌. இந்தப்‌ பூமியில்‌ நம்முடைய 
ஆயுககாலம்‌ பூரணமாயிருக்கும்போது, 
கர்த்தரை நம்பி நன்மை செய்வதற்கு நமக்கு 
அநேக வாய்ப்புக்கள்‌ கிடைக்கும்‌. அந்த 
வாய்ப்புக்‌ லாம்‌. கர்த்தருடைய 
நாமமகிமைக்காகவும்‌, அவருடைய 
பரிசுத்தவான்களின்‌ பிரயோஜனத்திற்காகவும்‌ 
நாம்‌ பயன்படுத்தவேண்டும்‌. 





f= THE 
TT 


“உன்‌ சந்ததியார்‌ தங்களுடையதல்லாத 
அந்நிய தேசத்திலே பரதேசிகளாயிருந்து, 
அத்தேசத்தாரைச்‌ சேவிப்பார்கள்‌ என்றும்‌. 
அவர்களால்‌ நானூறு வருஷம்‌ உபத்திரவப்‌ 
படுவார்கள்‌ என்றும்‌, நீ நிச்சயமாய்‌ அறியக்‌ 
கடவாய்‌...” (ஆதி 154346) என்பது 
தீர்க்கதரிசன வாக்கியம்‌. 


ஆபிரகாமின்‌ சந்ததியார்‌ அந்நிய 
தேசத்தில்‌ இன்னும்‌ நானூறு வருஷங்கள்‌ 
தங்கியிருப்பார்கள்‌. இஸ்ரவேலை 
ஒடுக்கியதற்காக எகிப்து தண்டிக்கப்படும்‌. 
இஸ்ரவேலர்‌ மிகுந்த ஜசுவரியங்களைப்‌ 
பெற்றுக்‌ கொள்வார்கள்‌. ஆபிரகாம்‌ நல்ல 
முதிர்‌ வயதிலே அடக்கம்‌ பண்ணப்படுவார்‌. 
ஆபிரகாமின்‌. சந்ததியார்‌ நான்காம்‌. 
தலைமுறையில்‌ எகிப்தை விட்டு வெளியேறி 
எமோரியரை ஜெயிப்பார்கள்‌. 
க்கத்‌ தீர்க்கதரிசனம்‌ முழுவதும்‌ 
சுவா கியோரின்‌ 
தக ர இஸ்ரவேல்‌ தேசத்தாருடைய 
வனாந்தர யாத்திரையின்போதும்‌, கானான்‌ 
தேசத்தில்‌ குடியேறியபோதும்‌ நிறைவேறிற்று. 
(யாத்‌ 7:1-14:31; எண்‌ 21:21-25: யோசு 12). 


ஆபிரகாமின்‌ சந்ததியார்‌ எகிப்து 
தேசத்தில்‌ 215 வருஷங்களுக்குப்‌ 
பரதேசிகளாய்த்‌ தங்கியிருப்பார்கள்‌. 
(ஆதி 120-20; i 
ஆதி 150304; ஆதி 
21:22-34; ஆதி 
5; ஆதி 28:10: ஆதி 29:1 ஆதி 
ஆதி 35:6; ஆதி 37:1; ஆதி 463- 
7; ஆதி 47:27; ஆதி 50:22-26 ; யாத்‌ 1-12; 
எபி 11:8-10). 


ஈசாக்கு பெரியவனாகி, ஆபிரகாமின்‌ 
சுதந்தரவாளியாக உறுதிபண்ணப்படுகிறான்‌. 
இஸ்மவேல்‌ வெளியே  அனுப்பப்படுகிறான்‌. 
இக்காலத்தில்‌ ஈசாக்கின்‌ வயது ஐந்து. 
ஆதி 1513, அப்‌ 7:6 ஆகிய வசனங்களில்‌ 
நானூறு வருஷம்‌ என்று கூறப்பட்டிருப்பது, 
ஈசாக்கு சுதந்தரவாளியாக 
உறுதிபண்ணப்பட்ட நாளிலிருந்து கணக்கில்‌ 
எடுத்துக்கொள்ளப்படுகிறது. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


வேறுசில வசனங்களில்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனங்கள்‌ எகிப்தில்‌ 430 வருஷங்கள்‌ 
பரதேசிகளாய்த்‌ தங்கியிருப்பார்கள்‌ 
என்று கூறப்பட்டிருக்கிறது. (யாத்‌ 12:40; 
கலா 314-17) ஈசாக்கின்‌ ஐந்து வயதும்‌, 
பிறப்பிற்கு முன்பு 25 

இதில்‌ கூட்டி கணக்கில்‌ 
கொள்ளப்பட்டிருக்கிறது. 

ஆபிரகாம்‌... கானானில்‌ 

புறப்பட்டுப்‌ போனார்‌ 


தங்கியிருப்பார்கள்‌ 
வசனங்களில்‌: 
அதற்கான 
வருமாறு: 
1. ஆபிரகாமின்‌ 75 
வயதிலிருந்து ஈசாக்கின்‌ 
வரையிலும்‌ - 25 வருஷங்கள்‌ 
2. ஈசாக்கின்‌ பிறப்பிலிருந்து 
யாக்கோபின்‌ பிறப்பு வரையிலும்‌ 
(ஆதி 25:26) - 60 வருஷங்கள்‌ 
3. யாக்கோபின்‌: பிறப்பிலிருந்து 
அவருடைய வரையிலும்‌ 
(ஆதி 47:28) - 


4. யாக்கோபின்‌ 
யோசேப்பின்‌ 


சொல்லப்பட்டிருக்கிறது. 
காலஅட்டவணையின்‌ விவரம்‌ 


வது. 
ப்பு 


மரணம்‌ 
147 வருஷங்கள்‌ 
மரணத்தி: 
பிறப்பு வரை 
ஆதி 44:46. ஆதி 47:28; 


(யாத்‌ 12:40; 
- 144 வருஷங்கள்‌ 
மொத்தம்‌ - 430 வருஷங்கள்‌ 


கலா 314-17) 


நானூறு வருஷம்‌ என்பது. 
ஆபிரகாமின்‌ தத்தி 
வித்தாகவும்‌ ஈசாக்கு உறுதிபண்ணப்பட்ட 
நாளிலிருந்து நானூறு வருஷம்‌. அது 
வரையிலும்‌ ஆபிரகாமிற்கு 
அதிகாரப்பூர்வமாகிய வித்து இல்லை. 
(அப்‌ 7:6). 





i FTE 
TT 


“இவர்கள்‌ சேவிக்கும்‌ 
நான்‌ நியாயந்தீர்ப்பன்‌" என்று 
சொல்லுகிறார்‌. இந்த வாக்கியம்‌ 
யாத்‌ 7-14 ஆகிய அதிகாரங்களில்‌ 
கூறப்பட்டிருக்கும்‌ வாதைகளைக்‌ குறிக்கும்‌. 


ஜாதிகளை: 
கர்த்தர்‌ 


கர்த்தர்‌ ஆபிராமை நோக்கி, “நாலாம்‌ 
தலைமுறையிலே அவர்கள்‌ இவ்விடத்துக்குத்‌ 
திரும்ப வருவார்கள்‌; ஏனென்றால்‌ 
எமோரியருடைய அக்கிரமம்‌ இன்னும்‌ 
நிறைவாகவில்லை' (ஆதி 1546) என்று 
சொல்லுகிறார்‌. 

“எமோரியருடைய அக்கிரமம்‌" என்பது 
கானானியருடைய பாவங்களைக்‌ குறிக்கும்‌. 
எமோரியர்‌ அழிக்கப்படவேண்டியவர்கள்‌. 
கானனியருடைய பாவங்களின்‌ விவரம்‌ 
வருமாறு: 

ஓரினச்சேர்க்கை 

ஆதி 191-29; 
லேவி 20:13) 


13413; 
18:22-30; 


(ஆதி 
லேவி 


தனக்கு நெருங்கின இனமாகிய 
ஒருத்தியோடு சேருதல்‌ (லேவி 18:6-30; 
லேவி 20:12-23) 


சூதகஸ்திரீயோடே சயனித்தல்‌ 
(லேவி 18:19-30 லேவி 20:18-23) 


விபசாரம்‌ (லேவி 18:20-30; 


லேவி 20:10-23) 


விக்கிரகாராதனை (லேவி 
லேவி 20:2-5: உபா 12) 


18:21-30; 


தேவனுடைய நாமத்தைப்‌ பரிசுத்தக்‌ 
குலைச்சலாக்குதல்‌. (லேவி 18:21-30) 


மிருகத்தோடே புணருதல்‌ 
(லேவி 18:23-30; லேவி 20:15-23) 
சூனியம்‌. 

உபா 189-14) 
வேசித்தனம்‌. 

(லேவி 20:1-23) 


(லேவி 20:623;. 


பண்ணுதல்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


10. பெற்றோரை 
(லேவி 20:9-23) 


11. கொலைபண்ணுதல்‌ 
உபா 189-10) 


(உபா 12:31; 


12. திருடுதல்‌ (லேவி 1911-13 


லேவி 20:23) 


13. பொய்கூ, 


ல்‌ (லேவி 19:1-16 
லேவி 20:23). 


கர்த்தர்‌ ஆபிராமோடு பண்ணின 
உடன்படிக்கை 
ஆதி 1517-21 


1507. சூரியன்‌ அஸ்தமித்து 
காரிருள்‌ உண்டானயின்பு, இதே, 
புகைகிற சூனையும்‌, அந்தத்‌. 
துண்டங்களின்‌ நடுவே கடத்துபோகிற 
அக்கினிஜுவாலையும்‌ தோன்றின. 


ஆதி 1518. அந்நானிலே கர்த்தர்‌ 
ஆபிராமோடே உடன்படிக்கையண்ணி, 
எகிப்தின்‌ நதிதுவக்கி ஐபிராத்து நதி 
என்னும்‌ பெரிய நதிமட்டுமுன்னதும்‌, 


ஆதி 15:19. கேனியரும்‌, கெனிசியரும்‌, 
கத்மோனியரும்‌, 


ஆதி 15:20. ஏத்தியரும்‌, பெரிசியரும்‌, 
ரெப்பாயிமியரும்‌, 


அதி 15:21. 
கானானியரும்‌, 
எபூசியரும்‌ 
இருக்கிறதுமான இந்தத்‌ 
உன்‌ சந்ததிக்குக்‌ 
என்றார்‌. 


எமோரியரும்‌, 
கிர்காசியரும்‌, 
என்பவர்கள்‌ 
தேசத்தை 
கொடுத்தேன்‌ 


கர்த்தர்‌ ஆபிராமுக்கு தம்முடைய 
வாக்குத்தத்தத்தை சொன்னார்‌. ஆபிராமோ 
அந்த வாக்குத்தத்தம்‌ நிறைவேறும்‌ என்பதை 
“எதினால்‌ அறிவேன்‌” என்று கர்த்தரிடத்தில்‌ 
கேட்டார்‌. அவர்‌ கர்த்தரிடத்திலிருந்து ஒரு 
அடையாளத்தை எதிர்பார்த்தார்‌. ஆபிராம்‌ 
எதிர்பார்த்த அடையாளத்தை கர்த்தர்‌ இங்கு 
கொடுக்கிறார்‌. 





f= FTE 
ETT 


சூரியன்‌  அஸ்தமித்து காரிருள்‌ 
உண்டானபின்பு, இதோ, புகைகிற சூளையும்‌, 
அந்தத்‌ துண்டங்களின்‌ நடுவே கடந்துபோகிற 
அக்கினிஜுவாலையும்‌ தோன்றிற்று 
(ஆதி 1517). இதுவே கர்த்தர்‌ ஆபிராமுக்கு 
கொடுக்கிற அடையாளம்‌. 


பரதேசிகளாயிருந்து 

சேவிப்பார்கள்‌. 
அக்கினி 

கர்த்தர்‌ 

அடையாள மாயிருக்கிறது. 

சந்ததியார்‌ அந்நிய 

உபத்திரவப்படுத்தப்பட்டாலும்‌, 

அவர்களுக்கு ஆறுதலைக்‌ கட்டளையிடுவார்‌. 

அவர்களை உபத்திரவப்படுத்தினவர்களை 

கர்த்தர்‌ நியாயந்தீர்ப்பார்‌ 


விளக்கை எற்றி எரிய வைப்பது வழக்கம்‌. 
உடன்படிக்கை  மீறப்பட்டால்‌ அல்லது 
உடை்கப்பட்டால்‌ அக்கினியானது குற்றம்‌ 
செய்தவர்களை அழித்து விடும்‌ என்பதற்கு 
அடையாளமாக அவர்கள்‌ இந்தப்‌ 
பழக்கத்தை மேற்கொண்டு வருகிறார்கள்‌ 
(மத்‌ 25413) 


கர்த்தர்‌ பிரா] புகைகி] 
தமல வண்க்குவது.. அனறு 
சேர்ந்து அக்கினி ஜுவாலையையும்‌ 
காண்பிக்கிறார்‌. ஒரே வேளையில்‌ 
இல்விரண்டு தரிசனங்களும்‌ ஆபிராமுக்கு 

கொடுக்கப்படுகிறது. 
பிராமின்‌ புகைகிற 
னகளை 


பதிவில்‌ களி 
ஜுவாலையானது. அவர்களை புகைகிற 
சூளையிலிருந்து விடுதலைபண்ணும்‌. 


பெல்ட்டில்‌ 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆபிராமின்‌ சந்ததியார்‌ புகைகிற 
சூளையிலிருக்கும்போது, அவர்களுக்கு 
எங்கே போகவேண்டும்‌ என்றும்‌, எப்படி 
போகவேண்டும்‌ என்றும்‌ பாதை தெரியாது. 
புகை பாதையை மங்கச்‌ செய்யும்‌. அக்கினி 
மங்கியிருப்பதை 
ஆபிராமின்‌ சந்ததியார்‌ 
புகைகிற சூளையில்‌ உபத்திரவப்படும்போது, 
அந்த உபத்திரவத்திலிருந்து விடுதலை. 
பெற்று வெளியேறுவதற்கு, அக்கினி 
ஜுவாலை அவர்களுக்கு பாதை காண்பிக்கும்‌. 
அது அவர்களை விடுதலையின்‌ பாதையில்‌ 
வழிநடத்தும்‌. 
ஆபிராமின்‌ சந்ததியாருக்கு 
கர்த்தருடைய வார்த்தையே அக்கினி 
ஜுவாலையாயிருக்கிறது. அக்கினி ஜுவாலை 
புகைகிற சூளையில்‌. வெளிச்சத்தைக்‌. 
கொடுக்கிறது. அது அவருக்கு காரிருளிலே 
வெளிச்சமாயிருக்கிறது. 


ஆபிராமின்‌ சந்ததியாரை சத்துருக்கள்‌ 
புகைகிற சூளையிலே அநேக வருஷங்களாக 
உபத்திரவப்படுத்துவார்கள்‌. அக்கினி 
ஜுவாலையானது ஆமிராமின்‌ சந்ததியாரை 
உபத்திரவப்படுத்துகிற சத்துருக்களின்‌ 
அழிவுக்கு அடையாளம்‌. 

க்கினி ஜுவாலை துண்டங்களின்‌ 
நடுவே கடத்துபோக்தத்‌. கர்த்தர்‌ 
ஆபிராமோடு பண்ணின உடன்படிக்கையை 
இது உறுதிபண்ணுகிறது.  துண்டங்களின்‌ 
நடுவே புகைகிற சூளையும்‌, அக்கினி 
ஜுவாலையும்‌ கடந்துபோகிறது என்று 
வேதபண்டிதர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. 
அக்கினி ஜுவாலை அந்த துண்டங்களை 
பட்சித்துப்போடுகிறது. கர்த்தர்‌ ஆபிராம்‌ 
செலுத்தின பலியை அங்கீகரிப்பதற்கு இது 
அடையாளம்‌. 


கர்த்தர்‌ கிதியோன்‌ செலுத்தின பலியை 
அங்கீகரித்ததுபோல, இப்போது ஆபிராம்‌ 
செலுத்தின பலியையும்‌ அங்கீகரிக்கிறார்‌. 


அப்பொழுது கர்த்தருடைய தூதன்‌ 

தமது கையிலிருந்த கோலின்‌ நுனியை நீட்டி, 

இறைச்சியையும்‌ புளிப்பில்லாத 

தொட்டார்‌; அப்பொழுது 

கற்பாறையிலிருந்து எழும்பி, 
புளிப்‌ 


அப்பங்களையும்‌: 
ரி. 
இறைச்சியையும்‌ 
அப்பங்களையும்‌ 
தூதனோவென்றால்‌,. 
மறைந்து போன! 


அவன்‌ 


(நியா 6:21) 





ழ்‌ யன 
யாய 


கர்த்தர்‌ மனுஷரோடு உடன்படிக்கை 

செலுத்தப்பட 

என்னோகூட 

என்னுடைய 

த்க்‌ என்னிடத்தில்‌ கூட்டுங்கள்‌ 
என்பார்‌" (சங்‌ 50:5). 


கிறிஸ்துவானவரே மகாபிரதான 
பலியாகயிருக்கிறார்‌. பாவநிவாரணமில்லாமல்‌. 
உடன்படிக்கை ஏற்படாது. கர்த்தர்‌ நம்முடைய 
ஆவிக்குரிய பலிகளை அங்கீகரிக்கும்போது. 
அவருடைய கிருபைகள்‌ நமக்கு: 
அதிகமாய்க்‌ கொடுக்கப்படும்‌ 

அது அடையாளமாயிருக்கிறது. 


கர்த்தர்‌ தம்முடைய உடன்படிக்கையை 
மறுடடியுமாய்‌ 

தேசத்தை. 
கொடுத்தேன்‌" 
(ஆதி 15:21) என்று கர்த்தர்‌ ஆபிராமுக்கு 
சொல்லுகிறார்‌ 


கர்த்தருடைய 

வாக்குத்தத்தங்களெல்லாமே. அவருடைய 
ஈவுகளாக நமக்கு கொடுக்கப்படுகிறது. 
கர்த்தருடைய கிருபைகளைப்‌ 
பெற்றுக்கொள்வதற்கு நாம்‌ எவ்வளவேனும்‌ 
பாத்திரவான்௧ளல்ல. கர்த்தருடைய கிருபை 
நமக்கு கொடுக்கப்படும்‌ ஈவு. ஈவு 
இலவசமாகக்‌ கொடுக்கப்படும்‌. கர்த்தருடைய 
கிருபையைப்‌ பெற்றுக்கொள்ள நமக்கு 
எந்தத்‌ தகுதியுமில்லை. நம்மால்‌ கிரயம்‌ 
செலுத்தி கர்த்தருடைய கிருபையை 


இந்த 


வாங்கமுடியாது. 
கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள்‌ 
நமக்கு ஏற்ற காலத்தில்‌ நிறைவேறும்‌. 
அவருடைய வாக்குத்தத்தங்கள்‌ நமக்கு 
சொக்கப்படும்போதே, அது நிச்சயமாய்‌ 
நிறைவேறும்‌ அரனும்‌ நல்கும்‌ 
நமக்குள்‌ ஏற்படவேண்டும்‌. கர்த்தர்‌ ஒன்றை 
சொன்னால்‌, அதை ச்‌ ய்‌ 
நிறைவேற்றுவார்‌. 
வார்த்தைகளெல்லாமே, 


நிறைவேறிய சம்பவங்கள்‌ போல இருக்கிறது. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


'குமாரனிடத்தில்‌ 
விசுவாசமாயிருக்கிறவன்‌ 
உடையவனாயிருக்கிறான்‌: 
விசுவாசியாதவனோ ஜீவனைக்‌ 
காண்பதில்லை" (யோவா 3:36), 
கர்த்தரிடத்தில்‌ விசுவாசமாயிருக்கிறவர்கள்‌ 
பரலோகத்திலே பிரவேசிப்பார்கள்‌. அவர்கள்‌ 
பூமியிலிருக்கும்போதே, பரலோகத்தில்‌ 
இருப்பதுபோல 


கர்த்தருக்குள்‌ 
சந்தோஷமாயிருப்பார்கள்‌. 


நித்தியஜீவனை 


குமாரனை 


கர்த்தர்‌ கானான்‌ தேசத்தைப்பற்றி 
விரிவாகச்‌ சொல்லுகிறார்‌. கானான்‌ தேசம்‌ 
எகிப்தின்‌ நதிதுவக்கி ஐபிராத்து நதி என்னும்‌ 
பெரிய நதிமட்டுமுள்ளதுமான தேசம்‌ . இந்‌ 
தேசத்தில்‌ கேனியரும்‌, 


கத்மோனியரும்‌, 
ரெப்பாயீமியரும்‌, எரியக்‌ ன்பம்‌ 
கிர்காசியரும்‌, எபூசியரும்‌ இருக்கிறார்கள்‌ 
(ஆதி 1518-21) 


கானான்‌ தேசம்‌ மகாவிஸ்தாரமான 
தேசமாயிருக்கிறது. ஆபிராமின்‌ சந்ததியார்‌ 
கானான்‌ தேசத்தை சுதந்தரிப்பது, 
கர்த்தருடைய ஜனம்‌ பரலோக ராஜ்யத்தை 
சுதந்தரிப்பதற்கு  அடையாளமாயிருக்கிறது. 
கானான்‌ தேசத்தைப்போலவே, பரலோக 
ஜ்யமும்‌ மகாவிஸ்தாரமான 
அங்கே கர்த்தருடைய 
எல்லோருக்கும்‌ வாசஸ்தலங்கள்‌ 
உள்ளது. நம்முடைய பிதாவின்‌ வீட்டிலே 
அநேக வாசஸ்தலங்கள்‌ இருக்கிறது. 


கர்த்தர்‌ பிராமிடம்‌, ந்தத்‌ 
தேசத்தை உன்‌ சந்ததிக்குக்‌ கொடுத்தன! 
என்று சொல்லுகிறார்‌. கானான்‌ தேசத்தை 
இஸ்ரவேல்‌. ஜனங்கள்‌ முழுவதுமாகச்‌ 
சுதந்தரித்துக்‌ கொள்ளவில்லை. தாவீது, 
சாலொமோன்‌ ஆகியோருடைய ஆட்சியில்கூட 
அவர்கள்‌ கானானை முழுவதுமாகச்‌ 
சுதந்தரிக்கவில்லை. ஆயிரம்‌ வருஷ 
அரசாட்சியில்‌ இஸ்ரவேலர்கள்‌ கானானை 
முழுவதுமாகச்‌ சுதந்தரித்துக்‌ கொள்வார்கள்‌. 
(எசே 4743-48:29) 





f= FTE 
TT 


இந்த அதிகாரத்தில்‌ எகிப்து 
தேசத்தாளாகிய ஆகாரைப்பற்றி அதிகமாக 
சொல்லப்பட்டிருக்கிறது. எகிப்தின்‌ 
ராஜாவாகிய பார்வோன்‌, சாராயினிமித்தமாக 
ஆபிராமுக்கு தயவு பாராட்டினார்‌. 
ஆபிராமுக்கு ஆடுமாடுகளும்‌, கழுதைகளும்‌, 
வேலைக்காரரும்‌, வேலைக்காரிகளும்‌ 
கிடைக்கிறது (ஆதி 12:16). அந்த 
வேலை்காரிகளில்‌ ஆகாரும்‌ ஒருத்தியாக 
இருக்கலாம்‌ என்று வேதபண்டிதர்கள்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 


ஆகாணையபற்றி இந்த அதிகாரத்தில்‌ 
நான்கு காரியங்கள்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
அவையாவன : 


1... இகாருக்கும்‌ அவளுடைய 
எஜமானாகிய ஆிராமுக்கும்‌ இடையே 
நடைபெறுகிற விவாகம்‌ (ஆதி 167-3) 


2. ஆகார்‌ கர்ப்பந்தரிக்கிறாள்‌. அவள்‌ 
தான்‌ கர்ப்பவதியானதைக்‌ கண்டபோது. தன்‌ 
நாச்சியாராகிய சாராயை அற்பமாக 


எண்ணுகிறாள்‌ (ஆதி 16:4-6) 


3. சாராய்‌ ஆகாரை கடினமாய்‌ 
நடத்தினபடியால்‌, அவள்‌ சாராயை விட்டு 
வனாந்தரத்திற்கு ஓடிப்போகிறாள்‌. அங்கே 
அவளுக்கும்‌ கர்த்தருடைய 
தூதனானவருக்கும்‌ இடையே நடைபெறுகிற 
சம்பாஷணை (ஆதி 1627-14). 


4. ஆகார்‌ ஆபிராமுக்கு: ஒரு 
குமாரனைப்‌ பெறுகிறாள்‌. அவனுக்கு 
இஸ்மவேல்‌ என்று பேர்‌ (ஆதி 16576). 
ஆகார்‌ 
ஆதி 161-3 


அதி 16:1. 
மனைவியாகிய 
மின்னையில்லாதிருத்தது. எகிப்து 
தேசத்தானாகிய ஆகார்‌ என்னும்‌: 
பேர்கொண்ட ஒரு அடிமைப்பெண்‌ 
அவளுக்கு இருந்தான்‌. 


ஆபிராமுடைய 
சாராய்க்குப்‌ 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆதி 16:2. சாராய்‌ ஆபிராமை நோக்கி: 
நான்‌ பின்னைபெறாதபடிக்குக்‌ கர்த்தர்‌ 
என்‌ கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார்‌; 
என்‌ அடிமைப்பெண்ணோடே சேரும்‌, 
ஒருவேனை அவனால்‌ என்‌: 
கட்டப்படும்‌ என்றான்‌.  சாராயின்‌' 
வார்த்தைக்கு. ஆபிராம்‌. 
செவிகொடுத்தான்‌. 


ஆதி 185. ஆபிராம்‌ கானான்தேசத்தில்‌ 
பத்து வருஷம்‌ குடியிருந்தபின்பு, 
ஆயிராமின்‌ மனைவியாகிய சாராய்‌ 
எகிப்து தேசத்தானான தன்‌ 
அடிமைப்பெண்ணாகிய ஆகாரை 
அழைத்து, அவனைத்‌ தன்‌ புருஷனாகிய 
ஆபிராமுக்கு. மறுமனையாட்டியாகக்‌. 
கொடுத்தான்‌. 


பிராமுக்கும்‌ ஆகாருக்கும்‌ விவாகம்‌ 
நண்வறதது.... அதார்‌... வமின்‌ 
க்கல்‌ எரா அலவ பகன்‌ 
ஆகார்‌ ஆபிராமுக்கு மறுமனையாட்டியாக 
கொடுக்கப்பட்டிருக்கிறாள்‌ 


கர்த்தர்‌ பிராமின்‌ ச] 
ஆரிர்வத்பிதாக வக்குபண்ணியிகுகார்‌ 
ஆனால்‌ ஆபிராமின்‌ மனைவியாகிய 
சாராயோ பிள்ளையில்லாமலிருக்கிறாள்‌. 
தன்னுடைய குடும்பத்தை சீக்கிரத்தில்‌. 
கட்டியெழுப்பவேண்டும்‌ என்னும்‌ ஆர்வமும்‌ 
ஆசையும்‌ சாராமின்‌ மனதில்‌ உண்டாயிற்று. 
இதற்காக சாராய்‌ கர்த்தருக்கு சித்தமில்லாத 
வழியிலே, தன்னுடைய குடும்பத்தை 
கட்டியெழுப்ப திட்டமிடுகிறாள்‌. 


உலகப்பிரகாரமான காரியங்கள்‌ வேறு, 
ஆவிக்குரிய காரியங்கள்‌ வேறு. ஆவிக்குரிய 
காரியங்களை கர்த்தருடைய சித்தத்தின்‌ 
பிரகாரமாகவும்‌, அவருடைய திட்டத்தின்‌ 
பிரகாரமாகவும்‌ செய்யவேண்டும்‌. 
ஆவிக்குரிய காரியங்களில்‌ கர்த்தருடைய 
வார்த்தைக்கும்‌, அவருடைய 
வாக்குத்தத்தங்களுக்கும்‌ அதிகமான 
முக்கியத்துவழுள்ளது. கர்த்தருடைய 
வார்த்தை, அவருக்கு காலத்திலே 
நிறைவேறும்‌. 


ஏற்ற 





i= FTE 
TT 


சாராயோ கர்த்தருடைய காரியங்கள்‌, 
தன்னுடைய விருப்பத்தின்‌ பிரகாரம்‌, 
சீக்கிரத்தில்‌ நிறைவேறவேண்டும்‌ என்று 
ஆசைப்படுகிறாள்‌. அவள்‌ கர்த்தருடைய 
சித்தத்திற்கு முக்கியத்துவம்‌ கொடுக்காமல்‌, 
தன்னுடைய சுயயோசனையின்‌ பிரகாரமாக, 
தன்னுடைய குடும்பத்தை கட்டியெழுப்ப 
முயற்சிபண்ணுகிறாள்‌. 


ஆதியிலிருந்தே கர்த்தர்‌ 
புருஷனுக்கு ஒரு மனைவியை மாத்திரமே 
நியமித்திருக்கிறார்‌. 'துவே கர்த்தருடைய 
பரிசுத்தமான விவாக நியமம்‌. ஆனால்‌ 
ஆபிராமுடைய மனைவியோ,  ஆகாரை 
ஆபிராமுக்கு மறுமனையாட்டியாக கொடுக்க 
'திட்டமிடுகிறாள்‌. 


ஆபிராமுக்கும்‌ ஆகாருக்கும்‌ 
திருமணத்தை நடத்திவைக்கிறாள்‌. இது 
சாத்தானுடைய சதித்திட்டம்‌. சாத்தான்‌ 
சாராயை சோதிக்கிறான்‌. சாராயின்‌ வீட்டிலே 
எகிப்து தேசத்தாளாகிய ஆகார்‌ என்னும்‌ 


சாராயே 


அடிமைப்பெண்ணையே சாராய்‌. 

பயன்படுத்துகிறாள்‌. 

சாத்தான்‌ பல சமயங்களில்‌ 
நம்முடைய நெருங்கிய சிநேகிதர்கள்‌ 
மூலமாகவும்‌, நெருங்கிய உறவினர்கள்‌ 
மூலமாகவும்‌, நமக்கு மிகவும்‌ 
அருகாமையிலிருக்கிறவர்கள்‌ மூலமாகவும்‌ 
நம்மை சோதிப்பான்‌. ஆகையினால்‌ 
மனுஷரைக்‌ 
எச்சரிக்கையாயிருக்கவேண்டும்‌. 
ஜீவியத்தில்‌ கர்த்தருடைய 
முக்கியத்துவம்‌ கொடுக்கும்போது, 
சோதனைக்கு தப்பிக்கலாம்‌ 


சாராய்‌, தேவனுடைய பிரமாணத்திற்க 
கீழ்ப்டியவேண்டும்‌. ஆனால்‌ அவளே! 
தேவனுடைய சித்தத்திற்கு த்‌ 
சிந்தித்து செயல்படுகிறாள்‌.  சாராயுடைய 
திட்டம்‌ மதிமீனமானது. அது கர்த்தருடைய 
திட்டத்திற்கு விரோதமானது. ஆனாலும்‌ 
சாராயின்‌ மதியீனம்‌ அவளை 
வழிநடத்துகிறது 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


சாராய்‌ ஆபிராமை நோக்கி: “நான்‌ 
பிள்ளைபெறாதடிக்குக்‌ கர்த்தர்‌ என்‌ 
கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார்‌; 
என்‌ அடிமைப்பெண்ணோடே சேரும்‌, 
ஒருவேளை அவளால்‌ என்‌ வீடு கட்டப்படும்‌” 
(ஆதி 162) என்று சொல்லுகிறாள்‌. 
சாராமின்‌ வார்த்தைக்கு ஆபிராம்‌. 
செவிகொடுக்கிறார்‌. 


ஆகாரால்‌ தன்னுடைய வீடு கட்டப்படும்‌ 
என்று சாராள்‌ நினைக்கிறாள்‌. (ஆதி 30:35; 
யாத்‌ 21:4) அப்போதிருந்த 
பிரமாணங்களின்‌ பிரகாரம்‌ அடிமைகளின்‌ 
பிள்ளைகள்‌ அவர்களுடைய 


எழமாளர்களுக்கே. உரியவர்கள்‌. 
அதன்‌ பிரகாரம்‌ இவ்வாறு 
நினைக்கிறார்கள்‌. 


சாராய்‌ பிள்ளை றாத 
மஷயாயிருக்கிறாள்‌. இதனால்‌ வமல்‌ 
மனதிலே சாராம்மீது. இரக்கழுண்டாயிற்று 

சாராயின்‌ வார்த்தைக்கு 
செலிகொடுக்கிறா்‌ ஆகாரை 
விவாகம்பண்ணுவது கர்த்தருடைய 
பிரமாணத்திற்கு  விரோதமாகமிருந்தாலும்‌, 
சாராய்‌ தனக்கு பிள்ளையில்லாதிருப்பதை 
காரணமாய்ச்‌ சொல்லி, ஆபிராமை 
தன்னுடைய திட்டத்திற்கு சம்மதிக்க 
வைக்கிறாள்‌. 


சாராள்‌ 


கர்த்தர்‌ ஆபிராமை நோக்கி, 
"உன்‌ கர்ப்பப்பிறப்பாமிருப்பவனே உனக்கு 
சுதந்தரவாளியாவான்‌" (ஆதி 15:4) என்று 
சொல்லியிருக்கிறார்‌. ஆபிராமுக்கு இந்த 
வார்த்தை சொல்லப்படுவதற்கு முன்பாக, 
தன்னுடைய வேலைக்காரரின்‌ பிள்ளைகள்‌, 
தனக்கு  சுதந்தரவாளிகளாகயிருப்பார்கள்‌ 
என்று ஆபிராம்‌ நினைத்தார்‌. 
கர்த்தருடைய வார்த்தை ஆபிராமுக்கு 
உண்டானபோது, அவருடைய மனதிலே. 
தெளிவு உண்டாயிற்று. 


கர்த்தர்‌ ஆபிராமுக்கு, 
கதந்தரவாவிணபபதறிச்‌ சொன்னபோது, 
உன்‌ கர்ப்பப்பிறப்பாயிருப்பவன்‌" என்று 
மாத்திரமே சொன்னார்‌. இவன்‌ ஆிராமின்‌ 
கர்ப்பப்பிறப்பாயிருப்பான்‌. ஆனால்‌ இவன்‌ 
சாராயின்‌ கர்ப்பப்பிறப்பாயிருப்பானா அல்லது 
வேறு ஸ்திரீயின்‌ கர்ப்பப்பிறப்பாயிருப்பானா 
என்று கர்த்தர்‌ ஆபிராமுக்கு அப்போது 
தெளிவுபடுத்தவில்லை. 


அவருடைய 





f= FTE 
TT 


ஆபிராம்‌ 
வாக்குத்தத்தத்தை 
வைத்திருக்கிறார்‌ ஆபிராமின்‌' 
திரளாய்ப்‌ பெருகும்‌. கர்த்தர்‌ ஆபிராமின்‌. 
சந்ததியோடு உடன்படிக்கை செய்திருக்கிறார்‌. 
ஆனாலும்‌ தன்னுடைய சந்ததி, தன்‌ 
மூலமாகவும்‌, சாராய்‌ மூலமாகவும்‌ பிறக்கும்‌ 
என்னும்‌ நிச்சயமான நம்பிக்கை ஆபிராமுக்கு 
இல்லை. 


சாராய்‌ ஆபிராமை நோக்கி, 
பிள்ளைபெறாதடிகக்கு 
கர்ப்பத்தை: 


“நான்‌ 


அவளால்‌ என்‌ வீடு கட்டப்படும்‌” 
சொன்னபோது... ஆரம்‌ 
ஆலோசனைகளை 
ஏற்றுக்கொள்கிறார்‌. சாராய்‌ 
கர்த்தருடைய சித்தமாகவும்‌, 
திட்டமாகவும்‌ இருக்கலாம்‌ என்று ஆபிராமும்‌ 
நினைக்கிறார்‌. 

சாராமின்‌ 


ஆபிராம்‌... சாராமின்‌ 
செலிகொடுப்பதும்‌ 


ஆலோசனைகளும்‌, 
வார்த்தைக்கு 
மாம்சப்பிரகாரமான 
காரியங்கள்‌. அவர்கள்‌ தேவனுடைய 
தெய்வீக ஞானத்திற்கு முக்கியத்துவம்‌ 
கொடுக்காமல்‌, தங்களுடைய 
மாம்சப்பிரகாரமான ஞானத்திற்கு 
கொடுக்கிறார்கள்‌. 
அவருக்கு 
என வேளையிலே. நிறைவேற்‌ 
னால்‌ சாராயும்‌ ராமும்‌ கர்த்தருடைய 
த்து பல்‌ காத்திராமல்‌, 
மாம்சப்பிரகாரமாக யோசித்து. தங்களுடைய 
சொந்த திட்டத்தை நிறைவேற்றுகிறார்கள்‌. 


சாராயும்‌ ஆமிராமும்‌ கர்த்தருடைய 
வழியில்‌ நடவாமல்‌ தங்களுடைய சொந்த 
வழியிலே நடக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
கர்த்தருடைய சித்தத்திற்கு கீழ்ப்படியாமல்‌, 


கழ்ப்டிந்தருந்தால்‌, 
பிற்காலத்தில்‌ பெரிய பிரச்சனைகள்‌ வருவதை 
தவிர்த்திருக்கலாம்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


சாராயும்‌ ஆபிராமும்‌ ஜெபத்தினாலும்‌, 
வார்த்தையினாலும்‌ கர்த்தருடைய 
ஆலோசனைகளை அறிந்துகொள்வதற்கு 
பதிலாக, தங்களுடைய சுயயோசணையின்‌ 
பிரகாரமாக, தாங்களே என்ன 
செய்யவேண்டுமென்று சுயமாய்த்‌ 
தீர்மானம்பண்ணுகிறார்கள்‌. நம்முடைய 
ஜீவியத்தில்‌ நாம்‌ முக்கியமான 
தீர்மானம்பண்ணும்போது, கர்த்தருடைய 
ஆலோசனைகளைப்‌ பெற்றுக்கொள்ள 
வேண்டும்‌. கர்த்தருடைய 
சமுகத்திலே. அதற்காக கருத்தாய்‌ 
ஜெபிக்கவேண்டும்‌. 
நம்முடைய சந்தேகங்களையும்‌ 
குழப்பங்களையும்‌ கர்த்தரிடத்திலே எடுத்து 
சொல்லவேண்டும்‌. பரிசுத்த ஆவியானவர்‌ 
நம்மை... சகல  சத்தியத்திற்குள்ளும்‌ 
வழிநடத்துவார்‌. அவர்‌ 
ஆவியானவர்‌ அல்ல. 
ஆலியானவர்‌. பரிசுத்த ஆலியானவர்‌ 
நம்முடைய குழப்பத்தை நீக்கி, நமக்கு 
தெளிந்த புத்தியையும்‌, நெளிந்த 
சிந்தனையையும்‌ கொடுப்பார்‌. 


ஆபிராம்‌ சாராமின்‌ 
செவிகொடுக்கிறார்‌ ஆபிராம்‌ 
கானான்தேசத்தில்‌ பத்து வருஷம்‌ 
குடியிருந்தபின்பு, மன்‌ மனைவியாகிய 
சாராய்‌ எகிப்து தேசத்தாளான 
தன்‌ இடிமைப்பெண்ணாகிய ஆகாரை 
அழைத்து, அவளைத்‌ தன்‌ புருஷனாகிய 
ஆபிராமுக்கு, மறுமனையாட்டியாகக்‌ 
கொடுக்கிறாள்‌ (ஆதி 16:3). 


வார்த்தைக்கு 


இப்பொழுது ஆபிரகாமின்‌ வயது 86. 
ஈசாக்கு பிறப்பதற்கு 14 வருஷங்களுக்கு 
முன்பு இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது. 
(ஆதி 16167 ரோமர்‌ 417-22; 
எபி 1101-12). ஆபிரகாமிற்கு பெயர்‌ தெரிந்த 
எட்டு குமாரர்களும்‌, (ஆதி 1616; 
ஆதி 211-8; ஆதி 254-2) 
மறுமனையாட்டிகள்‌ மூலமாகப்‌ பிறந்த 
பெயர்தெரியாத குமாரர்கள்‌ ஏராளமானோரும்‌. 
இருக்கிறார்கள்‌ (ஆதி 25:6). 





i al 

TT 
சாராயும்‌ ஆகாரும்‌ 
ஆதி 1614-6 


ஆதி. 184. 
சேர்த்தபோது, 

கர்ப்பத்தமித்தாண்‌; 

கர்ப்பவதியானதைக்‌ கண்டபோது, தன்‌ 
நாச்சியாரை அற்பமாக எண்ணினான்‌. 


ஆதி 195. அப்பொழுது சாராய்‌ 
ஆபிராமை நோக்கி: எனக்கு நேரிட்ட 
அதியாயம்‌ உமதுமேல்‌ ௬ுமரும்‌; எண்‌: 
அடிமைப்பெண்ணை உம்முடைய 
மடியிலே கொடுத்தேன்‌; அவன்‌ தான்‌: 
கர்ப்பவதியானதைக்‌ கண்டு என்னை 
அற்பமாக எண்ணுகிறான்‌; கர்த்தர்‌ 
எனக்கும்‌ உமக்கும்‌  நடுதின்று 
தியாயத்தீர்ப்பாராக என்‌ றான்‌. 


ஆதி 16:6. அதற்கு ஆபிராம்‌ சாராயை 
நோக்கி: இதோ, உன்‌ அடிமைப்பெண்‌ 
உன்‌ கைக்குள்‌ இருக்கிறான்‌; உன்‌ 
பார்வைக்கு நலமானபடி. அவளுக்குச்‌ 
செய்‌ என்றான்‌. அப்பொழுது சாராய்‌ 
அவளைக்‌ கடினமாய்‌ நடத்தினபடியால்‌ 
அவன்‌ அவனை விட்டு ஓடிப்போனான்‌.. 


ஆபிராமுக்கு 
ஆபிராமின்‌ 
தன்‌ 


ஆகார்‌ 

மறுமனையாட்டியாக 
கொடுக்கப்பட்டிருக்கிறாள்‌ 

கிய சாராயே, 

ஆகாரை 

பிராமுக்கு, 
மறுமனையாட்டியாகக்‌ கொடுக்கிறான்‌. இது, 
கர்த்தருக்கு சத்தமில்லாத விவாகம்‌. 
இதனால்‌ குடும்பத்தில்‌ பிரச்சனைகளும்‌ 
குழப்பங்களும்‌ உண்டாயிற்று ஆபிராமின்‌ 
பகற்‌ சந்தோஷம்‌ விலகிப்போயிற்று. 

துக்கமும்‌ 

இர்ருக்கு 


ஆபிராமும்‌ ஆகாரும்‌ 

பிரியமில்லாத 

செய்திருக்கிறார்கள்‌. 

சீக்கிரத்தில்‌ 

ன்‌ சாராயின்‌ திட்டம்‌. இதற்காகவே 
ஆகாரை ஆபிராமுக்கு 

மறுமனையாட்டியாகக்‌ கொடுத்தாள்‌. 

இதனால்‌ சாராயின்‌ வீடு சீக்கிரத்தில்‌ 

கட்டியெழுப்பப்படுவதற்கு பதிலாக, 

அவளுடைய வீட்டில்‌ சீக்கிரத்தில்‌ 

பிரச்சனைகள்‌ ஏற்படுகிறது. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நாம்‌ சித்தமில்லாத 
காரியங்களை செய்தால்‌, பாவமும்‌ 
அதனால்‌ வரும்‌ பிரச்சனைகளும்‌ 
நம்முடைய வாசல்படியில்‌ படுத்திருக்கும்‌. 
பாவத்தின்‌ பிரச்சனைகள்‌ நமக்கு மிகவும்‌: 
அருகாமையிலேயே இருக்கும்‌. 


கர்த்தருக்கு 


ஆபிராம்‌ ஆகாரோடே சேர்ந்தபோது, 
அவள்‌ கர்ப்பந்தரிக்கிறாள்‌: ஆகார்‌ தான்‌ 
கர்ப்பவதியானதைக்‌ கண்டபோது, தன்‌ 
நாச்சியாகிய சாராயை அற்பமாக 


எண்ணுகிறாள்‌ (ஆதி 16:4). 


ஆகார்‌ தன்னை  சாராயைவிட 
மேன்மையானவளாக நினைக்கிறாள்‌ 
சாராயின்‌ கர்ப்பம்‌ அடைக்கப்பட்டிருப்பதாலும்‌, 
தான்‌ கர்ப்பம்‌ தரித்திருப்பதாலும்‌, ஆபிராமின்‌ 
குடும்பத்திலே தான்‌ மிகவும்‌ விசேஷித்தவள்‌ 
என்று ஆகார்‌ தன்னைப்பற்றி பெருமையாய்‌ 
நினைக்கிறாள்‌. சாராயைவிட தனக்கு 
பரலோகத்திலிருந்து, அதிகமான 
சிலாக்கியங்கள்‌ கிடைத்திருப்பதாக 
நினைத்து ஆகார்‌ பெருமைப்படுகிறாள்‌. 


சாராய்‌ பல ஒங்களாக 
பிள்ளையில்லாத மலடியாயிருக்கிறாள்‌. 
ஆனால்‌ ஆகாரோ, ஆபிராமோடே சேர்ந்த 
உடனே கர்ப்பந்தரித்துவிடுகிறாள்‌. இதனால்‌. 
ஆபிராமுக்கு ஆகார்மீது அதிகமான 
பிரியமுண்டாயிற்று, 


கார்‌ 
அடிமைப்பெண்ணாகயிருந்தாலும்‌, 
கர்ப்பந்தரித்திருப்பதினாலும்‌, ஆபிராம்‌ 
தன்னை அதிகமாய்‌ நேசிப்பதினாலும்‌ தான்‌ 
இனிமேல்‌ தன்‌ நாச்சியராகிய சாராமிக்கு 
கீழ்ப்டியவேண்டியதில்லை என்று நினைத்து, 
அவளை அற்பமாய்‌ நினைக்கிறாள்‌. 

சாராயின்‌ கட்டளைகளுக்கு 

மறுக்கிறாள்‌. இதுவரையிலும்‌ 

கீழ்ப்படிந்து வீட்டுவேலைகளை செய்த ஆகார்‌, 
இப்போது அவளை அற்பமாக எண்ணுகிறாள்‌. 
ஆகார்‌ இதற்கு முன்பு சாராயைப்‌ 
பார்த்தபோது. சாராய்‌ அவளுடைய 
கண்களுக்கு நாச்சியராக தெரிந்தாள்‌. 
இப்போதோ சாராய்‌. ஆகாரின்‌ 
கண்களுக்கு பிள்ளையில்லாத மலடியாக 
தெரிகிறாள்‌. 


தான்‌ 





i THE 
TT 


நாம்‌ மற்றவர்களுக்கு பாவமான 
காரியங்களை செய்யும்போது. அவர்கள்‌ 
மூலமாக நமக்கு ரன்‌ வருவதற்கு 
வாய்ப்புள்ளது. அவர்களை 
தம்முடைய நியாயத்தின்‌ கருவிகளாகப்‌ 
பயன்படுத்துவார்‌. நம்முடைய பாவத்திற்கு 
பங்காளிகளாகயிருந்தவர்கள்‌, கர்த்தருடைய 
திட்டத்தின்‌ பிரகாரம்‌, அவர்கள்‌ 
நம்மை நியாயந்தீர்க்கும்‌ கருவிகளாக 
செயல்படுவார்கள்‌. 


ஆபிராமின்‌ மனைவியாகிய சாராயே, 
அடிமைப்பெண்ணாகிய  ஆகாரை, தன்‌ 
புருஷனுக்கு மறுமனையாட்டியாக. 
கொடுத்தாள்‌. இந்த விஷயத்தில்‌ ஆகார்‌ 
சாராளின்‌ பாவத்திலே. 
பங்காளியாமிருக்கிறாள்‌. இப்போது ஆகார்‌ 
சாராயை மனவேதனைப்படுத்துகிறாள்‌. 


ஆபிராமின்‌ குடும்பத்தில்‌ பிரச்சனை 
வந்துவிடுகிறது. சாராமின்‌ சந்தோஷம்‌: 
அவளை விட்டு நீங்கிப்போமிற்று. 
ஆபிராமின்‌ மனைவியாகிய சாராயிக்கு 
சந்தோஷமில்லை, சமாதானமில்லை. 
மனைவிக்கு... சந்தோஷமில்லையென்றால்‌, 
புருஷனுக்கு சமாதானம்‌ இருக்காது. அந்தக்‌ 
குடும்பத்தில்‌ நிம்மதியிருக்காது. சாராய்‌ 
தன்னுடைய மனதின்‌ வேதனைகளையும்‌, 
கோபங்களையும்‌ ஆபிராமுக்கு 
வெளிப்படுத்துகிறாள்‌. 


சாராய்‌ 
'எனக்கு நேரிட்ட 


ஆபிராமை 
அநியாயம்‌ உமதுமேல்‌ 
சுமரும்‌: என்‌ அடிமைப்பெண்ணை உம்முடைய 


நோக்கி: 


மடியிலே கொடுத்தேன்‌: அவள்‌ தான்‌ 
கர்ப்பவதியானதைக்‌ கண்டு என்னை 
அற்பமாக எண்ணுகிறாள்‌; கர்த்தர்‌ எனக்கும்‌ 
உமக்கும்‌ நடுநின்று நியாயந்தீர்ப்பாராக” 
(ஆதி 16:5) என்று சொல்லுகிறாள்‌. 


ஆபிராமுக்கு சாராயே ஆகாரை 


மறுமனையாட்டியாகக்‌ கொடுத்தாள்‌. ஆனால்‌ 
இப்பொழுது ஆபிராம்மீது குற்றம்‌ வருகிறது. 


தீர்மானம்பண்ணுகிறாள்‌ (ஆதி 16:8). 
சாராய்‌ தன்னுடைய 


“கர்த்தர்‌ எனக்கும்‌ உமக்கும்‌ 


நியாயந்தீர்ப்பாராக" என்று சொல்லுகிறாள்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


மறுமனையாட்டியாகக்‌ 


கர்த்தருடைய நாமத்தை தனக்கு சாதகமாகப்‌ 
பயன்படுத்துகிறாள்‌. 


சாராய்‌ தன்‌ அடிமைப்பெண்ணாகிய 
ஆகாரை ஆபிராமுக்கு 
மறுமனையாட்டியாகக்‌ கொடுத்தபோது, அவர்‌ 
தன்னுடைய வார்த்தைக்கு 
செவிகொடுத்திருக்கக்கூடாது என்றும்‌, 
காரை... தன்‌ மறுமனையாட்டியாக 
ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடாது. என்றும்‌. 
சாராய்‌ இப்போது நினைக்கிறாள்‌. 


சாராயினுடைய மனதின்‌ 
சிங்காசனத்தில்‌ கோபம்‌ எற்றிரககிறது 
அவளுடைய கோபமும்‌ வேகமும்‌ அவளை 
ஆளுகை செய்கிறது. கோபம்‌ ஆளுகை 
செய்யும்‌ இடத்திலே நிதானமும்‌ பொறுமையும்‌ 
இருக்காது. அங்கு தெளிந்த சிந்தனையும்‌ 
இருக்காது கோபப்படுகிறவர்கள்‌ தாங்கள்‌ 
வார்த்தைகளுக்குகூட 
சிடு 
அப்படிப்பட்டவர்கள்‌ 
மற்றவர்களின்‌ 
செவிகொடுக்கமாட்டார்கள்‌. 


நிச்சயமாகவே 
வார்த்தைகளுக்கும்‌ 


காரியங்களை 

அதிக சத்தமாகப்‌ 
பேசுவார்கள்‌. வார்த்தைகளை வேகமாகவும்‌ 
சொல்லுவார்கள்‌. அதிக சத்தமாகவும்‌, 
வேகமாகவும்‌ பேசினால்‌, தாங்கள்‌ பேசுவது 
நியாயமானதாயிருக்கும்‌ என்பது, 
அவர்களுடைய எண்ணம்‌. நாம்‌ எப்படி 
பேசினாலும்‌ சத்தியம்‌ மாத்திரமே. 
சத்தியமாயிருக்கும்‌. நீதி மாத்திரமே 
நீதியாயிருக்கும்‌. சத்தத்தை 
உயர்த்துவதினால்‌ அநீதி நீதியாகிவிடாது. 
வேகமாக பேசுவதினால்‌ பொய்‌ 
சத்தியமாகிவிடாது. 





i= FTE 
TT 


பயன்படுத்துகிறார்கள்‌. 
வேகமாகவும்‌ பேசுகிறவர்கள்‌ 
குற்றமனச்சாட்சி 
இருப்பார்கள்‌. 

குற்றங்களையும்‌, 
மறைப்பதற்காக, 


பொதுவாக 

உள்ளவர்களாகவே 
அவர்கள்‌ தங்கள்‌ 
தப்பிதங்களையும்‌ | 
தங்களுடைய சத்தத்தை 
உயர்த்தி பேசுவார்கள்‌. அவர்கள்‌ 
கர்த்தருடைய நாமத்தையும்‌ தங்களுக்கு. 
இஷ்டமானபடி பயன்படுத்துவார்கள்‌. 

ஆபிராம்‌ சாராமின்‌ கோபமான 
வார்த்தைகளைக்‌ கேட்டு பயப்படுகிறார்‌. 
ஆபிராமின்‌ மனது கலங்குகிறது. ஆபிராம்‌. 
சாராயை நோக்கி: “இதோ, உன்‌ 
அடிமைப்பெண்‌ உன்‌ கைக்குள்‌ இருக்கிறாள்‌; 
உன்‌ பார்வைக்கு நலமானபடி அவளுக்குச்‌ 
செய்‌" (ஆதி 166) என்று சொல்லுகிறார்‌. 


ஆகார்‌. 
மறுமனையாட்டியாக அவள்‌ 


கர்ப்பவதி. இப்படிப்பட்ட கற்நல்‌ அந்த 
அடிமைப்‌ பெண்ணை மற்றவர்களுக்கு விற்க 

யாது. ஆகையினால்‌ சாராய்‌ அவளுக்‌ 
அதிகமான". வேலைகளைக்‌. கொடுத்து 
அவளைக்‌ கடினமாக நடத்துகிறாள்‌. இந்தக்‌ 
கடிளத்தைத்‌ தாங்க முடியாமல்‌, ஆகார்‌ 
வீட்டை விட்டு ஒடிப்போகிறாள்‌. 


சாராமிக்கு இஷ்டம்போல 
ப்வதற்‌ அனு 


ஆகார்‌ தன்‌ நாச்சியாராகிய சாராமை 
அற்பமாக எண்ணினாள்‌. சாராயோ ஆகாரை 
தன்‌ வீட்டை விட்டே துரத்திவிடுகிறாள்‌. 


கர்த்தருடைய தூதனானவர்‌ 


ஆதி 16:7. கர்த்தருடைய தூதனானவர்‌ 
அவனை 'வனாத்தரத்திலே 
குருக்குப்போகிற வழியருகே இருக்கிற 
தீருற்றண்டையில்‌ கண்டு: 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


ஆதி 16:8. 
அடிமைப்பெண்ணாகிய ஆகாரே, 
எங்கேமிருத்து வருகிறாய்‌? எங்கே 
போகிறாய்‌? என்று கேட்டார்‌; அவன்‌: 
நான்‌ என்‌ நாச்சியாராகிய 
சாராயைவிட்டு ஓடிப்போகிறேன்‌. 
என்றான்‌. 


சாராயின்‌ 


ஆதி 189. அப்பொழுது கர்த்தருடைய 
தூதனானவர்‌: ந உன்‌ 
நாச்சியாரண்டைக்குத்‌ திரும்பிப்போய்‌, 
அவன்‌ கையின்கீழ்‌ அடங்கியிரு 
என்றார்‌. 


பரிசுத்தலேதாகமத்தில்‌ கர்த்தருடைய 
தூதனானவரைப்பற்றி முதன்‌ முறையாக 
இந்தவசனப்பகுதியில்‌ சொல்லப்பட்டிுக்கிறது. 
அதார்‌ தன்‌ நாச்சியாராகிய சாராமை 

டு ஓடிப்போகிறாள்‌. அவள்‌ வெகுதூரம்‌ 
ஒடிப்போய்விடாதவாறு கர்த்தருடைய 
தூதனானவர்‌ தடுத்து 
நிறுத்துகிறார்‌. 


ஆகார்‌ ஆபிராமின்‌ வீட்டை விட்டு தன்‌ 
சொந்த தேசமாகிய எகிப்து தேசத்திற்கு 
ஒடிப்போகிறாள்‌. நமக்கு பாடுகளும்‌ 
பிரச்சனைகளும்‌ வரும்போது, நம்முடைய 
சொந்த வீட்டை நினைத்துப்‌ பார்ப்போம்‌. 
நம்முடைய சொந்த வீடும்‌, சொந்த ஊரும்‌, 
சொந்த ஜனங்களும்‌ நமக்கு 
ஆதரவாயிருக்கும்‌ என்று எதிர்பார்ப்போம்‌. 


அவளை 


காரோ 
கீட்்பூயவில்லை. 
அற்பமாய்‌ 

ஆகார்‌ 


நாச்சியாருக்கு 
சாராயை 
நினைக்கிறாள்‌. 
ஆபிராமுக்கு 
மறுமனையாட்டியாகமிருப்பதினால்‌, அவள்‌ 
தன்னுடைய கடமையை மறந்து, தன்னுடைய 
நாச்சியாருக்கு கீழ்ப்படியாதிருக்கிறாள்‌. 
சாராய்‌ அவளை கடினமாய்‌ நடத்தினபோதோ, 
ஆகார்‌ சாராயை விட்டே ஓடிப்போகிறாள்‌. 
ஆபிராமின்‌ வீட்டைவிட்டு விலகிப்போகிறாள்‌. 


ந 
ஆகார்‌ 


கர்த்தர்‌ கொடுக்கும்‌ 

கடமைகளையும்‌, ஊழியங்களையும்‌ 
ஒழுங்காய்ச்‌ செய்யாவிட்டால்‌, 

நம்மையும்‌  சிறிதுகாலத்திற்கு: 

இங்குமாக அலைய ட்‌ 

நம்முடைய தப்பிதத்தையும்‌, 

மதியீன த்தையும்‌ நாம்‌ 


காண்பிக்கப்படும்‌. 


நமக்கு 





i FTE 
TT 


சாராய்‌ ஆகாரை 
நடத்தினபடியினால்‌, அவள்‌ 
வீட்டைவிட்டே ஓடிப்போகிறாள்‌. 
வனாந்தரத்திலே சூருக்கு. 

வழியிலே 

நீருற்றண்டைக்குப்போகிறாள்‌. 
தூதனானவர்‌ அதுவரையிலும்‌ ஆகாரை 
தடுத்து நிறுத்தவில்லை. கார்‌ 
வனாந்தரத்திற்கு ஓடிப்போக கர்த்தர்‌ 
அனுமதிக்கிறார்‌. 


நாம்‌ கர்த்தருடைய சித்தத்திற்கு 
விரோதமாக விலகிப்போகும்போது, கர்த்தர்‌ 
நம்மையும்‌ வனாந்தரத்திற்கு அழைத்து 
வருகிறார்‌. நம்முடைய பத்தி தெனிவதற்கு. 
வனாந்தரமே நல்ல ஸ்தலம்‌. நாம்‌ வனாந்தர 
பாதையிலே பாடுகளையும்‌ வேதனைகளையும்‌ 
அனுபவிக்கும்போது, கர்த்தர்‌ நம்மை அங்கே 
சந்திக்கிறார்‌ 


ப ஆமினும்‌, இதோ, நான்‌ அவளுக்கு 
நயங்காட்டி அவளை வனாந்தரத்தில்‌ 
'ைத்துக்கொண்டுபேய்‌, 

பட்சமாய்ப்‌ பேசி, 


அவளுக்கு 
திராட்சந்தோட்டங்களையும்‌, நம்பிக்கையின்‌ 
வாசலாக ஆகோரின்‌ பள்ளத்தாக்கையும்‌ 
கொடுப்பேன்‌; அப்பொழுது அவள்‌ அங்கே, 
ன்‌ நாட்களிலும்‌ தான்‌ 
வந்த நாளிலும்‌ 
பாடினதுபோல்‌ பாடுவாள்‌" (ஓசி 21475). 


கர்த்தருடைய தூதனானவர்‌ ஆகாரை 
வனாந்தரத்திலே சூருக்குப்போகிற வழியருகே 
இருக்கிற நீரூற்றண்டையில்‌ காண்கிறார்‌. 
கர்த்தருடைய தூதனானவர்‌ ஆகாரை 
நோக்கி, “சாராயின்‌ அடிமைப்பெண்ணாகிய 
ஆகாரே,  எங்கேமிருந்து வருகிறாய்‌? 
எங்கே போகிறாய்‌?” என்று கேட்கிறார்‌ 
(ஆறி 1698. 
ஆகார்‌ இப்பொழுது ஆபிராமின்‌ 
மறுமனையாட்டி. ஆனால்‌ கர்த்தருடைய 
தூதனானவர்‌ ஆகாரைக்‌ கூப்பிடும்போது. 
“சாராயின்‌ அடிமைப்பெண்ணாகிய ஆகாரே” 
கூப்பிடுகிறார்‌. கர்த்தருடைய 
ஆகாரை  தாழ்த்துகிறார்‌. 

ல்‌ இருதயத்தில்‌ 

அவள்‌ தன்‌ 

அற்பமாக 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நாம்‌ மற்றவர்களைப்பற்றிப்‌ பேசும்போது 
உயர்வான. வார்த்தைகளையும்‌, 
மேன்மையான வார்த்தைகளையும்‌ பேசுவதே 
நாகரீகம்‌. மற்றவர்கள்‌ நம்மை உயர்வாகப்‌ 
ம்‌ நம்மிடத்தில்‌ பெருமை 

ம்‌ நம்மைப்பற்றி 

மிகுந்த 

நினைத்துக்கொள்ள 


சாராயின்‌ அடிமைப்பெண்‌, 
கூடாரத்தில்‌ தங்கியிருந்து, 
நாச்சியாருக்கு கீழ்ப்படிந்து. 
செய்யவேண்டும்‌. வனாந்தரம்‌ ஆகாருக்கு 
நியமிக்கப்பட்ட ஸ்தலமல்ல. ஆகார்‌ இருக்க 
வேண்டிய இடம்‌ சாராயின்‌ கூடாரம்‌. ஆகார்‌ 
சாராமின்‌ கூடாரத்திலுள்ள தண்ணீரைக்‌ 
குடித்து, அங்கே தன்‌ நாச்சியராகிய 
சாராயிக்கு பணிவிடை செய்யவேண்டும்‌. 
ஆனால்‌ ஆகாரோ வனாந்தரத்திலே 
நீருற்றண்டையில்‌ இருக்கிறாள்‌. 


கர்த்தருடைய தூதனானவர்‌ 
ஆகாரைப்‌ பார்த்து, “ஆகாரே எங்கே 
இருந்து வருகிறாய்‌, எங்கே போகிறாய்‌" 
என்று கேட்கிறார்‌. ஆகார்‌ தன்னுடைய 
கடமையை செய்யாமல்‌, வீட்டைவிட்டே 
ஓடிப்போகிறாள்‌. அவள்‌  எங்குபோவது, 
என்று தெரியாமல்‌, அங்கும்‌ இங்கும்‌ 
அலைந்துகொண்டிருக்கிறாள்‌. ஆகையினால்‌ 
கர்த்தருடைய தூதனானவர்‌ ஆகாரைப்‌ 
பார்த்து, “எங்கே இருந்து வருகிறாய்‌” என்று 
முதலாவதாகக்‌ கேட்கிறார்‌. 

கார்‌ பாவத்தின்‌ பாதைக்குப்‌ 
போய்க்கொண்டிருக்கிறாள்‌. அவள்‌ எகிப்தை 
நோக்கிப்‌ போகிறாள்‌. எகிப்து பாவத்திற்கு 
அடையாளம்‌. வனாந்தரம்‌ ஆபத்திற்கு 
அடையாளம்‌. பாவம்‌ செய்கிறவர்கள்‌ 
ஆபத்திலிருப்பார்கள்‌. கர்த்தருடைய 
தூதனானவர்‌ ஆகாரை நோக்கி, “எங்கே 
போகிறாய்‌" என்று கேட்கிறார்‌. 


சாராயின்‌ 


கர்த்தரை விட்டு விலகி பாவத்தில்‌ 
விழுந்துவிடுகிறவர்கள்‌, தங்களுடைய 
நிலமையை தியானித்துப்‌ பார்க்கவேண்டும்‌. 
பாவம்‌ செய்வதற்கு முன்பாக, தாங்கள்‌ 
எந்த நிலமையிலிருந்தோம்‌ என்பதையும்‌, 
பாவம்‌ செய்த பின்பு தாங்கள்‌ எந்த 





i a 
TT 


ஆகார்‌ கர்த்தருடைய தூதனானவரிடம்‌ 
ஒளிவு மறைவு இல்லாமல்‌ உண்மையைப்‌ 
பேசுகிறாள்‌. “நான்‌ என்‌ நாச்சியாராகிய 
சாராயைவிட்டு ஓடிப்போகிறேன்‌" என்று 
ஆகார்‌ கர்த்தருடைய  தூதனானவரிடம்‌ 
சொல்லுகிறாள்‌. 


கர்த்தருடைய தூதனானவர்‌ ஆகாருக்கு 
பிரயோஜனமுள்ள ஆலோசனைகளை 
சொல்லுகிறார்‌. கர்த்தருடைய தூதனானவர்‌ 
ஆகார நோக்கி, நீ உன்‌ 
நாச்சியாரண்டைக்குத்‌ திரும்பிப்போய்‌, அவள்‌ 
கையின்கீழ்‌ அடங்கியிரு" (ஆதி 16:9) என்று 
சொல்லுகிறாள்‌. 


தேவன்‌ ஆகாணயும்‌ 
ஆகார்‌ செய்ய வேண்டிய காரியங்களை 
அவளுக்கு விளக்கிக்‌ கூறுகிறார்‌. இதற்குக்‌ 
கீழ்ப்படிவது கடினமாக இருந்தாலும்‌, fo 
தேவனுடைய சித்தம்‌. வசித்தத்திற்குக்‌. 
கீழ்ப்படியும்போது, ர்‌ பெருகும்‌. 
தேவனுடைய  சித்தத்திற்குக்‌ கீழ்ப்படிந்து 
ஆகார்‌ ஆழிராமின்‌ வீட்டிற்குத்‌ திரும்ப 
வருகிறாள்‌. 


மாருக்கு 


பராமரிக்கிறார்‌. 


இஸ்மவேல்‌ பிறக்கிறான்‌. 

மேலுக்கு 19 வயதாகும்போது சாராள்‌ 
ஆகாரை மறுபடியுமாக வீட்டை விட்டு 
துரத்திவிடுகிறாள்‌ (ஆதி  21:1-21). த 
நிகழ்ச்சி கலா 4:21-31 ஆகிய வசனங்களில்‌ 
உருவகமாகப்‌ பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. 
மோசேயின்‌ பிரமாணம்‌ அகற்றப்பட்டுவிட்டது. 
பழைய பிரமாணத்திற்குப்‌ பதிலாக புதிய 
பிரமாணம்‌ அழுலில்‌ இருக்கிறது. 


இஸ்மவேல்‌ 
ஆதி 1610-12 


ஆதி 16:10. பின்னும்‌ கர்த்ததுடைய 
தூதனானவர்‌ அவனை நோக்கி: 
உன்‌ சந்ததியை மிகவும்‌ 
பெருகப்பண்ணுவேன்‌; அது பெருகி, 
எண்ணிமுடியாததாயிருக்கும்‌ என்றார்‌. 


ஆதி 1601. பின்னும்‌ கர்த்தருடைய 
தூதனானவர்‌ அவனை நோக்கி: தீ 
கர்ப்பவதியாயிருக்கிறாய்‌, ஒரு 
குமாரனைப்‌ பெறுவாம்‌; கர்த்தர்‌ உன்‌ 
அங்கலாய்ப்பைக்‌ கேட்டபடியினால்‌, 
அவனுக்கு இஸ்மவேல்‌ என்று. 
பேரிடுவாயாக 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆதி. 16:12. 
துஷ்டமனுஷனாயிருப்பான்‌; 
அவனுடைய கை எல்லாருக்கும்‌. 
விரோதமாகவும்‌, எல்லாருடைய கையும்‌ 
அவனுக்கு விரோதமாகவும்‌ இருக்கும்‌; 
தன்‌ சகோதரர்‌ எல்லாருக்கும்‌ எதிராகக்‌ 
குடியிருப்பான்‌ என்றார்‌. 


அவன்‌ 


கர்த்தருடைய தூதன்‌ 
ஆலோசமைனைச்‌ 
உன்‌ 


க்‌ 
அடங்கிமிரு" 


ஆகாருக்கு 
சொல்லுகிறார்‌. 
நாச்சியாரண்டைக்குத்‌ 
அவள்‌ கையின்சீழ்‌ 
(ஆதி 1) என்று 
தூதன்‌  ஆகாரருக்கு 

இப்பொழுது 
நோக்கிப்‌ 
கட்த 


[லு 


போய்க்கொண்டிருக்கிறாள்‌. அவள்‌ 
தேசத்திற்குப்போகாமல்‌, 
நாச்சியாரண்டைக்கு திரப்பிப்போசுவேண்டும்‌. 


னானவர்‌ 
கார்‌ 


கர்த்தருடைய 

சொல்லுகிற ஆலோசனைக்கு. 
உடனே கீழ்ப்படிகிறாள்‌. அப்போது 
கர்த்தருடைய கிருபையும்‌ இரக்கமும்‌ 
கர்த்தருடைய தூதன்‌ மூலமாக ஆகாருக்கு 
வாக்குப்பண்ணப்படுகிறது. கர்த்தர்‌ 
ஆகாரையும்‌ அவளுடைய சந்ததியையும்‌ 
அதிகமாய்‌ ஆசிர்வதிக்க 
சித்தமுள்ளவராயிருக்கிறார்‌. 


கர்த்தருடைய தூதனானவர்‌ ஆகாரை 


நோக்கி, உன்‌ சந்ததியை 
பெருகப்பண்ணுவேன்‌; அது 
எண்ணிமுடியாததாயிருக்கும்‌' 
என்று சொல்லுகிறார்‌. 


நாம்‌ கர்த்தருடைய வார்த்தைக்கு, 
கீழ்ப்படிந்து, கர்த்தர்‌ நமக்கு நியமித்திருக்கிற 
கடமைகளை உண்மையாய்ச்‌ செய்யும்போது, 
கிருபையும்‌ இரக்கமும்‌ நமக்கு 
நாம்‌ கர்த்தரைவிட்டு வழி 
விலகிப்போயிருந்தால்‌, கர்த்தருடைய வழிக்கு 
திரும்பி வரவேண்டும்‌. நம்முடைய 
திட்டமும்‌ கர்த்தருடைய 
த்திற்கும்‌ திட்டத்திற்கும்‌ 
திக்க; நம்முடைய 
திட்டத்தையும்‌ சத்தத்தையும்‌ 
மாற்றிக்கொள்ளவேண்டும்‌. கர்த்தருடைய 
திட்டத்தையும்‌ சித்தத்தையும்‌ நாம்‌ 
ஏற்றுக்கொள்‌ ளவேண்டும்‌. 


மிகவம்‌ 
பெருகி, 


(ஆதி 16/0) 





i FT 
TT 


“நான்‌ என்‌ 
மறைக்காமல்‌, என்‌ பாவத்தை உமக்கு 
அறிவித்தேன்‌: என்‌ மீறுதல்களைக்‌ 
கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன்‌ என்றேன்‌; 
தேவரீர்‌ என்‌ பாவத்தின்‌ தோஷத்தை 
மன்னித்தீர்‌" (சங்‌ 32:5). 


அக்கிரமத்தை. 


இப்போது மிகுந்த 
மனவேதனையிலும்‌ துக்கத்திலும்‌ 
இருக்கிறாள்‌. சாராய்‌ ஆகாரை கடினமாய்‌ 
நடத்தினபடியினால்‌, ஆகார்‌ சாராயைவிட்டு 
வனாந்தரத்திற்கு ன்‌ கோக்க 


ஆகார்‌ 


ஆகாருக்கு ஆறுதலான 
ம்‌ ஆசீர்வாதமான 
வார்த்தைகளையும்‌ சொல்லுகிறார்‌. கர்த்தர்‌ 
ஆகாரின்‌ சந்ததியைப்‌ பெருகுப்பண்ணுவார்‌. 
அந்த சந்ததி பெருகி, எண்ணி 
முடியாததாயிருக்கும்‌ (ஆதி 16:10) 


கார்‌ இப்போது 
கர்ப்‌ க்கிறாள்‌. பெண்களுக்கு 
சுகப்பிரசவம்‌ ஏற்படவேண்டும்‌. அதுவே 
அவர்களுக்கு மிகுந்த 
சந்தோஷமாயும்‌ இருக்கும்‌ 
கர்ப்பவதியாகயிருக்கும்போது. 
கர்ப்பத்தில்‌ வளருகிற குழந்தைக்காக 
கர்த்தரிடத்தில்‌ ஜெபிக்கவேண்டும்‌. 
சுகப்பிரசவம்‌ ஏற்படுவதற்கு கர்த்தருடைய 
கிருபையும்‌ அநுக்கிரகழும்‌ அதிகமாய்த்‌ 
தேவைப்படுகிறது. 


திற்ததுபைய தூதனானவர்‌ ஆகாரை 
நோக்கி, "நீ கர்ப்பவதியாமிருக்கிறாய்‌, ஒரு 
குமாரனைப்‌ பெறுவாய்‌; கர்த்தர்‌ உன்‌ 
அங்கலாய்ப்பைக்‌ கேட்டபடியினால்‌, அவனுக்கு 
இஸ்மவேல்‌ என்று பேரிடுவாயாக” (ஆதி 
1641) என்று சொல்லுகிறார்‌. ஆகாருக்கு 
சுகப்பிரசவம்‌ ஏற்படும்‌ அவள்‌ ஒரு 
குமாரணைப்பெறுவாள்‌. தனக்கு 
ஆண்பிள்ளை பிறக்கவேண்டுமென்று. 


ஆபிராமும்‌ விரும்புகிறார்‌. 


, குழந்தை பிறப்பதற்கு முன்பாகவே. 
அந்தக்‌ குழந்தைக்கு பெயரிடுவது பற்றி 
'வேதாகமத்தில்‌ எடுத்துக்காட்டுக்கள்‌ உள்ளன. 
(மத்‌ 1:21) 


ஆறுதலும்‌: 
ஸ்திரீகள்‌ 
நங்கள்‌ 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


வேதாகமத்தில்‌ 7 பேருக்கு அவர்கள்‌. 
பிறப்பதற்கு முன்பாகவே பெயரிடப்பட்டது. 
1. இஸ்மவேல்‌ (ஆதி 1691) 
ஈசாக்கு (ஆதி 17:19) 
சாலொமோன்‌ (நாளா 22:9) 
யோசியா 
வருஷங்களுக்கு, 
இராஜா 13:2; 2இராஜா 22:1) 
5. கோரேஸ்‌ (பிறப்பதற்கு 
வருஷங்களுக்கு 
(ஏசா 44:28-45:1) 
யோவான்‌ ஸ்நானன்‌ (லூக்‌ 1:13,60-63) 
இயேசு (மத்‌ 1:21) 
இஸ்மவேல்‌" என்னும்‌ பெயருக்கு 
கர்த்தர்‌ அங்கலாய்ப்பைக்‌ கேட்கிறார்‌ என்று 
பொருள்‌ (ஆதி 1631). இஸ்மவேலின்‌ வரலாறு 
ஆதி 1691-25118; ]நாளா 1:29 ஆகிய 
வசனங்களில்‌: கூறப்பட்டிருக்கிறது. 
இஸ்மவேலின்‌ பெயரில்‌ வேதாகமத்தில்‌ 


வேறொரு நபரும்‌ இருக்கிறார்‌. 
(2இராஜா 25: 40:14; 


எரே 4111-18). 


எரே 


சாருக்கு குமாரன்‌ பிறக்கும்போது. 
ஆகாரின்‌. உயிருக்கு சேதமுண்டாகாது. 
ஆகார்‌ ஆரோக்கியத்தோடே தன்‌ 
குமாரனைப்பெறுவாள்‌. கர்த்தருடைய 
வாக்குத்தத்தமும்‌, ஆசிர்வாதமும்‌ 
ஆகாரின்மீது தங்கியிருக்கிறது. 


கர்த்தருடைய தூதனானவர்‌ ஆகாரை 
நோக்கி, நீ ஒரு குமாரனைப்பெறுவாய்‌ என்று 
சொன்னதோடு, அவனுக்கு இஸ்மவேல்‌ 
என்று பேரிடுவாயாக என்றும்‌ சொன்னார்‌. 
இஸ்மவேல்‌ என்னும்‌ பெயருக்கு, “தேவன்‌ 
கேட்பார்‌" என்று பொருள்‌. கர்த்தர்‌ ஆகாரின்‌ 
அங்கலாய்ப்பைக்‌ கேட்டார்‌. ஆகையினால்‌ 
ஆகார்‌ பெறுகிற குமாரனுக்கு இஸ்மவேல்‌ 
என்று பேரிடப்படுகிறது. 





i THE 
TT 


த ஜீவியத்தில்‌ நாமும்‌ பல: 
சமயங்களில்‌. வேதனையோடும்‌, 
அங்கலாய்ப்போடும்‌ இருக்கிறோ! நாம்‌ 
துக்கத்தோடிருக்கிற காலங்களில்‌ நம்முடைய 
'ஜெபநேரமும்‌, ஜெபவார்த்தைகளும்‌ 
குறைந்துபோகலாம்‌. ஆனாலும்‌ நாம்‌ 
கர்த்தரிடத்தில்‌ மெல்லிய சத்தத்தோடு 
பேசினாலும்‌, நம்முடைய ஜெபத்தில்‌. 
அதிகமான வார்த்தைகளைப்‌ பயன்படுத்தாமல்‌, 
குறைவான வார்த்தைகளைப்‌ 
பயன்படுத்தினாலும்‌, கர்த்தர்‌ தம்முடைய 
கிருபையினால்‌ நம்முடைய அங்கலாய்ப்பைக்‌ 
கேட்கிறார்‌. கர்த்தர்‌ நம்முடைய ஜெபத்தின்‌ 
வார்த்தைகளுக்கு செவிகொடுப்பதுபோல, 
நம்முடைய கண்ணீருக்கும்‌ 
செவிகொடுக்கிறார்‌. 


கர்த்தருடைய தூதனானவர்‌ 
ஆகாரை நோக்கி, “ உன்‌ சந்ததியை மிகவும்‌ 
பெருகப்பண்ணுவேன்‌: அது பெருகி, 
எண்ணிமுடியாததாயிருக்கும்‌" (ஆதி 1670) 
என்று சொல்லுகிறார்‌. கர்த்தர்‌ சொன்ன 
இந்த வாக்குத்தத்தம்‌ நிறைவேறியிருக்கிறது. 
துருக்கியர்கள்‌. இஸ்மவேலின்‌ சந்ததியில்‌ 
வந்தவர்கள்‌. இந்தப்‌ பூமியிலே துருக்கியர்‌ 
திரளாய்ப்பெருகியிருக்கிறார்கள்‌ 
கர்த்தர்‌ தாம்‌ சொன்ன 
இஸ்மலேலின்‌ சந்ததியை 
பெருகப்பண்ணியிருக்கிறார்‌ 


ஆகார்‌... பெறப்போகிற குமாரன்‌ 
எப்டியிருப்பான்‌ என்பதையும்‌, அவனுடைய 
சுபாவம்‌. எப்படிப்பட்டதாயிருக்கும்‌ என்பதையும்‌ 
கர்த்தருடைய தூதனானவர்‌ அவளுக்கு 
சொல்லுகிறார்‌. 
கர்த்தருடைய 

ஆகாரை நோக்கி, 
'துஷ்டமனுஷனாயிருப்பான்‌; அவனுடைய கை 
எல்லாருக்கும்‌ விரோதமாகவும்‌, எல்லாருடைய 
கையும்‌ அவனுக்கு விரோதமாகவும்‌ இருக்கும்‌: 
தன்‌ சகோதரர்‌ எல்லாருக்கும்‌ எதிராகக்‌ 
குடியிருப்பான்‌” (ஆதி 1642) என்று 
சொல்லுகிறார்‌. 


பிரகாரம்‌, 
மிகவும்‌ 


தூதனானவர்‌ 
இஸ்மவேல்‌ 


இஸ்மவேலரின்‌ 
சகோதரராகிய  மீதியானியர்‌ 
குடியிருப்பான்‌. (ஆதி 25-4; 
நியா 8:22-24; ஆதி 25:18). 


மத்தியில்‌ 
ஆதி 37:28; 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


இஸ்மவேல்‌ 
ட்டது 


துஷ்டனாயிருப்பான்‌"' 
வாக்கியத்திற்கு 
துஷ்டகுணமுள்ளவனாகவும்‌, 
தணு னர்‌ 
பராக்கிரமசாலியாகவும்‌, 
பயப்படாதவனாகவும்‌ இருப்பான்‌ 
பொருள்‌. இஸ்மவேல்‌ 
அடங்கமாட்டான்‌. அவன்மீது நுகத்தை 
சுமத்தமுடியாது.  இஸ்மவேலை நல்ல. 
வேலைகளுக்கு பழக்க முடியாது. அவன்‌ 
பொறுமையில்லாதவன்‌. 


யாருக்கும்‌ 
என்று 
யாருக்கும்‌ 


இஸ்மவேலின்‌ கை 
விரோதமாகயிருக்கும்‌. 
அவனுடைய பாவத்தைக்‌ 
எல்லாருடைய கையும்‌ 
விரோதமாகயிருக்கும. 
இஸ்மலேலின்‌ 


எல்லோருக்கும்‌ 
இந்த வாக்கியம்‌ 

குறிக்கிறது. 
இஸ்மவேலுக்கு 

இந்த வாக்கியம்‌ 
பாவத்தின்‌ நிமித்தம்‌, 
அவனுக்கு கிடைக்கும்‌ தண்டனையைக்‌ 
குறிக்கிறது. 


துஷ்டகுணமுள்ளவர்களுடைய ஜீவியம்‌ 
சமாதானமாகவும்‌, ஆறுதலாகவும்‌ 
இருக்காது. அவர்களுடைய ஆவி 
குழப்பத்திலிருக்கும்‌. அவர்களுடைய 
ஆலியைப்போலவே, அவர்களுடைய 
ஜீவியமும்‌ குழம்பிப்போயிருக்கும்‌. 
மற்றவர்களுக்கு பிரச்சனைகளைக்‌ 
கொடுக்கிறவர்கள்‌, அவர்கள்‌ மூலமாக 
பிரச்சனைகளைப்‌ பெற்றுக்கொள்வார்கள்‌. 
பிரச்சனை மிகுந்த ஜீலியம்‌ ஒருபோதும்‌ 
சமாதானம்‌ நிரம்பிய ஜீலியமாமிருக்காது. 


டய ர்‌ இஸ்மவேலுக்கு 
கர்த்தர்‌ 

பாதுகாப்பார்‌. 

கை. எல்லோருக்கும்‌ 
கிக்கா கர்த்தருடைய கை 
இஸ்மவேலுக்கு ஆதரவாகமிருக்கிறது. 
துஷ்டமனுஷர்‌ தண்டிக்கப்படவேண்டும்‌ என்பது, 
தேவனுடைய பிரமாணம்‌. இஸ்மவேல்‌ ஒரு 
துஷ்டமனுஷன்‌. இவன்‌ தேவனுடைய 
நீதிமினால்‌. தண்டிக்கப்படவேண்டியவன்‌. 
ஆனாலும்‌ கர்த்தர்‌, தம்முடைய மகாபெரிய 
நீதியினாலும்‌, கிருபையினாலும்‌, 
இஸ்மவேலைத்‌ தண்டிக்காமல்‌, அவனை 
பாதுகாக்கிறார்‌. கர்த்தர்‌ இஸ்மவேலை 
ஆதரிக்கிறார்‌. இது தேவனுடைய தெய்வீக 
பராமரிப்பு. இஸ்மவேல்‌ தன்‌ சகோதரர்‌ 
எல்லாருக்கும்‌ எதிராக குடியிருப்பான்‌ என்று 
கர்த்தருடைய தூதனானவர்‌ சொல்லுகிறார்‌. 





i FTE 
TT 


கர்த்தர்‌ கிருபையும்‌ 
கர்த்தர்‌ 
பாவங்களுக்குத்தக்கதாக 
தண்டியாமல்‌, தம்முடைய கிருபையையும்‌ 
இரக்கத்தையும்‌ அவர்களுக்கு 
வெளிப்படுத்துகிறார்‌. 


ல்காய்ரோயி 
ஆதி 16:19,14. 


ஆதி 16:18. அப்பொழுது அவன்‌: 
என்னைக்‌ காண்பவரை நானும்‌. 
இவ்விடத்தில்‌ கண்டேன்‌ அல்லவா 
என்று சொல்லி, தன்னோடே பேசின 
கர்த்தருக்கு நீர்‌ எண்ணைக்‌ காண்கிற 
தேவன்‌ என்று பேரிட்டான்‌.. 


ஆதி 16:14. ஆகையால்‌, அந்த துரவு 
பெயர்‌ லகாய்ரோயி எண்ணப்பட்டது; 
அது காதேசுக்கும்‌ பாரேத்துக்கும்‌. 
நடுவே இருக்கிறது. 


கர்த்தருடைய தூதனானவர்‌ 
ஆகாரை சந்திக்கிறார்‌. “கர்த்தருடைய 
தூதனானவர்‌" என்னும்‌ வார்த்தை கர்த்தரைக்‌ 
குறிக்கும்‌ என்று வேதபண்டிதர்களில்‌ சிலர்‌ 
விளக்கம்‌ சொல்லுகிறார்கள்‌. கர்த்தருடைய 
தூதனானவர்‌ ஆகாருக்கு ஆறுதலான 
வார்த்தைகளையும்‌, ஆசீர்வாதமான 
வார்த்தைகளையும்‌ சொல்லியிருக்கிறார்‌. 
ஆகார்‌ அந்த வார்த்தைகளையெல்லாம்‌. 
கேட்டு தனக்குள்ளே மிகவும்‌ 
சந்தோஷமாயிருக்கிறாள்‌. கர்த்தர்‌ 
ஆகாருக்கு தம்மை வெளிப்படுத்தியிருக்கிறார்‌. 


ஆகார்‌ கர்த்தருடைய சமுகத்திலே. 
தன்னுடைய புத்தியை வெளிப்படுத்துகிறாள்‌. 
அப்பொழுது ஆகார்‌ “என்னைக்‌ காண்பவரை 
நானும்‌ இவ்விடத்தில்‌ கண்டேன்‌ அல்லவா" 
என்று சொல்லி, தன்னோடே பேசின 
கர்த்தருக்கு “நீர்‌ என்னைக்‌ காண்கிற 
தேவன்‌" என்று பேரிடுகிறாள்‌ (ஆதி 163). 


ஆகாணப்‌ பொறுத்தளவில்‌, 
கர்த்தருடைய நாமம்‌, “நீர்‌ என்னை 
காண்கிற தேவன்‌” என்பதாகவே இருக்கிறது. 
கர்த்தர்‌ மெய்யாகவே நம்மைக்‌ காண்கிற 
தேவனாகயிருக்கிறார்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


கர்த்தாவே, நீர்‌ என்னை ஆராய்ந்து, 
அறிந்திருக்கிறீர்‌” (சங்‌ 139.1). நம்முடைய 
பாவங்களுக்கு நாம்‌ உண்மையாய்‌ 
மனந்திரும்பும்போது, கர்த்தர்‌ நம்முடைய 
மனந்திரும்புதலை அறிந்திருக்கிறார்‌. நாம்‌ 
பாவத்தைவிட்டு, கர்த்தரிடத்தில்‌ ம்பி 
வருவதையும்‌ அவர்‌ பார்க்கிறார்‌. 
னை கான்ற தேசன்‌, 


அவர்‌ 
கர்த்தருடைய கிருபை ஆகாருக்கு 
கிடைத்திருக்கிறது. கர்த்தருடைய 
பெரிதான கிருபைக்காக ஆகார்‌ அவரை 
துதிக்கிறாள்‌. “என்னக்‌ 


ஸ்தோத்திரங்களையும்‌ ஏறெடுக்கிறாள்‌. 


கர்த்தருடைய 
ஆகாரோடு 


தூதனானவர்‌ 
பேசிக்கொண்டிருக்கும்‌ 
வரையிலும்‌, தன்னோடு பேசுகிறவர்‌ யார்‌ 
என்பதை, ஆகார்‌ ஒருவேளை 
அறியாதவளாயிருக்கலாம்‌. கர்த்தருடைய 
தூதனானவர்‌ ஆகாரிடம்‌ பேசிவிட்டு, 
அங்கிருந்து போன பின்பு, அவள்‌ 
கர்த்தருடைய  தூதனானவரை நோக்கிப்‌ 
பார்த்திருக்கலாம்‌. அதன்‌ பின்பே தன்னோடு 
பேசினவர்‌ கர்த்தருடைய தூதனானவர்‌ 
என்பதை ஆகார்‌ அறிந்திருக்கலாம்‌. 

இயேசுகிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு 
எம்மாவு ஊருக்குப்போனார்‌. அவரோடுகூட 
இரண்டு சீஷரும்போனார்கள்‌. 
கிறிஸ்துவானவர்‌ அவர்களுக்கு அப்பத்தை 
எடுத்து, ஆசீர்வதித்து, அதைப்‌ பிட்டு 
அவர்களுக்கு கொடுத்தார்‌. 

அப்பொழுது அவர்களுடைய கண்கள்‌ 
திறக்கப்பட்டு, அவரை அறிந்தார்கள்‌. உடனே 
அவர்‌ அவர்களுக்கு மறைந்துபோனார்‌. 
அப்பொழுது அவர்கள்‌ ஒருவரையொருவர்‌ 
நோக்கி: வழியிலே அவர்‌ நம்முடனே 
பேசி, வேதவாக்கியங்களை நமக்கு 
விளங்கக்காட்டின பொழுது, நம்முடைய 
இருதயம்‌ நமக்குள்ளே கொழுந்துவிட்டு 
எரியவில்லையா என்று சொல்லிக்கொண்டு 





f= THE 
ETT 


இயேசுகிறிஸ்து இரண்டு சீஷர்களோடு 
பேசிக்கொண்டு போனபோது. தங்களோடு 
பேசுகிறவர்‌ கிறிஸ்துவானவர்‌ என்பதை அந்த 
சீஷர்கள்‌ அறிந்துகொள்ளவில்லை. 
அதுபோலவே தன்னோடு பேசுகிறவர்‌ 
கர்த்தருடைய தூதனானவர்‌ என்பதை 
ஆகாரும்‌அறிந்துகொள்ளாமலிருந்திருக்கலாம்‌ 


வழியருகே, ஒரு 
இருக்கிறாள்‌. கர்த்தருடைய 
ஆகாரை அந்த 
காண்கிறார்‌. ஆகாரும்‌ 
இடத்திலேயே காண்கிறாள்‌. 


கார்‌ வனா] ல கர்த்தருடைய 
gr 
மாத்திரமல்ல. ஆகார்‌ 

தன்னுடைய நாச்சியாருக்கு 

அவளுடைய வீட்டிலே, 


பணிவிடை செய்யவுமில்லை. 
இப்போது தன்‌ நாச்சியாரை விட்டு எகிப்து 
தேசத்‌ நோக்கி 


த்தை 

போய்க்கொண்டிருக்கிறாள்‌. அவள்‌ 
தன்னுடைய கடமையை நிறைவேற்றாமல்‌ 
தவறு செய்கிறாள்‌. இப்படிப்பட்ட சூழ்நிலையில்‌ 
ஆகார்‌ கர்த்தரை அங்கு எதிர்பார்க்கவில்லை. 
ஆனால்‌ கர்த்தருடைய தூதனானவரோ 
ஆகாரை அந்த நீரூற்றண்டையில்‌ 
காண்கிறார்‌. ஆகாரும்‌ அவரை அந்த 
இடத்தில்‌ காண்கிறாள்‌. 

“ஸ்காரியோத்தல்லாத யூதா என்பவன்‌ 
அவரை நோக்கி: ஆண்டவரே, நீர்‌ 
உலகத்துக்கு. உம்மை வெளிப்படுத்தாமல்‌: 
எங்களுக்கு உம்மை வெளிப்படுத்தப்போகிற 
காரணமென்ன என்றான்‌” (யோவா 14:22). 


கார்‌ கர்த்தருடைய 

தூதனானவரை நீரூற்றண்டையில்‌ 

காண்கிறாள்‌. ஆகையால்‌, அந்த துரவுக்குப்‌ 

பெயர்‌ லகாய்ரோமீ என்னப்படுகிறது: அது 
க்கும்‌ பாரேத்துக்கும்‌ நடுவே 

(ஆதி 1614). ஆகார்‌ 

இந்த துரவண்டையில்‌ 

மனவேதனையோடும்‌, 

இருக்கிறாள்‌. 

கர்த்தருடைய 

வெளிப்படுத்தப்படுகிறது. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


பிரியப்‌ 
UBLISHERS 


பெயர்‌ லகாய்ரோமி" என்னும்‌ 
பெயருக்கு, “தேவனைக்‌ கண்டபின்பு நான்‌ 
ஜீவிக்கிறானா? அல்லது “கண்டபின்பு 
ஜீவனுள்ள துரவு" என்பது பொருளாகும்‌. 
(ஆதி 32:30). ஒவ்வொரு தெய்வத்திற்கும்‌. 
பெயரிட்டு அழைப்பது எகிப்தியரின்‌ வழக்கம்‌. 
அந்தப்‌ பெயரில்‌ அந்தத்‌ 
அடிப்படையில்‌ ஆகார்‌ தேவனை 
என்னைக்‌ காண்கிற தேவன்‌" என்று பேரிட்டு 


அழைக்கிறார்‌. 


ஆகார்‌ 
பெறுகிறான்‌ 
ஆதி 16:15,16 


'இஸ்மவேலைப்‌ 


ஆதி 1915. ஆகார்‌ ஆபிராமுக்கு ஒரு 
குமாரனைப்‌ பெற்றான்‌; ஆபிராம்‌ ஆகார்‌ 


பெற்ற தன்‌ குமாரனுக்கு இஸ்மவேல்‌ 
என்று பேரிட்டான்‌. 


16:46. ஆகார்‌ ஆபிராமுக்கு. 
மவேலைப்‌ பெற்றபோது, ஆபிராம்‌ 


எண்பத்தாறு வயதாயிருந்தான்‌. 


ஆதி 
இஸ்‌ 


கர்த்தருடைய னானவர்‌ 
ஆகாருக்கு சொன்ன பிரகாரம்‌ அவள்‌ தன்‌ 
நாச்சியாரண்டைக்கு திரும்பிப்போய்‌, 
அவளுடைய கையின்‌ கீழ்‌ 
அடங்கியிருக்கிறாள்‌. காலம்‌ 
நிறைவேறியபோது ஆகார்‌ ஆபிராமுக்கு. 
ஒரு குமாரனைப்‌ பெறுகிறாள்‌. கர்த்தருடைய 
தூதனானவர்‌ சொன்ன பிரகாரம்‌, ஆபிராம்‌ 
ஆகார்‌ பெற்ற குமாரனுக்கு இஸ்மவேல்‌ 
என்று பேரிடுகிறார்‌. 

ஆபிராம்‌ ஆகாரிடமிருந்து இந்தப்‌ 
பெயரைத்‌ தெரிந்து கொண்டார்‌. ஆகார்‌ 
தேவனிடமிருந்து இந்தப்‌ பெயரைப்‌ பெற்றுக்‌ 
கொண்டாள்‌ (ஆதி 16:10-12) 


ஆகார்‌ ஆபிராமுக்கு இஸ்மவேலைப்‌ 
பெற்றபோது, ஆபிராம்‌ எண்பத்தாறு 
வயதாயிருக்கிறார்‌ (ஆதி 1616). கானான்‌ 
தேசத்தில்‌ ஆபிராம்‌ பதினொறாவது. 
வருஷமாக இருக்கிறார்‌ (ஆதி 12:4) 





ழ்‌ நள 
யாய 


இரக்கங்களின்‌ 
ஆபிராம்‌. 
எல்லோருக்கும்‌. 
க்கிறார்‌. இவர்கள்‌ 
இடையே உடன்படிக்கை 
ஏற்படுத்தப்பட்டு அது உறுதிபண்ணப்படுகிறது. 
ஆபிராம்‌. “தேவனுடைய சிநேகிதர்‌” 
என்று  அழைக்கப்படுகிறார்‌. கர்த்தர்‌ 
ஆபிராமோடு யோசனையும்‌ பண்ணுகிறார்‌. 
அவரோடு உடன்படிக்கையும்‌ பண்ணுகிறார்‌. 
கர்த்தர்‌ ஆபிராமோடு தம்முடைய 
இரகசியத்தையும்‌ பகிர்ந்துகொள்கிறார்‌. 


கர்த்தர்‌ ஆோனேடு பண்ணிய 
உடன்படிக்கையைப்பற்றி ஏற்கெனவே 
சொல்லப்பட்டிருக்கிறது. 


கர்த்தர்‌ 
பிதாவாகமிருக்கிறார்‌ 
விசவாசமுள்ளவர்கள்‌ 


அந்நாளிலே கர்‌ பிராமோடே 
ர்க்‌, எகிப்தின்‌ திறக்க 


ஐபிராத்து நதி என்னும்‌ 

பட எதும்‌, கேனியரும்‌, சதம்‌ 
ஏத்தியரும்‌, பெரிசியரும்‌, 

ல்‌ (ரம்‌, எமோரியரும்‌, கானானியரும்‌, 

கிர்காசியரும்‌, எபூசியரும்‌ என்பவர்கள்‌ 

இருக்கிறதுமான இந்தத்‌ தேசத்தை உன்‌ 

சந்ததிக்குக்‌ கொடுத்தேன்‌" (ஆதி 15:18-21) 


கர்த்தர்‌ ஆபிராமோடு 
உடன்படிக்கைபண்ணின சூழ்நிலைகளும்‌, 
காலமும்‌, மற்ற விவரமும்‌ (ஆதி 17:12. 
ஆபிராம்‌ கர்த்தரை முகங்குப்புற விழுந்து 
வணங்குகிறார்‌ (ஆதி 17:3). 

கர்த்தர்‌ ஆபிராமோடு பண்ணின. 
க்‌்‌ அம்சங்கள்‌. ஆபிராம்‌ 
திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவார்‌ 
(ஆதி 17:4). ஆபிராமின்‌ பெயர்‌ இனிமேல்‌ 
ஆபிரகாம்‌. என்று அழைக்கப்படும்‌ 
(ஆதி 17:5) 


இந்த 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ ஆபிராமுக்கும்‌ 
பின்வரும்‌ அவருடைய சந்ததிக்கும்‌ 
தேவனாயிருப்பார்‌. கர்த்தர்‌ அவர்களுக்கு 
கானான்‌ தேசம்‌ முழுவதையும்‌ நித்திய 
சுதந்தரமாகக்‌ கொடுப்பார்‌ (ஆதி 17:7 8), 


அவருக்கு 


கர்த்தர்‌ ஆபிராமோடு பண்ணின 
உடன்படிக்கையானது விருத்தசேதனத்தினால்‌ 
உறுதிபண்ணப்படுகிறது (ஆதி 17:9-14) 


சாராய்‌ இனிமேல்‌ சாராள்‌ என்று 
அழைக்கப்படுவாள்‌. சாராள்‌ ஆபிராமுக்கு 
ஒரு குமாரனைப்‌ பெறுவாள்‌ (ஆதி 17156). 
ஆபிராம்‌ கர்த்தருடைய வாக்குத்தந்தைப்‌ 
பெற்றுக்கொள்கிறார்‌ (ஆதி 17:17) 


பிராம்‌ 'மவேலுக்காக 
கர்த்தரிடத்தில்‌ ண்ணப்ம்பண்ணுவிளா்‌ 
(ஆதி 1728) கர்த்தர்‌ ஆபிராமின்‌ 
விண்ணப்பத்திற்கு 'செவிகொடுக்கிறார்‌ 
(ஆதி 1719-22) 


கர்த்தர்‌ நியமித்த பிரகாரம்‌, 
பிரகாமும்‌ அவருடைய குடும்பத்தாரும்‌ 
;த்தசே தனம்பண்‌ ணுகிறார்கள்‌ 
(ஆதி 17:23-27). 


சர்வல்லமையுன்ள தேவன்‌ 
ஆதி 1721-8 


அதி 17:1. ஆபிராம்‌. 
 தொண்ணூற்றென்பது வயதானபோது 
கர்த்தர்‌ ஆயிராமுக்குத்‌ தரிசனமாகி: 
நான்‌ சர்வல்லமையுன்ன தேவன்‌: நீ 
எனக்கு முன்பாக நடந்து கொண்டு 
உத்தமனாயிரு. 


ஆதி 17:2. நான்‌ உனக்கும்‌ எனக்கும்‌ 
நடுவாக என்‌ உடன்படிக்கையை 
ஏற்படுத்தி, உன்னை மிகவும்‌ திரனாய்ப்‌ 
பெருகப்‌ பண்ணுவேன்‌ என்றார்‌. 


ஆதி 17:3. அப்பொழுது ஆபிராம்‌. 
முகங்குப்புற விழுந்து வணங்கினான்‌. 
தேவன்‌ அவனோடே பேசி: 





i al 
TT 


இஸ்மவேல்‌ 
வருஷமாயிற்று 
தொண்ணூற்று 
வயதுள்ளவராயிருக்கிறார்‌. ஆபிராமுக்கு. 
அன்றாட அப்பம்‌ போல, அனுதினமும்‌. 
அற்புதமும்‌ அதிசயமும்‌ நடக்கவில்லை. 
கர்த்தருக்கு ஏற்ற வேளையிலே, ஆபிராமின்‌. 
ஜீவியத்தில்‌ அவ்வப்போது அற்புதம்‌ 
நடைபெறுகிறது. 
ஆபிராமைப்போலவே, 
பரிசுத்தவான்‌களில்‌ 
அற்புதங்களையும்‌ அடையாளங்களையும்‌ 
அன்றாடம்‌ பெற்றுக்கொள்வதில்லை. 
அவர்களுடைய ஜீவியத்தில்‌ எப்போதாவது. 
அற்புதம்‌ நடைபெறுகிறது. அதற்காக 
அவர்கள்‌ கர்த்தரைத்‌ துதிக்கிறார்கள்‌. 
கர்த்தர்‌ நமக்கு அன்றாடம்‌ விருந்து 
வைக்காவிட்டாலும்‌, நமக்கு போஜனம்‌. 
கொடுத்து, நம்முடைய பசியைப்‌ போக்குவார்‌. 


பிறந்து 
ஆபிராம்‌ 


கர்த்தருடைய 
அநேகர்‌, 


நாம்‌ பரலோகத்திற்குப்‌ போகும்‌ காலம்‌ 
வரையிலும்‌, இந்தப்‌ பூமியிலே 
பரதேசிகளாய்‌. 

பரலோகத்திலே நமக்கு 
வாக்குப்பண்ணப்பட்டிருக்கிறது 

பூமியில்‌ நமக்கு 

கிடைக்காவிட்டாலும்‌, கர்த்தர்‌ 
கிருபையினால்‌, நமக்கு 

போஜனம்‌ கொடுப்பார்‌ 


க்கள்‌ டுக்‌ 

அவசரப்படுகிறார்‌. அவரால்‌ 

வேளை வரும்‌ வரையிலும்‌ பொறுமையோடு 
காத்திருக்க முடியவில்லை. சாராயும்‌ 
ஆபிராமைப்போலவே அவசரப்படுகிறாள்‌. 
அவர்கள்‌ கர்த்தருடைய வேளைக்காக 
காத்திராமல்‌, அவசரப்பட்டதினால்‌, ஆபிராம்‌. 
ஆகாரை மறுமனையாட்டியாக 
விவாகம்பண்ணுகிறார்‌. ஆபிராமுக்கும்‌. 
ஆகாருக்கும்‌ இஸ்மவேல்‌ பிறக்கிறான்‌. 


இஸ்மவேல்‌ பிறந்து பதிமூன்று 
வருஷமாயிற்று. ஆபிராமுக்கு இப்போது. 
தொண்ணூற்று ஒன்பது வயதாயிற்று. 
அப்பொழுது கர்த்தர்‌ ஆபிராமுக்கு. 
தரிசனமாகிறார்‌. கர்த்தர்‌ ம்‌ 
ஜேக்கைனா மகிமையில்‌, 
ஆபிராமுக்கு வெளிப்படுத்துகிறார்‌. 
கர்த்தருடைய மகிமையான பிரசன்னத்தை 
பிரத்தியட்சமாய்ப்‌ பார்க்கிறார்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ ஆபிராமுக்கு. 
தரிசனமானபோது, ஆபிராம்‌ கர்த்தரை 
முகங்குப்புற விழுந்து வணங்குகிறார்‌. 
கர்த்தர்‌ ஆபிராமோடு பேசுகிறார்‌. 
தேவனுடைய  ஷேக்கைனா 
கக்க, அந்த மகிமைக்கு, 

ஆபிராம்‌ மங்கிப்‌ 
பொளணாககவிருக்கிறா்‌ சர்வவல்லமையுள்ள 
தேவனுக்கு முன்பாக ஆபிராமால்‌ நிற்க 
முடியவில்லை. ஆபிராம்‌ தன்னை 
அபாத்திரவானாகப்‌ பாவித்து, தரையிலே 
முகங்குப்புற விழுகிறார்‌. 


கர்த்தர்‌ ஆபிராமை நோக்கி, “நான்‌ 
சர்வல்லமையுள்ள தேவன்‌: நீ எனக்கு 
முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. 
நான்‌ உனக்கும்‌ எனக்கும்‌ நடுவாக என்‌ 
உடன்படிக்கையை ஏற்படுத்தி, உன்னை 
மிகவும்‌ திரளாய்ப்‌ பெருகப்பண்ணுவேன்‌" 
(ஆதி 17:12) என்று சொல்லுகிறார்‌. 


“சர்வல்லமையுள்ள தேவன்‌" 
பெயருக்கான எபிரெய வார்த்தை 
“எல்‌ஒடாய்‌" என்பதாகும்‌, “எல்‌' என்னும்‌ 
பெயருக்கு வல்லமையுள்ளவர்‌ என்று பொருள்‌, 
ய்‌" என்னும்‌ பெயருக்கு “மார்பகம்‌ 
என்று பொருள்‌. தேவன்‌ 
வல்லமையுள்ளவர்‌, அதேவேளையில்‌ 
பராமரிக்கிறவர்‌, வலிமையைக்‌ கொடுக்கிறவர்‌, 
திருப்தியாக்குகிறவர்‌ ஜனங்களுடைய 
தேவைகளைச்‌ சந்திக்கிறவர்‌. 


ஆபிரகாமைத்‌ திரளாக 

பண்ணுகிறவர்‌. சர்வ 
வல்லமையுள்ள தேவனுடைய கிருபையினால்‌ 
ஆபிரகாமின்‌ சந்ததி எண்ணிக்கையில்‌ 
தூளைப்‌ போலவும்‌ (ஆதி 1316, 
நட்சத்திரங்களைப்‌ போலவும்‌ (ஆதி 15:5), 
மணலைப்போலவும்‌ (ஆதி 22:17) இருக்கும்‌. 


சொல்லுகிற 
அவருடைய 


என்னும்‌. 


கர்த்தர்‌ 
வாக்குத்தத்தம்‌, 


ஆபிராமுக்கும்‌ 
பின்சந்ததியாருக்கும்‌ 


விசுவாசிகளாகயிருக்கிற நம்‌ எல்லோருக்கும்‌. 
ந்த வாக்குத்தத்தத்தில்‌ பங்குள்ளது. 
வாசிகளாகிய நாம்‌ ஆபிராமுக்கு 

ஆவிக்குரிய சந்ததியாராயிருக்கிறோம்‌. 





i FTE 
TT 


கர்த்தர்‌ ஆபிராமுக்கு தன்னை 
வெளிப்படுத்துகிறார்‌. 'நான்‌ 
சர்வவல்லமையுள்ள தேவன்‌” என்று 
கர்த்தர்‌ ஆபிராமுக்கு சொல்லுகிறார்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய சுபாவத்தை: 
ஆபிராமுக்கு வெளிப்படுத்துகிறார்‌. நாம்‌ 
கர்த்தரைப்பற்றித்‌ தெரிந்துகொள்ளும்போது.. 
அவருடைய சுபாவத்தைப்பற்றித்‌ 
தெரிந்துகொள்ளவேண்டும்‌. கர்த்தர்‌ நமக்கு 
சர்லவல்லமையுள்ளவராகயிருக்கிறார்‌. 
சர்வவல்லமையுள்ள தேவன்‌: 
என்பதற்கான எபிரெய வார்த்தை “எல்ஷடாய்‌" 
என்பதாகும்‌. இதற்கு முன்பு கர்த்தர்‌ தம்மை 
வெளிப்படுத்தியபோது. அவர்‌ தம்மை 
“யேகோவா” என்று வெளிப்படுத்தினார்‌. 


'மேலும்‌, தேவன்‌ மோசேயை நோக்கி: 
யேகோவா, சர்வவல்லமையுள்ள 
என்னும்‌ நாமத்தினால்‌ நான்‌ 

ஆபிரகாமுக்கும்‌ ஈசாக்குக்கும்‌. 

யாக்கோபுக்கும்‌ தரிசனமானேன்‌; ஆனாலும்‌ 
யேகோவா என்னும்‌ என்‌ நாமத்தினால்‌. 
ன்‌ அவர்களுக்கு அறியப்படவில்லை" 


தம்மை 
தேவனாக 
பின்னும்‌ தேவன்‌ 
அவனை நோக்கி: நான்‌ சர்வவல்லமையுள்ள 
தேவன்‌, நீ பலுகிப்‌ பெருகுவாயாக; ஒரு 
ஜாதியும்‌ பற்பல ஜாதிகளின்‌ கூட்டங்களும்‌ 
உன்னிலிருந்து உண்டாகும்‌: ராஜாக்களும்‌ 
உன்‌ சந்ததியில்‌ பிறப்பார்கள்‌" (ஆதி 351). 
கர்த்தர்‌ இஸ்ரவேலின்‌ 
முற்பிதாக்களுக்கு தம்மை சர்வவல்லமையுள்ள 
தேவனாக வெளிப்படுத்தினார்‌. அவர்களும்‌ 
கர்த்தரை சர்வவல்லமையுள்ளதேவன்‌ என்றே. 
அழைத்தார்கள்‌. 

“சர்வவல்லமையுள்ள தேவன்‌ உன்னை 
ஆசீர்வதித்து, நீ பல ஜனக்கூட்டமாகும்படி 
உன்னைப்‌ பலுகவும்‌ பெருகவும்‌ பண்ணுவார்‌” 
(ஆதி 28:3) 


போனவனைப்‌ போல்‌ இருப்பேன்‌ என்றான்‌” 
(ஆதி 43:14). 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


யோசேப்பை 
சர்வவல்லமையுள்ள தேவன்‌ 
தேசத்திலுள்ள லூஸ்‌ என்னும்‌ இடத்தில்‌ 
எனக்குத்‌ தரிசனமாகி, என்னை 
ஆசீர்வதித்து" (ஆதி 48:3) 

மோசேயின்‌ காலத்திற்கு பின்பு 
கர்த்தரை அழைப்பதற்கு, யேகோவா என்னும்‌ 
பெயரே அதிகமாக  பயன்படுத்தப்பட்டது. 
சர்வவல்லமையுள்ள தேவன்‌ என்று 
பொருள்படும்‌, “எல்ஷடாய்‌" என்னும்‌ பெயர்‌ 


யாக்கோபு 


அதிகமாக பயன்படுத்தப்படவில்லை. 


கர்த்தர்‌ சர்வவல்லமையுள்ள 
தேவனாகமிருக்கிறார்‌. அவர்‌ நமக்கு 
போதுமானவர்‌. அவரால்‌ எல்லாம்‌ கூடும்‌. 
சர்வவல்லமையுள்ள தேவனுக்கு வேறு 
யாருடைய உதவியும்‌, ஒத்தாசையும்‌ 
தேவைப்படாது. அவர்‌ ஒருவராகவே பலத்த 
காரியங்களை செய்கிறவர்‌. 


போதுமானவராயிருக்கிற 
பொருள்படுமாறு சொல்லுகிறார்‌. 

கர்த்தர்‌ நம்மோடு உடன்படிக்கை 
பண்ணும்போது, அவர்‌ நம்மிடத்திலிருந்தும்‌ 
சில காரியங்களை  எதிர்பார்க்கிறார்‌ 
உடன்படிக்கை கர்த்தருக்கும்‌ நமக்கும்‌ 
பொதுவானது. இந்த உடன்படிக்கையில்‌ 
கர்த்தர்‌ கடைப்பிடிக்க வேண்டிய பகுதியும்‌ 
உள்ளது. நாம்‌ கடைபிடிக்க வேண்டிய 
பகுதியும்‌ உள்ளது. 

கர்த்தர்‌ ஆபிராமோடு உடன்படிக்கை 
பண்ணும்போது, “நீ எனக்கு முன்பாக 
நடந்துகொண்டு உத்தமனாயிரு" என்று 
சொல்லுகிறார்‌. இந்த நிபந்தனையை 
ஆபிராம்‌ நிறைவேற்றவேண்டும்‌. நாம்‌ 
கர்த்தருக்கு முன்பாக எப்போதும்‌ உத்தமமாய்‌ 
நடக்கவேண்டும்‌. இதுவே நாம்‌ செய்யத்தக்க 
புத்தியுள்ள ஆராதனை. 

புதியஏற்பாட்டுக்கால உடன்படிக்கையில்‌ 
பரிசுத்தமும்‌, பரிழரணமும்‌ மனுஷரிடம்‌ 
காணப்படவேண்டும்‌. இதே எதிர்பார்ப்பு 
ஆபிரகாமின்‌ உடன்படிக்கையிலும்‌ 
காணப்படுகிறது. ஆபிரகாம்‌ பரிசுத்தமாகவும்‌, 
பரிழரணமாகவம்‌ இருப்பதற்குச்‌ சர்வ 
வல்லமையுள்ள தேவன்‌ உதவி புரிகிறார்‌. 
பண்பில்‌ மாறாத தேவன்‌ நமக்கும்‌ உதவி 
புரிவார்‌. எல்லோரும்‌ பாவம்‌ செய்து ஏகமாய்‌ 
கெட்டுப்‌ போய்‌ இருக்கிறார்கள்‌. 





i al 
ETT 


இரட்சிக்கப்படுவதற்கு 
(லூக்கா 1:74-75; 
ரோமர்‌ 3 
1கொரி 118-30; 
1கொரி 69-20; 
2கொரி 517-21; 
2கொரி 7a; 
4:22-24; 

தீமோ 2: 
12:4; 


மனுஷர்‌ 
நேவகிருபை தேவை. 
ரோமர்‌ 622 
ரோமர்‌ 12: 
கொரி 
கொரி 
2கொரி 
கலா 
கொலோ 
தீத்து 


316-17; 
927 
6418; 
546-26; எபே 
35-10; 
2-14; எபி 
யோவான்‌ 17-9; யோவான்‌ 2:29; 
யோவான்‌ 3:5-10: யோவான்‌ 51-438) 
ஆபிரகாமுக்குக்‌ கொடுக்கப்பட்ட 
அதே சுவிசேஷமே நமக்கும்‌ 
கொடுக்கப்பட்டிருக்கிறது. (கலா 329: 
ரோமர்‌ 4), 


நாம்‌ கர்த்தரோடு எப்போதும்‌ 
ஐக்கியமாயிருக்கவேண்டும்‌ நம்முடைய 
இருதயத்தில்‌ கர்த்தருடைய பரிசுத்த. 
பிரசன்னம்‌. தங்கியிருக்கவேண்டும்‌. 
ம்முடைய ஆஃிக்குரிய ஆராதனைகளிலும்‌, 
நாம்‌ கர்த்தருக்காக செய்யும்‌ ஊழியங்களிலும்‌ 
நாம்‌ கர்த்தருக்கு முன்பாக உத்தமமாய்‌ 
நடக்கவேண்டும்‌. 


ஆகையால்‌ இஸ்ரவேலின்‌ தேவனாகிய 
கர்த்தர்‌ சொல்லுகிறதாவது: உன்‌ வீட்டாரும்‌ 
உன்‌ பிதாவின்‌ வீட்டாரும்‌ என்றைக்கும்‌ என்‌ 
சந்நிதியில்‌ நடந்து கொள்வார்கள்‌ என்று 
நான்‌ நிச்சயமாய்ச்‌ சொல்லியிருந்தும்‌, இனி 


அது எனக்குத்‌ தூரமாயிருப்பதாக: என்னைக்‌ 
கனம்பண்ணுகிறவர்களை நான்‌ கனம்‌ 


பண்ணுவேன்‌: என்னை அசட்டை 
பண்ணுகிறவர்கள்‌ கனானப்படுவார்கள்‌ என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌" (சாமு 2:30), 


நாம்‌ கர்த்தருக்கு முன்பாக உத்தமமாய்‌. 
நடக்காமல்‌, கர்த்தரைப்‌ பின்பற்றுவது, 
என்பதோ, கர்த்தருக்கு ஊழியம்‌ செய்வது. 
என்பதோ, கர்த்தரை ஆராதிப்பது என்பதோ 
இயலாத காரியம்‌. நம்முடைய ஆவிக்குரிய 
ஜீவியத்தில்‌ உண்மையும்‌ உத்தமமுமே நமக்கு 
பிரதானம்‌. கர்த்தர்‌ நமக்கு போதுமானவர்‌ 
என்பதை. நாம்‌ உறுதிசெய்துகொண்டு, 
அவருக்கு முன்பாக நாம்‌ உத்தமமாய்‌ 
நடக்கவேண்டும்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆபிராம்‌ கர்த்தருக்கு முன்பாக 
முகங்குப்புற விழுந்து வணங்குகிறார்‌. அவர்‌ 
சாஷ்டாங்கமாக தரையிலே விழுகிறார்‌. 
ல்‌ ம்‌ முறைகளைப்பற்றி 
வேதாகமத்தில்‌. 

ன்‌ விவரம்‌ 


(ஆதி 1522-17; 
ம்‌ 13:20; எசே 1 
எசே 43:3; எசே 4 


317: லேவி 
எண்‌ 164,245, 
; உபா 91825; 


வெளி 11:16) 


3. ஜெபத்தின்‌: 
சாஷ்டாங்கோல்‌ விழுதல்‌ (யோக 7:6; 
மத்‌ 26:39; மாற்கு 31 ற்கு 
மாற்கு 
லூக்கா 5 


மாற்கு 
யோவான்‌ 11:32) 


ஆபிராம்‌ - ஆபிரகாம்‌ 
ஆதி 17:4-6 
உன்னோடே 


உடன்படிக்கை 
திரனான 


ஆதி 17:4. நான்‌ 
பண்ணுகிற என்‌ 

என்னவென்றால்‌, தீ 
ஜாதிகளுக்குத்‌ தகப்பனாவாய்‌. 


ஆதி 175. இனி உன்‌ பேர்‌ ஆபிராம்‌ 
என்னப்படாமல்‌, நான்‌ உன்னைத்‌ 
திரனான ஜாதிகளுக்குத்‌ தகப்பனாக 
ஏற்படுத்தினபடியால்‌, உன்‌ பேர்‌ 
ஆபிரகாம்‌ என்னப்படும்‌. 

ஆதி. . உன்னை மிகவும்‌ 
அதிகமாய்ப்‌ பலுகப்பண்ணி, உன்னிலே 
ஜாதிகளை உண்டாக்குவேன்‌;; 
உன்னிடத்திலிருத்து ராஜாக்கள்‌. 
தோன்றுவார்கள்‌. 





i FTE 
TT 


கர்த்தருடைய உடன்படிக்கை 
கிருபையின்‌ உடன்படிக்கையாயிருக்கிறது. 
கர்த்தரே தம்முடைய உடன்படிக்கைக்கு 
ஸ்தாபகர்‌. கர்த்தரே நம்மோடு 
உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறார்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய தெய்வீக சித்தத்தின்‌ பிரகாரமாக, 
உடன்படிக்கையின்‌ ஷரத்துக்களை 
எழுதுகிறார்‌. 


கர்த்தர்‌... ஆரிராமை நோக்கி, 
“நான்‌ உன்னோடே பண்ணுகிற என்‌ 
உடன்படிக்கை என்னவென்றால்‌, நீ திரளான. 
ஜாதிகளுக்குத்‌ தகப்பனாவாய்‌" (ஆதி 17:4) 
என்று சொல்லுகிறார்‌. 


ஆபிராமுக்கு மாம்சத்தின்‌ பிரகாரமாக 
பிறக்கும்‌ சந்ததி திரளாயிருக்கும்‌. 
ஆபிராமுக்கு மாம்சப்பிரகாரமான சந்ததிகள்‌ 
இருப்பதுபோல, ஆவிக்குரிய சந்ததியும்‌ 
இருப்பார்கள்‌. இயேசுகிறிஸ்துவை தங்கள்‌ 
இரட்சகராக க்‌ எல்லோருமே, 
ஆபிரகாமின்‌ சேர்ந்தவர்கள்‌. 
இவர்கள்‌ எல்லா காலங்களிலும்‌, எல்லா 
தேசங்களிலும்‌ இருக்கிறார்கள்‌. ஆபிராம்‌ 
தேவனுடைய சிநேகிதராகவும்‌ இருக்கிறார்‌. 
அவர்‌ விசுவாச சந்ததியார்‌ எல்லோருக்கும்‌. 
தகப்பனாகவும்‌ இருக்கிறார்‌. 


கர்த்தர்‌ ஆபிராமோடு பண்ணுகிற. 
உடன்படிக்கையை உறுதிபண்ணும்‌ 
வண்ணமாக, ஆமிராம்‌ என்னும்‌ பெயரை, 
ஆபிரகாம்‌ என்று மாற்றுகிறார்‌. ஆபிராம்‌ 
என்னும்‌ பெயருக்கு “உயர்த்தப்பட்ட தகப்பன்‌” 
என்று பொருள்‌. பிரகாம்‌ என்னும்‌ 
பெயருக்கு, “திரளான வற்களுககு தகப்பன்‌" 
என்று பொருள்‌. 


பிராமைக்‌ 
கனம்பண்ணுகிறார்‌. கர்த்தர்‌ ஆபிராமை 
நோக்கி, "இனி உன்‌ பேர்‌ ஆபிராம்‌. 
என்னப்படாமல்‌, நான்‌ உன்னைத்‌ திரளான 
ஜாதிகளுக்குத்‌ தகப்பனாக 
ஏற்படுத்தினபடியால்‌, ஆபிரகாம்‌. 
என்னப்படும்‌" (ஆதி என்று 
சொல்லுகிறார்‌. 


கர்த்தர்‌ 


உன்‌ பேர்‌ 
17:5) 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆபிராமின்‌ விசுவாசத்தை 
ஆபிராமுக்கும்‌ 
சாராயிக்கும்‌ னு ஈசாக்கு 
பிறக்கவில்லை. ஆனாலும்‌ கர்த்தர்‌ ஆபிராமை 
நோக்கி, “நீ திரளான ஜாதிகளுக்கு 
தகப்பனாவாய்‌" என்று சொல்லுகிறார்‌. 
ஆபிராம்‌ கர்த்தருடைய வாக்குத்தத்த 
வார்த்தைகளை விசுவாசிக்கவேண்டும்‌. 
அவர்‌ தன்னுடைய விசுவாசத்தில்‌ உறுதியாய்‌ 
நிலைத்திருந்து, ஊன்றக்கட்டப்படவேண்டும்‌. 
ஆபிராம்‌ தன்‌ விசுவாசத்தில்‌ நிலைத்திருக்க, 
கர்த்தர்‌ அவரை உற்சாகப்படுத்துகிறார்‌ 


கர்த்தர்‌. 


ஆபிரகாம்‌ திரளான 
தகப்பனாகமிருப்பார்‌ இஸ்‌ 
இஸ்மவேலர்‌, மீதியானியர்‌, ஏதோமியர்‌, 
அரபியர்‌ ஆகியோருக்கு ஆபிரகாம்‌. 
முற்பிதாவாக இருக்கிறார்‌. (ஆதி 17:20: ஆதி 
257-3,24-27; ஆதி 3511) 


கர்த்தர்‌ ஆபிரகாமோடு தம்முடைய 
உடன்படிக்கையை, நித்திய உடன்படிக்கையாக 
ஸ்தாபிக்கிறார்‌. ஆபிரகாமின்‌ சந்ததி நித்திய 
காலமாக இருந்தால்தான்‌ தேவனால்‌ தமது 
உடன்படிக்கையை நித்திய காலத்திற்கும்‌ 
நிறைவேற்றமுடியும்‌. ஆகையினால்‌. 
ஆபிரகாமின்‌ இயற்கையான சந்ததி பூமியில்‌ 
நித்திய காலமாக இருக்கும்‌. 


கானான்‌ தேசம்‌ ஆயபிரகாழுக்கும்‌. 
அவருடைய சந்ததிக்கும்‌. பத்திய 
சுதந்தரமாகமிருக்கும்‌. ஆபிரகாமின்‌ சந்ததி 
நித்திய காலமாக இருக்கவில்லையென்றால்‌, 
கானான்‌ தேசம்‌ அவர்களுக்கு நித்திய 
சுதந்தரமாக இருக்காது. 


கர்த்தர்‌ ஆபிராமை நோக்கி, “உன்னை 
மிகவும்‌. அதிகமாய்ப்‌ பலுகப்பண்ணி, 
உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன்‌ ; 
உன்னிடத்திலிருந்து, ராஜாக்கள்‌ 
தோன்றுவார்கள்‌" (ஆதி என்றும்‌ 
சொல்லுகிறார்‌. ஆபிராம்‌. திரளான 
ஜாதிகளுக்கு தகப்பனாயிருப்பது 
மாத்திரமல்ல, ராஜாக்களுக்கும்‌ 
தகப்பனாயிருப்பார்‌. 


17:6) 


அவர்‌ 





i THE 
ETT 


விருத்தசேதனம்‌ 
ஆதி 1717-14 


அதி 17:7. உனக்கும்‌ உனக்குப்‌ 
யின்வரும்‌ உன்‌ சத்ததிக்கும்‌ நான்‌ 
தேவனாயிருக்கும்படி. எனக்கும்‌. 
உனக்கும்‌, உனக்குப்பின்‌ தலைமுறை 
தலைமுறையாக வரும்‌ 

சந்ததிக்கும்‌. நடுவே, 
உடன்படிக்கையை 
உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன்‌. 


ஆதி 17:8. தீ பரதேசியாயத்‌ 
தங்கிவருகிறகானான்‌. 
தேசமுழுவதையும்‌, உனக்கும்‌ உனக்குப்‌ 
பின்வரும்‌ உன்‌ சந்ததிக்கும்‌ நித்திய 
சுதந்தரமாகக்‌ கொடுத்து, தான்‌ 
அவர்களுக்குத்‌ 'தேவனாயிருப்பேன்‌. 
என்றார்‌. 


ஆதி 178. பின்னும்‌ தேவன்‌ 
ஆபிரகாமை நோக்கி: இப்பொழுது 
தீயும்‌, உனக்குப்‌ பின்‌ தலைமுறை 
ட தத்து வரும்‌ உன்‌ சந்ததியும்‌, 

உடன்படிக்கையைக்‌. 
கச்வவுவ் கல்கம்‌: 


ஆதி 1700. எனக்கும்‌ உங்களுக்கும்‌, 
உனக்குப்‌ பின்வரும்‌ உன்‌ சந்ததிக்கும்‌. 
நடுவே உண்டாகிறதும்‌, நீங்கள்‌ 
கைக்கொள்ன வேண்டியதூமான எண்‌: 
உடன்படிக்கை என்னவென்றால்‌, 
உங்களுக்குள்‌. பிறக்கும்‌ சகல 
ஆண்பின்னைகளும்‌ விருத்தசேதனம்‌ 
பண்ணப்படவேண்டும்‌. 


அதி 1701. உங்கள்‌ நுனித்தோலின்‌ 
மாம்சுத்தை. விருத்தசேதனம்‌. 
பண்ணக்கடவீர்கள்‌; அது எனக்கும்‌ 
உங்களுக்குமுன்ன உடன்படிக்கைக்கு. 
அடையானமாயிருக்கும்‌. 


ஆதி 1712. உங்களில்‌ தலைமுறை 
தலைமுறையாகப்‌ பிறக்கும்‌ 
ஆண்பின்னைகளெல்லாம்‌. 

எட்டாம்நானிலே. விருத்தசேதனம்‌. 
பண்ணப்படவேண்டும்‌; வீட்டிலே பிறந்த 
பின்னையும்‌ உண்‌: வித்தல்லாத 
அத்தியனிடத்தில்‌ பணத்திற்குக்‌ 
கொள்ளப்பட்ட எந்தப்‌ பின்னையும்‌, 
அப்படியே விருத்தசேதனம்‌ 
பண்ணப்படவேண்டும்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆதி 1748. உன்‌ வீட்டிலே பிறந்த 
பின்னையும்‌, உன்‌ பணத்திற்குக்‌ 
 கொன்னப்பட்டவனும்‌, விருத்தசேதனம்‌ 
பண்ணப்பட வேண்டியது அவசியம்‌; 
இப்படி என்‌ உடன்படிக்கை உங்கள்‌. 
மாம்சத்திலே. தித்திய 
உடன்படிக்கையாக இருக்கக்‌ கடவது; 


அதி 'நுனித்தோலின்‌ 
மாம்சம்‌ விருத்தசேதனம்‌ 
பண்ணப்படாதிருக்கிற 
நுனித்தோலுன்ன 
ஆண்பின்னையாயிருத்தால்‌, 
ஆத்துமா எண்‌: 
மீறின படியால்‌, 
இராதபடிக்கு 
என்றார்‌. 


17:14. 


அத்த 
உடன்படிக்கையை 
தன்‌ ஒனத்தில்‌. 
அறுப்புண்டுபோவான்‌. 


கர்த்தர்‌ 
உடன்படிக்கையை 
கர்த்தர்‌ ஆபிராமுக்கும்‌, 
தலைமுறை தலைமுறையாக வரும்‌ 
அவருடைய சந்ததிக்கும்‌, தம்முடைய 
உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக 
ஸ்தாபிக்கிறார்‌. கர்த்தர்‌ ஆபிராமுக்கும்‌, 
அவருக்கு பின்வரும்‌. அவருடைய 
சந்ததிக்கும்‌ தேவனாயிருப்பார்‌ (ஆதி 17:7). 


ஆபிராமோடு பண்ணின 
உறுதிபண்ணுகிறார்‌. 
அவருக்குப்‌ பின்‌ 


கர்த்தருடைய உடன்படிக்கை நித்திய 
உடன்படிக்கையாக ஸ்தாபிக்கப்படுகிறது. 
இந்த உடன்படிக்கையை மாற்ற முடியாது. 
இதைத்‌ திரும்பபெற்றுக்கொள்ளவும்‌ முடியாது. 
இந்த உடன்படிக்கையை நிறைவேற்றாமல்‌, 
இதை அவமாய்ப்‌ போகப்பண்ணவும்‌ முடியாது. 
ஏனெனில்‌ கர்த்தருடைய உடன்படிக்கை 
்‌ உடன்படிக்கையாக 
ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. 


கர்த்தர்‌ தம்முடைய உடன்படிக்கையை 
ஆபிராமோடு மாத்திரமல்ல, அவருக்கு பின்‌ 
தலைமுறையாக ்‌ 
சந்ததிக்கும்‌, 
ஸ்தாபித்திருக்கிறார்‌. 
தம்முடைய உடன்படிக்கையை 
மாம்சப்பிரகாரமான 
சந்ததியோடு மாத்திரமல்ல, அவருடைய 
ஆவிக்குரிய சந்ததியோடும்‌, நித்திய 
உடன்படிக்கையாக ஸ்தாபித்திருக்கிறார்‌. 


தலைமுறை 
வ்‌ 
உடன்படிக்கையாக 


கர்த்தர்‌ 
ஆபிராமின்‌ 





i FTE 
TT 


கர்த்தருடைய உடன்படிக்கை நித்திய 
உடன்படிக்கையாக ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. 
அவருடைய உடன்படிக்கை கிருபையின்‌ 
உடன்படிக்கை, புதிய ஏற்பாட்டுக்காலத்து, 
விசுவாசிகளாகிய நாம்‌ கிருபையின்‌ 
காலத்திலிருக்கிறோம்‌. கர்த்தர்‌ ஆபிராமோடு 
பண்ணின 
ஏற்பாட்டுக்காலத்து 
நம்முடைய காலத்திலும்‌ 
வண்ணமாக, அது 
உடன்படிக்கையாக ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. 


கர்த்தர்‌ ஆபிராமோடு பண்ணின 
உடன்படிக்கை வாக்குத்தத்தத்தின்‌ 
உடன்படிக்கையாகும்‌. கர்த்தர்‌ ஆபிராமுக்கும்‌, 
அவருடைய சந்ததியாருக்கும்‌ 
போன எணாகரிரக்கிறா்‌ கையினால்‌ 


ர்த்தருடைய உடன்படிக்கையில்‌ 
இரண்டு முக்கியமான ஷரத்துக்கள்‌ உள்ளன 
அவையாவன: 1. கர்த்தர்‌ ஆபிராமுக்கும்‌ 
அவருக்கு பின்வரும்‌ அவருடைய சந்ததிக்கும்‌ 
தேவனாயிருப்பார, 2. கர்த்தர்‌ கானான்‌ தேசம்‌. 
முழுவதையும்‌, ஆபிராமுக்கும்‌, அவருக்கு 
பின்வரும்‌ அவருடைய சந்ததிக்கும்‌ நித்திய 
சுதந்தரமாகக்‌ கொடுப்பார்‌. 


கர்த்தர்‌ ஆபிராமுக்கும்‌, 
பின்வரும்‌ அவருடைய 
தேவனாயிருப்பார்‌. இதனால்‌ 
சுபாவங்களையெல்லாம்‌, ET 
ஜனத்தார்‌ தங்களுக்கு ஆசீர்வாதமுண்டாக 
பெற்றுக்கொள்வார்கள்‌. கர்த்தருடைய கிருபை 
அவர்களுக்குரியது. அவர்களுடைய 
ஞானமும்‌, பெலமும்‌ அவர்களுக்குரியது. 

கர்த்தர்‌ சர்வவல்லமையுள்ள தேவன்‌. 
கர்த்தருடைய வல்லமை அவருடைய 
ஜனத்திற்குரியது. கர்த்தர்‌ தம்முடைய 
ஞானத்தினால்‌, அவர்களை வழிநடத்துகிறார்‌. 
அவர்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறார்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய வல்லமையினால்‌. 
அவர்களைப்‌ பாதுகாக்கிறார்‌. அவர்களுக்கு 
ஆதரவு கொடுக்கிறார்‌. கர்த்தருடைய 
நன்மையும்‌ அவருடைய ஜனத்திற்குரியது. 
கர்த்தர்‌ தம்முடைய கிருபையினால்‌. 
அவர்களுடைய தேவைகளை சந்தித்து 
அவர்களுக்கு ஆறுதலைக்‌ கொடுக்கிறார்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


ஆயிராம்‌ 
தேசத்திலே 


இப்போ கானான்‌ 
பரதேசியாய்த்‌ தங்கிவருகிறார 
கர்த்தர்‌ இந்தக்‌ கானான்‌ தேசம்‌ 
முழுவதையும்‌, ஆமிராமுக்கும்‌ அவருக்கு 
பின்வரும்‌ அவருடைய சந்ததிக்கும்‌ நித்திய 
சுதந்தமாகக்‌ கொடுப்பார்‌. கர்த்தர்‌ 
“நான்‌ அவர்களுக்கு 

என்று 


என்பது 

அடையாளமாக 

கர்த்தருடைய 

நித்திய வாசஸ்தலம்‌. 

நித்திய சுதந்தரம்‌, 

அங்கே அவர்களுக்கு நித்திய சந்தோஷமும்‌, 
நித்திய ஓய்வும்‌ உண்டு. 


“ஆகையால்‌, தேவனுடைய 
ஜனங்களுக்கு இளைப்பாறுகிற காலம்‌ 
இனிவருகிறதாயிருக்கிறது'' (எபி 4:9) 


கர்த்தர்‌ ஆபிராமுக்கும்‌ அவருடைய 
சந்ததியாருக்கும்‌ கானான்‌ தேசம்‌ 
வதையும்‌ நித்திய சுதந்தரமாகக்‌ 
டுக்கிறார்‌. ஆபிராம்‌ இப்போது கானான்‌ 
தேசத்திலிருக்கிறார்‌. ஆனால்‌ அவர்‌ இந்த 
தேசத்தை இன்னும்‌ சுதந்தரிக்கவில்லை. 
அவர்‌ கானான்‌ தேசத்திலே இப்போது, 

பரதேசியாய்‌ தங்கி வருகிறார்‌. 
ஆபிராம்‌ கானான்‌ 
பரதேசியாயிருந்ததுபோல, 
பரமகானானாகிய பரமதேசத்திற்கு 
ப்‌ நாம்‌ 
பிரவேசிக்கும்போது, 


க்‌ நமக்கு நித்திய சுதந்தரமாகப்‌ 
பெற்றுக்கொள்வோம்‌. அதுவரையிலும்‌ நாம்‌ 
இந்தப்‌ பூமியிலிருப்போம்‌. இந்தப்‌ பூமியிலும்‌ 
நாம்‌ பரதேசிகளாகவே இருப்போம்‌. 


நாமும்‌ இப்பா 


கர்த்தர்‌ ஆபிரகாமை நோக்கி, “நீயும்‌ 
உன்‌ சந்ததியும்‌ என்‌ உடன்படிக்கையை 
கைக்கொள்ளுங்கள்‌" (ஆதி 17:9) என்று 
சொல்லுகிறார்‌. 





i= al 
TT 


ஆபிரகாமின்‌ உடன்புடிக்கை. 
நிபந்தனையற்ற உடன்படிக்கை என்று சிலர்‌ 
கூறுகிறார்கள்‌. ஆனால்‌ இது தவறு. 
தேவன்‌ கலகக்காரருக்கு ஆசீர்வாதமான 
வாக்குத்தத்தங்களைக்‌ கொடுக்கமாட்டார்‌. 
தேவனுக்குக்‌ கீழ்ப்படிந்து 
அவருடைய உடன்படிக்கையைக்‌: 
கைக்கொள்ளுகிறவர்களுக்கு ஆசீர்வாதம்‌ 
உண்டு (ஆதி 179-10). 


ஆபிரகாமின்‌ உடன்படிக்கை 
நித்தியமானது என்று மூன்று முறை 
கூறப்பட்டிருக்கிறது. அத்‌ 'து இரண்டாவது. 
முறையாகும்‌. (ஆதி 17:7 


ஆபிராமோடே 
அதை 
அடையாளத்தையும்‌ 


கர்த்தர்‌ 
உடன்பங்கைபண்ணி, 
உறுதிபடுத்துவதற்கு 
ஏற்படுத்துகிறார்‌. ஆமிராமின்‌ சந்ததியில்‌ 
பிறக்கும்‌ சகல  ஆண்பிள்ளைகளுக்கும்‌ 
விருத்தசேதனம்பண்ணப்படவேண்டும்‌. 
இதுவே உடன்படிக்கையின்‌ அடையாளம்‌. 
இது விருத்தசேதன உடன்படிக்கை என்று 
அழைக்கப்படுகிறது. 


உடன்படிக்கையையும்‌ 


எட்டாம்நாளிலே 
பண்ணினான்‌. 
யாக்கோபு 
கோத்திரப்பிதாக்களையும்‌ 
பெற்றார்கள்‌" (அப்‌ 7:8). 


விருத்தசேதனமானது க 
அடையாளமாகவும்‌, அச்சாரமாகவும்‌ 
இருக்கிறது. “மேலும்‌, விருத்தசேதனமில்லாத 
காலத்தில்‌ அவன்‌ விசுவாசத்தினாலே 
அடைந்த நீதிக்கு முத்திரையாக 
விருத்தசேதனமாகிய அடையாளத்தைப்‌ 
பெற்றான்‌.  விருத்தசேதனமில்லாதவர்களாய்‌ 
விசுவாசிக்கிற யாவருக்கும்‌ நீதி 
எண்ணப்படும்பொருட்டாக அவர்களுக்கு. 

தகப்பனாயிருக்கும்படிக்கும்‌” 
(ரோம 4:11). 

விருத்தசேதனத்தின்‌ மூலமாக கர்த்தர்‌. 
ஆபிராமுக்கும்‌ அவருடைய சந்ததிக்கும்‌. 
தம்முடைய வாக்குத்தத்தங்களை 
உறுதிபண்ணுகிறார்‌. வாக்குத்தத்தத்தை। 
நிறைவேற்றுவது ங்‌ 


கர்த்தருடைய பங்கு. 
விருத்தசேதனம்பண்ணுவது ஆபிரகாமின்‌: 
பங்கு. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


விருத்தசேதனமானது சரீரப்பிரகாரமான 
நியமணமாமிருக்கிறது....... விருந்தசேதனம்‌ 
பண்ணப்படும்போது இரத்தம்‌ சிந்தப்படும்‌. 
ஆகையினால்‌ இது  இரத்தநியமமாகவும்‌. 
இருக்கிறது. இரத்தம்‌ மல்லு இல்லாமல்‌: 
பாவமன்னிப்பு பாவம்‌ 
பசிகசிக்கப்ப வேண்டுமென்றால்‌, அது 
இரத்தத்தினால்‌ மாத்திரமே பரிகரிக்கப்படும்‌. 


“நியாயப்பிரமாணத்தின்படி 
கொஞ்சங்குறைய எல்லாம்‌ இரத்தத்தினாலே 
குத்திகரிக்கப்படும்‌; இரத்தஞ்சிந்துதலில்லாமல்‌ 
மன்னிப்பு உண்டாகாது" (எபி 9:22) 


அப்பொழுது மோசே டனர்‌ 


உடன்படிக்கையின்‌ இரத்தம்‌ 
என்றான்‌" (யாத்‌ 24:8). 


கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து கல்வாரி 
வயிலே மனுக்குலத்தாரின்‌. 
பாவங்களைப்‌ போக்குவதற்காக, தம்முடைய 
சொந்த இரத்தத்தையே மீட்பின்‌ கிரயமாக 
செலுத்தினார்‌. இயேசுகிறிஸ்துலின்‌ இரத்தம்‌ 
சிந்தப்பட்டதினால்‌, அந்த இரத்தத்தை தவிர 
மற்ற இரத்த உடன்படிக்கைக। இரத்த 
நியமங்களும்‌ தேவையில்லாமல்‌ " போயிற்று. 
அவை இப்பொழுது ஒழிக்கப்பட்டுவிட்டது. 
கர்த்தருடைய உடன்படிக்கையில்‌ நாம்‌ 
உண்மையுள்ளவர்களாகமிருக்கவேண்டும்‌. 
நம்முடைய உண்மைக்கு அடையாளமாக 
பூர்வகாலத்தில்‌ விருத்தசேதனம்‌ 
நியமிக்கப்பட்டது. இப்போது 
விருத்தசேதனத்திற்குப்‌ பதிலாக தண்ணீர்‌ 
ஞானஸ்நானம்‌ நியமிக்கப்பட்டிருக்கிறது. 
ஆபிராமின்‌ பிறக்கும்‌. 


சந்ததியில்‌ 

ஆண்பிள்ளைகளுக்கு மாத்திரம்‌ 
விருத்தசே தனம்பண்ணப்படவேண்டுமென்று, 
சொல்லுகிறார்‌. கர்த்தருடைய 
ஸ்திரீகளும்‌ 

சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள்‌. ஆனாலும்‌. 
ஆண்பிள்ளைகள்‌ மாத்திரம்‌ 
விருத்தசேதனம்பண்ணினால்‌ போதுமானது. 
தலையாயிருக்கிறான்‌. 


மனைவிக்கு, 
ஆகையினால்‌ 

பருஷனுக்கு 

விருத்தசேதனம்பண்ணப்படுகிறது. 


மாத்திரம்‌ 





i FTE 
TT 


ண்பிள்ளைக। சேதனம்‌ 
ன்னும்‌ ளுக்கு விருத்தசேதன 
நுனித்தோல்‌ நீக்கப்படும்‌. பொதுவாக 
நுனித்தோலின்‌ மூலமாகவே 

ஒவ்வொரு சந்ததியும்‌ நடந்து வருகிறது. 
கர்த்தர்‌ ஆபிராமுக்கு 

௫ யகம்‌ 


கல்வாரி சிலைக்‌ றட தகன 
சிந்தவில்லை. 


கையினால்‌ கர்த்தர்‌ 

ஆபிராயின்‌ “சந்ததியில்‌ பிறக்கும்‌ 
சகல ஆண்பிள்ளைகளுக்கும்‌ 
விருத்தசேதனம்பண்ணப்படவேண்டும்‌ என்று 
சொல்லுகிறார்‌. கர்த்தர்‌ பிராமின்‌ 
சந்ததியாரோடு உடன்படிக்கை 
பண்ணும்போது, அந்த சந்ததிமிலுள்ள 
ஆண்பிள்ளைகள்‌ அனைவரும்‌, தங்களுடைய 
சரீரத்தின்‌ ஒரு பகுதியை பலியாக செலுத்தி 
கர்த்தருடைய உடன்படிக்கையில்‌ 
பிரவேசிக்கவேண்டும்‌. ஆண்பிள்ளைகளின்‌ 
நுனித்தோல்‌ வெட்டப்படும்போது. அவர்கள்‌ 
அந்த நுனித்தோலை கர்த்தருக்கு பலியாக 
செலுத்துகிறார்கள்‌. 

நுனித்தோலானது 
இரகசியமான 
உண்மையான 
ஆண்பிள்ளைகளுடைய 
வெட்டுவது அல்ல. ம 
இருதயத்தில்‌ பண்ணப்படும்‌ விருத்தசேதனமே. 
மெய்யான விருத்தசேதனம்‌ 


ஆதலால்‌ புறம்பாக மூதனானகன்‌ 

யூதனல்ல, புறம்பாக மாம்சத்தில்‌ செய்யப்படும்‌ 

ம்‌ விருத்தசேதனமல்ல. 

யூதனானவனே 

உண்டாகாமல்‌, 

உண்டாகும்‌ 

சேதனம்‌: 

இப்படிப்பட்டவனுக்குரிய புகழ்ச்சி மனுஷராலே 

அல்ல, தேவனாலே உண்டாயிருக்கிறது. 
(ரோமர்‌ 2:28,29). 


இப்போது, 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


கர்த்தர்‌ ஆபிரகாமை நோக்கி, 
உங்கள்‌ நுனித்தோலின்‌ மாம்சத்தை 
விருத்தசேதனம்‌ பண்ணக்கடவீர்கள்‌; அது 
எனக்கும்‌ உங்களுக்குமுள்ள உடன்‌ 
படிக்கைக்கு 'அடையாளமாயிருக்கும்‌. 
உங்களில்‌ தலைமுறை தலைமுறையாகப்‌ 
பிறக்கும்‌ ஆண்பிள்ளைகளெல்லாம்‌. 
எட்டாம்நாளிலே. விருத்தசேதனம்‌ 
பண்ணப்படவேண்டும்‌" (ஆதி 17:11,12) என்று 


சொல்லுகிறார்‌. 


ஆபிரகாமின்‌ 
பிறந்த பிள்ளைகளுக்கும்‌ 
பண்ணப்படவேண்டும்‌. 
வித்தல்லாத அந்நியனிடத்தில்‌ பணத்திற்கு 
கொள்ளப்பட்ட, எந்தப்‌ பிள்ளைக்கும்‌ 
அப்படியே விருத்தசேதனம்பண்ணப்பட 
வேண்டும்‌. எஜமான்‌ தன்‌ குடும்பத்திற்கு 
ஆண்டவனாயிருக்கிறான்‌. அவள்‌ 
தன்னுடைய ஆண்பிள்ளைகளுக்கு 
விருத்தசேதனம்பண்ணும்போது, தன்னிடத்தில்‌ 
வேலை பார்க்கிற வேலைக்கார 
ஆண்பிள்ளைகளுக்கும்‌ 
விருத்சேதனம்பண்ண வேண்டும்‌. 

“உன்‌ வித்தல்லாத அந்நியனிடத்தில்‌, 
பணத்திற்கு கொள்ளப்பட்ட பிள்ளை" என்னும்‌ 
வாக்கியம்‌ புறஜாதியாரைக்‌ குறிப்பிடுகிறது. 
புறஜாதியாரும்‌. விசுவாசத்தினாலே. 

பிரகாமின்‌  சந்ததியாராயிருக்கிறார்கள்‌. 
இவர்கள்‌ அராஜக! எச்பி வமான 
அவருக்கு 


பல்‌ 
விருத்தசேதனம்‌ 
ஆபிகாமின்‌ 


சந்ததியாரல்ல. இவர்கள்‌ 
ஆவிக்குரிய சந்ததியார்‌. 


.... “ஆபிரகாமுக்கும்‌ 
சந்ததிக்கு 


அவனுடைய 
வாக்குத்தந்தங்கள்‌ 
பண்ணப்பட்டன; சந்ததிகளுக்கு என்று 
அநேகரைக்‌... குறித்துச்‌ சொல்லாமல்‌, 
உன்‌ சந்ததிக்கும்‌ என்று ஒருவனைக்குறித்துச்‌ 
சொல்லியிருக்கிறார்‌, அந்தச்‌ சந்ததி 
கிறிஸ்துவே" (கலா 316). 


'றுவதற்கு 
வற்ற தங்கள்‌ ஆண்பிள்ளைகளுக்கு 
விருத்தசேதனம்பண்ண வில்லையென்றால்‌, 
அவர்கள்‌ கர்த்தருக்கு விரோதமாகப்‌ பாவம்‌ 
செய்கிறார்கள்‌. அவர்களுக்கு அழிவு வரும்‌. 
மோசே இப்படிப்பட்ட அழிவுக்கு 
அருகாமையிலிருந்தார்‌. 





i FTE 
TT 


அப்பொழுது சிப்போராள்‌ 
கருக்கான ஒரு கல்லை எடுத்து. தன்‌ 
புத்திரனுடைய நுனித்தோலை அறுத்து, அதை 
அவன்‌ கால்களுக்கு முன்பாக எறிந்து: நீர்‌ 
எனக்கு இரத்தசம்பந்தமான புருஷன்‌ 
என்றாள்‌" (யாத்‌ 4:24.25). 


விருத்தசேதனம்பண்ணாதவர்கள்மீது 

தேவனுடைய  ஆக்கினைத்தீர்ப்பு வரும்‌. 
கர்த்தர்‌ ஆபிரகாமிடம்‌ 'துபற்றிச்‌ 
சொல்லும்போது, “நுனித்தோலின்‌ மாம்சம்‌ 
விருத்தசேதனம்‌ பண்ணப்படாதிருக்கிற 
நுனித்தோலுள்ள ஆண்பிள்ளையாயிருந்தால்‌, 
அந்த ஆத்துமா என்‌ உடன்படிக்கையை 
மீறினபடியால்‌, தன்‌ ஜனத்தில்‌ இராதபடிக்கு. 
அறுப்புண்டுபோவான்‌" (ஆதி 17:14) என்று 
சொல்லுகிறார்‌. 


தனம்‌ பண்ணாதவர்களுக்கு 
றி 941; யாத்‌ 121519; 
லேவி 7:20,21, 2527; 

ஏசா 5 தானி 9:26; 

மல்‌ 242) அவர்கள்‌ எவ்வாறு 
மரிப்பார்கள்‌ என்று கூறப்படவில்லை. 
உடன்படிக்கைக்கு அடையாளமாக இருக்கும்‌ 


ம்‌ 


வலியுறுத்தப்படவில்லை. ஏனெனில்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனங்கள்‌ வனாந்தரத்தில்‌ 
பிரயாணம்பண்ணிய போது அவர்களுடைய 
பிள்ளைகளுக்கு விருத்தசேதனம்‌. 
பண்ணப்படவில்லை (யோசு 5:2-10). 


சாராய்‌ - சாரான்‌ 
ஆதி 1715-17 


ஆதி 1705. மின்னும்‌ தேவன்‌ 
ஆபிரகாமை நோக்கி: உன்‌ மணைவி 
சாராயை இணி சாராய்‌ என்று 
அழையாதிருப்பாயாக; சாரான்‌ என்பது 
அவளுக்குப்‌ பேராயிருக்கும்‌.. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


ஆதி 1748. நான்‌ அவனை 
ஆசீர்வதித்து, அவனாலே உனக்கு ஒரு 
குமாரனையும்‌ தருவேன்‌; அவன்‌ 
ஜாதிகளுக்கு தாயாகவும்‌, அவனாலே 
ஜாதிகளின்‌ ராஜாக்கள்‌ உண்டாகவும்‌, 
அவனை ஆசீர்வதிப்பேன்‌ என்றார்‌. 


ஆதி 1707. அப்பொழுது ஆபிரகாம்‌ 
முகங்குப்புற விழுந்து நகைத்து: 
நூறுவயதானவனுக்குப்‌ பின்னை 
பிறக்குமோ? தொண்ணூறு வயதான 
சாரான்‌ பின்னை பெறுவானோ? என்று 
தன்‌ இருதயத்திலே சொல்லிக்கொண்டு, 


சாராள்‌ 
தேவன்‌ 
மனைவி 
என்று 
என்பது, 
1715) 


கர்த்தர்‌ சாராயின்‌ பெயரை, 
என்று மாற்றுகிறார்‌. பின்னும்‌. 
ஆபிரகாமை நோக்கி: “உன்‌ 
சாராயை இனி சாராய்‌ 
அழையாதிருப்பாயாக: சாராள்‌ 
அவளுக்குப்‌ பேராயிருக்கும்‌" (ஆதி. 
என்று சொல்லுகிறார்‌. 


கர்த்தர்‌ சாராளை ஆசீர்வதிப்பார்‌. 
கர்த்தர்‌ சாராள்‌ மூலமாக ஆபிரகாமுக்கு 
ஒரு குமாரனைத்‌ தருவார்‌. சாராள்‌ 
ஜாதிகளுக்கு தாயாகயிருப்பாள்‌. அவளாலே 
ள்‌ ராஜாக்கள்‌ உண்டாகும்படியாக 
ஆசீர்வதிப்பார்‌. 


ஜனத்திற்கு, 
தம்முடைய நல்ல நோக்கத்தையும்‌, 
திட்டத்தையும்‌ கொஞ்சம்‌ கொஞ்சமாக 
வெளிப்படுத்துகிறார்‌. கர்த்தர்‌ ஒரே சமயத்தில்‌ 
எல்லா வெளிப்பாடுகளையும்‌ கொடுக்காமல்‌, 
கொஞ்சம்‌ கொஞ்சமாக தம்முடைய 
இரகசியங்களை வெளிப்படுத்துகிறார்‌. 


ஆபிராமின்‌ சந்ததி திரளாயிருக்கும்‌ 
என்றும்‌, அது ஆசீர்வதிக்கப்படும்‌ 
என்றும்‌ கர்த்தர்‌ சொன்னார்‌. ஆனால்‌ 
இதுவரையிலும்‌ கர்த்தர்‌ ஆபிராமிடத்தில்‌, 
'சாராளாலே உனக்கு ஒரு குமாரனைத்‌ 
தருவேன்‌” என்று சொல்லவே இல்லை. 
கர்த்தர்‌ இப்போதுதான்‌ தம்முடைய 
திட்டத்தை வெளிப்படுத்தகிறார்‌. 


தம்முடைய 





f= FTN 
TT 


கர்த்தர்‌ சாராளை ஆசீர்வதிக்கும்போது. 
அவள்‌ இனிமேல்‌ மலடியாயிருக்கமாட்டாள்‌. 
இவள்‌ கர்ப்பவதியாகி தாயாகயிருப்பாள்‌. 
அவள்‌ ஜாதிகளுக்கு தாயாகயிருப்பாள்‌ என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
ஆசீர்வாதம்‌ வரும்போது, 
பெருக்கமும்‌ உண்டாகும்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
ஆசீர்வாதத்தோடு. 
கூட்டமாட்டார்‌. ஆகார்‌ 
சாராள்‌ வருத்தப்படவில்லை. 


கர்த்தரே சர்வஆளுகையுள்ளவர்‌. 
தங்களை அன்கக செய்வன்‌ 
ராஜாக்களை சிங்காசனத்தில்‌ அமரச்‌ 
செய்கிறார்‌. ஒரு தேசத்தில்‌ நல்லாட்சி 
நடைபெறும்போது, அதனால்‌ கர்த்தருடைய 
சபைக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம்‌ 
கிடைக்கிறது. தேசம்‌ 
அமைதியாயிருக்கும்போது விசுவாசிகள்‌ 
கர்த்தரை தடையில்லாமல்‌ துதிக்கலாம்‌. 


அவர்‌ 


நரந்ர்‌ சாராளை ஆசீர்வதிக்கும்போது. 
திக 


கர்த்தர்‌ ஆபிரகாமின்‌ 

சீர்வதிக்கிறார்‌. அவர்களை 
ஆளுகை ராஜாக்களையும்‌ 
கொடுக்கிறார்‌ 


சாராயின்‌ பெயரும்‌ இப்போது சாராள்‌ 
என்று மாற்றப்பட்டிருக்கிறது. சாராய்‌ என்னும்‌ 
பெயருக்கு “என்னுடைய ராஜாக்கள்‌” என்று 
பொருள்‌. இதனால்‌ சாராளின்‌ மகிமை ஒரு 
குடும்பத்தோடு முடிவு பெறும்‌. சாராள்‌ 

னும்‌ பெயருக்கு திரளான ராஜாக்கள்‌ 
என்று பொருள்‌. இதன்‌ மூலமாக 
சாராளுடைய மகிமை அதிகரிக்கிறது. அவள்‌ 
ஒரு ஜாதிக்கு மாத்திரமல்ல, அநேக 
ஜாதிகளுக்கு தாயாகமிருப்பாள்‌. 


சாராய்‌ என்பதற்கு இளவரசி என்று 
பொருள்‌. சாராள்‌ என்பதற்கு இளவரசிகளின்‌ 
தலைவி அல்லது இளவரசிகளின்‌ தாய்‌ 
என்று பொருள்‌. சாராள்‌ என்னும்‌ பெயர்‌ 
“சார்‌" என்னும்‌ எபிரெய வார்த்தையிலிருந்து 
வந்திருக்கிறது. இதற்கு இளவரசன்‌ என்று 
பொருள்‌. “சார்‌” என்னும்‌ வார்த்தையின்‌ 
பெண்பால்‌ “சாராள்‌” ஆகும்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


ஆபிரகாம்‌ 

வார்த்தையைக்‌ முகங்குப்புற 
விழுந்து நகைக்கிறார்‌. 
'நூறுவயதானவனுக்குப்‌ பிள்ளை பிறக்குமோ?' 
தொண்ணூறு வயதான சாராள்‌ 
பிள்ளை ப்ப (ஆதி 1717) 
என்று "இருதயத்திலே 
சொல்லிக்கொண்டு, நகைக்கிறார்‌. 


கேட்டு 


ஆபிராம்‌... கர்த்தருக்கு. முன்பாக 
தன்னைத்‌ தாழ்த்துகிறார்‌. அவர்‌ கர்த்தருடைய 
முன்பாக முகங்குப்புற 
விழுகிறார்‌. ஆபிரகாமின்‌ இருதயம்‌ 
சந்தோஷத்தினால்‌ நிரம்பியிருக்கிறது. அவர்‌ 
நகைக்கிறார்‌. ஆபிரகாமின்‌ நகைப்பு 
அவிசுவாசத்திற்கு அடையாளமல்ல, அது 
சந்தோஷத்தினால்‌ உண்டாகும்‌ நகைப்பு. இது 
விசுவாசத்தினால்‌ உண்டாகும்‌ நகைப்பு. இது 
கர்த்தர்‌ அவரை ஆசிர்வதிப்பதினால்‌. 
உண்டாகும்‌. நகைப்பு ஆபிரகாம்‌ 
களிகூர்ந்ததை இயேசகிறிஸ்துவும்‌ 
குறிப்பிட்டிருக்கிறார்‌ (யோவா 8:56). 


ஆபிரகாம்‌ தன்‌ இருநயத்திற்குள்ளே, 
"நூறுவயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ" 
என்று சொல்லிக்கொள்கிறார்‌. கர்த்தரால்‌ 
எல்லாம்‌ ஆகும்‌ என்னும்‌ விசுவாசம்‌. 
ஆபிரகாமிடத்தில்‌ இருக்கிறது. கர்த்தர்‌ 
ஆபிரகாமுக்கு போதுமானவராகமிருக்கிறார்‌ 
இவர்‌ சர்வவல்லமையுள்ள தேவன்‌. 
ஆபிரகாம்‌ கர்த்தருடைய சர்வவல்லமையை 
தன்‌ இருதயத்தில்‌ நினைத்துப்‌ பார்த்து, 
கர்த்தருக்குள்‌ சந்தோஷமாயிருக்கிறார்‌. 


ஆபிரகாமின்‌ ஜெபம்‌ 
ஆதி 1718-22 


ஆதி 17:18. இஸ்மவேல்‌ உமக்கு 
முன்பாகப்‌ பிழைப்பாணாக! என்று 
ஆபிரகாம்‌ தேவனிடத்தில்‌ விண்ணப்பம்‌ 
பண்ணினான்‌. 


ஆதி 1709. அப்பொழுது தேவன்‌: 
உன்மனைவியாகிய காரான்‌. 
நிச்சயமாய்‌ உனக்கு ஒரு குமாரனைப்‌ 
பெறுவான்‌, அவனுக்கு ஈசாக்கு என்று 


உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன்‌. 





i= FTE 
TT 


ஆதி 1720. இஸ்மவேலுக்காகவும்‌ தீ 
செய்த விண்ணப்பத்தைக்‌ கேட்டேன்‌; 
நான்‌ அவனை ஆசீர்வதித்து, அவனை 
மிகவும்‌ அதிகமாகப்‌ யஜுகவும்‌ 
பெருகவும்‌ பண்ணுவேன்‌; அவன்‌ 
பன்னிரண்டு பிரபுக்களைப்‌ பெறுவான்‌; 
அவனைப்‌ பெரிய ஜாதியாக்குவேன்‌. 


ஆதி 1724. வருகிற வருஷத்தில்‌ 
குறித்தகாலத்திலே காரான்‌ உனக்குப்‌ 
பெறப்போகிற சசாக்கோடே நான்‌ என்‌: 
உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன்‌ 
என்றார்‌. 


ஆதி 1722. தேவன்‌ ஆபிரகாமோடே. 
பேசி முடிந்தபின்பு, அவர்‌ 
அவனைவிட்டு எழுந்தருளினார்‌. 


பிரகாம்‌ மவேலுக்காக 
கர்த்தரிடத்தில்‌ வண்ணப்ப்பன்னுக்தா்‌. | இ 
"இஸ்மவேல்‌ உமக்கு முன்பாக 
பிழைப்பானாக” என்று ஆபிரகாம்‌. 
கர்த்தரிடத்தில்‌ சொல்லுகிறார்‌. சாராளுக்கு 
குமாரன்‌ பிறக்கப்போவதினால்‌, ஆகார்‌ பெற்ற 
மறந்துவிடுவாரோ 
புறக்கணித்து 
என்றும்‌ ஆ 
ஆபிரகாமுக்கு 

குமாரனாகிய இஸ்மவேல்‌ மீதும்‌ 

இருக்கிறது. 


தேவனுடைய திட்டத்தில்‌ மேசியா 
ஆபிரகாமின்‌ சந்ததியில்‌ வருவார்‌. ஆனால்‌ 
இதில்‌ இஸ்மவேலுக்குப்‌ பங்கிராது என்பது. 
ஆபிரகாமுக்குத்‌ தெ! றது. 
ஆகையினால்‌ இஸ்மவேலுக்காக ஆபிரகாம்‌ 
விண்ணப்பம்பண்ணுகிறார்‌ 

குறித்த தேலனு: 


ஆதி. 


பிரியம்‌ 


17:20-21 


பிரகாம்‌ கர்த்தரை நோக்கி, 
இஸ்மவேல்‌ உமக்கு முன்பாக பிழைப்பானாக” 
என்று கட்டளையிடவில்லை. ஆனாலும்‌ 
ஆபிரகாம்‌ தன்னுடைய மனதின்‌ 
விருப்பத்தை கர்த்தரிடத்தில்‌ பணிவான 
விண்ணப்பமாகச்‌ சொல்லுகிறார்‌. 


“நீங்கள்‌ ஒன்றுக்குங்‌ கவலைப்படாமல்‌, 
எல்லாவற்றையுங்குறித்து' உங்கள்‌ 
விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே 
கூடிய ஜெபத்தினாலும்‌ வேண்டுதலினாலும்‌ 
தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள்‌” (பிலி 4:6). 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


பெற்றோர்‌ 
பிள்ளைகளுக்காக 
விண்ணப்பம்பண்ண வேண்டும்‌. 
தன்னுடைய 
கர்த்தரிடத்தில்‌. 
பலிசெலுத்தியதுபோல, 
பிள்ளைகள்‌ 
கர்த்தரிடத்தில்‌ 
வேண்டும்‌. 
'விருந்துசெய்கிற அவரவருடைய 
நாள்முறை முடிகிறபோது, யோபு: ஒருவேளை 
என்‌ குமாரர்‌ பாவஞ்செய்து, தேவனைத்‌ 
தங்கள்‌ இருதயத்திலே தூவித்திருப்பார்கள்‌ 
என்று சொல்லி, அவர்களை அழைத்தனுப்பி, 
பரிசுத்தப்படுத்தி, அதிகாலமே எழுந்து, 
அவர்கள்‌ எல்லாருடைய 


இகக்கத்தன்ப/பேயம்‌ சர்வாங்க 


த்தி த்தல்‌ 
யோபு 

எல்லா பிள்ளைகளுக்காகவும்‌ 
'விண்ணப்பம்பண்ணி. 
நாமும்‌ நம்முடைய 
எல்லோருக்காகவும்‌ 

விண்ணப்பம்பண்ண 


எச்‌ செலுத்துவான்‌; 
இந்தப்பிரகாரமாக 
அந்நாட்களிலெல்லாம்‌. 


யோபு 
செய்துவருவான்‌"' 


குறித்து 
திட்டங்கள்‌ 
அவர்களுடைய 
வருங்காலத்தைக்‌ குறித்து நாம்‌ இப்போதே 
திட்டம்பண்ணலாம்‌. நம்முடைய பிள்ளைகள்‌ 
கர்த்தருக்கு முன்பாக ஜீவிக்கவேண்டும்‌. 
ர்கள்‌ ரத்‌ பாதையிலே 
ம்முடைய பிள்ளைகள்‌ 
தாவர 
க காத்துக்கொள்ள 
வேண்டும்‌. அவர்கள்‌ நீதியின்‌ பாதையிலே 
நடப்பதற்கு கர்த்தருடைய கிருபையைப்‌ 
பெற்றுக்கொள்‌ எவேண்டும்‌. இதுவே 
நமக்கும்‌ நம்முடைய குடும்பத்திற்கும்‌ 
மெய்யான ஆசீர்வாதம்‌. ஆபிரகாம்‌ இந்த 
மெய்யான ஆசீர்வாதத்தை நினைவுகூர்ந்து, 
“இஸ்மவேல்‌ உமக்கு முன்பாக பிழைப்பானாக" 
என்று கர்த்தரிடத்தில்‌ 
விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 
கர்த்தர்‌ ஆபிரகாமின்‌ 
விண்ணப்பத்திற்கு செவிகொடுக்கிறார்‌. 
கர்த்தர்‌ அவருடைய ஜெபத்திற்கு பதில்‌ 
கொடுக்கிறார்‌. கர்த்தர்‌ கொடுக்கும்‌ பதில்‌ 
சமாதானத்தின்‌ பதிலாக இருக்கிறது. 
கர்த்தர்‌ இஸ்மவேலுக்கு. பொதுவான 
ஆசீர்வாதத்தைக்‌ கட்டளையிடுகிறார்‌. 





i THE 
ETT 


ஆபிரகாமை நோக்கி, 
செய்த 
நான்‌ 


பிரபுக்களைப்‌ பெறுவான்‌: அவனைப்‌ பெரிய 
ஜாதியாக்குவேன்‌" (ஆதி 17:20) என்று 
சொல்லுகிறார்‌. 


உடன்படிக்கையின்‌ ஆசீர்வாதம்‌ ஈசாக்குக்கு 
நியமிக்கப்பட்டிருக்கிறது. 


கர்த்தர்‌ ஆபிரகாமை 
'உன்மனைவியாகிய சாராள்‌ நிச்சயமாய்‌. 
உனக்கு ஒரு குமாரனைப்‌ பெறுவாள்‌ 
அவனுக்கு ஈசாக்கு என்று பேரிடுவாயாக; 
என்‌ உடன்படிக்கையை அவனுக்கும்‌ 
அவனுக்குப்‌ பின்வரும்‌ அவன்‌ சந்ததிக்கும்‌ 
நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன்‌” 
(ஆதி 17:19) என்று சொல்லுகிறார்‌ 


ஈசாக்கு என்னும்‌ பெயருக்கு “நகைப்பு” 
என்று பொருள்‌. ஈசாக்கின்‌ பிறப்பைப்‌ பற்றி 
அறிவிக்கப்பட்டபோது, ஆபிரகாமும்‌ 
(ஆதி 17:17), சாராளும்‌ நகைத்தார்கள்‌ (ஆதி 
18:12-15), 


நோக்கி, 


கர்த்தர்‌ ஆபிரகாமிடம்‌ ஈசாக்கைப்பற்றி 
மேலும்‌ சொல்லும்போது. வருகிற 
வருஷத்தில்‌: குறித்தகாலத்திலே 
சாராள்‌ ட்ப பெறப்போகிற ஈசாக்கோடே 
நான்‌ உடன்படிக்கையை 
ஏற்படுத்துவேன்‌! 17:21) என்று 
சொல்லுகிறார்‌. 


கர்த்தர்‌ ஆபிரகாமுக்கு தம்முடைய 
உடன்படிக்கையைப்பற்றிச்‌ சொல்லும்போது, 
“சாராள்‌ உனக்கு பெறப்போகிற ஈசாக்கு” 
என்று மறுபடியுமாகச்‌ சொல்லுகிறார்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய உடன்படிக்கையை 
இஸ்மவேலோடு ஏற்படுத்தாமல்‌, ஈசாக்கோடு 
ஏற்படுத்துகிறார்‌ 


(ஆதி 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சாராள்‌ பெறப்போகிற பிள்ளைக்கு 
கர்த்தரே ஈசாக்கு என்று பேரிடுகிறார்‌. 
கர்த்தர்‌ ஆபிரகாமிடத்தில்‌ சாராளைப்பற்றிச்‌ 
சொன்னபோது. நான்‌ அவளை 
ஆசீர்வதித்து, அவளாலே உனக்கு ஒரு 
குமாரனையும்‌ தருவேன்‌; அவள்‌ ஜாதிகளுக்கு 
தாயாகவும்‌, அவளாலே. "ஜாதிகளின்‌ 
ராஜாக்கள்‌ உண்டாகவும்‌, அவளை 
ஆசீர்வதிப்பேன்‌" என்று சொல்லுகிறார்‌. 
அப்பொழுது ஆபிரகாம்‌ முகங்குப்புற விழுந்து 
(ஆதி 171677), 


சாராளின்‌ 
ஒரு 
வாக்குப்பண்ணினபோது, 
தன்னுடைய ஆலியிலே. 
களிகூருகிறார்‌. ஈசாக்கு பிறக்கப்போகும்‌ 
காலத்தையும்‌ கர்த்தர்‌ ஆபிரகாமுக்கு 
வெளிப்படுத்துகிறார்‌. “வருகிற வருஷத்தில்‌, 
குறித்த காலத்தில்‌ சாராள்‌ உனக்கு 
பெறப்போகிற ஈசாக்கு" என்று கர்த்தர்‌ 
ஆபிரகாமுக்கு சொல்லுகிறார்‌. கர்த்தருடைய 
வாக்குத்தத்தம்‌ சீக்கிரத்தில்‌ நிறைவேறப்‌ 
போகிறது. அப்போது ஆபிரகாமின்‌ 
சந்தோஷம்‌ இன்னும்‌ அதிகரிக்கும்‌. 


நாம்‌ கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்துவுக்காக காத்திருக்கும்போது, 
நம்முடைய இருதயத்தில்‌ மகிழ்ச்சியும்‌. 
சந்தோஷமும்‌ உண்டாகும்‌. ஆபிரகாம்‌ 
ஈசாக்குக்காக காத்திருந்தபோது, 
அவருடைய இருதயத்தில்‌ அப்படிப்பட்ட 
மகிழ்ச்சியும்‌ சந்தோஷம்‌ உண்டாயிற்று, 


வன்‌ ஆபிரகாமோடே பேசி 
முடிந்தபின்பு, அவர்‌ ஆபிராமைவிட்டு 
எழுந்தருளுகிறார்‌ (ஆதி 17:22). 


இஸ்மவேலுக்கு விருத்தசேதனம்‌ 
ஆதி 17:29-27 


ஆதி 17:29. அப்பொ, ஆபிரகாம்‌ 
தன்‌ குமாரனாகிய இண்மவேலையும்‌, 
தன்‌ வீட்டிலே பிறத்த யாவரையும்‌, 
தான்‌ பணத்திற்குக்‌ கொண்ட, 
அனைவருமாகிய தன்‌ ன்ட்டி.லூன்ன 
ஆண்பின்னைகன்‌ எல்லாரையும்‌ 
சேர்த்து, தேவன்‌ தனக்குச்‌. 
சொன்னபடி, அவர்கள்‌ நூனித்தோலின்‌ 
மாம்சத்தை அந்நானிலேதான்‌ 
விருத்தசேதனம்‌ பண்ணினான்‌. 





i FTE 
TT 


ஆதி 1724. ஆபிரகாமுடைய 
நுனித்தோலின்‌ மாம்சம்‌ விருத்தசேதனம்‌ 
பண்ணப்படும்போது, அவன்‌ 
தொண்ணூற்றென்பது 
வயதாயிருத்தான்‌.. 


ஆதி 17:25. அவனுடைய குமாரன்‌ 
'இஸ்மவேலுடைய 

மாம்சம்‌ 

பண்ணப்படும்போது, 

பதின்மூன்று வயதாயிருத்தான்‌. 


ஆதி 17:28. ஒரே நானில்‌ ஆபிரகாமும்‌. 
அவன்‌. குமாரன்‌ இஸ்மவேதூம்‌. 
விருத்தசேதனம்‌ பண்ணப்பட்டார்கள்‌. 


ஆதி 17:27. வீட்டிலே பிறந்தவர்களும்‌. 
அத்தியரிடத்திலே பணத்திற்குக்‌. 
கொள்ளப்பட்டவர்களுமாகிய அவன்‌ 
வீட்டு மனுஷர்கள்‌ எல்லாரும்‌. 
அவனோடே கூட விருத்தசேதனம்‌. 
ஙண்ணப்பட்டார்கள்‌. 


ஆபிரகாம்‌ 
பிரமாணத்திற்கு கீழ்ப்படிகிறார்‌ 
அவருடைய 

ஆண்பிள்ளைகள்‌ அடை 
விருத்தசேதனம்பண்ணிக்கொள்கிறார்கள்‌ 
கர்த்தருடைய உடன்படிக்கையைப்‌ 
பெற்றுக்கொண்டதற்கு அடையாளமாக, 
ஆபிரகாமின்‌ குடும்பத்தார்‌ 
விருத்தசேதனம்பண்ணிக்கொள்கிறார்கள்‌ 


விருத்தசேதன 
ஆமிரகாழும்‌ 


மூலமாக. ஆபிரகாமின்‌ 
மற்ற குடும்பத்தாருக்கும்‌ 
ஏற்பட்டிருக்கிறது. மற்ற 
குடும்பத்தாருக்கு கர்த்தருடைய 
உடன்படிக்கையிலும்‌, ஆசீர்வாதத்திலும்‌ 
பங்குமில்லை பாத்தியமுமில்லை. அவர்கள்‌ 
கர்த்தருடைய காணியாட்சிக்குப்‌ 
புறம்பானவர்கள்‌. ஆபிரகாமும்‌ அவருடைய 
சந்ததியாரும்‌ கர்த்தருடைய ஆசீர்வாதத்திற்கு 
பாத்திரமானவர்கள்‌. அவருடைய 
உடன்படிக்கையில்‌ பங்குள்ளவர்கள்‌. 


இதன்‌ 
குடும்பத்தாருக்கும்‌, 


வித்தியாசம்‌ 


அப்பொழுது ஆபிரகாம்‌ தன்‌ 
குமாரனாகிய இஸ்மவேலையும்‌, தன்‌ வீட்டிலே 
பிறந்த யாவரையும்‌, தான்‌ பணத்திற்குக்‌ 
கொண்ட அனைவருமாகிய தன்‌ வீட்டிலுள்ள. 
ஆண்பிள்ளைகள்‌ எல்லாரையும்‌ சேர்த்து. 
தேவன்‌ தனக்குச்‌ சொன்னபடி, 
அவர்கள்‌ நுனித்தோலின்‌ மாம்சத்தை 
அந்நா ன்‌ விருத்தசேதனம்‌. 
பண்ணுகிறார்‌ (ஆதி 17:23). 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


ஆபிரகாம்‌ கர்த்தருடைய கட்டளைக்கு 
உடனே கீழ்ப்படிகிறார்‌. கர்த்தருடைய 
வார்த்தைக்கு உண்மையாய்க்‌ 
கீழ்ப்படிகிறவர்கள்‌, தங்களுடைய 
கீழ்ப்பிதலை காலதாமதம்பண்ணமாட்டார்கள்‌. 
கற்பனைகளைக்‌ 


தாமதியாமல்‌ 


உமது, 
கைக்கொள்ளும்படி, நான்‌ 
தீவிரித்தேன்‌" (சங்‌ 119:60). 


ஒரே நாளில்‌ ஆபிரகாமும்‌ அவருடைய 
குமாரன்‌ இஸ்மவேலும்‌ விருத்தசேதனம்‌. 
பண்ணப்படுகிறார்கள்‌. பிரகாமுடைய 
நுனித்தோலின்‌ மாம்சம்‌ த்தசேதனம்‌ 
பண்ணப்படும்போது, அவர்‌ 
தொண்ணூற்றென்பது வயதாயிருக்கிறார்‌ 
(ஆதி 17:26,24). 


ஆபிரகாமுடைய குமாரன்‌ 
இஸ்மவேலுடைய நுனித்தோலின்‌ மாம்சம்‌ 
விருத்தசேதனம்‌ பண்ணப்படும்போது, 
அவன்‌ பதின்மூன்று வயதாயிருக்கிறான்‌ 
(ஆதி 17:25) 
ஆபிரகாமுடைய 


பிறந்தவர்களும்‌ 
பணத்நிற்குக்‌, 


வீட்டிலே 
அந்நியரிடத்திலே 
கொள்ளப்பட்டவர்களுமாகிய 
ர்கள்‌ எல்லாரும்‌ 
விருத்தசேதனம்‌. 
(ஆதி 17:27) 
ஆபிரகாம்‌. 
மந்தத்‌ 
வீட்டு  மனுஷருக்கும்‌ 
முன்மாதிரியாயிருக்கிறார்‌ இஸ்மவேலும்‌ 
விருத்தசேதனம்பண்ணப்பட்டதினால்‌, அவரும்‌ 
கர்த்தரால்‌ ஆசீர்வதிக்கப்படுகிறார்‌. 
விருத்தசேதனம்‌ பண்ணுதல்‌ 
ஆபிரகாமின்‌ உடன்படிக்கையின்‌ 
பகுதியாகும்‌. ஆபிரகாமின்‌ ந 
வாக்குத்தத்தம்‌ பண்ணப்பட்ட மீட்பர்‌ வருவார்‌ 
என்பதற்கு இது ஓர்‌ அடையாளம்‌. 
மாம்சத்தின்‌ பாவங்களைக்‌ களைந்துபோட்டு, 
புதிய சிருஷ்டிகளாகத்‌ தேவனை 
ஆராதிப்போருக்கு மீட்பருடைய இரட்சிப்பின்‌ 
கிரியை அநுக்கிரகம்‌ பண்ணப்பட்டிருக்கிறது. 





ட்ட ஆதியாகமம்‌ - விரிவுரை றாயா 
ரியா GENESIS - COMMENTARY PUBLISHERS 


விருத்தசேதன மார்க்கத்தார்‌ என்பது 
தரைக்‌ குறிக்கும்‌. (ரோமர்‌ 3:30 
மர்‌ 4:9; கலா 2:9). கிறிஸ்து வந்த பின்பு, 
விருந்தசேதனத்தினால்‌ பிரயோஜனமில்லை. 
(குலா $6; கொலோ 31), ஆவிக்குரிய 
விருத்தசேதனம்‌ என்பது இருதயத்தில்‌ 
செய்யப்படுவதாகும்‌. மாம்சத்தில்‌ 
செய்யப்படுவது விருத்தசேதனம்‌ அல்ல. 
(ரோமர்‌ 2:28-29; 1கொரி 7:19: பிலி 3:3; 
கொலோ 2:1). 


இப்பொழுதும்‌ இடபக்கம்‌ 
அரபியரும்‌ தங்களுடைய பதின்மூன்றாம்‌ 
வயதில்‌ விருத்தசேதனம்‌ பண்ணிக்‌ 
கொள்கிறார்கள்‌. 





f= FTE 
TT 


கர்த்தருக்கும்‌ ஆபிரகாமுக்கும்‌ இடையே 
மற்றொரு சம்பாஷணை நடைபெறுகிறது. 
அந்த சம்பவம்‌ இந்த அதிகாரத்தில்‌ 
எழுதப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமுக்கு எதிராக 
மூன்று புருஷர்கள்‌ நிற்கிறார்கள்‌. 
ஆபிரகாமுக்கும்‌ அவர்களுக்கும்‌ இடையே 
சம்பாஷணை நடைபெறுகிறது (ஆதி 18:1-8) 


சாராளுக்கு தம்முடைய 
கிருபையை 'வெளிப்படுத்துகிறார்‌. 
உற்பவ காலதிட்டத்தில்‌ சாராள்‌ ஒரு 
குமாரனைப்பெறுவாள்‌ (ஆதி 182945) 


கர்த்தர்‌ 


கர்த்தருடைய கோபம்‌ சோதோமின்மீது, 
வருகிறது. சோதோமை அழிக்கும்‌ தம்முடைய 
திட்டத்தை கர்த்தர்‌ ஆபிரகாமுக்கு 
வெளிப்படுத்தகிறார்‌ (ஆதி 1816-22) 
ஆபிரகாம்‌ கர்த்தரிடத்தில்‌ சோதோமுக்காக 
பரிந்து பேசுகிறார்‌ (ஆதி 18:23-33). 


ஆபிரகாமும்‌ மூன்று புருஷரும்‌ 
ஆதி 18:1-8 


ஆதி 184. பின்பு கர்த்தர்‌ மம்ரேயின்‌ 
சமபூமியிலே 
தரிசணமானார்‌. 
உஷ்ணவேணையில்‌. 
உட்கார்த்திருந்து, 


ஆதி 18:2. தன்‌ கண்ணை ஏறெடுத்துப்‌ 
பார்க்கும்போது, இதோ, மூன்று புருஷர்‌ 
அவனுக்கு எதிரே தின்றார்கள்‌; 
அவர்களைக்‌ கண்டவுடனே, அவன்‌ 
கூடாரவாசலிலிருத்து அவர்களுக்கு 
எதிர்கொண்டு ஓடித்‌ தரைமட்டும்‌ 
குனித்து; 


ஆதி 18:3. ஆண்டவரே, 
கண்களில்‌ எனக்குக்‌ 
கிடைத்ததானால்‌, நர்‌ 
அடியேனைவிட்டுக்‌ 
வேண்டாம்‌. 


கூடாரவாசலிலே 


உம்முடைய 
கிருபை 
உமது 
கடத்துபோக. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆதி 18:4. கொஞ்சம்‌ தண்ணீர்‌ 

கொண்டுவரட்டும்‌, உங்கள்‌ கால்களைக்‌ 
மரத்தடியில்‌ 

சாய்த்துகொண்டி ரங்கன்‌. 


அதி 18:5. நீங்கள்‌ உங்கள்‌ 
'இருதயங்களைத்‌ திடப்படுத்தக்‌ 
கொஞ்சம்‌ அப்பம்‌ கொண்டுவருகிறேன்‌; 
அப்புறம்‌ தீங்கள்‌ உங்கள்‌ வழியே 
போகலாம்‌; இதற்காகவே அடியேன்‌ 
இடம்வரைக்கும்‌ வத்தீர்கன்‌ என்றார்‌. 
அதற்கு அவர்கள்‌: தீ சொன்னபடி. செய்‌ 
என்றார்கள்‌. 


ஆதி 186. அப்பொழுது ஆபிரகாம்‌ 
'தீவிரமாய்க்‌ கூடாரத்தில்‌ 
சாராவிடத்திற்குப்‌ போய்‌: நீ 
சீக்கிரமாய்‌ மூன்றுபடி மெல்லியமாவு. 
எடுத்துப்‌ பிசைந்து, அப்பம்‌ கடு. 
என்றான்‌. 


ஆதி 18:7. ஆபிரகாம்‌ மாட்டுமந்தைக்கு 
ஓடி, ஒரு நல்ல இனங்கன்றைப்‌ பிடித்து, 
வேலைக்காரன்‌ கையிலே கொடுத்தான்‌; 
அவன்‌ அதைச்‌. சீக்கிரத்தில்‌ 
சமைத்தான்‌.. 


ஆதி 18:8. ஆபிரகாம்‌. 
வெண்ணெயையும்‌ பாலையும்‌ 
சுமைப்பித்த கன்றையும்‌ எடுத்து வந்து, 
அவர்கள்‌ முன்பாக வைத்து, அவர்கள்‌ 
அருகே. மரத்தடியில்‌ 
தின்றகொண்டிருந்தான்‌; அவர்கள்‌ 
புசித்தார்கன்‌. 


கர்த்தர்‌ ஆபிரகாமுக்கு தம்மை 
வெளிப்படுத்துகிறார்‌. கர்த்தருக்கும்‌. 
ஆபிரகாமுக்கும்‌ இடையே 
நெருங்கிய ஐக்கியம்‌ எற்படுகிறது. 
அவர்கள்‌ இருவரும்‌ 
காரியங்களை பால்ய 
பேசிக்கொண்டிருக்கிறார்கள்‌. 


புதிய ஏற்பாப்டுக்காலத்தில்‌ 
வார்த்தையாகயிருக்கிற தேவன்‌, தம்மை 
நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார்‌. அந்த 
வார்த்தை மாம்சமானார்‌. கர்த்தர்‌ 
ஆமிரகாமுக்கு தம்மை தாராளமாக. 
வெளிப்படுத்தியதுபோல,. புதிய 
ஏற்பாட்டுக்காலத்து விசுவாசிகளாகிய நமக்கு, 
கிறிஸ்துவானவர்‌ தம்மை, வார்த்தையின்‌ 
மூலமாக தாராளமாய்‌ வெளிப்படுத்துகிறார்‌. 





i= FTE 
TT 


கர்த்தர்‌ ஆபிரகாமுக்கு மம்ரேயின்‌: 
சமபூமிமிலே தரிசனமாகிறார்‌. ஆபிரகாம்‌. 
பகலின்‌ உஷ்ணவேளையில்‌ கூடாரவாசலிலே. 
உட்கார்ந்திருந்திருக்கிறார்‌ (ஆதி 182). 
ஆபிரகாம்‌ கர்த்தருக்காக எதிர்பார்ப்போடு 
காத்திருக்கிறார்‌. ஆபிரகாம்‌ அந்நியரை 
உபசரிக்கிறவர்‌. அவர்களை வரவேற்கும்‌ 
வண்ணமாக ஆபிரகாம்‌ கூடார வாசலில்‌ 
உட்கார்ந்திருக்கிறார்‌. 

பிரகாம்‌ ஆதி 1318 
வசனத்தின்‌ காலத்திலிருந்து 
தங்கியிருக்கிறார்‌. ஆதி 20:1 
வசனத்தில்‌ “அல்விடம்‌ விட்டு பிரயாணம்‌ 
பண்ணும்‌ வரையிலும்‌" அவர்‌ மம்ரேயிலேயே 
தொடர்ந்து தங்கியிருப்பார்‌ பகலின்‌ 
உஷ்ணவேளையின்‌ போது கூடார வாசலில்‌ 
உட்கார்ந்திருந்து ஒய்வெடுப்பதும்‌, 
போஜனம்பண்ணுவதும்‌ அக்காலத்து 
வழக்கம்‌. 


கர்த்தர்‌ 


தம்மை ஒருவருக்கு 
வெளிப்படுத்துவதற்கு முன்பாக, 


ஆபிரகாமின்‌: 
கர்த்தரைக்‌ குறித்த எதிர்பார்ப்பும்‌ ஆர்வமும்‌ 
அதிகமாயிருக்கிறது. ஆகையினால்‌ 
ஆபிரகாம்‌ கர்த்தரை வரவேற்க 
ஆயத்தமாயிருக்கிறார்‌ 
, நாம்‌ அந்நியரை உபசரிக்கவேண்டும்‌. 
உபசரிக்கும்போது. சில 
நமக்கு தெரியாமலேயே, 
உபசரிக்கும்‌ வாய்ப்பு 
இதனால்‌ நமக்கு 
மேன்மையும்‌ ஆசீர்வாதமும்‌ 


தேவதூதர்களையும்‌ 
நமக்கு கிடைக்கும்‌. 
அதிகமான 


உண்டாகும்‌. 


நம்மிடத்தில்‌ வருகிற அந்நியர்கள்‌: 
எல்லோரையும்‌ சந்தேகப்படக்கூடாது.. அன்பு 
சகலத்தையும்‌ நம்பும்‌. நாம்‌ அந்நியர்மீது 
அன்புகூர்ந்தால்‌, அவர்கள்மீது 
சந்தேகப்பபடாமல்‌, அவர்களை 
ஏற்றுக்கொண்டு  உபசரிப்போம்‌. நம்‌ 
வீட்டிலுள்ளவர்களுக்கு திரும்ப திரும்ப 
போஜனம்‌ கொடுப்பதுபோல, பசியிலிருக்கிற 
அந்நியருக்கும்‌ போஜனம்கொடுக்கவேண்டும்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


ஆபிரகாம்‌ தன்‌ கண்ளை ஏறெடுத்துப்‌ 
பார்க்கும்போது, இதோ, மூன்று புருஷர்‌ 
அவருக்கு எதிரே நிற்கிறார்கள்‌; ஆபிரகாம்‌ 
அவர்களைக்‌ கண்டவுடனே, அவர்‌ 
கூடாரவாசலிலிருந்து அவர்களுக்கு 
எதிர்கொண்டு ஓடித்‌ தரைமட்டும்‌ குனிந்து, 
அவர்களை வரவேற்கிறார்‌ (ஆதி 18:2). 


பிரகாம்‌ பு யும்‌ 
சொக்கி "ஆண்டான்‌ உழல்‌ கண்களில்‌ 
எனக்குக்‌ கிருபை கிடைத்ததானால்‌, நீர்‌ 
உமது அடியேனைவிட்டுக்‌ கடந்துபோக. 
வேண்டாம்‌. கொஞ்சம்‌ தண்ணீர்‌ 
கொண்டுவரட்டும்‌, உங்கள்‌ கால்களைக்‌. 
கழுவி, மரத்தடியில்‌ சாய்ந்துகொண்டிருங்கள்‌"' 
(ஆதி 18:3,4) என்று சொல்லுகிறார்‌. 


பாதரட்சைகளை 
நடந்து வருவது வழக்கம்‌. 
; ஆதி 43:24; லூக்கா 7:44) 
இரண்டு தூதர்களும்‌ எந்த 
பாதரட்சைகளை அணிந்து 

்‌ க 


மூமிமிலுள்ள 
அவர்களுடைய 


கால்களும்‌ கழுவப்பட வேண்டியதாயிருக்கிறது. 


போஜனம்‌ ஆயத்தமாகும்‌ வரையிலும்‌ 
மூவரும்‌ காத்திருந்து பின்பு அவர்கள்‌ 
புசிக்கிறார்கள்‌ (ஆதி 18:8: யாத்‌ 2429-11; 
சங்‌ 78:25). 


ஆபிரகாம்‌ இப்போது. 

முதிர்ந்தவராகமிருக்கிறார்‌ 

தன்னுடைய வயதின்‌ 

முக்கியத்துவம்‌ கொடுக்காமல்‌, 

புருஷரையும்‌: ஏறெடுத்து 

அவர்களுக்கு எதிர்கொண்டு 

ஆபிரகாமுக்கு இது ஓடுகிற வயதல்ல. 

ம்‌ ந்‌ உபசரிக்கவேண்டும்‌. 
அவரிடத்தில்‌ 
தன்னுடைய 
அந்நியர்களை, 
உபசரிக்கவேண்டுமோ, 





i FTE 
TT 


நாம்‌ கர்த்தரை விசுவாசிக்கிறோம்‌ 
என்பதற்காக, மனுஷரை மறந்துவிடக்கூடாது. 
மனுஷர்மீது அன்பு கூரக்கூடாது என்று 
பரிசுத்தவேதாகமத்தில்‌ எங்கும்‌ 
'தடைபண்ணப்படவில்லை. நம்மிடத்தில்‌ நல்ல 
சுபாவங்களும்‌, நல்ல பழக்க வழக்கங்களும்‌ 
காணப்படவேண்டும்‌ என்றே. 
பரிசுத்தவேதாகமம்‌ நமக்கு போதிக்கிறது. 
நாம்‌ எல்லா மனுஷரும்‌ மதிப்பும்‌ மரியாதையும்‌ 
கொடுக்கவேண்டும்‌. 


கர்த்தர்‌ நம்மைத்‌ 
ஆசீர்வதித்திருக்கும்போது. 

மற்றவர்களுக்கு 

உதவிசெய்யவேண்டும்‌. 

தன்னுடைய கூடார வாசலிலே, 
முன்பாக நின்கிற மூன்று புருஷரையும்‌ 
அன்போடு வரவேற்கிறார்‌. ஆபிரகாமின்‌ 
வரவேற்பில்‌ மாய்மாலம்‌ இல்லை. அவர்‌ சுத்த 
இருதயத்தோடும்‌, தெளிந்த சிந்தனை யோடும்‌, 
மூன்று புருஷரையும்‌ வரவேற்கிறார்‌. 


பிரகாம்‌ அவர்களை மரத்தடியில்‌ 

ண்டிருக்குமாறு சொல்லுகிறார்‌ 
மேம்‌ ஆபிரகாம்‌ அந்த மூன்று புருஷரையும்‌ 
நோக்கி, "நீங்கள்‌ உங்கள்‌ இருநயங்களைத்‌ 
திடப்படுத்தக்‌ கொஞ்சம்‌ அப்பம்‌ 
கொண்டுவருகிறேன்‌; அப்புறம்‌ நீங்கள்‌ 
உங்கள்‌ வழியே போகலாம்‌: இதற்காகவே. 
அடியேன்‌ இடம்வரைக்கும்‌ வந்தீர்கள்‌” 
(ஆதி 18:5) என்று சொல்லுகிறார்‌. 


ஆபிரகாம்‌ அந்த மூன்று புருஷருக்கும்‌ 
வடம்‌ ஆயத்தம்பண்ணுகிறார்‌. அப்பமும்‌, 
'ணெயையும்‌, பாலும்‌, சமைப்பித்‌ 
ட அவர்களுக்கு விருந்து 
போஜனமாக பரிமாறப்படுகிறது. அவர்கள்‌ 
மரத்தடிமிலே  போஜனம்பண்ணுகிறார்கள்‌. 
போஜனம்‌ சாதாரணமானதாகமிருந்தாலும்‌, 

போஜனம்பண்ணுகிற 
மரத்தடியாகயிருந்தாலும்‌, 
உபசரிப்பு 


விருந்து 
நேர்த்தியாகமிரக்கிறது. 


ஆபிரகாம்‌ 
அவர்‌ தன்னுடைய 

கனம்பண்ணி, அவர்களுக்கு தாராளமாக 
போஜனம்கொடுக்கிறார்‌. போஜனத்தில்‌. 
குறைவு இல்லை. ஒருவேளை ஆபிரகாம்‌. 
கொடுக்கும்‌ விருந்திலே விதவிதமான 
போஜனங்கள்‌  பரிமாறப்படாமலிருக்கலாம்‌. 
ஆனாலும்‌ அப்பமும்‌ இறைச்சியும்‌. 
தாராளமாக பரிமாறப்படுகிறது. 


ஸ்தலம்‌ 
ஆபிரகாமின்‌ 
மிகவும்‌ 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மனைவி 

ஆபிரகாம்‌ 

தீலிமாய்க்‌. கூடாரத்தில்‌ சாராளிடத்திறகம்‌ 

நீ சீக்கிரமாய்‌ மூன்றுபடி 

ne எடுத்துப்‌ பிசைந்து, 

அப்பம்‌ சுடு” (ஆதி 18:6) என்று 

சொல்லுகிறார்‌. ஆபிரகாமும்‌ சாராளும்‌. 

தங்கள்‌ விருந்தினர்களை  உபசரிப்பதில்‌ 

கன்‌ செலுத்துகிறார்கள்‌. 

போஜனம்‌ ஆயத்தம்பண்ணுவதற்காக அதிக 
நேரம்‌ செலவுபண்ணுகிறார்கள்‌. 


பட என்பது அக்காலத்து அளவு 
ஆபிரகாமிற்கு வேலைக்காரர்கள்‌ 
இருக்கிறார்கள்‌. து மாவினால்‌ அப்பம்‌ 
கட்டல்‌ அது அவர்களுக்கு ஒரு வேளை 
போஜனத்திற்கு மட்டுமே சரியாக இருக்கும்‌. 
தேவனும்‌ தூதரும்‌ பூமிக்கு வந்திருப்பதை 
ஆபிரகாம்‌ தன்னுடைய சொந்தக்‌ கண்களால்‌ 
காண்கிறார்‌. மனுஷனால்‌ தேவனைக்‌ 
காணமுடியும்‌. 


சாராள்‌ 
சுட்டுக்கொண்டிருக்கும்போது, 


அப்பம்‌ 
ஆபிரகாம்‌. 

9 ஒரு நல்ல 

டித்து, வேலைக்காரன்‌ 

கொடுக்கிறார்‌ அந்த 
அதைச்‌ சீக்கிரத்தில்‌. 
(ஆதி 18:7). 


வேலைக்காரன்‌ 
சமைக்கிறான்‌ 


ஆபிரகாம்‌ மாட்டுமந்தைக்கு ஓடுகிறார்‌ 
விருந்‌ 


கிழக்கு தேசத்தில்‌. ந்து உபசரிப்பதில்‌ 
தீவிரம்‌ காட்டுவார்கள்‌. (ஆதி 18:28, 
ஆபிரகாமைப்‌ போல பணிந்து, குனிந்து 
விருந்தினரை உபசரிப்பது கிழக்கு தேசத்து 
வழக்கமாகும்‌. (ஆதி 18:2-3). 


தன்னுடைய கூடாரத்திற்கு வந்திருக்கிற 
மூன்று மனுஷருக்கும்‌ ஆபிரகாம்‌ விருந்து 
பரிமாறுகிறார்‌. ஆபிரகாம்‌ 
ஐசுவரியவானாகயிருந்தாலும்‌, அவர்‌ வயது 
முதிர்ந்தவராகயிருந்தாலும்‌, அந்நியருக்கு 
விருந்து பரிமாறுவது தனக்கு 
கவரவகுறைச்சல்‌ என்று நினைக்கவில்லை. 

ஆபிரகாம்‌ வெண்ணெயையும்‌, 
பாலையும்‌, சமைப்பித்த கன்றையும்‌ எடுத்து 
வந்து, அவர்கள்‌ முன்பாக வைக்கிறார்‌. அந்த 
மூன்று புருஷரும்‌ அந்த  போஜனத்தை 
புசிக்கிறார்கள்‌. ஆபிரகாமோ அவர்கள்‌ 
அருகே மரத்தடியில்‌ நின்றுகொண்டிருக்கிறார்‌. 
(ஆதி 18:8). 





i FTE 
TT 


ஆபிரகாம்‌ விருந்தினரோடு அமர்ந்து 
போஜனம்‌ பண்ணவில்லை. அரபியர்கள்‌ 
தங்கள்‌ விருந்தினரோடு ஒருபோதும்‌ அமர்ந்து 
போஜனம்‌ பண்ணமாட்டார்கள்‌. விருந்தினர்‌ 
போஜனம்‌ பண்ணும்போது அவர்களுக்கு 


தேவனும்‌ தூதர்களும்‌ 
புசிக்கிறார்கள்‌. பூமியிலும்‌ 
(யாத்‌ 24:0; 
லூக்கா 22:16,18,30: லூக்கா 24:30,43; 
அப்‌ 10:41; எபி 13:2). இயேசுகிறிஸ்து 
தம்முடைய சீஷர்களுக்கு வாக்குத்தத்தமாகக்‌ 
கூறும்போது "நீங்கள்‌ என்‌ ராஜ்யத்திலே 
என்பந்திபில்‌ போஜனபானம்‌ பண்ணுவீர்கள்‌” 
என்று கூறியிருக்கிறார்‌ (லூக்கா 22:30) 
பாவத்திற்கு 
அவர்‌ சிநேகத்திற்கு 
ஒருவருக்கொருவர்‌ 
செய்யமாட்டார்கள்‌. 
ஒருவருக்கொருவர்‌ நன்மை 
ஆதரவாயிருப்பார்கள்‌ கிறிஸ்துவானவர்‌ 
தம்முடைய சீஷர்களின்‌ கால்களை கழுவி, 
தம்முடைய தாழ்மையை வெளிப்படுத்தினார்‌ 
எடுத்துக்காட்டாக 


கிறிஸ்துவானவரைப்போல 
நம்மிடத்திலும்‌ மாய்மாலம்‌ இல்லாத அன்பு 
இருக்கவேண்டும்‌. நம்முடைய இருதயத்தில்‌ 
பெருமை இருக்கக்கூடாது. நம்முடைய 
சிநேகிதரிடத்தில்‌, அன்பையும்‌, 
மனத்தாழ்மையையும்‌ அதிகமாய்‌ 
வெளிப்படுத்தவேண்டும்‌. 


காராளின்‌ நகைப்பு 
ஆதி 18:9-15 


ஆதி 18:9, அவர்கள்‌ அவனை 
நோக்கி:உன்‌ மணைவி சாரான்‌ எங்கே. 
என்றார்கள்‌? அதோ கூடாரத்தில்‌ 
இருக்கிறான்‌ என்றான்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆதி 18:10. அப்பொழுது அவர்‌: ஒரு 
உற்பவ காலத்திட்டத்தில்‌ நிச்சயமாய்‌ 
உன்னிடத்திற்குத்‌ திரும்ப வருவேன்‌; 
அப்பொழுது உன்‌ மனைவியாகிய 
சாராளுக்கு ஒரு குமாரன்‌ இருப்பான்‌. 
என்றார்‌. காரான்‌ அவருக்குப்‌ 
பின்புறமாய்க்‌ கூடாரவாசலில்‌ இதைக்‌ 
கேட்டுக்கொண்டிருத்தாள்‌. 


ஆதி. 18-11. ஆயிரகாரமும்‌ 
சாராளும்‌ வயதுசென்று 
முதிர்த்தவர்கனாயிருத்‌ தார்கள்‌; 
ஸ்திரீகளுக்குன்ன வழிபாடு சாராளுக்கு 
தின்றுபோயிற்று. 


ஆதி 1812. ஆகையால்‌, காரான்‌ தன்‌ 
உன்னத்திலே நகைத்து: நான்‌ 
கிழவியும்‌, என்‌ ஆண்டவன்‌ முதிர்ந்த 
வயதுன்னவருமான பின்பு, எனக்கு. 
இன்பம்‌ உண்டாயிருக்குமோ என்றான்‌. 


ஆதி 1848. அப்பொழுது கர்த்தர்‌ 
ஆபிரகாமை நோக்கி: சாரான்‌ நகைத்து, 
நான்‌ கிழவியாயிருக்கப்‌ 
பின்னையெறுவது மெய்யோ என்று 
சொல்வானேன்‌? 


ஆதி 18414. கர்த்தரால்‌ ஆகாத காரியம்‌ 

டா? உற்பவகாலதிட்டத்தில்‌ 
உன்னிடத்திற்குத்‌ திரும்ப வருவேன்‌; 
அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன்‌ 
இருப்பான்‌ என்றார்‌. 


ஆதி 18:15. சாரான்‌ பயந்து, நான்‌. 

ல்லை என்று மறுத்தான்‌. 
அதற்கு அவர்‌: இல்லை, நீ நகைத்தாய்‌ 
என்றார்‌. 


ஆபிரகாம்‌ மூன்று மனுஷரையும்‌ தன்‌ 
கூடாரத்தில்‌ வரவேற்று, அவர்களுக்கு 
போஜனம்‌ கொடுக்கிறார்‌. அவர்களும்‌ 
ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறார்கள்‌. 
வரவேற்றது கர்த்தருடைய 


கொடுத்து 

அவர்கள்‌ 

பரலோகத்திலிருந்து 

அவர்கள்‌ பரலோகத்தின்‌ 

கிருபையுள்ள வார்த்தைகளை ஆபிரகாமுக்கு. 
சொல்லுகிறார்கள்‌. 





f= FTE 
TT 


“தீர்க்கதரிசி என்னும்‌ நாமத்தினிமித்தம்‌ 
தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்ளுகிறவன்‌ 
தீர்க்கதரிசிக்கேற்ற ன்‌ 

நீதிமான்‌ என்னும்‌ 

நீநிமானை ஏற்றுக்கொள்ளுகிறவன்‌ 
நீதிமானுக்கேற்ற பலனை அடைவான்‌” 
(மத்‌ 10:41). 


பிரகாம்‌ மூன்று 
போஜனம்‌ கொடுக்கிறார்‌ 
புசிக்கிறார்கள்‌. அப்போது 
அவர்கள்‌ அருகே. மரத்தடியில்‌ 
நின்றுகொண்டிருக்கிறார்‌. அப்பொழுது. 
ம்‌ க ஆபிரகாமும்‌. 
மரத்தடியில்‌ 
பேசிக்கொண்டிருக்குப்போது, சாராள்‌ 
அவர்கள்‌ பேசுவதை பின்புறமாய்‌ 
கூடாரவாசலில்‌ கேட்டுக்கொண்டிருக்கிறாள்‌. 


காலத்தில்‌ ஸ்திரீகள்‌ 
புருஷருக்கு சமமாக அவர்கள்‌ மத்தியிலே 
அமரமாட்டார்கள்‌. புருஷருடைய 
சம்பாஷணைகளில்‌  பங்குபெறமாட்டார்கள்‌. 
அக்காலத்து ஸ்திரீகள்‌ புருஷரோடு 
சரிசமமாக அமர்ந்து 
போஜனம்பண்ணவுமாட்டார்கள்‌. ஸ்திரீகள்‌ 
ஒருவேளை தங்கள்‌ வீட்டு புருஷரோடு 
போஜனம்பண்ணினாலும்‌, அந்நிய புருஷரோடு, 
சரிசமமாக அமர்ந்து போஜனம்‌ பண்ணுவதை 
தவிர்த்துவிடுவார்கள்‌. 

வீட்டிலோ, கூடாரத்திலோ 

புருஷர்கள்‌ விருந்தினராக 
கந்திரக்கும்போது, அந்த வீட்டு ஸ்திர்க்‌ 
தங்களுக்குரிய ங்களிலோ, 
கூடாரத்தின்‌ பின்பறத்திலோ தங்களை 
லெளிப்படுத்தாமல்‌ மறைவாகயிருப்பார்கள்‌. 
இப்போது ஆபிரகாமும்‌, மூன்று புருஷரும்‌ 
மரத்தடியிலிருக்கிறார்கள்‌. சாராள்‌ 
கூடாரவாசலின்‌ பின்புறமாகயிருக்கிறாள்‌. 
அந்தப்‌ புருஷர்களால்‌ சாராளைப்‌ பார்க்க 
முடியாது. ஆனாலும்‌ அவர்கள்‌ பேசுவதை 
சாராளால்‌ கேட்கமுடிகிறது. 


புருஷருக்கும்‌ 
அவர்கள்‌ 
ஆபிரகாம்‌ 


ஆபிரகாமின்‌ 


று புருஷரும்‌ ஆபிரகாமை 
உன்‌ மனைவி சாராள்‌ எங்கே” 
கேட்கிறார்கள்‌. ஆபிரகாம்‌ 

அதோ கூடாரத்தில்‌ 

(ஆதி 189) என்று 


மூன்‌, 
நோக்கி, 
என்று 
அவர்களிடத்தில்‌, 
இருக்கிறாள்‌” 
சொல்லுகிறார்‌ 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சாராளால்‌ 
இருக்கமுடியும்‌. 
நியமிக்கப்பட்டிருக்கிற 
சாராளைப்போலவே, 


கூடாரத்தில்நான்‌ 
அவளுக்கு 
ஸ்தலம்‌. 
நமக்கு 
நாம்‌ 
நமக்கு 


அதவே 


கர்த்தர்‌ 
நியமித்த ஸ்தலங்களில்‌ 
இருக்கவேண்டும்‌. கர்த்தர்‌ 
கொடுத்திருக்கிற ஊழியத்தை 
செய்யவேண்டும்‌. அப்போதுதான்‌ நமக்கு 
ஆறுதலும்‌ ஆசீர்வாதமும்‌ கிடைக்கும்‌. 
"அப்பொழுது அந்த 
மேய்ப்பர்கள்‌ வயல்வெளியில்‌ தங்கி, 
இராத்திரிமிலே தங்கள்‌ மந்தையைக்‌ 
காத்துக்கொண்டிருந்தார்கள்‌" (லூக்‌ 2:8). 


நாட்டிலே 


ஆபிரகாமுக்கு 
மூன்று புருஷரில்‌: 
என்றும்‌, மற்ற இருவரும்‌ 
தூதர்கள்‌ என்றும்‌ வேதபண்டிதர்கள்‌ 
விளக்கம்‌ சொல்லுகிறார்கள்‌. சாராள்‌ 
கூடாரத்திலிருக்கிறாள்‌ என்று ஆபிரகாம்‌ 
சொன்ன பின்பு, அந்த மூன்று புருஷரில்‌ 
ஒருவர்‌ ஆபிரகாமோடு பேசுகிறார்‌. அவர்‌ 
கர்த்தர்‌ என்று வேதபண்டிதர்கள்‌ விளக்கம்‌ 
சொல்லுகிறார்கள்‌ 


கர்த்தர்‌ ஆபிரகாமை நோக்கி, “ஒரு 
உற்பவ காலத்திட்டத்தில்‌ நிச்சயமாய்‌ 
உன்னிடத்திற்குத்‌ திரும்ப வருவேன்‌; 
அப்பொழுது உன்‌ மனைவியாகிய சாராளுக்கு 
ஒரு குமாரன்‌ இருப்பான்‌" (ஆதி 18:10) என்று 


ஏற்கெனவே ஆபிரகாமின்‌: 
ஆசீர்வதித்திருக்கிறார்‌. 

சீர்வாதம்‌ நமக்கு திரும்ப 

திரும்ப சொல்லப்படும்போது, அது நமக்கு 
மிகுந்த சந்தோஷத்தைக்‌ கொடுக்கும்‌. கர்த்தர்‌ 
சொன்ன ஆசீர்வாதம்‌ இதனால்‌ மறுபடியும்‌ 
உறுதிபண்ணப்படுகிறது. 

கர்த்தருடைய 

ஆபிரகாமின்‌ 
சந்ததிக்கும்‌, 


ஆசீர்வாதம்‌, 
மாம்சப்பிரகாரமான 
அவருடைய ஆவிக்குரிய 
சந்ததிக்கும்‌ சொல்லப்படுகிறது. 
விசுவாசிகளாகிய நமக்கும்‌, ஆபிரகாமுக்கு 
சொல்லப்பட்ட ஆசீர்வாதத்தில்‌ பங்குள்ளது. 


ஆபிரகாமின்‌ 
சந்ததியார்‌, ஆபிரகாமின்‌ 
ஈசாக்கின்‌ சந்ததியில்‌ 
ஆபிரகாமின்‌ ஆவிக்குரிய 
விசுவாசிகளோ, 
வார்த்தையினால்‌ பிறந்தவர்கள்‌. 


மாம்சபிரகாரமான 
குமாரனாகிய 
பிறந்தவர்கள்‌. 
ப்ரா 
தேவனுடைய 





i THE 
TT 


ஜெநிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே” 
(பேது 1:23). 


கர்த்தர்‌ ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதமான 
வார்த்தைகளை சொல்லும்போது, சாராள்‌ 
அவருக்கு பின்புறமாய்‌ கூடார வாசலில்‌ 
நின்று, அந்த வார்த்தைகளைக்‌ 
நப்டகொள்கக்குகள்‌ கர்த்தர்‌ 
ள்‌ மிகவும்‌ நல்ல. 
ஆசீர்வாதமான 
வார்த்தைக। சாராளால்‌. 
கர்த்தர்‌ சொல்லுகிற நல்ல வார்த்தைகளை 
நம்பமுடியவில்லை. ஆகையினால்‌ சாராள்‌ தன்‌ 
உள்ளத்திலே நகைக்கிறாள்‌ (ஆதி 18:12) 


அக்காலத்தில்‌ ஆண்‌ விருந்தினர்கள்‌ 
போஜனம்பண்ணும்போது வீட்டிலுள்ள 
ஸ்திரீகள்‌ அவர்களோடு அமர்ந்து போஜனம்‌ 
பண்ணும்‌ வழக்கம்‌ இல்லை. தன்னுடைய 
பெயரை விருந்தினர்கள்‌ கூறியபோது, 
சாராள்‌ எழுந்து, கூடாரவாசலின்‌ வாசல்‌ 
அருகே நின்று அவர்கள்‌ பேசுவதைக்‌ 
கேட்டுக்‌ கொண்டிருக்கிறாள்‌. ஆபிரகாமிடம்‌ 
பேசும்‌ குர்த்தரையும்‌, தூதரையும்‌ சாராள்‌ 
கவனித்துப்‌ பார்க்கிறாள்‌. 

சாராளின்‌ நகைப்பு அவளுடைய 
அவிசுவாசத்திற்கு அடையாளம்‌. 
அவள்‌ கர்த்தருடைய வார்த்தையை 
நம்பவில்லை. சந்தேகப்படுகிறாள்‌. சாராள்‌ 
சரீரப்பிரகாரமாகவும்‌ உலகப்பிரகாரமாகவும்‌ 
சிந்திக்கிறாள்‌. கர்த்தர்‌ ஆபிரகாமுக்கு 
ம்‌ ய சீர்வாதமான வார்த்தைகளை 
சொல்லும்போது. ஆபிரகாரமம்‌ 
சாராளும்‌ வயதுசென்று 
முதிர்ந்தவர்களாயிருக்கிறார்கள்‌ ; 
ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு 
நின்றுபோயிற்று (ஆதி 18:11/ 


இப்போது ஆபிரகாமிற்கு 99 வயது, 
சாராளுக்கு 89 வயது. வருகிற வருஷத்தில்‌ 
ஈசாக்கு பிறக்கும்போது ஆபிரகாமிற்கு 100. 
வயதும்‌, சாராளுக்கு 90 வயதும்‌ ஆகும்‌. 
(ஆதி 1747; ஆதி 21:5). 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு சாராளுக்கு 
நின்றுபோயிற்று சாராள்‌ இதுவரையிலும்‌ 
பிள்ளை பெற்றெடுக்கவில்லை. (ஆதி 11:30) 
அவளுடைய சரீரத்தில்‌ பிள்ளை பெறும்‌ 
பருவத்தையும்‌ கடந்து சென்றுவிட்டாள்‌. 
ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு சாராளுக்கு 
நின்று போனாலும்‌, வாக்குத்தத்தம்‌ 
பண்ணினவர்‌ உண்மையுள்ளவர்‌ 
என்றெண்ணி, கர்ப்பந்தரிக்க பெலனடைந்து, 
வயது  சென்றவளாயிருந்தும்‌ பிள்ளை 
பெறுகிறாள்‌ (எபி 11:1). 


கையால்‌, சாராள்‌ கர்த்தருடைய 
வார்ததையைக்‌ கேட்டு தன்‌ உள்ளத்திலே 
நகைக்கிறாள்‌. “நான்‌ கிழவியும்‌, என்‌ 
ஆண்டவன்‌ முதிர்ந்த வயதுள்ளவருமான 
பின்பு, எனக்கு இன்பம்‌ உண்டாயிருக்குமோ"' 
(ஆதி 1912) என்று சாராள்‌ தன்‌ 
மனதிற்குள்ளே சொல்லிக்கொள்கிறாள்‌. 


சாராள்‌ மாம்சப்பிரகாரமாக 
யோசிக்கிறாள்‌. கர்த்தருடைய ஆசீர்வாதமான 
வார்த்தைகளை நம்புவதற்கு, சாராளின்‌ 
மாம்ச சிந்தை தடையாகயிருக்கிறது. சாராள்‌ 
தந்த வயதுள்ளவள்‌ என்பது மெய்தான்‌. 
கிழலியாயிருப்பதும்‌ மெய்தான்‌. 
ர்க வழிபாடு சாராளுக்கு, 
நின்றுபோயிற்று என்பதும்‌ மெய்தான்‌. 
ஆனாலும்‌ கர்த்தருடைய வார்த்தையும்‌. 
மெய்யானது என்பதை சாராள்‌ நம்பவேண்டும்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய வார்த்தையில்‌ 
உண்மையுள்ளவர்‌. கர்த்தரால்‌ ஆகாத. 
காரியம்‌ ஒன்றுமில்லை. அவர்‌ 
சர்வவல்லமையுள்ள தேவன்‌. கர்த்தர்‌ 
செய்ய நினைக்கிற காரியம்‌ ஒருபோதும்‌ 
தடைபடாது. சாராள்‌ மாம்சப்பிரகாரமாக 
யோசிக்கக்கூடாது. கர்த்தருடைய 
வார்த்தையை சந்தேகப்படக்கூடாது. 
கர்த்தரால்‌ ஆகாத காரியம்‌ ஒன்றுமில்லை 
என்று சாராள்‌ நம்பவேண்டும்‌. 


சாராளைப்போலவே விசுவாசிகளாகிய 
நமக்கும்‌ பல சமயங்களில்‌ சந்தேகம்‌ 
வருகிறது. நாம்‌ ஆவிக்குரிய காரியங்களை 
மாம்சப்பிரகாரமாக யோசிக்கிறோம்‌. இதனால்‌ 
கர்த்தருடைய தெய்வீக வாக்குத்தத்தங்கள்‌ 
மீது நமக்கு தகம்‌ ஏற்படுகிறது. 
நம்முடைய மாம்சசிந்தை, கர்த்தருடைய 
ஆவிக்குரிய வாக்குத்தத்தங்களுக்கு 
விரோதமாக. கிரியை நடப்பிக்கும்‌. 
மாம்சத்தைப்‌ பற்றிக்கொள்கிறவர்களால்‌. 
கர்த்தரைப்பற்றிக்கொள்வது இயலாத காரியம்‌. 





i FTE 
TT 


சாராள்‌ தன்‌ மனதிற்குள்ளே நகைத்து. 
பேசிக்கொண்டிருந்தாலும்‌, 


இரகசியம்‌ ஒன்றுமில்லை. 


கர்த்தர்‌ ஆபிரகாமை நோக்கி: “சாராள்‌ 
நகைத்து, நான்‌ கிழவியாயிருக்கப்‌ 
பிள்ளைபெறுவது மெய்யோ என்று. 
சொல்வானேன்‌? கர்த்தரால்‌ ஆகாத காரியம்‌ 
உண்டோ? உற்பவகாலதிட்டத்தில்‌ 
உன்ளிடத்திற்குத்‌ திரும்ப வருவேன்‌: 

சாராளுக்கு ஒரு குமாரன்‌ 

(ஆதி 181314) என்று 


கர்த்தர்‌ சாராளை, 
கணவர்‌ பிரகாமின்‌ 
குடிந்துகொள்கிறார்‌ 'சாராள்‌ 
நகைக்கிறாள்‌" என்று கர்த்தர்‌ ஆபிரகாமிடம்‌ 
கேட்கிறார்‌. நம்முடைய அவிசுவாசம்‌. 
தேவனுக்கு முன்பாக 
அருவருப்பாகயிருக்கிறது. கர்த்தருடைய 
வார்த்தைகளையும்‌, வாக்குத்தத்தங்களையும்‌ 
நாம்‌ நம்ப மறுப்பது, கர்த்தருடைய 
தெய்வீகத்தை நம்ப மறுப்பதற்கு 
அடையாளம்‌. 


“அப்பொழுது சகரியா தேவதூதனை 
இதை நான்‌ எதினால்‌ அறிவேன்‌: 
'கிழவனாயிருக்கிறேன்‌. என்‌ 
வயதுசென்றவளாயிருக்கிறாளே 

என்றான்‌" (லூக்‌ 148), 


கர்த்தர்‌ சொல்லுகிற 
வார்த்தைகளையும்‌ சாராள்‌ ர்க்க 


கேட்டுக்கொண்டிருக்கிறாள்‌. சாராள்‌ 
தன்னுடைய தப்பிதத்தை மூடி மறைக்க 
முயற்சிபண்ணுகிறாள்‌. சாராள்‌ பயந்து. “நான்‌. 
நகைக்கவில்லை' என்று சொல்லுகிறாள்‌. 
சாராள்‌ பொய்‌ சொல்லுகிறாள்‌. சாராளக்கு 
பயமுண்டாயிற்று. பயத்தினால்‌ அவள்‌ 
உண்மை பேசாமல்‌, பொய்பேசுகிறாள்‌. கர்த்தர்‌ 
சொல்லுகிற வார்த்தைகளை சாராளால்‌ 
நம்பவும்‌ முடியவில்லை, நம்பாமலும்‌ இருக்க 
முடியவில்லை. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தருடைய வாக்குத்தத்தம்‌ 
உறுதியாயிருக்கிறது. சாராளுடைய சரீரமோ, 
கர்த்தருடைய வாக்குத்தத்தம்‌ 
நிறைவேறுவதற்கு தடையாயிருக்கிறது. 
சாராள்‌ தன்னுடைய  மாம்சப்பிரகாரமான 
சூழ்நிலைகளை நோக்கிப்‌ பார்த்தால்‌, 

அவிசவாசத்தினால்‌ 
கர்த்தருடைய வார்த்தைகளையும்‌, 
வாக்குத்தத்தங்களையும்‌, விசுவாசிக்க 
வேண்டும்‌. சூழ்நிலைகளை நோக்கிப்‌ 
பார்க்காமல்‌, வாக்குத்தத்தம்பண்ணின 
கர்த்தரை நோக்கிப்‌ பார்க்கவேண்டும்‌. 


சாராளக்கு ஒரு குமாரன்‌ பிறப்பான்‌ 
என்று கர்த்தர்‌ சொன்னபோது, சாராள்‌ தன்‌ 
உள்ளத்திலே நகைத்தாள்‌. ஆனால்‌ 
இப்போதோ அவள்‌, “நான்‌ நகைக்கவில்லை” 
என்று சொல்லி தன்னுடைய பாலத்தை 
மறைக்கிறாள்‌. பாவத்தை மறைக்கிறவர்கள்‌. 
வாழ்வடையமாட்டார்கள்‌. அதை அறிக்கை 
செய்து விட்டுவிடுகிறவர்களோ தேவனுடைய 
இரக்கத்தைப்‌ பெற்றுக்கொள்வார்கள்‌. சாராள்‌ 
தன்னுடைய பாவத்தை மறைப்பதும்‌, 
பவமான நிஸந்கி்கலே இருக்கது பாயப்‌ 
செய்கிறவர்களுக்கு வெட்கமும்‌ அவமானமும்‌ 

ம்‌. பாவத்தை மறைக்கிறவர்களுக்கோ, 
அதைவிட வெட்கமும்‌ 


னான்‌ 

மறுத்தாலும்‌, 

“இல்லை, நீ 

5) என்று 
சாராளால்‌ தன்னுடைய 
முடியவில்லை. 
இருதயத்தின்‌ 


இரகசியங்களை 


சாராள்‌ தேவனுக்குப்‌ பயப்படுகிறாள்‌ 
தேவன்‌ தம்முடைய வாக்குத்தத்தத்தை மாற்றி 
விடுவாரோ என்றும்‌, தனக்கு பிள்ளை 
பிறக்காமல்‌ போய்விடுமோ என்றும்‌ எண்ணி, 
“நான்‌ நகைக்கவில்லை” என்று பொய்‌ 
கூறுகிறாள்‌. தேவன்‌ அவளைக்‌ கடிந்து 
கொள்ளாமல்‌, “இல்லை, நீ நகைத்தாய்‌” 
என்று கூறி திருத்துகிறார்‌. 





i THE 
TT 


சோதோம்‌ 
கூக்குரல்‌ 
ஆதி 18:16-22 


கொமோராவின்‌ 


அதி 1816. பின்பு அந்தப்‌ புருஷர்‌ 
எழுத்து அவ்விடம்‌ விட்டு, சோதோமை 
நோக்கிப்‌ போணார்கன்‌; ஆபிரகாமும்‌ 
அவர்கனோடே. கூடப்போய்‌. 
வழிவிட்டனுப்பினான்‌. 


ஆதி 1817. 
ஆயிரகாம்‌ 
ச்‌ க வக 
பூமியிலுவ்ன ௪கல 
ஆசிர்வதிக்கப்படுவதினாலும்‌. 


ஆதி 1818. நான்‌ செய்யப்போகிறதை 
ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ? 


நித்தல்‌ கர்த்தர்‌ 
பலத்த. 
அவனுக்குன்‌ 
ஜாதிகளும்‌ 


ஆதி 1809. கர்த்தர்‌. ஆபிரகாமுக்குச்‌. 
சொன்னதை  திறைவேற்றும்படியாய்‌ 
அவன்‌ தன்‌ பின்னைகளுக்கும்‌, தனக்குப்‌ 
பின்வரும்‌ தன்‌ வீட்டாருக்கும்‌: நீங்கள்‌ 
நீதியையும்‌ நியாயத்தையும்‌ செய்து, 
கர்த்தருடைய வழியைக்‌ காத்து 
நடவுங்கன்‌ என்று கட்டனையிடுவான்‌ 
என்பதை. அறித்திருக்கிறேன்‌ 
என்றார்‌. 


ஆதி 18:20. பின்பு கர்த்தர்‌ தால்‌ 
கொமோராவின்‌' 
பெரிதாயிருப்பதினாலும்‌, பகவான்‌ 
பாவம்‌ மிகவும்‌ 
கொடி. தாயிருப்பதினாலும்‌, 


ஆதி 1821. நான்‌ இறங்கிப்போய்‌, 
என்னிடத்தில்‌ வந்து எட்டின அதின்‌ 
கூக்குரலின்‌ படியே அவர்கள்‌ 
செய்திருக்கிறார்கனேோ இல்லையோ 
என்று பார்த்து அறிவேன்‌ என்றார்‌. 


ஆதி 18:22, அப்பொழுது அந்தப்‌ 
புருஷர்‌ அவ்விடம்‌ விட்டுச்‌ சோதோமை 
நோக்கிப்‌ போனார்கள்‌; ஆபிரகாமோ 
பின்னும்‌ கர்த்தருக்கு முன்பாக. 
'தின்றுகொண்டிருந்தான்‌.. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


பரலோகத்திலிருந்து வந்த தூதர்கள்‌ 
பூமியிலே தங்களுடைய ஊழியத்தை 
செய்கிறார்கள்‌. ஆபிரகாமைப்‌ பார்ப்பதற்கு 
மூன்று பேர்‌ வந்தார்கள்‌. அவர்களில்‌ ஒருவர்‌ 
கர்த்தர்‌ என்றும்‌. மற்ற இருவரும்‌ 
கர்த்தருடைய தூதர்கள்‌ என்றும்‌ 
வேதபண்டிதர்கள்‌ விளக்கம்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 


கர்த்தர்‌ ஆபிரகாமுக்கும்‌ சாராளுக்கும்‌ 
தம்முடைய வாக்குத்தத்த வார்த்தைகளை 
சொல்லுகிறார்‌. கர்த்தருடைய தூதர்கள்‌ 
இரண்டுபேரும்‌ சோதோமை நோக்கிப்‌ 
போகிறார்கள்‌. அந்த இரண்டு தூதரும்‌ 
சாயங்காலத்திலே  சோதோழுக்கு வந்து 
சேருகிறார்கள்‌ (ஆதி 19) 

சோதோமைப்‌ பற்றி தேவனுடைய 
சமுகத்தில்‌ ஏற்கெனவே. செய்தி 
வந்திருக்கிறது. அவர்கள்‌ எந்த அளவிற்கு 
துன்மார்க்கமானவர்களாக இருக்கிறார்கள்‌. 
என்பதைக்‌ கண்டறிய  சோதோமிற்கு 
வந்திருக்கிறார்கள்‌. (ஆதி 18:20-21), போகும்‌ 
வழியில்‌ தங்களுடைய நண்பனான 
ஆபிரகாமைச்‌ சந்திக்கிறார்கள்‌. இப்பொழுது 
அவர்கள்‌ ஆபிரகாமைச்‌ சந்தித்து விட்டு 
சோதோமை நோக்கி போனார்கள்‌. 


பிரகாம்‌. மனுஷரோடும்‌. 
டதா? மல பது: 
ஆள்தத்துவப்‌ பண்புடையவராக மனுஷ 
சரீரத்தில்‌ தம்மை வெளிப்படுத்தியிருக்கிறார்‌. 
சோதோம்‌ எங்கே இருக்கிறது என்று 
ஆபிரகாம்‌ அவர்களுக்கு என்று வழிகாட்டத்‌ 
தேவையில்லை. அவர்களுக்கு எல்லாம்‌. 
தெரியும்‌. விருந்தினரை உபசரிக்கும்‌ ஒரு 
பண்பாக ஆபிரகாம்‌ அவர்களோடே 
கூடப்போய்‌ அவர்களை வழிவிட்டனுப்புகிறார்‌. 
ஆபிரகாமை பார்க்க வந்த மூன்று புருஷரில்‌ 
இரண்டு பேர்‌ மாத்திரமே சோதோமுக்கு 
போகிறார்கள்‌. மற்றொரு புருஷர்‌ கர்த்தர்‌. 
ஆமிரகாமோடு கூடவே 
சோதோம்‌ கொமோராவின்‌. 
பெரிதாயிருப்பதினாலும்‌, 
பாவம்‌ மிகவம்‌ 
நான்‌ 
இறங்கிப்போய்‌,, என்னிடத்தில்‌ வந்து எட்டின 
அதின்‌ கூக்குரலின்படியே அவர்கள்‌ 
செய்திருக்கிறார்களோ இல்லையோ என்று 
பார்த்து அறிவேன்‌” (ஆதி 18:20,21) என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. சோதோம்‌ 
அழிக்கப்படவேண்டிய பட்டணமாயிருக்கிறது. 





i FTE 
TT 


கர்த்தருடைய 
இரண்டுபேரும்‌, 


தூதர்கள்‌ 
ஆபிரகாமை விட்டு 
சோதோமை நோக்கிப்‌ போகும்போது. 
ஆபிரகாம்‌ அவர்களோடே  கூடப்போய்‌, 
அவர்களை வழிவிட்டனுப்புகிறார்‌. அவர்களை 
விட்டுப்பிரிய ஆபிரகாமுக்கு மனதில்லை. 
அவர்கள்‌ ஆபிரகாமைப்‌ பார்க்க வந்த 
அந்நியர்கள்‌. ஆனாலும்‌ ஆபிரகாம்‌. 
அவர்கள்மீது பிரியமாயும்‌, நேசமாயும்‌. 
இருக்கிறார்‌. ஆபிரகாம்‌ அவர்களுக்கு 
தன்னுடைய மதிப்பையும்‌, மரியாதையையும்‌ 
காண்பிக்கிறார்‌ 


ஆபிரகாமைப்‌ பார்க்க வந்த மூன்று 
மனுஷரும்‌, அவரைக்‌ கனம்பண்‌ ணுகிறார்கள்‌. 
தம்மைக்‌ கனம்பண்ணுகிறவர்களை கர்த்தரும்‌ 
கனம்பண்ணுவார்‌. கர்த்தருடைய தூதர்கள்‌ 
இரண்டுபேரும்‌, ஆபிரகாமைவிட்டு 
சோதோமுக்கு புறப்பட்டுப்போன பின்பு, 
கர்த்தர்‌ ஆபிரகாமிடம்‌ தொடர்ந்து பேசுகிறார்‌. 
கர்த்தர்‌ சோதோமை அழிக்கப்போகிறார்‌ 
அதற்கான காரணத்தை கர்த்தர்‌ 
ஆபிரகாமுக்கு தெரியப்படுத்துகிறார்‌. 


ஆபிரகாமின்‌. யோசனையை 
கேட்கவேண்டும்‌. என்னும்‌ அவசியமோ 
அல்லது நிர்ப்பந்தமோ கர்த்தருக்கு இல்லை. 
ஆனாலும்‌ கர்த்தர்‌ 

லோசனைகளை 
பகிர்ந்துகொள்கிறார்‌ 
செய்யப்போகிறதை 
மறைப்பேனோ" (ஆதி 18:18) என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 


தேவனுடைய இரகசியங்கள்‌ அவருடைய 
நண்பர்களுக்கு வெளிப்படுத்தப்படும்‌. 
(சங்‌ 8401; யோவான்‌ 15: யாக்‌ 2:23). 

கர்த்தர்‌ ஆபிரகாமை அறிந்திருக்கிறார்‌. 
ஆபிரகாழுக்குக்‌ கொடுக்கப்பட்டிருக்கும்‌. 
வாக்குத்தத்தங்கள்‌ நிபந்தனையுள்ளவை. 
ஆபிரகாம்‌ கீழ்ப்படிந்தால்‌ அவருக்கு 
ஆசிர்வாதம்‌ உண்டு. 

கர்த்தர்‌ பாவத்தை நியாயந்தீர்க்கிறார்‌. 
பாவத்திற்கு உரிய தண்டனையைக்‌ கர்த்தர்‌ 
நிச்சயமாகவே கொடுப்பார்‌. தம்முடைய 
னமாக இருந்தாலும்‌, தூதர்களாக 

ந்தாலும்‌, தேவன்‌. பட்சபாதம்‌. 

காண்பிப்பதில்லை. (மத்‌ 25:41: 2பேதுரு 2:4; 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யூதா 1:6-7; வெளி 20:10) மனுஷர்மீதும்‌ 
கர்த்தர்‌ நியாயம்‌ விசாரிக்கிறார்‌. (ஆதி 2:17; 
யாத்‌ 32:32-33; எசே 18:20-26; 
ரோமர்‌ 614-23; ரோமர்‌ 13; 
கொரி 32647; கொரி 69-1; 
கலா 5119-21; கொலோ 3:6-10). 


கர்த்தர்‌ ஒருவனை நியாயந்தீர்ப்பதற்கு 
முன்பாக, எல்லாக்‌ காரியங்களையும்‌ 
தெளிவாக ஆராய்ந்து பார்த்து நீதியாய்‌ 
நியாயம்‌ விசாரிக்கிறார்‌. 


கர்த்தரும்‌, ஆபிரகாமும்‌ அந்த 
இடத்திலேயே நின்று விடுகிறார்கள்‌. இரண்டு 
தூதர்கள்‌ மட்டும்‌ சோதோமை நோக்கி 
போகிறார்கள்‌. (ஆதி 19:1). தேவன்‌ 
சர்வவியாபகர்‌. ஆயினும்‌ தமது சரீரத்தில்‌ 
அவர்‌ நம்மைப்போலவே ஓரிடத்திலிருந்து 
இடத்திற்குப்‌ பிரயாணம்‌. 
(ஆதி 18:21; ஆதி 11:5-9; 

ஆதி 17:22; ஆதி 18:33; ஆதி 3513) 


பிரகாமுக்கு தம்முடைய 
மித்திர 
தெய்வீக இரகசியம்‌, 
நமக்கும்‌, ஏற்ற 
வெளிப்படுத்தப்படும்‌. தாம்‌ 
செய்யப்போகிறதை கர்த்தர்‌ ஆபிரகாமுக்கு 
மறைக்காமல்‌ சொல்லுவதற்கு ஒரு 
காரணமுள்ளது. 


ஆபிரகாம்‌ 
ஜாஜியாலதினாழம்‌, 
சகல 


பூமியிலுள்‌ ற்‌ 
ஆசீர்வதக்கப்படுவதினாலும்‌ கர்த்தர்‌ 
செய்யப்போகிறதை ஆபிரகாமுக்கு 
நக்கா (ஆதி 181718). 


கர்த்தர்‌ சோதோமை அழிக்கப்போகிறார்‌. 
கர்த்தர்‌ இதை ஆபிரகாமுக்கு மறைக்காமல்‌ 
வெளிப்படுத்துகிறார்‌. யூதமார்க்கத்து 
ரபிமார்கள்‌, “நான்‌  செய்யப்போகிறதை 
ஆபிரகாமுக்கு... மறைப்பேனோ” என்று 
கர்த்தர்‌ சொல்லுவதற்கு விளக்கம்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 


பெரிய பலத்த 
அவருக்குள்‌ 
ஜாதிகளும்‌ 





i THE 
TT 


கர்த்தர்‌ கானான்‌ தேசத்தை 
ஆபிரகாமுக்கும்‌ அவருடைய சந்ததிக்கும்‌ 
நித்திய சுதந்தரமாகக்‌ கொடுத்திருக்கிறார்‌. 
சோதோம்‌ கொமோரா ஆகிய பட்டணங்கள்‌ 
கானான்‌... தேசத்திலிருக்கிறது. கர்த்தர்‌ 
இல்விரண்டு பட்டணங்களையும்‌ 
அழிக்கப்போகிறார்‌. கானான்‌ தேசம்‌. 
ஆபிரகாமுக்கு சுதந்தரமாகக்‌ 
கொடுக்கப்பட்டிருப்பதினால்‌, ஆபிரகாமுக்கு 
தெரியாமல்‌ அல்லது ஆபிரகாமின்‌ ஒப்புதல்‌ 
இல்லாமல்‌, கர்த்தர்‌ கானான்‌ 
தேசத்திலுள்ள அந்த இரண்டு 
பட்டணங்களையும்‌ அழிக்க விரும்பவில்லை. 
தாம்‌ செய்யப்போகிறதை கர்‌ 

ஆபிரகாமுக்கு மறைக்காமல்‌: 
வெளிப்படுத்துவதற்கு, இந்த வசனப்பகுதியில்‌ 
இரண்டு காரணங்கள்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
அவையாவன : 1. ஆபிரகாம்‌ கர்த்தருடைய 
சிநேகிதர்‌ அவர்‌ கர்த்தருக்கு பிரியமானவர்‌. 
2, ஆபிரகாம்‌ தனக்கு பின்‌ வரும்‌ தன்‌ 
வீட்டாருக்கு கர்த்தருடைய நீதியையும்‌ 
நியாயத்தையும்‌ போதிப்பார்‌. 


ஆபிரகாம்‌ கர்த்தரிடத்தில்‌ விசுவாசம்‌. 
வைத்திருக்கிறார்‌. அவர்‌ ர்த்தரோடு 
ஐக்கியமாகமிருக்கிறார்‌. நாம்‌ கர்த்தரிடத்தில்‌ 

ஐக்கியத்திலிருக்கும்போது. 

சிந்தையே 

நம்முடைய 
கர்த்தருடைய சித்தமும்‌ வித்தியாசமாயிராது. 
நாம்‌ கர்த்தரை நம்பி, அவரை அதிகமாய்‌ 
நேசிக்கும்போது. நம்முடைய சித்தத்தையும்‌. 
திட்டத்தையும்‌, கர்த்தருடைய சித்தத்ிறகம்‌ 
திட்டத்திற்கும்‌ ஒப்புக்கொடுப்போம்‌. 

கர்த்தருடைய 

உலகப்பிரகாரமான 
விசுவாசிகளாகிய 
வெளிப்படுத்தப்படும்‌. 
திட்டங்களையும்‌ 


சித்தம்‌, 
ஜனங்களைவிட 
அதிகமாய்‌ 
தம்முடைய 
நோக்கங்களையும்‌ 
அறிந்துகொள்ளும்‌ ஞானத்தையும்‌ கர்த்தர்‌ 
நமக்கு கொடுப்பார்‌. விசுவாசிகளாகிய நாம்‌, 
இனிமேல்‌ வரப்போகிற காரியங்களை, 
கர்த்தருடைய 
புரிந்துகொள்வோம்‌. 


நமக்கே, 


ஞானமு; 

கிரகிக்கத்தக்க  புத்தியுள்ளவன்‌ யார்‌? 
கர்த்தருடைய வழிகள்‌ செம்மையானவைகள்‌. 
நீதிமான்கள்‌ அவைகளில்‌ நடப்பார்கள்‌; 
பாதகரோவென்றால்‌ அவைகளில்‌ 
இடறிவிழுவார்கள்‌" (ஒசி 14:9). 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எவன்‌ ஞானமுள்ளவனோ அவன்‌ 
எக்‌ கவனிக்கக்கடவன்‌; 

ஞானவான்கள்‌ கர்த்தருடைய கிருபைகளை 

உணர்ந்துகொள்வார்கள்‌" (சங்‌ 107:43) 


ரகா கர்த்தருடைய திட்டம்‌ 
தெரித்துக்‌. ஏனனில்‌, அவர்‌ 
தன்னுடைய வீட்டாருக்கு, கர்த்தருடைய 
நீதியையும்‌ நியாயத்தையும்‌ கட்டளையிடுவார்‌. 
கர்த்தரோடு ஜக்கியமாகயிருக்கிறவர்கள்‌, 
கர்த்தருடைய சித்தத்தைப்‌ புரிந்துகொண்டு, 

மற்றவர்களுக்கும்‌ பகிர்ந்து 
சொல்லுவார்கள்‌. 


கர்த்தர்‌ ஆபிரகாமை 
ஆசீர்வதித்திருக்கிறார்‌. கர்த்தருடைய 
ஆசீர்வாதம்‌ தனக்கு கிடைத்திருப்பதுபோல, 
தன்னுடைய வீட்டாருக்கும்‌ கிடைக்கவேண்டும்‌ 
என்று ஆபிரகாம்‌ விரும்புகிறார்‌. தங்களுடைய 
குடும்பம்‌ ஆசிர்வதிக்கப்படவேண்டும்‌ என்று 
விரும்புகிறவர்கள்‌, தங்களுடைய 
குடும்பத்தாருக்கு கர்த்தருடைய நீதியையும்‌ 
நியாயத்தையும்‌ கற்றுக்கொடுப்பார்கள்‌. 
அவர்கள்‌ கர்த்தருடைய வழியைக்‌ காத்து 
நடக்கவேண்டுமென்று அவர்களுக்கு 
புத்திமதிகளை சொல்லுவார்கள்‌. 


ம்முடைய பிள்ளைகளை ம்‌ 
கர்த்தருக்கு பபபக்கொடுக்கும்போது, 
அவர்களை கர்த்தருக்கு பிரியமான வழிகளில்‌ 

ர்க்கவேண்டும்‌. அவர்களுக்கு 
கர்த்தருடைய நீதியையும்‌ நியாயத்தையும்‌ 
போதிக்கவேண்டும்‌. கர்த்தருடைய வழியை 
காத்து நடப்பதற்கு அவர்களுக்கு பயிற்சி 
கொடுக்கவேண்டும்‌. 


தானும்‌ 


தன்னுடைய 
யை 


குடும்பத்தாரும்‌ 
காத்து 
ஆபிரகாம்‌ 
தன்னுடைய 
கர்த்தருக்கு. 
பிரியமானவர்களாகவும்‌, அவருக்கு 
பிரயோஜனமானவர்களாகவும்‌ 
இருக்கவேண்டும்‌ என்பது ஆபிரகாமின்‌ 
விருப்பம்‌. இதற்காகவே ஆபிரகாம்‌, 
தன்னுடைய வீட்டாருக்கு, நீதியையும்‌ 
நியாயத்தையும்‌ கற்றுக்கொடுக்கிறார்‌. 





i= FTE 
TT 


கர்த்தர்‌ ஆபிரகாமைப்பற்றிச்‌ 
சொல்லும்போது, “நான்‌ செய்யப்போகிறதை 
ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ? கர்த்தர்‌ 
ஆபிரகாமுக்குச்‌ சொன்னதை 
நிறைவேற்றும்படியாய்‌. அவன்‌ தன்‌ 
பிள்ளைகளுக்கும்‌, தனக்குப்‌ பின்வரும்‌ தன்‌ 
வீட்டாருக்கும்‌: நீங்கள்‌ நீதியையும்‌ 
நியாயத்தையும்‌ செய்து, கர்த்தருடைய 
வழியைக்‌ காத்து நடவுங்கள்‌ என்று 
கட்டளையிடுவான்‌. என்பதை 
அறிந்திருக்கிறேன்‌” (ஆதி 18:18,19) என்று 
சொல்லுகிறார்‌. 


கர்த்தர்‌ ஆபிரகாமை அறிந்திருக்கிறார்‌. 
ஆபிரகாம்‌ இப்போது செய்கிறதையும்‌, அவர்‌ 
இனிமேல்‌ செய்யப்போகிறதையும்‌ கர்த்தர்‌ 
அறிந்திருக்கிறார்‌. ஆபிரகாம்‌ தன்னுடைய 
வீட்டாரின்‌ மனதிலே சந்தேகத்தையோ, 
அலிசுவாசத்தையோ ஏற்படுத்த 
விரும்பவில்லை. வீட்டார்‌ 
கர்த்தரைக்‌ 


கணக்கின்‌ நக்கல்ஸா, 
ஆபிரகாம்‌ எதிர்பார்க்கிறார்‌ 


ய வீட்டார்‌ கர்த்தரை நம்பி 
நன்மை செய்யவேண்டும்‌ என்பதும்‌, 
கர்த்தருக்கு பயந்து ஜீலிக்கவேண்டும்‌ 
என்பதும்‌ ஆபிரகாமின்‌ விருப்பம்‌. ஆபிரகாம்‌. 
கர்த்தருடைய வழியை காத்து நடக்கிறார்‌ 
தன்னைப்போலவே தன்னுடைய வீட்டாரும்‌ 
கர்த்தருடைய வழியை காத்து 
நடக்கவேண்டுமென்று, ஆபிரகாம்‌. 
அவர்களுக்கு கட்டளையிடவேண்டும்‌. இது 
ஆபிரகாமின்‌ குடும்ப பொறுப்பு. ஆபிரகாமின்‌ 
குடும்பத்தில்‌ கர்த்தரை ஆராதிக்கும்‌. 
ஆராதனையும்‌, கர்த்தருடைய உபதேசமும்‌: 
நிரம்பிமிருக்கவேண்டும்‌. 

“கர்த்தருடைய வழியை காத்து நடப்பது" 
என்னும்‌ வாக்கியத்திற்கு, “கர்த்தருடைய 
ஆராதனையில்‌ அதிகமாய்ப்‌ பங்கு பெறுதல்‌” 
என்றும்‌, எல்லா மனுஷரோடும்‌ 
உண்மையாயும்‌ கண்ணியமாயும்‌ இருப்பது” 
என்றும்‌ பொருள்‌. 

ஆபிரகாமின்‌ வீட்டார்‌ கர்த்தருடைய 
வழியை காத்து நடக்கும்போது. ஆபிரகாம்‌ 
மரித்த பின்பும்‌ அவர்கள்‌, கர்த்தருடைய 
வழியை காத்து நடப்பார்கள்‌. அவர்கள்‌ 
தங்கள்‌ காலத்திலும்‌ கர்த்தருடைய 
வார்த்தைக்கு கீழ்ப்படிவார்கள்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சோதோமையும்‌ 
அழிக்கப்போகிறார்‌. 
பட்டணங்களை 


கர்த்தர்‌ 
கொமோராவையும்‌ 
கர்த்தர்‌ 

அழிப்பதற்கான காரணத்தையும்‌, 
ஆபிரகாமோடு பகிர்ந்துகொள்கிறார்‌. 


அந்தப்‌ 


கர்த்தர்‌. ,பிரகாமை நோக்கி, 
சோதோம்‌ கொமோராவின்‌ கூக்குரல்‌ 
பெரிதாயிருப்பதினாலும்‌, அவைகளின்‌ பாவம்‌ 
மிகவும்‌ கொடிதாயிருப்பதினாலும்‌, நான்‌ 
இறங்கிப்போய்‌, என்னிடத்தில்‌ வந்து எட்டின 
அதின்‌  கூக்குரலின்டியே அவர்கள்‌ 
செய்திருக்கிறார்களோ இல்லையோ என்று 
பார்த்து அறிவேன்‌” (ஆதி 18:20,21) என்று 
சொல்லுகிறார்‌. 


பாவத்தின்‌ கூக்குரலும்‌, பாவிகளின்‌ 
கூக்குரலும்‌ பரலோகத்திலே கேட்கிறது. 
கர்த்தர்‌ பாவிகளை  பழிவாங்குவார்‌. 
அவர்களுடைய அக்கிரமங்களை விசாரிப்பார்‌ 
கர்த்தர்‌. பாவிகளை  தண்டிக்கமாட்டார்‌ 
என்றும்‌, அவர்களுடைய பாவங்களை 
கண்டுகொள்ளாமல்‌ விட்டுவிடுவார்‌ என்றும்‌ 
ஒரு சிலர்‌ சொல்லுகிறார்கள்‌. இவர்கள்‌ 
கர்த்தருடைய அன்பையும்‌, இரக்கத்தையும்‌, 
கிருபையையும்‌ பெரிதுபடுத்தி பேசுகிறவர்கள்‌. 


கர்த்தர்‌ அன்பும்‌, கிருபையும்‌, 
இரக்கமுமுள்ளவர்‌ என்பது மெய்யான 
சத்தியம்‌. அதே வேளையில்‌ அவர்‌, நீதியும்‌, 


பாவங்களை வெறுக்கிறார்‌. 
தங்கள்‌ 
மனந்திரும்பவேண்டும்‌ 
எதிர்பார்க்கிறார்‌. 


சோதோம்‌ கொமோராவின்‌ 
மிகவும்‌ கொடிதாயிருக்கிறது. அதன்‌ 
கூக்குரல்‌. பரலோகத்தில்‌. பெரிதாய்க்‌ 
கேட்கிறது. இந்தப்‌ பட்டணத்து ஜனங்கள்‌ 
அதிகமாய்ப்‌ பாவம்‌ செய்கிறார்கள்‌. கர்த்தர்‌ 
அவர்களுடைய பாவங்களை விசாரித்து, 
தம்முடைய நீதியின்‌ பிரகாரம்‌ அவர்களை 
நியாயந்தீர்க்க ஆயத்தமாயிருக்கிறார்‌. 


என்று 


பாவம்‌ 


கர்த்தர்‌ தம்முடைய நியாயத்தீர்ப்பை 
யார்மீதும்‌ திடீரென்று கொடுத்துவிடமாட்டார்‌. 
கர்த்தர்‌ ஒருவரை நியாயந்தீர்ப்பதற்கு 
முன்பாக, அதுபற்றி தம்முடைய தெய்வீக 
ஆலோசனைகளில்‌ ஆலோசனைபண்ணிய 
பிறகே, அவர்‌ நியாயந்தீர்ப்பார்‌ 





i FTE 
TT 


சோதோம்‌ கொமோராவின்‌ பாவம்‌ 
மிகவும்‌ கொடியதாகமிருந்தாலும்‌, கர்த்தர்‌ 
அவர்களை  அழித்துப்போடவேண்டுமென்று, 


கொமோராவின்‌ ஜனங்கள்‌ 

பாவங்களுக்கு மனந்திரும்ப 
காலஅவகாசம்‌ 'கொடுக்கப்படுகிறது. 
இந்தக்‌ காலத்தில்‌ ஆபிரகாமும்‌ 
அவர்களுக்காக பரிந்து பேசி ஜெபிக்கலாம்‌. 
திறப்பின்‌ வாசலில்‌ நிற்கிறவர்களை கர்த்தர்‌ 
பார்த்துக்கொண்டிருக்கிறார்‌. 


ஒருவரும்‌ இல்லையென்று கண்டு, 
விண்ணப்பம்‌ பண்ணுகிறவன்‌ இல்லையென்று 
ஆச்சரியப்பட்டார்‌: ஆதலால்‌ அவருடைய 
புயமே அவருக்கு இரட்சிப்பாகி, அவருடைய 
நீதியே அவரைத்‌ தாங்குகிறது" (ஏசா 59:16). 
ப்‌ அந்தப்‌ புருஷர்‌ அவ்விடம்‌ 
விட்டுச்‌! சோதோம்‌ நோக்கிப்‌ பேலித்கள்‌ 
ஆடிரகாமைப்‌ பார்க்க வந்த 
புரஷரில்‌ இரண்டுபேர்‌ சோதோமை நோக்கிப்‌ 
போகிறார்கள்‌ (ஆதி 18:22). ஆபிரகாமை 
பார்க்க வந்த மூன்றாவது புருஷர்‌ கர்த்தர்‌ 
அவர்‌ இப்போது சோதோமுக்குப்‌ 
போகவில்லை. கர்த்தர்‌ இன்னும்‌ 
ஆபிரகாமோடு  பேசிக்கொண்டிருக்கிறார்‌ 
ஆபிரகாமோ இன்னும்‌ கர்த்தருக்கு முன்பாக 
நின்றுகொண்டிருக்கிறார்‌. 


ஆபிரகாமின்‌ 
ஜெபம்‌ 
ஆதி 1828-08 


பரிந்து பேசும்‌ 


ஆதி 18:28, அப்பொழுது ஆபிரகாம்‌. 
சும்பமாய்ச்‌. சேர்ந்து: 
துன்மார்க்கணோடே. 

அழிப்பீரோ? 
அதி 18:24. பாட்டணத்துக்குள்னே 
ஒருவேனை ஐம்பது நீதிமான்கள்‌ 
இருப்பார்கள்‌, அதற்குள்‌ இருக்கும்‌ 
அந்த ஐம்பது தீதிமான்கன்திமித்தம்‌ 
இரட்சியாமல்‌ அந்த ஸ்தலத்தை 
அழிப்பீரோ? 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆதி 1825, துன்மார்க்கனோடே, 
தீதிமானையும்‌ சங்கரிப்பது உமக்குத்‌ 
தூரமாயிருப்பதாக; தீதிமானையும்‌ 
துன்மார்க்கனையும்‌ சமமாய்‌. 
'நடப்பிப்பது உமக்குத்‌ 
தூரமாயிருப்பதாக; சர்வலோக 
நியாயாதிபதி தீதிசெய்யாதிருப்பாரோ 
என்றான்‌. 


ஆதி 18:28. அதற்கு கர்த்தர்‌ நான்‌ 
சோதோமில்‌ ஐம்பது தீதிமான்களைக்‌ 
கண்டால்‌, அவர்கள்‌ நிமித்தம்‌ அந்த 
ஸ்தலமுழுதையும்‌: இரட்சிப்பேன்‌. 
என்றார்‌. 

ஆதி 18:27, அப்பொழுது ஆயிரகாம்‌ 
பிரதியுத்தரமாக: இதே, தாளும்‌ 
சாம்பலூமாயிருக்கிற. அடியேன்‌ 
ஆண்டவரோடே பேசத்துணித்தேன்‌. 


ஆதி 1828. ஒருவேளை 
தீதிமாக்ளூக்கு. 
குறைத்திருப்பார்கன்‌; 
ஒத்துபேர்திமித்தம்‌ 
பட்டணமுழுவதையும்‌ அழிப்பீரோ 
என்றான்‌. அதற்கு அவர்‌ நான்‌ 
நாற்பத்தைந்து நீதிமான்களை அங்கே 
கண்டால்‌, அதை அழிப்பதில்லை. 
என்றார்‌. 


ஜம்பது 
ஐந்துபேர்‌ 
அத்த 


ஆதி 18:29, அவன்‌ பின்னும்‌ அவரோடே. 
பேசி: நாற்பது நீதிமான்கள்‌ அங்கே 
காணப்பட்டாலோ என்றான்‌. அதற்கு. 
அவர்‌: நாற்பது தீதிமான்கன்திமித்தம்‌ 
அதை அழிப்பதில்லை என்றார்‌. 


ஆதி 18:80. அப்பொழுது அவன்‌: நான்‌ 
இன்னும்‌ பேசுகிறேன்‌, ஆண்டவருக்குக்‌. 
கோபம்‌ வராமலிருப்பதாக; முப்பது 
நீதிமான்கள்‌ அங்கே காணப்பட்டாலோ 
என்றான்‌. அதற்கு அவ்‌: நான்‌ முப்பது 
நீதிமான்க௧னை அங்கே கண்டால்‌, அதை. 
அழிப்பதில்லை என்றார்‌. 
18:31. அப்பெர அவன்‌: 
தண்டவரோடே 
இருபது 
'தீதிமான்௧ன்‌ அங்கே காணப்பட்டாலோ 
என்றான்‌. அதற்கு அவம்‌: இருபது 
தீதிமான்கள்திமித்தம்‌ அதை 
அழிப்பதில்லை என்றார்‌. 





i al 
TT 


ஆதி 18:32. அப்பொழுது அவன்‌: 
ஆண்டவருக்குக்‌ கோயம்‌. 
வராதிருப்பதாக நான்‌ இன்னும்‌ இத்த 
ஒருவிசைமாத்திரம்‌ பேசுகிறேன்‌; பத்து 
நீதிமான்கள்‌ அங்கே காணப்பட்டாலோ 
என்றார்‌. அதற்கு அவர்‌ த்தூ 
நீதிமான்கள்‌ திமித்தம்‌ அதை 
அழிப்பதில்லை என்றார்‌. 


ஆதி 18:33. கர்த்தர்‌ ஆபிரகாமோடே 
பேசி முடிந்தபின்பு போய்விட்டார்‌; 
ஆபிரகாமும்‌ தன்னுடைய இடத்துக்குத்‌ 
திரும்பினான்‌. 


வார்த்தையினாலும்‌, 
கர்த்தரோடு 
கர்த்தர்‌. 
மூலமாக 
ஜெபத்தின்‌ 


நாம்‌ 
ஜெபத்தினாலும்‌ 
யப்‌ 
ம்முடைய வார்த்தையின்‌ 

நம்மோடு பேசகிதார்‌.. நாம்‌ 
மூலமாக கர்த்தரோடு பேசுகிறோம்‌. 
சோதோமைக்‌ 
நோக்கங்களை 
கர்த்தருடைய 


கர்த்தர்‌ ஆபிரகாமிடம்‌ 
குறித்த தம்முடைய 
வெளிப்படுத்துகிறார்‌. 
வெளிப்பாட்டை பெற்றுக்கொண்ட உடன்‌ 
ஆபிரகாம்‌ கர்த்தரிடத்தில்‌ சோதோமுக்காக 
பரிந்து பேச ஆரம்பிக்கிறார்‌. கர்த்தருடைய 
வார்த்தை நமக்கு. வவர யர Het 
அதற்காக கர்த்தரிடத்தில்‌ ஜெபம்பண்‌। 
ஆரம்பிக்கவேண்டும்‌. ணர்‌ 
ஜெபத்திற்கு ஆநரவாகவே கர்த்தருடைய 
வார்த்தை நமக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. 


ஆபிரகாம்‌ கர்த்தருக்கு சமீபமாய்‌ 
சேருகிறார்‌ (ஆதி 18:23). ஆபிரகாமின்‌ 
இருதயம்‌ கர்த்தருக்கு சமீபமாயிருக்கிறது. 
அவர்களுடைய அவர்களில்‌ 
ஒருவனாயிருக்க, 
அவர்கள்‌ நடுவிலிரு 
அவரைச்‌ சமீபித்து வரப்பண்ணுவேன்‌, அவர்‌ 
சமீபித்து வருவார்‌, என்னிடத்தில்‌ சேரும்படி 
தன்‌ இருதயத்தைப்‌ பிணைப்படுத்துகிற இவர்‌ 
யார்‌? என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌” 
(எரே 30:21). 


_பிரபு 


ஆபிரகாம்‌ கர்த்தருடைய சமுகத்திலே 

கிட்டிச்சேர்ந்திருக்கிறார்‌ 

கர்த்தருக்குள்‌ 

அவர்‌ கர்த்தருடைய 

இரக்கத்தையும்‌, 

நன்மையையும்‌ நம்பி, அவருக்கு சமீபமாய்‌ 
சேர்ந்திருக்கிறார்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆபிரகாம்‌ கர்த்தரிடத்தில்‌ 
ஜெபம்பண்ணுகிறார்‌. பரிசுத்தவேதாகமத்தில்‌ 
எழுதப்பட்டிருக்கிற இந்த ஜெபமே முதலாவது 
ஜெபமாகும்‌. கர்த்தர்‌ சோதோமை 
அழித்துப்போடாமல்‌, அதை அழிவுக்கு 
தப்புவிக்கப்பண்ணவேண்டும்‌. என்பதே 
ஆபிரகாமின்‌ ஜெபம்‌. ஆபிரகாம்‌. 
கர்த்தரிடத்தில்‌ சோதோமுக்காக பரிந்து 
பேசுகிறார்‌. 


இந்த ஜெபம்‌ பரிந்து பேசும்‌ ஜெபத்திற்கு 
முதலாவது எடுத்துக்காட்டு. மற்றவர்கள்மீது 
இரக்கம்‌ காண்பிக்க வேண்டுமென்று 
ஆபிரகாம்‌ தேவனிடத்தில்‌ மன்றாடுகிறார்‌. 
ஆபிரகாம்‌ தன்னுடைய விண்ணப்பத்திற்கான 
காரணங்களையும்‌ தேவனிடத்தில்‌ கூறுகிறார்‌. 


கர்த்தர்‌ நீதியுள்ளவர்‌. அதே வேளையில்‌. 
அவர்‌... இரக்கமுமுள்ளவர்‌. சோதோம்‌ 
தண்டிக்கப்பட வேண்டும்‌. சோதோமுக்கு 
வரும்‌ தண்டனை ஆபிரகாமிற்கும்‌, 
அவருடைய சந்ததிக்கும்‌ ஒரு நிரந்தரமான 
பாடமாக அமைய வேண்டும்‌. ஆபிரகாம்‌ 
மம்ரேயில்‌ இருக்கிறார்‌. சிலகாலம்‌ அவர்‌ 
எபிரோனிலும்‌ இருந்தார்‌. இவ்விரண்டுமே 
யூதாவின்‌ மலைப்பகுதியில்‌ தெற்கு 
பள்ளத்தாக்கில்‌ அமைந்துள்ள பகுதிகள்‌. 
சவக்கடலிலிருந்து எபிரோன்‌ மலை 4200 
அடி உயரத்தில்‌ இருக்கிறது. சோதோம்‌ 
சவக்கடலுக்கு அருகில்‌ உள்ளது. 

மம்ரேயிலிருந்து சோதோம்‌. 
தென்தித்கக 26 ச்‌ தூரத்தில்‌ கறு 

மலைப்பகுதியில்‌ இருக்கும்‌ ஆபிரகாம்‌ 
சமபூமியை எப்பொழுதும்‌ பார்த்துக்‌ 
கொண்டிருப்பார்‌. ஆபிரகாம்‌ தேவனோடு 
பரிந்து. பேசிக்‌  கொண்டிருக்கும்போது, 
இரண்டு தூதர்களும்‌ சோதோமிற்குச்‌ சென்று 
விட்டார்கள்‌. கர்த்தரும்‌ ஆபிரகாமோடே பேசி 
முடித்த பின்பு, போய்விட்டார்‌. ஆபிரகாமும்‌ 
தன்னுடைய இடமான மம்ரேயிக்குத்‌ திரும்பிப்‌ 
போய்விட்டார்‌. 


மறுநாள்‌ மம்ரேயிலிருந்து சோதோமின்‌ 

ஆபிரகாம்‌. தெளிவாகப்‌ 
பார்க்கிறார்‌. (ஆதி 18:33, ஆதி 19:27) 
குன்மார்க்கருக்குத்‌ தேவனுடைய 
நியாயத்தீர்ப்பு வரும்‌ என்பதற்குச்‌ 
சோதோமின்‌ அழிவு ஒர்‌ அடையாளமாக 
இருக்கிறது. 





ழ்‌ நள 
ஈயா 


கர்த்தர்‌ பாவங்களை வெறுக்கிறார்‌. 
ஆனாலும்‌ அவர்‌ 

காண்பிக்கிறார்‌. 

வெறுக்கவேண்டும்‌. 

கர்த்தரிடத்தில்‌ 

ட 


ந்ித்தக்கொள்‌ எவேண்டும்‌ 
கர்த்தருக்கு பிரியம்‌ 


ஆபிரகாம்‌ 
ஜெபம்பண்ணும்போது, 
நீதிமானையும்‌ அழிப்பீரோ” என்று கேட்கிறார்‌. 
கர்த்தர்‌ நீதியுள்ளவர்‌. அவர்‌ நீநிமானை 
அழிக்கமாட்டார்‌. சோதோம்‌ பட்டணத்தில்‌. 
துன்மார்க்கரும்‌ இருக்கிறார்கள்‌. 
நீதிமான்களும்‌ இருக்கிறார்கள்‌. லோத்து 
ஒரு நீதிமான்‌. கர்த்தர்‌ சோதோமை 
அழிக்கும்போது, அந்தப்‌ பட்டணத்திலுள்ள 
துன்மார்க்கரோடே நீதிமான்களும்‌. 
அழிந்துபோவார்களே என்னும்‌ வேதனை 
ஆபிரகாமின்‌ மனதில்‌ உண்டாயிற்று. 


சோதோம்‌ 
எல்லோரும்‌ 
தப்பிக்கவேண்டுகென்று 
கர்த்தரிடத்தில்‌ 
தேவனுடைய 
நிறைவேறும்‌ என்பது ஆபிரகாமுக்கு தெரியும்‌. 
கர்த்தர்‌ நீதியுள்ளவர்‌. அவ்‌ நீதியாய்‌ 
நியாயம்‌ விசாரிக்கிறவர்‌. கர்த்தருடைய 
நியாயத்தீர்ப்பு நீதியும்‌ நியாயமுமுள்ளதாக 
ஆபிரகாம்‌ கர்த்தரிடத்தில்‌ 
'சர்வலோக 
செய்யாதிருப்பாரோ” 
(ஆதி 18:25) என்று கேட்கிறார்‌. 


கர்த்தரிடத்தில்‌ 
'துன்மார்க்கனோடே 


ஆபிரகாம்‌ 
விசுவாசத்தோடு 
ஆபிரகாமின்‌ ஜெபம்‌ 
ஜெபமாகவும்‌, 'விசுவாச 
இருக்கிறது. சோதோம்‌ 
துன்மார்க்கரும்‌ 
கலந்திருப்பதுபோல, 
கலந்திருக்கிறார்கள்‌. 
ஜனங்களில்‌ சிலர்‌ நல்லவர்களாகவும்‌, 
'தீயவர்களாகவும்‌ இருக்கிறார்கள்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நீதிமான்கள்‌ 
கலந்திருந்தாலும்‌, 
இருக்கிறார்‌. 
நீதினணை 
கர்த்தரை 
நீதிமானையும்‌ 
தூரமாயிருப்பதாக:: 
துன்மார்க்கனையும்‌ சமமாய்‌ நடப்பிப்பது, 
க்குத்‌ தூரமாயிருப்பதாக; சர்வலோக 

நீதிசெய்யாதிருப்பாரோ” 
(ஆதி 18:25) என்று சொல்லுகிறார்‌. 


துன்மார்க்கரோடே 
கர்த்தர்‌ நீதியுள்ளவராக 
அவர்‌ துன்மார்க்கரோடே. 
அழிக்கமாட்டார்‌. ஆபிரகாம்‌ 
நோக்கி, “துன்மார்க்கனோடே 
சங்கரிப்பது உமக்குத்‌ 

நீதிமானையும்‌ 


- துன்மார்க்கரோடே 
ஆனாலும்‌ 
நீதிமான்கள்‌ துன்மார்க்கரைப்போல பாடுகளை 
அனுபவிக்கமாட்டார்கள்‌. பாடுகளையும்‌ 
வேதனைகளையும்‌ அனுபவிப்பது 
குன்மார்க்கருக்கு தேவனால்‌. 
நியமிக்கப்பட்டிருக்கிறது. 


ஆபிரகாம்‌ கர்த்தரிடத்தில்‌, 
ஜெபம்பண்ணும்போது தன்னை வெகுவாகத்‌ 
தாழ்த்துகிறார்‌. “இதோ, தூளும்‌ 
சாம்பலுமாயிருக்கிற அடியேன்‌ 
ஆண்டவரோடே பேசத்துணிந்தேன்‌"' 
(ஆதி என்று ஆபிரகாம்‌ 
மிகுந்த பணிவோடு 

ஆபிரகாம்‌ தன்னுடைய 

ரத்‌ மறுபடியும்‌ 

ஆண்டவரோடே 


(ஆதி 18:௮) என்று 


ஆபிரகாம்‌ கர்த்தருக்கு சமீபமாய்ச்‌' 

சேர்ந்து, அவரிடத்தில்‌ ஜெபம்பண்ணுகிறார்‌ 

தைரியத்தைப்‌ பார்த்து 

ஆச்சரியமாயிருக்கிறது. 

கர்த்தருடைய கிருபையினால்‌, 

கிருபாசனத்தண்டையில்‌ 

சிலாக்கியத்தைப்‌ 

பெற்றிருக்கிறோம்‌. தம்மிடத்தில்‌ பேசுவதற்கு 

கர்த்தர்‌ நமக்கு அனுமதி கொடுத்திருக்கிறார்‌. 

நாம்‌ கர்த்தருக்கு சமீபமாய்ச்‌ சேருவதும்‌, 

அவருடைய சமுகத்திலே ஜெபம்பண்ணுவதும்‌. 

நமக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய 
சிலாக்கியம்‌. 


அப்பொழுது தாவீதுராஜா 
உரத்த கர்த்தருடைய 
சமுகத்திலிருந்து கர்த்தராகிய ஆண்டவரே, 
தேவரீர்‌ என்னை இதுவரைக்கும்‌. 
கொண்டுவந்ததற்கு நான்‌ எம்மாத்திரம்‌? என்‌ 
வீடும்‌ எம்மாத்திரம்‌? (சாமு 7:18). 





f= ராண 
யாய 


ஆபிரகாம்‌ கர்த்தரிடத்தில்‌ பரிந்து பேசி 
ஜெபம்பண்ணினாலும்‌, அவர்‌ கர்த்தரோடு 
போராடி ஜெபம்பண்ணுகிறார்‌. ஆபிரகாம்‌. 
கர்த்தரை நோக்கி, “. பட்டணத்துக்குள்ளே 
ஒருவேளை நீதிமான்கள்‌ 
இருப்பார்கள்‌, ற்கு, இருக்கும்‌. 
அந்த ஐம்பது நீதிமான்கள்நிமித்தம்‌ 
இரட்சியாமல்‌ அந்த ஸ்தலத்தை அழிப்பீரோ?” 
(ஆதி 18:24) என்று கேட்கிறார்‌. 


அதற்கு கர்த்தர்‌: “நான்‌ சோதோமில்‌ 
ஜம்பது  நீநிமான்களைக்‌ கண்டால்‌, 
அவர்கள்‌ நிமித்தம்‌ அந்த ஸ்தலமுழுதையும்‌ 
இரட்சிப்பேன்‌" (ஆதி 18:26) என்று 
ஆபிரகாமுக்கு பிரதியத்தரம்‌ சொல்லுகிறார்‌ 
ஆபிரகாமின்‌ பரிந்து பேசுகிற 
ஜெபவார்த்தைகளைக்‌ 
கோபப்படவில்லை. 
விண்ணப்பத்திற்கு 
செவிகொடுக்கிறார்‌ 


கர்த்தர்‌ நீதிமான்களின்‌ ஜெபத்தைக்‌ 
கேட்டு, அவர்கள்மீது கோபப்படமாட்டார்‌ 
செம்மையானவர்களின்‌ ஜெபம்‌ கர்த்தருக்கு 
பிரியமானது. 


சேனைகளின்‌ தேவனாகிய கர்த்தாவே, 
உமது ஜனத்தின்‌ விண்ணப்பத்துக்கு 
விரோதமாய்‌ நீர்‌ எதுவரைக்கும்‌ 
கோபங்கொள்வீர்‌' (சங்‌ 80:4) 


“துன்மார்க்கருடைய பலி கர்த்தருக்‌ 
அருவருப்பானது; செம்மையானவர்களின்‌ 
ஜெபமோ அவருக்குப்‌ பிரியம்‌" (நீதி 15:8) 


கர்த்தரோடு போராடி 

ஆபிரகாமின்‌ பரிந்து 
போராடி ஜெபிக்கும்‌. 
அவர்மீது 


ஆபிரகாம்‌ 
ஜெபம்பண்ணுகிறார்‌. 
பேசும்‌ ஜெபத்தையும்‌, பஸ்ல 
ஜெபத்தையும்‌ பார்த்து. கர்த்தர்‌ 
பிரியப்படுகிறார்‌ 

சோதோமின்‌ பாவம்‌ மிகவும்‌ 
கொடியதாயிருக்கிறது. அது ஆபிரகாழுக்கும்‌ 
தெரியும்‌. ஆனாலும்‌ அந்தப்‌ 
பட்டணத்திற்குள்ளே ஒரு சில நீதிமான்களும்‌ 
இருப்பார்கள்‌ என்று ஆபிரகாம்‌ நம்புகிறார்‌ 
கர்த்தர்‌ அந்த நீதிமான்கள்‌ நிமித்தம்‌, 
அந்தப்‌ பட்டணத்தை அழிக்கமாட்டார்‌ என்று 
ஆபிரகாம்‌ நம்புகிறார்‌ (ஆதி 18:24). 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சோதோமும்‌ கொமோராவும்‌ பாவமான 
ஸ்தலங்களாகயிருந்தாலும்‌, அதி; ஒரு 
சில நீதிமான்கள்‌ இருந்தால்‌, கர்த்தருடைய 
கிருபையும்‌ இரக்கமும்‌ அந்தப்‌ 
பட்டணங்களுக்கு கிடைக்கும்‌ என்பது 
ஆபிரகாமின்‌ நம்பிக்கை. கர்த்தர்‌ தம்முடைய 
கிருபையினால்‌ சோதோமின்‌ ஜனங்களுக்கு 
இரக்கம்‌ காண்பிக்கவேண்டும்‌ என்பது 
ஆபிரகாமின்‌ விருப்பம்‌. 


சோதோம்‌ பட்டணத்தில்‌ 
நீதிமான்கள்‌ இருப்பார்கள்‌ 
ஆபிரகாமுக்கு 
'பட்டணத்திற்குள்ளே ஒருவேளை ஜம்பது, 
நீதிமான்கள்‌ இருப்பார்கள்‌” என்று 
ஆபிரகாம்‌ கர்த்தரிடத்தில்‌ சொல்லுகிறார்‌. 
அந்தப்‌ பட்டணத்திலே எத்தனை 
நீதிமான்கள்‌ இருக்கிறார்கள்‌ என்பது 
கர்த்தருக்கு தெரியும்‌. 


சோதோம்‌ 


எத்தனை 
என்பது, 
தெரியாது. 


பட்டணத்தில்‌ ஜம்பது 
நீதிமான்கள்‌ இருப்பார்களா என்னும்‌ 
சந்தேகம்‌ ஆபிரகாமுக்கு வந்துவிடுகிறது. 
ஒருவேளை சோதோம்‌ பட்டணத்திற்குள்ளே, 
ஐந்துபேர்‌ 
ஆபிரகாம்‌ 
நினைக்கிறார்‌. நீதிமான்களின்‌ எண்ணிக்கை 
குறைவாகமிருந்தாலும்‌, கர்த்தருடைய 
கிருபையும்‌ இரக்கமும்‌ சோதோம்‌. 
பட்டணத்திற்கு கிடைக்கவேண்டும்‌ என்பது 
ஆபிரகாமின்‌ பரிந்து பேசும்‌ ஜெபமாகும்‌. 


ஆபிரகாம்‌. 
“ஒருவேளை 


கர்த்தரை நோக்கி, 
ஐம்பது  நீதிமான்களுக்கு 
, குறைந்திருப்பார்கள்‌: அந்த 
பட்டணமுழுவதையும்‌ 
என்று கேட்கிறார்‌. அதற்கு 
“நான்‌ நாற்பத்தைந்து நீதிமான்களை 
அதை அழிப்பதில்லை" 

என்று சொல்லுகிறார்‌. 


சோதோம்‌ பட்டண, 1 
த்வா பக பக்த! 
சந்தேகமும்‌ ஆகு வந்துவிடுகிறது. 
ஆகையினால்‌ ஆபிரகாம்‌ இன்னும்‌ 
கர்த்தரோடே பேசி, “நாற்பது நீதிமான்கள்‌. 
அங்கே காணப்பட்டாலோ” என்று கேட்கிறார்‌. 
அதற்கு கர்த்தர்‌: “நாற்பது நீதிமான்கள்‌ 
நிமித்தம்‌ அதை அழிப்பதில்லை" (ஆதி 18:29) 
என்று சொல்லுகிறார்‌. 





f= THE 
TT 


தான்‌ 
பேசினால்‌, 


கர்த்தரிடத்தில்‌ அதிகமாக 
கர்த்தருடைய கோபம்‌ தன்மீது 
வருமோ என்னும்‌ சந்தேகம்‌ ஆபிரகாமுக்கு 
வருகிறது. ஆகையினால்‌ அவர்‌ 
கர்த்தரிடத்தில்‌, "நான்‌ இன்னும்‌ பேசுகிறேன்‌, 
ஆண்டவருக்கு கோபம்‌ வராமலிருப்பதாக” 
(ஆதி 18:30) என்று சொல்லுகிறார்‌. 


தன்மீது கோபம்‌ 
ரகாம்‌ தன்னுடைய பரிந்து 


கர்த்தரை நோக்கி, “முப்பது நீதிமான்கள்‌ 
அங்கே காணப்பட்டாலோ" என்று கேட்கிறார்‌. 
அதற்கு கர்த்தர்‌, “முப்பது நீதிமான்களை 
அங்கே கண்டால்‌, அதை அழிப்பதில்லை" 
(ஆதி 18:30) என்று சொல்லுகிறார்‌. 


சோதோம்‌ பட்டணத்தில்‌, எத்தனை 
நீதிமான்கள்‌ இருப்பார்கள்‌. என்னும்‌ 
எண்ணிக்கை ஆபிரகாமுக்கு தெரியவில்லை. 
ஆபிரகாம்‌... ஆரம்பத்தில்‌, அந்தப்‌ 
பட்டணத்தில்‌ ஜம்பது, நீதிமான்கள்‌ 
இருப்பார்கள்‌ என்று சொன்னார்‌. அதன்‌ 
பின்பு நாற்பத்தைந்து என்றும்‌, இப்போது 
முப்பது நீதிமான்கள்‌ என்றும்‌ சொல்லுகிறார்‌ 


சோதோம்‌ பட்டணத்தில்‌ முப்பது 
நீதிமான்கள்‌ இருப்பார்களா என்னும்‌ 
சந்தேகமும்‌ ஆபிரகாமுக்கு வந்துவிடுகிறது. 
அவர்‌ கர்த்தரிடத்தில்‌, 
நீதிமான்கள்‌ அங்கே 
என்று சொல்லுகிறார்‌ 
கர்த்தர்‌: இருபது. 
நீதிமன்கள்நிமத்தம்‌ அதை அழிப்பதில்லை" 
(ஆதி 18:31) என்று சொல்லுகிறார்‌ 
ஆபிரகாம்‌ இந்த விண்ணப்பத்தை: 
கர்த்தரிடத்தில்‌ ஏறெடுக்கும்போது, மிகவும்‌ 
பணிவாக, (இதோ,  ஆண்டவரோடே 
பேசத்துணிந்தேன்‌” என்று சொல்லி 
தன்னுடைய விண்ணப்பத்தை சொல்லுகிறார்‌. 
சோதோம்‌ பட்டணத்தாருக்காக தான்‌ 
கர்த்தரிடத்தில்‌ தொடர்ந்து பரிந்துபேசினால்‌, 
கர்த்தருடைய கோபம்‌ தன்மீது வருமோ 
என்னும்‌ சந்தேகம்‌ ஆபிரகாமின்‌ மனதில்‌ 
உண்டாயிற்று... ஆகையினால்‌ ஆபிரகாம்‌. 
கர்த்தரை நோக்கி, “ஆண்டவருக்குக்‌. 
கோபம்‌ வராதிருப்பதாக; 
இந்த  ஒருவிசைமாத்திரம்‌ 
(ஆதி 18:32) என்று சொல்லுகிறார்‌. 


த்‌ 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ தன்மீது கோபப்பட்டாலும்‌, 
ஆபிரகாம்‌ சோதோம்‌ பட்டணத்தாருக்காக 
பரிந்து பேசுவதை நிறுத்திவிடவில்லை. அவர்‌ 

கர்த்தரை நோக்கி, “பத்து 
நீதிமான்கள்‌ அங்கே காணப்பட்டாலோ” 
என்று கேட்கிறார்‌. அதற்கு கர்த்தர்‌: “பத்து 
நீதிமான்கள்‌ நிமித்தம்‌ அதை அழிப்பதில்லை" 
(ஆதி 18:32) என்று சொல்லுகிறார்‌. 


ஆபிரகாம்‌. ஐம்பது நீதிமான்களில்‌: 
ஆரம்பித்தார்‌. இப்போது பத்து நீதிமான்கள்‌ 
வரையிலும்‌ இறங்கி வந்திருக்கிறார்‌. 
சோதோம்‌ பட்டணத்தாருக்கு கர்த்தர்‌ 
தம்முடைய கிருபையையும்‌ இரக்கத்தையும்‌ 
காண்பிக்கவேண்டும்‌ என்பது ஆபிரகாமின்‌ 
விருப்பம்‌. இதற்காகவே அவர்‌ 
கர்த்தரிடத்தில்‌ இதுவரையிலும்‌ பரிந்துபேசி 
ஜெபம்பண்ணிக்கொண்டிருக்கிறார்‌. 


ஆபிரகாம்‌. கர்த்தரிடத்தில்‌, 
ஜெபம்பண்ணும்போது, கர்த்தருடைய 
பொதுவான நல்ல சுபாவம்‌ இங்கு 
வெளிப்படுகிறது. கர்த்தர்‌ துன்மார்க்கனோடே 
நீதிமானையும்‌ அழிக்கமாட்டார்‌. அவர்‌ 
துன்மார்க்கரை சங்கரிப்பதுபோல, நீநிமானை 
சங்கரிக்கமாட்டார்‌. நீதிமானையும்‌ 
துன்மார்க்கனையும்‌ சமமாய்‌ நடப்பிப்பது 
கர்த்தருக்கு தூரமாயிருக்கும்‌. கர்த்தர்‌ 
சர்வலோக நியாயாதிபதியாயிருக்கிறார்‌. 
அவர்‌ நீதி செய்வார்‌. 


ஆபிரகாம்‌ கர்த்தரிடத்தில்‌ சோதோம்‌ 
பட்பணத்தாகுக்காக பரந்து பரிந்துபேசி 


ஜெபித்துக்கொண்டே இருக்கிறார்‌. 
ஆபிரகாம்‌ ஜெபம்பண்ணி முடிக்கும்‌ 
வரையிலும்‌, கர்த்தர்‌ ஆபிரகாமுக்கு 
அருகாமையில்‌ நிற்கிறார்‌. ஆபிரகாம்‌. 
தொடர்ந்து ஜெபிக்கும்போது, கர்த்தர்‌ 
தம்முடைய பொறுமையை இழந்து, அந்த 
இடத்தை விட்டு விலகிப்போய்விடவில்லை. 
ஆபிரகாம்‌ ஜெபம்பண்ணி முடித்த பின்பே, 
கர்த்தர்‌ அவ்விடத்தை விட்டுப்போகிறார்‌. 


ஆபிரகாம்‌. தான்‌ பரிந்து பேசி 
ஜெபிப்பதை எப்பொழுது நிறுத்துகிறாரோ, 
அப்பொழுதுதான்‌ கர்த்தரும்‌ அவருக்கு 
பிரதியுத்தரம்‌ சொல்லுவதை நிறுத்துவார்‌. 
ஆபிரகாம்‌ கர்த்தரிடத்தில்‌ இன்னும்‌: 
அதிகமாய்‌ ஜெபம்பண்ணினால்‌, கர்த்தரும்‌ 
இன்னும்‌ அதிகமாய்‌ அவருக்கு பிரதியுத்தரம்‌ 
சொல்லுவார்‌. இதுவே ஜெ. வல்லமை. 





ழ்‌ யனா 
யாய 


நாம்‌ கர்த்தருடைய சமுகத்திலே 
ஜெபிக்க ஜெபிக்க, கர்த்தருடைய பதில்களை 
பெற்றுக்கொள்ளலாம்‌. நம்முடைய ஜெபங்கள்‌ 
ஒருபோதும்‌ வீணாய்ப்போவதில்லை. 
கேளுங்கள்‌ அப்பொழுது கொடுக்கப்படும்‌. 
என்று கர்த்தர்‌ க 
கிக்க 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பிரகாமோடே பேசி 
போய்விடுகிறார்‌; ஆபிரகாமும்‌ 
இடத்துக்குத்‌ திரும்புகிறார்‌ 


கர்த்தர்‌ 
முடிந்தபின்பு 
தன்னுடைய 
(ஆதி 18:33). 

இரண்டு நண்பர்கள்‌ ஒருவருக்கொருவர்‌ 
பேசிக்கொண்டே நடந்து செல்கிறார்கள்‌. 
அதன்‌ பின்பு அவர்கள்‌ இருவரும்‌ பிரிந்து 
போய்விடுகிறார்கள்‌. பத 3311 
ஆவது வசனத்தில்‌ கர்த்தர்‌ 
மோசேயிடம்‌ “ஒருவன்‌ தன்‌ சிநேகிதனோடே 
பேசுவதைப்‌ போல முகமுகமாகப்‌ பேசினார்‌" 
என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர்‌ 
ஆபிரகாமிடத்தில்‌ இதுபோலவே பேசுகிறார்‌. 





ழ்‌ நள 
யாய 


சோதோம்‌ அழிந்துபோகிறது. லோத்து 
சோதோமின்‌ அ ந்து தப்பிக்கிறார்‌ 
சோதோம்‌ கொமோரோவின்‌ கூக்குரல்‌ 
கர்த்தருடைய சமுகத்திலே பெரிதாயிருக்கிறது. 
அவைகளின்‌ பாவம்‌ மிகவும்‌ 
கொடிதாயிருக்கிறது. அதைப்‌ பார்த்து 
அறிவதற்காக கர்த்தர்‌ பரலோகத்திலிருந்து 
பூமிக்கு இறங்கி வந்திருக்கிறார்‌ 


கர்த்தருடைய தூதர்‌ 
சோதோமுக்கு வருகிறார்கள்‌. லோத்து, 
நீதிமானாகயிருக்கிறார்‌ (ஆதி 199-3) 
சோதோம்‌ பட்டணத்திலே லோத்தைப்போன்ற 
நீதிமான்‌ வேறு ஒருவருமில்லை. 

சோதோமின்‌ மனுஷர்‌ 
துன்மார்க்கராயிருக்கிறார்கள்‌. அவர்களுடைய 
பாவத்தைப்பற்றி இந்த வசனப்பகுதியில்‌ 
விரிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. 
(ஆதி 19:4-1) 


கர்த்தருடைய 


இரண்டுபேரும்‌ 


கள்‌ சோதோமை 
அழிக்கப்போகிறார்கள்‌ எட்‌ போத்தல்‌ 
அவருடைய குடும்பத்தாரும்‌ சோதோமின்‌ 
அழிவுக்கு தப்பிக்க வேண்டும்‌ என்று அந்தப்‌ 
ர்‌ ர்‌ அவர்கள்‌ 
அவருடைய குடும்பத்தாரையும்‌: 
கையைப்பிடித்து சோதோம்‌ பட்டணத்திற்கு 
வெளியே கொண்டு போய்விடுகிறார்கள்‌ 
(ஆதி 1912-23). 


கர்த்தருடைய நீதியினால்‌ சோதோம்‌ 
அழிந்துபோகிறது. லோத்தின்‌ மனைவி 
பின்னிட்டுப்‌ பார்த்து உப்புத்தூண்‌ ஆகிறாள்‌ 
(ஆதி 19:24-26). சோதோம்‌ கொமோரோ 
அழிந்துபோனதை ஆபிரகாம்‌ பார்க்கிறார்‌ 
(ஆதி 19:27-29). 


குமாரத்திகளும்‌ 
(ஆதி 19:30-38) 


அவருடைய இரண்டு. 
பாவம்‌ செய்கிறார்கள்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


லோத்தும்‌ இரண்டு தூதரும்‌ 
ஆதி 19:1-3 


ஆதி 19:1. அந்த இரண்டு தூதரும்‌ 
சாயங்காலத்திலே. சோதோமுக்கு 
வந்தார்கள்‌; லோத்து சேதோமின்‌ 
வாசலிலே. உட்கார்த்திருத்தான்‌. 
அவர்களை கண்டு, லோத்து எழுத்து 
எதிர்கொண்டு. தரை மட்டும்‌ 
குனித்து: 


ஆதி 192.  ஆண்டவன்மார்களே 
அடியேனுடைய வீட்டுமுகமாய்‌ நீங்கள்‌. 
திரும்பி, உங்கன்‌ கால்களை கழுவி, 
இராத்தங்கி காலையில்‌ எழுத்து 
மிரயாணப்பட்டு போகலாம்‌ என்றான்‌. 
அதற்கு அவர்கள்‌? அப்படியல்ல, 
வீதியிலே. இராத்தங்குவோம்‌ 
என்றார்கள்‌. 


ஆதி 199. அவன்‌ அவர்களை மிகவும்‌ 
வருத்தி. கேட்டுக்கொண்டான்‌; 
அப்பொழுது அவனிடத்திற்கு திரும்பி, 
அவன்‌ வீட்டிலே பிரவேசித்தார்கள்‌. 
அவன்‌ புவிப்பில்லா அப்பங்களை சட்டு. 
அவர்களுக்கு. விருந்துபண்ணினான்‌, 
அவர்கள்‌ புசித்தார்கள்‌.. 


பட்டணத்திலே லோத்து 
நீதிமாளாமிருக்கிறார்‌. 
சோதோமுக்கு 
தூதரும்‌, 
அடையாளம்‌ 
சோதோமின்‌ 


சோதோம்‌ 
மாத்திரமே. 
பரலோகத்திலிருந்து, 
வந்திருக்கிற 
நீதிமானாகிய 
காண்கிறார்கள்‌. லோத்து 
வாசலில்‌ உட்கார்ந்திருக்கிறார்‌. 


சோதோம்‌ பட்டணத்தில்‌ ஏராளமான 
மனுஷர்‌ இருந்தாலும்‌ லோத்துக்கும்‌ 
அவர்களுக்கும்‌ ஏராளமான 
வித்தியாசமுள்ளது. சோதோமின்‌ ஜனங்கள்‌ 
எல்லோரும்‌ மகாபாவிகளாயிருக்கிறார்கள்‌. 
லோத்தோ கர்த்தருக்கு பயந்த 
நீதிமானாயிருக்கிறார்‌. லோத்து சோதோமின்‌ 
மனுஷரைப்போல. துன்மார்க்கம்‌ 
பண்ணவில்லை. 





i THE 
ETT 


சாயங்கால வேளையிலே லோத்து 
சோதோமின்‌ வாசலில்‌ உட்கார்ந்திருக்கிறார்‌. 
அவர்‌ விருந்தினரை உபசரிக்கிற நல்ல 
சுபாவமுள்ளவர்‌. கர்த்தருடைய தூதர்கள்‌ 
இரண்டுபேரும்‌ சாயங்காலத்திலே 
சோதோமுக்கு வருகிறார்கள்‌: லோத்து 
அவர்களை கண்டு, எழுந்து எதிர்கொண்டு 
தரை மட்டும்‌ குனிந்து: "ஆண்டவன்மார்களே 
அடியேனுடைய வீட்டுமுகமாய்‌ நீங்கள்‌ 


சொல்லுகிறார்‌ (ஆதி 19:12). 


லோத்து சமபூமியை தெரிந்தெடுத்தார்‌. 
(ஆதி 1310-13) அதன்‌ பின்பு லோத்தைப்‌ 
பற்றி இந்த வசனத்தில்தான்‌ 
கூறப்பட்டிருக்கிறது. சோதோமின்‌ வாசல்‌ 
கலை நிகழ்ச்சிகள்‌ நடக்கும்‌. 
| இடம்‌. பிரதானிகள்‌ த 
நியாயம்‌ விசாரிப்பார்கள்‌. 
சோதோம்‌ பணத்த இரண்டு தூதரும்‌ 
வருவதை லோத்து பார்க்கிறார்‌. விருந்தினரை 
உபசரிக்கும்‌ பண்பின்‌ பிரகாரம்‌ லோத்து 
அவர்களுடைய தேவையைச்‌ சந்திக்க 
விரும்புகிறார்‌. 
லோத்து அந்நியரை 
சுபாவமுள்ளவர்‌. அவர்‌ இரண்டு 
தன்னுடைய வீட்டிற்கு அழைக்கிறார்‌. 
லோத்து தன்னுடைய வீட்டிலே. 
அவர்களுக்கு தங்குவதற்கு இடங்கொடுப்பார்‌ 
அவர்களுக்கு புசிக்க போஜனம்‌ கொடுப்பார்‌. 
லோத்து அந்நியரை உண்மையாய்‌ 
உபசரிக்கிறார்‌ என்பதற்கு, அவருடைய 
வார்த்தைகளே அடையாளமாயிருக்கிறது. 


இரண்டு தூதர்களும்‌ 
லோத்தை நோக்கி, “ அப்படியல்ல, வீதியிலே. 
இராத்தங்குவோம்‌” என்று சொல்லி, 
லோத்தின்‌ அழைப்பை ஏற்க மறுக்கிறார்கள்‌. 
லோத்தோ அவர்களை மிகவும்‌ வருத்தி 
கேட்டுக்கொள்கிறார்‌; அப்பொழுது அவர்கள்‌ 
அவரிடத்திற்கு திரும்பி, அவர்‌ வீட்டிலே 
பிரவேசிக்கிறார்கள்‌. லோத்து புளிப்பில்லா. 
அப்பங்களை சுட்டு. அவர்களுக்கு 
விருந்துபண்ணுகிறார்‌. அவர்கள்‌ 
புசிக்கிறார்கள்‌ (ஆதி 19:3). 


உபசரிக்கும்‌ 
தூதரையும்‌ 


ஆனால்‌ 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


"வீதியிலே. 
என்று சொல்லுகிறார்கள்‌. 


வேளையில்‌ வீட்டிற்குள்‌ தங்குவதும்‌ கடினமாக 
இருக்கும்‌. இதனால்‌ இரவின்‌ குளிர்ச்சியில்‌ 
ஜனங்கள்‌ வீட்டிற்கு வெளியே வீதியில்‌ தங்க 
விரும்புவார்கள்‌. 

போத்து, ட 
விருந்துபண்ணுகிறார்‌. 
ஆபிரகாம்‌ கொடுத்த 
புசித்தார்கள்‌. இப்போது 
இரண்டாம்‌ முறையாகப்‌ 
(ஆதி 18:8) 

, லோத்து இரண்டு 
அன்பாய்‌ 
நற்குணமுள்ளவர்கள்‌ 
குணமுள்ளவர்களாயிருப்பார்கள்‌. லோத்து 
இரண்டு தூதருக்கும்‌ புளிப்பில்லாத 
அப்பங்களை சுட்டு விருந்துபண்ணியதுபோல, 
நாமும்‌ நம்முடைய விருந்தினர்களை 
கனம்பண்ணி உபசரிக்கவேண்டும்‌. 
விருந்தினர்களுக்கு ஒரு குறையும்‌ 
இல்லாதவாறு பார்த்துக்கொள்‌ ளவேண்டும்‌. 


(வர்க 
ஏற்கெனவே அவர்கள்‌ 
போஜனத்தைப்‌ 
அவர்கள்‌ 
புசிக்கிறார்கள்‌ 


தூதரையும்‌ 
உபசரிக்கிறார்‌. 


உதாரத்துவ 


சோதோம்‌ பட்டணத்து மனுஷர்‌ 
ஆதி 19:4-11 


ஆதி 19:4. அவர்கன்‌ படுக்கும்முன்னே 
சோதோம்‌ பட்டணத்து மனிதராகிய 
வாலிபர்முதல்‌ கிழவர்மட்டுமுன்ன. 
ஜனங்கள்‌. அனைவரும்‌ 
நானாதிசைகளிலுமிருந்து வந்து, 
வீட்டைச்‌ சூழ்த்துகொண்டு, 


ஆதி 19:5. லோத்தைக்‌ கூப்பிட்டு: இந்த 
இராத்திரி உன்னிடத்தில்‌ வந்த மனுஷர்‌ 
எங்கே? நாங்கள்‌. அவர்களை 
அறியும்படிக்கு அவர்களை 
எங்களிடத்தில்‌ வெளியே கொண்டு வா 
என்றார்கள்‌. 


ஆதி 18:6. அப்பொழுது லோத்து 
வாசலுக்கு வெளியே வந்து, தனக்குப்‌ 
பின்னாலே கதவைப்‌ பூட்டி, 
அவர்களிடத்தில்‌ போம்‌: 


ஆதி 197. சகோதரரே, 
அக்கிரமம்‌ செய்யவேண்டாம்‌. 


இத்த 





f= THE 
TT 


ஆதி 19:8. இதே, புருஷரை அறியாத 
இரண்டு குமாரத்திகள்‌ எனக்கு உண்டு; 
அவர்களை உங்களிடத்திற்கு வெளியே. 
கொண்டுவருகிறேன்‌, அவர்களுக்கு 
உங்கள்‌ இஷ்டப்படி செய்யுங்கள்‌; 
இந்தப்‌ புருஷர்‌ என்‌ கூரையின்‌ நிழலி. 
லே வந்தபடியால்‌, இவர்களுக்கு. 
மாத்திரம்‌ ஒன்றும்‌ செய்யவேண்டாம்‌ 
என்றான்‌. 


ஆதி 19:9, அதற்கு அவர்கள்‌: அப்பாலே. 
போ; பரதேசியாய்‌ வத்த இவனா 
தியாயம்‌ பேசுகிறது? இப்பொழுது 
அவர்களுக்குச்‌ செய்வதைப்பார்க்கிலூம்‌ 
உனக்கு அதிக பொல்லாப்புச்‌. 
செய்வோம்‌ என்று சொல்லி. லோத்து 
என்பவனை மிகவும்‌ நெருக்கிக்‌ கதவை 
உடைக்கக்‌ கிட்டினார்கள்‌.. 


ஆதி 1910. அப்பொழுது அந்தப்‌ 
புருஷர்கள்‌ தங்கள்‌ கைகனை வெளியே 


நீட்டி, லோத்தைத்‌ தங்கள்‌: அடகு 
ன்‌ 


தெருவாசலிலிருந்த 
பெரியோருமாகிய 


குருட்டாட்டம்பீடிக்கப்பண்ணினார்கன்‌; 
அப்பொழுது அவர்கள்‌ வாசலைத்‌ 
தேடித்தேடி அலுத்துப்போனார்கள்‌. 


கர்த்தருடைய சமுகத்திலே சோதோம்‌ 
கொமோராவின்‌ கூக்குரல்‌ பெரிதாயிருக்கிறது. 
தம்மிடத்தில்‌ வந்து எட்டின அந்தக்‌ 
கூக்குரலின்படியே அவர்கள்‌ 
செய்திருக்கிறார்களோ, இல்லையோ என்று 
பார்த்து அறிவதற்காக, கர்த்தர்‌ பூமிக்கு 
்‌ மெய்யாகவே 
கூக்குரல்‌ 
பாவம்‌ 

மிகவும்‌ கொடியதாயிருக்கிறது. 
பட்டணத்திலிருக்கிற 
எல்லோருமே 
துன்மார்க்கராயிருக்கிறார்கள்‌. அந்தப்‌ 
பட்டணத்து மனுஷராகிய வாலிபர்‌ முதல்‌ 
கிழவர்‌ மட்டுமுள்ள ஜனங்கள்‌ அனைவரும்‌ 

பாவிகளாயிருக்கிறார்கள்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


சோதோமின்‌ 
பொல்லாதவர்களும்‌ 
மகாபாவிகளுமாய்‌ 
(ஆதி 1343) 


சோதோமின்‌ மனுஷர்‌ 
ஆண்புணர்ச்சிக்காரராயிருக்கிறார்கள்‌. 
இதுவே அவர்களுடைய பிரதான பாவம்‌. 
இயற்கையான  சுபாவத்திற்கு 
காமவிகாரப்பாவம்‌, 
ஆண்புணர்ச்சியைக்‌ 
குறிப்பதற்கு, ஆங்கிலத்தில்‌  “சோடோமி” 
என்னும்‌ வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. 
இந்தப்‌ பட்டணத்து மனுஷரின்‌ பெயரே, 
ஆண்புணர்ச்சி என்றும்‌ பாவத்திற்கு. 
பெயராயிற்று. 


சோதோமின்‌ மனுஷர்‌ துணிகரமாய்ப்‌ 
பாவம்‌ செய்கிறார்கள்‌. அவர்கள்‌ பாவத்தை 
விரும்பி அதை ஆசையாய்ச்‌ செய்கிறார்கள்‌ 
தங்கள்‌ பாவத்திற்கு மனந்திரும்பவேண்டும்‌ 
என்னும்‌ விருப்பம்‌ அவர்களுடைய மனதில்‌ 
இல்லை. பாவத்தை ஆசையாய்ச்‌ 
தங்கள்‌ பாவத்திற்கு ஒரு 
மனந்திரும்பமாட்டார்கள்‌. 

பாவமே அவர்களுடைய 


அழிவுக்கு காரணமாயிருக்கும்‌. 


துணிகரமாய்ப்‌ பாவம்‌ செய்கிறவர்களின்‌ 
இருதயம்‌ கடினமாயிருக்கும்‌. அவர்களுடைய 
கைகளும்‌ பாவம்‌ செய்ய தீவிரிக்கும்‌. 


ஜனங்கள்‌ 
கர்த்தருக்கு முன்பாக 
இருந்தார்கள்‌" 


“அவர்கள்‌ அவருவருப்பானதைச்‌' 
செய்ததினிமித்தம்‌ வெட்கப்படுகிறார்களோ?' 
பரிச்சேதம்‌ வெட்கப்பபார்கள்‌, நாணவும்‌ 
அறியார்கள்‌: ஆநலால்‌ 
விழுகிறவர்களுக்குள்ளே விழுவார்கள்‌; நான்‌ 
அவர்களை விசாரிக்குங்‌ காலத்தில்‌ 
இடறுண்டுபோவார்கள்‌ என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌" (எரே 645). 


சோதோம்‌ பட்டணத்திற்கு வந்த 
இரண்டு புருஷருக்கும்‌ லோத்து தன்னுடைய 
வீட்டிலே விருந்து பண்ணுகிறார்‌. அவர்கள்‌ 
அங்கே புசிக்கிறார்கள்‌. தன்னுடைய 
விருந்தினர்கள்‌ இருவரும்‌, தன்னுடைய 
வீட்டிலேயே படுத்து இளைப்பாறுவதற்கு 
லோத்து ஆயத்தம்பண்ணுகிறார்‌. 





i= THE 
TT 


அவர்கள்‌ படுக்கும்முன்னே சோதோம்‌ 
பட்டணத்து மனிதராகிய  வாலிபர்முதல்‌ 
கிழவர்மட்டுமுள்ள ஜனங்கள்‌ அனைவரும்‌ 
நானாதிசைகளிலுமிருந்து வந்து, லோத்தின்‌ 
வீட்டைச்‌ சூழ்ந்துகொள்கிறார்கள்‌ 
(ஆதி 19:4) 
தேசத்து பட்டணங்களில்‌ 
இனத்தாரும்‌ வசிப்பதற்கு 
தனத்த ளின்‌ வீதிகள்‌ இருக்கும்‌. அவர்கள்‌ 
ஜாதிகள்‌ அடிப்படையிலோ அல்லது தொழில்‌ 
அடிப்படையிலோ பிரிந்து ஜீவிப்பார்கள்‌. 
நான்கு திசைகள்‌ என்பது நான்கு குடியிருப்பு 
பகுதிகள்‌ என்று பொருள்படும்‌. (ஏசா 47:15; 
ஏசா 56:11; எரே 37:21). 


சோதோமின்‌ பட்டணத்து 
லோத்தைக்‌ கூப்பிட்டு: “இந்த ந்த்‌ 
உன்னிடத்தில்‌ வந்த மனுஷர்‌ எங்கே? 
நாங்கள்‌ அவர்களை அறியும்படிக்கு 
அவர்களை எங்களிடத்தில்‌ வெளியே 
கொண்டு வா" (ஆதி 
சொல்லுகிறார்கள்‌. 

பரிசுத்த வேதாகமத்தில்‌ ஆண்புணர்ச்ி 
'தடைபண்ணப்பட்டிருக்கிறது. (யாத்‌ 22:19 
லேவி 18:22; லேவி 20:13; உபா 23117; 


கொரி 69-10: |தீமோ 140: ஏசா 15; 
ஏசா 39; நியா 19:22; நியா 2013: 
ரோமர்‌ 18-32), 


19:5) என்று 


தன்னுடைய வீட்டை 
மனுஷருக்கு, லோத்து 
பிரதியுத்தரம்‌ சொல்லுகிறார்‌. தன்‌ வீட்டில்‌ 
வந்து விருந்தினராக தங்கியிருக்கிற 
இரண்டு புருஷருக்காகவும்‌ லோத்து பரிந்து 
பேசுகிறார்‌. ஆனால்‌ லோத்தின்‌ வீட்டை 
சூழ்ந்துகொண்ட சோதோம்‌ பட்டணத்து 
மனிதராகிய வாலிபர்‌ முதல்‌ கிழவர்‌ 
மட்டுமுள்ள ஜனங்கள்‌ எல்லோரும்‌, 
ஆண்புணர்ச்சிக்காரராயும்‌, துன்மார்க்கராயும்‌, 
'துணிகரமாய்ப்‌ பாவம்‌ செய்ய 
ஆர்வமுள்ளவர்களாயும்‌ இருக்கிறார்கள்‌. 


சோதோம்‌ 


க்‌ 


பட்டணத்து மனுஷர்‌ 
லோத்தின்‌ வீட்டை சூழ்ந்துகொண்டபோது. 
லோத்து வாசலுக்கு வெளியே வந்து. 
தனக்குப்‌ பின்னாலே கதவைப்‌ பூட்டி, 
அவர்களிடத்தில்‌ போய்‌ பேசுகிறார்‌ 
(ஆதி 19:6). 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


லோத்து, சோதோம்‌ பட்டணத்து 
மனுஷரை நோக்கி, "சகோதரரே, இந்த 
அக்கிரமம்‌ செய்யவேண்டாம்‌. இதோ, 
அறியாத இரண்டு குமாரத்திகள்‌ 
அவர்களை 


உண்டு: 
த்திற்கு வெளியே 
கொண்டுவருகிறேன்‌, அவர்களுக்கு உங்கள்‌ 
இஷ்டப்படி செய்யுங்கள்‌; இந்தப்‌ புருஷர்‌ என்‌ 
நிழலிலே வந்தபடியால்‌, 

மாத்திரம்‌. ஒன்றும்‌ 

(ஆதி 197.8) என்று 


அவர்களோடு பேசிப்‌ பார்க்கிறார்‌ 
வார்தைகளை சொல்லிப்‌ பார்க்கிறார்‌ 
ஆனால்‌ அவர்கள்‌ எல்லோரும்‌ 
ஆண்புணர்ச்சிக்காரராயிருக்கிறார்கள்‌. 
லோத்தின்‌ வீட்டில்‌ வந்திருக்கிற இரண்டு 
மனுஷரையும்‌ அறியும்படிக்கு, அவர்களை 
தங்களிடத்தில்‌ கொண்டுவரவேண்டுமென்று, 
சோதோம்‌ பட்டணத்து மனுஷர்‌ பிடிவாதமாக 
சொல்லுகிறார்கள்‌. 


சோதோம்‌ பட்டணத்து மனுஷரை 
அமைதிப்படுத்துவதற்காக, லோத்து ஒரு 
பாவமான யோசனையையும்‌ சொல்லுகிறார்‌. 
புருஷரை அறியாத இரண்டு குமாரத்திகள்‌ 
கோத்துக்கு இருக்கிறார்கள்‌. லோத்து 
அவர்கள்‌ இருவரையும்‌ சோதோம்‌ பட்டணத்து, 
மனுஷரிடம்‌ ஒப்புக்கொடுக்க 
ஆயத்தமாயிருக்கிறார்‌. லோத்து இவ்வாறு 
பேசுவதே மிகப்பெரிய பாவம்‌. ஆனாலும்‌ 
தன்னுடைய கூரையின்‌ நிழலில்‌ வந்த 
இரண்டு புருஷருக்கும்‌ ஒரு தீங்கும்‌. 
நேரிடக்கூடாது என்று லோத்து விரும்புகிறார்‌. 


விருந்தினரைப்‌ பாதுகாக்க வேண்டியது 
விருந்து உபசரிப்பவர்களுடைய கடமை, 
ஆனால்‌ லோத்து இவ்வாறு கூறுவது, 
சோதோம்‌ ஜனத்தார்‌ செய்யும்‌ பாவத்தைவிட 


சமாதான 


கூடிவந்திருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
தன்னுடைய விருந்தினருக்கு தீங்கு 
செய்வதைவிட, தன்னுடைய இரண்டு 
குமாரத்திகளுக்கும்‌ தீங்கு செய்யட்டும்‌ 
என்று லோத்து நினைக்கிறார்‌. 





i FTE 
TT 


சோதோம்‌ பட்டணத்து மனுஷர்‌ 
செய்யப்போகிற ரண்டு தீங்குகளில்‌, 
அவர்கள்‌ தன்னுடைய குமாரத்திகளுக்கு 
செய்யப்போகிற தீங்கு லோத்துக்கு சிறிய 
தீங்காக தெரிகிறது. லோத்து தீங்கை சிறிய 
தீங்கு, பெரிய என்று 
வேறுபிரித்தாலும்‌, பாவத்தை சிறிய பாவம்‌, 
பெரிய பாவம்‌ என்று வேறுபிரிக்க முடியாது. 
பாவம்‌ பாவமாகவே இருக்கும்‌. பாவத்தின்‌ 

மரணத்திலே பெரிய 


மரணம்‌ என்று 


தன்னுடைய வீட்டில்‌: 
தங்கிருக்கிற இரண்டு புருஷருக்கும்‌ தீங்கு 
வரக்கூடாது என்று நினைத்து. தன்னுடைய 
குமாரத்திகளுக்கு தீங்கு வர அவர்களை 
ஒப்புக்கொடுக்கிறார்‌. நன்மை வரும்‌ என்று 
நினைத்து நாம்‌ பாவம்‌ செய்யக்கூடாது. 


லோத்து தன்னுடைய இரண்டு 
குமாரத்திகளையும்‌, சோதோம்‌ பட்டணத்து, 
மனுஷரிடத்தில்‌ ஒப்புக்கொடுக்க 
ஆயத்தமாயிருக்கிறார்‌. ஆனால்‌ அந்த. 
மனுஷரோ லோத்தின்‌ ஆலோசனையை 
ஏற்றுக்கொள்ளவில்லை. 
சோதோம்‌ 
லோத்தைப்‌ பார்த்‌ 
பரதேசியாய்‌ 
இப்பொழுது அவர்களுக்குச்‌ 
செய்வதைப்பார்க்கிலும்‌ உனக்கு அதிக 
'பொல்லாப்புச்‌ செய்வோம்‌" (ஆதி 19:9) என்று 
சொல்லுகிறார்கள்‌. அவர்கள்‌ லோத்தை 
மிகவும்‌ நெருக்கிக்‌ கதவை உடைக்கக்‌. 
கிட்டுகிறார்கள்‌. 


இரண்டு 
அனுப்பாவிட்டால்‌, 
ஆண்புணர்ச்சியில்‌ 
எச்சரிக்கிறார்கள்‌. 


சோதோம்‌ பட்டணத்து மனுஷர்‌ 
திரளான எண்ணிக்கையில்‌ லோத்தின்‌ 
வீட்டை சூழ்ந்துகொள்கிறார்கள்‌. லோத்தோ 
தனிமனிதனாக, தன்னுடைய வீட்டின்‌ 
கதவைப்‌ பூட்டி த்க்‌ 
பேசிக்கொண்டிருக்கிறார்‌. ஆனால்‌ அவர்கள்‌ 
லோத்தின்‌ வார்த்தைகளுக்கு செவிகொடுக்க 
மறுக்கிறார்கள்‌. லோத்தால்‌ தனக்கு 
முன்னால்‌ நிற்கிற திரளான 
துன்மார்க்கருக்கு விரோதமாக எதிர்த்து 
நிற்கவும்‌ முடியவில்லை. 


வெளியே 
லோத்திடம்‌ 
ஈடுபடுவதாக 


தூதர்களை 
அவர்கள்‌ 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


லோத்து தன்‌ வீட்டில்‌ தங்கியிருக்கிற 
தேவதூதருக்காக சோதோம்‌ பட்டணத்து 
மனுஷரிடம்‌ பரிந்துபேசுகிறார்‌. ஆனாலும்‌ 
லோத்தால்‌ அந்த இரண்டு புருஷரையும்‌ 
சோதோமின்‌ மனுஷருடைய கைகளுக்கு 
தப்புவிக்கமுடியவில்லை. லோத்தால்‌ 
தன்னைக்கூட அவர்களுடைய கைகளுக்கு 
தப்புவிக்க முடியவில்லை. அவர்கள்‌ லோத்தை 
மிகவும்‌ நெருக்குகிறார்கள்‌. அவருடைய 
வீட்டின்‌ கதவை உடைக்க கிட்டி நெருங்கி 
வருகிறார்கள்‌. இப்போது  லோத்துக்கு 
தெய்வீக உதவி தேவைப்படுகிறது. 


பார்த்துக்கொண்டிருக்கிறார்கள்‌. 
துன்மார்க்கமான 
தூதர்கள்‌ 
கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள்‌. 

ப்பொழுது லோத்தின்‌ வீட்டிற்குள்ளே 
இருக்கிற “த்தம்‌ புருஷர்கள்‌. நங்கள்‌ 
கைகளை வெளியே நீட்டி, லோத்தைத்‌ தங்கள்‌ 
அண்டைக்கு வீட்டுக்குள்‌ இழுத்துக்கொண்டு, 

கதவைப்‌ பூட்டுகிறார்கள்‌ (ஆதி 19:10) 


தூதர்கள்‌ ஆலியாக இருக்கிறார்கள்‌. 
(சங்‌ 104:4, எபி 193-14) அவர்களுக்கு 
ஆவிக்குரிய சரீரம்‌ உண்டு. ஆகையினால்‌ 
அவர்கள்‌ தங்கள்‌ கைகளை வெளியே நீட்டி 
லோத்தை. வீட்டுக்குள்‌ இழுத்துக்‌ 
கொள்கிறார்கள்‌. தேவனும்‌ ஆவியாக 
இருக்கிறார்‌. அவருக்கும்‌ ஆவிக்குரிய சரீரம்‌ 
உண்டு. (யோவான்‌ 4:24). 


வரும்‌ 


பெரியோருமாகிய மனிதருக்குக்‌ குருட்டாட்டம்‌ 
பிடிக்கப்பண்ணுகிறார்கள்‌;: அப்பொழுது 
அவர்கள்‌ வாசலைத்‌ தேடித்தேடி 
அலுத்துப்போகிறார்கள்‌ (ஆதி 1911). 

லோத்து தன்னுடைய வீட்டிலே. 
தேவதூதருக்கு விருந்துபண்ணுகிறார்‌. 
அவர்கள்‌ தங்குவதற்கு இடங்கொடுக்கிறார்‌. 
இப்போது லோத்து ஆபத்திலிருக்கிறார்‌ 
லோத்தின்‌ வீட்டில்‌... தங்கியிருக்கிற 
தேவதூதர்கள்‌ இரண்டுபேரும்‌, லோத்தை 
சோதோம்‌ பட்டணத்து மனுஷருடைய 
கைகளுக்கு தப்புவிக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
லோத்தை வீட்டிற்குள்ளே இழுத்து கதவைப்‌ 
பூட்டி விடுகிறார்கள்‌. 





f= FTE 
TT 


லோத்து இப்போது 
வீட்டிற்குள்ளே இருக்கிறார்‌. அவருடைய 
வீட்டின்‌ கதவு தேவதூதரால்‌ 
பூட்டப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்பு லோத்து, 
தன்னுடைய வீட்டிலிருக்கிற விருந்தினரை 
உள்ளே வைத்து, தன்னுடைய வீட்டின்‌ 
கதவைப்‌ பூட்டி வெளியே போனார்‌. ஆனால்‌ 
ன்‌ தன்னுடைய 

பாதுகாக்க 

இப்போது தேவதூதர்கள்‌ 

த்து வீட்டின்‌ கதவைப்‌ 
பூட்டுகிறார்கள்‌. அவருடைய வீட்டிற்குள்ளே 
வெளியே கூட்டமாய்‌ நிற்கிற சோதோம்‌. 
யாரும்‌ பிரவேசிக்க 


தன்னுடைய 


பட்டணத்து மனுஷர்‌ 
முடியவில்லை. 


கர்த்தர்‌ தம்முடைய பரிசுத்தவான்களை 
மரணத்தினால்‌ பக்கர்‌ 
பரிசுத்தவான்கள்‌ உலகத்தில்‌ 
வேதனைகளையும்‌, பாடுகளையும்‌, 
உபத்திரவங்களையும்‌ அனுபவிக்கும்போது. 
கர்த்தர்‌ தம்முடைய தெய்வீக கரத்தை நீட்டி, 
தம்முடைய பரிசுத்தவான்‌௧ளை 
மரணத்திற்குள்ளாக அழைந்து வந்து, 
மரணவாசலின்‌ கதவைப்‌ பூட்டி விடுகிறார்‌. 
பரிசுத்தவான்கள்‌ மரித்த பின்பு, அவர்களை 
எந்த சத்துருவாலும்‌ சரீரப்பிரகாரமாக 
துன்பப்படுத்தவோ,  உபத்திரவப்படுத்தவோ 
முடியாது. கர்த்தருடைய பரிசுத்தவான்கள்‌ 
மரித்த பின்பு. தீங்குகளுக்கு விலகி 
பாதுகாப்பாமிருப்பார்கள்‌. 


இந்த 


லோத்தின்‌ வீட்டை கொண்ட 
வெளியே. ற தாம்‌ பபண்கள்‌ 
மனுஷர்‌ எல்லோரும்‌ 
ஆண்புணர்ச்சிக்காரராயிருக்கிறார்கள்‌ 
அவர்களில்‌ வாலிபர்களும்‌ இருக்கிறார்கள்‌. 
கிழவர்களும்‌ இருக்கிறார்கள்‌. 
அவர்களுடைய பாவத்திற்காக, 
கர்த்தருடைய அவர்களைத்‌ 
தண்டிக்கிறார்கள்‌. அவர்களுக்கு 
குருப்டாட்டம்‌ பிடிக்கப்பண்ணுகிறார்கள்‌. 
அப்போது தெருவாசலிலிருக்கிற சிறியோரும்‌ 
பெரியோருமாகிய மனுஷருக்கு குருட்டாட்டம்‌ 
பிடிக்கிறது. அவர்களால்‌ லோத்துடைய 
வீட்டின்‌. வாசலை  தேடிக்கண்டுபிடிக்க 
முடியவில்லை. அவர்கள்‌ அதைத்‌ தேடி தேடி 
அலுத்துப்போகிறார்கள்‌. 


காமவிகார 
தூதர்கள்‌ 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சோதோம்‌ பட்டணத்து மனுஷருக்கு 
குருட்டாட்டம்‌ பிடித்தாலும்‌, அவர்கள்‌ பாவம்‌ 
செய்வதை நிறுத்தவில்லை. லோத்துடைய 
வீட்டின்‌ கதவை தேடிக்‌ கண்டுபிடித்து, 
அதை உடைத்துப்போட்டு, 
வீட்டிற்குள்ளே பிரவேசித்து. 
வீட்டில்‌ தங்கியிருக்கிற 
புருஷரையும்‌ அறியவேண்டுமென்று 
பாவவைராக்கியத்தோடிருக்கிறார்கள்‌. 


சோதோம்‌ பட்டணத்து மனுஷர்‌ 
அலுத்துப்போகும்‌ வரையிலும்‌, லோத்துடைய 
வீட்டின்‌ வாசலைத்‌ தேடுகிறார்கள்‌. 
அவர்களுடைய கண்களுக்கு குருட்டாட்டம்‌ 
பிடித்திருந்தாலும்‌, அவர்கள்‌ தேடுவதை 
விட்டுவிடவில்லை. 

சோதோம்‌ பட்டணத்து மனுஷர்‌ 
துணிகரமாய்ப்‌ பாவம்‌. செய்கிறார்கள்‌. 
இக்காலத்திலும்‌ பாவிகளில்‌ அநேகர்‌ 
துணிகரமாய்ப்‌ பாவம்‌ செய்து, தங்கள்‌ 
பாவத்திற்கு மனந்திரும்ப மறுக்கிறார்கள்‌. 
இவர்கள்மீது எப்படிப்பட்ட நியாயத்தீர்ப்பு 
கத்தாத, இவர்கள்‌ தங்கள்‌ பாவங்களை 
விட்டு விலகி வரமாட்டார்கள்‌. 
தொடர்ந்து 'துணிகரமாகப்‌ 
செய்துகொண்டேயிருப்பார்கள்‌ 
இப்படிப்பட்டவர்கள்‌ தண்டனையும்‌ 
அனுபவிப்பார்கள்‌. பாவமும்‌ செய்வார்கள்‌. 
தாங்கள்‌ அலுத்துப்போகும்‌ மட்டும்‌ பாவம்‌ 
செய்வார்கள்‌ 

சோதோம்‌ மனுஷருடைய 
சரீரப்பிரகாரமான கண்களில்‌ மாத்திரமே 
குருட்டாட்டம்‌ பிடித்திருக்கிறது. ஆனால்‌ 
அவர்களுடைய சிந்தையிலோ குருட்டாட்டம்‌ 
பிடிக்கவில்லை. அவர்கள்‌ காமவிகார 
வெறியோடிருக்கிறார்கள்‌ ர்்தர்‌ 
அவர்களுடைய 
தண்டிப்பதுபோல, 
தண்டித்தால்‌, அவர்கள்‌ 
தப்பிதங்களை உணருவார்கள்‌. 


எகிப்து தேசத்தின்‌ மந்திரவாதிகள்‌, 
கர்த்தருடைய வல்லமையான கிரியைகளைப்‌ 
பார்த்து, “இது தேவனுடைய விரல்‌" என்று 
சொன்னார்கள்‌. கர்த்தருடைய வல்லமைக்கு 
முன்பாக தங்களைத்‌ தாழ்த்தினார்கள்‌. 
பாவிகளும்‌ கர்த்தருடைய வல்லமையை 
உணரும்போது, அவர்கள்‌ கர்த்தருக்கு 
முன்பாக தங்களைத்‌ தாழ்த்தி, கர்த்தரை 
உயர்த்துவார்கள்‌. 


கர்த்தர்‌ 

சரீரங்களை 
சிந்தையையும்‌ 
தங்களுடைய 





ழ்‌ நள 
யாய 


லோத்தின்‌ வீட்டார்‌ 
ஆதி 19:12-14 


அதி 19:12. பின்பு அத்தப்‌ புருஷர்‌ 
லோத்தை நோக்கி: இவ்விடத்தில்‌ 
இன்னும்‌ உனக்கு யார்‌ இருக்கிறார்கள்‌? 
மருமகனாவது, உன்‌ குமாரராவது, உன்‌ 
குமாரத்திகணாவது, பட்டணத்தில்‌ 
உனக்குரிய எவர்கனாவது இருத்தால்‌, 
அவர்களை இத்த ஸ்தலத்திலி 
ருந்து வெளியே 


அழைத்துக்கொண்டுபோ. 


ஆதி 19:18. நாங்கள்‌ இத்த ஸ்தலத்தை 
அழிக்கப்போகிறோம்‌; இவர்கள்‌: 
கூக்குரல்‌ கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
பெரிதாயிருக்கிறது; இதை அழிக்கக்‌ 
கர்த்தர்‌ எங்களை அனுப்பினார்‌. 
என்றார்கள.. 


ஆதி 1904. அப்பொழுது லோத்து 
புறப்பட்டு, தன்‌ குமாரத்திகனை 
விவாகம்பண்ணப்போகிற தன்‌ 
மருமக்கன்மாரோடே பேசி; நீங்கள்‌ 
எழுந்து இந்த ஸ்தலத்தை 
விட்டுப்‌ புறப்படுங்கன்‌; கர்த்தர்‌ 
இந்தப்‌: பட்டணத்தை 
அழிக்கப்போகிறார்‌ என்றான்‌; 
அவனுடைய மருமக்கன்மாரின்‌. 
பார்வைக்கு அவன்‌ 
பரியாசம்பண்ணுகிறதாகக்‌ கண்டது. 


லோத்தின்‌ வீட்டில்‌ தங்கியிருக்கிற. 
இரண்டு புருஷரும்‌, லோத்தையும்‌ 
அவருடைய வீட்டாரையும்‌ தப்புவிப்பதற்கு 
ஆயத்தம்பண்ணுகிறார்கள்‌ அவர்கள்‌ 
லோத்தைப்‌ பார்த்து, “நாங்கள்‌ இந்த 
ஸ்தலத்தை. அழிக்கப்போகிறோம்‌"' 
(ஆதி 19:13) என்று சொல்லுகிறார்கள்‌. 

"இவ்விடத்‌ ன்னும்‌ உனக்கு யார்‌ 
இருக்கிறார்கள்‌?” என்று தூதர்கள்‌ 
லோத்திடம்‌ கேட்கிறார்கள்‌. தூதர்களின்‌ 
ஞானம்‌ வரையறைக்குட்பட்டது. தூதர்களுக்கு 
அனந்த ஞானம்‌ இருந்திருந்தால்‌, 
லோத்துக்கு குமாரர்கள்‌ இல்லை என்பது 
அவர்களுக்கு தெரிந்திருக்கும்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தேவதூதர்கள்‌ கேட்டதுபோன்று, 
லோத்திற்கு குமாரர்கள்‌ இருப்பதாக 
வேதவசனத்தில்‌ குறிப்பு எதுவும்‌ இல்லை. 
இருந்திருந்தால்‌, 
தங்கியிருக்க 
தீர்மானம்‌. 
மண்ணியிருப்பார்கள்‌ சோதோம்‌ பட்டணத்தின்‌ 
மற்ற புருஷரைப்போலவே அவர்களும்‌: 
ஆண்புணர்ச்சிக்காரர்களாக 
இருந்திருப்பார்கள்‌. லோத்தின்‌ மருமக்கள்‌ 
சோதோமிலேயே தங்கியிருக்க 
வேண்டுமென்று தீர்மானம்பண்ணுகிறார்கள்‌. 
(ஆதி 19:14) 


லோத்துடைய 
இவர்களுக்கும்‌ 
திருமணமாகவில்லை. 
மட்டுமே நடைபெற்றிருக்கிறது. தன்னுடைய 
குமாரத்திகள்‌ புருஷரை அறியாத ஸ்திரீகள்‌ 
என்று லோத்து அவர்களைப்‌ பற்றிக்‌ 
கூறுகிறார்‌. (ஆதி 19:8) 


ஆண்புணர்ச்சிக்காரர்கள்‌ ஸ்நிரீகளைத்‌ 
திருமணம்‌ செய்து கொண்டாலும்‌ அவர்கள்‌ 
ஸ்திரீகளோடு குடும்ப வாழ்க்கையில்‌ 
ஈடேடமாட்டார்கள்‌. ரோமர்‌ 1:27 ஆவது 
வசனத்தில்‌  கூறிமிருக்கிற பிரகாரம்‌ 
“அப்டியே ஆண்களும்‌ பெண்களைச்‌ 
சுபாவப்படி அநுபவியாமல்‌, ஒருவர்மேலொருவர்‌ 
விரகுநாபத்தினாலே பொங்கி, ஆணோடே 
ஆண்‌... அவலட்சணமானதை நடப்பித்து, 
தங்கள்‌ தப்பிதத்திற்குத்‌ தகுதியான பலனைத்‌ 
தங்களுக்குள்‌ அடைவார்கள்‌". 


லோத்திற்குக்‌ குமாரர்கள்‌ 
இரண்டு குமாரத்திகள்‌ 
இருக்கிறார்கள்‌ (ஆதி 19: 
கட அழிப்பதற்காகவே கர்த்தர்‌ 
புருஷரையும்‌ 

அனுப்பிக்‌ 


சோதோம்‌ 
பட்டணத்தாருடைய கூக்குரல்‌ கர்த்தருடைய 
க்தி 


மகள்களுக்கும்‌ 
இன்‌, 


இல்லை. 
மட்டுமே 
-31,36, 29:26). 


பெரிதாயிருக்கிறது. கர்த்தர்‌ 
லோத்தின்‌ மேல்‌ இரக்கம்‌ வைத்திருக்கிறார்‌ 
(ஆதி 19:16). ஆபிரகாம்‌ சோதோம்‌ 
பட்டணத்தாருக்காக கர்த்தரிடத்தில்‌ பரிந்து 
பேசி ஜெபம்பண்ணினார்‌. கர்த்தர்‌ 
ஆபிரகாமின்‌ ஜெபத்தைக்‌ கேட்டு, 
லோத்தின்மேல்‌ இரக்கம்‌ வைத்திருக்கிறார்‌. 





f= FTE 
TT 


லோத்தின்‌ வீட்டில்‌ தங்கியிருக்கிற. 
இரண்டு  புருஷரும்‌, லோத்தை க 


தற்கே ண்டுபோ (ஆதி 19:12) என்று 
சொல்லுகிறார்கள்‌. 


லோத்து தன்னுடைய 
இந்த ஸ்தலத்திலிருந்து 
அழைத்துக்கொண்டு போனால்‌, 


சோதோம்‌ 
அழிக்கப்போகிறார்கள்‌. 


வீட்டாரை 
வெளியே 
அவர்களும்‌ 
இந்த புருஷர்‌ 
பட்டணத்தை 


டைய பையினால்‌ நாம்‌ 
இடிக்க ரக்கிறோல்‌ கரையில்‌ 
இரட்சிக்கப்பட்டவர்கள்‌, மற்றவர்களுடைய 
இரட்சிப்புக்கு உதவி செய்யவேண்டும்‌. 
அதிலும்‌ விசேஷமாக, 
இரட்சிக்கப்பட்டவர்கள்‌, தங்களுடைய சொந்த 
குடும்பத்தாரை இரட்சிப்பின்‌ பாதையிலே. 
வழிநடத்தவேண்டும்‌. சோதோம்‌ பட்டணம்‌ 
அழியும்‌ போது, லோத்து மாத்திரம்‌ அழிவக்கு 
தப்பித்தால்‌ போதாது. அவரோடுகூட 
அவருடைய குடும்பத்தாரும்‌ அழிவுக்கு 
தப்பிக்கவேண்டும்‌. 

லோத்தின்‌ 
இரண்டு புருஷரும்‌, 
சலுகைகளையும்‌, 
காண்பிக்கிறார்கள்‌. 
இன்னும்‌ உனக்கு யார்‌ 


வீட்டில்‌ தங்கியிருக்கிற 
லோத்துக்கு அதிகமான 
சிலாக்‌ ங்‌ ம்‌ 


அழைத்துக்கொண்டுபோ" என்று இரண்டு 
புருஷரும்‌ லோத்திடம்‌ சொல்லுகிறார்கள்‌. 
லோத்தின்‌ உற்றார்‌ உறவினர்‌ 
ஒருவேளை நீதிமான்களாகயிருக்கலாம்‌. 
அல்லது  நீதியில்லாதவர்களாகயிருக்கலாம்‌. 
அவர்களுடைய சுபாவம்‌. 
எப்படிப்பட்டதாகமிருந்தாலும்‌ அவர்களும்‌ 
இந்த அழிவுக்கு தப்பிக்கவேண்டும்‌ என்பதே 
கர்த்தருடைய விருப்பமாயிருக்கிறது. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


துன்மார்க்கர்‌ இந்த 
நீதிமான்களுக்கு 
சொந்தக்காரராயிருப்பார்கள்‌. கர்த்தர்‌ அந்த 
நீதிமான்களை ஆசீர்வதிக்கும்போது, 
அவர்களுடைய ஆசீர்வாதம்‌, அவர்களுக்கு 
சொந்தக்காராயிருக்கிற _ துன்மார்க்கருக்கும்‌. 
கடந்து வரும்‌. நாம்‌ பரிசுத்தவான்களோடும்‌, 
பக்தியுள்ளவர்களோடும்‌ ஐக்கியமாமிருக்கும்‌ 
போது, நமக்கும்‌ நன்மை உண்டாகும்‌. 


லோத்து தன்‌ வீட்டில்‌ தங்கியிருக்கிற 
வார்த்தைக்கு உடனே 
லோத்தின்‌ வீட்டிலே 
மனைவியும்‌, குமாரத்திகளும்‌, 
குமாரத்திகளை 
மருமக்கள்மாரும்‌ 


கீழ்ப்படிகிறார்‌. 
அவருடைய 
தன்னுடைய 
விவாகம்பண்ணப்போகிற 
இருக்கிறார்கள்‌. 


லோத்து புறப்பட்டு, தன்‌ க்‌ 
விவாகம்பண்ணப்போகிற 
மருமக்கள்மாரோடே பேசுகிறார்‌. லோத்து 
அவர்களை நோக்கி, “நீங்கள்‌ எழுந்து இந்த 
ஸ்தலத்தை விட்டுப்‌ புறப்படுங்கள்‌; கர்த்தர்‌ 
இந்தப்‌ பட்டணத்தை  அழிக்கப்போகிறார்‌" 
(ஆதி 19:14) என்று 
ஆனால்‌ 
பார்வைக்கு, 
பரியாசம்பண்ணுகிறதாகக்‌ காணப்படுகிறது. 
லோத்தின்‌ எச்சரிப்பிற்கு அவருடைய 
மருமக்கள்மார்கள்‌ செவிகொடுக்கவில்லை. 


லோத்தைப்‌ பரியாசம்‌ பண்ணுகிறார்கள்‌. 
கபர்‌ நானக்‌, இககதின்து! வித்ர்‌ 


என்னும்‌ உபதேசத்தையும்‌ இப்படித்தான்‌. 
பரியாசக்காரர்கள்‌ பரியாசம்‌ பண்ணுவார்கள்‌. 
பேதுரு 32-4) வருவேன்‌ 
சொன்னவர்‌ நிச்சயமாக வருவார்‌. 


லோத்து தன்னுடைய மருமக்கள்மாரை 
லோத்‌ 


எச்சரிப்பின்‌ வார்த்தைகளை 
அசட்டைபண்ணுகிறார்கள்‌. 





i= FTE 
TT 


லோத்து. இரவு முழுவதும்‌, 
தன்னுடைய வீட்டிற்கு வெளியிலே. 
கூடியிருந்து சோதோம்‌ பட்டணத்து. 
மனுஷரோடு பேசிக்கொண்டிருந்தார்‌. லோத்து 
அவர்களோடு பேசினதை, அவருடைய 
மருமக்கள்மாரும்‌ கேட்டிருப்பார்கள்‌. 
லோத்துக்கு தெளிந்த புத்தியில்லை என்று 
அவருடைய மருமக்கள்மார்‌ 
நினைத்திருக்கலாம்‌. ஆகையினால்‌ 
லோத்துடைய பேச்சுக்கள்‌, அவருடைய 
மருமக்கள்மாரின்‌ பார்வைக்கு, பரியாச 
வார்த்தைகளாக தெரிகிறது. 


லோத்தின்‌ மருமக்கள்மார்‌ சோதோம்‌ 
பட்டணத்து, மனுஷரைப்போலவே 
இருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ சோதோமியரின்‌ 
பங்காளிகளாகயிருக்கிறார்கள்‌. 
மூழ்கிப்போனவர்களுக்கு, 
விடுதலைபெறவேண்டும்‌ 
ர்வம்‌ இருக்காது. 
எச்சரிப்பின்‌ வார்த்தைகளுக்கு 
செவிகொடுக்கமாட்டார்கள்‌. தங்களை 
எச்சரிக்கிறவர்களை பரியாசம்‌ 
பண்ணுவார்கள்‌. எச்சரிப்பின்‌ வார்த்தைகளை 
அசட்டைபண்ணுவார்கள்‌. 
பாவிகள்‌ 
மனந்திரும்பாவிட்டாலும்‌, 
வேலையை செய்யும்‌ 
மரணம்‌. பாவம்‌ பெருகும்போது. பாவிகள்‌ 
தங்கள்‌ பாவத்திலே மூழ்கி 
அழிந்துபோவார்கள்‌. 


மனந்திரும்பினாதும்‌, 
பாவம்‌ தன்னுடைய 


பாவத்தின்‌ சம்பளம்‌ 


உன்‌ ஜீவன்‌ தப்ப ஓடிப்போ 
ஆதி 19:15-23 


அதி 19:15. கிழக்கு வெளுக்கும்போது 
அந்தத்‌ தூதர்‌ லோத்தை நோக்கி: 
பட்டணத்திற்கு வரும்‌ தண்டனையில்‌ தீ 
அழியாதபடிக்கு எழுத்து, உன்‌ 
மனைவியையும்‌, இங்கே இருக்கிற உன்‌ 
இரண்டு. குமாரத்திகளையும்‌: 
அழைத்துக்கொண்டுபோ என்னு. 
துரிதப்படுத்தினார்கள்‌.. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அதி 19:16. அவன்‌ 
தாமதித்துக்கொண்டிருக்கும்போது, 
கர்த்தர்‌ அவன்மேல்‌ வைத்த 
இரக்கத்தினாலே, அத்தப்‌ புருஷர்‌ 
அவன்‌ கையையும்‌, அவன்‌ மனைவியின்‌ 
கையையும்‌, அவன்‌ இரண்டு 
குமாரத்திகளின்‌ கையையும்‌ பிடித்து, 
அவனைப்‌ பட்டணத்திற்கு வெளியே 
கொண்டுபோய்‌ விட்டார்கள்‌. 


ஆதி 19:17. அவர்களை வெளியே 
கொண்டுபோய்‌ விட்டபின்பு, அவர்‌: 
உன்‌ ஜீவன்‌ தப்ப ஓடிப்போ, 
மின்னிட்டுப்‌ பாராதே; இந்தக்‌ 
சமபூமியில்‌ எங்கும்‌ நில்லாதே; நீ 
அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ 
என்றார்‌. 


ஆதி 1918. அதற்கு 
அப்படியல்ல ஆண்ட வரே, 


லோத்து: 


ஆதி 1919. உமது கண்களில்‌ உமது 
அடியேனுக்குக்‌ கிருபை கிடைத்ததே; 
என்‌ பிராணனைக்‌ காக்கத்‌ தேவரீர்‌ 
எனக்குச்‌ செய்த கிருபையைப்‌: 
பெரியதாக. வினங்கப்பண்ணினிர்‌; 
மலைக்கு ஓடிப்போக என்னால்‌ 
முடியாது, தீங்கு என்னைத்‌ தொடரும்‌, 
நான்‌ மரித்துப்போவேன்‌. 


ஆதி 1920. அதேர, 
இருக்கிறதே, நான்‌ அதற்கு. 
ஓடிப்போகத்தக்கதாய்‌ அது கிட்ட 
இருக்கிறது, சின்னதுமாய்‌ இருக்கிறது; 
என்‌ பிராணன்‌ பிழைக்க நான்‌ அங்கே. 
ஓடிப்போகட்டும்‌, அது சின்ன. 
ஊர்தானே என்றான்‌. 


ஆதி 1921. அதற்கு அவ்‌ நீ 
கேட்டுக்கொண்ட. ஊரை நான்‌ 
கவிழ்த்துப்போடாதயடிக்கு, இந்த 
விஷயத்திலும்‌ உனக்கு அநுக்கிரகம்‌. 


அந்த ஊர்‌ 


ஆதி 19:22. தீவிரமாய்‌ அங்கே ஓடித்‌ 
தப்பித்துக்கொள்‌: தீ அங்கே போய்ச்‌ 
சேருமட்டும்‌ நான்‌ ஒன்றும்‌ 
செய்யக்கூடாது என்றார்‌; ஆகையால்‌ 
அத்த ஊர்‌ சோவார்‌ என்னப்பட்டது. 





i FTE 
TT 


அதி 19:98. லோத்து. 
சோவாருக்குன்‌ வரும்போது. 
பூமியின்மேல்‌ சூரியன்‌ உதித்து. 


கர்த்தர்‌ லோத்தை சோதோமின்‌ 
அழிவுக்கு தப்புவிக்கப்பண்ணுகிறார்‌. 

“அப்பொழுது நோவா தானியேல்‌ யோபு 
ஆகிய இம்மூன்று புருஷரும்‌ அதின்‌ நடுவில்‌ 
இருந்தாலும்‌, அவர்கள்‌ தங்கள்‌ நீதியினால்‌. 
தங்கள்‌ ஆத்துமாக்களையாத்திரம்‌ 
தப்புவிப்பார்கள்‌ என்று கர்த்தராகிய 
ஆண்டவர்‌ சொல்லுகிறார்‌" (எசே 14:14). 


க்கு வெளுக்கும்போ, 

தாதர்‌ கத்தை. நோக்க “மணத்தது 
வரும்‌ தண்டனையில்‌ ம்‌ அழியாதபடிக்கு 
எழுந்து, உன்‌ மனைவியையும்‌, இங்கே 
இருக்கிற உன்‌ இரண்டு குமாரத்திகளையும்‌ 
அழைத்துக்கொண்டுபோ” என்று சொல்லி, 
அவர்கள்‌ லோத்தைத்‌ 
துரிதப்படுத்துகிறார்கள்‌ (ஆதி 19:15). 


லோத்‌ மாரத்திகளில்‌. 
றான வாகம்‌ வர்வான்ஙனத 
தங்கள்‌ கணவன்மாரோடு 
மரித்துப்போகிறார்கள்‌ லோத்தோடு 
கூடமிருக்கிற இரண்டு குமாரத்திகளோ, 
சோதோம்‌ பட்டணத்தின்‌ அழிவுக்கு, 
லோத்தோடுகூட தப்பிக்கிறார்கள்‌. 


கர்த்தருடைய தூதர்கள்‌ லோத்தை 
வீட்டைவிட்டு வெளியேறுமாறு 
துரிதப்படுத்துகிறார்கள்‌. ஆனால்‌ லோத்தோ 
உடனே புறப்பட்டுப்போகாமல்‌ 
தாமதப்படுத்துகிறார்‌. சோதோம்‌ 
பட்டணந்தின்மது. அழிவு நெருங்கி 
வந்திருக்கிறது. இது காலதாமதம்பண்ணுகிற 
நேரமல்ல. சம்பாஷணை பண்ணுவதற்கும்‌ 
போதிய அவகாசமில்லை. 

லோத்து தன்‌ வீட்டைவிட்டு உடனே 
புறப்பட்டுப்போகவேண்டும்‌. சோதோம்‌ 
பட்டணம்‌ அழியும்போது. லோத்து அந்தப்‌ 
பட்டணத்தோடுகூட அழிந்துபோவது. 
கர்த்தருக்கு சித்தமில்லை. 

லோத்து தன்‌ வீட்டைவிட்டு உடனே 
வெளியேறிப்போகாமல்‌, 
கொண்டிருக்கும்போது... 
லோத்நின்மேல்‌ 
அந்தப்‌ ர்‌ 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


குமாரத்திகளின்‌ 

அவர்களைப்‌ 

பட்டணத்திற்கு. வெளியே: கொண்டுபோய்‌ 
விடுகிறார்கள்‌ (ஆதி 19:16) 


லோத்து தாமதித்துக்கொண்டிருக்கிறார்‌ 
விசுவாசத்திற்கும்‌, கண்களின்‌ இச்சைக்கும்‌ 
போராட்டம்‌ வருகிறது. தூதருடைய 
கட்டளைக்கு லோத்து கீழ்ப்படிய விரும்புகிறார்‌. 
ஆனாலும்‌ நாமதம்‌ பண்ணுகிறார்‌. தூதர்கள்‌ 

கையையும்‌, அவருடைய வீட்டாரின்‌. 
க்‌ பிடித்து, அவர்களைப்‌ 
பட்டணத்திற்கு வெளியே கொண்டுபோய்‌ 
விடுகிறார்கள்‌. 


பட்டணத்திற்கு வெளியே உள்ள அந்த 
ஊருக்கு சோவார்‌ (ஆதி 19:22) என்று பெயர்‌. 
இதன்‌ பழைய பெயர்‌ பேலா (ஆதி 14:28) 
என்பதாகும்‌. லோத்து திரளான ஆஸ்தியோடு 
ஆபிரகாமை விட்டுப்‌ பிரிந்து சோதோமுக்குப்‌ 
போனார்‌. இப்பொழுது ஒன்றுமில்லாமல்‌: 
வெறுங்கையோடு சோதோமை விட்டு திரும்பி 
வருகிறார்‌. 


லோத்தை சோதோமின்‌ அழிவுக்கு 
தப்புவிக்கப்‌ பண்ணவேண்டும்‌ என்பது 
கர்த்தருடைய சித்தமாமிருக்கிறது. கர்த்தர்‌ 
செய்ய நினைக்கிற காரியம்‌ தடைபடாது. 
கர்த்தருடைய தூதர்கள்‌ லோத்தையும்‌, 
அவருடைய வீட்டாரையும்‌, கையைப்‌ பிடித்து, 
பலவந்தமாய்‌ வீட்டைவிட்டு வெளியே 
கொண்டு வருகிறார்கள்‌. தேவதூதர்கள்‌ 
லோத்தையும்‌, அவருடைய வீட்டாரையும்‌ 
பயத்தோடே இரட்சிக்கிறார்கள்‌. 

லோத்து இன்னும்‌ கொஞ்சநேரம்‌ 
தாமதித்துக்கொண்டிருந்தால்‌, சோதோம்‌ 
பட்டணம்‌ அழியும்போது, லோத்தும்‌ 
அதோடு சேர்ந்து. அழிந்துபோவாரோ 
என்னும்‌ பயம்‌ கர்த்தருடைய தூதருக்கு 
உண்டாயிற்று. ஆகையினால்‌ அவர்கள்‌ 


கொண்டுபோய்விடுகிறார்கள்‌. 





டட FTN 
TT 


வஸ்திரத்தையும்‌ வெறுத்துத்‌ தள்ளுங்கள்‌" 
(யூதா 22, 23). 


லோத்து நீதிமானாகயிருந்தாலும்‌, 
அவர்‌ கர்த்தருடைய கிருபையினாலும்‌ 
இரக்கத்தினாலுமே  இரட்சிக்கப்படுகிறார்‌. 
நீதிமான்கள்‌ தங்களுடைய சொந்த 
நீதிமினால்‌ இரட்சிக்கப்படுவதில்லை. ம்‌ 
எல்லோருமே 

கிருபையினாலேயே இரட்சிக்கப்படுகிறோம்‌. 


கர்த்தருடைய 
லோத்தையும்‌, அவருடைய வீட்டாரையும்‌ 
சோதோம்‌ பட்டணத்திற்கு வெளியே 
கொண்டுபோய்விடுகிறார்கள்‌. அதன்‌ பின்பு 
கர்த்தர்‌ லோத்தை நோக்கி, “உன்‌ ஜீவன்‌ 
தப்ப ஓடிப்போ, பின்னிட்டுப்‌ பாராதே; இந்தச்‌ 
சமபூமிமில்‌ எங்கும்‌ நில்லாதே: நீ 
அழியாதபடிக்கு மலைக்கு 
(ஆதி 19:17) என்று சொல்லுகிறார்‌ 


லோத்து சோதோம்‌ பட்டணத்தை 
பின்னிட்டுப்‌ பார்க்கக்கூடாது. அவர்‌ இந்த 
சமபூமியில்‌ எங்கும்‌ நிற்கவும்‌ கூடாது. 
லோத்து அழிந்துபோகக்கூடாது என்றால்‌ 
அவர்‌ மலைக்கு ஒடிப்போகவேண்டும்‌. அந்த 
மலையே வோத்துக்கு அடைக்கலஸ்தலம்‌. 
கர்த்தர்‌ நியமித்த அந்த ஸ்தலத்தை 
விட்டுவிட்டு. லோத்து வேறு எந்த 
ஸ்தலத்திற்கும்‌ போய்விடக்கூடாது. 

நாம்‌ பாவத்தில்‌ விழுந்துகிடக்கும்போது. 
கர்த்தர்‌ தம்முடைய கிருபையினால்‌ நம்மை 
இரட்சிக்கிறார்‌. நாம்‌ செய்யவேண்டிய 
காரியங்களை கர்த்தர்‌ நமக்கு கட்டளையாக 
சொல்லுகிறார்‌. நாம்‌ பாவத்திற்கு 
தப்பிக்கவேண்டுமென்றால்‌ கர்த்தருடைய 
கட்டளைக்கு கீழ்ப்படியவேண்டும்‌. 


பாவத்திலிருந்து 

இரட்சிக்கப்படுகிறவர்கள்‌ மறுபடியும்‌ தங்கள்‌ 
பாவத்திற்கு திரும்பிப்போய்விடக்கூடாது. 
சாத்தானின்‌ பிடியிலிருந்து 
விடுவிக்கப்பட்டிருக்கிறவர்கள்‌, மறுபடியும்‌. 
சாத்தானுக்கு அடிமைகளாகிவிடக்கூடாது. 
லோத்து சோதோமிலிருந்து தப்பி 
வந்திருக்கிறார்‌. அவர்‌ மறுபடியும்‌ 
சோதோழுக்கு போய்விடக்கூடாது. 


தூதர்கள்‌ 


ஓடிப்போ" 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


லோத்தைப்‌ பார்த்து, “இந்த 
எங்கும்‌ நில்லாதே” என்று 
சமபூமி என்பது இந்தப்‌ 

இந்தப்‌ பிரபஞ்சத்தின்‌: 


கர்த்தர்‌ 
சமபூமியில்‌ 
சொல்லுகிறார்‌. 
பிரபஞ்சத்தையும்‌, 
ஆசாபாசங்களையும்‌ 

இரட்சிக்கப்பட்டவர்கள்‌ 

ஒத்தவேஷம்‌ தரிக்கக்கூடாது. உலகசிநேகம்‌ 
தேவனுக்கு விரோதமான பாவம்‌, 


கர்த்தர்‌ லோத்தைப்‌ பார்த்து, “நீ 
அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ” என்று, 
சொல்லுகிறார்‌. மலை என்பது கிறிஸ்துவையும்‌, 
பரலோகத்தையும்‌ குறிக்கிறது. நாம்‌ 
கிறிஸ்துவை நோக்கி முன்னேறிப்போக 
வேண்டும்‌. பரலோக. ராஜ்யத்தில்‌ 
பிரவேசிப்பதே நம்முடைய இலக்கு. இந்த 
உலகம்‌ நாம்‌ சிறிதுகாலம்‌ பரதேசியாய்‌ 
தங்கிமிருக்கிற ஸ்தலம்‌. 


கர்த்தர்‌ பாதுகாப்பதற்கு, 
மலையை நியமித்திருக்கிறார்‌. லோத்து அந்த 
மலைக்கு ஒடிப்போகவேண்டும்‌. 
அப்போதுதான்‌ லோத்தால்‌ அழிவுக்கு தப்பிக்க 
(அ ஆனால்‌ லோத்தோ அந்த மலைக்கு 
௬. விரும்பவில்லை. அவர்‌ கர்த்தரிடத்தில்‌, 
ஆண்டவரே, மலைக்கு, 
என்னால்‌ முடியாது" 
(ஆதி 19:89) என்று சொல்லுகிறார்‌. 
லோத்து கர்த்தருடைய கட்டளைக்கு 
கீழ்ப்படிய மறுக்கிறார்‌. லோத்து கர்த்தரை 
நோக்கி, “அப்படியல்ல ஆண்டவரே, உமது 
கண்களில்‌ உமது அடியேனுக்குக்‌ கிருபை 
கிடைத்ததே: என்‌ பிராணனைக்‌ காக்கத்‌ 
தேவரீர்‌ எனக்குச்‌ செய்த கிருபையைப்‌ 
பெரியதாக விளங்கப்பண்ணினீர்‌: மலைக்கு 
ஓடிப்போக என்னால்‌ முடியாது. தீங்கு 
என்னைத்‌ தொடரும்‌, நான்‌ 
மரித்துப்போவேன்‌” (ஆதி 19:18,19) என்று 
சொல்லுகிறார்‌. 


லோத்து கிட்ட இருக்கிற சோவார்‌ 
என்னும்‌ சின்ன ஊரில்‌ தங்குகிறார்‌. அவரால்‌ 
மலைக்கு ஓடிப்போக முடியவில்லை. ஆனாலும்‌ 
சோவாருக்கும்‌, சோதோமைப்‌ போன்று அழிவு 
வந்துவிடுமோ என்று பயந்து, லோத்து 
இறுதியில்‌ சோவாரை விட்டு மலை 
பிரதேசத்திற்குத்‌ தப்பித்துப்‌ போய்விடுகிறார்‌ 
(ஆதி 19:30) 


லோத்தைப்‌ 





f= al 
TT 


லோத்து சமபூமியிலிருக்கிற ஒரு ஊரில்‌. 


ஊருக்கு பேலா (ஆதி 14:2) என்று பேர்‌ 
அந்த ஊருக்கு சோவார்‌ என்னும்‌ மறுபெயர்‌ 
கொடுக்கப்பட்டிருக்கிறது. பேலா பெரிய ஊர்‌ 
அல்ல. அது ஒரு சின்ன ஊர்‌. ஆனாலும்‌ 
கர்த்தர்‌ சொன்ன மலையைவிட, 

லோத்துக்கு 

கர்த்தர்‌ தனக்கு 

நோக்கிப்‌ போகாமல்‌, லோத்து தனக்கு 
அருகாமையிலிருக்கிற ஸ்தலத்திற்கு 
போகவிரும்புகிறார்‌. 


லோத்து கர்த்தரை நோக்கி, “அதோ, 
அந்த ஊர்‌ இருக்கிறதே, நான்‌ அதற்கு 
ஒடிப்போகத்தக்கதாய்‌ அது கிட்ட இருக்கிறது, 
சின்னதுமாய்‌ இருக்கிறது: என்‌ பிராணன்‌ 
பிழைக்க நான்‌ அங்கே ஒடிப்போகட்டும்‌, அது 
சின்ன ஊர்தானே" (ஆதி 19:20) என்று 
சொல்லுகிறார்‌. 


நாம்‌ கர்த்தருடைய சித்தத்திற்கும்‌, 
திட்டத்திற்கும்‌ கீழ்ப்டியவேண்டும்‌. லோத்து, 
கர்த்தர்‌ நியமித்த மலைக்குப்போகாமல்‌, தான்‌ 
தெரிந்துகொண்ட ஊருக்குப்போக 
விரும்புகிறார்‌. கர்த்தர்‌ தெரிந்துகொண்ட 
மலையைலிட, தான்‌ தெரிந்துகொண்ட 
ஊரே, தனக்கு பாதுகாப்பாயிருக்கும்‌ என்று 
லோத்து நினைக்கிறார்‌. 


தான்‌ 
ஒடிப்போனால்‌, 


கர்த்தர்‌ சொன்ன மலைக்கு 
நீங்கு தன்னைத்‌ ட்ட 
தான்‌ அங்கே 
யரித்துப்போகப்போவதாகவும்‌ லோத்து 
பயப்படுகிறார்‌. கர்த்தர்‌ சொன்ன 
மலையில்தான்‌  லோத்துக்கு பாதுகாப்பு 
கிடைக்கும்‌. ஒருவேளை கர்த்தர்‌ சொன்ன 
மலைக்கு போவதற்கு பதிலாக, லோத்து 
தெரிந்தெடுத்த ஊருக்குப்போவது, இப்போது 
எளிதாகயிருக்கலாம்‌. மலைக்குப்போவது 
லோத்துக்கு கடினமானதாகயிருக்கலாம்‌. 


நம்முடைய ,விக்குரிய ஜீவியத்தில்‌, 
கர்த்தர்‌ நமக்கு த்திருக்கிற பாதை 
கடினமானதாகயிருந்தாலும்‌, அந்தப்‌ பாதையே 
நமக்கு பாதுகாப்பானது. அதுவே நமக்கு 
ஆசீர்வாதமானது. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


கர்த்தர்‌ சொன்ன மலை 
தூரத்திலிருக்கிறது. லோத்து 
தெரிந்துகொண்ட ஊர்‌ அவருக்கு கிட்ட 
இருக்கிறது. அது சின்னதாயும்‌ இருக்கிறது. 
ஆகையினால்‌ அந்த ஊருக்கு சோவார்‌ 
என்னும்‌ பெயர்‌ வழங்கப்படலாயிற்று இந்தப்‌ 
பெயருக்கு “சின்னஊர்‌" என்று பொருள்‌. 


கர்த்தர்‌ லோத்தோடு வழக்காடவில்லை. 
லோத்து எங்கே ஓடினாலும்‌ அவர்‌ 
சோதோமைலிட்டு சீக்கிரமாகவும்‌, 
தீவிரமாகவும்‌ ஓடவேண்டும்‌. சோதோம்‌. 
சீக்கிரத்தில்‌ அழியப்போகிறது. லோத்து 
அதிகமாகப்‌ பேசுவதற்கோ, 
யோசிப்பதற்கோ 
காலஅவகாசமில்லை. சகலமும்‌ துரிதமாயும்‌ 
தீவிரமாயும்‌ நடைபெறவேண்டும்‌. 


லோத்து தனக்கு அருகாமையிலிருக்கிற 
சின்ன ஊருக்கு ஓடிப்போகவேண்டுமென்று 
கர்த்தரிடத்தில்‌ கேட்கிறார்‌. அப்போது கர்த்தர்‌ 
லோத்தை நோக்கி, “நீ கேட்டுக்கொண்ட 
ஊரை நான்‌ குவிழ்த்துப்போடாதபடிக்கு, இந்த 


சேருமட்டும்‌ நான்‌ ஒன்றும்‌ செய்யக்கூடாது” 
(ஆதி 19:2122) என்று சொல்லுகிறார்‌. 

"நீ அங்கே போய்ச்‌ சேருமட்டும்‌ நான்‌ 
ஒன்றும்‌ செய்யக்கூடாது" என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. தேவனுடைய கிரியையை 
மனுஷன்‌ தாமதப்படுத்துவதற்கு இது ஒரு 
எடுத்துக்காட்டு. மனுஷனால்‌ தேவனுடைய 
கிரியையைத்‌  தடைபண்ண முடியாது. 
என்றாலும்‌ தேவன்‌ இரக்கமுள்ளவராக. 
இருக்கின்றடியினால்‌, அவர்‌ தமது, 
நியாயத்தீர்ப்பை அனுப்புவதற்கு முன்பாக 
தமது இரக்கத்தை வெளிப்படுத்துகிறார்‌. 
கர்த்தர்‌ தமது நியாயத்தீர்ப்பை 
தாமதப்படுத்துகிறார்‌. 

லோத்து தம்முடைய வார்த்தைக்கு 
கீழ்ப்படியாவிட்டாலும்‌, கர்த்தர்‌ அவருடைய 
மனதின்‌ விருப்பத்தை அங்கீகரிக்கிறார்‌. 
லோத்து கேட்டுக்கொண்ட பிரகாரம்‌, கர்த்தர்‌ 
தந்த ஊரை கவிழ்த்துப்போடவில்லை. கர்த்தர்‌ 


விஷயத்திலும்‌ லோத்துக்கு 
அற்க்கன்‌ பண்ணுகிறார்‌. அந்த ஊருக்கு 
போகவேண்டுமென்று, லோத்‌ 
தீர்மானம்பண்ணுகிறார்‌. கர்த்தர்‌ லோத்தின்‌ 
தீர்மானத்தை அங்கீகரித்து “தீவிரமாய்‌ 
'தப்பித்துக்கொள்‌' என்று 





i al 
TT 


வோத்து 
சோதோமைவிட்டு 
ஒடிப்போகவேண்டும்‌.. 
கொண்டு, 
இயலாத காரியம்‌. நாம்‌ 
விடுதலை. பெறவே 
பாவத்தைவிட்டு வெளியேறி 
பாவத்திலிருந்துகொண்டே, 
விடுதலை பெறுவது என்பது இயலாத 
காரியம்‌. 


தப்பிக்கவேண்டுமென்றால்‌. 


கர்த்தருடைய தூதர்‌ லோத்தையும்‌ 
அவருடைய மனை ம்‌, அவருடைய 
இரண்டு குமாரத்திகளையும்‌, வீட்டைவிட்டு 
வெளியேறுமாறு துரிதப்படுத்தியபோது, 
கிழக்கு வெளுக்கும்‌ வேளையாயிருந்தது. 
லோத்து சோவாருக்குள்‌ வரும்போது. 
பூமியின்மேல்‌ சூரியன்‌ உதிக்கிறது. 
(ஆதி 19:23) 


நீதிமான்கள்‌ ஒரு. 
வரும்போது, அவர்கள்‌ 
அங்கே 
கொண்டுவருவார்கள்‌. 
இருக்கும்‌ ஊரிலே, 
இயேசுகிறிஸ்து 
அந்த ஊரிலே 
பரிசுத்தமான. பிரசன்னம்‌. 
பிரசாகமாகயிருக்கும்‌. கிறிஸ்துவே. 
அவர்களுக்கு வெளிச்சமாயிருப்பார்‌. 


ன்‌ 
வெளிச்சத்தையும்‌ 
நீதிமான்கள்‌ 
நீதியின்‌ சூரியனாகிய 
பிரகாசமாக  உதிப்பார்‌ 
கிறிஸ்துவானவரின்‌ 


சோதோமும்‌ 
அழிந்தது 
ஆதி 19:24,25 


 கொமோராவும்‌ 


ஆதி 19:24. அப்பொழுது 
சோதோமின்‌. 
கொமோராவின்மேதும்‌, கர்த்தராலே 
வானத்திலிருந்து கந்தகத்தையும்‌ 
அக்கினியையும்‌ வருஷிக்கப்பண்ணி, 


அதி 19:25. அத்தம்‌ 
பட்டணங்களையும்‌, அந்தச்‌. 
சமபூமியனைத்தையும்‌, அத்தம்‌ 
பட்டணங்களின்‌ எல்லாக்‌ குடிகளையும்‌, 
பூமியின்‌ பயிரையும்‌ 
அழித்துப்போட்டார்‌.. 


கர்த்தர்‌ 
மேதும்‌ 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


லோத்து சோவாருக்குள்‌ 
போனபொழுது, கர்த்தர்‌ சோதோமையும்‌ 
கொமோராவையும்‌ அழித்துப்போடுகிறார்‌. 
பட்டணத்திற்கு தீங்கு 
முன்பாகவே, அந்தப்‌ 
நல்லவர்களெல்லாம்‌ 
அவர்கள்‌ 
அழிவுக்கு தப்பிக்கிறார்கள்‌. 
லோத்து சோவாருக்குள்‌ வரும்போது, 
பூமியின்மேல்‌ சூரியன்‌ உதிக்கிறது. வானம்‌ 
தெளிவாகவும்‌, வெளிச்சம்‌ பிரகாசமாகவும்‌ 
இருக்கிறது. சூரியன்‌ உதிப்பது நன்மைக்கு 
அடையாளம்‌. கர்த்தர்‌ சோதோமின்‌ மேலும்‌ 
கொமோராவின்மேலும்‌ வானத்திலிருந்து 
கந்தகத்தையும்‌, அக்கினியையும்‌ 
வருஷிக்கப்பண்ணி, அந்தப்‌ பட்டணங்களை 
அழித்துப்போடுகிறார்‌. அந்தப்‌ 
பட்டணங்களோடே, அந்த சமபூமி 
அனைத்தையும்‌, அந்தப்‌ பட்டணங்களில்‌ 
எல்லா குடிகளையும்‌, பூமியின்‌ பயிரையும்‌ 
அழித்துப்போடுகிறார்‌. 
கர்த்தருடைய க்கினைத்தீரப்‌ 
சோதோம்‌ கொமோரா ரின்‌ 
பட்டணங்களின்மீது 
வந்திருக்கிறது. இதற்கு முன்பு 
பட்டணத்தின்‌ மீதும்‌ இப்படிப்பட்ட 
வந்ததில்லை. 


“மாறுபாடானவனுக்கு 
அக்கிரமச்‌ 
ஆக்கினையுமல்லவோ 
(யோபு 31:3). 
சோதோமும்‌ கொமோராவும்‌ 
இயற்கையாகவே நீர்‌ வளம்‌ மிகுந்த 
பட்டணங்கள்‌. அந்த சமபூரிமில்‌ ஏராளமான 
கனிவிருட்சங்கள்‌ முளைத்திருந்தது. ஆனால்‌ 
அந்த சமழமி அனைத்தும்‌, 


ஆபத்தும்‌, 
செய்கைக்காரருக்கு 
கிடைக்கும்‌" 


 கொமோராவிலுள்ள 
ன ரர்‌ இப்போது சவக்கடல்‌ 
அல்லது, உப்புக்கடல்‌: என்று 
அழைக்கப்படுகிறது. 





i THE 
TT 


(அங்கேயிருந்து ப்பன்‌ மும்‌ 
போய்‌, உப்புக்கடலில்‌ 
சுற்றெல்லைகளையுடைய 
உங்களுக்குரிய தேசம்‌ 
என்றார்‌" (எண்‌ 3412). 


கடலிலே ஜீவராசிகள்‌ எதுவும்‌ உயிரோடில்லை. 
உப்புக்கடலின்‌ கனமாகவும்‌, 
கடினமாகவும்‌ 

உப்புக்கடலை 
உப்புக்கடலின்‌ ்‌ 
மிருப்பதினால்‌, இதில்‌ பொருட்கள்‌ எளிதாக 
மூழ்குவதுமில்லை. இந்தக்‌ கடலின்‌ நெடியும்‌ 
துர்நாற்றமாயிருக்கும்‌. யோர்தான்‌ நதி 
உப்புக்கடலில்‌ கலக்கிறது. 

சோதோம்‌ 
பட்டணங்களின்‌ 
விரோதமாகப்‌ 
அவர்களுடைய 
'தண்டனையாகவே, அந்தப்‌ பட்டணங்களின்‌ 
சமபூமி உப்புக்கடலாயிற்று. அந்நிய 
மாம்சத்தை பின்பற்றிப்போகிறவர்கள்‌, அந்நிய 
அக்கினியினால்‌ அழிக்கப்படுவார்கள்‌. 

“அப்டியே சோதோம்‌ கொமோரா 
பட்டணத்தார்களும்‌, அவைகளைச்‌ சூழ்ந்த 
பட்டணத்தார்களும்‌, அவர்களைப்போல்‌ 
விபசாரம்பண்ணி, அந்நிய  மாம்சத்தைத்‌ 
தொடர்ந்து நித்திய அக்கினியின்‌ 
ஆக்கினையை அடைந்து, திருஷ்டாந்தமாக 
வைக்கப்பட்டிருக்கிறார்கள்‌" (யூதா 7. 

பரிசுத்த வேதாகமத்தில்‌ ஒரு தேசத்தின்‌ 
அழிவைப்பற்றிச்‌ சொல்லும்போது, அதை 
சோதோம்‌ கொமோராவின்‌ அழிவோடு 
ஒப்பிட்டுச்‌ சொல்லப்படுவது. 
வழக்கமாயிருக்கிறது. 

“கர்த்தர்‌ தமது கோபத்திலும்‌ தமது 
உக்கிரத்திலும்‌ சோதோமையும்‌ 
கொமோராவையும்‌ அத்மாவையும்‌ 
செபோமீமையும்‌ கவிழ்த்துப்போட்டதுபோல, 
இந்த தேசத்தின்‌ நிலங்களெல்லாம்‌ விதைப்பும்‌ 
விளைவும்‌ யாதொரு பூண்டின்‌ முளைப்பும்‌ 
இல்லாத படிக்கு, நகத்தால்‌ உப்பாலும்‌ 
எரிக்கப்பட்டதைக்‌ காணும்பே ந்‌ 
ஜாதிகளெல்லாம்‌ கர்த்தர்‌ 
ஏன்‌ இப்படிச்‌ செய்தார்‌; 
மகா கோபம்‌ பற்றியெரிந்ததற்குக்‌ காரணம்‌ 
என்ன என்று சொல்லுவார்கள்‌” 
(உபா 29:23,24). 


கொமோரா 
மனுஷர்‌ 
பாவம்‌ 


ஆகிய 
கர்த்தருக்கு 
செய்தார்கள்‌. 
பாவங்களுக்கு 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


அலங்காரமும்‌, 
மகிமையுமாகிய 
பாபிலோனானது தேவனால்‌ சோதோமும்‌ 
கொமோராவும்‌ கவிழ்க்கப்பட்டதுபோல 
கவிழ்க்கப்படும்‌” (ஏசா 13:19) 


சோதோமும்‌ 


அவைகளின்‌ 

கவிழ்க்கப்பட்டதுபோல 

கவிழ்க்கப்படும்‌ என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌; 
அங்கே ஒருவனும்‌ குடியிருப்பதில்லை, அதில்‌ 


ஒரு மனுபுத்திரனும்‌ தங்குவதில்லை" 
(எரே 49:18). 


'ராஜ்யங்களுக்குள்‌ 
ய பிரதான 


ஆகையால்‌ மோவாப்‌ 
சோதோமைப்போலும்‌, அம்மோன்‌ புத்திரரின்‌ 
தேசம்‌ கொமோராவைப்போலுபாகி, 
காஞ்செறி படரும்‌ இடமும்‌, உப்புப்‌ பள்ளமும்‌, 
நித்திய பாழுமாயிருக்கும்‌: என்‌ ஜனத்தில்‌ 
மீந்தவர்கள்‌ அவர்களைக்‌ கொள்ளையிட்டு, 
என்‌ ஜாதியில்‌ மீதியானவர்கள்‌ 
அவர்களைச்‌ சுதந்தரித்துக்கொள்வார்கள்‌. 
என்பதை... என்‌  ஜீவனைக்கொண்டு 
சொல்லுகிறேன்‌ என்று இஸ்ரவேலின்‌ 
தேவனாகிய சேனைகளின்‌ கர்த்தர்‌ 
உரைக்கிறார்‌" (செப்‌ 2:9). 


பட்டணங்களை 

த்‌ லோத்தின்‌ 
பரிந்துபேசும்‌ ஜெபத்தின்‌ மூலமாக சோவார்‌ 
தப்புகிறது. (ஆதி 19:18-22). ஆபிரகாமும்‌ 
சோதோமிற்காகத்‌ தேவனிடத்தில்‌ பரிந்து 
பேசியிருக்கிறார்‌. (ஆதி 18:23-33) கர்த்தர்‌ 
சோவாரை அழிக்காமல்‌ 
விட்டதற்கு இவர்களுடைய 
ஜெபம்‌: க்‌ 


காரணமாக 


ர்‌ பல வருஷங்கள்‌ 
அழிக்கப்படாமல்‌ இருந்தது. இதற்கு ஜெபம்‌ 


மட்டும்‌ காரணமல்ல. மற்ற பட்டணங்களைப்‌ 


போல சோவார்‌ நியாயத்‌ தீர்ப்பிற்கு 
34:3; 





i al 
TT 


“கர்த்தராலே வானத்திலிருந்து” 
இந்த வசனத்தில்‌ (ஆதி 19:24) 
கர்த்தர்களைப்‌ பற்றிக்‌ 
குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஒரு கர்த்தர்‌ 
பூமியிலிருக்கிறார்‌ வானத்திலிருந்து 
கந்தகத்தையும்‌, அக்கினியையும்‌ வருஷிக்கப்‌ 
பண்ணுகிறார்‌. மற்றொரு கர்த்தர்‌ வானத்தில்‌ 
இருக்கிறார்‌. அவராலே. கந்தகமும்‌, 
அக்கினியும்‌ வருகிறது (ஆதி 19:24) 
வேதத்தில்‌ பல இடங்களில்‌ 
கர்த்தருடைய தூதன்‌ என்னும்‌ வாக்கியம்‌ 


நியா 2:1-4; நியா 6411-24; நியா 13:2-25; 
19-19; சக 3:6; சக 12:8; 
அப்‌ 7:30-38). ஒரு யெகோவா இன்னொரு 
பெகோவாவைத்‌ தமது தூதராக 
அனுப்புகிறார்‌. (யாத்‌ 6:3) இந்தச்‌ சத்தியம்‌ 
திரித்துவத்தை விளக்குகிறது. 


லோத்தின்‌ மனைவி 
ஆதி 19:26 


அவன்‌ மனைவியோ 
பார்த்து, உய்புத்தூண்‌ 


ஆதி 1920. 
யின்னிட்டுப்‌ 
ஆனான்‌. 


அறிவரைக்காகவும்‌, 


நம்முடைய 
லோத்தின்‌ 


புத்திமதிக்காகவும்‌ 

மனைவியைப்பற்றி இந்த வசனத்தில்‌. 

சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய 

கர்த்தராகிய இயேசுகிறிஸ்துவம்‌ லோத்தின்‌ 

மனைவியைப்பற்றி சொல்லியிருக்கிறார்‌. 
“லோத்தின்‌ மனைவியை 

நினைத்துக்கொள்ளுங்கள்‌" (லூக்‌ 17:32). 
துன்மார்க்கர்‌ 

துன்மார்க்கமான 

விலகவேண்டும்‌ 

அடையாளமாக 

நீதிமான்கள்‌ 

பாதையிலிருந்து விலகிப்போய்விடக்கூடாது. 

என்பதற்கு எச்சரிப்பாக, லோத்தின்‌ மனைவி 

அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கிறாள்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சாவாய்‌ என்று நான்‌ 
ச்‌ சொல்லுகையில்‌, நீ 
தன்‌ துன்மார்க்கமான 
வழியில்‌ இராதபடிக்கு எச்சரிக்கும்படியாகவும்‌, 
அவனை உயிரோடே காக்கும்படியாகவும்‌, 
அதை அவனுக்குச்‌ சொல்லாமலும்‌, 
அவனை எச்சரிக்காமலும்‌ இருந்தால்‌, அந்த 
துன்மார்க்கன்‌ தன்‌ துன்மார்க்கத்நிலே 
சாவான்‌; அவன்‌ இரத்தப்‌ பழியையோ உன்‌ 
கையிலே கேட்பேன்‌" (எசே 3:18) 


நீ துன்மார்க்கனை எச்சரித்தும்‌, அவன்‌ 
தன்‌ துன்மார்க்கத்தையும்‌ தன்‌ ஆகாத 
வழியையும்விட்டுத்‌ திரும்பாமற்போவானாகில்‌, 
அவன்‌ தன்‌ துன்மார்க்கத்திலே சாவான்‌; 
நீயோவென்றால்‌ உன்‌ ஆத்துமாவைத்‌ 
தப்புவிப்பாய்‌" (எசே 3:19). 


அப்டியே, நீதிமான்‌ தன்‌ நீதியை 
கட்டத்‌ திர திரும்பி, நீதிகேடு செய்யும்போதும்‌, 
நான்‌ அவன்முன்‌ இடறலை வைக்கும்போதும்‌, 
அவன்‌ சாவான்‌; அவனை 
எச்சரிக்காதடிமினாலே அவன்‌ தன்‌ 
பாவத்திலே சாவான்‌; அவன்‌ செய்த நீதிகள்‌ 
நினைக்கப்படுவதில்லை; அவனுடைய 
இரத்தப்பழியையோ உன்‌ கையிலே கேட்பேன்‌" 
(எசே 3:20). 


லோத்தின்‌ மனைவி பின்னிட்டுப்‌ 
பார்த்தாள்‌. இதுவே அவள்‌ செய்த பாவம்‌. 
கர்த்தருடைய தூதர்கள்‌ லோத்தையும்‌, 
அவருடைய மனைவியையும்‌, அவருடைய 
குமாரத்திகளையும்‌ சோதோம்‌ பட்டணத்திற்கு 
வெளியே கொண்டு போய்விட்ட பின்பு, “உன்‌ 
ஜீவன்‌ தப்ப ஓடிப்போ, பின்னிட்டுப்‌ பாராதே" 
என்று சொன்னார்‌ (ஆதி 19:17). லோத்தின்‌ 
மனைவியோ இந்தக்‌ கட்டளைக்கு 
கீழ்ப்படியாமல்‌ பின்னிட்டுப்‌ பார்த்தாள்‌. 


லோத்தின்‌ மனைவி ஒருவேளை 
சோதோமிலுள்ள தன்னுடைய வீட்டையும்‌, 
வீட்டிலுள்ள பொருட்களையும்‌ அதிகமாய்‌ 
நேசித்திருக்கலாம்‌. அவற்றிற்கு என்ன 
ஆமிற்றோ என்பதை பார்க்கும்‌ 
வலில்‌, அவள்‌ பின்னிட்டு திரும்பிப்‌ 
பார்த்திருக்கலாம்‌. லோத்தின்‌ மனைவிக்கு 
ஜீவன்‌ தப்பிக்க ஆசையாயிருக்கிறது. அதே 
வேளையில்‌, தன்‌ ஜீவனோடு, 
சோதோமிலுள்ள தன்‌ வீடும்‌, வீட்டிலுள்ள 
உடமைகளும்‌ தப்பிக்கவேண்டுமென்றும்‌ 
ஆசைப்படுகிறாள்‌. 





i al 
TT 


இக்காலத்திலும்‌ ர்‌ 
இயோறில்துவைய்‌, இந்த உலகத்தையும்‌ 
நேசிக்கிறார்கள்‌. 
இயேசுகிறிஸ்துவுக்கும்‌ 
ஊழியம்‌ 
ஆசைப்படுகிறார்கள்‌. 
உலகசிநேகம்‌ தேவனுக்கு விரோதமான பகை. 
இயேசுகிறிஸ்துவை  விசுவாசிக்கிறவர்கள்‌, 
தங்களை வெறுத்து, தங்கள்‌ சிலுவையை 
சுமக்கவேண்டும்‌ 

லோத்தின்‌ மனைவி பின்னிட்டுத்‌ 
திரும்பிப்‌ பார்த்து உப்புத்தூண்‌ ஆனதை, 
'இயேசுகிறிஸ்துவும்‌ தம்முடைய உபதேசத்தில்‌ 
எடுத்துக்காட்டாக சொல்லுகிறார்‌. 


மனுஷகுமாரன்‌ வெளிப்படும்‌ நாளி 

அப்படியே நடக்கும்‌. அந்த நு 
வீட்டின்‌மேலிருப்பவன்‌ வீட்டிலுள்ள தன்‌ 
பண்டங்களை எடுத்துக்கொண்டுபோக 
இறங்காமல்‌ இருக்கக்கடவன்‌: அப்படியே 
வயலிலிருக்கிறவன்‌ பின்னிட்டுத்‌ 
திரும்பாமலும்‌ இருக்கக்கடவன்‌. லோத்தின்‌ 
மனைவியை நினைத்துக்கொள்ளுங்கள்‌” 
(லூக்‌ 17:30-32), 


லோத்தின்‌ மனைவி வேடிக்கை 

பார்ப்பதற்காக சோதோமை பின்னிட்டுப்‌ 

ள்‌ சோதோமுக்கு 

ஆசைப்படுகிறாள்‌. 

சோநோமையிட்டு 

வெளியே இருந்தாலும்‌, அவளுடைய மனது. 
சோதோமுக்குள்ளேயே இருக்கிறது. 


இயேசுகிறிஸ்துவைப்‌ 
பின்பற்றுகிறவர்கள்‌, 


பூமியை நோக்கிப்‌ பார்க்காமல்‌, பரலோகத்தை 
நோக்கிப்‌ பார்க்கிறார்கள்‌. நாம்‌ இந்தப்‌ 
பூமிமில்‌ சிறிதுகாலம்‌, பரதேசிகளாக 
தங்கியிருக்கிறோம்‌. நாம்‌ உலகப்பிரகாரமான 
காரியங்களை வெறுத்து கர்த்தருடைய 
அடிச்சுவடுகளைப்‌ பின்பற்றுகிறோம்‌. நாம்‌. 
ஏற்கெனவே வெறுத்தவைகளை மறுபடியும்‌. 
விரும்புவது நமக்கு ஆபத்தாயிருக்கும்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


லோத்தின்‌ மனைவி பின்னிட்டுப்‌ 
பார்த்து பாவம்‌ செய்கிறாள்‌. அவளுடைய 
பாவத்திற்கு தண்டனை கொடுக்கப்படுகிறது. 
அவள்‌ சோதோமின்‌ அழிவுக்கு தப்பித்தாள்‌. 
கர்த்தருடைய கிருபையும்‌ இரக்கமும்‌ 
அவள்மீது இருந்ததினால்தான்‌ , 
தேவதூதர்கள்‌ அவளுடைய கையையும்‌ 
பிடித்து. அவளை சோதோம்‌ பட்டணத்திற்கு 
வெளியே கொண்டு வந்து விட்டார்கள்‌. 
கர்த்தருடைய இரக்கத்தினாலேயே 
லோத்தின்‌ மனைவி சோதோமின்‌ அழிவுக்கு 
தப்பினாள்‌. ஆனாலும்‌ அவள்‌ கர்த்தருடைய 
கிருபையையும்‌ இரக்கத்தையும்‌ 
அசட்டைபண்ணி, கர்த்தருடைய 
வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல்‌, சோதோமை 
பின்னிட்டுப்‌ பார்த்தாள்‌. 


பாவத்தைலிட்டு விலகி வந்தவர்கள்‌, 
மறுபடியுமாக அந்தப்‌ பாவத்திற்கு திரும்பி 
போகக்கூடாது. இது, ச வப்‌ 
ஜீவனுக்கு மேலம்‌ ஆபத்தாயிருக்கும்‌. 
நம்முடைய ஆவிக்குரிய இிலியத்தல்‌ நாம்‌ 
எப்போதுமே கர்த்தரை நோக்கிப்‌ 
பார்க்கவேண்டும்‌. 


அடிச்சவடுகளைப்‌ ன்பற்‌ 
ரத்தர்‌ நமக்கு நியமித்திருக்கிற இலக்கை 
முன்னேறிச்‌ செல்லவேண்டும்‌. 


விசுவாசிகளின்‌ ஆவிக்குரிய 


ற ன்‌ ரி 
கொண்டம்‌ அப நால்‌ எண்ணாக. 


ஒன்று செய்கிறேன்‌, பின்னானவைகளை 
மறந்து, முன்னானவைகளை நாடி, கிறிஸ்து 
இரகங்கள்‌. தவக்‌! அன்த்த பாம்‌ 
அழைப்பின்‌ பந்தயப்பொருளுக்காக இலக்கை 
நோக்கித்‌ தொடருகிறேன்‌" (பிலி 31374) 


லோத்தின்‌ மனைவி தேவனுடைய 
வார்த்தைக்குக்‌ கீழ்ப்படியவில்லை. அவள்‌ 
உலகத்தின்மீது ஆசை வைத்திருந்தாள்‌. 
அதனால்‌ அழிந்துபோனாள்‌. (ஆதி 19117; 
லூக்கா 17:32; நீதி 14:14; எபி 10:38). 


ஆபிரகாம்‌ 
ஆதி 19:27-29 


ஆதி 1927. விடியற்காலத்தில்‌ 
ஆபிரகாம்‌ எழுத்து, தான்‌ கர்த்தருக்கு 
முன்பாக தின்ற இடத்திற்குப்‌ போய்‌, 





i THE 
யாய 


ஆதி 18:28, சோதோம்‌ கொமோரா 
பட்டணங்களின்‌ திசையையும்‌, 
சமபூமியாகிய தேசம்‌ முழுவதையும்‌ 
நோக்கிப்‌ பார்த்தான்‌; அத்தப்‌ பூமியின்‌ 
புகை சூணையின்‌  புகையைப்போல 
எழும்பிற்று. 


ஆதி 19:29. தேவன்‌ அந்தச்‌ சமபூமியின்‌ 
பட்டணங்கனை அழிக்கும்போது, 
தேவன்‌ ஆபிரகாமை நினைத்து, 
லோத்து குடியிருந்த பட்டணங்களைத்‌ 

கவிழ்த்துப்போடுகையில்‌, 
லோத்தை அந்த அழிவின்‌ நடுவிலி. 
ருந்து 'தப்பிப்போகும்படி. 
அனுப்பிவிட்டார்‌. 


சோதோம்‌ கொமோரா. 
கிய பட்டணங்களை  அக்கினியினால்‌ 
அழித்துப்போடுகிறார்‌. இந்தப்‌ பட்டணங்கள்‌ 
அழிக்கப்படும்‌ சம்பவத்தைப்பற்றிச்‌ 
சொல்லும்போது, ஆபிரகாமின்‌ 
பத்தியைப்பற்றியும்‌ இந்த வசனப்பகுதியில்‌: 
சொல்லப்பட்டிருக்கிறது. 


சர்ந்ர்‌ 


விடியற்காலத்தில்‌ ஆபிரகாம்‌ எழுந்து, 
தான்‌ கர்த்தருக்கு க நின்ற 
இடத்திற்குப்‌ போய்‌, சோம்‌ கொமோரா 
பட்டணங்களின்‌ திசையையும்‌, சமபூமியாகிய 
தேசம்‌ முழுவதையும்‌ நோக்கிப்‌ பார்க்கிறார்‌ 
(ஆதி 19:27 28). 


பிரகாம்‌ யு 
ப தம்‌ சத்தம 
பரிந்துபேசி ஜெபம்பண்ணினார்‌. கர்த்தர்‌ 
தன்னுடைய ஜெபத்திற்கு என்ன பதில்‌ 
கொடுத்திருக்கிறார்‌ என்பதை 
அறிந்துகொள்ளும்‌ ஆவல்‌ ஆபிரகாமின்‌: 
மனதில்‌ உண்டாயிற்று. 


அக 
தெய்த்து கர்த்டத்ிலிகந்து * திவ 
பெற்றுக்கொள்வோம்‌ என்னும்‌. 
நம்பிக்கையோடும்‌, தீர்மானத்தோடும்‌ 
ஜெபம்பண்ணவேண்டும்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


காலையிலே என்‌ 
காலையிலே 
ஆயத்தமாகி, 


கர்த்தாவே, 
சத்தத்தைக்‌ கேட்டருளுவீர்‌; 
உமக்கு நேரே வந்து 
காத்திருப்பேன்‌" (சங்‌ 5:3) 


ஆபிரகாம்‌ சோதோம்‌ கொமோரா 
பட்டணங்களின்‌ திசையையும்‌, சமபூமியாகிய 
தேசம்‌ முழுவதையும்‌ நோக்கிப்‌ பார்க்கிறார்‌; 
அந்தப்‌ பூமியின்‌ புகை சூளையின்‌ 
புகையைப்போல எழும்பிற்று (ஆதி 19:28). 


கர்த்தர்‌ ஆபிரகாமின்மீது, 
அன்பாயிருக்கிறார்‌. அவரை 
நினைவுகூருகிறார்‌. ஆபிரகாம்‌ இதற்கு முன்பு, 
தன்னுடைய குமாரன்‌ இஸ்மவேலுக்காக 
கர்த்தரிடத்தில்‌ ஜெபம்பண்ணினார்‌. கர்த்தர்‌ 
ஆபிரகாமின்‌ ஜெபத்தை கேட்டருளி, 
இஸ்மவேலை ஈசாக்கின்‌ நிமித்தமாக 
ஆசீர்வதித்தார்‌. 


ஆபிரகாம்‌ இபத. ன 
கர்த்தரிடத்தில்‌ 
ஜெபம்பண்ணினார்‌. ச நகர்க்‌! 
ஆபிரகாமின்‌ ஜெபத்தைக்‌ கேட்டருளுகிறார்‌. 
கர்த்தர்‌ ஆபிரகாமை நினைத்து, லோத்தை 
அந்த நடுவிலிருந்து 
தம்பிப்போகும்படி அனுப்பிவிடுகிறார்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய நீதியினால்‌ லோத்து குடியிருந்த 
பட்டணங்களை கவிழ்த்துப்போட்டாலும்‌, 
அவர்‌ ஆபிரகாமை நினைத்து, லோத்தை 
அழிவின்‌ நடுவிலிருந்து தப்பிப்போகும்படி 
அனுப்பிவிடுகிறார்‌. 


நாம்‌ கர்த்தாடத்தில்‌ விசுவாசத்தோடு 
போது, கர்த்தர்‌ மெய்யாகவே 
நமக்கு சமாதானமான பிரதியுத்தரம்‌ 
கொடுப்பார்‌. நம்முடைய ஜெபத்திற்கு கர்த்தர்‌ 
தமக்கு சித்தமான வேளையிலே, தமக்கு 
சித்தமான வழியிலே பதில்‌ கொடுப்பார்‌. 
ஒருவேளை கர்த்தருடைய பதிலைப்‌ 
பெற்றுக்கொள்வதில்‌ காலதாமதம்‌ 
ஏற்படலாம்‌. கர்த்தர்‌ சிறிதுகாலம்‌ நம்மை 
மறந்துவிட்டாரோ என்னும்‌ எண்ணங்கூட 
நமக்குள்ளே ஏற்படலாம்‌. ஆனாலும்‌ 
கர்த்தர்‌ நம்மை ஒருபோதும்‌ மறக்கமாட்டார்‌. 
தமக்கு ஏற்ற வேளையிலே, கர்த்தர்‌ 
நம்முடைய ஜெபத்திற்கு பதில்‌ கொடுப்பார்‌. 





f= a 
TT 


கர்த்தர்‌ சோதோம்‌ கொமோராவினுடைய 
சமபூமியின்‌ பட்டணங்களை அழிக்கும்போது. 
அவர்‌ ஆபிரகாமை நினைவுகூருகிறார்‌. நாம்‌ 
கர்த்தரிடத்தில்‌ விசுவாசமாமிருக்கும்போது, 
கர்த்தருடைய நீதியான 

நாம்‌ காத்துக்கொள்ளும்போது. 
துன்மார்க்கரை அழித்தாலும்‌, 
வேளையிலும்‌ அவர்‌ தமது கிருபையினால்‌ 
நம்மை நினைவுகூருவார்‌ 


லோத்தின்‌ 


குமாரத்திகள்‌ 
ஆதி 19:80-88 


இரண்டு 


ஆதி 19:30. பின்பு லோத்து சோவாரிலே 
குடியிருக்கப்‌ பயந்து, சோவாரை 
விட்டுப்போய்‌, அவனும்‌ 
அவனோடேகூட அவனுடைய இரண்டு 
குமாரத்திகளும்‌ மலையிலே 
வாசம்பண்ணினார்கன்‌; அங்கே அவனும்‌ 
அவனுடைய இரண்டு குமாரத்திகளும்‌ 
ஒரு கெபியிலே குடியிருந்தார்கள்‌.. 


ஆதி 1991. அப்பொழுது மூத்தவன்‌ 
இனையவனைப்‌ பார்த்து: நம்முடைய 
தகப்பன்‌ முதிர்வயதானார்‌, 
பூமியெங்கும்‌ நடக்கிற 
முறைமையின்படியே நம்மோடே சேரப்‌ 
பூமியிலே ஒரு புருஷனும்‌ இல்லை. 


ஆதி 1992. நம்முடைய தகப்பனால்‌ 
சந்ததி. உண்டாகும்படிக்கு, அவருக்கு. 
மதுவைக்‌. குடிக்கக்கொடுத்து, 
அவரோடே சயனிப்போம்‌ வா என்றான்‌. 


ஆதி 1999. அப்படியே அன்று. 
இரவிலே, தங்கள்‌. தகப்பனுக்கு. 
மதுவைக்‌ குடிக்கக்‌ கொடுத்தார்கள்‌. 
மூத்தவன்‌ போய்‌, தன்‌ தகப்பனோடே. 
சுயனித்தான்‌; அவன்‌ ௪யனித்ததையும்‌ 
எழுத்திருத்ததையும்‌ அவன்‌ 
உணராதிருத்தான்‌. 


ஆதி 19:84. மறுநானிலே மூத்தவன்‌ 
இனணையவனைப்பார்த்து: நேற்று 
ராத்திரி நான்‌ தகப்பனோடே 
சுயனித்தேன்‌; இன்று ராத்திரியும்‌ 
மதுவைக்‌ குடிக்கக்‌ கொடுப்போம்‌, 
நம்முடைய  தகப்பனால்‌ சந்ததி 
உண்டாகும்படி நீ போய்‌ அவரோடே 
சுயணி என்றான்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆதி 19:95. அப்படியே அன்று 
ராத்திரியிலும்‌ தங்கள்‌ தகப்பனுக்கு 
மதுவைக்‌ குடிக்கக்‌ கொடுத்தார்கள்‌. 
அப்பொழுது இணையவள்‌ 
எழுத்துபோய்‌, அவனோடே, 
சுயனித்தான்‌; அவன்‌ சயனித்ததையும்‌ 
எழுத்திருத்ததையும்‌ அவன்‌ 
உணராதிருத்தான்‌. 


ஆதி 18:38. இவ்விதமாய்‌ லோத்தின்‌ 
குமாரத்திகள்‌ இருவரும்‌ தங்கள்‌. 
தகப்பனாலே கர்ப்பவதியானார்கள்‌. 


ஆதி 19:37. மூத்தவன்‌ ஒரு குமாரனைப்‌ 
பெற்றுஅவனுக்கு மோவாப்‌ என்று. 
பேரிட்டான்‌; அவன்‌ இத்நான்வரைக்கும்‌ 
இருக்கிற மோவாபியருக்குத்‌ தகப்பன்‌. 


ஆதி 19:38. இணையவளும்‌ ஒரு 
குமாரனைப்‌ பெற்று, அவனுக்குப்‌ 
பென்னம்மி என்று பேரிட்டான்‌; அவன்‌ 
இத்நான்‌ வரைக்கும்‌. இருக்கிற 
அம்மோன்‌ புத்திரருக்குத்‌ தகப்பன்‌. 


லோத்தும்‌, அவருடைய இரண்டு 
குமாரத்திககும்‌ அழிவுக்கு தப்பிக்கிறார்கள்‌. 
லோத்தின்‌ மனைவியோ திரும்பிப்‌ பார்த்து 
உப்புத்தூணானாள்‌ கர்த்தர்‌. லோத்தை 
மலைக்கு ஒஒப்போகர்‌ சொன்னார்‌. ஆனால்‌ 
சோவார்‌ என்னப்பட்ட 
கருக்குப்போகிறார்‌ கர்த்தரும்‌ அதற்கு 
அனுமதி கொடுக்கிறார்‌. 
லோத்து சோவாரிலே குடியிருக்கிறார்‌. 
அங்கே... எவ்வளவு காலம்‌ குடியிருந்தார்‌ 
என்பது தெரியவில்லை. ஆனால்‌ அவர்‌ 
சோவாரிலே குடியிருக்க பயப்படுகிறார்‌. 
ஒருவேளை  சோவாரின்‌ ஜனங்களும்‌ 
சோதோமின்‌ ஜனங்களைப்போல 
துன்மார்க்கராக இருந்திருக்கலாம்‌ 
சோவாரில்‌. குடியிருப்பது 
ஆபத்தானது என்று 
நினைத்திருக்கலாம்‌. 
கர்த்தர்‌ லோத்தை 
போகச்சொல்லவில்லை. அவர்‌  லோத்தை 
மலைக்குப்போகச்‌ சொன்னார்‌. சோவாருக்கு 
போகவேண்டும்‌ என்பது லோத்தின்‌ சொந்த 
தீர்மானம்‌. லோத்து கர்த்தருடைய 
வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை. அவர்‌ 
போகவேண்டுமென்று 
கர்த்தர்‌ இந்தக்‌ 
அவருக்கு 


சோவாருக்கு, 


அநுக்கிரகம்பண்ணினார்‌. 





f= al 
TT 


தீர்மானத்தில்‌ ஆசீர்வாதம்‌ இருக்காது. 
லோத்து சோவாரிலே குடியிருக்கப்‌ 

பயந்து, சோவாரை விட்டுப்போய்‌, 

அவரோடேகூட அவருடைய 

குமாரத்திகளும்‌ 

வாசம்பண்ணுகிறார்கள்‌: 

அவருடைய இரண்டு 

கெபியிலே குடியிருக்கிறார்கள்‌ (ஆதி 19:30). 


லோத்து கர்த்தருடைய வார்த்தைக்கு 
கீழ்ப்படியாமல்‌ சோவாருக்கு போனாலும்‌, 
அங்கே அவரால்‌ குடியிருக்க முடியவில்லை. 
அர்‌ அ கர்த்தர்‌ சொன்ன 

வந்து வாசம்பண்ணுகிறார்‌ 
இப்போது லோத்தின்‌ மனதிலே நிம்மதியும்‌ 
ஆறுததும்‌ இருக்கிறது. கர்த்தர்‌ சொன்ன 

நான்‌ வாசம்பண்ணுவதை: 


து, லோத்து சந்தோஷப்படுகிறார்‌. 


லோத்து ஆபிரகாமோடு இருந்தபோது. 
மேய்ச்சல்‌ நிலம்‌ போதவில்லை என்று சொல்லி 
அவரோடு த்தன கன்‌, 
தேசம்‌ விஸ்தாரமாயிருந்தது. ஆனால்‌ 
அந்த தேசத்தில்‌ தனக்கும்‌, 
ஆடுமாடுகளுக்கும்‌ 


இல்லை என்று லோத்து ஆபிரகாமோடு 


குடியிருக்கிறார்கள்‌. 

லோத்துக்கு 

போதுமான இடவசதி இருக்காது. இந்தக்‌ 
கெபியில்‌ லோத்தும்‌ அவருடைய இரண்டு 
குமாரத்திகளும்‌ தனியாகயிருக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ ஒருவேளை காட்டு மிருகங்களுக்கு 
பயந்து நடுங்கிக்கொண்டிருக்கலாம்‌. 


லோத்தும்‌ அவருடைய இரண்டு 
குமாரத்திகளும்‌, மலையிலுள்ள ஒரு 
கெபியில்‌ குடியிருக்கும்போது, அவர்கள்‌ 
மிகப்பெரிய பாவம்‌ செய்கிறார்கள்‌. இது 
லோத்தின்‌ ஜீவியத்தில்‌ நடைபெற்ற 


'சோகசம்பவம்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


லோத்தின்‌ 
தகப்பனாரோடு 


குமாரத்திகள்‌, தங்கள்‌ 
பாவம்‌ செய்கிறார்கள்‌. 
மூத்தவள்‌ இளையவளைப்‌ பார்த்து: 
'நம்முடைய தகப்பன்‌ முதிர்வயதானார்‌, 
பூமியெங்கும்‌ நடக்கிற முறைமையின்படியே 
நம்மோடே சேரப்‌ பூமியிலே ஒரு புருஷனும்‌ 
இல்லை. நம்முடைய தகப்பனால்‌ சந்ததி 
உண்டாகும்படிக்கு, அவருக்கு மதுவைக்‌ 
குடிக்கக்கொடுத்து, அவரோடே சயனிப்போம்‌ 
வா” (ஆதி 193132) என்று 
சொல்லுகிறாள்‌. 


லோத்தின்‌ குமாரத்திகள்‌ 
தனியாகயிருக்கிறார்கள்‌. லோத்துக்கு 
ஆண்பிள்ளைகள்‌ பிறக்கவில்லை. லோத்தின்‌ 
குமாரத்திகளுக்கு  புருஷன்மார்‌ இல்லை. 
ஆகையினால்‌ அவர்களுக்கு புத்திர சந்தானம்‌ 
உண்டாவதற்கும்‌ வாய்ப்பு இல்லை. லோத்தின்‌ 
குமாரத்திகளுக்கு, வேறு புருஷர்கள்‌ 
மூலமாக புத்திர சந்தானம்‌ ஏற்பட்டால்‌, 
அவர்களுக்கு தங்கள்‌ தகப்பனால்‌ சந்ததி 
உண்டாகாது. அந்த சந்ததி மற்ற 
மனுஷருடைய சந்ததியாயிருக்கும்‌. 

இந்தப்‌ பிரதேசத்தில்‌ லோத்தின்‌ 
இனத்தார்‌. யாருமில்லை. லோத்தின்‌ 
குமாரத்திகள்‌ சோவாரின்‌ புருஷரைத்‌. 
திருமணம்‌ செய்துகொள்ள பயப்படுகிறார்கள்‌. 
சோதோமைப்‌ போல. சோவாரும்‌ 
அழிக்கப்படுமோ என்று நினைக்கிறார்கள்‌. 

லோத்தின்‌ குமாரத்திகள்‌ லோத்திற்கு 
மதுவைக்‌ குடிக்கக்‌ கொடுக்கிறார்கள்‌. 
சோதோமில்‌ மது அருந்தி 
வெறித்திருந்தவர்கள்‌ ஏராளமான பேரை 
இவர்கள்‌ பார்த்திருப்பார்கள்‌. 

லோத்தின்‌ 
தங்களுடைய 
சந்ததி உண்டாக்கவேண்டும்‌ என்று 
விரும்புகிறார்கள்‌. இதற்காக லோத்தின்‌ 
இரண்டு குமாரத்திகளும்‌ துன்மார்க்கமான 
திட்டம்‌ போடுகிறார்கள்‌. அவர்களுடைய 
திட்டம்‌ கர்த்தருடைய பிரமாணத்திற்கும்‌, 
இயற்கையின்‌ பிரமாணத்திற்கும்‌ முரணாக 
இருக்கிறது. 


குமாரத்திகளோ 


தகப்பனால்‌ தங்களுக்கு 





f= THE 
ETT 


லோத்து மதுவைக்‌ 
குடிகாரனாயிருக்கிறார்‌. குடித்து, 
வெறித்திருக்கிறவர்களுக்கு சுயநினைவும்‌, 
சுயபுத்தியும்‌ இருக்காது. தாங்கள்‌ என்ன 
செய்கிறோம்‌ என்பதும்‌, தங்களுக்கு என்ன 
செய்யப்படுகிறது. 

தெரியாது. 


குடிக்கிற 


சாதமாக பயன்படுத்திக்கொள்கிறார்கள்‌. 


லோத்தின்‌ குமாரத்திகள்‌ 
இரண்டுபேரும்‌ அன்று இரவிலே, தங்கள்‌ 
தகப்பனுக்கு மதுவைக்‌ குடிக்கக்‌. 
கொடுக்கிறார்கள்‌. மூத்தவள்‌ போய்‌, தன்‌ 
தகப்பனோடே  சயனிக்கிறாள்‌; அவள்‌ 
சயனித்ததையும்‌ எழுந்திருந்ததையும்‌ லோத்து 
உணராதிருக்கிறார்‌ (ஆதி 19:33). 


லோத்தின்‌ குமாரத்திகள்‌ சோதோமின்‌ 
பாவத்திற்கு நடுவில்‌ வளர்ந்தவர்கள்‌. 
இதனால்‌ அவர்கள்‌ தங்கள்‌ சொந்த 
தகப்பனையே வஞ்சிக்கிறார்கள்‌. 
நெருங்கின உறவினர்‌ மத்தியிலே சரீர 
உறவு  ஏற்படுத்திக்கொண்டவர்களைப்பற்றி 
பரிசுத்தவேதாகமத்தில்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
அவர்களின்‌ விவரம்‌ வருமாறு : 
1. லோத்தும்‌, அவனுடைய ண்டு 
குமாரத்திகளும்‌ (ஆதி 19:3-36) 


ஆபிரகாமும்‌, சாராளும்‌ 
(ஆதி 20:12-13) 


3, நாகோரும்‌, மில்காளும்‌ (ஆதி 11:29) 
ரூபனும்‌, பில்க்காளும்‌ (கொரி 5) 


யூதாவும்‌, தாமாரும்‌ (ஆதி 38:16-18; 
ரநாளா 2:4) 


அம்ராமும்‌, யோகெயேத்தும்‌ (யாத்‌ 6:20) 
அம்னோனும்‌, தாமாரும்‌ (சோமு 13:14) 


அப்சலோமும்‌, ஈவீதின்‌ 
லனா ரககும (சோமு 16:21) 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


9. ஏரோது (மத்‌ 14:3-4; மாற்கு 67-18; 
லூக்கா 3:19) 


10. கொரிந்தியரில்‌ ஒருவன்‌. (கொரி 5) 


மோசேயின்‌ பிரமாணத்தில்‌ நெருங்கிய 
உறவினரிடையே திருமணம்‌ செய்து 
கொள்வது 'தடைபண்ணப்படுகிறது, 
(லேவி 18:6-18; லேவி 20:11-21:; உபா 22:30; 
உபா 27:20-23) ஆயினும்‌ ஆபிரகாம்‌ - 
ஏவாள்‌, நாகோர்‌ - மில்காள்‌ ஆகியோரின்‌ 
திருமணம்‌ இக்காலத்தில்‌ மன்னிக்கப்பட்டு 
அங்கிகரிக்கப்படுகிறது. (அப்‌ 17:30). 


லோத்து ஒரு நீதிமான்‌. கர்த்தர்‌ 
அவரை சோதோமின்‌ அழிவுக்கு தப்பிக்க 
வைத்தார்‌. ஆனால்‌ அவரோ இப்போது 
கர்த்தரைவிட்டு விலகிப்போயிருக்கிறார்‌ 
லோத்து கர்த்தருடைய சிநேகத்தையும்‌, 
அவருடைய ஐக்கியத்தையும்‌ விரும்பாமல்‌, 
மதுவை சிநேகிக்கிறார்‌ அவர்‌ 
மதுபானத்தோடு ஐக்கியமாயிருக்கிறார்‌. 


எவ்வளவு 
சந்த்‌ பபர்‌ 
கர்த்தரோடு கூடமிருப்பதுதான்‌ 
பாதுகாப்பு நாம்‌ 
விலகிப்போய்விட்டால்‌. 


பெரிய 
நாம்‌ 
நமக்கு 

கர்த்தரைவிட்டு 
நமக்கு பாதுகாப்பு 
இல்லை. ரல்‌ தங்களை 
நிற்கிறவர்களாக எண்ணுகிறவர்கள்‌, 
விழாதிரும்கும்படி எச்சரிப்பாயிருக்க 
வேண்டும்‌. த்து இப்போது தன்னுடைய 
மூத்த குமாரத்தியோடு பாவம்‌ செய்கிறார்‌. 
ஆனால்‌ தான்‌ பாவம்‌ செய்ததை லோத்து 
உணராதிருக்கிறார்‌. 


லோத்து சோதோமிலிருந்த வரையிலும்‌ 
கர்த்தரோடு ஐக்கியமாயிருந்தார்‌. அவர்‌ 
நீதிமானாயிருந்தார்‌. அவர்‌ கர்த்தருக்கு 
ன்‌ தன்னுடைய  உத்தமத்தையும்‌, 
ம்‌ காத்துக்கொண்டார்‌. 
மலையிலே 
ஏராளமான. 
லோத்து 
அவரோடுகூட 
குமாரத்திகள்‌ 

மாத்திரமே இருக்கிறார்கள்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


மலையில்‌ சோதோமின்‌. 
குடிகளைப்போல துன்மார்க்கர்‌ யாரும்‌ 
தினால்‌, தனக்கு சோதனை வராது 
என்று நினைத்து. 
இறுமாப்பாயிருக்கிறார்‌ 


அலைந்துகொண்டிருக்கிறான்‌. 
சாதாரணமான மலையிலிருந்தாலும்‌, பத்த 
பர்வதத்திலிருந்தாலும்‌, சாத்தான்‌ நம்மை 
சோதிப்பதற்கு வாய்ப்புள்ளது. ஆகையினால்‌ 

விழிப்போ( எச்சரிப்போடும்‌ 


செய்திருக்கமாட்டார்‌. ஆனால்‌ 
மதுவைக்‌ குடித்து, தன்‌ 
இழந்துவிட்டார்‌. மதுபானம்‌ அருந்துவது. 


இன்‌, ந பாவங்களுக்கு 
வாசல்களை விரிவாய்த்‌ திறந்துகொடுக்கும்‌. 
லோத்து மதுவைக்‌ குடித்து, அதைத்‌ 
தொடர்ந்து. மிகவும்‌ மோசமான பாவங்களை 
செய்கிறார்‌. 


மறுநாளிலே மூத்தவள்‌ 
இளையவளைப்பார்த்து. “நேற்று ராத்திரி நான்‌ 
தகப்பனோாடே  சயனித்தேன்‌: இன்று 
ராத்திரியும்‌ மதுவைக்‌ குடிக்கக்‌ கொடுப்போம்‌. 
நம்முடைய தகப்பனால்‌ சந்ததி உண்டாகும்படி 
நீ போய்‌ அவரோடே சயனி' (ஆதி 19:34) 
என்று சொல்லுகிறாள்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அப்படியே அன்று ராத்திரியிலும்‌ தங்கள்‌ 
தகப்பனுக்கு அவர்கள்‌ மதுவைக்‌ குடிக்கக்‌ 
கொடுக்கிறார்கள்‌. அப்பொழுது இளையவள்‌ 
எழுந்துபோய்‌, தன்னுடைய தகப்பனோடே 
சயனிக்கிறாள்‌; அவள்‌ சயனித்ததையும்‌. 
எழுந்திருந்ததையும்‌ லோத்து 
உணராதிருக்கிறார்‌ (ஆதி 19:35) 

இல்விதமாய்‌ லோத்தின்‌ குமாரத்திகள்‌ 
இருவரும்‌: தங்கள்‌ 'தகப்பனாலே 
கர்ப்பவதியாகிறார்கள்‌ (ஆதி 19:36). 

மூத்தவள்‌ 
போடுவாள்‌. அவன்‌ இந்நாள்வரைக்கும்‌. 
இருக்கிற  மோவாபியருக்குத்‌ தகப்பன்‌. 
இளையவளும்‌ ஒரு குமாரனைப்‌ பெற்று, 
அவனுக்குப்‌ பென்னம்மி என்று பேரிடுகிறாள்‌ ; 
அவன்‌  இந்நாள்வரைக்கும்‌ இருக்கிற 

ன்‌ புத்திரருக்குத்‌ தகப்பன்‌ 
(ஆதி 19:37,38). 

மோவாபும்‌ பென்னம்மியும்‌ இரண்டு 
தேசத்தாருக்கு தகப்பன்மாராயிருக்கிறார்கள்‌. 
இவர்கள்‌ இஸ்ரவேல்‌ தேசத்தின்‌ 
எல்லையிலே. வாசம்பண்ணுகிறார்கள்‌. 
இல்விரண்டு ஜாதியாரும்‌ லோத்தின்‌ புத்திரர்‌ 
என்று அழைக்கப்படுகிறார்கள்‌. 


ம்‌... அவர்களோடேகூடக்‌ 
லோத்தின்‌: புத்திரருக்குப்‌ 
பயன்கள்‌! (சங்‌ 83:8). 


இந்த சம்பவத்திற்கு பின்பு பரிசுத்த 
வேதாகமத்தில்‌ லோத்தைப்பற்றி ஒன்றும்‌. 
சொல்லப்படவில்லை. லோத்து குடித்து 
வெறித்து பாவம்‌ செய்தார்‌. தான்‌ செய்த 
ம்‌ உணராதிருந்தார்‌. 
எல்லாவற்றையும்‌ 
அவர்களும்‌ 

மற்றவர்களால்‌ மறக்கப்படுவார்கள்‌. 





f= FTE 
TT 


இந்த அதிகாரத்தில்‌ ஆபிரகாமைப்பற்றி 
மறுபடியுமாகச்‌' சொல்லப்பட்டிருக்கிறது. 
ஆனாலும்‌ அவருக்கு மேன்மையும்‌ கனமும்‌ 
உண்டாகும்‌ வண்ணமாக ஒரு சம்பவமும்‌ 
நடைபெறவில்லை. கர்த்தரிடத்தில்‌. 
பட்சபாதமில்லை. பரிசுத்த வேதாகமமும்‌, 
எந்தவித பட்சபாதமுமில்லாமல்‌ மனுஷருடைய 
சபாவங்களைப்பற்றி தெளிவாக எடுத்துச்‌ 
சொல்லுகிறது. 
நீதிமானாகயிருந்தாலும்‌, 
ஜீவியத்திலும்‌ ஒரு சில 
காணப்படுகிறது. அதுபற்றி 
அதிகாரத்தில்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 


ஆபிரகாம்‌ தன்னுடைய மனைவி 
சாராளை, தனக்கு சகோதரி என்று, 
சொல்லுகிறார்‌. கோராரின்‌ ராஜாவாகிய 
அபிமெலேக்கு சாராளை தன்னிடத்தில்‌ 
அழைப்பிக்கிறான்‌ (ஆதி 2032) 


ரவிலே அபிமெலேக்குக்‌ 
இடன்‌ பன்ற வடக வ 
வார்த்குளை சொல்லுகிறார்‌. கர்த்தர்‌ 
அவனுடைய தப்பிதத்தை அவனுக்கு எடுத்து 
சொல்லுகிறார்‌ (ஆதி 20:3). அபிமெலேக்கு 
கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிகிறான்‌ 
(ஆதி 20:4-7). 


அபிமெலேக்கு சாராளைக்‌ குறித்து 
ஆபிரகாமோடு பேசுகிறான்‌ (ஆதி 20:8-10/ 
ஆபிரகாம்‌ தான்‌ செய்த தப்பிதத்தை மூடி 
மறைப்பதற்கு சாக்குபோக்கான 
காரணங்களை சொல்லுகிறார்‌ 
(ஆதி 20:1-13). அபிமெலேக்கு சாராளை 
ஆபிரகாமினிடத்தில்‌ திரும்ப ஒப்புவிக்கிறான்‌ 
(ஆதி 20:14-16). 

ஆபிரகாம்‌. அபிமெலேக்குக்காக 
தேவனை நோக்கி வேண்டிக்கொள்கிறார்‌. 
கர்த்தர்‌ 'மெலேக்கின்‌ 
குடும்பத்தில்‌: 
அநுக்கிரகம்பண்ணுகிறார்‌. 


பிள்ளைபெறும்படி 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


அபிமெலேக்கு 
ஆதி 01,2 


ஆதி 20:1. ஆபிரகாம்‌ அவ்விடம்‌ விட்டு, 
தென்‌ தேசத்திற்கு பிரயாணம்பண்ணி, 
காதேசுக்கும்‌ கருக்கும்‌ நடுவாகக்‌ 
குடியேறி, கேராரிலே தங்கினான்‌. 


ஆதி 202. அங்கே ஆபிரகாம்‌. ல்‌ 
மனைவியாகியசாராளைத்‌: 

சகோதரி என்று த 
கேராரின்‌ ராஜாவாகிய அமிமெலேக்கு 
ஆன்‌ அனுப்பிக்‌. காரானை 
அறைப்பித்தான்‌. 


பிரகாம்‌ இதுவரையிலும்‌ மம்ரேயில்‌ 
கூமிரக்கிறார்‌ இப்பொ ர்‌ 
அவ்விடம்‌ 

பிரயாணம்பண்ணுகிறார்‌. 

மம்ரேயைவிட்டு ஏன்‌ 

என்பதற்கான 


புறப்பட்டுப்போகிறார்‌. 
காரணம்‌. இந்த 
வசனப்பகுதியில்‌ சொல்லப்படவில்லை. 
ஆபிரகாம்‌ காதேசுக்கும்‌ சூருக்கும்‌ 
நடுவாகக்‌ குடியேறி, கேராரிலே தங்குகிறார்‌ 
(ஆதி 20:1) 


பிரகாம்‌ இரண்டாம்‌ 
வடக்கிலிருந்து தென்‌ 
பிரயாணம்‌ பண்ணுகிறார்‌. 
ஆதி 129). அவர்‌ 
தென்தேசத்திலிருந்து வடக்கு 
பிரயாணம்‌ பண்ணினார்‌ (ஆதி 13,3) 

கேராரிலே அபிமெலேக்கு என்பவன்‌ 
ராஜாவாயிருக்கிறான்‌. ஆபிரகாம்‌ கேராரிலே 
தன்‌ மனைவியாகிய சாராளை, தன்‌ 
சகோதரி என்று சொல்லுகிறார்‌. ஆபிரகாம்‌. 
பொய்சொல்லுவது கர்த்தருடைய பார்வையில்‌ 
பாவமாயிருக்கிறது. ஆபிரகாம்‌ இதுபோன்ற 
பாவத்தை, எகிப்து தேசத்திலிருந்தபோது, 
பார்வோனுக்கு முன்பாக ஏற்கெனவே 
செய்திருக்கிறார்‌. 


முறையாக 
தேசத்திற்குப்‌ 
(ஆதி 201; 
இரண்டுமுறை 
நோக்கி 


ஆபிரகாம்‌ எகிப்து தேசத்தில்‌ 
ஏற்கெனவே செய்த பாவத்தை, இப்போது 
கேராரிலும்‌ செய்கிறார்‌. ஆமிரகாமைப்‌ 
போன்ற நீதிமான்களும்‌, ஒரு தரம்‌ பாவத்தில்‌ 
விழுந்த பின்பு, மறுபடியும்‌ அதே பாவத்தை 
செய்வதற்கு வாய்ப்புள்ளது. 





f= FT 
TT 


கேராரிலிருக்கும்போது, 
சோதிக்கப்படுகிறார்‌. அவர்‌ தன்‌ மனைவி 
சாராளை, தன்‌ சகோதரி என்று சொல்லி 
மறுபடியும்‌ பாவம்‌ செய்கிறார்‌ 
கேராரில்‌ ஆபிரகாம்‌ 
மனைவியாகியசாராளைத்‌ தன்‌ சகோதரி 
என்று சொன்னதினாலே, கேோராரின்‌ 
ராஜாவாகிய அபிமெலேக்கு ஆள்‌ அனுப்பிச்‌ 
சாராளை அழைப்பிக்கிறான்‌ (ஆதி 20:2). 


தன்‌ 


எகிப்தின்‌ ராஜாவுக்கு பார்வோன்‌ என்று 
பெயர்‌, அதுபோல கேராரின்‌ ராஜாக்களுக்கு 
அபிமெலேக்கு என்று பெயர்‌ ன்‌ 
நீதியுள்ளவன்‌, மெய்யான தேவனை 
ஆராதிக்கிறவன்‌. (ஆதி 2122-32; 
ஆதி 260-31.  கிதியோனுடைய ஒரு 
குமாரனின்‌ பெயர்‌ அபிமெலேக்கு. (நியா 8:31; 
சாமு 11:21) 


அபிமெலேக்கின்‌ பாவம்‌ 
ஆதி 20:3-7 


ஆதி 01. 
அபிமெலேக்குச்‌. 
தோன்றி: 


தேவன்‌ இரவிலே 
சொப்பனத்திலே. 


தீ அழைப்பித்த 
ஸ்திரீயின்நிமித்தம்‌ தீ செத்தாய்‌ட 
அவன்‌ ஒருவனுடைய 
மனைவியாமிருக்கிறானே என்‌ நார்‌. 


ஆதி 204. அபிமெலேக்கு அவனைச்‌ 
சேராதிருந்தான்‌. ஆகையால்‌ அவன்‌: 
ஆண்டவரே, நீதியுண்ண ஜனங்களை 
அழிப்பீரோ? 


ஆதி 90:5. இவன்‌ தன்‌ சகோதரி என்று. 
அவன்‌ என்னோடே சொல்லவில்லையா? 
அவன்‌ தன்‌ சகோதரன்‌ என்று இவளும்‌ 
சொன்னானே; உத்தம 
இருதயத்தோடும்‌ சுத்தமான 
கைகளோடும்‌ இதைச்‌ செய்தேன்‌ என்று 
சொன்னான்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


ஆதி 20:6. அப்பொழுது தேவன்‌: 
உத்தம இருதயத்தோடே தீ இதைச்‌ 
செய்தாய்‌ என்று நான்‌ 
அறித்திருக்கிறேன்‌; ந எனக்கு. 
விரோதமாகப்‌ பாவம்‌ செய்யாதபடிக்கு 
உன்னைத்‌ தடுத்தேன்‌; ஆகையால்‌, நீ. 

உனக்கு 


அத்த மனுஷனுடைய 
அவனிடத்திற்கு. 
அனுப்பிவிடு; அவன்‌ ஒரு தீர்க்கதரிசி; நீ 
பிழைக்கும்படிக்கு. அவன்‌ 
உனக்காகவேண்டுதல்‌ செய்வான்‌; 
நீ அவனை அனுப்பிவிடாதிருத்தால்‌, 
தீயும்‌ உன்னைச்‌ சேர்த்த யாவரும்‌ 
சாகவே சாவிர்கன்‌ என்று அறிவாயாக 
என்று சொப்பனத்திலே அவனுக்குச்‌. 
சொன்னார்‌. 


அபிமெலேக்கு 
உடன்படிக்கைக்கு 
இஸ்ரவேலின்‌ 
புறம்பானவன்‌ 

அவனுக்கு 
வெளிப்படுத்தக்‌ அவனுக்கு ன்‌ 
ஆபத்தைக்‌ குறித்து அவனை 
எச்சரிக்கிறார்‌ 


கர்த்தருடைய 


சாராள்‌ ஆபிரகாமினுடைய மனைவி, 
ஆனால்‌ ஆமிரகாமோ சாராளை தன்னுடைய 
சகோதரி என்று சொல்லியிருக்கிறார்‌. 
சாராஞம்‌ ஆபிரகாமை தன்னுடைய 
சகோதரன்‌ என்று சொல்லியிருக்கிறாள்‌. 
ஆகையினால்‌  கேராரின்‌ ராஜாவாகிய 
அபிமெலேக்கு ஆள்‌ அனுப்பி, சாராளை 
தன்னிடத்திலே சேர்த்து வைத்திருக்கிறான்‌. 


சாராள்‌ ு்றாகுவகுடைய 
அவளை  அபிமெலேக்‌ 

தத்வ லது அது மிகப்பெரிய 
பாவம்‌. அபிமெலேக்கு சாராளை 
சேர்த்துக்கொண்டதினால்‌, சாராளின்‌ 
புருஷனாகிய ஆபிரகாமுக்கு விரோதமாகப்‌ 
பாவம்‌ செய்கிறான்‌. பாவத்தின்‌ சம்பளம்‌: 
மரணம்‌. 





i FTE 
TT 


தேவன்‌ இரவிலே அபிமெலேக்குக்கு 
சொப்பனத்திலே தோன்றி, “நீ அழைப்பித்த 
ஸ்திரீயின்நிமித்தம்‌ நீ செத்தாய்‌; அவள்‌ 
ஒருவனுடைய 'மனைவியாயிருக்கிறாளே” 
(ஆதி 20:3) என்று சொல்லுகிறார்‌. 
அபிமெலேக்கு சாராளை தன்னிடத்தில்‌ 
அழைப்பித்திருந்தாலும்‌, அவன்‌ இன்னும்‌ 
அவளை சேராதிருக்கிறான்‌. 

சொப்பனத்திற்கு 
காரணங்கள்‌ உண்டு. 
பலவீனங்கள்கூட 
காரணமாக இருக்கலாம்‌. 
பிர 5:3; சங்‌ 1262: 
யூதா 1:8). தேவன்‌ சொப்பனத்தின்‌ மூலமாக 
பலதடவை தமது காரியங்களை 
'வெளிப்படுத்தியிருக்கிறார்‌. (தானி 4:5) 

கர்த்தர்‌ அபிமெலேக்குக்கு 
சொப்பனத்திலே. தோன்றினார்‌. 
பரிசுத்தவேதாகமத்தில்‌, சொப்பனங்கண்ட 
அநேகரைப்பற்றிச்‌  சொல்லப்பட்டிருக்கிறது. 
அவர்களின்‌ விவரம்‌ வருமாறு: 

1. அபிமெலேக்கு (ஆதி 20:36) 

2. யாக்கோபு (ஆதி 28:12:ஆதி 31:10-11) 


3. லாபான்‌ (ஆதி 31:24) 


4. யோசேப்பு (ஆதி 37:5-10) 


5... பானபாத்திரக்காரரின்‌ 
(ஆதி 409-15) 


சுயம்பாகிகளின்‌ 
(ஆதி 4016-23) 

7. பார்வோன்‌ (ஆதி 419-32) 
8. மீதியானியரில்‌ ஒருவன்‌ (நியா 7113-15) 
9. சாலொமோன்‌ (1இராஜா 3:5-15) 
10. நேபுகாத்நேச்சார்‌ (தானி 2,4) 
ரி. தானியேல்‌ (தானி 2, தானி 7), 
12. யோசேப்பு (மத்‌ 1:20; மத்‌ 2:13-22). 
13. சாஸ்திரிகள்‌ (மத்‌ 212) 
14. பிலாத்துவின்‌ மனைவி (மத்‌ 27:19) 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


அபிமெலேக்கு 
மனுஷனாகயிருந்தால்‌, 
நிச்சயமாய்‌ மரணம்‌ 
பாவியாயிருந்தால்‌  செத்தவனாயிருப்பான்‌. 
ஆனால்‌  அபிமெலேக்குக்கு சாராளுக்கும்‌ 
ஆபிரகாழுக்கும்‌. இடையே உள்ள 
உறவைப்பற்றின உண்மை தெரியாது. சாராள்‌ 
ஆபிரகாமின்‌ மனைவி என்பதை 
அபிமெலேக்குக்கு யாரும்‌ 
சொல்லவில்லை. 

அபிமெலைக்கும்‌ ப 
சேரவில்லை. ஆகையினால்‌ 
கர்த்தரிடத்தில்‌, “ஆண்டவரே, 
ஜனங்களை அழிப்பீரோ?" (ஆதி 20:4) என்று 
கேட்கிறான்‌. தன்னிடத்தில்‌ குற்றம்‌ எதுவும்‌ 
இல்லை என்று 'அபிமெலேக்கு 
சொல்லுகிறான்‌. அபிமெலேக்கு 
வேண்டுமென்றே சாராளை துணிகரமாக 
அழைப்பிக்கவில்லை. 


இன்னும்‌ 


சாராளை 


சாராள்‌ தன்னுடைய சகோதரி என்று 
ஆபிரகாம்‌ சொன்னார்‌. ஆபிரகாம்‌ 
தன்னுடைய சகோதரன்‌ என்று சாராளும்‌ 
சொன்னாள்‌. சாராள்‌ ஆபிரகாமின்‌ மனைவி 
என்பது. அபிமெலேக்குத்‌ தெரியாது. 
ஆகையினால்‌ அபிமெலேக்கு உத்தம. 
இருதயத்தோடும்‌, சுத்தமான கைகளோடும்‌. 
சாராளைத்‌ தன்னிடத்தில்‌ 
அழைப்பித்திருக்கிறான்‌. 

இபிமெலேக்கின்‌ 
மனச்சாட்சியும்‌ 
குற்றப்படுத்தவில்லை. 

“பிரியமானவர்களே, 
இருதயம்‌ நம்மைக்‌ குற்றவாளிகளென்று 
தீர்க்காதிருந்தால்‌, நாம்‌ தேவனிடத்தில்‌ 
தைரியங்கொண்டிருந்து, அவருடைய 
கற்பனைகளை நாம்‌ கைக்கொண்டு 
அவருக்குமுன்பாகப்‌  பிரியமானவைகளைச்‌ 
செய்கிறபடியினால்‌. நாம்‌ 
வேண்டிக்கொள்ளுகிறதெதுவோ அதை 

லே பெற்றுக்கொள்ளுகிறோம்‌” 
யோவா 3:2122). 


இருதயமும்‌, 


அவனைக்‌ 


நம்முடைய 





ம FTE 
ETT 


மனச்சாட்சி 
சாட்சி சொல்லவேண்டும்‌. 
என்று நம்முடைய மனச்சாட்சியே நம்மை 
குற்றப்படுத்தக்கூடாது. நம்முடைய இருதயம்‌ 
சுத்தமானதாயிருக்கும்போ து. நாம்‌ 
ஏமாற்றப்பட்டு கண்ணியிலே. 
அதப்பட்டுக்கொண்டாலும்‌, நம்மால்‌ 
கர்த்தருக்குள்‌ சந்தோஷமாயிருக்க முடியும்‌. 

நாம்‌ கர்த்தருக்கு விரோதமாக ஒரு 
பாவமும்‌ செய்யக்கூடாது. துணிகரமாய்ப்‌ 
பாவம்‌ செய்கிறவர்களுக்கு சந்தோஷமில்லை. 
அவர்கள்‌ சாதாரண நாட்களிலும்‌ 
வேதனைப்படுவார்கள்‌. தீங்கு நாளிலும்‌ 
'வேதனைப்படுவார்கள்‌. ன்‌ 
தீங்கு நாளிலும்‌ 
'சந்தோஷமாயிருப்பார்கள்‌. 

கர்த்தர்‌ அபி! ன 
விண்ணப்பத்தை செவிகொடுத்து. கேட்கிறார்‌ 
அபிமெலேக்கு கர்த்தரிடத்தில்‌, தன்னுடைய 
இருதயம்‌ உத்தமமாயிருக்கிறது என்றும்‌, 
தம்முடைய கைகள்‌ சுத்தமானதாகயிருக்கிறது. 
என்றும்‌ சாட்சியாய்ச்‌ சொல்லுகிறான்‌. 
கர்த்தரும்‌ அபிமெலேக்கின்‌ வார்த்தைகளை 
அக்‌ “உத்தம இருதயத்தோடே 

இதை ய்‌ என்று நான்‌ 
நறநதிரக்கிறேன்‌" (ஆதி 20:6) என்று 
கர்த்தர்‌ அபிமெலைக்கினிடத்தில்‌ 
சொல்லுகிறார்‌. 


கர்த்தர்‌ நம்மைக்‌ குறித்து. 
கொடுப்பதே நமக்கு மெய்யான 
கர்த்தர்‌ நம்முடைய உத்தமத்தைக்‌ கு! 
பரிசுத்தத்தைக்‌ குறித்தும்‌, உண்மையைக்‌ 
குறித்தும்‌ சாட்சியாய்ச்‌ சொல்லும்போது, 
நம்முடைய மனதிலே மிகுந்த ஆறுதல்‌ 
உண்டாகும்‌. கர்த்தர்‌ நம்முடைய 
இருக்கிக்‌ அறிந்து வைத்திருக்கிறார்‌. 


கற்பனை செய்து உண்மைக்குப்‌ புறம்பாக 
ஏதாவது சொல்லுவான்‌. மனுஷர்‌ நமக்கு 
விரோதமாக தூஷண வார்த்தைகளையும்‌. 
பொய்யான குற்றச்சாட்டுக்களையும்‌ 
சொல்லுவதற்கு வாய்ப்புள்ளது. கர்த்தரோ 
்‌ | இருதயத்தை 
நாம்‌ கர்த்தருக்கு 
உண்மையுள்ளவர்களாயிருக்கும்‌ போது, அவர்‌ 
நம்மைக்‌ குறித்து நற்சாட்சி கொடுப்பார்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ அபிமெலேக்கை நோக்கி, “நீ 
எனக்கு விரோதமாகப்‌ பாவம்‌ செய்யாதபடிக்கு 
உன்னைத்‌ தடுத்தேன்‌; ஆகையால்‌, நீ 
அவளைத்‌ தொட நான்‌ உணக்கு 
இடங்கொடுக்கவில்லை" (ஆதி 20:6) என்று 
சொல்லுகிறார்‌.  அபிமெலேக்கு தமக்கு 
விரோதமாகப்‌ பாவம்‌ செய்யாதடிக்கு, கர்த்தர்‌ 
அவனைத்‌ தடுக்கிறார்‌. அபிமெலேக்கு பாவம்‌ 
செய்யாமல்‌ தப்பிப்பதற்கு, அவன்‌ என்ன 
செய்யவேண்டும்‌ என்றும்‌ கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 


அபிமெலேக்கு 
மனைவியாகிய சாராளை 
அழைத்துக்கொண்டான்‌. இதை தான்‌ 
உத்தம இருதயத்தோடு செய்தததாக, 
அவன்‌ கர்த்தரிடத்தில்‌ சொல்லுகிறான்‌. 
கர்த்தரும்‌ அவன்‌ செய்தததை 
அறிந்திருக்கிறார்‌. 

துன்மார்க்கருடைய 
பக்திமான்களுடைய 
வித்தியாசமாக இருக்கும்‌, 
இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறார்‌. 
இருதயத்தின்‌ நினைவுகளையெல்லாம்‌ 
அறிந்திருக்கிறார்‌. சாமு 
[நாளா 289; எரே 172-10; எசே 
லூக்கா 1615: ரோமர்‌ 8:27; எபி 412). 


பரிசுத்தவேதாகமத்தில்‌ 
இருதயங்களைப்பற்றிச்‌ 
அதன்‌ விவரம்‌ 


பிராமின்‌ 
தன்னிடத்தில்‌ 


சிந்தனையும்‌, 


பலவிதமான 
சொல்லப்பட்டிருக்கிறது. 
வருமாறு : 


நொருங்குண்டது. 
சங்‌ 5117; சங்‌ 69:20) 


(சங்‌ 3418; 


நருங்குண்டது (சங்‌ 517) 
மனம்‌ கசந்தது (ஆதி 6:6; சங்‌ 73:21) 


மனப்பூர்வமானது. 25:2; 


யாத்‌ 35:529) 


யாத்‌ 


5. திடனற்றுப்போனது. (எண்‌ 32:7-9; 


உபா 1:28) 
கடினமானது (உபா 2:30) 


பெருமையானது (உபா 844; சங்‌ 101:5; 
எசே 28:57) 


பொல்லாதது (உபா 159; நீதி 64/18; 
எரே 4114-18) 





ழ்‌ நயனா 
யாய 
9. தத்தளிக்கிறது. (உபா 


ஏசா 66:2) 


10. உத்தமமானது (இராஜா 8:61: 
நாளா 29:9) 


ரி. வஞ்சனையானது (நாளா 12:33; 


யாக்‌ 4:8) 


12. இளகியது. 
2நாளா 34:27; எபே 4:32) 


13. மென்மையானது (சாமு 
யோபு 23:16) 


14. சுத்தமானது. (சங்‌ 24:4; மத்‌ 
பேதுரு 1:22) 


15. நேர்மையானது (சங்‌ 3231; சங்‌ 36:10; 
சங்‌ 64:0; சங்‌ 97210) 


16. சுத்தமானது (சங்‌ 51:10; சங்‌ 73:1; 
நீதி 20:9) 


17, ஆயத்தமானது (சங்‌ 57.7; சங்‌ 112:7) 
18. தந்திரமானது (நீதி 7:10) 
19. மாறுபாடுள்ளது (நீதி 11:20; நீதி 12:8) 


20. ஞானமுள்ளது. 
யாத்‌ 35:25; நீதி 10:8; நீதி 11:29) 


21. மனமகிழ்ச்சியானது (நோளா 7:10; 
நீதி 1513-15; நீதி 17:22) 


22. துக்கமானது நீதி 14:13; நீதி 1513) 


23. இறுமாப்புள்ளது 
எரே 48:29) 


24. தாங்கலானது[நீதி 19:3; நீதி 24:19; 
சங்‌ 3711-8) 


25. மனதுக்கமுள்ளது (நீதி 25:20: 


நீதி 31:6 


26. ஆராயமுடியாதது 
சங்‌ 64:6) 


27. கேடுள்ளது (எசே 2525; ரோமர்‌ 1:30) 


28. மனக்கசப்பானது (எசே 273; 


எபி 12:15; யாக்‌ 3:14) 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


மாத்‌ 283; 


(நீதி 1812; 


(நீதி 253; 


QOODNENS 
PUBLISHERS 


29. புதியது (எசே 18:31; எசே 36:26; 
2கொரி 527-18) 
கல்லானது (எசே 1119; எசே 36:26) 


மாம்சமானது (சே 1109 
எசே 36:26) 


விருத்தசேதனமில்லாதது (எசே 44:7; 
எரே 9:26; அப்‌ 7: 


சாந்தமும்‌, மனத்தாழ்மையுமான து. 
(மத்‌ 1:29) 


உண்மையும்‌, நன்மையுமானது. 


(லூக்கா 8:15) 
பாரமடைந்தது (லூக்கா 21:34) 
கலங்கினது (யோவான்‌ 14:1-3,27) 
ஒருமனப்பட்டது (அப்‌ 2:46; எபே 6:5) 


மதியீனமானது, இருளானது 
(ரோமர்‌ 1:21) 


குணப்படாதது (ரோமர்‌ 121; 
ரோமர்‌ 2:5) 

40. விருத்தசேதனமானது (ரோமர்‌ 2:29; 
பிலி 3:3) 


எரரே7:24; 
; எபி 312) 


41. பொல்லாதது (எரே 3 
எரே 11:8; எரே 16 


உண்மையுள்ளது (எபி 10:22; 
மத்‌ 22:16) 


(யோசு 2317 


கபடமுள்ளது (எரே 14:14; எரே 17:9; 
மாற்கு 7:21-23) 


5. கடினமானது (உபா 15:7; சங்‌ 95:8; 
எபி 3:8) 


சோரமானது (எசே 6:9; ஓசி 4:12; 
ஓசி 9:1) 


தீங்கானது (நீதி 28:14; நீதி 22115; 
ரோமர்‌ 1:21) 


வஞ்சிக்கக்கூடியது (யோவான்‌ 13:2; 
அப்‌ 5:3) 





f= THE 
TT 


49. பேராசையுடையது (எரே 2247; 


2பேதுரு 2:14) 
50. வியாகுலமானது (சங்‌ 
எரே 4:19) 


அபிமெலேக்கை: 
“நீ அந்த மனுஷனுடைய மனைவியை 
அவனிடத்திற்கு அனுப்பிவிடு; அவன்‌ 
ஒரு தீர்க்கதரிசி; நீ பிழைக்கும்படிக்கு 
அவன்‌ உனக்காகவேண்டுதல்‌ செய்வான்‌" 
(ஆதி 20:7) என்று சொல்லுகிறார்‌. 
அபிமெலைக்கு 
தப்பிக்கவேண்டுமென்றால்‌, அவன்‌ 
ஆபிரகாமின்‌ மனைவியாகிய சாராளை 
சக அவன காது 
புருஷனாகிய 
ஆரிரகாமினிடத்திற்கு  னுப்பிலிடவேண்டும்‌. 
அபிமெலேக்கு சாராளை  சேராவிட்டாலும்‌, 
அவளை தன்னோடு சேர்த்து வைத்திருப்பது 
பாவம்‌. 
அபிமெலேக்கு 
ஆபிரகாமினிடத்தில்‌ 
அனுப்பவில்லையென்றால்‌, அவனுக்கு என்ன 
சம்பவிக்கும்‌ என்றும்‌ கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. கர்த்தர்‌ அவனை நோக்கி, “நீ 
அவளை. அனுப்பிவிடாதிருந்தால்‌, நீயும்‌ 
உன்னைச்‌ சேர்ந்தயாவரும்‌ சாகவே சாவீர்கள்‌ 
என்று அறிவாயாக” (ஆதி 20:7) என்று 
சொல்லுகிறார்‌. 
கர்த்தர்‌ அபிமெலேக்குக்கு தம்முடைய 
வார்த்தைகளை அவனுக்கு சொப்பனத்திலே 
சொல்லுகிறார்‌. அபிமெலேக்கு அறியாமல்‌: 
பாவம்‌ செய்திருக்கிறான்‌. ஆனாலும்‌ அவன்‌ 
தன்னுடைய பாவத்தில்‌ தொடர்ந்து 
இருக்கக்கூடாது... அறியாமல்‌ பாவம்‌ 
செய்தாலும்‌, அந்தப்‌ பாவத்தை தொடர்ந்து 
செய்வது, துணிகரமாய்ப்‌ பாவம்‌ செய்வதற்கு 
சமமாயிருக்கும்‌. 


கர்த்தர்‌ நோக்கி, 


மரணத்திற்கு 


சாராளை 


தத்‌ 

தீட்டுப்பட்ட ஒரு 

அறியாமல்‌ தொட்டு, 
அறிந்துகொண்டால்‌, 

குற்றமுள்ளவனாவான்‌. 

ஆணையிடும்‌ எந்தக்‌. 

ஒருவன்‌ தீமை செய்கிறதற்காவது நன்மை 
செய்கிறதற்காவது, தன்‌ மனம்‌ அறியாமல்‌, 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தன்‌ உதடுகளினால்‌ பதறி ஆணையிட்டு, 
பின்பு அவன்‌ அதை அறிந்துகொண்டால்‌, 
அதைக்‌ குறித்துக்‌ குற்றமுள்ளவனாவான்‌" 
(லேவி 5:3,4). 


இப்படிப்ப்டவைகள்‌ ஒன்றில்‌, ஒருவன்‌ 
குற்றமுள்ளவனாகும்போது, அவன்‌ தான்‌. 
செய்தது பாவம்‌ என்று அறிக்கையிட்டு, 
தான்‌ செய்த பாலத்துக்குப்‌ பாவநிவாரணபலி 
யாக, ஆடுகளிலாவது வெள்ளாடுகளிலாவது, 
ன்ட்‌ க குற்றநிவாரண 
கர்த்தருடைய சந்நிதியில்‌ 
கொண்டுவரவேண்டும்‌; அதினாலே. 
ஆசாரியன்‌ அவன்‌ செய்த பாவத்தைக்குறித்து 
அவனுக்காகப்‌ பாவநிவிர்த்தி செய்யக்கடவன்‌"' 
(லேவி 5:56). 


அபிமெலேக்கின்‌ குற்றவுணர்வு 
ஆதி 20:8-10 


அதி 20:8. 
அதிகாலையில்‌ 
ஊழியக்காரரை யெல்லாம்‌ 


அபிமெலேக்கு 
எழுத்து,தன்‌ 


இந்தச்‌ 
'திகனையெல்லாம்‌ 


ஆதி 20:9, அப்பொழுது அபிமெலேக்கு 
ஆபிரகாமை அழைபித்து: நீ எங்களுக்கு. 
என்ன காரியஞ்செய்தாய்‌, ந 
என்மேலும்‌, என்‌ ராஜ்யத்தின்மேலும்‌ 
கொடிய பாவம்‌ சுமரப்பண்ணுகிறதற்கு 
உனக்கு நான்‌ என்ன குற்றம்‌. 
செய்தேன்‌? செய்யத்தகாத. 
காரியங்களை என்னிடத்தில்‌ 
செய்தாயே என்றான்‌. 


ஆதி 20:10. பின்னும்‌ அபிமெலேக்கு 
ஆபிரகாமை நோக்கி: என்னத்தைக்‌ 
கண்டு தீ இந்தக்‌ காரியத்தைச்‌ 
செய்தாய்‌ என்றான்‌. 





f= FTE 
TT 


அபிமெலேக்கு 
அழைக்கிறான்‌ ஆபிரகாம்‌ தன்‌. 
மனைவியாகிய சாராளை, தன்‌ சகோதரி 
என்று அபிமெலேக்கினிடத்தில்‌ சொன்னான்‌. 
இப்போது ச்‌ ஆபிரகாமை 
அழைப்பித்து, க்கி, 
எங்களுக்கு என்ன 
என்மேலும்‌, என்‌ ராஜ்யத்தின்மேலும்‌ கொடிய 
பாவம்‌ சுமரப்பண்ணுகிறதற்கு உனக்கு நான்‌ 
என்ன குற்றம்‌ செய்தேன்‌? செய்யத்தகாத 
காரியங்களை என்னிடத்தில்‌ செய்தாயே” 
(ஆதி 20:9) என்று சொல்லுகிறான்‌. 

அபிமெலேக்கின்‌ வார்த்தைகள்‌ 
உறுதியாகவும்‌, அதே வேளையில்‌: 
மென்மையாகவும்‌ இருக்கிறது. அபிமெலேக்கு 
ஆபிரகாமுக்கு புரியும்‌ வண்ணமாகப்‌ 
பேசுகிறான்‌. அவனைக்‌ கடிந்துகொள்கிறான்‌. 


ஆபிரகாமை 


ஆபிரகாமின்மீது 
சுமத்தவில்லை. 

மெலேக்கு ஆபிரகாமை நோக்கி, “நீ 
நங்கு என்ன ஊத). செய்தப்‌ 
என்று மாத்திரமே கேட்கிறான்‌. அவன்‌ 
ஆபிரகாமை நோக்கி, “இதுதான்‌ உன்‌ 
தொழிலா" என்றோ, அல்லது 
“நீ ஆணையிட்டுக்கொடுத்தாதும்‌ 
பொய்சொல்லுகிறாயே” என்றோ 
குற்றப்படுத்தவில்லை. 


கர்த்தர்‌ அபிமெலைக்கினிடத்தில்‌. 
ஆபிரகாமைப்பற்றிச்‌ சொன்னபோது, “அவன்‌ 
ஒரு தீர்க்கதரிசி, நீ பிழைக்கும்படிக்கு 
அவன்‌ உனக்காக வேண்டுதல்‌ செய்வான்‌” 
என்று சொல்லியிருக்கிறார்‌. அபிமெலேக்கு 
கர்த்தருடைய வார்த்தையை நம்புகிறான்‌. 
அவனுக்கு ஆபிரகாமின்‌ ஜெபம்‌ 
தேவைப்படுகிறது. 
பிரகாம்‌ 
அவ்விடத்தில்‌ Hs 
பொய்சொல்லியிருக்கிறார்‌. 


தன்னைப்பற்றி 


அபிமெலேக்கு 
ஆபிரகாமிடத்தில்‌ 
சொல்லும்போது, “நீ என்மேலும்‌, என்‌ 
ராஜ்யத்தின்மேலும்‌ கொடிய பாவம்‌ 
சுமரப்பண்ணுகிறதற்கு நான்‌ உனக்கு என்ன 
குற்றம்‌ செய்தேன்‌" என்று கேட்கிறான்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


அபிமெலேக்கு ஆபிரகாமுக்கு ஒரு 
குற்றம்‌ செய்யவில்லை. ஆனால்‌ ஆபிரகாம்‌ 
மெலேக்கினிடத்‌ 


ஆகையினால்‌ அபிமெலேக்கு ஆபிரகாமை 
நோக்கி, “என்னத்தைக்கண்டு நீ இந்தக்‌ 
காரியத்தை செய்தாய்‌" (ஆதி 20:10) என்று 
கேட்கிறார்‌. 

அபிமெலேக்கின்‌ 
உண்மையிருக்கிறது. அவன்‌ சொல்லுகிற 
எல்லா வார்த்தைகளையும்‌ ஆபிரகாம்‌ 
பொறுமையோடு  கேட்டுக்கொண்டிருக்கிறார்‌. 
ஆபிரகாம்‌ சொன்ன பொய்யின்‌ நிமித்தமாக 
அபிமெலேக்கின்மீது பாவம்‌ 
சுமத்தப்பட்டிருக்கிறது. இது கொடிய 
பாவமாயிருக்கிறது. 


அபிமெலேக்குதான்‌. 
மனைவி சாராளை 
சேர்த்துக்கொண்டான்‌. 
அபிமெலேக்கின்‌ 
அபிமெலேக்கு ப்‌ 
தன்னுடைய பாவமாகவும்‌, 
ராஜ்யத்தின்‌ பாவமாகவும்‌ 

இது கொடிய பாவம்‌. இந்தப்‌ பாவத்திற்கு 
விரோதமாக கர்த்தருடைய தண்டனை 
வரும்போது. அது அபிமெலேக்கின்மேலும்‌ 
வரும்‌, அவனுடைய ராஜ்யத்தின்மேலும்‌ வரும்‌. 
அபிமெலேக்கு இந்தப்‌ பாவத்தை அறியாமல்‌ 
செய்திருந்தாலும்‌, அவனால்‌ தண்டனைக்கு 
தப்பிக்க முடியாது. அவனுடைய மனச்சாட்சி 
அவனைக்‌ குற்றப்படுத்தும்‌. 


ஒரு மனுஷனுடைய பாவம்‌ அவனையும்‌: 
அவனுடைய குடும்பத்தையும்‌ பாதிக்கும்‌. ஒரு 
ராஜாவின்‌ பாவமோ, அவனையும்‌ அவனுடைய 
ராஜ்யத்தையும்‌ பாதிக்கும்‌. ஆகையினால்‌ 
ப த்‌ ன்னா 


வார்த்தைகளில்‌ 


ஆபிரகாமின்‌. 
தன்னிடத்தில்‌ 


பாவம்‌. 
இந்தப்‌ 


பரிசுத்தமாய்‌ ஜீவிக்கவேண்டும்‌. 





i THE 
TT 


ஆபிரகாம்‌ தன்னுடைய மனைவி 
சாராளை, தன்னுடைய சகோதரி என்று 
அபிமெலேக்கினிடத்தில்‌ சொல்லியிருக்கிறார்‌. 
ஆபிரகாம்‌ செய்யத்தகாத காரியத்தை 
அபிமெலேக்கினிடத்தில்‌ செய்திருக்கிறார்‌. 
அபிமெலேக்கு ஆபிரகாமின்‌ சத்துரு அல்ல. 
ஒருவர்‌ தன்னுடைய சத்துருவைப்‌ 
பழிவாங்குவதற்காக, அவர்களுக்கு. 
விரோதமாய்‌ செய்யத்தாகாத காரியங்களை 
செய்வார்கள்‌. அவர்கள்மீது பாவமும்‌ பழியும்‌ 
சுமத்துவார்கள்‌. அதற்காக, அவர்களை 
வஞ்சிப்பார்கள்‌. 

அபிமெலேக்கு ஆபிரகாமின்‌ 
அல்ல. அவர்‌ 'துவரையிலும்‌ 
ஆபிரகாமுக்கு விரோதமாக ஒரு குற்றமும்‌ 
செய்யவில்லை. அபிமெலேக்கு ஆபிரகாமை 
நோக்கி, நீ என்மேலும்‌, என்‌ 
ராஜ்யத்தின்மேலும்‌ கொடிய பாவம்‌ 
சுமரப்பண்ணுகிறதற்கு உனக்கு நான்‌ என்ன 
குற்றம்‌ செய்தேன்‌?” என்று கேட்கிறார்‌. “நீ 
எங்களுக்கு என்ன காரியம்‌ செய்தாய்‌" 
என்றும்‌ அபிமெலேக்கு ஆபிரகாமிடத்தில்‌ 
கேட்கிறார்‌. ஆபிரகாம்‌ தன்னுடைய 
பொய்யான வார்த்தைகளினால்‌, தங்களை 
பழிவாங்குவதாகவும்‌, தங்களை வஞ்சகம்‌ 
தீர்ப்பதாகவும்‌. அபிமெலேக்கு 
நினைக்கிறான்‌. 

அமிமெலேக்கு ஆபிரகாமை பல 
என்னத்தைக்‌ கண்டு ந ந்‌ இந்தக்‌ காரியத்தை 
செய்தாய்‌" என்று றான்‌. தானும்‌, 
தன்னுடைய ம்‌ ஜனங்களும்‌ 
ஆபிரகாமுக்கு ஒரு தீங்கும்‌ செய்யாதிருக்கும்‌. 
போது, அவர்‌ ஏன்‌ தங்களைப்‌ 
இப்படிப்பட்ட பொய்மை 

அபிமெலேக்கு 


பழிவாங்குவதற்காக, 
சொல்லவேண்டுமென்று 
விவாதம்பண்ணுகிறான்‌. 


ஆபிரகாம்‌... அபிமெலேக்கினிடத்தில்‌: 
சாராளை தன்னுடைய மனைவி என்று 
ஏற்கெனவே சொல்லியிருந்தால்‌, அவன்‌ இந்த 
கொடிய பாவத்தை செய்திருக்கமாட்டான்‌. 
அபிமெலேக்கு பாவம்‌ செய்ய பயப்படுகிறவன்‌. 
அவன்‌ தீங்குகளுக்கு விலகி ஜீவிக்க 
விரும்புகிறவன்‌. 
எவ்வளவுதான்‌. 
நாம்‌ 
நம்முடைய 
சந்தேகம்‌ 
சந்தேகத்தை 
முயற்சி 


நாம்‌ 
நல்லவர்களாகயிருந்தாலும்‌, 
நீதிமான்௧ளாகயிருந்தாலும்‌, 


குறித்து 


அந்த 
உடனே 


நற்குணத்தைக்‌ 
ஏற்படும்போது, 
நீக்குவதற்கு. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


பண்ணவேண்டும்‌. 
கத்தமனச்சாட்சியைக்‌ 
வேண்டும்‌. 
ஆபிரகாமினிடத்தில்‌ 
தன்னிடத்தில்‌ ஒரு குற்றமுமில்லை 
என்பதை தெளிவுடடுத்துகிறான்‌. 
உனக்கு நான்‌ என்ன குற்றம்‌ செய்தேன்‌" 
என்று அபிமெலேக்கு ஆபிரகாமிடத்தில்‌ 
தெளிவாக கேட்கிறான்‌. 


நம்முடைய 
காத்துக்கொள்ள 
அபிமெலேக்கு 
பேசும்போது, 


ஆபிரகாமின்‌ சாக்குபோக்கு 
ஆதி 2011-18 


ஆதி 2011. 
இப்பிடத்தில்‌ 
இல்லையென்றும்‌, 
மனைவியினிமித்தம்‌. என்னைக்‌ 
கொன்றுபோடுவார்கள்‌ என்றும்‌ நாண்‌ 
தினைத்தேன்‌. 


ஆதி 2012. அவன்‌ என்‌ சகோதரி 
என்பதும்‌ மெய்தான்‌; அவன்‌ எண்‌: 
தகப்பனுக்குக்‌. குமாரத்தி, என்‌ 
தாய்க்குக்‌ குமாரத்தியல்ல அவன்‌ 
எனக்கு மனைவியானாள்‌.. 


அதற்கு ஆபிரகாம்‌: 
தெய்வபயம்‌ 
என்‌ 


ஆதி 20:18. என்‌ தகப்பன்‌ வீட்டைவிட்டு. 
தேவன்‌ என்னைத்‌ தேசாத்தரியாய்த்‌ 
திரியும்படி செய்தபோது, நான்‌ 
அவனை நோக்கி: நாம்‌ போகும்‌ 
கா்‌ நீ என்னைச்‌ சகோதரன்‌ 

சொல்வது. ந 
எனககம ன்‌ தயை என்று 
அவளிடத்தில்‌ சொல்லியிருந்தேன்‌ 
என்றான்‌. 


ஆபிரகாமும்‌ தன்னிடத்தில்‌ குற்றமில்லை 
என்பதை வெளிப்படுத்துவதற்கு ஒரு சில 
சாக்குபோக்கான 


தக்‌ காரியத்தை செய்தாய்‌" என்று 
கேட்கிறான்‌. அதற்கு ஆபிரகாம்‌, 
அபிமெலேக்கை நோக்கி, “இவ்விடத்தில்‌. 
தெய்வபயம்‌ இல்லையென்றும்‌, என்‌: 
மனைவியினிமித்தம்‌ என்னைக்‌ 
கொன்றுபோடுவார்கள்‌ நான்‌ 

(ஆதி என்று 


என்றும்‌ 
20:11 





f= THE 
TT 


ஆனால்‌ ல்விடத்தில்‌ 
தெய்வபயம்‌ இருக்கிறது. 
ஆபிரகாமிடத்தில்தான்‌ தெய்வபயம்‌ இல்லை. 
ஆகையினால்தான்‌ அவர்‌ தன்‌ மனைவி 
சாராளை, தன்னுடைய சகோதரி என்று 
பொய்‌ சொன்னார்‌. இனம்‌ ஆபிரகாம்‌ 
தன்னுடைய மனதில்‌ கேராரைப்பற்றி 
நினைக்கும்போது, ல்விடத்தில்‌ 
தெய்வபயம்‌ இல்லை என்று நினைக்கிறார்‌. 


பாதுகாப்பையும்‌, 


மெய்யாகவே 


இல்லை. உடன்படிக்கையில்‌ கூறப்பட்டிருக்கும்‌ 
எல்லா. ஆசீர்வாதங்களையும்‌, ஆபிரகாம்‌ 
கர்த்தரை விசுவாசித்து அவருக்குக்‌ 
கீழ்ப்படிந்து ஜீவிக்கும்போது குறைவில்லாமல்‌. 
பெற்றுக்‌ கொள்ள முடியும்‌. 


ஆபிரகாமைப்போலவே நாமும்‌ பல. 
சமயங்களில்‌, ஒரு சில தனிநபர்களைப்‌ 
பற்றியும்‌, ஒரு சில ஊழியங்களைப்பற்றியும்‌, 
ஒரு சில இடங்களைப்பற்றியும்‌ தவறாக 
நினைத்துவிடுகிறோம்‌. அவர்களை 
மோசமானவர்கள்‌ என்று நினைப்போம்‌. 
ஆனால்‌ அவர்களோ நாம்‌ நினைப்பதைவிட 
அதிக நல்லவர்களாயிருப்பார்கள்‌. 

சிலரை ஏளனமாக 
நனை இவர்களிடத்தில்‌ தெய்வபயம்‌ 
இல்லை என்று சொல்லி அவர்களைத்‌ 
தூஷிப்போம்‌. ஆனால்‌ அவர்களிடத்தில்‌ 
தெய்வபயம்‌ அதிகமாயிருக்கும்‌. ஒருவேளை 
அவர்கள்‌ தங்களை கர்த்தருடைய ஜனம்‌ 
என்று சொல்லிக்கொள்ளமாட்டார்கள்‌. நாம்‌ 
ஒவ்வொரு வாக்கியத்தையும்‌ கர்த்தருடைய 


பன்முகப்‌ 
அவர்களுடைய 
உண்மையிருக்கும்‌. 


படல்‌ 
மற்ற மனுஷருடைய முகத்தை 
அவர்களுடைய 

முடியாது. 
முகபாவனைகளையும்‌, 
வெளித்தோற்றங்களையும்‌ வைத்து மனுஷரை 


ஏற்படுகிறது... மனுஷனால்‌ 
மாத்திரமே 


பார்க்க 


நிதானிக்கிறோம்‌. நம்முடைய நிதானிப்பில்‌. 
தப்பிதங்கள்‌ இருப்பதற்கு வாய்ப்புள்ளது. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


கர்த்தரோ நம்முடைய இருதயங்களையும்‌ 
எண்ணங்களையும்‌ ஆராய்ந்து 


அறிந்திருக்கிறார்‌. 


நீங்கள்‌ 
தீர்க்கப்படாதபடிக்கு 
குற்றவாளிகளென்று 
(மத்‌ 7:31) 


குற்றவாளிகளென்று 
மற்றவர்களைக்‌ 
தீர்க்காதிருங்கள்‌" 


நாம்‌ மற்றவர்கள்மீது அன்புகூர்ந்தால்‌, 
அவர்களை குற்றவாளிகள்‌ என்று 
தீர்க்கமாட்டோம்‌. மற்றவர்களை 
குற்றவாளிகள்‌ என்று தீர்ப்பதுகூட நமக்கு 
பாவமாகவே இருக்கும்‌. நம்முடைய 
தப்பிதமான தீர்மானங்கள்‌, நம்மை மேலும்‌ 
பல பாவங்களை செய்வதற்கு வழிநடத்தும்‌ 
ஒரு மனுஷன்‌ தப்பு செய்வதற்கு முன்பாக, 
அவனுடைய மனதிலே தப்பிதமான 
யோசனைகள்‌ வரும்‌. முதலில்‌ சிந்தனையும்‌ 
அதை தொடர்ந்து செயலும்‌ ஏற்படும்‌, 
ஆகையினால்‌ நாம்‌ மற்றவர்களைப்பற்றி 
நினைக்கும்போது, முதலாவதாக 
அவர்களைப்பற்றி காரியங்களை 
நினைக்கவேண்டும்‌. 

பிரகாம்‌ கேரா, னங்களைப்பற்‌ 
நணக்கபபோலு. நண்டு! எங்கள 
தப்பிதமாக நினைக்கிறார்‌. அவையாவன : 1 
கேராரூர்‌ ஜனங்களுக்கு தெய்வபயமில்லை. 
2. அவர்கள்‌ தன்‌ மனைவியின்‌ நிமித்தம்‌. 
தன்னைக்‌ கொன்றுபோடுவார்கள்‌. 


ரகாம்‌ 
அறிவங்க்களிடத்தி்‌ 
சகோதரி என்று சொன்னார்‌. 
தான்‌ சொன்ன வாக்கியம்‌ பொய்யல்ல 
என்று சொல்லுகிறார்‌. அவர்‌ பொய்‌ 
சொன்னாலும்‌, தான்‌ சொன்னது பொய்யல்ல 
என்றும்‌, அது வேறொரு விதத்தில்‌ 
உண்மையாகவே இருக்கிறது 
சாக்குபோக்கு 

விவாதம்பண்ணுகிறார்‌. 


நல்ல 


மனைவி சாராளை, 
தன்னுடைய 
ஆபிரகாம்‌ 


ஆபிரகாம்‌ அபிமெலேக்கை நோக்கி, 
“சாராள்‌ என்‌ சகோதரி என்பதும்‌ மெய்தான்‌ ; 
அவள்‌ என்‌ தகப்பனுக்குக்‌ குமாரத்தி, 
என்‌ தாய்க்குக்‌ குமாரத்தியல்:ன: அவள்‌ 
எனக்கு மனைவியானாள்‌” (ஆதி 20:12) 
என்று சொல்லுகிறார்‌. ஆனால்‌ ஆபிரகாம்‌. 
சொல்லுகிற அர்த்தத்தில்‌, யாரும்‌ 
அவருடைய வார்த்தைகளைப்‌ 
புரிந்துகொள்ளமாட்டார்கள்‌. 





f= THE 
TT 
சாராளை தன்னுடைய 


பிரகாம்‌ 
சகோதரி. என்று, சொல்லும்போது அகன்‌ 
ஆபிகாமுக்கு, மனைவியாகயிருப்பதற்கு, 
வாய்ப்பு இல்லை என்று தான்‌ எல்லோரும்‌ 
நினைப்பார்கள்‌. ஆபிரகாமின்‌ வார்த்தை 
வஞ்சக வார்த்தையாகயிருக்கிறது. அவர்‌ 
சாதுரிய வார்த்தைகளைப்‌ பேசி 
அபிமெலேக்கையும்‌, 
ஜனங்களையும்‌ வஞ்சித்திருக்கிறார்‌ 

ஆபிரகாம்‌. இந்த 
ஏற்கெனவே செய்திருக்‌ 


கேராரூர்‌ 


தேசத்தின்‌ அதிபதியாகிய 
வஞ்சித்திருக்கிறார்‌. ஆபிரகாம்‌ 
தன்னுடைய சகோதரி என்று 
சொல்லவேண்டும்‌ என்றும்‌, அவள்‌ 
ஆபிரகாமை தன்னுடைய சகோதரன்‌ என்று 
சொல்லவேண்டும்‌ என்றும்‌, அவர்கள்‌ 
இருவரும்‌ ஏற்கெனவே உடன்படிக்கை 
செய்திருக்கிறார்கள்‌. 


சாராளை 


ஆபிரகாம்‌ பிமெலேக்கினிடத்தில்‌, 
தான்‌ சாராளை தன்னுடைய சகோதரி 
என்று சொன்னதற்கான காரணத்தையும்‌ 
சொல்லுகிறார்‌. “என்‌ தகப்பன்‌ வீட்டைவிட்டு 
தேவன்‌ என்னைத்‌  தேசாந்தரியாய்த்‌: 
திரியும்டி செய்தபோது. நான்‌ அவளை 
நோக்கி: நாம்‌ போகும்‌ இடமெங்கும்‌, நீ 
என்னைச்‌ சகோதரன்‌ என்று சொல்வது நீ 
எனக்குச்செய்யவேண்டிய தயை என்று. 
அவளிடத்தில்‌. சொல்லியிருந்தேன்‌” 
(ஆதி 2013) என்று ஆபிரகாம்‌. 
அபிமெலேக்குக்கு சொல்லுகிறார்‌ 

பிமெலேக்கினிடத்தில்‌ 
பொய்சொல்லுங்கள்‌, ல்‌ 
பொய்சொல்லுகிறாள்‌. அவர்கள்‌ இருவரும்‌ 
இந்தப்‌ பொய்யை, ஏற்கெனவே கூடிப்பேசி, 
தீர்மானம்பண்ணியிருக்கிறார்கள்‌. 
ஏற்கெனவே 
பிரகாரம்‌ இப்போது பொய்சொல்லுகிறார்கள்‌. 
இந்தப்‌ பொய்யின்‌ மூலமாக, சாராள்‌ தனக்கு 
தயை செய்கிறாள்‌ என்று ஆபிரகாம்‌. 
சொல்லுகிறார்‌. 


ஆபிரகாமும்‌ சாராளும்‌ தேசாந்திரியாம்‌ 
திரியும்‌ இடங்களிலெல்லாம்‌, 
பொய்யை சொல்லவேண்டும்‌. 
அவர்களுடைய தீர்மானம்‌. இந்தப்‌ 
அவர்கள்‌. 
சொல்லியிருக்‌ 
பொய்யை கேராரூரிலே சொல்லுகிறார்கள்‌. 


ஆபிரகாமும்‌. 
'சாராளும்‌ 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


ஒருவேளை கர்த்தர்‌ அவர்களை வேறு 
தேசத்திற்கு தேசாந்திரியாய்‌ திரியும்படி 
செய்தாலும்‌, அவர்கள்‌ அந்த தேசத்திலும்‌ 

தப்‌ பொய்யை சொல்லுவதற்கு 
ஆயத்தமாயிருக்கிறார்கள்‌. ஆபிரகாமைப்‌ 
பொருத்தவரையிலும்‌, சாராள்‌ தன்னை 
சகோதரன்‌ என்று அழைப்பது அவருக்கு 
பொய்யாக தெரியவில்லை. ஆபிரகாம்‌ அதை 
சாராள்‌ தனக்கு செய்யும்‌ தயவாக 
காண்கிறார்‌. 


அபிமெலேக்கின்‌ உபகாரம்‌ 
ஆதி 2014-16 


ஆதி 20:14. அப்பொழுது அபிமெலேக்கு 
ஆடுமாடுகளையும்‌, வேலைக்காரரையும்‌, 
'வேலைக்காரிகளையும்‌ ஆயிரகாமுக்குக்‌ 
கொடுத்து, அவன்‌ மனைவியாகிய 
சாராளையும்‌ அவனிடத்தில்‌ திரும்ப 
ஒப்புவித்தான்‌. 


ஆதி 2015. பின்னும்‌ அபிமெலேக்கு: 
இதோ, என்‌ தேசம்‌ உனக்கு முன்பாக 
இருக்கிறது; உன்‌ பார்வைக்குக்‌ 
சம்மதியான இடத்திலே குடியிரு என்று 
சொன்னான்‌. 


ஆதி 20:16. பின்பு சாரானை நோக்கி: 
உன்‌ சகோதரனுக்கு. ஆயிரம்‌. 
வென்னிக்காசு கொடுத்தேன்‌; இதோ, 
உன்னோடிருக்கிற எல்லார்‌ முன்பாகவும்‌, 
மற்ற யாவர்‌ முன்பாகவும்‌, இது உன்‌ 
முகத்து முக்காட்டுக்காவதாக என்றான்‌; 
இப்படி. அவன்‌. 
கடிந்துகொன்னப்பட்டான்‌. 


பிமெலேக்‌। பிரகா। 
னாய்‌ களை ன்னா 
தன்னுடைய மனைவி சாராளைக்‌ குறித்து 
அபிமெலேக்கினிடத்தில்‌ பொய்சொன்னார்‌. 
ஆனாலும்‌ அபிமெலேக்கு ஆபிரகாமுக்கு 
உபகாரம்பண்ணுகிறார்‌. 

அபிமெலேக்கு ஆடுமாடுகளையும்‌, 
வேலைக்காரரையும்‌, வேலைக்காரிகளையும்‌ 
ஆபிரகாமுக்குக்‌ கொடுக்கிறான்‌. மேலும்‌ 
ஆபிரகாமின்‌ மனைவியாகிய சாராளையும்‌. 
அவரிடத்தில்‌ அபிமெலேக்கு திரும்ப 
ஒப்புவிக்கிறான்‌ (ஆதி 2014) 





i= THE 
TT 


ஆடுபாடுகளும்‌ 

வேலைக்காரிகளும்‌ 
ஆபிரகாமுக்கு 
வெகுமதிகளாகும்‌. 
து 

தமாக 
தன்னுடைய 
பண்ணுவதற்காக, 
ஆபிரகாமுக்கு 
கொடுக்கிறார்‌. 


வேலைக்காரர்களும்‌, 


இந்த 


பழைய ஏற்பாட்டுக்காலத்தில்‌, ஒருவர்‌ 
பிறருக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தி “தங்க 
செய்தால்‌, தன்னுடைய தப்பித்தை நிவிர்த்தி 
பண்ணுவதற்கு, அவர்‌ தான்‌ ஏற்படுத்தின 
நஷ்டத்தைவிட அதிகமான கிரயத்தை 
செலுத்தவேண்டும்‌. 

“பொய்யாணையிட்டுச்‌ சம்பாதித்த 
பொருளையும்‌ திரும்பக்‌ கொடுக்கக்கடவன்‌; 
அந்த முதலைக்‌ கொடுக்கிறதும்‌ அல்லாமல்‌ 
அதினோடு ஐந்தில்‌ ஒரு பங்கு அதிகமாகவுங்‌ 
கூட்டி, அதைத்‌ தான்‌ குற்றநிவாரணபலியை 
இடும்‌ நாளில்‌, அதற்குரியவனுக்குக்‌ 
கொடுத்துவிட்டு, தன்‌ குற்றநிவாரணபலியாக 
உன்‌ மதிப்புக்குச்‌ சரியான பழுதற்ற 


ஆட்டுக்கடாவைக்‌ கர்த்தருக்குச்‌ 
த்தும்‌ அதை  ஆசாரியனிடத்தில்‌: 
பலியாகக்‌ 

கொண்டுவருவானாக" (லேவி 6:55). 


ஆபிரகாம்‌ கேராரிலே 
தங்குவதற்கு வந்தார்‌ கேராரின்‌ 
ராஜாவாகிய அபிமெலேக்கோ, தன்னுடைய 
தேசத்தில்‌ ஆபிரகாமுக்கு குடியிருக்கும்‌. 
ஸ்தலத்தை கொடுக்கிறார்‌. அபிமெலேக்கு 
ஆபிரகாமை நோக்கி, “இதோ, என்‌ தேசம்‌ 
உனக்கு முன்பாக இருக்கிறது: உன்‌ 
ச்‌ சம்மதியான இடத்திலே. 

(ஆதி 20:15) என்று. 


பரதேசியாய்த்‌ 


ஆபிரகாமுக்கு ராஜரீக 
வெகுமதிகளும்‌, கேராரிலே தங்கியிருப்பதற்கு 
ராஜரீக அனுமதியும்‌ கிடைத்திருக்கிறது. 
அபிமெலேக்கு சாராளைக்‌ 
கடிந்துகொள்கிறான்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


அபிமெலேக்கு சாராளை நோக்கி, “உன்‌ 
சகோதரனுக்கு ஆயிரம்‌ வெள்ளிக்காசு 
கொடுத்தேன்‌; இதோ,  உன்னோடிருக்கிற 
எல்லார்‌ முன்பாகவும்‌, மற்ற யாவர்‌ 
முன்பாகவும்‌, இது உன்‌ முகத்து, 
முக்காட்டுக்காவதாக" (ஆதி 20:16) என்று 
சொல்லுகிறான்‌. இந்த வாக்கியம்‌ சாராளை 
கடிந்துகொள்ளும்‌ வாக்கியமாகும்‌. 

பிரகாம்‌ தேவனை 
விசுவாசிக்காவிட்டாலும்‌, தேவன்‌ 
ஆபிரகாமிற்கு உதவி புரிகிறார்‌. கேராரியரைப்‌ 
பற்றி ஆபிரகாம்‌ தவறாக நினைத்தாலும்‌, 
அவர்களை நம்பாமல்‌ போனாலும்‌, அவர்கள்‌ 
ஆபிரகாமிற்கு ஆயிரம்‌ வெள்ளிக்காசு 
கொடுத்து. உதவி செய்திருக்கிறார்கள்‌. 
(ஆதி 20:13) 


சாராளின்‌ முகை மற்றவர்கள்‌ 
பார்த்து அவளை இச்சிக்காதபடி அவளுடைய 
ம்‌ முக்காட்டினால்‌ மூடப்பட வேண்டும்‌. 
இதற்காக... அபிபெலேக்கு ஆயிரம்‌. 
வெள்ளிக்காசு கொடுத்தான்‌. சாராள்‌ 
பிறனுடைய மனைவி. இனிமேல்‌ அவள்‌ 
மெய்மைப்‌ பூரணமாக பேச வேண்டும்‌. 
உண்மையைத்‌ திரித்துக்‌ கூறக்கூடாது. 
ஆகையினால்‌ அபிமெலேக்கு சாராளிடம்‌ 
இதுபற்றிச்‌ சொல்லும்போது, "இது உன்‌ 
முகத்து முக்காட்டுக்காலதாக" என்று 
சொல்லுகிறான்‌. சாராள்‌ இனிமேல்‌ பொய்‌ 
பேசக்கூடாது. அவள்‌ தன்னுடைய முகத்தை 
முக்காட்டினால்‌ மூடிக்கொள்ள வேண்டும்‌. 


ஆபிரகாமின்‌ ஜெபம்‌ 
ஆதி 20:17,18 


அதி 2017. ஆபிகாமுடைய 
மனைவியாகிய சாரானின்‌ நிமித்தம்‌ 
கர்த்தர்‌ அபிமெலேக்குடைய 
வீட்டாரின்‌ கர்ப்பங்கனை யெல்லாம்‌ 


அடைத்திருத்தபடியால்‌, 


ஆதி 2018. 
நோக்கி. 
அப்பொழுது 
அபிமெலேக்கையும்‌, 
மனைவியையும்‌, 
'வேலைக்காரிகளையும்‌ 
மின்னையெறும்படி. 
பண்ணினார்‌. 


ஆபிரகாம்‌ தேவனை 
வேண்டிக்கொண்டான்‌; 


அநுக்கிரகம்‌ 





ழ்‌ நயன 
யாய 


ஆபிரகாம்‌ 
"நீ. பிழைக்கும்படி 


ஒரு தீர்க்கதரிசி. 
அவன்‌ உனக்காக 
வேண்டுதல்‌ செய்வான்‌” (ஆதி 20:7) என்று 
கர்த்தர்‌ ஆபிரகாமைக்‌ குறித்து 
அபிமெலேக்குக்கு சொன்னார்‌. 
அபிமெலேக்கின்‌: வீட்டாருக்கு 
கர்த்தருடைய கிருபை தேவைப்படுகிறது. 
ஆபிகாமுடைய மனைவியாகிய 
நிமித்தம்‌ கர்த்தர்‌  அபிமெலேக்குடைய 
வீட்டாரின்‌ கர்ப்பங்களைளெயல்லாம்‌. 
அடைந்திருக்கிறார்‌ (ஆதி 20:17). 


ஆபிரகாம்‌ அபிமெலேக்கின்‌ 
வீட்பாருக்காக, தேவனை நோக்கி 
விண்ணப்பம்பண்ணினால்‌ கர்த்தர்‌ 
அவர்களுக்கு அநுக்கிரகம்‌ செய்வார்‌. 
அபிமெலேக்குடைய வீட்டாரின்‌ 
அடைக்கப்பட்ட கர்ப்பங்களை, கர்த்தர்‌ தமது. 
கிருபையினால்‌ திறப்பார்‌. 


சர்ப்பங்கள்‌ அடைக்கப்பட்டிருக்கிறது. தேவன்‌ 
ஆபிரகாமின்‌ ஜெபத்தைக்‌ கேட்டு 
அவர்களைக்‌ குணமாக்கி, பிள்ளைபெறும்படி 
அநுக்கிரகம்பண்ணுகிறார்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மோசே தன்‌ சகோதரி மிரியாமுக்காக 
ஜெபம்பண்ணினார்‌. கர்த்தர்‌ அவளுடைய 
குஷ்டரோகத்தை நீக்கி அவளை 
சொஸ்தமாக்கினார்‌. “அப்பொழுது மோசே 
கர்த்தரை நோக்கி: என்‌ தேவனை, அவளைக்‌ 
குணமாக்கும்‌ என்று கெஞ்சினான்‌' 
(எண்‌ 12:13). 


யோபு தன்னுடைய சிநேகிதருக்காகு 

ணினார்‌. அப்பொழுது கர்த்தர்‌ 
யோபுவை ஆசீர்வதித்தார்‌. பரிசுத்தவான்கள்‌. 
கர்த்தரிடத்தில்‌ ஜெபம்பண்ணும்போது, 
அவர்கள்‌ யாருக்காக 
ஜெபம்பண்ணுகிறார்களோ அவர்களுக்கும்‌ 
தம்‌ வருகிறது. ஜெபம்பண்ணுகிற 
சுத்தவான்களுக்கும்‌. ஆசிர்வாதம்‌. 
வருகிறது. 


்‌ சிநேகிதருக்காக 
வேண்டுதல்‌ செய்தபோது, ஊன்‌ அவன்‌ 
சிறையிருப்பை மாற்றினார்‌. யோபுக்கு முன்‌ 
இருந்த எல்லாவற்றைப்பார்க்கிலும்‌ 
இரண்டத்தனையாய்க்‌ கர்த்தர்‌ அவனுக்குத்‌ 
தந்தருளினார்‌" (யோபு 42:10). 

ஆபிரகாம்‌ தேவனை நோக்கி 
வேண்டிக்கொள்கிறார்‌; அப்பொழுது தேவன்‌ 
அபிமெலேக்கையும்‌, அவன்‌ மனைவியையும்‌, 
அவன்‌ வேலைக்காரிகளையும்‌ குணமாக்கி, 
பிள்ளைபெறும்படி அநுக்கிரகம்‌ பண்ணுகிறார்‌ 
(ஆதி 20:18) பரிசுத்தவான்௧ளின்‌ 
ஜெபம்‌. ரத்‌ பார்வையில்‌ 





i FTE 
TT 


வாக்குப்பண்ணின 
பிரகாரமாக, ஆபிரகாமின்‌ குடும்பத்திலே 
ஈசாக்கு பிறக்கிறார்‌ (ஆதி 211-8) 
அடிமைப்பெண்ணாகிய ஆகாரின்‌ 
குமாரனான இஸ்மவேல்‌, ஆபிரகாமின்‌ 
வீட்டைவிட்டு வெளியேற்றப்படுகிறார்‌ 
(ஆதி 21:9-21) 


கர்த்தர்‌ 


ஆபிரகாம்‌ அமிமெலேக்கோடு. 
உடன்படிக்கை செய்துகொள்கிறார்‌ 
(ஆதி 21:22-32), ஆபிரகாம்‌ தேவனாகிய 
கர்த்தருடைய நாமத்தைத்‌ 
தொழுதுகொள்கிறார்‌ (ஆதி 21:33,34) 


ஈசாக்கு 
ஆதி 211-8 


ஆதி 2 
யிருந்தபடி, 
கடாட்சுமானார்‌; 


உரைத்தபடியே 
செய்தருளினார்‌. 


கர்த்தர்‌ தாம்‌ சொல்லி. 
சாரான்பேரில்‌ 
கர்த்தர்‌ தாம்‌ 


சாராளுக்குச்‌. 


212. 
தத்கல்‌; 
கர்ப்பவதியாகி, தேவன்‌ குறித்திருத்த 
காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனைப்‌: 
பெற்றாள்‌. 


ஆதி 218. அப்பொழுது ஆபிரகாம்‌. 
தனக்குச்‌ சாரான்‌ பெற்ற குமாரனுக்கு. 
சகாக்கு எண்று பேரிட்டான்‌.. 


ஆதி 21:4. தன்‌ குமாரனாகிய ஈசாக்கு. 
பிறந்த எட்டாம்‌ நானிலே, ஆபிரகாம்‌. 
தனக்குத்‌ தேவன்‌ 
கட்டளையிட்டிருந்தபடி. அவனுக்கு. 
'விருத்தசே தனம்பண்ணினான்‌. 


ஆதி 215. தன்‌ குமாரனாகிய ஈசாக்கு. 
பிறந்த. போது ஆபிரகாம்‌. 
தூதுவயதாயிருத்தான்‌.. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


ஆதி ௮:6. அப்பொழுது சாரான்‌: 
தேவன்‌ என்னை நகைக்கப்பண்ணினார்‌; 
இதைக்கேட்கிற யாவரும்‌ 
என்னோடேகூட நகைப்பார்கன்‌. 


ஆதி ௮1:7. சாரான்‌ பின்னைகளுக்குப்‌ 
பால்கொடுப்பான்‌ என்று ஆபிரகாமுக்கு. 
எவன்‌ சொல்லுவான்‌? அவருடைய 
முதிர்வயதிலே. அவருக்கு ஒரு 
குமாரனைப்‌ பெற்றறேனே என்றான்‌. 


ஆதி 218. பின்னை 
யால்‌ மறந்தது; சசாக்கு பால்‌ 
மறத்தநானிலே ஆபிரகாம்‌ பெரிய 
விருந்தூபண்ணினான்‌. 


வளர்த்து, 


ஒரு சிலர்‌ 
மிகுந்த 


பழைய ஏற்பாட்டுக்காலத்தில்‌, 
இந்த உலகத்தில்‌ பிறக்கும்போதே 
எதிர்பார்ப்போடும்‌, அதிகமான 
வாக்குத்தத்தங்களோடும்‌ பிறக்கிறார்கள்‌. 
அவர்களில்‌ ஈசாக்கும்‌ ஒருவர்‌. தங்களுக்கு 
புகழும்‌. உண்டாகவேண்டும்‌. 
கர்த்தர்‌ இவர்களுக்கு 
வாக்குத்தத்தங்களைக்‌ கொடுக்கவில்லை. 
தம்முடைய சித்தம்‌ இவர்கள்‌ மூலமாக 
நிறைவேறவேண்டும்‌ என்பதே கர்த்தருடைய 
சித்தமாயிருக்கிறது. 


ஈசாக்கு இயேசுகிறிஸ்துவுக்கு 
அடையாளமாமிருக்கிறார்‌. மேசியாவைப்பற்றிய 
வாக்குத்தத்தம்‌ பூர்வகாலம்‌ முதலே 
சொல்லப்பட்டு வருகிறது. 
அக்காலத்திலிருந்தே கர்த்தருடைய ஜனத்தார்‌ 
தங்களுடைய மேசியா வருவார்‌ என்று 
எதிர்பார்ப்போடு காத்துக்கொண்டிருந்தார்கள்‌. 
கிறிஸ்துவானவர்‌ ஈசாக்கின்‌ சந்ததியில்‌ 
வருகிறார்‌. 


ஈசாக்கின்‌ பிறப்பைக்‌ குறித்து கர்த்தர்‌ 
ஏற்கெனவே  வாக்குப்பண்ணியிருக்கிறார்‌. 
கர்த்தர்‌ தாம்‌ சொல்லியிருந்தபடி சாராள்‌ பேரில்‌ 
கடாட்சமாகிறார்‌; கர்த்தர்‌ தாம்‌ உரைத்தபடியே 
சாராளுக்குச்‌ செய்தருளுகிறார்‌ (ஆதி 211). 


இளமையைப்‌ 


கர்த்தர்‌ சாராளுடைய 
க பிள்ளையைப்‌ 


பதப்‌ 9௫ ப்‌ 
பெற்றெடுத்து, அதை வளர்ப்பதற்கு 
ஏற்ற சரீரத்தை கர்த்தர்‌ சாராளுக்குப்‌ 
புதுப்பித்துக்‌ கொடுக்கிறார்‌ (ஆதி 211-2). 





i FTN 
TT 


காலத்திலே வம்‌ ஒரு குமாரனைப்‌ 
பெறுகிறாள்‌ அ தனக்குச்‌ சாராள்‌ 
பெற்ற குமா ஈசாக்கு 
என்றுபேரிடுகிறார்‌ (ஆதி 21 2122. 

ஈசாக்கு என்னும்‌ ௦ 
என்று பொருள்‌. 
ஆதி 216.7), ஈசாக்கின்‌ வம்சவரலாறு 
ஆதி 21-2813; ஆதி 35:12-20 ஆகிய 
வசனங்களில்‌ கூறப்பட்டிருக்கிறது. ஈசாக்கு 
கிறிஸ்துவுக்கும்‌, (ஆதி 22) 
விசுவாசிகளுக்கும்‌ (கலா 4:28-29) 
அடையாளமாக இருக்கிறார்‌. (ரோமர்‌ 9:7,10; 
எபி 119-20; யாக்‌ 2:21) 


பெயருக்கு நகைப்பு 
(ஆதி 1729,2; 


ஈசாக்‌ கர்த்தருடைய 
வாக்குந்தத்தின்‌ பிரகாரமாக. பிறக்கிறார்‌. 
தேவன்‌ குறித்திருந்த காலத்திலே ஈசாக்கு 
பிறக்கிறார்‌. கர்த்தர்‌ காலம்‌ தவறாதவர்‌ 
கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள்‌ 
நாம்‌ வ்‌ காலத்தில்‌ 
நிறைவேறுவதில்லை. கர்த்தர்‌ 
குறித்திருக்கும்‌ கலத்தல்‌ நிச்சயமாய்‌ 
நிறைவேறும்‌. கர்த்தருடைய காலமே 
ஏற்றகாலம்‌, 
வாக்குத்தத்தங்கள்‌ 
பொதுவான பராமரிப்பின்‌ வல்லமையினால்‌ 
நிறைவேறுவதில்லை. அவை தேவனுடைய 
வாம்குந்தத்தங்களின்‌ 
நிறைவேறுகிறது. அதன்‌ 
பிரகாரமாகவே தேவன்‌ குறித்திருந்த 
காலத்திலே ஈசாக்கு பிறக்கிறார்‌ 
க்குத்தத்த்க்ல 
விசுவாசிகளும்‌ 
பெரிய 
அவர்கள்‌ 


கர்த்தருடைய 


கர்த்தருடைய 
வல்லமையினால்‌, 
இயற்கைக்கு 
காரியங்களை செய்வார்கள்‌. 
இந்தக்‌ காரியங்களை மனுஷருடைய 
வல்லமையினால்‌ செய்யாமல்‌, தேவனுடைய 
தெய்வீக வல்லமையினால்‌ செய்வார்கள்‌. 

இச்சைமயினால்‌ உலகத்திலுண்டான 
கேட்டுக்குத்‌ தப்பி, திவ்விய சுபாவத்துக்குப்‌ 
பங்குள்ளவர்களாகும்பொருட்டு, மகா 
மேன்மையும்‌ அருமையுமான 
வாக்குத்தத்தங்களும்‌ அவைகளினாலே. 
நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது” (பேது 1:4). 


அப்பாற்பட்ட 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆபிரகாமுக்கு 
கொடுக்கிறார்‌. 


வார்த்தைக்கு 


கர்த்தர்‌ 
வாக்குத்தத்தைக்‌ 
ஆபிரகாம்‌ கர்த்தருடைய 
கீழ்ப்படிகிறார்‌. சாராள்‌ ஆபிரகாமுக்கு 
ஒரு குமாரனைப்‌ பெற்றுக்கொடுகிறாள்‌. 
அப்போது. ஆபிரகாம்‌. அந்தக்‌ 
குமாரனுக்கு ஈசாக்கு என்று பேரிடுகிறார்‌. 
ஈசாக்கு என்னும்‌ பெயருக்கு “நகைப்பு” 
என்று பொருள்‌ (ஆதி 21:3) 


ஆபிரகாம்‌ தன்னுடைய குமாரனுக்கு 
ஈசாக்கு என்று பேரிடுவதற்கு ஒரு 
காரணங்கள்‌ உள்ளன. 
கர்த்தரிடத்திலிருந்து ஈசாக்கின்‌ 
ற்றிய வாக்குத்தத்தத்தை 

அவர்‌ 


ஆபிரகாம்‌ 
பிறப்பைப்ப 
பெற்றுக்கொண்டபோது. 

'சந்தோஷத்தினால்‌ களிகூர்ந்தார்‌ 


அப்பொழுது ஆபிரகாம்‌ முகங்குப்புற 
விழுந்து நகைத்து: நூறுவயதானவனுக்குப்‌ 
பிள்ளை பிறக்குமா? தொண்ணூறு 
வயதான சாராள்‌ பிள்ளை பெறுவாளோ? 
என்று தன்‌ இருதயத்திலே சொல்லி 
க்கொண்டார்‌' (ஆதி 17:17). 


சாராள்‌ ஈசாக்கின்‌ 
குறித்த வாக்குத்தத்தத்தைக்‌ 
அவள்‌ அலிசுவாசத்தினால்‌ 
ர்வயதிலே 


என்று 


பிறப்பைக்‌ 
கேட்டபோது, 
நகைத்தாள்‌. 
தன்னுடைய தனக்கு 
பிள்ளை பிறக்கு சாராள்‌ 


சந்தேகப்பட்டாள்‌ 

பிற்காலத்தில்‌ 
பார்த்து நகைத்தார்‌ 
ஈசாக்குக்கு “நகைப்பு 


இஸ்மவேல்‌ ஈசாக்கைப்‌ 
ஒருவேளை 

என்னும்‌ பொருளில்‌ 
இஸ்மவேல்‌ 
நகைத்திருக்கலாம்‌. 
பரியாசம்பண்ணினார்‌. 


சந்ததியில்‌ கர்த்தருடைய 
பிறப்பார்கள்‌. இது 

வாக்குத்தத்தம்‌. எல்லா 
காலங்களிலும்‌ இருக்கிற பரிசுத்தவான்கள்‌, 
இந்த  வாக்குத்தத்தத்தை நினைத்து 
கர்த்தருக்குள்‌ சந்தோஷமாயிருக்கிறார்கள்‌. 
ஆகையினால்‌. ஈசாக்குக்கு 
“நகைப்பு” என்று பொருள்படும்‌. 
பெயர்‌ கொடுக்கப்பட்டிருக்கிறது. 





i= al 
TT 


ஈசாக்கு பிறந்தபோது, சாராள்‌ 
தனக்குள்ளே மிகவும்‌ சந்தோஷப்படுகிறாள்‌. 
கர்த்தரே அவளுக்கு த சந்தோஷத்தைக்‌ 
கொடுத்திருக்கிறார்‌. கர்த்தர்‌ சாராளுக்கு 


கொடுக்கிறார்‌, 
சந்தோஷப்படுவதற்கான 
கொடுக்கிறார்‌. 
“தேவன்‌ 
நகைக்கப்பண்ணினார்‌; 
யாவரும்‌ என்னோடேகூட 
(ஆதி 21:6) என்று சாராள்‌ சொல்லுகிறாள்‌. 


கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்துவின்‌ தாயாராகிய 
மரியாளின்‌. இருதயமும்‌ தேவனுக்குள்‌ 
களிகூர்ந்து. “அப்பொழுது மரியாள்‌: என்‌ 
ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. 
என்‌ ஆலி என்‌ இரட்சகராகிய தேவனில்‌ 
களிகூருகிறது' (லூக்‌ 1:46,47) என்று 
சொன்னாள்‌. 


நம்முடைய 


சந்தோஷம்‌ 
நம்முடைய 
சந்தோஷத்திற்கு கர்த்தரே காரணம்‌ என்று 
நாம்‌ அங்கீகரிக்கவேண்டும்‌. கர்த்தர்‌ நமக்கு 
சந்தோஷத்தைக்‌ கொடுக்கவில்வையென்றால்‌, 
நம்முடைய நகைப்பு மதிமீனருடைய 
நகைப்பாகவே இருக்கும்‌. 


நம்முடைய 
எப்படிப்பட்டதாகயிருந்தாலும்‌, 


நாம்‌ கர்த்தருக்குள்‌ 
சந்தோஷமாயிருக்கும்போது. கர்த்தருடைய 
கிருபையினால்‌, நம்மோடு 
கூடமிருக்கிறவர்களும்‌ 
சந்தோஷமாயிருப்பார்கள்‌. 
சந்தோஷம்‌ மற்றவர்களுக்கும்‌ 
கொடுக்கப்படும்‌. 
சாராள்‌ தன்னுடைய 
சந்தோஷத்தைப்பற்றிர்‌. சொல்லும்போது, 
இதைக்‌ கேட்கிற யாவரும்‌ என்னோடேகூட 
நகைப்பார்கள்‌" என்று ல்‌ 
ஈசாக்கு பிறந்த 
கேள்விப்படுகிற அனைவரும்‌, 
சந்தோஷத்தைப்‌ பகிர்ந்துகொள்வார்கள்‌. 
அவர்களும்‌ சாராளோடுகூட மகிழ்ந்து. 
களிகூருவார்கள்‌. 


டைய 
பகிர்ந்து 


கர்த்தர்‌ அவளிடத்தில்‌ டைய 
இரக்கத்தை  லிளங்கப்பண்ணினாரென்று 
அவளுடைய அயலகத்தாரும்‌ பந்துஜனங்களும்‌ 
கேள்விப்பட்டு, அவளுடனேகூடச்‌ 
சந்தோஷப்பட்டார்கள்‌” (லூக்‌ 1:58). 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆபிரகாம்‌ கர்த்தருடைய வார்த்தைகள்‌ 
அனைத்திற்கும்‌ கீழ்ப்படிகிறார்‌. 
குமாரனாகிய ஈசாக்கு பிறந்த 
நாளிலே, ஆபிரகாம்‌ தனக்குத்‌ தேவன்‌ 
கட்டளையிட்டிருந்தபடி க்குக்‌ 
விருத்தசே தனம்பண்ணுகிறார்‌. 

குமாரனாகிய ஈசாக்கு பிறந்த 
ஆபிரகாம்‌ நூறுவயதாயிருக்கிறார்‌ 
(ஆதி 21:43). 


தனக்கு ஒரு குமாரன்‌ பிறந்தது. 
சாராளுக்கு மிகுந்த ஆச்சரியமாயிருக்கிறது. 
தன்னுடைய சரீரத்தில்‌ நடைபெறுவதற்கு 
வாய்ப்பே இல்லாத ஒரு காரியம்‌ 
சாராளுக்கு நடைபெற்றிருக்கிறது. 
சாராள்‌ ஒரு குமாரனைப்‌ பெறுவாள்‌ 
என்று கர்த்தர்‌ சொன்னபோது, சாராளால்‌ 
கர்த்தருடைய வார்த்தையை நம்பமுடியவில்லை. 
“சாராள்‌ பிள்ளைகளுக்குப்‌ 
பால்கொடுப்பாள்‌ என்று ஆயிரகாழுக்கு. 
எவன்‌ சொல்லுவான்‌? அவருடைய 
முதிர்வயதிலே அவருக்கு ஒரு குமாரனைப்‌ 
" (ஆதி 2:7) என்று 
அலிசுவாசத்தோடும்‌, அதே 
ஆச்சரியத்தோடும்‌. 
கர்த்தருடைய வார்த்தை 
சாராளுக்கு _நிறைவேறியிருக்கிறது. 
ஆகையினால்‌ அவளால்‌ அதை நம்பாமல்‌ 
இருக்க முடியாது. அவளுடைய மாம்ச 
சிந்தையினால்‌ அதை நம்பவும்‌ முடியவில்லை. 
சாராளின்‌ மனதில்‌ ஆச்சரியமுண்டாயிற்று, 


அதுபோலவே கர்த்தர்‌ 
வாக்குத்தத்தங்களை சொல்லும்போது, 
அது நிறைவேறுமா என்று நாம்‌ 
சந்தேகப்படுகிறோம்‌. ஆனாலும்‌ கர்த்தரால்‌. 
கூடாத காரியம்‌ ஒன்றுமில்லை என்பதையும்‌, 
வாக்குத்தத்தங்களெல்லாம்‌ கர்த்தருக்குள்‌ 

- என்றும்‌ 


நமக்கும்‌ சில 


நாம்‌ கர்த்தருடைய உடன்படிக்கையின்‌ 
ஒனங்களாயிருக்கிறோம்‌. சரத 
உடன்படிக்கை 

நம்முடைய 

சுயபராக்கிரமத்திற்கும்‌ சம்பந்தமே இல்லை. 
நாம்‌ நினைப்பதற்கும்‌, a 
எதிர்பார்ப்பதற்கும்‌ மேலாக த்‌ 
நமக்கு பெரிய காரியங்களை செய்கிறார்‌. 





i THE 
TT 


தேவன்‌ தம்முடைய ஒரே 
குமாரனை இந்தப்‌ பூமிக்கு அனுப்பினார்‌. 
நம்முடைய பாவங்களுக்காக தேவன்‌ 
தம்முடைய குமாரனை கல்வாரி சிலுவையிலே 
பலியாக ஒப்புக்கொடுத்தார்‌. கர்த்தருடைய 
பரிசுத்த ஆவியானவர்‌ நம்மைச்‌ 
சுத்திகரிக்கிறார்‌. கர்த்தருடைய தூதர்கள்‌ 
நமக்கு பணிவிடை செய்கிறார்கள்‌. 
இரட்கராகிய இயேசுகிறிஸ்து ம்‌ 
பாவங்களை மன்னிக்கிறார்‌. இ: 
கர்த்தருடைய தெய்வீக 
பிரகாரமாக நடைபெறுகிற 
இவை நமக்கு நடைபெறவேண்டும்‌ என்று 
நம்மால்‌ கர்த்தருக்கு கட்டளை கொடுக்க 
முடியாது. கர்த்தர்‌ தம்முடைய கிருபையினால்‌ 
தம்முடைய வாக்குத்தத்தங்களையும்‌, 
திட்டங்களையும்‌ தம்முடைய சித்தத்தின்‌ 
பிரகாரம்‌ நிறைவேற்றுகிறார்‌. 


ஈசாக்கு 
வளருகிறது. 
குழந்தைப்பருவத்தைப்பற்றி 
வனப்பகுதியில்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. அந்தப்‌ பிள்ளை பால்‌ 
மறக்கிறது. வளர்ந்த பிள்ளைக்கு பால்‌ 
தேவைப்படாது. அதற்கு திடமான போஜனம்‌ 
கொடுக்கவேண்டும்‌. பிள்ளையை பால்‌ 
மறக்கப்பண்ணவேண்டும்‌. 


என்னும்‌ 


“பாலுண்கிறவன்‌ 
குழந்தையாயிருக்கிறபடியினாலே. நீதியின்‌ 
வசனத்தில்‌ பழக்கமில்லாதவனாயிருக்கிறான்‌ 
பலமான ஆகாரமானது நன்மை 
தீமையின்னதென்று பயிற்சியினால்‌ 
பகுத்தறியத்தக்கதாக முயற்சிசெய்யும்‌ 
ஞானேந்திரியங்களையுடையவர்களாகிய 
பூரண வயதுள்ளவர்களுக்கே: 
(எபி 51314) 


தகும்‌" 


ஈசாக்கு 
ஆபிரகாம்‌. 
(ஆதி 21:8). 
ஈசாக்கின்மீது 
ஈசாக்கை 


பால்‌ மறந்த நாளிலே, 

பெரிய விருந்து பண்ணுகிறார்‌ 
கர்த்தருடைய ஆசீர்வாதம்‌ 
தங்கியிருக்கிறது. கர்த்தர்‌ 
பாதுகாப்பாக வளர்க்கிறார்‌. 
ஈசாக்கு பிள்ளையாகமிருந்து, தாய்பால்‌ 
பருகிய காலத்தில்‌, கர்த்தர்‌ ஈசாக்கை 
வியாதிகளுக்கும்‌, தொற்றுநோய்களுக்கும்‌ 
விலக்கி பாதுகாக்கிறார்‌. இவையெல்லாம்‌ 
கர்த்தருடைய தெய்வீக பராமரிப்புக்கள்‌. 
ஆபிரகாம்‌ தேவனுடைய நன்மையை 
நினைவுகூர்ந்து; கர்த்தரைத்‌ துதித்து. 
ஒரு பெரிய விருந்துபண்ணுகிறார்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நீரே என்னைக்‌ கர்ப்பத்திலிருந்து 
எடுத்தவர்‌: என்‌ தாயின்‌ முலைப்பாலை நான்‌ 
உண்கையில்‌ என்னை உம்முடைய 
ல்‌ நம்பிக்கையாயிருக்கப்பண்ணினீர்‌ 


(சங்‌ 22:9,10). 


| "இஸ்ரவேல்‌ இளைஞனாயிருந்தபோது 
நான்‌ அவனை நேசித்தேன்‌: எகிப்திலிருந்து 
என்னுடைய குமாரனை வரவழைத்தேன்‌" 
(ஓசி 111. 


இஸ்மவேல்‌ 
ஆதி 21:9-13 


அதி ௨. 
எகிப்துதேசத்தானாகிய. ஆகார்‌ 
ஆயிரகாமுக்குப்‌ பெற்ற 
குமாரன்‌: பமியாசம்பண்ணுகிறதைச்‌. 
சாரான்‌ கண்டு, 


பின்பு 


ஆதி 2110. ஆபிரகாமை நோக்கி: 
இந்த அடிமைப்பெண்ணையும்‌ அவன்‌ 
மகனையும்‌ புறம்பே தன்ளும்‌; இந்த 
அடிமைப்பெண்ணின்‌ மகன்‌ எண்‌: 
குமாரனாகிய ஈசாக்கோடே. 
சுதந்தரவாவியாயிருப்பதில்லை 
என்றான்‌. 


ஆதி 2121. 

சொல்லப்பட்ட 
ஆபிரகாமுக்கு 
துக்கமாயிருந்தது, 


ஆதி ௮2. அப்பொழுது 
ஆபிரகாமை. நோக்கி: 
பிள்ளையையும்‌, 
அடிமைப்பெண்ணையும்‌ 
சொல்லப்பட்டது. 

துக்கமாயிருக்க 

சசாக்கிடத்தில்‌ உன்‌ சத்ததி விளங்கும்‌. 
ஆதலால்‌ காரான்‌ உனக்குச்‌ 
'சொல்வதெல்லாவற்றையும்‌ கேன்‌. 


காரியம்‌. 


தன்‌ மகனைக்குநித்துச்‌. 
இ, 


தந்தக்‌ 


ஆதி ௮8. அடிமைப்பெண்ணின்‌ 
மகனும்‌ உன்வித்தாயிருக்கிறபடியால்‌, 
அவனையும்‌ ஒரு ஜாதியாகுக்குவேன்‌ 
என்றார்‌. 





i a 
TT 
ஈசாக்கின்‌ மூத்த 


இஸ்மவே: 

சகோதரன்‌. அடிமைப்பெண்ணாகிய ஆகார்‌ 
இஸ்மவேலை ஆபிரகாமுக்கு பெற்றாள்‌. 
இஸ்மவேல்‌ பிறந்தபோதே, சாராள்‌ ஆகாரை 
கடினமாய்‌ நடத்தினாள்‌. வசனத்தில்‌ 
ஆகாரைப்பற்றிச்‌ சொல்லும்போது, “எகிப்து 
தேசத்தாளாகிய ஆகார்‌” (ஆதி 21:9) என்று 
சொல்லப்பட்டிருக்கிறது. 


- ஆபிரகாமின்‌ சந்ததியார்‌ எகிப்து, 
நேசத்திலை நானூறு வருஷங்கள்‌. 
உபத்திரவங்களை அனுபவிப்பார்கள்‌ என்றும்‌, 


அந்த உபத்திரவக்காலம்‌ இப்போது. 
ஆரம்பமாயிற்று என்றும்‌, வேதபண்டிதர்கள்‌ 
விளக்கம்‌ சொல்லுகிறார்கள்‌. 

“அப்பொழுது அவர்‌ ஆபிராமை 
நோக்கி: உன்‌ சந்ததியார்‌ 
தங்களுடையதல்லாத அந்நிய தேசத்திலே. 
பரநேசிகளாயிருந்து, த்தேசத்தாரைச்‌ 
சேவிப்பார்கள்‌ என்றும்‌, 
நானூறு வருஷம்‌ உபத்திரவப்படுவார்கள்‌ 
என்றும்‌, நீ நிச்சயமாய்‌ அறியக்கடவாய்‌" 
(ஆதி 1513) 


இஸ்மவேல்‌ ஈசாக்கைவிட பதினான்கு 
வயதில்‌ 


மூத்தவர்‌. ஆனாலும்‌: 

தன்‌ சகோதரன்‌ ஈசாக்கை 

பரியாசம்பண்ணுகிறார்‌. இரண்டுபேருக்கும்‌ 

ஒரே வயதல்ல. எகிப்துதேசத்தாளாகிய ஆகார்‌ 

ஆமிரசாமுக்கப பெற்ற குமாரன்‌ 

1ாசம்பண்‌ ணுகிறதைச்‌ சாராள்‌ 
காண்கிறாள்‌ (ஆதி 21:9) 


ன்னுடைய மாரன்‌ ஈசாக்கை, 
இஸ்மவேல்‌ ன்‌ க்கத்‌ பார்த்து. 
சாராள்‌ கோபப்படுகிறாள்‌. சாராள்‌ 
ஆபிரகாமை. நோக்கி: இந்த 
அடிமைப்பெண்ணையும்‌ அவள்‌ மகனையும்‌ 
புறம்பேதள்ளும்‌; இந்த அடிமைப்பெண்ணின்‌ 
மகன்‌ என்‌ குமாரனாகிய ஈசாக்கோடே 
சுதந்தரவாளியாயிருப்பதில்லை” (ஆதி 21:0) 
என்று சொல்லுகிறாள்‌. 

சாராள்‌ கோபத்தில்‌. 
ஆனாலும்‌ சாராள்‌ சொன்ன 
புதிய ஏற்பாட்டில்‌. 
சொல்லப்பட்டிருக்கிறது. சாராள்‌ 
தீர்க்கதரிசன ஆவியினால்‌ பேசியதுபோல, 
அவளுடைய வார்த்தைகள்‌ புதிய ஏற்பாட்டில்‌ 
எழுதப்பட்டிருக்கிறது. 


பேசுகிறாள்‌. 
வார்த்தைகள்‌ 
மேற்கோளாக 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அதைக்குறித்து வேதம்‌ என்ன 
சொல்லுகிறது: அடிமையானவளின்‌ மகன்‌ 


சுயாதீனமுள்ளவளுடைய குமாரனோடே 
சுதந்தரவாளியாயிருப்பதில்லை; ஆகையால்‌ 
அடிமையானவளையும்‌, அவளுடைய 
மகணையும்‌ புறம்பே தள்ளு என்று 
சொல்லுகிறது" (கலா 4:30). 
பிரகாமின்‌ 
தங்கியிருந்தாலும்‌, 
சுதந்தரவாளியாயிருக்கமாட்டார்‌. 
இஸ்மவேலைப்பற்றிய வாக்கியம்‌ 
அலிசுவாசிகளுக்கு எச்சரிப்பாய்ச்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. அவிசுவாசிகளும்‌, 
மாய்மாலக்காரரும்‌, துன்மார்க்கரும்‌ 
சபையிலே இருந்தாலும்‌, அவர்கள்‌ 
கர்த்தருடைய ஆசீர்வாதங்களுக்கு 
சுதந்தரவாளிகளாயிருக்கமாட்டார்கள்‌. 


தன்‌ மகன்‌ இஸ்மவேலைக்‌ குறித்துச்‌ 
சொல்லப்பட்ட இந்தக்‌ காரியம்‌ 
ஆபிரகாமுக்கு மிகவும்‌ துக்கமாமிருக்கிறது. 
(ஆதி 2141. இஸ்மவேல்‌ ஈசாக்கை, 
மப்‌ பரியாசம்பண்ணியிருக்கிறார்‌. 
ஈசாக்கைக்‌ குறித்து, 

சொன்ன காரியம்‌ 

ஆபிரகாமுக்கு மிகவும்‌ துக்கமாமிருக்கிறது. 
என்று வேதபண்டிதர்கள்‌ இந்த 
வாக்கியத்திற்கு விளக்கம்‌ சொல்லுகிறார்கள்‌. 
இஸ்மவேலைக்‌ குறித்து, 


சாராள்‌ 


தண்டிக்கப்படவேண்டும்‌ என்று 


உறுதியாகச்‌ சொல்லுகிறாள்‌. 


ண்‌ வீட்டைவிட்டு 
தள்ளவேண்டும்‌ என்றும்‌ 
சாராள்‌ சொல்லுகிறாள்‌. 


ஆபிரகாமின்‌ வீட்டில்‌ 
பிரச்சனை உண்டாயிற்று 


டும்ப 
ஆபிரகாம்‌ 





i= al 
நாறிய 
அப்பொழுது தேவன்‌ ஆபிரகாமை 
நோக்கி: “அந்தப்‌ பிள்ளையையும்‌, உன்‌ 
அடிமைப்பெண்ணையும்‌ குறித்துச்‌ 
சொல்லப்பட்டது உனக்குத்‌ துக்கமாமிருக்க 
வேண்டாம்‌; ஈசாக்கிடத்தில்‌ உன்‌ சந்ததி 
ஆதலால்‌ சாராள்‌ உனக்குச்‌ 
ல்‌ கேள்‌. 
உன்‌ 
அவனையும்‌ 
ஒரு ஜாதியாகுக்குவேன்‌” (ஆதி 21:1213) 
என்று சொல்லுகிறார்‌ 
உடன்படிக்கையின்‌ 
விசேஷித்த ஜனமாயிருப்பார்கள்‌. 
மற்ற ஜாதியாரோடு கலக்காமல்‌, 
வித்தாகயிருப்பார்கள்‌. 
ஜனங்களுக்கும்‌, 
ஜனங்களுக்கும்‌ 


ஆபிரகாமுடைய 
ஜனத்தார்‌ 


உடன்படிக்கைக்குட்படாத 
சம்பந்தமில்லை. ஆகையினால்தான்‌ 
இஸ்மவேலையும்‌, அவளுடைய தாயாராகிய 
ஆகாரையும்‌ புறம்பே தள்ளவேண்டுமென்று 
சாராள்‌ சொல்லுகிறாள்‌. ஆகார்‌ எகிப்து 
நேசத்தாள்‌. அவள்‌ இஸ்ரவேலின்‌ 
காணியாட்சிக்குப்‌ புறம்பானவள்‌. 


இஸ்மவேல்‌ 


பிரகாமின்‌ 
ட்‌ ப்ப 


வெளியேற்றப்படும்போது, 
அவருடைய சந்ததியம்‌ 
அழத்துபோகக்க்டாது 

அடிமைப்பெண்ணின்‌ கனணகவிவ்தும்‌ 


ஜாதியாக்குவதாக 
வாக்குப்பண்ணுகிறார்‌ (ஆதி 2113, 

கர்த்தரே ஜாதியையும்‌ தேசத்தையும்‌ 
உருவாக்குகிறார்‌. அவரே அவற்றை 
ஸ்தாபிக்கிறார்‌. இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ 
அநேகர்‌ தேவனுடைய தெய்வீக 
பராமரிப்புக்களை அதிகமாய்‌ 
அனுபலிக்கிறார்கள்‌. ஆனாலும்‌ அவர்கள்‌ 
கர்த்தருடைய உடன்படிக்கையின்‌ 
ஆசீர்வாதங்களுக்கு 
அந்நியராயிருக்கிறார்கள்‌. 

ஆலிக்குரிய ஆசீர்வாதம்‌ வேறு. 
உலகப்பிரகாரமான ஆசிவகம்‌ 
வேறு. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு 
மாத்திரமே ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள்‌ 
வாக்குப்பண்ணப்பட்டிருக்கிறது. 
உலகப்பிரகாரமான ஆசிர்வாதங்கள்‌ 
ஜனங்களுக்கும்‌ பொதுவானது. 


எல்லா 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


ஆகார்‌ 
ஆதி 2114-21 


ஆதி 21:14. ஆபிரகாம்‌ அதிகாலையில்‌ 
எழுத்து, அப்பத்தையும்‌ ஒரு துருத்தி 
தண்ணீரையும்‌ எடுத்து, ஆகாருடைய 
தோனின்மேல்‌ வைத்துப்‌ 
பின்னையையும்‌ ஒப்புக்கொடுத்து, 
அவனை அனுப்பிவிட்டான்‌; அவன்‌ 
புறப்பட்டுபோய்‌,  பெயர்செயாவின்‌. 
வனாத்தரத்திலே அலைத்து திரித்தான்‌. 


ஆதி 21415. துருத்தியிலிருத்த தண்ணீர்‌ 
செலவழித்தயின்பு, அவன்‌ பின்னையை 
ஒரு செடியின்கீழே விட்டு, 


ஆதி 21:16. பின்னை சாகிறதை நான்‌ 
பார்க்கமாட்டேன்‌ என்று, எதிராக அம்பு 
பாயும்‌ தூரத்திலே போய்‌ உட்கார்ந்து 


சத்தமிட்டு அழுதாள்‌. 


ஆதி 2௮17. தேவன்‌ பின்னையின்‌ 
சத்தத்தைக்‌. கேட்டார்‌; தேவதூதன்‌ 
வானத்திலிருந்து ஆகரைக்‌ 
கூப்பிட்டு: ஆகாரே, உனக்கு என்ன 
சம்பவித்தது, பயப்படாதே, 
பின்னையிருக்கும்‌ இடத்திலே தேவன்‌ 
அவன்‌ சத்தத்தைக்‌ கேட்டார்‌. 


ஆதி 2118. தீ எழுந்து பின்னையை 
எடுத்து அவனை உன்‌ கையினால்‌ 
பிடி த்துக்கொண்டுபோ, அவனைப்‌ 
பெரிய ஜாதியாக்குவேன்‌ என்‌ நார்‌. 


ஆதி 2129. தேவன்‌ அவளுடைய 
கண்களைத்‌ திறந்தார்‌ அப்பொழுது 
அவன்‌ ஒரு தண்ணீர்த்‌ தூரவைக்‌ கண்டு, 
போய்‌, துருத்தியிலே தண்ணீர்‌ நிரப்பி, 
மின்னைக்குக்‌ குடிக்கக்‌ கொடுத்தான்‌. 


ஆதி 20:20. தேவன்‌ யின்னையுடனே 
இருந்தார்‌. அவன்‌ வவர்ந்து 
வனாந்தரத்திலே. குடியிருத்து, 
வில்வித்தையிலே வல்லவனானான்‌. 


அதி ௮௮. 
வனாந்தரத்திலே. 


அவன்‌ பாரான்‌ 
குடியிருக்கையில்‌, 
அவனுடைய தாய்‌ எகிப்து 
தேசத்தானாகிய ஒரு பெண்ணை 
அவனுக்கு விவாகம்பண்ணுவித்தான்‌. 





f= FTE 
WEFT 


அடிமைப்பெண்ணாகிய 
அவளுடைய குமாரன்‌ 
ஆபிரகாமின்‌ 


ஆகாரும்‌, 
இஸ்மவேலும்‌ 
வீட்டிலிருந்து 
'வெளியேற்றப்படுகிறார்கள்‌. சாராள்‌ த 
அடிமைப்பெண்ணையும்‌, அவள்‌ மகனையும்‌ 
புறம்பே தள்ளும்‌” என்று சொன்ன காரியம்‌ 
ஆபிரகாமுக்கு மிகவும்‌ துக்கமாயிருக்கிறது. 
கர்த்தரும்‌ ஆபிரகாமிடம்‌, “சாராள்‌ உனக்கு 
சொல்லுவது எல்லாவற்றையும்‌ கேள்‌" என்று 
சொல்லியிருக்கிறார்‌ 

“ஈசாக்கிடத்தல்‌ உன்‌ சந்ததி 
விளங்கும்‌" என்று கர்த்தர்‌ ஆபிரகாமுக்கு 
சொல்லுகிறார்‌ (ஆதி 2142) - (ரோமர்‌ 9:7; 
கலா 316; எபி 1118) ஆதி 212 ஆவது 
வசனத்தில்‌ கூறப்பட்டிருக்கும்‌ நிகழ்ச்சி 
நடைபெற்று ஐந்து வருஷங்கள்‌ 
ஆதி 124 
கூறப்பட்டிருக்கும்‌ நிகழ்ச்சி 
முப்பது வருஷங்களாயிற்று. 

“துருத்தி” க ாலினால்‌ 
செய்யப்படுகிறது. (மத்‌ எகிப்து 
நேசத்தில்‌ ஸ்திரீகள்‌ சுமைகளைத்‌ தங்கள்‌ 
தோள்களின்மீதும்‌, கக்‌ சுமைகளைத்‌ 
தங்கள்‌ தலைகளின்மீதும்‌ சுமப்பார்கள்‌. 
(ஆதி 2415) 


ஆபிரகாம்‌. 
கட்டளைக்கு 
உடனே 
காலையில்‌ 


தேவனுடைய தெய்வீக 
காலதாமதம்பண்ணாமல்‌ 
கீழ்ப்படிகிறார்‌. ஆபிரகாம்‌. 
% எழுந்து அப்பத்தையும்‌ ஒரு 
துருத்தி தண்ணீரையும்‌ எடுத்து. ஆகாருடைய 
தோளின்மேல்‌ வைத்துப்‌ பிள்ளையையும்‌: 
ஒப்புக்கொடுத்து. அவளை அனுப்பிவிடுகிறார்‌. 


பெயர்செயாவின்‌ தென்‌ பகுதியில்‌ 
நீரூற்றுகள்‌ இருந்ததாகத்‌ தெரியவில்லை. 
அங்கு தரவுகளும்‌ அதிகமில்லை. அந்தத்‌ 
தேசத்தைப்‌ பற்றி நன்றாகத்‌ 
தெரிந்தவர்களால்‌ மட்டுமே துரவுகளின்‌ 
இருப்பிடத்தைக்‌ கண்டுபிடிக்க முடியும்‌. 
அந்நியர்கள்‌ துரவிலுள்ள தண்ணீரைத்‌ திருடி 
விடாதபடி, துரவுகளை மூடி மறைப்பது 
அக்காலத்து வழக்கம்‌. ஆகாரின்‌ சொந்த 
ஜனங்கள்‌ வனாந்தர தேசத்தில்‌ 
இருக்கிறார்கள்‌. ஆகையினால்‌ அவளை 
ஆதரிப்பதற்கு அங்கே ஜனங்கள்‌ இருப்பதாக 
ஆபிரகாம்‌ நினைத்திருக்கலாம்‌. 


ஆகாருக்கும்‌, வனாந்தரத்தைப்பற்றி 
நன்றாகத்‌ தெரியும்‌. ஆயினும்‌, தன்னுடைய 
வருத்தத்தினால்‌ வனாந்தரத்தில்‌ பாதை 
மாறி, அலைந்து திரிகிறாள்‌. (ஆதி 2116). 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மேசியாவின்‌ வம்சவழியை ற்‌ 
வேண்டுமென்பதற்காக 

ஆகாரையும்‌, இஸ்மவேலையும்‌ கப்‌ 

த்‌ ர்‌. மோசேயின்‌ பிரமாணம்‌ 

ற்றப்படுகிறது என்பதை 

(கொரி 35187 


இஸ்மவேல்‌ இங்கு பிள்ளை என்று 
அழைக்கப்பட்டாலும்‌, அவனுக்கு இப்பொழுது 
குறைந்தது 19 வயதாயிருக்க வேண்டும்‌. 
(ஆதி 17:1,25: ஆதி 21:5) 


ஆபிரகாம்‌ காலையில்‌ எழுந்தவுடன்‌. 
தன்னுடைய சொந்த வேலைகள்‌ எதையும்‌ 
பார்க்காமல்‌, கர்த்தர்‌ தனக்கு சொன்ன 
கட்டளைக்கு. உடனே சீ£ழ்ப்படிகிறார்‌. 
ஆபிரகாம்‌ கர்த்தரோாடு விவாதம்பண்ண 
வில்லை. அவர்‌ கர்த்தருடைய கட்டளைக்கு 
அமைதியாக கீழ்ப்படிகிறார்‌. 

அடிமைப்பெண்ணாகிய 
அவளுடைய குமாரனாகிய இஸ்மவேலும்‌. 
ஆபிரகாமின்‌ ப 
வெளியேற்றப்படுகிறார்கள்‌. ஆகார்‌ 
குமாரன்‌ இஸ்மவேலைத்‌ தூங்கக்கொண்டு, 
ஆபிரகாமின்‌ வீட்டைவிட்டு புறப்பட்டுபோய்‌, 
பெயர்செபாவின்‌ வனாந்தரத்திலே அலைந்து 
திரிகிறாள்‌ (ஆதி 2114) 


ஆகாரும்‌, 


பாதை 

அவள்‌ போகவேண்டிய 
பாதையும்‌ அவளுக்கு தெரியவில்லை. ஆகார்‌ 
தன்‌ பிள்ளையைத்‌ தூக்கிக்கொண்டு எங்கே 
போகவேண்டுமென்று, ஆபிரகாம்‌ அவளுக்கு 
சொல்லியிருப்பார்‌. ஆனால்‌ ஆகாரோ 
வனாந்தரத்தில்‌ பாதை தெரியாமல்‌ அலைந்து 
திரிகிறாள்‌. ஆகாரால்‌ தனக்கு 
நியமிக்கப்பட்ட ஸ்தலத்தில்‌ போய்ச்‌ 
சேரமுடியவில்லை. 


காருக்கு வனாந்தரத்தில்‌, 
தெரியவில்லை. 


ஆகார்‌ ஆபிரகாம்‌ வீட்டைவிட்டு 
புறப்பட்டபோது, அவளுக்கு அப்பழம்‌ ஒரு 
துருத்தி தண்ணீரும்‌ 
கொடுக்கப்பட்டது. இஸ்மவேலும்‌ ராறு 
கூடமிருக்கிறான்‌. ஆகார்‌ இஸ்மவேலைத்‌ 
தூக்கிக்கொண்டு பெயர்செபாவின்‌ 
வனாந்தரத்திலே அலைந்து திரிகிறாள்‌. 
அப்போது துருத்தியிலிருந்த தண்ணீர்‌ 
செலவழிந்து போயிற்று. இஸ்மவேலும்‌ 
சரீரத்திலே பலவீனமாயிருக்கிறான்‌. 
ஒருவேளை அவன்‌ வியாதியாயிருப்பதற்கும்‌ 
வாய்ப்புள்ளது. 





f= THE 
TT 


இஸ்மவேல்‌ தன்‌. வியாதியில்‌ 
செத்துப்போவானோ என்னும்‌ பயம்‌ 
ஆகாருக்கு உண்டாயிற்று. இஸ்மவேலுக்கு 
கொடுக்க ஆகாரிடம்‌ மருந்து எதுவுமில்லை. 
துருத்தியில்‌ கொஞ்சம்‌ தண்ணீர்‌ 
மாத்திரமே இருக்கிறது. அந்தத்‌ தண்ணீரும்‌ 
செலவழிந்துபோயிற்று 


துருத்தியிலிருந்த தண்ணீர்‌ 
செலவழிந்தபின்பு, ஆகார்‌ பிள்ளையை ஒரு 
செடியின்கீழே விடுகிறாள்‌. அப்பொழுது 
அவள்‌, "பிள்ளை சாகிறதை நான்‌ 
பார்க்கமாட்டேன்‌" என்று சொல்லி, எதிராக 
அம்பு பாயும்‌ தூரத்திலே போய்‌ உட்கார்ந்து 
சத்தமிட்டு அழுகிறாள்‌ (ஆதி 2141516). 
கார்‌ சத்தமிட்டு 
தேவன்‌ பிள்ளையின்‌ 
கேட்கிறார்‌ (ஆதி 2117). ஆகார்‌ அழும்போது, 
அவள்‌ பிள்ளையாகிய இஸ்மவேலும்‌ சேர்ந்து 
அழுகிறான்‌. ஆகாருக்கு ஆறுதலான 
வார்த்தைகளை சொல்லுவதற்காக கர்த்தர்‌ 
அனுப்புகிறார்‌. 
ஆகார்‌ 


ஆறுதலான 
வார்த்தைகளைப்‌ பெற்றுக்கொள்வது இது 
முதலாவது சம்பவமல்ல. 
அவளை வனாந்தரத்திலே. 
ஆறுதல்‌ செய்திருக்கிறார்‌ 


“அப்பொழுது. என்னைக்‌ 
காண்பவரை நானும்‌ இன்றித்‌ கண்டேன்‌ 
அல்லவா என்று சொல்லி, தன்னோடே 
பேரின கர்த்தருக்கு நீர்‌ என்னைக்‌ காண்கிற 
தேவன்‌ என்று பேரிட்டாள்‌' (ஆதி 16:13) 


பிள்ளையின்‌ சத்தத்தைக்‌ 


தேவன்‌: 

கேட்கிறார்‌ 
ஆகாரைக்‌ கூப்பிட்டு, 
சம்பவித்தது 


டடபின்‌ எங்கே இருந்து 
கூப்பிடுகிறதோ, அங்கே கர்த்தர்‌ அந்தப்‌ 
பிள்ளையின்‌ சத்தத்தைக்‌ கேட்கிறார்‌. அந்தப்‌ 
பிள்ளை இப்போது வனாந்தரத்திலிருக்கிறது. 
நாம்‌ எங்கே இருந்து கர்த்தரைக்‌ 
கூப்பிடுகிறோம்‌ என்பது முக்கியமல்ல. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நாம்‌ எங்கே இருந்தாலும்‌ பரலோகத்திலுள்ள 
தேவனை நோக்கி கூப்பிடவேண்டும்‌. 
அப்போது கர்த்தர்‌ நம்முடைய சத்தத்தையும்‌ 
கேட்பார்‌. 

கர்த்தர்‌ பிள்ளையின்‌ 
கேட்டு, ஆகாரை நோக்கி, “நீ எழுந்து 
பிள்ளையை எடுத்து அவனை உன்‌ 
கையினால்‌ பிடித்துக்கொண்டுபோ, அவனைப்‌ 
பெரிய ஜாதியாக்குவேன்‌"' (ஆதி 2118) 
என்று சொல்லுகிறார்‌. 


இஸ்மவேலைக்‌ குறித்து 
ஏற்கெனவே  வாக்குப்பண்ணியிருக்கிறார்‌. 
கர்த்தர்‌ ஆபிரகாமை நோக்கி, 
“அடிமைப்பெண்ணின்‌ உள்‌ 
வித்தாமிருக்கிறபடியால்‌, அவனையும்‌ 

ஜாதியாக்குவேன்‌" (ஆதி 21:13) என்று 
சொன்னார்‌. தாம்‌ ஏற்கெனவே சொன்ன 


சத்தத்தைக்‌ 


கர்த்தர்‌ 


மகனும்‌ 


இஸ்மவேலைக்குறித்து வாக்குப்பண்‌ ணுகிறார்‌. 
வாக்குத்தத்தம்‌ 
இஸ்மவேலுக்கு கொடுக்கப்படுிறது. 
ஆகையினால்‌ இஸ்மவேல்‌ 
செத்துப்போகாதபடக்கு ஆகார்‌ அவனைப்‌ 
ஸ்ராமரிக்கவேண்டும்‌. அவள்‌ அவனுக்கு, 
ஆதரவான உதவிகளை செய்யவேண்டும்‌. 
தேவன்‌ ஆகாரின்‌ கண்களைத்‌ 
திறக்கிறார்‌. அப்பொழுது அவள்‌ ஒரு 
தண்ணீர்த்‌ துரவைக்‌ காண்கிறாள்‌. ஆகார்‌ 
போய்‌, துருத்திமிலே தண்ணீர்‌ நிரப்பி, 
பிள்ளைக்குக்‌ குடிக்கக்‌ கொடுக்கிறாள்‌ 
(ஆதி 2119). 


கர்த்தருடைய 


கார்‌ 
வனாந்திறதிலே போய்‌ உட்காந்து சத்தட்டு 
அழுதாள்‌. அவளுடைய அழுகைக்கு, 
நியாயமான காரணமுண்டு. ஆகாரைப்‌ 
போலவே கர்த்தருடைய பிள்ளைகளில்‌ 
அநேகர்‌, அநுதினமும்‌ சத்தமிட்டு 
அழுதுகொண்டிருக்கிறார்கள்‌. அவர்களுடைய 

அழுகைக்கும்‌ காரணமுண்டு. ஆனாலும்‌ 
கர்த்தர்‌ தம்முடைய ஜனத்தின்‌ 
அழுகையை, தமது கிருபையினால்‌ 
நிறுத்துகிறார்‌. 





i= FTE 
TT 


கர்த்தர்‌ தம்முடைய 
உடன்படிக்கையினால்‌, 
கண்களைத்‌ திறக்கிறார்‌. 
ஒரு துரவைக்‌ காண்கிறாள்‌. 
விசுவாசிகளாகிய நாம்‌. 
வேதனையிலும்‌ அழுதுகொண்டிருந்தாலும்‌, 
கர்த்தர்‌ நம்முடைய கண்களையும்‌ திறப்பார்‌. 
அப்போது நம்முடைய 
திறக்கப்படுவதையும்‌, 
காயங்களுக்கு 
நம்முடைய 
கிருபையினால்‌  குணப்படுத்தப்படுவதையும்‌. 
நாம்‌ பார்ப்போம்‌. நமக்கு வரும்‌ ஆறுதலை. 
நம்முடைய கண்கள்‌ காணும்‌. 

நான்‌ இவைகளை 
சொன்னதினால்‌ உங்கள்‌ 
நிறைந்திருக்கிறது. 


ஆனாலும்‌ 
உங்களுக்குச்‌ 
இருதயம்‌ துக்கத்தால்‌ 
நான்‌ உங்களுக்கு உண்மையைச்‌ 
சொல்லுகிறேன்‌; நான்‌ போகிறது. 
உங்களுக்குப்‌ பிரயோஜனமாயிருக்கும்‌; நான்‌ 
போகாதிருந்தால்‌, தேற்றரவாளன்‌ 
உங்களிடத்தில்‌ வார்‌; நான்‌ 
போவேனேயாகில்‌ அவரை உங்களிடத்திற்கு 
அனுப்புவேன்‌" (யோவா 16:57). 


இரண்டு குமார்‌ 
இருந்தார்கள்‌. என்று எழுதியிருக்கிறது: 
ஒருவன்‌ அடிமையானவளிடத்தில்‌ பிறந்தவன்‌ 
சுயாதீனமுள்ள வளிடத்தில்‌ 
அடிமையானவளிடத்தில்‌ 

மாம்சத்தின்படி பிறந்தான்‌, 
சுயாதீனமுள்ளவளிடத்தில்‌ பிறந்தவன்‌ 
வாக்குத்தத்தத்தின்படி பிறந்தான்‌. இவைகள்‌ 
ஸ்திரீக 


பிரகாமுக்கு 


ஏற்பாடுகளாம்‌; 
றன்‌ 

அடிமைத்தனத்திற்குள்ளாகப்‌ 
க ப லுகிற்தம அறு ஆகார்‌ என்பவள்‌ 
தானே" (கலா 4:22-24), 


அப்போஸ்தலர்‌ பவுல்‌ இந்த சம்பவத்தை 
ஞான அர்த்தமுள்ளதாக எழுதியிருக்கிறார்‌. 
இயேசுகிறிஸ்துவை கர்த்தராகவம்‌, 
இரட்சகராகவும்‌ 
அவர்கள்‌ 
நியாயப்பிரமாணத்தினால்‌ வரும்‌ நீதியைத்‌ 
தேடுகிறார்கள்‌. யூதர்கள்‌ இயேசுகிறிஸ்துவின்‌ 
வாக்குத்தத்தத்தை நம்பாமல்‌, 
நியாயப்பிரமாணத்தில்‌ சொல்லப்பட்டிருக்கும்‌ 
கட்டளைகளை நம்புகிறார்கள்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நியாயப்பிரமாணத்தினால்‌ வரும்‌ நீதியை 
நம்புகிறவர்கள்‌, உலகத்தையும்‌, 
உலகசந்தோஷத்தையும்‌ விரும்புகிறார்கள்‌. 
ள்‌ கர்த்தருடைய உடன்படிக்கையின்‌ 
வரும்‌ ஆறுதலையும்‌, 
தந்திவாகளிகுப தினால்‌ 
ஆசீர்வாதங்களையும்‌ 


புதக்களித்துவிடுகிறார்கள்‌ 


ன்‌ 
இந்தி 


விசுவாசிக்காத யூதர்களும்‌, 


வனாந்தரத்திலே அலைந்து 
இயேசுகிறிஸ்துவை 
தாகத்தோடும்‌, 
ம்‌, இந்த 
அலைந்து 
திரிந்துகொண்டிருக்கிறார்கள்‌. ஆகார்‌ 
வனாந்தரத்திலே உட்கார்ந்து சத்தமிட்டு 
அழுததுபோல, பன்‌ வம்‌ 
விசுவாசிக்காத யூதர்களும்‌, தங்க 
ஜீவியத்தின்‌ பாதையிலே. 
தெரியாமல்‌, காணாமல்‌ போய்‌, 
சத்தமிட்டு அழுகிறார்கள்‌. 
ஆகார்‌ இப்போது பெயர்செபாவின்‌ 
வனாந்தரத்திலே இருக்கிறாள்‌.  நேவன்‌ 
இஸ்மவேலின்‌ சத்தத்தைக்‌ கேட்கிறார்‌. அவர்‌ 
இஸ்மவேலுடனே இருக்கிறார்‌. இஸ்மவேல்‌ 
வளர்ந்து வனாந்தரத்திலே குடியிருந்து, 
வில்வித்தையிலே. வல்லவனாகிறான்‌. 
(ஆதி 21:20). 


தேவன்‌ பிள்ளையுடனே இருக்கிறார்‌. 
தேவன்‌ ஒருவரோடு இருக்கும்போது 
அவருக்குத்‌ தேவனுடைய ஒத்தாசையும்‌, 
ஆசீர்வாதமும்‌, பாதுகாப்பும்‌, பராமரிப்பும்‌ 

; நியா 642; 


உட்கார்ந்து 


இஸ்மவேல்‌ சரீரப்‌ 
வளருகிறான்‌ (ஆதி 1:8; 
லூக்கா 2:40,52). 


பிரகாரமாக 
லூக்கா 1:80; 


பாசத்த வேதாகமத்தில்‌. தேவன்‌ 
மனுஷரோடிருந்ததற்கு 
எடுத்துக்காட்டுக்கள்‌ உள்ளன. 


விவரம்‌ வருமாறு : 
1. இஸ்மவேல்‌ (ஆதி 21:20) 


2. ஆபிரகாம்‌ (ஆதி 21:22) 


அவற்றின்‌ 


3. யாக்கோபு (ஆதி 285,20) 
4. யோசேப்பு (ஆதி 39:2,21; அப்‌ 7:9) 





i= FTE 
யாய 


5. மோசஸ்‌ (யோசு 1:5) 

6. யோசுவா (யோசு 1:59) 

7. சாமுவேல்‌ சாமு 3:19) 

8. தாவீது (சோமு 5:10; 1நாளா 17:2) 


9. சாலொமோன்‌ 
2நாளா 1:1) 


10. எரேமியா (எரே 2031) 
11. இயேசு (யோவான்‌ 3:2; அப்‌ 10:38) 
12. பவுல்‌ (2தீமோ 4:17). 


பரிசுத்த வேதாகமத்தில்‌ வனாந்தரம்‌ 
என்னும்‌ வார்த்தை 305 தடவைகள்‌ 
பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இது 
பாலைவனமல்ல. இது பயிர்‌ செய்யப்படாத 
பூமி. இங்கு இடமாக ம 
பசுமையான 

புல்பூண்டுகளும்‌ 

கால்நடைக்குத்‌ தீவனமாக இருக்கும்‌. இங்கு 
ஜனங்கள்‌ குடியிருப்பார்கள்‌. 
வனாந்தரத்தில்‌ ட யிருப்பம்‌, 
பட்டணங்களும்‌ கட்டப்பட்டிருக்கும்‌. 
(ஏசா 14:17; ஏசா 40:3; ஏசா 42:11: மத்‌ 34; 
மத்‌ 15:33; அப்‌ 7:30; வெளி 12:6). 


நாளா 28:20: 


இஸ்மவேல்‌ பாரான்‌ “வனாந்தரத்திலே 
குடியிருக்கையில்‌, அவனுபை 
எகிப்து நேசத்தாளாகிய 
அவனுக்கு விவாகம்பண்ணுவிக்கிறாள்‌. 
(ஆதி 21:2). பாரான்‌ வனாந்தரம்‌ 
காட்டு மிருகங்கள்‌ நிறைந்த பூமி. 
மிருகங்களை வேட்டையாடுகிறவர்களும்‌ 
முரட்டுகுணமுள்ளவர்களும்‌ இப்படிப்பட்ட 
வனாந்தரத்தில்‌ தங்கியிருப்பார்கள்‌. 
“இஸ்மவேல்‌ துஷ்டமனுஷனாயிருப்பான்‌;: 
கை எல்லாருக்கும்‌ 
எல்லாருடைய கையும்‌ 
விரோதமாகவும்‌ இருக்கும்‌: 
தன்‌ சகோதரர்‌ எல்லாருக்கும்‌. 
எதிராகக்‌ இங்தக (ஆதி 1642) 
என்று கர்த்தர்‌ சொன்னார்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இஸ்மவேல்‌ துஷ்டனாகயிருந்தாலும்‌, 
அவன்‌ வனாந்தரத்திலே சஞ்சரித்தாலும்‌, 
கர்த்தருடைய பரிசுத்த பிரசன்னம்‌ அவனோடு 
கூடமிருக்கிறது. “தேவன்‌ பிள்ளையுடனே 
இருந்தார்‌” என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 
கர்த்தர்‌. இஸ்மவேலுக்கு சொல்லப்பட்ட 
உடன்படிக்கையை காத்துக்கொள்கிறார்‌. 
அவர்‌ இஸ்மவேலை ஒரு பெரிய ஜாதியாக்க 
சித்தமுள்ளவராயிருக்கிறார்‌. 

இஸ்மவேல்‌ வில்வித்தையிலே 
வல்லவனாயிருக்கிறான்‌. காட்டு மிருகங்களை 
வேட்டையாடுவது அவனுடைய தொழில்‌. 
அவன்‌ ஒரு துஷ்டமனிதன்‌. இஸ்மவேல்‌ 
முரட்டு சுபாவமுள்ளவன்‌. இஸ்மவேலுக்கு 
திருமணம்‌ பண்ணுகிற வயது வருகிறது. 


எகிப்து தேசத்தாளாகிய ஆகார்‌ 
இஸ்மவேலோடு கூடயிருக்கிறாள்‌. அவள்‌ 
தன்னுடைய தாயாரின்‌ விலே 
இஸ்மவேலுக்கு பெண்‌ பார்க்கிறாள்‌. ஆகார்‌ 
எகிப்து தேசத்தாளாகிய ஒரு பெண்ணை, 
இஸ்மவேறுக்கு பஸ்‌ 
வைக்கிறாள்‌. 

ஸ்மவேல்‌ 
வ்கவளாயிகுக்தான்‌ 
மிருகங்களை 
வேட்டையாடக்கூடியவன்‌. 
தன்னுடைய வாழ்க்கைத்‌ துணையை, 
தன்னால்‌ குறிபார்த்து தெரிந்தெடுக்க 
முடியாது என்று நினைத்து, அவன்‌ 
தன்னுடைய தாயாரை தனக்காக பெண்‌ 
பார்க்குமாறு சொல்லியிருந்திருக்கலாம்‌. 
ஆகார்‌ இஸ்மவேலுக்கு எகிப்து தேசத்திலே 
பெண்‌ பார்க்கிறாள்‌. இஸ்மவேலும்‌ தன்‌ 
தாயார்‌ சொன்ன எகிப்து தேசத்து, 
பெண்ணை விவாகம்பண்ணுகிறான்‌. 


பரிசுத்தவேதாகமத்தில்‌ 
வில்வித்தையில்‌: வல்லவர்களுக்கு 
எடுத்துக்காட்டுக்கள்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
அவர்களைப்பற்றிய விவரம்‌ வருமாறு : 

1. இஸ்மவேல்‌ (ஆதி 21:20) 

2. ஏசா (ஆதி 27:3) 


யோனத்தான்‌ சாமு 20:20,36-37 ; 
சோமு 1:185-22) 


தாவீது (2சாமு 22:35; சங்‌ 18:34) 


5. சீரியர்கள்‌ (1இராஜா 22:34) 





i FTE 

TT 
6. யெகூ (2இராஜா 9:24) 

7. யோவாஸ்‌ (2ராஜா 13:15-17) 

8. பெலிஸ்தர்கள்‌ 

நாளா 10;3) 

9. இஸ்ரவேலர்கள்‌ 

நாளா 518; [நாளா 


நோளா 14:8; தோளா 
2நாளா 26:14; நெகே. 4:13) 


சாமு 


(சோமு 


17:7; 


10. ஊலாமின்‌ குமாரன்‌ (நாளா 8:40). 

ரி. யோபு (யோபு 29:20) 

12. மேதியரும்‌, பெர்சியரும்‌ (ஏசா 1317-18) 
13. கேதேரின்‌ ஜனங்கள்‌ (ஏசா 2117) 


14. லீதியரும்‌, மற்றவர்களும்‌ (ஏசா 6629; 
எரே 6:23; எரே 463; எரே 49:35) 


பாரான்‌ சீனாய்‌ மலைக்கு வடக்கில்‌ 
உள்ளது. இது மலையையும்‌, 
வனாந்தரத்தையும்‌ குறிக்கும்‌ பெயர்‌ 
(ஆதி 21:21; எண்‌ 10:12; எண்‌ 12:16; 
ண்‌ 13:326; உபா 11; உபா 33:2; 
(இராஜா 118: ஆப 3:3) 


ஆகார்‌ எகிப்து தேசத்தைச்‌ சேர்ந்தவள்‌. 
பார்வோன்‌ அவளைச்‌  சாராளுக்குக்‌. 
கொடுத்தான்‌. (ஆதி 12:16-20 ஆதி 16:3). 
இவ்வாறாக இஸ்மவேல்‌ எகிப்தின்‌ 
சந்ததியில்‌ வருகிறான்‌. 


அபிமெலேக்கும்‌ ஆபிரகாமும்‌ 
ஆதி 21:22-92. 


அதி 2:2௨. 
அபிமெலேக்கும்‌ அவன்‌ 
சேனாபதியாகிய யிகோலும்‌ 
ஆபிரகாமை நோக்கி: தீ செய்கிற 
காரியங்கன்‌ எல்லாவற்றிலும்‌ தேவன்‌ 
உன்னுடனே இருக்கிறார்‌. 


அக்காலத்தில்‌ 


ஆதி 21:28. ஆகையால்‌, தீ எனக்காவது, 
என்‌ குமாரனுக்காவது, என்‌ 
பேரனுக்காவது வஞ்சனை செய்யாமல்‌, 
நான்‌ உனக்குச்‌ செய்த தயவின்‌ படியே, 
நீ எனக்கும்‌, தீ தங்கியிருக்கிற இந்தக்‌ 
தேசத்திற்கும்‌, தயவுசெய்வேன்‌ 
என்று இங்கே தேவன்‌ பேரில்‌ 
எனக்கு ஆணையிட்டுக்கொடு என்றான்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆதி ௮:24. அதற்கு ஆபிரகாம்‌: 
நான்‌ ஆணையிட்டுக்கொடுக்கிறேன்‌ 
என்றான்‌. 


ஆதி ௮. 
அபிமெலேக்குடைய 
கைவசப்படுத்திக்கொண்ட 
துரவின்‌திமித்தம்‌ ஆபிரகாம்‌. 
அபிமெலேக்கைக்‌ கடித்துகொண்டான்‌. 


ஆனாதும்‌, 
வேலைக்காரர்‌ 


ஆதி 21:26. அதற்கு அபிமெலேக்கு: 

காரியத்தைக்‌ செய்தவன்‌ 

என்று எனக்குத்‌ 

நீயும்‌ எனக்கு. 

அறிவிக்கவில்லை; இன்று நான்‌ அதைக்‌ 

கேட்டதேயன்றி, இதற்குமுன்‌ அதை 

நான்‌. கேன்விப்பட்டதே இல்லை 
என்றான்‌. 


ஆதி 21:27. அப்பொழுது ஆபிரகாம்‌ 
ஆடுமாடுகளைக்‌: கொண்டுவந்து 
அபிமெலேக்குக்குக்‌. கொடுத்தான்‌; 
அவர்கள்‌ இருவரும்‌ உடன்படிக்கை 
பண்ணிக்கொண்டார்கள்‌. 


ஆதி 2129. ஆபிரகாம்‌ 
பெண்ணாட்டுக்குட்டிகளைத்‌ 
நிறுத்தினான்‌. 


ஏ 
தனியே 


ஆதி 21:29. அப்பொது அபிமெலேக்கு 


ஆபிரகாமை நீ தனியே 
நிறுத்தின இந்த ஏழு 
பெண்ணாட்டுக்குட்டி.கன்‌' என்னத தித்த 
என்று கேட்டான்‌. 


நோ. 


ஆதி 21:90. அதற்கு அவன்‌: நாண்‌. 
இந்தத்‌ துரவு தோண்டினதைக்குறித்து, 
தீர்‌ காட்சியாக இந்த ஏழு 
பெண்ணாட்டுக்குட்டிகளை என்‌ கையில்‌ 
வாங்கிக்கொன்னவேண்டும்‌ என்றான்‌. 


ஆதி 21:81. அவர்கள்‌ இருவரும்‌ 


அவ்விடத்தில்‌ ஆணையிட்டுக்‌ 
கொண்டபடியால்‌, அத்த இடம்‌ 
பெயெர்செபா என்னப்பட்டது. 


அதி 21:92. அவர்கள்‌ 
பெயர்செயாவிலே உடன்படிக்கை 
'பண்ணிக்கொண்டயின்‌ அபிமெலேக்கும்‌, 
அவன்‌ சேனாபதியாகிய பிகோலும்‌ 
எழுத்து பெலிஸ்தருடைய 
தேசத்திற்குத்‌ திரும்பிப்போனார்கன்‌. 





i THE 
யாய 


அபிமெலேக்குக்கும்‌ ஆபிரகாமுக்கும்‌ 
இடையே ஏற்படுகிற உடன்படிக்கையைப்பற்றி 
இந்த வசனப்பகுதியில்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
அபிமெலேக்கு இஸ்ரவேலின்‌ 
காணியாட்சிக்குப்‌ புறம்பானவன்‌. ஆனாலும்‌ 
ஆபிரகாம்‌. அவனோடு உடன்படிக்கை 
பண்ணிக்கொள்கிறார்‌. 
தங்களோடு 

பண்ணுமாறு, அபிமெலேக்கும்‌ அவனுடைய 
சேனாபதியும்‌ ஆபிரகாமிடத்தில்‌ 
கேட்கிறார்கள்‌. 


உடன்படிக்கை 


ட்‌ அபிமெலேக்கும்‌. 

அவன்‌ சேனாபதியாகிய  பிகோலும்‌: 

ஆபிரகாமை நோக்கி: “நீ செய்கிற 

எல்லாவற்றிலும்‌ 

உன்னுடனே இருக்கிறார்‌. 

நீ எனக்காவது. என்‌ 

குமாரனுக்காவது. என்‌ பேரனுக்காவது 

வஞ்சனை செய்யாமல்‌, நான்‌ உனக்குச்‌ 

செய்த தயவின்படியே, நீ எனக்கும்‌, நீ 

தங்கியிருக்கிறு இந்தக்‌ தேசத்திற்கும்‌, 

தயவுசெய்வேன்‌ என்று இங்கே தேவன்‌ பேரில்‌ 

எனக்கு ஆணையிட்டுக்கொடு" (ஆதி 
21:2122) என்று சொல்லுகிறார்கள்‌. 


மெய்யாகவே ஆபிரகாமோடு 
அதை. புறஜாதியாரும்‌ 
கர்த்தர்‌ 
யாரோடு கூடமிருக்கிறாரோ, அவர்களோடு 
நாமும்‌ ஐக்கியமாயிருக்கவேண்டும்‌. 
கர்த்தருடைய மிசுத்தவான்‌௧ளோடு 
ஐக்கியமாயிருப்பது நமக்கு 
ஆசீர்வாதமாயிருக்கும்‌. 


பிரகாமுடைய 
அபியெலைக்கைக்‌ கவரவில்லை. 
ஆதி 2017-8 ஆகிய வசனங்களில்‌ 
ஆபிரகாமின்‌ நெபத்திற்குப்‌ பதில்‌ கிடைத்த 
அற்புத நிகழ்ச்சி  கூறப்பட்டிருக்கிறது. 
இதனால்‌ அபிமெலேக்கு ஆபிரகாமைப்‌ 
புகழ்ந்து கூறுகிறான்‌. இந்த அற்புதத்தினால்‌ 

ஆசீர்வதிக்கப்படுகிறான்‌ 

ஆதி 30:27-34; 


அக்காலத்தில்‌ 


தேவஸ்‌ 
கூடமிருக்கிறார்‌. 
அறிந்திருக்கிறார்கள்‌. 


ஐசுவரியம்‌ 


ஆதி 39:2-6 21-23) 


கர்த்தர்‌ ஆபிரகாமோடு, 
கூடயிருப்பதினால்‌, அபிமெலேக்கு 
அவரோடுகூட உடன்படிக்கை செய்து, 
கொள்ள விரும்புகிறான்‌. தேவனோடு 
ஐக்கியமாயிருக்கிறவர்களோடு, நாமும்‌ 
ஐக்கியமாயிருக்கவேண்டும்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நீங்களும்‌ எங்களோடே 
ஐக்கியமுள்ளவர்களாகும்படி, நாங்கள்‌ 
கண்டும்‌ கேட்டும்‌ இருக்கிறதை உங்களுக்கும்‌ 
அறிவிக்கிறோம்‌: எங்களுடைய ஐக்கியம்‌ 
பிதாவோடும்‌ அவருடைய குமாரனாகிய 
இயேசுகிறிஸ்துவோடும்‌ இருக்கிறது" 
யோவா 1:3). 


தன்னோடு செய்து 
உடன்படிக்கை, தன்னுடைய 
சந்ததி பரம்பரையாக தொடரவேண்டும்‌ 
என்று அபிமெலேக்கு விரும்புகிறான்‌. 
நீ எனக்காவது, என்‌ குமாரனுக்காவது, என்‌ 
பேனுக்காவது வஞ்சனை செய்யக்கூடாது” 
என்று அபிமெலேக்கு ஆபிரகாமிடம்‌ 
கேட்டுக்கொள்கிறான்‌. 


ஆபிரகாம்‌. 
கொள்ளும்‌ 


ஆபிரகாமும்‌ அபிமெலேக்கோடு 
உடன்படிக்கை பண்ண ஆயத்தமாயிருக்கிறார்‌. 
“நான்‌ ஆணையிட்டுக்கொடுக்கிறேன்‌” 
(ஆதி 21:24) என்று ஆபிரகாம்‌. 
அபிமெலேக்கோடு சொல்லுகிறார்‌. 
அபிமெலேக்கு கர்த்தருக்கு பயந்தவன்‌. 
அவன்‌ தன்னுடைய மனச்சாட்சியின்‌ 
சத்தத்திற்கு கீழ்ப்படிகிறவன்‌. அபிமெலேக்கு 
ஜாதிகள்‌ மத்தியிலே மதிப்பும்‌, மரியாதையும்‌, 
கனமும்‌ கண்ணியமும்‌ மிகுந்தவன்‌. 


ஆபிரகாம்‌. அபிமெலேக்கோடு 
உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள 
விரும்பினாலும்‌. அவர்கள்‌ இருவருக்கும்‌ 
ளப்‌ த்‌ 

பிரச்சனை  ஏற்டட்டிருக்கிறது. 
பிரச்சனை ஆபிரகாமின்‌ 
வேதனைப்படுத்துகிறது. 

தன்னுடைய வேதனையை 
அடக்கிக்கொள்ளாமல்‌, 


கைவசப்படுத்திக்கொண்ட 
துரவின்நிமித்தம்‌ ஆபிரகாம்‌ அபிமெலேக்கைக்‌ 
கடிந்துகொள்கிறார்‌ (ஆதி 21:25). 


பண்ணும்போது. தங்களுக்குள்ளே 
வேறுபாடு எதுவும்‌ இருக்கக்கூடாது 
எதிர்பார்க்கிறார்‌. இதற்காக 
அபிமெலேக்குடைய வேலைக்காரர்‌ செய்த 
தப்பிதத்தை, அவனுக்கு எடுத்து 
சொல்லி அவனைக்‌ கடிந்துகொள்கிறார்‌. 





i FTE 
TT 
ஆபிரகாம்‌ சொல்லுகிற குற்றச்சாட்டை 


தெரியாது. 

தெரியாமலேயே அவனுடைய வேலைக்காரர்‌, 
அந்தத்‌ துவை 
கைவசப்படுத்திக்கொண்டார்கள்‌. 
அபிமெலேக்கு தன்னிடத்தில்‌ குற்றம்‌ 
இல்லை என்பதை ஆடபிரகாமுக்குத்‌ 
'தெளிவுபடுத்துகிறான்‌. 


அபிமெலேக்கு ஆபிரகாமை நோக்கி, 
“இந்த காரியத்தைச்‌ செய்தவன்‌ 
இன்னான்‌ என்று எனக்குத்‌ தெரியாது, நீயும்‌ 
எனக்கு வில ்‌ 

அதைக்‌ 

அதை நான்‌ ள்ல ட்டதே இல்லை" 
(ஆதி 21:25). என்று சொல்லுகிறான்‌. 


பிரகாமும்‌ 

தங்களுக்கு இடையே 

வேறுபாடுகளையும்‌, 
பேசித்தீர்த்துக்கொள்கிறார்கள்‌. அதன்‌ பின்பு 

அவர்கள்‌ இருவரும்‌ உடன்படிக்கை 

பண்ணிக்கொள்கிறார்கள்‌. 


ஆபிரகாம்‌ 
கொண்டுவந்து, 


அப்பொழுது 
ஆடுமாடுகளைக்‌ 
அபிமெலேக்குக்குக்‌ கொடுக்கிறார்‌. ஆபிரகாம்‌ 
எழு பெண்ணாட்டுக்குட்டிகளைத்‌ தனியே 
நிறுத்துகிறார்‌ (ஆதி 21:27,28). 


ஆபிரகாம்‌ இந்தப்‌ 
பெண்ணாட்டுக்குட்டிகளை ஏன்‌ தனியே 
நிறுத்துகிறார்‌ என்று அபிபெகேக்கக்குக்‌ 
தெரியவில்லை. அவர்கள்‌ இருவரு! 
உடன்படிக்கை பண்ணிக்கொள்ளும்போது. 
ஆடுமாடுகள்‌, பெண்ணாட்டுக்குட்டிகள்‌ 
ஆகியவற்றை அன்பளிப்பாக. 
கொடுக்கும்போது. அவர்கள்‌ பண்ணுகிற 
உடன்படிக்கை இன்னும்‌ அதிகமாக. 
உறுதிப்படும்‌. அவர்களுடைய சிநேகழும்‌ 
அன்பும்‌ அதிகரிக்கும்‌. 

அப்பொழுது அபிமெலேக்கு 
ஆபிரகாமை. நோக்கி: நீ தனியே நிறுத்தின 
இந்த எழு பெண்ணாட்டுக்குட்டிகள்‌ 
என்னத்திற்கு" என்று கேட்கிறான்‌. அதற்கு 
ஆபிரகாம்‌ “நான்‌ த்‌ 
தோண்டினதைக்குறித்து, 
இந்த ஏழு பெண்ணாட்டுக்குட்டிகளை என்‌ 
கையில்‌ வாங்கிக்கொள்‌ எவேண்டும்‌" 
(ஆதி 21:29,30) என்று அபிமெலேக்குக்கு 
சொல்லுகிறார்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அபிமெலேக்கும்‌. 
பண்ணிக்கொள்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ அந்த ஸ்தலத்திற்கு புதிய 
பெயரைக்‌ கொடுத்து, தங்களுடைய 
உடன்டிபடிக்கையை உறுதிபண்ணிக்‌ 
கொள்கிறார்கள்‌. அவர்கள்‌ இருவரும்‌ 
அவ்விடத்தில்‌: ஆணையிட்டுக்‌ 
கொண்டபடியால்‌, அந்த இடம்‌ பெயெர்செபா 
என்னப்படுகிறது (ஆதி 21:31) 


அவர்கள்‌ 
உடன்படிக்கை 


ஆபிரகாமும்‌ 
உடன்படிக்கை 


பெயர்செபாவிலே 
பண்ணிக்கொண்டபின்‌ 
அவன்‌ சேனாபதியாகிய 
எழுந்து பெலிஸ்தருடைய 
திரும்பிப்போகிறார்கள்‌ 
(ஆதி 21:32). 
பரிசுத்த வேதாகமத்தில்‌ மனுஷர்கள்‌ 


உடன்படிக்கை பண்ணிக்கொண்ட பல. 
சம்பவங்களைப்பற்றிச்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 


அவற்றின்‌ விவரம்‌ வருமாறு : 


1. அபிமெலேக்கோடு 
(ஆதி 21:27-34) 


2. அபிமெலேக்கோடு 
(ஆதி 2626-31) 


3. தேவனோடு யாக்கோபு, (ஆதி 28:20) 


ஆபிரகாம்‌. 


ஈசாக்கு 


4. லாபானோடு 
(ஆதி 31:44-45) 


யாக்கோபு 


5. கிரியோனியரோடு 
(யோசு 915) 


யோசுவா 


6. இஸ்ரவேலோடு 
(யோசு 24:25-28) 


யோசுவா 


7. தாவீதோடு யோனத்தான்‌. (சாமு 18:3; 
சாமு 20:81642; (சாமு 2348; 
2சாமு 21:7) 


8. அப்னேரோடு 
சோமு 312-21) 


9. இஸ்ரவேலோடு தாவீது. 
நாளா 11:3) 


தாவீது. 
(சோமு 5:3; 


10. ஈராமோடு 
இராஜா 512) 


ரி. பெனாதாத்தோடு 
இராஜா 1519-20) 


சாலொமோன்‌. 


ஆசா. 





i FTE 
TT 
12. யூதாவோடு ஆசா. (நாளா 15:12) 


பெனாதாத்தோடு 
இராஜா 20:34) 


யூதாவோடு 
(2இராஜா 11:47), 


யூதாவோடு யோசியா (2இராஜா 23:3) 


ஆகாய்‌. 


யோய்தா 


தேவனோடு ஆசா (நோளா 158-15) 


தேவனோடு 
(நாளா 29:10) 


எசேக்கியா 
இஸ்ரவேலோடு எஸ்றா (எஸ்றா 10:3; 
நெகே 10:29) 

19. யூதாவோடு சிதேக்கியா (எரே 34:8) 


20. யூதாவோடு 
(எசே 1713) 


21. அசீரியரோடு இஸ்ரவேல்‌. (ஓசி 12:1) 
22, பரிசேயரோடு யூதாஸ்‌. (மத்‌ 26:15) 


நேபுகாத்நேச்சார்‌ 


பெயெர்செபா 
ஆதி 21:83,34 


ஆதி 21:38. ஆபிரகாம்‌ 
பெயெர்செயாவிலே ஒரு தோப்பை 
உண்டாக்கி, சுதாகாலமுமுன்ன 
தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை 
அவ்விடத்தில்‌ தொழுது கொண்டான்‌. 


ஆதி. அக்‌ ஆபிரகாம்‌. 
பெலிஸ்தருடைய தேசத்தில்‌ அநேகநான்‌ 

தங்கியிருந்தான்‌. 
ஆபிரகாம்‌ என்னும்‌ எபிரெய 
சசஞ்சாரி” என்றும்‌ 
பொருள்‌ உள்ளது. ஆபிரகாம்‌ 
பெயருக்கேற்ற பிரகாரம்‌, 
ட ஒவ்வொரு 
பிரயாணம்பண்ணிக்‌ 
அவர்‌ தேசாந்திரியாக 

சுற்றி அலைகிறார்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பெயர்செயா என்னும்‌ பெயருக்கு 
'ஏழு மடங்கு ஆணையின்‌ துரவு” என்று 
பொருள்‌. ஆபிரகாம்‌ ஆணையிட்ட போது, 
எழு பெண்ணாடுகள்‌ அவருடைய 
ஆணைக்குச்‌ சாட்சியாக இருந்தது. 
(ஆதி 2128-30). பெயர்செபா கானானுடைய 
தென்‌ எல்லையின்‌ அருகில்‌ உள்ளது. 
(ஆதி 26: 31-33; யோசு 15:28; நியா 201; 
சோழு 17:11; 1இராஜா 4:25). 


ஆபிரகாம்‌ பெயெர்செபாவிலே ஒரு 
தோப்பை உண்டாக்கி, சதாகாலமுமுள்ள 
தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை 
அல்விடத்தில்‌ தொழுது கொள்கிறார்‌ 
(ஆதி 21:33) 


. இயேசகிறிஸ்துவும்‌ , செத்சமனே 
தோட்டத்தில்‌ ஜெபம்பண்ணினார்‌. இந்தத்‌ 
நோட்டம்‌. ஒரு பர்வதத்தின்‌ மேல்‌ 
அமைந்திருக்கிறது. நாம்‌ கர்த்தரை நோக்கிக்‌ 
கூப்பிடும்போது. அவ்‌ சதாகாவழழுள்ள 
தேவனாகிய கர்‌ என்பதை 
தினைவாலேண்டும்‌ கர்த்தர்‌ இந்த உலகம்‌ 
தோன்றுவதற்கு முன்னமே இருந்தவர்‌. 
இப்போதும்‌ இருக்கிறவர்‌. இனிமேலும்‌ 
என்றென்றைக்கும்‌ இருக்கப்போகிறவர்‌. 


கடையாந்தரங்களைச்‌ 
கர்த்தராகிய அநாதி 
சோர்ந்துபோவதுமில்லை, 


: இதை நீ 
இதை  நீகேட்டதில்லையோ?' 
புத்தி ஆராய்ந்துமுடியாதது"' 

(ஏசா 40:28) 


“சதாகாலமுமுள்ள தேவனாகிய 

என்பதற்கான எபிரெய வார்த்தை 
“எல்‌-ஓலாம்‌" என்பதாகும்‌. ஒலாம்‌ என்பதற்கு 
முடிவற்றவர்‌, நித்தியமானவர்‌ என்று பொருள்‌, 
கர்த்தர்‌ கிருபையில்‌ முடிவற்றவர்‌. 


பிரகாம்‌ 


பெலிஸ்தர்‌ 

வந்தவர்கள்‌. 
(ஆதி 10:613-14). வத்‌ ஒல ன்‌ 
விரோதிகள்‌.  பெலிஸ்தலர்‌ கானானை 
ஜெயித்ததிலிருந்து, பாபிலோனின்‌ 
ப்‌ வரையிலும்‌ அவர்கள்‌ 
விரோதமாகவே 





i THE 
TT 


ஆபிரகாம்‌ தன்னுடைய குமாரன்‌ 
ஈசாக்கை தகனபலியாக பலியிடப்போகும்‌ 
சம்பவம்‌ இந்த அதிகாரத்தில்‌ 
எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர்‌ ஆபிரகாமிடம்‌, 
ஈசாக்கை தகனபலியாக  பலியிடுமாறு. 
சொல்லுகிறார்‌ (ஆதி 22,2). ஆபிரகாம்‌. 
கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிகிறார்‌ 
(ஆதி 22:340). 


கர்த்தருடைய 
விநோதமாயிருக்கிறது. 
கீழ்ப்படிதலும்‌ விநோதமாயிருக்கிறது. 

பிரகாம்‌ ஈசாக்கை தகனபலியாக 
பலியிடப்போகும்போது, கர்த்தருடைய தூதன்‌ 

பிரகாமைத்‌ தடைபண்ணுகிறார்‌ 
(ஆதி 22:1,12). த௲னபலியாக பலியிடுவதற்கு 
ஒரு ஆட்டுக்கடா கொடுக்கப்படுகிறது (ஆதி 
221374) 


கட்டளையும்‌ 
ஆபிரகாமின்‌ 


கர்த்தருடைய தூதனானவர்‌ 
ஆபிரகாமோடு உடன்படிக்கையை 
மறுபடியுமாய்ப்‌ புதுப்பிக்கிறார்‌ 
(ஆதி 2215-19). ஆபிரகாமுடைய 
உறவினர்களில்‌ சிலரைப்பற்றிய விவரம்‌ 
(ஆதி 22:20-24). 


ஆபிரகாமுக்கு சோதனை 
ஆதி 221,2 


ஆதி ஐ. இந்தக்‌ காரியங்கள்‌ 
நடந்தபின்பு, தேவன்‌ ஆபிரகாமைச்‌: 
சோதித்தார்‌; எப்படியெனில்‌, அவர்‌ 
அவணை நோக்கி: ஆபிரகாமே என்றார்‌; 
அவன்‌: இதோ அடியேன்‌ என்றான்‌. 


ஆதி 222. அப்பொழுது அவள்‌: 
உன்‌ புத்திரனும்‌ உன்‌ ஏகசுதனும்‌. 
உன்‌ நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை 
தீ இப்பொழுது அழைத்துக்கொண்டு, 
மோரியா தேசத்துக்குப்‌ போய்‌, அங்கே. 
நான்‌ உனக்குக்‌ குறிக்கும்‌ மலைகள்‌ 
ஒன்றின்மேல்‌ அவனைத்‌ தகனபலியாகப்‌ 
யலியிடு என்றார்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


தேவன்‌ ஆபிரகாமுடைய 
ன ரு சோதிக்கிறார்‌. ஆபிரகாம்‌ 
தன்‌ சொந்த தகப்பனைவிட, தேவனை 
அதிகமாய்‌ நேசித்தார்‌. அவர்‌ 
சொந்த குமாரனைவிட, 
அதிகமாய்‌ நேசிக்கிறாரா என்று 
சோதித்தறிய விரும்புகிறார்‌. 


ஆபிரகாமின்‌ 
இப்போதுதான்‌ 
குறைந்திருக்கிறது. 
ஆகாருக்கும்‌ பிரச்சனை 
ஆபிரகாம்‌ ஆகாரையும்‌, 
நன்‌ வீட்டைவிட்டு 
அனுப்பினார்‌. தன்னுடைய 
பிரச்சனை இத்தோடு முடிந்தது. 
ஆபிரகாம்‌ நினைத்தார்‌. 


குடும்பத்தில்‌ 
பிரச்சனைகள்‌ ஒரளவு 
சாராளுக்கும்‌ 
உண்டாயிற்று, 
இஸ்மவேலையும்‌ 
வெளியே 
வீட்டு 
என்று 


எல்‌ ஆறுக்கு 
பிரச்சனை 


பிரச்சனை ந முந்திய எல்லா 
பிரச்சனைகளையும்விட மிகவும்‌ 


பெரியதாயிருக்கிறது. 


தேவனே ஆபிரகாமை சோதிக்கிறார்‌ 
அவர்‌ ஆபிரகாமை பாவம்‌ செய்யுமாறு 
வழிநடத்தவில்லை. ஆபிரகாம்‌ தேவனுடைய 
கிருபைகளை புரிந்துகொள்ள வேண்டும்‌. 


அவருடைய கிருபை எப்போதுமே 
பெரிதாயிருக்கிறது. 
கிருபையை 


வேறொரு 
இந்தப்‌ 


தேவனுடைய 
உணருகிறவர்கள்‌, அவரை 
நன்றியோடு துதிப்பார்கள்‌ 

“அழிந்துபோகிற 


பொன்‌ 


சோதிக்கப்படும்‌: 


விசுவாசம்‌ சோதிக்கப்பட்டு, 
வெளிப்படும்போது, 
புகழ்ச்சியும்‌ கனமும்‌ மகிமையுமுண்டாகக்‌ 
காணப்படும்‌. பேது 1:7). 
கர்த்தர்‌ யோபுவை சோதித்தார்‌. 
ன்‌ மூலமாக 
உத்தமன்‌ 

சோதிக்கப்பட்டதினால்‌, 
என்பது மாத்திரமல்ல, 
உத்தமமானவர்‌ என்பதும்‌ நிரூபிக்கப்பட்டது. 





i= FTE 
WEFT 


“தேவன்‌ க உயர்த்தினார்‌” 
வேதபண்டிதர்கள்‌ 

சொல்லுகிறார்கள்‌. கல்விமான்கள்‌ அதிகமாய்‌ 
கற்கும்போது. அவர்களுடைய கல்வியறிவு 
அதிகரிக்கும்‌. 

தீட்டும்போது. அதன்‌ பிரகாசம்‌ அதிகரிக்கும்‌. 
அதுபோலவே தேவன்‌ நீதிமான்களை 
அதிகமாய்‌ சோதிக்கும்போது, அவர்களுடைய 
நீதி அதிகரிக்கும்‌. 


கர்த்தர்‌ ஆபிரகாமையும்‌ அவருடைய 
சந்ததியையும்‌ ஆசிர்வதிப்பதாக 
வாக்குப்பண்ணியிருக்கிறார்‌. இந்த 
வாக்குத்தத்தம்‌ ஆபிரகாமுக்கு. இரண்டு 
சந்தர்ப்பங்களில்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 

“இந்தக்‌ காரியங்கள்‌ நடந்தபின்பு, 
கர்த்தருடைய வார்த்தை ஆபிராமுக்குத்‌ 
தரிசனத்திலே உண்டாகி, அவர்‌: ஆபிராமே, 
நீ பயப்படாதே; நான்‌ உனக்குக்‌ கேடகமும்‌, 
உனக்கு மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன்‌ 
என்றார்‌" (ஆதி 151). 


“அவர்‌ அவனை வெளியே 
அழைத்து: நீ வானத்தை அண்ணாந்துபார்‌. 
நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே 
கூடுமானால்‌, அலைகளை எண்ணு என்று 
சொல்லி; பின்பு அவனை நோக்கி: உன்‌ 
சந்ததி இவ்வண்ணமாய்‌ இருக்கும்‌ என்றார்‌” 
(ஆதி 15:5). 


பிராம்‌ தொண்ணூற்றென்பது 
வயதானபோது கர்த்தர்‌ ஆபிராமுக்குத்‌. 
தரிசனமாகி: நான்‌ சர்வல்லமையுள்ள தேவன்‌: 
நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு 
உத்தமனாமிரு. நான்‌ உனக்கும்‌ எனக்கும்‌ 
நடுவாக என்‌ உடன்படிக்கையை ஏற்படுத்தி. 
உன்னை மிகவும்‌ திரளாய்ப்‌ பெருகப்‌ 
பண்ணுவேன்‌ என்றார்‌" (ஆதி 174.2). 


தேவன்‌ ஆபிரகாமை 

“ஆபிரகாமே" என்று கூப்பிடுகிறார்‌. தேவன்‌ 
தனக்கு ஏற்கெனவே கொடுத்த 
வாக்குத்தத்தங்களைப்போல, இப்போது மேலும்‌ 
ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கப்போகிறார்‌ 
என்று ஆபிரகாம்‌ எதிர்பார்க்கிறார்‌. 
தேவன்‌ தம்முடைய வாக்குத்தத்த 
வார்த்தைகளை மறுபடியும்‌ உறுதிபண்ணுவார்‌ 
என்று நம்பி ஆபிரகாம்‌, தேவனை நோக்கி, 
“இதோ அடியேன்‌" என்று சொல்லுகிறார்‌. 


நோக்கி, 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அப்போது ஆபிரகாம்‌. 
காரியத்தை, தேவன்‌ அவருக்கு 
கட்டளையிடுகிறார்‌. தேவன்‌ ஆபிரகாமை 
நோக்கி, “உன்‌ புத்திரனும்‌ உன்‌ ஏகசுதனும்‌ 
ஈசாக்கை நீ 

அழைத்துக்கொண்டு, 

தேசத்துக்குப்‌ போய்‌, அங்கே 
உனக்குக்‌ குறிக்கும்‌ மலைகள்‌ 

ல்‌ அவனைத்‌ த௲னபலியாகப்‌ 

பலியிடு" ஆதி 22:2) என்று சொல்லுகிறார்‌. 


தேவன்‌ சொல்லுகிற ஒவ்வொரு 
வார்த்தையும்‌ ஆபிரகாமின்‌ எலும்புகளை 
ஈட்டியால்‌ குத்துவதுபோல குத்துகிறது. 
தேவன்‌ ஆபிரகாமை சோதிக்கிறார்‌. 
ஆனால்‌. இந்த சோதனை மிகவும்‌ 
கடினமான சோதனையாயிருக்கிறது. 


எதிர்பாராத 


பிரகாம்‌ க்‌ அண்டம்‌ 
பலியிட்வேண்டும்‌. ந 
ஆடுமாடுகளை றில்‌ 
பலியிடக்கூடாது. ஆபிரகாம்‌ தன்‌ குமாரன்‌ 
ஈசாக்கை தகனபலியாக பலியிடவேண்டும்‌. 


தேவன்‌ ஆபிரகாமின்‌: 
காளைகளையோ 
ஆப்டுக்கடாக்களையோ 
பிரியமாயில்லை. அவர்‌ 
புத்திரனும்‌, அவருடைய 
நேசகுமாரனுமாகிய 
வாங்கிக்கொள்ள விரும்புகிறார்‌. 


வீட்டிலுள்ள 


ஆபிரகாமின்‌ 


ஏக்சதனும்‌, 
ஈசாக்கை 


“உன்‌ வீட்டிலிருந்து காளைகளையும்‌, 
தொழுவங்களிலிருந்து 
நான்‌ 


உன்‌ 
ஆட்டுக்கடாக்களையும்‌ 
வாங்கிக்கொள்தில்லை" (சங்‌ 50:9). 


ஈசாக்கு என்னும்‌ பெயருக்கு மகிழ்ச்சி, 
என்று பொருள்‌. ஈசாக்கு 
மனமகிழ்ச்சியாயும்‌, 

சந்தோஷமாயும்‌ 

தேவனோ 
ஈசாக்கை 
பலியிடுமாறு 


ஆனால்‌. 
ஆபிரகாமின்‌ நேசகுமாரனாகிய 
ஈக 


சொல்லுகிறார்‌. தேவன்‌ ஆபிரகாமின்‌. 
சந்தோஷத்தையும்‌, 'மனமகிழ்ச்சியையும்‌ 
பலியாக செலுத்துமாறு சொல்லுகிறார்‌. 





f= FTE 
TT 


அப்பொழுது 
உன்மனைவியாகிய சாராள்‌ நிச்சயமாய்‌ 
உனக்கு ஒரு குமாரனைப்‌ பெறுவாள்‌, 
அவனுக்கு ஈசாக்கு என்று பேரிடுவாயாக: 
என்‌ உடன்படிக்கையை அவனுக்கும்‌ 
அவனுக்குப்‌ பின்வரும்‌ அவன்‌ 
சந்ததிக்கும்‌ நித்திய உடன்படிக்கையாக 
ஸ்தாபிப்பேன்‌” (ஆதி 17:19). 


தேவன்‌: 


பிரகாம்‌ ஈசாக்கை எந்த 
இடத்திலே தகனபலியாக பலியிடவேண்டும்‌. 
என்பதையும்‌ தேவனே வெளிப்படுத்துகிறார்‌ 


ஒன்றின்மேல்‌ அவனைத்‌ 
பலியிடு” (ஆதி 22:2) என்று சொல்லுகிறார்‌ 


219-0). ஆபிரகாமின்‌ 
இன்னும்‌ பிறக்கவில்லை. 
(ஆதி 251-6). 


எருசலேமின்‌ மலைப்பிரதேசங்கள்‌ 
எல்லாம்‌ மோரியா தேசத்தில்‌ அடங்கும்‌. 
கல்வாரி, சீயோன்‌, ஒலிவமலை, மோரியா 
மற்றும்‌ பல மலைகள்‌ மோரிய தேசத்தில்‌ 
உள்ளன. இவற்றில்‌ கல்வாரி மலையே 
மிகவும்‌ உயரமானது. கிறிஸ்துவுக்கு 
அடையாளமாக, ஆபிரகாம்‌ ஈசாக்கை இந்த 
மலைச்சிகரத்தில்‌ பலியிடுவதற்கு அழைத்துச்‌ 
்‌ (எபி 1129; லூக்கா 23:33, 
இந்த வசனத்தில்‌ 
மலைகள்‌ ஒன்றின்மேல்‌" 

என்னும்‌ வாக்கியம்‌ மட்டுமே இருக்கிறது. 


| ஆபிரகாம்‌ இப்போது பெயர்செபாவிலே 
பெயர்செபாவிலிருந்து 

மூன்றுநாள்‌ பிரயாண 
தூரத்திலிருக்கிறது. ஆபிரகாம்‌ மூன்றுநாள்‌ 
பிரயாணம்‌ பண்ணும்போது. தேவன்‌ தனக்கு 
சொன்ன கட்டளையை தியானித்துப்‌ 
பார்ப்பார்‌. தேவனுடைய கட்டளைக்கு 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கீழ்ப்டியவேண்டுமா அல்லது அதற்கு 
கீழ்ப்டியால்‌ அதை விட்டுவிடலாமா 
ஆபிரகாம்‌. 
மூன்று 
தியானித்துப்‌ 


தீர்மானம்‌ 


என்று தீர்மானம்பண்ணுவார்‌. 
எப்படி தீர்மானம்பண்ணினாலும்‌, 


ஆபிரகாம்‌ தன்‌ நேசகுமாரன்‌ ஈசாக்கை 
எவ்வாறு பலியிடவேண்டும்‌ என்றும்‌ தேவன்‌ 
சொல்லுகிறார்‌. “ஈசாக்கை  தகனபலியாக 
பிமீடு! என்று தேவன்‌ சொல்லுகிறார்‌ 
ஆபிரகாம்‌ தன்‌ நேசகுமாரனாகிய 
ஈசாக்கை கொன்றால்‌ மாத்திரம்‌ 
போதாது, அவனை தகனபலியாக 
பலியிடும்‌ வண்ணமாக கொல்ல வேண்டும்‌. 
ஆபிரகாம்‌. ஈசாக்கைக்‌ கொன்று, 
அவனுடைய சரீரத்தை அக்கினியிலே 
தகனிக்கவேண்டும்‌. 


ஆபிரகாமின்‌ கீழ்ப்படிதல்‌ 
ஆதி 22:3-10 


ஆதி 22:3. ஆபிரகாம்‌ அதிகாலையில்‌ 
எழுந்து, தன்‌  கழுதையின்மேல்‌ 
சேணங்கட்டி, தன்‌ வேலைக்காரரில்‌ 
இரண்டுபேரையும்‌ தன்‌ குமாரன்‌ 
ஈசாக்கையும்‌ கூட்டிக்கொண்டு, 
தகனபலிக்குக்‌ கட்டைகளையும்‌ பிளந்து, 
கொண்டு, தேவன்‌ தனக்குக்‌ குறித்த. 
இடத்திற்குப்‌ புறப்பட்டுப்போனான்‌. 


ஆதி 224. மூன்றாம்‌ நானில்‌ ஆபிரகாம்‌ 
கண்களை ஏறெடுத்துப்பார்த்து, 
தூரத்திலே அந்த இடத்தைக்‌ கண்டான்‌. 


ஆதி 225. அப்பொழுது ஆபிரகாம்‌. 
தன்‌ வேலைக்காரரை நோக்கி: 
தீங்கள்‌' கழுதையை நிறுத்தி. 
இங்கே காத்திருங்கள்‌, 
நானும்‌ பின்னையாண்டானும்‌. 
அவ்விடமட்டும்போய்‌, தொழுது 
கொண்டு, உங்களிடத்துக்குத்‌ திரும்பி 
வருவோம்‌ என்றான்‌. 


ஆதி 226. ஆபிரகாம்‌ தகனபலிக்குக்‌ 
கட்டைகளை எடுத்து, தன்‌ 
குமாரனாகிய ஈசாக்கின்‌ மேல்‌ வைத்து, 
தன்‌ கையிலே நெருப்பையும்‌ 
கத்தியைம்‌ எடுத்துக்கொண்டான்‌; 
இருவரும்‌ கூடிப்போனார்கள்‌. 





i al 
TT 


ஆதி 22:7. அப்பொழுது ஈசாக்கு தன்‌. 
தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி: 
என்‌ தகப்பனே என்றான்‌; அதற்கு. 
அவன்‌: என்‌ மகனே, இதோ, 
இருக்கிறேன்‌ என்றான்‌; அப்பொழுது 
அவன்‌: இதேர, நெருப்பும்‌ கட்டையும்‌ 
இருக்கிறது, தகனபலிக்கு ஆட்டுக்குட்டி 
எங்கே என்றான்‌. 


ஆதி 22:8. அதற்கு ஆபிரகாம்‌: என்‌ 
மகனே, தேவன்‌ தமக்குத்‌ தகனயலி. 
க்கான ஆட்டுக்குட்டியைப்‌ 
பார்த்துக்கொள்வார்‌ என்றான்‌; 
அப்புறம்‌ இருவரும்‌ கூடிப்போய்‌, 


ஆதி 225. 
சொல்லியிருந்த 

வந்தார்கன்‌; அங்கே ஆபிரகாம்‌ ஒரு 
பலிபீடத்தை உண்டாக்கி, கட்டைகளை 
அடுக்கி, தன்‌ குமாரனாகிய 
ஈுசாக்கைக்‌ கட்டி, அந்தப்‌ பலிபீடத்தில்‌ 
அடுக்கிய கட்டைகனின்மேல்‌ அவனை 
கிடத்தினான்‌. 


ஆதி 2210. பின்பு ஆபிரகாம்‌ தன்‌ 
குமாரனை வெட்டும்படிக்குத்‌ தன்‌ 
கையை நீட்டிக்‌ கத்தியை எடுத்தான்‌. 


பிரகாம்‌ தேவனுடைய கட்டளைக்கு 
கழ்ப்புகிறார்‌. "மேலும்‌ விசுவாசத்தினாலே. 
ஆபிரகாம்‌ தான்‌ சோதிக்கப்பட்டபோது, 
ஈசாக்கைப்‌ பலியாக ஒடப்புக்கொடுத்தான்‌" 
(எபி 117) 


தேவனுடைய கட்டளை 
கடினமானதாகயிருந்தாலும்‌, ஆபிரகாம்‌. 
எல்லித தயக்கழுமில்லாமல்‌, தேவனுடைய 
கட்டளைக்கு கீழ்ப்படிகிறார்‌. தேவன்‌ 
சொல்லுவது அவருடைய பிரமாணத்திற்கு 
விரோதமாயிருக்கிறது. தேவன்‌ மனுஷனைக்‌ 
கொல்லுவதை அங்கீகரிக்கவில்லை. 
மனுஷருடைய இரத்தத்தை சிந்துகிறவர்களை 
தேவன்‌ தண்டிப்பார்‌. 

“உங்களுக்கு உயிராயிருக்கிற உங்கள்‌ 
இரத்தத்திற்காகப்‌ பழிவாங்குவேன்‌: சகல 
ஜீவஜந்துக்களிடத்திலும்‌ மனுஷனிடத்திலும்‌ 
பழிவாங்குவேன்‌: மனுஷனுடைய உயிருக்காக 
அவனவன்‌ சகோதரனிடத்தில்‌. 
பழிவாங்குவேன்‌. மனுஷன்‌ தேவசாயலில்‌ 
உண்டாக்கப்பட்டபடியால்‌, 
இரத்தத்தை எவன்‌ 
அவனுடைய இரத்தம்‌ 
சிந்தப்படக்கடவது" (ஆதி 9:56). 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


னால்‌ இங்கு தேவனே ஈசாக்கை 
கொல்லச்‌ சொல்லுகிறார்‌. ஆபிரகாமுக்கு 
ஈசாக்கைக்‌ கொல்லுவது லேசான 
காரியமல்ல. ஈசாக்கு ஆபிரகாமுடைய 
புத்திரன்‌. அவருடைய ஏகசுதன்‌. ஈசாக்கு 
ஆபிரகாமின்‌ நேசகுமாரன்‌. ஒரு தகப்பன்‌ 
தன்னுடைய சொந்த குமாரனை 
கொல்லுவது என்பது சாதாரண காரியமல்ல. 


ஈசாக்கு ஏன்‌ கொல்லப்பட 
வேண்டுமென்று தேவன்‌ ஆபிரகாமுக்கு 
காரணமும்‌ சொல்லவில்லை. ஆபிரகாம்‌. 
காரையும்‌ இஸ்மலேலையும்‌ தன்‌ 
ட்டைவிட்டு வெளியே அனுப்பினார்‌ 
தேவன்‌ அதற்கான காரணத்தை அப்போது, 
ஆபிரகாமுக்கு சொன்னார்‌. 


இப்போது தேவன்‌ ஈசாக்கை 
த௲னபலியாக பலியிடுமாறு ஆபிரகாமுக்கு. 
சொல்லுகிறார்‌. ஆனால்‌ தேவன்‌ அதற்கான 
காரணத்தை ஆபிரகாமுக்கு சொல்லவில்லை. 
ஈசாக்கை ஆபிரகாமே கொல்லவேண்டும்‌ 
என்றும்‌ வன்‌ கட்டளையிடுகிறார்‌ 
ஈசாக்கு ஏன்‌ கொல்லப்படவேண்டும்‌ என்று 
ஈசாக்குக்கோ ஆபிரகாமுக்கோ காரணம்‌ 
சொல்லப்படவில்லை. 


ஈசாக்கு சத்தியத்திற்காக இப்போது 
இரத்த சாட்சியாக மரிக்கவில்லை. அல்லது 
பாவத்தைப்‌ 

ஈசாக்கு தன்னுடைய 

பாவநிவாரண  பலியாகவும்‌ 

ஈசாக்கு ஏன்‌ 

கொல்லப்படவேண்டும்‌ என்பதற்கு தேவன்‌ 


எதையும்‌ 


தேவன்‌ ஆபிரகாமை நோக்கி, 
“ஈசாக்கை தகனபலியாக பலியிடு' என்று 
சொன்னபோது, ஆபிரகாம்‌ தேவனிடத்தில்‌ 
இதுபற்றி விவாதம்பண்ணவுமில்லை, ஈசாக்கை 
கொன்றுபோடுவதினால்‌ தனக்கு என்ன 
லாபம்‌ என்று ஆபிரகாம்‌ கேட்கவில்லை. 
ஆபிரகாமோ கர்த்தருக்கு பூரணமாய்க்‌ 
கீழ்ப்படிகிறார்‌. 


வன்‌ ஈசாக்கை பிரகாமுக்கு 
பரிசுத்த வித்தாக  கொடுத்திருக்கிறார்‌. 
ஈசாக்கின்‌ மூலமாக ஆபிரகாமின்‌ சந்ததி 
பெருகும்‌. என்றும்‌ தேவன்‌ 
வாக்குப்பண்ணியிருக்கிறார்‌. ஆனால்‌. 
இப்போதோ, தேவன்‌ ஈசாக்கை 
தகனபலியாக பலியிடுமாறு சொல்லுகிறார்‌. 





i= al 
TT 


ஈசாக்கைக்‌ 
ஆபிரகாமால்‌ 
சந்தோஷமாகவோ, 
பார்க்கமுடியாது. 


கொன்றுபோட்ட 
சாராருடைய முகத்தை 
அமைதியாகவோ 
ஈசாக்கு செத்துப்போனால்‌ 
தன்னுடைய வீட்டில்‌ எப்படிப்பட்ட 
பிரச்சனைகளும்‌, எப்படிப்பட்ட குழப்பங்களும்‌ 
வரும்‌ என்பதும்‌ ஆபிரகாமுக்கு தெரியாது. 


ஆபிரகாம்‌ இப்போது பெயர்செபாவிலே. 

பகுதியைச்‌ 

கானானியரும்‌ 

வாசம்பண்ணுகிறார்கள்‌. 

தன்‌ குமாரன்‌ ஈசாக்கை 

பலியிட்டால்‌, புறஜாதியார்‌ 

தேவனைப்பற்றியும்‌ 

என்ன சொல்லுவார்கள்‌ என்பதும்‌ 

ஆபிரகாமுக்கு தெரியவில்லை. அவர்கள்‌ 

ஆபிரகாமையும்‌, அவர்‌ ஆராதிக்கிற 
தேவனையும்‌ தூஷிப்பார்கள்‌. 


பின்பு, 


தன்‌ ஏகசுதனை, தன்‌ நேசகுமாரனை 

பலியாக செலுத்துவது ஆபிரகாமுக்கு, 

கடினமானதாகமிருந்தாலும்‌, ர்‌ 
கட்டளைக்கு 


சொன்ன வார்த்தைகளை 
தியானிக்கவுமில்லை. 
கட்டளைக்கு மனப்பூர்வமாய்க்‌ 
கீழ்ப்படிகிறவர்கள்‌, அதற்கு உடனை 
கீழ்ப்படிவார்கள்‌. அவர்கள்‌ கர்த்தருடைய 
வார்த்தைகளுக்கு காலதாமதம்பண்ணாமல்‌, 
விரைவாக கீழ்ப்படிவார்கள்‌. 

ஈசாக்கை தகனபலியாக பலியிடுவதற்கு 
தேவையான பொருட்களை, ஆபிரகாம்‌ 
உடனே சேகரிக்கிறார்‌. ஆபிரகாம்‌ 
அதிகாலையில்‌ எழுந்து, தன்‌ 
கழுதையின்மேல்‌ சேணங்கட்டி, தன்‌ 
வேலைக்காரரில்‌ இரண்டுபேரையும்‌ தன்‌ 
குமாரன்‌ ஈசாக்கையும்‌ கூட்டிக்கொண்டு, 
தகனபலிக்குக்‌ கட்டைகளையும்‌ பிளந்து 
கொண்டு, தேவன்‌ தனக்குக்‌ 
குறித்த இடத்திற்குப்‌ புறப்பட்டுப்போகிறார்‌ 
(ஆதி 223) 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆபிரகாம்‌ அதிகாலையில்‌ எழுந்து, 
தன்‌ கழுதையின்மேல்‌ சேணங்கட்டி, தன்‌ 
வேலைக்காரரில்‌ இரண்டு பேரையும்‌ தன்‌ 
குமாரன்‌ ஈசாக்கையும்‌ கூட்டிக்‌ கொண்டு, 
தகனபலிக்குக்‌ கட்டைகளையும்‌ பிளந்து 
கொண்டு, புறப்பட்டுப்‌ போகிறார்‌. 
இவையெல்லாமே தேவனுடைய கட்டளைக்கு 
மனப்பூர்வமாகவும்‌, பூரணமாகவும்‌ 
கீழ்ப்படிவதைக்‌ குறிக்கிறது. கிழக்கு தேசத்தில்‌ 
வெயிலின்‌ உஷ்ணம்‌ அதிகமாக இருக்கும்‌. 
மினால்‌ ஜனங்கள்‌ பொதுவாக 
அதிகாலையில்‌ பிரயாணம்‌ பண்ணுவார்கள்‌. 


நான்‌ ஈசாக்கை 
பலியிடப்போவதைப்‌ 
சாராளிடம்‌ 
சொல்லியிருக்கமாட்டார்‌ 
இதுபற்றி பேசியிருந்தால்‌, அவள்‌ ஈசாக்கை 
ஆபிரகாமோடு  அனுப்பியிருக்குமாட்டாள்‌. 
தேவன்‌ ஆபிரகாமை மோரியா தேசத்திற்கு 
போகுச்சொன்னார்‌. அந்த தேசத்தில்‌ தேவன்‌ 
ஆபிரகாமுக்கு ஒரு மலையைக்‌ குறிப்பர்‌, 
அந்த மலைகள்‌ ஒன்றின்மேல்‌ அவர்‌ 
ஈசாக்கை தகனபலியாக பலியிடவேண்டும்‌. 


தகனபலியாக 


ஆபிரகாம்‌, தேவன்‌ தனக்கு குறித்த 
இடத்திற்கு புறப்பட்டுப்போகிறார்‌. மூன்றாம்‌. 
நாளில்‌ ஆபிரகாம்‌ தன்‌ கண்களை 
ஏறெடுத்துப்பார்த்து. தூரத்திலே அந்த 
இடத்தைக்‌ காண்கிறார்‌ (ஆதி 22:4). 


ப்பொ பிரகாம்‌ 
வேலைக்கார... நோக்கி: 
கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள்‌, 
நானும்‌ பிள்ளையாண்டானும்‌ 
அல்விடமட்டும்போய்‌,  தொழுதுசொண்டு, 
த்‌ திரும்பி வருவோம்‌" 
(ஆதி என்று 
ஆபிரகாமோடுகூட 
வேலைக்காரரில்‌. 
வந்திருக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ இருவரையும்‌, 
மலைக்கு அழைத்து செல்லவில்லை. 


ஆபிரகாம்‌ அத்த, மலையிலே ஈசாக்கை 


ஈக பலியிடப்போகிறார்‌. இது ஒரு 
அறன்‌ பலி. இந்தப்‌ பலியைக்‌ குறித்து 
தன்னுடைய வேலைக்காரர்‌ தன்னோடு 
விவாதம்பண்ணக்கூடாது என்று நினைத்து, 
ஆபிரகாம்‌ அவர்கள்‌ இருவரையும்‌ அங்கே 
காத்திருக்குமாறு சொல்லுகிறார்‌. 





i THE 
TT 


புதிய ஏற்பாட்டுக்காலத்தில்‌ நம்முடைய 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து கெத்சமனே 
தோட்டத்திற்கு ஜெபம்பண்ணப்போனார்‌. 
அங்கே அவர்‌. வியாகுலத்தோடு. 
ஜெபம்பண்ணினார்‌. இயேசுகிறிஸ்துவுக்கு 
பன்னிரண்டு சீஷர்கள்‌ இருந்தாலும்‌, 
அவர்களில்‌ மூன்று பேரை மாத்திரமே, அவர்‌ 
தம்மோடுகூட, தாம்‌ ஜெபம்பண்ணுகிற 
இடத்திற்கு அழைத்துக்கொண்டு போனார்‌. 
கிறிஸ்துவானவர்‌ தம்முடைய மற்ற சீஷர்களை 
தோட்டத்தின்‌ வாசலிலேயே விட்டு 
விட்டுப்போனார்‌. 


ஆபிரகாம்‌ தகனபலிக்குக்‌ கட்டைகளை 
எடுத்து, தன்‌ குமாரனாகிய ஈசாக்கின்‌ மேல்‌ 
வைத்து, தன்‌ கையிலே நெருப்பையும்‌ 
சுத்தியும்‌ எடுத்துக்கொள்கிறார்‌; அவர்கள்‌ 
இருவரும்‌ கூடிப்போகிறார்கள்‌ (ஆதி 22:6). 


ஆபிரகாமின்‌ மனதிலே குழப்பமில்லை. 
அவருடைய மனதில்‌ மிகுந்த 
வேதனையிருக்கலாம்‌. ஆனாலும்‌ கர்த்தருக்கு 
கீழ்ப்பியவேண்டும்‌ என்னும்‌ தெளிந்த 
சிந்தனை அவருடைய மனதில்‌. 


காணப்படுகிறது. ஆபிரகாம்‌ எப்போதும்போல. 
பலிசெ; 


ஓத்தப்போகிறார்‌ என்று ஈசாக்கு 
நினைக்கிறார்‌. ஆனால்‌ அவர்கள்‌ தகனபலி 
செலுத்துவதற்காக தங்களோடு 
ஆட்டுக்குட்டியை கொண்டுபோகவில்லை. 
இதுபற்றி ஆபிரகாமிடம்‌ கேட்கவேண்டும்‌ 
என்னும்‌ எண்ணம்‌ ஈசாக்கின்‌ மனதில்‌. 


உண்டாயிற்று 


அப்பொழுது ஈசாக்கு தன்‌ தகப்பனாகிய 
ஆபிரகாமை நோக்கி: “என்‌ தகப்பனே” என்று 
கூப்பிடுகிறான்‌; அதற்கு ஆபிரகாம்‌: “என்‌ 
மகனே இதோ, இருக்கிறேன்‌” என்று, 
சொல்லுகிறார்‌; அப்பொழுது. ஈசாக்கு 
ஆபிரகாமை நோக்கி, “இதோ, நெருப்பும்‌ 


ஆப்டுக்குட்டியைப்‌ பார்த்துக்கொள்வார்‌"' 
என்று சொல்லுகிறார்‌ (ஆதி 22:7 8). 


ஆபிரகாமை நோக்கி, 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


என்று கூப்பிடுகிறான்‌. இந்த வார்த்தைகள்‌ 
ஆபிரகாமின்‌ இருதயத்தை உருக்கியிருக்கும்‌. 
ஆபிரகாம்‌ ஈசாக்கை கொல்லுவதற்காக 
தன்னுடைய கையில்‌ கத்தி வைத்திருக்கிறார்‌. 
ஆனால்‌ ஈசாக்கின்‌ வார்த்தைகளோ, 
கத்தியைவிட கூர்மையாயிருக்கிறது. அது 
ஆபிரகாமின்‌ இருதயத்தைக்‌ குத்துகிறது. 


இந்த சூழ்நிலையிலும்‌ 
ஆபிரகாம்‌ தேவனுடைய கட்டளைக்கு 
கீழ்ப்படியவேண்டும்‌ என்பதில்‌ 
உறுதியாயிருக்கிறார்‌. ஈசாக்கின்‌ பாசமான 
வார்த்தைகளைக்‌ கேட்டு ஆபிரகாம்‌. 
மனங்கசந்து அழவில்லை. தன்னுடைய 
பாசத்தையும்‌ உணர்ச்சியையும்‌ அவர்‌ 
வெளிப்படுத்‌ காண்பிக்கவில்லை. 
தன்னுடைய உணர்வுகள்‌ எல்லாவற்றையும்‌ 
அடக்கிக்கொண்டு, மிகவும்‌ அமைதியாக, 
“என்‌ மகனே, இதோ இருக்கிறேன்‌" என்று 
சொல்லுகிறார்‌. 


ஈசாக்‌ ள்னிடத்‌ என்ன 
கேட்கப்போகினான்‌ என்பது er 
தெரியாது. ஈசாக்கும்‌ 
அமைதியாகயிருக்கவில்லை. ஈசாக்கு 
ஆபிரகாமை நோக்கி, “இதோ, நெருப்பும்‌ 
கட்டையும்‌ இருக்கிறது. தகனபலிக்கு 
ஆட்டுக்குட்டி எங்கே" என்று கேட்கிறான்‌. 


ஈசாக்கின்‌ கேள்வியும்‌ ஆபிரகாமை 
சோதிக்கிறது. ஈசாக்குநான்‌ அந்த 
ஆட்டுக்குட்டி என்று சொல்லக்கூடிய 
மனதைரியம்‌ ஆபிரகாமுக்கு இல்லை. 
ஆபிரகாம்‌ ஈசாக்கிடத்தில்‌ 
பொய்சொல்லவுமில்லை. ஆபிரகாமின்‌: 
கட்டளைக்கு 
என்னும்‌ 

சிந்தனையே நிரம்பியிருக்கிறது. 
நாம்‌ கர்த்தரை ஆராதிக்கும்போது, 
இருதயத்தில்‌, பலவிதமான 
நினைத்துக்கொண்டு, 
இருதயத்தை 
நம்முடைய 
இருதயத்தில்‌ கர்த்தரைப்பற்றிய 
சிந்தனையே நிரம்பியிருக்கவேண்டும்‌. நாம்‌. 
கர்த்தருடைய சமுகத்தில்‌ எதை 
அற்பணிக்கிறோமோ, அதை தகனபலியாக 
பலியிடுவதற்கு, ஒப்புக்கொடுக்கவேண்டும்‌. 





f= FTE 
ETT 


ஈசாக்கின்‌ கேள்விக்கு என்ன பதில்‌ 
சொல்லவேண்டும்‌ என்று ஆபிரகாமுக்கும்‌ 
தெரியவில்லை. ஆனாலும்‌ ர்‌ 
கர்த்தருடைய கிருபையினால்‌, 

தமக்கு தகனபலிக்கான ஆட்டுக்குட்டியைப்‌ 
பார்த்துக்கொள்வார்‌' என்று சொல்லுகிறார்‌. 
ஈசாக்கு ஆபிரகாமிடத்தில்‌ “தகனபலிக்கு 
ஆட்டுக்குட்டி எங்கே" என்று கேட்கிறான்‌. 
ஆபிரகாமோ, கல்லல்‌ 
ஆட்டுக்குட்டியை தேவன்‌ 
பார்த்துத்கொள்வார்‌" என்று சொல்லுகிறார்‌. 
ஆபிரகாம்‌ சொல்லுகிற வார்த்தையில்‌: 
அவருடைய கீழ்ப்படிதலும்‌ வெளிப்படுகிறது. 
அவருடைய விசவாசமும்‌ வெளிப்படுகிறது. 


ஈசாக்குக்கு பதிலாக, கர்த்தர்‌ தமக்கு 
தகனபலிக்கான ஒரு ஆட்டுக்குட்டியைக்‌ 
கொடுப்பார்‌ என்று ஆபிரகாம்‌. 
விசுவாசிக்கிறார்‌. பிதாவாகிய தேவன்‌ 
தம்முடைய குமாரனாகிய 
இயேசுகிறிஸ்துவையே, பாவநிவாரண 
பலியாக ஒப்புக்கொடுத்தார்‌. 

"தேவன்‌ தமக்கு தகனபலிக்கான 
ஆட்டுக்குட்டியை பார்த்துக்கொள்வார்‌" 
என்னும்‌ வாக்கியத்திற்கு, நாம்‌ கர்த்தருக்கு 
எதை பலியாக செலுத்தினாலும்‌, கர்த்தரே 
அதை நமக்கு கொடுத்திருக்கிறார்‌ என்று 
அங்கீகரிக்கவேண்டும்‌ என்பது பொருளாகும்‌. 
கர்த்தருக்கு பலிசெலுத்த அவரே நமது 
இருதயங்களை ஆயத்தம்பண்ணுகிறார்‌. 
கர்த்தரே. நம்முடைய இருநயங்களை 
ஸ்திரப்படுத்துகிறார்‌. 


“கர்த்தாவே, சிறுமைப்பட்டவர்களுடைய 


வேண்டுதலைம்‌ 
அவர்கள்‌ 
(சங்‌ 10:17, 


கேட்டிருக்கிறீர்‌:: 
இருதயத்தை ஸ்திரப்படுத்துவீர்‌" 


கர்த்தரே 


நம்முடைய ஆவியை 
நொறுக்குகிறார்‌ 


அவரே. நம்முடைய 

நொறுங்குண்டதாகவும்‌ 

மாற்றுகிறார்‌. 

ர்‌ கிரியை 

செய்யவில்லையென்றால்‌, நம்முடைய இருதயம்‌ 

கடினஇருதயமாயிருக்கும்‌. அது கர்த்தருக்கு 
சுகந்த பலியாகமிருக்காது. 


இருதயத்தை நீர்‌ புறக்கணியீர்‌” (சங்‌ 5117. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆபிரகாமும்‌ ஈசாக்கும்‌ இதற்குமேல்‌: 
ஏதாவது, பேசினார்களா என்பது, 
தெரியவில்லை. அவர்கள்‌ இருவரும்‌ தேவன்‌ 
சொல்லியிருந்த இடத்திற்கு வருகிறார்கள்‌. 
அங்கே ஆபிரகாம்‌ ஒரு பலிபீடத்தை 
உண்டாக்கி, கட்டைகளை அடுக்கி, தன்‌ 
குமாரனாகிய ஈசாக்கைக்‌ கட்டி, அந்தப்‌ 
பலிபீடத்தில்‌ அடுக்கிய கட்டைகளின்மேல்‌ 
அவனை கிடத்துகிறார்‌ (ஆதி 22:9). 


ஆபிரகாம்‌ இதற்கு முன்பு ஒரு சில 
பலிபீடங்களை கட்டியிருக்கிறார்‌. ஆனால்‌ 
இப்போது அவர்‌ உண்டாக்குகிற பலிபீடம்‌, 
அவருடைய ஜீவியத்தில்‌ மிகவும்‌ 
முக்கியமானது. பிரகாம்‌ மிகுந்த 
மனவேதனையோடும்‌, கண்ணீரோடும்‌, தன்‌ 
குமாரன்‌ ஈசாக்கை தகனபலியாக பலியிட, 
இந்தப்‌ பலிபீடத்தைக்‌ கட்டுகிறார்‌. 

ஆபிரகாம்‌. 
பலிபீடத்தின்மேல்‌ 
பலியிடப்போகிறார்‌. 
ஆபிரகாமை 


ஈசாக்கை அந்தப்‌ 
த௲னலியாக 
ஈசாக்கு இதற்கு முன்பு 
நோக்கி,  “தகனபலிக்கு 
எங்கே" என்று கேட்டான்‌ 
ஆபிரகாம்‌ ஈசாக்கைப்‌ 
“நீ தான்‌ அந்த ஆட்டுக்குட்டி" 
சொல்லவில்லை. அதற்கு 
“ஆட்டுக்குட்டியை தேவன்‌ 
பார்த்துக்கொள்வார்‌" என்று சொன்னார்‌. 
ஆபிரகாம்‌ பலிபீடத்தை உண்டாக்கி, 
அதன்மேல்‌ தகனபலி செலுத்துவதற்கான 
கட்டைகளை அடுக்குகிறார்‌. ஈசாக்குதான்‌ 
அந்த ஆட்டுக்குட்டி என்பதை இனிமேலும்‌ 
ஆடிரகாமால்‌ மறைக்க முடியாது. ஆபிரகாம்‌ 
ஈசாக்கை தகனபலியாக பலியிடப்போகிறார்‌. 
ஆபிரகாம்‌ இந்த செய்தியை தன்னுடைய 
நேசகுமாரனாகிய ஈசாக்குக்கு 
சொல்லியிருக்கவேண்டும்‌. என்றும்‌, 
ஆபிரகாம்‌ தேவனுடைய கட்டளைக்கு, 
கீழ்ப்படிந்ததுபோலவே, ஈசாக்கும்‌ 
தேவனுடைய கட்டளைக்கு சந்தோஷமாய்‌ 
கீழ்ப்பிகிறார்‌ என்றும்‌ வேதபண்டிதர்கள்‌ 
விளக்கம்‌ சொல்லுகிறார்கள்‌. 
ஆபிரகாம்‌ ஈசாக்கை கட்டுகிறார்‌. 
ஈசாக்கு தப்பி ஓடிப்போய்விடவில்லை. தான்‌ 
கட்டப்படுவதற்கு ஈசாக்கு மறுப்பு எதுவும்‌ 
சொல்லவில்லை. அவன்‌ ஆபிரகாமோடு 
முரண்டுபிடிக்கவில்லை. ஆபிரகாம்‌ தன்‌ 
குமாரனாகிய ஈசாக்கைக்‌ கட்டி தான்‌ 
கட்டின. பலிபீடத்தில்‌, தான்‌ அடுக்கி 
வைத்த  கட்டைகளின்மேல்‌. அவனைக்‌ 
கடத்துகிறார்‌ 





i FTE 
TT 


ஈசாக்கு தப்பி ஒட 
முயற்சிபண்ணாவிட்டாலும்‌, அவன்‌ 
ஆபிரகாமோடு  சண்டைபோடாவிட்டாலும்‌. 
பலியாக செலுத்தப்படும்‌ ஈசாக்கை கட்டுவது 
அவரியமாயிருக்கிறது. ஆபிரகாம்‌ ஈசாக்கின்‌ 
கைகளைக்‌ கட்டுகிறார்‌. ஈசாக்கின்‌ 
கைகளைக்‌ கட்டும்போது ஆபிரகாமின்‌ 
இருதயம்‌ மிகவும்‌ வேதணைப்பட்டிருக்கும்‌. 
ஈசாக்கின்‌ கைகள்‌ ஒரு குற்றமும்‌ செய்யாத 
கைகள்‌. ஈசாக்கு பல சமயங்களில்‌: 
தன்னுடைய கைகளை உயர்த்தி 
கர்த்தரிடத்தில்‌ ஜெபம்‌ செய்திருப்பார்‌. அந்தக்‌ 
கைகளை ஆபிரகாம்‌ இப்போது கட்டுகிறார்‌. 


ஈசாக்கு தன்னுடைய கைகளினால்‌ 
ஆபிரகாமை அன்போடு கட்டி தழுவியிருப்பார்‌ 
ஆனால்‌ இப்போதோ ஆபிரகாம்‌ ஈசாக்கின்‌ 
கைகளை கயிறுகளினால்‌ கட்டுகிறார்‌. 
ஆபிரகாமின்‌ கையிலிருக்கிற கயிறு. 
அன்பின்‌ குமிறாகவும்‌, கடமையின்‌ 
கயிறாகவும்‌, கீழ்ப்பிதலின்‌ ன்‌: 
இருக்கிறது. ஆபிரகாமுக்கு 


நேசகுமாரன்‌ ஈசாக்கின்மீது பிரியமும்‌ டப 
இருக்கிறது. ஆனாலும்‌ அவர்‌ தேவனுடைய 


கட்டளைக்கு 


'அவசியமாயிருக்கிறது. 


ப்‌ 


கீழ்ப்படியவேண்டியதும்‌. 


ஈசாக்கை கட்டி, அந்தப்‌ 
பலிபீடத்‌ அடுக்கிய கட்டைகளின்மேல்‌, 
அவனைக்‌, கடத்து ஆபிரகாமின்‌ கை 
ஈசாக்கின்‌ தலையின்மீது வைக்கப்‌ 
பட்டிருக்கிறது. அப்போது ஆபிரகாமின்‌ 
கண்களில்‌ கண்ணீர்‌ தாராளமாய்ப்‌ புறப்பட்டு. 
வந்திருக்கும்‌. ஆபிரகாம்‌ தன்னுடைய 
குமாரன்‌ ஈசாக்கு உயிரோடிருப்பதை: 
ஒருமுறை கடைசியாக சபார்த்திருப்பார்‌. 
அதன்பின்பு அவர்‌ தன்னுடைய கண்களை 
வானத்திற்கு நேராக ஏறெடுத்து தேவனை 
நோக்கிப்‌ பார்க்கிறார்‌. ஆபிரகாமின்‌ இருதயம்‌ 
இதுவரையிலும்‌ தன்‌ குமாரன்‌ ஈசாக்கின்‌ 
மீதுள்ள பாசத்தினால்‌ வேதனைப்‌ 
பட்டிருக்கும்‌. இப்போதோ ஆபிரகாமின்‌ 
கண்கள்‌ வானத்தை. நோக்கிப்‌ 
பார்க்கும்போது. அவருடைய இருதயமும்‌ 
கர்த்தரைப்பற்றிய சிந்தனையினால்‌. 
நிரம்பியிருக்கிறது. அப்போது ஆபிரகாம்‌ தன்‌ 
குமாரன்‌ ஈசாக்கை வெட்டும்படிக்கு, தன்‌ 
கையை ட்‌ கத்தியை எடுக்கிறார்‌ 
(ஆதி 22:10). 


ஆபிரகாம்‌ விசுவாசத்தோடே, 
நேசகுமாரன்‌ ஈசாக்கை. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பரலோகத்திலிருந்து கர்த்தரும்‌ ஆபிரகாமைப்‌ 
பார்க்கிறார்‌. தேவதூதர்களும்‌ ஆபிரகாமைப்‌ 
பார்க்கிறார்கள்‌. 

தன்‌ நேசகுமாரனாகிய 
தகனபலியாக 


ஆபிரகாம்‌ 
ஈசாக்கை 
முன்வருகிறார்‌ 
கட்டளைக்கு 


பிதாவாகிய தேவன்‌, தம்முடைய ஒரே பேறான 
குமாரனாகிய இயேசுகிறிஸ்துவை, நமக்காக 
பாடுகளை அனுபவிக்கவும்‌, மரிக்கவும்‌, 
ஜீவபலியாக ஒப்புக்கொடுத்தார்‌ 


ர்த்தரோ அவரை 
நொறுக்கச்சித்தமாகி: அவரைப்‌ 
பாடுகளுக்குட்படுத்தினார்‌: அவருடைய 
ஆத்துமா தன்னைக்‌ குற்றநிவாரணபலியாக 
ஒப்புக்கொடுக்கும்போது, அவர்‌ தமது 
சந்ததியைக்‌ கண்டு, நீடித்தநாளாயிருப்பார்‌, 
கர்த்தருக்குச்‌ சித்தமானது அவர்‌ கையினால்‌ 
வாய்க்கும்‌" (ஏசா 5340) 

“பட்டயமே, என்‌ மேய்ப்பன்‌ மேலும்‌ என்‌ 
தோழனாகிய புருஷன்‌ மேலும்‌ எழும்பு என்று 
சேனைகளின்‌ கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌; 
மேய்ப்பனை வெட்டு, அப்பொழுது ஆடுகள்‌ 
சிதறிப்போகும்‌: ஆனாலும்‌ என்‌ கரத்தைச்‌ 
சிறுவர்மேல்‌ திரும்ப வைப்பேன்‌" (சக 13:7). 


பிரகாம்‌ 
நேசகுமாரனாகிய ஈசாக்கை 
பலியிட ஒப்புக்கொடுத்ததன்‌ மூலமாக, 
தேவன்‌ நம்மீது வைத்திருக்கும்‌ அன்பு 
வெளிப்படுவதுபோல, அந்த அன்புக்காக, நாம்‌ 
தேவனுக்கு செலுத்தவேண்டிய கடமைகளும்‌ 
வெளிப்படுகிறது. நாமும்‌ ஆபிரகாமுடைய 
விசுவாசத்தின்‌ அடிச்சுவடுகளைப்‌ 
பின்பற்றவேண்டும்‌. நாம்‌ எல்லாவற்றையும்‌ 
விட்டுவிட்டு, இயேசுகிறிஸ்‌.துவின்‌ 
அடிச்சுவடுகளைப்‌ பின்பற்றவேண்டுமென்று, 
கர்த்தர்‌ தம்முடைய வார்த்தையின்‌ மூலமாக 
நமக்கு கட்டளையிடுகிறார்‌. 


தன்னுடைய 
'தகனபலியாக 





i= THEN 
TT 
'யேகோவாயீரே 
ஆதி 2211-14 


ஆதி 2211. அப்பொழுது கர்த்தருடைய 
தூதனானவர்‌ வானத்திலிருந்து, 
ஆபிரகாமே,  ஆபிரகாமே என்று. 
கூப்பிட்டார்‌; அவன்‌: இதோ, அடியேன்‌. 
என்றான்‌. 


ஆதி 2212. அப்பொழுது அவர்‌: 
பின்னையாண்டான்மேல்‌ உன்‌ கையைப்‌: 
போடாதே, அவனுக்கு ஒன்றும்‌. 
செய்யாதே; நீ அவனை உன்‌ புத்திரன்‌ 
என்றும்‌, உன்‌ ஏக௬தன்‌ என்றும்‌. 
பாராமல்‌ எனக்காக ஒப்புக்கொடுத்த 
படியினால்‌. தீ தேவனுக்குப்‌ 
பயப்படுகிறவன்‌ என்று இப்பொழுது. 
அறித்திருக்கிறேன்‌ என்றார்‌. 


ஆதி 3, ஆபிரகாம்‌ தன்‌ 
கண்களை ஏறெடுத்துப்‌ பார்க்கும்போது, 
இதே, பின்னாகப்‌ புதரிலே தன்‌ 
கொம்புகள்‌ சிக்கிக்கொண்டிருந்த ஒரு 
ஆட்டுக்கடாவைக்‌ கண்டான்‌, 
அப்பொழுது ஆபிரகாம்‌ போய்‌, 
கடாவைப்‌ பிடித்து; அதை தன்‌ 
குமாரனுக்கு பதிலாகத்‌ 'தகனபலி. 
யிட்டான்‌. 


ஆதி ஊக. ஆபிரகாம்‌ அத்த 
இடத்துக்கு பேகோவாயிரே என்று 
பேரிட்டான்‌; அதினாலே கர்த்தருடைய 
பர்வதத்திலே பார்த்துக்கொள்ளப்படும்‌. 
என்னு இத்நான்‌. வரைக்கும்‌ 
சொல்லப்பட்டு வருகிறது. 


இதுவரையிலும்‌ 


துக்கமான சம்பவமும்‌ 


ஆபிரகாமுக்கு 
, சோகமான சம்பவமும்‌ 
நடைபெற்றிருக்கிறது. ஆபிரகாம்‌ ஈசாக்கை 


பலியிடுவதற்காக மோரியா மலைக்குப்‌ 


போகிறார்‌. அங்கே தன்‌ குமாரனாகிய 
ஈசாக்கை கட்டி தான்‌ உண்டாக்கின. 


பலிபீடத்தில்‌, தான்‌ அடுக்கின. 
கட்டைகளின்மேல்‌ கிடத்துகிறார்‌. ஆபிரகாம்‌. 
தன்‌ குமாரன்‌ ஈசாக்கை வெட்டும்படிக்கு 


இருந்திருக்கலாம்‌. அவருடைய இருதயத்தில்‌ 
தன்‌ குமாரனைக்‌ குறித்த. துக்கம்‌ 
இருந்திருக்கலாம்‌. ஆனாலும்‌ ஆபிரகாம்‌. 
கர்த்தருடைய கட்டளைக்கு அப்படியே 
கீழ்ப்படிகிறார்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அப்பொழுது கர்த்தருடைய 
தூதனானவர்‌ வானத்திலிருந்து, 
'ஆபிரகாமே, ஆபிரகாமே” என்று 
ல்‌ ஆபிரகாமுக்கு கர்த்தருடைய 

தன்னைக்‌ கூப்பிடுகிறார்‌ 
என்பது தெரிந்திருக்கிறது. அப்பொழுது 
ஆபிரகாம்‌, “இதோ அடியேன்‌” என்று, 
சொல்லுகிறார்‌. 


அப்பொழுது கர்த்தருடைய 
தூதனானவர்‌ ஆபிரகாமை நோக்கி, 
'பிள்ளையாண்டான்‌ மேல்‌ உன்‌ கையை 
போடாதே" என்று சொல்லுகிறார்‌. 
ஆபிரகாம்‌. இப்போது தன்‌ குமாரனை 
வெட்டும்படிக்கு, தன்‌ கையை நீட்டி, 
கத்தியை  எடுத்திருக்கிறார்‌. ஆனால்‌ 
கர்த்தருடைய தூதனானவரோ 
ஆபிரகாமை நோக்கி, “அவனுக்கு ஒன்றும்‌. 
செய்யாதே' என்று சொல்லுகிறார்‌. 
ஆபத்து நெருங்கி வரும்‌ வேளையிலே. 
கர்த்தருடைய விடுதலை  அற்புதமாய்க்‌ 
கிடைக்கிறது. 


கர்த்தர்‌ ஆபிரகாமின்‌ கீழ்ப்படிதலை. 
அங்கீகரிப்பதோடு, அவரை பாராட்டி 
கனம்பண்ணவும்‌ செய்கிறார்‌. “நீ தேவனுக்கு 
பயப்படுகிறவன்‌ என்று இப்பொழுது 
அறிந்திருக்கிறேன்‌” (ஆதி 2212) என்று 
தூதனானவர்‌ ஆபிரகாமுக்கு 
நாம்‌ கர்த்தருக்கு 
, என்பதை ஆத்‌ 

நமக்‌। 


தரி கர்த்தருக்கு லார்‌ 
கனம்பண்ணி ஆராதிக்க 
வன்ன ண்டும்‌ இதுவே நமது 


கீழ்ப்படிதலுக்கு அடையாளம்‌. 


ஆபிரகாமைப்‌ பற்றி தாம்‌ நினைத்ததை 
தேவன்‌ இப்பொழுது அறிந்து கொள்கிறார்‌. 
(ஆதி 18:9). கர்த்தர்‌ ஆமிரகாமைச்‌ 
சோதித்து பார்த்து அவரைப்‌ பற்றி 
நன்றாக அறிந்து கொள்கிறார்‌. மனுஷன்‌ 
சித்தமுடையவன்‌. ஆகையினால்‌ 
சித்தத்தை 

மனுஷரை 


தேவன்‌ 





f= a 
TT 


கர்த்தருடைய தூதனானவர்‌ 
ஆபிரகாமின்‌ கீழ்ப்டிதலை புகழ்ந்து 
சொல்லுகிறார்‌. அவர்‌ ஆபிரகாமை நோக்கி, 
“நீ அவனை உன்‌ புத்திரன்‌ என்றும்‌, உன்‌ 
ஏகசுதன்‌ என்றும்‌ பாராமல்‌ எனக்காக 
ஒப்புக்கொடுத்தபடிமினால்‌ நீ தேவனுக்குப்‌ 
பயப்படுகிறவன்‌ என்று இப்பொழுது 
அறிந்திருக்கிறேன்‌” (ஆதி 2242) என்று 
சொல்லுகிறார்‌. 


கர்த்தர்‌ ஆபிரகாமுக்காக வேறொரு 
பலியை கொடுக்கிறார்‌. ஆபிரகாம்‌ தன்‌ 
கண்களை ஏறெடுத்துப்‌ பார்க்கும்போது, 
இதோ, பின்னாகப்‌ புதரிலை தன்‌ கொம்புகள்‌ 
சிக்கிக்கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவைக்‌ 
காண்கிறார்‌. கர்த்தர்‌ ஈசாக்கை தமது 
கிருபையினால்‌ விடுவித்திருக்கிறார்‌. ஈசாக்கு 
தகனபலியாக பலிமிடப்படவில்லை 
ஈசாக்குக்கு பதிலாக கர்த்தர்‌ வேறொரு 
பலியைக்‌ கொடுக்கிறார்‌. ஈசாக்கை 
விடுவித்ததற்காக ஆபிரகாம்‌ கர்த்தருக்கு 
நன்றி சொல்லவேண்டும்‌. 
ஈசாக்கும்‌ மோரியா 
ஈசாக்கு ஆபிரகாமை 
ஆட்டுக்குட்டி எங்கே" 
அதற்கு ஆபிரகாம்‌, 

தகனபலிக்கான 
பார்த்துக்கொள்வார்‌" 
சொன்னார்‌ 


ஆபிரகாமும்‌ 
மலைக்குப்போனபோது. 
நோக்கி, "தகனபலிக்கு 
என்று கேட்டான்‌. 


(ஆதி 22:78) என்று 


ஆபிரகாம்‌ 


கர்த்தர்‌ ஈசாக்குக்கு, 
ஆட்டுக்குட்டியைக்‌ கொடுக்கிறார்‌. 
ஆட்டுக்குட்டியானது 
பண்ணப்பட்ட 
அடையாளமாயிருக்கிறது. 

நம்முடைய கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து, 
நமக்கு பதிலாக தம்மையே ச 
பலியாக ஒப்புக்கொடுத்தார்‌ கர்‌ 
ஈசாக்குக்குப்‌ பதிலாக ஒரு டுக்க 
கொடுத்ததுபோல, மனுக்குலத்திற்கு 
பதிலாக இயேசுகிறிஸ்துவை 
பலியாக ஒப்புக்கொடுத்திருக்கிறார்‌. 
இயேசுகிறிஸ்துவினுடைய மரணத்தின்‌ 
மூலமாக நாம்‌ விடுவிக்கப்பட்டிருக்கிறோம்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


வாக்குத்தத்தம்பண்ணப்பட்ட 
வித்து. 

வாக்குத்தத்தம்‌ 
பறட பட்டு 


பரிசுத்தமான 
இயேசுகிறிஸ்‌ துவைப்பற்றிய 
பிற்காலத்தில்‌ 
ஈசாக்கின்‌ சரித்திரம்‌ 
வாக்குத்தத்தத்திற்கு 
புட்‌ நரகன்‌ ஈசாக்கு பலியாக 
செலுத்தப்படாமல்‌. தப்புவிக்கப்படுகிறார்‌. 
ஈசாக்குக்கு பதிலாக ஒரு ஆட்டுக்கடா 
கொடுக்கப்படுகிறது. கர்த்தர்‌ அந்த 
ஆட்டுக்டாவை  ஈசாக்குக்கு பதிலாக 
அங்கீகரிக்கிறார்‌. 

அதக மகாபிரதான பலியாகிய 
இயேசுகிறிஸ்து, கல்வாரி சிலுவையிலே. 
பலியாக  செலுத்தப்படுவார்‌ என்பதற்கு 
அச்சாரமாக, இப்போது ஈசாக்குக்கு பதிலாக 
ஆட்டுக்கடா கொடுக்கப்பட்டிருக்கிறது. 
ஆபிரகாம்‌ ஈசாக்கை மோரியா மலையிலே. 
தகனபலியாக. செலுத்த 
த்தப்ப தேவாலயத்திலே 
பலிபீடம்‌ இருக்கிறது. ஆபிரகாமோ மோரியா 
பலிபீடத்தைக்‌ கட்டினார்‌. 
மோரியா மலையிலே. 

கர்த்தருடைய ஆலயம்‌ கட்டப்பட்டது. 


“பின்பு சாலொமோன்‌ எருசலேமிலே. 
தன்‌ தகப்பனாகிய தாவீதுக்குக்‌ 
காண்பிக்கப்பட்ட மோரியா என்னும்‌ மலையில்‌ 
எபூசியனாகிய ஒர்னானின்‌ களம்‌ என்னும்‌ 
ந்துவைத்த ஸ்தலத்திலே 
ஆலயத்தைக்‌ 
(நாளா 311) 
மலைக்கு அருகாமையிலே 
கல்வாரி மலை இருக்கிறது. நம்முடைய 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து கல்‌ 
மலையிலே சிலுவையில்‌ அறையப்பட்டார்‌. 


ஆபிரகாமுக்கு பின்னாக, 
ஒரு... ஆப்டுக்கடாவின்‌ 
சிக்கிக்கொண்டிருக்கிறது. 
ஆபிரகாம்‌ போய்‌, கடாவைப்‌ 
அதை தன்‌ குமாரனுக்கு 
தகனபலியிடுகிறார்‌. 


புதரிலே, 
ம்புகள்‌ 
அப்பொழுது 
பிடித்து, 
பதிலாகத்‌ 





i= THE 
TT 


ஆபிரகாம்‌ புதரிலே தன்‌ கொம்புகள்‌ 
சிக்கிக்கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவைக்‌ 
காண்கிறார்‌. அந்தக்‌ கடாவைத்‌ தன்‌ 
குமாரனுக்குப்‌ பதிலாகத்‌ தகனபலியிடுகிறார்‌. 
பதிலீட்டின்‌ உபதேசத்திற்கு இது ஒரு 
எடுத்துக்காட்டு. ஆட்டுக்கடா ஈசாக்கிற்குப்‌. 
பதிலீடாக இருந்தது. இயேசு கிறிஸ்து எல்லா 
மனுஷருக்கும்‌ பதிலீடானார்‌. ங்கள்‌ 


மீட்பதற்காக 
கல்வாரி சிலுவையில்‌ 
தங்களுக்காக இயேசு கிறிஸ்து கல்வாரி 
சிலுவையில்‌ பாவநிவாரண பலியாக மரித்தார்‌ 
என்பதை விசுவாசிக்கும்‌ அனைவருக்கும்‌ 
ஆத்தும இரட்சிப்பு உண்டு. 


மனுஷரை 


பழைய ஏற்பாட்டில்‌ மிருகங்கள்‌ 
பலியாகச்‌ த்தப்‌ புதிய ண்‌ 
நமது பாவங்களுக்குப்‌ பரிகாரமாக இயேசு 
கிறிஸ்து பலியானார்‌. ஆபிரகாம்‌ ஈசாக்கைப்‌ 
பலியிடச்‌ சென்றதும்‌, ஈசாக்கிற்குப்‌ பதிலாக 
ஆட்டுக்கடாவைப்‌ பலியிட்டதும்‌. இயேசு 
கிறிஸ்துவின்‌ கல்வாரி சிலுவை மரணத்தை 
முன்கூட்டியே சித்தரிக்கிறது. (எபி 1117-19) 


ஆபிரகாம்‌ தகனபலியிட்ட இடத்திற்கு, 
யேகோவாமீரே என்று பேரிடுகிறார்‌ 
அதினாலே அந்த ஸ்தலம்‌, “கர்த்தருடைய 
பர்வதத்திலே பார்த்துக்கொள்ளப்படும்‌' என்று 
இந்நாள்‌ வரைக்கும்‌ சொல்லப்பட்டு வருகிறது. 
(ஆதி 2214) 


எல்லா விசுவாசிகளையும்‌ 
உற்சாகப்படுத்தும்‌ வண்ணமாக, அந்த 
ஸ்தலத்திற்கு யேகோவாயீரே என்னும்‌ புதிய 
பெயர்‌ கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம்‌ எல்லா 

சூழ்நிலைகளிலும்‌, கர்த்தருடைய 
பர்வதத்திலே பார்த்துக்கொள்ளப்படும்‌" 
என்றும்‌, “கர்த்தர்‌ நம்முடைய தேவைகளை: 
சந்திப்பார்‌" என்றும்‌ விசுவாசிக்கவேண்டும்‌. 

ஆபிரகாம்‌ தன்‌ குமாரன்‌ ஈசாக்கிடம்‌, 
தேவன்‌ தமக்கு நகனபலிக்கான 
ஆட்டுக்குட்டியைப்‌ பார்த்துக்கொள்வார்‌" 
என்று சொன்னார்‌. ஆபிரகாம்‌ த 
வார்த்தைகளை விசுவாசத்தோடு சொன்னார்‌. 
கர்த்தர்‌ ஆபிரகாமின்‌ விசுவாசத்தைக்‌ 
கனம்பண்ணுகிறார்‌. ஆபிரகாம்‌ விசுவாசித்த 
பிரகாரமாக, கர்த்தர்‌ ஒரு ஆட்டுக்கடாவைக்‌. 
கொடுக்கிறார்‌. ஆபிரகாம்‌ அந்தக்‌ 
கடாவைப்‌ பிடித்து ஈசாக்குக்கு பதிலாக 
'தகனபலிபிடுகிறார்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதம்‌ 
ஆதி 22:15-19 


அதி 2215. 
தூதுனானவர்‌ 
வானத்திலிருத்து 
கூப்பிட்டு; 


ஆதி 22:16. நீ உன்‌ புத்திரன்‌ என்றும்‌, 
உன்‌ ஏக்சுதன்‌ என்றும்‌ பாராமல்‌ 
அவனை ஒப்புக்கொடுத்து இந்தக்‌ 
காரியத்தைச்‌ செய்தபடியால்‌; 


ஆதி ஊர, நான்‌ உன்னை 
ஆசீர்வதிக்கவே ஆசிர்வதித்து, உன்‌ 
சந்ததியை வானத்து 
நட்சத்திரங்களைப்போலவும்‌, 

கடத்கரைமணலைப்போலவும்‌ 

பெருகவே பெருகப்பண்ணுவேன்‌. 
என்றும்‌, உன்‌ சந்ததியார்‌ தங்கள்‌ 
சத்துருக்களின்‌ வாசல்களைச்‌. 
சுதந்தரித்துக்கொள்ளுவார்கள்‌ என்றும்‌, 


ஆதி 2218. நீ என்‌ வொலதுக்குக்‌ 
கீழ்ப்படித்தபடியினால்‌, 

சுந்ததிக்குன்‌ பூமியிலுன்ன ன்‌ 
ஜாதிகளும்‌ ஆசீர்வதிக்கப்படும்‌ என்றும்‌ 
என்பேரில்‌ ஆணையிட்டேன்‌ என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ என்றார்‌. 


கர்த்தருடைய 
இரண்டாநத்தரம்‌ 
ஆபிரகாமைக்‌ 


ஆதி 2219. ஆபிரகாம்‌ 
தன்‌. வேலைக்காரரிடத்துக்குத்‌ 
திரும்பிவத்தான்‌; அவர்கள்‌ 
எழுந்து புறப்பட்டு, ஏகமாய்ப்‌ 
பெயெர்செயாவுக்குப்‌ போனார்கள்‌; 
ஆபிரகாம்‌. ெயர்செயாவிலே. 


குடியிருத்தான்‌. 


கர்த்தர்‌ ஆபிரகாமின்‌ கீழ்ப்படிதலை. 
அவ்‌ கருணனான அவ்காரக்கன 
கர்த்தர்‌ ஆபிரகாமை  ஆசீர்வதிக்கவும்‌ 
செய்கிறார்‌. கர்த்தர்‌ ஆமிரகாமோடு 
உடன்படிக்கை செய்திருக்கிறார்‌. ஈசாக்கின்‌ 
மூலமாக ஆபிரகாமின்‌ சந்ததி திரளாய்ப்‌ 
பெருகும்‌ என்பது கர்த்தருடைய 
வாக்குத்தத்தம்‌. ஆனாலும்‌ ஆபிரகாம்‌ 
ஈசாக்கை தன்னுடைய புத்திரன்‌ என்றும்‌, 
தன்னுடைய ஏககதன்‌ என்றும்‌ பாராமல்‌, 
அவனை சர்வாங்க தகனபலியாக 
பலியிட ஒப்புக்கொடுக்கிறார்‌. 





f= FTE 
TT 


கர்த்தர்‌ ஆபிரகாமோடு 
உடன்படிக்கையே இப்போது. 
ஆணையிட்டு உறுதிபண்ணுகிறார்‌. 


சொன்ன உடன்படிக்கை 


ர்த்தர்‌ ஆரிரகாமுக்கு 
ஆணையிடும்போது, என்‌ 
ஆணையிட்டேன்‌" (ஆதி 22:18) 
சொல்லுகிறார்‌. 


பிரகா வன்‌ 
வாக்களித்த பண்ணான்‌ ல்‌ 
ஆணையிடும்படி  தம்மிலும்‌ பெரியவர்‌ 
ஒருவருமில்லாதபடியினாலே தமது பேரிலே. 
தானே ஆணையிட்டு: நிச்சயமாக நான்‌ 
உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசீர்வதித்து, 
உன்னைப்‌ பெருகவே பெருகப்பண்ணுவேன்‌ 
என்றார்‌" (எபி 61314) 


று 


கர்‌ பிரகாமையும்‌ டய 
சந்தக்‌ அஆசர்வதிககிறார்‌... கர்தர 
ஆபிரகாமை நோக்கி, “நான்‌ உன்னை 
ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்து, உன்‌ 
சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப்‌ 
போலவும்‌, கடற்கரைமணலைப்போலவும்‌ 
பெருகவே பெருகப்பண்ணுவேன்‌ என்றும்‌, 
உன்‌ சந்ததியார்‌ தங்கள்‌ சத்துருக்களின்‌ 
வாசல்களைச்‌ சுதந்தரித்துக்‌ 
கொள்ளுவார்கள்‌" (ஆதி 227) என்று 
சொல்லி ஆசர்வதிக்கிறார்‌ 
சொன்ன பிரகாரமாக 
ஆபிரகாமின்‌ சந்ததியார்‌ 
ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
வானத்து நட்சத்திரங்களைப்போலவும்‌, 
கடற்கரை மணலைப்போலவும்‌ 
பெருகியிருக்கிறார்கள்‌. கர்த்தர்‌ ஆபிரகாமை 
ஆசீர்வதிப்பதற்கான காரணத்தையும்‌ 
சொல்லுகிறார்‌. 


கர்த்தர்‌ 


கர்த்தர்‌ 


ஆபிரகாமை நோக்கி, 
“நீ உன்‌ புத்திரன்‌ என்றும்‌, உன்‌ 
ஏகசுதன்‌ என்றும்‌ பாராமல்‌ அவனை 
ஒப்புக்கொடுத்து இந்தக்‌ காரியத்தைச்‌ 
செய்தபடியால்‌, நான்‌ உன்னை 
ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன்‌” 
(ஆதி 22:16) என்று சொல்லுகிறார்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


வா்குத்தந்தத்தில்‌ 
வெளிப்பாடும்‌, 
கிருபையும்‌ 

கர்த்தர்‌ 

தம்முடைய 
நிறைவேற்றுவதாக 
புதிய 


கர்த்தருடைய 
மேசியாவைப்பற்றிய 
குவிசேஷத்தின்‌ 
வெளிப்படுத்தப்படுகிறது. 
ஆபிரகாமுக்கு 
வாக்குத்தத்தங்களை 
வாக்குப்பண்ணுகிறார்‌. 
ஏற்பாட்டுக்காலத்தில்‌, கர்த்தர்‌ ட்ட 
வார்த்தைகளை சகரியா மேற்கோளா 
சொல்லுகிறார்‌. 

அவர்‌ 
பிதாவாகிய 
ஆணையை 
ஆதிமுதற்கொண்டிருந்த தம்முடைய பரிசுத்த 
திக்கதாசிகளின்‌ வாக்கினால்‌ தாம்‌ 
சொன்னபடியே, தமது ஜனத்தைச்‌ சந்தித்து 
மீட்டுக்கொண்டு, நம்முடைய 
சத்துருக்களினின்றும்‌, நம்மைப்‌ பகைக்கிற 
யாவருடைய கைகளினின்றும்‌. நம்மை 
இடிக்கும்‌ படிக்கு, தம்முடைய தாசனாகிய 

வீதின்‌ வம்சத்திலே 


இரட்சணியக்கொம்பை 
(லூக்‌ 172-75) 


கர்த்தர்‌ பிரகாமின்‌ சந்ததிக்கு 
பரிசுத்த ஆலியினால்‌ வரும்‌ ஆசீர்வாதத்தை 
வாக்குப்பண்ணுகிறார்‌. "நான்‌ உன்னை 
ஆசீர்வதிக்கவே ஆசிர்வதிப்பேன்‌" 
என்னும்‌ வாக்கியத்திற்கு, “நான்‌ உனக்கு 
பரிசுத்த. ஆவியானவரின்‌ வரத்தைக்‌ 
கொடுப்பேன்‌" என்று வேதபண்டிதர்கள்‌. 
விளக்கம்‌ சொல்லுகிறார்கள்‌. 
எல்லா ஆரிர்வாத்களிு்‌, பரிசுத்த 
ஆலியானவரின்‌ மிகவும்‌ 
உன்னதமானது. 


கர்த்தர்‌ ஆபிரகாமை நோக்கி உன்‌ 
சந்ததியை பெருகப்பண்ணுவேன்‌ என்று 
சொல்லுகிறார்‌. ஆபிரகாமின்‌ ஆவிக்குரிய 
வித்தாகிய விசுவாசிகளின்‌ எண்ணிக்கை 
சபையிலே பெருகும்‌. அவர்களின்‌ 
எண்ணிக்கை வானத்து 
நட்சத்திரங்களைப்போலவும்‌, கடற்கரை 
மணலைப்போலவும்‌ பெருகியிருக்கும்‌. 





i FTE 
TT 


கர்த்தர்‌ ஆபிரகாமின்‌ சந்ததியாருக்கு 


“தமது ஜனத்தைச்‌ சந்தித்து மீட்டுக்கொண்டு, 
நம்முடைய சத்துருக்களினின்றும்‌, நம்மைப்‌ 
பகைக்கிற யாவருடைய கைகளினின்றும்‌, 
நம்மை இரட்சிக்கும்‌ படிக்கு” (லூக்‌ 1:74) 
என்று சொல்லுவது, ஆவிக்குரிய 
ஜெயத்தைக்‌ குறிக்கும்‌. கர்த்தர்‌ ஆபிரகாமை 
நோக்கி, 'உன்‌ சந்ததியார்‌ 
தங்கள்‌ சத்துருக்களின்‌ வாசல்களைச்‌ 
சுதந்தரித்துக்கொள்ளுவார்கள்‌" (ஆதி 2227) 
என்று சொல்லுகிறார்‌. 


பிரகா! சொல்லுகிற 
er உ லவ்‌ படம 
வாக்குத்தத்தம்‌, இயேசுகிறிஸ்‌துவைப்பற்றிய 
வாக்குந்தத்தமாகும்‌. கர்த்தர்‌ ஆபிரகாமை 
நோக்கி, "உன்‌: சந்ததிக்குள்‌ 
பூமியிலுள்ள சகல ஜாதிகளும்‌ 
ஆசிர்வதிக்கப்படும்‌" (ஆதி 2218) 
என்று சொல்லுகிறார்‌. 
கவ்வ 
குறிப்பிட்ட 
விசேஷமானவரரயிரப்பார்‌. 


வாக்குத்தத்தம்பண்ணப்பட்ட 
குறிக்கிறது. 


சந்ததிக்குள்‌, ஒரு 
மிகவும்‌ 


இந்த வார்த்தை 
மேசியாவைக்‌ 
மேசியாவுக்குள்‌. 


சகல ஜாதிகளும்‌ ஆசீர்வதிக்கப்படும்‌ என்பது. 
கர்த்தருடைய வாக்குத்தத்தம்‌. 


பூமியிலுள்ள 


'ஆபிரகாழுக்கும்‌ 


அவனுடைய 
சந்ததிக்கு 


வாக்குத்தத்தங்கள்‌ 
பண்ணப்பட்டன; சந்ததிகளுக்கு என்று 
அநேகளைக்‌ குறித்துச்‌. சொல்லாமல்‌, 
உன்‌ சந்ததிக்கும்‌ என்று ஒருவனைக்குறித்துச்‌ 
சொல்லியிருக்கிறார்‌, அந்தச்‌ சந்ததி 
கிறிஸ்துவே" (கலா 316). 


மோரியா மலையிலே 
ஆசீர்வாதங்களைப்‌ 


தன்னுடைய குமாரன்‌ 
தன்னுடைய வேலைக்காரர்கள்‌ 


ஆபிரகாம்‌ 
கர்த்தருடைய 
பெற்றுக்கொண்டு, 
ஈசாக்கோடு, 


ஆபிரகாம்‌ பெயர்செபாவிலே குடியிருக்கிறார்‌ 
(ஆதி 2219). 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தேவன்‌ கர்த்தருடைய  தூதனாகத்‌ 
தோன்றிற்‌ இவர்‌ கர்த்தர்‌ என்று 
அழைக்கப்படுகிறார்‌. (ஆதி 226) 
கர்த்தருடைய தூதனானவர்‌ ஒரு நபர்‌ 
இவரை அனுப்புகிற கர்த்தர்‌ மற்றொரு நபர்‌. 
திரித்துவத்தின்‌ சத்தியம்‌ இதன்‌ மூலமாகத்‌ 
தெளிவாகிறது (ஆதி 19:24). 


ஆபிரகாமின்‌ சகோதரன்‌: 
ஆதி 22:20-24 


ஆதி 2220. இந்தக்‌ காரியங்கள்‌. 
நடந்தபின்பு, ஒருவன்‌ ஆயிரகாமிடத்தில்‌ 
வத்து: மில்க்காளும்‌. உன்‌ 
சுகோரனாகிய நாகோருக்குப்‌ 
பின்னைகளைப்‌ பெற்றான்‌; 

ஆதி 2221. அவர்கள்‌ யாரென்றால்‌, 
முதற்பேறான ஊத்ஸ்‌, அவன்‌ 
தம்பியாகிய. பூஸ்‌, ஆராமுக்குத்‌ 
தகப்பனாகிய கேமுவேல்‌, 


ஆதி 22:22. கேசேத்‌, ஆசே, பில்தாஸ்‌, 
இத்லாப்‌, பெத்தூவேல்‌ என்பவர்கள்‌; 
பெத்துவேல்‌ ரெபேக்கானைப்‌ பெற்றான்‌. 
என்று அறிவித்தான்‌. 


ஆதி 
மில்க்கான்‌. 


சகோதரனாகிய 
பெற்றான்‌. 


௨.28. அந்த எட்டுப்பேரை 
ஆபிரகாமுடைய 
'நாகோருக்குப்‌ 


ஆதி 2224. 
பேர்கொண்ட. 
மதுமனையாட்டியும்‌, 
தாகாஸ்‌, மாகா 


ரேயுமான்‌ என்று 

அவனுடைய 
தேபா, காகாம்‌, 
என்பவர்களைப்‌ 


பிரகாமின்‌ 
க்கிறார்‌ 


சந்ததியை 
அவர்களுக்கு 
கிருபைகளையும்‌, 
கொடுக்கிறார்‌. 
சந்ததி 
அவருடைய 
சந்ததியும்‌ 


ஆசீர்வதிக்கப்படுவதுபோல, 
உற்றார்‌ உறவினர்களின்‌ 
ஆசீர்வதிக்கப்படுகிறது. தன்னுடைய 
சகோதரரின்‌ குடும்பத்தார்‌ பலுகிப்பெருகிற 
நற்செய்தியை ஆபிரகாம்‌ கேள்விப்படுகிறார்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


இந்தக்‌ காரியங்கள்‌ நடந்தமின்பு. 
ஒருவன்‌ ஆபிரகாமிடத்தில்‌ வந்து: 
"மில்க்காளும்‌ உன்‌ சகோரனாகிய 
நாகோருக்குப்‌ பிள்ளைகளைப்‌ பெற்றாள்‌" 
(ஆதி 22:20) என்று சொல்லுகிறான்‌. 
நாகோருக்கு பிறந்த பிள்ளைகளின்‌ 
பெயர்களையும்‌ அவன்‌ சொல்லுகிறான்‌ 


அவர்கள்‌ ப்‌ த ற்பேறன 
ஊத்ஸ்‌, அவன்‌ 
ஆருக்கும்‌. தகப்பனாகிய | கேருலேல்‌! கேசத்‌ 


பெத்துவேல்‌ ரெபேக்காளைப்‌ 
பெற்றான்‌ என்றும்‌ அவன்‌ ஆபிரகாமுக்கு 
அறிவிக்கிறான்‌. அந்த எட்டுப்பேரை 
மில்க்காள்‌ ஆபிரகாமுடைய சகோதரனாகிய 
நாகோருக்குப்‌ பெறுகிறாள்‌ (ஆதி 22:23). 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆபிரகாமின்‌ சகோதரனாகிய 
நாகோருக்கு, மில்க்காள்‌ என்னும்‌ 
மனைவியை தவிர ரேயுமாள்‌ என்று பேர்‌ 
கொண்ட ஒரு மறுமனையாட்டியும்‌. 
இருக்கிறாள்‌. அவள்‌ நாகோருக்கு தேபா, 
காகாம்‌, தாகாஸ்‌, மாகா என்பவர்களைப்‌ 
பெறுகிறாள்‌ (ஆதி 22:24) 

ஆபிரகாம்‌, தேராகு ஆகியோருடன்‌ 
நாகோர்‌. வரவில்லை, 
ஆரானிலேயே விட்டான்‌. 
(ஆதி 11:31). வை வரலாற்றை 
அறிமுகப்படுத்துவதற்காக நாகோரின்‌ 
குடும்பத்தைப்பற்றி கூறப்பட்டிருக்கிறது. 
(ஆதி 24). இஸ்மவேல்‌, யாக்கோபு 
ஆகியோரைப்‌ போல நாகோருக்கு 12 
குமாரர்கள்‌ இருந்தார்கள்‌. (ஆதி 22: 21-24; 
ஆதி 46:8-30). 





ன்‌ ஆதியாகமம்‌ - விரிவுரை மரமா 
ரியா GENESIS - COMMENTARY PUBLISHERS 


ந்தக்‌ காரியங்கள்‌ ந்தபின்‌ ஆபிரகாமின்‌ சகோதரனாகிய 
ஒருவன்‌ ஆபிரகாமிடத்தில்‌ ந்து: | நாகோருக்கு, மில்க்காள்‌ என்னும்‌ 
தகனம்‌ எர னக! | கல்‌ மம்‌ நன்று 00 
நாகோருக்குப்‌ பிள்ளைகளைப்‌ பெற்றாள்‌” | கொண்ட ஒரு  மறுமனையாட்டியும்‌ 
(ஆதி 22:20) என்று சொல்லுகிறான்‌. | இருக்கிறாள்‌. அவள்‌ நாகோருக்கு தேபா, 
நாகோருக்கு பிறந்த பிள்ளைகளின்‌ | காகாம்‌, தாகாஸ்‌, மாகா என்பவர்களைப்‌ 
பெயர்களையும்‌ அவன்‌ சொல்லுகிறான்‌ பெறுகிறாள்‌ (ஆதி 22:24) 
பிரகாம்‌. தேராகு ஆகியோருடன்‌ 
ன்‌ டன்‌ [2 காண்தகு! உரப்‌ 
டு ஆரானிலேயே தங்கி விட்டான்‌. 
ர பல்கால்‌, அனர்‌ (ஆதி 1:31)... ரெபெக்காளுடைய வரலாற்றை 
ர்கள்‌ (ஆதி 2. அறிமுகப்படுத்துவதற்காக பி 
குடும்பத்தைப்பற்றி  கூறப்பட்டிருக்கிறது. 
பெத்துவேல்‌ (ஆதி 24). இஸ்மவேல்‌, யாக்கோபு 
பெற்றான்‌ என்றும்‌ அவன்‌. கக்க ஆகியோரைப்‌ போல நாகோருக்கு 12 
"அறிவிக்கிறான்‌. அந்த எட்டுப்பேரை | குமாரர்கள்‌ இருந்தார்கள்‌. (ஆதி 22: 21-24; 
மில்க்காள்‌ ஆபிரகாமுடைய சகோதரனாகிய | ஆதி 46:8-30). 
நாகோருக்குப்‌ பெறுகிறாள்‌ (ஆதி 22:23) 





i THE 
TT 


சாராளின்‌ மரணத்திற்காக 
ஆபிரகாம்‌ புலம்பி அழுகிறார்‌ (ஆதி 23:12). 
ஆபிரகாம்‌ சாராளின்‌ பிரேதத்தை 
அடக்கம்பண்ண ஒரு ன்‌ 
கிரயத்திற்கு வாங்குகிறார்‌. 
ஆபிரகாம்‌ ஏத்தின்‌ புத்திரரோடே பணிவோடு 
பேசுகிறார்‌ (ஆதி 23:34)... ஏத்தின்‌ புத்திரர்‌ 
மறம்‌ மதிப்பு கொடுத்து, தங்கள்‌ 
தேசத்திலுள்ள கல்லறையை அவருக்கு: 
கொடுக்க சம்மதம்‌ தெரிவிக்கிறார்கள்‌ 
(ஆதி 23:5-16). 


ஆபிரகாம்‌ எப்பெரோன்‌ என்பவனுக்கு 
வெள்ளியை நிறுத்துக்கொடுத்து, கல்‌ 
பூமியை. கிரயத்திற்கு 
(ஆதி 2316). ஆபிரகாம்‌ 
வாங்கின கல்லறை பூமி அவருக்‌ 
உறுதிப்படுத்தப்படுகிறது (ஆதி 23:1718,20). 
சாராளின்‌ அடக்க ஆராதனை (ஆதி 23:19). 


சாரானின்‌ மரணம்‌ 
ஆதி 291,2 


ஆதி 290. சாரான்‌ நூற்று இருபத்தேழு 
வருஷம்‌ உயிரோடிரு த்தான்‌; 
இவ்வளவே சாராளுடைய வயது. 


ஆதி 28:2, காணான்‌ தேசத்திலுள்ள. 
எபிரோன்‌ என்னும்‌ கீரியாத்‌ அர்பாவிலே 
காரான்‌. மரித்தான்‌; அப்பொழுது 
ஆபிரகாம்‌ வந்து, சாராளுக்காகப்‌ 
புலம்பி அழுதான்‌. 

வசனப்பகுதியில்‌, சாராளின்‌ 
அவளுடைய 
மரணத்தைப்பற்றயும்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
“சாராள்‌ நூற்று இருபத்தேழு வருஷம்‌ 
உயிரோடிருந்தாள்‌: இவ்வளவே. 
சாராளுடைய வயது. கானான்‌ 
தேசத்திலுள்ள எபிரோன்‌ என்னும்‌ 
கீரியாத்‌ அர்பாவிலே சாராள்‌ மரித்தாள்‌” 
ஆதி 23:12). 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சாராள்‌ கானான்‌ தேசத்திலே 
மரித்துப்போகிறாள்‌. அவள்‌ அந்த தேசத்தில்‌ 
அறுபது வருஷங்கள்‌ பரதேசியாய்த்‌ 
தங்கியிருந்தாள்‌. சாராள்‌ 
மரித்துப்போனதற்காக ஆபிரகாம்‌ புலம்பி 
அழுகிறார்‌. இந்த வசனப்பகுதியில்‌ 
ஆபிரகாமின்‌ துக்கத்தை விவரிப்பநற்கு 
இரண்டு வார்த்தைகள்‌ 
பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. "ஆபிரகாம்‌. 
சாராளுக்காக புலம்பி அழுகிறார்‌” 

ஆபிரகாம்‌ அழுகிறார்‌. 
நம்முடைய சிநேகிதர்கள்‌ 
மரித்துப்போகும்போது, நாம்‌ அவர்களுக்காக 
கண்ணீர்‌ சிந்தி அழுகிறோம்‌. 
நாம்‌ சிந்தும்‌ கண்ணீர்‌ துளிகள்‌, 
மரித்துப்போனவர்களுக்கு நாம்‌ செலுத்தும்‌ 
மரியாதை, 


புலம்புகிறார்‌, 


மரித்துப்போனவர்களின்‌. பிரேதம்‌ 
கல்லறை பூமியில்‌ புதைக்கப்படுகிறது. 
அவர்களுடைய சரீரம்‌ இந்தப்‌ பூமியிலே. 
விதைக்கப்படுகிறது என்றும்‌ இந்த 
வாக்கியத்திற்கு நாம்‌ பொருள்‌ சொல்லலாம்‌. 
விதைக்கப்படும்‌ விதைக்கு தண்ணீர்‌ 
பாய்ச்சவேண்டும்‌. புதைக்கப்படும்‌ சரீரத்திற்கு 
நம்முடைய கண்ணீர்களே தண்ணீராக 
பாய்ச்சப்படுகிறது. 


பறஜாதியாருக்கு நாங்கள்‌ மரத்து பின்பு 
தங்களுக்கு என்ன சம்பவலிக்கும்‌ என்று 
தெரியாது. அவர்களுக்கு பரலோகத்தைக்‌ 
குறித்த நம்பிக்கையில்லை. ஆகையினால்‌ 
அவர்கள்‌ வேதனையோடும்‌ துக்கத்தோடும்‌ 
மரிப்பார்கள்‌. அவர்களுடைய 
சிநேகிதர்களும்‌, உற்றார்‌ உறவினர்களும்‌ 
அவர்களுக்காக அழுது புலம்புவார்கள்‌. 

விசுவாசிகளாகிய நமக்கோ 
பின்பும்‌ ஒரு நம்பிக்கை உண்டு. அது 
நம்முடைய ஆனந்த பாக்கிய நம்பிக்கை. 
ஆகையினால்‌ நாம்‌ மரிக்கும்போது 
துக்கமாய்‌ மரிக்காமல்‌, சந்தோஷமாய்‌ 
மரிக்கவேண்டும்‌. விசுவாசிகள்‌ 
மரிக்கும்போது, அவர்களுடைய 
சிநேகிதர்களும்‌, உற்றார்‌ உறவினர்களும்‌, 
அவிசுவாசிகளைப்போல அழுது புலம்ப 
வேண்டிய அவசியமில்லை. 


மரித்த 





i al 
TT 


பரிசுத்தவான்‌களின்‌. 
கர்த்தருடைய 
பிரியமாயிருக்கிறது. 
மரித்துப்போனாலும்‌, 
பரலோகத்திற்கு 

ஈம்‌ அவர்களை 


மரணம்‌ 
பார்வைக்கு 
பரிசுத்தவான்கள்‌. 
அவர்கள்‌ 
போகிறார்கள்‌. அங்கே. 
மறுபடியும்‌ பார்ப்போம்‌. 
என்பதே நம்முடைய ஆனந்த 
பாக்கிய நம்பிக்கை. ஆகையினால்‌ 
விசுவாசிகளுக்கு மரணம்‌ என்பது. 
நித்திய பிரிவாகமிராமல்‌, அது தற்காலிக 
பிரிவாகவே இருக்கிறது. 
வேதாகமத்தில்‌ ஸ்திரீகளில்‌ சாராளின்‌ 
மரண வயது மட்டுமே கூறப்பட்டிருக்கிறது. 
"கீரியாத்‌ அர்பா" என்பது, 
எபிரோனின்‌ ஆதிகாலத்து பெயர்‌ 
இதற்கு இர்பாவின்‌ கோட்டை என்று 
பொருள்‌. இதை ஏனோக்கும்‌, அர்பாவின்‌ 
குமாரர்களும்‌ கட்டினார்கள்‌. 
(யோசு 14:15; யோசு 1513; எண்‌ 13:22) 
இவர்களெல்லாம்‌ இராட்சத பிறவிகள்‌ 
இந்த இடம்‌ காலேபுக்குக்‌ கொடுக்கப்பட்டது 
(நியா 1;10,20). 


தான்‌ முதலாவதாக 
சோமு 21). அப்சலோம்‌ 
தன்னுடைய கலகத்தை இங்குதான்‌ 
ஆரம்பித்தான்‌. (சோமு 15). ஆபிரகாமையும்‌ 
யாக்கோபையும்‌ இங்குதான்‌ அடக்கம்‌ 
பண்ணினார்கள்‌ (ஆதி 231-20; 
ஆதி 3318-20; ஆதி 50:5-14; யோசு 24:32). 

சாராள்‌ போது, ஆபிரகாம்‌ 


மரித்த 

பெயர்செபாவில்‌ இருந்திருக்கலாம்‌. 
எபிரோனிலிருந்து அது 24 மைல்‌ தூரத்தில்‌ 
உள்ளது. தன்னுடைய மந்தைகளை 
மேய்ப்பதற்காக ஆபிரகாம்‌ ஒருவேளை 
அங்கு தங்கியிருந்திருக்கலாம்‌. ஆபிரகாம்‌ 
ஏதோ ஓரிடத்திலிருந்து வந்து" 
சாராளுக்காகப்‌ புலம்பி அழுகிறார்‌. 


தாவீது 
ஆட்சி புரிந்தார்‌ 


கல்லறைப்பூமி. 
ஆதி 28:8-15 


ஆதி 2935. பின்பு ஆபிரகாம்‌ பிரேதம்‌ 
இருத்த இடத்திலிருந்து எழுத்துபோய்‌, 
ஏத்தின்‌ புத்திரரோடே பேசி; 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆதி 2&4. நான்‌ உங்களிடத்தில்‌ 
அத்தியனும்‌. பரதேசியுமாய்‌ 
இருக்கிறேன்‌; என்னிடத்திலி 
ருக்கிற இத்தப்‌ பிரேதம்‌ என்‌ கண்முன்‌ 
இராதபடிக்கு நான்‌ அதை அடக்கம்‌ 
பண்ணுவதற்கு, உங்களிடத்தில்‌ 
எனக்குச்‌ சொந்தமாக ஒரு கல்லறைப்‌ 
பூமியைத்‌ தரவேண்டும்‌ என்றான்‌. 


ஆதி 23:5. அதற்கு ஏத்தின்‌ புத்திரர்‌ 
ஆபிரகாமுக்குப்‌ பிரதியுத்திரமாக: 


ஆதி 28:8. எங்கள்‌ ஆண்டவனே, 
நாங்கள்‌ சொல்லுகிறதைக்‌ கேளும்‌; 
எங்களூக்குன்னே தீர்‌ மகா பிரபு. 
எங்கள்‌ கல்லறைகளில்‌ 
முக்கியமான திலே பிரேதத்தை 
அடக்கம்பண்ணும்‌; தீர்‌ பிரேதத்தை. 
அடக்கம்பண்ண எங்களில்‌ ஒருவனும்‌ 
தன்‌. கல்லறையை உமக்குத்‌ 
தடைசெய்வதில்லை என்றார்கள்‌. 


ஆதி 297. அப்பொழுது ஆபிரகாம்‌. 
எழுந்திருந்து, ஏத்தின்‌ புத்திரராகிய 
அத்தேசத்தாருக்கு வந்தனம்‌ செய்து, 


ஆதி 28:8, அவர்களோடே பேசி: 
என்னிடத்திலிருக்கிற பிரேதம்‌ என்‌: 
கண்முன்‌ இராதபடிக்கு, நான்‌அதை 
அடக்கம்பண்ண 

சும்மதியானால்‌, 

வார்த்தையைக்‌ கேட்டு, கோகாருடைய 
குமாரனாகிய எப்பெரோன்‌, 


ஆதி 23:9, தன்‌ நிலத்தின்‌ கடைசியிலே 

இருக்கிற மக்பேலா என்னப்பட்ட 

எனக்குச்‌ சொந்தமான 

பூமியாயிருக்கும்படி. 

என்னு, அவரிடத்தில்‌ 

எனக்காக  வேண்டிக்கொள்ளுங்கன்‌; 

அது பெறுமான விலைக்கு அவர்‌ 
அதைத்‌ தருவாராக என்றான்‌. 


ஆதி 28:10. எப்பெரோன்‌ ஏத்தின்‌ 
புத்திரர்‌ நடுவிலே உட்கார்த்திருத்தான்‌; 
அப்பொ ஏத்தியனாகிய 
எப்பெரோன்‌ தன்‌ ஊர்‌ வாசலுக்குள்‌ 
பிரவேசிக்கிற ஏத்தின்‌' புத்திரர்‌ 
அனைவரும்‌ கேட்க ஆயிரகாமுக்குப்‌ 
பிரதியுத்தரமாக: 





i al 
TT 


ஆதி 2301: அப்படியல்ல, என்‌ 
ஆண்டவனே, என்‌ வார்த்தையைக்‌ 
கேளும்‌; அந்த நிலத்தை உமக்குத்‌ 


ஒனப்புத்திரருடைய களுக்கு. 
முன்பாக அதை உமக்குத்‌ தருகிறேன்‌, 
உம்மிடத்திலிருக்கிற பிரேதத்தை 
அடக்கம்பண்ணும்‌ என்றான்‌. 


ஆதி 2912. அப்பொழுது ஆபிரகாம்‌. 
அத்தேசுத்தாருக்கு வந்தனம்‌ செய்து, 


ஆதி 23:13. தேசத்து ஜனங்கள்‌ கேட்க, 
எப்பெரோனை நோக்கி: கொடுக்க. 
உமக்கு, 'மனதானால்‌ என்‌ 
வார்த்தையைக்‌ கேளும்‌; நிலத்தின்‌ 
விலையைத்‌ தருகிறேன்‌; எண்‌ கையில்‌. 
அதை வாங்கிக்கொள்ளும்‌; அப்பொழுது 
என்னிடத்திலிருக்கிற. பிரேதத்தை 
அவ்விடத்தில்‌ அடக்கம்பண்ணுவேன்‌. 
என்றான்‌. 


ஆதி 2904. அதற்கு எப்பெரோன்‌ 
ஆபிரகாமுக்குப்‌ பிரதியுத்தரமாக: 


ஆதி 2305. என்‌ ஆண்டவனே, நான்‌ 
சொல்லுகிறதைக்கேளும்‌; அந்த நிலம்‌. 
நானூறு சேக்கல்‌ நிறை வென்னி 
பெறும்‌; எனக்கும்‌ உமக்கும்‌ அது 
எவ்வனவு காரியம்‌; நீர்‌ உம்மிடத்திலி. 
ருக்கிற பிரேதத்தை அடக்கம்பண்ணும்‌ 
என்றான்‌. 


சாராள்‌ 
எபிரோன்‌. 


கானான்‌ தேசத்திலுள்ள 
என்னும்‌ கீரியாத்‌ அர்பாவிலே 
மரித்துப்போகிறாள்‌. இந்த ஸ்தலத்திலே. 
ஏத்தின்‌ புத்திரர்‌ வாசம்பண்ணுகிறார்கள்‌. 
ஆபிரகாம்‌ அவர்கள்‌ மத்தியிலே அந்நியனும்‌, 
பரதேசியுமாயிருக்கிறார்‌. சாராளின்‌ பிரேதம்‌ 
அவருடைய கண்களுக்கு முன்பாக 
இருக்கிறது. 
சாராளின்‌ பிரேதத்தை 
அடக்கம்பண்ணவேண்டும்‌. ஆனால்‌ 
அவளை அடக்கம்பண்ணுவதற்கு, 
வன்க தநத கல்லறைப்பூமி எதுவுமில்லை. 
ஆபிரகாம்‌ தங்கியிருக்கிற இடத்திலே ஏத்தின்‌ 
புத்திரர்‌ இருக்கிறார்கள்‌. அவர்களிடத்தில்‌ 
கல்லறைப்பூமி இருக்கிறது. ஆபிரகாம்‌. 
சாராளின்‌ பிரேதம்‌ இருந்த இடத்திலிருந்து 
எழுந்துபோய்‌, ஒரு கல்லறைப்பூமியை: 
வாங்குவதற்காக ஏத்தின்‌ புத்திரரோடே 
பணிவோடு பேசுகிறார்‌ (ஆதி 23:3). 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


என்னிடத்திலிருக்கிற இந்தப்‌ பிரேதம்‌ என்‌ 
கண்முன்‌ இராதபடிக்கு 

அடக்கம்‌ ல்‌ 

எனக்குச்‌ 

பூமியைத்‌ தரவேண்டும்‌" (ஆதி 23:4) என்று 
கேட்கிறார்‌. 


சாராளின்‌ 
ஆபிரகாமின்‌ கண்களுக்கு முன்பாக 
இருக்கிறது. அந்தப்‌ பிரேதத்தைப்‌ 
பார்க்கும்போதெல்லாம்‌ ஆபிரகாமின்‌ துக்கம்‌. 
அதிகரிக்கும்‌. அவர்‌ சாராளுக்காக புலம்பி 
அழுவார்‌. ஆபிரகாமின்‌ துக்கம்‌ குறைய 
வேண்டுமென்றால்‌, சாராளின்‌ பிரேதத்தை 
அவருடைய கண்முன்‌ இராதபடிக்கு, அதை 
அடக்கம்பண்ணவேண்டும்‌. அதை 
னாரா ம தனக்கு. 
சொந்தமாக கல்லறைப்பூமி 
வேண்டுமென்று ஆ எதிர்பார்க்கிறார்‌. 


பிரேதம்‌ இப்போது, 


சாராள்‌ மரித்துப்போனதினால்‌ 
ஆபிரகாம்‌ மிகுந்த துக்கத்தோடிருக்கிறார்‌. 
இவர்‌ சாராளுக்காக புலம்பி அழுகிறார்‌. 
சாராளின்‌ பிரேதம்‌ ஆபிரகாமின்‌ கண்முன்‌ 
இருக்கிறது. எல்லாவற்றிற்கும்‌ ஒரு 
காலமுண்டு. பிரேதத்திற்கு முன்பாக நின்று 
புலம்பி அழுவதற்கு ஒரு காலமுண்டு. 
அழுவதை நிறுத்திவிட்டு, 
பிரேதத்தை கல்லறையிலே 


| 
அந்தப்‌ க 
புதைப்பதற்கும்‌ ஒரு காலமுண்டு, 


மரித்துப்போனவர்களுக்காக 
புலம்பி  அழுதுகொண்டிருக்க 
புலம்பி அழுவதிலேயே 
முழுக்கவனத்தையும்‌ 
மரித்துப்போன 


மு. 
அழுகை, விதைப்பதற்கு தடையாகயிருக்கக்‌ 
கூடாது. ஆபிரகாம்‌. சாராளுக்காக 
எல்வளவதான்‌ புலம்பி அழுதாலும்‌, 
அவளுடைய சரீரத்தை கல்லறைப்பூமியிலே. 
அடக்கம்பண்ணுவதற்கு ஆயத்த 
வேலைகளை செய்தே ஆகவேண்டும்‌. 





i= al 
TT 
உற்றார்‌ 


நம்முடைய 
சிநேகிதர்கள்‌ ஆகியோரில்‌ 
மரித்துப்போயிருக்கிறார்கள்‌. 
அவர்களுடைய 
பார்க்கும்போது. நாம்‌ 
நினைத்துப்‌ பார்க்கவேண்டும்‌. 
இப்போது மரிந்துப்போனபோல, நாமும்‌ 
ஒரு நாள்‌ மரித்துப்போவோம்‌. எல்லோருக்கும்‌ 
நியமிக்கப்பட்டிருக்கிறது. 
'நாங்கள்‌ 
"சொல்லுகிறார்கள்‌. 


நம்மைப்பற்றி 
அவர்கள்‌ 


ஆபிரகாம்‌ சாராளின்‌ 


ஆபிரகாமுக்கு 
குல்லறைப்பூப கொ 
சம்மதிக்கிறார்கள்‌. 


மிய 


நாங்கள்‌ 


மாக, 


றையை 
(ஆதி 23:55) என்று 


தன்‌ குல்ல 
'தடைசெய்வதில்லை" 


சொல்லுகிறார்கள்‌. 


ஏத்தின்‌ புத்திர்‌ ஆபிரகாமுக்கு: 
மிகுந்த ப்பையும்‌ மரியாதையையும்‌ 
காண்பிக்கிறார்‌. அவர்கள்‌ ஆபிரகாமை, 
“எங்களுக்குள்ளே நீர்‌ மகா பிரப" 
என்று சொல்லுகிறார்கள்‌ அவர்கள்‌ 
சாராளின்‌ பிரேதத்தை  அடக்கம்பண்ண 
ட பவை ஆபிரகாமுக்கு 


தட 
எத்தன்‌ புத்திரரைப்போல 
எல்லோரோடும்‌ தனமா பதர சவடும்‌. 
அந்நியர்களுக்கும்‌, நம்‌ 
பரதேசியாய்த்‌ 
தங்கியிருக்கிறவர்களுக்கும்‌ உதவி 
செய்ய முன்வரவேண்டும்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


சாராளின்‌ பிரேதத்தை எந்த இடத்தில்‌ 

அடக்கம்பண்ணவேண்டுமென்று ஆபிரகாம்‌ 

ற நை 

அந்த இடம்‌ 

என்பவனுக்கு சொந்தமான 

இடம்‌. ஆபிரகாம்‌ ஏத்தின்‌ புத்திரரிடத்தில்‌, 

தான்‌ மனதில்‌ நியமித்திருக்கிற அந்தக்‌ 
குறிப்பிட்ட இடத்தைப்பற்றி பேசுகிறார்‌. 

அப்பொழுது ஆபிரகாம்‌ எழுந்திருந்து, 


த்தின்‌ புத்திரராகிய அத்தேசத்தாருக்கு 
வந்தனம்‌ செய்கிறார்‌ (ஆதி 237) 


ஆபிரகாம்‌ ஏத்தின்‌ புத்திரரை நோக்கி, 
'என்னிடத்திலிருக்கிற பிரேதம்‌ என்‌ கண்முன்‌ 
இராதபடிக்கு, நான்‌அதை அடக்கம்பண்ண 
உங்களுக்குச்‌ சம்மதியானால்‌, நீங்கள்‌ என்‌ 
வார்த்தையைக்‌ கேட்டு, சோகாருடைய 
குமாரனாகிய எப்பெரோன்‌, தன்‌ நிலத்தின்‌ 
கடைசியிலே இருக்கிற மக்பேலா என்னப்பட்ட 
குகையை எனக்குச்‌ சொந்தமான கல்லறைப்‌ 
பூமியாமிருக்கும்டி தரவேண்டும்‌ என்று, 
அவரிடத்தில்‌ எனக்காக 
வேண்டிக்கொள்ளுங்கள்‌ அது பெறுமான 
விலைக்கு அவர்‌ அதைத்‌ தருவாராக" 
(ஆதி 248.9) என்று சொல்லுகிறார்‌ 


தி 232-ஆவ, வசனத்தில்‌, 
தையமின்‌ 
க்‌ 
ஆதி 3319 ஆவது வானத்தோடு 
முரண்படவில்லை. யாக்கோபு பலிபீடம்‌ 
கட்டுவதற்காக ஓரிடத்தை வாங்கினார்‌. அதை 
மரித்தோரை அடக்கம்‌ பண்ணும்‌ இடமாக 
வாங்கவில்லை. ஆபிரகாம்‌ இந்த இடத்தை 
வாங்கியதற்கும்‌, யாக்கோபு வாங்கியதற்கும்‌ 
இடையில்‌ 80 வருஷங்கள்‌. இடைவெளி 
உள்ளது. யாக்கோபு கானானுக்குத்‌ திரும்பி 
பிரச்‌ வராமல்‌. 


இந்த வசனம்‌ 


வாங்கியிருந்திருக்கலாம்‌ 
யோசு 24:32) 


ஏத்தின்‌ 


(ஆதி 50113; 
ஆபிரகாம்‌ 

பேசும்போது, 

வேண்டிக்‌ 


புத்திரரோடே 
“அவரிடத்தில்‌ எனக்காக 
கொள்ளுங்கள்‌" என்று 
சொல்லுகிறார்‌. அக்காலத்தில்‌ வியாபாரக்‌ 
காரியங்களில்‌. இடைத்தரகர்களைப்‌ 
பயன்படுத்தினார்கள்‌. தனக்காக 
எப்பெரோனிடத்தில்‌ வேண்டிக்‌ கொள்ளுமாறு 
ஆபிரகாம்‌ ஏத்தின்‌ புத்திரரிடம்‌ கேட்டுக்‌ 
கொள்கிறார்‌ (ஆதி 23:8). 





i= FTE 
TT 


ஆபிரகாம்‌ ஏத்தின்‌ புத்திரருக்குள்ளே 
மகாபிரபுவாகமிருக்கிறார்‌. அவர்‌ வயது 
முதிர்ந்தவர்‌. அவர்‌ இப்போது சாராள்‌ 
மரித்துப்போனதினிமித்தமாக மிகுந்த 
துக்கத்திலும்‌, மனவேதனையிலும்‌ 
இருக்கிறார்‌. ஆனாலும்‌ ஆபிரகாம்‌ 
ஏத்தின்‌ புத்திரருக்கு மரியாதை செலுத்த. 
தவறவில்லை. ஆபிரகாம்‌ எழுந்திருந்து: 
ஏத்தின்‌ புத்திரராகிய  அத்தேசத்தாருக்கு 
வந்தனம்‌ செய்கிறார்‌. ஆபிரகாம்‌. 
அவர்களுக்கு முன்பாக தன்னை மிகவும்‌. 
தாழ்த்துகிறார்‌. 

கர்த்தரை நம்புகிறவர்கள்‌. 
வாசம்பண்ணுகிற சமுதாயத்திலே 
சுபாவமுள்ளவர்களாகயிருக்கவேண்டும்‌. 
அவர்கள்‌ மற்றவர்களுக்கு மதிப்பும்‌ 
மரியாதையும்‌ காண்பிக்கவேண்டும்‌. 
நம்மிடத்தில்‌ பொறாமையோ. 
விரோதமோ இருக்கக்கூடாது. கர்த்தருடைய 
பிள்ளைகள்‌ புறஜாதியார்‌ மத்தியிலே, 
துன்மார்க்கராயிருக்கும்போது, தேவனுடைய 
நாமம்‌ தூஷிக்கப்படும்‌. 


தாங்கள்‌ 


ஏத்தின்‌ புத்திரர்‌ தனக்காக 
எப்பெரோனிடம்‌ பரிந்துபேசவேண்டுமென்று. 
ஆபிரகாம்‌ அவர்களைக்‌ கேட்டுக்கொள்கிறார்‌ 
அப்பொழுது எப்பெரோனும்‌ ஏத்தின்‌ புத்திரர்‌ 
நடுவிலே உட்கார்ந்திருக்கிறான்‌ 

ஏத்தியனாகிய எப்பெரோன்‌ நன்‌ ஊர்‌ 
வாசலுக்குள்‌ பிரவேசிக்கிற ஏத்தின்‌ புத்திரர்‌ 
அனைவரும்‌ கேட்க ஆபிரகாழுக்குப்‌ 
பிரதியுத்தரமாக, அப்படியல்ல, என்‌ 
ஆண்டவனை, என்‌ வார்த்தையைக்‌ கேளும்‌; 
அந்த நிலத்தை உமக்குத்‌ தருகிறேன்‌, 
அதிலிருக்கும்‌ குகையையும்‌ உமக்குத்‌ 
தருகிறேன்‌. என்‌  ஜனப்புத்திரருடைய 
கண்களுக்கு முன்பாக அதை உமக்குத்‌ 
தருகிறேன்‌, உம்மிடத்திலிருக்கிற பிரேதத்தை 
அடக்கம்பண்ணும்‌' (ஆதி 2340) என்று 
சொல்லுகிறான்‌. 


விருந்தினர்‌ விரும்பும்‌ காரியங்களை 
அவர்களுக்குத்‌ தரும்‌ பழக்கம்‌ கிழக்கு 
தேசங்களில்‌ இன்றும்‌ உள்ளது. ஆபிரகாமிற்கு 
அந்த இடத்தைத்‌ தருவதற்கு அவர்கள்‌ 
சம்பந்தம்‌ தெரிவிக்கிறார்கள்‌. ஆபிரகாம்‌ 
அந்தப்‌ பூமியைச்‌ சாராளை க்கம்‌ 
பண்ணும்‌ கல்லறைப்‌ 

கிரயத்திற்குப்‌ பெறுகிறார்‌. 

கிரயத்திற்கு வாங்கும்‌ 

சாட்சிகளும்‌ கையொப்பமிட வேண்டும்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆனால்‌ எப்பெரோனோ 
குகையை ஆபிரகாமுக்கு, 
க்‌ கொடுக்க முன்வருகிறான்‌. 
குகையை தனக்கு 
இலவசமாய்க்‌ கொடுக்க முன்வருவான்‌ 
என்று ஆபிரகாம்‌ எதிர்பார்க்கவில்லை. 
நம்மைச்‌ சுற்றியுள்ளவர்களில்‌ 
அநேகர்‌ எப்பெரோனைப்போல 
நற்குணமுள்ளவர்களாயிருக்கிறார்கள்‌. நாம்‌ 
அவர்களைப்பற்றி நினைப்பதற்கும்‌, 
அவர்களிடத்திலிருந்து எதிர்பார்ப்பதற்கும்‌ 
அதிகமாக, அவர்கள்‌ 
நல்லவர்களாயிருப்பார்கள்‌. அவர்கள்‌ 
நமக்கு அதிகமான உதவிகளை 
செய்ய முன்வருவார்கள்‌. 


எப்பெரோன்‌ 
ஆபிரகாமுக்கு 
முன்வந்தாலும்‌, 
இலவசமாய்ப்‌ 
விரும்பவில்லை. 
இலவச 


மக்பேலா குகையை 
இலவசமாய்க்‌ கொடுக்க 
அதை அவர்‌ 
பெற்றுக்கொள்ள 
எப்பெரோனின்‌ 
அன்பளிப்பை ஆபிரகாம்‌ 
ஏற்றுக்கொள்ள மறுத்துவிடுகிறார்‌ 


பிரகாம்‌ அந்தோ்தா க்கு வந்தனம்‌ 
செய்கிறார்‌ வகுக்கும்‌ 


முன்வந்ததற்காக, ஆபிரகாம்‌ அவனுக்கு 
அநேக நன்றிகளையும்‌, வந்தனங்களையும்‌ 
சொல்லுகிறார்‌ (ஆதி 23:12). 

அதன்பின்பு ஆபிரகாம்‌ ஏத்தின்‌ 
புத்திரருடைய தேசத்து ஜனங்கள்‌ கேட்க, 
எப்பெரோனை நோக்கி, “கொடுக்க 
உமக்கு மனதானால்‌ என்‌ வார்த்தையைக்‌ 


(ஆதி 23:13) என்று சொல்லுகிறார்‌. 





i al 
TT 


ஆயத்தமாயிருக்கிறார்‌. 
ஐசுவரியவான்‌. அவரிடத்தில்‌ பொன்னும்‌ 
வெள்ளியும்‌ திரளாயிருக்கிறது. எப்ரெரோன்‌ 
ஆபிரகாமுக்கு மக்பேலா குகையை இலவச 
அன்பளிப்பாக கொடுக்க முன்வந்தாலும்‌. 
அவர்‌ எப்பெரோன்‌ காண்பிக்கும்‌. 
கரிசனையை தனக்கு சாதகமாக. 
பயன்படுத்திக்கொள்ள விரும்பவில்லை. 
ஆபிரகாமால்‌ அந்தக்‌ குல்லறைப்பூமிக்கு 
முழுக்கிரயத்தையும்‌ செலுத்த முடியும்‌. 
"ஆபிராம்‌ மிருகஜீவன்களும்‌ 
வெள்ளியும்‌ பொன்னுமான  ஆஸ்திகளை 
உடைய சீமானாயிருந்தான்‌” (ஆதி 13:2). 


ஆபிரகாமைப்போலவே, நம்முடைய 

உற்றார்‌ உறவினரோடும்‌, அயலகத்தாரோடும்‌ 

நாம்‌ மிகுந்த கண்ணியத்தோடு 

நடந்துகொள்ளவேண்டும்‌. நாம்‌ கண்ணியமாக 

நடந்தால்தான்‌, அவர்களுக்கு நம்மீது 

மரியாதையும்‌ ஏற்படும்‌. 

நாம்‌ 

உண்மையுள்ளவர்களாயும்‌ இருக்கவேண்டும்‌. 

கண்ணியமுள்ளவர்களாயும்‌ இருக்க 
வேண்டும்‌. 


எப்பெரோன்‌ ஜனக்கு சொந்தமான 
மக்பேலா குகைக்கு கிரயத்தை 
நிர்ணயம்பண்ணுகிறான்‌. ஆனாலும்‌ அதன்‌ 
முழுக்கிரமத்தையம்‌ ஆபிரகாம்‌ னக்கு 
ஈடுக்கவேண்டுமென்று எப்பெரோன்‌ 
அவரைக்‌ கட்டாயம்பண்ணவில்லை. 


எப்பெரோன்‌ ஆபிரகாமுக்குப்‌ 
பிரதியுத்தரமாக, “என்‌ ஆண்டவனே, நான்‌ 
சொல்லுகிறதைக்கேளும்‌: அந்த நிலம்‌ 
நானூறு சேக்கல்‌ நிறை வெள்ளி பெறும்‌; 
எனக்கும்‌ உமக்கும்‌ அது எவ்வளவு காரியம்‌: 
நீர்‌... உம்மிடத்திலிருக்கிற பிரேதத்தை 
அடக்கம்பண்ணும்‌" (ஆதி 23445) என்று 
சொல்லுகிறான்‌. 


மக்பேலா குகையின்‌ கிரயம்‌ நா, 
சேக்கல்‌ நிறை வெள்ளி. ஆபிரகாம்‌ த 
முழுக்கிரயத்தையும்‌ கொடுக்க வேண்டிய 
எப்பெரோன்‌ ஆபிரகாமை 
“எனக்கும்‌ உமக்கும்‌ அது 
என்று சொல்லுகிறான்‌. 
வாக்கியத்திற்கு, “உம்மால்‌ 
முடிந்ததை. கொடுக்கலாம்‌" 

என்பது பொருளாகும்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நானூறு சேக்கல்‌ 
ஆபிரகாமின்‌. 
உயர்வானதாய்த்‌ 
மற்றவர்களிடமிருந்து 
பணம்‌ பெறவேண்டும்‌ என்று 
நாம்‌ அவர்கள்மீது 
அன்பு குறைந்துபோகும்‌. 
பணஆசை அதிகரிக்கும்போது. 
மத்தியிலே அன்பு குறைந்துபோகிறது. 
அதிகமாக ம்‌ ம்பிக்கும்‌ 
நாம்‌ அன்புக்கு முக்கியத்துவம்‌ கொடுக்காமல்‌, 
பணத்திற்கு முக்கியத்துவம்‌ கொடுக்க 
ஆரம்பித்துவிடுகிறோம்‌. 


விசுவாசிகளாகிய நாம்‌, ஒரு 
பொருளை வாங்கும்போது, அதற்கு 
நியமிக்கப்பட்டிருக்கிற நியாயமான கிரயத்தை 
ற்‌ ஆயத்தமாயிருக்க 
இலவசமாகப்‌ 
பெற்றுக்கொள்ளவேண்டும்‌ என்பதற்காக, 
நாம்‌ ஏமாற்று வார்த்தைகளையும்‌, 
வஞ்சிக்கிற வார்த்தைகளையும்‌ பேசக்கூடாது. 


எப்பெரோனுக்கு 
ளியை 


ஆபிரகாம்‌. எப்பெரோலுக்கு மக்பேலா 
குகையின்‌ முழுக்கிரயத்தையும்‌ கொடுக்க 
ஆயத்தமாயிருந்தபோது, “எனக்கும்‌ உமக்கும்‌ 
அது எவ்வளவு காரியம்‌" என்று எப்பெரோன்‌ 
சொன்னதுபோல, நாமும்‌ நம்முடைய 
சிநேகிதரோடு ஒரு பொருளுக்கு விலை. 
பேசும்போது, “எனக்கும்‌ என்‌ சிநேகிதருக்கும்‌ 
அது எவ்வளவு காரியம்‌” என்று சொல்ல 
முன்வரவேண்டும்‌. சிநேசமும்‌ அன்புமே 
பிரதானம்‌. 


மக்பேலா குகை 
ஆதி 23:16-20 


ஆதி 2916. அப்பொழுது ஆபிரகாம்‌. 
எப்பெரோனின்‌ சொல்லைக்கேட்டு, 


ஏத்தின்‌... புத்திரருக்கு முன்பாக 
எப்பெரோன்‌ 


சொன்னபடியே, 
வர்த்தகரிடத்தில்‌ செல்லும்படியான 
நானூறு சேக்கல்‌ நிறை வெள்ளியை 


அவனுக்கு நிறுத்துக்‌ கொடுத்தான்‌. 


ஆதி 2317. இத்தயிரகாரம்‌ மம்ரேக்கு 
எதிரே மக்பேலாவிலுன்ன 
எப்பெரோனுடைய நிலமாகிய 
அத்தம்‌: பூமியும்‌, அதிலுன்ன 
குகையும்‌, நிலத்தின்‌ எல்லையெங்கும்‌ 
சூழ்த்திருக்கிற மரங்கள்‌ அடங்கலும்‌, 





i FTN 
TT 


அதி 2818. அவனுடைய 
ஊர்வாசலுக்குன்‌ பிரவேசிக்கும்‌ ஏத்தின்‌ 
புத்திரர்‌ எல்லாரும்‌ 
ஆயிரகாமுக்குச்‌ 
உறுதிப்படுத்தப்பட்டது. 

ஆதி 29:19. அதற்குப்பின்‌ ஆபிரகாம்‌. 
தன்‌ மனைவியாகிய சாராளைக்‌: 
கானான்‌ தேசத்தில்‌ எப்பெரோன்‌ ஊர்‌ 
பூமியான மம்ரேக்கு எதிரே இருக்கிற 
மக்பேலா என்னும்‌ நிலத்தின்‌ குகையிலே. 
அடக்கம்‌ பண்ணினான்‌. 


ஆதி 23:20. இப்படி. ஏத்தின்‌ புத்திரர்‌ 
கையில்‌ கொள்ளப்பட்ட அத்த திலமும்‌, 
அதிலுன்ன குகையும்‌, ஆபிரகாழுக்குச்‌. 
சொந்த கல்லறைப்‌ பூமியாக. 
உறுதிப்படுத்தப்பட்டது.. 


பிரகாம்‌ எப்பெரோனிடத்‌ 
'கல்லறைப்பூமியை கிரயத்திற்கு வாங்‌ 
ஆபிரகாம்‌ அதற்குரிய முழுக்கிரயத்தையும்‌ 
செலுத்துகிறார்‌. 


ஆபிரகாம்‌ எப்பெரோனின்‌ 
சொல்லைக்கேட்டு,  ஏத்தின்‌ _ புத்திரருக்கு 
முன்பாக எப்பெரோன்‌ சொன்னபடியே, 
வர்த்தகரிடத்தில்‌ செல்லும்டியான நானூறு 
சேக்கல்‌ நிறை வெள்ளியை அவனுக்கு 
நிறுத்துக்‌ கொடுக்கிறார்‌ (ஆதி 2346). 


ஆபிரகாம்‌ ஏத்தின்‌ புத்திரரோடே 
கல்லறைப்பூமியைப்‌ பற்றி பேசுகிறபோது. 
எப்பெரோன்‌ ஏத்தின்‌ த்திரர்‌ 
உட்கார்ந்திருக்கிறான்‌. 

எப்பெரோனின்‌ தேசத்து 
எல்லோரும்‌ கேட்க பேசுகிறார்‌. 


இந்த பிரகாரம்‌ மம்ரேக்கு. 
மக்பேலாவிலுள்ள 


அவனுடைய ஊர்வாசலுக்குள்‌ பிரவேசிக்கும்‌ 
ஏத்தின்‌ புத்திரர்‌ எல்லாரும்‌ அறிய 
ஆபிரகாமுக்குச்‌ சொந்தமாக 
உறுதிப்படுத்தப்படுகிறது (ஆதி 23:1718). 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


ஆபிரகாம்‌ கானான்‌ தேசத்தில்‌ 
முதன்‌ முதலாக வாங்கின ஸ்தலம்‌, ஒரு 
கல்லறைப்பூமியாகும்‌. கல்லறைப்பூமியிலே 
யாரும்‌ குடியிருக்கப்போவதில்லை. இந்தப்‌ 
பூமியை விட்டு வெளியேறிப்போவதற்காக, 
கல்லறைப்பூமியிலே. கல்ப்‌ 


நாம்‌ ந்தப்‌ பூமியில்‌ 
பிரவேசிக்கும்போது. ல்‌ பூமியிலிருந்து 
சம்பவத்தை 
பார்க்கவேண்டும்‌. 
பிறக்கிறோமோ, 
நம்முடைய மரணம்‌ ஆரம்பமாகிறது. 


கர்த்தர்‌ பிரகா ம்‌, டைய 
சந்ததிக்கும்‌. கானான்‌ நம 
முழுவதையும்‌ சுதந்தர 
வாக்குப்பண்ணியிருக்கிறார்‌. ஆனால்‌ 
ஆபிரகாமுக்கு மக்பேலா குகை 
என்னும்‌ கல்லறைப்பூமி மாத்திரமே சொந்த 
பூமியாக உறுதிபண்ணப்படுகிறது. 


... ஆபிரகாம்‌. 
பார்க்காமல்‌, 
மேலான 
பார்க்கிறார்‌ 
பூமியிலிருக்கும்‌ காலம்‌ வரையிலும்‌, 
எங்கே வாசம்பண்ணினாலும்‌, அங்கே 
அவர்‌ கர்த்தருக்குள்‌ திருப்தியாயிருக்கிறார்‌ 
அவர்‌ பூமியில்‌ வாசப்பண்ணும்‌ 
நாளிலேயே, தன்னை 
அடக்கம்பண்ணுவதற்கு, ஒரு 
கல்லறைப்பூமியை ஆயத்தம்பண்ணுகிறார்‌. 


தேசமாக 


இந்தப்‌ பூமியை நோக்கிப்‌ 
இந்தப்‌ 

பரமதேசத்தை 
அவர்‌ 


பூமியைவிட 
நோக்கிப்‌ 
இந்தப்‌ 


ஆபிரகாம்‌ மக்பேலா 
சொந்தமாக வாங்கின பின்பு, 
மனைவியாகிய சாராளைக்‌ 
தேசத்‌ எப்பெரோன்‌ ஊர்‌ 
மம்ரேக்கு எதிரே இருக்கிற 
என்னும்‌ நிலத்தின்‌ குகையிலே. 
பண்ணுகிறார்‌. 

ஏத்தின்‌ புத்திரர்‌ கையில்‌ 

கொள்ளப்பட்ட அந்த நிலமும்‌, 
அதிலுள்ள குகையும்‌ ஆபிரகாமுக்குச்‌ 
சொந்த றப்‌ பூமியாக 
உறிந்து ஆதி 231920). 





i FTE 
TT 


திருமண  வைபவங்களும்‌, அடக்க 
ஆராதனைகளும்‌ குடும்பங்களில்‌ மிகப்பெரிய 
மாற்றங்களை ஏற்படுத்தும்‌. இதற்கு 
முந்தின அதிகாரத்தில்‌, ஆபிரகாம்‌ தன்‌ 
மனைவியாகிய சாராளின்‌ சரீரத்தை 
அடக்கம்பண்ணின சம்பவம்‌ 
'சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அதிகாரத்திலோ 
ஆபிரகாம்‌ தன்‌ குமாரன்‌ ஈசாக்குக்கு 
திருமணம்‌ செய்து வைக்கும்‌ சம்பவம்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. 


ஆபிரகாமின்‌ 
நடைபெறுகிற ஒவ்வொரு 
பரிசுத்த வேதாகமத்தில்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது.  உலகப்பிரகாரமான 
தேசங்களின்‌ சரித்திரங்கள்‌ சரியாக 
எழுதப்படாவிட்டாலும்‌, இஸ்ரவேலுடைய 
முற்பிதாக்களின்‌ சரித்திரம்‌ மிகவும்‌ தெளிவாக 
எழுதப்பட்டிருக்கிறது. 

பிரகாம்‌ மாரன்‌ ஈசாக்குக்‌ 
இந்‌ து. வகித்‌ மலம்‌ 
கவனமாயிருக்கிறார்‌ (ஆதி 2449) 
ஈசாக்குக்கு பெண்‌ பார்க்க, ஆபிரகாம்‌. 
தன்னுடைய வேலைக்காரனை, தன்னுடைய 
சொந்த ஜனங்கள்‌ வசிக்கும்‌ தேசத்திற்கு 
அனுப்புகிறார்‌ (ஆதி 24:10-14). 


கர்த்தருடைய கிருபையினாலும்‌, 
தெய்வீக வழிநடத்துதலினாலும்‌, 
,பிரகாமின்‌ வேலைக்காரன்‌ ரெபெக்காளை 
சந்திக்கிறான்‌. ரெயெக்காளின்‌ 
குடும்பத்தாரும்‌, ஈசாக்கின்‌ 
குடும்பத்தாரும்‌ ஏற்கெனவே இரத்த. 
சம்பந்தமுள்ள உறவினர்களாயிருக்கிறார்கள்‌ 
(ஆதி 24:15-28). 


ஆபிரகாமின்‌ வேலைக்காரன்‌, 
ரெபெக்காளின்‌ குடும்பத்தாரோடு, ஈசாக்கின்‌ 
திருமண வைபவம்‌ சம்பந்தமாக பேசுகிறான்‌. 
(ஆதி 24:29-49) அவர்களுக்குள்ளே 
திருமண பேச்சு வார்த்தையில்‌ உடன்படிக்கை 
ஏற்படுகிறது (ஆதி 24:50-60). 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


000181 
PUBLISHERS 
ஈசாக்கும்‌ ரெபெக்காளும்‌ 
ஒருவரையொருவர்‌ சந்தித்துக்‌ 
கொள்கிறார்கள்‌. அவர்கள்‌ இருவருக்கும்‌ 
திருமணம்‌ நடைபெறுகிறது (ஆதி 24:6-67), 


ஈசாக்குக்கு. பெண்‌ 
பார்க்கிறார்கள்‌ 
ஆதி 24:1-9 


ஆதி 250. ஆபிரகாம்‌ வயதுசென்று 
முதிர்த்தவனானான்‌. கர்த்தர்‌ 
ஆபிரகாமைச்‌ ௪கல காரியங்களிலும்‌ 
ஆசீர்வதித்து வந்தார்‌. 


ஆதி 242. அப்பொழுது ஆபிரகாம்‌. 
தன்‌ வீட்டிதூன்னவர்கவில்‌ வயதில்‌ 
மூத்தவனும்‌, தனக்கு உண்டான 
எல்லாவற்றிற்கும்‌ அதிகாரியுமாகிய 
தன்‌ ஊழியக்காரனை நோக்கி: 


ஆதி 245. நான்‌ குடியிருக்கிற 

கானானியருடைய  குமாரத்திகளில்‌ 
என்‌ குமாரனுக்குப்‌ 

 பெண்கொன்னாமல்‌; 


ஆதி 244, நீ என்‌ தேசத்துக்கும்‌. 
என்‌ இனத்தாரிடத்துக்கும்‌ போய்‌, 
என்‌ குமாரனாகிய  ஈசாக்குக்குப்‌ 
பெண்‌ கொள்வேன்‌ என்று, 
வானத்துக்குத்‌ தேவனும்‌ பூமிக்குத்‌ 
தேவனுமாகிய கர்த்தர்பேரில்‌ எனக்கு. 
ஆணையிட்டுக்கொடுக்கும்படிக்கு, நீ 
உன்‌ கையை என்‌ தொடையின்கீழ்‌ வை 


அந்த 


தேசத்துக்கு வர மனதில்லாதிருத்தால்‌, 
தீர்‌ விட்டுவந்த தேசத்திற்குத்தானே 
உம்முடைய குமாரனை மறுபடியும்‌ 
அழைத்துப்போகவேண்டுமோ என்று 
கேட்டான்‌. 


ஆதி 24:8. அதற்கு ஆபிரகாம்‌: நீ 
என்‌ குமாரனை மறுபடியும்‌ 
அங்கே அழைத்துக்கொண்டு 
போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. 





f= THE 
TT 


ஆதி 24:7. என்னை தன்‌ தகப்பனுடைய 
வீட்டிலும்‌ என்‌இனத்தார்‌ இக்கிற 
தேசத்திலுமிருத்து அழைத்தூவத்தவரும்‌, 
உன்‌ சந்ததிக்கு இத்த 
தேசுத்தைத்‌ தருவேன்‌ என்று எனக்குச்‌ 
சொல்லி ஆணையிட்டவருமான 
வானத்தூக்குத்‌ தேவனாகிய கர்த்தர்‌, 
தீ அங்கேயிருத்து என்‌ குமாரனுக்கு 
ஒரு பெண்ணைக்‌ கொண்டுவரும்படிக்கு, 
தம்முடைய தூதனை உனக்கு 
முன்பாக அனுப்புவார்‌. 


ஆதி 24:8. பெண்‌ உன்‌ பின்னே வர 
மனதில்லாதிருத்தானேயாகில்‌, 
அப்பொழுது தீ இத்த என்‌ ஆணைக்கு. 
திங்கலாயிருப்பாய்‌; அங்கேமாத்திரம்‌. 
என்‌ குமாரனை மறுபடியும்‌. 
அழைத்துக்கொண்டு போக வேண்டாம்‌. 
என்றான்‌. 


ஆதி 240. அப்பொழுது அத்த 
ஊழியக்காரன்‌ தன்‌ கையை தன்‌ 
எஜமானாகிய ஆபிரகாமுடைய 
தொையின்கீழ்‌ வைத்து, இந்தக்‌ 
காரியத்தைக்குறித்து. அவனுக்கு. 
ஆணையிட்டுக்கொடுத்தான்‌. 


ஆபிரகாம்‌ 
முதிர்ந்தவராயிருக்கிறார்‌. 
ஆபிரகாமின்‌ வயது 
(ஆதி 25:20 

ஆபிரகாமுடைய 

தன்‌ குமாரன்மீது 
கரிசனையாயும்‌ 

ஆபிரகாமை சகல 
ஆசீர்வதித்திருக்கிறார்‌. ஈசாக்குக்கு நல்ல 
பெண்ணை பார்த்து, திருமணம்‌ 
செய்து வைக்கவேண்டும்‌. என்னும்‌ 
விருப்பம்‌ ஆபிரகாமின்‌ மனதில்‌ உண்டாயிற்று. 


ஆபிரகாம்‌ ஈசாக்கின்‌ திருமணத்தைக்‌ 


ஈசாக்குக்கு பெண்கொள்ளக்கூடாது. 
2. தான்‌ விட்டு வந்த தேசத்திற்கு ஈசாக்கு 
மறுபடியும்‌ போகக்கூடாது. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பிரகாமின்‌ தேசம்‌ 
மெசொபொத்தாமியாவிலிருக்கிறது. 
ஆபிரகாமின்‌ சகோதரராகிய நாகாரும்‌, 
அவருடைய உறவினரும்‌ அந்த ஊரிலே 
வாசம்பண்ணுகிறார்கள்‌. ஆபிரகாம்‌. 
ஈசாக்குக்கு தன்‌ தேசத்திலுள்ள, தன்‌ 
இனத்தாரிடத்தில்‌ பெண்கொள்ள வேண்டும்‌. 
என்று விரும்புகிறார்‌. கானான்‌ தேசத்து 
குமாரத்திகளை, ஈசாக்குக்கு பெண்கொள்ள 
ஆபிரகாமுக்கு விருப்பமில்லை. 


பிரகாமின்‌ பார்வையில்‌ கானானியர்‌ 
தள்மார்க்கராயிருக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ கர்த்தர்மீது. 
பத்தியில்லாதவர்களாயும்‌, பாவிகளாயும்‌, 
விக்கிரங்களை  ஆராதிக்கிறவர்களாயும்‌ 
இருக்கிறார்கள்‌. அப்படிப்பட்ட 
கானானியரிடத்திலிருந்து. தன்னுடைய 
குமாரன்‌ ஈசாக்குக்கு பெண்கொண்டால்‌, 
அது ஈசாக்கின்‌ ஆவிக்குரிய ஜீவியத்தைப்‌ 
பாதிக்கும்‌ என்று ஆபிரகாம்‌ நினைக்கிறார்‌ 


மிகப்பெ! 


ஆபிரகாம்‌ இப்போது தன்‌ குமாரன்‌ 
ஈசாக்கோடு கானான்‌ தேசத்திலே 
குடியிருக்கிறார்‌. கானான்‌ தேசத்தார்‌ 
கன்மார்க்கராமிரக்கறார்கள்‌ என்பதற்காக, 
ஈசாக்கு கானான்‌  தேசத்தைவிட்டு, 
ஆபிரகாமின்‌ இனத்தார்‌ குடியிருக்கும்‌ 
தேசத்திற்கு திரும்பிப்போய்விடக்கூடாது. 
தன்னுடைய இனத்தார்‌ மத்தியில்‌ ஈசாக்கு 
ஒரு பெண்ணைக்கொண்டு, அவர்‌ அந்த 
தேசத்திலேயே தங்கிவிடக்கூடாது. 
ஈராக்குக்கு தன்னுடைய இனத்தார்‌ 
மத்தியில்‌ பெண்கொண்டால்‌, ஈசாக்கு 
அந்த தேசத்திலேயே தங்கிவிடுவாரோ 
என்னும்‌ சந்தேகம்‌ ஆபிரகாமின்‌ மனதில்‌ 
உண்டாயிற்று. 
ஆபிரகாமின்‌ வீட்டிலே ஒரு 
ஊழியக்காரன்‌ இருக்கிறான்‌. இவனுடைய 
இந்த வசனப்பகுதியில்‌ 
இவன்‌ தமஸ்கு 
எலியேசர்‌ என்று 
சொல்லுகிறார்கள்‌. 
கன்‌ வீட்டிலுள்ளவர்களில்‌. 


ஆபிரகாமுக்கு. 
இவன்‌ 


முமான ஊழியக்காரன்‌. 
வீட்டில்‌ அநேக 

தங்கிமிரந்ததினால்‌ 

ன்‌ குடும்பத்தைப்பற்றி 
எலியேசருக்கு நன்றாய்த்‌ தெரிந்திருக்கிறது. 





f= FTE 
TT 


ஊரானாகிய  எலியேசர்‌ 
ஆபிரகாமின்‌ வீட்டிலுள்ள 


அங்கிகரிக்கப்பட்டிருக்கிறான்‌. 
(ஆதி 39:4,22; ஆதி 41:46). 

எலியேசர்‌ ஆபிரகாமின்‌ நம்பிக்கைக்கு 
பாத்திரமானவன்‌. அவன்‌ ஆபிரகாமின்‌ 
நன்மையை நாடுகிறவன்‌.  ஈசாக்குக்கு 
திருமணம்‌ செய்து வைக்கவேண்டும்‌ என்பது 
ஆபிரகாமின்‌ 
ஈசாக்குக்கு 
ஈசாக்கை 
ஆபிரகாம்‌ 
இனத்தாரிடத்திற்கு 
தன்‌ வேலைக்காரனாகிய 
அனுப்புகிறார்‌. 


ஈசாக்கை அனுப்பாமல்‌, 
எலியேசரை 


ஆபிரகாம்‌ தன்‌ வேலைக்காரன்‌ 

எலியேசரை தன்‌  இனத்தாரிடத்திற்கு 

அனுப்புவதற்கு முன்பாக, தன்னுடைய 

அவனிடத்தில்‌ 

தன்னுடைய மனதின்‌ 

பிரகாரம்‌  ஈசாக்குக்கு. 

வவண்வல று என்று, ஆபிரகாம்‌. 

வேலைக்காரனிடத்தில்‌. 
ஆணையிட்டுக்கொள்கிறார்‌ 


ஆபிரகாம்‌ தன்‌ ஊழியக்காரனை 
நோக்கி, நான்‌ குடியிருக்கிற 
கானானியருடைய குமாரத்திகளில்‌ நீ என்‌ 
குமாரனுக்குப்‌ பெண்கொள்ளாமல்‌; நீ என்‌ 
என்‌ இனத்தாரிடத்துக்கும்‌ 
என்‌ குமாரனாகிய ஈசாக்குக்குப்‌. 
என்று. 
பூமிக்குத்‌ 


பண்யிடடுக்கொறக்தளடக்கு, நீ உன்‌ 
கதையை என்‌ தொடையின்கீழ்‌ வை” 


(ஆதி 24:34) என்று சொல்லுகிறார்‌. 


ஆபிரகாம்‌, 


ஈசாக்கு 
ஆகியோர்‌ 


யாக்கோபு 
கானானியரோடு 
பெண்கொள்வதைத்‌ தவிர்த்திருக்கிறார்கள்‌. 
(ஆதி 24:3; ஆதி 27:46; ஆதி 282-9; 
ஆதி 341-3). கானானியர்‌ இராட்சத 
சந்ததியார்‌. ஆதாமின்‌ சுத்தமான 
சந்ததி வருவதைத்‌ தடைபண்ணுவதற்கு 
பிசாசு இவர்களைப்‌ பயன்படுத்துகிறான்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஸ்திரீமின்‌ வித்து இந்த 
வரக்கூடாது என்பது 
நோக்கம்‌. ஆபிரகாமும்‌, 
யாக்கோபும்‌ 
திட்டமறிந்து அதில்‌ 
தவிர்க்கிறார்கள்‌. 
ரெபெக்காள்‌ கிறிஸ்துவிற்கோ அல்லது 


mre 
சாத்தானுடைய 

ஈசாக்கும்‌, 
சாத்தானுடைய 
பங்குபெறுவதைத்‌' 


த்தாரும்‌ இருப்பார்கள்‌ 

24:3A7,37 38; ஆதி 26:35; 

ஆதி 27:46; ஆதி 28:1-8). கிறிஸ்து தமது 

சபையைத்‌ தம்முடைய ஜனத்தாலும்‌, 
புறஜாதி ஜனத்தாலும்‌ கட்டி எழுப்புகிறார்‌. 

(அப்‌ 1513-18; கொரி 1213; 
கலா 3:26-29; எபே 2114-20; கொலோ 311) 

புதிய ஏற்பாட்டுச்‌ சபையில்‌ பிரதானமாக 
புறஜாதியாரே இருக்கிறார்கள்‌ (அப்‌ 1513-18) 


ஆபிரகாம்‌. எலியேசரிடம்‌ “நீ 
உன்‌ கையை என்‌ தொடையின்கீழ்‌ வை" 
என்று... சொல்லுகிறார்‌ யூதருடைய 
பாரம்பரிய பழக்கத்தின்‌ பிரகாரம்‌, 
தொடையின்கீழ்‌ கைவைப்பது ஒரு புனிதமான 
நிகழ்ச்சி. (ஆதி 47:29-3). யாக்கோபின்‌: 
பெயரை தேவன்‌ ஆசீர்வாதத்தின்‌ 
அடையாளமாக மாற்றியபோது, அவனுடைய 
தொடைச்‌ சந்தைத்‌ தொட்டார்‌ (ஆதி 32:24- 
32; ஆதி 14:22; ஆதி 47:29-31) 


ஊழியக்காரன்‌, 

அவருடைய 
இனத்தாரிடத்திற்கும்போய்‌, பெண்ணைப்‌ 
பார்த்த பின்பு, அந்தப்பெண்‌ அந்த 
ஊழியக்காரனின்‌ பின்னே கானான்‌ 
தேசத்திற்கு வர மனதில்லாமலிருந்தால்‌, 
அந்த ஊழியக்காரன்‌ ஆணைக்கு 
நீங்கலாகமிருப்பான்‌. 


பிரகாம்‌. 
ஈசாக்கின்‌ 
கர்த்தரை நம்புகிறார்‌. 
ஊழியக்காரனிடம்‌, “கர்த்தர்‌ 
தூதனை உனக்கு 
அனுப்புவார்‌" என்று சொல்லுகிறார்‌. 





f= THE 
TT 


ஆபிரகாமுடைய ஊழியக்காரன்‌ தன்‌ 

எஜமானுடைய வார்த்தையை  கவனமாய்க்‌ 
ட ஊழியக்காரனின்‌ மனதில்‌ 
ந்தேகங்கள்‌ உண்டாயிற்று. 

பார்க்க 


சொல்லுகிறான்‌. அவன்‌  ஆபிரகாமிடத்தில்‌ 
ஆணையிட்டுக்‌ கொடுத்ததினால்‌, 
அவனுடைய மனதில்‌ பயமும்‌, சந்தேகமும்‌ 
உண்டாயிற்று. 
ஆபிரகாமின்‌. ஊழியக்காரன்‌ 


“அல்லிடத்துப்‌ பெண்‌ 


தேோத்திற்கத்தானே உம்முடைய குமாரனை: 
மறுபடியும்‌ அழைத்துப்போகவேண்டுமோ" 
(ஆதி 24:5) என்று கேட்கிறான்‌. 


ஆபிரகாம்‌ ஏற்கெனவே தன்‌ சொந்த 
தேசத்திலிருந்து, தன்‌ இனத்தார்‌ 
கானான்‌ தேசத்திற்கு 

ஈசாக்கு மறுபடியும்‌ அங்கே 

போவதில்‌ ஆபிரகாமுக்கு இஷ்டமில்லை. 
ஆபிரகாம்‌ தன்‌ ஊழியக்காரனை நோக்கி 
நீ என்‌ குமாரனை மறுபடியும்‌ அங்கே 
அழைத்துக்கொண்டு. போகாதடிக்கு 


எச்சரிக்கையாமிரு" (ஆதி 24%) என்று 


லை 


கர்த்தரே தன்னுடைய 
விருப்பத்தைக்‌: 
கொடுத்திருக்கிறார்‌ என்றும்‌, அவர்‌ இதை 
நிறைவேற்றித்‌ தருவார்‌ என்றும்‌ ஆபிரகாம்‌. 
நம்புகிறார்‌. 
ஆபிரகாம்‌ தன்‌ ஊழியக்காரனை 
நோக்கி, “என்னை தன்‌ தகப்பனுடைய 
வீட்டிலும்‌ என்‌ இனத்தார்‌ இருக்கிற 
தேசத்திலுமிருந்து அழைத்துவந்தவரும்‌, 
உன்‌ சந்ததிக்கு இந்த தேசத்தைந்‌ 
தருவேன்‌ என்று எனக்குச்‌ சொல்‌ 
ஆணையிட்டவருமான வானத்துக்குத்‌ 
தேவனாகிய கர்த்தர்‌, நீ அங்கேயிருந்து என்‌ 
குமாரனுக்கு. ஒரு பெண்ணைக்‌ 
கொண்டுவரும்படிக்கு, தம்முடைய 
தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார்‌" 
(ஆதி 24:7) என்று சொல்லுகிறார்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


வ சந்ததிக்கு 
சுதந்தர 
“ கொடுக்கப்போவதாக 
கானான்‌. 
சுதந்தரித்துக்கொள்ள 
ல்‌, ஈசாக்கின்‌ சந்ததியார்‌ 
த்‌ தங்கியிருக்க 
அவர்கள்‌ கானான்‌ 
ஆபிரகாமின்‌ சொந்த 
தேசத்திற்கு திரும்பிப்போய்விடக்கூடாது. 


கர்த்தர்‌. ஈசாக்கின்‌ வித்தைக்‌ குறித்து 
வாக்குத்தத்தம்‌ பண்ணியிருப்பதினால்‌, 
ற்கு தாயாராக 
இருங்ொக்க!  ராக்க்க்‌. மணல்‌, 
கானான்‌ தேசத்து ஸ்திரீகளைப்போல 
விக்கிரகாராதனைக்காரியாக இருக்கக்‌ 
கூடாது. அவள்‌ கர்த்தரிடத்தில்‌ 
பக்தியள்ளவளாவிருக்ககேண்டும்‌. 
ஆகையினால்தான்‌ ஆபிரகாம்‌, 
குமாரன்‌ ஈசாக்குக்கு, 
தேசத்திலே. தன்‌ இனத்தார்‌ 
பெண்கொள்ள வேண்டும்‌ 
விரும்புகிறார்‌. 


தன்‌ 
தன்னுடைய 
மத்தியிலே 
என்று 


நம்முடைய  ஜிலியத்தின்‌ 


சூழ்நிலைகளிலும்‌ நாம்‌ த்து 
நம்பவேண்டும்‌. நம்முடைய ஜீவியத்தில்‌ நாம்‌ 
பல. அனுபவங்களைக்‌ கடந்து வந்திருப்போம்‌. 
கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களும்‌, 
நம்முடைய ங்களும்‌, 
கர்த்தரை இன்னும்‌ தொடர்ந்து 
நம்பவேண்டும்‌. என்று நம்மை 
உற்சாகப்படுத்தவேண்டும்‌. கர்த்தருடைய 
வாக்குத்தத்தம்‌ நிறைவேறும்‌ என்று நாம்‌ 
கர்த்தரை நம்பவேண்டும்‌. நம்முடைய 
உதவிகளுக்காகவம்‌, ஒத்தாசைகளுக்காகவும்‌ 
நாம்‌ கர்த்தரையே நோக்கிப்‌ பார்க்கவேண்டும்‌. 
கர்த்தருக்கு சித்தமான காரியம்‌ நம்முடைய 
ஜீவியத்தில்‌ நிறைவேறும்‌. 


ஈசாக்கு கானான்‌ தேசத்திலேயே 
குடியிருக்கவேண்டும்‌ என்பதில்‌ ஆபிரகாம்‌ 
உறுதியாயிருக்கிறார்‌. ஆபிரகாமின்‌ சொந்த 
தேசத்தில்‌, சொந்த இனத்திலுள்ள பெண்‌, 
ஈசாக்கோடு குடியிருக்க. கானான்‌ 
தேசத்திற்கு வர மறுத்துவிட்டால்‌, 
ஆபிரகாமின்‌ ஊழியக்காரன்‌ நூதனமாக. 
யோசனைபண்ணி, ஈசாக்கை கானான்‌ 
தேசத்தைவிட்டு அழைத்துக்கொண்டுபோய்‌, 
ஆபிரகாமின்‌ சொந்த தேசத்திற்கு, 
அவருடைய த்தார்‌ மத்தியிலே. 
கொண்டுபோய்‌ விட்டுவிடக்கூடாது. 


சொந்த 





i al 
TT 


ஆபிரகாம்‌ தன்‌ ஊழியக்காரனை 
நோக்கி, “பெண்‌ உன்‌ பின்னே வர 
மனதில்லாதிருந்தாளேயாகில்‌, அப்பொழுது நீ 
இந்த என்‌ ஆணைக்கு நீங்கலாயிருப்பாய்‌;: 
அங்கேமாத்திரம்‌ என்‌ குமாரனை மறுபடியும்‌ 
அழைத்துக்கொண்டு போக வேண்டாம்‌” 
(ஆதி 24:8) என்று சொல்லுகிறார்‌. 


| அப்பொழுது 
தன்‌ கையை 
ஆபிரகாமுடைய 
இந்தக்‌. 
அவனுக்கு 
(ஆதி 245), 


அந்த ஊழியக்காரன்‌: 
தன்‌ எஜமானாகிய 
தொயின்கீழ்‌ வைத்து, 

காரியத்தைக்குறித்து 
ஆணையிட்டுக்கொடுக்கிறான்‌ 


ரெபெக்காள்‌ 
ஆதி 2410-28 


ஆதி 2400. மின்பு அந்த 
ஊழியக்காரன்‌ தன்‌ எஜமானுடைய 
ஒட்டகங்கவில்‌ பத்து ஒட்டகங்களைத்‌: 
தன்னுடனே  கொண்டுபோனான்‌; 
தன்‌ எஜமானுடைய 

உச்சிதமான பொருள்களும்‌ 

கையில்‌ இருந்தன; 

எழுந்து ப 
போய்‌, மெசொப்பொத்தாமியாவிலே 
'நாகோருடைய ஊரில்‌ சேர்ந்து, 


ஆதி 2401. ஊருக்குப்‌ புறம்பே ஓ! 
தண்ணீர்த்‌ துரவண்டையிலே, தண்ணீர்‌ 
மொன்ன ஸ்திரீகள்‌ ப்‌ 
சாயங்கால 

ஒட்டகங்களை மடக்கி, 
சொல்லிக்கொண்டது என்னவென்றால்‌: 


அதி 2412. 

ஆபிரகாமுக்கு. 

கர்த்தாவே, இன்றைக்கு நீர்‌ என்றத்‌ 
காரியம்‌ சித்திக்கப்பண்ணி, 
எஜமானாகிய ஆயிரகாமுக்குத்‌. ல்‌ 
செய்தருளும்‌. 


ஆதி 24௭8. இதே, 
தண்ணீர்த்‌ 
நிற்கிறேன்‌, இந்த 
பெண்கள்‌ தண்ணீர்‌ 
புறப்பட்டு வருவார்களே.. 


நான்‌ இந்தத்‌ 
'துரவண்டையிலே 


ஊராருடைய 
' மொன்னப்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆதி 24:14. நான்‌ குடிக்க உன்‌ 
குடத்தைச்‌ சாயக்கவேண்டும்‌ என்று 
நான்‌ சொல்லும்போது: குடி.என்றும்‌, 
உன்‌. ஒட்டகங்களும்‌ குடிக்கும்படி. 
வார்ப்பேன்‌ என்றும்‌ சொல்லும்‌ பெண்‌ 
எவனோ, அவனே தீர்‌ உம்முடைய 
ஊழியக்காரனாகிய 
தியமித்தவனாயிருக்கவும்‌, 
எஜமானுக்கு அநுக்கிரகம்‌ 

என்று நான்‌ அதினாலே அறியவும்‌ 
செய்தருளும்‌ என்றான்‌. 


ஆதி 2405. அவன்‌ இப்படிச்‌ சொல்லி. 
முடிக்கும்‌ முன்னே, இதோ, 
ஆபிரகாமுடைய சகோதரனாகிய 
நாகோரின்‌ மனைவி மில்க்காளுடைய 
குமாரனாயிருக்கிற பெத்துவேலுக்குப்‌ 
பிறந்த ரெயெக்கான்‌ குடத்தைத்‌ 
தோன்மேல்‌ வைத்துக்கொண்டு 
புறப்பட்டு வந்தான்‌. 


ஆதி 2418. அந்தப்‌ பெண்‌ மகா 
குபவதியும்‌, புருஷனை அறியாத. 
கன்னிகையுமாய்‌ இருந்தான்‌; அவன்‌ 
துரவில்‌ இறங்கி, தன்‌ குடத்தை 
நிரப்பிக்கொண்டு ஏறிவந்தாள்‌.. 

ஆதி 207. அப்பொழுது அநத்‌ 
ஊழியக்காரன்‌, அவளுக்கு 
எதிர்கொண்டோடி; உன்‌ குடத்திலி. 
ருக்கிற தண்ணீரில்‌ கொஞ்சம்‌ குடிக்கத்‌ 
தரவேண்டும்‌ என்றான்‌. 


ஆதி 24:18. அதற்கு அவன்‌: குடியும்‌ 
என்‌ ஆண்டவனே என்று சீக்கிரமாய்க்‌ 

குடத்தைத்‌ தன்‌ கையில்‌ 
இழக்கிக்கொண்டு, அவனுக்குக்‌ குடிக்கக்‌ 
கொடுத்தாள்‌. 


ஆதி 2419. கொடுத்தபின்‌, உம்முடைய 
ஒட்டகங்களும்‌ குடித்துத்‌ தீருமட்டும்‌ 
அவைகளுக்கும்‌ மொண்டு வார்ப்பேன்‌' 
என்று சொல்லி; 


ஆதி 24: 
குடத்துத்‌ தண்ணீரைத்‌ 
ஊற்றிவிட்டு, இன்னும்‌ 
துரவண்டையில்‌ ஓடி, 
ஓட்டகங்களுக்கெல்லாம்‌. 
வார்த்தான்‌. 


சீக்கிரமாய்த்‌ தண்‌: 
தொட்டியிலே 
மொண்டுவரத்‌ 
அவனுடைய 
மொண்டு 





i a 
TT 


அதி 2421 
தார்‌ 
கர்த்தர்‌ பிரயாணத்தை 
வர்க்கப்‌ இல்லையோ 
என்று அறியும்பொருட்டு. 
மவுணமாயிரு த்தான்‌. 


அதி 2422. 
குடித்துத்‌ க 
மனிதன்‌ அரைச்சேக்கல்‌ எடையுள்ள 
பொற்காதணியையும்‌, அவன்‌ 
கைகளுக்குப்‌ பத்துச்‌ சேக்கல்‌ எடைப்‌: 
பொன்னுன்ன இரண்டு கடகங்கனையும்‌ 
எடுத்துக்கொடுத்து, 


ஆதி 2422. தீ யாருடைய மகன்‌, 
எனக்குச்‌ சொல்லவேண்டும்‌; நாங்கள்‌ 
உன்‌ தகப்பன்‌ வீட்டில்‌ இராத்தங்க 
இடம்‌ உண்டா என்றான்‌. 


அத்த மனிதன்‌ 
ஆச்சரியப்பட்டு, 


ஆதி 2௧24, 

'நாகோருக்கு மில்க்கான்‌ 
குமாரனாகிய 

மகன்‌ என்று சொன்னதுமன்றி, 


அதி 24425. 
வைக்கோலும்‌ தீவனமும்‌. 
வேண்டி யமட்டும்‌ இருக்கிறது; 
இராத்தங்க இடமும்‌உண்டு என்றான்‌. 


ஆதி 2426. அப்பொழுது 
மனிதன்‌ தலைகுனிந்து, த்தல்‌ 
பணிந்துகொண்டு, 


ஆதி 2427, 
ஆயிராகாமின்‌ 


கர்த்தருக்கு 


எங்களிடத்தில்‌ 


என்‌ எஜமானாகிய 
தேவனாயிருக்கிற 

ஸ்தோத்திரம்‌; அவர்‌ 
தம்முடைய கிருயையையும்‌, 
தம்முடைய உண்மையையும்‌, 
என்‌ எஜமானை விட்டு நீக்கவில்லை; 
நான்‌ பிரயாணம்‌ பண்ணிவருகையில்‌, 
கர்த்தர்‌ எண்‌: 
சகோதரர்‌ 
என்னை அழைத்துக்கொண்டு 
என்றான்‌. 


ஆதி 24:28. அந்தப்‌ பெண்‌ ஓடி, இந்தக்‌. 
காரியங்களைத்‌ தன்‌ தாயின்‌. 


வீட்டிலுன்னவர்களூக்கு அறிவித்தான்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


இந்த அதிகாரத்தில்‌ 
ஊழியக்காரரின்‌ 
சொல்லப்படாவிட்டாலும்‌, அவனுடைய 
குணாதிசயங்களைப்பற்றி மிகவும்‌ சிறப்பாக 
சொல்லப்பட்டிருக்கிறது அவன்‌ ஆபிரகாமுக்கு 
உண்மையுள்ள ஊழியக்காரன்‌. அவன்‌ 
ஆமிரகாமால்‌ அங்கீகரிக்கப்பட்டவன்‌. 
ஆபிரகாமின்‌ கட்டளையைப்‌ 
பெற்றுக்கொண்ட உடனே, அவருடைய 
ஊழியக்காரன்‌ உடனே பிரயாணம்‌ பண்ண 
ஆயத்தமாகிறான்‌. 


ஆபிரகாமுடைய 
பெயர்‌ 


அந்த ஊழியக்காரன்‌ தன்‌ 
எஜமானுடைய  ஒட்டகங்களில்‌ பத்து 
ஒட்டகங்களைத்‌ தன்னுடனே கொண்டு. 
போகிறான்‌; தன்‌ எஜமானுடைய சகலவித 
உச்சிதமான பொருள்களும்‌ அவன்‌ 
கையில்‌ இருக்கிறது: அவன்‌ எழுந்து 
புறப்பட்டுப்போய்‌, மெசொப்பொத்தாமியாவிலே 
நாகோருடை ஊரில்‌ சேருகிறான்‌ 
(ஆதி 2410). 


"மெசொப்பொத்தாமியா" என்பதன்‌ 
எபிரெய பெயர்‌ “ஆராம்நகராயீம்‌' என்பதாகும்‌. 
ஜபிராத்து, டைகிரீஸ்‌ கிய 
இரண்டு நதிகள்‌ இங்கு பாய்கின்றன. இதை 
மனுஷ இனத்து நாகரிகத்தின்‌ தொட்டில்‌ 
என்று வரலாற்று ஆசிரியர்கள்‌ 
கூறுகிறார்கள்‌. இந்தப்‌ பகுதியில்‌ 
பழங்கால பெருநகரங்கள்‌ ஏராளமாய்‌ 
உள்ளன. 


நாகோருடைய ஊர்‌" என்பது 
ஆரானைக்‌ குறிக்கும்‌. நாகோர்‌ இங்கு 
குடியேறியதினால்‌ இதற்கு நாகோருடைய 
ஊர்‌ என்று பெயர்‌. (ஆதி 1131-32; 
ஆதி 12:4). 


ஆபிரகாமின்‌ ஊழியக்காரன்‌, நன்‌ 
எஜமானுக்கு உண்மையுள்ளவனாயிருப்பது 
மாத்திரமல்ல, அவன்‌ 
தேவனாகிய கர்த்தரிடத்திலும்‌ 
பக்தியுள்ளவனாயிருக்கிறான்‌. ஆபிரகாமின்‌ 
ஊழியக்காரன்‌, நாகோருடைய ஊரில்‌ 
ரந அந்த ஊருக்குப்‌ புறம்பே 
தண்ணீர்த்‌ துரவண்டையிலே, 
ர்‌ மொள்ள ஸ்திரீகள்‌ புறப்படுகிற 
வேளையிலே, ஒட்டகங்களை 
மடக்குகிறான்‌ (ஆதி 2431. 





i FTE 
TT 


வொளியகாளப்யோல்‌ 
உரத்தசத்தமாக விண்ணப்பம்பண்ணவில்லை. 
ஆபிரகாமின்‌ ஊழியக்காரன்‌ தனக்குள்ளே 
கர்த்தரிடத்தில்‌ 'விண்ணப்பம்பண்ணும்‌ 
ஜெபவார்த்தைகளை சொல்லிக்கொள்கிறான்‌. 


ஆபிரகாமின்‌ ஊழியக்காரன்‌ கர்த்தரை 
நோக்கி, “என்‌ எஜமானாகிய ஆபிரகாமுக்கு. 
தேவனாயிருக்கிற கர்த்தாவே, இன்றைக்கு 
நீர்‌ என்குக்‌ காரியம்‌ சித்திக்கப்பண்ணி, என்‌ 
எஜமானாகிய  ஆிரகாமுக்குத்‌ தயவு 
செய்தருளும்‌" என்றும்‌, 

“இதோ, ந்தத்‌ தண்ணீர்த்‌ 
அவ்வ்‌! [ந்தப்‌ த 
ஊராருடைய பெண்கள்‌ தண்ணீர்‌ மொள்ளப்‌ 
புறப்பட்டு வருவார்களே" என்றும்‌, 


உன்‌ 
என்று 


நான்‌ குடிக்க 
சாய்க்கவேண்டும்‌ 
சொல்லும்போது: குடிஎன்றும்‌, 
ஒட்டகங்களும்‌ குடிக்கும்டி வார்ப்பேன்‌ 
என்றும்‌ சொல்லும்‌ பெண்‌ எவளோ, அவளே 
நீர்‌ உம்முடைய  ஊழியக்காரனாகிய 
ஈசாக்குக்கு க்கவும்‌ 
என்‌ எஜமானுக்கு அநுக்கிரகம்‌ 
என்று நான்‌ அதினாலே 
செய்தருளும்‌' என்றும்‌ (ஆதி 
ஜெபம்பண்ணுகிறான்‌. 


எலியேசர்‌ 


2412-14) 


கர்த்தரிடத்தில்‌ 
ஜெபம்பண்ணும்போது ஆபிரகாமுக்கு 
தேவனாயிருக்கிற கர்த்தாவே என்று 
சொல்லி ஜெபிக்கிறான்‌. பிரகாமின்‌ 
தேவனை ஆராதிப்பதற்கு ௭௦ க்குப்‌. 
பழக்கம்‌ இருக்கிறது. ஆகையினால்‌ 
தன்னுடைய  எஜமானாகிய ஆபிரகாமைப்‌ 
போலவே இவனும்‌ கர்த்தரிடத்தில்‌ 
நம்பிக்கையாக இருந்து ஜெபம்‌: 
பண்ணுகிறான்‌. தன்னுடைய த்திற்‌ 
பதில்‌ கிடைத்ததற்கு ஓர்‌ அடையாளத்தையும்‌ 
எதிர்பார்க்கிறான்‌ (ஆதி 24:14). அவனுடைய 
ஜெபத்திற்கு உடனடியாகப்‌. 
கிடைக்கிறது. (ஆதி 24:15; நியா 

சங்‌ 14518; தானி 9:21-23; ஏசா 65: 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆபிரகாமின்‌ 
ஈசாக்குக்கு பெண்பார்க்க 


ஊழியக்காரன்‌ 


வெற்றி 
அதுவும்‌ 
கிடைக்கவேண்டும்‌. 
ஊழியக்காரனுடைய 
விண்ணப்பமாயிருக்கிறது. ஆபிரகாமுடைய 
கர்த்தரை நோக்கி, 
எனக்கு காரியம்‌ 
என்று 

விண்ணப்பம்பண்ணுகிறான்‌. 


காரியம்‌ 


சீக்கிரத்தில்‌ 
சித்தியாகவேண்டுமென்றால்‌, ம்‌ 


தம்முடைய கிருபையினால்‌, 
சீக்கிரமாய்‌ சித்திக்கப்பண்ணுவார்‌. 


ஆபிரகாமுடைய ஊழியக்காரன்‌, 
கர்த்தரிடத்தில்‌ ஜெபம்பண்ணும்போது, கர்த்தர்‌ 
ஆபிரகாமோடு செய்துகொண்ட 
உடன்படிக்கையையும்‌ நினைவுபடுத்துகிறான்‌. 
"என்‌. எஜமானாகிய ஆபிரகாமுக்கு 
தயவு செய்தருளும்‌" ன்‌ 
ஆபிரகாமுடைய 
கர்த்தரிடத்தில்‌. 

கர்த்தர்‌ தம்முடைய 
நம்முடைய  விண்ணப்பங்களுக்கு, 
கொடுக்கிறார்‌. 


தயவினாலேயே, 
பதில்‌ 


ஈசாக்கின்‌ மனைவி மிகுந்த 
மனத்தாழ்மையுள்ளவளாயிருக்கவேண்டும்‌. 
அவள்‌ சோம்பேறியாயிராமல்‌ சுறுசுறுப்பாய்‌ 
வேலை செய்யவேண்டும்‌. குடும்பத்தை 
நிர்வாகம்பண்ண வேண்டும்‌. 
ஒவ்‌ வேலையையும்‌ எப்படி 
செய்யவேண்டுமோ, அப்படி செய்து, அந்த 
வேலையை நேர்த்தியாய்ச்‌ செய்து 
முடிக்கவேண்டும்‌. ஈசாக்குக்கு மனைவியாக 
வரப்போகிறவள்‌ த 
ஆதரிக்கிறவளாகவும்‌, 
உபசரிக்கிறவளாகவும்‌ இருக்கவேண்டும்‌. 





i= FTE 
TT 


ஈசாக்குக்கு பெண்பார்க்க 
ஆபிரகாமுடைய ஊழியக்காரன்‌, 
நாகோருடைய ஊரிலே வந்து சேர்ந்தபோது. 
அவன்‌ களியாட்ட நடைபெறுகிற 
இடத்திற்கோ அல்லது விளையாட்டு, 
மைதானத்திற்கோ அல்லது ஜனங்கள்‌ ஒரு 
வேலையும்‌ செய்யாமல்‌ சும்மா உட்கார்ந்து 
வீண்பேச்சு பேசிக்கொண்டிருக்கும்‌. 
இடத்திற்கோ போகவில்லை. அவன்‌ 
தண்ணீர்‌ துரவண்டையிலே 

நிற்கிறான்‌. தண்ணீர்‌ மொள்ள 
ஸ்திரீகள்‌ மாத்திரமே 

வருவார்கள்‌. 

சோம்பேறிகளாயிராமல்‌. 

உழைக்கிற ஸ்திரீகளாயிருப்பார்கள்‌. 


ஆபிரகா। ஊழியக்காரன்‌, 
கர்த்தரிடத்தில்‌ ஜெய்பன்னாய்மோது. “இதோ, 
நான்‌ இந்தத்‌ தண்ணீர்த்‌ துரவண்டையிலே. 
நிற்கிறேன்‌, இந்த ஊராருடைய பெண்கள்‌ 
தண்ணீர்‌ மொள்ளப்‌ புறப்பட்டு வருவார்களே"' 
(ஆதி 2413) என்று சொல்லுகிறான்‌. 


ஆபிரகாமுடைய ஊழியக்காரன்‌ 
வழிநடத்துதலையும்‌, 

ஒத்தாசையையும்‌ 
துரவண்டையிலே 
வருவார்கள்‌. 
ஈசாக்குக்கு 
என்பது 
ஊழியக்காரனுக்கு 


ஸ்திரீகள்‌ 
அவர்களில்‌ எந்த ஸ்திரீ 
ஸ்திரீ 


பிரகாமுடைய ஊழியக்காரன்‌ 
தடக்‌ தெய்வ தனல “நான்‌ 
குடிக்க உன்‌ குடத்தைச்‌ சாய்க்கவேண்டும்‌ 
என்று நான்‌ சொல்லும்போது: குடிஎன்றும்‌, 
உன்‌ ஒட்டகங்களும்‌ குடிக்கும்படி வார்ப்பேன்‌ 
என்றும்‌ சொல்லும்‌ பெண்‌ எவளோ, 
அவளே நீர்‌ உம்முடைய ஊழியக்காரனாகிய 
ஈசாக்குக்கு நியமித்தவளாமிருக்கவம்‌, என்‌ 
எஜமானுக்கு அநுக்கிரகம்‌ செய்தீர்‌ என்று 
நான்‌ அதினாலே அறியவும்‌ செய்தருளும்‌" 
(ஆதி 24:4) என்று சொல்லுகிறான்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆபிரகாமுடைய 


வருகிறது. 


ஆபிரகாமுடைய 
இப்படிச்‌ சொல்லி முடிக்கும்‌ 
இதோ, ஆபிரகாமுடைய சகோதரனாகிய 
நாகோரின்‌ மனைவி  மில்க்காளுடைய 
குமாரனாயிருக்கிற பெத்துவேலுக்குப்‌ பிறந்த 
ரெபெக்காள்‌ குடத்தைத்‌ தோள்மேல்‌ 
வைத்துக்கொண்டு புறப்பட்டு வருகிறாள்‌ 
(ஆதி 24115). 


கர்த்தருடைய சித்தத்தின்‌ பிரகாரமாக, 
ரெபெக்காள்‌ அந்தத்‌ தண்ணீர்‌ 
துரவண்டைமிலே, தண்ணீர்‌ மொள்ள 
முதலாவதாக வருகிறாள்‌. அந்தப்‌ பெண்‌ மகா 
புருஷனை அறியாத 

இருக்கிறாள்‌; அவள்‌ 

, தன்‌ குடத்தை 
ஏறிவருகிறாள்‌ 


ஊழியக்காரன்‌ 
முன்னே, 


ங்கி, 
நிரப்பிக்கொண்டு 
(ஆதி 2416), 


பிரகாமுடைய 
எதிர்பார்த்த “காரமாக 
இருக்கிறாள்‌. கர்த்தர்‌ தன்னுடைய 
ஜெபத்திற்கு பதில்‌ கொடுத்திருக்கிறார்‌ 
என்னும்‌ நிச்சயம்‌ அந்த ஊழியக்காரனுடைய 
மனதில்‌ உண்டாயிற்று. 


"அந்த ல்‌ கர்த்தரிடத்தில்‌ 
குடிக்க 
என்று நான்‌ 


ஊழியக்காரன்‌ 
ரெபெக்காள்‌ 


குடத்தை சா; கண்டும்‌ 
சொல்லும்போது: குடிஎன்றும்‌, உன்‌ 
ஒட்டகங்களும்‌ குடிக்கும்படி வார்ப்பேன்‌ 
என்றும்‌ சொல்லும்‌ பெண்‌ எவளோ, அவளே 
ஈசாக்குக்கு நியமித்தவள்‌' (ஆதி 24:14) 
என்று ஏற்கெனவே சொல்லியிருந்தான்‌. 
அதன்‌ பிரகாரமாக அந்த ஊழியக்காரன்‌, 
அவளுக்கு. எதிர்கொண்டோடி: “உன்‌ 
குடத்திலிருக்கிற தண்ணீரில்‌ கொஞ்சம்‌ 
குடிக்கத்‌ தரவேண்டும்‌" (ஆதி 2417) என்று 
கேட்கிறான்‌. 





i= THEN 
TT 


ரெபெக்காள்‌ துரவக்கு 

மொள்ள வந்தபோது, அவள்‌ 

இறங்கி தன்‌ குடத்தை நிரப்பிக்கொண்டு, 
ஏறி வருகிறாள்‌. அவள்‌ தன்‌ வீட்டிற்கு 
திரும்பிப்போக ஆயத்தமாயிருக்கிறாள்‌. 
அந்தத்‌ துரவின்‌ அருகே ஆபிரகாமுடைய 
ஊழியக்காரன்‌ ஒட்டகங்களை 
மடக்கி 


தன்னுடைய வேலையைப்‌ பார்த்துக்கொண்டு, 
தன்னுடைய வீட்டிற்குப்‌ புறப்பட்டுப்போகிறாள்‌. 
குருத்தாயிருக்கிறாள்‌. 
ன்‌ வீட்டிற்கு 
ெவ்க்ளை 
ஆபிரகாமின்‌ ஊழியக்காரன்‌ 
எதிர்கொண்டு ஓடுகிறான்‌. 
குடத்திலிருக்கிற தண்ணீரில்‌, 
குடிக்கு தரவேண்டும்‌" என்‌ 
கர்த்தருடைய 
பிரகாரமாகவும்‌, 
வழிநடத்துதலின்‌ 
அலன்‌ எதிர்பார்த்த. 
ரெபெக்காள்‌ பேசுகிறாள்‌. 


புறப்பட்டுப்போகிற 
சந்‌ 


பிரகாரமாகவும்‌, 
பிரகாரமாகவே 


ஆபிரகாமுடைய 

நோக்கி, குடியும்‌ 

என்று சீக்கிரமாய்க்‌ 
குடத்தைத்‌ தன்‌ கையில்‌ இறக்கிக்கொண்டு, 
அவனுக்குக்‌ குடிக்கக்‌ கொடுக்கிறாள்‌. 
கொடுத்தபின்‌, “உம்முடைய ஒட்டகங்களும்‌ 
குடித்துத்‌ தீருமட்டும்‌ அவைகளுக்கும்‌. 
மொண்டு. வார்ப்பேன்‌” என்றும்‌ 
சொல்லுகிறாள்‌. 


ரெபெக்காள்‌  சீக்கிரமாய்த்‌ தன்‌ 
குடத்துத்‌ தண்ணீரைத்‌ தொட்டியிலே 
இன்னும்‌ மொண்டுவரத்‌ 
அவனுடைய 
மொண்டு. 

வார்க்கிறாள்‌ (ஆதி 24:20). 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தண்ணீர்‌ மொள்ள வருகிற ஸ்திரீ 
தனக்கும்‌, தன்‌ ஒட்டகங்களுக்கும்‌ தண்ணீர்‌ 
வார்க்கவேண்டும்‌. என்று அந்த 
ஊழியக்காரன்‌ எதிர்பார்த்தான்‌. அவளே 
ஈசாக்குக்கு நியமித்தவளாயிருக்கிறவள்‌ 
என்று தீர்மானம்பண்ணினான்‌. அந்த 
ஊழியக்காரன்‌ எதிர்பார்த்த பிரகாரமாக, 
ரெபெக்காள்‌ அவனுக்கும்‌ அவனுடைய 
ஒட்டகங்களுக்கும்‌ தண்ணீர்‌ மொண்டு 
வந்து கொடுக்கிறாள்‌. ஆபிரகாமுடைய 
ஊழியக்காரன்‌ எதிர்பார்த்ததைவிட, 
ரெபெக்காள்‌ அதிக நற்குணமுள்ளவளாகவும்‌, 
அந்நியரை அதிகமாய்‌ உபசரிக்கிறவளாகவும்‌, 
அதிகமான தயாள குணமுள்ளவளாகவும்‌ 
இருக்கிறாள்‌. 

ரெபெக்களை போல நாமும்‌ 
மற்றவர்களுக்கு உதவி செய்ய 
முன்வரவேண்டும்‌. நாம்‌ பிறருக்கு ஒரு 
கலசம்‌ தண்ணீர்‌ குடிக்க கொடுத்தால்கூட, 
கர்த்தர்‌ நமக்கு அதற்குரிய பிரதிபலனைத்‌ 
தருவார்‌. 


“சீஷன்‌ என்னும்‌ நாமத்தினிமித்தம்‌ 
இந்தச்‌ சிறியரில்‌ ஒருவனுக்கு ஒரு கலசம்‌ 
'தண்ணீர்மாத்திரம்‌ குடிக்கக்‌ 
கொடுக்கிறவனும்‌ பலனை 
அடையாமற்போகான்‌ டு மெய்யாகவே 
உங்களுக்குச்‌ சொல்லுகிறேன்‌" (மத்‌ 10:42, 


பிரகாமுடைய  ஊழியக்காரனுக்கு. 
ரெபெக்காளைக்‌ குறித்து ல்‌ 
பார்க்கும்போது, மிகவும்‌. 
ஆச்சரியமாயிருக்கிறது. அந்த மனிதன்‌ 
அவளைக்குறித்து, ச்சரியப்பட்டு, 
கர்த்தர்‌ தன்‌ ரரயாணத்தை 
வாய்க்கப்பண்ணினாரோ இல்லையோ 
என்று அறியும்பொருட்டு. 
மவனமாயிருக்கிறான்‌ (ஆதி 24:21) 

கிழக்குத்‌ தேசத்தில்‌ 
மாலையிலும்‌ ஊரில்‌ உள்ள 
தண்ணீர்‌ மொள்ளத்‌ 
துூரவண்டைக்கு 
(ஆதி 24: 
சாமு 941). 


காலையிலும்‌, 
பெண்கள்‌ 
தண்ணீர்‌ 
வழக்கம்‌. 


வருவது 6 
ஆதி 2920; யாத்‌ 246: 


'ரெபெக்காள்‌"' 
“வயப்புத்துகிறவள்‌” 
ஆதி 267-1 
ரெபெக்காளின்‌ 
விளக்கப்பட்டிருக்கிறது. 


என்னும்‌ பெயருக்கு 
என்று பொருள்‌. 
ஆகிய வசனங்களில்‌ 
சுபாவம்‌ 





f= al 
TT 
வல்‌! என்னும்‌ பெயருக்கு 


“பெத்து? 
“தேவனுக்காக வேறுபிரிக்கப்பட்டவள்‌” என்று 
பொருள்‌. ஆபிரகாமின்‌ தேவனை நாகோர்‌ 
அறிந்திருக்க வேண்டும்‌. 

பாலஸ்தீன. தேசத்தில்‌ தண்ணீர்‌ 
மொண்டு வருவதற்கு இன்றும்‌ குடங்களைப்‌ 
பயன்படுத்துகிறார்கள்‌ (யோவான்‌ 4:28). 

எலியேசர்‌ ரெபெக்காளுக்கு 
எதிர்கொண்டு ஓடுகிறான்‌. எலியேசர்‌ 
விசுவாசத்தோடு கிரியை செய்ய வேண்டும்‌. 
தன்னுடைய பங்கிற்கு தான்‌ செய்ய வேண்டிய 
காரியங்களை எலியேசர்‌ செய்கிறான்‌. 
தன்னுடைய ஜெபத்திற்குப்‌ பதில்‌ கிடைத்து 
விட்டதா என்று காண்பதற்காக எலியேசர்‌ 
அவளுக்கு எதிர்கொண்டோடுகிறான்‌ (யாக்‌. 
214-26). 


ரெபெக்காள்‌ எலியேசரிடம்‌ “குடியும்‌ என்‌ 
ஆண்டவரே" என்று சொல்லுகிறாள்‌. 
எலியேசர்‌ ஆதி 24:14 ஆவது வசனத்தில்‌ 
ஜெபம்‌ பண்ணியது போன்றே ரெபெக்காள்‌ 

செயல்படுகிறாள்‌. 
ரெபெக்காள்‌ இன்னும்‌ மொண்டுவரத்‌. 
துரவண்டையில்‌ ஓடுகிறாள்‌. எலியேசர்‌ 
ஒடுவதுபோல ரெபெம்காளும்‌ ஓடுகிறாள்‌. 
சுறுசுறுப்பானவள்‌.  ரெபெக்காள்‌ 
மனமகிழ்ச்சியோடு. 


பொருட எலியேசர்‌ தத்‌ 
தன்னுடைய எஜமான்‌ தன்னை என்ன 
காரியமாக அனுப்பினாரோ அதில்‌ எலியேசர்‌ 
மிகவும்‌ கவனமாக இருக்கிறான்‌. கர்த்தர்‌ 
தன்னுடைய ஜெபத்திற்குப்‌ பதில்‌ கொடுத்து 
விட்டாரா என்பதை அறிந்து கொள்வதில்‌ 
அவன்‌ ஆவலோடு இருக்கிறான்‌ 
(ஆதி 24:33,54,56). 


அந்த மக்கான்‌ பட 
பொருட்களைக்‌ கொட 
அவளைப்பற்றி 
ஒட்டகங்கள்‌ 
அந்த 
எடையுள்ள 
அவள்‌ கைகளுக்குப்‌ 
எடைப்‌ பொன்னுள்ள இரண்‌ 
கடகங்களையும்‌ எடுத்துக்கொடுக்கிறான்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QODNENS 
PUBLISHERS 


அதன்பின்பு அவன்‌ ரெபெக்காளை நோக்கி, 

மகள்‌, எனக்குச்‌ 

நாங்கள்‌ உன்‌ 

தகப்பன்‌ வீட்டில்‌ இராத்தங்க இடம்‌ உண்டா" 
(ஆதி 24:22,23) என்று கேட்கிறான்‌. 


ரெபெக்காள்‌ ஊழியக்காரனை 
நோக்கி, “நான்‌. நாகோகுக்கு. மில்க்காள்‌. 
பெற்ற குமாரனாகிய பெத்துவேலின்‌ மகள்‌' 
என்று சொல்லுகிறாள்‌ மேலும்‌ அவள்‌ 
அந்த மனுஷனை நோக்கி, “எங்களிடத்தில்‌ 
வைக்கோலும்‌ தீவனமும்‌ வேண்டியமட்டும்‌ 
இருக்கிறது: இராத்தங்க. இடமும்‌ 
உண்டு” (ஆதி  24:24,25) என்றும்‌ 
சொல்லுகிறாள்‌. 


ரெபெக்காள்‌ சொல்லுகிற பிரதியுத்தரம்‌ 
ஆபிரகாமுடைய ஊழியக்காரனுக்கு மிகுந்த 
ஆறுதலாகவும்‌, மிகுந்த சந்தோஷமாகவும்‌ 
இருக்கிறது. ரெபெக்காள்‌ தன்‌ எஜமான்‌. 
ஆபிரகாமுடைய நெருங்கிய 
உறவிலிருக்கிறாள்‌ என்பதை அறிந்து அந்த 
ஊழியக்காரன்‌ மிகவும்‌ சந்தோஷப்படுகிறான்‌. 
ரெபெக்காளின்‌ குடும்பத்தார்‌ 
அந்நியரை உபசரிக்கிற 
நற்குணமுள்ளவர்களாயிருக்கிறார்கள்‌. 


தான்‌ வந்த வேலை கர்த்தருடைய 
கிருபையினால்‌ நல்ல முறையில்‌ நடைபெற்று 
வருகிறது என்பதை அந்த ஊழியக்காரன்‌ 
புரிந்துகொள்கிறான்‌. அதற்காக அவன்‌ 
கர்த்தரைப்‌ பணிந்துகொள்கிறான்‌. அந்த 
ஊழியக்காரன்‌ ஏற்கெனவே 
ரெபெக்காளுக்கு வெகுமதிகளைக்‌ 
கொடுத்தான்‌.  ரெபெக்காள்‌ தனக்கும்‌, 
தன்னுடைய ஒட்டகங்களுக்கும்‌ தண்ணீர்‌ 
மொண்டு வந்து பட்சத்‌ 
ன்‌ அவளுக்கு நன்றி 
வண்ணமாக வெகுமதிகளைக்‌ கற்ககள்‌ 
(ஆதி 24:22). 


அந்த ஊழியக்காரன்‌, 

கர்த்தரைப்‌ 

பணிந்துகொள்கிறான்‌. அவன்‌ கர்த்தரை 
நோக்கி, “என்‌ எஜமானாகிய ஆபிரகாமின்‌ 
தேவனாயிருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்‌: 


சகோதரர்‌ 
என்னை அழைத்துக்கொண்டு 
(ஆதி 24:27) என்று சொல்லுகிறான்‌. 





i FTE 
TT 


ஆபிரகாமுடைய ஊழியக்காரன்‌, 
ஆரம்பத்திலேயே கர்த்தரை நோக்கி 
ஜெபம்பண்ணினான்‌ (ஆதி 24:12). கர்த்தர்‌ 
அவனுடைய ஜெபத்திற்கு இப்போது பதில்‌ 
கொடுத்திருக்கிறார்‌. ஆகையினால்‌ அவன்‌ 
இப்போது, காலதாமதம்பண்ணாமல்‌, 
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்‌ பண்ணுகிறான்‌ 
(ஆதி 24:26,27). 

நமக்கு ஜெபத்தினால்‌ 
ஜெயமுண்டாகிறது. நாம்‌ பெற்றுக்கொண்ட 
ஜெயத்திற்காக கர்த்தருக்கு துதிகளையும்‌ 
ஸ்தோத்திரங்களையும்‌ செலுத்தி, அவருடைய 
கிருபையை அங்கீகரிக்கவேண்டும்‌. 


ஆபிரகாமுடைய வேலைக்காரன்‌ மிகவும்‌ 
சந்தோஷமாயிருக்கிறான்‌. அவன்‌ இப்போது. 
தன்‌ எஜமானுடைய சகோதரனின்‌ வீட்டிற்கே 
வந்திருக்கிறான்‌. இவர்கள்‌ எல்லோரும்‌ 
கல்தேயருடைய தேசத்திலுள்ள ஊர்‌ 
என்னும்‌ நகரத்திலிருந்து வந்தவர்கள்‌. 
இவர்கள்‌ விக்கிரகாராதனைக்காரர்களல்ல. 
இவர்கள்‌ கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள்‌. 
இவர்கள்‌ எல்லோரும்‌ ஆபிரகாமின்‌ 
குடும்பத்தைச்‌ சேர்ந்தவர்கள்‌. 


ஆபிரகாமுடைய ஊழியக்காரன்‌ 
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்‌ செலுத்திக்‌ 
கொண்டிருக்கும்போது ரெபெக்காள்‌ ஓடி. 
இந்தக்‌ காரியங்களை, தன்‌ தாயின்‌ 
வீட்டிலுள்ளவர்களுக்கு அறிவிக்கிறாள்‌ 
(ஆதி 24:28) 


ரெயெக்காளின்‌ விட்டார்‌ 
ஆதி 24:29-53 


ஆதி 2429. ரெயெக்காளுக்கு ஒரு 
சகோதரன்‌ இருந்தான்‌; அவனுக்கு. 
லாபான்‌ எண்று பேரு அந்த லாபான்‌ 
வெளியே துரவண்டையில்‌ இருந்த 
அந்த மனிதனிடத்துக்கு ஓடினான்‌. 

ஆதி 24:80. அவன்‌ தன்‌ சகோதரி 
தரித்திருத்த அந்தக்‌ காதணியையும்‌, 
அவன்‌ கைகளில்‌ போட்டிருந்த. 
கடகங்களையும்‌ பார்த்து, இன்ன 
இன்னபடி அத்த மனிதன்‌ என்னோடே 
பேசினானென்று தன்‌ சகோதரி 
ரெயெக்கான்‌. கொன்ன. 
வார்த்தைகளைக்‌ கேட்டமாத்திரத்தில்‌, 
அந்த மனிதனிடத்தில்‌ வந்தான்‌; அவன்‌ 
துரவு அருகே ஒட்டகங்கள்‌ 
அண்டையில்‌ தின்றுகொண்டிருத்தான்‌.. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அப்பொ அவன்‌: 

ஆசீர்வதிக்கப்பட்டவரே, 

ம்‌ வெளியே 

வீடும்‌, 

ஓட்டகங்களுக்கு இடமும்‌ ஆயத்தம்‌ 
ஙண்ணியிருக்கிறேன்‌ என்றான்‌. 


ஆதி 292. அப்பொழுது அந்த 
மனிதன்‌ வீட்டுக்குப்‌ போனான்‌. 
லாபான்‌ ஒட்டகங்களின்‌ கட்டவிழ்த்து, 
ஒட்டகங்களுக்கு வைக்கோலும்‌ 
தீவனமும்‌ போட்டு, அவனும்‌, 
அவனோடே வந்தவர்களும்‌ தங்கள்‌ 
கால்களைக்‌ கழுவிக்கொள்ளத்‌ தண்ணீர்‌ 
கொடுத்தான்‌. 


ஆதி 24:38. பின்பு, அவனுக்கு முன்பாக 
போஜனம்‌ வைக்கப்பட்டது. 
அப்பொழுது அவன்‌: நான்‌ வந்த 
காரியத்தைச்‌ சொல்லு முன்னே 
புசிக்கமாட்டேன்‌ என்றான்‌. அதற்கு 
அவன்‌, சொல்லூம்‌ என்றான்‌. 


ஆதி 24:84. அப்பொழுது அவன்‌: நான்‌ 
ஆபிரகாமுடைய ஊழியக்காரன்‌. 


ஆதி 24:35. கர்த்தர்‌ என்‌ எஜமானை: 
மிகவும்‌ ஆசீர்வதித்திருக்கிறார்‌, அவர்‌ 
சீமானாயிருக்கிறார்‌; கர்த்தர்‌ அவருக்கு 
ஆடுமாடுகளையும்‌, வெள்ளியையும்‌, 
பொன்னையும்‌ வேலைக்‌ 
காரரையும்‌ வேலைக்காரிகளையும்‌, 
ஓட்டகங்களையும்‌, கழுதைகளையும்‌, 
கொடுத்திருக்கிறார்‌. 
ஆதி 24:36. என்‌ எஜமானுடைய 
மனைவியாகிய காரான்‌ 
முதிர்வயதானபோது, என்‌ எஜமானுக்கு 
ஒரு மல்‌) பெற்றான்‌; அவர்‌ 
உண்டானயாவையும்‌ 
இவனுக்குக்‌ கொடுத்திருக்கிறார்‌. 
ஆதி 24:37. என்‌ எஜமான்‌ என்னை 
நோக்கி: நான்‌ குடியிருக்கிற கானான்‌ 
தேசத்தாருடைய குமாரத்திகனில்‌ நீ 
என்‌ குமாரனுக்குப்‌ பெண்கொள்னாமல்‌, 


ஆதி 2488. தீ என்‌ தகப்பன்‌ 
வீட்டுக்கும்‌, என்‌ இனத்தாரிடத்துக்கும்‌ 
என்‌ 





i THEN 
TT 


ஆதி 2459. அப்பொழுது நான்‌ எண்‌: 
எஜமானை நோக்கி: ஒருவேளை அந்தப்‌ 
பெண்‌ என்‌ பின்னே வராதேபோனாலோ 
என்று கேட்டதற்கு, 


ஆதி 24:40. அவர்‌: நாண்‌ வழிபடும்‌. 
கர்த்தர்‌ உன்னோடே தம்முடைய 
தூதனை அனுப்பி, உன்‌ பிரயாணத்தை 
வாய்க்கப்பண்ணுவார்‌; என்‌ 
இனத்தாரிடத்திலும்‌, என்‌ தகப்பன்‌ 
வீட்டிலும்‌ தீ என்‌ குமாரனுக்குப்‌ 
பெண்கொன்வாய்‌. 


ஆதி. 2441. நீ என்‌ 
இனத்தாரிடத்துக்குப்‌ போணால்‌,என்‌ 
ஆணைக்கு நீங்கலாமிருப்பாய்ி 
அவர்கள்‌ உனக்குப்‌ 
பெண்கொடாமற்போனாலும்‌, நீ என்‌ 
ஆணைக்கு நீங்கலாயிருப்பாய்‌ என்‌ தார்‌. 


ஆதி 24:42. அப்படியே நான்‌ இன்று 
துரவண்டையிலே. வந்து: என்‌ 
எஜமானாகிய பல்‌ 
தேவனாகிய கர்த்தரே, 
பிரயாணத்தை நீர்‌ பவத்‌, 
வாய்க்கப்பண்ணுவீரானால்‌, 


ஆதி 24:48. இதோ, நான்‌ தண்ணீர்த்‌ 
துரவண்டையிலேதிற்கிறேன்‌, தண்ணீர்‌ 
மொன்ன வரப்போகிற கன்னிகையை 
நான்‌ நோக்கி: உன்‌ குடத்திலிருக்கிற 
தண்ணீரில்‌ கொஞ்சம்‌ எனக்குக்‌ குடிக்கத்‌ 
தரவேண்டும்‌ என்று கேட்கும்போது: 


ஆதி 544. நீ குடி என்றும்‌, உன்‌ 
ஒட்டகங்களுக்கும்‌ மொண்டு 
வார்ப்பேன்‌ என்றும்‌ சொல்லும்‌ 
பெண்ணே கர்த்தர்‌ என்‌ எஜமானுடைய 
குமாரனுக்கு. தியமித்த. 
ஸ்திரீயாகவேண்டும்‌ என்றேன்‌. 


ஆதி 2445. நான்‌ இதை என்‌ 
இருதயத்தில்‌ சொல்லி முடிக்குமுன்னே, 
இதே, ரெயெக்கான்‌. 
குடத்தைத்‌ 

வைத்துக்கொண்டு 


தன்‌ 
தோன்மேல்‌ 
புறப்பட்டுவத்து, 
துரவில்‌ இறங்கிப்போய்த்‌ தண்ணீர்‌ 


மொண்டாள்‌. 
எனக்குக்‌ 


என்றேன்‌. 


அப்பொழுது நான்‌: 
குடிக்கத்தரவேண்டும்‌ 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆதி 24:48. அவன்‌ சீக்கிரமாய்த்‌ 
தன்‌ தோன்மேலிருத்த. குடத்தை 
இழக்கி, குடியும்‌, உம்முடைய 
ஓட்டகங்களுக்கும்‌ வார்ப்பேன்‌ 
என்றான்‌. நான்‌ குடித்தேன்‌; 
ஒட்டகங்களுக்கும்‌ வார்த்தான்‌. 

ஆதி 24:47. அப்பொழுது: 
யாருடைய மகன்‌ என்றுஅவளைக்‌ 
கேட்டேன்‌; அதற்கு அவன்‌: நாண்‌ 
மில்க்கான்‌ நாகேருக்குப்‌ பெற்ற 
குமாரனாகிய பெத்துவேலின்‌ 
மகன்‌ என்றான்‌; அப்பொழுது 
அவளுக்குக்‌ காதணியையும்‌, அவன்‌ 
கைகளிலே கடகங்களையும்‌ போட்டு; 


ஆதி 24:48. தலைகுனிந்து, கர்த்தரைப்‌ 
பணித்துகொண்டு, நான்‌ என்‌ 
எஜமானுடைய சகோதரன்‌: 
குமாரத்தியை அவர்‌ குமாரனுக்குக்‌. 
கொள்ள என்னை நேர்வழியாய்‌ 
நடத்திவந்த என்‌ எஜமானாகிய 
ஆபிரகாமின்‌. தேவனாயிருக்கிற 
கர்த்தரை ஸ்தோத்திரித்தேன்‌.. 


ஆதி 24:49. இப்பொ உணவு நீங்களும்‌ 

என்‌ எஜமானுக்கு: தயையும்‌ 

உண்மையும்‌ உடையவர்களாய்‌ 

மனதுன்னவர்களானால்‌, 

சொல்லுங்கள்‌; 

அதையும்‌ 

எனக்குச்‌ சொல்லுங்கள்‌, அப்பொழுது 

நான்‌ வலதுபுறத்தையாகிலும்‌ 

இடதுபுறத்தையாகிலும்‌ நோக்கிப்‌ 
போவேன்‌ என்றான்‌. 


ஆதி 2450, அப்பொழுது லாபானும்‌ 
பெத்துவேலும்‌ ர தியுத்தரமாக: 
இந்தக்‌ காரியம்‌ கர்த்தரால்வந்தது, 
உமக்கு நாங்கள்‌ நலம்பொலம்‌ ஒன்றும்‌ 
சொல்லக்கூடாது. 


ஆதி 2451. இதே, ரெயெக்கான்‌. 
உமக்கு முன்பாகஇருக்கிறான்‌; கர்த்தர்‌ 
சொன்னபடியே அவன்‌ உமது 
எஜமானுடைய குமாரனுக்கு. 
மனைவியாகும்படிக்கு, அவனை 
அழைத்துக்கொண்டுபோம்‌ என்றார்கள்‌. 





i FTE 
TT 


அதி 24:52. 
ஊழியக்காரன்‌: 
வார்த்தைகளைக்‌ 
'தரைமட்டும்‌ குனித்து, 
பணித்துகொண்டான்‌. 


அதி 2408. 
ஊழியக்காரன்‌. 
வெள்னியுடைமைகளையும்‌, 
பொன்னுடைமைகளையும்‌, 
வஸ்திரங்களையும்‌ 
ரெபெக்காளுக்குக்‌ 
அவளுடைய 
தாய்க்கும்‌ சில 
கொடுத்தான்‌. 


ஈசாக்குக்கும்‌. ரெபெக்காளுக்கும்‌. 
விவாகம்பண்‌ ணுவதற்கான பேச்சு 
வார்த்தைகள்‌ நடைபெறுகிறது. ரெபெக்காளின்‌ 
வீட்டார்‌ ஆபிரகாமுடைய ஊழியக்காரனை 
தங்கள்‌ வீட்டிற்கு அன்போடு 


வரவேற்கிறார்கள்‌. 
வு வன்‌ 
வ்‌ ம்‌ 
ரெபெக்காள்‌ தன்‌ வீட்டிலுள்ளவர்களுக்கு 
அறிவிக்கிறான்‌ ரெபெக்காள்‌ 
இப்போ பார்ப்பதற்கு 
சதமாக தன்னுடைய 
காதுகளில்‌ காதணியைத்‌ 
கரக்க கக்கால்‌ ப நன்றி கள்‌ 
கடகங்களைப்‌ போட்டிருக்கிறாள்‌ 
ரெபெக்காளுக்கு. ஒரு சகோதரன்‌ 
இருக்கிறான்‌. அவனுக்கு லாபான்‌ 
என்று பெயர்‌ (ஆதி 24:28,29). 
லாபான்‌ தன்‌ சகோதரி தரித்திருந்த 
அந்தக்‌ கா 


ஆபிரகாமின்‌ 
அவர்கள்‌ 
கேட்டபோது, 
கர்த்தரைப்‌ 


யீன்பு அத்த 


எடுத்து, 
கொடுத்ததுமன்றி, 
சகோதரனுக்கும்‌, 
உச்சிதங்கனையும்‌ 


கேட்டமாத்திரத்தில்‌, 

துரவண்டையிலிருந்த 

மனிதனிடத்திற்கு 

ஆபிரகாமுடைய ஊழியக்காரன்‌ 

அருகே ஒட்டகங்கள்‌ அண்டையில்‌ 
நின்றுகொண்டிருக்கிறான்‌ (ஆதி 24:30) 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ரெபெக்காளுக்கும்‌, 
சகோதரனாகிய லாபானுக்கும்‌. 
உண்டு. ரெபெக்காள்‌ 
பொன்னாபரணங்களைக்‌ காணாமலேயே 
எலியேசருக்கு மரியாதை கொடுக்கிறாள்‌. 
ஸ்‌ பொன்னாபரணங்களைக்‌ கண்ட 
எலியேசருக்கு மரியாதை 
கொடுக்கிறான்‌ (ஆதி 29:13-31:55), 


அவளுடைய 
வித்தியாசம்‌ 


லாபான்‌ ஆபிரகாமுடைய 
ஊழியக்காரனை அன்போடு வரவேற்கிறான்‌. 
அவன்‌ அந்த மனிதனைப்‌ பார்த்து, 
கர்த்தரால்‌ ஆசீர்வதிக்கப்பட்டவரே, 
உள்ளே நீர்‌ வெளியே 
நிற்பானேன்‌? உமக்கு வீடும்‌, 
ஒட்டகங்களுக்கு ல த்தம்‌ 
பண்ணியிருக்கிறேன்‌” 
சொல்லுகிறான்‌. 


ஆபிரகாமுடைய ஊழியக்காரன்‌ 
கர்த்தரால்‌ ஆசீர்வதிக்கப்பட்டவர்‌ என்பதை 
லாபான்‌ அறிந்திருக்கிறான்‌. ஒரு வேளை 
லாபான்‌ தன்‌ சகோதரி ரெபெக்காள்‌ 
மூலமாக, அந்த மனிதனைப்பற்றி 
அதிகமாக விசாரித்து தெரிந்திருக்க 
வாய்ப்புள்ளது... அந்த மனிதனுடைய 
வாயிலிருந்து கிருபை நிரம்பிய வார்த்தைகள்‌ 
வெளிப்படுகிறது. கர்த்தரால்‌ 
ஆசீர்வதிக்கப்பட்டவர்களை, நாமும்‌ 
ஃ ய வீடுகளுக்கும்‌ அன்போடு 

வரவேற்று. அவர்களை கர்த்தருடைய 
நாமத்தினால்‌ உபசரிக்கவேண்டும்‌. 
கர்த்தருக்கு சொந்தமானவர்களை நமக்கும்‌. 
சொந்தமாக்கிக்கொள்வது நமக்கு நல்லது. 


வாரும்‌: 


இடமும்‌ ஆயத்தம்‌ 
(ஆதி 24:31) என்று 


ஆபிரகாமுடைய 
லாபானுடைய அழைப்பை ஏற்று 
அவனுடைய வீட்டிற்குப்போகிறான்‌. 
லாபான்‌ ஒட்டகங்களின்‌ கட்டவிழ்த்து, 
ஒட்டகங்களுக்கு வைக்கோலும்‌ தீவனமும்‌ 
போட்டு, அவனும்‌, அவனோடே 
வந்தவர்களும்‌ தங்கள்‌ கால்களைக்‌ 
கழுவிக்கொள்ளத்‌ தண்ணீர்‌ கொடுக்கிறான்‌. 

விருந்தினர்களுடைய கால்களைக்‌ 
கழுவ தண்ணீர்‌ கொடுப்பது அக்காலத்து 

ம்‌. (ஆதி 24:32; ஆதி 18:42 

22; சாமு 25:41; சோமு 11:8; 
லூக்கா 7:44-45) 


ஊழியக்காரன்‌ 





f= THE 
TT 


ஆபிரகாமுடைய 


(ஆதி 24:33) 


ரெபெக்காளின்‌ 
ஆபிரகாமுடைய ஊழியக்காரனை உபசரித்து, 
பராமரிப்பது போலவே, 
ஒட்டகங்களையும்‌ 


போடுகிறான்‌. "நீதிமான்‌ தன்‌ 
காப்பாற்றுகிறான்‌" (நீதி 12:10), 


பிரகாமுடைய க்காரன்‌ 
நன்லுபைய எஜமானின்‌ வீட்டைப்பற்றி, 
ரெபெக்காளின்‌ வீட்டாரிடத்தில்‌ சுருக்கமாகச்‌ 
சொல்லுகிறான்‌. அந்த மனிதன்‌ 
நீண்டதூரம்‌ பிரயாணம்‌ பண்ணி 
வந்திருக்கிறான்‌. அவனுக்கு ஓய்வு 
தேவைப்படுகிறது. அவன்‌ இப்போது 
ரெபெக்காளுடைய வீட்டிற்கு 
வந்திருக்கிறான்‌. ஆனாலும்‌ அந்த மனிதன்‌, 
"நான்‌ வந்த காரியத்தை சொல்லும்‌ முன்னே 
புசிக்கமாட்டேன்‌" என்று சொல்லிவிடுகிறான்‌. 
ஆபிரகாமின்‌ ஊழியக்காரனுக்கு 
போஜனத்தைவிட, தான்‌ வந்த வேலையே 
மிகவும்‌ முக்கியமானதாயிருக்கிறது. 


ஆபிரகாமின்‌ ஊழியக்காரன்‌ தன்‌ 
எஜமானுடைய குடும்பத்தைப்பற்றி,. 
ரெபெக்காளின்‌ வீட்டாரிடத்தில்‌ கருக்கமாகச்‌ 
சொல்லுகிறான்‌. அவன்‌ தன்னைப்பற்றிச்‌ 
சொல்லும்போது, "நான்‌ ஆபிரகாமுடைய 
ஊழியக்காரன்‌" (ஆதி 24:34) என்று 
சொல்லுகிறான்‌. இந்த மனிதன்‌ தன்னை 
வெகுவாகத்‌ தாழ்த்துகிறான்‌. அவன்‌ 
ஈசாக்குக்கு பெண்‌ பார்க்க வந்திருந்தாலும்‌, 
அவன்‌ ஆபிரகாமுக்கு உறவுக்காரனல்ல. 
ஆபிரகாமுடைய ஊழியக்காரரில்‌ 

ந ன்‌ பெண்‌ பார்க்க 

, தன்னைப்பற்றிய 
உண்மையை சொல்லுகிறான்‌. 
ஆபிரகாம்‌ எலியேசரிடம்‌ ஆரானிலுள்ள 
தன்னுடைய உறவினரைப்பற்றி முழுவதுமாகக்‌ 
கூறியிருக்கிறான்‌. அவர்களுடைய 
பெயர்களைக்‌ கேட்டவுடன்‌ தான்‌ 
சரியான இடத்திற்கு வந்திருப்பதை எலியேசர்‌ 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


24:23-27) 
அவனுடைய 
தெரியும்‌ 


முடிவு பண்ணுகிறான்‌ (ஆதி. 
காமிங்க ரெபெக்காளையும்‌, 
சகோதரன்‌ லாபானையும்‌ 
(ஆதி 22:20-24) 

அக்காலத்தில்‌. பெண்வீட்டாருக்கும்‌, 
மாப்பிள்ளை வீட்டாருக்கும்‌ இடையே 
பேசவேண்டிய காரியங்களையெல்லாம்‌ பேசி, 
திருமணம்‌ நிச்சயம்‌ பண்ணுவது வழக்கம்‌. 
பெரியவர்களே திருமணத்தை நிச்சயம்‌. 
பண்ணுவார்கள்‌ (ஆதி 24:3; ஆதி 21:21; 
ஆதி 28:1; ஆதி 38:6). 


சிலவேளைகளில்‌, 
ஈடுபாடு இல்லாமல்‌ திருமணம்‌ 
நடைபெறுவதும்‌ உண்டு (ஆதி 26:34-35); 
திருமணம்‌ செய்து கொள்ளப்போகிறவர்கள்‌ 
தங்களுடைய விருப்பத்தையும்‌ பகிர்ந்து 

கொள்ளலாம்‌ (ஆதி 34:4; நியா 14:2) 
அந்த ஊழியக்காரன்‌ 
ஆபிரகாமைப்பற்றிச்‌ சொல்லும்போது, 
“கர்த்தர்‌ என்‌ எஜமானை மிகவும்‌. 
ஆசீர்வதித்திருக்கிறார்‌, அவர்‌ 
சீமானாயிருக்கிறார்‌; கர்த்தர்‌ அவருக்கு 
ஆடுமாடுகளையும்‌, வெள்ளியையும்‌, 
பொன்னையும்‌ வேலைக்காரரையும்‌ 
வேலைக்காரிகளையும்‌, ஒட்டகங்களையும்‌, 
கழுதைகளையும்‌, கொடுத்திருக்கிறார்‌. என்‌ 
எஜமானுடைய மனைவியாகிய 
சாராள்முதிர்வயதான போது, என்‌ 
எஜமானுக்கு ஒரு குமாரனைப்‌ பெற்றாள்‌; 
உண்டானயாவையும்‌ 
கொடுத்திருக்கிறார்‌" 

36) என்று சொல்லுகிறான்‌. 


ஆபிரகாமுடைய 
'கர்த்தரால்‌ 


பெற்றோருடைய 


ஊழியக்காரனைப்‌ பார்த்து, 
ஆசீர்வதிக்கப்பட்டவரே" (ஆதி 24:31) 
என்று சொன்னான்‌. ஆனால்‌ இந்த 
ஊழியக்காரனோ, ந்தர்‌ என்‌ 
எஜமானை மிகவம்‌ ஆசீர்வதித்திருக்கிறார்‌' 
என்று சொல்லுகிறான்‌. கர்த்தருடைய 
ஆசீர்வாதத்தினால்‌: ஆபிரகாம்‌ 
சீமானாயிருக்கிறார்‌ என்றும்‌, கர்த்தரே 
அவருக்கு திரளான  ஆஸ்திகளையும்‌, 
ஐசுவரியங்களையும்‌ கொடுத்திருக்கிறார்‌ 
என்றும்‌ சொல்லி, கர்த்தருடைய 
நாமத்தை மகிமைப்படுத்துகிறான்‌. 





i THEN 
TT 


ஆபிரகாமுடைய ஐசுவரியமெல்லாம்‌. 
ஈசாக்குக்கே சொந்தம்‌ என்பதையும்‌ அந்த 
ஊழியக்காரன்‌ ரெபெக்காளின்‌ 
வீட்டாரிடத்தில்‌ உறுதிபடுத்துகிறான்‌. 
அவன்‌ ஈசாக்குக்கு. பெண்‌ பார்க்க. 
வந்திருக்கிறான்‌. பெண்‌ வீட்டாருக்கு 
ஆபிரகாமின்‌ ஐசுவரியத்தைவிட, ஈசாக்கின்‌ 
ஐசுவரியமே முக்கியமானதாயிருக்கும்‌. 
ஆகையினால்‌ அந்த ஊழியக்காரன்‌. 
ஈசாக்கின்‌ ஐசுவரியத்தைப்பற்றிச்‌' 
சொல்லும்போது, “ஆபிரகாம்‌ தனக்கு 
உண்டான யா ஈராக்குக்கு 
கொடுத்திருக்கிறார்‌' (ஆதி 24:36) என்று 
சொல்லுகிறான்‌. 


ஆபிரகாமுடைய ஊழியக்காரன்‌ தான்‌ 
இந்த தேசத்திற்கு ந்ததற்‌ 
காரணத்தையும்‌ சொல்‌ 
தன்னுடைய 
பிரகாரமாகவோ, 
பிரகாரமாகவோ 
வரவில்லை. அவன்‌ 
காரணமுமில்லாமல்‌, 
பார்ப்பதற்காகவோ 
பொழுதைப்‌ 
தேசத்திற்கு 


எஜமான்‌ 


அல்லது 
போக்குவதற்காகவோ 
வரவில்லை. அவன்‌ 
ஆபிரகாமுடைய கட்டளையின்‌ 
பிரகாரம்‌ இந்த தேசத்திற்கு 
வந்திருக்கிறான்‌. ஆபிரகாம்‌. 
தனக்கு கொடுத்த வேலையை செய்து, 
முடிப்பதற்காக அந்த ஊழியக்காரன்‌ 
இங்கே வந்திருக்கிறான்‌. 


ஆபிரகாமுடைய ஊழியக்காரன்‌, தான்‌ 
இந்த தேசத்திற்கு காரணத்தை. 
ரெபெக்காளின்‌ 

சொல்லுகிறான்‌. 

அவர்களை நோக்கி, 

ஆபிரகாம்‌ என்னை 

நான்‌ குடியிருக்கிற 

தேசத்தாருடைய குமாரத்திகளில்‌ நீ 
குமாரனுக்குப்‌ பெண்கொள்ளாமல்‌, 


குமாரனுக்குப்‌ பெண்கொள்ளவேண்டும்‌ என்று 


ஆணையிட்டுக்கொடுக்கும்படி சொன்னார்‌” 
(ஆதி 24:37,38) என்று சொல்லுகிறான்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆபிரகாம்‌ கர்த்தரிடத்தில்‌ 
பக்தியுள்ளவர்‌. அதே வேளையில்‌ அவர்‌ 
தன்‌ உற்றார்‌ உறவினரிடத்திலும்‌ பிரியமும்‌ 
பாசமுமுள்ளவராயிருக்கிறார்‌. கர்த்தரிடத்தில்‌ 
பிரியமாயிருக்கிறவர்கள்‌, தங்கள்‌ 
குடும்பத்தாரிடத்தில்‌ பிரியமாயிருப்பார்கள்‌. 
கர்த்தரை நேசிக்கிறவர்கள்‌, தங்கள்‌ உற்றார்‌ 
உறவினரையும்‌ நேசிப்பார்கள்‌. 


ஆபிரகாமுடைய ஊழியக்காரன்‌ , 
ரெயெக்காளின்‌ வீட்டாரிடத்தில்‌, தனக்கும்‌ 


ஆபிரகாமுக்கும்‌. 


ஆபிரகாம்‌. ஊழியக்காரனிடத்தில்‌, 
ஆணையிட்டுக்கொடுக்கும்படி சொல்லுகிறார்‌. 


அப்பொழுது அந்த ஊழியக்காரன்‌, 
தன்‌ எஜமானாகிய ஆபிரகாமை நோக்கி, 
“ஒருவேளை அந்தப்‌ பெண்‌ என்‌ பின்னே 
வராதேபோனாலோ" என்று கேட்கிறான்‌ 
(ஆதி 24:39). 


அதற்கு பிரகாம்‌ 
ஊழியக்காரனை நோக்கி, “நான்‌ விடம்‌ 
கர்த்தர்‌ கன்ட தம்முடைய தூதனை 

பிரயாணத்தை 
வா னதா! என்‌ 
இனத்தாரிடத்திலும்‌, என்‌ தகப்பன்‌ வீட்டிலும்‌ 
நீ என்‌ குமாரனுக்குப்‌ பெண்கொள்வாய்‌. நீ 
என்‌ இனத்தாரிடத்துக்குப்‌ போனால்‌, என்‌ 
ஆணைக்கு நீங்கலாயிருப்பாய்‌; அவர்கள்‌ 
உனக்குப்‌ பெண்கொடாமற்போனாலும்‌, நீ என்‌ 
ணைக்கு நீங்கலாயிருப்பாய்‌" 
(ஆதி 24:40,41) என்று சொல்லுகிறார்‌. 


பிரகா ய 
வக்க கற்பம்‌! 


ஊழியக்காரன்‌, 
வீட்டாரிடத்தில்‌ 
கர்த்தரிடத்தில்‌ 
கர்த்தர்‌ 
தன்னை 
ம்‌ தெளிவாகச்‌: 
சொல்லுகிறான்‌. தன்னுடைய சுயசித்தத்தின்‌ 
பிரகாரமாக, தான்‌ ரெபெக்காளை 
சந்திக்கவில்லை. என்றும்‌. கர்த்தருடைய 
தெய்வீக வழிநடத்துதலினாலேயே, தான்‌ 
பெரபெக்காளை சந்தித்ததாகவும்‌ அந்த 
ஊழியக்காரன்‌ தெளிவுபடுத்துகிறான்‌. 
காரியங்கள்‌ எல்லாவற்றிலும்‌: 
தேவனுடைய விரல்‌ இருப்பதை 
ஆபிரகாமுடைய ஊழியக்காரன்‌, 
ரெபெக்காளின்‌ வீட்டாரிடத்தில்‌ தெளிவாகச்‌ 
சொல்லுகிறான்‌. 





i FTN 
TT 
மனிதன்‌ ரெபெக்காளின்‌: 


வீப்பாிடத்தில்‌,  “அ்பியே நான்‌ இன்று 
துரவண்டையிலே வந்து: என்‌ எஜமானாகிய 
ஆபிரகாமின்‌ தேவனாகிய கர்த்தரே, என்‌ 
பிரயாணத்தை நீர்‌ இப்பொழுது 
வாய்க்கப்பண்ணுவீரானால்‌, இதோ, நான்‌ 
தண்ணீர்த்‌ துரவண்டையிலேநிற்கிறேன்‌, 
தண்ணீர்‌ மொள்ள வரப்போகிற 
கன்னிகையை நான்‌ நோக்கி: உன்‌ 
குடத்திலிருக்கிற தண்ணீரில்‌ கொஞ்சம்‌ 
எனக்குக்‌ குடிக்கத்‌ தரவேண்டும்‌ என்று 
கேட்கும்போது: நீ குடி என்றும்‌, உன்‌ 
ஒட்டகங்களுக்கும்‌ மொண்டு வார்ப்பேன்‌. 
என்றும்‌ சொல்லும்‌ பெண்ணே கர்த்தர்‌ என்‌ 
எஜமானுடைய குமாரனுக்கு நியமித்த 
ஸ்திரீயாகவேண்டும்‌ என்றேன்‌" 
(ஆதி 24:42-44) என்று சொல்லுகிறான்‌. 


கர்த்தர்‌ தன்னுடைய ஜெபத்திற்கு 
அற்புதமாக பதில்‌ கொடுத்ததையும்‌ அந்த 
ஊழியக்காரன்‌ 
தெளிவுடடுத்துகிறான்‌. 
அவர்களை நோக்கி, 
இருதயத்தில்‌ சொல்லி முடிக்குமுன்னே, 
ரெபெக்காள்‌ தன்‌ குடத்தைத்‌ 
வைத்துக்கொண்டு 
றங்கிப்போய்த்‌ 
அப்பொழுது நான்‌: 
குடிக்கத்தரவேண்டும்‌ என்றேன்‌ 


இதோ, 
தோள்மேல்‌ 
புறப்பட்டுவந்து, துரவில்‌ 
தண்ணீர்‌ மொண்டாள்‌ 
எனக்குக்‌. 

அவள்‌ சீக்கிரமாய்த்‌ தன்‌ தோள்மேலிருந்த 


குடத்தை இறக்கி, குடியும்‌, உம்முடைய 
ஒட்டகங்களுக்கும்‌ வார்ப்பேன்‌ என்றாள்‌. 
நான்‌ குடித்தேன்‌: ஒட்டகங்களுக்கும்‌. 
வார்த்தாள்‌" (ஆதி 24:45,46) என்று 
சொல்லுகிறான்‌. 


பிரகாமுடைய ஊழியக்காரன்‌ 
ரெயெக்காளோடு பேசின வார்த்தைகளையும்‌, 
அவளுடைய வீட்டாரிடத்தில்‌ அப்படியே 
சொல்லுகிறான்‌. அந்த ஊழியக்காரன்‌. 
அவளுடைய வீட்டாரிடத்தில்‌ அதுபற்றிச்‌ 
சொல்லும்போது, “நீ யாருடைய மகள்‌ 
என்றுஅவளைக்‌ கேட்டேன்‌: அதற்கு அவள்‌: 
நான்‌ மில்க்காள்‌ நாகேருக்குப்‌ பெற்ற 
குமாரனாகிய பெத்துவேலின்‌ மகள்‌ என்றாள்‌: 
அப்பொழுது அவளுக்குக்‌ காதணியையும்‌, 
அவள்‌ கைகளிலே கடகங்களையும்‌ 
போட்டு; னிந்து. 

பணிந்துகொண்டு, நான்‌ 

எஜமானுடைய சகோதரன்‌ 

அவர்‌ குமாரனுக்குக்‌ கொள்ள 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


நேர்வழியாய்‌ நடத்திவந்த என்‌ எஜமானாகிய 
ஆபிரகாமின்‌ தேவனாயிருக்கிற கர்த்தரை 
ஸ்தோத்திரித்தேன்‌" (ஆதி 24:47,48) என்று 
சொல்லுகிறான்‌. 


ஆபிரகாமுடைய ஊழியக்காரன்‌ தன்‌ 
எஜமானைப்பற்றியும்‌, அவர்‌ தன்னிடத்தில்‌ 
சொன்ன காரியத்தைப்பற்றியும்‌, தான்‌ இந்த 
வந்தது பற்றியும்‌, 

தான்‌ ரெபெக்காளை 

அவளோடு பேசியதுபற்றியும்‌ 


ஊழியக்காரன்‌, 

வீட்டாரைப்‌ பார்த்து, 
இப்பொழுதும்‌ நீங்களும்‌ என்‌ எஜமானுக்குக்‌ 
தயையும்‌ உண்மையும்‌ உடையவர்களாய்‌ 
நடக்க மணதுள்ளவர்களானால்‌, எனக்குச்‌ 
சொல்லுங்கள்‌: இல்லையென்றால்‌ 
அதையும்‌ எனக்குச்‌ சொல்லுங்கள்‌, 
அப்பொழுது நான்‌ வலதுபுறத்தையாகிலும்‌ 
இடதுபுறத்தையாகிலும்‌ நோக்கிப்‌ போவேன்‌" 
(ஆதி 24:49) என்று சொல்லுகிறான்‌. 


மனிதன்‌  ரெபெக்காளின்‌ 
வீட்டாரை, ஈசாக்குக்கு 
பெண்கொடுக்குமாறு கட்டாயப்படுத்தவில்லை. 
பெண்கொடுக்க மனதிருந்தாலும்‌, 
மனதில்லாவிட்டாலும்‌ தை தனக்கு 
சொல்லுமாறு கேட்கிறான்‌.  ரெபெக்காளின்‌ 
வீட்டார்‌ ந்த ன்‌ சொன்ன 
வார்த்தைகளை கவனமாய்க்‌ கேட்கிறார்கள்‌. 
அவர்களுக்கு ஈசாக்குக்கு பெண்‌ கொடுக்க 
விருப்பம்‌ இருக்கிறது. 


அப்பொழுது லாபானும்‌ பெத்துவேலும்‌: 
பிரதியுத்தரமாக: “இந்தக்‌ காரியம்‌ 
உமக்கு நாங்கள்‌ 
ஒன்றும்‌ சொல்லக்கூடாது. 
ரெபெக்காள்‌ உமக்கு முன்பாக 
இருக்கிறாள்‌; கர்த்தர்‌ சொன்னபடியே அவள்‌ 
உமது எஜமானுடைய குமாரனுக்கு 
மனைவியாகும்படிக்கு, அவளை 
அழைத்துக்கொண்டுபோம்‌" (ஆதி 24:50,51) 
என்று சொல்லுகிறார்கள்‌. இந்தக்‌ 
காரியம்‌ கர்த்தரால்‌ வந்தது என்பதை 
அவர்கள்‌ அறிந்துகொள்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ கர்த்தருடைய சித்தத்திற்கு 
விரோதமாக எதையும்‌ பேசவிரும்பவில்லை. 





i FTE 
TT 


நாகோருடைய ஊருக்கும்‌, 
பெயர்செபாவிற்கும்‌ இடையிலுள்ள தூரம்‌ 450 
மைல்‌, பாதை மிகவும்‌ கடினமானது. 
வழிப்பயணம்‌ ஆபத்தானது. ஒட்டகத்தில்‌ ஏறி 
பிரயாணம்‌ செய்தால்‌, 25 அல்லது 30 நாள்‌ 
பிரயாணம்‌ பண்ண 
ரெபெக்காளைப்போல 
கன்னிப்பெண்‌ இவ்வளவு தூரம்‌ பிரயாணம்‌ 
பண்ணுவதற்கு யோசித்திருப்பாள்‌. அதுவும்‌ 
முன்பின்‌ தெரியாத எலியேசர்கூட பிரயாணம்‌ 
பண்ண வேண்டும்‌. ஈசாக்கைப்‌ 
பார்ப்பதற்காகப்‌ போனாலும்‌, அவள்‌ 
இதுவரையிலும்‌ ஈசாக்கையும்‌ கண்டதில்லை. 
ஈசாக்கின்‌ சுபாவம்‌ பற்றியும்‌ ரெபெக்காளுக்கு 
ஒன்றும்‌ தெரியாது. 

ஆனாலும்‌ ரெபெக்காள்‌ எலியேசருடைய 


ஆபிரகாமின்‌ ஊழியக்காரன்‌ அவர்கள்‌ 
சொன்ன க்‌ கேட்டு, 
கர்த்தரைத்‌ 

தரைமட்டும்‌ 

பணிந்துகொள்கிறான்‌ 

ஆபிரகாம்‌ தன்னுடைய ஊழியக்காரனை 
நோக்கி, “தம்முடைய தூதனை உனக்கு 
முன்பாக அனுப்புவார்‌" (ஆதி 24:7,40) என்று 
சொன்னார்‌ ஆபிரகாம்‌. சொன்ன 
பிரகாரமாகவே, கர்த்தர்‌ தம்முடைய தூதனை 
அனுப்பி, இந்த ஊழியக்காரனுடைய 
பிரயாணத்தை வாய்க்கப்பண்ணியிருக்கிறார்‌. 


ரெபெக்காளின்‌ வீட்டார்‌ ஆபிரகாமின்‌ 
ஊழியக்காரனுக்கு நல்ல பதிலை 
சொல்லுகிறார்கள்‌. ரெபெக்காளை ஈசாக்குக்கு 
பெண்‌ கொடுக்க சம்மதம்‌ தெரிவிக்கிறார்கள்‌. 
ஆபிரகாம்‌ சொன்ன பிரகாரம்‌, கர்த்தருடைய 
தூதனானவர்‌, இந்த ஊழியக்காரனுடைய 
பிரயாணத்தை வாய்க்கப்பண்ணியிருக்கிறார்‌. 
ஆனாலும்‌ அந்த மனிதன்‌, 
ரெபெக்காளுடைய வீட்டார்‌ சொன்ன நல்ல 
வார்த்தைகளை கேட்டபோது, அவன்‌ 
கர்த்தருடைய தூதனைப்‌ 
பணிந்துகொள்ளாமல்‌ கர்த்தரைப்‌ 
பணிந்துகொள்கிறான்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பின்பு அந்த 
ஊழியக்காரன்‌ வெள்ளியுடைமைகளையும்‌, 
பொன்னுடைமைகளையும்‌, வஸ்திரங்களையும்‌ 
எடுத்து, ரெபெக்காளுக்குக்‌ கொடுத்ததுமன்றி, 
அவளுடைய சகோதரனுக்கும்‌, தாய்க்கும்‌ 
சில உச்சிதங்களையும்‌ கொடுக்கிறான்‌ 
(ஆதி 24:53). 


ரெயெக்காளின்‌ சம்மதம்‌ 
ஆதி 2454-01 


பின்பு அவனும்‌ 

மனிதரும்‌ புசித்து 

இராத்தங்கினார்கன்‌;. 

எழுந்திருந்து, அவன்‌: 

என்‌ எஜமானிடத்துக்கு என்னை 
அனுப்பிவிடுங்கள்‌ என்‌ நான்‌. 


ஆதி 2405. 
சகோதரனும்‌ அவன்‌. 
யத்து 'நானாகிலும்‌ 
எங்களோடிருக்கட்டும்‌, 
போகலாம்‌ என்‌ றார்கள்‌. 


அப்பொழுது அவன்‌ 


அதற்கு அவன்‌: கர்த்தர்‌ 

பிரயாணத்தை. 
வாய்க்கப்பண்ணியிருக்க, நீங்கள்‌. 
எனக்குத்‌ தடைசெய்யாதிருங்கள்‌; 
நான்‌ என்‌ எஜமானிடத்துக்குப்போக 
என்னை அனுப்பிவிடவேண்டும்‌ 
என்றான்‌. 


ஆதி 24:56. 
என்‌ 


ஆதி 2457. அப்பொழுது அவர்கள்‌: 
பெண்ணை அழைத்து, அவன்‌ 
வாய்ப்பிறப்பைக்‌ கேட்போம்‌ என்று 
சொல்லி, 


ஆதி 24:58. ரெயெக்கானை அழைத்து: 
தீ இந்த மனிதனோடே கூடப்‌ 
போகிறாயா என்து கேட்டார்கள்‌. 
அவள்‌: போகிறேன்‌ என்றாள்‌. 
ஆதி. 24:59. அப்படியே அவர்கள்‌ 
சகோதரியாகிய 
அவன்‌ 
ஆபிரகாமின்‌ 
அவன்‌ 
மனிதரையும்‌ அனுப்புவித்து, 





i= FTE 
TT 


ஆதி 24:60. ரெபெக்ககானை வாழ்த்தி: 
எங்கள்‌ சகோதரியே, தீ 
கோடாகோடியாய்ப்‌ பெருகுவாயாக; 
உன்‌ சத்ததியார்‌ தங்கள்‌. 
பகைஞருடைய வாசல்களைச்‌ 
சுதந்தரித்துக்கொன்வார்கனாகளன்னு 
ஆசிர்வதித்தார்கள்‌.. 


அதி 24:61. 
ரெபெக்காளும்‌ 

வேலைக்காரிகளும்‌ எழுந்து ஒட்டகங்கள்‌ 
மேல்‌ ஏறி,அத்த மனிதணோடே கூடப்‌: 
போனார்கள்‌. ஊழியக்காரன்‌ 
ரெபெக்கானை 
அழைத்துக்கொண்டுபோனான்‌. 


லாபானும்‌ பெத்துவேலும்‌, 
ஆபிரகாமுடைய ஊழியக்காரனை நோக்கி, 
"கர்த்தர்‌ சொன்னபடியே அவள்‌ உமது 
எஜமானுடைய. குமாரனுக்கு 
மனைவியாகும்படிக்கு, அவளை 
அழைத்துக்கொண்டுபோம்‌" (ஆதி 24:51) 
என்று சொல்லுகிறார்கள்‌. அந்த 
ஊழியக்காரன்‌ கர்த்தரைத்‌ துதித்து 
ரெபெக்காளுக்கும்‌, அவளுபை 
சகோதரனுக்கும்‌, தாய்க்கும்‌ சில 
உச்சிதங்களையும்‌, சில வெகுமதிகளையும்‌ 
கொடுக்கிறான்‌. 


அதன்‌ பின்பு அந்த ஊழியக்காரனும்‌, 
அவனோடிருந்த மனிதரும்‌, புசித்து குடித்து 
இராத்தங்குகிறார்கள்‌. ரெபெக்காளின்‌ 
வீட்டார்‌, அந்த... ஊழியக்காரனுக்கு, 
இந்தக்‌ காரியங்கள்‌ எல்லாம்‌ 
பேசப்படுவதற்கு முன்பாகவே போஜனம்‌ 
வைத்தார்கள்‌. அப்பொழுது அவன்‌, “நான்‌ 
வந்த காரியத்தை சொல்லும்‌ 
ன்னே புசிக்கமாட்டேன்‌" 
என்று சொல்லிவிட்டான்‌. 
இப்போது தான்‌ 
அவர்களுக்கு 
அவர்களும்‌ அந்த 
மனிதனுக்‌ சாதகமான பதிலை. 
சொல்லியிருக்கிற ஆகையினால்‌. 
அவனும்‌, அவனோடிருந்த மனிதரும்‌: 
புசிக்கிறார்கள்‌. 


24:33) 


முன்‌ 
(ஆதி 
அந்த ஊழியக்காரன்‌ 


த்து கார்த்த 
மித்‌ 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


பிரகாமின்‌ ஊழியக்காரர்‌ மறுநாள்‌ 
எழுந்திருந்து, என்‌ 
என்னை 


காலை 
எஜமானிடத்திற்கு 
அனுப்பிவிடுங்கள்‌" (ஆதி 24:54) என்று 
கேட்கிறான்‌. அவன்‌ ரெபெக்காளை , 
தன்னோடுகூட  அழைத்துக்கொண்டுபோக. 
ஆயத்தமாயிருக்கிறான்‌. ஆபிரகாமின்‌. 
ஊழியக்காரன்‌, ரெபெக்காளின்‌ வீட்டில்‌ 
அதிக நாட்களுக்கு தங்கிமிருக்காமல்‌, 
ரெபெக்காளை க்குக்‌ 
மனைவியாகும்படி, 

அழைத்துக்கொண்டு போகவேண்டும்‌ என்று 
விரும்புகிறான்‌. ரெபெக்காளின்‌ வீட்டாரும்‌, 
அவளை அழைத்துக்கொண்டுபோம்‌" 
இதி 24:51) என்று முந்தின நாளிலே 
சொன்னார்கள்‌. னால்‌ இங்கு, 
ரெபெக்காளின்‌ சகோதரனும்‌ அவள்‌ தாயும்‌, 
பத்து நாளாகிலும்‌ பெண்‌ 
எங்களோடிருக்கட்டும்‌, பிற்பாடு போகலாம்‌” 
(ஆதி 24:55) என்று சொல்லுகிறார்கள்‌. 


ரெபெக்காளின்‌ வீட்டாருக்கு, அவளை 
ஈசாக்குக்கு மனைவியாகக்‌ கொடுக்க 
இஷ்டம்‌ இருக்கிறது. ஆனால்‌ ரெபெக்காளை 
விட்டுப்பிரிவது அவர்களுக்கு 
கஷ்டமாமிருக்கிறது. ஆபிரகாமின்‌ 
ஊழியக்காரன்‌, ரெபெக்காளை தன்னோடு 
உடனே அனுப்பிவிடுமாறு கேட்கிறான்‌, 
ந்த மனிதன்‌ அவர்களை நோக்கி, 
என்‌ பிரமாணத்தை 
பண்ணியிருக்க, நீங்கள்‌ எனக்குத்‌ 
தடைசெய்யாதிருங்கள்‌; நான்‌ என்‌ 
எஜமானிடத்துக்குப்போகு என்னை 
அனுப்பிவிடவேண்டும்‌" (ஆதி 24:56) என்று 
சொல்லுகிறான்‌. 


ஆபிரகாமின்‌  ஊழியக்காரனுக்கும்‌ 

ரெபெக்காளின்‌ வீட்டாருக்கும்‌, 

ரெபெக்காளை அவனோடுகூட உடனே 

அனுப்பிவிடுவது சம்பந்தமாக, கருத்து 

வேறுபாடு ஏற்படுகிறது. அவர்கள்‌ இந்தப்‌ 

பிரச்சனையை ரெபெக்காளுடைய 

பிரகாரம்‌ தீர்த்து 

என்று தீர்மானிக்கிறார்கள்‌. 

அவர்கள்‌, “பெண்ணை 

அவள்‌ வாய்ப்பிறப்பைக்‌ 

(ஆதி 24:57) என்று 
சொல்லுகிறார்கள்‌. 





f= THE 
ETT 


அவர்கள்‌ ரெபெக்காளை அழைத்து: 
“நீ இந்த மனிதனோடேகூடப்‌ போகிறாயா" 
என்று கேட்கிறார்கள்‌. அதற்கு ரெபெக்காள்‌, 
"இதி 24:58) என்று 
அவள்‌ ஆபிரகாமின்‌ 
உடனே போவதற்கு 
சொல்லுகிறாள்‌. ரெபெக்காளின்‌ 
அவளுடைய விருப்பத்தின்‌ 
அவளை ஆபிரகாமின்‌ 
அனுப்புவதற்கு. 


சம்மதம்‌ 
வீட்டாரும்‌, 
பிரகாரம்‌, 
ஊழியக்காரனோடு 
ஆயத்தம்பண்ணுகிறார்கள்‌. 


"நீ... இந்த... மனிதனோடேகூடப்‌ 
போகிறாயா” என்று ரெபெக்காளின்‌ வீட்டார்‌. 
அவளிடத்தில்‌ கேட்கிறார்கள்‌. கடைசியாகத்‌ 
தீர்மானம்‌ பண்ண வேண்டியவள்‌ 
ரெபெக்காள்‌. உனக்குப்போக சம்மதமா என்று 
அவளுடைய குடும்பத்தார்‌ கேட்கிறார்கள்‌. 
ஒருவேளை இப்பொழுது போகிறாயா அல்லது. 
சிறிது நாட்கள்‌ சென்ற பின்பு போகிறாயா 
என்ற பொருளிலும்‌ அவர்கள்‌ கேட்டிருக்கலாம்‌. 

ரெபெக்காளின்‌ வீட்டார்‌ அவளை 
ஆபிரகாமின்‌ ஊழியக்காரனோடு 
அனுபபவதற்கு முன்பாக, அவளை வாழ்த்தி 
ஆசீர்வதிக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
ரெபெக்காளை ஆசிர்திக்கும்போது, அவளை 
வாழ்த்தி, “எங்கள்‌ சகோதரியே நீ 
கோடாகோடியாய்ப்‌ பெருகுவாயாக; உன்‌ 
சந்ததியார்‌ தங்கள்‌ பகைஞருடைய 
வாசல்களைச்‌ சுதந்தரித்துக்‌ 
கொள்வார்களாக" (ஆதி 24:60) என்று 
சொல்லி ஆசீர்வதிக்கிறார்கள்‌. 


ரெபெக்கா சகோதரன்‌ 
மட்டுமே இருக்‌ த்‌ கரினா கழ்‌ 
தேசத்தில்‌ ஸ்திரீகளை “சகோதரி” 
அழைக்கும்‌ வழக்கம்‌ இருக்கிறது. 
கிழக்கு தேசத்தில்‌ தாதியும்‌ குடும்பத்தில்‌: 
கான பொறுப்பு வகிக்கிறாள்‌. தாதி 
தாயைப்போல. இருப்பாள்‌. 
ரெயெக்காளோடு போகும்‌ தாதி அவளுக்குத்‌ 
துணையாகவும்‌, ஆலோசனைக்காரியாகவும்‌ 
இருப்பாள்‌. ரெபெக்காளின்‌ பிள்ளைகளை 
வளர்க்கும்‌ பொறுப்பும்‌ இந்த தாதியிடம்‌: 
கொடுக்கப்படும்‌. (ஆதி 16 1-8; 
ஆதி 24:59; ஆதி 29:24,29; ஆதி 30:39). 


ரெபெக்காளின்‌ குடும்பத்தார்‌ அவளை 
வாழ்த்தும்போது, “எங்கள்‌ சகோதரியே, 
நீ. கோபாகோடியாய்ப்‌ பெருகுவாயாக” 
என்று சொல்லி வாழ்த்துகிறார்கள்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கிழக்கு தேசங்களில்‌ பெரிய குடும்பம்‌ பெரிய 
ஆசீர்வாதமாகக்‌ கருதப்படுகிறது. 
(ஆதி 14:19; ஆதி 2237; ரூத்‌ 411-12), 


ரெபெக்காளின்‌ வேலைக்காரிகள்‌. 
எத்தனை பேர்‌ என்று கூறப்படவில்லை. 
அவர்களில்‌ ஒருத்தி அவளுடைய தாதி 
(ஆதி 24:59). அவளுடைய பெயர்‌ 
தெபோராள்‌(ஆதி 35:8). 


வர்கள்‌ தங்கள்‌ 
ரெபெக்காளையும்‌, அவள்‌ 
ஆபிரகாமின்‌. 
அவன்‌ மனிதரையும்‌ 
அப்பொழுது 
வேலைக்காரிகளும்‌ 
மேல்‌ ஏறிஅந்த 
போகிறார்கள்‌. 
ஊழியக்காரன்‌ 
அழைத்துக்கொண்டு 
போகிறான்‌ (ஆதி 24:59 த1). 


அப்படியே. 
சகோதரியாகிய 
தாதியையும்‌, 
ஊழியக்காரனணையும்‌, 
அனுப்புவிக்கிறார்கள்‌. 
ரெபெக்காளும்‌ அவள்‌ 
எழுந்து ஒட்டகங்கள்‌ 


கர்த்தரால்‌ ஆசிர்வதிக்கப்பட்ட 
சந்ததிக்கு ரெபெக்காள்‌ தாவாகப்போகிறான்‌. 
அவள்‌. ஆபிரகாமின்‌ குமாரனாகிய 
ஈசாக்கை திருமணம்‌. 
செய்துகொள்ளப்போகிறாள்‌. கர்த்தர்‌ 
ஈசாக்கின்‌ சந்ததியை ஆசிர்வதிக்கப்‌ 
போவதாக வாக்குப்பண்ணியிருக்கிறார்‌ 
கர்த்தருடைய சித்தத்தின்‌ பிரகாரம்‌ 
ஈசாக்கும்‌ ரெபெக்காளூம்‌ விவாகம்‌ 
செய்துகொள்ளப்போகிறார்கள்‌.  லாபானும்‌ 
பெத்துவேலும்‌, கர்த்தருடைய ஆவியானவரால்‌. 
ஏவப்பட்டு, இந்த விவாக சம்மந்தத்தைப்பற்றி 
சொன்னபோது, “இந்தக்‌ காரியம்‌ கர்த்தரால்‌ 
வந்தது" (ஆதி 24:50) என்று சொன்னார்கள்‌. 


ஈசாக்கும்‌ ரெபெக்காளும்‌ 
ஆதி 24:62-67 


ஆதி 24:62. ஈசாக்கு தென்தேசுத்தில்‌ 
குடியிருத்தான்‌. அப்பொழுது அவன்‌: 
லகாய்ரோயி என்னப்பட்ட தூரவிண்‌ 
வழியாய்ப்‌ புறப்பட்டுவத்தான்‌. 


பார்த்தபோது, 
ஓட்டகங்கள்‌ வரக்கண்டான்‌. 





i FTN 
TT 


ஆதி 2464. ரெயெக்காளும்‌ தன்‌ 
கண்களை ஏறெடுத்து ஈசாக்கைக்‌ 
கண்டபோது, 


ஆதி 24:65. ஊழியக்காரணை நோக்கி: 
அங்கே வெளியிலே நமக்கு எதிராக 
நடத்து வருகிற அத்த மனிதன்‌ யார்‌ 
என்று கேட்டான்‌. அவர்தான்‌ எண்‌: 
எஜமான்‌ என்று ஊழியக்காரன்‌ 
சொன்னான்‌. அப்பொழுது அவன்‌ 
ஒட்டகத்தை: விட்டிறங்கி. 
முக்காடிட்டுக்கொண்டாள்‌.. 


ஆதி 24:66. ஊழியக்காரன்‌ தான்‌ 
செய்த  கசல காரியங்கணையும்‌ 
ஈசாக்குக்கு விவரித்துச்‌ சொன்னான்‌. 


ஆதி த்‌ ஈசாக்கு. 
ரெபெக்கானைத்‌ தாய்‌ 
சாராளுடைய த்தது 
அழைத்துக்கொண்டுபோய்‌, அவளைத்‌ 
தனக்கு மனைவியாக்கிக்‌ கொண்டு, 
அவனை நேசித்தான்‌. ஈசாக்கு தன்‌ 
தாய்க்காகக்‌ கொண்டிருந்த துக்கம்‌ 
நீங்கி ஆறுதல்‌ அடைத்தான்‌. 


ஈசாக்கு சாயங்கால வேளையிலே 


கர்த்தருடைய சமுகத்திலே தனிமையாயிருந்து.. 
கர்த்தரைப்பற்றித்‌ தியானிக்கவும்‌, 
அவரிடத்தில்‌ ஜெபப்பண்ணவும்‌ ஈசாக்கு 
தன்னுடைய நேரத்தை ஆயத்தம்பண்ணுகிறார்‌. 
நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில்‌ 
நாம்‌ எப்போதும்‌ 
ஜக்கியமாமிருக்கவேண்டும்‌. 

இருதயங்களில்‌ 

சிந்தனை நிரம்பியிருக்கவேண்டும்‌. 


பரிசுத்தமான 

கர்த்தரைக்‌ குறித்து 

கர்த்தருடைய 

உலகப்பிரகாரமான 

ஒய்ந்து, கர்த்தரைப்பற்றி தியானம்பண்ண 
விரும்புவார்கள்‌. அவர்கள்‌ கர்த்தரோடு 
தனிமையான ஐக்கியத்திலிருக்க 
ஆலவலாயிருப்பார்கள்‌ நாம்‌ 
தனிமையாயிருந்தாலும்‌, கர்த்தர்‌ நம்மோடு 
கூடயிருக்கிறார்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஒவ்வொரு விசுவாசியின்‌ ஜீலியத்திலும்‌ 
தியானமும்‌ ஜெபமும்‌ இடம்பெற்றிருக்க 
வேண்டும்‌. நாம்‌ தனிமையாயிருக்கும்போது, 


ஜெபமும்‌ தியானமும்‌ நம்முடைய மனதிற்கு 
ல சந்தோஷத்தையும்‌ 


சமாதானத்தையும்‌ 


சாயங்கால 

கர்த்தரோடு தனிமையாக 
நமக்கு மிகவும்‌ ஆசீர்வாதமாயிருக்கும்‌. 
சாயங்கால வேளையிலே 
சரீரப்பிரகாரமான 


நம்முடைய 
களைப்புக்களையெல்லாம்‌. 
நம்முடைய ஆவிக்கும்‌ 
கர்த்தருடைய 
உற்சாகத்தையும்‌ 
பெலத்தையும்‌ பெற்றுக்கொள்ளலாம்‌. நாம்‌ 
இரலிலே நித்திரை செய்யப்போவதற்கு 
முன்பாக, கர்த்தரைப்பற்றித்‌ தியானித்து, 
அந்த நாளை நிறைவுசெய்வதற்கு நம்மை 
ஆயத்தம்பண்ணிக்கொள்ளவேண்டும்‌. 


ஈசாக்கு தென்தேசத்தில்‌ 
குடியிருக்கிறார்‌. அப்பொழுது அவர்‌, 
லகாய்ரோமீ என்னப்பட்ட துரவின்‌ வழியாய்ப்‌ 
புறப்பட்டுவருகிறார்‌. ஈசாக்கு 
சாயங்காலவேளையிலே  தியானம்பண்ண 
வெளியிலே போயிருக்கிறார்‌. 


நான்‌ என்‌ காவலிலே தரித்து, 
அரணிலே நிலைகொண்டிருந்த, அவர்‌ 
எனக்கு என்ன சொல்லுவாரென்றும்‌, அவர்‌ 
என்னைக்‌ கண்டிக்கும்போது நான்‌ என்ன 
உத்தரவு சொல்லுவேனென்றும்‌ கவனித்துப்‌ 
பார்ப்பேன்‌ என்றேன்‌” (ஆப 21) 
ஈசாக்கு சாயங்கால. 
தியானம்பண்ணப்போகும்போது 
கண்களை ஏறெடுத்துப்‌ 
அங்கே ஒட்டகங்கள்‌ வருவதைக்‌ காண்கிறார்‌. 
அப்பொழுது ரெபெக்காளும்‌ தன்‌ கண்களை 
ஏறெடுத்துப்‌ பார்க்கிறாள்‌. அவள்‌ அங்கே 
ஈசாக்கைக்‌ காண்கிறாள்‌ (ஆதி 24:64) 
“கண்களை ஏறெடுத்து” என்னும்‌ 
வாக்கியத்திற்கு விரைவாக நோக்கிப்‌ 
பார்ப்பது என்று பொருள்‌. இது மரியாதை 
கொடுப்பதற்கு ம்‌ 
ரெபெக்காள்‌ 
எலியேசர்‌ 


இப்பொழுதுதான்‌ அவள்‌ முதன்‌ முறையாக 
அவனைத்‌ தன்‌ கண்களால்‌ காண்கிறாள்‌. 





ழ்‌ நள 
யாய 


எலியேசர்‌ ஈசாக்கை “அவர்தான்‌. 
எஜமான்‌” என்று சொல்லுகிறான்‌. 
எலியேசருக்கு ஆபிரகாம்தான்‌ 
எஜமான்‌. இப்பொழுது அவன்‌ ஈசாக்கையும்‌ 
தன்‌ எஜமானாக  அங்கீகரிக்கிறான்‌. 
(ஆதி 15:2; ஆதி 24:10, 12,27 34-37). 


ரெபெக்காள்‌ இதற்கு. 
ஈசாக்கைப்‌ பார்க்கவில்லை. ஈசாக்கும்‌ 
ரெபெக்காளை இதற்கு. முன்பு 
பார்த்ததில்லை. ஆபிரகாமின்‌ ஊழியக்காரன்‌ 
ரெபெக்காளை அழைத்து வருகிறான்‌. 
ரெபெக்காள்‌ அந்த ஊழியக்காரனை 
நோக்கி, "அங்கே வெளியிலே நமக்கு, 
எதிராக நடந்து வருகிற அந்த மனிதன்‌ யார்‌" 
என்று கேட்கிறாள்‌. “அவர்தான்‌. என்‌ 
எஜமான்‌" என்று ஊழியக்காரன்‌ 
சொல்லுகிறான்‌. அப்பொழுது ரெபெக்காள்‌ 
ஒட்டகத்தை 
முக்காடிட்டுக்கொள்கிறாள்‌ (ஆதி 24:65). 


முன்பு 


| கிழக்கு தேசத்திலே ஸ்திரீகள்‌ 
முக்காடிட்டுக்கொள்வது. அவர்களுடைய 
மனத்தாழ்மைக்கும்‌, கண்ணியத்திற்கும்‌. 
கீழ்ப்படிதலுக்கும்‌. அடையாளம்‌. 
(கொரி 11:5-6; 1தீமோ 29) புதிய 
மனுஷரைப்‌ பார்க்கும்போது. கிழக்கு 
நேசத்து ஸ்திரீகள்‌ தங்களுடைய 
முகத்தை துணியால்‌ மூடிக்கொள்வது 
வழக்கம்‌. 

ஆபிரகாமின்‌ ஊழியக்காரன்‌: 
ஈசாக்குக்கு ஏற்கெனவே அறிமுகமானவன்‌. 
அந்த ஊழியக்காரன்‌ தான்‌ செய்த 
சல ளையும்‌ ஈசாக்குக்கு, 
விவரித்துச்‌ சொல்லுகிறான்‌ (ஆதி 24:66). 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ரெயெக்காளும்‌ 

ரு சந்தித்துக்‌. 
கொள்கிறார்கள்‌. ஈசாக்கு ரெபெக்காளைத்‌ 
தன்‌ தாய்‌ சாராளுடைய கூடாரத்துக்கு 
அழைத்துக்கொண்டுபோய்‌, அவளைத்‌ 
தனக்கு மனைவியாக்கிக்கொண்டு, அவளை 
நேசிக்கிறார்‌ (ஆதி 24:67). 


ஈசாக்கு ரெபெக்காளை தன்‌ தாய்‌ 
சாராளுடைய கூடாரத்திற்கு 
அழைத்துக்கொண்டு போகிறார்‌. புருஷருடைய 
கூடாரமும்‌, மனைவியுடைய  கூடாரமும்‌ 
தனித்தனியாக இருக்கும்‌. அதுபோலவே 
பெற்றோரின்‌ கூடாரமும்‌, பிள்ளைகளின்‌ 
கூடாரமும்‌ தனித்தனியாக இருக்கும்‌. 
அவரவர்கள்‌ தங்கள்‌ தங்கள்‌ கூடாரங்களில்‌ 
வசிப்பார்கள்‌. 


ஈசாக்கு  ரெபெக்காளை நன்கு 
மனைவியாக்கிக்கொள்கிறார்‌ திருமணச்‌ 
சடங்குகள்‌ நடைபெற்றதாக வேதாகமத்தில்‌ 
வரா இல்‌ 


1 புறப்பட்டு “வருவது 
நடந்து முடிந்து விட்டதற்கு 
அடையாளமாகக்‌ கருதப்படுகிறது. 
ஈசாக்கின்‌ தாயாராகிய சாராள்‌ 
மரித்து மூன்று வருஷமாயிற்று ஆனாலும்‌. 
ஈசாக்கு தன்‌ தாய்க்காக இன்னும்‌ 
கொண்டாடுகிறார்‌. அவருக்கு 
தாயார்மீது மிகவும்‌ பிரியம்‌ இருக்கிறது. 
இப்போது. ஈசாக்குக்கு ஆறுதலாக 
ரெபெக்காள்‌ வந்திருக்கிறாள்‌. இதனால்‌ 
ஈசாக்கு தன்‌ தாய்க்காகக்‌ கொண்டிருந்த 
துக்கம்‌ நீங்கி ஆறுதல்‌ அடைகிறார்‌. 





ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


ஆபிரகாமின்‌ மற்றொரு மனைவியாகிய 
கேத்தூராளும்‌, அவர்களுக்கு பிறந்த 
குமாரரும்‌ (ஆதி 259-4). ஆபிரகாம்‌ தனக்கு 
உண்டான யாவையும்‌ ஈசாக்குக்கு 
கொடுக்கிறார்‌ (ஆதி 25:56). ஆபிரகாமின்‌ 
ஆயுசநாட்களும்‌, மரணமும்‌, அடக்க 
ஆராதனையும்‌ (ஆதி 25:7-10/. 

இஸ்மவேலின்‌ குமாரர்கள்‌ 
(ஆதி 2512-16). இஸ்மவேலின்‌ வயதும்‌ 
மரணமும்‌ (ஆதி 25978). 


ஈசாக்குடைய 
(ஆதி 25:1). ரெபெக்காள்‌ 
பெற்ற இரண்டு 
அவர்களைப்பற்றிய 
(ஆதி 2519-26, 
ஆகியோரின்‌ சுபாவங்கள்‌ 
ஏசா தன்‌ 
யாக்கோபுக்கு 
(ஆதி 25:29-34) 


வம்சவரலாறு 
ஈசாக்குக்கு 
குமாரர்களும்‌, 

விவரமும்‌ 
யாக்கோபு, ஏசா 
(ஆதி 25:27,28). 
சேஷ்ட புத்திரபாகத்தை: 

விற்றுப்போடுகிறான்‌ 


ஆபிரகாமின்‌ வம்சவரலாறு 
ஆதி 251-10 


ஆதி 1. 
என்னும்‌ 
ஸ்திரீயையும்‌ 
பண்ணியிருந்தான்‌. 


ஆதி ௮௨ 
சிம்ரானையும்‌, 
மேதானையும்‌, 
'இஸ்பாக்கையும்‌, 
பெற்றாள்‌. 


ஆபிரகாம்‌ கேத்தூரான்‌ 
பேர்கொண்ட 


ஒரு 
விவாகம்‌ 


அவன்‌ அவனுக்குச்‌. 
யக்ஷானையும்‌, 
மீதியானையும்‌, 

சூவாகையும்‌, 


ஆதி 298. யக்ஷான்‌ சேயாவையும்‌, 
தேதானையும்‌ பெற்றான்‌; 
தேதானுடைய குமாரர்‌ அசூசீம்‌, 
லெத்தூசீம்‌, லெயூமீம்‌ என்பவர்கள்‌. 


QOODNENS 
PUBLISHERS 


ஆதி 25:5. மீதியானுடைய குமாரர்‌ 
ஏப்பா, ஏப்பேர்‌, ஆனோக்கு, அயீதா, 
எல்தாகா என்பவர்கள்‌; இவர்கள்‌ 
எல்லாரும்‌ கேத்தூரானின்‌ பின்னைகள்‌. 


ஆதி 25. ஆபிரகாம்‌ தனக்கு 
உண்டான யாவையும்‌ சசாக்குக்குக்‌ 


கொடுத்தான்‌. 


ஆதி 258. ஆபிரகாமுக்கு இருத்த 
மறுமனையாட்டிகளின்‌. 

பின்னைகளுக்கோ ஆபிரகாம்‌ 
நன்கொடைகளைக்‌ கொடுத்து, தான்‌ 
உயிரோடிருக்கும்போதே அவர்களைத்‌: 
தன்‌ குமாரனாகிய எசாக்கைவிட்டுக்‌. 
கிழக்கேபோகக்‌ கீழ்தேசத்துக்கு 
அனுப்பிவிட்டான்‌. 


ஆதி 25:7. ஆபிரகாம்‌ உயிரோடிருந்த 
ஆயுசு நாட்கன்நாற்து எழுபத்தைந்து 
வருஷம்‌. 


ஆதி 25:8. பிற்பாடு ஆபிரகாம்‌ நல்ல்‌ 
நரைவயதிலும்‌ , முதிர்ந்த பூரண 
ஆயுசிலும்‌ பிராணன்‌ போய்‌ மரித்து, 
தன்‌ ஜனத்தாரோடே சேர்க்கப்பட்டான்‌. 


ஆதி 255. அவன்‌ குமாரராகிய 
ஈசாக்கும்‌ இஸ்மவேதூம்‌ மம்ரேக்கு 
எதிரே ஏத்தியனான 
சோகாரின்குமாரனாகிய 

எப்பெரோனின்‌ திலத்திலுன்ன மக்பேலா 
என்னப்பட்ட குகையிலே அவனை 
அடக்கம்‌ பண்ணினார்கள்‌. 


ஆதி 25:10. அந்த நிலத்தை ஏத்தின்‌ 
புத்திரர்‌ கையிலே ஆபிரகாம்‌ 
வாங்கியிருத்தான்‌; அங்கே ஆபிரகாமும்‌. 
அவன்‌ மனைவியாகிய  காராளும்‌ 
அடக்கம்பண்ணப்பட்டார்கள்‌. 


ஈசாக்கு  ரெபெக்காளை 
மனைவியாக்கிக்கொள்கிறார்‌. அதன்பின்பு 
ஆபிரகாம்‌ முப்பத்தைந்து வருஷம்‌ 
உயிரோடிருக்கிறார்‌. ஆபிரகாமின்‌ இந்த 


முப்பத்தைந்து வருஷ ஜீவியகாலம்‌ முழுவதும்‌ 
வசனங்களில்‌ சொல்லி 


தனக்கு 





BALWETHER 
பிய 


ந்‌ காலத்தில்‌ ஆபிரகாமின்‌ 
தியதி வ விசேஷமான சம்பவங்கள்‌ எதுவும்‌ 
நடைபெறவில்லை. கர்த்தர்‌ அவருக்கு. 
விசேஷமான தரிசனங்களையோ 
'வெளிப்பாடுகளையோ கொடுக்கவில்லை. 
இக்காலத்தில்‌, ஆபிரகாமுக்கு பெரிய 
சோதனைகளும்‌ வரவில்லை. 
அவருடைய ஆயுசகாலம்‌ சாதாரணமாகவும்‌, 
மிகவும்‌ அமைதியாகவும்‌ 
நடைபெற்றுக்கொண்டிருக்கிறது. 


பரிசுத்தவான்களில்‌ 
ஆயுசுகாலத்தை, 
எந்தவித ஆரவாரமும்‌, 
அமைதியாக 


கர்த்தருடைய 
அநேகர்‌, தங்கள்‌ 
ஆபிரகாமைப்போல, 

பரபரப்புமில்லாமல்‌, 

களித்துக்கொண்டிருக்கிறார்கள்‌. நம்முடைய 
ஜீவியத்தில்‌ அற்புதங்கள்‌ நடைபெறாவிட்டால்‌, 
விருவிருப்பான சம்பவங்கள்‌ 
நடைபெறாவிட்டால்‌, நம்மை 
கர்த்தருடைய 


கர்த்தர்‌ 
என்றோ, 


ஆபிரகாமின்‌ கடைசி  ஆயுசுகாலம்‌ 
நடைபெறுவது கர்த்தருடைய 
ஆபிரகாம்‌. இந்தக்‌ 

ர்‌ என்னும்‌ பெயர்‌ 


கேத்தூராளை விவாகம்பண்ணினார்‌ என்று 
வேதபண்டிதர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. 


இது ஆபிரகாமின்‌ இரண்டாம்‌ 
திருமணம்‌. கேத்தூராள்‌ ஏற்கெனவே 
ஆபிரகாமின்‌ மறுமனையாட்டியாக இருந்தாள்‌. 
(நாளா 1:32) இப்பொழுது அவள்‌ 
ஆபிரகாமின்‌ இரண்டாம்‌. 
மனைவியாயிருக்கிறாள்‌. 


கேத்தூராள்‌ ஆபிரகாுக்குச்‌ 
சிம்ரானையும்‌, யக்ஷானையும்‌, மேதானையும்‌, 
மீதியானையும்‌, 
சூவாகையும்‌, பெறுகிறாள்‌. 
இரண்டாவது 
வம்சவரலாறு. 
ஆபிரகாமிற்கும்‌, கேத்தூராளுக்கும்‌ ஆறு 
குமாரர்களும்‌, ஏழு பேரப்பிள்ளைகளும்‌, 
மூன்று பேரப்பிள்ளைகளின்‌ பிள்ளைகளும்‌ 
வருகிறார்கள்‌. (ஆதி 251-4). 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


கேத்தூராளுக்கு பிள்ளைகள்‌ 
பிறக்கிறார்கள்‌. கேத்தூராள்‌ ஆபிரகாமுக்கு 
சிம்ரானையும்‌, யக்ஷானையும்‌, மேதானையும்‌, 
மீதியானையும்‌, இஸ்பாக்கையும்‌, சூவாகையும்‌, 
பெறுகிறாள்‌. மக்ஷான்‌  சேபானவையும்‌, 
தேதானையும்‌ பெறுகிறான்‌; தேதானுடைய 
குமாரர்‌ அசூரீம்‌, லெத்தூசீம்‌, லெயமீம்‌ 
என்பவர்கள்‌. மீதியானுடைய குமாரர்‌ ஏப்பா, 
ஏப்பேர்‌, ஆனோக்கு, அபீதா, எல்தாகா 
என்பவர்கள்‌: இவர்கள்‌ எல்லாரும்‌. 


கேத்தூராளின்‌ பிள்ளைகள்‌ (ஆதி 25:2-4) 


ஆபிரகாமின்‌ இரண்டாம்‌ குடும்பத்தில்‌ 
மீதியான்‌ முக்கியமானவன்‌. மீதியானும்‌ 
அவனுடைய குடும்பத்தாரும்‌ வேதாகமத்தில்‌ 
67 இடங்க கூறப்பட்டிருக்கிறார்கள்‌. 
ஏசா கு வென்றான்‌. (ஆதி 36:35). 
மோசே மீதியானுடைய தேசத்திற்குத்‌ தப்பி 
ஒடிப்போய்‌, அங்கு மீதியானிய ஸ்திரீ 
ஒருத்தியை திருமணம்‌ செய்து கொண்டார்‌. 
(யாத்‌ 225-16; யாத்‌ 31; யாத்‌ 4/9; 
யாத்‌ 182). 


மீதியானியர்‌ ஸ்ரவேலும்‌ 
கண்ணியாக இருந்தாக்‌. (ண்‌. 25/09) 
அவர்களோடு யுத்தம்‌ பண்ணுமாறு தேவன்‌ 
இஸ்ரவேலுக்குக்‌ கட்டளையிட்டார்‌ 
(எண்‌ 2516-8; எண்‌ 31: 1-20). பல. 
நூற்றாண்டுகளாக, இஸ்ரவேலர்கள்‌ 
மீதியானியரோடு அடிக்கடி யுத்தம்‌ 
பண்ணினார்கள்‌. (யோசு 13:21; நியா 6-2; 


நியா 7:8-25; நியா 8:3-28; நியா 9:17). 


கிதியோன்‌ மீதியானியரை மறித்த 
மீதியானியருடைய சி, 
“மீதியானியரின்‌ நாள்‌ ற 
அழைக்கப்படுகிறது. (ஏசா 9:4; ஏசா 10:26; 
சங்‌ 839). 
பிரகாம்‌ க்‌ உண்டான 
வ்‌ ச கொடுக்கிறார்‌. 
கர்த்தர்‌ ஆபிரகாமை மிகவும்‌ 
ஆசிர்வதித்திருக்கிறார்‌, அவர்‌ 
சீமானாயிருக்கிறார்‌: கர்த்தர்‌ அவருக்கு 
ஆடுமாடுகளையும்‌, வெள்ளியையும்‌, 
பொன்னையும்‌ வேலைக்காரரையும்‌ 
வேலைக்காரிகளையும்‌, ஒட்டகங்களையும்‌, 
கழுதைகளையும்‌, கொடுத்திருக்கிறார்‌ 
(ஆதி 24:35) 





ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


ஆபிரகாம்‌ 
எல்லாவற்றையும்‌ 
ஆபிரகாமுக்கு 
மூலமாகவும்‌ 


இந்த சொத்துக்கள்‌ 
ஈசாக்குக்கு கொடுக்கிறார்‌. 
மறுமனையாட்டிகள்‌ 
பிள்ளைகள்‌ பிறக்கிறார்கள்‌. 
அவர்‌ அந்தப்‌ பிள்ளைகளுக்கு 
சொத்துக்களைக்‌ 
கொடுக்கவில்லை. ஆபிரகாம்‌ அவர்களுக்கு 
நன்கொடைகளை மாத்திரமே கொடுக்கிறார்‌. 
ஆபிரகாம்‌ உயிரேடிருக்கும்போதே 
அவர்களைத்‌ தன்‌ குமாரனாகிய 
ஈசாக்கைவிட்டுக்‌ கிழக்கேபோகக்‌ 
கீழ்தேசத்துக்கு அனுப்பிவிடுகிறார்‌ 
(ஆதி 2556). 


தன்னுடைய  குமாரருக்குள்‌ போட்டி 
பொறாமைகள்‌, சண்டை சச்சரவுகள்‌ எதுவும்‌ 
வந்துவிடக்கூடாது என்று ஆபிரகாம்‌ மிகுந்த 
எச்சரிப்போடு இருக்கிறார்‌. ஆகையினால்‌ 
தனக்கு உண்டான யாவையும்‌ மிகவும்‌ 
ஞானமாக ஈசாக்கிற்குக்‌. கொடுத்து 
விடுகிறார்‌. இதன்‌ மூலம்‌ ஆபிரகாமின்‌ மற்ற 
குமாரர்கள்‌ மற்ற தேசங்களில்‌ குடியேறி 
விடுகிறார்கள்‌. 

கானான்‌ 


ஆபிரகாமிற்கும்‌,, 


வாக்கு. 


வரவேண்டும்‌. ஆபிரகாமின்‌ மற்ற குமாரர்கள்‌ 
கானான்‌ தேசத்தைக்‌ குறித்து ஈசாக்கிடம்‌ 
போட்டிக்கு வரக்கூடாது என்பதற்காக: 
ஆபிரகாம்‌ தனக்கு உண்டான 
யாவையும்‌ ஈசாக்குக்குக்‌ கொடுக்கிறார்‌. 
(ஆதி. 1344-7; ஆதி 1518-21; 
ஆதி 17:8). 


எபிரெயருடைய வழக்கத்தின்‌ பிரகாரம்‌ 
குடும்பத்தின்‌ பூர்வீக சொத்து, முதலாவது 
மனைவியின்‌ மூலமாகப்‌ பிறந்த மூத்த 
மகனுக்குக்‌ கொடுக்கப்படும்‌. 
மறுமனையாட்டிகள்‌ மூலமாகப்‌ பிறந்த 
குமாருக்கு ஒன்றும்‌ கொடுக்கப்படமாட்டாது. 
மூத்த மனைவிக்குப்‌ பிள்ளை பிறக்காத 
பட்சத்தில்‌ அவளுடைய 

குடும்ச்‌ சொத்து பிறருக்குப்‌ 
கொடுக்கப்படும்‌. 


QOODNENS 
PUBLISHERS 


மேலும்‌ மறுமனையாட்டிகளுக்கும்‌, 
அவளுடைய பிள்ளைகளுக்கும்‌ வெகுமதிகள்‌ 
கொடுக்கப்‌ படுவது வழக்கம்‌. இதன்‌ 
அடிப்படையில்‌ ஆபிரகாம்‌ தனக்கு உண்டான 
யாவையும்‌ ஈசாக்கிற்குக்‌ கொடுக்கிறார்‌. 
தேவனுடைய தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி 
மற்றவர்களோடு சேராமல்‌, 
வேறுபிரிக்கப்பட்டிருக்கும்‌. இவ்வாறு 
வேறுபிரிக்கப்பட்ட சந்தியிலிருந்து மேசியா 
பிறப்பார்‌. (ஆதி 12: ஆதி 1314 
ஆதி 24:3; ஆதி 28:1: யாத்‌ 3412-16; எண்‌: 
239; உபா 7:3-4; யோசு 23:12; எஸ்றா 911- 
10:44: நெகே 13) 


ஆபிரகாம்‌. 
மறுமனையாட்டியின்‌ 
குமாரனாகிய 
கிழக்கேபோகக்‌ 
அனுப்பிவிடுகிறார்‌. 
கானானின்‌ கிழக்குப்‌ பகுதியைக்‌ குறிக்கும்‌ 
ஆபிரகாம்‌ இங்கு குடியேறினார்‌. மீதியானியர்‌, 
இஸ்மவேலர்‌, மோவாபியர்‌, ஏதோமியர்‌, 
ஆகியோர்‌. கானானின்‌ கீழ்த்திசையில்‌ 
குடியேறினார்கள்‌. 


பிள்ளைகள்‌, 
பெயர்கள்‌ 


ஜனங்கள்‌, 
கீழ்த்திசையார்‌ ஆகிய 
மொசொப்பொத்தொமியாவிலுள்ள 


ஆபிரகாமின்‌ சொந்த 
குறிக்கும்‌. (ஆதி 29.1) 


பரிசுத்த, 


ஜனங்களைக்‌. 


வேதாகமத்தில்‌ 
“கீழ்த்திசையார்‌” என்னும்‌ பெயர்‌ ஒரு சில 
ஜனங்களுக்கு  பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. 
அதன்‌ விவரம்‌ வருமாறு : 
1. இஸ்ரவேலுக்கு எதிராக மீதியானியர்‌ 
யுத்தம்‌ 
ஒத்துழைப்புக்‌ கொடுத்த பிற தேசத்தார்‌ 
(நியா 6:3,33; நியா 7:12; நியா 8:10). 
2. அரபியாவிற்கு கிழக்குப்‌ பகுதியிலிருந்து 


யோபுவும்‌ அவனுடைய இனத்தாரும்‌. 
(யோபு 1:3) 


கிழக்குத்‌ 


இருந்தவர்கள்‌. 
ஏசா 2:6; 


பாபிலோனிலும்‌, மற்ற 
தேசங்களிலும்‌ 

(இராஜா 1724; 
எசே 25:40; மத்‌ 2:1) 


4. பெர்சியர்கள்‌. (ஏசா ௮1:2; ஏசா 4641) 





ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


சீரியாவிற்குக்‌ 
தேசங்களும்‌, 
பெர்சியாவும்‌. (தானி 11:44) 


6. அர்மகெதோன்‌ யுத்தத்தில்‌: 
கிறிஸ்துவோடு ந 
பண்ணும்‌ சூரியன்‌ உதிக்கும்‌ திசையில்‌ 
உள்ள ஜனங்கள்‌. (வெளி 1612). 
ஆபிரகாம்‌  இல்வாறு செய்வது 
அவருடைய நீதிக்கும்‌, ஞானத்திற்கும்‌ 
அடையாளமாயிருக்கிறது. அவர்‌ தன்னுடைய 
வீட்டுக்காரியங்களை  ஒழுங்குபடுத்துகிறார்‌. 
ஆபிரகாமுக்கு ஈசாக்கு 
சுதந்தரவாளியாமிருக்கிறார்‌. சாராளே 
ஆபிரகாமின்‌ முதலாவது மனைவி. 
ஆபிரகாம்‌ 
ஸ்திரீகளெல்லாம்‌, 
மறுமனையாட்டிகளாயிருக்கிறார்கள்‌. 
பிள்ளைகளுக்கு ஆற்சகாமின்‌ 
பங்கு பாகம்‌ எதுவுமில்லை. 
மாத்திரமே 
சேஷ்டபுத்திரனாயிருக்கிறார்‌ 
ரெபெக்காள்‌ 
விவாகம்பண்ணும்போது. 
சம்பத்துக்களெல்லாம்‌ ஈராக்குக்கு 
கொடுக்கப்படும்‌ என்று. ஆபிரகாமின்‌ 
ஊழியக்காரன்‌ சொன்னான்‌. ழ்ன்‌ 
பிரகாரம்‌ ஆபிரகாமுக்கு 
உண்டானவையெல்லாம்‌ ஈசாக்குக்கு, 
கொடுக்கப்படவேண்டும்‌. 


விவாகம்பண்ணின மற்ற 
அவருக்கு 


ஆபிரகாமின்‌ 


“என்‌ எஜமானுடைய மனைவியாகிய 
சாராள்முதிர்வயதான போது, என்‌ எஜமானுக்கு 
ஒரு குமாரனைப்‌ பெற்றாள்‌; அவர்‌ தமக்கு 
உண்டானயாவையும்‌ அவனுக்குக்‌ 
'கொடுத்திருக்கிறார்‌” (ஆதி 24:36. 
கர்த்தர்‌ 

வார்த்தையினாலும்‌, 
ஆசீர்வதித்திருக்கிறார்‌. 
ஆபிரகாமின்‌ சுதந்தரவாளி. கர்த்தர்‌ 
ஈசாக்கின்‌ சந்ததியை ஆசீர்வதிப்பார்‌. 
ஆகையினால்‌ ஆபிரகாம்‌ தனக்கு உண்டான 
யாவையும்‌ ஈசாக்குக்கு கொடுக்கிறார்‌. 


ஈசாக்கை தம்முடைய 
வாக்குத்தத்தினாலும்‌ 
ஈசாக்கே 


QOODNENS 
PUBLISHERS 


ஆபிரகாம்‌ ஈசாக்குக்கு தன்னுடைய 
சம்பத்துக்களைக்‌ கொடுத்தாலும்‌, தன்னுடைய 
மற்ற பிள்ளைகளுக்கு அவர்‌ ஒன்றும்‌ 
கொடுக்காமல்‌. வெறுமையாக 
விட்டுவிடவில்லை. அடிமைப்பெண்ணாகிய 
ஆகாருக்கும்‌ ஆபிரகாமுக்கும்‌ பிறந்த 
இஸ்மவேலுக்கு அவர்‌ ஒன்றும்‌ 
கொடுக்கவில்லை. ஆபிரகாம்‌ ஆகாருக்கு 
ஒரு துருத்தியில்‌ தண்ணீர்‌ மாத்திரமே. 
கொடுத்தார்‌. கேத்தூராள்‌ பெற்ற 
பிள்ளைகளுக்கு பிரகாம்‌ 
நன்கொடைகளைக்‌ கொடுக்கிறார்‌. 


மறுமனையாட்டியின்‌ பிள்ளைகளுக்கும்‌ 
பொருளாதார உதவிகளை செய்வது 
சமூகநீதியாயிருக்கிறது. பெற்றோர்‌ தங்கள்‌ 
பிள்ளைகளை சரியாகப்‌ 
பராமரிக்கவில்லையென்றால்‌, அந்தப்‌ 
பிள்ளைகள்‌ பிற்காலத்தில்‌ துன்மார்க்கராய்‌ 
வளருவார்கள்‌. 


பிரகாம்‌ ன்னுடைய 
மறுமனையாட்டிகளின்‌ பிள்ளைகளை, 
ஈசாக்கைவிட்டு தூரதேசத்திற்கு அனுப்பி 
வைத்துவிடுகிறார்‌. அந்தப்‌ பிள்ளைகள்‌ 
எல்லோரும்‌ ஒருவருக்கொருவர்‌ 
அருகாமையிலிருந்தால்‌, அவர்கள்‌ மத்தியிலே. 
குழப்பங்கள்‌ ஏற்படும்‌. அவர்களுக்குள்ளே 
வாக்குவாதங்களும்‌, சண்டை சச்சரவுகளும்‌ 
உண்டாகும்‌. 


பிரகாமுடைய  மறுமனையாட்டியின்‌: 
பில்கள்‌. க்ப்‌ ங்க அற ன்‌ 
அவர்கள்‌ பிற்காலத்தில்‌ ஆபிரகாமுடைய 
சொத்திலே பங்கு கேட்பார்கள்‌. சுதந்தரத்தைப்‌ 
பிரித்துக்‌ கொடுக்க சொல்லுவார்கள்‌. 
இதனால்‌ ஆபிரகாமின்‌ குடும்பத்தில்‌ 
பிரச்சனைகள்‌ வரும்‌. ஆபிரகாம்‌. 
ல்லாம்‌ ஞானமாக யோசித்துப்‌ 
பார்த்து, தான்‌ உயிரோடிருக்கும்போதே, 
அவர்களை தன்‌ குமாரனாகிய ஈசாக்கை 
விட்டு கிழக்கே போக கீழ்தேசத்திற்கு 
அனுப்பிவிடுகிறார்‌. ஆபிரகாம்‌ இந்தக்‌ 
காரியத்தை இப்போது 
செய்யவில்லையென்றால்‌, இதை அவர்‌ 
மரித்த பின்பு செய்வதற்கு வாய்ப்பில்லை. 


ஆபிரகாம்‌ உயிரோடிருந்த ஆயுசு 
நாட்கள்நூற்று எழுபத்தைந்து வருஷம்‌. 
பிற்பாடு ஆபிரகாம்‌ நல்ல நரைவயதிலும்‌, 
முதிர்ந்த பூரண இல்ஸ்‌ பிராணன்‌ போய்‌ 
ஜனத்தாரோடே 

த்‌ 25:78). 





ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


ஆபிரகாம்‌ கானான்‌ தேசத்திற்கு 
ன்‌ டது 
கானான்‌ 


சஞ்சரித்துக்கொண்டிருக்கிறார்‌. 
என்பது ஆபிரகாமுக்கு 
ஆயுசாகமிருக்கிறது. அந்த: 
தன்‌ பிராணன்‌ போய்‌ மரிக்கிறார்‌. 


ஆபிரகாம்‌ 

யாக்கோபிற்கு பதினைந்து 

(ஆதி 25:7) ஆபிரகாம்‌ சேமின்‌ காலத்தில்‌ 75 
வருஷங்கள்‌ வாழ்ந்தார்‌. (ஆதி ர) 
ஆபிரகாமின்‌ வம்சவரலாறும்‌ அவருடைய 
மரணமும்‌ வேதாகமத்தில்‌ தெளிவாகக்‌ 
கூறப்பட்டிருக்கிறது. ஆகையினால்‌ 
வேதாகமத்தில்‌ கூறப்பட்டிருப்பதைத்‌ தவிர 
வேறு எதையும்‌ கூட்டவோ, குறைக்கவோ 
கூடாது, 


,பிரகாம்‌ பிராணன்‌ போய்‌ மரித்தார்‌. 
பதை சதபத இப்பட ஊக்க 1 


119), புதிய ஏற்பாட்டில்‌ 
8. இடங்களிலும்‌ பயன்படுத்தப்ட்டருக்கிறது. 


0; அப்‌ 12:23) 


சரீர மரணத்தின்போது. உள்ளான 
மனுஷன்‌ - பா்‌ மனுஷனைக்‌. கடந்து 


(யாக்‌ 2:26). 


பிரகாம்‌ ன்‌ 'த்தாரோடே 
சேர்க்கபபட்டார்‌. என்பது... ஒரு எபிரெய 
வழக்குச்‌ சொல்‌. ஆபிரகாம்‌ மரித்துப்‌ போன 
தன்னுடைய மூதா; சேர்க்கப்பட்டார்‌. 
மோசேயின்‌ ஆகமங்களில்‌ இந்த வாக்கியம்‌ 11 
இடங்களில்‌ பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. 
(ஆதி 15:87; ஆதி 35:29; ஆதி 49:29,33; 
எண்‌ 20:24-26; எண்‌ 271 எண்‌ 
உபா 32:50) நியாயாதிபதிகள்‌ புஸ்தகத்தில்‌ 
வார்த்தை ஒரு தடவை 
பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. (நியா 2:10). 


QOODNENS 
PUBLISHERS 


ஆபிரகாம்‌ 
சேர்க்கப்பட்டார்‌” 
எல்லோரும்‌ 

பண்ணப்பட்டார்கள்‌ என்பது பொருளல்ல. 


| ஜனத்தாரோடே 


ஆபிரகாம்‌. மரிப்பதற்கு பயப்படவில்லை. 
தான்‌ ' மரித்துப்போலதைக்‌ குறித்து அவர்‌ 
வேதனைப்படவோ அல்லது வருத்தப்படவோ 
இல்லை. அவர்‌ சந்தோஷமாக மரித்துப்போக. 
ஆயத்தமாமிருக்கிறார்‌. ஆவிகளின்‌ 
பிதாவாகிய தேவனிடத்தில்‌, ஆபிரகாம்‌. 
தன்னுடைய ஆவியை ஒப்புக்கொடுக்கிறார்‌ 


ஆபிரகாம்‌ நல்ல நரைவயதிலும்‌, 

த பூரண ஆயுசிலும்‌ பிராணன்‌ போய்‌ 
மரித்துப்போகிறார்‌. கர்த்தர்‌ அவருக்கு பூரண 
ஆயுசைக்கொடுப்பதாக வாக்குப்பண்ணினார்‌. 
கர்த்தருடைய கிருபையினால்‌ ஆபிரகாம்‌ 175 
வருஷம்‌ உயிரோடிருந்தார்‌. ஆபிரகாம்‌. 
முதிர்வயதாயிருக்கும்போது, அவருடைய 
சரீரத்தில்‌ பலவீனங்களும்‌, பிரச்சனைகளும்‌ 
ஏற்பட்டிருக்கும்‌. ஆபிரகாமின்‌ மரணம்‌, 
ய சரீர பலவீனத்திலிருந்து 
கொடுக்கிறது. 


அவருடை 
அவருக்கு விடுதலையைக்‌, 
முதிர்வயதிலிருக்கிறவர்களுக்கு 


அவர்களுடைய 
மேன்மை. 


மரணமே அவர்களுக்கு 


ஆபிரகாம்‌ மரிக்கும்போது 
முதிர்ந்த பூரணஆயுசிலிருக்கிறார்‌. அவர்‌ 
ஜீவனேடிருப்பதினால்‌, இந்த உலகம்‌ 
அவரைப்‌ பார்த்து கணைப்படையவில்லை. 
ஆபிரகாமே இந்த உலகத்தில்‌ ஜீவித்து 
களைப்படைந்திருக்கிறார்‌. அவர்‌ இப்போது, 
மரிப்பதற்கு ஆயத்தமாயிருக்கிறார்‌. 


அவர்‌ 


கர்த்தருடைய பிள்ளைகள்‌ நல்ல. 
நரைவயதில்‌ மரிக்காவிட்டாலும்‌, அவர்கள்‌ 
எப்போது மரிக்கிறார்களோ அதுவே 
அவர்களுடைய முதிர்ந்த பூரணஆயுசாகும்‌. 
அவர்கள்‌ ஜீவனோடிருந்த காலமெல்லாம்‌. 
கர்த்தருக்குள்‌ சந்தோஷமாயும்‌, பரிபூரணமான 
ஜீவித்திருப்பார்கள்‌. 

ன்றி 

என்னும்‌. 
ஒவ்வொரு 
மரணத்திற்காக 
பரமதேசமே. 


ஜீவிக்கலேண்டும்‌. 
அவர்கள்‌ 
தங்கள்‌ 
காத்துக்கொண்டிருப்பார்கள்‌. 
பரிசுத்தவான்களின்‌ வாஞ்சை. 





BALWETHER 
சபரிய 


ஆபிரகாம்‌ மரித்து தன்‌ ஜனத்தாரோடே 
சேர்க்கப்படுகிறார்‌. மரித்தோரின்‌ 
கூட்டத்தாரோடு, ஆபிரகாமின்‌ சரீரம்‌ 
சேர்க்கப்படுகிறது. அவருடைய ஆத்துமா 
ஆசிர்வதிக்கப்பட்டோரின்‌ கூட்டத்தாரோடு 
சேர்க்கப்படுகிறது. நம்முடைய மரணம்‌ நம்மை, 
நம்முடைய ஜனத்தாரோடே சேர்க்கும்‌. நாம்‌ 
ஜீவனோடிருக்கும்போது, நம்மோடு 
கூடமிருக்கிற ஜனங்கள்‌ கர்த்தருடைய 
ஜனமாகவும்‌ இருக்கலாம்‌. அவர்கள்‌ 
உலகத்தின்‌ ஜனமாகவும்‌ இருக்கலாம்‌. 
அவர்கள்‌ எப்படிப்பட்ட ஜனமாகமிருந்தாலும்‌ 
நாம்‌ மரிக்கும்போது நம்முடைய 
ஜனத்தாரோடே சேர்க்கப்படுவோம்‌. 

ஆபிரகாமின்‌ குமாரராகிய ஈசாக்கும்‌ 
இஸ்மவேலும்‌ மம்ரேக்கு எதிரே ஏத்தியனான 
சோகாரின்குமாரனாகிய எப்பெரோனின்‌ 
நிலத்திலுள்ள  மக்பேலா  என்னப்பட்ட 
குகையிலே அவரை அடக்கம்‌ 
பண்ணுகிறார்கள்‌ (ஆதி 25:9). 

இஸ்மவேலும்‌ தங்கள்‌ 
அடக்கம்பண்ணி, அவருக்கு 

செலுத்துகிறார்கள்‌. 


ஈசாக்கும்‌ 


பிரகாம்‌ 
கேள்விப்பட்டு 
ஒன்றாய்க்‌ கூடிவந்து, 
மக்பேலா என்னப்பட்ட குகைமிலே அவரை 
அடக்கம்பண்ணுகிறார்கள்‌. 


ஈசாக்கும்‌, 
சிநேகிதர்களாக 
ஒருவருக்கொருவர்‌ 
குடியிருந்திருக்கிறார்கள்‌. சுபாவம்‌, மார்க்கம்‌ 
ஆகியவற்றைக்‌ குறித்து. ஆபிரகாமும்‌, 
ஈசாக்கும்‌ அவனிடத்தில்‌ ஏற்கெனவே 
பகிர்ந்து பேசியிருக்க ண்டும்‌ 
அவர்களுக்குள்‌ பல 

ஒற்றுமையாக இருந்திருக்க வேண்டும்‌. 


பிரகாம்‌ உமிரோடிருந்தபோ, 
தரகர்‌ தது மறக ககன்‌ 
ஆபிரகாம்‌ மரித்தப்போனபோதோ அவர்கள்‌ 
இருவரும்‌. ஒன்றுசேருகிறார்கள்‌. 
ஆபிரகாமின்‌ மரணத்தினால்‌, 
குமாரராகிய ஈசாக்கும்‌ 
ஒப்புரவாகுகிறார்கள்‌. 


இஸ்மவேலும்‌ 
இருந்திருக்கிறார்கள்‌. 
அருகாமையிலே 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஈசாக்கும்‌ இஸ்மவேலும்‌ ஆபிரகாமின்‌ 
சரீரத்தை மம்ரேக்கு எதிரே ஏத்தியனான 
சோகாரின்குமாரனாகிய எப்பெரோனின்‌ 
நிலத்திலுள்ள மக்பேலா  என்னப்பட்ட 
குகையிலை அடக்கம்பண்ணுகிறார்கள்‌. 


த்தின்‌ புத்திரர்‌ 
வாங்கிமிருந்தார்‌; 
ஆபிரகாமின்‌ மனைவியாகிய 
ஏற்கெனவே 


அந்த நிலத்தை 
கையிலே ஆபிரகாம்‌. 
அங்கே 
சாராளும்‌ 
அடக்கம்பண்ணப்பட்டிருக்கிறாள்‌ 
(ஆதி 2520), 


'இஸ்மவேலின்‌ வம்ச வரலாறு 
ஆதி 2511-18 


ஆதி 2511) ஆபிரகாம்‌ மரித்தபின்‌ 
தேவன்‌ அவன்‌ குமாரனாகிய ஈசாக்கை. 
ஆசீர்வதித்தார்‌. லகாய்ரோயி என்னும்‌ 
துரவுக்குச்‌. சமீபமாய்‌. ஈசாக்கு 
குடியிருத்தான்‌. 


அதி 2512. சாராளுடைய 
அடிமைப்பெண்ணாகிய எகிப்து 


தேசத்தானான ஆகார்‌ ஆயிரகாமுக்குப்‌ 
பெற்ற குமாரனாகிய இஸ்மவேலின்‌ 
வம்ச வரலாறு: 


ஆதி 25:18. பற்பல சந்ததிகளாய்ப்‌ 
பிரிந்த இஸ்மவேலின்‌ புத்திரருடைய 
நாமங்களாவன; இஸ்மவேலுடைய 
முத்த மகன்‌ நெயாயோத்‌; பின்பு 
கேதார்‌, அத்பியேல்‌, மிப்காம்‌, 


ஆதி 2514. மிஷ்மா, தாமா, மாசா, 


ஆதி 25:15. ஆதார்‌, தேமா, யெத்தார்‌, 
நாயீஸ்‌, கேத்மா என்பவைகளே. 


ஆதி 25:16. தங்கள்‌ கிராமங்களிலும்‌ 
அரண்களிலும்‌ குடியிருந்த தங்கள்‌ 
ஜனத்தாருக்குப்‌: பன்னிரண்டு 
நிரபுக்கனாகிய இண்மவேலின்‌ 
குமாரர்கள்‌ இவர்கனே, இவர்களுடைய 
நாமங்களும்‌ இவைகளே. 


ஆதி 2507. இஸ்மவேலின்‌ 
நூற்றுமுப்பதேழு. பின்பு 

பிராணன்‌ போய்‌ மரித்து, 
ஜனத்தாரோடே சேர்க்கப்பட்டான்‌. 


வயது 
அவன்‌ 


தன்‌ 





ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


ஆதி 25:18. அவர்கள்‌ ஆவிலா துவக்கி 
எகிப்துக்கு எதிராக அசீரியாவுக்கு 
போகிற வழியிலிருக்கும்‌ சூர்மட்டும்‌. 
வாசம்‌ பண்ணினார்கன்‌. இது அவன்‌ 
சுகோதரர்‌ எல்லாருக்கும்‌ முன்பாக 
அவள்‌ குடியேறின பூமி. 


மோசே ஆதியாகமம்‌ 

எழுதினார்‌... என்று வேதபண்டிதர்கள்‌ 

சொல்லுகிறார்கள்‌. அவர்‌ ஆபிரகாமின்‌. 

மரணத்தை எழுதி முடித்தபின்பு ஈசாக்கின்‌ 

எழுத ஆரம்பிக்கிறார்‌. 

த்தின்‌ தேவன்‌ அவன்‌ 

ஈசாக்கை ஆசீர்வதித்தார்‌ 

லகாய்ரோமீ என்னும்‌ துரவுக்குச்‌ சமீபமாய்‌ 

ஈசாக்கு குடிமிருந்தான்‌" (ஆதி 251) என்று 
மோசே ஈசாக்கைப்பற்றிச்‌ சொல்லுகிறார்‌. 


புஸ்தகத்தை. 


ஆனாலும்‌ மோசே ஈசாக்கின்‌ 
சரித்திரத்தை தொடர்ச்சியாக எழுதாமல்‌, 
அதற்கு இடையில்‌, இஸ்மவேலின்‌ 
சரித்திரத்தை எழுத ஆரம்பிக்கிறார்‌. கர்த்தர்‌ 
ஈசாக்கை ஆசீர்‌ ர 
இஸ்மவேலையும்‌ 
இஸ்மவேலின்‌ சரித்திரத்தைப்பற்றி 
வனப்பகுதியில்‌ சுருக்கமாகச்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்மவேலும்‌ 
ஆபிரகாமின்‌ குமாரன்‌. கர்த்தர்‌ ஈசாக்குக்கு 
ஆசீர்வாதமான வாக்குத்தத்தங்களை 
சொன்னதுபோல, அவர்‌ இஸ்மவேலைக்‌ 
வாக்குத்தத்தங்களை 


ஆபிரகாழுக்குப்‌ 


இஸ்மலேலின்‌ வம்சவரலாறு' (ஆதி 2512) 
வலின்‌ 


அழைக்கப்படுகிறார்கள்‌. இவர்கள்‌ எல்லோரும்‌ 
குடும்பத்தலைவர்கள்‌. காலப்போக்கிலே இந்தப்‌ 
பிரபுக்கள்‌ பன்னிரண்டுபேரும்‌ 
தேசங்களாகவும்‌, கோத்திரங்களாகவும்‌, 
திரளான எண்ணிக்கையுள்ள 
ஜனங்களாகவும்‌ பலுகிப்‌ பெருகுகிறார்கள்‌. 
இவர்கள்‌ அரபு. தேசத்திலே 
வாசம்பண்ணுகிறார்கள்‌. 


QOODNENS 
PUBLISHERS 


இஸ்மவேலுடைய பன்னிரண்டு 
புத்திரரின்‌ பெயர்கள்‌ இந்த வசனப்பகுதியில்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. “பற்பல சந்ததிகளாய்ப்‌ 
பிரிந்த இஸ்மவேலின்‌ புத்திரருடைய 
நாமங்களாவன;  இஸ்மவேலுடைய மூத்த 
மகன்‌ நெபாயோ; 
பின்பு கேதார்‌, அத்பியேல்‌, மிப்சாம்‌, மிஷ்மா, 
தூமா, மாசா, ஆதார்‌, தேமா, யெத்தூர்‌, 
நாபீஸ்‌, கேத்மா  என்பவைகளே. தங்கள்‌ 
கிராமங்களிலும்‌ அரண்களிலும்‌ குடியிருந்த 
தங்கள்‌ ஐனத்தாருக்குப்‌ பன்னிரண்டு 
பிரபுக்களாகிய இஸ்மவேலின்‌ குமாரர்கள்‌ 
இவர்களே, இவர்களுடைய நாமங்களும்‌ 
இவைகளே" (ஆதி 2513-16), 


பரிசுத்தவேதாகமத்தில்‌ 


ஒரே வசனத்தில்‌ சேர்த்து, 
சொல்லபடுகிறது இந்த மூன்று 
பெயர்களும்‌ நமக்கு ஆவிக்குரிய நல்ல 
ஆலோசனையைக்‌ கொடுக்கிறது. 

, மாசா என்‌ 
தாங்கிக்கொள்‌" என்று பொருள்‌. யாக்கோபு 
இந்த சத்தியத்தை தன்னுடைய நிருபத்தில்‌ 
எழுதியிருக்கிறார்‌. 


கையால்‌, என்‌ பிரியமான 
சகோதர! யாவரும்‌ கேட்கிறநற்குத்‌ 
தீலிரமாயும்‌, பேசுகிறதற்குப்‌ பொறுமையாயும்‌, 
கோபிக்கிறதற்குத்‌ தாமதமாயும்‌ 
இருக்கக்கடவர்கள்‌" (யாக்‌ 19) 


இஸ்மவேலின்‌ புத்திரர்‌ வயல்வெளிகளில்‌ 

ப்பட்‌ கூடாரங்களில்‌ 

அவர்கள்‌ 

காலங்களில்‌ 

செழிப்போடிருக்கிறார்கள்‌. அப்போது 

அவர்கள்‌ கிராமங்களிலும்‌ அரண்களிலும்‌ 

குடியிருக்கிறார்கள்‌. இஸ்மவேலின்‌ பிரபுக்கள்‌. 

சமாதான காலங்களில்‌ வெளிநிலங்களில்‌ 

போடப்பட்ட கூடாரங்களில்‌ தங்கியிருந்தாலும்‌, 

யுத்தகாலங்களிலோ அரணான 
பட்டணங்களில்‌ தங்கியிருக்கிறார்கள்‌. 





ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


இஸ்மவேலின்‌ வயதைப்பற்றியும்‌ இந்த 
வசனத்தில்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
'இஸ்மவேலின்‌ வயது நூற்றுமுப்பதேழு. பின்பு 
அவன்‌ பிராணன்‌ போய்‌ மரித்து, தன்‌ 
ஜனத்தாரோடே சேர்க்கப்பட்டான்‌” 
(ஆதி 25:7). 

இந்த 
என்பதற்கான 
'நாபால்‌'என்பதாகும்‌. 


ந்த்‌ 
வார்த்தை: 
சாதாரணமாக 
ஆதி 25:8 ஆவது. 
பன்படுந்தபேட்டங்கள்‌ 
வார்த்தை இங்கு பயன்படுத்தப்படவில்லை. 
நாபால்‌ என்னும்‌ எபிரெய வார்த்தைக்குச்‌ 
சீட்டுப்போட்டு பிரிதல்‌ என்று பொருள்‌. 
ஆதி 1642 ஆவது வசனத்தில்‌ 
கூறப்பட்டிருக்கிற பிரகாரம்‌ இஸ்மவேல்‌ தன்‌ 
சகோதரன்‌ எல்லோருக்கும்‌ எதிராகக்‌ 
குடியிருந்தான்‌. சகோதரரை விட்டு பிரிந்து 
ஜீவித்தான்‌. 


வசனத்தில்‌ 
எபிரெய 


வலையும்‌ 
ஆபிரகாம்‌ 
தேவனிடத்தில்‌. 
இஸ்மவேல்‌ 


கர்த்தர்‌ 
ஆசீர்வதித்திருக்கிறார்‌ 


இஸ்மவேலுக்காக 
விண்ணப்பம்பண்ணியபோது, 
உமக்கு முன்பாக பிழைப்பானாக" 
(ஆதி 17:18) என்று ஜெபம்பண்ணினார்‌. 
கர்த்தர்‌ ஆபிரகாமின்‌ ஜெபத்தைக்கேட்டு 
இஸ்மவேலுக்கு நீடித்த. ஆயுசைக்‌ 
கொடுத்திருக்கிறார்‌ 


இஸ்மலேலின்‌ மரணத்தைப்பற்றிச்‌ 
சொல்லும்போது, “அவன்‌ தன்‌ ஜனத்தாரோடே 
சேர்க்கப்பட்டான்‌ என்று 
சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனாலும்‌ 
ஆபிரகாமின்‌ மரணத்தைப்பற்றிச்‌ 
சொல்லும்போது "ஆபிரகாம்‌ நல்ல 
நரைவயதிலும்‌, முதிர்ந்த பூரணஆயுசிலும்‌ 
பிராணன்‌ போய்‌ மரித்தார்‌" என்று 
சொல்லப்பட்டிருக்கிறது. இதுபோன்ற 
வார்த்தைகள்‌ இஸ்மவேலின்‌ மரணத்துக்கு 
சொல்லப்படவில்லை. இஸ்மவேலும்‌ 
தன்னுடைய சிநேகிதரோடு சேர்க்கப்பட்டான்‌. 
இதுவே அவனுக்கு ஆறுதல்‌. 

இஸ்மவேலின்‌ பிரபுக்கள்‌ ஆவிலா 
துவக்கி எகிப்துக்கு எதிராக அசீரியாவக்கு 
போகிற வழியிலிருக்கும்‌ சூர்மட்டும்‌ வாசம்‌ 
பண்ணுகிறார்கள்‌. இதுவே இஸ்மவேல்‌ தன்‌ 
சகோதரர்‌ எல்லாருக்கும்‌ முன்பாக குடியேறின 
பூமி (ஆதி 2518). 


QOODNENS 
PUBLISHERS 


சசாக்குடைய வம்ச௪வரலாறு 
ஆதி 25:19-28 


ஆதி 25:19. ஆபிரகாமின்‌ குமாரனாகிய 
சகாக்குடைய வரலாறு; ஆபிரகாம்‌. 
ஈசாக்கைப்‌ பெற்றான்‌. 


ஆதி 29:20. ஈசாக்கு ரெயெக்கானை 
விவாகம்‌ பண்ணுகிறபோது நாற்பது 
வயதாயிருத்தான்‌; இவன்‌ பதான்‌அராம்‌ 
என்னும்‌ சீரியா தேசத்தானாகிய 
பெத்துவேலுக்குக்‌ குமாரத்தியும்‌, சீரியா 
தேசத்தானாகிய லாபானுக்குச்‌. 
சகோதரியுமான வன்‌. 


ஆதி 221. மலடியாயிருந்த தன்‌ 
மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை 
நோக்கி வேண்டுதல்‌ செய்தான்‌; கர்த்தர்‌ 
அவன்‌ வேண்டுதலைக்‌ கேட்டருவினார்‌; 
அவன்‌ ரெபெக்கான்‌ 
கர்ப்பத்தரித்தான்‌. 


ஆதி 222. அவன்‌ கர்ப்பத்திலே 
மின்னைகள்‌: ஒன்றோடொன்று 
மோதிக்கொண்டிருந்தன; 


கர்த்தரிடத்தில்‌ 
விசாரிக்கும்படி போனாள்‌. 


ஆதி ௮5:28. அதற்குக்‌ கர்த்தர்‌: 
இரண்டு ஜாதிகன்‌ உன்‌ கர்ப்பத்தில்‌ 
உண்டாயிருக்கிறது;. இரண்டுவித 
ஜனங்கள்‌ உன்‌ வயிற்றிலிருந்து பிரியும்‌, 
அவர்களில்‌ ஒரு ஜனத்தார்‌ மற்ற 
ஜனத்தாரைப்‌ பார்க்கிலும்‌ 
பலத்திருப்பார்கள்‌, மூத்தவன்‌ 
'இனையவனைச்‌ சேவிப்பான்‌ என்றார்‌. 


அதி 2:௮4. பிரசவகாலம்‌. 
பூரணமானயோது, அவன்‌ கர்ப்பத்தில்‌ 
இரட்டைப்‌ பின்னைகன்‌ இருந்தது. 


ஆதி 25:25, மூத்தவன்‌ சிவந்த 
திறமுன்னவனாயும்‌ சர்வாங்கமும்‌ ரோம 
அங்கி போர்த்தவன்‌' போலவும்‌ 
வெளிப்பட்டான்‌; அவனுக்கு ஏசா என்று 
பேரிட்டார்கள்‌. 





ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


ஆதி 25:98. பின்பு, அவன்‌ ௪சோதரன்‌ 

கையினாலே ஏசாவின்‌. 
குதிங்காலைப்‌ பிடித்துக்கொண்டு 
வெளிப்பட்டான்‌; அவனுக்கு யாக்கோபு 
என்று பேரிட்டார்கன்‌; இவர்களை 
அவன்‌ பெற்றபோது ஈசாக்கு அறுபது 
வயதாயிருத்தான்‌. 


ஆதி 2527. இந்தப்‌ 
பெரியவர்கனானபோது, 
வேட்டையில்‌ 
வனசஞ்சாரியுமாய்‌ 
யாக்கோபு 
கூடாரவாசியுமாய்‌ இருந்தான்‌. 


ஆதி 2:28. ஏசா வேட்டையாடிக்‌ 
கொண்டுவருகிறது ஈசாக்கினுடைய 
வாய்க்கு. ருசிகரமாயிருந்ததினாலே 
ஏசாவின்மேல்‌ பட்சமாயிருத்தாண்‌; 
ரெயெக்கானோ யாக்கேபின்மேல்‌ 
பட்சமாயிருந்தான்‌. 


ஈசாக்குடைய  வம்சவரலாற்றைப்பற்றி 
இந்த வசனப்பகுதியில்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
ஈசாக்குக்கும்‌ செபக்காளுக்கம்‌. மாக்கோம்‌ 
ஏசா இரண்டு குமாரர்‌ 
பிறக்கிறார்கள்‌. தக்‌ குமாரர்கள்‌ இருவரும்‌ 
இந்த உலகத்தில்‌ பிரவேசிப்பதைப்பற்றியும்‌ 
இந்த வசனப்பகுதியில்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
ஈசாக்கு அமைதியான சுபாவமுள்ளவர்‌. 
காரியங்கள்‌ எதையும்‌ 
செய்து முடித்ததாக 
சொல்லப்படவில்லை. 
அவர்‌ தன்னுடைய ஜீவியகாலம்‌ முழுவதையும்‌ 

அமைதியாக செலவு பண்ணுகிறார்‌ 
குமாரனாகிய 
வம்சவரலாற்றைப்பற்றி 
ஆபிரகாம்‌ ஈசாக்கைப்‌ 
று அந்த வரலாறு 

ஆரம்பமாகிறது (ஆதி 25:19). 

ஈசாக்கு ரெபெக்காளை விவாகம்‌: 
பண்ணுகிறபோது நாற்பது வயதாயிருக்கிறார்‌; 


சகோதரியுமானவள்‌ 
(ஆதி 25:20). 


QOODNENS 
PUBLISHERS 


ஈசாக்கின்‌ மனைவியாகிய ரெபெக்காள்‌ 

வருஷம்‌ பிள்ளையில்லாமல்‌: 
மதைாலிதுக்கிறால்‌. மயிகுந்த்‌ தன்‌ 
மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி 
வேண்டுதல்‌ செய்கிறார்‌;கர்த்தர்‌ ஈசாக்கின்‌ 
வேண்டுதலைக்‌ கேட்டருளுகிறார்‌; ஈசாக்கின்‌ 
மனைவி ரெபெக்காள்‌ கர்ப்பந்தரிக்கிறாள்‌ 
(ஆதி 25:21) 


ஈசாக்கு ரெபெக்காளை திருமணம்‌. 
செய்துகொண்டபோது அவருக்கு நாற்பது 
வயதாயிற்று. ரெபெக்காள்‌ யாக்கோயையும்‌ 
ஏசாவையும்‌ பெற்றபோது ஈசாக்கு அறுபது 

ஈசாக்கு 
செய்தபின்பு, 
வருஷகாலமாக 


வயதாயிருக்கிறார்‌ (ஆதி 25:26). 
ரெபெக்காளை திருமணம்‌ 
இருபது 


பிள்ளையில்லாதிருக்கிறார்‌. 


ஈசாக்‌ யாயிருக்கி 
ன்‌ பவ்ய க்க 
நோக்கி வேண்டுதல்‌ செய்கிறார்‌. 
தன்‌ மனைவியோடுகூட கர்த்தரிடத்தில்‌. 
வேண்டுதல்‌ செய்கிறார்‌ என்றும்‌ 
வேறபண்டிதர்கள்‌ இந்த வாக்கியத்திற்கு 
விளக்கம்‌ சொல்லுகிறார்கள்‌. கணவனும்‌ 
மனைவியும்‌ கர்த்தரிடத்தில்‌ கூடி 
ஜெபிக்கவேண்டும்‌. 


தன்‌ 
கர்த்தரை 
அவர்‌ 


சரித்திரத்தில்‌ 
ஜெபத்தைப்பற்றி 
சொல்லப்பட்டிருக்கறது. அவர்‌ தன்‌ 
மனைவி  ரெபெக்காளோடு மோரியா 
மலைக்கு போனார்‌ என்றும்‌, அங்கே 
அவர்கள்‌ இருவரும்‌ கர்த்தரிடத்தில்‌ 
வேண்டுதல்‌ பண்ணினார்கள்‌ என்றும்‌. 
யூதமார்க்கத்து ரபீமார்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. 
ஆபிரகாமின்‌ சந்ததி திரளாய்ப்‌ பெருகும்‌ 
என்று கர்த்தர்‌ மோரியா மலையிலே 
வாக்குத்தத்தம்பண்ணினார்‌. 


தருடைய பாரம்பரிய 
ஈசாக்கின்‌ 


நான்‌ 
ஆசீர்வதித்து, 
வானத்து. 


உன்னை  ஆசீர்வதிக்கவே 
உன்‌ சந்ததியை 
நட்சத்திரங்களைப்போலவும்‌, 
கடற்கரைமணலைப்போலவும்‌ பெருகவே 
பெருகப்பண்ணுவேன்‌ என்றும்‌, உன்‌ 
சந்ததியார்‌ தங்கள்‌ சத்துருக்களின்‌ 
வாசல்களைச்‌ சுதந்தரித்துக்‌ 
கொள்ளுவார்கள்‌" (ஆதி 2277 





BALWETHER 
பிய 


கர்த்தர்‌ வாக்குத்தத்தம்பண்ணின 
மோரியா மலைக்கு, ஈசாக்கு தன்‌ மனைவி 


ர்‌ என்றும்‌, 
இருவரும்‌ அந்த 
நிறைவேண்டும்‌ 
ஜெபம்பண்ணினார்கள்‌ என்றும்‌ யூதருடைய 
பாரம்பரிய சரித்திரம்‌ சொல்லுகிறது. 
கர்த்தர்‌ ஈசாக்கின்‌ 
கேட்டருளுகிறார்‌. 
ரெபெக்காள்‌ கர்ப்பந்தரிக்கிறாள்‌. ஈசாக்கின்‌ 
கர்ப்பத்திலே இரண்டு பிள்ளைகள்‌ 
உண்டாமிருக்கிறது. அந்தப்‌ பிள்ளைகள்‌ 
பிறப்பதற்கு முன்பாகவே, அந்தப்‌ 
பிள்ளைகளைப்பற்றிய தீர்க்கதரிசனம்‌ 
சொல்லப்படுகிறது. ரெபெக்காளின்‌ 
கர்ப்பத்திலே பிள்ளைகள்‌ ஒன்றோடொன்று 
மோதிக்கொண்டிருகிறது (ஆதி 25:22). 
தன்னுடைய கர்ப்பத்தில்‌ இரண்டு 
பிள்ளைகள்‌ ஒன்றோடொன்று 
மோதிக்கொண்டிருப்பதை அறிந்து. 


கர்ப்பத்திலிருக்கும்போதே, 
ஒருவரோடொருவர்‌ மோதிக்கொள்கிறார்கள்‌. 


பிள்ளைகளும்‌ 
போதிக்கொள்வது. 

ராஜ்யங்கள்‌ 
ஒன்றோடொன்று மோதிக்கொள்வதற்கு 
அடையாளமாயிருக்கிறது. இரண்டு 
ராஜ்யங்களில்‌ ஒன்று தேவனுடைய ராஜ்யம்‌. 
மற்றொன்று சாத்தானுடைய ராஜ்யம்‌. 
சாத்தானுடைய அரண்மனையில்‌ இருக்கும்‌. 
சமாதானத்தைவிட, பரிசுத்தமான யுத்தமே 
மேன்மையானது. 


இரண்டு 
ஒன்றோடொன்று 
இரண்டு 


தன்னுடைய கர்ப்பத்தில்‌ இரண்டு 
பிள்ளைகளும்‌ ஒன்றோடொன்று 
மோதிக்கொண்டிருப்பதன்‌ அர்த்தம்‌ என்ன 
என்று ரெபெக்காளுக்கு தெரியவில்லை. 
ஆகையினால்‌ அவள்‌ இதுபற்றி 
விசாரிப்பதற்காக கர்த்தரிடத்தில்‌ போகிறாள்‌. 
கர்ப்பத்திலே 
பிள்ளைகள்‌ ஒன்றோடொன்று 
மோதிக்கொண்டிருப்பதினால்‌, “எனக்கு 
எப்படியோ” என்று சொல்லி, ரெபெக்காள்‌ 
கர்த்தரிடத்தில்‌ விசாரிக்கும்படிபோகிறாள்‌. 


தன்னுடைய 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


ஈசாக்கு கர்த்தரை 
வேண்டுதல்‌ செய்ததினால்‌ 
கர்ப்பமடைந்தாள்‌. 
கர்ப்பத்திலே பிள்ளைகள்‌ ஒன்றோடொன்று 
மோதிக்கொண்டிருக்கிறது. இதனால்‌ தனக்கு 
என்று நினைத்து 
கர்த்தரிடத்தில்‌ விசாரிக்கும்படி போகிறாள்‌ 
க்‌ கொடுத்த பதில்‌ 
வசனத்தில்‌ 


பனகல்‌. (குழப்பம்‌ 
அந்தக்‌. குழப்பத்தை 
தெளிவு பெறுவதற்கும்‌, 
கர்த்தருடைய சமுகத்திற்கு 
போகவேண்டும்‌. 
ஆலோசனையைப்‌ 
"நான்‌ 
ஸ்தலத்துக்குள்‌ 


நீக்குவதற்கும்‌, 
நாம்‌ 

முன்பாக 
கர்த்தருடைய 
பெற்றுக்கொள்ளவேண்டும்‌. 
தேவனுடைய பரிசுத்த 
பிரவேசித்தேன்‌" (சங்‌ 73:17) 


ரெபெக்காள்‌ தன்னுடைய மனதில்‌ 
ஏற்பட்ட குழப்பத்தை விசாரிக்கும்படி 
கர்த்தரிடத்தில்‌ போகிறாள்‌. கர்த்தர்‌ 
அவளுடைய குழப்பத்தை நீக்குகிறார்‌. 
கர்த்தர்‌ “டப்ப நோக்கி, "இரண்டு 
ஜாதிகள்‌ கர்ப்பத்தில்‌ 
உண்டாயிருக்கிறது: ஜாண்டுகிக்‌ தனங்கள்‌ 
உன்‌ வயிற்றிலிருந்து பிரியும்‌, அவர்களில்‌ ஒரு 
ஜனத்தார்‌ மற்ற ஜனத்தாரைப்பார்க்கிலும்‌ 
பலத்திருப்பார்கள்‌, மூத்தவன்‌ இளையவனைச்‌ 
சேவிப்பான்‌" (ஆதி 25:23) என்று 
சொல்லுகிறார்‌. 


இந்தத்‌ தீர்க்கதரிசனம்‌ நிறைவேறிற்று. 
யாக்கோபிற்கும்‌, ஏசாவிற்கும்‌ இடையே 
நடைபெறும்‌ சண்டைகளைக்‌ குறித்து இந்தத்‌ 
தீர்க்கதரிசனம்‌ கூறுகிறது. அவர்களுடைய 
சந்ததிகளில்‌ இந்தத்‌ தீர்க்கதரிசனம்‌. 
பலசந்தர்ப்பங்களில்‌ ஓரளவு நிறைவேறிற்று. 


ஆயிரம்‌ வருஷ அரசாட்சியிலும்‌, புதிய 
பூமியிலும்‌ இந்தத்‌ தீர்க்கதரிசனம்‌ பூரணமாக 


வெளி 11:13) 





ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


ரெபெக்காளின்‌ கர்ப்பத்தில்‌ 
ஜாதிகள்‌ 
ஆதி  9:24-27; 
ஆதி 19:33-38; ஆதி 251-6; அப்‌ 17:26 
ஆகிய வசனங்களும்‌, வேதாகமத்தில்‌ 
மேலும்‌ பல வசனங்களும்‌ ஜலப்பிரளயத்திற்குப்‌ 
பின்பு பூமியில்‌ வெவ்வேறு ஜாதிகள்‌ எவ்வாறு 
தோன்றிற்று என்பதை விளக்குகிறது. 


ண்டு 
உண்டாயிருக்கிறது. 
ஆதி 17:20; 


மார்க்கம்‌, பழக்கவழக்கம்‌, சுபாவம்‌ 
ஆகிய எல்லாவற்றிலும்‌ ஏதோமியரும்‌, 
இஸ்ரவேலரும்‌ பூர்வ காலத்திலிருந்தே. 
பிரிந்திருக்கிறார்கள்‌. ஏதோமியர்‌ 
விக்கிரகாராதனைக்காரர்கள்‌. 

(நோளா 25:20). அவர்களுடைய வரலாற்றில்‌ 
பல காலங்களில்‌ அவர்கள்‌ யூதரோடு யுத்தம்‌ 
பண்ணியிருக்கிறார்கள்‌. யாத்‌ 1 
எண்‌ 2014-21: 1சாமு 14:47; சோமு 8:14; 
இராஜா 11 2இராஜா  8:20-22; 
2இராஜா 14:7,10; எசே 25:12-14). 


ஏற்பாட்டு தீர்க்கதரிசனங்கள்‌ 
ஏதே! 


; சங்‌ 60:8-10; ஏசா 

1; எரே 9:26; 
எரே 2521; எரே 27:3; எரே 4927-22; 
எசே 2512-14; எசே 32:29; தானி 11:41; 
யோவே 319; ஆமோ 1:6-1; ஆமோ 29; 
ஆமோ 9:12; ஒப 1-0; மல்‌ 1:4). 


'அவர்களில்‌ ஒரு ஜனத்தார்‌ மற்ற 

ஜனத்தாரைப்பார்க்கிலும்‌ பலத்திருப்பார்கள்‌" 

கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. ஏசாவின்‌ 

ர்‌ (ஏதோமியர்‌ ஆரம்பத்தில்‌. 

குடும்பத்தாரைவிட 

பலத்திருக்கிறார்கள்‌. 

இஸ்ரவேலுக்குப்‌ பிரபுக்களும்‌, ராஜாக்களும்‌ 

வருவதற்கு முன்பாகவே ஏதோமியருக்கு 

பிரபுக்களும்‌, ராஜாக்களும்‌ இருந்தார்கள்‌. 
(ஆதி 36. 


அடிமைத்தனத்திலிருந்து 
விடுவிக்கப்பட்டு, 


த்த 
இஸ்ரவேலர்கள்‌ 
ஏதோமியரின்‌ தேசத்தின்‌ வழியாக இஸ்ரவேல்‌ 


பிரயாணமான போது, அவர்களை எதிர்க்கும்‌ 


அளவிற்கு ஏதோமியர்‌: 
பெற்றிருந்தார்கள்‌ (எண்‌ 20). 


இதன்‌ பின்பு, தாவீது ஏதோமியரை 
முழுவதுமாக முறியடித்தார்‌. இஸ்ரவேலின்‌ 
ஆட்சிக்குக்கீழ்‌ அவர்கள்‌ 150 வருஷங்கள்‌ 
கட்டுப்பட்டிருந்தார்கள்‌ சோமு 814 
பாபிலோனிய சிறையிருப்பிற்குப்‌ பின்பு, 
மக்கபேயர்கள்‌ ஏதோமியரை யூதமார்க்கத்தை 
ஏற்றுக்‌ கொள்ளுமாறும்‌, றால்‌ 
அவர்களுடைய ஊரை விட்டு அவர்கள்‌ 
வெளியேற வேண்டுமென்றும்‌ 
வலியுறுத்தினார்கள்‌. 
ன்‌ பின்பு, ஏதோமியர்கள்‌ 
இல்லேன்‌ ஆளுகைக்குக்‌ கர்கள்‌, 
ஆயிரம்வருஷ அரசாட்சியில்‌ ஏதோமியர்‌ 
மறுபடியும்‌ இஸ்ரவேலின்‌ ஆளுகைக்குக்கீழ்‌ 
இருப்பார்கள்‌. (சங்‌ 60:8-10; ஏசா 11:14; ஏசா 
631; ஆமோ 9:12). 


யாக்கோபும்‌ 
பதக்‌ 


ஏசாவம்‌ இரட்டைப்‌ 
பரிசுத்த வேதாகமத்தில்‌ ஒரு 
இரட்டைப்பிள்ளைகளைப்பற்றிச்‌ 
செல்வக்‌ அதன்‌ விவரம்‌ 
வருமாறு: 

1. யாக்கோபும்‌, 

(ஆதி 25:24-28) 

2. பாரேசும்‌, சேராவும்‌ (ஆதி 3 

3. திதிமு என்னப்பட்ட 
அவனுடைய சகோதரன்‌: 
சகோதரியும்‌ (யோவான்‌ 
யோவான்‌ 20:24; யோவான்‌ 21:: 


ரெபெக்காளுடைய கர்ப்பத்திலே. 
இரண்டு பிள்ளைகள்‌ இருக்கிறது. அவை 
இரண்டும்‌ இரண்டு ஜனத்தாராயிருக்கிறது. 
ரெபெக்காள்‌ இரண்டு பிள்ளைகளுக்கு, 
தாயாகயிருக்கிறாள்‌. இதன்‌ மூலமாக 
அவள்‌ இரண்டு தேசங்களுக்கு 
தாயாகயிருக்கிறாள்‌. அந்த தேசங்களின்‌ 
ஜனத்தார்‌. ஒத்த 
குணமுள்ளவர்களாகயிருக்கமாட்டார்கள்‌. 
அவர்கள்‌ ஒருவருக்கொருவர்‌ 
மோதிக்கொள்வார்கள்‌. ஒரு ஜனத்தார்‌ மற்ற 
ஜனத்தாரைப்பார்க்கிலும்‌ பலத்திருப்பார்கள்‌. 


தோமோவும்‌, 
அல்லது 
11167 





ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


ரெபெக்காளின்‌ வயிற்றில்‌ வளருகிற 
இரண்டு பிள்ளைகளின்‌ சுபாவங்களும்‌ 
ஒன்றுக்கொன்று வித்தியாசமாயிருக்கும்‌. 
ரெபெக்காளின்‌... இரண்டு பிள்ளைகளில்‌, 


ந்த. 
ராஜாவின்‌ காலத்தில்‌ 

ஏசா 

முற்பிதாவாகயிருக்கிறான்‌. 

வீட்டார்‌, ஏதோமியரை 

வருஷங்களாக ஆளுகை செய்தார்கள்‌. 
ஏதோமியர்கள்‌ தாவீதின்‌ வீட்டாருக்கு. 
விரோதமாகக்‌ கலகம்பண்ணும்‌ வரையிலும்‌, 
அவர்கள்‌ தாவீதின்‌ வீட்டாரை சேவித்தார்கள்‌. 


ன்‌... நாட்களில்‌ யூதாவுடைய 
ககையின்கீழரந்த ஏதோபியர்‌ கலகம்‌ பண்ணி 


தங்களுக்கு ராஜாவை 


ஒரு 
ஏற்படுத்திக்கொண்டார்கள்‌" (2நாளா 21:8). 


ரெபெக்காளின்‌ 
இரண்டு 
வேதபண்டிதர்கள்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 
இருவரும்‌ தேவனுடைய 
மனுஷருடைய அக்கிரமத்‌ 
அடையாளமாயிருக்கிறார்கள்‌ என்பது ஒரு 
வியாக்கியானம்‌. 


வயிற்றிலிருக்கிற 
பிள்ளைகளைப்பற்றி 
பல்வேறு விளக்கங்களை 


ரெபெக்காளின்‌  சுர்ப்பத்திலிருக்கிற 
இரண்டு பிள்ளைகளும்‌ ஒன்றோடொன்று 
மோதிக்கொள்வதுபோல, மனுஷருடைய 
அக்கிரமந்திற்கு விரோதமாக தேவனுடைய 
கிருபை எப்போதும்‌ போராடுகிறது. இந்தப்‌ 
போராட்டத்தின்‌ முடிவில்‌ தேவனுடைய 
கிருபையே ஜெயம்‌ பெறுகிறது. 
ரெபெக்காளிள்‌ 
இரண்டு பிள்ளைகளின்‌ 
அவர்களுடைய 
தோற்றமும்‌ 
ஒருவன்‌ சிவந்த 
நிறமுள்ளவனாகவும்‌, அவனுடைய சரீரம்‌ 
முழுவதும்‌ ரோமம்‌  அடர்ந்தவனாகவும்‌ 
இருக்கிறான்‌. மற்றவன்‌ இவனைப்போல. 
சிவப்பாகவும்‌ இல்லை. ஏசாவுக்கு அடர்ந்த 
ரோமம்‌ இருப்பதுபோல யாக்கோபுக்கு. 
அடர்ந்த ரோமம்‌ இல்லை. 


QOODNENS 
PUBLISHERS 


பிரசவகாலம்‌ பூரணமானபோது, அவள்‌ 
கர்ப்பத்தில்‌ இரட்டைப்‌ பிள்ளைகள்‌ 
இருக்கிறது. மூத்தவன்‌ சிவந்த 
நிறமுள்ளவனாயும்‌ சர்வாங்கமும்‌ ரோம அங்கி 
போர்த்தவன்‌ போலவும்‌ வெளிப்படுகிறான்‌;: 
அவனுக்கு ஏசா என்று பேரிடுகிறார்கள்‌. 
பின்பு, அவன்‌ சகோதரன்‌ தன்‌ கையினாலே 
ஏசாவின்‌ குதிங்காலைப்‌ பிடித்துக்கொண்டு 
வெளிப்படுகிறான்‌; அவனுக்கு யாக்கோபு 
என்று பேரிடுகிறார்கள்‌ (ஆதி 25:24-26). 
ரெபெக்காளின்‌ கர்ப்பத்திலிருக்கி; 
இரண்டு பிள்ளைகளில்‌ மூத்தவளாகிய 
ஏசா முதலாவதாக வெளிப்படுகிறான்‌. இவன்‌ 
பலமுள்ளவன்‌. சுறுசுறுப்பான 
சுபாவமுள்ளவன்‌. இரண்டாவதாக 
வெளிப்படுகிற மிகவும்‌ 
அமைதியானவன்‌. சரீரத்தில்‌ 


பலவீனமானவன்‌. 


யாக்கோபோ 


இவள்‌ 


தெய்வீக 
இந்த 
பலமுள்ளவர்களை 
தெரிந்துகொள்ளாமல்‌, 
பலவீன மானவர்களையே தமக்காக 
தெரிந்துகொள்கிறார்‌. இதுவே தேவனுடைய 
தெய்வீக திட்டமாயிருக்கிறது. 
“எப்படியெனில்‌, சகோதரரே, 
அழைக்கப்பட்ட அழைப்பைப்‌ 
மாம்சத்தின்படி ஞானிகள்‌ 
வல்லவர்கள்‌ அநேகரில்லை, 
அநேகரில்லை. 
வெட்கப்படுத்தும்படி 
உலகத்தில்‌ 
தெரிந்துகொண்டார்‌; 
வெட்கப்படுத்தும்படி 
உ 
தெரிந்துகொண்டார்‌" (கொரி 1:26.27). 


கர்த்தர்‌ 
திட்டத்தின்‌ 
உலகத்தில்‌: 


தமக்காக 


னாவ 


நீங்கள்‌ 
பாருங்கள்‌; 
அநேகரில்லை, 
பிரபுக்கள்‌ 


ஏசாவும்‌ டர்‌ ரெபெக்காளின்‌ 
கர்ப்தலிகந்தபோ அவர்கள்‌ 
இருவரு! ஒருவரோடொருவர்‌ 
மோதிக்கொண்டிரக்கிறார்கள்‌, அவர்களில்‌ 
பார்க்கிலும்‌ 
அவர்கள்‌ 
ட. உருவமும்‌ 
வித்தியாசமாயிருப்பதுபோல, அவர்கள்‌ 
செய்கிற தொழிலும்‌, வாழ்க்கை முறையும்‌ 
வித்தியாசமாயிருக்கிறது. 





BALWETHER 
பிய 


ரெபெக்காள்‌ ஏசாவையும்‌ 
யாக்கோபையும்‌ பெற்றபோது, ஈசாக்கு அறுபது 
வயதாயிருக்கிறார்‌. ஒரு குமாரனைப்‌. 
பெற்றெடுப்பதற்கு ஆபிரகாம்‌ 25 வருஷங்கள்‌ 
காத்திருந்தார்‌. (ஆதி 12:4: ஆதி 215) 
ஈசாக்கு 20 வருஷங்கள்‌ காத்திருந்தார்‌. (ஆதி 
25:20,26) ஈசாக்கு பிறந்தபோது ஆபிரகாமின்‌ 
வயது 100. (ஆதி 7:17; ஆதி 21:5). 
யாக்கோபும்‌, அவனுடைய சகோதரனாகிய 
ஏசாவும்‌ பிறந்தபோது ஈசாக்கிற்கு வயது 60. 
(ஆதி 25:26). 


இந்தப்‌ 
பெரியவர்களானபோது, ஏசா 
வல்லவனும்‌ வனசஞ்சாரியுமாய்‌. 
யாக்கோபு குணசாலியும்‌ கூடாரவாசியுமாய்‌ 
இருக்கிறான்‌ (ஆதி 25:27). 


ஏசா இந்தப்‌ பிரபஞ்சத்து மனுஷன்‌. 
அவன்‌ வேட்டையில்‌ பிரியமுள்ளவன்‌. ஏசா 


இஸ்மவேலைப்‌ 

வனசஞ்சாரியாயிருக்கிறான்‌. 

மிருகங்களை வேட்டையாடுவதில்‌. 
வல்லவனாயிருக்கிறான்‌. 


யாக்கோபோ ர 
மறுவனாயிராமல்‌, தத்‌ 
மனுஷனாயிருக்கிறான்‌. அவனுக்கு: 
பிரபஞ்சத்தில்‌ பெரியவனாயிருக்கே 
என்றோ 

வல்லவனாயிருக்கவேண்டும்‌ 
வாஞ்சையில்லை. 

கூடாரவாசியாயிருக்கிறான்‌. 

வேட்டையாடுகிற ஏசா தந்திரகுணமுள்ளவன்‌. 
கூடாரத்தில்‌ வாசம்பண்ணுகிற யாக்கோபோ 
குணசாலியாயிருக்கிறான்‌. 


யாக்கோபு தனிமையான இடங்களைத்‌ 
ச்சென்‌ கர்த்தரைப்பற்றித்‌ 


இருக்காது. யாக்கோபு 
உலகப்பிரகாரமான சந்தடிகளையும்‌, 
ஆரவாரங்களையும்‌ விட்டுவிலகி, 
கூடாரங்களில்‌ வாசம்பண்ண விரும்புகிறான்‌. 


யாக்கோபு ஆடுகளை மேய்க்கிறவன்‌. 
ஆடுகளை மேய்ப்பது அமைதியான தொழில்‌. 
அவன்‌ ஆடுகளைப்‌ பராமரிப்பதுபோல 
தன்னுடைய பிள்ளைகளையும்‌ பராமரிக்கிறான்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நீங்கள்‌, கோசேன்‌ நாட்டிலே 
குடியிருக்கும்படி, அவனை நோக்கி: எங்கள்‌ 
பிதாக்களைப்போல, உமது அடியாராகிய 
நாங்களும்‌ எங்கள்‌  சிறுவயதுமுதல்‌ 
துவரைக்கும்‌ மேய்ப்பர்களாமிருக்கிறோம்‌ 
என்று சொல்லுங்கள்‌; மேய்ப்பர்கள்‌ எல்லாரும்‌ 
எகிப்தியருக்கு அருவருப்பாயிருக்கிறார்கள்‌ 
என்றான்‌" (ஆதி 46:34) 

யாக்கோபு ஒரு மாணவனைப்போல. 
கூடாரவாசியாயிருக்கிறான்‌. அவன்‌ 
மெல்கிசேதேக்கின்‌ கூடாரங்களுக்கு 
அடிக்கடி போவான்‌ என்று வேதபண்டிதர்கள்‌ 
சொல்லுகிறார்கள்‌. அவர்கள்‌ யாக்கோபுக்கு 


குணசாலியாயிருக்கிறான்‌. 


ஈசாக்குக்கு இரண்டு குமாரர்கள்‌ 
பிறந்தாலும்‌, கர்த்தருடைய வாக்குத்தத்தம்‌ 
யாக்கோபுக்கு மாத்திரமே கொடுக்கப்படுகிறது. 
கர்த்தர்‌ ஈசாக்கின்‌ 
ஆசீர்வதிக்கிறார்‌. 
வ்‌ வரும்‌ 
ஆசிர்வதிக்கிறார்‌. 
 ரெபெக்காளின்‌ கர்ப்பத்தில்‌ பிறக்கிற 
பிள்கைஞம்‌ சபாவங்களிலும்‌, 
ம்‌ வித்தியாசமாமிுக்கிறார்கள்‌. 
பெற்றோர்மீது 
அன்பும்‌ 


வித்தியாசமாயிருக்கிறது. 
ஏசா வேட்டையாடிக்‌ கொண்டுவருகிறது 


ஈசாக்கினுடைய 


௬ுசிகரமாயிருந்ததினாலே, 
ஏசாலின்மேல்‌. 


க 


பட்சமாயிரக்கிறார்‌; 
ரெபெக்காளோ யாக்கோபின்மேல்‌ 
பட்சமாமிருக்கிறாள்‌ (ஆதி 25:28). ஏசா 
ஈசாக்குக்குப்‌ பிரியமானவன்‌. யாக்கோபு 
ரெபெக்காளுக்கு பிரியமானவன்‌. 


வனசஞ்சாரியாயிருந்து, 

'வல்லவனாயிருப்பது 

பிடித்திருக்கிறது. ஏசா 

சுறுசுறுப்பாயிருப்பதை ஈசாக்கு விரும்புகிறார்‌. 

ஏசாவுக்கும்‌ தன்‌ தகப்பன்‌ ஈசாக்கை எவ்வாறு 

பிரியப்படுத்துவது என்று தெரிந்திருக்கிறது. 

ஏசா... வேட்டையாடிக்கொண்டு வருகிற 

மிருகங்கள்‌ எல்லாம்‌ ஈசாக்கின்‌ வாய்க்கு 

ருசியாயிருக்கிறது. இதனால்‌ ஈசாக்கு 
ஏசாவின்‌ மீது பிரியமாயிருக்கிறார்‌. 





ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


தன்‌ 
யாக்கோபும்‌ 
அவன்‌ தன்‌ 


கூடாரத்திலிருக்கிறவள்‌. 
கூடாரவாசியாயிருக்கிறான்‌. 
தாயாருக்கு வீட்டு வேலைகளில்‌ 
உதவிசெய்கிறான்‌. இதனால்‌ ரெபெக்காள்‌ 
யாக்கோபின்மீது பிரியமாயிருக்கிறாள்‌. 


ரெபெக்காள்‌ கர்த்தருடைய 
ரத்‌ முக்கியத்துவம்‌ கொடுத்து 
தியானித்துக்கொண்டிருக்கிறாள்‌. 
மூத்தவன்‌ இளைவனை சேவிப்பான்‌ என்று 
கர்த்தர்‌ சொன்னார்‌. இந்த வாக்கியத்திற்கு, 
ஏசா யாக்கோபை சேவிப்பான்‌ என்று. 
பொருள்‌. கர்த்தர்‌ சொன்ன வார்த்தை 
நிறைவேறும்‌ என்று ரெபெக்காள்‌ நம்புகிறாள்‌. 
ஆசையினால்‌ அவள்‌ யாக்கோபின்மேல்‌ 
பட்சமாயும்‌ பிரியமாயும்‌ இருக்கிறாள்‌. 


ஏசாவின்‌ சே.ஷ்ட புத்திரபாகம்‌ 
ஆதி 25:29-84, 


ஆதி 9525. 
வெளியிலிருந்து 
வந்தபோது, 
சமைத்துக்கொண்டிரு ந்தான்‌. 


ஆதி 2550, அப்பொ ஏசா 
யாக்கோபை நோக்கி: அந்தச்‌. 
சிவப்பான கூழிலே நான்‌ சாப்பிடக்‌ 
கொஞ்சம்‌ தா, இனைத்திருக்கிறேன்‌ 
என்றான்‌; இதனாலே அவனுக்கு ஏதோம்‌ 
என்கிற பேர்‌ உண்டாயிற்று. 


ஒருநான்‌ 


ஆதி 2981. அப்பொழுது யாக்கோபு: 


உன்‌ சேஷ்ட புத்திரபாகத்தை இன்று 
எனக்கு விற்றுப்போடு என்றான்‌. 


ஆதி 25:82. அதற்கு ஏசு இதே, நான்‌ 
சாகப்போகிறேனே, இந்தச்‌ சேஷ்ட 
பூத்திரபாகம்‌ எனக்கு என்னத்திற்கு 
என்றான்‌. 

ஆதி 25:33. அப்பொழுது யாக்கோபு: 
இன்று எனக்கு ஆணையிட்டுக்கொடு. 
என்றான்‌; அவன்‌ யாக்கோபுக்கு. 
ஆணையிட்டு, சேஷ்ட 
புத்திரபாகத்தை. அவனுக்கு. 
விற்றுப்போட்டான்‌.. 


தன்‌ 


QOODNENS 
PUBLISHERS 


ஆதி 25:34. அப்பொழுது யாக்கோபு 
ஏசாவுக்கு அப்பத்தையும்‌ 
பயற்றங்கூழையும்‌ கொடுத்தான்‌; 
அவன்‌ புசித்துக்‌ குடித்து எழுத்திருத்து 
போய்விட்டான்‌. இப்படி ஏசா தன்‌ 
சேஷ்ட புத்திரபாகத்தை அலட்சியம்‌ 
பண்ணினான்‌. 


ஏசா ஈசாக்கின்‌ மூத்த குமாரன்‌. 
இயற்கையான பிறப்பின்‌ பிரகாரம்‌ ஏசாவுக்கே 
சேஷ்டபுத்திர பாகம்‌ செந்தமானது. ஆனாலும்‌ 
கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தின்‌ பிரகாரமாக 
சேஷ்டபுத்திர பாகம்‌ யாக்கோபுக்கு 
சொந்தமாயிருக்கிறது. இது யாக்கோபுக்கு 
கிடைத்திருக்கிற ஆவிக்குரிய சிலாக்கியம்‌. 


ர்வகாலத்தில்‌ சேஷ்டபுத்திர 
டு, விசேஷித்த ஆசிர்வாதங்கள்‌ 
சேர்ந்து வருகிறது. ஆகையினால்‌ சேஷ்ட 
புத்திரபாகத்திற்கு முக்கியத்துவம்‌ உண்டு. 
சேஷ்டபுத்திரபாகம்‌ 
கிடைக்கவேண்டுமென்று யாக்கோபு 
விரும்புகிறான்‌ னால்‌ அவன்‌ அ 
நேர்மையான வழியில்‌ பெற்றுக்கொள்ளாமல்‌, 
மறைமுகமான வழியில்‌ பெற்றுக்கொள்கிறான்‌. 
சேஷ்டபுத்திரபாகம்‌ என்பது ஒரு விசேஷித்த. 
ஆசீர்வாதம்‌. இ ஒரு நல்ல ஈவு 
யாக்கோபு ஈவுகளைப்‌ 
பெற்றுக்கொள்ளவேண்டும்‌ என்று 
வாஞ்சிக்கிறான்‌. யாக்கோபின்‌ வாஞ்சையில்‌ 
ல்‌ ஆனால்‌ அவன்‌ 
பாகத்தை 
மேற்கொள்ளும்‌ 
முறை ஏற்றுக்கொள்ளக்கூடியதல்ல. அதை 
நியாயப்படுத்தவும்‌ முடியாது. 
யாக்கோபு தன்னுடைய சகோதரன்‌ 
ஏசாவின்‌ தேவையை தனக்கு சாதகமாகப்‌ 
த்‌ அவனோடு  பேரம்பேசி, 
பாகத்தைப்‌ 


தனக்கு 


பெற்றுக்கொள்கிறான்‌. 


ஒருநாள்‌. ஏசா வெளியிலிருந்து 
களைத்து வந்தபோது, யாக்கோபு கூழ்‌ 
சமைத்துக்கொண்டிருக்கிறான்‌. அப்பொழுது 
ஏசா யாக்கோபை நோக்கி: “தந்தச்‌ 
சிவப்பான கூழிலே நான்‌ சாப்பிடக்‌ கொஞ்சம்‌ 
தா, இளைத்திருக்கிறேன்‌” என்று 
சொல்லுகிறான்‌. அப்பொழுது யாக்கோபு: 
உன்‌ சேஷ்ட புத்திரபாகத்தை இன்று எனக்கு 
விற்றுப்போடு" (ஆதி 25:29-31) என்று 
கேட்கிறான்‌. 





(யய 
பிய 


சேஷ்டபுத்திரபாகம்‌ 
ஆசீர்வாதமானது. பரிசுத்த 
வேதாகமத்தில்‌ சேஷ்டபுத்திரபாகத்தின்‌ 
ஆசீர்வாதங்களைப்பற்றிச்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. 
வருமாறு: 


மிகவும்‌ 


அதன்‌ விவரம்‌ 


1. குடும்ப சுதந்தரவீதம்‌. (ஆதி 25:5) 
2. குடும்ப தலைமைஸ்தானம்‌. (ஆதி 24:65; 
ஆதி 25:5; ஆதி 27:2937) 
தகப்பனின்‌ 
(ஆதி 27:4, 27-38) 


ஆசீர்வாதம்‌. 


குடும்பத்தலைவரும்‌, 
(ஆதி 26:25; ஆதி 35:3-7) 


நிலங்கள்‌ 


ஆசாரியரும்‌ 


குடும்ப எல்லாவற்றிலும்‌ 


விசேஷித்த சுதந்தரம்‌ (ஆதி 255-67 
ஆதி 27:29,37 
ஆதி 3542) 


6. சந்ததி பலுகிப்பெருகு, 
தி 17. 


ஆதி 2834; 
ல்‌. (ஆதி 1316, 

ஆதி 155 ; ஆதி 2217 

ஆதி 26424; ஆதி 28314; 

ஆதி 32:12: ஆதி 351) 

விசேஷித்த பராமரிப்பு (ஆதி 12:2-3: 

ஆதி 262-424; ஆதி 27:28; 

ஆதி 2815) 

தனிப்பட்ட ஆசீர்வாதங்கள்‌ (ஆதி 12:2; 

ஆதி 2247: ஆதி 26:3) 


பெரிய பெயர்‌ (ஆதி 
ஆதி 27:28-29,37) 


12:2; 


எல்லா தேசங்களுக்கும்‌ ஆசீர்வாதம்‌. 
(ஆதி 12:2-3: ஆதி 18:18; ஆதி 2218; 
ஆதி 264; ஆதி 28:14) 


நித்திய சுதந்தரம்‌ (ஆதி 1345; 
ஆதி 17:7-8; ஆதி 28:13; ஆதி 35 
,பிரகாமின்‌ உடன்படிக்கையில்‌ 
வித்த நபர்‌. (ஆதி 17719; 
ஆதி 26:3-4; ஆதி 28:473-15) 
தகப்பன்‌" (ஆதி 12:3; 


ஆதி 21:12; ஆதி 2217; ஆதி 265, 
ஆதி 28:14; ரோமர்‌ 9:7; கலா 3:16) 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


15. ராஜாக்களுக்கு தகப்பன்‌ (ஆதி 17:6; 
ஆதி 3511) 

நித்திய இயற்கையான 
(ஆதி 17:7-819; 
ஏச 
லூக்கா 1:31-32) 
விசேஷித்த 
யெகோவாவைப்‌ 
(ஆதி 177-8; 
ஆதி 32912) 
விரோதிகள்மீது, அதிக 
(ஆதி 2217: ஆதி 27:29) 
தேசங்களின்மீது 
(ஆதி 27:29) 


சந்ததி. 
சோமு 7; 
ஏசா 59:21; 


தேவனாக 
பெற்றிருப்பது. 
ஆதி 2815; 


ஈரம்‌. 


பொருளாதார 
(ஆதி 127; ஆதி 1. 
ஆதி 26:3-4: ஆதி 
ஆதி 2813; ஆதி 3512) 


ஆபிரகாமின்‌ ஆலிக்குரிய 
ஆசீர்வாதம்‌ - விசுவாசத்தினால்‌ 
நீதிமானாக்கப்படுதல்‌. (ஆதி 28:4; 
ரோமர்‌ 4; கலா 314) 


22. விரோதிகள்மீது சாபம்‌. (ஆதி 12:3; 
ஆதி 27:29) 

பமந்தவதுக்கர்‌. சேன்டபத்திராகத்த 
ஆசீர்வாதங்கள்‌ கொடுக்கப்படுவதினால்‌ 
அவனுடைய மற்ற சகோதரர்கள்‌ அவன்மீது 
பொறாமைபடுவதற்கு வாய்ப்புள்ளது. 
மூத்தவனுக்கு இரட்டிப்பான சுதந்தரவீதம்‌ 
கிடைக்கும்‌. (உபா 2115-17) சேஷ்டபுத்திர 
பாகத்தை விற்றுப்போடலாம்‌. 
(ஆதி 25:29-34; ஆதி 27:36; எபி 12:16; 
ரோமர்‌. 942-13) மூத்தவனுடைய 
பாவத்தின்நிமித்தமாக  சேஷ்டபுத்திரபாகம்‌ 
மாற்றப்படும்‌. நாளா 51-2) அல்லது 
தேவன்‌ அதை நிறுத்தி வைப்பார்‌. 
(ஆதி 25:23; ஆதி 4815-20; 
1இராஜா 2:15; 1நாளா 26:10 





ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


ஆனால்‌ ஏசாவோ, “இந்தச்‌ சேஷ்ட 
புத்திரயாகம்‌ எனக்‌ என்னத்திற்கு” 
(ஆதி 25:32) என்று சொல்லிவிடுகிறான்‌. 
ஆவிக்குரிய காரியங்களில்‌ ஏசா 
நம்பிக்கையில்லாதவன்‌ இக்காலத்தில்‌ 
மிகப்பெரிய பஞ்சம்‌ இருந்ததாகவும்‌, உணவு 
வகைகள்‌ சரிவர கிடைக்காது எனவும்‌ 
தெரியவருகிறது. ஆகையினால்‌ ஒருவேளைப்‌ 
போஜனம்கூட மனுஷருக்கு மிகவும்‌. 
முக்கியமானதாக இருக்கிறது. 


யாக்கோபு குணசாலியானவன்‌. அவன்‌ 
ஆலிக்குரிய ஆசீர்வாதங்களை நாடுகிறவன்‌. 
யாக்கோபுக்கு பட்டம்‌ 
ஞானமில்லை. 

கூடாரவாசியாயிருக்கிறான்‌,. யாக்கேகபட த்தில்‌ 
உலகசிநேகுமில்லை. அவன்‌ பரமதேசத்தை: 
வாஞ்சிக்கிறான்‌. ஆனாலும்‌ ஆவிக்குரிய 
ஆசீர்வாதங்களை  பெற்றுக்கொள்வதற்காக, 
யாக்கோபு மிகவும்‌ தந்திரமாக 
செயல்படுகிறான்‌. 


உலகப்பிரகாரமான  ஜனங்களைவிட, 
கர்த்தருடைய ஜனம்‌, தங்கள்‌ 
ஆத்துமாக்களைக்‌ குறித்த காரியங்களில்‌ 
அதிகஞானமுள்ளவர்களாயிருக்கிறார்கள்‌. 
யாக்கோபு. ஏசாவை நோக்கி, “உன்‌ 
சேஷ்டபுத்திர பாகத்தை இன்று எனக்கு 
விற்றுப்போடு' என்று சொல்லுகிறான்‌. 
யாக்கோபு இந்த வார்த்தைகளை மிகவும்‌: 
கவனமாகச்‌ சொல்லுகிறான்‌ 
சேஷ்டபுத்திர 
விற்றுப்போடுமாறு, 


பாகத்தை 
யாக்கோபு 


வந்திருக்கிறான்‌. அவன்‌ பசியாயிருக்கிறான்‌. 
இளைத்திருக்கிறான்‌. யாக்கோபோ கூழ்‌ 
சமைத்துக்கொண்டிருக்கிறான்‌. ஏசாவுக்கு. 
அந்தக்‌ கூழ்‌ ப்படுகிறது. 
யாக்கோபுக்கு ஏசாவின்‌  சேஷ்டபுத்திர 
பாகம்‌ தேவைப்படுகிறது. ஏசாவிடத்திலிருந்து 
சேஷ்டபுத்திர 
பெற்றுக்கொள்‌ வதற்கு, 
வேளை என்று 


தீர்மானம்பண்ணுகிறான்‌. 


QOODNENS 
PUBLISHERS 


யாக்கோபு ஏசாவிடம்‌ பேரம்‌ பேசுகிறான்‌. 
யாக்கோபு உன்‌ சேஷ்டபுத்திர 
பாகத்தை இன்று எனக்கு விற்றுப்போடு” 
என்று மாத்திரமே கேட்டான்‌. ஏசாவின்‌ 
நிலமை மிகவும்‌ பரிதாபமாயிருக்கிறது. ஏசா 
கூழுக்காக எதையும்‌ கொடுக்க 
ஆயத்தமாயிருக்கிறான்‌. ஏசா யாக்கோபை 
நோக்கி, “இதோ, நான்‌ சாகப்போகிறேனே, 

எனக்கு 

என்று 


ஏசாலின்‌ வார்த்தைகள்‌ யாக்கோபுக்கு 
சாதகமாயிருக்கிறது. ஆரம்பத்தில்‌ 
சேஷ்டபுத்திரபாகத்தை விற்றுப்போட்டால்‌. 
போதும்‌ என்று கேட்ட யாக்கோபு, 
இப்போது ஏசாவிடத்தில்‌, “இன்று எனக்கு 
ஆணையிட்டுக்கொடு" (ஆதி 
என்றும்‌ சொல்லுகிறான்‌. 
சேஷ்டபுத்திரபாகத்தை யாக்கோபுக்கு, 
விற்றுப்போடவும்‌ வேண்டும்‌. தான்‌ 
விற்றுப்போட்டதை அவனுக்கு 
ஆணையிட்டுக்கொடுக்கவும்‌ வேண்டும்‌. 
அப்போதுதான்‌ இந்த விற்பனை 
உறுதிபண்ணப்படும்‌. 

ஏசாவும்‌ யாக்கோபுக்கு ஆணையிட்டு, 
தன்‌ சேஷ்டபுத்திரபாகத்தை அவனுக்கு 
விற்றுப்போடுகிறான்‌. அப்பொழுது 
யாக்கோபு ஏசாவக்கு அப்பத்தையும்‌ 
பயற்றங்கூழையும்‌ கொடுக்கிறான்‌; ஏசா 
புசித்துக்‌ குடித்து எழுந்திருந்து 
போய்விடுகிறான்‌. இப்படி ஏசா தன்‌ சேஷ்ட 
புத்திரபாகத்தை அலட்சியம்‌ பண்ணுகிறான்‌ 
(ஆதி 25:34). 


“ஒருவனும்‌ வேசிக்கள்ளனாகவும்‌, 
ஒருவேளைப்‌ போஜனத்துக்காகத்‌ 
சேஷ்டபுத்திரபாகத்தை. விற்றுப்போட்ட 
ஏசாவைப்‌ போலச்‌ சீர்கெட்டவனாகவும்‌. 
இராதபடிக்கும்‌  எச்சரிக்கையாமிருங்கள்‌"' 
(எபி 12:16). 


ஏ ாட்டத்திலே, | 
NE 
கனியைப்‌ புசித்து, தாங்கள்‌ அதுவரையிலும்‌ 
அனுபவித்த தெய்வீக ஆசீர்வாதங்களை 
இழந்துபோனார்கள்‌. அதன்பின்பு இப்போது 
ஏசா அப்பத்தையும்‌ பயற்றங்கூழையும்‌ 

ன்‌ 


புசித்துக்‌ குடித்து, 
சேஷ்டபுத்திரபாகத்தை த இழத்துபோகிறான்‌. 





BALWETHER 
பிய 


சேஷ்டபுத்திரபாகத்தை. 
இழந்துபோனதற்காக ஏசா 
வருத்தப்படவில்லை. தன்னுடைய 
தப்பிதத்திற்காக அவன்‌ மனம்‌ வருந்தவில்லை. 
ஏசா அந்தக்கூழை குடித்து சாதாரணமாக 
எழுந்து போய்விடுகிறான்‌. அவன்‌ 
சாத்தானுடைய கண்ணியில்‌ விழுகிறான்‌. ஏசா 
வேட்டையில்‌ வல்லவன்‌. அவன்‌ பெரிய 
மிருகங்களைக்கூட தந்திரமாக 
வேட்டையாடுவான்‌. ஆனால்‌ இப்போது 
சாதாரண பயற்றங்கூழுக்காக, ஏசா தன்‌ 
சேஷ்டபுத்திரபாகத்தையே இழந்துபோகிறான்‌. 

ஏசாவைப்போலவே, 
அநேகர்‌ சிறிய 
LO பப்பு ஆனால்‌ 
அவர்கள்‌ காரியங்களில்‌ 
முன்வ தமாக அவர்கள்‌ 
சாத்தானுடைய கண்ணிகளில்‌ சிக்குண்டு, 
அழிந்துபோகிறார்கள்‌. 


ஏசா... மிகவும்‌ இளைத்திருக்கிறான்‌. 
அவனுக்கு அதிகமாய்ப்‌ பசி உண்டாயிற்று. 
பசியினால்‌. தான்‌  சாகப்போகிற 
நிலமையிலிருப்பதாக ஏசா சொல்லுகிறான்‌ 
அலன்‌ இப்போதுதான்‌ வெளியிலே 
வேட்டையாடிவிட்டு, யாக்கோபின்‌ 
கூடாரத்திற்கு வந்திருக்கிறான்‌. யாக்கோபு 
சமைந்துக்கொண்டிருக்கிற கூழ்‌, ஏசாவின்‌ 
பார்வைக்கு அருமையாயிருக்கிறது. ஏசா 
அந்தக்‌ கூழைப்பற்றிச்‌ சொல்லும்போது, “அந்த 
சிவப்பான கூழிலே நான்‌ சாப்பிட கொஞ்சம்‌ 
தா" என்று கேட்கிறான்‌. ஏசாவுக்கு. 
கூழின்‌ நிறம்‌ தொரந்திருக்கிறது. ஆனால்‌ 
அவனுக்கு தன்‌ சேஷ்டபுத்திர பாகத்தின்‌ 
அருமையும்‌ மேன்மையும்‌ தெரியவில்லை. 


ஏசாவக்கு மாம்சத்தின்‌ தேவை 
பெரிதாய்த்‌ தெரிகிறது. ஆனால்‌. 
அவனுடைய ஆவிக்குரிய தேவைகள்‌ 
அவனுக்கு பெரியதாய்த்‌ தெரியவில்லை. ஏசா 
தன்னுடைய சேஷ்டபுத்திரபாகத்தையும்‌, 
அதனால்‌. 
ஆலிக்குரிய 
அசட்டைபண்ணுகிறான்‌ 


வரும்‌ 
ஆசீர்வாதங்களையும்‌ 

ஏசாவைப்போலவே 
ஏராளனமான ஜனங்கள்‌, உலகப்பிரகாரமான 


காரியங்களுக்கு 
பரலோகத்தின்‌ ஆசீர்வாதங்களை 
இழந்துபோகிறார்கள்‌. அவர்கள்‌ தங்கள்‌ 
மாம்சத்தின்‌ இச்சைகளுக்கு இடங்கொடுத்து. 
ஆலிக்குரிய ஆசீர்வாதங்களை 
பெற்றுக்கொள்ள முடியாமல்‌ போகிறார்கள்‌. 


ஆசைப்பட்டு, 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


ஏசா. பசியாயும்‌ களைப்பாயும்‌ 
இருந்தாலும்‌, ஒருவேளை போஜனத்திற்காக, 
தன்னுடைய சேஷ்டபுத்திரபாகத்தையே 
விற்றுப்போடவேண்டும்‌ 
எதுவுமில்லை. அவன்‌ 
குறைவான கிரயம்‌ செலுத்தி, 
செய்திருக்கலாம்‌. சேஷ்டபுத்திர பாகம்‌ என்பது. 
மிகப்பெரிய கிரயம்‌. 
ஏசா... ஒருவேளை போஜனத்திற்காக, 
சேஷ்டபுத்திர பாகத்தை 
ஆயத்தமாயிருக்கிறான்‌. 
சொல்லுகிற காரணம்‌ 
ஏற்றுக்கொள்ளக்கூடியதல்ல. “இதோ, நான்‌ 
சாகப்போகிறேனே, இந்தச்‌ சேஷ்ட 
புத்திரபாகம்‌ எனக்கு என்னத்திற்கு” 
(ஆதி 25:32) என்று ஏசா சொல்லுகிறான்‌. 


தனக்கு ணம்‌ க்கள்‌ னால்‌ 
ஏசாவோ மிகவும்‌ எளிதான வழியைத்‌ 
தேடுகிறான்‌. ஆனால்‌ அதற்காக பெரிய 
கிரயத்தை செலுத்துகிறான்‌. 
ஏசா தன்‌ சேஷ்டபுத்திர 
அலட்சியம்‌ பண்ணுகிறான்‌. 


பாகத்தை 
தன்னுடைய 
முக்கியத்துவம்‌ 
ஏசாவைப்போலவே 
இக்காலத்திலும்‌ அநேகர்‌, உலகப்பிரகாரமான 
காரியங்களுக்கும்‌, மாம்சப்பிரகாரமான 
காரியங்களுக்கும்‌ முக்கியத்துவம்‌ கொடுத்து, 
ஆலிக்குரிய காரியங்களை அலட்சியம்‌ 
பண்ணுகிறார்கள்‌. _ இப்படிப்பட்டவர்களுக்கு 
பரலோகத்தின்‌ காரியங்களைவிட, ந்தப்‌ 
பூமிக்குரிய காரியங்களே பெரியதாய்த்‌ 
தெரிகிறது. 


ஏசா... தன்னுடைய சேஷ்பபுத்திர 
பாகத்தை விற்றுப்போட்டாலும்‌, அதற்காக 
அவன்‌ மனம்‌ வருந்தவில்லை. ஏசா புசித்து 
குடித்து, எழுந்து போய்விடுகிறான்‌. 
தன்னுடைய தப்பிதத்திற்கு மனந்திருந்த 
வேண்டும்‌. என்னும்‌ எண்ணம்‌. 
ஏசாவினிடத்தில்‌ சிறிதுில்லை. இவ்வாறாக 
ஏசா தன்‌  சேஷ்புத்திர பாகத்தை 
அலட்சியம்‌ பண்ணுகிறான்‌. 





f= FTE 
TT 


ஈசாக்கின்‌ நாட்களில்‌ தேசத்தில்‌ 
பஞ்சமுண்டாகிறது. ஈசாக்கு கேராருக்குப்‌ 
போகிறார்‌ (ஆதி 26. கர்த்தர்‌ ஈசாக்குக்கு 
தரிசனமாகி, 
வார்த்தைகளை 
(ஆதி 26:2-5). 


ஈசாக்கு கேராரிலே குடியிருக்கும்போது, 
தன்‌ மனைவி ரெபெக்காளை, தன்‌ சகோதரி 
என்று சொல்லுகிறார்‌ (ஆதி 265௭1). 
கர்த்தர்‌ ஈசாக்கை  ஆசிர்வதிக்கிறார்‌ 
(ஆதி 264244) 

பெலிஸ்தியர்‌ ஈசாக்கின்மீது 
பொறாமைப்படுகிறார்கள்‌ (ஆதி 2644-7) 
ஈசாக்கு தன்னுடைய வேலைகளை 
தொடர்ந்து செய்கிறார்‌ (ஆதி 2648-23) 
கர்த்தர்‌ ஈசாக்கை உற்சாகப்படுத்துகிறார்‌ 
(ஆதி 26:24,25) 

பெலிஸ்தர்கள்‌ 
உடன்படிக்கை 
(ஆதி 2626-32) 
குடும்பத்தில்‌ 
(ஆதி 26:34,35) 


ஈசாக்கோடு 
பண்ணுகிறார்கள்‌ 

ஏசா... ஏத்தியருடைய 
விவாகம்பண்ணுகிறான்‌ 


கானானில்‌ பஞ்சம்‌ 
ஆதி 26:1-5 
ஆதி 261. ஆபிரகாமின்‌ நாட்களில்‌ 
உண்டான பஞ்சத்தை அல்லாமல்‌, 
பின்னும்‌ ஒரு பஞ்சம்‌ தேசத்தில்‌ 
உண்டாயிற்று; அப்பொழுது ஈசாக்கு. 
பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய 
அபிமெலேக்கினிடத்தில்‌ கேராருக்குப்‌ 
போனான்‌. 


ஆதி 28:2. கர்த்தர்‌ அவனுக்குத்‌ 
தரிசனமாகி: தீ எகிப்துக்குப்‌ போகாமல்‌, 
நான்‌ உனக்குச்‌ சொல்லும்‌ தேசத்திலே 
குடியிரு. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆதி 263. இந்தத்‌ தேசத்திலே 
வாசம்பண்ணு; நான்‌ உன்னோடே, கூட, 
இருந்து, உன்னை ஆசீர்வதிப்பேன்‌; 
நான்‌ உனக்கும்‌ உன்‌ சந்ததிக்கும்‌ 
இத்தத்‌ தேசங்கள்‌ யாவையும்‌ தத்து, 
உன்‌ தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நாண்‌ 
இட்ட ஆணையை திறைவேற்றுவேன்‌. 


2&4. ஆபிரகாம்‌ எண்‌ 
கீழ்ப்படிந்து, என்‌ 
விதிகளையும்‌, என்‌ கற்பனைகளையும்‌, 
என்‌ தியமங்கணையும்‌, என்‌ 
பிரமாணங்கனையும்‌ 
கைக்கொண்டபடியினால்‌, 


ஆதி 265. நான்‌ உன்‌ சந்ததியை 
வானத்தின்‌ நட்சத்திரங்களைப்‌ 
போலப்‌ பெருகப்‌ பண்ணி, உன்‌ 
சந்ததிக்கு. இந்தத்‌ தேசங்கள்‌ 
யாவையும்‌ தருவேன்‌; உன்‌ சுத்ததிக்குன்‌ 
பூமியிலுள்ள சகல. ஜாதிகளும்‌ 
ஆசிர்வதிக்கப்படும்‌ என்‌ றார்‌. 


கானான்‌ தேசத்திலே ஆபிரகாமின்‌ 
நாட்களில்‌ ஒரு பஞ்சமுண்டாயிற்று. 
இப்போது அந்த தேசத்தில்‌, ஈசாக்கின்‌ 
நாட்களிலும்‌ ஒரு பஞ்சம்‌ உண்டாயிற்று, 
கானான்‌ தேசம்‌ பாலும்‌ தேனும்‌ ஓடுகிற 
செழிப்பான தேசம்‌. கர்த்தர்‌ அந்த 
தேசத்தை ஆபிரகாமின்‌ சந்ததிக்கு 
சுதந்தரதேசமாக வாக்குப்பண்ணியிருக்கிறார்‌. 
ஆனால்‌. வாக்குத்தத்ததம்பண்ணப்பட்ட 
கானான்‌ தேசத்தில்‌ அப்பம்‌ இல்லை. பஞ்சம்‌ 
இருக்கிறது. 


இந்த சூழ்நிலையில்‌ கர்த்தர்‌ ஈசாக்கை 
சோதிக்கிறார்‌. ஈசாக்கு வாக்குத்தத்தத்தை 
பற்றிக்கொள்வாரா என்று கர்த்தர்‌ 
சோதித்தறிய விரும்புகிறார்‌. கர்த்தர்‌ 
வாக்குமாறாதவர்‌. அவர்‌ தம்முடைய 
உடன்படிக்கையில்‌ உண்மையுள்ளவர்‌. நமக்கு 
உலகப்பிரகாரமான நன்மைகள்‌ குறைவாக 
கிடைத்தாலும்‌, நம்முடைய ஜீவியத்தில்‌ 
பிரச்சனைகளும்‌ போராட்டங்களும்‌ 
அதிகனயிரந்தாலும்‌. ஷூ எத்தகைய 
வாக்குத்தத்த வார்த்தைகள்‌ மாறாமல்‌ 
அப்டியே இருக்கும்‌. நமக்குஉலகப்‌ 
பிரகாரமான நன்மைகள்‌ குறைந்துபோனாலும்‌, 
கர்த்தருடைய ஆசீர்வாதம்‌ ஒருபோதும்‌ 
குறைந்து போவதில்லை. 


அவரை 





f= THEN 
TT 


அப்பொழுது 
ராஜாவாகிய 
கேராருக்குப்‌ போகிறார்‌ 
ஈசாக்கு எகிப்து 
ஆயத்தமாயிருக்கிறார்‌. 
பஞ்சம்‌ வந்தபோது, ஆபிரகாம்‌ 
தேசந்திற்குப்போனார்‌. அதுபோலவே 
ஈசாக்கும்‌ எகிப்து தேசத்திற்குப்போக 
தன்னை ஆயத்தம்பண்ணுகிறார்‌. எகிப்திற்கு 
போகும்‌ வழியிலே, ஈசாக்கு கேராரிலே. 
தங்குகிறார்‌. 


ஈசாக்கு பெலிஸ்தருக்கு 
அபிமெ 


அப்பொழுது கர்த்தர்‌ ஈசாக்குக்குத்‌ 
தரிசனமாகி, “நீ எகிப்துக்குப்‌ போகாமல்‌, 
நான்‌ உனக்குச்‌ சொல்லும்‌ தேசத்திலே 
குடியிரு. இந்தத்‌ தேசத்திலே வாசம்பண்ணு; 
நான்‌ உன்னோடே கூட இருந்து, உன்னை 
ஆசீர்வதிப்பேன்‌: நான்‌ உனக்கும்‌ உன்‌ 
சந்ததிக்கும்‌ இந்தத்‌ தேசங்கள்‌ யாவையும்‌ 
தந்து, உன்‌ தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு 
நான்‌ இட்ட ணையை 
நிறைவேற்றுவேன்‌" (ஆதி 26:23) என்று 
சொல்லுகிறார்‌ 

ஆபிரகாம்‌ எகிப்துக்குப்போகும்‌ வழியில்‌ 
(ஆதி 1210; சங்‌ 37:3) கேரார்‌ இருக்கிறது. 
ஈசாக்கு எகிப்துக்குப்‌. பிரயாணம்‌ 
பண்ணுகிறார்‌. ஆனால்‌ தேவன்‌ அவரைத்‌: 
தடுத்து நிறுத்தி விடுகிறார்‌. 

“நான்‌ உன்னோடே கூட 
உன்னை ஆசீர்வதிப்பேன்‌" என்‌ 
ஈசாக்குக்கு சொல்லுகிறார்‌ 


க வல்‌ ஈசாக்கின்‌ உயிர்த்தெழுதலைக்‌ 
குறிக்கலாம்‌ என்று வேதபண்டிதர்களில்‌ சிலர்‌ 
கருத்து கூறுகிறார்கள்‌. (ஆதி 1345: 
ஆதி 28:13: ஆதி 50:24; அப்‌ 7:5). 


ஈசாக்கு தேசத்திற்குப்‌ 
போகாமல்‌, கேராரிலே  பல்கியிருக்கவேண்டும்‌. 
என்பது கர்த்தருடைய கட்டளை. ஈசாக்கின்‌ 
நாட்களில்‌ பஞ்சம்‌ உண்டானதுபோல, 
யாக்கோபின்‌ நாட்களிலும்‌ பஞ்சமுண்டாயிற்று. 
அப்போது கர்த்தர்‌ யாக்கோபை எகிப்து 
தேசத்திற்குப்போகுமாறு சொன்னார்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அப்பொழுது அவர்‌: நான்‌ தேவன்‌, 
ன்‌ தகப்பனுடைய தேவன்‌, 
எகிப்துதேசத்துக்குப்போகப்‌ 
பயப்படவேண்டாம்‌; அங்கே உன்னைப்‌ பெரிய 
ஜாதியாக்குவேன்‌. நான்‌ உன்னுடனே 
எகிப்துக்கு வருவேன்‌; நான்‌ உன்னைத்‌ 
திரும்பவும்‌ வரப்பண்ணுவேன்‌: யோசேப்பு தன்‌ 
கையால்‌ உன்‌ கண்களை மூடுவான்‌ என்று 
சொன்னார்‌" (ஆதி 46:38). 


இப்போது ஈசாக்கின்‌ நாட்களில்‌, 
கானான்‌ தேசத்திலே பஞ்சமுண்டாயிற்று. 
கர்த்தரோ ஈசாக்கிடம்‌, எகிப்து தேசத்திற்குப்‌ 
போகக்கூடாது என்று கட்டளையிடுகிறார்‌. 
ஆபிரகாமின்‌ நாட்களிலும்‌, கானான்‌ 
தேசத்தில்‌ பஞ்சமுண்டாயிற்று. அப்போது 
கர்த்தர்‌, ஆபிரகாமின்‌ விருப்பத்தின்‌ பிரகாரம்‌ 
செய்வதற்கு, அவருக்கு அனுமதி 
கொடுத்தார்‌. 


கர்த்தருடைய சித்தமும்‌ வழிநடத்துதலும்‌ 
எல்லோருடைய ஜீலியத்திலும்‌ ஒன்றுபோல்‌ 
இருப்பதில்லை. கானான்‌ தேசத்தில்‌ பஞ்சம்‌ 
உண்டானபோது, கர்த்தருடைய சித்தம்‌ 
மூன்று ற்பிதாக்கள்மீதும்‌ வெவ்வேறு 
விதமாக ந்தது. கர்த்தர்‌ அவர்களை 
வித்தியாசமான வழிகளில்‌ வழிநடத்தினார்‌. 

ஆபிரகாம்‌ கர்த்தருக்கு மிகவும்‌ 


நெருக்கமானவர்‌. அவர்‌ கர்த்தரோடு 
க்‌ ஐக்கியத்திலிருந்தவர்‌. 


நான்‌ 


எல்லா சூழ்நிலைகளிலும்‌ கூடவே இருந்தார்‌. 
ஈசாக்கு நற்குணமுள்ளவர்‌. ஆனால்‌ 


அவர்‌ ஆபிரகாமைப்போல கடினமான 


சூழ்நிலைகளில்‌ வாழ கற்றுக்கொள்ள வில்லை. 
ஈசாக்கு கஷ்டங்களை  அனுபலிக்காதவர்‌ 


கையினால்‌ கர்த்தர்‌ ஈசாக்கை 
தேசத்திற்குப்போக அனுமதிக்கவில்லை. 

யாக்கோபு. 
கூடாரவாசியாயும்‌ 
பொறுமையும்‌ 
கஷ்டங்களை 


குணசாலியாயும்‌, 
இருக்கிறார்‌. அவர்‌ 
பெலமுமுள்ளவர்‌. யாக்கோபு 
தாங்கிக்கொள்ளக்கூடியவர்‌. 
அவர்‌ ஒரு பராக்கிரமசாலி. ஆகையினால்‌ 
கர்த்தர்‌ அவரை எகிப்து 
தேசத்திற்குப்போகுமாறு சொன்னார்‌. 





i= FTE 
TT 


ஆராய்ந்து 
நம்முடைய சோதனையில்‌ 
அழிந்துபோகவேண்டும்‌ என்பது கர்த்தருடைய 
சித்தமல்ல. நாம்‌ சோதனையை 
மேற்கொள்ளவேண்டும்‌ என்பதும்‌, அதனால்‌ 
நம்முடைய விசுவாசத்திலும்‌ ஆலிக்குரிய 
ஜீவியத்திலும்‌ நாம்‌ பெலப்படவேண்டும்‌. 
என்பதுமே கர்த்தருடைய சித்தம்‌ 


கர்த்தர்‌ ஈசாக்கிடம்‌ 
ஆபிரகாமைப்பற்றிச்‌ சொல்லும்போது. 
"ஆபிரகாம்‌ என்‌ சொல்லுக்குக்‌ கீழ்ப்படிந்த, 
என்‌ விதிகளையும்‌, என்‌ கற்பனைகளையும்‌, 
என்‌ நியமங்களையும்‌, என்‌ 
பிரமாணங்களையும்‌ கைக்கொண்டார்‌" 
(ஆதி 26:4) என்று சொல்லுகிறார்‌. 


ஆபிரகாம்‌ தேவனுக்கு எல்லா 
வழிகளிலும்‌ கீழ்ப்படிந்தபடியால்‌, அவருடைய 
சந்ததியைத்‌ தேவன்‌ ஆசிர்வதித்தார்‌. 
ஆபிரகாம்‌ தேவனுடைய கற்பனைகளைக்‌ 
கைக்கொண்டார்‌ என்று கூறப்பட்டிருக்கிற 
படியினால்‌, ஆபிரகாமிற்கும்‌, ஆதாமிற்கும்‌ 
பத்து கற்பனைகளைப்‌ பற்றி தெரியும்‌ என்பது, 
பொருளல்ல. தேவன்‌ ஆபிரகாமிற்கு. 
பதினான்கு கற்பனைகளைக்‌ கொடுத்தார்‌. 
(ஆதி 124). தேவனுடைய பத்து 
கற்பனைகளை மோசே சீனாய்‌ மலையில்‌ 
பெற்றுக்கொண்டார்‌. 


பிரகாம்‌ கர்த்தருடைய சொல்லுக்கு 
கீழ்ப்படிந்ததுபோல, ஈசாக்கும்‌ 
கீழ்ப்படியவேண்டும்‌. அப்போது கர்த்தர்‌ 
ஆபிரகாமுக்கு சொன்ன வாக்குத்தத்தம்‌, 
ஈசாக்குக்கும்‌ சித்திக்கும்‌. 
கர்த்தர்‌ ஈசாக்கை நோக்கி, 
'நான்‌. உன்‌ சந்ததியை வானத்தின்‌ 
நட்சத்திரங்களைப்‌ போலப்‌ பெருகப்‌ பண்ணி, 
உன்‌ சந்ததிக்கு இந்தத்‌ தேசங்கள்‌ யாவையும்‌ 
வேன்‌; சந்ததிக்குள்‌ 
சகலை ஜா; 
ஆசீர்வதிக்கப்படும்‌" (ஆதி 26:5) என்று 
சொல்லுகிறார்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ ஆபிரகாமின்‌ கீழ்ப்படிதலை. 
புகழ்ந்துபேசுகிறார்‌. ஆபிரகாம்‌ கர்த்தரை 
விசுவாசித்தார்‌. அது அவருக்கு நீதியாக 
எண்ணப்பட்டது. அதனால்‌ ஆபிரகாமுக்கு 
மேன்மை உண்டாயிற்று. ஆபிரகாமைப்போல, 
விசுவாசிகளாகிய நாமும்‌ கர்த்தருடைய 
சொல்லுக்கு கீழ்ப்படியவேண்டும்‌. ஆபிரகாம்‌ 
கர்த்தரிடத்தில்‌ நற்சாட்சி பெற்றதுபோல, 
நாமும்‌ கர்த்தரிடத்தில்‌ நற்சாட்சி 
பெறவேண்டும்‌. அப்போது கர்த்தருடைய 
கண்களிலும்‌, மனுஷருடைய கண்களிலும்‌ 
நமக்கு தயவு கிடைக்கும்‌. 


கேராரிலே ஈசாக்கு, 
ஆதி 26:6-11 


ஆதி 265. 
குடியிருந்தான்‌.. 


ஆதி 28:7. அவ்விடத்து மனிதர்கள்‌. 
அவன்‌ மனைவியைக்‌ குறித்து 
விசாரித்தபோது: இவன்‌ என்‌ சகோதரி 
என்றான்‌. ரெயெக்கான்‌ பார்வைக்கு. 
அழகுன்ளவளானபடி.யால்‌, அவ்விடத்து 
மனிதர்கள்‌ அவன்திமித்தம்‌ தன்னைக்‌ 
கொல்லூவார்கன்‌ என்று எண்ணி, 
அவனைத்‌ தன்‌ மனைவி என்று 
சொல்லப்‌ பயந்தான்‌. 


ஈசாக்கு. கேராரிலே 


ஆதி 26:8. அவன்‌ அங்கே நெடுநான்‌ 
தங்கியிருக்கையில்‌, பெலிஸ்தருக்கு 
ராஜாவாகிய அபிமெலேக்கு ஜன்னல்‌ 
வழியாய்ப்‌ பார்க்கும்போது, ஈசாக்கு 
தன்‌ மனைவியாகிய ரெபெக்கானோடே, 
வினையாடிக்கொண்டிருக்கிறதைக்‌ 
கண்டான்‌. 


ஆதி 26:9. அபிமெலேக்கு ஈசாக்கை 
அறைத்து: அவன்‌ உன்‌ 
'மனைவியாயிருக்கிறானே! பின்னை ஏன்‌ 
அவனை உன்‌ சகோதரி என்று 
சொன்னாய்‌ என்றான்‌. அதற்கு ஈசாக்கு: 
அவன்‌ திமித்தம்‌ நான்‌ சாகாதபடிக்கு, 
இப்படிச்‌ சொன்னேன்‌ என்றான்‌. 

ஆதி 28:10. அதற்கு அபிமெலேக்கு: 
எங்களிடத்தில்‌ ஏன்‌ இப்படிச்‌. 
செய்தாய்‌? ஜனங்களுக்குள்‌. 
யாராகிலும்‌ உன்‌ மனைவியோடே 
சுயனிக்கவும்‌, எங்கள்மேல்‌ பழி கமரவும்‌ 
நீ இடமுண்டாக்கினாயே என்றான்‌. 





f= FTE 
TT 


ஆதி 211. 
இத்தப்‌ 
மனைவியையாகிலும்‌ 

நிச்சயமாய்க்‌ 
கொலைசெய்யப்படுவான்‌ என்று எல்லா. 
ஜனங்களும்‌ அறியச்‌ சொன்னான்‌. 


பின்பு, அபிமெலேக்கு: 


கேரார்‌ பெலிஸ்தருடைய 
அபிமெலேக்கு என்பவன்‌ 0) 
ராஜாவாயிருக்கிறான்‌. ஈசாக்கு கேராரிலே 
குடியிருக்கிறார்‌. இந்த தேசத்தில்‌ 
ஈசாக்குக்கு ஒரு சோதனை உண்டாயிற்று. 
கேராரின்‌ மனிதர்கள்‌, ஈசாக்கின்‌ 
மனைவியாகிய  ரெபெக்காளைக்‌ குறித்து 
விசாரிக்கிறார்கள்‌. அப்பொழுது ஈசாக்கு, 
தன்‌ மனைவியாகிய ரெபெக்காளை, 
“தன்‌ சகோதரி' என்று அவர்களிடத்தில்‌ 
சொல்லுகிறார்‌. 

ரெபெக்காள்‌ பார்வைக்கு 
அழகுள்ளவளாயிருக்கிறாள்‌. இதன்‌ நிமித்தம்‌ 
கேராரிலுள்ள மனிதர்கள்‌, ரெபெக்காளின்‌ 
நிமித்தம்‌, தன்னைக்‌ கொன்றுபோடுவார்கள்‌ 
என்று ஈசாக்கு நினைக்கிறார்‌. ஆகையினால்‌: 
ஈசாக்கு ரெபெக்காளை தன்‌ மனைவி 
என்று அவர்களிடத்தில்‌ 
பயப்படுகிறார்‌ (ஆதி 26:67). 


ஆபிரகாமைப்‌ போல. 
தன்னுடைய மனைவியைத்‌ தன்‌ 
என்று கூறுகிறார்‌. (ஆதி 
ஆதி 201-17). இருவரும்‌ தேவனை 
விசுவாசிக்கவில்லை. இவர்கள்‌ மரித்துப்‌ 
போனால்‌, இவர்கள்‌ மூலமாக இவர்களுடைய 
சந்ததி பெருகும்‌ என்னும்‌ வாக்குத்தத்தம்‌ 
நிறைவேறுவதற்கு வாய்ப்பில்லை. 
ஆகையினால்‌ தமது 
வாக்குத்தத்தத்தை நறையே்றம வரையில்‌ 
இவர்கள்‌ மரித்தப்போக அனுமதிக்கவே 


மாட்டார்‌. 


சொல்ல. 


ஈசாக்கும்‌ 
சகோதரி 
1210-20; 


ஆபிரகாம்‌ தனக்கு வந்த சோதனையை 
ஈசாக்கிடம்‌ சொன்னாரா 
தெரியவில்லை. 
சொல்லியிருந்தால்‌, 
சோதனையான வேளையில்‌ ஈசாக்கு தேவன்‌ 
மீது விசுவாசம்‌ வைத்திருப்பார்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QODNENS 
PUBLISHERS 


பொய்சொல்லுவது பாவம்‌. ஈசாக்கின்‌ 
மனைவியாகிய ரெபெக்காள்‌ பார்வைக்கு 
அழகுள்ளவளாயிருக்கிறாள்‌. பெலிஸ்தர்கள்‌ 
ரெபெக்காளை நேசிக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
ரெபெக்காளை தங்களுடைய மனைவியாக்கிக்‌ 
கொள்ள முயற்சி செய்கிறார்கள்‌. இதற்காக 
அவர்கள்‌ தன்னைக்‌ 
கொன்றுபோடுவார்களோ என்று ஈசாக்கு 
பயப்படுகிறார்‌. ஆகையினால்‌, ஈசாக்கு 
தன்னுடைய ஜீவனை தப்புவிப்பதற்காக, 
தன்னுடைய மனைவியை, தன்னுடைய 
சகோதரி என்று சொல்லுகிறார்‌ 


ஈசாக்கு சொன்ன பொய்யை கேராரின்‌ 
ஜனங்களும்‌ நம்புகிறார்கள்‌. ஈசாக்கு 
கேராரிலே நெடுநாள்‌ தங்கியிருக்கிறார்‌. 
ஒருநாள்‌ ஈசாக்கு தன்‌ மனைவியாகிய 
ரெபெக்காளோடு விளையாடிக்‌ 
கொண்டிருக்கிறார்‌. அதை பெலிஸ்தருக்கு 
ராஜாவாகிய அபிமெலேக்கு ஜன்னல்‌ 
வழியாய்ப்‌ பார்த்துவிடுகிறான்‌ (ஆதி 26:8. 


பிரகாமின்‌ காலத்திலும்‌ ஒரு 
அமிமெலேக்கு இருந்தான்‌ (ஆதி 20-ஆவது 
அதிகாரம்‌. அந்த அ 
ஒரே நபரல்ல. ஆபிரகாமின்‌ 
நூறு வருஷங்களுக்கு பின்பு, ஈசாக்கின்‌ 
காலத்தில்‌ இந்த அபிமெலேக்கு வருகிறான்‌. 
அபிமெலேக்கு என்பது பெலிஸ்தருடைய 
ராஜாக்களின்‌ பொதுவான பெயராகும்‌. 


ஈசாக்‌ ரெபெக்காளோடே 
விணயாடிக்கொண்டிருக்கார்‌ அந்த 
விளையாட்டு ஒரு த்க்‌ அவனுடைய 
சகோதரியும்‌ விளையாடுகிற 
விளையாட்டைப்போல்‌ இல்லை. அவர்கள்‌ 
இருவரும்‌ புருஷன்‌ மனைவிபோல மிகவும்‌ 
நெருக்கமாக விளையாடுகிறார்கள்‌. 


ஈசாக்கும்‌. ரெபெக்காளும்‌ 
விளையாடுவது ஒரு சகோதரன்‌ தன்‌ 
சகோதரியிடம்‌ விளையாடும்‌ விளையாட்டல்ல. 
இது கணவனும்‌, மனைவியும்‌ விளையாடும்‌ 
ட்டு. இதற்கான எபிரெய வார்த்தை 
என்பதாகும்‌. ஈசாக்கு 
சரசம்‌ பண்ணிக்‌ 
கொண்டிருக்கிறார்‌. இதைப்‌ பெலிஸ்தருக்கு 
ராஜாவாகிய அபிமெலேக்கு ஜன்னல்‌ 
வழியாகப்‌ பார்த்து விடுகிறான்‌. ஆபிரகாமும்‌, 
ஈசாக்கும்‌ தங்களுடைய மனைவிகளைச்‌ 
சகோதரிகள்‌ என்று பொய்சொல்லுகிறார்கள்‌. 
(சங்‌ 315; எண்‌ 32:23) 





f= THE 
TT 


ரெபெக்காளோடே 
விளையாடுவதற்கு, 'சந்தோஷமாயிருப்பது" 
என்று பொருள்படும்படியான வார்த்தை 
பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஈசாக்கு என்னும்‌ 


ஈசாக்கு 


பிரகாரமாக, 
மனைவி ரெபெக்காளோடே சந்தோஷமாய்‌ 
விளையாடிக்கொண்டிருக்கிறார்‌. 


பெலிஸ்து ராஜாவாகிய 
அபிமெலேக்கு, ஈசாக்கு ரெபெக்காளோடே 
விளையாடிக்கொண்டிருப்பதை பார்த்தவுடனே. 
அவர்கள்‌ இருவரும்‌ சகோதர சகோதரிகள்‌ 
அல்ல என்பதையும்‌, அவர்கள்‌ 
புருஷனும்‌ மனைவியுமாயிருக்கிறார்கள்‌ 
என்பதையும்‌ கண்டுகொள்கிறான்‌. ஈசாக்கு 
அபிமெலேக்கினிடத்தில்‌ பொய்‌ 
சொல்லியிருக்கிறார்‌. இதற்காக அபிமெலேக்கு 
ஈசாக்கைக்‌ கடிந்துகொள்கிறான்‌. 


மனைவியாயிருக்கிறாளே! 
அவளை உன்‌ சகோதரி என்று சொன்னாய்‌" 
என்று கேட்கிறான்‌. அதற்கு ஈசாக்கு 
“அவள்‌ நிமித்தம்‌ நான்‌ சாகாதபடிக்கு, 
இப்படிச்‌ சொன்னேன்‌" (ஆதி 265) என்று 
சொல்லுகிறார்‌. 

அதற்கு அபிமெலேக்கு. 
நோக்கி, “எங்களிடத்தில்‌ ஏன்‌ 
செய்தாய்‌? ஐனங்களுக்குள்‌ 
தன்‌ மனவி 
எங்கள்மேல்‌ பழி 
இடமுண்டாக்கினாமே” 
சொல்லுகிறான்‌. 


.. அபிமெலைக்கும்‌, அவனுடைய மனுஷரும்‌ 


ஈசாக்கை 
இப்படிச்‌ 
யாராகிலும்‌ 
சயனிக்கவும்‌, 
சுமாவும்‌ நீ 
(ஆதி 260) என்று 


மிகப்பெரிய பாவமாகக்‌. தற்காக இதல்‌ 
ஈடுபடுவோருக்கு மரண தண்டனை 
கொடுத்தார்கள்‌ (ஆதி 38:24) 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


ரெபெக்காள்‌ ஈசாக்கின்‌ சகோதரி 
என்று நினைத்து, பெலிஸ்தரில்‌ யாராவது 
ஒருவர்‌, அவளை தனக்கு மனைவியாக்கி, 
அவளோடே சயனித்திருந்தால்‌, 
பெத்து பத்ரு அது பெலிஸ்தர்‌ 

ய்கிற மிகப்பெ! பாவமாயும்‌, 
அநியாயமாயும்‌ இருக்கும்‌ பாவத்தின்‌ 
சம்பளம்‌ மரணம்‌. ஈசாக்கு 
பொய்சொன்னதினால்‌, பெலிஸ்தரை பாவம்‌ 
செய்யத்‌ தூண்டிவிடுகிறார்‌. 

அபிமெலேக்குக்கு ஈசாக்கும்‌ 
ரெபெக்காளும்‌ புருஷன்‌ மனைவி என்பது 
தெரியவருகிறது. அப்போது அவன்‌ 
பெலிஸ்தரை நோக்கி, “இந்தப்‌ 
புருஷனையாகிலும்‌ இவன்‌ 
மனைவியையாகிலும்‌ தொடுகிறவன்‌ 
நிச்சயமாய்க்‌ கொலைசெய்யப்படுவான்‌" (ஆதி 
2641) என்று எல்லா ஜனங்களும்‌ அறியச்‌ 
சொல்லுகிறான்‌. 


பெலிஸ்தரின்‌ ராஜாவாகிய 
அபிமெலேக்கு, ஈசாக்குக்கும்‌ 
ரெபெக்காளுக்கும்‌ பாதுகாப்பு கொடுக்கிறான்‌. 
அவர்களுக்கு விரோதமாக யாரும்‌ தீங்கு 
செய்யாதவாறு, அவர்களை பாதுகாக்கிறான்‌. 
அவர்களைத்‌ தொடுகிறவர்களுக்கு 
மரணதண்டனை கொடுக்கப்படும்‌ என்று 
எச்சரிக்கிறான்‌. 


ஈசாக்கின்‌ ஐசுவரியம்‌ 
ஆதி 26:12-25 


ஆதி 28:12. ஈசாக்கு அந்தத்‌ தேசத்தில்‌ 
விதை விதைத்தான்‌; கர்த்தர்‌ அவனை 
ஆசீர்வதித்ததினால்‌ அந்த வருஷத்தில்‌ 
நூதுமடங்கு பலன்‌ அடைந்தான்‌; 


ஆதி 28:18. அவன்‌ ஓகவரியனாகி, 
வரவர விருத்தியடைத்து, மகா 
பெரியவனானான்‌. 


2814. 


ஆதி அவனுக்கு 
ஆட்டுமத்தையும்‌, 
அநேக 


மாட்டுமத்தையும்‌, 
பணிவிடைக்காரரும்‌ 
இத்‌ வங்கக்‌ பெலிஸ்தர்‌ அவன்‌: 
பேரில்‌ யொறாமைகொண்டு, 





i FTE 
TT 


ஆதி 26:15. அவன்‌ தகப்பனாகிய 
ஆபிரகாமின்‌ நாட்களில்‌ அவனுடைய 
வேலைக்காரர்‌ வெட்டின 
துரவுகனையெல்லாம்‌ தூர்த்து 
மண்ணினால்‌ திரப்பிப்போட்டார்கள்‌.. 


ஆதி 2618. அபிமெலேக்கு ஈசாக்கை 
நோக்கி: நீ. எங்களை விட்டுப்‌. 
போய்விடு; எங்களைப்‌ பார்க்கிலூம்‌ 
மிகவும்‌ பலத்தவனானாய்‌ என்றான்‌. 


ஆதி 2607, அப்பொழுது ஈசாக்கு. 
அவ்விடம்‌ விட்டுப்‌ புறப்பட்டு, கேராரின்‌ 
பன்னத்தாக்கிலே கூடாரம்‌ போட்டு, 
அங்கே குடியிருத்து, 


ஆதி 208, தன்‌ 
ஆபிரகாமின்‌ 
வெட்டினவைகளும்‌, 
மரித்தபின்‌ பெலிஸ்தர்‌ 
போட்டவைகளுமான. 


தகப்பனாகிய 
நாட்களில்‌: 
ஆபிரகாம்‌. 


அவைகளுக்கு 
பேர்கவின்படியே 
பேரிட்டான்‌. 


ஆதி 26:19. சஈசாக்குடைய 
வேலைக்காரர்‌ பன்னத்தாக்கிலே. 
வெட்டி, அங்கே சுரக்கும்‌ நீருற்றைக்‌. 
கண்டார்கள்‌. 


ஆதி 26:20. கேராகுர்‌ மேய்ப்பர்‌ இந்தத்‌ 
தண்ணீர்‌ தங்களுடையது. என்று. 
சொல்லி, ஈகாக்குடைய மேய்ப்பருடனே 
வாக்குவாதம்‌ பண்ணினார்கள்‌; அவர்கள்‌ 
தன்னோடே. வாக்குவாதம்‌ 
பண்ணினபடியால்‌, அந்தத்‌ துரவுக்கு 
ஏசேக்கு என்று பேரிட்டான்‌. 


ஆதி 2௮1 
வெட்டினார்கள்‌; 
வாக்குவாதம்‌ 
ஆகையால்‌ அதற்கு சித்னா 
பேரிட்டான்‌. 


வேறொரு துரவை 
அதைதக்குறித்தும்‌ 
பண்ணினார்கன்‌; 
என்னு. 


ஆதி 26:2. பின்பு அவ்விடம்விட்டுப்‌ 
பெயர்த்துபோய்‌, வேறொரு துரவை 
வெட்டினான்‌; அதைக்குறித்து அவர்கள்‌ 
வாக்குவாதம்‌ பண்ணவில்லை; 
அப்பொழுது அவன்‌: நாம்‌ தேசத்தில்‌ 
பலுகும்படிக்கு, இப்பொழுது கர்த்தர்‌ 
நமக்கு இடம்‌ உண்டாக்கினார்‌ என்று 
சொல்லி, அதற்கு ரெகொபோத்‌ என்று 
பேரிட்டான்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


அதி 26:23. அங்கேயிருந்து 
பெயெர்செயாவுக்குப்‌ போனான்‌. 


ஆதி 26:24. அன்னு ராத்திரியிலே 
கர்த்தர்‌ அவனுக்குத்‌ தரிசனமாகி: நான்‌ 
உன்‌ தகப்பனாகிய ஆபிரகாமுடைய 
பயப்படாதே, 
கூட 
ஊழியக்காரனாகிய 
ஆபிரகாமினிமித்தம்‌ 
ஆசீர்வதித்து, உன்‌ 
பெருகப்பண்ணுவேன்‌ என்றார்‌. 


ஆதி 225. அங்கே அவன்‌ ஒரு 
பலிப்டத்தைக்‌ கட்டி, கர்த்தருடைய 
நாமத்தைத்‌ தொழுது கொண்டு, அங்கே. 
தன்‌ கூடாரத்தைப்‌ போட்டான்‌. 
அவ்விடத்தில்‌ ஈசாக்கின்‌ வேலைக்காரர்‌ 
ஒரு துரவை வெட்டினார்கள்‌. 


கர்த்தர்‌ ஈசாக்கை ஆசீர்வதிக்கிறார்‌ 
ஈசாக்கு... கேராரிலே தங்கியிருக்கிறார்‌. 
அது அவருக்கு அந்நிய தேசம்‌. ஈசாக்கு 

$த தேசத்தில்‌ விதை விதைக்கிறார்‌ 
கர்த்தர்‌ ஈசாக்கை ஆசீர்வதித்ததினால்‌, அந்த 
வருஷத்தில்‌ ஈசாக்கு நூறுமடங்கு பலன்‌ 
அடைகிறார்‌ 


ஈசாக்குக்கு கேராரிலே சொந்தமான 
நிலம்‌ இல்லை. அவர்‌ பெலிஸ்தரின்‌ நிலத்தை 


குத்தகைக்கு எடுத்து, அவர்களுடைய 
நிலத்தில்‌ விதை விதைக்கிறார்‌. நமக்கு 
சொந்த நிலம்‌ இல்லாவிட்டால்‌, நாம்‌ விதை 
விதைக்காமல்‌: சும்மாயிருக்கக்கூடாது, 
ஈசாக்கைப்போல, நாமும்‌ பிறருடைய நிலத்தை 
குத்தகைக்கு எடுத்து, அதிலே விதை 
விதைக்கவேண்டும்‌. நாம்‌ செய்கிற வேலையில்‌ 
உண்மையுள்‌ளவர்களாயிருக்கவேண்டும்‌. 
அப்போது கர்த்தர்‌ ஈசாக்கை 
ஆசீர்வதித்ததுபோல, நம்மையும்‌ 
ஆசீர்வதிப்பார்‌. 
ஈசாக்கின்‌ நாட்களில்‌, தேசத்திலே. 
உண்டாயிருக்கிறது. ஈசாக்கு 
இந்தப்‌ பஞ்சகாலத்தில்தான்‌ விதை 
விதைக்கிறார்‌. அந்த பஞ்சவருஷத்தில்‌, 
க்கு நூறுமடங்கு பலன்‌ அடைகிறார்‌. 
த ஆசிர்வாதம்‌ ஈசாக்கின்‌ சொந்த 
முயற்சியினால்‌ கிடைத்த ஆசீர்வாதமல்ல. 
இது கர்த்தர்‌ ஈசாக்கை ஆசிர்வதித்தினால்‌ 
கிடைத்த ஆசீர்வாதம்‌. 


பஞ்சம்‌ 





i THE 
TT 


கேராரிலே. 
அவர்‌ ஹஹ 


ஈசாக்கு 
'ஜசுவரியவானாகிறார்‌. 
விருத்தியடைந்து மகாபெரியவனாகிறார்‌. 
ஈசாக்குக்கு. ஆட்டுமந்தையும்‌,. 
மாட்டுமந்தையும்‌, அநேக பணிவிடைக்காரரும்‌. 
இருக்கிறார்கள்‌. ஈசாக்கு அநேகருக்கு 
வேலை. கொடுக்கிறார்‌. ஈசாக்கின்‌ 
தொழில்‌ விருத்தியடைந்திருக்கிறது. 
(ஆதி 261314). 


ஈசாக்கு விருத்தியடைந்ததைப்‌ 
பார்த்து, கேராரிலுள்ள பெலிஸ்தர்கள்‌ அவர்‌ 
பேரில்‌ பொறாமைகொள்கிறார்கள்‌. மற்றவர்கள்‌ 
செழிப்படைவதைப்‌ பார்த்து நாம்‌ 
பொறாமைப்படக்கூடாது. பொறாமை 
எலும்புருக்கி. நம்முடைய உற்றார்‌ 
உறவினர்கள்‌ எல்லோரும்‌ 
விருத்தியடைவதைப்‌ பார்த்து, அவர்கள்மீது. 
நாம்‌ பொறாமைப்பட்டால்‌, 


மனதின்‌ 
சீர்குலைந்துபோகும்‌. 


ஈசாக்கு கேராரிலே தங்கியிருக்கிறார்‌. 
பெலிஸ்தர்கள்‌  கேராரை சேர்ந்தவர்கள்‌ 


ஈசாக்குக்கு 
மந்தையும்‌ 
இருக்கிறது. பெலிஸ்தருக்கு ஆட்டுமந்தையும்‌ 
மாட்டுமந்தையும்‌ இல்லை. அவர்களுக்கு 
சொந்தமாக துரவுகள்‌ இல்லை. 
ஈசாக்கின்‌ 
மாட்டுமந்தைகளும்‌ 
பெருகுவதற்கு, அவருடைய தகப்பனாகிய 
ஆபிரகாமின்‌ நாட்களில்‌, அவருடைய 
வேலைக்காரர்‌ வெட்டின தரவுகள்‌ மிகவும்‌ 
பிரயோஜனமாயிருக்கிறது. 


கேராரிலுள்‌। 


ட்டுமந்தையும்‌ 
'த்தியடைந்து 


ள பெலிஸ்தருக்கு 
ஆடுமாடுகள்‌ இல்லை. அவர்களுக்கு. 
துரவுகளும்‌ இல்லை. ஈசாக்குக்கு துரவுகள்‌ 
பெலிஸ்தர்கள்‌ ஈசாக்கின்‌ 
பொறாமை கண்களோடு 
பார்க்கிறார்கள்‌. அவர்கள்‌ அந்த 
'துரவுகளையெல்லாம்‌ தூர்த்து மண்ணினால்‌ 
நிரப்பிப்போடுகிறார்கள்‌ (ஆதி 26.15). 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


(OODNEYS 
PUEUSHERS 


ஈசாக்கின்‌ தகப்பனாகிய ஆபிரகாமின்‌ 
நாட்களில்‌ இவை வெட்டப்பட்டிருக்கிறது. 
கிழக்கு தேசத்தில்‌ துரவுகளை வெட்டுவதன்‌ 
மூலம்‌ அந்த இடம்‌ வெட்டியவருக்குச்‌ 
சொந்தமாகும்‌. ஆபிரகாம்‌ துரவு வெட்டிய 
இடங்களை ஈசாக்கு சுதந்தரித்துக்‌ 
கொள்கிறார்‌. தரவுகளைத்‌ தூர்த்து 
மண்ணினால்‌. நிரப்பிப்போடுவது ஒரு 
அநியாயமான செயல்‌. இது யுத்தம்‌ பண்ண 
அடையாளம்‌. 

ஈசாக்கு யுத்தம்‌ 

துரவுகளை விட்டுக்‌ 


ராஜாவாகிய 
ஈசாக்கின்‌ மீது 


"இந்த 
இவன்‌ 
நிச்சயமாய்க்‌ கொலைசெய்யப்படுவான்‌" (ஆதி 
சே)... என்று ஈசாக்கைக்‌ குறித்தும்‌, 


ரெபெக்காளைக்‌ குறித்தும்‌ ஆறுதலாகச்‌ 
சொன்னான்‌. 


ஆனால்‌ இப்போதோ அபிமெலேக்கு, 
ஈசாக்கை நோக்கி, “நீ எங்களை விட்டுப்‌ 
போய்விடு: எங்களைப்‌ பார்க்கிலும்‌ மிகவும்‌ 
பலத்தவனானாய்‌" (ஆதி 2646) என்று 
பொறாமையோடும்‌, கோபத்தோடும்‌ 
சொல்லுகிறான்‌ 


ஈசாக்கு அபிமெலேக்கோடு 
வாக்குவாதம்பண்ணவுமில்லை, 
சண்டைபோடவுமில்லை. 
பொறாமைக்காரர்களோடு 


ஈசாக்கு 
கேராரிலே 
வேறு இடத்தில்‌ 
என்று நினைக்கிறார்‌. 
யக்‌ ஈசாக்கு அவ்விடம்‌ விட்டுப்‌ 
புறப்பட்டு, கேராரின்‌ பள்ளத்தாக்கிலே. 
கூடாரம்‌ போட்டு, அங்கே குடியிருக்கிறார்‌ 
(ஆதி 2647). 


ஈசாக்கு தன்‌ தகப்பன்‌ ஆபிரகாமைப்‌ 
போலவே யுத்தத்தை விரும்பாமல்‌ 
சமாதானத்தை விரும்புகிறார்‌. தன்னை 
விரும்பாத இடத்தில்‌ குடியிராமல்‌, 
அல்விடம்விட்டு வேறு இடத்திற்குப்‌ 
போய்விடுகிறார்‌ (ஆதி 13:5-13). 





i FTE 
TT 


உயரமான ஸ்தலத்திலே 
சண்டைபோட்டுக்கொண்டிருப்பதைவிட, 
பள்ளத்தாக்கிலே சமாதானமாய்க்‌ குடியிருப்பது 
மிகுந்த ஆசீர்வாதமாயிருக்கும்‌. 
பொறாமைக்காரரோடு பட்டணங்களிலே 
குடியிருப்பதைவிட,. 
'சமாதானமாயிருக்கிறவர்களோடு, சாதாரண 
ஊர்களில்‌ குடியிருப்பது நமக்கு நல்லது. 

ஈசாக்கு பள்ளத்தாக்கிலே 
கூடாரம்போட்டு, அங்கே தங்கியிருந்தாலும்‌ 
அவர்‌ தன்னுடைய வேலைகளை தொடர்ந்து 
செய்கிறார்‌. ஈசாக்கு அங்கே தன்னுடைய 
ஆடுகளையும்‌ மாடுகளையும்‌ மேய்க்கிறார்‌. 
அதற்கு தேவையான தண்ணீரைப்‌ 
பெறுவதற்கு ஈசாக்கு அங்கே துரவுகளைத்‌ 
தோண்டுகிறார்‌. 


ஈசாக்‌ தகப்பனாகிய 
ஆபிரகாமின்‌: நாட்களின்‌ வெட்டினவைகளும்‌, 
ஆபிரகாம்‌ மரித்தபின்‌ பெலிஸ்தர்‌ தூர்த்தப்‌ 
போட்டவைகளுமான தூரவுகளை துவம்‌ 
தோண்டுகிறார்‌. தன்‌ தகப்பன்‌ அை 
இட்டிருந்த  பேர்களின்படியே 
அவைகளுக்குப்‌. 

(ஆதி 2618) 


ஈசாக்கு, இப்போது பள்ளத்தாக்குக்கு 
டத்தில்‌ 


வந்திருந்தாலும்‌, அந்த 

என்னென்ன வசதிகள்‌ இருக்கிறதோ 
அந்த வசதிகளை அவர்‌ தன்னுடைய 
தொழிலுக்கு பயன்படுத்துகிறார்‌. ஞானமுள்ள 
மனுஷன்‌, தான்‌ இருக்கும்‌ இடத்தில்‌, 
தனக்கு. கிடைக்கும்‌ வசதிகளை, 
தனக்கு சாதகமாகப்‌ பயன்படுத்துவான்‌. 
அதனால்‌ தனக்கு நன்மை 
உண்டுபண்ணுவான்‌. 


தை 


பேரடுகிறார்‌ 


ஈசாக்கு பள்ளத்தாக்கிலே தோண்டுகிற 

ள்‌, அவருடைய தகப்பன்‌ ஆபிரகாம்‌ 

ஏற்கெனவே வெட்டின 

துரவுகளாகும்‌. இந்த துரவகளை அதை 

பெலிஸ்தர்கள்‌ தூர்த்துப்போட்டார்கள்‌. 

அவர்கள்‌ மண்ணினால்‌ நிரப்பிப்போட்டார்கள்‌. 

ஈசாக்கோ அந்தத்‌ துரவுகளைத்‌ 

தேடிப்பார்த்து, அவற்றை  மறுபடியுமாய்த்‌ 
'தோண்டுகிறார்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


விசுவாசிகளாகிய நாம்‌ சத்தியத்தைத்‌ 


பயன்படுத்திக்கொள்ளவேண்டும்‌. 
சத்தியங்கள்‌ ஒருவேளை 
மூடிமறைக்கப்பட்டிருக்கலாம்‌. 
பிற்காலத்தில்‌ ஏற்பட்ட 
உபதேசங்களால்‌ அந்த சத்தியம்‌ 
மங்கிப்போயிருக்கலாம்‌. ஆனாலும்‌, நாம்‌ 
சத்தியத்தைத்‌ தேடும்போது, 
பூர்வகாலங்களில்‌ வெளிப்படுத்தப்பட்ட 
சத்தியங்களை தேடிப்பார்ப்பது நல்லது. 


நம்முடைய ஆவிக்குரிய பிரயாணத்தில்‌, 
பூர்வபாதைகளை விசாரித்து, 
கண்டுபிடித்து, அந்தப்‌ 
பிரயாணம்பண்ணவேண்டும்‌. 
முன்னோர்கள்‌  தோண்டின 
, இப்போது 
நாம்‌ அவற்றை 
8 அந்தத்‌ 
தண்ணீரைப்‌ 


காலத்தால்‌ 
அல்லது 
நூதன 


நாம்‌ 
த 
பாதைகளில்‌ 
நம்முடைய 
தூவுகள்‌, 
மூடப்பட்டதாகமிருந்தாலும்‌, 
தோண்டி, 
பெற்றுக்கொள்ளவேண்டும்‌. 
வேலைக்காரர்‌ 
அங்கே சுரக்கும்‌ 
நீருற்றைக்‌ காண்கிறார்கள்‌ (ஆதி 26:19), 
ஈசாக்கு தன்‌ தகப்பனாகிய ஆபிரகாமின்‌ 
நாட்களில்‌ வெட்டின துரவுகளை, மறுபடியும்‌ 
தோண்டி தண்ணீர்‌ பெற்றுக்கொள்கிறார்‌. 
அதே வேளையில்‌ ஈசாக்கும்‌ அவருடைய 
வேலைக்காரரும்‌ பள்ளத்தாக்கிலே புதிய 
தூவுகணையும்‌ வெட்டுகிறார்கள்‌. 
பூர்வகாலங்களில்‌ 
சத்தியங்கள்‌ 


சத்தியங்களை கட்டியெழுப்பவேண்டும்‌. 





i= FTE 
TT 


ஈசாக்கு தரவுகளைத்‌ தோண்டும்போது, 
கு எதிர்ப்பு வருகிறது. கேராரூர்‌ 
தத்‌ தண்ணீர்‌ தங்களுடையது. 
என்று சொல்லி, ஈசாக்குடைய மேய்ப்பருடனே 
வாக்குவாதம்‌ பண்ணுகிறார்கள்‌ 
(ஆதி 2620). 
அவர்கள்‌ தன்னோடே வாக்குவாதம்‌ 
பண்ணினபடியால்‌, ஈசாக்கு 
தூவுக்கு ஏசேக்கு என்று 
ஈசாக்கின்‌ வேலைக்காரர்‌ 
'துரவை வெட்டுகிறார்கள்‌; கேராரூர்‌ 
வாக்குவாதம்‌ 
ஈசாக்கு 


iy 26:20,21). 


நாம்‌ சத்தியத்தின்‌ ஊற்றுக்கண்களைத்‌ 
திறக்கும்போது, அதற்கு எதிர்ப்பு வருவதற்கு 
வாய்ப்புள்ளது. கர்த்தர்‌ நமக்கு புதிய 
சத்தியத்தை வெளிப்படுத்தும்போது, அந்த 
சத்தியத்தை எல்லோரும்‌. 
ஏற்றுக்கொள்வார்கள்‌ என்று எதிர்பார்க்க 
முடியாது. சத்தியத்திற்கு விரோதமாக 
எதிர்த்து நிற்கிறவர்கள்‌ எல்லா காலத்திலும்‌ 
இருப்பார்கள்‌ 


ஆபிரகாமின்‌ வேலைக்காரர்‌ 
முதல்‌ இரண்டு துரவுகளுக்கும்‌, 
ஏசேக்கு, சித்னா என்று பேரிடுகிறார்‌ 


வெட்டின 

ஈசாக்கு 

பெயர்களுக்கு வாக்குவாதம்‌, 

என்று பொருள்‌. 

ஈசாக்கு. கேராரூர்‌ மேய்ப்பரோடே 

வாக்குவாதப்பண்ணவில்லை. அவர்களோடு 

சண்டை 

அமைதியாகயிருப்பதே. 

சிறந்த வழி என்று ஈசாக்கு நினைக்கிறார்‌. 

சமாதானத்தைப்‌ பின்பற்றுகிறவர்கள்‌ 

க்கிரத்தில்‌ சமாதானம்‌ பெறுவார்கள்‌. 
தேடுகிறவர்கள்‌ 
சமாதானத்தைக்‌ 
தேடுகிறவர்கள்‌ 


அவ்விடம்விட்டுப்‌ 
வேறொரு துறவை 
ந கேர்‌ அந்தத்‌ 

வாக்குவாதம்‌ 

பண்ணவில்லை; அப்பொழுது ஈசாக்கு “நாம்‌ 

தேசத்தில்‌ பலுகும்படிக்கு, இப்பொழுது கர்த்தர்‌ 

நமக்கு இடம்‌ 

சொல்லி, அதற்கு 

பேரிடுகிறார்‌ (ஆதி 26:22). 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


ரெகொபோத்‌ என்னும்‌ பெயருக்கு 
விஸ்தாரம்‌ என்று பொருள்‌. இந்தத்‌ துரவில்‌ 
போதுமான இடவசதியுள்ளது. ஈசாக்கு 
முதலில்‌ வெட்டின இரண்டு தரவுகளும்‌ 
நெருக்கமாகவும்‌. போராட்டமாகவும்‌ 
இருந்தது. ஆனால்‌ இந்தத்‌ தூவோ 
அவருக்கு விஸ்தாரமாயிருக்கிறது. 


ரெகொபோத்‌ 
பரலோகத்திற்கு 
பரலோகத்தில்‌: 
நெருக்கமோ, 
சச்சரவுகளோ 
எல்லோருக்கும்‌ 


என்னும்‌ துரவு, 
அடையாளமாயிருக்கிறது. 
சமாதானமுள்ளது. 
போராட்டமோ, 
இல்லை. 
போதுமான 


ங்கேயிருந்து 
பெயெர்செயக்கும போகிறார்‌ தி 26:23) 
ஈசாக்கு எங்கே போனாலும்‌, அவர்‌ 
கர்த்தருடைய நாமத்தைத்‌ 
தொழுதுகொள்கிறார்‌. அவர்‌ செல்லும்‌ 
இடங்களிலெல்லாம்‌ கர்த்தருடைய 
வார்த்தைகளை தியானிக்கிறார்‌. ஈசாக்கு 
கர்த்தரோடு ஐக்கியமாயிருக்கிறார்‌. 
ஈசாக்கு களைப்படைந்தவராக, மிகவும்‌ 
சோர்ந்துபோய்‌ பெயர்செயாவக்கு வந்து, 
சேருகிறார்‌. 


அன்று ராத்திரியிலே கர்த்தர்‌ ஈசாக்குத்‌ 
தரிசனமாகி, “நான்‌ உன்‌ தகப்பனாகிய 
ஆபிரகாமுடைய தேவன்‌, பயப்படாதே, நான்‌ 
உன்னோடே கூட இருந்து, என்‌ 
ஊழியக்காரனாகிய ஆபிரகாமினிமித்தம்‌. 
உன்னை ஆசிர்வதித்து, உன்‌ சந்ததியைப்‌ 
பெருகப்பண்ணுவேன்‌" (ஆதி 26:24) என்று 
சொல்லுகிறார்‌. 


ஈசாக்கு கேராரிலிருந்து 
பெயர்செபாவுக்கு வந்திருக்கிறார்‌. அவர்‌ 
போகும்‌ இடங்களிலெல்லாம்‌ கர்த்தருடைய 
பிரசன்னம்‌ அவரோடு கூடயிருக்கிறது. 
ஈசாக்கு ஆறுதலைத்‌ தேடிப்போகிறார்‌. 
கர்த்தர்‌ அவருக்கு ஆறுதலின்‌ 
தேவனாயிருக்கிறார்‌. அவர்‌ ஈசாக்கைப்‌ 
பார்த்து “பயப்படாதே” என்று ஆறுதலாகச்‌ 
சொல்லுகிறார்‌. 





i THE 
TT 


ஈசாக்கு சோர்ந்து போயிருக்கிறார்‌. 
துரவுகளைப்‌ 
அதை 
போட்டார்கள்‌. 
அந்த ஊரை விட்டு 
"ஆதி 261516). இதன்‌ 
ஈசாக்கு வெட்டிய துரவுகளைக்‌ 
மேய்ப்பர்கள்‌ தங்களுடையது 
என்று வாக்குவாதம்‌ பண்ணினார்கள்‌. 
(ஆதி 26௭7-22). ஈசாக்கு இப்படிப்பட்ட 
பிரச்சனையான வேளையில்‌ அவர்களோடு 
யுத்தம்பண்ணாமல்‌ சமாதானத்தை நாடுகிறார்‌. 


ஈசாக்கு... பெயர்செயாவிலே ஒரு 
பலிபீடத்தைக்‌ கட்டி, கர்த்தருடைய நாமத்தைத்‌ 
தொழுது கொண்டு, அங்கே தன்‌ 
கூடாரத்தைப்‌ போடுகிறார்‌. அல்விடத்தில்‌ 
ஈசாக்கின்‌ வேலைக்காரர்‌ ஒரு துரவை 
வெட்டுகிறார்கள்‌ (ஆதி 26:25) 


இதனால்‌ ஈசாக்‌ 
போய்விடுகிறார்‌. 
பின்பு 
கேராரூர்‌ 


ஈசாக்கும்‌ அபிமெலேக்கும்‌ 
ஆதி 26:26-33 


ஆதி 26:28. அபிமெலேக்கும்‌ அவன்‌: 
சிநேகிதனாகிய அகுகாத்தும்‌ அவன்‌ 
சேனாபதியாகிய பிகோலும்‌, 
கேராரிலிருத்து அவனிடத்துக்கு. 
வந்தார்கள்‌. 


ஆதி 28:27. அப்பொ, சசாக்கு 
அவர்களை நோக்கி: ஏன்‌ என்னிடத்தில்‌ 
வந்தீர்கள்‌? நீங்கள்‌. என்னைப்‌ 
பகைத்து, என்னை உங்களிடத்தில்‌ 
இராதபடிக்குத்‌ தூரத்திவிட்டீர்கனே 
என்றான்‌. 


ஆதி 26:28. அதற்கு அவர்கள்‌: 
நிச்சயமாய்‌ கர்த்தர்‌ உம்மோடே கூட 
இருக்கிறார்‌ என்று கண்டோம்‌; 
ஆகையால்‌ எங்களுக்கும்‌ உமக்கும்‌ ஒரு 


தொடாமல்‌, நன்மையையே உமக்குச்‌ 
செய்து, உம்மைச்‌ சமாதானத்தோடே 
அனுப்பிவிட்டதுபோல, நீரும்‌ 
எங்களுக்குத்‌ தீங்கு செய்யாதபடிக்கு. 
உம்மோடே உடன்படிக்கை 
பண்ணிக்கொள்ள வத்தோம்‌; தீர்‌ 
கர்த்தரால்‌ ஆசீர்வதிக்கப்பட்டவராமே 
என்றார்கள்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆதி 28:30. அவன்‌ அவர்களுக்கு 
விருந்துபண்ணினான்‌, அவர்கள்‌ 
புசித்துக்‌ குடித்தார்கள்‌. 


ஆதி 28:31. அதிகாலையில்‌ எழுத்து 

க்கொருவர்‌ ஆணையிட்டுக்‌ 
கொண்டார்கள்‌. பின்பு ஈசாக்கு 
அவர்களை அனுப்பிவிட்டான்‌; அவர்கள்‌: 
அவனிடத்திலிருத்து சமாதானத்தோடே. 
போய்விட்டார்கள்‌. 


ஆதி... 2892. அத்நானில்தானே 
ஈசாக்கின்‌ வேலைக்காரர்‌ வத்து, 
தாங்கள்‌ துரவு வெட்டின செய்தியை 
அவனுக்கு. அறிவித்து, தண்ணீர்‌ 
கண்டோம்‌ என்‌ நார்கள்‌. 


ஆதி 28:33. அதற்கு சேயா என்று 
பேரிட்டான்‌; ஆகையால்‌ அந்த ஊரின்‌ 
பேர்‌ இத்நான்‌ வரைக்கும்‌ பெயர்செயா 
என்னப்படுகிறது. 


கர்த்தர்‌ ஈசாக்கை ஆசீர்வதித்தார்‌. 
அவர்‌ வகு “வ ரால்‌ 
விருத்தியடைந்து, மண்ப்ரவ்வனர்கிறார்‌ 
இதனால்‌ அபிமெலேக்கு ஈசாக்கின்மீது 
பொறாமைப்பட்டு, ஈசாக்கை நோக்கி, 

எங்களைவிட்டு போய்விடு” 
2646) என்று சொன்னான்‌. 


நீ 
(ஆதி 
ஈசாக்கு தன்னைவிட்டுப்போய்விட்டால்‌, அவர்‌ 


விருத்தியடையமாட்டார்‌ 
தரித்திரனாவார்‌ 
என்றும்‌ 


என்றும்‌, 
என்றும்‌, 
அபிமெலேக்கு 


அறிமலேக்கு அவரோடுகூட இருப்பது 
காரணமல்ல. கர்த்தர்‌ ஈசாக்கை 
ஆசீர்வதித்தினால்‌ மாத்திரமே, அவர்‌ வர வர 
விருத்தியடைந்தார்‌. அவர்‌ 
ஐசுவரியவானானார்‌. கர்த்தர்‌ நம்மோடு 
கூடமிருக்கும்போது, கர்த்தருடைய 
ஆசிர்வாதமும்‌ நம்மிடத்தில்‌ தங்கியிருக்கும்‌. 
கர்த்தர்‌ ஈசாக்கோடு கூடமிருப்பதை 
பெலிஸ்தரின்‌ ராஜாவாகிய அபிமெலேக்கு, 
புரிந்துகொள்கிறான்‌. 





i a 
TT 


அபிமெலேக்கு ஈசாக்கோடு ஒப்புரவாகி, 
அவரோடு சமாதானம்‌ பண்ண விரும்புகிறான்‌. 
அபிமெலேக்கும்‌ அவன்‌ சிநேகிதனாகிய 
அகுசாத்‌ அவன்‌  சேனாபதியாகிய 
பிகோலும்‌, கேராரிலிருந்து 
ஈசாக்கினிடத்துக்கு வருகிறார்கள்‌ 
(ஆதி 26:26). ஈசாக்கு இப்போது 
பெயர்செபாவிலே தங்கியிருக்கிறார்‌. 


சில... மூலபாஷை. சுவடிகளில்‌ 
அபிமெலேக்கும்‌, பிகோலும்‌ வந்தார்கள்‌ 
என்றிருக்கிறது. அகுசாத்தின்பெயர்‌ காணப்பட 
வில்லை. அகுசாத்‌ ஒரு நபரின்‌ பெயரல்ல. 
பிகோல்‌ என்னும்‌ பெயரும்‌ பெலிஸ்தருடைய 
சேனைத்தலைவனைக்‌ குறிக்கும்‌ பொதுவான 
பட்டப்பெயராகும்‌ என்று வேதபண்டிதர்களில்‌ 
சிலர்‌ கருத்து கூறுகிறார்கள்‌. அபிமெலேக்கு 
என்பது பெலிஸ்தரின்‌ ராஜாவைக்‌ குறிக்கும்‌. 
பொதுவான பட்டப்பெயர்‌ 

ஈசாக்கு. அபிமெலேக்கை 
வரவேற்கவில்லை. ர்‌. பெலிஸ்தரைக்‌ 
குறித்து மிகவும்‌  எச்சரிப்பாமிருக்கிறார்‌ 
பெலிஸ்தர்‌ தன்மீது பொறாமைப்பட்டதையும்‌, 
அவர்கள்‌ தனக்கு விரோதமாக ஏற்கெனவே 
தீங்கு செய்ததையும்‌, அவர்கள்‌ தன்னுடைய 
'துரவுகளை  மூடிப்போட்டதையும்‌ ஈசாக்கு 
இன்னும்‌ மறக்கவில்லை. 

ஈசாக்கு அவர்களை நோக்கி: “ஏன்‌ 
என்னிடத்தில்‌ வந்தீர்கள்‌? நீங்கள்‌ என்னைப்‌ 
பகைத்து, என்னை உங்களிடத்தில்‌ 
இராதபடிக்குத்‌ தூத்திவிட்டீர்களே” 
(ஆதி 26:27) என்று சொல்லுகிறார்‌ 


அபிமெலேக்கும்‌ அவனோடு கூட 
வந்திருக்கிற அகுசாத்தும்‌, சேனாபதியாகிய 
பிகோலும்‌ ஈசாக்கோடு சமாதான 
வார்த்தைகளைப்‌ பேசுகிறார்கள்‌. அவர்கள்‌ 
ஈசாக்கை நோக்கி, “நிச்சயமாய்‌ கர்த்தர்‌ 
உம்மோடே கூட இருக்கிறார்‌ என்று 
கண்டோம்‌; ஆகையால்‌ எங்களுக்கும்‌. 
உமக்கும்‌ ஒரு ஆணை ஏற்பாடு 
உண்டாகவேண்டும்‌ என்று நாங்கள்‌ நிர்ணயம்‌ 
பண்ணினோம்‌. நாங்கள்‌ உம்மைத்‌ தொடாமல்‌, 
நன்மையையே உமக்குச்‌ செய்து, உம்மைச்‌ 
சமாதானத்தோடே  அனுப்பிவிட்டதுபோல, 
நீரும்‌ எங்களுக்குத்‌ தீங்கு செய்யாதடிக்கு 
உம்மோடே உடன்படிக்கை ப 
வந்தோம்‌; நீர்‌ ரால்‌ 
ஆசீர்வதிக்கப்பட்டராமே' (ஆதி 262829) 
என்று சொல்லுகிறார்கள்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


அபிமெலேக்கு ஈசாக்கை தன்னிடத்தில்‌ 
இராதபடிக்கு... தூரத்திவிட்டது மெய்தான்‌ 
ஆனாலும்‌ பெலிஸ்தர்கள்‌ ஈசாக்குக்கு தீங்கு 
செய்யாமல்‌, அவரை தொடாமல்‌, அவருக்கு 
நன்மை செய்து, அவரை சமாதானத்தோடே 
அனுப்பிவிட்டதாக அபிமெலேக்கு 
சொல்லுகிறான்‌. ஈசாக்கோடு கர்த்தர்‌ 
இருக்கிறார்‌ என்பதையும்‌ அபிமெலேக்கு 
அங்கீகரிக்கிறான்‌. ஈசாக்கு கர்த்தரால்‌ 
ஆசீர்வதிக்கப்பட்டவர்‌ என்பதையும்‌ 
அபிமெலேக்கு புரிந்துகொள்கிறான்‌. 
அப்படிப்பட்ட ஈசாக்கோடு உடன்படிக்கை 
செய்துகொள்ளவேண்டுமென்று 
அபிமெலேக்கும்‌. 
விரும்புகிறார்கள்‌. 

ஈசாக்கு, அபிமெலேக்கின்‌ 
வார்த்தைகளை நம்புகிறார்‌. அபிமெலேக்கு 
தான்‌ செய்த தப்பிதங்களை மறந்துவிட்டு, 
இப்போது ஈசாக்கிடத்தில்‌ சிநேகத்தைக்‌ 
காண்பிக்கிறான்‌. அவனுடைய 
வார்த்தையில்‌ உண்மையிருப்பதை 


பெலிஸ்தரும்‌ 


பண்ண. விரும்புகிறார்கள்‌ 
ஈசாக்கு அங்கீகரிக்கிறார்‌. 
அவர்களுக்கு 
அவர்கள்‌ புசித்து 
குடிக்கிறார்கள்‌ (ஆதி 26:30) 


நாம்‌ எல்லோரோடும்‌ முடிந்த வரையிலும்‌ 


சமாதானமாமிருக்குவேண்டும்‌. 
உற்றார்‌ 


நம்முடைய 
உறவினர்கள்‌, 
ர்‌, நம்முடைய ஊரார்‌ ஆகிய 
ம்‌ நாம்‌ சமாதானமாயிகுக்க 
சமாதானம்‌ பண்ணுகிறவ 
க்விக்‌ கக்‌... பெக்கதர்கள்‌ மனப்‌ 
காண்பித்த பழைய பொறாமையை ஈசாக்கு 
மறந்துவிட்டு, அவர்களோடு சமாதானமும்‌ 
சிநேகமாயும்‌ இருக்கிறார்‌. 


ஈசாக்கும்‌. அபிமெலைக்கும்‌. 
காலதாமதம்பண்ணாமல்‌ உடன்படிக்கை 
பண்ணுகிறார்கள்‌. அவர்கள்‌ அதிகாலையில்‌: 
எழுந்து ஒருவருக்கொருவர்‌ ஆணையிட்டுக்‌ 
கொள்கிறார்கள்‌. பின்பு ஈசாக்கு அவர்களை 
அபிமெலேக்கும்‌, 
வந்த பெலிஸ்தரும்‌ 
'சமாதானத்தோடே 

போய்விடுகிறார்கள்‌ (ஆதி 26:31) 





ழ்‌ நள 
யாய 


ஈசாக்கு சமாதான உடன்படிக்கை 
பண்ணினதை கர்த்தர்‌ அங்கிகரிக்கிறார்‌. 
ஈசாக்கு அபிமெலேக்கோடு எந்த நாளிலே 
சமாதான உடன்படிக்கை பண்ணினாரோ, 
அந்நாளிலே தானே ஈசாக்கின்‌ வேலைக்காரர்‌ 
வந்து, தாங்கள்‌ துரவு வெட்டின செய்தியை 
அவருக்கு அறிவித்து, “தண்ணீர்‌ கண்டோம்‌” 
என்று சொல்லுறார்கள்‌ (ஆதி 26:32) 
சமாதானம்‌ பண்ணுகிறவர்கள்‌ 
பாக்கியவான்‌களாயிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
தேவனுடைய கிருபையையும்‌: 
ஆசீர்வாதத்தையும்‌ பெற்றுக்கொள்கிறார்கள்‌. 
ஈசாக்கு அபிமெலேக்கோடு சமாதான 
உடன்படிக்கை பண்ணியதினால்‌ அவருக்கு 
ஒரு குறைவும்‌ உண்டாகவில்லை. கர்த்தர்‌ 
ஈசாக்குக்கு நிறைவான ஆசீர்வாதத்தைக்‌ 
கொடுக்கிறார்‌. 

ஈசாக்கு அந்தத்‌ துரவுக்கு சேபா என்று. 
பேரிடுகிறார்‌: ஆகையால்‌ அந்த ஊரின்‌ பேர்‌ 
இந்நாள்‌ வரைக்கும்‌ பெயர்செபா 
என்னப்படுகிறது (ஆதி 26:33). 


ஏசாவின்‌ விவாகம்‌ 
ஆதி 26:34,35 


அதி 


பெயேரியினுடைய 

யூதீத்தையும்‌, 

ஏலோனுடைய குமாரத்தியாகிய 
பஸ்மாத்தையும்‌ விவாகம்‌ பண்ணினான்‌. 


ஆதி. அவர்கள்‌ 
சசாக்குக்கும்‌. ரெயெக்காளுக்கும்‌ 
மனநோவாயிருத்தார்கன்‌.. 


26:35. 


கானானியர்கள்‌ இஸ்ரவேலின்‌ 
காணியாட்சிக்குப்‌ புறம்பானவர்கள்‌. அவர்கள்‌ 
ஆபிரகாமின்‌ ஆசீர்வாதங்களுக்கு 
அந்நியர்கள்‌. ஏசா கானானிய ஸ்திரீகளை 
விவாகம்பண்ணுகிறான்‌. ஏசா தேவனுடைய 
ஆசீர்வாதத்தை விரும்பவுமில்லை. அவன்‌ 
தேவனுடைய கோபத்திற்கும்‌ சாபத்திற்கும்‌ 
பயப்படவுமில்லை. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஏசா வயதானபோது, 
ஏத்தியனான பெயேரியினுடைய 
குமாரத்தியாகிய யூதீத்தையும்‌, ஏத்தியனான 
ஏலோனுடைய குமாரத்தியாகிய 
பஸ்மாத்தையும்‌ பண்ணுகிறான்‌. 
(ஆதி 26:34) 


நாற்பது 


விவாகம்‌ 


ஈசாக்கும்‌ 
யாக்கோபின்மீது 
ஏசாவின்மீதும்‌. 
அவர்கள்‌ 
நேசிக்கிறார்கள்‌. 
சுபாவமுள்ளவர்கள்‌. 
மனைவிகளோ 
மதிக்கவில்லை. 


ரெபெக்காளும்‌. 
அன்பாமிருப்பதுபோல 
அன்பாயிருக்கிறார்கள்‌. 
தங்கள்‌ பிள்ளைகளை 
பெற்றோர்‌ இரக்க 
ஆனால்‌ ஏசாவின்‌ 
பெரியவர்களை 
ஏசா... ஏத்தியருடைய 
குமாரத்திகளை  விவாகம்பண்ணியதினால்‌, 
ஈசாக்குக்கும்‌ ரெபெக்காளுக்கும்‌ மிகுந்த. 
வருத்தமுண்டாகிறது. 


அவர்களுடைய மருமக்கள்‌ கர்த்தரை 
ராதிக்காதவர்கள்‌. அவர்கள்‌ 

ரகாராதனைக்காரர்கள்‌. ஏசாவின்‌ 
மனைவிமார்கள்‌ இருவரும்‌ ஈசாக்குக்கும்‌ 
ரெபெக்காளுக்கும்‌ மனநோவாயிருக்கிறார்கள்‌ 
(ஆதி 26:35) 


“மனநோவு' என்பதற்கு தங்களுடைய 
ஆவியில்‌ விசனமடைந்திருந்தார்கள்‌ என்று 
பொருள்‌. (ஆதி 27:46; ஆதி 28:2-9) 
எபிரெயரின்‌ மூலபாஷை.. ச்ஷிகள்‌ 
இதைப்‌ பற்றிக்‌ கூறும்போது யூதீத்தும்‌ 
பஸ்மாத்தும்‌ ஈசாக்கோடும்‌, 
ரெபெக்காளோடும்‌ எப்போதும்‌ 
வாக்குவாதம்‌ பண்ணிக்‌ 
கொண்டேயிருப்பார்கள்‌ என்றும்‌, 
ஈசாக்கு, ரெபெக்காள்‌ ஆகியோரின்‌ 
மார்க்கக்‌ காரியங்களை மருமக்கள்மார்‌ 
பின்பற்றலில்லையென்றும்‌ கூறுகிறது. 





i FTE 
TT 


ஏசா தன்‌ சேஷ்டபுத்திரபாகத்தை 
அலட்சியம்‌ பண்‌ ஏசாவுக்கும்‌ 
யாக்கோபுக்கும்‌. யர்‌ பிரச்சனைகளும்‌ 
போராட்டங்களும்‌ ஏற்படுகிறது. 


ஒருவனும்‌ வேசிக்கள்ளனாகவும்‌, 
ஒருவேளைப்‌ போஜனத்துக்காகத்‌ தன்‌ 
சேஷ்டபுத்திரபாகத்தை விற்றுப்போட்ட 
ஏசாவைப்‌ போலச்‌ சீர்கெட்டவனாகவும்‌ 
இராதபடிக்கும்‌ எச்சரிக்கையாயிருங்கள்‌. 
ஏனென்றால்‌, பிற்பாடு அவன்‌ 
ஆசீர்வாதத்தைச்‌ சுதந்தரித்துக்கொள்ள. 
விரும்பியும்‌ ஆகாதவனென்று தள்ளப்பட்டதை 
அறிவீர்கள்‌: அவன்‌ கண்ணீர்விட்டு, 
கவலையோடே தேடியும்‌ மனம்‌ மாறுதலைக்‌ 
காணாமற்போனான்‌” (எபி 12:16,17). 


ஈசாக்கு, தன்‌ மூத்த குமாரனாகிய 
ஏசாலை ஆசீர்வதிக்க. மனதாமிருக்கிறார்‌ 
(ஆதி 274-5). ரெபெக்களோ அந்த 
ஆசீர்வாதத்தை யாக்கோபுக்கு பெற்றுத்தர 
திட்டமிடுகிறாள்‌ (ஆதி 27:6-17). யாக்கோபு 
தன்னுடைய தாயாரின்‌ சதித்திட்டத்தை 
சரியாக நிறைவேற்றி, ஈசாக்கிடமிருந்து 
ஆசீர்வாதத்தைப்‌ பெற்றுக்கொள்கிறான்‌ 
(ஆதி 27:18-29), 


ஏசாவுக்கு, ஏமாற்றமுண்டாகிறது. 
தன்னை ஆசீர்வதிக்குமாறு ஏசா 
ஈசாக்கினிடத்‌ கேட்கிறான்‌ 
(ஆதி 27:30-40). தனக்கு வரவேண்டிய 
ஆசீர்வாதத்தை யாக்கோபு வஞ்சித்து 
பெற்றுக்கொண்டான்‌ என்று நினைத்து. 
ஏசா யாக்கோபின்மீது கோபமாயிருக்கிறான்‌ 
(ஆதி 27:41-46). 


ஈசாக்கின்‌ ஆசீர்வாதம்‌ 
ஆதி 271-5 


அதி இரா. ஈசாக்கு. 
முதிர்வயதான தினால்‌ அவன்‌ கண்கன்‌ 
இருளடைந்து பார்வையற்றூப்‌ 
போனபோது, அவன்‌ தன்‌ மூத்த 
குமாரனாகிய ஏசாவை அழைத்து, என்‌ 
மகனே என்றான்‌; அவன்‌, இதோ, 
இருக்கிறேன்‌ என்றான்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆதி 272. அப்பொழுது அவன்‌: நான்‌ 
முதிர்வயதானேன்‌, என்‌ மரணம்‌ இன்ன 
"நானில்‌ என்று அறியேன்‌. 

ஆதி 275. ஆகையால்‌, 
ஆயுதங்கனாகிய உன்‌ அம்பறாத்‌ 
தூணியையும்‌ உன்‌ வில்லையும்‌ 
எடுத்துக்கொண்டு வனத்துக்குப்‌ போய்‌, 
எனக்காக வேட்டையாடி, 


அதி 27:4. 
பிரியமாயிருக்கிற ருசியுன்ன 
யதார்த்தங்கனாகச்‌ சமைத்து, நான்‌ 
புசிக்கவும்‌, நான்‌ மரணமடையுமுன்னே 
உன்னை 

என்னிடத்தில்‌ 


நீ உன்‌ 


அதை எனக்குப்‌ 


கொண்டுவா என்றான்‌. 


ஆதி 27௮. ஈசாக்கு தன்‌ குமாரனாகிய 
ஏசாவோடே பேசுகையில்‌, ரெயெக்கான்‌ 
கேட்டுக்‌ கொண்டிருந்தான்‌. ஏகா 
வேட்டையாடிக்‌ கொண்டுவரும்படி. 
வனத்துக்குப்‌ போனான்‌. 


ஏசா ஈசாக்கின்‌ மூத்த குமாரன்‌. 
ஈசாக்குக்கு முதிர்வயதாயிற்று. அவருடைய 
கண்கள்‌ இருளடைந்துபோயிற்று. 
அவருடைய பார்வையும்‌ அற்றுப்போயிற்று, 
ஈசாக்கு மரிக்கும்‌ தருவாயிலிருக்கிறார்‌ 

தான்‌ மரிப்பதற்கு முன்பாக 

குமாரனாகிய ஏசாவை. 

வேண்டுமென்று ஈசாக்கு விரும்புகிறார்‌. 

ஈசாக்கின்‌  சேஷ்டபுத்திரன்‌. 
பாரம்பரிய வழக்கத்தின்‌ 
பிரகாரமாக, சேஷ்டபுத்திரனுக்கு, 
சேஷ்டபுத்திரபாகம்‌ ஆசீர்வாதமாகக்‌ 
கொடுக்கப்படும்‌. ஈசாக்கு தன்‌ குடும்பத்தார்‌ 
க்கும்‌ ன்‌ பாக, ஏசாவை 
அறிவிக்க 


ஏசா 
யூதருடைய 


விருப்பத்தை 
ஈசாக்குக்கு 


ஈசாக்கு தன்னுடைய 
ஏசாவிடம்‌ சொல்லுகிறார்‌. 
முதிர்வயதானதினால்‌ அவர்‌ கண்கள்‌ 
இருளடைந்து பார்வையற்றுப்‌ போயிற்று, 
அப்போது, ஈசாக்கு தன்‌ மூத்த குமாரனாகிய 
ஏசாவை அழைத்து, “என்‌ பட்‌ என்று 
கூப்பிடுகிறார்‌. ஏசா இருக்கிறேன்‌" 
என்று சொல்லுகிறான்‌. அரப்பா ஈசாக்கு, 
என்‌ மரணம்‌. 

என்று அறியேன்‌! 

என்று ஏசாவினிடத்தில்‌: 





f= FTE 
TT 


இக்காலத்தில்‌ ஈசாக்கின்‌ வயது 138. 
தான்‌ மரித்துப்போவோம்‌ என்று ஈசாக்கு 
நினைத்த பின்பு, அவர்‌ மேலும்‌ 42 
வருஷங்கள்‌ உயிரோடிருக்கிறார்‌. தேவன்‌ 
அவரைக்‌ குணப்படுத்துகிறார்‌. 
(ஆதி 35:27-28). ஈசாக்கு 180 ஆவது 
வயதில்‌ மரிக்கிறார்‌. (ஆதி 35:28) தன்‌ 
குமாரன்‌ யாக்கோபு எகிப்திற்குப்‌ போவதற்கு 
10 வருஷங்களுக்கு முன்பாக ஈசாக்கு. 
மரிக்கிறார்‌ (ஆதி 47:9), 


எல்லோரும்‌ மரித்துப்‌ போகவேண்டுமென்று 
மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. 
(எபி 9:27) சவுலின்‌ மரணத்தைக்‌ 
குறித்து ஒரு அசுத்தஆவி அவனுக்கு: 
வெளிப்படுத்திற்று சாமு 2840. 
[நாளா 10:13-14). 


மனுஷனுடைய மரிக்கும்‌ காலம்‌. 
மனுஷனுக்கு தெரியாது. ஆனால்‌ அது 
கர்த்தருக்கு தெரியும்‌. ‘enters தெரியாத 


ஒரு சில மனுஷருக்கு அவர்களுடைய 
மரிக்கும்‌ 


வெளிபபடத்தியிரக்கிறார்‌ அதன்‌ 
வருமாறு: 

1. யாக்கோபு (மரிப்பதற்கு ஒருநாளுக்கு 
முன்பு) (ஆதி 484; ஆதி 49:29-33) 
ஆரோன்‌  (மரிப்பதற்கு ஒருநாளுக்கு 
முன்பு) எண்‌ 20:23-29) 
மோசே (மரிப்பதற்கு 


முன்பு) (உபா 31:2; 
உபா 341-8) 


ஒருநாளுக்கு. 
உபா 32:48-52; 


யோசுவா  மமரிப்பதற்கு ஒருநாளுக்கு 
முன்பு) (யோக 23:14) 


்‌. எசேக்கியா (மரிப்பதற்கு இருக்கு 
முன்பு - ஆனால்‌ கர்த்தர்‌ இதை 1 
வருஷமாக மத்தினால்‌ 
(இராஜா 20:1-8; ஏசா 38) 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


6. எசேக்கியேலின்‌ மனைவி (மரிப்பதற்கு 
ஒருநாளுக்கு முன்பு) (எசே 24:15-20) 


7. ஜசுஷியமுள்ள மதியீனன்‌. (மரிப்பதற்கு 
சிலமணி நேரங்களுக்கு முன்பு) 
(லூக்கா 12:16) 


பரிசுத்த வேதாகமத்தில்‌ மனுஷருடைய 
ஆயுகநாளைப்பற்றி பல சம்பவங்கள்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. அதன்‌ விவரம்‌ 
வருமாறு : 
1. நீ அழைப்பித்த ஸ்திரீயின்‌ நிமித்தம்‌ 
செத்தாய்‌ என்று அபிமெலேக்கிற்குக்‌. 
கூறப்பட்டிருக்கிறது. (ஆதி 20:3-7). 


உன்‌ நாட்கள்‌ நீடித்திருப்பதற்கு, உன்‌ 
தகப்பனையும்‌, உன்‌ தாயையும்‌ கனம்‌ 


பண்ணுவாயாக. (யாத்‌ 20:12; எபே 6:2) 


3. உன்‌ பாவங்களின்‌ நிமித்தம்‌ நீ 
வில்‌ அழிந்துபோவாய்‌ 


(லேவி 26; உபா 28). 


கர்த்தர்‌ சிறுமைப்பட்டவனை 
பாதுகாத்து அவனை உயிரோடே 
வைப்பார்‌ (சங்‌ 411-2). 


இரத்தப்பிரியரும்‌, சூதுள்ள மனுஷரும்‌ 
தங்கள்‌ ஆயுளின்‌ நாட்களில்‌ பாதி 
வரையிலாகிலும்‌ பிழைத்திருக்க 
மாட்டார்கள்‌ (சங்‌ 55:23). 


நாட்களால்‌ அவனைத்‌ 
தயக்க என்‌ இரட்சிப்பை 
அவனுக்குக்‌ காண்பிப்பேன்‌ (சங்‌ 91) 


தேவனுடைய வார்த்தைகள்‌ உனக்கு 
நீடித்த நாட்களையும்‌, தீர்க்காயுசையும்‌, 
சமாதானத்தையும்‌ பெருகப்பண்ணும்‌. 
(நீதி 31-2). 


துன்மார்க்கருடைய 
குறுகிப்போம்‌. (நீதி 10:25,27)) 
அடிக்கடி கடிந்துகொள்ளப்பட்டும்‌ தன்‌ 
பிடரியைக்‌ கடினப்படுத்துகிறவன்‌ 
சகாயமின்றிச்‌ சடிதியில்‌ நாசமடைவான்‌. 
(நீதி 29:1). 


வருஷங்களோ 





f= THEN 
TT 


10. உன்‌ நாட்களோடே பதினைந்து 
வருஷம்‌ கூட்டுவேன்‌. (ஏசா 38:5). 

ர. என்‌ நாட்கள்‌ அறுப்புண்கிறபோது 
சொன்னேன்‌. (ஏசா 38:10). 

12, உங்களில்‌ அநேகர்‌ பலவீனரும்‌, 
வியாதியுள்ளவர்களுமாயிருக்கிறார்கள்‌. 
அநேகர்‌ நித்திரையும்‌ 
அடைந்திருக்கிறார்கள்‌. 
கொரி 11:29-30) 

3. ஜீவனை விரும்பி, நல்ல நாட்களைக்‌ 
 காணவேண்டுமென்றிருக்கிறவன்‌ 
பொல்லாப்புக்குத்‌ தன்‌ 
விலக்கிக்‌ காத்துக்‌ 
(பேதுரு 3:10-11). 


நாவை 
கொள்வான்‌. 


14, பாவத்தின்‌ நிமித்தமாக பலர்‌ மரித்துப்‌ 
அவர்கள்‌ 
செய்யாதவர்களாக 
இருந்தரப்பர்களென்றால்‌, 
அவர்களுடைய 
நீடித்திருந்திருக்கும்‌. 
'யத்தீர்ப்பு 


மொய்கக்கார்கள்‌ 


ஆயுசுநாள்‌ 

அவர்களுக்கும்‌. 

வந்திருக்காது. 
12:1: 


எண்‌ 
எண்‌ 15:30-31 எண்‌ 19:13,20) 
ஏசா  ஏத்தியருடைய குடும்பத்தில்‌. 
விவாகம்பண்ணினான்‌. ஏசாவின்‌ 
மனைவிமார்கள்‌. ஈசாக்குக்கும்‌. 
ரெபெக்காளுக்கும்‌ மனநோவாயிருக்கிறார்கள்‌. 


9132 


மனைவிகளையும்‌ தங்கள்‌ வீட்டை விட்டு 
வெளியேற்றிவிடவில்லை. அவர்கள்‌ 
தங்களுக்கு ஏற்பட்ட மனநோவை. 
பொறுமையோடு சகித்துக்கொள்கிறார்கள்‌. 


ஈசாக்குக்கும்‌. ரெபெக்காளுக்கும்‌ 
மனநோவு.. ஏற்பட்டதுபோல, ஏராளமான 
பெற்றோருக்கு தங்கள்‌ பிள்ளைகள்‌ மூலமாக 
மனநோவு ஏற்படலாம்‌. பெற்றோர்‌ தங்கள்‌ 
மனநோவை . சகித்துக்கொள்ளவேண்டும்‌. 
தங்கள்‌ பிள்ளைகள்மீது அதிகமான 
கோபத்தையும்‌, எரிச்சலையும்‌ 
காண்பிக்கக்கூடாது. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஈசாக்கு மரிக்கும்‌ தருவாயிலிருக்கிறார்‌. 
தனக்கு சீக்கிரத்தில்‌ மரணம்‌ வரப்போகிறது 
என்பது ஈசாக்குக்கு தெரிந்திருக்கிறது. 
ஆனால்‌ தன்னுடைய மரணம்‌ இன்னநாளில்‌ 
வரும்‌ என்பதை ஈசாக்கு அறியாதிருக்கிறார்‌. 
தான்‌ உயிரோடிருக்கும்போதே, 
தன்னுடைய மூத்த குமாரன்‌ ஏசாவை 
சீர்வதிக்கவேண்டும்‌ என்று ஈசாக்கு 
ம்புகிறார்‌. தான்‌ மரணமடையும்‌ முன்னே 
தன்னுடைய ஆத்துமா ஏசாவை 
ஆசீர்வதிக்கவேண்டும்‌ என்பது ஈசாக்கின்‌ 
விருப்பம்‌. 

ஈசாக்கு ஏசாவை ஆசிர்வதிக்கும்போது, 
ஈசாக்கின்‌ குடும்பத்‌ ஏசாவுக்கு 
சேஷ்டபுத்திரபாகம்‌ ஆசீர்வாதமாக 
கொடுக்கப்படும்‌. இது ஈசாக்கின்‌ கடைசி 
விருப்பம்‌. ஈசாக்கு ஏசாவை தன்னுடைய 
குடும்ப வாரிசாக எல்லோருக்கும்‌ முன்பு 
அறிவிக்க விரும்புகிறார்‌. 


ஈசாக்கு ஏசாவை ஆசீர்வதப்பதற்கு 
முன்பாக, அவன்‌ தனக்கு 
காரியங்களை செய்யவேண்டுமென்று த்‌ 
எதிர்பார்க்கிறார்‌. ஈசாக்கு ஏசாவை 
நோக்கி, “நீ உன்‌ ஆயுதங்களாகிய உன்‌ 
அம்பறாத்தூணியையும்‌ உன்‌ வில்லையும்‌ 
எடுத்துக்கொண்டு வனத்துக்குப்‌ போய்‌, 
எனக்காக வேட்டையாடு" என்றும்‌, 


"அதை. எனக்குப்‌ பிரியமாமிருக்கிற 
ருசியுள்ள பதார்த்தங்களாகச்‌ சமைத்து, நான்‌ 
புசிக்கவும்‌, நான்‌ மரணமடையுமுன்னே என்‌ 
ஆத்துமா உன்னை  ஆசிர்வதிக்கவும்‌, 
என்னிடத்தில்‌ கொண்டுவா” (ஆதி 27:3,4) 
என்றும்‌ சொல்லுகிறார்‌. 

குமாரன்‌ வேட்டையாடி 
கொண்டுவந்த. புசித்த பின்பு, ஈசாக்கு 
அவனை ஆசீர்வதிக்க விரும்புகிறார்‌. 
ஈசாக்கு தன்னுடைய ஆசீர்வாதத்தைப்பற்றிச்‌ 
சொல்லும்போது “நான்‌ மரணமடையுமுன்னே 
என்‌ ஆத்துமா உன்னை 
ஆசீர்வதிக்கவேண்டும்‌" என்று 
சொல்லுகிறார்‌. 





i= THEN 
TT 


ஜெபவார்த்தைகள்‌ 
உதட்டிலிருந்து வந்தால்‌ 
தா்‌ 
ஆழத்திலிருந்தும்‌, 
ஆத்துமாவிலிருந்தும்‌ வரவேண்டும்‌. நாம்‌ 
மற்றவர்களை ஆசீர்வதிக்கும்போதும்‌, 
மற்றவர்கள்‌ நம்மை ஆசீர்வதிக்கும்போதும்‌, 
அந்த ஆசீர்வாதம்‌  ஆத்துமாவிலிருந்து 
புறப்பட்டு வரவேண்டும்‌. 

சங்கீதக்காரர்‌ இந்த சத்தியத்தை 
விளக்கும்‌ வண்ணமாக, “என்‌ ஆத்துமாவே, 
கர்த்தரை ஸ்தோத்திர: என்‌ முழு உள்ளமே, 
அவருடைய பரி நாமத்தை 
ஸ்தோத்திரி! (சங்‌ 1031) என்று 
சொல்லுகிறார்‌. நம்முடைய இருதயத்திலிருந்து 
வராத ஆசிர்வாதம்‌, மெய்யான 
ஆசீர்வாதமாயிராது. 


நம்முடைய 
மாத்திரம்‌ போதாது. 
இருதயத்தின்‌ 
நம்முடைய 


ஈசாக்கு தன்‌ குமாரனாகிய ஏசாவோடே 
இந்த வார்த்தைகளை தனியாகப்‌ பேசுகிறார்‌ 
அவர்‌ பேசுகையில்‌, ரெபெக்காள்‌ அந்த 
வார்த்தைகளை கேட்டுக்‌ கொண்டிருக்கிறாள்‌. 
ஈசாக்கு ஏசாவின்மீது பட்சமாயிருக்கிறார்‌ 
ரெபெக்காளோ யாக்கோபின்மீது, 
பட்சமாயிருக்கிறாள்‌. 

ஏசா ஈசாக்கின்‌ வார்த்தைக்கு உடனே 
கீழ்ப்படிகிறான்‌ ஏசா வேட்டையாடிக்‌. 
கொண்டுவரும்படி வனத்துக்குப்‌ போகிறான்‌ 
(ஆதி 2735) ஏசா இதற்கு முன்பு 
வேட்டையாடி ஒன்றும்‌ கிடைக்காமல்‌, 
தன்னுடைய சேஷ்டபுத்திரபாகத்தை இழந்து 
போனான்‌. (ஆதி 25:27-34). ஏசா 
இப்பொழுது தாமதமாக வேட்டையாடி 
வருவதினால்‌ தன்னுடைய ஆசீர்வாதத்தை 
இழந்துபோகிறான்‌. 


ரெயெக்காளின்‌ விருப்பம்‌ 
ஆதி 27:6-17 


ஆதி 27:6. அப்பொழுது ரெயெக்கான்‌ 
தன்‌ குமாரனாகிய  யாக்கோயை 
நோக்கி: உண்‌ தகப்பன்‌ உன்‌ 
சகோதரனாகிய ஏசகாவை அழைத்து: 


ஆதி 270. நான்‌ புசித்து, எனக்கு 
மரணம்‌ கர்த்தரை 
முன்னிட்டு உன்னை ஆசீர்வதிக்கும்படி, 
நீ எனக்காக வேட்டையாடி, அதை 
எனக்கு ருசியுன்ன பதார்த்தங்களாகச்‌. 
சமைத்துக்‌ கொண்டுவா என்று. 
சொல்லக்‌ கேட்டேன்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


படுக்கைகளை 
வா நான்‌ அவைகளை 
தகப்பனுக்குப்‌ பிரியமான படி, ரசியுன்ன' 
ஙதார்த்தங்களாகச்‌ சமைப்பேன்‌. 


ஆதி 2710. உன்‌ தகப்பன்‌ தாம்‌ 
மரணமடையுமுன்னே உன்னை 
ஆசீர்வதிக்கும்படி. அவர்‌ புசிப்பதற்கு நீ 
அதை அவரிடத்தில்‌ கொண்டுபோக 
வேண்டும்‌ என்றான்‌. 


ஆதி 27:01. அதற்கு யாக்கோபு தன்‌: 
தாயாகிய ரெயெக்கானை நோக்கி: என்‌ 
சகோதரனாகிய ஏகா ரோமம்‌ 
மிகுந்தவன்‌, நான்‌ ரோமமில்லா தவன்‌. 


ஆதி 9712. ஒருவேளை என்‌ 
தகப்பன்‌ என்னைத்‌ தடவிப்பார்ப்பார்‌; 
அப்பொ நான்‌ அவருக்கு 
எத்தனாய்க்‌ காணப்பட்டு, என்‌ மேல்‌ 
ஆசீர்வாதத்தை அல்ல, சாபத்தை 
வரப்பண்ணிக்‌ கொள்வேனே என்றான்‌. 


ஆதி 27:18. அதற்கு அவன்‌ தாம்‌: எண்‌: 
உன்மேல்‌ வரும்‌ சாபம்‌ என்மேல்‌ 
வரட்டும்‌; என்‌ சொல்லை மாத்திரம்‌ 
கேட்டு, நீ போய்‌, அவைகளை 
என்னிடத்தில்‌ கொண்டுவா என்றான்‌. 


2714. அவன்‌ போய்‌ 


பிடித்து, தன்‌ 

கொண்டுவந்தான்‌; 

அவன்‌ 

தகப்பனுக்குப்‌ பிரியமான படி, ௬சியுன்ன 
பதார்த்தங்களைச்‌ சமைத்தாள்‌. 


ஆதி 2745. பின்பு, ரெயெக்காள்‌ 
வீட்டிலே தன்னிடத்தில்‌ இருந்த தன்‌ 
மூத்த மகனாகிய ஏசாவின்‌ நல்ல்‌ 
வஸ்திரங்கனை எடுத்து, தன்‌ இனைய 
மகனாகிய யாக்கோபுக்கு உடுத்தி, 


ஆதி 27:18. வெள்னாட்டுக்குட்டிகளின்‌ 
தோலை அவண்‌ கைகளிலேயும்‌ 
ரோமமில்லாத அவன்‌ கழுத்திலேயும்‌ 
போட்டு; 





i= FTE 
TT 


ஆதி 2747. தான்‌ சமைத்த ருசியுன்ன 
பதார்த்தங்களையும்‌ அப்பங்கனையும்‌ 
தன்‌ குமாரனாகிய யாக்கோபின்‌ 
கையிலே கொடுத்தான்‌. 


ஈசாக்கின்‌ ஆத்துமா ஏசாவை 
ஆசீர்வதிக்க ஆயத்தமாயிருக்கிறது. ஆனால்‌ 
அந்த ஆசிர்வாதம்‌ யாக்கோபுக்கு 
கிடைக்கவேண்டுமென்று ரெபெக்காள்‌ 
விரும்புகிறாள்‌. ஈசாக்கு ஏசாவைத்தான்‌. 
ஆசீர்வதிப்பார்‌ என்பது ரெபெக்காளக்கு 
தெரியும்‌. ஆனாலும்‌ அந்த ஆசீர்வாதத்தை 
யாக்கோபுக்கு. பெற்றுத்தரவேண்டுமென்று, 
ரெபெக்காள்‌ தீர்மானம்பண்ணுகிறாள்‌. 
மூத்தவன்‌ இளையவனை சேவிப்பான்‌ 


கர்த்தர்‌ ஏற்கெனவே 
இதன்‌ பிரகாரம்‌ ஏசா 


என்று 
சொல்லியிருக்கிறார்‌. 
யாக்கோபை சேவிப்பான்‌. இது 
கர்த்தருடைய பார்வையில்‌ நீதியாயிருக்கிறது. 
இது ரெபெக்காளுக்கும்‌ பிரியமாயிருக்கிறது. 
கர்த்தருடைய சித்தத்தின்‌ பிரகாரம்‌, 
யாக்கோபு ஈசாக்கின்‌ ஆசிர்வாதத்தைப்‌ 
பெற்றுக்கொள்‌ எவேண்டுமென்று ரெபெக்காள்‌ 
விரும்புகிறாள்‌. 


ரெபெக்காளின்‌ 

நன்றாயிருக்கிறது. தனக்கு 
பிரியமான யாக்கோபுக்கு 
சீர்வாதம்‌ கிடைக்கவேண்டும்‌ என்று 

ம்புவது தவறல்ல. ஆனால்‌ இந்த 
ஆசீர்வாதத்தை யாக்கோபுக்குப்‌ பெற்றுத்தர, 
ரெபெக்காள்‌ மேற்கொள்கிற முறை 
தப்பிதமானது. ரெபெக்காளின்‌ வழிமுறைகளை 
நியாயப்படுத்த முடியாது. 


ஏசா. தன்னுடைய  சேஷ்டபுத்திர 
பாகத்தை ஏற்கெனவே யாக்கோபுக்கு. 
விற்றுப்போட்டான்‌. கையினால்‌. 
'சேஷ்டபுத்திரபாக ஆசீர்வாதம்‌ யாக்கோபுக்கே 
உரியது. யாக்கோபுக்கு விற்றுப்போட்டதை, 
ஏசா தனக்குரியது என்று நினைக்கக்கூடாது. 
ஆனாலும்‌ சேஷ்டபுத்திரபாகத்தை ஏதாவது 
ஒரு வழியில்‌ மறுபடியும்‌ பெற்றுக்கொள்ள 
வேண்டுமென்று ஏசா நினைப்பது 
தவறல்ல. 


ப்பம்‌ 
மிகவும்‌ 
ஈசாக்கின்‌ 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யாக்கோபோ ஏசாவின்‌ பலவீனத்தையும்‌, 
பசியையும்‌ தனக்கு சாதகமாகப்‌ பயன்படுத்தி, 
ஏசாவினிடத்திலிருந்து சேஷ்டபுத்திரபாகத்தைப்‌ 
பெற்றுக்கொண்டான்‌. ஏசா கொடுத்தது 
சேஷ்டபுத்திரபாகம்‌. அதற்கு கிரயமாக 
யாக்கோபு கொடுத்ததோ அப்பமும்‌ சிவப்பு 
கூழும்‌. யாக்கோபு மிகவும்‌ சொற்ப 
சேஷ்டபுத்திரபாகத்தை 
வாங்கியிருக்கிறான்‌. 
வழியில்‌ ஏசாவை 
யாக்கோபு செய்தது 

தப்பிதமானது. 


வஞ்சனையால்‌ பெற்றுக்கொண்ட 

ஆசீர்வாதம்‌ பிரச்சனை உள்ளதாகயிருக்கும்‌. 

இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பரிபூரணமாக 

அனுபவிக்க முடியாது. யாக்கோபு ஏசாவை 

வஞ்சித்து இந்த ஆசீர்வாதத்தைப்‌ 

பெற்றிருக்கிறான்‌. ஏசா தன்னுடைய 

சேஷ்டபுத்திரபாகத்தை விற்றுப்போட்டதும்‌, 

குமாரத்திகளை 

தப்பிதமான 

யாக்கோபு அப்படிப்பட்ட 

தப்பிதத்தை செய்யாவிட்டாலும்‌, அவன்‌ தன்‌ 

சகோதரன்‌ ஏசாவை வஞ்சித்து தப்பிதம்‌ 
செய்கிறான்‌. 


யாக்கோபு 
ரெபெக்காளுக்கு 


ஆத்துமா 
ஆசீர்வதிக்கவேண்டுமென்று 
விரும்புகிறாள்‌. ஈசாக்கு 
சொன்னதையெல்லாம்‌. 
கேட்டுக்கொண்டிருந்தாள்‌. 
ஏசாவுக்கு சொன்ன 
ரெபெக்காள்‌ 

சொல்லுகிறாள்‌. 


அப்பொழுது ரெபெக்காள்‌ தன்‌ 
குமாரனாகிய யாக்கோபை நோக்கி, 
“உன்‌ தகப்பன்‌ உன்‌ சகோதரனாகிய ஏசாவை 
அழைத்து: நான்‌ புசித்து, எனக்கு மரணம்‌ 
வருமுன்னே, கர்த்தரை முன்னிட்டு உன்னை 
ஆசீர்வதிக்கும்படி, நீ எனக்காக 
வேட்டையாடி, அதை எனக்கு ருசியுள்ள 
பதார்த்தங்களாகச்‌ சமைத்துக்‌ கொண்டுவா 
என்று சொல்லக்‌ கேட்டேன்‌" (ஆதி 27:67) 
என்று சொல்லுகிறாள்‌. 


தாயாராகிய 
ஈசாக்கின்‌ 
யாக்கோபை 
ரெபெக்காள்‌ 
ஏசாவினிடத்தில்‌ 
ரெபெக்காளும்‌ 
ஈசாக்கு 
வார்த்தைகளை, 
யாக்கோபுக்கு, 


பட்சமானவன்‌. 





i THE 
ETT 


ஈசாக்கு சாப்பாட்டுப்‌ பிரியனாக 
இருக்கிறார்‌. இதனால்‌ அவர்‌ தேவனுடைய 
வார்த்தையையும்‌, ஏசா அன்‌ ம்‌ 
மறந்துபோகிறார்‌. (ஆதி 25:23,3-34). இந்தச்‌ 
சூழ்நிலையில்‌ ஈசாக்கு சரியான காரியத்தைச்‌ 
செய்வதற்கு ரெபெக்காளும்‌, யாக்கோபும்‌ 
தந்திரம்‌ பண்ணுகிறார்கள்‌. 
ஈசாக்கின்‌ ஆசீர்வாதம்‌ சாதாரண 
ஆசீர்வாதம்‌ அல்ல. இது ஒரு விசேஷித்த 
சீர்வாதம்‌. (ஆதி 27:28-29) ஏசாலிற்குப்‌ 
பதிலாக ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதிக்க 
வேண்டுமென்று தேவன்‌ விரும்புகிறார்‌. இது 
ரெபெக்காளுக்கும்‌ தெரியும்‌. (ஆதி 25:23). 
ஈசாக்கு யாக்கோபை  ஆசிர்வதிக்கிறார்‌. 
(எபி 11:20; ரோமர்‌ 10:17). 


ஏசா வேட்டையாடிக்‌ கொண்டுவருகிறது 
ஈசாக்கினுடைய வாய்க்கு 
ருசிகரமாயிருக்கிறது. அதினாலே ஈசாக்கு 
ஏசாவின்மேல்‌ பட்சமாயிருக்கிறார்‌. 
ரெபெக்காளோ யாக்கோபின்‌ மேல்‌ 
பட்சமாமிருக்கிறாள்‌ (ஆதி 25:28). ஏசா 
தனக்குச்‌ செய்த எல்லா 
உபகாரங்களுக்காகவும்‌, ஈசாக்கு அவனை 


தீர்க்கதரிசியாகவும்‌ 
அங்கிகரிக்க வேண்டும்‌. 
சேஷ்டபுத்திரபாகத்தைக்‌ 

கொடுக்க வேண்டும்‌. 


ஆனால்‌ தேவன்‌. 
குடும்பத்தில்‌ வேறுவிதமான ஆசீர்வாதத்தை 
வைத்திருக்கிறார்‌. தாம்‌ தெரிந்துகொண்ட 
மகனைத்‌ தேவன்‌ ஆசீர்வதிக்க விரும்புகிறார்‌. 
(ஆதி 25:23; மல்‌ 1:2-3; ரோமர்‌ 921-13; 
ஆதி 9:24), எப்பிராமீமிற்கு இப்படியொரு 
ஆசீர்வாதம்‌ கிடைத்தது. (ஆதி 48:8-22) 


ஈசாக்கின்‌ ஆத்துமா 
ஆசிர்வதிக்கவேண்டும்‌ 
ரெபெக்காளின்‌ 
ஆசீர்வாதத்தைப்‌ 

யாக்கோபு என்ன செய்யவேண்டும்‌ என்று 
ரெபெக்காள்‌ 

சொல்லுகிறாள்‌. 

யாக்கோபுக்கு 

ரெபெக்காள்‌ வாக்குப்பண்ணுகிறாள்‌. 


யாக்கோபை 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


ரெபெக்காள்‌ யாக்கோபை நோக்கி, 
ஆகையால்‌, என்‌ மகனே, என்‌ சொல்லைக்‌ 
கேட்டு, நான்‌ உனக்குக்‌ கற்பிக்கிறபடி செய்‌ 
நீ ஆட்டுமந்தைக்குப்‌ போய்‌, இரண்டு நல்ல 
வெள்ளாட்டுக்குட்டிகளைக்‌ கொண்டு வா; 


ஆசீர்வதிக்கும்படி அவர்‌ புசிப்பதற்கு நீ அதை 
அவரிடத்தில்‌ கொண்டுபோக வேண்டும்‌" 
(ஆதி 27:8-10) என்று சொல்லுகிறாள்‌. 

யாக்கோபு பயந்த சுயாவமுள்ளவன்‌. 
அவன்‌ தன்‌ தாயாராகிய ரெபெக்காளின்‌ 
வார்த்தைகளைக்‌ கேட்டு பயப்படுகிறான்‌. 
அவன்‌ ஏசாவைப்போல வேட்டைக்காரனல்ல. 
ஏசா வேட்டையாடுவதில்‌ வல்லவன்‌. அவன்‌ 
ஒரு வனசஞ்சாரி. யாக்கோபோ ஒரு 
கூடாரவாசி. சாதுவான சுபாவமுள்ளவன்‌. 
யாக்கோபு தன்‌ சகோதரனுக்கும்‌ 
பயப்படுகிறான்‌, தன்‌ தகப்பனாருக்கும்‌ 
பயப்படுகிறான்‌. 


ரெபெக்காளின்‌ ஆலோசனை 
வஞ்சகமானது என்பதையும்‌, அது 
ஏமாற்றுத்தனமானது என்பதையும்‌ யாக்கோபு 
அறிந்திருக்கிறான்‌. தன்னுடைய ஏமாற்று 
வேலை ஈசாக்குக்கு தெரிந்துவிட்டால்‌, 
அவர்‌ தன்னை ஆசீர்வதிப்பதற்கு பதிலாக, 
சபித்துவிடுவாரோ என்றும்‌ யாக்கோபு 
பயப்படுகிறான்‌. 

யாக்கோபு. தன்‌ தாயாகிய 
ரெபெக்காளை நோக்கி, “என்‌ சகோதரனாகிய 
ஏசா ரோமம்‌ மிகுந்தவன்‌, நான்‌ 
ரோமமில்லாதவன்‌. ஒருவேளை என்‌ தகப்பன்‌ 
என்னைத்‌ தடவிப்பார்ப்பார்‌: அப்பொழுது 
நான்‌ அவருக்கு எத்தனாய்க்‌ காணப்பட்டு, 
என்‌ மேல்‌ ஆசீர்வாதத்தை அல்ல, சாபத்‌ 
வரப்பண்ணிக்‌ கொள்வேனே" (ஆதி 271142) 
என்று சொல்லுகிறான்‌. 


ரெபெக்காளோ யாக்கோபுக்‌ 
சேஷ்டபுத்திரபாக ஆசீர்வாதம்‌ வரவேண்டும்‌ 
என்பதில்‌ உறுதியாமிருக்கிறாள்‌. அவள்‌ 
யாக்கோபை திடப்படுத்துகிறாள்‌. 
அவனுடைய பயத்தைப்‌ போக்குவதற்கு 
ஆலோசனை சொல்லுகிறாள்‌. 





i THE 
TT 


ரெபெக்காள்‌ யாக்கோபை நோக்கி, 
“என்‌ மகனே, உன்மேல்‌ வரும்‌ சாபம்‌: 
என்மேல்‌ வரட்டும்‌; என்‌ சொல்லை மாத்திரம்‌ 
கேட்டு, நீ போய்‌, அவைகளை என்னிடத்தில்‌ 
கொண்டுவா” (ஆதி 2743) என்று. 
சொல்லுகிறாள்‌. 


யாக்கோபு தன்‌ சகோதரனுக்கும்‌, தன்‌ 
தகப்பனாருக்கும்‌ பயப்படுவதுபோல, தன்‌ 
தாயாருக்கும்‌ பயப்படுகிறான்‌. யாக்கோபு தன்‌ 
தாயாராகிய ரெபெக்காளின்‌ வார்த்தைக்கு 
கீழ்ப்படிகிறான்‌ ரெபெக்காள்‌ சொன்ன 
பிரகாரம்‌ யாக்கோபு ஆட்டுமந்தைக்குப்போய்‌, 
இரண்டு நல்ல வெள்ளாட்டுக்குட்டிகளைப்‌ 
பிடித்து, அவற்றை தன்‌ தாயினிடத்தில்‌: 
கொண்டு வருகிறான்‌. அவனுடைய 
தாயாகிய  ரெபெக்காளோ,  ஈசாக்குக்கு 
பிரியமானபடி, அந்த இரண்டு 
வெள்ளாட்டுக்குட்டிகளையும்‌, ருசியுள்ள 
பதார்த்தங்களாக சமையல்‌ பண்ணுகிறாள்‌ 
(ஆதி 27:14) 


ஈசாக்கு ஏசாவை நோக்கி, “எனக்கு 
மிரியமாயிருக்கிற ருசியுள்ள பதார்த்தங்களை 
சமைத்து நான்‌ புசிக்க அதை என்னிடத்தில்‌ 
கொண்டு வா" (ஆதி 27:4) என்று 
சொன்னார்‌. ஈசாக்கு இவ்வாறு சொன்னதை 
ரெபெக்காளும்‌  கேட்டுக்கொண்டிருந்தாள்‌ 
ஆகையினால்‌. ரெபெக்காள்‌ நான்‌ 
சமைத்த ருசியுள்ள பதார்த்தங்களை 
ஈசாக்குக்கு தானே கொண்டு போய்‌ 
கொடுக்காமல்‌, யாக்கோபின்‌ கையிலே. 
கொடுத்தனுப்ப வேண்டும்‌ என்று 
திட்டமிடுகிறாள்‌. 


யாக்கோபுக்கும்‌ ஏசாவும்‌ சுபாவத்தில்‌. 
வித்தியாச மிருப்பதுபோல உருவத்திலும்‌ 
வித்தியாசம்‌ இருக்கிறது. ஏசா ரோமம்‌ 
மிகுந்தவன்‌. யாக்கோபோ ரோமம்‌: 
இல்லாதவன்‌. ரெபெக்காள்‌ யாக்கோபை 
ஈசாக்கினிடத்தில்‌ அனுப்பும்‌ முன்பாக, அவள்‌ 
யாக்கோபை ஏசாவைப்போல வேஷம்‌. 
மாற்றுகிறாள்‌. 


ரெபெக்காள்‌ வீட்டிலே தன்னிடத்தில்‌ 
இருந்த தன்‌ மூத்த மகனாகிய ஏசாவின்‌ 
நல்ல வஸ்திரங்களை எடுத்து, தன்‌ இளைய 
மகனாகிய யாக்கோபுக்கு 
வெள்ளாட்டுக்குட்டிகளின்‌ 
யாக்கோபின்‌ கைகளிலேயும்‌ 

கழுத்திலேயும 
(ஆதி 272576) 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


ஈசாக்கின்‌ 
இருளடைந்திருக்கிறது. 
பார்வையற்றவராயிருக்கிறார்‌ 


யாக்கோபு 
இருக்கிறான்‌. ஈசாக்கு 
தடவிப்பார்த்தால்‌, அவனை 
சொல்லுவார்‌. அந்த அளவுக்கு ரெபெக்காள்‌ 
யாக்கோபை மாற்றியிருக்கிறாள்‌. 
ரெபெக்காள்‌ யாக்கோபுக்கு 
வெள்ளாட்டுக்குட்டிகளின்‌ தோலை 
அவனுடைய கைகளிலும்‌, கழுத்திலும்‌ 
போட்டபின்பு, தான்‌ சமைத்த ருசியுள்ள 
பதார்த்தங்களையும்‌ அப்பங்களையும்‌ தன்‌ 
குமாரனாகிய யாக்கோபின்‌ கையிலே 
கொடுத்தனுப்புகிறாள்‌ (ஆதி 27:17). 


ர்த்தங்கள்‌ 
சி த னம்‌ 
ருசியுள்ளதாகவும்‌ இருக்கும்‌. இதற்காக 
பல்வேறு வாசனைப்‌ பொருட்களைச்‌ 
சேர்ப்பது வழக்கம்‌. (யாத்‌ 12:8; எண்‌ 1 
லூக்கா 11:42). 


யாக்கோபுக்கு ஆசீர்வாதம்‌ 
ஆதி 27:18-29 


ஆதி 2718. அவன்‌ 
தகப்பனிடத்தில்‌ வந்து என்‌ தகப்பனே 
என்றான்‌; அதற்கு அவன்‌ இதோ, 
இருக்கிறேன்‌; நீ யார்‌, என்‌ மகனே 
என்றான்‌. 


ஆதி 27059. அப்பொழுது யாக்கோபு 
தன்‌ தகப்பனை நோக்கி: நான்‌ உமது 
மூத்த மகனாகிய ஏசா நீர்‌ எனக்குச்‌ 
சொன்னபடியே செய்தேன்‌; 
உம்முடைய ஆத்துமா என்னை 
ஆசீர்வதிக்கும்படி, நீர்‌ எழுந்து 
உட்கார்ந்து, நான்‌ வேட்டையாடிக்‌ 
கொண்டு வந்ததைப்‌ புசியும்‌ என்றான்‌. 


ஆதி 2720. அப்பொழுது சாக்குத்‌ 
தன்‌ குமாரனை நோக்கி: என்‌ மகனே, 
இது உனக்கு இத்தனை சீக்கிரமாய்‌ 
எப்படி அகப்பட்டது என்றான்‌. அவன்‌: 
உம்முடைய தேவனாகிய கர்த்தர்‌ 
எனக்கு நேரிடப்‌ பண்ணினார்‌ என்றான்‌. 





i= a 
TT 


ஆதி ஊன. அப்பொழுது ஈசாக்கு. 
யாக்கோயை நோக்கி: என்‌ மகனே, 
என்‌ குமாரனாகிய ஏசாதானோ 
அல்லவோ என்று நாண்‌ உன்னைத்‌ 
தடவிப்பார்க்கும்படி கிட்ட வா 
என்றான்‌. 


ஆதி 72, யாக்கோபு தன்‌ 
தகப்பனாகிய ஈசாக்கண்டையில்‌ 
கிட்டப்‌ போனான்‌; அவன்‌ இவனைத்‌ 
தடவிப்பார்த்து: சத்தம்‌ யாக்கோபின்‌: 
சத்தம்‌, கைகளோ ஏசாவின்‌ கைகள்‌ 
என்று சொல்லி, 

ஆதி 2759. அவனுடைய கைகள்‌ 
அவண்‌ சகோதரனாகிய ஏசாவின்‌. 
கைகளைப்‌: போல 
ரோமமுன்னவைகளாயிரு த்தபடியினா 
ல இன்னான்‌ என்று அறியாமல்‌, 
அவனை ஆசிர்வதித்து, 


ஆதி 2724. 
ஏசாதானோளன்‌ நான்‌; 
நான்தான்‌ என்றான்‌. 


நீ என்‌ குமாரனாகிய 
அவன்‌: 


ஆதி 27:25. அப்பொழுது அவன்‌: என்‌ 
குமாரனே, வேட்டையாடிக்‌ 
கொடுவந்ததை நான்‌ புசித்து,என்‌ 
ஆத்துமா உன்னை ஆசிர்வதிக்கும்படி. 
அதை... என்கிட்டக்‌ கொண்டுவா 
என்றான்‌; அவன்‌ அதைக்‌ கிட்ட 
கொண்டுபோனாள்‌; அப்பொழுது 
அவன்‌ புசித்தான்‌; பிற்பாடு, 
திராட்கரசம்‌ அவ, 
கொண்டுவந்து கொடுத்தான்‌, அவன்‌ 
குடித்தான்‌. 


ஆதி 2726. அப்பொழுது அவன்‌ 
தகப்பனாகிய ஈசாக்கு அவனை 
நோக்கி: என்‌ மகனே, நீ கிட்ட வந்து 
என்னை முத்தஞ்செய்‌ என்றான்‌. 

ஆதி 2727. அவன்‌ கிட்டப்போய்‌, 
அவணை முத்தஞ்செய்தான்‌: 
அப்பொழுது அவனுடைய 
வஸ்திரங்களின்‌ வாசனையை மோத்து: 
இதே, என்‌ குமாரனுடைய வாசனை 
கர்த்தர்‌ ஆசீர்வதித்த வயல்வெனியின்‌ 
வாசனையைப்போல்‌ இருக்கிறது. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


ஆதி 2728. தேவன்‌ உனக்கு 
வானத்துப்‌ பனியையும்‌ பூமியின்‌ 
கொழுமையையும்‌ கொடுத்து, மிகுத்த 
தானியத்தையும்‌ திராட்சரசத்தையும்‌ 
தந்தருளூவாராக. 


ஆதி 27:29. ஜனங்கள்‌ உன்னைக்‌. 
சேவிக்கவும்‌ ஜாதிகள்‌ உன்னை 
வவ்ங்கவும்‌ கடவர்கள்‌;. 
உன்சகோதரருக்கு. 
எஜமானாயிருப்பாய்,ி உன்தாமின்‌. 
பின்னைகன்‌ உன்னை வணங்குவார்கள்‌; 
உன்னைச்‌. சபிக்கிறவர்கள்‌ 
சபிக்கப்பட்டவர்களும்‌, உன்னை 
ஆசீர்வதிக்கிறவர்கள்‌. 
ஆசிர்வதிக்கப்பட்டவர்களுமாய்‌ 
இருப்பார்கள்‌ என்று சொல்லி அவனை 
ஆசீர்வதித்தான்‌. 


யாக்கோபு வேஷம்‌ மாறினவனாக, தன்‌ 
தகப்பனாகிய  ஈசாக்கினிடத்தில்‌ வருகிறான்‌. 
அவன்‌ அவருக்கு அருகாமையில்‌ வந்து, “என்‌ 
தகப்பனே" என்று கூப்பிடுகிறான்‌. அதற்கு 
ஈசாக்கு, “இதோ இருக்கிறேன்‌, நீ யார்‌, என்‌ 
மகனே” என்று கேட்கிறார்‌. அப்பொழுது 
ல்‌ தன்‌ தகப்பனை நோக்கி, “நான்‌ 
மூத்தமகனாகிய ஏசா" 
ஆதி 274819) என்று சொல்லுகிறான்‌. 


யாக்கோபு 
அவன்‌ இப்போது 
தான்‌ சொல்லுகிற பொய்‌ 
கண்டுபிடிக்கப்படும்‌ என்பது யாக்கோபுக்கு 
தெரியும்‌. அது தெரிந்தும்‌, யாக்கோபு 
தன்னை ஏசா என்று துணிகரமாய்ப்‌ 
பொய்சொல்லுகிறான்‌. 


குணசாலி. ஆனால்‌ 
பொய்சொல்லுகிறான்‌. 
சீக்கிரத்தில்‌ 


யாக்கோபின்‌ பொய்வார்த்தைகள்‌ 
இத்தோடு நின்றுவிடவில்லை. யாக்கோபு 
ஈசாக்கை நோக்கி, “நீர்‌ எனக்குச்‌ 
சொன்னபடியே செய்தேன்‌: உம்முடைய 
ஆத்துமா என்னை ஆசிர்வதிக்கும்டி, நீர்‌ 
எழுந்து உட்கார்ந்து, நான்‌ வேட்டையாடிக்‌ 
கொண்டு வந்ததைப்‌ புசியும்‌” (ஆதி 27:19) 
என்று சொல்லுகிறான்‌. 





i FTE 
TT 


ஈசாக்கு யாக்கோபுக்கு 
கட்டளையும்‌ கொடுக்கவில்லை. 
ஏசாவுக்கு கட்டளை கொடுத்தார்‌. 
யாக்கோபோ தன்னுடைய 
ரெபெக்காளின்‌ ர்த்‌ 
ஈசாக்கினிடத்தில்‌ 
“நான்‌ வேட்டையாடிக்‌ கொண்டுவந்ததை 
புசியும்‌" என்று யாக்கோபு துணிகரமாய்ப்‌ 
'பொய்சொல்லுகிறான்‌. 
யாக்கோபு வேட்டையாட 
வனத்திற்குப்போகவில்லை. அவனுக்கு. 
வேட்டையாடவும்‌ தெரியாது. அவன்‌ 
தன்னுடைய தாயாரின்‌ பேச்சைக்கேட்டு 
ஆட்டுமந்தைக்குப்போய்‌, இரண்டு 
வெள்ளாட்டுக்குட்டிகளைப்‌ பிடித்துக்கொண்டு 
வந்தான்‌. ஆனால்‌ இதைப்பற்றி யாக்கோபு 
ஈசாக்கிடம்‌ சொல்லும்போது, 'நான்‌ 
வேட்டையாடிக்கொண்டு வந்தது” என்று 
'பொய்சொல்லுகிறான்‌. 
ஈசாக்குக்கு யாக்கோயின்‌ 
ரத்‌ சந்தேகம்‌ உண்டாயிற்று. 
| நேரத்திற்கு முன்புதான்‌, 
தனக்காக 


பாரக்‌ சகன்‌ று சொன்னார்‌ 


ஈசாக்குத்‌ தன்‌ குமாரன்‌ யாக்கோபை 
நோக்கி: "என்‌ மகனே, 
இத்தனை சீக்கிரமாய்‌ எப்படி அகப்பட்டது” 
என்று கேட்கிறார்‌. அதற்கு யாக்கோபு, 
உம்முடைய தேவனாகிய கர்த்தர்‌ எனக்கு 
நேரிடப்‌ பண்ணினார்‌" (ஆதி 27:20) என்று 
பதில்‌ சொல்லுகிறான்‌ 
யாக்கோபு தன்னுடைய 
பொய்வார்த்தைகளை உறுதிபண்ணுவதற்காக, 
கர்த்தருடைய நாமத்தைப்‌ பயன்படுத்துகிறான்‌. 
“உம்முடைய தேவனாகிய கர்த்தர்‌ எனக்கு 
நேரிடப்பண்ணினார்‌” என்று துணிகரமாகப்‌ 
பொய்சொல்லுகிறான்‌. யாக்கோபு தான்‌ 
சொல்லுகிற பொய்யிலே கர்த்தருடைய 
நாமத்தை, வீணாகப்‌ பயன்படுத்துகிறான்‌. 
யாக்கோபு தன்‌ 
பிரகாரமாக 
ஏமாற்றுக்காரனாகவும்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


தன்னோடு பேசுவது ஏசாதானா 
என்பதில்‌ ஈசாக்குக்கு இன்னும்‌ சந்தேகம்‌ 
இருக்கிறது. தன்‌ மகனை தனக்கு அருகில்‌ 
வர வைத்து, அவனைத்‌ தடவிப்பார்த்து, 
அவன்‌ ஏசாதானா என்பதை ஈசாக்கு 
உறுதிபண்ண விரும்புகிறார்‌. 


ஈசாக்கு யாக்கோபை நோக்கி, “என்‌ 
மகனே, நீ என்‌ குமாரனாகிய ஏசாதானோ 
அல்லவோ என்று நான்‌ உன்னைத்‌ 
தடவிப்பார்க்கும்படி கிட்ட வா” (ஆதி 27:21) 
என்று சொல்லுகிறார்‌. 

யாக்கோபு தகப்பனாகிய 
ஈசாக்கண்டையில்‌ கிட்டப்போகிறான்‌. 
யாக்கோபின்‌ தாயாகிய ரெபெக்காள்‌, 
யாக்கோபுக்கு ஏசாவின்‌ நல்ல வஸ்திரங்களை 
உடுத்தியிருக்கிறாள்‌. மேலும்‌ 
வெள்ளாட்டுக்குட்டிகளின்‌ தோலை அவன்‌ 
கைகளிலேயும்‌,  ரோமமில்லாத. 
கழுத்திலேயும்‌ போட்டிருக்கிறாள்‌. 
அந்த உடுப்புக்களோடு தன்‌ தகப்பனாகிய 
ஈசாக்கினிடத்தில்‌ கிட்டப்போகிறான்‌. 


ஈசாக்கு யாக்கோபை தடவிப்பார்த்து. 
“சத்தம்‌ யாக்கோபின்‌ சத்தம்‌, கைகளோ 
ஏசாவின்‌ கைகள்‌" (ஆதி 27:22) என்று 


சொல்லுகிறார்‌. 


ஈசாக்கிற்கு ஒரு வியாதி வந்து 

அவருடைய கண்பார்வை மங்கிவிடுகிறது. 

ஆகையினால்‌. ஈசாக்கு நான்‌ 
கப்போகும்‌ காலம்‌ வந்துவிட்டது என்று 

நினைக்கிறார்‌. இதன்‌ 

குணமடைகிறார்‌. 

வருஷங்களுக்குப்‌ 

பாதான்‌-அராமிலிருந்து யாக்கோபு வருவதை 

ஈசாக்கு காண்கிறார்‌ (ஆதி 25:26; 

ஆதி 35:28; ஆதி 47:9). 


யாக்கோபுடைய கைகள்‌ அவன்‌ 
சகோதரனாகிய ஏசாவின்‌ கைகளைப்‌ போல 
ரோமமுள்ளவைகளாயிருக்கிறது. 
ஆகையினால்‌ ஈசாக்கு தன்னண்டையில்‌ 
இருக்கிறவனை இன்னான்‌ என்று அறியாமல்‌, 
அவனை ஏசா என்று நினைத்து, அவனை 
ஆசீர்வதிக்கிறார்‌ (ஆதி 27:23) 





i= THE 
TT 


கண்கள்‌ 
அவர்‌ 
ஆனாலும்‌ 


ஈசாக்குக்கு 
இருளடைந்திருக்கிறது. 
பார்வையற்றுப்போயிருக்கிறார்‌. 
அவருடைய செவிகள்‌ 
ஆரோக்கியமாயிருக்கிறது. ஆகையினால்‌ 
ஈசாக்கு யாக்கோபின்‌ சத்தத்தைக்‌ கேட்டு, 
“சத்தம்‌ யாக்கோபின்‌ சத்தம்‌” என்று 
தெளிவாகச்‌ சொல்லுகிறார்‌ 


யாக்கோபைப்போலவே இக்காலத்தில்‌ 
அநேகர்‌, பரிசுத்தவான்களின்‌ பாஷைகளைப்‌. 
பேசுகிறார்கள்‌. ஆனால்‌ அவர்கள்‌ 
பாவிகளுடைய கிரியைகளை செய்கிறார்கள்‌. 
நாம்‌ கர்த்தருக்கு முன்பாக எப்படித்தான்‌ 
மாய்மாலம்‌ பண்ணினாலும்‌, நம்மால்‌ 
கர்த்தரை வஞ்சிக்க முடியாது. கர்த்தர்‌ 
நம்முடைய இருதயத்தின்‌ 
நினைவுகளையெல்லாம்‌. அறிந்து 
வைத்திருக்கிறார்‌. 

யாக்கோபுடைய கைகள்‌ 
ஏசாவின்‌ கைகளைப்போல. 
ரோமமுள்ளவைகளாயிருக்கிறது. அவனுடைய 
கைகளின்மேல்‌  வெள்ளாட்டுக்குட்டிகளின்‌ 
தோல்‌ போடப்பட்டிருக்கிறது. யாக்கோபு 
பார்வையற்ற தன்‌ தகப்பன்‌ ஈசாக்கை 
எளிதாக ஏமாற்றிவிடுகிறான்‌. யாக்கோபின்‌ 
பாவத்தில்‌, அவனுடைய தாயாகிய 
ரெபெக்காளும்‌ பங்காளியாயிருக்கிறாள்‌. 


கர்த்தர்‌ யாக்கோபையும்‌, அவனுடைய 
சந்ததியையும்‌ ஆசீர்வதிப்பதாக. 
வாக்குப்பண்ணியிருக்கிறார்‌. ர்்தர்‌ 


ற்‌ சந்தேகபபடுகறார்க்‌ 
கர்த்தர்‌ யாக்கோபை ஆசிர்வதியாமல்‌, 
ஏசாவை ஆசீர்வதித்துவிடுவாரோ என்று. 
நினைக்கிறார்கள்‌. ஈசாக்கின்‌ ஆத்துமா 
ஏசாவை  ஆசீர்வதிப்பதை: ர்கள்‌ 
தங்கள்‌ சொந்த 
தடைபண்ணிப்போடுகிறார்கள்‌. 
அவர்கள்‌ தங்க 
'சதிவேலைகளினால்‌, 
யாக்கோபை ஆசீர்வதிக்கப்பண்ணுகிறார்கள்‌. 
ஈசாக்கும்‌, தான்‌ ஏசாவை. 
ஆசிர்வதிப்பதாக நினைத்து, யாக்கோபை 
ஆசிர்வதிக்கிறார்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


ஈசாக்கு தன்னுடைய ஆசீர்வாதமான 
வார்த்தைகளை சொல்லுவதற்கு முன்பாக, 
அவர்‌ யாக்கோபை நோக்கி, “நீ என்‌ 
குமாரனாகிய ஏசா தானோ” என்று 
சந்தேகத்தோடு கேட்கிறார்‌. அதற்கு 
யாக்கோபு, “நான்தான்‌” என்று துணிகரமாய்‌ 
மறுபடியும்‌. பொய்‌ சொல்லுகிறான்‌ 
(ஆதி 27:24). 


ஈசாக்கு யாக்கோபை நோக்கி, “என்‌ 
குமாரனே, நீ வேட்டையாடிக்‌ கொடுவந்ததை 


அப்பொழுது ஈசாக்கு 
; பிற்பாடு, யாக்கோபு 
ஈசாக்குக்கு திராட்சரசம்‌ கொண்டுவந்து 
கொடுக்கிறான்‌, ஈசாக்கு அதையும்‌ 
குடிக்கிறார்‌” (ஆதி 27:25). 


ஈசாக்கு யாக்கோபை நோக்கி, “என்‌ 
மகனே, நீ வந்து என்னை 
முத்தஞ்செய்‌" என்று சொல்லுகிறார்‌. 
யாக்கோபு ஈசாக்கின்‌ கிட்டப்போய்‌, அவரை 
முத்தஞ்செய்கிறான்‌: அப்பொழுது 
யாக்கோபுடைய வஸ்திரங்களின்‌ வாசனையை 
ஈசாக்கு மோந்து, “இதோ, என்‌ குமாரனுடைய 
கர்த்தர்‌ ஆசீர்வதித்த 
வாசனையைப்போல்‌ 


(ஆதி 27:2627) என்று 


அந்தஸ்தையையும்‌, ஸ்தானத்தையும்‌ குறிக்கும்‌. 
மூத்த குமாரனுக்கு விசேஷித்த வஸ்திரம்‌ 
கொடுக்கப்படும்‌. அவன்‌ குடும்பத்‌ 
தலைவனாகவும்‌, ஆசாரியனாகவும்‌ 
இருக்கிறான்‌ என்பதை அந்த வஸ்திரம்‌ 
வெளிப்படுத்தும்‌. 

அணிந்த வஸ்திரம்‌ 
வயல்வெளியின்‌ வாசனையைப்போல்‌. 
இருக்கிறது. அது கர்த்தர்‌ ஆசீர்வதித்த 
வயல்வெளி. யாக்கோபு தன்‌ தகப்பனை 
வஞ்சிக்கிறான்‌. சீக்கிரமாக தனக்கு. 
உணவு கிடைத்தது பற்றிக்‌ கூறும்போது, 
யாக்கோபு தேவனாகிய கர்த்தர்‌ 
எனக்கு நேரிடப்‌ பண்ணினார்‌” என்று 
கூறுகிறான்‌. 


யாக்கோபு 





f= THE 
TT 


ஈசாக்கு யாக்கோபின்‌ வஸ்திரத்தைப்‌ 

கூறும்போது, “என்‌ குமாரனுடைய 
வாசனை கர்த்தர்‌ ஆசீர்வதித்த 
வயல்வெளியின்‌ வாசனையைப்‌ போல்‌ 
இருக்கிறது" என்று கூறுகிறார்‌. இவ்வாறு 
கூறப்பட்டிருப்பதினால்‌ இந்த சதியில்‌ 
தேவனுக்கும்‌ பங்கிருக்கிறது என்பது 
பொருளல்ல. தேவனுடைய சித்தம்‌ எப்படியும்‌ 
நிறைவேறும்‌. 


தன்னை 


பற்றிக்‌ 


நினைத்துக்கொண்டிருக்கிறார்‌. தன்னோடு 
பேசுவதும்‌ ஏசாதான்‌ என்று நினைத்து, 
ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதிக்கிறார்‌. 
அவர்‌ யாக்கோபுக்கு ஆசீர்வாதமான 
வார்த்தைகளை தீர்க்கதரிசனமாகச்‌ 


சொல்லுகிறார்‌. 


ஈசாக்கு யாக்கோபை நோக்கி, 
தேவன்‌ உனக்கு வானத்துப்‌ பணியையும்‌: 
பூமியின்‌ கொழுமையையும்‌ கொடுத்து, மிகுந்த 
தானியத்தையும்‌ திராட்சரசத்தையும்‌ 
தந்தருளுவாராக, ஜனங்கள்‌ உன்னைச்‌ 
சேவிக்கவும்‌ ஜாதிகள்‌ உன்னை 
வணங்கவும்‌ கடவர்கள்‌; உன்‌ சகோதரருக்கு 
எஜமானாயிருப்பாய்‌; உன்தாயின்‌ பிள்ளைகள்‌ 
உள்ளை வணங்குவார்கள்‌: உன்னைச்‌ 
சபிக்கிறவர்கள்‌ சபிக்கப்பட்டவர்களும்‌, 
உள்ளை ஆசீர்வதிக்கிறவர்கள்‌ 
ஆசிர்வதிக்கப்பட்டவர்களுமாய்‌ இருப்பார்கள்‌” 
(ஆதி  27:28,29) என்று சொல்லி 
ஆசீர்வதிக்கிறார்‌. 

யாக்கோபுக்கு மூன்றுவிதமான 
ஆசீர்வாதங்கள்‌ கொடுக்கப்படுகிறது. 
அவையாவன : 1. செழிப்பு 2. வல்லமை 3. 
தேவனோடு ஐக்கியம்‌. 


ஏசாவுக்கு ஏமாற்றம்‌ 
ஆதி 27:30-40 


ஆதி 2750. ஈசாக்கு யாக்கோபை 
ஆசீர்வதித்துமுடித்தபோது, யாக்கோபு 
தன்‌ தகப்பனாகிய ஈசாக்கின்‌. 
சமுகத்தைவிட்டுப்‌ புறப்பட்டவுடனே, 
அவன்‌ சகோதரனாகிய 
ஏசாவேட்டையாடி வத்து சேர்த்தான்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


ஆதி 2751. அவனும்‌ ருசியுன்ன 
பதார்த்தங்களைச்சமைத்து, தன்‌ 
தகப்பனண்டைக்குக்‌. கொண்டுவந்து, 
தகப்பனை நோக்கி: உம்முடைய 
ஆத்துமா என்னை ஆசிீர்வதிக்கும்படி, 
என்‌ தகப்பனார்‌ எழுந்திருந்து, 
உம்முடைய குமாரனாகிய நாண்‌: 
வேட்டையாடிக்‌ கொண்டுவத்ததைப்‌ 
புசிப்பாராக என்றான்‌. 


ஆதி 27, அப்பொழுது அவன்‌ 
தகப்பனாகிய ஈசாக்கு தீ யார்‌ 
என்றான்‌; அதற்கு அவன்‌: நான்‌ உமது 
முத்த மகனாகிய ஏசா என்றான்‌. 


ஆதி 27:33. அப்பொழுது ஈசாக்கு 
மிகவும்‌ பிரமித்து நடுங்கி: 
வேட்டையாடி. எனக்குக்‌ 
கொண்டுவந்தானே, அவன்‌ யார்‌? நீ 
வருமுன்னே  அவையெல்லாவற்றிலும்‌ 
நான்‌ புசித்து அவனை 
ஆசீர்வதித்தேனே, அவன்‌ 
ஆசிர்வதிக்கப்பட்டவனாகவும்‌ 
இருப்பான்‌ என்றான்‌. 


ஆதி 27:34. ஏசா தன்‌ தகப்பனுடைய 
வார்த்தைகளைக்‌ கேட்டவுடனே, மிகவும்‌ 
மனங்கசந்து உரத்த சத்தமிட்டு அலறி, 
தன்‌ தகப்பனை நோக்கி: எண்‌: 
தகப்பனே, என்னையும்‌ ஆசீர்வதியும்‌ 
என்றான்‌. 


ஆதி 27:35, அதற்கு அவன்‌: உன்‌ 
சகோதரன்‌: தந்திரமாய்‌ வந்து, 
உன்னுடைய ஆசீர்வாதத்தைப்‌ 
பெற்றுக்கொண்டான்‌ என்றான்‌. 


ஆதி 2738. அப்பொழுது அவன்‌: 
அவன்‌ பெயர்‌ யாக்கோபு 
என்ணப்படுவது ச௪மியல்லவா? இதோடே 
இரண்டுதரம்‌ என்னை மோசம்‌ 
போக்கினான்‌; என்‌ சேஷ்ட 
யுத்திரமாகத்தை எடுத்துக்கொண்டான்‌; 
இதே, இப்பொழுது என்‌ 
ஆசீர்வாதத்தையும்‌ 
வாங்கிக்கொண்டான்‌ என்று 
நீர்‌ எனக்கு. 
ஆசீர்வாதத்தையாகிலும்‌ 
வைத்துவைக்கவில்லையா என்றான்‌. 


சொல்லி; 
ஒரு 





i FTE 
TT 


ஆதி 2737. ஈசாக்கு ஏசாவுக்குப்‌ 
பிரதியுத்தரமாக: இதோ, நான்‌ அவனை 
உனக்கு எஜமானாக வைத்தேன்‌; அவன்‌: 
சகோதரர்‌ எல்லாரையும்‌ அவனுக்கு. 
ஊழியக்காரராகக்கொடுத்து, அவனைத்‌: 
தானியத்தினாலும்‌ 
திராட்சரசத்தினாலும்‌ த்‌ 
இப்பொழுதும்‌ என்‌: 

நான்‌ உனக்கு க்கல்‌ 
என்றான்‌. 


ஆதி 27:38. ஏசா தன்‌ தகப்பனை 
நோக்கி: என்‌ தகப்பனே, இத்த ஒரே 
ஆசீர்வாதம்‌ மாத்திரமா உம்மிடத்தில்‌ 
உண்டு? என்‌ தகப்பனே, 
என்னையும்‌ ஆசீர்வதியும்‌ என்று 
சொல்லி, ஏசா சத்தமிட்டு, 
அழுதான்‌. 
ஆதி 27:39. அப்பொழுது அவன்‌ 
தகப்பனாகிய ஈசாக்கு அவனுக்குப்‌ 
பிரதியுத்தரமாக: உண்‌ வாசஸ்தலம்‌ 
பூமியின்‌ சாரத்தோடும்‌ உயர 
வானத்திலிருந்து. இறங்கும்‌ 
பனியோடும்‌ இருக்கும்‌. 


ஆதி 27:40. உன்‌ பட்டயத்தினாலே நீ 
பிழைத்து, உன்‌ சுகோதரனைச்‌. 
சேவிப்பாம்‌; நீ மேற்கொள்ளும்‌ காலம்‌ 
வரும்போதோ, உன்‌ கழுத்தில்‌ இருக்கிற 
அவனுடைய 
நுகத்தடியைமுறித்துப்போடுவாய்‌ 
என்றான்‌. 


ஏசாவக்கு உடன்படிக்கையின்‌ 
ஆசிர்வாதம்‌ மறுக்கப்படுகிறது. 
சேஷ்டபுத்திரபாக ர்‌ 


ஏசா ஈசாக்கிடத்தில்‌, 
என்னையும்‌ ஆசீர்வதியும்‌ moh 27:30) 
என்று கேட்கிறான்‌. 
சேஷ்டபுத்திரபாக 

கிடைக்காவிட்டாலும்‌, 

ஆசீர்வாதமாவது கிடைக்கவேண்டுமென்று. 
ஏசா எதிர்பார்க்கிறான்‌. 


ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதித்து, 
முடிந்தபோது, யாக்கோபு தன்‌ தகப்பனாகிய 
ஈசாக்கின்‌ சமுகத்தைவிட்டுப்‌ புறப்பட்டவடனே, 
அவன்‌ சகோதரனாகிய ஏசாவேட்டையாடி 


வந்து சேருகிறான்‌ (ஆதி 27:30). 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


ஈசாக்கு யாக்கோபை ஆசிர்வதித்து 
ஏசாவுக்கு தெரியாது. தான்‌ சொன்ன 
பிரகாரம்‌, தன்‌ தகப்பனாகிய ஈசாக்கு, 
தன்னை ஆசிர்வதிக்கப்போகிறார்‌ என்று 
எதிர்பார்த்து. ஏசா  ஈசாக்கினிடத்தில்‌ 
வருகிறான்‌. 


ஈசாக்கு ஏசாவினிடத்தில்‌ 
பிரகாரம்‌, அவன்‌ வேட்டையாடி, 

பதார்த்தங்களை சமைத்து, அதை 
தகப்பனாகிய 


வருகிறான்‌. 


சொன்ன 
ருசியுள்ள. 

தன்‌ 
ஈசாக்கண்டைக்கு கொண்டு 
ஏசா ஈசாக்கை நோக்கி, 
உம்முடைய ஆத்துமா என்னை 
ஆசீர்வதிக்கும்படி, என்‌ தகப்பனார்‌ 
எழுந்திருந்து, உம்முடைய குமாரனாகிய நான்‌ 
வேட்டையாடிக்‌: கொண்டுவந்ததைப்‌. 
புசிப்பாராக" 27:31 என்று 
சொல்லுகிறான்‌. 


ஈசாக்கோ யாக்கோபு கொண்டுவந்த 
பதார்த்தங்களை ஏற்கெனவே புசித்து, 
அவனை ஆசிர்வதித்து முடித்துவிட்டார்‌. 
தான்‌ ஆசீர்வதித்து யாக்கோபை என்பது, 
ஈசாக்குக்கு தெரியாது. இப்போது ஏசா 
ஈசாக்கிடத்தில்‌ வருகிறான்‌. தற்போது 
தன்னிடத்தில்‌ வந்திருப்பது யார்‌ என்பதுகூட 
ஈசாக்குக்கு தெரியவில்லை. 


(ஆதி 


அப்பொழுது ஈசாக்கு, “நீ யார்‌' என்று 


நான்‌ உமது 
என்று 
மிகவும்‌ 
ஏசாவை 


கேட்கிறார்‌; அதற்கு ஏசா, 
மூத்த மகனாகிய ஏசா 
சொல்லுகிறான்‌. அப்பொழுது ஈசாக்கு 
பிரமித்து நடுங்குகிறார்‌. ஈசாக்கு 

நோக்கி, “வேட்டையாடி எனக்குக்‌ 
கொண்டுவந்தானே, அவன்‌ யார்‌? நீ 
வருமுன்னே அவையெல்லாவற்றிலும்‌ நான்‌ 
புசித்து அவனை ஆசீர்வதித்தேனே, ௮ 

ஆசீர்வதிக்கப்பட்டவனாகவும்‌ இருப்பான்‌" 
ஆதி 27:32,33) என்று சொல்லுகிறார்‌. 


ஏசாவின்‌ வார்த்தையைக்‌ கேட்டபோது 
ஈசாக்கு மிகவும்‌ பிரமித்து நடுங்குகிறார்‌. 
ஈசாக்கின்‌ வார்த்தையைக்‌ கேட்டபோது ஏசா 
மிகவும்‌ மனங்கசந்து உரத்த சத்தமிட்டு 
அலறுகிறான்‌. ஏசா சேஷ்டபுத்திரபாகத்தை 
ஏற்கெனவே அலட்சியம்‌ பண்ணியவன்‌. 
அவன்‌ உடன்படிக்கையின்‌ ஆசீர்வாதத்தை 
நாடவில்லை. 





i FTE 
ETT 


ஈசாக்கு மிகவும்‌ பிரமித்து நடுங்கிறார்‌. 
தேவனுடைய சித்தம்‌ அவருக்கு நினைவுக்கு 
வருகிறது. (ஆதி 27:33) இயேசுவின்‌ 
வார்த்தைகளை பேதுருவும்‌ மறந்து போனார்‌. 
இயேசு அவரை நோக்கிப்‌ பார்த்த போது 
இயேசு கூறிய வார்த்தைகள்‌ பேதுருவுக்கு 
நினைவுக்கு வருகிறது. (லூக்கா 22:61) 


ஏசாவைப்‌ போலவே 
அநேகர்‌ கர்த்தரை ம்‌ 
அவரிடத்தில்‌ கேட்காமலும்‌ இருக்கிறார்கள்‌. 
ஆகையினால்‌ அவர்கள்‌ கர்த்தரிடத்திலிருந்து 
எதையும்‌ பெற்றுக்கொள்ளாமலும்‌ 
இருக்கிறார்கள்‌. அப்படிப்பட்டவர்கள்‌ 
சீக்கிரத்தில்‌ கர்த்தருடைய சமுகத்திலே 
வந்து தட்டுவார்கள்‌. அலறுவார்கள்‌. 
அவர்கள்‌ கர்த்தரை நோக்கி, “கர்த்தாவே, 
கர்த்தாவே! என்று சொல்லி உரத்த 
சத்தமிட்டு  அலறுவார்கள்‌. கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்துவை இப்போது 
அசட்டைபண்ணுகிறவர்கள்‌, பிற்காலத்தில்‌ 
அவர்கள்‌ தங்களை கிறிஸ்துவுக்கு முன்பாக 
மிகவும்‌ தாழ்த்துவார்கள்‌. 

ஏசா சேஷ்டபுத்திரபாக ஆசீர்வா; 
ரப னா அ இனத 
ஈசாக்கை நோக்கி, என்‌ தகப்பனே 
என்னையும்‌ ஆசீர்வதியும்‌ என்று 
மனங்கசந்து உரத்த சத்தமிட்டு அலறுகிறான்‌. 

ஈசாக்கோ ஆசிர்வதிக்க 
மறுத்துவிடுகிறார்‌. ஈசாக்கு ஆரம்பத்தில்‌ 
ஏசாவின்‌ வார்த்தைகளைக்‌ கேட்டு, பிரமித்து 
நடுங்கினார்‌. இப்போது அவர்‌ தன்னுடைய 


ஏசாவை 


ஈசாக்கு ஏசாவை 
சகோதரன்‌ தந்திரமாய்‌ 

ஆசீர்வாதத்தைப்‌ 
(ஆதி 27:35) என்று 


நிதானமாகப்‌ பேசுகிறார்‌. 


நோக்கி, 

வந்து, உன்னுடைய 

பெற்றுக்கொண்டான்‌" 

சொல்லுகிறார்‌. 
ஈசாக்கு யாக்கோபை ஏற்கெனவே 

ஆசிர்வதித்து விட்டார்‌. ஈசாக்கு தன்னுடைய 

ஆசீர்வாதத்தைப்பற்றிர்‌ சொல்லும்போது, 

“நான்‌ ஆசிர்வதித்தேனே, 

ஆசிர்வதிக்கப்பட்டவனாக 

(ஆதி 27:33) என்று 

ஈசாக்கு 

ஆசீர்வதிக்கிறார்‌. 

ஆசீர்வதிக்கப்பட்டவனாகயிருக்கிறான்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யாக்கோபை 


ஆசீர்வாதமான வார்த்தைகள்‌ 
வெளிப்பட்டிருக்கிறது. 


பூரணமாக 


யாக்கோபு ஈசாக்கின்‌ ஆசிர்வாதத்திற்கு, 
பாத்திரவானாயிருக்கிறான்‌. ஈசாக்கின்‌ 
ஆசீர்வாதம்‌. யாக்கோபுக்கு, 
உறுதிபண்ணப்படுகிறது. “யாக்கோபு 
ஆசீர்வதிக்கப்பட்டவனாமிருப்பான்‌" என்று 
ஈசாக்கு சொல்லுகிறார்‌. ஈசாக்கின்‌ 
வார்த்தையில்‌ நிச்சயமும்‌ உறுதியும்‌ 
இருக்கிறது. 

ஈசாக்கு தேவனுடைய 
பிரகாரமாகவே யாக்கோபை 
ஆசீர்வதித்திருக்கிறார்‌. ஈசாக்கு யாக்கோபை 
ஆசீர்வதித்தது, அவருடைய எதிர்ப்புக்கு 
முனாகமிருக்கிறது. ஆனாலும்‌ அவருடைய 
ஆசீர்வாதம்‌ கர்த்தருடைய சித்தத்தின்‌ 
பிரகாரமாக 'சொல்லப்பட்டிருக்கிறது. 
ஈசாக்கு... ஏசாவின்மீது பட்சமாயிருக்கிறார்‌ 
அவர்‌ ஏசாவை ஆசீர்வதிக்க விரும்பினார்‌. 
ஆனால்‌. ஈசாக்கோ யாக்கோபை 


ஆசீர்வதிக்கிறார்‌. 


ஈசாக்கு ஏசாவுக்கு உடன்படிக்கையின்‌ 
ஆர்க்க இ தவிக்க 
ஆகையினால்‌ ஏசாவுக்கு சேஷ்டபுத்திரபாக 
ஆசீர்வாதத்தில்‌ பங்கு இல்லை. ஏசா 
தன்னுடைய சேஷ்டபுத்திரபாகத்தை. 
ஏற்கெனவே யாக்கோபுக்கு விற்றுப்போட்டான்‌. 
சேஷ்டபுத்திரபாகத்தை 

நான்‌ 
மறுபடியும்‌. 
வாய்ப்பு 


சித்தத்தின்‌ 


விற்றுப்போட்ட என்‌ 
பெற்றுக்கொள்ள ஏசாவுக்கு. 
இல்லாமல்‌ போயிற்று. 

ஏசா ஈசாக்கை நோக்கி, “உம்முடைய 
ஆத்துமா என்னை ஆசிர்வதிக்கும்படி, என்‌ 
தகப்பனார்‌ எழுந்திருந்து; உம்முடைய 
குமாரனாகிய நான்‌ வேட்டையாடிக்‌ 
கொண்டுவந்ததைப்‌ புசிப்பாராக" 
(ஆதி 27:31) என்று சொன்னான்‌. 





i= THE 
TT 


யூதர்கள்‌ ஏசாவைப்போலவே நீதியின்‌ 
பிரமாணத்தை வேட்டையாடிக்கொண்டு வந்து, 
ஆசீர்வாதங்களைப்‌ 
என்று 

யூதர்கள்‌ 
கிரியைகளுக்கு 
கொடுப்பதனால்‌, 


ஆசீர்வாதங்களை 


நியாயப்பிரமாணத்தின்‌ 
முக்கியத்துவம்‌ 
அவர்கள்‌ நீதியின்‌ 


இழந்துபோகிறார்கள்‌. 
புறஜாதியாரோ 


கர்த்தருடைய 


யாக்கோபைப்போல, 
வார்த்தையில்‌ விசுவாசம்‌ 
(டைய ஆசீர்வாதத்தை: 
பரலோக ராஜ்யத்திற்குள்‌ 
பிரவேசிக்கவேண்டும்‌. 
பண்ணுகிறார்கள்‌. 
காரியங்களை 
அதைப்‌ 
பெற்றுக்கொள்கிறார்கள்‌. 
“யோவான்ஸ்நானன்‌ காலமுதல்‌ 
இதுவரைக்கும்‌. பரலோகராஜ்யம்‌ 
பலவந்தம்‌ பண்ணப்படுகிறது:: 
பலவந்தம்பண்‌ ஹுகிறவர்கள்‌ அதைப்‌ 
பிடித்துக்கொள்ளுகிறார்கள்‌" (மத்‌ 1:12). 


ஆவிக்குரிய சேஷ்டபுத்திரபாகத்தை 
அலட்சியம்‌ பண்ணுகிறவர்களும்‌, அதை 
கூழுக்காக 
ஆயத்தமாயிருக்கிறவர்களும்‌, 
ர்வாதங்‌ இழந்துபோவார்கள்‌. 
கர்த்தருடைய கிருபையையும்‌, 


அசட்டைபண்ணுகிறவர்கள்‌. 
உலகத்தின்‌ சந்தோஷத்திற்கும்‌, மா 
இச்சைகளுக்கும்‌, உலகப்பிரகாரமான 
ஐசுவரியங்களுக்கும்‌. 
கொடுத்து, தங்களுடைய 
சத்தத்திற்கு செவிகொடுக்க மறுக்கிறவர்கள்‌. 
அற தாக்‌ விசுவாசம்‌ வைக்காமல்‌, 
ஆசீர்வாதத்தைப்‌ 
பேற்றுக்கொள்ளவதற்கு வாய்ப்பு இல்லை. 
கர்த்தருடைய ஆசீர்வாதத்தைப்‌ 
பெற்றுக்கொள்ளவேண்டும்‌ என்னும்‌ ஆர்வம்‌ 
தங்களுக்கு இருப்பதுபோல, அவிசுவாசிகள்‌ 
மாய்மாலம்பண்ணுவார்கள்‌. ஆனால்‌. 
அவர்களோ கர்த்தர்மீது விசுவாசம்‌ 
ல்‌ ஆகையினால்‌ அவர்கள்‌ 
கர்த்தருடைய ஆசீர்வாதங்களைப்‌ பெற்றுக்‌ 
கொள்வதற்கு அபாத்திரராயிருக்கிறார்கள்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஏசாவக்கு சேஷ்டபுத்திரபாக 
ஆசீர்வாதம்‌ கிடைக்கவில்லை. 
உடன்படிக்கையின்‌ ஆசீர்வாதம்‌. 
உடன்படிக்கையின்‌ ஆசிர்வாதம்‌. 
கிடைக்காவிட்டாலும்‌, அதைவிட குறைவான 
சாதாரண ஆசீர்வாதமாவது, 
கிடைக்கவேண்டுமென்று, ஏசா 
எதிர்பார்க்கிறான்‌. ஏசா ஈசாக்கை நோக்கி, 
என்‌ தகப்பனே, என்னையும்‌ ஆசீர்வதியும்‌' 
என்று மனங்கசந்து உரத்த சத்தமிட்டு 
அலறுகிறான்‌ இதி 27:34), ஏசா ஈசாக்கை 
நோக்‌ எனக்கு ஒரு 
வைத்து 
ஆதி 27:36) என்று 
ஈசாக்கை நோக்கி, 
என்னையும்‌ ஆசீர்வதியும்‌” 
என்று கேட்டபோது, ஈசாக்கு ஏசாவக்கு 
nc “உன்‌ சகோதரன்‌ தந்திரமாய்‌ 
உன்னுடைய ஆசீர்வாதங்களைப்‌ 
பெற்றுக்கொண்டான்‌' என்று சொல்லுகிறார்‌. 


அதற்கு ஏசா ஈசாக்கை நோக்கி, 
“அவன்‌ பெயர்‌ யாக்கோபு என்னப்படுவது 
சரியல்லவா? இதோடே இரண்டுதரம்‌ என்னை 
மோசம்‌ போக்கினான்‌; என்‌ சேஷ்ட 
புத்திரபாகத்தை எடுத்துக்கொண்டான்‌; 
இதோ, இப்பொழுது என்‌ ஆசீர்வாதத்தையும்‌ 
வாங்கிக்கொண்டான்‌ என்று சொல்லி; நீர்‌ 
எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தையாகிலும்‌. 
வைத்துவைக்கவில்லையா” (ஆதி 27:37) 
என்று கேட்கிறான்‌. 

தனக்கு சேஷ்டபுத்திரபாக 
ஆசீர்வாதம்‌ கிடைக்காவிட்டாலும்‌, சாதாரண 
ஆசீர்வாதம்‌ போதும்‌ என்று, ஏசா 
சொல்லுகிறான்‌. ஏசாவைப்போலவே 
இக்காலத்தில்‌ ய்‌ மழீங்களுக்கு 
உடன்படிக்கையின்‌ மேன்மையான 
ஆலிக்குரிய ஆசீர்வாதம்‌ 
கிடைக்காவிட்டாலும்‌, சரீரப்பிரகாரமான, 
உலகப்பிரகாரமான சாதாரண ஆசிர்வாதம்‌ 
கிடைத்தால்‌ போதுமென்று சொல்லுகிறார்கள்‌. 
இது இவர்களுடைய மதியீனம்‌. 

“எங்களுக்கு நன்மை காண்பிப்பவன்‌ 
யார்‌ என்று சொல்லுகிறவர்கள்‌ அநேகர்‌; 
கர்த்தாவே உம்முடைய முகத்தின்‌ ஒளியை 
எங்கள்மேல்‌ பிரகாசிக்கப்பண்ணும்‌. 
அவர்களுக்குத்‌ தானியமும்‌ திராட்சரசமும்‌ 
பெருகியிருக்கிற காலத்தின்‌ சந்தோஷத்தைப்‌ 
பார்க்கிலும்‌, அதிக சந்தோஷத்தை என்‌ 
இருதயத்தில்‌ தந்தீர்‌” (சங்‌ 4:67). 





i FTN 
TT 


ஏசா தரமான 
ஆசீர்வாதத்தை ஈசாக்கிடமிருந்து 
பெற்றுக்கொள்ளலாம்‌ என்று நினைக்கிறான்‌. 
ஏசாவுக்கு சேஷ்டபுத்திரயாக ஆசீர்வாதம்‌ 
கிடைக்காது. அந்த ஆசீர்வாதம்‌ ஏற்கெனவே 
யாக்கோபுக்கு கொடுக்கப்பட்டுவிட்டது. அது 
உடன்படிக்கையின்‌ ஆசீர்வாதம்‌. ஏசா 
இப்போது எதிர்பார்ப்பது, சேஷ்டபுத்திரபாக 
ஆசீர்வாதமல்லாத, சாதாரண ஆசீர்வாதம்‌. 
தனக்கு. ஏதாவது ஒரு ஆசீர்வாதம்‌ 
கிடைத்தால்‌ போதுமென்று. ஏசா 
நினைக்கிறான்‌. ஒன்றுமில்லாமல்‌ 
வெறுமையாயிருப்பதற்கு பதிலாக, தனக்கு. 
ஏதாவது கொடுக்கப்பபவேண்டும்‌ என்பது 
ஏசாவின்‌ விருப்பம்‌ 


இக்காலத்தில்‌ அநேகர்‌ 
ஏசாவைப்போலவே தங்களுக்கு சாதாரண 
ஆசீர்வாதம்‌ கிடைத்தால்‌ போதும்‌ என்று 
சொல்லுகிறார்கள்‌. அவர்கள்‌ சபையின்‌ 
மவ்த்‌ , விரும்புவதில்லை. அதற்கு 

க இவர்கள்‌ மாம்சப்பிரகாரமான, 
உலகப்பிரகாரமான ஆசீர்வாதம்‌ தங்களுக்கு 
கிடைத்தால்‌ போதுமென்று சொல்லுகிறார்கள்‌. 
ஆவிக்குரிய காரியங்களைவிட 
உலகப்பிரகாரமான காரியங்களே 
இவர்களுக்கு பெரிதாய்த்‌ தெரிகிறது. 
இவர்கள்‌ ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை 
அலட்சியம்‌ பண்ணுகிறார்கள்‌. 


இரண்டாம்‌. 


ஏசா ஈசாக்கை நோக்கி, “நீர்‌ எனக்கு 
ஒரு  ஆசீர்வாதத்தையாகிலும்‌ வைத்து 
வைக்கவில்லையா” என்று கேட்கிறான்‌ 
அதற்கு ஈசாக்கு ஏசாவுக்கு பிரதியுத்தரமாக, 
"இதோ, நான்‌ அவனை உனக்கு எஜமானாக 
வைத்தேன்‌; அவன்‌ சகோதரர்‌ எல்லாரையும்‌ 
அவனுக்கு ஊழியக்காரராகக்கொடுத்து, 
அவனைத்‌. தானியத்தினாலும்‌ 
திராட்சரசத்தினாலும்‌ ஆ 
இப்பொழுதும்‌ என்‌ மகனே, நான்‌ உனக்கு 
என்னசெய்வேன்‌" (ஆதி 27:37) என்று 
சொல்லுகிறார்‌. 


தனக்கு சேஷ்டபுத்திரபாக ஆசீர்வாதம்‌ 
கிடைக்காவிட்டாலும்‌ சாதாரண 
ஆசீர்வாதமாவது  கிடைக்கவேண்டுமென்று 
ஏசா. எதிர்பார்க்கிறான்‌. ஏசா தன்‌ 
தகப்பனாகிய ஈசாக்கை நோக்கி, “என்‌ 
தகப்பனே, இந்த ஒரே ஆசீர்வாதம்‌ மாத்திரமா 
உம்மிடத்தில்‌ உண்டு? என்‌ தகப்பனே, 
என்னையும்‌ ஆசீர்வதியும்‌" என்று 
சொல்லி, சத்தமிட்டு அழுகிறான்‌ 
(ஆதி 27:38). 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஈசாக்கு சேஷ்டபுத்திரபாக 
ஆசீர்வாதத்தை ஏற்கெனவே யாக்கோபுக்கு 
கொடுத்துவிட்டார்‌. ஒருவன்‌ மாத்திரமே 
சேஷ்டபுத்திரனாகயிருக்க முடியும்‌. 
சேஷ்டபுத்திரபாக ஆசீர்வாதம்‌ என்பது 
உடன்படிக்கையின்‌ ஆசிர்வாதம்‌. ஈசாக்கு 
இப்போது ஏசாவுக்கு, உடன்படிக்கையின்‌ 
ஆசிர்வாதத்திற்கு பதிலாக, சாதாரணமான 
ஆசீர்வாதத்தை சொல்லுகிறார்‌. 


ஈசாக்கு ஏசாவை நோக்கி, "உன்‌ 
வாசஸ்தலம்‌ பூமியின்‌ சாரத்தோடும்‌ உயர 
வானத்திலிருந்து இறங்கும்‌ பனியோடும்‌. 
இருக்கும்‌. உன்‌ பட்டயத்தினாலே நீ பிழைத்து, 
உன்‌ சகோதரனைச்‌ சேவிப்பாய்‌; 
நீ மேற்கொள்ளும்‌ காலம்‌ வரும்போதோ, 
உன்‌ கழுத்தில்‌ இருக்கிற அவனுடைய 

த்தடியை முறித்துப்போடுவாய்‌" 
(ஆதி  27:2940) என்று சொல்லி 
ஆசீர்வதிக்கிறார்‌. 


ஏசாவுக்கு இந்தப்‌ பூமியிலே 
திருப்தியான பலன்‌ உண்டாயிருக்கும்‌. 
ஏசாவின்‌ வாசஸ்தலம்‌ பூமியின்‌ சாரத்தோடு, 
உயர வானத்திலிருந்து இறங்கும்‌. 
பனியோடும்‌ இருக்கும்‌. ஏசா 
உடன்படிக்கையின்‌ ஆசிர்வாததைப்‌ 
பெற்றுக்கொள்ளவில்லை. ஆனால்‌ அவன்‌ 
உலகப்பிரகாரமான ஆசீர்வாத்தைப்‌ 
பெற்றுக்கொள்கிறான்‌.  ஏசாவைப்போலவே. 
இக்காலத்தில்‌ அநேகர்‌, 
ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களில்‌ 
குறைவள்ளவர்களாயிருக்கிறார்கள்‌. 
ஆனாலும்‌ அவர்கள்‌ உலகப்பிரகாரமான 
ஆசீர்வாதங்களில்‌ பெருகியிருக்கிறார்கள்‌. 


சே சீர்‌ 
இரகக மால ல்‌ 


தன்‌ சகோதரனை சேவிப்பான்‌. ம்‌ 

சந்ததியார்‌. யாக்கோபின்‌ சந்ததியாரை 

சேவிப்பார்கள்‌. ஆனாலும்‌ இந்த நுகம்‌ 

சந்ததியார்மீது நிரந்தரமாக 

காலம்‌ 

ஏசாவின்‌ சந்ததியார்‌, 

த்தப்பட்‌ நுகத்தை 
முறித்துப்போடுவார்கள்‌. 





f= FTE 
TT 


ஈசாக்கு ஏசாவை ஆசீர்வதிக்கும்போது, 
“உன்‌ பட்டமத்தினாலே நீ பிழைப்பாய்‌"' 
என்று சொல்லுகிறார்‌. ஏசா தன்‌ 
சகோதரன்‌ யாக்கோபை சேவித்தாலும்‌, 
அவன்‌ யாக்கோபை மேற்கொள்ளும்‌ காலம்‌ 
வரும்‌. அந்தக்காலத்தில்‌ ஏசா தன்‌ 
கழுத்திலிருக்கிற, யாக்கோபின்‌ நுகத்தை 
முறித்துப்போடுவான்‌. 


ஈசாக்கு இங்கு 
தீர்க்கதரிசன வாக்கியம்‌ 
வந்தபோது நிறைவேறிற்று. 
ஏசாவின்‌  சந்ததியைச்‌ சேர்ந்தவர்கள்‌. 
A தாவீதின்‌ வம்சத்தாருக்கு 

படிந்து _அடங்கியிருந்தார்கள்‌. 
தன்‌ கு அவர்கள்‌ தாவீதின்‌ 
குடும்பத்தாருக்கு விரோதமாக கலகம்பண்ணி 
பிரிந்துபோனார்கள்‌. 


சொல்லுகிற 
ஏற்ற காலம்‌ 
ஏதோமியர்‌ 


அவன்‌ நாட்களில்‌ யூதாவுடைய 
கையின்கீழிருந்த 'ஏதோமியர்‌ 
கலகம்பண்ணி, தங்களுக்கு ஒரு ராஜாவை 
ஏற்படுத்திக்கொண்டார்கள்‌. அப்படியே 
யூதாவுடைய கையின்‌ கீழிருந்த ஏதோமியர்‌, 
இந்நாள்வரைக்கும்‌ இருக்கிறதுபோல, 
கலகம்பண்ணினார்கள்‌; அக்காலத்தில்தானே 
லிப்னா பட்டணத்தாரும்‌ 
கலகம்பண்ணினார்கள்‌” (2இராஜா 8:20.22). 


ஈசாக்கு ஏசாவை ஆசீர்வதித்தாலும்‌ 
ஏசாவின்‌ ஆசீர்வாதம்‌ யாக்கோபின்‌ 
குறைவானதாகவே 
கர்த்தர்‌ யாக்கோபுக்கு 
ஆசீர்வாதங்களை 
ஏற்கெனவே திட்டமிட்டு வைத்திருக்கிறார்‌. 
ஈசாக்கு 
ஆசீர்வதக்கும்போது, தேவன்‌ 
வானத்து, பனியையும்‌, 
கொழுமையையும்‌ கொடுப்பார்‌ 
என்று சொல்லுகிறார்‌ 
சொல்லப்பட்ட இந்த 
வானத்து, பனி 
சொல்லப்படுகிறது. 


யாக்கோபை. 
உனக்கு 
பூமியின்‌ 
(ஆதி 27:28) 
யாக்கோபுக்கு 
ஆசீர்வாதத்தில்‌, 
முதலாவதாக 


ஈசாக்கு ஏசாவை ஆசீர்வதிக்கும்போது, 
உன்‌ வாசஸ்தலம்‌ பூ சாரத்தோடும்‌, 
உயர வானத்திலிருந்து றங்கும்‌ 
பனியோடும்‌ க்கும்‌” (ஆதி 27:39) 
என்று சொல்லுகிறார்‌. ஏசாவுக்கு 
சொல்லப்பட்ட இந்த ஆசீர்வாதத்தில்‌. 
பூமியின்‌ சாரம்‌ முதலாவதாக 
சொல்லப்படுகிறது. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


பூமியின்‌ 

வானத்திலிருந்து 

மேன்மையானது. 

சேவிப்பார்கள்‌. 

வணங்குவார்கள்‌. 

சகோதரருக்கு, எஜமானாயிருப்பார்‌. 

கர்த்தருடைய தெய்வீக திட்டத்தின்‌ பிரகாரம்‌, 

இஸ்ரவேல்‌ புத்திரர்‌, பல வருஷங்களாக. 

ஏதோமியரை ஆளுகை செய்தார்கள்‌. 
ஏசாவுக்கு சொல்லப்பட்ட 

ஆசீர்வாதத்தில்‌, இயேசுகிறிஸ்துவைப்பற்றிய 

செய்தி எதுவும்‌ சொல்லப்படவில்லை. 

இயேசுகிறிஸ்துவின்‌ மூலமாக வரும்‌ 

ஆசீர்வதமே மெய்யான ஆசீர்வாதம்‌. 

தேவனுடைய உடன்படிக்கையே நமக்கு 

மிகவும்‌ முக்கியமானது. நமக்கு 

பூமியின்‌ சாரம்‌ இருந்தாலும்‌, 

நம்மோடு 

பண்ணவில்லையென்றால்‌, ன்‌ மெய்யான 

ஆசீர்வாதம்‌ இல்லை. ஆவிக்குரிய 

ஆசீர்வாதம்‌ இல்லாமல்‌ பூமியின்‌ சாரம்‌ 

நமக்கு பிரயோஜனமாயிராது. 


ஏசாவின்‌ கோபம்‌ 
ஆதி 27:41-46. 


ஆதி 2741. யாக்கோயைத்‌ தன்‌ 
தகப்பன்‌ ஆசீர்வதித்ததினிமித்தம்‌ ஏகா 
யாக்கோயைப்‌ பகைத்து: என்‌ 
தகப்பனுக்காகத்‌ துக்கிக்கும்‌ நாட்கள்‌. 
சீக்கிரமாய்‌ வரும்‌, அப்பொழுது என்‌ 
சகோதரனாகிய யாக்கோபைக்‌ 
'கொன்றுபோடுவேன்‌ என்று ஏசா தன்‌: 
இருதயத்திலே சொல்லிக்கொண்டான்‌. 


ஆதி 27:42. மூத்த மகனாகிய ஏசாவின்‌. 
வார்த்தைகள்‌. ரெயெக்காளுக்கு 
அறிவிக்கப்பட்டது; அப்பொழுது அவன்‌ 
தன்‌ இனைய மகனாகிய யாக்கோபை 
அழைத்து: உன்‌ சகோதரனாகிய ஏசா 
உன்னைக்‌ கொன்றுபோட நினைத்து, 
தன்னைத்‌ தேற்றிக்கொள்ளுகிறான்‌. 


ஆதி 27:48. ஆகையால்‌, என்‌ மகனே, 
நான்‌ சொல்வதைக்‌ கேட்டு, எழுத்து 
புறப்பட்டு, ஆரானில்‌ இருக்கிற என்‌: 
சகோதரனாகிய லாபனிடத்துக்கு 
ஓடிப்போய்‌, 





i= FTE 
TT 


ஆதி 2744. உன்‌ சுகோதரனுடைய 
கோபம்‌  தணியுமட்டும்‌ சிலநான்‌ 
அவனிடத்திலே இரு. 


ஆதி 27:45. உன்‌ சகோதரன்‌ உன்மேல்‌ 
வைத்த கோபம்‌ தணிந்து, தீ 
அவனுக்குச்‌ செய்ததை அவன்‌ 
மறந்தபின்‌, நான்‌ ஆன்‌ அனுப்பி, 
அவ்விடத்திலிருத்து உன்னை 
அழைப்பிப்பேன்‌; நான்‌ ஒரே நானில்‌ 
உங்கள்‌. இருவரையும்‌ ஏன்‌ 
'இழுத்துபோக வேண்டும்‌ என்‌ றான்‌. 


ஆதி 27:46. 
ஈசாக்கை 

குமாரத்திகவினிமித்தம்‌ என்‌ உயிர்‌ 
எனக்கு வெறுப்பாயிருக்கிறது; இந்தத்‌: 
தேசத்துப்‌ பெண்களாகிய ஏத்தின்‌: 
குமாரத்திகளில்‌ யாக்கோபு ஒரு 
பெண்ணைக்‌ கொன்வானானால்‌ எண்‌: 
உயிர்‌ இருத்து ஆவதென்ன என்றான்‌. 


ஈசாக்கு யாக்கோபை. 
ஆசீர்வதித்ததினிமித்தமாக, ஏசா யாக்கோபை 
பகைக்கிறான்‌. அவன்‌ யாக்கோபின்மீது 


கோபமாயிருக்கிறான்‌. ஏசா தன்‌ இருதயத்தில்‌ 


தன்‌ சகோதரனாகிய யாக்கோபை 
 ள்றுய “வல்‌ தி னன்‌ தான்‌ 


ஏசாவின்‌ கோபத்தில்‌ நியாயமான 
காரணம்‌ எதுவுமில்லை. தேவன்‌ யாக்கோபை 
நேசிக்கிறார்‌. ஈசாக்கு யாக்கோபை 
ஆசீர்வதித்தார்‌. ஏசா தன்‌ 
சேஷ்டபுத்திரபாகத்தை, யாக்கோபுக்கு 
விற்றுப்போட்டான்‌. ஏசா  கோபமாயிருக்க 
வேண்டுமென்றால்‌, அலன்‌ தன்மீதுதான்‌ 
கோபமாயிருக்கவேண்டும்‌. 

ஏசாவின்‌ கோபம்‌ 
கோபமாமிராமல்‌ கொடூரமான 
கோபமாயிருக்கிறது. அவன்‌ தன்னுடைய 
சகோதரனையே கொன்றுபோடும்‌ அளவுக்கு 
கோபப்படுகிறான்‌ 


சாதாரணமான 


யாக்கோபுக்கு சேஷ்டபுத்திரபாக 
ஆசிர்வாதம்‌ கிடைத்தாலும்‌, அவர்களுடைய 
தகப்பனாகிய ஈசாக்கு மரித்த பின்புதான்‌ 
யாக்கோபுக்கு சேஷ்டபுத்திரபாக சுதந்தரம்‌ 
கிடைக்கும்‌. தன்‌ தகப்பன்‌ ஈசாக்கு 
சீக்கிரத்தில்‌ மரித்துப்போகவேண்டுமென்று, 
ஏசா விரும்புகிறான்‌. அந்த நாளில்‌, 
யாக்கோபைக்‌ கொன்றுபோட்டால்‌, 
சேஷ்டபுத்திரபாகம்‌ தனக்கு வரும்‌ என்று 
ஏசா திட்டமிடுகிறான்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


யாக்கோபைத்‌ தன்‌ 
ஆசீர்வதித்ததினி௰ித்தம்‌ ஏசா யாக்கோபைப்‌ 
பகைக்கிறான்‌. “என்‌  தகப்பனுக்காகத்‌ 
துக்கிக்கும்‌ நாட்கள்‌ சீக்கிரமாய்‌ வரும்‌, 
அப்பொழுது என்‌ சகோதரனாகிய 
யாக்கோபைக்‌ கொன்றுபோடுவேன்‌"' 
(ஆதி 27:41) என்று ஏசா தன்‌ இருதயத்திலே 
சொல்லிக்கொள்கிறான்‌. 
மகனாகிய ஏசாவின்‌ 
ரெபெக்காளுக்கு, 
அறிவிக்கப்படுகிறது. ஏசா தன்‌ இருதயத்தில்‌ 
சொல்லிக்கொண்ட வார்த்தைகளை 
ரெபெக்காள்‌ அறிந்துகொள்கிறாள்‌. யாக்கோபு 
பட்சமானவன்‌. அவள்‌ 
ஏசாவின்‌ கோபத்திற்கும்‌, 
சதித்திட்டத்திற்கும்‌ 
தப்புவிக்கப்பண்ணவேண்டும்‌. என்று 
விரும்புகிறாள்‌. 
ரெபெக்காள்‌ ஏசாவின்‌ சதித்திட்டத்தை 
யாக்கோபுக்கு தெரியப்படுத்துகிறாள்‌. 
ரெபெக்காள்‌ தன்‌ இளைய மகனாகிய 
யாக்கோபை அழைத்து, "உன்‌ தா்‌ 
ஏசா உன்னைக்‌ கொன்றுபோட நினைத்து, 
தன்னைத்‌: தேற்றிக்கொள்ளுகிறான்‌"' 
(ஆதி 27:42) என்று சொல்லுகிறாள்‌. 


வார்த்தைகள்‌ 


யாக்கோபு ரனாகிய 
ஏசாவின்‌ கக்கத்‌ த்க்‌ வறிக்கும்‌ 
தப்பிக்கவேண்டுமென்றால்‌ அவன்‌ என்ன 
செய்யவேண்டும்‌ என்றும்‌  ரெபெக்காள்‌ 
அவனுக்கு ஆலோசனை சொல்லுகிறாள்‌. 


ரெபெக்காள்‌ யாக்கோபை நோக்கி, 
என்‌ மகனே, நான்‌ சொல்வதைக்‌ கேட்டு, 
எழுந்து புறப்பட்டு, ஆரானில்‌ இருக்கிற என்‌ 
சகோதரனாகிய லாபனிடத்துக்கு ஒடிப்போய்‌, 
உன்‌ சகோதரனுடைய கோபம்‌ தணியுமட்டும்‌. 
சிலநாள்‌ அவனிடத்திலே இரு. உன்‌ 
சகோதரன்‌ உன்மேல்‌ வைத்த கோபம்‌ 
தணிந்து, நீ அவனுக்குச்‌. ய்‌ 
அவன்‌  மறந்தபின்‌, நான்‌ 
அனுப்பி, அவ்விடத்திலிருந்து 
அழைப்பிப்பேன்‌: நான்‌ ஒரே நாளில்‌ உங்கள்‌ 
இருவரையும்‌ ஏன்‌ இழந்துபோக வேண்டும்‌” 
(ஆதி 27:43-45) என்று சொல்லுகிறாள்‌. 


ரெபெக்காள்‌ “சிலநாள்‌” என்று கூறியது 
20 வருஷமாயிற்று. (ஆதி 31:41) இதன்‌ பின்பு 
அவள்‌ யாக்கோபைப்‌ பார்க்கவேயில்லை. 
அவர்கள்‌ தங்களுடைய பாவங்களுக்கு 
தகுந்த தண்டனையைப்‌ பெற்றுக்‌ 
கொள்கிறார்கள்‌. 





i= THE 
TT 


“நான்‌ ஆள்‌ அனுப்பி, 
அல்லிடத்திலிருந்து உன்னை அழைப்பிப்பேன்‌" 
என்று ரெபெக்காள்‌ யாக்கோபுக்கு 
ஆனால்‌ ரெபெக்காளால்‌ 

காத்துக்‌ 


சொல்லுகிறாள்‌. 


கோபமாகவே 
யாக்கோபு ஜெபம்‌ பண்ணியபோது, ண்‌ 
சூழ்நிலைகளை மாற்றுகிறார்‌. அது 
வரையிலும்‌, ஏசா யாக்கோபின்மீது. 
கோபமாகவே இருக்கிறான்‌. 
(ஆதி 3226-3317). 


“நான்‌ ஒரே நாளில்‌ உங்கள்‌ 
இருவரையும்‌ ஏன்‌ இழந்துபோக வேண்டும்‌” 
என்று ரெபெக்காள்‌ சொல்லுகிறாள்‌. ஆனால்‌. 
ரெபெக்காள்‌ இருவரையும்‌ இழந்துபோகிறாள்‌. 
அதன்‌ பின்பு அவள்‌ யாக்கோபைப்‌ 
பார்க்கவேமில்லை. தனக்கு எதிராக சதி 
பண்ணியதற்காக ஏசாவும்‌, ரெபெக்காளை 
மதிக்கவில்லை. 
யாக்கோபு, ஏசா ஆகிய இருவரைப்‌ 
பற்றியும்‌. ரெபெக்காள்‌.. அக்கரையோடு 
இருந்திருந்தால்‌, அவள்‌ ஏசாவுக்கு 
விரோதமாக சதி பண்ணியிருக்கமாட்டாள்‌ 
அவள்‌ ஆதி 25:23 ஆவது வசனத்தில்‌ 
கூறப்பட்டிருக்கும்‌ தீர்க்கதரிசனத்தை 
நினைத்துப்‌ பார்த்திருப்பாள்‌. இந்தத்‌ 
தீர்க்கதரிசனத்தை. நிறைவேற்றுமாறு 
தேவனுடைய உதவியை நாடியிருப்பாள்‌. தி 
9:6 ஆவது வசனம்‌ ரெபெக்காளின்‌ மன 
இருந்திருக்கும்‌. ஏசா கக்கல்‌ 
கொன்றுபோட்டால்‌, ஏசாவிற்கு மரண 
தண்டனை கொடுக்கப்படும்‌. இவ்வாறாக 
இருவரையும்‌ அவள்‌ இழந்துபோவாள்‌. 


யாக்கோபு தன்‌. சகோதரன்‌ 
ஏசாவைலிட்டு சிறிதுகாலம்‌ விலகியிருந்தால்‌, 
ஏசா யாக்கோபின்மீது வைத்த கோபம்‌ 
தணியும்‌ என்று ரெபெக்காள்‌ நம்புகிறாள்‌. 
ஏசாவின்‌ கோபம்‌ குறையும்போது. யாக்கோபு 
அவனுக்கு விரோதமாக செய்த காரியத்தை 
மறந்துபோவான்‌ என்றும்‌ 
நினைக்கிறாள்‌. ரெபெக்காள்‌ 
ஒரே நாளில்‌ ஏசாவையும்‌ 
இழந்துபோக விரும்பவில்லை. 
யாக்கோபைக்‌ கொன்றுமோட்டால்‌, 
ஏசாவின்மீது கொலைப்பழி சுமத்தப்படும்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யாக்கோபு ஏசாவை விட்டு 
சிறிதுகாலம்‌ விலகிப்போகவேண்டும்‌ என்று 
ரெபெக்காள்‌ விரும்புகிறாள்‌. யாக்கோபு 
வேறு எந்த தேசத்திற்குப்போகாமல்‌, தன்‌ 
சகோதரனுடைய சொந்த தேசத்திற்கு 
போகவேண்டும்‌ என்று ரெபெக்காள்‌ 
விரும்புகிறாள்‌. அவள்‌ தன்னுடைய 
திட்டத்தை ஈசாக்கிடம்‌ சொல்லுகிறாள்‌. 
ரெபெக்காள்‌ ஈசாக்கை நோக்கி, 
'ஏத்தின்‌ குமாரத்திகளினிமித்தம்‌ என்‌ உயிர்‌ 


வெறுப்பாயிருக்கிறது: இந்தத்‌ 
பெண்களாகிய ஏத்திள்‌ 


ளில்‌ யாக்கோபு ஒரு பெண்ணைக்‌ 
கொள்வானானால்‌ என்‌ உயிர்‌ இருந்து 
ஆவதென்ன" (ஆதி 27:46) என்றாள்‌. 


லாபானிடத்தில்‌ 
ரெபெக்காளின்‌ திட்டம்‌. 

கனவே தனக்குள்ள மருமக்கள்மார்மீது, 
தன்னுடைய வெறுப்பை  ரெபெக்காள்‌ 
ஈசாக்கிடம்‌. வெளிப்படுத்துகிறாள்‌. 
யாக்கோபிற்கு தன்னுடைய உறவின்‌ 
முறையில்‌ பெண்கொள்ள வேண்டும்‌. 
என்ற தன்னுடைய விருப்பத்தை 
வெளிப்படுத்துகிறாள்‌ 

ரெபெக்காள்‌ ஈசாக்கிடம்‌ யாக்கோபின்‌ 
திருமணத்தைப்‌ பற்றி பேசும்போது 
யாக்கோபிற்கு 77 வயது இருக்கும்‌ என்று 
வேதபண்டிதர்கள்‌ கூறுகிறார்கள்‌. 
அதுவரையிலும்‌ அவன்‌ திருமணம்‌ செய்து 
கொள்ளாதவனாகவே இருக்கிறான்‌. 

யாக்கோபு 77 வயது வரையிலும்‌ 
திருமணம்‌ செய்து கொள்ளவில்லை. 
யாக்கோபின்‌ வயதிற்கு பல ஆதாரங்கள்‌ 
உள்ளன. யாக்கோபு தன்‌ குடும்பத்தாரோடு 
எகிப்திற்குப்‌ போனது, அங்கிருந்து திரும்பி 
வந்தது. யோசேப்பின்‌ வயது ஆகியவைகளை 
ஆதாரமாக வைத்து யாக்கோபின்‌ வயதைக்‌ 
கணக்கிடுகிறார்கள்‌. 

யோசேப்பு பார்வோனுக்கு முன்பாக 
நிற்கும்போது யோசேப்பின்‌ வயது 30. 
(ஆதி 4146-54, ஆதி 45:5-9) ஏழு வருஷ. 
செழிப்பின்‌ காலத்து ஆரம்பத்தில்‌ யோசேப்பு 
பார்வோனுக்கு முன்பாக நிற்கிறான்‌. இதன்‌ 
பின்பு, ஏழு வருஷம்‌ பூமி செழிக்கிறது. அதன்‌ 
பின்பு பஞ்சம்‌ உண்டாகிறது. இரண்டாம்‌ 
வருஷ பஞ்சகாலத்தில்‌ யோசேப்பின்‌ 
வயது 39. 





ழ்‌ யனா 
யாய 


இக்காலத்தில்‌ யோசேப்பின்‌ சகோதரர்‌, 
அவனுடைய குடும்பத்தார்‌ அவனுடைய 
தகப்பனாகிய யாக்கோபு ஆகியோர்‌ 
யோசேப்போடு எகிப்தில்‌ இருப்பதற்காக 
வருகிறார்கள்‌. அப்பொழுது யாக்கோபின்‌ 
வயது 130. (ஆதி 47:9) இதன்‌ பொருள்‌ 
என்னவென்றால்‌, யோசேப்பு ஆரானில்‌ பிறந்த 
போது யாக்கோபின்‌ வயது 91 
இக்காலத்தில்நான்‌ யாக்கோபு 
ஆரானிலிருந்து திரும்பி கானானிலுள்ள 


தன்னுடைய ஜனத்திற்கு வரவேண்டுமென்று 
அப்ப 


விரும்பினான்‌. பாழுது லாபான்‌ 
அவனை மேலும்‌ ஆறு வருஷங்கள்‌ 
தன்னோடு இருக்குமாறு வலியுறுத்தினான்‌. 


(ஆதி 30:25-28; ஆதி 31:38-41). 


இதன்‌ வாயிலாக யாக்கோபு ஆரானில்‌. 
இருந்த வருஷம்‌ 20 வருஷங்கள்‌ என்று 
தெரிய வருகிறது. யோசேப்பு பிறந்த பின்பு 
யாக்கோபு ஆரானில்‌ இருந்த ஆறு வருஷமும்‌ 
இதில்‌ ம்‌. யாக்கோபு ஆரானில்‌. 

வருஷத்தில்‌: 


ஆதியாகமம்‌ 
GENESIS - COMMENTARY 


- விரிவுரை மரமா 


PUBLISHERS 


யோசேப்பு பிறந்தபோது யாக்கோபின்‌ 
ந்து யாக்கோபு 
14 வருஷத்தை 
தபகாத்‌ யாக்கோபிற்கு 
வயதாகிறது. இதனால்‌ யாக்கோபு 
ஆரானுக்குப்‌ போய்‌ தனக்கு ஒரு 
மனைவியைத்‌ தேடியபோது அவனுடைய 
வயது 77 ஆக இருக்கும்‌ என்று 
வேதபண்டிதர்கள்‌ கூறுகிறார்கள்‌. 


யாக்கோபிற்கு முதல்‌ குமாரன்‌ 
பிறந்தபோது, 78 வயதாயிருக்கலாம்‌. 
லாபானோடு இருபது வருஷங்கள்‌ இருந்த 
பின்பு, ஈசாக்கிடமும்‌, ஏசாவிடமும்‌ திரும்பி 
வந்தபோது யாக்கோபின்‌ வயது 97. 





f= FTE 
TT 


யாக்கோபு தன்‌ பெற்றோரை விட்டு 
புறப்பட்டு பதான்‌ அராமுக்கு போகிறார்‌. 
ஈசாக்கு யாக்கோபுக்கு சொன்ன கட்டளையும்‌, 
சீர்வாதமான 
(ஆதி 2831-4), 
கொடுக்கப்பட்ட கட்டளைக்கு கீழ்ப்படிகிறார்‌ 
(ஆதி 28:5-10). 


ஏசா குமாரனாகிய 


ஆபிரகாமுடைய 
i கன்னை 


இஸ்மலேலின்‌ கு 
பெண்கொள்கிறார்‌ (ஆதி 28:6-0). 


தி 
தன்‌ சொப்பனத்தில்‌ 
28112). கர்த்தர்‌ 


கிருபையுள்ள 


யாக்கோபின்‌ 
28077). யாக்கோபு. 
கண்ட ஏணி (ஆதி 
யாக்கோபுக்கு சொன்ன 
வாக்குத்தத்தங்கள்‌ (ஆதி 2873-9) 
யாக்கோபு தான்‌ கர்த்தரை தரிசித்த 
ஸ்தலத்திற்கு பெத்தேல்‌ என்று பேரிடுகிறார்‌ 
(ஆதி 2816-9), யாக்கோபு தேவனுக்கு 
செலுத்துவதாக சொன்ன பொருத்தனை 
(ஆதி 28:20-22). 


யாக்கோபின்‌ பிரயாணம்‌ 
ஆதி 281-5 


ஆதி 280. ஈசாக்கு யாக்கோயை 
அழைத்து, அவனை ஆசிர்வதித்து, நீ 
கானானியருடைய குமாரத்திகனில்‌ 
பெண்கொன்னாமல்‌, 


ஆதி 28:2. எழுந்து புறப்பட்டுப்‌, பதான்‌ 
அராமிலிருக்கிற உன்‌ தாயினுடைய 
தகப்பனாகிய பெத்துவேலுடைய 
வீட்டுக்குப்‌ போய்‌, அவ்விடத்தில்‌ உன்‌ 
தாயின்‌ சகோதரனாகிய லாபானின்‌ 
குமாரத்திகளுக்குன்‌. பெண்கொள்‌ 
என்று அவனுக்குக்‌ கட்டனையிட்டான்‌.. 
ஆதி 2835. சர்வவல்லமையுள்ள தேவன்‌: 
உன்னை ஆசிர்வதித்து, தீ பல. 
ஜனக்கூட்டமாகும்படி. உன்னைப்‌ 
பலுகவும்‌ பெருகவும்‌ பண்ணி; 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


ஆதி 2&4. தேவன்‌ ஆபிரகாமுக்குக்‌ 
கொடுத்ததும்‌ தீ பரதேசியாய்த்‌ 
தங்குகிறதுமான த 
சுதத்தமித்துக்‌. கொள்ளும்படி 
ஆபிரகாமுக்கு அருனிய ஆசீர்வாதத்தை. 
உனக்கும்‌ உன்‌ சந்ததிக்கும்‌ 
அருளுவாராக என்று சொல்லி; 


ஆதி 285. ஈசாக்கு யாக்கோபை 
அனுப்பிவிட்டான்‌. அப்பொழுது அவன்‌: 
பதான்‌ அராமிலிருக்கும்‌ சீரியா 
தேசத்தனாகிய  பெத்துவேலுடைய 
குமாரனும்‌, தனக்கும்‌ ஏசாவுக்கும்‌. 
தாயாகிய ரெயெக்கானின்‌' 
சகோதரனுமான  லாபானிடத்துக்குப்‌ 
போகப்‌ புறப்பட்டான்‌. 


ஈசாக்கு யாக்கோபை ஆசிர்வதிக்கிறார்‌ 
உடன்படிக்கையின்‌ சீர்வாதம்‌ 
யாக்கோபுக்கு கொடுக்கப்படுகிறது. 
யாக்கோபு சேஷ்டபுத்திரபாக ஆசீர்வாதத்தை 
பெற்றுக்கொண்டவுடன்‌, தன்னுடைய 
தேசத்தில்‌ தங்க முடியாமல்‌: பதான்‌ 
அராமுக்கு ஓடிப்போகிறார்‌. 


யாக்கோபு சீரியா. தேசத்திற்கு 
ஓடிப்போகிறார்‌. “யாக்கோபு சீரியாதேசத்துக்கு 
ஒடிப்போய்‌, இஸ்ரவேல்‌ ஒரு பெண்ணுக்காக 
ஊழியஞ்செய்து, ஒரு பெண்ணுக்காக ஆடு 
மேய்த்தான்‌" (ஓசி 1212) 


ஈசாக்கு யாக்கோபை 
ஆசீர்வதிக்கும்போது, “தேவன்‌ உனக்கு 
மிகுந்த தானியத்தையும்‌ திராட்சரசத்தையும்‌ 
தந்தருளுவாராக” (ஆதி 27:28) என்று. 
சொன்னார்‌. ஆனால்‌ யாக்கோபோ. 
தன்‌ தேசத்தைவிட்டு ஒன்றுமில்லாமல்‌ 
வெறுமையாகப்‌ போகிறார்‌. 

ஈசாக்கு 
ஆசீர்வதிக்கும்போது, 
சேவிக்கவும்‌, ஜாதிகள்‌ 
வணங்கவும்‌ கடவார்கள்‌. உன்‌ சகோதரருக்கு 
எஜமானாயிருப்பாய்‌" (ஆதி 27:29) என்று 
சொன்னார்‌. ஆனால்‌ யாக்கோபு இப்போது 
தன்னுடைய மாமன்‌ வீட்டிலே வேலை. 
செய்யப்போகிறார்‌. யாக்கோபு அங்கே 
மிகவம்‌ கடினமாய்‌ வேலை 
செய்யவேண்டும்‌. 


யாக்கோபை 





i= THE 
TT 


யாக்கோபுக்கு சொல்லப்பட்ட 
ஆசீர்வாதம்‌ வேறு. ஆனால்‌ அவருடைய 
வாழ்க்கையில்‌ நடைபெறுகிற சம்பவம்‌ வேறு. 
யாக்கோபு ஏசாவின்‌ சேஷ்டபுத்திரபாகத்தை 
வஞ்சனையினால்‌ கிரயத்திற்கு வாங்கினார்‌. 
அவர்‌ தன்‌ தகப்பன்‌ ஈசாக்கை வஞ்சித்து, 
உடன்படிக்கையின்‌ ஆசீர்வாதத்தைப்‌ 
பெற்றுக்கொண்டார்‌. 


யாக்கோபுக்கு சேஷ்டபுத்திரபாக 
ஆசீர்வாதம்‌ உறுதிபண்ணப்படுகிறது. 
ஆனால்‌ அந்த ஆசீர்வாதத்தை யாக்கோபால்‌ 


வஞ்சனையினால்‌  பெற்றுக்கொண்டாலும்‌, 

அதை அனுபவிக்கும்‌ அளவுக்கு, அவரிடத்தில்‌ 

ஞானமோ, புத்தியோ, பெலமோ இல்லை. 
யாக்கோபு சேஷ்டபுத்திரபாகத்திற்கு 

சொந்தக்காரர்‌ 

பாடுகளையும்‌ 

உபத்திரவங்களையும்‌ 

யாக்கோபுடைய 

விசுவாசிகளாகிய நாம்‌ 

கற்றுக்கொள்ளவேண்டும்‌. ஆசீர்வாதங்களை 

சுதந்தரித்துக்கொள்கிறவர்கள்‌, பாடுகளை 

அனுபவிக்கவும்‌ ஆயத்தமாயிருக்கவேண்டும்‌. 


கிறிஸ்துவுக்குள்‌ 
ர, 
உலகத்தில்‌ உபத்திரவங்கள்‌ 
“என்னிடத்தில்‌ உங்களுக்குச்‌ 
உண்டாயிருக்கும்பொருட்டு இவைகளை 
உங்களுக்குச்‌. சொன்னேன்‌. உலகத்தில்‌ 
வ கன்‌ உபத்திரவம்‌ உண்டு, ஆனாலும்‌ 
காள்ளுங்கள்‌: நான்‌ உலகத்தை. 
ஜெமித்தேன்‌ (யோவா 16:33) 


ஈசாக்கு தன்‌ 
ஆசிர்வதித்தார்‌. அதே வேளையில்‌, 
ப்போது யாக்கோபை. 


நேசத்தைவிட்டே அனுப்பிவிடுகிறார்‌. 


ஈசாக்கு யாக்கோபை அழைத்து, 
அவரை ஆசீர்வதித்து, “நீ கானானியருடைய 
குமாரத்திகளில்‌ பெண்கொள்ளாமல்‌, எழுந்து 
புறப்பட்டுப்‌, பதான்‌ அராமிலிருக்கிற உன்‌ 
'தாமினுடைய தகப்பனாகிய பெத்துவேலுடைய 
வீட்டுக்குப்‌ போய்‌, அவ்விடத்தில்‌ உன்‌ தாயின்‌ 
சகோதரனாகிய 

குமாரத்திகளுக்குள்‌ 

(ஆதி 2812) 

கட்டளையிடுகிறார்‌. 


இருக்கும்‌. 


சமாதானம்‌. 


குமாரன்‌ யாக்கோபை. 


அவர்‌ 
அந்தத்‌ 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


யாக்கோபு ஏசாவை ஏமாற்றி சேஷ்ட 
புத்திரபாகத்தை அவனிடத்திலிருந்து 
பெற்றுக்கொண்டார்‌. அதன்பின்பு ஈசாக்கு 
யாக்கோபைத்‌ தாராளமாக ஆசீர்வதிக்கிறார்‌. 
சேஷ்டபுத்திரபாகத்து 

இப்பொழுது யாக்கோபிற்கே 


இஸ்ரவேல்‌  ஜனத்தார்‌ மற்ற 
ஜனத்தாரோடு  கலக்கக்கூடாது என்று 
தேவன்‌ பூர்வத்திலே தடைபண்ணியிருக்கிறார்‌. 
(ஆதி 24:3; யாத்‌ 3442-16; எண்‌ 23:9; 
உபா 7:3-4; யோசு 23:12: எஸ்றா 91-10:44;: 
நெகே 134-30). ஏசா இந்தத்‌ தடையை மீறி 
அவனுடைய பெற்றோருக்கு மனவருத்தத்தை 
2 35) 
ப்படிப்பட்ட 
குவனக்குறைவையும்‌, பிற இனக்கலப்பையும்‌ 
தேவன்‌ சபிக்கிறார்‌ எண்‌ 25-87 
நியா 3:5-8), 


பெத்துவேல்‌ என்பவன்‌  நாகோர்‌, 
மில்க்காள்‌. ஆகியோரின்‌ குமாரன்‌. இவன்‌ 
லாபான்‌, ரெபெக்காள்‌ பில்‌ தகப்பன்‌ 


ஆதி 24 ஆம்‌ அதிகாரத்தில்‌ ரெபெக்காளின்‌ 
திருமணக்‌ காரியத்தைக்‌ குறித்து 
எலியேசரிடம்‌ லாபானே பேசுகிறான்‌. 


ஈசாக்கு தன்‌ குமாரன்‌ யாக்கோபை 
ஆசீர்வதிக்கவும்‌ செய்கிறார்‌. அவருக்கு 
கட்டளையிடவும்‌ செய்கிறார்‌. ஆசீர்வாதத்தைப்‌ 
பெற்றுக்கொள்கிறவர்கள்‌, அந்த 
ஆசீர்வாதத்தோடு தொடர்புடைய 
கட்டளைகளுக்கும்‌ கீழ்ப்படியவேண்டும்‌. எல்லா 
ஆசீர்வாதங்களும்‌ நிபந்தனைகளுக்கு 
உட்பட்டது. ஆசீர்வாதம்‌ வேறு, நிபந்தனை 
வேறு என்று இரண்டையும்‌ வெவ்வேறாகப்‌ 
பிரிக்கக்கூடாது. அதை தேவன்‌ 
இணைத்திருக்கிறார்‌. தேவன்‌ இணைத்ததை 
மனுஷர்‌ பிரிக்காதிருப்பார்களாக. 





f= FTE 
WEFT 


யாக்கோபு உடன்படிக்கையின்‌ 
வாக்குத்தத்தத்திற்கு சொந்தக்காரர்‌. 
சேஷ்டபுத்திர ஆசீர்வாதம்‌ யாக்கோபுக்கு 
உறுதிபண்ணப்பட்டிருக்கிறது. ஆகையினால்‌ 
யாக்கோபு கானானியருடைய குமாரத்திகளில்‌ 
பெண்கொள்ளக்கூடாது. கானானியர்‌ 
விக்கிரகங்களை ஆராதிக்கிறார்கள்‌. 
கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள்‌ 
விக்கிரகாராதனைபண்ணுகிற ஸ்திரீகளை 
விவாகம்பண்ணக்கூடாது. கானானியர்‌ 
இஸ்ரவேலின்‌ காணியாட்சிக்குப்‌ 
புறம்பானவர்கள்‌. 


ஈசாக்கு யாக்கோபை சிரியா 
தேசத்திற்கு அனுப்பிவிடும்போது அவரை 
சர்வவல்லமையுள்ள தேவனுடைய 
நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறார்‌. ஈசாக்கு 
யாக்கோபை ஆசீர்வதிக்கும்போது. 
"சர்வவல்லமையுள்ள தேவன்‌ உன்னை 
ஆசீர்வதித்து, நீ பல ஜனக்கூட்டமாகும்படி 
உன்னைப்‌ பலுகவும்‌ பெருகவும்‌ பண்ணி: 
தேவன்‌ ஆபிரகாழுக்குக்‌ கொடுத்ததும்‌ நீ 
பரதேசியாய்த்தங்குகிறதுமான தேசத்தை நீ 
சுதந்தரித்துக்‌ கொள்ளும்படி ஆபிரகாமுக்கு 
அருளிய ஆசீர்வாதத்தை உனக்கும்‌ உன்‌ 
சந்ததிக்கும்‌ அருளுவாராக” (ஆதி 28:34) 
என்று சொல்லுகிறார்‌ 

ஈசாக்கு 
ஆசீர்வதித்தார்‌. 
ஆசீர்வதிப்பதாக 
ஆசீர்வதித்தார்‌. 


யாக்கோபை ஏற்கெனவே 
அப்போது அவர்‌ ஏசாவை 
நினைத்து, யாக்கோபை 
யாக்கோபும்‌ ஈசாக்கின்‌ 
ஆசீர்வாதத்தை வஞ்சனையினால்‌ 
பெற்றுக்கொண்டார்‌. யாக்கோபு தன்னை 
ஏசாபோல காண்பித்து, உடன்படிக்கையின்‌ 
ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார்‌. 
இப்போதோ ஈசாக்கின்‌ ஆத்துமா 
மெய்யாகவே யாக்கோபை ஆசீர்வதிக்கிறது. 


ஈசாக்கின்‌ ஆசீர்வாதமான 
வார்த்தைகள்‌ யாக்கோபுக்கு ஆறுதலாயும்‌, 
உற்சாகமாயும்‌ இருக்கிறது. யாக்கோபு. 
இப்போது. 'துக்கமாயும்‌ சோகமாயும்‌ 
இருக்கிறார்‌. அவர்‌ தன்‌ பெற்றோரை விட்டு 
பிரிந்துபோகப்போகிறார்‌. ரெபெக்காள்‌. 
யாக்கோபின்மீது பட்சமாயிருக்கிறாள்‌. 
யாக்கோபோ தன்‌ தாயாரையும்விட்டுப்‌ 
பிரிந்து. லாபானிடத்திற்கு போகப்போகிறார்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இப்படிப்பட்ட துக்கமான சூழ்நிலையில்‌, 
ஈசாக்கின்‌ ஆசீர்வாதமான வார்த்தைகள்‌, 
யாக்கோபின்‌ மனதிற்கு தெம்பையும்‌ 
உற்சாகத்தையும்‌ தருகிறது. ஈசாக்கு 
ர்‌ முன்பு 

இப்போது 

பரிபூரணமாகவும்‌ 


யாக்கோபுக்கு சொல்லும்‌ 
கர்த்தர்‌ ஆபிரகாமுக்கு. 
ஆசீர்வாதத்திற்கு 
தேவன்‌ 


ஈசாக்கு 
ஆசீர்வாதம்‌, 
சொன்ன 
இணையாகயிருக்கிறது. 
“ஆபிரகாமுக்கு அருளிய ஆசீர்வாதத்தை 
உனக்கும்‌ உன்‌ சந்ததிக்கும்‌ அருளுவாராக" 
என்று ஈசாக்கு யாக்கோபுக்கு சொல்லுகிறார்‌. 


யாக்கோபு பெற்றுக்கொள்கிற 
ஆசீர்வாதம்‌ சுவிசேஷ ஆசிர்வாதமாகும்‌. 
இந்த ஆசிர்வாதம்‌ சர்வவல்லமையுள்ள 
தேவனிடத்திலிருந்து வருகிறது. 


"ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம்‌ 
கிறிஸ்து இயேசுவினால்‌ பறதாதிகளுக்கு 
வரும்படியாகவும்‌, ஆவியைக்‌ குறித்துச்‌ 
சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம்‌ 
விசுவாசத்தினாலே. பெறும்படியாகவும்‌ 
இப்படியாயிற்று' (கலா 314) 

இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தர்‌, 
இஸ்ரவேலின்‌ முற்பிதாக்களுக்கு தம்மை 
வெளிப்படுத்தியபோது, சர்வவல்லமையுள்ள 
தேவனாக தம்மை வெளிப்படுத்தினார்‌. 


“சர்வவல்லமையுள்ள தேவன்‌ என்னும்‌ 

நான்‌ ஆிரகாமுக்கும்‌ 

யாக்கோபுக்கும்‌ 

ஆனாலும்‌ யேகோவா 

நாமத்தினால்‌ நான்‌ 

அவர்களுக்கு அறியப்படவில்லை" (யாத்‌ 6:3). 

ஈசாக்கு யாக்கோபை 

ஆசீர்வதிக்கும்போது, “சர்வவல்லமையுள்ள 

தேவன்‌ உன்னை ஆசீர்வதித்து, நீ பல. 

ஜனக்கூட்டமாகும்படி உன்னைப்‌ பலுகவும்‌ 

பெருகவும்‌ பண்ணுவாராக” (ஆதி 28:3) 
என்று சொல்லுகிறார்‌. 





i= THE 
TT 


சர்வவல்லமையுள்ள தேவன்‌ 
மெய்யாகவே யாக்கோபின்‌ சந்ததியை 
இப்பெருகம்பண்ணியிருக்கிறார்‌. “எகிப்தின்‌ 
அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
விடுவிக்கப்பட்டு, எகிப்து தேசத்திலிருந்து 
புறப்பட்டுப்போன போது அவர்கள்‌ 
ஜனக்கூட்டமாயிருந்தார்கள்‌. 
ஜனத்தார்‌ 
பாளயமிறங்கியிருந்தபோதும்‌, 
பிரயாணம்பண்ணியபோதும்‌, 
அவர்கள்‌ பலுகிப்பெருகி! 
ஜனக்கூட்டத்தாராயிருந்தார்கள்‌. 
கர்த்தர்‌ 
யாக்கோபின்‌ 
யாக்கோபின்‌ 
பூமியிலுள்ள கு 
ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள்‌. 
பூமியிலுமுள்‌ எல்லா 
இயேசுகிறிஸ்துவுக்குள்ளே 
கூட்டிச்சேர்க்கப்படுகிறார்கள்‌ 
நிறைவேறும்போது 
நியமத்தின்படி 
பரலோகத்திலிருக்கிறவைகளும்‌ 
பூலோகத்திலிருக்கிறவைகளுமாகிய சகலமும்‌ 
கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்பட 
வேண்டுமென்று, தமக்குள்ளே 
தீர்மானித்திருந்த தயவுள்ள 
சித்தத்தின்‌ இர எங்களுக்கு. 
அறிவித்தார்‌" (எபே 1:10). 


ஆபிரகாமின்‌ சந்ததியை 
மூலமாக ஆசீர்வதிக்கிறார்‌. 


தம்முடைய 
'கசியத்தை 


பத்க்‌ 

கத்திிதக்லென்வா்கள்‌ என்று ஈசாக்கு 

சொல்லுகிறார்‌. ஏசாவின்‌ சந்ததியாருக்கு 
கானான்‌ தேசத்தில்‌ சுதந்தரம்‌ இல்லை. 


ஈசாக்கு யாக்கோபை 
ஆசீர்வதிக்கும்போது. ள்‌ 
ஆபிரகாழுக்குக்‌ கொடுத்ததும்‌ நீ 
பரதேசியாய்த்‌ தங்குகிறதுமான தேசத்தை நீ 
சுதந்தரித்துக்‌ கொள்ளும்படி ஆபிரகாமுக்கு 
அருளிய ஆசீர்வாதத்தை உனக்கும்‌ உன்‌ 
சந்ததிக்கும்‌ அருளுவாராக” (ஆதி 28:4) 
என்று சொல்லுகிறார்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யாக்கோபு எந்த தேசத்தில்‌ 
பரதேசியாய்த்‌ தங்கிமிருக்கிறாரோ, அந்த 
தேசத்தை அவர்‌ சுதந்தரித்துக்கொள்வார்‌. 
இஸ்ரவேலின்‌ முற்பிதாக்கள்‌ எல்லோருமே 
கானான்‌ தேசத்தை சுதந்தரிக்கவேண்டும்‌. 
என்று பிரியமாயிருந்தார்கள்‌. ஆனால்‌ 
கானான்‌ தேசம்‌ அவர்களுக்கு நிரந்தரமான 
நித்திய தேசமல்ல. அவர்கள்‌ எல்லோரும்‌ 
கானான்‌ தேசத்திலே 
தங்கியிருந்தார்கள்‌. 
கர்த்தருடைய ஜனத்திற்கு நித்திய சுதந்தரம்‌. 

நம்மிடத்தில்‌  இப்பிரபஞ்சத்திற்குரிய 
காரியங்கள்‌ எவ்வளவு திரளாகயிருந்தாலும்‌, 
அந்தக்‌ காரியங்கள்‌ நமக்கு நிலையானது 
என்று நினைக்கக்கூடாது. அவை நமக்கு 
தற்காலிகமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. 
யாக்கோபைப்போல நாமும்‌ இந்தப்‌ பூமியில்‌, 
நம்முடைய  ஜீவியகாலம்‌ வரையிலும்‌, 
பரதேசியாய்த்‌ தங்கியிருக்கிறோம்‌. 

இவர்க வன்ன வாக்குத்தத்தம்‌. 

அடையாமல்‌, 


அப்பொழுது யாக்கோபு 

க்கக்‌ சீரியா 
தத்கல்‌ பெத்துவேலுடைய குமாரனும்‌, 
க்கும்‌ ஏசாவுக்கும்‌ தாயாகிய 
சகோதரனுமான 


போகப்‌ புறப்படுகிறார்‌ 


பெத்துவேல்‌ இரண்டு சீரியா 
தேசத்தான்‌ என்று அழைக்கப்பட்டிருக்கிறான்‌. 
8:5; ஆதி 25:20) பெத்துவேலின்‌ 
மூன்று முறை 
பட்டிருக்கிறான்‌. 
ஆதி 31:20,24). யாக்கோபிற்கு 
ஆவது வசனத்தில்‌ இப்பெயர்‌ 
வழங்கப்பட்டிருக்கிறது. குஷ்டரோகியான 
நாமயாலுக்கும்‌ சீரியா தேசத்தான்‌ என்னும்‌ 
வழங்கப்பட்டிருக்கிறது. 

இடப 5:20; லூக்கா 4:27). 





i THE 
TT 


இஸ்ரவேலுடைய ராஜாக்களின்‌ 
காலத்தில்‌ சீரிய பாஷை பிரபலமாக இருந்தது. 
(2இராஜா 18:26: எஸ்றா 4:7; ஏசா 3631). 


பண்ணினார்கள்‌. ராஜாக்கள்‌ புஸ்தகத்திலும்‌, 
நாளாகமம்‌ புஸ்தகத்திலும்‌ சீரியா 
தேசத்தார்‌ யூதருடைய விரோதிகளாகவே. 
அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள்‌ 


ஏசாவின்‌ விவாகம்‌ 
ஆதி 28:6-9 


28:6. ஈசாக்கு யாக்கோபை 


அவனுக்குக்‌ கட்டனையிட்டதையும்‌, 


அதி 27. 
தகப்பனுக்கும்‌ தன்‌ 
கீழ்ப்படிந்து, பதான்‌ 
புறப்பட்டுப்போனதையும்‌ 
கண்டதினாலும்‌, 


ஆதி 298... காணானியருடைய 
குமாரத்திகள்‌ தன்‌ தகப்பனாகிய 
ஈசாக்கின்‌ பார்வைக்கு ஆகாதவர்கள்‌ 
என்பதை ஏசா அறித்ததினாலும்‌, 


ஆதி 28:9, ஏசா இண்மவேலிடத்துக்குப்‌ 
போய்‌ தனக்கு முன்னிருந்த 
மனைவிகளுமன்றி ஆபிரகாமுடைய 
குமாரனாகிய இஸ்மவேலின்‌ 
குமாரத்தியும்‌ நெபாயோத்தின்‌' 
சுகோதரியுமாகிய மகலாத்தையும்‌ 
விவாகம்‌ பண்ணினான்‌. 


யாக்கோபு 


| இந்த வசனப்பகுதியில்‌ யாக்கோபின்‌ 

'த்தைப்பற்றிச்‌ சொல்லும்போது, 

சரித்திரமும்‌ சுருக்கமாக 
சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசா 
யாக்கோபின்மீது கோபமாயிருந்தான்‌. 
ஆனாலும்‌ யாக்கோபின்‌ நல்ல சுபாவமும்‌, 
பெற்றோருக்கு கீழ்ப்படியும்‌. பண்பும்‌ 
ஏசாவின்‌ இருதயத்தைத்‌ தொடுகிறது. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


ஏசா வேட்டையாடுவதில்‌ வல்லவன்‌. 
அவன்‌ திருமணம்‌. செய்து 
குடும்பஸ்தனாயிருக்கிறான்‌. ஏசா பெரியவன்‌. 
ஆனாலும்‌ அவன்‌ யாக்கோபைப்பற்றி 
நினைக்கும்போது. யாக்கோபு தன்னைவிட 
பெரியவன்‌ என்று ஏசா நினைக்கிறான்‌. 


ஏசாவுக்கு ஏற்கெனவே 
திருமணமாமிற்று அவன்‌ ஏத்தியருடைய 
குமாரத்திகளை 'விவாகம்பண்ணினான்‌. 
அவர்கள்‌ எஈசாக்குக்கும்‌ ரெபெக்காளுக்கும்‌. 
மனநோவாயிருந்தார்கள்‌ (ஆதி 26:34,35) 
ஏசா இப்போது தன்னுடைய பெற்றோரை 
பிரியப்படுத்த விரும்புகிறான்‌. 


தன்‌ தகப்பனாகிய ஈசாக்கின்‌ 
நடைபெறுகிற 
சம்பவத்தையும்‌ 


ஏசா 
வீட்டிலே 

ஒவ்வொரு 
கவனித்துக்கொண்டிருக்கிறான்‌. 


ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதித்து ஒரு 
பெண்ணைக்‌ கொள்ளும்படி அவரைப்‌ பதான்‌ 


அனுப்பினது. 
மே 


அராமுக்கு ஏசாவக்கு 
தெரிநதிருக்கிறது 

யாக்கோபை 
கானானியருடைய 

பெண்கொள்ள 

யாக்கோபுக்கு கட்டளையிட்டதும்‌ ஏசாவுக்கு 
தெரிந்திருக்கிறது (ஆதி 28:6). 


யாக்கோபு தன்‌ தகப்பனுக்கும்‌ தன்‌ 
தாய்க்கும்‌ கீழ்ப்படிந்து, பதான்‌ அராமுக்குப்‌ 
புறப்பட்டுப்போனதையும்‌ ஏசா காண்கிறான்‌. 
கானானியருடைய குமாரத்திகள்‌ தன்‌ 
தகப்பனாகிய ஈசாக்கின்‌ பார்வைக்கு 
ஆகாதவர்கள்‌ என்பதையும்‌ ஏசா அறிந்து 
கொள்கிறான்‌ (ஆதி 28:78). 
ஏசா... தன்னுடைய தப்பிதத்தை 
உணருகிறான்‌. ஆனால்‌ அவன்‌ காலம்‌. 
கடந்து மனந்திரும்புகிறான்‌. ஏசாவுக்கு 
தெளிந்த புத்தி இருக்கவேண்டிய நேரத்தில்‌, 
அவனுக்கு குழப்பமான புத்தியிருந்தது. 
கானானியருடைய 

விவாகம்பண்ணி, 

றோரின்‌ மனதை 

கானானிய ஸ்திரீகள்‌ 

, தன்னுடைய பெற்றோரின்‌ மனது 
வேதனைப்பட்டது ஏசாவுக்கு அப்போது 
தெரியவில்லை. ஆனால்‌ இப்போது. 
கானானியருடைய குமாரத்திகள்‌ தன்‌ 
தகப்பனாகிய ஈசாக்கின்‌ பார்வைக்கு 
ஆகாதவர்கள்‌ என்பதை ஏசா 


அறிந்துகொள்கிறான்‌. 





i= FTN 
TT 


ஏசா தன்னுடைய  தப்பிதத்தை 
திருத்திக்கொள்‌ வதற்கு, மேலும்‌ ஒரு 
தப்பிதத்தை செய்கிறான்‌. ஏசாவின்‌ மனதில்‌ 
தெளிந்த  சிந்தனையில்லை. அவனுடைய 


ஏசா எப்போதுமே தன்னுடைய மனதிற்கு 
பிரியமானதை செய்கிறான்‌. 


ஏசா  இஸ்மலேலிடத்துக்குப்‌ போய்‌ 
தனக்கு முன்னிருந்த மனைவிகளுமன்றி 
ஆபிரகாமுடைய குமாரனாகிய 
இஸ்மவேலின்‌ குமாரத்தியும்‌ நெபாயோத்தின்‌ 
சகோதரியுமாகிய மகலாத்தையும்‌ விவாகம்‌. 
பண்ணுகிறான்‌ (ஆதி 28:9). 


கீழ்ப்படிந்தார்‌. 
சுலபமானது. லாபகரமானது. 
ஆதாயம்‌ வரும்போது 
யாக்கோபின்‌ வழக்கம்‌. (ஆதி 
ஆதி 27:83: ஆதி 314-13) 
இஸ்மவேல்‌ மரித்து 15 வருஷமாயிற்று. 
தனக்கு பெண்கொள்வதற்காக ஏசா 
அவனுடைய வீட்டாரிடத்திற்குப்‌ போகிறான்‌. 
ஈசாக்கு பிறந்த போது, இஸ்மவேலுக்கு 
14 வயது. (ஆதி 17:17 24-25) 
ஈசாக்கிற்கு இப்பொழுது 138 வயதாகிறது. 
(ஆதி 272) 


ஏசாவின்‌ முதல்‌ மனைவிகள்‌ 
அவனுடைய பெற்றோருக்கு மனமடிவாக 
இருந்தார்கள்‌. (ஆதி 26:34-35: ஆதி 27:46) 
ஆகையினால்‌ ஏசா இப்பொழுது 
ஆபிரகாமின்‌ குமாரனாகிய இஸ்மவேலின்‌ 
குடும்பத்திலிருந்து பெண்கொண்டு தன்‌ 
பெற்றோரை மகிழ்விக்க விரும்புகிறான்‌. 
மகலாத்தை விவாகம்பண்ணுகிறான்‌. இவள்‌ 
இஸ்மவேலின்‌ குமாரத்தி. யாக்கோபு தன்‌ 
தாயின்‌ உறவுக்காரியை திருமணம்‌. 
செய்கிறார்‌. ஏசா தன்‌ தகப்பனின்‌ 
உறவுக்காரியைத்‌ திருமணம்‌ செய்கிறான்‌. 


25:30-31; 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இஸ்மவேல்‌  அடிமைப்பெண்ணாகிய 
ஆகாரின்‌ குமாரன்‌. ஆபிரகாம்‌ ஆகாரையும்‌ 
இஸ்மவேலையும்‌ தன்‌ கூடாரத்தைவிட்டு 
தூத்திவிட்டார்‌. இப்போது ஏசா 
இஸ்மவேலின்‌ குடும்பத்தில்‌ விவாகம்பண்ணி, 
ஆபிரகாமால்‌ துரத்தப்பட்ட அவர்களை, 
தன்னுடைய கூடாரத்திற்கு 
கொண்டுவருகிறான்‌. ஏசா தன்‌ தகப்பன்‌ 
ஈசாக்கை பிரியப்படுத்த 
முயற்சிபண்ணுகிறான்‌. ஆனால்‌ ஏசாவின்‌ 
கிரியைகள்‌ கர்த்தருக்கு பிரியமாயில்லை. 
ஏசாவின்‌ மனமாற்றம்‌ பூரணமாயில்லை. 
ஏசா தன்னுடைய தப்பிதங்களுக்கு 
அறையும்‌ குறையுமாக மனந்திரும்பி, மேலும்‌ 
அதிக பாவங்களை செய்கிறான்‌. 


யாக்கோபு கண்ட தரிசனம்‌ 
ஆதி 2810-15 


ஆதி 28:10. யாக்கோபு 
பெயெர்செயாவை விட்டுப்‌ புறப்பட்டு 
ஆரானுக்குப்‌ போகபிரயாணம்‌ பண்ணி, 


ஆதி 2801. ஒரு இடத்திலே வந்து, 
சூரியன்‌ அஸ்தமித்தபடியினால்‌, அங்கே 
ராத்தங்கி அவ்விடத்துக்‌ கற்களில்‌ 
ஒன்றை எடுத்துத்‌ தன்‌ தலையின்‌ கீழ்‌ 
வைத்து, அங்கே நித்திரை செய்யும்படி. 
படுத்துக்‌ கொண்டான்‌. 


ஆதி 2812. அங்கே அவன்‌ ஒரு 
சொப்பனம்‌ கண்டான்‌; இதோ, ஒரு 
ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது, 
அதின்‌ துனி வானத்தை எட்டியிருத்தது, 
அதிலே தேவதூதர்‌ ஏறுகிறவர்களும்‌ 
இறங்குகிறவர்களுமாய்‌ இருந்தார்கள்‌. 


ஆதி 28:12. அதற்கு மேலாகக்‌ கர்த்தர்‌ 
நின்று நான்‌ உன்‌ தகப்பனாகிய 
ஆபிரகாமின்‌ தேவனும்‌ ஈசாக்கின்‌ 
தேவனுமாகிய கர்த்தர்‌ தீ 
படுத்திருக்கிற பூமியை உனக்கும்‌ உன்‌ 
சந்ததிக்கும்‌ தருவேன்‌. 


ஆதி 28:14. உன்‌ சந்ததி பூமியின்‌ 
தூளைப்‌ போலிருக்கும்‌; நீ மேற்கேயும்‌, 
கிழக்கேயும்‌, வடக்கேயும்‌, தெற்கேயும்‌, 
பரம்புவாய்‌; உனக்குன்ளூம்‌ உன்‌: 
சத்ததிக்குள்ளும்‌ பூமியின்‌ 
வம்சங்கனெல்லாம்‌ ஆசீர்வதிக்கப்படும்‌. 





f= THE 
ETT 


ஆதி 2815. நான்‌ உன்னோடே 
இருத்து, நீ போகிற இடத்திலெல்லாம்‌. 
உன்னைக்‌ காத்து இத்தத்‌ தேசத்துக்கு 
உன்னைத்‌ திரும்பி வரப்பண்ணுவேன்‌; 
நாண்‌ உனக்குச்‌ சொன்னதைச்‌. 
செய்யுமனவும்‌ உன்னைக்‌ 
கைவிடுவதில்லை என்றார்‌. 


யாக்கோபு  சீரியா தேசத்திற்கு 
பிரயாணம்பண்ணுகிறார்‌. அவர்‌ இப்போது 
பெயர்செபாவிலிருக்கிறார்‌. யாக்கோபு 
பெயர்செயாவை விட்டு ஆரானுக்குப்‌ போக 
பிரயாணம்பண்‌ணுகிறார்‌. யாக்கோபின்‌ 
பிரயாணம்‌ மிகுந்த துக்கமாயும்‌, 
மனவேதனையாயும்‌... இருக்கிறது. அவர்‌ 
தன்னுடைய பெற்றோரை விட்டுப்‌ பிரிந்து. 
தனியாகப்‌ புறப்பட்டுப்போகிறார்‌. 


யாக்கோபு பகல்‌ வேளையிலே நீண்ட 
தூரம்‌ பிரயாணம்‌ செய்து பெத்தேல்‌ என்னும்‌ 
இடத்திற்கு வந்திருக்கிறார்‌. இரவு 
வேளையாயிற்று. அவருடைய சரீரத்தில்‌. 
களைப்பு உண்டாயிற்று. 
யாக்கோபு 

இடத்திலே 

அஸ்தமித்தபடியினால்‌, 

அல்விடத்துக்‌ கற்களில்‌ ஒன்றை எடுத்துத்‌ 
நன்‌ தலையின்‌ கீழ்‌ வைத்து. அங்கே 
நித்திரை செய்யும்படி படுத்துக்கொள்கிறார்‌ 
(ஆதி 2841). 


ஆபிரகாம்‌ 
பட்டணமாகிய கரை ட்டர்‌ 
தேராகு மரிக்கும்‌. 
தங்கியிருந்தார்‌. (ஆதி 11:26-30). நாகோர்‌ 
ஆரானில்‌ ந்து விட்டார்‌. இதன்‌ 
காரணமாகத்தான்‌ ஆதி 24, ஆதி 28 ஆகிய 
அதிகாரங்களில்‌ கூறப்பட்டிருக்கும்‌ 
பிரயாணங்கள்‌ நடைபெறுகிறது. 

ஒரு இடத்திலே வந்து 
“ஒரு இடம்‌” என்பது ஆபிரகாம்‌. 
இரண்டாம்‌ பலிபீடம்‌ கட்டிய இடமாகும்‌. 
பெத்தேல்‌ என்பது இதன்‌ பெயர்‌. இது 
பெயர்செபாவிலிருந்து 48 மைல்‌ தூரத்தில்‌ 
உள்ளது. (ஆதி 12:8, ஆதி 28:19). 


ருடைய 
புறப்பட்டு 
வரையிலும்‌ ஆரானில்‌. 


யாக்கோபு 
சேருகிறார்‌. 


| யாக்கோபு கற்களில்‌ ஒன்றை எடுத்து. 
தன்‌ தலையின்கீழ்‌ வைத்து நித்திரை 
செய்கிறார்‌. ஒரே கல்லை மட்டுமே 
யாக்கோபு பயன்படுத்துகிறார்‌. 


ஒரு 
எடுத்து 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


தலையின்கீழ்‌ இந்தக்‌ கல்லை வைத்து 
நித்திரை செய்ய வேண்டுமானால்‌ அந்தக்‌ 
கல்லை ஒரு தலையணைபோல துணிகளால்‌ 
சுற்றிமிருக்க வேண்டும்‌. ஆதி 28:18 ஆவது 
வசனத்தில்‌ கல்‌ என்பது பன்மையில்‌ 
கூறப்பட்டிருக்கிறது. 
வெளியிடங்களில்‌ படுத்து 
செய்வது மந்தையேய்ப்பர்களுக்கு 

மா, கடினமான அனுபவமோ அல்ல. 
(லூக்கா 2:8). 


யாக்கோபுக்கு அங்கே படுப்பதற்கு 
வசதியான படுக்கை எதுவம்‌ 
கிடைக்கவில்லை. அவருக்கு மென்மையான 
தலையணையும்‌ இல்லை அவ்விடத்திலுள்ள 
கற்களில்‌ ஒன்றே அவருக்கு 
தலையணையாயிருக்கிறது. அவர்‌ 
வானத்தைப்‌ பார்த்தபடி 
படுத்துக்கொண்டிருக்கிறார்‌. வானமே 
அவருக்கு கூரையாயிருக்கிறது. 


யாக்கோபுக்கு பிரயாணக்களைப்பினால்‌ 
உடனே நித்திரை வந்துவிடுகிறது. யாக்கோபு 
நித்திரையாயிருக்கும்போது ஒரு சொப்பனம்‌ 
காண்கிறார்‌; இதோ, ஒரு ஏணி பூமியிலே 
வைந்கப்பட்டிருக்கிறது. 
எட்டியிருக்கிறது. 
ஏறுகிறவர்களும்‌. 
இருக்கிறார்கள்‌. 
கர்த்தர்‌ நிற்கிறார்‌ 


இறங்குகிறவர்களுமாய்‌ 
அதற்கு மேலாக 
(ஆதி 2812). 


யாக்கோபுக்கு வசதியான படுக்கை. 
இல்லாவிட்டாலும்‌, சந்தோஷமான 
சொப்பனம்‌ உண்டாயிற்று. யாக்கோபு 
தரிசனம்‌ கண்டதுபோல, நாமும்‌ தரிசனம்‌ 
கண்டால்‌, நம்முடைய நித்திரையும்‌ 
இன்பமாயிருக்கும்‌. நம்முடைய படுக்கை 
மென்மையாயிராமல்‌, கடினமாயிருந்தாலும்‌, 
நம்முடைய நித்திரை இன்பமாயிருக்கும்‌. 


யாக்கோபு நித்திரையாயிருக்கும்போது, 
அவர்‌ கண்ட சொப்பனத்திலே, கர்த்தர்‌ 
யாக்கோபோடு கூட பேசுகிறார்‌. யாக்கோபு 
சொப்பனத்திலே ஒரு ஏணியைக்‌ காண்கிறார்‌. 
கர்த்தர்‌ அந்த ஏணியின்‌ மேலாக நின்று 
யாக்கோபோடுகூட பேசுகிறார்‌. 





i FTE 
TT 


கர்த்தர்‌ யாக்கோபை நோக்கி, “நான்‌. 
உன்‌ தகப்பனாகிய ஆபிரகாமின்‌ தேவனும்‌ 
ஈசாக்கின்‌ தேவனுமாகிய கர்த்தர்‌; நீ 
படுத்திருக்கிற பூமியை உனக்கும்‌ உன்‌ 


சந்ததிக்கும்‌ தருவேன்‌” என்று! 
சந்ததி பூமியின்‌ தூளைப்‌ 


சந்ததிக்கும்‌ 
ன்‌ வம்சங்களெல்லாம்‌ 
ஆசிர்வதிக்கப்படும்‌" என்றும்‌, 

'நான்‌ உன்னோடே இருந்து, நீ போகிற 
இடத்திலெல்லாம்‌ உன்னைக்‌ காத்து இந்தத்‌ 
தேசத்துக்கு உன்னைத்‌ திரும்பி வரப்‌ 
பண்ணுவேன்‌; நான்‌ உனக்குச்‌ சொன்னதைச்‌ 
செய்யுமளவும்‌ உன்னைக்‌ கைவிடுவதில்லை" 
(ஆதி 2813-15) என்றும்‌ சொல்லுகிறார்‌. 

யாக்கோபு தன்னுடைய சொப்பனத்திலே 
சர்வவல்லமையுள்ள தேவனை தரிசிக்கிறார்‌. 
அவருடைய வார்த்தைகளைக்‌ கேட்கிறார்‌. 
யாக்கோபு இதுவரையிலும்‌ இதுபோல 
நிம்மதியாக நித்திரை செய்திருக்குமாட்டார்‌ 
அவருக்கு இதுபோன்ற இன்பமான தூக்கம்‌ 
இதுவரையிலும்‌ வந்திருக்காது. நம்முடைய 
நித்திரையில்‌, கர்த்தர்‌ நம்மோடு பேசுவது, 
நமக்கு மிகுந்த ஆசீர்வாதம்‌. 

யாக்கோபு கண்ட 
அவருக்கு உற்சாகமாயிருக்கிறது. 
தன்‌ சொப்பனத்திலே ஒரு 
காண்கிறார்‌. அந்த ஏணி பூமியிலே 
வைக்குப்பட்டிருக்கிறது. அதன்‌  நுனியோ 
வானத்தை எட்டியிருக்கிறது. அந்த 
ஏணியில்‌ தேவதூதர்கள்‌ ஏறுகிறவர்களும்‌, 
இறங்குகிறவர்களுமாயிருக்கிறார்கள்‌. அந்த 
ஏணிக்கு மேலாக. கர்த்தர்‌ 
நின்றுகொண்டிருக்கிறார்‌. 

வேதபண்டிதர்கள்‌, யாக்கோபு கண்ட 
சொப்பனத்திற்கு பல்வேறுவிதமாக 
வியாக்கியானம்‌ சொல்லுகிறார்கள்‌. 
யாக்கோபு கண்ட சொப்பனம்‌, தேவனுடைய 
தெய்வீக பராமரிப்புக்கு அடையாளம்‌. 
வானத்திற்கும்‌ பூமிக்கும்‌ தொடர்ந்து 
சம்பாஷணை நடைபெற்றுக்கொண்டிருக்கும்‌. 
தேவனுடைய கிரியைகள்‌ ஒரே வேளையில்‌ 
மொத்தமாய்‌ நடைபெறுவதில்லை. அவை 
ஒவ்வொன்றாக, படிப்படியாக நடைபெறும்‌. 
ஏணிப்படியில்‌, ஒவ்வொரு. 

ஏறுகிறவர்களும்‌ 
இற்குகறவர்களுாிருக்கிறா்கள்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


ஏணிக்கு மேலாக கர்த்தர்‌ 
நின்றுகொண்டிருக்கிறார்‌. தேவனுடைய 
தெய்வீக ஞானமே எல்லாவற்றிக்கும்‌ மேலாக 
உயரத்திலிருக்கிறது. கர்த்தர்‌ தம்முடைய 
தெய்வீக சித்தத்தின்‌ பிரகாரமாக, எல்லா 
காரியங்களையும்‌ இயக்குகிறார்‌. அவர்‌ 
எல்லாவற்றையும்‌ கண்ணோக்கிப்‌ 
பார்த்துக்கொண்டிருக்கிறார்‌. 


| யாக்கோபு கண்ட தரிசனம்‌ அவருக்கு 


பெற்றோரை விட்டுப்‌ பிரிந்து, ருக்க. 
யாக்கோபின்‌ சகோதரன்‌ ஏசா, அவரைப்‌ 
பகைத்து, அவரைக்‌  கொன்றுபோட 
திட்டமிடுகிறான்‌. யாக்கோபு இப்போது சீரியா 
தேசத்திற்கு தனியாகப்‌ போகிறார்‌. அவருக்கு 
அங்கே போக வழியும்‌ தெரியாது. அவருக்கு 
பாதுகாப்புமில்லை. 


யாக்கோபை வழிநடத்துவதற்கு ஒரு 
நல்ல... வழிகாட்டி தேவைப்படுகிறார்‌ 
யாக்கோபுக்கு பாதுகாப்பு தேவைப்படுகிறது. 
யாக்கோபு போகும்போதும்‌ வரும்போதும்‌ 
அவரோடுகூட யாராவது ஒருவர்‌ உடனிருந்து, 
அவரைக்‌ காத்துக்கொள்ளவேண்டும்‌. 

கர்த்தர்‌ யாக்கோபை நோக்கி, 
“நான்‌ உன்னோடே இருந்து, நீ போகிற 
இடத்திலெல்லாம்‌ உன்னைக்‌ காத்து, 
இந்த தேசத்திற்கு உன்னை திரும்பி 
வரப்பண்ணுவேன்‌” என்றும்‌, “நான்‌ உனக்கு 
சொன்னதை  செய்யுமளவும்‌ உன்னைக்‌ 
கைவிடுவதில்லை" என்றும்‌ சொல்லுகிறார்‌. 
கர்த்தருடைய வார்த்தை யாக்கோபுக்கு 
ஆறுதலாயிருக்கிறது. 


நம்முடைய கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து, 
பிதாவாகிய தேவனிடத்தில்‌ நமக்காக பரிந்து, 
பேசுகிறார்‌. கிறிஸ்துவானவர்‌ நமக்கும்‌. 
தேவனுக்கும்‌ நடுவிலிருந்து, மத்தியஸ்த 
ஊழியம்‌ பண்ணுகிறார்‌. யாக்கோபு 
சொப்பனத்தில்‌ கண்ட  ஏணியானது. 
இயேசுகிறிஸ்துவின்‌ மத்தியஸ்த ஊழியத்திற்கு 
அடையாளமாயிருக்கிறது என்று 
வேதபண்டிதர்கள்‌ விளக்கம்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 





f= FTE 
TT 


கிறிஸ்துவானவரே 
ஏணியாகயிருக்கிறார்‌. அந்த ஏணி 
பூமியிலே வைக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்து தம்முடைய 
மனுஷசபாவத்தில்‌, ந்தப்‌ பூமியிலே 
வாசம்பண்ணுகிறார்‌. அந்த ஏணியின்‌ நுனி 
வானத்தை எட்டியிருக்கிறது. 
கிறிஸ்துவானவருடைய தெய்வீக சுபாவம்‌ 
பரலோகத்திலிருக்கிறது. 


ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருப்பது 
இயேசுகிறிஸ்துவின்‌ தாழ்மைக்கும்‌, அந்த 
ஏணியின்‌ நுனி வானத்தை எட்டியிருப்பது, 
கிறிஸ்துவானவர்‌ 
அடையாளமாயிருக்கிறது. தேவன்‌ நம்மோடு 
வாசம்பண்ணுகிறார்‌ 
தேவனோடு 


மாத்திரமே 

பரலோகத்தில்‌ 

இபேசுகிறிஸ்துவைத்‌ தவிர வேறு 

எதுவும்‌ நமக்கு நியமிக்கப்படவில்லை. 
யாக்கோபு சுண்ட சொப்பனத்‌ 

அந்த ஏணியானது 

வைக்கப்பட்டருக்கிறது. 


தேவதூதர்‌ அந்த 
ஏறுகிறவர்களும்‌, 
நாம்‌. 


கு 
நின்றுகொண்டிருக்கிறார்‌. 
ஏணியிலே 


இறங்குகிறவர்களுமாயிருக்கிறார்கள்‌. 
பரலோகத்திலே பிரவேசிக்கவேண்டுமென்றால்‌, 


கொள்ளைக்காரருமாயிருப்பார்கள்‌. 

ஏற்பாட்டுக்காலத்தில்‌, 
இயேகபிள்துவ்‌ 
தரிசனத்தைப்பற்றி 


ட புதிய 
கர்த்தராகிய 
யாக்கோபு கண்ட 
சொல்லியிருக்கிறார்‌. 

“பின்னும்‌. அவர்‌ அவனை நோக்கி: 
வானம்‌ திறந்திருக்கிறதையும்‌, தேவதூதர்கள்‌ 
மனுஷகுமாரனிடத்திலிருந்து _ 


மெய்யாகவே உங்களுக்குச்‌ சொல்லுகிறேன்‌ 
என்றார்‌” (யோவா 1:51) 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யாக்கோபு தன்னுடைய நித்திரையில்‌, 
சொப்பனம்‌ கண்டது மாத்திரமல்ல, 
அவர்‌ கர்த்தருடைய ஆறுதலான 
வார்த்தைகளையும்‌ கேட்கிறார்‌. கர்த்தர்‌ 
யாக்கோபின்‌ தகப்பனாகிய எஈசாக்குக்கு 
சொன்ன வாக்குத்தத்த வார்த்தைகளை, 
அவர்‌ இங்கு யாக்கோபுக்கும்‌ சொல்லுகிறார்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய வாக்குத்தத்தத்தை 
யாக்கோபுக்கு உறுதிபண்ணுகிறார்‌. 

கர்த்தர்‌ யாக்கோபை நோக்கி, “நான்‌ 
உன்‌ தகப்பனாகிய ஆபிரகாமின்‌ தேவனும்‌ 
ஈசாக்கின்‌ தேவனுமாகிய கர்த்தர்‌; நீ 
படுத்திருக்கிற பூமியை உனக்கும்‌ உன்‌ 
சந்ததிக்கும்‌ தருவேன்‌. உன்‌ சந்ததி பூமியின்‌ 
தூளைப்‌ போலிருக்கும்‌; நீ மேற்கேயும்‌, 
கிழக்கேயும்‌, வடக்கேயும்‌, தெற்கேயும்‌, 
பரம்புவாய்‌; உனக்குள்ளும்‌ உன்‌ 
சந்ததிக்குள்ளும்‌ பூமியின்‌ வம்சங்களெல்லாம்‌. 
ஆசீர்வதிக்கப்படும்‌" (ஆதி 27:13/4) என்று 
சொல்லுகிறார்‌. 


கர்த்தர்‌ ஆரகாழுக்கும்‌ ஈசாக்கக்ும 
எப்படியிருந்தாரோ,, அப்படியே அவர்‌ 
யாக்கோபுக்கும்‌ இருப்பார்‌ இதுவே 
கர்த்தருடைய வாக்குந்தத்தத்தின்‌ பொதுவான 
கருத்து. யாக்கோபு கானான்‌ தேசத்தில்‌ 
குடியிருப்பார்‌. யாக்கோபின்‌ சந்ததி. 
திரளாம்ப்‌ பெருகும்‌. யாக்கோபின்‌ சந்ததியில்‌ 
மேசியா வருவார்‌. மேசியாவின்‌ மூலமாக 
பூமியின்‌ வம்சங்களெல்லாம்‌ 


பெத்தம்‌ 


யாக்கோபுக்கு அவருடைய சகோதரர்‌ 
ஏசா மூலமாக ஆபத்து இருக்கிறது. 
கர்த்தரோ யாக்கோபை பாதுகாப்பதாக 
வாக்குப்பண்ணுகிறார்‌. யாக்கோபு சீரியா 
தேசத்திற்கு தனியாகப்‌ போகிறார்‌. அந்தப்‌ 
பாதையில்‌. அவர்‌ இதுவரையிலும்‌ 
போனதில்லை. யாக்கோபுக்கு சீரியா 
தேசத்தைப்பற்றி ஒன்றும்‌ தெரியாது. 
கர்த்தர்‌ யாக்கோபோடு கூடயிருப்பதாக 
வாக்குப்பண்ணுகிறார்‌. 


யாக்கோபு பிரயாணம்பண்ணும்போது 
அவருக்கு என்னென்ன ஆபத்துக்கள்‌ 
வரும்‌ என்பதும்‌ அவருக்கு தெரியாது. 
கர்த்தரோ யாக்கோபோடு கூடமிருந்து, 
அவர்‌ போகிற இடத்திலெல்லாம்‌ அவரைக்‌ 
காத்துக்கொள்வதாக வாக்குப்பண்ணுகிறார்‌. 





i THE 
TT 


யாக்கோபு பெயர்செபாவைவிட்டு. 
ஆரானுக்குப்போகிறார்‌. அவர்‌ நாடு 
கடத்தப்பட்டவர்போல புறப்பட்டுப்போகிறார்‌. 
யாக்கோபின்‌ தகப்பனாராகிய ஈசாக்கு, 
அவருக்கு கட்டளை கொடுத்து 
அனுப்பியிருக்கிறார்‌. யாக்கோபு மறுபடியும்‌ 
பெயர்செபாவுக்கு திரும்பி வருவாரா என்பது 
அவருக்கே தெரியாது. கர்த்தரோ யாக்கோபை 
இந்த தேசத்திற்கு திரும்பி வரப்பண்ணுவதாக 
வாக்குப்பண்ணுகிறார்‌. 


யாக்கோபு இப்போது எல்லாராலும்‌ 
கைலிடப்பட்டவர்‌ போல இருக்கிறார்‌. 
அவருடைய உற்றார்‌ உறவினரும்‌, அவருடைய 
சிநேகிதரும்‌ அவரைக்‌ கைவிட்டுவிட்டார்கள்‌. 
ஆனால்‌ கர்த்தரோ யாக்கோபுக்க்கு 
சொன்னதை செய்யுமளவும்‌ அவரை 
கைவிடுவதில்லை என்று 
வாக்குப்பண்ணுகிறார்‌ கர்த்தர்‌ யாரை 
நேசிக்கிறாரோ, அவரை ஒருபோதும்‌ 
கைவிடமாட்டார்‌ 


பெத்தேல்‌ 
ஆதி 28:16-19 


ஆதி 2848, யாக்கோபு நித்திரை 
தெனிந்து விழித்தபோது: மெய்யாகவே 
கர்த்தர்‌ இந்த ஸ்தலத்தில்‌ இருக்கிறார்‌; 
இதை நான்‌ அறியாதிருந்தேன்‌. 
என்றான்‌. 


ஆதி 2807. அவன்‌ பயந்து, 
ஸ்தலம்‌ 
பயங்கரமாயிருக்கிறது! இத 
தேவனுடைய வீடேயல்லாமல்‌ வேறல்ல, 
இது வானத்தின்‌ வாசல்‌ என்றான்‌. 


இந்த 


எவ்வனவு. 


ஆதி 28:18. அதிகாலையிலே யாக்கோபு 
எழுந்து, தன்‌ தலையின்‌ 
வைத்திருந்த கல்லை எடுத்து அதைத்‌ 
தூணாக நிறுத்தி, அதின்‌ மேல்‌ 
எண்ணெய்‌ வார்த்து, 


ஆதி 28:19. அத்த ஸ்தலத்திற்குப்‌ 
பெத்தேல்‌ என்று பேரிட்டான்‌; அதற்கு. 
முன்னே அவ்வூருக்கு ஜூஸ்‌ என்னும்‌ 
பேர்‌இருத்தது. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யாக்கோபு சந்தோஷமாக நித்திரை 
பண்ணுகிறார்‌. கர்த்தருடைய தரிசனமும்‌, 
வார்த்தையும்‌ அவருக்கு உற்சாகத்தையும்‌ 
தெம்பையும்‌ தருகிறது. யாக்கோபு 
கர்த்தருடைய வார்த்தையைக்‌ கேட்டு, அதை 
இன்னும்‌ அதிகமாய்த்‌ தியானம்பண்ணுகிறார்‌. 
சொப்பனத்திலே தனக்கு கிடைத்த 
தரிசனத்தை நினைத்து யாக்கோபு மிகவும்‌. 
ச்சரியப்படுகிறார்‌. அவர்‌ நித்திரை தெளிந்து 
விழித்தபோது, 'மெய்யாகவே கர்த்தர்‌ இந்த 
ஸ்தலத்திலிருக்கிறார்‌, இதை நான்‌ 
அறியாதிருந்தேன்‌' (ஆதி 28:16) என்று 
சொல்லுகிறார்‌. 


பரிசுத்த 
அவருடைய தெய்வீக 
யாக்கோபால்‌ 


கர்த்தருடைய 
பிரசன்னத்தையும்‌, 
வெளிப்பாட்டையும்‌ 
மற்றவர்களுக்கு சொல்ல முடியவில்லை. 
ஆனாலும்‌ கர்த்தருடைய வெளிப்பாட்டை 
யாக்கோபால்‌ மறுக்க முடியவில்லை. 


கர்த்தர்‌ தமக்கு சித்தமான இடத்திலே, 
தமக்கு சித்தமான ஜனங்களுக்கு தம்முடைய 
தெய்வீக தரிசனத்தை வெளிப்படுத்துகிறார்‌. 
நாம்‌ எங்கே இருக்கிறோம்‌ என்பது, 
முக்கியமல்ல. ஒரு வேளை நாம்‌ நகரத்திலோ 
அல்லது வனாந்தரத்திலோ அல்லது வீட்டிலோ 
அல்லது வயல்வெளியிலோ இருக்கலாம்‌. 
நாம்‌ கடையிலிருக்கலாம்‌. 
நாம்‌ 
ந்தாலும்‌ கர்த்தருடைய 
எந்த இடத்திலும்‌ கிடைப்பதற்கு 

தடை எதுவுமில்லை. 


கார்‌ கர்த்தருடைய னானவரை 
தத்தும்‌ ண்பன்‌... அபாய 
அவள்‌: என்னைக்‌ காண்பவரை நானும்‌ 
இவ்விடத்தில்‌ கண்டேன்‌ அல்லவா என்று 
சொல்லி, தன்னோடே பேசின கர்த்தருக்கு 
நீர்‌ என்னைக்‌ காண்கிற தேவன்‌ என்று 
பேரிட்டாள்‌" (ஆதி 1643). 


யாக்கோபு நித்திரை தெளிந்த 
எழுந்தபோது. பா்‌ பயமுண்டாயிற்று. 

ந்த எவ்வளவு 
பக்கரன்லிகக்கிதக்‌ இது தேவனுடைய 
வீடேயல்லாமல்‌ வேறல்ல, இது வானத்தின்‌ 
வாசல்‌” (ஆதி 28:17) என்று யாக்கோபு 
சொல்லுகிறார்‌. யாக்கோபு இப்போது பார்த்தது 
தேவனுடைய வீடாகவும்‌, வானத்தின்‌: 
வாசலாகவும்‌ இருக்கிறது. 





i THE 
TT 
யாக்கோபுக்கு இந்த ஸ்தலம்‌ மிகவம்‌ 


இந்த 


வாசல்‌ என்றும்‌ சொல்லுகிறார்‌. த 
ஸ்தலத்தை மறவாமல்‌ நினைவில்‌ 
வைத்திருக்கவேண்டும்‌ என்றும்‌, அதற்காக 
இங்கே ஒரு ஞாபகசின்னத்தை ஏற்படுத்த 
வேண்டும்‌ என்றும்‌ யாக்கோபு விரும்புகிறார்‌. 


யாக்கோபுக்கு இந்த ஸ்‌ 

விசேஷமாகமிருக்கிறது. அவர்‌ 

கை தன்ம எப்பா த னானை 
வைத்திருப்பதற்காக இரண்டு காரியங்களை 
செய்கிறார்‌. அவையாவன: 1. யாக்கோபு 
அவர்‌ 
என்று 


ஒரு தூணை நிறுத்துகிறார்‌. 2. 
அந்த 
பேரிடுகிறா। 


ஸ்தலத்திற்கு பெத்தேல்‌ 


யாக்கோபு பெயர்செபாவிலிருந்து சீரியா 
தேசத்திற்கு பொய்க்கொண்டிரு்கிறார்‌. 
அவர்‌ ஆரானுக்குப்போக புறப்பட்டபோது. 
இந்த ஸ்தலத்திலே, அவருக்கு தரிசனம்‌ 
கிடைத்தது. கர்த்தர்‌ இந்த ஸ்தலத்தில்‌ 
மெய்யாகவே இருக்கிறார்‌ என்பதை யாக்கோபு 
அறிந்திருக்கிறார்‌. யாக்கோபு அதிகாலையில்‌ 
எழுந்து, தன்‌ தலையின்‌ கீழ்‌ வைத்திருந்த 
கல்லை எடுத்து அதைத்‌ தூணாக நிறுத்தி, 
அதின்‌ மேல்‌ எண்ணெய்‌ வார்க்கிறார்‌ 
(ஆதி 2818) 


யாக்கோபுக்கு அங்கே பலிபீடம்‌ 
நேரமில்லை. அவர்‌ தன்னுடைய 
பிரயாணத்தின்‌ நடுவிலே இருக்கிறார்‌. கர்த்தர்‌ 
ஆபிரகாமுக்கு தரிசனமானபோது. 
ஆபிரகாம்‌ அந்த ஸ்தலத்திலே ஒரு 
பலிபீடத்தை கட்டினார்‌. 

“கர்த்தர்‌ ஆமிரழக்குத்‌ தரிசனமாகி: 
உன்‌ சந்ததிக்கு தேசத்தைக்‌. 
கொடுப்பேன்‌ என்றார்‌ அப்பொழுது அவன்‌ 
தனக்குத்‌ தரிசனமான கர்த்தருக்கு அங்கே 
ஒரு பலிபீடத்தைக்‌ கட்டினான்‌” (ஆதி 12:7). 


யாக்கோபு ஆபிரகாமைப்போல. 
பலிபீடம்‌ கட்டாவிட்டாலும்‌, அவர்‌ 
கல்லைத்‌ தூணாக நிறுத்தி, 
எண்ணெய்‌ வார்க்கிறார்‌. தனக்கு 
சூழ்நிலை உண்டாகும்போது. 

கர்த்தருக்கு ஒரு பலிபீடம்‌ கட்டவேண்டும்‌. 
என்னும்‌ வாஞ்சை யாக்கோபுக்கு இருக்கிறது. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


யாக்கோபு இந்த 


ஒரு 


அவன்‌ ஒரு 
கட்டி, தன்‌ சகோதரனுடைய முகத்துக்குத்‌ 
தப்பி ஓடினபோது, அங்கே தனக்கு தேவன்‌ 
தரிசனமானபடியால்‌, அந்த ஸ்தலத்திற்கு 
ஏல்பெத்தேல்‌ என்று பேரிட்டான்‌” 
(ஆதி 3597). 

| யாக்கோபு அந்த ஸ்தலத்திற்குப்‌ 
பெத்தேல்‌ என்று பேரிடுகிறார்‌; அதற்கு 
முன்னே அவ்வூருக்கு லூஸ்‌ என்னும்‌. 
பேர்‌இருந்தது. (ஆதி 28:19). லூஸ்‌ என்னும்‌ 
பெயருக்கு வாதுமை மரம்‌ என்று பொருள்‌. 
பெத்தேல்‌ என்னும்‌ பெயருக்கு தேவனுடைய 
வீடு என்று பொருள்‌. யாக்கோபு அந்த 
இடத்திற்கு தேவனுடைய வீடு என்று 
பொருள்படும்‌ , பெத்தேல்‌ என்னும்‌ பெயரை 
இடுகிறார்‌. 


லூஸ்‌ என்னும்‌ பெயருக்கு வாதுமை 
ம்‌ ர்‌. இந்த ஸ்தலம்‌ 


தேவனுடைய வீடாகவும்‌, 

வாசலாகவும்‌ இருக்கிறது. 

யாக்கோபு இந்த 

பெத்தேல்‌ என்று பேரிடுகிறார்‌ 

ஸ்தலத்தை மறவாமல்‌ 
வைத்திருக்கவேண்டும்‌ என்பதற்காக, இதற்கு 
புதிய பெயரைக்‌ கொடுக்கிறார்‌. 


யாக்கோபு தேவனை இங்கு 
காண்கிறார்‌. அந்த ஸ்தலத்திற்கு பெத்தேல்‌ 
என்று பெயரிடுகிறார்‌. (ஆதி 28:19) இது 
வானத்தின்‌ வாசல்‌. பரலோகத்திற்குச்‌ 
செல்லும்‌ ஏணி இங்கிருந்துதான்‌ போகிறது. 
இதன்‌ வழியாகப்‌ பரலோகத்திற்குச்‌ 
செல்ல முடியும்‌. 


யாக்கோபு தன்‌ தலைக்கு வைத்திருந்த 
கல்லை எடுத்து, அதை ஒரு தூணாக 
நிறுத்தினார்‌. அதன்மேல்‌ எண்ணெய்‌ 
வார்த்து, தேவனுக்கு ஒரு பலிபீடமாக அதைப்‌ 
பிரதிஷ்டை பண்ணினார்‌ (ஆதி 28:8) 
முப்பது வருஷங்களுக்குப்‌ பின்பு, யாக்கோபு 
இதே இடத்தில்‌ தன்னுடைய 
பொருத்தனையைத்‌ திரும்பவும்‌ பண்ணுகிறார்‌ 
(ஆதி 3514). 





i THE 
TT 


பெரிய காரியங்களைக்‌ 
கொண்டாடும்போது இவ்வாறு 
நினைவுத்தூண்‌ எழுப்புவது வழக்கம்‌. 
சீனாய்‌ மலையில்‌ மோசே இதுபோன்று 
செய்திருக்கிறார்‌. (யாத்‌ 24:4). யோசுவா 
யோர்தான்‌ நதியிலும்‌ (யோசு 4), 
சீகேமிலும்‌ (யோசு 24:26). இரண்டு 
நினைவுத்தூண்களை எழுப்பினார்‌. கற்களை 
நினைவுத்தூண்களாகப்‌ பயன்படுத்தலாம்‌. 
ஆனால்‌ அவற்றை விக்கிரகங்களாக 
வழிபடக்கூடாது (லேவி 261; 
உபா 16:22). 


யாக்கோபின்‌ பொருத்தனை 
ஆதி 28:20-22 


ஆதி 28:90, அப்பொழுது யாக்கோபு: 
தேவன்‌ என்னோடே இருந்து, நான்‌ 
போகிற இந்த வழியிலே என்னைக்‌ 
காப்பாற்றி, உண்ண ஆகாரமும்‌, உடுக்க 
வஸ்திரமும்‌ எனக்குத்‌ தத்து, 


ஆதி 28:21. என்னை என்‌ தகப்பன்‌ 
வீட்டுக்குச்‌. சமாதானத்தோடே. 
திரும்பிவரப்பண்ணுவாரானால்‌, கர்த்தர்‌ 
எனக்குத்‌ தேவனாயிருப்பார்‌; 


ஆதி 28:22, நான்‌ தூணாக நிறுத்தின 
இந்தக்‌ கல்‌ தேவனுக்கு வீடாகும்‌; 
தேவரீர்‌ எனக்குத்தரும்‌ எல்லாவற்றிலும்‌ 
உமக்குத்‌ தசமபாகம்‌ செலுத்துவேன்‌ 
என்னு சொல்லிப்‌ பொருத்தனை 
ஙண்ணிக்கொண்டான்‌.. 


யாக்கோபு 
கர்த்தரோடு 
பண்ணிக்கொள்கிறார்‌. 
வாக்குத்தத்தங்களை நமக்கு 
உறுதிபண்ணும்போது, நாமும்‌ நம்முடைய 
மனதிலே கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை 
மறுபடியுமாய்‌ நினைவுகூரவேண்டும்‌. 


இந்த ஸ்தலத்திலே. 
பொருத்தனை 
கர்த்தர்‌ தம்முடைய 


கர்த்தர்‌ யாக்கோபை நோக்கி, “நான்‌ 
உன்னோடே இருந்து நீ போகிற 
இடத்திலெல்லாம்‌ உன்னைக்‌ காத்து. 
தேசத்திற்கு உன்னை திரும்பி 
வரப்பண்ணுவேன்‌” (ஆதி 285) என்று 
வாக்குப்பண்ணினார்‌. யாக்கோபு 
கர்த்தருடைய வாக்குத்தத்த வார்த்தைகளை 
விசுவாசிக்கிறார்‌ 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


தனக்கு சொன்ன 
வார்த்தைகளை யாக்கோபு தன்னுடைய 
இருதயத்திலே பற்றிக்கொண்டு, “தேவன்‌ 
என்னோடே இருந்து. நான்‌ போகிற இந்த 
வழியிலே என்னைக்‌ காப்பாற்றுவாரானால்‌" 
(ஆதி 28:20) என்று விசுவாசத்தோடே 
சொல்லுகிறார்‌. யாக்கோபு கர்த்தருடைய 
வார்த்தையை நம்பி, அதை 
இறுகப்பற்றிக்கொள்கிறார்‌. 


யாக்கோபு கர்த்தரிடத்தில்‌ 
உலகப்பிரகாரமான ஆசீர்வாதங்களை 
அதிகமாய்‌ எதிர்பார்க்கவில்லை. தனக்கு 
உண்ண ஆகாரமும்‌ உடுக்க வஸ்திரமும்‌ 
கர்த்தர்‌ கொடுத்தால்‌, அதுவே போதுமானது 
்‌ நினைக்கிறார்‌ 


கர்த்தர்‌ 


திருப்தியும்‌ இருக்கிறது. 


யாக்கோபு 
பக்தியாிர்கிறர்‌. கர்த்தர்‌ தன்னை 
காப்பற்றவேண்டும்‌ என்றும்‌, அவர்‌ தன்னை 
தன்‌ தகப்பன்‌ வீட்டிற்கு சமாதானத்தோடே 
திரும்பி வரப்பண்ணவேண்டும்‌ என்றும்‌ 
யாக்கோபு விரும்புகிறார்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
வார்த்தைகளில்‌ உண்மையுள்ளவர்‌ என்றும்‌, 
அவர்‌ வாக்குமாறாதவர்‌ என்றும்‌ யாக்கோபு 

விசவாசிக்கிறார்‌. 


கர்த்தர்‌ தம்முடைய வாக்குத்தத்தத்தின்‌ 
பிரகாரம்‌, தன்னுடைய விண்ணப்பங்களுக்கு 
செவிகொடுத்து அதை நிறைவேற்றுவார்‌ 
என்னும்‌ நம்பிக்கை யாக்கோபின்‌ 
இருதயத்தில்‌ காணப்படுகிறது. யாக்கோபு 
கர்த்தரிடத்தில்‌ பொருத்தனை பண்ணுகிறார்‌. 
கர்த்தர்‌ தன்னுடைய விண்ணப்பங்களை 
நிறைவேற்றுவாரானால்‌, “கர்த்தர்‌ எனக்கு 
தேவனாயிருப்பார்‌” (ஆதி 28:27) என்று 
யாக்கோபு விசுவாசத்தோடு 
சொல்லுகிறார்‌. 





i THEN 
TT 


யாக்கோபு 
பயபக்தியாயிருக்கிறார்‌. 

வெளிப்படுத்தும்‌ 5 

தூணாக நிறுத்தின 

தேவனுடைய வீடாகும்‌" (ஆதி 28:22) என்று 
யாக்கோபு விசுவாசத்தோடு சொல்லுகிறார்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய கிருபையினால்‌ 
யாக்கோபை ந்த ஸ்தலத்திற்‌ 
சமாதானத்தோடே 

வரப்பண்ணும்போது, 

ஸ்தலத்திலே கர்த்தருக்கு ஒரு 
கட்டுவார்‌. இப்போது யாக்கோபு 
ஸ்தலத்தில்‌, தன்‌ தலையின்கீழ்‌ வைத்திருந்த 
கல்லை எடுத்து, அதைத்‌ தூணாக 
நிறுத்தியிருக்கிறார்‌. 


பலிபீடத்தில்‌ 
செலுத்தப்படவேண்டும்‌. பலிசெலுத்தாத 
பலிபீடம்‌ தேவனுடைய வீடாகமிருக்காது. 
யாக்கோபு இந்தப்‌ பலிபீடத்தில்‌ கர்த்தருக்கு 
பலிசெலுத்துவதாகவும்‌ வாக்குப்பண்ணுகிறார்‌. 
தேவன்‌ தனக்கு தரும்‌ எல்லாவற்றிலும்‌: 
அவருக்கு தசமபாகம்‌ செலுத்துவதாக, 
யாக்கோபு பொருத்தனை 
பண்ணிக்கொள்கிறார்‌ (ஆதி 28:22). 


பலிகள்‌ 


யாக்கோபு கர்த்தரோடு பொருத்தனை 
பண்ணும்போது, ன்‌ என்னோடே 
இருந்தால்‌" என்று சொல்லுகிறார்‌. 
யாக்கோபிற்குச்‌ சந்தேகம்‌ இருக்கிறது. 
ஆனாலும்‌ தேவன்‌ ஆதி 2813-15 ஆகிய 
வசனங்களில்‌ வாக்குத்தத்தம்‌ பண்ணியபடி 
யாக்கோபோடேகூட இருக்கிறார்‌. 

மோசேயின்‌ 
முன்பாகவே, 
பண்ணுகிறார்‌. 
நினைவுகூருகிறார்‌ 
பொருத்தனைகளைச்‌ 
(லேவி 23:37-38; எண்‌ 29:39) 
மனப்பூர்வமாகச்‌ செய்ய வேண்டும்‌. 
(எண்‌ 30:2; பிர 5:4-6) பொருத்தனையை 
மீறக்கூடாது. (லேவி 54-13; 
லேவி 22: 18-25; எண்‌ 152-16; 
எண்‌ 30:2-16; உபா 2318-22). நாம்‌ 
பொருத்தனையின்‌ கிரயத்தைக்‌ கணக்குப்‌ 
பார்க்கவேண்டும்‌ (லேவி 27:1-25). 


யாக்கோபு 


(ஆதி 
செய்ய 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


காணிக்கையாகச்‌ செலுத்துவதற்குச்‌ 
சில காரியங்கள்‌ தடைபண்ணப்பட்டிருக்கிறது. 
(லேவி 716-18; உபா12:6-26; நியா 18:14). 
(உபா 2318-23, யோபு 22:27; சங்‌ 22:25; 
சங்‌ 50: சங்‌ 5642; சங்‌ 61:5; சங்‌ 651; 
சங்‌ 66:43; சங்‌ 761; சங்‌ 11644-19; 
நீதி 20:25; நாகூம்‌ 1:15). 


நாம்‌ அவசரப்பட்டு பொருத்தனை 
பண்ணக்கூடாது. பரிசுத்த வேதாகமத்தில்‌ 
அவசரப்பட்டு பொருத்தனை பண்ணின சில 
சம்பவங்கள்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. அதன்‌ 
விவரம்‌ வருமாறு : 


1. யெப்தாவின்‌ 
(நியா 11:29-40) 


2. இஸ்ரவேலுடைய 
(நியா 2155-6) 


3. நாற்பது மனுஷருடைய பொருத்தனை 
(அப்‌ 2312) 


பொருத்தனை 


பொருத்தனை 


பரிசுத்த. வேதாகமத்தில்‌, 
பொதுவான பொருத்தனைப்பற்றியும்‌. 
சொல்லப்பட்டிருக்கிறது. அவற்றின்‌ விவரம்‌ 
வருமாறு: 
1... யாக்கோபின்‌ 
தசமபாகம்‌ 
(ஆதி 28:20-22) 


பொருத்தனை. - 
செலுத்துதல்‌ 


... அன்னாளின்‌ 
சாமு 141,27-28) 


பொருத்தனை 


3. எல்க்கானாவின்‌. 
பொருத்தனை (சாமு 1:21) 


வருஷாந்தரப்‌ 
யோபு தன்‌ கண்களோடே பண்ணிய 
பொருத்தனை (யோபு 31:1) 

தாவீதின்‌ பொருத்தனை (சங்‌ 132:2) 


யோனாவின்‌ 
(யோனா 2:9) 


பொருத்தனை 


7. பவுலின்‌ பொருத்தனை (அப்‌ 18:18) 





f= FTE 
TT 


பராமரிப்பு 
யாக்கோபு 
ஊருக்கு 
291-44). 
லாபானுடைய 
மணம்‌ 
29:15-30). 
குமாரர்கள்‌ 


கர்த்தருடைய தெய்வீக 
யாக்கோபுக்கு கிடைக்கிறது. 
பிரயாணம்பண்ணி, லாபானுடைய. 
வந்து சேருகிறார்‌ (ஆதி 
யாக்கோபுக்கும்‌ 
குமாரத்திகளுக்கும்‌ 
நடைபெறுகிறது (ஆதி 
யாக்கோபுக்கு நான்கு 
பிறக்கிறார்கள்‌ (ஆதி 2931-35). 


ஆரானில்‌ யாக்கோபு 
ஆதி 2911-8 


ஆதி 0. யாக்கோபு பிரயாணம்‌ 
பண்ணி, கீழ்த்திசையாரின்‌ தேசத்தில்‌ 
போய்ச்‌ சேர்த்தான்‌. 


ஆதி 2, அங்கே வயல்வெனியிலே 
ஒரு கிணற்றையும்‌, அதின்‌ அருகே 
மடக்கியிருக்கிற மூன்று 
ஆட்டுமந்தைகனையும்‌ கண்டான்‌; 
அந்தக்‌ கிணற்றிலே மந்தைகளுக்குத்‌ 
தண்ணீர்‌ காட்டுவார்கள்‌; அந்தக்‌. 
கிணற்றின்‌ வாய்‌ ஒரு பெரிய கல்லினால்‌. 
அடைக்கப்பட்டிருந்தது. 


ஆதி 29:3. அவ்விடத்தில்‌ மந்தைகள்‌ 
எல்லாம்‌ சேர்ந்தபின்‌ கிணற்றின்‌ 
வாயிலிருக்கும்‌ கல்லை மேய்ப்பர்‌ 
புரட்டி, ஆடுகளுக்குத்‌ தண்ணீர்‌ காட்டி, 
மறுபடியும்‌ கல்லை முன்னிருத்தி. 
கிணற்றின்‌ வாயில்‌ வைப்பார்கள்‌. 


ஆதி க்‌. யாக்கோபு அவர்களைப்‌ 
பார்த்து: சகோதரரே, நீங்கள்‌ 
எவ்விடத்தார்‌ என்றான்‌; அவர்கண்‌, 
நாங்கள்‌ ஆரான்‌ ஊரார்‌ எண்றார்கள்‌.. 


ஆதி ஐ. அப்பொழுது அவன்‌: 
நாகோரின்‌ குமாரணாகிய லரபானை 
அறிவீர்களா என்று கேட்டான்‌; 
அறிவோம்‌ என்றார்கன்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


ஆதி 2:8. அவன்‌ சுகமாயிருக்கிறானா 
என்று விசாரித்தான்‌; அதற்கு அவர்கள்‌: 
சுகமாயிருக்கிறான்‌; அவன்‌: 
குமாரத்தியாகிய ராகேல்‌, அதோ, 
ஆடுகளை ஓட்டிக்‌ கொண்டு வருகிறான்‌ 
என்று சொன்னார்கள்‌. 


ஆதி 297. அப்பொழுது அவன்‌: 
இன்னும்‌ வெருபொழுதிருக்கிறதே; இது 
மந்தைகளைச்‌ சேர்க்கிற வேளை 
அல்லவே, ஆடுகளுக்குத்‌ தண்ணீர்‌ 
காட்டி, இன்னும்‌ மேயவிடலாம்‌ 
என்றான்‌. 


ஆதி 29:8. அதற்கு அவர்கள்‌: எல்லா 
மந்தைகளும்‌ சேருமுன்னே அப்படிச்‌. 
செய்யக்‌ கூடாது; சேர்ந்தபின்‌ 
கிணற்றின்‌ வாயிலுள்ள கல்லைப்‌ 
புரட்டுவார்கள்‌; அப்பொழுது 
ஆடுகளுக்குத்‌ தண்ணீர்‌ காட்டுவோம்‌ 
என்றார்கள்‌. 


யாக்கோபு பெத்தேலிலே கர்த்தரை 
தரிசிக்கிறார்‌. கர்த்தர்‌ யாக்கோபுக்கு 
ஆறுதலான வார்த்தைகளையும்‌, 
ஆசீர்வாதமான வாக்குத்தத்தங்களையும்‌ 
சொல்லுகிறார்‌. யாக்கோபு கர்த்தருடைய 
சீர்வாதங்களைப்‌ பெற்றுக்கொண்டு, 
சந்தோஷமாய்ப்‌  பிரயாணம்பண்ணுகிறார்‌. 
அவர்‌ கீழ்த்திசையாரின்‌ தேசத்தில்‌ போய்‌ 
சேருகிறார்‌. 
லாபான்‌ ஆரானிலிருக்கிறார்‌. 
லாபானுடைய ஊரார்‌ கீழ்த்திசையார்‌ 
என்று அழைக்கப்படுகிறார்‌. இந்த 
அதிகாரத்தின்‌ முதலாவது வசனத்தில்‌, 
யாக்கோபு பிரயாணம்பண்ணி" 
என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 
வாக்கியத்திற்கு “யாக்கோபு தன்னுடைய 
கால்களை எடுத்து வைத்து” என்று பொருள்‌. 
யாக்கோபின்‌ 
சந்தோஷமாக முடிவபெறுகிறது. 
எங்கே வரவேண்டுமோ, அங்கே கர்த்தர்‌ 
அவரை வழிநடத்திக்‌ கொண்டு வருகிறார்‌. 
யாக்கோபுக்கு பிரயாணத்தில்‌ ஒரு ஆபத்தும்‌ 
ஏற்படவில்லை. யாக்கோபு போகிற 
இடத்திலெல்லாம்‌ கர்த்தர்‌ அவரைக்‌ காத்து 


வழிநடத்துகிறார்‌. கர்த்தர்‌ யாக்கோபை 
கைவிடவில்லை. 


பிரயாணம்‌ 
யாக்கோபு 





i THEN 
TT 


யாக்கோபு 
சேருகிறார்‌. அங்கே 

வயல்வெளியிலே ஒரு கிணற்றையும்‌, அதின்‌ 
அருகே மடக்கியிருக்கிற 
ஆட்டுமந்தைகளையும்‌ 

அந்தக்‌ கிணற்றிலே 

தண்ணீர்‌ காட்டுவார்கள்‌: அந்தக்‌ த்த 
வாய்‌. ஒரு பெரிய கல்லினால்‌ 
அடைக்கப்பட்டிருக்கிறது (ஆதி 29:2). 


பூமியின்‌ மேலுள்ள தூசிகள்‌, 
காற்றினால்‌ அடித்து வரப்படும்‌ மணல்கள்‌ 
ஆகியவை கிணற்றினுள்‌ போகாதவாறு அதை 
ஒரு கல்லினால்‌ அடைப்பது வழக்கம்‌. சில 
கற்கள்‌ மிகவம்‌ பெரியதாகவும்‌, 
கனமுள்ளதாகவும்‌ இருக்கும்‌. அதைப்‌ 
புரட்டுவதற்குப்‌ பலர்‌ தேவைப்படலாம்‌. 


ஆரானிலே 


வ பவனி பண்ட 
வரும்வரைக்கும்‌, கல்லைப்‌ புரட்டாமல்‌ 
காத்திருப்பார்கள்‌. பொதுவாக கிணற்றின்‌ 
கல்லை காலையிலும்‌, மாலையிலும்‌ புரட்டித்‌ 
திறப்பது வழக்கம்‌. இவ்வேளையில்‌ ஊரிலுள்ள 
ஸ்திரீகளும்‌ தண்ணீர்‌ எடுத்துச்‌ செல்வதற்கு 
வருவார்கள்‌. கிணறுகளைச்‌ 
கிராமங்களின்‌ குடியிருப்பு 
பூர்வகாலத்தில்‌ தண்ணீர்‌ 

படியினால்‌. தண்ணீருக்காக 
வாக்குவாதங்களும்‌, சண்டைகளும்‌ 
நடைபெறுவதுண்டு. ஈசாக்கும்‌, பெலிஸ்தரின்‌ 
ராஜாவும்‌, ஆபிரகாம்‌ தோண்டிய துரவுக்காக 
பல... மாதங்களாகச்‌ சண்டை போட்டுக்‌ 
கொண்டார்கள்‌ ஆலி 2615-33). 


| மந்தைகள்‌ எல்லாம்‌ 


வைப்பார்கள்‌ (ஆதி 29:3). 


யாக்கோபு இப்போது. இராறுக்கு 
வந்திருக்கிறார்‌. ஆனால்‌ தான்‌ எங்கே 
ன்‌ யாக்கோபுக்கு 
தெரியவில்லை. யாக்கோபு மூன்று 
ஆட்டுமந்தைகளையும்‌, அவற்றை மேய்க்கிற 
மேய்ப்பர்களையும்‌ அந்த ஊரிலே 
பார்க்கிறார்‌. யாக்கோபு அவர்களைப்‌ பார்த்து: 
“சகோதரரே, நீங்கள்‌ எவ்விடத்தார்‌” என்று 
கேட்கிறார்‌; அவர்கள்‌, “நாங்கள்‌ ஆரான்‌ 
ஊரார்‌" (ஆதி 29:4) என்று யாக்கோபுக்கு 
பிரதியுத்தரம்‌ சொல்லுகிறார்கள்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


லாபான்‌ ஆரான்‌ ஊரைச்‌ சேர்ந்தவர்‌ 
என்பது யாக்கோபுக்கு தெரியும்‌. 
மந்தைகளை மேய்க்கிறவர்கள்‌ லாபானை 
அறிந்திருக்கிறார்களா என்பதை 
தெரிந்துகொள்ள யாக்கோபு 
ஆவலாயிருக்கிறார்‌. அந்த 
மேய்ப்ர்களை நோக்கி, "நாகோரின்‌ 
குமாரனாகிய லாபானை அறிவீர்களா” 
என்று கேட்கிறார்‌; அவர்களும்‌, "அறிவோம்‌" 
(ஆதி 29:5) என்று சொல்லுகிறார்கள்‌. 
லாபான்‌. நகோரின்‌ 

இவன்‌ நாகோரின்‌ பேரன்‌. 
பெத்துவேலின்‌ குமாரன்‌. பெத்துவேல்‌ 
நாகோரின்‌ குமாரன்‌. (ஆதி 22:20-247 
ஆதி 24:15,24,2947,50; ஆதி 28:2). 


யாக்கோபு 


குமாரனல்ல. 
லாபான்‌ 


யாக்கோபு அவர்களிடத்தில்‌ லாபா! 
சுகசெய்தியை விசாரிக்கிறார்‌. "அவன்‌ 
சுகமாயிருக்கிறானா" என்று யாக்கோபு 
மேய்ப்பர்களிடத்தில்‌ கேட்டபோது, அதற்கு 
அவர்கள்‌, “சுசுமாமிருக்கிறான்‌" என்று, 
சொல்லுகிறார்கள்‌. அப்போது அங்கே 
லாபானின்‌ குமாரத்தியாகிய ராகேல்‌ 
ஆடுகளை ஓட்டிக்கொண்டு வருகிறாள்‌. 
மந்தைகளின்‌ மேய்ப்பர்கள்‌, ராகேலைப்பற்றி 
யாக்கோபுக்கு சொல்லுகிறார்கள்‌. 
(ஆதி 29:6). 


ராகேல்‌ யாக்கோபுக்கு 
மனைவியாகப்போகிறவள்‌. கர்த்தருடைய 
தெய்வீக வழிநடத்துதலினால்‌, யாக்கோபு 
அந்தக்‌ கிணற்றண்டையில்‌ வந்திருக்கிறார்‌ 
அதே  கிணற்றண்டையிலே  ராகேலும்‌ 
ஆடுகளை ஓட்டிக்கொண்டு வருகிறாள்‌ 
நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில்‌, 
சிறிய காரியமாகயிருந்தாலும்‌, பெரிய 
காரியமாகயிருந்தாலும்‌, எதுவும்‌ எதேச்சையாக 
நடைபெறுவதில்லை. எல்லாமே கர்த்தருடைய 
சித்தத்தின்‌ பிரகாரமும்‌, அவருடைய 
தீர்மானத்தின்‌ பிரகாரமும்‌ நடைபெறுகிறது. 


விக்குரிய பிரயாணத்தில்‌ 
கூடவருகிறார்‌. அவர்‌ 
நாம்‌ 


ந 
கச்த்தரும்‌ நம்மோ! 
நம்மை கரம்பிடித்து வழிநடத்துகிறார்‌. 
கர்த்தருடைய அடிச்சுவடுகளைப்‌ பின்பற்றிச்‌ 


செல்லவேண்டும்‌. 
பிரயாணத்தில்‌ 
கிடைக்கும்‌. 


அப்போது நம்முடைய 
பாதுகாப்பும்‌, ஜெயமும்‌ 





f= FTE 
TT 


நம்முடைய வாழ்க்கையில்‌ நாம்‌ சிலரை 
சந்திப்போம்‌. அவர்கள்‌ நமக்கு 
பிரயோஜனமான ஆலோசனைகளை 
சொல்லுவார்கள்‌. இந்த சம்பவங்கள்‌ 
எதேச்சையாக நடைபெறுகிறது என்று நாம்‌. 
நினைக்கக்கூடாது. கர்த்தருடைய 
தெய்வீக வழிநடத்துதலின்‌ பிரகாரமாகவே 
நாம்‌ அவர்களை சந்திக்கிறோம்‌. கர்த்தருடைய 
சித்தத்தின்‌ பிரகாரமாகவே அவர்கள்‌ 
நமக்கு பிரயோஜனமான 
லோசனைகளை சொல்லுகிறார்கள்‌. 
கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு சகலமும்‌ 
நன்மைக்கேதுவாக நடைபெறும்‌ 

தத்த டக்கர்‌ 
மேய்ப்பர்களைப்பற்றியும்‌, 
மந்தைகளைப்பற்றியும்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. 
மேய்ப்பராயிருக்கிறார்‌ 
மேய்ப்‌ 


விசுவாசிகளெல்லோரும்‌ இயேசுகிறிஸ்துவின்‌ 
தொழுகத்திள்ள ஆடுகளாமிரக்கிறா்கள்‌ 
நல்ல மேய்ப்பர்‌ 

அறிந்திருக்கிறார்‌ 


தன்‌ 
ஆடுகள்‌ 
சத்தத்திற்கு செவிகொடுக்கும்‌. 


“நானே நல்ல மேய்ப்பன்‌; பிதா 
அறிந்திருக்கிறதுபோலவும்‌, 

பிதாவை , அறிந்திருக்கிறது 
நான்‌ என்னுடையவைகளை 
என்னுடையவைகளால்‌ 


(யோவா 10:14,15). 


யாக்கோபு ஆரானிலுள்ள மேய்ப்பரோ( 
வச்க்கொள் கக்கன்‌ க்கல்‌ 
ஆனை! மேகக்‌. அவருக்க 
மந்தைகளை எப்படி மேய்க்கவேண்டும்‌. 
என்றும்‌, ஆடுகளுக்கு எப்போது தண்ணீர்‌ 
காட்டவேண்டும்‌ என்பதும்‌ தெரியும்‌. 


ஆரானிலுள்ள 
மேய்ப்பர்களை நோக்கி, 
வெகுபொழுதிருக்கிறதே: இது 
வேளை அல்லவே, 
காட்டி, இன்னும்‌ 
29:7) என்று. 


யாக்கோபு 
மந்தைகளின்‌ 
“இன்னும்‌ 
மந்தைகளைச்‌ சேர்க்கிற 
ஆடுகளுக்குத்‌ தண்ணீர்‌ 
மேயவிடலாம்‌' (ஆதி 
சொல்லுகிறார்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எல்லா ஆடுகளுக்கும்‌ ஒரே 
வேளையில்‌ தண்ணீர்‌ காட்டவேண்டுமென்று 
மேய்ப்பர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. ஆடுகளுக்கு 
ன்‌ காட்டுவதற்கு என்று அவர்கள்‌ 
குறிப்பிட்ட நேரத்தை 
துக்கிிருக்ார்கள்‌, அந்த வேளையில்‌ 
எல்லா மேய்ப்பர்களும்‌ கிணற்றண்டையிலே 
ஆடுகளை ஒட்டிக்கொண்டு வருவார்கள்‌. 
மந்தைகளின்‌ மேய்ப்பர்கள்‌ யாக்கோபை 
நோக்கி, “எல்லா மந்தைகளும்‌ சேருமுன்னே 
அப்படிச்‌ செய்யக்‌ கூடாது; சேர்ந்தபின்‌ 
கிணற்றின்‌ வாயிலுள்ள கல்லைப்‌ 
புரட்டுவார்கள்‌: அப்பொழுது ஆடுகளுக்குத்‌ 
தண்ணீர்‌ காட்டுவோம்‌” (ஆதி 29:8) என்று 
சொல்லுகிறார்கள்‌. 


ஆடுகளுக்கு தண்ணீர்‌ காட்ட 
அரானிலுள்ள சேய்பபர்களும்‌ வருவார்கள்‌ 

ஊர்களிலுள்ள மேய்ப்பர்களும்‌ 
ணம ஆரானிலுள்ள மேய்ப்பர்கள்‌ 
அந்நியர்களை உபசரிக்கிறார்கள்‌. 
அவர்களுடைய ஆடுகளுக்கும்‌ தண்ணீர்‌ 
கொடுத்து அவர்களை ஆதரிக்கிறார்கள்‌. 
அன்பின்‌ பிரமாணம்‌ மிகுந்த பலமுள்ளது. 

“குணசாலியான ஸ்திரீ தன்‌ வாயை 
ஞானம்‌ விளங்கத்‌ திறக்கிறாள்‌ ; 
தயையுள்ள போதகம்‌ அவள்‌ நாவின்மேல்‌ 
இருக்கிறது" (நீதி 21:26). 


ராகேல்‌ 
ஆதி 29:9-14 


ஆதி 295. அவர்களோடே அவண்‌: 
பேசிக்கொண்டிருக்கும்போதே, தன்‌ 
தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்துக்‌ 
கொண்டிருந்த ராகேல்‌ அந்த ஆடுகளை 
ஓட்டிக்‌ கொண்டு வந்தான்‌. 


ஆதி 29:10. யாக்கோபு தன்‌ தாயின்‌ 
சகோதரனான லாபானுடைய 
குமாரத்தியாகிய ராகேலையும்‌, தன்‌ 
தாயின்‌ சகோதரனாகிய லாபானின்‌ 
ஆடுகளையும்‌ கண்டபோது, யாக்கோபு 
போய்‌, கிணற்றின்‌ வாயிலிருந்த 
கல்லைப்புரட்டி, தன்‌ தாயின்‌ 
சகோதரனாகிய லாபானின்‌ 
ஆடுகளுக்குத்‌ தண்ணீர்‌ காட்டினான்‌. 





i= FTE 
TT 


ஆதி 2911. பின்பு யாக்கோபு ராகேலை 
முத்தஞ்செய்து, சத்தமிட்டு அழுது, 


ஆதி 2912. தான்‌ அவன்‌ தகப்பனுடைய 
மருமகனென்றும்‌, ரெயெக்கானின்‌. 
குமாரனென்றும்‌ ராகேலுக்கு 
அறிவித்தான்‌. அவன்‌ ஓடிப்போய்த்‌ தன்‌. 
தகப்பனுக்கு அறிவித்தான்‌. 


ஆதி 29:18. லாபான்‌ தன்‌ சகோதரியின்‌ 
குமாரனாகிய யாக்கோபுடைய 
செய்தியைக்‌ கேட்டபோது, அவனுக்கு. 
எதிர்கொண்டோடி, அவனைக்‌ 


கட்டிக்கொண்டு, முத்தஞ்செய்து, தன்‌: 
க்கு 


வீட்டு, அழைத்துக்‌ 
கொண்டுபோனான்‌;. அவன்‌ தன்‌ 
காரியங்கனையெல்லாம்‌ விவரமாய்‌ 
லாபானுக்குச்‌ சொன்னான்‌. 


ஆதி 29:14. அப்பொழுது லாபான்‌: தீ 
என்‌ எஜும்பும்‌ என்‌ மாம்சமுமானவன்‌: 
என்றான்‌. ஒரு மாதம்வரைக்கும்‌. 
யாக்கோபு அவனிடத்தில்‌ தங்கினான்‌. 


ராகேல்‌ ரூபவதியாகவும்‌, பார்வைக்கு 
அழகானவளுமாயிருக்கிறாள்‌. யாக்கோபு 
கிணற்றண்டையில்‌ ஆடுகளுக்கு தண்ணீர்‌ 
காட்டுகிற மேய்ப்பர்களோடு 
பேசிக்கொண்டிருக்கிறார்‌. அப்போது தன்‌ 
தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்துக்‌ 
கொண்டிருந்த ராகேல்‌ அந்த 
ஆடுகளை ஒட்டிக்‌ கொண்டு வருகிறாள்‌ 
(ஆதி 29:9). 


யாக்கோபு தன்‌ தாயின்‌ சகோதரனான 
லாபானுடைய குமாரத்தியாகிய ராகேலையும்‌, 
லாபானின்‌ ஆடுகளையும்‌ காண்கிறார்‌. 
அப்போது, யாக்கோபு போய்‌, கிணற்றின்‌ 
வாயிலிருந்த கல்லைப்புரட்டி, லாபானின்‌ 
ஆடுகளுக்குத்‌ தண்ணீர்‌ காட்டுகிறார்‌ 
(ஆதி 29:10). 
ராகேல்‌ 
செய்கிறவள்‌. மிகுந்த 
மனத்தாழ்மையுள்ளவள்‌. யாக்கோபு 
இப்போதுதான்‌ ராகேலை முதன்‌ முறையாக 
பார்க்கிறார்‌. யாக்கோபுக்கு ராகேல்‌ மீது, 
பிரியம்‌ இருக்கிறது. அவர்‌ ஒரு குணசாலி. 
இரக்ககுணமுள்ளவர்‌. யாக்கோபு லாபானின்‌ 
க தண்ணீர்‌ காட்டுகிறார்‌. 
ராகேலுக்கு உதவிசெய்ய 

பின்பு யாக்கோபு ராகேலை 

அழுகிறார்‌ 


சுறுசுறுப்பாக வேலை 


அவள்‌ 


(ஆதி 29:1) 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


யாக்கோபு 
வேதபண்டிதர்கள்‌ 
சொல்லுகிறார்கள்‌. அவர்‌ ராகேலை 
எதிர்பாராத விதமாக சந்திக்கிறார்‌. அந்த 
ஆச்சரியத்தினாலும்‌,  சந்தோஷத்தினாலும்‌ 
யாக்கோபின்‌ கண்களில்‌ கண்ணீர்‌ வருகிறது. 
யாக்கோபு ராகேல்‌ பேரில்‌ பிரியமாயிருக்கிறார்‌. 


சத்தமிட்டு அழுவதற்கு 
விளக்கம்‌ 


யாக்கோபைப்பற்றித்‌ 
யாக்கோபு அவளிடத்தில்‌ 
தன்னைப்பற்றிச்‌ சொல்லுகிறார்‌. தான்‌ அவள்‌ 
தகப்பனுடைய மருமகனென்றும்‌, 
ரெபெக்காளின்‌ குமாரனென்றும்‌ யாக்கோபு 
ராகேலுக்கு அறிவிக்கிறார்‌. ராகேல்‌ ஓடிப்போய்‌ 
இந்தச்‌ செய்தியை தன்‌ தகப்பனுக்கு. 
அறிலிக்கிறாள்‌ (ஆதி 29:12) 
யாக்கோபு லாபானுடைய சகோதரியின்‌ 
குமாரன்‌. லாபான்‌ இந்தச்‌ செய்தியை 
கேட்டபோது, அவர்‌ யாக்கோபுக்கு, 
எதிர்கொண்டு ஓடி, அவரைக்‌ 
கட்டிக்கொண்டு முத்தம்‌ செய்கிறார்‌. 
லாபான்‌ யாக்கோபை தன்‌ வீட்டிற்கு 
அழைத்துக்கொண்டுபோகிறார்‌. யாக்கோபு 
லாபானுடைய வீட்டிலே. தன்‌ 
காரியங்களையெல்லாம்‌ அவருக்கு விவரமாகச்‌ 
சொல்லுகிறார்‌. 
கிழக்கு தேசங்களில்‌ முத்தம்‌ செய்து, 
வரவேற்கும்‌ வழக்கம்‌ இருந்தது. புருஷர்‌, மற்ற 
முத்தஞ்செய்தார்கள்‌. (ஆதி 29. 
ஆறி : றி. 
யாத்‌ 
; லூக்கா 15:20; அப்‌ 20:37) 


விவரமாகச்‌ சொல்லுகிறார்‌. 


லாபான்‌ யாக்கோபை அதிகமாய்‌ 
நேசிக்கிறார்‌. லாபான்‌ யாக்கோபை நோக்கி, 
நீ என்‌ எலும்பும்‌, என்‌ மாம்சமுமானவன்‌" 
என்று அன்பான வார்த்தைகளை 
சொல்லுகிறார்‌. யாக்கோபு ஒரு மாதம்‌. 
வரைக்கும்‌ லாபானிடத்தில்‌ தங்குகிறார்‌ 
(ஆதி 294). 





f= THE 
TT 


லாபானும்‌ யாக்கோபும்‌ 
ஆதி 29:15-80 


ஆதி ஊர.  யின்பு 
யாக்கோயை நோக்கி: 
மருமகனாயிருப்பதினால்‌, 

எனக்கு வேலை செய்யலாமா? ௪ம்பனம்‌ 
எவ்வனவு கேட்கிறாய்‌, சொல்‌ என்றான்‌. 


ஆதி 29:16. லாபானுக்கு இரண்டு 
குமாரத்திகள்‌ இருந்தார்கள்‌; மூத்தவன்‌ 
பேர்‌ லேயான்‌, இனையவன்‌ பேர்‌ 
ராகேல்‌. 


ஆதி 2917. லேயாளுடைய கண்கள்‌ 
கூச்சுப்பார்வையாயிருத்தது; ராகேலோ 
குபவதியும்‌ பார்வைக்கு. 
அழகான வளுமாயிருந்‌ தான்‌. 


ஆதி 29:18. யாக்கோபு ராகேல்யேரில்‌ 
பிரியப்பட்டு உம்முடைய இனைய 
குமார த்தியாகிய ராகேலுக்காக 
உம்மிடத்தில்‌ ஏழு வருஷம்‌ 
வேலைசெய்கிறேன்‌ என்றான்‌. 


ஆதி 29:19. அதற்கு லாபான்‌: நான்‌ 
அவளை  அத்திய புருஷனுக்குக்‌ 
கொடுக்கிறதைப்பார்க்கிலும்‌, 

உனக்குக்‌ கொடுக்கிறது 
என்னிடத்தில்‌ தரித்திரு என்றான்‌. 


ஆதி 2920. அந்தப்படியே யாக்கோபு 
ராகேலுக்காக எழு வருஷம்‌ வேலை 
செய்தான்‌; அவன்‌ பேரில்‌ இருந்த 
பிரியத்தினாலே அந்த வருஷங்கள்‌. 
அவனுக்குக்‌. கொஞ்ச நானாகத்‌ 
தோன்றினது. 


ஆதி 221. பின்பு யாக்கோபு 
லாபானை நோக்கி: என்‌ நாட்கள்‌ 
'நிறைவேறினபடி.யால்‌, எண்‌: 
மனைவியிடத்தில்‌ நான்‌ சேரும்படி 
அவனை எனக்குத்‌ தரவேண்டும்‌. 
என்றான்‌. 


ஆதி 29:22. அப்பொழுது லாபான்‌ 
அவ்விடத்து மனிதர்‌ எல்லாரையும்‌ 
கூடிவரச்‌ செய்து விருந்து 
பண்ணினான்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆதி 29:28. அன்று இரவிலே அவண்‌: 
தன்‌ குமாரத்தியாகிய  லேயானை 
அழைத்துக்‌ கொண்டுபோய்‌, 
அவனிடத்தில்‌ விட்டான்‌; அவளை 
அவன்‌ சேர்த்தான்‌. 


ஆதி 4. லாபான்‌ தண்‌ 
வேலைக்காரியாகிய சில்பானை தன்‌ 
குமாரத்தியாகிய லேயாளுக்கு 
வேலைக்காரியாகக்‌ கொடுத்தான்‌. 


ஆதி 29:25. காலையிலே, இதோ, அவன்‌ 
லேயான்‌ என்று யாக்கோபு கண்டு, 
லாபானை நோக்கி: ஏன்‌ எனக்கு 
இப்படிச்‌ செய்தீர்‌? ராகேதுக்காக 
அல்லவா. உம்மிடத்தில்‌ வேலை 
செய்தேன்‌; பின்னை ஏன்‌ எனக்கு 
வஞ்சகம்‌ பண்ணினீர்‌ என்றான்‌. 


ஆதி 29:26. அதற்கு லாபான்‌: மூத்தவன்‌ 
இருக்க இணையவனைக்‌ கொடுப்பது 
இவ்விடத்து வழக்கம்‌ அல்ல. 


ஆதி 2927. இவளுடைய ஏழுநானை 
நிறைவேற்று; அவனையும்‌ உனக்குத்‌ 
தருவேன்‌; அவளுக்காகவும்‌ நீ இன்னும்‌ 
ஏழு வருஷம்‌ என்னிடத்தில்‌ வேலைசெய்‌ 
என்றான்‌. 


ஆதி 29:28. அந்தப்படியே யாக்கோபு, 
இவளுடைய ஏழுநானை 
நிறைவேற்றினான்‌. அப்பொழுது தன்‌ 
குமாரத்தியாகிய ராகேலையும்‌ 
அவனுக்கு மனைவியாகக்‌ கொடுத்தான்‌. 


ஆதி 29:29, மேலும்‌ லாபான்‌ தன்‌ 
வேலைக்காரியாகிய பில்காளைத்‌ தன்‌ 
குமார த்தியாகிய ராகேலுக்கு 
வேலைக்காரியாகக்‌ கொடுத்தான்‌. 


ஆதி 29:0. யாக்கோபு ராகேலையும்‌ 
சேர்ந்தான்‌; லேயானைப்‌ பார்க்கிலும்‌ 
ராகேலை அவன்‌ அதிகமாய்‌ நேசித்து, 
பின்னும்‌ ஏழு வருஷம்‌ அவனிடத்தில்‌ 
சேவித்தான்‌. 


யாக்கோபு லாபானுடைய வீட்டிலே ஒரு 
மாதம்‌ வரைக்கும்‌ விருந்தாளியாக 
தங்கியிருக்கிறார்‌. யாக்கோபு தன்‌ மாமன்‌ 
வீட்டில்‌ சும்மாமிருக்காமல்‌, அவருடைய 
வீட்டில்‌ வேலை செய்துகொண்டிருக்கிறார்‌. 
யாக்கோபு தனக்கு சும்மா வேலை செய்வது 
லாபானுக்கு பிடிக்கவில்லை. 





i THEN 
TT 


லாபான்‌ யாக்கோபை நோக்கி: “நீ என்‌ 
மருமகனாயிருப்பதினால்‌, சும்மா எனக்கு 
வேலை செய்யலாமா? சம்பளம்‌ எவ்வளவு 
கேட்கிறாய்‌, சொல்‌" (ஆதி 29:15) என்று 
கேட்கிறார்‌. யாக்கோபு ராகேல்‌ பேரில்‌ 
பிரியப்படுகிறார்‌ அவள்மீது. தான்‌ 
வைத்திருக்கும்‌ ்‌ 
வெளிப்படுத்துவதற்கு இதுவே நல்ல தருணம்‌. 
என்று யாக்கோ। நினைக்கிறார்‌. 
யாக்கோபு லாபானை நோக்கி, “உம்முடைய 
இளைய  குமாரத்தியாகிய ராகேலுக்காக. 
உம்மிடத்தில்‌ ஏழுவருஷம்‌ வேலை 
செய்கிறேன்‌” (ஆதி 29:18) என்று 
சொல்லுகிறார்‌. 


ஐரோப்பிய தேசங்களில்‌ பெண்ணின்‌ 

மணமகனுக்கு வரதட்சணை 
ஆனால்‌ கிழக்கு தேசங்களில்‌ 
பெண்ணின்‌ தந்தை மணமகனிடம்‌ 
வரதட்சணை பெற்றுக்‌ கொள்வார்‌. பல. 
மனைவிகளைத்‌ திருமணம்‌ செய்யும்‌ வழக்கம்‌ 
இருந்ததினால்‌ பெண்களுக்கு வரதட்சணை 
கொடுத்து அவர்களைத்‌ திருமணம்‌ செய்து 
வந்தார்கள்‌. பேராசையுள்ள பெண்ணின்‌ 
தகப்பனார்கள்‌ தங்கள்‌ மகள்களை வைத்து. 


அதிக பணம்‌ சம்பாதிப்பதும்‌ உண்டு. 


காதுக்கு இரண்டு குமாரத்திகள்‌ 
இருக்கிறார்கள்‌: மூத்தவள்‌ பேர்‌ 
இணையவள்‌ பேர்‌ ராகேல்‌. பைய 
கண்கள்‌ கூச்சப்பார்வையாயிருக்கிறது: 
ராகேலோ ரூபவதியும்‌: 
பார்வைக்கு... அழகானவளுமாமிருக்கிறாள்‌ 
(ஆதி 294617). யாக்கோபு ராகேல்‌ பேரில்‌ 
மிரியப்படுகிறார்‌. 
யாக்கோபிடத்தில்‌ இப்போது 
உலகப்பிரகாரமான ஐசுவரியம்‌ எதுவுமில்லை. 
ராகேலை திருமணம்‌ செய்து கொள்வதற்கு, 
பரிசம்‌ கொடுப்பதற்குகூட யாக்கோபின்‌ 
மிலே பணம்‌ இல்லை. ஆனாலும்‌ 
ராகேலுக்காக லாபானிடத்தில்‌ 
வேலை செய்ய சம்மதிக்கிறார்‌. 
முடிந்த பின்பு, லாபான்‌ தன்‌ 
ராகேலை 
செய்து 


தந்தை. 
கொடுப்பார்‌ 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யாக்கோபு சொல்லுகிற வார்த்தைகளை 
லாபானும்‌ ஏற்றுக்கொள்கிறார்‌. 
லாபான்‌ நோக்கி, “நான்‌ 
அவளை அந்நிய புருஷனுக்குக்‌. 
கொடுக்கிறதைப்பார்க்கிலும்‌, அவளை 
உனக்குக்‌ கொடுக்கிறது உத்தமம்‌, 
என்னிடத்தில்‌ தரித்திரு” (ஆதி 29:19) என்று 
சொல்லுகிறார்‌. 


லாபான்‌ தன்‌ மகளை அந்நிய 
இனத்தாருக்குக்‌ கொடுக்க விரும்பவில்லை. 
தன்னுடைய இனத்தாருக்குள்‌, 
உறவினருக்குள்‌ திருமணம்‌ செய்து வைப்பது 
அக்காலத்து வழக்கம்‌. 

அந்தப்படியே யாக்கோபு ராகேலுக்காக 
எழு வருஷம்‌ வேலை செய்கிறார்‌; அவள்‌ 
பேரில்‌ இருந்த பிரியத்தினாலே அந்த 
வருஷங்கள்‌ யாக்கோபுக்குக்‌ கொஞ்சநாளாகத்‌ 
தோன்றுகிறது. பின்பு யாக்கோபு 
லாபானை நோக்கி: “என்‌ நாட்கள்‌ 
நிறைவேறினபடியால்‌ என்‌ 
மனைவியிடத்தில்‌ நான்‌ சேரும்படி அவளை 
எனக்குத்‌ தரவேண்டும்‌" (ஆதி 29:20,21) 
என்று கேட்கிறார்‌. 


யாக்கோபை 


யாக்கோபு ராகேலுக்காக ஏழு வருஷம்‌ 
வேலை செய்தார்‌. ஆதி 29:18-30 ஆகிய 
வசனங்களைப்‌ பார்க்கும்போது லேயாள்‌, 
ராகேல்‌ ஆகியோரை யாக்கோபு திருமணம்‌ 
செய்து கொள்வதற்கு முன்பாகவே அவர்‌ 
லாபானுக்கு ஏழு வருஷம்‌ வேலை செய்தார்‌ 
என்று கூறப்பட்டிருப்பது போன்று தெரிகிறது. 
வேதபண்டிதர்களில்‌ சிஸ்‌ யாக்கோபு 
இல்விகுவணயும்‌ திருமணம்‌ செய்து கொண்ட 

லாபானிடம்‌ 

தங்கக்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 

வட்டம்‌ | வாலுக்கு உண்மையாய்‌ 
வேலை ய்கிறார்‌.  யாக்கோபிடத்தில்‌ 
ர்‌ ஏமாற்று வேலையோ இல்லை. 
யாக்கோபின்‌ மனதிலே அதிகமாய்‌ பணம்‌ 
சம்பாதிக்கவேண்டும்‌ என்னும்‌ ஆசையில்லை. 
ராகேலைப்‌ பெற்றுக்கொள்ள வேண்டும்‌. 
என்னும்‌ விருப்பம்‌ மாத்திரமே யாக்கோபுக்கு 
இருக்கிறது. அவருக்கு ராகேலின்மீது. 
அதிகமான பிரியம்‌ இருக்கிறது. இதனால்‌ 
யாக்கோபு லாபானுக்கு ஏழுவருஷம்‌ வேலை. 
செய்தாலும்‌, அந்த வருஷங்கள்‌ யாக்கோபுக்கு 
கொஞ்சநாளைப்போல தோன்றுகிறது. 
யாக்கோபு களைப்பும்‌ சலிப்பும்‌ இல்லாமல்‌ 
லாபானுக்கு ஏழுவருஷம்‌ வேலை செய்கிறார்‌. 





i THE 
TT 


அப்பொழுது 
மனிதர்‌ எல்லாரையும்‌ கூடிவரச்‌ 
விருந்து பண்ணுகிறார்‌. 
லாபான்‌ தன்‌ 
லேயாளை அழைத்துக்‌ கொண்டுபோய்‌, 
யாக்கோபிடத்தில்‌ விடுகிறார்‌; யாக்கோபு 
லேயாளை சேருகிறார்‌. லாபான்‌ தன்‌ 
வேலைக்காரியாகிய  சில்பாளை தன்‌. 
குமாரத்தியாகிய லேயாளுக்கு 
வேலைக்காரியாகக்‌ கொடுக்கிறார்‌ 
(ஆதி 29:22-24). 


அக்காலத்தில்‌, திருமண விருந்தை 
ஒருவார காலத்துக்கு அனுசரிப்பது வழக்கம்‌ 
(ஆதி 29:27-28; நியா 14:12). 

சில்பாள்‌ என்பவள்‌ காத்‌, 
ஆகியோருக்குத்‌ தாய்‌. (ஆதி 
திருமணத்தின்‌ போது 
கொடுக்கப்படும்‌ அடிமைகள்‌ மகளுடைய 
சொந்தச்‌ சொத்தாகும்‌. புருஷனுக்கு 
அடிமைகள்மீது எவ்வித உரிமையும்‌ இல்லை. 

நாக்கே வாயாதுக்கு உண்மையால்‌ 
கண்ணியமாயும்‌ வேலை செய்கிறார்‌. 


ஆனால்‌ லாபானோ யாக்கோபை 
வஞ்சித்துவிடுகிறார்‌. யாக்கோபு லாபானுக்கு 


லாபான்‌ 


ஆசேர்‌ 
3010-13) 
மகளுக்குக்‌ 


பிரகாரம்‌ ஏழுவருஷம்‌ 


(ச ம்‌ ராகேலை யாக்கோபுக்கு 
டுக்க வேண்டும்‌. ஆனால்‌ லாபானோ 
யாக்கோபுக்கு ராகேலைக்‌ கொடுப்பதற்குப்‌ 
பதிலாக லேயாளைக்‌ கொடுக்கிறார்‌. இரவின்‌ 
இருட்டிலே லாபான்‌ யாக்கோபை 


ஏமாற்றிவிடுகிறார்‌ 


வாயான்‌ யாக்கோபை. வஞ்சித்தது. 
அவருடைய பாவம்‌. லாபான்‌ யாக்கோபுக்கு 
விரோதமாகவும்‌, ராகேலுக்கு விரோதமாகவும்‌ 
பாவம்‌ செய்திருக்கிறார்‌. யாக்கோபு ஒரு 
ஏமாற்றுக்காரர்‌. ஏமாற்றுக்காரராகிய 


ஏமாற்றிப்பெற்றுக்கொண்டார்‌. 
லாபான்‌ யாக்கோபை ஏமாற்றுகிறார்‌. 
யாக்கோபு தன்‌ தகப்பனாரை ஏமாற்றினார்‌. 
இப்போது மாமனார்‌ மருமகனாகிய 
யாக்கோபை ஏமாற்றுகிறார்‌ 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


இரவு வேளையிலே 
ஏமாற்றப்பட்டது. 
தெரியவில்லை. அவர்‌ லேயாளோடே 
சேருகிறார்‌. லேயாளை ராகேல்‌ என்று 
நினைத்து யாக்கோபு அவளோடு சேருகிறார்‌. 
காலைப்பொழுதில்தான்‌ தான்‌ 
ஏமாற்றப்பட்டது யாக்கோபுக்கு தெரிகிறது 
காலையில்‌ தன்னோடு  கூடயிருப்பது 
லேயாள்‌ என்பதை யாக்கோபு 
காண்கிறார்‌. 


அக்காலத்தில்‌ மணப்பெண்ணை 
முகத்தை மூடி அழைத்து வருவது வழக்கம்‌. 
அத்துடன்‌ திருமண அறையும்‌ இருட்டாக 
இருக்கும்‌. லேயாளை மாலை வேளையில்‌ 
யாக்கோபுவிடம்‌ அழைத்து வருகிறார்கள்‌. 
அவள்‌ யாரென்று தெரியாமலேயே யாக்கோபு 
ஏமாந்து போகிறார்‌. 


தான்‌ 
யாக்கோபுக்கு 


யாக்கோபு லாபானை நோக்கி, “ஏன்‌ 
எனக்கு இப்படிச்‌ செய்தீர்‌? ராகேலுக்காக 
அல்லவா உம்மிடத்தில்‌ வேலை செய்தேன்‌ 
பின்னை ஏன்‌ எனக்கு வஞ்சகம்‌ பண்ணினீர்‌" 
(ஆதி 29:25) என்று கேட்கிறார்‌ 


யாக்கோபு இதுவரையிலும்‌ 
மற்றவர்களை வஞ்சித்தார்‌. (ஆதி 27) 
இப்பொழுது மற்றவர்களின்‌ வஞ்சனைக்கு 
யாக்கோபு ஆளாகிறார்‌. (ஆதி 3: 7-10,3; 
ஆதி 34:30; ஆதி 37: 28-36; ஆதி 35:22; 
ஆதி 431-28). 


லாபானோ தன்னுடைய தப்பித்‌ 
ஒப்புக்கொள்ளவில்லை. அவர்‌ யாக்கோபுக்கு 
சாக்குப்போக்கு சொல்லுகிறார்‌. லாபான்‌ 
யாக்கோபை நோக்கி, “மூத்தவள்‌ இருக்க 
இளையவளைக்‌ கொடுப்பது இவ்விடத்து, 
வழக்கம்‌ அல்ல. இவளுடைய ஏழுநாளை 
ல்‌ அவளையும்‌ உனக்குத்‌ 
தருவேன்‌; அவளுக்காகவம்‌ நீ 
இன்னும்‌ ஏழு வருஷம்‌ என்னிடத்தில்‌ 
வேலைசெய்‌” (ஆதி 29:26,27) என்று 
சொல்லுகிறார்‌. 





i= al 
TT 


கிழக்கு 
திருமணமான பின்பே இளையலளுக்குத்‌ 
திருமணம்‌ செய்ய வேண்டும்‌. மூத்தவள்‌ உடல்‌ 
ஊனமானவளாகவோ, குடும்ப வாழ்க்கையில்‌ 
ஈடுபடுவதற்கு தகுதியற்றவளாகவோ 
இருந்தால்‌ அவளை ஒதுக்கி வைத்து விட்டு, 
இளையவளுக்குத்‌ திருமணம்‌ செய்து 
வைக்கலாம்‌. தனக்கு லேயாள்‌ என்று ஒரு 
மகள்‌ இருப்பதை லாபான்‌ யாக்கோபுக்கு 
மறைத்து விட்டார்‌. லேயாளுக்கு 
திருமணமாகும்‌ வரையில்‌ லாபான்‌ 
யாக்கோபிடம்‌ அவளைப்‌ பற்றி ஒன்றுமே 
கூறவில்லை. 

யாக்கோபு 


ராகேலுக்காக எதையும்‌ 
செய்வார்‌ 


என்பது லாபானுக்குத்‌ தெரியும்‌. 
லாபான்‌ யாக்கோபை ஏமாற்றினார்‌. 
லாபான்‌ தன்‌ இரண்டு மகள்களுக்கும்‌ 
யாக்கோபிடமிருந்து நல்ல வரதட்சணையைப்‌ 
பெற்றக்‌ கொண்டார்‌. (நியா 1522; 
சாமு 14:49; 1சாமு 18:17-20,28). 


லாபான்‌ சொல்லுகிற பிரகாரமாக 
மெய்யாகவே ஆரானிலே மூத்தவள்‌ இருக்க 
இளையவளைக்‌ கொடுக்கக்கூடாது என்னும்‌ 
வழக்கம்‌ இருந்ததா என்பது தெரியவில்லை. 
இது லாபானுடைய சுயகற்பனை. யாக்கோபை 
வஞ்சிக்கவேண்டும்‌ என்பதற்காக லாபான்‌ 
சாதுரியமாகப்‌ பேசுகிறார்‌. யாக்கோபை. 
வஞ்சித்ததினால்‌ லாபானின்‌ மனதில்‌ 
சந்தோஷமுண்டாயிற்று. லாபான்‌ தன்னுடைய 
தப்பிதத்தை திருத்துவதற்காக, “ராகேவையும்‌ 
உனக்குத்தருவேன்‌” என்று சொல்லுகிறார்‌ 


இப்போது யாக்கோபும்‌. 

செய்யுமாறு வழிநடத்துகிறார்‌. 
யாக்கோபுக்கு மறைவாக கண்ணியை 
விரிக்கிறார்‌. யாக்கோபுக்கு லேயாள்‌ 
ஏற்கெனவே மனைவியாயிருக்கிறாள்‌. 
அவருக்கு. ட்ப 
மனைவியாகக்‌ 


சம்மதிக்கிறார்‌ 


யாக்கோபு குணசாலி. அவர்‌ 
கண்ணியமானவர்‌. யாக்கோபு ராகேலை 
மாத்திரமே திருமணம்‌ செய்யவேண்டும்‌ என்று 
விரும்பினார்‌. தனக்கு ஒரு மனைவி 
மாத்திரம்‌ போதும்‌ என்று நினைத்தார்‌. 
பல மனைவிகளை விவாகம்பண்ணவேண்டும்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


என்பது யாக்கோபின்‌ விருப்பமோ திட்டமோ 
அல்ல. ஆனால்‌ லாபான்‌ யாக்கோபை 
ஏமாற்றி, அவருக்கு ஒன்றுக்கும்‌ மேற்பட்ட 
மனைவிகளை விவாகம்‌ செய்து கொடுக்க 
திட்டமிடுகிறார்‌. 

யாக்கோபு மீது 
பிரியமாயிருக்கிறார்‌ ராகேலை 
விட்டுக்கொடுக்க யாக்கோபுக்கு மனமில்லை. 
தனக்கு ராகேல்‌ 
வேண்டுமென்று யாக்கோபு 
ஆகையினால்‌ லாபானுடைய 
பிரகாரம்‌, யாக்கோபு ந இன்னும்‌ 
ஏழுவருஷம்‌ அவரிடத்தில்‌ வேலை செய்ய 
சம்மதிக்கிறார்‌. ராகேல்‌ தனக்கு 
வேண்டுமென்றால்‌, யாக்கோபுக்கு இதைத்‌ 
தவிர வேறு வழியில்லை. 


ராகேல்‌ 


லாபான்‌ யாக்கோபை நோக்கி, 
“இவளுடைய ஏழுநாளை நிறைவேற்று" என்று 
சொல்லுகிறார்‌. லாபான்‌ ஏழு நாள்‌ விருந்து 
ஏற்பாடு பண்ணியிருக்கிறார்‌. விருந்தினர்கள்‌ 
அநேகரை அழைத்திருக்கிறார்‌. இந்த ஏழு 
நாளிலும்‌ விருந்திற்கு எல்வித இடையூறும்‌ 
பண்ண வேண்டாமென்று லாபான்‌ 
யாக்கோபிடம்‌ கேட்டுக்‌ கொள்கிறார்‌. 
(ஆதி 29:22) 


ராகேலையும்‌, யாக்கோபுக்கு மணம்‌ 
முடித்துத்‌ தருவதாக. லாபான்‌ 
வாக்குப்பண்ணுகிறார்‌. யாக்கோபு லாபானின்‌ 
நிபந்தனைகளுக்கெல்லாம்‌ ஒப்புக்கொண்டு, 
லேயாளையும்‌ திருமணம்‌ செய்து கொள்கிறார்‌. 
ராகேலையும்‌ திருமணம்‌ செய்து கொள்கிறார்‌. 
(ஆதி 29:27-28). 


அந்தப்படியே யாக்கோபு, லேயாளுடைய 
ஏழுநாளை நிறைவேற்றுகிறார்‌. அப்பொழுது 
லாபான்‌ தன்‌ இளைய குமாரத்தியாகிய 
ராகேலையும்‌ யாக்கோபுக்கு மனைவியாகக்‌ 
கொடுக்கிறார்‌ (ஆதி 29:28). ம்‌ 


னன ம்‌ 


முற்பிதாக்களின்‌ காலத்தில்‌ பல. 

மனைவி விவாகம்‌ தடைபண்ணப்படவில்லை. 

பல. மனைவி விவாகத்திற்கு விரோதமாக 

த்‌ வார்த்தைகள்‌ 

| ஆனாலும்‌ பல 

எதிராக, 

அக்காலத்தில்‌ திட்டமான பிரமாணம்‌ எதுவும்‌ 
சொல்லப்படவில்லை. 





i= FTE 
TT 


“அவர்‌ ஒருவனையல்லவா படைத்தார்‌? 
ஆவி அவரிடத்தில்‌ பரிபூரணமாயிருந்ததே, 
பின்னைஏன்‌ ஒருவனைப்‌ படைத்தார்‌? 
தேவபக்தியுள்ள சந்ததியைப்‌ பெறும்படிதானே. 
ஆகையால்‌ ஒருவனும்‌ தன்‌ இளவயதின்‌ 
மனைவிக்குத்‌ துரோகம்பண்ணாதடிக்கு, 
உங்கள்‌ ஆவியைக்‌ குறித்து. 
எச்சரிக்கையாயிருங்கள்‌” (மல்‌ 2:15). 


புதிய ஏற்பாட்டுக்காலத்தில்‌ 
ஒருவனுக்கு ஒருத்தி என்பது மாத்திரமே 
கர்த்தருடைய பிரமாணம்‌. ஆகிலும்‌ 
வேசித்தனம்‌ இராதபடிக்கு அவனவன்‌ தன்‌ 
சொந்த மனைவியையும்‌, அவளவள்‌ தன்‌ 
சொந்த புருஷனையும்‌ உடையவர்களாயிருக்க 
வேண்டும்‌” கொரி 7:2. 


லாபான்‌ யாக்கோபுக்கு லேயாளைக்‌ 
கொடுத்தபோது, தன்‌ வேலைக்காரியாகிய 


வேலைக்காரியாகக்‌ 
(ஆதி 28:24. 

யாக்கோபுக்கு. ராகேலை மனைவியாகக்‌. 
கொடுக்கிறபோது, தன்‌ வேலைக்காரியாகிய 
பில்காளைத்‌ தன்‌  குமாரத்தியாகிய 
ராகேலுக்கு வேலைக்காரியாகக்‌. 
கொடுக்கிறார்‌ (ஆதி 29:29). 


யாக்கோபு ராகேலையும்‌ சேருகிறார்‌; 
யாக்கோபு லேயாளைப்‌ பார்க்கிலும்‌ ராகேலை 
அதிகமாய்‌ நேசித்து, பின்னும்‌ எழு 

வருஷம்‌ லாபானிடத்தில்‌ சேவிக்கிறார்‌ 
(ஆதி 29:30). 

, மூன்றாவதாக 
பிரச்சனை டர்ந்து. 
கொண்டிருக்கிறது. ஈசாக்கு 
ஆகியோரைக்‌ குறித்து சாராள்‌. ட 
ஆபிரகாம்‌ ஆகியோரிடையே பிரச்சனை 
இருந்தது. (ஆதி 1601-16; ஆதி 1788; 
ஆதி 2159-16: கலா 4: 21-31). யாக்கோபு, 
ஏசா ஆகியோரைக்‌ குறித்து ஈசாக்கு, 
ரெபெக்காள்‌ ஆகியோரிடையே பிரச்சனை 
இருந்தது. (ஆதி 25:28,27). இங்கு 
யாக்கோபின்‌ மனை! க்குள்‌ பிரச்சனை 
வருகிறது (ஆதி 29:31-30:43). 


சந்ததியாக 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


வேதபண்டிதர்கள்‌ லேயாளுக்கும்‌ 
ராகேலுக்கும்‌ ஆவிக்குரிய வியாக்கியானம்‌ 
சொல்லுகிறார்கள்‌. இவர்கள்‌ இருவரும்‌ 
இரண்டு சபைகளுக்கு 
அடையாளமாயிருக்கிறார்கள்‌. லேயாள்‌ 
நியாயப்பிரமாணத்திற்கு கீழிருக்கிற 
யூதர்களுக்கு அடையாளம்‌. ராகேலோ 
சுவிசேஷத்திற்கு கீழிருக்கிற 
புறஜாதியாருக்கு அடையாளம்‌. 


ராகேல்‌ மூத்தவளைவிட 
ரூபவதியாயிருக்கிறாள்‌. கிறிஸ்துவைப்பற்றிய 
சிந்தனையினால்‌, புதிய ஏற்பாட்டுக்காலத்து 
சபையானது அதிக அழகுள்ளதாயிருக்கிறது. 
கிறிஸ்துவானவர்‌ மனுஷரூபமெடுத்து, ஒரு 
வேலையாளைப்போல இந்த உலகத்திற்கு, 
வந்தார்‌. யாக்கோபு லேயாளோடு 
முதலாவதாக சேர்ந்தார்‌. யூதர்களே 
நியாயப்பிரமாணத்தை முதலாவதாக 
பற்றிக்கொண்டார்கள்‌. 


யாக்கோபின்‌ நான்கு குமாரர்‌ 
ஆதி 29:31-35 


ஆதி ஊமை 
எண்ணப்பட்டான்‌ 
கண்டு, 
செய்தார்‌; 
மலடியாயிருந்தான்‌. 


லேயான்‌ அற்பமாய்‌ 

என்று கர்த்தர்‌ 
அவன்‌ கர்ப்பம்‌ தரிக்கும்‌ 
ராகேலோ 


ஆதி 29:92. லேயான்‌ கர்ப்பவதியாகி 
ஒரு குமாரனைப்‌ பெற்று: கர்த்தர்‌ எண்‌: 
சிறுமையைய்‌ பார்த்தருளினார்‌; 
இப்பொழுது என்‌ புருஷன்‌ என்னை 
நேசிப்பார்‌ என்று சொல்லி, அவனுக்கு. 
குபன்‌ என்று பேரிட்டான்‌. 

ஆதி 29:39. மறுபடியும்‌ அவன்‌ 
கர்ப்பவதியாகி ஒரு குமாரனைப்‌ 
பெற்‌; நான்‌ அற்பமாய்‌. 
எண்ணப்ப்பதைக்‌ கர்த்தர்‌ கேட்டருளி, 
இவனையும்‌ எனக்குத்‌ தந்தார்‌ என்று 
சொல்லி, அவனுக்குச்‌ சிமியோன்‌ என்று 
பேரிட்டான்‌. 

அதி 2934. பின்னும்‌ அவன்‌ 
கர்ப்பவதியாகி ஒரு குமாரனைப்‌ 
பெற்று: என்‌ புருஷனுக்கு மூன்று 
குமாரரைப்‌ பெற்றபடியால்‌ அவர்‌ 
இப்பொழுது. என்னோடே 
சேர்ந்திருப்பார்‌ என்று கொல்லி, 
அவனுக்கு லேவி என்று பேரிட்டான்‌. 





i FTE 
TT 


இப்பொழுது கர்த்தரைத்‌ 
துதிப்பேன்‌ என்று சொல்லி, அவனுக்கு 
மூதா என்று பேரிட்டான்‌; பிற்பாடு 
அவளுக்குப்‌ பின்னைப்‌ பேறு தின்று 
போயிற்று. 


யாக்கோபுக்கு லேயாள்‌ 
நான்கு குமாரர்‌ பிறக்கிறார்கள்‌. 
யாக்கோபோ  லேயாளைப்‌ 
ராகேலை அதிகமாய்‌ நேசிக்கிறார்‌. 
அற்பமாய்‌ எண்‌ 


மூலமாக 
ஆனால்‌ 
பார்க்கிலும்‌ 
லேயாள்‌ 


தரிக்கும்படி ர்‌ 
மலடியாயிருக்கிறாள்‌ (ஆதி 29:31) 


லேயாள்‌ 
குமாரனைப்‌ 
ரூபன்‌ என்று பேரிடுகிறாள்‌. 
தன்னுடைய பிள்ளைகளுக்கு பேரிடும்போது. 
தேவன்மீதும்‌, தன்‌ புருஷனாகிய 
யாக்கோபின்மீதும்‌ தன்னுடைய மதிப்பையும்‌ 
மரியாதையையும்‌ வெளிப்படுத்துகிறாள்‌. 

லேயாள்‌ லாவது குமாரனுக்கு 
ரூபன்‌ என்று றாள்‌. “கர்த்தர்‌ என்‌ 
சிறுமையைப்‌ பார்த்தருளினார்‌: இப்பொழுது 
என்‌ புருஷன்‌ என்னை நேசிப்பார்‌” என்று 
சொல்லி, லேயாள்‌ அவனுக்கு ரூபன்‌ என்று 
பேரிடுகிறாள்‌ (ஆதி 29:32) 


லேயாள்‌ தன்னுடைய இரண்டாவது 
குமாரனுக்கு சிமியோன்‌ என்றும்‌, மூன்றாவது 
குமாரனுக்கு லேவி என்றும்‌, நான்காவது 
குமாரனுக்கு யூதா என்றும்‌ பேரிடுகிறாள்‌. 

லேயாள்‌ அற்பமாய்‌ எண்ணப்பட்டாள்‌. 
அதை கர்த்தர்‌ கேட்டருளி, தனக்கு ஒரு 
குமாரனைத்‌ தந்தார்‌ என்று சொல்லி, 
லேயாள்‌ தன்னுடய இரண்டாவது. 
குமாரனுக்கு சிமியோன்‌ என்று பேரிடுகிறாள்‌. 


லேயாளுக்கு மூன்றாவதாக ஒரு 
குமாரன்‌ பிறக்கிறான்‌. ஆனாலும்‌ யாக்கோபு 
'லேயாளைப்‌ பார்க்கிலும்‌ ராகேலை அதிகமாய்‌ 
நேசிக்கிறார்‌. லேயாள்‌ தன்‌ புருஷனுக்கு 
மூன்று குமாரரைப்‌ பெற்றபடியால்‌, அவர்‌ 
இப்பொழுது தன்னோடே சேேர்ந்திருப்பார்‌ 
என்று சொல்லி, தன்னுடைய மூன்றாவது 
குமாரனுக்கு லேவி என்று பேரிடுகிறாள்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


லேயாள்‌ 
போடும்போது. 
எண்ணப்பட்டதை 
என்றும்‌, “கர்த்தர்‌ 
பார்த்தருளினார்‌” என்றும்‌, “கர்த்தரைத்‌ 
துதிப்பேன்‌" என்றும்‌ பொருள்படும்‌ 
வண்ணமாக, தன்‌ குமாரருக்கு பேரிடுகிறாள்‌ 


தன்னுடைய குமாருக்கு 
நான்‌ அற்பமாய்‌ 

கர்த்தர்‌ கேட்டருளினார்‌' 
என்‌ சிறுமையை 


லேயாளின்‌ நான்காவது குமாரனுக்கு 
யூதா என்று பேர்‌. லேயாள்‌ கர்ப்பவதியாகி 
ஒரு குமாரனைப்‌ பெற்றபோது, “இப்பொழுது 
கர்த்தரைத்‌ துதிப்பேன்‌" என்று சொல்லி, 
அவனுக்கு யூதா என்று பேரிடுகிறாள்‌. 

்‌ பிள்ளைபேறு 


கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து, இந்தப்‌ 
பூமியிலே மனுஷராக அவதரித்தபோது, அவர்‌ 
யூதாகோத்திரத்தில்‌ அவதரிக்கிறார்‌ 
கிறிஸ்துவானவரே நம்முடைய துதிகளுக்கு 
பாத்திரராயிருக்கிறார்‌. நம்முடைய 
இருதயத்தில்‌ கிறிஸ்து உருவாகும்போது, 
நாம்‌ கர்த்தரைத்‌ துதிக்கவேண்டும்‌. 

ரூபன்‌ என்னும்‌ பெயருக்கு 
“ஒரு குமாரன்‌" என்று பொருள்‌. யாக்கோபு 
லேயாளைக்‌ குறைவாகவே நேசிக்கிறார்‌ 
ராகேலுக்கு குழந்தை பிறப்பதற்கு முன்பாக 
லேயாளுக்குக்‌ குழந்தை பிறக்கிறது 
(ஆதி 29:30-32). 


சிமியோன்‌ என்னும்‌ பெயருக்கு 
ஈகேட்டருளுநல்‌' என்று பொருள்‌. லேயாள்‌ 
ய்‌ எண்ணப்பட்டதைக்‌ கர்த்தர்‌ 
மேலும்‌ ஒரு குமாரனை 
க கொடுத்திருக்கிறார்‌ 
மூலமாக ள்‌ 
நேசிப்பார்‌ என்று 
நினைக்கிறாள்‌. (ஆதி 29:33). 
லேவி என்னும்‌ பெயருக்குச்‌ 
“சேர்ந்திருப்பது” என்று பொருள்‌. தனக்கு 
மூன்று குழந்தைகள்‌ பிறந்திருப்பதினால்‌, 
யாக்கோபு தன்னை நேசித்து இனிமேல்‌ 
தன்னுடனே சேர்ந்திருப்பார்‌ என்று லேயாள்‌ 
நினைக்கிறாள்‌. 


யூதா என்னும்‌ பெயருக்கு “துதித்தல்‌” 
என்று பொருள்‌. லேயாளுக்கு நான்கு 
குமாரர்கள்‌ பிறந்திருக்கிறார்கள்‌. இதற்காக 
லேயாள்‌ கர்த்தரைத்‌ துதிக்கிறாள்‌. யூதா 
கோத்திரத்திலிருந்து மேசியா பிறப்பார்‌ 
(ஆதி 4920: ஏசா 9:6-7). 





f= FTE 
TT 


யாக்கோபின்‌ குடும்பம்‌ 
விருத்தியடைகிறது. அவருக்கு மேலும்‌ எட்டு 
பிள்ளைகள்‌ பிறக்கிறார்கள்‌ (ஆதி 30:1-24 
யாக்கோபுடைய ஆடுகளின்‌ எண்ணிக்கையும்‌ 
விருத்தியடைகிறது. அவர்‌ லாபானோடு 
பேரம்‌ பேசுகிறார்‌ (ஆதி 30:25-34). யாக்கோபு 
லாபானுக்கு மேலும்‌ ஆறு வருஷங்கள்‌ 
வேலை செய்கிறார்‌. கர்த்தர்‌ யாக்கோபை 
அற்புதமாக ஆசீர்வதிக்கிறார்‌. யாக்கோபு 
விருத்தியடைகிறார்‌ (ஆதி 30:35-43). 


யாக்கோபும்‌ ராகேலும்‌ 
ஆதி 30:1-18 


ஆதி. 801. ராகேல்‌ தான்‌ 
யாக்கோபுக்குப்‌ பின்னைகளைப்‌ 
பெதாததைக்‌ கண்டு, தன்‌ சகோதரியின்‌ 

பொறாமை கொண்டு, 
ரணம்‌ நோக்கி: எனக்குப்‌ 
பின்னை கொடும்‌, இல்லாவிட்டால்‌ நான்‌ 
சாகிறேன்‌ என்றான்‌. 


ஆதி 802. அப்பொழுது யாக்கோபு 
ராகேலின்‌ மேல்‌ கோபங்கொண்டு: 
தேவனல்லவோ உன்‌ கர்ப்பத்தை 
அடைத்திருக்கிறார்‌, நான்‌ தேவனா? 
என்றான்‌. 


ஆதி 80:3. அப்பொழுது அவன்‌: இதோ, 
என்‌ வேலைக்காரியாகிய பில்கான்‌. 
இருக்கிறானே; அவன்‌ என்‌ மடிக்குப்‌ 
பின்னைகணைய்‌ பெறவும்‌, 
அவனாலாகிலும்‌ என்‌ வீடு கட்டப்படவும்‌ 
அவளிடத்தில்‌ சேரும்‌ என்று சொல்லி, 


ஆதி 30:4. அவனுக்குத்‌ 
வேலைக்காரியாகிய 
மனைவியாகக்‌ 
அப்படியே 
சேர்ந்தான்‌. 


தன்‌ 
கானை 
கொடுத்தான்‌; 


யாக்கோபு அவனைச்‌. 


ஆதி 30:5, பில்கான்‌ கர்ப்பவதியாகி, 
யாக்கோபுக்கு ஒரு குமாரனைப்‌ 
பெற்றாள்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆதி 90:6. அப்பொழுது ராகேல்‌: 
தேவன்‌ என்‌ வழக்கைத்‌ தீர்த்து, எண்‌: 
சத்தத்தையும்‌ கேட்டு, எனக்கு ஒரு 
குமாரனைக்‌ கொடுத்தார்‌ என்று 
சொல்லி, அவனுக்குக்‌ தாண்‌ என்று 
'பேரிட்டான்‌. 


ஆதி 30:7. மறுபடியும்‌ 
வேலைக்காரியாகிய 
கர்ப்பவதியாகி, 

இரண்டாம்‌ குமாரனைப்‌ பெற்றாள்‌. 


ஆதி 30:8, அப்பொழுது ராகேல்‌: நான்‌ 
மகா போராட்டமாய்‌. 
சுகோதரியோடே. 

மேற்கொண்டேன்‌. 

அவனுக்கு நப்தலி என்று பேரிட்டான்‌. 


ஆதி. 8909.  லேயான்‌ தான்‌ 
பின்னைபெறுகிறது தின்றுபோனதைக்‌ 
கண்டு, தன்‌ வேலைக்காரியாகிய 
சில்பானை அழைத்து, அவளை 
யாக்கோபுக்கு. மனைவியாகக்‌ 


கொடுத்தாள்‌. 

ஆதி 90:10. 

வேலைக்காரியாகிய 

யாக்கோபுக்கு ஒரு 
பெற்றான்‌. 

ஆதி 01, அப்பொழுது லேயான்‌; 
ஏரானமாகிறதென்று சொல்லி, 
அவனுக்குக்‌ காத்‌ என்று பேமிட்டாள்‌. 


ஆதி 9012. பின்பு லேயானின்‌ 
வேலைக்காரியாகிய சில்பான்‌ 
யாக்கோபுக்கு இரண்டாம்‌ குமாரனைப்‌: 
பெற்றான்‌. 

ஆதி 9009. அப்பொழுது 
லேயான்‌; நான்‌ பாக்கியவதி, ஸ்திரீகள்‌. 
என்னைப்‌ பாக்கியவதி என்பார்கள்‌ 
என்று சொல்லி, அவனுக்கு ஆசேர்‌ 
என்று பேரிட்டான்‌. 


லேயாளின்‌ 
சில்பான்‌ 
குமாரனைப்‌ 


யாக்கோபு லாபானின்‌ இரண்டு 
சகோதரிகளையும்‌ திருமணம்‌ செய்கிறார்‌. 
இதனால்‌ அவருடைய குடும்பத்தில்‌ பெரிய 
பிரச்சனைகளும்‌, குழப்பங்களும்‌ 
உண்டாயிற்று. யாக்கோபுக்கும்‌, ராகேலுக்கும்‌. 
கருத்து வேறுபாடு ஏற்படுகிறது. ஆரம்பத்தில்‌ 
யாக்கோபு ராகேல்மீது பிரியமாயிருந்தார்‌. 
ஆனால்‌ இப்போதோ அவர்‌ ராகேல்மீது, 
கோபப்படுகிறார்‌. 





i FTE 
TT 


ராகேல்‌... தான்‌ யாக்கோபுக்குப்‌ 
பிள்ளைகளைப்‌ பெறாததைக்‌ கண்டு, தன்‌ 
சகோதரி லேயாள்மேல்‌ பொறாமை 
கொள்கிறாள்‌. ராகேல்‌ யாக்கோபை நோக்கி, 
எனக்குப்‌ பிள்ளை கொடும்‌, இல்லாவிட்டால்‌ 
நான்‌ சாகிறேன்‌” (ஆதி 304) என்று 
சொல்லுகிறாள்‌. 


பொறாமை ஒரு எலும்புறுக்கி. பிறர்மீது. 
பொறாமைப்படுவது கர்த்தருக்கு 
விரோதமான பாவம்‌, நாம்‌ மற்றவர்மீது, 
பொறாமைப்படும்போது, அதன்‌ மூலமாக, 
நமக்கும்‌ மற்றவர்களுக்கும்‌ தீங்கு 
செய்கிறோம்‌. நாம்‌ பொறாமைப்படுவதன்‌ 
மூலமாக, நம்மை நாமே 
இழித்தப்போடுகிறோம்‌... மற்றவர்களுடைய 
அழிவுக்கும்‌ நாம்‌ காரணமாயிருக்கிறோம்‌. 


பரிசுத்த. வேதாகமத்தில்‌ 
பொறாமைப்படுவதைப்பற்றி 
சொல்லப்பட்டிருக்கிறது. அதன்‌ விவரம்‌ 
வருமாறு : 
1, பொறாமைக்கு எதிரான கட்டளைகள்‌ 
(சங்‌ 371-7; நீதி 331; நீதி 241; 
[பேதுரு 2:1) 


மாம்சத்தின்‌ ல (ரோமர்‌ 1:29-31; 
ரோமர்‌ 17 கலா 5: 19-21; 
தீமோ 64; தந்த 33) 

3, பொறாமையின்‌ விளைவுகள்‌ (யோபு 5:2; 
நீதி 14:30; நீதி 27:4; உன்‌ 8:6; 
1கொரி 3:3; யாக்‌ 3:14; யாக்‌ 59) 


அன்புக்குப்‌ பொறாமையில்லை. 
ரிகொரி 13:4) 


பொறாமைக்கு எடுத்தக்காட்டுக்கள்‌. 


ஆதி 37:4-1,9-: 20: 
நியா 123 நியா 
"சாமு 18:8-929; [சாமு 
எஸ்‌ 543: தானி 6:4; மத்‌ 2; 
யோவான்‌ 1:47; அப்‌ 13 
அப்‌ 1733. 


நியா 11:28-30: 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யாக்கோபு மேல்‌ 
கோபங்கொண்டார்‌. தன்‌ 
மனைவியிடத்தில்‌ கோபம்‌ “கொள்வகதப்பற்ி 
வேதாகமத்தில்‌ கூறப்பட்டிருக்கும்‌ முதலாவது, 
வாக்கியம்‌. (சாமு 1:2-23; 2சாமு 6:20-23; 
எஸ்‌ 1; யோபு 2:10), 


த, 


யாக்கோபு 
ராகேலைப்போல 


குணசாலி. அவர்‌ 
'பொறாமைப்படவில்லை. 
அவர்‌ ஒரு நீதிமான்‌. யாக்கோபு ராகேல்‌ 
பேரில்‌ ன்னும்‌ பிரியமாமிருக்கிறார்‌ 
ஆகையினால்‌ ராகேல்‌ தன்‌ சகோதரியாகிய 
லேயாள்மேல்‌. பொறாமைப்பட்டபோது, 
யாக்கோபு ராகேலை அன்போடு 
குடிந்துகொள்கிறார்‌. 


யாக்கோபு. ராகேலைக்‌ குழிந்து 
கொள்கிறார்‌. யாக்கோபு ராகேலை நோக்கி, 
“தேவனல்லவோ உள்‌ கர்ப்பத்தை 
அடைத்திருக்கிறார்‌, நான்‌  தேவனா?" 
(ஆதி 30:2) என்று சொல்லுகிறார்‌. 


நாம்‌ மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமான 
வார்த்தைகளை 'மாய்மாலபாய்ச்‌ 
சொல்லுவதைவிட, அவர்களை 
உண்மையான அன்போடு கடிந்துகொள்வதே 
மேன்மையானது. 


ஒரு 


“நீதிமான்‌ என்னைத்‌ தயவாய்க்குட்டி, 
என்னைக்‌ கடிந்துகொள்ளட்டும்‌; அது என்‌ 
தலைக்கு எண்ணெயைப்போலிருக்கும்‌: என்‌ 
தலை அதை அல்லத்தட்டுவதில்லை; அவர்கள்‌ 
இக்கட்டுகளில்‌ நான்‌ இன்னும்‌. 
ஜெபம்பண்ணுவேன்‌" (சங்‌ 141:5) 


“மறைவான. சிநேகத்தைப்பார்க்கிலும்‌ 
வெளிப்படையான கடிந்துகொள்ளுதல்‌ நல்லது. 
சிநேகிதன்‌ அடிக்கும்‌. அடிகள்‌ 
சத்துரு இடும்‌ 
வஞ்சனையுள்ளவைகள்‌" 


நீதி 27:58 


யாக்கோபு 

கோபங்கொள்ளவில்லை. 
ராகேலுடைய பொறாமக்குணத்தன்மீது 
கோபப்படுகிறார்‌. யாக்கோபு தன்னுடைய 
வார்த்தையின்‌ மூலமாய்‌ 
ராகேலுடைய  பொறாமைக்குணத்தின்மீது, 
்‌ அதிருப்தியாயிருப்பதை 
அவர்‌ ராகேல்‌ பேரில்‌ 
ஆனாலும்‌ அவர்‌ 
பொறாமை என்னும்‌ 

பாவத்தின்மீது கோபப்படுகிறார்‌. 


ன்‌ 





i FTE 
TT 


ராகேல்‌ யாக்கோபை நோக்கி, “எனக்கு 
பிள்ளை கொடும்‌” என்று கேட்கிறாள்‌. 
யாக்கோபோ, “நான்‌ தேவனா” என்று 
அவளுக்கு பதில்‌ பரப்‌ யாக்கோபு 
சொல்லுகிற வாக்கியத்திற்கு, “நான்‌ 
தேவனைவிட மேலானவனா” என்று 
பொருள்‌. கர்த்தர்‌ ஒரு காரியத்தை 
'தடைபண்ணியிருக்கும்போது, அதை நம்மால்‌ 
நிச்சயமாய்ச்‌ செய்ய முடியாது. அதே 
வேளையில்‌, கர்த்தர்‌ செய்ய நினைக்கிற 
காரியம்‌ ஒருபோதும்‌ தடைபடாது. 
தேவன்‌ ராகேலின்‌ கர்ப்பத்தை. 
அடைத்திருக்கிறார்‌ என்று யாக்கோபு 
சொல்லுகிறார்‌. ஆனால்‌ ரா! ராகேலோ தனக்கு 
எப்படியாவது பிள்ளை வேண்டும்‌ என்று 
பிடிவாதம்‌ பண்ணுகிறாள்‌. ராகேலின்‌ மனது 
குறுக்கு வழியில்‌ யோசிக்கிறது. அவள்‌ 
யோசனையை யாக்கோபுக்கு 


ராகேல்‌ யாக்கோபை நோக்கி, “இதோ 
என்‌ வேலைக்காரியாகிய பில்காள்‌ 
இருக்கிறாளே; அவள்‌ என்‌ ஸஷீக்குப்‌ 
பிள்ளைகளைப்‌ பெறவும்‌, அவளாலாகிலும்‌ 
என்‌ வீடு குட்டப்படவும்‌ அவளிடத்தில்‌ சேரும்‌" 
என்று சொல்லுகிறாள்‌. ராகேல்‌ தான்‌ 
சொன்ன பிரகாரமாக, யாக்கோபுக்கு தன்‌ 
வேலைக்காரியாகிய பில்காளை மனைவியாகக்‌ 
அப்படியே யாக்கோபு 
சேருகிறார்‌. ராகேலின்‌ 
வேலைக்காரியாகிய பில்காள்‌ கர்ப்பவதியாகி, 
யாக்கோபுக்கு ஒரு குமாரனைப்‌ பெறுகிறாள்‌ 
(ஆதி 30:3-5). 
ராகேல்‌ தன்‌ வேலைக்காரியாகிய 
பில்காளை யாக்கோபுக்கு... கொடுக்கிறாள்‌. 
ஆவது வசனத்தில்‌ சாராள்‌ 


செய்கிறாள்‌. பிள்ளைகள்‌ கர்த்தரால்‌ வரும்‌ 
சுதந்தரம்‌. குடும்பத்தைக்‌ கட்டி எழுப்புவதில்‌ 


மனைவிமார்களுடைய தனிப்பட்ட சொத்து. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


தலைவிக்கு 
க்களில்கையெள்றால்‌, 
தன்னுடைய புருஷனுக்கு 
வேலைக்காரியைக்‌ கொடுத்து, 
மூலமாக குழந்தையைப்‌ பெற்று அந்தக்‌ 
குழந்தையை தன்னுடைய குழந்தையாக 
தத்தெடுப்பது அக்காலத்து வழக்கம்‌. 
ராகேலுக்கு  பிள்ளையில்லை. தான்‌ 
பிள்ளையில்லாமல்‌ இருப்பதைவிட, 
தன்னுடைய வேலைக்காரி மூலமாக தனக்கு 
பிள்ளையிருப்பது நலம்‌ என்று ராகேல்‌. 
நினைக்கிறாள்‌. ராகேல்‌ தன்னுடைய 
வேலைக்காரியின்‌ பிள்ளையை, தன்னுடைய 
சொந்தப்‌ பிள்ளையாகப்‌ பாவித்து வளர்க்க 
விரும்புகிறாள்‌. 
ராகேலின்‌ சகோதரியாகிய லேயாளுக்கு 
பிள்ளைகள்‌ பிறந்திருக்கிறது. அவளுக்கு 
பிள்ளையற்றவளாக 
விரும்பவில்லை. 
பிள்ளையில்லாதிருப்பது ராகேலுக்கு ஒரு 
குறையாயிருக்கிறது. இந்தக்‌ 
பண்ணுவதற்கு 
தன்‌ வேலைக்காரியாகிய 
க்கோபுக்கு கொடுக்கிறாள்‌. 
கர்ப்பவதியாகி யாக்கோபுக்கு 
குமாரனைப்‌ பெறுகிறாள்‌. 


என்‌ 

னக்கு ஒரு 

என்று சொல்லி, அவனுக்குக்‌ 
தாண்‌ என்று பேரிடுகிறாள்‌ (ஆதி 30:6), 
தாண்‌ என்னும்‌ பெயருக்கு நியாயத்தீர்ப்பு 
என்று பொருள்‌. கர்த்தர்‌ ராகேலின்‌ வழக்கை 
தீர்த்து வைத்து, அவளுக்கு சாதகமாக 
தீர்ப்பு கொடுத்திருக்கிறார்‌. 


ராகேலின்‌. 'வேலைக்காரியாகிய 
பில்காள்‌ மறுபடியும்‌ கர்ப்பவதியாகி, 
யாக்கோபுக்கு இரண்டாம்‌ குமாரனைப்‌ 

ர்‌. அப்பொழுது ராகேல்‌: “நான்‌ 

போராட்டமாய்‌ என்‌ சகோதரியோடே 
போராடி மேற்கொண்டேன்‌” என்று சொல்லி, 
அவனுக்கு நப்தலி என்று பேரிடுகிறாள்‌ 
(ஆதி 30:78). யாக்கோபின்‌ குமாரர்கள்‌ 
எல்லோரும்‌. போட்டியினாலும்‌, 
பொறாமையினாலும்‌ பிறந்தவர்கள்போல 
இருக்கிறார்கள்‌. 





i FTN 
TT 


ராகேல்‌ யாக்கோபை நோக்கி, “எனக்கு 
பிள்ளை கொடும்‌” என்று கேட்கிறாள்‌. 
யாக்கோபோ, “நான்‌ தேவனா” என்று 
அவளுக்கு பதில்‌ ச்‌ யாக்கோபு 
சொல்லுகிற. வாக்கியத்திற்கு, “நான்‌ 
தேவனைவிட மேலானவனா” என்று 
பொருள்‌. கர்த்தர்‌ ஒரு காரியத்தை 
'தடைபண்ணியிருக்கும்போது, அதை நம்மால்‌ 
நிச்சயமாய்ச்‌ செய்ய முடியாது. அதே 
வேளையில்‌, கர்த்தர்‌ செய்ய நினைக்கிற 
காரியம்‌ ஒருபோதும்‌ தடைபடாது. 


தேவன்‌ ராகேலின்‌ கர்ப்பத்தை 
அடைத்திருக்கிறார்‌ என்று யாக்கோபு 
சொல்லுகிறார்‌. ஆனால்‌ ராகேலோ தனக்கு 
எப்படியாவது... பிள்ளை வேண்டும்‌ என்று 
பிடிவாதம்‌ பண்ணுகிறாள்‌. ராகேலின்‌ மனது 
குறுக்கு வழியில்‌ யோசிக்கிறது. அவள்‌ 
யோசனையை யாக்கோபுக்கு, 


ராகேல்‌ யாக்கோபை நோக்கி, “இதோ, 
என்‌ வேலைக்காரியாகிய பில்காள்‌ 


இருக்கிறாளே: அவள்‌ என்‌ க்குப்‌ 
பிள்ளைகளைப்‌ பெறவும்‌, அவளாலாகிலும்‌ 


என்‌ வீடு கட்டப்படவம்‌ அவளிடத்தில்‌ சேரும்‌” 


என்று சொல்லுகிறாள்‌. ராகேல்‌ நான்‌ 
சொன்ன பிரகாரமாக, யாக்கோபுக்கு தன்‌ 
வேலைக்காரியாகிய பில்காளை மனைவியாகக்‌ 
ன்‌ அப்படியே க 
சேருகிறார்‌. 

கவிகோ! பில்காள்‌ கர்ப்பவதியாகி, 
யாக்கோபுக்கு ஒரு குமாரனைப்‌ பெறுகிறாள்‌ 
(ஆதி 3033-3 


ராகேல்‌ தன்‌ வேலைக்காரியாகிய 
பில்காளை யாக்கோபுக்கு கொடுக்கிறாள்‌. 
ஆதி 162 ஆவது வசனத்தில்‌ சாராள்‌ 
செய்ததைப்‌ போன்று இங்கு ராகேலும்‌ 
செய்கிறாள்‌. பிள்ளைகள்‌ கர்த்தரால்‌ வரும்‌ 
சுதந்தரம்‌. குடும்பத்தைக்‌ கட்டி எழுப்புவதில்‌ 
பருஷருக்கு 
அடிமைகளும்‌, 
பிறக்கும்‌ 


வேலைக்காரியைக்‌ கொடுத்து, 
மலமாக குழந்தையைப்‌ பெற்று. அந்தக்‌ 
குழந்தையை தன்னுடைய குழந்தையாக 
தத்தெடுப்பது அக்காலத்து வழக்கம்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


ராகேலுக்கு  பிள்ளையில்லை. தான்‌ 
பிள்ளையில்லாமல்‌ இருப்பதைவிட, 
தன்னுடைய வேலைக்காரி மூலமாக தனக்கு 
பிள்ளையிருப்பது நலம்‌ என்று ராகேல்‌ 
நினைக்கிறாள்‌. ராகேல்‌ தன்னுடைய 
வேலைக்காரியின்‌ பிள்ளையை, தன்னுடைய 
சொந்தப்‌ பிள்ளையாகப்‌ பாவித்து வளர்க்க 


விரும்புகிறாள்‌. 


ராகேலின்‌ சகோதரியாகிய லேயாளுக்கு 
பிள்ளைகள்‌ பிறந்திருக்கிறது. அவளுக்கு 
முன்பாக ராகேல்‌ பிள்ளையற்றவளாக. 
இருக்க மம்பவில்லை. 
பிள்ளையில்லாதிருப்பது ராகேலுக்கு ஒரு 
குறையாயிருக்கிறது. இந்தக்‌ குறையை 
நிவிர்த்‌ பண்ணுவதற்கு ராகேல்‌ 
தன்‌ வேலைக்காரியாகிய பில்காளை 
யாக்கோபுக்கு கொடுக்கிறாள்‌. பில்காளும்‌ 
கர்ப்பவதியாகி யாக்கோபுக்கு ஒரு 

குமாரனைப்‌ பெறுகிறாள்‌. 
| அப்பொழுது ராகேல்‌: "தேவன்‌ என்‌ 
ர்த்து, என்‌ சத்தத்தையும்‌ 
எனக்கு ஒரு  குமாரனைக்‌. 
ர்‌" என்று சொல்லி, அவனுக்குக்‌ 

தாண்‌ என்று பேரிடுகிறாள்‌ (ஆதி 3( 

தாண்‌ என்னும்‌ பெயருக்கு நியாயத்தி 
என்று பொருள்‌. கர்த்தர்‌ ராகேலின்‌ வழக்கை 
தீர்த்து வைத்து, அவளுக்கு சாதகமாக 

தீர்ப்பு கொடுத்திருக்கிறார்‌ 


ராகேலின்‌ வேலைக்காரியாகிய 
பில்கள்‌ மறுபடியும்‌ கர்ப்பவதியாகி, 
யாக்கோபுக்கு இரண்டாம்‌ குமாரனைப்‌ 
பெறுகிறாள்‌. அப்பொழுது ராகேல்‌: “நான்‌ 
மகா போராட்டமாய்‌ என்‌ சகோதரியோடே 
போராடி மேற்கொண்டேன்‌" என்று சொல்லி, 
அவனுக்கு நப்தலி என்று பேரிடுகிறாள்‌ 
(ஆதி 30:78). யாக்கோபின்‌ குமாரர்கள்‌ 
எல்லோரும்‌ போட்டியினாலும்‌, 
பொறாமையினாலும்‌ பிறந்தவர்கள்போல 
இருக்கிறார்கள்‌. 

யாக்கோபுக்கும்‌ லேயாளின்‌ 
வேலைக்காரியாகிய பில்காளுக்கும்‌ இரண்டு 
குமாரர்கள்‌ பிறப்பதை, லேயாள்‌ பார்க்கிறாள்‌. 

பிள்ளை பெறுகிறது 
அவள்‌ 

சகோதரியைப்போல யோசித்து, 
வேலைக்காரியாகிய 
அவளை யாக்கோபுக்கு. 
லேயாளின்‌ வேலைக்காரியாகிய சில்பாள்‌. 
யாக்கோபுக்கு ஒரு குமாரனைப்‌ பெறுகிறாள்‌ 
(ஆதி 30.910). 





i= FTN 
TT 


அப்பொழுது லேயாள்‌; “ஏராளமாகிறது' 
என்று சொல்லி, அவனுக்குக்‌ காத்‌ என்று 
பேடுகிறாள்‌. பின்பு லேயாளின்‌ 
வேலைக்காரியாகிய சில்பாள்‌ யாக்கோபுக்கு 
இரண்டாம்‌ குமாரனைப்‌ பெறுகிறாள்‌. 
அப்பொழுது லேயாள்‌; “நான்‌ பாக்கியவதி, 
ஸ்திரீகள்‌ என்னைப்‌ பாக்கியவதி என்பார்கள்‌” 
என்று சொல்லி, அவனுக்கு ஆசேர்‌ என்று 
பேரிடுகிறாள்‌ (ஆதி 3031-13. 


ராகேலின்‌ வேலைக்காரிக்கு இரண்டு 
குமாரர்கள்‌ பிறப்பதுபோலவே, லேயாளின்‌ 
வேலைக்காரிக்கும்‌. ம்‌ குமாரர்கள்‌ 
பிறக்கிறார்கள்‌. 
இடையே 

யாக்கோபுக்கு, 

இந்த நான்கு குமாரரும்‌ பிறக்கிறார்கள்‌. 
கர்த்தரோ யாக்கோபின்‌ குடும்பத்தில்‌ 
ஏற்பட்ட இந்த தீமையிலிருந்து நன்மையை 
உண்டுபண்ணுகிறார்‌ 


யாக்கோபுக்கு இதுவரையி 
குமாரர்கள்‌ பிறந்திருக்கிறார்கள்‌. 
நாலு குமாரர்கள்‌, 
குமாரர்கள்‌, சில்பாளுக்கு 
குமாரர்கள்‌ ஆக மொத்தம்‌, யாக்கோபுக்கு 
எட்டு குமாரர்கள்‌ இருக்கிறார்கள்‌ 
ராகேலுக்கு இன்னும்‌ பிள்ளை பிறக்கவில்லை. 


எட்டு 
ஈளுக்கு 
பில்காளுக்கு இரண்டு 
இரண்டு 


தூதாயிம்‌ கனிகள்‌ 
ஆதி 8014-24 


ஆதி 9014. கோதுமை அறுப்பு 
நாட்களிலே சூபன்‌ வயல்வெனியிலே 
போய்‌, தூதாயிம்‌ கனிகளைக்‌. 
கண்டெடுத்து, அவைகளைக்‌ கொண்டு. 
வந்து தன்‌ தாயாகிய லேயாளிடத்தில்‌ 
கொடுத்தான்‌. அப்பொழுது ராகேல்‌ 
லேயானை நோக்கி: உன்‌ குமாரனுடைய 
தூதாயிம்‌ கனியில்‌ எனக்குக்‌ கொஞ்சம்‌ 
தா என்றான்‌. 


ஆதி 80:15. அதற்கு அவன்‌: நீ என்‌ 
புருஷனை எடுத்துக்கொண்டது 
அற்பகாரியாமா? என்‌ குமாரனுடைய 
தூதாயிம்‌ கனிகளையும்‌ 
எடுத்துக்கொள்னவேண்டுமோ என்றன்‌; 
அதற்கு ராகேல்‌: உன்‌ குமாரனுடைய 
தூதாயிம்‌ கனிகளுக்கு ஈடாக இன்று 
இரவு அவர்‌ உன்னோடே. 
சுயணிக்கட்டும்‌ என்றான்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அதி 30:16. சாயங்காலத்தில்‌ 
யாக்கோபு வெனியிலிருத்து வருகையில்‌ 
மேயான்‌ புறப்பட்டு அவனுக்கு 
எதிர்கொண்டுபோய்‌: என்‌ 
குமாரனுடைய தூதாயீம்‌ கனிகனால்‌ 
உம்மைக்‌ கொண்டேன்‌; ஆகையால்‌, நீர்‌ 
என்னிடத்தில்‌ வரவேண்டும்‌ என்றான்‌; 
அவன்‌ அன்று இரவு அவனோடே 
சுயனித்தான்‌. 


ஆதி 8027. தேவன்‌ லேயாளுக்குச்‌ 
செவிகொடுத்தார்‌. அவன்‌: 
கர்ப்பவதியாகி யாக்கோபுக்கு ஐத்தாம்‌ 
குமாரனைப்‌ பெற்றான்‌. 


ஆதி 90:18. அப்பொழுது லேயான்‌; 
நான்‌ என்‌ வேலைக்காரியை எண்‌: 
புருஷனுக்குக்‌ கொடுத்த பலனைத்‌ 
தேவன்‌ எனக்குத்‌ தந்தார்‌ என்று 
சொல்லி, அவனுக்கு இசக்கார்‌ என்று 
பேரிட்டான்‌. 


ஆதி 30:19. அப்புறம்‌ லேயான்‌ 
கர்ப்பவதியாகி யாக்கோபுக்கு ஆறாம்‌ 
குமாரனைப்‌ பெற்றான்‌. 


ஆதி 80:20, அப்பொழுது லேயான்‌: 
தேவன்‌ எனக்கு நல்ல ஈவைத்தந்தார்‌; 
என்‌ புருஷனுக்கு நான்‌ ஆறு குமாரரைப்‌ 
பெற்றபடியால்‌, இப்பொழுது அவர்‌ 
என்னுடனே வாசம்பண்ணுவார்‌ என்று 
சொல்லி, அவனுக்குச்‌ செபுலோன்‌ என்று 
பேரிட்டான்‌. 


ஆதி 9021. பின்பு அவன்‌ ஒரு 
குமாரத்தியையும்‌ பெற்று, அவளுக்குத்‌ 
'தீனான்‌ என்று பேரிட்டாள்‌.. 


ஆதி 8022. தேவன்‌ ராகேலை 
நினைத்தருவினார்‌; அவளுக்குத்‌ தேவன்‌: 
செவி கொடுத்து அவன்‌ 
கர்ப்பத்தரிக்கும்படி. செய்தார்‌. 


ஆதி 30:28. அவன்‌ கர்ப்பவதியாகி ஒரு 
குமாரனைப்‌ பெற்று: தேவன்‌ என்‌ 
'நித்தையை நீக்ககிவிட்டார்‌ என்றும்‌, 


ஆதி 80:24. இன்னும்‌ ஒரு குமாரனைக்‌ 
கர்த்தர்‌ எனக்குத்‌ தருவார்‌ என்றும்‌ 
சொல்லி, அவனுக்கு யோசேப்பு என்று 
பேரிட்டான்‌. 





f= FTE 
TT 


கோதுமை அறுப்பு நாட்களிலே ரூபன்‌ 
வயல்வெளியிலே போய்‌, தூதாயீம்‌ 
கனிகளைக்‌ கண்டெடுத்து, அவைகளைக்‌ 
கொண்டுவந்து தன்‌ தாயாகிய 
லேயாளிடத்தில்‌ கொடுக்கிறான்‌. 
இப்போது ரூபனுக்கு ஐந்து அல்லது ஆறு 
வயது ஆகிறது. இவன்‌ வயல்வெளியில்‌: 
விளையாடிக்கொண்டிருக்கும்போது. அங்கே 
'தூதாமீம்‌ கனிகளைக்‌ கண்பெடுக்கிறான்‌. 


தூதாயீம்‌ 
முழுமையான விவரம்‌ தெரியில 
கனியாக இருக்கலாம்‌ என்றும்‌, ரன, 
இது பூவாகமிருக்கலாம்‌ என்றும்‌ 
ஆசிரியர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. 
நறுமணமுள்ள பூ என்பது - 
குருத்து. தூதாயீம்‌ 
வயல்வெளியிலே. 
ஒருவேளை இவை 
வளருகிற தோட்டத்தில்‌ விளைந்திருக்கலாம்‌. 
தூதாயீம்‌ கனிகள்‌ அதிக மதிப்புள்ளவை. 
அவை மிகவும்‌ பிரயோஜனமானவை. 


ரூபன்‌ தூதாமீம்‌ கனிகளைக்‌ 

கண்டெடுத்து, அவைகளை தன்‌ தாயாகிய 

லேயாளிடத்தில்‌ கொடுக்கிறான்‌. 

கனிகள்‌ 

பார்க்கும்போது. 

குஷ்டமாகவும்‌, 

இருக்கிறது. அந்தக்‌ கனிகள்‌ தனக்கு 

வேண்டும்‌ என்று ராகேல்‌ ஆசைப்படுகிறாள்‌. 
யாக்கோபுக்கு ராகேலும்‌, லேயாளும்‌ 

மனைவிகளாயிருக்கிறார்கள்‌. யாக்கோபு 

எப்போதும்‌ தன்னோடு 

இருக்கவேண்டும்‌ என்றும்‌, 

மாத்திரமே பிரியமாயிருக்க 

என்றும்‌ இரண்டு 

ஆசைப்படுகிறார்கள்‌. 


சகோதரிகளும்‌. 


கர்த்தர்‌ ஆபிரகாமின்‌ சந்தியை 
வானத்து நட்சத்திரங்களைப்போல திரளாக 
ஆதித்‌ வாக்குப்பண்ணியிருக்கிறார்‌. 
வாக்குத்தத்தம்‌ 
நிறைவேறவேண்டுபென்றால்‌, நாங்களும்‌ 
முயற்சி பண்ணவேண்டும்‌ என்று ராகேலும்‌ 
லேயாளும்‌ நினைக்கிறார்கள்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய வார்த்தைகளை; தம்முடைய 
தெய்வீக சித்தத்தின்‌ பிரகாரமாக 
நிறைவேற்றுவார்‌. கர்த்தருடைய 
சித்தம்நிறைவேறுவதற்கு மனுஷருடைய 
உதவியோ ஒத்தாசையோ தேவையில்லை. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அவர்‌ ஒருவராகவே பெரிய காரியங்களை 
செய்கிறவர்‌. ஆனால்‌. ராதேலும்‌, 
லேயாளும்‌ தங்களுக்குள்ளே போட்டி 
போட்டுக்கொண்டு, தங்களுக்கு இஷ்டமான 
காரியங்களை செய்கிறார்கள்‌. 


லேயாளின்‌. 
கனிகள்‌ இருப்பதை ராகேல்‌ 
பொறாமைப்படுகிறாள்‌. ராகேல்‌ லேயாளை 
நோக்கி, “உன்‌ குமாரனுடைய தூதாயீம்‌ 
கனியில்‌ எனக்குக்‌ கொஞ்சம்‌ தா" என்று 
கேட்கிறாள்‌. அதற்கு லேயாள்‌: “நீ என்‌ 
புருஷனை: எடுத்துக்கொண்டது 
அற்பகாரியமா? என்‌ குமாரனுடைய தூதாயீம்‌ 
கனிகளையும்‌ எடுத்துக்கொள்ளவேண்டுமோ" 
என்று சொல்லுகிறாள்‌; அதற்கு ராகேல்‌: 
"உன்‌ குமாரனுடைய தூதாயீம்‌ கனிகளுக்கு 
ஈடாக இன்று இரவு அவர்‌ உன்னோடே 
சயனிக்கட்டும்‌' (ஆதி 3015) என்று. 
EE தன்‌ புருஷன்‌ யாக்கோபை, 
சகோதரியாகிய லேயாளுக்கு 
விட்டுக்கொடுக்கிறாள்‌ 


தூதாமீம்‌ கனிகளைச்‌ சாப்பிட்டால்‌ 
மலட்டுத்தன்மை நீங்கி, பிள்ளை 
பிறக்குமென்று பூர்வகாலத்தில்‌ நம்பினார்கள்‌. 
(ஆதி 3014-6; உன்‌ 7:13). பிற்காலத்தில்‌ 
அரபியர்கள்‌ தூதாமீம்‌ கனியை “சாத்தானின்‌ 
கனி" என்று அழைத்தார்கள்‌. இதற்கான 
காரணம்‌ தெரியவில்லை. தனக்கு தூதாயீம்‌ 
கனி அவசியம்‌ தேவை என்று ராகேல்‌ 
உணருகிறாள்‌. (ஆதி 3076-21) இந்தக்‌ 
கனியைப்‌ புசித்த பின்பும்கூட ராகேலுக்கு 
உடனடியாகக்‌ குழந்தை பிறக்கவில்லை. 


சாயங்காலத்தில்‌ 
வெளியிலிருந்து வருகிறார்‌. அப்போது, 
லேயாள்‌ புறப்பட்டு யாக்கோபுக்கு 
எதிர்கொண்டுபோய்‌, அவரை நோக்கி, “என்‌ 
குமாரனுடைய தூதாமீம்‌ கனிகளால்‌ உம்மைக்‌ 
கொண்டேன்‌: ஆகையால்‌, நீர்‌ என்னிடத்தில்‌ 
வரவேண்டும்‌" என்று கூப்பிடுகிறாள்‌; 
யாக்கோபு அன்று இரவு லேயாளோடே 
சயனிக்கிறார்‌ (ஆதி 30:16). 


கையிலே. தூதாமீம்‌ 


பார்த்து, 


யாக்கோபு 


தேவன்‌ லேயாளுக்குச்‌ 
செலிகொடுக்கிறார்‌. அவள்‌ கர்ப்பவதியாகி 
யாக்கோபுக்கு ஐந்தாம்‌ குமாரனைப்‌ 
பெறுகிறாள்‌. அப்பொழுது லேயாள்‌; “நான்‌ 
என்‌ வேலைக்காரியை என்‌ புருஷனுக்குக்‌ 
கொடுத்த பலனைத்‌ தேவன்‌ எனக்குத்‌ 
ர்‌" என்று சொல்லி, அவனுக்கு 
என்று பேரிடுகிறாள்‌ 





(ஆதி 3017/18) 


f= FTE 
TT 


லேயாள்‌ மறுபடியும்‌ 
யாக்கோபுக்கு ஆறாம்‌ 
குமாரனைப்‌ பெறுகிறாள்‌. அப்பொழுது 
லேயாள்‌. தேவன்‌ எனக்கு நல்ல 
ஈவைத்தந்தார்‌; என்‌ புருஷனுக்கு நான்‌ ஆறு 
குமாரரைப்‌ பெற்றப்டயால்‌, இப்பொழுது அவர்‌ 
என்னுடனே வாசம்பண்ணுவார்‌" 

சொல்லி, அவனுக்குச்‌ செபுலோன்‌. 
பேரிடுகிறாள்‌ (ஆதி 309,20). 


அப்புறம்‌ 
கர்ப்பவதியாகி 


சந்தோஷமான 
வீட்டிலே 
ள்‌ 


பிள்ளைத்தாய்ச்சியாக்கி, 
குடியிருக்கப்பண்ணுகிறார்‌ 


(சங்‌ 139). 


லேயாளுக்கு இதுவரையிலும்‌ ஆறு 
குமாரர்கள்‌ பிறந்திருக்கிறார்கள்‌. பின்பு 
லேயாள்‌ ஒரு குமாரத்தியையும்‌ பெற்று, 
அவளுக்குத்‌ தீனாள்‌ என்று பேரிடுகிறாள்‌ 
(ஆதி 30:21). தீனாளைப்பற்றி சரித்திரம்‌ ஆதி 
34-ஆவது அதிகாரத்தில்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. 


ராகேலுக்கு இதுவரையிலும்‌ 
ஒரு பிள்ளையும்‌ பிறக்கவில்லை. லேயாள்‌ 
பிள்ளைகளைப்‌ பெற்றதை 
மனவேதனையோடு 
பார்த்துக்கொண்டிருக்கிறாள்‌. அவளுடைய 
இருதயத்தில்‌ பொறாமையும்‌ உண்டாயிற்று. 
மனதில்‌ ஏக்கமும்‌ இருக்கிறது. 
தனக்கு பிள்ளை 
பிறக்கலேண்டுமென்று ராகேல்‌ 
கர்த்தரிடத்தில்‌  விண்ணப்பம்பண்ணுகிறாள்‌ 
அவள்‌ ஆரம்பத்தில்‌ யாக்கோபிடம்‌, 
“எனக்கு பிள்ளை கொடும்‌” (ஆதி 30) 
என்று கேட்டாள்‌. யாக்கோபோ, “நான்‌. 
தேவனா" என்று சொல்லிவிட்டார்‌. இப்போது. 
ராகேல்‌ தேவனிடத்தில்‌ ஜெபம்பண்‌ ணுகிறாள்‌. 


தேவன்‌ ராகேலை ர்‌ 
தேவன்‌ ராக்ேின்‌:... விம்காப்பததறகு 
செவி கொடுத்து அவள்‌ கர்ப்பந்தரிக்கும்படி 
செய்கிறார்‌. ராகேல்‌ கர்ப்பவதியாகி ஒரு 
குமாரனைப்‌ பெறுகிறாள்‌. ராகேல்‌ “தேவன்‌ 
என்‌ நிந்தையை நீக்கிவிட்டார்‌" என்றும்‌. 
'இன்னும்‌ ஒரு குமாரனைக்‌ கர்த்தர்‌ 
எனக்குத்‌ தருவார்‌" என்றும்‌ சொல்லி, 
அவனுக்கு யோசேப்பு என்று பேரிடுகிறாள்‌ 
(ஆதி 30:22-24). 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எபிரெய பாஷையில்‌, 

ம்‌ பேரில்‌ இரண்டு எபிரெய 

சேர்ந்திருக்கிறது. அவை 

ஜாசாப்‌" என்பனவாகும்‌. 

ஆசாப்‌ என்னும்‌ வார்த்தைக்கு “அவர்‌ என்‌ 

நிந்தையை நீக்கிவிட்டார்‌' என்று பொருள்‌. 

ஜாசாப்‌ என்னும்‌ வார்த்தைக்கு, “கர்த்தர்‌ 

எனக்கு இன்னும்‌ ஒரு குமாரனைத்‌ 
தருவார்‌" என்று பொருள்‌. 


“யோசேப்பு” 


யாக்கோபும்‌ லாபானும்‌ 
ஆதி 30:25-36 


ஆதி 30:25. ராகேல்‌ யேோசேப்பைப்‌ 
பெற்றபின்‌, யாக்கோபு லாபனை 
நோக்கி: நான்‌ என்‌ ஸ்தானத்திற்கும்‌ 
என்‌ தேசத்திற்கும்‌ போக என்னை 
அனுப்பிவிடும்‌. 
ஆதி 30:26. 
ஊழியஞ்செய்து 
மனைவிகளையும்‌. 
பின்னைகனையும்‌ எனக்குத்தாரும்‌; 
நான்‌ போவேன்‌, நான்‌ உம்மிடத்தில்‌ 
சேவித்த சேவகத்தை நீர்‌ 
அறித்திருக்கிறீர்‌ என்றான்‌. 


ஆதி 30:27. அப்பொழுது லாபான்‌: உன்‌ 
கண்களில்‌ எனக்குத்‌ தயவு 
கிடைத்ததேயானால்‌ நீ இரு; உண்‌: 
கர்த்தர்‌ என்னை 

என்று குறிப்பினால்‌ 


நான்‌ 
சம்பாதித்த 


உமக்கு 
என்‌ 
என்‌ 


ட்‌ உன்‌ சம்பளம்‌. 
இன்னதென்று எனக்குச்‌ சொல்‌, நாண்‌. 
அதைத்‌ தருவேன்‌ என்றான்‌. 


ஆதி 30:29. அதற்கு அவன்‌: நான்‌ 
உம்மைச்‌ சேவித்த விதமும்‌, உம்முடைய 
மத்தை என்னிடத்தில்‌ இருத்த விதமும்‌ 
அதித்திருக்கிறீர்‌. 


ஆதி 80:80. நான்‌ வருமுன்னே உமக்கு 
இருத்தது கொஞ்சம்‌; நான்‌ வந்தபின்‌ 
கர்த்தர்‌ உம்மை ஆசீர்வதித்ததினால்‌ 
அது மிகவும்‌ பெருகியிருக்கிறது; இனி. 
தான்‌ என்‌: குடும்பத்துக்குச்‌ 
சம்பாத்தியம்‌ பண்ணுவது எப்பொழுது 





i a 
TT 


ஆதி 30:31. அதற்கு அவன்‌: நான்‌ 
உனக்கு என்ன தரவேண்டும்‌ என்றான்‌; 
யாக்கோபு: தீர்‌ எனக்கு ஏற்றம்‌ 
தரவேண்டியதில்லை; 

சொல்லுகிறபடி. நீர்‌ எனக்குச்‌ செய்தால்‌, 
உம்முடைய மந்தையைத்‌ திரும்ப. 
மேய்த்துக்‌ காப்பேன்‌. 


ஆதி 30:32, நான்‌ இன்றைக்குப்போய்‌, 
உம்முடைய  மந்தைகளையெல்லாம்‌. 
பார்வையிட்டு, அவைகளில்‌ புன்னியும்‌ 
வரியும்‌ 

செம்மறியாடுகனையும்‌, 

புன்வியுமுன்ன வென்னாடுகனையும்‌ 
ீரித்துவிடுகிறேன்‌; அப்படிப்பட்டவை 
இனி எனக்குச்‌ 
சம்பனமாயிருக்கட்டும்‌. 


ஆதி 90:99. அப்படியே இனிமேல்‌ என்‌ 
சம்பனமாகிய இவற்றை 
பார்வையிடும்போது, என்‌ 
விளங்கும்‌; புன்னியும்‌ வரியுமில்லாத 
வெள்ளாடுகளும்‌, கறுப்பான 
செம்மறியாடுகளும்‌ என்‌ வசத்தில்‌ 
இருந்தால்‌, அவையெல்லாம்‌ என்னால்‌ 
திருடிக்கொள்னப்பட்டவைகனாய்‌ 
எண்ணப்படட்டும்‌ என்‌ றான்‌. 


ஆதி 30:34. அதற்கு லாபான்‌: நீ 
சொன்னபடியே ஆகட்டும்‌ என்று 
சொல்லி, 


ஆதி 30:5. அந்நாளிலே கலப்பு 
நிறமும்‌ வரியுமுன்ன வென்னாட்டுக்‌. 
கடாக்களையும்‌, புன்னியும்‌ வரியுமுன்ன 
வென்னாடுகன்‌ யாவையும்‌, சற்று 
வெண்மையும்‌ கருமையுமுன்ன 
செம்மறியாடுகள்‌: யாவையும்‌ 
பிரித்து, தன்‌. குமாரரிடத்தில்‌ 
ஒப்புவித்து, 


ஆதி 30:36. தனக்கும்‌ யாக்கோபுக்கும்‌ 
இடையிலே மூன்று 
மிரயாணதாரத்தில்‌ 

வைத்தான்‌. லாபானுடைய 
ஆடுகளை யாக்கோபு மேய்த்தான்‌.. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


யாக்கோபு தன்னுடைய 
குடும்பத்தைப்பற்றி நினைத்துப்‌ பார்க்கிறார்‌. 
லாபான்‌ சொன்ன பிரகாரம்‌ யாக்கோபு 
அவருக்கு இதுவரையிலும்‌ உண்மையாய்‌ 
வேலை செய்தார்‌. யாக்கோபு இதுவரையிலும்‌ 


கானான்‌ தேசம்‌ 
சொந்ததேசம்‌. யாக்கோபின்‌ தகப்பனாரும்‌. 
தாயும்‌ அங்கே இருக்கிறார்கள்‌. யாக்கோபு 
தன்‌ பெற்றோரைப்‌ பார்க்கு விரும்புகிறார்‌ 
யாக்கோபு கானான்‌. 
பிரிமாமிருப்பதற்கு 
காரணமல்ல. கானான்‌ தேசம்‌ வாக்குத்தத்த 
தேசம்‌. கர்த்தர்‌ கானான்‌ தேசத்தை 
ஆபிரகாமின்‌ சந்ததிக்கு  சுதந்தரமாகக்‌ 
கொடுத்திருக்கிறார்‌ ஆகையினால்‌ 
யாக்கோபுக்கு கானான்‌ நேசத்தின்மீது 
பிரியமுண்டாயிற்று, 
யாக்கோபு 
போகவேண்டும்‌ 
லாபானுக்கு சொல்லுகிறார்‌ 
வாபானிடத்தில்‌ சொல்லிக்கொள்ளாமல்‌, 
தன்னுடைய தேசத்திற்கு திருட்டளவாய்ப்போக 
பிரியப்படவில்லை. 


கானான்‌ 
என்னும்‌ 


ராகேல்‌ யோசேப்பைப்‌ பெற்றபின்‌, 
யாக்கோபு லாபனை நோக்கி, “நான்‌ என்‌ 
ஸ்தானத்திற்கும்‌ என்‌ தேசத்திற்கும்‌ போக 
என்னை அனுப்பிவிடும்‌. நான்‌ உமக்கு 
ஊழியஞ்செய்து, சம்பாதித்த என்‌ 
மனைவிகளையும்‌ என்‌ பிள்ளைகளையும்‌ 
எனக்குத்தாரும்‌: நான்‌ போவேன்‌, நான்‌ 
உம்மிடத்தில்‌ சேவித்த சேவகத்தை நீர்‌ 
அறிந்திருக்கிறீர்‌' (ஆதி 30:25,26) என்று 
சொல்லுகிறார்‌. 


யாக்கோபு தன்‌ மனைவிகளோடு 
இருந்த பதினான்‌கு வருஷ காலத்தில்‌ 
அவருக்கு பதினொரு குமாரர்களும்‌, ஒரு 
குமாரத்தியும்‌ பிறந்தார்கள்‌. இதன்‌ பின்பு, 
தன்‌ தேசத்திற்குப்‌ போகவேண்டுமென்று 
யாக்கோபு விரும்புகிறார்‌. ஆனால்‌ லாபான்‌ 
அவரை ஆரானில்‌ மேலும்‌ ஆறு வருஷங்கள்‌ 
இருக்க வைக்கிறார்‌. (ஆதி 30:25-43- 
ஆதி 29:20-30; ஆதி 31:38-42). 





f= THE 
TT 


புதிய ஏற்பாட்டில்‌ பல மனைவி விவாகம்‌ 
'தடைபண்ணப்பட்டிருக்கிறது. (மத்‌ 19: 
மாற்கு 10:2-8; 1தீமோ 3:2,12; தீத்து 1:6; அப்‌ 
பழைய ஏற்பாட்டுக்‌ காலத்தில்‌ பல. 
கொண்டார்கள்‌. 
சோமு 12:8; 
மனைவிகளை 
பண்ணியிருக்கிறார்கள்‌. 
ஆதி 160-4; ஆதி 2591-6; 
ஆதி 28:9; ஆதி 29:6-28; நியா 8:30; 
சாமு 1:2; 1சாமு 25:39-44; சோமு 3: 
சோழு 513; சோழு 
1இராஜா 11: 1நாளா 4:5; நாளா 14: 
யோபு 2715) 


அர்மகெதோன்‌ 


யாத்‌ 
2நாளா 


, யுத்தத்தின்போது 
பல மனைவி விவாகத்தை ஸ்திரீகள்‌ 
விரும்புவார்கள்‌. (ஏசா 4:1). பல மனைவி 
விவாகத்தினால்‌ ஏற்படும்‌ தீய விளைவுகள்‌ 
ஆதி 16: ஆதி 29:20-30:26; உபா 17:7; 
சாமு 19-10; 1இராஜா நோளா 11:21 
ஆகிய வசனங்களில்‌ கூறப்பட்டிருக்கிறது. 

பரிசுத்தவேதாகமத்தில்‌ பல 
மனைவிகளை விவாகம்பண்ணின ஒரு 
சிலரைப்பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. 
அவர்களின்‌ விவரம்‌ வருமாறு : 


1. லாமேக்கு (ஆதி 4:19-23) 
ஆபிரகாம்‌ (ஆதி 16, ஆதி 25) 

3. ஏசா (ஆதி 26:34; ஆதி 28:9) 
யாக்கோபு (ஆதி 29:16-30:24) 
கிதியோன்‌ (நியா 8:30) 
எல்க்கானா (சாமு 1:2) 


தாவீது 
சோமு 32-5; 
1நாளா 14:3) 


சாமு 25:39-44; 
சாமு 543: 

8. சாலொமோன்‌ (1இராஜா 11:1-8) 

9. ரெகொபெயாம்‌ (நோளா 1148-23) 


10. அசூர்‌ (நாளா 4:5) 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


ரி. அபியா (2நாளா 13:21) 
யோராம்‌ (2நாளா 21:14) 
யோசியா (2நாளா 21:14) 
ஆகாப்‌ (2இராஜா 10:1) 

5. யோயாக்கீம்‌ (2இராஜா 24:15) 
பெல்ஷாத்சார்‌ (தானி 5:2) 


லாபானுக்கு யாக்கோபை அவருடைய 
சொந்த தேசமாகிய கானான்‌ தேசத்திற்கு 
யாக்கோபு 
தனக்கு 
செய்யவேண்டுமென்று 
லாபான்‌... விரும்புகிறார்‌. லாபானுக்கு 
யாக்கோபின்மீதோ அல்லது அவருடைய 
மனைவிகள்மீதோ அல்லது அவருடைய 
பிள்ளைகள்மீதோ அதிகமான பிரியமில்லை. 
லாபான்‌ தன்னுடைய சுயநலத்நைப்‌ 
பார்க்கிறார்‌. யாக்கோபு. தன்னோடு 
கூடமிருந்து, தனக்கு வேலை செய்தால்‌, 
தனக்கு ஆதாயம்‌ உண்டாகும்‌ என்று 
லாபான்‌ எதிர்பார்க்கிறார்‌. 


லாபான்‌ யாக்கோபை நோக்கி, 
“ன்‌ கண்களில்‌ எனக்குந்தயவு 
கிடைத்ததேயானால்‌ நீ இரு: உன்‌ நிமித்தம்‌ 
கர்த்தர்‌ என்னை ஆசிர்வதித்தார்‌ என்று 
ள்‌. உன்‌ சம்பளம்‌ 

சொல்‌, நான்‌ 


யாக்கோபை அவருடைய 
த்‌ அனுப்பிவிடாமல்‌, 
வைத்திருப்பதற்கு, 
ஆசை வார்த்தைகளைப்‌ பேசி, பேரம்‌ 
பேசுகிறார்‌. லாபானிடத்தில்‌ ஏராளமான 
ஆடுகள்‌ இருக்கிறது. 
ஆடுகளையெல்லாம்‌ மேய்க்கும்‌ 
யாக்கோபு பார்க்கவேண்டுமென்‌ று 
விரும்புகிறார்‌. அதற்காக i 
யாக்கோபுக்கு நல்ல சம்பளம்‌ கொடுக்கவும்‌ 
முன்வருகிறார்‌. 





f= FTE 
TT 


லாபான்‌ ஒரு தந்திரவாதி. அவர்‌ ஒரு 
சுயநலக்காரர்‌. ல கத 
தந்திரமான ர்த்தைகளை 
பேசவேண்டும்‌. என்பதும்‌ தெரிந்திருக்கும்‌. 
அவர்கள்‌ தங்கள்‌ சுயநலத்திற்காக ஆசை 
வார்த்தைகளைப்‌ பேசுவார்கள்‌. யாக்கோபு 
கடினமாய்‌ உழைக்கக்கூடியவர்‌. அவர்‌ 
உண்மையானவர்‌. யாக்கோபு தன்னுடைய 
ஆடுகளை  மேய்த்தபோது. தனக்கு, 
"திகம்‌ உண்டாயிற்று என்பதை 
லாபானால்‌ மறுக்க முடியவில்லை. “உன்‌ 
நிமித்தம்‌ கர்த்தர்‌ என்னை ஆசீர்வதித்தார்‌" 
என்று லாபான்‌ யாக்கோபுக்கு 


சொல்லுகிறார்‌. 


"யாக்கோபு மூலமாக தனக்கு வந்த 
லாபான்‌ குறிப்பினால்‌ 


யாக்கோபு தன்னுடைய 

நன்றாக மேய்த்து 
நிர்வாகம்பண்ணியிருக்கிறார்‌ என்பது, 
லாபானுக்கு தெரிந்திருக்கிறது. லாபான்‌ 
யாக்கோபைப்பற்றி புகழ்ந்துசொல்லும்போது. 
அவர்‌ கர்த்தரையும்‌ புகழ்ந்து பேசுகிறார்‌ 


லாபானிடத்தில்‌, 
வேலை செய்‌ 


யாக்கோபு 


என்னிடத்தில்‌ இருந்த விதமும்‌. 
லத்‌ நான்‌ வருமுன்னே உமக்கு 
இருந்தது கொஞ்சம்‌; நான்‌ வந்தபின்‌ கர்த்தர்‌ 
உம்மை ஆசீர்வதித்ததினால்‌ அது மிகவம்‌ 
பெருகிமிருக்கிறது: இனி நான்‌ என்‌ 
குடும்பத்துக்குச்‌ சம்பாத்தியம்‌ பண்ணுவது. 
எப்பொழுது" (ஆதி 30:29,30) என்று 
சொல்லுகிறார்‌. 


யாக்கோபு லாபானுக்கு உண்மையாய்‌ 
வேலை செய்திருக்கிறார்‌. ஆனாலும்‌ 
லாபானுக்கு வந்த ஆசீர்வாதம்‌ தன்னால்‌ 
வந்ததல்ல என்றும்‌, அது கர்த்தரால்‌ வந்தது 
என்றும்‌ யாக்கோபு சொல்லுகிறார்‌. 
யாக்கோபு கர்த்தரிடத்தில்‌ பக்தியுள்ளவர்‌. 
கர்த்தருடைய சமுகத்தில்‌ தன்னைத்‌ 
கர்த்தரை உயர்த்துகிறார்‌. 
லாபானின்‌ ஆசீர்வாதத்தைப்‌ 
பற்றிச்‌ சொல்லும்போது. “கர்த்தர்‌ உம்மை 
ஆசீர்வதித்ததினால்‌ அது மிகவும்‌ 
பெருகியிருக்கிறது" என்று சொல்லுகிறார்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ நம்மை ஆசீர்வதித்தால்‌. 
மாத்திரமே, நமக்கு ஆசிர்வாதம்‌ வரும்‌. 
கர்த்தருடைய ஆசீர்வாதமே நமக்கு தங்கும்‌. 
யாக்கோபு ஒளிவு மறைவு இல்லாமல்‌, 
மாய்மாலம்பண்ணாமல்‌ தெளிவாகப்‌ 
பேசுகிறார்‌. அவருடைய வார்த்தையில்‌ 
உண்மையிருக்கிறது. அவருடைய சுபாவத்தில்‌ 
கண்ணியம்‌ இருக்கிறது. லாபானோ 
யாக்கோபின்‌ நல்ல சுபாவத்தை 
தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கொள்ள 
விரும்புகிறார்‌. 


யாக்கோபு 
கூடமிருக்கவேண்டும்‌ என்று 
விரும்பினாலும்‌, யாக்கோபு 
ஸ்தானத்திற்கும்‌. தன்‌ தேசத்திற்கும்‌ 
போகவேண்டும்‌ என்று விரும்புகிறார்‌ 
லாபான்‌ தனக்கு எவ்வளவு சம்பளம்‌ 
கொடுத்தாலும்‌. யாக்கோபு. இனிமேல்‌ 
தன்‌ குடும்பத்திற்கு சம்பாத்தியம்‌. 
பண்ணவேண்டும்‌ என்றே பிரியப்படுகிறார்‌. 
யாக்கோபுக்கு இப்போது மனைவிகளும்‌ 
பிள்ளைகளும்‌ இருக்கிறார்கள்‌. அவர்களுக்கு 
சம்பாத்தியம்‌ பண்ணவேண்டும்‌ என்பது 
யாக்கோபின்‌ மனவிருப்பமாயிருக்கிறது. 


தன்னோடு 
லாபான்‌ 
தன்‌ 


லாபானோ யாக்கோபுக்கு எவ்வளவு, 
சம்பளம்‌ வேண்டுமானாலும்‌ கொடுக்க 
ஆயத்தமாயிருக்கிறார்‌. லாபான்‌ ஏற்கெனவே 
யாக்கோபிடம்‌, “உன்‌ சம்பளம்‌ இன்னதென்று 
எனக்கு சொல்‌, நான்‌ அதைத்தருவேன்‌"' 
(ஆதி 30:28) என்று ஏற்கெனவே 
சொன்னார்‌. இப்போது மறுடியுமாய்‌, “நான்‌ 
உனக்கு என்ன தரவேண்டும்‌' என்று 
லாபான்‌ யாக்கோபினிடத்தில்‌ கேட்கிறார்‌ 
(ஆதி 30:31). 


யாக்கோபு லாபானிடத்தில்‌ பணத்தை 
சம்பளமாக பெற்றுக்கொள்ள விரும்பவில்லை. 
அவர்‌ லாபானை நோக்கி, “நீர்‌ எனக்கு 
ஒன்றும்‌. தரவேண்டியதில்லை". ன்‌ 
சொல்லிவிடுகிறார்‌. 
குடும்பத்திற்கு 
பண்ணவேண்டும்‌. 
யாக்கோபின்‌ மனதிலிருக்கிறது. 

யாக்கோபு லாபானை நோக்கி, “நான்‌ 


சொல்லுகிறபடி நீர்‌ எனக்குச்‌ செய்தால்‌, 


உம்முடைய மந்தையைத்‌ நிரம்ப மேய்த்துக்‌ 
என்று 


வேலைபார்க்க விரும்பவில்லை. 





i al 
TT 


யாக்கோபின்‌ 
ஏற்கெனவே 
கிடைந்திருக்கிறது. 


லாபானிடத்தி 
அவரிடத்தில்‌ 
கொஞ்சமாயிருந்தது. யாக்கோபு வந்தபின்போ, 
லாபானின்‌ சம்பாத்தியம்‌ பெருகியிருக்கிறது. 
இது லாபானுக்கும்‌ தெரியும்‌. ஆகையினால்‌ 
லாபான்‌ யாக்கோபுக்கு அதிகமான 
சம்பளத்தைக்‌ கொடுத்து. அவரை 
தன்னோடு வைத்துக்கொள்ள விரும்புகிறார்‌. 

லாபான்‌ யாக்கோபுக்கு அதிகமான 
சம்பளம்‌ கொடுக்க முன்வந்தாலும்‌, 
யாக்கோபு பேராசைப்படவில்லை. யாக்கோபின்‌ 
வார்த்தையில்‌ உண்மையும்‌ கண்ணிமும்‌. 
இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்தவான்கள்‌ 
மனத்தாழ்மையுள்ளவர்களாயிருப்பார்கள்‌. 
அவர்கள்‌ பிறருக்கு நன்மை செய்யவேண்டும்‌ 
என்றே விரும்புவார்கள்‌. பரிசுத்தவான்கள்‌ 
பிறருடைய சொத்துக்கள்மீது ஆசைப்படவும்‌ 
மாட்டார்கள்‌. 
அபகரிக்கவேண்டுமென்று, 
திட்டமிடவும்‌ மாட்டார்கள்‌. 
நன்மை செய்வதே பரிகத்தவான்களுக்கு 
மெய்யான சந்தோஷம்‌ 

யாக்கோபுக்கும்‌ 
இருக்கிறது. 


இப்போது குடும்பம்‌ 
அவருக்கு மனை 
பிள்ளைகளும்‌ இருக்‌ பி வாங்கோ 
தன்‌ குடும்பத்திற்கு; சம்பாத்தியம்‌ 
பண்ணவேண்டும்‌. இது யாக்கோபின்‌ குடும்ப 
கடமை. யாக்கோபு தன்னுடைய குடும்ப 
பொறுப்புக்களை உணர்ந்து லாபானுடைய 
மந்தையை திரும்ப மேய்த்து காப்பதற்கு 
க்கிறார்‌ யாக்கோபு 
வேலை பார்க்க 
தான்‌ சொல்லுகிறபடி 
லாபான்‌ தனக்கு செய்யவேண்டுமென்று 
யாக்கோபு ஒரு நிபந்தனையை சொல்லுகிறார்‌. 


யாக்கோபு லாபானை நோக்கி, “நான்‌ 
இன்றைக்குப்போய்‌, உம்முடைய 
மந்தைகளையெல்லாம்‌. பார்வையிட்டு, 
அவைகளில்‌ புள்ளியும்‌ வரியும்‌ கறுப்புமுள்ள. 
செம்மறியாடுகளையும்‌, வரியும்‌ புள்ளியுமுள்ள 
ம்‌ ப ிரிததுகிடுகிறேன்‌: 
எனக்குச்‌ 

" (ஆதி 30:32) என்று 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


லாபானிடத்திலிருந்து 
கொள்ளவில்லை. 

ப்‌ தனக்கு 
நினைக்கிறார்‌ 


வெண்மை நிற  பெண்ணாடுகள்‌ 
புள்ளியும்‌ வரியுமுள்ள ஆடுகளை எஈணும்‌. 
(ஆதி 30:35; ஆதி 31:8). கிழக்கு தேசத்தில்‌ 
செம்மறியாடுகள்‌ பொதுவாக வெண்மை 
நிறத்திலும்‌, வெள்ளாடுகள்‌ பொதுவாக கருப்பு 
நிறத்திலும்‌ இருக்கும்‌. புள்ளியும்‌ வரியுமுள்ள 
வெள்ளாடுகளோ, செம்மறியாடுகளோ 
அதிகமாக இருக்காது. யாக்கோபு தனக்கு 
புள்ளியும்‌ வரியுமுள்ள ஆடுகள்‌ போதும்‌ 
என்று நினைக்கிறார்‌. 


யாக்கோபு தன்னை 
தெய்வீக பராமரிப்புக்கும்‌, அவருடைய 
வழிநடத்துதலுக்கும்‌. ஒப்புக்கொடுக்கிறார்‌. 
யாக்கோபுக்கு ஆடுகளைப்பற்றி நன்றாய்த்‌ 
தெரிந்திருக்கிறது. புள்ளியும்‌. வரியும்‌, 
கலப்பு நிறமும்‌ உள்ள ஆடுகள்‌ தனக்கு 
சம்பளமாக தரப்படவேண்டும்‌ என்று 
யாக்கோபு எதிர்பார்க்கிறார்‌. புள்ளியும்‌. 
வரியுமில்லாத, ஒரே நிறத்திலுள்ள 
ஆடுகளெல்லாம்‌ லாபானுக்கு சொந்தமாக 
இருக்கும்‌. 

கர்த்தர்‌ 
புள்ளியும்‌ 
ஆடுகளை 
யாக்கோபுக்கு சம்பளம்‌ 
கிடைக்கும்‌. கர்த்தரே பெருக்கத்தைக்‌. 
கொடுக்கிறவர்‌. யாக்கோபு தன்னுடைய 
சம்பளத்திற்கு கர்த்தரையே சார்ந்திருக்கிறார்‌. 

புள்ளியும்‌ வரியுமில்லாத, கலப்பு 
நிறமில்லாத ஆடுகளெல்லாம்‌ _லாபானுக்கே 
சொந்தம்‌ என்று யாக்கோபு சொல்லுகிறார்‌. 
லாபானுக்கு சொந்தமானதை யாக்கோபு 
தனக்கு  சொந்தமாக்கிக்கொள்ளமாட்டார்‌. 
யாக்கோபு லாபானிடத்தில்‌ இதையும்‌ 
தெளிவுபடுத்துகிறார்‌ 


யாக்கோபு  லாபானை நோக்கி, 
“இனிமேல்‌ என்‌ சம்பளமாகிய இவற்றை நீர்‌ 
பார்வையிடும்போது. என்‌ நீதி விளங்கும்‌; 
புள்ளியும்‌ வரியுமில்லாத வெள்ளாடுகளும்‌, 
கறுப்பான செம்மறியாடுகளும்‌ என்‌ வசத்தில்‌ 
இருந்தால்‌, அவையெல்லாம்‌ என்னால்‌ 
திருடிக்கொள்ளப்பட்டவைகளாய்‌ 
எண்ணப்படட்டும்‌' (ஆதி 30:33) 
சொல்லுகிறார்‌. 


கர்த்தருடைய 


வரியும்‌, 


என்று 





i THE 
TT 


யாக்கோபை தன்னிடத்தில்‌ எப்படியாவது 
வேலைக்கு வைத்துக்கொள்ள வேண்டும்‌. 
என்று லாபான்‌ விரும்புகிறார்‌. லாபான்‌ 
யாக்கோபை நோக்கி, “உன்‌ சம்பளம்‌ 
இன்னதென்று எனக்குச்‌ சொல்‌, நான்‌ 
அதைத்‌ தருவேன்‌” என்று ஏற்கெனவே. 
சொன்னார்‌. அவர்‌ யாக்கோபுக்கு எவ்வளவு 
சம்பளம்‌ வேண்டுமானாலும்‌ கொடுக்க 
ஆயத்தமாயிருக்கிறார்‌. இப்போது யாக்கோபு 
தன்னுடைய 'சம்பளத்தைப்பற்றிச்‌: 
சொல்லும்போது, லாபான்‌ யாக்கோபை 
நோக்கி, “நீ சொன்னபடியே ஆகட்டும்‌" 
(ஆதி 30:34) என்று சொல்லி சம்மதம்‌ 
தெரிவிக்கிறார்‌. 

லாபான்‌ யாக்கோபுக்கு 
உண்மையிலேயே அதிகமான சம்பளத்தை 
கொடுக்க விரும்பவில்லை. லாபானுக்கு 
தன்னுடைய மந்தையிலுள்ள ஆடுகளைப்பற்றி 
நன்றாய்த்‌ தெரியும்‌. லாபானுடைய மந்தையில்‌ 
புள்ளியும்‌, வரியும்‌, கலப்பு 
நிறழுமுமான ஆடுகள்‌ மிகவும்‌ குறைவாகவே. 
இருக்கிறது. கையினால்‌ யாக்கோபுக்கு 
குறைவான சம்பளமே கிடைக்கும்‌ என்று 
லாபான்‌ நினைக்கிறார்‌. 

அந்தக்‌ குறைவான சம்பளத்தையும்‌ 
யாக்கோபுக்கு கொடுக்க, லாபானுக்கு 
இஷ்டமில்லை. ஆகையினால்‌ தன்‌ 
மந்தையிலுள்ள வரியும்‌, புள்ளியும்‌, கலப்பு 
நிறழுமான ஆடுகளை லாபான்‌ தனியாகப்‌ 
பிரித்துவிடுகிறார்‌ ஆகையினால்‌, 
இயற்கையின்‌ பிரமாணத்தின்‌ பிரகாரம்‌, 
இனிமேல்‌ மந்தையிலுள்ள ஆடுகள்‌, 
புள்ளியும்‌ வரியும்‌, கலப்பு நிறமுமான 
குட்டிகளை போடுவதற்கு வாய்ப்பு இல்லை. 

லாபான்‌ மந்தையிலுள்ள 
ஆடுகளை யாக்கோபினிடத்தில்‌ 
ஒப்புவிப்பதற்கு முன்பாக, தன்னிடத்திலுள்ள 
கலப்பு நிற ஆடுகளை தன்‌ குமாரரிடத்தில்‌ 
ஒப்புவிக்கிறார்‌. அவற்றை தனியாக 
வேறுபிரித்து விடுகிறார்‌ 

அந்நாளிலே லாபான்‌ கலப்பு நிறமும்‌ 
வரியுமுள்ள வெள்ளாட்டுக்‌ கடாக்களையும்‌, 
புள்ளியும்‌ வரியுமுள்ள வெள்ளாடுகள்‌ 
யாவையும்‌, சற்று வெண்மையும்‌ 
கருமையுமுள்ள செம்மறியாடுகள்‌ யாவையும்‌ 
பிரித்து, தன்‌ குமாரரிடத்தில்‌ ஒப்புவிக்கிறார்‌. 


தன்‌ 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


லாபான்‌ தனக்கும்‌ யாக்கோபுக்கும்‌ இடையிலே 
மூன்று நாள்‌ பிரயாண தூரத்தில்‌ இருக்கும்படி 
அந்த ஆடுகளை வைக்கிறார்‌. லாபானுடைய 
மற்ற ஆடுகளை யாக்கோபு மேய்க்கிறார்‌ 
(ஆதி 30:35,36) 


யாக்கோபின்‌ நிபந்தனைகளை லாபான்‌ 
அங்கிகரிக்கிறார்‌. ஆரம்பத்திலேயே லாபான்‌ 
கருப்பு நிறமும்‌ புள்ளியும்‌ வரியுமுள்ள 
ஆடுகளையெல்லாம்‌ தனியாகப்‌ பிரித்து 
விடுகிறார்‌. இனிமேல்‌ இப்படிப்பட்ட 
ஆட்டுக்குட்டிகள்‌ பிறக்காது. என்பது, 
லாபானின்‌ எண்ணம்‌. மேலும்‌ பல 
வருஷங்களுக்கு யாக்கோபை தன்னிடத்தில்‌ 
வேலைக்கு வைத்துக்‌ கொள்ளலாம்‌ என்று 
லாபான்‌ நினைக்கிறார்‌. 


லாபான்‌ கறுப்பு நிற ஆடுகளையும்‌, 
புள்ளியும்‌ வரியுமுமான ஆடுகளையும்‌ 
தனியாகப்‌ பிரித்து விட்டார்‌. யாக்கோபு 
மீதமுள்ள ஆடுகளை மேய்த்துக்‌ 
கொண்டிருக்கிறார்‌. மூன்றுநாள்‌ பிரயாண 
தூரம்‌ என்பது 50 மைல்களைக்‌ குறிக்கும்‌, 
லாபான்‌ தான்‌ பிரித்துக்‌ கொண்ட ஆடுகளை 
50 மைலுக்கு அப்பால்‌ தள்ளி வைக்கிறார்‌ 
(ஆதி 30:3-35) 


யாக்கோபு மறுபடியும்‌ தன்னுடைய 
வேலையை ஆரம்பிக்கும்போது அவரிடத்தில்‌ 
கறுப்பு நிற ஆடுகளோ, புள்ளியும்‌ வரியுமுள்ள 
ஆடுகளோ ஒன்றும்‌ இல்லை. லாபானின்‌ 
குமார்‌ என்று இந்த வசனத்தில்‌ 
கூறப்பட்டிருக்கிறது. ஆனால்‌  லாபானுக்கு 
எத்தனை குமாரர்‌ இருந்தார்கள்‌ என்று 
தெரியவில்லை. இந்த காலத்தில்‌ 
யாக்கோபுக்கு பதினொரு குமாரர்கள்‌ 
இருக்கிறார்கள்‌ (ஆதி 30:22-28). 


இப்போது யாக்கோபு 
ஆடுகள்‌ எல்லாமே 
நிறமுள்ளதாயிருக்கிறது. எல்லா ஆடுகளும்‌ 
வெள்ளை நிறத்திலோ, அல்லது குறுப்பு 
இருக்கிறது. யாக்கோபு 
மேய்க்கிற ஆடுகளில்‌ புள்ளியோ, வரியோ, 
கலப்புநிறமோ இல்லை. இவை குட்டி 
போடும்போது, தங்களுடைய 
நிறத்தைப்போலவே குட்டி போடும்‌. ஒரே 
நிறமுள்ள ஆடுகள்‌, கலப்பு நிற குட்டிகளைப்‌ 
போடுவதற்கு வாய்ப்பில்லை. 


மேய்க்கிற 
ஒரே 





i= THE 
TT 


பிம்‌ பன்ளியமுள்ள 
ஆட்டுக்குட்டிகளும்‌, கலப்புநிறமுள்ள 
ஆட்டுக்குட்டிகளும்‌ யாக்கோபுக்கு சம்பளமாக. 
கொடுக்கப்படும்‌. லாபான்‌ தன்னுடைய 
கலப்புநிற ஆடுகளை வேறுபிரித்து, தனியே 
வைத்துவிட்டதினால்‌, யாக்கோபின்‌: 
மந்தையிலுள்ள ஆடுகளெல்லாம்‌ 
ஒ , _ நிறமுள்ளதாயிருக்கிறது. 
ஒரே நிறமுள்ள குட்டிகளெல்லாம்‌ 
லாபானைச்சேரும்‌. கலப்புநிறமுள்ள குட்டிகள்‌ 
மாத்திரமே யாக்கோபுக்கு சம்பளமாக: 
கிடைக்கும்‌. 


ஆகையினால்‌, இயற்கையின்‌ 
பிரகாரமாக, யாக்கோபுக்கு அதிகமான 
சம்பளம்‌ கிடைப்பதற்கு வாய்ப்பில்லை. ஒரு 
வேளை அவருக்கு சம்பளமே கிடைக்காமல்‌ 
போனாலும்‌ போகலாம்‌. மந்தையிலுள்ள 
ஆடுகள்‌ கலப்பு நிறமுள்ள குட்டிகளைப்‌ 
போடவில்லையென்றால்‌, யாக்கோபு 
லாபானுக்கு சம்பளமில்லாமல்‌ இலவசமாக 
வேலை பார்க்கவேண்டும்‌. 


யாக்கோபு விருத்தியடைகிறார்‌ 
ஆதி 30:37-43 


ஆதி 9037, பின்பு யாக்கோபு 
பச்சையாயிருக்கிற புன்னை, வாதுமை, 
அர்மோன்‌ என்னும்‌ மரங்களின்‌. 
கொப்புகளை வெட்டி, இடையிடையே. 
வெண்மை தோன்றும்படி, பட்டையை 
உரித்து, 


ஆதி 80:88. தான்‌ உரித்த கொப்புகளை 
ஆடுகள்‌ தண்ணீர்‌ குடிக்க வரும்‌ 
கால்வாய்களிலூம்‌ 
ஆடுகளுக்கு 
போட்டுவைப்பான்‌; ஆடுகள்‌ தண்ணீர்‌ 
குடிக்க வரும்போது பொலிவதுண்டு. 
ஆடுகள்‌ அந்தக்‌ 
ன்‌ பாகப்‌ 
பொலித்தபடியால்‌, அவைகன்‌ கலப்பு 
'திறமுன்னதும்‌ புன்னியுன்னதும்‌ 
வரியுன்னதுமான குட்டிகனைப்‌ 
போட்டது. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆதி 30:40. அத்த ஆட்டுக்குட்டிகளை 
க்கே! பிரித்துக்கொண்டு, 
லாபானுடைய 


கலப்புதிறமானவைகளுக்கும்‌ 
கறுப்பானவைகளெல்லாவற்றிற்கும்‌ 
எதிராக திறுத்தி, தன்‌ ஆடுகளை 
லாபானுடைய மத்தையோடே, 
சேர்க்காமல்‌, தனிப்புறமாக 
வைத்துக்கொள்வான்‌. 

ஆடுகள்‌ 


அதி 30:41. யலத்த. 
அத்தக்‌ 


பொலியும்போது, 

கொப்புகளுக்கு  எதிரேபொலியும்படி, 
யாக்கோபு அவைகளை அந்த 
ஆடுகளின்‌ கண்களுக்கு முன்பாகக்‌ 


கால்வாய்கனிலே பேட்டுவைப்பான்‌. 


ஆதி 30:42, பலவீனமான ஆடுகள்‌: 
பொலியும்‌ போது, அவைகளை 
போடாமலிருப்பான்‌; இதனால்‌ 
பலவீனமானவைகள்‌ லாபானையும்‌, 
பலமுளன்ளவைகள்‌. யாக்கோபையும்‌ 
சேர்ந்தன. 


ஆதி 90:49. இவ்விதமாய்‌ அந்தப்‌ 
புருஷன்‌ மிகவும்‌ விருத்தியடைந்து, 
திரனான ஆடுகளும்‌, 
'வேலைக்காரிகளும்‌,  வேலைக்காரரும்‌, 
ஒட்டகங்களும்‌, கழுதைகளும்‌ 
உடையவனானான்‌. 


இயற்கையின்‌ பிரமாணம்‌ யாக்கோபுக்கு 
பாதகமாகமிருக்கிறது. ஆனாலும்‌ யாக்கோபு 
கர்த்தருடைய வார்த்தையையும்‌, அவருடைய 
தெய்வீக பிரமாணத்தையும்‌ நம்புகிறார்‌. 
கர்த்தர்‌ யாக்கோபை ஆசீர்வதிக்க 
சித்தமுள்ளவராயிருக்கிறார்‌. யாக்கோபுக்கு 
ஆடுகளை நன்றாய்‌ மேய்க்கத்‌ தெரியும்‌. 
கர்த்தர்‌ அவருக்கு விசேஷித்த ஞானத்தைக்‌ 
கொடுக்கிறார்‌. யாக்கோபு கர்த்தருடைய 
ஆலோசனையின்‌ பிரகாரமாக லாபானுடைய 
ஆடுகளை மேய்க்கிறார்‌. 





ழ்‌ நவள 
யாய 


யாக்கோபு பச்சையாயிருக்கிற புன்னை, 
வாதுமை, அர்மோன்‌ என்னும்‌ மரங்களின்‌ 
கொப்புகளை வெட்டி, இடையிடையே 
வெண்மை தோன்றும்படி, பட்டையை உரித்து, 
தான்‌ உரித்த கொப்புகளை ஆடுகள்‌ 
தண்ணீர்‌ குடிக்க வரும்‌ கால்வாய்களிலும்‌ 
தொட்டிகளிலும்‌ ஆடுகளுக்கு எதிராகப்‌ 
போட்டுவைக்கிறார்‌. ஆடுகள்‌ தண்ணீர்‌ 
குடிக்க வரும்போது பொலிவதுண்டு. 
ஆடுகள்‌ அந்தக்‌ கொப்புகளுக்கு ரி 
பொலிந்தபடியால்‌, அவைகள்‌ 
நிறமுள்ளதும்‌ பன்ளியள்ளதும்‌ 
வரியுள்ளதுமான குட்டிகளைப்‌ போடுகிறது. 
(ஆதி 30:37-39) 


கறுப்பு நிற ஆடுகளும்‌, 
வரியுமுள்ள ஆடுகளும்‌ 
வேண்டுமென்பதற்காக 

ற்கையில்‌ பலவிதமான 
தந்திரங்களையெல்லாம்‌ செய்கிறார்‌. இதனால்‌ 
யாக்கோபிற்கு ஏதாவது பயன்‌ கிடைத்ததா 
என்று தெரியவில்லை. தேவனே யாக்கோபை 
ஆசீர்வதிக்கிறார்‌. தேவன்‌ லாபானின்‌ 
ஆடுகளை எடுத்து யாக்கோபுக்குக்‌. 
கொடுக்கிறார்‌ (ஆதி 31:43). லாபான்‌ 
யாக்கோபின்‌ சம்பளத்தைப்‌ பத்து முறை 
மாற்றி அவரை வஞ்சித்தார்‌. வஞ்சிக்கப்பட்ட 
யாக்கோபிற்கு தேவன்‌ நியாயம்‌ செய்கிறார்‌ 
(ஆதி 30:37, 31:57 9,1-12). 


கானான்‌ தேசத்திலுள்ள மேய்ப்பர்கள்‌ 
இந்த வழக்கத்தை. இன்றும்‌ 
பின்பற்றுகிறார்கள்‌. ஆட்டுக்குட்டிகள்‌ 

நிறத்திலே 


செய்வது வழக்கம்‌. யாக்கோபு 
கர்த்தருடைய கிருபையினால்‌, மேய்ப்பரின்‌ 
வழக்கத்தைப்‌ பின்பற்றி, பட்டைகளை 
உரித்துப்போடுகிறார்‌.  ஆடுகளோ கலப்பு 
நிறமான குட்டிகளைப்போடுகிறது புள்ளியும்‌, 
வரியும்‌ கலப்பு நிறமுமான குட்டிகளெல்லாம்‌ 
யாக்கோபுக்கு சொந்தம்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
UBLISHERS 


யாக்கோபு அந்த ஆட்டுக்குட்டிகளை 
பிரித்துக்கொண்டு, மற்ற ஆடுகளை 
லாயானுடைய மத்சற்விலிகுக்கும்‌ 
கலப்புநிறமானவைகளுக்கும்‌ 
கறுப்பானவைகளெல்லாவற்றிற்கும்‌ 
நிறுத்திக்கொள்வார்‌. யாக்கோபு 
ஆடுகளை லாபானுடைய மந்தையோடே 
சேர்க்காமல்‌, தனிப்புறமாக 
வைத்துக்கொள்வார்‌ (ஆதி 30:40) 


பலத்த. ஆடுகள்‌ பொலியும்போது, 
அந்தக்‌ கொப்புகளுக்கு எதிரேபொலியும்படி 
யாக்கோபு அவைகளை அந்த ஆடுகளின்‌ 
கண்களுக்கு முன்பாகக்‌ கால்வாய்களிலே. 

பலவீனமான 


எதிராக 
தன்‌ 


பலமுள்ளவைகள்‌ யாக்கோபையும்‌ சேருகிறது 
(ஆதி 30:42). 
யாக்கோபின்‌ ஆரம்பம்‌ மிகவும்‌ 
சாதாரணமாகயிருக்கிறது. னால்‌ 
வோ சம்பூரணமானதாயும்‌ திரளானதாயும்‌ 


வேலைக்காரகம்‌, 
கழுதைகளும்‌ 
(ஆதி 30:43). 


நாம்‌ அற்பமான 
அசட்டைபண்ணக்கூடாது. 
கொஞ்சத்தில்‌ 
அநேகத்தின்மேல்‌ 
யாக்கோபு 
உண்மையுள்ளவராயிருந்தார்‌. 
அவருக்கு 
கொடுத்தார்‌. 
உண்மையுள்ள 
இப்போதோ 
கிருபையினாலும்‌, 
ஒத்தாசையினாலும்‌, அறுக்கிரகத்தினாலும்‌ 
திரளான ஆடுமாடுகளுக்கும்‌,. 
ஐசுவரியத்திற்கும்‌ எஜமானராயிருக்கிறார்‌. 


ஒட்டகங்களும்‌, 
உடையவராகிறார்‌ 


கர்த்தர்‌ 
உண்மையுள்ளவர்களை 
அதிகாரியாக்குவார்‌. 
கொஞ்சத்திலே 
கர்த்தர்‌ 
திரளான ஆசீர்வாதத்தைக்‌ 
யாக்கோபு ஆரம்பத்தில்‌ 
வேலைக்காரராகயிருந்தார்‌. 
அவர்‌ கர்த்தருடைய 
உதவியினாலும்‌, 





i FTE 
TT 


யாக்கோபு அதிகமான 
துன்பங்களையும்‌, வேதனைகளையும்‌ 
அனுபவிக்கிறார்‌. இஸ்ரவேலின்‌ 
முற்பிதாக்களில்‌ யாக்கோபைப்போல வேறு 


யாக்கோபு ப 
ஊராகிய பதான்‌ அராமிலே இருக்கிறார்‌. 
லாபான்‌ யாக்கோபை வஞ்சிக்கிறார்‌ 
ஆகையினால்‌ யாக்கோபு தன்‌ 
பெற்றோர்‌ இருக்கிற கானான்‌ 
தேசத்திற்கு திரும்பிப்போகவேண்டுமென்று 
தீர்மானம்பண்ணுகிறார்‌ (ஆதி 313-16). 


யாக்கோபு 
உண்டானவைகளையெல்லாம்‌ 
கொண்டு, தன்‌ 
லாபானுக்கு அறிவியாமல்‌ திருட்டளவாய்ப்‌ 
பப்பட்டுப்போகிறார (ஆதி 3117-21). 
லாபான்‌ ம்‌ சகோதரரைக்‌ 
கூட்டிக்கொண்டு மலையிலே 
யாக்கோபைம்‌ (ஆதி 
31:22-25) 


தன்‌ 
கீலேயாத்‌ 
கண்டுபிடிக்கிறார்‌ 


யாக்கோபுக்கும்‌ லாபானுக்கும்‌ 
இன்பே! "தமட்பெறுகத கோபமான 
வாக்குவாதம்‌ (ஆதி 31:26-42). லாபானும்‌ 
யாக்கோபும்‌ சமாதான க 
பண்ணிக்கொள்கிறார்கள்‌ 


யாக்கோபுக்கு 
வார்த்தை 
ஆதி 311-16 


ஆதி 3141. பின்பு லாபானுடைய குமாரர்‌: 
எங்கள்‌ தகப்பனுக்கு உண்டானவைகள்‌ 
யாவையும்‌ யாக்கோபு 
எடுத்துக்கொண்டான்‌ என்றும்‌, எங்கள்‌ 
தகப்பனுடைய பொருளினாலே இந்தச்‌: 
செல்வத்தையெல்லாம்‌ அடைத்தான்‌ 
என்றும்‌ சொன்ன வார்த்தைகளை 
யாக்கோபு கேட்டான்‌. 


கர்த்தருடைய 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


ஆதி 312. லாபானின்‌ முகத்தை 
யாக்கோபு பார்த்தபோது, அது நேற்று 
முத்தைநான்‌ இருந்ததூபோல்‌ இராமல்‌ 
வேறுபட்டிருக்கக்‌ கண்டான்‌. 


ஆதி. 

நோக்கி: பிதாக்களுடைய 
தேசத்திற்கும்‌ உன்‌ 
இனத்தாரிடத்திற்கும்‌ தீ திரும்பிப்பேரு 
நான்‌ உன்னோடேகூட இருப்பேன்‌ 
என்றார்‌. 


31:3. கர்த்தர்‌ யாக்கோபை 
ட உன்‌ 


ஆதி 314. அப்பொழுது யாக்கோபு, 
ராகேலையும்‌ 'லேயானையும்‌ 
மத்தையிடத்தில்‌ 


ஆதி 315, அவர்களை நோக்கி: 
உங்கள்‌ தகப்பனுடைய முகம்‌ நேற்று 
முந்தைநான்‌ இருந்ததுபோல்‌. 
இருக்கவில்லை என்று எனக்குத்‌ 
தோன்றுகிறது; ஆனாலும்‌ என்‌ 
தகப்பனுடைய தேவன்‌ என்னோடே கூட, 
இருக்கிறார்‌. 


ஆதி 31:6. என்னால்‌ இயன்றமட்டும்‌ 
நான்‌. உங்கள்‌ தகப்பனுக்கு. 
ஊழியஞ்செய்தேன்‌ என்று நீங்கள்‌: 
அறித்திருக்கிறீர்கன்‌. 


ஆதி 31:7. உங்கள்‌ தகப்பனே, 
என்னை வஞ்சித்து, என்‌ சம்பளத்தைப்‌: 
பத்துமுறை மாற்றினான்‌; ஆனாலும்‌ 
அவன்‌ எனக்குத்‌ தீங்குசெய்ய தேவன்‌: 
அவனுக்கு இடங்கொடுக்கவில்லை. 


ஆதி 31:8. புன்ளியுன்னவைகன்‌ உன்‌ 
சம்பனமாயிருக்கும்‌ என்று அவன்‌ 
சொன்னபோது, ஆடுகளெல்லாம்‌. 
புன்னியுள்ள குட்டிகளைப்‌ போட்டது; 
கலப்புதிறமானவைகள்‌ 
சம்பனமாயிருக்கும்‌ 
சொன்னபோது, 
கலப்பு நிறக்‌ 
போட்டது. 


ஆதி 819. இவ்விதமாய்‌ 
உங்கள்‌ தகப்பனுடைய 
எடுத்து, எனக்குத்‌ தந்தார்‌. 


என்று 


குட்டிகளைப்‌ 


தேவன்‌: 
ஆடுகளை 





f= FTE 
TT 


ஆதி 31410. 
காலத்திலே 


ஆடுகள்‌ பொரியும்‌ 
நான்‌ கண்ட 
சொப்பனத்தில்‌ என்‌. கண்களை 
ஏறெடுத்துப்‌ பார்க்கும்போது, 
ஆடுகனளோடே பொலியும்‌ கடாக்கள்‌ 
கலப்புதிறமும்‌ புன்னியும்‌ வரியும்‌ 
உள்ளவைகளாயிருக்கக்‌ கண்டேன்‌. 


ஆதி 8111. அன்றியும்‌ தேவதூதன்‌ 
ஒருவர்‌ சொப்பனத்தில்‌ யாக்கோபே 
என்றார்‌; இதோ, இருக்கிறேன்‌ 
என்றேன்‌. 


ஆதி 3112, அப்பொழுது அவர்‌ உன்‌ 
கண்களை 'ஏறெடுத்துப்பார்‌; 
ஆடுகளோடே பொலியும்‌ 
கடாக்கவெல்லாம்‌ கலப்புதிறமும்‌ 
புள்ளியும்‌ வரியுமுன்னவைகனாய்‌. 
இருக்கிறது; லாபான்‌ உனக்குச்‌. 
செய்கிற யாவையும்‌ கண்டேன்‌. 


அதி 3. தீ 
அபிஷேகஞ்செய்து, எனக்கு. ஒரு 
பொருத்தனையைய்‌ பண்ணின. 
பெத்தேலிலே உனக்குத்‌ தரிசனமான 
தேவன்‌ நானே; இப்பொழுது நீ எழுந்து, 
இந்தத்‌ தேசுத்தைவிட்டுப்‌ புறப்பட்டு, 
உன்‌ இனத்தாரிருக்கிற தேசத்திற்குத்‌ 
திரும்பிப்போ என்று சொன்னார்‌ 
என்றான்‌. 


தூணுக்கு 


ஆதி க. அதற்கு. ராகேலும்‌. 
லேயாளும்‌: எங்கள்‌ தகப்பன்‌ வீட்டிலே 
இனி எங்களுக்குப்‌ பங்கும்‌ ௬ுதந்தரமும்‌ 
உண்டோ? 


ஆதி 3105. அவரால்‌ நாங்கள்‌ 
அத்தியராய்‌  எண்ணப்படவில்லையா? 
அவர்‌ எங்களை விற்று, எங்கள்‌ 
பணத்தையும்‌ வாயிலே போட்டுக்‌. 


கொண்டார்‌. 


ஆதி 81:18. ஆகையால்‌ தேவன்‌ எங்கள்‌ 
தகப்பனிடத்திலிருத்து எடுத்த 
ஐசுவரியம்‌ எல்லாம்‌. நமக்கும்‌ 
நம்முடைய பின்னைகளுக்கும்‌ உரியது; 
இப்படியிருக்க தேவன்‌ உமக்குச்‌ 
சொன்னபடி. யெல்லாம்‌ செய்யும்‌ 
என்றார்கள்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


யாக்கோபு இதுவரையிலும்‌ லாபானுக்கு 
உண்மையாய்‌ வேலை செய்கிறார்‌. கர்த்தர்‌ 
யாக்கோபை  ஆசீர்வதிக்கிறார்‌. யாக்கோபு 
வருத்திய னம்‌ யாக்கோபு தன்னுடைய 
குடும்பத்தாரையும்‌, தனக்கு உண்டான 
யாவற்றையும்‌ எடுத்துக்கொண்டு, கானான்‌ 
தேசத்திற்கு திரும்பிப்போகவேண்டும்‌ என்று 
தீர்மானம்பண்ணுகிறார்‌. 


யாக்கோபை 
அவர்‌ மிகவும்‌ 
ஆனால்‌ யாக்கோபு 
உண்டானலைகள்‌ 
எல்லாவற்றையும்‌ வஞ்சகமாக 
எடுத்துக்கொண்டார்‌. என்று, லாபானுடைய 
குமாரர்‌ சொல்லுகிறார்கள்‌. 


ஆசீர்வதித்தஇினால்‌ 
விருத்தியடைகிறார்‌. 
லாபானுக்கு 


லாபானுடைய குமாரர்‌, “எங்கள்‌ 
தகப்பனுக்கு உண்டானவைகள்‌ யாவையும்‌ 
யாக்கோபு எடுத்துக்கொண்டான்‌ என்றும்‌, 
எங்கள்‌ தகப்பனுடைய பொருளினாலே இந்தச்‌ 
செல்வத்தையெல்லாம்‌ அடைந்தான்‌" என்று 
சொன்ன வார்த்தைகளை யாக்கோபு 
கேட்கிறார்‌ (ஆதி 314) 


லாபான்‌ னவர்‌. . அவர்‌ 
னைகள்‌ வாய்த்த! அன்‌ 
யாக்கோபை அவமானப்படுத்தினார்‌்‌ 
வஞ்சித்தார்‌. இப்பொழுது தன்னுடைய 
குமாரருடைய உள்ள யாக்கோபைக்‌ 
குறித்து, ஒரு பொறாமைத்‌ தீயை 
விதைத்திருக்கிறார்‌. யாக்கோபுமீது பொறாமை 
கொள்வதற்கு லாபானுக்கு காரணமே. 
இல்லை. ஏனெனில்‌ லாபான்‌ யாக்கோபின்‌ 
கடின உழைப்பினால்‌ விருத்தியானவர்‌. 


லாபானின்‌. குமாருக்கு 
யாக்கோபின்மீது பொறாமையும்‌ கோபமும்‌ 
உண்டாயிற்று. அவர்கள்‌ கோபத்தோடு 
பேசுகிற வார்த்தைகளை யாக்கோபும்‌ 
கேட்கிறார்‌. லாபானும்‌ அவர்களோடு சேர்ந்து 
யாக்கோபின்மீது 'கோபமாயிருக்கிறார்‌. 
யாக்கோபு லாபானின்‌ முகத்தைப்‌ 
பார்க்கிறார்‌. அது நேற்று முந்தைநாள்‌ 
இருந்ததுபோல்‌ இராமல்‌, வேறுபட்டிருக்கிறது. 
லாபானின்‌ முகத்தைப்‌ பார்க்கும்போதே, 
யாக்கோபுக்கு அவருடைய மனதிலுள்ள 
கோபமும்‌ பொறாமையும்‌ தெரிகிறது. 





i= al 
TT 
லாபானுடைய முகம்‌ வேறுபட்டிருக்கிறது. 

பரிசுத்தவேதாகமத்தில்‌ ஒருசிலருடைய 
முப்ங்கள்‌ வேறுபட்டிருந்ததாக 
'சொல்லப்பட்டிருக்கிறது. அதன்‌ விவரம்‌ 
வருமாறு : 

1. காயீன்‌ (ஆதி 4:5-6) 

2, லாபான்‌ (ஆதி 3:2-5) 

3. ஆசகேல்‌ (2இராஜா 811) 

4. நெகேமியா (நெகே 222-3) 

5, பெல்ஷாத்சார்‌ (தானி 5:6,9-10) 

6. தானியேல்‌ (தானி 7:28) 

7. கிறிஸ்து (லூக்கா 9:29) 


8. மோசே (கொரி 34) 

லாபானின்‌ குமாரர்‌ யாக்கோபுக்கு 
விரோதமாக அதிகமாய்ப்‌ பேசுகிறார்கள்‌. 
லாபான்‌ தன்‌ குமாரரைப்போல, யாக்கோபுக்கு 
விரோதமாக அதிகமாய்ப்‌ பேசவில்லை. 
ஆனாலும்‌ லாபானின்‌ முகத்தில்‌ கோபமும்‌. 
பொறாமையும்‌ வெளிப்படுகிறது. 


லாபான்‌ யாக்கோபுமீது தவ 
பொறாமையோடிருந்தார்‌. இப்போ, 
காபின்‌ (பொதனை... அதிகரித்தது. 
யாக்கோபுக்கு லாபானுடைய வீட்டில்‌ 
அமைதியும்‌ சமாதானமும்‌ இல்லை. லாபான்‌ 
யாக்கோபுக்கு மாமனாராகமிருந்தாலும்‌, 
இப்போது அவர்‌ யாக்கோபுக்கு 
சத்துருவாயிருக்கிறார்‌ 

இந்த சூழ்நிலையில்‌, கர்த்தர்‌ 
யாக்கோபை நோக்கி: "உன்‌ பிதாக்களுடைய 
தோத்தற்ும உன்‌ இனத்தாரிடத்திற்கும்‌ நீ 

ம்பிப்போ; நான்‌ உன்னோடேகூட 
டன (ஆதி31:3) என்று சொல்லுகிறார்‌. 


கர்த்தர்‌ யாக்கோபோடு நேரடியாகப்‌ 
பேசுகிறார்‌. தேவன்‌ தீர்க்கதரிசிகளை 
எழுப்புவதற்கு முன்பாக அவர்‌ மனுஷரோடு 
நேரிடியாகப்‌ பேசினார்‌. சில சமயங்களில்‌ 
தரிசனங்கள்‌ மூலமாகவும்‌ (ஆதி 159; 
ஆதி 46:2) சொப்பனங்கள்‌ மூலமாகவும்‌ 
(ஆதி 20:36; ஆதி 28:12; ஆதி 31:1-1124; 
ஆதி 37:51 -19; ஆதி 411-32; 
ஆதி 429), ட்கக்கூடிய  சத்தத்தி। 
மூலமாகவும்‌ (உபா 5:422-28) end 
மனுஷரோடு பேசினார்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தேவன்‌ பல சமயங்களில்‌ தேவர்‌ 
செய்தியாளர்களைப்‌ பரிகத்த ஆவியினால்‌ 
அபிஷேகம்‌ பண்ணி, மனுஷருடைய சொந்த 
பாஷையில்‌ அவர்கள்‌ மூலமாகப்‌ பேசினார்‌. 
(அப்‌ 3:21; எபி 14-3; 2பேதுரு 1:21), தேவன்‌ 
எப்படிப்‌ பேசினாலும்‌, அது தேவனுடைய 
வெளிப்பாடாக இருக்கும்போது. அது 
ஜனங்களுக்குத்‌ தெளிவாக தெரிந்தது. 
யாக்கோபின்‌ "காலத்திற்கு முன்பாக 
தேவன்‌ மனுஷருக்குப்‌ பல காரியங்களை 
முன்னறிவித்திருக்கிறார்‌. 


கர்த்தர்‌ யாக்கோபை 
i பிதாக்களுடைய 
திரும்பிப்போ” என்று 
பிதாக்களுடைய தேசம்‌ என்பது. கவின்‌ 
உடன்படிக்கையில்‌ ஆபிரகாம்‌, ஈசாக்கு, 
யாக்கோபு ஆகியோருக்கு வாக்குத்தத்தம்‌ 
பண்ணப்பட்டிருக்கிற 


நோக்கி, 


யாக்கோபில்‌ 

யாக்கோபோடு 

கூடஇருந்து, இந்தத்‌ தீர 
நிறைவேற்றுகிறார்‌ (ஆதி 31:11-49:33) 


பரலோகத்திலிருந்து 
யாக்கோபு 


யாக்கோபுக்கு 
உத்தரவு. வருகிறது. 
னக லாபானுடைய குமாரர்‌ 
கோபமான வார்த்தைகளையும்‌, 
னவை வார்த்தைகளையும்‌ கேட்டார்‌. 
இப்போது அவர்‌ கர்த்தருடைய 
வார்த்தையைக்‌ கேட்கிறார்‌. கர்த்தருடைய 
வார்த்தை ஆறுதலாயும்‌, ஆசீர்வாதமாயும்‌. 
இருக்கிறது. 
யாக்கோபு இப்போது லாபானோடுகூட 
பதான்‌ அராமிலே இருக்கிறார்‌. கர்த்தரே 
யாக்கோபை இந்த ஸ்தலத்திற்கு அழைத்து 
வந்தவர்‌. யாக்கோபு எதுவரையிலும்‌ 
இங்கு தங்கியிருக்கவேண்டும்‌ என்பது 
கர்த்தருக்கு தெரியும்‌. கர்த்தர்‌ அனுமதிக்கிற 
யாக்கோபு பதான்‌ 
தங்கியிருப்பார்‌. இப்போது 
ன்‌ பிதாக்களின்‌ 





f= al 
TT 


யாக்கோபைப்போல 
வழிநடத்துதலுக்கு நாமும்‌ 
வேண்டும்‌. அவர்‌ நம்முடைய 
ன்‌ அறிந்திருக்கிறார்‌. 

போக்கும்‌. வரத்தும்‌ 
சித்தமான பிரகாரமாகவும்‌, 
வழிநடத்துதலின்‌ 
இருக்கவேண்டும்‌. 

கர்த்தர்‌ யாக்கோபோடுகூட பேசும்போது, 
"பெத்தேலிலே உனக்கு தரிசனமான தேவன்‌ 
நானே" (ஆதி 3113) என்று சொல்லுகிறார்‌. 
கர்த்தர்‌ பெத்தேலிலே. 
யாக்கோபோடுகூட 
உடன்படிக்கைபண்ணினார்‌ இப்போது. 
கர்த்தர்‌ மறுபடியுமாய்‌ யாக்கோபோடுகூட 
தம்முடைய உடன்படிக்கையைப்‌ புதுப்பித்துக்‌ 
கொள்கிறார்‌ கர்த்தர்‌ இப்போது 
யாக்கோபை நோக்கி, “நீ எழுந்து இந்த 
தேசத்தைவிட்டுப்‌ புறப்பட்டு, உன்‌ இனத்தார்‌ 
இருக்கிற தேசத்திற்கு திரும்பிப்போ”' 
(ஆதி 3:373) என்று சொல்லுகிறார்‌. 


தேவனுடைய 
கீழ்ப்படிய 
போக்கையும்‌ 
நம்முடைய 
கர்த்தருக்கு 
அவருடைய 
பிரகாரமாகவும்‌ 


யாக்கோபு கானான்‌ 'த்திலே. 
கர்த்தரோடு. ஐக்கியமாயிருக்கவேண்டும்‌. 
அங்கே அவர்‌ கர்த்தருடைய சத்தத்தைத்‌ 
தவிர வேறு எந்த சத்தத்தையும்‌. 
கேட்கக்கூடாது. யாக்கோபு லாபானோடு 
கூடமிருந்தபோது. அவரால்‌  கர்த்தரோடு 
நெருங்கிய ஐ இருக்க 
முடியவில்லை. யாக்கோபுக்கு ்‌ 
அராமிலே. 
நெருக்கமாயிருப்பதற்கு 
உண்டாயிற்று. 


உண்டாகும்‌. கானான்‌ தேசம்‌ யாக்கோபின்‌ 
பிதாக்களுடைய தேசம்‌. அங்கே 
யாக்கோபின்‌ ஜனத்தார்‌ இருக்கிறார்கள்‌. 


யாக்கோபுக்கு. 


'வேலைக்காரர்களும்‌ இருக்கிறார்கள்‌. 
சூழ்நிலையில்‌ கர்த்தர்‌ யாக்கோபை 
கானான்‌ தேசத்திற்கு திரும்பிப்போகுமாறு 
சொல்லுகிறார்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தனக்கு கட்டளை 
யாக்கோபு தன்னுடைய 
இதுபற்றி ஒன்றும்‌ சொல்லாமல்‌, 
தனியாகப்‌ 
புறப்பட்டுப்போய்விடவில்லை. கர்த்தர்‌ தனக்கு 
சொன்னதை யாக்கோபு தன்னுடைய 
மனைவிகளிடத்தில்‌ பகிர்ந்து சொல்லுகிறார்‌. 
அப்பொழுது a 
லேயாளையும்‌ Q 
மந்தையிடத்தில்‌ 
அவர்களிடத்தில்‌ 
கட்டளையிட்டது 
அவருடைய 
கோபமாயிருப்பதுபற்றியும்‌ 
(ஆதி 31:4). 


யாக்கோபு தன்‌ மனைவிமார்களை 
தன்‌ மந்தையினிடத்தில்‌ அழைப்பிக்கிறார்‌. 
யாக்கோபால்‌ 
மனைவிகளிடத்தில்‌: 
பேசமுடியும்‌. அவர்கள்‌ இங்கே பேசினால்‌, 
அவர்களால்‌ லாபானுக்கு தெரியாமல்‌ 
பேசமுடியும்‌. யாக்கோபு தன்‌ 
மனைவிகளிடத்தில்‌, கானான்‌ தேசத்திற்கு 
திரும்பிப்போகும்‌ தன்னுடைய விருப்பத்தை 
பகிர்ந்துசொல்லுகிறார்‌ 
யாக்கோபு ம்பத்தின்‌ தலைவர்‌ 
கையினால்‌. வாக்கே ரி எப்படி 
வேண்டுமானாலும்‌ தீர்மானம்‌ பண்ணலாம்‌. 
ஆனால்‌ அவர்‌ மிகவும்‌ ஞானமாக தன்‌ 
மனைவிமார்களை வெளியே அழைத்து 
அவர்களிடத்தில்‌ தன்னுடைய திட்டத்தைக்‌ 
கூறி அவர்களுடைய ஆதரவையும்‌ பெற்றுக்‌ 
கொள்கிறார்‌. (ஆதி 31:5-21). 


யாக்கோபைப்போலவே, புருஷர்கள்‌: 
தங்கள்‌ மனைவிமார்களிடத்தில்‌, 
தங்களுடைய மனதின்‌ விருப்பத்தையும்‌, 
திட்டங்களையும்‌, செயல்பாடுகளையும்‌ 
பகிர்ந்துசொல்லவேண்டும்‌. புருஷனும்‌ 
மனைவியும்‌ ஒருவருக்கொருவர்‌ 
அன்பாமிருக்கும்போது, அவர்கள்‌ தங்கள்‌ 
மனதின்‌ எண்ணங்களை 
பகிர்ந்துகொள்வார்கள்‌. அவர்கள்‌ 
ஒருவரையொருவர்‌ நம்புவார்கள்‌. புருஷனும்‌ 
வியும்‌ ஒருவரையொருவர்‌. 
குடும்பத்தில்‌ 
புருஷனும்‌ 
மனைவியும்‌ ஒருவரையொருவர்‌ நேசித்தால்‌ 
மாத்திரமே, அவர்கள்‌ ஒருவரையொருவர்‌ 
நம்புவார்கள்‌. 


சொல்லுகிறார்‌ 





f= THE 
TT 


யாக்கோபு மனைவிமார்களை 
அழைத்து, கர்த்தர்‌ தனக்கு சொன்ன 
கட்டளையை அவர்களிடத்தில்‌ சொல்லுகிறார்‌. 
யாக்கோபு தன்‌ மனைவிமார்களை நோக்கி, 
“நீ தூணுக்கு அபிஷேகஞ்செய்து. எனக்கு 
ஒரு... பொருத்தனையைப்‌ பண்ணின 
பெத்தேலிலே உனக்குத்‌ தரிசனமான தேவன்‌ 

எழுந்து. இந்தத்‌ 


தன்‌ 


என்று சொன்னார்‌" (ஆதி 3143) என்று 
சொல்லுகிறார்‌. கர்த்தர்‌ தனக்கு சொன்ன 
கட்டளையை, யாக்கோபு தன்‌ 
மனைவிமார்களிடத்தில்‌ மறைக்காமல்‌. 
அப்படியே சொல்லிவிடுகிறார்‌. 
யாக்கோபின்‌ 

அவர்மீது சந்தேகம்‌. 
அவர்களும்‌ யாக்கோபின்‌ 
ஒத்துழைக்கவேண்டும்‌. 
சொந்த சோ்த்க 
போகிறார்‌. 


மனைவிமார்களுக்கு 
வந்துவிடக்கூடாது. 
திட்டத்திற்கு. 
யாக்கோபு தன்‌ 
ண்ட்‌ 


இனத்தாரிடத்திற்கு “ிகும்பிப்போகப்போகிறார்‌ 
அங்கே 


யாக்கோபின்‌ 
விருப்பம்‌ 
எல்லாவற்றிற்கும்‌ 
கர்த்தருடைய 
யாக்கோபின்‌ 
கர்த்தருடைய 


போவதற்கு 
மனைவிமார்களுக்கும்‌ 
இருக்கவேண்டும்‌. 
மேலாக யாக்கோபு 
கட்டளைக்கு கீழ்ப்படிவதுபோல, 
மனைவிமார்களும்‌ 

கட்டளைக்கு கீழ்ப்படியவேண்டும்‌. 


யாக்கோபு தன்‌ மனைவிமார்களிடத்தில்‌, 
தனக்கும்‌ லாபானுக்கும்‌ ஏற்பட்டிருக்கிற 
பிரச்சனைகளைப்பற்றி விரிவாகச்‌ 
சொல்லுகிறார்‌. யாக்கோபு தன்‌ 
மனைவிமார்களை நோக்கி, “உங்கள்‌ 
தகப்பனுடைய முகம்‌ நேற்று முந்தைநாள்‌ 
இருந்ததுபோல இருக்கவில்லை என்று, 
எனக்குத்‌ தோன்றுகிறது: ஆனாலும்‌ என்‌ 
தகப்பனுடைய தேவன்‌ என்னோடேகூட 
இருக்கிறார்‌. என்னால்‌ இயன்றமட்டும்‌ நான்‌ 
உங்கள்‌ தகப்பனுக்கு ஊழியஞ்செய்தேன்‌ 
என்று நீங்கள்‌ அறிந்திருக்கிறீர்கள்‌” 
(ஆதி 31:55) என்று சொல்லுகிறார்‌. 


யாக்கோபு சொல்லுகிற காரியங்களை 
அவருடைய மனைவிமார்களும்‌ 
அறிந்திருக்கிறார்கள்‌. இது அவர்களுக்கு 
தெரியாத இரகசியமலல. ஆனாலும்‌ கர்த்தர்‌ 
தன்னோடுகூட இருப்பதை, யாக்கோபு தன்‌ 
மனைவிமார்களுக்கு இப்போது எடுத்து 
சொல்லுகிறார்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யாக்கோபு தன்‌ மனைவிமார்களை 
நோக்கி, “உங்கள்‌ தகப்பனோ, என்னை 
வஞ்சித்து, என்‌ சம்பளத்தைப்‌ பத்துமுறை 
மாற்றினான்‌; ஆனாலும்‌ அவன்‌ எனக்குத்‌ 
தீங்குசெய்ய தேவன்‌ அவனுக்கு 
இடங்கொடுக்கவில்லை.  புள்ளியுள்ளவைகள்‌ 
உன்‌ சம்பளமாமிருக்கும்‌ என்று அவன்‌ 
சொன்னபோது, ஆடுகளெல்லாம்‌ 
புள்ளியுள்ள குட்டிகளைப்‌ போட்டது; 
கலப்புநிறமானவைகள்‌ உன்‌ 
சம்பளமாயிருக்கும்‌ என்று அவன்‌ 
சொன்னபோது, ஆடுகளெல்லாம்‌ கலப்பு 
நிறக்‌ குட்டிகளைப்‌ போட்டது. இவ்விதமாய்‌ 
தேவன்‌ உங்கள்‌ தகப்பனுடைய ஆடுகளை 
எடுத்து, எனக்குத்‌ தந்தார்‌" (ஆதி 31:7-9) 
என்று சொல்லுகிறார்‌. 


லாபான்‌ யாக்கோபை வஞ்சிக்கிறார்‌. 
மிசுத்தவேதாகமத்தில்‌ வஞ்சிப்பது பற்றி 
தெளிவான உபதேசம்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
அதன்‌ விவரம்‌ வருமாறு : வஞ்சனை தவறு. 
(சங்‌ 119718). வஞ்சனை இருதயத்திலிருந்து 
வருகிறது. எரே 17:9; “மாற்கு 7:22; 
ரோமர்‌ 313). தேவன்‌ வஞ்சனையை 
வெறுக்கிறார்‌. (சங்‌ 56) தேவன்‌ 
வஞ்சனையைத்‌ நடைபண்ணுகிறார்‌ 
(யோபு 27:4; யோபு நீதி 24:28; 
பேதுரு 310). பரிசுத்தவான்கள்‌ வஞ்சனை 
செய்யமாட்டார்கள்‌. (சங்‌ 24:4; ஏசா 539; 
செப்‌ 343; 1பேதுரு 2:22; வெளி 14:5). 


தேவன்‌ தமது பிள்ளைகளை 
வஞ்சனையிலிருந்து தப்புவிப்பார்‌. (சங்‌ 4315 
7. ம்‌ 


பிள்ளைகள்‌ வஞ்சனையான காரியங்களை 
அகற்றிப்‌ போட வேண்டும்‌. (2கொரி 4:2; 


1தெச 2:3; 1பேதுரு 2:1). 

ஜண்மார்க்கர்‌ வஞ்சனையுள்ளவர்கள்‌. 

ர்‌ 3 சங்‌ 36:3; 

நீதி ல்‌ நீதி 125; நீதி 20:7; 

ரே 3 தேமோ 313); 

கள்ளப்போதகர்கள்‌ வஞ்சித்து விடுவார்கள்‌. 

(யோபு 1: நீதி 1. எரே 14:14; எரே 

23:26; ரோமர்‌ 1618; 2கொரி1:13; எபே 4:14; 
2தெச 2; 2பேதுரு 2:13; 2யோவான்‌ 1:7); 


107; 
55:23; 
27:6; 


வஞ்சனையின்‌ தீமைகள்‌ (சங்‌ 
சங்‌ 24: ங்‌ 322; சங்‌ 
நீதி 14:825; 26:24; நீதி 
எரே 8:5; எரே 9:6). 





f= FTE 
TT 
ஒருவருக்கொருவர்‌ 


மனுஷர்‌ 
நேர்மையாகவும்‌, நியாயமாகவும்‌ நடந்து 
கொள்ள வேண்டும்‌. மனுஷருடைய பேச்சிலும்‌, 
செயலிலும்‌ நீதியும்‌, கண்ணியமும்‌ காணப்பட 
வேண்டும்‌. உள்ளான மனுஷன்‌ நீதிமானாக 
இருக்க வேண்டும்‌. (சங்‌ 51:6). சுவிசேஷம்‌ 
உள்ளன மனுஷனை நாளுக்குநாள்‌ 
புதுப்பிக்கிறது. (கொரி 4:16). 15 ஆவது. 
சங்கீதத்தில்‌ உத்தமனைப்‌ பற்றி விரிவாகக்‌ 
கூறப்பட்டிருக்கிறது. 

பரிசுத்தவேதாகமத்தில்‌ 
வஞ்சகத்தைப்பற்றி சொல்லப்பட்டிருக்கும்‌. 
செய்திகளின்‌ விவரம்‌ வருமாறு: 

1. வஞ்சகம்‌ ஒரு பொய்‌. (சங்‌ 19:18) 


2 வஞ்சகம்‌ மனுஷருடைய 
தயத்திலிருந்து வருகிறது. 
(மாற்கு 7:22) 


வஞ்சிப்பது இருதயத்தின்‌ 
(எரே 17:9). 


சுபாவம்‌. 


தேவன்‌ வத்சனையை அருவருக்கிறார்‌ 
(சங்‌ 5: 


வஞ்சிப்பது தடைபண்ணப்பட்டிருக்கிறது. 
(நீதி 24:28; [பேதுரு 340) 


கிறிஸ்‌ துவினிடத்தில்‌ வஞ்சனை 
காணப்படவில்லை. (1பேதுரு 2:22). 


வஞ்சனையை உபதேசிக்கிறவர்களையும்‌, 


மிகுந்த எச்சரிப்போடு 
ம்‌ (எபே 5:6; 
கொலோ 2:8). 


வஞ்சனையை அகற்றி வைக்க 
வேண்டும்‌. (2கொரி 4:2; 1பேதுரு 2:1). 
கள்ளப்போதகர்கள்‌ வஞ்சிக்கிறவர்கள்‌. 
கொரி 11 எரே 4:14; 
எரே 23:26). 


கள்ளச்சாட்சிகள்‌ வஞ்சனையைப்‌ 


பயன்படுத்துகிறார்கள்‌. (நீதி 12:77). 


பரிசுத்தவேதாகமத்தில்‌ 
வஞ்சகத்தைப்பற்றி 
சொல்லப்பட்டிருக்கிறது. 
வருமாறு 


துன்மார்க்கரின்‌ 
விரிவாக 


அதன்‌ விவரம்‌ 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


துன்மார்க்கரிடத்தில்‌ வஞ்சனை 
நிறைந்திருக்கிறது. (ரோமர்‌ 1:29), 
துன்மார்க்கர்‌ 
யோசிக்கிறார்கள்‌. (யோபு 
சங்‌ 35:20; சங்‌ 38:12). 


ஞ்சனையை 
15:35; 


துன்மார்க்கர்‌ 
காரியங்களைக்‌ 
(சங்‌ 10:7 ; சங்‌ 36:3). 


வஞ்சனையான 
கூறுகிறார்கள்‌. 


துன்மார்க்கர்‌ வஞ்சனையில்‌ கிரியை 

செய்கிறார்கள்‌. (நீதி 118). 

துன்மார்க்கர்‌ வஞ்சனையில்‌ 

பெருகுகிறார்கள்‌. (2தீமோ 343, 

துன்மார்க்கர்‌ வஞ்சனையை மற்றவர்மீது, 
பயன்படுத்துகிறார்கள்‌. (எரே 9:5) 
துன்மார்க்கர்‌ 


தங்கள்மீதே 
(எரே 37:9). 


வஞ்சனையைத்‌ 
வெள்படுத்துகறோர்கள்‌, 


ன்மார்க்கர்‌ வஞ்சணையில்‌ 
பிரியப்படுகிறார்கள்‌. நதி 20:17) 


துன்மார்க்கர்‌ 
இருதயங்களை 
(ரோமர்‌ 1648) 


மற்றவர்களுடைய 
வஞ்சிக்கிறார்கள்‌. 


துன்மார்க்கர்‌ 
உல்லாசமாய்‌ 
(பேதுரு 213) 


வஞ்சனைகளில்‌ 
வாழ்கிறார்கள்‌ 


பரிசுத்தவேதாகமத்தில்‌ 


வஞ்சனையினால்‌ வரும்‌ தீமைகளைப்பற்றி 
விரிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதன்‌ 


விவரம்‌ வருமாறு : 


1. வஞ்சனை தேவனுடைய அறிவை தடை 
பண்ணுகிறது. (எரே 9:6). 


வஞ்சனை மனுஷரைத்‌ தேவனிடமிருந்து 
விலக்கி துரத்துகிறது. (எரே 8:5). 
வஞ்சனை பெருமைக்கும்‌, பாவத்திற்கும்‌ 
வழிநடத்தும்‌. (எரே 5:27-28). 

வஞ்சனை பொய்‌ சொல்லத்‌ தூண்டும்‌ 
(நீதி 14:25). 


வஞ்சனையினால்‌ கபடமும்‌, அநீதியும்‌ 
உண்டாகும்‌. (சங்‌ 10:7; சங்‌ 43, 





i= THE 
TT 


வஞ்சனை விரோதத்தை: 
மறைக்கிறது. (நீதி 2624-26). 
வஞ்சனை தீமையான திட்டங்களை 
உற்பத்தி பண்ணுகிறது (சங்‌ 50:19). 


மூடி 


வஞ்சனை பாவம்‌ 
தூண்டுகிறது. (நீதி 20:17). 
வஞ்சனை த்துமாவை 
போடுகிறது. (மாற்கு 7:22. 


செய்யத்‌ 
அழித்துப்‌ 
பாவத்தின்‌ வஞ்சனையினால்‌ மனுஷன்‌ 
குடினப்பட்டுப்‌ போகிறான்‌. (எபி 3:13) 
பரிசுத்தவேதாகமத்தில்‌ 
வ்சிந்தவிகளுக்கு எடுத்துக்காட்டாக ஒரு. 
சொல்லப்பட்டிருக்கிறார்கள்‌. 
கன்று விவரம்‌ வருமாறு : 


1. சாத்தான்‌ (ஆதி 34: 2கொரி 113; 
தீமோ 2:14) 

2. ஆபிரகாம்‌ (ஆதி 1213; ஆதி 20:2) 

போசாக்கு (ஆதி 26:7) 


4. யாக்கோபும்‌, 
(ஆதி 276-23) 
5. கிபியோனியர்‌ (யோசு 9:3-15) 


ரெபெக்காளும்‌. 


6. தெலீலாள்‌ (நியா 16:4-20) 


7... அப்சலோம்‌ 
சோழு 15:7) 


சோமு 13:24-28; 


8. கேயாசி (2இராஜா 5:20) 
9. ஏரோது (மத்‌ 2:8) 


ஆடுகள்‌ பொலியும்‌ காலத்திலே. 
யாக்கோபு சொப்பனங்காண்கிறார்‌. அவர்‌ 
தன்‌ சொப்பனத்திலே கண்களை ஏறெடுத்துப்‌ 
பார்க்கிறார்‌. அப்போது ஆடுகளோடே 
பொலியும்‌ கடாக்கள்‌ கலப்பு நிறமும்‌, 
புள்ளியும்‌, வரியும்‌ உள்ளவைகளாய்‌ 
இருப்பதைக்‌ காண்கிறார்‌ (ஆதி 31:00) 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யாக்கோபு சொப்பனம்‌ காணும்போது 
தேவதூதன்‌ ஒருவர்‌, யாக்கோபை நோக்கி, 
'யாக்கோபே' என்று சொல்லுகிறார்‌. 
அப்போது யாக்கோபு, “இதோ இருக்கிறேன்‌" 
என்று அந்தத்‌ தூதனுக்கு பதில்‌ 
சொல்லுகிறார்‌. 

அப்பொழுது அந்தத்தூதன்‌, 
யாக்கோபை நோக்கி, "உன்‌ கண்களை 
ஏறெடுத்துப்பார்‌: ஆடுகளோடே பொலியும்‌ 
கடாக்களெல்லாம்‌ கலப்புநிறமும்‌ புள்ளியும்‌ 
வரியுமுள்ளவைகளாய்‌ இருக்கிறது: 
லாபான்‌ உனக்குச்‌ செய்கிற யாவையும்‌ 
கண்டேன்‌. நீ தூணுக்கு அபிஷேகஞ்செய்து, 
எனக்கு ஒரு பொருத்தனையைப்‌ பண்ணின 
பெத்தேலிலே உனக்குத்‌ தரிசனமான தேவன்‌ 
நானே; இப்பொழுது நீ எழுந்து, இந்தத்‌ 
தேசத்தைவிட்டுப்‌ புறப்பட்டு, உன்‌ 
இனத்தாரிருக்கிற தேசத்திற்குத்‌ திரும்பிப்போ" 
(ஆதி 314273) என்று சொல்லுகிறார்‌. 


யாக்கோபு 


கர்த்தருடைய தூதனானவர்‌ 
பேசினது பற்றியும்‌ விரிவாகச்‌ சொல்லுகிறார்‌ 


அதற்கு ராகேலும்‌ லேயாளும்‌: “எங்கள்‌ 
தகப்பன்‌ வீட்டிலே இனி எங்களுக்குப்‌ பங்கும்‌. 
சுதந்தரமும்‌ உண்டோ? அவரால்‌ நாங்கள்‌ 
அந்நியராய்‌ எண்ணப்படவில்லையா?' 
அவர்‌ எங்களை விற்று. எங்கள்‌ பணத்தையும்‌ 
வாயிலே போட்டுக்‌ கொண்டார்‌. ஆகையால்‌ 
தேவன்‌ எங்கள்‌ தகப்பனிடத்திலிருந்து எடுத்த 
ஐசுவரியம்‌ எல்லாம்‌ நமக்கும்‌ ந 
பிள்ளைகளுக்கும்‌ உரியது: இப்படியிருக்க, 
தேவன்‌ உமக்குச்‌ சொன்னபடியெல்லாம்‌ 
செய்யும்‌' (ஆதி 3844-6 என்று 
சொல்லுகிறார்கள்‌. 
யாக்கோபின்‌ மனைவிமார்கள்‌ 
இருவரும்‌ அவர்‌ சொல்லுகிற வார்த்தைக்கு 
கவனமாய்ச்‌ செவிகொடுக்கிறார்கள்‌. தங்கள்‌ 
யாக்கோபு எங்கே 
அங்கே அவர்களும்‌ 
கூடப்போவதற்கு 
யாக்கோபு 


அவர்கள்‌ யாக்கோபை நோக்கி, 
உமக்கு சொன்னபடியெல்லாம்‌. 
என்று சொல்லுகிறார்கள்‌. 





i FTE 
TT 


யாக்கோபின்‌ பிரயாணம்‌ 
ஆதி 81:17-24 


ஆதி 3107. அப்பொழுது யாக்கோபு 
எழுந்து, தன்‌ பின்னைகளையும்‌ தன்‌ 
மனைவிகளையும்‌  ஒட்டகங்கள்மேல்‌: 
ஏற்றி, 


ஆதி 3118, தான்‌ பதான்‌ அராமிலே 
சம்பாதித்த: கஜீவன்களாகிய 
மந்தைகள்‌ அணைத்தையும்‌ தண்‌ 
பொருள்கள்‌ எல்லாவற்றையும்‌ 
எடுத்துக்கொண்டு, காணான்தேசத்தில்‌ 
இருக்கிற தன்‌ தகப்பனாகிய 
ஈசாக்கினிடத்துக்குப்‌ போகப்‌ 
புறப்பட்டான்‌. 


ஆதி 31:19. லாபான்‌, தன்‌ ஆடுகளை 
மயிர்கத்தரிக்கப்‌ போயிருந்தான்‌; 
அந்தக்‌ சமயத்திலே ராகேல்‌ தன்‌ 
தகப்பனுடைய சுகுபங்களைத்‌: 
திருடிக்கொண்டாள்‌. 

ஆதி 3120, யாக்கோபு தான்‌ 
ஓடிப்போகிறதைச்‌. சீரியனாகிய 
லாபானுக்கு அறிவியாமல்‌, 
திருட்டனவாய்ப்‌ போய்விட்டான்‌. 


ஆதி 31:21. இப்படியே அவன்‌ தனக்கு 
உண்டானவைகளையெல்லாம்‌ எடுத்துக்‌ 


கொண்டு, ஆற்றைக்‌ கடத்து, கிலேயாத்‌. 
மலையை நோக்கி ஓடிப்போனான்‌.. 


ஆதி 81:22. யாக்கோபு ஓடிப்போனது 
மூன்றாம்நானிலே லாபானுக்கு. 
அறிவிக்கப்பட்டது. 


ஆதி 31:29, அப்பொழுது அவன்‌, தன்‌ 
சகோதரரைக்‌ கூட்டிக்கொண்டு, 
ஏழுநாள்‌ பிரயாணபரியந்தம்‌ அவனைத்‌. 
தொடர்ந்து போய்‌, கிலேயாத்‌ 
மலையிலே அவனைக்‌ கண்டுபிடித்தான்‌. 


ஆதி 81:24. அன்று ராத்திரி தேவன்‌ 
சீரியா தேசத்தாணாகிய லாபானுக்குச்‌ 
சொப்பனத்தில்‌ தோன்றி: 3 
யாக்கோயோடே நன்மையே அன்றித்‌ 
தீமை ஒன்றும்‌ பேசாதபடிக்கு 
எச்சரிக்கையாயிரு என்றார்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யாக்கோபு கானான்‌ தேசத்திலிருக்கிற 
தன்‌ தகப்பனாகிய ஈசாக்கினிடத்திற்கு 
புறப்பட்டுப்போக ஆயத்தமாயிருக்கிறார்‌. 
யாக்கோபு தன்னுடைய விருப்பத்தை 
தன்‌ மனைவிமார்களிடத்தில்‌ 
சொல்லுகிறார்‌. அவர்களும்‌ 
யாக்கோபோடேகூட கானான்‌. 
தேசத்திற்குப்போக சம்மதிக்கிறார்கள்‌ 


யாக்கோபு எழுந்து, தன்‌ 
பிள்ளைகளையும்‌ தன்‌ மனைவிகளையும்‌ 
ஒட்டகங்கள்மேல்‌ ஏற்றுகிறார்‌. தான்‌ பதான்‌ 
அராமிலே சம்பாதித்த மிருகஜீவன்களாகிய 
மந்தைகள்‌ அனைத்தையும்‌ தன்‌ பொருள்கள்‌ 
எல்லாவற்றையும்‌ யாக்கோபு தன்னோடுகூட 
எடுத்துக்கொள்கிறார்‌. யாக்கோபு தன்‌ 
குடும்பத்தாரோடும்‌, தன்‌  சம்பத்தோடும்‌ 
கானான்தேசத்தில்‌ இருக்கிற தன்‌ 
தகப்பனாகிய ஈசாக்கினிடத்துக்குப்‌ போகப்‌ 
புறப்படுகிறார்‌ (ஆதி 312718), 


யாக்கோபு தன்‌ தகப்பனாகிய 
ஈசாக்கினிடத்திற்கு போகிறார்‌ என்று இந்த 
வசனத்தில்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
யாக்கோபின்‌ தாயாராகிய ரெபெக்காளைப்‌ 
ஒன்றும்‌ கூறப்படவில்லை. 

ரெபெக்காள்‌ இப்போது 
போயிருக்கலாம்‌. அவளுடைய 

(வே யாக்கோபிற்குத்‌ 


லாபானுடைய 
தன்னோடு 

பதான்‌. 
சம்பாதித்த 


மிருகஜீவன்கள்‌ எதையும்‌ 
எடுத்துக்கொள்ளவில்லை. 
அராமிலே. தனக்கு 
மிருகஜீவன்களை மாத்திரம்‌ தன்னோடு 
எடுத்துக்கொள்கிறார்‌. யாக்கோபுக்கு 
போதுமென்கிற மனம்‌ இருக்கிறது. அவர்‌ 
பிறர்‌ பொருட்களை இச்சிக்கவில்லை. 

யாக்கோபின்‌ மனைவியாகிய ராகேலோ, 

தகப்பனுடைய சுரூபங்களை 
துக்க யாக்கோபு பதான்‌. 
அராமை விட்டு கானான்‌ தேசத்திற்குப்‌ 
புறப்பட்டுப்போகும்போது, லாபான்‌ அந்த 
ஊரில்‌ இல்லை. அவர்‌ தன்‌ ஆடுகளை 
மமிர்க்கத்தரிக்க வெளியூருக்குப்‌ 
இலக்கம்‌ அந்த வேளையில்‌ ராகேல்‌ 

தகப்பனுடைய சுரூபங்களை 

திுடக்கொள்கிறாள்‌ யாக்கோபும்‌ தன்‌ 
பதான்‌ அராமிலிருந்து ஓடிப்போகிறதை, 
சீரியனாகிய லாபானுக்கு  அறிவியாமல்‌ 
திருட்டளவாய்ப்‌ போய்விடுகிறார்‌ 
(ஆதி 319,20). 


அவர்‌ 





i al 
ETT 


திருடக்கொண்ட சுரூபங்கள்‌ 
இருக்கலாம்‌ என்று 
சொல்லுகிறார்கள்‌. 

ஒருவேளை அந்த கரூபங்கள்‌, லாபானுடைய 
முன்னோர்களின்‌ சரூபங்களாகமிருக்கலாம்‌ 
என்றும்‌ வேதபண்டிதர்களில்‌ ன்‌ 
சொல்லுகிறார்கள்‌. ராகேலுக்கு 
சரூபங்கள்மீது பிரியம்‌ இருக்கிறது. ன்‌ 
யாக்கோபோடு கானான்‌ 
திரும்பிப்போகும்போது, 
இந்த  சுரூபங்களையும்‌ 


திருடிக்கொண்ட கரூபங்கள்‌ 
குடும்ப தெய்வங்களாகவோ 
அல்லது குறிகேட்கும்‌ சுரூபங்களாகவோ 
இருக்கலாம்‌ என்றும்‌ வேதபண்டிதர்கள்‌ 
விளக்கம்‌ சொல்லுகிறார்கள்‌. அந்த 
சரூபங்களுக்கு ஜீவனுமில்லை. 
வல்லமையுமில்லை. அந்த தெய்வங்களால்‌ 
தங்களைத்‌ தாங்களே  பாதுகாத்துக்கொள்ள 
முடியவில்லை. ராகேல்‌ அந்த சுரூபங்களை 
திருடிக்கொள்கிறாள்‌. ஆனால்‌ அந்த. 
சுரூபங்களால்‌ தங்களைத்‌ தாங்களை 
விடுவித்துக்கொள்ள முடியவில்லை. 

“பேல்‌ பணியும்‌, நேபோ 
குனியும்‌, அவைகளின்‌ 
விக்கிரகங்கள்‌ காட்டுமிருகங்களுக்கும்‌ 
நாட்டுமிருகங்களுக்கும்‌ சுமையாகும்‌: நீங்‌ 
சுமந்த சுமைகள்‌ ளைத்தப்போன 
மிருகங்களுக்குப்‌ பாரமாயிருக்கும்‌. அவைகள்‌ 
ஏகமாய்க்‌ குனிந்து 
அவைகள்‌ தப்புவிக்கமாட்டாது: அவைகள்‌ 
தாமே சிறைப்பட்டுப்போகும்‌" (ஏசா 46312) 


யாக்கோபு ஓடிப்போனது, 
மூன்றாம்நாளிலே. 'லாபானுக்கு 
அறிவிக்கப்படுகிறது. அப்பொழுது லாபான்‌, 
தன்‌  சகோதரரைக்‌ கூட்டிக்கொண்டு, 
ஏழுநாள்‌ பிரயாணபரியந்தம்‌ யாக்கோணத்‌ 
தொடர்ந்து போய்‌, கீலேயாத்‌ மலையிலே. 
யாக்கோபைக்‌ கண்டுபிடிக்கிறார்‌. 
(ஆதி 31:22,23). 

கீலேயாத்‌ மலை ஆரானுக்கு தெற்கே. 


300 மைல்‌ லுள்ளது; இது 
யோர்தானுக்கு கிழக்கிலுள்ளது. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


லாபான்‌ ஒரு துன்மார்க்கன்‌. லாபான்‌ 
யாக்கோபைப்‌ பிடிக்க தீவிரம்‌ காட்டுகிறார்‌ 
அவர்‌. யாக்கோபின்மீது 
இவ்வளவு, 
லாபானைப்‌ 
பிறர்மீது, 
தீலிரமாயிருக்கமாட்டார்கள்‌. 
பிறருக்கு தீங்குசெய்வதில்‌: 
தீவிரமாயிருப்பார்கள்‌. லாபான்‌ 
யாக்கோபைப்‌ பிடிக்க ஏழுநாள்‌ தொடர்ந்து 
பிரயாணம்‌ பண்ணுகிறார்‌. லாபான்‌ தனியாகப்‌ 
போகாமல்‌ தன்‌ சகோதரரை தன்னோடு 
கூட்டிக்கொண்டு போகிறார்‌. 


லாபான்‌ யாக்கோபைப்‌ பிடித்து 

தண்டிப்பது கர்த்தருக்கு சித்தமில்லை. 

கர்த்தரே யாக்கோபை நோக்கி, “நீ எழுந்து, 

இந்த தேசத்தைவிட்டுப்‌ புறப்பட்டு, உன்‌ 

ர்‌... இருக்கிற நேசத்நிற்கு 

(ஆதி என்று 

ஆனால்‌ லாபானோ 

வழிநடத்துதலை. 

வந்திருக்கிறார்‌. 

யாக்கோபுக்கு விரோதமாக 

யுத்தம்பண்ண வந்தாலும்‌, அவர்‌ கர்த்தருக்கு 

விரோதமாகவே யுத்தம்பண்ணவேண்டும்‌. 
கர்த்தர்‌ லாபானை எச்சரிக்கிறார்‌. 


31:13) 


அன்று ராத்திரி தேவன்‌ சீரியா 
தேசத்தானாகிய லாபானுக்குச்‌ சொப்பனத்தில்‌ 
தோன்றுகிறார்‌. தேவன்‌ லாபானை நோக்கி, 
“நீ யாக்கோபோடே நன்மையே அன்றித்‌ 
தீமை ஒன்றும்‌ பேசாதபடிக்கு 
எச்சரிக்கையாமிரு" (ஆதி 3:24) என்று 
சொல்லுகிறார்‌. 


லாபான்‌ ஏற்கெனவே. 

வார்த்தையை அங்கீகரித்திருக்கிறார்‌ 
ஆபிரகாமுடைய ஊழியக்காரன்‌, ஈசாக்குக்கு 
பெண்பார்க்க வந்தபோது, லாபானும்‌ 
பெத்துவேலும்‌, அந்த ஊழியக்காரனிடத்தில்‌, 
“இந்தக்‌ காரியம்‌ கர்த்தரால்‌ வந்தது, 
உமக்கு நாங்கள்‌ நலம்‌ பொலம்‌ ஒன்றும்‌ 
சொல்லக்கூடாது” (ஆதி 24:50) என்று 
சொன்னார்கள்‌. 





i FTE 
TT 


கர்த்தர்‌ இப்போது லாபானோடு ஒரு 
வார்த்தை பேசுகிறார்‌. கர்த்தருடைய 
வார்த்தையைக்‌ கேட்டு லாபான்‌ 
மனந்திரும்பினானா என்பது தெரியவில்லை. 
ஆனால்‌ கர்த்தர்‌ லாபானுடைய கைகளை 
தம்முடைய. வார்த்தையினால்‌ 
கட்டிப்போடுகிறார்‌. இதனால்‌ யாக்கோபு 
தீங்குக்கு தப்பிக்கிறார்‌ கர்த்தர்‌ 
துன்மார்க்கருடைய மனச்சாட்சிகளை 
ஆளுகை செய்யும்போது, கர்த்தருடைய 
பரிசுத்தவான்களுக்கு பாதுகாப்பு 
உண்டாகிறது. கர்த்தர்‌ தீயவர்களின்‌ 
கைகளைக்‌ கட்டிப்போடும்போது, அவர்களால்‌ 
நீதிமான்களுக்கு விரோதமாகத்‌ தீங்கு செய்ய 
முடியாமல்‌ போகிறது. 


லாபானின்‌ தெய்வங்கள்‌ 
ஆதி 3125-85 


ஆ, 31:25. 
யாக்கோபினிடத்தில்‌ 
யாக்கோபு மலையிலே. 
கூடாரத்தைப்‌ போட்டிருந்தான்‌; 
லாபானும்‌ தன்‌ சகோதரரோடேகூடக்‌ 
கீலேயாத்‌ மலையிலே கூடாரம்‌. 
போட்டான்‌. 


லாபான்‌. 
வந்தான்‌; 
தன்‌ 


ஆதி 8126. அப்பொழுது லாபான்‌ 
யாக்கோபை நோக்கி: ந 
திருட்டனவாய்ப்‌ புறப்பட்டு, எண்‌: 
குமாரத்திகளை யுத்தத்தில்‌ பிடித்த 
கசிறைகளைப்போலக்‌ கொண்டுவந்தது. 
என்ன செய்கை? 


ஆதி 3127, நீ ஓடிப்போவதை 
மறைத்து, எனக்கு. அறிவியாமல்‌, 
திருட்டனவாய்‌  என்னிடத்திலிருத்து 
வந்துவிட்டது என்ன? நான்‌ உன்னைச்‌ 
சந்தோஷமாய்‌, சங்கீதம்‌ மேனதானம்‌ 
கின்னரமுழக்கத்துடனே அனுப்புவேனே. 


ஆதி 31:28. என்‌ பின்னைகளையும்‌ என்‌ 
குமார த்திகளையும்‌ தாண்‌: 
முத்தஞ்செய்ய விடாமல்‌. 
போனதென்ன? இந்தச்‌ செய்கையை தீ 
மதியில்லாமல்‌ செய்தாய்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆதி. 31:29. உங்களுக்குப்‌ 
பொல்லாப்புச்செய்ய எனக்கு வல்லமை 
உண்டு; ஆகிலும்‌, உங்கள்‌. 
தகப்பனுடைய தேவன்‌: நீ 
யாக்கோயோடே நன்மையே அன்றித்‌ 
தீமை ஒன்றும்‌ பேசாதபடிக்கு 
எச்சரிக்கையாயிரு என்று நேற்று 
ராத்திரி என்னோடே, சொன்னார்‌. 


31:80. இப்பொழுதும்‌ உன்‌ 
தகப்பனுடைய வீட்டின்மேலுவ்ன' 
வாஞ்சையினால்‌ நீ 
புறப்பட்டுப்போகிறதானால்‌ போகலாம்‌, 
என்‌ தெய்வங்களை 
திருடிக்கொண்டு போகிறாய்‌ 
கேட்டான்‌. 


ஆதி 91:81. யாக்கோபு லாபானுக்குப்‌ 
பிரதியுத்தரமாக: உம்முடைய 
குமாரத்திகனைப்‌. யலாத்காரமாய்ப்‌ 
பிடித்து வைத்துக்‌ கொள்வீர்‌ என்று 
நான்‌. அஞ்சினதினாலே இப்படி. 
வந்துவிட்டேன்‌. 


ஆதி 318௨ ஆனாலும்‌ யாரிடத்தில்‌ 
உம்முடைய தெய்வங்களைக்‌ 
கண்டுபிடிக்கிறீரேர, அவனை 
உயிரோடே விடவேண்டாம்‌; 
உம்முடைய பொருன்கன்‌ ஏதாவது என்‌ 
வசத்தில்‌ உண்டானால்‌ நீர்‌ அதை 
நம்முடைய சகோதரருக்கு முன்பாகப்‌ 
பரிசோதித்தறிந்து, அதை 
எடுத்துக்கொள்ளும்‌ என்றான்‌. 
ராகேல்‌ அவைகளைத்‌ திருடிக்‌ 
 கொண்டுவந்ததை. யாக்கோபு 
அதியாதிருத்தான்‌. 


ஆதி 81:89. அப்பொழுது லாபான்‌ 
யாக்கோபின்‌ கூடாரத்திலும்‌, 
லேயாவின்‌ கூடாரத்திலூம்‌, இரண்டு 
வேலைக்காரிகளனின்‌' கூடாரத்திலும்‌ 
யிரவேசித்துப்பார்த்தும்‌ ஒன்றும்‌ 
கண்டுபிடி க்கவில்லை; பின்பு, 
லேயாளனின்‌ கூடாரத்தைவிட்டு 
ராகேலின்‌ கூடாரத்துக்குப்‌ போனான்‌. 


ஆதி 3134. ராகேல்‌ அந்தச்‌ 
சுகுபங்கனை எடுத்து, ஒட்டகச்‌ 
சேணத்தின்கீழ்‌ வைத்து, அதின்‌ மேல்‌ 
உட்கார்ந்திருந்தான்‌. லாபான்‌ கூடாரம்‌. 
எங்கும்‌ தடவிப்பார்த்தும்‌, அவைகளைக்‌ 





i a 
TT 


ஆதி 31:85. அவன்‌ தன்‌ தகப்பனை 
நோக்கி: என்‌ ஆண்டவனாகிய உமக்கு, 
முன்பாக நான்‌ 
எழுத்திராததைக்குறித்துக்‌ கோபங்‌ 
கொன்னவேண்டாம்‌; ஸ்திரீகளுக்குன்ன 
வழியாடு எனக்கு உண்டாயிருக்கிறது. 
என்றான்‌; அப்படியே அவன்‌ அத்தச்‌. 
கரூபங்களைத்‌ தேடியும்‌ 
கண்டுபிடிக்கவில்லை.. 


லாபான்‌. 
கூட்டிக்கொண்டு, 
தேடிப்போகிறார்‌. 
பிரயாணம்பண்ணி, 
மலையிலே 


சகோதரணாக்‌ 
யாக்கோபைத்‌ 
ஏழுநாள்‌. 
கீலேயாத்‌. 


தன்‌ 


அவர்கள்‌ 
முடிவிலே 


யாக்கோபோடே நன்மையே அன்றி, தீமை 
ஒன்றும்‌ பேசாதபடிக்கு எச்சரிக்கையாமிரு 
என்று சொன்னார்‌. 


இதனால்‌ 


லாபான்‌ கீலேயாத்‌ 
மலையிலே, யாக்கோபைக்‌ கண்டுபிடித்த. 
பின்பும்‌, அவரோடுகூட வாக்குவாதம்‌ 
ஒன்றும்‌ பண்ணவில்லை. யாக்கோபு கீலேயாத்‌. 
மலையிலே. கூடாரத்தைப்‌ 
போட்டிருக்கிறார்‌ வாபானும்‌ நன்‌ 
சகோதரரோடுகூட கீலேயாத்‌ மலையிலே. 
கூடாரம்‌ போடுகிறார்‌ அப்போது 
லாபான்‌ யாக்கோபினிடத்தில்‌ வருகிறார்‌ 
(ஆதி 31:25) 

யாக்கோபு லாபானிடத்தில்‌ 
சொல்லிக்கொள்ளாமல்‌ திருட்டளவாய்ப்‌ 
புறப்பட்டு வந்தது, லாபானுக்கு பிடிக்கவில்லை. 
அவர்‌ யாக்கோபை ஒரு குற்றவாளியாகப்‌ 
பாவித்து, அவரோடு கூடப்பேசுகிறார்‌ 


லாபான்‌ 


யாக்கோபை 


சிறைகளைப்போலக்‌ கொண்டுவந்தது என்ன 
செய்கை?” (ஆதி 31:26) என்று கேட்கிறார்‌. 
தனக்கு யாக்கோபின்மீது அன்பும்‌ 
பாசமும்‌ இருது லாபான்‌. 
சொல்லுகிறார்‌. தன்‌ 
குமாரத்திகள்மீது அற அன்ப இருப்பதாக 
லாபான்‌ சொல்லுகிறார்‌. ஆனால்‌ உண்மையில்‌. 
அவருக்கு தன்‌ பிள்ளைகள்மீது 
அன்பு இருக்கிறதா அல்லது யாக்கோபின்மீது 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


பொறாமை. இருக்கிறதா என்பது, 
தெரியவில்லை. லாபானுக்கு யாக்கோபின்மீது 
கோபம்‌ இருக்கிறது. ஆனாலும்‌ கர்த்தர்‌ 
லாபானை எச்சரித்ததினிமித்தமாக, அவர்‌ 
யாக்கோபுக்கு விரோதமாக தீமையான 
வார்த்தைகள்‌ ஒன்றையும்‌ பேசவில்லை. 


லாபான்‌ யாக்கோபை நோக்கி, “நீ 
ஒடிப்போவதை மறைத்து, எனக்கு 
மல்‌, திருட்டளவாய்‌ 
என்னிடத்திலிருந்து வந்துவிட்டது என்ன? 
நான்‌ உன்னைச்‌ சந்தோஷமாய்‌, சங்கீதம்‌ 
மேளதாளம்‌ கின்னரமுழக்கத்துடனே 
அனுப்புவேனே. என்‌ பிள்ளைகளையும்‌ என்‌ 
குமாரத்திகளையும்‌ நான்‌ முத்தஞ்செய்ய 
விடாமல்‌ போனதென்ன? இந்தச்‌ செய்கையை 
நீ மதியில்லாமல்‌ செய்தாய்‌" (ஆதி 3:27,28) 
என்று சொல்லுகிறார்‌. 


லாபான்‌ யாக்கோபுக்கு நன்மை 
செய்ய விரும்புவதாக சொல்லுகிறார்‌. இது 
துன்மார்க்கர்‌ ஏமாற்றமடையும்போது பேசும்‌ 
பொதுவான பேச்சு ஆகும்‌. லாபானுக்கு 
ஏமாற்றமுண்டாயிருக்கிறது. அவர்‌ 
தன்னுடைய ஏமாற்றத்தை மறைத்து, 
யாக்கோபுக்கு நன்மை செய்வதுபோல. 
பேசுகிறார்‌. அவர்‌ யாக்கோபின்மீது 
பிரியமாயிருப்பதுபோல ர்‌ 
யாக்கோபு மதியில்லாமல்‌ 
காரியத்தை செய்திருப்பதாகவும்‌, 
மதியுள்ளவராக, யாக்கோபையும்‌, 
அவருடைய மனைவிகளையும்‌, 
பிள்ளைகளையும்‌ சந்தோஷமாய்‌ 
வழியனுப்பியிருக்க வாய்ப்பு இருந்ததாகவும்‌ 
சொல்லுகிறார்‌. 
லாபான்‌ தன்னுடைய கோபத்தை 
எப்படித்தான்‌ மறைத்தாலும்‌, அந்தக்‌ 
கோபத்தை அவரால்‌ வெளிப்படுத்தாமல்‌: 
இருக்க முடியவில்லை. லாபான்‌ யாக்கோபை 
நோக்கி, “உங்களுக்கு பொல்லாப்பு செய்ய 
எனக்கு வல்லமை உண்டு" (ஆதி 31:29) 
என்று சொல்லுகிறார்‌. 


உண்மையில்‌ யாக்கோபுக்குப்‌ 
பொல்லாப்பு செய்ய லாபானுக்கு வல்லமை 


சர்வவல்லமை இருக்கிறது. 





i= FTN 
TT 


தேவனாகிய கர்த்தர்‌ 
எச்சரித்திருக்கிறார்‌. லாபான்‌ த 
சம்பவத்தையும்‌ யாக்கோபுக்கு சொல்லுகிறார்‌. 
லாபான்‌ யாக்கோபை நோக்கி, “உங்கள்‌ 


என்று 
நேற்று ராத்திரி என்னோடே சொன்னார்‌" 
(ஆதி 3129). என்று. சொல்லுகிறார்‌. 
கர்த்தருடைய எச்சரிப்பின்‌ வார்த்தைக்கு 
னம்‌ தவிர லாபானுக்கு வேறு 
வழியில்‌ 

லாபான்‌ யாக்கோபுக்கு தீங்கு செய்ய 
விரும்பவில்லை, ஆனாலும்‌  லாபானுடைய 
மனதிலே ஒரு வேதனையிருக்கிறது. 
அவருடைய கூடாரத்திலே அவருக்கு 
சொந்தமான தெய்வங்கள்‌ இருந்தது. அந்த 
தெய்வங்களை இப்போது காணவில்லை. 
யாக்கோபுதான்‌ தன்னுடைய தெய்வங்களை 
திருடிக்கொண்டு போய்விட்டாரோ என்று 
லாபான்‌ சந்தேகப்படுகிறார்‌. 


லாபான்‌ யாக்கோபை 


புறப்பட்டுப்போகிறதானால்‌ போகலாம்‌, என்‌ 
ளை ஏன்‌ திருடிக்கொண்டு. 
போகிறாய்‌" (ஆதி 31:30) என்று கேட்கிறார்‌ 


லாபான்‌ தன்‌ வீட்டிற்குப்‌ போய்‌ 
தன்னுடைய குடும்ப தெய்வங்களைப்‌ 
பார்க்கிறார்‌. ஆனால்‌ அங்கு அவை 
யாக்கோபை எப்படியாவது. தன்னுடைய 
இடத்திற்கு மறுபடியும்‌ தந்திரமாக அழைத்து 
மன்று லாபான்‌ சதி 
தன்னுடைய வஞ்சனைக்கும்‌, 
தத்‌ தெய்வங்களை 
ஒரு கருவியாகப்‌ பயன்படுத்துகிறார்‌. 


லாபான்‌ 
சொல்லுவது 
அவற்றிற்கு 
அந்த 
திருடிக்கொண்டு 
தெய்வங்களால்‌ 
பாதுகாத்துக்கொள்ள முடி 
தங்களையே பாதுகாத்துக்கொள்ள முடியாத 
சொரூபங்கள்‌, தன்னைப்‌ பாதுகாக்கும்‌ 
என்று லாபான்‌ நம்புகிறான்‌. இது 
லாபானின்‌ மதியீனம்‌. 


தெய்வங்கள்‌. என்று 
மெய்யாகவே தெய்வங்களல்ல. 


போகும்போது, 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


கர்த்தரை ஆராதிக்கிற நாம்‌ 
பாக்கியவான்கள்‌. சத்துருக்களால்‌ நம்முடைய 
பொருட்களை மாத்திரமே திருடிக்கொண்டு. 
போகமுடியும்‌. நாம்‌ ஆராதிக்கிற தேவனாகிய 
கர்த்தரை யாராலும்‌ திருட முடியாது. 


லாபானுடைய 
தெய்வங்களைப்பற்றி ஒன்றும்‌ தெரியாது. 
தன்மீது சொல்லும்‌ 
2 ்‌ ்‌ னை 
நிரபராதி என்று நிரூபிக்க விரும்புகிறார்‌. 
யாக்கோபு லாபானுக்கு தெரியாமல்‌, 
அவருடைய குமாரத்திகளை தன்னோடு 
அழைத்துக்கொண்டு வந்திருக்கிறார்‌. 
லாபான்‌ தன்னுடைய குமாரத்திகளை 
பலாத்காரமாக பிடித்து வைத்துக்கொள்வார்‌ 
என்று அஞ்சினதால்‌, யாக்கோபு தாங்கள்‌ 
பதான்‌... அரானைவிட்டு புறப்பட்டுப்‌ 
போவதைப்பற்றி லாபானுக்கு சொல்லவில்லை. 
ஆனால்‌ லாபானுடைய  தெய்வங்களைப்பற்றி 
யாக்கோபுக்கு ஒன்றும்‌ தெரியாது. 


யாக்கோபு தன்‌ மனைவிகள்மிதும்‌, 
தன்‌ பிள்ளைகள்மீதும்‌ பிரியமாயிருக்கிறார்‌. 
அவர்களைப்‌ பாதுகாக்கவேண்டியது 
யாக்கோபின்‌ கடமை. ஆனால்‌ லாபானோ, 
யாக்கோபு தனக்கு இன்னும்‌ தொடர்ந்து 
வேலை செய்யவேண்டுமென்று விரும்புகிறார்‌. 
யாக்கோபை பணிய வைப்பதற்காக, 
லாபான்‌ ஒருவேளை தன்னுடைய 
குமாரத்திகளை பலாத்காரமாய்‌ தன்னிடத்தில்‌ 
பிடித்து வைத்துக்கொள்வதற்கு வாய்ப்புள்ளது. 
கையினால்‌ யாக்கோபு லாபானிடத்தில்‌ 
சொல்லாமலேயே, தன்னுடைய 
மனைவிகளையும்‌, தன்னுடைய 
பிள்ளைகளையும்‌ அழைத்துக்கொண்டு, 
லாபானை விட்டு திருட்டளவாய்ப்‌ 
புறப்பட்டுப்போய்விடுகிறார்‌. 
லாபான்‌ யாக்கோபை நோக்கி, “என்‌ 
ய்‌ ஏன்‌ திருடிக்கொண்டு 
என்று கேட்கிறார்‌. இந்த 
யாக்கோபு குற்றமில்லாதவர்‌ 
யாக்கோபு லாபானை நோக்கி, “யாரிடத்தில்‌ 
தெய்வங்களைக்‌ 
அவனை உயிரோடே 
உம்முடைய பொருள்கள்‌ 
வசத்தில்‌ உண்டானால்‌ 
நீர்‌ அதை நம்முடைய சகோதரருக்கு 
முன்பாகப்‌ பரிசோதித்தறிந்து.. அதை 
எடுத்துக்கொள்ளும்‌" (ஆதி 1:32) என்று 
சொல்லுகிறார்‌. 


உம்முடைய 
கண்டுபிடிக்கிறிரோ, 
விடவேண்டாம்‌; 
ஏதாவது என்‌ 





i FTE 
TT 


யாக்கோபுக்கு லாபானுடைய 

தெய்வங்கள்மீது பிரியமில்லை. அந்த 

தெய்வங்களை ஆராதிக்கவேண்டும்‌ என்னும்‌ 

ம்‌ யாக்கோபின்‌ மனதிலில்லை. 

திருடிக்கொண்டு 

வந்திருக்கிறாள்‌. ஆனால்‌ யாக்கோபோ. 
அதையும்‌ அறியாதிருக்கிறார்‌. 


லாபான்‌ யாக்கோபின்‌ கூடாரத்திலும்‌, 
லேயாளின்‌  கூடாரத்திலும்‌. இரண்டு 
வேலைக்காரிகளின்‌ கூடாரத்திலும்‌ 
பிரவேசித்துப்பார்த்தும்‌ ஒன்றும்‌ 
கண்டுபிடிக்கவில்லை: பின்பு, லேயாளின்‌ 
கூடாரத்தைவிட்டு ராகேலின்‌ கூடாரத்துக்குப்‌ 
போகிறார்‌ (ஆதி 31:33). 


ராகேல்‌ அந்தச்‌ சுரூபங்களை எடுத்து, 
ஒட்டகச்‌ சேணத்தின்கீழ்‌ வைத்து, அதின்‌ 
மேல்‌ உட்கார்ந்திருந்திருக்கிறாள்‌. லாபான்‌ 
கூடாரம்‌ எங்கும்‌ தடவிப்பார்த்தும்‌, 
அவைகளைக்‌ கண்டுபிடிக்கவில்லை. ராகேல்‌ 
தன்‌ தகப்பனை நோக்கி, என்‌ 
ஆண்டவனாகிய உமக்கு முன்பாக நான்‌ 
எழுந்திராததைக்குறித்துக்‌ கோபங்‌. 
கொள்ளவேண்டாம்‌; ஸ்திரீகளுக்குள்ள 
வழிபாடு எனக்கு உண்டாயிருக்கிறது" என்று 
சொல்லுகிறாள்‌; அப்படியே லாபான்‌ அந்தச்‌ 
குரூபங்களைத்தேடியும்‌ கண்டுபிடிக்கவில்லை" 
(ஆதி 31:34,35. 


ஒட்டகச்‌ சேணம்‌ என்பது 
இட்டகந்தின்மீது விரி்கப்ட்டரக்கம்‌ ஒரு 
மெத்தையாகும்‌. இரவு யில்‌ 
ஒட்டகத்தில்‌ பயணம்‌ பண்ணுபவர்‌ டத்‌ 
தனக்கு  படுக்கையாகப்‌ பயன்படுத்திக்‌ 
கொள்வார்‌. பாலைவனங்களில்‌ ஒட்டகங்கள்‌ 
கூட்டமாகச்‌ செல்லும்போது ஒவ்வொரு 
ஒட்டகத்தையும்‌ மற்ற ஒட்டகத்தோடு கட்டி 
வைத்திருப்பார்கள்‌. இதனால்‌ எந்த 
ஒட்டகமும்‌ கூட்டத்தை விட்டுத்‌ தனியாகப்‌ 
பிரிந்து செல்லாது. 


லாபான்‌ 
தன்னுடைய 


யாக்கோபின்‌ கூடாரத்திலே 
தெய்வங்களைத்‌ தேடுகிறார்‌ 
யாக்கோபின்‌ மந்தையிலே 
தன்னுடைய ஆடுகள்‌ இருக்கிறதா என்று 
தேடிப்பார்க்கவில்லை. லாபானுக்கு 
தன்னுடைய ஆடுகளைவிட, தன்னுடைய 
தெய்வங்களே பெரிதாகயிருக்கிறது. 
தன்னுடைய தெய்வங்களைத்‌ தேடியும்‌. 
லாபானால்‌ அவற்றை கண்டுபிடிக்க 
முடியவில்லை. லாபான்‌ யாக்கோபுடைய 
தட்டுமுட்களையெல்லாம்‌ தடவிப்பார்க்கிறார்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


ஆனால்‌ அவர்‌ யாக்கோபுடைய மந்தையில்‌ 
தன்னுடைய ஆடுகள்‌ ஏதாவது இருக்கிறதா 
என்பதை தேடிப்பார்க்கவில்லை. 


கர்த்தரைத்‌ தேடுகிறவர்கள்‌ அவரைக்‌ 
கண்டுபிடிப்பார்கள்‌. கர்த்தர்மீது நம்பிக்கை 
வைத்திருக்கிறவர்கள்‌ ஒருபோதும்‌ 
வெட்கப்பட்டுப்போகமாட்டார்கள்‌. 
தேடுகிறவர்கள்‌ கண்டடைவார்கள்‌" என்பது 
கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தர்‌ 
தம்முடைய வார்த்தையில்‌ உண்மையுள்ளவர்‌. 


யாக்கோபின்‌ கோபம்‌ 
ஆதி 91:90-42 


அப்பொ 
கோபம்‌ எழும்பி, 
லாபானோடே, வாக்குவாதம்பண்ணி: நீர்‌ 
என்னை இவ்வளவு உக்கிரமாயத்‌ 
தொடர்த்துவரும்படிக்கு நான்‌ செய்த 
தப்பிதம்‌ என்ன? நான்‌ செய்த 
துரோகம்‌ என்ன? 


அதி 31:38. 
யாக்கோபுக்குக்‌ 


அதி 81:87. 
தட்டுமுட்டுகளையெல்லாம்‌ 
தடவிப்பார்த்தீரே உம்முடைய வீட்டுத்‌ 
தட்டுமுட்டுகளில்‌ என்னத்தைக்‌ 
கண்டுபிடித்தீர்‌? அதை என்னுடைய 
சகோதரருக்கும்‌ உம்முடைய 
சகோதரருக்கும்‌ முன்பாக இங்கே 
வையும்‌; அவர்கள்‌ எனக்கும்‌ உமக்கும்‌ 
நடுத்தீர்க்கட்டும்‌. 


ஆதி 3138, இந்த இருபது 
வருஷகாலமாய்‌ நான்‌ உம்மிடத்திலே 
இருத்தேன்‌; உம்முடைய 
செம்மறியாடுகளும்‌ வென்னாடுகளும்‌ 
சினையழியவில்லை; உம்முடைய 
மந்தையின்‌ கடாக்களை நான்‌ 
தின்னவில்லை. 


ஆதி 8199. 
உம்மிடத்துக்குக்‌. 
அதற்காக. 
உத்தரவாதம்பண்ணினேன்‌; பகலில்‌ 
களவுபோனதையும்‌, இரவில்‌ 
கனவுபோனதையும்‌ என்‌ கையில்‌ கேட்டு. 
வாங்கினீர்‌. 


என்‌ 


பீறுண்டதை நாண்‌ 
கொண்டுவராமல்‌, 
நான்‌ 





i a 
TT 


ஆதி 81:40. பகலிலே வெயிலும்‌ 
இரவிலே குளிரும்‌ என்னைப்‌ 
பட்சித்தது; நித்திரை என்‌ 
கண்களுக்குத்‌ தூரமாயிருந்தது;. 
இவ்விதமாய்ப்‌ பாடுபட்டேன்‌.. 


ஆதி 81:41. இத்த இருபது வருஷகாலம்‌ 
உம்முடைய வீட்டிலே இருந்தேன்‌; 
பதினாலு வருஷம்‌ உம்முடைய இரண்டு. 
குமாரத்திகளுக்காகவும்‌, ஆது வருஷம்‌: 

டைய மத்தைக்காகவும்‌ 
உம்மிடத்தில்‌ சேவித்தேன்‌; பத்துமுறை 
என்‌ சம்பணத்தை மாற்றினீர்‌. 


ஆதி 31:42. என்‌ பிதாவின்‌ தேவனாகிய 
ஆபிரகாமின்‌ தேவனும்‌ சசாக்கின்‌ 
பயயக்திக்குரிய வரும்‌ 
என்னோடிராமற்போனால்‌, நீர்‌ 
இப்பெ பொழுது என்னை வெறுமையாய்‌ 

'ட்டிருப்பீருற தேவன்‌ என்‌: 
வைக்‌ என்‌ 
கைப்பிரயாசத்தையும்‌ பார்த்து, நேற்று 
ராத்திரி உம்மைக்‌ கடித்துகொண்டார்‌ 
என்று சொன்னான்‌. 


யாக்கோபு இயல்பாகவே அமைதியான 
குணமும்‌, சாந்த சுபாவமுள்ளவர்‌. ஆனாலும்‌ 
லாபானுடைய வார்த்தைகளும்‌, அவர்‌ 
யாக்கோபுடைய  தட்டுமுட்டுகளையெல்லாம்‌ 
தடவிப்பார்ப்பதும்‌, யாக்கோபுக்கு கோபத்தை 
உண்டுபண்ணுகிறது. யாக்கோபு 
குணசாலியாகயிருந்தாலும்‌ இப்போது 
அவருக்கு கோபம்‌ எழும்புகிறது. அவர்‌ 
லாபானோடு வாக்குவாதம்பண்‌ணுகிறார்‌ 


யாக்கோபு  லாபானை நோக்கி, 
நீர்‌ என்னை இவ்வளவு உக்கிரமாயத்‌. 
தொடர்ந்துவரும்படிக்கு நான்‌ செய்த தப்பிதம்‌ 
என்ன? நான்‌ செய்த துரோகம்‌ என்ன?" 
(ஆதி 31:36) என்று கோபத்தோடு கேட்கிறார்‌. 


இதுவரையிலும்‌ அமைதியாக இருந்த 
யாக்கோபு இப்பொழுது கோபப்படுகிறார்‌ 
தன்னுடைய உடமைகளையெல்லாம்‌ சோதனை 
பண்ணிய போது யாக்கோபு அமைதியாக 
இருந்தார்‌. “தேவன்‌ தன்னோடு கூட 
இருக்கிறார்‌. அதனால்‌ தான்‌ எதற்கும்‌ பயப்பட 
வேண்டியதில்லை" என்னும்‌ எண்ணம்‌ 
யாக்கோபிற்கு வருகிறது. லாபானின்‌ 
கூட்டத்தார்‌ அதிக எண்ணிக்கையில்‌ 
இருந்தாலும்‌. யாக்கோபு. அவரோடு 
பயமில்லாமல்‌ பேசுகிறார்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


யாக்கோபுடைய 

வார்த்தைகளுக்கு லாபானால்‌ பதில்‌ சொல்ல 

முடியவில்லை. யாக்கோபுடைய கோபமும்‌ 

குறையவில்லை. அவர்‌ லாபானை நோக்கி, 

'தட்டுமுட்டுகளையெல்லாம்‌. 

உம்முடைய வீட்டுத்‌ 

என்னத்தைக்‌ 

என்னுடைய 

சகோதாருக்கும்‌ உம்முடைய சகோதரருக்கும்‌ 

முன்பாக இங்கே வையும்‌: அவர்கள்‌ எனக்கும்‌ 

உமக்கும்‌ நடுத்தீர்க்கட்டும்‌' (ஆதி 31:37) 
என்றும்‌ கோபத்தோடு சொல்லுகிறார்‌. 


பிரச்சனைகள்‌ வரும்‌ பொழுது, 
பொதுவான நபர்கள்‌ பிரச்சனைகளை 
விசாரித்துத்‌ தீர்ப்பு கூறுவது கிழக்கு தேசத்து 
வழக்கம்‌. கடந்த 20 வருஷ காலத்தில்‌ 
ரானில்‌ லாபான்‌ தனக்குச்‌ செய்த 
அநீதிகளையெல்லாம்‌ யாக்கோபு விவரித்துக்‌ 
(ஆதி 31:38-42) யாக்கோபின்‌ 

நியாயம்‌ இருக்கிறது. 

ஆகையினால்‌ இந்தப்‌ பிரச்சனை சமூகமாகத்‌ 
யாக்கோபு தன்னுடைய 
உடமைகளோடும்‌ தன்‌ 


தீருகிறது. 
மனைவிகளோடும்‌. 
வழியே போகிறார்‌. 


யாக்கோபுடைய மனச்சாட்சி 
சுத்தமாயிருக்கிறது. அவர்‌ இதுவரையிலும்‌ 
லாபானுக்கு உண்மையாய்‌ வேலை 
செய்திருக்கிறார்‌. அவர்‌ லாபானை 
வஞ்சிக்கவில்லை. யாக்கோபு 
லாபானுக்குரியதை இதுவரையிலும்‌ 
திருடவுமில்லை. யாக்கோபு இருபது, 
வருஷகாலமாய்‌ லாபானிடத்திலிருக்கிறார்‌. 


யாக்கோபு லாபானோடு கூடயிருந்த 
இந்த இருபது வருஷகாலத்தில்‌, 
லாபானுடைய செம்மறியாடுகளும்‌ 
வெள்ளாடுகளும்‌ சினையழியவில்லை; 
யாக்கோபு லாபானுடைய மந்தையின்‌ 
கடாக்களை தின்னவில்லை (ஆதி 31:38), 


யாக்கோபு ஆரானில்‌ இரண்டு தடவை 
20 வருஷ காலம்‌ இருந்தார்‌ என்று 
வேதபண்டிதர்களில்‌ சிலர்‌ கூறுகிறார்கள்‌. 
ஆனால்‌ அதற்கு ஆதாரம்‌ எதுவுமில்லை. 
(ஆதி 31:3841). ஆதி 27:2; ஆதி 29:28) 





i FTE 
ETT 


யாக்கோபு 
லாபானிடத்திற்குக்‌ 

யாக்கோபு 

உத்தரவாதம்பண்ணினார்‌; 

களவுபோன தையும்‌, 

களவுபோனதையும்‌ லாபான்‌ 

கையில்‌ கேட்டு வாங்கினார்‌. 

வெயிலும்‌ இரவிலே குளிரும்‌ யாக்கோபைப்‌ 
பட்சித்தது; நித்திரை யாக்கோபின்‌ 
கண்களுக்குத்‌ தூரமாயிருந்தது; இவ்விதமாய்‌ 
யாக்கோபு லாபானுக்கு பாடுபட்டார்‌ (ஆதி 
31:39 80), 


யாக்கோபு 
லாபானிடத்தில்‌ 


இருபது  வருஷகாலமாக. 
ட இருந்திருக்கிறார்‌. அவர்‌ 
லாபானுக்கு உண்மையுள்ளவராயிருந்தார்‌. 
ஆனால்‌ லாபானோ யாக்கோபுக்கு 
உண்மையுள்ளவராயிருக்கவில்லை. 
லாபானுடைய துஷ்டகுணத்தை நினைத்துப்‌ 
பார்க்கும்போது யாக்கோபுக்கு கோபம்‌ 
வருகிறது. 


கிழக்கு தேசங்களில்‌ மேய்ப்பர்கள்‌ 
வாரக்கணக்கில்‌ வீட்டை விட்டு வெளியேறி 
கனாந்தூமான. இடங்களில்‌. தங்களுடைய 
மந்தைகளை மேய்ப்பார்கள்‌ 

வெயிலும்‌ இரவிலே குளிரும்‌ த 
பட்சிக்கும்‌. நித்திரை அவர்கள்‌ கண்களுக்குத்‌ 
தூரமாயிருக்கும்‌. 


யாக்கோபு லாபானை நோக்கி, 
இருபது வருஷகாலம்‌ உம்முடைய வீட்டிலே 
இருந்தேன்‌; பதினாலு வருஷம்‌ உம்முடைய 
இரண்டு குமாரத்திகளுக்காகவும்‌. ஆறு 
வருஜம்‌ உம்முடைய மந்தைக்காகவும்‌. 
உம்மிடத்தில்‌ சேவித்தேன்‌: பத்துமுறை என்‌ 
சம்பளத்தை மாற்றினீர்‌" (ஆதி 31:41) என்று 
கோபத்தோடு சொல்லுகிறார்‌. 
யாக்கோபு தனக்கு கொடுக்கப்பட்ட 
இதுவரையிலும்‌ கவனமாக. 
அவர்‌ தன்னுடைய 
ஒருபோதும்‌ 
கவனக்குறைவாகமிருந்ததில்லை. யாக்கோபு 
தன்னுடைய வேலையில்‌ உண்மையுள்ளவர்‌. 
அவர்‌ கண்ணியமான சுயாவமுள்ளவர்‌. 
யாக்கோபு லாபானை வஞ்சித்து, அவருடைய 
கபாக்களில்‌ ஒன்றையும்‌ புசிக்கவில்லை. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


யாக்கோபு 
உழைக்கக்கூடியலர்‌. வெயிலும்‌ குளிரும்‌ 
அவரை பட்சித்தது, அவர்‌ நித்திரைக்கு 
க்‌ கொடுக்காமல்‌, லாபானுடைய 

மேய்ப்பதற்கு முக்கியத்துவம்‌ 
கொடுத்தார்‌ ஆனால்‌ லாபானோ 
யாக்கோபின்‌ சம்பளத்தை பத்துமுறை 
மாற்றினார்‌. 


லாபான்‌ 
எஜமானுக்கு 
தன்மார்க்கமான 


நீதிமிருக்காது. 


கடினமாக 


மோசமான 
எடுத்துக்காட்டாகயிருக்கிறார்‌. 
எஜமான்களிடத்தில்‌ 
அவர்கள்‌ தங்களுடைய 
வேலைக்காரரை அநியாயமாய்‌ 
நடத்துவார்கள்‌. இப்படிப்பட்ட எஜமான்கள்‌ 
தங்களுக்கு கீழே வேலை செய்கிற 
வேலையாட்களுக்கு சரியான சம்பளம்‌ 
கொடுக்கமாட்டார்கள்‌. ஆனால்‌. 
அவர்களிடத்திலிருந்து அதிகமாக வேலை 
ள்‌ ஆடுகளை 


லாபான்‌ யாக்கோபுக்கு கடினமான 
எஜமானாகயிருந்தாலும்‌, கர்த்தர்‌ 
யாக்கோபுக்கு நல்ல ஆண்டவராகயிருக்கிறார்‌ 
லாபான்‌ யாக்கோபை துன்புறுத்த 
நினைத்தாலும்‌, கர்த்தர்‌ யாக்கோபை 
பாதுகாக்கிறார்‌. லாபான்‌ யாக்கோபை 
வெறுமையாக  அனுப்பிவிடவேண்டுமென்று 
திட்டமிட்டிருந்தார்‌. கர்த்தரோ யாக்கோபை 
அதிகமாய்‌ ஆசீர்வதித்து, திரளான 
ஐசுவரியத்தோடு அனுப்புகிறார்‌. 

யாக்கோபு லாபானோடு 
வாக்குவாதம்பண்ணும்போது, கர்த்தர்‌ 
தன்னோடு கூடமிருப்பதையும்‌, அவர்‌ 
லாபானை கடிந்துகொண்டு எச்சரித்ததையும்‌ 
தெளிவுபடுத்துகிறார்‌. யாக்கோபு 
லாபானை நோக்கி, “என்‌ பிதாவின்‌ 
தேவனாகிய ஆபிரகாமின்‌ தேவனும்‌ 
ஈசாக்கின்‌ பயபக்திக்குரிய வரும்‌ 
என்னோடிராமற்போனால்‌, நீர்‌ இப்பொழுது 
என்னை வெறுமையாய்‌ அனுப்பிவிட்டிருப்பீர்‌: 
தேவன்‌ என்‌ சிறுமையையும்‌ என்‌ 
கைப்பிரயாசத்தையும்‌ பார்த்து, நேற்று ராத்திரி 
உம்மைக்‌ கடிந்துகொண்டார்‌" (ஆதி 31:42) 
என்று சொல்லுகிறார்‌. 





f= FTN 
TT 


யாக்கோபு. தேவனைப்பற்றிச்‌ 
சொல்லும்போது, “ஆபிரகாமின்‌ தேவனும்‌, 
ஈசாக்கின்‌ பயபக்திக்குரியவரும்‌” என்று 
சொல்லுகிறார்‌. ஆபிரகாம்‌ இப்போது. 
மரித்துப்போனார்‌. அவர்‌ இப்போது. 
பரமதேசத்திலே இருக்கிறார்‌. ஈசாக்கோ 
இன்னும்‌ ஜீவனோடிருக்கிறார்‌. அவர்‌ இந்தப்‌ 
பூமியிலே. பரதேசியாய்‌ சஞ்சரிக்கிறார்‌. 
ஈசாக்கு கர்த்தர்மீது பயபக்தியாயிருந்து, 
தன்னுடைய இருதயத்திலே கர்த்தரை 
பரிசுத்தம்பண்ணுகிறார்‌ 


நாம்‌ கர்த்தர்மீது 
பயபக்தியாயிருக்கும்போது. கர்த்தர்‌ 
நம்முடைய இருதயத்தை  சுத்திகரிக்கிறார்‌. 
கர்த்தருக்கு. பயப்படுவதே ஞானத்தின்‌ 
ஆரம்பம்‌. லாபானுக்கு கர்த்தர்மீது பயம்‌ 
இருக்கிறது. ஆனால்‌ அவருக்கு 
கர்த்தர்மீது பக்திமிருக்கிறதா என்பது 
தெளிவாகத்‌ தெரியவில்லை. அன்பு பயத்தைப்‌ 
புறம்பே தள்ளும்‌. 

நாம்‌ கர்த்தர்மீது 
பயபக்தியாயிருக்கும்போது, அவர்‌ நம்மை 
கண்ணோக்கிப்‌ பார்க்கிறார்‌. கர்த்தர்‌ 
நம்முடைய சிறுமையையும்‌, 
கைப்பிரயாசத்தையும்‌ நோக்கிப்‌ பார்க்கிறார்‌ 
கர்த்தர்‌ நமக்காக யுத்தம்பண்ணுகிறார்‌. 
நம்மைத்தொடுகிறவர்கள்‌ கர்த்தரைத்‌. 
தொடுகிறார்கள்‌. நமக்கு விரோதமாகத்‌ 
தீங்குசெய்ய நினைக்கிறவர்கள்‌ கர்த்தருக்கு 
விரோதமாக தீங்குசெய்ய நினைக்கிறார்கள்‌ 
கர்த்தருக்கு விரோதமாக யுத்தம்பண்ணுவது 
என்பது இயலாத காரியம்‌. 


உடன்படிக்கை 
ஆதி 81:49-55 


ஆதி 81:48, அப்பொழுது லாபான்‌ 
யாக்கோபுக்குப்‌ படக்க காக்‌ 
இத்தக்‌ குமாரத்திகள்‌ 
குமாரத்திகள்‌, 

மின்னைகள்‌ என்‌ பின்னைகண்‌, 

மத்தை என்‌ மத்தை; நீ காண்கிற பட்ட 
என்னுடையவைகள்‌; 

குமாரத்திகனாகிய னைக்‌ 
இவர்கன்‌ பெற்ற பின்னைகனையும்‌ 
இன்று நான்‌ என்ன செய்யக்கூடும்‌? 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆதி 31:44. இப்பொழுதும்‌ எனக்கும்‌ 
உனக்கும்‌ சாட்சியாமிருக்கும்பொருட்டு, 
தீயும்‌ நானும்‌ உடன்படிக்கையண்ணிக்‌ 
கொள்னக்கடவோரம்‌ என்றான்‌. 


ஆதி 81:45. அப்பொழுது யாக்கோபு 
ஒரு கல்லை எடுத்து, அதைத்‌ தூணாக 
திறுத்தினான்‌.. 


ஆதி 81:46. பின்னும்‌ யாக்கோபு தன்‌: 
சுகோதரரைப்‌ பார்த்து, கற்களைக்‌ 
குவியலாகச்‌ சேருங்கள்‌ என்றான்‌; 
அவர்கள்‌: கற்களை 
எடுத்துக்கொண்டுவத்து, ஒரு 
குவியலாக்கி, அந்தக்‌ குவியலின்மேல்‌ 
போஜனம்பண்ணினார்கள்‌. 


ஆதி 81:47. லாபான்‌ அதற்கு 
ஜெகர்சகதூதா என்று பேரிட்டான்‌; 
யாக்கோபு அதற்குக்‌ கலயெத்‌ என்று 
பேரிட்டான்‌. 


ஆதி 31:48. இந்தக்‌ குவியல்‌ இன்று 
எனக்கும்‌ உனக்கும்‌ சாட்சி என்று 
லாபான்‌ சொன்னபடியினாலே, அதின்‌ 
பேர்‌ கலயெத்‌ என்னப்பட்டது. 


ஆதி 31:49. அல்லாமலும்‌ அவன்‌: நாண்‌: 
ஒருவரை ஒருவர்‌ விட்டு மறைந்தபின்‌, நீ 
என்‌ குமாரத்திகளைத்‌ துயரப்படுத்தி, 
அவர்களையல்லாமல்‌ வேறே ஸ்திரீகனை 
விவாகம்‌ பண்ணினாயானால்‌, கர்த்தர்‌ 
எனக்கும்‌ உனக்கும்‌ தடுதின்று 
கண்காணிக்கக்கடவர்‌; 


ஆதி 91:50. நம்முடனே ஒருவரும்‌ 


இல்லை; பார்‌, தேவனே எனக்கும்‌. 
உனக்கும்‌ சாட்சி என்று 
சொன்னபடியால்‌, அது மிஸ்பா என்னும்‌ 
பேர்பெற்றது. 


ஆதி 8151. பின்னும்‌ லாபான்‌ 
யாக்கோபை நோக்கி: இதே, இந்தக்‌ 
குவியலையும்‌ எனக்கும்‌ உனக்கும்‌ 
நடுவாக நான்‌ நிறுத்தின தூணையும்‌ 


பார்‌. 


ஆதி 31:52. தீங்குசெய்ய நான்‌ இந்தக்‌ 
குவியலைக்‌ கடத்து உன்னிடத்துக்கு 
வராதபடிக்கும்‌, நீ இந்தக்‌ குவியலையும்‌ 
இந்தத்‌. தூணையும்‌ கடத்து 
என்னிடத்துக்கு வராதபடிக்கும்‌ இத்தக்‌ 
குவியலும்‌ சாட்சி, இத்தத்‌ தூணும்‌ 
சாட்சி. 





i FTN 
TT 


ஆதி 31:58. ஆபிரகாமின்‌ தேவனும்‌ 
நாகோரின்‌ தேவனும்‌ அவர்கள்‌ 
பிதாக்களின்‌ தேவனுமாயிருக்கிறவர்‌ 
நமக்குள்ளே 'நடுதின்று 
'தியாயத்தீர்ப்பாராக என்றான்‌. 
அப்பொழுது யாக்கோபு தன்‌ 
தகப்பனாகிய ஈசாக்கின்‌ 
பயபக்திக்குரியவர்மேல்‌ 
ஆணையிட்டான்‌. 


ஆதி 8154. யாக்கோபு 
மலையின்மேல்‌ பலியிட்டு, 
போஜனம்பண்ணும்படி. தன்‌ சகோதரரை 
அழைத்தான்‌; அப்படியே அவர்கள்‌ 
போஜனம்பண்ணி மலையிலே இராத்‌ 
தங்கினார்கள்‌. 


பின்பு, 


ஆதி 81:55. லாபான்‌ அதிகாலமே 
எழுந்திருந்து, தன்‌ குமாரரையும்‌ தன்‌ 
குமாரத்திகனையும்‌ முத்தஞ்செய்து, 
அவர்களை ஆசீர்வதித்தான்‌. பின்பு 
லாபான்‌ புறப்பட்டு, தன்‌ இடத்துக்குத்‌ 
திரும்பிப்போனான்‌.. 


யாக்கோபு லாபானோடு கோபமாக 
வாக்குவாதம்பண்ணுகிறார்‌. அதன்‌ பின்பு 
இருவரும்‌ ஒப்புரவாகிறார்கள்‌. அவர்கள்‌ 
தங்களுக்குள்ளே உடன்படிக்கை 
பண்ணிக்கொள்கிறார்கள்‌. யாக்கோபு 
தன்னோடு கோபத்தோடே 
வாக்குவாதம்பண்ணினாலும்‌, லாபான்‌ 
அவருக்கு கோபமான  பிரதியுத்தரம்‌. 
ஒன்றும்‌ சொல்லவில்லை. லாபானால்‌ 
யாக்கோபை குற்றப்படுத்தவும்‌ வ 
தன்னுடைய செய்கைகளை 


நியாயப்படுத்தவும்‌ முடியவில்லை. 


லாபான்‌ யாக்கோபுக்கு விரோதமாகத்‌ 
யாக்கோபு 


சொல்லுகிற 


எல்லாமே உண்மையானவை. 
லாபானுடைய மனச்சாட்சியும்‌, யாக்கோபுடைய 
வார்த்தைகள்‌ உண்மையானது என்று சாட்சி 
சொல்லுகிறது. லாபானின்‌ மனச்சாட்சி 
அவரைக்‌ குற்றப்படுத்துகிறது. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


லாபான்‌ இப்போது யாக்கோபிடத்தில்‌ 
அன்பாகப்‌ பேச ஆரம்பிக்கிறார்‌. அவருக்கு 
தன்‌ குமாரத்திகள்மீதும்‌, அவர்களுடைய 
பிள்ளைகள்மீதம்‌ பிரியம்‌ இருக்கிறது. 
லாபான்‌ யாக்கோபுக்கு பிரதியுத்தரமாக, 
'இந்தக்‌ குமாரத்திகள்‌ என்‌ குமாரத்திகள்‌, 
இந்தப்‌ பிள்ளைகள்‌, என்‌ பிள்ளைகள்‌” 
(ஆதி 31:43) என்று சொல்லுகிறார்‌. 


லாபான்‌ யாக்கோபுக்கு விரோதமாகத்‌ 
தீங்கு செய்திருக்கிறார்‌. நான்‌ செய்த 
குற்றங்களை லாபானால்‌ மன்னிக்க 
முடியவில்லை. யாக்கோபுடைய மனைவிகள்‌ 
லாபானுடைய குமாரத்திகளாயிருக்கிறார்கள்‌. 
இதற்கு முன்பு கோபமும்‌, பொறாமையும்‌ 
லாபானுடைய கண்களை மூடி மறைத்தது. 
இப்போது லாபானுடைய கோபம்‌ 
தணிந்திருக்கிறது. அவருக்கு தெளிந்த 
பார்வை வருகிறது. லாபான்‌ இப்போது 
யாக்கோபின்‌ மனைவிகளை, தன்னுடைய 
குமாரத்திகளாகப்‌ பார்க்கிறார்‌. 


லாபான்‌ இதற்கு முன்பு தன்னுடைய 
குமாரத்திகளை  அந்நியராகப்‌ பார்த்தார்‌. 
லாபானுடைய குமாரத்திகளாகிய ராகேலும்‌ 
லேயாளும்‌, தங்கள்‌ தகப்பனாகிய 
லாபானைப்பற்றிச்‌ சொன்னபோது, “எங்கள்‌ 
தகப்பன்‌ வீட்டிலே இனி எங்களுக்குப்‌ பங்கும்‌ 
சுதந்தரமும்‌ உண்டோ? அவரால்‌ நாங்கள்‌ 
ந்நியராய்‌ எண்ணப்படவில்லையா? 

எங்கள்‌ 

போட்டுக்‌ 
கொண்டார்‌" என்று 
சொன்னார்கள்‌. 


இப்போதோ லாபான்‌ தன்னுடைய 
குமாரத்திகளை  அந்நியராகப்‌ பார்க்காமல்‌, 
தன்னுடைய சொந்த  குமாரத்திகளாகப்‌ 
பார்க்கிறார்‌. லாபான்‌ யாக்கோபுக்கு 
விரோதமாகத்‌ யி செய்தால்‌, அவர்‌ 
குமாரத்திகளுக்கு 
க்‌ செய்ய வேண்டியது 
வரு லாபான்‌ யாக்கோபை நோக்கி, 
“என்‌ குமாரத்திகளாகிய இவர்களையும்‌, 
இவர்கள்‌ பெற்ற பிள்ளைகளையும்‌ இன்று 
நான்‌ என்ன செய்யக்கூடும்‌ என்று 
கேட்கிறார்‌. இவர்களுக்கு தீங்கு செய்யாமல்‌, 
லாபானால்‌ யாக்கோபுக்கு தீங்கு செய்ய 
முடியாது. லாபான்‌ யாக்கோபுக்கு செய்யும்‌ 
தீங்கு, அவருடைய குமாரத்திகளுக்கும்‌, 
அவர்கள்‌ ற்ற பிள்ளைகளுக்கும்‌. 
செய்கிற தீங்காக இருக்கும்‌. 


(ஆதி 314479) 





i= FTE 
TT 


லாபான்‌ 
உடன்படிக்கை 


விரும்புகிறார்‌ 


யாக்கோபோடு சமாதான 

பண்ணிக்கொள்ள 
யாக்கோபும்‌ லாபானோடு 
உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள 
சந்தோஷமாய்‌ சம்மதிக்கிறார்‌. யாக்கோபு 
லாபானிடத்திலிருந்து வேறு எதையும்‌ 
எதிர்பார்க்கவில்லை. அவர்‌ லாபானுடைய 
வார்த்தைகளை நம்புகிறார்‌. சமாதானம்‌ 
பண்ணுகிறவர்கள்‌ பாக்கியவான்கள்‌. 
உண்மையான அன்பு இருக்குமிடத்தில்‌ 
சமாதானம்‌ இருக்கும்‌. தொடர்ந்து 
சண்டை போட்டுக்கொண்டிருப்பதைவிட 
தோற்றுப்போனவர்களாக அமைதியாக 
அமர்ந்திருப்பதே மிகவும்‌ நல்லது, 

உடன்படிக்கை மிகவும்‌ விசேஷமானது. 
பரிசுத்த வேதாகமத்தில்‌ உடன்படிக்கையின்‌ 
அம்சங்களைப்பற்றி  சொல்லப்பட்டிருக்கிறது. 
அதன்‌ விவரம்‌ வருமாறு : 


1 புனிதமானது 


குலா 3415-17) 


2. கட்டுப்படுத்தக்கூடியது 


குலா 3:15-17) 


(யோசு 9:18; 


(யோசு 918; 


3. உடன்படிக்கையை மீறினால்‌ தண்டனை 

உண்டு (லேவி 26; உபா 28; 
2சாமு 214-6; எரே 3438-22: 
எசே 17:13-19) 


உடன்படிக்கை 
உறுதிபண்ணப்படவேண்டும்‌. பரிசுத்த 
உடன்படிக்கையை 
ள்‌ பற்றி 
சொல்லப்பட்டிருக்கிறது. அதன்‌ விவரம்‌ 
வருமாறு: 
1. ஆணைகள்‌ (ஆதி 22:16) 


2. மிருகங்களின்‌ 


(ஆதி 159-17;ஆதி 
யாத்‌ 24:8; எபி 9:19-22) 


விருந்துகள்‌ (ஆதி  21:26-31; 
ஆதி 26:30-31; ஆதி 31:46,54) 


நினைவுச்சின்னங்கள்‌ (ஆதி 28:16-22; 
ஆதி 31:43-53) 

5. கைகளை உயர்த்துதல்‌ 
ஆதி 14:22) 


(எஸ்றா 10:9; 


பாதரட்சைகளை 
(ரூத்‌ 47-8) 


அகற்றுதல்‌ 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


7. கிறிஸ்துவின்‌ இரத்தம்‌ (மத்‌ 26:28; 
எபி 9:1-22; எபி 13:11-12,20) 


பத்துக்‌ கற்பனைகள்‌ பழைய ஏற்பாட்டின்‌ 
பிரதான... உடன்பூடிக்கையாகும்‌. இவை 
கற்பலகைகளில்‌ எழுதப்பட்டது. 
உடன்படிக்கைப்‌ பேழையில்‌ இந்தப்‌ பலகைகள்‌ 


மனுஷருக்‌ 
தொடர்ந்து உணர்த்திக்‌ கொண்டேயிருக்கும்‌ 
(எண்‌ 10:33; எண்‌ 14:44; உபா 10:8; 
யோசு 3:37) புதிய உடன்படிக்கை நித்திய 
பேழையில்‌ இருக்கிறது. (எபி 87-47 
எபி 9:1-22; வெளி 11:19). 


இந்த வசனப்பகுதியில்‌ லாபானுக்கும்‌ 
யாக்கோபுக்கும்‌ சாட்சியாயிருக்கும்‌ பொருட்டு 
பண்ணிக்கொள்ளப்பட்ட உடன்படிக்கையின்‌ 
ஷரத்துக்களைப்பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. 


லாபானே உடன்படிக்கையின்‌ ஷரத்துக்களை 


தன்னுடைய 


விவாகம்பண்ணக்கூடாது (ஆதி 31:49). 
லாபான்‌ யாக்கோபுக்கு விரோதமாக 
ல்‌ தீங்கு செய்ய வரமாட்டார்‌ 

யாக்கோபும்‌ 
தீங்கு செய்ய வரக்கூடாது 

ட லாபான்‌ யாக்கோபுக்கு, 

இதுவரையிலும்‌ செய்த தீமைகளையெல்லாம்‌, 

யாக்கோபு மன்னித்து மறந்துவிடவேண்டும்‌. 
லாபான்‌ யாக்கோபை 

“இப்பொழுதும்‌ எனக்கும்‌ உனக்கும்‌ 

சாட்சியாமிருக்கும்பொருட்டு, நீயும்‌ நானும்‌ 

உடன்படிக்கைபண்ணிக்கொள்ளக்கடவோம்‌' 

(ஆதி 3144) என்று சொல்லுகிறார்‌ 

அப்பொழுது யாக்கோபு ஒரு கல்லை எடுத்து, 

நிறுத்துகிறார்‌. 

யாக்கோபு சகோதரரைப்‌ 

பார்த்து. “கற்களைக்‌ குவியலாகச்‌ சேருங்கள்‌” 

என்று சொல்லுகிறார்‌; அவர்கள்‌ கற்களை 
எடுத்துக்கொண்டுவந்து, 

குவியலாக்குகிறார்கள்‌" (ஆதி 31:45,46). 


நோக்கி, 





i FTE 
TT 


யாக்கோபு ஒரு கல்லை எடுத்து. 
அதைத்‌ தூணாக நிறுத்துகிறார்‌. 
அங்கிருந்தவர்கள்‌ அனைவரும்‌ ஆளுக்கொரு 
கல்லாக எடுத்து அவற்றைக்‌ குவியலாகச்‌ 
சேர்க்கிறார்கள்‌. 


யாக்கோபின்‌ 


அவையாவன: 


1. தேவன்‌ யாக்கோபோடு செய்து 
கொண்ட உடன்படிக்கைக்கு 
நினைவுச்சின்னம்‌. (ஆதி 2818) 


2. லாபான்‌  யாக்கோபோடு செய்து 
கொண்ட உடன்படிக்கைக்கு 
நினைவுச்சின்னம்‌ (ஆதி 31:45) 


குவியலின்மேல்‌ 
போஜனம்‌ பண்ணுகிறார்கள்‌. 
உடன்படிக்கையில்‌ பங்கு பெறுகிறவர்கள்‌ 
சேர்ந்து போஜனம்‌ பண்ணுவது வழக்கம்‌. 
போஜனத்தில்‌ உள்ள உப்பு அவர்களை இந்த 
உடன்படிக்கையில்‌ கட்டுப்படுத்தும்‌. போஜனம்‌ 
பண்ணாமல்‌ இருப்பது விரோதத்தைக்‌ 
குறிக்கும்‌. 

பின்பு யாக்கோபு மலையின்மேல்‌ 
பலியிட்டு, போஜனம்பண்ணும்டி தன்‌ 
சகோதரரை அழைக்கிறார்‌ (ஆதி 31 
அப்படியே அவர்கள்‌ அந்தக்‌ குவியலின்மேல்‌. 
போஜனம்பண்‌ ணுகிறார்கள்‌. அவர்கள்‌ 
போஜனம்பண்ணிய பிற்பாடு, மலையிலே 
இராத்தங்குகிறார்கள்‌ யாக்கோபு 
மலையின்மேல்‌ பலிகளை 
செலுத்தினார்‌. 


நாம்‌ தேவனோடு சமாதானமாமிருக்க 


அவர்கள்‌ அந்தக்‌ 


சமாதான 


சமாதானமாகயிருக்க 
நாம்‌ முதலாவதாக தேவனோடு ஒப்புரவாகி, 
அவரோடு சமாதானமாகயிருக்கவேண்டும்‌. 
பூர்வகாலங்களில்‌ சமாதான 
உடன்படிக்கைபண்ணும்போது. அவர்கள்‌ 
அன்பின்‌ விருந்தில்‌ பங்குபெறுவது வழக்கம்‌. 
அவர்கள்‌ ஒன்றாய்ப்‌ போஜனம்பண்ணி, 
பானம்பண்ணுவார்கள்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


லாபானும்‌ யாக்கோபும்‌ சமாதான 
உடன்படிக்கை பண்ணுகிறார்கள்‌. அதற்கு 
சாட்சியாக யாக்கோபு ஒரு கல்லை எடுத்து 
அதைத்‌ தூணாக நிறுத்துகிறார்‌. லாபான்‌ 
அதற்கு ஜெகர்சகதூதா என்று பேரடுகிறார்‌; 
யாக்கோபு அதற்குக்‌ கலயெத்‌ என்று 
பேரிடுகிறார்‌. 'இந்தக்‌ குவியல்‌ இன்று 
எனக்கும்‌ உனக்கும்‌ சாட்சி” என்று லாபான்‌ 
சொன்னார்‌. ஆனபடியினாலே, அதின்‌ பேர்‌ 
கலயெத்‌ என்னப்படுகிறது (ஆதி 31:47,48) 


லாபானும்‌ யாக்கோபும்‌ உடன்படிக்கை 
பண்ணும்போது அங்கே அவர்களுடனே கூட 
வேறு ஒருவருமில்லை. தேவனே லாபானுக்கும்‌ 
யாக்கோபுக்கும்‌ 'சாட்சியாயிருக்கிறார்‌. 
ஆகையினால்‌ அந்தக்‌ கல்‌ மிஸ்பா என்னும்‌ 
பேர்‌ பெறுகிறது (ஆதி 31:50) 


ம்‌ லாபான்‌ யாக்கோபை நோக்கி: 
“இதோ, ன்ப குலியலையும்‌ எனக்கும்‌ 
உனக்கும்‌ நடுவாக நான்‌ நிறுத்தின 
ம்‌ தீங்குசெய்ய நான்‌ இந்தக்‌ 
கடந்து உன்னிடத்துக்கு 
வராதபிடிக்கும்‌, நீ இந்தக்‌ குவியலையும்‌ 
இந்தத்‌ தூணையும்‌ கடந்து என்னிடத்துக்கு 
வராதடடக்கும்‌ இந்தக்‌ குலியலும்‌ சாட்சி, 
இந்தத்‌ தூணும்‌ சாட்சி" (ஆதி 31:51,52) 
என்று சொல்லுகிறார்‌. 


லாபானும்‌ யாக்கோபும்‌ உடன்படிக்கை 
பண்ணியிருக்கிறார்கள்‌. இரண்டுபேரும்‌ 
இந்த உடன்படிக்கையின்‌ ஷாத்துக்களை 
மீறக்கூடாது. அவர்கள்‌ உடன்படிக்கை 
பண்ணியதற்கு இந்தக்‌ கல்‌ குவியல்‌ 
சாட்சியாகமிருக்கிறது. இவர்கள்‌ இருவரில்‌ 
உடன்படிக்கையின்‌ ஷரத்துக்களை யார்‌ 
மீறினாலும்‌, தேவனாகிய கர்த்தர்‌ 
நியாயாதிபதியாகமிருந்து அவரை 
நியாயந்தீர்ப்பார்‌. 


கர்த்தரே தங்களுக்கு 
நியாயாதிபதியாயிருப்பார்‌ என்பதை லாபானும்‌ 
யாக்கோபும்‌ அங்கீகரிக்கிறார்கள்‌. லாபான்‌ 
தன்னுடைய உடன்படிக்கையின்‌ 
ஷரத்துக்களை உறுதிபண்ணி 
ஆணையிடும்போது, “ஆபிரகாமின்‌ தேவனும்‌ 
நாகோரின்‌ தேவனும்‌ அவர்கள்‌ பிதாக்களின்‌ 
தேவனுமாயிருக்கிறவர்‌ நமக்குள்ளே நடுநின்று 
நியாயந்தீர்ப்பாராக” என்று சொல்லி 
ஆணையிடுகிறார்‌. அப்பொழுது யாக்கோபு 
தன்‌ தகப்பனாகிய ஈசாக்கின்‌ 
பயபக்திக்குரியவர்மேல்‌ ஆணையிடுகிறார்‌ 
(ஆதி 31:53). 





ழ்‌ நயனா 
யாய 


லாபான்‌ தேவனாகிய கர்த்தரைப்பற்றச்‌ 


சந்ததியர்‌ சேர்ந்தவர்‌. 
நாகோரின்‌ சந்ததியைச்‌ சேர்ந்தவர்‌. “அவர்கள்‌ 
பிதாக்களின்‌ தேவன்‌" என்பது. லாபானுக்கும்‌ 
யாக்கோபுக்கும்‌ பொதுவானது. லாபானுடைய 
பிதாக்களே, யாக்கோபுக்கும்‌. 
பிதாக்களாயிருக்கிறார்கள்‌. 


ஆபிரகாம்‌, நாகோர்‌ ஆகியோர்‌ 
தேராகுவின்‌ குமாரர்கள்‌. (ஆதி 11:27), 
தேராகு ஆபிரகாமோடு வாக்குத்தத்‌ 
தேசத்திற்குப்‌ போனார்‌. (ஆதி 11:94), 
ஆபிரகாமின்‌ தேவனை தேராகுவும்‌ 
ஆராதனை செய்தார்‌. லாபானின்‌ 
தெய்வங்களை ராகேல்‌ திருடிக்‌ கொண்டு 
வந்து விட்டாள்‌. லாபானுக்கு வழிபட 
விக்கிரகங்களே இல்லை. (ஆதி 31:30-35). 


ஈசாக்கின்‌ பயபக்திக்குரியவர்‌” 
யாக்கோபு இரண்டாம்‌ முறையாக த 
வாக்கியத்தைப்‌ 'பயன்படுத்துகிறார்‌ 
(ஆதி 31:42,53). ஈசாக்கு பயபக்தியோடு 
ஆராதனை செய்த தேவனையோ அல்லது. 
ஈசாக்கின்‌ வல்லமையையோ இந்த வாக்கியம்‌ 
குறிக்கலாம்‌. ஈசாக்கிடம்‌ ஆயிரக்கணக்கான 
போர்வீரர்கள்‌ இருக்கிறார்கள்‌. 
ஆிரகாமிடமிருந்து ஈசாக்கு இவர்களைச்‌ 
சுதந்தரமாகப்‌ பெற்றுக்‌ கொண்டார்‌. 


(ஆதி 25:5; ஆதி 12:5). 


ஈசாக்கு இன்னும்‌ ஜீவனோடு 
இருக்கிறார்‌. லாபான்‌ தனக்கு ஏதாவது, 


என்று 


என்னும்‌ பொருளில்‌ யாக்கோபு 
இந்த வாக்கியத்தை சொல்லுகிறார்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


லாபானும்‌ யாக்கோபும்‌ 
தேவனையே ஆராதிக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
மத்தியிலே பகையிருக்கக்கூடாது. நாம்‌ 
கர்த்தரோடு சமாதானமாயிருப்பதுபோல, 
'சகவிசுவாசிகளோடும்‌ சமாதானமாயிருக்க 
வேண்டும்‌. 


ஒரே 


லாபானும்‌ யாக்கோபும்‌ 
உடன்படிக்கைபண்ணின ஸ்தலத்திற்கு புதிய 
பெயரைக்‌ கொடுக்கிறார்கள்‌. லாபான்‌ அதற்கு 
ஜெகர்சகதூதா என்று சீரிய பாஷையிலே. 
பேரிடுகிறார்‌; யாக்கோபு அதற்குக்‌ கலயெத்‌ 
என்று எபிரெய பாஷையிலே பேரிடுகிறார்‌. 
இந்தப்‌ பெயருக்கு “உடன்படிக்கையின்‌ 
கற்குவியல்‌' என்று பொருள்‌. 


“தேவனே எனக்கும்‌ உனக்கும்‌ சாட்சி" 
என்று லாபான்‌ சொன்னபடிமினால்‌ அது 
மிஸ்பா என்னும்‌ பேர்‌ பெறுகிறது. இந்தப்‌ 
பெயருக்கு "காவல்‌ கோபுரம்‌" என்று பொருள்‌ 
இந்தப்‌ பெயர்கள்‌ சுவிசேஷ உடன்படிக்கைக்கு, 
முத்திரைகளாயிருக்கிறது. நாம்‌ கர்த்தருக்கு 
உண்மையுள்‌எவர்களாயிருக்கும்போது. 
மிஸ்பா நமக்கு ஆதரவாக சாட்சி 
கொடுக்கும்‌. நாம்‌ கர்த்தரை விட்டு விலகி, 
கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை 
செய்யும்போது, மிஸ்பா நமக்கு விரோதமாக 
சாட்சி கொடுக்கும்‌. 


லாபானும்‌ யாக்கோபும்‌ உடன்படிக்கை 
பண்ணிக்கொள்ளும்போது, லாபானே 
அதிகமான வார்த்தைகளைப்‌ பேசுகிறார்‌. 
யாக்கோபு அமைதியாகயிருக்கிறார்‌. அவர்‌ 
குறைவான வார்த்தைகளையே பேசுகிறார்‌. 
வாபானும்‌. யாக்கோபும்‌ சமாதான 
உடன்படிக்கை பண்ணிய பிற்பாடு, அவர்கள்‌ 
கீலேயாத்‌ மலையிலே இராத்தங்குகிறார்கள்‌. 


லாபான்‌ அதிகாலமே எழுந்திருந்து, தன்‌ 
குமாரரையும்‌ தன்‌  குமாரத்திகளையும்‌ 
முத்தஞ்செய்து, அவர்களை ஆசீர்வதிக்கிறார்‌. 
பின்பு லாபான்‌ புறப்பட்டு, தன்‌ இடத்துக்குத்‌ 
திரும்பிப்போகிறார்‌ (ஆதி 31:55) 





f= FTE 
TT 


யாக்கோபு கானான்‌ தேசத்தை நோக்கி 
பிரயாணம்பண்ணுகிறார்‌. யாக்கோபின்‌ 
பிரயாணத்தில்‌ அற்புதமான சம்பவங்கள்‌ 
ஏராளமாய்‌ நடைபெறுகிறது. யாக்கோபு 
பிரயாணம்பண்ணுகையில்‌, தேவதூதர்கள்‌ 
அவரை சந்திக்கிறார்கள்‌ (ஆதி 32:12). 


ஏசா னூறு ஆட்களோடு 
பாக்ய எதிர்கொள்ள வருகிறார்‌. இந்த 
செய்தியைக்‌ கேட்டு, யாக்கோபு மிகவும்‌ 
பயப்படுகிறார்‌ (ஆதி 32:3-6). யாக்கோபு 
ஏசாவின்‌ நிமித்தமாக மிகவும்‌ பயந்து, 
தன்னிடத்திலிருக்கிற ஜனங்களையும்‌, 
ஆடுமாடுகளையும்‌, ஒட்டகங்களையும்‌ 
இரண்டு பகுதியாகப்‌ பிரிக்கிறார்‌ 
(ஆதி 32.7.8) 

யாக்கோபு கர்த்தரிடத்தில்‌. 
ஜெபம்பண்‌ ணுகிறார்‌ (ஆதி 32:9-12). 
யாக்கோபு தன்‌ சகோதரனாகிய ஏசாவுக்கு 
வெகுமதிகளை அனுப்புகிறார்‌ 
(ஆதி 3213-23), யாக்கோபு கர்த்தருடைய 
தூதனானவரோடு போராடி மேற்கொள்கிறார்‌ 
(ஆதி 32:24-32) 


தேவனுடைய சேனை 
ஆதி 321,2 


ஆதி 8921. யாக்கோபு பிரயாணம்‌ 
பண்ணுகையில்‌, தேவதூதர்கள்‌ 
அவனைச்‌ சுத்தித்தார்கள்‌.. 


ஆதி 3௨௨ யாக்கோபு அவர்களைக்‌ 
கண்டபோது: இது தேவனுடைய 
சேனை என்து சொல்லி, அந்த 
ஸ்தலத்திற்கு மக்னாயிம்‌ என்று. 
பேரிட்டான்‌. 


யாக்கோபு கானான்‌ தேசத்தை நோக்கி 
பிரயாணம்பண்ணுகிறார்‌. யாக்கோபோடுகூட 
மனைவிகளும்‌, 
பிள்ளைகளும்‌ 
அப்போது, 

தேவதூதர்கள்‌ யாக்கோபை சந்திக்கிறார்கள்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யாக்கோபு 
பகல்வேளையிலே 
பார்த்தாரா அல்ல, 
நித்திரையாயிருக்கும்போது 
தரிசித்தாரா 
யாக்கோபு 
ன்‌ சொப்பனத்தில்‌ 
பார்த்திருக்கிறார்‌. அவர்கள்‌ 
ஏணியிலே. ஏறுகிறவர்களும்‌ 
றங்குகிறவர்களுமாயிருந்தார்கள்‌. 


அங்கே யாக்கோபு ஒரு சொப்பனம்‌ 
கண்டார்‌; இதோ, ஒரு ஏணி பூமியிலே 
வைக்கப்பட்டிருந்தது, அதின்‌ நுனி வானத்தை 
எட்டியிருந்தது, அதிலே தேவதூதர்‌ 
ஏறுகிறவர்களும்‌ இறங்குகிறவர்களுமாய்‌ 
இருந்தார்கள்‌" (ஆதி 2812). 


தேவதூதர்கள்‌ யாக்கோபுக்கு 
உதவிசெய்வதற்காகவும்‌, அவரைப்‌ 
பாதுகாப்பதற்காகவும்‌, அவருக்கு பணிவிடை 
செய்வதற்காகவும்‌ அவரோடுகூட 
போகிறார்கள்‌. தேவதூதர்கள்‌ 
அதரிசனமானவர்கள்‌. ஆனால்‌ யாக்கோபு 
இப்போது அந்தத்‌ தூதர்களை தரிசிக்கிறார்‌. 


யாக்கோபுக்கு பயமும்‌ வியாகுலமும்‌ 
அதிகமாயிருக்கிறது. அவருக்கு அவருடைய 
சகோதரன்‌ ஏசா மூலமாக பெரிய த்த 
காத்துக்கொண்டிருக்கிறது. 

யாக்கோபுக்கு தெய்வீக கு 
தேவைப்படுகிறது. கர்த்தர்‌ யாக்கோபை 
பாதுகாப்பார்‌. தம்முடைய பாதுகாப்பையும்‌, 
பராமரிப்பையும்‌. யாக்கோபுக்கு 
உறுதிபண்ணும்‌ வண்ணமாக, தேவதூதர்கள்‌ 
இப்போது யாக்கோபை சந்திக்கிறார்கள்‌. 


நாம்‌ சமாதானமாயிருக்கும்போது 
கர்த்தர்‌ நம்மோடுகூடயிருப்பார்‌. நாம்‌ 
பிரச்சனையிலிருக்கும்போது. கர்த்தர்‌ 
நம்மைவிட்டு விலகிப்போய்விடமாட்டார்‌. 
நமக்கு பிரச்சனைகளும்‌, போராட்டங்களும்‌, 
உபத்திரவங்களும்‌ வந்தாலும்‌, கர்த்தர்‌ 
நமக்கு ஏற்கெனவே செய்த உதவிகளை 
நாம்‌ நினைத்துப்‌ பார்க்கவேண்டும்‌. 
கர்த்தர்‌ நம்மை ஆபத்துக்களிலிருந்து 
தப்புவித்த சம்பவங்களையெல்லாம்‌ 
நினைவுகூரவேண்டும்‌. 

நாம்‌ தரிசித்து நடவாமல்‌ விசுவாசித்து 
நடக்கிறோம்‌. கர்த்தரோடு நமக்கு ஏற்பட்ட 
பழைய அனுபவங்கள்‌, நமக்கு 
உற்சாகத்தையும்‌. புதிய ஆறுதலையும்‌ 
கொடுக்கும்‌. 





i a 
ETT 


யாக்கோபுக்கு 
யாக்கோபு 
வார்த்தையையும்‌ நினைவுகூருகிறார்‌. 
யாக்கோபு அந்த ஸ்தலத்திற்கு. 
மக்னாமீம்‌ என்று பேரிடுகிறார்‌. இந்தப்‌ 
பெயருக்கு இரண்டு சேனைகள்‌ என்று 
பொருள்‌. ஒரு சேனை அவருக்கு 
முன்னாகவும்‌, மற்றொரு சேனை அவருக்கு 
பின்னாகவும்‌ வந்து அவரைப்‌ பாதுகாக்கிறது. 
லாபான்‌ யாக்கோபுக்கு பின்னால்‌ வருகிறார்‌. 
ஏசா யாக்கோபுக்கு முன்னால்‌ வருகிறார்‌. 


மக்னாயீம்‌ என்பது எபிரெய வார்த்தை, 
இரண்டு பாளயங்கள்‌ என்பது இதன்‌ 
பொருள்‌. வானத்தின்‌ சேனை யாக்கோபைச்‌ 
சந்திக்கிறது. யாக்கோபு கானானுக்குள்‌ 
போகும்‌ போது அவருக்கு வாக்குத்தத்தம்‌. 
பண்ணப்பட்ட பாதுகாப்பு கிடைக்கும்‌ 
(ஆதி 28:15). இவை இரண்டு சேனைகளாகப்‌ 
பிரிந்து இருக்கிறது. யாக்கோபின்‌ ஒவ்வொரு 
பகுதியிலும்‌ இந்தச்‌ சேனைகள்‌ பாதுகாப்பாக 
வருகிறது (ஆதி 317-8). 


யாக்கோபும்‌ ண்டு பக்‌ 
ந தவப்பபநவைப்ப்கது. பாக்கலை: 
பாதுகாக்கும்‌ வண்ணமாக தேவனுடைய 
சேனை அவருக்கு முன்னாகவும்‌ 
பின்னாகவும்‌ இருக்கிறார்கள்‌. யாக்கோபுக்கு 
தேவதூதர்கள்‌ மூலமாக. மயான 
பாதுகாப்பு கிடைக்கிறது. யாக்கோபு 
தேவதூதர்களைக்‌ கண்டு, கர்த்தருடைய 
பாதுகாப்பு தனக்கு உண்டு என்பதை உறுதி 
செய்துகொள்கிறார்‌. 


மக்னாயீம்‌. 
வேதபண்டிதர்கள்‌ 


என்னும்‌ பெயருக்கு 
வேறொரு விளக்கமும்‌ 
சொல்லுகிறார்கள்‌. மக்னாமீம்‌ என்னும்‌ 
பெயருக்கு இரண்டு சேனைகள்‌ என்று 
பொருள்‌. யாக்கோபின்‌ குடும்பத்தார்‌ ஒரு 
சேனையாகவும்‌, தேவதூதர்கள்‌ மற்றொரு 

இருக்கிறார்கள்‌. 
கர்த்தருடைய 
விசுவாசிகள்‌ 
கர்த்தருடைய 
தேவதூதர்கள்‌ 
கர்த்தருடைய 


சேனையாகயிருக்கிறார்கள்‌. 
பரலோகத்திலே. 
சேனையாயிருக்கிறார்கள்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


823... பின்பு, யாக்கோபு 
சீமையாகிய சேயீர்‌ 
தேசத்திலிருக்கிற தன்‌ சகோதரனாகிய 
ஏசாவினிடத்துக்குப்‌ போகும்படி. 
ஆட்களை அழைப்பித்து: 


அதி 324. நீங்கள்‌ என்‌ 
ஆண்டவனாகிய ஏசாவினிடத்தில்‌ 
போய்‌, நான்‌ இதுவரைக்கும்‌ 
லாபானிடத்தில்‌ தங்கியிருந்தேன்‌. 
என்றும்‌, 
ஆதி 925. எனக்கு எருதுகளும்‌, 
கழுதைகளும்‌, ஆடுகளும்‌, 
வேலைக்காரரும்‌,  வேலைக்காரிகளும்‌ 
உண்டென்றும்‌, உம்முடைய கண்களில்‌. 
எனக்குத்‌ தயவுகிடைக்கத்தக்கதாக 
ஆண்டவனாகிய உமக்கு. இதை 
அறிவிக்கும்படி. ஆட்களை: 
அனுப்பினேன்‌ என்றும்‌ உம்முடைய 
தாசனாகிய யாக்கோபு 
சொல்லச்சொன்னான்‌. என்று 
கட்டனைகொடுத்துத்‌ 
முன்னாக அவர்களை 


ஆதி 328. அந்த ஆட்கள்‌ 
யாக்கோபினிடத்துக்குத்‌ திரும்பிவந்து: 
நாங்கள்‌ உம்முடைய சகோதரனாகிய 
ஏசாவினிடத்துக்குப்‌ போய்வந்தோம்‌; 
அவரும்‌ நானூது பேரோடே உம்மை 
எதிர்கொன்ன வருகிறார்‌ என்‌ நார்கள்‌. 


ஆதி 927. அப்பொழுது யாக்கோபு 
மிகவும்‌ பயந்து, வியாகுலப்பட்டு, 
தன்னிடத்திலிருந்த. ஜனங்களையும்‌ 
ஆடுமாடுகளையும்‌ ஒட்டகங்கனையும்‌ 
இரண்டு பகுதியாகப்‌ பிரித்து: 


ஆதி 328. ஏசா ஒரு பகுதியின்மேல்‌ 
விழுத்து அதை முறிய அடித்தாலும்‌, 
மற்றப்‌ பகுதி தப்பித்துக்கொள்ள இடம்‌ 
உண்டு என்றான்‌. 





i FTE 
TT 


யாக்கோபு கானானுக்குப்‌ போகும்‌ 
வழியிலே தேவதூதர்களை பார்த்தாலும்‌, அவர்‌ 
ஏசா மூலமாக தனக்கு வரப்போகும்‌ 
ஆபத்தையும்‌ யோசித்துப்‌ பார்க்கிறார்‌. ஏசா. 
இப்போது ஏதோம்‌ சிமையாகிய சேமீர்‌ 
தேசத்திலிருக்கிறார்‌. ஏசாவைப்பற்றிய 
செய்தி, ஒரு வேளை ரெபெக்காள்‌ மூலமாக 
யாக்கோபுக்கு அறிவிக்கப்பட்டிருப்பதற்கு 
வாய்ப்புள்ளது. ஏசா யாக்கோபின்மீது 
இன்னும்‌ கோபமாகவே இருக்கிறார்‌. 


யாக்கோபோ 
தகப்பனாராகிய ஈசாக்கைப்‌ பார்க்க. 
விரும்புகிறார்‌. பதான்‌ அராமிலிருந்து 
கானான்‌ தேசத்திற்குப்‌ போகும்போது ஏதோம்‌. 
சீமை வழியாகவே போகவேண்டும்‌. அங்கே 
யாக்கோபின்‌ சகோதரனாகிய ஏசா 
'கோபத்தோடிருக்கிறார்‌. யாக்கோபு ஈசாக்கைப்‌ 
பார்க்க விரும்பினாலும்‌, ஏசாவை சந்திக்க 
பயப்படுகிறார்‌. 

யாக்கோபு ஏசாவை 


தன்னுடைய ஆட்களை 
யாக்கோபு அவர்கள்‌ மூலமாக 


தன்னுடைய 


கறார்‌ 


ஏசாவுக்கு 


ஆண்டவன்‌" 
யாக்கோபுக்கு சேஷ்டபுத்திரபாக ஆசீர்வாதம்‌ 


கிடைத்திருக்கிறது. 
ஆசிர்வாதமும்‌ 
கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும்‌ 
யாக்கோபு இப்போது ஏசாவுக்கு முன்பாக, 
தன்னுடைய சேஷ்டபுத்திரபாக ஆசீர்வாதத்தை 
பெருமைப்படுத்தி பேசவில்லை. அவர்‌ ஏசாவை. 
தன்னுடைய ஆண்டவன்‌ என்று 
அழைக்கிறார்‌ 


மாக்கோயு சாருக்கு  தன்னைப்பற்ி 
சுருக்கமான செய்தியை சொல்லியனுப்புகிறார்‌. 
யாக்கோபு இப்போது தேசாந்திரியாய்‌. 
அலைகிற பிச்சைக்காரனல்ல. அவர்‌ ஒரு 
நாபோியும்ல. கெட்ட கூனன்‌ ன்‌ 
வீட்டிற்கு திரும்பி வந்ததுபோல, யாக்கோபு 
கானான்‌ தேசத்திற்கு 

யாக்கோபு தன்‌ 

ஈசாக்கைப்‌ பார்க்கப்‌ 

தன்‌ பிதாக்களின்‌ சொந்த 

கானான்‌ தேசத்திற்கு 
யாக்கோபிடத்தில்‌ 

இப்போது ஓரளவு சம்பாத்தியம்‌ இருக்கிறது. 


ஈசாக்கின்‌ விசேஷித்த 
யாக்கோபுக்கு. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


இதுவரைக்கும்‌ 
தங்கியிருந்ததையும்‌, இப்போது தனக்கு 
எருதுகளும்‌, கழுதைகளும்‌, ஆடுகளும்‌, 
வேலைக்காரிகளும்‌ ணக்கம்‌ உண்டு 
என்பதையும்‌, யாக்கோபு தன்னுடைய ஆட்கள்‌ 
மூலமாக ஏசாவுக்கு சொல்லியனுப்புகிறார்‌. 


யாக்கோபு ஏசாவைப்பற்றிச்‌ 
சொல்லும்போது, அவரை தன்‌ ஆண்டவன்‌ 
என்று சொல்லுகிறார்‌. அவர்‌ ஏசாவிடத்தில்‌ 
தன்னைப்பற்றிச்‌ சொல்லும்போதோ, 
“உம்முடைய தாசனாகிய யாக்கோபு" என்று 
சொல்லச்‌ சொல்லுகிறார்‌. யாக்கோபு 
ஏசாவுக்கு முன்பாக தன்னை வெகுவாகத்‌ 
தாழ்த்துகிறார்‌ (ஆதி 32:3-5) 

யாக்கோபு அனுப்பின ட்கள்‌ 
அவரிடத்திற்கு ம்பி 
அவர்கள்‌ யாக்கோபை 
“நாங்கள்‌ உம்முடைய 
சகோதரனாகிய ஏசாவினிடத்துக்குப்‌ 
போய்வந்தோம்‌: அவரும்‌ நானூறு பேரோடே 
உம்மை எதிர்கொள்ள வருகிறார்‌” 
(ஆதி 22:6) என்று சொல்லுகிறார்கள்‌. 
ஏசாவைப்பற்றிய செய்தி யாக்கோபுக்கு, 
பயமாகவும்‌ வியாகுலமாகவும்‌ இருக்கிறது. 

யாக்கோபு ஏசாவைப்பற்றி 
நினைக்கும்போதெல்லாம்‌, அவர்‌ 
தங்களுக்குள்ளே இருந்த பழைய பகையை 
நினைத்துப்‌ பார்க்கிறார்‌. யாக்கோபு ஏசாவின்‌ 
சேஷ்டபுத்திரபாக ஆசீர்வாதத்தை வஞ்சித்து 
பெற்றுக்கொண்டார்‌. அவர்‌ தன்‌ 
தகப்பனாராகிய  ஈசாக்கையும்‌ ஏமாற்றி 
ஆசீர்வாதத்தைப்‌ பெற்றுக்கொண்டார்‌. 
இதனால்‌ ஏசா யாக்கோபின்மீது அப்போதே 
கோபமாயிருந்தார்‌. அவர்‌ அப்போதே 
யாக்கோபை கொன்றுபோடவேண்டும்‌ என்று 
சொன்னார்‌. 


ஏசா தன்மீதுள்ள பழைய பகையை 
மறந்திருக்கமாட்டார்‌ என்று யாக்கோபு 
நினைக்கிறார்‌. கோபப்படுகிறவர்களுக்கு 
நல்ல ஞாபகசக்தியிருக்கும்‌. 
அப்படிப்பட்டவர்கள்‌ பழைய பகையை 
மறக்காமல்‌ நினைவில்‌ வைத்திருப்பார்கள்‌. 





f= FTE 
TT 


ஏசா யாக்கோபைவிட 
ஐசுவரியவானாயிருக்கிறார்‌. அவரிடத்தில்‌, 
திரளான சம்பத்து இருக்கிறது. யாக்கோபு 
ஏசாவைப்போல ஐசுவரியவானல்ல. ஆனாலும்‌ 
ஏசா தன்னுடைய 
திருப்தியாயிருக்கமாட்டார்‌. 
யாக்கோபைப்‌ பழிவாங்கவேண்டும்‌ 
கோபமான குணம்‌ 
ஆழமாகப்‌ பதிந்திருக்கும்‌ என்றும்‌ நினைத்து, 
யாக்கோபு ஏசாவுக்காக மிகவும்‌ பயப்படுகிறார்‌. 


ஏசாவுக்கு. 
ஆஸ்தியிருந்தாலும்‌, 
சொற்பஆஸ்திகள்மேல்‌ 
க்‌ கொள்ளையிட்டு, 
நிரப்பிக்கொள்வார்‌ 

யாக்கோபு ஏசாவைக்‌ குறித்து பயத்தோடும்‌. 
நடுக்கந்நோடும்‌ நினைத்தும்‌ பார்க்கிறார்‌ 
ஏசா நானூறு பேரோடே யாக்கோபை 
எதிர்கொள்ள வருகிறார்‌ என்னும்‌ செய்தி, 
யாக்கோபுக்கு பயமாகவும்‌ கலக்கமாகவும்‌ 
இருக்கிறது. 


யாக்கோபு லாபானுடைய 
பாநான்‌ அராமிலிருந்து பிரயாணப்பட்டு இந்த 
ஸ்தலத்திற்கு வந்திருக்கிறார்‌. அவரும்‌, 
பந்தார்‌ 
மிருகஜீவன்களும்‌ 
பிரயாணம்‌ செய்து 
களைப்படைந்திருக்கிறார்கள்‌. யாக்கோபுக்கு 
தன்னைப்‌ பாதுகாத்துக்கொள்ளும்‌ 
தைரியமில்லை. அவர்‌ இப்போது 

நிலையில்லாமல்‌ அலைந்து திற 
தேசாந்திரியைப்போல ம்‌ 
செய்துகொண்டிருக்கிறார்‌. 

சூழ்நிலையில்‌ ஏசா நானூறு பேரோடே 
வந்து, தன்மீது விழுந்தால்‌, அவர்‌ தங்கள்‌ 
எல்லோரையும்‌ முற்றிலுமாக அழித்து, 
நாசம்பண்ணிப்போடுவார்‌ என்று நினைத்து 
யாக்கோபு பயப்படுகிறார்‌. 


அவர்‌ 


ஏசா தன்னைத்‌ தாக்குவதற்கு: 
முன்பாக அவரோடுகூட 
சமாதானம்பண்ணிக்கொள்ளவேண்டும்‌ என்று 
யாக்கோபு விரும்புகிறார்‌. யாக்கோபு 
ஈசாக்கைப்‌ பார்க்கப்‌ போகிறார்‌. அதற்கு 
முன்பு அவர்‌ ஏசாவைப்‌ பார்க்க 
வேண்டுமென்று விரும்புகிறார்‌. யாக்கோபு 
ஈசாவினிடத்தில்‌ தனக்காகப்‌ பரிந்துபேசி, 
அவரோடுகூட சமாதானம்‌ செய்துகொள்வதே 
தனக்கு பாதுகாப்பானது என்று யாக்கோபு 
நினைக்கிறார்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஏசாவோடுகூட நானூறு மனுஷர்‌. 
வருகிறார்கள்‌. அவர்களெல்லோரும்‌ ஆயுதம்‌ 
ஏந்தியவர்கள்‌. ஏசாவினிடத்தில்‌ காணப்படும்‌ 
வீரம்‌, அவருடைய மனுஷரிடத்திலும்‌ 
நிச்சயமாயிருக்கும்‌. அவர்களெல்லோரும்‌ 
கோபத்தோடு தன்மீதும்‌, தன்னுடைய 
குடும்பத்தின்மீதும்‌ விழுந்தால்‌, தாங்கள்‌ 
எல்லோருமே அழிந்துபோவோம்‌ என்று, 
யாக்கோபு நினைக்கிறார்‌. யாக்கோபை 
அழிப்பதற்கு ஏசாவோடுகூட வருகிற 
நானூறு, பேர்‌ யில்லை. 
யாக்கோபிடத்தில்‌ ஆயுதம்‌ எதுவுமில்லை. 
ஏசாவின்‌ மனுஷரில்‌ பத்தில்‌ ஒரு பங்கு பேர்‌ 
யாக்கோபுக்கு விரோதமாக வந்தாலும்‌, 
அவர்கள்‌ யாக்கோபையும்‌ அவருடைய 
குடும்பத்தையும்‌ அழித்துப்போடுவார்கள்‌. 
யாக்கோபின்‌ குடும்பத்தாரும்‌. 
உதவியில்லாதவர்களாயிருக்கிறார்கள்‌ 
அவர்களிடத்திலும்‌ ஆயுதம்‌ எதுவுமில்லை. 
யாக்கோபின்‌ குமாரர்கள்‌ 
சிறுபிள்ளைகளாயிருக்கிறார்கள்‌.  ஏசாவும்‌. 
அவருடைய மனுஷரும்‌ யாக்கோபின்மீது, 
விழுந்தால்‌, யாக்கோபின்‌ வேரையும்‌, 
கிளைகளையும்‌ மொத்தமாய்‌ 
அழித்துப்போடுவார்கள்‌. 


யாக்கோபு 
அவர்‌ கர்த்தடத்தில்‌ 
ஆனாலும்‌ அவர்‌ இப்போது 
நினைத்து வெகுவாகப்‌ 
நாம்‌ 


விசுவாசவீரர்‌ 
பக்தியுள்ளவர்‌. 

ஏசாவை 
பயப்படுகிறார்‌. 
கர்த்தரிடத்தில்‌ 
பத்தியுள்ளவர்களாகமிருந்தாலும்‌, நமக்கு 
திடீரென்று ஆபத்துக்கள்‌ வரும்போது, 
நாமும்‌ சில சமயங்களில்‌ கலக்கமடைகிறோம்‌. 


ld கர்த்தருடைய 
வாக்குத்தத்தங்களையும்‌ 

முழுபையாய்‌ நம்பினாலும்‌, சில சமயங்களில்‌ 
சத்துருக்கள்‌ மூலமாக வரும்‌ ஆபத்துக்கள்‌ 
நம்மையும்‌ பயமுறுத்துகிறது. சத்துரு பல 
ல்‌ விசுவாசத்தை 


வல்லமையையும்‌, 


ஏசா நானூறு பேரோடுகூட யாக்கோபை. 
எதிர்கொள்ள வருகிறார்‌. ஏசாவுக்கு 
விரோதமாக எதிர்த்து நின்று யுத்தம்பண்ண 
யாக்கோபுக்கு பெலமில்லை. ஆனாலும்‌ ஏசா 
தன்னைத்‌ தாக்கும்போது, தானும்‌ 
தன்னுடைய குடும்பமும்‌ மொத்தமாய்‌. 
அழிந்துபோகக்கூடாது என்றும்‌, அதில்‌ ஒரு 
பகுதியாவது அழிவுக்கு தப்பிக்கவேண்டும்‌ 
என்றும்‌ யாக்கோபு திட்டமிடுகிறார்‌. 





i THE 
TT 


யாக்கோபு 
வியாகுலப்பட்டு, 
ஜனங்களையும்‌ 


மிகவும்‌ பயந்து, 
தன்னிடத்திலிருந்த 
ஆடுமாடுகளையும்‌. 
ஒட்டகங்களையும்‌ இரண்டு பகுதியாகப்‌ 
பிரிகிறார்‌. “ஏசா ஒரு பகுதியின்மேல்‌ விழுந்து 
அதை முறிய அடித்தாலும்‌, மற்றப்‌ பகுதி 
தப்பித்துக்கொள்ள இடம்‌ உண்டு” என்று 
யாக்கோபு சொல்லுகிறார்‌ (ஆதி 32:7 8). 


யாக்கோபு மிகவும்‌ 
வியாகுலப்படுகிறார்‌. ஏசா நானூறு பேரோடே 
வருகிறார்‌ (ஆதி 32%) யாக்கோபு 
தன்னுடைய பயத்தை வெளிப்படுத்துகிறார்‌. 
தன்னுடைய குடும்பத்தாரை இரண்டு 
பகுதியாகப்‌ பிரிக்கிறார்‌. தேவனோடு க 
முழுவதும்‌ போராடுகிறார்‌. 

தம்முடைய வாக்குத்தத்தத்தை ல்‌ 
வேண்டுமென்று ஜெபிக்கிறார்‌. 
ஏசாவிடமிருந்து எப்படியாவது தப்பித்து, 
விடவேண்டுமென்பது யாக்கோபின்‌ 
விருப்பம்‌. 


யாக்கோபு 
உள்ளவைகளை 

மிரித்ததுபோல, ஆபிரகாமும்‌ 

ஆட்களை பிரித்தார்‌. யாக்கோபோ தப்பி 
ஒடுவதற்காக _ தன்னிடத்திலுள்ளவைகளை 
பிரிக்கிறார்‌. ஆபிரகாமோ சத்துருக்களுக்கு 
விரோதமாக யுத்தம்பண்ணுவதற்காக, 
தன்னுடைய ஆட்களை பிரித்தார்‌ 


'இராக்காலத்திலே ஆபிரகா; 
வேலைக்காரரும்‌ பிரிந்து. பலிஞ்சுகளாய்‌. 
அவர்கள்மேல்‌ விழுந்து, அவர்களை 
முறியடித்து, தமஸ்குவுக்கு இடதுபுறமான 
ஒபாமட்டும்‌ துரத்தி, சகல பொருள்களையும்‌ 
திருப்பிக்‌ கொண்டுவந்தார்‌" (ஆதி 14: 


ஏசாவுக்கு விரோதமாக யுத்தம்பண்ண 
வேண்டும்‌ என்னும்‌ எண்ணம்‌ யாக்கோபின்‌ 
மனதில்‌ இல்லை. தானும்‌ தன்னுடைய 
குடும்பத்தாரும்‌ தன்னுடைய உடமைகளும்‌ 
ஏசாவுக்கும்‌ அவருடைய மனுஷருக்கும்‌, 
எப்டியாவது தப்பிக்கவேண்டும்‌ என்று 
யாக்கோபு விரும்புகிறார்‌ தங்களால்‌ 
மொத்தமாக தப்பிக்க முடியாவிட்டாலும்‌, ஒரு 
பகுதியாவது தப்பிக்கவேண்டும்‌ என்று. 
யாக்கோபு நினைக்கிறார்‌. 


பயந்து, 


அவர்‌ 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


யாக்கோபின்‌ ஜெபம்‌ 
ஆதி 329-12 


ஆதி 3௨9. பின்பு யாக்கோபு: எண்‌: 
தகப்பனாகிய ஆபிரகாமின்‌ தேவனும்‌, 
என்‌ தகப்பனாகிய ஈசாக்கின்‌ 
தேவனுமாய்‌ இருக்கிறவரே: 
தேசத்துக்கும்‌ 

இனத்தாரிடத்துக்கும்‌ திரும்பிப்போ, 
உனக்கு நன்மை செய்வேன்‌ என்று 
என்னுடனே சொல்லியிருக்கிற 
கர்த்தாவே, 


ஆதி 3210. அடியேனுக்கு தேவரீர்‌ 
காண்பித்த எல்லா தயவுக்கும்‌ எல்லா 
சுத்தியத்துக்கும்‌ நான்‌ எவ்வனவேனும்‌. 
பாத்திரன்‌ அல்ல, நான்‌ கோலும்‌ 
கையுமாய்‌ இந்த  யோர்தானைக்‌ 
கடத்துபோனேன்‌; இப்பொழுது 
இவ்விரண்டு. பரிவாரங்கனையும்‌ 
உடையவனானேன்‌. 


ஆதி 9211. என்‌ சகோதரனாகிய 
ஏசாவின்‌ கைக்கு என்னைத்‌ தப்புவியும்‌, 
அவன்‌ வத்து என்னையும்‌ 
பின்னைகனையும்‌ தாய்மார்களையும்‌ 
முதிய அடிப்பான்‌ என்று அவனுக்கு 
நான்‌ பயந்திருக்கிறேன்‌. 


ஆதி 8212. தேவரீரே நான்‌ உனக்கு 
மெய்யாகவே நன்மைசெய்து, உண்‌ 
சந்ததியை எண்ணிமுடியாத கடற்கரை 
மணலைப்‌ போல்‌ மிகவும்‌ 
பெருகப்பண்ணுவேன்‌. என்று 
சொன்னீரே என்றான்‌. 


யாக்கோபைப்போலவே 
ஜீவியத்திலும்‌, நமக்கு பிரச்சனைகளும்‌, 
ஆபத்துக்களும்‌ வரலாம்‌. அப்படிப்பட்ட 
சந்தர்ப்பங்களில்‌ நாம்‌ கர்த்தரை நோக்கிக்‌ 
கூப்பிடவேண்டும்‌. யாக்கோபு தன்னுடைய 
ஆபத்து வேளையிலே கர்த்தரை நோக்கிக்‌ 
நமக்கு ஒரு முன்மாதிரியாக 


நம்முடைய 





i FTE 
TT 


யாக்கோபு 
வேதனையிலும்‌, 


தன்னுடைய 
துக்கத்திலும்‌, பயத்திலும்‌, 
வியாகுலத்திலும்‌ கர்த்தரை நோக்கிக்‌ 
கூப்பிடுகிறார்‌. கர்த்தர்‌ யாக்கோபின்‌: 
விண்ணப்பத்நிற்கு செவிகொடுக்கிறார்‌. 
நாம்‌ பயப்படுகிற வேளைகள்‌, நமக்கு 
ஜெபவேளைகளாயிருக்கவேண்டும்‌. நமக்கு 
எப்படிப்பட்ட பயம்‌ வந்தாலும்‌, நம்முடைய 
கர்த்தருக்கு முன்பாக நாம்‌ முழங்காலில்‌. 
நின்று, நம்முடைய பயத்தை நம்மைவிட்டு 
நீக்கிப்போடவேண்டும்‌. 
யாக்கோபின்‌ பம்‌ 

க 

கர்த்தரைத்‌ 

ஜீவியத்தில்‌ 
நாமம்‌ மகிமைப்படவேண்டுமென்று யாக்கோபு 
வாஞ்சிக்கிறார்‌. யாக்கோபின்‌ விண்ணப்பம்‌: 
ஒன்றுதான்‌. “என்‌ சகோதரனாகிய ஏசாவின்‌ 
கைக்கு என்னைத்‌ தப்புலியும்‌” (ஆதி 32:11) 
என்பது மாத்திரமே யாக்கோபின்‌ 
விண்ணப்பமாயிருக்கிறது. 


தேவனுடைய ஆசீர்வாதத்திற்குத்‌ தான்‌ 
பாத்திரன்‌ அல்ல என்பதை யாக்கோபு 
அறிக்கையிடுகிறார்‌. தேவனிடத்தில்‌ தன்னை 
முழுவதுமாக ஒப்புக்‌ கொடுக்கிறார்‌ 
தேவனுடைய திருபையில்லை என்றால்‌. 
தன்னால்‌ ஒன்றும்‌ செய்ய இயலாது என்று 
யாக்கோபு அறிக்கையிடுகிறார்‌. தேவனை 
முகழுகமாகத்‌ தரிசிக்கும்‌ சிலாக்கியம்‌ 
யாக்கோபிற்குக்‌ கிடைக்கிறது. 
(ஆதி 32:24-32). 


யாக்கோபு கோலும்‌ கையுமாய்‌ இந்த 
யோர்தானைக்‌ கடந்துபோனார்‌. யாக்கோபு 
ஆரானுக்கு தனியாகப்‌ போனார்‌. 
இப்பொழுது ஆசீர்வாதத்தோடு திரும்பவும்‌ 
அந்த இடத்திற்கு வந்திருக்கிறார்‌. 

யாக்கோபு இப்பொழுது இவ்விரண்டு 
பரிவாரங்களையும்‌ உடையவனாயிருக்கிறார்‌. 
யோர்தானைக்‌ கடந்து போகும்போது கோலும்‌, 
கையுமாகப்‌ போன யாக்கோபு இப்பொழுது 
இரண்டு பரிவாரங்களோடு திரும்பி 
வருகிறார்‌. 


“என்‌ சகோதரனாகிய ஏசாவின்‌ 
கைக்கு என்னைத்‌ தப்புவியும்‌" என்று 
யாக்கோபு கர்த்தரிடத்தில்‌ 
ஜெபம்பண்ணுகிறார்‌. யாக்கோபு முதல்‌ 
முறையாக தன்னுடைய மீட்பிற்காக 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஜெபம்‌ பண்ணுகிறார்‌. ஏற்கெனவே யாக்கோபு 
ஏசாவின்‌ கையிலிருந்து தப்பித்து ஓடியவர்‌. 
(ஆதி 27:4-46 ஆதி 281-6; ஆதி 35:7) 
அதன்‌ பின்பு அவர்‌ லாபானிடமிருந்தும்‌ 
தப்பித்து ஓடினார்‌. (ஆதி 3127-23) 
இப்பொழுது யாக்கோபு ஏசாவைச்‌ சந்திக்க 
வேண்டும்‌. தேவன்‌ தம்முடைய 
வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார்‌ என்று 

, யாக்கோபு முன்செல்கிறார்‌ 


(ஆதி 2823-15: ஆதி 31:3; ஆதி 329,12). 


யாக்கோபு ஏசாவுக்கு பயந்திருக்கிறார்‌. 
ஆதி 2812; ஆதி 31:3; ஆதி 321 ஆகிய 
வசனங்களில்‌ கூறப்பட்டிருக்கும்‌ தரிசனங்கள்‌ 
யாக்கோபின்‌ பயத்தை முழுவதுமாகப்‌ 
போக்கவில்லை. யாக்கோபு தன்னுடைய 
மணச்சாட்சியில்‌ கோழையாக இருக்கிறார்‌. 
கடந்த காலத்தில்‌ தான்‌ ஏசாவை 
வஞ்சித்ததை நினைவுகூர்ந்து யாக்கோபு 
ஏசாவுக்கு பயந்திருக்கிறார்‌. 


“என்‌ நியாயத்தை அவருக்கு முன்பாக 
வரிசையாய்வைத்து, காரியத்தை ரூபிக்கும்‌ 
வார்த்தைகளால்‌ என்‌ வாயை நிரப்புவேன்‌" 
(யோபு 23:4) 


கர்த்தருடைய  சமுகத்திலே 


நம்முடைய 
அநேகமாயிருக்கலாம்‌. 
நமக்கு 
தேவைகளாயிருக்கலாம்‌. நாம்‌ கர்த்தரிடத்தில்‌ 


அவை 


ஜெபிக்கும்போது, 
விசுவாசமும்‌, பயபக்தியும்‌, 


நம்பிடத்தில்‌ 
மனத்தாழ்மையும்‌ 


கர்த்தரிடத்தில்‌ 
ம து, இவர்‌ கர்த்தரை 
நோக்கி, “என்‌ ர்‌ ஆபிரகாமின்‌: 
தேவனும்‌, என்‌ தகப்பனாகிய ஈசாக்கின்‌ 
தேவனுமாய்‌ இருக்கிறவரே” (ஆதி 32:9) 
என்று சொல்லுகிறார்‌. யாக்கோபு 
கர்த்தரைப்பற்றிச்‌ சொல்லும்போதே, 
அவர்‌ தனை, பெக்‌ கழுத்த 
அவர்‌ கர்த்தரை நோக்கி, 
தேவனாயிருக்கிறவரே" 
சொல்லவில்லை. கர்த்தரை தன்னுடைய 
தேவன்‌ என்று சொல்லுவதற்கு கூட தான்‌ 
அபாத்திரன்‌ என்று யாக்கோபு 
நினைக்கிறார்‌. 


என்றுகூட 





i FTE 
TT 


கர்த்தர்‌ ஆமிரகாமோடும்‌, ஈசாக்கோடும்‌ 
உடன்படிக்கை செய்திருக்கிறார்‌. யாக்கோபு 
குர்த்தரைப்பற்றிச்‌ சொல்லும்போது, அவரை 
தன்னுடைய முற்பிதாக்களின்‌ தேவனாகச்‌ 
சொல்லுகிறார்‌. கர்த்தர்‌ தன்னுடைய 
முற்பிதாக்களோடு உடன்படிக்கைசெய்திருப்பது. 
யாக்கோபுக்கு ஆறுதலாயிருக்கிறது. 

கர்த்தர்‌ யாக்கோபின்‌ முற்பிதாக்களோடு 
உடன்படிக்கை செய்தது போல, நம்முடைய 
முற்பிதாக்களோடும்‌ உடன்படிக்கை 
செய்திருந்தால்‌, நம்முடைய துக்கத்திலும்‌: 
வேதனையிலும்‌, நமக்கு கர்த்தர்‌ மூலமாக 
ஆறுதல்‌ உண்டாகும்‌. 

யாக்கோபு. கர்த்தரிடத்தில்‌ 
விண்ணப்பம்பண்ணும்போது, கர்த்தர்‌ தனக்கு 
சொன்ன வார்த்தைகளை, தன்னுடைய 
ஜெபத்திலே சொல்லுகிறார்‌ யாக்கோபு 
கர்த்தரிடத்தில்‌, “உன்‌ தேசத்துக்கும்‌ உன்‌ 
இனத்தாரிடத்துக்கும்‌ திரும்பிப்போ, உனக்கு 
நன்மை செய்வேன்‌ என்று என்னுடனே 
சொல்லியிருக்கிற கர்த்தாவே” (ஆதி 32:9) 
என்று சொல்லுகிறார்‌ 
. யாக்கோபைப்போல 
நம்மை அனுப்பும்‌ 
போய்க்கொண்டிருப்போம்‌. 


நாமும்‌ கர்த்தர்‌ 
தேசத்திற்கு 
யாக்கோபுக்கு 
முட்களும்‌, 
ஆபத்துக்களும்‌ 
நா்பிநாயிருக்கறத. அதுபோல நம்முடைய 
பாதையிலும்‌ முட்களும்‌ ஆபத்துக்களும்‌. 
இருக்கலாம்‌. நாம்‌ கர்த்தர்‌ சொன்ன 
பாதையில்‌ போனாலும்‌, அந்தப்‌ பாதையிலும்‌ 
நமக்கு ஆபத்துக்கள்‌ 
வாய்ப்புள்ளது. கர்த்தர்‌ 
வழிகாட்டியாயிருக்கும்போது. 
மெய்யாகவே 
பாதுகாப்பவராகயிருப்பார்‌. 
யாக்கோபு கர்த்தருக்கு 
ஜெபம்பண்ணும்போது, அவர்‌ 
வெகுவாகத்‌ தாழ்த்துகிறார்‌. 
கிருபைகளையும்‌, ஆசீர்வாதங்களையும்‌: 
பெற்றுக்கொள்வதற்கு தான்‌ எவ்வளவேனும்‌ 


4 
யாக்கோபு 

கர்த்தரிடத்தில்‌ சொல்லுவது, அவருடைய 

மனத்தாழ்மைக்கு அடையாளம்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


யாக்கோபைப்போலவே நாமும்‌ 
கர்த்தருடைய சமுகத்தில்‌ மிகுந்த 
மனத்தாழ்மையோடு ஜெபம்ப ண்ணவேண்டும்‌. 
நூற்றுக்கு அதிபதி கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்துவுக்கு முன்பாக தன்னை 
வெகுவாகத்‌ தாழ்த்தினான்‌. 

நூற்றுக்கு அதிபதி பிரதியுத்தரமாக: 
ஆண்டவரே! நீர்‌ என்‌ வீட்டுக்குள்‌ 
பிரவேசிக்க நான்‌ பாத்திரன்‌ அல்ல; 
டடத வார்த்தைமாத்திரம்‌ சொல்லும்‌, 
அப்பொழுது என்‌ வேலைக்காரன்‌ 
சொஸ்தமாவான்‌” என்று சொன்னான்‌ 


கர்த்தருடைய 
மனத்தாழ்மையோடும்‌. 
அவரிடத்தில்‌ 
கேட்டதைப்‌ பெற்றுக்கொள்வோம்‌ என்னும்‌ 
விசுவாசத்தோடும்‌ ஜெபம்பண்ணவேண்டும்‌. 
நாம்‌ கர்த்தரிடத்தில்‌ கேட்பதைப்‌ 
பெற்றுக்கொள்ளும்‌ வரையிலும்‌ தொடர்ந்து 
ஜெபம்பண்ணவேண்டும்‌. 
பதற்கு. அவள்‌ மெய்தான்‌ 
ஆண்டவரே, ஆகிலும்‌ நாய்க்குட்டிகள்‌ தங்கள்‌ 
எஜமான்களின்‌ மேஜையிகிருந்து விழும்‌ 
த்‌ தின்னுமே என்றாள்‌" 


கர்த்தர்‌ யாக்கோபுக்கு, 
தயவு காண்பித்திருக்கிறார்‌. கர்த்தர்‌ தனக்கு 
காண்பித்த தயவுகளுக்காக யாக்கோபு 
கர்த்தருக்கு அதிகமாய்‌ நன்றி சொல்லுகிறார்‌. 
அவர்‌ கர்த்தரைக்‌ கனம்பண்ணுகிறார்‌. 
யாக்கோபு கர்த்தருக்கு முன்பாக தன்னை 
வெகுவாகத்‌ தாழ்த்துகிறார்‌. “அடியேனுக்கு 
தேவரீர்‌ காண்பித்த எல்லா தயவுக்கும்‌ நான்‌ 
எவ்வளவேனும்‌ பாத்திரனல்ல' என்று 
சொல்லி யாக்கோபு தன்னை வெகுவாய்த்‌ 
தாழ்த்துகிறார்‌. 

கர்த்தருடைய தயவு வில்‌ ன்‌ 
யாக்கோபோ 
சாதாரணமானவராகயிருக்கிறார்‌. கு சர்ர்‌ 
நமக்கு காண்பிக்கும்‌ எல்லா தயவுகளுக்கும்‌, 


அதிகமாய்‌ 





f= THE 
TT 
யோர்தானைக்‌ 


கடந்துபோகும்போது, கோலும்‌ கையுமாய்க்‌ 
ர்‌. அப்போது அவரோடுகூட 
துணைக்குப்‌ 
அவருக்கு 
ஆடுமாடுகளோ, வேறு பகுச்வள்ககோ 
இல்லை. யாக்கோபு இப்போது 
பரிவாரங்களை உடையவராயிருக்கிறார்‌. 
யாக்கோபோடுகூட, அவருடைய 
மனைவிகளும்‌, பிள்ளைகளும்‌, 
வேலைக்காரரும்‌, வேலைக்காரிகளும்‌, 
எருதுகளும்‌, கழுதைகளும்‌, ஒட்டகங்களும்‌, 
ஆடுகளும்‌ இருக்கிறது. 


கர்த்தர்‌ தம்முடைய கிருபையினால்‌ 
தனக்கு காண்பித்த தயவுகளை, யாக்கோபு 
நன்றியுள்ள இருதயத்தோடு சாட்சியாய்ச்‌ 
சொல்லுகிறார்‌. “நான்‌ கோலும்‌ கையுமாய்‌ 
இந்த யோர்தானைக்‌ கடந்துபோனேன்‌: 
இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும்‌ 
உடையவனானேன்‌” (ஆதி 3210) என்று, 
யாக்கோபு கர்த்தரிடத்தில்‌ தன்னைப்பற்றி 
மிகுந்த மனத்தாழ்மையோடு அறிக்கை 
செய்கிறார்‌ 


கர்த்தர்‌ தனக்கு காண்பித்த தயவுகளை 
யாக்கோபு, தன்னுடைய ஜெபத்தில்‌ 
சொன்னாலும்‌, அவர்‌ தனக்கு வந்திருக்கிற 
ஆபத்துக்களையும்‌ மறைக்காமல்‌ 
சொல்லுகிறார்‌ ஏசாவின்‌ மூலமாக 
யாக்கோபுக்கு ஆபத்து வந்திருக்கிறது. ஏசா 
நானூறுபேரோடே யாக்கோபை எதிர்கொள்ள 
வருகிறார்‌ அந்தச்‌ செய்தியைக்‌. 
கேட்கும்போதே யாக்கோபு மிகவும்‌ பயந்து 
வியாகுலப்படுகிறார்‌ 

யாக்கோபு கர்த்தரிடத்தில்‌ 
என்‌ ட்ப 


வெட்கப்படக்கூடாது. 

அதிகரிக்கும்போது, 

ம்‌ ஜெ அதிகரிக்கும்‌. நமக்கு. 

பிரச்சனைகள்‌ அதிகமாகும்போது, நம்முடைய 

ஜெபவார்த்தைகளும்‌, கர்த்தருக்கு முன்பாக 
நாம்‌ சிந்துகிற கண்ணீரும்‌ அதிகமாகும்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


ஏசா வந்து தன்னையும்‌, தன்‌ 
பிள்ளைகளையும்‌, தாய்மார்களையும்‌ 
முறியடிப்பார்‌ என்று யாக்கோபு அவருக்கு 
பயப்படுகிறார்‌. யாக்கோபால்‌  ஏசாவுக்கு 
எதிர்த்து... நிற்கமுடியாது. யாக்கோபு 
கர்த்தரிடத்தில்‌ ஜெபம்பண்ணும்போது, அவர்‌ 
கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தையும்‌ 
நினைவகூருகிறார்‌. யாக்கோபு தன்னுடைய 
ஜெபத்தின்‌. ஆரம்பத்திலேயே, "உன்‌ 
தேசத்துக்கும்‌ உன்‌ இனத்தாரிடத்துக்கும்‌ 
திரும்பிப்போ, உனக்கு நன்மை செய்வேன்‌ 
என்று என்னுடனே சொல்லியிருக்கிற 
கர்த்தாவே' (ஆதி 329) என்று சொல்லி 
ஜெபித்தார்‌. 


யாக்கோபு இப்போது, “தேவரீரோ: 
நான்‌ உனக்கு மெய்யாகவே நன்மைசெய்து, 
i எண்ணிமுடியாத 
போல மிகவும்‌ 

என்று சொன்னீரே" 

என்று, கர்த்தருடைய 

வார்த்தைகளை சொல்லி 


யாக்கோபின்‌ ஜெபம்‌ விசுவாசிகளாகிய 
நமக்கு ஒரு நல்ல முன்மாதிரியாக 
இங்கு. சொல்லப்பட்டிருக்கிறது. நாமும்‌ 

ஜெபம்பண்ணும்‌பே 


நமக்கு ஆறுதல்‌ உண்டாகும்‌. 
தம்முடைய வார்த்தையில்‌ உண்மையுள்ளவர்‌. 
அவர்‌ வாக்குமாறாத தேவன்‌. நாம்‌ 
கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை, 
ஜெபம்பண்ணும்போது, 
ஜெபத்திற்கு பதில்‌ 
நிச்சயம்‌ நமக்குள்‌ 


து 
நம்முடைய 
என்னும்‌ 


கர்த்தர்‌ 
கொடுப்பார்‌ 


உண்டாகும்‌. 


ஏசாவை சந்திக்க ஆயத்தம்‌ 
ஆதி 3213-23 


ஆதி 3218. அன்று ராத்திரி அவண்‌: 
அங்கே தங்கி, தன்‌ கைக்கு. 
உதவினவைகவிலே தன்‌ 
சகோதரனாகிய ஏசாவுக்கு 
வெகுமானமாக, 





f= al 
TT 


அதி 82:14. 
வெள்ளாடுகளையும்‌, 

வெள்ளாட்டுக்‌. 

இருநாறு ட்கள்‌ அம்ம 
இருபது ஆட்டுக்கடாக்களையும்‌, 


ஆதி 9215. பால்‌ கொடுக்கிற முப்பது 
ஒட்டகங்களையும்‌, அவைகளின்‌ 
குட்டிகளையும்‌, நாற்பது. 
கடாரிகளையும்‌, யத்துக்‌ 
காளைகளையும்‌, இருபது கோளிகைக்‌ 
கழுதைகளையும்‌, யத்துக்‌ 
கழுதைக்குட்டி. கணையும்‌ பிரித்தெடுத்து, 


ஆதி 3216. வேலைக்காரர்‌ கையில்‌ 
ஒவ்வொரு மந்தையை தனித்தனியாக. 
ஒப்புவித்து, நீங்கள்‌ மந்தை மத்தைக்கு 
முன்னும்‌ பின்னுமாக இடம்‌ விட்டு 
எனக்கு. முன்னாக. 
ஓட்டிக்கொண்டுபோங்கள்‌ என்று தன்‌ 
வேலைக்காரருக்குச்‌ சொல்லி, 


முன்னே போகிறவனை 
நோக்கி: என்‌ சகோதரனாகிய ஏசா 


உனக்கு எதிர்ப்பட்டு: தீ 
யாருடையவன்‌? எங்கே போகிறாய்‌? 
உனக்குமுன்‌ போகிற மந்தை 
யாருடையது? என்று உன்னைக்‌ 
கேட்டால்‌, 


ஆதி 3218. நீ இது உமது 
அடியானாகிய யாக்கோபுடையது; இது 
என்‌ ஆண்டவனாகிய ஏசாவுக்கு. 
அனுப்பப்படுகிற வெகுமதி; இதோ, 
அவனும்‌ எங்கள்‌ பின்னே வருகிறான்‌ 
என்று சொல்‌ என்றான்‌. 


ஆதி 9219. 
வேலைக்காரணையும்‌, 

பின்னாலே போகிற 

நோக்கி: நீங்களும்‌ 
காணும்போது, இந்தப்பிரகாரமாக. 
அவனோடே, சொல்லி, 


ஆதி 9217. 


ஆதி 9220, 
அடியானாகிய 
பின்னாலே 
சொல்லுங்கள்‌. 
கட்டனையிட்டான்‌; 
வெகுமதியை அனுப்பி, 


இதோ, 
யாக்கோபு 
வருகிறான்‌. 


உமது 
எங்கள்‌ 
என்றும்‌ 
என்று 
முன்னே 


அவனைச்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


சாத்தப்படுத்திக்‌ கொண்டு, பின்பு 
அவன்‌ முகத்தைப்‌ பார்ப்பேன்‌, 
அப்பொழுது ஒருவேனை என்பேரில்‌ 
தயவாயிருப்பான்‌ என்‌ றான்‌. 


ஆதி 32௮. அந்தப்படியே வெகுமதி 
அவனுக்கு முன்‌ போயிற்று; அவனோ 
அன்று ராத்திரி பானயத்திலே தங்கி, 


ஆதி. 8222. இராத்திரியில்‌ 
எழுத்திருத்து, தன்‌ இரண்டு 
மனைவிகளையும்‌, தன்‌ இரண்டு 
பணிவிடைக்காரிகனையும்‌, தன்னுடைய 
பதினொரு குமாரரையும்‌ கூட்டிக்‌ 
கொண்டு, யாப்போக்கு என்கிற 
ஆற்றின்‌ துறையைக்‌ கடந்தான்‌. 


ஆதி 8228. அவர்களையும்‌ சேர்த்து, 
ஆற்றைக்‌ கடக்கப்பண்ணி, தனக்கு. 
உண்டான யாவையும்‌ 
அக்கரைப்படுத்தினான்‌. 


யாக்கோபு தன்னுடைய பயத்தையும்‌, 
பிரச்சனைகளையும்‌ கர்த்தருடைய சமுகத்திலே 
சொல்லுகிறார்‌. கர்த்தர்‌ யாக்கோபுக்கு, 
சிநேகிதராயிருக்கிறார்‌. ஏசாவம்‌ தனக்கு 
சிநேகிதராயிருக்க வேண்டுமென்று யாக்கோபு 
விரும்புகிறார்‌. இதன்‌ நிமித்தமாக யாக்கோபு 
ஏசாவக்கு நல்ல வெகுமானங்களை 
கொடுக்க ஆயத்தம்பண்ணுகிறார்‌. 

யாக்கோபு. கர்த்தரிடத்தில்‌ 
ஜெபம்பண்ணியபோது, “என்‌ a) 
ஏசாவின்‌ கைக்கு என்னைத்‌ தப்புவியும்‌' 
என்று சொல்லி ஜெபம்பண்ணினார்‌. அவர்‌ 
கர்த்தருடைய கிருபையையும்‌, இரக்கத்தையும்‌ 
எதிர்பார்த்து ஜெபம்பண்ணினார்‌. தனக்கு 
கர்த்தருடைய கிருபை கிடைத்தாலும்‌, 
தன்னுடைய நன்மைக்கும்‌ பாதுகாப்புக்கும்‌, 
தானும்‌ ஏதாவது செய்யவேண்டுமென்று 
யாக்கோபு நினைக்கிறார்‌. 


நம்முடைய பிரச்சனைகளை 
கர்த்தருடைய சமுகத்திலே சொல்லி 
விசுவாசத்தோடு ஜெபம்பண்ணவேண்டும்‌. 
கிரியையில்லாத விசுவாசம்‌ 
செத்ததாயிருக்கும்‌. ஆகையினால்‌ நாமும்‌ 
ஒரு சில காரியங்களை விசுவாசத்தோடு 
செய்வதற்கு ஆயத்தமாயிருக்கவேண்டும்‌. 
அப்போது நம்முடைய ஜெபமும்‌, பிரயாசமும்‌ 
ஒன்றுக்கொன்‌ று ஆதரவாயிருக்கும்‌. 





i THE 
TT 


யாக்கோபு தன்‌ சகோதரனாகிய 
ஏசாவுக்கு நல்ல வெகுமானங்களைக்‌ 
கொடுக்க ஆயத்தம்பண்ணுகிறார்‌. 
ஒரு வேட்டைக்காரன்‌. 
காட்டுமிருகங்களை 

ர்‌. ஏசாவின்‌ 


அதிகமாமிருக்காது. 


ஏராளமாயிருக்கிறது. 
யாக்கோபுக்கு 
உதவியாயிருக்கக்கூடியவை. 


யாக்கோபு கர்த்தரிடத்தில்‌ 
ஜெபம்பண்ணின அன்று இராத்திரியிலே 
அங்கே தங்கிமிருக்கிறார்‌. தன்னுடைய 
கைக்கு  உதவியானவைகளில்‌, தன்‌ 
சகோதரனாகிய ஏசாவுக்கு. 
வெகுமானங்களை ஆயத்தம்பண்ணுகிறார்‌ 


யாக்கோபு தன்னுடைய மந்தையிலே, 
வெள்ளாடுகளையும்‌, இருபது 
க்‌ குடாக்களையும்‌, இருநூறு 
செம்மறியாடுகளையும்‌, பது 
ஆட்டுக்கடாக்களையும்‌, பால்‌ கொடுக்கிற 
முப்பது ஒட்டகங்களையும்‌, அவைகளின்‌ 
குட்டிகளையும்‌, நாற்பது கடாரிகளையும்‌, 
பத்தும்‌ காளைகளையும்‌, இருபது. 
கோளிகைக்‌ கழுதைகளையும்‌, பத்துக்‌ 
கழுதைக்குட்டிகளையும்‌  பிரித்தெடுக்கிறார்‌ 
(ஆதி 324/5. 
பிரித்தெடுக்கப்பட்ட 
நாட்டுமிருகங்களெல்லாம்‌ 
வெகுமதிகளாகக்‌ கொடுக்கப்படும்‌. 
இந்த மிருகங்களை 
ஏற்றுக்கொள்வார்‌. 


ஏசாவுக்கு. 

ஏசா 
பிரியமாய்‌ 
காட்டுமிருகங்களை 
வேட்டையாடி பழக்கப்பட்ட  ஏசாவுக்கு, 
இந்த நாட்டுமிருகங்கள்‌ மிகவும்‌ 
உதவியாயிருக்கும்‌ என்று யாக்கோபு 
நினைக்கிறார்‌. 


சமாதானத்தையும்‌ அன்பையும்‌ 
எவ்வளவு கிரயம்‌ வேண்டுமானாலும்‌ செலுத்தி 
பெற்றுக்கொள்ளலாம்‌. சமாதானம்‌. 
அடைகிறவர்களுக்கு மிகுந்த நன்மை 
உண்டாகும்‌. 'சமாதானமுள்ளவர்களுக்கு 
தீங்குகளோ, ஆபத்துக்களோ, 
நாசமோசங்களோ வராது. நாம்‌ 
எல்லோரோடும்‌ சமாதானமாமிருக்க 
நாடவேண்டும்‌. அப்போதுதான்‌ நமக்கு 
சத்துருக்களின்‌ எண்ணிக்கை குறையும்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யாக்கோபு. ஏசாவின்‌ கோபத்தையும்‌ 
பொறாமையும்‌ மன்னித்து மறந்துவிடுகிறார்‌. 
மனதில்‌ கோபத்தை வைத்துக்கொண்டு 
சமாதானயிருப்பது இயலாத காரியம்‌. 
யாக்கோபு தன்னுடைய வேலைக்காரர்‌ 
கையில்‌ ஒவ்வொரு மந்தையை தனித்தனியாக 
ஒப்புவித்து, “நீங்கள்‌ மந்தை மந்தைக்கு 
முன்னும்‌ பின்னுமாக இடம்‌ விட்டு எனக்கு 
முன்னாக ஓட்டிக்கொண்டுபோங்கள்‌" (ஆதி 
3216) என்று அவர்களுக்குச்‌ சொல்லுகிறார்‌. 


யாக்கோபு தன்னுடைய வேலைக்காரர்‌ 
மூலமாக. ஏசாவுக்கு சமாதானமான 
வார்த்தைகளை பணிவோடு 
சொல்லியனுப்புகிறார்‌. யாக்கோபின்‌ 
வார்த்தைகளை அவருடைய வேலைக்காரர்கள்‌ 
ஏசாவிடத்தில்‌ மிகவும்‌ பணிவோடு 
சொல்லவேண்டும்‌. அவர்கள்‌ ஏசாவிடத்தில்‌ 
எப்படி பேசவேண்டும்‌ என்றும்‌ யாக்கோபு 
அவர்களுக்கு பயிற்சி கொடுக்கிறார்‌. 


யாக்கோபு. முன்னே போகிற 
தன்னுடைய வேலைக்காரனை நோக்கி, “என்‌ 
சகோதரனாகிய ஏசா உனக்கு எதிர்ப்பட்டு: நீ 
யாருடையவன்‌? எங்கே போகிறாய்‌? 
உனக்குமுன்‌ போகிற மந்தை யாருடையது? 
என்று உன்னைக்‌ கேட்டால்‌, நீ: இது உமது 
அடியானாகிய யாக்கோபுடையது: இது என்‌ 
ஆண்டவனாகிய ஏசாவுக்கு அனுப்பப்படுகிற 
வெகுமதி: இதோ, அவனும்‌ எங்கள்‌ பின்னே 
வருகிறான்‌ என்று சொல்‌" (ஆதி 32:17,18) 
என்று சொல்லுகிறார்‌. 


யாக்கோபின்‌ வேலைக்காரர்‌ ஏசாவை 
தங்கள்‌ ஆண்டவன்‌ என்றும்‌, யாக்கோபை 
ஏசாவின்‌ அடியான்‌ என்றும்‌ 
சொல்லவேண்டும்‌. ஏசா மந்தைகளைப்பற்றிக்‌ 
ஏசாவுக்கு 

என்று 


வேலைக்காரர்‌ 

யாக்கோபைப்பற்றியும்‌ 

“உமது அடியானாகிய 

எங்கள்‌ பின்னால்‌ வருகிறார்‌" 

யாக்கோபின்‌ வேலைக்காரர்‌ 

ஏசாவுக்கு சொல்லவேண்டும்‌. யாக்கோபு 

தன்னுடைய மந்தைகளை தனித்தனியாகப்‌ 

பிரித்து. அதை வேலைக்காரர்‌ கையிலே. 

ஒவ்வொரு மந்தையாக தனித்தனியாக 
ஒப்புவித்திருக்கிறார்‌. 





i= al 
TT 


யாக்கோபு. 
முதலாவது 
சொன்னதுபோல, 


முன்னே போகிற 
வேலைக்காரனுக்கு 
இரண்டாம்‌ மூன்றாம்‌ 
வேலைக்காரருக்கும்‌. சொல்லுகிறார்‌. 
முதலாம்‌ வேலைக்காரன்‌ மந்தைக்கு 
முன்னால்‌ போகிறான்‌. மற்ற வேலைக்காரர்கள்‌ 
மந்தைக்குப்‌ பின்னால்‌ போகிறார்கள்‌. 


யாக்கோபு 
போகிற தன்னுடைய 
அனைவரையும்‌ நோக்கி, நீங்களும்‌ 
ஏசாவைக்‌ காணும்போது, இந்தப்பிரகாரமாக 
அவனோடே சொல்லி, இதோ, உமது 
அடியானாகிய யாக்கோபு எங்கள்‌ பின்னாலே 
வருகிறான்‌ என்றும்‌ சொல்லுங்கள்‌” 
(ஆதி 32:19,20) என்று கட்டளையிடுகிறார்‌: 
யாக்கோபு ஏசாவை சந்திப்பதற்கு முன்பாக, 
அவருக்கு வெகுமதியை அனுப்பி, ஏசாவைச்‌ 
சாந்தப்படுத்திக்‌ கொண்டு, பின்பு ஏசாவின்‌ 
முகத்தைப்‌ பார்க்கவேண்டும்‌ என்று 
திட்டமிடுகிறார்‌. அப்பொழுது ஒருவேளை ஏசா 
தன்பேரில்‌ தயவாமிருப்பார்‌ என்று யாக்கோபு 
நம்புகிறார்‌. 


மந்தைகளின்‌ பின்னாலே 
வேலைக்காரர்‌ 


யாக்கோபு ஏசாவுக்கு பயந்து, 
தப்பித்து ஓடிப்போய்விடவில்லை. ஏசாவும்‌ 
யாக்கோபைக்‌ குறித்து சந்தேகப்படக்கூடாது. 
ஆகையினால்‌ யாக்கோபு தன்னைப்பற்றிய 
செய்திய, மிகவம்‌ ஞானமாகவும்‌, 
பணிவாகவும்‌, தன்னுடைய வேலைக்காரர்‌ 
மூலமாக சொல்லியனுப்புகிறார்‌ 

யாக்கோபு திட்டமிட்ட பிரகாரம்‌, 
வெகுமதி அவருக்கு முன்‌ போயிற்று: 
யாக்கோபோ அன்று ராத்திரி பாளயத்திலே 
தங்குகிறார்‌. யாக்கோபு 
எழுந்திருந்து, தன்‌. 
மனைவிகளையும்‌, தன்‌ 
பணிவிடைக்காரிகளையும்‌, 
பதினொரு குமாரரையும்‌ கூட்டிக்‌ கொண்டு, 
யாப்போக்கு என்கிற ஆற்றின்‌ துறையைக்‌ 
கடக்கிறார்‌. யாக்கோபு அவர்களையும்‌ 
சேர்த்து, ஆற்றைக்‌ கடக்கப்பண்ணி, தனக்கு 
உண்டான யாவையும்‌ அக்கரைப்படுத்துகிறார்‌. 
(ஆதி 32:21-23) 

யாப்போக்கு 65 மைல்‌ நீளமுள்ள ஆறு. 
இது ஹரன்‌ மலையில்‌ ஆரம்பமாகி, 
யோர்தான்‌ நதியில்‌ கலக்கிறது. இது சீகோன்‌, 
ஓக்‌ ஆகிய ரற்தயங்கருககு இடையிலுள்ள. 
எல்லைப்‌ பகுதி (யோசு 12:2; 
நியா 1143-32). அதன்‌ பின்பு ரூபன்‌, மனாசே 
ஆகியோருக்கு இது எல்லை பகுதியாயிற்று. 
(உபா 3:16; யோசு 12:2). 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


பெனியேல்‌ 
ஆதி 8224-82 


ஆதி 9224. யாக்கோபு யித்தித்‌ 
தனித்திருத்தான்‌; அப்பொழுது ஒரு 
புருஷன்‌ பொழுது விடியுமனவும்‌ 
அவனுடனே போராடி, 


ஆதி 9225. 
மேற்கொன்னாததைக்‌ 

அவனுடைய தொடைச்சுத்தைத்‌ 
தொட்டார்‌; அதினால்‌ அவருடனே 
போராடுகையில்‌ யாக்கோபின்‌ 
தொடைச்சந்து களுக்கிற்று. 


ஆதி 9226. அவர்‌: நான்‌ போகட்டும்‌, 
பொழுது து. என்றார்‌. அதற்கு 
அவன்‌: என்னை 
கட அத தாவன உம்மைப்‌ 
போகவிடேன்‌ என்றான்‌. 


ஆதி 8227. அவர்‌: உன்‌ பேர்‌ என்ன 
என்று கேட்டார்‌; யாக்கோபு என்றான்‌. 


ஆதி 3228. அப்பொழுது அவர்‌ உன்‌ 
பேர்‌ இனி யாக்கோபு என்னப்படாமல்‌ 
இஸ்ரவேல்‌ என்னப்படும்‌; தேவனோடும்‌ 
மனிதரோடும்‌. போராடி. 
'மேற்கொண்டாயே என்றார்‌. 


ஆதி 3229, அப்பொழுது யாக்கோபு: 
உம்முடைய நாமத்தை எனக்கு. 
அறிவிக்க வேண்டும்‌ என்று கேட்டான்‌; 
அதற்கு அவர்‌: நீ என்‌ நாமத்தைக்‌ 
கேட்பானேன்‌ என்று சொல்லி, அங்கே 
அவனை ஆசிர்வதித்தார்‌. 


ஆதி 92:90. அப்பொழுது யாக்கோபு: 
நாண்‌: தேவனை முகமுகமாய்க்‌ 
கண்டேன்‌, உயிர்‌ தப்பிப்‌ பிழைத்தேன்‌ 
என்று சொல்லி, அத்த ஸ்தலத்துக்கு 
பெனியேல்‌ என்று பேரிட்டான்‌. 

ஆதி 3231. அவன்‌ பெனியேலைக்‌ 
கடததுபோகையில்‌, 

உதயமாயிற்று; 

வகர 

நொண்டி நடந்தான்‌. 





i FTE 
TT 


ஆதி 3282. அவர்‌ யாக்கோபுடைய 
தொடைச்சத்து நரம்யைத்‌. 
தொட்டபடியால்‌, இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
இத்நான்வரைக்கும்‌ தொடைச்சத்தூ 
'நரம்பைப்‌ புசிக்கிறதில்லை. 


யாக்கோபு பிந்தி தனித்திருக்கிறார்‌. 
பரிசுத்தவேதாகமத்தில்‌ தேவனோடு 
தனித்திருந்த ஒரு  சிஷரைப்பற்றிச்‌ 
'சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களைப்பற்றிய 
விவரம்‌ வருமாறு : 
1. யாக்கோபு (ஆதி 32:24) 
2, மோசே (யாத்‌ 24:2) 


3. எரேமியா (எரே 15:17). 

4, தானியேல்‌ (தானி 10:7-8) 
5. இயேசு (லூக்கா 918) 

6. பவல்‌ ([தெச 31) 


ன்‌ பொழுது விடியுமளவும்‌ 
போராடுகிறார்‌. இது 
சாதாரணமாக நடைபெறுகிற ஆவிக்குரிய 
போராட்டமல்ல. இது ஒரு மனுஷனோடு 
உண்மையிலேயே போராடுவதைக்‌ குறிக்கும்‌. 
இந்த வாக்கியத்தில்‌ மனுஷன்‌ என்பதற்கான 
எபிரெய வார்த்தை “ஈஷ்‌" என்பதாகும்‌. 
யாத்‌ 15:3; யோசு 513; தானி 
தானி 12:6-7; சக 1:8 ஆகிய வசனங்களில்‌ 
இது தேவனைக்‌ குறிப்பதற்குப்‌ 
பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. 


மாக்கோபோடே 


இந்தப்‌ போராட்டம்‌ எவ்வளவு நேரம்‌ 
நீடித்தது என்று தெரியவில்லை. இந்தப்‌ 
போராட்டம்‌ இரவு முழுவதும்‌ நடந்திருக்கலாம்‌. 
யாக்கோபின்‌ விசுவாசம்‌ வெற்றி பெறுகிறது. 
யாக்கோபு ஆசீர்வதிக்கப்படுகிறார்‌. பொழுது 
விடிகிறதினால்‌, அந்த மனுஷன்‌ நான்‌: 
போகட்டும்‌ என்று சொல்லுகிறார்‌. 


யாக்கோபு கர்த்தருடைய 
'தூதனான வரோடு போராடி, அவரை 
மேற்கொள்கிறார்‌. இந்த சம்பவம்‌ ஓசியா 12:4 
ஆவது வசனத்திலும்‌ சொல்லப்பட்ிரக்கிறது. 
"அவன்‌. தூதனானவரோடே போராடி 
மேற்கொண்டான்‌, அழுது அவரை நோக்கிக்‌ 
கெஞ்சினான்‌; பெத்தேலிலே அவர்‌ 
அவனைக்‌ கண்டு சந்தித்து. அல்லிடத்திலும்‌ 
நம்மோடே பேசினார்‌" (ஓசி 12:4). 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


யாக்கோபு இரவு 
தன்னுடைய மனைவிகளையும்‌, தன்னுடைய 
பணிவிடைக்காரிகளையும்‌, தன்னுடைய 
குமாரரையும்‌ யாப்போக்கு என்கிற ஆற்றின்‌ 
துறையைக்‌ கடக்க உதவி செய்திருக்கிறார்‌. 
இப்போது பொழுது விடிகிறது. யாக்கோபு 
அதிகாலை வேளையிலே  தனித்திருக்கிறார்‌. 
கர்த்தருடைய  சமுகத்திலே தன்னுடைய 
கவலைகளையும்‌, பயங்களையும்‌, 
பிரச்சனைகளையும்‌, வேண்டுதல்களையும்‌, 
விண்ணப்பங்களையும்‌ சொல்லவேண்டும்‌ 
என்று யாக்கோபு விரும்புகிறார்‌. யாக்கோபு 
கர்த்தரிடத்திலே. ஜெபம்பண்ணுவதற்காக 
தனித்திருக்கிறார்‌. அப்பொழுது ஒரு புருஷன்‌ 
பொழுது விடியுமளவும்‌ யாக்கோபோடே 
போராடுகிறார்‌. அந்த மனுஷனால்‌. 
யாக்கோபை மேற்கொள்ள முடியவில்லை. 


யாக்கோபோடு போராடுகிற மனுஷன்‌, 
கர்த்தருடைய சமுகத்தின்‌ தூதனானவர்‌ 
என்று வேதபண்டிதர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌ 
“அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும்‌ 

நெருக்கப்பட்டார்‌; அவருடைய 
சமுகத்தின்‌ தூதனானவர்‌ அவர்களை 
இரட்சித்தார்‌: அவர்‌ தமது அன்பினிமித்தமும்‌, 
தமது பரிதாபத்தினிமித்தமும்‌ அவர்களை 
மீட்டு, பூர்வநாட்களிலெல்லாம்‌ அவர்களைத்‌ 
தூக்கிச்‌ சுமந்துவந்தார்‌" (ஏசா 639) 


இவர்‌ தேவனுடைய ஜேக்கைனா 
மகிமைக்கு முன்பாக ஊழியம்‌ செய்கிற 
தூதர்களில்‌ ஒருவர்‌. இந்தத்‌: தூதன்‌ 
தேவனுடைய தெய்வீக மகிமைக்கும்‌, 
மாட்சிமைக்கும்‌ முன்பாக ஊழியம்‌ 
செய்கிறவர்‌. இந்தத்‌ தூதன்‌ மிகாவேலாக 
இருக்கலாம்‌ என்றும்‌ வேதபண்டிதர்கள்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 


யாக்கோபு இப்போது மிகுந்த 
க்‌ வியாகுலத்திலும்‌ இருக்கிறார்‌. 

தனித்திருந்து கர்த்தரோடு 
ஜெபம்பண்ணிக்கொண்டி க்கிறார்‌. ஏசா 
தனக்கும்‌ தன்‌ குடும்பத்திற்கும்‌ என்ன 
செய்யப்போகிறார்‌ என்பது யாக்கோபுக்கு 
இன்னும்‌ தெரியவில்லை. கர்த்தரே 
யாக்கோபை கானான்‌ தேசத்திற்கு போகுமாறு 
சொல்லியிருக்கிறார்‌. ஆனால்‌ கானான்‌. 
தேசத்திற்கு போக யாக்கோபுக்கு தடை 
உண்டாயிருக்கிறது. 


அவர்‌ 





i FTE 
TT 


தான்‌ கானான்‌. 
போகாதவாறு கர்த்தரே தன்னைத்‌ 
தடைபண்ணுகிறாரோ என்னும்‌ சந்தேகம்‌ 
யாக்கோபின்‌ மனதில்‌ உண்டாயிற்று. 
ஆகையினால்‌ யாக்கோபு தூதனானவரோடே 
போராடுகிறார்‌. யாக்கோபு அந்தத்‌ தூதரை 
நோக்கி அழுது கெஞ்சுகிறார்‌. யாக்கோபின்‌ 
மனதில்‌ பயம்‌ நிரம்பியிருக்கிறதுத அது 
அழுகையாக வெளிப்படுகிறது. யாக்கோபு 
அந்தத்‌. தூதனானவரோடே போராடி 
மேற்கொள்கிறார்‌ யாக்கோபிடத்தில்‌ 
போராடும்‌ ஆயுதம்‌ எதுவுமில்லை. 
அவருடைய கண்ணீரே அவருக்கு 
ஆயுதமாயிருக்கிறது. 


தூதனானவரால்‌ 
மேற்கொள்ள 
அந்தத்‌ 
போராடிக்கொண்டிருக்கிறார்‌. யாக்கோபு 
பொழுது விடியுமளவும்‌ அந்தத்‌ 
தூதனானவரோடே போராடுகிறார்‌. ஆனாலும்‌ 
அந்தத்‌ தூதனானவரால்‌ யாக்கோபை 
மேற்கொள்ள முடியவில்லை. 


தேசத்திற்குப்‌ 


யாக்கோபு தன்னுடைய  ஆவியிலே 

சோர்ந்துபோமிருக்கிறார்‌. ஆனாலும்‌ அந்த 

சோர்வினால்‌ யாக்கோபின்‌ விசுவாசம்‌. 

அசைக்கப்படலில்லை. யாக்கோபுக்கு பயமும்‌ 

வியாகுலமும்‌ உண்டாயிருக்கிறது. ஆனாலும்‌ 

யாக்கோபின்‌ ஜெபத்தை 

யாக்கோபு தன்னுடைய 

தூதனானவரோடு 

போராடவில்லை. அவர்‌ பரலோகத்திலிருந்து 

பெற்றுக்கொண்ட பலத்தினால்‌. 
'தூதனானவரோடு போராடுகிறார்‌. 


நம்முடைய சுயபலத்தினால்‌, நாம்‌. 
கர்த்தரோடு போராடி ஜெயிக்கமுடியாது. 
பரிசுத்த. ஆவியானவர்‌ நம்முடைய 
பலவீனங்களிலே நமக்கு உதவிசெய்கிறார்‌. 


ஆலியானவரும்‌ 
ல்‌ தக்கு 
நாம்‌ 

வேண்டியதின்னதென்று 

அறியாமலிருக்கிறபடியால்‌, ஆவியானவர்‌ 

தாமே வாக்குக்கடங்காத பெருமூச்சுகளோடு 

நமக்காக வேண்டுதல்‌ செய்கிறார்‌” 
(ரோம 8:26). 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யாக்கோபு தூதனானவருடனே 
பொழுது விடியுமளவும்‌ போராடுகிறார்‌. அவர்‌ 
தன்னுடைய போராட்டத்தை நிறுத்தவில்லை. 
தூதனானவராலும்‌ யாக்கோபை 
மேற்கொள்ள முடியவில்லை. யாக்கோபு 
தூதனானவரோடே போராடினாலும்‌, 
அவருக்கு வேதனையோ, சரீர களைப்போ 
ஏற்படவில்லை. யாக்கோபு தனக்கு வெற்றி 
கிடைக்கும்‌ வரையிலும்‌ தூதனானவரோடு 
போராட வேண்டுமென்று 
தீர்மானமாயிருக்கிறார்‌. 


அப்பொழுது தூதனானவர்‌ 

யாக்கோபுடைய தொடைச்சந்தைத்‌ 

தொடுகிறார்‌. அதினால்‌ யாக்கோபு 

அவரோடே போராடுகையில்‌, யாக்கோபின்‌ 

தொடைச்சந்து சுளுக்கிற்று. 

யாக்கோபின்‌ தொடைச்சந்து சுளுக்கினாலும்‌, 

போராட்டத்தை 

தூதனானவர்‌ 

தொடைச்சந்தை 

தொட்டதினால்‌, யாக்கோபுக்கு வலியோ, 
வேதனையோ ஏற்படவில்லை. 


கர்த்தரே தம்முடைய சித்தத்தின்‌: 
பிரகாரமாக. நமக்கு காயத்தை 
ஏற்படுத்துகிறார்‌. அவரே தம்முடைய 
கிருபையினாலே நம்முடைய காயங்களுக்கு 
எண்ணெய்‌ வார்த்து காயம்‌ கட்டவும்‌ 
செய்கிறார்‌. காயப்படுத்துவதும்‌, காயம்‌ 
கட்டுவதும்‌. ஒரே சமயத்தில்‌ 
நடைபெறுவதினால்‌, நமக்கு வேதனை 
தெரிவதில்லை. 


ஈனவரால்‌ தம்மோடு போராடுகி, 
வானவ! மத்கொல்ல ம்ப 
யாக்கோபின்‌ தொடைச்சந்து சுளுக்கின 
பிற்பாடும்‌, அவர்‌ போராடுவதை 
நிறுத்தவில்லை. அப்போது தூதனானவர்‌ 
யாக்கோபை நோக்கி, “நான்‌ போகட்டும்‌, 
பொழுது. விடிகிறது” என்று சொல்லுகிறார்‌ 
அதற்கு யாக்கோபு “நீர்‌ என்னை 
ஆசீர்வதித்தாலொழிய உம்மைப்‌ 
போகவிடேன்‌” (ஆதி என்று 
சொல்லிவிடுகிறார்‌. 

தூதனானவர்‌ யாக்கோபோடே 
சொன்னது, கர்த்தர்‌ மோசேயோடு 
சொன்னதுபோல இருக்கிறது. கர்த்தர்‌ 
மோசேயை நோக்கி, “நீ என்னை 
விட்டுவிடு” என்று சொன்னார்‌. 
தூதனானவர்‌ யாக்கோபை நோக்கி, “நான்‌ 
போகட்டும்‌" என்று சொல்லுகிறார்‌. 


32:26) 





f= THEN 
TT 


இவர்கள்‌ 
அழித்துப்‌: 
உன்னை 
என்றார்‌" 


போடவும்‌ நீ என்னை விட்டுவிடு: 
ஒரு பெரிய ஜாதியாக்குவேன்‌. 
(யாத்‌ 32:10). 


தூதனானவர்‌ யாக்கோபின்‌ 
விசுவாசத்தை அங்கீகரித்து அவரைக்‌ 
கனம்பண்ணுகிறார்‌. யாக்கோபின்‌ ஜெபத்திற்கு 
பதில்‌ கொடுக்கிறார்‌. யாக்கோபு 
பயபக்தியோடும்‌, பரிசுத்தத்தோடும்‌, 
தூதனானவருடே போராடி, அவரை 
மேற்கொண்டார்‌. யாக்கோபு தன்னுடைய 
விசுவாசத்தில்‌ உறுதியாய்‌ நிலைத்திருக்கிறார்‌. 
“நீர்‌ என்னை ஆசீர்வதித்தாலொழிய உம்மை 
போகவிடேன்‌" என்று யாக்கோபு 
தூதனானவரிடத்தில்‌ தீர்மானமாகச்‌ 
சொல்லுகிறார்‌. 


யாக்கோபு 
போராடுகிறார்‌. 


தூதனானவரோடு 
யாக்கோபு அவரை போராடி 
மேற்கொள்கிறார்‌ யாக்கோபுக்கு 
ஆசீர்வாதம்‌. கிடைக்கவில்லையென்றால்‌, 
அவருக்கு இந்தப்‌ போராட்டத்தினால்‌ ஒரு 
பிரயோஜனமுமில்லை. யாக்கோபு 
தேவதூதனானவரோடு போராடி, அவரை 
மேற்கொண்டாலும்‌, அவரிடத்தில்‌ 
ஆசீர்வாதத்தைக்‌ கேட்கும்போது. யாக்கோபு 
தன்னை வெகுவாகத்‌ தாழ்த்துகிறார்‌. 

நாம்‌ கர்த்தருடைய சழுகத்திலே 
எல்வளவு நேரம்‌ ஜெபம்பண்ணினாலும்‌, 
நம்முடைய இருதயத்தில்‌ தாழ்மையிருக்க 
வேண்டும்‌. அப்போதுதான்‌ நமக்கு 
ஆசீர்வாதம்‌ கிடைக்கும்‌. 

அ றம்ற ல 


கர்த்தருடைய 

கர்த்தர்‌ 

கிருபையளிக்கிறார்‌. 

பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து மற்கறார்‌. 

நாம்‌ கர்த்தருடைய சமுகத்தில்‌ போராடி 

ஜெபிக்கும்போது, 

குறித்த பெரு, 

விசுவாசத்தைக்‌ 

நம்மிடத்தில்‌ இருக்கக்கூடாது. 

னவர்‌ யாக்கோபை, 
'சித்தமுள்ளவராயிருக்கிறார்‌. 

அவர்‌ யாக்கோபை நோக்கி, “உன்‌ பேர்‌ 

என்ன” என்று கேட்கிறார்‌. யாக்கோபு 

தூதனானவருக்கு பிரதியுத்தரமாக, 

தன்னுடைய பெயரை, “யாக்கோபு” என்று 

சொல்லுகிறார்‌. 


தூதன 
ஆசீர்வதிக்க 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


அப்பொழுது தூதனானவர்‌, யாக்கோபை 
நோக்கி, “உன்‌ பேர்‌ இனி யாக்கோபு 
என்னப்படாமல்‌ இஸ்ரவேல்‌ என்னப்படும்‌; 
தேவனோடும்‌ மனிதரோடும்‌ போராடி 
மேற்கொண்டாயே" (ஆதி 32:28) என்று 
சொல்லுகிறார்‌. 


யாக்கோபு என்னும்‌ பெயருக்கு 
ஏமாற்றுக்காரன்‌ அல்லது எத்தன்‌ என்று 
பொருள்‌. இஸ்ரவேல்‌ என்னும்‌ பெயருக்கு, 
தேவனோடு ஆளுகை செய்கிறவர்‌ என்று 
பொருள்‌. யாக்கோபு தூதனானவரோடு 
போராடி அவரை மேற்கொண்டார்‌. 
தூதனானவர்‌ இதுபற்றிச்‌ சொல்லும்போது, 
'தேவனோடும்‌ மனிதரோடும்‌ போராடி 
மேற்கொண்டாயே” என்று யாக்கோபுக்கு 
சொல்லுகிறார்‌. இதனால்‌ யாக்கோபுக்கு, 
தேவனோடும்‌ வல்லமை இருக்கும்‌ 
மனுஷரோடும்‌ வல்லமை இருக்கும்‌. 
ஸ்ரவேல்‌ என்னும்‌ எபிரெய 
வார்த்தல்‌ இரண்டு. சொற்கள்‌: உள்ளன, 
ஒன்று “சர்‌ என்பதாகும்‌. இதற்கு அதிபதி 
என்று பொருள்‌. ஆளுகை செய்கிறவர்‌, 
ஜெயம்‌ பெறுகிறவர்‌ என்றும்‌ இதற்கு பொருள்‌ 
கூறலாம்‌. இஸ்ரவேலில்‌ உள்ள மற்றொரு 
வார்த்தை “ஏல்‌” என்பதாகும்‌. இதற்கு 
ன்‌, பெலன்‌, சர்வ வல்லமை என்று 
பொருள்‌. இஸ்ரவேல்‌ தேவனோடும்‌ 
மனிதரோடும்‌ போராடி வெற்றி பெற்றவர்‌ 
(ஆதி 32:28) 


யாக்கோபு 
பெற்றார்‌ 


மனுஷனோடு போராடி 

(ஆதி 2529-14: 

3) இப்பொழுது தேவனோடு 

வெற்றி பெற்றிருக்கிறார்‌ 

இந்தப்‌ பெயர்‌ 

(ஆதி 32:28; 

2இராஜா 17:34; ஓசி 12:3-4), அவருடைய 

சந்ததிக்கும்‌ (யாத்‌ 9:7), கிறிஸ்துவிற்கும்‌. 
(ஏசா 49:3) கொடுக்கப்பட்டிருக்கிறது. 





i THE 
TT 


பழைய 

வரலாற்றையும்‌, பவன்‌ அவர்களுக்குத்‌ 
தம்மை வெளிப்படுத்தின விதத்தையும்‌ 
பிரதானமாகக்‌ கூறுகிறது. இஸ்ரவேல்‌ ஒரு 
தேசமாக ஆரம்பமானது. பழைய ஏற்பட்டில்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. (ஆதி 29:21-30:43) 
அவர்களுடைய 430 வருஷ வனாந்தர 
பிரயாணம்‌ (ஆதி 121- யாத்‌ 12:40) 41 
வருஷ பிரயாணங்களும்‌, அலைந்து திரிதலும்‌ 
(யாத்‌ 12 - உபா 34); கானானை மேற்‌ 
கொள்ளுதல்‌. (யோசு 124), 16 
நியாயாதிபதிகளின்கீழ்‌ அவர்களுடைய 
அனுபவங்கள்‌ (நியா 14-சாமு 7) 42 
ராஜாக்களின்கீழ்‌ அவர்களுடைய 
அனுபவங்கள்‌ (சாமு 8-2இராஜா 25; 
2நாளா 36); இஸ்ரவேலரின்‌ அடிமைத்தனம்‌ 
(ஜேராஜா 25; எஸ்றா 1) ஆகியவையும்‌ 
பழைய ஏற்பாட்டில்‌ பிரதானமாகக்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. எஸ்றா, நெகேமியா 
ஆகியோரின்‌ நாட்களில்‌ இஸ்ரவேல்‌ 
மறுபடியும்‌ ஒரு தேசமாக ஸ்தாபிக்கப்பட்டது. 


தூதனானவர்‌ 
ஆசீர்வதித்து அனுப்பிவிடுகிறார்‌. யாக்கோபு 
தூதனானவரை நோக்கி, “உம்முடைய 
நாமந்தை எனக்கு அறிவிக்கவேண்டும்‌" 
என்று கேட்கிறார்‌. ஆனால்‌ தூதனானவர்‌ 
தம்முடைய யாக்கோபுக்கு 
அறிவிக்கவில்லை. க யாக்கோபை 
நோக்கி, “நீ என்‌ நாமத்தை கேட்பானேன்‌” 
என்று சொல்லிவிடுகிறார்‌. தூதனானவர்‌ 
வல்‌ தம்முடைய நாமத்தைச்‌ 

வதற்கு பதிலாக, யாக்கோபை, 
சோரி அனுப்புகிறார்‌. யாக்கோபு 
இந்த ஆசீர்வாதத்திற்காகத்தான்‌ 
தூதனானவரோடு போராடினார்‌. “நீர்‌ என்னை 
ஆசிர்வதித்தாலொழிய உம்மைப்‌ 
போகவிடேன்‌" என்று யாக்கோபு சொன்னார்‌. 


யாக்கோபை 


யாக்கோபுக்கு இஸ்ரவேல்‌ என்னும்‌ 
புதிய கிடைத்திருக்கிறது. 
ல்க தன்‌ தன்னுடைய புதிய பெயரைவிட, 
தூதனானவருடைய ஆசீர்வாதமே 
மேன்மையானதாயிருக்கிறது. நம்முடைய 
ஆலிக்குரிய ஜீவியத்திலே நமக்கு பெரிய 
பெயர்‌ கிடைப்பதைவிட, கர்த்தருடைய 
ஆசீர்வாதமும்‌, அவருடைய கிருபையுமே 
நமக்கு பேருதவியாயிருக்கும்‌. நன்மை தீமை 
அறியத்தக்க விருட்சத்தைவிட, 
ஜீவவிருட்சமே மேன்மையானது. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தூதனானவர்‌ யாக்கோபுக்கு பதிய 
பெயரை கொடுக்கிறார்‌. யாக்கோபோ அந்த. 
ஸ்தலத்திற்கு “பெனியேல்‌" என்னும்‌ புதிய 
பெயரை கொடுக்கிறார்‌ (ஆதி 32:30) 
பெனியேல்‌ என்னும்‌ பெயருக்கு தேவனுடைய 
முகம்‌ என்று பொருள்‌. யாக்கோபு இந்த 
ஸ்தலத்திலே நேவனை முகமுகமாய்க்‌ 
கண்டு, உயிர்த்தப்பி க்கிறார்‌ 
தான்‌ தூதனானவரோடு 
மேற்கொண்டதை யாக்கோபு 
நினைக்கவில்லை. 
கிருபையையும்‌, ஆசீர்வாதத்தையும்‌ யாக்கோபு 
பெரிதாய்‌ நினைக்கிறார்‌. 
த்க்‌ இந்த ஸ்தலத்தைப்பற்றிச்‌ 
“நான்‌ தேவனை 
கண்டேன்‌, உயிர்‌ 
என்று சொல்லி 
கிருபையை 
கர்த்தருடைய 
அவரை 
ய்‌ ககன்‌ உயிர்‌ தப்பிப்‌ 
பிழைத்திருக்கறார 


யாக்கோபு தன்னுடைய பலத்தையும்‌. 
பராக்கிரமத்தையும்‌, தூதனானவரோடு தான்‌ 
போராடி மேற்கொண்டதையும்‌ பெருமையாய்ச்‌ 
சொல்லவில்லை. “நான்‌ இந்த ஸ்தலத்திலே 
தூதனானவரோடு போராடி மேற்கொண்டேன்‌" 
என்று சொல்லாமல்‌, யாக்கோபு 
கர்த்தருடைய கிருபைக்கு முக்கியத்துவம்‌. 


"தான்‌ இன்னும்‌ உயிர்‌ 
ஈக யாக்கோபு 
நன்றியுள்ள இருதயத்தோடு சொல்லுகிறார்‌ 
யாக்கோபு பெனியேலைக்‌ 
குடந்துபோகையில்‌, சூரியன்‌ உதயமாயிற்று: 
யாக்கோபு தொடைச்சுளுக்கினாலே நொண்டி 
நொண்டி. நடக்கிறார்‌. தூதனானவர்‌ 
யாக்கோபுடைய தொடைச்சந்து நரம்பைத்‌ 
தொட்டபடியால்‌, இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
இந்நாள்வரைக்கும்‌ தொடைச்சந்து நரம்பைப்‌ 
புசிக்கிறதில்லை (ஆதி 32:3,32). 


யாக்கோபு தொடைச்சுளுக்கினால்‌ 
நொண்டி நொண்டி நடக்கிறார்‌. அவரால்‌ 
சரியாக நடக்க முடியவில்லை. அவருடைய 
காலிலே சேதாரமுண்டாயிற்று. தன்னுடைய 
காலிலே தனக்கு சேதாரமுண்டானாலும்‌, 
தனக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம்‌ 
கிடைத்திருப்பதற்காக யாக்கோபு மிகவும்‌ 
சந்தோஷப்படுகிறார்‌. 





ழ்‌ நயனா 
ஈயா 


யாக்கோபு 

நடந்தாலும்‌, அவர்‌ 
ஆசீர்வாத்தை சுமந்துகொண்டு சந்தோஷமாய்‌ 
நடக்கிறார்‌. யாக்கோபு தன்‌ ஜீவியகாலம்‌. 
முழுவதும்‌ நொண்டி நொண்டி நடந்து, 
தன்னுடைய கல்லறைக்கு நொண்டியாகவே. 
போனாலும்‌, அவரோடுகூட கர்த்தருடைய 
ஆசீர்வாதமும்‌, முடிவு பரியந்தமும்‌ 
கூடவேபோகிறது. இதுவே யாக்கோபுக்கு 
மிகப்பெரிய ஆசீர்வாதம்‌. 


நொண்டி 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யாக்கோபு பெனியேலைக்‌ கடந்துபோகையில்‌ 
சூரியன்‌ உதயமாயிற்று. யாக்கோபு 
கர்த்தரோடு ஐக்கியமாயிருக்கிறபோது, 
அவருடைய  ஆத்துமாவிலே சூரியன்‌ 
உதயமாகிறது. அவருடைய ஆத்துமாவின்‌ 
இருள்‌ நீங்கி, அங்கே 
வெளிச்சமுண்டாயிற்று 





f= FTE 
TT 


தூதனானவரை மேற்கொள்கிறார்‌. யாக்கோபு 
தேவனுடைய வல்லமையினால்‌ மனுஷரையும்‌ 
மேற்கொள்கிறார்‌ 


ஏசாவும்‌ 
ஒப்புரவாகிறார்கள்‌. அவர்கள்‌ 
பாசத்தோடும்‌ 
சந்தித்துக்கொள்கிறார்கள்‌ 
ஏசாவுக்கும்‌ 
நடைபெற்ற. 
(ஆதி 335-7). 


யாக்கோபு 
கொடுக்கிறார்‌ 
தங்கள்‌ தொடர்ந்து 
மேற்கொள்கிறார்கள்‌ (ஆதி 3342-15) 
யாக்கோபு கானானிலே வாசம்பண்ணுகிறார்‌. 
அவர்‌ தனக்கு ஒரு வீடுகட்டி, அங்கே. 
கர்த்தருக்கு ஒரு பலிபீடமும்‌ கட்டுகிறார்‌ 
(ஆதி 3476-20) 


யாக்கோபும்‌ 
அன்போடும்‌. 
ஒருவரையொருவர்‌ 
(ஆதி 331-4) 
யாக்கோபுக்கும்‌ இடையே 
சம்பாஷணையின்‌ விவரம்‌: 


ஏசாவுக்கு 
338-1). 


வெகுமதி 


அவர்கள்‌ 


யாக்கோபும்‌ ஏசாவும்‌ 
ஆதி 3311-4 


ஆதி 884. யாக்கோபு தன்‌ கண்களை 
ஏறெடுத்து, இதோ, ஏசாவும்‌ 
அவனோடேகூட நானூறு மனிதரும்‌. 
வருகிறதைக்‌ கண்டு, பின்னைகளை 
லேயாளிடத்திலும்‌ ராகேலிடத்திலூம்‌ 
இரண்டு பணிவிடைக்காரிகளிடத்திலும்‌ 
வெவ்வேறாகப்‌ பிரித்துவைத்தூ, 


ஆதி 382. பணிவிடைக்காரிகணையும்‌ 
அவர்கள்‌ பின்னைகணையும்‌ முதலிலும்‌, 
லேயாளையும்‌ அவன்‌ பின்னைகனையும்‌ 
இடையிலும்‌ ராகேலையும்‌ 
யோசேப்பையும்‌ கடையிலும்‌ நிறுத்தி: 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆதி 33:3. தான்‌ அவர்களுக்கு 
முன்னாக நடத்து போய்‌, ஏழுவிசை 
தரைமட்டும்‌ குனிந்து வணங்கி, தன்‌ 
சுகோதரன்‌ கிட்டச்‌ சேர்த்தான்‌. 


ஆதி 994. அப்பொழுது ஏசா 
எதிர்கொண்டு ஓடிவந்து, அவனைத்‌ 


தழுவி, அவன்‌ 
கழுத்தைக்கட்டிக்கொண்டு, அவனை 
முத்தஞ்செய்தான்‌; இருவரும்‌ 
அழுதார்கள்‌. 


ஏசாவும்‌ அவரோடேகூட நானூறு 
மனிதரும்‌ யாக்கோபை எதிர்கொள்ள 
வருகிறார்கள்‌. யாக்கோபு தன்‌ கண்களை 
ஏறெடுத்து அவர்கள்‌ வருவதைக்‌ காண்கிறார்‌. 
கண்களை ஏறெடுப்பது' என்னும்‌ 
வாக்கியத்திற்கு, அவிசவாசத்தினாலும்‌, 
பயத்தினாலும்‌ பார்ப்பதல்ல என்றும்‌, 
சந்தோஷத்தோடும்‌, நம்பிக்கையோடும்‌ 
பார்ப்பதும்‌ என்றும்‌ வேதபண்டிதர்கள்‌ 
விளக்கம்‌ சொல்லுகிறார்கள்‌. 


ஏசா நானூறு மனிதரோடு 
வருகிறார்‌. ஒருவேளை யாக்கோபை 
பழிதீர்ப்பதற்காகவோ (ஆதி 27:41) அல்லது 
யாக்கோபை கனப்படுத்துவதற்காகவோ 
அல்லது தன்னுடைய வல்லமையை 
வெளிப்‌ படுத்துவதற்காகவோ ஏசா 
இத்தனை பேரை தன்னோடு அழைத்துக்‌ 
கொண்டு வரலாம்‌. பழிவாங்குதல்‌ 
அவருடைய நோக்கமாக இருந்தால்‌ தேவன்‌ 
அவர்‌ மனதை இப்போது மாற்றி விடுவார்‌. 


யாக்கோபைம்‌ 
படுத்துவதற்காகவோ 
வல்லமையை 
காண்பிப்பதற்காகவோ. வந்திருந்தால்‌ 
ஏசா. பூரண திருப்தியடைந்திருப்பார்‌. 
ஏனெனில்‌ யாக்கோபு ஏசாவுக்கு முன்பாகத்‌ 
தன்னை அதிகமாகத்‌  நாழ்த்துகிறார்‌ 
(ஆதி 33:3) 


ஆபிரகாம்‌ 
ராஜாக்களோடு 


கனப்‌ 
அல்லது தன்னுடைய 
வெளிப்படுத்திக்‌ 


கிழக்கு தேசத்து 
யுத்தம்‌ பண்ணும்போது 
அவரோடு 318 கைபடிந்த ஆப்கள்‌ 
இருந்தார்கள்‌. (ஆதி 14:4). ஆபிரகாமிடம்‌ 
இருந்த ஆட்களைவிட ஏசாவிடம்‌ 82 பேர்‌ 


அதிகமாக இருக்கிறார்கள்‌. 





i= THE 
TT 


கர்த்தரிடத்தில்‌ 

தன்னுடைய 

பிரச்சனைகளையெல்லாம்‌ அவருடைய 

க்‌ ஒப்புக்கொடுத்துவிட்டார்‌. 

இப்போது யாக்கோபின்‌ 

ஏசாவைக்‌ குறித்து 

இல்லை. யாக்கோபு 

கர்த்தரை நம்பி, தன்னுடைய வேலையைப்‌ 

பார்த்துக்கொண்டிருக்கிறார்‌. யாக்கோபின்‌ 
முகம்‌ இப்போது துக்கமாமில்லை. 


யாக்கோபைப்போலவே நம்முடைய 
கவலைகளையும்‌ பாரங்களையும்‌, கர்த்தர்மீது 
வைத்துவிட்டால்‌, நமக்கும்‌ துக்கம்‌ இருக்காது. 
"அப்பொழுது அவள்‌: உம்முடைய 
அடியாளுக்கு உம்முடைய கண்களிலே 
தயைகிடைக்கக்கடவது என்றாள்‌; பின்பு 
அந்த ஸ்திரீ புறப்பட்டுப்போய்‌ 
போஜனஞ்செய்தாள்‌; அப்புறம்‌ அவள்‌ 
துக்கமுகமாயிருக்கவில்லை” (சாமு 1:18) 


யாக்கோபு தன்‌ சகோதரனாகிய 
ஏசாவை  சந்திக்கவம்‌. வரவேற்கவும்‌ 
தன்னை ஆயத்தம்பண்ணுகிறார்‌. தன்னுடைய 
சகோதரனை, தன்னுடைய மனைவிகளும்‌, 
வேலைக்காரிகளும்‌ பிள்ளைகளும்‌ வரவேற்கும்‌ 
வண்ணமாக அவர்களையும்‌, வெவ்வேறாகப்‌ 
பிரித்து வைக்கிறார்‌. இரண்டு சகோதரர்களும்‌ 
ஒருவரையொருவர்‌ சந்தித்துக்கொள்ளப்‌ 
போகிறார்கள்‌. இந்த விஷயத்தில்‌ அவர்கள்‌ 
இருவருக்குள்ளும்‌ வேறுபாடு இருக்கிறது. 


ஏசா நானூறு மனுஷரோடே 
யாக்கோபை சந்திக்க வருகிறார்‌. ஏசாவோடு 
கூட வருகிறவர்களைப்‌ பார்க்கும்போது. 
அவர்‌ பலத்த சேனையோடு வருவதுபோல 
இருக்கிறது. ஏசா யுத்தத்திற்குப்போவதுபோல 
புறப்பட்டு வருகிறார்‌. யாக்கோபோ 
ஏசாவை சந்திக்க, தன்‌ குடும்பத்தாரை 
மாத்திரம்‌ கூட்டிக்கொண்டு போகிறார்‌. 
யாக்கோபோடுகூட, அவருடைய 
மனைவிகளும்‌, வேலைக்காரிகளும்‌, 
பிள்ளைகளும்‌ மாத்திரமே இருக்கிறார்கள்‌. 

யாக்கோபோடு இருக்கிறவர்கள்‌ 
சாதாரணமானவர்கள்‌. அவர்கள்‌ சொற்ப 
எண்ணிக்கையுள்ளவர்கள்‌. ஏசாஹோடுகூட 
நானூறு மனிதர்கள்‌ இருப்பதுபோல, 
யாக்கோபோடுகூட திரளான மனிதர்‌ 
இல்லை. யாக்கோபோடு கூடமிருக்கிறவர்கள்‌. 
ஸ்திரீகளாகவும்‌, சிறுபிள்ளைகளாகவும்‌ 
இருக்கிறார்கள்‌. இவர்களுக்கு தங்களைக்‌ 
காத்துக்கொள்ளும்‌ பெலமில்லை. இவர்கள்‌ 
பலவீனராயிருக்கிறார்கள்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


த்ய 
வாக்குத்தத்தம்‌ யாக்கோபுக்கு 
சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தையின்‌ 
ம்‌ ஏசா யாக்கோபை 
யாக்கோபு ஏசாவை 
ம்‌. யாக்கோபு 
தன்னை 
உத்தம 
பல சந்தர்ப்பங்களில்‌. 


உண்மையுள்ளவராகவும்‌, 
குணமுள்ளவராகவும்‌ 
நருபித்தரக்கறார்‌. 
யாக்கோபு ஒரு குடும்பத்தலைவராக 
தன்னைக்‌ காண்பிக்கிறார்‌. ஏசாவோ ஒரு 
சேனைத்தலைவனாக தன்னைக்‌ காண்பித்து, 
நானூறு பேரோடு கெம்பீரமாய்‌ வருகிறார்‌. 
யாக்கோபு தன்னுடைய குடும்பத்தாரை 
மூன்று பிரிவாகப்‌ பிரிக்கிறார்‌. தன்னுடைய 
பிள்ளைகளை லேயாளிடத்திலும்‌ 
ராகேலிடத்திலும்‌ இரண்டு 
பணிவிடைக்காரிகளிடத்திலும்‌ வெவ்வேறாகப்‌ 
பிரித்துவைக்கிறார்‌ (ஆதி 344) 


ஏசா யாக்கோபை சந்திக்க வரும்போது, 
நானூறு... மனிதரோடுகூட மொத்தமாக 
வருகிறார்‌. ஆனால்‌ யாக்கோபோ 
தன்னுடைய குடும்பத்தாரை மூன்று பிரிவாகப்‌ 
பிரித்து. அவர்களோடுகூட ஏசாவை 
சந்திக்கிறார்‌. 

யாக்கோபு பணிவிடைக்காரிகளையும்‌ 
அவர்கள்‌ பிள்ளைகளையும்‌ முதலிலும்‌, 
லேயாளையும்‌ அவள்‌ பிள்ளைகளையும்‌ 
இடையிலும்‌ ராகேலையும்‌ யோசேப்பையும்‌ 
கடையிலும்‌ நிறுத்துகிறார்‌. யாக்கோபு 
அவர்களுக்கு முன்னாக நடந்து போய்‌, 
ஏழுவிசை தரைமட்டும்‌ குனிந்து வணங்கி, 
தன்‌ சகோதரன்‌ கிட்டச்‌ சேருகிறார்‌ 
(ஆதி 33:2,3). 


யாக்கோபு ராகேலையும்‌ யோசேப்பையும்‌ 


எண்ணமாக 
அல்லது ஏசாவின்‌ அன்பைப்‌ பெறுவதற்கு 
ன்‌ அழகான மனைவி ராகேலும்‌ 

குமாரன்‌ யோசேப்பும்‌ 
ரர py பட 
நினைத்திருக்கலாம்‌. 





i FTN 
TT 


யாக்கோபும்‌ 
ஒருவரையொருவர்‌: 

கொள்கிறார்கள்‌. 

ஒருவருக்கொருவர்‌ தங்கள்‌ அன்பை பரஸ்பரம்‌ 
பரிமாறிக்கொள்கிறார்கள்‌. யாக்கோபு 
ஏழுவிசை தரைமட்டும்‌ குனிந்து வணங்கி, 
ஏசாவுக்கு மரியாதை செலுத்துகிறார்‌. 
யாக்கோபு ஏசாவுக்கு பயந்தாலும்‌, அர்‌ 
தன்னுடைய 

சகோதரனாகயிருப்பதினால்‌, 
மரியாதையைக்‌ காண்பிக்கிறார்‌. 


அவருக்குரிய 


ஏசா வரையிலும்‌ யாக்கோபுக்கு 
சத்துருவாகயிருந்தவர்‌. இப்போது அவர்‌ 
தனக்கு சத்துருவாயிருக்கிறாரா அல்லது. 
சிநேகமுள்ள சகோதரராயிருக்கிறாரா என்பது 
யாக்கோபுக்கு தெரியாது. ஆனாலும்‌ 
யாக்கோபு ஏசாவுக்கு முன்பாக ஏழுவிசை 
தரைமட்டும்‌ குனிந்து வணங்குகிறார்‌. 
மற்றவர்களுக்கு முன்பாக நம்மைத்‌ 
ம்‌ தாழ்மையின்‌ மூலமாக 

நாம்‌ பிறருக்கு முன்பாக 
பணிந்துபோகும்போது, அவர்களுடைய 


்தைககட்க்கொள்டு. 
யாக்கோபும்‌ ஏசாவும்‌ 


அழுகிறார்கள்‌ ஆதி 334). 


ஈசா மாக்கோமை தாக்குவதற்காக 
ஒடி. வரவில்லை. அவர்‌ கோபத்தோடு 
வராமல்‌, யாக்கோபை நோக்கி அன்போடு 
வருகிறார்‌. ஏசாவின்‌ மனதில்‌ இப்போது, 
யாக்கோபின்மீது கோபமில்லை. ஏசா பழைய 
பகையை மன்னித்து மறந்துவிடுகிறார்‌. அவர்‌ 
யாக்கோபோடு மெய்யாகவே 
ஒப்புரவாகியிருக்கிறார்‌. 


யாக்கோபை 
கழுத்தைக்‌ 

செய்திருக்க முடியாது. ஏசாவின்‌ கண்களில்‌ 
யாக்கோபைப்‌ பார்க்கும்போது கண்ணீரும்‌ 
வந்திருக்காது. ஏசா யாக்கோபோடு சண்டை 
போடவரவில்லை. அவரோடுகூட 
சமாதானமாயிருக்கவே வந்திருக்கிறார்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யாக்கோபு தூதனானவரோடே போராடி 
அவரை மேற்கொண்டவர்‌. யாக்கோபால்‌ 
மனுஷரையும்‌ மேற்கொள்ள முடியும்‌. 
யாக்கோபு இப்போது இஸ்ரவேலாயிருக்கிறார்‌. 
அவர்‌ தேவனோடுகூட ஆளுகை செய்கிறவர்‌. 
யாக்கோபு தேவனையும்‌, மனுஷரையும்‌ 
மேற்கொண்டவர்‌ என்று  அவரைப்பற்றிச்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால்‌ யாக்கோபு 
இப்போது, ஏசாவோடுகூட போராடாமல்‌, 
கண்ணீர்‌ விட்டு அழுகிறார்‌. 


மனுஷனுடைய யங்கள்‌ 
கர்த்தருடைய காத்திலிருக்கிறது.. கர்த்தர்‌ 
தமக்கு சித்தமான பிரகாரம்‌ மனுஷருடைய 
இருதயங்களை மாற்றுகிறார்‌. கர்த்தருடைய 
கிரியைகள்‌ அற்புதமானது. மனுஷனுடைய 
இருதயங்களில்‌ மாற்றம்‌ ஏற்படும்போது 
ஆரவாரமில்லாமல்‌ அமைதியாக மாற்றம்‌ 
ஏற்படும்‌. ஆனாலும்‌ அந்த மாற்றம்‌ 
ஆழமான 

தம்முடைய பதற்ற. 
சத்துருக்களை சிநேகிதர்களாக மாற்றுகிறார்‌. 


பரிசுத்த வேதாகமத்தில்‌ ண்டு 
சவல்களைப்பற்றிர்‌ சொல்கப்பட்டரககதது 
பழைய ஏற்பாட்டுக்காலத்து சவுல்‌, 
தேவனுடைய இரட்சிக்கும்‌ கிருபையினால்‌. 


சவுல்‌: நான்‌ 


இன்‌: 
பண்கள்‌ வ்‌ இனி உனக்கு ஒரு 


லாப்புஞ்செய்யேன்‌; இதோ, நான்‌ 
த்‌ மகா பெரிய 
தப்பிதஞ்செய்தேன்‌ என்றான்‌" (சாமு 26:21) 


"அப்பொழுது சவுல்‌ ப்‌ நோக்கி: 
என்‌ குமாரனாகிய ாவீதே, நீ 
ஆசிர்வதிக்கப்பட்டவன்‌ ; ர பெரிய 
காரியங்களைச்‌ செய்வாய்‌, மேன்மேலும்‌ 
பப்படுவாய்‌ என்றான்‌; அப்படியே தாவீது 
தன்‌ வழியே போனான்‌; சவலும்‌ தன்‌ 
ஸ்தானத்திற்குத்‌ திரும்பினான்‌” 
சோமு 26:25). 


ஏற்பாட்டுக்காலத்து சவுல்‌, 
புதிதாக்கும்‌ கிருபையினால்‌ 





f= FTN 
TT 


'கேட்டவர்களெல்லாரும்‌ ஆச்சரியப்பட்டு: 
எருசலேமில்‌: இந்த நாமத்தைத்‌ 
தொழுதுகொள்ளுகிறவர்களை நாசமாக்கி, 
இங்கேயும்‌ அப்படிப்பட்டவர்களைக்‌ கட்டிப்‌ 
பிரதான ஆசாரியர்களிடத்திற்குக்‌ 
கொண்டுபோகும்படி வந்தவன்‌ இவனல்லவா 
என்றான்‌. சவுல்‌ அதிகமாகத்‌ 


திடன்கொண்டு, ர 
கிறிஸ்துவென்று திருஷ்டாந்தப்படுத்தி 
தமஸ்குவில்‌ குடியிருக்கிற யூதர்களைப்‌ 
கலங்கப்பண்ணினான்‌" (அப்‌ 9:2122) 

ஏசாவும்‌ யாக்கோபும்‌ அழுகிறார்கள்‌ 
யாக்கோபு சந்தோஷத்தினால்‌ அழுகிறார்‌. 
தன்னுடைய சகோதரன்‌ ஏசா, தன்மீது 
கோபப்படாமல்‌, தன்னைக்‌ கட்டிக்கொண்டு 
முத்தம்‌ செய்வதைப்‌ பார்த்து. யாக்கோபு 
அழுகிறார்‌. ஏசா ஒருவேளை துக்கத்தினாலும்‌. 
அவமானத்தினாலும்‌ அழுதிருக்கலாம்‌. தான்‌ 
இதுவரையிலும்‌ யாக்கோபின்மீது. 
கோபப்பட்டதற்காகவும்‌, 
பொறாமைப்பட்டதற்காகவும்‌ 
வேதனைப்பட்டு, 
அவமானப்பட்டு அழுதிருக்கலாம்‌. 


ஏசா மனது. 
துக்கப்பட்டு, 


ஏசாவுக்கு வெகுமதிகள்‌ 
ஆதி 38:5-15 


ஆதி 98:5, அவன்‌ தன்‌ கண்களை 
ஏறெடுத்து, ஸ்திரீகனையும்‌, 
பின்னைகளையும்‌ கண்டு: 
உன்னோடிருக்கிற இவர்கள்‌ யார்‌? 
என்றான்‌. அதற்கு அவன்‌: தேவன்‌ 
உமது அடியானுக்கு அருவின 
மின்னைகள்‌ என்றான்‌. 


தி 38:6. 
பணிவிடைக்காரிகளும்‌ 
பின்னைகளும்‌ 
வணங்கினார்கள்‌. 


அப்பொழுது. 
அவர்கள்‌ 
சேர்த்துவந்து 


ஆதி 33:7. லேயாளும்‌ அவன்‌ 
பின்னைகளும்‌ 'சேர்த்துவத்து 
வணங்கினார்கள்‌; பின்பு யோசேப்பும்‌ 
ராகேலும்‌ சேர்ந்துவத்து 
வணங்கினார்கள்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆதி 38:8. அப்பொழுது அவன்‌: எனக்கு. 
எதிர்கொண்டுவத்த அத்த 
மத்தையெயல்லாம்‌ என்னத்துக்கு 
என்றான்‌. அதற்கு அவன்‌: எண்‌: 
ஆண்டவனுடைய கண்களில்‌ எனக்குத்‌ 
தயவு கிடைக்கிறதற்கு எனறான்‌. 


ஆதி 899. அதற்கு ஏசா என்‌ 
சகோதரனே, எனக்குப்‌ போதுமானது 
உண்டு: உன்னுடையது உனக்கு 
இருக்கட்டும்‌ என்றான்‌. 


ஆதி 99௮0. அதற்கு யாக்கோபு: அப்படி. 
அல்ல, உம்முடைய கண்களில்‌ எனக்குத்‌ 
தயவு கிடைத்ததேயானால்‌, என்‌ 
வெகுமதியை என்‌ கையிலிருந்து 
ஏற்றுக்கொள்ளும்‌; நீர்‌ என்மேல்‌. 
பீரியமானீர்‌, நான்‌ உம்முடைய 
முகத்தைக்‌ கண்டது தேவனுடைய 
முகத்தைக்‌ கண்டதுபோல இருக்கிறது. 


ஆதி 3830. தேவன்‌ என: 
அநுக்கிரகம்‌. செய்திருக்கிறார்‌; 
வேண்டியதெல்லாம்‌ எனக்கு உண்டு; 
ஆகையால்‌ உமக்குக்‌ கொண்டு 
வரப்பட்ட என்‌ காணிக்கையை ஏற்றுக்‌ 
கொள்ளும்‌ என்று சொல்லி, அவளை 
வருந்திக்‌ கேட்டுக்கொண்டான்‌; 
அப்பொ அவன்‌ அதை 
ஏற்றுக்கொண்டான்‌. 


ஆதி 3802. பின்பு அவன்‌: 
புறப்பட்டுப்‌ போவோம்‌ வா, 
உனக்கு முன்‌ நடப்பேன்‌ என்றான்‌. 


நாம்‌ 
நான்‌ 


அதி 33:18. அதற்கு அவன்‌: 
பின்னைகளன்‌ இனம்‌ மின்னைகள்‌. 
என்றும்‌, கறவையான ஆடுமாடுகள்‌: 
என்னிடத்தில்‌ இருக்கிறது என்றும்‌ என்‌ 
ஆண்டவனுக்குத்‌ தெரியும்‌; அவைகளை 
ஒரு நானாவது துரிதமாய்‌ ஓட்டினால்‌, 
மந்தையெல்லாம்‌ மாண்டுபோம்‌. 


ஆதி 9814. என்‌ ஆண்டவனாகிய நீர்‌ 
உமது அடியானுக்கு முன்னே போம்‌; 


கால்நடைக்கும்‌ தக்கதாக, மெதுவாய்‌: 
அவைகளை நடத்திக்கொண்டு. 
வருகிறேன்‌ என்றான்‌. 





i al 
TT 


ஆதி 3815. அப்பொழுது 
என்னிடத்திலிருக்கிற ங்களில்‌ 
சிலரை நான்‌ உன்னிடத்தில்‌ 
நிறுத்திவிட்டுப்‌ போகட்டுமா என்‌ றான்‌ 
அதற்கு அவன்‌: அது என்னத்திற்கு, என்‌ 
ஆண்டவனுடைய கண்களில்‌ எனக்குத்‌ 
தயவுகிடைத்தால்‌ மாத்திரம்‌ போதும்‌ 
என்றான்‌. 


ஏசா தன்‌ கண்களை ஏறெடுத்துப்‌ 
பார்க்கிறார்‌. யாக்கோபோடுகூட ஸ்திரீகளும்‌ 
பிள்ளைகளும்‌ இருக்கிறார்கள்‌. 
இவர்களெல்லாம்‌ யார்‌ என்பது ஏசாவுக்கு 
தெரியாது. யாக்கோபின்‌ மூத்த குமாரனுக்கு 
ஒருவேளை பதினொரு வயது ஆயிருக்கலாம்‌. 
யாக்கோபின்‌ பிள்ளைகள்‌ எல்லோரும்‌ 
சிறுபிள்ளைகளாகயிருக்கிறார்கள்‌. 


ஏசா யாக்கோபை நோக்கி, “இவர்கள்‌ 
யார்‌" என்று கேட்கிறார்‌. அதற்கு யாக்கோபு, 
இவர்கள்‌ உமது அடியானுக்கு 
அருளின பிள்ளைகள்‌" என்று சொல்லுகிறார்‌ 
(ஆதி 33:5). பிள்ளைகள்‌ கர்த்தரால்‌ வரும்‌ 
சுதந்தரம்‌. கர்த்தர்‌ நம்முடைய பிள்ளைகளை 
நமக்கு ஈவாகக்‌ கொடுக்கிறார்‌ 


உன்‌ மனைவி உன்‌ வீட்டோரங்களில்‌ 
கனிதரும்‌ திராட்சக்கொடியைப்போல்‌. 
இருப்பாள்‌; உன்‌ பிள்ளைகள்‌ உன்‌ பந்தியைச்‌ 
சுற்றிலும்‌ ஒலிவமரக்‌ கன்றுகளைப்போல்‌ 
இருப்பார்கள்‌" (சங்‌ 128:3) 
'எளியவனையோ  சிறுமைமினின்று. 
எடுத்து, உயர்ந்த அடைக்கலத்திலே 
வைத்து, அவன்‌ வம்சங்களை 
மந்தையைப்போலாக்குகிறார்‌" (சங்‌ 107:41) 


யாக்கோபு தன்னுடைய 
மனைவிகளையும்‌,  வேலைக்காரிகளையும்‌, 
அவர்களுடைய பிள்ளைகளையும்‌ ஏற்கெனவே 


சேர்ந்து வந்து 

பின்பு யோசேப்பும்‌ 
ராகேலும்‌ சேர்ந்துவந்து வணங்குகிறார்கள்‌ 
(ஆதி 33:67). 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


யாக்கோபு 
ஈசாவக்கு 
தன்னுடைய 


தன்‌ 
வெகுமதி கொடுப்பதற்காக, 

மந்தையிலுள்ளவற்றை 
ஏற்கெனவே பிரித்து எடுத்து, 
வைத்திருக்கிறார்‌. அவர்‌ தன்‌ கைக்கு 
உதவினவைகளிலே தன்‌ சகோதரனாகிய 
ஏசாவுக்கு வெகுமானமாக, இருநூறு 
வெள்ளாடுகளையும்‌, இருபது வெள்ளாட்டுக்‌ 
கடாக்களையும்‌, இருநூறு 
செம்மறியாடுகளையும்‌, இருபது 
ஆட்டுக்கடாக்களையும்‌, பால்‌ கொடுக்கிற 
முப்பது ஒட்டகங்களையும்‌, அவைகளின்‌ 
குட்டிகளையும்‌, நாற்பது கடாரிகளையும்‌, 
பத்துக்‌ காளைகளையும்‌, இருபது கோளிகைக்‌ 
கழுதைகளையும்‌, பத்துக்‌ 
கழுதைக்குட்டிகளையும்‌ பிரித்தெடுத்து 
வைத்திருக்கிறார்‌ (ஆதி 3213-15). யாக்கோபு 
அவற்றை வேலைக்காரர்‌ கையில்‌ ஒவ்வொரு 


தனித்தனியாக 
ஒப்பித்திரு்கிறா்‌ 


யாக்கோபு சாக்குபோக்கு சொல்லி 
சேமீருக்குப்‌ போவதைத்‌ தவிர்க்கிறார்‌. 
யாக்கோபு சேமீருக்குப்‌ போகவிரும்பவில்லை. 
உடன்படிக்கையின்‌ பிரகாரம்‌ கானான்‌ 
ஆபிரகாமிற்குக்‌ கொடுக்கப்பட்டிருக்கிற 
தேசம்‌. யாக்கோபு அதன்பின்பு சேயீருக்குப்‌ 
போகவேயில்லை. 


கண்களில்‌ 
மாத்திரம்‌ 
போதும்‌” என்று யாக்கோபு ஏசாவிடம்‌ 
சொல்லுகிறார்‌. யாக்கோபு இன்னும்‌ ஏசாவைப்‌ 
பூரணமாக நம்பவில்லை. யாக்கோபு ஒரு 
ஏமாற்றுக்காரர்‌. தந்திரசாலி, இப்பொழுது 
யாக்கோபு அதிகமாகப்‌ பயந்து 
கொண்டிருக்கிறார்‌. ஏசாவை பின்பு சந்திக்க 
வேண்டுமென்று யாக்கோபு திட்டமிட்டார்‌. 
ஆனால்‌ சூழ்நிலைகளின்‌ நிமித்தமாக 
யாக்கோபால்‌ ஏசாவைச்‌ சந்திக்க 
முடியவில்லை. ஏசா திரும்பி தான்‌ வந்த 
வழியே சேமீருக்குப்‌ போனார்‌. யாக்கோபு 
சுக்கோத்திற்குப்‌ பிரயாணம்பண்ணி, தனக்கு 
ஒரு வீடு கட்டினார்‌. சுக்கோத்து 
யோர்தானின்‌ கிழக்குப்‌ பகுதியில்‌ உள்ளது. 
கானானுக்குள்‌ நுழைவதற்கு முன்பாக 
யாப்போக்கிற்கு அருகிலுள்ளது. 


ன்‌ ஆண்டலனுடைய 
எனக்குத்‌ தயவு கிடைத்தால்‌ 





i= FTE 
TT 


மந்தைகளெல்லாம்‌. 
யாக்கோபோடு கூடமிருக்கிறது. ஏசா 
தன்னுடைய கண்களை ஏறெடுத்து அந்த 
மந்தைகளையும்‌ பார்க்கிறார்‌. அப்பொழுது 
ஏசா யாக்கோபை நோக்கி, எனக்கு 
எதிர்கொண்டுவந்த அந்த மந்தையெல்லாம்‌. 
என்னத்துக்கு" என்று கேட்கிறார்‌. அதற்கு 
யாக்கோபு, "என்‌ ஆண்டவனுடைய கண்களில்‌ 
எனக்குத்‌ தயவு கிடைக்கிறதற்கு” 
(ஆதி 33:8) என்று சொல்லுகிறார்‌. 


ஏசா மிகவும்‌ கண்ணியமாக அந்த 
வெகுமதிகளைப்‌ பெற்றுக்கொள்ள 
மறுக்கிறார்‌. தனக்கு போதுமானது உண்டு 
என்றும்‌, யாக்கோபுடையது அவருக்கு 
இருக்கட்டும்‌ என்று  சொல்லிவிடுகிறார்‌ 
(ஆதி 335). நம்மிடத்தில்‌ மற்றவர்களுக்கு 
இருப்பதுபோல திரளான சம்பத்து. 
இல்லையென்றாலும்‌, நம்மிடத்தில்‌ 
போதுமானது உண்டு என்று நினைக்கும்‌ 
பக்குவம்‌ நமக்குள்‌ இருக்கவேண்டும்‌. 
போதும்‌ என்கிற பக்தியே மிகுந்த ஆதாயம்‌. 
ஏசாவிடத்தில்‌ பேராசையில்லை. தனக்கு 
போதுமானது உண்டு என்று ஏசா 
சொல்லிவிடுகிறார்‌ 


னால்‌ 
கொண்ட வந்த 

ஏசா பெற்றுக்கொள்ளவேண்டுமென்று 
கட்டாயப்படுத்துகிறார்‌. யாக்கோபு 
ஏசாவுக்கு பயந்ததினால்‌, ஆரம்பத்தில்‌ இந்த 
வெகுமானங்களை ஆயத்தம்பண்ணினார்‌. 


ரா, உம; யானாகிய 

க்கள்‌ எங்கல்‌ பின்னாலே வருகிறான்‌ 
என்றும்‌ சொல்லுங்கள்‌ என்று 
கட்டளையிட்டான்‌; முன்னே வெகுமதியை 
அனுப்பி, அவனைச்‌ சாந்தப்படுத்திக்‌ 
கொண்டு, பின்பு அவன்‌ முகத்தைப்‌ 
பார்ப்பேன்‌, அப்பொழுது 
என்பேரில்‌  தயவாயிருப்பான்‌ 
(ஆதி 32:20). 

னால்‌ இப்போது யாக்கோபுக்கு. 
ஏசாவின்மேல்‌ பயமில்லை. அவர்‌ மீது அன்பு 
மாத்திரமே இருக்கிறது. தான்‌ கொண்டு 
வரும்‌ 'வெகுமானங்களை, ஏசா 
பெற்றுக்கொள்ளவேண்டுமென்று அன்போடு 
வேண்டிக்கொள்கிறார்‌. இப்போது. 
யாக்கோபின்‌ மனதிலே பயத்திற்கு பதிலாக, 
சகோதர சிநேகம்‌ நிரம்பியிருக்கிறது. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


யாக்கோபு ஏசாவைப்பற்றிச்‌ 
சொல்லும்போது, “நீர்‌ என்மேல்‌ பிரியமானீர்‌, 
நான்‌ உம்முடைய முகத்தைக்‌ கண்டது. 
தேவனுடைய முகத்தைக்‌ கண்டதுபோல. 
இருக்கிறது (ஆதி 3420) என்று 
சொல்லுகிறார்‌. யாக்கோபு ஏசாவின்‌ 
முகத்தைப்‌ பார்க்கும்போது, அந்த முகத்திலே 
கிருபையும்‌, அவருடைய 
யாக்கோபுக்கு தெரிகிறது. 
யாக்கோபின்‌ ஜெபத்திற்கு பதில்‌ 
க்கிறார்‌. அவர்‌ 
யாக்கோபின்மீது பிரியமாயிருக்கிறார்‌. 


ஏசா 
சம்பத்துக்களைப்பற்றிச்‌ 
“எனக்குப்‌ போதுமானது உண்டு" என்று 
சொன்னார்‌. யாக்கோபு தன்னுடைய 
சம்பத்துக்களைப்பற்றிச்‌ சொல்லும்போது, 
“வேண்டியதெல்லாம்‌ எனக்கு உண்டு" 
(ஆதி 331) என்று சொல்லுகிறார்‌. 
யாக்கோபு தன்னுடைய 
சம்பத்துக்களைப்பற்றிச்‌ சொல்லும்போது, 
“தேவன்‌ எனக்கு அநுக்கிரகம்‌. 
செய்திருக்கிறார்‌” என்று சொல்லி. 
தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார்‌. 


யாக்கோபு தனக்கு கொடுக்கும்‌. 
வெகுமானங்களை ஏசா பெற்றுக்கொள்ள 
மறுக்கிறார்‌. ஆனால்‌ யாக்கோபோ அதைப்‌ 
பெற்றுக்கொள்ளுமாறு அவரைக்‌ 
கட்டாயப்படுத்துகிறார்‌. யாக்கோபு ஏசாவை 
நோக்கி, “அப்பி அல்ல, 

கண்களில்‌ எனக்குத்‌ 
கிடைத்ததேயானால்‌, என்‌ வெகுமதியை என்‌ 
கையிலிருந்து ஏற்றுக்கொள்ளும்‌" 
(ஆதி 3310) என்றும்‌, “ஆகையால்‌ உமக்குக்‌ 
கொண்டு வரப்பட்ட 
காணிக்கையை ஏற்றுக்‌ 

(ஆதி ்‌ 
வருந்திக்கேட்டுக்கொள்கிறார்‌. 

யாக்கோபு கொண்டு 

வெகுமதியை ஏசா ஏற்றுக்கொள்கிறார்‌. 


தன்னுடைய 
சொல்லும்போது, 





i FTE 
TT 


யாக்கோபு பாதான்‌ அராமிலிருந்து 
கானான்‌ தேசத்திற்கு புறப்பட்டுப்போகிறார்‌. 
யாக்கோபின்‌ பிரயாணத்திலே ஏசா உதவி 
செய்ய விரும்புகிறார்‌. யாக்கோபுக்கு 
வனாந்தர பாதையைப்பற்றித்‌ தெரியாது. ஏசா 


(ஆதி 3312) என்று 
சொல்லுகிறார்‌. ஏசாவின்‌ வார்த்தைகள்‌, அவர்‌ 
உண்மை யாக்கோபோடு 
ஒப்புரவாகியிருக்கிறார்‌ என்பதற்கு 
அடையாளமாயிருக்கிறது. 


யாக்கோபோடுகூட 


உதவிசெய்ய முன்வந்தாலும்‌, யாக்கோபோ 
ஏசாவின்‌ உதவியை ஏற்றுக்கொள்ள 
மறுத்துவிடுகிறார்‌. யாக்கோபு கர்‌ 
நம்பி புறப்பட்டு வந்திருக்கிறார்‌. 
யாக்கோபை வழிநடத்துகிறார்‌. 

காலங்கள்‌ கர்த்தருடைய கரத்திலிருக்கிறது. 
கர்த்தர்‌ யாக்கோபை கானான்‌ தேசத்திலே 
மறுபடியும்‌ கொண்டு வந்த சேர்ப்பதாக 
வாக்குப்பண்ணியிருக்கிறார்‌ யாக்கோபு 
கர்த்தருடைய வார்த்தையை நம்புகிறார்‌ 
கர்த்தர்‌ தம்முடைய வார்த்தையில்‌ 
உண்மையுள்ளவர்‌. 


ஏசா யாக்கோபை பார்க்க நானூறு 
மனுஷரோடு வந்திருக்கிறார்‌. அவர்கள்‌ 
வேகமாக  பிரயாணம்பண்ணக்கூடியவர்கள்‌. 
க குடும்பத்தாரோடும்‌, 
ஆடு மாடுகளோடும்‌. 
இவர்களால்‌ ஏசாவைப்போல. 

துரிதமாய்ப்‌ பிரயாணம்பண்ண முடியாது. 


யாக்கோபு ஏசாவை நோக்கி, 
'பிள்ளைகள்‌ இளம்‌ பிள்ளைகள்‌ என்றும்‌, 
கறவையான ஆடுமாடுகள்‌ என்னிடத்தில்‌: 
இருக்கிறது என்றும்‌ என்‌ ஆண்டவனுக்குத்‌ 
தெரியும்‌: அவைகளை 
துரிதமாய்‌ ஓட்டினால்‌, மந்தை! 
மாண்டுபோம்‌' (ஆதி 3313) என்று சொல்லி, 
ஏசாவின்‌ உதவியை ஏற்றுக்கொள்ள 
மறுக்கிறார்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யாக்கோபால்‌ தன்‌ பிள்ளைகளையும்‌, 
கறவை மாடுகளையும்‌ மெதுவாகத்தான்‌ 
நடத்திக்கொண்டு போகமுடியும்‌. யாக்கோபு 
தன்னுடைய நிலமையை ஏசாவுக்கு எடுத்துச்‌ 
சொல்லுகிறார்‌. அவர்‌ ஏசாவை நோக்கி, 
என்‌ ஆண்டவனாகிய நீர்‌ உமது 
அடியானுக்கு முன்னே போம்‌; நான்‌ 
சேமீருக்கு என்‌  ஆண்டவனிடத்தில்‌ 
வருமளவும்‌, எனக்குமுன்‌ நடக்கிற 
மந்தைகளின்‌ கால்நடைக்கும்‌ பிள்ளைகளின்‌ 
ல்நடைக்கும்‌ தக்கதாக, மெதுவாய்‌ 

நடத்திக்கொண்டு. 

3314) என்று 


யாக்கோபு 
கரிசனையுள்ளவர்‌ 
பிள்ளைகளுக்கு 
தகப்பனாராயிருக்கிறார்‌. 
யாக்கோபு தன்னுடைய மந்தைகளுக்கு நல்ல 
மேய்ப்பராகவம்‌ இருக்கிறார்‌. தன்னுடைய 
பிள்ளைகளால்‌ எல்வளவு வேகமாக நடக்க 
முடியும்‌ என்பது யாக்கோபுக்கு தெரியும்‌, 
தன்னுடைய மந்தைகளை வேகமாக ஒட்ட 
முடியாது என்பதும்‌ யாக்கோபுக்கு நன்றாய்த்‌ 
தெரியும்‌. 


யாக்கோபின்‌. 


தன்‌ குடும்பத்தார்மீது 


நல்ல சுபாவம்‌ 
ஊழியக்காரர்களாகிய நமக்கு ஒரு 
எடுத்துக்காட்டாக சொல்லப்பட்டிருக்கிறது. 
நம்முடைய ஊழியத்திலே புதிய விசுவாசிகள்‌ 
நம்மோடுகூட  சேர்ந்திருப்பார்கள்‌. நாம்‌ 
அவர்கள்மீது கடினமான 
ஊழியப்பொறுப்புக்களை  சுமத்தக்கூடாது. 
அவர்களால்‌ எவ்வளவு ஊழியபாரத்தைத்‌ 
தாங்க முடியுமோ, அவ்வளவு பாரத்தை 
மாத்திரமே, அவர்கள்மீது சுமத்தவேண்டும்‌. 
கிறிஸ்து நல்ல  மேய்ப்பராயிருக்கிறார்‌. 
நாம்‌ கிறிஸ்துவின்‌ முன்மாதிரியை 
பின்பற்றவேண்டும்‌. 

மேய்ப்பனைப்போலத்‌ தமது மந்தையை 
மேய்ப்பர்‌;  ஆட்டுக்குட்டிகளைத்‌ தமது 
புயத்தினால்‌ சேர்த்து, தமது மடியிலே சுமந்து, 
கறவலாடுகளை மெதுவாய்‌ நடத்துவார்‌" 
(ஏசா 4011). 





i= FTE 
TT 


யாக்கோபை பாதுகாப்பதற்கு ஏசா 
தன்னுடைய மனுஷரில்‌ சிலரை அவருக்கு: 
கொடுக்க விரும்புகிறார்‌. 
யாக்கோபோ அந்த 
ஏற்றுக்கொள்ள மறுத்துவிடுகிறார்‌. 
யாக்கோபை நோக்கி, “என்னிடத்திலிருக்கிற 
ஜனங்களில்‌ சிலரை நான்‌ உன்னிடத்தில்‌ 
நிறுத்திவிட்டுப்‌ போகட்டுமா” என்று. 
கேட்கிறார்‌. அதற்கு யாக்கோபு, “அது 
என்னத்திற்கு, என்‌ ஆண்டவனுடைய 
கண்களில்‌ எனக்குத்‌ தயவுகிடைத்தால்‌ 
மாத்திரம்‌ போதும்‌" (ஆதி 3:15) என்று 
பிரதியுத்தரம்‌ சொல்லுகிறார்‌. 


யாக்கோபு தேவனுடைய 
நத ர வ 
பாதுகாப்பே யாக்கோபுக்கு 
தனக்கு மனுஷருடைய பாதுகாப்பு 
தேவையில்லை என்று யாக்கோபு 
நினைக்கிறார்‌. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள்‌ 
மனுஷருக்கு பயப்படமாட்டார்கள்‌. 


தெய்வீக 
கர்த்தருடைய 
போதுமானது. 


ஏல்எல்லோகே இஸ்ரவேல்‌ 
ஆதி 38:16-20 


ஆதி 33:16. அன்றையத்தினம்‌ ஏசா 
திரும்பித்‌ தான்‌ வந்த வழியே 
சேயிருக்குப்‌ போனான்‌. 


ஆதி 9817. யாக்கோபு சுக்கோத்திற்குப்‌ 
பிரயாணம்பண்ணி, தனக்கு ஒரு வீடு, 
கட்டி, தன்‌ மிருகஜீவன்களுக்குக்‌. 
கொட்டாரங்கனைப்‌ போட்டான்‌; 
அதினாலே அந்த ஸ்தலத்தூக்குச்‌. 
சுக்கோத்‌ என்று பேரிட்டான்‌. 


ஆதி 9818. 
அராமிலிருத்து வந்தபின்‌. 
காணான்‌ தேகத்திலிருக்கிற சாலேம்‌ 
என்னும்‌ சீகேமுடைய பட்டணத்திற்கு. 
அருகே சென்று பட்டணத்திற்கு எதிரே 
கூடாரம்போட்டான்‌.. 


யாக்கோபு பதான்‌ 


ஆதி 8909. 
வெளியின்‌ 

தகப்பனாகிய 
கையிலே. 
கொண்டு, 


தான்‌ கூடாரம்போட்ட 
நிலத்தைச்‌ சிகேமின்‌. 
ஏமோரின்‌ புத்திரர்‌ 
தூது வென்னிக்காசுக்குக்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆதி 8920. அங்கே ஒரு பலிபீடத்தைக்‌ 
கட்டி, அதற்கு ஏல்‌எல்லோகே இஸ்ரவேல்‌ 
என்று பேரிட்டான்‌. 


ஏசாவும்‌ யாக்கோபும்‌ சகோதர 
சிநேகத்தோடு ஒருவரையொருவர்‌ 
சந்தித்துவிட்டு, இப்போது சமாதானத்தோடே 
பிரிகிறார்கள்‌. அன்றையத்தினம்‌ ஏசா 
திரும்பித்‌ தான்‌ வந்த வழியே சேயீருக்குப்‌ 
போகிறார்‌ (ஆதி 33:16) 

யாக்கோபு யோர்தானுக்கு 
அப்புறத்திலுள்ள சுக்கோத்திற்கு 
பிரயாணம்பண்ணுகிறார்‌. அவர்‌ அங்கே 
தனக்கு ஒரு வீடு கட்டி, தன்‌ மிருக 
ஜீவன்களுக்கு கொப்டாரங்களைப்‌ 
போடுகிறார்‌ (ஆதி 33:17). யாக்கோபு அந்த 
ஸ்தலத்திற்கு சுக்கோத்‌ என்று பேரிடுகிறார்‌. 
குக்கோத்‌ என்னும்‌ பெயருக்கு கூடாரங்கள்‌ 
அல்லது, கொட்டாரங்கள்‌ என்று பொருள்‌. 


யாக்கோபு யோர்தான்‌ நதியின்‌ 
கிழக்கில்‌ சுக்கோத்தைக்‌ கட்டுகிறார்‌. இது, 
யாப்போக்கு ஆற்றின்‌ அருகில்‌ உள்ளது. 
கிழக்கிலிருந்து இந்த ஆறு யோர்தான்‌. 
நதிக்குப்‌ பாய்ந்து வருகிறது. 
யாக்கோபின்‌ சந்ததியார்‌ 
மச்சுப்பாவப்பட்ட 
குடியிருக்கிறார்கள்‌. 
முற்பிதாக்கள்‌ 
கொட்டாரங்களிலும்‌ 
அவர்கள்‌ 
நினைவுகூரவேண்டும்‌. 


“அப்பொழுது நீ உன்‌ தேவனாகிய 
கர்த்தருடைய சந்நிதியில்‌ நின்று வசனித்துச்‌ 
சொல்லவேண்டியது என்னவென்றால்‌: என்‌ 
தகப்பன்‌ அழிவுக்கு நேரான சிரியா 
தேசத்தானாயிருந்தான்‌; அவன்‌ கொஞ்சம்‌ 
ஜனங்களோடே எகிப்துக்குப்‌ போய்‌, 
அவ்விடத்தில்‌ பரதேசியாய்ச்‌ சஞ்சரித்து, 
அங்கே பெரிய பலத்த திரட்சியான 
ஜாதியானான்‌" (உபா 26:5. 


பிற்காலத்தில்‌, 
வீடுகளில்‌ 
ஆனாலும்‌ தங்கள்‌ 
கூடாரங்களிலும்‌, 
குடிமிருந்ததை 
மறந்துவிடாமல்‌ 


யாக்கோபு சீகேமுக்கு 
சாலேம்‌ சீகேமுடைய 
அழைக்கப்படுகிறது. 


வருகிறார்‌. 
பட்டணம்‌ என்று 
இது கானான்‌ 
தேசத்திலிருக்கிறது. யாக்கோபு பதான்‌ 
அராமிலிருந்த சாலேமுக்கு வந்திருக்கிறார்‌. 
யாக்கோபு நீண்ட பிரயாணம்‌ செய்து, பல. 
இன்பங்களை அனுபவித்து, முடிவிலே 
கானான்‌ தேசத்திற்கு வந்திருக்கிறார்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


யாக்கோபு சாலேம்‌ என்னும்‌ 
பட்டணத்திற்கு எதிராக வந்து கூடாரம்‌ 
போடுகிறார்‌. இங்கு யாக்கோபு தன்னுடைய 
முதலாவது. சொத்தை வாங்குகிறார்‌. 
யாக்கோபு இங்கே கர்த்தருக்கு முதலாவது 
பலிபீடத்தைக்‌ கட்டுகிறார்‌ (ஆதி 3317-20). 


யாக்கோபு சாலேம்‌ என்னும்‌ 
சீகேழுடைய பட்டணத்திற்கு அருகே சென்று, 
அதற்கு எதிரே கூடாரம்‌ போடுகிறார்‌. நான்‌ 
கூடாரம்போட்ட ௦ த்‌ 
கிரயத்திற்கு வாங்குகிறார்‌ க்கே 
நிலத்தை சீகேமின்‌ தகப்பனாகிய எமோரின்‌ 
புத்திரர்‌ கையிலே நூறு வெள்ளிக்காசுக்கு 
வாங்குகிறார்‌ 


கானான்‌ தேசம்‌ யாக்கோபுக்கு, 
சுதந்தர தேசமாக. 
வாக்குப்பண்ணப்பட்டிருக்கிறது. ஆனாலும்‌ 
யாக்கோபு இன்னும்‌ கானான்‌ தேசத்தை 
சுதந்தரிக்கவில்லை. கானான்‌ தேசம்‌. 
யாக்கோபுக்கு சொந்த தேசமாகயிருந்தாலும்‌, 
அவர்‌ இப்போது அந்த தேசத்திலுள்ள ஒரு 
நிலத்தை நூறு வெள்ளிக்காசுக்கு 
வத்தி வாங்குகிறார்‌ 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தருக்கு ஒரு 
யாக்கோபும்‌ 
அவருடைய குடும்பத்தாரும்‌ அங்கே கர்த்தரை 
ஆராதிக்கிறார்கள்‌. யாக்கோபு தன்னுடைய 
வீட்டாருக்கு கூடாரம்போட்ட நிலத்திலே, 
கர்த்தருக்கு பலிபீடம்‌ கட்டுகிறார்‌. நாம்‌ எந்த 
ஊரிலே நமக்கு வீடு கட்டுகிறோமோ, அந்த 
ஊரிலே கர்த்தருக்கு ஒரு ஆலயத்தையும்‌ 
கட்டவேண்டும்‌. நம்முடைய ஊரிலே 
கர்த்தருடைய ஆலயம்‌ கட்டுவதற்கு நாம்‌ 
உதவி செய்யவேண்டும்‌. 


பேரிடுகிறார்‌. (ஆதி 33:20). 

இஸ்ரவேல்‌" என்னும்‌ எபிரெய வார்த்தைக்கு 
"தேவன்‌" அல்லது. “இஸ்ரவேலின்‌ தேவன்‌" 
என்று பொருள்‌. 


யாக்கோபுக்கு இஸ்ரவேல்‌ 
பெயரைக்‌ கொடுத்தார்‌. 
கர்த்தரை, 


கர்த்தர்‌ 


ஆளுகை 
செய்கிறவர்‌. ஆனாலும்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
இஸ்ரவேலுக்கு தேவனாகவும்‌, கர்த்தராகவும்‌ 
இருக்கிறார்‌. 





f= FTN 
TT 


யாக்கோபுக்கு 
அவருடைய மாமனாகிய 
மூலமாகவும்‌, சகோதரனாகிய ஏசா 
மூலமாகவும்‌ பிரச்சனைகள்‌ வந்தது. 
இப்போது அவருக்கு, அவருடைய சொந்தப்‌ 
பிள்ளைகள்‌ மூலமாக பிரச்சனைகள்‌ 
வருகிறது. 


இந்த உலகமும்‌, இந்த உலகத்திலுள்ள 
உறவு முறைகளும்‌ மாயையாயிருக்கிறது. 
நமக்கு மிகவும்‌ நெருக்கமான 
உறவினர்கள்கூட, சில வேளைகளில்‌ நமக்கு 
அதிகமான துக்கத்தையும்‌, வேதனையையும்‌ 
கொடுத்துவிடுவார்கள்‌. எல்லோருக்கும்‌ 
துக்கம்‌ வருவதுபோல, நல்லவர்களுக்கும்‌ 
துக்கம்‌ வருகிறது. யாக்கோபின்‌ குமாரர்கள்‌ 
அவருக்கு துக்கத்தைக்‌ கொடுக்கிறார்கள்‌ 
ஆனாலும்‌ கர்த்தர்‌ அவர்களோடும்‌ 
உடன்படிக்கை செய்திருக்கிறார்‌. 


வரையிலும்‌, 
லாபான்‌ 


சீகேம்‌ 
குமாரத்தியாகிய 
'ீட்டுப்படுத்துகிறான்‌ (ஆதி 34 
சீகேமுக்கும்‌ தீனாளுக்கும்‌ திருமணம்‌ 
செய்ய ஒப்பந்தமாகிறது (ஆதி 34:6-19, 
திருமண ஒப்பந்தத்தின்‌ பிரகாரம்‌ ஏமோரின்‌ 
பட்டணத்தார்‌ விருத்தசேதனம்‌ 
பண்ணிக்கொள்கிறார்கள்‌ (ஆதி 34:20-24) 
யாக்கோபின்‌ குமாரராகிய சிமியோனும்‌. 
லேவியும்‌,  ஏமோரின்‌ ட்டணத்‌ 
பட்டயத்தால்‌ 
சங்காரம்பண்‌ ணுகிறார்கள்‌ 


யாக்கோபின்‌ 
நீனாளை 


என்பவன்‌ 


டி 
(ஆதி 3425-31. 


தீனான்‌ 
ஆதி 840-5 


ஆதி 841 
பெற்ற குமாரத்தியாகிய 
தேசத்துப்‌ பெண்களைப்‌ 
புறப்பட்டான்‌. 


லேயான்‌ யாக்கோபுக்குப்‌ 
தீனான்‌ 


பார்க்கப்‌ 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆதி 842 அவனை ஏவியனான 
ஏமோரின்‌ குமாரனும்‌ அத்தேசத்தின்‌ 
பிரபுவுமாகிய சீகேம்‌ என்பவன்‌ கண்டு, 
கொண்டு. போய்‌, 
சுயனித்து, அவனைத்‌ 
தீட்டுப்படுத்தினான்‌. 
ஆதி. 843. அவனுடைய மனம்‌ 
யாக்கோபின்‌ குமாரத்தியாகிய 
'தீனான்மேல்‌ பற்றுதலாயிரு ந்தது; அவன்‌: 
அந்தப்‌ பெண்ணை நேசித்து, அந்தப்‌ 
பெண்ணின்‌ மனதுக்கு இன்பமாய்ப்‌ 
பேசினான்‌. 


ஆதி 944, சீகேம்‌ தன்‌ தகப்பனாகிய 
ஏமோரை நோக்கி: இந்தப்‌ பெண்ணை 
எனக்குக்‌ கொள்ளவேண்டும்‌ என்று 
சொன்னான்‌. 


ஆதி 345, தன்‌ குமாரத்தியாகிய 
தீனானை அவன்‌ தீட்டுப்படுத்தினதை. 
யாக்கோபு கேன்விப்பட்டபோது, அவன்‌ 
குமாரர்‌ அவனுடைய 
மத்தையினிடத்தில்‌ வெளியிலே 
இருந்தார்கள்‌; அவர்கள்‌ வருமளவும்‌ 
யாக்கோபு பேசாமலிருத்தான்‌.. 


யாக்கோபுக்கு ப்‌ ரு மாத்தி 
மாத்திரமே: இருக்கி, இவள்‌ 
லேயாளுக்கும்‌ மக்காபக்கை பிறந்தவள்‌. 

டைய பெயர்‌ தீனாள்‌ என்பதாகும்‌ 
தீனாளுக்கு இப்போது பதினைந்து அல்லது 
பதினாறு வயது இருக்கலாம்‌. சீகேமில்‌ 
நடைபெற்ற ஒரு பண்டிகையில்‌ கலந்து 
கொள்வதற்குத்‌ தீனாள்‌ அங்கே 
போயிருப்பாள்‌ என்று யோசபஸ்‌ என்ற 
திருச்சபை வரலாற்று ஆசிரியர்‌ 
எழுதியிருக்கிறார்‌. 


தீனாள்‌ தேசத்துப்‌ பெண்களைப்‌ பார்க்க 
புறப்பட்டுப்போகிறாள்‌. அவர்களைப்‌ 
பார்க்கவேண்டும்‌ என்னும்‌ ஆவல்‌ தீனாளின்‌ 
மனதில்‌ உண்டாயிற்று. தீனாள்‌ தேசத்துப்‌ 
பெண்களை பார்க்கப்போகும்போது, அந்த 
தேசத்துப்‌ பெண்கள்‌ தன்னையும்‌ 
பார்க்கவேண்டுமென்று அவள்‌ விரும்புகிறாள்‌. 
அந்த தேசத்து பெண்கள்‌ மாத்திரமல்ல, 
அந்த தேசத்து ஆண்களும்‌ தன்னைப்‌ 
பார்க்கவேண்டுமென்று. தீனாள்‌ 


ஆசைப்படுகிறாள்‌. 





i THEN 
TT 


தேசத்தில்‌ கானானியர்‌ 
கணிர்க்களைர்கள்‌ தீனாள்‌ கானானியரின்‌ 
வழக்கங்களை கற்றுக்கொள்ளப்‌ 
தீனாள்‌ கானான்‌ 
தேசத்திற்குப்போகும்போது. அவளை 
ஏவியனான ஏமோரின்‌ குமாரனும்‌ 
அத்தேசத்தின்‌ பிரபுவுமாகிய சீகேம்‌ என்பவன்‌ 
காண்கிறான்‌. சீகேம்‌ தீனாளைக்‌ கொண்டு 
போய்‌, அவளோடே சயனித்து, அவளைத்‌ 
தீட்டுப்படுத்துகிறான்‌ (ஆதி 34:2). 


தீனாள்‌... தேசத்துப்‌ பெண்களை 
பார்க்கப்‌ புறப்பட்டுப்போகும்போது, அவள்‌ 
தன்னையும்‌ பார்த்துக்கொள்ளவேண்டும்‌. 
தீனாள்‌ தன்னைப்‌ பார்த்துக்கொள்வதில்‌ 
கவனக்குறைவாகமிருந்ததினால்‌, 

சீகேம்‌ என்பவன்‌ அவளைக்‌: 
கெடுத்துப்போடுகிறான்‌. தீனாள்‌ தன்னைப்‌ 
பற்றி அக்கரையில்லாமலிருந்ததினால்‌, அவள்‌ 
கண்ணியிலே விழுந்துவிடுகிறாள்‌ 


சீசேம்‌ தீனாளை ீட்டுப்புத்தினாலும்‌ 
அவனுடைய யாக்கோ! 
குமாரத்தியாகிய தீனாள்மேல்‌ 
பற்றுதலாயிருக்கிறது: சீகேம்‌ அந்தப்‌ 
பெண்ணை நேசித்து, அந்தப்‌ பெண்ணின்‌ 
மனதுக்கு இன்பமாய்ப்‌ பேசுகிறான்‌ 
(ஆதி 34:3) 

சீகேம்‌ தீனாளை 
திருமணம்‌  செய்துகொள்ளவேண்டுமென்று 
விரும்புகிறான்‌. அவன்‌ தன்னுடைய 
விருப்பத்தை, தன்‌ தகப்பனிடத்தில்‌ 
சொல்லுகிறான்‌. சீகேம்‌ தன்‌ தகப்பனாகிய 
ஏமோரை நோக்கி, “இந்தப்‌ பெண்ணை 
எனக்குக்‌ கொள்ளவேண்டும்‌ என்று 
சொல்லுகிறான்‌ (ஆதி 34:4). 

சீகேம்‌ தீனாளை தீட்டுப்படுத்தின 
செய்தி யாக்கோபுக்கு சொல்லப்படுகிறது. 
யாக்கோபோ கோபப்படவில்லை. அவர்‌ 
உடனே சீகேமோடு சண்டைபோடவில்லை. 
அவர்‌ பேசாமல்‌ மவுனமாமிருக்கிறார்‌. 
யாக்கோபுக்கு இந்த சூழ்நிலையில்‌ என்ன 
பேசுவது என்று தெரியவில்லை. அவருடைய 
மனது அதிர்ச்சியடைந்திருக்கிறது. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தன்‌ குமாரத்தியாகிய தீனாளை சீகேம்‌ 
தீட்டுப்படுத்தின செய்தியை, யாக்கோபு 
தன்னுடைய வீட்டில்‌ இருக்கும்போது 
கேள்விப்படுகிறார்‌. அப்போது யாக்கோபின்‌ 
குமாரர்‌ வீட்டில்‌ இல்லை. அவர்கள்‌ 
வெளி! மந்தையினிடத்தில்‌ 
தன்னுடைய குமாரர்‌ 

ம்‌ யாக்கோபு 


யாக்கோபு ஒருவேளை தன்னுடைய 
வீட்டு நிர்வாக பொறுப்புக்களை தன்னுடைய 
குமாரரிடத்தில்‌ ஒப்புக்கொடுத்திருக்கலாம்‌. 
பெரும்பகுதியான நிர்வாகம்‌ யாக்கோபின்‌ 
குமாரரிடத்தில்‌ இருப்பதினால்‌, 
யாக்கோபால்‌ தன்‌ குமாரரை கலந்து 
ஆலோசனைபண்ணாமல்‌ ஒன்றும்‌ பேசவும்‌ 
முடியாது, செய்யவும்‌ முடியாது. குடும்பத்தில்‌ 
பெற்றோரின்‌ அதிகாரம்‌ குறையும்போது, 
அவர்களுடைய வார்த்தைகளும்‌ 
குறைந்துபோகும்‌. பெற்றோரின்‌ 
வார்த்தைகளுக்கு மதிப்பும்‌ மரியாதையும்‌ 
குறைந்துபோகும்‌. 


யாக்கோபின்‌ குமாரர்‌ 
ஆதி 84:6-17 


ஆதி 940. அத்தருணத்தில்‌ சீகேமின்‌ 
தகப்பனாகிய  ஏமோர்‌ புறப்பட்டு, 
யாக்கோயோடே. பேசும்படி, 
அவனிடத்தில்‌ வந்தான்‌. 


ஆதி 847. யாக்கோபின்‌ குமாரர்‌ 
இந்தச்‌ செய்தியைக்‌ கேட்டவுடனே, 
வெளியிலிருந்து வந்தார்கள்‌. அவன்‌ 
யாக்கோபின்‌ குமாரத்தியோடே. 
சுயனித்து, செய்யத்தகாத மதிகெட்ட 
காரியத்தை. இஸ்ரவேலில்‌ 
செய்ததினாலே, மனிதர்‌ 
மனங்கொதித்தூ மிகவும்‌ 
'கோபங்கொண்டார்கள்‌. 


ஆதி 84:8. ஏமோர்‌ அவர்களோடே, 
பேசி: என்‌ குமாரனாகிய சீகேமின்‌ 
மனது உங்கள்‌ குமாரத்தியின்மேல்‌ 
பற்றுதலாயிருக்கிறது; அவனை 
அவனுக்கு மனைவியாகக்‌ கொடுங்கள்‌. 


அந்த 





f= FT 
TT 


எங்கனோடே. 
உங்கள்‌. 


அதி 84 'தீங்கன்‌ 
சும்பத்தங்கலத்து, 
குமாரத்திகனை எங்களுக்குக்‌ 
கொடுத்து, எங்கள்‌ குமாரத்திகளை 
உங்களுக்குக்‌ கொண்டு, 


அதி 34410. எங்கனோடே. 
வாசம்பண்ணுங்கள்‌; தேசம்‌ உங்கள்‌ 
முன்பாக. இருக்கிறது; இதிலே 
குடியிருத்து, வியாபாரம்பண்ணி, 
பொருள்‌ சம்பாதித்து, அதைக்‌ 
கையாண்டுகொண்டிருங்கள்‌. 

என்றான்‌. 


ஆதி கய, சீகேமும்‌ அவன்‌ 
தகப்பனையும்‌ அவன்‌ சகோதரரையும்‌ 
நோக்கி: உங்கன்‌ கண்களில்‌ எனக்குத்‌ 
தயவுகிடைக்க வேண்டும்‌; நீங்கள்‌ 
என்னிடத்தில்‌ எதைக்‌ கேட்டாலும்‌ 
தருகிறேன்‌; 


ஆதி 8402. பரிசமும்‌ வெகுமதியும்‌ 
'நீங்கன்‌ எவ்வளவு கேட்டாலும்‌, உங்கள்‌. 
சொற்படி. தருகிறேன்‌; அத்தப்‌ 
பெண்ணைமாத்திரம்‌ எனக்கு. 
மனைவியாகக்‌ கொடுக்கவேண்டும்‌. 
என்றான்‌. 


ஆதி 8418. அப்பொழுது யாக்கோபின்‌ 
குமாரர்‌ தங்கள்‌ சகோதரியாகிய 
தீனானைக்‌ சீகேம்‌ என்பவன்‌ 
தீட்டுப்படுத்தினபடியால்‌, அவனுக்கும்‌ 
அவன்‌ தகப்பனாகிய ஏமோருக்கும்‌. 
வஞ்சகமான மறுமொழியாக: 


ஆதி கறக விருத்த தனமிக்காத 
புருஷனுக்கு நாங்கள்‌ 
சகோதரியைக்‌ தக்கை சன்‌ அது 


எங்களுக்கு தித்தையாயிருக்கும்‌. 


அதி 34415. நீங்களும்‌, 
உங்களுக்குன்னிருக்கும்‌ ஆண்மக்கள்‌ 
யாவரும்‌ விருத்தசேதனம்‌. 
பண்ணப்பட்டு 
எங்களைப்போலாவீர்கனானால்‌, 
நாங்கள்‌ சம்மதித்து, 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


ஆதி 8416. உங்களூக்கு எங்கள்‌. 
குமாரத்திகளைக்‌ கொடுத்து, உங்கள்‌. 
குமாரத்திகளை எங்களுக்குக்‌ கொண்டு, 
உங்கனளோடே குடியிருந்து, 
ஏகஜனமாயிருப்போம்‌. 


அதி 8417. விருத்தசேதனம்‌ 
பண்ணிக்கொள்வதற்கு எங்கள்‌ சொல்‌ 
கேளாமற்போவீர்கனானால்‌, நாங்கள்‌: 
எங்கள்‌: குமாரத்தியை 
அழைத்துக்கொண்டு போய்விடுவோம்‌ 
என்று சொன்னார்கள்‌. 


சீகேம்‌ தன்‌ தகப்பனாராகிய 
ஏமோரிடத்தில்‌ தீனாளைப்பற்றி ஏற்கெனவே 
சொல்லியிருக்கிறான்‌. அவளைத்‌ தனக்கு 
திருமணம்‌ செய்துகொடுக்க வேண்டும்‌ 
என்றும்‌ சீகேம்‌ தன்‌ தகப்பனிடத்தில்‌ 
கேட்டுக்கொண்டான்‌. இதன்‌ நிமித்தமாக 
சீகேமின்‌ தகப்பனாகிய ஏமோர்‌, 
யாக்கோபோடே இந்த திருமணம்‌ சம்பந்தமாக 
பேசுவதற்கு அவரிடத்தில்‌ வருகிறார்‌ 
(ஆதி 34:6), 


குமாரர்‌ 
மந்தையைக்‌ 
கவனித்துக்கொண்டிருக்கிறார்கள்‌. _ ஏமோர்‌ 
தங்கள்‌ வீட்டிற்கு வந்த செய்தியையும்‌, 
ஏமோரின்‌ குமாரனாகிய சீகேம்‌ தங்கள்‌ 
சகோதரியாகிய தீனாளை தீட்டுப்படுத்தின 
செய்தியையும்‌ அவர்கள்‌ 
கேள்விப்படுகிறார்கள்‌. உடனே அவர்களும்‌ 
தங்கள்‌ வீட்டிற்கு வருகிறார்கள்‌. 
யாக்கோபின்‌ 
மிகுந்த 
சீகேம்‌ 
தீனாளோடே 
மதிகெட்ட 


குமாரர்‌ சீகேமின்மீது 
கோபற்தோடிருக்கிறார்கள்‌. 
யாக்கோபின்‌ குமாரத்தியாகிய 
சயனித்து, இஸ்ரலேலிலே 
காரியத்தை செய்திருக்கிறான்‌. 
இதனால்‌ யாக்கோபின்‌ குமாரர்‌ 
கொதித்து, சீகேமின்மீது, 
கோபங்கொண்டிருக்கிறார்கள்‌ (ஆதி 34:7). 
சீகேம்‌ தங்கள்‌ குடும்பத்திற்கு 
செய்திருக்கிற அவமானத்தை யாக்கோபின்‌ 
குமாரரால்‌ தாங்கிக்கொள்ள முடியவில்லை. 
அவர்கள்‌ தங்கள்‌ குடும்பத்தின்‌ மதிப்புக்கும்‌, 
மரியாதையும்‌, கவரவத்திற்கும்‌ அதிக 
முக்கியத்துவம்‌ கொடுக்கிறார்கள்‌. 





i THE 
TT 


இக்காலத்தில்‌ அநேகர்‌, யாக்கோபின்‌ 
குமாரரைப்போலவே பாவத்தின்‌ 
அசுத்தத்தைப்பற்றி யோசிக்காமல்‌, அதனால்‌. 
ஏற்படும்‌. வெட்கத்தைப்பற்றியும்‌, 
அவமானத்தைப்பற்றியும்‌ யோசிக்கிறார்கள்‌. 
இவர்கள்‌ பாவத்தினால்‌ வரும்‌ சாபத்திற்கு 
கலங்கமாட்டார்கள்‌. ஆனால்‌ அவர்கள்‌ அந்த 
பாவத்தினால்‌ வரும்‌ அவமானத்திற்கு 
க்கியத்துவம்‌ கொடுப்பார்கள்‌. சீகேம்‌ 
தீட்டுப்படுத்தின சம்பவத்தை, 
ல்‌ செய்யத்தகாத மதிகெட்ட 
என்று யாக்கோபின்‌ குமாரர்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 


வேசித்தனமும்‌ விபசார 
மதியீனமானது. இதனால்‌ ஏற்‌ 
அசுத்தமும்‌ மதியீனமானது. 
வேசித்தனம்பண்ணுகிறவர்கள்‌ தேவனுடைய 
கிருபையை இழந்துபோவார்கள்‌. 
அவர்களுடைய மனச்சாட்சிமில்‌ சமாதானம்‌ 
இருக்காது. வேசிக்கள்ளரின்‌ ஆத்துமா 
நீட்டுப்பட்டு அசுத்தமாயிருக்கும்‌. வேசித்தனம்‌. 
பண்ணுகிறவர்கள்‌ தங்களுடைய மாம்சத்தின்‌ 
இச்சைகளுக்கு முக்கியத்துவம்‌ கொடுத்து, 
(விக்‌ காரியங்களை 


கா 
விழுவார்கள்‌ 


சீகேம்‌ தீனாளை தீட்டுப்படுத்தின 
சம்பவம்‌ இஸ்ரவேலிலே செய்யத்தகாத 
மதிகெட்ட காரியமாயிருக்கிறது. இஸ்ரவேல்‌ 
என்பது யாக்கோபுக்கு கொடுக்கப்பட்ட புதிய 
பெயர்‌. இஸ்ரவேலின்‌ குடும்பத்தார்‌ கர்த்தரை 
ஆராதிக்கிறார்கள்‌. இஸ்ரவேலின்‌ தேவனாகிய 
கர்த்தர்‌, யாக்கோபின்‌ தேவன்‌ என்று 
அறியப்பட்டிருக்கிறார்‌. அப்படிப்பட்ட 
குடும்பத்தில்‌, இப்படிப்பட்ட மதிகெட்ட 
காரியம்‌ நடைபெற்றிருக்கிறது. 


பூர்வகாலத்திலேயே இஸ்ரவேல்‌ 
ஜனத்தார்‌.. ஆவிக்குரிய ஜீவியத்திற்கும்‌. 
பரிசுத்த ஜீவியத்திற்கும்‌ அதிக முக்கியத்துவம்‌ 
கொடுத்திருக்கிறார்கள்‌. 
347). கானானின்‌. 
திருமணம்‌ செய்து கொள்ளக்கூடாது என்று 
அவர்களுக்குக்‌ கண்டிப்பான கட்டளை 


கொடுக்கப்பட்டிருக்கிறது (ஆதி 2815). 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சீகேமின்‌ தகப்பனாகிய ஏமோர்‌, 
யாக்கோபினிடத்தில்‌ மாத்திரமே பேசும்படிக்கு 
அவருடைய வீட்டிற்கு வந்தார்‌. ஆனால்‌ அவர்‌ 
வந்த செய்தியையும்‌, தங்கள்‌ சகோதரியாகிய 
தீனாள்‌ தீட்டுப்படுத்தப்பட்ட செய்தியையும்‌ 
கேள்விப்பட்டவடனே யாக்கோபின்‌ குமாரர்‌ 
எல்லோரும்‌ தங்கள்‌ வீட்டிற்கு 
வந்துவிடுகிறார்கள்‌. ஏமோர்‌ இதுவரையிலும்‌ 
யாக்கோபோடு மாத்திரமே பேசினார்‌. 
இப்போது அவர்‌ யாக்கோபின்‌ குமாரரோடும்‌. 
பேசவேண்டியதாயிற்று. 


ஏமோர்‌ யாக்கோபையும்‌, அவருடைய 
குமாரரையும்‌ நோக்கி, “ஏமோர்‌ அவர்களோடே 
பேசி: என்‌ குமாரனாகிய சீகேமின்‌ மனது 
உங்கள்‌ குமாரத்தியின்மேல்‌ 
பற்றுதலாயிருக்கிறது: அவளை அவனுக்கு 
மனைவியாகக்‌ கொடுங்கள்‌. நீங்கள்‌ 
எங்களோடே  சம்பந்தங்கலந்து, உங்கள்‌ 
குமாரத்திகளை எங்களுக்குக்‌ கொடுத்து, 
எங்கள்‌. குமாரத்திகளை உங்களுக்குக்‌ 
கொண்டு, எங்களோடே வாசம்பண்ணுங்கள்‌; 
தேசம்‌ உங்கள்‌ முன்பாக இருக்கிறது; த 
குடியிருந்து, வியாபாரம்பண்ணி, 
சம்பாதித்து, 
கையாண்டுகொண்டிருங்கள்‌"' 
34540) என்று சொல்லுகிறார்‌. 


ஒரு கானானியர்‌. 
குடும்பத்தை 


தக 
(ஆதி 


அவர்‌ 
சேர்ந்தவர்‌. 
புத்திரர்‌ கானானியரோடே. 

செய்துகொள்ளலாம்‌. 
ஏமோர்‌ சொல்லுகிறார்‌. இந்த 
ல்‌. இஸ்ரவேல்‌ புத்திரரைவிட, 
கானானியர்கள்‌ உடன்படிக்கைக்கு 
உண்மையுள்ளவர்களாயிருக்கிறார்கள்‌. 
ஏமோர்‌ யாக்கோபின்‌  குமாரரிடத்தில்‌, 
தன்னுடைய குமாரனுக்கும்‌, தீனாளுக்கும்‌ 

ம்‌ செய்து வைக்குமாறு 
கேட்டுக்கொள்கிறார்‌.  தீனாளை சீகேழுக்கு 
மனைவியாகக்‌ கொடுக்குமாறு ஏமோர்‌ 
கேட்கிறார்‌. 


என்று 


யாக்கோபும்‌ அவருடைய குடும்பத்தாரும்‌ 
இப்போது கானான்‌ தேசத்திலே. 
குடியிருக்கிறார்கள்‌. இதுவரையிலும்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கும்‌, கானானியருக்கும்‌ 
திருமண சம்பந்தம்‌ நடக்கவில்லை. ஆனால்‌ 
இனிமேல்‌ கானானியரும்‌ இஸ்ரவேலரும்‌ 

மண சம்பந்தம்‌ செய்துகொள்ளலாம்‌ 
என்று ஏமோர்‌ சொல்லுகிறார்‌. 





i al 
TT 


கானான்‌ தேசம்‌ யாக்கோபுக்கு 
சுதந்தரமாகக்‌ கொடுக்கப்பட்டிருக்கிற தேசம்‌. 
ஆனால்‌ யாக்கோபு 

இன்னும்‌ 


சஞ்சரிக்கிறார்கள்‌. 
தங்களோடே 
சொல்லுகிறார்‌. 
குடியிருந்து, வியாபாரம்பண்ணி, பொருள்‌ 
சம்பாதித்து ஜீவனம்‌ பண்ணுமாறு ஏமோர்‌ 
யாக்கோபின்‌ குமாருக்கு ஆலோசனை 
சொல்லுகிறார்‌. 


சீகேம்‌ தீனாளின்மீது, மிகவும்‌ 
பற்றுதலாயிருக்கிறான்‌. சீகேமின்‌ தகப்பனார்‌ 
யாக்கோபின்‌ குடும்பத்தாரிடம்‌ இந்தத்‌ 
திருமணத்தைப்பற்றி பேசும்போது, சீகேமும்‌ 
அவர்களிடத்தில்‌ இதுபற்றி பேசுகிறான்‌. 


சீகே தீனாளின்‌ தகப்பனையும்‌ 
அவள்‌ சகோதரரையும்‌ நோக்கி, “உங்கள்‌ 
கண்களில்‌ எனக்குத்‌  தயவுகிடைக்க 
வேண்டும்‌; நீங்கள்‌ என்னிடத்தில்‌ எதைக்‌ 
கேட்டாலும்‌ A பரிசமும்‌ 
வெகுமதியும்‌ நீங்கள்‌ எவ்வளவு கேட்டாலும்‌, 


உங்கள்‌ சொற்படி தருகிறேன்‌: அந்தப்‌ 
பெண்ணைமாத்திரம்‌ எனக்கு மனைவியாகக்‌ 


கொடுக்கவேண்டும்‌ (ஆதி 344112) என்று 
சொல்லுகிறான்‌. 


தற்காலத்தில்‌ பரிசம்‌ 
வீட்டாரிடமிருந்து ஆண்‌ வீட்டாருக்கு 
வருகிறது. ஆனால்‌ பூர்வகாலத்தில்‌ பரிசம்‌ 
ஆண்வீட்டாரிடமிருந்து பெண்‌ வீட்டாருக்குச்‌ 


பெண்‌ 


உண்டாகும்‌ 
ஆகிய அனைத்தையும்‌: 
பார்த்து பிள்ளையின்‌ 

பெற்றோருக்குப்‌ பரிசம்‌ கொடுத்தார்கள்‌. 
பரிசத்தை 
சேவைகளாகவோ 
அங்கிகரிக்கப்பட்ட வேறு எந்த வழியிலோ. 
செலுத்தலாம்‌. மணப்பெண்ணின்‌ 
அந்தஸ்துக்கு தகுந்தபடி பரிசம்‌ கொடுக்க 

வேண்டும்‌. (சாமு 18:23). 


வெகுமதிகளாகவோ, 
அல்லது 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எபிரெயருடைய திருமணங்களில்‌ பரிசம்‌ 
மிகவும்‌ முக்கிய பங்கு வகிக்கிறது. பரிசம்‌ 
கொடுப்பது உறுதியானவுடன்‌, திருமண 
நிச்சயதார்த்தம்‌ உறுதிபண்ணப்படுகிறது. 
பரிசம்‌ கொடுப்பதற்கு முன்பாக பெண்‌ 
வீட்டாரும்‌, மாப்பிள்ளை வீட்டாரும்‌ திருமணம்‌ 
சம்பந்தமாக பேச வேண்டிய எல்லாக்‌ 
காரியங்களையும்‌ சமூகமாகப்‌ பேசி முடித்துக்‌ 
கொள்வார்கள்‌. 


மணமகனின்‌. குடும்பத்தில்‌: 
மணமகனுடைய நண்பன்‌ ஒருவன்‌ பரிசம்‌ 
சம்பந்தமாகப்‌ பேசப்படும்‌ காரியங்களில்‌ கூட 
இருந்து பேசுவான்‌. இவன்‌ “மணவாளனுடைய 
தோழன்‌" (யோவான்‌ 3:29) என்று 
அழைக்கப்படுகிறான்‌. யூதருடைய தற்கால. 
வரலாற்றில்‌. பரிசத்‌ தொகையை 
வணங்களாக எழுதி உறுதி செய்து 
கொள்கிறார்கள்‌. 


யாக்கோபு தன்னுடைய இரண்டு 
மனைவிகளுக்காகத்‌ தன்‌ மாமனிடம்‌ 14 
வருஷங்கள்‌ வேலை பார்த்தார்‌ 
(ஆதி 29:20-30). மணப்பெண்ணிற்கு பரிசம்‌ 
கொடுத்தது. பற்றி ஆதி 412; 
யாத்‌ 226-7; 1சாமு 18: ப 

ஆகிய வசனங்களில்‌ தப்த 

லேயாளுக்கு ஆறு குமாரர்கள்‌ பிறந்தார்கள்‌. 
ஆகையினால்‌ அவள்‌ “தேவன்‌ எனக்கு 
நல்ல ஈவைத்‌ தந்தார்‌" என்று கூறினாள்‌. 
(ஆதி 30:20). 


பரிசுத்த வேதாகமத்தில்‌ பரிசங்களின்‌: 
வகைகளைப்பற்றியும்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
அதன்‌ விவரம்‌ வருமாறு : 


1. மணவாளனிடமிருந்து மணவாட்டிக்குக்‌ 
கொடுக்கப்படும்‌ வெகுமதிகள்‌ 
(ஆதி 24: ரூத்‌ 410; 
ஓசி 32). 


3053; 


மணவாளனிடமிருந்து மணவாட்டியின்‌ 
பெற்றோருக்கும்‌, அவளுடைய 
குடும்பத்தின்‌ மற்ற அங்கத்தினருக்கும்‌ 
கொடுக்கப்படும்‌ வெகுமதிகள்‌. 
(ஆதி 24:53; ஆதி 3412). 


மணவாட்டியின்‌: பெற்றோருக்கும்‌, 
சகோதரருக்கும்‌ கொடுக்கப்படும்‌ 
கிரயம்‌ (ஆதி 34:12: யாத்‌ 22:17; 1சாமு 
18:25). 





i= FTE 
TT 


4. மணவாட்டியின்‌ பெற்றோருக்குச்‌ சேவை 
செய்வது. (ஆதி 29:18) 
மணவாட்டியின்‌ 
மணவாளனுடைய பராக்கிரமத்தை 
நிரூபித்துக்‌ காண்பிக்க வேண்டும்‌. 
என்று கேட்கும்போது மணவாளன்‌ 


அதை நிரூபித்துக்‌ காண்பிப்பது. 
(யோசு 15:16; நியா 1:12; 1சாமு 18:25). 


பெற்றோர்‌ 


தந்த ஒரு மகளுக்குக்‌ கொடுக்கும்‌ 
வெகு! ம்‌ பரிசங்கள்‌ என்று 


அழைக்கப்படுகிறது. (நியா 145; 

1இராஜா 9:16). 

ஏமோரும்‌ தன்‌ குமாரன்‌ சீகேமுக்காக, 
யாக்கோபின்‌ குடும்பத்தாரிடம்‌ பரிந்து, 
பேசுகிறார்‌. தன்னுடைய குமாரனுக்கு. 
தீனாளை மனைவியாகக்‌ கொடுத்தால்‌, 
யாக்கோபின்‌ குடும்பத்தாருக்கு என்னென்ன 
நன்மைகள்‌ உண்டாகும்‌ என்று 
ஒவ்வொன்றாக சொல்லுகிறார்‌. 


யாக்கோபின்‌ குமாரர்‌ தங்களை 
கர்த்தரிடத்தில்‌ பத்தியுள்ளவர்கள்‌ போலவும்‌, 
தாங்கள்‌ கர்த்தருடைய பிரமாணத்திற்கு 
கீழ்ப்படிகிறவர்கள்‌ போலவும்‌ காண்பித்துக்‌ 
கொள்கிறார்கள்‌. அவர்களுடைய மனம்‌: 
கொதித்துக்கொண்டிருக்கிறது. அவர்கள்‌ 
சீகேமின்மீது கோபமாயிருக்கிறார்கள்‌ 
ஆனால்‌ அவர்கள்‌ தங்கள்‌ 
கோபத்தை வெளிப்படுத்திக்காண்பிக்காமல்‌, 
மாய்மாலமாய்ப்‌ பேசுகிறார்கள்‌. 


தங்கள்‌ சகோதரியாகிய தீனாளை 
சீகேம்‌ என்பவன்‌ தீட்டுப்படுத்தினபடியால்‌, 
யாக்கோபின்‌ குமாரர்‌ சீகேழுக்கும்‌, 
அவனுடைய தகப்பனாகிய ஏமோருக்கும்‌. 
வஞ்சகமான மறுமொழி சொல்லுகிறார்கள்‌. 

யாக்கோபின்‌ குமாருக்கு தங்கள்‌ 
சகோதரியை சீகேமிற்குக்‌ கொடுக்க 
மனமில்லை. இஸ்ரவேலிலுள்ள 
கன்னிகையைத்‌ தீட்டுப்படுத்துவதற்கு 
சாத்தான்‌ எடுத்துக்கொள்ளும்‌ முதலாவது 
முயற்சி இதுவாகும்‌. இது தேவனுடைய 
திட்டத்திற்கு முரணானது. தேவனுடைய 
குமாரன்‌ இஸ்ரவேலிலுள்ள கன்னிகையின்‌ 
மூலமாகப்‌. பிறப்பார்‌ (ஏசா. 744 
மத்‌ 118-25) 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


விருத்தசேதனமில்லாதவர்கள்‌. யாக்கோபின்‌ 
குமாரர்‌, சீகேமையும்‌ அவனுடைய 
தகப்பனையும்‌ பார்த்து, 
'விருத்தசே தனமில்லாத புருஷனுக்கு நாங்கள்‌ 
எங்கள்‌ சகோதரியைக்‌ கொடுக்கலாகாது: 
அது எங்களுக்கு நிந்தையாயிருக்கும்‌" 
(ஆதி 34:14) என்று சொல்லுகிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌  புறஜாதி 
ஜனங்களோடு சேர்ந்து வாழாமல்‌ வேறுபிரிந்து 
வாழவேண்டும்‌. (ஆதி 122- 
ஆதி 2142; ஆதி 24:3; ஆதி 2815; 
யாத்‌ 3412-16; எண்‌ 23:9; உபா 7:3-4; 
யோசு 23:12; எஸ்றா 9-10). 


தனம்‌ பண்‌ 


அழிக்கப்பட வேண்டும்‌ (ஆதி 17:9-14) 


கானானியர்‌ விருத்தசேதனம்‌. 
பண்ணிக்கொள்ளவேண்டும்‌ ம்‌ 
யாக்கோபின்‌ புத்திரருடைய 
கானானியரை பழிவாங்கவேண்டும்‌ என்பதே 
அவர்களுடைய நோக்கம்‌, சீகேமியர்கள்‌ 
விருந்தசேதனம்பண்ணிக்கொண்டால்‌ 
அவர்களும்‌ தங்களைப்போல ஆவார்கள்‌ 
என்று யாக்கோபின்‌: குமாரர்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 


யாக்கோபின்‌ குமாரர்‌ சீகேமையும்‌, 
தகப்பனையும்‌ நோக்கி, 
உங்களுக்குள்ளிருக்கும்‌ 
விருத்தசேதனம்‌ 
எங்களைப்‌ 
நாங்கள்‌ சம்மதித்து, 
குமாரத்திகளைக்‌ 
உங்கள்‌ குமாரத்திகளை. 
கொண்டு, உங்களோடே 
ஏகஜனமாயிருப்போம்‌" 
341576) என்று 


சொல்லுகிறார்கள்‌. 


போலாவீர்களானால்‌, 
க்‌ எங்கள்‌ 





i FTE 
ETT 


இஸ்ரவேல்‌ ஜனம்‌ வேறுபிரிந்து தனி 
ஜாதியாக இருக்க வேண்டுமென்பது. 
தேவனுடைய சித்தம்‌. (ஆதி 34:14) அவர்கள்‌ 
புறஜாதியோடு கலந்து ஏகஜனமாக 
இருக்கக்கூடாது. யாக்கோபின்‌ புத்திரர்‌ 
வஞ்சகமான வார்த்தைகளைப்‌ பேசுகிறார்கள்‌. 
ஏமோரும்‌, வஞ்சகமான திட்டத்தைத்‌ 
தன்மனதில்‌ வைத்திருக்கிறான்‌. 
யாக்கோபின்‌ ஆடுமாடுகள்‌, ஆஸ்திகள்‌, 
மிருகஜீவன்கள்‌ எல்லாம்‌ நம்மைச்‌ 
சேருமல்லவா என்று ஏமோர்‌ வஞ்சகமாக 
திட்டம்‌ பண்ணுகிறான்‌ (ஆதி 34:23). 


இஸ்ரவேலின்‌ 'நிபந்தனைளைத்‌ 
தன்னுடைய ஜனங்கள்‌ ஏற்றுக்‌ கொள்ள 
வேண்டும்‌ என்று வலியுறுத்திய போது ஏமோர்‌ 
இந்த வஞ்சக ஆலோசனையைக்‌ கூறுகிறான்‌. 
ஏமோரின்‌ ஜனங்களும்‌ அவனுடைய 
ஆலோசனையை ஏற்றுக்‌ கொண்டு 
விருத்தசேதனம்‌ பண்ணிக்கொள்ள சம்மதம்‌ 
தெரிவிக்கிறார்கள்‌. அவர்கள்‌ தற்காலிக சரீர 
வேதனையைத்‌ தாங்கிக்‌ கொள்ள 


ஆயத்தமாக இருக்கிறார்கள்‌. 


ஏமோரின்‌ 


மோ குடும்பத்தாரைய்‌ 
பழிதீர்ப்பதற்கு. 


யாக்கோபின்‌ குமாரர்கள்‌ 
மார்க்கக்‌ காரியங்களைத்‌ தங்களுக்கு 
சாதகமாகப்‌ பயன்படுத்துகிறார்கள்‌ 
தங்களுக்கு அதிக லாபம்‌ கிடைக்கும்‌ என்று 
நம்பி சீகேமியர்கள்‌ இந்த மார்க்கக்‌ 
காரியங்களைப்‌ பின்பற்றுகிறார்கள்‌. 


சீகேமியர்கள்‌ விருத்தசேதனம்‌. 
பண்ணிக்கொண்டு, தங்களுடைய சரீரத்தை 
செய்யவேண்டும்‌ 
புத்திரருடைய 
ல்‌ சீகேமியர்கள்‌ 
விருந்தசே நனம்பண்ணிக்கொள்வதினால்‌ 
அவர்களுக்கு சரீர வேதனை 
உண்டாகவேண்டும்‌ என்பதும்‌, அவர்கள்‌ 
வேதனைப்படும்போது. அவர்களை 
பட்டயத்தால்‌ வெட்டிக்கொன்றுபோட 
வேண்டும்‌ என்பதும்‌ யாக்கோபின்‌ 
புத்தருடைய வஞ்சகமான. 
திட்டமாயிருக்கிறது. 


யாக்கோபின்‌ புத்திரர்‌ சீகேமிடமும்‌, 
அவனுடைய தகப்பனிடமும்‌ சொல்லும்போது, 
"விருத்தசேதனம்‌ பண்ணிக்கொள்வதற்கு. 
எங்கள்‌ சொல்‌ கேளாமற்போவீர்களானால்‌, 
நாங்கள்‌. எங்கள்‌ குமாரத்தியை 
அழைத்துக்கொண்டு போய்விடுவோம்‌” 
(ஆதி 34117) என்றும்‌ சொல்லுகிறார்கள்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சீகேம்‌ தங்கள்‌ 
தீனாளுக்காக எதையும்‌ செய்ய 
ஆயத்தமாயிருக்கிறான்‌ என்பது 
யாக்கோபின்‌ புத்திரருக்கு தெரிந்திருக்கிறது. 
சீகேம்‌ ஏற்கெனவே, யாக்கோபையும்‌, 
அவருடைய புத்திரரையும்‌ நோக்கி, 
கண்களில்‌ 
தயவுதிடைக்கவேண்டும்‌; 
என்னிடத்தில்‌ எதைக்‌ 
தருகிறேன்‌; பரிசமும்‌ வெகுமதியும்‌ 
எல்வளவு கேட்டாலும்‌, உங்கள்‌ சொற்படி 
ன்‌: அந்தப்‌ பெண்ணைமாத்திரம்‌ 
எனக்கு மனைவியாகக்‌ கொடுக்கவேண்டும்‌" 
(ஆதி 34:12) என்று சொல்லியிருக்கிறான்‌. 


சீகேம்‌ தீனாளின்மீது வைத்திருக்கிற 
பிரியத்தை, யாக்கோபின்‌ புத்திரர்‌ தங்களுக்கு 
சாதகமாக பயன்படுத்திக்கொள்ள 
விரும்புகிறார்கள்‌. யாக்கோபின்‌ புத்திரர்‌ 
சொல்லுவது கர்த்தருக்கு விரோதமான 
பாவம்‌. கர்த்தருடைய நாமத்தை வீணிலே. 
வழங்கக்கூடாது. அதுபோலவே அவருடைய 
பிரமாணங்களையும்‌, நியமங்களையும்‌ 
வீணிலே பயன்படுத்தவம்கூடாது. 


சகோதரியாகிய 


ஆண்மக்கள்‌ 
விருத்தசேதனம்பண்ணிக்கொள்ளவேண்டும்‌ 


விருத்தசேதனம்பண்ணிக்கொள்ளுமாறு 


சொல்லுகிறார்கள்‌. 
தெய்வபக்தி 
தெரிகிறது. 
கீழ்ப்படிந்து 
பண்ணிக்கொள்வது என்பது 

உலகப்பிரகாரமான ப்ப 
விருந்தசேதனம்பண்ணிக்கொள்லது என்பது, 


அவர்களுக்கு 
தொழிலாகத்‌ 
வார்த்தைக்கு 
ப 


தாயமான 
கர்த்தருடைய 


அநேகர்‌ 

ஆதாயமான தொழில்‌. 

என்று நினைக்கிறார்கள்‌. ஒருவேளை 

இவர்களுக்கு, தாங்கள்‌ எதிர்பார்க்கிற 

உலகப்பிரகார ஆதாயம்‌ கிடைக்கலாம்‌. 

ஆனாலும்‌ இப்படிப்பட்டவர்களுக்கு தெய்வீக 
ஆசீர்வாதம்‌ எதுவும்‌ கிடைக்காது. 





i FTE 
TT 


விருத்த சேதனம்‌ 
ஆதி 84:18-2௧ 


அதி 34418, அவர்களுடைய 
வார்த்தைகள்‌ ஏமோருக்கும்‌ ஏமோரின்‌ 
குமாரனாகிய சீகேழுக்கும்‌ நலமாய்த்‌ 
தோன்‌ நினது. 


ஆதி 848, அத்த வாலிபன்‌ 
யாக்கோபுடைய குமாரத்தியின்மேல்‌ 
பிரியம்‌ வைத்திருத்தபடியால்‌, அந்தக்‌: 
காரியத்தைச்‌ செய்ய அவன்‌ 
தாமதம்பண்ணவில்லை. அவன்‌ தன்‌ 
தகப்பன்‌ வீட்டார்‌ 
அனைவருக்குள்ளும்‌ 
மேன்மையுள்ளவனாயிருத்தான்‌.. 


ஆதி 8420. ஏமோரும்‌ அவன்‌ குமாரன்‌ 
சிகேமும்‌ தங்கன்‌ பட்டணத்து வாசலில்‌. 
வந்து, தங்கள்‌ பட்டணத்து 
மனிதரோடே பேசி: 


ஆதி 34:21. இந்த மனிதர்‌ நம்மோடே 
சமாதானமாயிருக்கிறார்கன்‌; 
ஆகையால்‌, அவர்கள்‌. இந்தத்‌ 
தேசத்தில்‌ வாசம்பண்ணி, இதிலே 
வியாபாரம்பண்ணட்டும்‌; அவர்களும்‌ 
வாசம்பண்ணுகிறதற்கு. தேசம்‌ 
விஸ்தாரமாயிருக்கிறது; அவர்களுடைய 
குமாரத்திகளை 
மனைவிகளாகக்கொண்டு, 
குமாரத்திகனை 

கொடுப்போம்‌. 


ஆதி 842, அந்த 
விருத்தசே தனம்பண்ணப்பட்டவர்களா 
யிருக்கிறது போல, நம்மிதூன்ன 
ஆண்மக்கள்‌ யாவரும்‌ 
விருத்தசேதனம்பண்ணப்பட்டால்‌, 
அவர்கள்‌ ஏகஜனமாக நம்மோடே 
வாசம்பண்ணச்‌ சம்மதிப்பார்கள்‌. 


அதி 84:28, அவர்களுடைய 
ஆடுமாடுகள்‌ ஆஸ்திகள்‌ மிருகஜீவன்கன்‌' 
எல்லாம்‌ நம்மைச்‌ சேருமல்லவா? 
அவர்களுக்குச்‌ சம்மதிப்போமானால்‌, 
அவர்கள்‌ நம்முடனே 
வாசம்பண்ணுவார்கன்‌ என்று. 
சொன்னார்கள்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


ஆதி 34:24. அப்பொழுது ஏமோரின்‌ 
பட்டணத்து வாசலில்‌ 
புறப்பட்டுவரும்‌ அனைவரும்‌ அவன்‌ 
சொல்லையும்‌ அவன்‌ குமாரனாகிய 
சீகேமன்‌ சொல்லையும்‌ கேட்டு, 
அவனுடைய பட்டணத்து வாசலில்‌ 
புறப்பட்டுவரும்‌ ஆண்மக்கள்‌ யாவரும்‌ 
விருத்த சேதனம்பண்ணப்பட்டார்கன்‌. 


யாக்கோபின்‌ 
வார்த்தைகள்‌ 
குமாரனாகிய 


34.18). 

ஏமோரும்‌ விருத்தசேதனம்பண்ணிக்கொள்ள 
சம்மதம்‌ தெரினிக்கிறார்கள்‌. சீகேம்‌ 
வாலிபனாயிருக்கிறான்‌. அந்த வாலிபன்‌. 
யாக்கோபுடைய குமாரத்தியின்மேல்‌ பிரியம்‌ 
வைத்திருந்தபடியால்‌, அந்தக்‌ காரியத்தைச்‌ 
செய்ய அவன்‌ தாமதம்பண்ணவில்லை. 
(ஆதி 34:19), 


சீகேம்‌ தன்‌ தகப்பன்‌ 
வீட்டார்‌ அனைவருக்குள்ளும்‌ 
மேன்மையுள்ளவனாயிருக்கிறான்‌. ஏமோரின்‌ 
பட்டணத்திலே, சீகேமுக்கும்‌ அவனுடைய 
தகப்பனாகிய  ஏமோருக்கும்‌ மிகுந்த 
செல்வாக்கு இருக்கிறது. ஏமோரும்‌ அவன்‌ 
குமாரன்‌ சீகேமும்‌ தங்கள்‌ பட்டணத்து வாசலி 
ல்‌ வந்து. தங்கள்‌ பட்டணத்து மனிதரோடே, 
விருத்தசேதனம்‌ பண்ணிக்கொள்வது பற்றி 
பேசிக்கொள்கிறார்கள்‌ (ஆதி 34:20). 
ஏமோரின்‌ பட்டணத்தார்‌ ஏற்கெனவே 
விருத்தசே தனம்பண்ணிக்கொள்வது 
கேள்விப்பட்டிருக்கிறார்கள்‌. 
குடும்பத்தார்‌ 
த்தசேதனம்பண்ணிக்கொண்டவர்கள்‌ 
என்பது ஏமோரின்‌ பட்டணத்தாருக்கு, 
தெரிந்திருக்கிறது. விருத்தசேதனம்‌ 
பரிசுத்தமானது என்றும்‌, அது கனமுள்ளது. 
என்றும்‌ அவர்கள்‌ அறிந்திருக்கிறார்கள்‌. 
ஆனாலும்‌ ஏமோரின்‌ பட்டணத்தாருக்கு 
விருத்தசேதன த்தைப்பற்றி தெளிவான. 
உபதேசமில்லை. அவர்கள்‌ அதுபற்றி 
அரையும்‌ குறையுமாக அறிந்திருக்கிறார்கள்‌. 





i THE 
TT 


கர்த்தரிடத்தில்‌ சொல்லவேண்டும்‌. பரிசுத்த 
ஆலியானவர்‌ நமக்கு போதிப்பார்‌. அப்போது 
நமக்கு சத்தியத்தைக்‌ குறித்து தெளிந்த 
அறிவு உண்டாகும்‌. உள்ளதை உள்ளது 
என்‌; 

சொல்லுவதே நமக்கு ஆசீர்வாதம்‌. நமக்கு 
தெரியாததை தெரிந்ததுபோல. 
காண்பித்துக்கொள்ளக்கூடாது. 


இக்காலத்தில்‌ அநேகர்‌ 
சத்தியத்தை குறைவாக அறிந்திருந்தாலும்‌. 
எல்லாம்‌ தெரியு 
காண்பித்துக்கொள்கிறார்கள்‌. 
மாய்மாலம்பண்ணுகிறார்கள்‌. 
மாய்மாலம்பண்ணுகிறவர்கள்‌ ஒருபோதும்‌ 
சத்தியத்தைக்‌ கற்றுக்கொள்ள மாட்டார்கள்‌. 
ஏமோருக்கும்‌, சீகேமுக்கும்‌ 
விருத்தசேதனம்பண்ணிக்கொள்‌ வதைப்பற்றி 
ஒரளவு மாத்திரமே தெரிந்திருக்கிறது. அதன்‌ 
தாற்பரியத்தை அவர்கள்‌ அறியவில்லை. 
யாக்கோபின்‌ குமாரத்தியை திருமணம்‌. 
செய்து கொள்வதற்காக, சீகேம்‌ 
விருந்தசேதனம்பண்ணிக்கொள்ள வேண்டும்‌ 
என்று விரும்புகிறான்‌. தான்‌ விருத்தசேதனம்‌. 
பண்ணிக்கொள்வது மாத்திரமல்ல, ஏமோரின்‌ 
பட்டணத்தாரும்‌ 
விருத்தசே தனம்பண்ணிக்கொள்ளவேண்டும்‌ 
என்று விரும்புகிறான்‌. 
விருத்தசேதனப்பண்ணிக்கொள்வதினால்‌ 
ஆலிக்குரிய நன்மைகள்‌ என்னென்ன 
உண்டாகும்‌ என்பது அவனுக்கு 
தெரியவில்லை. சீகேம்‌ உலகப்பிரகாரமான 
ஆசீர்வாதங்களைப்பற்றி யோசிக்கிறான்‌. 
விருத்தசே தனம்பண்ணிக்கொண்டால்‌, 
“யாக்கோபின்‌ குடும்பத்தாருடைய 
ஆடுமாடுகள்‌, ஆஸ்திகள்‌, மிருகஜீவன்கள்‌ 
எல்லாம்‌ க சேருமல்லவா" 
(ஆதி 34:23) என்று 
ஏமோரின்‌ 


சீகேமும்‌ ஏமோரும்‌ 
பட்டணத்தாருக்கு 
சொல்லுகிறார்கள்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஏமோரும்‌, அவன்‌ குமாரன்‌ சீகேமும்‌, 
தங்கள்‌ பட்டணத்து வாசலில்‌ வந்து, தங்கள்‌ 
பட்டணத்து மனிதரோடே 
விருத்தசேதனம்பண்ணிக்கொள்வது பற்றி 
பேசிக்கொள்கிறார்கள்‌. ர்கள்‌ 
ஏமோரின்‌ பட்டணத்தாரை 
இந்த மனிதர்‌ 
சமாதானமாயிருக்கிறார்கள்‌ ; 


வியாபாரம்பண்ணட்டும்‌; அவர்களும்‌ 
வாசம்பண்ணுகிறதற்கு தேசம்‌ 
விஸ்தாரமாயிருக்கிறது; அவர்களுடைய 
குமாரத்திகளை நமக்கு மனைவிகளாகக்‌ 
கொண்டு, நம்முடைய குமாரத்திகளை 
அவர்களுக்குக்‌ கொடுப்போம்‌" (ஆதி 34:21) 
என்று சொல்லுகிறார்கள்‌. 


தாங்கள்‌ 'சேதனம்பண்ணிக்‌ 
கொள்வதினால்‌ தங்க “என்னென்ன 
நன்மைகள்‌ உண்டாகும்‌ என்றும்‌ 
அவர்கள்‌ ஏமோரின்‌ பட்டணத்தாருக்கு 
சொல்லுகிறார்கள்‌. அவர்களுக்கு ஆவிக்குரிய 
நன்மையைப்பற்றி ஒன்றும்‌ தெரியவில்லை. 
அவர்கள்‌ சரீரப்பிரகாரமான நன்மைகளை 
மாத்திரமே பேசுகிறார்கள்‌. அவர்கள்‌ 
ஆவிக்குரிய காரியங்களைவிட, 
உலகப்பிரகாரமான காரியங்களுக்கு அதிக 
முக்கியத்துவம்‌ கொடுக்கிறார்கள்‌. 

சீகேமும்‌ ஏமோரும்‌, 
“அந்த 
பண்ணப்பட்டவர்களாயிருக்கிறது 
நம்மிலுள்ள ஆண்மக்கள்‌ 
விருத்தசேதனம்பண்ணப்பட்டால்‌, 
ஏகஜனமாக நம்மோடே 
சம்மதிப்பார்கள்‌. அவர்களுடைய ஆடுமாடுகள்‌ 
ஆஸ்திகள்‌ மிருகஜீவன்கள்‌ எல்லாம்‌ நம்மைச்‌ 

ல்‌ அவர்களுக்குச்‌ 

அவர்கள்‌ நம்முடனே 

வாசம்பண்ணுவார்கள்‌" (ஆதி 34:22,23) 
என்று சொல்லுகிறார்கள்‌. 

அப்பொழுது ஏமோரின்‌ பட்டணத்து 
வாசலில்‌ புறப்பட்டுவரும்‌ அனைவரும்‌ அவன்‌ 
சொல்லையும்‌ அவன்‌ குமாரனாகிய சீகேமின்‌ 
சொல்லையும்‌ கேட்டு, அவனுடைய பட்டணத்து 
வாசலில்‌ புறப்பட்டுவரும்‌ ஆண்மக்கள்‌ 
யாவரும்‌ த்த 
சேதனம்பண்ணப்படுகிறார்கள்‌ (ஆதி 34:24). 





i FTE 
TT 


யாக்கோபின்‌ குமாரர்கள்‌, சீகேமோடும்‌ 
ஏமோரோடும்‌ சாதுரியமாய்ப்‌ 
பேசிமிருக்கிறார்கள்‌. ஏமோரின்‌ பட்டணத்தார்‌ 
விருத்தசேதனம்பண்ணிக்கொண்டால்‌, 

அவர்கள்‌ தங்களைப்போல்‌ ஆவார்கள்‌ 
என்று சொன்னது மாத்திரமல்ல. அவர்கள்‌ 
ஏமோரின்‌ பட்டணத்தாரோடு விவாக 
சம்பந்தம்பண்ணி, அவர்களோடே 
குடியிருப்பதாகவும்‌ சொல்லியிருக்கிறார்கள்‌. 
இதன்‌ மூலமாக ஏமோரின்‌ 
பட்டணத்தாருக்கு தொழிலும்‌, வியாபாரமும்‌ 
விருத்தியாகும்‌ என்றும்‌, அவர்களுடைய 
ஐசுவரியம்‌ பெருகும்‌ என்றும்‌ ஆசை 
வார்த்தைகளை சொல்லியிருக்கிறார்கள்‌. 


யாக்கோபின்‌ புத்திரர்‌ தங்களோடு 
சொன்ன ஆசை வார்த்தைகளோடு, 
சீகேழும்‌ ஏமோரும்‌, இன்னும்‌ கொஞ்சம்‌ 
கூடுதலான வார்த்தைகளை சேர்த்து, 
ஏமோரின்‌ பட்டணத்தாருக்கு, அதிகமான 
ஆசை வார்த்தைகளை சொல்லுகிறார்கள்‌ 
திருமண விவாகம்‌ பரிசுத்தமானது. தொழில்‌ 
பெருகவேண்டும்‌ என்றோ அல்லது வியாபாரம்‌ 
விருத்தியடையவேண்டும்‌ என்றோ அல்லது, 
ஐசுவரியம்‌ அதிகரிக்கவேண்டும்‌ என்றோ 
திருமணம்‌ பண்ணுவது 
சரியானதல்ல. 

உலகப்பிரகாரமான ஆசீர்வாதங்களைப்‌ 
பெற்றுக்கொள்வதற்காகவும்‌, திருமணம்‌ 
பண்ணிக்கொள்வதற்காகவும்‌ 
விருத்தசேதனம்பண்ணிக்கொள் வதும்‌ 
சரியானதல்ல. கர்த்தர்‌ 
காரணங்களுக்காக 
பிரமாணத்தைக்‌ கொடுக்கவில்லை. 


இக்காலத்தில்‌ சிலர்‌ தெய்வபக்தியை 
ஆதாயமான தொழிலாக நினைக்கிறார்கள்‌. 
இவர்களிடத்தில்‌. தெய்வபக்தியைவிட, 
மாம்ச , உலகபக்தியுமே 
தவசு இவர்கள்‌ 
உலகப்பிரகாரமான நன்மைகளைப்‌ 
பெற்றுக்கொள்‌ வதற்காக, 
தெய்வபக்தியுள்ளவர்கள்போல 
மாய்மாலம்பண்ணுகிறார்கள்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


சிமியோனும்‌ லேவியும்‌ 
ஆதி 34:25-29 
ஆதி 845, முன்றாம்‌ நானில்‌ 
அவர்களுக்கு. 
நோவெடுத்துக்கொண்டபோது, 
யாக்கோபின்‌ குமாரரும்‌ தீணாளின்‌ 
சகோதரருமான சிமியோன்‌ லேவி 
என்னும்‌ இவ்விரண்டுபேரும்‌ தன்தன்‌. 
பட்டயத்தை எடுத்துக்கொண்டு, 
துணிகரமாய்ப்‌ பட்டணத்தின்‌ மேல்‌ 
பாய்த்து, ஆண்மக்கள்‌ யாவரையும்‌ 
'கொள்றுபோட்டார்கள்‌. 


ஆதி 8426. ஏமோரையும்‌ அவன்‌ 
குமாரன்‌: சீகேமையும்‌ 
யபட்டயக்கருக்காலே கொன்று, சீகேமின்‌ 
வீட்டிலிருந்த தீனானை 
அழைத்துக்கொண்டு போய்விட்டார்கள்‌. 


ஆதி 9427. மேலும்‌, யாக்கோபின்‌: 
குமாரர்‌ வெட்டுண்டவர்களிடத்தில்‌ 
வந்து, தங்கன்‌ சகோதரியை அவர்கள்‌ 
தீட்டுப்படுத்தினதற்காகப்‌. 
பட்டணத்தைக்‌ கொன்னையிட்டு, 


ஆதி 34:28, 
ஆடுமாடுகளையும்‌ 'தகளையும்‌, 
பட்டணத்திலும்‌ வயல்வெளியிலும்‌ 
இருந்தவைகள்‌ யாவையும்‌. 


ஆதி 34:29, அவர்களுடைய எல்லாத்‌ 
தட்டுமுட்டுகளையும்‌ எடுத்துக்கொண்டு, 
அவர்களுடைய எல்லாக்‌. 
குழந்தைகளையும்‌. ஸ்திரீகளையும்‌ 
சிறைபிடித்து, வீட்டிலிருந்த 
எல்லாவற்றையும்‌ 
'கொள்ளையிட்டார்கள்‌. 


அவர்களுடைய 


வாசலில்‌ 


ஏமோரின்‌ பட்டணத்து, 
யாவரும்‌ 


புறப்பட்டு வரும்‌ ஆண்மக்கள்‌ 
விருத்தசே தனம்பண்ணப்படுகிறார்கள்‌. 
மூன்றாம்‌. நாளிலே அவர்களுக்கு 
நோவு உண்டாகிறது. விருத்தசேதனம்‌. 
பண்ணப்பட்டவர்களில்‌ ஏமோரும்‌, அவன்‌ 
குமாரன்‌ சீகேமும்‌ அடங்குவார்கள்‌. 





i= THEN 
TT 
யாக்கோபின்‌ 


ஏமோரோடும்‌ 


குமாரர்‌ சீகேமோடும்‌. 
ஏற்கெனவே வஞ்சகமான 
வார்த்தைகளை மறுமொழியாக 
சொன்னார்கள்‌. ஏமோரின்‌ பட்டணத்தார்‌ 
விருத்தசேதனம்பண்ணிக்கொண்டு கர்த்தரை 
ஆராதிக்கவேண்டும்‌ என்பது யாக்கோபின்‌: 
புத்திரருடைய நோக்கமல்ல. அவர்கள்‌ 
எல்லோரும்‌ விருத்தசேதனம்‌ 
பன்சரிக்கொண்டால்‌, அவர்களுக்கு நோவு 
உண்டாகும்‌ என்றும்‌, அந்த சமயத்திலே 
அவர்களை பட்டயத்தினால்‌. 
சங்காரம்பண்ணலாம்‌ என்றும்‌ யாக்கோபின்‌ 
புத்திரர்‌ திட்டமிட்டார்கள்‌. 

யாக்கோபின்‌ புத்திரரில்‌, சிமியோன்‌, 
லேவி ஆகிய இரண்டு பேரும்‌ க 
வஞ்சகமான திட்டத்தை நிறை 
முள்வருகினார்கள்‌. இவர்கள்‌: இருவரும்‌ 
வாலிபர்கள்‌. இவர்களுக்கு இப்போது 
இருபது வயதாகமிருக்கலாம்‌. தங்கள்‌ வஞ்சக 
திட்டத்தை இவர்கள்‌ இருவரும்‌, தங்கள்‌ 
தகப்பனாகிய யாக்கோபுக்கு சொல்லவில்லை. 

ஏமோரின்‌ பட்டணத்தாருக்கு, மூன்றாம்‌ 
நாளிலே நோவு. எடுத்துக்கொள்கிறது. 
அப்போது, யாக்கோபின்‌ குமாரரும்‌ தீனாளின்‌ 
சகோதரருமான சிமியோன்‌ லேவி என்னும்‌ 
இல்விரண்டுபேரும்‌ தன்தன்‌ பட்டயத்தை 
எடுத்துக்கொண்டு, 'துணிகரமாய்ப்‌ 
பட்டணத்தின்‌ மேல்‌ பாய்ந்து. ஆண்மக்கள்‌ 
யாவரையும்‌. கொன்றுபோடுகிறார்கள்‌ 
(ஆதி 34:25) 


பேர்‌ மடிந்தார்கள்‌ என்று 
சிமியோனும்‌, வேலியும்‌ 
இந்தத்‌ தாக்குதலைத்‌ 
நடத்தினார்கள்‌. 
ஊழியக்காரர்களும்‌, 
சிமியோனுக்கும்‌, 
புரிந்தார்கள்‌. 
மூன்றாம்‌ நாளில்‌ விருத்தசேதனம்‌ 
கொண்டவர்களுக்குச்‌ 
நோவெடுத்துக்‌ கொள்ளும்‌ 
அதிகமாக இருக்கும்‌. அந்த மூன்றாம்‌ நாளில்‌ 
அவர்களால்‌ எழுந்து நின்று யுத்தம்‌ பண்ண 
முடியாது. அவர்களால்‌ தங்களைக்‌ காத்துக்‌ 
கொள்ளவும்‌ முடியாது. 

அப்படிப்பட்ட நாளில்‌ சிமியோனும்‌, 
லேவியும்‌ இவர்கள்மீது யுத்தம்‌ 
பண்ணுகிறார்கள்‌. அங்குள்ள ஆண்மக்கள்‌ 
யாவரையும்‌ கொன்றுபோடுகிறார்கள்‌. 
தன்னுடைய சகோதரர்கள்‌ தன்னை மீட்கும்‌ 
வரையிலும்‌ தீனாள்‌ அங்கு வீட்டுக்காவலில்‌ 
இருந்திருக்கிறாள்‌. (ஆதி 34:5,17,26). 


ன்‌ 
தெரியவில்லை. 


தலைமையேற்று 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அவர்கள்‌ ஏமோரையும்‌ அவன்‌ குமாரன்‌ 
ம்‌ பட்டயக்கருக்காலே கொன்று. 
வீட்டிலிருந்த தீனாளை 
அழைத்துக்கொண்டு _ போய்விடுகிறார்கள்‌ 
(ஆதி 34:26). யாக்கோபின்‌ புத்திரர்‌ 
மூன்று நாட்களுக்கு முன்பு, ஏமோரோடும்‌, 
சீகேமோடும்‌ சமாதான வார்த்தைகளைப்‌ 
பேசினார்கள்‌. நட்பின்‌ 
உடன்படிக்கையைப்பற்றிச்‌ சொன்னார்கள்‌. 
சீகேமுக்கு தங்கள்‌ சகோதரி தீனாளை 
திருமணம்‌ செய்து வைப்பதாக 
வாக்குப்பண்ணினார்கள்‌. 


வார்த்தையை நம்பி, 
சீகேமும்‌, ஏமோரும்‌, ஏமோரின்‌ 
பட்டணத்திலுள்ள ஆண்மக்களும்‌ 
விருத்தசேதனம்பண்ணியிருக்கிறார்கள்‌. 
கானானியர்‌ உடன்படிக்கைக்கு 
உண்மையுள்ளவர்களாயிருக்கிறார்கள்‌. 
ஆனால்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரோ 
உடன்படிக்கையை மீறி, கானானியருக்கு 
துரோகம்பண்ணுகிறார்கள்‌. அவர்களை 
பட்டயத்தினால்‌ வெட்டி 
சங்காரம்பண்ணுகிறார்கள்‌. 
கர்த்தரே 
பாதுகாப்பாயிருக்கிறவர்‌. 
வார்த்தையும்‌, அவருடைய 
நமக்கு ஆறுதலையும்‌ சமாதானத்தையும்‌ 
கொடுக்கும்‌. அதே வேளையில்‌ 
கர்த்தருடைய வார்த்தைகளை மாய்மாலமாய்‌ 
உபதேசம்பண்ணுகிறவர்கள்‌ மூலமாக நமக்கு 
ஆயத்தம்‌, தங்கும்‌ வரும்‌. 
யாக்கோபின்‌ குமாரரான சிமியோனும்‌ 
துன்மார்க்கராயிருக்கிறார்கள்‌. 
அநீதியான காரியங்களை 
ள்‌ சீகேம்‌ தீனாளை 
தீட்டுப்படுத்தி, இஸ்ரலேலிலே மதிகெட்ட 
காரியத்தை செய்தது மெய்தான்‌. இந்தப்‌ 
தீனாளுக்கும்‌ பங்கு 
தீனாளும்‌ சீகேமோடு 
தன்னை 


தட்டுபபடுத்திமிரக்கறாள்‌ னால்‌ 
யாக்கோபின்‌ புத்திரரோ, சீகேமின்மீது 
மாத்திரமே குற்றம்‌ சொல்லுகிறார்கள்‌. 
அவன்மீது: த்‌ 
கோபமாயிருக்கிறார்கள்‌. 

சீகேமோடுகூட 

பங்காளியாயிருந்த. 

அன்பாயிருக்கிறார்கள்‌. 


அவர்களுடைய 


நமக்கு 
கர்த்தருடைய 
உபதேசமும்‌. 





f= THE 
TT 


சீகேம்‌ தீனாளைத்‌ 
பாவம்‌ செய்திருக்கிறான்‌. ஆனாலும்‌ 
அவன்‌ தன்னுடைய பாவத்திற்கு. 
பிரயாச்சித்தம்பண்ண ஆயத்தமாயிருக்கிறான்‌. 
சீகேம்‌ யாக்கோபையும்‌, அவருடைய 
குமாரரையும்‌ நோக்கி, “உங்கள்‌ கண்களில்‌ 
எனக்கு தயவு கிடைக்கவேண்டும்‌, 
அந்தப்‌ பெண்ணை மாத்திரம்‌ எனக்கு 
கொடுக்கவேண்டும்‌" 
என்று கேட்டான்‌. 
எதையும்‌ செய்ய 
சீகேமின்‌ 


தீட்டுப்படுத்தி 


34:11,12) 
தீனாளுக்காக 


இருக்கிறது. ஆனால்‌ 

புத்திரரோ மாய்மாலக்காரராயும்‌, 

வஞ்சனைக்காரராயும்‌ இருக்கிறார்கள்‌. 
தீனாளைத்‌ 


தீட்டுப்படுத்தி 
செய்திருக்கிறான்‌.  சீகேமின்‌ 
அவனுடைய தகப்பனாராகிய 


பட்டணத்தாருக்கோ பங்கு 
அவர்கள்‌ எல்லோரும்‌ நிரபராதிகள்‌ 
சிமியோனும்‌ லேலியும்‌ 
பட்டயக்கருக்காலே கொன்றதுபோல, 
அவனுடைய தகப்பனாகிய  ஏமோரையும்‌ 
கொன்றுபோடுகிறார்கள்‌. சிமியோனும்‌. 
லேலியும்‌, இவர்கள்‌ இருவரையும்‌ கொன்றது. 
மாத்திரமல்ல, அவர்கள்‌ இரண்டுபேரும்‌ தன்‌ 
தன்‌ பட்டயத்தை எடுத்துக்கொண்டு, 
துணிகரமாய்‌ ஏமோரின்‌ பட்டணத்தின்மேல்‌ 
பாய்ந்து, அங்கே உள்ள ஆண்மக்கள்‌ 
யாவரையும்‌ கொன்றுபோடுகிறார்கள்‌. 
ஏமோரின்‌ பட்டணத்தாருக்கு சீகேமின்‌ 
பாவத்தில்‌ பங்கில்லை. ஆனாலும்‌ அவர்கள்‌ 
எல்லோரும்‌ கொல்லப்படுகிறார்கள்‌. 
சிமியோனும்‌ வேலியும்‌, 
பட்டணத்திலுள்ள. 
கொன்றுபோட்ட துமாத்திரமல்ல 


ஏமோரின்‌ 
ஆண்களைக்‌ 

அவர்கள்‌ 
அந்தப்‌ பட்டணத்தையும்‌ 
கொள்ளையிடுகிறார்கள்‌. யாக்கோபின்‌ 
குமாரர்‌ வெட்டுண்டவர்களிடத்தில்‌ வந்து. 
தங்கள்‌ சகோதரியை அவர்கள்‌ 
'ீட்டுப்படுத்தினதற்காகப்‌ பட்டண, 
கொள்ளையிடுகிறார்கள்‌ (ஆதி 34:27). 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சிமியோனும்‌ லேலியும்‌ ஏமோரின்‌ 
பட்டணத்தாருடைய ஆடுமாடுகளையும்‌ 
கழுதைகளையும்‌, பட்டணத்திலும்‌ 
வயல்வெளியிலும்‌ இருந்தவைகள்‌ யாவையும்‌. 
அவர்களுடைய எல்லாத்‌ தட்டுமுட்டுகளையும்‌ 
எடுத்துக்கொண்டு, 'போய்விடுகிறார்கள்‌. 
மேலும்‌ அவர்கள்‌ இருவரும்‌, ஏமோரின்‌ 
பட்டணத்தாருடைய எல்லாக்‌ 
குழந்தைகளையும்‌ ஸ்திரீகளையும்‌ 
சிறைபிடித்து, வீட்டிலிருந்த எல்லாவற்றையும்‌ 
கொள்ளையிடுகிறார்கள்‌ (ஆதி 34:28,29). 

விருத்தசேதனம்பண்ணிக்கொண்டால்‌, 
யாக்கோபின்‌ குடும்பத்தாருடைய 
ஆடுமாடுகள்‌, ஆஸ்திகள்‌ மிருகஜீவன்கள்‌ 
எல்லாம்‌ தங்களை சேரும்‌ என்று ஏமோரின்‌ 
பட்டணத்தார்‌ எதிர்பார்த்தார்கள்‌ 
(ஆதி 34:23). அவர்கள்‌ அந்த சொத்துக்கு 
ஆசைப்பட்டு விருத்தசேதனம்‌ 
பண்ணிக்கொண்டார்கள்‌. னால்‌ 
அவர்களுக்கு சம்பவித்ததோ வேறு 
விதமாயிருக்கிறது. 

யாக்கோபின்‌ குடும்பத்தாருடைய 
சம்பத்து, ஏமோரின்‌  பட்டணத்தாரை 
சேரவில்லை. அதற்கு பதிலாக 
சிமியோனும்‌ லேவியும்‌ ஏமோரின்‌ பட்டணத்தை 
கொள்ளையிட்டு எல்லாவற்றையும்‌ 
எடுத்துக்கொள்கிறார்கள்‌. அவர்களுடைய 
குழந்தைகளையும்‌ ஸ்திரீகளையும்‌ 
சிறைப்பிடித்துக்கொண்டு போய்விடுகிறார்கள்‌. 
யாக்கோபின்‌ குடும்பத்தார்‌ இப்போது 
ஏமோரின்‌ பட்டணத்தாருடைய 
சம்பத்துக்களுக்கு 
எஜமான்களாயிருக்கிறார்கள்‌. 

பரிசத்‌ 
முற்சிதாக்களின்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது 
வருமாறு: 


தேவன்‌ 
றுமை, 


வேதாகமத்தில்‌ 
ஐசவரியத்தைப்பற்றச்‌ 
அதன்‌ விவரம்‌ 


நன்மையின்‌ ஐகுவரியங்களினால்‌ தம்முடைய 
பிள்ளைகளை நிரப்புகிறார்‌. முற்பிதாக்கள்‌ 
எல்லோருமே. ஐசுவரியவான்களாகவும்‌, 
ஆரோக்கியமானவர்களாகவும்‌, 
ஞானவான்களாகவும்‌ இருந்திருக்கிறார்கள்‌. 





i FTE 
TT 


உலகிலுள்ள ஐசுவரியவான்களில்‌ பெரிய 
ஆதாமைக்‌ கூறலாம்‌. 
எல்லாமே அவருக்கு 

சூரியன்‌, சந்‌ 


(ஆதி 1:26-31; சங்‌ 8) 


ஐசுவரியவானாக 
அவருக்கு திரளான 
மந்தைகளும்‌, வெள்ளியும்‌, 
பொன்னும்‌, நூற்றுக்கணக்கான 
வேலைக்காரர்களும்‌ இருந்தார்கள்‌. 
(ஆதி 13:2; ஆதி 1414). ஆபிரகாமிடம்‌ 318 
கைபிிந்த வேலையாட்கள்‌ இருந்தார்கள்‌. 
அவர்களையும்‌, அவர்களுடைய 
மனைவிமார்களையும்‌, பிள்ளைகளையும்‌ 
பராமரிப்பதற்கு அதிகமாகச்‌ செலவாகும்‌. 
ஆபிரகாம்‌ நம்முடைய முற்பிதா. தேவன்‌ 
ஆபிரகாமை ஐசுவரியவானாக்கியிருக்கிறார்‌. 


நம்மிடத்தில்‌ ஐசுவரியம்‌ ந்தால்‌ 
அது தேவன்‌ விரும்பாத சாரின்‌ று 
எண்ணக்கூடாது. நாம்‌ கிறிஸ்துவிற்குள்‌ 


ஆபிரகாமும்‌ 
இருந்தார்‌. 
ஆடுமாடுகளும்‌, 


இருக்கும்‌ பொழுது, நம்முடைய சரீரம்‌, ஆலி, 


ஆத்துமா ஆ; அனைத்துமே பரிபூரண 
ன பெற்றிருக்கும்‌ (மத்‌ 17:20; 
மத்‌ 21:22; மாற்கு 9:23; மாற்கு 11:22-24; 
யோவான்‌ 10:10; யோவான்‌ 1412-15; 
யோவான்‌ 15:7,16; யோவான்‌ 16:23-26) 
தம்முடைய பிள்ளைகளின்‌ ஆத்துமா வாழ்வது. 
போல தேவன்‌ அவர்களை செழிக்க வைக்க 
விரும்புகிறார்‌ (யோவான்‌ 1:2; சங்‌ 
1:3; சங்‌ 2347 சங்‌ 3429-10; சங்‌ 
8411). 


ஈசாக்கு 
அவருடைய 


ஆரிரகாமிடமிருந்து 
சம்பத்தைச்‌ சுதந்தரித்துக்‌ 
கொண்டார்‌ ஆபிரகாமின்‌ மற்ற 
குமாரர்களுக்கு ஓரளவு பகிர்ந்து 
கொடுக்கப்பட்ட துபோக மீதமுள்ள 
அனைத்தும்‌ ஈசாக்கிற்கு வந்து சேர்ந்தது. 
(ஆதி 25:5-6) ஒவ்வொரு நாளும்‌ ஈசாக்கின்‌ 
ஐசுவரியம்‌ விருத்தியானது. பெலிஸ்தரின்‌ 
ராஜாவைவிட ஈசாக்கு ஐசுவரியவானாகவும்‌, 
பெலமுள்ளவனாகவும்‌ இருந்தார்‌. 
(ஆதி 2௭42. அவர்‌ திரளான 
மந்தைகளையும்‌, ஆடுமாடுகளையும்‌, 
வேலைக்காரரையும்‌ பெற்றிருந்து பெரிய 
ஐசுவரியவானாக. இருந்தார்‌. 
(ஆதி 2642-14) 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யாக்கோபு ஆபிரகாம்‌, ஈசாக்கு 
ஆகியோரின்‌ ஐசுவரியங்களையும்‌, 
வேலைக்காரரையும்‌ சுதந்தரமாகப்‌ பெற்றுக்‌ 
கொண்டார்‌. ஈசாக்கின்‌ ஐசுவரியத்தில்‌ 
ஒருபகுதி ஏசாவிற்குக்‌ கொடுக்கப்பட்டது. 
மற்றது. யாக்கோபிற்ேகே கிடைத்தது. 
ஆரானில்‌ யாக்கோபு மிகுந்த 
ஐசுவரியவானார்‌. நட்பின்‌ அடையாளமாக 
ஊக்கோப்‌ சாவிற்கு பெரிய "வெருமதிலைக்‌ 
கொடுக்கிறார்‌. இது ஒன்றுமில்லையென்றும்‌, 
தன்னிடத்தில்‌ திரளான சம்பத்து 
உள்ளதென்றும்‌ யாக்கோபு தன்னுடைய 
திரளான சம்பத்தைப்பற்றிச்‌ சொல்லுகிறார்‌ 
(ஆதி 3341) 


யாக்கோபின்‌ கலக்கம்‌ 
ஆதி 84:30,31 


ஆதி 34:30. அப்பொழுது யாக்கோபு 
சிமியோனையும்‌ லேவியையும்‌ பார்த்து? 
இந்தத்‌ தேசத்தில்‌ குடியிருக்கிற 
கானானியமிடத்திலும்‌ 
பெரிசியரிடத்திலும்‌ என்‌ வாசனையை 
நீங்கள்‌ கெடுத்ததினாலே என்னைக்‌ 
கலங்கப்பண்ணினீர்கள்‌; நான்‌ கொஞ்ச 
ஜனமுன்னவன்‌; அவர்கள்‌ எனக்கு 
விரோதமாய்க்‌ கூட்டங்கூடி, நானும்‌ 
என்‌ குடும்பமும்‌ அழியும்படி என்னை 
வெட்டிப்போடுவார்கனே என்றான்‌. 


ஆதி 84:31. அதற்கு அவர்கள்‌: எங்கள்‌ 
சகோதரியை அவர்கள்‌ ஒரு 
வேசியைப்போல நடத்தலாமோ 
என்றார்கள்‌. 


சிமியோ லேலியும்‌ ஏமோரின்‌ 
பட்டணத்தின்‌! பாய்ந்து, ஆண்மக்கள்‌ 
யாவரையும்‌ வென்துணோட்ாிகக்‌ கானான்‌ 
தேசத்திலுள்ள மற்ற பட்டணங்களிலும்‌ 
ஏமோரியர்‌ இருக்கிறார்கள்‌. 
சிமியோனும்‌ லேலியும்‌ ஏமோரின்‌ 
பட்டணத்திலுள்ளவர்களை கொன்றுபோட்ட 
உள்ள 
அவர்கள்‌ 
யாக்கோபின்‌ குடும்பத்தாருக்கு விரோதமாக 
யுத்தம்பண்ண வருவார்கள்‌. யாக்கோபு 
கானானியரை நினைத்து கலங்குகிறார்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


யாக்கோபு சிமியோனையும்‌ லேவியையும்‌ 
பார்த்து: “இந்தத்‌ தேசத்தில்‌ குடியிருக்கிற 
கானானியரிடத்திலும்‌ பெரிசியரிடத்திலும்‌ என்‌ 
வாசனையை நீங்கள்‌ கெடுத்ததினாலே 
என்னைக்‌ கலங்கப்பண்ணினீர்கள்‌; 
நான்‌ கொஞ்ச ஜனமுள்ளவன்‌; அவர்கள்‌ 
எனக்கு விரோதமாய்க்‌ கூட்டங்கூடி, நானும்‌ 
என்‌ குடும்பமும்‌ அழியும்டி என்னை 
வெட்டிப்போடுவார்களே" (ஆதி 34:30) என்று 
சொல்லுகிறார்‌. 


ஆபிரகாமைப்‌ போல (ஆதி 1210-20; 
ஆதி 201-17), ஈசாக்கைப்‌ போல 
(ஆதி 266-38), யாக்கோபும்‌ சோதனை 
வரும்போது தேவனிடத்தில்‌ வைக்க வேண்டிய 
விசுவாசத்தை சிறிது நேரம்‌ காண்பிக்காமல்‌ 
போய்விடுகிறார்‌. தேவனுடைய வாக்குத்தத்தம்‌ 
யாக்கோபுக்கு இருப்பதினால்‌ யாக்கோபை 
யாரும்‌ வெட்டிப்போட முடியாது. (ஆதி 12: 
ஆதி 159-21; ஆதி 264-25 
ஆதி 28309; ஆதி 30103). நேவன்‌ 
தம்முடைய வாக்குத்தத்த வசனத்தைக்‌ 
காத்துக்‌ கொள்வார்‌. (ஆதி 35:5). 


கானானியரும்‌ பெர்சியரும்‌ புறஜாதியார்‌. 
யாக்கோபின்‌ குடும்பத்தாரோ கர்த்தரை 
ஆராதிக்கிறவர்கள்‌. சிமியோனும்‌ லேவியும்‌ 
ஏமோரின்‌ பட்டணத்திலுள்ள ஆண்மக்கள்‌ 
யாவரையும்‌ கொன்றுபோட்டு, அவர்களுக்கு 
விரோதமாய்த்‌ தீங்கு செய்திருக்கிறார்கள்‌. 
இதனால்‌ யாக்கோபின்‌ பெயரும்‌, யாக்கோபு 
ஆராதிக்கிற கர்த்தருடைய பெயரும்‌ 
கானானியர்‌ மத்தியிலே தூவிக்கப்படுகிறது. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கானானியர்‌ 
யாக்கோபோ 


ஜனம்‌ பெருத்தவர்கள்‌. 
கொஞ்ச  ஐனமுள்ளவர்‌. 
கானானியர்‌ தனக்கு விரோதமாக. 
கூட்டங்கூடி, தன்னுடைய குடும்பத்தையும்‌ 
வெட்டிக்கொன்‌ றுபோடுவார்கள்‌ என்று 
நினைத்து யாக்கோபு கலங்குகிறார்‌. 
யாக்கோபால்‌ கானானியருக்கு விரோதமாக 
எதிர்த்து நிற்க முடியாது. அவர்கள்‌ 
ஒன்றாய்க்‌ கூட்டங்கூடினால்‌, அவர்கள்‌ 
மொத்தமாக யாக்கோபுக்கு விரோதமாக 
வந்து, யாக்கோபையும்‌ அவருடைய 
குடும்பத்தாரையும்‌ Sg 
;துப்போடுவார்கள்‌. 

விப்டிருக்கும்போது, அழிவு வாசல்ப்பில்‌ 
படுத்திருக்கும்‌. 


சிமியோனும்‌ லேலியும்‌ 
தன்னுடைய குமாரராகமிருந்தாலும்‌, அவர்கள்‌ 
பாவம்‌ செய்திருக்கிறார்கள்‌ என்பதை 
யாக்கோபு அறிந்துகொள்கிறார்‌. பாவத்தின்‌ 
சம்பளம்‌ மரணம்‌. தன்னுடைய 
குமாரரில்‌ இரண்டுபேர்‌ செய்த 
பாவத்திற்காக, தன்னுடைய முழுக்குடும்பமே 
அழிந்துபோகும்‌. என்று நினைத்து 
யாக்கோபு மனங்கலங்குகிறார்‌. 


ஏமோரின்‌ பட்டணத்திலுள்ள ஆண்மக்கள்‌ 
அனைவரையும்‌ தாங்கள்‌ கொன்றுபோட்டதை 
சிமியோனும்‌. லேலியும்‌ 
'துகிறார்கள்‌. “எங்கள்‌ 


நியாயப்படுத்‌; 
சகோதரியை அலர்கள்‌ ஒரு வேசியைப்போல 
நடத்தலாமோ" 


(ஆதி 3431) 





f= FTN 
TT 


| யாக்கோயுக்கும்‌ 

மூன்று 

சம்பாஷணைகளைப்பற்றியும்‌, மூன்‌ றுபேருடைய 

அடக்க ஆராதனைகளைப்‌ பற்றியும்‌ இந்த 
அதிகாரத்தில்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 


தேவன்‌ யாக்கோபை பெத்தேலுக்கு 
போகுமாறு சொல்லுகிறார்‌ (ஆதி 359-5). 
யாக்கோபு பெத்தேலிலே தேவனுக்கு ஒரு 
பலிபீடம்‌ கட்டுகிறார்‌ (ஆதி 35:67). தேவன்‌ 
யாக்கோபுக்கு மறுபடியும்‌ தரிசனமாகி, 
யாக்கோபின்‌ புதிய பெயரையும்‌, தாம்‌ 
யாக்கோபோடு செய்து கொண்ட 
உடன்படிக்கையையும்‌  உறுதிபண்ணுகிறார்‌ 
(ஆதி 359-413), 


தேவன்‌ தன்னோடு 
ஸ்தலத்திலே யாக்கோபு . 


பேரிடுகிறார்‌ (ஆதி 35:14,15). 


ரெபெக்காளின்‌ 
தெபொராளின்‌ மரணம்‌ 
ராகேலின்‌ மரணம்‌ ்‌ 
ஈசாக்கின்‌ மரணம்‌ (ஆதி 35:27-29). 

ரூபன்‌ தன்‌ 
மறுமனையாட்டியாகிய 
சயனிக்கிறான்‌ (ஆதி 35:22), 
பன்னிரண்டு  குமாரருடைய 
(ஆதி 35:23-26) 


தகப்பனுடைய 
பில்காளோடே 
யாக்கோபின்‌ 
பெயர்கள்‌ 


யாக்கோபின்‌ பிரயாணம்‌ 
ஆதி 851-5 


ஆதி 851. தேவன்‌ யாக்கோயமை 
நோக்கி: தீ எழுந்து யெத்தேலுக்குப்‌ 
போய்‌, அங்கே குடியிருந்து, நீ உன்‌ 
சகோதரனாகிய ஏசாவின்‌ முகத்திற்கு. 
விலகி ஓடிப்போகிறயோது, உனக்குத்‌ 
'தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு 
பலிபீடத்தை உண்டாக்கு என்றார்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆதி 952. அப்பொழுது யாக்கோபு தன்‌ 
வீட்டாரையும்‌ தன்னோடேகூட இருந்த 
மற்ற அனைவரையும்‌ நோக்கி: 
உங்களிடத்தில்‌ இருக்கிற அந்திய 
தெய்வங்களை விலக்கிப்போட்டு, 
உங்களைச்‌ சூத்தம்பண்ணிக்கொண்டு, 
உங்கன்‌ வஸ்திரங்களை மாற்றுங்கள்‌. 


அதி 35:8. நாம்‌ எழுந்து 
பெத்தேலுக்குப்போவோம்‌ வாருங்கள்‌; 
எனக்கு ஆயத்து நேரிட்ட நானில்‌ என்‌: 
விண்ணப்பத்துக்கு. உத்தரவு 
அருவிச்செய்து, நான்‌ நடத்த 
வழியிலே என்னோடேகூட இருந்த 
தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை 
உண்டாக்குவேன்‌ என்றான்‌. 


ஆதி 35௬4. அப்பொழுது அவர்கள்‌ 
தங்கன்‌ கையில்‌ இருந்த எல்லா அத்நிய 
தெய்வங்களையும்‌, தங்கள்‌. 
காதணிகனையும்‌ யாக்கோபிடத்தில்‌ 
கொடுத்தார்கள்‌; யாக்கோபு 
அவைகளைச்‌ சீகேம்‌ ஊர்‌ அருகே 
இருந்த ஒரு கர்வாலி மரத்தின்கீழே 
புதைத்துப்போட்டான்‌. 


ஆதி 855. பின்பு பிரயாணம்‌ 
புறப்பட்டார்கள்‌; அவர்களைச்‌ சற்றிதூம்‌ 
பட்டணத்தாருக்குத்‌ 
பயங்கரம்‌ 
அவர்கள்‌ 
குமாரரைப்‌ 
பின்தொடராதிரு ந்தார்கள்‌. 
பெத்தேலிலே தே 
பொருத்தனைபண்ணினார்‌. 
பொருத்தனையை 
யாக்கோபுக்கு 


யாக்கோபு 
ர 
அந்தப்‌ 
நிறைவேற்றுமாறு, தேவன்‌ 
நினைவுபடுத்துகிறார்‌. 


யாக்கோபு மிகுந்த வேதனையிலும்‌, 
துக்கத்திலும்‌: இருந்தபோது. அவர்‌ 
தேவனுக்கு ஒரு பொருத்தனைபண்ணினார்‌. 
“நான்‌ தூணாக நிறுத்தின இந்தக்‌ கல்‌ 
தேவனுக்கு வீடாகும்‌; தேவரீர்‌ எனக்குத்தரும்‌ 
எல்லாவற்றிலும்‌ உமக்குத்‌ தசமபாகம்‌ 
செலுத்துவேன்‌ என்று சொல்லிப்‌ 
பொருத்தனை பண்ணிக்கொண்டான்‌"' 
(ஆதி 28:22). யாக்கோபு இந்தப்‌ 
பொருத்தனையை நிறைவேற்ற 
வேண்டுமென்று, அவருக்கு 
ஞாபக்கப்படுத்துகிறார்‌. 


தேவன்‌ 





i= FTE 
TT 


தேவன்‌ யாக்கோபை 
எழுந்து பெத்தேலுக்குப்‌ ட 
குடியிருந்து, நீ உன்‌ சகோதரனாகிய 
என்ன்‌ முகத்திற்கு விலகி 
ஒடிப்போகிறபோது, உனக்குத்‌ தரிசனமான 
தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை 
உண்டாக்கு” (ஆதி கற) என்று 
சொல்லுகிறார்‌. 
யாக்கோபு கானான்‌ தேசத்திற்கு 
வந்து ஏழு அல்லது எட்டு 
வருஷங்களாயிற்று. அவர்‌ கானான்‌ 
தேசத்திலே ஒரு நிலத்தை கிரயத்திற்கு 
வாங்கினார்‌. கர்த்தர்‌ தனக்கு கடைசியாக 
தரிசனம்‌ கொடுத்த இடத்திலே, யாக்கோபு 
தேவனுக்கு ஒரு பலிபீடம்‌ கட்டினார்‌. தேவன்‌ 
இந்த ஸ்தலத்திலே யாக்கோபை, இஸ்ரவேல்‌ 
என்று அழைத்தார்‌. 


;தான்‌ கூடாரம்போட்ட வெளியின்‌ 
நிலத்தைச்‌ சீகேமின்‌ தகப்பனாகிய ஏபோரின்‌ 
புத்திரர்‌ கையிலே நூறு வெள்ளிக்காசுக்குக்‌ 
கொண்டு, அங்கே ஒரு பலிபீடத்தைக்‌ 
குட்டி அதற்கு ஏல்‌எல்லோகே இஸ்ரவேல்‌ 
என்று பேரிட்டான்‌" (ஆதி 33:19,20) 


யாக்கோபு தேவனுக்கு கானான்‌ 
தேசத்திலே பலிபீடத்தைக்‌ கட்டினாலும்‌, 
அவர்‌ பெத்தேலிலே தேவனுக்கு பலிபீடம்‌ 
கட்ட மறந்துவிட்டார்‌. தேவன்‌ யாக்கோபை 
நேசிக்கிறார்‌. ஆகையினால்‌ யாக்கோபு 
தன்னுடைய கடமையை மறந்துவிட்டாலும்‌, 
கர்த்தர்‌ ்‌ 
ஞாபகப்படுத்துகிறார்‌. 

கர்த்தர்‌ நம்மை 
அவர்‌ டைய 
ஞாபகப்படுத்துவார்‌. ஒருவேளை நம்முடைய 
மனச்சாட்சியின்‌ மூலமாகவோ அல்லது. 
தெய்வீக பராமரிப்புக்ளின்‌ மூலமாகவோ 
அல்லது ஒரு சில சம்பவங்கள்‌ மூலமாகவோ, 
நாம்‌ மறந்துபோனதை, கர்த்தர்‌ நமக்கு 


தேவனுக்கு 

அதை 

வேண்டும்‌. 
ஜாக்கிரதையுள்ளவர்களாயிருக்கவேண்டும்‌. 

பொருத்தனைபண்ணிவிட்டு அதை 

நிறைவேற்றாமலிருப்பதைவிட, பொருத்தனை 
பண்ணாமலிருப்பது நமக்கு நலமாயிருக்கும்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை 
பண்ணிக்கொண்டால்‌, அதைச்‌ செலுத்தத்‌ 
ரில்‌ 


நேர்ந்துகொண்டதைச்‌ செய்யாமற்போவதைப்‌ 
பார்க்கிலும்‌, நேர்ந்துகொள்ளாதிருப்பதே நலம்‌” 
மிர 5:45) 


யாக்கோபு பெத்தேலிலே தேவனுக்கு 
பலிபீடம்‌. கட்டவேண்டுமென்று 
பொருத்தனைபண்ணினார்‌. பெத்தேல்‌ என்னும்‌ 
பெயருக்கு தேவனுடைய வீடு என்று 
பொருள்‌. தேவன்‌ வாசம்பண்ணுகிற 
அவருடைய பரிசுத்த ஸ்தலத்திலே, நாமும்‌ 
வாசம்பண்ண பிரியப்படவேண்டும்‌. 


“கர்த்தரிடத்தில்‌ 
கேட்டேன்‌, அதையே 

நான்‌ கர்த்தருடைய 
பார்க்கும்படியாகவும்‌, அவருடைய 
ஆராய்ச்சிசெய்யும்படியாகவும்‌, 

ஜீவனுள்ள நாளெல்லாம்‌ 

ஆயத்தில்‌ நங்கமிருப்பதையே நாடுவேன்‌" 
(சங்‌ 27:4) 


கர்த்தருடைய வீடு 
தங்கியிருக்கிறார்‌ 
சங்கீதக்காரரைப்போல, நாமும்‌ கர்த்தருடைய 
ஆலயத்தில்‌ தங்கியிருப்பதை நாடவேண்டும்‌. 
கர்த்தருடைய ஆலயம்‌ நாம்‌ வந்துபோகிற 
ஸ்தலமாகமிருக்கக்கூடாது. அது நாம்‌ 
எப்போதும்‌ தங்கியிருக்கிற 
ஸ்தலமாயிருக்கவேண்டும்‌. 


த்த 
உண்டாக்கவேண்டுமென்று 


யாக்கோபுக்கு 
யாக்கோபு தன்னுடைய 


ஞாபகப்படுத்துகிறார்‌. 
பொருத்தனையை 

நினைத்து, 

மிகவும்‌ 

தேவன்‌ 
யாக்கோபுக்கு ந்‌ ன்னு “நீ உன்‌ 
சகோதரனாகிய ஏசாவின்‌ முகத்திற்கு 
விலகி ஓடிப்போகிறபோது. த்‌ 
தரிசனமான. 





i FTE 
TT 


யாக்கோபு கர்த்தருடைய கட்டளைக்கு 
கீழ்ப்படிகிறார்‌. அவர்‌ தன்‌ வீட்டாரையும்‌ 
தன்னோடே கூடமிருக்கிற யற்ற 
அனைவரையும்‌ நோக்கி, “நாம்‌ எழுந்து 
பெத்தேலுக்குப்போவோம்‌ வாருங்கள்‌” 
(ஆதி 35:3) என்று சொல்லுகிறார்‌. 
யாக்கோபின்‌ வீட்டிலுள்ளவர்கள்‌ எல்லோரும்‌ 
பிரயாணத்திற்கு தங்களை 
ஆயத்தம்பண்‌ ணவேண்டும்‌. 
உலகப்பிரகாரமான 

யாக்கோபின்‌ பிரயாணம்‌ 


ஊழியப்பிரயாணம்‌. 


யாக்கோபு கர்த்தருடைய கட்டளைக்கு 
கீழ்ப்படிந்து, பெத்தேலிலே. ஒரு 
பலிபீடத்தைக்‌ கட்டி, தன்னுடைய 
பொருத்தனையை ய்‌ 
யாக்கோபின்‌ வீட்டாருக்கு, 
கர்த்தருக்கு பண்ணின பொருந்தனை. 
தெரியுமா அல்லது தெரியாதா என்பது. 
இங்கு சொல்லப்படவில்லை. 


பிரயாணமல்ல. 
ஆலிக்குரிய 


யாக்கோபு தன்னுடைய வீட்டாரை 
நோக்கி, நாம்‌ எழுந்து பெத்தேலுக்குப்‌ 
போவோம்‌ வாருங்க என்று 
சொல்லும்போது. ங்கே போவதற்கான 
காரணத்தையும்‌ சொல்லுகிறார்‌. யாக்கோபு 
தன்‌ வீட்டாரை நோக்கி, "எனக்கு ஆபத்து 
நேரிட்ட நாளில்‌ என்‌ விண்ணப்பத்துக்கு, 
உத்தரவு அருளிச்செய்து, நான்‌ நடந்த 
வழியிலே என்னோடேகூட ருந்த 
தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை 
உண்டாக்குவேன்‌" (ஆதி 35:3) என்று 
சொல்லுகிறார்‌ 


யாக்கோபும்‌ அவருடைய வீட்டாரும்‌ 
கர்த்தருடைய ஊழியத்தை 


செய்யப்போகிறார்கள்‌. அவர்கள்‌ பெத்தேலிலே. 
கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி, 


அங்கே அவரை ஆராதிக்கப்போகிறார்கள்‌. 
பரிசுத்தமில்லாமல்‌ கர்த்தரை ஆராதிப்பது 
இயலாத காரியம்‌. தானும்‌ தன்னுடைய 
வீட்டாரும்‌ பெத்தேலுக்குப்போகும்போது. 
பரிசுத்தமாய்ப்போகவேண்டும்‌. என்று 
யாக்கோபு தீர்மானம்பண்ணுகிறார்‌. 


யாக்கோபு தன்‌ வீட்டாரையும்‌ 
தன்னோடேகூட இருந்த மற்ற அனைவரையும்‌ 
நோக்கி, “உங்களிடத்தில்‌ இருக்கிற அந்நிய 
தெய்வங்களை விலக்கிப்போட்டு, உங்களைச்‌ 
சுத்தம்பண்ணிக்கொண்டு, உங்கள்‌ 
வஸ்திரங்களை மாற்றுங்கள்‌” (ஆதி 35:2) 
என்று சொல்லுகிறார்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யாக்கோபு ஆபிரகாமைப்போலவே, 
தன்னுடைய வீட்டாருக்கு கட்டளை 
கொடுக்கிறார்‌. “கர்த்தர்‌ ஆபிரகாமுக்குச்‌ 
சொன்னதை நிறைவேற்றும்படியாய்‌ அவன்‌ 
தன்‌ பிள்ளைகளுக்கும்‌, தனக்குப்‌ பின்வரும்‌. 
தன்‌ வீட்டாருக்கும்‌ நீங்கள்‌ நீதியையும்‌ 

ய்‌ கர்த்தருடைய 


அறிந்திருக்கிறேன்‌ என்றார்‌" (ஆதி 18:19) 


யாக்கோபின்‌ வீட்டார்‌. 
தங்களிடத்திலிருக்கிற அந்நிய 
தெய்வங்களை விலக்கிப்போடவேண்டும்‌. 
அந்நிய தெய்வங்கள்‌ கர்த்தருக்கு 
பிரியமில்லாதவை. அவை கர்த்தருடைய 
பிரமாணத்திற்கு புறம்பானவை. யாக்கோபின்‌ 
காரியம்‌. யாக்கோபுக்கும்‌. 
வீட்டாருக்கும்‌ இஸ்ரவேலின்‌ 
தேவனாகிய கர்த்தரைப்பற்றி நன்றாய்த்‌ 
தெரியும்‌. ஆனாலும்‌ அவர்களுடைய வீட்டிலே 
அந்நிய தெய்வங்கள்‌ இருக்கிறது. 
யாக்கோபின்‌. வீட்டாரைப்போல, 
இக்காலத்திலும்‌ ஒரு சில விசுவாசிகளின்‌ 
வீட்டார்‌ தங்களிடத்தில்‌ அந்நிய 
தெய்வங்களை வைத்திருக்கிறார்கள்‌. 
கர்த்தரையும்‌ ஆராதிக்கிறார்கள்‌. 
ர ட ட ட. ஆய்டட்டம்‌ 
தூபங்காட்டுகிறார்கள்‌. அவர்களுக்கு 
ஆவிக்குரிய காரியங்களிலே தெளிந்த. 
சிந்தனையில்லை. ர்களிடத்தில்‌ 
ஆவிக்குரிய குழப்பம்‌ 
இவர்கள்‌ தங்களிடத்திலுள்ள 
தெய்வங்களை விலக்கிப்போட்டு, தங்களை 
சுத்தம்பண்ணிக்கொள்ளவேண்டும்‌. 


யாக்கோபின்‌ வீட்டார்‌ தங்கள்‌ 
வஸ்திரங்களையும்‌ மாற்றிக்கொள்ளவேண்டும்‌. 
சிமியோன்‌, லேவி ஆகியோரின்‌ கரங்களில்‌ 
இரத்தக்கறை பிடித்திருக்கிறது. இவர்கள்‌ 
இருவரும்‌ குற்றமில்லாத இரத்தத்தை 
ஏராளமாய்‌ சிந்தியிருக்கிறார்கள்‌. இவர்கள்‌ 
ங்‌ க்‌ கழுவி 
இவர்கள்‌ 
படிந்த 
தங்களை 


தங்களைக்‌ 
சுத்தம்பண்ணிக்கொள்ளவேண்டும்‌. 


தங்களுடைய இரத்தக்கறை 
வஸ்திரங்களை மாற்றி, 
சுத்தம்பண்ணிக்கொள்ளவேண்டும்‌. 





i al 
TT 


வஸ்திரங்களை மாற்றுவது என்பதற்கு 
இருதயத்தை மாற்றி சுத்திகரிப்பது என்று 
பொருள்‌. இவர்கள்‌ யூதருடைய மார்க்க 
சடங்காச்சாரத்தின்‌ பிரகாரம்‌. 
தங்களை  சுத்திகரித்துக்கொள்ளவேண்டும்‌. 
இருதயத்தை சுத்தம்பண்ணாமல்‌, 
ஸ்திரங்களை சுத்தம்பண்ணுவதினால்‌ 
ஒரு... பிரயோஜனமுமில்லை. இருதயம்‌ 
குத்திகரிக்கப்பட்டு புதுப்பிக்கப்படும்போது, 
அவர்கள்‌ மெய்யாகவே 
சுத்திகரிக்கப்பட்டவர்களாயிருப்பார்கள்‌. 

யாக்கோபின்‌ வீட்டாரும்‌, 
அவரோடேகூட இருக்கிற மற்ற அனைவரும்‌ 
யாக்கோபோடுகூட பெத்தேலுக்குப்‌ 
ப்‌ 


யாக்கோபின்‌ 
வீட்டாரும்‌... இருக்கிற. 
அனைவரும்‌, யாக்கோபின்‌ 
வார்த்தைகளுக்கு செலிகொடுக்கிறார்கள்‌ 


அவரோடேகூட 


அவர்கள்‌ தங்கள்‌ கையில்‌ இருந்த 
எல்லா அந்நிய ளயும்‌, தங்கள்‌ 
காதணிகளையும்‌ யாக்கோபிடத்தில்‌ 
கொடுக்கிறார்கள்‌; யாக்கோபு அவைகளைச்‌ 
சீகேம்‌ ஊர்‌ அருகே இருந்த ஒரு கர்வாலி 
மரத்தின்கீழே புதைத்துப்போடுகிறார்‌ 
(ஆதி 35:4). 
இஸ்ரவேலில்‌ விக்கிரகாராதனை 
ஒழிக்கப்பட்டிருக்கிறது. (ஆதி 889) 
தேவனுடைய வீடாகிய பெத்தேலுக்குப்‌ 
போகும்போது சுத்திகரிப்பு மிகவும்‌ அவசியம்‌. 


விக்கிரகாராதனையில்‌ 
பயன்படுத்தப்படாத காதணிகளை ஸ்திரீகள்‌ 
அணிந்திருந்தார்கள்‌. (ஆதி  24:22,3047; 
யாத்‌ 32:2-3; யாத்‌ 35:22; எண்‌ 31:50; நியா 
8:24-26; யோபு 421; நீதி 2542; எசே 
1612; ஓசி 2:13; 1பேதுரு 3:5-6). 


கா; பொன்னால்‌ 
செய்யப்ப வெல்ஸ்‌ செம்ம தத்தம்‌ 
மரம்‌ ஆகியவற்றில்‌ கற்களைப்‌ பதித்து 
செய்யப்பட்ட காதணிகளும்‌ அக்காலத்தில்‌ 
இருந்தன... இந்த வனின்‌ 
கூறப்பட்டிருக்கும்‌ காதணிகள்‌ 
விக்கிரகாராதனைக்குரியவை. ஆகையினால்‌. 
அவற்றைத்‌ தன்னிடத்தில்‌ கொடுத்து 
விடுமாறு யாக்கோபு கூறுகிறார்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


இவை 
பயன்படுத்தப்பட்டதின்‌ நிமித்தமாக 
ஏசா 3:20, ஓசி 2:13 ஆகிய வசனங்களில்‌ 
இவை கடிந்து கூறப்பட்டிருக்கிறது. 
விக்கிரகாராதனையில்‌ இதை 
தாயத்துக்களாகக்‌ கட்டினார்கள்‌. இவை 
அசுத்த. ஆவிகளிடமிருந்து தங்களைப்‌ 
பாதுகாக்கும்‌ என்று நம்பி ஜனங்கள்‌ இதை 
தங்கள்‌ காதுகளிலும்‌, கழுத்துக்களிலும்‌, 
கைகளிலும்‌, இடுப்புக்களிலும்‌ அணிந்து 


கொண்டார்கள்‌. 


யாக்கோபு தன்னுடைய வீட்டிலிருக்கிற 
அந்நிய தெய்வங்களையெல்லாம்‌ கவனமாய்ப்‌ 
புதைத்துப்போடுகிறார்‌. அவற்றை 
புதைத்துப்போடவில்லையென்றால்‌, 
யாக்கோபின்‌ வீட்டார்‌ பெத்தேலிலிருந்து 
திரும்பி வந்த பின்பு, அந்த அந்நிய 
தெய்வங்களை மறுபடியும்‌ ஆராதிப்பதற்கு 
வாய்ப்புள்ளது. ஆகையினால்‌ யாக்கோபு 
அந்த அந்நிய தெய்வங்களை கவனமாய்ப்‌ 
புதைத்துப்போடுகிறார்‌ 

வீட்டாரும்‌, 


யாக்கோபும்‌, அழைய 

அவரோடு கூடமிருக்‌ அனைவரும்‌. 
பெத்தேலுக்கு பிரயாணம்‌ புறப்படுகிறார்கள்‌. 
அவர்களுக்கு 

எந்தவிதமான 

அவர்களைச்‌ 

பட்டணத்தாருக்குத்‌ தேவனாலே பயங்கரம்‌ 
உண்டானதினால்‌, அவர்கள்‌ யாக்கோபின்‌ 
குமாரரைப்‌ பின்தொடராதிருக்கிறார்கள்‌ 
(ஆதி: 


யாக்கோபின்‌ வீட்டாரைச்‌ 
இருந்த பட்டணத்தாருக்குத்‌ 
பயங்கரம்‌ உண்டாயிற்று. 
அவர்கள்‌ யாக்கோபின்‌ 
பின்தொடராதிருக்கிறார்கள்‌. 
பயப்பட வேண்டிய அவசியமில்லை. 
தேவன்‌ யாக்கோபைப்‌ பாதுகாப்பதாக 
பல வாக்குத்தத்தங்களைக்‌ 
கொடுத்திருக்கிறார்‌. 


சுற்றிலும்‌ 
தேவனாலே 
அதனால்‌ 
குமாரரைப்‌ 
யாக்கோபு 





i al 
TT 


தேவன்‌ தம்முடைய உடன்படிக்கையை 
ஆபிரகாமோடு நிறைவேற்றிமிருக்கிறார்‌. 
(ஆதி 1217; ஆதி 20:77), அவர்‌ 
ஈசாக்கோடு நிறைவேற்றியிருக்கிறார்‌. 
(ஆதி 266-4) தேவன்‌ யாக்கோபோடு 
இதுவரையிலும்‌ நிறைவேற்றி வருகிறார்‌. 
(ஆதி 2741-42; ஆதி 31: 
ஆதி 32:10-32; ஆதி 331-17) தேவன்‌ 
இனிமேலும்‌ தன்னைப்‌ பாதுகாப்பார்‌ என்று 
யாக்கோபு தாராளமாக நம்பலாம்‌. 
இஸ்ரவேலைக்‌ குறித்த தேவனுடைய திட்டம்‌ 
நிச்சயமாகவே நிறைவேறும்‌. 

ாம்‌ கர்த்தருடைய 
செய்யும்போது கர்த்தர்‌ நம்மைப்‌ 
பாதுகாத்துக்கொள்வார்‌. நம்முடைய 
கடமைகளை நாம்‌ சரியாக செய்யும்போது, 
நமக்கு தெய்வீக பாதுகாப்பு கிடைக்கும்‌. 
யாக்கோபின்‌ வீட்டிலே பாவம்‌ இருந்தபோது. 
அவர்‌ தன்னைச்‌ சுற்றிலும்‌ இருந்த 
கானானியரை பார்த்து மிகவும்‌ பயந்தார்‌ 
தன்‌ வீட்டிலுள்ள அந்நிய தெய்வங்களை 
அகற்றிப்போட்ட பின்பு, யாக்கோபுக்கு 
இப்போது கானானியரைக்‌ குறித்த பயமில்லை. 
அவர்களெல்லோரும்‌. பெத்தேலுக்குப்‌ 
போகிறார்கள்‌. யாக்கோபு கானான்‌ 
தேசத்தாரைப்‌ பார்த்து பயப்படவில்லை. 
கானான்‌ தேசத்தார்‌ யாக்கோபைப்‌ பார்த்து 
பயப்படுகிறார்கள்‌. 


ஊழியத்தை 


ஏல்‌ பெத்தேல்‌ 
ஆதி 8516-15 


தி 35:8. 
அவனோடே கூட 
ஜனங்களும்‌ கானான்‌ தேசத்திலுன்ன 
பெத்தேல்‌ என்னும்‌ லூசுக்கு வந்தார்கள்‌. 


ஆதி 35:7. அங்கே அவன்‌ ஒரு 
பலிபீடத்தைக்‌ கட்டி, தன்‌ 
சுகோதரனுடைய முகத்துக்குத்‌ தப்பி 
ஓடினபோது, அங்கே தனக்கு 
தேவன்‌ தரிசனமானபடியால்‌, அந்த 
ஸ்தலத்திற்கு ஏல்பெத்தேல்‌ என்று. 
பேரிட்டான்‌.. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QODNENS 
PUBLISHERS 


ஆதி 85:8. ரெயெக்காவின்‌ தாதியாகிய 
தெயொரான்‌ மரித்து, பெத்தேறுக்குச்‌ 
சும்பமாயிருத்த ஒரு கர்வாலி. 
மரத்தின்கீழ்‌ அடக்கம்பண்ணப்பட்டான்‌; 
அதற்கு அல்லோன்பாகூத்‌ என்னும்‌ பேர்‌ 
உண்டாயிற்று. 


ஆதி 359. யாக்கோபு பதான்‌ 
அராமிலிருத்து வந்தபின்பு தேவன்‌ 
அவனுக்கு மறுபடியும்‌ தரிசனமாகி, 
அவனை ஆசிர்வதித்து: 


ஆதி 35:10. இப்பொ, உன்‌ பேர்‌ 
யாக்கோபு, இனி கன்‌ பர்‌ யாக்கோபு 
என்னப்படாமல்‌, இஸ்ரவேல்‌ என்று 
உனக்குப்‌ பேர்‌ வழங்கும்‌ என்று 
சொல்லி, அவனுக்கு இஸ்ரவேல்‌ என்று 
பேரிட்டார்‌. 


ஆதி 95:11. பின்னும்‌ தேவன்‌ அவனை 
நோக்கி: நான்‌. சர்வவல்லமையுன்ன. 
தேவன்‌, தீ பலுகிப்‌ பெருகுவாயாக; ஒரு 
ஜாதியும்‌ பற்பல ஜாதிகளின்‌ 
கூட்டங்களும்‌ உன்னிலிருந்து 
உண்டாகும்‌; ராஜாக்களும்‌ உண்‌: 
சந்ததியில்‌ பிறப்பார்கள்‌. 


ஆதி 9512. நான்‌ ஆயிரகாமுக்கும்‌ 
சசாக்குக்கும்‌ கொடுத்த தேசத்தை: 
உனக்குக்‌ கொடுப்பேன்‌; உனக்குப்பின்‌ 
உன்‌ சந்ததிக்கும்‌ இந்த தேசத்தைக்‌ 
கொடுப்பேன்‌ என்று சொல்லி, 


ஆதி 9519. தேவன்‌ அவனோடே 
பேசின ஸ்தலத்திலிருந்து அவனைவிட்டு 
எழுத்தருளிப்போனார்‌. 


ஆதி நகரக்‌ அழ்யொழுது வாக்கு 
தன்னோடே அவர்‌ பே ஸ்தலத்திலே 
ஒரு கற்தூணை நிறுத்தி, அதின்மேல்‌ 
பானபலியை ஊற்றி, எண்ணெயையும்‌ 
வார்த்தான்‌. 


ஆதி 9515. தேவன்‌ தன்னோடே 
பேசின அத்த ஸ்தலத்திற்கு யாக்கோபு 
பெத்தேல்‌ என்று பேரிட்டான்‌. 





f= THE 
TT 


யாக்கோபும்‌ அவரோடேகூட இருந்த 
எல்லா ஜனங்களும்‌ கானான்‌ தேசத்திலுள்ள 
பெத்தேல்‌ என்னும்‌ லூசுக்கு வருகிறார்கள்‌ 
(ஆதி 356). அவர்களுக்கு எந்தவிதமான 
அவர்கள்‌ 

வந்து 


ஒரு பலிபீடத்தைக்‌ 
யாக்கோபு தன்‌ சகோதரனுடைய 
தேவன்‌ 
தரிசனமானார்‌. 


அந்த 
என்று 


கட்டுகிறார்‌ 
முகத்திற்கு தப்பி ஓடினபோது, 
அங்கே 
யாக்கோபு 
ஸ்தலத்திற்கு ஏல்‌ பெத்தேல்‌ 
பேரிடுகிறார்‌ (ஆதி 35:7). 


அவருக்கு 
ஆகையினால்‌ 


“ஏல்பெத்தேல்‌' என்னும்‌ எபிரெய 
வார்த்தைக்கு “தேவனுடைய வீடாகிய 
தேவன்‌" என்று பொருள்‌. தேவன்‌ 

முதன்‌ முறையாக. யாக்கோபுக்குத்‌ 
தரிசனபாள. அந்தஇடத்தில்‌ இப்பொழுது ஒரு 


யாக்கோபு தான்‌ கட்டின பலிபீடத்திலே 
கர்த்தருக்கு ெலத்துல்றா்‌.!! கர்த்தர்‌ 
தனக்கு! ஏந்கொயே காண்மித்த பழய 
இரக்கங்களையும்‌, பகளையும்‌ 
யாக்கோபு நன்றியோடு நினைத்துப்‌ 
பார்க்கிறார்‌ 


பெத்தேல்‌. என்னும்‌ வதக்க தேவனுடைய 
வீடு என்று பொருள்‌. ்‌ 
பரிசுத்தவான்களுக்கு, 


கர்த்தருடைய வீட்டிலே, அவருடைய பரிகத்த. 
பிரமாணங்கள்‌ ஆளுகை செய்யும்‌. 


கர்த்தருடைய ஆலயத்தில்‌ அவருடைய 

வர்களும்‌ பிரமாணங்களும்‌ 
நிரம்பிமிருக்கவேண்டும்‌. நாம்‌ கர்த்தருடைய 

ஆலயத்திற்கு வரும்போது, 

சந்தித்து 

ஐக்கியமாயிருக்கவேண்டும்‌. 

கர்த்தருடைய பிரமாணம்‌ 

நாம்‌ கர்த்தரோடு ஐக்கியமாயில்லையென்றால்‌, 

நமக்கு ஒரு பிரயோஜனமுமில்லை. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


ரெபெக்காளின்‌ தாதியாகிய 
தெபொராளைப்பற்றி ஏற்கெனவே 
சொல்லப்பட்டிருக்கிறது. “அப்படியே அவர்கள்‌ 
தங்கள்‌ சகோதரியாகிய ரெபெக்காளையும்‌, 
அவள்‌. ஆபிரகாமின்‌: 
அவன்‌ மனிதரையும்‌ 
அனுப்புவித்தார்கள்‌" (ஆதி 24:59). 


ரெபெக்காள்‌ இதற்கு முன்பே 
மரித்துப்போனாள்‌ என்று வேதபண்டிதர்கள்‌ 
சொல்லுகிறார்கள்‌. இப்போது ரெபெக்காளின்‌ 
தாதியாகிய தெபொராளும்‌ 
மரித்துப்போகிறாள்‌. அவளை பெத்தேலுக்குச்‌ 
சமீபமாமிருந்த ஒரு கர்வாலி பய்‌ 
அடக்கப்பண்ணுகிறார்கள்‌: 

அல்கோன்‌ (கடத்‌! என்னும்‌ பேர்‌ உண்டாயிற்று 
(ஆதி 35:8) 


'அல்லோன்பாகூத்‌" என்னும்‌ எபிரெய 
வார்த்தைக்கு “அழுகையின்‌ கர்வாலி மரம்‌” 
என்று பொருள்‌. 


27:46 வ வசன, 
de விட்டை மிட்டு. பபப லகர 
ரெபெக்காளைப்‌ பற்றி ஒன்றுமே கூறப்பட 
வில்லை. அவளுடைய மரணம்‌ 
குறிப்பிடப்படவில்லை. யாக்கோபு கானானுக்கு 
வந்தபோது, தெபொராள்‌ யாக்கோபோடு 
சேர்ந்து கொண்டாளா அல்லது யாக்கோபு 
அவளுடைய அடக்க நிகழ்ச்சிகளில்‌ கலந்து 
கொண்டாரா என்பது தெரியவில்லை. 
யாக்கோபும்‌, ஏசாவும்‌ சிறு பிள்ளைகளாக 
இருந்தபோது தெபொராள்‌ அவர்களுடைய 
தாதியாக சேவை செய்திருக்கிறாள்‌. 


யாக்கோபின்‌ 
தெபொராளை 
அடக்கம்பண்ணுகிறார்கள்‌. 
யாக்கோபின்‌ குடும்பத்தாருக்கு 
சொந்தக்காரியல்ல.. அவள்‌ வயது 
முதிர்ந்தவள்‌. தெபொராள்‌ யாக்கோபின்‌ 
குடும்பத்தாருக்கு மிகவும்‌ அன்பானவள்‌. 
யாக்கோபு இப்போது, ஆவிக்குரிய 
காரியங்களில்‌ வளர்ச்சி பெற்று முன்னேறி 
வருகிறார்‌. ஆனாலும்‌ அவருடைய 
குடும்பத்தில்‌. தெபொராளின்‌ மரணத்தைப்‌ 
போல, சோகசம்பவங்கள்‌ நடைபெறுகிறது. 


குடும்பத்தார்‌ 
மரியாதையோடு 
தெபொராள்‌ 





BALWETHER 
பிய 


யாக்கோபு பெத்தேலிலே தேவனுக்கு 


ஸ்தலத்திலே தேவன்‌ யாக்கோபுக்கு மறுபடியும்‌ 
தரிசனமாகி, அவரை ஆசீர்வதிக்கிறார்‌. 
(ஆதி 35:9. தெபொராள்‌ 
மரித்துப்போனதினால்‌ யாக்கோபு மிகுந்த 
மனவேதனையிலும்‌ சோகத்திலும்‌ 
இருக்கிறார்‌. அவருக்கு ஆறுதல்‌ சொல்லும்‌ 
வண்ணமாக தேவன்‌ இப்போது அவருக்கு 
மறுபடியும்‌ தரிசனமாகிறார்‌. 


யாக்கோபுக்கு ஏழு முறை 
அவற்றில்‌ இது ஆறாவது 
தரிசனமாகும்‌ (ஆதி 2813415; 
ஆதி 314143; ஆதி 329-2, 24-32; 
ஆதி 3501-59-13; ஆதி 46:2-4). 


யாக்கோபோடு ஏற்கெனவே 
உடன்படிக்கை செய்திருக்கிறார்‌. இப்போது 
அவர்‌ தம்முடைய உடன்படிக்கையை 
மறுபடியும்‌ புதுப்பித்து, அதை யாக்கோபுக்கு 
உறுதிபண்ணுகிறார்‌. தேவன்‌ யாக்கோபுக்கு 
தம்மைப்பற்றி வெளிப்படுத்தும்போது, தம்மை 
சர்லவல்லமையுள்ள தேவனாக 


வெளிப்படுத்துகிறார்‌ (ஆதி 35:1) 


தரிசனமானார்‌. 


[வேல்‌ 


கோத்திரத்தார்கள்‌ ஓ 
லட காரரின்‌ கப்‌ களாகக்‌ 
இருப்பார்கள்‌. இஸ்ரவேல்‌ ஐக்கிய தேசமாக 


இருக்கும்‌. சர்வ வல்லமையுள்ள தேவன்‌ 
என்பதைக்‌ குறிப்பதற்கு இரண்டு எபிரெய 
வார்த்தைகள்‌ பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. 
ஒன்று “ஏல்‌” மற்றொன்று, 
"ஷாடாய்‌" என்பதாகும்‌. 

தேவன்‌ யாக்கோபை நோக்கி 
“ஒரு ஜாதியும்‌ பற்பல ஜாதிகளின்‌ 
கூட்டங்களும்‌ உன்னிலிருந்து உண்டாகும்‌" 
என்று கூறினார்‌. இந்தத்‌ தீர்க்கதரிசனம்‌ 
யாக்கோபின்‌ சந்ததியின்‌ வழியாக 
நிறைவேறும்‌. யாக்கோபு எல்லா 
பறிக்கும்‌ முலம்‌. அல பவன 
ஜாதிகளின்‌ கூட்டங்கள்‌ என்பது 
இஸ்ரவேலின்‌ 13 கோத்திரங்களைக்‌ குறிக்கும்‌ 
(ஆதி 174-6). 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சர்வவல்லமையுள்ள தேவன்‌ 
யாக்கோபுக்கு இரண்டு ஆசீர்வாதங்களை 
வாக்குப்பண்ணுகிறார்‌. அவையாவன 


1. “நான்‌ சர்வவல்லமையுள்ள தேவன்‌, நீ 
பலுகிப்‌ பெருகுவாயாக; ஒரு ஜாதியும்‌ பற்பல 
ஜாதிகளின்‌ கூட்டங்களும்‌ உன்னிலி 

ம்‌; ராஜாக்களும்‌ உன்‌ 


2. “நான்‌ ஆபிரகாமுக்கும்‌ ஈசாக்குக்கும்‌ 
கொடுத்த தேசத்தை உனக்குக்‌ கொடுப்பேன்‌. 
உனக்குப்பின்‌ உன்‌ சந்ததிக்கும்‌ இந்த 
தேசத்தைக்‌ கொடுப்பேன்‌” (ஆதி 35:12) 

யாக்கோபு திரளான ஜாதிகளுக்கு, 
தகப்பனாயிருப்பார்‌. அவர்‌ நல்ல தேசத்திற்கு 
சொந்தக்காரராகவும்‌ இருப்பார்‌. யாக்கோபுக்கு 
இந்த இரண்டு ஆசீர்வாதங்களும்‌ 

ப்படுகிறது. அவருக்கு சொந்தமாய்‌ 
தேசமில்லாமல்‌, அவருடைய ஜனத்தார்‌ 
திரளாய்ப்‌ பெருகினால்‌, அவர்களுக்கு 
தங்குவதற்குகூட இடம்‌ இருக்காது, 
அவர்கள்‌ குடியிருக்கும்‌ தேசமில்லாமல்‌, 
தேசாந்தரிகளாயிருப்பார்கள்‌. 


யாக்கோபுக்கு நல்ல தேசம்‌ இருந்து, 
அந்த பரனை சுதந்தரிக்க ஜனத்திரள்‌ 
தேசம்‌ 
வெறுமையாயிரககும்‌. ஒரு சில தரித்திரருக்கு 
ஏராளமான பிள்ளைகள்‌ இருக்கும்‌. ஆனால்‌ 
அவர்களுடைய வீட்டில்‌ பிள்ளைகளுக்கு 
போஜனம்‌ இருக்காது. ஒரு சில. 
ஐசுவரியவான்களுக்கு திரளான 
செல்வம்‌ இருக்கும்‌. ஆனால்‌ அந்த 
செல்வத்தை அனுபவிக்க அந்த வீட்டிலே 
பிள்ளைகள்‌ இருக்காது. கர்த்தர்‌ 
யாக்கோபுக்கு இப்படிப்பட்ட பிரச்சனையை 
அனுமதிக்கவில்லை. அவர்‌ யாக்கோபுக்கு 
ஜனத்தையும்‌ கொடுக்கிறார்‌. தேசத்தையும்‌ 
கொடுக்கிறார்‌. 
தேவன்‌ யாக்கோபுக்கு சொல்லுகிற 
ஆசிர்வாதத்திற்கு பண்டிதர்கள்‌ 
ஆவிக்குரிய வியாக்கியானம்‌ 
சொல்லுகிறார்கள்‌. கர்த்தராகிய இயேசு 
கிறிஸ்துவே வாக்குத்தத்தம்பண்ணப்பட்ட 
வித்தாகமிருக்கிறார்‌. பரலோகம்‌. 
வாக்குத்தத்தம்‌ பண்ணப்பட்ட 
தேசமாயிருக்கிறது. கர்த்தருடைய னம்‌ 
எல்லோருக்கும்‌ பரலோக; 
இடமிருக்கிறது. 





f= FTE 
TT 


தேவன்‌ யாக்கோபுக்கு இரண்டு 
ஆசீர்வாதங்களையும்‌ சொல்லிவிட்டு, 
அந்த ஸ்தலத்திலிருந்து அவர்‌ யாக்கோபை 
விட்டு எழுந்தருளிப்போகிறார்‌. தேவன்‌: 
யாக்கோபுக்கு மேலாக போகிறார்‌. 
தேவனுடைய மகிமை அங்கு பிரத்தியட்சமாய்‌ 
வெளிப்படுகிறது. யாக்கோபு தேவனோடு 
பேசிக்கொண்டிருக்கும்போது, தேவனுடைய 
மகிமை அவரை மூடுகிறது (ஆதி 35:13). 


அப்பொழுது யாக்கோபு. 
தன்னோடே பேசின 
கற்றூணை நிறுத்துகிறார்‌. அவர்‌ அதின்மேல்‌ 
பானபலியை ஊற்றி, எண்ணெயையும்‌ 
வார்க்கிறார்‌. தேவன்‌ தன்னோடே பேசின 
அந்த ஸ்தலத்திற்கு யாக்கோபு பெத்தேல்‌ 
என்று பேரிடுகிறார்‌ (ஆதி 351415). 


பானபலி என்னும்‌ வார்த்தை, இந்த 
வசனப்பகுதியில்‌ முதன்முதலாக 
பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. பின்பு இது 
பிரமாணத்தின்‌ ஒரு பகுதியாயிற்று 
(லேவி 23-ஆவது அதிகாரம்‌. 


"பெத்தேல்‌". என்‌; 
வார்த்தைக்கு ல வீடு" 
பொருள்‌ 

(ஆதி 

எருசலேமிலிருந்து வடக்கு திசையில்‌ 
தூரத்திலுள்ள பட்டணம்‌. 
யூதமார்க்கத்தின்‌ 

சாமு 7:16; 

இராஜா  12:29-33; 1இராஜா 
2இராஜா 2:2-23;  2இராஜா 
2இராஜா 17:28; ஆமோ 3:14). 


131-32; 
10:29; 


தேவன்‌ யாக்கோபோடு 
யாக்கோபின்‌ ஜீவியத்தில்‌ 
மிகவும்‌ முக்கியமான சம்பவமாகும்‌. 
ஆகையினால்‌ அவருக்கு அந்த ஸ்தலம்‌ 
மிகவும்‌ முக்கியமானதாயிருக்கிறது. அங்கே 
யாக்கோபு ஒரு கற்றூணை ஞாபகசின்னமாக 
நிறுத்துகிறார்‌. அதன்மீது எண்ணெயை 
பானபலியாக வார்க்கிறார்‌. யாக்கோபு அந்த 
ஸ்தலத்திற்கு தேவனுடைய ன்‌ 
பேரிடுகிறார்‌. 
நாமமகிமைக்காக 
நிறுத்தியிருக்கிறார்‌ 


பேசினது, 
நடைபெற்ற 


கற்றுணை 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


ஆதி 8516-20. 


ஆதி 85:16. பின்பு, பெத்தேலை விட்டுப்‌ 
பிரயாணம்‌ புறப்பட்டார்கள்‌. 
எப்பிராத்தாவுக்கு. வர இன்னும்‌ 
கொஞ்சம்‌ தாரமிருக்கும்போது, ராகேல்‌ 
பின்னையெற்றான்‌; பிரசவத்தில்‌ 

கடும்வேதனை 


பிரசவிக்கும்போது, 


கடும்வேதனையாயிருக்கையில்‌, 
மருத்துவச்சி அவனைப்‌ பார்த்து: 
பயப்படாதே, இந்த முறையும்‌ 
புத்திரனைப்‌ பெறுவாய்‌ என்றான்‌. 


ஆதி 8518. 
ஆத்துமா 
அவனுக்கு 
பேரிட்டான்‌; 


அவனுக்கு. 
பேரிட்டான்‌. 


மரணகாலத்தில்‌ அவண்‌: 
பிரியும்போது, அவன்‌ 
பெனொனி என்று 
அவன்‌ தகப்பனோ, 
பென்யமீன்‌. என்று 


ஆதி 35:19. ராகேல்‌ மரித்து, பெத்லகேம்‌ 
என்னும்‌ எப்பிராத்தா ஊருக்குப்‌ 
போகிற வழியிலே 
அடக்கப்பண்ணப்பட்டான்‌. 


ஆதி 95:20, அவன்‌ கல்லறையின்மேல்‌ 
யாக்கோபு ஒரு தூணை நிறுத்தினான்‌; 
அதுவே இத்தநான்வரைக்கும்‌ இருக்கிற 
ராகேலுடைய கல்லறையின்‌ தூண்‌. 
ராகேல்‌ யாக்கோபுக்கு மிகவும்‌ 
பிரியமான மனைவி. ராகேலின்‌ 
மரணத்தைப்பற்றி இந்த வசனப்பகுதியில்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. யாக்கோபும்‌ 
அவருடைய வீட்டாரும்‌ பெத்தேலைவிட்டு 
பிரயாணம்‌ புறப்படுகிறார்கள்‌. அவர்கள்‌ 
இன்னும்‌ பெத்லகேமுக்கு வந்து சேரவில்லை. 
பெத்லகேமுக்கு அக்காலத்தில்‌ எப்பிராத்தா 
என்னும்‌ வேறொரு பெயரும்‌ இருந்தது. 





i THEN 
TT 


யாக்கோபும்‌ அவருடைய வீட்டாரும்‌. 
பெத்லகேமுக்கு அருகாமையில்‌ வருகிறார்கள்‌. 
அப்போது ராகேல்‌ பிள்ளை பெறுகிறாள்‌. 
பிரசவத்தில்‌ ராகேலுக்கு கடும்‌ வேதனை 
உண்டாயிற்று. ராகேல்‌ ஒரு ஆண்பிள்ளையை 
பெற்றெடுக்கிறாள்‌. அந்தப்‌. பிள்ளை 
உமிரோடிருக்கிறது. ஆனால்‌ ராகேல்‌ 
மரித்துப்போகிறாள்‌. 


ராகேல்‌ பிரசவிக்கும்போது. அவளுக்கு 
கடும்‌ வேதனையாயிருக்கிறது. மருத்துவச்சி 
த்‌ பார்த்து, "பயப்படாதே, 

புத்திரனைப்‌ பெறுவாய்‌ 

ந்த 3517) என்று ஆறுதலான 
வார்த்தைகளை சொல்லுகிறாள்‌ 

மரணத்தின்போது ஆத்துமா சரீரத்தை 
விட்டு பிரிகிறது. (யாக்‌ 2:26). நீதிமான்களின்‌ 
ஆத்துமா பரலோகத்திற்குச்‌ செல்லும்‌. 
(2கொரி 5:8; பிலி 1:21-24; எபி 12:23; 
வெளி 63) துன்மார்க்கரின்‌ ஆத்துமா 
நரகத்திற்குப்‌ போகும்‌. (லூக்கா 1629-31; 
ஏசா 14:9; வெளி 20:11-15) உயிர்த்தெழுதல்‌ 
வரையிலும்‌, சரீரம்‌ மண்ணுக்குத்‌ 
திரும்பும்‌ (ஆதி 319, தானி 12:2; 
யோவான்‌ 5:28-29). 


ராகேலோ, பிரசவிக்கும்‌ போது 
வேதனையிலிருக்கிறாள்‌. 
நிலமையிலிருக்கிறாள்‌. 


மரித்துப்போகும்‌ 
மரணகாலத்தில்‌  ராகேலின்‌ ஆத்துமா 
பிரியும்போது, அவள்‌ தன்‌ மகனுக்கு, 
பெனானி என்று பேரிடுகிறாள்‌. பெனானி 
என்னும்‌ பெயருக்கு வருத்தத்தின்‌ குமாரன்‌ 
என்று பொருள்‌. 


யாக்கோபோ அந்தக்‌ குழந்தைக்கு 
பென்யமீன்‌ என்று பேரிடுகிறார்‌. ந்தப்‌ 
பெயருக்கு என்‌ வலதுகரத்தின்‌ குமாரன்‌ 
என்று பொருள்‌. யாக்கோபு தன்னுடைய 
குமாரனை பெனானி என்று அழைக்க 
விரும்பவில்லை. யாக்கோபு அவனை அந்தப்‌ 
பெயரால்‌ ஒவ்வொரு. முறை 
அழைக்கும்போதும்‌, அவருடைய மனதிலே: 
ராகேலின்‌ கடும்‌ வேதனையும்‌, மரணமும்‌ 
நினைவுக்கு வரும்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யாக்கோபு அந்த சோகத்தை எப்போதும்‌ 
நினைத்துக்கொண்டிருக்க விரும்பவில்லை. 
ஆகையினால்‌ ராகேல்‌ பெற்ற தன்‌ மகனுக்கு 
பென்யமீன்‌" என்னும்‌ புதிய பெயரைக்‌ 
கொடுக்கிறார்‌. பென்யமீன்‌ யாக்கோபுக்கு 
வலதுகரத்தைப்போல அருகாமையிலிருப்பான்‌. 
வலதுகரம்‌ ஆசீர்வாதத்திற்கு அடையாளம்‌. 
அந்தக்கரம்‌ வயதான காலத்தில்‌ 
ஆதரவாயிருப்பதற்கு அடையாளம்‌. 
யாக்கோபு தன்னுடைய வலதுகையில்‌ 
கோலைப்பிடித்திருப்பதுபோல, பென்யமீனை 
தனக்கு ஆதரவாகப்‌ பிடித்திருக்க 
விரும்புகிறார்‌. 

ராகேல்‌ எந்த ஸ்தலத்தில்‌ மரித்தாளோ, 
அதற்கு அருகாமையிலேயே யாக்கோபு 
அவளை  அடக்கம்பண்ணுகிறார்‌. ராகேல்‌ 
மரித்து, பெத்லகேம்‌ என்னும்‌ எப்பிராத்தா 
ஊருக்குப்‌ போகிற வழியிலே 
அடக்கப்பண்ணப்படுகிறாள்‌. யாக்கோபு அவள்‌ 
கல்லறையின்மேல்‌: ஒரு தூணை 
நிறுத்துகிறார்‌: அதுவே இந்தநாள்வரைக்கும்‌ 
இருக்கிற ராகேலுடைய கல்லறையின்‌ தூண்‌ 
(ஆதி 35:9,20) 


கல்லறையின்மேல்‌ தூணை நிறுத்தும்‌ 
பழக்கம்‌ முதலாவதாக இங்கு ஆரம்பமாகிறது 
யூதரும்‌, அரபியரும்‌ இன்றும்‌ ராகேலின்‌ 
கல்லறைக்கு மரியாதை செலுத்துகிறார்கள்‌. 
இப்பொழுது ராகேலின்‌ கல்லறையில்‌ ஒரு 

கட்டப்பட்டிருக்கிறது. இந்தக்‌ 


நீ ன்றைக்கு. என்னைவிட்டுப்‌ 
போகிறபோது, பென்யமின்‌ எல்லையாகிய 
செல்சாகில்‌ ராகேலின்‌ கல்லறையண்டையில்‌ 
இரண்டு மனுஷரைக்‌ காண்பாய்‌; அவர்கள்‌ 
உன்னைப்‌ பார்த்து: நீ தேபப்போன 
கழுதைகள்‌ அகப்பட்டது: இதோ, உன்‌ 
தகப்பன்‌ கழுதைகளின்மேலிருந்த கவலையை 
விட்டு, உங்களுக்காக விசாரப்பட்டு, என்‌ 
மகனுக்காக என்னசெய்வேன்‌? என்கிறான்‌ 
என்று சொல்லுவார்கள்‌" (சாமு 10:2). 

கர்த்தருடைய தெய்வீக 
வழிநடத்துதலினால்‌ பிற்காலத்தில்‌ பெத்லகேம்‌ 
என்னும்‌ எப்பிராத்தா ஊர்‌ பென்யமீனின்‌ 
சுதந்தர எல்லைக்குள்‌ வருகிறது. 





ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


ஈசாக்கின்‌ மரணம்‌ 
ஆதி 35:21-29 


அதி 85:21. இஸ்ரவேல்‌ 
பிரயாணம்பண்ணி, ஏதேர்‌ என்கிற 
கோபுரத்திற்கு அப்புறத்தில்‌ கூடாரம்‌ 
போட்டான்‌. 


ஆதி 35:22, இஸ்ரவேல்‌ அந்தத்‌ 
தேசத்தில்‌ தங்கிக்‌ குடியிருக்கும்போது, 
குபன்‌ போய்‌, தன்‌ தகப்பனுடைய 
மறுமனையாட்டியாகிய பில்கானோடே 
சுயனித்தான்‌; அதை இஸ்ரவேல்‌. 
கேள்விப்பட்டான்‌. 


ஆதி 35:28. யாக்கோபின்‌ குமாரன்‌ 
பன்னிரண்டு பேர்‌. யாக்கோபின்‌ 
மூத்தமகணாகிய ரூபன்‌, சிமியோன்‌, 
லேவி, யூதா, இசக்கார்‌, செயுலோன்‌ 
என்பவர்கள்‌ லேயான்‌ பெற்ற குமாரர்‌. 


ஆதி 8524. யோசேப்பு, பென்யமீன்‌ 
என்பவர்கள்‌ ராகேல்‌ பெற்ற குமாரர்‌. 


ஆதி 35:25. தாண்‌, நப்தலி. என்பவர்கள்‌ 
ராகேலுடைய பணிவிடைக்காரியாகிய 
பில்கான்‌ பெற்ற குமாரர்‌. 


ஆதி 95:26. காத்‌, ஆசேர்‌ என்பவர்கள்‌ 
லேயாளின்‌  பணிவிடைக்காரியாகிய 
சில்பான்‌ பெற்ற குமாரர்‌; இவர்களே 
யாக்கோபுக்குப்‌ பதான்‌ அராமிலே. 
பிறந்த குமாரர்‌. 


ஆதி 9597. பின்பு, யாக்கோபு 
அர்பாவின்‌ ஊராகிய மம்ரேக்கு தன்‌ 
தகப்பனாகிய சஈசாக்கினிடத்தில்‌ 
வந்தான்‌; அது ஆபிரகாமும்‌ சசாக்கும்‌ 
தங்கியிருந்த எபிரோன்‌ என்னும்‌ ஊர்‌. 


அதி 35:28. 
விருத்தாப்பிரியமும்‌ 
ஆயுசுமுன்னவனாகி, 
வருஷம்‌ ஜீவித்திருத்து, 


ஆதி 85:29. பிராணன்போய்‌ மரித்து, 
(தன்‌ ஜனத்தாரோடே, சேர்க்கப்பட்டான்‌. 
அவன்‌ குமாரராகிய ஏசாவும்‌ 
யாக்கோபும்‌ அவனை 
அடக்கம்பண்ணினார்கன்‌. 


ஈசாக்கு. 
பூரண 
நாற்றெண்பது 


QOODNENS 
PUBLISHERS 


கோபுரத்திற்கு. 
போடுகிறார்‌. 

க ந்த எல்லா வேதனைகளையும்‌ 
தாங்கிக்கொண்டு, அவர்‌ கர்த்தருக்கு 
உண்மையுள்ளவராய்‌ கீழ்ப்படிந்தார்‌. 
ஆகையினால்‌ அவர்‌ இங்கு இஸ்ரவேல்‌ 
என்று  அழைக்கப்படுகிறார்‌ என்று 
வேதபண்டிதர்கள்‌ விளக்கம்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 

இந்த வசனப்பகுநியில்‌ ரூபனுடைய 
பாவத்தைப்பற்றியும்‌ ஈல்லப்பட்டிருக்கிறது. 
இஸ்ரவேல்‌ அந்தத்‌ தேசத்தில்‌ தங்கிக்‌ 
குடியிருக்கிறார்‌. அப்போது, ரூபன்‌ போய்‌, தன்‌ 
தகப்பனுடைய மறுமனையாட்டியாகிய 
பில்காளோடே  சயனிக்கிறான்‌; அதை 
இஸ்ரவேல்‌ கேள்விப்படுகிறார்‌ (ஆதி 35:22) 


ரூபனுடைய பாவத்தில்‌ பில்காளும்‌ 
பங்மனிலாலித்க்கல்‌.. அலுவ பகம்‌ 
மிகவும்‌ பெரிதாமிருப்பதினால்‌, அவன்‌ 
தன்னுடைய சுதந்தரபாக ஆசீர்வாதத்தை 
இழந்துபோகிறான்‌. ரூபன்‌ பில்காளோடே 
சயனித்தது அவனுடைய மகாபெரிய பாவம்‌. 
இந்தப்‌ பாவம்‌ யாக்கோபுக்கு மிகுந்த 
மனவேதனையாயிருக்கிறது. 


ரூபனே, நீ என்‌ சேஷ்புத்திரன்‌; நீ 
என்‌ சத்துவமும்‌, என்‌ முதற்பெலனுமானவன்‌ : 
நீ மேன்மையில்‌ பிரதானமும்‌ வல்லமையில்‌ 
விசேஷமுமானவன்‌ 'தண்ணீரைப்போல. 


தீட்டுப்படுத்தினாய்‌; 
படுக்கையின்மேல்‌ ஏறினானே' 
49:3A). 


யாக்கோபுக்கு பன்னிரண்டாவது 
குமாரனாக பென்யமீன்‌ பிறந்திருக்கிறான்‌. 
இவன்‌ யாக்கோபின்‌ குமாரர்‌ எல்லோருக்கும்‌ 
இளையவன்‌. இந்த வசனப்பகுதியில்‌ 
யாக்கோபின்‌ பன்னிரண்டு குமாரர்களின்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. 
எல்லோரும்‌ இஸ்ரவேலின்‌ 
கோத்திரங்களுக்கு 
பிதாக்களாகமிருக்கிறார்கள்‌. 





ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


யாக்கோபின்‌ குமாரன்‌ பன்னிரண்டு 
பேர்‌. யாக்கோபின்‌ மூத்தமகனாகிய ரூபன்‌, 
சிமியோன்‌, லேவி, யூதா, இசக்கார்‌, 
செபுலோன்‌ என்பவர்கள்‌ லேயாள்‌ பெற்ற 
குமாரர்‌. யோசேப்பு, பென்யமீன்‌ என்பவர்கள்‌ 
ராகேல்‌ பெற்ற குமாரர்‌. தாண்‌, நப்தலி 
என்பவர்கள்‌ ராகேலுடைய 
பணிவிடைக்காரியாகிய பில்காள்‌ பெற்ற 
குமாரர்‌. காத்‌ ஆசேர்‌ என்பவர்கள்‌ 
லேயாளின்‌ பணிவிடைக்காரியாகிய சில்பாள்‌ 
ற்‌ ர்‌; இவர்களே யாக்கோபுக்குப்‌ 
பிறந்த குமாரர்‌ 

(ஆதி 35:23-26) 


யாக்கோபின்‌ தகப்பனாராகிய ஈசாக்கு 
எபிரொனில்‌ தங்கியிருக்கிறார்‌. யாக்கோபு 
எபிரொனுக்கு வருகிறார்‌. யாக்கோபு 
அர்பாவின்‌ ஊராகிய மம்ரேக்கு 
தன்‌ தகப்பனாகிய  ஈசாக்கினிடத்தில்‌ 
வருகிறார்‌; ஆபிரகாமும்‌ ஈசாக்கும்‌ 
தங்கியிருந்த எபிரோன்‌ என்னும்‌ ஊர்‌ 
(ஆதி 35:27). 


யாக்கோபு ஆரானிலிருந்து திரும்பி 
வந்த பிறகு ஈசாக்கை பலமுறை பார்த்திருக்க 
வேண்டும்‌. இப்பொழுது ஈசாக்கின்‌ 
மரணத்தின்போது யாக்கோபு அங்கே திரும்பி 
வருகிறார்‌ (ஆதி 35:27-29), 


ஈசாக்கின்‌ வயதைப்பற்றியும்‌ 
மரணத்தைப்பற்றியும்‌ த. வசனத்தில்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலின்‌ மற்ற 
முற்பிதாக்களைவிட, ஈசாக்கே அதிக 
வருஷங்களுக்கு உயிரோடிருந்தவர்‌. ஈசாக்கு 
விருத்தாப்பிரியமும்‌ பூரண ஆயுசுமுள்ளவராகி, 
நூற்றெண்பது வருஷம்‌  ஜீவித்திருந்து, 
பிராணன்போய்‌ மரித்தார்‌ (ஆதி 35:28) 
ஈசாக்கு 42 வருஷங்களுக்கு முன்பாகவே 
முதிர்வயதாகிவிட்டார்‌. (ஆதி 27:2). 


னக்கு ஆபிரகாமைவிட ஐந்து 
அதிகமாக ஜீவித்தார்‌. 

(ஆமி. 35:28; ஆதி 25:7) இஸ்மவேலைவிட 
வருஷம்‌ அதிகமாக ஜிவித்தார்‌. 
தி 35:28; ஆதி 25:17) யாக்கோபைவிட 
வருஷம்‌ அதிகமாக ஜீவித்தார்‌. ஏசா. 

ல்‌ மரித்தார்‌ என்று. 


ஈசாக்கின்‌ 
யாக்கோபும்‌ 
அடக்கம்பண்ணுகிறார்கள்‌. ஈசாக்கு 
ஜனத்தாரோடே சேர்க்கப்படுகிறார்‌. 

ஏசாவின்‌ மனதை மாற்றியிருக்கிறார்‌. 
தகப்பனார்‌ மரிக்கும்போது, தன்‌ சகோதரன்‌ 
யாக்கோபை கொன்றுபோடவேண்டுபென்று, 
ஏசா கோபத்தோடு சொன்னான்‌. 


“யாக்கோபைத்‌ 
ஆசீ ர்வதித்ததினிப்‌ கத்தம்‌ pi 


என்‌ 


குமாரராகிய 


தகப்பன்‌ 
யாக்கோபைப்‌ 
தகப்பனுக்காகத்‌ 
நாட்கள்‌ சீக்கிரமாய்‌ வரும்‌, 

என்‌ சகோதரனாகிய 

யாக்கோபைக்‌ கொன்றுபோடுவேன்‌ என்று 


ஏசா தன்‌ இருதயத்திலே 
சொல்லிக்கொண்டான்‌" (ஆதி 27:4). 


சொன்ன 
ஈசாக்குக்கக துக்கிக்கம்‌ நாட்கள்‌ 
வந்திருக்கிறது. ஆனால்‌ ஏசா நன்‌ 
சகோதரன்‌ யாக்கோபை, தன்‌ இருதயத்தில்‌ 
சொல்லிக்கொண்ட பிரகாரம்‌ 
கொன்றுபோடவில்லை. கர்த்தர்‌ ஏசாவின்‌ 
இருதயத்தை மாற்றியிருக்கிறார்‌. ஏசாவும்‌ 
யாக்கோபும்‌ இப்போது சகோதர 
சிநேகத்தோடிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
இருவரும்‌ சேர்ந்து, தங்கள்‌ தகப்பனாராகிய 
ஈசாக்கை அடக்கம்பண்ணுகிறார்கள்‌. 


ஏசா பிரகாரம்‌, 


யாக்கோபும்‌,  ஏசாவும்‌ ஈசாக்கை 
அடக்கம்‌ பண்ணும்போது அவர்களுக்கு 120 
வயது (ஆதி 25:26; ஆதி 35:28). இது 
யாக்கோபு ஆரானிலிருந்து திரும்பி வந்து 23 
வருஷங்களுக்குப்‌ பின்பு நடைபெறுகிறது. 
எகிப்திற்குப்‌ போவதற்கு 10 வருஷங்களுக்கு 
முன்பு நடைபெறுகிறது. (ஆதி 47:9). தட்‌ 
வசனத்திலும்‌, 1நாளா 1:34. 
வசனத்திலும்‌ யாக்கோபின்‌: 

முன்பாக ஏசாவின்‌ பெயர்‌ கூறப்பட்டிருக்கிறது. 
மற்ற இடங்களில்‌ யாக்கோபின்‌ பெயரே 
முதலாவதாக வருகிறது. (யோசு 24:4: எபி 
1:20). 


இக்காலத்தில்‌ மரித்தவர்களைக்‌ 
குகைகளில்‌ அடக்கம்‌ பண்ணுவது வழக்கம்‌. 
ஈசாக்கை மக்பேலாவிலுள்ள குகையில்‌ 
அடக்கம்‌ பண்ணினார்கள்‌. ஆபிரகாம்‌, 
சாராள்‌, ஈசாக்கு, ரெபெக்காள்‌, யாக்கோபு, 
லேயாள்‌. ஆகியோரையும்‌ இந்தக்‌ 
குகையிலையே அடக்கம்‌ பண்ணினார்கள்‌. 
(ஆதி 49:29-33). 





ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


ஏசாவின்‌ வம்ச வரலாற்றைப்பற்றி இந்த 

அதிகாரத்தில்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
ஏசாவின்‌ சந்ததியார்‌ ஏதோமியர்‌ என்று 
'அழைக்கப்படுகிறார்கள்‌. ஏசா ஈசாக்கின்‌ 
குமாரன்‌. அதனால்‌ பரிசுத்த வேதாகமத்தில்‌ 
ஏசாவுக்கும்‌. முக்கியத்துவம்‌ 
கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏதோமியர்‌ 
இஸ்ரவேல்‌ தேசத்தாருக்கு அண்டை 
நேசத்தாராயிருக்கிறார்கள்‌. ஆகையினால்‌ 
இவர்களும்‌ இஸ்ரவேலின்‌ சரித்திரத்திலே 
இடம்‌ பெற்றிருக்கிறார்கள்‌. 


கர்த்தர்‌ ஆபிரகாமுக்கு தம்முடைய 
வாக்குத்தத்தத்தைக்‌ கொடுத்திருக்கிறார்‌. 
ஆபிரகாம்‌ ஜாதிகளுக்கும்‌, தேசங்களுக்கும்‌ 
தகப்பனாயிருப்பார்‌. 


ஏசா 
கர்ப்பத்திலிருந்தபோதே, 
ஏசாவைப்பற்றிய செய்தியைச்‌ சொன்னார்‌ 


ண்டு ஜாதிகள்‌ உன்‌ கர்ப்பத்தில்‌ 
ண்ட பக்க க ண்டுலித ஜனங்கள்‌ 
உன்‌ வயிற்றிலிருந்து பிரியும்‌, அவர்களில்‌ ஒரு 
ஜனத்தார்‌ மற்ற ஜனத்தாரைப்பார்க்கிலும்‌ 
பலத்திருப்பார்கள்‌, மூத்தவன்‌ இளையவனைச்‌ 
சேவிப்பான்‌" (ஆதி 25:23). 


ஏசாவின்‌ மனைவிகள்‌ (ஆதி 36 
ஏசா... சேமீர்‌ மலையில்‌ குடியேறுகிறார்‌ 
(ஆறி 366-8), ஏசாவின்‌ குமாரர்கள்‌ 
(ஆதி 369-4) 


ஏசாவின்‌ குமாரரில்‌ 
பிரபுக்கள்‌ (ஆதி 3615-19) 
சந்ததியாயிருந்த பிரபுக்கள்‌ (ஆதி 36:20- 30) 
ஏதோம்‌ தேசத்திலே ஆண்ட ராஜாக்கள்‌ 
(ஆதி 36:31-43) 


ந்த பட்டபா 
'சொல்லப்பட்டிருக்கிற செய்திகள்‌ 
நாளா 1:35-54 ஆகிய வசனங்களிலும்‌: 
சொல்லப்பட்டிருக்கிறது. 


ஏசாவின்‌ வம்சவரலாறு 
ஆதி 361-8 


ஆதி 38:1. ஏதோமியமின்‌ தகப்பனாகிய 
ஏசாவின்‌ வம்சவரலாறு: 


ஆதி 36:2. ஏசா காணான்‌ தேசத்துப்‌ 
பெண்களில்‌ ஏத்தியனான ஏலோனின்‌. 
குமார த்தியாகிய ஆதானையும்‌, 
ஏவியனாகிய சிபியோனின்‌. 
குமாரத்தியும்‌ ஆனாகின்‌ 
குமாரத்தியுமாகிய அகோலி 
பாமானையும்‌, 


அதி 36:3. 
குமாரத்தியும்‌ நெபாயோத்தின்‌ 
சுகோதரியுமாகிய பஸ்மாத்தையும்‌ 
விவாகம்பண்ணியிரு த்தான்‌. 


ஆதி 964. ஆதான்‌ 
எலீப்பாசைப்‌ பெற்றான்‌; 
ரெகுவேலைப்‌ பெற்றான்‌. 


இஸ்மலேலின்‌ 


ஏசாவுக்கு. 
பஸ்மாத்து 


அதி 965. அகோலிபாமான்‌ 
எயூஷையும்‌, யாலாமையும்‌, 
கோராமையும்‌ பெற்றான்‌; இவர்களே 
ஏசாவுக்குக்‌ காணான்‌ தேசத்திலே 
பிறந்த குமாரர்‌. 


ஆதி 36:8. ஏசா தன்‌ மனைவிகளையும்‌, 
தன்‌ 


குமாரரையும்‌, தன்‌ 
குமாரத்திகனையும்‌, தன்‌ வீட்டிலுன்ன. 
யாவரையும்‌, தன்‌ ஆடுமாடுகளையும்‌, 
மற்ற ஜீவஜத்துக்கள்‌ யாவையும்‌, தான்‌: 
கானான்‌ தேசத்திலே சம்பாதித்த. 
ஆஸ்தி. முழுவதையும்‌ 
சேர்த்துக்கொண்டு, தன்‌ 
சகோதரனாகிய யாக்கோயை விட்டுப்‌ 
பிரித்து வேறே தேசத்துக்குப்‌ போனான்‌. 


ஆதி 36:7. அவர்களுடைய சம்பத்து 
மிகுதியாயிருத்தபடியினால்‌ அவர்கள்‌ 
ஒருமித்துக்‌ குடியிருக்கக்‌ 
கூடாமற்போயிற்று; அவர்களுடைய 
மந்தைகளினிமித்தமாய்‌ அவர்கள்‌. 
தங்கியிருந்த பூமி அவர்களைத்‌ 
தாங்கக்கூடாததாயிருந்தது. 


ஆதி 388. ஆதலால்‌ ஏகா 
சேயீர்மலையில்‌ குடியேறினான்‌; 
ஏசாவுக்கு ஏதோம்‌ என்றும்‌ பேர்‌. 





BALWETHER 
பிய 


சேஷ்டபுத்திரபாகத்தை அலட்சியம்‌ செய்து, 
அதை தன்னுடைய சகோதரனாகிய 
யாக்கோபிடத்தில்‌, சிவப்பு நிற கூழுக்காக 
விற்றுப்போட்டார்‌. ஏசாவின்‌ மதிமீனத்தை 
நினைவுகூரும்‌ வண்ணமாக, அவருக்கு 
ஏதோம்‌ என்னும்‌ பெயரும்‌ 
கொடுக்கப்பட்டிருக்கிறது. த. 
வனப்பகுதியில்‌ ஏதோமியரின்‌ தகப்பனாகிய 
ஏசாவின்‌ வம்சவரலாற்றை பற்றிச்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது (ஆதி 362). 


ஏசாவுக்கு அநேக மனைவிகளும்‌: 
பிள்ளைகளும்‌ இருக்கிறார்கள்‌. 
அவர்களைப்பற்றிய விவரமும்‌ இந்த 
வனப்பகுதியில்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
ஏசாவின்‌ மனைவிகள்‌ அவருக்கு கானான்‌ 
தேசத்திலே பிள்ளைகளைப்‌ பெற்றார்கள்‌. 

ஏசா கானான்‌ தேசத்துப்‌ பெண்களில்‌ 
ஏத்தியனான ஏலோனின்‌  குமாரத்தியாகிய 
ஆதாளையும்‌, ஏவியனாகிய சிபியோனின்‌ 
குமாரத்தியும்‌ ஆனாகின்‌ குமாரத்தியுமாகிய 
அகோலிபாமாளையும்‌, இஸ்மலேலின்‌ 
குமாரத்தியும்‌ நெபாயோத்தின்‌ 
சகோதரியுமாகிய பஸ்மா, 
விவாகம்பண்ணியிருந்தார்‌ (ஆதி 36:23). 


ஆதாள்‌  ஏசாவுக்கு எலீப்பாசைப்‌ 
பெற்றாள்‌; பஸ்மாத்து ரெகுவேலைப்‌ பெற்றாள்‌. 
அகோலிபாமாள்‌ எயூஷையும்‌, யாலாமையும்‌, 
கோராமையும்‌ பெற்றாள்‌; இவர்களே 
ஏசாவுக்குக்‌ கானான்‌ தேசத்திலே பிறந்த 
குமாரர்‌ (ஆதி 36:45). 

ஏசாவின்‌ குமாரர்கள்‌ கானான்‌ 
தேசத்தில்‌ பிறந்தார்கள்‌. அவர்கள்‌ கானான்‌ 
தேசத்தை விட்டு வெளியேறிவிட்டார்கள்‌. 
(ஆதி 6:6). யாக்கோபின்‌ குமாரர்கள்‌ 
கானான்‌ தேசத்திற்கு வெளியே பிறந்தார்கள்‌ 


அவர்கள்‌ கானான்‌ தேசத்திற்குள்‌ வந்து 
குடியேறினார்கள்‌ 


ஏசா 
குடியேறுகிறார்‌. 


சேயீர்‌ மலையில்‌ 
வ ஏசாவுக்கு சேயீர்‌ 
ea தேசத்தை. சுதந்தரமாக 
கொடுத்திருக்கிறார்‌. கானான்‌ தேசம்‌ 
யாக்கோபின்‌ சந்ததியாருக்கு சுதந்தர 
தேசமாக. வாக்குப்பண்ணப்பட்டிருக்கிறது. 
ஆகையினால்‌ ஏசாவுக்கு கானான்‌ 
தேசத்தில்‌ பங்கும்‌ தந்தாமுமில்லை கர்த்தர்‌ 
ஏசாவுக்கு. சேய! மலைத்தேசத்தை 
கொடுத்து அவரை EE 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அவர்களோடே போர்செய்யவேண்டாம்‌; 
அவர்கள்‌ தேசத்திலே ஒரு அடி நிலமும்‌ 
உங்களுக்குக்‌ கொடேன்‌; சேயீர்‌ மலைநாட்டை 
ஏசாவுக்குச்‌ சுதந்தரமாகக்‌ 


கொடுத்திருக்கிறேன்‌" (உபா 2:5) 


ஈசாக்குக்கு 
கட்டளையிட்டு, 


யாக்கோபையும்‌, 
ஏசாவுக்குச்‌ 
சுதந்தரிக்கும்படி 
அவன்‌ 
பிள்ளைகளுமோ எகிப்துக்குப்‌ போனார்கள்‌" 
(யோசு 24:4). 


சேயீர்‌ 
சுதந்தரமாகக்‌ 
ஏதோமியர்‌ 


கர்த்தர்‌ ஏசாவுக்கு. 
மலைத்தேசத்தை 
கொடுத்திருப்பதினால்‌, 
அத்தேசத்தில்‌ தங்கியிருக்கிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ ஏதோமியருக்கு. 
விரோதமாகப்‌ போர்‌ செய்யக்கூடாது. 


ஏசா தன்‌ சகோதரனாகிய யாக்கோபை 
விட்டுப்‌ பிரிந்து, கானான்‌ தேசத்தை விட்டு 
வேறே தேசத்திற்குப்போகிறார்‌.  ஏசாவுக்கு 
சொந்தமானது எதுவும்‌ கானான்‌ தேசத்தில்‌ 
இல்லை. ஏசா தன்‌ மனைவிகளையும்‌, தன்‌ 
குமாரரையும்‌, தன்‌ குமாரத்திகளையும்‌, தன்‌ 
யாவரையும்‌, தன்‌ 

மற்ற ஜீவஜந்துக்கள்‌ 

த்திலே 


முழுவதையும்‌ 
கானான்‌ 


புறப்பட்டுப்போகிறார்‌ 


போகிறார்‌ 
(ஆதி. 36:3). கானான்‌ தேசத்தை விட்டு 
புறப்பட்ட ஏசாவின்‌ இந்தப்‌ பிரயாணம்‌ இறுதி 
பிரமாணமாக இருக்கலாம்‌. ஏசா ஏற்கெனவே 
சேமீரைக்‌ 
கானானிலுள்ள தன்‌ 
இன்னும்‌ மேய்த்துக்‌ 
அவர்களுடைய சம்பத்து 
மிகுதியாயிருந்தபடியினால்‌ அவர்கள்‌ 
ஒருமித்துக்‌ குடியிருக்கக்‌ கூடாமற்போயிற்று; 
அவர்களுடைய மந்தைகளினிமித்தமாய்‌ 
அவர்கள்‌ தங்கியிருந்த பூமி அவர்களைத்‌ 
தாங்கக்‌ கூடாததாயிருக்கிறது. ஈசாக்கின்‌ 
மரணத்திற்குப்‌ பின்பு ஏசா இறுதியாக 
கானான்‌ தேசத்தை விட்டு புறப்பட்டு போய்‌ 
விடுகிறார்‌. யாக்கோபின்‌ சம்பத்து 
அதிகமாயிருப்பதுபோல, ஏசாவின்‌ சம்பத்தும்‌ 
அதிகமாயிருக்கிறது. 





BALWETHER 
பிய 


யாக்கோபும்‌ 
தேசத்திலிருந்தால்‌, 
அவர்களை தாங்காது. 
வளர்ச்சி பெறவும்‌ முடியாது. 
யாக்கோபுக்கு கானான்‌ 

சுதந்தரமாகக்‌ கொடுத்திருக்கிறார்‌. ஏசா 
தன்னுடைய  சம்பத்துக்களெல்லாவற்றையும்‌ 
சேர்த்துக்கொண்டு கானான்‌ தேசத்தைவிட்டு 
புறப்பட்டு சேமீர்‌ மலைக்குப்போகிறார்‌. ஏசா 
தன்‌ குடும்பத்தார்‌ எல்லேரோடும்‌ சேயீர்‌ 
மலையிலே குடியேறுகிறார்‌ (ஆதி 36:8). 


ஏசாவம்‌ ஒரே 


ஏசாவின்‌ குமாரர்‌ 
ஆதி 36:9-19 


ஆதி 96:9, சேயீர்மலையில்‌ இருக்கிற 
ஏதோமியருடைய தகப்பனாகிய 
ஏகாவின்‌ சந்ததிகளும்‌, 


ஆதி 36:10. ஏசாவின்‌ குமாரருடைய 
 நாமங்களுமாவன: ஏசாவின்‌: 
மனைவியாகிய ஆதாளுடைய 
குமாரனுக்கு எலீப்பாஸ்‌ என்று பேர்‌; 
ஏசாவின்‌ மனைவியாகிய 
பஸ்மாத்துடைய குமாரனுக்கு ரெகுவேல்‌ 
என்று பேர்‌. 


ஆதி 8611. எலீப்பாசின்‌ குமாரர்‌, 
தேமான்‌, ஓமார்‌, செய்யோ, கத்தாம்‌, 
கேனாஸ்‌ என்பவர்கள்‌. 


ஆதி 96:12. திம்ணான்‌ ஏசாவின்‌ 
குமாரனாகிய எலீப்பாசுக்கு. 
மறுமனையாட்டி.யாயிருத்து, 
எலீப்பாசுக்கு அமலேக்கைப்‌ பெற்றான்‌; 
இவர்கனே ஏசாவின்‌ மனைவியாகிய 
ஆதாளுடைய புத்திரர்‌. 


ஆதி 86:18. ரெகுவேலுடைய குமாரர்‌, 
நகாத்‌, செராகு, சம்மா, மீசா 
என்பவர்கள்‌; இவர்களே ஏசாவின்‌ 
மனைவியாகிய பஸ்மாத்தின்‌ புத்திரர்‌. 
அதி 36:14. சிபியோனின்‌ 
குமாரத்தியும்‌ ஆனாகின்‌. 
குமாரத்தியுமான அகோலிபாமான்‌ 
என்கிற ஏசாவின்‌ மனைவி எயூஷ்‌, 
யாலாம்‌, கோராகு என்னும்‌ புத்திரரை 
ஏசாவுக்குப்‌ பெற்றான்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


ஆதி 3605. ஏசாவின்‌ குமாரரில்‌ 
தோன்றிய பிரபுக்களாவன: ஏசாவுக்கு. 
மூத்த மகனாகிய எலீப்பாகடைய 
குமாரரில்‌ தேமான்‌ பிரபு, ஓமார்‌ பிரபு, 
செப்போ பிரபு, கேனாஸ்‌ பிரபு. 


ஆதி 96:16. கோராகு பிரபு, 
மீரபுஅமலேக்கு பிரபு என்பவர்கள்‌; 
இவர்கள்‌ ஏதோம்‌ தேசத்தில்‌ 
எலீப்பாசின்‌ சந்ததியும்‌ ஆதாவின்‌ 
குமாரருமாயிருந்த பிரபுக்கள்‌. 


ஆதி 3607. ஏசாவின்‌ குமாரனாகிய 
ரெகுவேலின்‌ புத்திரரில்‌ நகாத்‌ பிரபு, 
செராகு பிரபு, சம்மா பிரபு, மீகா பிரபு 
என்பவர்கள்‌; இவர்கள்‌ ஏதோம்‌ 
தேசத்தில்‌ ரெகுவேலீன்‌ சந்ததியும்‌ 
ஏசாவின்‌ மனைவியாகிய பஸ்மாத்தின்‌' 
குமாரருமாயிருந்த பிரபுக்கள்‌. 


ஆதி 36:18. ஏசாவின்‌ மனைவியாகிய 
அகோலிபாமானின்‌, குமாரர்‌, எயூஷ்‌. 
பிரபு, யாலாம்‌ பிரபு, கோராகு பிரபு 
என்பவர்கள்‌; இவர்கள்‌ ஆனாகின்‌ 
குமாரத்தியும்‌ ஏசாவுடைய 
மனைவியுமாகிய அகோலிபாமானின்‌ 
சத்ததியாயிருத்த பிரபுக்கள்‌. 


ஆதி 96:19. இவர்களே ஏதோம்‌ என்னும்‌ 
ஏசாவின்‌. சந்ததி; இவர்களே. 
அவர்களிலிருத்த பிரபுக்கள்‌. 


கத்தாம்‌. 


ஏசாவின்‌ குமாரரைப்பற்றியும்‌, 
அவருடைய குமாரரின்‌ குமாரரைப்பற்றியும்‌ 
இந்த வசனப்பகுதியில்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
அவர்களுடைய பெயர்கள்‌ மாத்திரமே இங்கு 
சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய 
சரித்திரத்தைப்பற்றி இந்த வசனப்பகுதியில்‌ 
ஒன்றும்‌ சொல்லப்படவில்லை. 


ஏசாவுக்கு 
இருக்கிறார்கள்‌. 
வம்சவரலாற்றைப்பற்றிச்‌ 
மூன்று அல்லது நான்கு 
மாத்திரமே: இந்த வசனப்பகுதியில்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய 
வம்சவரலாற்றைப்பற்றி அதற்குமேல்‌ ஒன்றும்‌ 
சொல்லப்படவில்லை. 


அநேக குமாரர்கள்‌ 

அவர்களுடைய 
சொல்லும்போது, 
சந்ததிகளைப்பற்றி 





BALWETHER 
பிய 


யாக்கோபின்‌ 
வாக்குத்தத்தம்‌ 
வித்தாகயிருக்கிறார்கள்‌. 
அவர்களுக்கு 
கொடுக்கப்பட்டிருக்கிறது. 
வேதாகமத்தில்‌, 
வம்சவரலாற்றைப்பற்றி 
சொல்லப்பட்டிருக்கிறது. இதில்‌ யாக்கோபின்‌ 
சந்ததியில்‌ வந்திருக்கிற. ல்‌ 
கோத்திரத்தாரைப்பற்றியும்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. 

ஏசாவின்‌ வம்சவரலாற்றில்‌ 
சந்ததிகளைப்பற்றி 
சொல்லப்பட்டிருக்கிறது. 
வம்சவரலாற்றிலோ, 
பிறப்பு வரையிலும்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. 


ஏசாவின்‌ குமாரரும்‌, அவருடைய 
குமாரின்‌ குமாரரும்‌ பிரபுக்கள்‌ என்று 
அழைக்கப்படுகிறார்கள்‌. அவர்களுக்கு கீழே 
யத்தவீரர்கள்‌ இருந்தார்கள்‌. ஏசா 
வேட்டையாடுவதில்‌ வல்லவர்‌. அவர்‌ ஒரு 
வனசஞ்சாரி. ஏசாவும்‌ அவருடைய 
குடும்பத்தாரும்‌ பட்டயங்களை 
பயன்படுத்துகிறவர்கள்‌. 

“ன்‌ பட்டயத்தினாலே நீ 
பிழைத்துஉன்‌ சகோதரனைச்‌ சேவிப்பாய்‌; 
நீ மேற்கொள்ளும்‌ காலம்‌ வரும்போதோ, 
உன்‌ கழுத்தில்‌ இருக்கிற அவனுபை! 
நுகத்தடியைமுறித்துப்போடுவாய்‌ என்றான்‌ 
(ஆதி 27:40). 


ஏசாவின்‌ புத்திரர்‌ பிரபுக்கள்‌ என்று 
அழைக்கப்படுகிறார்கள்‌. அவர்கள்‌ 
யுத்தவீரர்களாகவும்‌ பராக்கிரமசாலிகளாகவும்‌, 
படைத்தளபதிகளாகவும்‌ இருக்கிறார்கள்‌. 
யாக்கோபின்‌ புத்திரரோ ஆடுகளை 
மேய்க்கிற மேய்ப்பராயிருக்கிறார்கள்‌. 
யாக்கோபின்‌ புத்திரர்‌ மிகவும்‌ 
சாதாரணமான உத்தியோகம்‌ பார்க்கிறார்கள்‌. 


பார்வோன்‌ அவனுடைய சகோதரரை 
நோக்கி: உங்கள்‌ தொழில்‌ என்ன என்று. 
கேட்டான்‌; அதற்கு அவர்கள்‌: உமது 
அடியாராகிய நாங்களும்‌ எங்கள்‌ பிதாக்களும்‌ 
என்று 

சொன்னான்‌" 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


யாக்கோபின்‌ புத்திரர்‌ 
மேய்க்கிறவர்களாயிருந்தாலும்‌, 
கர்த்தருடைய 


மந்தை 

அவர்களே 
வாக்குத்தத்தின்‌ 
ஜனமாயிருக்கிறார்கள்‌. இந்த உலகத்தில்‌ 
நமக்கு எவ்வளவு பெரிய பெயர்களும்‌, 
பட்டங்களும்‌, பதலிகளும்‌ இருந்தாலும்‌, 
நமக்கு கர்த்தருடைய கிருபையும்‌, 
ஆசீர்வாதமும்‌, . அநுக்கிரகமும்‌ 
இல்லையென்றால்‌, நமக்கு ஒரு 
நன்மையுமில்லை. 


ஆகையினால்‌ கர்த்தருடைய ஜனமாகிய 
நாம்‌ பதவிகளையும்‌ பட்டங்களையும்‌ 
தேடி அலையக்கூடாது. கர்த்தர்‌ நம்மை 
ஆசீர்வதிக்கவேண்டும்‌. அவரே நம்மைப்‌ 
புகழவேண்டும்‌. நாம்‌ புகழ்ச்சியை 
எதிர்பார்க்கக்கூடாது. நம்முடைய கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்து, இந்த உலகத்திற்கு 
ஊழியம்‌ கொள்ளவராமல்‌, ஊழியம்‌ 
செய்வதற்காகவே வந்தார்‌. 

ஏசாவின்‌ ஐசுவரியம்‌ 
பலுகிப்பெருகுகிறது. யாக்கோபு 
விருத்தியடைவதற்கு முன்பாகவே ஏசா 
விருத்தியடைகிறார்‌. கர்த்தர்‌ யாக்கோபுக்கு 
ஆசீர்வாதமான வாக்குத்தந்தங்களை 
சொல்லியிருக்கிறார்‌. ஆனால்‌ அவை 
அவருக்கு தாமதமாகவே நிறைவேறுகிறது 
கர்த்தருடைய ஆசீர்வாதம்‌ யாக்கோபுக்கு 
தாமதமாக கிடைத்தாலும்‌, அது அவருக்கு 
நிலைத்திருக்கிறது. 

நாம்‌ கர்த்தருடைய ஆசீர்வாதங்களைப்‌ 
பெற்றுக்கொள்வதற்கு அவசரப்படக்கூடாது. 
கர்த்தர்‌ தமக்கு சித்தமான வேளையில்‌ 
நம்மை ஆசீர்வதிக்கவேண்டுமென்று, நாம்‌ 
பொறுமையோடு காத்திருக்கவேண்டும்‌. 
கர்த்தர்‌ வாக்குமாறாதவர்‌. அவர்‌ தம்முடைய 
வாக்குத்தத்த வார்த்தைகளை 
மறந்துவிடுகிறவரல்ல.. 

ஏசாவின்‌ புத்திரரைப்பற்றி இந்த 
வசனப்பகுதியில்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
சேயீர்மலையில்‌ இருக்கிற ஏதோமியருடைய 
தகப்பனாகிய ஏசாவின்‌ சந்ததிகளும்‌, 
ஏசாவின்‌ குமாரருடைய நாமங்களுமாவன: 
ஏசாவின்‌ மனைவியாகிய ஆதாளுடைய 
குமாரனுக்கு எலீப்பாஸ்‌ என்று பேர்‌: ஏசாவின்‌ 
மனைவியாகிய பஸ்மாத்துடைய குமாரனுக்கு 
ரெகுவேல்‌ என்று பேர்‌ (ஆதி 36-910). 





BALWETHER 
பிய 


சேயீர்‌ 
தென்கிழக்கு 


பர்வதங்கள்‌  சவக்கடலின்‌ 
பகுதியிலிருந்து அரபிய 
வளைகுடா வரையிலும்‌ பரவியிருக்கிறது. 
ஈசாக்கு ஏசாவைப்‌. பார்த்து 
“உன்‌ பட்டயத்தினால்‌ நீ பிழைப்பாய்‌” என்று 
முன்னறிவித்தார்‌. அது நிறைவேறிற்று. 
(ஆதி 27:39-40) 


எலீப்பாசின்‌ குமாரர்‌, தேமான்‌, ஒமார்‌, 
செப்போ, கத்தாம்‌, கேனாஸ்‌ என்பவர்கள்‌. 
திம்னாள்‌ ஏசாவின்‌ குமாரனாகிய 

ப்பாசுக்‌ மறுமனையாட்டியாயிருந்து. 


ஆதாளுடைய புத்திரர்‌ (ஆதி 36112). 


ஏதோமிலுள்ள ஒரு பட்டணத்திற்கும்‌, 
ஒரு மாகாணத்திற்கும்‌ தேமான்‌ என்னும்‌ 
பெயர்‌ வழங்கப்படலாயிற்று. (ஆதி 36:15; 
ஒப 19; ஆமோ 112; எசே 2513). எலிப்பாஸ்‌ 
தேமானின்‌ தந்தை. இவன்‌ யோபுவைக்‌ 
காண்பதற்காக தேமானிலிருந்து புறப்பட்டுச்‌ 
சென்றான்‌ (யோபு 2:11) 

திம்னாள்‌ ஏசாவின்‌ 
எலிப்பாசுக்கு அமலேக்கைப்‌ பெறுகிறாள்‌. 
ஆதி 14 ஆவது வசனத்தில்‌ 
கூறப்பட்டிருக்கும்‌ அமலேக்கியரின்‌ முற்பிதா 
இவனல்ல, அவர்கள்‌ இராட்சத சந்ததியார்‌ 
(எண்‌ 1329; எண்‌ 14:39-45) 
(எண்‌ 24:20), ஏதோமியரின்‌ அமலேக்கியர்‌ 
இராட்சதரிலிருந்து வேறுபட்டவர்கள்‌. 
ஆனாலும்‌ இவர்களும்‌ இஸ்ரவேலரின்‌ 
விரோதிகள்‌. எனவே இவர்களும்‌ கானான்‌ 
தேசத்திலிருந்து துரத்தப்பட 
வேண்டியவர்களாக இருந்தார்கள்‌. 

ரெகுவேலுடைய குமாரர்‌ 
செராகு, சம்மா, மீசா 
இவர்களே ஏசாவின்‌ மனைவியாகிய 
பஸ்மாத்தின்‌ புத்திரர்‌ சிபியோனின்‌ 
குமாரத்தியும்‌ ஆனாகின்‌ குமாரத்தியுமான 
அகோலிபாமாள்‌ என்கிற ஏசாவின்‌ மனைவி 
எயூஷ்‌, யாலாம்‌, கோராகு என்னும்‌ புத்திரரை 
ஏசாவுக்குப்‌ பெற்றாள்‌ (ஆதி 361314. 

ஏசாவின்‌ குமாரரில்‌ தோன்றிய 
பிரபுக்களாவன: ஏசாவுக்கு மூத்த மகனாகிய 
எலீப்பாசுடைய குமாரரில்‌ தேமான்‌ பிரபு. 
ஓமார்‌ பிரபு, செப்போ பிரபு, கேனாஸ்‌ பிரபு. 
கோராகு பிரபு, கத்தாம்‌ பிரபு,அமலேக்கு பிரபு 
என்பவர்கள்‌; இவர்கள்‌ ஏதோம்‌ தேசத்தில்‌ 
எலீப்பாசின்‌ சந்ததியும்‌ ஆதாளின்‌ 
குமாரருமாயிருந்த பிரபுக்கள்‌ (ஆதி 3675716). 


குமாரனாகிய 


நகாத்‌, 
என்பவர்கள்‌; 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஏசா 


அல்லது ஏதோமின்‌ மூன்று 
மனைவிகள்‌ ள்‌ 


மூலமாக 14 பிரபுக்கள்‌ 
பிறக்கிறார்கள்‌. ஆயிரம்‌ பேருக்கு. 
தலைவனாக இருக்கிறவனை பிரபு என்று 
அழைப்பது வழக்கம்‌. 

ஏசாவின்‌ குமாரனாகிய ரெகுலேலின்‌ 
புத்திரரில்‌ நகாத்‌ பிரபு, செராகு பிரபு, சம்மா 
பிரபு, மீசா பிரபு என்பவர்கள்‌; இவர்கள்‌ 
ஏதோம்‌ தேசத்தில்‌ ரெகுவேலின்‌ சந்ததியும்‌ 
ஏசாவின்‌ மனைவியாகிய பஸ்மாத்தின்‌ 
குமாரருமாமிருந்த பிரபுக்கள்‌ (ஆதி 3617) 


அகோலி 
யாலாம்‌. 


ஏசாவின்‌ மனைவியாகிய 
பாமாளின்‌, குமாரர்‌, எயூஷ்‌ பிரபு, 
பிரபு, கோராகு பிரபு என்பவர்கள்‌; இவர்கள்‌ 
ஆனாகின்‌ குமாரத்தியும்‌ ஏசாவுடைய 
மனைவியுமாகிய அகோலிபாமாளின்‌ 
சந்ததியாமிருந்த பிரபுக்கள்‌. இவர்களே 
ஏதோம்‌ என்னும்‌ ஏசாவின்‌ சந்ததி: 
இவர்களே அவர்களிலிருந்த பிரபுக்கள்‌ (ஆதி 
361879) 


ஓரியர்‌ 
ஆதி 36:20-30 


ஆதி 96:20. 
குடிகளாகிய 
குமாரர்‌, லோத்தான்‌, 
சிமியோன்‌, ஆனாகு, 


ஆதி 3621. திஷோன்‌, ஏத்சேர்‌, திஷான்‌ 
என்பவர்கள்‌; இவர்களே ஏதோம்‌. 
தேசத்தில்‌  சேயிரின்‌ புத்திராகிய 
ஓரியருடைய சுத்ததியாயிருந்த 
பிரபுக்கள்‌. 


ஆதி 36:22. லோத்தானுடைய குமாரர்‌, 
ஓரி, ஏமாம்‌ என்பவர்கள்‌; லோத்தானின்‌ 
சகோதரி திம்னான்‌ என்பவன்‌. 


அந்தத்‌ 


தேகத்தின்‌ 
ஓரியணான  சேயிரின்‌ 


சோபால்‌, 


ஆதி 8828. சோபாலின்‌ குமாரர்‌, 
அல்வான்‌, மானகாத்‌, ஏபால்‌, 
செய்பே,ஓனாம்‌ என்பவர்கள்‌. 


ஆதி 86:24. சிபியோனின்‌ குமாரர்‌, 
அயர, ஆனாகு என்பவர்கன்‌; 
வனாந்தரத்திலே தன்‌ தகப்பனாகிய 
சீபெயோனின்‌ தகனை 
மேய்க்கையில்‌, கோவேறு 
கழுதைகளைக்‌ கண்டுபிடித்த ஆனாகு. 
இவன்‌ தான்‌. 





BALWETHER 
பிய 


ஆதி 36:25. ஆனாகின்‌ பிள்ளைகள்‌, 
திஷோன்‌, அகோலியாமான்‌ 
என்பவர்கள்‌; இத்த அகோலியாமான்‌ 
ஆனாகின்‌ குமாரத்தி. 


ஆதி 36:28. திஷோனுடைய குமாரர்‌, 
எம்தான்‌, எஸ்பான்‌, இத்தரான்‌, கெரான்‌ 
என்பவர்கள்‌. 


ஆதி 36:27. ஏத்சேருடைய குமாரர்‌, 
யில்கான்‌,சகவான்‌, அக்கான்‌ 
என்பவர்கள்‌. 


ஆதி 36:28. திஷானுடைய குமாரர்‌, 
ஊத்ஸ்‌, அரான்‌ என்பவர்கள்‌. 


ஆதி 9029. ஓரியரின்‌ சத்ததியிலே 
தோன்றிய பிரபுக்கன்‌, லோத்தான்‌ பிரபு, 
சோபால்‌ பிரபு, சிமியோன்‌ பிரபு, 
ஆனாகு பிரடி, 


ஆதி 36:30, திஷோன்‌ பிரபு, ஏத்சேர்‌ 
யிரபு, திஷான்‌ பிரபு என்பவர்கள்‌; 
இவர்கனே சேயிர்‌ தேசத்திலே தங்கள்‌ 
தங்கள்‌ இடங்களில்‌ இருந்த ஓரியர்‌ 
சுந்ததியான பிரபுக்கள்‌. 


வசனப்பகுதியில்‌ ஏதோமியரின்‌ 
தி சொல்றே கு 
வம்சவரலாற்றைப்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரியரும்‌ 
கானானியர்கள்‌. இவர்கள்‌ சேமீர்‌ மலையிலே. 
வாசம்பண்ணுகிறவர்கள்‌. ஒரியர்‌ ஏத்தியர்‌ 
எனவும்‌ அழைக்கப்படுகிறார்கள்‌. 
ஜலப்பிரளயத்திற்குப்‌ பின்பு மனுஷ 
குமாரத்திகளுக்கும்‌, தேவபுத்திரருக்கும்‌ 
இராட்சதர்கள்‌ பிறந்தார்கள்‌. இவர்களில்‌ ஒரு 
பிரிவினர்‌ ஒரியர்‌ எனப்பட்டார்கள்‌ 
(ஆதி 14:6) இவனுடைய தந்தை சேயீர்‌. 
(ஆதி 36:20). இவர்களுடைய நிலம்‌ சேயீர்‌ 
மலை என்று அழைக்கப்பட்டது. (ஆதி 14:6) 
இதன்பின்பு அது ஏதோமின்‌ தேசமாயிற்று. 
(ஆதி 32:3) 


சேயீருக்கு ஏழு 
இருந்தார்கள்‌ (ஆதி 36:20-21). அவர்கள்‌ 
ஒரியருடைய சந்ததியாயிருந்த பிரபுக்கள்‌ 
என்று அழைக்கப்பட்டார்கள்‌. 
ஆதி 36:21,29-30). இந்த எழு பிரபுக்களுக்கு 
19. குமாரர்களும்‌, ஒரு குமாரத்தியும்‌ 
இருந்தார்கள்‌. இவர்களுடைய அட்டவணை 


இந்த. 


குமாரர்கள்‌ 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆதி 3622-28 ஆகிய வசனங்களில்‌ 
கூறப்பட்டிருக்கிறது. சேமீரின்‌ குமாரத்தியும்‌ 
பிரபலமானவள்‌. ஆகையினால்‌ இவளுடைய 
பெயரும்‌ அட்டவணையில்‌ காணப்படுகிறது. 
(ஆதி 36:22) 


ஆதி 36:20-21 ஆகிய வசனங்களில்‌ 
கூறப்பட்டிருக்கும்‌ பிரதானிகள்‌ ஏசா அந்த 
தேசத்தைச்‌ சுதந்தரிப்பதற்கு முன்பாக ஆட்சி 
புரிந்தவர்களாக இருக்கலாம்‌. இஸ்ரவேல்‌ 
தேசத்தார்‌ எகிப்து, 
வெளியேறுவதற்கு முன்பாக 
மலையைக்‌ கைப்பற்றிவிட்டார்‌. 
ஆதி 27:39-40 ஆகிய 
கூறப்பட்டிருக்கும்‌. 
நிறைவேறுகிறது. 


ஏதோமின்‌ பர்வதங்களில்‌ ஏராளமான 
குகைகள்‌ இருந்தன. ஒரியர்கள்‌ இவற்றில்‌ 
வரித்து வந்தார்கள்‌. பெற்றா, சேலா 
பாறைகளுக்குள்‌ செதுக்கிக்‌ 
பட்டணமாகும்‌. இது பின்பு 
தலைநகரமாயிற்று, 
இது அவர்களுடைய வலுவான கோட்டை 
மலைகளுக்கு நடுவில்‌ செதுக்கப்பட்ட 
கோவில்க। வீடுக 
ப தது வத்‌ ரிக்‌ 
குகைக்கோயில்கள்‌ இன்னும்‌ அழியாமல்‌ 
புதியவை போன்றுள்ளன. பழங்காலத்தில்‌ 
பெயர்‌ பெற்று விளங்கின இந்த இடம்‌ 
கடைசி நாட்களில்‌ மறுபடியும்‌ முக்கியத்துவம்‌ 


இதனால்‌ 
வசனத்தில்‌ 
தீர்க்கதரிசனம்‌. 


நாற்பது வயதானபோது, 
பெயேரியினுடைய 
குமாரத்தியாகிய யூதீத்தையும்‌, ஏத்தியனான 
ஏலோனுடைய குமாரத்தியாகிய 
பஸ்மாத்தையும்‌ விவாகம்பண்ணினான்‌" 
(ஆதி 26:34) 


செய்துகொள்கிறார்கள்‌. 
'ஏதோமியரின்‌ 
கலந்திருக்கிறார்கள்‌. 


இதன்‌ 
சந்ததியில்‌, 





BALWETHER 
பிய 


ஏசா 
சேஷ்டபுத்திரபாகத்தை. 
விற்றுப்போட்டார்‌. 
விசேவித்த 
பெற்றுக்கொள்ளவில்லை. 
ஏத்தியரோடும்‌, 
பின்சந்ததியாரோடும்‌ 
செய்துகொள்கிறார்‌. 
குடும்பத்தாரும்‌ 
குடியேறியபோது, 
ஒரியரோடு 
இதனால்‌ 
இனமாக மாறுகிறார்கள்‌. 
| வசனப்பகுதிமல்‌ சேயீர்‌ 
த்‌ 
வம்சவரலாற்றைப்பற்றிச்‌ 
ஏதோமியரின்‌ 


தன்னுடைய 
யாக்கோபுக்கு. 


ஏசா ஈசாக்கின்‌ 
ஆசீர்வாதத்தையும்‌ 
ஏசா 

அவருடைய 
உடன்படிக்கை 
ஏசாவும்‌ அவருடைய 


சொல்லப்பட்டிருக்கிறது. 
புத்திரர்‌ பிரபுக்கள்‌ என்று 
அழைக்கப்பட்டதுபோல, ஒரியரின்‌ புத்திரரும்‌ 
பிரபுக்கள்‌ என்று அழைக்கப்படுகிறார்கள்‌. 

சேயீர்‌ மலைத்தேசத்தின்‌ குடிகளாகிய 
ஒரியனான சேமீரின்‌ குமாரர்‌, லோத்தான்‌ 
சோபால்‌, சிபியோன்‌, ஆனாகு, திஷோன்‌. 
ஏத்சேர்‌, திஷான்‌ என்பவர்கள்‌; இவர்களே 
ஏதோம்‌ தேசத்தில்‌ சேயீரின்‌ புத்திராகிய 
ஒரியருடைய சந்ததியாயிருந்த பிரபுக்கள்‌ 
(ஆதி 36:20,21) 


ந்தானுடைய குமார்‌, ஒரி, ஏமாம்‌ 

லோத்தானின்‌. சகோதரி 

என்பவள்‌. சோபாலின்‌ குமாரர்‌ 

அல்வான்‌, மானகாத்‌, ஏபால்‌, செப்போ.ஒனாம்‌. 
என்பவர்கள்‌ (ஆதி 36:22,23). 


ர்‌, அயா, ஆனாகு 
'த்திலே தன்‌ 


தகப்பனாகிய சீபெயோனின்‌ கழுதைகளை 
மேய்க்கையில்‌, கோவேறு கழுதைகளைக்‌ 
கண்டுபிடித்த ஆனாகு இவன்‌ தான்‌. 
ஆனாகின்‌ பிள்ளைகள்‌, திஷோன்‌, அகோலி 
பாமாள்‌ என்பவர்கள்‌: இந்த அகோலிபாமாள்‌ 
ஆனாகின்‌ குமாரத்தி (ஆதி 36:24,25). 
கோவேறு. கழுதைகள்‌ என்று 
'மொழிபெயர்க்கப்பட்டிருக்கும்‌' மூலபாஷை. 
வார்த்தை “எம்பிம்‌" என்பதாகும்‌. இதற்கு சில 


மொழிபெயர்த்திருக்கிறார்கள்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


கோவேறு கழுதை என்று பொருள்படும்‌ 
எபிரெய வார்த்தை “பேரத்‌' என்பதாகும்‌. 
ஆனாகு கோவேறு கழுதைகளைக்‌ 
கண்டுபிடித்தனா அல்லது வெந்நீர்‌ 
நீரூற்றுக்களைக்‌ கண்டுபிடித்தானா அல்லது 
இராட்சதரைக்‌ கண்டுபிடித்தானா என்று 
தெளிவாகத்‌ தெரியவில்லை இந்த 
மூன்றில்‌ ஏதோ ஒன்றைக்‌ கண்டுபிடித்து 
ஆனாகு பிரபலமானான்‌. 

திஷோனுடைய குமாரர்‌, ம்தான்‌, 
எஸ்பான்‌, இத்தரான்‌, கெரான்‌ என்பவர்கள்‌. 
ஏத்சேருடைய குமாரர்‌, பில்கான்‌,சகவான்‌, 
அக்கான்‌ என்பவர்கள்‌. திஷானுடைய குமாரர்‌, 
ஊத்ஸ்‌, அரான்‌ என்பவர்கள்‌ 
(ஆதி 36:26-28), 


ஒரியரின்‌ சந்ததிமிலே தோன்றிய 
பிரபுக்கள்‌, லோத்தான்‌ பிரபு, சோபால்‌ பிரபு, 
சிபியோன்‌ பிரபு, ஆனாகு பிரபு, திஷோன்‌ 
பிரபு, ஏத்சேர்‌ பிரபு, திஷான்‌ பிரபு 
என்பவர்கள்‌, இவர்களே சேயீர்‌ 
தேசத்திலே தங்கள்‌ தங்கள்‌ இடங்களில்‌ 
இருந்த ரியர்‌ சந்ததியான பிரபுக்கள்‌ 
(ஆதி 36:29,30) 


ஏதோம்‌ தேசத்து ராஜாக்கள்‌ 
ஆதி 96:91-39. 


ஆதி 38:31. இஸ்ரவேல்‌ புத்திரர்மேல்‌ 
ராஜாக்கள்‌ அரசாளுகிறதற்கு முன்னே, 
ஏதோம்‌ தேசத்திலே ஆண்ட 
ராஜாக்களாவன: 


ஆதி 36:32. 
குமாரனாகிய ஏதோமிலே 
அரசாண்டான்‌; அவனுடைய 
பட்டணத்துக்குத்‌ தின்காபா என்று 
பேர்‌. 


பெயோருடைய 
பேலா 


ஆதி 38:33. பேலா மரித்தயின்‌, 
போஸ்றா பட்டணத்தானாகிய 
சேராகுடைய குமாரனாகிய யேபாப்‌ 
அவன்‌ பட்டத்திற்கு வத்தான்‌. 


ஆதி 36:34. யேபாப்‌ மரித்தபின்‌, 
தேமானிய தேசத்தானாகிய உஷாம்‌ 
அவன்‌ பட்டத்திற்கு வந்தான்‌. 





BALWETHER 
பிய 


ஆதி 36:35. உஷாம்‌ மரித்தமின்‌, 
மோவாபின்‌ நாட்டிலே மீதியானியரை 
முறிய அடித்த பேதாதின்‌ குமாரனாகிய 
ஆதாத்‌ அவன்‌ பட்டத்திற்கு வத்தான்‌; 
அவனுடைய பட்டணத்துக்கு ஆவத: 
என்று பேர்‌. 


ஆதி 38:36. ஆதாத்‌ மரித்தயின்‌, 
மஸ்ரேக்கா ஊரானாகிய சம்லா 


அவனுடைய பட்டத்திற்கு வத்தான்‌. 


ரெகொயோத்‌ என்னும்‌ 
சவுல்‌ அவனுடைய 
வந்தான்‌. 


ஆதி 38:38. 
அக்போருடைய 
பாகால்கானான்‌. 
பட்டத்திற்கு வந்தான்‌. 


பட்டத்திற்கு. 


சவுல்‌ மரித்தமின்‌, 
குமாரனாகிய 


அவனுடைய 


அதி 36:39. 
குமாரனாகிய பாகால்கானான்‌ 
மரித்தபின்‌, ஆதார்‌ அவனுடைய 
பட்டத்திற்கு வந்தான்‌; அவனுடைய 
பட்டணத்துக்குப்‌ பாகு என்றுயேர்‌; 
அவன்‌ மனைவியின்‌ பேர்‌ மெகேதயேல்‌; 
அவன்‌ மத்ரேத்துடைய குமாரத்தியும்‌ 
மேசுகாவின்‌' குமாரத்தியுமாய்‌ 
இருந்தான்‌. 


சேமீர்‌ மலைத்தேசத்தில்‌ ஏதோமியரும்‌ 
ஒரியரும்‌ கலந்து குடியிருக்கிறார்கள்‌. 
ஆனாலும்‌ ஏதோமியர்‌ 
மேற்கொண்டு, சேயீர்‌ 

முழுவதையும்‌ தங்களுடைய ஆளுகைக்கு 
கீழ்ப்படுத்துகிறார்கள்‌. ஏதோம்‌ தேசத்திலே. 
ராஜாக்கள்‌ இருக்கிறார்கள்‌. ஏதோமியரின்‌ 
ராஜாக்கள்‌ சந்ததி பரம்பரையாக 
வருவதில்லை என்றும்‌, அவர்கள்‌ 
பிரபுக்களால்‌ தேர்ந்தெடுக்கப்படுவார்கள்‌ 
என்றும்‌ சரித்திர ஆசிரியர்கள்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்மேல்‌ ராஜாக்கள்‌ 
அரசாளுகிறதற்கு முன்னே ஏதோம்‌ 
தேசத்திலே ராஜாக்கள்‌ அரசாண்டார்கள்‌. 
(ஆதி. 3631). யாக்கோபின்‌ 
சந்ததிமிலே ராஜாக்கள்‌ தோன்றுவதற்கு 
முன்பே ஏசாவின்‌ சந்தியிலே ராஜாக்கள்‌ 
தோன்றுகிறார்கள்‌. 


அக்போருடைய 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மோசே ஆதியாகமத்தை 
எழுதியபோது. இஸ்ரவேல்மீது எந்த 
ராஜாவும்‌ ஆளுகை செய்யவில்லை. 
எகிப்து தேசத்தில்தான்‌ இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 
பெரிய ஜாதி கூட்டமாக வளர்ச்சி பெற்று 
ல்‌ கண்களில்‌ பட்டார்கள்‌. ஆபிரகாம்‌, 
ஈசாக்கு, யாக்கோபு ஆகியோருடைய 
சந்ததியில்‌ ராஜாக்கள்‌ தோன்றுவார்கள்‌ 
என்று தேவன்‌ அவர்களுக்குக்‌ 
கூறியிருந்தார்‌. 

இஸ்ரவேலில்‌. ராஜாக்கள்‌ 
இருப்பார்கள்‌ என்பது தேவனுடைய 
மனதில்‌ பூர்வகாலத்திலேயே இருக்கிறது. 
(ஆதி 17:66; ஆதி 35:1). மோசே நியாயப்‌ 
பிரமாணத்தை எழுதிய போது இஸ்ரவேல்‌ 
தேசத்தில்‌ ராஜாக்கள்‌ இருப்பது போலப்‌ 
பாவித்து, ராஜ்ஜியம்‌ எவ்வாறு நடத்த 
வேண்டும்‌ என்பது பற்றி எழுதியிருக்கிறார்‌. 
(உபா 17:14-20; உபா 28:36) 


கானான்‌ தேசத்தில்‌, 
குடியிருக்கிற யாக்கோபின்‌ சந்ததியார்‌ 
ஏதோமியரைப்பற்றி  கேள்விப்படுகிறார்கள்‌. 
அவர்களுடைய செல்வத்திரட்சிகளைப்‌ 
பற்றியும்‌ அதிகாரங்களைப்பற்றியும்‌, 
வல்லமைகளைப்பற்றியும்‌, ராஜாக்களைப்‌ 
பற்றியும்‌ கேள்விப்படுகிறார்கள்‌. 
ஏதோமியரைப்போல, யாக்கோபின்‌ 
சந்ததியாராகிய இஸ்ரவேலருக்கு 
செல்வசெழிப்புமில்லை, ப 
பராக்கிரமமுமில்லை, ராஜாக்கு 
தத இஸ்ரவேல்‌ த்க்‌ 
ராஜாக்களைப்பார்த்து 


இல்லை. 
ஏதோமின்‌ 
சோர்ந்துபோகிறார்கள்‌. 


ஏதோமியரின்‌ ராஜாக்கள்‌ சேமீர்‌ 
மலைத்தேசத்தை ஆளுகை செய்யும்போது, 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ எகிப்து தேசத்திலே 
அடிமைகளாயிருக்கிறார்கள்‌. கர்த்தருடைய 
வாக்குத்தத்தம்‌ யாக்கோபின்‌ சந்ததிக்கு. 
கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால்‌ ஏசாவின்‌ 
சந்ததியார்‌ ராஜாக்களாகவும்‌, யாக்கோபின்‌ 
சந்ததியார்‌ அந்நிய தேசத்திலே. 
அடிமைகளாகவும்‌ இருக்கிறார்கள்‌. 





ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


கர்த்தருடைய வாக்குத்தத்தம்‌ அவருக்கு 
சித்தமான வேளையிலே வறும்‌. 
அந்தக்காலம்‌ வரும்‌ வரையிலும்‌ கர்த்தருடைய 
ஜனம்‌ 

காத்திருக்கவேண்டும்‌. 


சொல்லப்பட்டிருக்கிறது. 
விவரம்‌ வருமாறு: 


அவர்களைப்பற்றிய 


பெயோருடைய 
பேலா... ஏதோமிலே அரசாண்டான்‌; 
அவனுடைய பட்டணத்துக்குத்‌ தின்காபா 
என்று பேர்‌. பேலா மரித்தபின்‌, போஸ்றா 
பட்டணத்தானாகிய சேராகுடைய 
குமாரனாகிய யோபாப்‌ அவன்‌ பட்டத்திற்கு 
வந்தான்‌. யோபாப்‌ மரித்தபின்‌, தேமானிய 
தேசத்நானாகிய உஷாம்‌ அவன்‌ பட்டத்திற்கு 
வந்தான்‌ ன 60210) 


குமாரனாகிய 


என்னும்‌ பட்டணம்‌. 
தமன்‌.  ்வகாலத்து தலைநகரம்‌. இது, 
மலையின்மீது அமைந்துள்ள பட்டணம்‌. 
போஸ்றா பட்டணம்‌ சவக்கடலுக்கு தென்‌ 
கிழக்காக 25 மைல்‌ தூரத்தில்‌ உள்ளது. 
மோவாபின்‌ போஸ்றாவும்‌ இந்தப்‌ போஸ்றாவும்‌ 
ஒன்றல்ல. வெவ்வேறானவை. 


உஷாம்‌. மரித்தமின்‌, 
நாட்டிலே மீதியானியரை 
பேதாதின்‌ குமாரனாகிய 
பட்டத்திற்கு வந்தான்‌; 
பட்டணத்துக்கு ஆவீத்‌ 
(ஆதி 36:35) 

ஆதாத்‌  மரித்தபின்‌, மஸ்ரேக்கா 
ஊரானாகிய சம்லா அவனுடைய பட்டத்திற்கு 
வந்தான்‌. சம்லா மரித்தபின்‌ அங்கே இருக்கிற 
நதிக்குச்‌ சமீபமான ரெகொபோத்‌ என்னும்‌ 
ஊரானாகிய சவுல்‌ அவனுடைய பட்டத்திற்கு 
வந்தான்‌. சவுல்‌ மரித்தபின்‌, அக்போருடைய 
குமாரனாகிய பாகால்கானான்‌ அவனுடைய 
பட்டத்திற்கு வந்தான்‌ 
(ஆதி 36:36-38) 


மோவாபின்‌ 
முறிய அடித்த 
ஆநாத்‌ அவள்‌ 

அவனுடைய 
என்று பேர்‌ 


QOODNENS 
PUBLISHERS 


அ 
குமாரத்தியும்‌ மேசகாவின்‌ கமகம்‌ 
இருந்தாள்‌ (ஆதி 36:39 


ஆதாரின்‌ மறுபெயர்‌ ஆதாத்‌ 
என்பதாகும்‌ (நாளா 1:50-51). ஆதாத்‌ 
மரித்து விட்டான்‌ என்று மோசே கூறவில்லை. 
ஏதோம்‌ வழியாக இஸ்ரவேல்‌ பிரயாணம்‌. 
பண்ணுவதற்கு ஏதோமியர்‌ மறுத்தபோது 
ஆநாத்‌ ஏதோமின்‌ ராஜாவாக 
இருந்திருக்கலாம்‌. நாளாகம ஆசிரியர்‌ 
ஆதாத்‌ ரித்து விட்டன்‌ என்று 
எழுதியிருக்கிறார்‌. மோசே பஞ்சாகமம்‌ எழுதிய 
போது ஆதாத்‌ உயிரோடு இருக்கிறார்‌. 
நாளாகமம்‌ எழுதப்பட்டபோது ஆதாத்‌ மரித்து, 
விட்டார்‌ 

ஏதோமியரை 
ஆட்சிசெய்கிறார்கள்‌. 
ஏதோமியரின்‌ பிரபுக்கள்‌ 
ஆளுகை செய்கிறார்கள்‌. 


ராஜாக்கள்‌ சிறிதுகாலம்‌ 
அதன்பின்பு 
அவர்களை 


ஏசாவின்‌ சந்ததியில்‌ தோன்றிய 
பிரபுக்கள்‌ 
ஆதி 36:40-43 


அதி 36:40. தங்கள்‌. 
வம்சங்களின்‌ 
வாசஸ்தலங்களின்‌ படி.யேயும்‌ 
நாமதேயங்களின்‌ படியேயும்‌ ஏசாவின்‌ 
சந்ததியில்‌ தோன்றிய பிரபுக்களுடைய 
'நாமங்கனாவன: திம்னா பிரபு, அல்வா 
பிரபு, ஏதேத்‌ பிரபு, 


ஆதி 96:41. அகோலியாமா பிரபு, ஏலா 
பிரபு, பினோன்‌ பிரபு, 


பற்பல 
படியோயும்‌ 


ஆதி 96:42. கேனாஸ்‌ பிரபு, தேமான்‌ 
யீரப, மிம்சார்‌ பிரபு, 


ஆதி 86:48. மக்தியேல்‌ பிரபு, ஈராம்‌ 
மிரபு; இவர்களே தங்கள்‌ சொந்தமான 
தேசத்திலே பற்பல இடங்களில்‌ 
குடியிருந்த. ஏதோம்‌ சந்ததிப்‌ 
பிரபுக்கள்‌; இந்த ஏதோமியருக்குத்‌ 
தகப்பன்‌ ஏசா. 





ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


தேசத்திலே ராஜாக்கள்‌ 

அந்த தேசத்தின்‌ 

பிரபுக்களும்‌ ஆட்சி 

செய்கிறார்கள்‌. ஏதோமின்‌ பிரபுக்களைப்பற்றி 

யாத்திராகமம்‌ புஸ்தகத்தில்‌. 
சொல்லப்பட்டிருக்கிறது. 

“ஏதோமின்‌ பிரபுக்கள்‌ கலங்குவார்கள்‌ 
மோவாபின்‌ பராக்கிரமசாலிகளை நடுக்கம்‌. 
பிடிக்கும்‌: கானானின்‌ குடிகள்‌ யாவரும்‌ 
கரைந்துபோவார்கள்‌. பயமும்‌ திகிலும்‌ 
அவர்கள்மேல்‌ விழும்‌. கர்த்தாவே, உமது 
ஜனங்கள்‌ கடந்துபோகும்வரையும்‌, நீர்‌ மீட்ட 
ஜனங்களே சுடந்துபோகும்வரையும்‌, அவர்கள்‌ 
உம்முடைய மகத்துவத்தினால்‌. 
கல்லைப்போல. அசைவற்றிருப்பார்கள்‌” 
(யாத்‌ 151516. 


சேயீர்‌ 
சந்ததியாருக்கு 
ஏதோமியர்‌ 
குடியிருக்கிறார்கள்‌. 
புத்திரருக்கு 


கர்த்தர்‌ 
கானான்‌ 


தேசத்தை 
வாக்குத்தத்த தேசமாக கொடுத்திருக்கிறார்‌ 


இக்காலத்தில்‌ கானான்‌ தேசம்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கு வாக்குத்தத்த தேசமாக 
மாத்திரமே இருக்கிறது. இப்போது கானான்‌ 
நேசம்‌ அவர்களுக்கு குடியிருப்பு 
தேசமாகயில்லை. இக்காலத்தில்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ எகிப்து தேசத்திலே அடிமைகளாய்‌ 
குடியிருக்கிறார்கள்‌. ஏதோமின்‌ புத்திரரோ 
தங்களுக்கு ந 

ம்‌ 

குடியிருக்கிறார்கள்‌. 


இக்காலத்தில்கூட, உலகப்பிரகாரமான 
ஜனங்கள்‌, ஏதோமியரைப்போல இந்த 
உலகத்தில்‌ வசதியாய்‌ ஜீவிக்கிறார்கள்‌. 
அவர்களுக்கு எல்லா வசதிகளும்‌ 
இருக்கிறது.  விசுவாசிகளாகிய நாமோ, 
யாக்கோபின்‌ சந்ததியாரைப்போல ஏழைகளாக 
ஜீவிக்கிறோம்‌. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ எகிப்து 
தேசத்திலே, 


QOODNENS 
PUBLISHERS 


விசுவாசிகளாகிய 
உலகப்பிரகாரமான 
குறைவாகயிருந்தாலும்‌, 


நமக்கு 
வசதிகள்‌ 
ஆவிக்குரிய 
வாக்குத்தத்தங்களும்‌, 
அதிமாகயிருக்கிறது. 
உலகப்பிரகாரமான ஜனங்களுக்கோ 
ஆவிக்குரிய நன்மைகளும்‌ ல்லை, 
வாக்குத்தத்தங்களும்‌ இல்லை, நம்பிக்கையும்‌ 
இல்லை. 


அதற்கு ஆபிரகாம்‌: மகனே, நீ 
பூமியிலே உயிரோடிருக்குங்‌ காலத்தில்‌ உன்‌ 
ல்‌ அனுபவித்தாய்‌, லாசருவும்‌ 
அப்படியே தீமைகளை அநுபவித்தான்‌, அதை 
நினைத்துக்கொ, இப்பொழுது அவன்‌ 
தேற்றப்படுகிறா; நீயோ 
'வேதனைப்படுகிறாய்‌" (லூக்‌ 16:25). 


சொந்தமாகப்‌ 
கானான்‌ சத்தை 
ஆசீர்வாதமாகப்‌ பெற்றிருப்பதே மெய்யான 
ஆசீர்வாதம்‌. இந்த  வசனப்பகுதியில்‌: 
ஏசாவின்‌ சந்தியில்‌ தோன்றிய 
பிரபுக்களுடைய நாமங்களைப்பற்றிச்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. இவர்கள்‌ தங்கள்‌ 
பற்பல வம்சங்களின்படியேயும்‌ 
வாசஸ்தலங்களின்படியேயும்‌ நாமதேயங்களின்‌ 
படியேயும்‌ ஏசாவின்‌ சந்ததியில்‌ தோன்றிய 
பிரபுக்கள்‌ (ஆதி 36:40) 


ஏசாவின்‌ சந்திதியில்தோன்றிய 
பிரபுக்களுடைய நாமங்களாவன: 
திம்னா பிரபு, அல்வா பிரபு, ஏதேத்‌ பிரபு, 
அகோலிபாமா பிரபு, ஏலா பிரபு, பினோன்‌ 
பிரபு, கேனாஸ்‌ பிரபு, தேமான்‌ பிரபு, மிம்சார்‌ 
பிரபு, மக்தியேல்‌ பிரபு, ஈராம்‌ பிரபு 
(ஆதி 36-40-43). 


இவர்களே தங்கள்‌ சொந்தமான 
தேசத்திலே பற்பல இடங்களில்‌ குடியிருந்த 
ஏதோம்‌ சந்ததிப்‌ பிரபுக்கள்‌; இந்த 
ஏதோமியருக்குத்‌ தகப்பன்‌ ஏசா. 


எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரவேல்‌ 
ஜனத்தார்‌ வெளியேறி வனாந்தரத்தில்‌ 
பிரயாணம்‌ பண்ணிய போது இந்தப்‌ 
பிரபுக்கள்‌ ஆட்சி புரிந்திருக்கலாம்‌. பிரபுக்கள்‌ 
ராஜாக்களுக்குக்‌ கீழ்ப்பட்டவர்கள்‌. இவர்கள்‌ 
குறுநிலமன்னர்கள்‌ போல. சிறிய 
பிரதேசத்திற்கு அதிபதிகளாக இருந்தார்கள்‌. 
இத்துடன்‌ ஏசாவின்‌ வரலாறு நிறைவு 
பெறுகிறது. 





ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


யாக்கோபின்‌ சந்ததியைப்பற்றி 
இந்த அதிகாரத்தில்‌ சொல்லப்டட்டிருக்கிறது. 
இந்த  அதிகாரத்திலிருந்து, ஆதியாகமம்‌ 
புஸ்தகம்‌ கடைசி அதிகாரம்‌ வரையிலும்‌ 
யோசேப்பைப்பற்றிய சரித்திரம்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. 

யோசேப்பின்‌ சரித்திரத்தை இரண்டு 
பிரிவாகப்‌ பிரிக்கலாம்‌. முதலாவது பிரிவில்‌ 
யோசேப்பு தாழ்ந்திருப்பது பற்றியும்‌ 
இரண்டாவது பிரிவில்‌ அவர்‌ 
உயர்த்தப்படுவது பற்றியும்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. யோசேப்பு நம்முடைய 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்‌ துவக்கு 
அடையாளமாயிருக்கிறார்‌. கிறிஸ்துவானவர்‌ 
முதலாவதாக தம்மைத்‌  தாழ்த்தினார்‌. 
அதன்பின்பு அவர்‌ உயர்த்தப்பட்டார்‌. 

யோசேப்பின்‌ சித்தம்‌ 
விசுவாசிகளாகிய நமக்கு 
எடுத்துக்காட்டாக கொக்கிப்‌, 
நாம்‌ பல உபத்திரவங்களின்‌ வழியாக 
கடந்துவந்து தேவனுடைய ராஜ்யத்திற்குள்‌ 
பிரவேசிக்கவேண்டும்‌. யோசேப்பின்‌ 
சகோதரர்‌ அவருக்கு விரோதமாக 
எழும்புகிறார்கள்‌. 

யோசேப்பு தன்‌ 
துன்மார்க்கத்தை 
சொல்லுகிறார்‌ (ஆதி 3712). யாக்கோபு 
தன்‌ குமாரர்‌ எல்லோரையும்விட யோசேப்பை 
அதிகமாய்‌ நேசிக்கிறார்‌ (ஆதி 37:34) 
யோசேப்பு தன்‌ சகோதரர்‌ எல்லோரையும்விட 
தான்‌ உயர்ந்திருப்பதாக சொப்பனம்‌. 
காண்கிறார்‌ (ஆதி 37:51) 


சகோதரருடைய 
யாக்கோபுக்கு 


யோசேப்பின்‌ சகோதரர்‌ அவருக்கு 
விரோதமாக சநிஆலோசனைபண்ணி 
அவருக்கு தீங்கு செய்கிறார்கள்‌ 

ஆடுகளை 

தன்‌ சகோதரரைப்‌ 
(ஆதி 3742-17) 


பார்க்க 


QOODNENS 
PUBLISHERS 


னப்‌ சகோதரர்‌ 
கொலைசெய்யும்படி 
சதிவோசணையண்ணுகிறார்க்‌ ஆனால்‌ 
அவர்கள்‌ அவரைக்‌ கொலைசெய்யாமல்‌ 
வனாந்தரத்திலே உள்ள ஒரு குழியிலே 
போட்டு விடுகிறார்கள்‌ (ஆதி 3718-24) 
அவர்கள்‌ யோசேப்பை எகிப்து 
தேசத்திற்குப்போகிற இஸ்மவேலரிடத்திலே. 
அடிமையாக விற்றுப்போடுகிறார்கள்‌ 
(ஆதி 37:25-28). 

யோசேப்பை துஷ்டமிருகம்‌ 
பட்சித்துப்போட்டது என்று, யாக்கோபு 
சொல்லுகிறார்‌ (ஆதி 37:29-35). யாக்கோபு 
யோசேப்புக்கக  அழுதுகொண்டிருக்கிறார்‌. 
மீதியானியர்‌ யோசேப்பை போத்திபார்‌ 
என்பவனிடத்தில்‌ விற்றுப்போடுகிறார்கள்‌ 
(ஆதி 37:36) 


ஒரு 


யாக்கோபுடைய சந்ததி 
ஆதி 371-4 


ஆதி 974. யாக்கோபு தன்‌ தகப்பன்‌ 
தங்கியிருந்த காணான்‌ தேசத்திலே 
குடியிருந்தான்‌.. 


அதி 372. யாக்கோபுடைய 
சந்ததியின்‌ வரலாறு: யோசேப்பு 
பதினேழு வயதிலே தன்‌ 
சுகோதரருடனே ஆடுகளை 
மேய்த்துக்கொண்டிரு த்தான்‌; அந்த 
'இனைஞன்‌ பில்கான்‌ சில்பான்‌ என்னும்‌ 
தன்‌ தகப்பனுடைய 
மறுமனையாட்டி.களின்‌ குமாரரோடே, 
இருத்து, அவர்களுடைய 
துன்மார்க்கத்தைத்‌ தன்‌ தகப்பனுக்குச்‌ 
சொல்லிவருவான்‌. 


973. இஸ்ரவேலின்‌: 

தகவ தக் யோசேப்புத்‌ தனக்குப்‌ 
பிறந்ததினால்‌, இஸ்ரவேல்‌ தன்‌ குமாரர்‌ 
எல்லாரிலும்‌ அவனை அதிகமாய்‌ 
நேசித்து, அவனுக்குப்‌ பலவருணமான 
அங்கியைச்‌ செய்வித்தான்‌. 


ஆதி 974. அவனுடைய சகோதரர்‌ 
எல்லாரிலும்‌ அவனைத்‌ தங்கள்‌ தகப்பன்‌ 
அதிகமாய்‌ நேசிக்கிறதை அவன்‌ 
சகோதரர்‌ கண்டபோது, அவனோடே 
பட்சமாய்ப்‌ பேசாமல்‌ அவனைப்‌ 
பகைத்தார்கன்‌. 





ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


தக்க 


மோசே ஆதி 
வசனங்களில்‌ ஈசாக்கு, ஏசா 
வரலாற்றை 

தி 3527-29 
வாக்க 
ஆகியோரின்‌ 
வைத்திருந்த 
அதை 
எழுதுகிறார்‌. 


பரிசுத்தவேதாகமத்‌ 
சந்ததியைவிட, யாக்கோபின்‌ 


கொடுக்கப்பட்டிருக்கிறது. 
சந்தநியைச்‌ சேர்ந்தவர்கள்‌ கர்த்தருடைய 
வாக்குத்தத்தத்தின்‌ ஜனத்தார்‌. ஏசாவின்‌ 
சந்ததியைப்பற்றிச்‌ சொல்லும்போது, 
'ஏதோமியரின்‌ தகப்பனாகிய ஏசாவின்‌ 
வம்சவரலாறு" (ஆதி 364) என்று சொல்லி, 
அவருடைய குமாரின்‌ பெயர்கள்‌ மாத்திரமே 
சொல்லப்பட்டிருக்கிறது. 


35:27-36:43 ஆகிய 
ஆகியோரின்‌ 


சந்ததிக்கு 
ld 
யாக்கோபின்‌ 


யாக்கோபின்‌ 
சொல்லும்போதோ, 
அவருடைய 
அவர்களுடைய 
விரிவாக 
கானான்‌ 


சந்ததிமைப்பற்றிர 
அவரைப்பற்றியும்‌, 
குமாரர்களைப்பற்றியும்‌, 
சந்ததிகளைப்பற்றியும்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. யாக்கோபு 


யாக்கோபின்‌ குமாரனாகிய யோசேப்பு 
பதினேழு வயதிலே தன்‌ சகோதரருடனே 
ஆடுகளை மேய்த்துக்கொண்டிருக்கிறார்‌: 
அந்த இளைஞன்‌ பில்காள்‌ சில்பாள்‌ என்னும்‌ 


சொல்லிவருவார்‌ (ஆதி 37:2). 


யோசேப்பின்‌ வரலாறு ஆரம்பமாகிறது. 
அதன்‌ பின்பு யாக்கோபின்‌ 

இடையில்‌ வருகிறது. மறுபடியும்‌. 
46 ஆவது அதிகாரத்தில்‌ 

வருகிறது. 

வயது, 

107 
10 வருஷங்களாக கானானில்‌ 
தங்கியிருக்கிறார்‌. மூத்தகுமாரன்‌ ரூபனுக்கு 
29 வயது இருக்கலாம்‌. இளைய குமாரன்‌ 
பென்யமினுக்கு 7 அல்லது 8 வயது 
இருக்கலாம்‌. யோசேப்பை விற்று போட்ட 
அவருடைய சகோதரருக்கு 18 முதல்‌ 29 
வயதாகிறது. 
யோசேப்பு 
யாக்கோபுக்கு 

ஆனாலும்‌ 

செய்யாமல்‌, 


கூடாரத்திலே, 


யோசேப்பின்‌ 
யோசேப்பிற்கு 


தகப்பனாராகிய 
பிரியமானவர்‌ 
ஒரு வேலையும்‌ 
தகப்பனின்‌ 
சோம்பேறியாக 
சும்மாயிருக்கவில்லை. யாக்கோபின்‌ மற்ற 
குமாரரைப்போல, யோசேப்பும்‌ ஆடுகளை 
மேய்த்துக்கொண்டிருக்கிறார்‌. 


பெற்றோர்‌ தங்கள்‌ பிள்ளைகளுக்கு ஒரு 
தொழிலைக்‌ குற்றுக்கொடுக்கவேண்டும்‌. 
அவர்கள்‌ அந்தத்‌ தொழிலை நேர்த்தியாய்ச்‌ 
செய்வதற்கு பயிற்சி கொடுக்கவேண்டும்‌. 
ஒரு வேலையிலும்‌ பமிற்சி பெறாத 
பிள்ளைகள்‌, ஒன்றுக்கும்‌ 
பிரயோஜனமில்லாதவர்களாயிருப்பார்கள்‌. 
அவர்கள்‌  சோம்பேறிகளாயிருந்து தங்கள்‌ 
பொழுதை வீணாய்க்‌ களிப்பார்கள்‌. 


யோசேப்பு இஸ்ரவேலின்‌ முதிர்வயதிலே. 
அவருக்கு பிறந்திருக்கிறார்‌. ஆகையினால்‌. 
இஸ்ரவேல்‌ தன்‌ குமாரர்‌ எல்லாரிலும்‌ 
யோசேப்பை அதிகமாய்‌ நேசித்து, அவருக்குப்‌ 
பலவருணமான அங்கியைச்‌ செய்விக்கிறார்‌ 


(ஆதி 37:3) 


யோசேப்பு பிறந்த போது யாக்கோபிற்கு 
91 வயது ஆனது. யோசேப்பு யாக்கோபின்‌ 
கடைசி குமாரன்‌ அல்ல. இவருக்குப்‌ பிறகு 9 
வருஷம்‌ கழித்து பென்யமின்‌ பிறக்கிறான்‌. 
ராகேல்‌ மரித்த பின்பு, யோசேப்பு தன்‌ 
தகப்பனுக்கு விசேஷித்த வழிகளில்‌ 
உதவி செய்து கொண்டிருக்கிறார்‌ 
(ஆதி 3722, 13-14). 


தன்‌ 
மிகவும்‌ 
யோசேப்பு 
தன்னுடைய 





ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


அங்கி என்பது 
மரியாதையையும்‌, அந்தஸ்தையும்‌ 
குறிக்கிறது. குடும்பத்தலைவர்களும்‌, குடும்ப 
வாரிசுகளும்‌ மட்டுமே பலவருண அங்கியை 
அணிவார்கள்‌. யோசேப்பு தன்னுடைய 
சுதந்தரவீதத்தைச்‌ சுதந்தரித்துக்‌ கொண்டார்‌ 
(நாளா 52-2). அங்கி பலவருணமுடையது. 
இது பல துணிகளைச்‌ சேர்த்துத்‌ 
தைக்கப்பட்டதல்ல. ஆசாரியருடைய அங்கி 
போன்றது. இதைப்‌ பல்வேறு வருண 
ளில்‌ அகலமான கோடுகள்‌ போட்ட 
ர்‌ கருதுகிறார்கள்‌. 
சித்திரத்தையல்‌ 

நிறைந்ததாகவும்‌ இருக்கலாம்‌. 


யாக்கோபு 
முதிர்வயதிலிருக்கிறார்‌. 
அவருக்கு மிகவும்‌ ஆறுதலாயிருக்கிறார்‌. 
யாக்கோபு யோசேப்பை அதிகமாய்‌ 
நேசிப்பது, அவருடைய மற்ற குமாரருக்கு 
பிடிக்கவில்லை. 


யாக்கோபு, 


தன்னுடைய 
எல்லோரையும்‌ விட, யோ 


குமாரர்‌ 
சேப்பை 
அதிகமாய்‌ நேசிக்கிறதை, யோசேப்பின்‌ 
சகோதரர்‌ காண்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
யோசேப்போடே பட்சமாய்ப்‌ பேசாமல்‌, அவரைப்‌ 
பகைக்கிறார்கள்‌ (ஆதி 37:4). 


தங்கள்‌ தகப்பன்‌ யோசேப்பை 
அதிகமாய்‌ நேசிக்கிறதை அவர்‌ சகோதரர்‌ 
காண்கிறார்கள்‌. இதனால்‌ யோசேப்பின்மீது 
அவர்களுக்குப்‌ பொறாமை உண்டாயிற்று. 
யாக்கோபு தன்‌ பிள்ளைகளிடத்தில்‌ 
பட்சபாதமாய்‌ நடந்துகொள்கிறார்‌. இது 
ஞானமுள்ள செயலல்ல. ல்‌ 
பிள்ளைகளுக்கும்‌ தங்கள்‌ தந்தையின்மீது 
மரியாதை குறைவாகவே இருக்கிறது 


(ஆதி 3731-34) 

குடும்பத்தில்‌ பிள்ளைகள்மீது பெற்றோர்‌ 
பட்சபாதம்‌ காண்பிக்கும்போது குழப்பம்‌ 
உண்டாகும்‌. (ஆதி 37:4-11]8-34) ஈசாக்கு, 
ரெபெக்காள்‌ ஆகியோருடைய குடும்பத்தில்‌ 
இதனால்‌ 'குழப்பம்‌ உண்டாயிற்று. 
(ஆதி 25:28; ஆதி 27:1-13, 35-38,4-46, 
யாக்‌ 2:10) 


யாக்கோபு யோசேப்பை அதிகமாய்‌ 
நேசித்து அவருக்கு பல வருணமான 
அங்கியை செய்வித்துக்கொடுக்கிறார்‌. 
ஆனாலும்‌ அவர்‌ இதுபோன்ற அங்கியை 
தன்னுடைய மற்ற குமாருக்கு 
கொடுக்கவில்லை. இதனால்‌ யாக்கோபின்‌ 
குமாருக்கு, யோசேப்பின்மீது கோபமும்‌ 
பொறாமையும்‌ உண்டாயிற்று. 


யாக்கோபுக்கு பன்னிரண்டு குமாரர்கள்‌ 
இருக்கிறார்கள்‌. அவர்‌ யோசேப்பை 
தங்களைவிட அதிகமாய்‌ நேசிப்பதை 
அந்த சகோதரர்கள்‌ காண்கிறார்கள்‌. 
இதனால்‌ யாக்கோபின்‌ குடும்பத்திலே. 
குழப்பங்களும்‌, பிரச்சனைகளும்‌, சண்டை 
சச்சரவுகளும்‌ உண்டாயிற்று, 


யோசேப்பை அதிகமாய்‌ 
யோசேப்பும்‌ தன்‌ 
யாக்கோபை அதிகமாய்‌ 
பில்காள்‌, சில்பாள்‌ ஆகியோர்‌ 
மறுமனையாட்டிகள்‌. 
அவர்களுடைய குமாரர்கள்‌ 
துன்மார்க்கராயிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
யாக்கோபுக்கு தெரியாமல்‌ துன்மார்க்கம்‌ 
பண்ணினாலும்‌, யோசேப்பு அவர்களுடைய 
துன்மார்க்கத்தை யாக்கோபுக்கு சொல்லி 
இதனால்‌ அவர்களுக்கு 
பிடிக்கவில்லை. அவர்கள்‌ 
யோசேப்பின்மேல்‌ கோபமாயிருக்கிறார்கள்‌. 


யாக்கோபு 
நேசிப்பதுபோல, 
தகப்பனாகிய 
நேசிக்கிறார்‌. 
யாக்கோபின்‌ 


யோசேப்பின்‌ சகோதரருக்கு அவர்மீது 
கோபம்‌ இருந்தாலும்‌, அவர்களால்‌ 
யோசேப்புக்கு விரோதமாக ஒன்றும்‌ 
செய்யமுடியவில்லை. யோசேப்பு தன்‌. 
தகப்பனாகிய யாக்கோபின்‌ கூடாரத்திலே, 
அவரோடு கூடமிருக்கிறார்‌ யோசேப்பு 
மாக்கோபோடு கூடமிருக்கும்‌ வரையிலும்‌ 
அவருடைய சகோதரர்களால்‌ அவருக்கு 
விரோதமாக ஒன்றும்‌ செய்யமுடியாது. 


யோசேப்பு 
சொப்பனங்கள்‌ 
ஆதி 9875-11 
ஆதி 975. யோசேப்பு ஒரு சொப்பனம்‌ 
கண்டு, அதைத்‌ தன்‌ சகோதரருக்கு 


அறிவித்தான்‌; அதினிமித்தம்‌ அவனை 
இன்னும்‌ அதிகமாய்ப்‌ பகைத்தார்கள்‌. 


கண்ட 





ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


ஆதி 37:6. அவன்‌ அவர்களை நோக்கி: 
நான்‌ கண்ட சொப்பனத்தைக்‌. 
கேளுங்கள்‌. 
ஆதி 377. நாம்‌ வயலில்‌ அறுத்த 
அரிகளைக்‌ கட்டிக்கொண்டிருத்தோம்‌; 
அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு 
திமிர்த்திருத்தது; உங்கள்‌. 
அரிக்கட்டுக்‌ என்‌ அமிக்கட்டைச்‌ சுற்றி 
வணங்கி தின்றது என்றான்‌. 


ஆதி 378, 
சகோதரர்‌ 
எங்கள்மேல்‌ 
துரைத்தனம்பண்ணுவாயோ? த 
எங்களை ஆனப்போகிறாயோ? என்னு 
சொல்லி, அவனை அவன்‌ 
சொப்பனங்களின்‌ நிமித்தமும்‌, அவன்‌: 
வார்த்தைகளின்‌ நிமித்தமும்‌ இன்னும்‌: 
அதிகமாய்ப்‌ பகைத்தார்கன்‌. 


அப்பொழுது அவன்‌ 
அவனைப்‌ பார்த்து: தீ 


ஆதி 379, அவன்‌ வேறொரு 
சொப்பனம்‌ கண்டு தன்‌ சகோதரரை 
நோக்கி நான்‌ இன்னும்‌ ஒரு 
சொப்பனத்தைக்‌ கண்டேன்‌; சூரியனும்‌ 
குந்திரனும்‌ பதினொரு 
நட்சத்திரங்களும்‌ என்னை 
வணங்கினது என்றான்‌. 


37:10. இதை அவன்‌ தன்‌ 
தகப்பனுக்கும்‌ தன்‌ சகோதருக்கும்‌ 
சொன்னபோது, அவன்‌ தகப்பன்‌ 
அவனைப்‌ பார்த்து; நீ கண்ட இந்தச்‌ 
சொப்பனம்‌ என்ன? நானும்‌ உன்‌ 
தாயாரும்‌ உன்‌ சகோதரரும்‌. 
தரைமட்டும்‌ குனிந்து உன்னை வணங்க 
வருவோமோ? என்று. அவனைக்‌ 
கடிந்துகொண்டான்‌.. 


அதி 


ஆதி 370. அவன்‌ சகோதரர்‌ 
அவன்மேல்‌ பொறாமைகொண்டார்கள்‌; 
அவன்‌ தகப்பனோ அவன்‌ சொன்னதை 
மனதிலே வைத்துக்கொண்டான்‌. 


யோசேப்பு சொப்பனம்‌ காண்கிறார்‌. 
இவை தீர்க்கதரிசனமான சொப்பனங்கள்‌. 
யோசேப்பு கண்ட  சொப்பனங்களைப்பற்றி 
இந்த வசனப்பகுதியில்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
யோசேப்பு தான்‌ கண்ட சொப்பனங்களை, 
தன்னுடைய சகோதரரிடத்தில்‌ சொல்லுகிறார்‌. 


QOODNENS 
PUBLISHERS 


யோசேப்பு தன்‌ சகோதரரை நோக்கி, 
நான்‌ கண்ட சொப்பனத்தைக்‌ கேளுங்கள்‌. 
நாம்‌ வயலில்‌ அறுத்த அரிகளைக்‌ 
கட்டிக்கொண்டிருந்தோம்‌; அப்பொழுது 
என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்திருந்தது: 
உங்கள்‌ அரிக்கட்டுகள்‌ என்‌ அரிக்கட்டைச்‌ 
சுற்றி வணங்கி நின்றது” (ஆதி 37367) 
என்று சொல்லுகிறார்‌. 


யோசேப்பின்‌ சகோதரர்‌ 
வணங்குவார்கள்‌ என்பதே 
சொப்பனத்திற்கு அர்த்தம்‌. 
சொப்பனம்‌ கண்டதுபோலவே, 
சகோதரர்கள்‌ அவரை வணங்கினார்கள்‌. 
யோசேப்பு எகிப்து தேசத்திலிருந்தபோது, 
அவருடைய சகோதரர்கள்‌ அங்கே தானியம்‌ 
வாங்குவதற்காக வந்தார்கள்‌. அப்போது, 
அவர்கள்‌ யோசேப்பை வணங்கினார்கள்‌. 

யோசேப்பு மற்றொரு சொப்பனம்‌. 
காண்கிறார்‌. அவர்‌ அந்த சொப்பனத்தை 
தன்‌ சகோதரருக்கும்‌, அதன்‌ பின்பு 
அதை தன்‌ தகப்பனுக்கும்‌ சொல்லுகிறார்‌. 
யோசேப்பு தன்‌ சகோதரரை நோக்கி, 
நான்‌ இன்னும்‌ ஒரு சொப்பனத்தைக்‌ 
கண்டேன்‌; சூரியனும்‌ சந்திரனும்‌ 
பதினொரு நட்சத்திரங்களும்‌ என்னை 
வணங்கினது' (ஆதி 379) என்று 
சொல்லுகிறார்‌. 


யோசேப்பு ஒரு தீர்க்கதரிசி. அவர்‌ ஒரு 
ராஜதந்திரியல்ல. எதை சொல்லவேண்டும்‌, 
எதை சொல்லாமல்‌ மறைக்கவேண்டும்‌ என்பது 
யோசேப்புக்கு தெரியவில்லை. கர்த்தர்‌ 
தனக்கு காண்பித்த சொப்பனங்களை, 
யோசேப்பு தன்‌ சகோதரரிடத்தில்‌ 
மறைக்காமல்‌ சொல்லிவிடுகிறார்‌. 


யோசேப்புக்கு ராஜதந்திரம்‌ 
தெரிந்திருந்தால்‌, தான்‌ கண்ட 
சொப்பனங்களை, அவர்‌ தன்‌ சகோதரருக்கு 
இப்போது சொல்லியிருக்கமாட்டார்‌. ஏற்ற 
காலம்‌ வரும்‌ வரையிலும்‌ இந்த 
சொப்பனங்களை தன்னுடைய 
மனதிற்குள்ளே மறைத்து வைத்திருப்பார்‌. 
யோசேப்பின்‌ சகோதரர்‌ ஏற்கெனவே 
அவரோடே பட்சமாய்ப்‌ பேசாமல்‌, அவரைப்‌ 
பகைக்கிறார்கள்‌. 





BALWETHER 
பிய 


யோசேப்பு தான்‌ கண்ட முதலாவது 
சொப்பனத்தை, தன்‌ சகோதாருக்கு 
சொன்னபோது, அவர்கள்‌ யோசேப்பைப்‌ 
பார்த்து, நீ எங்கள்மேல்‌ 
துரைத்தனம்பண்ணுவாயோ? எங்களை 
ஆளப்போகிறாயோ?” (ஆதி 37:8) என்று 
சொல்லுகிறார்கள்‌. அவர்கள்‌ யோசேப்பை 
அவருடைய சொப்பனங்களின்‌ நிமித்தமும்‌, 
அவருடைய வார்த்தைகளின்‌ நிமித்தமும்‌ 
இன்னும்‌ அதிகமாய்ப்‌ பகைக்கிறார்கள்‌. 

யோசேப்பு தன்னுடைய இரண்டாவது 
சொப்பனத்தை தன்‌ தகப்பனுக்கும்‌ தன்‌ 
சகோதரருக்கும்‌ சொன்னபோது, யோசேப்பின்‌ 
தகப்பன்‌ அவரைப்‌ பார்த்து, “நீ கண்ட 
இந்தச்‌ சொப்பனம்‌ என்ன? நானும்‌ உன்‌ 
தாயாரும்‌ உன்‌ சகோதரரும்‌ தரைமட்டும்‌ 
குனிந்து உன்னை வணங்க வருவோமோ?" 
(ஆதி 37:10) என்று சொல்லி யோசேப்பை 
கடிந்துகொள்கிறார்‌ 


யோசேப்புக்கு இப்போது பதினேழு 
வயதுதான்‌ ஆகிறது. அவருடைய 
சகோதரர்களோ யோசேப்பை விட வயதில்‌ 
மூத்தவர்கள்‌. ஆகையினால்‌ அவர்கள்‌ 
யோசேப்பின்‌ சொப்பனத்தைக்‌ கேட்டு, 
“நீ எங்கள்‌ மேல்‌ துரைத்தனம்பண்ணுவாயோ, 
ங்‌ ஆளப்போகிறாயோ"' 
கேட்கிறார்கள்‌ 


சகோதரர்களோ 
அநேகராயிருக்கிறார்கள்‌. 


யோசேப்பின்‌ சகோதரர்‌, 
கண்ட  சொப்பனத்தினிமித்தம்‌, 
கடிந்துகொண்டதுபோல, 

தகப்பனாகிய க 

கடிந்துகொள்கிறார்‌. யோசேப்பின்‌ சொப்பனம்‌ 
நிறைவேறுமா அல்லது நிறைவேறாதா என்பது 
யாக்கோபுக்கு ல்லை. ஆனாலும்‌ 
அவர்‌ யோசேப்பு சொன்ன சொப்பனத்தை, 
தன்‌ மனதிலே வைத்துக்கொள்கிறார்‌. 


இயேசுகிறிஸ்துவின்‌ தாயார்‌, அவர்‌ 

வார்த்தைகளை தன்னுடைய 

வைத்துக்கொண்டதுபோல, 

யோசேப்பு சொன்ன 

தன்‌ மனதிலே. 

வைத்துக்கொள்கிறார்‌. “அவருடைய தாயார்‌ 

இந்தச்‌  சங்கதிகளையெல்லாம்‌ தன்‌ 

இருதயத்திலே வைத்துக்கொண்டாள்‌" 
(லூக்‌ 2:51). 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யோசேப்பின்‌ 
சமயம்‌ 
அந்த 
பார்க்கிறார்‌. 


யாக்கோபு 
வார்த்தைகளை மறக்கவில்லை. 
வாய்க்கும்போதெல்லாம்‌ யாக்கோபு 
வார்த்தைகளை நினைத்துப்‌ 
யோசேப்பு சொன்னது தீர்க்கதரிசன 
வார்த்தைகள்‌. ஏற்ற வேளை வரும்போது 
அவர்‌ சொன்ன வார்த்தைகள்‌ 
நிறைவேறுகிறது. யோசேப்பின்‌ சகோதரரோ, 
அவர்‌ சொன்ன வார்த்தைகளின்‌ நிமித்தம்‌ 
அவர்மேல்‌ பொறாமைப்படுகிறார்கள்‌. 


ல்‌ 
நட்சத்திரங்களும்‌ 
அடையாளமாக 
சூரியன்‌ 
அவருடைய 
நட்சத்திரங்கள்‌ 
குமாரர்களையும்‌ 
(வெளி 122) 


சந்‌ ம்‌ னொ 
த ல்க 
சொல்லப்பட்டிருக்கிறது. 
யாக்கோமையும்‌, சந்திரன்‌ 
மனைவிகளையும்‌, பதினொரு 
அவருடைய பதினொரு 
குறிக்கும்‌. 


யாக்கோபு யோசேப்பைக்‌ 
கடிந்துகொள்கிறார்‌. யாக்கோபு 
ஞானமாகவோ அல்லது அறியாமையினாலோ 
கடிந்து கொள்கிறார்‌. தன்னுடைய குமாரர்‌ 
யோசேப்பின்மீது கொண்டிருக்கும்‌ கோபம்‌ 
தணிய வேண்டுமென்பதற்காக யாக்கோபு 
கோபப்பட்டிருக்கலாம்‌. 


ராகேல்‌ மரித்து விட்டாள்‌. மனைவி 
மரித்த பின்பு அந்த மனைவியின்‌ ஸ்தானம்‌ 
யூதருடைய வழக்கத்தின்‌ பிரகாரம்‌ 
புருஷனுடைய மனைவிகளில்‌ ஒருத்திக்கு 
வந்து சேரும்‌. இங்கு தாயார்‌ ஸ்தானம்‌ 
லேயாளுக்கு வருகிறது. 

யோசேப்பின்‌ சகோதரர்‌ அவர்மேல்‌ 
பொறாமை கொள்கிறார்கள்‌. பொறாமை 
கோபத்தை வளர்க்கும்‌. விரோதம்‌, கோபம்‌, 
பகை, பொறாமை, பாவம்‌ ஆகியவை சேர்ந்தே 
வரும்‌. யோசேப்பின்‌ சொப்பனத்நினால்‌ 
அவருடைய சகோதரர்‌ அவர்மீது பொறாமை 
கொண்டாலும்‌ அவர்‌ தெய்வீக 
வெளிப்பாட்டை உள்ளபடியே கூறிவிட்டார்‌. 
எகிப்தில்‌ வரப்போகிற. பாடுகளைச்‌ 
சந்திப்பதற்கு ஒவ்வொருவரும்‌ ஆயத்தமாக 
இருக்கவேண்டும்‌. 





BALWETHER 
பிய 


யாக்கோபும்‌ 
சகோதரரும்‌ 
ஆதி 8712-22 


ஆதி 87:42. பின்பு, அவன்‌ சகோதரர்‌ 
சீகேமிலே தங்கள்‌ தகப்பனுடைய 
ஆடுகளை மேய்க்கப்போனார்கள்‌. 


3718. அப்பொழுது 
நன்பகல்‌ யோசேப்பை நோக்கி: உன்‌ 
சகோதரர்‌ சிகேமிலே 
மேய்க்கிறார்கன்‌ அல்லவா? 
அவர்களிடத்துக்கு 
அனுப்பப்போகிறேன்‌, வா என்றான்‌. 
அவன்‌: இதோ, போகிறேன்‌ என்றான்‌. 


ஆதி 3704. அப்பொ 
தீ போய்‌, உன்‌ ாதரருடைய 
ஷேமம்‌ எப்படி என்றும்‌, ஆடுகள்‌ 
எப்படி, இருக்கிறது என்றும்‌ பார்த்து, 
எனக்கு மறுசெய்தி கொண்டுவா என்று 
அவனுக்குச்‌. சொல்லி, எபிரோன்‌: 
பன்ளத்தாக்கிலே இருந்து அவனை 
அனுப்பினான்‌; அந்தப்படியே அவன்‌ 
சீகேமுக்குப்‌ போனான்‌. 


அவன்‌: 


ஆதி 9705. அப்பொழுது ஒரு மனிதன்‌. 
அவன்‌. வெளியிலே  வழிதப்பித்‌ 
திரிகிறதைக்‌ கண்டு, என்ன 
தேடுகிறாய்‌? என்று அவனைக்‌ 
கேட்டான்‌. 


ஆதி 3716. அதற்கு அவன்‌: என்‌ 
சுகோதரரைத்‌ தேடுகிறேன்‌, அவர்கள்‌ 
எங்கே ஆடு மேய்க்கிறார்கன்‌, 
சொல்லும்‌ என்றான்‌. 


ஆதி 37:17. அந்த மனிதன்‌: அவர்கள்‌. 
இவ்விடத்திலிருந்து போய்விட்டார்கள்‌, 
தோத்தானுக்குப்‌ போவோம்‌ என்று 
அவர்கள்‌. சொல்லக்கேட்டேன்‌. 
என்றான்‌; அப்பொழுது யோசேப்பு தன்‌ 
சுகோதரரைத்‌ தொடர்த்துபோய்‌, 
அவர்களைத்‌ தோத்தானிலே. 
கண்டுபிடித்தான்‌. 


ஆதி 3718. அவர்கள்‌ அவனைத்‌ 
தூரத்தில்‌ வரக்கண்டு, அவன்‌ 
தங்களுக்குச்‌ சமீபமாய்‌ வருமுன்னே, 
அவனைக்‌ கொலைசெய்யாம்படி. 
சுதியோசனையண்ணி, 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


ஆதி 37:19. ஒருவரை ஒருவர்‌ நோக்கி: 
இதே, சொப்பனக்காரன்‌ வருகிறான்‌. 


ஆதி 37:20. நாம்‌ அவனைக்‌ கொன்று, 
இந்தக்‌ குழிகள்‌ ஒன்றிலே அவனைப்‌ 
போட்டு, ஒரு துஷ்டமிருகம்‌ 
அவனைப்‌ பட்சித்தது. என்று 
சொல்லுவோம்‌ வாருங்கள்‌; அவனுடைய 
சொப்பனங்கள்‌ எப்படி முடியும்‌ 
பார்ப்போம்‌ என்‌ தார்கள்‌. 


ஆதி 9721. கபன்‌ அதைக்‌ கேட்டு, 
அவனை அவர்கள்‌ கைக்குத்‌ தப்புவித்து, 
அவனை அவன்‌ தகப்பனிடத்துக்குத்‌ 
திரும்பவும்‌ கொண்டுபோக 
மனதுன்னவனாய்‌, 


ஆதி 8722. அவர்களை நோக்கி: 
அவனைக்‌ கொல்ல வேண்டாம்‌, நீங்கள்‌. 
இரத்தம்‌ சிந்தலாகாது; நீங்கள்‌ 
அவன்மேல்‌ கை வையாமல்‌, அவனை 
வனாத்தரத்திலுன்ன இந்தக்‌ குழியிலே 
போட்டுவிடுங்கள்‌ என்று சொல்லி, 
இவ்விதமாய்‌ ரூபன்‌ அவனை அவர்கள்‌ 
கைக்குத்‌ தப்புவித்தான்‌. 


யோசேப்பின்‌ சகோதரர்‌ 
தங்கள்‌ தகப்பனுடைய ஆடுகளை 
மேய்க்கப்போகிறார்கள்‌ (ஆதி 3712) 
யாக்கோபின்‌ குடும்பத்தாருக்கு சீகேமியரின்‌ 
தேசம்‌ மிகவும்‌ ஆபத்தான தேசம்‌. சீகேம்‌ 
தீனாளை நட்டுபபுத்தினதின்‌ நிமித்தமாக 
சிமியோனும்‌ ஏமோரின்‌ 
பட்டணத்தின்மேல்‌. ம்க்‌ அங்கே இருந்த 
ஆண்மக்கள்‌ யாவரையும்‌ 
கொன்றுபோட்டார்கள்‌. அவர்களுடைய 
ஆடுமாடுகளையும்‌  கொள்ளையிட்டார்கள்‌. 
அவர்களுடைய ஸ்திரீகளையும்‌, 
குழந்தைகளையும்‌ சிறைப்பிடித்தார்கள்‌. 
(ஆதி 34-ஆவது அதிகாரம்‌. 


சீகேமிலே 


யாக்கோபின்‌ 
சீகேமியருக்கும்‌ பழைய 
யாக்கோபு சீகேமியரோடு தங்கியிருக்க 
மனதில்லாமல்‌, அந்த தேசத்திலிருந்து 
பெத்தேலுக்கு வந்திருக்கிறார்‌. தேவனால்‌ 
பயங்கரமுண்டானதினால்‌, சீகேமியர்‌ 
யாக்கோபின்‌ குமாரரை பின்தொடரவில்லை 


ஆதி 3533. 


குடும்பத்திற்கும்‌, 
பகை இருக்கிறது. 





ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


இப்போது யாக்கோபின்‌ குமாரர்‌ 
சீகேமிலே தங்கள்‌ தகப்பனுடைய ஆடுகளை 
மேய்க்கப்போயிருக்கிறார்கள்‌. யாக்கோபு 


இருக்கிறவர்களுடைய ஊர்‌, 
என்ன ஆயிற்று 
அறிந்துகொள்ள விரும்புகிறார்‌. 

அப்பொழுது இஸ்ரவேல்‌ யோசேப்பை 
நோக்கி, “உன்‌ சகோதரர்‌ சீகேமிலே. 
ஆடுகளை  மேய்க்கிறார்கள்‌ அல்லவா? 
உன்னை அவர்களிடத்துக்கு 
அனுப்பப்போகிறேன்‌, வா” (ஆதி 3743) என்று 
சொல்லுகிறார்‌. யோசேப்பு. 'இதோ, 
போகிறேன்‌” என்று சொல்லுகிறார்‌. 


யாக்கோபு இப்போதிருக்கிற 
பள்ளத்தாக்கிலிருந்து சீகேம்‌ 


கட்டளைக்கு 
யாக்கோபுக்கு 
பிரியமானவராகயிருந்தாலும்‌, 
கொடுக்கப்படும்‌ வேலையை 
உடனே கீழ்ப்படிகிறார்‌. 
யோசேப்புப அதிகமாய்‌. 
யோசேப்பு யாக்கோபுக்கு உண்மையுள்ள 
வேலைக்காரராயிருக்கிறார்‌. தன்னுடைய 
தகப்பனாருடைய கட்டளைக்கு யோசேப்பு 
உடனே கீழ்ப்படிகிறார்‌ 


யாக்கோபு 
நேசித்தாலும்‌ 


யோசேப்பின்‌ அவரோடே 
பட்ச அவரைப்‌ 
பகைக்கிறார்கள்‌. அவர்கள்‌ யோசேப்பின்மேல்‌ 
பொறாமை கொள்கிறார்கள்‌. ஆனாலும்‌: 
யோசேப்பு அவர்கள்மீது அன்பாகமிருக்கிறார்‌. 

யாக்கோபு யோசேப்பை நோக்கி, 
“நீ போய்‌, உன்‌ சகோதரருடைய ஜேமம்‌ 
எப்படி என்றும்‌, ஆடுகள்‌ எப்படி இருக்கிறது 
என்றும்‌ பார்த்து, எனக்கு மறுசெய்தி 
கொண்டுவா” என்று அவருக்குச்‌ சொல்லி, 
எபிரோன்‌  பள்ளத்தாக்கிலே இருந்து 
யோசேப்பை அனுப்புகிறார்‌; யோசேப்பு 
அந்தப்படியே  சீகேமுக்குப்‌ போகிறார்‌ 
(ஆதி 3744). 


சகோதரர்‌ 
பேசாமல்‌ 


QOODNENS 
PUBLISHERS 


யாக்கோபு தன்‌ குமாரருடைய 

ல்‌ அக்கரையுள்ளவராயிருக்கிறார்‌ 

அக்கரை யோசேப்புக்கும்‌ 

சகோதரர்‌ தன்னைப்‌ 

என்பதற்காக, 

பகைக்கவில்லை. 

சகோதரருடைய சேஷம்‌ 

எப்படி என்பதை அறியும்படி, யோசேப்பு 

எபிரொன்‌ பள்ளத்தாக்கிலிருந்து சீகேமுக்கு 
புறப்பட்டுப்போகிறார்‌. 


சீகேமியர்கள்‌ 
குடும்பத்தாரை பழிவாங்கும்‌. 

தன்னுடைய புத்திரரை 

போட்டார்களா அல்லது அவர்கள்‌ க்ஷேமமாக 
இருக்கிறார்களா என்பதை அறியும்‌ ஆவல்‌ 
யாக்கோபின்‌ மனதிலிருக்கிறது. 
யாக்கோபின்‌ புத்திரர்‌ சீகேமியருக்கு தீங்கு 
செய்திருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ பழைய 
பகையை மறந்துவிட்டார்களா அல்லது அதை 
இன்னும்‌ நினைவில்‌ வைத்திருந்து, 
தன்னுடைய குடும்பத்திற்கு விரோதமாக 
பகையோடிருக்கிறார்களா என்பது, 
யாக்கோபுக்கு தெரியவில்லை. 


யோசேப்பு தன்னுடைய தகப்பனாரின்‌ 
கட்டளை பிரகாரம்‌ எபிரொன்‌ 
பள்ளத்தாக்கிலிருந்து சீகேமுக்குப்போகிறார்‌. 
தன்னுடைய சகோதரர்‌ சீகேமிலே ஆடுகளை 
மேய்த்துக்கொண்டிருக்கிறார்கள்‌ 

மாத்திரமே யோசேப்புக்கு 

ஆனால்‌ அவர்கள்‌ சீகேமிலே 
ஊரிலிருக்கிறார்கள்‌ என்பது யோசேப்புக்கு 
தெரியாது. யோசேப்பு அவர்களைத்‌ 
தேடிப்போகிறார்‌. யோசேப்புக்கு பாதை 
தெரியவில்லை. அவர்‌ வழிதப்பி 
திரிகிறார்‌. 


அப்பொழுது ஒரு மனிதன்‌, யோசேப்பு 
வெளியிலே வழிதப்பித்‌ திரிகிறதைக்‌ கண்டு, 
“என்ன தேடுகிறாய்‌?” என்று யோசேப்பைக்‌ 
கேட்கிறான்‌. அதற்கு யோசேப்பு, “என்‌ 
த்‌ அவர்கள்‌ 

மேய்க்கிறார்கள்‌, 

516) என்று 





BALWETHER 
பிய 


அந்த 
'சகோதரரைப்பற்றித்‌ 
கர்த்தருடைய தெய்வீக 
பிரகாரம்‌, அந்த 
சந்திக்கிறான்‌. 
தெரியாமல்‌ வெளியிலே வழிதப்பி திரிகிறார்‌. 
யோசேப்பை சரியான பாதையில்‌ 
வழிநடத்துவதற்காக, கர்த்தர்‌ அந்த 
மனிதனை யோசேப்பினிடத்திற்கு 
அனுப்புகிறார்‌. 

நம்முடைய வாழ்க்கையில்‌ நாம்‌ சில 
சமயங்களிலே வழிதப்பி திரிகிறவர்கள்‌ போல. 
இருப்போம்‌. நம்முடைய வாழ்க்கை 
பிரயாணத்தில்‌ எங்கே போகவேண்டும்‌ 
என்பதும்‌, எப்படி போகவேண்டும்‌ என்பதும்‌ 
அப்போது கர்த்தர்‌ 
ஆலோசனைகளை 
அவர்‌ ்‌ 


தம்முடைய 
நக்கு சொல்லுவார்‌. 
கரம்பிடித்து வழிநடத்துவார்‌. 

அந்த மனிதன்‌ 
நோக்கி, “அவர்கள்‌ த்திலிருந்‌ 
போய்விட்டார்கு த்து தக்க போவோம்‌. 
என்று அவர்கள்‌ சொல்லக்கேட்டேன்‌" 
(ஆதி 3717) என்று சொல்லுகிறான்‌; 
அப்பொழுது யோசேப்பு தன்‌ சகோதரணைத்‌ 
தொடர்ந்துபோய்‌, அவர்களைத்‌ தோத்தானிலே 
கண்டுபிடிக்கிறார்‌ 


தோத்தான்‌ எகிப்துக்குப்‌ போகும்‌. 
பெருவழிப்‌ பாதையிலுள்ளது. கிழக்கிலிருந்து 
பயணம்‌ செய்கிறவர்கள்‌ இந்த ஊரின்‌ 
வழியாகச்‌ செல்வார்கள்‌ (ஆதி 37:17,28/ 


யோசேப்பு தன்‌ சகோதரரை 
நேடிக்கண்டுபிடித்து, அவருடைய கேஷமம்‌: 
எப்படி என்றும்‌, ஆடுகள்‌ எப்படியிருக்கிறது 
என்றும்‌ பார்ப்பதற்கு வந்திருக்கிறார்‌. ஆனால்‌ 
யோசேப்பின்‌ சகோதரர்களோ 
இன்னும்‌ கோபமாயும்‌, 
இருக்கிறார்கள்‌. 

யோசேப்பு தூரத்தில்‌ வரும்போதே, 
அவருடைய சகோதரர்கள்‌ அவரைக்‌ 
காண்கிறார்கள்‌. யோசேப்பு தங்களுக்‌ 
சமீபமாய்‌ வரும்‌ முன்னே, அவரைக்‌ 
கொலைசெய்யும்படி அவர்கள்‌ 
சதியோசனைபண்ணுகிறார்கள்‌. யோசேப்பின்‌ 
சகோதரர்‌ நன்மைக்கு தீமை செய்கிறார்கள்‌. 
யோசேப்புக்கு தன்‌ சகோதரர்மேல்‌ கோபமோ 
'பொறாமையோ இல்லை. ஆனால்‌ அவர்கள்‌ 
யோசேப்பை கொலைசெய்யும்படி 
சதிஆலோசனைபண்ணுகிறார்கள்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யோசேப்பின்‌ சகோதரர்‌ ஒருவரை 
ஒருவர்‌ நோக்கி, “இதோ, சொப்பனக்காரன்‌ 


வைத்து, யோசேப்பின்‌ சகோதரர்‌ 
அடையாளம்‌ கண்டு கொள்கிறார்கள்‌. 


சொப்பனக்காரன்‌" என்னும்‌ 
வார்த்தையில்‌ இரண்டு எபிரெய 
வார்த்தைகள்‌ பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. 
ஒன்று பாகால்‌ மற்றொன்று கலோமே 
என்பதாகும்‌. இதற்கு "சொப்பனங்களுக்குச்‌ 
சொந்தக்காரன்‌" என்று பொருள்‌. 
யோசேப்பிடம்‌ சொப்பனங்களும்‌, 


சொப்பனங்களுக்கு அர்த்தம்‌ கூறும்‌ தெய்வீக 
வரமும்‌ இருக்கிறது. (ஆதி 37; 
யோசேப்பைப்‌ போன்‌ 


ஆதி 40-41) 


(தானி 17), 


யோசேப்பிற்கு எதிராக 
சகோதரர்கள்‌ தீமையான காரியங்களைச்‌ 
செய்வதற்குச்‌ சதி பண்ணுகிறார்கள்‌ 
(ஆதி 37:20-21) அவர்கள்‌ யோசேப்பின்மீது, 
மிகுந்த பொறாமையும்‌, கோபமும்‌ 
கொண்டிருக்கிறார்கள்‌. 


அவருடைய 


யோசேப்பு சொப்பனங்களைப்‌ 
கூறியது அவர்களுடைய 
ஆழத்தில்‌ பதிந்திருக்கிறதுத பொறாமை, 
சுயஇச்சை, பெருமை ஆகியவை 
துன்மார்க்கத்திற்கு வேராக இருக்கிறது. 


யோசேப்பின்‌ சகோதரருக்கு, 
தங்களைப்‌ பார்க்க வந்திருக்கும்‌ தங்கள்‌ 
சகோதரன்‌ யோசேப்பை வரவேற்க வேண்டும்‌ 
என்னும்‌ எண்ணமில்லை. தங்களுடைய 
அன்பையும்‌, பாசத்தையும்‌ அவரோடு 
பரிமாறிக்கொள்ளவேண்டும்‌. என்னும்‌. 
ஆர்வமுமில்லை. அவர்கள்‌ யோசேப்பைக்‌ 
கொன்றுபோடவேண்டும்‌ என்றும்‌, 
்‌ கொலைப்பழியை 
என்றும்‌ யோசனை 

துன்மார்க்கருடைய 


1 பவற்றி 
உள்ளத்தின்‌ 





BALWETHER 
பிய 


யோசேப்பின்‌ சகோதரரில்‌ ரூபன்‌ 
எல்லோருக்கும்‌ மூத்தவனாயிருக்கிறான்‌. 
யோசேப்பின்மீதுகோபம்‌ வரவேண்டுமென்றால்‌, 
அந்தக்கோபம்‌ ரூபனுக்குத்தான்‌ அதிகமாய்‌ 
வரவேண்டும்‌. யாக்கோபின்‌ புத்திரரில்‌. 
ரூபனே சேஷ்டபுத்திரன்‌. 

ரூபன்‌ தன்‌ தந்தையின்‌ 
மறுமனையாட்டியுடன்‌ சயனித்து விபசாரம்‌ 
பண்ணினான்‌. (ஆதி 35:22). தான்‌ செய்த 
தவறுக்கு பிராயசித்தம்‌ தேடுவதற்காகவும்‌, 
தன்‌ தந்தையிடம்‌ ஏற்கெனவே கெட்டுப்போன 
தன்னுடைய பெயரை மறுபடியும்‌ நல்ல: 
பெயராக மாற்றுவதற்காகவும்‌ ரூபன்‌ 
யோசேப்பை இந்தப்‌ பிரச்சனையிலிருந்து 
விடுவிக்க முயற்சி செய்கிறான்‌. ரூபன்‌ 
தன்னால்‌ முடிந்ததை செய்கிறான்‌. 

ரூபன்‌ யோசேப்பை தகப்பனிடத்திற்கு 
திரும்பவும்‌ கொண்டுபோக மனதுள்ளவனாக 
இருக்கிறான்‌. (ஆதி 37:22) ஆனால்‌. 
அவன்‌ சகோதரர்களோ ரூபனைப்‌ பற்றி 
தெரிந்து கொண்டு, ரூபனையும்‌ ஏமாற்றி 
விடுகிறார்கள்‌. (ஆதி 42:22) சூன்‌ 
யாக்கோபின்‌ மூற்த குமாரன்‌. 
குடும்பத்தில்‌ இவனுக்கு முக்கிய பொறுப்பு 
இருக்கிறது. தன்‌ சகோதரர்‌ தவறு 
செய்யும்போது மூத்த சகோதரன்‌ 
அவர்களைக்‌ கண்டித்து திருத்தவேண்டும்‌. 

யோசேப்பைத்‌ தன்‌ சகோதரர்‌ 

கையிலிருந்து உறுதியுடன்‌ போராடி மீட்டிருக்க 
வேண்டும்‌. ஆனால்‌ ரூபன்‌ இதில்‌ எதையும்‌ 
சரியாகச்‌ செய்யவில்லை. யாக்கோபு தன்‌ 
இறுதி காலத்தில்‌ ரூபன்மீது பழி சுமத்துகிறார்‌ 
(ஆதி 49:4) 

யாக்கோபின்‌ புத்திரர்‌ யோசேப்பை 
கொலைசெய்யும்படி சதிஆலோசனை 
பண்ணும்போது, ரூபன்‌ அந்த யோசனைக்கு 
தி நிற்கிறான்‌. யோசேப்பை தன்‌ 

'கோதரனுடைய கைக்கு தப்புவித்து, 
அவரைத்‌ திரும்பவும்‌ யாக்கோபிடத்திற்கு 
கொண்டுபோகவேண்டும்‌ என்பது 
ரூபனுடைய விருப்பமாயிருக்கிறது. 

ரூபன்‌ தன்‌ சகோதரரை நோக்கி, 
“அவனைக்‌ கொல்ல வேண்டாம்‌, நீங்கள்‌ 
இரத்தம்‌ சிந்தலாகாது: நீங்கள்‌ அவன்மேல்‌ 
கை வையாமல்‌, அவனை வனாந்தரத்திலுள்ள 
இந்தக்‌ குழியிலே போட்டுவிடுங்கள்‌” 
(ஆதி 37:22) என்று சொல்லுகிறான்‌. 
ரூபன்‌ இவ்விதமாய்‌ யோசேப்பை தன்‌ 
சகோதரர்கள்‌ கைக்குத்‌ தப்புவிக்கிறான்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யோசேப்பின்‌ சகோதரர்கள்‌, 
யோசேப்பை கொலைசெய்யும்படி 
சதியோசனைபண்ணினாலும்‌, அவர்களால்‌ 
யோசேப்பை கொலைசெய்ய முடியவில்லை. 
யோசேப்பு இப்போது உயிரோடிருக்க 
வேண்டும்‌ என்பது ரத்‌ 
சித்தமாயிருக்கிறது. 

சித்தத்திற்கு விரோதமாக யாராலும்‌ கிரியை 
செய்ய முடியாது. யோசேப்பின்‌ சகோதரர்‌ 
அவரைக்‌ கொலைசெய்யும்படி சதியோசனை 
பண்ணுகிறார்கள்‌. கர்த்தரோ யோசேப்பின்‌ 
மூலமாக, ஏராளமான ஜனங்கள்‌ 
பஞ்சகாலத்திலே. உயிர்பிழைக்க 
வேண்டுமென்று சித்தமுள்ளவராயிருக்கிறார்‌. 


யோசேப்புக்கு ஆபத்து 
ஆதி 97:28-90. 


ஆதி 972. யோசேப்பு தன்‌ 
சுகோதரரிடத்தில்‌ சேர்த்தபோது, 
யோசேப்பு உடுத்திக்கொண்டிருந்த 
பலவருண அங்கியை அவர்கள்‌ கழற்றி, 


ஆதி 8724. அவனை எடுத்து, அந்தக்‌ 
குழியிலே போட்டார்கள்‌; அது 
தண்ணீரில்லாத 


வெறுங்குழியாயிருத்‌ தது. 


ஆதி 3795. பின்பு, 
போஜன ஞ்செ ய்யும்படி. 

உட்கார்ந்தார்கன்‌; அவர்கள்‌ தங்கள்‌ 
கண்களை ஏறெடுக்கும்போது, இதோ, 
கீலேயாத்திலிருந்து வருகிற 
'இஸ்மவேலருடைய கூட்டத்தைக்‌ 
கண்டார்கள்‌; அவர்கள்‌ எகிப்துக்குக்‌ 
 கொண்டுபோகும்படி. 
கந்தவர்க்கங்கனையும்‌ 


அவர்கள்‌: 


பிசின்‌ 

வெள்ளைப்‌: 

ஒட்டகங்கள்மேல்‌ 
ஏற்றிக்கொண்டு வந்தார்கள்‌. 


ஆதி 9726. அப்பொழுது யூதா தன்‌ 
சகோதரரை நோக்கி: நாம்‌ நம்முடைய 
சகோதரனைக்‌. கொன்று, அவண்‌: 
இரத்தத்தை மறைப்பதினால்‌ லாபம்‌ 
என்ன? 





ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


ஆதி 3797. அவனை இந்த 
'இஸ்மவேலருக்கு விற்றுப்போடுவோம்‌ 
வாருங்கள்‌; நமது கை அவன்மேல்‌ 
படாதிருப்பதாக; அவன்‌ நம்முடைய 
சகோதரனும்‌ நம்முடைய மாம்சமுமாய்‌ 
இருக்கிறானே என்றான்‌. அவண்‌ 
சகோதரர்‌ அவன்‌ சொல்லுக்கு. 
இணங்கினார்கன்‌. 


ஆதி 9728. 
மீதியானியர்‌ 


அந்த வர்த்தகரான 
கடத்துபோகிறபோது, 
அவர்கன்‌ யோசேப்பை அந்தக்‌. 
குழியிலிருந்து. தூக்கியெடுத்து, 
அவனை இஸ்மவேலர்‌ கையில்‌ இருபது 
வென்னிக்காசுக்கு 
விற்றுப்போட்டார்கன்‌. 
யோசேப்பை 
கொண்டுபோனார்கள்‌.. 


அவர்கள்‌ 
எகிப்திற்குக்‌ 


ஆதி 37:29. பின்பு, 
குழியினிடத்துக்குத்‌ 
திரும்பிப்போன போது, யோசேப்பு 
குழியில்‌ இல்லையென்று கண்டு, தன்‌ 
வஸ்திரங்களைக்‌ கிழித்துக்கொண்டு, 


ஆதி 37:30. தன்‌ சகோதரரிடத்துக்குத்‌ 
திரும்பி வந்து; இளைஞன்‌ இல்லையே, 
ஐயோ! நான்‌ எங்கே போவேன்‌. 
என்றான்‌. 


குபன்‌ அந்தக்‌. 


யோசேப்பை வனாந்தரத்திலள்ள ஒரு 
குழியிலே போட்டுவிடவேண்டுமென்று, 
அவருடைய சகோதரர்கள்‌ சதியோசனை 
பண்ணுகிறார்கள்‌. யோசேப்புக்கு 
அவர்களுடைய சதியோசனையைப்பற்றி 
ஒன்றும்‌ தெரியாது. யோசேப்பு தன்‌ 
சகோதரருடைய கேஷமத்தை 
விசாரிப்பதற்காக அவர்களிடத்தில்‌ 
வருகிறார்‌ 


யோசேப்பின்‌ 
அவர்‌ உடுத்திக்கொண்டிருந்த 

அங்கியை கழற்றி, 
எடுத்து. அந்தக்‌ குழியிலே. 
போடுகிறார்கள்‌: அது  தண்ணீரில்லாத 
வெறுங்குழியாயிருக்கிறது. பின்பு, அவர்கள்‌ 
போஜனஞ்செய்யும்படி உட்காருகிறார்கள்‌ 
(ஆதி 37:23-24). 


அப்பொழுது 


சகோதரர்கள்‌, 


யாக்கோபு தன்‌ குமாரர்‌ எல்லாரிலும்‌ 
கத்தி அதிகமாய்‌ நேசித்து, அவருக்கு. 
'வருணமான அங்கியை 
செய்வித்திரக்கிறார்‌ இதனால்‌ 
யோசேப்பின்‌ சகோதரர்‌ அவரோடே பட்சமாய்ப்‌ 
பேசாமல்‌, அவரைப்‌ பகைக்கிறார்கள்‌. 
யாக்கோபு யோசேப்புக்கு கொடுத்த பல 
வருண அங்கியை, அவருடைய சகோதரர்கள்‌, 
கழற்றிப்போடுகிறார்கள்‌. 


யாக்கோபின்‌ குமாரரில்‌ யோசேப்பும்‌ 
ஒருவர்‌. ஆனால்‌ யோசேப்பின்‌ சகோதரரோ 
அவருடைய பல வருண அங்கியை கழற்றி, 
அவரை யாக்கோபின்‌ குடும்பத்திலிருந்து 
குழற்றிப்போடுவதுபோல, அவரை 
ெவானப்படுத்துகிறார்கள்‌.. யோசேப்பின்‌ பல 
வருண அங்கி அவருடைய 
பத்திரபாகத்திற்கும்‌. யாக்கோபு அவர்மீது 
வைத்திருக்கிற அதிகமான அன்புக்கு. 
அடையாளமாயிருக்கிறது. யோசேப்பின்‌ 
சகோதரரோ, அந்தப்‌ பல வருண அங்கியை 
குழற்றிப்போட்டு, யோசேப்பை 
அவமானப்படுத்துகிறார்கள்‌ 


நம்முடைய கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்துவை கல்வாரி சிலுவையிலே 
அறையும்போது, அவருடைய அங்கியையும்‌ 
குழற்றினார்கள்‌. ஒருவருடைய அங்கியை 
கழற்றுவது, அவருடைய 
சிலாக்கியங்களையும்‌, 

மரியாதையையும்‌ 

குழற்றிப்போடுவதற்கு அடையாளம்‌. 


யோசேப்பின்‌ சகோதரர்‌, 
உடுத்திக்கொண்டிருந்த பல 
அங்கியை கழற்றி, 
வனாந்தரத்திலுள்ள ஒரு 
போடுகிறார்கள்‌. அவருக்கு அங்கே போஜனம்‌ 
கிடையாது. யோசேப்பு அந்தக்‌ குழியிலே. 
கிடந்தால்‌, பசியினாலும்‌ பட்டினியாலும்‌ 
மரித்துப்போவார்‌. யோசேப்பின்‌ சகோதரரை 
பொறாமை ஆளுகை செய்கிறது. அன்பும்‌ 
கரிசனையும்‌ அவர்களை விட்டு 
நீங்கிப்போகிறது. யோசேப்பின்‌ சகோதரர்‌ 
மனிதாபிமானமில்லாமல்‌, அவரை குழியிலே 
தூக்கிப்போடுகிறார்கள்‌. 





BALWETHER 
சபரிய 


இந்தக்கறி  தண்ணீரில்லாத 
வெறுங்குழி. பாலஸ்தீன தேசத்தில்‌ 
இதுபோன்ற குழிகள்‌ ஏராளமாக உள்ளன. 
இந்தக்‌ குழிக்குள்‌ விழுந்தவர்களால்‌. 
தாங்களாக எழும்பி மேலே வரமுடியாது. பிறர்‌ 
உதவி செய்து தூக்கிவிட்டால்‌ மட்டுமே 
இவர்களால்‌ வெளியே வரமுடியும்‌. கைதிகளை 
அடைத்து வைப்பதற்கு அக்காலத்தில்‌ 
இக்குழிகளைப்‌ 
பயன்படுத்தினார்கள்‌. (எரே 38:6, எரே 2:13: 
எரே 14:3; சக 9:11;சங்‌ 28:1) 

"உக்கிரம்‌ கொடுமையுள்ளது. கோபம்‌ 
நிஷ்டூரமுள்ளது: பொறாமையோவென்றால்‌, 
அதற்கு  முன்னிற்கத்தக்ககன்‌ யார்‌?” 
(நீதி 27:4). 


யோசேப்பின்‌ சகோதரர்‌ அவருக்கு 
தீங்குசெய்நாலும்‌, யோசேப்போ 
அவர்களுடைய க்ஷமத்தை விசாரிப்பதற்காக. 


வந்தார்‌. ஆனால்‌ 

கிறிஸ்துவானவரை 
ஏற்றுக்கொள்ளாமல்‌, அவரை கல்வாரி 
சிலுவையிலே அறைந்தார்கள்‌. 


யோசேப்பு தன்‌ சகோதரரைப்‌ 
பார்ப்பதற்கு வந்த நோக்கம்‌ வேறு. 
யோசேப்பின்‌ சகோதரர்‌ அவருக்கு செய்கிற 
காரியம்‌ வேறு. இதுபோலவே நம்முடைய 
ஆலிக்குரிய  ஜீவியத்திலும்‌ 

நடைபெறும்‌ காரியங்களும்‌, 

நோக்கமும்‌ ஒன்றுகொன்று வேறுபட்டு 
இருப்பதுபோல தெரியலாம்‌. 
கர்த்தருக்காக ஊழியம்‌ 


தோன்‌ 
ஆனாலும்‌ கர்த்தருடைய சித்தமே முடிவில்‌ 
நிறைவேறும்‌. 


யோசேப்பின்‌ 
குழிமில்போட்டு, அவருக்காக 
வருத்தப்படவில்லை. தங்கள்‌ சொந்த. 
சகோதரனை குழியில்‌ தூக்கிப்போட்டதற்காக 


சகோதரர்‌ அவரைக்‌ 


(ஆதி 37:25) 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


குற்றவுணர்வு 
அவர்களுடைய 
அவர்களைக்‌ 
குற்றப்படுத்தவில்லை. அவர்கள்‌ தங்கள்‌ 
சகோதரனுக்காக வருத்தப்படாமல்‌, தங்கள்‌ 
போஜனத்தை ருசித்து புசிக்கிறார்கள்‌. 
யோசேப்பு குழியிலே விழுந்து கிடப்பது, 
அவர்களுக்கு சந்தோஷமாயிருக்கிறது. 
அவர்கள்‌ தங்கள்‌ போஜனத்தை 
சந்தோஷமாய்ப்‌ புசிக்கிறார்கள்‌. பெரிய பாவம்‌ 
செய்து விட்டு இறுமாப்பாய்‌ இருக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ இருதயம்‌ பாவம்‌ செய்யுமாறு 
குடினப்பட்டிருக்கிறது. 
யோசேப்பின்‌ 
வணங்குவார்கள்‌ 


சகோதரர்‌ தன்னை 
என்று யோசேப்பு 
சொப்பனம்‌ கண்டார்‌. யோசேப்பு தங்களை 
செய்வார்‌ என்று அவருடைய 
சகோதரர்கள்‌ நினைத்தார்கள்‌. இப்போதோ 
அவர்கள்‌ யோசேப்பை குழியிலே. 
தூக்கிப்போட்டிருக்கிறார்கள்‌. ஆகையினால்‌ 
எல்லோரும்‌ யோசேப்பின்‌ 


சந்தோஷமாய்‌ 
போஜனம்பண்ணுகிறார்கள்‌. 


யோசேப்பின்‌ 
பப ் உட்காருகிறார்கள்‌; 
அவர்கள்‌ கண்களை 


ஏறெடுக்கும்போது. சிட்கோ கீலேயாத்திலிருந்து 


சகோதரர்‌ 


கந்தவர்க்கங்களையும்‌ 
வெள்ளைப்‌ 
ஒட்டகங்கள்மேல்‌ 
வருகிறார்கள்‌ 


சகோதரருக்கு, 
யோசேப்பை குழியிலே தூக்கிப்போட்டதினால்‌ 
ஒரு லாபமும்‌ கிடைக்கப்போவதில்லை. 
தங்களுடைய சகோதரனின்‌ மரணத்தின்‌ 
மூலமாக தங்களுக்கு ஏதாவது லாபம்‌ 
கிடைக்கவேண்டுமென் று, அவர்களில்‌ 
ஒருவனாகிய யூதா நினைக்கிறான்‌. 





ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


அப்பொழுது யூதா தன்‌ சகோதரரை 
நோக்கி, “நாம்‌ நம்முடைய சகோதரனைக்‌ 
'த்தத்தை மறைப்பதினால்‌ 


நம்மு: ம 
(ஆதி 37:2627) என்று 
யோசேப்பின்‌ சகோதரர்‌ 

யூதாவின்‌ சொல்லுக்கு இணங்குகிறார்கள்‌. 
யூதா சொல்லுகிற 
யோசேப்பு மெய்யாகவே, 
சகோதரனாகவும்‌, அவர்‌ ய 
மாம்சம்கம்‌ இருக்கினம்‌..." வோேய்மை 
கொன்று. டைய மாம்சத்தை 
மறைப்பதினால்‌, அவர்களுக்கு ஒரு லாபமும்‌ 
இல்லை. யோசேப்பை இஸ்ரவேலருக்கு 
அடிமையாக விற்றுப்போட்டால்‌, அவர்களுக்கு 
பணம்‌ கிடைக்கும்‌. மவேலரும்‌ 


யோசேப்பை அந்நிய தேசத்திற்கு அடிமையாக 
கூட்டிக்கொண்டு போய்விடுவார்கள்‌. 


இஸ்மவேலரும்‌, மீதியானியரும்‌. 
37:25-28) ஆபிரகாமிற்கு ஆகார்‌, 
ஆகியோர்‌ மூலமாக வந்த 
ஆவார்கள்‌. (ஆதி 1681-12: 
சில பதிப்புக்களில்‌ 
அரபியர்கள்‌ என்று 
அழைக்கப்‌ படுகிறார்கள்‌. இதற்கான எபிரெய 
வார்த்தை “அராப்‌' என்பதாகும்‌. இதற்கு 
பிணைப்படுதல்‌ என்று பொருள்‌. பல. 
பிரிவினர்கள்‌ சேர்ந்து பிணைக்கப்‌ 
பட்டிருப்பதினால்‌ இவர்களுக்கு இப்பெயர்‌ 
வழங்கப்படலாயிற்று. மேலும்‌ 
பாலைவனங்களில்‌ பிரயாணம்‌ பண்ணும்போது 
பாதுகாப்பின்‌ நிமித்தமாக அவர்கள்‌ சேர்ந்தே 
பிரயாணம்‌ பண்ணுவது வழக்கம்‌. 
பூர்வகாலத்தில்‌ எகிப்து தேசத்திற்கும்‌, 
பிற தேசங்களுக்கும்‌ அதிகளவில்‌ 


வியாபாரங்கள்‌ நடைபெற்றன. எகிப்தியருக்குத்‌ 
தேவைப்படும்‌ பொருட்களை அரபியர்களே பல 


தேசங்களிலிருந்து கொண்டு வந்து 
விநியோகம்‌ பண்ணுவது வழக்கம்‌. 


பிரகாரமாக, 
அவர்களுடைய 


(ஆதி 
கெத்தூராள்‌ 


QOODNENS 
PUBLISHERS 


அடிமைகளை நல்‌; 
விற்கழுடிந்தது. யோசேப்பின்‌ சகோதரர்கள்‌ 
தங்களுடைய மனச்சாட்சியைக்‌ 
களங்கப்படுத்த விரும்பவில்லை. ஆகையினால்‌ 
யோசேப்பை. கொன்றுபோடாமல்‌ 
விற்றுபோடலாம்‌ என்று தீர்மானம்‌ 
பண்ணுகிறார்கள்‌. தேவன்‌ இவர்கள்‌ செய்த 
பாவங்களை நினைவுகூர்ந்து இவர்களுடைய 
பாவங்களுக்கு தக்க தண்டனையைத்‌ 
தருகிறார்‌. தாங்கள்‌ விதைத்ததை இவர்கள்‌ 
அறுக்கிறார்கள்‌ (ஆதி 421-4515; 
ஆதி 5025-21) 


யோசேப்பை அடிமையாக 
விற்றுப்போடப்பட்டால்‌, இனிமேல்‌ அவரால்‌ 
தன்னுடைய சகோதரரை ஆளுகை செய்ய 
முடியாது. தங்கள்‌ எல்லோருக்கும்‌ லாபம்‌ 
கிடைக்கும்‌ வண்ணமாக, யோசேப்பை 
விற்றுப்போடலாம்‌ என்று 

அவனுடைய 

மற்ற சகோதரருக்கு, 
இணக்கமாகிருக்கிறது யோசேப்பின்‌ 
சகோதரர்‌ இவ்வாறு ஆலோசனை 
பண்ணும்போது ரூபன்‌ அல்விடத்தில்‌ இல்லை. 
மீதியானியர்‌ 
சகோதரரை 
அப்போது, அவர்கள்‌ 


ஆலோசனை 


அந்த வர்த்தகரான 
யோசேப்பின்‌ 
கடந்துபோகிறார்கள்‌. 
யோனே! 


இஸ்மவேலர்‌ 


இருப; 
விற்றுப்போடுகிறார்கள்‌. அவர்கள்‌ யோசேப்பை 
எகிப்திற்குக்‌ கொண்டு போகிறார்கள்‌ (ஆதி 


37:28). யூதாவின்‌ ஆலோசனை, 
சகோதரரால்‌. 
நிறைவேற்றப்படுகிறது. 


யோசேப்பு சுயநலமில்லாதவர்‌. 
அவருடைய சகோதரர்களோ பேராசை 
பிடித்தவர்கள்‌ (ஆதி 42:25:35) 
அவர்கள்‌ காசுக்கு ஆசைப்பட்டு யோசேப்பை 
வெள்ளிக்காசுக்கு 
போடுகிறார்கள்‌. இவர்களைப்‌ 
யூதாஸ்காரியோத்து இயேசுகிறிஸ்துவை 
ப்‌ 'வெள்ளிக்காசுக்கு 


அவருடைய 
ஏற்றுக்கொள்ளப்பட்டு 


முப்பது. 
விற்றுப்போடுகிறான்‌. 





ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


யோசேப்பின்‌ சகோதரரில்‌ ரூபன்‌ 
வயதில்‌ மூத்தவனாயிருக்கிறான்‌. யாக்கோபு 
தன்னுடைய குமாரரைக்குறித்து, 
ரூபனிடத்தில்தான்‌ விசாரிப்பார்‌. ரூபன்‌ 
யாக்கோபின்‌ சேஷ்டபுத்திரன்‌. 


பின்பு, 
குழியினிடத்துக்குத்‌ 
யோசேப்பு குழியில்‌ 
காண்கிறான்‌. ரூபன்‌ தன்‌ 
கிழித்துக்கொண்டு, தன்‌ சகோதரரிடத்துக்குத்‌ 
திரும்பி வருகிறான்‌; “இளைஞன்‌ இல்லையே, 
ஐயோ! நான்‌. எங்கே போவேன்‌” 
(ஆதி 37:29,30) என்று ரூபன்‌ தன்‌ 
சகோதரரிடத்தில்‌ கேட்கிறான்‌. 


அந்தக்‌ 
இரம்பிபோனவாது 


யோசேப்பை அவன்‌ 


சகோதரர்கள்‌ 
போட்டபோது, 


விற்று 


கிழித்துக்‌ கொள்கிறான்‌. 
எப்படியாவது காப்பாற்றி 

விடவேண்டுமென்று பன்‌ 

முயற்சிபண்ணுகிறான்‌ (ஆதி 37:34. 


யாக்கோபு யோசேப்பைக்‌ குறித்து 
ரூபனிடத்திலும்‌ கேட்பார்‌. யோசேப்பின்‌ மற்ற 
சகோதரரிடத்திலும்‌ கேட்பார்‌. தங்கள்‌ 
தகப்பனாருக்கு யோசேப்பைக்‌ குறித்து 
என்ன சொல்லுவது என்று அவர்கள்‌ 
எல்லோரும்‌ ஒருமித்து யோசனைபண்ணி, 
முடிவுபண்ணுகிறார்கள்‌. 


யாக்கோபின்‌ துக்கம்‌ 
ஆதி 97:91-06. 


ஆதி 971. அவர்கள்‌ யோசேப்பின்‌ 
அங்கியை எடுத்து, ஒரு 
வென்னாட்டுக்கடாவை அடித்து, அத்த 
அங்கியை இரத்தத்திலே தோய்த்து, 


ஆதி 373௨ பல வருணமாண அந்த 
அங்கியை தங்கன்‌ தகப்பனிடத்துக்கு. 
அனுப்பி: இதை நாங்கள்‌ 
கண்டெடுத்தோம்‌, இது உம்முடைய 
குமாரன்‌ அங்கியோ, அல்லவோ, பாரும்‌ 
என்று சொல்லச்சொன்னார்கள்‌.. 


QOODNENS 
PUBLISHERS 


ஆதி 37:38. யாக்கோபு அதைக்‌ கண்டு, 
இது என்‌ குமாரனுடைய அங்கிதான்‌, 
ஒரு துஷ்டமிருகம்‌ அவனைப்‌ 
பட்சித்துப்‌ போட்டது, யோசேப்பு 
பீறுண்டு போனான்‌ என்று புலம்பி, 


ஆதி 37:34. தன்‌ வஸ்திரங்களைக்‌ 
கிழித்து, தன்‌ அரையில்‌ இரட்டுக்‌ 
கட்டிக்கொண்டு, அநேகநான்‌ தண்‌: 
குமாரனுக்காகத்‌ 
துக்கித்துக்கொண்டிருத்தான்‌. 


ஆதி 37:35. அவனுடைய குமாரர்‌ 
குமாரத்திகள்‌ எல்லாரும்‌ அவனுக்கு 
ஆறுதல்‌ சொல்ல வந்து தின்றார்கள்‌; 
ஆனாலும்‌ அவன்‌ ஆறுதலுக்கு. 
இடங்கொடாமல்‌, நான்‌ துக்கத்தோடே, 
என்‌ குமாரனிடத்தில்‌ பாதாளத்தில்‌ 
இறங்குவேன்‌ என்றான்‌. இவ்விதமாய்‌ 
அவனுடைய தகப்பன்‌ அவனுக்காக 
அழுதுகொண்டிருத்தான்‌. 


ஆதி 37:36. அந்த மீதியானியர்‌ 
யோசேப்பை எகிப்திலே பார்வோனின்‌ 
மிரதானியும்‌. 'தலையாரிகளுக்கு. 
அதிபதியுமாகிய போத்தியார்‌ 
என்பவனிடத்தில்‌ விற்றார்கள்‌. 


அவர்கள்‌ யோசேப்பின்‌ அங்கியை 
எடுத்து. ஒரு வெள்ளாட்டுக்கடாவை அடித்து, 
அந்த அங்கியை இரத்தத்திலே 
தோய்க்கிறார்கள்‌. அவர்கள்‌ பல வருணமான 
அந்த அங்கியை தங்கள்‌ தகப்பனிடத்துக்கு 
அனுப்புகிறார்கள்‌. இதை நாங்கள்‌ 
கண்பெடுத்தோம்‌, இது உம்முடைய 
குமாரன்‌ அங்கியோ, அல்லவோ, பாரும்‌" 
என்று அவர்கள்‌ யாக்கோபுக்கு 
சொல்லச்சொல்லுகிறார்கள்‌ (ஆதி 37:31,32). 
யோசேப்பின்‌ சகோதரர்‌ அவரை 
கொலைசெய்யும்படி சதிஆலோசனை 
பண்ணினார்கள்‌. ஆனால்‌ யோசேப்பு. 
தங்களுடைய சகோதரனாகவும்‌ தங்களுடைய 
மாம்சமாகவும்‌ இருப்பதினாலும்‌, யோசேப்பை 
கொலைசெய்வதினால்‌ தங்களுக்கு லாபம்‌ 
ஒன்றும்‌ கிடைக்காது என்பதினாலும்‌, 
அவர்கள்‌ யோசேப்பை கொலைசெய்யவில்லை. 
யோசேப்பின்‌ சகோதரர்‌ அவரை இஸ்மவேலர்‌ 
கையிலே இரு! வெள்ளிக்காசுக்கு 
அடிமையாக விற்றுப்போடுகிறார்கள்‌. 





ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


அவர்கள்‌ யோசேப்பின்‌ அங்கியை 
எடுத்து, ஒரு வெள்ளாட்டுக்கடாவை அடித்து, 
அந்த அங்கியை இரத்தத்திலே 
நோய்க்கிறார்கள்‌. இந்த  பாவகாரியத்தில்‌ 
ரூபனுக்கு எந்த அளவுக்குப்‌ பங்குள்ளது 
என்று தெரியவில்லை. குற்றத்தை 
மறைப்பதற்கு யோசேப்பின்‌ சகோதரர்கள்‌ 
எடுத்துக்கொண்ட முயற்சிகளில்‌ ரூபன்‌ எப்படி 
பங்குபெற்றான்‌ என்பதும்‌ விளக்கப்படவில்லை. 
யோசேப்பின்‌ 
வருணமான. ந 
தகுப்பனிடத்துக்கு 
யோசேப்பின்‌ சகோதரர்கள்‌ 
நேரடியாகக்‌ கொண்டு வராமல்‌ 
வேலைக்காரர்கள்‌ மூலமாக அனுப்புகிறார்கள்‌. 
அதன்‌ பின்பு யோசேப்பின்‌ சகோதரர்கள்‌ 
வந்து தங்கள்‌ தகப்பனுக்கு ஆறுதல்‌ 
கூறுகிறார்கள்‌ (ஆதி 37:35). 
யோசேப்பின்‌ சகோதரர்‌ 
வேலைய்காரரிடம்‌ “தங்கள்‌ சகோதரரின்‌ 
" என்று சொல்லி அனுப்புவதற்குப்‌ 
“இது உம்முடைய குமாரன்‌ 
அங்கியோ” என்று சொல்லச்‌ சொன்னார்கள்‌. 
பாவம்‌ செய்கிறவன்‌ தன்‌ மனச்சாட்சியை மூடி 
மறைக்கிறான்‌. 


சகோதரர்‌ 


“ஒரு துஷ்டமிருகம்‌ அவனைப்‌ 
பட்சித்துப்‌ போட்டது' என்று யாக்கோபு 
சொல்லுகிறார்‌. யோசேப்பின்‌ சகோதரர்கள்‌ 
துஷ்டமிருகத்தைப்‌ பற்றிப்‌ பேசவில்லை. 
யாக்கோபே இப்படியொரு முடிவுக்கு வந்து 
விடுகிறார்‌. யாக்கோபு  துக்கத்தோடு 
ஜீவிப்பதை அவருடைய பிள்ளைகளும்‌ 
பார்த்துக்‌ கொண்டு சும்மா இருந்து 
விடுகிறார்கள்‌. 

யோசேப்பின்‌ சகோதரர்‌ இந்தப்‌ 
பாவத்தை மறைப்பதற்காக, தங்கள்‌ 
'தகப்பனாராகிய யாக்கோபிடத்தில்‌ 
பொய்சொல்லுகிறார்கள்‌. யோசேப்பை ஒரு 
துஷ்டமிருகம்‌ பட்சித்துப்போட்டது என்றும்‌, 
அதனால்‌ அவர்‌ பீறுண்டுபோனார்‌ என்றும்‌ 
அவர்கள்‌ யாக்கோபை நம்ப வைக்கிறார்கள்‌. 
ஒரு பாவத்தை மறைப்பதற்கு அவர்கள்‌: 
மற்றொரு பாவத்தை செய்கிறார்கள்‌. 
யாக்கோபு தங்களை சந்தேகப்படக்கூடாது 
என்பதில்‌, யோசேப்பின்‌ சகோதரர்‌ மிகவும்‌ 
கவனமாய்‌ செயல்படுகிறார்கள்‌. 


QOODNENS 
PUBLISHERS 


நாம்‌ பாவம்‌ 
கர்த்தருடைய சமுகத்திலே நம்முடைய 
பாவத்தை அறிக்கை செய்தால்‌, நமக்கு 
கர்த்தருடைய இரக்கம்‌ கிடைக்கும்‌. 
சாத்தானோ நம்முடைய பாவத்தை அறிக்கை 
செய்வதற்கு தடையாயிருப்பான்‌. நம்முடைய 
பாவத்தை மறைப்பதற்கு சாத்தான்‌ நம்மைத்‌ 
தூண்டுவான்‌. பாவத்தை மறைக்கிறவர்கள்‌ 
வாழ்வடையமாட்டார்கள்‌. 


செய்யும்போது, 


யோசேப்பின்‌ சகோதரர்‌ அவருடைய 
அங்கியை, யாக்கோபிடத்தில்‌ 
கொடுக்கிறார்கள்‌. யாக்கோபு அதைக்‌ 
கண்டு, இது என்‌ குமாரனுடைய அங்கிதான்‌, 
ஒரு துஷ்டமிருகம்‌ அவனைப்‌ பட்சித்துப்‌ 
போட்டது. யோசேப்பு பீறுண்டு போனான்‌ 
என்று புலம்பி, தன்‌ வஸ்திரங்களைக்‌ கிழித்து 
தன்‌ அரையில்‌ இரட்டுக்‌ கட்டிக்கொண்டு, 
அநேகநாள்‌. தன்‌ குமாரனுக்காகத்‌ 


துக்கித்துக்கொண்டிருக்கிறார்‌ 
(ஆதி 36:33,34) 


கப்க்கெண்டிரககிறர்‌ கிழக்குத்‌ தேசத்தில்‌ 
வஸ்திரங்களைக்‌ கிழித்துக்‌ கொள்வது 
துக்கத்திற்கு அடையாளம்‌. 
பொன்னாபரணங்களையும்‌, உயர்ந்த 
வஸ்திரங்களையும்‌ களைந்து விடுவதும்‌ 
இரட்டு உடுத்திக்கொள்வதும்‌ துக்கத்திற்கு 
அடையாளமாகும்‌. 


வரப 

மனைவி 
ஆகியோருக்காக ஏறெடுக்கும்‌ துக்கமாகும்‌. 
வஸ்திரத்தின்‌ இடது பக்கமாக கிழித்தால்‌ 
அது தந்தை, தாய்‌, ஆகியோருக்காக 
ஏறெடுக்கும்‌ துக்கமாகும்‌. 


துக்க காலத்தில்‌ அரையில்‌ இரட்டு 
கட்டிக்‌ கொள்ளும்‌ வழக்கமும்‌ இருந்தது. 
ஆடு அல்லது ஒட்டகத்தின்‌ முடியினால்‌ 
இரட்டு செய்தார்கள்‌. தங்கள்‌ வஸ்திரத்திற்கு 
மேலோ அல்லது உள்ளேயோ அல்லது. 
வஸ்திரங்களுக்குப்‌ பதிலாகவோ இரட்டு 
உடுத்திக்‌ கொள்வது வழக்கம்‌. 





BALWETHER 
பிய 


பரிசுத்தவேதாகமத்தில்‌, தங்கள்‌ 


வஸ்திரங்களை கிழித்துக்கொண்ட ஒரு 
'சிலரைப்பற்றியும்‌, அதற்கான காரணம்‌. 
பற்றியும்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. அதன்‌ 
விவரம்‌ வருமாறு : 


1 


ரூபன்‌ - யோசேப்பு 
போனதற்காக (ஆதி 37) 


யாக்கோபு. 5; யோசேப்பிற்காக. 
(ஆதி 37:34) 


யோசுவா ௯ வேவுகாரரின்‌ 
அறிக்கைக்காக (எண்‌ 14:6) 


யோசுவா - பாவத்திற்காக (யோசு 7:6) 


5. யெப்தா - ஆணைக்காக (நியா 11:35) 


போர்வீரன்‌ es தோல்விக்காக. 
சாமு 4:12) 


சாமுவேல்‌ - சவலுக்காக (1சாமு 15:27) 


போர்வீரன்‌ - தோல்லிக்காக 
(சோமு 1:2) 


வீதும்‌, அவன்‌ 
தோல்வியைக்‌ ட்டம்‌ போது 


சோமு 141-12) 
தாமார்‌ - தான்‌ கெடுக்கப்பட்டதற்காக 
(சோமு 1319) 
தாவீது ௯ அம்னோனின்‌ 
மரணத்திற்காக (2சாமு 13:31) 
ஊசாய்‌ - 
அப்சலோமுக்காக சோமு 15:32) 
ஆகாப்‌ - தன்‌ அழிவிற்காக 
இராஜா 21:17-27) 


எலிசா - எலியா எடுத்துக்கொள்ளப்‌ 
பட்டதற்காக (2இராஜா 212) 


5, யோராம்‌ - துர்ச்செய்திகளுக்காக 


(2இராஜா 5:7-8) 
யோராம்‌ - தாயார்‌ தன்‌ பிள்ளையைத்‌ 
தின்றதற்காக (2இராஜா 6:28-30) 


அத்தாலியாள்‌ - அவள்‌ அழிவிற்காக 
(2இராஜா 11:14) 


ஆதியாகமம்‌ - விரிவுரை COODNENS 
GENESIS - COMMENTARY PUBLISHERS 


18. எலியாக்கீம்‌, சேப்னா  - 
எசேக்கியாவிற்கு துர்ச்செய்தியைக்‌ 
கொண்டு வந்ததற்காக 
(2இராஜா 18:37) 


20. யோசியா - நியாயப்பிரமாணத்தை 
கேட்டதற்காக (2இராஜா 22:1,19) 


2. எஸ்றா - இஸ்ரேல்‌ 
பாழாய்போனதற்காக (எஸ்றா 9:3-5) 


22. மொர்தெகாய்‌ - யூதருடைய 
அழிவிற்காக (எஸ்‌ 41) 


23. 


யோபுவின்‌ மூன்று நண்பர்கள்‌ - 
பரிதாபத்தின்‌ நிமித்தமாக 
(யோபு 2:12) 


இஸ்ரவேலர்கள்‌ - நியாயத்தீர்ப்பிற்காக 
(எரே 41:5) 

பிரதான ஆசாரியர்கள்‌ - இயேசு 
கிறிஸ்து தேவதூவணம்‌ “சொன்னார்‌ 


என்று நினைத்தநற்காக (மத்‌ 
மாற்கு 14:63) 


அப்போஸ்தலர்‌ ௬ தங்களும்‌ 
பலிகளைச்‌ வெறுக்கக்‌ 
(அப்‌ 14:14) 


அதிகாரிகள்‌ - பிலிப்ியில்‌ கிறிஸ்தவ 
மார்க்கத்தைப்‌ பிரசங்கம்‌ 
பண்ணியதற்காக (அப்‌ 16:22) 


யாக்கோபு துக்கித்துக்‌ 
கொண்டிருக்கும்போது அவருடைய குமாரர்‌ 
குமாரத்திகள்‌ எல்லோரும்‌, அவருக்கு ஆறுதல்‌ 
சொல்ல வந்து நிற்கிறார்கள்‌. யாக்கோபின்‌ 
துக்கத்திற்கு அவர்களுடைய குமாரர்களே 
காரணம்‌. ஆனால்‌ அவர்களோ உண்மையை 
மறைத்து யாக்கோபுக்கு முன்பாக மாய்மாலம்‌ 


பண்ணுகிறார்கள்‌. 





(யம்‌ 
பிய 


அவர்கள்‌ மெய்யாகவே யாக்கோபுக்கு 
ஆறுதல்‌ சொல்ல விரும்பினால்‌, அவர்கள்‌ 
யோசேப்பைபற்றிய உண்மையைச்‌ 
சொல்லவேண்டும்‌. அப்போது யாக்கோபு 
அடிமையாக விற்கப்பட்ட யோசேப்பை, கிரயம்‌ 
செலுத்தி மறுபடியும்‌ மீட்டுக்கொள்வார்‌. 
ஆனால்‌ யாக்கோபின்‌ குமாரரோ 
உண்மையைச்‌ சொல்லாமல்‌, அவருக்கு 
ஆறுதல்‌ சொல்ல வந்து நிற்கிறார்கள்‌. 


யாக்கோபு தன்‌  குமாரனுக்காக: 
அநேசுநாள்‌ துக்கித்துக்‌ கொண்டிருக்கிறார்‌. 
(ஆதி 37:34) அவருடைய குமாரர்கள்‌ 
யாக்கோபோடு சேர்ந்து மாய்மாலமாக 
அநேகநாள்‌ துக்கித்துக்‌, 
கொண்டிருக்கிறார்கள்‌. யாக்கோபிற்கு ஒரு 
குமாரத்தி மட்டுமே உண்டு. இந்த 
வசனத்தில்‌ குமாரத்திகள்‌ என்று 
கூறப்பட்டிருப்பது தன்‌ குமாரரின்‌ 
மனைவிகளைக்‌ குறிக்கும்‌. யாக்கோபு தன்‌ 
தந்தையை ஆட்டுத்தோலைப்‌ பயன்படுத்தி 
வஞ்சித்தார்‌ (ஆதி 27:16) இப்பொழுது, 
யாக்கோபு ஆட்டு ரத்தத்தினால்‌. 
வஞ்சிக்கப்படுகிறார்‌ 
ஆனாலும்‌ 

ஆறுதலடையவில்லை. 
இடங்கொடாமல்‌, 
இருக்கிறார்‌. யாக்கோபு தன்னுடைய 
குமாரரையும்‌ குமாரத்திகளையும்‌ நோக்கி, 
"நான்‌ துக்குத்தோடே என்‌ குமாரனிடத்தில்‌ 


யாக்கோபு 
அவர்‌ ஆறுதலுக்கு 
துக்கத்தோடே 


துக்‌ தகப்பன்‌ யோசேப்புக்காக 
அழுதுகொண்டிருக்கிறார்‌. 


மீதியானியரும்‌ 
வெள்ளிக்காசுக்கு 


அந்த 
மீதியானியர்‌ யோசேப்பை எகிப்திலே. 
பார்வோனின்‌ பிரதானியும்‌ தலையாரிகளுக்கு 
அதிபதியுமாகிய போத்திபார்‌ என்பவனிடத்தில்‌ 
விற்றுப்போடுகிறார்கள்‌ (ஆதி 37:36) 
யாக்கோபின்‌ வீட்டிற்கு எகிப்து தேசம்‌ 
அடிமைத்தன வீடாயிற்று. 


இஸ்மவேலரும்‌ 
யோசேப்பை இருபது 
கிரயத்திற்கு வாங்கியிருக்கிறார்கள்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இந்த வசனப்பகுநிகளில்‌ 
மீதியானியர்‌, இஸ்ரவேலர்‌ ஆகிய இரண்டு 
வார்த்தைகளும்‌ ஒரே பொருளில்‌. 
பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இவர்கள்‌ ஒரே 
இனத்தவர்கள்‌. அல்லது ஒரே தேசத்தில்‌ 
குடியிருக்கிறவர்கள்‌. இணைந்து. 
வியாபாரம்‌ செய்கிறவர்கள்‌. 
(ஆதி 37:2527 28,36; ஆதி 3911. 


மீதியானியர்‌ யோசேப்பை எகிப்திலே 
பார்வோனின்‌ பிரதானியும்‌ தலையாரிகளுக்கு 
அதிபதியுமாகிய போத்திபார்‌ என்பவனிடத்தில்‌ 
விற்றுப்போடுகிறார்கள்‌. பிரதானி 
என்பதற்கான எபிரெய வார்த்தை “சாரேக்‌" 
என்பதாகும்‌. இதற்கு அலி அல்லது 
காயடிக்கப்பட்டவன்‌ என்று பொருள்‌, 
இவன்‌ அரண்மனையிலுள்ள பெண்கள்‌ 
தங்கியிருக்கும்‌ அந்தப்புரத்தைப்‌ 
பாதுகாக்கிறவன்‌ 


போத்திபார்‌ ஒரு அலியாக அல்லது 
காயடிக்கப்பட்டவனாக இருந்த படியினால்‌ 
அவனுடைய மணைவி அவனுக்கு 
விசுவாசமாக இல்லை. (ஆதி 39:10-13) 
கிழக்கு தேசத்தில்‌ ள்கூட பல 
மனைவிகளை விவாகம்‌ செய்திருப்பார்கள்‌. 
ஆனால்‌ அவர்களுக்குப்‌ புத்திரபாக்கியம்‌ 
எதுவம்‌ இருக்காது. 

போத்திபார்‌ தலையாரிகளுக்கு 
அதிபதியாக இருந்தார்‌. இவன்‌ மரண 
தண்டனை கொடுக்கிறவர்களுக்குத்‌ 
தலைவன்‌. சண்டாளர்களின்‌ 
போத்திபார்‌ ராஜாவின்‌ 
நிறைவேற்றுகிறவன்‌. 
விரோதமாக யாராவது செயல்பட்டால்‌, அந்த 
ஆளைக்‌ கொன்றுபோடும்‌ பொறுப்பு 
போத்திபாருக்கு உள்ளது. 





ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


யூதாவையும்‌ 
குடும்பத்தைப்பற்றியும்‌ இந்த அதிகாரத்தில்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. யாக்கோபு தன்‌ 
குமாரர்‌ எல்லோரையும்‌ ஆசீர்வதிக்கிறார்‌. 
அவர்‌ யூதாவை ஆசீர்வதிக்கும்போது, 
சகோதரரால்‌ புகழப்படுபவன்‌ 
(ஆதி 49:8) என்று சொல்லுகிறார்‌. 
இந்‌ அதிகாரத்தை 
இப்படிப்பட்ட 
ஆசீர்வாதத்திற்கு, 

பாத்திரவானல்ல என்பது தெரியவரும்‌. 


யூதாவின்‌ விவாகமும்‌, அவருடைய 
மாரகம்‌ யூதாவின்‌ குமாரரில்‌ இரண்டுபேர்‌ 
சீக்கிரத்தில்‌ மரித்துப்போகிறார்கள்‌ 
ன்‌ மருமகள்‌ 

பண்ணுகிறார்‌ 


(ஆதி 3891-1), 
தாமாரோடு வேசித்தனம்‌. ப 
(ஆதி 38:12-23) 


கண்டுபிடிக்கப்பட்டபோது அ. 
குழப்பமுண்டாயிற்று (ஆதி 38:24:26 
யூதாவுக்கும்‌ நாமாரக்கும்‌ இ: இரண்டு குமாரர்‌ 
பிறக்கிறார்கள்‌. யூதாவின்‌ ம்பம்‌ 
இவர்கள்‌ மூலமாக 'கட்டியெழுப்பப்படுகிறது. 
(ஆதி 38:27-30) 


யூதாவின்‌ குமாரர்‌ 
ஆதி 881-11 


ஆதி 38:1. அக்காலத்திலே மூதா தன்‌ 
சகோதரரை விட்டு, அதுல்லாம்‌. 
ஊரானாகிய ஈரா என்னும்‌ ஒரு 
மனிதனிடத்தில்‌ போய்ச்‌ சேர்த்தான்‌. 


ஆதி 382. அங்கே மூதா, சூவா 
என்னும்‌ 'பேருன்ன ஒரு 
கானானியனுடைய  குமாரத்தியைக்‌. 
கண்டு, அவனை விவாகம்‌ பண்ணி, 
அவனோடே சேர்த்தான்‌. 


ஆதி 38:3. அவன்‌ கர்ப்பவதியாகி ஒரு 
குமாரனைப்‌ பெற்றான்‌; அவனுக்கு ஏர்‌ 
என்று பேரிட்டான்‌. 

ஆதி 984. அவன்‌ மறுபடியும்‌ 
கர்ப்பவதியாகி ஒரு குமாரனைப்‌ 
பெற்று, அவனுக்கு ஓனான்‌ என்று 
பேரிட்டான்‌. 


அதி 38:5. 
கர்ப்பவதியாகி ஒரு 
பெற்று, அவனுக்குச்‌ சேலா என்று 
பேரிட்டான்‌; அவன்‌ இவனைப்‌ 
பெறுகிறயோது, அவன்‌ கெசிபிலே. 


இருந்தான்‌. 


ஆதி 38:6. யூதா தன்‌ மூத்த மகனாகிய 
ஏர்‌ என்பவனுக்குத்‌ தாமார்‌ என்னும்‌ 
பேருள்ள ஒரு பெண்ணைக்‌ 
கொண்டான்‌. 


அவன்‌ மறுபடியும்‌ 


குமாரனைப்‌: 


ஆதி 38:7. யூதாவின்‌ மூத்த மகனாகிய 
ஏர்‌ என்பவன்‌ கர்த்தரின்‌ பார்வைக்குப்‌ 
பொல்லாதவனாயிருந்ததினால்‌, கர்த்தர்‌ 
அவனை அழித்துப்போட்டார்‌. 


ஆதி 98:8, அப்பொழுது யூதா 
னானை நோக்கி: நீ உன்‌ தமையன்‌. 
மனைவியைச்‌ சேர்ந்து, அவனை 
மைத்துனச்‌ ௬தந்தரமாய்ப்‌ படைத்து, 
உன்‌ 'தமையனுக்குச்‌. சந்ததியை 
உண்டாக்கு என்றான்‌. 


ஆதி 389. அந்தச்‌ 
சந்ததியாயிராதென்று 
அதித்தபடியினாலே, 
தமையனுடைய 
சேரும்போது, 
சந்ததி உண்டாகாதபடிக்குத்‌ 
வித்தைத்‌ தரையிலே 
கெடுத்தான்‌. 

ஆதி 38:10. அவன்‌ செய்தது கர்த்தரின்‌ 
பார்வைக்குப்‌ 
பொல்லாததாயிருத்ததினால்‌, 
அவனையும்‌ அவர்‌ அழித்தூப்போட்டார்‌. 


சந்ததி தன்‌ 
ஓனான்‌ 

அவன்‌ 
மனைவியைச்‌. 
தன்‌ தமையனுக்குச்‌. 
தன்‌ 
விழவிட்டுக்‌ 





BALWETHER 
பிய 


ஆதி 38:11. அப்பொழுது சூது, தன்‌ 
குமாரனாகிய சேலாவும்‌ அவன்‌ 
சகோதரர்‌ செத்தது போலச்‌ சாவான்‌ 
என்று அஞ்சி, தன்‌ மருமகனாகிய 
தாமாரை நோக்கி: என்‌ குமாரனாகிய 
சேலா பெரியவனாகுமட்டும்‌, தீ உன்‌ 
தகப்பன்‌ வீட்டிலே கைம்பெண்ணாய்த்‌ 
தங்கியிரு என்று சொன்னான்‌; 
அந்தப்படியே தாமார்‌ போய்த்‌ தன்‌ 
தகப்பன்‌ வீட்டிலே தங்கியிருந்தான்‌. 


இந்த அதிகாரத்தின்‌ முதலாவது. 
வசனம்‌, "அக்கா என்று 
ஆரம்பமாகிறது. காலவரிசையின்‌ பிரகாரமாக 
ஆதி 33 ஆவது அதிகாரத்திற்குப்‌ பின்பு 
ஆதி 38 ஆவது அதிகாரம்‌ வரவேண்டும்‌. 
யாக்கோபு ஆராணைவிட்டு புறப்‌ 
வருஷங்களுக்குப்‌ பின்பு 
தேசத்திற்குப்‌ போனார்‌. 


வின்‌ குமார 
“மத்தபோகிறாள்‌ அந்த விதவை 
இரட்டைப்‌ பிள்ளைகளைப்‌ பெறுகிறாள்‌ 


யூதாவின்‌ குமாரர்கள்‌ பெரியவர்களாகி, 
திருமணமாகும்‌ வயதிற்கு வந்திருக்கிறார்கள்‌. 
நா. கானானியரோடு 


அவர்‌ 


சிநேகம்‌ 


யூதா தன்‌ சகோதரரை விட்டு, 
அதல்லாம்‌ ஊரானாகிய ஈரா என்னும்‌ ஒரு 
மனிதனிடத்தில்‌ போய்ச்‌ சேருகிறார்‌. அங்கே 
யூதா, சூவா என்னும்‌ பேருள்ள ஒரு 
கானானியனுடைய குமாரத்தியைக்‌ கண்டு, 
அவளை விவாகம்‌ பண்ணி, அவளோடே 
சேருகிறார்‌ (ஆதி 38112). 


யூதாவின்‌ வரலாறு இயேசு 
கிறிஸ்துவின்‌ வம்சவரலாற்றை 
விளக்குவதற்கு முக்கியமானது. ஆகையினால்‌ 
தான்‌, யூதாவின்‌ வரலாறு இங்கு 
இணைக்கப்பட்டிருக்கிறது. இந்த 
அதிகாரத்தைத்‌ தொடர்ந்து, யோசேப்பின்‌ 
வரலாறு வருகிறது. 


அதல்லாம்‌ கானானியருடைய 
பூர்வகாலத்து தலைநகரமாகும்‌. கானானின்‌ 
தென்பகுதியில்‌ குடியேறியிருந்த 
இராட்சதர்களையும்‌ அதுல்லாம்‌ என்னும்‌ 
யூதா திருமணம்‌ 

வயது 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


யாக்கோபு யூதாவக்கு 

பெண்பார்க்கவில்லை. யூதா  கானானிய 

ஸ்திரீயை லிவாகம்பண்ணும்போது, அவர்‌ 

யாக்கோபிடம்‌. கலந்து 

யாக்கோபின்‌ 

அவருடைய 

கானானிய ஸ்திரீயை 

யூதாவுக்கு தன்‌ 

தகப்பனாகிய யாக்கோபைவிட, அதல்லாம்‌ 

ஊரானாகிய ஈராவே மிகவும்‌ 

முக்கியமானவனாயிருக்கிறான்‌. ஒரு 
கானானியன்‌. 


ஈரா 


குவாவின்‌ 

ஸ்திரீக்கும்‌ 
பிறக்கிறார்கள்‌. 
ஒனான்‌, சேலா 


யூதாவுக்கும்‌ 
குமாரத்தியாகிய கானானிய 
மூன்று குமாரர்கள்‌ 
அவர்களுடைய பெயர்‌ ஏர்‌, 
என்பதாகும்‌. 


“அவள்‌ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனைப்‌ 
பெற்றாள்‌; அவனுக்கு ஏர்‌ என்று பேரிட்டான்‌. 
அவள்‌ மறுபடியும்‌ கர்ப்பவதியாகி ஒரு 
குமாரனைப்‌ பெற்று, அவனுக்கு ஒனான்‌ 
என்று பேரிட்டாள்‌. அவள்‌ மறுபடியும்‌ 

குமாரனைப்‌ பெற்று, 
என்று பேரிட்பாள்‌" 


ஏர்‌ யூதாவின்‌ முதல்‌ குமாரன்‌, 
யூதாவின்‌ குடும்பத்தில்‌ விசேஷமானவன்‌. 
ஏர்‌ மரித்த பின்பு, அவனுடைய மனைவியாகிய 
தாமார்‌ யூதாவோடு சேர்ந்து ஒரு குமாரனைப்‌ 
பெற்றெடுக்கிறாள்‌. அவனுக்கு பாரேஸ்‌ என்று 
பெயர்‌. தாமாரின்‌ வழியில்‌ இயேசு 
வம்சவரலாறு வருகிறது 
கர்த்தரின்‌ பார்வைக்கு 
, இருந்தாலும்‌, அவனைப்‌ 
வேதாகமத்தில்‌ 
கூறப்பட்டிருக்கிறது. (ஆதி 49:10; ஆதி 38:9). 
எருசலேமிற்கு வடமேற்கில்‌ கெசீப்‌, 
திம்னாத்‌. அதுல்லாம்‌ ஆகிய பட்டணங்கள்‌ 
இருக்கிறது (ஆதி 381,512). யூதா இந்தப்‌ 
பகுதிக்கு வந்து தங்குவது வழக்கம்‌. ஈரா 
அவருடைய நண்பன்‌. யூதா தங்குவதற்காக 
ஈரா அவருக்கு இடம்‌ கொடுத்திருக்கலாம்‌. 
(ஆதி 38:1-2). 





போ 
பிய 
யூதா அவசரப்பட்டு, தன்னுடைய 
இளவயதிலேயே  கானானிய ஸ்திரீயை 
விவாகம்பண்ணிக்கொள்கிறார்‌. விவாக. 
விஷயத்தில்‌ யூதா அவசரப்பட்டதுபோல, அவர்‌ 
தன்னுடைய குமாருக்கும்‌ அவசரப்பட்டு 
விவாகம்‌ செய்து வைக்கிறார்‌. யூதாவின்‌ 
குமாரர்‌ இளவயதினாராயிருக்கிறார்கள்‌. 
அவர்களுக்கு 
தங்களுடைய 
பண்ணும்‌ 
அந்தக்‌ குடும்பத்தில்‌ மிகப்பெரிய பாதிப்புக்கள்‌ 
உண்டாயிற்று. 


யூதா தன்‌ மூத்த மகனாகிய ஏர்‌ 
என்பவனுக்குத்‌ தாமார்‌ என்னும்‌ பேருள்ள ஒர 
பெண்ணைக்‌ கொள்கிறார்‌. யூதாவின்‌ மூத்த 
மகனாகிய ஏர்‌ என்பவன்‌ கர்த்தரின்‌ 
பார்வைக்குப்‌ பொல்லாதவனாயிருந்ததினால்‌, 
கர்த்தர்‌ அவனை அழித்துப்போடுகிறார்‌ 
(ஆதி 3867). ஏர்‌... கர்த்தருக்கும்‌ 
கர்த்தருடைய பிரமாணத்திற்கும்‌ விரோதமாகப்‌ 
பாவம்செய்கிறான்‌ பாவத்தின்‌ சம்பளம்‌ மரணம்‌. 
ஏருக்கு மரணம்‌ சீக்கிரத்தில்‌ வருகிறது. 

நாவிற்கு இப்பொழுது 30 அல்லது 31 
வதி இருக்கம்‌ ஏருக்கு 15 வயதிருக்கும்‌. 
யூதா தன்‌ மகனுக்கு தாமார்‌ என்னும்‌ 
பேருள்ள ஒரு பெண்ணைத்‌ திருமணம்‌ 
செய்து வைக்கிறார்‌ 


தாமாரை 
தெரியவில்லை. 
இருக்கலாம்‌. இவளைப்‌ பற்றிய வரலாறு 
ஆதி 38:6-30; ரூத்‌ 4:12; நாளா 2:4 ஆகிய 
வசனங்களில்‌ கூறப்பட்டிருக்கிறது. இயேசு 
கிறிஸ்துவின்‌ வம்ச வரலாற்றில்‌ இவளுடைய 
பெயரும்‌ குறிப்பிடப்பட்டிருக்கிறது (மத்‌ 1:3/ 

யூதாவின்‌ குடும்பத்தில்‌ ஏருக்கு. 
அடுத்தபடியாக ஒனான்‌ என்பவன்‌ 
பிறந்திருக்கிறான்‌. அக்காலத்து வழக்கத்தின்‌ 
பிரகாரம்‌ தமையன்‌ இறந்துபோனால்‌, 
அவனுடைய விதவை மனைவியை, 
அவளுடைய மைத்துனன்‌ விவாகம்பண்ணிக்‌ 
கொள்ளவேண்டும்‌. இதற்கு மைத்துன 
சுதந்தரம்‌ என்று பேர்‌. 


அப்பொழுது. 
வழக்கத்தின்‌ பிரகாரம்‌, யூதா 
நோக்கி, “நீ உன்‌ தமையன்‌ மனைவியைச்‌ 
சேர்ந்து, அவளை மைத்துனச்‌ சுதந்தரமாய்ப்‌ 
படைத்து, உன்‌ தமையனுக்குச்‌ 
உண்டாக்கு” (ஆதி 38:8) 


சொல்லுகிறார்‌. 


அதிகமாகத்‌ 
கானானிய ஸ்திரீயாக 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மோசேயின்‌ பிரமாணத்தின்‌ பிரகாரம்‌ 
திருமணமாகி ஒருவன்‌ மரித்துப்போனால்‌, 
அவனுக்குப்‌ பிள்ளையில்லையென்றால்‌, 
அவனுடைய சகோதரன்‌ அவனுடைய விதவை 
மனைவியை மைத்துனச்‌ சுதந்தரமாய்‌ ஏற்றுக்‌ 
கொள்ள வேண்டும்‌. அந்த விதவைக்கு 
புத்திரபாக்கியத்தைக்‌ கொடுக்க வேண்டும்‌. 
(உபா 25:5-9) 


இந்தப்‌ பழக்கத்தின்‌ பிரகாரமாக, 
குடும்பத்தில்‌ ஒருவன்‌ பிள்ளையில்லாமல்‌ 
இறந்துபோனாலும்‌, அவனுக்கு அவனுடைய 
சகோதரரின்‌ மூலமாக சந்ததிகள்‌ உண்டாகும்‌. 
இளையவன்‌ மூத்தவனுக்கு சந்ததியை 
உண்டுபண்ணவேண்டும்‌. 


காலத்தில்‌, 
விதவை மனைவியை 
விவாகம்பண்ணுவது பிரமாணமாயிற்று, 


குடியிருக்கும்‌ 


“சகோதரர்‌ ஒன்றாய்க்‌ 
ளில்‌ ஒருவன்‌ 


போது, அவர்க। 
பத்திரசந்தானமில்லாமல்‌ மரித்தால்‌, 
மனைவி புறத்திலிருக்கிற 
மனைவியாகக்கூடாது: 
புருஷனின்‌ சகோதரன்‌ 
அவளைத்‌ தனக்கு மனைவியாகக்‌ கொண்டு, 
அவளிடத்தில்‌ சேர்ந்து; புருஷனுடைய 
சகோதரன்‌ செய்யவேண்டிய கடமையைச்‌ 
செய்யக்கடவன்‌" (உபா 25:5) 
னான்‌ குப்பனுடைய 
அரன்‌ ப்‌ தன்‌ தைன 
மனைவியை விவாகம்பண்ணுகிறான்‌. 
ஆனாலும்‌ ஒனானுக்கும்‌, தன்‌ தமையன்‌ 
மனைவிக்கும்‌. பிறக்கும்‌ குழந்தை, 
தன்னுடைய  சந்ததியாயிராது. என்பது 
ஒனானுக்கு தெரிந்திருக்கிறது. ஒனான்‌ அதை 
விரும்பவில்லை. 


தனக்கும்‌, தன்னுடைய 
மனைவிக்கும்‌ பிறக்கும்‌ அந்தச்‌ ந 
தன்‌ சந்ததியாமிராதென்று ஒனான்‌ 
அறிந்தபடியினாலே, அவன்‌ தன்‌ 
தமையனுடைய மனைவியைச்‌ சேரும்போது, 
தன்‌ தமையனுக்குச்‌. 
உண்டாகாதடுக்குத்‌: 

தரையிலே 

கெடுத்துப்போடுகிறான்‌ (ஆதி 38:9) 


தமையன்‌ 
சந்ததி 





ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


ஒனான்‌ தன்‌ சகோதரன்‌ மனைவியை 
விவாகம்பண்ண சம்மதிக்கிறான்‌. ஆனால்‌ 
அவன்‌ தன்‌ தமையன்‌ மனைவியைச்‌ சேர்ந்து. 
அவளை மைத்துன சுதந்தரமாய்ப்‌ படைத்து, 
தன்‌ தமையனுக்கு சந்ததியை உண்டாக்க 
மறுத்துவிடுகிறான்‌. இதற்காக அவன்‌ 
செய்கிற காரியம்‌ கர்த்தரின்‌ பார்வைக்கு 
பொல்லாததாயிருக்கிறது. ஆகையினால்‌ 
கர்த்தர்‌ ஒனானையும்‌ அழித்துப்போடுகிறார்‌. 
ஒனான்‌ தன்னுடைய பொல்லாத 
செய்கையினால்‌, தன்‌ சரீரத்தை 
தீட்டுப்படுத்துகிறான்‌. 

தனக்குப்‌ பிறக்கும்‌ குழந்தைக்கு ஏரின்‌ 
பெயரை வைப்பது ஒனானுக்குப்‌ 
பிடிக்கவில்லை. ஒனானும்‌, ஏரும்‌ 
விரோதிகளாகவே வளர்ந்தார்கள்‌. ஏரின்‌ 
பெயரை ஒனான்‌ ஒழிக்க வேண்டுமென்று 
விரும்பினான்‌. இப்படிப்பட்ட சூழ்நிலையில்‌ 
முதலாவது பிறக்கும்‌ குமாரனுக்கு இறந்த 
கணவனுடைய பெயரை வைப்பது வழக்கம்‌ 
(உபா 25:6-10). 


பிசாசும்‌ தந்திரமாகக்‌ கிரியை 
செய்கிறான்‌. பிசாசின்‌ மனதில்‌ எப்போதும்‌ 
ஸ்திரீயின்‌ வித்தைப்‌ பற்றிய நினைவு இருந்து 
கொண்டேயிருக்கிறது. அவன்‌ ஏருக்கு சந்ததி 
உண்டாகாதவாறு பார்த்துக்‌ கொள்கிறான்‌ 
ஒனான்‌ மூலமாகவும்‌ தாமாருக்குக்‌ குழந்தை 
பெறாமல்‌ இருப்பதற்காக அவன்‌ ஒனானின்‌ 
உள்ளத்தில்‌ வஞ்சகமாகக்‌ கிரியை 
செய்கிறான்‌. ஒனானும்‌ தன்‌ தமையனுடைய 
மனைவியைச்‌ சேரும்போது, தன்‌ 
தமையனுக்குச்‌ சந்ததி உண்டாகாதபடிக்குத்‌ 


யூதாவுக்கு மூன்றாவது குமாரனும்‌ 
இருக்கிறான்‌. அவன்‌ பெயர்‌ சேலா. னான்‌ 
செத்துப்போனதினால்‌, இனிமேல்‌ சேலா 
தன்‌ தமையனுடைய மனைவியைச்‌ சேர்ந்து. 
அவளை மைத்துன சுதந்தரமாய்ப்‌ 
படைத்து, தன்‌ தமையனுக்கு சந்ததியை 
உண்டாக்கவேண்டும்‌. 


சேலாவின்‌ சகோதரர்‌ இரண்டுபேரும்‌ 
இளவயதிலேயே றந்துபோனார்கள்‌. 
அவர்கள்‌ இருவரும்‌ கர்த்தரின்‌ பார்‌ 
'பொல்லாதவர்களாயிருந்தபடியினால்‌, கர்‌ 
அவர்கள்‌ இருவரையுமே அழித்துப்போட்டார்‌. 


சேலாவும்‌ தன்‌ சகோதரரைப்போல. 
பொல்லாதவனாயிருக்கிறான்‌. ஆகையினால்‌ 
சேலாவின்‌ சகோதரர்‌ செத்ததுபோல இவனும்‌ 
வ என்று யூதா அஞ்சுகிறார்‌. 

சேலாவை அவனுடைய 
இள்வயதிகேயே தாயாரோடு! சேர்க்க 
பயப்படுகிறார்‌. 

நன்‌ 


நோக்கி, 
என்‌ குமாரனாகிய 


வடம்‌ நீ உன்‌ 
வீட்டிலே கைம்பெண்ணாய்த்‌ 

(ஆதி 38:1) என்று 

அந்தப்படியே தாமார்‌ போய்த்‌ தன்‌ தகப்பன்‌ 
வீட்டிலே தங்கியிருக்கிறாள்‌. 


யூதாவின்‌. 
மரித்துப்போனார்கள்‌. 


மருமகளாகிய தாமாரை 
சேலா 


இரண்டு குமாரர்கள்‌ 
இரண்டாம்‌ குமாரன்‌ 
மூலமாக. தாமாருக்கு புத்திரபாக்கியம்‌ 
கிடைக்கவில்லை. யூநா நன்‌ மூன்றாம்‌ 

தாமாருக்கு கொடுக்க 

ஆனால்‌ அவனும்‌ 
மரித்துப்போவானோ. என்று யூதா 
பயப்படுகிறார்‌. சேலாவுக்கு இன்னும்‌ திருமண 
வயது வரவில்லை. அவன்‌ பெரியவனான 
பின்பு, அவனைத்‌ தாமாருக்குத்‌ தருவதாக 
வாக்குப்‌ பண்ணுகிறார்‌. அதுவரையிலும்‌ யூதா 
தாமாரை அவளுடைய தகப்பன்‌ வீட்டிலே. 
கைம்பெண்ணாய்த்‌ தங்கியிருக்குமாறு 
கூறுகிறார்‌ (ஆதி 38:3-5) 


சேலாவிற்கு திருமண வயது வந்தாலும்‌, 
அவன்‌ மரித்துப்‌ போவான்‌ என்று யூதா 
பயப்படுகிறார்‌. யூதாவின்‌ மனைவியும்‌, 
மரித்துப்‌ போகிறாள்‌. (ஆதி 38:12). யூதா 
மூலமாக தனக்கு குழந்தை பிறப்பதற்கு 
தாமார்‌ வஞ்சகமாக சதியோசனை 
பண்ணுகிறாள்‌. 


யூதாவின்‌ மூன்றாவது குமாரனாகிய 
சேலா, விதவையாயிருக்கிற நாமாருக்கு 
நியமிக்கப்பட்டிருக்கிறாள்‌. 
பெரியவனாகும்போது, 
தாமாருக்கு விவாகம்‌ செய்து வைப்பார்‌. 
தாமாரும்‌. தன்‌ மாமனாருடைய 
வார்த்தையைக்கேட்டு, தன்னுடைய தகப்பன்‌ 
வீட்டிலே தங்கி, சேலா பெரியவனாகும்‌. 
மட்டும்‌ காத்திருக்கிறாள்‌. 


யூதா த்தன 





BALWETHER 
பிய 


யூதாவும்‌ தாமாரும்‌ 
ஆதி 8812-28. 


ஆதி 38:12. அநேகநான்‌ சென்றபின்‌, 
சூவாவின்‌ குமாரத்தியாகிய 
யூதாவின்‌ மனைவி மரித்தான்‌. 
மூதாவினுடைய துக்கம்‌ ஆறினயின்‌, 
அவன்‌. அதுல்லாம்‌ ஊரானாகிய 
தண்‌ சிநேகிதன்‌ சராவுடனே 
திம்னாவிலே தன்‌ ஆடுகளை 
மயிர்கத்தரிக்கிறவர்களிடத்திற்குப்போ. 
னான்‌. 
அப்பொழுது: உன்‌: 

தம்முடைய 
மயிர்கத்தரிக்கத்‌ 
போகிறார்‌ எண்று 
அறிவிக்கப்பட்டது. 


ஆதி 8804. சேலா பெரியவனாகியும்‌ 
தான்‌ அவனுக்கு மனைவியாகக்‌ 
கொடுக்கப்படவில்லை என்று அவன்‌ 
கண்டபடியால்‌, தன்‌ 
கைம்பெண்மைக்குரிய வஸ்திரங்களைக்‌ 
களைந்து போட்டு, முக்காடிட்டுத்‌ 
தன்னை மூடிக்கெண்டு, 
திம்னாவுக்குப்‌ போகிற வழியிலிருக்கிற 
நீகுற்றுகளுக்கு முன்பாக உட்கார்த்தான்‌. 


ஆதி 8805. யூதா அவளைக்‌ கண்டு, 
தன்‌ 


அவன்‌ முகத்தை 
மூடியிருந்தபடியால்‌, அவன்‌ ஒரு வேசி 
என்று நினைத்து, 


ஆதி 3806. அந்த வழியாய்‌. 
அவளிடத்தில்‌ போய்‌, அவன்‌ தண்‌ 
மருமகன்‌ என்று அறியாமல்‌ நான்‌ 
உன்னிடத்தில்‌ சேரும்படி வருவாயா 
என்றான்‌; அதற்கு அவன்‌: நீர்‌ 
என்னிடத்தில்‌ சேரும்படி, எனக்கு. 
என்ன தருவீர்‌ என்றான்‌. 


ஒரு 
வென்னாட்டுக்குட்டியை அனுப்புகிறேன்‌ 
என்றான்‌. அதற்கு அவன்‌: தீர்‌ 
அதைஅனுப்புமனவும்‌ ஒரு அடைமானம்‌ 
கொடுப்பீரா என்றான்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆதி 38:18. அப்பொழுது அவன்‌: நான்‌ 
உனக்கு அடைமானமாக என்ன 
கொடுக்க வேண்டும்‌ என்று கேட்டான்‌. 


உம்முடைய 
கொடுக்கவேண்டும்‌ என்றான்‌. அவன்‌ 
அவைகளை அவளுக்குக்‌ கொடுத்து, 
அவளிடத்தில்‌ சேர்த்தான்‌; அவண்‌ 
அவனாலே கர்ப்பவதியாகி, 


ஆதி 38:19. எழுந்துபோய்‌, தன்‌ 
முக்காட்டைக்‌ களைத்து, தன்‌ 
கைம்பெண்மைக்குரிய வஸ்திரங்களை: 
உடுத்திக்கொண்டாள்‌. 


ஆதி. 38:20. 
ஸ்திரீயினிடத்தில்‌ 
அடைமானத்தை வாங்கிக்‌ கொண்டு. 
வரும்படி, அதுல்லாம்‌ ஊரானாகிய தன்‌: 
சிநேகிதன்‌ கையிலே ஒரு 
வெள்ளாட்டுக்‌. குட்டியைக்‌ 
கொடுத்தனுப்பினான்‌; அவன்‌ அவனைக்‌ 
காணாமல்‌, 


மூதா 


ஆதி 38:31. அவ்விடத்து மனிதரை 
நோக்கி: வழியண்டை நீரூற்றுகள்‌ 
அருகே இருந்த தாசி எங்கே என்று 
கேட்டான்‌; அதற்கு அவர்கள்‌: இங்கே 
தாசி இல்லை என்றார்கள்‌. 


ஆதி 38:22. அவன்‌ யூதாவினிடத்தில்‌ 
திரும்பி வத்து: அவனைக்‌ காணோம்‌, 
அங்கே தாசி இல்லையென்று 
அவ்விடத்து மனிதரும்‌ 
சொல்லுகிறார்கள்‌ என்றான்‌. 


ஆதி 9822. அப்பொ 
இதோ, இந்த 
அனுப்பினேன்‌, 'நீஅவனைக்‌. 
காணவில்லை; நமக்கு. 
அவகீர்த்திவராதபடிக்கு, அவன்‌ அதைக்‌ 
கொண்டு போனால்‌ போகட்டும்‌ 
என்றான்‌. 


மூதா 
ஆட்டுக்குட்டியை 





ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


த்க்‌ த்க்‌ 

அவருடைய ஜீவியத்தில்‌ நடைபெற்ற 
சோகமான சம்பவம்‌. யூதா தன்னுடைய 
மருமகளாகிய தாமாருக்கு அநீதி செய்கிறார்‌. 
யூதா திட்டமிட்டே அல்லது தன்‌ 
குடும்பத்தின்மீது அக்கரையில்லாமலோ, 
அவர்‌ தன்னுடைய குமாரன்‌ சேலாவை 
தாமாருக்கு விவாகம்‌ செய்து 
வைக்காதிருக்கிறார்‌. ஆனால்‌ யூதா 
தாமாரோடு சேர்ந்து வேசித்தனம்‌ 
பண்ணிவிடுகிறார்‌. 


அநேகநாள்‌ சென்றபின்‌, சூவாவின்‌ 
குமாரத்தியாகிய யூதாவின்‌ மனைவி 
மரித்துப்போகிறாள்‌. யூதாவினுடைய துக்கம்‌ 
ஆறினபின்‌, அவர்‌ அதல்லாம்‌ 

ஈராவுடனே 
ஆடுகளை 
போகிறார்‌ 
தாமாரின்‌ 


ஊரானாகிய நன்‌ "சிநேகிதன்‌ 
திம்னாவிலே தன்‌ 

மமிர்கத்தரிக்கிறவர்களிடத்திற்குப்‌. 
(ஆதி 


38:12). இந்த ஊர்‌ 


யூதா திம்னாவுக்கு வந்திருக்கிற செய்தி 
தாமாருக்கு அறிவிக்கப்படுகிறது. யாரோ 
ஒருவர்‌ நாமாரை நோக்கி, "உன்‌ மாமனார்‌ 
ஆடுகளை மமிர்கத்தரிக்கத்‌ 
போகிறார்‌" (ஆதி 3818) 

என்று அறிவிக்கிறார்‌. 


தாமார்‌ தன்னுடைய தகப்பன்‌ 
வீட்டிலே... ஏமாற்றத்தோடு தங்கிலிருக்கிறான்‌. 
சேலா பெரியவனான பின்பு, யூதா அவனை 
தாமாருக்கு விவாகம்‌ செய்து வைப்பதாக 
ஏற்கெனவே சொல்லியிருக்கிறார்‌. 
அதுவரையிலும்‌ தாமார்‌ தன்‌ தகப்பன்‌ 
வீட்டிலே கைம்பெண்ணாய்‌ தங்கியிருக்க 
வேண்டுமென்று கேட்டுக்கொண்டார்‌. 
தாமாரும்‌, மாமனாராகிய 
யூதாவின்‌ வர்த்கத்கின்‌ பிரகாரம்‌, தன்‌ 
தகப்பன்‌ வீட்டிலே கைம்பெண்ணாய்‌. 


தங்கியிருக்கிறாள்‌. 


இப்போது 

பெரியவனாயிருக்கிறான்‌. 
தாமாரை அவனுக்கு மனைவியாகக்‌ 
கொடுக்கவில்லை. யூதா தன்னை 
ஏமாற்றுகிறாரோ என்னும்‌ சந்தேகம்‌ தாமாரின்‌ 
மனதில்‌ உண்டாயிற்று. தாமார்‌ மறுபடியும்‌ 
யூதாவின்‌ வீட்டிலே. மருமகளாய்ப்‌ 
போகவேண்டுமென்று விரும்புகிறாள்‌. 
அதற்காக அவள்‌ திட்டமிட்டு 
செயல்படுகிறாள்‌. 


ஆனாலும்‌ யூதா 


தாமார்‌ தன்‌ கைம்பெண்மைக்குரிய 
வஸ்திரங்களைக்‌ களைந்து போட்டு, 
முக்காடிட்டுத்‌ தன்னை மூடிக்‌ கெண்டு, 
திம்னாவுக்குப்‌ போகிற வழியிலிருக்கிற 
நீரூற்றுகளுக்கு முன்பாக உட்காருகிறாள்‌ 
அக்காலத்தில்‌ 
தங்கள்‌ 
மூடியிருப்பார்கள்‌. தாமார்‌ 
வேசியாகக்‌ காண்பிக்கிறாள்‌. 


பூர்வகாலத்தில்‌ ஆஸ்தரோத்‌ என்னும்‌ 

தெய்வத்தை வழிபடுவதற்கு ஸ்திரீகளை 

நியமித்து விடுவார்கள்‌ 

எப்போதும்‌ முக்காடிட்டுக்‌ 

கொண்டிருப்பார்கள்‌. தாமார்‌ ஒரு 

வேசியைப்போல தன்னை மூடிக்‌ 
கொண்டிருக்கிறாள்‌. 


யூதா திம்னாவிலே தன்‌ ஆடுகளை 
மயிர்க்கத்தரிக்கிறவர்களிடத்திற்குப்‌ 
போகும்போது, அவரோடுகூட, அவருடைய 
மூன்றாவது குமாரன்‌ சேலாவும்‌ போவார்‌ 
என்று தாமார்‌ அறிப்்க்கோல்‌ | அவள்‌ 
முக்காடிட்டு, தன்னை மூடிக்கொண்டு 
திம்னாவுக்குப்‌ போகிற வழியிலிருக்கிற 
நீரூற்றுகளுக்கு முன்பாக 
உட்கார்ந்திரக்கிறான்‌. அங்கே யூதாவின்‌ 
மகன்‌ சேலா வருவான்‌ என்றும்‌, 
அவன்‌ அங்கே தன்னைப்‌ பார்த்து, 
தன்னோடு சேருவான்‌ என்றும்‌ திட்டமிட்டு, 
தாமார்‌ அங்கே உட்கார்ந்திருக்கிறாள்‌. 

ஆனால்‌ தாமார்‌ எதிர்பார்த்த பிரகாரம்‌. 
சேலா அங்கே வரவில்லை.  சேலாவுக்கு 
பதிலாக யூதா அந்த வழியிலே வருகிறார்‌. 
அவர்‌ அங்கே தாமாரை காண்கிறார்‌. 
தாமார்‌ தன்‌ முகத்தை மூடியிருந்தபடியால்‌ 
அவள்‌ ஒரு வேசி என்று யூதா 
நினைக்கிறார்‌. 





ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


யூதாவின்‌ 

மரத்றுவிட்பான்‌. 

யூதா, தாமார்‌. 

உட்கார்ந்திருக்கிற இடத்திறகு அருகாமையில்‌ 

போகிறார்‌. அங்கே உட்கார்ந்திருப்பது தன்‌ 

மருமகள்‌ தாமார்‌ என்பதை யூதா 

அறியவில்லை. அவள்‌ ஒரு வேசி என்று 
யூதா நினைக்கிறார்‌. 


அங்கே உட்கார்ந்திருப்பது யாராக 
இருந்தாலும்‌, அவள்‌ யூதாவின்‌ மனைவியல்ல. 
ஆகையினால்‌ அவர்‌ மற்ற ஸ்நிரீகளை 
இச்சையான பார்வையோடு பார்க்கக்கூடாது. 
பிறருடைய மனைவியை தொடவும்‌ கூடாது. 
யூதாவின்‌ பாவம்‌ அவருடைய கண்களில்‌. 
ஆரம்பமாயிற்று யூதாவின்‌ கண்கள்‌ 
நீரூற்றுகளுக்கு முன்பாக உட்கார்ந்திருக்கிற 
தாமாரைப்‌ பார்க்கிறது. பாவம்‌ கண்களில்‌ 


ஆரம்பமாயிற்று 


விசுவாசிகளாகிய 
கண்களோடு 


நாம்‌ நம்முடைய 
உடன்படிக்கை 
பண்ணிக்கொள்ளவேண்டும்‌. மாயைான 
காரியங்களை பார்க்காமல்‌ 
விலகிப்போய்விடவேண்டும்‌. நாம்‌ கண்களின்‌ 
இச்சைக்கு இடம்‌ கொடுத்தால்‌, அது 
நம்முடைய இருதயத்தையே பாதித்துவிடும்‌. 


பா நீரூற்றுகளுக்‌ ள்பாக 
உட்காரிந்திரக்கிற ட. தாயாருக்கு 
அருகாமையில்‌ போய்‌, அவளை நோக்கி, 
“நான்‌ உன்னிடத்தில்‌ சேரும்படி வருவாயா" 
என்று கேட்கிறார்‌ (ஆதி 38:16). அதற்கு 
தாமார்‌, தன்‌ மாமனாரிடத்தில்‌, “நீர்‌ 
என்னிடத்தில்‌ சேரும்படி, எனக்கு என்ன 
தருவீர்‌" என்று கேட்கிறாள்‌. 


றுகளுக்கு முன்பாக 
தது தன்‌ மருமகள்‌ என்பதை. 
தா அறியவில்லை. ஆனால்‌ தன்னோடு 
சுவது, தன்னுடைய மாமனார்‌ என்பதை 
தாமார்‌ அறிந்திருக்கிறாள்‌. தாமார்‌ தன்‌ 
மாமனாரோடு சேரும்படிக்கு சம்மதிக்கிறாள்‌. 
“நீர்‌ என்னிடத்தில்‌ சேரும்படி எனக்கு என்ன 
தருவீர்‌” என்று சொல்லி, தாமார்‌ 
தன்னுடைய கற்பை, தன்‌ மாமனாரிடத்தில்‌: 
விலை பேசுகிறாள்‌. 


அதற்கு யூதா தாமாரை போக்க. 
'நான்‌ மந்தையிலிருந்து 
வெள்ளாட்டுக்குட்டியை அனுப்புகிறேன்‌" 
என்று சொல்லுகிறார்‌. அதற்கு தாமார்‌, “ 
அதைஅனுப்புமாவும்‌ ஒரு அடைமானம்‌. 
கொடுப்பீரா” என்று யூதாவிடம்‌ கேட்கிறாள்‌. 
அப்பொழுது யூதா, “நான்‌ உனக்கு 
அடைமானமாக என்ன கொடுக்க வேண்டும்‌" 
என்று கேட்கிறார்‌. அதற்கு தாமார்‌, 
உம்முடைய முத்திரை மோதிரமும்‌ உம்முடைய 
ஆரமும்‌ உம்முடைய கைக்கோலும்‌ 
கொடுக்கவேண்டும்‌" என்று யூதாவிடத்தில்‌ 
சொல்லுகிறாள்‌ (ஆதி 38:17 18). 


இஸ்ரலேலிலே செய்யத்தகாத 
பாவத்தை செய்கிறார்‌. வேசித்தனத்திற்கு 
கிரயம்‌ பேசுகிறார்‌. தாமாரோடு 
வேசித்தனம்‌. பண்ணுவதற்கு ஒரு 
வெள்ளாட்டுக்குட்டியை கொடுப்பதாக யூதா 
சொல்லுகிறார்‌. அவர்‌ வேசித்தனத்திற்கு 
கிரயம்‌ பேசவில்லை. யூதா தன்னுடைய 
மருமகளின்‌ கற்புக்கு கிரயம்‌ பேசுகிறார்‌. 


யூதா 


£ ஒரு ஸ்திரீயின்‌ கற்புக்‌ 
மன்றாட தபண தகம்‌. குத்த 
கிரயமாக நிர்ணயம்பண்ணுகிறார்‌ 
ஸ்திரீயின்‌ கற்பு ஆயிரக்கணக்கான 
வெள்ளாட்டுக்குட்டிகளைவிட மேலானது. 
கற்புக்கு கிரயம்‌ நிர்ணயிக்க முடியாது. 


வேசிக்கள்ளரிடத்தில்‌ 
கிருபையிருக்காது 
பண்ணுகிறவர்களின்‌ 
சுத்தமாயிருக்காது. 
மனச்சாட்சியிலும்‌ அமைதியிருக்காது. 
வேசிக்கள்ளர்கள்‌ பரலோக ராஜ்யத்திற்கு 
அந்நியராயிருப்பார்கள்‌. 


தேவனுடைய 
வேசித்தனம்‌ 
ஆத்துமா 
அவர்களுடைய 


யூதா 
வேசித்தனம்பண்ணுவதற்கு, 
வெள்ளாட்டுக்குட்டியை 


தாமாரோடு 
ஒரு 


கிரயமாகப்‌ 
கொடுப்பதற்கு 
வெள்ளாடு 
ஆடுகள்‌ 
மந்தையிலிருக்கிறது. யூதாவிடத்தில்‌ இப்போது 
ஒரு முத்திரை மோதிரமும்‌, _ ப இல்‌ 
ஆரமும்‌, ஒரு கைக்கோலும்‌ இருக்கிறது. 
யூதா தன்னிடத்திலுள்ள இந்தப்‌ 
பொருட்களை, தாமாருக்கு அடைமானமாகக்‌ 
கொடுக்க சம்மதிக்கிறார்‌. 





ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


மனுஷனுடைய உடமைகளுக்கு 
ஆதாரம்‌. கையொப்பம்‌ இடும்போது. 
யையும்‌ பதிக்க வேண்டும்‌. முத்திரை 
'திரத்தைக்‌ காணாமல்‌ போய்விடாதவாறு 
பத்திரமாகப்‌ பாதுகாக்க வேண்டும்‌. முத்திரை 
மோதிரம்‌ வேறொருவருடைய கையில்‌. 
கிடைத்தால்‌ அவர்‌ அதைத்‌ தவறாகப்‌ 
பயன்படுத்துவதற்கு வாய்ப்புள்ளது. 
ஆகையினால்‌ தன்னுடைய முத்திரை 
மோதிரத்தை உடனே வாங்கி வருவதற்கு 
யூதா ஏற்பாடு பண்ணுகிறார்‌. 
(ஆதி 38:20-23). 


கைகளில்‌ ஆரம்‌ 

அவர்களுடைய ஐசுவரியத்தையும்‌, 
அந்தஸ்தையும்‌ காண்பிக்கும்‌ 
சமயங்களில்‌ முத்திரை மோதிரம்‌ ஆரத்தோடு 
சேர்ந்திருக்கும்‌. 


கிழக்கு தேசங்களில்‌ முக்கியமான 
புருஷர்கள்‌ தங்கள்‌ பெயர்‌ பதித்த 
கைக்கோல்களைப்‌ பயன்படுத்துவார்கள்‌. தன்‌ 
மருமகள்‌ தாமார்‌ தன்னை வஞ்சித்தது. 
தெரியாமல்‌, தன்னைப்‌ 
அடையாளங்கள்‌ எல்லாவற்றையும்‌ 
அவளிடம்‌ அடகு வைத்து 
வந்துவிடுகிறார்‌ (ஆதி 38:1-14) 


யூதா, வெள்ளாட்டுக்குட்டிக்குப்‌ 
பதிலாக, இந்தப்‌ பொருட்களை நாயருக்கு 
அடைமானமாகக்‌ கொடுத்து, அவளிடத்தில்‌ 
சேருகிறார்‌ தாமார்‌ யூதாவாலே 
கர்ப்பவதியாகிறாள்‌. தான்‌ சேர்ந்தது. 
தன்னுடைய மருமகளாகிய தாமாரோடே 
என்பதை யூதா அறியாதிருக்கிறார்‌. தாமார்‌ 
நன்‌ கைப்பெண்மைக்குரிய வஸ்திரங்களை 
களைந்துபோட்டு, தன்னை முக்காடிட்டு 
மூடிக்கொண்டபடியினால்‌, அவள்‌ தன்‌ 
மருமகள்‌ என்பதை யூதா ஒருவேளை 
அறியாமலிருந்திருக்கலாம்‌. 


இந்த சம்பவம்‌ 
தாமார்‌ 


அணிவது 


நடைபெற்ற பின்பு, 
எழுந்துபோய்‌, தன்‌ முக்காட்டைக்‌ 
தன்‌ கைம்பெண்மைக்குரிய 
உடுத்திக்கொள்கிறாள்‌ 

(ஆதி 38:19). 


பாவம்‌ 

அவர்‌ தாமாருக்கு சொன்ன 
உண்மையுள்ள வராயிருக்கிறார்‌. 
முத்திரை மோதிரத்தையும்‌, 
கைக்கோலையும்‌ தாமாருக்கு 
கொடுத்திருக்கிறார்‌ 
கொடுத்ததை 
யூதா 


யூதா 
செய்தாலும்‌, 
வார்த்தையில்‌. 
தன்னுடைய 
ஆரத்தையும்‌, 6 
அடைமானமாகக்‌ 
தான்‌  அடைமானமாகக்‌ 
திருப்பிக்கொள்ளவேண்டுமென்று, 
விரும்புகிறார்‌. 

யூதா அந்த ஸ்திரீயினிடத்தில்‌ இருந்த 
அடைமானத்தை வாங்கிக்‌ கொண்டு 
வரும்படி, அதல்லாம்‌ ஊரானாகிய தன்‌ 
சிநேகிதன்‌ கையிலே ஒரு வெள்ளாட்டுக்‌ 
குட்டியைக்‌ கொடுத்தனுப்புகிறார்‌: அவன்‌ 
திம்னாவுக்கு போகிற  வழியிலிருக்கிற 
நீரூற்றுகளுக்கு முன்பாக அவளைத்‌ 
தேடிப்பார்க்கிறான்‌. ஆனால்‌ அவனால்‌. 
அவளை அங்கு காணமுடியவில்லை. 
(ஆதி 38:20). 


;த மனுஷன்‌ அவ்விடத்து மனிதரை 
நக்கி. “வழியண்டை நீரூற்றுகள்‌ அருகே 


தனித்த இரப்ப சந்த 
அங்கே 'இல்லையெ 


காணோம்‌, 
ள்ல நகப்‌ சங்லகளர்கள்‌. 
(ஆதி 38:21,22) என்று சொல்லுகிறான்‌. 


யூதா தாமாரிடத்தில்‌ தன்னுடைய 
முத்திரை  மோதிரத்தையும்‌ தன்னுடைய 
ஆரத்தையும்‌, தன்னுடைய கைக்கோலையும்‌ 
அடைமானமாகக்‌. கொடுத்திருக்கிறார்‌ 
இவையெல்லாம்‌ இப்போது தாமாரிடத்தில்‌ 
இருக்கிறது. ஆனால்‌ யூதாவால்‌ 
தாமாரைக்‌ கண்டுபிடிக்க முடியவில்லை. 


, அப்போது யூதா, “இதோ, இந்த 
ஆட்டுக்குட்டியை அனுப்பினேன்‌ , 
நீ அவளைக்‌ காணவில்லை: நமக்கு 
அத்தனைக்கு. அயன்‌ அதைக்‌ 
கொண்டு. போனால்‌. போகட்டும்‌" 
(ஆதி 38:23) என்று சொல்லிவிடுகிறார்‌. 





ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


யூதா தனக்கு அவகீர்த்தி வரக்கூடாது 
என்று எதிர்பார்க்கிறார்‌. யூதா தன்னுடைய 
அந்தஸ்துக்கு முக்கியத்துவம்‌ கொடுக்கிறார்‌. 
அவருடைய ஆத்துமா பாவத்தினால்‌ 
அவர்‌ கர்த்தருக்கு. 
அவமானப்படவேண்டும்‌. 

தன்னுடைய 

குற்றவுணர்வு 


கறைபட்டிருக்கிறது. 


பெறறக்கொள்வதற்க பதிலாக, யூதா 
தனக்கு அவகீர்த்தி வரக்கூடாது. என்பதில்‌ 
அக்கறை காண்பிக்கிறார்‌. 


பாரேஸ்‌, சேரா 
ஆதி 9824-80 


ஆதி 38:24. ஏறக்குறைய மூன்றுமாதம்‌ 
சென்றபின்பு உன்‌ மருமகனாகிய 
வேசித்தனம்‌ பண்ணினான்‌, 
வேசித்தனத்தினால்‌ 
கர்ப்பவதியுமானான்‌ என்று யூதாவுக்கு. 
அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது யூதா: 
அவனை 'வெவியே 
கொண்டுவாருங்கள்‌, அவன்‌ 
சுட்டெரிக்கப்படவேண்டும்‌ என்றான்‌. 


ஆதி 3825, அவன்‌ வெளியே 
கொண்டுவரப்பட்டபோது, அவன்‌ தன்‌ 
மாமனிடத்தூக்கு அத்த அடைமானத்தை 
அனுப்பி: இந்தப்‌ பொருன்கனை 
உடையவன்‌ எவனோ அவனாலே நான்‌ 
கர்ப்பவதியானேன்‌; இந்த முத்திரை 
மோதிரமும்‌ இந்த ஆரமும்‌ இந்தக்‌ 
கோலும்‌ யாருடையவைகன்‌ பாரும்‌ 
என்று சொல்லி அனுப்பினான்‌. 


ஆதி 38:28. யூதா அவைகளைப்‌ 
பார்த்தறித்து: 

தீதியுன்னவன்‌; 

குமாரனாகிய 

கொடாமற்போனானே 

அப்புறம்‌ அவன்‌ அவளைச்‌ சேரவில்லை. 
ஆதி 38:27. அவளுக்குப்‌ பிரசவகாலம்‌ 
வந்தபோது, அவன்‌ கர்ப்பத்தில்‌ 
இரட்டைப்‌ பின்னைகள்‌ இருந்தன. 


QOODNENS 
PUBLISHERS 


ஆதி 38:28. அவன்‌ பெறுகிறபோது, 
ஒரு பின்னை கையை நீட்டினது; 
அப்பொ, மருத்துவச்சி 
அதின்கையைப்‌ பிடித்து, அதில்‌ 
சிவப்புநாலைக்‌ கட்டி, இது முதலாவது 
வெளிப்பட்டது என்றான்‌. 


ஆதி 38:29, அது தன்‌ கையைத்‌ 
திரும்ப உள்ளே வாங்கிக்‌ 
கொண்டபோது, அதின்‌ சகோதரன்‌ 
வெளிப்பட்டான்‌. அப்பொழுது அவன்‌: 
நீ மீறிவத்ததென்ன, இந்த மீறுதல்‌ 
உன்மேல்‌ திற்கும்‌ என்றான்‌; அதினாலே 
அவனுக்குப்‌ பாரேஸ்‌ என்று 
பேரிடப்பட்டது. 


ஆதி 88:30. பிற்பாடு கையில்‌ 
சிவப்புநால்‌ கட்டியிருந்த அவனுடைய 
தம்பி வெளிப்பட்டான்‌; அவனுக்கு 
சேரா என்று பேரிடப்பட்டது. 


தா தாமாரிடத்தில்‌ சேர்ந்தார்‌. அவள்‌ 
அவராலே கர்ப்பவதியானாள்‌. தாமார்‌ 
தன்னால்‌ சுர்ப்பவதியானாள்‌ என்பது 
யூதாவுக்கு இன்னும்‌ தெரியவில்லை. அவள்‌ 
தன்னுடைய தகப்பன்‌ வீட்டிலே 
கைம்பெண்ணாய்‌ தங்கியிருக்கிறாள்‌ என்று 
யூதா நினைத்துக்கொண்டிருக்கிறார்‌. 
யூதாவின்‌ குமாரனாகிய சேலாவும்‌ 
பெரியவனாகயிருக்கிறான்‌. யூதா தாமாரை 
சேலாவுக்கு மனைவியாய்க்‌ கொடுக்க 
இன்னும்‌ முயற்சி மேற்கொள்ளவில்லை. 


யூதா தாமாரோடு 
மாதமாயிற்று. அப்போது 
மருமகளாகிய 
வேசித்தனம்பண்ணினாள்‌ என்றும்‌, 
வேசித்தனத்தினால்‌ 
கர்ப்பவதியுமானாள்‌ என்றும்‌ 
அறிவிக்கப்படுகிறது (ஆதி 38:24), 


யூதா தன்‌ மருமகள்‌ தாமாரைப்பற்றிய 
செய்தியைக்கேட்டு. மிகவம்‌ கோபப்படுகிறார்‌ 
“அவளை வெளியே கொண்டு வாருங்கள்‌, 
அவள்‌ சுட்டெரிக்கப்படவேண்டும்‌” 
(ஆதி 38:24) என்று யூதா சொல்லுகிறார்‌. 
யூதருடைய பிரமாணத்தின்டி தாமார்‌ 
இப்போது சேலாவின்‌ மனைவியாயிருக்கிறாள்‌. 
சேலாவுக்கும்‌ தாமாருக்கும்‌ பிள்ளை 
பிறக்கவேண்டும்‌. அது யூதாவின்‌ 
மூத்தமகனாகிய ஏரின்‌ சந்ததியாயிருக்கும்‌. 


சேர்ந்து மூன்று 
அவருடைய 
தாமார்‌ 
அந்த 
அவள்‌ 
யூதாவுக்கு 





ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


ஆனால்‌ தாமாரோ இப்போது. 
வேசித்தனத்தினால்‌ கர்ப்பவதியாயிருக்கிறாள்‌ 
என்னும்‌ செய்தி யூதாவுக்கு. 
அறிவிக்கப்படுகிறது. யூதா தன்‌ 
குடும்பத்திற்கு தலைவராயிருக்கிறார்‌. அவரே 
தன்னுடைய குடும்பத்திற்கு நியாயாதிபதி. 
அவர்‌ தாமாருக்கு தண்டனை கொடுக்கிறார்‌. 
தாமார்‌ சுட்டெரிக்கப்படவேண்டுமென்று யூதா 
சொல்லுகிறார்‌ 

'சட்டெரிக்கப்படவேண்டும்‌" என்னும்‌ 
வார்த்தைக்கு தாமாரை எரிகிற 
அக்கினியிலே தூக்கிப்போட்டு, அவளை 
உயிரோடு கொன்றுபோடவேண்டும்‌ என்பது 
பொருளல்ல. அவளுடைய நெற்றியிலோ. 
அல்லது கன்னத்திலோ தீயினால்‌ சுட்டு ஒரு 
அடையாளத்தைப்போடவேண்டும்‌. இந்த 
அடையாளம்‌ அவளுடைய வேசித்தனத்திற்கு 
அவமான சின்னமாயிருக்கும்‌. 


தாமார்‌ யூநாவோடு வேசித்தனம்‌ 
பண்ணினாள்‌. ஆனால்‌ வேசித்தனத்திற்கான 
தண்டனை ஸ்திரீகளுக்கு மாத்திரமே 
கொடுக்கப்படுகிறது. ஸ்திரீகளோடு 
வேசித்தனம்‌ பண்ணுகிற புருஷர்கள்‌ 
தண்டனைக்கு தப்பிக்கிறார்கள்‌. 

மாரோ! 
நாவே 
கொடுக்கிறார்‌ 
தாமார்‌ 
அக்காலத்து 


தா 
வேசித்தனம்பண்ணின ஈலும்‌, 


தாமாருக்கு தண்டனை 
அந்தத்‌ தண்டனையை 
அனுபவிக்கவேண்டுமென்று 
சமுதயத்தார்‌ எதிர்பார்க்கிறார்கள்‌. 
நாம்‌ மற்றவர்களை குற்றவாளிகளாக 

நியாயந்தீர்ப்பதற்கு முன்பாக, நம்மை நாமே 
சோதித்தறியவேண்டும்‌. 

| "ஆகையால்‌, மற்றவர்களைக்‌ 
குற்றவா்‌ கத்‌ தீர்க்கிறவனே, நீ 
யாரானாலும்‌ சரி, போக்குச்சொல்ல உனக்கு 
இடமில்லை; நீ கற்றன ந 
எவைகளோ, நீயே 
செய்கிறபடியால்‌, நீ ங்கம்‌ குறித்துச்‌ 
சொல்லுகிற தீர்ப்பினாலே உன்னைத்தானே 
குற்றவாளியாகத்‌ தீர்க்கிறாய்‌. 
இப்படிப்பட்டவைகளைச்‌ செய்கிறவர்களுக்கு 
தேவனுடைய நியாயத்தீர்ப்பு வதக்கல்‌ 
இருக்கிறதென்று அறிந்திருக்க 
(ரோம 212). 


குற்றவாளியாக்காதவன்‌ 
(ரோம 14:22). 


யூதாவின்‌ கட்டளைப்‌ பிரகாரம்‌ தாமார்‌ 
வெளியே கொண்டு வரப்படுகிறாள்‌. 
அப்போது தாமார்‌, தன்‌ மாமனிடத்துக்கு 
அந்த அடைமானத்தை அனுப்பி, "இந்தப்‌ 
பொருள்களை உடையவன்‌ எவனோ 
அவனாலே நான்‌ கர்ப்பவதியானேன்‌; இந்த 
முத்திரை மோதிரமும்‌ இந்த ஆரமும்‌ இந்தக்‌ 
கோலும்‌ யாருடையவைகள்‌ பாரும்‌” 
(ஆதி 38:25) என்று சொல்லி அனுப்புகிறாள்‌. 


யூதா தன்னுடைய தப்பிதத்தை 
புரிந்துகொள்கிறார்‌. அவருக்கு வெட்கமும்‌ 
ம்‌ உண்டாயிற்று, யூ்தாவே 
வேசித்தனப்பண்ணியலர்‌ 
பாவத்தில்‌, யூநாவும்‌ 
பங்காளியாயிருக்கிறார்‌. இதற்கு யூதாவின்‌ 
மோதிரமும்‌, ஆரமும்‌, கைக்கோலும்‌ 
அடையாளமாயிருக்கிறது. தாமாரின்‌ வயிற்றில்‌ 
வளருகிற குழந்தைக்கு யூதாவே 
தகப்பனாயிருக்கிறார்‌. 
தாமார்‌ தனக்கு கொடுத்தனுப்பின: 
மோதிரத்தையும்‌, ஆரத்தையும்‌, 
கோலையும்‌ யூதா பார்த்தறிகிறார்‌. யூதா 
தாமாரைப்பற்றிச்‌ சொல்லும்போது, 
“என்னிலும்‌ அவள்‌ நீதியுள்ளவள்‌, அவளை 
என்‌ குமாரனாகிய சேலாவுக்கு 
கொடாமற்போனேனே" (ஆதி 38:26) என்று 
வேதனையோடு சொல்லுகிறார்‌. இந்த 
சம்பவத்திற்கு பின்பு யூதா தாமாரை 
சேரவில்லை. 


தாமாரின்‌ 
பங்காளியாக 


பாவத்தில்‌ 
இருக்கிறார்‌. 
கொடுக்க 


யூதாவும்‌ 
ஆகையினால்‌ 
அவளுக்குக்‌ வேண்டிய 
தண்டனையைத்‌ தள்ளிவிடுகிறார்‌. 
அவளுக்குத்‌ தண்டனை கொடுத்தால்‌ அந்தத்‌ 
தண்டனையில்‌ யூதாவிற்கும்‌ பங்குண்டு. 


தாமாருக்கு பிரசவ காலம்‌ வருகிறது. 
அவளுடைய கர்ப்பத்தில்‌ இரட்டை பிள்ளைகள்‌ 
இருக்கிறது. தாமார்‌ பிள்ளை பெறுகிறபோது, 
ஒரு பிள்ளை கையை நீட்டுகிறது: 
அப்பொழுது மருத்துவச்சி அதின்‌ கையைப்‌ 
பிடித்து, அதில்‌ சிவப்புநூலைக்‌ கட்டி, இது 
முதலாவது வெளிப்பட்டது சொல்லுகிறாள்‌. 





BALWETHER 
பிய 


அந்தப்‌ பிள்ளை தன்‌ கையைத்‌ திரும்ப 
உள்ளே வாங்கிக்‌ கொண்டபோது, அதின்‌ 
சகோதரன்‌ வெளிப்படுகிறான்‌. அப்பொழுது. 
அவள்‌: "நீ மீறிவந்ததென்ன, இந்த மீறுதல்‌ 
உன்மேல்‌ நிற்கும்‌" என்று சொல்லுகிறாள்‌: 
(ஆதி 38:29), அதினாலே அவனுக்குப்‌ 
பாரேஸ்‌ என்று பேரிடப்படுகிறது. பிற்பாடு 
கையில்‌ சிவப்புநூல்‌ கட்டியிருந்த அவனுடைய 
தம்பி வெளிப்படுகிறான்‌; அவனுக்கு சேரா 
என்று பேரிடப்படுகிறது (ஆதி 38:30). 
“பாரேஸ்‌" என்னும்‌ பெயருக்கு 
“மீறுதல்‌! என்று பாருள்‌. தன்‌ 
சகோதரனுக்கு முன்பாக இவன்‌ பிறந்தவன்‌. 
ஆதாமிலிருந்து கிறிஸ்து வரை 
வம்ச வரலாற்றில்‌ பாரேஸ்‌ ன்‌ 
(மத்‌ 1:3). ஆதி 38 ஆவது அதிகாரம்‌ ஒரு 
இணைப்புப்‌ பகுதியாகும்‌. மேசியா, யூதா, 
பாரேஸ்‌ ஆகியோரின்‌ வம்சத்தில்‌ வருவதை 


“விடியற்‌ காலம்‌' என்று பொருள்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யூதாவின்‌ குடும்பம்‌ பாரேஸ்‌, சேரா 
பிள்ளைகள்‌ மூலமாக 
தன்னுடைய 


கோத்திரத்தாரில்‌ 

மிகவும்‌ முக்கியமான 
கோத்திரத்தாராயிருக்கிறார்கள்‌. ஆனாலும்‌ 
இந்தக்‌ கோத்திரத்தின்‌ பூர்வீகம்‌ பாவம்‌ 
நிரம்பியதாகமிருக்கிறது. 


யாக்கோபின்‌ முதல்‌ நான்கு 

குமாரர்களும்‌ பாவம்‌ செய்கிறார்கள்‌. ரூபனும்‌ 

வேசித்தனம்பண்ணினவர்கள்‌. 

சிமைதுப்‌. கேலியும்‌... கற்தம்காத 

இரத்தத்தை  சிந்தினவர்கள்‌. னாலும்‌ 

இவர்களும்‌ இஸ்ரவேல்‌ புத்‌ முக்கு 
தந்த்ரம்‌ 

பயன்‌ 

*' பூதாகோத்திரத்திகிரந்த 

ராஜாக்கள்‌ வருகிறார்கள்‌. நம்முடைய 

கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து யூதா 
கோத்திரத்திலிருந்து வந்தவர்‌. 

இஸ்ரவேல்‌ 

முற்பிதாக்களின்‌ 


புத்திரருடைய 
பாவங்கள்‌ நமக்கு 
எச்சரிப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. 
அவர்கள்‌... தங்களுடைய பாவங்களுக்கு 
மனந்திரும்பினார்கள்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
மன்னிக்கும்‌ கிருபையினால்‌ அவர்களுடைய 
பாவங்களை மன்னித்தார்‌. 





BALWETHER 
பிய 


யோசேப்பின்‌ சரித்திரத்தைப்பற்றி இந்த 
அதிகாரத்தில்‌ மறுபடியுமாய்ச்‌ 
சொல்லப்படுகிறது. யோசேப்பு போத்திபாரின்‌ 
வீட்டிலே அடிமையாக வேலை 
செய்கிறார்‌ (ஆதி 99:1). ஆனாலும்‌ 
யோசேப்பு தன்‌ எஜமானுடைய வீட்டிலே. 
கனம்பண்ணப்படுகிறார்‌. யோசேப்பு 
போத்திபாருக்கு உண்டான எல்லாவற்றிற்கும்‌ 
விசாரணை கர்த்தனாகயிருக்கிறார்‌ 
(ஆதி 39:2-6) 

போத்திபாரின்‌ மனைவி 
யோசேப்பின்மேல்‌ கண்போட்டு, அவரை 
தன்னோடே சயனிக்குமாறு சொல்லுகிறாள்‌. 
கர்த்தருடைய பெரிதான கிருபையினால்‌ 
யோசேப்பு இந்த சோதனைக்கும்‌, 
அசுத்தத்திற்கும்‌ தப்புவிக்கப்படுகிறார்‌ 
(ஆதி 297-12) 

யோசேப்பின்மீது பொய்யான குற்றம்‌ 
சுமத்தப்படுகிறது (ஆதி 3913-18). 
யோசேப்பு சிறையிலடைக்கப்படுகிறார்‌ 
(ஆதி 39:19,20) யோசேப்பு 
சிறையிலிருந்தாலும்‌ தேவனுடைய 
விசேஷித்த பிரசன்னம்‌ அவரோடேகூட 
அங்கே இருக்கிறது (ஆதி 29:21-23). 


போத்திபார்‌ 
ஆதி 9891-6 


ஆதி 3911. 
கொண்டு 
பார்வோனுடைய 
தலையாரிகளுக்கு அதியதியுமாகிய 
போத்தியார்‌ என்னும்‌ எகிப்து 
தேசத்தான்‌ அவனை அவ்விடத்திற்குக்‌ 
கொண்டுவந்த  இண்மவேலரிடத்தில்‌ 
விலைக்கு வாங்கினான்‌. 


யோசேப்பு எகிப்துக்குக்‌. 
'போகப்பட்டான்‌. 
பிர தானியும்‌ 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆதி 39:2. கர்த்தர்‌ யோசேப்போடே. 
இருத்தார்‌; அவன்‌ 
காரியசித்தியுன்னவனானான்‌; அவன்‌ 
எகிப்தியனாகிய தன்‌ எஜமானுடைய 
வீட்டிலே இருத்தான்‌. 

39:3. கர்த்தர்‌ அவனோடே, 
கதர்‌ என்றும்‌, அவன்‌ செய்கிற 
யாவையும்‌ கர்த்தர்‌ 
வாய்க்கப்பண்ணுகிறார்‌ என்றும்‌, அவன்‌ 
எஜமான்‌ கண்டு, 


ஆதி 38:4. யோசேப்பினிடத்தில்‌ 
தயவுவைத்து, அவனைத்‌ தனக்கு 
ஊழியக்காரனும்‌ தன்‌ வீட்டுக்கு 
விசாரணைக்காரனுமாக்கி, 

உண்டான யாவற்றையும்‌. 


கையில்‌ ஒப்புவித்தான்‌.. 


ஆதி 995. அவனைத்‌ தன்‌ வீட்டுக்கும்‌ 
தனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும்‌ 
விசாரணைக்காரனாக்கினது 
முதற்கொண்டு, கர்த்தர்‌ 
யோசேப்பினிமித்தம்‌ அத்த எகிப்தியன்‌ 
வீட்டை ஆசீர்வதித்தார்‌; வீட்டிலும்‌ 
வெளியிலும்‌ அவனுக்கு. 
உண்டானவைகள்‌ எல்லாவற்றிலும்‌ 
கர்த்தருடைய ஆசீர்வாதம்‌ இருத்தது. 


ஆதி 39:6. ஆகையால்‌, அவன்‌ தனக்கு 
உண்டானதையெல்லாம்‌ யோசேப்பின்‌. 
கையிலே ஒப்புக்‌ கொடுத்துவிட்டு, தான்‌ 
போஜனம்‌. தவிர 

மற்றொன்றைக்‌ 

விசாரியாதிருத்தான்‌. 

சூபமும்‌. 

முகமும்‌ 


இஸ்மவேலர்‌ யோசேப்பை எகிப்து, 
தேசத்திற்கு கொண்டு வருகிறார்கள்‌. 
போத்திபார்‌ என்னும்‌ எகிப்து தேசத்தான்‌ 
யோசேப்பை இஸ்மவேஸிடத்தில்‌ விலைக்கு 
வாங்குகிறான்‌. போத்திபார்‌ என்பவன்‌ 
பார்வோனுடைய பிரதானியும்‌, 
தலையாரிகளுக்கு அதிபதியுமாயிருக்கிறான்‌. 
கர்த்தருடைய தெய்வீக சித்தத்தின்‌ 
பிரகாரமாக, யோசேப்பு போத்திபாரின்‌. 
வீட்டிலே வந்து சேர்ந்திருக்கிறார்‌. 





BALWETHER 
பிய 


யோசேப்பை அவருடைய சகோதரர்கள்‌ 
இருபது வெள்ளிக்காசுக்கு விற்றார்கள்‌. 
பொத்திபார்‌ இஸ்மவேலரிடம்‌ அதைவிட 
அதிகமான கிரயம்‌ கொடுத்து யோசேப்பை 
விலைக்கு வாங்கியிருப்பான்‌ (ஆதி 37:28). 


கர்த்தர்‌ செய்ய நினைக்கிற காரியம்‌ 
ஒருபோதும்‌ தடைபடாது. கர்த்தர்‌ மனுஷர்‌ 


தகுதிப்படுத்தவும்‌ செய்கிறார்‌. 
போத்திபாரின்‌ வீட்டில்‌ வேலை 
க்கு எகிப்தியரோடு 


கர்த்தர்‌ யோசேப்போடே இருக்கிறார்‌; 
யோசேப்பு காரியசித்தியுள்‌ளவராயிருக்கிறார்‌;: 
அவர்‌ எகிப்தியனாகிய தன்‌ எஜமானுடைய 
வீட்டிலே இருக்கிறார்‌. கர்த்தர்‌ யோசேப்போடே 
இருக்கிறார்‌ என்றும்‌, அவர்‌ செய்கிற 
யாவையும்‌ கர்த்தர்‌ வாய்க்கப்பண்ணுகிறார்‌ 
என்றும்‌, அவருடைய எஜமான்‌ போத்திபார்‌ 
காண்கிறார்‌ (ஆதி 39:2,3. 

கர்த்தர்‌ யோசேப்பை ஆசீர்வதிக்கிறார்‌. 

ர வீட்டிலே 
கர்த்தருடைய 
தாராளமாயும்‌, 
கர்த்தர்‌ 
செழிக்கப்பண்ணுகிறார்‌ 


அவர்‌ ஒரு 
வேலைக்காரராயிருந்தாலும்‌, 
ஆசீர்வாதம்‌ யோசேப்புக்கு 
அற்புதமாயும்‌ கிடைத்திருக்கிறது. 
யோசேப்பை 

யோசேப்பு இப்போது போத்திபாரின்‌ வீட்டிலே 


வேலைக்காரராகவே இருக்கிறார்‌. அவர்‌ 
சாதாரணமான வீட்டு வேலைகளை செய்கிற. 
வேலைக்காரர்‌ அந்த வேலையிலும்‌ 
யோசேப்பு உண்மையுள்ள வராயிருக்கிறார்‌. 


கர்த்தர்‌ யோசேப்போடே இருக்கிறார்‌. 
கர்த்தர்‌ ஒருவரோடு இருக்கும்போது அவர்‌ 
காரியசித்தியுள்ளவராக இருப்பார்‌. அவர்‌ 
செய்வதெல்லாம்‌ வாய்க்கும்‌. அவருடைய 
கைகளின்‌ பிரயாசங்களையெல்லாம்‌ கர்த்தர்‌ 
ஆசீர்வதிப்பார்‌ (ஆதி 2815). 


பரலோகத்திலிருந்து . 
விசேஷித்த ஆசீர்வாதம்‌ 
கிடைக்கிறது. ஆகையினால்‌. 
காரியசித்தியுள்ளவராயிருக்கிறார்‌. 
எந்த 
வேலையை பொறுப்பாயும்‌, 
செய்கிறார்‌. 


தேவனுடைய 
யோசேப்புக்கு. 
யோசேப்பு 
அவர்‌ 
வேலையை செய்தாலும்‌, அந்த 
நேர்த்தியாயும்‌ 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யோசேப்போடே இருந்து, 
இதனால்‌ 
காரியசித்தியுள்ளவராகிறார்‌. 
பரிசுத்த வேதாகமத்தில்‌ தேவனிடத்திலிருந்து 
ப்‌ பெற்றுக்கொண்ட ஒரு 
சொல்லப்பட்டிருக்கிறது. 

அவர்களைப்பற்றிய விவரம்‌ வருமாறு : 


1. யோசேப்பு 
ஆதி 44044) 


(ஆதி 392-123. 


யோசுவா (யோசு 1:7; யோசு 1211-24; 
யோசு 24:15) 
: சங்‌ 30:6) 


சாலொமோன்‌ (இராஜா 
1இராஜா 41-34; 1இராஜா 10:7) 
உசியா (2நாளா 26:5) 


தாவீது சோமு 51 


எசேக்கியா. 
2நாளா 32:30) 


தானியேல்‌ (தானி 6:28) 
மேசியா (ஏசா 5310; 


(நோளா 


சொல்லப்பட்டிருக்கிறது. 
அதன்‌ விவரம்‌ வருமாறு: 


1. தேவன்‌ அந்த மனுஷனோடு இருக்க 
ம்‌ 391-323; 


மனுஷன்‌ தேவனுக்குக்‌ கீழ்ப்படிய 
வேண்டும்‌. (உபா 28-14: உபா 29:9; 
1இராஜா 2:3; 1நாளா 22:13) 


தேவனையும்‌, 

அவருடைய வார்த்தையையும்‌ 
தியானிக்க வேண்டும்‌. (யோசு 1:8; சங்‌ 
1:2-3) 


தேவனிடத்தில்‌ விசுவாசம்‌ வைத்திருக்க 
வேண்டும்‌. (நாளா 20:20; 
நெகே 2:20) 
வேண்டும்‌ 
எரே 10:21) 





ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


நன்மை செய்ய 
வேண்டும்‌. (ஆதி 12:1-3; சங்‌ 122:6) 


7. அந்நியரை உபசரிக்க. 
(லூக்கா 6:38; 2கொரி 8:15) 


தேவஜசிர்வாதத்தின்‌ 
வாக்குத்தத்தங்கள்‌ ஆதி 24:40; உபா 2929; 
சங்‌ 13; சங்‌ 
3யோவான்‌ 12 


கூறப்பட்டிருக்கிறது. 


வேண்டும்‌. 


நக்குனா பெறமுடியாமல்‌ ள்‌ 
காரணங்களும்சொல்லப்பட்டிருக்கிறது. அதன்‌ 
விவரம்‌ வருமாறு: 
1. தேவனுக்கு எதிராகக்‌. 
பண்ணுதல்‌. (உபா 28:29) 
பாவங்களை 


(நீதி 2813) 


தேவனோடு 
(ஏசா 54:17) 


மூடி 


யோசேப்பின்‌ சகோதரர்‌ 
ஏராளமான தீங்குகளை 
அவர்கள்‌ யோசேப்பு 


பல வருண 
சரீரத்திலிருந்து 
கர்த்தரோ 
கிருபையையும்‌ 
யோசேப்பின்‌ சகோதரரால்‌ கர்த்தர்‌ 
கொடுக்கிற இந்த விசேஷித்த கிருபைகளை 
யோசேப்பை விட்டு கழற்றிப்போட 
முடியவில்லை. 


க்கு 
செய்தார்கள்‌. 
உடுத்தியிருந்த 


அங்கியை, அவருடைய 
குழற்றிப்போட்டார்கள்‌. 
யோசேப்புக்கு ஞானத்தையும்‌, 
உடுத்துவிக்கிறார்‌. 


யோசேப்பின்‌ சகோதரர்‌, தங்கள்‌ 
தகப்பனாராகிய ஈசாக்கோடுகூட கானான்‌ 
தேசத்திலிருக்கிறார்கள்‌. ண்ட்‌ எகிப்து 
ப தனியாயிருக்கிறார்‌. யோசேப்பு 

ககட்ட பிரிந்து, 
மன வால்‌ அவர்‌ கர்த்தரைவிட்டுப்‌: 
பிரிந்திருக்கவில்லை. கர்த்தருடைய பரிசுத்த 
பிரசன்னம்‌ யோசேப்போடு கூட 
தங்கியிருக்கிறது. 


யோசேப்புக்கு. தன்‌  தகப்பனாராகிய 
யாக்கோபின்‌ வீட்டில்‌ தங்கியிருக்கும்‌ கிருபை 
கிடைக்கவில்லை. அவருக்கு யாக்கோபின்‌ 
அன்பும்‌ ஆறுதலும்‌ கிடைக்கவில்லை. 
ஆனாலும்‌ கர்த்தர்‌ யோசேப்போடு 
கூடயிருப்பதினால்‌, அவருக்கு கர்த்தருடைய 
ஆறுதலும்‌ ஆசீர்வாதமும்‌ குறைவில்லாமல்‌: 
தாராளமாய்க்‌ கிடைக்கிறது. 


நம்பிக்கைக்குரியவர்‌ 

, யோசேப்பின்‌ தேவனே 

மெய்யான தேவன்‌ என்பதையும்‌ போத்திபார்‌ 
கண்டு கொள்கிறான்‌. 


போத்திபார்‌ யோசேப்பின்‌ எஜமான்‌. 
போத்திபாரும்‌ யோசேப்பினிடத்தில்‌ “தயவு 
வைக்கிறான்‌. அவர்மீது அன்பாயிருக்கிறான்‌. 
போத்திபார்‌ யோசேப்பை தனக்கு 
ஊழியக்காரனாகவும்‌, தன்‌ வீட்டிற்கு 
விசாரணைக்கர்த்தனாகுவும்‌ ஆக்குகிறான்‌. 
போத்திபார்‌ தனக்கு உண்டான 
யாவற்றையும்‌ யோசேப்பின்‌ கையிலே 
ஒப்புவிக்கிறான்‌ (ஆதி 39:4). 


எஜமான்கள்‌ 
ஞானமுள்‌ளவர்களாயிருக்கும்போது, 
தங்களுக்கு உண்மையாய்‌ வேலை 
செய்கிறவர்களை கனப்படுத்துவார்கள்‌. 
தங்களுக்கு உத்தமமாய்‌ வேலை 
செய்கிறவர்கள்மீது 
காண்பிப்பார்கள்‌. 


தயவு 


பிரசன்னம்‌. 


யாரோடு 
வேலை 


கர்த்தருடைய 
கூடமிருக்கிறதோ அவர்களுக்கு 
கொடுத்து, அவர்களை நாம்‌ 
பயன்படுத்திக்கொள்ளவேண்டும்‌. கர்த்தர்‌ 
அவர்களுக்கு கொடுக்கும்‌ ஞானம்‌ நமக்கும்‌ 
பிரயோஜனமாயிருக்கும்‌. 


4 உண்மையானவர்கள்‌ 
என்னோடே வாசம்பண்ணும்படி என்‌ கண்கள்‌ 
ர்கள்மேல்‌ நோக்கமாயிருக்கும்‌; 
ல்‌ நடக்கிறவன்‌ என்னைச்‌ 

'" (சங்‌ 101:6). 





BALWETHER 
பிய 


போத்திபார்‌ தனக்கு உண்டான 
யாவற்றையும்‌ யோசேப்பின்‌ கையிலே 
ஒப்புவிக்கிறான்‌. அவன்‌ யோசேப்பை தன்‌ 
வீட்டிற்கும்‌ தனக்கு உண்டான. 
எல்லாவற்றிற்கும்‌ விசாரணை கர்த்தனாக: 
ஆக்குகிறான்‌. போத்திபார்‌ தான்‌ 
செய்கிறதை அறிந்திருக்கிறான்‌. அவன்‌ 
யோசேப்பையும்‌ அறிந்திருக்கிறான்‌. கர்த்தர்‌ 
யோசேப்போடு கூடமிருக்கிறார்‌ என்பதையும்‌, 
யோசேப்பு செய்கிற எல்லாவற்றையும்‌ கர்த்தர்‌ 
வாய்க்கப்பண்‌ ணுகிறார்‌ என்பதையும்‌ 
போத்திபார்‌ அறிந்திருக்கிறான்‌. ஆகையினால்‌ 
அவன்‌ தனக்கு உண்டான எல்லாவற்றையும்‌ 
யோசேப்பின்‌ கையில்‌ ஒப்புவிக்கிறான்‌. 
யோசேப்பை 
தனக்கு. 
எல்லாவற்றிற்கும்‌ 
விசாரணைக்காரனாக்கினது முதற்கொண்டு. 
கர்த்தர்‌ யோசேப்பினிமித்தம்‌ அந்த எகிப்தியன்‌ 
வீட்ட ஆசீர்வதிக்கிறார்‌: வீட்டிலும்‌ 
வெளியிலும்‌ அவனுக்கு உண்டானவைகள்‌ 
எல்லாவற்றிலும்‌ கர்த்தருடைய ஆசீர்வாதம்‌ 
இருக்கிறது (ஆதி 39:5). 
போத்திபார்‌ எகிப்து 
சேர்ந்தவன்‌. அவன்‌ 
காணியாட்சிக்குப்‌ 


இஸ்ரவேலின்‌ 
புறப்பானவன்‌. 
ஆனாலும்‌ கர்த்தர்‌ போத்திபாராகிய அந்த 


எகிப்தியனின்‌ வீட்டை 
இந்த ஆசிர்வாதம்‌ போத்திபாரின்‌ 
நிமித்தமாக அவனுடைய வீட்டிற்கு 
வரவில்லை. கர்த்தர்‌ யோசேப்பின்‌ நிமித்தம்‌ 
போத்திபாரின்‌ வீட்டை ஆசிர்வதிக்கிறார்‌. 
நல்லவர்கள்‌ எங்கே இருந்தாலும்‌, அவர்கள்‌ 
மூலமாக, அவர்கள்‌ இருக்கிற இடங்கள்‌ 
ஆசீர்வதிக்கப்படும்‌. 

போத்திபார்‌ தனக்கு. 
உண்டானதையெல்லாம்‌. யோசேப்பின்‌ 
கையிலே ஒப்புக்‌ கொடுத்துவிடுகிறான்‌. 
அவன்‌ தான்‌ புசிக்கிற போஜனம்‌ தவிர 
தன்னிடத்திலிருந்த ர்‌ குறித்தும்‌ 
யோசேப்பினிடத்தில்‌ விசாரியாதிருக்கிறான்‌. 
யோசேப்பு அழகான ரூபமும்‌ செளந்தரிய 
முகமும்‌ உள்ளவராயிருக்கிறார்‌ (ஆதி 39:6). 

'யோசேப்பைப்பற்றி வர்ணிப்பதற்குக்‌. 
கூறப்பட்டிருக்கும்‌ எபிரெய வார்த்தைகள்‌ 
ராகேலை. வர்ணிப்பதற்கும்‌. 
பயன்படுத்தப்பட்டிருக்கிறது (ஆதி 29:17). 


ஆசீர்வதிக்கிறார்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


யோசேப்பின்‌ குணநலன்கள்‌ வரலாற்றில்‌ 
கறைபடியாத பரிசுத்தமுள்ளதாக இருக்கிறது. 
தன்னுடைய கண்ணியத்தைப்‌ பாதிப்பதற்கு 
யோசேப்பு ச்‌ சோதனையையும்‌ 
அனுமதிக்க வில்லை. எந்தத்‌ துன்பம்‌ 
வந்தாலும்‌ அவர்‌ தேவனிடத்தில்‌ வைத்திருந்த 
விசுவாசம்‌ அசையவில்லை. துன்பம்‌ அவரைப்‌ 
பாதிக்கவில்லை. வாழ்வில்‌ பெரிய அந்தஸ்தும்‌, 
அதிகாரங்களும்‌ வந்தபோது யோசேப்பு 
பெருமைப்படவில்லை. 

பரிசுத்த 
யோசேப்பைப்பற்றிச்‌ 
செய்திகளை 
சொல்லலாம்‌: 


வேதாகமத்தில்‌, 
சொல்லப்பட்டிருக்கும்‌ 
இவ்வாறு சுருக்கமாக 


1. யாக்கோபின்‌ பன்னிரெண்டு 
குமாரர்களில்‌ யோசேப்பு பதினொறாவது 
குமாரர்‌. யாக்கோபுக்கு நேசமான 
மனைவியின்‌ மூலமாகப்‌ பிறந்த 
முதலாவது குமாரன்‌ (ஆதி 30:22-26) 
யோசேப்பு தன்‌ தந்தைக்குப்‌ 
பிரியமானவர்‌. (ஆதி 37:2-3) 

3. யோசேப்பு நல்ல சுபாவம்‌ உள்ளவர்‌ 
(ஆதி 37214; ஆதி 397-20; 
ஆதி 5 
சொப்பனங்களுக்கு அர்த்தம்‌ கூறும்‌ 
தெய்வீக வரமுள்ளவர்‌. (ஆதி 37:5-10; 
ஆதி 40:7-23; ஆதி 41-44) 

விசுவாசிப்பதிலும்‌ 
இருப்பதிலும்‌ 

அவரிடம்‌ 
37213; 
4011-23; 


தேவனை 
நம்பிக்கைக்குரியவராக . 


ஆதி 4144-50:21) 
யோசேப்பின்‌ 
வெறுத்து 
(ஆதி 37:4-33) 
யோசேப்பை அத்நியரிடத்தில்‌ 
ஆணையாக விற்றுப்‌. போட்டார்கள்‌ 
(ஆதி 37:28-36; ஆதி 3931) 


சகோதரர்கள்‌ அவரை 
ஒதுக்கினார்கள்‌. 





ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


8. அடிமைத்தனத்திலும்‌, சயாதீனத்திலும்‌ | 17. சோதனையை அன்றாடம்‌ சந்தித்த 
ஆதரவான சூழ்நிலையிலும்‌, எதிரான போதும்‌ அவர்‌ தன்னுடைய நீதிநெறி 
சூழ்நிலையிலும்‌, அடிமையாக இருந்த பண்பைக்‌ காத்துக்‌ கொண்டார்‌. 
போதும்‌, எஜமானாக இருந்தபோதும்‌: (ஆதி 39:7-13) 
எல்லாச்‌ சூழ்நிலைகளிலும்‌ யோசேப்பு 
18. நீதிக்காக துன்பம்‌ அனுபவித்தார்‌. 
(ஆதி 3914-23) 

19. அதிகமாகத்‌ தாழ்த்தப்பட்டார்‌. 
தேவன்‌ யோசேப்பை எல்லாக்‌ அதிகமாக உயர்த்தப்பட்டார்‌. 
காரியங்களிலும்‌ ஆசீர்வதித்தார்‌. (ஆதி 39114-4157) 

(ஆதி 29:2-323; ஆதி 4011-23; 
ஆதி ௮114-57) 20. இஸ்ரவேலின்‌ . இரண்டு 
கோத்திரத்தாருக்குத்‌ தகப்பனானார்‌. 
வெற்றியிலும்‌, தோல்வியிலும்‌ யோசேப்பு (ஆதி 4:50-52; ஆதி 4815-22) 
சந்தோஷமாகவும்‌, போதுமென்ற 
மனதுடனும்‌ இருந்தார்‌. 21. தன்னுடைய விரோதிகளை 
(ஆதி 39:3-23: ஆதி 4011-23) மன்னித்தார்‌. (ஆதி 427-45:20; 
ஆதி 5015-21) 


கொண்டார்‌. (ஆதி 37:2-41:57) 


தேவனுக்கு சிறப்பாக சாட்சி 


பகர்ந்தார்‌. (ஆதி 39:3-6: ஆதி 40:8; 22, யோசேப்பு. இஸ்ரவேலை 
ஆதி 41:8-36) மரணத்திலிருந்து இரட்சித்தார்‌ 
இதன்‌ மேசியா 


மூலமாக 
தன்னுடைய சகோதரரைத்‌ தவிர மற்ற வரவேண்டிய சந்ததியைப்‌ 
எல்லாருடைய ண்ட்‌ பாதுகாத்தார்‌ (ஆதி 4521-4731; 
யோசேப்புக்குத்‌ தயவு கிடைத்தது. ஆதி 50:20; மத்‌ 1) 

(ஆதி 39:3-13,21-23: ஆதி 4114-42) 


தனக்குக்‌ கொடுக்கப்பட்ட எல்லா போத்திபாரின்‌ மனைவி. 
பொறுப்புக்களையும்‌ யோசேப்பு | ஆதி 39:7-12 
சீராகவும்‌, சிறப்பாகவும்‌ செய்து 
த்தார்‌. (, 37:2; 
A ட்ப ஆதி 39:7. சிலநான்‌ சென்றபின்‌, 
ஆ அவனுடைய எஜமானின்‌ மணைவி 
யோசேப்பின்மேல்‌ கண்போட்டு, 
தனிப்பட்ட காரியங்களிலும்‌. அரச ப 
காரியங்களிலும்‌ உயர்ந்த | என்னோடே சயனி என்றான்‌. 


ஸ்தானங்களில்‌ நம்பிக்கைக்குரியராக | ஆத... 398. அவனோ தன்‌ 
அமர்த்தப்பட்டார்‌. (ஆதி 39:3-41:57) எஜமானுடைய மனைவியின்‌ 

ட்‌ பு சொல்லுக்கு இணங்காமல்‌, அவனை 
தேவன்‌ யோசேப்பின்‌ மூலமாக | போக்கி: இதோ, வீட்டிலே 
இஸ்ரவேல்‌ தேசம்‌ முழுவதையும்‌ | என்னிடத்தில்‌ இருக்கிறவைகளில்‌ 
ஆசீர்வதித்தார்‌. (ஆதி 39:4-41:57). யாதொன்றைக்‌ குறித்தும்‌ என்‌ 
ட்ப | ஆண்டவன்‌ விசாரியாமல்‌, தமக்கு 
ல்‌ ப்பு அழகான ரூபமும்‌. | உண்டான எல்லாவற்றையும்‌ எண்‌: 
ல்‌ முகமும்‌ கையில்‌ ஒப்பித்திருக்கிறார்‌. 





BALWETHER 
பிய 


ஆதி 39:9. இத்த வீட்டிலே என்னிலும்‌ 
பெரியவன்‌ இல்லை; தீ அவருடைய 
மனைவியாயிருக்கிறபடி.யால்‌ 
உன்னைத்தவிர வேறொன்றையும்‌ அவர்‌ 
எனக்கு விலக்கி வைக்கவில்லை; 
இப்படியிருக்க, நான்‌ இத்தனை பெரிய 
பொல்லாங்குக்கு உடன்பட்டு, 
தேவனுக்கு விரோதமாய்ப்‌ பாவம்‌. 
செய்வது எப்படி, என்றான்‌. 

ஆதி 39:10. அவன்‌ தித்தம்‌ நித்தம்‌ 
யோசேப்போடே இப்படிப்‌: 
பேசிக்கொண்டு வந்தும்‌, அவன்‌ 
அவளுடனே சயனிக்கவும்‌ அவளூடனே 
இருக்கவும்‌ சம்மதிக்கவில்லை. 


ஆதி 89:11. இப்படியிருக்கும்போது, 
ஒருநான்‌ அவன்‌ தன்‌ வேலையைச்‌ 
செய்கிறதற்கு வீட்டுக்குள்‌ போனான்‌; 
வீட்டு மனிதரில்‌ ஒருவரும்‌ வீட்டில்‌: 
இல்லை. 


ஆதி 39:12. அப்பொழுது அவன்‌ 
அவனுடைய வஸ்திரத்தைப்‌ பற்றிப்‌ 
பிடித்து, என்னோடே, ௪யனி என்றான்‌. 
அவனோ தன்‌ வஸ்திரத்தை அவன்‌ 
கையிலே விட்டு வெளியே. 
ஓடிப்போனான்‌.. 


போத்திபாரின்‌ மனைவி யோசேப்புக்கு 
எஜமானியாயிருக்கிறாள்‌. 
கர்க்குணமுள்ள 


கண்வ டுகிற அவள்‌ 
நோக்கி, "என்னோடே 

சொல்லுகிறாள்‌ (ஆதி 39:7). 

மனைவி அக்கிரமக்காரியாயிருக்கிறாள்‌ 
அவளுடைய மனதில்‌ பாவத்தைக்குறித்து, 
குற்றவுணர்வு இல்லை. அவளுடைய 
மனச்சாட்சி அசுத்தமாயிருக்கிறது. 


போத்திபாரின்‌ மனைவி தன்‌ 
புருஷனுக்கு விரோதமாக பாவம்‌ செய்கிறாள்‌. 
அவள்‌ யோசேப்பின்மேல்‌ கண்போடுகிறாள்‌. 
அவளுடைய பாவம்‌ முதலாவதாக கண்ணில்‌ 
ஆரம்பமாகிறது. யோசேப்பு அழகான ரூபமும்‌, 
செளந்தரிய முகமும்‌ உள்ளவராயிருக்கிறார்‌. 
போத்திபாரின்‌ மனைவி தன்னுடைய 
பாவத்தை கண்கள்‌ மூலமாக 
ஆரம்பிக்கிறாள்‌. முடிவில்‌ அது மிகப்பெரிய 
பாவமாக மாறுகிறது. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


விசுவாசிகளாகிய 

கண்களோடு 

பண்ணிக்கொள்ளவேண்டும்‌. 

வம்‌ கண்களில்‌ ஆரம்பிக்கும்‌ 
நம்முடைய இருதயத்தையும்‌ 

கெடுத்தப்போடும்‌. 


என்‌ 
கன்‌ 


நாம்‌ நம்முடைய 


உடன்படிக்கை 


கண்களோடே 

நான்‌ 

கன்னிகையின்மேல்‌ 
இனைப்பாயிருப்பதெப்பட?” (யோபு 311) 


போத்திபாரின்‌ மனைவி யோசேப்பை 
நோக்கி, “என்னோடே சயனி' என்று 
சொல்லுகிறாள்‌. யோசேப்போ, தன்‌ 
எஜமானுடைய மனைவியின்‌ சொல்லுக்கு 
இணங்கவில்லை. யோசேப்பு அவளை நோக்கி. 
'இதோ, வீட்டிலே என்னிடத்தில்‌ 
இருக்கிறவைகளில்‌ யாதொன்றைக்‌ குறித்தும்‌ 
என்‌ ஆண்டவன்‌ விசாரியாமல்‌, தமக்கு 
உண்டான எல்லாவற்றையும்‌ என்‌ கையில்‌ 
ஒப்பித்திருக்கிறார்‌. இந்த வீட்டிலே என்னிலும்‌ 
பெரியவன்‌ இல்லை" (ஆதி 39:8) என்று 
சொல்லுகிறார்‌. 


யோசேப்பு, போத்தபாரின்‌ மனைவியின்‌ 
சொல்லுக்கு... இணங்காமல்‌, அவளை 
நோக்கி, “நீ அவருடைய 
மணைவியாயிருக்கிறபடியால்‌ உன்னைத்தவிர 
கேகொன்னையும்‌. அவ்‌ எனக்கு, க்கி 

ப்‌ நான்‌ 
இத்தனை பொல்லாங்குக்கு 
உடன்பட்டு, தேவனுக்கு விரோதமாய்ப்‌ பாவம்‌ 
செய்வது எப்படி (ஆதி 395) என்று 
சொல்லுகிறார்‌. 


போத்திபாரின்‌ மனைவியோ யோசேப்பு 
தன்னோடே சயனிக்கவேண்டுமென்று 
வெகுவாய்‌ ஆசைப்படுகிறாள்‌. அவள்‌ நித்தம்‌ 
நித்தம்‌ யோசேப்போடே 
பேசிக்கொண்டு வருகிறாள்‌. 
அவளுடனே  சயனிக்கவும்‌ அவளுடனே 
இருக்கவும்‌ சம்மதிக்கவில்லை (ஆதி 39:10) 


யோசேப்புக்கு சோதனை அன்றாடம்‌. 
வருகிறது. ஆயினும்‌ அது அவரைப்‌ 
பலவீனப்படுத்தவில்லை. எல்லா 
சூழ்நிலையிலும்‌ யோசேப்பு போத்திபாரின்‌ 
மனைவியைத்‌ தடுக்கிறார்‌. யோசேப்பால்‌ 
அவளைச்‌ சமாளிக்க முடியாதபோது அவர்‌ 
அவளை விட்டு ஓடிப்போய்‌ விடுகிறார்‌ 
(ஆதி 39:13). 





ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


போத்திபாரின்‌ மனைவி துன்மார்க்க 
குணமுள்ளவள்‌. அவள்‌ தன்னுடைய 
மாம்சத்தின்‌ இச்சைகளுக்கு தன்னை 
விற்றுப்போட்டவள்‌. யோசேப்புக்கு அவள்‌ 
மூலமாக மிகப்பெரிய சோதனை 
வந்திருக்கிறது. 

கர்த்தருடைய 
கிருபையினால்‌, யோசேப்பு போத்திபாரின்‌ 
மனைவி மூலமாக தனக்கு வந்திருக்கிற 
சோதனைக்கு எதிர்த்து நிற்கிறார்‌. கர்த்தர்‌ 
யோசேப்புக்கு கிருபையாக கொடுத்திருக்கும்‌ 
பலத்தினால்‌, அவர்‌ அந்த சோதனையை 
மேற்கொள்கிறார்‌ யோசேப்பு 
போத்திபாரின்‌ வீட்டில்‌ நடைபெறுகிற 
சம்பவங்களையெல்லாம்‌. யோசித்துப்‌ 
பார்க்கிறார்‌. தேவனுடைய வல்லமையினால்‌. 
அந்த வீட்டை விட்டு ஓடிப்போவதே 
உத்தமமான காரியம்‌ என்று யோசேப்பு 
தீர்மானிக்கிறார்‌. 


யோசேப்பு 
மனைவியோடு 
மூன்று எபிரெய வாலிபர்கள்‌ எரிகிற அக்கினி 
குளைக்கு தப்பிப்பதுபோல இருக்கிறது. 
யோசேப்புக்கு வந்திருக்கிற சோதனை 
அவரை பலமாய்த்‌ தாக்குகிறது. யோசேப்பின்‌ 
எஜமானனுடைய மனைவியே அவரை 
சோதிக்கிறாள்‌. அவள்‌ அந்த வீட்டிற்கு 
எஜமானி. போத்திபாரின்‌ 
அவனுடைய மனைவிக்கு 
மரியாதையும்‌. அந்தஸ்தும்‌ 
இருக்கிறது. 

யோசேப்பு போத்திபாரின்‌ வீட்டிலே. 
வேலை செய்கிறவர்‌. அவர்‌ தன்னுடைய 
எஜமானின்‌ கட்டளைக்கு கீழ்ப்படிந்து ௭ 
வேலைகளையும்‌ நேர்த்தியாய்ச்‌ 
செய்யவேண்டும்‌. யோசேப்பு தன்‌ எஜமானுக்கு 
கீழ்ப்படிவதுபோல, தன்‌ எஜமானுடைய 
மனைவிக்கும்‌ கீழ்ப்படியவேண்டும்‌. ஆனால்‌ 
போத்திபாரின்‌ மனைவியோ, யோசேப்பை, 
தன்னோடு சயனிக்குமாறு சொல்லுகிறாள்‌. 
யோசேப்பு இந்த விஷயத்தில்‌, 
போத்திபாருடைய மனைவியின்‌ வார்த்தைக்கு. 
கீழ்ப்படிய மறுத்துவிடுகிறார்‌. 


பெரிதான 


அதிகாரமும்‌ 


QOODNENS 
PUBLISHERS 


போத்திபாரின்‌ ஆசை 
கீழ்ப்படிந்தால்‌, அவர்‌ 

சத்துருவாயிருப்பார்‌. 
சமுகத்திலே யோசேப்புக்கு. 


மனைவி 
மிரியமாயிருக்கலாம்‌. 
கர்த்தர்‌ நம்மீது பிரியமாயிருப்பதே நமக்கு 
மெய்யான ஆசீர்வாதம்‌. கர்த்தர்‌ நம்மீது 
அன்புகூருவதற்கு தடையாகயிருக்கும்‌ எல்லா 
காரியங்களையும்‌ விட்டு நாம்‌ 
விலகவேண்டும்‌. 
போத்திபாரின்‌ வீட்டிலே எல்லா 
சூழ்நிலைகளும்‌ சோதனைக்கு 
சாதகமாயிருக்கிறது. யோசேப்பை 
சோதிக்கிறவள்‌, அவளோடுகூட அந்த 
வீட்டிலே இருக்கிறாள்‌. யோசேப்பு 
போத்திபாரின்‌ “ந வேலை செய்கிறவர்‌ 
அவர்‌ எஜமானுக்கு 
உண்ைன்னராயிருக்கவேண்டும்‌, இந்த 
சூழ்நிலையில்‌ யோசேப்பு சோதனைக்கு 
எதிர்த்து நிற்கிறார்‌. கர்த்தர்‌ யோசேப்புக்கு 
ஜெயத்தைக்‌. கொடுத்து, அவரைக்‌ 
கனப்படுத்துகிறார்‌. 


யோசேப்பு எஜமானுக்‌। 
துரோகம்பண்ண லை அர்‌ 
தேவனுக்கு விரோதமாய்ப்‌ பாவம்‌ செய்யவும்‌ 
விரும்பவில்லை. யோசேப்பு பாவத்தை 
வெறுக்கிறார்‌. யோசேப்பை சோதனை 
நெருக்கும்போது, “தேவனுக்கு விரோதமாய்‌ 
பாவம்‌ செய்வது எப்படி" என்று சொல்லுகிறார்‌. 
யோசேப்பைப்போலவே 

சோதனைகளை எதிர்க்கவேண்டும்‌. 
கர்த்தருக்குள்‌ 

இருக்கவேண்டும்‌. 
சொன்னதுபோல, 


ய்‌ 
நாம்‌ 
தைரியமாயும்‌ திடமாயும்‌ 

யோசேப்பு 
“தேவனுக்கு 
விரோதமாய்‌ நான்‌ பாவம்‌ செய்வது எப்படி” 
என்று சொல்லவேண்டும்‌. “மற்றவர்கள்‌ பாவம்‌ 
செய்தாலும்‌, நான்‌ பாவம்‌ செய்வது எப்படி" 


நாமும்‌, 


என்று நம்மை 
கேட்டுக்கொள்‌ வேண்டும்‌. மற்றவர்கள்‌ 
தேவனுக்கு விரோதமாகப்‌ பாவம்‌ 
செய்தாலும்‌, நான்‌ பாவம்‌ செய்யமாட்டேன்‌” 
என்று விசுவாசத்தோடு சொல்லவேண்டும்‌. 


நாமே 





BALWETHER 
பிய 


பாவத்தை சாதாரண 
நினைக்கலாம்‌. ஆனால்‌ 
யோசேப்பைப்போல, 


உலகப்பிரகாரமான ஜனங்கள்‌ 
'வேசித்தனம்பண்ணுவதற்கும்‌, விபசாரம்‌: 
பண்ணுவதற்கும்‌ ஒரு சில காரணங்களை 
சொல்லுகிறார்கள்‌. அவர்கள்‌ சில 
சாக்குபோக்குகளை சொல்லி பாவத்தின்‌ 
யம்‌. ஈத்த: தென்‌ 
தன்மையையும்‌ குறைத்து மதிப்பிடுகிறார்கள்‌. 
விசுவாசிகளாகிய நாமோ பாவத்தை, பாவம்‌ 
என்றே சொல்லவேண்டும்‌. பாவத்திற்கு வேறு 
பெயரைக்‌ கொடுத்து, அதற்கு நாம்‌. 
பங்காளிகளாகிவிடக்கூடாது. 


யிருக்க, நன்மையானது எனக்கு 
ற்கு ப பாவமே 


பாவம்‌ 


மிகுந்த 
அது 
எனக்கு 
உண்டாக்கினதினாலே, 
விளங்கும்படிக்கும்‌ 
அப்படியாயிற்று"' (ரோம 7:13) 


பாவழுள்ளதாகும்படிக்கும்‌, 
நன்மையானதைக்‌ கொண்டு 
மரணத்தை 
பாவமாகவே 


போத்திபாரின்‌ மனைவி யோசேப்பை 
நோக்கி, "என்னோடே சயனி' என்று 
சொல்லுகிறாள்‌. யோசேப்போ இதை பெரிய 
பொல்லாங்கு என்று சொல்லுகிறார்‌. 
பாவத்தை செய்வது. 

விரோதமாய்‌ பாவம்‌ 

ஒப்பாயிருக்கும்‌ 

சொல்லுகிறார்‌. 


யோசேப்பு 


விரோதமாகவும்‌ பாவம்‌ செய்கிறவராயிருப்பார்‌. 
கர்த்தரை நேசிக்கிறவர்கள்‌ பாவத்தை 
வெறுப்பார்கள்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


யோசேப்பு 
மனைவியோடே சயனியாமல்‌, 
விலகி தன்னைக்‌ 


போத்திபாரின்‌ 
பாவத்திற்கு 
காத்துக்கொள்கிறார்‌. 
நித்தம்‌ நித்தம்‌ 
பேசிக்கொண்டு 
அவளுடனே 
அவளுடனே இருக்கவும்‌ 


இப்படியிருக்கும்போது, ஒருநாள்‌ 
யோசேப்பு தன்‌ வேலையைச்‌ செய்கிறதற்கு 
வீட்டுக்குள்‌ போகிறார்‌: வீட்டு மனிதரில்‌ 
ஒருவரும்‌ வீட்டில்‌ இல்லை. அப்பொழுது 
போத்திபாரின்‌ மனைவி, யோசேப்பின்‌ 
வஸ்திரத்தைப்‌ பற்றிப்‌ பிடித்து, 
“என்னோடே சயனி' என்று சொல்லுகிறாள்‌. 
யோசேப்பு தன்‌ வஸ்திரத்தை அவள்‌ 
கையிலே விட்டு வெளியே ஓடிப்போகிறார்‌ 
(ஆதி 39:12), 


யோசேப்பு இத்தனை பெரிய 
பொல்லாங்குக்கு உடன்படக்கூடாது என்றும்‌, 
தேவனுக்கு, விரோதமாகப்‌ பாவம்‌ 
செய்யக்கூடாது. என்றும்‌ 
தீர்மானமாயிருக்கிறார்‌. அவர்‌ தன்னுடைய 
த்தில்‌ உறுதியாயிருக்கிறார்‌. 
கிருபை. யோசேப்புக்கு 
மேற்கொள்ள உதவி 
செய்கிறது. யோசேப்பு தன்னைச்‌ சோதிக்கிற, 
தன்‌ எஜமானுடைய மனைவியைவிட்டு 
வெளியே ஓடிப்போகிறார்‌. 


நாம்‌ சோதனையை மேற்கொள்ள 
வேண்டுமென்றால்‌, சோதனையோடு 
சகவாசம்‌ வைத்துக்கொள்ளக்கூடாது. 


சோதிக்கப்படும்‌ இடத்தில்‌ தங்கியிருக்கவும்‌ 


ஓடிப்போகமுடியுமோ அவ்வளவு சீக்கிரமாய்‌ 
ஓடிப்போய்விடவேண்டும்‌. 





ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


மனைவி 
யோசேப்புடைய வஸ்திரத்தையபற்றி பிடித்து. 
“என்னோடே சயனி' என்று சொல்லுகிறாள்‌. 
'யோசேப்போ ன்‌ 
ஓடிப்போவதுபோல அந்த 
அவர்‌ 

தன்‌ 

மனைவியின்‌ கையிலே விட்டுவிட்டு, அந்த 
இடத்தை விட்டு வெளியே ஓடிப்போகிறார்‌. 
நம்முடைய. ங்களை நாம்‌ 
இழந்துபோகலாம்‌. ஆனால்‌ நம்முடைய நல்ல 
மனச்சாட்சியை நாம்‌ இழந்துபோகக்கூடாது. 
நம்முடைய ஐசுவரியத்தை நாம்‌ 
இழந்துபோகலாம்‌. ஆனாலும்‌ நம்முடைய 
பரிசுத்தத்தை நாம்‌ இழந்துபோகக்கூடாது. 


இரண்டாம்‌ முறையாக யோசேப்பிற்கு 
அவருடைய வஸ்திரத்தினால்‌ பிரச்சனை 
வருகிறது. (ஆதி 37:3-423, 31-32) 
யோசேப்பின்‌ சகோதரர்‌ தங்களுடைய 
பாவங்களை  மூடுவதற்காக அவருடைய 
வஸ்திரத்தைப்‌ பயன்படுத்தினார்கள்‌. இங்கு 
போத்திபாரின்‌ மனைவி யோசேப்பைக்‌ 
குற்றப்படுத்துவதற்காக அவருடைய 
வஸ்திரத்தைப்‌ பயன்படுத்துகிறாள்‌. 

யோசேப்பு தன்‌ வஸ்திரத்தை அவள்‌ 
கையிலே விட்டு வெளியே ஓடிப்போகிறார்‌. 
போத்திபாருடைய மனைவிமின்‌ ஆசை 
கோவமாக மாறிற்று தன்னுடைய அன்பை 
ஏற்றுக்‌ கொள்ளாத 
பழிவாங்க கன்று 
தீர்மானம்‌ பண்ணுகிறாள்‌ (உன்‌ 8:6). 


பன்‌ 


யோசேப்பின்மீது குற்றச்சாட்டு 
ஆதி 8913-18 


ஆதி 39:13. அவன்‌ தன்‌ வஸ்திரத்தை 
அவன்‌ கையிலே விட்டு வெனியே 
ஓடிப்போனதை அவன்‌ கண்டபோது, 


ஆதி 8914. 

மனிதரைக்‌ 

எபிரெய மனுஷன்‌ நம்மிடத்தில்‌ சரசம்‌. 
பண்ணும்படிக்கு அவனை நமக்குன்‌ 
கொண்டுவந்தார்‌, அவன்‌ 
என்னோடே, சுயனிக்கும்படிக்கு. 
என்னிடத்தில்‌ வத்தான்‌; நான்‌ மிகுத்த 
குத்திமிட்டுக்‌ கூப்பிட்டேன்‌. 


QOODNENS 
PUBLISHERS 


ஆதி 3905. நான்‌ சத்தமிட்டுக்‌ 
கூப்பிடுகிறதை அவன்‌ கேட்டு, தண்‌ 
வஸ்திரத்தை என்னிடத்தில்‌ விட்டு, 
வெனியே ஓடிப்போய்விட்டான்‌ என்று 
சொன்னான்‌. 


ஆதி 3916. அவனுடைய எஜமான்‌ 
வீட்டுக்கு வருமனவும்‌ அவனுடைய 
வஸ்திரத்தை. தன்னிடத்தில்‌ 
வைத்திருந்து, 


ஆதி 99:17. அவனை நோக்கி: தீர்‌ 
நம்மிடத்தில்‌ கொண்டுவந்த அந்த 
எபிரெய வேலைக்காரன்‌ சுரசம்‌ 
பண்ணும்படிக்கு. என்னிடத்தில்‌ 
வந்தான்‌. 


ஆதி 9908. அப்பொழுது நான்‌ 
சத்தமிட்டுக்‌ கூப்பிட்டேன்‌, அவன்‌ தன்‌: 
வஸ்திரத்தை என்னிடத்தில்‌ விட்டு 
வெனியே ஓடிப்‌ போனான்‌ என்றான்‌. 


யோசேப்பு தன்னோடே 
சயனிக்கவேண்டுமென்று போத்திபாரின்‌ 
மனைவி மேற்கொண்ட முயற்சிகளெல்லாம்‌ 
வீணாய்ப்போயிற்று.. அவள்‌ யோசப்‌! 
வஸ்திரத்தை பற்றி பிடித்தபோது, யோசேப்பு 
தன்‌ வஸ்திரத்தை அவள்‌ கையிலே விட்டு 
வெளியே ஓடிப்போகிறார்‌. இதைப்‌ பார்த்து 
வற மனைவி ஏமாற்றமடைகிறாள்‌. 
யோசேப்பின்மீது 
பதன டாடித்று அவள்‌ யோசேப்பை 
பழிவாங்கவேண்டுமென்று திட்டமிடுகிறாள்‌ 


போத்திபாரின்‌ மனைவிக்கு 
யோசேப்பின்மீது உண்மையான அன்பு 
அவளிடத்தில்‌  காமவிகாரம்‌. 
உண்மையான அன்பு 
சகிக்கும்‌. போத்திபாரின்‌ 
யோசேப்பின்மீது 
மோகஇச்சையோடிருக்கிறாள்‌. அவளுடைய 
மோகம்‌ இப்போது கோபமாக மாறுகிறது. 
அம்னோன்‌ தாமாரின்மீது 
ஆசைப்பட்டான்‌. அவனுடைய ஆசை 
நிறைவேறியபோது. அவன்‌ தாமாரை 
அதிகமாய்‌ வெறுத்தான்‌. அதுபோலவே 
போத்திபாரின்‌ மனைவி யோசேப்பின்மீது 
ஆசைப்பட்டாள்‌. தன்னுடைய ஆசை 
நிறைவேறாததை கண்டு, அவள்‌ 
யோசேப்பின்மீது கோபப்படுகிறாள்‌. 





BALWETHER 
பிய 


போத்திபாரின்‌ வீட்டில்‌ 
அநேக வேலைக்காரர்கள்‌. 
போத்திபாரின்‌ மனைவி தன்‌ வீட்டு 
மனிதரைக்‌ கூப்பிட்டு, அவர்களிடத்தில்‌ 
'யோசேப்பின்மீது குற்றம்‌ சொல்லுகிறாள்‌. 


இன்னும்‌: 
இருக்கிறார்கள்‌. 


போத்திபாரின்‌ மனைவி, தன்‌ வீட்டு 
மனிதரைக்‌ கூப்பிட்டு, பாருங்கள்‌, 
எபிரெய மனுஷன்‌ நம்மிடத்தில்‌ சரசம்‌ 
பண்ணும்படிக்கு அவனை நமக்குள்‌ 
கொண்டுவந்தார்‌, அவன்‌ என்னோடே 
சயனிக்கும்படிக்கு என்னிடத்தில்‌ வந்தான்‌: 
நான்‌ மிகுந்த சத்திமிட்டுக்‌ கூப்பிட்டேன்‌. 
நான்‌ சத்தமிட்டுக்‌ கூப்பிடுகிறதை அவன்‌ 
கேட்டு, தன்‌ வஸ்திரத்தை என்னிடத்தில்‌: 
விட்டு, வெளியே  ஓடிப்போய்விட்டான்‌" 
(ஆதி 39:1415) என்று சொல்லுகிறாள்‌. 


போத்திபாரின்‌ வீட்டில்‌ வேலைபார்க்கிற 
மனுஷர்‌ மத்தியிலே யோசேப்புக்கு கெட்ட 
பெயர்‌ உண்டாயிற்று அவள்‌ யோசேப்பை, 
தன்‌ வீட்டு மனுஷர்‌ மத்தியிலே. 
குற்றப்படுத்தியதுபோல, போத்திபாரிடத்திலும்‌: 
குற்றம்‌ சொல்லுகிறாள்‌. தன்னுடைய 


குற்றச்சாட்டை 
போத்தி! 


ஆதாரத்தோடு நிரூபிக்கப்படவேண்டும்‌. 
அப்போதுதான்‌ யோசேப்புக்கு கடுமையான 
தண்டனை கொடுக்கப்படும்‌. 


தன்‌ மனைவி கூறிய பொய்யை 
போத்திபார்‌ நம்புகிறான்‌. யோசேப்பு கர்த்தரை 
நம்புகிறார்‌. (ஆதி 3949-23). யோசேப்பு 
தனக்கு வரும்‌ பாடுகளை அமைதியாகச்‌ 
சகித்துக்‌ கொள்கிறார்‌. போத்திபாரின்‌ 
மனைவி வஞ்சகி. இவளைப்‌ போன்ற 
ஸ்திரீகள்‌ நீதிமொழிகள்‌ புஸ்தகத்தில்‌: 
இவ்வாறு விவரிக்கப்பட்டிருக்கிறார்கள்‌. 
1. அந்நியப்பெண்ணாகிய ஸ்திரீ 
(நீதி 2:17; நீதி 6:24; நீதி 7:5; 
நீதி 20:16; நீதி 23:27; நீதி 27:13). 


2. துன்மார்க்கஸ்திர்‌ (நீதி 6:24) 
3, வேசி (நீதி 6:26). 
4. மதியற்ற ஸ்திரீ (நீதி 913) 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மதிகேடாய்‌ நடக்கிற அழகுள்ள ஸ்திரீ. 
(நீதி 1:22) 


விபசார ஸ்திரீ (நீதி 30:20) 
பகைக்கப்படத்தக்க ஸ்திரீ (நீதி 30:23) 


ம்‌ பண்ணும்படிக்கு என்னிடத்தில்‌ 


என்று பொருள்‌ (ஆதி 39:14). 


போத்திபார்‌ 
பிரதானியும்‌, 
அதிபதியுமாயிருக்கிறான்‌. 
முன்பாக போத்திபாருக்கு அதிகமான 
அதிகாரமுள்ளது. யோசேப்பைப்பற்றி 
போத்திபாரிடத்தில்‌ ணம அய குற்றம்‌ 
சொன்னால்‌, த்திபார்‌ யோசேப்பை 
கடினமாய்த்‌ வடபால்‌ என்று, அவனுடைய 
மனைவி திட்டமிடுகிறாள்‌. 


பார்வோனுடைய 
தலையாரிகளுக்கு 
பார்வோனுக்கு 


போத்திபாரின்‌ மனைவி, தன்‌ புருஷனை 
நோக்கி, “நீர்‌ நம்மிடத்தில்‌ கொண்டுவந்த 
அந்த எமிரெய வேலைக்காரன்‌ சரசம்‌ 
பண்ணும்படிக்கு என்னிடத்தில்‌ வந்தான்‌. 
அப்பொழுது நான்‌ சத்தமிட்டுக்‌ கூப்பிட்டேன்‌, 
அவன்‌ தன்‌ வஸ்திரத்தை என்னிடத்தில்‌ 
விட்டு வெளியே ஓடிப்‌ போனாள்‌" 
(ஆதி 29:1718) என்று சொல்லுகிறாள்‌. 


போத்திபாரிடத்தில்‌ 
ம்‌ அதிகாரமுள்ளது. 


யோசேப்பை 
, அவளும்‌ 
வண்ணமாக, 
பொய்சொல்லுகிறாள்‌. 
பொய்வார்த்தைகளை 
நிரப்பத்கு யோசேப்பின்‌ வஸ்திரத்தையும்‌ 
அவனுக்கு காண்பிக்கிறாள்‌. யோசேப்பை 
போத்திபார்தான்‌ வீட்டு வேலைக்கு. 
அழைத்துக்கொண்டு வந்திருக்கிறான்‌. 
போத்திபாரின்‌ மணைவி, தன்‌ 
பருஷனிடத்தில்‌ யோசேப்பைப்பற்றிச்‌ 
சொல்லும்போது, “நீர்‌ நம்மிடத்தில்‌ கொண்டு 
வந்த அந்த எபிரெய வேலைக்காரன்‌" என்று 
சொல்லுகிறாள்‌. அவளுடைய சதித்திட்டம்‌. 
நிறைவேறுகிறது. தன்‌ மனைவி 
தன்னோடே சொன்ன வார்த்தைகளை 
போத்திபார்‌ கேட்டபோது, அவனுக்கு மிகுந்த 
கோபமுண்டாயிற்று. 





BALWETHER 
பிய 


சிறைச்சாலையில்‌ யோசேப்பு 
ஆதி 39:19-23 


ஆதி 39:19. உம்முடைய வேலைக்காரன்‌ 
எனக்கு இப்படிச்‌ செய்தான்‌ என்று தன்‌ 
மணைவி தன்னோடே சொன்ன 
வார்த்தைகனை அவனுடைய எஜமான்‌ 
கேட்டபோது, அவனுக்குக்‌ கோபம்‌. 
மூண்டது. 


ஆதி 9920. யோசேப்பின்‌ எஜமான்‌ 
அவனைப்‌ பிடித்து, 

கட்டனையால்‌ 

வைக்கப்பட்டவர்கள்‌ 

சிறைச்சாலையில்‌. 

ஒப்புவித்தான்‌. 

சிறைச்சாலையில்‌ அவன்‌ இருந்தான்‌. 


ஆதி 99:21. கர்த்தரோ யோசேப்யோடே. 
இருந்து, அவன்மேல்‌ கிருயைவைத்து, 
சிறைச்சாலைத்‌ தலைவனுடைய தயவு 
அவனுக்குக்‌ கிடைக்கும்படி. செய்தார்‌. 


ஆதி 9922. சிறைச்சாலைத்‌ தலைவன்‌ 
சிறைச்சாலையில்‌. வைக்கப்பட்ட. 
யாவரையும்‌ யோசேப்பின்‌ கையிலே 
ஒப்புவித்தான்‌; அங்கே அவர்கள்‌ 
செய்வதெல்லாவற்றையும்‌ யோசேப்பு 
செய்வித்தான்‌. 


ஆதி 39:28. கர்த்தர்‌ அவனோடே 
இருந்தபடியினாலும்‌, அவன்‌ எதைச்‌ 
செய்தானோ அதைக்‌ கர்த்தர்‌ 
வாய்க்கப்பண்ணினபடி.யினாலும்‌, 
அவன்‌ வசமாயிருந்த யாதொன்றையும்‌ 
குறித்துச்‌ சிறைச்சாலைத்‌ தலைவன்‌ 
விசாரிக்கவில்லை. 


போத்திபார்‌ யோசேப்புக்கு தீங்கு 
செய்கிறான்‌. தன்‌ மனைவி யோசேப்புக்கு 
விரோதமாக தன்னோடு சொன்ன எல்லா. 
வார்த்தைகளையும்‌ போத்திபார்‌ நம்புகிறான்‌. 
யோசேப்பின்‌ வஸ்திரமும்‌, போத்திபாருடைய 
மனைவியின்‌ கையிலிருக்கிறது. சூழ்நிலை 
அவளுக்கு சாதகமாகமிருக்கிறது. யோசேப்பு 
குற்றமற்றவர்‌ என்பதை அங்கே நிரூபிக்க 
முடியவில்லை. யோசேப்பும்‌ தன்னுடைய 
வஸ்திரத்தை அவர்‌ கையிலே விட்டு வெளியே 
ஒடிப்போய்விடுகிறார்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


போத்திபாரின்‌ மனைவி தன்‌ 
புருஷனிடத்தில்‌, “உம்முடைய வேலைக்காரன்‌ 
எனக்கு இப்டி செய்தான்‌” என்று 
தெளிவாக குற்றம்‌ சொல்லுகிறாள்‌. 
போத்திபாரும்‌. தன்‌ மனைவியின்‌ 
வார்த்தைகளை நம்புகிறான்‌. யோசேப்பு 
போத்திபாரின்‌ வீட்டை விட்டு வெளியே 
ஓடினாலும்‌, அவரால்‌ எகிப்து தேசத்தைவிட்டு 
ஓடிப்போக முடியாது. 


போத்திபார்‌ பார்வோனுடைய 
பிரதானியாகவும்‌, தலையாரிகளுக்கு 
அதிபதியாகவும்‌ இருக்கிறன்‌ போத்திபார்‌ 
எகிப்து. தேசத்திலே. உயர்ந்த 
பதலியிலிருப்பதினால்‌, அவன்‌ யோசேப்பை 
எளிதாக தேடிக்கண்டுபிடித்து விடுகிறான்‌. 
போத்திபார்‌ யோசேப்பை ராஜாவின்‌ 
கட்டளையால்‌ காவலில்‌ வைக்கப்பட்டவர்கள்‌ 
இருக்கும்‌ சிறைச்சாலையில்‌ ஒப்புலிக்கிறான்‌. 
யோசேப்பு அந்தச்‌ சிறைச்சாலையில்‌ 
இருக்கிறார்‌ (ஆதி 39:20) 


சாட்டுகிறவர்களுடைய 


அநீதியினாலும்‌, 
அமைதியாகி 


குற்றம்‌ 
பொறாமையினாலும்‌, 
அநியாயத்தினாலும்‌ நீதி 
விடுகிறது. 
இந்தச்‌ சூழ்நிலையிலும்‌ போத்திபார்‌ 
யோசேப்பிடம்‌ நீதியாகவே நடந்து 
கொள்கிறாள்‌. எல்லா நிகழ்ச்சிக்‌ 
தேவனுடைய கரம்‌ இருக்கிறது. த்தின்‌ 
ட்டின்‌. ஒரு பகுதியில்‌ சிறைச்சாலை 
(ஆதி 40:3-ஆதி 37:30) 
போத்திபார்‌ பார்வோனுடைய தலையாரிகளின்‌ 
போத்திபார்‌ நினைத்திருந்தால்‌ 
தலையை எடுத்திருக்கலாம்‌. 


தலைவன்‌ 
யோசேப்பின்‌ 
விசாரணை எதுவும்‌ தேவையில்லை. ஆயினும்‌ 
அக்காலத்தில்‌ அரசாங்கத்தை 
நீதிநெறிகளுக்கு 

சட்டதிட்டங்களுக்கு 

வந்திருக்கிறார்கள்‌. 


யோசேப்பு 
அடைக்கப்பட்டிருக்கும்‌ சிறைச்சாலை எகிப்து 
தேசத்தில்‌ மிகவும்‌ முக்கியமான சிறைச்சாலை. 
த... சிறைச்சாலையில்‌ ராஜாவின்‌. 
ளையால்‌ காவலில்‌ 
வைக்கப்பட்டவர்கள்‌ 
அடைக்கப்பட்டிருக்கிறார்கள்‌. இந்த 
சிறைச்சாலையில்‌ காவல்‌ அதிகமாயிருக்கும்‌. 
சிறையில்‌ அடைக்கப்பட்டவர்களுக்கு 
தண்டனையும்‌ அதிகமாய்க்‌ கொடுக்கப்படும்‌. 





ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


எகிப்து தேசத்தில்‌ பல 
சிறைச்சாலைகள்‌ இருக்கிறது. அவற்றில்‌ 
இந்த சிறைச்சாலையே மிகவும்‌ மோசமான 
சிறைச்சாலை. போத்திபார்‌ 

சிறைச்சாலையை விசேஷமாய்த்‌ 
தெரிந்தெடுத்து, அதிலே யோசேப்பை 


ஒப்படைக்கிறான்‌. 


யோசேப்போடுகூட 
சிறைச்சாலையில்‌ அவருடைய சிரல்‌ 
யாருமில்லை. ஆனாலும்‌ கர்த்தர்‌ 
யோசேப்போடு கூடமிருக்கிறார்‌ 
யோசேப்புக்கு ஆறுதல்‌ சொல்லவோ, 
ஆதரவாமிருக்கவோ அங்கே யாருமில்லை. 
ஆனாலும்‌ கர்த்தர்‌ மோசேப்பின்மேல்‌ கிருபை 
வைக்கிறார்‌. சிறைச்சாலை தலைவனுடைய 
தயவு யோசேப்புக்கு கிடைக்கும்படி கர்த்தர்‌ 
கிருபை செய்கிறார்‌ (ஆதி 39:21, 
ஜனம்‌ எங்கே 
அங்கே கர்த்தருடைய 
பிரசன்னமும்‌ இருக்கும்‌. 
சிறைச்சாலை சூதவுகளால்‌ கர்த்தருடைய 
பரிசுத்தமான  பிரசன்னத்தைத்‌ தடுத்து 
நிறுத்த முடியாது. கர்த்தர்‌ யோசேப்பை விட்டு 
ஒருபோதும்‌ விலகிப்போவதில்லை என்று 
வாக்குப்பண்ணியிருக்கிறார்‌. _ ஆகையினால்‌ 
யோசேப்பு இப்போது சிறைச்சாலையில்‌ 
இருந்தாலும்‌, கர்த்தரும்‌ அவரோடேகூட 
அந்தச்‌ சிறைச்சாலையிலிருக்கிறார்‌ 

ம்முடைய மனச்சாட்சி 
சுத்தமாயிருக்கவேண்டும்‌. நாம்‌ கர்த்தரோடு 
சமாதானமாமிருக்கவேண்டும்‌. அப்போது, 
நாம்‌ சிறைச்சாலையிலிருந்தாலும்‌, 
நம்முடைய நல்ல தேவன்‌, நம்மோடுகூட 
அந்த சிறைச்சாலையிலும்‌ இருப்பார்‌. 


யோசேப்பு சிறைச்சாலையில்‌ 
அடைக்கப்பட்டாலும்‌, அவர்‌ அங்கே அநேக 
நாட்களுக்கு கைதியாகயிருக்கவில்லை. 
யோசேப்புக்கு சிறைச்சாலை தலைவனுடைய 
தயவு கிடைக்கிறது. சிறைச்சாலைத்‌ தலைவன்‌ 
சிறைச்சாலையில்‌ வைக்கப்பட்ட யாவரையும்‌ 
யோசேப்பின்‌ கையிலே ஒப்புவிக்கிறான்‌ ; 
அங்கே அவர்கள்‌ செய்வதெல்லாவற்றையும்‌ 
யோசேப்பு செய்விக்கிறார்‌. 


கர்த்தருடைய 
இருந்தாலும்‌, 
கிருபையுள்ள 


QOODNENS 
PUBLISHERS 


யோசேப்பு சிறைச்சாலையில்‌ 
அடைக்கப்பட்டாலும்‌, அங்கே 
அடைக்கப்பட்டிருக்கிற மற்ற குற்றவாளிகளை 
ஆளுகை செய்யும்‌ பொறுப்பு யோசேப்புக்கு 
கொடுக்கப்படுகிறது. அவர்‌ அந்த 
சிறைச்சாலையில்‌  கைதியாகயிருந்தாலும்‌, 
அங்கே ஒரு பிரபுவைப்போல இருக்கிறார்‌. 
யோசேப்புக்கு எதிர்பாராத இடத்திலிருந்து, 
உதவி கிடைக்கிறது. இது கர்த்தருடைய 
கிருபை கர்த்தரே யோசேப்புக்கு 
சிறைச்சாலைத்‌ தலைவனுடைய 
கிடைக்கும்படி செய்கிறார்‌. 


தயவு 


நமக்கு கர்த்தருடைய 
தயவு கிடைக்கும்போது, 
கண்களிலும்‌ 
கர்த்தருடைய 
கிடைக்கும்போது, மனுஷருடைய உதவிகளும்‌ 
ஒத்தாசைகளும்‌ நமக்கு கிடைக்கும்‌, 
நாம்‌ கர்த்தருக்கு 
உண்மையுள்‌ளவர்களாயிருக்கும்போது, 
எதிர்பாராத ஜனங்கள்‌ 
சிநேகிதராமிருப்பார்கள்‌. அவர்கள்‌ 
எதிர்பாராத விதத்திலே, நமக்கு உதவிசெய்ய 
முன்வருவார்கள்‌ 

கர்த்தர்‌ யோசேப்போடு கூடமிருக்கிறார்‌ 
என்பதை சிறைச்சாலைத்‌ தலைவனும்‌ 
அறிந்துகொள்கிறான்‌. யோசேப்பு 
செய்கிறாரா அதை 
வாய்க்கப்பண்ணுகிறார்‌. 
சிறைச்சாலைத்தலைவன்‌. 
கொள்கிறான்‌. இதனால்‌ யோசேப்பின்‌ 
வசமாயிருந்த யாதொன்றைக்‌ குறித்தும்‌, 
சிறைச்சாலைத்தலைவன்‌ விசாரிக்கவில்லை. 
(ஆதி 39:23). 


யோசேப்பு தன்னுடைய 
செய்தபோது, 

யோசேப்பை நம்பவில்லை. 
யோசேப்பு  சிறைச்சாலையிலிருக்கும்போது, 
சிறைச்சாலைத்தலைவன்‌. அவரை 
முற்றிலுமாய்‌ நம்புகிறான்‌. 

சிறைச்சாலையில்‌ அவர்கள்‌ செய்வது 
எல்லாவற்றையும்‌ யோசேப்பு செய்லிக்கிறார்‌. 
சிறைச்சாலையில்‌ நடைபெறுகிற எங்வொகு 
காரியமும்‌, யோசேப்பின்‌ கட்டளையின்‌ 
பிரகாரம்‌ நடைபெறுகிறது. இது எகிப்தில்‌ 
யோசேப்பிற்கு கிடைத்த இரண்டாவது 
வெற்றி. 


வீட்டிலே 
போத்திபார்‌ 





ர ஆதியாகமம்‌ - விரிவுரை ரட்‌ 113 
LI GENESIS - COMMENTARY யம 


உலகப்பிரகாரமாக இதைச்‌ 
சொல்லும்போது அதிஷ்டம்‌" என்று. 
சொல்லுகிறார்கள்‌. ஆனால்‌ தாக்கிய 


இஸ்ரவேலின்‌ தேலனு; 
மகிமையையும்‌ செலுத்தி தல்‌ தேவனுடைய 
கிருபை என்று சொல்லுகிறது 
ஆதி 39:21). சிறைச்சாலையில்‌ வைக்கப்பட்ட 
யாவர்மீதும்‌ யோசேப்பிற்கு 
அதிகாரம்‌ இருக்கிறது. சிறைச்சாலையில்‌ 
நடக்கும்‌ எல்லாக்‌ காரியங்களுக்கும்‌. 
யோசேப்பு பொறுப்பானவராக இருக்கிறார்‌. 





ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


யோசேப்புக்கு ஆசீர்வாதமாக ஒரு 


சம்பவங்கள்‌ நடைபெறுகிறது. 
பார்வோனுடைய இரண்டு பிரதானிகள்‌ 
சிறைச்சாலையிலே  அடைக்கப்படுகிறார்கள்‌. 
அவர்கள்‌ யோசேப்பின்‌ வசத்தில்‌ 
ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறார்கள்‌ (ஆதி 402-4) 

பார்வோனின்‌ பிரதானிகள்‌ 
இரண்டுபேரும்‌, ஒரே ராத்திரியிலே 
வெவ்வேறு பொருள்கொண்ட சொப்பனம்‌. 
காண்கிறார்கள்‌. யோசேப்பு அவர்களுடைய 
சொப்பனத்திற்கு அர்த்தம்‌ சொல்லுகிறார்‌ 
(ஆதி 40:5-19) 

யோசேப்பு சொப்பனத்திற்கு அர்த்தம்‌ 
சொன்னது நிறைவேறுகிறது. 
(ஆதி 4020-22), யோசேப்பு பார்வோனுடைய 
பிரதானிகள்‌ ஒருவனிடத்தில்‌, 
காரியத்தை ்‌ ்‌ 
தன்னை த 
செய்யவேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறார்‌ 
அவனோ யோசேப்பை நினையாமல்‌, அவரை 
மறந்துவிடுகிறான்‌ (ஆதி 40:23). 


பார்வோனுடைய பிரதானிகள்‌ 
ஆதி 40:1-4 


இத்த நடபடிகளுக்குப்‌ 
எகிப்துராஜாவுக்குப்‌ 
பானபாத்திரக்காரனும்‌ ௬மாம்பாகியும்‌ 
எகிப்து ராஜாவாகிய தங்கள்‌. 
ஆண்டவனுக்குக்‌ குற்றம்‌ செய்தார்கள்‌. 


அதி ௧0:2. பார்வோன்‌ தன்‌ 
பானபாத்திரக்காரரின்‌' தலைவனும்‌ 
சுயம்பாகிகளின்‌ தலைவனும்‌ ஆகிய 
இவ்விரண்டு பிரதானிகள்‌ மேலும்‌ 
கடுங்கோபங்கொண்டு, 


ஆதி ௧௦:1. 
யின்‌! 


ஆதி 405. அவர்களை யோசேப்பு 
வைக்கப்பட்டிருத்த இடமும்‌ 
'தலையாரிகளின்‌ அதிபதியின்‌ 
வீடுமாகிய சிறைச்சாலையிலே காவல்‌ 
'பண்ணுவித்தான்‌. 


அதி ௧0:4. தலையாரிகனின்‌' 
அதியதி அவர்களை விசாரிக்கும்படி 
யோசேப்பின்‌ வசத்தில்‌ ஒப்புவித்தான்‌; 
அவன்‌ அவர்களை விசாரித்து வத்தான்‌;; 
அவர்கள்‌ அநேகநான்‌ காவலில்‌ 
இருந்தார்கள்‌. 


பரிசுத்தவேதாகமத்தில்‌ பார்வோனுடைய 
பானபாத்திரக்காரனின்‌ தலைவனைப்பற்றியும்‌, 
சுயம்பாகிகளின்‌ 'தலைவணைப்பற்றியும்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது இவர்களில்‌ ஒருவன்‌, 
யோசேப்புக்கு உதவியாயிருக்கிறான்‌. 
ஆகையினால்‌ இவர்கள்‌ இருவரைப்பற்றிய 
சம்பவம்‌ இந்த வசனப்பகுதியில்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. 


பானபாத்திரக்காரனும்‌  சுயம்பாகியும்‌ 
எகிப்து ராஜாவாகிய தங்கள்‌ 
ஆண்டவனுக்குக்‌ குற்றம்‌ செய்கிறார்கள்‌ 
(ஆதி 40, 

பார்வோனுடைய 

பிரதானிகள்‌ 

மிகவம்‌ முக்கியமானவர்கள்‌. 
எகிப்து ராஜாவுக்கு 
என்ன தப்பிதம்‌ செய்தார்கள்‌ 
தெரியவில்லை. 


என்பது 


பானபாத்திரக்காரரின்‌ தலைவன்‌ 
பார்வோனுக்கு திராட்சரசம்‌ கொடுக்கிறவன்‌. 
சுயம்பாகிகளின்‌ தலைவனோ பார்வோனுக்கு 
ப்பத்‌ ம்‌ பலகாரங்களையும்‌ 
ஒருவேளை இவர்கள்‌ 
கொலைசெய்வதற்கு 

திராட்சரசத்திலோ, 

விஷத்தைக்‌ கலந்து 

கொடுக்க முயற்சி 


பர்னதுகக்‌ 
செய்கிறவர்கள்‌ 
வேண்டும்‌. அவர்கள்‌ 
செய்தால்கூட அவர்களுக்‌ 
கடுமையான தண்டனை கொடுக்கப்படும்‌. 


முன்பாக 
மிகவும்‌ 





(யய 
பிய 


ஒருவேளை ராஜாவுக்கு கொடுக்கப்பட்ட 


அல்லது 
பலகாரத்தில்‌ 

இருந்திருக்கலாம்‌. 
காரணத்திற்காக 

ராஜாவாகிய பார்வோன்‌ 
கடுங்கோபங்கொண்டிருக்கிறான்‌. 


இவர்கள்மீது 


பார்வோன்‌ தன்‌ பானபாத்திரக்காரரின்‌ 
தலைவனும்‌ சுயம்பாகிகளின்‌ தலைவனும்‌ 
ஆகிய இவ்விரண்டு பிரதானிகள்‌ மேலும்‌ 
கடுங்கோபங்கொண்டு, அவர்களை யோசேப்பு 
வைக்கப்பட்டிருந்த இடமும்‌ தலையாரிகளின்‌ 
அதிபதியின்‌ வீடுமாகிய சிறைச்சாலையிலே 
காவல்‌ பண்ணுவிக்கிறான்‌ (ஆதி 40:23). 


சிறைச்சாலையில்‌ வேலைசெய்யும்போது 
இவர்களுடைய கைகள்‌ கட்டப்பட்டிருக்காது. 
(ஆதி 39:22,23) இரவு வேளைகளிலும்‌ 
அவர்களுக்கு வேலை கொடுக்கப்படாத 
சமயங்களிலும்‌ அவர்களுடைய கைகளைக்‌ 
குட்டி வைத்திருப்பார்கள்‌ (சங்‌ 1057-20), 


போத்திபார்‌ 
பிரதானியாகவும்‌, 
அதிபதியாகவும்‌ 

பார்வோனுடைய 

சிறைச்சாலையாக 
சிறைச்சாலைக்கு 
அதிபதியாயிருக்கிறான்‌. 


போத்திபார்‌ யோசேப்பின்மீது, 
கோபங்கொண்டு, அவரை சிறைச்சாலையில்‌ 
ஒப்புவித்தான்‌. ஒருவேளை யோசேப்பின்மீது. 
ஒரு குற்றமுமில்லை என்பதை போத்திபார்‌ 
அறிந்திருக்கலாம்‌. ஆனாலும்‌ போத்திபார்‌ 
யோசேப்பை. சிறைச்சாலையிலிருந்து 
விடுவிக்கவில்லை. யோசேப்பை 
விடுவித்தால்‌, தன்னுடைய மனைவி தன்மீது. 
கோபப்படுவாளோ என்று நினைத்து, 

ர்‌. யோசேப்பை விடுவியாமல்‌, 


பார்வோனுடைய 


வீட்டின்‌. 


பானபாத்திரக்காரரின்‌ 
பிரதானிகளின்‌ 
விசாரிக்கும்படி 
ஒப்புவிக்கிறான்‌. 
யோசேப்பு அவர்களை விசாரித்து வருகிறார்‌. 
பார்வோனின்‌ பிரதானிகள்‌ இருவரும்‌ 
அநேகநாள்‌ காவலிலிருக்கிறார்கள்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


சொப்பனங்கள்‌ 
ஆதி 40:5-19 


ஆதி 405. எகிப்து 
பானபாத்திரக்காரனும்‌ 
சுயம்பாகியுமாகிய அவ்விரண்டுபேரும்‌ 
சிறைச்சாலையில்‌ இருக்கும்போது, ஒரே 
ராத்திரியில்‌ வெவ்வெறு பொருள்‌ 
கொண்ட சொப்பனம்‌ கண்டார்கள்‌. 


ஆதி 408. காலமே 
அவர்களிடத்தில்‌ போய்‌, 
பார்க்கும்போது, 
கலங்கியிருத்தார்கள்‌. 


ராஜாவுக்குப்‌ 


யோசேப்பு 
அவர்களைப்‌: 
அவர்கள்‌ 


ஆதி 404. அப்பொழுது அவன்‌ தன்‌ 
எஜமானுடைய வீட்டில்‌ தன்னோடே, 
காவல்பண்ணப்பட்டிருந்த 
பார்வோனுடைய பிரதானிகளை 
நோக்கி: உங்கள்‌ முகங்கள்‌ இன்று 
துக்கமாயிருக்கிறது என்ன என்று 
கேட்டான்‌. 


ஆதி 40:8. அதற்கு அவர்கள்‌: 
சொப்பனம்‌. கண்டோம்‌, அதற்கு. 
அர்த்தம்‌ சொல்லுகிறவன்‌ ஒருவனும்‌ 

ல என்றார்கள்‌. அதற்கு. 
யோசேப்பு: சொப்பனத்துக்கு அர்த்தம்‌ 
சொல்லுதல்‌ தேவனுக்குரியதல்லவா? 
அவைகளை என்னிடத்தில்‌ 
சொல்லுங்கள்‌ என்றான்‌. 


அதி 40:8, 
பானபாத்திரக்காரரின்‌ தலைவன்‌ 
யோசேப்பை நோக்கி: என்‌ 
சொப்பனத்திலே ஒரு திராட்சச்‌ செடி 
எனக்கு முன்பாக இருக்கக்‌ கண்டேன்‌. 


ஆதி 0:0. அந்தத்‌ திராட்சுக்‌ 
செடியிலே மூன்று கொடிகள்‌ இருத்தது; 
அது துனிர்க்கிறதாயிருத்தது; அதில்‌ 
பூக்கள்‌. மலர்ந்திருந்தது; அதின்‌ 
குலைகள்‌ பழுத்த பழங்கனாயிருத்தது. 


ஆதி 40:11. பார்வோனுடைய பாத்திரம்‌ 
என்‌ கையிலே இருத்தது; நான்‌ அந்தப்‌ 
பழங்கனைப்‌ பறித்து, அவைகளைப்‌ 
பார்வோனுடைய பாத்திரத்தில்‌ 
பழித்து, அத்த பாத்திரத்தைப்‌ 
பார்வோனுடைய கையிலே 
கொடுத்தேன்‌ என்று, தன்‌ 


சொப்பனத்தைச்‌ சொன்னான்‌. 


அப்பொழுது 





BALWETHER 
பிய 


ஆதி 40:12. அதற்கு யோசேப்பு: அத்த 
மூன்று கொடிகளும்‌ மூன்று நானாம்‌. 


ஆதி 0:13. மூன்று நாளைக்குன்னே. 
பார்வோன்‌ உன்‌ தலையை உயர்த்தி, 
உன்னை மறுபடியும்‌ உன்‌ நிலையிலே 
நிறுத்துவார்‌; முன்னே அவருக்குப்‌. 
பானம்‌ கொடுத்துவந்த வழக்கத்தின்படி, 
பார்வோனின்‌ பாத்திரத்தை அவர்‌ 
கையிலே கொடுப்பாய்‌; 


ஆதி 4004. இதுதான்‌ அதின்‌ அர்த்தம்‌ 
என்று சொன்னதும்‌ அன்றி, 

வாழ்வடைந்திருக்கும்போது, எண்ணை 
தினைத்து, என்மேல்‌ தயவுவைத்து, எண்‌: 
காரியத்தைப்‌ 'பார்வோனுக்கு 
அறிவித்து, இத்த இடத்திலிருந்து 
என்னை விடுதலையாக்க வேண்டும்‌. 


ஆதி 40:15. 
தேசத்திலிருந்து 
கொண்டுவரப்பட்டேன்‌;. என்னை 
இந்தக்‌ காவல்‌ கிடங்கில்‌ 
வைக்கும்படிக்கும்‌ நான்‌ இவ்விடத்தில்‌ 
ஒன்றும்‌ செய்யவில்லை என்றும்‌. 
சொன்னான்‌. 


ஆதி 40:16. அர்த்தம்‌ நன்றாயிருக்கிறது 
என்று சுயம்பாகிகவின்‌ தலைவன்‌ 
கண்டு, யோசேப்பை நோக்கி: நானும்‌ 
என்‌ சொப்பனத்தில்‌ மூன்று வெள்ளைக்‌ 
கூடைகள்‌ என்‌ தலையின்‌ மேல்‌ 
இருக்கக்‌ கண்டேன்‌; 


நான்‌ எபிரெயருடைய 
கனவாய்க்‌. 


அதி 4017. மேற்கூரையிலே. 
பார்வோனுக்காக சமைக்கப்பட்ட. 
சகலவித பலகாரங்களிலும்‌ கொஞ்சம்‌ 
கொஞ்சம்‌ இருந்தது; என்‌ தலையின்‌ 
மேல்‌ கூடையில்‌ இருத்தவைகனைப்‌ 
பறவைகள்‌ வந்து பட்சித்தது என்றான்‌. 


ஆதி 40:18. அதற்கு யோசேப்பு: அத்த 
மூன்று கூடைகளும்‌ மூன்று நாளாம்‌. 


ஆதி 40:19. இன்னும்‌ 
'நானைக்குன்னே பார்வோன்‌ 


மூன்று 
உன்‌ 
தலையை உயர்த்தி, உன்னை மரத்திலே 


தூக்கிப்போடுவார்‌; அப்பொழுது 
பறவைகள்‌ உன்‌ மாம்சத்தைத்‌ தின்னும்‌, 
இதுதான்‌ அதின்‌ அர்த்தம்‌ என்று 
சொன்னான்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


யோசேப்பு சிறைச்சாலையிலிருந்தாலும்‌, 
அவரோடுகூட அங்கே 
தத சோள 
பராமரிப்புக்களும்‌ அவருக்கு 
பானபாத்திரக்காரன்‌, 

இரண்டு பேருடைய 

கிரியை செய்கிறார்‌. 

வரும்‌ ஒரே 

வெல்வேறு பொருள்‌ 
சொப்பனங்காண்கிறார்கள்‌ 


கண்ட 
எதேச்சையாய்‌ நடைபெற்ற 

தேவனுடைய தெய்வீக 
பிரகாரம்‌ அவர்கள்‌ 

ராத்திரியிலே, வெவ்வேறு பொருள்‌ கொண்ட 

சொப்பனம்‌ காண்கிறார்கள்‌. சொப்பனம்‌ 

ன்பு அவர்கள்‌ இருவருடைய 

துக்கமாயிருக்கிறது. 

சொப்பனத்தின்‌ அர்த்தம்‌ 

தாங்கள்‌ கண்ட 

யார்‌ அர்த்தம்‌ 

அவர்களுக்கு 


பானபாத்திரக்காரனையும்‌ 


போகிறார்‌. யோசேப்பு 
கதத. அவர்கள்‌ 
கலக்கத்தோடிருக்கிறார்கள்‌ 


போத்திபாருடைய வீட்டின்‌ ஒரு 
பகுதி சிறைச்சாலையாயிருக்கிறது. போத்திபார்‌ 
யோசேப்பின்‌ எஜமான்‌. யோசேப்பும்‌ 
அந்த சிறைச்சாலையில்‌ 
காவல்பண்ணப்பட்டிருக்கிறார்‌. 
பார்வோனுடைய  பிரதானிகளும்‌ அங்கே 
காவல்பண்ணப்பட்டிருக்கிறார்கள்‌. ஆனாலும்‌ 
அந்தப்‌ பிரதானிகள்‌ இருவரும்‌ யோசேப்பின்‌ 
வசத்தில்‌ ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறார்கள்‌. 





BALWETHER 
பிய 


கண்டோம்‌, அதற்கு அர்த்தம்‌ சொல்லுகிறவன்‌ 
ஒருவனும்‌ இல்லை" என்று சொல்லுகிறார்கள்‌. 
அதற்கு யோசேப்பு: 'சொப்பனத்துக்கு 
அர்த்தம்‌ சொல்லுதல்‌ தேவனுக்குரியதல்லவா? 
அவைகளை என்னிடத்தில்‌ சொல்லுங்கள்‌” 
(ஆதி 407.8) என்று சொல்லுகிறார்‌. 

யோசேப்பு. நந்தச்‌ சூழ்நிலையைப்‌ 
பயன்படுத்தி அவர்களிடத்தில்‌ தேவனைப்‌ 
பற்றிப்‌ பேசுகிறார்‌. யோசேப்பு தேவனோடு 
எப்பொழுதும்‌ நெருங்கிய ஐக்கியத்தில்‌ 
இருக்கிறார்‌ 

பார்வோனின்‌ பிரதானிகளைப்போல, 
யோசேப்பும்‌ சொப்பனம்‌ காண்கிறவர்‌. 
யோசேப்பு சொப்பனம்‌ கண்டதினால்தான்‌. 
அவருடைய சகோதரர்‌ அவர்மீது 
கோபப்பட்டார்கள்‌ 

பார்வோனின்‌ 
யோசேப்பும்‌ 


பிரதானிகளைப்போல 
சிறைச்சாலையிலே 
காவல்பண்ணப்பட்டவர்‌. னாலும்‌ 
கர்த்தருடைய கிருபையினாலே சேப்பு 
அந்த இரண்டு பரதானிகளையம்‌ 
விசாரிக்கிறவராகவும்‌ இருக்கிறார்‌. யோசேப்பு 
அவர்களை அன்போடும்‌ "பாசத்தோடும்‌ 
விசாரிக்கிறார்‌. பார்வோனின்‌ இரண்டு 
பிரதானிகளும்‌ கலங்கியிருக்கிறார்கள்‌. 
யோசேப்பு அவர்களை நோக்கி, “உங்கள்‌ 
முகங்கள்‌ இன்று துக்கமாயிருக்கிறது என்ன" 
என்று கேட்கிறார்‌. 

நாம்‌ மற்றவர்களுடைய 
பதிர்ந்துகொள்ளவேண்டும்‌. அவர்களுக்கு 
மனதிலே பிரச்சனைகளும்‌, வேதனைகளும்‌ 
இருக்கும்போது, அவர்களுக்கு ஆதரவான 
வார்த்தைகளை சொல்லவேண்டும்‌. நம்முடைய 
மன்‌ அல்கல்‌ 
துக்கப்படுகிறவர்களின்‌. 
குறைக்கும்‌. 

ஆரோனுடைய 
சொப்பனம்‌ கண்டிருக்கிறார்கள்‌. அந்த 
சொப்பனம்‌ அவர்களுக்கு கலக்கத்தைக்‌ 
கொடுத்திருக்கிறது. தாங்கள்‌ கண்ட 
சொப்பனத்திற்கு அர்த்தம்‌ சொல்லுகிறவன்‌ 
இந்தச்‌ சிறைச்சாலையில்‌ ஒருவனுமில்லை. 
என்பதை நினைக்கும்போது, அவர்களுடைய 
கலக்கம்‌ அதிகமாயிருக்கிறது. 


துக்கங்களை 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


யோசேப்பு பார்வோனுடைய 
பிரதானிகளிடம்‌, "உங்கள்‌ முகங்கள்‌ இன்று 
துக்கமாமிருக்கிறது என்ன”. என்று 
கேட்கிறார்‌. அதற்கு அவர்கள்‌, "சொப்பனம்‌ 
கண்டோம்‌, அதற்கு அர்த்தம்‌ சொல்லுகிறவன்‌ 
ஒருவனும்‌ இல்லை" (ஆதி 40:8) என்று 
சொல்லுகிறார்கள்‌. அதற்கு யோசேப்பு, 
சொப்பனத்துக்கு அர்த்தம்‌ சொல்லுதல்‌ 
தேவனுக்குரியதல்லவா? அவைகளை 
என்னிடத்தில்‌ சொல்லுங்கள்‌" என்று 
சொல்லுகிறார்‌. 


பார்வோனின்‌ பிரதானிகள்‌ தங்கள்‌ 
சொப்பனத்திற்கு மனுஷர்‌ அர்த்தம்‌ 
சொல்லுவார்கள்‌ என்று எதிர்பார்க்கிறார்கள்‌. 
யோசேப்பு அவர்களிடத்தில்‌, சொப்பத்திற்கு. 
அர்த்தம்‌... சொல்லுதல்‌ தேவனுக்குரியது 
என்று சொல்லுகிறார்‌. தேவன்‌ தமக்கு 
சித்தமான யாருக்கு வேண்டுமானாலும்‌, 
தம்முடைய விசேஷித்த கிருபையைக்‌ 
கொடுப்பார்‌. அவர்கள்‌ கர்த்தருடைய 
ஏவுதலினாலும்‌, வழிநடத்துதலினாலும்‌ 
சொப்பனத்திற்கு அர்த்தம்‌ சொல்லுவார்கள்‌. 

யோசேப்பு பார்வோனுடைய 
பிரதானிகளிடம்‌, அந்த சொப்பனங்களை 
தன்னிடத்தில்‌ சொல்லுமாறு கேட்கிறார்‌. 
அவர்கள்‌ இருவருமே ஒரே ராத்திரியிலே, 
வெவ்வேறு பொருள்‌ கொண்ட சொப்பனம்‌ 
கண்டார்கள்‌. பானபாத்திரக்காரரின்‌ 
சொப்பனம்‌. அவனுக்கு 
ஆசீர்வாதமாயிருக்கிறது. சுயம்பாகியின்‌ 
சொப்பனமோ அவனுக்கு ஆபத்தாயிருக்கிறது. 


ட அலு ட னிட பானபாத்திரக்காரரின்‌ 
தலைவன்‌ நோக்கி, “என்‌ 
சொப்பனத்திலே ஒரு க்‌ செடி எனக்கு 
கண்டேன்‌. அந்தத்‌ 
மூன்று கொடிகள்‌ 
இருந்தது: அது துளிர்க்கிறதாயிருந்தது; 
அதில்‌ பூக்கள்‌ மலர்ந்திருந்தது: அதின்‌ 
குலைகள்‌ பழுத்த பழங்களாயிருந்தது. 
பார்வோனுடைய பாத்திரம்‌ என்‌ கையிலே. 
இருந்தது: நான்‌ அந்தப்‌ பழங்களைப்‌ பறித்து, 
அவைகளைப்‌ பார்வோனுடைய பாத்திரத்தில்‌ 
பிழிந்து, அந்த பாத்திரத்தைப்‌ பார்வோனுடைய 
கையிலே கொடுத்தேன்‌" (ஆதி 40:9-11) 
என்று, தன்‌ சொப்பனத்தைச்‌ சொல்லுகிறான்‌. 





BALWETHER 
பிய 


ஆதி 409-11 ஆகிய வசனங்களில்‌ 
திராட்சக்‌ கொடியில்‌ பூ பூக்கும்‌ 
காலத்திலிருந்து அது கனி தரும்‌ காலம்‌ 
வரையிலும்‌ விரிவாகக்‌ கூடறப்பட்டிருக்கிறது. 
எகிப்தில்‌ திராட்சக்கொடி வளராது என்று 
சிலர்‌ கூறுகிறார்கள்‌. இது பற்றி தெளிவாகத்‌ 
தெரியவில்லை. 


அவைகளைப்‌ பார்வோனுடைய 
பாத்திரத்தில்‌ பிழிந்து, அந்த பாத்திரத்தைப்‌ 
பார்வோனுடைய கையிலே கொடுத்தேன்‌”. 
என்று பானபாத்திரக்காரரின்‌ தலைவன்‌ 
சொல்லுகிறான்‌. து ஒரு மார்க்கச்‌ 
சடங்கைக்‌ குறிக்கிறது. து ஓரஸ்‌ 
என்னும்‌ தெய்வத்தை  ஆராதிக்கும்போது. 
செய்யக்கூடிய சடங்கு. எ பழங்கால 
வண்ண ஒவியங்களில்‌ இதற்கான சான்றுகள்‌ 
உள்ளன. 


யோசேப்பு பானபாத்திரக்காரன்‌ கண்ட 
சொப்பனத்திற்கு அர்த்தம்‌ சொல்லுகிறார்‌ 
யோசேப்பு அவனை நோக்கி, “அந்த மூன்று 
கொடிகளும்‌ மூன்று நாளாம்‌. மூன்று 
நாளைக்குள்ளே பார்வோன்‌ உன்‌ தலையை 
உயர்த்தி, உன்னை மறுடடியும்‌ உன்‌ 
நிலையிலே நிறுத்துவார்‌; முன்னே அவருக்குப்‌ 
பானம்‌ கொடுத்துவந்த வழக்கத்தின்படி 
பார்வோனின்‌ பாத்திரத்தை அவர்‌ கையிலே. 
கொடுப்பாய்‌; இதுதான்‌ அதின்‌ அர்த்தம்‌" 
(ஆதி 4012-14) என்று சொல்லுகிறார்‌ 


பானபாத்திரக்காரன்‌ கண்ட 
சொப்பனத்தை சேப்புக்கு 
சொன்னதையும்‌, யோசேப்பு அவனுடைய 
சொப்பனத்திற்கு அர்த்தம்‌ சொன்னதையும்‌. 
சுயம்பாகிகளின்‌ தலைவன்‌ கவனமாக. 
கேட்டுக்கொண்டிருக்கிறான்‌. யோசேப்பு 
பானபாத்திரக்காரனுக்கு சொன்ன அர்த்தம்‌, 
சுயம்பாகிகளின்‌ தலைவனுக்கு மிகவும்‌ 
நன்றாயிருக்கிறது. ஆகையினால்‌ 
சுயம்பாகியும்‌ யோசேப்பிடம்‌ தான்‌ கண்ட 


சொப்பனத்தை சொல்லுகிறான்‌. 


சுயம்பாகிகளின்‌ தலைவன்‌ யோசேப்பை 
நோக்கி, “நானும்‌ என்‌ சொப்பனத்தில்‌ மூன்று 
வெள்ளைக்‌ கூடைகள்‌ என்‌ தலையின்‌ மேல்‌ 
இருக்கக்‌ கண்டேன்‌;  மேற்கூரையிலே. 
பார்வோனுக்காக சமைக்கப்பட்ட சகலவித 
பலகாரங்களிலும்‌ கொஞ்சம்‌ கொஞ்சம்‌ 
இருந்தது: என்‌ தலையின்‌ மேல்‌ கூடையில்‌ 
இருந்தவைகளைப்‌ பறவைகள்‌ வந்து 

த்‌ ஆதி 401617) என்று 


தான்‌ 
யோ 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


யோசேப்பு சுயம்பாகிகளின்‌ தலைவன்‌ 
கண்ட  சொப்பனத்திற்கும்‌ அர்த்தம்‌ 
சொல்லுகிறார்‌. யோசேப்பு அவனை 
நோக்கி, “அந்த மூன்று கூடைகளும்‌ மூன்று 
நாளாம்‌. இன்னும்‌ மூன்று நாளைக்குள்ளே 
பார்வோன்‌ உன்‌ தலையை உயர்த்தி, 
உன்னை மரத்திலே தூக்கிப்போடுவார்‌: 


அப்பொழுது பறவைகள்‌ உன்‌ மாம்சத்தைத்‌ 
இதுதான்‌ அதின்‌ 
(ஆதி 401879) என்று 


தின்னும்‌, 
அர்த்தம்‌” 
சொல்லுகிறார்‌. 


யோசேப்பு பானபாத்திரக்காரனுக்கு, 
ஆசீர்வாதமான அர்த்தத்தை சொல்லுகிறார்‌. 
சுயம்பாகிகளின்‌ தலைவனுக்கோ வர்‌ 
துக்கமான அர்த்தத்தை சொல்லுகிறார்‌. 
யோசேப்பு இந்த சொப்பனங்களைக்‌ 
காணவில்லை. பானபாத்திரக்காரனும்‌, 
சுயம்பாகியும்‌ ஒரே ராத்திரியிலே வெவ்வேறு 
பொருள்‌ கொண்ட இந்த சொப்பனங்களை 
கண்டார்கள்‌. சொப்பனத்திற்கு அர்த்தம்‌ 
சொல்லுதல்‌ தேவனுக்குரியது. யோசேப்பு 
கர்த்தருடைய வழிநடத்துலினால்‌. 
அவர்களுடைய சொப்பனங்களுக்கு அர்த்தம்‌. 
சொல்லுகிறார்‌. 
பாளபாத்திரக்காரரின்‌ 
ஆசிர்வாதம்‌ வருவதற்கும்‌, 
தலைவனுக்கு ஆபத்து, 
யோசேப்பு காரணமல்ல. தீர்க்கதரிசிகள்‌ 
கர்த்தர்‌ தங்களுக்கு வெளிப்படுத்தும்‌ 
செய்தியை அப்டியே சொல்லிவிடுவார்கள்‌. 
ஊழியக்காரர்கள்‌ 
வியாக்கியானம்‌. 
ஆசீர்வாதம்‌. 
கர்த்தரே தமக்கு 
பிரகாரம்‌. 
கர்த்தர்‌ 
அமரச்செய்கிறார்‌. 
தம்முடைய சித்தத்தின்‌ பிரகாரம்‌ 
சிங்காசனத்தில்‌ அமர்ந்திருக்கிறவரை கீழே 
விழச்செய்கிறார்‌. 


தலைவனுக்கு 
சுயம்பாகிகளின்‌ 


வருவதற்கும்‌ 





ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


யோசேப்பு  பானபாத்திரக்காரனுடைய 
தலைவன்‌ கண்ட சொப்பனத்திற்கு அர்த்தம்‌ 
சொன்ன பின்பு, அவனிடத்தில்‌ தனக்கு. 
ஒரு உதவி கேட்கிறார்‌. யோசேப்பு 
பானபாத்திரக்காரனை நோக்கி, 
“நீ வாழ்வடைந்திருக்கும்போது, என்னை 
நினைத்து. என்மேல்‌ தயவுவைத்து, 
என்‌ காரியத்தைப்‌ பார்வோனுக்கு அறிவித்து, 
இந்த இடத்திலிருந்து என்னை 
விடுதலையாக்க வேண்டும்‌. நான்‌ 
எபிரெயருடைய தேசத்திலிருந்து களவாய்க்‌ 
கொண்டுவரப்பட்டேன்‌: என்னை இந்தக்‌ 
காவல்‌ கிடங்கில்‌ வைக்கும்படக்கும்‌ நான்‌ 
இல்லிடத்தில்‌ ஒன்றும்‌ செய்யவில்லை" 
(ஆதி 401415) என்று சொல்லுகிறார்‌. 


ஆபிரகாம்‌ ஏற்கெனவே எகிப்திற்குப்‌ 
போயிருக்கிறார்‌. எகிப்தியரில்‌ பலருக்கு 
ஆபிரகாமின்‌ வரலாறு தெரிந்திருக்கும்‌. 
கானானின்‌ தெற்குபகுதியில்‌ இக்காலத்தில்‌ 
எபிரெயர்கள்‌ செல்வாக்கோடு இருக்கிறார்கள்‌. 
ஆகையினால்‌ எபிரெயருடைய தேசம்‌ என்னும்‌ 
வாக்கியத்தை எகிப்தியர்கள்‌ நன்றாகப்‌ புரிந்து. 
கொள்வார்கள்‌. 

தானியேல்‌ ஜெபம்‌ பண்ணிவிட்டு 
சொப்பனத்திற்கு அர்த்தம்‌ கூறுவார்‌ 
(நானி 296-8). யோசேப்பு இங்கு 
உடனடியாகக்‌ கூறுகிறார்‌. தானியேலிடமும்‌, 
சொப்பனத்திற்கு அர்த்தம்‌ கூறும்‌ விசேஷித்த 
வரம்‌ இருந்தது. (தானி 147). 

பார்வோன்‌  பானபாத்திரக்காரனின்‌ 
தலைவனுடைய தலையை உயர்த்தப்போகிறார்‌. 
கர்த்தர்‌ அவனை மறுபடியும்‌ அவன்‌ நிலையில்‌ 
நிறுத்தப்போகிறார்‌.  பானபாத்திரக்காரரின்‌ 
தலைவன்‌ முன்னே பார்வோனுக்கு பானம்‌. 
கொடுத்து வந்த வழக்கத்தின்‌ டி, 
பார்வோனின்‌ பாத்திரத்தை அவர்‌ கையிலே. 
கொடுப்பான்‌. இவையெல்லாம்‌ மூன்று 
நாட்களுக்குள்‌ நிறைவேறும்‌ என்னும்‌: 
ஆசீர்வாதமான செய்தியை யோசேப்பு 
அவனுக்கு சொல்லியிருக்கிறார்‌. 

யோசேப்பு சொப்பனத்திற்கு அர்த்தம்‌. 
சொன்னாலும்‌, கர்த்தரே அதற்கு அர்த்தம்‌ 
சொல்லுகிறார்‌ என்பதை. 
கின்‌ 
பானபாத்திரக்காரனுக்கு 
சொல்லப்பட்ட ஆசீர்வாதமான வார்த்தைகள்‌ 
நிறைவேறும்‌ என்று யோசேப்பு நம்புகிறார்‌. 


QOODNENS 
PUBLISHERS 


அந்த வார்த்தைகள்‌ 
1 நிறைவேறும்போது, 
அவன்‌ தனக்கு உதவிசெய்யவேண்டுமென்று 
யோசேப்பு அவனிடத்தில்‌ கேட்டுக்கொள்கிறார்‌. 
தன்னைப்பற்றி 
எபிரெயருடைய 
களவாய்க்‌ 
என்னை இந்தக்‌ 


“நான்‌ 


கொண்டுவரப்பட்டேன்‌ :: 


காவல்‌ கிடங்கில்‌ வைக்கும்படிக்கும்‌ நான்‌ 
ஒன்றும்‌ செய்யவில்லை" 
மாத்திரமே 


இவ்விடத்தில்‌. 
என்று 
சகோதரர்‌ 


ந்தக்‌ காவல்‌ கிடங்கில்‌ 
ய்யாகவே அவர்‌ ஒரு 
செய்யவில்லை. அவர்மீது 
குற்றம்‌ லது களால்‌ 
நான்‌ 
அடைக்கப்பட்டதற்காக, 
குற்றம்‌ சொல்லவில்லை. யோசேப்பு 
போத்திபாரின்‌ மனைவி செய்த 
தப்பிதத்தைக்‌ குறித்து ஒரு வார்த்தைகூட 
பேசவில்லை. போத்திபார்‌ தன்‌ மனைவியின்‌ 
வார்த்தைகளை நம்பி, யோசேப்பை 
சிறைச்சாலையில்‌ அடைந்துவிட்டார்‌ 
யோசேப்போ போத்திபார்மீதும்‌ குற்றம்‌ 
சொல்லவில்லை. “நான்‌ இவ்விடத்தில்‌ ஒன்றும்‌ 
செய்யவில்லை" என்று மாத்திரமே யோசேப்பு 
தன்னைப்பற்றிச்‌ சொல்லுகிறார்‌. 


அவர்‌ பாச்சல்‌ 


நியாயத்தை 
விசாரிக்கும்போதுகூட, நாம்‌ மற்றவர்கள்மீது 
குற்றம்‌ சொல்லுவதை தவிர்த்துவிடவேண்டும்‌. 


நம்மிடத்தில்‌ குற்றம்‌ இல்லை என்பதை. 
நிரூபித்தாலே நமக்கு போதும்‌ என்னும்‌ 
மனத்திருப்தியோடு நாம்‌ இருக்கவேண்டும்‌. 
மற்றவர்களை குற்றப்படுத்துவதைவிட, 
நம்முடைய நியாயத்தை எடுத்து சொல்லுவதே 
நமக்கு ஆசீர்வாதம்‌. 





ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


சொப்பனங்கள்‌ நிறைவேறிற்று 
ஆதி 40:20-23 


அதி 40:20. மூன்றாம்நான்‌. 
பார்வோனுடையஜன்ம நானாயிருத்தது; 
அவன்‌ தன்‌ ஊழியக்காரர்‌ எல்லாருக்கும்‌. 
விருந்து பண்ணி, 
பானபாத்திரக்காரருடைய தலைவன்‌ 
தலையையும்‌ சுயம்பாகிகளுடைய 
தலைவன்‌ தலையையும்‌ தன்‌ 
உத்தியோகஸ்தரின்‌ நடுவே 
உயர்த்தி, 


ஆதி 40௮1. பானபாத்திரக்காரரின்‌ 
தலைவனைப்‌ பானங்கொடுக்கிற தன்‌ 
உத்தியாகத்திலே மறுபடியும்‌ 
வைத்தான்‌; அந்தப்படியே அவன்‌ 
பார்வோனுடைய கையிலே. 
பாத்திரத்தைக்‌ கொடுத்தான்‌. 


அதி 40:22, சுயம்பாகிகளின்‌' 
தலைவனையோ  தூக்கிப்பேட்டான்‌. 
யோசேப்பு அவர்களுக்குச்‌ சொன்ன 
அர்த்தத்தின்படியே சம்பவித்தது. 


அதி 40:28. ஆனாலும்‌ 
பானபாத்திரக்காரரின்‌' 
யோசேப்பை நினையாமல்‌ அவனை 
மறந்துவிட்டான்‌. 
பார்வோனின்‌ 
இரண்டுபேரும்‌ ஒரே 
வெவ்வேறு பொருள்‌ கொண்ட 
கண்டார்கள்‌. யோசேப்பு அவர்கள்‌ 
கண்ட சொப்பனங்களுக்கு அர்த்தம்‌ 
சொன்னார்‌. யோசேப்பு பானபாத்திரக்காரனை 
நோக்கி, மூன்று நாளைக்குள்ளே 
பார்வோன்‌ உன்‌ தலையை உயர்த்தி, உன்னை 
மறுபடியும்‌ உன்‌ நிலையிலே நிறுத்துவார்‌" 
என்று சொன்னார்‌. யோசேப்பு சுயம்பாகியை. 
நோக்கி, “இன்னும்‌ மூன்று நாளைக்குள்ளே 
பார்வோன்‌ உன்‌ தலையை உயர்த்தி, 
உன்னை மரத்திலே தூக்கிப்போடுவார்‌” என்று 
சொன்னார்‌. 


பிரதானிகள்‌ 
ராத்திரியிலே 
சொப்பனம்‌ 


QOODNENS 
PUBLISHERS 


யோசேப்பு சொப்பனத்திற்கு அர்த்தம்‌. 
சொன்ன பிரகாரம்‌ காரியங்கள்‌ 
சம்பவிக்கிறது. மூன்றாம்நாள்‌ பார்வோனுடைய 
ஜன்ம நாளாயிருக்கிறது; பார்வோன்‌ தன்‌ 
ஊழியக்காரர்‌ எல்லாருக்கும்‌ விருந்து 
பண்ணுகிறான்‌. அந்த நாளிலே பார்வோன்‌ 
பானபாத்திரக்காரருடைய தலைவன்‌ 
தலையையும்‌ சுயம்பாகிகளுடைய தலைவன்‌ 
தலையையும்‌ தன்‌ உத்தியோகஸ்தரின்‌ நடுவே 
உயர்த்துகிறான்‌ (ஆதி 40:20), 

பார்வோன்‌ தன்‌ பிரதானிகள்‌ இரண்டு 
பேருடைய தலைகளையும்‌ உயர்த்தினாலும்‌, 
அவர்களுக்கு. வெவ்வேறு முடிவு 
சம்பவிக்கிறது. பார்வோன்‌. 
பானபாத்திரக்காரரின்‌ தலைவனைப்‌ 
பானங்கொடுக்கிற தன்‌ உத்தியாகத்திலே 
மறுபடியும்‌ வைக்கிறான்‌; அந்தப்படியே அவன்‌ 
பார்வோனுடைய கையிலே பாத்திரத்தைக்‌ 
கொடுக்கிறான்‌ (ஆதி 40:21/ 

பார்வோன்‌ சுயம்பாகிகளின்‌ 
தலைவனுடைய தலையை தன்‌ 
உத்தியோகஸ்தரின்‌ நடுவே ந 
அவனை தூக்கிப்போடுகிறான்‌ (ஆதி 40:22). 
யோசேப்பு அவர்களுக்குச்‌ சொன்ன 
அர்த்தத்தின்படியே சம்பவிக்கிறது. 

யோசேப்பு பானபாத்திரக்காரரின்‌ 

ன்‌ கண்ட. சொப்பனத்திற்கு 
சொன்னபோது, நீ 
என்னை 
நினைத்து, என்மேல்‌ தயவு வைத்து, என்‌ 
காரியத்தைப்‌ பார்வோனுக்கு அறிவித்து, இந்த 

என்னை  விடுதலையாக்க 
(ஆதி 4014) என்று 

கேட்டுக்கொண்டார்‌. 


அர்த்தம்‌ 
வாழ்வடைந்திருக்கும்போது, 


பார்வோன்‌ இப்போது 
பானபாத்திரக்காரரின்‌ தலைவனுடைய 
உயர்த்தியிருக்கிறார்‌ அவன்‌ 
வாழ்வடைந்திருக்கிறான்‌. 
சொப்பனத்திற்கு அர்த்தம்‌. 
சொன்ன பிரகாரமாக, பானபாத்திரக்காரன்‌ 
பார்வோனுடைய கையிலே பாத்திரத்தைக்‌ 
கொடுக்கிறான்‌. ஆனாலும்‌ 
பானபாத்திரக்காரரின்‌ தலைவன்‌ யோசேப்பை 
நினையாமல்‌ அவரை மறந்துவிடுகிறான்‌ 
(ஆதி 40:23) 





BALWETHER 
பிய 


ற்‌ 

'வேதபண்டிதர்கள்‌ விளக்கி சொல்லுகிறார்கள்‌. 
இயேசுகிறிஸ்து சிலுவையில்‌ 
அறையப்பட்டபோது. அவரோடுகூட இரண்டு 
கள்ளர்களும்‌ சிலுவையில்‌ அறையப்பட்டார்கள்‌. 
அவர்களில்‌ ஒருவன்‌ இரட்சிக்கப்பட்டான்‌. 
மற்ற கள்ளனோ  ஆக்கினைக்குள்ளாகத்‌ 
தீர்க்கப்பட்டான்‌. 


இதுபோலவே, 

பார்வோனின்‌ இர 

சிறைச்சாலையில்‌ 

அனுபலிக்கிறார்கள்‌. இரண்டு பிரதானிகளில்‌ 
தப்புவிக்கப்பட்டு 


ஒருவன்‌ மரணத்திற்கு 
உயர்த்தப்படுகிறான்‌. மற்றொரு பிரதானியோ 
மரத்திலே. தூக்கிப்போடப்பட்டு 
மரித்துப்போகிறான்‌. 

யோசேப்பு பானபாத்திரக்காரனிடம்‌, “நீ 


என்று 
ஆனால்‌ அவனோ யோசேப்பை நினையாமல்‌. 
அவரை மறந்துவிடுகிறான்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கல்வாரியில்‌ இயேசுகிறிஸ்து 
தொங்கிக்கொண்டிருக்கும்போது, 
அவரோடுகூட சிலுவையில்‌ அறையப்பட்ட 
இரண்டு கள்ளர்களில்‌ ஒருவன்‌, இயேசுவை 
செக்கு. ஆண்டவர்‌ நீர்‌ உபய 
ராஜ்யத்தில்‌ வரும்போது அடியேனை 
நினைத்தருளும்‌" (லூக்‌ 23:42) என்று 
சொல்லுகிறான்‌. 


பானபாத்திரக்காரரின்‌ 
யோசேப்பு நினையாமல்‌, அவரை 
மறந்துவிட்டான்‌. கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்துவோ, தன்னிடத்தில்‌ உதவி 
கேட்ட அந்தக்‌ கள்ளனை மறக்கவில்லை. 
கிறிஸ்துவானவர்‌ அந்தக்‌ கள்ளனை 
நோக்கி, “இன்றைக்கு நீ என்னுடனேகூட 
பரதீசிலிருப்பாய்‌ என்று மெய்யாகவே 
உனக்குச்‌ சொல்லுகிறேன்‌" (லூக்‌ 23:43) 
என்று சொன்னார்‌. நம்முடைய கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்து. நம்மை ஒருபோதும்‌ 


மறக்கமாட்டார்‌. 


தலைவன்‌ 





ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


கர்த்தருடைய தெய்வீக திட்டத்தின்‌ 
பிரகாரமாக யோசேப்பு எகிப்து தேசத்திலே 
உயர்த்தப்படுகிறார்‌. கானான்‌ தேசத்தில்‌ 
பஞ்சமுண்டாயிற்று. யாக்கோபுக்கும்‌ 
அவருடைய குடும்பத்தாருக்கும்‌ ஆகாரம்‌ 


ராஜாவாகிய பார்வோன்‌ 
ஈப்பனங்கள்‌ (ஆதி 419-8). 
சொப்பத்திற்கு அர்த்தம்‌ 
யோசேப்பு அழைக்கப்படுகிறார்‌ 
9-13). யோசேப்பு பார்வோனுடைய 
சொப்பனங்களுக்கு அர்த்தம்‌ சொல்லுகிறார்‌ 
எகிப்து தேசத்தில்‌ ஏழு 
பரிபூரணமும்‌,  ஏழுவருஷமும்‌ 
உண்டாகும்‌ என்பது அந்த சொப்பனத்தின்‌ 
அர்த்தமாகும்‌. இந்தப்‌ பஞ்சத்திலிருந்து 
தப்பிக்க என்ன செய்யவேண்டும்‌ என்றும்‌ 
யோசேப்பு புத்தியுள்ள ஆலோசனை 
சொல்லுகிறார்‌ (ஆதி 4114-36) 
பார்வோன்‌ யோசேப்பை எகிப்து 
திகாரியாக 
யோசேப்பு 
சொப்பனத்திற்கு அர்த்தம்‌ சொன்ன 
பிரகாரமாக எகிப்து தேசத்திலே காரியங்கள்‌ 
சம்பவிக்கிறது (ஆதி 41:46-57). 


தேசத்திலே யர்ந்த 
நியமிக்கிறான்‌ தி 41:37 -45). 


பார்வோன்‌ 
சொப்பனங்கள்‌ 
ஆதி 411-8 


அதி 411. 
சென்றபின்பு, 
சொப்பனம்‌ 
என்னவென்றால்‌, 
'நதியண்டையிலே 
கொண்டிருந்தான்‌. 
அதி ௮௨ அன அழகும்‌ 
புஷ்டியுமான யகுக்கன்‌ 
நதியிலிருத்து கதவத்‌. புல்‌ மேய்த்தது.. 


இரண்டு வருஷம்‌ 
பார்வோன்‌ ஒரு 

கண்டான்‌; அது 
அவன்‌. 

தின்று 


ஆதி. 41:8. அவைகளின்பின்‌ 
அவலட்சணமும்‌ கேவலமுமான வேறே 
ஏழு பசுக்கள்‌ நதியிலிருந்து, 
ஏறிவத்து, நதி ஓரத்தில்‌ மற்றப்‌ 
பசுக்கனண்டையில்‌ தின்றது. 


ஆதி 41:4. 
கேவலமுமான 
புஷ்டியுமான 
யட்சித்தூப்‌ 
பார்வோன்‌: 
விழித்துக்கொண்டான்‌. 


ஆதி 41:5. மறுபடியும்‌ அவன்‌ நித்திரை 
செய்து, 'இரண்டாம்விகை. ஒரு 
சொப்பனம்‌ கண்டான்‌; நல்ல்‌ 
செழுமையான ஏழு கதிர்கள்‌ ஒரே 
தானிலிருத்த ஓங்கி வளர்ந்தது. 


ஆதி 41:6. பின்பூ, சாவியானதும்‌. 
கீழ்காற்நினால்‌ தீய்ந்ததுமான ஏழு 
கதிர்கள்‌ முளைத்தது. 

ஆதி கர. சானியான கதிர்கள்‌ 
செழுமையும்‌ நிறைமேனியுமான அந்த 
ஏழு கதிர்களையும்‌ விழுங்கிப்போட்டது; 
அப்பொழுது பார்வோன்‌ விழித்துக்‌ 
கொண்டு, அது சொப்பனம்‌ என்று 
அறிந்தான்‌. 


ஆதி ௧411 
மனம்‌ 


அவலட்சணமும்‌ 
பசுக்கள்‌ அழகும்‌ 
ஏழு. பசுக்களையும்‌ 
போட்டது; இப்படிப்‌ 
கண்டு 


காலமே பார்வோனுடைய 
கலக்கங்கொண்டிரு ந்தது; 
அப்பொழுது அவன்‌ எகிப்திலூன்ன சகல்‌ 
மத்திரவாதிகளையும்‌, சகல 
சாஸ்திரிகனையும்‌ அறைப்பித்து, 
அவர்களுக்குத்‌ தன்‌ சொப்பணத்தைச்‌. 
சொன்னான்‌; ஒருவராலும்‌ அதின்‌ 
அர்த்தத்தைப்‌ பார்வோனுக்குச்‌. 
'சொல்லக்கூடாமற்போயிற்று.. 


கர்த்தர்‌ எகிப்து தேசத்திலே 
யோசேப்பை உயர்த்துகிறார்‌. ஆனாலும்‌ 
யோசேப்பு கர்த்தருடைய ஆசீர்வாதங்களைப்‌ 
பெற்றுக்கொள்வதற்கு, இரண்டு வருஷங்கள்‌ 
காத்திருக்க வேண்டியதாயிற்று. இரண்டு 
வருஷம்‌ சென்ற பின்பு, பார்வோன்‌ ஒரு 
சொப்பனம்‌ காண்கிறான்‌ (ஆதி 413). 





ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


கர்த்தர்‌ நியமித்த காலம்‌ வரும்‌ வரையிலும்‌ 
நாம்‌ காத்திருக்கவேண்டும்‌. காத்திருப்பது 
நமக்கு கஷ்டமாகமிருந்தாலும்‌, நமக்கு வேறு 
வழி இல்லை. கர்த்தருடைய வேளையே, 
அவருக்கும்‌ ஏற்ற வேளை, அதுவே நமக்கும்‌ 
ஏற்ற வேளை. 


யோசேப்பு அடிமையாக 
நாளிலிருந்து பானபாத்திரக்காரனுடைய 
சொப்பனத்திற்கு அர்த்தம்‌ சொன்ன 
நாள்வரையிலும்‌ பதினொறு வருஷமாயிற்று. 
யோசேப்பு சிறைச்சாலையில்‌ மேலும்‌ இரண்டு 
வருஷம்‌ இருக்கிறார்‌. அவருடைய விசுவாசம்‌. 
சோதிக்கப்படுகிறது. (சங்‌ 1057-20). ஒரு 
மனுஷன்‌ பதிமூன்று வருஷங்களாகச்‌ 
சோதிக்கப்பட்டால்‌, அவன்‌ சோர்ந்து 
போய்விடுவான்‌. (ஆதி 37:2; ஆதி 41:46. 

பார்வோன்‌ நைல்‌ நதியண்டையில்‌ 
நின்று கொண்டிருக்கிறான்‌. நைல்‌ நதி 
எகிப்து தேசத்தை விளைச்சல்‌ நிலமாக்கிக்‌ 
கொண்டிருக்கிறது. எகிப்தில்‌ சிறிதளவே 
மழை பெய்தாலும்‌ மத்திய ஆப்பிரிக்காவில்‌ 
பெய்யும்‌ மழையினால்‌ நைல்‌ நதி நிரம்பி 
ஓடும்‌. 


விற்கப்பட்ட 


கர்த்தர்‌ யோசேப்பை 
பார்வோன்‌ கண்ட 

கருவியாகப்‌ 
சொப்பனங்கள்‌ 
இதை 
இது மதிமீனமான 


| உயர்த்துவதற்கு, 
சொப்பனங்களை ஒரு 
பயன்படுத்துகிறார்‌. அந்த 
மிகவும்‌ சாதாரணமானவை. 
மேலோட்டமாகப்‌ 


தெரியும்‌. அவலட்சணமும்‌ 
பசுக்களை சொப்பனத்தில்‌ 
விரும்பமாட்டார்கள்‌. அது 
மாட்டார்கள்‌. 


பார்க்க யாரும்‌ 
பற்றி பேசவும்‌ 


பார்வோன்‌ சாவியான கதிர்களை 
சொப்பனத்தில்‌ காண்கிறான்‌. இதைப்பற்றி 
யாரும்‌ யோசித்துப்‌ பார்க்கமாட்டார்கள்‌. 
சொப்பனத்திற்கு என்ன அர்த்தம்‌ எ: ப்‌ 
ஒருவரும்‌ ஆராய்ச்சி செய்யமாட்டார்கள்‌. 
இவையெல்லாம்‌ மனுஷர்‌ 
சாதாரணமான சொப்பனங்கள்‌. 
சொப்பனங்களை பார்ப்பவருக்கு மனதில்‌ 
சந்தோஷமோ இன்பமோ உண்டாகாது. 


QOODNENS 
PUBLISHERS 


பார்வோன்‌ தன்‌ சொப்பனத்தில்‌ 
அவலட்சணமான ஏழு பசுக்களை பார்த்தது, 
அவருக்கு ஒரு இன்பக்கனவு அல்ல. அது 
'வேதனைப்படுத்துகிற 
யாராவது ஒருவர்‌ 
இப்படிப்பட்ட சொப்பனத்தைக்‌ கண்டு, அதற்கு 
அர்த்தம்‌ கேட்டால்‌, ஒவ்வொருவரும்‌ 
ஒவ்வொரு அர்த்தம்‌ சொல்லுவார்கள்‌. 
அதற்கு முடிவே இருக்காது. அவையெல்லாம்‌ 
மதிமீனமான சம்பாஷணைகளாயிருக்கும்‌. 
இரண்டு வருஷம்‌ சென்றபின்பு 
வான்‌ ஒரு சொப்பனம்‌ காண்கிறான்‌. 
என்ன வென்றால்‌, அவன்‌ 
நதியண்டையிலே நின்று கொண்டிருக்கிறான்‌. 
அப்பொழுது அழகும்‌ புஷ்டியுமான ஏழு 
பசுக்கள்‌ நதியிலிருந்து ஏறிவந்து புல்‌. 
மேய்கிறது. அவைகளின்பின்‌ அவலட்சணமும்‌ 
கேவலமுமான வேறே ஏழு பசுக்கள்‌ 
நதியிலிருந்து ஏறிவந்து, நதி ஒரத்தில்‌ மற்றப்‌ 
பசக்களண்டையில்‌ நிற்கிறது. அவலட்சணமும்‌ 
கேவலமுமான பசுக்கள்‌ அழகும்‌ புஷ்டியுமான 
ஏழு பசுக்களையும்‌ பட்சித்துப்‌ போடுகிறது 
(ஆதி ௫1-4. 


பார்வோன்‌ இரண்டு சொப்பனங்களைக்‌ 

காண்கிறான்‌. அதில்‌ இது அவன்‌ கண்ட 
வது சொப்பனம்‌. 

ந்த சொப்பனத்தைக்‌ 

விழித்துக்கொள்கிறான்‌. 

அவன்‌ மறுபடியும்‌ நித்திரை 

அப்போது பார்வோன்‌ இரண்டாம்‌. 

ஒரு சொப்பனம்‌ காண்கிறான்‌. 


“நல்ல செழுமையான ஏழு குதிர்கள்‌ 
ஒரே தாளிலிருந்த ஒங்கி வளருகிறது. பின்பு, 
சாவியானதும்‌ கீழ்காற்றினால்‌ தீய்ந்ததுமான 
ஏழு கதிர்கள்‌ முளைக்கிறது. சாவியான 
று த நிறைமேனியுமான 
கதிர்களையும்‌ 

விழுங்கிப்போடுகிறது' (ஆதி 41:5-7). 
பார்வோன்‌ முதலாவது சொப்பனத்தைக்‌ 
கண்டபோது. விழித்துக்கொள்வதுபோல 
இரண்டாவது சொப்பனத்தையும்‌ கண்டு 
விழித்துக்கொள்கிறான்‌. அப்பொழுது தான்‌ 
கண்டது சொப்பனம்‌ என்பதை பார்வோன்‌. 


அறிந்துகொள்கிறான்‌. 





(யம்‌ 
பிய 


சொப்பனத்தைக்‌ கண்ட பார்வோனால்‌, 
அதற்குமேல்‌ அமைதியாக 
தூங்கமுடியவில்லை. காலமே பார்வோனுடைய 
மனம்‌ குலக்கங்கொண்டிருக்கிறது:: 
அப்பொழுது அவன்‌ எகிப்திலுள்ள சகல. 
மந்திரவாதிகளையும்‌, சகல சாஸ்திரிகளையும்‌ 
அழைப்பித்து, அவர்களுக்குத்‌ தன்‌ 
சொப்பனத்தைச்‌ சொல்லுகிறான்‌; ஒருவராலும்‌ 
அதின்‌ அர்த்தத்தைப்‌ பார்வோனுக்குச்‌ 
சொல்லக்கூடாமற்போயிற்று (ஆதி 41:8. 
பார்வோனுடைய மனம்‌ கலங்கியதற்குத்‌ 
தேவனை காரணம்‌. யோசேப்பிற்கு தேவன்‌ 
இது குறித்து. வெளிப்படுத்துகிறார்‌. 
நேபுகாத்நேச்சாரைக்‌ குறித்து தேவன்‌ 
ததானியேலுக்கு வெளிப்படுத்தினார்‌ (தானி 2). 


எகிப்து தேசத்திலும்‌ 
இருந்தார்கள்‌. 
மாயதந்திரங்கள்‌ 
தந்திரங்களைக்‌ குறித்து பில்லிசூனியங்கள்‌, 
அத்சனம்பார்ப்பது, குறிசொல்லுவது ஆகிய 
காரியங்களை இவர்கள்‌ செய்து வந்தார்கள்‌ 
(யாத்‌ 711,22; யாத்‌ 8:78). 

பார்வோன்‌ கண்ட சொப்பனங்‌ 
மிகவம்‌ விசேஷமானது. கர்த்தரே 
சொப்பனங்களை தம்முடைய தெய்வீக 
திட்டத்தின்‌ பிரகாரமாக, பார்வோனை காணச்‌ 
செய்திருக்கிறார்‌. ஆகையினால்‌ பார்வோன்‌. 
நித்திரை தெளிந்து எழுந்தபோது, 
அவனுடைய மனம்‌ 
கலங்கிக்கொண்டிருக்கிறது. 

பார்வோன்‌ 
சொப்பனங்களை, 
தேசத்திலுள்ள மந்திரவாதிகளிடத்திலும்‌, 
சாஸ்திரிகளிடத்திலும்‌ சொல்லுகிறான்‌. 
அவர்கள்‌... சொப்பனத்திற்கு அர்த்தம்‌ 
சொல்லுகிறவர்கள்‌. ஆனால்‌ அவர்களால்‌ 
பார்வோன்‌ கண்ட சொப்பனத்திற்கு அர்த்தம்‌ 
சொல்ல முடியவில்லை. பார்வோன்‌ கண்ட 
இரண்டு  சொப்பனங்களுக்கும்‌ அர்த்தம்‌ 
சொல்லுவதற்கு கர்த்தர்‌ யோசேப்பை 
நியமித்திருக்கிறார்‌ 


யோசேப்பு ஒரு சொப்பனக்காரர்‌. அவர்‌ 
ஏற்கெனவே சொப்பனம்‌ கண்டதினால்‌. 
அநேக வேதனைகளை அனுபவித்திருக்கிறார்‌. 
அதனால்‌ அவர்‌ பல துன்பங்களுக்கு 
உட்படுத்தப்பட்டிருக்கிறார்‌. யோசேப்பு தான்‌ 
கண்ட  சொப்பனத்தை தன்னுடைய 
சகோதரருக்கு சொன்னதினால்‌, அவர்கள்‌ 


கண்ட 
எகிப்து 


தான்‌ 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


அவரை பகைத்து, 
விற்றுப்போட்டார்கள்‌. யோசேப்பின்‌ சொப்பனம்‌ 
அவருடைய கஷ்டத்திற்கும்‌, வேதனைக்கும்‌ 
காரணமாயிற்று. பார்வோனுடைய 
சொப்பனங்களோ யோசேப்பின்‌ 
ஆசீர்வாதத்திற்காக, கர்த்தரால்‌ 
நியமிக்கப்பட்டிருக்கிறது. 

கர்த்தருடைய ஆவியானவர்‌ 
பார்வோனின்‌ மனதிலே கிரியை செய்கிறார்‌. 
பார்வோன்‌ சொப்பனம்‌ காண்கிறான்‌. அதே. 
ஆவியானவர்‌ யோசேப்பின்‌ மனதிலும்‌ 
கிரியை செய்கிறார்‌. யோசேப்பு பார்வோன்‌ 
கண்ட  சொப்பனங்களுக்கு அர்த்தம்‌. 
சொல்லுகிறார்‌. 


எகிப்து தேசத்திலுள்ள சகல 
மந்திரவாதிகளாலும்‌, சகல சாஸ்திரிகளாலும்‌ 
பார்வோன்‌ கண்ட சொப்பனத்திற்கு அர்த்தம்‌ 
சொல்ல முடியவில்லை.  சொப்பனத்திற்கு 
அர்த்தம்‌ சொல்லுவது கர்த்தருக்குரியது. 
கையினால்‌. மந்திரவாதிகளாலும்‌, 
சாஸ்திரிகளாலும்‌ சொப்பனத்திற்கு அர்த்தம்‌ 
சொல்ல முடியவில்லை. தானியேல்‌. 
தீர்க்கதரிசியின்‌ காலத்திலும்‌, 
நேபுகாத்நேச்சார்‌ கண்ட சொப்பனங்களுக்கு, 

மந்திரவாதிகளாலும்‌, 

அர்த்தம்‌ சொல்ல 


ராஜச 
தற 
ராஜாவுக்குத்‌ 
ஞானிகளாலும்‌, 
சாஸ்திரிகளாலும்‌, 
கூடாது” 


ராஜா 


குறிசொல்லுகிறவர்களாலும்‌ 
(தானி 2:27) என்று சொன்னார்‌. 


சாஸ்திரிகளும்‌, 
கவ்‌, 


வந்தார்கள்‌; சொப்பனத்தை 
அவர்களுக்குச்‌ சொன்னேன்‌; 

அதின்‌ அர்த்தத்‌ 
தெரிவிக்கமாட்டாமற்போனார்கள்‌" 
(தானி 47). 


குறிசொல்லுகிறவர்களும்‌ 





BALWETHER 
பிய 


ராஜாவின்‌ 
வந்து சேர்ந்தார்கள்‌; 
ஆனாலும்‌ அவர்கள்‌ அந்த எழுத்தை 
வாசிக்கவும்‌, அதின்‌ அர்த்தத்தை 
ராஜாவுக்குத்‌ தெரிவிக்கவும்‌ கூடாதிருந்தது” 
(தானி 5:8). 


"அப்பொழுது 
ஞானிகளெல்லாரும்‌ 


யோசேப்பு 
நிரப்பப்பட்டிருக்கிறார்‌. அவர்‌ 
ஆளுகை செய்கிறார்‌. யோசேப்பு 
ஆவியானவரின்‌ ஏவுதலினால்‌, 
கண்ட  சொப்பனங்களுக்கு 


சொல்லுகிறார்‌. 


விமினால்‌. 
ாசேப்பை 
பரிசுத்த 
பார்வோன்‌ 
அர்த்தம்‌ 


பரிசுத்த. 


பார்வோனுக்கு 
யோசேப்பு 
ஆதி 41:9-16 


முன்பாக 


அதி 4129. 
பானபாத்திரக்காரரின்‌ 
பார்வோனை நோக்கி; நான்‌ செய்த 
குற்றம்‌ இன்றுதான்‌ என்‌ நினைவில்‌: 
வந்தது. 


ஆதி 4110. பார்வோன்‌ தம்முடைய 
ஊழியக்காரர்மேல்‌ க ங்கோண்‌ 
கொண்டு, என்னையும்‌ ௬யம்பாகிகளின்‌ 
தலைவனையும்‌ தலையாரிகளின்‌. 
அதிபதி வீடாகிய சிறைச்சாலையிலே 
வைத்திருத்த காலத்தில்‌, 


ஆதி கபட நானும்‌ அவனும்‌ ஒரே 
ராத்தியிலே வெவ்வேறு பொருள்‌ 
கொண்ட சொப்பனம்‌ கண்டோம்‌. 


அப்பொழுது 


ஆதி 4112. 'பாழுதா 
'தலையாரிகளின்‌' அதிதிக்கு. 
வேலைக்காரனாகிய எபிரெய 
பின்னையாண்டான்‌ ஒருவன்‌ அங்கே 
எங்கனோட. இருந்தான்‌; அவனிடத்தில்‌ 
அவைகளைச்‌ சொன்னோம்‌, அவன்‌ 
நாங்கள்‌ கண்ட சொப்பனங்களுக்குரிய 
வெவ்வேறு அர்த்தத்தின்படியே 
எங்கன்‌ சொப்பணத்தின்‌ பயனைச்‌ 
சொன்னான்‌. 


அப்ப 


ஆதி 41:18. அவன்‌ 
சொல்லிய 


எங்களுக்குச்‌. 
அர்த்தத்தின்படியே 
நடந்தது; என்னைத்திரும்ப என்‌ 
நிலையிலே நிறுத்தி, அவனைத்‌ 
தூக்கிப்போடுவித்தார்‌ என்றான்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆதி 415. அப்பொழுது பார்வோன்‌ 
யோசேப்பை அழைப்பித்தான்‌; 
அவனைத்‌ 'தீவிரமாய்க்‌ 
காவல்கிடங்கிலிருந்து 

கொண்டுவந்தார்கள்‌. அவன்‌ சவரம்‌ 
பண்ணிக்‌ கொண்டு, வேறு 
வஸ்திரம்‌ தரித்து, பார்வோனிடத்தில்‌ 


வந்தான்‌. 

ஆதி 41:15. பார்வோன்‌ யோசேப்பை 
நோக்கி: ஒரு சொப்பனம்‌ கண்டேன்‌, 
அதின்‌ அர்த்தத்தைக்‌ சொல்ல ஒருவரும்‌ 
இல்லை; நீ ஒரு சொப்பனத்தைக்‌ 
கேட்டால்‌, அதின்‌ அர்த்தத்தைச்‌ 
சொல்லுவாய்‌ என்று உன்னைக்‌ குறித்து 
நான்‌ கேள்விப்பட்டேன்‌ என்றான்‌. 


ஆதி 4106. அப்பொழுது யோசேப்பு. 
பார்வோனுக்குப்‌ பிரதியுத்தரமாக: நான்‌: 
அல்ல, தேவனே பார்வோனுக்கு 
மங்களமான உத்தரவு அருவிக்‌. 
செய்வார்‌ என்றான்‌. 


சிறைச்சாலையில்‌ இருக்கும்‌ யோசேப்பு 
சொப்பனத்திற்கு அர்த்தம்‌ சொல்லுவார்‌ 
ஈன்று பார்வோறுக்கு அறிலிக்கட்படுகிறது 
யோசேப்பை பற்றிய செய்தியை 
பானபாத்திரக்காரரின்‌ தலைவன்‌ 
பார்வோனுக்கு சொல்லுகிறான்‌. யோசேப்பு 
பானபாத்திரக்காரனிடம்‌ ஏற்கெனவே, “என்‌ 
காரியத்தை பார்வோனுக்கு அறிவி 
(ஆதி 4014) என்று சொல்லியிருந்தார்‌ 
ஆனால்‌ பானபாத்திரக்காராரின்‌ தலைவன்‌ 
யோசேப்பை நினையாமல்‌ அவரை 
மறந்துவிட்டான்‌ 


இப்போது பானபாத்திரக்காரனுக்கு 
யோசேப்பை பற்றி நினைவு வருகிறது. இந்த 
நினைவு யோசேப்புக்கு உதவி 
செய்யவேண்டும்‌ என்பதினாலோ அல்லது 
யோசேப்பின்‌ மீதுள்ள பிரியத்தினாலோ 
பானபாத்திரக்காரன்‌ 
கட்டளைக்கு 
கீழ்ப்டியவேண்டும்‌. அவன்‌ பார்வோனுக்கு 
நன்மை செய்து, பார்வோனிடத்திலிருந்து 
நல்ல பெயரை பெற்றுக்கொள்ளவேண்டும்‌. 
இதற்காகவே பானபாத்திரக்காரன்‌ 
பார்வோனிடத்தில்‌ யோசேப்பை பற்றி 
சொல்லுகிறான்‌. 





BALWETHER 
பிய 


யோசேப்பைப்பற்றி  பார்வோனிடத்தில்‌ 
இதுவரையிலும்‌ சொல்லாதது தான்‌ செய்த 
பானபாத்திரக்காரன்‌ 
'நான்‌ செய்த குற்றம்‌ 
இன்று தான்‌ என்‌ நினைவில்‌ வந்தது” என்று 
பானபாத்திரக்காரன்‌ பார்வோனுக்கு 
சொல்லுகிறான்‌. பார்வோன்‌ 
பானபாத்திரக்காரரின்‌ தலைவன்மேலும்‌,. 
சுயம்பாகிகளின்‌ தலைவன்‌ மேலும்‌ 
கடுங்கோபங்கொண்டு, அவர்கள்‌ 
இருவரையும்‌ தலையாரிகளின்‌ அதிபதிகளின்‌ 
வீடாகிய சிறைச்சாலையில்‌ வைத்திருந்தான்‌. 
(ஆதி 41910). 


ல்‌ மறந்தது 
பானபாத்திரக்காரரின்‌ தலைவனுடைய குற்றம்‌. 
(ஆதி 4014-1523). தேவனுடைய வேளையில்‌ 
அவன்‌ அதை நினைவுகூருகிறான்‌. அவன்‌ 
மறந்ததும்‌, அவன்‌ நினைவுகூருவதும்‌: 
தேவனுடைய தெய்வீக பராமரிப்பாயிருக்கிறது. 
(ஆதி 40:23) 


அப்போது அதே சிறைச்சாலையில்‌: 
யோசேப்பும்‌ வைக்கப்பட்டிருந்தார்‌. அவர்கள்‌ 
சிறைச்சாலையிலிருந்த காலத்தில்‌, 
பார்வோனின்‌ பிரதானிகள்‌ இருவரும்‌ ஒரே 
ராத்திரியிலே வெவ்வேறு பொருள்‌ கொண்ட 
சொப்பனம்‌ கண்டார்கள்‌. சிறைச்சாலையிலே. 
நாங்கள்‌ கண்ட சொப்பனத்திற்கு அர்த்தம்‌. 
சொல்லுவதற்கு ஒருவருமில்லை என்று 
நினைத்து அவர்கள்‌ 
கலக்கத்தோடிருந்தார்கள்‌. 
யோசேப்பு அவர்களை விசாரித்து, அவர்கள்‌ 
கண்ட சொப்பனங்களுக்கு அர்த்தத்தைச்‌ 
சொன்னார்‌ 


பானபா; 'க்காரரின்‌ லவன்‌ 
னது சதை ங்‌ வக்க 
சம்பவங்களை நினைவுகூர்ந்து 
சொல்லுகிறான்‌. அவன்‌ பார்வோனை நோக்கி, 
அப்பொழுது தலையாரிகளின்‌ அதிதிக்கு 
வேலைக்காரனாகிய எபிரெய 
பிள்ளையாண்டான்‌ ஒருவன்‌ அங்கே 
எங்களோட இருந்தான்‌: அவனிடத்தில்‌ 
அவைகளைச்‌ சொன்னோம்‌, அவன்‌ 
நாங்கள்‌ கண்ட  சொப்பனங்களுக்குரிய 
வெவ்வேறு அர்த்தத்தின்படியே எங்கள்‌ 
சொன்னான்‌. 
சொல்லிய 
என்னைத்‌ 
நிறுத்தி, 
அவனைத்‌: தூக்கிப்போடுவித்தார்‌" 
(ஆதி 41213) என்று சொல்லுகிறான்‌. 


எங்களுக்குச்‌ 
நடந்தது: 
நிலையிலே. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


பார்வோன்‌ யோசேப்பை 
(ஆதி 414), இந்த 
வேளையே பார்வோனும்‌ யோசேப்பும்‌ 
சந்திப்பதற்கு கர்த்தருக்கு ஏற்ற 
வேளையாயிருக்கிறது. கர்த்தருடைய வேளை 
எப்போதுமே அவருடைய ஐனத்திற்கு 
ஆசீர்வாதத்தைக்‌ கொடுக்கும்‌ 
வேளையாயிருக்கும்‌. அதுவே அவர்களுக்கு 
நன்மை உண்டாகும்‌ வேளையாயிருக்கும்‌. 


பாலஸ்தீன தேசத்திலும்‌, மேலும்‌ சில 
கிழக்கு தேசங்களிலும்‌ சவரம்‌ பண்ணிக்‌ 
கொள்ளுதல்‌ தவறான பழக்கமாகும்‌. 
ஆனால்‌ எகிப்தியர்‌ நீளமான தாடி 
வளர்ப்பதில்லை. யோசேப்பு எந்தச்‌ 
சூழ்நிலையில்‌ இருக்கிறாரோ அதற்குத்‌ 
தகுந்தடி அவர்‌ தன்னை மாற்றிக்‌ 
கொள்கிறார்‌. பார்வோன்‌ தன்னை ஏற்றுக்‌ 
கொள்ள வேண்டுமென்பதற்காக என்னென்ன 
செய்ய வேண்டுமோ அவை எல்லாவற்றையும்‌ 
யோசேப்பு செய்கிறார்‌. எபிரெயர்கள்‌ துக்கம்‌ 
அனுசரிக்கும்போது சவரம்‌ பண்ணிக்‌ 
கொள்வார்கள்‌. ஆனால்‌ எகிப்தியரோ துக்க 
காலத்தில்‌ சவரம்‌ பண்ணாமல்‌ தாடி 
வளர்ப்பார்கள்‌. 


அப்பொழுது 
அழைப்பிக்கிறார்‌. 


பானபாத்திரக்காரரின்‌ 


த்க்‌ 
அன்றே, யோசேப்பை 


யோசேப்பை மறந்துவிட்டான்‌. 
பானபாத்திரக்காரன்‌ யோசேப்பை மறக்காமல்‌, 
அப்போதே அவரைப்பற்றி பார்வோனிடத்தில்‌ 
சொல்லியிருந்தால்‌, பார்வோன்‌ பானபாத்திரக்‌ 
காரரின்‌ வார்த்தைகளைக்‌ கேட்டு, 
யோசேப்பை விடுதலை செய்திருப்பான்‌. 
யோசேப்பு அப்போது சிறைச்சாலை 
யிலிருந்து விடுதலை பெறவேண்டும்‌ என்பது 
கர்த்தருடைய சித்தமல்ல. யோசேப்பு அப்போது 
தன்னைப்பற்றிச்‌ சொன்னபோது “நான்‌ 
எபிரெய தேசத்திலிருந்து களவாய்‌ 
கொண்டு வரப்பட்டேன்‌" (ஆதி 40:15) 
என்று வேதனையோடு சொன்னார்‌. 
ப்‌ ன்‌ சொந்த தேசத்திற்கு 
என்னும்‌ விருப்பம்‌ 
பார்வோன்‌ 
விடுதலை 
தன்னுடைய 


அப்போது தன்‌ 
திரும்பிப்போகவேண்டும்‌. 
யோசேப்புக்கு இருந்தது. 


யோசேப்பை 
செய்திருந்தால்‌, யோசேப்பு 
சொந்த தேசத்திற்கு திரும்பிப்‌ 
போயிருந்திருப்பார்‌. ஆனால்‌. யோசேப்பு 
சிறைச்சாலையில்‌ மேலும்‌ இரண்டு வருஷம்‌ 
இருக்கவேண்டும்‌ என்பது கர்த்தருடைய 
சித்தமாயிற்று. 


அப்போது 





ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


'யோசேப்பைப்பற்றிய 
பானபாத்திரக்காரரின்‌ 


த்க்‌ 


கர்த்தருடைய தெய்வீக நட்டத்தன்‌ பிரகாரம்‌. 
இப்போது பார்வோனுக்கு அறிவிக்கிறான்‌. 


குடும்பத்தாருக்கும்‌ 
நன்மைகள்‌ உண்டாயிற்று. 
இரண்டு வருஷங்களுக்கு 
சிறைர்சாலையிலித்து 
விடுவிக்கப்பட்டிருந்தால்‌, 
இந்த அளவுக்கு 
ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கமாட்டார்‌. 


யோசேப்பு சிறைச்சாலையில்‌ மேலும்‌ 
இரண்டு வருஷங்கள்‌ அடைக்கப்பட்டிருந்தது. 
அவருக்கு 
இருந்திருக்கலாம்‌. ஆ 
சித்தமான வேளை 
விசுவாசிகளாகிய 
நமக்கு மிகவும்‌ 
கர்த்தருக்காகவும்‌, 
வேளைக்காகவும்‌, 
புதுபெலனடைவார்கள்‌. 


பார்வோனுடைய கட்டளைப்‌ பிரகாரம்‌, 
அவனுடைய வேலைக்காரர்கள்‌ யோசேப்பை. 
தீவிரமாய்க்‌ காவல்கிடங்கிலிருந்து 
கொண்டுவருகிறார்கள்‌. யோசேப்பு சவரம்‌ 
பண்ணிக்‌ கொண்டு, வேறு வஸ்திரம்‌ தரித்து, 
பார்வோனிடத்தில்‌ வருகிறார்‌ (ஆதி 41:14) 


யோசேப்பு பார்வோனுக்கு முன்பாக 
நிற்பது, அவருக்கு மிகவும்‌: 
ஆச்சரியமாகயிருந்திருக்கும்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய பிள்ளைகளுக்கு அதிசயமான 
ஆச்சரியமான 
நடப்பிக்கிறவர்‌. புதிய 
ஏற்பாட்டுக்காலத்தில்‌, கர்த்தர்‌ பேதுருவையும்‌ 
இதுபோல ஆச்சரியமாய்‌ வழிநடத்தினார்‌. 
“அந்தப்டியே அவன்‌ புறப்பட்டு 
அவனுக்குப்‌ பின்சென்று, தூதனால்‌ 
செய்யப்பட்டது மெய்யென்று அறியாமல்‌, தான்‌ 
ஒரு தரிசனங்காண்கிறதாக நினைத்தார்‌" 
(அப்‌ 12:9). 


ந்னு 


காத்திருக்கிறவர்கள்‌ 


யோசேப்பு சிறைச்சாலையில்‌ இரண்டு 
வருஷம்‌ இருந்தபோது, அவருக்கு சகலமும்‌ 
காலதாமதமாவதுபோல இருந்தது. ஆனால்‌ 
இப்போதோ சகலமும்‌ தீவிரமாய்‌ 
நடைபெறுகிறது. காவல்‌ கிடங்கிலிருந்த 
யோசேப்பை பார்வோனுடைய காவலாளர்கள்‌ 
தீவிரமாய்‌ அழைத்துக்கொண்டு வருகிறார்கள்‌. 
பார்வோனும்‌ காலதாமதம்‌ பண்ணாமல்‌, 
தேவையில்லாத காரியங்களை பேசாமல்‌, 
யோசேப்பை பார்த்தவுடனே, தான்‌ கண்ட 
சொப்பனங்களைப்பற்றி பேச 


ஆரம்பித்துவிடுகிறான்‌. 


பார்வோன்‌ யோசேப்பை நோக்கி, “ஒரு 
சொப்பனம்‌ கண்டேன்‌, அதின்‌ அர்த்தத்தைச்‌ 
சொல்ல ஒருவரும்‌ இல்லை: நீ ஒரு 
சொப்பனத்தைக்‌ கேட்டால்‌, அதின்‌ 
அர்த்தத்தைச்‌ சொல்லுவாய்‌ என்று உன்னைக்‌. 
குறித்து நான்‌ கேள்விப்பட்டேன்‌" (ஆதி 4115) 
என்று சொல்லுகிறான்‌. 


பார்வோன்‌ யோசேப்பை தன்னுடைய 
அரண்மனைக்கு அழைப்பது யோசேப்புக்கு 
பெருமையான விஷயம்‌. காவல்‌ கிடங்கிலிருந்த 
யோசேப்பு இப்போது, எகிப்து தேசத்தின்‌ 
ராஜாவாகிய பார்வோனுடைய 
அரண்மனையில்‌, அவனுக்கு முன்பாக 
இத்தன. ஆனாறும்‌ லோரோப்பு, தன்னைக்‌ 
கனம்பண்ணாமல்‌, பெருமைப்படுத்தாமல்‌ 
தேவனைக்‌ கனம்பண்ணுகிறார்‌. 

யோசேப்பு பார்வோனுக்குப்‌ 
பிரதியுத்தரமாக, “நான்‌ அல்ல, தேவனே 
பார்வோனுக்கு மங்களமான உத்தரவு 
அருளிச்‌ செய்வார்‌" (ஆதி 4146) என்று 
சொல்லுகிறார்‌. 


யோசேப்பு கன மகிமை 
அனைத்தையும்‌ கர்த்தருக்கே செலுத்துகிறார்‌. 
தேவனே பார்வோனுக்கு உத்தரவு 
அருளிச்செய்வார்‌ என்று சொல்லி யோசேப்பு 
தேவனைக்‌ கனம்பண்ணுகிறார்‌. அது 
மாத்திரமல்ல, தேவன்‌ பார்வோனுக்கு 
அருளிச்செய்யும்‌ உத்தரவைப்பற்றிச்‌ 
சொல்லும்போது, அதை “மங்களமான 
உத்தரவு” என்றும்‌ சொல்லுகிறார்‌. 
பார்வோனுக்கு கர்த்தருடைய சமுகத்திலிருந்து 
சமாதானமான உத்தரவு வரும்‌ என்று 
யோசேப்பு ஆசீர்வாதமான வார்த்தைகளை 
சொல்லுகிறார்‌. 





BALWETHER 
சபரிய 


சொப்பனத்திற்கு அர்த்தம்‌ 
ஆதி 4117-32 


ஆதி 4147. பார்வோன்‌ யோசேப்பை 
நோக்கி: என்‌ சொப்பனத்திலே, நான்‌ 
நதி ஓரத்தில்‌ நின்று கொண்டிருந்தேன்‌. 


ஆதி 41:18. அழகும்‌ புஷ்டியுமான ஏழு 
பசுக்கள்‌. நதியிலிருத்து ஏறிவத்து 
புல்‌ மேய்த்தது. 


ஆதி 4109. அவைகளின்‌ யின்‌ 
இனைத்ததும்‌ மகாஅவலட்சணமும்‌. 
கேவலமுமான வேறே ஏழு பசுக்கள்‌ 
ஏறிவத்தது; இவைகளைப்‌ போல. 
அவலட்சணமான. 
எகிப்துதேசமெங்கும்‌ 

கண்டதில்லை. 


ஆதி. 41:20. 
அவலட்சணமுமான 

கொழுமையான 

பசுக்களையும்‌ பட்சித்துப்‌ போட்டது. 


ஆதி 4121. அவைகள்‌ இவைகளின்‌ 
வயிற்றுக்குன்‌ போயும்‌, வயிற்றுக்குள்‌ 
போயிற்றென்று தோன்றாமல்‌, முன்‌ 
இருந்தது போலவே 
அவலட்சணமாயிருந்தது; இப்படிக்‌ 
கண்டு விழித்துக்‌ கொண்டேன்‌. 


ஆதி 4122. பின்னும்‌ நான்‌ எண்‌ 
சொப்பணத்திலே, நிறைமேனியுன்ன 
ஏழு நல்ல கதிர்கள்‌ ஒரே தானிலிருத்து 
ஓங்கி வனரக்கண்டேன்‌. 


ஆதி 41:28. பின்பு சாவியானவைகளும்‌ 
கீழ்காற்தினால்‌ தீய்ந்து 
பதரானவைகளுமான ஏழு கதிர்கள்‌. 
முளைத்தது. 


ஆதி 41:24. சாவியான கதிர்கள்‌ அந்த 
ஏழு நல்ல கதிர்களையும்‌ விழுங்கிப்‌ 
போட்டது. 

மத்திரவாதிகளிடத்தில்‌ 

இதின்‌ பொருளை 
விடுவிக்கிறவன்‌ ஒருவனும்‌ இல்லை. 
என்றான்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆதி ௧1:2. அப்பொழுது யோசேப்பு 
பார்வோனை நோக்கி: பார்வோனின்‌ 
சொப்பனம்‌ ஒன்றுதான்‌; தேவன்‌ தாம்‌ 
செய்யப்போகிறது இன்னதென்று 
பார்வோனுக்கு அதிவித்திருக்கிறார்‌. 


ஆதி 41:26. அத்த ஏழு நல்ல பசுக்களும்‌ 
எழு வருஷமாம்‌; அந்த ஏழு நல்ல 
கதிர்களும்‌ ஏழு வருஷமாம்‌; சொப்பனம்‌ 
ஒன்றே. 


ஆதி 41:27. அவைகளின்‌ பின்‌ ஏறிவந்த 
'கேவலமும்‌ அவல்ட்சணமுமான ஏழு. 
பசுக்களும்‌ ஏழு வருஷமாம்‌; 
கீழ்க்காற்றினால்‌ தீய்ந்து சாவியான 
ஏழு கதிர்களும்‌ ஏழு வருஷமாம்‌; 
இவைகள்‌ பஞ்சமுன்ன ஏழு வருஷமாம்‌. 


ஆதி ௧1:28, பார்வோனுக்கு நான்‌ 
சொல்லவேண்டிய காரியம்‌ இதுவே; 
தேவன்‌ தாம்‌ செய்யப்போகிறதைப்‌ 
பார்வோனுக்குக்‌ காண்பித்திருக்கிறார்‌. 


ஆதி 4129. எகிப்து தேசமெங்கும்‌ 
பரிபூரணமான வினைவு 


உண்டாயிருக்கும்‌ ஏழு வருஷம்‌ வரும்‌. 


அதி 41:30. அதன்பின்‌ 
பஞ்சமுண்டாயிருக்கும்‌ ஏழு வருஷம்‌ 
வரும்‌; அப்பொழுது எகிப்துதேசுத்தில்‌ 
அந்தப்‌: பரிபூரணமெல்லாம்‌. 
மறக்கப்ட்டுப்போம்‌; அந்தப்‌ பஞ்சம்‌ 
தேசத்தைப்‌ பாழாக்கும்‌. 


ஆதி 4191. வரப்போகிற மகா 
கொடுமையான பஞ்சத்தால்‌ தேசத்தில்‌ 
முன்னிருந்த பரிபூரணமெல்லாம்‌ 
ஒழிந்துபோம்‌. 


ஆதி ௧4132. இந்தக்‌ காரியம்‌ 
தேவனால்‌ திச்சயிக்கப்பட்டிருக்கிறது 
என்பதையும்‌, தேவன்‌ இதைச்‌. 
சீக்கிரத்தில்‌ செய்வார்‌ என்பதையும்‌ 
குறிக்கும்பொருட்டு, இந்தச்‌ சொப்பனம்‌ 
பார்வோனுக்கு இரட்டித்தது. 





BALWETHER 
பிய 


பார்வோன்‌ ஒரே நாள்‌ ராத்திரியிலே. 
இரண்டு சொப்பனங்களைக்‌ கண்டிருக்கிறான்‌. 
அவன்‌ தான்‌ கண்ட சொப்பனங்களை 
ஒவ்வொன்றாக யோசேப்புக்கு 
சொல்லுகிறான்‌. 


பார்வோன்‌... யோசேப்பை நோக்கி, 
"என்‌ சொப்பனத்திலே, நான்‌ நதி ஒரத்தில்‌ 
நின்று கொண்டிருந்தேன்‌. அழகும்‌ 
புஷ்ியுமன ஏழு பசுக்கள்‌ நதியிலிருந்து 
ஏறிவந்து புல்‌ மேய்ந்தது அவைகளின்‌ 
பின்‌ இளைத்ததும்‌ மகாவலட்சணமும்‌: 
கேவலமுமான வேறே ஏழு பசுக்கள்‌ 
ஏறிவந்தது: இவைகளைப்‌ போல 
அவலட்சணமான பசுக்களை 
எகிப்துதேசமெங்கும்‌. கண்டதில்லை" 
என்றும்‌, 


நான்‌ 


“கேலலமும்‌ வலட்சணமுமான 
மாக்கள்‌. கொ்மையான முந்தின. 1 
பசுக்களையும்‌ பட்சித்துப்‌ போட்டது. அவைகள்‌ 
இவைகளின்‌ வயிற்றுக்குள்‌ போயும்‌, 
வயிற்றுக்குள்‌ போயிற்றென்று தோன்றாமல்‌, 
போலவே. 
இப்படிக்‌ கண்டு 
விழித்துக்‌ கொண்டேன்‌" (ஆதி 4117-21) 
என்றும்‌ சொல்லுகிறான்‌. ர்வோன்‌ 
கண்ட முதலாவது 
விவரமாகும்‌. 


பார்வோன்‌. முதலாவது. 
சொப்பனத்தை வொன்னிட த்தில்‌ சொன்ன 
பின்பு, தன்னுடைய இரண்டாவது. 
'சொப்பனத்தையும்‌ அவரிடத்தில்‌ 
சொல்லுகிறான்‌. 


பார்வோன்‌ யோசேப்பை நோக்கி, 
“பின்னும்‌ நான்‌ என்‌ சொப்பனத்திலே, 
நிறைமேனியுள்ள ஏழு கதிர்கள்‌ ஒரே 
நாளிலிருந்து ஒங்கி வளரக்கண்டேன்‌. பின்பு 
சாவியானவைகளும்‌ கீழ்காற்றினால்‌ தீய்ந்து 
புதரானவைகளுமான எழு கதிர்கள்‌ 
முளைத்தது. சாவியான கதிர்கள்‌ அந்த எழு 
நல்ல கதிர்களையும்‌ விழுங்கிப்‌ போட்டது" 
(ஆதி 41:22-24) என்று சொல்லுகிறான்‌. 


பார்வோன்‌ தான்‌ கண்ட இரண்டு 
சொப்பனங்களையும்‌, எகிப்து தேசத்திலுள்ள 
சாஸ்திரிகளிடத்திலும்‌, 
மந்திரவாதிகளிடத்திலும்‌ சொன்னான்‌. 
ஆனாலும்‌, “இதின்‌ பொருளை எனக்கு 
விடுவிக்கிறவன்‌ ஒருவனும்‌ இல்லை" என்று: 
பார்வோன்‌ யோசேப்பினிடத்தில்‌ இப்போது 
கலக்கத்தோடு சொல்லுகிறான்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


யோசேப்பு பார்வோன்‌ 
இரண்டு சொப்பனங்களுக்கும்‌ 
சொல்லுகிறார்‌. யோசேப்பு பார்வோனை 
நோக்கி, “பார்வோனின்‌. சொப்பனம்‌ 
ஒன்றுதான்‌: தேவன்‌ தாம்‌ செய்யப்போகிறது 
பார்வோனுக்கு 
நித்தி அந்த எழு நல்ல 
பசுக்களும்‌ எழு வருஷமாம்‌: அந்த ஏழு நல்ல. 
கதிர்களும்‌ ஏழு வருஷமாம்‌: சொப்பனம்‌. 
ஒன்றே. அவைகளின்‌ பின்‌ ஏறிவந்த 
கேவலமும்‌. அவலட்சணமுமான 
ஏழு பசுக்களும்‌ ஏழு வருமாம்‌; 
கீழ்க்காற்றினால்‌ தீய்ந்து சாலியான ஏழு 
எழு மாம்‌ இலைகள்‌: 
வருஷமாம்‌" 
25-27). டு. சொப்பனங்களுக்கு 
அர்த்தம்‌ சொல்லுகிறார்‌. 


கண்ட 
அர்த்தம்‌ 


பார்வோன்‌ இரண்டு சொப்பனங்களைக்‌ 
கண்டாலும்‌, அந்த சொப்பனங்கள்‌ 
இரண்டும்‌ ஒன்றுதான்‌ என்றும்‌, அவற்றிற்கு 
ஒரே அர்த்தமே உள்ளது என்றும்‌ யோசேப்பு 
பார்வோனுக்கு சொல்லுகிறார்‌. பார்வோன்‌ 
இரண்டு  சொப்பனங்களைக்‌ கண்டதற்கு 
ஒரு தெய்வீக நோக்கமுண்டு. யோசேப்பு 
நோக்கத்தையும்‌ பார்வோனுக்கு 
தெளிவுபடுத்துகிறார்‌. 


யோசேப்பு பார்வோனை 
“இந்தக்‌ காரியம்‌ தேவனால்‌. 
நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. என்பதையும்‌, 
தேவன்‌ இதைச்‌ சீக்கிரத்தில்‌ செய்வார்‌ 
என்பதையும்‌ குறிக்கும்பொருட்டு, இந்தச்‌ 
சொப்பனம்‌ பார்வோனுக்கு இரட்டித்தது” 
(ஆதி 41:32) என்று சொல்லுகிறார்‌ 


பார்வோன்‌ முதலாவது சொப்பனத்தில்‌ 
அழகும்‌ புஷ்டியுமான ஏழு பசுக்களையும்‌, 
இனைத்ததும்‌ மகாஅவலட்சணமும்‌ 
கேவலமுமான வேறே ஏழு பசுக்களையும்‌ 
கண்டான்‌. அவன்‌ இரண்டாவது 
சொப்பனத்தில்‌ நிறைமேனியுள்ள ஏழு நல்ல 
கதிர்களையும்‌, சாலியானவைகளும்‌ 
கீழ்க்காற்றினால்‌. தீய்ந்து 
பதரானவைகளுமான கதிர்களையும்‌ 
கண்டான்‌. 


நோக்கி, 


எழு 


முதலாவது சொப்பனத்தில்‌ கேவலமும்‌ 


அவலட்சணமுமான பசுக்கள்‌ 
கொழுமையான முந்தின ஏழு பசுக்களையும்‌ 
பட்சித்துப்போட்டது. இரண்டாவது 
சொப்பனத்தில்‌ சாவியான கதிர்கள்‌ அந்த 
ஏழு நல்ல கதிர்களையும்‌ விழுங்கிப்போட்டது. 





BALWETHER 
பிய 


அழகும்‌ புஷ்டியுமான ஏழு பசுக்களும்‌, 
நிறைமேனியுள்ள ஏழு நல்ல கதிர்களும்‌ 
எகிப்து தேசமெங்கும்‌ ஏழு வருஷங்களுக்கு 
பரிபூரணமான விளைவு உண்டாயிருக்கும்‌. 
என்பதற்கு அடையாளம்‌. 


மகாஅவலட்சணமும்‌ 
ஏழுபசுக்களும்‌, 
சாவியானவைகளும்‌ கீழ்க்காற்றினால்‌ தீய்ந்து 
பதரானவைகளுமான  ஏழுகதிர்களும்‌ ஏழு 
வருஷ மகாபஞ்சத்திற்கு அடையாளம்‌. 
பார்வோன்‌ 
சொப்பனங்களை 
சொல்லுகிறான்‌. 
சொப்பனங்களுக்கு 
சொல்லும்போது. “பார்வோனுக்கு நான்‌ 
சொல்லவேண்டிய காரியம்‌ இதுவே: தேவன்‌ 
தாம்‌ செய்யப்போகிறதைப்‌ பார்வோனுக்குக்‌ 
காண்பித்திருக்கிறார்‌" (ஆதி 41:28) என்று 
சொல்லுகிறார்‌. 
இரண்டு சொப்பனங்களுக்கும்‌ அர்த்தம்‌ 
ஒன்று தாம்‌ 
செய்யப்போகிறதை. சீக்கிரத்தில்‌ செய்வார்‌ 
என்பதை குறிக்கும்‌ பொருட்டு, 
சொப்பனம்‌ பார்வோனுக்கு 
(கொரி 131) 


யோசேப்பு பார்வோனை தேவனிடம்‌ 
வழிநடத்துகிறார்‌. எல்லாக்‌ காரியங்களுக்கும்‌ 
கர்த்தரே காரணகர்த்தா. வரப்போகிற 
பஞ்சம்‌ இயற்கையினால்‌ த ய்து 
தேவனுடைய தெய்வீகக்‌. 

நேவனுடைய சித்தத்தின்‌ ன்‌ 
தல்‌ நதியில்‌ தண்ணீர்‌ பாய்ந்து ஓடுகிறது. 
தம்முடைய சித்தத்தைத்‌ தேவன்‌ பூமியில்‌ 
நிறைவேற்றுவதற்கு சில நிபந்தனைகளை 
மனுஷருக்குத்‌ தருகிறார்‌ 


தேவனால்‌ இ அட கப்பல்‌ ஜனம்‌. 
தேவசித்தத்திற்கு எப்போதும்‌ கீழ்ப்படிந்து 
ஜீவிக்க வேண்டும்‌. இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
ப்‌ போவதற்கு முன்பாகவே 
ஆபிரகாமிடம்‌ இஸ்ரவேலர்‌ 
எகிப்துக்குப்‌ போவது பற்றியும்‌, அங்கிருந்து 
திரளான செல்வத்தோடு. 
வருவது பற்றியும்‌ 
(ஆதி 1542-16) தம்முடைய 
நிறைவேற்றுவதற்காகப்‌ புறஜாதி ராஜாக்கள்‌ 
ஜனங்களை 


செய்வதற்கு அனுமதித்திருக்கிறார்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எகிப்து தேசத்திலே ஏழு வருஷ 
பரிபூரணமும்‌, ஏழு வருஷ பஞ்சமும்‌ 
உண்டாகும்‌. இல்விரண்டையும்‌ தேவன்‌ 
தாமே செய்யப்போகிறார்‌. தேவன்‌ தாம்‌ 
செய்யப்போகிற காரியத்தை, சொப்பனங்கள்‌ 
மூலமாக பார்வோனுக்கு அறிவித்திருக்கிறார்‌. 
பார்வோனுக்கு சொப்பனங்களை பார்க்க 
மாத்திரமே முடிகிறது. அவற்றின்‌ அர்த்தம்‌ 
பார்வோனுக்கு தெரியவில்லை. எகிப்து 
தேசத்திலுள்ள மந்திரவாதிகளாலும்‌, 
சாஸ்திரிகளாலும்‌ பார்வோன்‌ கண்ட 
சொப்பனங்களுக்கு, அர்த்தம்‌ சொல்ல 
முடியவில்லை. சொப்பனங்களுக்கு அர்த்தம்‌. 
சொல்லுவது தேவனுக்குரியது. யோசேப்பு 
பார்வோனிடத்தில்‌ 


உத்தரவு 
அருளிச்செய்வார்‌" என்று சொன்னார்‌. 


யோசேப்பு இப்போது பார்வோனுக்கு, 
சொப்பனத்தின்‌ அர்த்தத்தை சொல்லுகிறார்‌. 
யோசேப்பு பார்வோனை நோக்கி, “எகிப்து 
தேசமெங்கும்‌ பரிபூரணமான விளைவு 
உண்டாயிருக்கும்‌ ஏழு வருஷம்‌ வரும்‌, 
ட்‌ பஞ்சமுண்டாயிருக்கும்‌ எழு 
வரும்‌; அப்பொழுது 
எகிபதுதேசத்தல்‌ அந்தப்‌ பரிபூரணமெல்லாம்‌. 
முறக்கப்பட்டுப்போம்‌; அந்தப்‌ பஞ்சம்‌ 
தேசத்தைப்‌ பாழாக்கும்‌. வரப்போகிற மகா 
கொடுமையான பஞ்சத்தால்‌ நேசத்தில்‌ 
முன்னிருந்த பரிபூரணமெல்லாம்‌ ஒழிந்துபோம்‌" 
(ஆதி 4/:29-31) என்று சொல்லுகிறார்‌. 


பார்வோன்‌. கண்ட ரண்டு 
சொப்பனங்களும்‌ ஒன்றாயிருந்தாலும்‌, 
அவற்றின்‌ அர்த்தம்‌ வெவ்வேறாயிருக்கிறது. 
பார்வோன்‌ எகிப்து தேசத்திலே 
சம்பவிக்கப்போகிற இரண்டு வெவ்வேறு 
காரியங்களை, ஒரே அர்த்தமுள்ள, இரண்டு 
சொப்பனங்களில்‌ பார்த்திருக்கிறான்‌. எகிப்து 
தேசத்தாருக்கு இரண்டு வெவ்வேறு 
அனுபவங்கள்‌ வரும்‌. ஒன்று எகிப்து தேசம்‌ 
எங்கும்‌ பரிபூரணமான விளைவு 
உண்டாயிருக்கும்‌. இந்த விளைவு ஏழு 
வருஷங்களுக்கு உண்டாகும்‌. அதன்‌ பின்பு 
எகிப்து தேசமெங்கும்‌ கொடிய 
பஞ்சமுண்டாகும்‌. இந்த பஞ்சமும்‌ ஏழு 
வருஷங்களுக்கு இருக்கும்‌. வரப்போகிற 
பஞ்சம்‌ மகாகொடுமையான பஞ்சமாயிருக்கும்‌. 
இதனால்‌ எகிப்து தேசத்தில்‌ முன்னிருந்த 
பரிபூரணமெல்லாம்‌ ஒழிந்துபோகும்‌. 





ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


மாறி வருகிறது. சில சமயங்களில்‌ நமக்கு 
'பெருகியிருக்கிறது. வேறு சில 


கர்த்தர்‌ 
அவர்‌ 
எல்லர்வற்றையும்‌ 
தேவன்‌ எகிப்து. 


ப 
சர்வசிருஷ்டிகராயிருக்கிறார்‌. 
தம்முடைய சிருஷ்டிகள்‌ 
போஸித்து பராமரிக்கிறார்‌ 
தேசத்திலே கொடுமையான பஞ்சத்தை 
அனுப்புவதற்கு முன்பாக, பரிபூரணமான 
விளைச்சலை அனுப்புகிறார்‌. இதன்‌ மூலமாக 
எகிப்து தேசத்தார்‌, பரிபூரணமான 
விளைச்சலை பஞ்சகாலத்தில்‌ 
பயன்படுத்திக்கொள்ளலாம்‌. பரிபூரண 
காலத்தில்‌ நாம்‌ விளைச்சலை மீதியாக 
வைத்திருந்தால்‌ தான்‌, அதை 
பஞ்சகாலத்தில்‌ பயன்படுத்திக்கொள்ள முடியும்‌. 
அதற்கு ஞானமும்‌ புத்தியும்‌ வேண்டும்‌ 


தெய்வீக 

தம்முடைய 

ம்முடைய பராமரிப்புக்களை 

பு து கொடுக்கிறார்‌ குடும்பத்தின்‌ 

தலைவர்கள்‌ தங்கள்‌ வீட்டுக்காரியங்களை 

நிர்வாகம்பண்ண வேண்டும்‌. ஒவ்வொரு 

காரியத்தையும்‌ ஞானத்தோடும்‌ புத்தியோடும்‌. 

செய்தால்‌, நமக்கு ஒரு நன்மையும்‌: 

குறைவுபபாது. கர்த்தருக்கு பயப்படுவதே 
ஞானத்தின்‌ ஆரம்பம்‌. 


கர்த்தர்‌ வானத்தையும்‌ பூமியையும்‌: 
சிருஷ்டிக்கும்போது. இந்தப்‌ பூமிக்கு 
ஆசீர்வாதமாக வெவ்வேறு காலங்களையும்‌ 
சிருஷ்டித்திருக்கிறார்‌ 
வெயில்‌ காலமும்‌, 
வசந்தகாலமும்‌ மாறி 
இந்தக்‌ காலங்கள்‌ 
தேவையானவை. 
காலங்களில்‌, 
செய்யவேண்டுமோ, அந்த 
நேர்த்தியாய்ச்‌ செய்து முடிக்கவேண்டும்‌. 


QOODNENS 
PUBLISHERS 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
பிரயாணம்பண்ணியபோது, 
அவர்களுக்கு மன்னாவை. 


வனாந்தரத்தில்‌ 

கர்த்தர்‌ 
போஜனமாகக்‌ 

அன்றன்று 
தங்களுக்கு மன்னாவை 
சேகரித்துக்கொள்ளவேண்டும்‌. மன்னாவை 
சேகரியாமல்‌ சோம்பேறியாக சும்மாயிருந்தால்‌, 
அவர்கள்‌ பட்டினியாயிருக்கவேண்டும்‌. 
பேராசைப்பட்டு அதிகமாய்ச்‌ சேர்த்தால்‌, 
மன்னா பாழாய்ப்போகும்‌. 

'இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ அப்படியே செய்து, 
சிலர்‌ மிகுதியாயும்‌ சிலர்‌ கொஞ்சமாயும்‌ 
சேர்த்தார்கள்‌. பின்பு, அதை ஓமரால்‌ 
அளந்தார்கள்‌: மிகுதியாய்ச்‌ சேர்த்தவனுக்கு 
மீதியானதும்‌ இல்லை. கொஞ்சமாய்ச்‌ 
சேர்த்தலனுக்குக்‌ குறைவானதும்‌ இல்லை; 
அவரவர்‌ தாங்கள்‌ புசிக்கும்‌ 
அளவுக்குத்தக்கதாகச்‌ சேர்த்தார்கள்‌" 
(யாத்‌ 161718), 


நாம்‌ இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ ஏராளமான 
நன்மைகளையும்‌, 

அனுபவிக்கிறோம்‌. 
விழுங்குவதுபோல, 
நம்முடைய துக்கம்‌ 

விழுங்கிவிடுகிறது. நாம்‌ 

தீமைகள்‌, நம்முடைய 
விழுங்கிலிடுகிறது. ஆனாலும்‌ கர்த்தருடைய 
பிள்ளைகள்‌ விசுவாசத்தில்‌ 
திடன்கொள்ளவேண்டும்‌. நம்முடைய 
நன்மைகள்‌ தீமையினால்‌ வெல்லப்படுவதற்கு 
இடங்கொடுக்கக்கூடாது நாம்‌ தீமையை 
நன்மைமினால்‌ வெல்லவேண்டும்‌. 


பார்வோன்‌ இஸ்ரவேல்‌ தேசத்திற்கு. 
அதிபதியாயிருக்கிறான்‌. அவன்‌ அந்த 
தேசத்தார்‌ எல்லோருக்கும்‌ 
குடும்பத்தலைவனைப்‌ போன்றவன்‌. பார்வோன்‌. 
எகிப்து தேசத்தார்‌ எல்லோரையும்‌ 
போவிக்கவேண்டியவன்‌. ஆகையினால்‌ 
தேவன்‌ தாம்‌ செய்யப்போகிறதை 
பார்வோனுக்கு சொப்பனங்கள்‌ மூலமாக 
காண்பித்திருக்கிறார்‌. பார்வோன்‌ தான்‌ 
கண்ட சொப்பனங்களின்‌ அர்த்தங்களைப்‌ 
புரிந்துகொண்டு, தன்னுடைய தேசத்து. 
ஜனங்களுக்கு, ஈடுமையான 
பஞ்சகாலத்திலும்‌, போஜனம்‌ கிடைக்குமாறு 
நிர்வாகம்பண்ண வேண்டும்‌. 


பஞ்சம்‌ 





ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


யோசேப்பு எகிப்து 
முழுமைக்கும்‌ அதிகாரி 
ஆதி 4188-௧5 


தேசம்‌ 


ஆதி 41:98. ஆகையால்‌, விவேகமும்‌ 
ஞானமுமுன்ன ஒரு மனுஷனைத்‌ தேடி, 
அவனை எகிப்துதேசத்துக்கு. 
அதிகாரியாகப்‌ பார்வோன்‌ 
ஏற்படுத்துவாராக. 


ஆதி 4194. இப்படிப்‌ பார்வோன்‌ 
செய்து, தேசத்தின்மேல்‌ 
விசாரணைக்காரரை வைத்து, 
பரிபூரணமுன்ன ஏழு வருஷங்களில்‌ 
எகிப்துதேசுத்திலே வினையும்‌ 
விளைச்சலில்‌ ஐந்தில்‌ ஒரு பங்கை 
வாங்கும்படி. செய்வாராக. 


ஆதி 41:90. அவர்கள்‌ வரப்போகிற 
நல்ல வருஷங்களில்‌ வினையும்‌ 
தானியங்களையெல்லாம்‌ சேர்த்து, 
பட்டணங்களில்‌ ஆகாரம்‌ 
உண்டாயிருக்கும்படிக்கு, 
பார்வோனுடைய 

அதிகாரத்துக்குன்னாகத்‌. 
தானியங்களைப்‌ 

வைத்துவைப்பார்களாக. 


மத்திரப்படுத்தி. 


ஆதி 41988. தேசம்‌ பஞ்சத்தினால்‌. 
அழிந்துபோகாதபடிக்கு, அந்தத்‌. 
தானியம்‌ இணி எகிப்துதேசத்தில்‌ 
உண்டாகும்‌ பஞ்சமுன்ன. ஏழு 
வருஷங்களுக்காக தேசத்திற்கு ஒரு 
வைப்பாயிருப்பதாக என்‌ றான்‌. 


ஆதி க, இத்த வார்த்தை 
பார்வோனுடைய பார்வைக்கும்‌ அவன்‌ 


ஊழியக்காரர்‌ எல்லாருடைய 
பார்வைக்கும்‌ நன்றாய்க்‌ கண்டது. 


ஆதி ௧1:88, அப்பொழுது பார்வோன்‌. 
தன்‌ ஊழியக்காரரை நோக்கி: தேவ 
ஆவியைப்‌ பெற்ற. இந்த 
மனுஷனைப்போல. வேறொருவன்‌ 
உண்டோ என்றான்‌. 


QOODNENS 
PUBLISHERS 


ஆதி 41:39. பின்பு 
யோசேப்பை நோக்கி: தேவன்‌: 
இவையெயல்லாவற்றையும்‌ உனக்கு 
வெளிப்படுத்தியிருக்கி றபடி யால்‌, 
உன்னைப்போல்‌ விவேகமும்‌. 
ஞானமுமுன்னவன்‌. வேறொருவனும்‌ 
இல்லை. 


ஆதி 41:40. தீ என்‌ பன்றி 
அதிகாரியாயிருப்பாம்‌; 
வாக்கின்படியே என்‌ க்‌ 
எல்லாரும்‌ அடங்கி நடக்கக்கடவர்கன்‌; 
சிங்காசனத்தில்‌ மாத்திரம்‌ உன்னிலும்‌ 
நான்‌ பெரியவனாய்‌ இருப்பேன்‌ 
என்றான்‌. 


பார்வோன்‌ 


ஆதி கநக, மின்னும்‌ பார்வோன்‌ 
யோசேப்பை நோக்கி: பார்‌, 
எகிப்துதேசம்‌ முழுமைக்கும்‌ உன்னை 
அதிகாரியாக்கினேன்‌ என்று சொல்லி, 


ஆதி 41:42. பார்வோன்‌ தன்‌ கையில்‌ 
போட்டிருந்த. தன்‌ 
மோதிரத்தைக்‌. கழற்றி, 
யோசேப்பின்‌ கையிலே 

மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு 
உடுத்தி, பொன்‌ சரப்பணியை அவன்‌: 


கழுத்திலே தரித்து, 


ஆதி 41:48. தன்னுடைய இரண்டாம்‌ 
இரதத்தின்மேல்‌ அவனை ஏற்றி, 
தெண்டனிட்டுப்‌ பணியுங்கள்‌ என்று 
அவனுக்கு முன்பாகக்‌ கூறுவித்து, 
எகிப்துதேசம்‌ முழுமைக்கும்‌ அவனை 
அதிகாரியாக்கினான்‌; 


ஆதி 4க்க்‌. பின்னும்‌ பார்வோன்‌. 
யோசேப்பை நோக்கி: நான்‌ பார்வோன்‌; 
ஆனாலும்‌. 
எகிப்துதேசத்திலுன்னவர்களில்‌ 
ஒருவனும்‌ உன்‌ உத்தரவில்லாமல்‌ தன்‌: 
கையையாவது தன்‌ காலையாவதூ 
அசைக்கக்கூடாது என்றான்‌. 
41:45. மேதூம்‌, பார்வோன்‌. 
காப்நாத்பன்னேயா 
பெயரையிட்டு; 
ஆசாரியனாகிய 
குமாரத்தியாகிய 
ஆஸ்நாத்தை அவனுக்கு மனைவியாகக்‌ 
கொடுத்தான்‌. யோசேப்பு. 
எகிய்துதேசத்தைச்‌ கற்றிப்பார்க்கும்படி 
புறப்பட்டான்‌. 





BALWETHER 
பிய 


யோசேப்பு பார்வோன்‌ கண்ட 
சொப்பனங்களுக்கு அர்த்தம்‌ சொன்னதோடு, 
வரப்போகிற ஏழு வருஷ கொடுமையான 
பஞ்சகாலத்திற்கு எப்படி தப்பித்துக்கொள்வது 
என்பதற்கு ஆலோசனையும்‌ சொல்லுகிறார்‌. 
எகிப்து தேசம்‌ பஞ்சத்தினால்‌ 
அழிந்துபோகக்கூடாது. மகாபரிபரணமான 
ஏழுவருஷத்தில்‌ கிடைக்கும்‌ தானியம்‌, 
இனிமேல்‌ உண்டாகப்போகும்‌ பஞ்சமுள்ள ஏழு 
வருஷங்களுக்கு, எகிப்து தேசத்தாருக்கு 
ஒரு வைப்பாயிருக்கவேண்டும்‌ என்று 
யோசேப்பு ஆலோசனை சொல்லுகிறார்‌ 
(ஆதி 41:36. 


எகிப்து தேசத்திலே வரப்போகிற 
பஞ்சத்திற்கு தப்பிப்தற்கு, என்ன 
செய்யவேண்டும்‌ என்று யோசேப்பு இரண்டு 
ஆலோசனைகளை சொல்லுகிறார்‌. அதன்‌ 
விவரம்‌ வருமாறு: 


1, பரிழரணமுள்ள ஏழு வருஷங்களில்‌ 
எகிப்துதேசத்திலே விளையும்‌ விளைச்சலில்‌ 
ஐந்தில்‌ ஒரு பங்கை வாங்கும்படி 
செய்யவேண்டும்‌. அவர்கள்‌ வரப்போகிற நல்ல. 
வருஷங்களில்‌ விளையும்‌ 
தானியங்களை யெல்லாம்‌ சேர்த்து. 
பட்டணங்களில்‌ ஆகாரம்‌. 
உண்டாயிருக்கும்படிக்கு, பார்வோனுடைய 
அதிகாரத்துக்குள்ளாகத்‌ தானியங்களைப்‌ 
பத்திரப்படுத்தி வைத்துவைக்கவேண்டும்‌. 
(ஆதி 41:34,35). 


ஒரு 
மனுஷனைத்‌ அவனை 
எகிப்துதேசத்துக்கு அதிகாரியாகப்‌ பார்வோன்‌ 
ஏற்படுத்தவேண்டும்‌. இப்படிப்‌ பார்வோன்‌. 
செய்து, தேசத்தின்மேல்‌ விசாரணைக்காரரை 
வைக்கவேண்டும்‌ (ஆதி 41:3334). 


விளைச்சல்‌ அதியோமிரக்கும்‌ பீழாண 
காலத்திலே, தானியத்தின்‌ 
குறைவாகயிருக்கும்‌. தானியமும்‌ யாம்‌ 
கிடைக்கும்‌. பரிபூரணமுள்ள விளைச்சல்‌ ஏழு 
வருஷங்களுக்கு இருக்கும்‌. பார்வோன்‌ இந்த 
ஏழு வருஷங்களில்‌ எகிப்து தேசத்திலே. 
விளையும்‌ விளைச்சலில்‌ ஐந்தில்‌ ஒரு பங்கை 
வாங்கவேண்டும்‌ என்பது யோசேப்பின்‌ 
ஆலோசனை. இக்காலத்தில்‌ தானியத்தை 
குறைந்த விலைக்கு வாங்கலாம்‌. அதன்‌ 
பின்பு பஞ்சகாலத்திலே இவற்றை விற்பனை 
செய்யலாம்‌. இதனால்‌ பார்வோனுக்கு 
வருமானம்‌ கிடைக்கும்‌. ஜனங்களுக்கு 
தானியம்‌ கிடைக்கும்‌. 


2. விவேகமும்‌ ஞானமுமுள்ள 
தேடி 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யோசேப்பு சொல்லுகிற ஆலோசனை 
பார்வோனுடைய பார்வைக்கும்‌, அவன்‌ 
ஊழியக்காரர்‌ எல்லாருடைய பார்வைக்கும்‌. 
நன்றாய்க்‌ காணப்படுகிறது. யோசேப்பு 
சொன்ன பிரகாரமாக, விவேகமும்‌ 
ஞானமுழுள்ள ஒரு மனுஷனை 
தேடுகிறார்கள்‌. அவர்களுடைய பார்வையிலே 
யோசேப்பை விட அதிக விவேகமும்‌ 
ஞானமுழுள்ள மனுஷன்‌ ஒருவரும்‌ 
கிடைக்கவில்லை. 


யோசேப்பு தெய்வீக 
தேவனிடத்தில்‌ தான்‌ 
விசுவாசத்தினாலும்‌ பேசுகிறார்‌. 
சகோதரரிடத்தில்‌ தான்‌ 
சொப்பனங்களை நினை வுகூருகிறார்‌. 

தனக்கு நியமித்து வைத்திருக்கும்‌ 
வருங்காலத்தை வெளிப்படுத்திக்‌, 
காண்பிக்கிறார்‌. தேசத்தை இரட்சிப்பதற்கு 
என்ன செய்ய வேண்டும்‌ என்று யோசேப்பு 
பார்வோனிடம்‌. பயமில்லாமலும்‌, 
அதிகாரத்துடனும்‌ பேசுகிறார்‌. 


ஏவுதலினாலும்‌, 
வைத்திருக்கும்‌ 
தன்னுடைய 
கூறிய 
தேவன்‌ 


தேவனுடைய வெளிப்பாட்டைக்‌ 
கேட்பதற்கு பார்வோனுடைய இருதயம்‌ 
பக்குவமடைந்திருக்கிறது. பார்வோன்‌ இந்தத்‌ 
திட்டத்தை ஏற்றுக்கொள்கிறான்‌. 

யோசேப்பிடத்தில்‌ தேவஆவி 
இருங்தை  பார்வோதும்‌, அவலம்‌ 
ஊழியக்காரரும்‌ அறிந்து கொள்கிறார்கள்‌ 
(ஆதி ௫:37-29). அவர்கள்‌ தங்களுடைய 
விக்கிரகாராதனையை ஒழித்து விடவில்லை. 
ஆனாலும்‌ அவர்கள்‌ இஸ்ரவேலின்‌ 
தேவனை அங்கீகரிக்கிறார்கள்‌. 

அப்பொழுது பார்வோன்‌ தன்‌ 
ஊழியக்காரரை நோக்கி, “தேவ ஆவியைப்‌ 
பெற்ற இந்த மனுஷனைப்போல வேறொருவன்‌ 
உண்டோ” (ஆதி ௮:38) என்று 
சொல்லுகிறான்‌. 


பின்பு பார்வோன்‌ யோசேப்பை நோக்கி 
இவையெல்லாவற்றையும்‌ 
வெளிபபடுத்தியிுக்கிறபடயால்‌ 
ம்‌ 
ஞானமுமுள்ளவன்‌ வேறொருவனும்‌ ட கான்‌ 
நீ என்‌ அரமனைக்கு அதிகாரியாயிருப்பாய்‌: 
உன்‌ வாக்கின்படியே என்‌ ஜனங்கள்‌. 
எல்லாரும்‌ அடங்கி நடக்கக்கடவர்கள்‌;: 
சிங்காசனத்தில்‌ மாத்திரம்‌ உன்னிலும்‌ நான்‌ 
பெரியவனாய்‌ இருப்பேன்‌" (ஆதி 41:39,40) 
என்று சொல்லுகிறான்‌. 





ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


எகிப்து தேசத்தின்‌ அதிபதியாகிய 
பார்வோன்‌ யோசேப்பைக்‌ குறித்து நற்சாட்சி 
கொடுக்கிறான்‌. ப்பைப்‌ 


சொல்லுகிறான்‌, தேவன்‌ தாமே தம்முடைய 
இரகசியங்கள்‌ எல்லாவற்றையும்‌ யோசேப்புக்கு 
வெளிப்படுத்தியிருக்கிறார்‌ என்பதை 
பார்வோன்‌ அறிந்திருக்கிறான்‌. 


யோசேப்பினிடத்தில்‌ காணப்படுகிற 
விவேகத்தையும்‌, ஞானத்தையும்‌ போத்திபார்‌ 
பார்க்கவில்லை. யோசேப்பின்‌ நல்ல. 
சபாவங்களை அவருடைய சகோதரர்கள்‌ 
பார்க்கவில்லை. யோசேப்பு தன்‌ சகோதரர்‌ 
மூலமாகவும்‌, போத்திபார்‌ மூலமாகவும்‌ பல 
கஷ்டங்களை அனுபவித்தவர்‌. பொய்யான 
காரணங்களுக்காக 
அடைக்கப்ப்டரந்தார்‌ 

யோசேப்‌ 


யோசேப்பு சிறையில்‌: 
கர்த்தரோ இப்போது 
து 


அதிகாரியாக்குகிறான்‌. 
வாக்கின்படியே எகிப்து தேசத்து ஜனங்கள்‌ 
யாவரும்‌ அடங்கி நடக்கவேண்டுமென்று 
பார்வோன்‌ சொல்லுகிறான்‌. 


பின்னும்‌ பார்வோன்‌ யோசேப்பை 
நோக்கி, "பார்‌, எகிப்துதேசம்‌ முழுமைக்கும்‌ 
உன்னை அதிகாரியாக்கினேன்‌” (ஆதி 41:41) 
என்று சொல்லுகிறான்‌. 

பார்வோன்‌ தன்‌ கையில்‌ போட்டிருந்த 
தன்‌ முத்திரை மோதிரத்தைக்‌ கழற்றி, அதை 
யோசேப்பின்‌. கையிலே. போடுகிறான்‌. 
பார்வோன்‌. மெல்லிய வஸ்திரங்களை 
யோசேப்புக்கு உடுத்தி, பொன்‌ சரப்பணியை 
யோசேப்பின்‌ கழுத்திலே தரிக்கிறான்‌. 
(ஆதி 41:42) 


QOODNENS 
PUBLISHERS 


வரலாற்றின்‌ பிரகாரம்‌ இக்காலத்தில்‌ 
என்பவன்‌ எகிப்தின்‌ ராஜாவாக 
இருக்கிறான்‌. இவன்‌ தன்னுடைய 
தந்தையோடும்‌, தாத்தாவோடும்‌ ராஜ்யபாரத்தை 
சிறிது காலம்‌ ஏற்றுக்‌ கொண்டிருந்தான்‌. 


ராஜாவின்‌ முத்திரை மோதிரம்‌ அந்தத்‌ 

த்தில்‌ வல்லமையுள்ளது. 
பார்வோனின்‌ பரதிிதியாகக்‌ செயல்படும்‌ 
எல்லா அதிகாரத்தையும்‌ இந்த முத்திரை 
மோதிரம்‌ தரும்‌. (ஆதி 41:42). 

எகிப்தியரின்‌ ஆசாரியர்கள்‌ மெல்லிய 
வஸ்திரங்களைத்‌ தரித்துக்‌ கொள்வார்கள்‌. 
எகிப்தின்‌ பார்வோன்‌ ஆசாரிய வம்சத்தைச்‌ 
சேர்ந்தவன்‌. கழுத்தில்‌ பொன்சரப்பணியை 
அணிந்து கொள்வது. ஜனங்கள்‌ 
மத்தியில்‌ உயர்ந்த அந்தஸ்தைத்‌ தரும்‌. 
ராஜாவுக்கு முன்பாக சாஷ்டாங்கமாக 
விழுந்து ஜனங்கள்‌ தங்கள்‌ ராஜமரியாதையை 


பார்வோன்‌ டைய 
இரதத்தின்மேல்‌. மோசேப்ஸ்‌ 
“தெண்டனிட்டுப்‌ பணியுங்கள்‌" 
யோசேப்புக்கு முன்பாகக்‌ 
எகிப்துதேசம்‌ மைக்கும்‌ 
அதிகாரியாக்குகிறான்‌ (ஆதி 41:43) 


இரண்டாம்‌ 
ஏற்றி, 
என்று 
கூறுவித்து, 
அவரை 


பிரகாரமாக பார்வோன்‌ 
யோசேப்பை உயர்த்துகிறான்‌. பார்வோன்‌ 
யோசேப்பை நோக்கி, “நான்‌ பார்வோன்‌; 
ஆனாலும்‌. எகிப்துதேசத்திலுள்ளவர்களில்‌ 
ஒருவனும்‌ உன்‌ உத்தரவில்லாமல்‌ தன்‌ 
கையையாவது தன்‌ காலையாவது 
அசைக்கக்கூடாது' (ஆதி 41:42) என்று 
சொல்லுகிறான்‌. 


யோசேப்புக்கு எகிப்து தேசத்திலே புதிய 
பெயர்‌ கொடுக்கப்படுகிறது. பார்வோன்‌. 
யோசேப்புக்கு சாப்நாத்பன்னேயா என்கிற 
பெயரையிடுகிறான்‌. பார்வோன்‌ எகிப்து 
தேசத்திலே ஒரு ஸ்திரீயைக்‌ கண்டுபிடித்து, 
அவளை யோசேப்புக்கு மனைவியாகக்‌ 
கொடுக்கிறான்‌. பார்வோன்‌ ஒன்பட்டணத்து 
ஆசாரியனாகிய போத்திபிராவின்‌: 
குமாரத்தியாகிய ஆஸ்நாத்தை அவனுக்கு 
மனைவியாகக்‌ கொடுக்கிறான்‌. 





BALWETHER 
பிய 


யோசேப்பு எகிப்துதேசத்தைச்‌ 
சுற்றிப்பார்க்கும்டி புறப்பட்டு போகிறார்‌ 
(ஆதி 44:45). யோசேப்பு எகிப்து தேசத்திலே 
அதிகமாக உயர்த்தப்பட்டாலும்‌, 
அவர்‌ தன்னுடைய கடமையை செய்வதற்காக 
எகிப்து தேசமெங்கும்‌ சுற்றிப்‌ பார்ப்பதற்கு 
புறப்பட்டுப்போகிறார்‌. 


“சாப்நாத்பன்னேயா” என்பது எகிப்திய 
வார்த்தை. பரிபூரண ஜீவன்‌ என்பது இதன்‌ 
பொருள்‌. யோரோம்‌ இதை மொழிபெயர்க்கும்‌ 
பொழுது இதற்கு “உலக இரட்சகர்‌" என்று 
பொருள்கூடறுகிறார்‌. 

ஆஸ்நாத்‌' என்பதும்‌ எகிப்திய 
வார்த்தை. இதற்கு “நேயீத்திற்கு உரியவள்‌" 
ஈன்று பொருள்‌. நேமித்‌ எகிப்து தேசத்தில்‌ 
கைவினைகளின்‌ தேவதையாகவும்‌, 
மினர்வாவாகவும்‌ போற்றப்படுகிறவள்‌. 


'போத்திபிரா” என்பதும்‌ எகிப்திய 
வார்த்தை. இதற்கு “சூரியனுக்கு உரியவன்‌' 
ஈன்று பொருள்‌, சீரிருக்கு பாகா 
போன்று எகிப்தியருக்கு சூரிய தெய்வம்‌ 
முக்கியமான வழிபாட்டுத்‌ தெய்வமாகும்‌ 


அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறது. 
இந்தத்‌ தெய்வத்தின்‌ 

பிரதான ஆசாரியன்‌. யோசேப்பு இவனுடைய 
மருமகனாகிறார்‌. மிகுந்த செல்வாக்கோடு 
இருக்கிறார்‌ 


மனாசே, எப்பிராயிம்‌ 
ஆதி 4146-52 


ஆதி 4149. யோசேப்பு எகிப்தின்‌ 
ராஜாவாகிய பார்வோனுக்கு முன்பாக: 
நிற்கும்போது 

வயதாயிருத்தான்‌; 

பார்வோனுடைய 

புறப்பட்ட, எகிப்துதேசம்‌ 
போய்ச்‌ ௬ற்றிப்பார்த்தான்‌. 

ஆதி 41:47... பரிபூரணமுன்ன ஏழு 
வருஷங்களிலும்‌ பூமி மிகுதியான 
பலனைக்‌ கொடுத்தது. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆதி 41:48. அவ்வேழு வருஷங்களில்‌ 
எகிப்து தேசத்தில்‌ விளைந்த 
தானியங்களையெல்லாம்‌ அவன்‌ 
சேர்த்து, அத்தத்‌ தானியங்களைப்‌ 
பட்டணங்களில்‌ கட்டிவைத்தான்‌; 
அத்தத்தப்‌ பட்டணத்தில்‌ அதினதின்‌ 
சுற்றுப்புறத்துத்‌ தானியங்களைக்‌ 
கட்டிவைத்தான்‌. 


ஆதி 41:49. 
அவவிறத்த கடற்கரை 
மணலைப்போல மிகுதியாக 
தானியத்தைச்‌ சேர்த்துவைத்தான்‌; அது 
அளவுக்கு அடங்காததாயிருத்தது. 


ஆதி 41:50. பஞ்சமுன்ன வருஷங்கள்‌. 
வருவதற்கு முன்னே யோசேப்புக்கு 
இரண்டு குமாரர்‌ பிறந்தார்கள்‌; 
அவர்களை பட்டணத்து 
ஆசாரியனாகிய போத்தியிராவின்‌' 
குமாரத்தியாகிய ஆஸ்நாத்து 
அவனுக்குப்‌ பெற்றான்‌. 


ஆதி காம யோசேப்பு: என்‌ வருத்தம்‌ 
யாவையும்‌ என்‌ தகப்பனுடைய 
குடும்பம்‌ அனைத்தையும்‌ நான்‌ 
மறக்கும்படி தேவன்‌ பண்ணினார்‌ என்று 
சொல்லி, மூத்தவனுக்கு மனாசே: என்று 
பேரிட்டான்‌. 


இப்படி யோசேப்பு 


தாய்க்‌ 


ஆதி 41:52, நான்‌ சிறுமைப்பட்டிருந்த 
தேகத்தில்‌ தேவன்‌ என்னைப்‌ 
பலுகப்பண்ணினார்‌ என்று சொல்லி, 
இனையவனுக்கு எப்பிராயிம்‌ என்று 
பேரிட்டான்‌. 


யோசேப்பு எகிப்தின்‌ ராஜாவாகிய 
பார்வோனுக்கு முன்பாக நிற்கும்போது முப்பது, 
வயதாயிருக்கிறார்‌ ; யோசேப்பு எகிப்து. 
தேசத்திற்கு வந்து பதிமூன்று வருஷமாயிற்று 
(ஆதி 37:2). யோசேப்பு பார்வோனுடைய 
சந்நிதியிலிருந்து புறப்பட்டு, எகிப்துதேசம்‌ 
எங்கும்‌. போய்ச்‌ சுற்றிப்பார்க்கிறார்‌. 
பரிபூரணமுள்ள ஏழு வருஷங்களிலும்‌ பூமி 
மிகுதியான பலனைக்‌. கொடுக்கிறது. 
யோசேப்பு அவ்வேழு வருஷங்களில்‌ எகிப்து 
தேசத்‌ 


தானியங்களைப்‌ 
கட்டிவைக்கிறார்‌; 


கட்டிவைக்கிறார்‌ (ஆதி 41:46-48). 





ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


இப்படி யோசேப்பு அளவிறந்ததாய்க்‌ 
கடற்கரை மணலைப்போல மிகுதியாக 
தானியத்தைச்‌ சேர்த்துவைக்கிறார்‌: அது 
அளவுக்கு. அடங்காததாயிருக்கிறது 
(ஆதி 4:49) 

யோசேப்பின்‌ குடும்பம்‌ எகிப்து 
தேசத்திலே கட்டியெழுப்பப்படுகிறது. யோசேப்பு 
போத்திபாரின்‌ குமாரத்தியாகிய 'அஸ்நாத்தை 
விவாகம்‌ செய்துகொள்கிறார்‌. 
யோசேப்புக்கும்‌ அஸ்நாத்திற்கும்‌ இரண்டு 
குமாரர்கள்‌ பிறக்கிறார்கள்‌. யோசேப்பு 
தன்னுடைய மூத்த குமாரனுக்கு மனாசே 
என்றும்‌, இளையகுமாரனுக்கு எப்பிராயீம்‌ 
என்றும்‌ பேரிடுகிறார்‌. 


வருஷங்கள்‌ வருவதற்கு 
ரக்‌ போச்ேப்கக இரண்டு குமாரர்‌ 
பிறக்கிறார்கள்‌: அவர்களை ஒன்‌ பட்டணத்து, 
ஆசாரியனாகிய போத்திபிராவின்‌ 
குனாரத்தியாகிய ஆல்நாத்து யோசேப்ப்கப்‌ 
பெறுகிறாள்‌ (ஆதி 41:3 


யோசேப்பு 
விட்டுப்‌ 


தன்‌ தகப்பன்‌ யாக்கோபை 
பிரிந்திருக்கிறார்‌. அந்‌ 


யோசேப்புக்கு மூத்த குமாரர்‌ பிறந்தபோது 
தேவன்‌ அவருடைய வருத்தம்‌ யாவையும்‌, 
யோசேப்பின்‌ தகப்பனுடைய குடும்பம்‌ 
அணைத்தையும்‌ மறக்கும்படி பண்ணினார்‌. 
அதனால்‌ யோசேப்பு தன்‌ மூத்த 
குமாரனுக்கு மனாசே என்று 
பேரிடுகிறார்‌. இந்தப்‌ பெயருக்கு மறப்பது 
என்று பொருள்‌. 


யோசேப்பு ஆரம்பத்தில்‌, 


தேசத்தில்‌ சிறுமைப்பட்டிருந்தார்‌. 
அந்த 


எகிப்து. 

தேவன்‌ 
யோசேப்பை 
பலுகப்பண்ணியிருக்கிறார்‌. ஆகையினால்‌ 
யோசேப்பு தன்‌ இளையகுமாரனுக்கு 
எப்பிராயீம்‌ என்று பேரிடுகிறார்‌. எப்பிராயீம்‌ 


பேர்களும்‌ 
சொல்லப்படுகிறார்கள்‌. 


பரிசூரணமும்‌ பஞ்சமும்‌ 
ஆதி 4158-57 


ஆதி 41:59. எகிப்துதேசத்தில்‌ வந்த 
ஙமிபூர ன ஏழு வருஷங்களும்‌ 
முடித்தபின்‌, 


ஆதி 41:54. யோசேப்பு சொல்லியபடி. 
ஏழு வருஷ பஞ்சம்‌ தொடங்கின தூ; ௪௧ல்‌ 
தேசங்களிலும்‌ பஞ்சம்‌ உண்டாயிற்று; 

எகிப்துதேசமெங்கும்‌. 


ஆதி 4155.  எகிப்துதேசமெங்கும்‌ 
பஞ்சம்‌ உண்டானபோது, ஜனங்கள்‌ 
உணவுக்காகப்‌ பார்வோனை நோக்கி 
ஓலமிட்டார்கள்‌; அதற்குப்‌ பார்வோன்‌: 
நீங்கள்‌ யோசேப்பினிடத்துக்குப்‌ 
போய்‌, அவன்‌ உங்களுக்குச்‌. 
சொல்லுகிறபடி செய்யுங்கள்‌ என்று 
எகிப்தியர்‌ எல்லாருக்கும்‌ சொன்னான்‌. 


தேசமெங்கும்‌ பஞ்சம்‌ 
யோசேப்பு 
திறந்து, 
பஞ்சம்‌ 
வரவரக்‌ 


ஆதி 41:58, 
உண்டானபடியால்‌, 
கனஞ்சியங்கனையெல்லாம்‌ 
எகிப்தியருக்கு விற்றான்‌; 
எகிப்துதேசதத்தில்‌ 
கொடியதாயிற்று.. 


ஆதி 41:57. சகல தேசங்களிலும்‌ பஞ்சம்‌ 
கொடி. தாயிருத்‌ தபடி.யால்‌, சகல்‌ 
தேசத்தார்களூம்‌ யோசேப்பினிடத்தில்‌ 
தானியம்‌ கொள்ளும்படி. எகிப்துக்கு 
வந்தார்கள்‌. 


பார்வோன்‌ கண்ட சொப்பனத்திற்கு 
யோசேப்பு அர்த்தம்‌ சொன்னார்‌. யோசேப்பு 
சொன்ன பிரகாரமாக எகிப்து தேசத்தில்‌ 
ஒவ்வொரு காரியமும்‌ சம்பலிக்கிறது. 


எகிப்துதேசத்தில்‌ வந்த பரிபூரணமுள்ள 
எழு வருஷங்களும்‌ முடிவு பெறுகி 
அதன்பின்பு யோசேப்பு 

ஏழு வருஷ பஞ்சம்‌ 

சகல தேசங்களிலும்‌ பஞ்சம்‌ உண்டாயிற்று: 
ஆனாலும்‌ எகிப்துதேசமெங்கும்‌ ஆகாரம்‌ 
இருக்கிறது (ஆதி 41:5354) 





ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


யோசேப்பு பரிபூரணமான  அவ்வேழு 
வருஷங்களில்‌ எகிப்து தேசத்தில்‌ விளைந்த 
தானியங்களையெல்லாம்‌ சேர்த்து, அந்தத்‌ 
தானியங்களைப்‌ பட்டணங்களில்‌. 
குட்டிவைத்தார்‌; அந்தந்தப்‌ பட்டணத்தில்‌ 
அதினதின்‌ சுற்றுப்புறத்துத்‌ தானியங்களைக்‌ 
கட்டிவைத்தார்‌. இப்படி யோசேப்பு அளவிறந்த 
தாய்க்‌ கடற்கரை மணலைப்போல மிகுதியாக 
ட்கள்‌ சேர்த்துவைத்தார்‌: அது 
அடங்காததாயிருக்கிறது. 

(திச 849) 


யோசேப்பு சொன்ன பிரகாரம்‌ 
ஏழுவருஷ பரிபூரணம்‌ முடிவுபெறுகிறது. 
அதன்பின்பு ஏழுவருஷம்‌ கொடிய பஞ்சம்‌: 
தொடங்குகிறது. ஞ்சம்‌ எகிப்து 
தேசத்தில்‌ 'த்திரமல்லாமல்‌, மற்ற 
தேசங்களிலும்‌ உண்டாயிருக்கிறது. சகல. 
தேசங்களிலும்‌ பஞ்சம்‌ 
கொடிதாயிருந்தபடியால்‌, சகல 
தேசத்தார்களும்‌ யோசேப்பினிடத்தில்‌ தானியம்‌. 
கொள்ளும்படி எகிப்துக்கு வருகிறார்கள்‌. 
(ஆதி 41:57). 

யோசேப்பு பார்வோனுக்கு 
உண்மையுள்ளவராயிருக்கிறார்‌. அவர்‌ 
பரிபூரணமான வருஷங்களில்‌, எகிப்து. 
தேசத்தில்‌ விளைந்த தானியங்களையெல்லாம்‌, 
கடற்கரை மணலைப்போல மிகுதியாய்ச்‌ 
சேர்த்து வைத்திருக்கிறார்‌. பரிபூரணமுள்ள. 
ஏழு வருஷங்களில்‌ எகிப்து தேசத்திலே. 
விளையும்‌ விளைச்சலில்‌ ஐந்தில்‌ ஒரு பங்கை 
வாங்கி, யோசேப்பு பத்திரப்படுத்தி 
வைத்திருக்கிறார்‌. 


பஞ்சம்‌ 
உண்டானபோது, ஜனங்கள்‌ உணவுக்காகப்‌ 
பார்வோனை நோக்கி ஓலமிடுகிறார்கள்‌; 
அதற்குப்‌ பார்வோன்‌: அவர்களை நோக்கி, 
"நீங்கள்‌ யோசேப்பினிடத்துக்குப்‌ போய்‌, 
அவன்‌ உங்களுக்குச்‌ சொல்லுகிறபடி 
செய்யுங்கள்‌” (ஆதி 41:55) என்று எகிப்தியர்‌ 
எல்லாருக்கும்‌ சொல்லுகிறான்‌. 
தேசமெங்கும்‌ பஞ்சம்‌ உண்டானபடியால்‌, 
யோசேப்பு களஞ்சியங்களையெல்லாம்‌ திறந்து. 
எகிப்தியருக்கு தானியத்தை விற்கிறார்‌; 
பஞ்சம்‌ எகிப்துதேசத்தில்‌ வரவாக்‌ 
கொடியதாயிற்று (ஆதி 41:56. 


யோசேப்பு 
ஞானமுமுள்ளவர்‌. 
தானியங்களுக்கு யோசேப்பு கிரயம்‌ 
நிர்ணயம்‌ பண்ணுகிறார்‌. பஞ்சம்‌ வர வர 
கொடியதாயிருப்பதினால்‌, அவர்‌ 
தானியங்களுக்‌ மான விலை 
நர்ணயப்பண்ணி ன்னை லாபம்‌ 
அடிக்கவில்லை. அவர்‌ ஜனங்களை 
அதிகமாய்‌ வேதனைப்படுத்தவுமில்லை. 


விவேகமும்‌ 
எகிப்து தோத்திறள்ள. 


த்திற்கு | 
கொடுக்கவேண்டுமென்று. 

எதிர்பார்க்கிறார்‌. யோசேப்பு 
வைத்திருக்கிற தானியத்தை ஜனங்களுக்கு 
இலவசமாகவும்‌ கொடுக்கவில்லை. யோசேப்பு 
பஞ்சகாலத்திலே களஞ்சியங்களையெல்லாம்‌. 
திறந்து, எகிப்தியருக்கு தானியத்தை 
நியாயமான விலையிலே விற்கிறார்‌. 





ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


யோசேப்பு கண்ட சொப்பனங்கள்‌ 
நிறைவேறுகிறது. அவருடைய குடும்பத்தார்‌ 
அவரை வணங்குகிறார்கள்‌. இந்த சம்பவம்‌, 
இந்த அதிகாரத்திலும்‌, இதற்கு அடுத்த 
அதிகாரத்திலும்‌ எழுதப்பட்டிருக்கிறது. 
யோசேப்புக்கும்‌, அவருடைய சகோதரருக்கும்‌ 
இடையே நடைபெறுகிற சம்பாஷணைகள்‌ 
இந்த அதிகாரத்தில்‌ விவரமாக 
சொல்லப்பட்டிருக்கிறது. 


யாக்கோபின்‌ குடும்பத்தார்‌ 
தேசத்திற்கு வருகிறார்கள்‌ 

ஆயத்தமாக யாக்கோபின்‌ குடும்பத்தில்‌ 
நடைபெறுகிற முக்கியமான சம்பவங்கள்‌ 
இந்த அதிகாரத்தில்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 


எகிப்து 
அதற்கு 


யாக்கோபின்‌ சகோதரர்‌ எகிப்து 
தேசத்திற்கு தானியம்‌ வாங்க வருகிறார்கள்‌. 
யோசேப்பிடத்தில்‌, தானியத்திற்காக 
பணிவோடு விண்ணப்பம்‌ பண்ணுகிறார்கள்‌ 
(ஆதி 420-6). யோசேப்பு அவர்களை 
வேவுகாரர்‌ என்று சொல்லி, அவர்கள்‌ 
எல்லோரையும்‌ மூன்று நாள்‌ காவலில்‌ 
வைக்கிறார்‌ (ஆதி 42:7-20). 


யோசேப்பின்‌ சகோதரர்‌ 
விரோதமாக தாங்கள்‌ 
துரோகத்தை  நினைவகூர்ந்து 
'வேதனைப்படுகிறார்கள்‌. 
செய்த தப்பிதத்தை 
(ஆதி 42:21-24) 


யோசேப்புக்கு 
செய்த 

மனம்‌ 
தாங்கள்‌ 
உணருகிறார்கள்‌ 


யோசேப்பு  சிமியோனைப்‌ பிடித்து 
காவலில்‌ போடுகிறார்‌. யோசேப்பின்‌ மற்ற 
சகோதரர்கள்‌ தானியத்தோடே கானான்‌ 
தேசத்திற்கு திரும்பிப்போகிறார்கள்‌. 
யாக்கோபுக்கும்‌ அவருடைய குமாருக்கும்‌. 
இடையே நடைபெறுகிற சம்பாஷணைகள்‌ 
இந்த அதிகாரத்தின்‌ கடைசிப்பகுதியில்‌: 
சொல்லப்பட்டிருக்கிறது. 


பஞ்சம்‌ 
ஆதி 421-6 


ஆதி 4௮. எகிப்திலே தானியம்‌ 
உண்டென்று யாக்கோபு அறித்து, தன்‌ 
குமாரரை நோக்கி: நீங்கள்‌ ஒருவர்‌ 
முகத்தை ஒருவர்‌ 
பார்த்துக்கொண்டிருக்கிறது என்ன? 


ஆதி 422, எகிப்திலே தானியம்‌ 
உண்டென்று கேள்விப்படுகிறேன்‌; நாம்‌ 
சாகாமல்‌ உயிரோடிருக்கும்படி நீங்கள்‌. 
அவ்விடத்துக்குப்‌ போய்‌, நமக்காகத்‌ 
தானியம்‌ கொள்ளுங்கள்‌ என்றான்‌. 


ஆதி 42. யோசேப்பின்‌ சகோதரர்‌ 
பத்துப்‌ பேர்‌ "தானியங்கொன்ள 
எகிப்துக்குப்‌ போனார்கள்‌. 


ஆதி 42க. யோசேப்பின்‌ தம்பியாகிய 
பென்யமீனுக்கு ஏதோ மோசம்‌ வரும்‌ 
என்று சொல்லி, யாக்கோபு அவனை 
அவன்‌ சகோதரரோடே அனுப்பவில்லை. 


ஆதி 425. கானான்தேசத்திலே பஞ்சம்‌ 
உண்டாயிருந்தபடியால்‌, தானியம்‌ 
 கொள்ளப்போகிறவர்களுடனேகூட. 
இஸ்ரவேலின்‌ குமாரரும்‌ போனார்கள்‌. 


ஆதி 42:6. யோசேப்பு அத்தேசத்துக்கு 
அதிபதியாயிருந்து, தசத்தின்‌: 


ஜனங்கள்‌ யாவருக்கும்‌. 
யோசேப்பின்‌ சகோதரர்‌ 


முகங்குப்புறத்‌ தரையிலே 
அவனை வணங்கினார்கள்‌. 


த்தல்‌; 
வந்து, 
விழுந்து 


யாக்கோபும்‌ பதினோரு 
குமாரரும்‌ கானான்‌ தேசத்திலே. 
இருக்கிறார்கள்‌. யாக்கோபின்‌ மற்றொரு 
குமாரனாகிய யோசேப்பு எகிப்து தேசத்திலே 
இருக்கிறார்‌. யாக்கோபின்‌ குமாரர்கள்‌ 
அனைவரும்‌ வளர்ந்து 
பெரியவர்களாயிருக்கிறார்கள்‌. அவர்களுக்கு 
திருமணமாயிற்று. ஆனாலும்‌ அவர்கள்‌ 
அனைவரும்‌ கூட்டுக்குடும்பமாக, 
தங்கள்‌ தகப்பனார்‌ யாக்கோபோடு 
கூடமிருக்கிறார்கள்‌. யாக்கோபு அந்த 
குடும்பத்திற்கு தலைவராயிருக்கிறார்‌. 


அவருடைய 





BALWETHER 
பிய 


பஞ்சமுண்டாயிருக்கிறது. ஆபிரகாம்‌, ஈசாக்கு, 
யாக்கோபு ஆகிய மூன்று முற்பிதாக்களுமே, 
கானான்‌ தேசத்திலே பஞ்சங்களை: 
அனுபவித்திருக்கிறார்கள்‌. 

கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
விசுவாசத்தை சோதிக்கும்‌ 
கானான்‌ தேசத்திலே 
அனுமதிக்கிறார்‌. அவர்கள்‌ பசியிலும்‌, 
பட்டினியிலும்‌ இருக்கும்போது தம்மை 
மறவாமல்‌, தம்மீது விசுவாசமாயிருப்பார்களா 
என்று கர்த்தர்‌ அவர்களை சோதித்தறிய 
விரும்புகிறார்‌. 


கானான்‌ தேசம்‌ செழிப்பான 
தேசமாகமிருந்தாலும்‌, கர்த்தருடைய 
ஜனத்திற்கு அது நிரந்தரமான தேசமல்ல. 
அவர்கள்‌ பரதேசிகளாய்‌ தங்கியிருப்பதற்கு 
கர்த்தர்‌ கானான்‌ தேசத்‌ 


கொடுத்திருக்கிறார்‌. 


பரமதேசத்தை: 

காத்திருக்கவேண்டும்‌. 

ஆசீர்வாதங்களை தம்மு 
'தெளிவுபடுத்துவதற்காகவும்‌, 

பூமிக்குரிய கானான்‌ 

என்பதை அவர்களுக்கு 
சொல்லுவதற்காகவும்‌, கர்த்தர்‌ 
தேசத்திலே பஞ்சத்தை அனுமதித்திருக்கிறார்‌. 


புத்திரரின்‌ 
வண்ணமாக, 
பஞ்சத்தை 


அறிக்கையிடுகிறவர்கள்‌. 
நூடிப்போகிறோம்‌ என்று 


இப்படி 
சயதேசத்தை 
தெரியப்படுத்துகிறார்கள்‌. தாங்கள்‌ விட்டுவந்த 


தேசத்தை நினைத்தார்களானால்‌, அதற்குத்‌ 
திரும்பிப்‌ போவதற்கு அவர்களுக்குச்‌ 


சமயங்கிடைத்திருக்குமே. அதையல்ல, அதிலும்‌ 
மேன்மையான 


விரும்பினார்கள்‌; 
அவர்களுடைய 
வெட்கப்படுகிறதில்லை: அவர்களுக்கு ஒரு 
நகரத்தை ஆயத்தம்பண்ணினாரே” 
(எமி 1114-6). 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கானான்‌ தேசத்திலே மிக 
கடுமையான பஞ்சம்‌ உண்டாயிருக்கிறது. 
ஆனாலும்‌ எகிப்து தேசத்திலே தானியம்‌ 
இருக்கிறது. இந்தப்‌ பூமியின்‌ ஒரு பகுதியில்‌ 
தானியம்‌ இல்லாமல்‌ பஞ்சம்‌ இருந்தாலும்‌, 
மற்றொரு பகுதியில்‌ தானியம்‌ செழிப்பாய்க்‌ 
பற்றி பூமியில்‌ ஜீவிக்கிற எல்லா 


கர்த்தருடைய 
சிரஷைகளாவிருக்கிறார்கள்‌ நாம்‌ 
எல்லோருமே  சகோதரர்களாமிருக்கிறோம்‌. 
நாம்‌ ஒருவருக்கொருவர்‌ உதவி செய்து 
கொள்ளவேண்டும்‌. இதுவே தேவனுடைய 
தெய்வீக சித்தம்‌. கர்த்தருடைய தெய்வீக 
பராமரிப்பின்‌ பிரகாரமாக, ஒரு தேசத்தில்‌ 
பஞ்சம்‌ ஏற்படும்போது, மற்றொரு தேசத்தில்‌ 
செழிப்பு ஏற்படுகிறது. அவர்கள்‌ தங்கள்‌ 
செழிப்பை பஞ்சதேசத்தில்‌ உள்ளவர்களுக்கு 
பகிர்ந்து கொடுக்கவேண்டும்‌. 


கானான்‌. தேசம்‌ பாலும்‌ தேனும்‌ 
ஓடுகிற தேசம்‌. அங்கே பாலும்‌ தேனும்‌ 
அதிகமாமிருக்கிறது. ஆனால்‌ தானியம்‌ 
இல்லை. எகிப்து தேசத்தில்‌ பாலும்‌ தேறும்‌ 
இல்லை. ஆனால்‌ அங்கே தானியம்‌ 
இதுவும்‌ கர்த்தருடைய 
பராமரிப்பாயிருக்கிறது. 

எல்லா காரியங்களும்‌ 
பரிபூரணமாயிருப்பதில்லை.. ஒரு சிலரிடத்தில்‌ 
ஒன்று இருக்கும்‌. மற்றது இருக்காது. 
இருக்கிறவர்கள்‌ இல்லாதவர்களுக்கு 
பகிர்ந்துகொடுத்து உதவி செய்யவேண்டும்‌. 


எகிப்திலே தானியம்‌ உண்டு என்‌। 
யாக்கோபு கேள்விப்படுகிறார்‌ னான்‌ 


பஞ்சமுண்டாயிருக்கிறது 


அவர்களுக்கு 
யாக்கோபு தன்‌ 
'தலைவராயிருக்கிறார்‌ 
குடும்பத்திலுள்ள தானியமெல்லாம்‌ காலியாய்ப்‌ 
போயிற்று இனிமேல்‌ அவர்களுக்கு 
புசிப்பதற்கு போஜனமில்லை. யாக்கோபின்‌ 
குமாரர்‌, பஞ்சகாலத்தில்‌ என்ன செய்வது 
என்று தெரியாமல்‌, ஒருவர்‌ முகத்தை 
ஒருவர்‌ பார்த்துக்கொண்டிருக்கிறார்கள்‌. 
இப்படிப்பட்ட பஞ்சகாலத்தில்‌, 
தானியம்‌ எங்கே கிடைக்கும்‌ என்று 
யாக்கோபு விசாரித்து பார்க்கிறார்‌. எகிப்திலே 
தானியம்‌ உண்டு என்று யாக்கோபு 
அறிந்துகொள்கிறார்‌. 





BALWETHER 
பிய 


யாக்கோபு தன்‌ குமாரரை நோக்கி, 
'நீங்கள்‌ ஒருவர்‌ முகத்தை ஒருவர்‌ 
பார்த்துக்கொண்டிருக்கிறது. என்ன? 
உண்டென்று 
நாம்‌ சாகாமல்‌ 
உப்ரோடிரக்கம்பூந்கள்‌ அல்விடத்துக்குப்‌ 
போய்‌, நமக்காகத்‌ தானியம்‌ கொள்ளுங்கள்‌" 
(ஆதி 42:,2) என்று சொல்லுகிறார்‌. 


யாக்கோபின்‌ குமாரர்‌ எகிப்திற்குப்போக 
காலதாமதம்பண்ணக்கூடாது. அவர்கள்‌ 
காலதாமதம்பண்ணுகிற ஒவ்வொரு 
வேளையும்‌, அவர்களுக்கு மரண ஆபத்து 
உண்டாகும்‌. கானான்‌ தேசத்திலே பஞ்சம்‌ 
அதிகமாயிருப்பதினால்‌, அவர்கள்‌ 
பட்டினியிலே செத்துப்போவதற்கு 
வாய்ப்புள்ளது. ஆகையினால்‌ யாக்கோபு 
தன்னுடைய குமாரரை காலதாமதம்‌ 
பண்ணாமல்‌ எகிப்திற்குப்போக 
வேண்டுமென்று அலசரப்படுத்துகிறார்‌. 


புத்திரர்‌ தங்கள்‌ 
கட்டளைக்கு உடனே 


யாக்கோபின்‌ 
தகப்பனாருடைய 
கீழ்ப்படிகிறார்கள்‌. யோசேப்பின்‌ 
பத்துப்பேர்‌ தானியம்‌ 
எகிப்திற்குப்போகிறார்கள்‌ 
எகிப்து தேசத்திலே 
கொள்ளுவதற்கு, 
வேலையாட்கள்‌ 
தாங்களே நேரடியாகப்‌ போகிறார்கள்‌. 


அவர்கள்‌ 


யாக்கோபின்‌ 
தேசத்தில்‌ பெரிய 
அவர்களுக்கு திரளான 
வேலைக்காரர்களும்‌ 


குடும்பம்‌ கானான்‌ 
குடும்பமாயிருக்கிறது. 
ஆடுமாடுகளும்‌, 


ஆயத்தமாயிருக்கிறார்கள்‌. 
நாமும்‌, யாக்கோபின்‌ குடும்பத்தாரைப்போல, 
வேலை செய்ய ஆயத்தமாயிருக்கவேண்டும்‌. 
ஒருவரும்‌ சோம்பேறியாகமிருந்து, தங்கள்‌ 
பொழுதை சும்மா போக்கக்கூடாது. 

யாக்கோபு தன்‌ குமாரரை நோக்கி, 
'நீங்கள்‌ ஒருவர்‌ முகத்தை ஒருவர்‌ 
பார்த்துக்கொண்டிருக்கிறது 


தானியம்‌ கொல்லிக்‌ (ஆதி 
என்று சொல்லுகிறார்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யாக்கோபின்‌ குமாரர்‌ பத்துபேர்‌ எகிப்து 
தேசத்திற்குப்‌ போகிறார்கள்‌. ஆனால்‌ 
பென்யமீன்‌ அவர்களோடு கூட அங்கே 
போகவில்லை. பென்யமீன்‌ யாக்கோபுக்கு 
மிகவும்‌ பிரியமானவன்‌. யோசேப்பின்‌ 
த்‌ பென்யமீனுக்கு ஏதோ மோசம்‌ 
என்று சொல்லி, யாக்கோபு 
பென்யம்னை அவன்‌ சகோதரரோடே 
எகிப்துக்கு அனுப்பவில்லை (ஆதி 42:4). 
யோசேப்பு விட்டுப்‌ 
தனது 
பென்யமீன்மீது 
பென்யமீனுக்கு ஏதோ 
மோசம்‌ வருமென்று யாக்கோபு பயப்படுகிறார்‌. 
(ஆதி 4235-38; ஆதி 4842; 
ஆ 4482-34). யோசேப்பு தன்னை விட்டுப்‌ 
ரிந்து போனதற்கு அவருடைய 
சகோதரர்களே காரணம்‌ என்பது 
யாக்கோபிற்குத்‌ தெரியும்‌. கையினால்‌ 
யாக்கோபு அவர்களை நம்பி பென்யமீனை 
அவர்களோடு அனுப்ப பயப்படுகிறார்‌. 


தன்னை 
யாக்கோபு 


கானான்தேசத்திலே பஞ்சம்‌ 
உண்டாயிருந்தபடியால்‌, தானியம்‌ 
கொள்ளப்போகிறவர்களுடனேகூட 
இஸ்ரவேலின்‌ குமாரரும்‌ போகிறார்கள்‌. 
யோசேப்பு அத்தேசத்துக்கு அதிபதியாயிருந்து, 
தேசத்தின்‌ ஜனங்கள்‌ யாவருக்கும்‌ 
தானியம்‌ விற்கிறார்‌. யோசேப்பின்‌ சகோதரர்‌ 
வந்து, முகங்குப்புறத்‌ தரையிலே விழுந்து 
அவரை வணங்குகிறார்கள்‌ (ஆதி 42:54). 
யோசேப்பு பக்திமான்‌. அதேசமயத்தில்‌ 
தலைசிறந்த ராஜதந்திரியாகவும்‌ இருக்கிறார்‌. 
எகிப்திலுள்ள ஒவ்வொரு களஞ்சியங்களிலும்‌ 
சேமித்து வைக்கப்பட்டிருக்கும்‌. 
தானியங்களைத்‌ தானே நேரடியாக 
ஜனங்களுக்கு விற்பனை செய்கிறார்‌. 


யோசேப்பின்‌ சகோதரர்‌ வந்து, 
முகங்குப்புறத்‌ தரையிலே விழுந்து அவரை 
வணங்குகிறார்கள்‌. யோசேப்பு 
இதற்காகத்தான்‌ இத்தனை வருஷம்‌ காத்துக்‌ 
கொண்டிருந்தார்‌. யோசேப்பு கண்ட 
சொப்பனத்தின்‌ ஒரு பகுதி இப்பொழுது 
நிறைவேறுகிறது. (ஆதி 37:5-11). 





HLMETHER 
RAAT IMAL 


யோசேப்பின்‌ சகோதரர்‌, முகங்குப்புற 
விழுந்து யோசேப்பை வணங்கும்போது, 
யோசேப்பு கண்ட சொப்பனத்தின்‌ பிரகாரம்‌, 
யோசேப்பின்‌ அரிக்கட்டு நிமிர்ந்திருக்கிறது. 
அவருடைய சகோதரரின்‌ அரிக்கட்டுகள்‌ 
யோசேப்பின்‌ அரிக்கட்டை சுற்றி வணங்கி 
நிற்கிறது (ஆதி 37:7). 


யோசேப்பும்‌ 
சகோதரரும்‌ 
ஆதி 42:7-20. 


அவருடைய 


ஆதி 427. யோசேப்பு அவர்களைப்‌ 
பார்த்து, தன்‌ சகோதரர்‌ 
அறிந்துகொண்டான்‌; 

அறியாதவன்‌ போலக்‌. 

அவர்களோடே, பேசி: 
எங்கேயிருந்து வந்தீர்கள்‌. என்று. 
கேட்டான்‌; அதற்கு அவர்கள்‌: கானான்‌ 
தேசத்திலிருந்து தானியம்‌ கொன்ன 
வந்தோம்‌ என்‌ றார்கள்‌. 


ஆதி 428. யோசேப்பு அவர்களைத்‌ 
தன்‌ சகோதரர்‌ என்று அறிந்தும்‌, 
அவர்கள்‌ அவனை அறியவில்லை. 


ஆதி. 429, யோசேப்பு 
அவர்களைக்குறித்துத்‌ தான்‌ கண்ட 
சொப்பனங்களை நினைத்து, 
அவர்களை நோக்கி: நீங்கள்‌ வேவுகாரர்‌, 
தேசம்‌ எங்கே திறந்துகிடக்கிறது என்று 
பார்க்க வந்தீர்கள்‌ என்றான்‌. 

ஆதி 4210. அதற்கு அவர்கள்‌: 
அப்படியல்ல, ஆண்டவனே, உமத 
அடியாராகிய நாங்கள்‌ தானியம்‌ 
கொள்ள வந்தோம்‌. 


ஆதி 42:11. நாங்கள்‌ எல்லாரும்‌ ஒரு 
தகப்பனுடைய பின்னைகள்‌; நாங்கள்‌. 
நிஜஸ்தர்‌; உமது அடியார்‌ வேவுகாரர்‌ 
அல்ல என்றார்கள்‌. 


அதி 3௮12. 
அப்படியல்ல, 
திறத்துகிடக்கிறது 
வந்தீர்கள்‌ எண்றான்‌.. 


அதற்கு அவன்‌: 
தேசம்‌ எங்கே 
என்று பார்க்கவே 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


பிரியப்‌ 
UBLISHERS 


ஆதி 4212. அப்பொழுது அவர்கள்‌: 
உமது அடியாராகிய நாங்கள்‌ 
பன்னிரண்டு. சகோதரர்‌; 
கானான்தேசத்தில்‌ இருக்கிற ஒரு 
தகப்பன்‌ புத்திரர்‌; இளையவன்‌. 
இப்பொழுது எங்கள்‌ தகப்பனிடத்தில்‌ 
இருக்கிறான்‌; ஒருவன்‌ 
காணாமற்போனான்‌ என்றார்கள்‌. 


ஆதி 4214. யோசேப்பு அவர்களை 
நோக்கி: உங்களை வேவுகாரர்‌ என்று 
நான்‌ சொன்னது சரி. 


ஆதி 4215. உங்கள்‌ இனைய 
சகோதரன்‌ இங்கே வந்தாலொழிய 
நீங்கள்‌ இங்கேயிருந்து புறப்படுவது 
என்று பார்வோனின்‌ 
ஆணையிட்டுச்‌. 


ஆதி 4216. இதினாலே 
சோதிக்கப்படு வீர்கள்‌; உங்கள்‌ 
சகோதரனை அழைத்து வரும்படி 
உங்களில்‌ ஒருவனை அனுப்புங்கள்‌; 
உங்களிடத்தில்‌ உண்மை உண்டோ 
இல்லையோ என்று உங்கள்‌. 
வார்த்தைகள்‌ சோதிக்கப்படுமனவும்‌, 
நீங்கள்‌ காவலில்‌ இருக்கவேண்டும்‌; 
இல்லாவிட்டால்‌, நீங்கள்‌ 
'வேவுக்காரர்தான்‌ என்து பார்வோனின்‌ 
ஜீவனைக்கொண்டு. ஆணையிட்டுச்‌ 
சொல்லுகிறேன்‌ என்று சொல்லி, 


நீங்கள்‌ 


ஆதி 4217. அவர்கள்‌ எல்லாரையும்‌ 
முன்றுநான்‌ காவலிலே வைத்தான்‌. 


ஆதி. 4218. மூன்றாம்‌. நாளிலே 
யோசேப்பு அவர்களை நோக்கி: நான்‌ 
தேவனுக்குப்‌ பாயப்படுகிறவன்‌; நீங்கள்‌ 
உயிரோடே இருக்கும்படிக்கு ஒன்று 
செய்யுங்கள்‌. 


ஆதி 4219. நீங்கள்‌ நிஜஸ்தரானால்‌, 
சுகோதரராகிய உங்களில்‌ ஒருவன்‌ 
காவற்கூடத்தில்‌ கட்டுண்டிருக்கட்டும்‌; 
மற்றவர்கள்‌ புறப்பட்டு, பஞ்சத்தினால்‌ 
வருத்துகிற உங்கள்‌ குடும்பத்துக்குத்‌ 
தானியம்‌ கொண்டு போய்க்‌ கொடுத்து, 





ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


ஆதி 4220, உங்கள்‌ இனைய 
சகோதரனை என்னிடத்துக்கு. 
அழைத்துக்‌ கொண்டுவாருங்கள்‌; 
அப்பொழுது உங்கன்‌ வார்த்தைகள்‌ 
மெய்யென்று வினங்கும்‌; தீங்கன்‌ 
சாவதில்லை என்றான்‌. அவர்கண்‌ 


அப்படிச்‌ செய்கிறதற்கு இசைத்து: 


யோசேப்பு எகிப்து தேசத்திலே இருபது 
வருஷமாகயிருக்கிறார்‌. கானான்‌ தேசம்‌. 
எகிப்து தேசத்தின்‌ எல்லையிலுள்ளது. 
இரண்டு தேசங்களுமே ஒன்றுக்கொன்று 
அருகாமையிலிருக்கிறது. ஆனாலும்‌ 
யோசேப்பு இந்த இருபது வருஷ காலத்தில்‌. 
ஒரு தடவை கூட கானான்‌ 
தேசத்திற்குப்போகவில்லை. கானான்‌ 
தேசத்திலே யோசேப்பின்‌ தகப்பனாராகிய 
யாக்கோபு வயது முதிர்ந்தவராயிருக்கிறார்‌. 
யோசேப்பு தன்‌ 

பார்ப்பதற்குகூட, 

வருஷகாலமாக 

போகவில்லை. 


யோசேப்பின்‌ ஜீவியத்தில்‌ நடைபெறுகிற 
வ்வொரு சம்ப கர்த்தருடைய 
தெய்வீக சித்தத்‌ பிரகாரமாக 
நடைபெறுகிறது. a ஆலியானவர்‌ 
யோசேப்பை ஆளுகை செய்கிறார்‌. யோசேப்பும்‌ 
அவருடைய குடும்பத்தாரும்‌ தமக்கு 
சித்தமான வேளையிலே 
சந்தித்துக்கொள்ளவேண்டும்‌ என்பது. 
தீர்மானமாயிருக்கிறது. 
கர்த்தருக்கு சித்தமான வேளை 
கர்த்தருக்கு சித்தமான 
அவருடைய சித்தம்‌ 
நிறைவேறுகிற வேளையாயிருக்கும்‌ 
யோசேப்பின்‌ சகோதரர்‌, அவருக்கு 
முன்பாக வந்து, முகங்குப்புற தரையிலே. 
விழுந்து, அவரை வணங்குகிறார்கள்‌. 
யோசேப்பு அவர்களை பார்த்து, அவர்கள்‌ 
தன்‌ சகோதரர்‌ என்று அறிந்துகொள்கிறார்‌. 
யோசேப்பு அவர்களை தன்‌ சகோதரர்‌ என்று 
அறிந்தும்‌, அவர்கள்‌ யோசேப்பை தங்கள்‌ 
சகோதரன்‌ என்று அறியவில்லை. இதுவும்‌ 
கர்த்தருடைய சித்தமாயிருக்கிறது. 


ப்பிப்பி 
718988 


| யோசேப்பின்‌ சகோதரர்‌, யோசேப்பை 
ல்‌ எதிர்பார்க்கவில்லை, 


அதிகாரியாகயிருப்பார்‌ 
சிறிதும்‌ யோசிக்கவில்லை. 

தங்கள்‌ சகோதரன்‌ 

பேசுகிறோம்‌ என்பது 

தெரியவில்லை. ப்‌ 
சகோதரர்களை அறிந்து கொண்டபோதிலும்‌, 
அவர்களை அறியாதவர்போல, 
அவர்களோடே கடினமாய்ப்‌ பேசுகிறார்‌. 


யோசேப்பு தன்‌ சகோதரரை நோக்கி, 
நீங்கள்‌ எங்கே இருந்து வந்தீர்கள்‌" என்று 
கேட்கிறார்‌. அதற்கு அவர்கள்‌, “கானான்‌ 
ந தானியம்‌ கொள்ள 

ஆதி 42:7) என்று 
சொல்லுகிறார்கள்‌. யோசேப்பு அவர்களோடு 
பேசும்போது. பல வருஷங்களுக்கு முன்பு 
தான்‌ கண்ட சொப்பனத்தை 
நினைவுகூருகிறார்‌. தன்னுடைய சகோதரர்‌ 
தனக்கு செய்த தீங்குகளையும்‌ யோசேப்பு 
இன்னும்‌ மறக்கவில்லை. அவர்கள்‌ தங்கள்‌ 
பாவங்களுக்கு மனந்திரும்பவேண்டும்‌. 
தங்கள்‌ பாவத்தைக்‌ குறித்து அவர்களுடைய 
ங்களில்‌ குற்றவுணர்வு 
இதுவே யோசேப்பின்‌ 


யோசேப்பு படைய சகோதரரை 
நடப்பித்த வொரு. அத்தன்‌ அவர்கள்‌ 
செய்த பாவத்தை அவர்களுக்கு 
உணர்த்துகிறார்‌. ஆதி 42:21 ஆவது 
வசனத்தில்‌ ஈசேப்பின்‌ சகோதரர்கள்‌ 
தாங்கள்‌ செய்த பாவங்களை 
உணருகிறார்கள்‌. தங்களுடைய 
'சகோதரனுக்குத்‌ தாங்கள்‌ செய்த துரோகம்‌ 
தங்கள்மேல்‌ சுமந்ததாக வருந்துகிறார்கள்‌. 
யூதா யோசேப்பிடம்‌ இரக்கத்திற்காகக்‌ 


கெஞ்சுகிறான்‌ (ஆதி 4418-34) 


யோசேப்பிற்கு இப்பொழுது வயது 39. 
(ஆதி 37:2; ஆதி 41:46-54; ஆதி 4511). 
யோசேப்பின்‌ சகோதரர்கள்‌ யோசேப்பைப்‌ 
பார்த்து 22 வருஷங்கள்‌ கடந்து போயிற்று. 
அவருடைய உருவத்தில்‌ வேறுபாடு 
உண்டானபடியால்‌, தங்களுடைய 
சகோதரரையே அவர்களால்‌ அடையாளம்‌ 
கண்டுகொள்ள முடியவில்லை. 





ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


அவர்களை அறியாதவர்போல, 

கடினமாய்ப்பேசுகிறார்‌. 

எதிர்பார்க்கிறதுபோலவே, 

சகோதரரால்‌ அவரை 
அறிந்துகொள்ள முடியவில்லை. 


யோசேப்பு 
சகோதரர்மீது 
யோசேப்பு அவர்களை நோக்கி, 
வேவுகாரர்‌, தேசம்‌ எங்கே திறந்துகிடக்கிறது. 
என்று பார்க்க வந்தீர்கள்‌” என்று. 
சொல்லுகிறார்‌. அதற்கு அவர்கள்‌, 
“அப்படியல்ல, ஆண்டவனை, உமது 
அடியாராகிய நாங்கள்‌ தானியம்‌ கொள்ள 
வந்தோம்‌. நாங்கள்‌ எல்லாரும்‌ ஒரு 
தகப்பனுடைய பிள்ளைகள்‌; நாங்கள்‌ 
நிஜஸ்தர்‌; உமது அடியார்‌ வேவுகாரர்‌ அல்ல" 
(ஆதி 429-1) என்று பணிவோடும்‌. 
பயத்தோடும்‌ பிரதியுத்தரம்‌ சொல்லுகிறார்கள்‌. 


எகிப்தியருக்கு அவர்களுடைய 
தேசத்தின்‌ வடகிழக்குப்‌ பகுதியிலிருந்து பல 


பிரச்சனைகள்‌ வந்தன. அந்த தேசத்தார்‌ 
எகிப்தியரோடு பகை உணர்வோடு 
இருந்தார்கள்‌. ஆகையினால்‌ யோசேப்பு 
இவர்களை வேவுகாரர்‌ என்று கூறுகிறார்‌ 
மற்றவர்களும்‌ இதை எளிதாக நம்பி 
விடுகிறார்கள்‌. 


யோசேப்பு தன்‌ சகோதரரை வேவுகாரர்‌ 

ல்லி, அவர்களைக்‌ 

யோசேப்பின்‌ 

நிரூபிக்கப்பட்டால்‌, 

கடுமையான தண்டனை 

வேவுகாரர்கள்‌ ஒரு 

துரோகிகளாகவம்‌, 

பயங்கரவாதிகளாகவும்‌ இருப்பார்கள்‌. 

அவர்களைப்‌ பழிவாங்கவேண்டும்‌ என்பது 

யோசேப்பின்‌ நோக்கமல்ல. அவர்கள்‌ 

தங்கள்‌ பாவங்களை உணர்ந்து. 

மனந்திரும்பவேண்டும்‌ என்பதே யோசேப்பின்‌ 
விருப்பம்‌ 


வேவுபார்ப்பதற்கு ஒரே குடும்பத்தைச்‌ 
சேர்ந்த பத்து புருஷரை யாரும்‌ 
அனுப்பமாட்டார்கள்‌. இவர்களெல்லோரும்‌ ஒரே 
குடும்பத்தைச்‌ சேர்ந்தவர்களா என்பதைச்‌ 
சோதிப்பதற்காக யோசேப்பு அவர்கள்மீது 
இல்வாறு பழிசுமத்துகிறார்‌. (ஆதி 42:9-16/ 


தன்‌ குடும்பத்தைவிட்டு 

மேலாக 

அவருக்கு தன்‌ 

அறிந்துகொள்ள 

ண்டும்‌ தன்‌ குடும்பத்தாரைப்பற்றி 

விசாரிக்கவேண்டும்‌ என்னும்‌ விருப்பம்‌ 

இருக்கிறது. ஆனாலும்‌ யோசேப்பு தன்னை, 

தன்‌ சகோதரருக்கு வெளிப்படுத்திக்‌ 
காண்பிக்கவில்லை. 


யோசேப்பின்‌ சகோதரரோடுகூட 
பென்யமீன்‌ வரவில்லை. பென்யமீனும்‌ 
யோசேப்பும்‌ ஒரு தாய்‌ வமிற்றுப்பிள்ளைகள்‌. 
யோசேப்பு தன்‌ சகோதரர்‌ எல்லோர்மீதும்‌. 
பாசத்தோடு இருந்தாலும்‌, பென்யமீன்‌ மீது, 
மிகுந்த பாசத்தோடிருக்கிறார்‌. ஆனால்‌ 
அந்தப்‌ பென்யமீன்‌ மற்ற சகோதரரோடு 
எகிப்து தேசத்திற்கு வரவில்லை. இதனால்‌ 
யோசேப்புக்கு தன்‌ சகோதரர்மீது சந்தேகம்‌ 
உண்டாயிற்று. 

யோசேப்பின்‌ சகோதரர்‌ 
அவரை இஸ்மவேலரிடத்தில்‌: 
காககளுக்கு அடிமையாக 
விற்றுப்போட்டவர்கள்‌. அவர்கள்‌ தன்னை 
அடிமையாக விற்றுப்போட்டதுபோல, 
்‌ சகோதரன்‌ பென்யமீனையும்‌ 

விற்றுப்போட்டிருப்பார்களோ 

என்னும்‌ சந்தேகம்‌ யோசேப்பின்‌ மனதில்‌ 
உண்டாயிற்று, இதனால்‌ யோசேப்பு 
அவர்களோடே குடினமாய்ப்‌ பேசுகிறார்‌. 


ஏற்கெனவே 
இருபது 


டய தகப்பனாராகிய 
மாக்கோபைக்‌ குறித்தும்‌, சகோதரனாகிய 
பென்யமீனைக்‌ குறித்தும்‌ அவர்களோடு 
பேசுவதற்கு, யோசேப்பு வாய்ப்பு 
ஏற்படுத்திக்கொள்கிறார்‌. யோசேப்பு தன்‌ 
சகோதரரோடே  கடினமாய்ப்‌ பேசுவதை 
நிறுத்திக்கொள்ளவில்லை. அவர்‌ மறுபடியும்‌ 
அவர்களை நோக்கி, “அப்படியல்ல, தேசம்‌ 
எங்கே திறந்துகிடக்கிறது என்று பார்க்கவே 
வந்தீர்கள்‌” என்று சொல்லுகிறார்‌. 
அப்பொழுது அவர்கள்‌, “உமது அடியாராகிய 
நாங்கள்‌ பன்னிரண்டு சகோதரர்‌; 
கானான்தேசத்தில்‌ இருக்கிற ஒரு தகப்பன்‌ 

; இளையவன்‌ இப்பொழுது எங்கள்‌ 
தகப்பனிடத்தில்‌ இருக்கிறான்‌; ஒருவன்‌ 
காணாமற்போனால்‌ (ஆதி 427272) 
என்று சொல்லுகிறார்கள்‌. 





BALWETHER 
பிய 


யோசேப்பு தன்‌ சகோதரரிடத்தில்‌ 
ஒவ்வொரு முறை பேசும்போதும்‌ தன்‌ 
குடும்பத்தைப்‌ பற்றிய செய்தியைத்‌ தெரிந்து 
கொள்கிறார்‌. இதற்காகவே அவர்களிடத்தில்‌ 
பல கேள்விகளைக்‌ கேட்கிறார்‌. யாக்கோபும்‌, 
பென்யமீனும்‌ உயிரோடு இருப்பது. 
யோசேப்பிற்குத்‌ தெரிய வருகிறது. 


யோசேப்பின்‌ சகோதரர்‌ மிகுந்த 
பணிவோடு அவருக்கு பிரதியுத்தரம்‌ 
சொல்லுகிறார்கள்‌. அவர்கள்‌ யோசேப்போடு 
பேசும்போது. “அப்படியல்ல ஆண்டவனே" 
என்று மரியாதையுள்ள 
சொல்லுகிறார்கள்‌. 

வருஷத்திற்கு முன்பு யோசேப்பை பார்த்து, 
“இதோ. சொப்பனக்காரன்‌ வருகிறான்‌ 
என்று ஏளனமாகச்‌ சொன்னார்கள்‌. 
ஆனால்‌ இப்போதோ அவர்கள்‌. 
யோசேப்பை பார்த்து “ஆண்டவனே” என்று. 
சொல்லுகிறார்கள்‌. அவர்கள்‌ 
யோசேப்பிடத்தில்‌ தங்களைப்பற்றிச்‌ 
சொல்லும்போது, அடியாராகிய 
நாங்கள்‌" என்று தங்களை 
யோசேப்புக்கு வெகுவாகத்‌ 
தாழ்த்துகிறார்கள்‌. 


யோசேப்பு தன்‌ சகோதரரை நோக்கி, 
"நீங்கள்‌... வேவுகாரர்‌" என்று குற்றம்‌. 
சொல்லும்போது. அவர்கள்‌ மிகவும்‌. 
பணிவாக, “உமது அடியார்‌ வேவுகாரரல்ல" 
என்று பிரதியுத்தரம்‌ சொல்லுகிறார்கள்‌ 
தாங்கள்‌ எகிப்து தேசத்திற்கு வந்த 
நோக்கத்தையும்‌ அவர்கள்‌ பணிவோடு 


தெரியப்படுத்துகிறார்கள்‌. “உமது அடியாராகிய 
நாங்கள்‌ தானியம்‌ கொள்ள வந்தோம்‌" என்று. 


சொல்லுகிறார்கள்‌. யோசேப்பின்‌ சகோதரர்‌ 
பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும்‌ பணிவும்‌ 
தாழ்மையும்‌ வெளிப்படுகிறது. அவர்களிடத்தில்‌ 
இப்போது பெருமையில்லை. 


யோசேப்பு தன்‌ சகோதரன்‌ 
ன்யம்லனைக்‌! குறித்து அறிந்துகொள்வதில்‌. 
வ ஆர்வத்தோடிருக்கிறார்‌. ஆகையினால்‌ 

'சேப்பு தன்னுடைய கோபத்தை சிறிதும்‌ 
Flos அவர்களை நோக்கி, 
“உங்களை வேவுகாரர்‌ என்று நான்‌ 
சொன்னது சரி. உங்கள்‌ இளைய 
சகோதரன்‌ இங்கே வந்தாலொழிய நீங்கள்‌ 
இங்கேயிருந்து புறப்படுவது இல்லை என்று, 
பார்வோனின்‌ ஜீவனைக்கொண்டு 
ஆணையிட்டுச்‌ சொல்லுகிறேன்‌” 
(ஆதி 42:1415) என்று சொல்லுகிறார்‌. 


உமது 
சொல்லி, 
முன்பாக 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தேசத்திலுள்ளவர்கள்‌ 
எகிப்தின்‌ 
ராஜாவின்பேரில்‌ ஆணையிடுவது அக்காலத்து 
வழக்கம்‌. 
யோசேப்பு தன்னுடைய சகோதரர்‌ 
எல்லோரையும்‌ மூன்றுநாள்‌ காவலில்‌ 
வைக்கவும்‌ உத்தரவிடுகிறார்‌. யோசேப்பு தன்‌ 
சகோதரருக்கு 
ஜீவனைக்கொண்டு. 
சொல்லுகிறார்‌. 
சோதிக்கப்படுவீர்கள்‌" என்று சொல்லிவிட்டு, 
யோசேப்பு அவர்களை நோக்கி, “உங்கள்‌ 
சகோதரனை அழைத்து வரும்படி உங்களில்‌ 
ஒருவனை அனுப்புங்கள்‌; உங்களிடத்தில்‌ 
உண்மை உண்டோ இல்லையோ என்று 
உங்கள்‌ வார்த்தைகள்‌ சோதிக்கப்படுமளவும்‌, 
நீங்கள்‌ காவலில்‌ இருக்கவேண்டும்‌; 
இல்லாவிட்டால்‌, நீங்கள்‌ வேவுக்காரர்தான்‌ 
என்று பார்வோனின்‌ ஜீவனைக்கொண்டு 
ஆணையிட்டுச்‌ சொல்லுகிறேன்‌" 
(ஆதி 4226) என்றும்‌ சொல்லுகிறார்‌. 
யோசேப்பின்‌ சகோதரர்‌ புத்துப்பேரும்‌ 
மூன்றுநாள்‌ காவலில்‌ வைக்கப்படுகிறார்கள்‌. 
இன்னும்‌ உயிரோடு 
என்பதை யோசேப்பு 
விரும்புகிறார்‌. 


த்தி 
என்று கூறிவிடுகிறார்‌ (ஆதி 42:15,9), 
பொனேப்பு நன்‌. சகோதரனை 


மிகவும்‌ 
கடுமையாக விசாரிக்கிறார்‌. அவர்களைக்‌ 
கொடுமைப்படுத்தவில்லை. அவர்கள்‌ தனக்கு 
செய்த கொடுமையை யோசேப்பு 
மறந்துவிடவில்லை. தன்னைப்‌ பற்றி எந்தச்‌ 
சந்தேகமும்‌ அவர்களுக்கு வந்துவிடாதவாறு 
யோசேப்பு மிகுந்த எச்சரிப்போடு இருந்து, 
அவர்களை விசாரிக்கிறார்‌. தனக்குச்‌ 
செய்ததுபோலவே அவர்கள்‌ பென்யமீனுக்கும்‌ 
செய்துவிடுவார்கள்‌ என்று தன்‌ சகோதரரைக்‌ 
குறித்து யோசேப்பு சந்தேகப்படுகிறார்‌. 





BALWETHER 
பிய 


யோசேப்பின்‌ 
தேசத்திலே தானியம்‌. கொள்ள 
வந்திருக்கிறார்கள்‌. ஆனால்‌ யோசேப்போ 
அவர்கள்மீது வேவுகாரர்‌ என்று குற்றம்‌ 
சுமத்தி, அவர்களை மூன்றுநாள்‌ காவலில்‌ 
வைத்துவிடுகிறார்‌. யோசேப்பின்‌ சகோதரர்‌ 
சிறைச்சாலையில்‌ குழப்பத்தோடிருக்கிறார்கள்‌. 
யோசேப்பு தங்கள்மீது ஏன்‌ இவ்வளவு 
கோபமாயிருக்கிறார்‌ என்பது அவருடைய 
சகோதரருக்கு தெரியவில்லை. யோசேப்பு 
தங்கள்‌ சகோதரன்‌ என்பதையும்‌ அவர்கள்‌ 
இன்னும்‌ அறியவில்லை. 

யோசேப்பு பல வருஷங்கள்‌ காவலில்‌ 
இருந்திருக்கிறார்‌. இதற்கு அவருடைய 
சகோதரர்களே காரணம்‌. அதை ஒப்பிட்டு 
பார்க்கும்பொழுது மூன்றுநாள்‌ 
காலல்‌ என்பது அவர்களுக்கு பெரிய 
தண்டனை அல்ல. 


சகோதரர்‌ எகிப்து. 


மூன்றாம்‌ நாளிலே 
அவர்களை நோக்கி, 


பப்படுகிறவன்‌" (ஆதி. 


யோசேப்பு 


சகோதரருக்கு 

நான்‌ எகிப்து 

தேசத்திலே உயர்ந்த 
இநிகாரியாகமிருந்தாலம்‌,. தனக்கு மேலே. 


தேவன பெரிய 
வாக்குக்கு றுக்‌ பகன்‌ 
அநியாயமாக எதையாவது செய்தால்‌, 
தேவன்‌ தன்னை நியாயந்தீர்ப்பார்‌ படல 
பொருள்படுமாறு, யோசேப்பு 
'சகோதரரிடத்தில்‌ பேசுகிறார்‌ 


என்பதற்கான “எலோகிம்‌" என்னும்‌ எபிரெய 
வார்த்தையோடு “ஹா” என்னும்‌ வார்த்தையும்‌ 
சேர்ந்து வருகிறது. இது வலியுறுத்தும்‌ 
சொல்லாகும்‌ 


ன்‌ தேவனை எகிப்தின்‌ 
விக்கிரகங்களோடு வேறுபிரித்து, தான்‌ 
இஸ்ரவேலின்‌ தேவனுக்கு பயப்படுகிறவன்‌ 
என்று யோசேப்பு வலியுறுத்திக்‌ கூறுகிறார்‌. 
தான்‌ மெய்யான தேவனை ஆராதிப்பதாகவும்‌, 
தன்னுடைய சகோதரர்கள்‌ உண்மையைப்‌ 
பேசினால்‌ அவர்கள்‌ ஒன்றுக்கும்‌ பயப்பட 
வேண்டியதில்லை என்பதையும்‌ யோசேப்பு 
அறிவுறுத்துகிறார்‌ 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


யோசேப்பின்‌ பராமரிக்கும்‌ 
அவருடைய சகோதரர்‌ உள்ளத்தில்‌ 
மாற்றத்தை உண்டாக்கிற்று. 
வருஷங்களாக  யோசேப்பைப்‌ 
மனச்சாட்சி அவர்களுடைய 
தூங்கிக்‌ கொண்டிருந்தது. இப்பொழுது அது 
மறுபடியும்‌ விழித்துக்‌ கொண்டு அவர்களை 
ஆக்கினைக்குள்ளாகத்‌. தீர்க்கிறது 
(ஆதி 42:21) 


கர்த்தருக்குப்‌ மூப்பர்கள்‌ 
மனுஷருக்கு பயப்படமாட்டார்கள்‌. 

அவர்கள்‌ பாவத்திற்கும்‌, 

அக்கிரமத்திற்கும்‌ 

கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர்களிடத்தில்‌ 
நீதியும்‌ நியாயமும்‌, உண்மையும்‌ இருக்கும்‌ 
என்று நாம்‌ எதிர்பார்க்கலாம்‌. கர்த்தருக்கு 
பயப்படுகிறவர்கள்‌ உயர்ந்த அந்தள்‌ 
உயர்ந்த ர்ந்த 
அதிகாரத்திலே அவர்கள்‌ 
தங்களுடைய அதிகாரத்தை 
துஷ்பிரயோகம்பண்ணமாட்டார்கள்‌. அவர்கள்‌ 
அநியாயமாக யாரையும்‌ 
ஒதுக்கமாட்டார்கள்‌. 


கர்த்தர்‌ தமக்கு பயப்படுகிறவர்களின்‌ 
மனச்சாட்சியை ஆளுகை செய்கிறார்‌. 
அவர்கள்‌ மனுஷருக்கு விரோதமாகக்‌ குற்றம்‌ 
செய்யும்போது, தாங்கள்‌ தேவனுக்கு 
விரோதமாகவும்‌ குற்றம்‌ செய்கிறோம்‌ என்னும்‌ 
குற்றவுணர்வு அவர்களுடைய மனச்சாட்சியில்‌ 
உண்டாகும்‌. 

மயன்‌. பன்னிருத்து. அவடன 
ஜனங்களுக்குப்‌ பாரமாயிருந்து, அவர்கள்‌ 
கையிலே. அப்பமும்‌ திராட்சரசமும்‌ 
வாங்கினதும்‌ அல்லாமல்‌, நாற்பது சேக்கல்‌ 
வெள்ளியும்‌ வாங்கிவந்தார்கள்‌: அவர்கள்‌ 
வேலைக்காரர்‌ முதலாய்‌ ஐனங்கள்மேல்‌ 
அதிகாரம்‌ செலுத்தினார்கள்‌; நானோ 
தேவனுக்குப்‌ பயந்ததினால்‌ இப்படிச்‌ 
செய்யவில்லை" (நெகே 5:15). 





BALWETHER 
பிய 


யாக்கோபு தன்‌ சகோதரரை 
மூன்றுநாள்‌ காவலில்‌ வைத்து, மூன்றாம்‌ 
நாளிலே யோசேப்பு அவர்களை நோக்கி: 
நான்‌ தேவனுக்குப்‌ பயப்படுகிறவன்‌; நீங்கள்‌ 
உயிரோடே இருக்கும்படிக்கு ஒன்று 
செய்யுங்கள்‌. நீங்கள்‌ நிஜஸ்தரானால்‌, 
சகோதரராகிய உங்களில்‌ ஒருவன்‌ 
காவற்கூடத்தில்‌ கட்டுண்டிருக்கட்டும்‌; 
மற்றவர்கள்‌ புறப்பட்டு, பஞ்சத்தினால்‌ 
வருந்துகிற உங்கள்‌ குடும்பத்துக்குத்‌ தானியம்‌ 
கொண்டு போய்க்‌ கொடுத்து, உங்கள்‌ 
இளைய சகோதரனை என்னிடத்துக்கு 
அழைத்துக்‌ கொண்டுவாருங்கள்‌; அப்பொழுது 
உங்கள்‌ வார்த்தைகள்‌ மெய்யென்று 
விளங்கும்‌; நீங்கள்‌ சாவதில்லை” 
(ஆதி 42:18-20) என்று சொல்லுகிறார்‌. 
யோசேப்பு முதலில்‌ எகிப்‌ த்திற்‌ 

வந்திருக்கிற தன்‌ சகோதர்‌ லால்‌ 
ஒன்பது பேரை காவலில்‌ வைத்து, ஒருவரை 
மாத்திரம்‌ கானான்‌ தேசத்திற்கு அனுப்பி, 
பென்யமீனை 


சொன்னார்‌. ஆனால்‌ 


பந்ததினால்‌, நான்‌ ஏற்கெனவே சொன்ன 
யில்‌. 


நியாயமில்லை என்பதை 
உணர்ந்து. யோசேப்பு இப்போது வேறொரு 
புதிய கட்டளை கொடுக்கிறார்‌. அவர்‌ 
தன்னுடைய சகோதரரில்‌ ஒன்பது பேரை 
காவலில்‌ வைக்காமல்‌, ஒருவரை மாத்திரம்‌ 
காவலில்‌ வைத்து, மீதமுள்ள ஒன்பது. 
சகோதரரையும்‌, பென்யமீனை அழைத்து 
வருவதற்காக கானான்‌ தேசத்திற்கு 
அனுப்புகிறார்‌ 


கானான்‌ தேசத்திலே யோசேப்பின்‌ 
தகப்பனாராகிய யாக்கோபு இருக்கிறார்‌. 
கானான்‌ தேசத்தில்‌ பஞ்சம்‌ ஏற்பட்டிருக்கிறது. 
யாக்கோபின்‌ குடும்பத்தாருக்கு தானியம்‌ 
தேவைப்படுகிறது. யோசேப்புக்கு பென்யமீன்‌ 
மீது பாசம்‌ இருக்கிறது. ஆனாலும்‌ அவர்‌ தன்‌ 
பாசத்திற்கு முக்கியத்துவம்‌ கொடுத்து. 
யாக்கோபின்‌ குடும்பத்தாரை பட்டினி போட 
விரும்பவில்லை. ஆகையினால்‌ யோசேப்பு 
தன்‌ சகோதரரில்‌ ஒருவனை மாத்திரம்‌ 
காவலில்‌ வைத்து, மற்ற ஒன்பது பேரையும்‌ 
தானியத்தோடு கானான்‌ தேசத்திற்கு 
அனுப்புகிறார்‌. தேவனுக்கு பயப்படுகிறவர்கள்‌ 
இதுபோல. நீதியான காரியங்களை 


செய்வார்கள்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


யோசேப்பின்‌ சகோதரர்‌ 
ஆதி 4221-28 


ஆதி 4221. நம்முடைய சகோதரனுக்கு 
நாம்‌ செய்த துரோகம்‌ நம்மேல்‌ 
சுமந்தது; அவன்‌ நம்மைக்‌ கெஞ்சி 
வேண்டிக்‌ கொண்டபோது, அவனுடைய 
மன வியாகுலத்தை நாம்‌ 
கண்டும்‌, அவனுக்குச்‌. 
'செவிகொடாமற்போனோமே; 
ஆகையால்‌, இத்த ஆபத்து நமக்கு 
நேரிட்டது என்று ஒருவரை ஒருவர்‌ 
பார்த்துச்‌ சொல்லிக்‌ கொண்டார்கள்‌. 


ஆதி 422௨ அப்பொ குபன்‌ 
அவர்களைப்‌ பார்த்து: இனைதுக்கு 
விரோதமாகப்‌ பாவஞ்செய்யாதிருங்கள்‌ 
உங்களுக்குச்‌. 
நீங்கள்‌. 
இப்பொழுது, 
இரத்தப்பழி. 
வாங்கப்படுகிறது 


கேனாமற்போனீர்கன்‌; 
இதே, அவன்‌ 
நம்மிடத்தில்‌ 
என்றான்‌. 


அதி 4225. யோசேப்பு. 
துபாசியைக்கொண்டு அவர்களிடத்தில்‌ 
'பேசினபடியால்‌, தாங்கள்‌ சொன்னது. 
அவனுக்குத்‌ தெரியும்‌ என்று 
அறியாதிருந்தார்கள்‌.. 


ஆதி 4224. அவன்‌ அவர்களை விட்டு 
அப்புறம்‌ போய்‌ அழுது, திரும்ப 
அவர்களிடத்தில்‌ வந்து, அவர்களோடே, 
பேசி, அவர்களில்‌ சிமியோனைப்‌: 
பிடித்து, அவர்கள்‌ கண்களுக்கு 
முன்பாகக்‌ கட்டுவித்தான்‌. 


ஆதி 4225, பின்பு, அவர்கள்‌ 
சாக்குகளைத்‌ தானியத்தால்‌ நிரப்பவும்‌, 
அவர்கள்‌ பணத்தைத்‌ திரும்ப 
அவனவன்‌ சாக்கிலே போடவும்‌, வழிக்கு 
ஆகாரத்தைக்‌ 

யோசேப்பு. 


ஆதி 42௨2. அவர்கன்‌ அந்தத்‌ 
தானியத்தைத்‌ தங்கள்‌ கழுதைகன்மேல்‌ 
ஏற்றிக்கொண்டு, அவ்விடம்‌ விட்டுப்‌ 
புறப்பட்டுப்போனார்கன்‌.. 





ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


அதி 42௨27. தங்குகிற இடத்திலே 
அவர்கனில்‌ ஒருவன்‌ தன்‌ கழுதைக்குத்‌ 
தீவனம்‌ போடத்‌ தன்‌ சாக்கைத்‌ 
திறந்தபோது, சாக்கின்‌ வாயிலே தன்‌ 
பணம்‌ இருக்கிறதைக்‌ கண்டு, 


ஆதி 4928. 
பார்த்து, என்‌ 

வத்திருக்கிறது;. 

சாக்கிலே இருக்கிறது 

அப்பொ அவர்களுடைய இருதயம்‌ 
சோர்ந்துபோய்‌, அவர்கள்‌ பயந்து, 
ஒருவரை ஒருவர்‌ பார்த்து, தேவன்‌ 
நமக்கு இப்படிச்‌ செய்தது என்ன 
என்றார்கள்‌. 


சகோதரர்‌ ள்‌ 
மனந்திரும்புகிறார்கள்‌. 


யோசேப்பின்‌ 


அவர்கள்‌ 
துரோகம்‌ 

யோசேப்பை 

அாக்கிப்போட்பார்கள்‌. அதன்‌! பின்‌ப) அவள்கள்‌ 
யோசேப்பை இஸ்மவேலரிடத்தில்‌ இருபது 
காசுகளுக்கு 

விற்றுப்போட்டார்கள்‌. 

சகோதரரிடத்தில்‌ 

கொண்டார்‌. ஆனால்‌ அவர்கள்‌ யோசேப்புக்கு 
செவிகொடுக்கவில்லை. யோசேப்புடைய மனது 
மிகவும்‌ வியாகுலப்பட்டது. 

அவருடைய சகோதரர்கள்‌, 
மனவியாகுலத்தைப்‌ பார்த்தும்‌, 

உதவி செய்ய முன்வரவில்லை. 


யோசேப்பின்‌ சகோதரர்கள்‌ இப்போது 
அவருக்கு செய்த துரோகத்தை 
நினைவுகூருகிறார்கள்‌. அந்த துரோகம்‌ 
தங்கள்மேல்‌ சுமந்திருக்கிறது என்பதை 
அவர்கள்‌ உணருகிறார்கள்‌. தாங்கள்‌ 
யோசேப்புக்கு துரோகம்‌ செய்ததாலும்‌, 
அவர்‌ கஷ்டப்பட்டபோது, அவருக்கு 
செவிகொடாமல்‌ போனதாலும்‌, - 

ஆபத்து தங்களுக்கு, 

என்று அவர்கள்‌ 

ஒருவரையொருவர்‌ 


சொல்லிக்கொள்கிறார்கள்‌ (ஆதி 42:21) 


யோசேப்பின்‌ 

தங்களுக்குள்ளே எபிரெய பாஷையிலே. 
பேசிக்கொள்கிறார்கள்‌. யோசேப்பு 
தங்களுடைய சகோதரர்‌ என்பதை அவர்கள்‌ 
அறிந்துகொள்ளவில்லை. யோசேப்பு 
அவர்களிடத்தில்‌: துபாசியைக்கொண்டு 
பேசுகிறார்‌. யோசேப்புக்கு எபிரெய பாஷை. 
தெரியும்‌. துபாசி என்பவர்‌ 
மொழிபெயர்க்கிறவர்‌. யோசேப்பு எகிப்து 
தேசத்தாரின்‌ பாஷையில்‌ பேசும்போது, 
துபாசி யோசேப்பின்‌ சகோதரருக்கு, எபிரெய 
பாஷையிலே மொழிபெயர்த்து சொல்லுகிறார்‌. 
இதனால்‌ தாங்கள்‌ எபிரெய பாஷையில்‌ 
பேசுவது யோசேப்புக்கு தெரியும்‌ 
என்பதை, அவருடைய சகோதரர்கள்‌ 
அறியாதிருக்கிறார்கள்‌ (ஆதி 42:23). 


யோசேப்பின்‌ உள்ளத்திலிருந்த பல 
கேள்விகளுக்கு இப்பொழுது அவருக்கு 
விடை தெரிந்து விட்டது. தன்னைக்‌ 
கொடுமைப்படுத்தியதற்கு யார்‌ மூலகாரணம்‌ 
என்பதையும்‌ யோசேப்பு தெரிந்து கொள்கிறார்‌ 


யோசேப்பு உணர்ச்சிவசப்பட்டு அழும்போது 
தன்னுடைய உணர்ச்சியைத்‌ 
சகோதரருக்கு வெளிப்படுத்தாமல்‌, 
இடத்தில்போய்‌ அழுகிறார்‌. யோசேப்பு திரும்ப 
அவர்களிடத்தில்‌ வந்து, அவர்களோடே 
பேசுகிறார்‌. தனக்கு திருப்தி ஏற்படும்‌ 
வரையிலும்‌ யோசேப்பு அவர்களோடு 
கேள்விகேட்டுக்‌ கொண்டிருக்கிறார்‌. 
(ஆதி 426-7). 


யோசேப்புக்கு அவருடைய சகோதரர்கள்‌ 
அதிகமாகத்‌ தீங்கு செய்திருக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ யோசேப்பை துன்பப்படுத்தி, 
வேதனைக்குட்படுத்தியிருக்கிறார்கள்‌. 
இப்போது அவர்களுடைய மனச்சாட்சி 
அவர்களைக்‌ குற்றப்படுத்துகிறது. 

நம்முடைய மனச்சாட்சி நம்மைக்‌ 
குற்றப்படுத்தும்போது, நம்முடைய 
பாவங்களை நாம்‌ உணரவேண்டும்‌. 
நம்முடைய பாவங்களுக்கு நாம்‌ மனந்திரும்ப 
முன்வரவேண்டும்‌. நம்முடைய மனச்சாட்சி 
நம்மைக்‌ குற்றப்படுத்தும்போது, நம்முடைய 
பாவங்களை மறைப்பதற்கு நாம்‌ முயற்சி 
செய்வோமானால்‌, நாம்‌ வாழ்வடையமாட்டோம்‌. 
நம்முடைய பாவங்களை கர்த்தருடைய 
சமுகத்திலே அறிக்கை செய்வோமென்றால்‌, 
நாம்‌ தேவனுடைய இரக்கங்களைப்‌ 
பெற்றுக்கொள்வோம்‌. 





ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


யோசேப்பின்‌ சகோதரர்‌ தாங்கள்‌ 
யோசேப்புக்கு செய்த துரோகத்தைப்பற்றிப்‌ 
பேசிக்கொண்டிருக்கும்போது, அவர்களில்‌ 
ஒருவனாகிய ரூபன்‌, நடந்த சம்பவத்தை 
அவர்களுக்கு நினைவுபடுத்துகிறான்‌. 


அப்பொழுது ரூபன்‌ அவர்களைப்‌ 
பார்த்து, “இளைஞனுக்கு விரோதமாகப்‌ 
பாவஞ்செய்யாதிருங்ள்‌ என்று நான்‌ 
உங்களுக்குச்‌ சொல்லவில்லையா? நீங்கள்‌ 
கேளாமற்போனீர்கள்‌: இப்பொழுது, இதோ, 
அவன்‌ இரத்தப்பழி நம்மிடத்தில்‌ 
வாங்கப்படுகிறது" (ஆதி 42:22) என்று 
சொல்லுகிறான்‌. 


சகோதரருடைய 


வார்த்தைகள்‌ 


வருந்துகிறார்கள்‌. 
பாலத்திற்கு மெய்யாகவே 
இருக்கிறார்கள்‌. 
சகோதரருடைய 
கேட்கும்போது, 

உருகுகிறது. 

கண்ணீர்‌ வருகிறது. 


ஆனால்‌ யோசேப்பு தன்‌ 
சகோதரருக்கு முன்பாக அழலிரும்பவில்லை. 
யோசேப்பு தன்னை அவர்களுடைய 
சகோதரன்‌ என்று இன்னும்‌ 
காண்பித்துக்கொள்ளவில்லை. ஆகையினால்‌ 
யோசேப்பு தன்‌ சகோதரருக்கு முன்பாக 
அழாமல்‌ அவர்களைவிட்டு அப்புறம்போய்‌ 
அழுகிறார்‌ (ஆதி 42:24). யோசேப்பு தன்‌ 
சகோதரர்மீது மனவருக்கத்தோடிருக்கிறார்‌. 


நாமும்‌ நம்முடைய 
பக்‌ கர்த்தர்‌ 


மனவுருக்கத்தையும்‌ காண்பிப்பார்‌. 

“எப்பிராமீம்‌ எனக்கு 
குமாரன்‌ அல்லவோ? அவன்‌ எனக்குப்‌ 
பிரியமான  பிள்ளையல்லவோ? அவனுக்கு 
விரோதமாய்ப்‌ பேசினது. முதல்‌ அவனை. 


மயான 


(எரே 31:20). 


அப்பொழுது அவர்‌ 
வருத்தத்தைப்‌ பார்த்து 

” (நியா 10:16) 
யோசேப்பைக்‌ கொடுமைப்படுத்தியதில்‌. 
சிமியோன்‌ முக்கிய பங்கு வகித்தவன்‌ 
தி 34:25; ஆதி 49:5) ஒருவேளை 
சிமியோன்‌. போசேப்ஸக்‌ கட்டி குழியில்‌ 
தூக்கிப்‌ போட்டிருக்கலாம்‌. ஆகையினால்‌ 
யோசேப்பு இப்பொழுது சிமியோனைப்‌ பிடித்து 
அவர்கள்‌ கண்களுக்கு முன்பாகக்‌ 
கட்டுவிக்கிறார்‌. மற்றவர்கள்‌ கானான்‌ 
தேசத்திற்குத்‌ திரும்பிப்‌ போகிறார்கள்‌. 
சிமியோன்‌ கட்டுண்டவனாக எகிப்தில்‌ 

இருக்கிறான்‌. 


யோசேப்பு ள்‌ கண்களுக்கு 
முன்பாக. சிம்யோனைக்‌ கம்டுவிக்கிறார்‌ 
மற்றவர்களுக்கு ஒரு பாடம்‌ புகட்ட 
வேண்டுமென்பதற்காக சிமியோனை 
மறைவாகக்‌ கட்டாமல்‌, அவனுடைய 
சகோதரருக்கு முன்பாகவே கட்டுகிறார்‌. 
அவர்கள்‌ திரும்பி வரும்வரையிலும்‌ சிமியோன்‌ 
கட்டப்பட்டவனாக இருந்தானா என்பது, 
தெரியவில்லை. 


யோசேப்புக்கு முன்பாக அவருடைய 
சகோதரரில்‌ பத்துபேர்‌ இருக்கிறார்கள்‌. 
அவர்களில்‌ ஒருவனை மாத்திரம்‌ காவலில்‌ 
வைத்துவிட்டு, மற்ற ஒன்பது பேரையும்‌ 
கானான்‌ தேசத்திற்கு தானியத்தோடு 
அனுப்பிவிடவேண்டும்‌ என்பது யோசேப்பின்‌ 
திட்டம்‌. அவர்கள்‌ பென்யமீனை 
தன்னிடத்தில்‌ அழைத்துக்கொண்டு வந்தால்‌, 
காவலில்‌ வைக்கப்பட்டிருக்கிற சிமியோனை,, 
யோசேப்பு விடுதலை செய்து, அவர்களோடே 
காவலில்‌ 
சிமியோனைத்‌ 
யோசேப்பு தன்‌ 
அவர்களில்‌ 
து, அவர்கள்‌ 
கட்டுவிக்கிறார்‌ 

(ஆதி 42:24) 





BALWETHER 
பிய 


"யோசேப்பின்‌ சகோதரரில்‌ சிமியோன்‌ 


யோசேப்பு தன்னுடைய சகோதரரில்‌ மற்ற. 
ஒன்பது பேரை விட்டு விட்டு சிமியோனைப்‌ 
பிடித்து கட்டச்சொல்லுகிறார்‌. சிமியோனைத்‌ 
தாழ்த்தவேண்டும்‌ என்பதும்‌, அவனும்‌ 
தன்னுடைய தப்பிதத்தை உணரவேண்டும்‌ 
என்பதும்‌ யோசேப்பின்‌ விருப்பம்‌. 


பின்பு, அவர்கள்‌  சாக்குகளைத்‌ 
தானியத்தால்‌. நிரப்பவும்‌, அவர்கள்‌ 
பணத்தைத்‌ திரும்ப அவனவன்‌ சாக்கிலே. 
போடவும்‌, வழிக்கு வேண்டிய ஆகாரத்தைக்‌ 
கொடுக்கவும்‌ யோசேப்பு கட்டளையிடுகிறார்‌; 
அப்படியே அவர்களுக்குச்‌ செய்யப்படுகிறது. 
அவர்கள்‌ அந்தத்‌ தானியத்தைத்‌ தங்கள்‌ 
குழுநைகள்மேல்‌ ஏற்றிக்கொண்டு, எகிப்து 
தேசத்திலிருந்து கானான்‌ தேசத்தை நோக்கி 
புறப்பட்டுப்போகிறார்கள்‌ (ஆதி 42:25,26. 


'சகோதாரிடத்தில்‌ 
இருக்கிறது. தானியத்தோடுகூட, 
கொண்டுபோன 


அவர்கள்‌ 


வழியிலே 
அப்போது 

ஒருவன்‌ ஐன்‌ சுழுதைக்குத்‌ தீவனம்‌ டத 
தன்‌ சாக்கைத்‌ திறந்து பார்க்கிறான்‌. அந்த 
சாக்கின்‌ வாயிலே தன்‌ பணம்‌ இருக்கிறதைக்‌ 
காண்கிறான்‌. அவன்‌ தன்‌ சகோதரரைப்‌ 
பார்த்து, “என்‌ பணம்‌ திரும்ப வந்திருக்கிறது: 
இதோ, அது என்‌ சாக்கிலே இருக்கிறது" 
என்று சொல்லுகிறான்‌. 


இரண்டுவிதமான எபிரெய சொற்கள்‌ 
சரக்குகளைக்‌ குறிப்பதற்குப்‌ பயன்படுத்தப்‌ 
பட்டிருக்கிறது. ஒன்று மிருகங்களுக்குத்‌ 
தேவையான தீவனம்‌ வைக்கப்பட்டிருக்கும்‌ 
சாக்குகள்‌. இதில்தான்‌ பணம்‌ போடப்‌ 
பட்டிருக்கிறது. (ஆதி 42:25,27) மற்றொரு 
சாக்கில்‌ அவர்களுக்குத்‌ தேவையான 
தானியம்‌ நிரப்பப்பட்டிருக்கிறது (ஆதி 45:11) 


தங்குகிற இடம்‌ என்பது பிரயாணம்‌ 
பண்ணுகிறவர்கள்‌ இரவு வேளையில்‌ 
தங்குவதற்கு ஆயத்தமான இடம்‌. பொதுவாக 
இது துரவுகள்‌ அண்டையில்‌ இருக்கும்‌. 


யோசேப்பின்‌ 


தானியம்‌ 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


தேவன்‌ நமக்கு இப்படிச்‌ செய்தது. 
என்ன” என்று யோசேப்பின்‌ சகோதரர்கள்‌ 
சொல்லுகிறார்கள்‌. அவர்கள்‌ இரண்டாம்‌ 
முறையாக தங்கள்‌ மனச்சாட்சியில்‌ 
குத்தப்படுகிறார்கள்‌. நடைபெறும்‌ 
எல்லாக்‌ காரியங்களும்‌ தேவனால்‌ 
நடைபெறுகிறது என்று நினைக்கிறார்கள்‌ 
(ஆதி 42:21,28). 


அப்பொழுது அவர்களுடைய இருதயம்‌ 
சோர்ந்துபோய்‌, அவர்கள்‌ பயந்து, ஒருவரை 
ஒருவர்‌ பார்த்து, “தேவன்‌ நமக்கு இப்படிச்‌ 
செய்தது என்ன” என்று சொல்லுகிறார்கள்‌ 
(ஆதி 42:28). யாக்கோபின்‌ சகோதரருக்கு 
நன்மையான காரியமே நடந்திருக்கிறது. 
அவர்களுக்கு தானியமும்‌ கிடைத்திருக்கிறது. 
தானியத்தோடுகூட பணமும்‌ 
கிடைத்திருக்கிறது. 

ல்‌ சகோதரர்‌ இந்தப்‌ 

திருடவில்லை. அவர்கள்‌ 

யோசேப்பை வஞ்சித்து, தானியத்திற்கு பணம்‌ 
கொடுக்காமல்‌, எகிப்து தேசத்தாரை 
ஏமாற்றவுமில்லை. ஆனாலும்‌ அவர்கள்‌ 
தங்கள்‌ சாக்கிலே பணம்‌ இருப்பதைப்‌ 
பார்த்து பயப்படுகிறார்கள்‌. அவர்களுடைய 
மனது... குற்றமுள்ளதாயிருப்பதினால்‌, 
அவர்களுக்கு பயமுண்டாயிற்று. 

யோசேப்பின்‌ 
மனுஷரில்‌: 
குற்ற 
அவர்களுடைய 
சம்பவங்கள்‌ 


சகோதரரைப்போலவே, 

அநேகர்‌ 
மனச்சாட்சியோடிருக்கிறார்கள்‌ 
ஜீவியத்தில்‌ நன்மையான 
நடைபெற்றாலும்‌, அவர்கள்‌ 
அதை தீமையான சம்பவமாகவே 
பார்ப்பார்கள்‌. அவர்களுடைய குற்றமுள்ள 
மனச்சாட்சி, அவர்களுக்கு நன்மையை தீமை 
என்று வியாக்கியானம்பண்ணும்‌. 


யோசேப்பின்‌ சகோதரருடைய பணத்தை 
யாராவது திருடிமிருந்தால்கூட, அவர்கள்‌ 
இந்த அளவுக்கு பயந்திருக்கமாட்டார்கள்‌. 
ப்போது அவர்களுடைய சாக்கிலே 
பணம்‌ இருக்கிறது. அவர்கள்‌ 
திருடவுமில்லை. ஆனாலும்‌ அவர்களுக்கு 
பயமுண்டாயிற்று. 





ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


எகிப்தியருக்கு 
என்பது யோசேப்பின்‌ 
தெரிந்திருக்கிறது. 
(ஆதி 43:32). ஆகையினால்‌ யோசேப்பின்‌ 
சகோதரரால்‌, எகிப்தியரிடமிருந்து 
அன்பையோ, ஆதரவைவோ, கரிசனையையோ 
எதிர்பார்க்க முடியாது. எகிப்தியர்கள்‌ 
தங்களோடு சண்டை போடவேண்டும்‌ 
என்பதற்காகவும்‌, தங்களுக்கு தீங்கு. 
செய்யவேண்டும்‌ என்பதற்காகவும்‌, அவர்கள்‌ 
திட்டமிட்டு தங்கள்‌ சாக்கிலே பணத்தைப்‌ 
போட்டிருக்கிறார்கள்‌ என்று யோசேப்பின்‌ 
சகோதரர்கள்‌ சந்தேகப்படுகிறார்கள்‌. 


யோசேப்பு ஏற்கெனவே. 
சகோதரரை  வேவுகாரர்‌ என்று குற்றம்‌ 
சொல்லியிருக்கிறார்‌. யோசேப்பு சொன்ன 
குற்றச்சாட்டை நிரூபிக்கும்‌ வண்ணமாகவும்‌, 
தங்கள்மீது பழிசுமத்தி தங்களை 
தண்டிக்கவேண்டும்‌ என்பதற்காகவும்‌, 
எகிப்தியரில்‌ யாரோ ஒருவர்‌, தங்கள்‌ 
சாக்கிலே பணத்தைப்‌ போட்டிருக்கிறார்கள்‌ 
என்றும்‌ யோசேப்பின்‌ சகோதரர்‌ நினைத்து 
பயப்படுகிறார்கள்‌. 


யோசேப்பின்‌ சகோதரர்‌ யோசேப்புக்கு 
விரோதமாக ஏற்கெனவே தீங்கு 
செய்திருக்கிறார்கள்‌. அவர்களுடைய 
மனச்சாட்சி இப்போது விழித்துக்கொண்டு 
அவர்களைக்‌ குற்றப்படுத்துகிறது. பாவம்‌ 
அவர்களுடைய வாசற்படியில்‌ படுத்திருக்கிறது. 
அவர்களுடைய பாவத்தின்‌ நிமித்தமாய்‌, 
அவர்கள்‌ மிகுந்த  பயத்தினாலும்‌, 
குழப்பத்தினாலும்‌ நிரம்பிமிருக்கிறார்கள்‌ 
அவர்கள்‌ தங்கள்‌ பயத்தில்‌ ஒருவரையொருவர்‌ 
பார்த்து, “தேவன்‌ நமக்கு இப்படி செய்தது. 
என்ன' (ஆதி 42:28) து 
சொல்லுகிறார்கள்‌. 


. மனுஷருடைய 
முறிந்துபோகும்போது, 
ஜீவியத்தில்‌ நடைபெறுகிற எல்லா 
காரியங்களும்‌, அவர்கள்‌ மொத்தமாய்‌ 
முறிந்துபோவதற்கு உதவி செய்யும்‌. 


அருவருப்பானவர்கள்‌ 
சகோதரருக்கு 


தன்னுடைய 


ஆவி 
அவர்களுடைய 


QOODNENS 
PUBLISHERS 


யாக்கோபும்‌ 
புத்திரரும்‌ 
ஆதி 42:29-98 


ஆதி 4229, அவர்கள்‌ கானான்‌ 
தேசத்திலுள்ள தங்கள்‌ தகப்பனாகிய 
யாக்கோபினிடத்தில்‌ வந்து, 
தங்களுக்குச்‌ 
சம்பவித்தவைகளையெல்லாம்‌ 
அவனுக்கு அறிவித்து: 


அதி 42:30. தேசத்துக்கு. 
அதியதியாயிருக்கிறவன்‌. எங்களை 
தேசத்தை  வேவுபார்க்கவந்தவர்கள்‌. 
என்று. எண்ணி. எங்களோடே. 
கடினமாய்ப்‌ பேசினான்‌. 


ஆதி 42:31, நாங்களோ 
நோக்கி: நாங்கள்‌ 
வேவுக்காரர்‌ அல்ல. 


அவனை 
'நிஜஸ்தம்‌, 


ஆதி 4232. நாங்கள்‌ பன்னிரண்டு 
தன்ன ஒரு தகப்பன்‌ புத்திரர்‌, 

காணாமற்போனான்‌, 
இவள்‌, இப்பொழுது கானான்‌. 
தேசத்தில்‌ எங்கள்‌ 
தகப்பனிடத்தில்‌ இருக்கிறான்‌ 
என்றோம்‌. 


ஆதி 42:33. அப்பொழுது தேசத்தின்‌ 
அதிபதியானவன்‌: நீங்கள்‌ நிஜஸ்தர்‌ 
என்பதை நான்‌ அறியும்படி உங்கள்‌. 
சுகோதரரில்‌ ஒருவனை நீங்கள்‌ 
என்னிடத்தில்‌ விட்டு, பஞ்சத்தினால்‌ 
வருந்துகிற உங்கன்‌ குடும்பத்துக்குத்‌ 
தானியம்‌ வாங்கிக்‌ கொண்டுபோய்க்‌ 
கொடுத்து, 


ஆதி 4234. உங்கள்‌ இளைய 
சகோதரனை என்னிடத்தில்‌ அழைத்துக்‌ 
கொண்டு வாருங்கள்‌; அதினாலே 
நீங்கள்‌ வேவுகாரர்‌ அல்ல, நிஜஸ்தர்‌ 
என்பதை நான்‌ அறிந்து கொண்டு, 
உங்கள்‌ சகோதரனை விடுதலை. 
செய்வேன்‌; நீங்கள்‌ இந்தத்‌ தேசத்திலே 
வியாபாரமும்‌ பண்ணலாம்‌ என்றான்‌ 
என்று சொன்னார்கள்‌. 





(யம்‌ 
பிய 


ஆதி 4295. 
சாக்குகனிலூன்ன 
கொட்டுகையில்‌, 


அவர்கள்‌ தங்கள்‌ 

தானியத்தைக்‌ 
இதே, அவனவன்‌ 
சாக்கலே அவனவன்‌ பணமுடிப்பு 
இருத்தது; அத்தப்‌ பணமுடிப்புகளை 
அவர்களும்‌ அவர்கன்‌ தகப்பனும்‌ கண்டு 
பயந்தார்கள்‌. 


ஆதி 4228, அவர்கள்‌ தகப்பனாகிய 
யாக்கோபு அவர்களை நோக்கி: 
என்னைப்‌ பின்னையற்ற 
வனாக்குகிறீர்கள்‌;. யோசேப்பும்‌ 
இல்லை, சிமியோனும்‌ இல்லை; 
பென்யமீனையும்‌.. கொண்டுபோகப்‌: 
பார்க்கிறீர்கள்‌; இதெல்லாம்‌ எனக்கு 
விரோதமாய்‌ நேரிடுகிறது என்றான்‌. 


ஆதி 42:37. அப்பொழுது குபன்‌ தன்‌ 
தகப்பனைப்‌ பார்த்து, அவனை எண்‌: 
கையில்‌ ஒப்புவியும்‌, நான்‌ அவனைத்‌ 
திரும்ப உம்மிடத்தில்‌ 
கொண்டுவருவேன்‌; அவனைக்‌ 
கொண்டுவராவிட்டால்‌, என்‌ இரண்டு 
குமாரரையும்‌ கொன்றுபோடும்‌ என்று 
சொன்னான்‌. 


ஆதி 42:38. அதற்கு அவன்‌: என்‌ மகன்‌ 
உங்களோடே கூடப்‌ போவதில்லை; 
அவன்‌ தமையன்‌ இறந்துபோனான்‌, 
இவன்‌ ஒருவன்‌ மீதியாயிருக்கிறான்‌; 
நீங்கள்‌ போகும்‌ வழியில்‌ இவனுக்கு. 
மோசம்‌ நேரிட்டால்‌, நீங்கள்‌ என்‌ 
நரைமயிரைச்‌ சஞ்சலத்தோடே 
பாதானத்தில்‌ இறங்கப்‌ பண்ணுவீர்கன்‌' 
என்றான்‌. 

யோசேப்பின்‌ சகோதரர்‌ கானான்‌ 
தேசத்திலுள்ள. தங்கள்‌ தகப்பனாகிய 
யாக்கோபினிடத்தில்‌ வந்து, தங்களுக்குச்‌ 
சம்பவித்தவைகளையெல்லாம்‌ அவருக்கு 
அறிவிக்கிறார்கள்‌. எகிப்து தேசத்திலே. 
அவர்கள்‌ மிகுந்த துன்பங்களையும்‌: 
வேதனைகளையும்‌ அனுபவித்தார்கள்‌. 

தங்கள்‌ சகோதரனாகிய யோசேப்பு, 
எகிப்து தேசத்திற்கு அதிபதியாயிருக்கிறார்‌ 
என்பது யாக்கோபின்‌ புத்திரருக்கு 
தெரியாது. அவர்கள்‌ யோசேப்பைப்பற்றிச்‌ 
சொல்லும்போது, தேசத்துக்கு 
அதிபதியாயிருக்கிறவன்‌ எங்களை தேசத்தை 
வேவுபார்க்கவந்தவர்கள்‌ என்று எண்ணி 
எங்களோடே  கடினமாய்ப்‌ பேசினான்‌” 
(ஆதி 42:30) என்று சொல்லுகிறார்கள்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யோசேப்பு தங்களை வேவுகாரர்‌ என்று 
சொன்னபோது. அவருடைய சகோதரர்கள்‌ 
அவரை நோக்கி, “நாங்களோ அவனை 
நோக்கி: நாங்கள்‌ நிஜஸ்தர்‌, வேவுக்காரர்‌ 
அல்ல. நாங்கள்‌ பன்னிரண்டு சகோதரர்‌, 
ஒரு தகப்பன்‌ புத்திர்‌, ஒருவன்‌ 
காணாமற்போனான்‌, இளையவன்‌ 
இப்பொழுது கானான்‌ தேசத்தில்‌ எங்கள்‌ 
தகப்பனிடத்தில்‌ இருக்கிறான்‌" 
(ஆதி 42:31,32) என்று சொன்னதையும்‌, 
அவர்கள்‌ தங்கள்‌ தகப்பனாகிய யாக்கோபுக்கு 
சொல்லுகிறார்கள்‌. 


யோசேப்பு பென்யமீனைப்பற்றியும்‌ 
சொன்னார்‌. யோசேப்பு தங்களிடத்தில்‌ 
இன்னும்‌ கோபத்தோடு சொன்ன 
வார்த்தைகளையும்‌, அவருடைய சகோதரர்கள்‌ 
யாக்கோபுக்கு சொல்லுகிறார்கள்‌. 


யாக்கோபின்‌ புத்திரர்‌ அவரை நோக்கி, 
அப்பொழுது தேசத்தின்‌ அதிபதியானவன்‌: 
நீங்கள்‌ நிஜஸ்தர்‌ என்பதை நான்‌ அறியும்படி 
உங்கள்‌ சகோதரரில்‌ ஒருவனை நீங்கள்‌ 
என்னிடத்தில்‌ விட்டு, பஞ்சத்தினால்‌ 
வருந்துகிற உங்கள்‌ குடும்பத்துக்குத்‌ தானியம்‌ 
வாங்கிக்‌ கொண்டுபோய்க்‌ கொடுத்து, 
உங்கள்‌ இளைய சகோதரனை என்னிடத்தில்‌ 
அழைத்துக்‌ கொண்டு வாருங்கள்‌; அதினாலே 
நீங்கள்‌ வேவுகாரர்‌ அல்ல, நிஜஸ்தர்‌ என்பதை 
நான்‌ அறிந்து கொண்டு, உங்கள்‌ 
சகோதரனை விடுதலை செய்வேன்‌; நீங்கள்‌ 
இந்தத்‌ தேசத்திலே வியாபாரமும்‌ பண்ணலாம்‌. 
என்றான்‌” (ஆதி 42:33:34) என்றும்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 

தன்னுடைய 
வாங்குவதற்காக 


சகோதரர்கள்‌ தானியம்‌ 
கொடுத்த பணத்தை, 
யோசேப்பு அவர்களுடைய  சாக்குகளில்‌ 
போட்டு அனுப்பிவிடுகிறார்‌. யோசேப்பு தன்‌ 
குடும்பத்தார்மீது அன்பாயும்‌ கரிசனையாயும்‌ 
இருக்கிறார்‌. இந்தப்‌ பணம்‌ தன்னுடைய 
தகப்பனாருக்கு உதவியாயிருக்க 
வேண்டுமென்று யோசேப்பு விரும்புகிறார்‌. 
ப்‌ சகோதரர்‌ தங்கள்‌ 
தானியத்தை 
அவனவன்‌ சாக்கிலே 

அவனவன்‌ பணமுடிப்பு இருக்கிறது. 





ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


யோசேப்பு வெளிப்படையாகத்‌ தன்‌ 
சகோதரருக்கு பணம்‌ கொடுக்கவில்லை. 
அவ்வாறு கொடுத்திருந்தால்‌, தான்‌ 
யாரென்பது அவர்களுக்குத்‌ தெரிந்திருக்கும்‌. 
இந்தப்‌ பஞ்சகாலத்தில்‌ யோசேப்பு அவருடைய 
தகப்பனுக்கும்‌, அவருடைய வீட்டாருக்கும்‌ 
உதவி புரிய விரும்புகிறார்‌. அவர்கள்‌ 
கண்ணியமுள்ளவர்களாக இருக்கிறார்களா 
என்பதை யோசேப்பு சோதித்தறிய 
விரும்புகிறார்‌. (ஆதி 4312). 


யாக்கோபும்‌, அவர்‌ குமாரரும்‌ 
தங்களைச்‌ சிக்க வைப்பதற்காகப்‌ பின்னப்‌ 
பட்டிருக்கிற சதிமோசமே இந்தக்‌ காரியம்‌ 
என்று நினைக்கிறார்கள்‌. சாக்குகளின்‌ 
அடிப்பகுதியில்‌ பணம்‌ இருக்கிறது. 
சாக்குகளிலுள்ள தானியத்தைக்‌ கொட்டிய 
பின்பு தான்‌, அதிலுள்ள பணத்தைப்‌ பற்றி 
அவர்களுக்குத்‌ தெரிய வருகிறது. 
(ஆதி 42:27,35). 

தானியம்‌ வாங்குவதற்காக 
சகோதரர்‌ எகிப்திற்கு 
வருகிறார்கள்‌. பணத்தையும்‌, வெகுமதியையும்‌ 
கொண்டு வருகிறார்கள்‌. யோசேப்பின்‌ வீட்டு 
விசாரணைக்காரனிடம்‌ சாக்கிலுள்ள 
பணத்தைத்‌ திரும்ப கொடுக்க முயற்சி 
பண்ணுகிறார்கள்‌. ஆனால்‌ அவன்‌ அதை 
வாங்க மறுத்துவிடுகிறான்‌ (ஆதி 4312-25). 


இந்தப்‌ பணமெல்லாம்‌ யோசேப்பு 
தன்னுடைய குடும்பத்தாருக்கு கிருபையாய்க்‌ 
கொடுத்த அன்பளிப்பு. ஆனால்‌ யாக்கோபும்‌ 
அவருடைய புத்திரரும்‌ அந்தப்‌ 
பணமுடிப்புகளைப்‌ பார்த்து பயப்படுகிறார்கள்‌. 


யோசேப்பின்‌ 


எகிப்து தேசத்திலே சிமியோனையும்‌ பிடித்து 
வைத்துக்கொண்டார்கள்‌. அவர்கள்‌ 
பென்யமீனையும்‌ எகிப்து தேசத்திற்கு 
அழைத்துக்கொண்டு வரவேண்டும்‌ என்‌ 
சொல்லுகிறார்கள்‌. இப்போது _ 

தானியம்‌ வாங்கப்போன 

குமாரரின்‌ சாக்குகளிலே பணமுடிப்பும்‌ 
இருக்கிறது. 


QOODNENS 
PUBLISHERS 


யாக்கோபு 
சம்பவங்களையெல்லாம்‌ பார்த்து, மிகவும்‌ 
பயந்து, அவர்களை நோக்கி, “என்னைப்‌ 
பிள்ளையற்றவனாக்குகிறீர்கள்‌; யோசேப்பும்‌ 

, சிமியோனும்‌ இல்லை; 
பென்யமீனையும்‌ கொண்டுபோகப்‌ 
பார்க்கிறீர்கள்‌: இதெல்லாம்‌ எனக்கு 
விரோதமாய்‌ நேரிடுகிறது” (ஆதி 42:36) 
என்று சொல்லுகிறார்‌. 


ஆனால்‌ யாக்கோபுக்கு நடைபெறுகிற. 
இந்தக்‌ காரியங்களெல்லாம்‌ அவருக்கு 
விரோதமாக நடைபெறவில்லை. 
கர்த்தருடைய கிருபையினாலும்‌, அவருடைய 
தெய்வீக வழிநடத்துதலினாலும்‌ 
இவையெல்லாம்‌ யாக்கோபுக்கும்‌, அவருடைய 
குடும்பத்தாருக்கும்‌ சாதகமாகவும்‌, 
ஆசீர்வாதமாகவும்‌ நேரிடுகிறது. 


இந்த 


யாக்கோபைப்போலவே 
சமயங்களில்‌, நம்முடைய ஜீவியத்தில்‌ 
நடைபெறுகிற காரியங்களை,  தப்பிதமாக 
பகுத்தறிகிறோம்‌. சில காரியங்கள்‌ நமக்கு 
மெய்யாகவே நன்மைக்கு ஏதுவாக 
னால்‌ நாமோ டய 
கதர்‌ ல வரக்‌ 
நன்மைக்கு ஏதுவாக 

காரியங்களை, நம்முடைய 

ஏதுவாக நடைபெறுகிறது 

ப்‌ வியாக்கியானம்‌ 


நாமும்‌ பல 


தன்னிடத்தில்‌. 
வரவேண்டுமென்று 
சகோதரரிடத்தில்‌ 
பென்யமீனை 
அழைத்துக்கொண்டு வந்தால்தான்‌, யோசேப்பு 
சிமியோனை விடுதலை. செய்வார்‌. 
இல்லையென்றால்‌ சிமியோனுக்கு விடுதலை 
இல்லை. யாக்கோபுடைய புத்திரரின்‌ சார்பாக, 
ரூபன்‌ தன்‌ தகப்பனிடத்தில்‌ பேசுகிறான்‌. 
பென்யமீனை தன்‌ கையில்‌ ஒப்பிக்கனறு 
ரூபன்‌  கேட்டுக்கொள்கிறான்‌. 
பென்யமீனை திரும்ப மாக்கோபினிடத்தில்‌ 
கொண்டு வருவதாகவும்‌ 
உறுதிபண்ணுகிறான்‌. ரூபன்‌ தன்னுடைய 
வார்த்தையை உறுதிபண்ணும்‌ வண்ணமாக, 
“பென்யமீனை கொண்டு வராவிட்டால்‌, என்‌ 
இரண்டு குமாரரையும்‌ கொன்றுபோடும்‌” 
(ஆதி 42:37) என்று சொல்லுகிறான்‌. 





BALWETHER 
சபரிய 


னால்‌ யாக்கோபுக்கு பென்யமீனை 
அவர்களோடு எகிப்து தேசத்திற்கு அனுப்ப 
சம்மதமில்லை. அவர்‌ ஏற்கெனவே. 
யோசேப்பை அவர்களோடு அனுப்பி, அவரை 
இழந்துவிட்டார்‌. இப்போது பென்யமீனையும்‌ 
அவர்களோடு அவனையும்‌ 


அனுப்பி, 
இழந்துபோக யாக்கோபு ஆயத்தமாயில்லை. 


யாக்கோபு தன்‌ குமாரரை நோக்கி, 
“என்‌ மகன்‌ பென்யமீன்‌ உங்களோடேகூடப்‌ 
போவதில்லை: அவன்‌ தமையன்‌ யோசேப்பு 
இறந்துபோனான்‌, பென்யமீன்‌ ஒருவன்‌ 
மீதியாயிருக்கிறான்‌; நீங்கள்‌ போகும்‌ வழியில்‌ 
இவனுக்கு மோசம்‌ நேரிட்டால்‌, நீங்கள்‌ என்‌ 
நரைமயிரைச்‌ சஞ்சலத்தோடே பாதாளத்தில்‌ 
இறங்கப்‌ பண்ணுவீர்கள்‌" (ஆதி 42:38) 
என்று சொல்லுகிறார்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யோசேப்பு 
யாக்கோபுக்கு 
மரித்துப்போனார்‌ 
யாக்கோபு 
நினைத்துக்கொண்டிருக்கிறார்‌. 

யோசேப்பை இதுவரையிலும்‌ பார்த்ததில்‌ 
யாக்கோபுக்கு தன்‌ குமாரர்கள்மீது 
நம்பிக்கையுமில்லை. ஆகையினால்‌ 
யாக்கோபு தன்‌ இளையகுமாரனாகிய 
பென்யமீனை அவர்களோடு அனுப்ப 
மறுத்துவிடுகிறார்‌. 


உயிரோடிருப்பது 
யோசேப்பு 
என்றே 
க்‌ 


தெரியாது. 





ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


சகோதரரைப்பற்றிய 
அதிகாரத்திலும்‌ 
கானான்‌ 
இருக்கிறார்‌. 
ப தடுத்த 
வருத்தத்தோடும்‌, 
தேசத்தை விட்டுப்‌ புறப்பட்டு 
ற்கு வருகிறார்கள்‌ 
அவர்கள்‌ எகிப்து, 

யோசேப்போடுகூட 

தகன சகன்‌ (ஆதி 4315-3. 


இந்த 
தொடர்ந்து சொல்லப்படுகிறது. 
தேசத்தில்‌ யாக்கோபு 


யாக்கோபின்‌ புத்திரர்‌ 
மனவேதனையோடும்‌ 


கானான்‌ 


கானான்‌ தேசத்தில்‌ கொடிய 
பஞ்சம்‌ 
ஆதி 4981-10. 


ஆதி 43. தேசத்திலே 
கொடி தாயிருத்தது. 


பஞ்சம்‌ 


ஆதி 432. எகிப்திலிருந்து அவர்கள்‌ 
கொண்டு வந்த தானியம்‌ 
செலவழிந்தபோது, அவர்கன்‌ தகப்பன்‌ 
அவர்களை நோக்கி: நீங்கள்‌ திரும்பப்‌ 
போய்‌, நமக்குக்‌ கொஞ்சம்‌ தானியம்‌. 
வாங்கிக்‌ கொண்டு வாருங்கள்‌. 
என்றான்‌. 


ஆதி 499. அதற்கு சூத: உங்கள்‌ 
சகோதரன்‌ உங்களோடே கூட 
வராவிட்டால்‌, நீங்கள்‌ என்‌ முகத்தைக்‌ 
காண்பதில்லை என்று அத்த மனிதன்‌ 
எங்களுக்குச்‌ சத்தியமாய்ச்‌. 
சொன்னான்‌. 


ஆதி 49:4. எங்கன்‌ சகோதரனை தீர்‌ 
எங்கனோடே கூட அனுப்பினால்‌, 
நாங்கள்‌ போய்‌, உமக்குத்‌ தானியம்‌ 
வாங்கிக்கொண்டு வருவோம்‌. 


QOODNENS 
PUBLISHERS 


ஆதி 485. அனுப்பாவிட்டால்‌, நாங்கள்‌ 
போகமாட்டோம்‌; உங்கள்‌ சகோதரன்‌ 
உங்களோடே கூட வராவிட்டால்‌, 
தீங்கன்‌ என்‌ முகத்தைக்‌ காண்பதில்லை 
என்று அத்த மனிதன்‌ எங்களோடே 
சொல்லியிருக்கிறான்‌ என்‌ நான்‌. 


ஆதி 43:6. அதற்கு இஸ்ரவேல்‌: 
உங்களூக்கு இன்னும்‌ ஒரு சகோதரன்‌ 
உண்டென்று. நீங்கள்‌ அந்த 
மனிதனுக்குச்‌ சொல்லி, ஏன்‌ எனக்கு. 
இந்தத்‌ துன்பத்தை வருவித்தீர்கள்‌. 
என்றான்‌. 


ஆதி 43:7. அதற்கு அவர்கள்‌: அந்த 
மனிதன்‌, உங்கன்‌ தகப்பன்‌ இன்னும்‌ 
உயிரோடிருக்கிறாரா? உங்களுக்கு. 
இன்னும்‌ ஒரு சகோதரன்‌ உண்டா? 
என்று. எங்களையும்‌. எங்கள்‌ 
வம்சத்தையும்‌ குறித்து விபரமாய்‌ 
விசாரித்தான்‌; அந்தக்‌ கேன்விகளுக்குத்‌ 
தக்கதாக  உன்னபடி அவனுக்குக்‌ 
சொன்னோம்‌; உங்கள்‌ சகோதரனை 
உங்கனோடே. கூட இங்கே 
கொண்டுவாருங்கள்‌ என்று அவன்‌ 
சொல்லுவான்‌ என்பதை நாங்கள்‌ 
அறித்திருந்தோமா என்றார்கள்‌. 


ஆதி 498. பின்னும்‌, யூதா தன்‌ 
தகப்பனாகிய இஸ்ரவேலை நோக்கி: 
நீரும்‌ நாங்களும்‌ எங்கள்‌ குழந்தைகளும்‌ 
சாகாமல்‌ உயிரோடிருக்கும்படி, நாங்கள்‌ 
புறப்பட்டுப்‌ போகிறோம்‌, 
பின்னையாண்டானை என்னோடே 


அனுப்பும்‌. 


ஆதி 499... அவனுக்காக நான்‌ 
உத்தரவாதம்‌ பண்ணுவேன்‌; அவனை 
என்னிடத்திலே கேளும்‌, நான்‌ அவனை 
உம்மிடத்தில்‌ கொண்டு வந்து, உமக்கு. 
முன்பாக. நிறுத்தாமற்போனால்‌, 
எத்தாளூம்‌ அத்தக்குற்றம்‌ என்மேல்‌ 
இருப்பதாக. 


அதி 43:10. 
தாமதியாதிருத்தோமானால்‌, 
இதற்குன்னே இரண்டாந்தரம்‌ போய்த்‌ 
திரும்பிவத்திருப்போமே என்‌ நான்‌. 


நாங்கள்‌. 





BALWETHER 
பிய 


கானான்‌ தேசத்தில்‌ ப்சழுன்பாமித்று 
யாக்கோபின்‌ புத்திரர்‌ 
தேசத்திற்குப்போய்‌ த்‌ 
பெற்றுக்கொண்டு, கானான்‌ தேசத்திற்கு 
சிமியோன்‌ எகிப்து 


காவலில்‌ வைக்கப்பட்டிருக்கிறான்‌. 
சகோதரர்‌ கானான்‌ 


தேசத்திற்கு கொண்டு வந்த தானியமெல்லாம்‌. 
செலவழிந்துபோயிற்று. ஆனால்‌ கானான்‌ 


குறையவில்லை. 
கொடிதாயிருக்கிறது. 


தேசத்திலே 
தேசத்திலே 
(ஆதி 43:1) 

யாக்கோபின்‌ புத்திரர்‌ எகிப்து. 
தேசத்திலிருந்து கொண்டு வந்த தானியம்‌ 
செலவழிந்துபோயிற்று. அப்போது யாக்கோபு 
அவர்களை நோக்கி, “நீங்கள்‌ திரும்பப்‌ போய்‌, 
நமக்குக்‌ கொஞ்சம்‌ தானியம்‌ வாங்கிக்‌ 
கொண்டு வாருங்கள்‌" (ஆதி 43:2) என்று 
சொல்லுகிறார்‌. 


னால்‌ 


பஞ்சம்‌ 
பஞ்சம்‌ 


யாக்கோபின்‌ புத்திரரோ, 
தங்களோடு 
எகிப்து 
என்று 


போகாமல்‌, 
தீர்மானமாய்ச்‌ சொல்லுகிறார்கள்‌. 


யாக்கோபின்‌ புத்திரர்‌ சார்பாக, 
யூதா தன்‌ தகப்பனோடு பேசுகிறான்‌. அவன்‌ 
யாக்கோபை நோக்கி, “உங்கள்‌ சகோதரன்‌ 
உங்களோடே கூட வராவிட்டால்‌, நீங்கள்‌ என்‌ 


சகோதரனை நீர்‌ 
எங்களோடே கூட அனுப்பினால்‌, நாங்கள்‌ 
போய்‌, உமக்குத்‌ தானியம்‌ வாங்கிக்கொண்டு 
வருவோம்‌. அனுப்பாவிட்டால்‌, நாங்கள்‌ 
போகமாட்டோம்‌: உங்கள்‌ சகோதரன்‌ 
உங்களோடே கூட வராவிட்டால்‌, 
நீங்கள்‌ என்‌ முகத்தைக்‌ காண்பதில்லை. 
என்று அந்த மனிதன்‌ எங்களோடே சொல்லி 
யிருக்கிறான்‌" (ஆதி 43:35) என்று 
சொல்லுகிறான்‌. 


யாக்கோபின்‌ குமாரர்‌ சார்பாக யூதா 
பேசுகிறான்‌ கிப்திற்குப்‌ 
போகவேண்டுமென்றால்‌, சேப்ப விதித்த. 
நிபந்தனைகளைக்‌ கைக்கொண்டால்‌ மட்டுமே 
போகமுடியும்‌ என்று எடுத்துக்‌ கூறுகிறான்‌. 
ஒரு வநு முன்பு ரூபன்‌ 
பென்யமீனுக்காக உத்தரவாதம்‌ பண்ணினான்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அதுபோல இப்பொழுது யூதா உத்தரவாதம்‌ 
பண்ணுகிறான்‌. (ஆதி 43:9; ஆதி 42:37) 
யோசேப்பு கூறிய காரியங்களை நிறைவேற்றா 
விட்டால்‌ தங்களால்‌ எகிப்திற்குப்‌ 
போகமுடியாது என்று மறுத்து விடுகிறான்‌. 
(ஆதி 43:5) 


யூதா ஏற்கெனவே யோசேப்புக்கு 
விரோதமாகத்‌ தீங்கு செய்திருக்கிறான்‌. 
யூதாவைப்போலவே யோசேப்பின்‌ சகோதரர்‌ 
எல்லோருமே அவருக்கு விரோதமாக 
தீங்கு... செய்திருக்கிறார்கள்‌. இப்போது 
யோசேப்பின்‌ சகோதரர்கள்‌ அவருக்கு 
செய்த துரோகத்தை நினைத்து மனம்‌ 


மனந்திரும்பியிருக்கிறார்கள்‌. 
“நம்முடைய சகோதானுக்கு நாம்‌ 

துரோகம்‌ நம்மேல்‌ சுமந்த, 

கெஞ்சி வேண்டிக்‌ 

அவனுடைய மன 


கொண்டபோது, 
வியாகுலத்தை நாம்‌ 
கண்டும்‌, அவனுக்குச்‌ செவிகொடாமற்‌ 
போனோமே: ஆகையால்‌, இந்த ஆபத்து 
நமக்கு நேரிட்டது என்று ஒருவரை ஒருவர்‌ 
பார்த்துச்‌ சொல்லிக்‌ கொண்டார்கள்‌" 
(ஆதி 42:21) 


யாக்கோபு பென்யமீன்‌ மீது மிகவும்‌ 
பிரியமாமிருக்கிறார்‌. பென்யமீனை நன்‌ 
புத்திரரோடு எகிப்து தேசத்திற்கு அனுப்ப 
யாக்கோபுக்கு இஷ்டமில்லை. அவர்‌ 
ஏற்கெனவே தன்‌ குமாரன்‌ யோசேப்பை 
அவர்களோடு அனுப்பி, அவரை 
இழந்துவிட்டார்‌. யோசேப்புக்கு என்ன 
ஆயிற்று என்பது, யாக்கோபுக்கு, 
இதுவரையிலும்‌ தெரியாது. இப்போது 
பென்யமீனையும்‌ அவர்களோடு அனுப்பி, 
அவனையும்‌ இழந்துபோக, யாக்கோபு 
ஆயத்தமாயில்லை. 


யாக்கோபு இந்த வசனத்தில்‌ இஸ்ரவேல்‌ 
என்று அழைக்கப்படுகிறார்‌. இஸ்ரவேல்‌ தன்‌ 
குமாரரை நோக்கி, "உங்களுக்கு இன்னும்‌ 
ஒரு சகோதரன்‌ உண்டென்று நீங்கள்‌ அந்த 
மனிதனுக்குச்‌ சொல்லி, ஏன்‌ எனக்கு இந்தத்‌ 
துன்பத்தை வருவித்தீர்கள்‌" (ஆதி 43:6) 
என்று சொல்லுகிறார்‌. 





BALWETHER 
பிய 


யாக்கோபின்‌ புத்திரரோ, 
கேட்டுக்கொண்ட பிரகாரம்‌, 
தங்களோடு எகிப்து 
அனுப்பவேண்டும்‌ 
பிடிவாதமாயிருக்கிறார்கள்‌. 
தன்‌ குமாரன்‌ பென்யமீனை அவர்களோடு 
எகிப்து தேசத்திற்கு அனுப்பக்கூடாது. 
என்பதில்‌ பிடிவாதமாயிருக்கிறார்‌. 

யாக்கோபின்‌ புத்திரர்‌ அவரை நோக்கி, 
“அந்த மனிதன்‌, உங்கள்‌ தகப்பன்‌ 
உயிரோடிருக்கிறாரா? உங்களுக்கு இன்னும்‌ 
ஒரு சகோதரன்‌ உண்டா? என்று 
எங்களையும்‌ எங்கள்‌ வம்சத்தையும்‌ குறித்து 
விபரமாய்‌ விசாரித்தான்‌; அந்தக்‌ 
கேள்விகளுக்குத்‌ தக்கதாக உள்ளபடி 
அவனுக்குச்‌ சொன்னோம்‌: உங்கள்‌ 
சகோதரனை உங்களோடே கூட இங்கே 
கொண்டுவாருங்கள்‌ என்று அவன்‌ 
சொல்லுவான்‌ என்பதை நாங்கள்‌ 
அறிந்திருந்தோமா" (ஆதி என்று 
சொல்லுகிறார்கள்‌. 


யூதா தன்‌ தகப்பன்‌ யாக்கோபிடத்தில்‌, 
தன்‌ சகோதரன்‌ பென்யமீனை தங்களோடு 
அனுப்பவேண்டும்‌ என்று ஏற்கெனவே 
சொல்லியிருக்கிறான்‌. இப்போது யூதா 
தன்‌ சகோதரன்‌  பென்யமீனுக்காக, 


தன்‌ தகப்பனாரிடத்தில்‌ 
உத்திர வாதம்பண்‌ ணுகிறான்‌. 


காளான்‌. 
கொடிதாயிருக்கிறது. 
ஆகாரமில்லை. அவர்கள்‌ 
தேசத்திற்குப்போனால்தான்‌. 
தானியம்‌ கொண்டு வரமுடியும்‌. 
போகுவில்லையென்றால்‌. அவர்களுக்கு 
தானியமில்லை. அவர்கள்‌ எல்லோரும்‌. 
பசியினாலும்‌ பட்டினியினாலும்‌ இருக்க 
வேண்டும்‌. யாக்கோபும்‌, யாக்கோபின்‌ 
புத்திரரும்‌, அவர்களுடைய குழந்தைகளும்‌ 
பசியினால்‌ செத்துப்போவார்கள்‌ 


தாங்கள்‌ 
பென்யமீனை 
தேசத்திற்கு 


என்பதில்‌ 
யாக்கோபோ 


437) 


பஞ்சம்‌ 
"அவர்களுக்கு 
எகிப்து 
அவர்களால்‌ 
எகிப்துக்கு. 


ந தன்‌ தகப்பனாகிய இஸ்ரவேலை 
“நீரும்‌ 


நோக்‌, நாங்களும்‌ எங்கள்‌ 
குழந்தைகளும்‌ சாகாமல்‌ உமிரோடிருக்கும்படி, 
நாங்கள்‌ புறப்பட்டுப்‌ போகிறோம்‌. 
பிள்ளையாண்டானை என்னோடே அனுப்பும்‌ 
அவனுக்காக நான்‌ 
(வேன்‌; அவனை 

கேளும்‌ நான்‌ 
உம்மிடத்தில்‌ கொண்டு வந்து. 
முன்பாக நிறுத்தாமற்போனால்‌, 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


அந்தக்குற்றம்‌ என்மேல்‌ இருப்பதாக. நாங்கள்‌ 
தாமதியாதிருந்தோமானால்‌, இதற்குள்ளே 
இரண்டாந்தரம்‌ போய்த்‌ திரும்பி 
வந்திருப்போமே' (ஆதி 43:8-10) என்று 
சொல்லுகிறான்‌. 


பென்யமினுக்கு இப்பொழுது வயது 
குமார்‌ 30 ஆக இருக்க வேண்டும்‌. 
(ஆதி 37:2-3). அவனுக்குப்‌ பத்து குமாரர்கள்‌ 
பிறந்தார்கள்‌. (ஆதி 46:21) யாக்கோபின்‌ 
குமாரர்கள்‌ பதினைந்திலிருந்து இருபது 
வயதிற்குள்‌ திருமணம்‌ செய்திருக்க 
வேண்டும்‌. 


கானான்‌ தேசத்தில்‌ கொடிய பஞ்சம்‌ 
உண்டாமிருக்கிறது. தானியம்‌ 
மரணம்‌ நிச்சயம்‌. 

யாக்கோபு  பென்யமீனை 

அவன்‌ சகோதரரோடு அனுப்ப சம்மதிக்கிறார்‌. 


யூதா. பென்யமினை பாதுகாப்பதாக 
தன்‌ தகுப்பனாரிடத்தில்‌ 
வாக்குப்பண்ணுகிறான்‌. யூதாவின்‌ 
வார்த்தையிலே யாக்கோபுக்கு இப்போது 
ஓரளவு நம்பிக்கை உண்டாயிற்று. யாக்கோபு 
தன்‌ இளையகுமாரன்‌  பென்யமீனை, 
தன்னுடைய மற்ற குமாரரோடு எகிப்து, 
தேசத்திற்கு கூட்டிக்கொண்டு போக 
சம்மதிக்கிறார்‌. யாக்கோபு தன்‌ குமாரருக்கு 
ஒரு சில, ஆலோசனைகளையும்‌ 
சொல்லுகிறார்‌. 


இஸ்ரவேலின்‌ ஆலோசனை 
ஆதி 4311-14 


ஆதி 431 அவர்கள்‌ 
தகப்பனாகிய இஸ்ரவேல்‌: 
அப்படியானால்‌, ஒன்று செய்யுங்கள்‌; 
இந்தத்‌ தேசத்தின்‌ உச்சிதமான 
வண்துக்களில்‌ கொஞ்சம்‌ பிசின்‌ 
தைகமும்‌ கொஞ்சம்‌ தேனும்‌, 
கந்தவர்க்கங்களும்‌, வெண்ணைப்‌ 
போனமும்‌, தெரபித்து கொட்டைகளும்‌, 
வாதுமைக்கொட்டைகளும்‌. உங்கள்‌ 
சாக்குகளில்‌ போட்டு, அத்த 
மனிதனுக்குக்‌ காணிக்கையாகக்‌ 
கொண்டுபோய்க்‌ கொடுங்கள்‌. 


அதற்கு. 





ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


ஆதி 43:12. பணத்தை இரட்டிப்பாய்‌. 
உங்கள்‌ கைகளில்‌ கொண்டுபோங்கள்‌, 
சாக்குகளின்‌ வாயிலே திரும்பக்‌. 
கொண்டுவந்த: பணத்தையும்‌ 
கொண்டுபோங்கன்‌; அது கைப்பிசகாம்‌. 


வத்திருக்கும்‌. 


ஆதி 4919. உங்கள்‌ சகோதரனையும்‌. 
கூட்டிக்கொண்டு, 
மனிதனிடத்துக்கு 
போங்கள்‌. 


மறுபடியும்‌. 


ஆதி 4844 
அங்கிருக்கிற 
சகோதரனையும்‌ 
உங்களுடனே. 
சுர்வவல்லமையுன்ன தேவன்‌ அவண்‌: 
சமுகத்தில்‌, உங்களுக்கு. 
இரக்கங்கிடைக்கப்‌ பண்ணுவாராக; 
நானோ பின்னையற்றுப்‌ 
போன வனைப்‌ இருப்பேன்‌ 
என்றான்‌. 


இஸ்ரவேல்‌ தன்‌ குமாரரிடத்தில்‌, 
'உங்கள்‌ சகோதரனையும்‌ கூட்டிக்கொண்டு 
அந்த மனிதனிடத்திற்கு மறும்‌ போங்கள்‌” 
(ஆதி 4343) என்று சொல்லுகிறார்‌ 
பென்யமீனும்‌ எகிப்து, 
நேசத்திற்குப்போகவேண்டுமென்றால்‌, 
போய்த்தான்‌ ஆகவேண்டும்‌. இஸ்ரவேல்‌: 
தன்னுடைய பிடிவாத த்வம்‌ 
தளர்த்துகிறார்‌. பென்யமீனை 
அவர்களோடுகூட தேசத்திற்கு 
அனுப்ப சம்மதிக்கிறார்‌. 


;ரவேலின்‌ /த்திலே தானியம்‌ 
ன ன்‌ 
குமாரரும்‌, அவர்களுடைய குழந்தைகளும்‌ 
செத்துப்போவார்கள்‌. எல்லோரும்‌ 
செத்துப்போகும்போது அவர்களோடுகூட 
பென்யமீனும்‌ செத்துப்போவான்‌. 
பென்யமீன்‌ பசியினாலும்‌ பட்டியினாலும்‌ 
கானான்‌ தேசத்திலே செத்துப்போகாமல்‌ 
இருக்கவேண்டுமென்றால்‌, 
அவன்‌ சகோதரரோடே. 
தேசத்திற்கு அனுப்பவேண்டும்‌. 


அத்த 


போல்‌ 


எகிப்து 


அவனை 
எகிப்து, 


QOODNENS 
PUBLISHERS 


குடும்பத்து 
பார்த்து, 
சகோதரரோடே 
அனுப்ப 
பிடிவாதமான 
தீர்மானமே 


தன்னுடைய 
யோசித்துப்‌ 
பென்யமீனை அவனுடைய 
எகிப்து தேசத்திற்கு 
தீர்மானம்பண்ணுகிறார்‌. 
குணத்தைவிட, ஞானமுள்ள 
மேன்மையானது. 


யாக்கோபு ஞானமும்‌ புத்தியும்‌ 
நீதியுமுள்ளவர்‌. அவர்‌ முதிர்ந்த வயதுள்ளவர்‌ 
அவருக்கு வாழ்க்கைப்பாதையில்‌ நல்ல 
அனுபவமுள்ளது. அவர்‌ தன்னுடைய 
குமாருக்கு. மூன்று ஆலோசனைகளைச்‌ 
சொல்லுகிறார்‌. அவையாவன : 


1 சாக்குப்பகளின்‌ வாயிலே 
திரும்பக்‌ கொண்டு வந்த பணத்தை அவர்கள்‌ 
எகிப்து தேசத்திற்கு கொண்டு 
போகவேண்டும்‌. அது ஒருவேளை 
கைப்பிசகாய்‌ வந்திருக்கும்‌. பணம்‌ 
அவர்களுக்கு கைப்பிசகாய்‌ வந்திருந்தாலும்‌, 
அதைக்‌. கண்டுபிடிக்கும்போது, 
அவர்களுக்கு களவாக 

ஆகையினால்‌ களவு குற்றச்சாட்டிலிருந்து 
தப்பிப்பதற்காக, கைப்பிசகாய்‌ 
வந்திருக்கிற பணத்தை, எகிப்து தேசத்திற்கு 
திரும்ப கொண்டு போகவேண்டும்‌ என்று 
இஸ்ரவேல்‌ சொல்லுகிறார்‌. 

2 அவர்கள்‌ தங்களோடுகூட 
பணத்தை இரட்டிப்பாய்க்‌ கொண்டு 
போகவேண்டும்‌. அவர்கள்‌ முதன்முறையாக 
எகிப்து தேசத்திற்குப்போனபோது, 
தங்களோடு கொண்டு போன 
பணத்தைப்போல இரட்டிப்பாய்‌ கொண்டு 
போகவேண்டும்‌. தேசத்தில்‌ ஞ்சம்‌ 
கொடியதாயிருப்பதினால்‌, ப்‌ 
தானியத்தின்‌ விலை அதிகரித்திருப்பதற்கு 
வாய்ப்புள்ளது. தன்னுடைய குமாரரிடத்தில்‌ 
இரட்டிப்பான பணம்‌ இருக்கும்போது, 
எகிப்து தேசத்தார்‌ அவர்களை பட்சமாய்‌ 
நடத்துவார்கள்‌ என்றும்‌, அவர்களுக்கு 
எகிப்தியருடைய கண்களிலே தயவு 
கிடைக்கும்‌ என்றும்‌ இஸ்ரவேல்‌ நம்புகிறார்‌. 

3. கானான்‌ தேசம்‌ பாலும்‌ தேனும்‌ 
ஓடுகிற செழிப்பான தேசம்‌. கானான்‌ 

த்திலே விளைகிற சில பொருட்கள்‌ 
எகிப்து தேசத்திலே விளையாது. அப்படிப்பட்ட 
விசேஷமான பொருட்களை, எகிப்து 
தேசத்தின்‌ அதிகாரிக்கு காணிக்கையாகக்‌ 
கொண்டு போகவேண்டும்‌ என்று இஸ்ரவேல்‌ 
தன்‌ குமாரருக்கு சொல்லுகிறார்‌. 





ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


இஸ்ரவேல்‌ தன்‌ குமாரரை நோக்கி, 
“அப்படியானால்‌, ஒன்று செய்யுங்கள்‌; இந்தத்‌. 
தேசத்தின்‌ உச்சிதமான வஸ்துக்களில்‌ 
கொஞ்சம்‌ பிசின்‌ தைலமும்‌ கொஞ்சம்‌ 
தேனும்‌, குந்தவர்க்கங்களும்‌, வெள்ளைப்‌ 
போளமும்‌, தெரபிந்து கொட்டைகளும்‌, 
வாதுமைக்கொட்டைகளும்‌ உங்கள்‌ 
சாக்குகளில்‌ போட்டு, அந்த மனிதனுக்குக்‌ 
காணிக்கையாகக்‌ கொண்டுபோய்க்‌ 
கொடுங்கள்‌" 43) என்று 
சொல்லுகிறார்‌. 


யாக்கோபு குமாரின்‌: 
வேண்டுகோளுக்குச்‌ சொலிகொடுக்கிறார்‌ பல 
வருஷங்களுக்கு முன்பாக யாக்கோபு தன்‌ 
சகோதரனாகிய  ஏசாவிற்கு இவ்வாறு 
வெகுமதிகளைக்‌ கொடுத்து அவனுடைய 
அன்பைப்‌ பெற்றுக்‌ கொண்டா. அதுபோல. 
யோசேப்பின்‌ அன்பையும்‌ காணிக்கைகளைக்‌ 
கொடுத்துப்‌ பெற்றுக்‌ கொள்ளலாம்‌ என்று 
நினைக்கிறார்‌ (ஆதி 33:8-1; ஆதி 4341). 


கண்ணியம்‌. மிகுந்தவர்‌. 
சாக்குகளின்‌ வாயில்‌ 

வந்த பணத்தையும்‌ திரும்பக்‌ 
போகுமாறு கூறுகிறார்‌ 


(ஆதி 


யாக்கோபு 
ஆகையினால்‌ 
கொண்டு 
கொண்டு 
(ஆதி 42:35). 


“பின்பு, அவர்கள்‌ போஜனஞ்செய்யும்படி 
உட்கார்ந்தார்கள்‌: அவர்கள்‌ தங்கள்‌ 
ஏறெடுக்கும்போது, இதோ 
கீலேயாத்திலிருந்து வருகிற 
இஸ்மவேலருடைய கூட்டத்தைக்‌ கண்டார்கள்‌; 
அவர்கள்‌ எகிப்துக்குக்‌ கொண்டுபோகுப்படி 
கந்தவர்க்கங்களையும்‌ பிசின்‌ தைலத்தையும்‌ 
வெள்ளைப்போளத்தையும்‌  ஒட்டகங்கள்மேல்‌. 
ஏற்றிக்கொண்டு வந்தார்கள்‌” (ஆதி 37:25. 


கானான்‌ தேசத்தில்‌ பாலும்‌ தேனும்‌ 
அதிகமாயிருக்கிறது. ஆனால்‌ பாலையும்‌: 
தேனையும்‌ மாத்திரம்‌ புசித்து 
ஜீவனோடிருக்க முடியாது. பாலும்‌ தேனும்‌ 
சுவையானது. ஆனாலும்‌ போஜனத்திற்கு 
கோதுமையும்‌ வேண்டும்‌. கானான்‌ தேசத்தில்‌: 
பாலும்‌ தேனும்‌ செழிப்பாயிருக்கிறது. அங்கே 
கோதுமைக்கு பஞ்சமுண்டாயிற்று. கோதுமை 
அடிப்படை போஜனம்‌. நமக்கு ருசியான 
போஜனம்‌ 'கிடைக்கவில்லையென்றாலும்‌,. 
சாதாரண சத்தான போஜனம்‌. 
கிடைக்கவேண்டும்‌. 


தேவன்‌ நமக்கு. 

அப்பத்தைக்‌ கொடுத்து 

நம்முடைய ஜீவியத்திற்கு 

ஆதாரமாயிருக்கும்‌ சாதாரண - ஆகாரம்‌ 

குறைந்த விலையில்‌ கிடைப்பதற்காக நாம்‌ 

த்‌ துதிக்கவேண்டும்‌. அதிக 

பதார்த்தங்களின்‌ விலை 

நம்முடைய 

சாதாரண போஜனம்‌ 

நமக்கு குறைந்த விலையில்‌ கிடைக்கிறது. 
இது கர்த்தருடைய கிருபை. 

இஸ்ரவேல்‌ தன்‌ குமாருக்கு 

ஆலோசனையை சொன்ன 

பு, “உங்கள்‌ சகோதரனையும்‌ 

கூட்டிக்கொண்டு, அந்த மனிதனிடத்திற்கு 

மறுபடியும்‌ போங்கள்‌” (ஆதி 43:13) என்று 

சொல்லுகிறார்‌. 


இஸ்ரவேல்‌ தன்னுடைய குமாரர்களை 
எகிப்து தேசத்திற்கு அனுப்புவதற்கு 
முன்பாக, அவர்‌ கர்த்தரிடத்தில்‌. 
விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. இஸ்ரவேல்‌ 
கர்த்தரை நோக்கி, “அந்த மனிதன்‌ 
அங்கிருக்கிற உங்கள்‌ மற்றச்‌ சகோ 
தரனையும்‌ ண்‌ உங்களுடனே 


ல 
அன்றன்றுள்ள 
போவிக்கிறார்‌. 


(ஆதி 43:14) என்று ஜெபம்பண்ணுகிறார்‌. 


தன்னைப்பற்றிச்‌ 
சொல்லும்போது, “நானோ பிள்ளையற்றுப்‌ 
போனவனைப்போல்‌ இருப்பேன்‌" என்று 
சொல்லுகிறார்‌. ஏசா யாக்கோபின்‌ சகோதரன்‌. 
அவன்‌ யாக்கோபின்மீது கோபமாகயிருந்தான்‌. 
யாக்கோபு அவனுக்காக கர்த்தரிடத்தில்‌ 
ஜெபம்பண்ணினார்‌. கர்த்தர்‌ ஏசாவின்‌ 
கோபத்தை மாற்றினார்‌. ஜெபத்திற்கு 
வல்லமை உண்டு என்பதை இஸ்ரவேல்‌ 
அறிந்திருக்கிறார்‌. ஆகையினால்‌ 
இஸ்ரவேல்‌ இப்போதும்‌ இந்த இக்கட்டான 
சூழ்நிலையில்‌, கர்த்தரை நோக்கி 
'விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. கர்த்தர்‌ 
தனக்கும்‌ தன்‌ குடும்பத்திற்கும்‌ நன்மை 
செய்வார்‌ என்றும்‌, தன்னுடைய புத்திரரைப்‌ 
பாதுகாப்பார்‌ என்றும்‌. இஸ்ரவேல்‌ 
நம்பிக்கையோடு ஜெபம்பண்ணுகிறார்‌. 


இஸ்ரவேல்‌ 





(யம்‌ 
பிய 


யோசேப்பும்‌ 
சகோதரரும்‌ 
ஆதி 4915-25 


ஆதி 4805. அப்பொழுது அவர்கள்‌ 
காணிக்கையையும்‌ தங்கள்‌ கைகளில்‌: 
இரட்டிப்பான. பணத்தையும்‌ 
எடுத்துக்கொண்டு, பென்யமீனையும்‌ 
கூட்டிக்கொண்டு, பிரயாணப்பட்டு, 
எகிப்துக்குப்போய்‌, யோசேப்பின்‌. 
சமுகத்தில்‌ வந்து தின்றார்கள்‌. 


ஆதி 4906. பென்யமீன்‌ அவர்களோடே 
கூட  வந்திருக்கிறதை யோசேப்பு 


கண்டு, தன்‌ வீட்டு விசாரணைக்காரனை 
நோக்கி: நீ இத்த மனிதரை வீட்டுக்கு. 
சாப்பாட்டுக்கு. 
அடித்து, 
மத்தியானத்திலே. 
என்னோடே. 


அழைத்துப்‌ பேய்‌, 
வேண்டியவைகளை 
ஆயத்தம்பண்ணு, 
இந்த மனிதர்‌ 
சாப்பிடுவார்கள்‌ என்‌ றான்‌. 


ஆதி 4307. அவன்‌ தனக்கு யோசேப்பு 
சொன்னபடியே செய்து, அந்த. 
மனிதரை யோசேப்பின்‌ வீட்டுக்கு. 
அழைத்துக்கொண்டு போனான்‌. 


ஆதி 4818. தாங்கள்‌ யோசேப்பின்‌ 
வீட்டுக்குக்‌ கொண்டுபோகப்படுகிறதை. 
அவர்கள்‌ கண்டு பயந்து, முன்னே 
நம்முடைய  சாக்குகளில்‌ இருந்த 
பணத்தினிமித்தம்‌ நம்மேல்‌ குற்றம்‌ 
சுமத்தி, தம்மைப்‌ பிடித்துச்‌. 
சிறைகளாக்கி, நம்முடைய கழுதைகளை 
எடுத்துக்கொள்ளும்படி. நம்மைக்‌ 
கொண்டுபோகிறார்கள்‌ என்று சொல்லி, 


ஆதி 4319. யோசேப்பின்‌ விட்டு 
விசாரணைக்காரனண்டையில்‌ சேர்த்து, 
வீட்டு வாசற்படியிலே அவனோடே 
பேசி: 


ஆதி 4920. ஆண்டவனே, நாங்கள்‌. 
தானியம்‌ கொள்ளும்படி முன்னே 
வந்துபோனோமே; 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆதி 43:21. நாங்கள்‌ தங்கும்‌ இடத்தில்‌ 
போய்‌ எங்கள்‌ சாக்குகனைத்‌ 
திறந்தபோது, நாங்கள்‌. 
திறுத்துக்கொடுத்த திறையின்படியே 
அவனவன்‌ பணம்‌ அவனவன்‌ சாக்கின்‌ 
வாயிலே இருக்கக்‌ கண்டோம்‌; அதை 
நாங்கள்‌ திரும்பவும்‌ எங்கள்‌ கையிலே 
கொண்டுவத்திருக்கிறோம்‌. 


ஆதி 432௨ மேலும்‌, தானியம்‌ 
கொள்ளும்படி. வேறே பணமும்‌ எங்கள்‌ 
கையில்‌ கொண்டுவத்திருக்கிறோம்‌; 
நாங்கன்‌ முன்‌ கொடுத்த பணத்தை. 
எங்கள்‌ சாக்குகளில்‌ போட்டது. 
இன்னார்‌ என்று அறியோம்‌ 
என்றார்கள்‌. 


4929. அவன்‌: 
குச்‌ சமாதானம்‌; 
பயப்படவேண்டாம்‌; உங்கள்‌ தேவனும்‌ 
உங்கள்‌. தகப்பனுடைய 
தேவனுமாயிருக்கிறவர்‌ உங்கள்‌ 
சாக்குகளில்‌ அதை உங்களுக்குப்‌ 
புதையலாகக்‌ கட்டனையிட்டார்‌; 
நீங்கன்‌ கொடுத்த பணம்‌ என்னிடத்தில்‌ 
வந்து சேர்ந்தது என்று சொல்லி, 
சிமியோனை வெளியே அழைத்து 
வந்து, அவர்களிடத்தில்‌ விட்டான்‌. 


அதற்கு 


ஆதி 4824. மேலும்‌, அந்த மனிதன்‌. 
அவர்களை யோசேப்பின்‌ 
வீட்டுக்குள்ளே கூட்டிக்‌ 
கொண்டுபோய்‌, அவர்கள்‌ தங்கள்‌ 
கால்களைக்‌ கழுவும்படி தண்ணீர்‌ 
கொடுத்து, அவர்களுடைய 
கழுதைகளுக்குத்‌ தீவனம்‌ போட்டான்‌. 


ஆதி 43:25. தாங்கள்‌ அங்கே போஜனம்‌ 
செய்யப்போகிறதை. அவர்கள்‌ 
கேள்விப்பட்டபடியால்‌, 
மத்தியானத்தில்‌ 
'வருமனவும்‌ 
ஆயத்தமாய்‌ 
காத்துக்கொண்டிருத்தார்கன்‌. 


யோசேப்பு 
காணிக்கையை 
வைத்துக்‌ 





BALWETHER 
பிய 


யாக்கோபின்‌ 
காணிக்கையையும்‌ 
இரட்டிப்பான 
எடுத்துக்கொண்டு, 
கூட்டிக்கொண்டு, பிரயாணப்பட்டு, 
எகிப்துக்குப்போய்‌, யோசேப்பின்‌ சமுகத்தில்‌ 
வந்து நிற்கிறார்கள்‌ (ஆதி 43:15). அவர்கள்‌ 
இரண்டாம்‌ முறையாக தானியம்‌ 
வாங்குவதற்கு. எகிப்து தேசத்திற்கு 
வந்திருக்கிறார்கள்‌. கானான்‌ தேசத்தில்‌ 
பஞ்சம்‌ கொடிதாயிருப்பதினால்‌, அவர்கள்‌ 
தானியத்திற்காக நீண்ட தூரம்‌ பிரயாணம்‌ 
செய்து வந்திருக்கிறார்கள்‌ 


பத்தர்‌ 

கைகளில்‌ 
பணத்தையும்‌ 
பென்யமீனையும்‌ 


2 


பஞ்சத்தின்‌ கொடுமையில்‌. 
வேதனைப்படுகிறவர்களுக்குத்தான்‌, பசியின்‌ 
வேதனையும்‌, பட்டினியின்‌ வேதனையும்‌ 
தெரியும்‌. பஞ்சத்தில்‌ கஷ்டப்படுகிறவர்கள்‌, 
தங்கள்‌ போஜனத்திற்காக, எவ்வளவு தூரம்‌ 
வேண்டுமானாலும்‌ பிரயாணம்பண்ணுவார்கள்‌. 


விசுவாசிகளாகிய 
கர்த்தருடைய 
போஜனமாயிருக்கிறது. 
ஆகாரத்தைப்‌ பெற்றுக்கொள்வதற்கு, 
எவ்வளவு தூரம்‌ வேண்டுமானாலும்‌, 
பிரயாணம்‌ செய்யலாம்‌. சத்தியம்‌ எங்கே 
அறிவிக்கப்படுகிறதோ, அங்கே பேய்‌, 
நமக்கு தேவையான ஆவிக்குரிய 
போஜனத்தைப்‌ பெற்றுக்கொள்ளவேண்டும்‌ 
யோசேப்பின்‌ சகோதரர்‌ இப்போது, 
எகிப்து தேசத்திலே அவருக்கு முன்பாக 


யோசேப்பு 
விசாரணைக்காரனை நோக்கி: 
மனிதரை வீட்டுக்கு அழைத்துப்‌ போய்‌, 
சாப்பாட்டுக்கு வேண்டியவைகளை அடித்து, 
ஆயத்தம்பண்ணு, மத்தியானத்திலே இந்த 
மனிதர்‌ என்னோடே சாப்பிடுவார்கள்‌" 
(ஆதி 43:16) என்று சொல்லுகிறார்‌. 

யோசேப்பு தன்னுடைய வேலையில்‌. 
மும்முரமாக இருக்கிறார்‌. தன்னுடைய 
சகோதரனைக்‌ கவனித்து உபசரிக்க அவருக்கு 
நேரமில்லை. பென்யமீனைப்‌ பார்த்தும்‌, அவர்‌ 
தன்‌ உணர்ச்சிகளைக்‌ கட்டுப்படுத்திக்‌ 
கொள்கிறார்‌. ஏற்றவேளை வருவதற்கு 
முன்பாக எதையும்‌ வெளிப்படுத்த யோசேப்பு 
விரும்பவில்லை. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அவருடைய வீட்டு விசாரணைக்காரன்‌ 
தனக்கு யோசேப்பு சொன்னபடியே செய்து, 
அந்த மனிதரை யோசேப்பின்‌ வீட்டுக்கு 
அழைத்துக்கொண்டு, போகிறான்‌ 
(ஆதி 437). 


யோசேப்பின்‌ சகோதரருக்கு மறுபடியும்‌ 
பயமுண்டாயிற்று தாங்கள்‌ யோசேப்பின்‌ 
வீட்டுக்குக்‌ கொண்டுபோகப்படுகிறதை 
அவர்கள்‌ கண்டு பயப்படுகிறார்கள்‌. 
முன்னே நம்முடைய சாக்குகளில்‌ இருந்த 
பணத்தினிமித்தம்‌ நம்மேல்‌ குற்றம்‌ சுமத்தி, 
நம்மைப்‌ பிடித்துச்‌ சிறைகளாக்கி, நம்முடைய 
கழுதைகளை எடுத்துக்கொள்ளும்படி நம்மைக்‌ 
கொண்டுபோகிறார்கள்‌' (ஆறி 4318) 
என்று யோசேப்பின்‌ சகோதரர்‌ 
தங்களுக்குள்ளே சொல்லிக்கொள்கிறார்கள்‌ 


அவர்களுடைய சாக்குகளுக்குள்‌ 
இருந்த பணம்‌ இன்னும்‌ அவர்களுக்கு 
பிரச்சனையாயிருக்கிறது. அது கைப்பிசகாய்‌ 
வந்திருக்கும்‌ என்று இஸ்ரவேல்‌ சொன்னார்‌. 
ஆனால்‌ இஸ்ரவேலின்‌ புத்திரரோ அந்தப்‌ 
பணத்தை நினைத்து பயப்படுகிறார்கள்‌. 
அவர்களுக்கு யோசேப்பிடத்தில்‌ இது பற்றிப்‌ 
பேச தைரியமில்லை. அவர்களால்‌ 
இதைப்பற்றி பேசாமலும்‌ இருக்க 
முடியவில்லை. யோசேப்பின்‌ சகோதரர்‌ 
சாக்குகளில்‌ இருந்த பணத்தைக்‌ குறித்து 
யோசேப்பினிடத்தில்‌ பேசாமல்‌, அவருடைய 
வீட்டு விசாரணைக்காரனிடத்தில்‌ 
பேசுகிறார்கள்‌. 


அவர்கள்‌ யோசேப்பின்‌ வீட்டு 
விசாரணைக்காரனண்டையில்‌ சேர்ந்து, வீட்டு 
வாசற்படியிலே அவனோடே பேசுகிறார்கள்‌. 
அவர்கள்‌ அவனை நோக்கி, “ஆண்டவனே, 
நாங்கள்‌ தானியம்‌ கொள்ளும்படி முன்னே 
வந்துபோனோமே: நாங்கள்‌ தங்கும்‌ இடத்தில்‌ 
போய்‌ எங்கள்‌ சாக்குகளைத்‌ திறந்தபோது, 
நாங்கள்‌ நிறுத்துக்கொடுத்த நிறையின்படியே 
அவனவன்‌ பணம்‌ அவனவன்‌ சாக்கின்‌ 
வாயிலே இருக்கக்‌ கண்டோம்‌; அதை 
நாங்கள்‌ திரும்பவும்‌ எங்கள்‌ கையிலே 
கொண்டுவந்திருக்கிறோம்‌. மேலும்‌, தானியம்‌ 
கொள்ளும்படி வேறே பணமும்‌ எங்கள்‌ 
கையில்‌ கொண்டுவந்திருக்கிறோம்‌: நாங்கள்‌ 
முன்‌ கொடுத்த பணத்தை எங்கள்‌ 
சாக்குகளில்‌ போட்டது இன்னார்‌ என்று 
அறியோம்‌” (ஆதி 4319-22) என்று. 
சொல்லுகிறார்கள்‌. 





ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


நாங்கள்‌ குற்றவாளிகள்‌ என்று 
தீர்க்கப்படுவதற்கு முன்பாக, தங்களிடத்தில்‌ 
குற்றம்‌ இல்லை என்பதை ரூபிக்கவேண்டும்‌. 
என்று யோசேப்பின்‌ சகோதரர்கள்‌ 
விரும்புகிறார்கள்‌. யோசேப்பின்‌ வீட்டு 
விசாரணைக்கர்த்தனோ அவர்களோடு 
அன்பாயும்‌, ஆதரவாயும்‌, சமாதானமாயும்‌ 
பேசுகிறான்‌. அவன்‌ அவர்களைப்‌ பார்த்து, 
“சமாதானம்‌, பயப்படவேண்டாம்‌” என்று 


சொல்லுகிறான்‌. 


யாக்கோபு தன்னுடைய குமாரை 
எகிப்து தேசத்திற்கு அனுப்புவதற்கு முன்பாக, 
“சர்வவல்லமையுள்ள தேவன்‌ உங்களுக்கு 
இரக்கம்‌ கிடைக்கப்பண்ணுவாராக” 
என்று  ஜெபம்பண்ணினார்‌ கர்த்தர்‌ 
யாக்கோபின்‌ ஜெபத்தைக்‌. கேட்டு, 
அவருடைய குமாருக்கு இரக்கம்‌ 
காண்பிக்கிறார்‌. யோசேப்புடைய வீட்டு 
விசாரணைக்கர்த்தனும்‌, கர்த்தருடைய 
கிருபை அவர்களுக்கு கிடைத்திருப்பதை 
உறுதிபண்ணுகிறான்‌. 


[வன்‌ யோசேப்பின்‌ 


சகோதரரை 
உங்கள்‌ தேவனும்‌ 


உங்கள்‌ 


௮ 
நோக்கி, 
தகப்பனுடைய தேவனுபாயிருக்கிறவர்‌ உங்கள்‌ 


சாக்குகளில்‌ 
புதையலாகக்‌ 
கொடுத்த பணம்‌ 
சேர்ந்தது' (ஆதி 
சொல்லுகிறான்‌. 


யோசேப்பின்‌ சகோதரர்‌ கொடுத்த 
பணம்‌ அரசாங்கத்தின்‌ கஜானாவில்‌ போய்‌ 
சேர்ந்துவிட்டது. அவர்களுடைய சாக்குகளில்‌. 
காணப்பட்ட பணம்‌ யோசேப்பின்‌ சொந்தப்‌ 
பணமாக இருக்கலாம்‌. 


உங்க க்கும்‌ 
கட்டளையிட்டார்‌; ங்‌ 


என்னிடத்தில்‌ 
4323) 


கந்து 
என்று 


யோசேப்பின்‌ வீட்டு விசாரணைக்காரன்‌ 
சிமியோனை வெளியே 
வந்து, அவர்களிடத்தில்‌ 
என்ன செய்யவேண்டும்‌ 


உத்தரவு கொடுத்திருக்கிறார்‌. 


வெளியே. வந்தவுடன்‌. 
ம்‌ தணிந்திருக்க 


QOODNENS 
PUBLISHERS 


யோசேப்பின்‌. வீட்டு 
விசாரணைக்காரனுடைய வார்த்தைகளைக்‌. 
கேட்ட பின்பு, யோசேப்பின்‌ சகோதரரால்‌ 
ஒன்றும்‌ பேசமுடியவில்லை. அவர்கள்‌ 
அமைதியாயிருக்கிறார்கள்‌. அப்போது 
யோசேப்பின்‌ வீட்டு விசாரணைக்காரன்‌, 
சிமியோனை வெளியே அழைத்து 
ந்‌ அவர்களிடத்தில்‌ விடுகிறான்‌. 

சகோதரருக்கு, 
இருக்கிறது. ஆச்சரியமாகவும்‌ 


வந்து, 
யோசேப்பின்‌ 
பயமாகவும்‌ 
இருக்கிறது. 
அந்த மனிதன்‌ 
வீட்டுக்குள்ளே 
கொண்டுபோய்‌, அவர்கள்‌ தங்கள்‌ 
கால்களைக்‌ கழுவும்படி தண்ணீர்‌ 
கொடுத்து, அவர்களுடைய கழுதைகளுக்குத்‌ 
தீவனம்‌ போடுகிறான்‌. தாங்கள்‌ அங்கே 
போஜனம்‌ செய்யப்போகிறதை யோசேப்பின்‌ 
சகோதரர்‌ கேள்விப்பட்டபடியால்‌, 
மத்தியானத்தில்‌ யோசேப்பு வருமளவும்‌ 
காணிக்கையை ஆயத்தமாய்‌ 
வைத்துக்‌ காத்துக்கொண்டிருக்கிறார்கள்‌ 
க 43:24,25). சகலமும்‌ கர்த்தருடைய 
பிரகாரமாகவும்‌, அவருடைய 
பிரகாரமாகவும்‌ 


அவர்களை 


மேலும்‌, 
யோசேப்பின்‌ கூட்டிக்‌ 


வீட்டிலே 
ஆதி 4926-64 


ஆதி 43:28. யோசேப்பு வீட்டுக்கு 
வந்தபோது, அவர்கன்‌ தங்கள்‌ கையில்‌ 
இருந்த காணிக்கையை வீட்டுக்குள்‌ 
அவனிடத்தில்‌ கொண்டுபோய்‌ வைத்து, 
தரைமட்டும்‌ குனித்து, அவனை 
வணங்கினார்கள்‌. 


ஆதி 4327. அப்பொ அவன்‌: 
அவர்கள்‌ சுகசெய்தியை விசாரித்து, 
நீங்கள்‌ கொன்ன முதிர்வயதான 
உங்கள்‌ தகப்பன்‌ சுகமாயிருக்கிறாரா? 
அவர்‌ இன்னும்‌ உயிரோடிருக்கிறாரா? 
என்று அவர்களிடத்தில்‌ விசாரித்தான்‌. 





BALWETHER 
பிய 


ஆதி 43:28. அதற்கு அவர்கள்‌: எங்கள்‌ 
தகப்பனராகிய உமது அடியான்‌. 
குகமாயிருக்கிறார்‌, இன்னும்‌ 
உயிரோடிருக்கிறார்‌ எண்று சொல்லி, 
குனித்து வணங்கினார்கள்‌. 


ஆதி 43:29, அவன்‌ தன்‌ கண்களை 
ஏறெடுத்து, தன்‌ தாய்‌ பெற்ற 
குமாரனாகிய தன்‌ 
பென்யமீனைக்‌ கண்டு, 

எனக்குக்‌ சொன்ன உங்கன்‌ இனைய 
சகோதரன்‌ இவன்தானா என்று கேட்டு, 
மகனே, தேவன்‌ உனக்குக்‌ கிருபை 
செய்யக்கடவர்‌ என்றான்‌. 


ஆதி 43:30, யோசேப்பின்‌ உன்னம்‌ தன்‌: 
சுகோதரனுக்காகப்‌ பெரங்கின படியால்‌, 
அவன்‌ அழுகிறதற்கு இடம்‌ தேடி, 
துரிதமாய்‌ அறைக்குன்னே போய்‌, 
அங்கே அழுதான்‌. 


ஆதி கலிய பின்பு, அவன்‌ தன்‌ 
முகத்தைக்‌ கழுவி வெளியே வந்து, 
தன்னை அடக்கிக்‌ கொண்டு, போஜனம்‌. 
வையுங்கள்‌ என்‌ றான்‌. 


ஆதி 4892. எகிப்தியர்‌ எபிரெயரோடே. 
காப்பிட மாட்டார்கள்‌; அப்படிச்‌. 
செய்வது எகிப்தியருக்கு 
அருவருப்பாயிருக்கும்‌; ஆகையால்‌, 


தனிப்படவும்‌ வைத்தார்கள்‌. 


ஆதி 43:38. அவனுக்கு முன்பாக, 
மூத்தவன்‌ முதல்‌ இளையவன்‌. 
வரைக்கும்‌ அவனவன்‌ வயதின்படியே 
அவர்களை உட்காரவைத்தார்கள்‌; 
அதற்காக அவர்கள்‌, ஒருவரை ஒருவர்‌ 
பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள்‌.. 


அதி 4334. அவண்‌ தனக்குமுன்‌ 
வைக்கப்பட்டிருந்த  போஜனத்தில்‌. 
அவர்களுக்குப்‌ பங்கிட்டு அனுப்பினான்‌; 
அவர்கள்‌ எல்லாருடைய பங்குகனைப்‌ 
பார்க்கிலும்‌ பென்யமீனுடைய பங்கு. 
இத்தூமடங்கு அதிகமாயிருந்தது; 
அவர்கள்‌ பாணம்பண்ணி, அவனுடனே 
சுந்தோஷமாயிரு ந்தார்கள்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


யோசேப்பு தன்னுடைய வீட்டு 
விசாரணைக்காரனை நோக்கி, “நீ இந்த 
மனிதரை வீட்டுக்கு அழைத்துப்‌ போய்‌, 
சாப்பாட்டுக்கு வேண்டியவைகளை அடித்து, 
ஆயத்தம்பண்ணு, மத்தியானத்திலே இந்த 
மனிதர்‌ என்னோடே சாப்பிடுவார்கள்‌" 
(ஆதி 4316) என்று ஏற்கெனவே 
சொல்லியிருக்கிறார்‌. 

யோசேப்பின்‌ 
விசாரணைக்காரனும்‌, 
யோசேப்பின்‌ 
கூட்டிக்கொண்டுபோய்‌ அவர்கள்‌ 
கால்களைக்‌ கழுவும்படி 


கொடுக்கிறான்‌. . தாங்கள்‌ அங்கே போஜனம்‌. 
செய்யப்போகிறதை அவர்கள்‌ கேள்விப்பட்ட 
படியால்‌, த்‌ 

வருமளவும்‌ 


மத்தியானத்தில்‌ யோசேப்பு 
காணிக்கையை ஆயத்தமாய்‌ 
காத்துக்கொண்டிருக்கிறார்கள்‌ 


என்ன 
சொல்லுவாரோ என்று நினைத்து அவர்கள்‌ 
பயத்தோடிருக்கிறார்கள்‌. மத்தியான 
வேளையிலே யோசேப்பு வீட்டுக்கு வருகிறார்‌. 
அப்போது அவருடைய சகோதரர்கள்‌. தங்கள்‌ 
கையில்‌ இருந்த காணிக்கையை வீட்டுக்குள்‌ 
யோசேப்பினிடத்தில்‌ கொண்டுபோய்‌ வைத்து, 
தரைமட்டும்‌. குனிந்து. அவரை 
வணங்குகிறார்கள்‌ ஆகி 42:26) 


யோசேப்பு 
சகோதாரித்தில்‌ கெப்‌ பேியதுபோல, 


இப்போது கோபமாக பேசவில்லை. யோசேப்பு 
அவர்களுடைய சுகசெய்தியை விசாரிக்கிறார்‌. 
அவர்களுடைய தகப்பனாராகிய 
யாக்கோபைக்‌ குறித்து விசாரிக்கிறார்‌. 
யோசேப்பு தன்‌ சகோதரரை நோக்கி, 
நீங்கள்‌ சொன்ன முதிர்வயதான உங்கள்‌ 
தகப்பன்‌ சுகமாமிருக்கிறாரா? அவர்‌ இன்னும்‌ 
உமிரோடிருக்கிறாரா?" (ஆதி 43:27) என்று 
விசாரிக்கிறார்‌. 





ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


யோசேப்பின்‌ அன்பான விசாரிப்புக்கு, 
அவருடைய சகோதரர்கள்‌ பணிவான 
பிரதியுத்தரம்‌ சொல்லுகிறார்கள்‌. அவர்கள்‌ 
தங்கள்‌ தகப்பனாராகிய யாக்கோபைப்பற்றி, 
'யோசேப்பினிடத்தில்‌ சொல்லும்போது. “உமது 
அடியான்‌ என்று சொல்லுகிறார்கள்‌. 
யோசேப்பு இருபது வருஷங்களுக்கு முன்பு 
கண்ட சொப்பனங்கள்‌ ஒவ்வொன்றாய்‌ 


நிறைவேறுகிறது. 


யோசேப்பின்‌ சகோதரர்‌, யோசேப்பை 
நோக்கி, “எங்கள்‌ தகப்பனராகிய உமது 
அடியான்‌ சகமாமிருக்கிறார்‌, இன்னும்‌ 
உயிரோடிருக்கிறார்‌" (ஆதி 43:28) என்று 
சொல்லுகிறார்கள்‌. அவர்கள்‌ யோசேப்பை 
மறுபடியுமாய்‌ குனிந்து வணங்குகிறார்கள்‌. 
யோசேப்பின்‌ அரிக்கட்டு நிமிர்ந்து நிற்கிறது. 
அவருடைய சகோதரரின்‌ அரிக்கட்டுக்களோ, 
யோசேப்பின்‌ அரிக்கட்டுக்களை குனிந்து 
வணங்குகிறது. யோசேப்பு கண்ட சொப்பனம்‌ 
நிறைவேறுகிறது. 


யோசேப்பின்‌ சகோதரர்‌ 
விரோதமாக ஏராளமான 
செய்திருக்கிறார்கள்‌. 
சொப்பனக்காரன்‌ என்று சொல்லி 
ஏளனமாய்ப்‌ பேசியிருக்கிறார்கள்‌. ஆனால்‌ 
யோசேப்போ அவர்கள்மீது கோபப்படாமல்‌, 
அவர்களிடத்தில்‌ தன்னுடைய சகோதர 
அன்பை வெளிப்படுத்துகிறார்‌. அவர்களுடைய 
சுகசெய்தியை விசாரிக்கிறார்‌. 

யோசேப்பு தன்‌ 
அன்பாமிருப்பதுபோல, 
தகப்பனாராகிய யாக்கோபினிடத்திலும்‌ 
அன்பாயிருக்கிறார்‌. யோசேப்பு. 
யாக்கோபைப்பற்றி விசாரிக்கும்போது, “நீங்கள்‌ 
சொன்ன முதிர்வயதான உங்கள்‌ தகப்பன்‌ 
சுகமாயிருக்கிறாரா? அவர்‌ இன்னும்‌: 
உயிரோடிருக்கிறாரா?” (ஆதி த்‌ என்று 
கேட்கிறார்‌. யோசேப்பின்‌ சகோதாரும்‌ 
அவருக்கு லான. பதிலை. 
சொல்லுகிறார்கள்‌. அவர்கள்‌ யோசேப்பை 
நோக்கி, “எங்கள்‌ தகப்பனராகிய உமது 
அடியான்‌ சுகமாயிருக்கிறார்‌, இன்னும்‌ 
உயிரோடிருக்கிறார்‌” (ஆதி 43:28) என்று 
சொல்லுகிறார்கள்‌. 


அவருக்கு 
தீங்குகளை 


அவரை 


சகோதரரிடத்தில்‌ 
தன்னுடைய 


QOODNENS 
PUBLISHERS 


யோசேப்பின்‌ சகோதரரோடுகூட 
இப்போது பென்யமீன்‌ வந்திருக்கிறான்‌. 
பென்யமீனும்‌ யோசேப்பும்‌ ஒரு தாய்‌ 
வயிற்றுப்பிள்ளைகள்‌. யோசேப்பு தன்‌ 
கண்களை ஏறெடுத்து, தன்‌ தாய்‌ பெற்ற 
குமாரனாகிய தன்‌ சகோதரன்‌ பென்யமீனைக்‌ 
காண்கிறார்‌. யோசேப்பு தன்‌ சகோதரரை 
நோக்கி, "நீங்கள்‌ எனக்குச்‌ சொன்ன உங்கள்‌ 
இளைய சகோதரன்‌ இவன்தானா" என்று 
கேட்கிறார்‌. 


யோசேப்பு தன்‌ சகோதரன்‌ 
பென்யமீனுக்காக சர்வவல்லமையுள்ள 
தேவனிடத்தில்‌ ஜெபம்பண்ணுகிறார்‌. “மகனே, 
தேவன்‌ உனக்குக்‌ கிருபைசெய்யக்கடவர்‌" 
(ஆதி 43:29) என்று யோசேப்பு 
பென்யமீனுக்கு தேவனுடைய நாமத்தினாலே. 
ஆசீர்வாதமான வார்த்தைகளை 


சொல்லுகிறார்‌. 


யோசேப்பு தன்னுடைய 
பென்யமீனை வாழ்த்தும்போது. 
தன்னுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த 
முடியவில்லை. யோசேப்பின்‌ உள்ளம்‌, 
அவருடைய சகோதரன்‌ பென்யமீனுக்காக 
பொங்குகிறது. யோசேப்பின்‌ கண்களில்‌ 
கண்ணீர்‌ வருகிறது. யோசேப்பு தன்னுடைய 
சகோதரருக்கு முன்பாக அழவிரும்பவில்லை, 
அவர்‌ அழுகிறதற்கு இடம்‌ தேடி, துரிதமாய்‌ 
அறைக்குள்ளே போய்‌, அங்கே அழுகிறார்‌ 


சகோதரன்‌ 
அவரால்‌ 


கண்ணீரும்‌ பாசமும்‌, 
பகைகளை மறக்கச்‌ செய்கிறது. 
யோசேப்பு தன்‌ சகோதரரோடு மறுபடியும்‌ 
சமாதானமாயிருக்கிறார்‌. யோசேப்பு தன்‌ 
முகத்தைக்‌ கழுவி வெளியே வந்து, தன்னை 
அடக்கிக்‌ கொண்டு, “போஜனம்‌ வையுங்கள்‌" 
(ஆதி 4331) என்று சொல்லுகிறார்‌. 
யோசேப்பு தன்னுடைய வீட்டிலே, 
தன்னுடைய சகோதரரை. மிகவும்‌ 
மரியாதையாகவும்‌, கண்ணியமாகவும்‌. 
உபசரிக்கிறார்‌. யோசேப்பு செய்கிற ஒவ்வொரு 
காரியமும்‌, அவருடைய சகோதரர்களுக்கு 
மிகவும்‌ ஆச்சரியமாயிருக்கிறது. 
எகிப்து தேசத்தின்‌ அதிகாரியாகிய யோசேப்பு 
தங்களுடைய சகோதரர்‌ என்பது 
அவர்களுக்கு இன்னும்‌ தெரியவில்லை. 
யோசேப்பும்‌ தன்னைப்பற்றி அவர்களுக்கு 
இதுவரையிலும்‌ ஒன்றும்‌ சொல்லவில்லை. 





ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


மனம்‌ கொண்ட 
யோசேப்பிற்கு தன்னை அடக்கிக்‌ கொள்வது 
மிகவும்‌ கடினம்‌. தன்னுடைய சொப்பனத்தின்‌ 
பிரகாரம்‌ யோசேப்பின்‌ சகோதரர்‌ நடந்து 
கொள்கிறார்கள்‌. யாக்கோபை “யோசேப்பின்‌: 
அடியான்‌" என்று கூறுகிறார்கள்‌ 
(ஆதி 43:28). அரிக்கட்டுக்களைப்‌ பற்றிய 
யோசேப்பின்‌ சொப்பனம்‌ தீர்க்கதரிசனப்‌ 
பண்புடையது. யோசேப்பு அவர்களுக்குத்‌ 
தானியம்‌ கொடுத்து, அவர்களுடைய ஜீவனை 
இரட்சிக்கிறார்‌ (ஆதி 37:51). 


யோசேப்பின்‌ கட்டளைப்‌ 
அவருடைய வீட்டிலே போஜனம்‌ 
ஆயத்தம்பண்ணப்பட்டிருக்கிறது. யோசேப்பு 
மூன்று மேறைகளை  ஆயத்தம்பண்ண 
சொல்லுகிறார்‌ மேஜை யோசேப்புக்கு, 
மற்றொரு மேறை அவரோடே போஜனம்‌ 
பண்ணுகிற எகிப்தியருக்கு. மூன்றாவது 
மேஜை யோசேப்பின்‌ சகோதாருக்கு. 


பிரகாரம்‌, 


சாப்பிடுகிற எகமதியருக்கக்‌, அவர்களுக்குத்‌ 
தனிப்படவும்‌ வைக்கிறார்கள்‌ (ஆதி 43:32). 


எகிப்து தேசம்‌ முழுவதிலும்‌ 
னங்கள்‌ மத்தியில்‌ வகுப்புப்‌ பிரிவினைகள்‌ 
க்கிறது. 
பிரிவினர்கள்‌ 
குடியிருப்பதில்லை. சேர்ந்து புசிப்பதுமில்லை. 
யோசேப்பு உயர்ந்த வகுப்பைச்‌ சேர்ந்தவர்‌ 
அவர்‌ எகிப்தின்‌ ஆசாரியருடைய மருமகன்‌. 
ஆகையினால்‌ மோசேப்பிற்கு விசேஷித்த 
உணவு, விசேஷித்த மேஜையில்‌. 
பரிமாறப்படுகிறது. 
எகிப்தியர்கள்‌ மற்ற 
சேர்ந்து சாப்பிடுவதில்லை. எகிப்தியரிடம்‌ 
மாட்டுக்கறியைப்‌ புசிக்கும்‌ பழக்கமில்லை. 
எகிப்து தேசத்தில்‌ பசுக்களைக்‌ கொல்வது 
சட்டப்படி குற்றம்‌. எகிப்தியரின்‌ ஈசிஸ்‌ 
என்னும்‌ தெய்வத்திற்குப்‌ பசுக்கள்‌ 
புனிதமானவை. எகிப்தியர்‌ மேய்ப்பர்களையும்‌ 
அருவருக்கிறார்கள்‌ (ஆதி 46:34). 


இனத்தாரோடு 


யோசேப்புக்கு அவருடைய சகோதரர்‌ 

நன்றாய்த்‌ தெரியம்‌ 

யார்‌ என்பதும்‌, 

என்பதும்‌ யோசேப்புக்கு 

யோசேப்பின்‌ கட்டளைப்‌ 

பிரகாரமாக, அவருடைய வீட்டிலே 
விசாரணைக்கர்த்தராயிருக்கிறவர்கள்‌, 

யோசேப்புக்கு முன்பாக, அவர்களை 

மூத்தவன்‌ முதல்‌ இளையவன்‌ வரைக்கும்‌ 

அவனவன்‌ வயதின்படியே 

உட்காரவைக்கிறார்க அதற்காக 

யோசேப்பின்‌ சகோதரர்‌ ஒருவரை ஒருவர்‌ 

பார்த்து ஆச்சரியப்படுகிறார்கள்‌ 

(ஆதி 43:33) 


எகிப்தியர்‌ அமர்ந்து போஜனம்‌ 
பண்ணுகிறவர்கள்‌. சில தேசங்களில்‌ சாய்வாக 
அமர்ந்து போஜனம்‌ பண்ணுவார்கள்‌. தன்‌ 
சகோதரர்களை அவனவன்‌ வயதின்படியே 
உட்கார... வைத்ததினால்‌ யோசேப்பின்‌ 
சகோதரர்களுக்கு மிகுந்த ஆச்சரியம்‌ 
உண்டாயிற்று 


யோசேப்பு தனக்குமுன்‌ 
லைக்கப்பட்டிருந்த போஜனத்தில்‌ 
அவர்களுக்குப்‌ பங்கிட்டு அனுப்புகிறார்‌. 
யோசேப்பு எகிப்து தேசத்திலே உயர்ந்த 
அதிகாரியாயிருக்கிறார்‌. 
அவருக்கு விசேஷித்த 
பரிமாறப்பட்டிருக்கிறது. 
தன்னுடைய போஜனத்தில்‌ ஒரு பங்கை 
தன்‌ சகோதரருக்கு அனுப்புகிறார்‌. அவர்கள்‌ 
எல்லாருடைய பங்குகளைப்‌ பார்க்கிலும்‌ 
பென்யமீனுடைய பங்கு ஐந்துமடங்கு 
அதிகமாயிருக்கிறது. 


தன்‌ இளைய சகோதரனைக்‌ (றிந்த 
மற்ற சகோதரர்கள்‌ 


பொறாமைப்படுகிறார்களா என்பதை னி 
காணவிரும்புகிறார்‌. அவர்களுடைய 
துர்க்குணமும்‌, பொறாமைக்குணமும்‌ 
மாறிவிட்டதா என்பதைத்‌ தெரிந்து கொள்ள 
யோசேப்பு இவ்வாறு செய்கிறார்‌. 

யோசேப்பின்‌ 
பானம்பண்ணி, 
'சந்தோஷமாயிருக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ எல்லோரும்‌. 
போஜனம்பண்ணுகிறார்கள்‌. 


சகோதரர்‌ எல்லோரும்‌ 
யோசேப்புடனே 
(ஆதி 4334. 

சந்தோஷமாய்‌ 





ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


யோசேப்பு தன்னுடைய 
சகோதரருக்கு விருந்து போஜனம்‌ 
கொடுத்து, அவர்களை தன்‌ வீட்டிலிருந்து 
அனுப்பிவிடுகிறார்‌. அவர்கள்‌ எகிப்து, 
தேசத்தைவிட்டு கானான்‌ தேசத்திற்கு 
புறப்பட்டுப்போகிறார்கள்‌ ஆனாலும்‌ 
அவர்கள்‌ மறுபடியுமாய்‌ எகிப்து தேசத்திற்கு 
பயத்தோடும்‌ நடுக்கத்தோடும்‌ திரும்பி 
வருகிறார்கள்‌. 


யோசேப்பு. தன்னுடைய 
மறுபடியுமாய்‌ சோதிக்கிறார்‌ 
பென்யமீன்‌ மீது மெய்யாகவே அன்பு 
வைத்திருக்கிறார்களா என்பதை யோசேப்பு 
சோதித்தறிய விரும்புகிறார்‌. யோசேப்பின்‌ 
சகோதரர்‌ அவருக்கு முன்பாக தங்கள்‌ 
பாவங்களுக்கு மனந்திரும்பியதுபோல. 
பேசுகிறார்கள்‌. அவர்களுடைய மனமாற்றம்‌ 
உண்மையானதா அல்லது போலியானதா 
என்பதையும்‌ யோசேப்பு சோதித்தறிய 
விரும்புகிறார்‌ 


எகிப்து த்தைவிட்டுப்‌ 
பம்‌ பேயோன்‌ கோபன்‌ லேத்‌ 
இப்போது மறுபடியுமாய்‌ பயத்தோடும்‌ 
நடக்கத்தோடும்‌ யோசேப்பினிடத்தில்‌ திரும்பி 
வருகிறார்கள்‌ (ஆதி 44:17). யூதா தன்‌ 
சகோதரன்‌ பென்யமீனுக்காக 
யோசேப்பினிடத்தில்‌ பரிந்து பேசுகிறான்‌ 
(ஆதி 4418-34) 


சகோதரரை 
அவர்கள்‌ 


பென்யமீனுக்கு பிரச்சனை 
ஆதி ௧௧1-17 


ஆதி க்கம்‌ பின்பு, அவன்‌ தன்‌ வீட்டு 
விகாரணைக்காரனை நோக்கி; தீ இத்த 
மனிதருடைய சாக்குகனை அவர்கள்‌ 
ஏற்றிக்கொண்டுபோகத்தக்க பாரமாய்த்‌ 
தானியத்தினாலே திரப்பி,அவனவன்‌ 
பணத்தை அவணவன்‌ சாக்கின்வாயிலே 
போட்டு, 


QOODNENS 
PUBLISHERS 


அதி 442. 
சாக்கின்வாயிலே 
வென்னிப்பாத்திரமாகிய என்‌ 
பானபாத்திரத்தையும்‌ தானியத்துக்கு 
அவன்கொடுத்த பணத்தையும்‌ யோடு 
என்று கட்டனையிட்டான்‌; யோசேப்பு 
சொன்னபடியே அவன்‌ செய்தான்‌. 


இளையவனுடைய 


ஆதி கக, அதிகாலையிலே அந்த 
மனிதர்கள்‌ தங்கள்‌ கழுதைகளை 
ஓட்டிக்கொண்டு. போகும்படி, 
அனுப்பிவிடப்பட்டார்கள்‌. 


ஆதி ககக, அவர்கள்‌ பட்டணத்தை 
விட்டுப்‌ புறப்பட்டு, வெகுதூரம்‌ 
போவதற்கு முன்னே, யோசேப்பு தன்‌ 
வீட்டு விசாரணைக்காரனைநோக்கி: நீ 
புறப்பட்டுப்போய்‌, அத்த மனிதரைப்‌ 
பின்தொடர்ந்து, அவர்களைப்‌ பீடித்து: 
தீங்கன்‌ நன்மைக்குத்‌ தீமை செய்தது 
என்ன? 


ஆதி 443. அது என்‌ எஜமான்‌ 
பானம்பண்ணுகிற பாத்திரம்‌ அல்லவா? 
அது போனவகை ஞானதிருஷ்டியால்‌ 
அவருக்குத்‌ தெரியாதா? நீங்கள்‌ 
செய்தது தகாதகாரியம்‌ என்று 
அவர்களோடே சொல்‌ என்றான்‌. 


ஆதி 44:6. அவன்‌ அவர்களைத்‌ 
தொடர்ந்து பிடித்து, தன்னிடத்தில்‌ 
சொல்லியிருந்த வார்த்தைகளை: 


அவர்களுக்குச்‌ சொன்னான்‌. 


ஆதி 447. அதற்கு அவர்கள்‌: எங்கள்‌. 
ஆண்டவன்‌ இப்படிப்பட்ட 
வார்த்தைகளைச்‌ சொல்துகிறதுஎன்ன? 
இப்படிப்பட்ட காரியத்துக்கும்‌ 
உம்முடைய அடியாராகிய எங்களுக்கும்‌ 
வெகுதூரம்‌. 


ஆதி கக்‌8. எங்கள்‌ சாக்குகளின்‌' 
வாயிலே நாங்கள்‌ கண்ட பணத்தைக்‌ 
கானான்‌ தேசத்திலிருந்து திரும்ப 
உம்மிடத்துக்குக்‌ கொண்டுவந்தோமே; 

ன்‌ உம்முடைய எஜமானின்‌ 
வீட்டிலிருத்து  வென்னியையாகிலூம்‌. 
பொன்னையாகிலும்‌ திருடிக்கொண்டு 
போவோமா? 





(யய 
பிய 


அதி கக்கி, உம்முடைய 
அடியாருக்குன்னே அது எவனிடத்தில்‌ 
காணப்படுமோ அவன்‌ 
கொலையுண்ணக்கடவன்‌; நாங்களும்‌ 
எங்கள்‌: ஆண்டவனுக்கு. 
அடிமைகளாவோம்‌ என்றார்கள்‌. 


ஆதி ௧௧:10. அதற்கு அவண்‌: தங்கள்‌. 
சொன்னபடியே 

எவனிடத்தில்‌ அது 

அவன்‌ எனக்கு 

நீங்கள்‌ குற்றமற்றிருப்பீர்கன்‌ என்‌ நான்‌. 


ஆதி ககம, அப்பொழுது அவர்கள்‌ 
துரிதமாய்‌ அவனவன்‌ தன்தன்‌ 
காக்கைத்‌ தரையிலே இறக்கி, தங்கள்‌: 
சாக்குகனைத்‌ திறத்து வைத்தார்கள்‌. 


ஆதி 44௭2. மூத்தவன்‌ சாக்குமுதல்‌ 
இளையவன்‌ சாக்குமட்டும்‌ அவண்‌: 
சோதிக்கும்போது, அந்தப்‌ பாத்திரம்‌ 
பென்யமீனுடைய சாக்கிலே 
கண்டுபிடி க்கப்பட்டது. 


ஆதி ௧4:18, அப்பொழுது அவர்கள்‌. 
தங்கள்‌. வஸ்திரங்களைக்‌ 
கிழித்துக்கொண்டு, அவனவன்‌ 

தயின்மேல்‌ பொதியை 
ஏற்றிக்கொண்டு, பட்டணத்திற்குத்‌ 
திரும்பினார்கள்‌. 


அதி கக்க, மூதாவும்‌ அவன்‌ 
சுகோதரரும்‌ யோசேப்பின்‌ வீட்டுக்குப்‌ 
போனார்கள்‌. யோசேப்பு அதுவரையும்‌ 
அங்கே இருந்தான்‌; அவனுக்கு 
முன்பாகத்‌ தரையிலே விழுந்தார்கள்‌. 


ஆதி 4405. யோசேப்பு அவர்களை 
நோக்கி: நீங்கள்‌ என்ன காரியம்‌. 
செய்தீர்கள்‌?  என்னைப்போலொத்த 
மனிதனுக்கு. ஞானதிருஷ்டியினால்‌ 
காரியம்‌ தெரியவரும்‌ என்று. 
அறியாமற்போனீர்கனா என்‌ றான்‌... 


ஆதி ககம. அதற்கு யூதா என்‌ 
ஆண்டவனாகிய உம்மிடத்தில்‌ நாங்கள்‌ 
என்ன சொல்லுவோம்‌? என்னத்தைப்‌ 
பேசுவோம்‌? எதிணாலே எங்கள்‌ நீதியை 
வினங்கப்பண்ணுவோம்‌? உம்முடைய 
அடியாரின்‌ அக்கிரமத்தை தேவன்‌ 
வினங்கப்பண்ணினார்‌ பாத்திரத்தை 
வைத்திருக்கிறவனும்‌ நாங்களும்‌ என்‌ 
ஆண்டவனுக்கு அடிமைகள்‌ என்றான்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


அதற்கு. அவன்‌: 
செய்கை எனக்குத்‌ 
தூரமாயிருப்பதாக; எவன்‌ வசத்தில்‌ 
பாத்திரம்‌. கண்டுயிடிக்கப்பட்டதோ, 
அவனே எனக்கு அடிமையாயிருப்பான்‌; 
நீங்கனேோ சமாதாணத்தோடே உங்கள்‌. 
தகப்பனிடத்துக்குப்‌ போங்கள்‌ 
என்றான்‌. 


யோசேப்பு 
அன்பாகயிருக்கிறார்‌. 
சாக்கிலே தானியத்தைப்‌ போட்டு, 
அவர்களை கானான்‌ தேசத்திற்கு 
சந்தோஷமாய்‌ அனுப்ப ஏற்பாடு பண்ணுகிறார்‌. 
அதேவேளையில்‌, தன்னுடைய சகோதரர்‌, 
தனக்கு செய்த. துரோகத்திற்கு 
மெய்யாகவே  மனந்திரும்பியிருக்கிறார்களா 
யோசேப்பு சோதித்தறிய 


சகோதரர்மீது 
அவர்களுடைய 


தன்‌ 


யோசேப்பின்‌ சகோதரர்‌ பென்யமீன்‌ 
மீது அன்பாமிருக்கிறார்கள்‌. ஆனாலும்‌ 
அவர்களுடைய அன்பு மெய்யானதா அல்லது 
போலியானதா என்பதையும்‌ யோசேப்பு 
சோதித்தறிய விரும்புகிறார்‌. 


யோசேப்பு தன்‌ 
விசாரணைக்காரனை நோக்கி, 
மனிதருடைய சாக்குகளை 
ஏற்றிக்கொண்டுபோகத்தக்க. பாரமாய்த்‌ 
தானியத்தினாலே நிரப்பி, அவனவன்‌ 
பணத்தை அவனவன்‌ சாக்கின்வாமிலே 
போட்டு, இளையவனுடைய சாக்கின்வாமிலே 
வெள்ளிப்பாத்திரமாகிய என்‌ 
பானபாத்திரத்தையும்‌ தானியத்துக்கு, 
அவன்கொடுத்த பணத்தையும்‌ போடு 
ஆதி 441,2) என்று கட்டளையிடுகிறார்‌; 
யோசேப்பு சொன்னபடியே அவருடைய வீட்டு 
விசாரணைக்காரன்‌ செய்கிறான்‌. 


வெளிப்படுத்திக்‌ 
யோசேப்பு 
மறுபடியும்‌ தன்‌ சகோதரரைத்‌ தாழ்த்த 
விரும்புகிறார்‌. அவர்கள்‌ தனக்கு தீமை 
செய்ததுபோல பென்யமீனுக்குத்‌ தீமை செய்து 
விடுவார்களா அல்லது அவர்கள்‌ மனம்‌ 
மாறிவிட்டார்களா என்று யோசேப்பு 
அவர்களைச்‌ சோதித்தறிய விரும்புகிறார்‌. 


வீட்டு 
நீ இந்த 


அவர்கள்‌ 


தன்னை 
காண்பிப்பதற்கு 


முன்பாக 





ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


யோசேப்பும்‌ அவருடைய 
சற்று நேரத்திற்கு முன்பு. 
வீட்டிலே போஜனபானம்‌ 
சந்தோஷமாயிருந்தார்கள்‌. 
பானம்பண்ணுலதற்கு 
பானபாத்திரம்‌ பயன்படுத்தப்பட்டது. அது 
ஒரு வெள்ளிப்பாத்திரம்‌. அந்தப்‌ பாத்திரம்‌ 
இப்போது  பென்யமீனுடைய  சாக்கின்‌ 
வாயிலே போடப்பட்டிருக்கிறது. இப்போது. 
மற்றவர்களுடைய பார்வைக்கு, பென்யமீன்‌. 
அந்தப்‌ பானபாத்திரத்தை திருடியவன்‌ போல 
காணப்படுகிறான்‌. 


சகோதரரும்‌ 


அவருடைய 
பண்ணி 


அதிகாலையிலே அந்த 
கழுதைகளை 
அனுப்பி 


மனிதர்கள்‌ 
தங்கள்‌ ஓட்டிக்கொண்டு 
போகும்படி விடப்படுகிறார்கள்‌. 
அவர்கள்‌ பட்டணத்தை விட்டுப்‌ புறப்பட்டு, 
வெகுதூரம்‌ போவதற்கு முன்னே, யோசேப்பு 
தன்‌ வீட்டு விசாரணைக்காரனை நோக்கி, “நீ 
புறப்பட்டுப்போய்‌, அந்த மனிதரைப்‌ 
பின்தொடர்ந்து, அவர்களைப்‌ பிடித்து: நீங்கள்‌ 
நன்மைக்குத்‌ தீமை செய்தது என்ன? அது. 
என்‌ எஜமான்‌ பானம்பண்ணுகிற பாத்திரம்‌ 
அல்லவா? அது போனவகை 
ஞானதிருஷ்டியால்‌ அவருக்குத்‌ தெரியாதா? 
நீங்கள்‌ செய்தது தகாதகாரியம்‌ என்று 
அவர்களோடே சொல்‌” (ஆதி 44:3-5) என்று 
சொல்லுகிறார்‌. 


யோசேப்பின்‌ வீட்டுவிசாரணைக்காரன்‌ 
எஜமானுடைய கட்டளைக்கு 
கிழப்படிிறாள்‌. அவன்‌ யோசேப்பின்‌ 
சகோதரர்களை தொடர்ந்துபோய்‌ 
பிடிக்கிறான்‌. யோசேப்பு தன்னிடத்தில்‌. 
சொல்லியிருந்த வார்த்தைகள்‌ 
எல்லாவற்றையும்‌, அவன்‌ யோசேப்பின்‌ 
சகோதரரிடத்தில்‌ சொல்லுகிறான்‌ 
(ஆதி 44:6). யோசேப்பின்‌ சகோதரர்‌ 
பட்டணத்தைவிட்டு சமீபத்தில்தான்‌. 
இருக்கிறார்கள்‌. இன்னும்‌ அவர்கள்‌: 
வெகுதூரம்‌ போகவில்லை. அதற்குள்‌ 
யோசேப்பின்‌ வீட்டு விசாரணைக்காரன்‌ 
அவர்களைப்‌ பிடித்துக்கொள்கிறான்‌. 


யோசேப்பு ஒரு எகிப்தியன்‌ என்பதை 
அவருடைய சகோதரருக்குக்‌ 
காண்பிப்பதற்காக யோசேப்பிற்கு 
ஞானதிருஷ்டி உள்ளதாக சொல்லுகிறார்கள்‌. 
எகிப்தியர்‌ மத்தியிலும்‌ மற்றும்‌ பல 
தேசங்களிலும்‌ ஞானதிருஷ்டி. 
பாத்திரங்கள்‌ அல்லது மந்திர பாத்திரங்களை 


QOODNENS 
PUBLISHERS 


ஞானதிருஷ்டிக்காரர்கள்‌ பயன்படுத்தினார்கள்‌. 
அந்தப்‌ பாத்திரங்களில்‌ மந்திர வார்த்தைகள்‌ 
எழுதப்பட்டிருக்கும்‌. அதில்‌ தண்ணீர்‌ ஊற்றி, 
சிறிது மெழுகையும்‌ போடுவார்கள்‌. மெழுகின்‌ 
அமைப்பை வைத்து, எகிப்தியரின்‌ 
தெய்வங்கள்‌ எதை விரும்புகிறது என்று 
ஞானதிருஷ்டியினால்‌ கூறுவார்கள்‌. 


யோசேப்பின்‌ சகோதரர்‌, அவருடைய 
வீட்டு விசாரணைக்காரரிடத்தில்‌ தாங்கள்‌ 
நிரபராதி. என்று சொல்லுகிறார்கள்‌. 
அவர்கள்‌ தங்களை குற்றமற்றவர்கள்‌ என்று 
சொல்லுகிறார்கள்‌. 


யோசேப்பின்‌ சகோதரர்‌, 
வீட்டு விசாரணைக்காரனை நோக்கி, 
“எங்கள்‌ ஆண்டவன்‌ இப்படிப்பட்ட 
வார்த்தைகளைச்‌ சொல்லுகிறதுஎன்ன? 
இப்படிப்பட்ட து 

அடியாராகிய ்‌ 
எங்கள்‌ சாக்குகளின்‌ வாயிலே நாங்கள்‌ 
கண்ட பணத்தைக்‌ கானான்தேசத்திலிருந்து, 
திரும்ப உம்மிடத்துக்குக்‌ கொண்டுவந்தோமே; 
நாங்கள்‌ உம்முடைய எஜமானின்‌. 
வீட்டிலிருந்து வெள்ளியையாகிலும்‌ 
பொன்னையாகிலும்‌ திருடிக்கொண்டு 
போவோமா? டைய அடியாருக்குள்ளே 
அது எவனிடத்தில்‌ காணப்படுமோ அவன்‌ 
கொலையுண்ணக்கடவன்‌: நாங்களும்‌ எங்கள்‌ 
ஆண்டவனுக்கு அடிமைகளாவோம்‌" 
(ஆதி 447-9) என்று சொல்லுகிறார்கள்‌. 


யோசேப்பின்‌ 
வீட்டுவிசாரணைக்காரனோ, 
சாக்குகளை சோதித்துப்பார்க்க 
விரும்புகிறான்‌. யோசேப்பின்‌ சகோதரர்‌ 
அவனிடத்தில்‌, “உம்முடைய அடியாருக்குள்ளே 
வெள்ளிப்பாத்திரம்‌ எவனிடற்தில்‌ 
காணப்படுமோ, அவன்‌ 
கொலையுண்ணக்கடவன்‌" என்று 
சொல்லுகிறார்கள்‌. 
யோசேப்பின்‌ சகோதரர்கள்‌ 
ஆரம்பத்திலேயே இப்படிக்‌ கூறிவிடுகிறார்கள்‌. 
இவர்கள்‌ ஹமுராபியின்‌ சட்டத்தைப்‌ பின்பற்றி 
ஜீவிக்கிறவர்கள்‌. கானானிலும்‌, எகிப்திலும்‌ 
ஹமுராபியின்‌ சட்டங்கள்‌ பிரபல்யமானவை. 
ன்‌ சட்டத்தின்படி பல 


தண்டனை 


அவருடைய 


அவர்களுடைய 





BALWETHER 
பிய 


சட்டத்தைப்பற்றி 
எழுதியிருக்கிறார்கள்‌. 


ஒரு 


சரித்திர ஆசிரியர்கள்‌ ஹழுராபியின்‌ 
ஆராய்ச்சி செய்து 
அந்த சட்டத்தின்படி 
சில குற்றங்களுக்கு மரணதண்டனை 


விதிக்கப்படும்‌. அதன்‌ விவரம்‌ வருமாறு : 


1 


அரண்மனையில்‌ 
அரண்மனையிலுள்ள 
புனிதமானவை. 


திருடியவன்‌. 
பொருட்கள்‌ 


திருட்டுப்‌ பொருட்களை விலைக்கு 
வாங்குகிறவன்‌. திருடனைப்போலவே 
இவனுக்குத்‌ தண்டனை 
கொடுக்கப்படும்‌. 

விபசாரத்தில்‌ கையும்‌ களவுமாகப்‌ 
பிடிக்கப்பட்டவள்‌. இவள்‌ நைல்நதியில்‌ 
விழுந்து தன்‌ உமிரை மாய்த்துக்‌ 
கொள்ள வேண்டும்‌. 
தன்னுடைய வீட்டையும்‌, தன்னுடைய 
புருஷனையும்‌ கவனிக்காமல்‌, 
புறக்கணிக்கும்‌ ஸ்திரீயை நதியில்‌ 
தூக்கியெறிந்து விட வேண்டும்‌. 


வீட்டை சரியாகக்‌ கட்டாதவன்‌. வீடு 
இடிந்து அது வீட்டு எஜமான்மேல்‌ 
விழுந்து அவன்‌ மரித்துப்போனால்‌, 
வீட்டைக்‌ கட்டியவனுக்கு மரண 
தண்டனை கொடுக்கப்படும்‌. 
தரித்திரனான 


திருட்டுக்கு நஷ்டாடாகக்‌ 
அவனிடத்தில்‌ 


தன்‌ 
க்‌ 
ஒன்றுமில்லாமல்‌ 
இருக்கும்போது அவன்‌ மரணத்திற்குப்‌ 
பாத்திரவான்‌. 


இன்‌ வீட்டில்‌ ன்ட்‌ 
வீட்டின்‌ எரியும்‌ 

தூக்கியெறிந்து 

வேண்டும்‌. 


அந்த 
ப்பிலேயே 
ண்‌ றுபோட 


ஒரு பொருளை விற்கும்பொழுது பிறரை: 
வஞ்சித்து, அந்தப்‌ பொருளை ஏமாற்றி 
விற்று விட்டால்‌, அவனைத்‌ தண்ணீரில்‌. 
அமுக்கிக்‌ கொல்ல வேண்டும்‌. 


வேறொரு புருஷன்‌: 
நிமித்தம்‌ தன்னுடைய புருஷனுடைய 
மரணத்திற்கு காரணமாக இருக்கும்‌ 
ஸ்திரீக்கு மரண தண்டனை 
கொடுக்கப்படும்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ப்‌ 
தசவரியவானுடைய  குமாரத்தியைக்‌ 
கொன்றுபோடுகிற மனுஷனுக்கு மரண 
தண்டனை கொடுக்கப்படும்‌. ஒரு 
ஏழையின்‌ குமாரத்தியைக்‌ கொன்று 
போடுகிறவன்‌ ஒரு மினா (ேப்ல) 
என்னும்‌ ஒரு வெள்ளிக்காசை 
அபராதமாகச்‌ செலுத்த வேண்டும்‌. 


ஹமுராபியின்‌ சட்டத்தின்பிரகாரம்‌, ஒரு 
நரை தீயில்‌ எரித்தோ தண்ணீரில்‌ 
அழுக்கியோ, அல்லது பட்டயத்தால்‌ அறுத்தோ 
மரண தண்டனை தரவேண்டும்‌. 
பொய்சொல்லுகிறவன்‌ பெற்றோரை 
மறுதலிக்கிறவன்‌ ஆகியோருடைய நாக்‌ 
அறுக்க வேண்டும்‌. தன்னை 
பெற்றோரை வெறுக்கிறவனுடைய கண்கள்‌ 
பிடுங்கப்படும்‌. பெற்றோரை அடிக்கிற 
பிள்ளைகளின்‌ விரல்கள்‌ வெட்டப்படும்‌. 
எஜமானின்‌ பிள்ளைகளை அழிக்கும்‌ 
அவைகளின்‌ காதுகள்‌ அறுக்கப்படும்‌ 
மருத்துவர்‌ 


கொடுக்காததினால்‌,. மாள்‌ த து 


அற்‌ க்கல்‌ 

காணிக்கைகள்‌, பலிகள்‌, 
உபதேசங்கள்‌ ஆகியவை பற்றி ஹமுராபியின்‌ 
சட்டம்‌ எதுவும்‌ கூறவில்லை. ஆபிரகாம்‌, 
ஈசாக்கு, யாக்கோபு ஆகியோரின்‌ காலத்தில்‌ 
ஹழுராபியின்‌ சட்டம்‌ பாபிலோன்‌, அசீரியா, 
கானான்‌, எகிப்து ஆகிய தேசங்களில்‌ 
பிரபல்யமாய்‌ இருந்தது. மோசே நியாயப்‌ 
பிரமாணத்தை எழுதுவதற்கு முன்பாக 
அக்காலத்தில்‌ ஹமுராபியின்‌ சட்டமே 
சமுதாயத்தில்‌ அமுலில்‌ இருந்தது. 


யோசேப்பின்‌ வீட்டு விசாரணைக்காரன்‌ 
அவர்களுடைய வார்த்தைகளை 
ஏற்றுக்கொள்கிறான்‌. அவன்‌ அவர்களை 
நோக்கி, “நீங்கள்‌ சொன்னபடியே ஆகட்டும்‌; 
எவனிடத்தில்‌ அது காணப்படுமோ, அவன்‌ 
எனக்கு அடிமையாவான்‌:: நீங்கள்‌ 
குற்றமற்றிருப்பீர்கள்‌” (ஆதி 4410) என்று 
சொல்லுகிறான்‌. 





BALWETHER 
பிய 


யோசேப்பின்‌ சகோதரர்‌ தங்களை 

குற்றமற்றவர்கள்‌ என்று  நிரூபிப்பதில்‌: 

தீவிரமாயிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ துரிதமாய்‌ 

அவனவன்‌ தன்தன்‌ சாக்கைத்‌ தரையிலே 

இறக்கி, தங்கள்‌ சாக்குகளைத்‌ திறந்து 

வைக்கிறார்கள்‌. மூத்தவன்‌ சாக்குமுதல்‌ 

சாக்குமட்டும்‌ அவன்‌ 

அந்தப்‌ பாத்திரம்‌ 

சாக்கிலே. 

கண்டுபிடிக்கப்புகிறது (ஆதி 441112). 

பென்யமீன்‌ இப்போது 
குற்றவாளியாயிருக்கிறான்‌. 


யோசேப்பின்‌ சகோதரருக்கு என்ன 
செய்வது என்று தெரியவில்லை. தாங்கள்‌ 
வெள்ளிப்பாத்திரத்தை திருடவில்லை என்பது, 
அவர்களுடைய நன்றாய்த்‌ தெரியும்‌. ஆனால்‌ 
அந்தப்பாத்திரம்‌ பென்யமீனுடைய சாக்கிலே. 
கண்டுபிடிக்கப்படுகிறது. அவர்களிடத்தில்‌ 
யோசேப்புக்கு விரோதமாக எதிர்த்துப்‌ பேசும்‌ 
தெம்போ தைரியமோ இல்லை. அவர்களால்‌ 
யோசேப்பின்‌ நியாயத்தீர்ப்பை குறை 
சொல்லவும்‌ முடியவில்லை. தங்களுடைய 
சாக்குகளிலே யோசேப்பே 
பணத்தைப்போட்டு, பென்யமீனுடைய 
சாக்கிலே வெள்ளிப்பாத்திரத்தையும்‌ 
போட்டிருக்கிறார்‌ என்று அவர்களால்‌. 
துணிந்து சொல்ல முடியவில்லை. 

அவர்கள்‌ எல்லோரும்‌ யோசேப்பின்‌ 
இரக்கத்திற்கும்‌ தயவக்கும்‌ தங்களை 
ஒப்புக்கொடுக்கிறார்கள்‌. அவர்கள்‌ தங்கள்‌ 
வஸ்திரங்களைக்‌ கிழித்துக்கொண்டு, 

அவனவன்‌ கழுதைமின்மேல்‌ பொதியை 
ஏற்றிக்கொண்டு, பட்டணத்திற்குத்‌. 
திரும்புகிறார்கள்‌ தவம்‌ அவன்‌ 
சகோதரரும்‌ யோசேப்பின்‌ வீட்டுக்குப்‌ 
போகிறார்கள்‌. யோசேப்பு அதுவரையும்‌ 
அங்கே இருக்கிறார்‌; யோசேப்பின்‌ சகோதரர்‌, 
யோசேப்புக்கு முன்பாகத்‌ தரையிலே 
விழுகிறார்கள்‌ (ஆதி 444314. 


வஸ்திரங்களைக்‌ கிழித்துக்‌ கொள்வது 
எபிரெயருடைய பழக்கம்‌. கண்ணியம்‌, 
நேர்மை, துக்கம்‌ அனுசரித்தல்‌, 
ஆகியவற்றிற்கு வஸ்திரங்களைக்‌ கிழித்துக்‌ 
கொள்வது ஒரு அடையாளமாகும்‌. தன்‌ 
சகோதரரிடத்தில்‌ நல்ல 
காணப்படுவதையும்‌, 

யாக்கோபின்மீதும்‌ அவர்கள்‌ உண்மையிலேயே 
அக்கறையோடு இருக்கிறார்கள்‌ என்பதையும்‌ 
யோசேப்பு புரிந்து கொள்கிறார்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தாங்கள்‌ ஒரு குற்றமும்‌ செய்யவில்லை 
சகோதரருக்கு 


ப்ச்‌ நரம 


கண்ட சொப்பனம்‌ 
மறுபடியும்‌ நிறைவேறுகிறது. யோசேப்பின்‌ 
அரிக்கட்டு நிமிர்ந்து நிற்கிறது. அவருடைய 
சகோதரரின்‌ அரிக்கட்டுக்கள்‌ சுற்றி நின்று 
அவரை வணங்குகிறது. யோசேப்பு 
அவர்களை நோக்கி, “நீங்கள்‌ என்ன 
காரியம்‌ செய்தீர்கள்‌? என்னைப்போலொத்த 
மனிதனுக்கு ஞானதிருஷ்டியினால்‌ 
காரியம்‌ தெரிய 
அறியாமற்போனீர்களா" 
சொல்லுகிறார்‌. 


யோசேப்பின்‌ சகோதரரோ 
முன்பாக தங்களை வெகுவாகத்‌ 
தாழ்த்துகிறார்கள்‌. அவர்கள்‌ தேவனுடைய 
நீதியை உயர்த்துகிறார்கள்‌. “உம்முடைய 
அடியாரின்‌ அக்கிரமத்தை வன்‌ 
விளங்கப்பண்ணினார்‌' என்று யோசேப்பின்‌ 
சகோதரர்‌ அவரிடத்தில்‌ சொல்லுகிறார்கள்‌. 
அவர்கள்‌ ஏற்கெனவே யோசேப்புக்கு 
அக்கிரமம்‌ செய்திருக்கிறார்கள்‌. இப்போது, 
தேவன்‌ தங்கள்‌ அக்கிரமத்தை நியாயம்‌ 
விசாரிக்கிறார்‌ என்று அவர்கள்‌ 
அங்கீகரிக்கிறார்கள்‌. 


யோசேப்பின்‌. 


வரும்‌ என்று 
(ஆதி 4415) என்று 


ஒருக்கு 


சகோதரர்கள்‌, 
தங்களைப்பற்றி யோசேப்பினிடத்தில்‌ 
சொல்லும்போது, “உம்முடைய அடியார்‌" 
என்றும்‌, “நாங்கள்‌ எங்கள்‌ ஆண்டவனுக்கு 
என்றும்‌ சொல்லுகிறார்கள்‌ 

குற்றம்‌ சுமத்தப்படுவதற்கு 

தங்களுக்கு நியாயத்தீர்ப்பு 

முன்பாகவே, 

_ தங்களுக்கு 
தண்டனைகளை 
அடிமைகள்‌" 


யோசேப்பின்‌ சகோதரர்கள்‌ 
கொடுக்கப்படும்‌. 

ஏற்றுக்கொண்டு, தங்களை 
என்று அங்கீகரிக்கிறார்கள்‌. 





ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


சார்பாக 

யூதா யோசேப்பை நோக்கி, 
“என்‌ லக்‌ என்‌ உம்மிடத்தில்‌ நாங்கள்‌ 
என்ன சொல்லுவோம்‌? என்னத்தைப்‌ 
பேசுவோம்‌? எதினாலே எங்கள்‌ நீதியை 
விளங்கப்பண்ணுவோம்‌? உம்முடைய 
அடியாரின்‌ அக்கிரமத்தை தேவன்‌ 
விளங்கப்பண்ணினார்‌; பாத்திரத்தை 
வைத்திருக்கிறவனும்‌ நாங்களும்‌ என்‌ 
ஆண்டவனுக்கு அடிமைகள்‌" (ஆதி 44:16) 
என்று சொல்லுகிறான்‌. 


யூதா இந்தச்‌ குழ்நிலையில்‌ விவாதம்‌ 
பண்ண விரும்பவில்லை. எல்லா 
சகோதரர்களும்‌ யோசேப்பிற்கு அடிமை என்று 
கூறுகிறான்‌. ஆனால்‌ யோசேப்பு பென்யமீனை 
மட்டும்‌ பிடித்துக்‌ கொள்ள விரும்புகிறார்‌, 
தன்னுடைய குடும்ப சூழ்நிலைகளையெல்லாம்‌ 
யூதா யோசேப்பிடம்‌ விவரித்துக்‌ கூறுகிறான்‌. 
பென்யமீனுக்குப்‌ பதிலாகத்‌ தன்னை 
அடிமையாக வைத்துக்‌ கொள்ளுமாறு யூதா 
ஒப்புக்கொடுக்கிறான்‌. (ஆதி 

தன்‌ தகப்பன்மீதும்‌, தன்‌ ௪ 

தான்‌ வைத்திருக்கும்‌ ன்‌ 
வெளிப்படுத்திக்‌ காண்பிக்கிறான்‌. தன்‌ 
சகோதரர்‌ படும்‌ வேதனைகளை யோசேப்பால்‌ 
தாங்கிக்கொள்ள முடியவில்லை. தன்னுடைய 
உணர்ச்சிகளையும்‌ யோசேப்பால்‌ அடக்கிக்‌ 
கொள்ள முடியவில்லை (ஆதி 45:1). 


யோசேப்போ தன்னுடைய நீதியை 
பேசுகிறார்‌. அவர்‌ பென்யமீனை மாத்திரம்‌ 
தன்னிடத்தில்‌ அடிமையாக வைத்துக்கொள்ள 
விரும்புகிறார்‌. யோசேப்பின்‌ சகோதரரோ, 
பாத்திரத்தை வைத்திருக்கிறவனும்‌ 
நாங்களும்‌ என்‌ ஆண்டவனுக்கு 
அடிமைகள்‌” என்று சொன்னார்கள்‌. ஆனால்‌ 
யோசேப்பு அவர்களுடைய வார்த்தையை 
ஏற்றுக்கொள்‌ எவில்லை. 

யோசேப்பு தன்‌. ப்‌ நோக்கி, 
அப்படிப்பட்ட எனக்குத்‌ 
தூரமாயிருப்பதாக; எவன்‌ ன்‌ வத்தில்‌ பாத்திரம்‌ 
கண்டுபிடிக்கப்பட்டதோ, அவனே எனக்கு 
அடிமையாயிருப்பான்‌; நீங்களோ 
சமாதானத்தோடே உங்கள்‌ 
தகப்பனிடத்துக்குப்‌ போங்கள்‌" (ஆதி 44:17) 
என்று சொல்லுகிறார்‌. 


QOODNENS 
PUBLISHERS 


தன்னுடைய சகோதரர்‌ பென்யமீன்மீது 
மெய்யாகவே அன்பாயிருக்கிறார்களா 
என்பதை யோசேப்பு 'சோதித்தறிய 
விரும்புகிறார்‌. பென்யமீன்மீது மாத்திரமல்ல, 
அவர்கள்‌ தங்கள்‌ 'தகப்பனாராகிய 
யாக்கோபின்மீதும்‌ அன்பாயிருக்கிறார்களா 
என்பதையும்‌ யோசேப்பு சோத்தறிய 
விரும்புகிறார்‌. 
பென்யமீனின்‌ சகோதரர்‌ அவனை 
யோசேப்பினிடத்தில்‌ அடிமையாக விட்டுவிட்டு, 
தங்கள்‌ தேசத்திற்கு திரும்பிப்போய்விட்டால்‌, 
யோசேப்பு அவர்களுடைய  சுயநலத்தையும்‌, 
மாய்மாலமான அன்பையும்‌ 
அறிந்துகொள்வார்‌. யோசேப்பு தன்னிடத்தில்‌ 
தன்‌ சகோதரன்‌ 
எகிப்து தேசத்திலே 
அதன்‌ பின்பு தன்‌ 
தன்‌ 
எகிப்து 
வருவார்‌ 
சகோதரரோ, கானான்‌ 
இருக்கவேண்டும்‌. 
யோசேப்புக்கு 
முன்பாக நிற்கமுடியாது. கானான்‌ தேசத்தில்‌ 
ஏற்பட்டிருக்கிற கொடிய பஞ்சத்தில்‌, 
அவர்களும்‌ அவர்களுடைய பிள்ளைகளும்‌ 
அழிந்துபோவார்கள்‌. 


ப ஆனால்‌ பென்யீனின்‌ 
இப்போது மெய்யாகவே, 
பாவங்களுக்கு 


பழைய 
மனந்திரும்பியிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
பென்யமீன்‌ மீதும்‌, தங்கள்‌ தகப்பனாராகிய 
யாக்கோபின்மீதும்‌ மெய்யாகவே 
அன்பாயிருக்கிறார்கள்‌. யோசேப்பு 
எதிர்பார்த்ததைவிட, அவருடைய 
சகோதரர்கள்‌ இப்போது 
நற்குணமுள்ளவர்களாயிருக்கிறார்கள்‌. 
அவர்களுடைய இருதயங்கள்‌ 
கடினமாயிராமல்‌ மென்மையானதாயிருக்கிறது. 
அவர்களுடைய மனதிலே ஆணவத்திற்கும்‌, 
பெருமைக்கும்‌ பதிலாக, அன்பும்‌ பாசமும்‌ 
இருக்கிறது. 


யாக்கோபுக்கு 
அவரையும்‌ 


சகோதரரோ 
தங்களுடைய 





BALWETHER 
பிய 


யோசேப்பை இஸ்மலேலரிடத்திலே. 
காசுகளுக்கு விற்றுப்போட்ட 

அவருடைய சகோதரர்கள்‌, இப்போது தங்கள்‌ 

சகோதரன்‌ பென்யமீனை யோசேப்பினிடத்தில்‌ 

அடிமையாக விட்டுப்போக 

மனதில்லாதவர்களாயிருக்கிறார்கள்‌. 

அவர்கள்‌ மெய்யாகவே தங்கள்‌ பழைய 

பாவங்களுக்கு மனந்திரும்பியிருக்கிறார்கள்‌. 

அவர்களுடைய இருதயங்கள்‌ 

புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது. 

யூதாவின்‌ பேசும்‌ 

வார்த்தைகள்‌ 

ஆதி 4418-84 


பரித்து 


ஆதி 4408. அப்பொழுது யூதா 
அவனண்டையிலே சேர்ந்து: ஆ, என்‌: 
ஆண்டவனே, உமது அடியேன்‌ 
உம்முடைய செவிகள்‌ கேட்க ஒரு 
வார்த்தை சொல்லுகிறேன்‌ கேட்பீராக; 
அடியேன்மேல்‌ உமது கோபம்‌ 
மூனாதிருப்பதாக நீர்‌ பார்வோனுக்கு 
ஒப்பாயிருக்கிறீர்‌. 


ஆதி ௧௧19. உங்களுக்குத்‌ 
தகப்பனாவது சகோதரனாவது உண்டா 


என்று என்‌ ஆண்டவன்‌ உம்முடைய 
அடியாரிடத்தில்‌ கேட்டீர்‌. 


அதி 4420, அதற்கு நாங்கள்‌? 
எங்களுக்கு முதிர்வயதுன்ன 
தகப்பனாரும்‌, அவனுக்கு முதிர்வயதிலே 
பிறந்த ஒரு இளைஞனும்‌ உண்டு 
என்றும்‌, அவனுடைய தமையன்‌. 
இறந்துபோனான்‌ என்றும்‌, அவன்‌ 
ஒருவன்மாத்திரமே அவனைப்‌ பெற்ற 
தாயாருக்கு இருப்பதினால்‌ தகப்பனார்‌ 
அவன்மேல்‌ பட்சமாயிருக்கிறார்‌ என்னும்‌ 
என்‌ ஆண்டவனுக்குச்‌ சொன்னோம்‌. 


ஆதி 4௧:௮1. அப்பொழுது நீர்‌ அவனை 
என்னிடத்துக்குக்‌ கொண்டுவாருங்கள்‌; 
என்‌ கண்களினால்‌ அவனைப்‌ 
பார்க்கவேண்டும்‌ என்று உமது 
அடியாருக்குச்‌ சொன்னீர்‌. 


ஆதி ௧௮:22. நாங்கள்‌ ஆண்டவனை 
நோக்கி: அத்த இளைஞன்‌ தண்‌: 
தகப்பனைவிட்டுப்‌ பீரியக்கூடாது, 
பீரித்தால்‌ அவர்‌ இறத்துபோவார்‌ என்று 
சொன்னோம்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


COODNENS 
PUBLISHERS 
ஆதி 4423. அதற்கு தீர்‌ 
இனைய சகோதரனைக்‌ 
கொண்டுவராவிட்டால்‌, நீங்கள்‌ இணி, 


என்‌ முகத்தைக்‌ காண்பதில்லை என்று 
உமது அடியாருக்குச்‌ சொன்னீர்‌. 


ஆதி ககம 
அடியானாகிய 
தகப்பனாரிடத்துக்குப்‌ போனபோது, 
என்‌ ஆண்டவனுடைய வார்த்தைகளை: 
அவருக்கு அதிவித்தோம்‌. 


ஆதி கக, 
எங்களை 
திரும்பப்போய்‌, 
தானியம்‌ 
சொன்னார்‌. 


உங்கள்‌ 


நாங்கள்‌ 


எங்கள்‌ தகப்பனார்‌ 
நோக்கி: நீங்கள்‌ 

நமக்குக்‌ கொஞ்சும்‌ 
கொள்ளுங்கள்‌ என்று 


ஆதி ௧௧:28, அதற்கு:  நாங்கன்‌' 
போகக்கூடாது; எங்கன்‌ இனைய 
சகோதரன்‌. எங்களோடேவந்தால்‌ 
போவோம்‌; எங்கள்‌ இனையசகோதரன்‌ 
எங்கனோடே வராவிட்டால்‌, நாங்கள்‌ 
அத்தப்‌ புருஷனுடைய முகத்தைக்‌ 
காணக்கூடாது என்றோம்‌. 


ஆதி 4457. அப்பொழுது உம்முடைய 
அடியானாகிய என்‌ தகப்பனார்‌: என்‌ 
மனைவி எனக்கு. இரண்டு 
பின்னைகளைப்‌ பெற்றான்‌; 


ஆதி ௧௧:28, அவர்களில்‌ ஒருவன்‌: 
என்னிடத்திலிருந்துபோய்விட்டான்‌, 
அவன்‌ பீறுண்டுபோயிருப்பான்‌. 
என்றிருத்தேன்‌, இதுவரைக்கும்‌ 
அவனைக்‌ காணாதிருக்கிறேன்‌, 
இதெல்லாம்‌ நீங்கள்‌ 
அறித்திருக்கிறீர்கள்‌. 


44:29. நீங்கள்‌ இவனையும்‌ 
விட்டுப்பிமித்து 
அழைத்துப்போகுமிடத்தில்‌ இவனுக்கு 
மோசம்‌ நேரிட்டால்‌, என்‌ நரைமயிரை 
வியாகுலத்தோடே. பாதானத்தில்‌ 
'இறங்கப்பண்ணுவீர்கள்‌ என்றார்‌. 


ஆதி 4490. ஆகையால்‌ இனையவனை 

விட்டு, நான்‌ என்‌ தகப்பனாகிய 

உமது அடியானிடத்துக்குப்‌ போனால்‌, 

ஸ்‌ இவனுடைய 

ஒன்றாய்‌ 
இணைக்கப்பட்டிுக்கிறபடி. யினால்‌, 





ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


அதி 

வரவில்லை என்று அறித்தமாத்திரத்தில்‌ 
இறத்துபோவார்‌; இப்படி உமது 
அடியாராகிய நாங்கள்‌ உமது 
அடியானாகிய எங்கள்‌ தகப்பனுடைய 
நரைமயிரை வியாகுலத்துடனே 
பாதானத்தில்‌ இறங்கப்பண்ணுவோம்‌. 


ஆதி 44:3௨ இத்த இனையவனுக்காக 
உமது அடியானாகிய நான்‌ எண்‌: 
தகப்பனுக்கு உத்தரவாதி; அன்றியும்‌, 
நான்‌ இவனை உம்மிடத்துக்குக்‌ 
கொண்டுவராவிட்டால்‌, நான்‌ எத்தாளும்‌ 
உமக்கு முன்பாகக்‌ 
குற்றவானியாயிருப்பேன்‌: என்று 
அவருக்குச்‌ சொல்லியிருக்கிறேன்‌. 


அதி 4488. இப்படியிருக்க, 
இனையவன்‌ தன்‌ சகோதரரோடேகூடப்‌ 
போகவிடும்படி. மன்றாடுகிறேன்‌; 
உம்முடைய  அடியானாகிய நான்‌ 
'இளையவனுக்குப்‌ பதிலாக இங்கே என்‌ 
ஆண்டவனுக்கு 
அடிமையாயிருக்கிறேன்‌.. 


ஆத கக்க, இனையவனை விட்டு, 

என்‌ தகப்பனிடத்துக்குப்‌ 
போவேன்‌? போனால்‌ என்‌: தகப்பனுக்கு 
நேரிடும்‌ தீங்கை நான்‌ எப்படி 
காண்பேன்‌ என்றான்‌. 


தா, 
பென்யமீனுக்காக, 
பரிந்து பேசுகிறான்‌. 
சகோதரரைவிட, யூதா 
நெருக்கமான 
சகோதரனாகவும்‌ 


அல்லது... பென்மீனின்‌ 
தாலே சாதுரியமான 
சுகிறவனாகவும்‌,  வாக்குவல்லவனாகவும்‌. 
இருக்கவேண்டும்‌. மற்ற சகோதரர்களைவிட 
யூதா ஞானமாகவும்‌, பொறுமையாகவும்‌, 
தெளிவாகவும்‌, பணிவாகவும்‌ பேசுகிறவன்‌. 
ஆகையினால்‌ யூதா தன்‌ சகோதரன்‌ 
பென்யமீனுக்காக யோசேப்புக்கு முன்பாக 
பரிந்து பேசுகிறான்‌. 


யூதாவின்‌ வார்த்தையில்‌ பணிவும்‌ 
சாதுரியமும்‌ வெளிப்படுகிறது. அவன்‌ மிகவும்‌ 
நயமான வார்த்தைகளை தெளிவாக 
பயன்படுத்துகிறான்‌. யூதா 
யோசேப்பண்டையிலே சேர்ந்து, அவரை 
நோக்கி, “ஆ, என்‌ ஆண்டவனே, உமது 
அடியேன்‌ உம்முடைய செவிகள்‌ கேட்க ஒரு 
வார்த்தை சொல்லுகிறேன்‌ கேட்பீராக; 
அடியேன்மேல்‌ உமது கோபம்‌ 
மூளாதிருப்பதாக; நீர்‌ பார்வோனுக்கு 
ஒப்பாயிருக்கிறீர்‌' (ஆதி 4418) என்று 
சொல்லி தன்னுடைய வார்த்தைகளை 
ஆரம்பிக்கிறான்‌. யூதா யோசேப்பை 
வெகுவாகப்‌ புகழ்ந்துபேசுகிறான்‌. அவருக்கு 
அதிகமான மதிப்பையும்‌ மரியாதையும்‌. 
காண்பிக்கிறான்‌. 


யூதா தன்னுடைய சகோதரன்‌ 
பென்யமீனுக்காக யோசேப்பினிடத்தில்‌ 
பரிந்து பேசுகிறான்‌. அவன்‌ பென்யமினுக்காக 
பரிந்து பேசுவதற்கான காரணத்தையும்‌ 
யோசேப்புக்கு தெளிவுபடுத்துகிறான்‌. 
யோசேப்பு ஏற்கெனவே, தன்‌ சகோதரரை 
நோக்கி, “உங்களுக்கு தகப்பனாவது, 
சகோதரனாவது உண்டா” என்று கேட்டார்‌. 
யோசேப்பு கேட்ட அந்தக்‌ கேள்வியை, 
யூதா இப்போது, யோசேப்புக்கு 
நினைவுபடுத்துகிறான்‌. “உங்களுக்குத்‌ 
தகப்பனாவது சகோதரனாவது உண்டா 
என்று என்‌ ஆண்டவன்‌ உம்முடைய 
அடியாரிடத்தில்‌ கேட்டீர்‌" (ஆதி 44:19) என்று 
யூதா யோசேப்புக்கு சொல்லுகிறான்‌. 


தங்களிடத்தில்‌, 

தகப்பனாரைப்பற்றியும்‌, 

கேட்டபோது, 

சகோதரர்கள்‌ யோசேப்பை. 

“எங்களுக்கு முதிர்வயதுள்ள. 

அவனுக்கு முதிர்வயதிலே 

பிறந்த ஒரு இளைஞனும்‌ உண்டு என்றும்‌, 

அவனுடைய தமையன்‌ இறந்துபோனான்‌ 

என்றும்‌, ன்‌ ஒருவன்மாத்திரமே. 
பெற்ற 


தாயாருக்கு 
இருப்பதினால்‌ தகப்பனார்‌ அவன்மேல்‌ 
பட்சமாயிருக்கிறார்‌' (ஆதி 44:20) என்று 
தங்கள்‌ ஆண்டவனாகிய யோசேப்புக்கு 
சொன்னார்கள்‌. 





ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


யோசேப்பின்‌ சகோதரரில்‌ பென்யமீன்‌ 
இளையவனாயிருக்கிறான்‌. ஆகையினால்‌. 
யாக்கோபு அவன்மேல்‌ பட்சமாயிருக்கிறார்‌. 
பென்யமீனுடைய தமையனும்‌ 
இறந்துபோனான்‌ என்று. அவர்கள்‌ 
யோசேப்பினிடத்தில்‌ சொல்லுகிறார்கள்‌. 
யோசேப்பே அவர்கள்‌ 
தமையன்‌. பென்யமீன்‌ 
அவனுடைய தாயார்‌ 
மரித்துப்போனாள்‌. 
யாக்கோபு 
பட்சமாயிருக்கிறார்‌ 
பென்யமீனுக்காக 
பரிந்துபேசுகிறான்‌. 
யோசேப்பு தன்‌ 
இதற்கு முன்பு ப வார்த்தைகளை, 
தொடர்ந்து 
யோசேப்பு அப்போது 
அவனை 
என்னிடத்துக்குக்‌ கொண்டுவாருங்கள்‌; என்‌ 
கண்களினால்‌ அவனைப்‌ பார்க்கவேண்டும்‌” 
என்று சொன்னார்‌. அதற்கு அவருடைய 
அடியாராகிய அவருடைய சகோதரர்கள்‌ 
தங்கள்‌  ஆண்டவனாகிய யோசேப்பை 
நோக்கி, “அந்த இளைஞன்‌ தன்‌ 
தகப்பனைவிட்டுப்‌ பிரியக்கூடாது. 
பிரிந்தால்‌ அவர்‌ இறந்துபோவார்‌' (ஆதி 
442122) என்று சொன்னார்கள்‌. 
யாக்கோபின்‌ ஜீவன்‌  பென்யமீனுடைய 
ஜீவனோடே ஒன்றாய்‌. 
'இணைக்கப்பட்டிருக்கிறது. 


யோசேப்பு தங்களோடு பேசிய 
வார்த்தைகளை, யூதா அவருக்கு இன்னும்‌ 
நினைவுபடுத்துகிறான்‌. யூதா 'சேப்பை 
நோக்கி, “அதற்கு நீர்‌: உங்கள்‌ இளைய 
சகோதரனைக்‌ கொண்டுவராவிட்டால்‌, 
நீங்கள்‌ இனி என்‌ முகத்தைக்‌ காண்பதில்லை. 
என்று உமது அடியாருக்குச்‌ சொன்னீர்‌. 
நாங்கள்‌ உமது அடியானாகிய 
என்‌ கப்பரிப்த்திககம்‌ போனபோது, என்‌. 
ஆண்டவனுடைய வார்த்தைகளை அவருக்கு 
அறிவித்தோம்‌” (ஆதி 44:23,24) என்று 
சொல்லுகிறான்‌. 


QOODNENS 
PUBLISHERS 


தங்கள்‌ தகப்பனார்‌ தங்களோடு பேசின 
வார்த்தைகளையும்‌, தாங்கள்‌ தங்களுடைய 
தகப்பனாருக்கு சொன்ன பிரதியுத்தர 
வார்த்தைகளையும்‌, யூதா யோசேப்புக்‌ 
எடுத்து சொல்லுகிறான்‌. யூதா யோசேப்பை 
நோக்கி, “எங்கள்‌ தகப்பனார்‌ எங்களை 
நோக்கி: நீங்கள்‌ திரும்பப்போய்‌, நமக்குக்‌ 
கொஞ்சம்‌ தானியம்‌ கொள்ளுங்கள்‌ என்று 
சொன்னார்‌. அதற்கு: நாங்கள்‌ 
போகக்கூடாது: எங்கள்‌ இளைய சகோதரன்‌ 
எங்களோடேவந்தால்‌ போவோம்‌; எங்கள்‌ 
இளைய சகோதரன்‌ எங்களோடே 
வராவிட்டால்‌, நாங்கள்‌ அந்தப்‌ புருஷனுடைய 

க்‌ காணக்கூடாது என்றோம்‌ 


முகத்தை: 
(ஆதி 44:2526) என்று சொல்லுகிறான்‌ 


பென்யமீனை தன்னுடைய குமாரரோடு 
எகிப்து தேசத்திற்கு அனுப்ப யாக்கோபுக்கு 
இஷ்டமில்லை. தங்கள்‌ இளைய சகோதரனை 
தங்களோடு அனுப்பவேண்டும்‌ என்று மற்ற 
சகோதரர்கள்‌ யாக்கோபினிடத்தில்‌ 
கேட்டபோது, அவர்‌ பென்யமீனை 
அவர்களோடு அனுப்ப மறுத்துவிட்டார்‌. யூதா 
யோசேப்பினிடத்தில்‌ யாக்கோபைப்பற்றிச்‌ 

“உம்முடைய அடியானாகிய 

ப்பனார்‌ என்று 


கானான்‌ தேசத்திலே பென்யமீனைக்‌ 
குறித்து யாக்கோபும்‌, அவருடைய குமாரும்‌ 

சம்பாஷணைகளை, யூதா 
லக்க தெளிவாக எடுத்து 
சொல்லுகிறான்‌. 


யாக்கோபு தன்‌ குமாரரை நோக்கி, 
“என்‌ மனைவி எனக்கு இரண்டு 
பிள்ளைகளைப்‌ பெற்றாள்‌; அவர்களில்‌ 
ஒருவன்‌ என்னிடத்திலிருந்து போய்விட்டான்‌, 
பீறுண்டுபோயிருப்பான்‌ 
என்றிகத்தேன்‌, இதுவரைக்கும்‌ 
அவனைக்‌ காணாதிருக்கிறேன்‌, இதெல்லாம்‌. 
நீங்கள்‌ அறிந்திருக்கிறீர்கள்‌. நீங்கள்‌ 
யும்‌ என்னை விட்டுப்பிரித்து 
அழைத்துப்போகுமிடத்தில்‌ ்‌ 
மோசம்‌ நேரிட்டால்‌, 
நரைமயிரை வியாகுலத்தோடே பாதாளத்தில்‌ 
இறங்கப்பண்ணுவீர்கள்‌” (ஆதி 44:27-29) 


என்று சொன்னார்‌. 





ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


பென்யமினை எகிப்து தேசத்தில்‌ 
விட்டுவிட்டு, அவனுடைய சகோதரராகிய 
தாங்கள்‌ மாத்திரம்‌, கானான்‌ தேசத்திற்கு 
திரும்பிப்போகக்கூடாது என்று யூதா 
மிகுந்த வேதனையோடு சொல்லுகிறான்‌. 
யூதா யோசேப்பை 
இளையவனை 
தகப்பனாகிய உமது  அடியானிடத்துக்குப்‌ 
போனால்‌, அவருடைய ஜீவன்‌ இவனுடைய 
ஜீவனோடே ஒன்றாய்‌ 
தத்ர ன்று அவர்‌ 

இளையவன்‌. வரவில்லை என்று 
அறிந்தமாத்திரத்தில்‌ இறந்துபோவார்‌; இப்படி 
உமது அடியாராகிய நாங்கள்‌ உமது 
அடியானாகிய எங்கள்‌ தகப்பனுடைய 
நரைமயிரை வியாகுலத்துடனே பாதாளத்தில்‌ 
இறங்கப்பண்ணுவோம்‌' (ஆதி 44:30,3) 
என்று சொல்லுகிறான்‌. 


யூதா யோசேப்பு கொட 
தண்டனையைக்‌. ய்‌ கான்‌ 
ஆனாலும்‌ அந்த தண்டனையை தன்‌ 
சகோதரன்‌ பென்யமீன்‌ அனுபவிப்பதற்கு 
பதிலாக, அதை தானே அனுபவிப்பதற்கு 
ஆயத்தமாயிருக்கிறான்‌. . 
நோக்கி, 
தன்‌ சகோதரரோடேகூடப்‌ 

போகவிடும்படி மன்றாடுகிறேன்‌: உம்முடைய 
அடியானாகிய நான்‌. இளையவனுக்குப்‌ 
பதிலாக என்‌ ஆண்டவனுக்கு 
அடிமையாயிருக்கிறேன்‌" (ஆதி 44:33) என்று 
சொல்லுகிறான்‌. 

யோசேப்புக்கு முன்பாக யாக்கோபோ 
அலலது பெமம்னோ. பாந்துபோலேண் 
அவசியமில்லை. யோசேப்பு தன்‌ சகோதரர்‌ 
எல்லோர்மீதும்‌ அன்பாகவே இருக்கிறார்‌. 
ஆனாலும்‌ யூதா தன்‌ சகோதான்‌ 
பென்யமீனுக்காக யோசேப்பினிடத்தில்‌ 
அதிகமாய்ப்‌ பரிந்து பேசுகிறான்‌. தன்‌ 
'தகப்பனாராகிய யாக்கோபினிடத்தில்‌, 
பென்யமீனுக்காக உத்திரவாதம்‌. 
பண்ணியிருக்கிறான்‌. 

எகிப்து தேசத்திலே பென்யமினுக்கு 
பதிலாக, யூதா அடிமையாக 
சம்மதிக்கிறான்‌. அதற்காக காரணத்தையும்‌ 
யூதா யோசேப்புக்கு சொல்லுகிறான்‌. 
யூதா யோசேப்பை நோக்கி, இந்த 
இளையவனுக்காக உமது அடியானாகிய நான்‌ 
என்‌ தகப்பனுக்கு உத்தரவாதி: அன்றியும்‌, 


QOODNENS 
PUBLISHERS 


நான்‌ இவனை உம்மிடத்துக்குக்‌ 
கொண்டுவராவிட்டால்‌, நான்‌ எந்நாளும்‌ 
உமக்கு முன்பாகக்‌ குற்றவாளியாயிருப்பேன்‌. 
என்று அவருக்குச்‌ சொல்லியிருக்கிறேன்‌" 
(ஆதி 44:32) என்று சொல்லுகிறான்‌. 


யோசேப்பின்‌ பிரிவினால்‌ யாக்கோபு 

எந்தளவிற்கு வேதனை அனுபவித்தார்‌ 

என்பதை யூதா பொறுமையோடு விவரித்துக்‌ 

தி 44:27-33). பென்யமினைப்‌ 

கிகோபின்‌ உயிர்‌ பிரிந்துவிடும்‌. 

பென்யமீனுக்காக தன்னை 

அர்ப்பணம்‌ செய்கிறான்‌. 

கொல்லாமல்‌, அவனை 

தன்‌ சகோதரருக்கு 

அக்காலத்தில்‌ யூதா ஆலோசனை கூறினான்‌. 

(ஆதி  37:26-27) இப்பொழுது தான்‌ 

அடிமைப்பட்டாலும்‌ பரவாயில்லை, தன்‌ 

சகோதரன்‌ பென்யமீன்‌ விடுவிக்கப்பட 
வேண்டுமென்று கெஞ்சி மன்றாடுகிறான்‌. 


ஏற்கெனவே. £. பென்யமினுக்கு, 
உத்தரவாதியாக இருக்கிறான்‌ (ஆதி 43:8); 
ஆதி 44:32). இதற்குமேலும்‌ யோசேப்பால்‌ 
தன்னை அடக்கிக்‌ கொள்ள முடியவில்லை. 
யோசேப்பு எல்லோரையும்‌ வெளியே 
போகுமாறு அனுப்பிவிட்டு, தன்‌ 
சகோதரரிடத்தில்‌ தன்னை யாரென்று, 
வெளிப்படுத்திக்‌ காண்பிக்கிறார்‌ 
(ஆதி 45:1) 


சகோதரன்‌ 
வலக்கால்‌ கோசேப்பினிடந்தில மிந்து 
பேசும்போது, முடிவாக, “இளையவனை விட்டு, 
எப்படி என்‌ தகப்பனிடத்துக்குப்‌ போவேன்‌? 
போனால்‌ என்‌ தகப்பனுக்கு நேரிடும்‌ தீங்கை 
நான்‌ எப்படி காண்பேன்‌" (ஆதி 44:34) 
என்று மிகுந்த பணிவோடும்‌, 
மனவேதனையோடும்‌ சொல்லுகிறான்‌. 


பென்யமீன்‌ மீது சுமத்தப்பட்ட 
குற்றத்தை நீக்குவதற்காக மிகுந்த 
ஞானத்தோடு. பேசுகிறான்‌. யாக்கோபு 
யூதாவை ஆசீர்வதிக்கும்போது “யூதாவே, 
'சகோதரரால்‌ புகழப்படுபவன்‌ நீயே; 
உன்‌ கரம்‌ உன்‌ சத்துருக்களுடைய 
பிடரியின்மேல்‌ இருக்கும்‌: உன்‌ தகப்பனுடைய 
புத்திரர்‌ உன்முன்‌ பணிவார்கள்‌” (ஆதி 49:8) 
என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறார்‌. 


பூதா 





BALWETHER 
பிய 


யூதா தன்‌ சகோதரர்‌ எல்லாரிலும்‌ 
அதிக  ஞானமுள்ளவன்‌. வாக்குவல்லவன்‌. 

தைரியமுமுள்ளவன்‌ அதே 
வேளையில்‌ யூதா தன்‌ தகப்பன்மீதும்‌, தன்‌ 
தகப்பனாருடைய குடும்பத்தார்மீதும்‌ மிகுந்த 
அன்போடும்‌, கரிசனை யோடும்‌ இருக்கிறவன்‌. 


க்‌ மிகுந்த துக்கத்திலிருக்கும்‌ 


யூதா 

கான்‌ 

கோத்திரத்தார்‌, யூதா கோத்திரத்தாரோடு 
ஒற்றுமையாயிருக்கிறார்கள்‌. இஸ்ரவேலின்‌ 
மற்ற  பத்துக்கோத்திரத்தாரும்‌, யூதா 
கோத்திரத்தாரைவிட்டுப்‌ பிரிந்துபோனபோது. 
பென்யமீன்‌ கோத்திரத்தார்‌ 
மாத்திரம்‌, யூதா கோத்திரத்தாரோடு 
கூடமிருந்து அவர்களுக்கு 
நன்றியுள்ளவர்களாயிருக்கிறார்கள்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யூதா தன்‌ சகோதரன்‌ 
பென்யமீனுக்காக பரிந்து பேசுகிறான்‌. 
நம்முடைய கர்த்தராகிய இயேசுகிறிஸ்துவோ, 

பிதாவாகிய தேவனிடத்தில்‌ 
ந பேசுகிறார்‌. கிறிஸ்துவானவர்‌ 
யூதாகோத்திரத்தில்‌ தோன்றினார்‌ என்று, 
எபிரெயருக்கு நிருபம்‌ எழுதின ஆசிரியர்‌ 


சொல்லுகிறார்‌. 
ம்முடைய கர்த்தர்‌ முநாகோத்திரத்தல்‌ 

தோன்றினாளென்பது ed ந மாயிருக்கிறது; 
அந்தக்‌ கோத்திரத்தாரைக்குறித்து மோசே 
ஆசாரியத்துவத்தைப்பற்றி ஒன்றும்‌ 
சொல்லவில்லையே" (எபி 7:14). 

நம்முடைய கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து 
பிதாவினிடத்தில்‌ நமக்காக பரிந்து 
பேசுவதோடு, அவர்‌ நமக்காக பதிலீடாகவும்‌ 
மரித்தார்‌. 





ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


பென்யமீனுக்காக 

பரிந்து பேசினான்‌. 
யோசேப்பு  யூதாவை தடைபண்ணாமல்‌, 
அவன்‌ சொல்லுவது எல்லாவற்றையும்‌ 
கவனமாகக்‌ கேட்டுக்கொண்டிருக்கிறார்‌. 
யூதா பேசி முடித்த பின்பு, யோசேப்பு ஒரே 
வார்த்தையில்‌, “நான்‌ யோசேப்பு" என்று 
அவர்கள்‌ எல்லோருக்கும்‌ பிரதியுத்தரம்‌ 
சொல்லுகிறார்‌. 


யோசேப்பின்‌ சகோதரர்‌ 
பாவங்களினிமித்தமாக, மனது. 
வேதனைப்பட்டிருக்கிறார்கள்‌. அவர்களுடைய 
மனச்சாட்சி அவர்களைக்‌ குற்றப்படுத்துகிறது. 
அவர்கள்‌ யோசேப்புக்கு முன்பாக தங்களை 
வெகுவாய்த்‌  தாழ்த்துகிறார்கள்‌. யூதா 
யோசேப்பினிடத்தில்‌ பேசும்போது, தன்னுடைய 
தகப்பனார்‌ யாக்கோபைக்‌ குறித்து 
உயர்வாகவும்‌, தன்‌ சகோதரன்‌ பென்யமீனைக்‌ 
குறித்து அன்பாகவும்‌ பேசினார்‌ 
யோசேப்பு தன்னுடைய 
ன்பாக தன்னை 
காண்பிக்கிறார்‌ (ஆதி 45 
தேசத்தின்‌ அதிபதியாகிய “பார்வோன்‌ 
யோசேப்பின்‌ தகப்பனாரையும்‌, அவருடைய 
குடும்பத்தாரையும்‌, எகிப்து தேசத்திற்கு வந்து 
தங்குமாறு றான்‌. யோசேப்பு 
தன்னுடைய சகோதரரை கானான்‌ 
தேசத்திற்கு அனுப்பி, யாக்கோபை எகிப்து. 
தேசத்திற்கு அழைத்து வரச்சொல்லுகிறார்‌ 
ஆதி 45:16-24). யோசேப்பு 
்கருக்கதார்‌ என்னும்‌ நல்ல செய்தி 
யாக்கோபுக்கு அறிவிக்கப்படுகிறது. 
(ஆதி 45:25-28). 


யூதா 
யோசேப்பினிடத்தில்‌ 


தங்களுடைய 


எதுக்கு 
வளிப்படுத்திக்‌ 
எகிப்து, 


நான்‌ யோசேப்பு 
ஆதி 4511-15 


ஆதி. 
யோசேப்பு 
எல்லாருக்கும்‌. 
அடக்கிக்‌ 


ககர அப்பொழுது 
தன்‌ அருகே தின்ற 
முன்பாகத்‌ தன்னை 
கொண்டிருக்கக்கூடாமல்‌: 


யாவரையும்‌ என்னைவிட்டு வெளியே 
போகப்பண்ணுங்கள்‌ என்று 
கட்டனையிட்டான்‌. யோசேப்பு தன்‌ 
சுகோதரருக்குத்‌ தன்னை 
வெனிப்படுத்துகையில்‌, ஒருவரும்‌ 
அவன்‌ அருகில்‌ திற்கவில்லை. 


ஆதி 45:2, அவன்‌ சத்தமிட்டு அழுதான்‌; 
அதை எகிப்தியர்‌ கேட்டார்கள்‌, 
பார்வோனின்‌ வீட்டாரும்‌ கேட்டார்கள்‌. 


ஆதி 455. யோசேப்பு தன்‌ 
சுகோதரரைப்‌ பார்த்து: நான்‌ 
யோசேப்பு; என்‌ தகப்பனார்‌ இன்னும்‌ 
உயிரோடே இருக்கிறாரா என்றான்‌. 
அவனுடைய சகோதரர்‌ அவனுக்கு 
முன்பாகக்‌ கலக்கமுற்றிருந்ததினாலே, 
அவனுக்கு உத்தரம்‌ சொல்லக்கூடாமல்‌ 
இருந்தார்கள்‌. 


ஆதி ௭:4. அப்பொழுது யோசேப்பு. 
தன்‌ சகோதரரை நோக்கி: என்‌ கிட்ட 
வாருங்கள்‌. என்றான்‌. அவர்கள்‌ 
கிட்டப்போனார்கண்‌; அப்பொழுது 
அவன்‌: நீங்கள்‌ எகிப்துக்குப்‌ 
போகிறவர்களிடத்தில்‌ விற்றுப்‌ போட்ட. 
உங்கள்‌ சகோதரனாகிய யோசேப்பு 
நான்தான்‌. 


ஆதி 455. என்னை இவ்விடத்தில்‌ 
வரும்படி. விற்றுப்போட்ட தினால்‌, 
நீங்கள்‌ சஞ்சலப்படவேண்டாம்‌; அது 
உங்களுக்கு. 
விசனமாயிருக்கவும்வேண்டாம்‌; 
ஜீவரட்சணை செய்யும்படிக்குத்தேவன்‌: 
என்னை உங்களுக்கு முன்னே 
அனுப்பினார்‌. 


ஆதி ௧5:6. தேசத்தில்‌ இப்பொழுது 
இரண்டு வருஷமாகப்‌ பஞ்சம்‌ 
உண்டாயிருக்கிறது; இன்னும்‌ ஐந்து 
வருஷம்‌ உழவும்‌ அறுப்பும்‌ இல்லாமல்‌ 
பஞ்சம்‌ இருக்கும்‌. 


ஆதி ௧5:7, பூமியிலே 
வம்சம்‌ ஒழியாமலிருக்க உங்களை 
ஆதரிக்கிற தற்காகவும்‌, பெரிய 
ரட்சிப்பினால்‌ உங்களை உயிரோடே. 
காப்பதற்காகவும்‌ தேவன்‌ என்னை 
உங்களுக்கு முன்னமே அனுப்பினார்‌. 


உங்கள்‌. 





ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


ஆதி 45:8. ஆதலால்‌ நீங்கன்‌ அல்ல, 
தேவனே என்னை  இவ்விடத்துக்கு. 
அனுப்பி, என்னைப்‌ பார்வோனுக்குத்‌ 
தகப்பனாகவும்‌, அவர்‌ குடும்பம்‌ 
அனைத்திற்கும்‌ கம்த்தனாகவும்‌, 
எகிப்துதேசம்‌ முழுதுக்கும்‌ 
அதிபதியாகவும்‌ வைத்தார்‌. 


ஆதி 465. நீங்கள்‌ சீக்கிரமாய்‌ என்‌ 
தகப்பனிடத்தில்‌ போய்‌: தேவன்‌ 
என்னை எகிப்து தேசம்‌ முழுதுக்கும்‌ 
அதிபதியாக வைத்தார்‌; என்னிடத்தில்‌ 
வாரும்‌, தாமதிக்கவேண்டாம்‌. 


ஆதி 4500. தீரும்‌, 
பின்னைகளும்‌, 
யின்னைகளும்‌, 
ஆடுமாடுகவோடும்‌ 
உண்டாயிருக்கிற 
கோசேன்‌ நாட்டில்‌ வாசம்பண்ணி. என்‌ 
சமீபத்தில்‌ இருக்கலாம்‌. 


உம்முடைய 


ஆதி கக, உமக்கும்‌ உம்முடைய 
குடும்பத்தாருக்கும்‌ உமக்கு இருக்கிற 
யாவற்றிற்கும்‌ வறுமைவரா தபடிக்கு, 
அங்கே உம்மைப்‌ பராமீமிப்பேன்‌; 
இன்னும்‌ வருஷம்‌ பஞ்சம்‌ 
இருக்கு என்று, உம்முடைய 
குமாரனாகிய 


யோசேப்பு 
சொல்லச்சொன்னான்‌. என்று. 
சொல்லுங்கள்‌. 


ஆதி 4512. இதோ, உங்கனோடே 
பேசுகிறவாய்‌ என்‌ வாய்தான்‌ என்பதை 
உங்கள்‌ கண்களும்‌ என்‌ தம்பியாகிய 
பென்யமீனின்‌ கண்களும்‌ காண்கிறதே. 


ஆதி 4508. எகிப்திலே எனக்கு. 
உண்டாயிருக்கிற ௪கல மகிமையையும்‌, 
நீங்கள்‌ கண்ட யாவையும்‌ என்‌ 
தகப்பனுக்கு அறிவித்து, அவர்‌ 
சீக்கிரமாய்‌ இவ்விடத்துக்கு வரும்படி. 
செய்யுங்கள்‌ எண்று சொல்லி; 


ஆதி 4514. 
பென்யமீனின்‌ 


கட்டிக்கொண்டு. 
பென்யமீனும்‌ அவன்‌ 
கட்டிக்கொண்டு அழுதான்‌. 


தன்‌ தம்பியாகிய 
கழுத்தைக்‌ 
அழுதான்‌; 
கழுத்தைக்‌ 


QOODNENS 
PUBLISHERS 


ஆதி 505, பின்பு தன்‌ சகோதரர்‌ 


சும்பாஷித்தார்கள்‌.. 


யூதா. தன்‌ 
பென்யமீனுக்காக யோசேப்பினிடத்தில்‌ 
பரிந்து பேசிக்கொண்டிருக்கிறான்‌. யூதா 
பேசுவதை யோசேப்பு தடைபண்ணாமல்‌, 
அவனுடைய  வார்த்தைகளெல்லாவற்றையும்‌ 
குவனமாய்க்‌ கேட்டுக்கொண்டிருக்கிறார்‌. 
அங்கே  யோசேப்போடுகூட, அவருடைய 
வீட்டு விசாரணைக்காரர்களும்‌, 
வேலையாட்களும்‌ இருக்கிறார்கள்‌. 


யூதாவின்‌ பரிந்து பேசும்‌ 
வார்த்தைகளைக்‌ கேட்டு யோசேப்பின்‌ மனம்‌ 
பொங்குகிறது. அவரால்‌ தன்னுடைய 
அழுகையை அடக்கிக்கொள்ள முடியவில்லை. 
யோசேப்பு தன்னுடைய வீட்டு 
விசாரணைக்காரருக்கு முன்பாக 
அழவிரும்பலில்லை. அவர்கள்‌ எல்லோரையும்‌ 
தன்னைவிட்டு வெளியே போகப்பண்ணுமாறு 
கட்டளை கொடுக்கிறார்‌. 

ய உணர்வுகளை 
காணவேண்டாம்‌ என்றும்‌, 
தன்னை எகிப்தில்‌ 


தன்னுடை 
எகிப்தியர்கள்‌ 

தன்‌ சகோதரர்கள்‌ 
அடிமையாக விற்றுப்போட்டதை எகிப்தியர்கள்‌ 


அறிய வேண்டாம்‌. யோசேப்பு 


நினைக்கிறார்‌. 


யோசேப்பு தன்‌ சகோதரருக்கு தன்னை 
வெளிப்படுந்துக்கால்‌.. அபோது. அங்கே 
யோசேப்பையும்‌, அவருடைய சகோதரரையும்‌ 
தவிர, வேறு ஒருவரும்‌ அவருக்கு அருகில்‌ 
நிற்கவில்லை. யோசேப்பு தன்‌ சகோதரரோடு 
தனிமையாகவும்‌, அந்நியோன்னியமாகவும்‌ 
பேச விரும்புகிறார்‌. 

நம்முடைய 
இயேசுகிறிஸ்துவும்‌ "தம்மை 
பின்பற்றுகிறவர்களுக்கு,  தம்மைப்பற்றியும்‌, 
தம்முடைய அன்பைப்பற்றியும்‌. மிகவும்‌ 
விசேஷித்த வழிகளில்‌ வெளிப்படுத்துகிறார்‌. 
அவர்கள்‌ உலகப்பிரகாரமான சந்தடிகளுக்கு 
விலகியிருந்து, இயேசுகிறிஸ்‌துவோடு 
தனிமையாகமிருந்த வேளைகளிலே, 
அவர்கள்‌ இயேசுகிறிஸ்துவோடு மிகவும்‌ 
நெருக்கமாயும்‌, அந்நியோன்னியமாயும்‌ 
இருந்தார்கள்‌. 


என்றும்‌ 


கர்த்தராகிய 
தம்மைப்‌ 





ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


தன்னுடைய 
வீட்டுவிசாரணைக்காரரையெல்லாம்‌ 
தன்னைவிட்டு வெளியே அனுப்பிய பின்பு, 
அவர்‌ சத்தமிட்டு அழுகிறார்‌. யோசேப்பு 
எகிப்தியர்‌ கேட்கிறார்கள்‌. 
வீட்டாரும்‌ கேட்கிறார்கள்‌ 
யோசேப்பின்‌ அழுகையும்‌ 
அவர்‌ தன்னுடைய 
சகோதரர்மீது வைத்திருக்கிற அன்புக்கும்‌ 
பாசத்திற்கும்‌ அடையாளமாயிருக்கிறது. 
அப்பொழுது யோசேப்பு தன்‌ 
சகோதரரைப்பார்த்து. 'நான்‌ யோசேப்பு" 
என்று சொல்லுகிறார்‌. தங்களோடு 
இதுவரையிலும்‌ பேசிக்கொண்டிருப்பது. 
தங்களுடைய சகோதரனாகிய யோசேப்பு 
என்பது அவர்களுக்கு தெரியாது. 
யோசேப்புக்கு சாப்நாத்பன்னேயா என்னும்‌ 
எகிப்திய பெயருமுள்ளது. யோசேப்பு தன்னை 
எகிப்து தேசத்திலுள்ளவர்களுக்கும்‌, 
தன்னுடைய சகோதரருக்கும்‌, தன்னுடைய 
எகிப்திய பெயரையே அறிவித்திருக்கிறார்‌. 


யோசேப்பு என்பது அவருடைய 
எபிரெய பெயர்‌. எகிப்து தேசத்திலே, 
யோசேப்பு என்னும்‌ அவருடைய எபிரெய 
பெயரை ல்லோரும்‌ மறந்துவிட்டார்கள்‌. 


சகோதாருக்கு 
அவர்கள்‌ 

அழைக்கும்போது, சாப்நாத்பன்னேயா 
என்னும்‌ எகிப்திய பெயரால்‌ அழைக்காமல்‌, 
யோசேப்பு என்னும்‌ எபிரெய பெயரால்‌. 


அழைக்கவேண்டும்‌. 
நம்முடைய கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து, 
பவுலை சந்தித்தபோது, “நான்‌ இயேசு” 
என்று தம்முடைய பெயரை அவருக்கு 
வெளிப்படுத்தினார்‌. கிறிஸ்துவானவர்‌ 
தம்முடைய சீஷர்களுக்கு ஆறுதலான 
வார்த்தைகளை சொன்னபோது “நான்தான்‌, 
பயப்படாதிருங்கள்‌" என்று சொன்னார்‌. 


அவர்களை உற்சாகப்படுத்துகிறார்‌. 


QOODNENS 
PUBLISHERS 


யோசேப்பு தன்‌ சகோதரரைப்பார்த்து, 
'நான்‌ யோசேப்பு” என்று சொன்ன பின்பு, 
என்‌ தகப்பனார்‌ இன்னும்‌ உயிரோடே 
என்றும்‌ அவர்களிடத்தில்‌ 
யோசேப்பினுடைய சகோதரர்‌ 

முன்பாகக்‌ 
ஆகையினால்‌ 

உத்தரம்‌ 
இருக்கிறார்கள்‌ 


இருக்கிறாரா" 
கேட்கிறார்‌. 
அவருக்கு 
கலக்கமுற்றிருக்கிறார்கள்‌. 
யோசேப்புக்கு 


அவர்கள்‌ 


தன்‌ 
ட கிட்ட 


கிட்டப்போகிறார்கள்‌; 
அப்பொழுது யோசேப்பு தன்‌ சகோதரரைப்‌ 
பார்த்து. “நீங்கள்‌ எகிப்துக்குப்‌ 
போகிறவர்களிடத்தில்‌ விற்றுப்‌ போட்ட உங்கள்‌ 
சகோதரனாகிய யோசேப்பு நான்தான்‌" 
(ஆதி 45:4). என்று தன்னைப்பற்றிச்‌ 
சொல்லுகிறார்‌. 


எகிப்தில்‌ பார்வோனுக்கு அடுத்த 
ஸ்தானத்தில்‌ சர்வ அதிகாரத்தையும்‌ உடைய 
யோசேப்பு சத்தமிட்டு அழுகிறார்‌. என்‌ கிட்ட 
வாருங்கள்‌ என்று யோசேப்பு கூறிய போது, 
அவர்கள்‌ பயத்தோடே அவர்‌ கிட்டப்‌ 
போகிறார்கள்‌. யோசேப்பு இதுவரையிலும்‌ 
அவர்களோடு துபாசியைக்‌ கொண்டு 
பேசினார்‌. இப்பொழுது முகமுகமாக 
அவர்களுடைய எபிரெய  பாஷையிலேயே 
பேசுகிறார்‌. இதுவரையிலும்‌ யோசேப்பு துபாசி 
ப்‌ பேசியதினால்‌ யோசேப்பை 
சகோதரர்‌ அடையாளம்‌ 
கண்டுகொள்ளவில்லை. 
தன்னை அவர்கள்‌ எகிப்துக்குப்‌ 
போகிறவர்களிடத்தில்‌ விற்று போட்ட 
வரலாற்றைக்‌ கூறியபோது, யோசேப்பின்‌ 
சகோதரர்களால்‌ அவரை நம்பாமல்‌ இருக்க 


முடியாது (ஆதி 45:4; ஆதி 37:2-27), 


தாங்கள்‌ 


பார்த்து, 
வரும்படி 
நீங்கள்‌ 
உங்களுக்கு 
(ஆதி 45:5) 


விற்றுப்போட்டதினால்‌, 
சஞ்சலப்படவேண்டாம்‌; அது 
விசனமாயிருக்கவும்வேண்டாம்‌"' 


என்று சொல்லுகிறார்‌. 





ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


தன்‌  சகோதரரைப்‌ 

மன்னித்து விடுகிறார்‌. 
சகோதரருக்கு அது மிகுந்த 
ஆறுதலாக இருக்கிறது. யோசேப்பு 22 
வருஷமாக தன்னுடைய குடும்பத்தாரைப்‌ 
பார்க்க முடியாமல்‌ பாடுகளை அனுபவித்து 


பரிபூரணமாக 
அவருடைய 


மிகுந்த பொருள்களுடனே 
வருவார்கள்‌” என்று தேவன்‌ ஆபிரகாமிடம்‌: 
கூறியிருக்கிறார்‌ (ஆதி 1592-14). இந்த 
வாக்குத்தத்தம்‌ வறும்‌ காலம்‌ 
வந்திருக்கிறது. இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 430 
வருஷம்‌ உபத்திரவப்படுவார்கள்‌. அதின்‌ 
முதலாவது 215 வருஷம்‌ இப்பொழுது நிறைவு 
பெறுகிறது. இரண்டாவது 215 வருஷம்‌ 
ஆரம்பமாகிறது. 


ஆபிரகாமின்‌ சந்ததி மரித்துப்‌ 
போகாமல்‌, உயிரோடு காக்கப்படவேண்டும்‌. 
என்பதற்காக தேவன்‌ இந்தக்‌ காரியங்கள்‌ 
எல்லாவற்றையும்‌ நிறைவேற்றுகிறார்‌. 
யோசேப்பு தேவனுடைய கருவியாகச்‌ 
செயல்படுகிறார்‌. 


யோசேப்பு பார்வோனுக்கு முன்பாக 
ர்‌ ஈக ன்றபோது. 
யோசேப்பின்‌ வயது 30. 
ஏழு வருஷ. செழிப்பின்‌ காலம்‌, இரண்டு 
வருஷ பஞ்சகாலம்‌, ஆகியவையெல்லாம்‌ 
சேர்ந்து, இப்பொழுது யோசேப்பின்‌ வயது 29. 


யோசேப்பை அவருடைய சகோதரர்கள்‌ 
அடிமையாக விற்றுப்போட்டதில்‌ தேவனுக்கு 
எந்தப்‌ பங்கும்‌ இல்லை. 
பாவங்களில்‌ த்‌ 
பங்காளியாக இருப்‌ 
மோசேபபினை சகோத செய்த தலையைக்‌ 
தேவன்‌ நன்மைக்கேதுவாக மாற்றுகிறார்‌. 
தேவன்‌ யோசேப்போடு கூட இருந்து. 
அவருடைய கைகளின்‌ பிரயாசங்களை 
ஆசிர்வதிக்கிறார்‌. தேவனுடைய திட்டத்தில்‌ 
யோசேப்பு இஸ்ரவேலுக்கு ஆசீர்வாதமாக 
இருக்கிறார்‌. 


முதன்‌ 
(ஆதி 4146), 


QOODNENS 
PUBLISHERS 


பாவிகள்‌ தங்கள்‌ பாவங்களுக்காக 
வருத்தப்படவேண்டும்‌. அவர்களுடைய மனம்‌ 
சஞ்சலப்படவேண்டும்‌. தாங்கள்‌ செய்த 
பாவங்களை நினைத்து அவர்களுடைய 
இருதயங்கள்‌ விசனப்படவேண்டும்‌. 
யோசேப்போ அவர்களுக்கு ஆறுதலாக, 
நீங்கள்‌ சஞ்சலப்படவேண்டாம்‌' என்று 
சொல்லுகிறார்‌. 

நம்முடைய பாவங்களுக்கு நாம்‌ 
உண்மையாய்‌ மனந்திரும்பும்போது, கர்த்தர்‌ 
நமக்கு நன்மையான காரியங்களை செய்வார்‌. 
நம்முடைய ஜீவியத்தில்‌ நடைபெறும்‌ 
தீமையான காரியங்களையும்‌, அவர்‌ 
நன்மையான காரியங்களாக மாற்றுவார்‌. 
கர்த்தர்‌ சர்வவல்லமையுள்ளவர்‌. யோசேப்பின்‌ 
சகோதரர்‌ அவரை எகிப்திற்குப்‌ 
போகிறவர்களிடத்தில்‌ விற்றுப்போட்டார்கள்‌. 
யோசேப்பு அந்த சம்பவத்நைப்பற்றிச்‌ 
சொல்லும்போது, "ஜீவரட்சணை 
செய்யும்படிக்குத்தேவன்‌: என்னை 
உங்களுக்கு முன்னே அனுப்பினார்‌" 
(ஆதி 45:5) என்று சொல்லுகிறார்‌. 


யோசேப்பு தேசங்களில்‌ 
உண்டாயிருக்கிற பஞ்சங்களைப்பற்றி தன்‌ 
சகோதரருக்கு சொல்லுகிறார்‌. ஏற்கெனவே 
இரண்டு வருஷம்‌ பஞ்சமுண்டாயிருக்கிறது. 
இன்னும்‌ ஐந்து வருஷங்களுக்கு பஞ்சம்‌ 
இருக்கும்‌. இந்த பஞ்சகாலத்தில்‌, யாக்கோபின்‌ 
தேவனாகிய கர்த்தர்‌, யாக்கோபையும்‌ 
அவருடைய குடும்பத்தாரையும்‌, உயிரோடே 
காப்பதற்காக, தேவன்‌ யோசேப்பை 
அவர்களுக்கு முன்னமே எகிப்து தேசத்திற்கு 
அனுப்பினார்‌ என்று யோசேப்பு சொல்லுகிறார்‌. 

யோசேப்பு தன்‌ சகோதரரை நோக்கி, 
“தேசத்தில்‌ இப்பொழுது இரண்டு வருஷமாகப்‌ 
பஞ்சம்‌ உண்டாயிருக்கிறது; இன்னும்‌ ஐந்து 
வருஷம்‌ உழவும்‌ அறுப்பும்‌ இல்லாமல்பஞ்சம்‌ 
இருக்கும்‌. பூமியிலே உங்கள்‌ வம்சம்‌ 
ஒழியாமலிருக்க உங்களை 
ஆதரிக்கிறதற்காகவும்‌, பெரிய ரட்சிப்பினால்‌ 
உங்களை உயிரோடே காப்பதற்காகவும்‌ 
தேவன்‌ என்னை உங்களுக்கு முன்னமே 
அனுப்பினார்‌. ஆதலால்‌ நீங்கள்‌ அல்ல, 
தேவனே என்னை இல்விடத்துக்கு அனுப்பி, 
என்னைப்‌ பார்வோனுக்குத்‌ தகப்பனாகவும்‌, 


என்று சொல்லுகிறார்‌. 





BALWETHER 
பிய 


தேவனுடைய இஸ்ரவேலருக்கு, 
இஸ்ரவேலின்‌ தேவனிடத்திலிருந்து 
விசேஷித்த பராமரிப்பு கிடைக்கிறது. கர்த்தர்‌ 
தம்முடைய ஜனத்தின்மீது. 
கண்ணோக்கமாயிருக்கிறார்‌. இஸ்ரவேலை 
ஆசீர்வதிக்கவேண்டும்‌ என்பதும்‌, 
அவர்களைப்‌ பாதுகாத்து பராமரிக்கவேண்டும்‌. 
என்பதும்‌ தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. 


யோசேப்பு கர்த்தருடைய சித்தத்தை 
தன்‌ சகோதரருக்கு தெளிவுபடுத்துகிறார்‌. 
“ஜீவரட்சணை செய்யுபபடிக்குத்தேவன்‌. 
என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார்‌" 
என்றும்‌, “பெரிய ரட்சிப்பினால்‌ உங்களை 
உயிரோடே காப்பதற்காகவும்‌ தேவன்‌ என்னை 
உங்களுக்கு முன்னமே அனுப்பினார்‌" 
(ஆதி 45:57) என்றும்‌ யோசேப்பு 
சொல்லுகிறார்‌. 


தேவன்‌ இனிமேல்‌ செய்யப்போகிற 
காரியம்‌ என்ன என்பது நமக்கு. 
தெரியாமலிருக்குலாம்‌. அநேக. 
வருஷங்களுக்கு பின்பு 

செய்யப்போகிற காரியத்தை, சில லயன்‌ 
இப்போதே ஆரம்ிததவிடுகிறார்‌ நாமோ 
தேவனுடைய தெய்வீக சித்தமும்‌, 
அவருடைய பராமரிப்பும்‌ தெரியாமல்‌, 
மனதிலே குழப்பத்தோடிருக்கிறோம்‌. 


“அவர்‌ தேசத்திலே பஞ்சத்தை 
வருவித்து, ஆகாரமென்னும்‌ ஆதரவுகோலை 


முற்றிலும்‌ முறித்தார்‌. அவர்களுக்கு 
முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார்‌: 
யோசேப்பு சிறையாக விற்கப்பட்பான்‌" 
(சங்‌ 105.1647). 


(வர்‌ சகலத்தையும்‌ அதினதின்‌ 
காலத்திலே நேர்த்தியாகச்‌. செய்திருக்கிறார்‌: 


(பிர 3:11, 


ஒரு சில சம்பவங்கள்‌ முரண்பாடாய்‌ 
நடப்பது போல நமக்கு தெரிகிறது. 
ஆனாலும்‌ கர்த்தர்‌ அதன்‌ மூலமாகவும்‌ 
தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறார்‌. 
நம்முடைய கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து 
சிலுவையிலே தம்முடைய ஜீவனை 
ஒப்புக்கொடுத்தார்‌. இயேசுகிறிஸ்துவின்‌: 
மரணம்‌ அநேகர்‌ இரட்சிக்கப்பட்டு நித்திய 
ஜீவனைப்‌ பெற்றுக்கொள்வதற்கு 
காரணமாயிற்று. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ தம்முடைய நாமமகிமைக்காக 
ஒவ்வொரு காரியத்தையும்‌ நிறைவேற்றுகிறார்‌. 
கர்த்தர்‌ செய்கிற காரியங்களில்‌, நாம்‌ 
நமக்கு மகிமையை நேடக்கூடாது. 
கர்த்தருக்குரிய மகிமையை நாம்‌ அவருக்கே 
செலுத்தவேண்டும்‌. யோசேப்பின்‌ சகோதரர்‌ 
அவரை எகிப்திற்குப்‌ போகிறவர்களிடத்தில்‌ 
விற்றுப்போட்டார்கள்‌. யோசேப்பு அதைப்பற்றிச்‌ 
சொல்லும்போது, “நீங்கள்‌ அல்ல, தேவனே 
என்னை விடத்திற்கு அனுப்பினார்‌" 
(ஆதி 45:8) என்று சொல்லுகிறார்‌. 


யோசேப்பு இப்பே எகிப்து 
தேசத்திலே உயர்ந்த அதிகாரியாயிருக்கிறா. 
அவர்‌ இந்த அளவுக்கு உயர்ந்திருப்பதற்கு, 
தாங்களே காரணம்‌ என்று நினைத்து 
அவருடைய சகோதரர்கள்‌ 
பெருமைப்படக்கூடாது. கர்த்தரே யோசேப்பை 
உயர்த்தியிருக்கிறார்‌. யோசேப்பு 
உயர்ந்திருப்பதற்கு, அவருடைய சகோதரர்கள்‌ 


ஏற்கெனவே இரண்டு 
உண்டாயிருக்கிறது. 
இன்னும்‌ ஐந்து வருஷம்‌ உழவும்‌ அறுப்பும்‌ 
இல்லாமல்‌ பஞ்சம்‌ இருக்கும்‌. இந்த 
யாக்கோபும்‌, அவருடைய 
குடும்பத்தாரும்‌ அழிந்துபோகக்கூடாது. 
யோசேப்பு தன்னுடைய குடும்பத்தாரை 
பஞ்சகாலத்தில்‌ பாதுகாக்கவேண்டும்‌ என்று 
விரும்புகிறார்‌. 


யோசேப்பு தன்‌ சகோதரரை நோக்கி, 

"நீங்கள்‌ சீக்கிரமாய்‌ என்‌ தகப்பனிடத்தில்‌ 

போய்‌: தேவன்‌ என்னை எகிப்து தேசம்‌ 

முழுதுக்கும்‌ அதிபதியாக வைத்தார்‌; 

என்னிடத்தில்‌ வாரும்‌, தாமதிக்கவேண்டாம்‌. 
பிள்ளைக 

பிள்ளைகளும்‌, 

ஆடுமாடுகளோடும்‌ உமக்கு 

யாவற்றோடும்‌ கோசேன்‌ 

என்‌ சமீபத்தில்‌. 

45910) என்று 


பஞ்சகாலத்தில்‌ 


“ஆகி 
சொல்லச்‌ சொல்லுகிறார்‌. 


கோசேன்‌ நாடு எகிப்தின்‌ கிழக்குப்‌ 
சமழூமி. 


தூரத்திலுள்ளது. அரபியாவை நோக்கியுள்ளது. 
ஆடுகள்‌ மேய்ப்பதற்கு நல்ல மேய்ச்சல்‌ 
நிலம்‌ இங்குண்டு. நைல்நதி இங்கு 
பாய்வதால்‌ பூமி எப்போதும்‌ பசுமையாக 
இருக்கும்‌. 





ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


சந்ததியார்‌ 
எண்ணிக்கையில்‌ அதிகமானவர்கள்‌. 
யாக்கோபு ஆரானை விட்டுப்‌ புறப்பட்ட போது. 
அவரிடத்தில்‌ ஏராளமான அடிமைகள்‌ 
இருந்தார்கள்‌. ஆபிரகாம்‌, ஈசாக்கு, 
ஆகியோரின்‌ ஐசுவரியங்களையும்‌: 
வேலையாட்களையும்‌ யாக்கோபு சுதந்தரித்துக்‌ 
கொண்டார்‌. ஆபிரகாமிடம்‌ 318 கைபடிந்த 
வேலையாட்கள்‌ இருந்தார்கள்‌. இவர்கள்‌ 
தவிர,  ஏராளமானபணிவிடைக்காரர்களும்‌: 
ஆபிரகாமிடம்‌ இருந்தார்கள்‌. (ஆதி 14:14) 

ஈசாக்கிடமும்‌ அதிக 
பணிவிடைக்காரர்கள்‌ இருந்தார்கள்‌. 
(ஆதி 2644), யாக்கோபு எகிப்துக்குப்‌ 
போவதற்கு முன்பாக 215 வருஷ காலமாக 
இவர்களுடைய எண்ணிக்கை அதிகளவில்‌ 
பெருகிற்று. ஆதி 46:26 ஆவது வசனத்தில்‌ 
கூறப்பட்டிருக்கும்‌ 66 பேர்கள்‌ யாக்கோபுடைய 
குர்ப்பப்பிறப்பாய்‌ இருந்து அவர்மூலமாய்‌ 
எகிப்திலே வந்தவர்கள்‌. 

யாக்கோபின்‌ சந்ததியாரும்‌, அவருடைய 
வேலையாட்களும்‌, 
குடும்பத்தார்களுமாக 


வெளியேறினார்கள்‌ 
(யாத்‌ 12:38; எண்‌ 114). 


யோசேப்பின்‌ 
யாக்கோபினிடத்தில்‌ போம்‌, “உக்கும்‌ 
உம்முடைய குடும்பத்தாருக்கும்‌ உமக்கு 
இருக்கிற யாவற்றிகும்‌ வறுமைவராதபிடிக்கு, 
அங்கே உம்மைப்‌ பராமரிப்பேன்‌; இன்னும்‌ 

ம்‌ பஞ்சம்‌ இருக்கும்‌ என்று. 

குமாரனாகிய யோசேப்பு 
சொல்லச்சொன்னார்‌' (ஆதி 4541) என்று 
சொல்லவேண்டும்‌. 


சகோதர்‌, 


யோசேப்பு 
குடும்பத்தாருக்கு 

வாசம்பண்ண 

ஆயத்தம்பண்ணி வைத்திருக்கிறார்‌. 
அவர்களை பராமரிப்பதாக. 
வாக்குப்பண்ணுகிறார்‌. 


யோசேப்பைப்போலவே, நம்முடைய 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்துவும்‌ 
பரலோகத்தின்‌ அதிகாரத்திற்கும்‌, அதன்‌ 
மேன்மைக்கும்‌, மகிமைக்கும்‌ 
உயர்த்தப்பட்டிருக்கிறார்‌ அங்கே 
தம்முடைய பிள்ளைகள்‌ எல்லோரும்‌ தம்மோடு 
கூடமிருக்கவேண்டும்‌ என்றும்‌, அங்கே 
தம்முடைய மகிமையில்‌ பங்குபெறவேண்டும்‌ 
என்றும்‌ கிறிஸ்துவானவர்‌ விரும்புகிறார்‌. 


பிதாவே, உலகத்தோற்றத்துக்கு 
முன்‌ நீர்‌ என்னில்‌ அன்பாயிருந்தபடியினால்‌, 
நீர்‌ எனக்குத்‌ தந்த என்னுடைய மகிமையை 
நீர்‌ எனக்குத்‌ தந்தவர்கள்‌ காணும்படியாக, 
நான்‌ எங்கே இருக்கிறேனோ அங்கே 
அவர்களும்‌ என்னுடனே கூட இருக்க 
விரும்புகிறேன்‌" (யோவா 17:24). 


சகோதரர்‌ க்‌ 
க்கம்றறருக்கதாரகள்‌ 
ஆகையினால்‌ அவர்கள்‌ யோசேப்புக்கு 
உத்திரம்‌ சொல்லக்கூடாமல்‌ இருக்கிறார்கள்‌. 
அப்பொழுது யோசேப்பு, தன்‌ சகோதரரை 
நோக்கி, "இதோ, உங்களோடே பேசுகிறவாய்‌ 
என்‌ வாய்தான்‌ என்பதை உங்கள்‌ கண்களும்‌ 
என்‌ தம்பியாகிய பென்யமீனின்‌ கண்களும்‌ 
காண்கிறதே" (ஆதி 4512) என்று சொல்லி, 
அவர்களுடைய மனக்கலக்கத்தைப்‌ 
போக்குகிறார்‌ 
யோசேப்பின்‌ சகோதரர்‌, எகிப்து 
தேசத்திலே அவருக்கு உண்டாயிருக்கிற சகல 
மகிமையையும்‌, அவர்கள்‌ கண்ட யாவையும்‌, 
தங்கள்‌ தகப்பனாகிய யாக்கோபுக்கு 
அறிவிக்கவேண்டும்‌ என்றும்‌, அவரை 
இவ்விடத்திற்கு சீக்கிரமாய்‌ வரும்படி 
செய்யவேண்டும்‌ என்றும்‌, யோசேப்பு தன்‌ 
சகோதரரிடத்தில்‌ சொல்லுகிறார்‌ 
(ஆதி 45113) 


யோசேப்பின்‌ சகோதரர்‌ எகிப்தில்‌. 
கண்ட யாவையும்‌ யாக்கோபிடம்‌ கூறும்போது 
அவரையும்‌, அவருடைய குடும்பத்தாரையும்‌ 
யோசேப்பால்‌ பராமரிக்க முடியும்‌ என்று 
யாக்கோபிற்குத்‌ தெரிய வரும்‌. யோசேப்பு 
ஏற்கெனவே கூறியிருந்த தீர்க்கதரிசன 
சொப்பனங்களை யாக்கோபு நம்புவார்‌. 
ஆதி 37:5-11) 





ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


சகோதரரோடே 
அவருடைய அழுகையை 
அடக்கிக்கொள்ள முடியவில்லை. 
'தன்‌ தம்பியாகிய பென்யமீனின்‌ 
கட்டிக்கொண்டு அழுகிறார்‌: 
யோசேப்பின்‌ கழுத்தைக்‌ 

கட்டிக்கொண்டு அழுகிறான்‌ (ஆதி 4514. 


பின்பு யோசேப்பு தன்‌ சகோதரர்‌ 
யாவரையும்‌ முத்தஞ்செய்து. அவர்களையும்‌ 
கட்டிக்கொண்டு அழுகிறார்‌. அதற்குப்பின்‌ 
அவருடைய சகோதரர்‌ 
சம்பாஷிக்கிறார்கள்‌. (ஆதி 5) 
அதுவரையிலும்‌ அவர்கள்‌ கக்‌ 
முன்பாக கவக்கமு்ிரந்தார்கள்‌ 
க்‌ அதுவரையிலும்‌ யோசேப்புக்கு 
உத்திரமும்‌ சொல்லாமல்‌ 
அவனிகித்தானல்‌ 


யோசேப்பும்‌ அவருடைய சகோதரர்களும்‌ 
தங்களுடைய அன்பையும்‌ பாசத்தையும்‌ 
பரஸ்பரம்‌ பரிமாறிக்கொள்கிறார்கள்‌. யோசேப்பு 
முதலாவதாக, சகோதரரில்‌ 


தன்‌ 
இளையவனாகிய பென்யமினின்‌ கழுத்தைக்‌ 
கட்டிக்கொண்டு அழுகிறார்‌. யோசேப்பு தன்‌ 


சகோதரரை விட்டு எகிப்து தேசத்திற்குப்‌ 
புறப்பட்டுப்போன போது, பென்யமீனுக்கு ஒரு 
வயது மாத்திரமே ஆயிற்று. இப்போது பல 
வருஷங்களுக்கு பின்பு யோசேப்பு தன்‌ 
சகோதரன்‌ பென்யமீனைப்‌ பார்க்கிறார்‌ 


பார்வோனுடைய கரிசனை 
ஆதி 4546-24 


ஆதி 4518. யோசேப்பின்‌ சகோதரர்‌ 
வந்தார்கள்‌ என்கிற சமாசாரம்‌ 
பார்வோன்‌. அரமணையில்‌ 
யிரசித்தமானயோது, பார்வோனும்‌ 
அவனுடைய ஊழியக்காரரும்‌ 
சந்தோஷம்‌ அடைத்தார்கள்‌. 


ஆதி 4517. பார்வோன்‌ யோசேப்பை 
நோக்கி: நீ உன்‌ ௪கோதரரோடே 
சொல்லவேண்டியது என்னவென்றால்‌: 
உங்கள்‌: கழுதைகளின்‌ மேல்‌ 
பொதியேற்றிக்கொண்டு புறப்பட்டு, 
கானான்தேசத்துக்குக்‌ போய்‌, 


QOODNENS 
PUBLISHERS 


ஆதி ௧5:18. உங்கள்‌ தகப்பணையும்‌ 
உங்கள்‌. குடும்பத்தாரையும்‌ 
கூட்டிக்கொண்டு, என்னிடத்தில்‌ 
வாருங்கள்‌, நாண்‌ உங்களுக்கு. 
எகிப்துதேசத்தின்‌' நன்மையைத்‌ 
தருவேன்‌; தேசத்தின்‌ கொழுமையைச்‌ 
சாாப்பிடுவீர்கள்‌. 


ஆதி 4518, நீங்கள்‌. 
குழத்தைகளுக்காகவும்‌ உங்கள்‌. 
மனைவிகளுக்காகவும்‌ வண்டிகளை 
எகிப்துதேச த்திலிருந்து கொண்டுபோய்‌, 
அவர்களையும்‌ உங்கள்‌ தகப்பனுடனே 
ஏற்திக்கொண்டு வாருங்கள்‌. 


ஆதி 45:20. உங்கள்‌ தட்டுமுட்டுகளைக்‌ 
குறித்துக்‌ 'கவலைப்படவேண்டாம்‌; 
எகிப்துதேசமெங்குமுன்ன நன்மை 
உங்களுடை தாயிருக்கும்‌ என்று 
சொல்லச்‌ சொல்லி, உனக்கு நான்‌ இட்ட. 
கட்டனைப்படியே செய்‌ என்றான்‌. 


உங்கள்‌. 


ஆதி 451. இஸ்ரவேலின்‌ குமாரர்‌ 
அப்படியே செய்தார்கள்‌. யோசேப்பு. 
பார்வோனுடைய கட்டனையின்படியே 
அவர்களுக்கு வண்டிகளைக்‌ 
கொடுத்ததுமன்றி, வழிக்கு. 
ஆகாரத்தையும்‌, 


அதி ௧௧:22. 
ஒவ்வொருவனுக்கும்‌ 
வஸ்திரங்களையும்‌ 
பென்யமீனுக்கோ 
வென்னிக்காசையும்‌ ந்து 
வஸ்திரங்களையும்‌ கொடுத்தான்‌. 


ஆதி ௧௧௨. 
தகப்பனுக்குப்‌ 
கழுதைகளின்மேல்‌ 
உச்சிதமான பதார்த்‌ தங்களும்‌, 
பத்துக்கோனிகைக்‌ கழுதைகனின்மேல்‌ 
தன்‌ தகப்பனுக்காக வழிக்குத்‌ 
தானியமும்‌ அப்பமும்‌ மற்றத்‌ 
'தின்பண்டங்களும்‌ ஏற்றி அனுப்பினான்‌. 
ஆதி ௧4௧௮. மேலும்‌, நீங்கள்‌ 
போகும்‌ வழியிலே சண்டையண்ணிக்‌ 
கொள்ளாதிருங்கள்‌ என்று அவன்‌ தன்‌ 
சுகோதரருக்குச்‌ சொல்லி அனுப்பினான்‌; 
அவர்கள்‌ புறப்பட்டுப்போனார்கள்‌. 


அவர்களில்‌ 
மாற்று 
கொடுத்தான்‌; 
முத்நூது 
மாற்று 


அப்படியே தன்‌ 
பத்துக்‌ 
எகிப்தின்‌ 





ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


அவரு 
கரிசனையேடிருக்கிறான்‌. 

சகோதரர்‌ வந்தார்கள்‌ என்கிற சமாசாரம்‌ 
பார்வோன்‌ அரமனையில்‌ பிரசித்தமாயிற்று. 
அப்போது, பார்வோனும்‌ அவனுடைய 
ஊழியக்காரரும்‌ சந்தோஷம்‌ அடைகிறார்கள்‌ 
(ஆதி 45116). 


எகிப்து தேசத்திலே கொடிய ச 
ஏற்பட்டிருக்கிறது. பார்வோனோ 
பஞ்சகாலத்திலும்‌, யோசேப்பின்‌ குடும்பத்தார்‌ 
எல்லோரும்‌ எகிப்து தேசத்திலே வந்து, 
தங்கியிருக்கவேண்டும்‌ என்று அன்போடு 
அழைக்கிறான்‌. பார்வோன்‌ யோசேப்பை 
நோக்கி, உன்‌ சகோதரரோடே 
சொல்லவேண்டியது என்னவென்றால்‌: உங்கள்‌ 
கழுதைகளின்மேல்‌ பொதியேற்றிக்‌ கொண்டு 
புறப்பட்டு, கானான்நேசத்துக்குக்‌ போய்‌, 
உங்கள்‌ தகப்பனையும்‌ உங்கள்‌ 
குடும்பத்தாரையும்‌ கூட்டிக்கொண்டு, 
என்னிடத்தில்‌ வாருங்கள்‌” (ஆதி 4511718) 
என்று சொல்லச்‌ சொல்லுகிறான்‌. 


பார்வோன்‌ யாக்கோபின்‌ 

குடும்பத்தாருக்கு எகிப்து தேசத்தின்‌ 
நன்மையை தருவதாக வாக்குப்பண்ணுகிறான்‌ 
அவர்கள்‌ எகிப்து தேசத்தின்‌ கொழுமையை 
சாப்பிடுவார்கள்‌. 


யோசேப்பு பார்வோனுடைய கட்டளை 
பிரகாரம்‌, தன்‌ சகோதரரை கானான்‌ 
தேசத்திற்கு அனுப்பவேண்டும்‌. அவர்கள்‌ 
தங்கள்‌ குழந்தைகளுக்காகவும்‌ ங்கள்‌ 
மனைவிகளுக்காகவும்‌ 
எகிப்துதேசத்திலிருந்து 
அவர்களையும்‌ அவர்கள்‌ 
ஏற்றிக்கொண்டுவரவேண்டும்‌ (ஆதி 45:19). 
யாக்கோபின்‌ குடும்பத்த 
தங்களுடைய தட்டும்டுகளைக்குநதது்‌ 
கவலைப்படவேண்டாம்‌; எகிப்து 
தேசமெங்குமுள்ள நன்மை 
அவர்களுடையதாமிருக்கும்‌ என்று சொல்ல 
பார்வோன்‌ அவர்களுக்கு 
குட்டளையிட்டிருக்கிறான்‌ (ஆதி 45:20). 


பார்வோன்‌ தனக்கு கட்டளையாய்ச்‌ 
சொன்னதை, யோசேப்பு தன்‌ சகோதரருக்கு 
சொல்லுகிறார்‌. இஸ்ரவேலின்‌ குமாரரும்‌ 
யோசேப்பு தங்களுக்கு சொன்னபடியே 
செய்கிறார்கள்‌. 


பார்வோனுடைய 

அவர்களுக்கு 

கொடுக்கிறார்‌. மேலும்‌ 

வழிக்கு ஆகாரத்தையும்‌, 

ஒவ்வொருவனுக்கும்‌ மாற்று 

வஸ்திரங்களையும்‌ கொடுக்கிறார்‌; 

பென்யமினுக்கோ யோசேப்பு முந்நூறு 

வெள்ளிக்காசையும்‌ ஐந்து மாற்று 

வஸ்திரங்களையும்‌ கொடுக்கிறார்‌ 
(ஆதி 45:2122). 


பூர்வகாலத்தில்‌ ராஜாக்கள்‌ 
தங்களைப்‌ பார்க்க வரும்‌ விருந்தினர்களுக்கு 
மாற்று வஸ்திரங்களை அன்பளிப்பாகக்‌. 
கொடுப்பது வழக்கம்‌. யாரையாவது 
பெருமைப்படுத்த வேண்டுமென்றாலும்‌, 
அவர்களுக்கு மெல்லிய வஸ்திரங்களைக்‌ 
கொடுத்து அவர்களைக்‌ கனப்படுத்துவார்கள்‌ 


எகிப்து தேசத்தின்‌ அதிபதியாகிய 
பார்வோன்‌ யோசேப்பின்‌ மேலும்‌, 
அவருடைய குடும்பத்தார்‌ மேலும்‌ 
கரிசனையோடிருக்கிறார்‌. யோசேப்பின்‌ 
மூலமாக எகிப்து தேசத்திலே. 
மிகுந்த நன்மை உண்டாயிற்று, 
யோசேப்பின்‌ ஞானமும்‌ புத்தியுமுள்ள 
ஆலோசனையின்‌ பிரகாரம்‌, பார்வோனின்‌ 
அரண்மனையிலுள்ளவர்கள்‌ செய்து, இந்த 
பஞ்சகாலத்திற்கு தப்பிக்கிறார்கள்‌ 


யோசேப்பு 
சகோதரர்மீதும்‌ 


தன்னுடைய 
தன்‌ தகப்பனார்மீதும்‌ 


தேசத்திற்கு அனுப்புகிறார்‌. 
தேசத்திலுள்ள யாக்கோபையும்‌, 


அவருடைய 
குடும்பத்தார்‌ எல்லோரையும்‌ எகிப்து 
தேசத்திற்கு வரவழைக்க ஒழுங்கு செய்கிறார்‌. 


சகோதரருக்கு 
வெகுமதிகளைக்‌ 


கொடுத்தனுப்புகிறார்‌. அவர்‌ தன்‌ 
தகப்பனுக்குப்‌ பத்துக்‌ கழுதைகளின்‌ மேல்‌ 
எகிப்தின்‌ உச்சிதமானபதார்த்தங்களும்‌, 
பத்துக்கோளிகைக்‌ கழுதைகளின்மேல்‌ தன்‌ 
தகப்பனுக்காக வழிக்குத்‌ தானியமும்‌ 
அப்பமும்‌ மற்றத்‌ தின்பண்டங்களும்‌ ஏற்றி 
அனுப்புகிறார்‌ (ஆதி 45:23). 





BALWETHER 
பிய 


(ஆதி 4524) 
யோசேப்பின்‌ 
தேசத்திலிருந்து, கானான்‌ 
புறப்பட்டுப்போகிறார்கள்‌. 
இப்பொழுது 

சகோதரரை வித்தியாசமாக 
அனுப்புகிறார்‌. கடந்த நடவை அவர்களைச்‌ 
சோதித்துப்‌ பார்த்தார்‌. இப்பொழுது அவர்கள்‌ 
யோசேப்பின்‌ ஆசீர்வாதங்களோடும்‌, 
வெகுமதிகளோடும்‌ யாக்கோபிடத்திற்குத்‌ 
திரும்பிப்‌ போகிறார்கள்‌. 


யோசேப்பு தன்‌ 


அவர்கள்‌ சண்டை 
பண்ணக்கூடியவர்கள்‌ அவர்கள்‌ 
யாக்கோபைப்‌ பார்த்து, யோசேப்பிற்குத்‌ 
தாங்கள்‌ செய்த அநியாயங்களையெல்லாம்‌ 
விவரித்துக்‌ கூற வேண்டும்‌. இதனால்‌. 
மனவருத்தங்கள்‌ உண்டாகும்‌. அவர்களுக்குள்‌ 
சண்டைகள்‌ வரலாம்‌. 

யோசேப்பின்‌ நல்ல செய்தியை 
அறிவிக்கும்போது யாக்கோபிற்குச்‌ சந்தோஷம்‌ 
உண்டாகும்‌. தான்‌ மரிப்பதற்கு முன்பாக 
யாக்கோபு தன்‌ நேசகுமாரனாகிய 
யோசேப்பைக்‌ காண விரும்புவார்‌. 
யாக்கோபு மேலும்‌ 17 வருஷங்கள்‌ 
ஜீவனோடு இருக்கிறார்‌ (ஆதி 47528). 


தன்‌ சகோதரர்‌ தனக்கு செய்த. 
தீங்குகளையெல்லாம்‌ யோசேப்பு இப்போது 
முற்றிலுமாய்‌ மறந்துவிட்டார்‌. தன்னுடைய 
சகோதரர்கள்‌ ஒருவருக்கொருவர்‌ 
அன்பாயிருக்கவேண்டும்‌ என்று யோசேப்பு 
விரும்புகிறார்‌. 


யோசேப்பின்‌ சகோதரரைப்போலவே 
விசுவாசிகளாகிய நாமும்‌ கிறிஸ்துவுக்குள்‌ 
சகோதரராயிருக்கிறோம்‌. நாம்‌ 
ஒருவருக்கொருவர்‌ அன்பாயிருக்கவேண்டும்‌. 
நமக்குள்ளே சண்டை போட்டுக்கொள்ளக்‌ 
கூடாது. நம்‌ எல்லோருக்கும்‌ ஒரே பிதாவே 
தேவனாயிருக்கிறார்‌. கிறிஸ்துவானவர்‌ 
நம்முடைய சமாதானமாகவும்‌, நமக்கு 
சமாநான கர்த்தராகவும்‌ இருக்கிறார்‌. 
விசுவாசிகளாகிய நாம்‌ ஒருவருக்கொருவர்‌ 
சண்டை போட்டுக்கொள்ளும்போது, 
நம்முடைய பரலோகப்பிதாவின்‌ நாமத்தை 
நாம்‌ தூஷிக்கிறவர்களாயிருப்போம்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


யாக்கோபின்‌ ஆறுதல்‌ 
ஆதி 45:25-28 


ஆதி 45:25, அவர்கள்‌ எகிப்திலிருந்து 
போய்‌, காணான்‌ தேசத்திலே தங்கள்‌ 
தகப்பனாகிய  யாக்கோபினிடத்தில்‌ 
வத்து: 


ஆதி. 40:26. 
உயிரோடிருக்கிறான்‌, 
தேசத்துக்கெல்லாம்‌ 
அதியதியாயிருக்கிறான்‌ என்று 
அவனுக்கு அறிவித்தார்கள்‌. அவன்‌ 
இருதயம்‌ மூர்ச்சை அடைந்தது; அவன்‌ 
அவர்களை நம்பவில்லை. 


ஆதி 4557. அவர்கள்‌ யோசேப்பு. 
தங்களுடனே சொன்ன வார்த்தைகள்‌. 
யாவையும்‌ அவனுக்குச்‌. 
சொன்னபோதும்‌, தன்னை 
ஏற்றிக்கொண்டு போகும்படி. யோசேப்பு 

ப்பின வண்டிகளை அவன்‌ 
கண்டபோதும்‌, அவர்களுடைய 
தகப்பனாகிய யாக்கோபின்‌ ஆவி 
உயிர்த்தது. 


யோசேப்பு 
அவன்‌ எகிப்து 


இஸ்ரவேல்‌: 
சப்பு இன்னும்‌ 


ஆதி ௧528, அப்பொழுது 


என்‌ குமாரனாகிய 6 
உயிரோடிருக்கிறானே, இது போதும்‌; 
நான்‌ மரணமடையுமுன்னே போய்‌ 
அவனைப்‌ பார்ப்பேன்‌ என்றான்‌. 


புத்திரர்‌ நல்ல 
ஈடு எகிப்து தேசத்திலிருந்து, 
புறப்பட்டு வருகிறார்கள்‌. 'யோசேப்பு 
உயிரோடிருக்கிறார்‌” என்பதும்‌, “அவர்‌ எகிப்து 
தேசத்திற்கெல்லாம்‌ அதிபதியாயிருக்கிறார்‌' 
என்பதும்‌ நற்செய்தியாயிருக்கிறது. 
யோசேப்பின்‌ சகோதரர்‌ எகிப்திலிருந்து, 
புறப்பட்டு, கானான்‌ தேசத்திலே, தங்கள்‌ 
தகப்பனாகிய யாக்கோபினிடத்தில்‌ வந்து, 
த நற்செய்தியை அவருக்கு. 
அறிவிக்கிறார்கள்‌. ஆனால்‌ யாக்கோபோ தன்‌ 
குமாரரை நம்பவில்லை. யாக்கோபின்‌ 
இருதயம்‌ யோசேப்பைப்பற்றி நல்ல செய்தியை 
கேள்விப்பட்டவுடன்‌ மூர்ச்சையடைகிறது. 


யாக்கோபின்‌. 





BALWETHER 
RAAT IMAL 


தன்னுடைய குமாரர்களின்‌ பேச்சை 
யாக்கோபால்‌ நம்ப முடியவில்லை. ஏனெனில்‌ 
அவர்கள்‌ எப்போதும்‌ முன்னுக்குப்பின்‌ 
முரணாகப்‌ பேசக்கூடியவர்கள்‌. இப்பொழுது 


யாக்கோபு அவர்களுடைய பேச்சை நம்புகிறார்‌ 
(ஆதி 45:27-28). 


மூர்ச்சையடைந்து. மயங்கி விழுந்துவிடுகிறார்‌. 


இதற்கு முன்பு யோசேப்பு 
மரித்துப்போனார்‌ என்று அவருடைய 
சகோதரர்‌ யாக்கோபினிடத்தில்‌ 
சொன்னார்கள்‌. யோசேப்பு மரித்துப்போன 
செய்தியை யாக்கோபு உடனே நம்பினார்‌ 
அவர்கள்‌, யோசேப்பு 
என்று யாக்கோபுக்கு 
யாக்கோபால்‌: 


இப்போதோ 

உயிரோடிருக்கிறார்‌ 
சொல்லுகிறார்கள்‌. ஆனால்‌ 
இந்த நல்ல செய்தியை நம்பமுடியவில்லை. 


யாக்கோபின்‌ 
மென்மையாயிருக்கிறது. அவருடைய மனது 
தன்‌ குமாரன்‌ யோசேப்புக்காக துடித்துக்‌ 
கொண்டிருக்கிறது. யாக்கோபைப்போல. 
பலவீனமான இருதயமும்‌, 
மென்மையான  ஆலியுமுள்ளவர்களிடத்தில்‌ 
நம்பிக்கையைவிட பயமே அதிகமாயிருக்கும்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யாக்கோபின்‌ குமாரர்‌ யோசேப்பு 
தங்களுடனே சொன்ன வார்த்தைகள்‌ 
யாவையும்‌ யாக்கோபுக்குச்‌ சொல்லுகிறார்கள்‌. 
தன்னை ஏற்றிக்கொண்டு போகும்படி 
யோசேப்பு அனுப்பின வண்டிகளை யாக்கோபு 
பார்க்கிறார்‌. அப்போது யாக்கோபின்‌ மயக்கம்‌ 
தெளிகிறது. அவருடைய ஆலி மறுபடியும்‌ 
உமிர்பெறுகிறது. யாக்கோபு மயக்கம்‌ 
தெளிந்து எழும்புகிறார்‌. மரித்துப்போனவர்‌ 
மறுபடியும்‌. பிழைப்பதுபோல அவர்‌ 
எழும்புகிறார்‌ 

யாக்கோபு. 
யோசேப்பின்‌ 
சொல்லவில்லை, 


தன்னுடைய குமாரன்‌: 
மேன்மையைப்பற்றி ஒன்றும்‌ 
யோசேப்பு எகிப்து 
தேசத்திற்கெல்லாம்‌  அதிபதியாயிருக்கிறார்‌. 
யாக்கோபுக்கு அது பெரியதாய்த்‌ 
தெரியலிக்லை. மொேப்பு உரிரோடருக்கறார 
என்னும்‌ செய்தியே யாக்கோபுக்கு 

முக்கியமான செய்தியாயிருக்கிறது. 
“என்‌ 


அப்பொழுது ஸ்ரவேல்‌, 
தனால்‌" போகப்‌ இன்னும்‌ 
உமிரோடிருக்கிறானே, இது போதும்‌; நான்‌ 
போய்‌ இவனைப்‌ 
45:28) என்று 
சொல்லுகிறார்‌. யோசேப்பு உயிரோடிருக்கிறார்‌. 
என்பதே அவருக்கு போதுமானதாயிருக்கிறது. 
இந்த வசனத்தில்‌ யாக்கோபு 
"இஸ்ரவேல்‌" என்று அழைக்கப்படுகிறார்‌. 
பலவீனம்‌,  அவிசுவாசம்‌ ஆகியவை 
வரும்போது அவருடைய பெயர்‌ யாக்கோபு. 
(ஆதி 45:26-27) பெலன்‌, விசுவாசம்‌ 
ஆகியவை வரும்போது அவருடைய பெயர்‌ 
இஸ்ரவேல்‌ (ஆதி 45:28). 





ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


யாக்கோபு தன்னுடைய முதிர்வயதில்‌ 
எகிப்து தேசத்திற்குப்‌ போகிறார்‌. கானான்‌ 
தேசத்தில்‌ கொடிய பஞ்சமுண்டாயிருக்கிறது. 
இந்தப்‌ பஞ்சகாலத்தில்‌, யோசேப்பு 
யாக்கோபை எகிப்து தேசத்திற்கு வருமாறு 
அழைக்கிறார்‌. கர்த்தரும்‌ யாக்கோபை எகிப்து, 
தேசத்திற்குப்‌ போக 

யாக்கோபுக்கு 

உண்டாயிற்று (ஆதி 467-4) 


யாக்கோபு 
தேசத்திற்குப்போகும்போது.  அவரோடுகூட 
அவருடைய குடும்பத்தார்‌ எல்லோரும்‌ 
அங்கே போகிறார்கள்‌ (ஆதி 465-27). 
யோசேப்பு எகிப்து தேசத்திலே யாக்கோபை 
அன்போடு வரவேற்கிறார்‌ (ஆதி 46:28-34) 


கர்த்தருடைய வார்த்தை 
ஆதி 4624-4 


ஆதி கல 
உண்டான 
சேர்த்துக்கொண்டு 
பெயெர்செயாவுக்குக்‌ போய்‌, தண்‌ 
தகப்பனாகிய சஈசாக்குடைய 
தேவனுக்குப்‌ பலியிட்டான்‌. 


இஸ்ரவேல்‌ தனக்கு. 
யாவையும்‌ 
புறப்பட்டுப்‌ 


ஆதி 46:2. அன்று இரவிலே தேவன்‌ 
கி: 


என்று 
கூப்பிட்டார்‌; அவன்‌ இதோ, அடியேன்‌ 
என்றான்‌. 


ஆதி ௧463. அப்பொழுது அவம்‌ 
நான்‌ தேவன்‌, நான்‌ உன்‌ 
தகப்பனுடைய தேவன்‌, ந 
எகிப்துதேசத்துக்குப்போகப்‌ 
பயப்படவேண்டாம்‌; அங்கே உன்னைப்‌. 
பெரிய ஜாதியாக்குவேன்‌. 


ஆதி 465. நான்‌ உன்னுடனே 
எகிப்துக்கு வருவேன்‌; நான்‌ உன்னைத்‌ 
“திரும்பவும்‌ வரப்பண்ணுவேன்‌; 
யோசேப்பு தன்‌ கையால்‌ உன்‌ 
கண்களை மூடுவான்‌ என்று சொன்னார்‌. 


எபிரொனிலே 
யோசேப்பு 
அவருடைய 
எகிப்து தேசத்திற்கு 
யாக்கோபு தன்‌ 


குடும்பத்தாரும்‌, 

தங்கியிருக்கிறார்கள்‌. 
யாக்கோபையும்‌, 
குடும்பத்தாரையும்‌, 
வருமாறு அழைக்கிறார்‌. 
குமாரன்‌ யோசேப்பின்‌ அழைப்பை 
ஏற்றுக்கொண்டு, எகிப்து தேசத்திற்கு 
பிரயாணம்பண்ண ஆயத்தமாகிறார்‌. 

யாக்கோபு எகிப்து தேசத்திற்கு 
போகும்‌ முன்பாக, பெயர்செபாவுக்கு 
புறப்பட்டுப்போகிறார்‌. யாக்கோபு இங்கே 
தன்‌ தகப்பனாகிய ஈசாக்குடைய தேவனுக்கு 
பலியிடுகிறார்‌ (ஆதி 463) 


யாக்கோபு இப்போது 
இருக்கிறார்‌. பெயர்செபா 
25 மைல்‌ தூரத்தில்‌ உள்ளது. 
இந்த வசனத்தில்‌ தேவனைப்பற்றிச்‌ 
சொல்லப்படும்போது, அவர்‌ ஆபிரகாமின்‌ 
தேவன்‌ என்று கூறப்படாமல்‌, ஈசாக்கின்‌ 
தேவன்‌ என்று கூறப்பட்டிருக்கிறது. ஈசாக்கு 
தன்‌ குமாரனாகிய யாக்கோபிற்கு மெய்யான 
தேவனைப்‌ பற்றிக்‌ சுற்றுக்‌ கொடுத்தார்‌. 
அன்று இரவிலே 
இஸ்ரவேலுக்குத்‌ தரிசனமானார்‌. 
எட்டாம்‌ முறையாக யாகோபு 
தரிசனமான சம்பவம்‌. (ஆதி 28: 
காப: ஆதி 3232ம்‌; 
; ஆதி 463-4) 


மம்ரேயில்‌ 
மம்ரேயிலிருந்து 


தேவன்‌ 
தேவன்‌ 


பிரகாம்‌. ந ஸ்தலத்தில்‌. 
னான சவ்தா. (பகா 
பெயெர்செபாவிலே ஒரு தோப்பை உண்டாக்கி, 
சதாகாலமுமுள்ள தேவனாகிய கர்த்தருடைய 
நாமத்தை அவ்விடத்தில்‌ தொழுது 
கொண்டார்‌" (ஆதி 21:33) 


யாக்கோபின்‌ தகப்பனாகிய ஈசாக்கும்‌, 
பெயர்செபாவிலே தேவனைத்‌ 


தொழுதுகொண்டார்‌. “அங்கே அவன்‌ ஒரு 
பலிபீடத்தைக்‌ கட்டி, கர்த்தருடைய நாமத்தைத்‌ 
. கொண்டு, 


ஈசாக்கின்‌ வேலைக்காரர்‌ 
வெட்டினார்கள்‌" (ஆதி 26:25). 


ஒரு துரவை 





ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


யாக்கோபு இஸ்ரலேலின்‌ தேவனாகிய 
கர்த்தரைப்‌ பார்க்கும்போது. அவரை 
ஈசாக்குடைய  தேவனாகப்‌ பார்க்கிறார்‌. 
கர்த்தர்‌ ஈசாக்கோடு உடன்படிக்கை. 
செய்திருக்கிறார்‌. அவர்‌ தேவனை 
உடன்படிக்கையின்‌ தேவனாகப்‌ பார்க்கிறார்‌. 


க்கல்‌ 

முதிர்வயதாகயிருந்தாலும்‌, அவர்‌ எதிர்பாராத 
நன்மைகளெல்லாம்‌, அவருடைய 
ஜீவியத்திலே இப்போது நடைபெறுகிறது. 
யாக்கோபு தன்‌ குமாரன்‌ யோசேப்பு 
உமிரோடிருக்கிறார்‌ என்னும்‌ நல்ல செய்தியை 
கேள்விப்பட்டிருக்கிறார்‌. தேவன்‌ தனக்கும்‌, 
தன்னுடைய குடும்பத்தாருக்கும்‌ செய்த 
நன்மைகளையெல்லாம்‌ நினைவுகூரும்‌ 
வண்ணமாக, யாக்கோபு தேவனுக்கு 
பலிசெலுத்துகிறார்‌. 


யாக்கோபு இப்போது கானான்‌ 
தேசத்திலிருந்து எகிப்து தேசத்திற்கு 
புறப்பட்டுப்போகிறார்‌. அ அந்நிய 
தேசத்திற்கு பிரயாணமாய்ப்போகும்போது. 
தேவனுடைய பிரசன்னம்‌ 
கூடயிருக்கவேண்டும்‌. 

யாக்கோபோடு கூடவந்தால்தான்‌, அவருக்கு 
பிரயாணத்தில்‌ ஆசீர்வாதம்‌ கிடைக்கும்‌. 
தேவனுடைய பரிசுத்தமான பிரசன்னம்‌ 
தன்னுடைய பிரயாணத்தில்‌ தன்னோடு 
கூட வரவேண்டும்‌ என்று விரும்பி, அவர்‌ 


குறித்து, 
அருப்பகறார்‌.. 
தங்கள்‌ தெ. 


தன்னுடைய காரியங்களைக்‌ 
குறித்து விசாரித்திருக்கலாம்‌. 


QOODNENS 
PUBLISHERS 


தேவனுடைய அனுமதியில்லாமல்‌. 
யாக்கோபு கானான்‌ தேசத்தை விட்டு எகிப்து 
தேசத்திற்கு புறப்பட  ஆயத்தமாயில்லை. 
கர்த்தர்‌ அனுமதி கொடுக்கவில்லையென்றால்‌ 
யாக்கோபு எகிப்து தேசத்திற்கு 
போகமாட்டார்‌. கானான்‌ தேசத்தில்‌ பஞ்சம்‌ 
கொடியதாயிருந்தாலும்‌, யாக்கோபு தன்‌ 
குடும்பத்தாரோடு, கானான்‌ தேசத்திலேயே 
இருந்துவிடுவார்‌. 


தேவன்‌ இஸ்ரவேலை 
யாக்கோபுக்கு இஸ்ரவேல்‌ என்னும்‌. 
மறுபெயருமுள்ளது. அன்று இரவிலே, 
தேவன்‌ இஸ்ரவேலுக்கு தரிசனமாகிறார்‌. 
நாம்‌ தேவனிடத்தில்‌ கருத்தாய்‌ 
ஜெபம்பண்ணினால்‌, அவர்‌ நம்மையும்‌ 
சந்திப்பார்‌. நாம்‌ தேவனுடைய சமுகத்தில்‌ 
எப்படி பேசவேண்டுமோ அப்படி பேசினால்‌, 
அவரும்‌ நம்மோடு கூட பேசுவார்‌ 


, அன்று ரவிலே 
இஸ்ரவேலுக்குத்‌ தரிசனமாகி, 
யாக்கோபே" என்று கூப்பிடுகிறார்‌; 
யாக்கோபு “இதோ, அடியேன்‌” என்று 
சொல்லுகிறார்‌. அப்பொழுது தேவன்‌, 
“நான்‌ தேவன்‌, நான்‌ உன்‌ தகப்பனுடைய 
தேவன்‌, நீ எகிப்துதேசத்துக்குபபோகப்‌ 
பயப்படவேண்டாம்‌: அங்கே உன்னைப்‌ 
பெரிய ஜாதியாக்குவேன்‌" (ஆதி 46:2,3) 
என்று சொல்லுகிறார்‌. 

தேவன்‌ தம்மை ஈசாக்கின்‌ தேவன்‌ 
என்று அழைத்துக்‌ கொள்கிறார்‌. தன்‌ 
தகப்பனாகிய ஈசாக்குடைய தேவனுக்கு 
இஸ்ரவேல்‌ பலியிடுகிறார்‌ (ஆதி 46:1) 


தேவன்‌ யாக்கோபுக்கு ஆறுதலான 
வார்த்தைகளைச்‌ சொல்லுகிறார்‌. தான்‌ 
எகிப்து தேசத்திற்கு போவது தேவனுடைய 
சித்தமா அல்லது அது தேவனுடைய 
சித்தமில்லையா என்பது யாக்கோபுக்கு 
இதுவரையிலும்‌ தெரியவில்லை. தேவனோ 
யாக்கோபை நோக்கி, “நீ எகிப்து 
தேசத்திற்குப்போக பயப்படவேண்டாம்‌" என்று 
ஆறுதலாகச்‌ சொல்லுகிறார்‌. 


சந்திக்கிறார்‌ 


தேவன்‌ 
யாக்கோபே, 





ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


எகிப்து 
ஈசாக்கிற்குத்‌ 


தேசத்திற்குப்‌ போக 
தடைபண்ணப்பட்டிருந்தது. 
(ஆதி 262) ஆதி 158314 ஆகிய 
வசனங்களில்‌ கூறப்பட்டிருக்கும்‌ 
தீர்க்தரிசனத்தின்‌ மீதமுள்ள பகுதி நிறைவேற 
வேண்டிய காலம்‌ இப்போது வந்திருக்கிறது. 
ஆகையினால்‌ எகிப்துக்குப்‌ 
போவதற்கு அனுமதி கிடைக்கிறது. 


ஒரு அந்நிய தேசத்தில்‌ ஏராளமான 
ஜனங்களையும்‌, கால்நடைகளையும்‌ எப்படி 
அழைத்துச்‌ சென்று, அங்கு தங்க வைப்பது 
என்னும்‌ சந்தேகமும்‌, பயமும்‌ யாக்கோபின்‌ 
மனதில்‌ இருக்கிறது (ஆதி 46:3) 
ஆகையினால்‌ தேவன்‌ யாக்கோயிற்குத்‌ 
தரிசனமாகி, எகிப்திற்குப்‌ போகப்‌ பயப்பட 
வேண்டாம்‌ என்று கூறுகிறார்‌. 


தன்னுடைய சந்ததியார்‌ 
தேசத்தில்‌ ஒடுக்கப்படுவார்கள்‌ 
இஸ்ரவேலுக்குத்‌ தெரியும்‌! ஆதி 513-14). 
உடன்படிக்கையின்‌ பிரகாரம்‌ இஸ்ரவேல்‌ 
சந்ததியார்‌ எகிப்தில்‌ வந்து தங்க வேண்டும்‌. 
இதையெல்லாம்‌ மனதில்‌ வைத்துக்‌ கொண்டு 
தான்‌, யாக்கோபு தேவனிடமிருந்து ஒரு 
நிச்சயமான செய்தியை எதிர்பார்க்கிறார்‌. 

| கர்த்தருடைய  சமுகத்திற்‌ 
முன்ப கனல க்கோவயையோ 
பயபக்தியோடு வரவேண்டும்‌. நாம்‌ 
கர்த்தருடைய  சமுகத்திலே பயத்தோடும்‌ 
நடுக்கத்தோடும்‌ சந்தோஷமாயிருக்க 
வேண்டும்‌. 


எகிப்து 
என்பது, 


யாக்கோபு எகிப்து தேசத்திற்கு: 
பிரயாணம்பண்ண உ ஆயத்தமாயிருக்கிறார்‌. 
பிரயாணத்தைக்‌ குறித்து அவருடைய 
மனதிலே. பலவிதமான. சிந்தனைகள்‌ 
உண்டாயிற்று. யாக்கோபு இப்போது. 
வயதுமுதிர்ந்தவராயிருக்கிறார்‌ கானான்‌ 
தேசத்திலிருந்து எகிப்து தேசத்திற்கு நீண்ட 
தூரம்‌ பிரயாணம்‌ பண்ணவேண்டும்‌. 

எகிப்து. தேசம்‌ விக்கிரகாராதனை 
மிகுந்த தேசம்‌. தன்னுடைய குமாரர்கள்‌ 
எகிப்து போனால்‌, 
அங்கே அவர்கள்‌ 
விக்கிரகாராதனையை 
என்னும்‌ பயம்‌ 
உண்டாயிற்று. யாக்கோபு தன்‌ தகப்பனாகிய 


QOODNENS 
PUBLISHERS 


ஈசாக்குடைய தேவனை தொழுதுகொண்டு, 
அவருக்கு பலிசெலுத்துகிறார்‌. தன்‌ 
பிள்ளைகள்‌, தங்கள்‌ ற்‌ 


மறந்துவிட்டு, 


பன்பற்றிபபேய்லிடுவார்கசோ என்னும்‌ 
பயமும்‌ யாக்கோபின்‌ மனதில்‌ உண்டாயிற்று 


எகிப்தியரின்‌ 


கானான்‌ தேசம்‌ பாலும்‌ தேனும்‌ ஓடுகிற 
செழிப்பான தேசம்‌. அந்த தேசத்தில்‌ 
இப்போது பஞ்சம்‌ கொடிதாயிருக்கிறது. 
ஆனாலும்‌ கானான்‌ தேசமே கர்த்தர்‌ 
இஸ்ரவேலருக்கு வாக்குத்தத்தமாகக்‌ 
கொடுத்திருக்கிற நேசம்‌. எகிப்து நேசம்‌ 
நைல்‌ நதி ஓடுகிற செழிப்பான தேசம்‌. 
ஆனாலும்‌ அது இஸ்ரவேலருக்கு அந்நிய 


மயங்கி, வாக்குத்தத்த தேசமாகிய கானான்‌ 
தேசத்தை மறந்துவிடுவார்களோ என்னும்‌ 
பயமும்‌ யாக்கோபின்‌ மனதில்‌ உண்டாயிற்று. 
தேவனோ யாக்கோபை 
ஆசீர்வதிக்கிறார்‌. “எகிப்து தேசத்திலே. 
உன்னை பெரிய ஜாதியாக்குவேன்‌" என்று 
தேவன்‌ யாக்கோபுக்கு சொல்லுகிறார்‌. 
யாக்கோபு எகிப்து தேசத்திற்கு போனாலும்‌, 
டய பிரசன்னம்‌ அவரோடு 
கூடப்போகும்‌. “நான்‌ உன்னுடனே 
எகிப்துக்கு வருவேன்‌" என்று தேவன்‌ 
யாக்கோபுக்கு வாக்குப்பண்ணுகிறார்‌. 


எகிப்து தேசத்திலே 
அல்லது அவருடைய 
காணாமல்போய்விடமாட்டார்கள்‌. 
எகிப்து, தேசத்தில்‌ 
அவர்‌ கானான்‌ 
அடக்கம்பண்ணப்படுவார்‌. 
யாக்கோபை நோக்கி, “நான்‌ 
திரும்பவும்‌  வரப்பண்ணுவேன்‌" 
சொல்லுகிறார்‌. 


யாக்கோபு 


யாக்கோபோ 
குடும்பத்தாரோ 
யாக்கோபு 
மரித்தாலும்‌, 
தேசத்திலே. 
கர்த்தர்‌ 
உன்னை 
என்று 


எகிப்து தேசத்திலே. 
மரித்துப்போனார்‌. ஆனாலும்‌ அவருடைய 
சரீரம்‌ கானான்‌ த்திற்கு கொண்டு 
வரப்பட்டு, அங்கே அடக்கம்பண்ணப்படுகிறது. 
இஸ்ரவேலின்‌ சந்ததியார்‌. கானான்‌ 
தேசத்திலே குடியேறுகிறார்கள்‌. கர்த்தர்‌ 
வாக்குமாறாதவராயிருக்கிறார்‌. 





ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


யாக்கோபைப்போல, 
ஜீவியத்தில்‌ நாமும்‌ 
பள்ளத்தாக்குகளில்‌ இருக்கலாம்‌. 
வருங்காலம்‌ எப்படியிருக்குமோ 
நிச்சயமில்லாதவர்களாய்‌ நாம்‌ 
ஆனாலும்‌ நாம்‌ தேவனை 
கூப்பிடும்போது தேவன்‌ 
நாம்‌ கர்த்தருடைய 
வாக்க அவருடைய 
வழிநடத்துதலின்‌ பிரகாரமும்‌, நாம்‌ எங்கே 
போனாலும்‌, அங்கே தேவனுடைய பரிசுத்த 
பிரசன்னம்‌ நம்மோடு கூட வரும்‌. நாம்‌ 
ஆராதிக்கிற தேவன்‌, நாம்‌ போகவேண்டிய 
இலக்குக்கு, நம்மை கரம்‌ பிடித்து 
வழிநடத்துவார்‌. 
நாம்‌ மரண உ பள்ளத்தாக்கிலே. 
நடந்தாலும்‌, நம்முடைய தேவன்‌ அங்கேயும்‌ 
நம்மை கைவிடமாட்டார்‌. அவர்‌ நம்மை 
மரணப்பள்ளத்தாக்கிலிருந்து மேலான 
மகிமைக்கு அழைத்து செல்வார்‌. 


யாக்கோபு தேவனுக்கு பலி 
செலுத்தி அவரைத்‌ தொழுதுகொள்கிறார்‌ 
தன்னுடைய போக்கிலும்‌ வரத்திலும்‌. 
தேவன்‌ தன்னோடு கூடமிருப்பார்‌ என்னும்‌ 
நம்பிக்கை அவருடைய மனதிலிருக்கிறது. 
ஆகையினால்‌ யாக்கோபின்‌ ஜீலியமும்‌ 
மரணமும்‌ அவருக்கு ஆறுதலாயிருக்கிறது. 
யோசேப்பு தன்‌ கையால்‌ உன்‌ கண்ணை 
மூடுவான்‌" என்று தேவன்‌ யாக்கோபுக்கு. 
சொல்லுகிறார்‌. இது யாக்கோபுக்கு. 
ஆறுதலான வார்த்தையாயிருக்கிறது. 


“யோசேப்பு 
கண்களை 
வாக்கியத்திற்கு மரணத்தின்போது 
சமாதானமாக மரணமடையவாய்‌. நீ மரித்த 
பின்பு, உன்‌ பிள்ளை உன்‌ கண்களை மூடும்‌” 
என்று பொருள்‌. கிழக்கு தேசத்தில்‌ ஒருவர்‌ 
மரித்த பின்பு அவருடைய நெருங்கிய 
உறவினர்கள்‌ அவருடைய கண்களை 
மூடுவது வழக்கம்‌. தன்னுடைய குமாரன்‌ தன்‌ 
கண்களை மூடுவான்‌ என்னும்‌ 
வாக்குத்தத்தம்‌ யாக்கோபிற்கு ஆறுதலாக 
இருக்கிறது (ஆதி 50:1. 


கையால்‌ உன்‌ 


என்னும்‌ 


(ஆலன்‌ 
மூடுவான்‌ 


QOODNENS 
PUBLISHERS 


எகிப்திற்கு போனவர்கள்‌ 
ஆதி 46:5-27 


ஆதி 46. அதற்குப்பின்பு, யாக்கோபு 
பெயெயர்செபாவிலிருத்து. பிரயாணம்‌ 
புறப்பட்டான்‌. இஸ்ரவேலின்‌ குமாரர்‌ 
தங்கள்‌ தகப்பனாகிய யாக்கோபையும்‌. 
தங்கள்‌ குழத்தைகனையும்‌ தங்கள்‌: 
பார்வோன்‌ 

வண்டிகவின்மேல்‌ 


ஆதி 46:6. தங்கள்‌ ஆடுமாடுகளையும்‌, 
தாங்கள்‌ காணான்‌ தேசத்தில்‌ 
சம்பாதித்த தங்கள்‌ பொருட்களையும்‌ 
சேர்த்துக்கொண்டு, யாக்கோபும்‌ அவன்‌: 
சந்ததியார்‌ யாவரும்‌ எகிப்துக்குப்‌ 
போனார்கள்‌. 


ஆதி 46:7. அவன்‌ தன்‌ குமாரரையும்‌ 
தன்‌ குமாரரின்‌ குமாரரையும்‌ தன்‌ 
குமாரத்திகனையும்‌ தன்‌ குமாரரின்‌ 
குமாரத்திகளையும்‌ தன்‌ சந்ததியார்‌ 
அனைவரையும்‌. எகிப்துக்குத்‌ 
தன்னோடே அழைத்துக்‌ 
'கொண்டுபோனான்‌.. 


ஆதி 408. 
இஸ்ரவேலரின்‌ 
யாக்கோபும்‌ 
யாக்கோபுடைய 
குபன்‌.. 


ஆதி 469. குபனுடைய 
ஆனோக்கு, பல்லுர,; எஸ்ரோன்‌, 
என்பவர்கள்‌. 


எகிப்துக்கு வந்த 
'நாமங்கனாவன: 
அவனுடைய குமாரரும்‌; 
மூ.த்தகுமாரனான 


குமாரர்‌ 
கர்ம்‌ 


ஆதி 46:10. சிமியோனுடைய குமாரர்‌ 
எழுவேல்‌,யாமின்‌, ஓகாத்‌, யாகீன்‌, 
சொகார்‌,  காணானிய ஸ்தீரியின்‌ 
குமாரனாகிய சவுல்‌ என்பவர்கள்‌. 


ஆதி க. 
கெர்சோன்‌, 
என்பவர்கள்‌. 


ஆதி 46:12. யூதாவினுடைய குமாரர்‌ 
ஏர்‌, ஓணான்‌, சேலா, பாரேஸ்‌, சேரா 
என்பவர்கள்‌; அவர்களில்‌ ஏரும்‌ 
னானும்‌ கானான்தேச த்தில்‌ 
இறத்துபோனார்கண்‌; பாரேகடைய 
குமாரர்‌ எஸ்ரோன்‌, ஆமூல்‌ என்பவர்கள்‌. 


லேவியினுடைய குமாரர்‌ 
கோகாத்‌,  மெராரி 





HLWETHER 
RAAT ONAL 


ஆதி ௧618. இசக்காருடைய குமாரர்‌ 
தோலா, பூவா, யோடு, சிம்ரோன்‌ 
என்பவர்கள்‌. 


ஆதி 4834. செயுலோனுடைய குமாரர்‌ 
செரேத்‌, ஏலோன்‌, யக்லேல்‌ 
என்பவர்கள்‌. 


ஆதி 46:15. இவர்கள்‌ லேயானின்‌ 
சந்ததியார்‌ அவன்‌ இவர்களையும்‌ 
தீனான்‌ என்னும்‌ ஒரு குமாரத்தியையும்‌ 
பதான்‌ அராமிலே யாக்கோபுக்குப்‌ 
பெற்றான்‌; அவன்‌ குமாரரும்‌ அவன்‌ 
குமார த்திகளுமாகிய எல்லாரும்‌ 
முப்பத்துமூன்று பேர்‌. 


ஆதி 4606. காத்துடைய குமாரர்‌, 
சிப்பியோன்‌, அகி, கனி, எஸ்போன்‌, 
ஏரி, அரோதி, அரேலி என்பவர்கள்‌. 


ஆதி 4607. ஆசேருடைய குமாரர்‌ 
இம்னா, வா, இஸ்வி, பெரீயா 
என்பவர்கள்‌; இவர்களுடைய சகோதரி 
செராக்கு என்பவன்‌; யெரீயாவின்‌ 
குமாரர்‌ ஏபேர்‌, மல்கியேல்‌ என்பவர்கள்‌. 


ஆதி 46:18. இவர்கன்‌ லாபான்‌ தன்‌ 
குமாரத்தியாகிய 'லேயாளுக்குக்‌: 
கொடுத்த சில்பாளுடைய பின்னைகள்‌; 
அவன்‌ இந்தப்‌ பதிணாறுபேரையும்‌: 
யாக்கோபுக்குப்‌ பெற்றான்‌. 


ஆதி. 46:19. யாக்கோபின்‌ 
மனைவியாகிய ராகேலுடைய குமாரர்‌ 
யோசேப்பு, பென்யமீன்‌ என்பவர்கள்‌. 


ஆதி 46:20. யோசேப்புக்கு எகிப்து 
தேசத்திலே மனாசேயும்‌ எப்பிராயீமும்‌ 
பிறந்தார்கள்‌; அவர்களை 
ஏன்பட்டணத்து ஆசாரியனாகிய 
போத்தியிராவின்‌ குமாரத்தியாகிய 
ஆஸ்நாத்‌ அவனுக்குப்‌ பெற்றான்‌. 

ஆதி 46:21. பென்யமீனுடைய குமாரர்‌, 
பேலா பெகேர்‌, அஸ்பேல்‌, கேரா, 
'நாகமான்‌, எகி, ரோஷ்‌, முப்பிம்‌, உப்பிம்‌. 
ஆர்து என்பவர்கள்‌. 


ஆதி 46:2௨, 
பெற்ற குமாரராகிய 
எல்லாரும்‌ பதினாலுயேர்‌. 


ராகேல்‌ யாக்கோபுக்குப்‌ 
இவர்கள்‌ 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


பிரியப்‌] 
UBLISHERS 


ஆதி 46:28. தாணுடைய குமாரன்‌ உசீம்‌ 


ஆதி 4624. நப்தலின்‌ 
யாத்சியேல்‌ கூனி, எத்செர்‌, 
என்பவர்கள்‌. 


குமாரர்‌ 
சில்லேம்‌ 


ஆதி 46:25. இவர்கள்‌ லாபான்‌ தண்‌ 
குமார த்தியாகிய ராகேலுக்குக்‌. 
கொடுத்த பில்கான்‌ யாக்கோயுக்குப்‌ 
பெற்றவர்கள்‌; இவர்கள்‌ எல்லாரும்‌ 


ஏழுபேர்‌. 


ஆதி 4626. யாக்கோபுடைய குமாரின்‌: 
மனைவிகனைத்‌ தவிர, அவனுடைய 
கர்ப்பப்பிறப்பாயிருத்து அவன்‌ 
மூலமாய்‌ எகிப்திலே வந்தவர்கள்‌ 
எல்லாரும்‌ அறுபத்தாறுபேர்‌. 


ஆதி 46:27, யோசேப்புக்கு எகிப்திலே 
பிறந்த குமாரர்‌ இரண்டுபேர்‌; ஆக 
எகிப்துக்குப்‌ போன யாக்கோபின்‌ 
குடும்பத்தார்‌ எழுபதுபேர்‌. 


க்கோபு எகிப்து, 
புறப்பட்டுப்போவதற்கு முன்பாக வனுக்கு. 
பலிசெலுத்துகிறார்‌. அவர்‌ தேவனுடைய 
ஆறுதலான வார்த்தைகளையும்‌, 
ஆசீர்வாதமான வார்த்தைகளையும்‌ 
பெற்றுக்கொள்கிறார்‌ 


சத்திற்கு 


யாக்கோபு 
பிரயாணம்‌. 


கற்குப்பின்பு. 
பெயெர்செயாலிலிருந்து 
புறப்படுகிறார்‌. இஸ்ரவேலின்‌ குமாரர்‌ தங்கள்‌ 


தகப்பனாகிய  யாக்கோபையும்‌ தங்கள்‌ 
குழந்தைகளையும்‌ தங்கள்‌ மனைவிகளையும்‌ 
பார்வோன்‌ அனுப்பின வண்டிகளின்மேல்‌ 
ஏற்றிக்கொண்டு பிரயாணம்பண்ணுகிறார்கள்‌ 
(ஆதி 46:5), 


அவர்கள்‌ தங்கள்‌ ஆடுமாடுகளையும்‌, 
தாங்கள்‌ கானான்‌ தேசத்தில்‌ சம்பாதித்த 
தங்கள்‌ பொருட்களையும்‌ சேர்த்துக்கொண்டு, 
யாக்கோபும்‌ அவர்‌ சந்ததியார்‌ யாவரும்‌ 
எகிப்துக்குப்‌ போகிறார்கள்‌ (ஆதி 46:6). 


யாக்கோபு 
குமாரின்‌ 
குமாரத்திகளையும்‌ 


தன்‌ குமாரரையும்‌ 
குமாரரையும்‌ 

தன்‌ குமாரின்‌ 
குமாரத்திகளையும்‌ தன்‌ சந்ததியார்‌ 
அனைவரையும்‌ எகிப்துக்குத்‌ தன்னோடே 
அழைத்துக்‌ கொண்டுபோகிறார்‌ (ஆதி 46:77 


தன்‌ 
தன்‌ 





ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


தன்‌ 
குமாரரின்‌ குமாரத்திகளையும்‌' என்பது. 
தீனாளும்‌, அவளுடைய குமாரர்களுடைய 
குமாரத்திகளும்‌ ஆகும்‌ 

இவர்கள்‌ எல்லோருமே i 
பிரகாரம்‌ யாக்கோபின்‌ குமாரத்திகள்‌ என்று 
கருதப்படுகிறார்கள்‌. (ஆதி 46:26). 


யாக்கோபு தேவனை நம்பி எகிப்து 
தேசத்திற்கு பிரயாணம்பண்ணுகிறார்‌. 
யாக்கோபு வயது முதிர்ந்தவராகமிருந்தாலும்‌, 
தேவன்‌ தன்னை பெலப்படுத்துவார்‌ 
என்றும்‌, அவர்‌ தன்னோடுகூட எகிப்து 
தேசத்திற்கு வருவார்‌ என்றும்‌ யாக்கோபு 
நம்பிக்கையோடு போகிறார்‌. 


கானான்‌ தேசத்தை விட்டு 
பிரிந்துபோவது யாக்கோபுக்கு வருத்தமான 
காரியம்‌. ஆனாலும்‌ தேவன்‌ யாக்கோபுக்கு, 
“நான்‌ உன்னை கானான்‌ தேசத்திற்கு 
திரும்பவும்‌ வரப்பண்ணுவேன்‌" என்று 
வாக்குப்பண்ணியிருக்கிறார்‌. தேவனுடைய 
வாக்குத்தத்த வார்த்தை யாக்கோபுக்கு 


ந்‌ 


எகிப்து, 
நோச்தற்குப்போளாகும்‌ அவருடைய சரீரம்‌, 
கானான்‌ தேசத்தில்‌ அடக்கம்பண்ணப்படும்‌. 
என்பது அவருக்கு மிகப்பெரிய 
ஆறுதலயிருக்கிறது. யாக்கோபு தன்னுடைய 
கல்லறையை நோக்கி பிரயாணம்பண்ணவும்‌ 
ஆயத்தமாயிருக்கிறார்‌. கல்லறைக்கு 
முன்பாக என்னென்ன காரியங்கள்‌ 
சம்பவித்தாலும்‌, அதையும்‌ சந்திப்பதற்கு அவர்‌ 
ஆயத்தமாயிருக்கிறார்‌. யாக்கோபைப்போலவே. 
விசுவாசிகளாகிய நாமும்‌, கர்த்தருடைய 
அடிச்சுவடுகளை விசுவாசத்தோடு பின்பற்றி, 
நமக்கு நியமிக்கப்பட்ட இலக்கை நோக்கி 
முன்னேறிச்‌ செல்லவேண்டும்‌. 


எகிப்து தேசத்திற்கு வந்த 
இஸ்ரவேலரின்‌ நாமங்களைப்பற்றி இந்த 
வசனப்பகுதியில்‌ விரிவா! 
சொல்லப்பட்டிருக்கிறது. இவர்கள்‌ 

வேலின்‌ புத்திரர்‌. பிற்காலத்தில்‌ 
இவர்கள்‌ இஸ்ரவேலின்‌ வெவ்வேறு 
கோத்திரங்களுக்கு 
பிதாக்களாயிருக்கிறார்கள்‌. 
த டமல்கள்க 
இருக்கிறார்கள்‌. 


அவர்கள்‌ 
தலைவர்களாகவும்‌ 


யாக்கோபு கானான்‌ தேசத்தைவிட்டு 
எகிப்து தேசத்திற்கு புறப்பட்டுப்போகும்போது, 
தன்னுடைய குடும்பத்தார்‌ எல்லோரையும்‌, 
தன்னோடுகூட கூட்டிக்கொண்டு போகிறார்‌ 
கானான்‌ பஞ்சம்‌ 

யாக்கோபு 
தன்னுடைய குடும்பத்தார்‌ யாரையும்‌, இந்தப்‌ 
பஞ்சகாலத்திலே, கானான்‌ தேசத்தில்‌ 
விட்டுவிடவில்லை. 


கர்த்தர்‌ ஆபிரகாமுக்கு கானான்‌ 
தேசத்தை கொடுப்பதாக வாக்குத்தத்தம்‌ 
பண்ணினார்‌. இப்போது அந்த 
வாக்குத்தத்தம்‌ சொல்லப்பட்டு 215 
வருஷங்களாயிற்று, கர்த்தர்‌ ஆபிரகாமின்‌ 
சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப்போல 
பெருகப்பண்ணுவதாக சொன்னார்‌. இப்போது 
யாக்கோபின்‌ குடும்பத்தில்‌ எழுபது பேர்‌ 
மாத்திரமே இருக்கிறார்கள்‌ (ஆதி 46:27). 
கர்த்தர்‌ 
வேளையிலே, 
பேராயிருக்கிறவர்களை, 
மாற்றுவார்‌. 
“சின்னவன்‌ 
பலத்த பதியம்‌. 
ஏற்றகாலத்தில்‌ இதைத்‌ 
நடப்பிப்பேன்‌" (ஏசா 60:22) 


சித்தமான 
கொஞ்சம்‌ 
அநேகம்‌ பேராய்‌ 


தமக்கு 


ஆமிரமும்‌, சிறியவன்‌ 
கர்த்தராகிய நான்‌ 
தீவிரமாய்‌ 


எகிப்துக்கு வந்த இஸ்ரவேலரின்‌: 

நாமங்களாவன: யாக்கோபும்‌ அவருடைய 

குமாரரும்‌: யாக்கோபுடைய மூத்தகுமாரனான 

குமாரர்‌ ஆனோக்கு, 

கர்மீ என்பவர்கள்‌. 

ர்‌ எழுவேல்யாமின்‌, 

யாகீன்‌, சொகார்‌, கானானிய 

ஸ்தீரியின்‌ குமாரனாகிய சவுல்‌ என்பவர்கள்‌ 
(ஆதி 46840). 


வசனப்பகுதிகளில்‌ 

பெயர்களுக்கும்‌, அதே 

வேதாகமத்தின்‌ மற்ற 
பகுதிகளில்‌ கூறப்பட்டிருக்கும்‌ பெயர்களுக்கும்‌ 
வேறுபாடு உள்ளது. வேதாகமத்தில்‌ ஒரே 
நபருக்கு ஒன்றுக்கும்‌ மேற்பட்ட பெயர்கள்‌. 
கொடுக்கப்படுவது வழக்கமான சம்பவமாகும்‌. 





(யய 
பிய 


எகிப்து தேசத்தின்‌ பழங்கால: 
ஒவியங்களில்‌ தாடிகள்‌ வளர்த்திருக்கும்‌ 
செமிட்டிக்‌ இனத்தார்‌ (எபிரெயர்‌) எகிப்து, 
தேசத்திற்குள்‌ குடியேற வருவது பற்றி 
வரையப்பட்டிருக்கிறது. அவர்கள்‌ தங்கள்‌ 
உடமைகளைச்‌ சுமந்து கொண்டு, தங்கள்‌ 
மனைவி பிள்ளைகளோடு எகிப்து தேசத்திற்கு 
வருகிறார்கள்‌. 


யாக்கோபுடைய மூத்தகுமாரனான 
ரூபன்‌ தன்னுடைய சேஷ்டபுத்திரபாகத்து: 
ஆசீர்வாதத்தைச்‌ சுதந்தரித்துக்‌ கொள்ள 
வில்லை. யாக்கோபின்‌ மறுமனையாட்டியோடு 
இலன்‌ சயனித்ததினால்‌, இவனுக்கு 
சீர்வாதம்‌. கொடுக்கப்படவில்லை. 
(ஆதி 3522), ரூபனுக்குப்‌ பதிலாகச்‌ 
சேஷ்டபுத்திரபாகத்து ஆசீர்வாதம்‌ 
யோசேப்பிற்குக்‌ கொடுக்கப்படுகிறது 
நாளா 511-2), 


யூதாவுக்கும்‌, சிமியோனுக்கும்‌ 
கானானிய ஸ்திரீகளின்‌ மூலமாக குமாரர்கள்‌ 
பிறந்திருக்கிறார்கள்‌ (ஆதி 4640: 
ஆதி 38:1-30 


கெர்சோன்‌. 


மினுடைய குமாரர்‌ 
என்பவர்கள்‌ 


மெராரி 


லேவி 
கோகாத்‌, 
யூதாவினுடைய குமாரர்‌ ஏர்‌, ஒனான்‌, சேலா, 


பாரேஸ்‌, சேரா என்பவர்கள்‌: அவர்களில்‌ 
ஏரும்‌  ஒனானும்‌  கானான்தேசத்தில்‌ 
இறந்துபோனார்கள்‌; பாரேசுடைய குமாரர்‌ 
எஸ்ரோன்‌, ஆமூல்‌ என்பவர்கள்‌ 
இசக்காருடைய குமாரர்‌ தோலா, பூவா, யோபு, 
சிம்ரோன்‌ என்பவர்கள்‌. செபுலோனுடைய 
குமார்‌ செரேத்‌. ஏலோன்‌, யக்லேல்‌ 
என்பவர்கள்‌ (ஆதி 4621-14. 


ஏரும்‌ ஒனானும்‌ கானான்தேசத்தில்‌ 
இரந்துபோனார்கள்‌ இவ்விருவரும்‌ சந்ததி 
இல்லாமல்‌ கானான்‌ தேசத்தில்‌ இறந்துபோன 
படயினால்‌, எகிப்துக்குப்‌ போனவர்களுடைய 
அட்டவணையில்‌ இவர்களுடைய பெயர்கள்‌ 
சேர்க்கப்படவில்லை. 


லூக்கா 3:33) 


யோபுவின்‌ 
கூறப்பட்டிருக்கும்‌ யோபு 
இருக்கலாம்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


லேயாளின்‌ சந்ததியார்‌; 
அவள்‌ இவர்களையும்‌ தீனாள்‌ என்னும்‌ ஒரு 
குமாரத்தியையும்‌ பதான்‌ அராமிலே 
யாக்கோபுக்குப்‌ பெற்றாள்‌; அவன்‌ குமாரரும்‌ 
அவன்‌  குமாரத்திகளுமாகிய எல்லாரும்‌. 
முப்பத்துமூன்று பேர்‌ (ஆதி 46:15 

லேயாளின்‌ சந்ததியார்‌ முதலாவதாகக்‌ 
கூறப்படுகிறார்கள்‌. ஏனெனில்‌ யாக்கோபிற்கு 
இவள்‌ மூலமாகவே முதலாவதாக பிள்ளைகள்‌ 
பிறந்தார்கள்‌. (ஆதி 46:8-15) சில்பாளின்‌ 
பிள்ளைகள்‌ இரண்டாவதாகக்‌ 
கூறப்படுகிறார்கள்‌. ஏனெனில்‌ இவள்‌ 
லேயாளின்‌ வேலைக்காரி. (ஆதி 4676-18) 
இதற்குப்‌ பின்பு ராகேலின்‌ குமாரர்களும்‌ 
(ஆதி 469-22) அதன்‌ பின்பு அவளுடைய 
வேலைக்காரியாகிய பில்காளின்‌ குமாரர்களும்‌ 
வரிசையாகக்‌ கூறப்பட்டிருக்கிறார்கள்‌. 
(ஆதி 4623-25) 


“அவன்‌ குமாரரும்‌ 
குமாரத்திகளுமாகிய 
முப்பத்துமூன்று பேர்‌" 
ஆவது வசனத்தில்‌ சொல்வப்ட்ருக்கிறு. 
ஆதி 46182225 ஆகிய வசனங்களில்‌ 
அவர்கள்‌ ரே பேர்‌ என்று 
சொல்லப்பட்டிருக்கிறது. 


யாக்கோபு மேயான்‌ ஆகியோருக்கு 
33 குமாரர்கள்‌ பிறக்கிறார்கள்‌. அவர்களின்‌ 
விவரம்‌ வருமாறு : 


1. ரூபனும்‌, அவனுடைய 4 குமாரரும்‌ 
(ஆதி 468-9) 
சிமியோனும்‌, அவனுடைய 6 குமாரரும்‌ 
(ஆதி 46: 
லேலியும்‌ அவனுடைய 3 
(ஆதி 4691) 


யூதாவும்‌, அவனுடைய 5 குமாரரும்‌, 2 
பேரப்பிள்ளைகளும்‌ (ஆதி 4612) 


குமாரரும்‌ 


இசக்காரும்‌, அவனுடைய 4 குமாரரும்‌ 
(ஆதி 4643) 


செபுலோனும்‌, அவனுடைய 3 குமாரரும்‌ 
(ஆதி 4644) 





BALWETHER 
பிய 


காத்துடைய குமாரர்‌, சிப்பியோன்‌, அகி, 
குனி, எஸ்போன்‌, ஏரி, அரோதி, அரேலி 
என்பவர்கள்‌. ஆசேருடைய குமாரர்‌ இம்னா, 
இஸ்வா, இஸ்வி, பெரீயா என்பவர்கள்‌; 
இவர்களுடைய சகோதரி செராக்கு என்பவள்‌: 
பொயாவின்‌ குமாரர்‌ ஏபேர்‌, மல்கியேல்‌ 
என்பவர்கள்‌. இவர்கள்‌ லாபான்‌ தன்‌ 
குமாரத்தியாகிய லேயாளூக்குக்‌ கொடுத்த 
சில்பளுடைய பிள்ளைகள்‌; அவள்‌ 
பதினாறுபேரையும்‌ யாக்கோபுக்குப்‌ பெற்றாள்‌ 
(ஆதி 4616-18), 


யாக்கோபு, சில்பாள்‌ 
15 குமாரர்கள்‌ பிறக்கிறார்கள்‌. 
விவரம்‌ வருமாறு : 


ஆகியோருக்கு 
அவர்களின்‌ 


1. காத்‌ 


அவனுடைய 7 குமாரரும்‌ 


(ஆதி 4 


2, ஆசேரும்‌, அவனுடைய 6 குமாரரும்‌ 
(ஆதி 46177] 


யாக்கோபின்‌ மனைவியாகிய 
ராகேலுடைய குமாரர்‌ யோசேப்பு, பென்யமீன்‌ 
என்பவர்கள்‌. யோசேப்புக்கு எகிப்து 
தேசத்திலே மனாசேயும்‌ எப்பிராமீமும்‌ 
பிறந்தார்கள்‌; அவர்களை ஒன்பட்டணத்து, 
ஆசாரியனாகிய போத்திபிராவின்‌ 
குமாரத்தியாகிய ஆஸ்நாத்‌ அவனுக்குப்‌ 
பெற்றாள்‌. பென்யமீனுடைய குமாரர்‌, பேலா 
பெகேர்‌, அஸ்பேல்‌, கேரா, நாகமான்‌, எகி, 
ரோஷ்‌, முப்பிம்‌, உப்பிம்‌ ஆர்து என்பவர்கள்‌ 
ராகேல்‌ யாக்கோபுக்குப்‌ பெற்ற குமாரராகிய 

ர்கள்‌ எல்லாரும்‌ பதினாலுபேர்‌ 
(ஆதி 4619-22) 

யாக்கோபு, ராகேல்‌ ஆகியோருக்கு 14 
குமாரர்கள்‌ பிறக்கிறார்கள்‌. அவர்களின்‌ 


விவரம்‌ வருமாறு : 


1. யோசேப்பும்‌, அவருடைய 2 குமாரரும்‌ 
(ஆதி 4619-20) 


2. பென்யமீனும்‌, அவனுடைய 10. 
குமாரரும்‌ (ஆதி 46-19,21) 
பென்யமீனுக்குப்‌ பத்து குமாரர்கள்‌ 
பிறந்தார்கள்‌ ஆகி 438; 
ஆதி 44:20,22,30-34 ஆகிய வசனங்களில்‌ 
பென்யமீன்‌ பிள்ளையாண்டான்‌ என்று 
கூறப்பட்டிருப்பதினால்‌, அவன்‌ அப்போது, 
சிறுபிள்ளையாக இருந்திருக்க முடியாது. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


வயது 30. 


தாணுடைய குமாரன்‌ உசீம்‌ என்பவன்‌. 
நப்தலின்‌ குமாரர்‌ யாத்சியேல்கூனி, எத்செர்‌, 
சில்லேம்‌ என்பவர்கள்‌. இவர்கள்‌ லாபான்‌ தன்‌ 
குமாரத்தியாகிய ராகேலுக்குக்‌ கொடுத்த 
பில்காள்‌ யாக்கோபுக்குப்‌ பெற்றவர்கள்‌: 
இவர்கள்‌ எல்லாரும்‌. ஏழுபேர்‌ 
(ஆதி 46:23-25), 


யாக்கோபு, பில்காள்‌ 
7 குமாரர்கள்‌ பிறக்கிறார்கள்‌. 
விவரம்‌ வருமாறு : 


கியோருக்‌। 
வர்களின்‌ 


குமாரனும்‌ 


2. நப்தலியும்‌, அவனுடைய 4 குமாரரும்‌ 
(ஆதி 46:24) 


யாக்கோபுடைய 
மனைவிகளைத்‌ தவிர, 

கர்ப்பப்பிறப்பாயிருந்து அவர்‌ 
எகிப்திலே வந்தவர்கள்‌ 

அறுபத்தாறுபேர்‌. யோசேப்புக்கு 
பிறந்த குமாரர்‌ 

ஆக எகிப்துக்குப்‌ போன 
குடும்பத்தார்‌ எழுபதுபேர்‌ (ஆதி 46:26,27). 


குமாரின்‌ 
அவருடைய 
மூலமாய்‌ 
எல்லாரும்‌ 


யாக்கோபின்‌ கர்ப்பப்பிறப்பான 
பேர்களைப்பற்றிய விவரம்‌ வருமாறு: 
1. யாக்கோபுடைய சொந்த 11 குமாரரும்‌, 
ஒரு குமாரத்தியும்‌ - 12 
ரூபனின்‌ குமாரர்கள்‌ - 4 (ஆதி 46:9) 


சிமியோனின்‌ குமாரர்கள்‌ 6 
(ஆதி 460) 


லேவியின்‌ குமாரர்கள்‌ - 3 (ஆதி 4671) 


குமாரரும்‌, 
5(ஆதி 4622) 


குமாரர்கள்‌ 


யூதாவின்‌ 
பேர்பிள்ளைகளும்‌ 
இசக்காரின்‌ 
(ஆதி 4625) 
செபுலோனின்‌. 
(ஆதி 4624) 


குமாரர்கள்‌ 





ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


8. காத்தின்‌ குமாரர்கள்‌ - 7 (ஆதி 46:16) 


9. ஆசேரின்‌ 
பேரப்பிள்ளைகளும்‌, 
(ஆதி 4627) 

10. தாணின்‌ குமாரன்‌ - 


குமாரரும்‌, 
பேத்தியும்‌ 7 
1 (ஆதி 46:23) 


ரி. நப்தலியின்‌ 
(ஆதி 46:24) 


12. பென்யமீனின்‌ 
(ஆதி 46:21) 


மொத்தம்‌ (ஆதி 46:26) 


குமாரர்கள்‌ 
குமாரர்கள்‌ 


66பேர்‌ 


யூதாலின்‌ இரண்டு 
காளானில்‌. த்த 
ஆகையினால்‌ இவர்கள்‌ 
எகிப்துக்குப்‌ போனவர்களின்‌ 
சேர்க்கப்படவில்லை. யோசேப்பும்‌, 
குமாரரும்‌ ஏற்கெனவே 


குமாரர்கள்‌ 
போனார்கள்‌. 
யாக்கோபோடு 


இருக்கிறார்கள்‌. 


அத்தா. 


வந்தவர்கள்‌ எல்லாரும்‌ 
என்பதற்கான விளக்கம்‌ 
வருமாறு : ஆதி 46:27 ஆவது வசனத்தில்‌. 
70 பேர்‌ என்றும்‌, அப்‌ 7:14 
வசனத்தில்‌ 75 பேர்‌ ்‌ 
கூறப்பட்டிருப்பதிலிருந்து இது வேறுபிரித்து 
காண்பிக்கப்படுகிறது. இந்த வசனத்தில்‌ 
கூறப்பட்டிருக்கும்‌ 66 பேரில்‌ யாக்கோபு 
யோசேப்பு, யோசேப்பிற்கு எகிப்தில்‌ பிறந்த 
இரண்டு குமாரர்கள்‌ ஆகியோரின்‌ பெயர்கள்‌ 
சேர்க்கப்படவில்லை. 70 பேர்‌ என்று 
கூறப்பட்டிருக்கும்போது இந்த நான்கு பேரும்‌ 
அட்டவணையில்‌ சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள்‌. 
ஸ்தேவான்‌ கூறிய 75 பேரில்‌ யோசேப்பின்‌ 
பேரப்பிள்ளைகள்‌ 5 பேரும்‌ சேர்த்து 
கணக்கிடப்பட்டிருக்கிறார்கள்‌. இந்த 5 பேரும்‌, 
மனாசே, எப்பிராமீம்‌ ஆகியோருக்குப்‌ பிறந்த 
குமாரர்கள்‌. (அப்‌ 7:14) 


“எகிப்துக்குப்‌ போன 
குடும்பத்தார்‌ எழுபதுபேர்‌ 

விளக்கம்‌ வருமாறு 

யாக்கோபின்‌ குடும்பத்தைச்‌ சேர்ந்தவர்‌. அவர்‌ 
கானான்‌ தேசத்திலிருந்து எகிப்து 
தேசத்திற்குப்‌ போனவர்‌. இந்த எழுபதுபேரில்‌, 
குமாரருடைய மனைவிகள்‌, பேரப்பிள்ளைகள்‌, 
வேலையாட்கள்‌, அவருடைய குடும்பத்தார்‌ 
ஆகியோர்‌ யாரும்‌ கணக்கில்‌ 
சேர்க்கப்படவில்லை. (ஆதி 45:1) 


QOODNENS 
PUBLISHERS 


யாக்கோபும்‌ யோசேப்பும்‌ 
ஆதி 46:28-94 


ஆதி 46:28. கோசேன்‌ நாட்டிலே 
தன்னை யோசேப்பு சந்திக்க வரும்படி, 
சொல்ல, யூதாவைத்‌ தனக்கு முன்னாக 
அவனிடத்தில்‌ யாக்கோபு 
அனுப்பினான்‌; அவர்கள்‌ கோசேனிலே 
சேர்த்தார்கள்‌. 


ஆதி 46:29. யோசேப்பு தன்‌ த்தல்‌ 
ஆயத்தப்படுத்தி, அதின்மேல்‌ ஏறி, தன்‌' 
தகப்பனாகிய இஸ்ரவேலைக்‌ 
சந்திக்கும்படி. போய்‌, அவனைக்‌ கண்டு, 
அவனுடைய கழுத்தைக்‌ 
கட்டிக்கொண்டு, வெகுநேரம்‌ அவன்‌: 
கழுத்தை விடாமல்‌ அழுதான்‌. 


ஆதி 46:30. அப்பொழுது இஸ்ரவேல்‌ 
யோசேப்பைப்‌ பார்த்து: நீ இன்னும்‌: 
உயிரோடிருக்கிறாயே நான்‌ உன்‌ 
முகத்தைக்‌ கண்டேன்‌, எனக்கு 
இப்போது மரணம்‌ வந்தாலும்‌ வரட்டும்‌ 
என்றான்‌. 


ஆதி 46:31. பின்பு, யோசேப்பு தன்‌ 
சகோதரரையும்‌ தன்‌ தகப்பனுடைய 
குடும்பத்தாரையும்‌ நோக்கி: நான்‌ 
பார்வோனிடத்துக்குப்‌ போய்‌, காணான்‌. 
தேசத்திலிருந்து என்‌ சகோதரரும்‌ என்‌: 
தகப்பன்‌ குடும்பத்தாரும்‌ என்னிடத்தில்‌ 
வத்திருக்கிறார்கள்‌. 


ஆதி 46:32. அவர்கள்‌ மேம்ப்பர்கள்‌, 
ஆடுமாடுகளை மேய்க்கிறது அவர்கள்‌ 
தொழில்‌; அவர்கள்‌ தங்கள்‌ 
ஆடுமாடுகளையும்‌ தங்களுக்கு 
உண்டான எல்லாவற்றையும்‌ 
கொண்டுவந்தார்கள்‌ என்று அவருக்குச்‌ 
சொல்லுகிறேன்‌. 


ஆதி 46:38. பார்வோன்‌ உங்களை 
அழைத்து, உங்கள்‌ தொழில்‌ என்ன 
என்று கேட்டால்‌, 





BALWETHER 
பிய 


ஆதி 46:34. நீங்கள்‌, கேசேன்‌ 
நாட்டிலே குடியிருக்கும்படி, அவனை 
நோக்கி: எங்கன்‌ பிதாக்களைப்போல, 
உமது அடியாராகிய நாங்களும்‌ எங்கள்‌ 
சிறுவயதுமுதல்‌ இதுவரைக்கும்‌ 
மேய்ப்பர்கனாயிருக்கிறோம்‌ என்று 
சொல்லுங்கள்‌; மேய்ப்பர்கள்‌ எல்லாரும்‌ 
எகிப்தியருக்கு 
அருவருப்பாயிருக்கிறார்கள்‌ என்‌ நான்‌... 


யாக்கோபு தன்‌ குடும்பத்தாரோடுகூட 
எகிப்து தேசத்திற்கு வருகிறார்‌. எகிப்து. 
தேசத்திலே யாக்கோபின்‌ குமாரனாகிய 
யோசேப்பு இருக்கிறார்‌. யாக்கோபு எகிப்து 
தேசத்திலுள்ள  கோசேன்‌ நாட்டிற்கு 
போகிறார்‌ அந்த நாட்டிலே யோசேப்பு தன்னை 
வந்து சந்திக்கவேண்டுமென்று யாக்கோபு 
விரும்புகிறார்‌. இதற்காக யாக்கோபு தன்‌ 
குமாரனாகிய யூதாவை தனக்கு முன்னாக 
யோசேப்பினிடத்திற்கு அனுப்புகிறார்‌. அதன்‌ 
பின்பு யாக்கோபும்‌ அவருடைய குடும்பத்தார்‌ 
எல்லோரும்‌ கோசேனிலே வந்து 
சேருகிறார்கள்‌ (ஆதி 46:28) 


யாக்கோபு யோசேப்பை சந்திக்க 
யூதாவைத்‌ தெரிந்தெடுக்கிறார்‌. யோசேப்பை 
அவருடைய சகோதரர்‌ அடிமையாக விற்றுப்‌ 
போட்டபோது, அவருடைய இரண்டு 
சகோதரர்கள்‌ யோசேப்பிற்காகப்‌ பரிந்து, 
பேசினார்கள்‌. அவர்களில்‌ யூதாவும்‌ ஒருவன்‌ 
பென்யமீனுக்காக யூதா பரிந்து பேசினான்‌. 
(ஆதி 4418-34). 
யூதா நம்பிக்கைக்குரியவன்‌. 
'தலைவனுக்குரிய நல்ல சபாவங்கள்‌ அவனிடம்‌. 
இருக்கிறது. தீர்க்கதரிசனத்தில்‌ 
சகோதரர்களுக்குள்‌ யூதா 
மேன்மையானவனாகக்‌ கூறப்பட்டிருக்கிறான்‌. 
யூதாவின்‌ சந்ததியிலிருந்து மேசியா வருவார்‌ 
யூதா ஆளும்‌ கோத்திரம்‌. மேசியா உலகம்‌ 
முழுவதையும்‌ நித்திய காலமாக ஆளுகை 
செய்வார்‌. 
ஸ்ரவேலின்‌ வரலாற்றில்‌ ா 
கோத்தித்தார இனங்க எ்ல்காம்‌ 
பண்ணியிருக்கிறார்கள்‌. தாவீதின்‌. 
த்‌ ந்து, பாபிலோனிய சிறையிருப்பு 


சேர்ந்து கொண்ட திரளான ஜனங்களும்‌. 
இஸ்ரவேலின்‌ வடக்கு தேசத்தைவிட 
வருஷங்கள்‌ அதிகமாகத்‌ தங்களை 
ராஜ்யபாரம்‌ பண்ணினார்கள்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


யூதா 
யேற்று வழிநடத்தினார்கள்‌. 

ந்த உலகத்தில்‌ மனுஷனாக 

அவதரிக்கும்‌ வரையிலும்‌ 

யூதாகோத்திரத்தாருக்கு இஸ்ரவேலை. 

ஆளுகை செய்வதில்‌ முக்கிய பொறுப்பு 

கொடுக்கப்பட்டிருந்தது. ஆயிரம்‌ வருஷ 

அரசாட்சியிலும்‌, தேவனுடைய நித்திய 

ஆளுகையிலும்‌ யூதா கோத்திரத்தாருக்கு 
முக்கிய பங்கு இருக்கும்‌. 


யோசேப்பு தன்‌ தகப்பனாரை 
சந்திப்பதற்கு ஆயத்தமாயிருக்கிறார்‌. 
யோசேப்பு தன்‌ இரதத்தை ஆயத்தப்படுத்தி, 
அதின்மேல்‌ ஏறி, தன்‌ தகப்பனாகிய 
இஸ்ரவேலைச்‌ சந்திக்கும்படி போகிறார்‌. 
யோசேப்பு யாக்கோபைக்‌ கண்டு, அவருடைய 
கழுத்தைக்‌ கட்டிக்கொண்டு, வெகுநேரம்‌ 
அவர்‌ கழுத்தை விடாமல்‌ அழுகிறார்‌ 
(ஆதி 46:29). 


யோசேப்பு தன்னுடைய 
தகப்பனாராகிய யாக்கோபை அதிகமாய்க்‌ 
கனம்பண்ணுகிறார்‌. யோசேப்பு அவர்மீது 
அதிகமாய்‌ அன்பாயிருக்கிறார்‌. யாக்கோபை 

கடமை. 


அதிகாரியாகயிருந்தாலும்‌, தன்‌ தகப்பனாகிய 
இஸ்ரவேலை சந்திக்கும்படி, தானே நேரில்‌ 
வருகிறார்‌. 


யோசேப்புக்கு தன்‌ தகப்பனாகிய 
இஸ்ரவேல்‌ மீது அதிகமான அன்பும்‌, 
அதிகமான பாசமும்‌ இருக்கிறது. அவர்கள்‌ 


இருவரும்‌, பலவருஷங்களாக 
பார்க்கவில்லை. பல 


வருஷங்களுக்கு பின்பு அவர்கள்‌ 
இப்போதுதான்‌ ஒருவர்‌ முகத்தை ஒருவர்‌ 
பார்க்கிறார்கள்‌. ஆகையினால்‌, யோசேப்பு, 
அன்பின்‌ மிகுதியினால்‌, யாக்கோபுடைய 
கழுத்தைக்‌ கட்டிக்கொண்டு வெகுநேரம்‌. 
அழுகிறார்‌. யாக்கோபை மறுபடியும்‌ பார்ப்பது, 
யோசேப்புக்கு மிகுந்த ஆனந்தமாயிருக்கிறது. 
யோசேப்பின்‌ கண்களில்‌ வடியும்‌ கண்ணீர்‌, 
அவர்‌ யாக்கோபின்மீது வைத்திருக்கும்‌. 
அன்புக்கு அடையாளமாயிருக்கிறது. 





(யய 
சபரிய 


அப்பொழுது இஸ்ரவேல்‌ யோசேப்பைப்‌ 
பார்த்து, “நீ இன்னும்‌ உயிரோடிருக்கிறாயே, 
நான்‌ உன்‌ முகத்தைக்‌ கண்டேன்‌, எனக்கு 
இப்போது மரணம்‌ வந்தாலும்‌ வரட்டும்‌" என்று. 
சொல்லுகிறார்‌. இஸ்ரவேல்‌ மேலும்‌ பதினேழு 
வருஷங்கள்‌ உயிரோடிருக்கிறார்‌. 
(ஆதி 47:28), 

யாக்கோபின்‌ குடும்பத்தார்‌ எகிப்து 
தேசத்திலே யோசேப்பின்‌ விருந்தினராக 
வந்திருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ எல்லோரும்‌ 
எகிப்து தேசத்திலே. தங்குவதற்கு 
யோசேப்பு உதவி செய்யவேண்டும்‌. ஒரு 
காலத்தில்‌ யோசேப்பின்‌ சகோதரர்‌, 
அவரை  தங்களைலிட்டு வெளியே 
தூரத்தவேண்டுமென்று விரும்பினார்கள்‌. 
அவர்கள்‌ யோசேப்பை இஸ்மவேலரிடத்தில்‌ 
அடிமையாக விற்றுப்போட்டார்கள்‌. 


தன்னுடைய சகோதரர்‌ தனக்கு i 
தீமைகளுக்கு பதிலாக, யோசே! 
அவர்களுக்கு நன்மை செய்கிறார்‌ 
சகோதரரை பழிவாங்கவேண்டும்‌ என்னும்‌ 
எண்ணம்‌ யோசேப்பின்‌ மனதில்‌ இல்லை. 
தன்னுடைய தகப்பனாரும்‌, சகோதரரும்‌, 
அவர்களுடைய குடும்பத்தாரும்‌ எகிப்து 
தேசத்திலே தங்குவதற்கு யோசேப்பு 
ஆயத்தம்பண்ணுகிறார்‌ 


யாக்கோபும்‌ 

குடும்பத்தாரும்‌ எகிப்து தேசத்திலே கோசேன்‌ 
நாட்டிலே தங்கவேண்டும்‌ என்பது 
யோசேப்பின்‌ திட்டம்‌. கோசேன்‌ நாடு 
கானான்‌ தேசத்திற்கு அருகாமையிலுள்ளது. 
இந்த தேசத்தில்‌ எகிப்தியர்கள்‌ குறைந்த 
எண்ணிக்கையிலிருக்கிறார்கள்‌.  கோசேன்‌ 
நாட்டில்‌ மேய்ச்சல்‌ நிலமும்‌ 
ஏராளமாயிருக்கிறது. யாக்கோபும்‌ 
அவருடைய குடும்பத்தாரும்‌ எகிப்தியரை 
விட்டுப்‌ பிரிந்து, கோசேன்‌ நாட்டிலே. 
தனியாக இருக்கவேண்டும்‌ என்பது. 
யோசேப்பின்‌ திட்டம்‌ 


ன்‌ 


யாக்கோபின்‌ 
தபல தனமாக தல்போது 
மூலமாக அவர்களுக்கு திப்‌ எத்‌ 
எகிப்தியரின்‌ விக்கிரகாராதனையும்‌ 
யாக்கோபின்‌ குடும்பத்தார்‌ மத்தியிலே. 
பரவாது. யாக்கோபின்‌ குடும்பத்தார்‌ 
கோசேன்‌ நாட்டிலே  குடியிருப்பதினால்‌, 
எகிப்தியர்‌ மூலமாக அவர்களுக்கு 
துன்பங்களும்‌ வராது என்று யோசேப்பு 
நினைக்கிறார்‌. 


க்‌ 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மேய்ப்பர்கள்‌ எல்லாரும்‌ எகிப்தியருக்கு 
அருவருப்பாயிருக்கிறார்கள்‌. யாக்கோபின்‌ 
குடும்பத்தார்‌ எல்லோருமே 
மேய்ப்பர்களாயிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ மற்ற 
பட்டணங்களில்‌, எகிப்தியரோடுகூட 
தங்கியிருந்தால்‌, எகிப்தியர்கள்‌ அவர்களை 
அருவருப்பார்கள்‌. அவர்கள்‌ யாக்கோபின்‌ 
குடும்பத்தாரை வெறுத்து ஒதுக்கி 
தள்ளிவிடுவார்கள்‌. தன்னுடைய 
குடும்பத்தாருக்கு இப்படிப்பட்ட பிரச்சனைகள்‌ 
வரக்கூடாது என்று நினைத்து, யோசேப்பு 
அவர்களை கோசேன்‌ நாட்டிலே தனியாக 
தங்க வைக்கிறார்‌. 


யோசேப்பு எகிப்து தேசத்திலே உயர்ந்த 

அதிகாரியாயிருக்கிறார்‌. ஆனாலும்‌ யோசேப்பு 

எகிப்தின்‌ அதிபதியாகிய பார்வோனுக்கு, 

கானான்‌ 

தன்னிடத்தில்‌ 

வந்திருக்கிறார்கள்‌ என்பதையும்‌, அவர்கள்‌ 

மேய்ப்பர்கள்‌ என்பதையும்‌, அவர்கள்‌ 

கோசேன்‌ நாட்டிலே. குடியிருப்பது 

சம்பந்தமாகவும்‌ அறிவிக்கவேண்டும்‌ என்று 
விரும்புகிறார்‌. 


யோசேப்பு தன்‌ 


சசோதரணையும்‌ தன்‌ 
தகப்பனுடைய குடும்பத்தாரையும்‌ நோக்கி: 
"நான்‌ பார்வோனிடத்துக்குப்‌ போய்‌, கானான்‌ 
தேசத்திலிருந்து என்‌ சகோதரரும்‌ என்‌ 
தகப்பன்‌ குடும்பத்தாரும்‌ என்னிடத்தில்‌: 
வந்திருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ மேய்ப்பர்கள்‌, 
ஆடுமாடுகளை  மேய்க்கிறது அவர்கள்‌ 
தொழில்‌; அவர்கள்‌ தங்கள்‌ 
ஆடுமாடுகளையும்‌ தங்களுக்கு உண்டான 
எல்லாவற்றையும்‌ கொண்டுவந்தார்கள்‌ 
என்று அவருக்குச்‌ சொல்லுகிறேன்‌" 
(ஆதி 46532) என்று சொல்லுகிறார்‌. 

பார்வோன்‌. யாக்கோணையும்‌ 
அவருடைய குடும்பத்தாரையும்‌ 
தன்னிடத்தில்‌ அழைத்து விசாரிக்கிறார்‌. 
அப்போது அவர்கள்‌ பார்வோனுக்கு 
எப்படிப்பட்ட பிரதியுத்தரம்‌ சொல்லவேண்டும்‌ 
என்றும்‌ யோசேப்பு அவர்களுக்கு 
கற்றுக்கொடுக்கிறார்‌. 





யய 
பரபர 


யோசேப்பு தன்‌ சகோதரரையும்‌, தன்‌ 
ப்பனுடைய  குடும்பத்தாரையும்‌ நோக்கி, 


“பார்வோன்‌ உங்களை அழைத்து, உங்கள்‌ 

தொழில்‌ என்ன என்று கேட்டால்‌, 

நாட்டிலே 
நாக்கி: 


நீங்கள்‌, 
குடியிருக்கும்படி, 


எங்கள்‌ 


கோசேன்‌ 
அவனை 


தாக்க உமது அடியாராகிய 
நாங்களும்‌ 


எங்கள்‌. சிறுவயதுமுதல்‌. 
இதுவரைக்கும்‌ பே்பப/்களாயிரக்கோம்‌ 
என்று சொல்லுங்கள்‌: மேய்ப்பர்கள்‌ எல்லாரும்‌ 

ருக்கிறார்கள்‌” 


திலிக்காம்‌ 'சோவான்‌ வெளி (சங்‌ 78:12,43) 
என்று இந்தப்‌ பகுதி அழைக்கப்படுகிறது. 
இங்கு செமிட்டியர்களும்‌, எகிப்தியர்‌ அல்லாத 
மற்ற இனத்தாரும்‌ குடியேறினார்கள்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மேய்ப்பர்கள்‌ எல்லாரும்‌ எகிப்தியருக்கு 
அருவருப்பாயிருக்கிறார்கள்‌. யோசேப்பின்‌ 
காலத்தில்‌ பார்வோனாக இருந்த அபேபி 
மேய்ப்பனாக இருந்தவன்‌. ஆதி 47:6 ஆவது 
வசனத்தில்‌ யோசேப்பு தன்‌ இனத்தாருக்குக்‌ 
ஆலோசனையின்‌ பிரகாரம்‌, 
ஜனத்தார்‌ எகிப்து 
ஜனங்களிடமிருந்து வேறுபிரிந்து ஜீவிக்க 
ல எகிப்து தேசத்தில்‌ விவசாயம்‌ 
ய்கிறவர்கள்‌ நாகரிகம்‌ உள்ளவர்களாகவும்‌, 
களை மேய்க்கிறவர்கள்‌ 
நாபோடிகளாகவும்‌ கருதப்பட்டார்கள்‌. 


மேய்ப்பர்கள்‌ எல்லாரும்‌ எகிப்தியருக்கு 
அருவருப்பாயிருந்தாலும்‌, ஆடுமாடுகளை 
மேய்ப்பது மெய்யாகவே அருவருப்பான 
தொழில்‌ அல்ல. ஒரு வேலையும்‌ செய்யாமல்‌ 
சோம்பேறியாக சும்மாயிருப்பதுதான்‌ 
அருவருப்பு. தாங்கள்‌ மேய்ப்பர்கள்‌ என்பதை 
பார்வோனிடத்தில்‌ சொல்லுவதற்கு 
யாக்கோபின்‌ குடும்பத்தார்‌ 
வெட்கப்படக்கூடாது. சாதாரண 
உத்தியோகம்‌ பார்த்தாலும்‌, 
அந்த உத்தியோகத்தில்‌ 
உண்மையுள்ளவர்களாயிருக்கவேண்டும்‌. 

நமக்கு கொடுக்கப்படும்‌ வேலைகளை 
நேர்த்தியாய்ச்‌ செய்து முடிக்கவேண்டும்‌. 


நாம்‌ 





ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


யோசேப்பு தன்‌ சகோதரரில்‌ ஐந்து 
பேரை முதலாவதாகவும்‌, அதன்‌ பின்பு தன்‌ 
தகப்பனாரையும்‌ பார்வோனுக்கு முன்பாக 
கொண்டுபோய்‌ நிறுத்துகிறார்‌ (ஆதி 47:10). 
யாக்கோபும்‌, யோசேப்பின்‌ சகோதரரும்‌ 
எகிப்து தேசத்திலே நல்ல நாடாகிய ராமசேஸ்‌ 
என்னும்‌ நாட்டிலே குடியேற்றப்படுகிறார்கள்‌ 
(ஆதி 472112), 


யாக்கோபு மரணமடையும்‌ காலம்‌ 
சமீபித்தபோது, அவர்‌ தன்‌ குமாரன்‌ 
யோசேப்பை தன்னிடத்தில்‌ அழைக்கிறார்‌ 
யோசேப்பு தன்‌ தகப்பனாருக்கு மரியாதை 
கொடுக்கிறார்‌ (ஆதி 47:27-31). 


பஞ்சம்‌ மிகவம்‌ கொடிதாயிருக்கிறது. 

பஞ்சகாலத்திலே மே 

ஆடுமாடுகளையும்‌, 

கிரயமாகப்‌ பெற்றுக்கொண்டு தானியத்தை 

விற்பனை செய்கிறார்‌ (ஆதி 4713-20). 
யோசேப்பு தன்னுடைய சொந்தக்‌ 

காரியங்களிலும்‌, எகிப்து தேசத்தின்‌ 

காரியங்களிலும்‌ ஞானமுள்ளவராயிருக்கிறார்‌. 

அவர்‌ எல்லோருக்கும்‌ நன்மை செய்கிறார்‌ 


யோசேப்பின்‌ 


பார்வோனும்‌ 
சகோதரரும்‌ 
ஆதி 4711-6 


அதி 471. யோசேப்பு 
பார்வோனிடத்தில்‌ போம்‌: என்‌ 
தகப்பனும்‌ என்‌ சகோதரரும்‌, தங்கள்‌ 
ஆடுமொடுகனோடும்‌ தங்களுக்கு 
உண்டான எல்லாவற்றோடுங்கூடக்‌ 
கானான்‌ தேசத்திலிருந்து 

இப்பொழுது கோசேன்‌. 
இருக்கிறார்கள்‌ என்று சொல்லி; 


ஆதி கரல. தன்‌ சுகோதரரில்‌ 
இத்துபேரைப்‌ பார்வோனுக்கு முன்‌ பாகக்‌ 
கொண்டுபோய்‌ நிறுத்தினான்‌. 


QOODNENS 
PUBLISHERS 


ஆதி 473. பார்வோன்‌ அவனுடைய 
சகோதரரைநோக்கி: உங்கள்‌ தொழில்‌ 
என்ன என்று கேட்டான்‌; அதற்கு 
அவர்கள்‌: உமது அடி. யாராகிய 
நாங்களும்‌ எங்கள்‌ பிதாக்களும்‌ மந்தை 
மேய்க்கிறவர்கள்‌. என்று 
பார்வோனிடத்தில்‌ சொன்னதுமன்‌ நி, 


ஆதி 47:4. கானான்‌ தேசத்திலே பஞ்சம்‌ 

கொடிதாயிருக்கிறது; உமது அடியாரின்‌ 

மேய்ச்சல்‌ 

இத்தேசத்திலே 

தங்கவந்தோம்‌; உமது அடியாராகிய 

நாங்கள்‌ கோசேன்‌. நாட்டிலே. 

குடியிருக்கும்படி தயவுசெய்யவேண்டும்‌. 
என்று வேண்டிக்கொண்டார்கள்‌.. 


ஆதி 47. அப்பொழுது பார்வோன்‌ 
யோசேப்பை நோக்கி: உன்‌ தகப்பனும்‌ 
உன்‌ சகோதரரும்‌ உன்னிடத்தில்‌ 
வந்திருக்கிறார்களே. 


ஆதி ௧7:6. எகிப்துதேசம்‌ உனக்கு 
முன்பாக இருக்கிறது; தேசத்திலுள்ள 
நல்ல இடத்திலே உன்‌ தகப்பனையும்‌. 
உன்‌ சகோதரரையும்‌ குடியேறும்படி. 
செய்டி அவர்கள்‌ கோசேன்‌ நாட்டிலே 
குடியிருக்கலாம்‌;  அவர்களுக்குன்னே. 
,திறமையுள்ளர்கள்‌ உண்டென்று 
உனக்குத்‌ தெரிந்திருந்தால்‌, அவர்களை 
என்‌ ஆடுமாடுகளை விசாரிக்கிறதற்குத்‌ 
தலைவராக வைக்கலாம்‌ என்றான்‌. 


யோசேப்பு எகிப்து தேசத்திலே பெரிய 
அதிகாரியாயிருக்கிறார்‌. பார்வோன்‌ அந்த 
தேசத்திற்‌ அதிபதியாயிருக்கிறான்‌ 
யோசேப்பு பெரிய அதிகாரியாகயிருந்தாலும்‌, 
அவர்‌ பார்வோனுடைய அதிகாரத்திற்கு 
கீழ்ப்படிந்து. அவனுடைய கட்டளைகளை 
நிறைவேற்றுகிறார்‌. 


யாக்கோபையும்‌, யோசேப்பின்‌ 
சகோதரரையும்‌ எகிப்து தேசத்திற்கு அழைத்து 
வருமாறு, பார்வோன்‌ யோசேப்புக்கு 
ஏற்கெனவே கட்டளை கொடுத்திருக்கிறான்‌. 
ப்பும்‌ அவர்களை அழைத்து வர 
பரிவாரங்களை அனுப்புகிறார்‌. 
தன்னுடைய குடும்பத்தாரோடு 
எகிப்து தேசத்திற்கு வருகிறார்‌. ஆனாலும்‌ 
யோசேப்பு பார்வோனுக்கு தெரியாமல்‌, 
தன்னுடைய குடும்பத்தாரை, எகிப்து 
தேசத்திலே குடியேற்ற விரும்பவில்லை. 





BALWETHER 
சபரிய 


நான்‌ எதை செங்நாலும்‌ 
பார்வோனுடைய அனுமதியை பெற்ற பின்பே 
செய்யவேண்டும்‌ என்று யோசேப்பு 
நினைக்கிறார்‌. யாக்கோபும்‌, தன்னுடைய 
சகோதரரும்‌ எகிப்து தேசத்திற்கு வந்திருக்கிற 
ய்தியை யோசப்‌ பார்வோனுக்கு, 


யோசேப்பு பார்வோனிடத்தில்‌ போய்‌: 
“என்‌ தகப்பனும்‌ என்‌ சகோதரரும்‌, தங்கள்‌ 
ஆடுமாடுகளோடும்‌ தங்களுக்கு உண்டான 
எல்லாவற்றோடுங்கூடக்‌ கானான்‌ 
தேசத்திலிருந்து வந்தார்கள்‌; இப்பொழுது 
கோசேன்‌ நாட்டில்‌ இருக்கிறார்கள்‌" 
(ஆதி 471) என்று சொல்லுகிறார்‌. 


யோசேப்பின்‌ சகோதரர்‌ அவருக்கு 
மிகப்பெரிய தீங்குகளை செய்திருக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ யோசேப்பை இஸ்மவேலருக்கு 
அடிமையாக விற்றுப்போட்டார்கள்‌. ஆனால்‌ 
யோசேப்போ தன்‌ சகோதரருக்கு எகிப்து, 
தேசத்திலே நன்மை செய்கிறார்‌. யோசேப்பு 
தன்‌ சகோதரரில்‌ ஐந்து பேரை 
பார்வோனுக்கு முன்பாக கொண்டுபோய்‌ 
நிறுத்துகிறார்‌ (ஆதி 47:2). 


ஒரு மரத்திலுள்ள எல்லா கிளைகளும்‌ 
அந்த மரத்தின்‌ உச்சியிலிருப்பதில்லை. சில. 
கிளைகள்‌ மரத்திலே உச்சியிலிருக்கும்‌. 
வேறு சில கிளைகளோ அதே மரத்தில்‌ 
சற்று தாழ்வான இடத்திலிருக்கும்‌. ஒரு கிளை 
தாழ்வான 

அது அந்த மரத்தின்‌ 


கிளைகள்‌ 

ம்‌ தாழ்வான 

இடத்திலிருந்தாலும்‌, அவையெல்லாமே அந்த 
மரத்தின்‌ கிளைகளாகவே இருக்கும்‌. 


யோசேப்பும்‌ அவருடைய சகோதரரும்‌ 
எகிப்து தேசத்திலே வெவ்வேறு 
அந்தஸ்துக்களிலிருக்கிறார்கள்‌. யோசேப்பு 
எகிப்து தேசத்திலே. மிக உயர்ந்த. 
அதிகாரியாயிருக்கிறார்‌. அவருடைய 
சகோதரர்களோ எகிப்து தேசத்திலே பஞ்சம்‌ 
பிழைக்க வந்திருக்கிறார்கள்‌. ஆனாலும்‌ 
யோசேப்பு தன்னுடைய சகோதரரை, 
தனக்கு சகோதரர்‌ என்று சொல்ல 
வெட்கப்படவில்லை. யோசேப்பைப்போலவே, 
நம்முடைய கர்த்தராகிய இயேசுகிறிஸ்துவம்‌, 
நம்மை டைய சகோதரர்‌ என்று 
சொல்லிக்கொள்ள வெட்கப்படுகிறவரல்ல. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யாக்கோபும்‌, யோசேப்பின்‌ சகோதரரும்‌ 
எகிப்து தேசத்திற்கு அந்நியராயிருக்கிறார்கள்‌. 
அவர்களுக்கு எகிப்து தேசத்திலே 
யோசேப்பை தவிர வேறு யாரையும்‌ தெரியாது. 
யோசேப்பு தன்னுடைய சகோதரரை 
பார்வோனுக்கு முன்பாக கொண்டு போய்‌ 
நிறுத்தி, அவர்களை பார்வோனுக்கு 
அறிமுகம்‌ செய்து வைக்கிறார்‌. 

யோசேப்பு அவர்களைப்பற்றி 
பார்வோனிடத்தில்‌ சொல்லப்போவதை, 
ஏற்கெனவே அவர்களுக்கு 
சொல்லியிருக்கிறார்‌. அவர்களும்‌ 
பார்வோனிடத்தில்‌ எப்படி பேசவேண்டும்‌ 
என்றும்‌ யோசேப்பு அவர்களுக்கு ஏற்கெனவே 
கற்றுக்கொடுத்திருக்கிறார்‌ (ஆதி 46:31-34) 

பார்வோன்‌. யோசேப்பினுடைய 
சகோதரரை நோக்கி, “உங்கள்‌ தொழில்‌ 
என்ன" என்று கேட்கிறான்‌; அதற்கு 
அவர்கள்‌, “உமது அடியாராகிய நாங்களும்‌ 
எங்கள்‌ பிதாக்களும்‌ 
மேய்க்கிறவர்கள்‌" என்று பார்வோனிடத்தில்‌ 
சொல்லுகிறார்கள்‌ (ஆதி 47:3). 


யோசேப்பின்‌ சகோதரர்‌, 

பார்வோனிடத்தில்‌ தங்களை மேய்ப்பர்கள்‌ 

என்று சொன்ன பின்பு, அவர்கள்‌ அவனை 

நோக்கி மேலும்‌, "கானான்‌ தேசத்திலே 
ம்‌ கொடிதாயிருக்கிறது; 


தங்கவந்தோம்‌: 
அடியாராகிய நாங்கள்‌ 

நாட்டிலே குடியிருக்கும்படி 
தயவுசெய்யவேண்டும்‌' (ஆதி 47:4) என்று 
வேண்டிக்கொள்கிறார்கள்‌. 


யோசேப்பின்‌ சகோதரரில்‌ ஐந்துபேரும்‌ 
“இத்தேசத்திலே 


பார்வோனை. நோக்கி, 

தங்கவந்தோம்‌' என்று சொல்லுகிறார்கள்‌. 
இந்த வாக்கியத்திற்கு தற்காலிகமாகத்‌ தங்கு: 
வந்தோம்‌ என்று பொருள்‌. பஞ்சம்‌ முடியும்‌ 
வரையில்‌ எகிப்தில்‌ தங்கியிருக்க 
வேண்டுமென்பது அவர்களுடைய எண்ணம்‌. 
அவர்களுக்கு எகிப்து தேசத்தில்‌ அதிக 
வரவேற்பு கொடுக்கப்பட்டதினால்‌ அங்கேயே 
தங்கி விடுகிறார்கள்‌. பின்பு அவர்கள்‌ 
அங்கு அடிமையாகிறார்கள்‌. ஆதி 1523-15 
ஆகிய வசனங்களில்‌ கூறப்பட்டிருக்கும்‌ 
காரியங்கள்‌ நிறைவேறுகிறது. 





BALWETHER 
பிய 


வாசம்பண்ணுகிற 

தங்களுடைய 
ஏதாவது ஒரு 

நேசத்தின்‌ 
குடிமக்களுடைய 
அவர்களுடைய 
அறிந்திருக்கவேண்டும்‌. 
சும்மாயிருக்கக்கூடாது. 
தேன்கூட்டிலள்ள ஒவ்வொரு தேனியும்‌, 
தேனை சேகரிப்பதற்கு உதவி செய்கிறது. 
அதுபோல ஒரு தேசத்திலுள்ள எல்லோருமே 
ஏதாவது ஒரு வேலையை செய்து, அந்த 
முன்னேற்றத்திற்காக 


இந்த பூமியில்‌ 
எல்லா மனுஷரும்‌, 
திராணிக்குத்தக்கவாறு 
வேலை செய்யவேண்டும்‌. 
தலைவர்கள்‌ தங்கள்‌ 
வேலைகளையும்‌, 
திராணிகளையும்‌ 
ஒருவரும்‌ 


கானான்‌ தேசத்தில்‌ பஞ்சம்‌ 
கொடிதாயிருக்கிறது. அங்கே யாக்கோபின்‌ 
குடும்பத்தாருடைய ஆடு மாடுகளுக்கு 
மேய்ச்சல்‌ இல்லை. அவர்கள்‌ இப்போது, 
எகிப்து தேசத்திலே பரதேசியாய்த்‌ தங்க 
வந்திருக்கிறார்கள்‌. அவர்களுக்கு மந்தையை 
மேய்க்கிற வேலை மாத்திரமே தெரியும்‌. 
அவர்கள்‌ மேய்ப்பர்கள்‌. அவர்களுக்கு என்ன 
வேலை தெரியுமோ, 
அவர்கள்‌ எகிப்து, 
செய்யவேண்டும்‌ 


யாக்கோபும்‌ அவருடைய குடும்பத்தாரும்‌ 
கோசேன்‌ நாட்டிலே தங்குவதற்கு பார்வோன்‌ 
அனுமதி கொடுக்கிறான்‌. யோசேப்பு எகிப்து, 
தேசத்திற்கு நன்மை செய்திருக்கிறார்‌ 
இந்தக்‌ கொடிய பஞ்சகாலத்தில்‌, எல்லா 
ஜனங்களுக்கும்‌ ஆகாரம்‌ கிடைப்பதற்கு. 
யோசேப்பு திட்டங்களை வகுத்து 
கொடுத்திருக்கிறார்‌. பார்வோன்‌ யோசேப்பின்‌ 
புத்தியையும்‌ ஞானத்தையும்‌, உதவியையும்‌ 
அறிந்திருக்கிறான்‌. பார்வோன்‌ 
யோசேப்புக்கு. சொல்லும்‌ 
வண்ணமாக, அவருடைய குடும்பத்தார்‌ 
எல்லோரும்‌ கோசேன்‌ நாட்டிலே 
தங்குவதற்கு அனுமதி கொடுக்கிறான்‌. 

பார்வோன்‌ யோசேப்பை நோக்கி, 
தகப்பனும்‌ உன்‌ சகோதரரும்‌ உன்னிடத்தில்‌ 
வந்திருக்கிறார்களே. எகிப்துதேசம்‌ உனக்கு 
முன்பாக இருக்கிறது: தேசத்திலுள்ள நல்ல 
இடத்திலே உன்‌ தகப்பனையும்‌ உன்‌ 
சகோதரரையும்‌ குடியேறும்படி செய்‌: அவர்கள்‌ 
கோசேன்‌ நாட்டிலே குடியிருக்கலாம்‌: 
அவர்களுக்குள்ளே திறமையுள்ளர்கள்‌ 
உண்டென்று உனக்குத்‌ தெரிந்திருந்தால்‌, 
அவர்களை என்‌ ஆடுமாடுகளை: 
விசாரிக்கிறதற்குத்‌ தலைவராக வைக்கலாம்‌" 
(ஆதி 47:56) என்று சொல்லுகிறான்‌. 


நன்றி 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


யோசேப்பின்‌ குடும்பத்தார்‌ கோசேன்‌ 
நாட்டிலே தங்கியிருந்து தங்களுடைய 
ஆடுகளையும்‌ மேய்க்கலாம்‌. அவர்கள்‌ 
பார்வோனுடைய ஆடு மாடுகளையும்‌ 
விசாரிக்கலாம்‌. ராஜாவின்‌ ஆடு மாடுகளை 
மேய்ப்பது மேய்ப்பர்களுக்கு உயர்வான 
உத்தியோகம்‌. 


பார்வோனும்‌ யாக்கோபும்‌ 
ஆதி 47:7-12 


ஆதி 47:7. பின்பு, 
தகப்பனாகிய யாக்கோபை 
அழைத்துக்கொண்டுவந்து, அவனைப்‌ 


பார்வோனுக்கு முன்பாக நிறுத்தினான்‌. 
பார்வோனை 


யோசேப்பு தன்‌ 


ஆதி ௧7:8. பார்வோன்‌ யாக்கோபை 
நோக்கி: உமக்கு வயது என்ன என்று 
கேட்டான்‌. 


ஆதி ௧75. அதற்கு யாக்கோபு: 
நான்‌ பரதேசியாய்ச்‌. சஞ்சரித்த 
நாட்கள்‌ நூற்றுமுப்பது வருஷம்‌; எண்‌: 
ஆயுசுநாட்கள்‌. கொஞ்சம்மும்‌ 
சஞ்சலமுன்ன துமாயிருக்கிறது; 

அவைகள்‌ பரதேசிகளாய்ச்‌ சஞ்சரித்த 
என்‌ பிதாக்களுடைய ஆயுசு 
நாட்களுக்கு வந்து எட்டவில்லை என்று 
பார்வோனுடனே சொன்னான்‌. 


ஆதி 4740. பின்னும்‌ யாக்கோபு 
பார்வோனை ஆசிர்வதித்து, அவண்‌: 
சமுகத்தினின்று புறப்பட்டுப்போனான்‌. 


அதி 4711. பார்வோன்‌ 
கட்டனையிட்டபடியே யோசேப்பு தன்‌ 
தகப்பனுக்கும்‌ தன்‌ சகோதரருக்கும்‌ 
எகிப்துதேசத்திலே நல்ல நாடாகிய 
ராமசேண்‌ என்னும்‌ நாட்டிலே 
சுதந்தரம்‌ கொடுத்து, அவர்களைக்‌ 
குடியேற்றினான்‌.. 


அதி ௧4712. யோசேப்பு தன்‌ 
தகப்பனையும்‌ தன்‌ சகோதரரையும்‌ தண்‌ 
தகப்பனுடைய குடும்பத்தார்‌ 
அனைவரையும்‌, அவரவர்கள்‌. 
குடும்பத்திற்குத்தக்கதாய்‌ ஆகாரம்‌ 
கொடுத்து ஆதரித்துவத்தான்‌. 





ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


தன்‌ தகப்பனாராகிய 
யாக்கோபையும்‌ கனம்பண்ணுகிறார்‌. யோசேப்பு 
தன்‌ தகப்பனாகிய யாக்கோபை. 
அழைத்துக்கொண்டுவந்து. அவரைப்‌ 
பார்வோனுக்கு முன்பாக நிறுத்துகிறார்‌. 
யாக்கோபு பார்வோனை ஆச்ீர்வதிக்கிறார்‌ 
(ஆதி 47:7). 


பார்வோனை 
யாக்கோபு பார்வோனுக்கு 
(2இராஜா 4:29). 

கொடுக்கிறார்‌ 
யாக்கோபு பார்வோனுடைய 
ஜஷேமத்திற்காக ஜெபம்பண்ணுகிறார்‌ 
(எண்‌ 623-27). பார்வோனுடைய 
அன்பிற்காக யாக்கோபுக்கு நன்றி 
கூறுகிறார்‌ 

பார்வோன்‌ யாக்கோபை நோக்கி: 
“உமக்கு வயது என்ன" என்று கேட்கிறான்‌ 
அதற்கு யாக்கோபு, “நான்‌ பரதேசியாய்ச்‌ 
சஞ்சரித்த நாட்கள்‌ நூற்றுமுப்பது வருஷம்‌: 
என்‌ ஆயுசநாட்கள்‌ கொஞ்சமும்‌ 
சஞ்சலமுள்ள துமாயிருக்கிறது: அவைகள்‌ 
பரதேசிகளாய்ச்‌ சஞ்சரித்த என்‌ 
பிநாக்களுடைய ஆயுசு நாட்களுக்கு வந்து 
எட்டவில்லை (ஆதி 47:89) என்று. 
பார்வோனுடனே சொல்லுகிறார்‌ 


யாக்கோபு 
ஆசிர்வதிக்கிறார்‌ 
வந்தனம்‌ செலுத்துகிறார்‌ 


வெகுமதிகளைக்‌ 
(சோமு 8:10) 


பொதுவாக வயது முதிர்ந்த 
பெரியோர்களைப்‌ பார்க்கும்போது, 
அவர்களுடைய வயதைப்பற்றி விசாரிப்பது 
வழக்கம்‌. முதிர்வயது கனமுள்ளது. 
அவர்களுக்கு நல்ல அனுபவம்‌ இருக்கும்‌. 

'நரைத்தவனுக்கு முன்பாக 
முதிர்வயதுள்ளவன்‌ முகத்தைக்‌ 
பண்ணி, உன்‌ தேவனுக்குப்‌ பயப்படுவாயாக: 
நான்‌ கர்த்தர்‌” (லேவி 19:32). 


யாக்கோபு பார்வோனுக்கு விநோதமான 
பிரதியுத்தரம்‌ சொல்லுகிறார்‌. யாக்கோபு 
யோசேப்பின்‌ தகப்பனராகமிருந்தாலும்‌, அவர்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு ஒரு முற்பிதாவாகவும்‌ 
இருக்கிறார்‌. யாக்கோபு பார்வோனுக்கு 
முன்பாக, இஸ்ரவேலின்‌ முற்பிதாவாகயிருந்து, 
பார்வோனை ஆசீர்வதிக்கிறார்‌. 


யாக்கோபு தன்‌ வயதைப்பற்றிச்‌ 
சொல்லும்போது. நான்‌  பரதேசியாய்‌ 
சஞ்சரித்த நாட்கள்‌ நூற்றுமுப்பது வருஷம்‌" 
என்று சொல்லுகிறார்‌. இந்தப்‌ பூமியில 
ஜீவனோடிருப்பது, யாக்கோபுக்கு, 
பரதேசியாய்‌ சஞ்சரிப்பதுபோல தெரிகிறது. 
கர்த்தருடைய ஜனம்‌ இந்தப்‌ பிரபஞ்சத்திற்கு 
அந்நியராயிருக்கிறார்கள்‌. பரமதேசமே. 
அவர்களுக்கு. சொந்த தேசம்‌. 
இந்தப்‌ பூமியானது நமக்கு நிரந்தர 
வாசஸ்தலமல்ல. இது நாம்‌ பரதேசியாய்‌ 
தங்கியிருக்கிற ஸ்தலம்‌. விசுவாசிகளாகிய 
நமக்கு இந்தப்‌ பூமியானது நமக்கு நித்திய 
வீடாகயிராமல்‌, நாம்‌ வந்துபோகும்‌ 
சத்திரத்தைப்போல இருக்கிறது. 


யாக்கோபு தன்னுடைய வயதைப்பற்றிச்‌' 
சொல்லும்போது, அதை நாட்களில்‌ 
கணக்கிட்டுச்‌ சொல்லுகிறார்‌. “நான்‌ 
பரதேசியாய்‌ சஞ்சரித்த நாட்கள்‌" என்று 
தன்னுடைய வயதைப்பற்றி யாக்கோபு 
பார்வோனுக்கு சொல்லுகிறார்‌. தன்னுடைய 
ஆயுசநாட்கள்‌ கொஞ்சமும்‌ 
சஞ்சலமுள்ள துமாயிருக்கிறது. என்று 
யாக்கோபு பார்வோனுக்கு தன்னைப்பற்றிச்‌ 
சொல்லுகிறார்‌. 
யாக்கோபு 
காலமெல்லாம்‌, 
நிரம்பிய காலமாகவே 
சந்தோஷமான காலம்‌ அவருக்கு 
தான்‌ வரப்போகிறது. யாக்கோபின்‌ 
ஆயுசநாட்கள்‌, அவருடைய முற்பிதாக்களின்‌ 
ஆயுசநாட்களோடே ஒப்பிட்டுப்‌ 
பார்க்கும்போது, அவை கொஞ்சமாயிருக்கிறது. 


யாக்கோபு பார்வோனிடத்தில்‌ 
பேசுவதற்கு முன்பாகவே அவனை 
ஆசீர்வதிக்கிறார்‌. அவர்‌ பார்வோனிடத்தில்‌ 
தன்னைப்பற்றி சொன்ன பின்பு, அவர்‌ 
மறுபடியும்‌ பார்வோனை ஆசீர்வதித்து, 
சமுகத்தினின்று 
(ஆதி 47110) 
முற்பிதாவின்‌ 


பார்வோனை 


இதுவரையிலும்‌ வாழ்ந்த 


அவனுடைய 

புறப்பட்டுப்போகிறார்‌ 

யாக்கோபு இஸ்ரவேலுடைய 

ஸ்தானத்திலிருந்து 

ஆசீர்வதிக்கிறார்‌. யாக்கோபு தீர்க்கதரிசியின்‌ 
த்தி, 


அதிகாரத்தை 
பார்வோனுக்காக ஜெபம்பண்ணுகிறார்‌. 


அவர்‌ 





ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


"நான்‌... பாதேசியாய்ச்‌ சஞ்சரித்த 
நாட்கள்‌ நூற்றுமுப்பது வருஷம்‌" என்று: 
யாக்கோபு சொல்லுகிறார்‌. யாக்கோபின்‌ 
வயது 130, இதன்‌ அடிப்படையில்‌: 
பார்க்கும்போது, யாக்கோபின்‌ புத்திரருக்கு 
கீழே கொடுக்கப்பட்டிருக்கும்‌ வயதாக இருக்க 
வேண்டும்‌ என்று வேதபண்டிதர்கள்‌ 
விளக்கம்‌ சொல்லுகிறார்கள்‌. 

ரூபன்‌ - 51 வயது 

சிமியோன்‌ - 50 வயது 

லேவி - 49 வயது 

யூதா - 48 வயது 

தாண்‌ - 46 வயது 

நப்தலி - 45 வயது 

காத்‌ - 44 வயது 

ஆசேர்‌ - 43 வயது 

இசக்கார்‌ - 42 வயது 

செபுலோன்‌ - 41 வயது 

தீனாள்‌ - 40 வயது 

யோசேப்பு - 39 வயது. 

பென்யமீன்‌ - 30 வயது 


ஆயுசநாட்கள்‌ 


ன்‌ கொ! 
சத்தம்‌ இக்கு என்று காகக்‌ 


பார்வோனிடம்‌ கூறுகிறார்‌. ஆபிரகாமின்‌ 
வயது 175 ஆதி 25:7). ஈசாக்கின்‌ வயது 180 
(ஆறி 3528-29), இதை ஒப்பிட்டுப்‌ 
பார்க்கும்போது யாக்கோபின்‌ வயது 
கொஞ்சம்தான்‌. 

சஞ்சலம்‌ என்பதற்கான எபிரெய 
வார்த்தை “ரா” என்பதாகும்‌. யாக்கோபின்‌ 
வருஷங்கள்‌ எல்லாமே சஞ்சலம்‌ நிறைந்ததாக 
இருக்கிறது. அவர்‌ பல பாடுகளை 
அனுபவித்தார்‌. ஏசாவோடும்‌, லாபானோடும்‌. 
யாக்கோபிற்குப்‌ பிரச்சனை உண்டாயிற்று. 
தன்‌  குமாரரோடும்‌, வயாக்கோபிற்குப்‌ 
பிரச்சனை வந்தது. 


யாக்கோபு வாக்குத்தத்தம்‌ பண்ணப்பட்ட 
தேசத்தில்‌ இராட்சதரோடு குடியிருந்து, 
அநேக பாடுகளை அனுபவித்தார்‌. 
தனக்கென்று, சொந்தமாக எந்த 
இடமுமில்லை. தன்னுடைய குடும்பத்தார்‌, 
வேலையாட்கள்‌, கால்நடைகள்‌, உடமைகள்‌ 
ஆகிய அனைத்தையும்‌ எடுத்துக்‌ 
கொண்டு ஒவ்வொரு ஊராகப்‌ பரதேசியாய்ச்‌ 
சுற்றி அலைந்தது யாக்கோபிற்குச்‌ சஞ்சலம்‌ 
நிறைந்ததாக இருந்திருக்க வேண்டும்‌. 
(ஆதி 1513-15; அப்‌ 7; எபி 11:9). 


யாக்கோபு தன்னுடைய ஜீவனை 
ஆடிரகாமோடும்‌, ஈசாக்கோடும்‌ ஒப்பிடுகிறார்‌ 
அவர்களும்‌ 

பரதேசிகளாகச்‌ 3 
வருஷங்களாக தேவனால்‌ தெரிந்தெடுக்கப்பட்ட 
ஜனங்கள்‌ அந்நிய தேசத்தில்‌ பரதேசியாய்ச்‌ 
சஞ்சரித்து வருகிறார்கள்‌. (அப்‌ 7:3-7; எபி 
11:8-16) தேவன்‌ ஆபிரகாமை அழைத்து 215 
வருஷம்‌ ஆயிற்று. இந்த 215 வருஷத்தில்‌ 
ஈசாக்கு பிறப்பதற்கு முன்பான 25 
வருஷங்களும்‌  அடங்கியிருக்கிறது. (ஆதி. 
12:4; ஆதி 21:5) யாக்கோபு பிறப்பதற்கு 
முன்பாக 60 வருஷமும்‌ (ஆதி 25:26), 
யாக்கோபு எகிப்திற்குப்‌ போவதற்கு முன்பாக 
ஜீவித்த 130 வருஷங்களும்‌ (ஆதி 47:9), 
இந்த 215 வருஷங்களில்‌ அடங்கும்‌. 


124-254, 
யாக்கோபு 
யோசேப்பும்‌, 


ஆபிரகாம்‌ (ஆதி 
ஈசாக்கு (ஆதி 21:1-35:29) 
(ஆதி 2519-4759), 
அவருடைய சகோதரரும்‌ (ஆதி 3711-47:9) 
ஆகியோருடைய  ஜீவியகாலம்‌ மேலே 
கூறட்டிருக்கும்‌ முதலாவது 215 
வருஷத்திற்கு: நடைபெறுகிறது. 
இக்காலத்தில்‌ ஆபிரகாம்‌, ஈசாக்கு, 
யாக்கோபு, யோசேப்பு ஆகியோருடைய 
ஜீவியங்கள்‌ தொடர்ச்சியாக வருகின்றது. 
இஸ்ரவேலின்‌ வரலாற்றில்‌ இரண்டாவது 
215 வருஷங்கள்‌ யாக்கோபு எகிப்திற்குள்‌ 
நுழைவதிலிருந்து ஆரம்பமாகி, மோசேயின்‌ 
80 ஆவது வயது வரையிலும்‌ வருகிறது. 
(ஆதி 479 - யாத்‌ 12:41). தேவன்‌ 
ஆபிரகாமை  கானானுக்குப்‌ புறப்பட்டு 
வ அழைத்த நாளிலிருந்து 430 ஆவது 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
புறப்பட்டு போகிறார்கள்‌. 
யாத்‌ 12:40-51) 


(ஆதி 12-47 





(யம்‌ 
பிய 


யோசேப்பின்‌ 
நிர்வாகம்‌ 
ஆதி ௧713-26 


ஆதி 4718, பஞ்சம்‌ மிகவும்‌ 
கொடி தாயிருத்தது; தேசமெங்கும்‌ 
ஆகாரம்‌ கிடையாமற்போயிற்று: 
எகிப்துதேசமும்‌ காணான்‌ தேசமும்‌ 
பஞ்சத்தினாலே மெலிந்து போயிற்று. 


ஆதி க7பக, யோசேப்பு எகிப்து 
தேகத்திலும்‌ கானான்‌ தேசுத்திலுமுன்ன 
பணத்தையெல்லாம்‌ தானியம்‌ 
கொண்டவர்களிடத்தில்‌ வாங்கி, 
அதைப்‌ பார்வோன்‌ அரமனையிலே 
கொண்டுபோய்ச்‌ சேர்த்தான்‌. 


ஆதி கரா, எகிப்தூதேச. த்திதூம்‌ 
கானான்‌ தேச த்திலுமுன்ன 

செலவழித்தபோது, சக்தியா 
எல்லாரும்‌ யோசேப்பினிடத்தில்‌ வந்து: 
எங்களுக்கு ஆகாரம்‌ தாரும்‌; பணம்‌ 
இல்லை, அதினால்‌ நாங்கள்‌ உமது 
சமுகத்தில்‌ சாகவேண்டுமோ என்றார்கள்‌. 


ஆதி 4708. அதற்கு 
உங்களிடத்தில்‌ 
இல்லாமற்போனால்‌, உங்கள்‌ 
ஆடுமாடுகளைக்‌ கொடுங்கள்‌; 
அவைகளுக்குப்‌ பதிலாக உங்களுக்குத்‌ 
தானியம்‌ கொடுக்கிறேன்‌ என்றான்‌. 


யோசேப்பு: 
பணம்‌ 


ஆதி 47:17. அவர்கள்‌ தங்கன்‌ ஆடுமாடு 
முதலானவைகளை 
யோசேப்பினிடத்தில்‌ 
கொண்டுவத்தார்கள்‌; 
குதிரைகளையும்‌ 
மாடுகளையும்‌ கழுதைகளையும்‌ 
வாங்கிக்கொண்டு, அந்த வருஷம்‌. 
அவர்களுடைய ஆடுமாடு முதலான 
எல்லாவற்றிற்கும்‌ பதிலாக அவர்களுக்கு. 
ஆகாரம்‌ கொடுத்து, அவர்களை 
ஆதரித்தான்‌.. 


யோசேப்பு 
ஆடுகளையும்‌. 


ஆதி 47:18. அத்த வருஷம்‌ முடித்தபின்‌, 
மறுவருஷத்திலே அவர்கன்‌ 
அவனிடத்தில்‌ வந்து: பணமும்‌ 
செலவழித்துபோயிற்று; எங்கள்‌ 
ஆடுமாடு முதலானவைகளும்‌ எங்கள்‌ 
ஆண்டவனைச்‌ சேர்த்தது; எங்கள்‌ 
சரீரமும்‌ எங்கள்‌ நிலமுமே ஒழிய, 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எங்கள்‌ ஆண்டவனுக்கு முன்பாக 
மீதியானது ஒன்றும்‌ இல்லை; இது 
எங்கள்‌ ஆண்டவனுக்குத்‌ தெரியாத 
காரியம்‌ அல்ல. 


ஆதி 47:19, நாங்களும்‌ எங்கள்‌. 
நிலங்களும்‌ உம்முடைய கண்களுக்கு 
முன்பாக அழித்து போகலாமா? நீர்‌ 
எங்களையும்‌ எங்கள்‌ திலங்கனையும்‌ 
வாங்கிக்கொண்டு, அகாரம்‌ 
கொடுக்கவேண்டும்‌; நாங்களும்‌ எங்கள்‌. 
நிலங்களும்‌ பார்வோனுக்கு. 
ஆதீனமாயிருப்போம்‌; நாங்கள்‌ 
சாகாமல்‌ உயிரோடிருக்கவும்‌, நிலங்கள்‌ 
பாழாய்ப்போகாமாலிருக்கவும்‌, 


க்கு. விதைத்‌ 


எங்களூ: 
தானியத்தைத்தாரும்‌ என்‌ நார்கள்‌. 


ஆதி 4720. அப்படியே எகிப்தியர்‌ 
தங்களுக்குப்‌ பஞ்சமேலிட்டபடியால்‌ 
அவரவர்‌ தங்கன்‌ தங்கள்‌ வயல்‌ 
நிலங்கனை விற்றார்கள்‌; யோசேப்பு 
எகிப்தின்‌ நிலங்களை விற்றார்கள்‌; 
யோசேப்பு எகிப்தின்‌ நிலங்கள்‌ 
யாவையும்‌ 'பார்வோனுக்காகக்‌ 
கொண்டான்‌; இவ்விதமாய்‌ அந்தப்‌ பூமி 
பார்வோனுடையதாயிற்று. 


ஆதி 4721. மேலும்‌ அவன்‌ எகிப்தின்‌ 
ஒரு எல்லைமுதல்‌ மறு 
எல்லைவரைக்குமுன்ன ஜனங்களை 
அந்தந்தப்‌. பட்டணங்களில்‌. 
குடிமாறிப்போகப்பண்ணினான்‌. 


அதி 47:22.  ஆசாரியருடைய 
நிலத்தை. மாத்திரம்‌ அவன்‌ 
கொள்ளவில்லை; அது பார்வோனாலே 
ஆசாரியருக்கு. மானியமாகக்‌ 
கொடுக்கப்பட்டிருந்ததினாலும்‌, 
பார்வோன்‌ அவர்களுக்குக்‌ கொடுத்த 
மானியத்தினாலே. அவர்கள்‌ 
ஜீவனம்பண்ணிவந்ததினாலும்‌, 
அவர்கள்‌ தங்கள்‌ 
விற்கவில்லை. 


ஆதி 47:28. பின்னும்‌ யோசேப்பு 
ஜனங்களை நோக்கி: இதோ, இன்று 
உங்களையும்‌ உங்கள்‌ நிலங்களையும்‌ 
பார்வோனுக்காக வாங்கிக்கொண்டேன்‌; 
இதே, உங்களுக்குக்‌ கொடுக்கப்படுகிற 
விதைத்‌ தானியம்‌, இதை நிலத்தில்‌ 
விதையுங்கள்‌. 


நிலத்தை 





ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


ஆதி 4724. விளைவில்‌ த்தில்‌ ஒரு 
பங்கைப்‌ பார்வோனுக்குக்‌ 
கொடுக்கவேண்டும்‌; மற்ற நாஜுபங்கும்‌ 
வயலுக்கு விதையாகவும்‌ உங்களுக்கும்‌ 
உங்கள்‌ குடும்பத்தாருக்கும்‌ உங்கள்‌: 
குழுத்தைகளுக்கும்‌. ஆகாரமாகவும்‌ 
உங்களுடையதாயிருக்கட்டும்‌ என்றான்‌. 


ஆதி 47:25. அப்பொழுது அவர்கள்‌: தீர்‌ 
எங்கள்‌ பிராணனைக்‌ காப்பாத்தினீர்‌; 
எங்கள்‌ ஆண்டவனுடைய கண்களில்‌. 
எங்களுக்குத்‌ தயவு கிடைக்கவேண்டும்‌; 
நாங்கள்‌: பார்வோனுக்கு 
அடிகைவாயிருக்கிறேம்‌ என்றார்கள்‌. 


ஆதி 4708,  ஏந்தில்‌ ஒன்று 
பார்வோனுக்குச்‌ சேரும்‌ வாரம்‌ என்னு 
யோசேப்பு 'இட்டகட்டளைப்படி. 
எகிப்து தேசத்திலே இத்நான்வரைக்கும்‌ 
நடத்துவருகிறது; ஆசாரியரின்‌ திலம்‌ 
மாத்திரம்‌ பார்வோணைச்‌ சேராமல்‌ 
'தீங்கலாயிரு த்தது. 

யோசேப்பு தன்‌ தகப்பனாரையும்‌, தன்‌ 
சகோதரரையும்‌ எகிப்து தேசத்திலுள்ள நல்ல 
இடத்திலே குடியேறும்படி செய்யவேண்டும்‌. 
இது பார்வோன்‌. யோசேப்புக்கு 
கொடுத்திருக்கிற கட்டளை (ஆதி 47:6). 
அதே வேளையில்‌ தன்‌ குடும்பத்தாருக்கு 
நன்மை செய்வது யோசேப்பின்‌ 
கடமையாகவும்‌ இருக்கிறது. 


பார்வோன்‌ கட்டளையிட்டபடியே, 
யோசேப்பு தன்‌ தகப்பனுக்கும்‌ தன்‌ 
சகோதரருக்கும்‌ எகிப்துதேசத்திலே நல்ல 
நாடாகிய ராமசேஸ்‌ என்னும்‌ ்‌ 
சுதந்தரம்‌ 


குடும்பத்திற்குத்தக்கதாய்‌ 
கொடுத்து ஆதரித்துவருகிறார்‌ 
(ஆதி 470112) 

'ராமசேஸ்‌" என்பது கோசேனின்‌ 
பிற்காலத்து பெயர்‌. (ஆதி 46:34) 
இஸ்ரவேலர்கள்‌ பிற்காலத்தில்‌ 
மறுபடியும்‌ கட்டினார்கள்‌. (யாத்‌ 141) 


QOODNENS 
PUBLISHERS 


யோசேப்பு எகிப்து நேசத்தில்‌ பெரிய 
அதிகாரியாயிருக்கிறார்‌. அவர்‌ தன்னுடைய 
குடும்பத்தை  பராமரிப்பதுபோல, எகிப்து 
தேசத்தையும்‌ பராமரிக்கவேண்டும்‌. பஞ்சம்‌ 
மிகவும்‌ கொடிதாயிருக்கிறது: தேசமெங்கும்‌ 
ஆகாரம்‌ கிடையாமற்போயிற்று: எகிப்து 
தேசமும்‌ கானான்‌ தேசமும்‌ பஞ்சத்தினாலே. 
மெலிந்து போயிற்று (ஆதி 47:13). 


நம்முடைய அன்றாட தேலைகளுக்‌ 

நாங்‌! “கந்தகம்‌ தெய்வீக பரமாம்‌ 
சார்ந்து ஜீவிக்கவேண்டும்‌. நம்முடைய 
ஜீவியத்தில்‌, சிறிதுகாலம்‌ செழிப்பான காலம்‌ 
போலவும்‌, வேறு சில காலங்கள்‌ 
பஞ்சகாலங்கள்‌ போலவும்‌ இரத்தம்‌ 
கர்த்தர்‌ தம்முடைய தெய்வீக சித்தத்தின்‌ 
பிரகாரமாக, நமக்கு கிடைக்கும்‌ அப்பம்‌ 
என்னும்‌ ஆதரவு கோலை சிறிதுகாலத்திற்கு 
முறித்துப்போடுகிறார்‌. அப்படிப்பட்ட 
காலத்தில்‌, கர்த்தர்‌ நமக்கு 
உதவிசெய்யவில்லையென்றால்‌, நாம்‌ 
எல்லோரும்‌ மரித்துப்போவோம்‌. 
பட்டினியினால்‌ அழிந்துபோவாம்‌. 


நமக்கு எல்வளவுதான்‌ செல்வமும்‌ 
ஆஸ்தியும்‌ இருந்தாலும்‌, நமக்கு தானியம்‌ 
"நமக்கு போஜனமில்லை. 


பரலோகத்திலிருந்தான்‌. ்‌ 
வானத்தை திறந்து. இந்த்‌ பூமிக்கு. 
மழையைக்‌ கொடுக்கவில்லையென்றால்‌, 
பூமியிலே கொடிய பஞ்சம்‌ உண்டாகும்‌. 


பெய்யவில்லையென்றால்‌ பூமி வறண்டுபோகும்‌. 
தானிய விளைச்சல்‌ இருக்காது. மனுஷருக்கு 
புசிக்க போஜனம்‌ இருக்காது. ஆடு 
மாடுகளுக்கு மேய்ச்சல்‌ நிலமும்‌ இருக்காது. 
சர்வசிருஷ்டிகளும்‌ தேவனுடைய 
கிருபையையும்‌ இரக்கத்தையும்‌, தெய்வீக 
பராமரிப்பையும்‌ நம்பி ஜீவிக்கிறது. நாம்‌ 
கர்த்தருடைய அன்பிலே 
நிலைத்திருக்கும்போது, அவருடைய தெய்வீக 
பராமரிப்பு நமக்கு கிடைக்கும்‌. 





ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


தேசத்தில்‌ மிகவும்‌ 
'கொடிதாயிருக்கிறது. இதற்கு முன்பு 
தேசத்திலே ஏழு வருஷங்கள்‌ தாராளமாயும்‌ 
செழிப்பான 


காலத்திற்கு தப்பிப்பதற்காக, ம்க்‌ 
காலத்திலே தானியம்‌ சேமிக்கப்படுகிறது. இது 
மனுஷருடைய ஞானம்‌. கர்த்தரே மனுஷருக்கு 
இப்படிப்பட்ட ஞானத்தைக்‌ கொடுக்கிறார்‌. 
தப்பிப்பதற்காக, 
பரிபூரண காலத்தில்‌ 
தானியத்தை சேமித்து. 
வைக்கிறார்கள்‌. அவர்கள்‌ செய்த காரியம்‌, 
விசுவாசிகளாகிய நமக்கு ஒரு 
முன்மாதிரியாக சொல்லப்பட்டிருக்கிறது. 


பஞ்சகாவத்திற்கு 
எகிப்தியர்கள்‌ 
விளைந்த 


ம்‌ ன்‌ ச்‌ 
ப்ரகாஷ்‌ மாறி பற வரும்‌. செழிபப 
காலத்தில்‌ நமக்கு கிடைக்கிற எல்லா 
ஆசிர்வாதங்களையும்‌ மொத்தமாக செலவு 
பண்ணிவிடக்கூடாது. 
வருமானத்தின்‌ ஒரு 
சேமிக்கவேண்டும்‌. நம்முடைய வாழ்க்கையில்‌ 
நமக்கு குறைவு உண்டாகும்போது. 
நம்முடைய சேமிப்பு நமக்கு உதவியாயிருக்கும்‌. 


"கானான்‌ 


எல்லாரும்‌ 
வந்து: “எங்களுக்கு ஆகாரம்‌ தாரும்‌: பணம்‌ 
இல்லை, அதினால்‌ நாங்கள்‌ உமது 
சமுகத்தில்‌ சாகவேண்டுமோ” (ஆதி 4715) 
என்று சொல்லுகிறார்கள்‌. இது வரையிலும்‌ 
ஜனங்கள்‌ 


அவர்களை நோக்கி, 
ம்‌ இல்லாமற்போனால்‌, 


ஜனங்களிடத்தில்‌ பணத்திற்கு பதிலாக ஆடு 
மாடுகளை பெற்றுக்கொண்டு அவர்களுக்கு 
தானியம்‌ கொடுக்கிறார்‌. 


அவர்கள்‌ தங்கள்‌ ஆடுமாடு 
முதலானவைகளை யோசேப்பினிடத்தில்‌ 
கொண்டுவருகிறார்கள்‌: யோசேப்பு 
குதிரைகளையும்‌ ஆடுகளையும்‌ மாடுகளையும்‌ 
கழுதைகளையும்‌ வாங்கிக்கொண்டு, 
அந்த வருஷம்‌ அவர்களுடைய ஆடுமாடு 
முதலான எல்லாவற்றிற்கும்‌ பதிலாக 
அவர்களுக்கு. ஆகாரம்‌ கொடுத்து, 
அவர்களை ஆதரிக்கிறார்‌ (ஆதி 47:77). 


ஒரு வருஷம்‌ முடிந்த பின்பு, 
ஜனங்களிடத்தில்‌ ஆடு மாடுகளும்‌ இல்லை, 


மிகவும்‌ கொடிதாயிருக்கிறது. தேசமெங்கும்‌ 
ஆகாரம்‌ கிடையாமல்‌ போயிற்று. 


முடிந்தபின்‌, 
மறுவருஷத்திலே. அவர்கள்‌ 
யோசேப்பினிடத்தில்‌ வந்து, "பணமும்‌. 
செலவழிந்துபோயிற்று: எங்கள்‌ ஆடுமாடு 
முதலானவைகளும்‌ எங்கள்‌ ஆண்டவனைச்‌ 
சேர்ந்தது: எங்கள்‌ சரீரமும்‌ எங்கள்‌ நிலமுமே 
ஒழிய, எங்கள்‌ ஆண்டவனுக்கு முன்பாக 
மீதியானது ஒன்றும்‌ இல்லை; இது எங்கள்‌ 
ஆண்டவனுக்குத்‌ தெரியாத காரியம்‌ 
அல்ல... நாங்களும்‌ எங்கள்‌ நிலங்களும்‌ 
உம்முடைய கண்களுக்கு முன்பாக அழிந்து 
போகலாமா? நீர்‌ எங்களையும்‌ எங்கள்‌ 
நிலங்களையும்‌ வாங்கிக்கொண்டு, 
ஆகாரம்‌ கொடுக்கவேண்டும்‌; நாங்களும்‌ 
எங்கள்‌ நிலங்களும்‌ பார்வோனுக்கு 
ஆதீனமாயிருப்போம்‌; நாங்கள்‌ சாகாமல்‌ 
உள்ரொகுக்ககம்‌ நிலங்கள்‌ 
பாழாய்ப்போகாமாலிருக்கவும்‌, எங்களுக்கு 
விதைத்‌ தானியத்தைத்தாரும்‌" 
(ஆதி 471879) என்று சொல்லுகிறார்கள்‌. 


வருஷம்‌ 


சந்த 


வருஷம்‌ முடிந்தபின்‌, 
தத்தின்‌, என்பது பஞ்சம்‌ முடிவதற்கு 
இரண்டு வருஷத்திற்கு முன்பாக இருக்கலாம்‌. 
யாக்கோபு, எகிப்திற்குப்‌. போன 
இரண்டுவருஷத்திற்குப்‌ பின்பு பஞ்சம்‌ முடிவு 
பெற்றது. (ஆதி 45:6), ஜனங்கள்‌ 
தங்களுடைய பணத்தை எல்லாம்‌ செலவழித்து 
விட்டார்கள்‌. தங்களுடைய ஆடுமாடுகளை 
வைத்து, இரண்டு  வருஷங்களுக்குத்‌ 
தானியங்களை வாங்கினார்கள்‌. இப்பொழுது 
தங்களுடைய நிலங்களையும்‌, தங்களையும்‌ 
யோசேப்பிடம்‌ கொடுத்து, தானியம்‌. 
வாங்குகிறார்கள்‌ (ஆதி 45:11/ 





ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


நிலங்களையும்‌ விற்கிறார்கள்‌. 
எகிப்தின்‌ நிலங்கள்‌ ம்‌ 
பார்வோனுக்காகக்‌ கொள்கிறார்‌; இவ்விதமாய்‌ 
அந்தப்‌ பூமி பார்வோனுடையதாயிற்று. 


ஏற்கெனவே மெலிந்த 
பசுக்களை தன்னுடைய சொப்பனத்தில்‌ 
கண்டான்‌. இப்போது எகிப்து தேசத்திலுள்ள 
பசுக்களெல்லாம்‌ மெலிந்து காணப்படுகிறது. 
எகிப்து நேசத்தாருக்கு புசிக்கவும்‌ 
தானியமில்லை. விதைக்கவும்‌ தானியமில்லை. 
அவர்களுடைய மந்தைகளுக்கும்‌ 
தீவனமில்லை. அவர்கள்‌ தஙகளிடத்திலுள்ள 
எல்லாவற்றையும்‌ விற்றுவிட்டார்கள்‌. 
இனிமேல்‌ விற்பதற்கு அவர்களிடத்தில்‌ 
ஒன்றுமில்லை, “எங்கள்‌ சரீரமும்‌, எங்கள்‌ 
நிலமுமே , எங்கள்‌ ஆண்ட 

முன்பாக ப்‌ "ஒன்றுமில்லை" 
(ஆதி 4748) என்று சொல்லுகிறார்கள்‌. 


பார்வோன்‌. 


எகிப்தியர்கள்‌ ள்‌ யும்‌ 
வந்தக்‌, இவன்‌, அனகப 
சரீரம்‌ மாத்திரமே, பார்வோனுக்கு முன்பாக 
மீதியாமிருக்கிறது. தங்கள்‌ போஜனத்திற்காக 
அவர்கள்‌ தங்கள்‌ சரீரத்தையும்‌ விற்பதற்கு 
ஆயத்தமாயிருக்கிறார்கள்‌. அவர்களுடைய 
சரீரத்தினால்‌ அவர்கள்‌ கடினமாய்‌ வேலை 
செய்ய முடியும்‌. அவர்கள்‌ இனிமேல்‌ தங்கள்‌ 
சரீர உழைப்புக்கு கூலியாக தானியத்தைப்‌ 
பெற்றுக்கொள்ளவேண்டும்‌. அவர்களுடைய 
பிராணன்‌ காப்பாற்றப்படவேண்டும்‌. 


அந்தப்‌ பூமி பார்வோனுடையதாயிற்று. 
யோசேப்பு சது சரிதானா என்று சிலர்‌ 
விவாதம்‌ பண்ணுகிறார்கள்‌. அவர்‌ 
பார்வோனுக்கு உண்மையுள்ள 
வேலைக்காரராக நடந்து கொள்கிறார்‌. 
தானியம்‌ பார்வோனுடையது. செழிப்பான 
காலத்தில்‌ பார்வோனுடைய தானியத்தை 
யோசேப்பு சேர்த்து வைத்தார்‌. யோசேப்பு 
தானியத்தைச்‌ சேர்த்து வைக்கவில்லை. 
என்றால்‌, பஞ்சக்காலத்தில்‌ ஒருவருக்கும்‌ 
உணவு கிடைத்திருக்காது. தங்களுடைய 
விளைச்சலில்‌ ஐந்தில்‌ ஒன்றை ஜனங்கள்‌ 
கொடுக்கிறார்கள்‌. 


(ஆதி 47:24). 


யோசேப்பு எகிப்து தேசத்திலே 
ஜனங்களுக்கு வேலை வாய்ப்புக்களை 
ஏற்படுத்தி தருகிறார்‌. மேலும்‌ யோசேப்பு 
எகிப்தின்‌ ஒரு எல்லைமுதல்‌ மறு 
எல்லைவரைக்குமுள்ள ஜனங்களை 
அந்தந்தப்‌ பட்டணங்களில்‌ 
குடிமாறிப்போகப்பண்ணுகிறார்‌. 
கிராமத்திலிருக்கிறவர்கள்‌ எல்லோரும்‌. 
இப்போது நகரத்தில்‌ குடியேற்றப்படுகிறார்கள்‌. 
இது மிகவும்‌ கடினமான 
வேலையாகயிருந்தாலும்‌, தேசத்தில்‌ பஞ்சம்‌ 
கொடிதாயிருப்பதினால்‌, ஜனங்கள்‌ 
யோசேப்பின்‌ கட்டளைக்கு கீழ்ப்படிகிறார்கள்‌ 
(ஆதி 47:21) 


ஜனங்களுக்கு ஆகாரம்‌ 
கொடுப்பதற்கு எளிதாக இருப்பதாகும்‌ 
தானியத்தைப்‌ பங்கிடும்‌ வேலை 
எளிதாக்குவதற்காகவும்‌ யோசேப்பு 
ஜனங்களை அந்தந்தப்‌ பட்டணங்களில்‌ 
குடிமாறிப்போகப்பண்ணுகிறார்‌. 


யோசேப்பு ஆசாரியருடைய நிலத்தை 
மாத்திரம்‌ கொள்ளவில்லை; அது 
பார்வோனாலே ஆசாரியருக்கு மானியமாகக்‌ 
கொடுக்கப்பட்டிருந்ததினாலும்‌, பார்வோன்‌ 
அவர்களுக்குக்‌ கொடுத்த மானியத்தினாலே 
இவர்கள்‌ ஜீவனம்பண்ணிவந்ததினாலும்‌, 
அவர்கள்‌ தங்கள்‌ நிலத்தை விற்கவில்லை 
(ஆதி 47:22). 


எகிப்து தேசத்தில்‌ காணப்படும்‌ 
சுவடிகளில்‌ எழுதப்பட்டிருக்கும்‌. 


வேதாகமத்தில்‌ இந்தப்‌ 


ஒன்றுக்கொன்று முரண்படாமல்‌ தபால 
உள்ளது. 


கொடிய 
பார்வோனுடைய 
தவிர வேறு எங்கும்‌ 
ஜனங்கள்‌ எல்லோரும்‌. 
தானியத்திற்காக 
அவர்களிடத்திலுள்ள 
செலவழிந்துபோயிற்று 
அவர்கள்‌ தங்கள்‌ ஆடுமாடுகளை 
கொடுத்தும்‌ தானியம்‌ வாங்குகிறார்கள்‌. 
இப்போது அவர்களிடத்தில்‌ ஆடுமாடுகளும்‌ 
இல்லை. 


தேசத்திலே. 
பஞ்சமுண்டாயிருக்கிறது. 


களஞ்சியங்களை 
தானியமில்லை. 
பார்வோனிடத்தில்‌ 
வருகிறார்கள்‌. 
பணமெல்லாம்‌ 





(யய 
பிய 


யோசேப்பு எகிப்து. தேசத்திலுள்ள 
தானியத்திற்கு விலை கிரயம்‌: 
நிர்ணயம்பண்ணுகிறார்‌. அவர்‌ தானியத்தின்‌ 
விலைக்காக. யாரிடத்திலும்‌ பேரம்‌. 
பேசவேண்டிய அவசியம்‌ ஏற்படவில்லை. 
ஜனங்கள்‌ தானியத்திற்கு எந்தக்‌ 
கிரயத்தையும்‌ கொடுப்பதற்கு 
ஆயத்தமாயிருக்கிறார்கள்‌. 


ஆயத்தமாயிருக்கிறார்கள்‌. 


யோசேப்பு தேசத்தில்‌ ஏற்பட்டிருக்கிற 
பஞ்சத்தை தனக்கு சாதகமாகப்‌ பயன்படுத்தி, 
ஜனங்களை வஞ்சிக்க விரும்பவில்லை. 
யோசேப்பு அவர்களை அதிகமாக 
துன்பப்படுத்தவும்‌, வேதனைப்படுத்தவும்‌ 
விரும்பவில்லை. அதே வேளையில்‌ யோசேப்பு 
அவர்களுக்கு இலவசமாக  தானியத்தைக்‌ 
கொடுக்கவும்‌ ஆயத்தமாயில்லை. யோசேப்பு 
ஒரு புதிய திட்டத்தை வகுத்து அதை 
தானியம்‌ வாங்க வருகிற ஜனங்களுக்கு 
சொல்லுகிறார்‌. 


வாங்கிக்கொண்‌ டேன்‌; 
கொடுக்கப்படுகிற 

இதை நிலத்தில்‌ விதையுங்கள்‌. விளைவில்‌ 
ஐந்தில்‌ ஒரு பங்கைப்‌ பார்வோனுக்குக்‌ 
கொடுக்கவேண்டும்‌: மற்ற நாலுபங்கும்‌ 
வயலுக்கு விநையாகவும்‌ உங்களுக்கும்‌ 
உங்கள்‌... குடும்பத்தாருக்கும்‌ உங்கள்‌ 
குழந்தைகளுக்கும்‌ ஆகாரமாகவும்‌ 
உங்களுடையதாயிருக்கட்டும்‌ 

(ஆதி 47:23,24) என்று சொல்லுகிறார்‌. 


ஐந்தாவது பகுதி இரக்கத்தையும்‌, 
நீதியையும்‌ குறிக்கும்‌ 


நடைபெறுகிறது. யோசேப்பு பார்வோனுக்கு 
ஞானமாக எல்லாவற்றையும்‌ செய்து 
முடிக்கிறார்‌ 
ஜனங்கள்‌ 
செய்யப்பட்டதாக 
பார்வோனுடைய நிலத்தில்‌ தாங்கள்‌ 
பமிரிடுகிறவர்களாக இருப்போம்‌ என்று 
வாக்குப்பண்ணுகிறார்கள்‌. 


தங்களுக்கு நீதி 
நம்புகிறார்கள்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கபம்‌ தேசங்களில்‌ இந்தப்‌ பழக்கம்‌ 

கடைப்பிடிக்கப்பட்டிருக்கிறது. 

நிலத்தில்‌ வேலை செய்கிறவர்கள்‌ நில 

உடமையாளருக்கு இருபது சதவிகிதம்‌ 
விளைச்சலைக்‌ கொடுக்கிறார்கள்‌. 


ந புதிய ஒப்பந்தத்தின்‌ பிரகாரம்‌ 
நில தானியமும்‌ 


தானியம்‌ நிரம்புகிறது. 
ஜனங்களுக்கும்‌ தானியம்‌ கிடைக்கிறது. 
யோசேப்பின்‌ திட்டம்‌ ஜனங்களுக்கு 
மிகவும்‌ சந்தோஷமாயிருக்கிறது. அவர்கள்‌ 
யோசேப்பின்‌ திட்டத்தை ஏற்றுக்கொண்டு, 
அவரை நோக்கி, “நீர்‌ எங்கள்‌ பிராணனைக்‌ 
காப்பாற்றினீர்‌; எங்கள்‌ ஆண்டவனுடைய 
கண்களில்‌ எங்களுக்குத தயவு 
கிடைக்கவேண்டும்‌; நாங்கள்‌ பார்வோனுக்கு 
அடிமைகளாயிருக்கிறோம்‌' (ஆதி 47:25) 
என்று சொல்லுகிறார்கள்‌. 
விளைச்சலில்‌ ஐந்தில்‌ ஒரு பங்கு 
என்பது பார்வோனுக்கு சேரும்‌ வாரம்‌ என்று 
அழைக்கப்படுகிறது. இது யோசேப்பு இட்ட 
கட்டளை. இந்தக்‌ கட்டளையின்‌ படியே 
எகிப்து தேசத்தில்‌ இந்நாள்‌ வரைக்கும்‌ 
நடந்து வருகிறது (ஆதி 47:26). யோசேப்பு 
எகிப்து தேசத்தின்‌ நிலங்கள்‌ யாவையும்‌ 
பார்வோனுக்காக கொள்கிறார்‌. ஆனாலும்‌ 
ஆசாரியரின்‌ நிலம்‌ மாத்திரம்‌ பார்வோனை 
சேராதிருக்கிறது. ஆசாரியரின்‌ நிலத்தை 
பார்வோன்‌ அவர்களுக்கு மானியமாக 
கொடுத்திருக்கிறார்‌. அந்த மானியத்தினால்‌ 
அவர்கள்‌ ஜீவனம்‌ பண்ணி வருகிறார்கள்‌. 


எகிப்து தேசத்திலுள்ள 
தானியத்தை ஜனங்களுக்கு விற்று. 
பணமாகவும்‌, ஆடு மாடுகளாகவும்‌, 
நிலமாகவும்‌ பெற்றுக்கொள்கிறார்‌. அவர்‌ 
ஆடுமாடுகளை யோ, 

சொந்தமாக்கிக்‌ 


யோசேப்பு 


பார்வோனையே சேருகிறது. 
பார்வோனுக்கு 
ஊழியக்காரனாயிருக்கிறார்‌. இதனால்‌ 
பூமி பார்வோனுடையதாயிற்று. 





(யம்‌ 
பிய 


யோசேப்பு எகிப்தின்‌ ஒரு எல்லை முதல்‌ 
மறு எல்லை வரைக்குழுள்ள ஜனங்களை 
அந்தந்த பட்டணங்களில்‌ குடிமாறிப்போகப்‌ 
பண்ணுகிறார்‌. இது ஜனங்களுக்கு மிகவும்‌ 
கஷ்டமான காரியம்‌. ஆனாலும்‌ அவர்கள்‌ 
'யோசேப்பின்மீது அதிக மதிப்பும்‌ மரியாதையும்‌ 
வைத்திருக்கிறார்கள்‌. ஜனங்கள்‌ யோசேப்பை 
நோக்கி, "நீர்‌ எங்கள்‌ பிராணனைக்‌ 
காப்பாற்றினீர்‌” என்றும்‌, 'நாங்கள்‌ 
பார்வோனுக்கு அடிமைகளாயிருக்கிறோம்‌" 
என்றும்‌ சொல்லுகிறார்கள்‌. ஆகையினால்‌ 
ஜனங்கள்‌ தங்களுக்கு நியமிக்கப்பட்ட 
பட்டணங்களில்‌ குடிமாறிப்போகும்போது, 
அதனால்‌ ஏற்படும்‌. கஷ்டங்களை 
தாங்கிக்கொள்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
யோசேப்புக்காகவும்‌, பார்வோனுக்காகவும்‌ 
எதையும்‌ செய்ய ஆயத்தமாயிருக்கிறார்கள்‌. 
ஆசாரியர்களுக்கு தானியம்‌ 
மானியமாக கொடுக்கப்படுகிறது. அவர்கள்‌ 
தாங்கள்‌ பெற்றுக்கொள்ளும்‌ தானியத்திற்கு 
கிரயம்‌ எதுவும்‌ செலுத்தவேண்டியதில்லை. 
இதனால்‌ ஆசாரியர்களும்‌ 
யோசேப்பின்மேலும்‌, பார்வோன்‌ மேலும்‌ 
அன்பாயும்‌ பிரியமாயும்‌ இருக்கிறார்கள்‌. 


யாக்கோபும்‌ யோசேப்பும்‌ 
ஆதி 47:27-31 


ஆதி 4727... இஸ்ரவேலர்‌ எகிப்து 
தேசத்திலுள்ள கோசேன்‌ நாட்டிலே. 
குடியிருந்தார்கள்‌; அங்கே நிலங்களைக்‌: 
கையாட்சி செய்து, மிகவும்‌ பலுகிப்‌ 
பெருகினார்கள்‌. 


ஆதி 4729, யாக்கோபு எகிப்து 
தேசத்திலே பதினேழு வருஷம்‌. 
இருந்தான்‌; யாக்கோபுடைய ஆயுசு 
நாட்கன்‌ நூற்று நாற்பத்தேழு வருஷம்‌. 


ஆதி 47:29, இஸ்ரவேல்‌ மரணமடையும்‌ 
காலம்‌ சமீபித்தது. அப்பொழுது அவன்‌ 
தன்‌ குமாரனாகிய யோசேப்பை 
வரவழைத்து, அவனை நோக்கி: 
என்மேல்‌ உனக்குத்‌ தயவுண்டானால்‌, 
உன்‌ கையை என்‌ தெடையின்கீழ்‌ 
வைத்து என்மேல்‌ பட்சமும்‌ 
உண்மையுமுன்னவனாயிரு; என்னை 
எகிப்திலே. 
அடக்கபண்ணாதிருப்பாயாக. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆதி 47:30. நான்‌ என்‌ பிதாக்கனோடே, 
படுத்துக்கொன்‌ னவேண்டும்‌; 
ஆகையால்‌, நீ என்னை எகிப்திலிருந்து 
எடுத்துக்கொண்டுயோய்‌, அவர்களை 
அடக்கப்பண்ணியிருக்கிற நிலத்திலே 
என்னையும்‌ அடக்கம்பண்ணு என்றான்‌. 
அதற்கு அவன்‌: உமது சொற்படி 
செய்வேன்‌ என்றான்‌. 


ஆதி 47:31 அப்பொழுது அவன்‌: 
எனக்கு ஆணையிட்டுக்கொடு என்றான்‌; 
அவனுக்கு ஆணையிட்டுக்கொடு த்தான்‌. 
அப்பொழுது இஸ்ரவேல்‌ கட்டிலின்‌. 
தலைமாட்டிலே. சாய்ந்து 
தொழுதுகொண்டான்‌. 
எகிப்து தேசத்தார்‌ தங்கள்‌ 
ங்‌ தானியத்திற்காக விற்கிறார்கள்‌. 
இஸ்ரவேலும்‌ அவருடைய குடும்பத்தாரும்‌. 
எகிப்து தேசத்திலுள்ள கோசேன்‌ நாட்டிலே. 
குடிமிருக்கிறார்கள்‌; அங்கே அவர்கள்‌ 
க்‌ கையாட்சி செய்து, மிகவும்‌ 

பலுகிப்‌ பெருகுகிறார்கள்‌ (ஆதி 43:27. 


இஸ்ரவேல்‌. புத்திரர்‌ அந்நிய 
தேசத்திலிருந்தாலும்‌. அங்கே அவர்கள்‌ 
கர்த்தருடைய கிருபையினால்‌ 
செழித்திருக்கிறார்கள்‌. யாக்கோபு எகிப்து 
தேசத்திலே பதினேழு வருஷம்‌ இருக்கிறார்‌;: 
யாக்கோபுடைய ஆயுசு நாட்கள்‌ நூற்று 
நாற்பத்தேழு வருஷம்‌ (ஆதி 47:28). 


யாக்கோபு எகிப்து தேசத்திற்கு 
வந்தபோது அவருடைய வயது 130. யாக்கோபு 
மரிக்கும்போது அவருடைய வயது 147 
(ஆதி 472928), 


யாக்கோபு எகிப்து தேசத்திலிருந்தாலும்‌, 
அவருடைய இருதயத்தில்‌ கானான்‌ 
தேசத்தைப்பற்றிய நினை வேநிரம்பியிருக்கிறது. 
இஸ்ரவேல்‌. மரணமடையும்‌ காலம்‌ 
சமீபிக்கிறது. அப்பொழுது அவர்‌ தன்‌ 
குமாரனாகிய யோசேப்பை வரவழைத்து, 
அவரை நோக்கி, “என்மேல்‌ உனக்குத்‌ 
தயவுண்டானால்‌, உன்‌ கையை என்‌ 
தொடையின்கீழ்‌ வைத்து என்மேல்‌ பட்சமும்‌ 
உண்மையுமுள்ளவனாயிரு: என்னை 
எகிப்திலே அடக்க பண்ணாதிருப்பாயாக, 
நான்‌ என்‌ பிதாக்களோடே படுத்துக்‌ 
கொள்ளவேண்டும்‌; ஆகையால்‌, நீ என்னை 
எகிப்திலிருந்து எடுத்துக்கொண்டுபோய்‌, 
அவர்களை அடக்கப்‌ பண்ணியிருக்கிற 
Reka என்னையும்‌ அடக்கம்பண்ணு'" 
ஆதி 47:29,30) என்று சொல்லுகிறார்‌. 





BALWETHER 
RAAT IMAL 


சபை எடுத்துக்‌ கொள்ளப்படுதல்‌, 
ஆமிரம்‌ வருஷ அரசாட்சி ஆகியவை 
நடைபெறும்‌ வரையிலும்‌ எல்லோருக்கும்‌ 

(கொரி 15:24-28; 


'து யாக்கோபுடைய 
வருடைய மரணத்தையும்‌ 
குறிக்கவில்லை. (ஆதி 47:27; 


ஆதி 32:28) 


கானான்‌ தேசமே ரவேலுக்‌ 
வாக்குத்தத்த தேசம்‌. [ர “தேசம்‌ 
பரலோகமாகிய பரமகானானுக்கு 
அடையாளமாயிருக்கிறது. இந்தப்‌ பூமியிலுள்ள 
எல்லா தேசங்களையும்‌: பரமகானானே 
மேலான தேசம்‌. யாக்கோபு 
தன்னுடைய ஜீவியகாலமெல்லாம்‌. 
பரமதேசத்திற்காக காத்துக்கொண்டிருக்கிறார்‌ 


விட்டுவந்த தேசத்தை நினைத்தார்களானால்‌, 
அதற்குத்‌ திரும்பிப்‌ போவதற்கு 
அவர்களுக்குச்‌ சமயங்கிடைத்திருக்குமே. 
அதையல்ல, 

பரமதேசத்தையே 

ஆகையால்‌ 

தேவனென்னப்பட 

அவர்களுக்கு 0 
ஆயத்தம்பண்ணினாரே” (எபி 1114-16. 


யாக்கோபு எகிப்து த்தன | மரித்தாலும்‌, 
அவருடைய சரீரம்‌ கானான்‌ தேசத்தில்‌ 
அடக்கம்பண்ணப்படவேண்டும்‌ என்று அவர்‌ 
விரும்புகிறார்‌. மரித்த பின்பு யாக்கோபால்‌ 
கல்லறையிலிருந்து எழும்பி கானான்‌ 
தேசத்திற்கு நடந்து போகமுடியாது. 
மரித்தோர்‌ நடப்பது இயலாத காரியம்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


உயிரோடிருப்பவரின்‌ உதவி 
தான்‌ எகிப்து தேசத்தில்‌ 
தன்னுடைய சரீரத்தை 
எடுத்துக்கொண்டுபோய்‌, 


யோசேப்பினிடத்தில்‌ 
கேட்டுக்கொள்கிறார்‌. அதற்கு யோசேப்பு, 
உமது சொற்படி செய்வேன்‌" என்று 
சொல்லுகிறார்‌. 


.. யோசேப்பு 
வார்த்தைகளை 
வேண்டுமென்று யாக்கோபு எதிர்பார்க்கிறார்‌. 
இதற்காக யாக்கோபு யோசேப்பை 
நோக்கி, “எனக்கு வறம்‌ 
என்று சொல்‌ யோசேப்பு 
யாக்கோபுக்கு 'ஆணையிட்டுக்கொடுக்கிறார்‌ 
அப்பொழுது இஸ்ரவேல்‌ கட்டிலின்‌ 
ச்‌ சாய்ந்து தொழுதுகொள்கிறார்‌ 
இந்த வாக்கியத்திற்கு, 
தன்னை மரணத்திற்கு 
ஒப்புக்கொடுக்கிறார்‌ என்று பொருள்‌. 
“இஸ்ரவேல்‌ கட்டிலின்‌ நலைமாட்டிலே 
சாய்ந்து தொழுது கொண்டார்‌ என்பது, 
யாக்கோபின்‌ மரணத்தைக்‌ குறிக்கிறது. 
இதுபோலவே எபி 11:21 ஆவது வசனத்தில்‌ 
“கோலின்‌ முன்னே சாய்ந்து 
தொழுதுகொண்டார்‌' என்பதும்‌ யாக்கோபின்‌ 
மரணத்தைக்‌ குறிக்கிறது. ஆதி 47:31 ஆவது 
வசனம்‌ யாக்கோபு ஆணையிட்ட வேளையைக்‌ 
குறிக்கிறது. ஆதி 484 ஆவது வசனத்தில்‌ 
“அதற்குப்பின்பு' என்று கூறப்பட்டிருப்பதினால்‌ 
யாக்கோபு இன்னும்‌ மரிக்கவில்லை என்பதும்‌, 
இப்பொழுது மரிக்கும்‌ தருவாயில்‌ இருக்கிறார்‌ 
என்பதும்‌ தெரியவருகிறது. 





ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


இஸ்ரவேல்‌ மரணமடையும்‌ காலம்‌ 
சமீபித்து வருகிறது. அவர்‌ மரிக்கும்‌ முன்பாக 
யோசேப்பின்‌ இரண்டு குமாரரையும்‌ 
ஆசீர்வதிக்கிறார்‌. யாக்கோபு தன்னுடைய 
பேரப்பிள்ளைகளை, தன்னுடைய இரண்டு 
குமாரராக பாலித்து. அவர்களை 
ஆசீர்வதிக்கிறார்‌ 


யாக்கோபுக்‌। த்தமாயிருக்கி! 

என்று போரேப்பக்கு அறிிக்கப்பகக்‌. 
யோசேப்பு தன்‌ இரண்டு குமாரரோடுகூட 
மரணப்படுக்கையிலிருக்கும்‌ தன்‌ 
'தகப்பளாரைப்‌ பார்க்கப்போகிறார்‌ 
(ஆதி 484,2). யாக்கோபு யோசேப்பின்‌ 
இரண்டு குமாரரையும்‌ தன்னுடைய குமாரர்‌ 
என்று சொல்லுகிறார்‌ (ஆதி 48;3-7). 


யாக்கோபு மனாசேயையும்‌. 
எப்பிராமீமையும்‌ ஆசீர்வதிக்கிறார்‌ 
(ஆதி 48:8-16). யாக்கோபு அவர்களை 
ஆசீர்வதிக்கும்போது தன்‌ வலது கையை 
இளையவன்மீதும்‌, இடது 
மூத்தவன்மீதும்‌ வைத்து ஆசர்வதக்கறார்‌ 
இவ்வாறு கைமாறி வைத்து, 
ஆசிர்வதிப்பதற்கான காரணத்தையும்‌ 
யாக்கோபு சொல்லுகிறார்‌ (ஆதி 4817-20) 
யாக்கோபு யோசேப்புக்கு விசேஷித்த 
ஆசிர்வாதத்தைக்‌ கொடுக்கிறார்‌ 
(ஆதி 48:21,22). 


யாக்கோபின்‌ வார்த்தைகள்‌ 
ஆதி 481-7 


ஆதி 48:1. அதற்குப்பின்பு, உம்முடைய 
தகப்பனாருக்கு வருத்தமாயிருக்கிறது. 
என்று யோசேப்புக்குச்‌ 
சொல்லப்பட்டது. அப்பொழுது அவன்‌ 
தன்‌ இரண்டு குமாரராகிய 
மனாசேயையும்‌ எப்பிராயிமையாம்‌ 
தன்னோடே கூடக்‌ கொண்டுயோனான்‌. 


ப்பிப்யி 
71898 


ஆதி 482. இதோ, உம்முடைய 


குமாரனாகிய யோசேப்பு உம்மிடத்தில்‌ 
வந்திருக்கிறார்‌ 


என்று யாக்கோபுக்கு 
அப்பொழுது 


தன்னைத்திடப்படுத்திக்கொண்டு, 
கட்டிலின்மேல்‌ உட்கார்த்தான்‌. 


ஆதி 48:3. யாக்கோபு யோசேப்பை 
நோக்கி: சர்வவல்லமையுன்ன தேவன்‌ 
கானான்‌ தேசத்திலுன்ன லூஸ்‌ என்னும்‌ 
இடத்தில்‌ எனக்குத்‌ தரிசனமாகி, 
என்னை ஆசிர்வதித்து: 


ஆதி 48:4. நான்‌ உன்னைப்‌ பலுகவும்‌ 
பெருகவும்‌ பண்ணி, உன்னைப்‌ பல்‌ 
ஜனக்கூட்டமாக்கி, உனக்குப்‌ பின்வரும்‌. 
உன்‌ சந்ததிக்கு இந்தத்‌ தேசத்தை 
நித்திய சுதந்தரமாகக்‌ கொடுப்பேன்‌ 
என்று என்னோடே சொன்னார்‌. 


ஆதி 485. நான்‌ உன்னிடத்தில்‌ 
எகிப்துக்குப்‌ வருமுன்னே உனக்கு. 
எகிப்துதேசத்தில்‌ பிறந்த உன்‌ இரண்டு 
குமாரரும்‌ என்னுடைய குமாரர்‌; ரூபன்‌ 
சிமியோன்‌ என்பவர்களைப்போல, 
எப்பிராயிமும்‌ மனாசேயும்‌ 
என்னுடையவர்கன்‌. 


அதி இவர்களுக்குப்பின்‌, நீ 
பெறும்‌. பின்னைகள்‌' 
உன்னுடையவர்கன்‌; அவர்கள்‌ தங்கள்‌ 
சகோதரருடைய பேரால்‌ 
அவர்களுக்குரிய 

சதந்தரத்தில்‌ பங்குபெறுவார்கள்‌. 


ஆதி 48:7. நான்‌ பதானை விட்டு 

ல்‌, கானான்தேசத்தில்‌ 
எப்பிராத்தாவுக்குக்‌ கொஞ்சம்‌ தூரம்‌ 
இருக்கும்போது, வழியிலே ராகேல்‌ 
என்னண்டையில்‌ மரணமடைந்தான்‌; 
அவனை அங்கே பெத்லகேம்‌ என்னும்‌ 
எப்பிராத்தா ஊருக்குப்‌ போகிற. 
வழியிலே அடக்கம்பண்ணினேன்‌ 


48:8. 





ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


யாக்கோபு 
சமீபித்திருக்கிறது. 
மரணப்படுக்கையிலிருக்கிறார்‌. 

சரீரத்தில்‌ வேதனையும்‌ 

உண்டாயிற்று, “உம்முடைய தகப்பனாருக்கு 
வருத்தமாயிருக்கிறது” என்று யோசேப்புக்கு 
சொல்லப்படுகிறது. அப்பொழுது யோசேப்பு 
தன்‌ இரண்டு குமாரராகிய மனாசேயையும்‌ 
எப்பிராமீமையும்‌ தன்னோடே கூட்டிக்‌ 
கொண்டு, தன்‌ தகப்பனாராகிய யாக்கோபை 
பார்க்கப்போகிறார்‌ (ஆதி 48:1) 


வியாதிப்படுக்கையிலிருக்கிறவர்களையும்‌. 
, மரணப்படுக்கையிலிருக்கிறவர்களையும்‌ நாம்‌ 
சந்தித்து அவர்களுக்கு றுதலான 
வார்த்தைகளை சொல்லவேண்டும்‌. 
வியாதியஸ்தர்களுக்காக விசுவாசத்தோடு 
ஜெபப்பண்ணவேண்டும்‌. அவர்களுக்கு 
நம்மால்‌ செய்யக்கூடிய க்‌ ஏதாவது 
இருக்குமென்றால்‌, நாம்‌. 
சந்தோஷமாய்ச்‌ * செய்யவேண்டும்‌. 
வியாதியஸ்தருக்கு உதவி செய்வது 
நம்முடைய கடமை. 


யோசேப்பு 
யாக்கோபை 
தன்னோடுகூட, 
குமாரரையும்‌ 
போகிறார்‌. 
மரணப்படுக்கையிலிருக்கிறார்‌ 


பெற்றுக்கொள்ளவேண்டும்‌. 
எப்பிராமீமையும்‌, பார்க்கும்போது 
யாக்கோபுக்கு மிகுந்த சந்தோஷமுண்டாகும்‌. 
இந்த சந்திப்பை யோசேப்பின்‌ குமாரரும்‌ 
மறக்கமாட்டார்கள்‌. 


மரணமடையும்‌ 


தன்‌ தகப்பனாராகிய 
பார்க்கப்போகும்போது, 


“இதோ, உம்முடைய குமாரனாகிய 
யோசேப்பு உம்மிடத்தில்‌ வந்திருக்கிறார்‌” 
என்று யாக்கோபுக்கு அறிவிக்கப்படுகிறது:: 
அப்பொழுது இஸ்ரவேல்‌ 
திடப்படுத்திக்கொண்டு, 

உட்காருகிறார்‌ (ஆதி 48:2). 
மரணப்படுக்கையிலிருந்தாலும்‌ 

தன்னைத்‌ திடப்படுத்திக்கொள்கிறார்‌. 


QOODNENS 
PUBLISHERS 


வியாதியஸ்தரும்‌, வயோதிகரும்‌, 
தங்களை விருந்தினர்கள்‌ பார்க்க 
வரும்போது, தங்களால்‌ முடிந்த வரையிலும்‌ 
தங்களைத்‌ திடப்படுத்திக்‌ கொள்ளவேண்டும்‌. 
அவர்கள்‌ மற்றவர்களுக்கு 
சந்தோஷமாயும்‌, உற்சாகமாயும்‌, 
இருக்கவேண்டும்‌. 


தங்களுடைய வியாதியை 


நினைத்துக்கொண்டிருந்தால்‌ 
சோர்வு 


வந்துவிடும்‌. 
தங்களுடைய 
எப்போதும்‌ நினைத்துக்கொண்டிருந்தால்‌, 
அவர்களுக்கு மரணபயம்‌ வந்துவிடும்‌. 
விசுவாசிகளாகிய நமக்கு வியாதியோ, 
பிரச்சனைகளோ, கஷ்டங்களோ இருந்தாலும்‌, 
நம்மைநாமே திடப்படுத்திக்கொள்‌ வேண்டும்‌. 
கர்த்தர்‌ நம்மைத்‌ திடப்படுத்துவார்‌. யோசேப்பு 
தன்னுடைய இரண்டு குமாரரோடு 
யாக்கோபை பார்க்க வந்திருக்கிறார்‌. 
அப்போது யாக்கோபு கட்டிலின்‌ மேல்‌ 
உட்கார்ந்திருக்கிறார்‌. 


யாக்கோபை 
கர்த்தருடைய 
யாக்கோபு 

யாக்கோபு இப்போது 
ஆசீர்வாதத்திற்கு 


கர்த்தர்‌ 
ஆசீர்வதித்திருக்கிறார்‌. 
ஆசீர்வாதத்தை 
மறந்துவிடவில்லை. 
கர்த்தருடைய 
சொந்தக்காரர்‌. 
யோசேப்பை 
"சர்வவல்லமையுள்ள தேவன்‌ 
தேசத்திலுள்ள லூஸ்‌ என்னும்‌ 
எனக்குத்‌ தரிசனமாகி, என்னை 
ஆசிர்வதித்து: நான்‌ உன்னைப்‌ பலுகவும்‌ 
பெருகவும்‌ பண்ணி, உன்னைப்‌ பல 
ஜனக்கூட்டமாக்கி, உனக்குப்‌ பின்வரும்‌ உன்‌ 
சந்ததிக்கு இந்தத்‌ தேசத்தை நித்திய 
சுதந்தரமாகக்‌ கொடுப்பேன்‌ என்று 
என்னோடே சொன்னார்‌" (ஆதி 48:34) 
என்று சொல்லுகிறார்‌. 
யோசேப்புக்கு, 
இரண்டு குமாரர்‌ 
யாக்கோபு அவர்கள்‌ 
தன்னுடைய சொந்த 
பாவிக்கிறார்‌. கர்த்தர்‌ 
கொடுத்திருக்கும்‌ 
ஆசீர்வாதத்தினால்‌, 
ஆசீர்வதிக்கவேண்டும்‌. 
விரும்புகிறார்‌. 


யாக்கோபு நோக்கி, 
கானான்‌ 


இடத்தில்‌ 


எகிப்து தேசத்திலே. 
பிறந்திருக்கிறார்கள்‌. 
இருவரையும்‌ 
பிள்ளைகளாகப்‌ 


யோசேப்பின்‌ புத்திரரை 
என்று யாக்கோபு 





ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


புத்திரர்‌ 
யாக்கோபுக்கு 
ஆனால்‌. 
இருவரையும்‌ 
பிள்ளைகளாகப்‌ 


இருவரும்‌ 
பேரப்பிள்ளைகளாயிருக்கிறார்கள்‌. 
யாக்கோபோ அவர்கள்‌ 
தன்னுடைய சொந்தப்‌ 
பாலிக்கிறார்‌. ன்‌ 
பிதாக்களாகிய 
என்பவர்களின்‌. 
இடப்படக்கடவது' (ஆதி 
யாக்கோபு சொல்லுகிறார்‌. 


யாக்கோபு. யோசேப்பை. 

"நான்‌... உன்னிடத்தில்‌ எகிப்துக்குப்‌ 

வருமுன்னே உனக்கு எகிப்துதேசத்தில்‌: 

பிறந்த உன்‌ இரண்டு குமாரரும்‌ என்னுடைய 

ட்ட சிமியோன்‌ 

எப்பிராயீழும்‌ 

என்னுடையவர்கள்‌. 

நீ பெறும்‌ பிள்ளைகள்‌ 

உன்னுடையவர்கள்‌; அவர்கள்‌ தங்கள்‌ தங்கள்‌ 

சகோதரருடைய பேரால்‌ அழைக்கப்பட்டு 

அவர்களுக்குரிய சுதந்தரத்தில்‌ 

பங்குபெறுவார்கள்‌" (ஆதி 48:58) 
என்று சொல்லுகிறார்‌ 


தனக்கு வாக்குத்தத்தம்‌ 

பெரிய தேசத்தில்‌. 
மனாசேக்கும்‌ பங்குள்ளது. 
என்று யாக்கோபு கூறுகிறார்‌. 
இருவரும்‌ இஸ்ரவேலின்‌ பன்னிரண்டு 
கோத்திரங்களில்‌ இரண்டு கோத்திரங்களுக்கு 
முற்பிதாக்களாக இருக்கிறார்கள்‌. ஒருவன்‌ 
யோசேப்பின்‌ ஸ்தானத்தை எடுத்துக்‌ 
கொள்கிறான்‌. மற்றொருவன்‌ லேவியின்‌ 
ஸ்தானத்தை எடுத்துக்‌ கொள்கிறான்‌. 

லேவி. கோத்திரத்தார்‌ 
வகுப்பைச்‌ சேர்ந்தவர்கள்‌. 
கானான்‌ தேசத்தைப்‌ பங்கு பாகம்‌ 
பிரிக்கையில்‌, லேவி கோத்திரத்தாருக்குப்‌ 
பங்கும்‌, பாத்தியமும்‌ கொடுக்கப்படவில்லை. 

இஸ்ரவேல்‌ கோத்திரத்தாரைப்‌ பற்றி பல 
அட்டவணைகள்‌ கொடுக்கப்‌ பட்டிருக்கிறது. 
அவற்றில்‌ எட்டு அட்டவணைகளில்‌ லேவி 
ஒரு கோத்திரமாகச்‌ சேர்க்கப்படவில்லை. 
(யோசு 13:33; எண்‌ 18:20). வேறு ஏழு 
அட்டவணையில்‌ லேவி ஒரு கோத்திரமாகச்‌ 
சேர்க்கப்பட்டிருக்கிறது. 


நோக்கி, 


ட்‌ த ள்‌ ல்‌ 
பண்ணியிருக்கும்‌ 
எப்பிராயீமுக்கும்‌, 


சாரிய 
ஆகை ல்‌ 


தி 29, தி 35 
அதிகாரங்களின்‌. கேவியின்‌ 
குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆதி 46, ஆதி 49; 
யாத்‌ 1; எண்‌ 34; உபா 33; நியா 5; [நாளா 
2; வெளி 7 ஆகிய அதிகாரங்களிலும்‌ மேலும்‌ 
சில இடங்களிலும்‌ இஸ்ரவேலின்‌ பன்னிரண்டு. 
கோத்திரத்தாரில்‌ ஒருசில கோத்திரங்களின்‌ 
பெயர்கள்‌ குறிப்பிடப்படவில்லை. 

| யாக்கோபு 
தன்னுடைய 
நினைவகூருகிறார்‌. 
வைத்திருக்கும்‌ அன்பு மாறாமல்‌ இருக்கிறது. 
(ஆதி 48:7; ஆதி 29:18-20,30). 


யாக்கோபு இப்போது 
மரணப்படுக்கையிலிருந்த! எகிப்து 
தேசத்திலே pe இஸ்ரவேலின்‌ 
குடும்பத்தாருக்கு பிரயோஜன மான 
ஆலோசனைகளை சொல்லுகிறார்‌. எகிப்து 
தேசம்‌ அவர்களுக்கு சொந்தமான தேசமல்ல. 
அந்த தேசத்திலே அவர்கள்‌ சிறிதுகாலம்‌ 
பரதேசியாய்த்‌ தங்கியிருக்கிறார்கள்‌. கானான்‌. 
தேசமே இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு வாக்குத்தத்த 
தேசம்‌, கானான்‌ தேசத்தில்‌ பஞ்சம்‌ 
விலகிப்போன பின்பு, இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
எகிப்து தேசத்தை விட்டு, கானான்‌. 
தேசத்திற்கு திரும்பி வரவேண்டும்‌. 


ரவேலின்‌ குடும்பத்தார்‌ எகிப்‌ 

தேசத்திலிருக்கும்‌. பல்ல காலத்திலே, 

எகிப்தியரோடு சம்பந்தம்‌ கலக்கக்கூடாது. 

அவர்கள்‌ எகிப்தியரின்‌ விக்கிரகாராதனையில்‌ 

பங்குபெறக்கூடாது. இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 

எகிப்து தேசத்திலிருந்தாலும்‌, அவர்கள்‌ 
த்திற்கு 


ns 

கடயேதேண்டும்‌... இதுவே 
விருப்பம்‌. மோசே எகிப்தின்‌ 
சந்தோஷத்தை வெறுத்ததுபோல, 
புத்திரரும்‌ எகிப்தியரின்‌ 

வெறுக்கவேண்டும்‌. 





ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


மோசே 

பெரியவனானபோது 
குமாரத்தியின்‌ மகன்‌ 
என்னப்படுவதை வெறுத்து. 
அறித்தியமான பாவசந்தோஷங்களை 
அநுபவிப்பதைப்பார்க்கிலும்‌ தேவனுடைய 
ஜனங்களோடே துன்பத்தை அநுபவிப்பதையே 
தெரிந்துகொண்டு, இனிவரும்‌ பலன்மேல்‌ 
நோக்கமாயிருந்து. ப்திலுள்‌ 
பொக்கிஷங்களிலும்‌ 
வரும்‌ நிந்‌ 
எண்ணினான்‌" (எபி 11:24-26. 


பார்வோனுடைய 


கர்த்தர்‌ தம்முடைய பிள்ளைகளில்‌ 
அநேகரை அதிகமாய்‌ ஆசீர்வதித்திருக்கிறார்‌. 
அவர்களிடத்தில்‌ உலகப்பிரகாரமான 
ள்மைகள்‌ ஏராளமாயிருக்கும்‌. 
க்‌ விரோதமான 
பிள்ளைகள்‌ 
உலகப்பிரகாரமான  ஐசவரியங்களினாலும்‌, 
ஆசீர்வாதங்களினாதும்‌ சோதிக்கப்பட்டு, 
கர்த்தரை விட்டு விலகிப்போய்விடக்கூடாது. 
கர்த்தருடைய பிள்ளைகள்‌ 
வறுமையிலிருந்தாலும்‌, கஷ்டங்களையும்‌ 
பாடுகளையும்‌ அனுபவித்தாலும்‌, 
அவமானப்படுத்தப்பட்டாலும்‌, கர்த்தரை 
விட்டு விலகிப்போய்விடக்கூடாது. அவர்கள்‌ 
தங்கள்‌ விசுவாசத்தைக்‌ காத்துக்கொண்டு, 
கர்த்தரை உண்மையாய்ப்‌ பின்பற்றவேண்டும்‌. 
யோசேப்பின்‌ 
ராகேல்‌ 
மரணமடைந்த சம்பவத்தையும்‌ நினைவுகூர்ந்து 
சொல்லுகிறார்‌. யாக்கோபு யோசேப்பை 
நோக்கி, "நான்‌ பதானை விட்டு வருகையில்‌, 
கானான்தேசத்தில்‌ எப்பிராத்தாவுக்குக்‌ 
கொஞ்சம்‌ தூரம்‌ இருக்கும்போது, வழியிலே 
ராகேல்‌ என்னண்டையில்‌ மரணமடைந்தாள்‌:: 
அவளை அங்கே பெத்லகேம்‌ என்னும்‌. 
எப்பிராத்தா ஊருக்குப்‌ போகிற வழியிலே. 
அடக்கம்பண்ணினேன்‌" (ஆதி 48:7) என்று 
சொல்லுகிறார்‌. 


ராகேலின்‌ மரணத்தைப்பற்றிய சம்பவம்‌ 
ஆதி 3519 ஆவது வசனத்தில்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. “ராகேல்‌ மரித்து, 
பெத்லகேம்‌ என்னும்‌ எப்பிராத்தா ஊருக்குப்‌ 
போகிற வழியிலே அடக்கப்பண்ணப்பட்டாள்‌" 
3 35.19). நமக்கு மிகவும்‌ 

'னவர்கள்‌ மரித்துப்போகும்‌ 
போது அவர்களை அடக்கம்பண்ணுகிறோம்‌. 


QOODNENS 
PUBLISHERS 


அதுபோலவே நாமும்‌ 
நம்மையும்‌ 
எல்லோருக்கும்‌ 
நியமிக்கப்பட்டிருக்கிறது. 


மரித்துப்போகும்போது 
அடக்கம்பண்ணுவார்கள்‌. 
மரணம்‌ 


யோசேப்பின்‌ 
ஆசீர்வாதம்‌ 
ஆதி 48:9-20 


குமாரருக்கு 


ஆதி 48:8. இஸ்ரவேல்‌ யோசேப்பின்‌ 
குமாரரைப்‌ பார்த்து: இவர்கள்‌ யார்‌ 
என்று கேட்டான்‌. 


ஆதி 48:9. யோசேப்பு தன்‌ தகப்பனை 
நோக்கி: இவர்கள்‌ இவ்விடத்தில்‌ 
தேவன்‌ எனக்கு அருளின குமாரர்‌ 
என்றான்‌. அப்பொழுது அவன்‌: நான்‌ 
அவர்களை ஆசீர்வதிக்கும்படி, 
அவர்களை என்‌ கிட்டக்கொண்டுவா 
என்றான்‌. 


ஆதி ௧810. 
இஸ்ரவேலின்‌. 
மங்கலாயிரு த்தபடியால்‌, அவன்‌ 
நன்றாய்ப்‌. பார்க்கக்கூடாதிருந்தது. 
அவர்களை அவனண்டையிலே. 
'சேரப்பண்ணினான்‌;; அப்பொழுது 
அவன்‌ அவர்களை முத்தஞ்செய்து 
அணைத்துக்கொண்டான்‌. 


முதிர்வயதினால்‌ 
கண்கள்‌ 


ஆதி 481. இஸ்ரவேல்‌ யோசேப்பை 
நோக்கி: உன்‌ முகத்தைக்‌ காண்பேன்‌ 
என்னு. நான்‌ நினைக்கவில்லை; 
ஆனாலும்‌, இதோ, உன்‌ சந்ததியையும்‌ 
காணும்படி. தேவன்‌ எனக்கு. 
அருன்செய்தார்‌ என்றான்‌. 


ஆதி ௧8:12. அப்பொழுது அவனுடைய 


முழங்கால்கள்‌ நடுவே இருந்த 
பின்னைகனை யோசேப்பு 


பின்னிடப்பண்ணி, அவனுடைய 
முகத்துக்கு முன்பாகத்‌ தரைமட்டும்‌ 
குனித்து வணங்கினான்‌. 


ஆதி ௧808. பின்பு. யோசேப்பு 


கொண்டுவந்து, 


கைக்கு நேராகவும்‌ விட்டான்‌. 





ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


ஆதி 4834. அப்பொழுது இஸ்ரவேல்‌, 
மனமறிய, தன்‌ வலதுகையை தீட்‌ 
'இளையவனாகிய 

'தலையின்மேலும்‌, 
முத்தவனாயிருத்தும்‌ தன்‌ இடது 
கையை மனாசேயுடைய 
தலையின்மேலும்‌ வைத்தான்‌. 


அவன்‌ யோசேப்பை 
ஆசீர்வதித்து: என்‌ பிதாக்களாகிய 
ஆபிரகாமும்‌ சஈசாக்கும்‌ வழிபட்டு 
வணங்கிய தேவனும்‌, நான்‌ பிறந்த 
நாள்முதல்‌ இத்நான்வரைக்கும்‌ என்னை 
ஆதரித்துவத்த தேவனும்‌, 


ஆதி 4806. 

நீங்கலாக்கி 

தூதனுமானவர்‌, இந்தப்‌ பின்னைகளை 
ஆசீர்வதிப்பாராக, என்‌ பேரும்‌ என்‌: 
பிதாக்களாகிய ஆபிரகாம்‌ சசாக்கு. 
என்பவர்களின்‌ பேரும்‌ இவர்களுக்கு. 
இடப்படக்கடவது; பூமியில்‌ இவர்கள்‌ 
மிகுதியாய்ப்‌ 'பெருகக்கடவர்கன்‌ 
என்றான்‌. 


ஆதி 4815. 


ஆதி 48:7. தகப்பன்‌ தன்‌ வலதுகையை 
எப்பிராயீமுடைய 'தலையின்மேல்‌ 
வைத்ததை யோசேப்பு கண்டு, அது 
தனக்குப்‌ பிரியமில்லாத படியால்‌, 
எப்பிராயிமுடைய தலையின்‌ மேல்‌ 
இருத்த தன்‌ தகப்பனுடைய கையை 
மணாசேமினுடைய தலையின்மேல்‌ 
வைக்கும்படிக்கு எடுத்த: 


ஆதி 4818. 
அப்படியல்ல, 
இவனுடைய 
உம்முடைய 
வைக்கவேண்டும்‌ என்றான்‌. 


எண்‌: 
இவன்‌ 


ஆதி 48:19. அவன்‌ தகப்பனே தடுத்து: 
அது எணக்குத்‌ தெரியும்‌, என்‌ மகனே, 
எனக்குத்‌ தெரியும்‌ இவனும்‌ ஒரு 
ஜனக்கூட்டமாவான்‌, இவனும்‌ 
பெருகுவான்‌; இவனுடைய தம்பியோ 
இவனிலும்‌ அதிகமாய்ப்‌ பெருகுவான்‌; 
அவனுடைய சந்ததியார்‌ திரனான 
ஜனங்கனாவார்கள்‌ என்றான்‌. 


ஆதி 480. இவ்விதமாக அவண்‌: 
அன்றைத்தினம்‌. அவர்களை 
ஆசீர்வதித்து: தேவன்‌ உன்னை 
எப்பிராயிமைப்போலவும்‌ 
மனாசேயைப்போலவும்‌ ஆக்குவாராக 
என்று இஸ்ரவேலர்‌ உன்னை முன்னிட்டு 
வாழ்த்துவார்கள்‌ என்று சொல்லி, 
எப்பிராயிமை மனாசேக்கு முன்னே 
வைத்தான்‌. 

யாக்கோபு யோசேப்பின்‌ இரண்டு 
குமாரரையும்‌ ஆசீர்வதிக்கிறார்‌. இந்த 
ஆசீர்வாதம்‌ மிகவும்‌ விசேஷமானது. 
எபிரெயருக்கு நிருபம்‌ எழுதின ஆசிரியர்‌ 
இந்த ஆசீர்வாதத்தைப்பற்றி நிருபத்திலே 
சொல்லியிருக்கிறார. 

'விசுவாசத்தினாலே யாக்கோபு தன்‌ 
மரணகாலத்தில்‌ யோசேப்பினுடைய குமாரர்‌ 
இருவரையும்‌ ஆசீர்வதித்து, தன்கோலின்‌ 
முனையிலே சாய்ந்து தொழுதுகொண்டான்‌" 
(எபி 11:21). 


யாக்கோபு 
அவருடைய கண்கள்‌ 
அவரால்‌ நன்றாய்‌ 

யோசேப்பின்‌ இரண்டு குமாரரும்‌ 
யாக்கோபுக்கு அருகாமையிலிருக்கிறார்கள்‌. 
அப்பொழுது இஸ்ரவேல்‌ யோசேப்பின்‌ 
குமாரரைப்‌ பார்த்து, “இவர்கள்‌ யார்‌" என்று 
கேட்கிறார்‌. யோசேப்பு தன்‌ தகப்பனை 
நோக்கி, “இவர்கள்‌ இல்விடத்தில்‌ தேவன்‌ 
எனக்கு அருளின குமாரர்‌” என்று 
சொல்லுகிறார்‌. அப்பொழுது யாக்கோபு, 
"நான்‌. அவர்களை  ஆசிர்வதிக்கும்படி 
அவர்களை என்‌ கிட்டக்கொண்டுவா" என்று 
சொல்லுகிறார்‌ (ஆதி 48:8,9). 


யோசேப்பின்‌ 
ஏற்கெனவே 


முதிர்வயதிலிருக்கிறார்‌ 
மங்கலாயிருக்கிறது. 
பார்க்க முடியவில்லை. 


யாக்கோபு 
பார்த்திருக்கிறார்‌. இப்பொழுது 
ல்‌ யாக்கோபின்‌ கண்கள்‌ 

க ஆகையினால்‌ 
யோசேப்போடு இருப்பவர்களை யாக்கோபால்‌ 
அடையாளம்‌ கண்டுகொள்ள முடியவில்லை. 
(ஆதி 48210) யோசேப்பின்‌ பிள்ளைகளுக்கு 
இப்பொழுது 22 வயது, 24 வயது இருக்கும்‌ 
(ஆதி 41:46,53-54; ஆதி 45:6; 
ஆதி 47928). 


குமாரரை 





(யய 
பிய 


யாக்கோபின்‌ தகப்பனாராகிய ஈசாக்கு 
முதிர்வயதிலிருந்தபோது. 
கண்களும்‌ மங்கலாயிருந்தது. 
நன்றாய்‌. பார்க்க 
ஈசாக்கைப்போல 
கண்களும்‌ 
முதிர்வயதில்‌ இதுபோன்ற சரீரப்பிரச்சனைகள்‌ 
எல்லோருக்கும்‌ வரும்‌. இந்தப்‌ பிரச்சனைகள்‌ 
சரீரத்திற்கு பாரமாகவும்‌ வேதனையாகவும்‌ 
இருக்கும்‌. முதிர்வயதிலிருக்கிறவர்கள்‌ 
தங்களுக்கு வரும்‌ சரீரப்பிரச்சனைகளை 
தாங்கிக்கொண்டு, தங்களுக்கு இருக்கும்‌. 
ஆரோக்கியத்தில்‌ திருப்தியாயிருக்கவேண்டும்‌. 
நம்முடைய சரீரத்தின்‌ 
மங்கலாகயிருந்தாலும்‌, நம்மால்‌ நன்றாய்‌ 
பார்க்க முடியாமலிருந்தாலும்‌, நம்முடைய 
ஆலிக்குரிய விசுவாசக்கண்கள்‌ 
தெளிவாயிருக்கவேண்டும்‌. நாம்‌ ஆவிக்குரிய 
காரியங்களை விசுவாசத்தினால்‌ 
தெளிவாகப்‌ பார்க்கவேண்டும்‌. 


யோசேப்பு. 


கண்கள்‌ 


தன்னுடைய குமாரர்‌ 
இருவரையும்‌, யாக்கோபண்டையில்‌ 
சேரப்பண்ணுகிறார்‌. அப்பொழுது யாக்கோபு 
யோசேப்பின்‌ குமாரரை முத்தம்‌ செய்து 
அணைத்துக்கொள்கிறார்‌ யாக்கோபின்‌ 
கண்கள்‌ வ்ணிகந்தாத்‌ அவருடைய 
கைகள்‌ பாசமும்‌ 
பய தாகரிகக்கிதது. 

இஸ்ரவேல்‌ யோசேப்பை நோக்கி, 
முகத்தைக்‌ காண்பேன்‌ என்று நான்‌ 
நினைக்கவில்லை: ஆனாலும்‌, இதோ, 
உன்‌ சந்ததியையும்‌ காணும்படி தேவன்‌ 
எனக்கு அருள்செய்தார்‌" (ஆதி 48:11) என்று 


சொல்லுகிறார்‌. 
ம்‌ 


உன்‌ 


யோசேப்பின்‌ 


இட 


பின்னிடப்பண்ணுகிறார்‌. 
யோசேப்பு யாக்கோபுடைய முகத்திற்கு 
முன்பாக தரை மட்டும்‌ குனிந்து, 
தன்னுடைய தகப்பனாரை வணங்குகிறார்‌. 
யாக்கோபு யோசேப்பையும்‌ அவருடைய 
இரண்டு குமாரரையும்‌ ஆசீர்வதிப்பதற்கு 
முன்பாக, கர்த்தர்‌ தனக்கு கொடுத்த 
ஆசீர்வாதங்களையும்‌ நன்மைகளையும்‌ 
அவர்களுக்கு எடுத்து சொல்லுகிறார்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


யாக்கோபின்‌ பிதாக்களாதிய ஆபிரசாழும்‌ 
ஈசாக்கும்‌. இஸ்ரவேலின்‌ தேவனாகிய 
கர்த்தரை வழிபட்டு வணங்கி வந்தார்கள்‌ 
யாக்கோபை இந்நாள்‌ 

வந்திருக்கிறார்‌ 


மீட்டுக்கொண்டார்‌ (ஆதி 48:156) 
தீமைக்கும்‌ 


நீங்கலாக்கி 
என்று 


எல்லாத்‌ 


என்னை மீட்ட தூதனுமானவர்‌' 
யாக்கோபு சொல்லுகிறார்‌ 


யாக்கோபை பெத்தேலில்‌ ஆசீர்வதித்தார்‌. 
தேவன்‌ யாக்கோபின்‌  ஜீவியகாலம்‌. 
முழுவதிலும்‌ அவரைப்‌ பாதுகாத்து, பராமரித்து 
வந்திருக்கிறார்‌. (ஆதி 3121-13; 
ஆதி 32:24-32; ஓசி 12:4-5) 


“பூமியில்‌ இவர்கள்‌ மிகுதியாய்ப்‌ 
கெகல்‌! (சன்று! க்கே 
யோசேப்பின்‌ குமாரரை ஆசிர்வதிக்கிறார்‌ 
சமுத்திரத்திலுள்ள மச்சங்களைப்‌ போல 
திரளாய்ப்‌ பெருகுதல்‌ என்பது இதன்‌ பொருள்‌. 
பெருகுதல்‌ என்பதற்கான எபிரெய வார்த்தை 
தாகா" என்பதாகும்‌ (ஆதி 1:20, 


கைகளைத்‌ தலையின்மேல்‌ வைத்து 
ஆசிர்வதிப்பது எபிரெயருடைய பழக்கம்‌. 
பிற்காலத்தில்‌ இஸ்ரவேல்‌ தேசத்தில்‌ இந்த 
வழக்கம்‌ பிரபல்யமாயிற்று. 
திருச்சபையிலும்‌ தலையின்மீது கைவைத்து, 
ஆசீர்வதிக்கும்‌ பழக்கம்‌ உண்டாயிற்று. 

எப்பிராயீமின்‌ சந்ததியார்‌ 
எண்ணிக்கையிலும்‌, வல்லமையிலும்‌ 
பெருகினார்கள்‌ 1:32-33; 
எண்‌ 218-20; உபா 3397). சமஸ்த 
இஸ்ரவேல்‌ ராஜ்ஜியம்‌ வடக்கு ராஜ்ஜியம்‌, 
தெற்கு இராஜ்ஜியம்‌ என்று இரண்டாகப்‌ 
பிரிந்த பின்பு, எப்பிராமீமின்‌ பெயர்‌ 
இஸ்ரவேலைக்‌ குறிப்பதற்குப்‌ பல இடங்களில்‌ 
பயன்படுத்தப்பட்டிரக்கிறது 


(எண்‌ 





BALWETHER 
சபரிய 


நாம்‌ இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ ஜீவிக்கிற. 
காலம்‌ வரையிலும்‌, நாம்‌ கர்த்தரோடு 
தொடர்ந்து ஐக்கியத்திலிருக்கவேண்டும்‌. 
அப்போது கர்த்தர்‌ நமக்கு கொடுக்கும்‌ 
நன்மைகள்‌ ஒருபோதும்‌ குறையாது. 
நாம்‌ எந்நாளும்‌ கர்த்தருடைய 
நன்மைகளை தொடர்ந்து அனுபவிப்போம்‌. 
கர்த்தர்‌ நம்முடைய அன்றாட க 
சந்தித்து நமக்கு ஆதரவாயிருப்பார்‌. 
வரைக்கும்‌ நம்மை ஆதரித்து வருகிற 

ன்‌, இனிமேல்‌ வ்போகற நாட்களிலும்‌ 


ந 
மீட்டுக்கொண்டதுபோல, 
மீட்டுக்கொள்வார்‌ 


யாக்கோபு யோசேப்பின்‌ குமாரரை 
ஆசீர்வதிக்கும்போது, “என்‌ பிதாக்களாகிய 
ஆபிரகாமும்‌ ஈசாக்கும்‌ வழிபட்டு வணங்கிய 
தேவன்‌" என்று சொல்லுகிறார்‌. இஸ்ரவேல்‌. 
சந்ததியார்‌ ஆபிரகாம்‌. ஈசாக்கு 
ஆகியோருடைய. முன்மாதிரிகளைப்‌ 
பின்பற்றவேண்டும்‌ என்னும்‌ பொருளில்‌ 
யாக்கோபு இந்த வாக்கியத்தை 
சொல்லுகிறார்‌. ஆபிரகாமும்‌ ஈசாக்கும்‌ 
கர்த்தரை நம்பினார்கள்‌. அவருடைய 
வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார்கள்‌. அவர்கள்‌ 
கர்த்தருடைய கற்பனைகளைக்‌ 
கைக்கொண்டார்கள்‌. அவர்களைப்போலவே 
இஸ்ரவேல்‌  சந்ததியாரும்‌ கர்த்தரை 
விசுவாசிக்கவேண்டும்‌. கர்த்தருடைய 
கட்டளைகளுக்கு கீழ்ப்படியவேண்டும்‌. 


ஆயத்தமாயிருக்கிறார்‌. 

யோசேப்பு, தன்னுடைய குமாரர்‌ இருவரையும்‌ 
கொண்டுவந்து,  எப்பிராயீமைத்‌: 
வலதுகையினாலே இஸ்‌! 
இடது கைக்கு நேராகவும்‌, 

தன்‌ இடதுகையிலே 

வலது கைக்கு நேராகவும்‌ விடுகிறார்‌ 
(ஆதி 4813. 


ஆனால்‌ யாக்கோபோ மனமறிய, தன்‌ 
வலதுகையை நீட்டி, இலவசக்‌ 
எப்பிராமீமுடைய தலையின்மேலும்‌, மனாசே 
மூத்தவனாயிருந்தும்‌, தன்‌ இடது கையை 
மனாசேயுடைய தலையின்மேலும்‌ வைக்கிறார்‌ 
(ஆதி 4844) 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யாக்கோபு தன்‌ வலதுகையை 
எப்பிராமீமுடைய தலையின்மேல்‌ வைத்ததை 
யோசேப்பு காண்கிறார்‌. யாக்கோபு இவ்வாறு 
செய்வது யோசேப்புக்கு, 
பிரியமில்லாதிருக்கிறது. ஆகையினால்‌ 
யோசேப்பு எப்பிராமீமுடைய தலையின்‌ மேல்‌ 
இருந்த தன்‌ தகப்பனுடைய கையை 
மனாசேயினுடைய தலையின்‌ மேல்‌ 
வைக்கும்படிக்கு எடுக்கிறார்‌. யோசேப்பு 
யாக்கோபை நோக்கி, “என்‌ தகப்பனே, 
அப்படியல்ல, இவன்‌ மூத்தவன்‌, இவனுடைய 

மேல்‌ உம்முடைய வலதுகையை 


ஆதி 482778). என்று 


வயது 


முதிர்ந்தவராயிருக்கிறார்‌. அவருடைய 


கண்களும்‌ மங்கலாயிருக்கிறது. ஆகையினால்‌ 
அவர்‌ கைபிசகாக தன்னுடைய வலது கையை 
எப்பிராமீமுடைய 

மனாசே 

இடது 
தலையின்மேலும்‌ 


நீட்டி 
தலையின்மேலும்‌, 
மூத்தவனாயிருந்தும்‌, தன்‌ 
கையை மனாசேயுடைய 
வைத்திருப்பார்‌ 

யோசேப்பு நினைக்கிறார்‌. 
யாக்கோபோ மனமறிய தன்‌ 
எப்பிராமீழுடைய 


இடது 
நலையின்மீதும்‌ வைத்திருக்கிறார்‌ 


யாக்கோபு 


இளையவனாகிய 


(டைய கைகளை, 
வோசேய்ன்‌.  கூனர்ம்து. மாறி 
வைத்திருப்பது. தேவனுடைய 
வழிநடத்துதலாயிருக்கிறது. அவர்‌ தப்பிதமாக 
தன்னுடைய கைகளை இல்‌ 
வைக்கவில்லை. அல்லது 

குமாருக்கு ஷேக்கை காண்பிக்கவேண்டும்‌ 
என்பதற்காகவோ அல்லது விளையாட்டு 
காண்பிக்கவேண்டும்‌ என்பதற்காகவோ 
இல்வாறு செய்யவில்லை. 

யோசேப்பின்‌ 

யாக்கோபுக்கு பட்சபாதமான அன்பும்‌ 
இல்லை. அவர்‌ இரண்டு குமாரரில்‌ 
ஒருவனை அதிகமாய்‌ நேசித்து, மற்றவனை 
குறைவாக நேசிக்கவில்லை. யாக்கோபு 
தீர்க்கதரிசன ஆவியினால்‌ ஏவப்பட்டு, 
வழிநடத்தப்பட்டு, தன்னுடைய வலதுகையை 
எப்பிராயீமுடைய தலையின்மேலும்‌, 
தன்னுடைய இடது கையை மனாசேயுடைய 
தலையின்மேலும்‌ வைக்கிறார்‌. 


குமாரர்மீது, 





BALWETHER 
பிய 


யாக்கோபு யோசேப்பின்‌ புத்திரரை 
ஆசீர்வதிப்பதன்‌ மூலமாக, மனாசே 
பெரியவனாயிருப்பான்‌. எப்பிராயீமோ 
அவனைவிட அதிகம்‌ பெரியவனாயிருப்பான்‌. 
யோசுவா, யெரொபெயாம்‌ ஆகியோர்‌ 
எப்பிராமீமின்‌ கோத்திரத்தைச்‌ சேர்ந்தவர்கள்‌. 
மனாசே கோத்திரம்‌ பிற்காலத்தில்‌ 
இரண்டாகப்‌ பிரிகிறது. அவர்களில்‌ 
பாதிக்கோத்திரத்தார்‌ க 
அப்பறத்திலம்‌, மீதி 
யோர்தானுக்கு 
குடியேறுகிறார்கள்‌. 
கோத்திரத்தாரின்‌ 
குறைந்துபோயிற்று. 

யாக்கோபு யோசேப்பின்‌ புத்திரருடைய 
வல்‌ தன்னுடைய கைகளை 

வைத்து, அவர்களை 

விக்கிற கிருபை என்பது கர்த்தர்‌ 
இலவசமாகக்‌ கொடுக்கும்‌ ஈவு. தேவனுடைய 
கிருபைக்கும்‌ இயற்கையின்‌ பிரமாணத்திற்கும்‌ 
தொடர்பு இல்லை. கர்த்தர்‌ தமக்கு 
பிரியமானபடி, தமக்கு பிரியமானவர்களுக்கு, 
தமக்கு, பிரியமான கிருபைகளைக்‌ 
கொடுக்கிறார்‌. 


கிருபைகளை 
நமக்கு 


கர்த்தருடைய 
பெற்றுக்கொள்வதற்கு - 


இதுவும்‌ கர்த்தருடைய 


உயர்த்திமிருக்கிறார்‌. 
சித்தத்தின்‌ பிரகாரமாக, அவருடைய 
கிருபையினால்‌ நடைபெறுகிறது. கர்த்தர்‌ 
காமீனைவிட ஆபேலை அதிகமாய்‌ 
உயர்த்தினார்‌. அதுபோலவே யாபேத்தைவிட 
சேம்‌ உயர்த்தப்பட்டான்‌. நாகோர்‌, ஆரான்‌ 
ஆகியோர்‌ ஆபிரகாமின்‌ சகோதரர்கள்‌. 
கர்த்தரோ ஆபிரகாமை அவருடைய 
சகோதரர்களுக்கு மேலாக உயர்த்தினார்‌. 


ஏசா மூத்தவனாகயிருந்தாலும்‌, 
கர்த்தர்‌  இளையவனாகிய யாக்கோபை 
உயர்த்தினார்‌. யாக்கோபின்‌ புத்திரரில்‌ ரூபன்‌ 
மூத்தவன்‌. அவனே சேஷ்ட புத்திரன்‌. ஆனால்‌ 
சேஷ்ட புத்திர ஆசீர்வாதம்‌ ரூபனுக்கு 
கிடைக்கவில்லை. ரூபனைவிட யூதாவும்‌. 
யோசேப்பும்‌ கர்த்தருக்கு 
பிரியமானவர்களாயிருக்கிறார்கள்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


மோசேயின்‌ 


ஆனாலும்‌ 
மோசேயை 


ஆரோன்‌ 
சகோதரன்‌. 

ஆரோனைவிட 
நந்தி அவரை 
பயன்படுத்தினார்‌. தாவீது, 
ஆகியோர்‌ தங்களுடைய 
இளையவர்கள்‌. அவர்களுக்கு 
சகோதரர்கள்‌ 
இளையவர்களாகிய 
சாலொமோனையும்‌ 
உயர்த்தினார்‌. 


கர்த்தர்‌ சாமுவேலை நோக்கி: நீ 
இவனுடைய முகத்தையும்‌, இவனுடைய சரீர 
வளர்ச்சியையும்‌ பார்க்கவேண்டாம்‌; நான்‌ 
இவனைப்‌ புறக்கணித்தேன்‌; மனுஷன்‌ 
பார்க்கிறடி நான்‌ பாரேன்‌; ர்‌ 
முகத்தைப்‌ பார்ப்பான்‌; 
இருதயத்தைப்‌ பார்க்கிறார்‌ 
சாமு 16:7). 


கர்த்தர்‌ 


மனுஷன்‌ 
கர்த்தரோ 
என்றார்‌" 


தன்னுடைய மூத்த குமாரனை, 
யாக்கோபு தன்னுடைய வலது கையினால்‌ 
தீர்வதிக்கவேண்டும்‌ என்பது யோசேப்பின்‌ 
ப்பம்‌. ஆனால்‌ யாக்கோபோ தன்‌ வலது 
நீட்டி இளையவனாகிய 
அனகன்‌! அணை போடல்‌ 
அவனை ஆசிர்வதிக்கிறார்‌. யாக்கோபு இதை 
தெரிந்தே செய்கிறார்‌. 
யாக்கோபு யோசேப்பிடம்‌ இதுபற்றிச்‌ 
சொல்லும்போது, “அது எனக்குத்‌ தெரியும்‌ 
என்‌ மகனே, எனக்குத்‌ தெரியும்‌: இவனும்‌ 
ஜனக்கூட்டமாவான்‌, இவனும்‌ 
; தம்பியோ 


பெருகுவான்‌; 


ர்‌ திரளான 
ஜனங்களாவார்கள்‌” (ஆதி 4819) என்று 


சொல்லுகிறார்‌. 


இவ்விதமாக யாக்கோபு அன்றைத்தினம்‌. 
அவர்களை ஆசீர்வதிக்கிறார்‌. யாக்கோபு 
யோசேப்பின்‌ குமாரரை நோக்கி, “தேவன்‌ 
உன்னை எப்பிராமீமைப்போலவும்‌ 
மனாசேயைப்‌ போலவும்‌ ஆக்குவாராக என்று 
இஸ்ரவேலர்‌ உன்னை முன்னிட்டு 
வாழ்த்துவார்கள்‌" என்று சொல்லி, 
எப்பிராமீமை  மனாசேக்கு முன்னே 
வைக்கிறார்‌ (ஆதி 48:20). 





BALWETHER 
பிய 


யோசேப்புக்கு ஆசீர்வாதம்‌ 
ஆதி 48:21,22 


அதி 4831. பின்பு, இஸ்ரவேல்‌: 
யோசேப்பை நோக்கி: இதே, நான்‌ 
மரணமடையப்‌ போகிறேன்‌; தேவன்‌: 
உங்கனோடே, இருப்பார்‌; அவர்‌ உங்கள்‌ 
பிதாக்களின்‌ தேசத்துக்கு உங்களைத்‌: 
திரும்பவும்‌ போகப்பண்ணுவார்‌ என்றும்‌, 


ஆதி 4822. உன்‌ சகோதரருக்குக்‌ 
கொடுத்ததைப்பார்க்கிதூம்‌, நான்‌ எண்‌: 
பட்டயத்தாலும்‌, என்‌ வில்லினாலும்‌, 
மோரியர்‌ கையிலிருந்து சம்பாதித்த 
ஒரு நிலத்தை உனக்கு அதிகமான 
பங்காகக்‌ கொடுத்தேன்‌ என்றும்‌. 
சொன்னான்‌. 


யாக்கோபு யோசேப்பின்‌ குமாரை 
ஆசீர்வதித்த பின்பு, அவர்‌ யோசேப்பையும்‌ 
ஆசீர்வதிக்கிறார்‌. யாக்கோபின்‌ குடும்பத்தார்‌ 
இப்போது எகிப்து தேசத்திலே இருக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ எல்லோரும்‌ கானான்‌ தேசத்திற்கு. 
திரும்பி வரவேண்டும்‌. யாக்கோபு 
யோசேப்புக்கு இந்த விசேஷித்த 
ஆசீர்வாதத்தையும்‌ சொல்லுகிறார்‌. 

இஸ்ரவேல்‌ யோசேப்பை நோக்கி, 
இதோ, நான்‌ மரணமடையப்‌ போகிறேன்‌: 
தேவன்‌ உங்களோடே இருப்பார்‌; அவர்‌ 
உங்கள்‌ பிதாக்களின்‌. தேசத்துக்கு 
உங்களைத்‌ திரும்பவும்‌ போகப்பண்ணுவார்‌" 
(ஆதி 48:21) என்று சொல்லுகிறார்‌ 


கர்த்தர்‌. இஸ்ரவேல்‌ ரை 
அணியணியாய்‌ எகிப்து தேத்தி, நந்து. 
புறப்படப்‌ பண்ணினார்‌ (யாத்‌ 12:51) மோசே 
தன்னோடேகூட யோசேப்பின்‌ எலும்புகளை 
எகிப்து தேசத்தை விட்டு எடுத்துக்‌ கொண்டு 
போனார்‌ (ஆதி 50:25; யாத்‌ 13:19). 


யாக்கோபைப்போலவே நமக்கு 
பிரியமானவர்களும்‌ இந்த உலகத்தில்‌ 
மரித்துப்போவார்கள்‌. அப்போது, யாக்கோபு 
இங்கு சொல்லுகிற வார்த்தைகள்‌, நமக்கு 
மிகவும்‌ ஆறுதலாயிருக்கும்‌. கர்த்தர்‌ நம்மை 
பரமகானானுக்கு அழைத்துக்கொண்டு 
போவார்‌. நமக்கு முன்பாக மரித்துப்போன, 
நம்முடைய. ஆவிக்குரிய சிநேகிதர்கள்‌ 
எல்லோரும்‌ பரமகானானிலே இருக்கிறார்கள்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நம்மோடு கூடமிருந்து, 
நம்மையும்‌ பரமகானானுக்கு 
அழைத்துக்கொண்டு போவார்‌. அங்கே 
அவர்களை நாம்‌ காண்போம்‌. 


தேவன்‌ நம்மோடு கூடயிருப்பதினால்‌, 
நாம்‌ இந்தப்‌ பிரபஞ்சத்திலே 
கலங்கவேண்டியதில்லை. நம்முடைய 
ஆவிக்குரிய சிநேகிதர்கள்‌ 
மரித்துப்போனாலும்‌, அவர்கள்‌ இந்தப்‌ 
பூமியிலே நம்மோடுகூட இருக்காவிட்டாலும்‌, 
நம்முடைய தேவன்‌ இங்கே நம்மோடு 
கூடமிருக்கிறார்‌. நம்முடைய தேவன்‌ நம்மை, 
நம்முடைய பிதாக்களின்‌ தேசத்திற்கு, 
போகப்பண்ணுவார்‌. அவரே நம்மை 
கரம்பிடித்து வழிநடத்தி அழைத்துக்கொண்டு 
போவார்‌, ஆகையினால்‌ நாம்‌ இந்தப்‌ 
பூமியிலே ஜீவிக்கும்‌ காலம்‌ முழுவதும்‌, 
நம்பிக்கையில்லாதவர்களைப்போல. 
துக்கமாயிருக்கக்கூடாது. நமக்கு 
ஆனந்த பாக்கிய நம்பிக்கை உண்டு. 


தேவனோ 


ஒரு 


யாக்கோபு யோசேப்பின்‌ சகோதரர்கள்‌ 
எல்லோருக்கும்‌ தன்னுடைய 
ஆசீர்வாதத்தைக்‌ கொடுத்திருக்கிறார்‌. அவர்‌ 
யோசேப்புக்கோ ஒரு விசேஷித்த 
ஆசிர்வாதத்தைக்‌ கொடுக்கிறார்‌. யாக்கோபு 
யோசேப்பை நோக்கி, “உன்‌ சகோதாருக்குக்‌ 
கொடுத்ததைப்பார்க்கிலும்‌, நான்‌ என்‌ 
பட்டயத்தாலும்‌, என்‌ வில்லினாலும்‌, எமோரியர்‌ 
கையிலிருந்து சம்பாதித்த ஒரு நிலத்தை: 
உனக்கு அதிகமான பங்காகக்‌ கொடுத்தேன்‌" 
(ஆதி 48:22) என்று சொல்லுகிறார்‌ 


சேஷ்டபுத்திரனாகிய ரூபனுக்கு 
யாக்கோபு தன்னுடைய ஆசீர்வாதத்தை 
கொடுக்கவில்லை. ரூபன்‌ தன்‌ தகப்பனுடைய 
மறுமனையாட்டியோடே சயனித்து, பாவம்‌ 
செய்தபடியினால்‌, அவன்‌ தன்‌ தந்தையின்‌ 
ஆசீர்வாதத்தைப்‌ பெற்றுக்‌ கொள்ளவில்லை. 
அதற்குப்‌ பதிலாக யாக்கோபு யோசேப்பிற்கு 
சேஷ்டபுத்திரபாக ஆசீர்வாதத்தைக்‌ 
கொடுக்கிறார்‌ (ஆதி 49:3-4; [நாளா 5-2), 





ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


தீர்க்கதரிசன 
இப்போது 
அவர்‌ 
தீர்க்கதரிசன 
யாக்கோபின்‌: 
வளர்ந்து 
இவர்கள்‌ 
பிரபல்யமானவர்கள்‌. 
இவர்கள்‌ மூலமாக. இஸ்ரவேலின்‌ 
பனிரண்டு! கோத்திரத்தார்‌. ஊர்கள்‌. 
யாக்கோபின்‌ பன்னிரண்டு புத்திரருக்கு 
இப்போதிருக்கும்‌ மேன்மையைவிட 
வரப்போகிற காலத்தில்‌ இன்னும்‌ அதிகமான 
மேன்மை உண்டாகும்‌. 


இந்த அதிகாரம்‌ 
அதிகாரமாகும்‌. யாக்கோபு 
மரணப்படுக்கையிலிருக்கிறார்‌. 
தன்னுடைய குமாருக்கு 
வார்த்தைகளை சொல்லுகிறார்‌ 
பன்னிரண்டு குமாரரும்‌ 
பெரியவர்களாயிருக்கிறார்கள்‌. 
இக்காலத்தில்‌ 


யாக்கோபு 
தன்னிடத்தில்‌ ரன்‌ கடைசி 
நாட்களில்‌ அவர்களுக்கு நேரிடும்‌ 
காரியங்களை அறிவிக்கிறார்‌ (ஆதி 49:12) 

இஸ்ரவேலின்‌ பன்னிரண்டு 
கோத்திரத்தாருக்கும்‌ யாக்கோபு சொல்லுகிற 
தீர்க்கதரிசன வார்த்தைகள்‌ (ஆதி 49:3-28). 


குமாரரை 


தான்‌ மரித்த பின்பு 
சரீரத்தை கானான்‌ 
அடக்கம்பண்ணவேண்டுமென்று 
சொல்லுகிறார்‌ (ஆதி 


தன்னுடைய 


ட்‌ 
யாக்கோபு 
49;29-32), 
யாக்கோபின்‌ மரணம்‌ (ஆதி 49:33). 


யாக்கோபின்‌ ஆசீர்வாதம்‌ 
ஆதி 49,2 


ஆதி 493. யாக்கோபு தன்‌ குமாரரை 
அறைத்து: நீங்கள்‌ கூடிவாருங்கள்‌, 
கடைசி நாட்களில்‌ உங்களுக்கு நேரிடும்‌ 
காரியங்களை அறிவிப்பேன்‌. 


ஆதி 492. யாக்கோபின்‌ குமாரரே, 
கூடிவந்து 

தகப்பனாகிய 

செவிகொடுங்கள்‌... 


யாக்கோபின்‌ 
வார்த்தைகளுக்கு 


தீர்க்கதரிசன 
இந்த வசனங்கள்‌ 
முன்னுரையாக சொல்லப்பட்டிருக்கிறது. 
யாக்கோபு தன்னுடைய பன்னிரண்டு 
குமாரரையும்‌, தன்னிடத்தில்‌ கூடி வருமாறு 
றார்‌. யாக்கோபின்‌ பன்னிரண்டு 
குமாரரும்‌ அவரோடு கூடமிருக்கிறார்கள்‌. 
யாக்கோபு மரணப்படுக்கையில்‌, மரிக்கும்‌ 
தருவாயிலிருக்கிறார்‌. இப்படிப்பட்ட காலத்தில்‌ 
தன்னுடைய குமாரர்‌ எல்லோரும்‌ தன்னோடு 
கூடமிருப்பது, யாக்கோபுக்கு 
ஆறுதலாகயிருக்கிறது. 
நீங்கள்‌ கூடிவாருங்கள்‌” என்றும்‌, 
'யாக்கோபின்‌ குமாரரே கூடிவந்து 
ங்கள்‌" என்றும்‌ யாக்கோபு மறுபடியும்‌ 
சொல்லுகிறார்‌. அவர்கள்‌ 
ஒற்றுமையாகயிருக்கவேண்டும்‌. 
இஸ்ரவேலின்‌ பன்னிரண்டு கோத்திரத்தாரும்‌, 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ என்னும்‌ ஒரே 
ஜனமாயிருக்கவேண்டும்‌. யாக்கோபு 
அவர்களுடைய ஒற்றுமையை 
உறுதிபண்ணுவதற்காக, அவர்களை 
கூடிவாருங்கள்‌" என்று சொல்லுகிறார்‌. 


யாக்கோபு தன்னுடைய கடைசி 
காலத்தில்‌ தன்‌ குமாரருக்கு பெரிய பிரசங்க 
செய்தி எதையும்‌ சொல்லவில்லை, 
தான்‌ அவர்களுக்கு சொல்லப்போவதை 
ஆரம்பத்திலேயே சுருக்கமாகச்‌ சொல்லுகிறார்‌. 
“கடைசி நாட்களில்‌ உங்களுக்கு நேரிடும்‌ 
காரியங்களை அறிவிப்பேன்‌” (ஆதி 49:1) 
என்று யாக்கோபு சொல்லுகிறார்‌. 


யாக்கோபு தன்னுடைய ஒவ்வொரு, 
குமாரர்‌, கோத்திரத்தார்‌ ஆகியோருடைய 
வருங்கால வரலாற்றைப்‌ பற்றிய 
தீர்க்கதரிசனத்தை சொல்லுகிறார்‌. அவர்‌ 
மேசியாவின்‌ வருங்கால ஆளுகையைப்‌ 
பற்றியும்‌, முன்னுரைக்கிறார்‌ (ஆதி 49:10). 

பரிசுத்த வேதாகமத்தில்‌ கடைசி 
நாட்களைப்பற்றி பல வசனங்களில்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுகிறிஸ்துவின்‌ 

முதல்‌ இரண்டு வருகைகளுக்கு முந்திய 
நள்‌ கடைசி நாட்கள்‌” என்று 
அழைக்கப்படுகிறது. 





ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


யாக்கோபின்‌ பன்னிரண்டு குமாரரும்‌, 
அவரிடத்தில்‌ கூடிவந்தால்‌ மாத்திரம்‌ போதாது. 
அவர்கள்‌ தங்கள்‌ 

இஸ்ரவேலுக்கு 
வேன்டும்‌: அதி 
வார்த்தைகள்‌ 
குமாரின்‌: 
பதிந்திருக்கவேண்டும்‌. 


49:2). 


ரூபன்‌ 
ஆதி 49:9,4 


ஆதி 499. குபளே நீ என்‌ 
சேஷ்டபுத்திரன்‌; நீ என்‌ சத்துவமும்‌, 
என்‌ முதற்பெலனுமான வன்‌; தீ 
மேன்மையில்‌ பிரதானமும்‌ வல்லமையில்‌ 
விசேஷமுமானவன்‌. 


அதி 484. தண்ணீரைப்போல. 
தனம்பினவனே, ந மேன்மை. 
அடையமாட்டாய்‌; உன்‌ தகப்பனுடைய 
மஞ்சத்தின்மேல்‌ ஏறினாம்டி தீ தக்‌ 
தீட்டுப்படுத்தினாய் 

படுக்கையின்மேல்‌ ஏறினானே. 


யாக்கோபு தன்‌ மூத்த குமாரனாகிய 
ரூபனுக்கு, தீர்க்கதரிசன வார்த்தைகளை 
முதலாவதாக சொல்லுகிறார்‌ 
ரூபன்‌ யாக்கோபுக்கு சேஷ்ட 
புத்திரனாகமிருக்கிறான்‌. ஆனால்‌ அவன்‌ தன்‌ 
தகப்பனுடைய மஞ்சத்தின்மேல்‌ ஏறி, 
அதைத்‌ தீட்டுப்படுத்தினான்‌. ரூபன்‌ தன்‌ 
தகப்பனாருடைய மறுமனையாட்டியோடு 
சயனித்து வேசித்தனம்பண்ணினான்‌. 
இதனால்‌ ரூபன்‌ தன்னுடைய சேஷ்டபுத்திர 
சுதந்தரத்தை இழந்துபோகிறான்‌. 

யாக்கோபின்‌ குமாரர்களில்‌ ஒருவன்‌ 
என்னும்‌ ஆசீர்வாதம்‌ ரூபனுக்கு கிடைக்கும்‌. 
ஆனால்‌ யாக்கோபின்‌ சேஷ்ட புத்திரன்‌ 
என்னும்‌ விசேஷித்த ஆசீர்வாதம்‌ ரூபனுக்கு 
கிடைக்காது. ரூபன்‌ கோத்திரத்தில்‌ 
நியாயாதிபதிகளோ, தீர்க்கதரிசிகளோ,. 
பிரபுக்களோ வரவில்லை. ந்தக்‌ 
கோத்திரத்தில்‌ இஸ்ரவேல்‌ 
பிரபல்யமானவர்கள்‌ யாரும்‌ எழும்பவில்லை. 


மோசே. 


மோசே இஸ்ரவேல்‌ ஜனத்தாரை 
வனாந்தரத்தில்‌ 


A த்‌ வழிநடத்தி சென்றபோது. 
தாத்தானும்‌, அபிராமும்‌ அவருக்கு 
விரோதமாகக்‌ கலகம்பண்ணினார்கள்‌. 
இவர்கள்‌ இருவரும்‌ ரூபன்‌ கோத்திரத்தைச்‌ 
சேர்ந்தவர்கள்‌. 


ரூபன்‌ யாக்கோபின்‌ மூத்த, 
குமாரனாகயிருந்தாலும்‌, அவனுக்கு 
தன்னுடைய சகோதரர்‌ மத்தியிலே மதிப்போ 
மரியாதையோ இல்லை. ரூபன்‌ 
சேஷ்டபுத்திரனாகமிருந்தாலும்‌, அவனுடைய 
சகோதரர்கள்‌, அவனுடைய வார்த்தைக்கு 
செவிகொடுக்கவில்லை. 
“அப்பொழுது ரூபன்‌ அவர்களைப்‌ 
பார்த்து: இளைஞனுக்கு விரோதமாகப்‌ 
பாவஞ்செய்யாதிருங்கள்‌ என்று நான்‌ 
ச்‌ சொல்லவில்லையா? 


வாங்கப்படுகிறது என்றான்‌" (ஆதி 42:22) 


பல்ப்‌ 


கூபனுக்கு _ தீர்க்கதரிசன 
ம்போது, 


நீ மேன்மையில்‌ பிரதானமும்‌ வல்லமையில்‌ 
விசேஷமுமானவன்‌" (ஆதி 49:3) என்று 
யாக்கோபு சொல்லுகிறார்‌. 


“மேன்மையில்‌ 


பாத்திரவான்களாக இல்லை. 


ஆனாலும்‌ ரூபன்‌ 
தளம்பினவனாகயிருப்பான்‌. அவன்‌ 
மேன்மையடையமாட்டான்‌. அவனிடத்தில்‌ 
உறுதியான குணமும்‌, ஸ்திரத்தன்மையும்‌ 
இருக்காது. ரூபன்‌ இச்சையடக்கமில்லாதவன்‌. 
அவனால்‌ தன்னைத்தானே ஆளுகை 
செய்துகொள்ள முடியாது. 


தண்ணீரைப்போல 





BALWETHER 
பிய 


யாக்கோபு 
தீர்க்கதரிசனமாய்ச்‌ 
“தண்ணீரைப்போல 
மேன்மை 


கூபனைப்பற்றி 

சொல்லும்போது, 
தளம்பினவனே, நீ 
அடையமாட்டாய்‌; உன்‌ 
தகப்பனுடைய மஞ்சத்தின்மேல்‌ ஏறினாய்‌: 
நீ அதைத்‌ தீட்டுப்படுத்தினாய்‌: என்‌: 
படுக்கையின்மேல்‌ ஏறினானே” (ஆதி 49:4) 
என்று சொல்லுகிறார்‌. 


ரூபன்‌ தண்ணீரைப்போல தளம்பினவன்‌. 
அவன்‌ மேன்மை அடையமாட்டான்‌. அவன்‌ 
தன்‌ தகப்பனுடைய மஞ்சத்தின்மேல்‌ ஏறி, 
அதைத்‌ தீட்டுப்படுத்தினான்‌. ரூபன்‌ 
சேஷ்டபுத்திரனாக இருந்தும்‌. தன்னுடைய 
மாம்சத்தின்‌ இச்சைகளுக்கு இடம்கொடுத்து, 
தன்‌ சேஷ்டபுத்திர ஆசீர்வாதங்களை இழந்து. 
போனான்‌. 


ஏசாவைப்‌ போல ன்னுடைய 
தி ப இரசனை னததி 
ஆசீர்வாதங்களை இழந்தான்‌ 
(நாளா 5-2). இஸ்ரவேல்‌ கோத்திரத்தாரின்‌ 
வரலாற்றில்‌ ரூபன்‌ கோத்திரத்தார்‌ 
ஸ்தானத்திலும்‌, பெலத்திலும்‌ மற்ற 
கோத்திரத்தார்களைவிட தாழ்வாகவே 
இருந்தார்கள்‌. 
ரூபனைப்போல 

உறுதியான மனதில்லாதவர்களும்‌, 
ஸ்திரத்தன்மையில்லாதவர்களும்‌, தங்கள்‌ 
வாழ்க்கையில்‌ முன்னேற 
மாட்டார்கள்‌. அவர்கள்‌ வளர்ந்து 
'பெருகமாட்டார்கள்‌. அப்படிப்பட்டவர்கள்‌ 
மேன்மையடைபாட்டார்கள்‌. 


ரூபனுடைய மேன்மை அவனை விட்டு 
விலகிப்போகும்‌. அவன்‌ தண்ணீரைப்போல 
தளம்பினவனாயிருப்பான்‌. தண்ணீரை 
நிலத்திலே கொட்டினால்‌, அதை மறுபடியும்‌ 
கூட்டிச்‌ சேர்க்க முடியாது. அதுபோலவே 
ரூபனுடைய மேன்மையும்‌, நிலத்திலே. 
கொட்டப்பட்ட தண்ணீரைப்போல காணாமல்‌. 
போய்விடும்‌. நம்முடைய நற்குணத்தை நாம்‌ 
இழந்துவிட்டால்‌, நாம்‌ மேன்மையடைவதற்கு 
வாய்ப்பில்லை. 
சிமியோனும்‌, லேவியும்‌ 
ஆதி 49:5-7 
ஆதி 495. சிமியோனும்‌, லேவியும்‌ 


ஏகசகோதரர்‌; அவர்களுடைய 
பட்டயங்கள்‌ கொடுமையின்‌ கருவிகள்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆதி ௧8:8. 
அவர்களுடைய 
ஆலோசனைக்கு உடன்படாதே; என்‌ 
மேன்மையே, அவர்கள்‌ 
கூட்டத்தில்‌ தீ சேராதே; அவர்கள்‌ 
தங்கள்‌. கோபத்தினாலே. 

க்‌ கொன்று, 
அகங்காரத்தினாலே 
'நிர்முலமாக்கினார்கனே. 


ஆதி 497. உக்கிரமான அவர்கள்‌: 
கோபமும்‌ கொடுமையான அவர்கள்‌. 
மூர்க்கமும்‌ சபிக்கப்படக்கடவது;. 
யாக்கோபிலே அவர்களைப்‌ பிரியவும்‌, 
இஸ்ரவேலிலே. அவர்களைக்‌ 
சிதறவும்பண்ணுவேன்‌. 


யாக்கோபு. ரூபனுக்கு, தீர்க்கதரிசன 
வார்த்தைகளை சொல்லிவிட்டு, அதன்‌ பின்பு 
சிமியோனுக்கும்‌ லேவிக்கும்‌ தீர்க்கதரிசனம்‌. 
சொல்லுகிறார்‌. சிமியோனும்‌ வேலியும்‌ 
ஏகசகோதரர்‌. ஆனால்‌ அவர்கள்‌ 
இருவரிடத்திலும்‌, தங்கள்‌ தகப்பனாகிய 
யாக்கோபின்‌ நல்ல சுபாவம்‌ எதுவுமில்லை. 
அவர்களிடத்தில்‌ பொறுமையும்‌ 
அமைதியுமில்லை. சிமியோனும்‌ லேவியும்‌ 
மற்றவர்களை பழிவாங்க துடிக்கிறவர்கள்‌. 
“அவர்களுடைய பட்டயங்கள்‌ கொடுமையின்‌ 
கருவிகள்‌" (ஆதி 49:5) என்று யாக்கோபு 
சொல்லுகிறார்‌. 


சிமியோனும்‌ வேலியும்‌ 
அவர்களுடைய கோபங்களை 
கட்டுப்படுத்த முடியாது. 
பாதுகாப்பதற்கு அவர்கள்‌ 
பயன்படுத்துகிறார்கள்‌. அதேவேளையில்‌ 
தங்கள்‌ கோபத்தினால்‌ மற்றவர்களை 
தாக்குவதற்கும்‌, அவர்களுக்கு தீங்குகளும்‌ 
கொடுமைகளும்‌ செய்வதற்கும்‌ தங்கள்‌ 
பட்டயங்களை பயன்படுத்துகிறார்கள்‌. 
ஆகையினால்‌ அவர்களுடைய பட்டயங்கள்‌ 
கொடுமையின்‌ கருவிகளாயிருக்கிறது. 
பெற்றோர்‌ தங்கள்‌ 
நல்ல சுபாவங்களை கற்றுத்தரலாம்‌. 
அவர்களுக்கு நல்ல புத்திமதிகளையும்‌ 
சொல்லலாம்‌. ஆனாலும்‌ சுயபலத்தினாலோ, 
சுயவல்லமையினாலோ பெற்றோரால்‌ தங்கள்‌ 
பிள்ளைகளை திருத்த முடியாது. யாக்கோபு 
அமைதியான  சுபாவமுள்ளவர்‌. ஆனால்‌ 
அவருடைய குமாரராகிய சிமியோனும்‌. 
லேவியும்‌ கோபக்காரராயிருக்கிறார்கள்‌. 


முற்கோபிகள்‌ 
அவர்களால்‌ 
தங்களைப்‌ 
பட்டயங்களை 


பிள்ளைகளுக்கு 





ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


விரோதமாக எழும்பி, தங்கள்‌ பட்டயத்தினால்‌ 
அவர்களை சங்காரம்பண்ணினார்கள்‌. 
இதனால்‌ யாக்கோபின்‌ 

விசனப்பட்டது. சிமியோனும்‌ 
ஏகசகோதரராமிருந்து, தங்கள்‌ பட்டயங்களை 
கொடுமையின்‌ 

பயன்படுத்தினார்கள்‌ 


“அப்பொழுது 
சிமியோனையும்‌ லேலியையும்‌ 
இந்தத்‌ தேசத்தில்‌ 
கானானியரிடத்திலும்‌ பெரிசியரிடத்திலும்‌ என்‌ 
வாசனையை நீங்கள்‌ கெடுத்ததினாலே 
என்னைக்‌ கலங்கப்பண்ணினீர்கள்‌; நான்‌ 
கொஞ்ச ஜனமுள்ளவன்‌; அவர்கள்‌ எனக்கு 
விரோதமாய்க்‌ கூட்டங்கூடி, நானும்‌ என்‌ 
குடும்பமும்‌ என்னை 
வெட்டிப்போடுவார்களே என்றான்‌” 
(ஆதி 34:30). 


சிமியோனும்‌ லேலியும்‌ 
தீயசுபாவமுள்ளவர்கள்‌. அவர்களுடைய கெட்ட 
சுபாவம்‌. இனிமேலும்‌ மாறாது. அவர்கள்‌ 
இருவரும்‌ தங்கள்‌ 
ஆலோசனைகளுக்கும்‌, 
செவிகொடுக்கமாட்டார்கள்‌. 

நல்ல பாவங்களை 


இருவரு 
ளிக்க பங்க்‌ 


யாக்கோபு சிமியோனுக்கும்‌ லேலிக்கும்‌ 
தீர்க்கதரிசனம்‌ சொல்லும்போது, “என்‌ 
ஆத்துமாவே, அவர்களுடைய இரகசிய 
ஆலோசனைக்கு உடன்படாதே: என்‌ 
மேன்மையே, அவர்கள்‌ கூட்டத்தில்‌ நீ 
சேராதே; அவர்கள்‌ தங்கள்‌ கோபத்தினாலே 
ஒரு புருஷனைக்‌ கொன்று. தங்கள்‌ 
அகங்காரத்தினாலே. அரண்களை 
நிர்மூலமாக்கினார்களே” (ஆதி 49:6) என்று 


சீகேமைச்‌ சங்காரம்‌ பண்ணுவதற்கு இவர்கள்‌ 
முன்சென்றார்கள்‌. (ஆதி 49: 
ஆதி 34:25). 


QOODNENS 
PUBLISHERS 


என்‌ ஆத்துமாவே, அவர்களுடைய 
இரகசிய ஆலோசனைக்கு உடன்படாதே” 
என்று யாக்கோபு சொல்லுகிறார்‌. 
அவர்களுடைய ஆலோசனையில்‌ உடன்பட்டு, 
அவர்களுடைய கூட்டத்தில்‌ சேரக்கூடாது. 
அவர்கள்‌ தங்கள்‌ கோபத்தினால்‌ 
கொலைபண்ணுகிறவர்கள்‌. அவர்கள்‌ 
அகங்காரமுடையவர்கள்‌. (ஆதி 34:25) 


சிமியோனும்‌ லேலியும்‌ அரண்களை 
நிர்மூலமாக்கினார்கள்‌. ஒருசில 
மொழிபெயர்ப்புக்களில்‌. “அவர்கள்‌ 
பாவமில்லாத மனுஷரைக்‌ 
கொலைபண்ணினார்கள்‌, பிரபுவைச்‌ 
சந்தோஷமாகக்‌ கொன்றார்கள்‌" என்று 
எழுதப்பட்டிருக்கிறது. தீனாளைக்‌ கெடுத்த 
பிரபுவை அவர்கள்‌ கொன்றதினால்‌ இல்வாறு 
மொழிபெயர்க்கப்பட்டிருக்கலாம்‌. 


எயாக்கோபிலே அவர்களைப்‌ பிரியவும்‌, 


ஆகையினால்‌ 
சிமியோன்‌ வததி கைக்குக்‌ கானான்‌ 
நேசத்தில்‌. பங்குவீதம்‌ தனியாகக்‌ 
கொடுக்கப்படவில்லை. யூதாவின்‌ ஒரு பகுதி 
சிமியோன்‌ கோத்திரத்தாருக்குக்‌ 
கொடுக்கப்பட்டது. (யோசு 19:1; யோசு 2129; 
[நாளா 4:23-43). லேவி கோத்திரத்தாருக்கும்‌. 
இஸ்ரவேலில்‌ சுதந்தரவீதம்‌ இல்லை. எல்லாக்‌ 
கோத்திரங்களிலும்‌ சிதறிமிருக்கும்‌ 
பட்டணங்கள்‌ அவர்களுக்குக்‌ 
கொடுக்கப்பட்டது (யோசு 13:33; 
யோசு 21:1-45). 


49:7-ஆவது. வசனத்தில்‌ 
ஈயாக்கோப்‌” என்னும்‌ பெயர்‌ முதன்‌ முறையாக 
சமஸ்த... இஸ்ரலேலைக்‌ குறிப்பதற்கு 
பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. 
யாக்கோபு தான்‌ சொல்லுகிற 
தீர்க்கதரிசன வார்த்தைகள்‌ மூலமாக, தான்‌ 
துன்மார்க்கமான சுபாவங்களை எதிர்ப்பதை 
தெளிவுபடுத்துகிறார்‌. அதோடு சிமியோன்‌ 
லேவி ஆகியோருடைய துன்மார்க்கத்தில்‌, 
தனக்கு பங்கில்லை என்பதையும்‌ 
உறுதிபண்ணுகிறார்‌. 





ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


சிமியோனும்‌ 
மூர்க்கமுமுள்ளவர்கள்‌. 

அவர்களுடைய 

சபிக்கிறார்‌. அவர்‌ 

குமாரராகிய சிமியோனையும்‌ 
சபிக்கவில்லை. ஆனாலும்‌ அவர்களுடைய 
துன்மார்க்கமான குணங்களை யாக்கோபு 
சபிக்கிறார்‌. 


உக்கிரமான 
கொடுமையான 
சபிக்கப்படக்கடவது: யாக்கோபிலே 
அவர்களைப்‌ பிரியவும்‌, இஸ்ரவேலிலே. 
அவர்களைச்‌ சிதறவும்பண்ணுவேன்‌"' 
(ஆதி 499) என்று யாக்கோபு 
சிமியோணையும்‌ லேலியையும்‌ குறித்து 
தன்னுடைய  தீர்க்தரிசன வார்த்தைகளை 
சொல்லுகிறார்‌. 


யாக்கோடைப்போலவே 

பாவிகளையும்‌, 

பாவங்களையும்‌ வேறுபிரித்து, 
நாம்‌ 


அவர்கள்‌ 
அவர்கள்‌ 


கோபமும்‌ 
மூர்க்கமும்‌ 


நாமும்‌ 
அவர்களுடைய 
வித்தியாசம்‌ 
பாவிகளை 
அவர்களுடைய 
வெறுக்கவேண்டும்‌. 
கிறிஸ்துவானவர்‌ பாவிகளை நேசிக்கிறார்‌ 
ஆனாலும்‌ அவர்‌ அவர்களுடைய பாவங்களை 
வெறுக்கிறார்‌. 


யாக்கோபு சிமியோனுக்கும்‌ லேலிக்கும்‌ 
தீர்க்கதரிசன. வார்த்தைகளை 
சொல்லும்போது, "யாக்கோபிலே அவர்களை 
இஸ்ரவேலிலே அவர்களை 
பண்ணுவேன்‌" என்று 
அவர்களுடைய சந்ததியார்‌ 

மீது இஸ்ரவேலுக்கு பிரியம்‌ இருக்காது. 


தீர்க்கதரிசனமாய்ச்‌ 
சொன்னதுபோல, லேவி கோத்திரத்தார்‌, 
இஸ்ரவேலின்‌ எல்லா கோத்திரத்தார்‌. 
மத்தியிலும்‌ சிதறிப்போனார்கள்‌. இஸ்ரவேல்‌: 
'கோத்திரத்தாருக்கு, கானான்‌ தேசத்திலே 
பங்குவீதம்‌ பிரித்துக்கொடுக்கப்பட்ட போது. 
சிமியோன்‌ கோத்திரத்தாருக்கு ஒரே இடத்தில்‌ 
பங்குவீதம்‌ கிடைக்கவில்லை. அவர்களுடைய 
பங்குவீதங்கள்‌ வெவ்வேறு இடங்களில்‌ 
பிரிந்திருந்தது. 


யாக்கோபு 


QOODNENS 
PUBLISHERS 


யாக்கோபு தன்‌ குமாரனாகிய 
லேலிக்கு  சாபமான வார்த்தைகளை 
சொன்னாலும்‌, பிற்காலத்தில்‌ அவர்களுடைய 
சாபம்‌ ஆசீர்வாதமாக மாறுகிறது. 
ஆனால்‌ சிமியோன்‌ கோத்திரத்தாருக்கோ 
ஆசீர்வாதம்‌ கிடைக்கவில்லை. அவர்கள்‌ 
ஆரப்பத்தில்‌: சபிக்கப்பட்டதுபோலவே. 
பிற்காலத்திலும்‌ சபிக்கப்பட்டிருக்கிறார்கள்‌. 
சிமியோன்‌ கோத்திரத்தார்‌ பிற்காலத்தில்‌: 
சபிக்கப்பட்டதற்கு, சிம்ரிமின்‌ பாவம்‌ 
காரணமாயிற்று. 


'மீதியானிய ஸ்திரீயோடே குத்துண்டு 
செத்த. இஸ்ரவேல்‌ மனிதனுடைய பேர்‌ 
சிம்ரி; அவன்‌ சல்லூவின்‌ குமாரனும்‌, 
சிமியோனியரின்‌ தகப்பன்‌ வம்சத்தில்‌ ஒரு 
பிரபுவுமாயிருந்தான்‌" (எண்‌ 25:14) 


மூதா 
ஆதி 4939-12 


ஆதி ௧9:8, யூதாவே, சகோதரரால்‌ 
புகழப்படுபவன்‌ தீயே உன்‌ கரம்‌ உண்‌: 
சத்துருக்களுடைய பிடரியின்மேல்‌ 
இருக்கும்‌; உன்‌ தகப்பனுடைய புத்திரர்‌ 
உன்முன்‌ பணிவார்கள்‌. 


ஆதி 49:9. யூதா பாலசிங்கம்‌, நீ இரை 
கவர்த்துகொண்டு ஏறிப்போனாய்‌; என்‌: 
சிங்கம்போலும்‌ 

மடங்கிப்‌ 
எழுப்புகிறவன்‌ 


கிழச்சிங்கம்போலும்‌ 
படுத்தான்‌; அவனை 


யார்‌? 


ஆதி 4910. சமாதான கர்த்தர்‌ 
வருமனவும்‌ செங்கோல்‌ யூ தாவைவிட்டு 
நீங்குவதும்‌ இல்லை, 
தியாயப்பிரமாணிக்கன்‌ அவன்‌ 
பாதங்களை: விட்டு ஒழிவதும்‌ இல்லை; 
ஜனங்கள்‌ அவரிடத்தில்‌ சேருவார்கள்‌. 


அதி 4911. தன்‌ 
கழுதைக்குட்டியைத்‌ 
திராட்சச்செடியிலும்‌, தன்‌ கோளிகைக்‌ 
கழுதையின்‌ குட்டியை நற்குல்‌ 
திராட்சச்செடியிலும்‌. பல்‌ 
திராட்சரசுத்திலே 

வஸ்திரத்தையும்‌, கப்பற்‌ னில்‌ 
இரத்தத்திலே தன்‌  அங்கியையும்‌ 
தோய்ப்பான்‌. 


அவன்‌ 





ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


ஆதி 492, 
திராட்சரசுத்தினால்‌ 

அவன்‌ பற்கன்‌ 
வெண்மையாயும்‌ இருக்கும்‌. 


யூதா கோத்திரத்தாருக்கு மகிமையான 
காரியங்கள்‌ தீர்க்கதரிசன வார்த்தைகளாக 
சொல்லப்படுகிறது. யூதா என்னும்‌ பெயருக்கு 
துதி என்று பொருள்‌. யாக்கோபு யூதாவுக்கு 
தீர்க்கதரிசன வார்த்தைகளை 
சொல்லும்போது, “யூதாவே, சகோதரரால்‌ 
புகழப்படுபவன்‌ நீயே” (ஆதி 49:8) என்று 
சொல்லுகிறார்‌. 

, இயேசுகிறிஸ்து. 
கோத்திரத்திலிருந்து வந்திருக்கிறார்‌. 
இயேசு கிறிஸ்துவில்‌, “உன்‌ தகப்பனுடைய 
புத்திரர்‌ உன்‌ முன்‌ பணிவார்கள்‌" என்னும்‌ 
இந்த வாக்கியம்‌ நிறைவேறுகிறது 
(பிலி 210; சங்‌ 721-14). தாவீதிலும்‌, இந்த 
வாக்கியம்‌ நிறைவேறிற்று. (சோமு 5-8), 
யூதா கோத்திரத்தைப்‌ பார்த்து மற்றவர்கள்‌ 
பயப்படுவார்கள்‌. யூதா  பயமுறுத்துகிற 
கோத்திரம்‌ (எண்‌ 24:9). 


யூதா 


ங்களிலே 
இனவேனின்‌ 
நல கோத்திரத்தாரைவிட 
பூதாசோத்தாத்தார்‌.. கயர்ந்தவர்களாகவம்‌. 

மையுள்ளவர்களாகவும்‌ இருப்பார்கள்‌. 
அவர்கள்‌ எண்ணிக்கையிலும்‌ 
அதிகரித்திருப்பார்கள்‌. அது மாத்திரமல்ல 
இவர்கள்‌ பலத்திலும்‌ பராக்கிரமத்திலும்‌, 
சிறந்து விளங்குவார்கள்‌. யூதாகோத்திரத்தார்‌ 
இஸ்ரவேலின்‌ மற்ற  கோத்திரத்தாரை 
ஆளுகை செய்வார்கள்‌. “உன்‌ கரம்‌ உன்‌ 
சத்துருக்களுடைய பிடரிமின்மேல்‌ இருக்கும்‌: 
உன்‌ தகப்பனுடைய புத்திரர்‌ உன்முன்‌ 
பணிவார்கள்‌" (ஆதி 49:8) என்று 
யூதாகோத்திரத்தாருக்கு யாக்கோபு 
தீர்க்கதரிசன வார்த்தைகளை சொல்லுகிறார்‌. 


யூநாகோத்திரத்தார்‌ 


றுவார்கள்‌. 


நியாயப்பிரமாணிகனாகவும்‌ 
இருப்பான்‌. “நியாயப்பிரமாணிக்கன்‌ அவன்‌ 
பாதங்களை விட்டு ஒழிவதும்‌ இல்லை" 
(ஆதி 49:0) என்று யாக்கோபு யூதாவுக்கு 
தீர்க்கதரிசன வார்த்தைகளை சொல்லுகிறார்‌. 
“கீலேயாத்‌ என்னுடையது. மனாசேயும்‌ 
என்னுடையது. எப்பிராயீம்‌ என்‌ தலையின்‌: 


யூதா 


யூதாகோத்திரத்தார்‌, இஸ்ரவேலின்‌ 
மற்ற கோத்திரத்தாரை: வனாந்தரத்தில்‌ 
வழிநடத்திச்‌ சென்றார்கள்‌. அவர்கள்‌ 
கானான்‌ தேசத்தை சுதந்தரிக்கும்போது, 
யூதாவின்‌ சேனை, மற்ற கோத்திரத்தின்‌ 
சேனைகளுக்கு முன்னால்‌ சென்றது. 

யோசுவா மரித்தபின்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ கர்த்தரை நோக்கி: கானானியரை 
எதிர்த்து யுத்தம்பண்ணும்படி, எங்களில்‌ யார்‌ 
முதல்முதல்‌ எழுந்து புறப்படவேண்டும்‌ என்று 
கேட்டார்கள்‌. அதற்குக்‌ கர்த்தர்‌: யூதா எழுந்து 
புறப்படக்கடவன்‌; இதோ, அந்த தேசத்தை 
அவன்‌ கையிலே ஒப்புக்கொடுத்தேன்‌ 
என்றார்‌" (நியா 1:12). 


யூதா கோத்திரத்தார்‌ 
பராக்கிரமமுமுள்ளவர்களாயிருப்பார்கள்‌ 

தைரியசாலிகளாகவம்‌ 
கோத்திரத்தாரை 
அதிகாரம்‌ 
இருக்கும்‌. 


499) என்று 


மலமும்‌, 


மற்ற 
ஆளுகை செய்யும்‌ 
யூதா கோத்திரத்தாருக்கு 
யூதா பாலசிங்கம்‌" (ஆதி 
யாக்கோபு சொல்லுகிறார்‌. 


காட்டிலுள்ள மிருகங்களில்‌ சிங்கமே 
ராஜாவைப்போல இருக்கிறது. மற்ற 
மிருகங்களுக்கெல்லாம்‌ சிங்கம்‌ தலைவர்‌ 
போல இருக்கும்‌. யாக்கோபு யூதாவைப்பற்றிச்‌ 
சொல்லும்போது, “யூதா பாலசிங்கம்‌, நீ இரை 
கவர்ந்துகொண்டு  ஏறிப்போனாய்‌: என்‌ 
மகனே, சிங்கம்போலும்‌ கிழச்சிங்கம்போலும்‌ 
மங்கிப்‌ படுத்தான்‌; அவனை எழுப்புகிறவன்‌ 
யார்‌?" (ஆதி 49:9) என்று சொல்லுகிறார்‌. 


சிங்கம்‌ தன்னுடைய வாயில்‌ இறையைக்‌ 
கவ்லியிருக்கும்போது, அந்த இறையை 
அதின்‌ வாயிலிருந்து யாராலும்‌ 
பறித்துக்கொள்ள முடியாது. சிங்கத்திற்கு 
விரோதமாக எந்த மிருகத்தாலும்‌ எதிர்த்து 
நின்று யுத்தம்பண்ண முடியாது. யாக்கோபு 
யூதாகோத்திரத்தாரின்‌. மேன்மைகளை 
தீர்க்கதரிசனமாகச்‌ சொல்லுகிறார்‌. 
யூதாகோத்திரத்தாருக்கு ஏராளமான 

யுத்தங்களில்‌ வெற்றி கிடைக்கும்‌. அவர்கள்‌ 
வகந புறப்பட்டுப்போகும்போ து. 
அவர்களை யாராலும்‌ எதிர்க்க முடியாது. 





ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


யூதாகோத்திரத்தார்‌ சமாதானத்திற்காக 
யுத்தம்பண்ணுவார்கள்‌. யுத்தத்தின்‌ முடிவில்‌ 
கிடைக்கும்‌ சமாதானமே அவர்களுக்கு 
வெற்றியாயிருக்கும்‌. அந்த 
யூதாகோத்திரத்தார்‌ 

சந்தோஷமாய்‌. 

யுத்தம்பண்ணி 

அபகரித்துக்கொள்ள வேண்டும்‌ 

பேராசை யூதாகோத்திரத்தாருக்கு 
இல்லை. அவர்கள்‌ சமாதானத்திற்காகவே 
யுத்தம்பண்ணுவார்கள்‌. 


எப்போதும்‌ 
கல்லிக்கொண்டிருக்கும்‌. 
ன்‌ , இரைதேடுவதற்கு 
அலைந்துகொண்டிருக்கும்‌. 
யூதாகோத்திரத்தார்‌ 
சிங்கமாகமிராமல்‌ பாலசிங்கமாகுமிருப்பார்கள்‌. 
பாலசிங்கம்‌ 


கசுவர்ந்துகொண்டு, 


யூதாகோத்திரத்தாரும்‌ 

வெற்றி பெற்ற 
'சமாதானமாயிருப்பார்கள்‌. தங்கள்‌ வெற்றியில்‌ 
திருப்தியோடிருப்பார்கள்‌. அவர்கள்‌ 
தேவையில்லாமல்‌. மற்ற தேரத்தாருக்கு 
விரோதமாகயுத்தம்பண்ணபோகபாட்டார்கள்‌ 
இது யூதாகோத்திரத்தாரின்‌' நல்ல. 
சபாவமாகும்‌. 


ராஜரீக 
மேசியா 
“சமாதான 
செங்கோல்‌ 
நீங்குவதில்லை" 
(ஆதி 4910) யாக்கோபு 
தீர்க்கதரிசனமாய்ச்‌ சொல்லுகிறார்‌. 
இஸ்ரவேலின்‌ செங்கோலை யாக்கோபு தன்‌ 

தரிசனத்தில்‌ காண்கிறார்‌. 
செங்கோல்‌ என்பது ஆளுகையைக்‌ 
குறிக்கும்‌. யூதா ட பணத்‌ செய்யும்‌ 
கோத்திரம்‌. யூதா 
கோத்திரத்திலிருந்து வந்திருக்கிறார்‌. 
அவருடைய ஆளுகை நித்திய ஆளுகையாக 
யூதா தேவனுடைய 


என்று 
அழைக்கப்படுகிறான்‌. (சங்‌ 60:7; சங்‌ 108:8; 
ஏசா 33:22; யாக்‌ 4:12) 


தாகோத்திரத்தார்‌ 
கோத்திரமாகமிருபார்கள்‌ 
யூதாகோத்திரத்திலிருந்து வருவார்‌. 


கரத்‌ 
மூநாவைலிட்டு 


எவும்‌ 


என்று 


QOODNENS 
PUBLISHERS 


யூதாவின்‌ ஆளுகை எதுவரைக்கும்‌ 
இருக்கும்‌ என்று வேதபண்டிதர்கள்‌ 
விளக்கம்‌ சொல்லுகிறார்கள்‌. அதன்‌ விவரம்‌ 
வருமாறு : 

1. சமாதானக்கர்த்தர்‌ 


(ஆதி 4930) 
என்பதற்கான 


வருமளவும்‌. 
சமாதானக்‌ கர்த்தர்‌ 
எபிரெய வார்த்தை 
'சைலோ” என்பதாகும்‌. சைலோ 
என்னும்‌ வார்த்தை மேசியாவிற்குக்‌ 
கொடுக்கப்படும்‌ அடைமொழி. இது 
இயேசு கிறிஸ்துவின்‌ இரண்டாம்‌ 
வருகையைக்‌ குறிக்கிறது. 


2. ஜனங்கள்‌ அவரிடத்தில்‌ 
வரைக்கும்‌. (ஆதி 49:10) 
கர்த்தரிடத்தில்‌ ஜனங்கள்‌ 
கூடிச்சேருவார்கள்‌. இயேசு 
கிறிஸ்துவின்‌ இரண்டாம்‌ வருகையின்‌ 
போது இஸ்ரவேல்‌ ஜனம்‌ பூமியின்‌ 
நான்கு முனைகளிகிரந்தம்‌, கூட்டிச்‌ 
சேர்க்கப்படுவார்கள்‌. மேசிய 
இன்னை. ஆகை: (செய்வார்‌ 
(ஏசா 9:6-7; லூக்கா 1:32-33) இயேசு 
கிறிஸ்து வரும்போது எல்லா 
தேசங்களையும்‌ ஆட்சி புரிவார்‌. 


யாக்கோபு செங்கோலைக்‌ குறித்து, 
சொல்லுகிற தீர்க்கதரிசனம்‌, தாவீதின்‌ 
மூலமாக றிற்று. தாவீதின்‌ 
சந்ததியார்‌ இஸ்ரவேலை ஆளுகை செய்கிற 
ராஜாக்களாயிருக்கிறார்கள்‌. சமாதான கர்த்தர்‌ 
யூதாகோத்திரத்தில்‌ வருகிறார்‌. 
கிறிஸ்துவானவர்‌ சமாதானமுள்ளவராகவும்‌, 
சமாதானம்பண்‌ ணுகிறவராகவும்‌ 
வந்திருக்கிறார்‌. 
ஆசீர்வாதமானவராகவும்‌, 
ஆசீர்வதிக்கிறவராகவும்‌ 
மேசியாவே உலக இரட்சகர்‌. 


சேரும்‌ 
சமாதானக்‌ 


அவர்‌ 
இருக்கிறார்‌. 


“சமாதான கர்த்தர்‌ வருமளவும்‌ 
செங்கோல்‌ யூதாவைவிட்டு நீங்குவதில்லை" 
என்று யாக்கோபு சொல்லுகிறார்‌. யூதா 
கோத்திரத்தாரே சிறையிருப்புக்குப்‌ 
போகும்வரையிலும்‌, இஸ்ரவேல்‌ தேசத்தாரை 
ஆளுகைசெய்கிறார்கள்‌. தாவீதின்‌ 
காலத்திலிருந்து, இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
சிறையிருப்புக்குப்போகும்‌ காலம்‌ வரையிலும்‌ 
செங்கோல்‌ யூதாகோத்திரத்தாரிடமே 
இருந்தது. 





BALWETHER 
பிய 


யூதா கோத்திரத்தாரோடு லேவி 
கோத்திரத்தாரும்‌ சேர்ந்துகொள்கிறார்கள்‌. 
ரோமப்போரசின்‌ காலத்தில்‌ யூதேயா தேசம்‌ 


எழுதப்படவேண்டுபென்று 
அகஸ்துராயனால்‌ கட்டளை பிறந்தது... 
அப்பொழுது யோசேப்பும்‌, தான்‌ தாவீதின்‌ 
குடும்பத்தானுமாயிருந்த 


நாசரேத்தூரிலிருந்து யூதேயா நாட்டிலுள்ள 
பெத்லகேம்‌ என்னும்‌ தாவீதின்‌ ஊருக்குப்‌ 
போனான்‌" (லூக்‌ 2:1-5). 


இயேசுகிறிஸ்து கல்வாரி சிலுவையில்‌ 
அறையப்படும்போ து. யூதர்கள்‌ 
அகஸ்துராயனை தங்களுக்கு ராஜாவாக 
அங்கீகரிக்கிறார்கள்‌. “எங்களுக்கு ராயனைத்‌ 
தவிர வேறு ராஜா இல்லை" என்று யூதர்கள்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 


யூதா கோத்திரத்தார்‌ 
செழிப்படைந்திருக்கிறார்கள்‌. “அவன்‌ தன்‌ 
கழுதைக்குட்டியைத்‌ திராட்சச்செடியிலும்‌, தன்‌ 
கோளிகைக்‌ கழுதையின்‌ குட்டியை நற்குல 
திராட்சச்செடியிலும்‌ கட்டுவான்‌ 
திராட்சரசத்திலே தன்‌ வஸ்திரத்தையும்‌, 
திராட்சப்பழங்களின்‌ இரத்தத்திலே தன்‌ 
அங்கியையும்‌ தோய்ப்பான்‌. அவன்‌ கண்கள்‌ 
திராட்சரசத்தினால்‌ சிவப்பாயும்‌, அவன்‌ பற்கள்‌ 
பாலினால்‌ வெண்மையாயும்‌ இருக்கும்‌" (ஆதி 
4990112) என்று 

கோத்திரத்தார்‌ 
ஆசீர்வாதங்களை 


சொல்லுகிறார்‌. 


யாக்கோபு 
தீர்க்கதரிசன 


தீர்க்கதரிசனமாய்ச்‌ 


யூதாவுக்கு சொல்லும்‌: 


தாராளமாய்க்‌ 
இயேசகிறிஸ்துவக்குள்‌. 
'சந்தோஷமாயும்‌ சமாதானமாயும்‌ இருப்பார்கள்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஓ, தாகமாயிருக்கிறவர்களே, 
எல்லாரும்‌ 'தண்ணீர்களண்டைக்கு 
வாருங்கள்‌; பணமில்லாதவர்களே, நீங்கள்‌ 
வந்து, வாங்கிச்‌ சாப்பிடுங்கள்‌; நீங்கள்‌ வந்து. 
பணமுமின்றி விலையுமின்றித்‌ திராட்சரசமும்‌ 
பாலும்‌ கொள்ளுங்கள்‌" (ஏசா 551). 


நீங்கள்‌ 


செயுலோன்‌ 
ஆதி ௧913 


ஆதி ௧9:13. செயுலோன்‌ கடல்துறை 
அருகே குடியிருப்பான்‌; அவன்‌ கப்பல்‌ 
துறைமுகமாய்‌ இருப்பான்‌; அவண்‌ 
எல்லை சீதோன்‌ வரைக்கும்‌ இருக்கும்‌. 


செபுலோன்‌ கோத்திரத்தாருக்கு 
கடற்கரையிலே பங்குவீதம்‌ பிரித்துக்‌ 
கொடுக்கப்படுகிறது. அவர்கள்‌ வியாபாரம்‌ 
பண்ணுகிறவர்கள்‌. செபுலோன்‌ கோத்திரத்தார்‌ 
கடல்‌ கடந்து அந்நிய தேசங்களுக்குப்போய்‌ 
வியாபாரம்‌ பண்ணுகிறார்கள்‌. 

யாக்கோபு செபுலோன்‌ 
கோத்திரத்தாருக்கு, “செயுலோன்‌ கடல்துறை 
அருகே குடியிருப்பான்‌: அவன்‌ கப்பல்‌ 
துறைமுகமாய்‌ இருப்பான்‌: அவன்‌ எல்லை. 
சீதோன்‌ வரைக்கும்‌. க்கும்‌ 
(ஆதி 49013) என்று 
வார்த்தைகளை சொல்லுகிறார்‌. 


இருக்கும்‌" 
தீர்க்கதரிசன 


யாக்கோபு தீர்க்கதரிசனம்‌ சொல்லி 
இருநூறு அல்லது முந்நூறு வருஷங்களுக்கு 
பின்பு கானான்‌ தேசம்‌ இஸ்ரவேலின்‌ 
கோத்திரத்தாருக்கு பங்குவீதமாக 
பிரித்துக்கொடுக்கப்படுகிறது. அப்போது 
யாக்கோபு சொன்ன  பிரகாரமாகவே, 
செபுலோன்‌ கோத்திரத்தாருக்கு, கடல்துறை 
அருகே பங்குவீதம்‌ கிடைக்கிறது. 
சீட்டு செபுலோன்‌ 
விழுந்தது: அவர்களுக்கு 
வம்சங்களின்‌ படி கிடைத்த. 
வீதம்‌ சாரீத்மட்டுமுள்ளது” 


“மூன்றாம்‌ 
புத்திரருக்கு 
அவர்கள்‌ 

சுதந்தரபங்கு 
(யோசு 19:1). 





ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


ஆதி 49:14,15 


ஆதி 4914... இசுக்கார்‌ 
பொதியின்‌. 
படுத்துக்கொண்டிருக்கிற 
கழுதை. 


ஆதி 4915. அவன்‌, இணைப்பாறுதல்‌ 
நல்லது என்றும்‌, நாடு வசதியானது 
என்றும்‌ கண்டு, சுமக்கிறதற்குத்‌ தன்‌ 
தோனைச்‌: சாய்த்து, 
பகுதிகட்டுகிறவனானான்‌. 


இசக்கார்‌ கோத்திரத்தார்‌ 
உழைக்குக்கூடியவர்கள்‌... 
சரீரம்‌ 
குழுதைகளைப்போல. 
சமக்கிறவர்கள்‌. 
பொதியின்‌ நடுவே படுத்துக்கொண்டிருக்கிற 
பலத்த கழுதை" (ஆதி 49:14) என்று 
யாக்கோபு இசக்காரைக்‌ குறித்து 
தீர்க்கதரிசனமாய்ச்‌ சொல்லுகிறார்‌. 


இரண்டு 
நடுவே 


பலத்த. 


கடினமாக 


கோத்திரத்தார்மீது 
சுமத்தப்படுகிறது. 

விவசாய வேலை. மன்று பண்‌ 
கட்டுவது. 


யாக்கோ! க்காரைப்‌ 
சொல்லும்போது, னா இமத 
நல்லது என்றும்‌, நாடு வசதியானது என்றும்‌ 
கண்டு, சுமக்கிறதற்குத்‌ தன்‌ தோளைச்‌ 
சாய்த்து, பகுதிகட்டுகிறவனானான்‌"' 
(ஆதி 49:15) என்று சொல்லுகிறார்‌. 

இசக்கார்‌ கோத்திரத்தார்‌. எவ்வளவு 
கடினமான வேலையாகமிருந்தாலும்‌, அந்த 
வேலையை பொறுமையாக செய்கிறவர்கள்‌. 
ஆனாலும்‌ அவர்கள்மீது அதிகமாக வரிகள்‌ 
சுமத்தப்படுகிறது. அவர்கள்‌ வேலையின்‌ 
பாரங்களை சுமப்பதுபோல, வரியின்‌ 
பாரங்களையும்‌ சுமக்கிறார்கள்‌. 


QOODNENS 
PUBLISHERS 


எஸ்தரேலோன்‌ பள்ளத்தாக்கு 
விளைச்சல்‌ நிலம்‌ மிகுந்தது. சத்துருக்கள்‌ 
அடிக்கடி இங்கு வந்து, இவர்களைக்‌ 
கொள்ளையிடுவார்கள்‌. தங்களைப்‌ 
பாதுகாத்துக்‌ கொள்வதற்காக இசக்கார்‌ 
கோத்திரத்தார்‌... விரோதிகளுக்கும்‌ பகுதி 
கட்டிவிடுவார்கள்‌ (ஆதி 4914-15) 


தாண்‌ 
ஆதி 49:16-18 


ஆதி 49:16. தாண்‌... இஸ்ரவேல்‌ 
கோத்திரங்களில்‌ ஒரு கோத்திரமாகி, 


தன்‌ ஜனத்தை நியாயம்‌ விசாரிப்பான்‌. 


ஆதி 4917. தாண்‌, குதிரையின்மேல்‌ 
ஏதியிருக்கிறவன்‌. மல்லாந்து: 
விழும்படியாய்‌ அதின்‌ குதிகாலைக்‌ 
கடிக்கிறதற்கு. வழியில்‌ கிடக்கிற 
சர்ப்பத்தைப்போலவும்‌, பாதையில்‌ 

விரியனைப்போலவும்‌ 


ஆதி 4918. கர்த்தாவே, உம்முடைய 
இரட்சிப்புக்குக்‌ காத்திருக்கிறேன்‌. 


தாண்‌ யாக்கோபின்‌ 
ய்‌ குமாரரில்‌ ஒருவன்‌, 
ஆனாலும்‌ இஸ்ரவே 
கோத்திரங்களில்‌ கோத்திர, ன்‌ 
ஜனத்தை நியாயம்‌ விசாரிப்பான்‌" 
(ஆதி 4946) என்று யாக்கோபு 
சொல்லுகிறார்‌. 

தாண்‌ கோத்திரத்தாரிடம்‌ 
ஆற்றலும்‌ இருக்கும்‌. 
எதிர்பார்க்காத காரியங்களை தாண்‌: 
கோத்திரத்தார்‌ செய்வார்கள்‌. அவர்களுடைய 
வேலைகள்‌ எல்லாமே 
ஆச்சரியமானதாயிருக்கும்‌. அவர்கள்‌ தங்கள்‌ 
சத்துருக்களை மறைந்திருந்து திடீரென்று 
தாக்குவார்கள்‌. தாண்‌ கோத்திரத்தாரிடத்தில்‌ 
சர்ப்பத்தின்‌ தந்திரம்‌ இருக்கும்‌. 


யாக்கோபு தாணைப்பற்றிச்‌ 
சொல்லும்போது, “தாண்‌, குதிரையின்மேல்‌ 
ஏறியிருக்கிறவன்‌ மல்லாந்து விழும்படியாய்‌ 
அதின்‌ குதிகாலைக்‌ குடிக்கிறதற்கு 
வழியில்‌ கிடக்கிற சர்ப்பத்தைப்போலவும்‌, 
பாதையில்‌ இருக்கிற விரியனைப்போலவும்‌ 
ன்‌" (ஆதி 4987) என்று 
தீர்க்கதரிசனமாகச்‌ சொல்லுகிறார்‌. 


, அறிவும்‌ 
மற்றவர்கள்‌ 





BALWETHER 
பிய 


கோத்திரத்தார்‌ 
சுபாவத்தாராயிராமல்‌,. 
சுபாவத்தாராயிருக்கிறார்கள்‌. 
யூதாகோத்திரத்தார்‌  பாலசிங்கத்தைப்போல. 
இருக்கிறார்கள்‌. தாண்‌ கோத்திரத்தாரோ 
சர்ப்பத்தைப்போலவும்‌,  விரியனைப்போலவும்‌ 
தந்திரமுள்ளவர்களாயிருக்கிறார்கள்‌. கானான்‌ 
தேசத்திலே கானானியர்கள்‌ 
குடிமிருக்கிறார்கள்‌. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
கானானியரை துரத்திவிட்டு, கானான்‌ 
தேசத்தை சுதந்தரித்துக்கொள்ளவேண்டும்‌. 


னான்‌ கற்காத சிவப 
யுத்தம்‌. ஸ்ரவேல்‌. புத்திரர்‌ 
ஒற்றுமையாயிருந்து கானானியருக்கு 
விரோதமாக யுத்தம்பண்ணவேண்டும்‌. இந்த 
யுத்தத்தில்‌ வெற்றிபெறவேண்டுமென்றால்‌ 
பாலசிங்கத்தைப்போல 
யூதாகோத்திரத்தாரும்‌ 
சர்ப்பத்தைப்போலவும்‌, 
தந்திரமுள்ள தாண்‌ கோத்திரத்தாரும்‌ 
நேவைப்படுகிறார்கள்‌. 
யாக்கோபு தன்னுடைய குமாரரில்‌ ஒரு 
சிலருக்கு கடைசி நாட்களில்‌ ல்‌ அவர்களுக்கு 
நேரிடும்‌ காரியங்களை 
பனியன்‌ 


தன்னைப்பற்றியும்‌ 

"கர்த்தாவே. டைய இரட்சிப்புக்குக்‌ 
காத்திருக்கிறேன்‌" (ஆதி 4918) என்று 
யாக்கோபு சொல்லுகிறார்‌. அவர்‌ 
மனுஷருடைய உதவிக்காக காத்திருக்காமல்‌, 
கர்த்தருடைய இரட்சிப்புக்காக 
காத்திருக்கிறார்‌ 


காத்‌ 
ஆதி 4919 


ஆதி 4902. 
ராணுவக்கூட்டம்‌ 
அவனோ முடிவிலே 
பாய்த்துவிழுவான்‌.. 


காத்‌ என்பவன்மேல்‌ 


யாய்த்துவிழும்‌; 
அதின்மேல்‌ 


காத்‌ என்னும்‌ பெயருக்கு 
ராணுவக்கூட்டம்‌ என்று பொருள்‌. காத்‌ 


கோத்திரத்தார்‌ ராணுவக்கூட்டத்தார்‌ போலவே 
இருப்பார்கள்‌. அவர்கள்‌ 


புறப்பட்டுப்போக 
ஆயத்தமாயிருப்பார்கள்‌ 
“காத்தியரில்‌ பரிசையும்‌ 
பிடித்து. சிங்கமுகம்போன்ற முகமும்‌. 
மலைகளிலிருக்கிற வெளிமான்‌ வேகம்‌. 
போன்ற வேகழுமுள்ளவர்களாயிருந்து. 


ஈட்டியும்‌ 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பராக்கிரமசாலிகள்‌ 

வனாந்தரத்திலுள்ள அரணான 

இருக்கிற தாவீது பட்சமாய்ச்‌ 
சேர்ந்தார்கள்‌" (நாளா 12:8). 


காத்‌ கோத்திரத்தார்‌ யோர்தானுக்கு 
குடியிருக்கிறார்கள்‌. 
அம்மோனியர்‌ ஆகியோர்‌ 


அருகாமையிலிருக்கிறார்கள்‌ 


அப்பு; 
மோவாபியர்‌, 
அவர்களுக்கு 


இவர்கள்‌ எல்லோரும்‌ இஸ்ரவேல்‌ புத்திருக்கு 
சத்துருக்கள்‌. 
இஸ்ரவேல்‌. 


இஸ்ரவேலரின்‌ சத்துருக்கள்‌ 
ஜனத்தாருக்கு விரோதமாக 
வரும்போது, அவர்கள்‌ 
தங்களுக்கு அருகாமையில்‌ 
குடியிருக்கும்‌ காத்‌ கோத்திரத்தார்‌ மீது 
யுத்தம்பண்ணுவார்கள்‌. “காத்‌ என்பவன்மேல்‌ 
ராணுவக்கூட்டம்‌ பாய்ந்துவிழும்‌' என்று 
யாக்கோபு தீர்க்கதரிசனமாகச்‌ சொல்லுகிறார்‌. 
“அவனோ முடிவிலே அதின்மேல்‌ 
பாய்ந்துவிழுவா: என்றும்‌ யாக்கோபு 
காத்தைக்‌ குறித்து சொல்லுகிறார்‌. 
இஸ்ரவேலின்‌ வரலாற்றில்‌ காத்‌ 
கோத்திரத்தாருக்கு விரோதமாக ஏராளமான 
பதன்‌ நடைபெற்றிருக்கிறது. அந்நிய 


ராணுவக்கூட்டத்தார்‌, 
காத்கோத்திரத்தார்மீது யுத்தம்‌ 
பண்ணியிருக்கிறார்கள்‌. ஆனாலும்‌ இந்த 
யுத்தங்களிலெல்லாம்‌, காத்‌ கோத்திரத்தாரே 
முதலிலே வெற்றி பெற்றிருக்கிறார்கள்‌. 


சவுலின்‌ காலத்திலும்‌, தாவீதின்‌ 
காலத்திலும்‌, வளத்‌ இன்பன்‌ 
த்திரரும்‌ முற்றிலுமாய்‌ 
ஒடுக்கப்பட்டிருந்தார்கள்‌. 

புத்திரரிலும்‌, காத்தியரிலும்‌, 
மனாசேயின்‌ பாதிக்கோத்திரத்தாரிலும்‌ 
கேடகமும்‌ பட்டயமும்‌ எடுத்து, வில்லெய்து, 
யுத்தத்திற்குப்‌ பழகி, படைக்குப்‌ போகத்தக்க 
சேவகர்‌ நாற்பத்துநாலாயிரத்து எழுநூற்று 
அறுபதுபேராயிருந்தார்கள்‌.. அவர்கள்‌ 
ஆகாரியரோடும்‌, யெத்தூர்‌ நாப்பீஸ்‌ தப்‌ 


நாளா 518-20). 





BALWETHER 
பிய 


பிரபஞ்சத்திலே 
போராட்டங்களும்‌ 


த்தர 
ஜெயம்‌ கொள்கிறவர்களாயிருக்கிறோம்‌. 


'உமது நிமித்தம்‌ 
கொல்கப்படுகிறோம்‌, 
ஆடுகளைப்‌ போல 


எந்நேரமும்‌ 
அடிக்கப்படும்‌. 
எண்ணப்படுகிறோம்‌. 
நேரிட்டாலும்‌, 
அன்பைவிட்டு 
அயத்திரவமோ, 
பசியோ, 
பட்டயமோ? 

நாம்‌ 

க க முற்றும்‌ 


ஜெயங்கொள்ளுகிறவர்களாமிருக்கிறோமே' 
(ரோம 8:35-37). 


ஆசேர்‌. 
ஆதி 49:20 


ஆதி 4920. ஆசேருடைய ஆகாரம்‌ 
கொழுமையாயிருக்கும்‌; ராஜாக்களுக்கு. 
வேண்டிய ருசிவர்க்கக்களை அவன்‌ 
தருவான்‌. 


ஆசேர்‌ கோத்திரத்தார்‌ ஐசுவரியம்‌. 
மிகந்தவர்களாமிரம்பார்கள்‌. “ஆசேருடைய 
ஆசாரம்‌ கொழுமையாயிருக்கும்‌: 
ராஜாக்களுக்கு வேண்டிய ருசிவர்க்கங்களை 
தருவான்‌" (ஆதி 49:20) என்று 
யாக்கோபு ஆசேரைக்‌ குறித்து 
தீர்க்கதரிசனமாய்ச்‌ சொல்லுகிறார்‌. 


சேர்‌ கோத்திரத்தாரிடத்தில்‌ 
தேவைக்கு. அதிகமாக தானியம்‌ இருக்கம்‌ 
அவர்கள்‌ மற்ற கோத்திரத்தாருக்கும்‌ தங்கள்‌ 

ன்‌ ஏற்றுமதி 


ஆதி 4921. நப்தலி விடுதலையெற்ற 
பெண்மான்‌; இன்பமான வசனங்களை 
வசனிப்பான்‌.. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


நப்தலி என்னும்‌ பெயருக்கு போராட்டம்‌. 
என்று பொருள்‌. போராட்டத்தின்‌ முடிவிலே 
வெற்றி கிடைக்கும்‌. நப்தலியின்‌ போராட்டம்‌ 
முடியும்‌. “நப்தலி 
பெண்மான்‌; இன்பமான 
ப்பான்‌" (ஆதி 49:21) 

என்று யாக்கோபு சொல்லுகிறார்‌. 
கோத்திரத்தார்‌ 
எல்லோரோடும்‌. 
பேசுவார்கள்‌. 
அனைவரோடும்‌ 
நப்தலி, 
மற்றவர்களுக்கு 


பவனை 
பெண்மானைப்போல. 
இன்பமான வார்த்தைகளைப்‌ 
அவர்கள்‌ 
சமாதானமாயிருப்பார்கள்‌. 
கோத்திரத்தார்‌ 
கீழ்ப்படிவார்கள்‌. 


யாக்கோபு நப்தலி 
கோத்திரத்தாரைப்பற்றிச்‌ சொல்லும்போது, 
அவர்கள்‌ விடுதலை பெற்ற பெண்மான்‌ 
என்று சொல்லுகிறார்‌. அவர்கள்‌ தங்கள்‌ 
விடுதலைக்கு முக்கியத்துவம்‌ கொடுப்பார்கள்‌. 
அவர்கள்‌ சிறையிருப்பை விரும்பமாட்டார்கள்‌. 
நப்தலி கோத்திரத்தார்‌ சோம்பேறியாக 
சும்மா த்திருக்கும்‌ மான்களைப்‌ 
போன்றவர்களல்‌ல. அவர்கள்‌ வேகமாக 
ஓடுகிற மான்களைப்போன்றவர்கள்‌. நப்தலி 
கோத்திரத்தார்‌ எந்த வேலையையும்‌ 
சறுசுறுப்பாயும்‌, வேகமாயும்‌ செய்து 
முடிப்பார்கள்‌. 


“அவர்‌ என்‌ கால்களை மான்களுடைய 
கால்களைப்போலக்க, என்னுடைய 


யர்தலங்களில்‌ என்னை நிறுத்துகிறார்‌" 


ம 18:33), 


யாக்கோபுக்கு பன்னிரண்டு 
குமாரர்கள்‌ இருக்கிறார்கள்‌. இவர்கள்‌ 
இஸ்ரவேலின்‌ பன்னிரண்டு கோத்திரத்தார்‌ 
என்று அழைக்கப்படுகிறார்கள்‌. ஒவ்வொரு 
கோத்திரத்தாரின்‌ சுபாவமும்‌ 
வித்தியாசமாயிருக்கிறது. பூதா கோத்திரத்தார்‌ 
பால சிங்கத்தைப்போலவும்‌ இசக்கார்‌ 
கோத்திரத்தார்‌ கழுதையைப்போலவும்‌ தாண்‌. 
கோத்திரத்தார்‌ சர்ப்பத்தைப்போலவும்‌, நப்தலி 
கோத்திரத்தார்‌ பெண்மானைப்போலவும்‌. 


இருக்கிறார்கள்‌. 





ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


இஸ்ரவேல்‌ கோத்திரத்தாரின்‌ 
சபாவங்கள்‌ வித்தியாசமானதாகவும்‌, 
வேறுபட்டதாகவும்‌ இருக்கிறது. ஆனாலும்‌ 
அவர்கள்‌ எல்லோரும்‌ ஒன்றாய்ச்‌ சேர்ந்து. 
இஸ்ரவேலின்‌ நன்மைக்காகவும்‌, அதன்‌ 
முன்னேற்றத்திற்காகவும்‌ உழைக்கிறார்கள்‌. 
தன்னுடைய குமாரர்‌ ஒன்றாயும்‌ 
ஒற்றுமையாயும்‌ இருக்கவேண்டுமென்று 
யாக்கோபு விரும்புகிறார்‌. ஆகையினால்‌, 
அவர்‌ ஆரம்பத்திலே தன்னுடைய குமாரரை 
அழைக்கும்போது, “நீங்கள்‌ கூடிவாருங்கள்‌" 
என்றும்‌, “யாக்கோபின்‌ குமாரரே, கூடிவந்து 
கேளுங்கள்‌" என்றும்‌ சொல்லுகிறார்‌ 
யாக்கோபு "கூடிவருவதற்கு" முக்கியத்துவம்‌ 
கொடுக்கிறார்‌ 


யோசேப்பு 
ஆதி 49:22-28 


ஆதி 49:22, யோசேப்பு கனிதரும்‌. 
செடி; அவன்‌ நீர்‌ ஊற்றண்டையிலுன்ன 
கனிதரும்‌ செடி; அதின்‌ கொடிகள்‌ 
சுவரின்மேல்‌ படரும்‌. 


ஆதி 4928... வில்விரர்‌ 
மனமடிவாக்கி, அவன்மேல்‌. 
அவனைப்‌ பகைத்தார்கள்‌.. 


அவனை 
எய்து, 


ஆதி 49:24. ஆனாலும்‌, அவனுடைய 
வில்‌ உறுதியாய்‌ தின்றது; அவன்‌ 
புயங்கள்‌ யாக்கோபுடைய வல்வைரின்‌ 
கரங்களால்‌ பலத்தன; இதினால்‌ அவன்‌ 
மேய்ப்பனும்‌ இஸ்ரவேலின்‌ 
கன்மலையும்‌ ஆனான்‌. 


ஆதி 49:25, உன்‌ தகப்பனுடைய 
தேவனாலே அப்படியாயிற்று, அவர்‌ 
உனக்குத்‌ துணையாயிருப்பார்‌; 
சுர்வவல்வராலே  அப்படியாயிற்று, 
உயர வானத்திலிருந்து: 
ஆசீர்வாதங்கனினாலும்‌, 
ஆழத்தில்‌ உண்டாகும்‌ 
ஆசீர்வாதங்களினாலும்‌, 
ஸ்தனங்களுக்கும்‌ கர்ப்பங்களுக்கும்‌ 
உரிய ஆசீர்வாதங்களினாலும்‌ உன்னை 
ஆசீர்வதிப்பார்‌. 


QOODNENS 
PUBLISHERS 


ஆதி 49:28. உன்‌ தகப்பனுடைய 
ஆசீர்வாதங்கள்‌ என்‌ பிதாக்களுடைய 
ஆசீர்வாதங்களுக்கு 
மேற்பட்டதாயிருத்து, 
தித்தியபர்வதங்கனின்‌ மூடிவுமட்டும்‌ 
எட்டுகின்றன; அவைகள்‌ 
யோசேப்புடைய சிரசின்‌ மேலும்‌, தன்‌ 
சுகோதரரில்‌ விசேஷித்தவனுடைய 
உச்சந்தலையின்‌ மேலும்‌ வருவதாக. 


யாக்கோபு தன்னுடைய 
ஆசீர்வாதம்‌ சொல்லும்போது. 
மிகவம்‌ பிரியமான 
யோசேப்புக்கும்‌, 
கடைசியிலே ஆசீர்வாதம்‌ 


குமாருக்கு 
தனக்கு. 
'குமாரர்களாகிய 
பென்யமீனுக்கும்‌ 
சொல்லுகிறார்‌. 
இவர்களுக்கு ஆசீர்வாதம்‌ 
தன்‌ கால்களை 
மடக்கிக்கொண்டு, 


தன்‌ ஜனத்தாரோடே 


யாக்கோபு யோசேப்புக்கு சொல்லுகிற 
ஆசீர்வாதம்‌ அதிகமாயும்‌, பரிபூரணமாயும்‌ 
இருக்கிறது யோசேப்பு கனிதரும்‌ செடி: 

நீர்‌ ஊற்றண்டையிலுள்ள 
பட ச ரா பான்‌ 
சுவரின்மேல்‌ பபரும்‌" (ஆதி 49:22) என்று 
யாக்கோபு சொல்லுகிறார்‌. 


யாக்கோபு நெருக்கங்களை அனுபவித்த 
தேசத்திலே, தேவன்‌ யோசேப்பை கனிதரும்‌ 
செடியாக ஆசீர்வதித்திருக்கிறார்‌ 


“நான்‌ சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில்‌ 
தேவன்‌ என்னைப்‌ பலுகப்பண்ணினார்‌ என்று 
சொல்லி, இளையவனுக்கு எப்பிராயீம்‌ என்று 
பேரிட்டான்‌" (ஆதி 41:52) 


யோசேப்பின்‌ இரண்டு 
மனாசேயும்‌,  எப்பிராமீமும்‌, 
செடியிலுள்ள 
கொடிகளாயிருக்கிறார்கள்‌. 
கொடிகள்‌ சுவரின்மேல்‌ படருகிறது. 


குமாரராகிய 
கனிதரும்‌ 
இரண்டு 
அந்தக்‌ 


கர்த்தர்‌ யோசேப்பைக்‌ குறித்து 
விசேஷித்த. சித்தங்கொண்டிருக்கிறார்‌. 
யாக்கோபு தான்‌ சொல்லுகிற தீர்க்கதரிசன 
வார்த்தைகளிலே, யோசேப்பைக்‌ குறித்த 
கர்த்தருடைய சித்தத்தை 
வெளிப்படுத்துகிறார்‌. 





ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


“வில்வீரர்‌ அவனை மனமடிவாக்கி, 
அவன்மேல்‌ எய்து, அவனைப்‌ பகைத்தார்கள்‌. 
ஆனாலும்‌, அவனுடைய வில்‌ உறுதியாய்‌ 
நின்றது: அவன்‌ புயங்கள்‌ யாக்கோபுடைய 
ங்லவான்‌ கரங்களால்‌ பாத்த; இதினால்‌ 
வேலின்‌ 
(ஆதி 49:2324) 
என்று யாக்கோபு யோசேப்பைக்‌ குறித்து 
தீர்க்கதரிசனமாய்ச்‌ சொல்லுகிறார்‌. 


யோசேப்புக்கு மனமடிவும்‌, நெருக்கமும்‌ 
உண்டாகும்‌. சத்துருக்கள்‌ யோசேப்பை 
பகைப்பார்கள்‌. யோசேப்பு இப்போது 
எகிப்து தேசத்திலே உயர்ந்த 
அதிகாரியாயிருக்கிறார்‌. அவர்‌ 
குறைவுமில்லாமல்‌ 'சம்பூரணமாயும்‌, 
சமாதானபாயும்‌ ஜீவிக்கிறார்‌. 


ஆனாலும்‌ யோசேப்பின்‌ கடந்தகாலம்‌ 
பாடுகளும்‌, வருத்தங்களும்‌, வேதனைகளும்‌ 
நிறைந்ததாயிருந்தது. அவருக்கு அநேக 
சத்துருக்கள்‌ இருந்தார்கள்‌. யாக்கோபு அந்த 
சத்துருக்களை, “வில்வீரர்‌” என்று 
சொல்லுகிறார்‌. அவர்கள்‌ யோசேப்பின்மீது 
குறிபார்த்து தங்கள்‌ அம்புகளை எய்தார்கள்‌. 
வில்வீரர்‌ யோசேப்பை மனமடிவாக்கினார்கள்‌. 


யோசேப்பின்‌ சகோதரரே க்‌ 
சத்துருக்கள ஈயிரந்தார்கள்‌ கோப 
தன்னுடைய தகப்பனார்‌ பட்லிரந்தவாதே 
யோசேப்பின்‌ சகோதரர்‌ அவரைப்‌ 
பகைத்தார்கள்‌. யோசேப்பின்‌ சகோதரர்‌, 
வில்வீரர்‌ போல, யோசேப்பை மனமுடிவாக்கி, 
யோசேப்பின்மேல்‌ தங்கள்‌ அம்புகளை எய்து. 
அவரைப்‌ பகைத்தார்கள்‌ (ஆதி 49:23). 


யோசேப்பு போத்திபாரின்‌ வீட்டிலே. 
வேலை பார்த்துக்கொண்டிருந்தார்‌. 
போத்திபாரின்‌ மனைவி வில்வீரரைப்போல 
யோசேப்பின்மேல்‌ அம்புகளை எய்தாள்‌. 
யோசேப்புக்கு அங்கே பாதுகாப்பு இல்லை. 
கர்த்தர்‌ யோசேப்பின்‌ மனச்சாட்சியை 
பலப்படுத்தினார்‌. யோசேப்பு போத்திபாரின்‌ 
மனைவிக்கு தப்பித்தார்‌. 


பார்வோனுடைய 


உயர்ந்த 
இவர்‌ எகிப்து 
வந்தவர்‌. ப்ரி அரண்மனையிலே 
எகிப்து தேசத்து அதிகாரிகள்‌ ஏராளமானோர்‌ 
இருப்பார்கள்‌. பார்வோனோ யோசேப்பை 
உயர்த்தியிருக்கிறார்‌ யோசேப்பு 
உயர்த்தப்பட்டதை, எகிப்து தேசத்தார்‌ 
பார்த்து. அவர்மீது பொறாமைப்படுவார்கள்‌. 
அவருக்கு தீங்கு செய்ய முயற்சி 
செய்வார்கள்‌. யோசேப்பின்‌ சத்துருக்களும்‌ 
வில்வீரரைப்போல, அவர்மீது அம்புகளை 
எய்வார்கள்‌. 
யோசேப்புக்கு, 
பிரச்சனைகள்‌ வந்தாலும்‌, கர்த்தருடைய 
ம்‌ பாதுகாப்பும்‌, பராமரிப்பும்‌ 
எப்போதும்‌ வருகிறது. 
ஆகையினால்‌ யோசேப்பு தனக்கு வரும்‌ 
எல்லா பிரச்சனைகளையும்‌ உறுதியாயிருந்து 
மேற்கொள்கிறார்‌. 


ஏராளமான 


யோசேப்பைக்‌ 


யாக்கோபு 


ல்‌ உறுதியாய்‌ 

வாக்கியத்திற்கு, 
அவர்‌ தேவன்மீது தான்‌ வைத்திருக்கும்‌ 
விசுவாசத்தைவிட்டு விலகவில்லை. 
என்பது பொருள்‌. யோசேப்பின்‌ 
புயங்கள்‌ யாக்கோபுடைய  வல்லவரின்‌ 
கரங்களால்‌ பலத்தன. யோசேப்புக்கு 
சத்துருக்கள்‌ மூலமாக பிரச்சனைகள்‌ 
வந்தாலும்‌, கர்த்தர்‌ மூலமாக உதவிகளும்‌ 


ஆசீர்வதிக்கிறார்‌. கர்த்தர்‌ யோசேப்புக்கு 
ஞானத்தையும்‌, பெலத்தையும்‌, தைரியத்தையும்‌, 
நீடிய பொறுமையையும்‌ கொடுக்கிறார்‌. 
ல்லாம்‌ வில்வீரருடைய 
அம்புகளைவிடவும்‌, சத்துருக்களுடைய மற்ற 
ஆயுதங்களைவிடவும்‌ அதிக பலமுள்ளவை. 





BALWETHER 
பிய 


யாக்கோபுடைய வல்லவர்‌ என்னும்‌: 
வாக்கியம்‌, யாக்கோபின்‌ தேவனாகிய 
கர்த்தரைக்‌ குறிக்கிறது. தேவனே யோசேப்பை 


கரங்களிலிருந்தே நமக்கு க 
நமக்கு. வரும்‌ 
தாங்கிக்கொள்வநற்கும்‌. 
நிற்பதற்கும்‌ நமக்கு 
கிருபைகள்‌ தேவை. 
வரும்‌ பாடுகளையும்‌, 
சகித்துக்கொள்வதற்கும்‌, _ 


சோதனைகளை 
அவற்றை எதிர்த்து 

தேவனுடைய 
அதுபோலவே நமக்கு. 


பலவீனத்தில்‌ கர்த்தருடைய பலம்‌ 
பூரணமாய்‌ தாங்கும்‌. 

யாக்கோபு யோசேப்பை 
ஆசீர்வதிக்கும்போது, “அவர்‌ மேய்ப்பனும்‌, 
இஸ்ரவேலின்‌ கன்மலையுமானார்‌' என்று, 
சொல்லுகிறார்‌. யோசேப்பு நம்முடைய 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்‌ துவக்கும்‌, 
திருச்சபைக்கும்‌ அடையாளமாயிருக்கிறார்‌ 
கர்த்தர்‌ தமது கிருபையினால்‌ யோசேப்பை 
ஆசீர்வதித்து உயர்த்துகிறார்‌. அவரை 
பலப்படுத்தி பயன்படுத்துகிறார்‌ 

யாக்கோபு யோசேப்புக்கு 
கர்த்தருடைய ஆசீர்வாதங்களையும்‌, 
வாக்குத்தத்தங்களையும்‌ சொல்லுகிறார்‌. 
நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில்‌, i 


ப்தி து நமக்கு இதுவரையிலும்‌ 
இனிமேலும்‌ 


உதவி செய்த கர்த்தர்‌, 
உதவிசெய்வார்‌. நாம்‌ கர்த்தருடைய உதவியை 
விசுவாசத்தோடு எதிர்பார்க்கலாம்‌. 

யாக்கோபு யோசேப்பை 
ஆசீர்வதிக்கும்போது, “உன்‌ தகப்பனுடைய 
தேவனாலே அப்படியாயிற்று. அவர்‌ உனக்குத்‌ 
'துணையாயிருப்பார்‌:. 'சர்வவல்லவராலே. 
அப்படியாயிற்று, அவர்‌ உயர வானத்திலிருந்து 
உண்டாகும்‌ ஆசீர்வாதங்களினாலும்‌, 
கீழே ஆழத்தில்‌ உண்டாகும்‌. 
ஆசீர்வாதங்களினாலும்‌, ஸ்தனங்களுக்கும்‌ 
கர்ப்பங்களுக்கும்‌ உரிய 
ஆசீர்வாதங்க. ளினாலும்‌ உன்னை 
ஆசீர்வதிப்பார்‌” (ஆதி 49:25) என்று 
சொல்‌ ரர்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


தேவன்‌ யோசேப்பையும்‌, அவருடைய 
சந்ததியையும்‌ திரளாக ஆசீர்வதிப்பார்‌. 
(ஆதி 49:25-26). இந்த ஆசீர்வாதத்தின்‌ 
மூலமாக. எப்பிராமீம்‌. சந்ததியார்‌ 
பாலஸ்தீனத்தின்‌ மையப்பகுதியைச்‌ 
சுதந்தரித்துக்‌ கொண்டார்கள்‌. எப்பிராயீம்‌ 
யூதாவைப்போல வலிமையோடு 
இதனால்‌ இவ்விரண்டு 
யுத்தங்கள்‌ 
நடைபெற்றன. இவர்களுடைய சண்டையின்‌ 
விளைவினால்‌ சாலொமோனுக்குப்‌ பின்பு 
சமஸ்த இஸ்ரவேல்‌ ராஜ்ஜியம்‌ வடக்கு 
ராஜ்ஜியம்‌ என்றும்‌, தெற்கு ராஜ்ஜியம்‌ என்றும்‌ 
இரண்டாகப்‌ பிரிந்தது. 
நம்முடைய விசுவாசம்‌, எபனேசராகிய 
து கட்டியெழுப்பப்படவேண்டும்‌. 
கர்த்தர்‌ உயர வானத்திலிருந்து உண்டாகும்‌. 
ஆசீர்வாதங்களினால்‌ நம்மை ஆசீர்வதிப்பார்‌ 
கர்த்தருடைய சீர்வாதத்தினால்‌, ஏற்ற 
காலங்களில்‌ வானத்திலிருந்து மழை பெய்யும்‌. 
சீதோஷ்ண நிலமை மனுஷருக்கு 
சீர்வாதமாயிருக்கும்‌ ஒவ்வொரு 
சீதோஞ்ணகாலமும்‌, அதற்கென்று 
நியமிக்கப்பட்டிருக்கிற காலங்களில்‌ 
நேர்த்தியாய்‌ வரும்‌. 
யோசேப்புக்கு வானத்திலிருந்தும்‌ 
ஆசீர்வாதமுண்டாகிறது. அவருக்கு 
பூமியின்‌ கீழே ஆழத்திலிருந்தும்‌ 
ஆசீர்வாதமுண்டாகிறது. பூமியிலே இருக்கும்‌ 
கரங்கங்களும்‌, நீரூற்றுகளும்‌, எண்ணெய்‌ 
கிணறுகளும்‌ யோசேப்புக்கு 
ஆசீர்வாதமாகயிருக்கும்‌. 


ந்தும்‌,. 
அழியப்‌ 
ய்யும்‌ 
ஆசீர்வாதம்‌ வருகிறது. 


யாக்கோபு 
ஆசீர்வதிக்கும்போது. 
ஆசீர்வாதங்கள்‌என்‌ 
ஆசீர்வாதங்களுக்கு 
நித்தியபர்வதங்களின்‌' 
எட்டுகின்றன: அவைகள்‌ யோசேப்புடைய 
சிரசின்‌ மேலும்‌, தன்‌ சகோதரரில்‌ 
விசேஷித்தவனுடைய உச்சந்தலையின்மேலும்‌ 
வருவதாக" (ஆதி 49:26) என்று சொல்லி 
ஆசிீர்வதிக்கிறார்‌. 


யோசேப்பை 

“உன்‌ தகப்பனுடைய 
பிதாக்களுடைய 
மேற்பட்டதாயிருந்து, 
முடிவுமட்டும்‌. 





BALWETHER 
பிய 


பரிபூரண 
அவை தற்காலிக 
நிலைத்திருக்கிற 


கர்த்தருடைய ஆசீர்வாதம்‌ 
ஆசீர்வாதங்களாயிருக்கும்‌. 
ஆசீர்வாதங்களாயிராமல்‌, 
ஆசிர்வாதங்களாயிருக்கும்‌. 


“மலைகள்‌ விலகினாலும்‌, பர்வதங்கள்‌ 
நிலைபெயர்ந்தாலும்‌, என்‌ கிருபை 
உன்னைவிட்டு. விலகாமலும்‌, என்‌ 
சமாதானத்தின்‌உடன்படிக்கை 
நிலைபெயராமலும்‌ இருக்கும்‌ என்று. உன்மேல்‌ 
மனதுருகுகிற கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌" 
(ஏசா 54:10). 


பென்யமீன்‌ 
ஆதி 49:27 


ஆதி 49:27, பென்யமீன்‌ பீறுகிற 
நாம்‌; காலையில்‌ தன்‌ இரையைப்‌ 
பட்சிப்பான்‌, மாலையில்‌, தான்‌ 
கொள்ளையிட்டதைப்‌  பங்கிடுவான்‌. 
என்றான்‌. 


யாக்கோபு பென்யமீனுக்கு ஆசீர்வாதம்‌ 
சொல்லுகிறார்‌. “பென்யமீன்‌ க ஒநாய்‌; 
காலையில்‌ தன்‌ இரையைப்‌ பட்சிப்பான்‌, 
மாலையில்‌, தான்‌ கொள்ளையிட்டதைப்‌ 
பங்கிடுவான்‌" (ஆதி 49:27) என்பதே 
யாக்கோபு பென்யமீனுக்கு சொல்லும்‌ 
ஆசீர்வாதமாகும்‌. யாக்கோபு தீர்க்கதரிசன 
ஆலிமினால்‌ ஏவப்பட்டு, பென்யமீனுக்கு 
இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார்‌. 


யாக்கோபு பென்யமீன்‌ மீது மிகவும்‌ 
மிரியமாமிருக்கிறார்‌. யாக்கோபு சொல்லுகிற. 
தீர்க்கதரிசன வார்த்தைகள்‌, அவருடைய 
மாம்சத்தின்‌ பிரகாரம்‌ சொல்லப்படவில்லை. 
அவர்‌ ஆலிமினால்‌ ஏவப்பட்டு பேசுகிறார்‌ 
யாக்கோபு தன்னுடைய மாம்சத்தினால்‌. 
ஏவப்பட்டு, தனக்கு இஷ்டமான 
வார்த்தைகளை சொல்லியிருந்தால்‌, அவர்‌ 
பென்யமீனுக்கு இப்போது சொல்லுவதைவிட 
இன்னும்‌ நலமான வார்த்தைகளையும்‌, 
இன்னும்‌ மை ஆசீர்வாதங்களையும்‌ 
சொல்லியிருப்பா! 

LS பிற்கால 
யுத்தசன்னத்தராயிருப்பார்கள்‌. 
பலமுள்ளவர்களாகவும்‌, 
சாலிகளாகவும்‌ இருப்பார்கள்‌. 


சந்ததியார்‌ 
அவர்கள்‌ 
பராக்கிரம 
பென்யமீன்‌ 


கொள்ளையிடுவார்கள்‌. 
கோத்திரத்தார்‌ கொள்ளைப்‌ பொருட்களினால்‌ 
ஐசுவரியவான்களாயிருப்பார்கள்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


கோத்திரத்தார்‌ இந்தப்‌ 

ஒய்ந்திராமல்‌, 

சுறுசுறுப்பாயிருப்பார்கள்‌. அவர்கள்‌ 

எப்போதும்‌ ஏதாவது ஒரு வேலையை 

செய்துகொண்டேயிருப்பார்கள்‌ பென்மீன்‌ 

கோத்திரத்தாருக்கு அருகாமையிலிருக்கிற 

ஜாதியார்‌, அவர்களைப்‌ பார்த்து, 
பயப்படுவார்கள்‌. 


இஸ்ரவேலின்‌ மற்ற 
கோத்திரத்தாரிடமிருந்து பென்யமீன்‌ 
கோத்திரத்தார்‌ வேறுபட்டிருக்கிறார்கள்‌. 
இவர்கள்‌ துணிச்சல்‌ உள்ளவர்கள்‌. சாதுரியம்‌ 
உள்ளவர்கள்‌. கானான்‌. தேசத்தில்‌ 
இவர்களுக்குப்‌ பங்கு வீதமாகப்‌ பிரித்து 
கொடுக்கப்பட்ட பகுதியைச்‌ சுற்றிலும்‌ 
விரோதிகள்‌ அதிகமாக இருந்தபடியினால்‌, 
இவர்கள்‌ (போதும்‌ யுத்தத்திற்கு. 
ஆயத்தமாக. இருந்தார்கள்‌ 

புதிய ஏற்பாட்டுக்காலத்தில்‌. 
அப்போஸ்தலராகிய பவுல்‌ பென்யமின்‌ 
கோத்திரத்தைச்‌ சேர்ந்தவர்‌. 
மிருக்க, தேவன்‌ 


தம்முடைய 
தள்ளிவிட்டாரோ 


என்று 
நானும்‌ 

பென்யமீன்‌ 
இஸ்ரவேலன்‌" 


ஜனங்களைத்‌ 
கேட்கிறேன்‌, தள்ளிவிடவில்லையே: 


ஆபிரகாமின்‌ 
கோத்தாத்திும்‌ 
(ரோம 11:1). 


சந்ததியிலும்‌ 
பிறந்த 


“நான்‌ எட்டாம்‌. நாளில்‌, 
சதை ந்தவள்ட இவல டக 
பென்யமீன்‌ கோத்திரத்தான்‌, எபிரெயரில்‌ 
பிறந்த எபிரெயன்‌, நியாயப்பிரமாணத்தின்படி 
பரிசேயன்‌” (பிலி 3:5). 

பென்யமீன்‌ காலையில்‌ தன்‌ 
இரையைப்‌ பட்சிப்பான்‌, மாலையில்‌, தான்‌. 
கொள்ளையிட்டதைப்‌ பங்கிடுவான்‌ என்று 
யாக்கோபு சொல்லுகிறார்‌. பென்யமீன்‌ 
கோத்திரத்தை சேர்ந்த பவல்‌, தன்னுடைய 
ஜீவியத்தின்‌: ஆரம்ப காலத்தில்‌, 
கர்த்தருடைய சபையை துன்பப்படுத்தினார்‌. 
அவர்‌ தன்னுடைய ஜீவியத்தின்‌ பிற்பகுதியில்‌, 
இயேசுகிறிஸ்துவின்‌ சுவிசேஷத்தை 
ஜனங்களுக்கு பிரசங்கித்து, ஆத்துமாக்களை 
கொள்ளையாய்ப்‌ பங்கிட்டார்‌. 





BALWETHER 
பிய 


யாக்கோபின்‌ மரணம்‌ 
ஆதி 4928-98 


ஆதி 49:28, இவர்கள்‌ 
இஸ்ரவேலின்‌. 
கோத்திரத்தார்‌. 
தகப்பன்‌. 


எல்லாரும்‌ 
பன்னிரண்டு. 
அவர்களுடைய 

அவர்களை 
ஆசீர்வதிக்கையில்‌, அவர்களுக்குச்‌. 
சொன்னது. இதுதான்‌; 
அவனவனுக்குரிய ஆசீர்வாதம்‌ சொல்லி. 
அவனவனை ஆசீர்வதித்தான்‌.. 


ஆதி 49:29. பின்னும்‌ அவன்‌ அவர்களை 
நோக்கி: நான்‌ என்‌ ஜனத்தாரோடே 
சேர்க்கப்படப்போகிறேன்‌; ஏத்தியனான 
எப்பெரோனின்‌ த்தல்‌ 
குகையிலே என்னை 
பிதாக்கவண்டையிலே 
அடக்கம்பண்ணுங்கன்‌' 
கட்டளையிட்டு; 


என்று 


ஆதி 4990. அந்தக்‌ குகை கானான்‌ 
தேசத்திலே மம்ரேக்கு எதிராக மக்பேலா 
என்னப்பட்ட நிலத்தில்‌ இருக்கிறது; 
அதை நமக்குச்‌ சொந்தக்‌ கல்லறைப்‌ 
பூமியாயிருக்கும்படி,, ஆபிரகாம்‌ 
ஏத்தியனாகிய எப்பெரோன்‌ கையில்‌ 
அதற்குரிய நிலத்தூடனே வாங்கினார்‌. 


ஆதி 491. அங்கே ஆபிரகாமையும்‌. 
அவர்‌ மனைவியாகிய 
அடக்கம்பண்ணினார்கன்‌; 
சுகாக்கையும்‌ அவர்‌ 
ரெயெக்கானையும்‌ 

பண்ணினார்கள்‌; அங்கே லேயானையும்‌ 
அடக்கம்பண்ணினேன்‌. 


ஆதி 4902. அத்த நிலமும்‌ அதில்‌ 
இருக்கிற குகையும்‌ ஏத்தின்‌ புத்திரர்‌ 
கையில்‌ கொள்ளப்பட்டது என்றான்‌. 
ஆதி 4932. யாக்கோபு தன்‌ 
குமாரருக்குக்‌. கட்டளையிட்டு. 
முடித்தபின்பு, அவன்‌ தன்‌ கால்களைக்‌: 
கட்டிலின்மேல்‌ மடக்கிக்‌ கொண்டு 
ஜீவித்துப்போய்‌, தன்‌ ஜணத்தாரோடே. 
'சேர்க்கப்பட்டான்‌.. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யாக்கோபு தன்னுடைய பன்னிரண்டு 
குமாருக்கும்‌ ஆசீர்வாதங்களை 
சொல்லுகிறார்‌. சிமியோன்‌, லேலி 
ஆகியோருக்கு ஆசீர்வாதமான 
வார்த்தைகள்‌ கிடைக்கவில்லை. யாக்கோபின்‌ 
பன்னிரண்டு குமாரரும்‌, இஸ்ரவேலின்‌ 
பன்னிரண்டு கோத்திரத்தாராயிருக்கிறார்கள்‌. 


ரூபன்‌, 


அவர்களுடைய தகப்பன்‌ அவர்களை 
ர்‌ யில்‌, அவர்களுக்குச்‌ 
(ஆதி 49:28) என்று 
பொதுவாக 
சொல்லப்பட்டிருக்கிறது. யாக்கோபு, 
தன்னுடைய குமாரரில்‌ அவனவனுக்குரிய 
ஆசிர்வாதம்‌. சொல்லி அவனவனை 
ஆசீர்வதிக்கிறார்‌. அவர்‌ யாரையும்‌ 
ஆசிர்வதியாமல்‌ விட்டுவிடவில்லை. ஈசாக்கு 
தன்னுடைய குமாரனாகிய ஏசாவை 
ஆசிர்வதியாமல்‌ தள்ளி வைத்துவிட்டார்‌ 
யாக்கோபோ, ஈசாக்கைப்போல, தன்னுடைய 
குமாரரில்‌ யாரையும்‌ ஆசீர்வதியாமல்‌ தள்ளி 
வைக்கவில்லை. 


எப்பிராயீம்‌ யோசேப்பின்‌ இடத்தையும்‌, 
மனாசே லேலியின்‌ இடத்தையும்‌ எடுத்துக்‌ 
கொள்கிறார்கள்‌. எப்பிராமீமும்‌, மனாசேயும்‌ 
இஸ்ரவேலின்‌ பன்னிரண்டு 
கோத்திரத்தார்களில்‌ இரண்டு 
கோத்திரங்களாக ஆசிர்வதிக்கப்‌ 
படுகிறார்கள்‌. லேவி கோத்திரத்தாருக்குச்‌ 
சுதந்தரவீதம்‌ கொடுக்கப்படவில்லை. அவர்கள்‌ 
சமஸ்த இஸ்ரவேலுக்கும்‌ ஆசாரிய ஊழியம்‌ 
செய்ய வேண்டியவர்கள்‌ (யோசு 13:33; 
யோசு 2111-45) 


யாக்கோபு 
தருவாயில்‌ 


இப்போது 
இருக்கிறார்‌. தன்னுடைய 
சரீரத்தை. எகிப்து தேசத்தில்‌ 
அடக்கம்பண்ணாமல்‌, கானான்‌ தேசத்தில்‌ 
அடக்கம்பண்ணவேண்டுமென்று யாக்கோபு 
தன்னுடைய குமாருக்கு கட்டளையிடுகிறார்‌. 
யாக்கோபு தன்‌ குமாரரை நோக்கி, “நான்‌ 
என்‌ ஜனத்தாரோடே சேர்க்கப்படப்போகிறேன்‌ ; 
ஏத்தியனான எப்பெரோனின்‌ நிலத்திலுள்ள 
குகையிலே. என்னை என்‌ 
பிதாக்களண்டையிலே அடக்கம்பண்ணுங்கள்‌" 
ஆதி 49:29) என்று கட்டளையிடுகிறார்‌ 
இதே கட்டளையை, ஏற்கெனவே 
யோசேப்புக்கு சொல்லியிருக்கிறார்‌. 


மரிக்கும்‌ 





ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


யாக்கோபு. தன்னுடைய 
மரணத்தைப்பற்றிச்‌ சொல்லும்போது, “நான்‌ 
சேர்க்கப்படப்‌ 

சொல்லுகிறார்‌. 

யாக்கோபு மரிக்கும்போது, அவர்‌ த 
உலகத்தில்‌, தன்னுடைய பிள்ளைகளை 
விட்டுப்‌ பிரிக்கப்படுவார்‌. மரணம்‌ நம்மையும்‌ 
நம்முடைய பிள்ளைகளையும்‌ பிரிக்கும்‌. 
ஆனாலும்‌ அதே மரணம்‌ நம்மையும்‌, 
கர்த்தருக்குள்‌ ஏற்கெனவே மரித்துப்போன 


நம்முடைய முற்பிதாக்களையும்‌ ஒன்றாய்ச்‌ 
சேர்க்கும்‌. 


யாக்கோபு மரிக்கும்போது, 
தன்னுடைய குமாரரை விட்டு 
பிரிக்கப்பட்டாலும்‌, அவர்‌ ஏற்கெனவே 
மரித்துப்போன தன்னுடைய ஜனத்தாரோடே 
சேர்க்கப்படுவார்‌. மரணத்தின்‌ மூலமாய்‌ 
இம்மையில்‌ பிரிவும்‌, மறுமையில்‌ சேருதலும்‌ 
உண்டாகும்‌. 


யாக்கோபு தன்னுடைய குமாருக்கு, 

ன்‌ அடக்கம்பண்ணப்படவேண்டிய 

விரிவாக எடுத்து 

அந்த குகை எங்கே 

அது யாரிடத்திலிருந்து 

கிரயத்திற்கு கொள்ளப்பட்டது. அந்தக்‌ 

குகையில்‌ இதற்கு முன்பு யாரெல்லாம்‌. 

அடக்கம்பண்ணப்பட்டிருக்கிறார்கள்‌ என்னும்‌ 

விவரங்களையெல்லாம்‌ யாக்கோபு 

தன்னுடைய குமாருக்கு எடுத்து 
சொல்லுகிறார்‌. 


யாக்கோபு அடக்கம்பண்ணப்பட 
வேண்டிய குகை ஏத்தியனான எப்பெரோனின்‌ 
நிலத்திலுள்ளது. அந்தக்‌ குகை கானான்‌ 
தேசத்திலே மம்ரேக்கு எதிராக மக்பேலா 
என்னப்பட்ட நிலத்தில்‌ பற வன்ன அதை 
தங்களுக்குச்‌ சொந்தக்‌ 
பூமியாயிருக்கும்படி, ஆபிரகாம்‌ சத்தியன்‌ 
எப்பெரோன்‌ கையில்‌ அதற்குரிய நிலத்துடனே 
வாங்கினார்‌ (ஆதி 49:30). 


(67 
PUBLISHERS 


அந்தக்‌ குகையில்‌ 
அவர்‌ மனைவியாகிய 
அடக்கம்பண்ணினார்கள்‌; 
ஈசாக்கையும்‌ அவர்‌ 

ரெபெக்காளையும்‌ அடக்கம்‌ பண்ணினார்கள்‌; 
அங்கே. யாக்கோபு லேயாளையும்‌ 
அடக்கம்பண்ணினார்‌. அந்த நிலமும்‌ அதில்‌ 
இருக்கிற குகையும்‌ ஏத்தின்‌ புத்திரர்‌ கையில்‌ 
கொள்ளப்பட்டது (ஆதி 49:31,32) 


ஆழிரகாமையும்‌ 


ஆபிரகாமும்‌, சாராளும்‌ (ஆதி 23-20; 
ஆதி 257-1); ஈசாக்கும்‌, ரெபெக்காளும்‌ 
-29); யாக்கோபும்‌, லேயாளும்‌ 
ஆதி 50-14) அங்கே அடக்கம்‌ 
ஆதி 49:31 ஆவது 
அடக்கம்‌ 
பற்றி வேறு குறிப்பு 
ராகேலை  பெத்லகேமிற்கு. 
அடக்கம்‌ பண்ணினார்கள்‌ 
(ஆதி 3519-20; 1சாமு 10:2). 


யாக்கோபு தன்னுடைய குமாருக்கு, 
சொல்ல வேண்டிய ஆசிர்வாதங்களையும்‌, 
கொடுக்கவேண்டிய கட்டளைகளையும்‌ 
சொல்லி ம மத்தவட்ட்‌ இப்போது அவர்‌ 

ஆயத்தமாமிருக்கிறார்‌ 
வாங்கோரன்‌ பதம்‌. மணக்க 
அவர்‌ சந்தோஷமாய்‌ மரிப்பதற்கு 
ஆயத்தமாமிருக்கிறார்‌. யாக்கோபை 
பொறுத்தவரையில்‌, தன்னுடைய 
ஜனத்தாரோடு சேர்க்கப்படுவதே அவருக்கு 
மரணமாயிருக்கிறது. 


யாக்கோபு கால்களைக்‌ 


பிதாவாலிரக்கிறார்‌. யாக்கோயு 
ஆவியை தேவனுடைய 
ஒப்புக்கொடுக்கிறார்‌. யாக்கோபு ஏற்கெனவே 
சொன்ன பிரகாரமாக, அவர்‌ தன்‌ 


ஜனத்தாரோடே சேர்க்கப்படுகிறார்‌.. 





ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


யாக்கோபை  அடக்கம்பண்ணுவதற்கு 
ஆயத்த வேலைகள்‌ நடைபெறுகிறது. 
(ஆதி 509-4), யாக்கோபின்‌ அடக்க 
ஆராதனை (ஆதி 50:7-14). 


யாக்கோபு மரித்த பின்பு யோசேப்பும்‌ 
அவருடைய சகோதரரும்‌ தங்களுடைய 
சகோதர பாசத்தை மறுபடிம்‌ 
உறுதிபண்ணிக்கொள்கிறார்கள்‌ 

(ஆதி 5015-21). யோசேப்பின்‌ வயதும்‌ 
அவருடைய மரணமும்‌ (ஆதி 50:22-26). 


புஸ்தகம்‌. 


இவ்வாறாக ஆதியாகமம்‌ ௦ 
முடிவு பெறுகிறது. இந்தப்‌ பகன்‌ 


ஆரம்பத்தில்‌ வெளிச்சம்‌, 
ஆகியவை உண்டான விதம்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. இந்தப்‌ 
புஸ்தகத்நின்‌ முடிவிலோ, இருளையும்‌ 
மரணத்தையும்‌ பற்றிச்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
பாலத்தின்‌ சம்பளம்‌ மரணம்‌. 


வன்‌ 
பற்றி 


யோசேப்பின்‌ துக்கம்‌ 
ஆதி 50:1-6 


ஆதி 50:1. அப்பொழுது யோசேப்பு தன்‌ 
தகப்பனுடைய முகத்தின்மேல்‌ விழுந்து, 
அழுது, அவனை முத்தஞ்செய்தான்‌. 


ஆதி 50:2. பின்பு, தன்‌ தகப்பனுக்குச்‌ 
சுகந்த வர்க்கமிடும்படி யோசேப்பு தன்‌ 
ஊழியக்காரராகிய வைத்தியருக்குக்‌. 
கட்டனையிட்டான்‌; அப்படியே 
வைத்தியர்‌ 'இஸ்ரவேலுக்குச்‌. 
ககந்தவர்க்கமிட்டார்கள்‌.. 

ஆதி 50:8. சகந்தவர்க்கமிட 
நாற்பதுநான்‌ செல்லும்‌; அப்படியே 
அந்த நாட்கள்‌ நிறைவேறின. 
எகிப்தியர்‌ அவனுக்காக  எழுபதுநான்‌ 
துக்கங்கொண்டாடினார்கள்‌. 


ஆதி 50:4. துக்கங்கொண்டாடும்‌. 
நாட்கன்‌ முடிந்தபின்‌, யோசேப்பு 
பார்வோனின்‌ குடும்பத்தாரை நோக்கி: 
உங்கள்‌ கண்களில்‌ எனக்குத்‌ 
தயவுகிடைத்ததானால்‌, நீங்கன்‌' 
பார்வோனுடைய காது கேட்க அவருக்கு 
அறிவிக்கவேண்டியது என்னவென்றால்‌, 


ஆதி 505. என்‌ தகப்பனார்‌ என்னை 
நோக்கி: தா, நான்‌ 
மரணமடையப்போகிறேன்‌; கானான்‌ 
தேசத்திலே நான்‌ எனக்காக. 
வெட்டிவைத்திருக்கிற கல்லறையிலே 
என்னை அடக்கம்பண்ணுவாயாக என்று. 
என்னிடத்தில்‌ சொல்லி, 
ஆணையிடுவித்துக்‌ கொண்டார்‌; ls 
அங்கே போய்‌, 
தகப்பனை டன்ன 
வருவதற்கு. உத்தரவு கொடுக்க 
'வேண்டிக்கொள்ளுகிறேன்‌. எண்று 
சொல்லுங்கள்‌ என்‌ றான்‌. 
. அதற்குப்‌ பார்வோன்‌; 
தகப்பன்‌ உன்னிடத்தில்‌ 
ஆணையிடுவித்தபடியே, நீ போய்‌, 
அவரை அடக்கம்பண்ணிவா என்றான்‌. 


யாக்கோபு தன்னுடைய குமாருக்கு, 
ல்‌ நடைபெறப்போகிற சம்பவங்களை 
தீர்க்கதரிசனமாய்ச்‌ சொல்லுகிறார்‌. அவர்‌ 
தன்னுடைய குமாரருக்கு கட்டளையிட்டு 
முடிந்த பின்பு, தன்‌ கால்களை 
கட்டிலின்மேல்‌ மடக்கிக்கொண்டு 
ஜீவித்துப்போகிறார்‌. யாக்கோபு தன்‌ 
ஜனத்தாரோடே சேர்க்கப்படுகிறார்‌. 
அப்பொழுது யோசேப்பு தன்‌ தகப்பனுடைய 
முகத்தின்மேல்‌ விழுந்து, அழுது, அவரை 
முத்தஞ்செய்கிறார்‌ (ஆதி 5031) 


யோசேப்பின்‌ தகப்பனார்‌ 
மரித்துப்போனார்‌. மரித்துப்போன அவருக்கு 
யோசேப்பு தன்னுடைய இறுதி மரியாதைகளை 
செலுத்துகிறார்‌. மரித்தோருக்கு முன்பாக 
அழுவதும்‌ முத்தம்‌ செய்வதும்‌ துக்கத்திற்கு 
அடையாளம்‌. 

மரித்துப்போனதினால்‌, 

இருதயத்திலே 

வேதனையும்‌ 

தன்னுடைய 

முத்தத்தாலும்‌ வெளிப்படுத்துகிறார்‌. 





(யம்‌ 
சபரிய 


யாக்கோபின்‌ ஆவி அவரை விட்டுப்‌ 
பிரிந்துவிடுகிறது. யோசேப்பு யாக்கோபின்‌ 
சரீரத்திற்கு முன்பாக எவ்வளவுதான்‌. 
அழுதாலும்‌, அவர்‌ அந்த சரீரத்திற்கு 
எவ்வளவுதான்‌ முத்தம்‌ கொடுத்தாலும்‌, 
அவருடைய கண்ணீர்களும்‌, முத்தங்களும்‌ 
யாக்கோபின்‌ ஆத்துமாவை ர்க 
யோசேப்பால்‌ மரித்துப்போன 
தகப்பனாருடைய சரீரத்திற்கு. மாத்திரமே 
மரியாதை செலுத்த இயலும்‌. 


நம்முடைய சரீரம்‌ இந்தப்‌ பூமியிலே 
அழிவுள்ளதாக அடக்கம்பண்ணப்படுகிறது. 
மரித்துப்போன நம்முடைய சரீரம்‌, 
கர்த்தருடைய உயித்தெழும்‌ வல்லமையினால்‌, 
மகிமையுள்ள சரீரமாக மறுபடியும்‌ உயிரோடு 
எழும்பும்‌. 

எகிப்து தேசத்திலே 
மரித்துப்போனவர்களுடைய  சரீரங்களுக்கு 
சுகந்தவர்க்கமிடுவது. வழக்கம்‌. யோசேப்பு 
தன்‌ தகப்பனாருக்குச்‌ சுகந்த வர்க்கமிடும்படி 
தன்‌ ஊழியக்காரராகிய வைத்தியருக்குக்‌ 
குட்டளையிடுகிறார்‌; அப்படியே வைத்தியர்‌ 
இஸ்ரவேலுக்குச்‌ சகந்தவர்க்கமிடுகிறார்கள்‌ 
(ஆதி 50:2) 


மரித்துப்போன சரீரத்திற்குச்‌ சுகந்த 
வர்க்கமிடுவது மிகவம்‌ க்ஷம்‌. 

நாற்பது நாள்‌ செல்லும்‌. 

செலவாகும்‌. மரித்த 


எடுத்துவிடுவார்கள்‌. 

தலைப்பகுதியிலும்‌, வயிற்றுப்‌ பகுதியிலும்‌ 
விலையுயர்ந்த வாசனைத்‌ திரவியங்களால்‌. 
நிரப்புவார்கள்‌ (ஆதி 50:3) 


யாக்கோபின்‌ புத்திரர்‌ 
சரீரத்தை எகிப்து 
அடக்கம்பண்ணக்கூடாது. 
சரீரத்தை கானான்‌ 
எடுத்துக்கொண்டு 
யாக்கோபின்‌ 
சுகுந்தவர்க்கமிடவில்லையென்றால்‌, 
நாளிலே, அது துர்நாற்றம்‌ 
ஆகையினால்‌ யாக்கோபின்‌ 
சுகந்தவர்க்கமிடுகிறார்கள்‌. 


எகிப்தியர்கள்‌ சுகந்தவர்க்கமிடுவதை: 
ஒரு சடங்காகவே கொண்டாடுவார்கள்‌. 
அதிகமான வதியுள்ளவர்கள்‌, அதிக பொருள்‌ 
செலவு செய்து பல நாட்களுக்கு சுகந்த 
வர்க்கமிடுவார்கள்‌. யாக்கோபின்‌ சரீரத்திற்கு 


நாலாம்‌. 
வீசும்‌. 
சரீரத்திற்கு 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சுகந்தவர்க்கமிட நாற்பதுநாள்‌ சென்றது. 
அப்படியே அந்த நாட்கள்‌ நிறைவேறின பின்பு, 
எகிப்தியர்‌ யாக்கோபுக்கக எழுபதுநாள்‌ 
துக்கங்கொண்டாடுகிறார்கள்‌ (ஆதி 50:3) 


எகிப்தியர்கள்‌ யோசேப்பின்மீது மதிப்பும்‌ 
மரியாதையும்‌ வைத்திருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
யோசேப்பின்‌ நிமித்தமாக, அவருடைய 
தகப்பனாராகிய யாக்கோபுக்கு மரியாதை 
காண்பிக்கிறார்கள்‌ அவர்கள்‌ யாக்கோபுக்காக 
எழுபது நாள்‌ துக்கம்‌ கொண்டாடுகிறார்கள்‌. 
யாக்கோபின்‌ சரீரத்தை கானான்‌. 
அடக்கம்பண்ணவேண்டும்‌. 
பார்வோனுடைய அனுமதியோடு 
கானானுக்கு போக விரும்புகிறார்‌. எகிப்து 
தேசம்‌ விஸ்திரமான தேசம்‌. யாக்கோபு 
எகிப்து தேசத்திலே மரித்துப்போனதால்‌, 
அவரை: அந்த தேசத்திலேயே 
அடக்கம்பண்ணலாம்‌ என்று பார்வோன்‌ 
சொல்லுவான்‌. ஆனாலும்‌, தான்‌ மரித்த 
பின்பு. தன்னுடைய சரீரத்தை எகிப்து 
அடக்கம்பண்ணாமல்‌, 
வாக்குத்தத்த தேசமாகிய கானான்‌ 
தேசத்திலே அடக்கம்பண்ணவேண்டுமென்று, 
யாக்கோபு தன்‌ குமாரருக்கு ஏற்கெனவே 
சொல்லியிருக்கிறார்‌. 


யாக்கோபுக்காக துக்கம்‌ கொண்டாடும்‌ 
நாட்கள்‌ முடிகிறது. அவர்கள்‌ எழுபது நாள்‌ 
துக்கம்‌ கொண்டாடுகிறார்கள்‌. அதன்‌ பின்பு 
கானான்‌. தேசத்திற்கு போக 
அனுமதியை கேட்கிறார்‌. 
பார்வோனிடத்தில்‌ நேரடியாகப்‌ 
அவனுடைய குடும்பத்தார்‌ 
, தன்னுடைய விருப்பத்தை, 
பார்வோனுக்கு சொல்லியனுப்புகிறார்‌. 
யோசேப்பு பார்வோனின்‌ குடும்பத்தாரை 
நோக்கி, “உங்கள்‌ கண்களில்‌ எனக்குத்‌ 
தயவுகிடைத்ததானால்‌, நீங்கள்‌ 
பார்வோனுடைய காது கேட்க அவருக்கு 
அறிவிக்கவேண்டியது, என்னவென்றால்‌, 
என்‌ தகப்பனார்‌ என்னை நோக்கி: 
இதோ, நான்‌ மரணமடையப்போகிறேன்‌;: 
கானான்‌ தேசத்திலே நான்‌ எனக்காக 
வெட்டிவைத்திருக்கிற குல்லறையிலே. 
என்னை அடக்கம்பண்ணுவாயாக என்று 
என்னிடத்தில்‌ சொல்லி, ஆணையிடுவித்துக்‌ 
கொண்டார்‌: நான்‌ அங்கே போய்‌, என்‌ 
தகப்பனை அடக்கம்பண்ணி வருவதற்கு. 
உத்தரவுகொடுக்க வேண்டிக்கொள்ளுகிறேன்‌ 
என்று சொல்லுங்கள்‌” (ஆதி 50:4,5) என்று 
சொல்லுகிறார்‌. 





ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


எகிப்து தேசத்தில்‌ துக்க நாட்களில்‌ 
புருஷர்கள்‌ முகத்தைச்‌ சவரம்‌. 
பண்ணமாட்டார்கள்‌. அந்நாட்களில்‌ அவர்கள்‌ 
வெளியில்‌ யாருடனும்‌ பேசமாட்டார்கள்‌. 
அவர்களோடு பேசுவது தீட்டான செயல்‌. 


யோசேப்பு 

தேசத்திற்குப்போனாலும்‌, 
தேசத்திற்கு திரும்பி வருவதாக. 
வாக்குப்பண்ணுகிறார்‌. “நான்‌ கானானுக்குப்‌ 
போய்‌ என்‌ தகப்பனை ஆடக்கம்பண்ணி 
விட்டு எகிப்துக்கு வருவேன்‌” என்று. 
யோசேப்பு சொல்லுகிறார்‌. யோசேப்புக்கு 
எகிப்து தேசத்திலே மிகப்பெரிய பொறுப்பு 
'கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்‌ எகிப்து 
தேசத்தில்‌ உயர்ந்த அதிகாரியாயிருக்கிறார்‌. 
யோசேப்பு தன்னுடைய தகப்பனாரை 
அடக்கம்பண்ணவேண்டும்‌. அது 
அவருடைய கடமை. அதே வேளையில்‌, 
அவர்‌ எகிப்து தேசத்திலே தான்‌ செய்ய 
வேண்டிய உத்தியோக கடமைகளையும்‌ 
நிறைவேற்றவேண்டும்‌. அதுவும்‌ அவருடைய 
கடமை. 


கானான்‌ 
மறுபடியும்‌ எகிப்து 


எகிப்து தேசத்தின்‌ அதிபதியாகிய 
பார்வோன்‌, யோசேப்பின்மீதும்‌. அவருடைய 
குடும்பத்தார்மீதும்‌ அன்பாயிருக்கிறான்‌. 
யோசேப்பு கானான்‌ தேசத்திற்கு போய்‌ வர 
பார்வோன்‌ அவருக்கு அனுமதி 
கொடுக்கிறான்‌. பார்வோன்‌ யோசேப்பை 
நோக்கி, "உன்‌ தகப்பன்‌ உன்னிடத்தில்‌ 
ஆணையிடுவித்தபடியே, நீ பேய்‌ 
அவரை அடக்கம்பண்ணிவா" (ஆதி 50:6) 
என்று சொல்லுகிறான்‌. 


மரித்தோரின்‌: 
அடக்கம்பண்ணிய பின்பு 
வருகிறோம்‌. நம்முடைய குடும்பத்தாரிடமும்‌, 
சிநேகிதரிடமும்‌, மரித்துப்போனவர்களை 
கல்லறையில்‌ விட்டு விட்டு வந்திருக்கிறோம்‌" 
என்று சொல்லுகிறோம்‌. ஆனால்‌ 
மரித்துப்போனவர்கள்தான்‌, நம்மை இந்தப்‌ 
பூமியில்‌ விட்டுவிட்டு, பரலோகத்திற்குப்‌ 
'போய்விடுகிறார்கள்‌. நாம்‌ மரிக்கும்‌ 
நாளிலே, ஏற்கெனவே மரித்துப்போன 
பரிசுத்தவான்‌௧ளோடே சேர்க்கப்படுவோம்‌. 


சரீரத்தை 
நாம்‌. வீட்டிற்கு 


யாக்கோபின்‌ 
ஆராதனை 
ஆதி 50:7-14 


ஆதி 50:7. அப்படியே யோசேப்பு தன்‌ 
தகப்பனை அடக்கம்பண்ணப்போனான்‌. 
பார்வோனுடைய அரமனணையிலி. 
குத்த பெரியவர்களாகிய அவனுடைய 
சகல  உத்தியோகஸ்தரும்‌ எகிப்து, 
தேசத்திலுள்ள சகல பெரியோரும்‌. 


ஆதி 50:8. யோசேப்பின்‌ வீட்டார்‌ 
யாவரும்‌, அவன்‌ சகோதரரும்‌, அவன்‌ 
தகப்பன்‌ வீட்டாரும்‌ அவனோடே கூடப்‌ 
போனார்கள்‌. தங்கள்‌. 
குழந்தைகளையும்‌, தங்கள்‌. 
ஆடுமாடுகளையும்மாத்திரம்‌ கோசேன்‌ 
நாட்டிலே விட்டுப்போனார்கள்‌.. 


ஆதி 50:9. இரதங்களும்‌ குதிரைவீரரும்‌ 
அவனோடே. போனதினால்‌, 
பரிவாரக்கூட்டம்‌ மிகவும்‌ 


அதிகமாயிருந்தது. 


ஆதி 50:10. அவர்கன்‌ யோர்தானுக்கு 
அக்கரையில்‌ இருக்கிற ஆத்தாத்தின்‌' 
போர்க்களத்தில்‌ வந்தபோது, 
அவ்விடத்திலே பெரும்‌ புலம்பலாகப்‌ 
புலம்பினார்கள்‌. அங்கே தன்‌ 
தகப்பனுக்காக. ஏழுநாள்‌. 
துக்கங்கொண்டாடினான்‌. 


ஆதி 50:01. ஆத்தாத்தின்‌ களத்திலே. 


ஆதி 50:12. யாக்கோபின்‌ குமாரர்‌, 
தங்களுக்குக்‌. 
கட்டனையிட்டிருத்தபடியே, 





ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


ஆதி 5018. அவனைக்‌ 
தேசுத்துக்குக்‌ 

ஆபிரகாம்‌ மம்ரேக்கு எதிரே இருக்கிற 
மக்பேலா என்னும்‌ நிலத்திலே தனக்குச்‌ 
சொந்தம்‌ கல்லறை. பூமியாக 
ஏத்தியனாகிய எப்பெரோனிடத்தில்‌ 
வாங்கின திலத்திலுன்ன குகையிலே 
அவளை அடக்கம்பண்ணினார்கள்‌.. 


ஆதி 50:14. யோசேப்பு தன்‌ தகப்பனை 
அடக்கம்பண்ணின பின்பு, அவனும்‌ 
அவன்‌ சகோதரரும்‌, அவனுடைய 
தகப்பனை அடக்கம்‌ பண்ணுவதற்கு 
அவனோடே கூடப்‌: போனவர்கள்‌. 
யாவரும்‌ எகிப்துக்குத்‌ திரும்பினார்கள்‌. 


எகிப்து தேசத்திலே 
அவர்‌ பாக்கும்போது 
அங்கே அவருடைய குடும்பத்தார்‌. 
எல்லோரும்‌, அவரோடு கூடயிருக்கிறார்கள்‌. 
யாக்கோபின்‌ சரீரத்தை நாற்பது நாட்களாக 
சுகந்தவர்க்கமிடுகிறார்கள்‌. அதன்‌ பின்பு 


யாக்கோபு 
மரித்துப்போகிறார்‌ 


எகிப்தியர்‌ யாக்கோபுக்காக எழுபது நாட்கள்‌ 


கொண்டாடுகிறார்கள்‌. 
யாக்கோபுக்காக துக்கம்‌ கொண்டாடுகிற 
நாட்கள்‌ முடிந்துபோயிற்று இப்போது 
யாக்கோபின்‌ சரீரத்தை அடக்கம்பண்ண 
வேளை வந்திருக்கிறது. 


யாக்கோபு எகிப்து தேசத்தில்‌ 
மரிக்கும்போது, அவருக்கு நல்ல அடக்க 
ஆராதனை. நடைபெறுகிறது. எகிப்து 
தேசத்திலே, யோசேப்புக்கு மிகுந்த மதிப்பும்‌ 

எகிப்தியர்கள்‌ 

அவருடைய 
தகப்பனாராகிய கலக்கம்‌ மதிப்பும்‌. 
மரியாதையும்‌ கொடுக்கிறார்கள்‌. 
யாக்கோபின்‌ குடும்பத்தார்‌. அவருடைய 
மரணத்திற்காக துக்கம்‌ கொண்டாடும்போது. 
எகிப்தியரும்‌ அவருக்காக எழுபது நாள்‌ 
துக்கம்‌ கொண்டாடுகிறார்கள்‌. 


துக்கம்‌ 


அடக்க ஆராதனை, 


தேசத்திலே பிரபல்யமானவர்கள்‌ எல்லோரும்‌. 
பங்குபெறுகிறார்கள்‌. 


யோசேப்பு தகப்பனை 
அடக்க்பண்ணப்போகிறா்‌. யோசேப்பின்‌ 
வீட்டார்‌ யாவரும்‌, அவர்‌ சகோதரரும்‌, அவர்‌ 
அவரோடேகூடப்‌ 
பார்வோனுடைய 
பெரியவர்களாகிய 
அவனுடைய சகல உத்தியோகஸ்தரும்‌ எகிப்து, 
எ சகல பெரியோரும்‌ 
யோசேப்போடுகூட போகிறார்கள்‌. 
இரதங்களும்‌ குதிரைவீரரும்‌ யோசேப்போடே 
போனதினால்‌, பரிவாரக்கூட்டம்‌ மிகவும்‌ 
அதிகமாயிருக்கிறது (ஆதி 507-9) 
யாக்கோபின்‌ குடும்பத்தார்‌ 
யோசேப்போடுகூட 
அடக்கம்பண்ணப்போகிறார்கள்‌. 
தங்கள்‌ குழந்தைகளையும்‌, 
ஆடுமாடுகளையும்‌ கோசேன்‌ 
விட்டுப்போகிறார்கள்‌. 


மாத்திரம்‌ 
யாக்கோபை 
அவர்கள்‌ 
தங்கள்‌ 
நாட்டிலே 


கர்த்தருடைய பிள்ளைகளில்‌. 
அநேகருக்கு இதுபோன்ற மகிமையான 
அடக்க ஆராதனை நடைபெறுவதில்லை. 
விசுவாசிகளில்‌ அநேகர்‌ மரிக்கும்போது, 
அவர்களுடைய அடக்க ஆராதனையில்‌ 
ஏராளமான ஜனங்கள்‌ பங்குபெறமாட்டார்கள்‌. 
நாம்‌ இந்த உலத்திற்கு 
அறிழுகமில்லாதவர்களாயிருக்கிறோ ம்‌. 
விசுவாசிகளாகிய நாம்‌ இந்த உலகத்தாருக்கு 
அத்நியராயிருக்கிறோம்‌. ஆகையினால்‌ 
நம்முடைய அடக்க ஆராதனைகள்‌, 
யாக்கோபின்‌ அடக்க ஆராதனையைப்போல 
சிறப்பாக நடைபெறுவதில்லை, மிகவும்‌ 
சாதாரணமாக, எளிமையாக 
நடைபெறுகிறது. 


பரபர வமல்‌ விட 
என்த! தவத்‌! ந்‌ 
அதற்காக வருத்தப்பட வேண்டியதில்லை. 
நாம்‌ மரிக்கும்போது. நம்மை பரலோகத்திற்கு 
அழைத்து செல்ல, நம்முடைய கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்து, நம்மோடு கூடமிருக்கிறார்‌. 
நம்முடைய அடக்க ஆராதனையில்‌ 
ஏராளமான ஜனங்கள்‌ பங்குபெறாவிட்டாலும்‌, 
நாம்‌ ஆராதிக்கிற தேவன்‌, தம்முடைய 
தூதர்களோடு சேர்ந்து பங்குபெறுவது, நமக்கு 
கிடைத்திருக்கிற பெரிய சிலாக்கியம்‌. 





ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


யாக்கோபை அடக்கம்பண்ணுவதற்காக, 
யோசேப்பும்‌, யாக்கோபின்‌ குடும்பத்தாரும்‌ 
எகிப்து தேசத்திலுள்ள சகல பெரியோரும்‌, 
பார்வோனின்‌ அரண்மனையிலுள்ள சகல. 
உத்தியோகஸ்தரும்‌ யோர்தானுக்கு 
அக்கரையில்‌ இருக்கிற  ஆத்தாத்தின்‌ 
போர்க்களத்தில்‌ வருகிறார்கள்‌. அவ்விடத்திலே 
அவர்கள்‌ எல்லோரும்‌ பெரும்‌ புலம்பலாகப்‌ 
புலம்புகிறார்கள்‌. அங்கே யோசேப்பு தன்‌ 
தகப்பனுக்காக ஏழுநாள்‌ 
துக்கங்கொண்டாடுகிறார்‌ (ஆதி 50:10). 


“யோர்தானுக்கு அக்கரையில்‌” என்னும்‌ 
வாக்கியம்‌ யோர்தானுக்குக்‌ கிழக்குப்‌ பகுதி 
என்று பொருள்படாது. எபிரோன்‌ 
எருசலேமிற்குத்‌ தென்பகுதியில்‌ உள்ளது. 
யோர்தான்‌ அதற்கு அப்பால்‌ உள்ளது. 
“யோர்தானுக்கு அக்கரையில்‌” என்பதை: 
வாசிக்கும்‌ பொழுது, ஆதியாகமத்தை எழுதிய 
மோசே இதை எழுதும்போது எந்த 
இடத்தகரந்து எழுதினார்‌ என்று கவனிக்க 

மினால்‌ யோர்தானுக்கு 
ன்‌ தா 'யோர்தானின்‌ மேற்குப்‌ 
பகுதியைக்‌ குறிக்கும்‌. 
ஆதியாகமத்தை எழுதும்போது போர்தானின்‌ 
கிழக்கு பகுதியிலிருந்து எழுதினார்‌. 


த்தாத்தின்‌ களத்திலே. 
கக்கங்கோள்டாறுகிறதை அந்தோன்‌ 
குடிகளாகிய கானானியர்‌ காண்கிறார்கள்‌ 
அவர்கள்‌ யாக்கோபுக்காக: துக்கம்‌ 
வண்டறை பத்து து 
எகிப்தியருக்குப்‌ பெரிய துக்கங்கொண்டாடல்‌' 
(ஆதி 5001) என்று சொல்லுகிறார்கள்‌. 
அதினால்‌ யோர்தானுக்கு அப்பால்‌ இருக்கிற 
அந்த. ஸ்தலத்திற்கு ஆபேல்மிஸ்ராயீம்‌ 
என்னும்‌ பேர்‌ உண்டாயிற்று. 
எகிப்தியர்கள்‌ மரித்தவர்களுக்காக. 
புலம்புவதை ஒரு பெரிய சடங்காகச்‌ 
செய்தார்கள்‌. அவர்கள்‌ துக்க நாட்களில்‌ 
மது  அருந்தமாட்டார்கள்‌. வாசனைத்‌ 
திரவியங்களைப்‌ பூசமாட்டார்கள்‌. உயர்ந்த 
வஸ்திரங்களை அணியபாட்டார்கள்‌. 
உச்சிதமான பதார்த்தங்களைப்‌ 
புசிக்கமாட்டார்கள்‌. தலையில்‌ சாம்பல்‌ 
பூசிக்கொள்வார்கள்‌. தலையிலுள்ள 
ம்‌, தாடியையும்‌ சவரம்‌ பண்ணாமல்‌. 
விட்டுவிடுவார்கள்‌. துக்க நாட்களில்‌ 
ஒவ்வொரு நாளும்‌ பத்‌ புலம்பல்‌. 
பாடுவார்கள்‌. ஒப்பாரி பாடுவதற்காக. 
அதற்கென்று ஆட்களை கூலிக்கு நியமித்துக்‌ 
கொள்வார்கள்‌. (ஆதி 50:10-11) 


மரித்தவர்களுக்காக 
துக்கங்கொண்டாடுதல்‌ ஏழு நாட்கள்‌ 
நடைபெறுகிறது. அது தீட்டான நாட்களாக 
இருக்கும்‌. (எண்‌ 19.1119; 1சாமு 31:13), சில 
சமயங்களில்‌  எபிரெயர்கள்‌ முப்பது 
நாட்களுக்கு துக்கம்‌ கொண்டாடுகிறார்கள்‌. 
(எண்‌ 20:29; உபா 34:8) 


யோசேப்பு எகிப்து தேசத்தாருக்கு 
நன்மை செய்திருக்கிறார்‌. யோசேப்பு 
தங்களுக்கு செய்த நன்மைகளை எகிப்து 
மறந்துவிடக்கூடாது. 
எகிப்தியரின்‌ பிற்கால 
சந்ததியாருக்கு, ஒரு நினைவுச்சின்னம்போல 
இருக்கிறது. அவர்கள்‌ ஆபேல்மிஸ்ராமீமை 
நினைவுகூர்ந்து, யோசேப்பு தங்களுடைய 
முற்பிதாக்களுக்கு செய்த நன்மைகளையும்‌ 
நினைவுகூரவேண்டும்‌. ஆனால்‌ எகிப்தியர்கள்‌ 
இஸ்ரவேல்‌. புத்திரரை பிற்காலத்தில்‌ 
ஒடுக்குகிறார்கள்‌. 
யாக்கோபின்‌ குமாரர்‌, 
கட்டளையிட்டிருந்தபடியே அவர்கள்‌ 
யாக்கோபின்‌: சரீரத்தை கானான்‌ 
தேசத்துக்குக்‌ கொண்டுபோகிறார்கள்‌. 
ஆபிரகாம்‌ மம்ரேக்கு எதிரே இருக்கிற 
மக்பேலா என்னும்‌ நிலத்திலே தனக்குச்‌ 
சொந்தக்‌ கல்லறை பூமியாக ஏத்தியனாகிய 
எப்பெரோனிடத்தில்‌. வாங்கின 
நிலத்திலுள்ள குகையிலே யாக்கோபின்‌ 
சரீரத்தை அடக்கம்பண்ணுகிறார்கள்‌ 
(ஆதி 50213). 


யோசேப்பு தன்‌ தகப்பனை 
அடக்கம்பண்ணின பின்பு, அவரும்‌ அவர்‌ 
சகோதரரும்‌, அவருடைய தகப்பனை அடக்கம்‌ 
பண்ணுவதற்கு அவரோடேகூடப்‌ போனவர்கள்‌ 
யாவரும்‌ எகிப்துக்குத்‌. 

வருகிறார்கள்‌ (ஆதி 5014). 
பார்வோனுக்கு ம்‌! 


தங்களுக்குக்‌ 


திரும்பி 
யோசேப்பு 
கானான்‌. 
தேசத்திலே. தகப்பனை 
அடக்கப்பண்ணிலிட்டு, * எகிப்து தேசத்திற்கு 
திரும்பி வருகிறார்‌. 





HLMETHER 
RAAT IMAL 


யோசேப்பும்‌ 
சகோதரரும்‌ 
ஆதி 50:15-21 


ஆதி 5005. 
மரணமடைந்ததை. 
சகோதரர்‌ கண்டு: 
யோசேப்பு நம்மைப்‌ பகைத்து, நாம்‌ 
அவனுக்குச்‌ செய்த எல்லாப்‌ 
பொல்லாங்குக்காகவும்‌ நமக்குச்‌ சரிக்குச்‌. 
சுரிகட்டுவான்‌ என்று சொல்லி, 
யோசேப்பினிடத்தில்‌ ஆன்‌ அனுப்பி, 


தங்கள்‌ தகப்பன்‌ 
யோசேப்பின்‌. 
ஒருவேளை 


ஆதி 50:16. உம்முடைய சகோதரர்‌ 
உமக்குப்‌ பொல்லாங்கு 
செய்திருத்தாலும்‌, அவர்கள்‌ செய்த 
துரோகத்தையும்‌ பாதகத்தையும்‌ தீர்‌ 
தயவுசெய்து மன்னிக்கவேண்டும்‌ என்று 
உம்முடைய தகப்பனார்‌. 
மரணமடையுமுன்னே, உமக்குச்‌. 
சொல்லும்படி, கட்டளையிட்டார்‌. 


ஆதி 5007. ஆகையால்‌, உம்முடைய 
தகப்பனாருடைய தேவனுக்கு. 
ஊழியக்காரராகிய நாங்கள்‌ செய்த 
துரோகத்தை மன்னிக்கவேண்டும்‌ என்னு 
அவனுக்குச்‌. சொல்லச்‌ சொன்னார்கள்‌. 
அவர்கள்‌ அதை  யோசேப்புக்குச்‌ 
சொன்னபோது, அவன்‌ அழுதான்‌. 


ஆதி 5018. 
சகோதரரும்‌ 
முன்பாகத்‌ 
நாங்கள்‌ 
என்றார்கள்‌. 


பின்பு, அவனுடைய 
போய்‌, அவனுக்கு. 
தாழவிழுத்து: இதோ, 
உமக்கு அடிமைகள்‌ 


ஆதி 50:19. யோசேப்பு அவர்களை 
நோக்கி: பயப்படாதிருங்கள்‌; நான்‌ 
தேவனரு; 


ஆதி 50:90. நீங்கள்‌ எனக்குத்‌ 
தீமைசெய்ய நினைத்தீர்கள்‌; தேவனோ, 
இப்பொழுது நடத்துவருகிறபடியோ, 
வெகு ஜனங்களை உயிரோடே 
காக்கும்படிக்க, அதை நன்மையாக. 
முடியப்பண்ணினார்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


(167 
UBLISHERS 


அதி 50:21. 
பயப்படாதிருங்கன்‌; 
உங்களையும்‌ உங்கள்‌. 
குழத்தைகளையும்‌ பராமரிப்பேன்‌ 
என்று, அவர்களுக்கு ஆறுதல்‌ சொல்லி, 
அவர்களோடே பட்சமாய்ப்‌ பேசினான்‌. 


ஆதலால்‌, 
நான்‌ 


யாக்கோபு மரித்துவிட்டார்‌. யோசேப்பும்‌ 
அவருடைய சகோதரரும்‌ தங்கள்‌ தகப்பனார்‌ 
யாக்கோபின்‌ சரீரத்தை கானான்‌ 


யோசேப்பின்‌ 

ஏராளமான 

செய்திருக்கிறார்கள்‌. 

அவர்களுடைய மனதில்‌ குற்றவுணர்வு 
உண்டாயிற்று. அவர்கள்‌ யோசேப்பினுடைய 
பாசத்தின்மீதும்‌, பராமரிப்பின்மீதும்‌ 
சந்தேகப்படுகிறார்கள்‌. 


தங்கள்‌ தகப்பன்‌ யாக்கோபு 
இதுவரையிலும்‌ உயிரோடிருந்ததினால்தான்‌ , 
யோசேப்பு தங்கள்மீது அன்பாயிருந்தார்‌ 
என்றும்‌, யாக்கோபு மரணமடைந்ததினால்‌, 
யோசேப்பு இனிமேல்‌ தங்களை பகைப்பார்‌ 
என்றும்‌ அவருடைய சகோதரர்கள்‌ 
நினைக்கிறார்கள்‌. அவர்கள்‌ தங்கள்‌ 
சந்தேகத்தை யோசேப்புக்கு நேரடியாக 
சொல்லாமல்‌, ஒரு ஆள்‌ மூலமாக 
சொல்லியனுப்புகிறார்கள்‌. யோசேப்பு 
தங்களைப்‌ பகைப்பார்‌ என்றும்‌, தாங்கள்‌ 
அவருக்கு செய்த எல்லா 
பொல்லாங்குக்காகவும்‌ அவர்‌ தங்களுக்கு 
சரிக்கு சரிக்கட்டுவார்‌ என்றும்‌ யோசேப்பின்‌ 
சகோதரர்‌ பயப்படுகிறார்கள்‌. 


குடும்பத்தில்‌, 
மரணமடையும்போது, 
சூழ்நிலைகள்‌ 

மரித்த பின்பு 
பொறுப்பை 
பெற்றோரின்‌ 
சுபாவமும்‌ 


a 
குடும்பத்தலைவர்‌ 
குடும்பத்தில்‌ 
உண்டாகும்‌. பெற்றோர்‌ 
பிள்ளைகள்‌ குடும்ப 
ஏற்றுக்கொள்‌ ளவேண்டும்‌. 
சுபாவமும்‌, பிள்ளைகளின்‌ 
ஒன்றுபோல்‌ இருக்காது. ஆனாலும்‌ 
குடும்பத்தின்‌ ஒற்றுமையைக்‌ 
காத்துக்கொள்ள வேண்டுமென்றால்‌ 
குடும்பத்திலுள்ளவர்கள்‌ எல்லோரும்‌ 
தங்களுக்குள்ளே அன்பின்‌ ஒற்றுமையைக்‌ 
காத்துக்கொள்ள வேண்டும்‌. குடும்பத்தில்‌ 
அன்பு இல்லையென்றால்‌ அங்கே ஒற்றுமையும்‌ 
இருக்காது. 


புதிய 





ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


யோசேப்பின்‌ சகோதரர்‌ அவருடைய 
அன்பை  சந்தேகப்படுகிறார்கள்‌. இதன்‌ 
மூலமாக தங்கள்‌ குடும்பம்‌ இனிமேல்‌ 
ஒற்றுமையாகயிருக்குமா என்பதையே 
சந்தேகப்படுகிறார்கள்‌. அவர்கள்‌ 
யோசேப்பின்‌ அன்பை உறுதிபண்ண 
விரும்புகிறார்கள்‌. தாங்கள்‌ யோசேப்புக்கு 
செய்த பாதகத்தையும்‌, துரோகத்தையும்‌, 
அவர்‌ தயவாய்‌ மன்னிக்கவேண்டுமென்று, 
எதிர்பார்க்கிறார்கள்‌. 


யோசேப்பின்‌ சகோதரர்‌ ஒரு ஆள்‌ 
மூலமாக, தங்கள்‌ மனதின்‌ எண்ணங்களை 
யோசேப்புக்கு சொல்லியனுப்புகிறார்கள்‌. 
அந்தச்‌ செய்திமில்‌ அவர்கள்‌ தங்கள்‌ 
தகப்பனாராகிய யாக்கோபுக்கு 
முக்கியத்துவம்‌ கொடுக்கிறார்கள்‌. 


யோசேப்பின்‌ சகோதரர்‌, ஒரு ஆள்‌ 

“உம்முடைய சகோதரர்‌ 

பொல்லாங்கு செய்திருந்தாலும்‌, 

செய்த துரோகத்தையும்‌ 

நீர்‌ தயவுசெய்து 

என்று உம்முடைய 

மரணமடையுமுன்னே, உமக்குச்‌ 

சொல்லும்படி கட்டளையிட்டார்‌. ஆகையால்‌, 

உம்முடைய தகப்பனாருடைய தேவனுக்கு 
ஊழியக்காரராகிய நாங்கள்‌ செய்த 
துரோகத்தை மன்னிக்கவேண்டும்‌” 

(ஆதி 501617) என்று யோசேப்புக்கு செய்தி 

சொல்லியனுப்புகிறார்கள்‌. அந்த ஆளும்‌ 

அவர்கள்‌ சொன்ன செய்தியை யோசேப்புக்கு 


நடைபெறப்போகும்‌ 
ஏற்கெனவே முன்னறிந்து 
இவ்வாறு கட்டளையிட்டிருக்கிறார்‌. யோசேப்பு 
தவறு செய்வார்‌ என்பதற்காக அல்ல. 
தன்னுடைய பிள்ளைகளைத்‌ 
திடப்படுத்துவதற்காகவே யாக்கோபு இவ்வாறு. 
கூறினார்‌. இதன்‌ மூலமாக யோசேப்பின்‌ 
சகோதரர்கள்‌ தாங்கள்‌ செய்த பாவத்திற்கு 
மனம்‌ வருந்தி, தங்களுடைய பாவங்களை 
அறிக்கையிட்டு, திருந்தி, நல்லவர்களாக 
ஜீவிப்பார்கள்‌. 


தங்களுடைய தகப்பனார்‌ 
உயிரோடிருந்தது வரையிலும்‌, அவர்கள்‌ 
யாக்கோபின்‌ பாதுகாப்பிலும்‌ நிழலிலும்‌ 
இருந்தார்கள்‌. தங்கள்‌ குடும்பம்‌ 
ஒற்றுமையாயிருக்கும்‌ என்றும்‌, யோசேப்பு 
தங்களை பாதுகாத்து பராமரிப்பார்‌ என்றும்‌, 
யோசேப்பின்‌ சகோதரர்‌ நிச்சயமாய்‌ 
நம்பினார்கள்‌. னால்‌ இப்போதோ 
அவர்களுடைய தகப்பனார்‌ யாக்கோபு 
மரணமடைந்துவிட்டார்‌. இனிமேல்‌ 
யோசேப்பின்‌ மனது மாற்றமடையவதற்கு 
வாய்ப்புள்ளது என்று அவருடைய 
சகோதரர்கள்‌ நினைக்கிறார்கள்‌. 


யோசேப்பின்‌ சகோதரர்‌ அவருக்கு 
ஏற்கெனவே ஏராளமான பொல்லாங்குகளை 
செய்திருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
செய்த தரோகங்களினிமித்தமம்‌ 
பொல்லாங்குகளினிமித்தமும்‌, அவர்களுடைய 
மனச்சாட்சி அவர்களைக்‌ குற்றப்படுத்துகிறது. 
இதனால்‌ அவர்களுக்கு யோசேப்பை 
நினைக்கும்போது, மனதிலே பயமுண்டாகிறது. 
நாம்‌ மனுஷருக்கு பயப்படாதிருக்க 
வேண்டுமென்றால்‌, நம்முடைய மனச்சாட்சி 
குற்றமில்லாமல்‌ சுத்தமாயிருக்கவேண்டும்‌. 

யோசேப்பின்‌ சகோதரர்‌ 
அக்கிரமங்களையும்‌, 
அங்கீகரிக்கிறார்கள்‌. 


தங்களுடைய 
பாதகத்நையும்‌ 
யோசேப்பு தங்களை 
தயவாய்‌ மன்னிக்கவேண்டுமென்று 
அவருக்கு பணிவோடு 
சொல்லியனுப்புகிறார்கள்‌. 
தகப்பனாராகிய யாக்கோபு, 
பாவங்களைக்‌ குறித்து. 
ஏற்கெனவே  சொல்லியிருக்கிறார்‌. 
யோசேப்புக்கும்‌ தெரியும்‌. 


அவர்களுடைய 
யோசேப்புக்கு 


இது 


யாக்கோபு உயிரோடிருக்கையில்‌, அவர்‌ 
யோசேப்பை நோக்கி, “உம்முடைய சகோதரர்‌ 
உமக்குப்‌ பொல்லாங்கு செய்திருந்தாலும்‌, 
அவர்கள்‌ செய்த துரோகத்தையும்‌ 
பாதகத்தையும்‌ நீர்‌ ய்‌ 
மன்னிக்கவேண்டும்‌” 
மரணமடையும்‌ 
கட்டளையிட்டிருக்கிறார்‌. 
கட்டளையை, அவருடைய 
ஒரு ஆள்‌ மூலமாக, 
ஞாபகப்படுத்துகிறார்கள்‌. 





ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


யோசேப்புக்கு 
தாழ்த்துகிறார்கள்‌. 
யோசேப்பினிடத்தில்‌. 
சொல்லும்போது, 
தகப்பனாருடைய 
ஊழியக்காரராகிய 
சொல்லுகிறார்கள்‌. 
“நாங்கள்‌ உம்முடைய 

என்று பொருள்‌. 

யாக்கோபின்‌ பெயரையும்‌, யாக்கோபுடைய 
தேவனின்‌ பெயரையும்‌ இங்கு சொல்லுவதன்‌ 
மூலமாக, அவர்கள்‌ தங்களுக்கும்‌ 
யாக்கோபுக்கும்‌, யாக்கோபின்‌ தேவனுக்கும்‌ 
தொடர்பு இருப்பதாக சொல்லுகிறார்கள்‌. 


யோசேப்புக்கும்‌ அவருடைய 
சகோதரர்‌ எல்லோருக்கும்‌ யாக்கோபு ஒரே 
தகப்பனாயிருக்கிறார்‌ யோசேப்பின்‌ 
சகோதரர்‌ தங்களுக்குள்ளே இருக்கும்‌. 
ஐக்கியத்தைப்பற்றிச்‌ சொல்லும்போது, 
தாங்கள்‌ எல்லோரும்‌ ஒரே கர்த்தரை 
ஆராதிப்பதாகவும்‌ சொல்லுகிறார்கள்‌. 
யோசேப்பு எந்த தேவனை ஆராதிக்கிறாரோ 
அந்த தேவனையே அவருடைய சகோதரரும்‌ 
ஆராதிக்கிறார்கள்‌. தங்களுக்குள்ளே 
இதுபோல ஏராளமான ஒற்றுமைகள்‌ 
இருக்கிறது என்று யோசேப்பின்‌ சகோதரர்‌ 
தங்களைப்பற்றி யோசேப்புக்கு பணிவாக 
சொல்லுகிறார்கள்‌. 


முன்பாக 


சகோதரர்‌ 
திகளைக்‌ கேட்டு, 
மிகவும்‌ அழுகிறார்‌ (ஆதி 5047). யோசேப்பு 
தன்‌ சகோதரர்‌ மீது அன்பாயும்‌, 
மனவுருக்கமாயும்‌, கரிசனையாயும்‌ 
இருக்கிறார்‌. அவர்கள்‌ தனக்கு செய்த. 
பொல்லாங்குகளை யோசேப்பு ஏற்கெனவே 
மன்னித்து மறந்துவிட்டார்‌. அவர்‌ இப்போது, 
தன்னுடைய சகோதரரோடு பசையில்லாமல்‌. 
முற்றிலுமாய்‌ ஒப்புரவாகியிருக்கிறார்‌. 


ஆனால்‌ யோசேப்பின்‌ சகோதரரோ, 
அவருடைய அன்பை சந்தேகப்படுகிறார்கள்‌. 
அவருக்கு தாங்கள்‌ செய்த பொல்லாப்புக்காக, 
அவர்‌ தங்களுக்கு சரிக்கு சரிக்கட்டுவாரோ 
என்று, பயப்படுவார்கள்‌. ஆனால்‌ 
யோசேப்போ தன்‌ சகோதரரின்‌ 
வார்த்தைகளைக்‌ கேட்டு அழுகிறார்‌. 


தன்மீதும்‌, தன்னுடைய 
மாயமில்லாத அன்பின்மீதும்‌, தன்னுடைய 
சகோதரர்கள்‌ சந்தேகப்படுகிறார்கள்‌ 
என்பதை நினைக்கும்போது, யோசேப்புக்கு 
அழுகை வருகிறது. இது வருத்தத்தின்‌ 
அழுகை. அவருடைய கண்களில்‌ 
துக்கத்தினால்‌ கண்ணீர்‌ வருகிறது. 
ஆனாலும்‌ யோசேப்பின்‌ சகோதரர்‌, 
யோசேப்புக்கு முன்பாக தங்களை வெகுவாகத்‌ 
தாழ்த்துகிறார்கள்‌. அவர்களுடைய 
கீழ்ப்பிதலை நினைத்தும்‌ யோசேப்பு மிகுந்த 
அன்பினாலும்‌, பாசத்தினாலும்‌ கண்ணீர்‌ 
விட்டு அழுகிறார்‌. 


யோசேப்பு அழுவதைப்‌ பார்த்து, 
அவருடைய சகோதரர்‌ அவரிடத்திற்கு 
அருகாமையில்‌ போய்‌, அவருக்கு முன்பாக 
தாழவிழுகிறார்கள்‌. அவர்கள்‌ யோசேப்பை 
நோக்கி, “இதோ, நாங்கள்‌ உமக்கு, 
அடிமைக (ஆதி 5018) என்று 
சொல்லுகிறார்கள்‌. 


தன்னுடைய சகோதரர்‌ 
செய்த துரோகத்தையும்‌, பாதகத்தையும்‌ 
மன்னிப்பதற்கு தான்‌ பாத்திரவானல்ல 
என்றும்‌, தன்‌ சகோதரரை மன்னிக்க 
தனக்கு எந்த தகுதியுமில்லை என்றும்‌ 
யோசேப்பு நினைக்கிறார்‌. ஆகையினால்‌ 
யோசேப்பு மிகுந்த மனத்தாழ்மையோடு, தன்‌ 
சகோதரரை நோக்கி, “நான்‌ நேவனா" என்று 
கேட்கிறார்‌. இந்த வாக்கியத்திற்கு, "உங்களை 
மன்னிப்பதற்கு நான்‌ தேவனா” என்று 
பொருள்‌. 


யோசேப்பின்‌ சகோதரர்கள்‌ தேவனோடு 
சமாநானமாயிருக்கவேண்டும்‌. தேவனோடு 
'சமாதானமாமிருக்கிறவர்கள்‌ மனுஷரோடும்‌ 
சமாதானபாயிருப்பார்கள்‌. யோசேப்பின்‌: 
சகோதரர்‌ தேவனோடு ஒப்புரவாகி, 
அவரோடு சமாதானமாயிருந்தால்‌, அதன்‌ 
பின்பு யோசேப்போடு சமாதானமாயிருப்பது 
அவர்களுக்கு இலகுவாயிருக்கும்‌. 
யோசேப்பின்‌ சகோதரரோ வரைப்‌ 
பார்த்து பயப்படுகிறார்கள்‌. அவர்கள்‌ 
யோசேப்புக்கு முன்பாக வரும்போது, 
தாழலிழுந்து, இதோ நாங்கள்‌ உமக்கு 
அடிமைகள்‌" என்று சொல்லுகிறார்கள்‌. 
யோசேப்பு அவர்களை நோக்கி, 
“பயப்படாதிருங்கள்‌” என்றும்‌ சொல்லுகிறார்‌. 


தனக்கு 





ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


யோசேப்பு. தன்னுடைய சகோதரர்‌ 
தனக்கு செய்த துரோகத்தையும்‌, 
பாதகத்தையும்‌ அவர்களுக்கு 
உணர்த்துகிறார்‌. யோசேப்பு தன்‌ சகோதரரை 
நோக்கி, “நீங்கள்‌ எனக்குத்‌ தீமைசெய்ய 
நினைத்தீர்கள்‌; தேவனோ, இப்பொழுது 
நடந்துவருகிறபடியே வெகு ஜனங்களை 
உயிரோடே காக்கும்படிக்கு, அதை 
நன்மையாக முடியப்பண்ணினார்‌” 
(ஆதி 50:20) என்று சொல்லுகிறார்‌. 


யோசேப்பின்‌ சகோதரர்‌ அவருக்கு 
தீங்கு செய்திருந்தாலும்‌, கர்த்தர்‌ அவர்கள்‌ 
செய்த தீங்கை, அவர்களுக்கு நன்மையாக 
மாற்றுகிறார்‌. ஆகையினால்‌ அவர்கள்‌ 
தங்களுடைய துரோகத்திற்கும்‌ பாதகத்திற்கும்‌ 
வருத்தப்படவேண்டியதில்லை. என்று 
யோசேப்பு சொல்லுகிறார்‌ யோசேப்பு 
அவர்களை மன்னிக்க 
ஆயத்தமாயிருக்கிறார்‌ 


கர்த்தர்‌ செய்ய நினைக்கிற காரியம்‌ 
ஒருபோதும்‌ தடைபடாது. அவர்‌ 
காரியங்களிலிருந்து 

காரியங்களை 

தேவனுடைய 
அவருடைய 


தெய்வீக 
பராமரிப்புக்‌ 

சித்தத்தின்‌ கம" 

மனுஷர்‌ பாவம்‌ செய்தாலும்‌, அந்தப்‌ 
பாவத்தின்‌ மூலமாக, தேவன்‌ முடிவிலே 
நன்மையை உண்டுபண்ணுகிறவர்‌. 
இதனால்‌ தேவனே அந்தப்‌ பாவத்திற்கு 
காரணர்‌ என்று சொல்லக்கூடாது. தேவன்‌ 
ஒருபோதும்‌ உலர்‌ ர்க்‌ 
காரணரல்ல. தன்‌ 
சுயஇச்சையினாலே சோதிக்கப்பட்டு பாவம்‌ 
செய்கிறான்‌. 


தேவன்‌ 
சர்வஞானமுள்ளவராகயிருப்பதினால்‌, 
மனுஷருடைய பாவங்களையும்‌, நன்மையான 


அவர்‌ 


காரியங்களாக மாற்றுகிறார்‌. யூதர்கள்‌ 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்துவை சிலுவையில்‌: 
அறைந்தார்கள்‌. அவர்கள்‌ கிறிஸ்துவானவரை 
அவமானப்படுத்தினார்கள்‌. 
வேதனைப்படுத்தினார்கள்‌. 
தேவனோ, யேசுகிறிஸ்‌ துவினுடைய 
மரணத்தின்‌ மூலமாக,  மனுக்குலத்திற்கு 
இரட்சிப்பை உண்டுபண்ணினார்‌. 


அவரை 
பிதாவாகிய 


QOODNENS 
PUBLISHERS 


அப்படியிருந்தும்‌, தேவன்‌ 
நிர்ணயித்திருந்த க ளான ப்‌ 


ய முன்னறிவின்படியேயும்‌ 
ஒப்புக்கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை 
நீங்கள்‌ பிடித்து, அக்கிரமக்காரருடைய 
கைகளினாலே சிலுவையில்‌ ஆணியடித்துக்‌ 
கொலைசெய்தீர்கள்‌. தேவன்‌ அவருடைய 
மரண உபாதிகளின்‌ கட்டை அவிழ்த்து, 
அவரை எழுப்பினார்‌: அவர்‌ மரணத்தினால்‌ 
கட்டப்பட்டிருக்கக்கூடாதிருந்தது" 

(அப்‌ 2:23,24). 
யாக்கோபு 
யோசேப்பு இனிமேல்‌ 
குமாரரையும்‌ போஜனம்‌ 
பராமரிப்பாரா என்னும்‌ சந்தேகமும்‌, 
யோசேப்பின்‌ சகோதரருடைய மனதிலே 
உண்டாயிற்று. யோசேப்பு தன்‌ சகோதரரை 
நோக்கி, “பயப்படாதிருங்கள்‌; 
நான்‌ உங்களையும்‌ உங்கள்‌ குழந்தைகளையும்‌ 
பராமரிப்பேன்‌" (ஆதி 50:21) 

சொல்லுகிறார்‌. 


என்று, யோசேப்பு 
ஆ! 
அவர்களோடே பட்சமாய்ப்‌ பேசுகிறார்‌. 


மரணமடைந்ததினால்‌, 
தங்களையும்‌ தங்கள்‌ 
கொடுத்து 


அவர்களுக்கு சொல்லி, 


யோசேப்பின்‌ மரணம்‌ 
ஆதி 50:22-26. 


ஆதி 5022. யோசேப்பும்‌ அவன்‌ 
தகப்பன்‌ குடும்பத்தாரும்‌ எகிப்திலே 
குடியிருத்தார்கன்‌. யோசேப்பு 

ற வருஷம்‌ 


பிறந்த மூன்றாம்‌ 

பின்னைகளனையும்‌ 
கண்டான்‌; மனாசேயின்‌ குமாரனாகிய 
மாகீரின்‌ பின்னைகளும்‌ யோசேப்பின்‌ 
மடியில்‌ வனர்க்கப்பட்டார்கன்‌. 


ஆதி 5024. யோசேப்பு தன்‌ 
சகோதரரை நோக்கி: நான்‌ 
மரணமடையப்போகிறேன்‌; ஆனாலும்‌ 
தேவன்‌ உங்களை  திச்சயாமாய்ச்‌ 
சுத்தித்து, நீங்கள்‌ இத்தத்‌ தேசத்தை 
பல்ல பதாம்‌. ஆபிரகாமுக்கும்‌ 

ாக்குக்கும்‌. யாக்கோபுக்கும்‌ 
ஆணையும்‌ கொடுத்திருக்கிற. 
தேசத்துக்குப்‌ போகப்பண்ணுவார்‌ 
என்று சொன்னதுமன் றி; 





(யய 
பிய 


ஆதி 5025. 
சந்திக்கும்போது, 
இவ்விடத்திலிருத்து 
கொண்டுபோவீர்களாக என்றும்‌ 
சொல்லி; யோசேப்பு இஸ்ரவேல்‌. 
புத்திரரிடத்தில்‌ 

ஆணையிடுவித்துக்‌ கொண்டான்‌. 


தேவன்‌ உங்களைச்‌. 
என்‌ எலும்புகளை 


ஆதி 5026. யோசேப்பு நாற்றுப்பத்து 
வயதுன்னவனாய்‌. மீரித்தான்‌. 
அவனுக்குச்‌ சுகத்தவர்க்கமிட்டு, எகிப்து 
தேசத்தில்‌ அவனை ஒரு பெட்டியிலே 
வைத்துவைத்தார்கள்‌. 


யோசேப்பும்‌ அவர்‌ தகப்பன்‌ 

குடும்பத்தாரும்‌ எகிப்திலே 'ுடிிருக்கிறார்கள்‌ 

யோசேப்பு நூற்றுப்பத்து வருஷம்‌ 
உயிரோடிருக்கிறார்‌ (ஆதி 50:22). 


யோசேப்பு தன்னுடைய ஜீவிய காலத்திலே, 
தன்னுடைய பேரப்பிள்ளைகளையும்‌, 


அவர்களுடைய பிள்ளைகளையும்‌ பார்க்கிறார்‌. 


யோசேப்பு எப்பிராமீழுக்குப்‌ பிறந்த 
மூன்றாம்‌ தலைமுறைப்‌ பிள்ளைகளையும்‌. 
காண்கிறார்‌. மனாசேயின்‌ குமாரனாகிய 
மாகீரின்‌ பிள்ளைகளும்‌ யோசேப்பின்‌ மடியில்‌ 
வளர்க்கப்படுகிறார்கள்‌ (ஆதி 50:23). 


யோசேப்பின்‌ இரண்டு குமாரர்களாகிய 

மனாசேயும்‌ எப்பிராமீமும்‌, யாக்கோபின்‌ மற்ற 

குமாரரைப்போல, இஸ்ரவேலின்‌ 

கோத்திரப்பிதாக்களாயிருக்கிறார்கள்‌ 

தன்னுடைய இரண்டு குமாரரும்‌, தன்னுடைய 

சகோதரருக்கு சமமாமிருப்பதை யோசேப்பு 

மிகுந்த சந்தோஷத்தோடு பார்க்கிறார்‌. 
யோசேப்பின்‌ 

அவரோடேகூட 

இருக்கிறார்கள்‌. 

கடைசி கால விருப்ப; 

சகோதரருக்கு சொல்லுகிறார்‌. 


யோசேப்பு தன்‌ சகோதரரை நோக்கி, 
“நான்‌ மரணமடையப்போகிறேன்‌: ஆனாலும்‌ 
தேவன்‌ உங்களை நிச்சயமாய்‌ 

இந்தத்‌ தேசத்தை விட்டு, 

ஆபிரகாமுக்கும்‌  ஈசாக்குக்கும்‌ 
யாக்கோபுக்கும்‌ ஆணையிட்டுக்‌ 
கொடுத்திருக்கிற _ தேசத்துக்குப்‌ 
போகப்பண்ணுவார்‌' (ஆதி 50:24) என்று 
சொல்லுகிறார்‌. 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


தேவன்‌ இஸ்ரவேல்‌ 
எகிப்து தேசத்திலிருந்து 
பண்ணப்பட்ட கானான்‌ 
த்துப்‌ போவார்‌. யாத்‌ 1349 - 
யோசு 24:32 ஆகிய வசனங்களில்‌ இது 
நிறைவேறுகிறது. யோசேப்பிற்கு தீர்க்கதரிசன 
வரமும்‌, வியாக்கியானம்‌ பண்ணும்‌ வரமும்‌ 
இருக்கிறது. யோசேப்பிற்கு முன்பாகவே 
தேவனுடைய பிள்ளைகளில்‌ சிலர்‌ பரிசுத்த 
ஆலியானவரரைப்‌ பெற்றிருந்தார்கள்‌. யோசேப்பு 
மட்டுமே தனக்குள்‌ இருக்கும்‌ பரிசுத்த 
ஆவியானவர்‌ மூலமாகப்‌ பேசுகிறார்‌. 
(ஆதி 41:38). இந்தச்‌ செய்தியை யாக்கோபு 
யோசேப்பிற்குக்‌ கூறியிருக்கிறார்‌ 
(ஆதி 48:3-45-1621) 


ஜனத்தாரை 
வாக்குத்தத்தம்‌ 
தேசந்தற 


யோசேப்பு எகிப்து தேசத்திலே. 
மரணமடையப்போகிறார்‌. ஆனாலும்‌ 
தன்னுடைய எலும்புகள்‌ எகிப்து தேசத்தில்‌ 
அடக்கம்பண்ணப்படாமல்‌, கானான்‌ 
தேசத்தில்‌  அடக்கம்பண்ணப்படவேண்டும்‌ 
என்பது யோசேப்பின்‌ விருப்பமாயிருக்கிறது. 
யோசேப்பு தன்னுடைய கடைசிகால 
விருப்பத்தை தன்‌ சகோதரருக்கு 
சொல்லுகிறார்‌. 


யோசேப்பு தன்‌ சகோதரரை நோக்கி, 
தேவன்‌ உங்களைச்‌ சந்திக்கும்போது, 
என்‌ எலும்புகளை  இல்விடத்திலிருந்து, 
கொண்டுபோவீர்களாக" (ஆதி 50:25) என்று 
சொல்லுகிறார்‌. யோசேப்பு 
கடைமிகால விருப்பத்தை, 
சகோதரருக்கு சொன்னது மாத்திரமல்ல, 

அவர்கள்‌ செய்யவேண்டுமென்று, 
யோசேப்பு, இஸ்ரவேல்‌  பு்திரரிடத்தில்‌ 
ஆணையிடுவித்துக்கொள்கிறார்‌. 


யாக்கோபு மரித்த போது, அவருடைய 
சரீரத்தைக்‌ கானான்‌ தேசத்திற்குக்‌ 
கொண்டுபோய்‌, அடக்கம்‌ பண்ணினார்கள்‌. 
ஆனால்‌ யோசேப்பின்‌ சரீரத்தைக்‌ கானான்‌. 
தேசத்தில்‌ அடக்கம்‌ பண்ணவில்லை. 
யோசேப்பின்‌ சரீரம்‌ எகிப்து தேசத்தில்‌ 144 
வருஷங்களாக இருக்கிறது. (யாத்‌ 13:19; 
யோசு 24:32). 





ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


தன்‌ சகோதாருக்கு 
ஆறுதலான வார்த்தைகளை சொல்லுகிறார்‌ 
அவர்களுக்கு 

ஆசீர்வாதத்தையும்‌ சொல்ல 

இப்போது உயிரோடில்லை. 

யோசேப்பு அவர்களுடைய தகப்பனாரின்‌. 
ஸ்தானத்திலிருந்து. அவர்களை நோக்கி, 
“தேவன்‌ உங்களை நிச்சயமாய்‌ சந்திப்பா! 
என்றும்‌, "அவர்‌ உங்களை கானான்‌ 
தேசத்திற்கு போகப்பண்ணுவார்‌' என்றும்‌ 
சொல்லுகிறார்‌. 


|. யோசேப்பின்‌ சகோதரர்‌ 
வார்த்தைகளை 
அவர்களுடைய கானான்‌ 
தேசத்தை நோக்கிப்‌ பார்க்கவேண்டும்‌. 
கானான்‌ தேசமே அவர்களுக்கு வாக்குத்தத்த 
தேசம்‌. எகிப்து தேசத்திலே தானியமும்‌, 
ஆடம்பரமும்‌ இருந்தாலும்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கு அது சொந்த தேசமல்ல. 


எகிப்து தேசத்திலே விக்கிரகாராதனை 
நிரம்பியிருக்கிறது. தங்களுடைய 
பின்சந்ததியார்‌ எகிப்தின்‌ பாவங்களிலே. 
மூழ்கிப்போய்விடுவார்களோ என்று நினைத்து, 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ பயப்படவேண்டிய 
அவசியமில்லை. தேவன்‌ அவர்களை 
நிச்சயமாய்‌ சந்திப்பார்‌. தேவன்‌ அவர்களை 
இந்த தேசத்தைவிட்டு கானான்‌ தேசத்திற்கு 
நிச்சயமாய்ப்‌ போகப்பண்ணுவார்‌. இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ எகிப்து தேசத்திலே. 
அழிந்துபோகமாட்டார்கள்‌ அவர்கள்‌ 
கானான்‌. தேசத்திற்கு, ஜெயத்தோடே 
திரும்பிப்போவார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தருடைய 
வாக்குத்தத்தத்தை நம்பவேண்டும்‌. யோசேப்பு 
கர்த்தருடைய வார்த்தையை நம்புகிறார்‌ 
அவர்‌ கர்த்தர்‌ மீது தான்‌ வைத்திருக்கும்‌ 
விசுவாசத்தை உறுதிபண்ணும்‌ வண்ணமாக, 
தான்‌ மரித்த பின்பு, தன்னுடைய எலும்புகளை 
கானான்‌. தேசத்திற்‌ கொண்டு 
போகவேண்டும்‌ என்று சொல்லுகிறார்‌. 


யோசேப்பு எகிப்து தேசத்திலே 
மரித்துப்போகிறார்‌. அவருடைய சரீரத்தை, 
எகிப்து தேசத்திலே ஒருபெட்டியிலே 
வைத்து வைக்கிறார்கள்‌. யோசேப்பின்‌ 
சரீரத்தை. எகிப்துதேசத்திலே அடக்கம்‌ 
பண்ணவில்லையென்று  வேதபண்டிதர்கள்‌. 
விளக்கம்‌ சொல்லுகிறார்கள்‌. அவருடைய 
சரீரம்‌ வைக்கப்பட்ட பெட்டி, கானான்‌. 
தேசத்திற்கு கொண்டுபோகப்பட்டது என்றும்‌, 


ப்ப 
நம்பவேண்டும்‌. 


QOODNENS 
PUBLISHERS 


யோசுவா யோசேப்பின்‌ சரீரத்தை 
தேசத்திலே அடக்கம்பண்ணினார்‌ 
வேதபண்டிதர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. 


யோசேப்பு தன்‌ சகோதரரை நோக்கி, 

உங்களை சந்திக்கும்போது, 
என்‌ எலும்புகளை இல்விடத்திலிருந்து, 
கொண்டுபோவீர்களாக"' என்று 
சொல்லி. இஸ்ரவேல்‌ பு்திரரிடத்தில்‌ 
ஆணையிடுவித்துக்கொள்கிறார்‌. யோசேப்பு 
சொல்லுகிற இந்த வாக்கியத்திற்கு, 
“என்னுடைய சரீரத்தை எகிப்து தேசத்திலே 
அடக்கம்பண்ணக்கூடாது என்றும்‌, அதை 
கானான்தேசத்திற்கு எடுத்துக்கொண்டுபோய்‌, 
அங்கே அடக்கம்பண்ணவேண்டும்‌” என்றும்‌ 
பொருளாகும்‌. 


கானான்‌ 
என்றும்‌ 


யோசேப்பு நூற்றுப்பத்து வயதுள்ளவராக 
எகிப்து தேசத்திலே மரிக்கிறார்‌. யோசேப்பின்‌ 
சரீரத்திற்கு சுகந்த வர்க்கமிடுகிறார்கள்‌. 
அவருடைய சரீரத்தை எகிப்து தேசத்திலே 
ஒரு பெட்டியிலே வைக்கிறார்கள்‌ (ஆதி 
50:26). யோசேப்பின்‌ சரீரம்‌ எகிப்து 
தேசத்திலே அடக்கம்‌ பண்ணப்படவில்லை. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கானான்‌ தேசத்தை 
சுதந்தரிக்கும்போது, அவர்கள்‌ யோசேப்பின்‌ 
சரீரத்தை கானான்‌ தேசத்திலே 
அடக்கம்பண்ணுகிறார்கள்‌ 
யோசேப்பு மற்ற முற்பிதாக்களைப்போல 
அதிக வருஷம்‌ வாழவில்லை. அவர்களைவிட 
வயதில்‌ குறைவாக இருக்கும்பொழுதே: 
யோசேப்பு மரித்துவிடுகிறார்‌. ஆபிரகாமைவிட 
65 வயது குறைவு (ஆதி 25:7); 
ஈசாக்கைவிட எழுபது வருஷம்‌ குறைவு (ஆதி 
35:28); யாக்கோபைவிட 37 வயது குறைவு 
(ஆதி 47:28); சாராளைவிட 17 வயது 
குறைவு (ஆதி 23:1); இஸ்மவேலைவிட 27 
வயது குறைவு (ஆதி 2517); 
மோசேயைவிட 10 வயது குறைவு (உபா 31:2) 
“இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ எகிப்திலேயிருந்து 
கொண்டுவந்த யோசேப்பின்‌ எலும்புகளை, 
அவர்கள்‌ சீகேமிலே யாக்கோபு சீகேமின்‌ 
தகப்பனாகிய எமோரியருடைய  புத்திரரின்‌ 
கையில்‌ நூறு வெள்ளிக்காசுக்குக்‌ கொண்ட 
நிலத்தின்‌ பங்கிலே அடக்கம்பண்ணினார்கள்‌; 
அந்த நிலம்‌ யோசேப்பின்‌ புத்திரருக்குச்‌ 
சுதந்தரமாயிற்று” (யோசு 24:32) 





ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


இல்வாறாக ஆதியாகமம்‌ 
முடிவு பெறுகிறது. இந்தப்‌ புஸ்‌ 
ஆரம்பத்தில்‌ ஜீவனைப்பற்றியும்‌, 
புஸ்தகத்தின்‌ முடிவில்‌ த்‌ 
எழுதப்பட்டிருக்கிறது. 

பூமிக்குரிய ஜீவியம்‌, ஜீவனில்‌ க 
மரணத்தில்‌ முடிவு பெறுகிறது. 


பம வம்பெடடியைய்‌ பற்றி வேதாகமத்தில்‌ 


புஸ்தகம்‌ 


பயன்படுத்தவில்லை. ஆதியாகமம்‌ புஸ்தகம்‌ 
தேவனை மையமாக வைத்து ஆரம்பிக்கிறது. 


ஆதியாகமம்‌ கடைசியில்‌ 
ஜீவன்‌ எகிப்தில்‌ ஒரு 
சவப்பெட்டியில்‌ போய்‌ முடிவடைகிறது. 


பரிசுத்த வேதாகமத்தில்‌ மனுஷருடைய 
மரணத்தைப்பற்றி மிகவும்‌ விரிவாக 
சொல்லப்பட்டிருக்கிறது. அதன்‌ விவரம்‌ 
வருமாறு: 


மிருகங்களுக்கும்‌ தாவரங்க 
மரணம்‌ என்பது அதன்‌ அழிவைக்‌ கு) 
அத்துடன்‌ அதன்‌ ஜீவன்‌ முடிந்து போகிறது. 
நல்‌ எப அவனுடைய 
ஜீ டிவல்ல. ஷன்‌ சரீரப்‌ 
ப்‌ சிகந்டக்கப்பட்டரக்கிறான்‌ அதே 
வேளையில்‌ அவன்‌ ஆவிக்குரிய 
பிரகாரமாகவும்‌ ஜீவிக்கிறான்‌. ஆகையினால்‌ 
மனுஷனுடைய சரீர 
அவனுடைய மற்றொரு 
ஆரம்பமாகும்‌. 


ட்‌ 


மரணத்தில்‌ மூன்று வகைகள்‌ உள்ளன. 
அவையாவன: 1 சரீர மரணம்‌, 
2. ஆவிக்குரிய மரணம்‌, 3. நித்திய மரணம்‌ 
ம்‌. முதலாவது சரீர மரணம்‌ 
உண்டாயிற்று. ஆபேலின்‌ 
சகோதரன்‌ காயீன்‌ இவனைக்‌ கொன்று 
போட்டான்‌ (ஆதி 4:8). தேவன்‌ தாமே 
சரீரமரணத்தையும்‌ ஆலிக்குரிய 
மரணத்தையும்‌ பற்றி குறிப்பிட்டிருக்கிறார்‌ 
(ஆதி 217). ஆதியாகமத்தில்‌ வீழ்ச்சி 
என்பது சரீர மரணத்தையும்‌ ஆவிக்குரிய 
மரணத்தையும்‌ குறிக்கும்‌. வீழ்ச்சி 
பாவத்தின்‌ விளைவினால்‌ உண்டாயிற்று 
(ரோம 5:12-21). 


அவன்‌ 
என்று 
ஜனங்கள்‌ 


மனுஷன்‌ மரித்த பின்பு 
பாதாளத்திற்குப்‌ போவான்‌ 
பழங்காலத்து, எபிரெய 
நம்பினார்கள்‌. இந்த உலகத்திலுள்ள 
தன்னுடைய உற்றார்‌ உறவினர்‌ ஆகிய 
அனைவரையும்‌ விட்டுவிட்டு மனுஷன்‌ 
மரித்தபின்பு பாதாளத்திற்குப்‌ போகிறான்‌. 
அவன்‌ தேவனையும்‌ விட்டு பிரிந்து 
செல்கிறான்‌. தேவன்‌ சங்கீதக்காரர்கருக்கு 
ஒரு சத்தியத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார்‌. 
மீட்ராகிய தேவன்‌ பரலோகத்திலும்‌ 
பாதாளத்திலும்‌ இருக்கிறார்‌ (சங்‌ 139:7-8) 
பாதாளத்திலிருந்து அவரால்‌ மனுஷனை 
வெளியே கொண்டுவர முடியும்‌ (1சாமு 2:6). 


எல்லோரும்‌ பாவம்‌ செய்து தேவ 
மகிமை அற்றவர்களாக ஆனார்கள்‌ (ரோம 
3:23). ஆவிக்குரிய பிரகாரமாக எல்லோருமே 
மரித்துப்‌ போனார்கள்‌. ஆவிக்குரிய ஜீவனுக்கு 
ஆதாரமாக இருக்கும்‌ 

பிரிந்து போனார்கள்‌. 

விளைவினால்‌ மனுஷன்‌ வெளிச்சத்தையும்‌ 
சத்தியத்தையும்‌ பகைக்கிறான்‌. தேவனுடைய 
பிரமாணத்தை மீறுகிறான்‌. இயேசு 
கிறிஸ்துவினால்‌. ரட்சிக்கப்படாதவர்கள்‌ 
அனைவரும்‌ ஆவிக்குரிய பிரகாரமாக 
மரித்துப்போயிருக்கிறார்கள்‌ (லூக்‌ 15:32: எபே 
24-3; கொலோ 2:13) 


கம; £ண்டாம்‌ மரண 

பற்றி குதிக்கத்‌! ர்‌ 
மரணமாகும்‌. மனுஷன்‌ 

நித்தியமாகப்‌ பிரிந்து 

மரணத்தில்‌ நரகத்திற்குப்‌ 

போகிறான்‌. இரண்டாம்‌ மரணம்‌ என்பது 
கு ஒப்பானதாகும்‌ 
“பயப்படுகிறவர்களும்‌, 


அக்கினி 
(வெளி. 
அவிசுவாசிகளும்‌, அருவருப்பானவர்களும்‌, 


204) 


கொலைபாதகரும்‌, 
சூனியக்காரரும்‌, 
தனைக்காரரும்‌, பொய்யர்‌ அனைவரும்‌ 
இரண்டாம்‌ மரணமாகிய அக்கினியும்‌ 
கந்தகமும்‌ எரிகிற கடலிலே பங்கடைவார்கள்‌" 
(வெளி 21:8) 


விபசாரக்காரரும்‌, 
விக்கிரகாரதா 





BALWETHER 
பிய 


அப்போஸ்தலர்‌ பவுல்‌ மரணத்தை 
சத்துரு என அழைக்கிறார்‌. பரிகரிக்கப்படும்‌ 
கடைசி சத்துரு மரணமாகும்‌ (1கொரி 15:26). 
இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த போது 
சரீரப்‌ பிரகாரமான. ம 
ஆவிக்குரிய 
மரணத்தையும்‌ ஜெயித்தார்‌. மர 
ர அடிமைப்படுத்துகிறது. 
215), ம்‌ இரட்சகராகிய 
ம்‌ பிரசன்னமானதினாலே. 
இப்பொழுது. 
'வெளிப்படுத்தப்பட்டது: அவர்‌ மரணத்தைப்‌ 
பரிகரித்து. ஜீவனையும்‌ அழியாமையையும்‌ 
சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார்‌" 
(தீமோ 1:10). 


ஒரு தரம்‌ பிறப்பதும்‌ பின்பு 
ஒரேதரம்‌ மரிப்பதும்‌ மனுஷருக்கு. 
நியமிக்கப்பட்டிருக்கிறது. மனுஷனுடைய 
மரிக்கும்‌ காலம்‌ யாருக்கும்‌ தெரியாது. 
தேவன்‌ வெளிப்படுத்தினால்‌ மட்டுமே அது 
தெரியும்‌. ஆனாலும்‌ எல்லோரும்‌ மரித்துப்‌ 
போகவேண்டுபென்று மனுஷருக்கு 
நியமிக்கப்‌ பட்டிருக்கிறது. (எபி 9:27) 
சவுலின்‌ மரணத்தைக்‌ குறித்து ஒரு 
அசுத்தஆலி அவனுக்கு வெளிப்படுத்திற்று. 
மு நாளா 1013-14). 


யாக்கோபு (மரிப்பதற்கு ஒருநாளுக்கு 
முன்பு) (ஆதி 48:1; ஆதி 49:29-33) 
ஆரோன்‌ (மரிப்பதற்கு ஒருநாளுக்கு 
முன்பு) எண்‌ 20:23-29) 
மோசே  முரிப்பதற்கு 


முன்பு) (உபா 31:2; 
உபா 341-8) 


ஒருநாளுக்கு 
உபா 32:48-52; 


யோசுவா (மரிப்பதற்கு 
ஒருநாளுக்கு முன்பு) (யோசு 23.4) 
எசேக்கியா (மரிப்பதற்கு ஒருநாளுக்கு 
முன்பு - ஆனால்‌ கர்த்தர்‌ இதை 15 
வருஷமாக மாற்றினார்‌) 
(2இராஜா 2031-8; ஏசா 38) 


ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


6. எசேக்கியேலின்‌ மனைவி (மரிப்பதற்கு 
ஒருநாளுக்கு முன்பு) (எசே 24:15-20) 


7. ஜசுஷியமுள்ள மதியீனன்‌. (மரிப்பதற்கு 
சிலமணி நேரங்களுக்கு முன்பு) 
(லூக்கா 12:16) 


பரிசுத்த 

மூன்றுவிதமான. 

சொல்லப்பட்டிருக்கிறது. 

வருமாறு: 

1. சரீர மரணம்‌ - சரீரத்திலிருந்து 
உள்ளான மனுஷன்‌ பிரிக்கப்படுவது, 
(யாக்‌ 2:26) 


வேதாகமத்தில்‌. 
மரணத்தைப்பற்றிச்‌ 
அதன்‌ விவரம்‌ 


ஆவிக்குரிய மரணம்‌. - 
பாவத்தின்‌ நிமித்தமாக ஒரு மனுஷன்‌ 
தேவனிடமிருந்து பிரிக்கப்படுவது. 
(எபே 23, E மத்‌ 8:22; 
கொலோ 213; 1தீமோ 5:6) 


3. நித்திய மரணம்‌ - மனுஷன்‌ பாவத்தில்‌ 
ஜீவித்து தேவனிடமிருந்து பிரிந்து 
வாழவேண்டுமென்று தீர்மானம்‌ 
பண்ணுவதினால்‌ தேவனிடத்திலிருந்து 
நித்திய காலமாகப்‌ பிரிக்கப்படுவது, 
(மத்‌ 10:28; மத்‌ 25:41,46; வெளி 2: 


ஏசா  66:22-24) 
இரண்டாம்‌ 


இந்த 
மரணம்‌ 
முறையாகப்‌ 
அழைக்கப்படுகிறது. 

வெளி 20:14; வெளி 21:8) 


ரத கிட்ட 
நோக்கத்திற்காகச்‌ 
அந்த 


மனுஷன்‌ 
குறிப்பிட்ட 
சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறான்‌. 
நோக்கத்திலிருந்து பிரிக்கப்படுவதே மரணம்‌ 


என்னப்படுகிறது. சரீர மரணத்தில்‌ 
மனுஷனுடைய சரீரம்‌ மரித்து மண்ணுக்குத்‌ 
திரும்புகிறது. (ஆதி 319; யாக்‌ 2:26) 
ஆவியும்‌ ஆத்துமாவும்‌ அழியாதவை. சரீரம்‌ 
மரித்தாலும்‌ ஆலியும்‌, ஆத்துமாவும்‌ 
பரலோகத்திலோ அல்லது நரகத்திலோ 
மரிக்காமல்‌ உயிரோடு இருக்கும்‌ 
பேதுரு 3:4; லூக்கா 12:5; லூக்கா 16:23). 





ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


சொல்லப்பட்டிருக்கிறது. 
வருமாறு : 


எல்லா. மனுஷருக்கும்‌ மரணம்‌ 
சம்பவிக்கும்‌. ஒரேதரம்‌ மரிப்பது மனுஷருக்கு 
நியமிக்கப்பட்டிருக்கிறது. 


மரணம்‌ என்றால்‌ என்ன என்பதற்கும்‌ 
பரிசுத்த வேதாகமத்திலே விளக்கம்‌. 
சொல்லப்பட்டிருக்கிறது. அதன்‌ விவரம்‌ 
வருமாறு : 


தேவன்‌ மனுஷனை ஒரு 
நோக்கத்தோடு சிருஷ்டித்திருக்கிறார்‌. 
அந்த நோக்கத்தை நிறைவேற்ற முடியாதவாறு. 
மனுஷன்‌ ஒதுக்கி வைக்கப்படுவதை மரணம்‌. 
என்று கூறலாம்‌. மரணத்தில்‌ மூன்று 
வகைகள்‌ உண்டு. அவையாவன: 1. சரீர 
மரணம்‌. 2 
ஆவிக்குரிய மரணம்‌ 3. இரண்டாம்‌ மரணம்‌ 


புறம்பான மனுஷனிலிருந்து 
உள்ளான மனுஷன்‌ பிரக்கப்படுவது சரீர 


(யாக்‌ 2:26) 


மிக்கப்‌ புது ஆவிக்குரிய மரணமாகும்‌. 


வைத்திருக்கும்‌ 
ஐக்கியத்தை இழந்துபோகிறான்‌. ஒருவன்‌ 
சரீரப்பிரகாரமாக ஜீவனோடு இருந்தாலும்‌, 
அவன்‌ ஆவிக்குரிய பிரகாரமாக 
மரித்தவனாகவும்‌ இருக்க முடியும்‌. (மத்‌ 8:22; 
கொலோ 2:14; 1தீமோ 5:6). ஒருவன்‌ சரீரப்‌ 
பிரகாரமாக மரித்துப்போயிருக்கலாம்‌. 
ஆனாலும்‌ நரகத்தில்‌ ஜீவனோடு இருப்பான்‌. 
அவனுடைய ஆவியும்‌, ஆத்துமாவம்‌ 
மரிப்பதில்லை. உணர்வுள்ளதாகவே இருக்கும்‌. 
அதாவது உள்ளான மனுஷன்‌ ஒருபோதும்‌ 
மரிப்பதில்லை. 


இதற்கு நித்திய மரணம்‌ என்னும்‌ 
மறுபெயரும்‌ உள்ளது. தேவனிடமிருந்து 
இரண்டாம்‌ முறையாக பிரிக்கப்பட்டு, 
நித்திய அக்கினியில்‌ தள்ளப்படுவது. 
தேவனிடமிருந்து. முதல்‌ முறையாகப்‌ 
பிரிக்கப்படும்போது அவனுக்கு ஆவிக்குரிய 
மரணம்‌ உண்டாகிறது. தேவனிடமிருந்து 
பிரிக்கப்படும்போது, 


இரண்டாம்‌ முறையாகப்‌ 
அவனுக்கு நித்திய மரணம்‌ உண்டாகிறது. 
(வெளி 2:11: வெளி 20:6, 14; வெளி 21:8). 


பாவத்தின்‌ சம்பளம்‌ நித்திய மரணம்‌. 
அதாவது தேவனிடமிருந்து நித்தியமாகப்‌ 
பிரிக்கப்பட்டு, நரகத்தில்‌ தள்ளப்படுவது. சரீர 
மரணம்‌ பாவத்தின்‌ சம்பளமாகக்‌ 
கொடுக்கப்படவில்லை. ஏனெனில்‌ 
சன்மார்க்கரும்‌, துன்மார்க்கரும்‌ சரீரப்‌ 
பிரகாரமாக மரித்துப்‌ போகிறார்கள்‌. சரீர 
மரணம்‌ தேவனுடைய நியாயத்தீர்ப்பு அல்ல. 


சரீர மரணம்‌ மனுஷனு 
பவந்தித்கான நெலணுன்ட ப்‌ இயாயத்திபாக 
இருக்குமென்றால்‌ தேவனால்‌ அவனை 
மறுபடியும்‌ தண்டிக்க முடியாது. சரீர மரணம்‌ 
மட்டுமே பாவிக்கு தண்டனையாக இருக்கும்‌, 
சரீர மரணம்‌ நரகத்திற்கு அல்லது 
பரலோகத்திற்குச்‌ செல்வதற்கு முன்பாக 
ஏற்கும்‌ சம்பவம்‌. சரீர மரணத்தை 
அனுபலிக்கிறவர்களில்‌ 

மகத்றகம்‌ சிர்‌. நாகத்ி்ம 
போவார்கள்‌. ஆகையினால்‌ பாவத்தின்‌ 
சம்பளம்‌ சரீர  மரணமல்ல. இரண்டாம்‌. 
மரணமாகிய நித்திய மரணமே பாவத்தின்‌ 
சம்பளமாகும்‌. 


பாவத்தின்‌ சம்பளம்‌  ஆலிக்குரிய 
மரணமுமல்ல. ஆவிக்குரிய மரணம்‌ என்பது, 
மதன்‌ பாவம்‌ செய்யும்போது அவனுக்கு 


இரட்சிக்கப்பட்டவர்கள்‌ 


உயிர்ப்பிக்கப்படுகிறார்கள்‌. புதிய 
பெற்றுக்‌ கொள்கிறார்கள்‌. 
இரட்சிக்கப்பட வேண்டும்‌. 
நித்திய ஜீவனைப்‌ 
வேண்டுமென்பது, 

(ரோமர்‌ 3:23). 





ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


பாவத்தின்‌ சம்பளம்‌ சரீர மரணமோ, 
ஆவிக்குரிய மரணமோ அல்ல. 
தேவனிடமிருந்து பிரிக்கப்பட்டிருக்கும்‌ நித்திய 
மரணமே பாவத்தின்‌ சம்பளமாகும்‌. 
ஆவிக்குரிய மரணம்‌, நித்திய மரணம்‌ 
ஆகியவற்றின்‌ விளைவினால்‌ சரீர மரணம்‌ 
உண்டாகிறது. ஆவிக்குரிய மரணத்திற்குத்‌ 
தண்டனையாக. மரணம்‌ 


'கொடுக்கப்படுகிறது. (எபே 2:1-9) 


உயிர்த்தெழுவதைப்பற்றியும்‌ 
வேதாகமத்தில்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. அதன்‌ 
விவரம்‌ வருமாறு : 


ஒருவன்‌ பாவம்‌ செய்கிறபோது, அவன்‌ 
ஆலிக்குரிய ரீதியாக மரித்துப்போகிறான்‌. 
அவன்‌ இரட்சிக்கப்படும்போது ஆவிக்குரிய 
மரணத்திலிருந்து உயிர்த்தெழுகிறான்‌. 
(எபே 21-10) அவன்‌ மறுபடியும்‌ படான்‌ 
(யோவான்‌ 34-8) அவன்‌ 
சிருஷ்டியாகிறான்‌. (2கொரி  5:17-18) இங்க 
கிறிஸ்து மூலமாக அவன்‌ தேவனோடு 

)வதுமாக மறுபடியும்‌ ஒப்புரவாகிறான்‌. 

ரி. $14-21; எபே 212-16; 
கொலோ 1:20-22; கொலோ 2:6-13) 


ஆத்துமா. மரிப்பதில்லை. ஆவியும்‌, 
ஆத்துமாவும்‌ சேர்ந்து. உள்ளான மனுஷன்‌ 
என்று அழைக்கப்படுகிறது. ஆவியும்‌, 
ஆத்துமாவும்‌ மரிப்பதில்லை. சரீரம்‌ மரித்த 
பின்பும்‌, மரித்த சரீரம்‌ உயிர்த்தெழுந்த 
பின்பும்‌, ஆவியும்‌, ஆத்துமாவும்‌ நித்திய 
காலமாக ஜீவனோடு இருக்கும்‌ அவை. 
ஒருபோதும்‌ மரிப்பதில்லை. 


மரித்தப்போகும்‌. 


சரீரம்‌ 


வெளி 2137; 


மரித்தோரின்‌ 
விளக்கமாக 


QOODNENS 
PUBLISHERS 


ஒருவர்‌ மரிக்கும்போது அவருடைய 

மட்டுமே மரித்துப்‌ போகிறது. 

அவருடைய ஆவியும்‌, ஆத்துமாவும்‌ 

ஒருபோதும்‌ மரிப்பதில்லை. மரித்தோரின்‌ 

உயிர்த்தெழுதல்‌ என்பது மரித்த சரீரங்களின்‌ 

குறிக்கும்‌. 

மறுபடியும்‌ 

மண்ணிலிருந்து எ த்தம்‌ (தானி 12:2; 

யோவான்‌  5:28-29; கொரி 15; 
1தெச 4113417; வெளி 20:4-6,11-15). 


மரித்தோரின்‌ 
உமிர்த்தெழும்‌. 
உயிர்த்தெழுதலென்று ஒன்றுமே ல்‌ 
ஆவியும்‌, ஆத்துமாவும்‌ உயிர்த்தெழுவதில்லை. 
ஒரு மனுஷன்‌ மரிப்பதற்கு முன்பாக 
அவன்‌ ஜீவனோடு இருக்கும்‌ காலத்தில்‌ 
ஆவிக்குரிய உயிர்த்தெழுதல்‌ 
நடைபெறுவதற்கு வாய்ப்புள்ளது 
(எபே 21-10; கொலோ 2:11-13) 


சரீரம்‌ 


டய சரீரம்‌ மரித்த பின்பு, 
அவனுடைய ஆலியும்‌ ஆத்துமாவும்‌ உயிரோடு 
இருக்கும்‌. அவை த 
க ந்‌, 
ரீதியாக உமிர்த்தெழலில்‌ றால்‌, 


மறுமையில்‌ அவன்‌ ஆவிக்குரிய ரீதியாக 
மரித்தவனாகவே இருப்பான்‌. அவன்‌ 
தேவனிடமிருந்து நித்தியமாகப்‌ 
பிரிந்திருப்பான்‌. (எபி 9:27; எபி 2211) 


சரீரம்‌ மரித்துப்போகும்‌. 
மத்தப்போன: சரீரம்‌ உயரந்தெறந்தபின்ட. 
அது மறுபடியும்‌ மரித்துப்‌ போவதில்லை. 
உயிர்த்தெழுந்த சரீரம்‌ நித்திய ய்‌ 
ஜீவனோடு இருக்கும்‌. 


சரீர மரணத்திற்கும்‌, 
உயிர்த்தெழுதலுக்கும்‌ இடைப்பட்ட 
உண்டு. அதன்‌ விளக்கம்‌ வருமாறு : 


சரீர மரணத்தில்‌ சரீரம்‌ மண்ணுக்குப்‌. 
319; பிர 319-21; 
மனுஷனாகிய 
ஆவியும்‌, சரீரத்திலிருந்து 
பிரிந்து போகிறது. உமிர்த்தெழும்‌ நாள்‌ 
வரையிலும்‌ சரீரம்‌ மரித்ததாகவே இருக்கும்‌. 
உயிர்த்தெழும்‌ நாளில்‌ சரீரம்‌ மறுபடியும்‌ 
உயிரோடு எழும்புகிறது. உயிர்த்தெழுந்த 
சரீரம்‌ ஒருபோதும்‌ மரித்துப்‌ போவதில்லை. 
கொரி 15:35-54). இந்த இடைப்பட்ட 
காலத்தில்‌ ஆவியும்‌, ஆத்துமாவும்‌ மரித்துப்‌ 
போகாமல்‌ ஜீவனோடு இருக்கும்‌. 





ஆதியாகமம்‌ - விரிவுரை 
GENESIS - COMMENTARY 


நாள்‌ 


அங்கிருக்கும்‌. உலர்த்தும்‌ | நாளில்‌ சரீரம்‌ 
சரரத்தோடு “i 


உயிர்த்தெழும்போது 
ஆத்துமாவும்‌ அதன்‌ 
கொள்ளும்‌. 


சரீர மரணத்தின்போது 
ஆத்துமாவும்‌ சரீரத்தை விட்டுப்‌ ந்து 
போகிறது. (யாக்‌ 2:26). ஒருவன்‌ ட்ட 
பட்டு மரித்துப்போனால்‌, 
மரணமடைந்தவுடன்‌, அவனுடைய ன்‌, 
ஆத்துமாவும்‌, உடனடியாகப்‌ பரலோகத்திற்குச்‌ 
செல்லும்‌. அங்கு அவை அவனுடைய 
சரீரத்தின்‌ உமிர்த்தெழுதலுக்காகக்‌ 
காத்திருக்கும்‌. (லூக்க 
யோவான்‌ 11:25-26; 2கொரி 5: 

எபி 12:22-23; 


ஒருவன்‌ இரட்சிக்கப்படாமல்‌ ட்ட. 
மரித்துப்‌ போனால்‌, 
மரணமடைந்தவுடன்‌ அவனுடைய ரா 
ஆத்துமாவும்‌ உடனடியாக நரகத்திற்குச்‌ 
செல்லும்‌. அங்கு அவை அவனுடைய 
சரீரத்தின்‌ உமிர்த்தெழுதலுக்காகக்‌ 
காத்திருக்கும்‌ (ஏசா 14:9;லூக்கா 1679-31; 
பேதுரு 23; வெளி 20. 

பாதாளத்தில்‌ மரித்தோரின்‌ ஆலிகள்‌ 
இருக்கும்‌ இடங்களைப்பற்றிய விவரம்‌ 
வருமாறு: 

பாதாளத்தில்‌ _ 
ஆவிகளுக்கு ஐந்து 
உள்ளன. அவையாவன: 


மரித்தோரின்‌ 
சிறையிருப்புக்கள்‌ 


1. டார்பரஸ்‌ எனப்படும்‌ காவல்‌ 2. பரதீசு 
3. நரகம்‌ 4. பாதாளம்‌ 5. அக்கினிக்கடல்‌ 


1. பார்பரஸ்‌ எனப்படும்‌ காவல்‌ 
[பேதுரு 3:19; 2பேதுரு 2:4; யூதா 1:6-7). 
ஜலப்பிரளயத்தின்‌ காலத்திற்கு 
முன்பாக விழுந்துபோன தூதர்களைக்‌ காவல்‌. 
பண்ணி வைத்திருக்கும்‌ இடம்‌. இந்தச்‌ 
சிறைச்சாலைக்கு மனுஷருடைய ஆவிகளோ, 
பிசாசுகளோ போவதில்லை (2பேதுரு 2:4) 


QOODNENS 
PUBLISHERS 


2 ( 
லூக்கா நீதிமான்‌ மரித்த பின்பு 
அவனுடைய அலியும்‌, ஆத்துமாவும்‌ 
தங்கியிருக்கும்‌ ம்‌ நீதிமான்களின்‌ 
த்தத்திற்கு எதிராகப்‌ பிசாசு இவர்களை 

சிறை வைத்திருந்தான்‌. கிறிஸ்து 
மரணத்தையும்‌, நரகத்தையும்‌, பாதாளத்தையும்‌ 
ஜெயித்த பின்பு அவர்‌ பூமியின்‌ 
தாழ்விடங்களுக்குச்‌. சென்று அங்கு. 
காவலிலிருந்த நீதிமான்களின்‌ ஆவிகளை 
விடுவித்தார்‌. இப்பொழுது இந்த பரதீசில்‌ 
நீதிமானின்‌ ஆவிகள்‌ ஒன்றுமில்லை. இயேசு 
கிறிஸ்து நீநிமானின்‌ ஆவிகளைச்‌ 
சிறைபிடித்து அவர்‌ பரமேறியபோது தம்மோடு 
அவர்களையும்‌ பரலோகத்திற்கு அழைத்துச்‌ 
சென்றுவிட்டார்‌. இப்போது நீதிமான்‌ 
மரிக்கும்போது அவனுடைய ஆலி பரதீசிற்குச்‌ 
செல்லாமல்‌ நேராக பரலோகத்திற்கே 
சென்றுவிடுகிறது. (லூக்கா 16:22; எபே 4:8; 
எபி 2:15) 


23:43) 


3. நரகம்‌. மத்‌ 16187 
லூக்கா 1629-3), சீயோல்‌ அல்லது 
பாதாளத்தில்‌ உள்ள பகுதி. துன்மார்க்கர்‌ 
மரித்துப்போகும்போது, அவர்களுடைய 
ஆலிகள்‌ இங்கே செல்லும்‌. ஆயிரம்‌ வருஷ. 
அரசாட்சியின்‌ 
துன்மார்க்கர்‌ 
அவ்ககுக்ற்‌ 

கொண்டனன்‌ 
ல்‌ அரசாட்சியின்‌ 
துன்மார்க்கருடைய 
ஆத்துமாக்களும்‌ 
உயிர்த்தெழுந்த சரீரங்களோடு பக்கம்‌ 
அதன்‌. பின்பு, அவர்கள்‌ நித்திய அக்கினிக்‌ 
நித்திய காலமாகப்‌ க 
தள்ளப்படுவார்கள்‌. 


4. பாதாளம்‌ (லூக்கா 8:26-31; 
ரோமர்‌ 10:7; 91-311; 
வெளி 11:7; வெளி 17:8; வெளி 20:1-10) இது 
பிசாசுகளுக்கும்‌ சில தூதர்களுக்கும்‌ 
நியமிக்கப்பட்டிருக்கும்‌ பகுதி. மனுஷருடைய 
ஆவியும்‌, ஆத்துமாவும்‌ இங்கு போவதில்லை. 
பழைய ஏற்பாட்டில்‌ அபத்தோன்‌ என்னும்‌ 
சொல்‌ இந்தப்‌ பாதாளத்தையே குறிக்கிறது. 
(யோபு 26:6; யோபு 28:22; யோபு 31:12; சங்‌. 
8831; நீதி 15:11; நீதி 27:20). 





யப்‌ ஆதியாகமம்‌ - விரிவுரை மரமா 
பம GENESIS - COMMENTARY PUBLISHERS 


5. அக்கினிக்கடல்‌ நித்திய 
நரகம்‌. விழுந்தபோன தூதர்களும்‌, 
பிசாசுகளும்‌ துன்மார்க்கரும்‌ இங்கு நித்திய 
காலமாக பாடுகளை அனுபவிப்பதற்காகத்‌ 
னப கக்‌ (வெளி 20:6,11-15:. 
வெளி வெளி 


2245). கிரேக்க 
“செயென்னா என்னும்‌ 
அக்கினிக்‌ கடலையே 
பிசாசுக்கும்‌, 

rons இந்த 
ஆயத்தம்‌ 

முத்‌ 2541) 


(ஏசா 66:22-24; 
25:46; வெளி 14:9-14; வெளி 19:20; 
வெளி 20:10-15). 





யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


ஆதியாகமம்‌ புஸ்தகத்தில்‌, இஸ்ரவேல்‌ 
புத்திரருடைய சபையின்‌ வரலாறு தனிப்பட்ட 


வளர்ச்சி பெறுகிறார்கள்‌. 


ஆதியாகமம்‌ புஸ்தகத்திலே, தேவன்‌: 
இந்த பூமியை தமக்காக எவ்வாறு. 
உருவாக்கினார்‌ என்பது பற்றி 
சொல்லப்பட்டிருக்கிறது. யாத்திராகமம்‌ 
புஸ்தகத்திலே, இஸ்ரவேலை 
தமக்காக எவ்வாறு உருவாக்கினார்‌ என்பது, 
பற்றிச்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
நடப்பிக்கிற ஒவ்வொரு 

க துதியையும்‌ 


இவர்கள்‌ என்‌ துதியைச்‌ சொல்லிவருவார்கள்‌"' 
(ஏசா 43:21). 


ஆதியாகமம்‌ 


உலகமானது 
சிருஷ்டிக்கப்படுகிறது. 


புஸ்தகத்தில்‌. 
சரித்திர 
யாத்திராகமம்‌ 


புஸ்தகத்தில்‌ இந்த உலகம்‌ அடையாளத்தில்‌ 
இரட்சிக்கப்படுகிறது. 


யாத்திராகமம்‌ என்னும்‌ பெயருக்கு, 
வெளியே புறப்பட்டுப்போதல்‌, 
பிரயாணம்பண்ணுதல்‌ என்று பொருள்‌: 
சொல்லலாம்‌. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ எகிப்து 
தேசத்திலிருந்து புறப்பட்டுப்போன 
சம்பவங்கள்‌ யாத்திராகமம்‌ புஸ்தகத்தில்‌ 
எழுதப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல்‌. 
ஜனத்தார்‌ ஒரு புது 
உருவாக்கப்படுகிறார்கள்‌. 


சிருஷ்ியாக 


கர்த்தர்‌ ஆபிரகாமுக்கு 
வாக்குத்தத்தங்களை 
சொல்லியிருக்கிறார்‌. அந்த வாக்குத்தத்தங்கள்‌ 
நிறைவேறுகிறது (யாத்‌ 1-19 ஆகிய 
அதிகாரங்கள்‌). 


தம்முடைய 
ஏற்கெனவே 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
தம்முடைய பிரமாணங்களைக்‌ கொடுக்கிறார்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ கர்த்தருடைய 
பிரமாணங்களுக்கு கீழ்ப்படிகிறார்கள்‌ 
(யாத்‌ 20-40 ஆகிய அதிகாரங்கள்‌). 


மோசே யாத்திராகமம்‌ புஸ்தகத்தின்‌ 
ஆசிரியர்‌. இந்த புஸ்தகத்தில்‌ 
சொல்லப்பட்டிருக்கும்‌ ஒவ்வொரு 
சம்பவத்திற்கும்‌, மோசே கண்ணாரக்கண்ட 
சாட்சியாகவும்‌, காதார கேட்ட சாட்சியாகவும்‌ 
இருக்கிறார்‌. 

யாத்திராகமம்‌ புஸ்தகத்தில்‌ 
கிறிஸ்துவக்கு அடையாளங்களாக ஒரு 
சிலரைப்பற்றிச்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
பழைய ஏற்பாட்டின்‌ மற்ற ஆகமங்களில்‌, 
கிறிஸ்துவுக்கு, அடையாளமாக 
சொல்லப்பட்டிருப்பதைவிட, யாத்திராகமம்‌ 
புஸ்தகத்தில்‌ அவருக்கு அடையாளமாக 
அதிகமாய்ச்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 


மோசே இயேசுகி; வக்‌ 
எழுதியிருக்கிற... நங்கள்‌. சோவை 
விகவாசித்தீர்களானால்‌, வ்‌ 
விசுவாசிப்பீர்கள்‌; அவன்‌ என்னைக்குறித்து 
எழுதியிருக்கிறானே" (யோவா 5:46) 


மனுஷன்‌ தேவனோடு 
ஒப்புரவாவதற்கும்‌, மனுஷன்‌ தேவனோடு 
உடன்படிக்கைக்குள்‌ வருவதற்கும்‌, அவரோடு 
ஐக்கியமாகமிருப்பதற்கும்‌ மத்தியஸ்தர்‌. 
ஒருவர்‌ தேவைப்படுகிறார்‌. ஆதியாகமம்‌ 
புஸ்தகத்தில்‌ அந்த  மத்தியஸ்தரைப்பற்றி 
அதிகமாய்ச்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 


ப ப்ரத சொக்கிப்‌ 
்‌ ஏற்பாட்டில்‌ 


தப்‌ 
நய னைத்கிக்‌ 
சீனாய்‌ மலையிலிருந்த 11 மாத காலத்தில்‌ 
இந்தப்‌ புஸ்தகம்‌ எழுதப்பட்டிருக்கலாம்‌. 
மோசே இஸ்ரவேலருக்கு நியாயப்‌ 
பிரமாணத்தைக்‌ கொடுத்தவர்‌. எகிப்து 
நேரத்திலிருந்து இஸ்ரவேல்‌ தேசத்தாரை 
விடுவித்து, வனாந்தரத்தில்‌ வழிநடத்திச்‌ 
சென்றவர்‌. 





BALWETHER 
பிய 


பூர்வகாலத்தில்‌ பஞ்சாகமம்‌ முழுவதும்‌ 
ஒரே புஸ்தகமாக இருந்தது. இதை ஒரே 
சுருளில்‌ எழுதி வைத்திருந்தார்கள்‌. 
இந்தப்‌ புஸ்தகம்‌ “ஹா-தோரா" என்று 
அழைக்கப்பட்டது. இதற்கு நியாயப்பிரமாணம்‌ 
என்று பொருள்‌. கேபேர்‌ என்னும்‌ எபிரெய 


“நியாயப்பிரமாணப்‌ புஸ்தகம்‌" என்று பொருள்‌. 
காலப்போக்கில்‌ ஐந்தாகமப்‌ புஸ்தகம்‌ 
ஜந்து பிரிவாகப்‌ பிரிக்கப்ட்டது. ஒவ்வொரு 
புஸ்தகத்திற்கும்‌ அந்தப்‌ புஸ்தகத்தின்‌ முதல்‌ 
வார்த்தையே பெயராயிற்று. 
யாத்திராகமம்‌ புஸ்தகத்தின்‌ பெயர்‌ 

"எல்லே-ஜேமோல்த்‌" 'பெயர்களாவன”' 

பது இதன்‌ பொருள்‌. சிலர்‌ யாத்திராகமம்‌ 
புஸ்தகத்தை. “ஷேமோல்‌ பெயர்கள்‌” 
என்று அழைக்கிறார்கள்‌. 

யாத்திராகமம்‌ புஸ்தகத்தின்‌ முதல்‌ 
வசனத்தை ஆராய்ந்து பார்க்கும்‌ பொழுது 
அது ஆதியாகமம்‌ புஸ்தகத்தின்‌ தொடர்ச்சி 
என்பது தெரியவருகிறது. இஸ்ரவேலரின்‌ 
வரலாற்றில்‌ மற்றுமொரு முக்கியமான 
நிகழ்ச்சியை இந்தப்‌ புஸ்தகம்‌ விவரிக்கிறது. 

ஆதியாகமம்‌ புஸ்தகத்தில்‌ 
தீர்க்கதரிசனமாகக்‌ கூறப்பட்டிருக்கிற 
காரியங்கள்‌ யாத்திராகமம்‌ புஸ்தகத்தில்‌ 
வரலாற்று நிகழ்ச்சிகளாக நிறைவேறுகின்றன. 

யோசேப்பின்‌ 
இஸ்ரவேல்‌ 
இருக்கிறார்கள்‌. எகிப்திலிருந்து வெளியேறிய 
காலத்தில்‌ இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ எவ்வாறு 
பலுகிப்‌ பெருகியிருக்கிறார்கள்‌ என்பதை 
யாத்திராகமம்‌ விளக்குகிறது. 

யாத்திராகமம்‌ 
விவரிக்கப்பட்டிருக்கும்‌ 
நிகழ்ச்சிகளைப்பற்றிய விவரம்‌ வருமாறு : 

1... எகிப்தில்‌ இஸ்ரவேலரின்‌ 
அடிமைத்தனமும்‌, பாடுகளும்‌. 

2. தேவனுடைய வல்லமையினால்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ எகிப்திலிருந்து. 
விடுவிக்கப்‌ படுதல்‌. 

3. இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ எகிப்திலிருந்து 
புறப்பட்டுப்போதல்‌. 


4. இஸ்ரவேலருக்கு நியாயப்பிரமாணம்‌ 
கொடுக்கப்படுதல்‌. 


புஸ்தகத்தில்‌ 


மான 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


5. ஆசரிப்புக்‌ கூடாரம்‌ கட்டுதல்‌. 
ஆசாரியத்துவத்தின்‌ 


ஆரோனுடைய 
ஆரம்பம்‌. 


மோசேயினுடைய ஜீவியத்தின்‌ ஆரம்பப்‌ 
பகுதி. 


எகிப்திலிருந்து இஸ்ரவேலரை 

விடுவிப்பதற்கு தேவன்‌ மோசேயை 
அழைப்பது. 

9, பார்வோன்மீதும்‌, அவன்‌ ஜனங்கள்மீதும்‌ 
வந்த வாதைகள்‌. 

10. யூததேசம்‌ ஸ்தாபிக்கப்பட்ட விவரம்‌. 


1. இஸ்ரவேல்‌ தேசத்தாரின்‌ அரசியல்‌, 
மார்க்க அமைப்பு 
12. புறஜாதியார்‌ மத்தியில்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனத்தார்‌ தேவனுடைய ஜனமாகவும்‌, 
வல்லமையுள்ள தேசமாகவும்‌ இருப்பது. 
ண்டு 


யாத்திராகமம்‌ புஸ்தகத்தை 
கலாம்‌. 


பெரும்‌ பிரிவுகளாகப்‌ பி 
அவையாவன: 


1. சரித்திரப்பகுதி (யாத்‌ 14-19:25) 


2. நியாயப்பிரமாணப்பகுதி 
(யாத்‌ 20:1-40:38) 


யாத்திராகமம்‌ 
எழுதப்பட்டிருப்பதற்கான 
விவரம்‌ வருமாறு : 


1. தே டய 
வரலாறு தொடருகிறது. 
ஆபிரகாம்‌, 
ஆகியோருக்கு அவர்களுடைய 
சந்ததியைப்‌ பற்றி கூறப்பட்டிருக்கும்‌ 
வாக்குத்தத்தங்களும்‌, 
தீர்க்கதரிசனங்களும்‌. 
மோசே இஸ்ரவேல்‌ ஜனத்தாருக்கு. 
நியாயப்பிரமாணத்தைக்‌ கொடுத்த 
காலமும்‌, சூழ்நிலைகளும்‌, நோக்கமும்‌. 


இஸ்ரவேல்‌ ஒரு தேசமாக உருவாகிறது. 
தம்முடைய ஜனங்கள்‌ மத்தியில்‌ வாசம்‌ 
பண்ணும்‌ தேவனைப்‌ பிரத்தியட்சமாக 
ஆராதிக்கும்‌ முறைமைகள்‌. 


புஸ்தகம்‌ 
நோக்கங்களின்‌ 


உடன்படிக்கையின்‌ 
இஸ்ரவேலின்‌ 


ஈசாக்கு, யாக்கோபு 





யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரர்மீது. 
தமது அன்பையும்‌ கிருபையையும்‌ 
வெளிப்படுத்துகிறார்‌. அவர்களை திரளாய்‌ 
பலுகிப்‌ பெருகப்பண்ணுகிறார்‌ (யாத்‌ 14-7). 
எகிப்தியர்கள்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
தீங்கு செய்கிறார்கள்‌. எகிப்தியர்கள்‌ 
அவர்களை ஒடுக்கி அடிமைப்படுத்துகிறார்கள்‌ 
(யாத்‌ 19-14). அவர்கள்‌ ள்‌ 
புத்திரரின்‌ 
கொன்றுபோடுகிறார்கள்‌ 


எகிப்துக்குப்போன இஸ்ரவேலர்‌ 
யாத்‌ 1:1-7 


போன 
குமாரரின்‌ 
சிமியோன்‌, 


யாத்‌ 13. எகிப்துக்குப்‌ 
இஸ்ரவேலுடைய 
நாமங்கணாவன: ரூபன்‌, 
லேவி, யூதா, 


யாத்‌ 1:2. இசக்கார்‌, 
பென்யமீன்‌, 


செயுலோன்‌, 


யாத்‌ 1:3, தாண்‌, நப்தலி, காத்‌, ஆசேர்‌ 
என்பவைகளே. 


யாத்‌ 1:4. இவர்கள்‌ யாக்கோபுடனே 
தங்கள்‌ தங்கள்‌ குடும்பத்தோடுங்கூடப்‌: 
போனார்கள்‌. 


யாத்‌ 15. யேோசேப்யோ அதற்கு. 
முன்னமே எகிப்தில்‌ போயிருந்தான்‌. 
யாக்கோபின்‌: கர்ப்பப்பிறப்பாகிய 
யாவரும்‌ எழுபது பேர்‌. 


யாத்‌ 13 
சகோதரர்‌ 
தலைமுறையார்‌ 
மரணமடைந்தார்கள்‌. 
யாத்‌ இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
மிகுதியும்‌ பலுகி, ஏரானமாய்ப்‌ பெருகிப்‌ 
பலத்திருந்தார்கன்‌; தேசம்‌ அவர்களால்‌: 
'திறைத்தது. 


யோசேப்பும்‌ அவனுடைய 
யாவரும்‌, அத்தத்‌ 
எல்லாரும்‌ 


எபிரெய மொழியில்‌ 
புஸ்தகத்தின்‌ முதலாவது. 
வேலே" என்பதாகும்‌. இது இரண்டு 
வார்த்தைகளை இணைக்கும்‌ சொல்‌. 
வார்த்தை ஆதியாகமம்‌ புஸ்தகத்தையும்‌, 
யாத்திரகாமம்‌ புஸ்தகத்தையும்‌ இணைக்கிறது. 
1573-16: ஆதி 46:3-4; ஆதி 50:24 
வசனங்களில்‌  கூறப்பட்டிருக்கும்‌. 
செய்திகளின்‌ நிறைவேற்றத்தை யாத்திராகமம்‌ 
புஸ்தகத்தோடு இந்த வார்த்தை 
இணைக்கிறது. லேவியராகமம்‌ புஸ்தகமும்‌, 
எண்ணாகமம்‌ புஸ்தகமும்‌ இதுபோன்றே 
துவங்குகிறது. ஆகையினால்‌ ஆதியிலே. 
பஞ்சாகமம்‌ முழுவதும்‌ ஒரே புஸ்தகமாக 
இருந்திருக்க வேண்டும்‌. 
யாக்கோபின்‌ பன்னிரண்டு குமாரரும்‌ 
எகிப்து தேசத்திலே இருக்கிறார்கள்‌. 
இவர்கள்‌ இஸ்ரவேலரின்‌ முற்பிதாக்கள்‌ 
என்று அழைக்கப்படுகிறார்கள்‌. 
“ஈசாக்கு யாக்கோபையும்‌, யாக்கோபு 
பன்னிரண்டு கோத்திரப்பிதாக்களையும்‌ 
பெற்றார்கள்‌" (அப்‌ 7:8). 
இஸ்ரவேலின்‌ பன்னிரண்டு 
முற்பிதாக்களுடைய பெயர்களும்‌ இந்த 
வசனப்பகுதியில்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 


யாத்திராகமம்‌ 
வார்த்தை 


“எகிப்துக்குப்‌ போன இஸ்ரவேலுடைய 
குமாரின்‌ நாமங்களாவன: ரூபன்‌, சிமியோன்‌, 
கேலி, மூதா, இசக்கார்‌, செபுலோன்‌, 
பென்யமீன்‌, தாண்‌, நப்தலி, காத்‌, ஆசேர்‌ 


யாத்திராகமம்‌ புஸ்தகத்திற்கு இந்தப்‌ பெயரே 
வழங்கப்பட்டிருக்கிறது. ஆங்கில மொழியில்‌ 
“எக்ஸோடஸ்‌' என்னும்‌ பெயர்‌ செப்துவஜிந்த்‌ 
கிரேக்க பழைய ஏற்பாட்டிலிருந்து டர 
கிரேக்க. மொழியில்‌ 

புறப்பட்டுப்போதல்‌ என்பதற்கான த்தை 
'எக்ஸோடஸ்‌" என்பதாகும்‌. யாத்திராகமம்‌ 
புஸ்தகத்தில்‌ இஸ்ரவேல்‌ ஜனம்‌ எகிப்து 
தேசத்திலிருந்து புறப்பட்டுப்‌ போவதாக 35 
தடவைகள்‌ கூறப்பட்டிருக்கிறது. 





BALWETHER 
பிய 


யாக்கோபு தன்னுடைய குமாரரோடும்‌, 
அவர்களுடைய குடும்பத்தாரோடும்‌ எகிப்து, 
தேசத்திற்குப்போனார்‌. யாக்கோபின்‌ 
கர்ப்பப்பிறப்பாகிய யாவரும்‌ எழுபது பேர்‌ 
(யாத்‌ 1:4,5)... ஆரம்பத்தில்‌ 
பேராயிருந்தவர்கள்‌, இப்போது 

பலுகி, ஏராளமாய்ப்‌ 
பலத்திருக்கிறார்கள்‌. எகிப்து. 
அவர்களால்‌ நிறைந்திருக்கிறது. 


யோசேப்பும்‌ அவருடைய சகோதரர்‌ 
யாவரும்‌, அந்தத்‌ தலைமுறையார்‌ எல்லாரும்‌ 
மரணமடைகிறார்கள்‌ (யாத்‌ 1:6). யாக்கோபின்‌ 
குமாரர்கள்‌ எல்லோரும்‌, ஒரே காலத்தில்‌ 
மரித்துப்போகிறார்கள்‌ பென்யமீன்‌ 
மாத்திரமே யாக்கோபின்‌ குமாரரில்‌ குறைந்த 
வயதுள்ளவனாயிருக்கிறான்‌. மற்‌ ல்‌ 
சகோதரருக்கும்‌ சுமார்‌ 
மாத்திரமே 

ஆகையினால்‌ 

யாவரும்‌, 9 
மரித்துப்போகிறார்கள்‌ 


எகிப்து தேசத்திலே இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ அதிகமாய்‌ பெருகியிருக்கிறார்கள்‌. 
அவர்களுடைய பெருக்கத்தை விளக்குவதற்கு, 
நான்கு வார்த்தைகள்‌ 
பென்படு்தபபட்டரக்கிறது. அவையாவன : 1 
பலுகினார்கள்‌ பெருகினார்கள்‌ 
3, பலத்திருந்தார்கள்‌ 4, ததத ல 

ஸ்ரவேலின்‌ 
இத்மனவே 

இஸ்ரவேல்‌ 
ஏராளமாய்ப்‌ 


தேசம்‌ 


சகோதரர்‌ 
காலத்தில்‌ 


பத்தர்‌, 
முற்பிதாக்களுக்கு 
வாக்குப்பண்ணின பிரகாரம்‌, 
புத்திரர்‌ மிகுதியும்‌ பலுகி, 
பெருகிப்‌ பலத்திருந்தார்கள்‌ ; 
அவர்களால்‌ நிறைந்தது” (யாத்‌ 1:7). 


இஸ்ரவேலருக்கு நெருக்கம்‌ 
யாத்‌ 1:8-14 


யாத்‌ 1:8. யோசேப்பை அறியாத புதிய 


புத்திரராகிய 
ஏரானமானவர்களும்‌, 


பலத்தவர்களூமாய்‌ இருக்கிறார்கள்‌. 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யாத்‌ 1:10. அவர்கன்‌ பெருகாதபடிக்கும்‌, 
ஒரு யுத்தம்‌ உண்டானால்‌, அவர்களும்‌ 
நம்முடைய பகைஞரோடே கூடி, நமக்கு 
விரோதமாக யுத்தம்பண்ணி, தேசத்தை 
விட்டுப்‌ புறப்பட்டுபோகாதபடிக்கும்‌, 
நாம்‌ அவர்களைக்குறித்து ஒரு உபாயம்‌ 
பண்ணவேண்டும்‌ என்றான்‌. 


யாத்‌ 1411. 
சுமைகமக்கிற 
ஓடுக்கும்படிக்கு, 
விசாரணைக்காரரை 
அப்பொழுதுஅவர்கள்‌ 
பார்வோனுக்காகப்‌ பித்தோம்‌, ராமசேஸ்‌ 
என்னும்‌ பண்டகாலைப்‌ 
பட்டணங்களைக்‌ கட்டினார்கள்‌. 


அப்படியே அவர்களைச்‌. 
வேலையினால்‌. 
அவர்கள்மேல்‌: 
வைத்தார்கள்‌; 


யாத்‌ 1:12. ஆனாலும்‌ அவர்களை 
எவ்வளவு. ஒடுக்கினார்கனோ 
அவ்வளவாய்‌ அவர்கள்‌ பலுகிப்‌ 
பெருகினார்கள்‌. ஆகையால்‌ அவர்கள்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரரைக்குறித்து எரிச்சல்‌ 
அடைந்தார்கள்‌. 


யாத்‌ 149. 
புத்திரரைக்‌ 
'வேலைவாங்கினார்கள்‌. 


எகிப்தியர்‌ இஸ்ரவேல்‌ 
கொடுமையாய்‌ 


கத்‌ நத அந்தக்‌ செங்கலுமாகிய 
இவைகளைச்‌ ய்யும்‌ 
களன்‌ வயலில்‌ செய்யும்‌ 


சகலவித வேலையினாலும்‌, 
அவர்களூக்கு அவர்கள்‌ ஜீவனையும்‌ 
க௪ப்பாக்கினார்கன்‌; 
அவர்களைக்கொண்டு செய்வித்த மற்ற 
எல்லா வேலைகளிலும்‌, அவர்களைக்‌: 
கொடுமையாய்‌ நடத்தினார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ எகிப்து தேசத்திலே. 

திரளாய்ப்‌ பெருகியிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 

ல்‌ குடியேறின 

இந்தக்‌ காலம்‌ 

தேசத்தில்‌ 

சம்பரணமாயும்‌ 

ட கள்‌. இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 

எகிப்து தேசத்திலே இதுவரையிலும்‌ எந்த ஒரு 
பிரச்சனையும்‌ வரவில்லை. 





யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


இந்தக்‌ காலத்தில்‌, யோசேப்பை 
அறியாத புதிய ராஜன்‌ ஒருவன்‌ எகிப்தில்‌ 
தோன்றுகிறான்‌. இந்த ராஜா மூலமாக 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு பிரச்சனைகள்‌: 
வருகிறது. அவர்கள்‌ நெருக்கப்படுகிறார்கள்‌. 
இதுவரையிலும்‌, எகிப்து தேசம்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கு குடியேறின தேசமாமிருந்தது. 
இப்போதோ அது அவர்களுக்கு 
அடிமைத்தனத்தின்‌ தேசமாயிற்று. 


புதிய ராஜன்‌ ஒருவன்‌. 
தோன்றுகிறான்‌. ஏசா 
வசனத்தில்‌ கூறப்பட்டிருக்கும்‌ 
இந்தப்‌ சாம்ராஜ்ஜியத்தை 
ஸ்தாபித்தவன்‌. அவன்‌ எகிப்தை ஜெயித்தான்‌. 
ஒருவேளை இவன்‌ இரண்டாம்‌ ராமசேஸ்‌ 
ஆக இருக்கலாம்‌. இவனுடைய குமாரன்‌ 
மேநெப்தா. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ எகிப்தை 
விட்டு வெளியேறிய போது இவன்‌ எகிப்தின்‌ 
பார்வோனாக இருந்திருக்க வேண்டும்‌. 


ராஜா யோசேப்பை 
யாக்‌! இன்றன கனம்‌. எனது 
தேசத்திலிருந்து புறப்பட்டுப்‌ போவதற்கு 144 
வருஷங்களுக்கு முன்பாகவே யோசேப்பு 
மரணமடைந்தார்‌. மோசே பிறப்பதற்கு 64 
வருஷங்களுக்கு முன்பாக யோசேப்பு 
மரித்தார்‌. கடந்த 64 வருஷ காலங்களில்‌ 
எகிப்தின்‌ ராஜாவாகிய பார்வோன்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனங்களை அடிமைப்படுத்தி 
வைத்திருக்கிறான்‌. 
மோசே. பிறந்தபோது. இண்வேணின்‌ 
பிரமாணம்‌ அ 
1:8-22; யாத்‌ 2:1-9). 
குமாரத்தி மோசேயை 
வளர்த்தாள்‌. மோசே 
கக்கி மறுபடியும்‌ எகிப்துக்கு 
வந்து இஸ்ரவேலை விடுதலை 
அழைத்துச்‌ சென்றபோது, 
குமாரன்‌ மேநெப்தா எகிப்தின்‌ 
இருந்திருக்க வேண்டும்‌ 
எகிப்து தேசத்தில்‌ கொடிய பஞ்சம்‌ 
உண்டானபோது, யோசேப்பு எகிப்தியருக்கு 
மிகப்பெரிய உதவியை செய்திருக்கிறார்‌. 
ஆனால்‌ காலம்‌ செல்ல செல்ல, 
எகிப்தியர்கள்‌ யோசேப்பு தங்களுக்கு செய்த 
உதவிகளை மறந்துவிடுகிறார்கள்‌. எகிப்து 
தேசத்தின்‌ புதிய ராஜாவாகிய பார்வோன்கூட, 
யோசேப்பை அறியாதவனாயிருக்கிறான்‌. 


கன்‌ 
ராஜாவாக 


நாம்‌ இந்த உலகத்தில்‌ மனுஷருக்காக 
மாத்திரம்‌ வேலை செய்தால்‌ நாம்‌ 
மரிக்கும்போது, நாம்‌ செய்த வேலைகளும்‌ 
மரித்துப்போகும்‌. ஜனங்கள்‌ 
மரித்துப்போனவர்களை மறந்துவிடுவதுபோல, 
நாம்‌. செய்த வேலைகளையும்‌ 

ந்துவிடுவார்கள்‌. நாம்‌ இந்த உலகத்தில்‌ 
கர்த்தருக்காக ஊழியம்‌ செய்தால்‌, அந்த 
ஊழியம்‌ நிலைத்திருக்கும்‌. 
பின்பு, பரலோகத்திலிருந்து 

உண்டாகக்‌ கேட்டேன்‌; 
மரிக்கிறவர்கள்‌ 


சத்தம்‌ 
கர்த்தருக்குள்‌ 
பாக்கியவான்கள்‌ 
அவர்கள்‌ 
விட்பொழிந்து, 
அவர்களுடையகிரியைகள்‌ 
கூடப்போம்‌; ஆவியானவரும்‌. 
திருவளம்‌ பற்றுகிறார்‌ என்று 
(வெளி 1413) 


தங்கள்‌ 
இளைப்பாறுவார்கள்‌; 
அவர்களோடே 

ம்‌ என்று 
ஈல்லிற்று” 


புதிய 


ராஜா 


ஜனங்களை 
அவர்களை 


ஒடுக்கவேண்டுமென்றும்‌, 
நெருக்கி கட்டுப்படுத்தவேண்டும்‌ 
தீர்மானம்பண்ணுகிறான்‌. 
காரணத்தையும்‌ அந்த 
தேசத்தாருக்கு சொல்லுகிறான்‌. 


எகிப்து தேசத்தின்‌ புதிய ராஜா, தன்‌ 
ஜனங்களை நோக்கி: “இதோ, இஸ்ரவேல்‌ 
புத்திரராகிய ஜனங்கள்‌ நம்மிலும்‌ 
ஏராளமானவர்களும்‌, பலத்தவர்களுமாய்‌ 
இருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ பெருகாதபடிக்கும்‌, 
ஒரு யுத்தம்‌ உண்டானால்‌, அவர்களும்‌ 
ம்‌ பகைஞரோடே கூடி, நமக்கு 
யுத்தம்பண்ணி, தேசத்தை 
புறப்பட்டுபோகாதபடிக்கும்‌, நாம்‌ 
அவர்களைக்குறித்து ஒரு உபாயம்‌ 
பண்ணவேண்டும்‌” 1:910) என்று 


சொல்லுகிறான்‌. 


இஸ்ரவேலுக்கு எதிராக எகிப்தியர்‌ 
பண்ணிய உபாயம்‌ அவர்களுக்கே கேடாக 
அமைந்தது. இஸ்ரவேலை விடுதலை செய்து, 
வழிநடத்திய மோசேயை பார்வோனின்‌ 
அரண்மனையிலுள்ளவர்கள்‌ வளர்த்தார்கள்‌. 
அவருக்கு கல்வி கற்றுக்‌ கொடுத்தார்கள்‌. 
அவரை நல்ல தலைவராக ஆயத்தம்‌. 
பண்ணினார்கள்‌ (ஏசா. 1990113, 
சங்‌ 7822-13) 


(யாத்‌ 





(யய 
பிய 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ எகிப்து 
தேசத்தாரைவிட பலசாலிகளாயிருக்கிறார்கள்‌. 
என்று எகிப்து 
சொல்லுகிறான்‌. ஆனால்‌ 
புத்திரர்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
அந்நியர்களாகவம்‌, 
தங்கியிருக்கிறார்கள்‌. 
தங்கள்‌ ஆடுகளை 
தங்களுக்கு கிடைக்கும்‌ 


பரதேசிகளாகவும்‌ 
அவர்கள்‌ 
மேய்த்துக்கொண்டு, 


எகிப்தியருக்கு அருவருப்பானவர்கள்‌. 

ஆனாலும்‌, எகிப்தின்‌ புதிய ராஜா 
இஸ்ரவேல்‌ புத்திரை ஒடுக்கவேண்டும்‌ 
என்பதற்காக, அவர்களைப்பற்றி தன்‌ 
ஜனத்தாரிடம்‌ பொய்யான குற்றச்சாட்டுகளை 
சொல்லுகிறான்‌. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
எகிப்தியரைவிட  ஏராளமானவர்களாகவும்‌. 
பலத்தவர்களாகவும்‌ இருக்கிறார்கள்‌ என்று 
சொல்லுகிறான்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ எகிப்து தேசத்திலே 

குடமிருந்தாலும்‌, அந்த தேசம்‌ அவர்களுக்கு 
சொந்த நேசமல்ல. கானான்‌ தேசமே 

இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு வாக்குத்தத்த தேசம்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கானான்‌ 
நேசத்தைப்பற்றியும்‌, எகிப்து தேசத்திலிருந்து, 
கானான்‌ தேசத்திற்கு திரும்பிப்போவது 
பற்றியும்‌, அவ்வப்போது தங்களுக்குள்ளே 
பேசிக்கொள்வது வழக்கம்‌. 


்‌ புதிய ராஜா, 
கானான்‌ தேசத்திற்கு 
திரும்பிப்போலது பற்றி தங்களுக்குள்ளே 
பேசிக்கொள்வதை, தன்னுடைய வேவுகாரர்‌ 
மூலமாக. கேள்விப்படுகிறான்‌. அவன்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரரை எப்படியாவது. 
ஒடுக்கவேண்டுமென்று, ஏற்கெனவே 
தீர்மானம்பண்ணியிருக்கிறான்‌. இப்போது, 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கானான்‌ தேசத்திற்குப்‌ 
போகவேண்டுமென்‌| தங்களுக்குள்ளே 
பேசிக்கொள்வதையும்‌, எகிப்தின்‌ ராஜா 
அவர்களுக்கு விரோதமாக திருப்புகிறான்‌. 


எகிப்து தேசத்திற்கு விரோதமாக 
யுத்தமுண்டானால்‌, இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
எகிப்தியரின்‌ பகைஞரோடே கூடிக்கொண்டு, 
எகிப்தியருக்கு விரோதமாக யுத்தம்பண்ணி, 
எகிப்து தேசத்தைவிட்டு 
போய்விடுவார்கள்‌ என்று 

ராஜா தன்‌ ஜனங்களை 


தேசத்தி்‌ 
இங்ரவேல்‌ “பத்தர்‌ 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சொல்லுகிறான்‌. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ எகிப்து 
தேசத்திற்கு துரோகிகள்‌ என்றும்‌, அவர்கள்‌ 
மிகவம்‌ ஆபத்தானவர்கள்‌ என்றும்‌ 
பார்வோன்‌ இஸ்ரவேலரைக்‌ குறித்து 
சொல்லுகிறான்‌. 


இஸ்ரவேல்‌, பத்தாராக்‌. குறித்து, த 

உபாயம்‌ பண்ணவேண்டும்‌ 

அவர்களை எப்படியாவது, ஒடுக்கவேண்டும்‌ 

ன்றும்‌ அடிமைப்படுத்த 

எகிப்தின்‌ ராஜா 

இஸ்ரவேல்‌ புத்திரரை 

அவர்கள்‌ எகிப்து 

தேசத்திற்கே ஆபத்தாமிருப்பார்கள்‌ என்பது 
பார்வோனுடைய பொய்‌ பிரச்சாரம்‌. 


எகிப்து தேசத்தின்‌. புதிய ராஜா 
சொன்ன ஆலோசனையின்‌ பிரகாரம்‌, 
எகிப்தியர்கள்‌ இஸ்ரவேல்‌  புத்திரரை 
சுமைசுமக்கிற வேலையினால்‌ ஒடுக்கும்படிக்கு, 
அவர்கள்மேல்‌ விசாரணைக்காரரை 
வைக்கிறார்கள்‌: அப்பொழுது அவர்கள்‌ 
பார்வோனுக்காகப்‌ பித்தோம்‌, ராமசேஸ்‌ 
என்னும்‌ பண்டசாலைப்‌ பட்டணங்களைக்‌ 
கட்டுகிறார்கள்‌ (யாத்‌ 1:1). 


விசாரணைக்காரர்‌ 
எபிரெய வார்த்தை “சாரே " 
என்பதாகும்‌. இவன்‌ வேலைகள்‌ அல்லது 
கப்பம்‌ கட்டுதலுக்குத்‌ தலைவன்‌. இந்த 
விசாரணைக்காரர்கள்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாருக்கு வேலைகளைப்‌ பிரித்துக்‌ 
கொடுப்பார்கள்‌. அவர்களிடமிருந்து கப்பம்‌ 
வசூலித்துத்‌ தருவார்கள்‌. 


“பண்டசாலைப்‌ பட்டணங்கள்‌" என்பது 
சேமிப்பு களஞ்சியங்கள்‌. இவற்றில்‌ 
தானியங்களையும்‌, யுத்த தளவாடங்களையும்‌ 
சேமித்து வைப்பார்கள்‌ (1இராஜா 9:19; 2நாளா 
8:4; 2நாளா 32:28) 


பித்தோம்‌” 
தெய்வத்தின்‌ பட்டணம்‌. 
என்று அழைக்கப்பட்டது. 

“ராமசேஸ்‌" என்னும்‌ பட்டணத்தை 
இரண்டாம்‌ ராமசேஸ்‌ கட்டினபடியால்‌, இதற்கு 
இப்பெயர்‌ வழங்கப்பலாயிற்று இது 
கோசேனின்‌ தலைநகரம்‌. இதற்கு ஒன்‌ 
ஹெலியோபோலிஸ்‌ என்னும்‌ மறுபெயர்களும்‌ 


என்னும்‌ 


பத்துமோஸ்‌ 


என்பது தும்‌ 
இது 





யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


ஒடுக்கினார்களோ 


பலுகிப்‌ பெருகுகிறார்கள்‌. ஆகையால்‌ 
எகிப்தியர்கள்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரைக்குறித்து 
எரிச்சல்‌ அடைகிறார்கள்‌ (யாத்‌ 12). 
ஜனங்களையும்‌, 
சபையையும்‌ "பலப்படுத்தும்‌. 
உபத்திரவப்படும்‌ ஜனங்கள்‌ உபத்திரவத்தை 
எதிர்த்து நிற்பதற்குப்‌ பழகிக்கொள்வார்கள்‌. 
உபத்திரவப்படுத்துபவர்களை அகற்றுவதற்கு 
வலிமை பெறுவார்கள்‌ (யாத்‌ 1:12) 
உபத்திரவத்தினால்‌ சபை எப்பொழுதும்‌ 
வளர்ச்சி பெற்றிருக்கிறது. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
பலுகிப்பெருகக்கூடாது. என்பது எகிப்தியரின்‌ 
திட்டம்‌. ஆனால்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரோ 
தொடர்ந்து பலுகிப்பெருகிக்‌ 
கொண்டிருக்கிறார்கள்‌. இஸ்ரவேலரை 
ஒடுக்கினாலும்‌ அவர்கள்‌ 
பலுகிப்பெருகுகிறார்கள்‌. 


'வேலைவாங்குகிறார்கள்‌. அவர்கள்‌ சாந்தும்‌ 
செங்கலுமாகிய இவைகளைச்‌ செய்யும்‌ 
வேலையினாலும்‌, வயலில்‌ செய்யும்‌ சகலவித 
வேலையினாலும்‌, இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
அவர்கள்‌ ஜீவனையும்‌ கசப்பாக்குகிறார்கள்‌;: 
எகிப்தியர்கள்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரரைக்கொண்டு செய்வித்த மற்ற எல்லா 
வேலைகளிலும்‌, அவர்களைக்‌ கொடுமையாய்‌ 
நடத்துகிறார்கள்‌ (யாத்‌ 1:1314). 


புத்திரர்‌ தரித்திரராக்கப்படுகிறார்கள்‌. 

இஸ்ரவேல்‌ புத்திரரை அடிமைகளாக. 
ஆக்கவேண்டும்‌ என்பது எகிப்தியரின்‌ திட்டம்‌. 
இதற்காக அவர்கள்‌ உபாயம்பண்ணி, 
இஸ்ரவேல்‌ புத்திரரை கொடுமையாய்‌ வேலை 
வாங்கி, அவர்களுடைய ஜீவனை 
கசப்பாக்குகிறார்கள்‌. 


QOODNENS 
PUBLISHERS 


இயல்பாகவே இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
எகிப்தியரைவிட கடினமாய்‌ 
உழைக்கக்கூடியவர்கள்‌. ஆகையினால்‌ எகிப்து 
தேசத்தாருக்கு இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ 
உழைப்பு தேவைப்படுகிறது. எகிப்து 
தேசத்திலே கட்டிடங்களை கட்டுவதற்கும்‌, 
அந்த தேசத்திலே விவசாய வேலைகளை 
செய்வதற்கும்‌ இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
தேவைப்படுகிறார்கள்‌. 

இஸ்ரவேல்‌. 
நேசத்தைவிட்டுப்‌ 
அவர்களுக்கு 
செய்வதற்கோ, 
செய்வதற்கோ 
கிடைக்கமாட்டார்கள்‌. 
எகிப்தியர்கள்‌ 
சுமக்கிற வேலையினால்‌ ஒடுக்குகிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ பார்வோனுக்காக 
பித்தோம்‌, ராமசேஸ்‌ என்னும்‌ பண்டசாலை. 
கட்டிடங்களை கட்டுகிறார்கள்‌. 

எகிப்தியர்கள்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரை 
சாந்தும்‌ செங்கலுமாகிய வேலையினாலும்‌, 
வயலில்‌ செய்யும்‌ சகலவித வேமையினாதும்‌ 


இஸ்ரேல்‌ 


புத்திரர்‌ எகிப்து. 
புறப்பட்டுப்போய்விட்டால்‌, 


ஆவிகள்‌ முறிந்துபோயிற்று. அவர்களுடைய 
சரீர ஆரோக்கியமும்‌ சர்குலைந்துபோயிற்று 
இஸ்ரவேல்‌: புத்திரரால்‌ அநேக 
வருஷங்களுக்கு ஆரோக்கியமாய்‌ ஜீவிக்க 
முடியவில்லை. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கடினமான 
வேலைகளை செய்கிறார்கள்‌, எகிப்தியர்கள்‌ 
கொடுமையாய்‌ வேலை. 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
அளவு போஜனம்‌. 
அவர்கள்‌ பசியும்‌ 
பட்டினியுமாக இருந்து, கடினமாய்‌ வேலை 
அவர்களுடைய சரீர 
கெட்டுப்போகிறது. 
அநேகர்‌ நோய்வாய்ப்பட்டு, 
வரை... ஜவிக்காமல்‌, 
மரித்துப்போகிறார்கள்‌. 

எகிப்து 

இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌: 

குறைந்துபோகிறது. 





(யய 
பிய 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ எகிப்து தேசத்திலே 
அடிமைகளாயிருக்கிறார்கள்‌. அடிமைகளுக்கு 
பிறக்கும்‌ குழந்தைகளும்‌ அடிமைகளாகவே. 
எண்ணப்படுவார்கள்‌. ஆகையினால்‌ 
அடிமைகளாகயிருக்கும்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரை 
யாரும்‌ திருமணம்‌ செய்ய முன்வரவில்லை. 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ அடிமைத்தன 
நுகத்தினால்‌ நெருக்கப்படுகிறார்கள்‌. இதனால்‌ 
எகிப்து தேசத்திலே. அவர்களுடைய 
எண்ணிக்கை குறைந்துபோகிறது. 

எகிப்தியர்‌ 
கொடுமைகளிலிருந்து 
இஸ்ரவேலரில்‌ சிலர்‌ 
விக்கிரகாராதனையை. 


தங்களுக்கு செய்யும்‌: 
தப்பிப்பதற்காக, 
எகிப்தியரின்‌ 
பின்பற்றுகிறார்கள்‌. 
எகிப்தியரைப்போல 
ஆராதனை 
எகிப்தியர்கள்‌ 
கொடுமைப்படுத்துவதைக்‌ 
குறைத்துக்கொள்வார்கள்‌ என்று இஸ்ரவேல்‌ 
ஜனத்தார்‌ நினைக்கிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனத்தாரில்‌ ஒரு சிலர்‌ 
எகிப்தியரின்‌ விக்கிரகங்களை ஆராதித்து, 
அவர்களோடு ஐக்கியமாகமிருந்தாலும 
இஸ்ரவேலில்‌ அநேக! 
தேவனாகிய 
ஆராதிக்கிறார்கள்‌. 
ஒடுக்கப்பட்டாலும்‌, நெருக்கப்பட்டாலும்‌, 
உபத்திரவப்படுத்தப்பட்டாலும்‌ அவர்கள்‌ 
குர்த்தரைவிட்டு விலகவில்லை. அவர்கள்‌ 
விக்கிரகங்களை பின்பற்றிப்போகவில்லை. 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ எகிப்து 
தேசத்திலே. அடிமைகளாகயிருக்கிறார்கள்‌. 
ஆனாலும்‌ அவர்கள்‌ எகிப்தியரின்‌ பழக்க 
வழக்கங்களுக்கும்‌, கட்ட அட்டா 
அடிமைகளாகவில்லை. இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ எகிப்தியரை விட்டு வேறுபிரிந்து 
கர்த்தருக்கு பிரியமானவர்களாக, 
பிரயோஜனமுள்ளவர்களாக ஜீவிக்கிறார்கள்‌. 
இதுவும்‌ இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ மத்தியிலே 
கர்த்தர்‌ செய்கிற அற்புதமாயிருக்கிறது. 
கர்த்தருடைய செய்கைகள்‌ எல்லாமே. 
ஆச்சரியமாயிருக்கிறது. 

எகிப்தியர்கள்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரை 
எவ்வளவு ஒடுக்குகிறார்களோ அவ்வளவாய்‌ 
அவர்கள்‌ பலுகிப்பெருகுகிறார்கள்‌. ஆகையால்‌ 
எகிப்தியர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரைக்‌ குறித்து 
எரிச்சலடைகிறார்கள்‌. இரத்தசாட்சியாக 
மரிக்கிறவர்களின்‌ திருச்சபைக்கு. 
விதையாகயிருக்கிறது. 


ரத்தம்‌, 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எபிரெய மருத்துவச்சிகள்‌ 
யாத்‌ 1:15-22 


யாத்‌ 1:15. அதுவுமன்றி, எகிப்தின்‌ 
ராஜா, சிப்பிரான்‌ பூவான்‌ என்னும்‌ 
பேருடைய எபிரெய 
மருத்துவச்சிகனோடே பேசி: 
நீங்கள்‌ எபிரெய 
மருத்துவம்‌ 
செய்யும்போது, அவர்கள்‌ 
மணையின்மேல்‌ உட்கார்த்திருக்கையில்‌ 
பார்த்து, ஆண்பின்னையானால்‌ 
கொண்று போடுங்கள்‌, 
பெண்பின்னையானால்‌ 
உயிரோடிருக்கட்டும்‌ என்றான்‌. 


யாத்‌ 117. மருத்துவச்சிகனோ, 
தேவனுக்குப்‌ பயந்ததினால்‌, எகிப்தின்‌ 
ராஜா தங்களுக்கு இட்ட கட்டளைப்படி. 
செய்யாமல்‌, ஆண்பின்னைகளையும்‌ 
உயிரோடே காப்பாற்றினார்கள்‌. 


யாத்‌ 1:18. அதினால்‌ எகிப்தின்‌ ராஜா 
மருத்துவச்சிகளை அழைப்பித்து: 
நீங்கள்‌ ஆண்பின்னைகனை உயிரோடே, 
காப்பாற்றுகிற காரியம்‌ என்ன என்று 
கேட்டான்‌. 


யாத்‌ 1:19. அதற்கு மருத்துவச்சிகன்‌ 
பார்வோனை நோக்கி: எபிரெய 
ஸ்திரீகள்‌ ம்திய ஸ்திரீகனைப்போல்‌. 
அல்ல, அவர்கள்‌ நல்ல பலமுன்னவர்கள்‌; 
மருத்துவச்சி அவர்களிடத்துக்குப்‌. 
போகுமுன்னமே அவர்கள்‌. 
பீரசவித்தாகும்‌ என்றார்கள்‌. 


யாத்‌ 1:20. இதினிமித்தம்‌ தேவன்‌ 
மருத்துவச்சிகளுக்கு நன்மைசெய்தார்‌. 
ஜனங்கள்‌ பெருகி மிகுதியும்‌ 
பலத்துப்போனார்கன்‌. 


யாத்‌ 121. 
தேவனுக்குப்‌ 
அவர்களுடைய 
தழைக்கும்படி செய்தார்‌. 


மருத்துவச்சிகள்‌' 
பயத்ததினால்‌, 
குடும்பங்கள்‌. 





BALWETHER 
பிய 


யாத்‌ 1:22. அப்பொழுது பார்வோன்‌, 
பிறக்கும்‌ ஆண்பின்னைகனையெல்லாம்‌ 
நதியிலே போட்டுவிடவும்‌, 
பெண்பின்னைகளையெல்லாம்‌ 
உயிரோடே. வைக்கவும்‌ தன்‌ ஜனங்கள்‌. 
எல்லாருக்கும்‌ கட்டளையிட்டான்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
பலுகிப்பெருகுவதைப்‌ பார்த்து எகிப்தியர்கள்‌ 
அவர்களைக்‌ குறித்து எரிச்சடைகிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரரை எல்வளவு 
ஒடுக்கினாலும்‌, அவர்கள்‌ 
ஒடுங்கிப்போகவில்லை. இஸ்ரவேல்‌ புத்திரரை 


எபிரெயருக்கு பிறக்கிற சிறுபிள்ளைகளை 
கொன்றுபோடலாம்‌ என்று பார்வோன்‌ 
தீர்மானம்பண்ணுகிறான்‌. 

சிறுபிள்ளைகளைக்‌ கொன்றுபோடுவது. 
மகாபெரிய பாவம்‌. பரிசுத்த வேதாகமத்தில்‌ 
சிறுபிள்ளைகளைக்‌ கொன்றுபோட்ட 
பார்வோனைப்பற்றியும்‌ ஏரோதைப்பற்றியும்‌ 


சொ்கப்பப்டரக்கிறது. இலர்கள்‌ இருவரும்‌ 
சாசின்‌ 


கிரியைகளை 
காதம்‌ ஏரோதும்‌ 
வலுசர்ப்பங்களாயிருக்கிறார்கள்‌. 


“அப்பொழுது வேறொரு அடையாளம்‌ 
வானத்திலே காணப்பட்டது; ஏழு 
தலைகளையும்‌, பத்துக்‌ கொம்புகளையும்‌, தன்‌ 
தலைகளின்மேல்‌ ஏழு முடிகளையுமுடைய 
சிவப்பான பெரிய வலுசர்ப்பரிருந்தது. அதின்‌ 
வால்‌ வானத்தின்‌ 

மூன்றிலொருபங்கை 

அவைகளைப்‌ பூமியில்‌ 
பிரசவவேதனைப்படுகிற அந்த ஸ்திரீ பிள்ளை 
பெற்றவுடனே, அவளுடைய பிள்ளையைப்‌ 
பட்சித்துப்போடும்படிக்கு அந்த வலுசர்ப்பம்‌: 
அவளுக்கு முன்பாக நின்றது" (வெளி 12:34) 


பிலாத்து 

இயேசுகிறிஸ்துவை 
கிறிஸ்துவானவரிடத்தில்‌ ஒரு 
இல்லை என்பதை பிலாத்து 
அறிந்துகொண்டான்‌. ஆனாலும்‌ அவன்‌, 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்துவை சிலுவையில்‌ 
அறைவதற்கு ஒப்புக்கொடுத்தான்‌. 
மனுஷனால்‌ நம்முடைய சரீரத்தை மாத்திரமே 
அழிக்க முடியும்‌. நம்முடைய ஆவியின்மீதும்‌ 
ஆத்துமாவின்மீதும்‌ மனுஷருக்கு 
அதிகாரமில்லை. 


செய்கிறார்கள்‌ 
சிவப்பான 


கர்த்தராகிய 
விசாரித்தான்‌. 
குற்றமும்‌ 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


எகிப்து தேசத்திலே எபிரெய 
மருத்துவச்சிகள்‌ இரண்டுபேர்‌ இருக்கிறார்கள்‌. 
அவர்களுடைய பெயர்‌ சிப்பிராள்‌, பூவாள்‌ 
என்பதாகும்‌. எகிப்தின்‌ ராஜா எபிரெய 
மருத்துவச்சிகள்‌ இரண்டு பேரோடும்‌ 
தன்னுடைய துன்மார்க்கமான திட்டத்தைக்‌ 
குறித்து சொல்லுகிறான்‌. 


ராஜா, சியபிரான்‌. பூவாள்‌ 

பேருடைய பிரெய 
மருத்துவச்சிகளோடே பேசுகிறான்‌. ராஜா 
அவர்களை நோக்கி, “நீங்கள்‌ எபிரெய 
ஸ்திரீகளுக்கு மருந்துவம்‌ செய்யும்போது, 
அவர்கள்‌ மணையின்மேல்‌ 
உட்கார்ந்திருக்கையில்‌, பார்த்து, 
ஆண்பிள்ளையானால்‌ கொன்று போடுங்கள்‌, 
பெண்பிள்ளையானால்‌ உமிரோடிருக்கட்டும்‌” 
(யாத்‌ 1456) என்று சொல்லுகிறான்‌. 
எபிரெயருடைய பாரம்பரிய 
புராணத்தின்‌ பிரகாரம்‌, பார்வோன்‌ ஒரு 
தராசைச்‌ சொப்பனத்தில்‌ காண்கிறான்‌. 
தராசின்‌ ஒருபகுதியில்‌ எகிப்து தேசமும்‌, 
ஆட்டுக்குட்டியும்‌ 

தேசத்தை விட 


இதற்கு வியாக்கியானம்‌ 
எகிப்து தேசத்தில்‌ இஸ்ரவேலருக்குள்ளே 
ஒரு குழந்தை பிறக்கும்‌. அது எகிப்தியர்‌ 
அனைவரையும்‌ அழித்துப்போடும்‌ என்று 
மந்திரவாதிகள்‌ அர்த்தம்‌ கூறினார்கள்‌. 
"மணை"என்பது குழந்தை பிறப்பதற்குப்‌ 
பயன்படுத்தும்‌ மணையாகவோ அல்லது 


பிறந்த குழந்தையை குளிப்பாட்டும்‌ 
மணையாகவோ இருக்கலாம்‌. 


“ஆண்பிள்ளையானால்‌ கொன்று 
போடுங்கள்‌” என்று எகிப்தின்‌ ராஜா 
மருத்துவச்சிகளுக்கு சொல்லுகிறான்‌. 
ஸ்திரீயின்‌ வித்து சர்ப்பத்தின்‌ தலையை 
நசுக்குவார்‌. மேசியாவை வரவிடாமல்‌: 
கடுபதத்காக்‌ சால்க்‌ தனால்‌ மக்‌ 
அனைத்தையும்‌ செய்கிறான்‌. இஸ்ரவேலின்‌ 
ஆண்பிள்ளைகள்‌ எல்லோரையும்‌ கொன்று 
போட்டால்‌, தன்னை நசுக்குவதற்கு ஸ்திரீயின்‌ 
வித்து வராது என்பது அவனுடைய எண்ணம்‌. 
(ஆதி 3:15; ரோமர்‌ 16:20). 





BALWETHER 
பிய 


மருத்துவச்சிகள்‌ பிறக்கும்‌ பிள்ளைகளை, 
உயிரோடே காப்பாற்றவேண்டியவர்கள்‌. 
ஆனால்‌ எகிப்தின்‌ ராஜாவோ, எபிரெய 
ஸ்திரீகள்‌ பெற்றெடுக்கும்‌ ஆண்பிள்ளைகளை 
கொன்றுபோடுமாறு மருத்துவச்சிகளுக்கு 
கட்டளை கொடுக்கிறான்‌. மருத்துவச்சிகள்‌ 
ஆண்பிள்ளைகளைக்‌ கொன்றுபோட்டு, 
அதற்கு ஏதாவது மருத்துவ காரணங்களை 
சொல்லவேண்டுமென்று எகிப்தியன்‌ ராஜா 
எதிர்பார்க்கிறான்‌. ஒருவேளை பிரசவ. 
வேதனையை தாங்க முடியாமல்‌, எபிரெய 
ஸ்திரீகளால்‌ பிள்ளைகளை உயிரோடு 
பெற்றெடுக்க முடியவில்லை. என்று 
மருத்துவச்சிகள்‌ பொய்சொல்லலாம்‌. 

எபிரெய ஸ்திரீகளின்‌ வயிற்றில்‌ 
பிள்ளைகள்‌ இருக்கும்போது, 
அது. ஆண்பிள்ளையாகயிருக்குமென்றால்‌, 
அந்தப்‌ “பிள்ளையை கர்ப்பத்திலேயே 
கொன்றுபோடலாம்‌ என்றும்‌ எகிப்தின்‌ ராஜா 
மருத்துவச்சிகளுக்கு ஆலோசனை 
சொல்லுகிறான்‌. 


"நான்‌ சுர்ப்பத்தில்தானே அழியாமலும்‌, 
குர்ப்பத்திலிருந்து புறப்படுகிறபோதே 
சாகாமலும்‌ போனதென்ன?" (யோபு 311) 


எபிரெய மருத்துவச்சிகளோ தேவனுக்கு. 
பயப்படுகிறவர்கள்‌. அவர்கள்‌ எகிப்தின்‌ ராஜா 
சொன்ன  துன்மார்க்கமான கட்டளைக்கு 
கீழ்ப்படிய மறுத்துவிடுகிறார்கள்‌. 
மருத்துவச்சிகளோ, தேவனுக்குப்‌ 
பயந்ததினால்‌, எகிப்தின்‌ ராஜா தங்களுக்கு 
இட்ட கட்டளைப்படி செய்யாமல்‌, 
ஆண்பிள்ளைகளையும்‌ உமிரோடே 
காப்பாற்றுகிறார்கள்‌ (யாத்‌ 1:17). 


எய்ய மருத்துவச்சிகள்‌ தேவனுக்கும்‌, 
பிரமாணங்களுக்கும்‌ 

பார்வோனுடைய 
கீழ்ப்டியவில்லையென்றால்‌ 


பயப்படுகிறார்கள்‌ 
கட்பளைக்கு 
அவனுடைய கோபம்‌ மருத்துவச்சிகள்மேல்‌. 
வரும்‌. மருத்துவச்சிகள்‌ 
பிரமாணங்களுக்கு 
கர்த்தருடைய 


கர்த்தருடைய 
கீழ்ப்பியவில்லையென்றால்‌, 
கோபம்‌ அவர்கள்மேல்‌ வரும்‌. எபிரெய 
மருத்துவச்சிகளோ, மனுஷருடைய 
கட்டளைக்கு கீழ்ப்படிவதைவிட, தேவனுடைய 
கட்டளைக்கு கீழ்ப்பிவதே உத்தமம்‌ என்று 
நினைக்கிறார்கள்‌. எபிரெய மருத்துவச்சிகள்‌, 
எபிரெய ஸ்திரீகள்‌ பெற்றெடுக்கிற 
ஆண்பிள்ளைகளையும்‌ உயிரோடே 
காப்பாற்றுகிறார்கள்‌. 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


இந்த வாக்கியத்தில்‌ 
என்பதற்கான. எபிரயெ வார்த்தை 
'எத்‌ஹா-எலோஹிம்‌" என்பதாகும்‌. இது 
இஸ்ரவேலின்‌ மெய்யான தேவனை 
வலியுறுத்திக்‌ கூறும்‌ வாக்கியமாகு்‌. 
பிறந்த பிள்ளைகளைக்‌ கொல்வது மிகப்பெரிய 
பாவம்‌ என்பது மருத்துவச்சிகளுக்குத்‌ 
தெரியும்‌. இந்தப்‌ பாவத்தைச்‌ செய்தால்‌, 
தங்களைத்‌ தேவன்‌ தண்டிப்பார்‌ என்று 
மருத்துவச்சிகள்‌ பயந்தார்கள்‌ (ஆதி 9:6) 


தேவன்‌ 


ஆகையினால்‌ அவர்கள்‌. எந்த 
ஆண்பிள்ளைகளையும்‌ கொல்லாமல்‌, 
அவர்களை உயிரோடே காப்பாற்றினார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ மரித்துப்‌ போகாமல்‌, 
தொடர்ந்து ஜீவிக்கிறார்கள்‌. தேவனுடைய 
கரம்‌ அவர்கள்மீது இருக்கிறபடியினாலே. 
அவர்களை யாராலும்‌ அழிக்க முடியவில்லை. 


எபிரெய ஸ்திரீகள்‌ பெற்றெடுக்கிற 
ஆண்பிள்ளைகள்‌ கொல்லப்படவில்லை. 
என்பதையும்‌, அந்தப்‌ பிள்ளைகள்‌ உயிரோடே 
காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள்‌ என்பதையும்‌ 
எகிப்தின்‌ ராஜா கேள்விப்படுகிறான்‌. 

ராஜா 


எகிப்தின்‌ 
அழைப்பித்து, “நீங்கள்‌ ஆண்பிள்ளைகளை 
உமிரோடே காப்பாற்றுகிற காரியம்‌ என்ன" 
என்று கேட்கிறான்‌. அதற்கு மருத்துவச்சிகள்‌ 
பார்வோனை நோக்கி, “எபிரெய ஸ்திரீகள்‌ 
எகிப்திய ஸ்திரீகளைப்போல்‌ அல்ல, அவர்கள்‌ 
நல்ல. பலமுள்ளவர்கள்‌; மருத்துவச்சி 
அவர்களிடத்துக்குப்‌ போகுமுன்னமே 
அவர்கள்‌ பிரசவித்தாகும்‌' (யாத்‌ 1489) 
என்று சொல்லுகிறார்கள்‌. 


எபிரெய புருஷர்களும்‌, 
வயலில்‌ வேலை செய்கிறார்கள்‌. 
ஆகையினால்‌ அவர்கள்‌ 
ஆரோக்கியமாக இருக்கிறார்கள்‌. எகிப்திய 
ஸ்திரீகள்‌ எந்த வேலையும்‌ செய்யாமல்‌, 
வீட்டுக்குள்ளேயே இருக்கிறார்கள்‌. 
ஆகையினால்‌ அவர்களுடைய சரீரத்தில்‌ 


எகிப்திய ஸ்திரீகள்‌ அதிக 
அனுபவிக்கிறார்கள்‌. ஆனால்‌ 
ஸ்திரீகளோ மருத்துவச்சிகளின்‌ 
உதவியில்லாமலேயே குழந்தைகளைப்‌ 
பிரசவிக்கிறார்கள்‌. 


மருத்துவச்சிகளை 


ஸ்திரீகளும்‌ 
(யாத்‌ 144) 
உடல்‌ 





BALWETHER 
பிய 


மருத்துவச்சிகள்‌ 

ராஜாவின்‌ 
கீழ்ப்படியவில்லை. அவர்கள்‌ 
பிரமாணத்திற்கு கீழ்ப்படிகிறார்கள்‌. 
எகிப்தின்‌. ராஜா தங்கள்மீது குற்றம்‌ 
சொல்லும்போது, அந்தக்‌ குற்றத்திலிருந்து 
தப்பிப்பதற்காக, பருத்துவச்சிகள்‌ 
சாதுரியமாய்ப்‌ பேசுகிறார்கள்‌. அவர்கள்‌ 
எகிப்தின்‌ ராஜாவுக்கு விரோதமாக 
உபாயம்பண்‌ ணுகிறார்கள்‌. கர்த்தர்‌ 


எகிப்து, 
கட்டளைக்கு. 


தேவனுடைய 


மருத்துவச்சிகளுக்கு இதின்‌ நிமித்தம்‌ நன்மை. 
செய்கிறார்‌. இஸ்‌ 

தேசத்திலே பெருகி 
பலத்துப்போகிறார்கள்‌ (யாத்‌ 1:20) 


இஸ்ரவேல்‌ ஜனங்களும்‌ எகிப்து 
மிகுதியும்‌ 


தேவன்‌ எபிரெய ஸ்திரீகளை 
ஆசீர்வதிக்கிறார்‌ சுகப்பிரசவத்திற்குக்‌ 
குட்டளையிடுகிறார்‌. பிறக்கும்‌ பிள்ளைகளும்‌ 
ஆரோக்கியமாக இருக்கிறார்கள்‌. ஆபிரகாம்‌, 
ஈசாக்கு, யாக்கோபு ஆகியோரிடம்‌ தேவன்‌ 
வாக்குத்தத்தம்‌ 

நிறைவேற்றுகிறார்‌. அவர்களுடைய 
கடற்கரை மணலைப்‌ 
வானத்தின்‌ நட்சத்திரங்களைப்‌ 
பெருகியிருக்கும்‌ (யாத்‌ 1:7). 


| மருத்துவச்சிகள்‌ தேவனுக்குப்‌ 
பயந்ததினால்‌, அவர்களுடைய குடும்பங்கள்‌ 
தழைக்கும்படி செய்கிறார்‌ (யாத்‌ 1:21) 
கர்த்தர்‌ மருத்துவச்சிகளின்‌ குடும்பங்களை 
ஆசிர்வதித்ததினால்‌, அவர்களுடைய 
குடும்பங்கள்‌ குட்டியெழுப்பப்படுகிறது.. 
அவர்களுடைய பிள்ளைகள்‌ 
ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள்‌. கர்த்தர்‌ 
மருத்துவச்சிகளுடைய கைகளின்‌ 
பிரயாசங்கள்‌. எல்லாவற்றையும்‌ 
ஆசீர்வதிக்கிறார்‌. 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மருத்துவச்சிகளின்‌ 
எபிரெய ஸ்திரீகள்‌ 
ஆண்பிள்ளைகளை 
வேண்டுமென்று எகிப்தின்‌ ராஜா 
திட்டமிட்டான்‌. ஆனால்‌ அவனுடைய 
திட்டம்‌ தோல்வியடைந்தது. எபிரெயருடைய 
ஆண்பிள்ளைகளையெல்லாம்‌ எப்படியாவது, 
கொன்றுபோடவேண்டும்‌ என்றும்‌, எகிப்து 
தேசத்திலே அவர்கள்‌ பலுகிப்பெருகுவதை 
தடைபண்ணவேண்டும்‌ என்றும்‌ எகிப்தின்‌ 
ராஜா திட்டமிடுகிறான்‌. 


அப்பொழுது பார்வோன்‌, பிறக்கும்‌ 
ஆண்பிள்ளைகளையெல்லாம்‌ நதியிலே 
போட்டுவிடவும்‌, பெண்பிள்ளைகளையெல்லாம்‌. 
உயிரோடே வைக்கவும்‌ தன்‌ ஜனங்கள்‌ 
எல்லாருக்கும்‌. கட்டளையிடுகிறான்‌ 
(யாத்‌ 1:22). 


உதவியினால்‌ 
பெற்றெடுக்கும்‌ 
கொன்றுபோட 


பிறக்கும்‌ 
எபிரெயருடைய 
மட்டும்‌. குறிக்கும்‌. 
ஆண்பிள்ளைகளை 
போட்டுவிடக்கூடாது. 
ஆண்குழந்தைகளைக்‌ 


ஆண்பிள்ளைகள்‌. 


கொன்றுபோடுமாறு 


த்தது 
முயற்சிபண்ணுகிறான்‌ 
(யாத்‌ 1:15-19). 





யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


மோசேயின்‌ 
அதிகாரத்தில்‌ 
பரிசுத்தவேதாகமத்தில்‌ 
பிரபல்யமானவர்களில்‌ ஒருவர்‌. அவர்‌ 
பரலோகத்தின்‌ தேவனோடு நெருங்கிய 
ஐக்கியத்திலிருந்தவர்‌. இந்தப்‌ 
பிரபஞ்சத்திலுள்ள ஜனங்களுக்கும்‌ அவர்‌ 
அதிக பிரயோஜனமுள்ளவராக இருந்தவர்‌. 

மோசே 
கிறிஸ்துவுக்கு 
பழைய 


சரித்திரம்‌ 
ல்ைக்தது. 
மோசே மிகவும்‌ 


கர்த்தராகிய இயேசு 
அடையாஎமாயிருக்கிறார்‌ 
ஏற்பாட்டிலே மோசே 
தீர்க்கதரிசியாகவும்‌ 
நியாயப்பிரமாணத்தைக்‌ 
மத்தியஸ்தராகவும்‌ 


ஒரு 
இரட்சகராகவும்‌, 
கொடுத்தவராகவும்‌, 
சொல்லப்பட்டிருக்கிறார்‌. 


யாத்‌ 


21-4). 


பாதுகாக்கப்படுகிறார்‌ 
மோசேயின்‌. 
தேவஜனத்தோடு 
விரும்புகிறார்‌. 
மோசே பெரியவனான கா 
எபிரெயருக்கு உதவி செய்ய விரும்‌ 
அவர்கள்‌ ஏற்றுக்கொண்டால்‌, 
அவர்களுக்கு சேவை 
ஆயத்தமாயிருக்கிறார்‌ (யாத்‌ 221-14). 
மோசே எகிப்து தேசத்தைவிட்டு தப்பி 
பார்வோன்‌ மோசேயை கொலை 
மோசே 
மீதியான்‌ தேசத்திலே  போய்ச்சேருகிறார்‌. 
அங்கே சிப்போராள்‌ என்பவளை விவாகம்‌: 
செய்கிறார்‌ (யாத்‌ 25-22), 


எகிப்து தேசத்தில்‌ இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
அடிமைத்தனத்தினால்‌ தவிக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ னை நோக்கி 
முறையிடுகிறார்கள்‌. கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
பத்திரை கண்ணோக்குகிறார்‌ 
(யாத்‌ 2:23-25). 


மோசே 
செய்ய 


மோசே: 
யாத்‌ 21-ம்‌ 


யாத்‌ 2:1. லேவியின்‌ குடும்பத்தாரில்‌ 
ஒருவன்‌ லேவியின்‌ குமாரத்திகளில்‌ 
ஒருத்தியை விவாகம்பண்ணினான்‌. 


யாத்‌ 22. அத்த ஸ்திரீ கர்ப்பவதியாகி, 
ஒரு ஆண்பின்னையைப்‌ பெற்று, அது 
அழகுன்னது என்று கண்டு, அதை 
மூன்றுமாதம்‌ ஒனித்துவைத்தான்‌. 


யாத்‌ 2, அவன்‌ அதை அப்புறம்‌ 
ஒளித்துவைக்கக்கூடாமல்‌, ஒர 
நாணற்பெட்டியை எடுத்து, அதற்குப்‌ 
பிசினும்‌ க்தும்‌ பூசி, அதிலே 
பின்னையை வளர்த்தி, நதியோரமாய்‌ 
'நாணலுக்குன்னே வைத்தான்‌. 


யாத்‌ 24. அதற்கு என்ன சம்பவிக்கும்‌. 
என்பதை அறியும்படி, அதின்‌ தமக்கை. 
தூரத்திலே நின்றுகொண்டிருத்தான்‌. 


மோசே ஒரு லேலியன்‌, மோசேயின்‌ 
தாயும்‌ தகப்பனும்‌ லேவி கோத்திரத்தைச்‌ 
சேர்ந்தவர்கள்‌. யாக்கோபு தன்னுடைய 
குமாரரை ஆசீர்வதித்தபோது, லேலக்கு 
மேன்மையான சீர்வாதம்‌ எதையும்‌ 
சொல்லவில்லை. யாக்கோபு சிமியோனுக்கும்‌ 
லேலிக்கும்‌ சாபமான வார்த்தைகளை 
சொன்னார்‌ 


“சிமியோனும்‌, லேவியும்‌ ஏகசகோதரர்‌, 
அவர்களுடைய பட்டயங்கள்‌ கொடுமையின்‌ 
கருவிகள்‌. என்‌ ஆத்துமாவே, அவர்களுடைய 
இரகசிய ஆலோசனைக்கு உடன்படாதே; என்‌ 
மேன்மையே, அவர்கள்‌ கூட்டத்தில்‌ நீ 
ர அவர்கள்‌ தங்கள்‌ கோபத்நினாலே 

புருஷனைக்‌ கொன்று, தங்கள்‌ 
அங்கத்தினராக அரண்களை 
நிர்மூலமாக்கினார்களே. உக்கிரமான 
அவர்கள்‌ கோபமும்‌ கொடுமையான அவர்கள்‌ 
மூர்க்கமும்‌ சபிக்கப்படக்கடவது: யாக்கோபிலே 
அவர்களைப்‌ பிரியவும்‌, இஸ்ரவேலிலே 
அவர்களைச்‌ சிதறவும்பண்ணுவேன்‌” 
(ஆதி 49:5-7). 





யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


லேவி கோத்திரத்தை 
ஆசீர்வதிக்கவில்லை. ஆனாலும்‌ மோசே 
லேவி கோத்திரத்தில்‌ பிறக்கிறார்‌. மோசே 
கிறிஸ்துவுக்கு அடையாளமாயிருக்கிறவர்‌. 
கிறிஸ்துவானவர்‌ பாவமான மாம்ச 
சாயலிலே இந்த உலகத்திற்கு வந்தார்‌. 
அவர்‌ நமக்காக சாபமானார்‌. 

லேவி கோத்திரம்‌ சபிக்கப்பட்ட 
கோத்திரமாக இருந்தாலும்‌, மோசே அந்த 
கோத்திரத்தில்‌ பிறந்த பின்பு, கர்த்தர்‌ லேவி 
கோத்திரத்தை  ஆசீர்வதிக்கிறார்‌. லேவி 
கோத்திரத்தார்‌ கர்த்தருக்கு மிகவம்‌ 
விசேஷித்த ஜனமாயிருக்கிறார்கள்‌. லேவி 
கோத்திரத்திலிருந்து ஆசாரியர்கள்‌ 
வருகிறார்கள்‌. 

லேவியின்‌ குடும்பத்தாரில்‌ ஒருவன்‌ 
லேவியின்‌ குமாரத்திகளில்‌ ஒருத்தியை 
விவாகம்பண்ணுகிறார்‌. அந்த ஸ்திரீ 
கர்ப்பவதியாகி, ஒரு  ஆண்பிள்ளையைப்‌ 
பெற்று, அது அழகுள்ளது என்று கண்டு, 
அதை மூன்றுமாதம்‌ ஒளித்துவைக்கிறாள்‌ 
(யாத்‌ 212). இதுவே மோசேயின்‌ 
பிறப்பைப்பற்றிய சரித்திரம்‌. 


லேவியின்‌ குடும்பத்தாரில்‌ ஒருவன்‌ 
என்பது அம்ராமைக்‌ குறிக்கும்‌ ர்‌ 
யோகெபேத்தை விவாகம்‌ பண்‌ ர்‌ 
இவர்களுக்கு மிரியாம்‌ என்னும்‌ குமாரத்தியம்‌, 
ஆரோன்‌, மோசே ஆகிய குமாரர்களும்‌ 
பிறந்தார்கள்‌. அம்ராம்‌ கோகாத்தின்‌ புத்திரன்‌. 
கோகாத்‌ லேவியின்‌ புத்திரன்‌. இவர்‌ 
எகிப்திற்குப்‌ போவதற்கு முன்பாகப்‌ பிறந்தவர்‌ 
(ஆதி 4641). அம்ராமும்‌, யோகெபேத்தும்‌, 
எகிப்தில்‌ பிறந்தவர்கள்‌. இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
எகிப்தில்‌ தங்குவதற்கு ஆரம்பித்த நாட்களில்‌ 
இவர்கள்‌ பிறந்தார்கள்‌. (எண்‌ 26:59) 

மோசே ஆபிரகாமிலிருந்து ஏழாவது 
சந்ததியில்‌ வருகிறார்‌. ஆபிரகாம்‌, ஈசாக்கு, 
யாக்கோபு, லேவி, கோகாத்‌, அம்ராம்‌, மோசே. 
ஆபிரகாம்‌ ஏபேரிலிருந்து ஏழாவது சந்ததியில்‌ 
வருகிறார்‌. (ஏபேர்‌, பேலேகு, ரெகூ, செரூகு, 
நாகோர்‌, தேராகு, ஆபிரகாம்‌ (ஆதி 
1136-26). ஏனோக்கு ஆதாமிலிருந்து ஏழாவது. 
சந்ததியில்‌ வருகிறார்‌. (ஆதாம்‌ , சேத்‌, 
ஏனோஸ்‌, கேனான்‌, மகலாலெயேல்‌, யாரேது, 
ஏனோக்கு (ஆதி 54-18; யூதா 114). 


QOODNENS 
PUBLISHERS 


மோசேயின்‌ 


பெற்றோருக்குத்‌. 
தேவனுடைய வார்த்தை கிடைத்திருக்கிறது. 
(ரோமர்‌ 


10:17) 


வார்த்தைக்குக்‌ கீழ்ப்படிந்து, 
மூன்றுமாதம்‌ ஒழித்து 
வைத்திருக்கிறார்கள்‌. அதன்‌ பின்பு, 
பார்வோனுடைய குமாரத்தி நதியில்‌ ஸ்நானம்‌ 
பண்ண வரும்போது அவளுடைய பார்வையில்‌ 
படும்டி ஒரு பெட்டியில்‌ மோசேயை 
வைத்து, நதியில்‌ மிதிக்க விடுகிறார்கள்‌ 
(யாத்‌ 2:3-6). 
மோசே முன்பாகவே, 
மிரியாமும்‌ 


பிறப்பதற்கு 
அவருடைய பெற்றோருக்கு. 
ஆரோனும்‌ பிறந்திருக்கிறார்கள்‌. இவர்கள்‌ 
ம்‌ மோசேக்கு மூத்தவர்கள்‌. 
எகிப்து தேசத்தில்‌ பிறக்கும்‌. 
ஆண்பிள்ளைகளையெல்லாம்‌. நதியிலே 
போட்டுவிடவேண்டுமென்று எல்லோருக்கும்‌ 
கட்டளையிட்டிருக்கிறான்‌. இந்தக்‌ 
கட்டளை பிறப்பதற்கு முன்பாகவே 
ஆரோன்‌ பிறந்திருக்கிறார்‌. ஆகையினால்‌ 
ஆரோன்‌ இந்த மரணதண்டனைக்கு 
தப்பிக்கிறார்‌ 
மோசே பிறக்கும்போதே, (வர்‌ 
அழகம்மா கக்கா," பொன்ன 
தாயார்‌ அவர்மீது மிகவும்‌ 
பிரியமாயிருக்கிறாள்‌. அவளுக்கு மோசேயின்‌ 
எதிர்காலத்தைக்‌ குறித்து ஏராளமான 
எதிர்பார்ப்புகள்‌ இருக்கிறது. இந்தக்‌ 
குழந்தையை எப்படியும்‌ பாதுகாக்கவேண்டும்‌ 
என்று மோசேயின்‌ தாயார்‌ விரும்புகிறாள்‌. 
இதற்காக அவள்‌ மோசேயை மூன்றுமாதம்‌ 


புத்திரருக்கு 

ஆனால்‌ 

எபிரெயருக்கு 

ஆண்பிள்ளைகளையெல்லாம்‌ 
'போட்டுவிடவேண்டுமென்று. 
கட்டளையிட்டிருக்கிறான்‌. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
எகிப்து தேசத்திலே 
அடிமைகளாயிருக்கிறார்கள்‌. அவர்களை 
மோசே 





யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


கர்த்தர்‌ தம்முடைய சபையின்‌ மீட்புக்காக 
திட்டமிட்டு, அதற்கான ஆயத்த 
வேலைகளை . செய்கிறார்‌.  எபிரெயரில்‌ 
பிறக்கும்‌ எல்லா  ஆண்பிள்ளைகளையும்‌ 
கொன்றுபோடவேண்டுமென்று எகிப்தின்‌ 
ராஜா திட்டமிடுகிறான்‌. கர்த்தரோ, எகிப்து 
தேசத்தில்‌ அடிமைகளாகயிருக்கும்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனத்தாரை இரட்சிக்க 
வேண்டுமென்று திட்டமுள்ளவராயிருக்கிறார்‌. 
அவர்களை  இரட்சிப்பதற்கு கர்த்தர்‌ 
மோசேயை ஆயத்தம்பண்ணுகிறார்‌. 
மோசே தன்‌ தாயாருக்கு 
அழகுள்ளவராகயிருக்கிறார்‌ எல்லா. 
குழந்தைகளும்‌ அழகாகமிருக்கும்‌. ஆனால்‌ 
மற்ற குழந்தைகளைவிட 

ந்த அழகுள்ளவராயிருக்கிறார்‌. மோசே 
தன்னுடைய தாயாரின்‌ பார்வையில்‌ 
அவர்‌ 
பார்வையிலும்‌ 


அழகுள்ளவராயிருப்பதுபோல, 
தேவனுடைய 


அழகுள்ளவராயிருக்கிறார்‌ 


“அக்காலத்திலே மோசே பிறந்து, 
திவ்விய சவுந்தரியமுள்ளவனாயிருந்து. மூன்று 
மாதமளவும்‌ தன்‌ தகப்பன்‌ வீட்டிலே. 
வளர்க்கப்பட்டான்‌" (அப்‌ 7:20). 


மோசே திவ்விய 
சவுந்தரியமுள்ளவராயிருப்பதினால்‌, அவரை 
நதியிலே தூக்கிப்போடாமல்‌, எப்படியாவது 
பாதுகாக்கவேண்டுமென்று அவருடைய 
பெற்றோர்‌ விரும்புகிறார்கள்‌. அவர்கள்‌ 
மோசேயை நதியிலே தூக்கிப்போடாமல்‌, 
மூன்றுமாதம்‌ ஒளித்து 
ஒருவேளை மோசேயின்‌ 
தாயார்‌, அவரை தங்கள்‌ வீட்டில்‌, ஒரு தனி 
அறையில்‌ ஒளித்து வைத்திருந்திருக்கலாம்‌. 


மோசே சிறுபிள்ளையாயிருக்கும்போது 
மூன்றுமாதம்‌ ஒளித்து வைக்கப்படுவது, 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்‌ துவக்கு. 
அடையாளமாயிருக்கிறது. இயேசுகிறிஸ்துவும்‌ 
சிறுபிள்ளையாகமிருந்தபோது. அவருடைய 
பெற்றோர்‌ அவரை எகிப்து தேசத்திற்கு 
தூக்கிக்கொண்டு போனார்கள்‌. 


அவர்கள்‌ போனபின்பு, கர்த்தருடைய 
தூதன்‌ சொப்பனத்தில்‌ யோசேப்புக்குக்‌ 
காணப்பட்டு: ஏரோது பிள்ளையைக்‌ 
கொலைசெய்யத்‌ தேடுவான்‌; ஆதலால்‌ நீ 
எழுந்து, பிள்ளையையும்‌ அதின்‌ தாயையும்‌ 
கூட்டிக்கொண்டு எகிப்துக்கு ஓடிப்போய்‌, 
நான்‌ உனக்குச்‌ சொல்லும்‌ வரைக்கும்‌ அங்கே 
இரு என்றான்‌. அவன்‌ எழுந்து, இரவிலே 
பிள்ளையையும்‌ அதின்‌ 
கூட்டிக்கொண்டு, 
புறப்பட்டுப்போய்‌, 
அங்கே இருந்தான்‌" (மத்‌ 2:13-5) 

ஏரோது. 
சிறுபிள்ளைகளை யெல்லாம்‌ 
செய்தபோது, கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து 
அவனுடைய கொலைவெறிக்கு தப்பிக்கிறார்‌. 
மோசேயின்‌ காலத்திலே, எகிப்தின்‌ ராஜா 
எபிரெயருடைய ஆண்பிள்ளைகளையெல்லாம்‌ 
நதியிலே தூக்கிப்போட்டு கொலைசெய்தான்‌. 
மோசே எகிப்து ராஜாவின்‌ கொலைவெறிக்கு 
தப்பிக்கிறார்‌ 

மோசேயின்‌ 
பாதுகாப்பதற்காக 
வைக்கிறார்கள்‌. 
பாதுகாக்க. 


பெற்றோர்‌, 
மூன்றுமாதம்‌. 
அவர்கள்‌ 
தங்களால்‌ 


DY 
ஒளித்து. 
மோசேயை 
முடிந்ததை 


நேர்த்தியாய்ச்‌ செய்யவேண்டும்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய சித்தத்தின்‌ பிரகாரம்‌, 
தமக்கு பிரியமான காரியங்களை 
நிறைவேற்றுவார்‌. 

நாம்‌ எதை தாதர்‌ கர்த்தரிடத்தில்‌ 
நம்பிக்கை வைத்து 
கர்த்தரை நம்புகிறவர்கள்‌ 
பயப்படமாட்டார்கள்‌. 
கண்ணிகளிலும்‌ 
சிக்கிக்கொள்ளுவோமோ 
விசுவாசிகளுக்கு வராது. 
காலங்கள்‌ கர்த்தருடைய 
பாதுகாப்பாகமிருக்கிறது. 





BALWETHER 
பிய 


மோசேயின்‌ தாயாரால்‌ 
மாத்தாம அவண்‌ 
முடிகிறது. அவள்‌ 
ஒளித்துவைக்கக்கூடாமல்‌, 
நாணற்பெட்டியை எடுத்து, அதற்குப்‌ பிசினும்‌ 
கீலும்‌ பூசி, அதிலே பிள்ளையை வளர்த்தி, 
நதியோரமாய்‌ நாணலுக்குள்ளே வைக்கிறாள்‌ 
(யாத்‌ 2:3). 


மூன்றுமாதம்‌ 
ஒளித்து வைக்க 
அதை ந்‌ 


என்பதற்கான எபிரெய 
என்பதாகும்‌. நோவாவின்‌ 

வார்த்தையே 
பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. (ஆதி 6114-0118) 
மோசேயின்‌ நாணற்பெட்டிக்கும்‌. 
வார்த்தையே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. 
(யாத்‌ 2333). நோவாவின்‌ பேழையைப்‌ 
போலவே மோசேயின்‌ பேரையும்‌ தெய்வீக 
ஏவுதலினாலும்‌, தெய்வீக கட்டளையினாலும்‌ 
செய்யப்பட்டிருக்கிறது. எமி 123 
ரோமர்‌ 10:17). 


_ நாணற்பெட்டி 


மோசேயின்‌ தாயார்‌ அவரை நாணல்‌. 
பெட்டியில்‌ வைத்து, நதியிலே போட்டுவிட்டு 
தன்‌ வீட்டிற்கு வந்துவிடவில்லை. அந்தப்‌ 
பெட்டியை நதியோரமாய்‌ நாணலுக்குள்‌ 
வைக்கிறாள்‌. அது மாத்திரமல்ல. அந்தப்‌ 
பெட்டிக்கும்‌, அந்தப்‌ பெட்டிக்குள்‌ 
வைக்கப்பட்டிருக்கும்‌ மோசேக்கும்‌ 
என்ன சம்பவிக்கும்‌ என்பதை அறியும்படி 
அதின்‌ தமக்கை தூரத்திலே. 
நின்றுகொண்டிருக்கிறாள்‌ (யாத்‌ 2:4) 


மோசேயின்‌ தாயார்‌ நாணல்‌ பெட்டியை 
செய்வது. அந்தப்‌ பெட்டிக்குள்ளே மோசேயை 
வைப்பது, அந்தப்‌ பெட்டியை நதியோரமாய்‌ 
நாணலுக்குள்ளே வைப்பது. மோசேயின்‌ 
தமக்கை தூரத்திலே நின்று அந்தப்‌ 
i பார்த்துக்கொண்டிருப்பது. 


த 
சம்பவங்களெல்லாமே கர்த்தருடைய தெய்வீக 
சித்தத்தின்‌ பிரகாரமாய்‌ நடைபெறுகிறது. 


இவையெல்லாவற்றையும்‌ 


செய்யுமாறு, 
தேவனாகிய அவர்களுடைய 


இருதயங்களை 


தம்முடைய 

மூலமாய்‌ நிறைவேற்றகார்‌ 
பார்வோனுடைய குமாரத்தியின்‌ கைகளில்‌ 
கிடைக்கவேண்டுமென்பது. 
சித்தமாயிருக்கிறது. 
கைவிடப்பட்டவராகயிருக்கிறார்‌. 
பெற்றோரால்‌ அவரை 

மாதத்திற்குமேல்‌ பாதுகாக்க முடியவில்லை. 


கர்த்தரே 
தல்‌ 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மோசேயின்‌ குடும்பத்தாரும்‌, 
அவருடைய உற்றார்‌ உறவினர்களும்‌, 
சிநேகிதர்களும்‌, பெற்றோரும்‌ அவரை 
கைவிட்டுவிடுகிறார்கள்‌. மோசேயை மூன்று 
மாதத்திற்கு மேல்‌ பாதுகாக்க அவர்களில்‌ 
யாருக்கும்‌ தைரியமோ, துணிச்சலோ இல்லை. 
அப்போது கர்த்தர்‌ மோசேயை தமக்கு 
சொந்தமாக்கிக்கொள்கிறார்‌ அவரை 
பாதுகாத்து பராமரிக்கும்‌ பொறுப்புக்களை 
கர்த்தர்‌ ஏற்றுக்கொள்கிறார்‌. 
விசுவாசிகளாகிய நம்மை ர்‌ 
கைவிடும்போது, 

கைவிடாமல்‌ பாதுகாக்கிறார்‌. 


'என்‌ தகப்பனும்‌ என்‌ தாயும்‌ என்னைக்‌ 
கைவிட்டாலும்‌, 
சேர்த்துக்கொள்ளுவார்‌" 


பார்வோனுடைய குமாரத்தி 
யாத்‌ 2:5-10 


யாத்‌ ட. அப்பொழுது 
போர்வோனுடைய குமாரத்தி நதியில்‌ 
ஸ்நானம்பண்ண வந்தான்‌; அவளுடைய 
தாதிகள்‌ நதியோரத்தில்‌ 
உலாவினார்கள்‌; அவன்‌ 
நாணலுக்குன்னே. இருக்கிற 
பெட்டியைக்‌ கண்டு, தன்‌ தாதியை 
அனுப்பி அதைக்‌ கொண்டுவரும்படி. 
செய்தான்‌. 


யாத்‌ 26, 
பின்னையைக்‌ 


அதைத்‌ திறந்தபோது 
கண்டான்‌; பின்னை 


அழுதது; அவன்‌ அதின்மேல்‌ 


இரக்கமுற்று, இது எபிரெயர்‌ 
பின்ணைகளில்‌ ஒன்று என்றான்‌. 


யாத்‌ 27. அப்பொழுது அதின்‌ தமக்கை 
பார்வோனின்‌ குமாரத்தியை நோக்கி: 
இந்தப்‌. பின்னையை 

எபிரெய ஸ்திரீகளில்‌ 

நான்‌ 


யாத்‌ 2:8, அதற்குப்‌ பார்வோனுடைய 
குமாரத்தி: அழைத்துக்கொண்டுவா 
என்றான்‌. இந்தப்பெண்‌ போய்ப்‌ 
நின்னையின்‌ தாயையே 
அழைத்துக்கொண்டுவந்தான்‌.. 





யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


யாத்‌ 29, பார்வோனுடைய குமாரத்தி. 
அவனை நோக்கி: நீ. இந்தப்‌. 
பின்னையை எடுத்துக்கொண்டுபோய்‌, 
அதை எனக்கு வனர்த்திடு, நான்‌ 
உனக்குக்‌ சம்பனம்‌ கொடுக்கிறேன்‌ 
என்றான்‌. அத்தஸ்திரீ பின்னையை 
எடுத்துக்கொண்டுபோய்‌, அதை 
வளர்த்தான்‌. 


யாத்‌ 210. பின்னை பெரிதானபோது, 
அவன்‌ அதைப்‌ பார்வோனுடைய 
குமாரத்தியினிடத்தில்‌ கொண்டுபோய்‌ 
விட்டான்‌; அவளுக்கு அவன்‌ 
குமாரணானான்‌, அவன்‌: அவனை 
ஜலத்தினின்று எடுத்தேன்‌ என்று 
சொல்லி, அவனுக்கு மோசே என்று 
பேரிட்டான்‌. 


கர்‌; டய பெரிதான கிருபையினால்‌. 
மோசே க்க ர்‌ மோசேயின்‌ 
தாயார்‌ அவரை ஒரு நாணல்‌ பெட்டியில்‌ 
வைத்து, அந்தப்‌ பெட்டியை நதியோரமாக 
வைக்கிறாள்‌. அந்தப்‌ 
கவனிக்காவிட்டால்‌, 
அது பசியினாலும்‌ பட்டினியினாலும்‌ 
வேதனைப்பட்டு மரித்துப்போகும்‌. 

ப வலு 
நாணலுக்குள்ளே வைக்கப்பட்ட 
தண்ணீர்‌ நதியின்‌ 
இழுத்துக்கொண்டுபோகும்‌. 
உள்ளது. நதியில்‌ 
ஏராளமாயிருக்கிறது. நாணல்‌ பெட்டியில்‌ 
வைக்கப்பட்டிருக்கிற மோசே, பசியாயிருக்கிற 
முதலைகளுக்கு இரையாகும்‌ வாய்ப்புமுள்ள து. 

மோசே வைக்கப்பட்டிருக்கிற நாணல்‌ 
பெட்டியை எகிப்து தேசத்தாரோ அல்லது 
ராஜாவின்‌ அரண்மனையிலுள்ளவர்களோ 
பார்த்தால்‌, பெட்டிக்குள்‌ ப்‌ 
எபிரெய குழந்தையை தியிலே 
தூக்கிப்போட்டு விடுவார்கள்‌. தக்கு 
பிறக்கும்‌ ஆண்பிள்ளைகளையெல்லாம்‌ 
நதியிலே. போட்டுவிடவேண்டுமென்று 
எகிப்தின்‌ ராஜா எல்லோருக்கும்‌ கட்டளை 
கொடுத்திருக்கிறான்‌. எகிப்தியர்கள்‌ 
ராஜாவின்‌ கட்டளைக்கு கீழ்ப்படிந்து. 
மோசேயை நதியிலே தூக்கிப்போடுவதற்கும்‌ 
வாய்ப்புள்ளது. 


நாணலுக்குள்ளே 
பிள்ளையை ஒருவரும்‌ 


நதியோரமாய்‌ 
பெட்டியை 


ந்‌ 
கர்த்தருடைய 


அவர்‌ 
சித்தமல்ல. 
பாதுகாக்க 
கர்த்தருடைய 
பிரகாரமாகவும்‌, 
அவருடைய வழிநடத்துதலின்‌ பிரகாரமாகவும்‌ 
பார்வோனுடைய குமாரத்தி அப்பொழுது, 
நதியிலே ஸ்நானம்பண்ண வருகிறாள்‌. 


அவளுடைய தாதிகள்‌ நதியோரத்தில்‌ 
உலாவுகிறார்கள்‌; பார்வோனுடைய குமாரத்தி 
நாணலுக்குள்ளே இருக்கிற பெட்டியைக்‌ 
கண்டு, தன்‌ தாதியை அனுப்பி அதைக்‌ 
கொண்டுவரும்படி செய்கிறாள்‌. அதைத்‌ 
திறந்தபோது பிள்ளையைக்‌ காண்கிறாள்‌;: 
பிள்ளை அழுகிறது: பார்வோனுடைய 
குமாரத்தி அதின்மேல்‌ இரக்கமுற்று, இது 
எபிரெயர்‌ பிள்ளைகளில்‌ ஒன்று என்கிறாள்‌ 
(யாத்‌ 2:58). 


அரண்மனையிலுள்ள 

தங்கள்‌ தாதிகளோடு 

நீராடுவது வழக்கம்‌. 
கப குமாரத்தி மோசேயின்மீது 
இரக்கமுற்றாள்‌. அவளுடைய இரக்கம்‌ 
சாத்தானுக்குத்‌ தோல்வியாயிற்று. தேவன்‌ ஒரு 
தேசத்தைப்‌ பாதுகாக்கிறார்‌. தம்முடைய 
தீர்க்கதரிசனத்தை நிறைவேற்றுகிறார்‌. 
ஸ்திரீயின்‌ வித்தைப்‌ பற்றிய தேவனுடைய 
திட்டம்‌ தடைபடாமல்‌ தொடர்கிறது. 


பார்வோனுடைய குமாரத்தி, இந்தக்‌ 
குறிப்பிட்ட வேளையில்‌, நதியிலே 
ஸ்நானம்பண்ண வருவதும்‌ கர்த்தருடைய 
மோசேயின்‌ க்‌ 
நதியோரமாய்‌ எந்‌ 
நாணலுக்குள்ளே வைத்திருக்கிறாளோ, 
அந்த ஸ்தலத்திலே. பார்வோனுடைய 
குமாரத்தியும்‌ ஸ்நானம்பண்ண வருகிறாள்‌. 
கர்த்தருடைய பெரிதான 
கிருபையினால்‌, நாணல்‌ பெட்டியிலிருக்கும்‌. 
மோசே ம்போது, பார்வோனுடைய 
குமாரத்தியின்‌ இருதயத்தில்‌, மோசேயின்மேல்‌ 
இரக்கமுண்டாயிற்று. 
மோசேக்காக இதுவரையிலும்‌ யாரும்‌ 
இரக்கப்படவில்லை. மோசேயின்‌ தாயார்கூட 
அவரை ஒரு நாணல்‌ பெட்டியில்‌ வைத்து 
நதியிலே விட்டுவிடுகிறாள்‌. ஆனால்‌ 
பார்வோனுடைய குமாரத்தியோ, மோசேயை 
கண்டு, அந்தப்‌ பிள்ளையின்மேல்‌ 
இரக்கப்படுகிறாள்‌. 





BALWETHER 
பிய 


பார்வோனுடைய குமாரத்தி அந்தப்‌ 
பிள்ளையைக்‌ கண்டபோது. அந்தப்‌ பிள்ளை 
அழுகிறது. மோசே அந்த வேளையில்‌ 
அழுவதும்‌ கர்த்தருடைய சித்தமாயிருக்கிறது. 
கர்த்தர்‌ ஏற்ற வேளையிலே அந்தப்‌ 
பிள்ளையை அழைக்கிறார்‌. 


பார்வோனுடைய 

அரண்மனையிலுள்ளவர்கள்‌ 
சத்துருக்களாயிருக்கிறார்கள்‌. 
பார்வோனுடைய குமாரத்தியோ, மாசே 
எபிரெய பிள்ளைகளில்‌ ஒன்று என்று 
தெரிந்தும்‌, அவள்‌ அந்தப்‌ பிள்ளையின்மேல்‌ 
இரக்கமுறுகிறாள்‌. விசுவாசிகளாகிய நாம்‌, 
நம்முடைய சத்துருக்கள்‌ மத்தியிலே. 
இருந்தாலும்‌, நம்முடைய தேவனாகிய 
கர்த்தர்‌, அவர்கள்‌ மத்தியிலும்‌ நமக்கு 
சிநேகிதர்களை எழுப்புவார்‌. 


எபிரெயருக்கு 
னால்‌ 


எபிரெயர்களை அழிக்கவேண்டும்‌ 
என்பது பார்வோனுடைய தீயகுணம்‌. ஆனால்‌. 
அலனுடைய  குமாரத்தியோ எபிரெய 
பிள்ளையின்மீது அன்பாயும்‌, 
மனவுருக்கமாயும்‌ இருக்கிறாள்‌. பார்வோன்‌ 


ஈபிரெயர்களை அழிப்பதற்கு திட்டமிடுகிறார்‌ 
புத்திர: 


கர்த்தரோ இஸ்ரவே ரை 
இரட்சிக்கவேண்டுமென்று திட்டமிடுகிறார்‌ 
த்திரரை 
சொ 
வேண்டுமென்று 
பார்வோனுடைய 
இஸ்ரவேலரின்‌ 
இரட்சிப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற 
மோசேயின்மீது இரக்கமுற்று அந்தக்‌ 


குழந்தையை, தன்‌ குழந்தையாக பாவித்து. 
எடுத்து வளர்க்கிறாள்‌. 


இஸ்ரவேல்‌ 


கர்த்தர்‌ 
கருவியாக 


இரட்சிக்கும்‌ 
பயன்படுத்த 
ிட்டபிட்டிருக்கிறார்‌. 
குமாரத்தியோ, 


நாணல்‌ பெட்டியில்‌ வைக்கப்பட்டிர்கிற 
குழந்தை பசியினால்‌ த்க்‌ 


பிறந்து மூன்று மாதமே ஆயிற்று. ந்தம்‌ 
பிள்ளைக்கு பால்‌ கொடுக்கவேண்டும்‌. 
கர்த்தருடைய சித்தத்தின்‌ பிரகாரம்‌, 
நாணல்‌ பெட்டியில்‌ வைக்கப்பட்டிுக்கும்‌. 
மோசேக்கு, என்ன சம்பவிக்கும்‌ என்பதை 
அறியும்படி, அதன்‌ தமக்கை தூரத்திலே. 
நின்றுகொண்டிருக்கிறாள்‌. 

Clad ர கன ட 

கண்டு, அதைத்‌ திறந்து. அதற்குள்ளே 
வைக்கப்பட்டிருக்கிற பிள்ளையை கண்டு 
அதின்மேல்‌ இரக்கமுற்றதை, மோசேயின்‌ 
தமக்கை பார்க்கிறாள்‌. மோசே 
பசியினால்‌ அழுவதையும்‌ அவருடைய தமக்கை 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கேட்கிறாள்‌. இதுவும்‌ தேவனுடைய தெய்வீக 
கிருபையுள்ள 


தமக்கை 
நோக்கி, 
உமக்கு இந்தப்‌ பிள்ளையை வளர்க்கும்படி 
எபிரெய ஸ்திரீகளில்‌ பால்கொடுக்கிற 
ஒருத்தியை நான்‌ போய்‌ உம்மிடத்தில்‌ 
அழைத்துக்கொண்டு வரட்டுமா” என்று 
கேட்கிறாள்‌. அதற்குப்‌ பார்வோனுடைய 
குமாரத்தி: “அழைத்துக்கொண்டுவா" 
என்று சொல்லுகிறாள்‌. இந்தப்பெண்‌ 
போய்ப்‌ பிள்ளையின்‌ தாயையே 
அழைத்துக்கொண்டுவருகிறாள்‌ (யாத்‌ 2:7 8). 
உமக்கு இந்தப்‌ பிள்ளையை 
வளர்க்கும்டி எபிரெய ஸ்திரீகளில்‌ 
பால்கொடுக்கிற ஒருத்தியை நான்‌ போய்‌ 
உம்மிடத்தில்‌ அழைத்துக்கொண்டு வரட்டுமா” 
என்று அந்தப்‌ பிள்ளையின்‌ தமக்கை, 
பார்வோனுடைய குமாரத்தியினிடத்தில்‌ 
கேட்பதுவும்‌ தெய்வீக வழிநடத்துதலே. 
மோசேயை வளர்ப்பதற்கு மோசேயின்‌ தாயாரே 
அழைத்து வரப்படுகிறாள்‌. பார்வோனுடைய 
திட்டம்‌ தோல்வியடைகிறது. மோசேயின்‌ தாய்‌ 
தன்னுடைய சொந்தப்‌ பிள்ளையை 
வளர்ப்பதற்கு பார்வோனின்‌ 
குமாரத்தியிடமிருந்து பெற்றுக்‌ 
கொள்கிறாள்‌. (யாத்‌ 2:9). 
மோசேயின்‌ 
பார்வோனுடைய 


சம்பளம்‌ 


பெற்றோர்‌ 
அரண்மனைக்கு அருகில்‌ 
வேண்டும்‌. பார்வோனின்‌. 
எப்பொழுது நீராட வருவாள்‌. 
சுபாவங்கள்‌ என்ன 


தாயாருக்குத்‌ 


பெட்டியில்‌ 


பிள்ளை, எபிரெயர்‌ 


பால்‌ கொடுக்கிற 
கிடைத்தால்‌ நன்றாயிருக்கும்‌. 
பார்வோனுடைய குமாரத்தி நினைக்கிறாள்‌. 
அப்போது மோசேயின்‌ தமக்கை அங்கு 
வந்து, பார்வோனுடைய  குமாரத்தியின்‌ 
மனதிற்கு பிரியமானபடி பேசி, மோசேக்கு 
பால்கொடுக்க, மோசேயின்‌ தாயாரையே 
அழைத்துக்கொண்டு வருகிறாள்‌. இதுவும்‌ 
கர்த்தருடைய வழிநடத்துதலாயிருக்கிறது. 





யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


பார்வோனுடைய குமாரத்தி மோசேயின்‌: 
தாயை நோக்கி, ந்தப்‌ பிள்ளையை 
எடுத்துக்கொண்டுபோய்‌, அதை எனக்கு 
வளர்த்திட, நான்‌ உனக்குச்‌ சம்பளம்‌. 
கொடுக்கிறேன்‌” என்று சொல்லுகிறாள்‌. 
மோசேயின்‌ தாயார்‌, தன்‌ குமாரனாகிய 
மோசேயை  எடுத்துக்கொண்டுபோய்‌, அதை 
வளர்க்கிறாள்‌ (யாத்‌ 2:9). 


மோசேயின்‌ தாயாரால்‌, பிள்ளையை 
மூன்று மாதத்திற்குமேல்‌ ஒளித்து வைக்க 

முடியவில்லை. இப்போதோ பார்வோனுடைய 
ரத்த, மோசேயை அவருடைய 
தாயாரிடத்திலேயே. வளர்க்குமாறு 
கொடுக்கிறாள்‌. மோசேயை வளர்ப்பதற்கு, 
அவருடைய தாயாருக்கு சம்பளமும்‌ 
கொடுக்கப்படுகிறது. இப்போது. 
மோசேயின்‌ தாயார்‌, பார்வோனுடைய 
அரண்மனையிலிருந்து எந்தவிதமான 
அச்சுறுத்தலுமில்லாமல்‌, மோசேயை 
வளர்க்கிறாள்‌. மோசேயை பால்‌ கொடுத்து 
வளர்ப்பதற்கு, அவருடைய தாயாரைவிட 
வேறு எந்த ஸ்திரீயும்‌ ஏற்ற ஸ்திரீயாக 
இருக்கமாட்டாள்‌. 

பிள்ளை பெரிதானபோது. மோசேயின்‌ 
தாயார்‌, பிள்ளையை பார்வோனுடைய 
குமாரத்தியினிடத்தில்‌ கொண்டுபோய்‌. 
விடுகிறாள்‌: மோசே பார்வோனுடைய 
குமாரத்திக்கு குமாரனாகிறார்‌. 
பார்வோனுடைய குமாரத்தி, அவரை 
ஜலத்தினின்று எடுத்தேன்‌" என்று சொல்லி, 
அவருக்கு மோசே என்று பேரிடுகிறாள்‌. 
(யாத்‌ 210) 


யூதருடைய பாரம்பரிய சரித்திரத்தில்‌ 
பார்வோனுடைய  குமாரத்தியைப்‌ பற்றிச்‌ 
'சொல்லப்பட்டிருக்கிறது. அவளுக்கு. 
பிள்ளையில்லையென்றும்‌, பார்வோனுக்கு 
அவள்‌ மாத்திரமே குமாரத்தி என்றும்‌. 
பார்வோன்‌ மரித்த பின்பு அந்த 
ஸ்தானத்தில்‌. மோசே 
தேசத்தின்‌ சிங்காசனத்தில்‌ 
ராஜ்யயாரம்‌ பண்ணவேண்டியவர்‌ 
யூதருடைய பாரம்பரிய 
சொல்லுகிறது 


QOODNENS 
PUBLISHERS 


மோசே எகிப்து தேச, 
அரண்மனையில்‌ வளர்ந்தபோது, ஒரு 
ராஜாவுக்கு கொடுக்கவேண்டிய 
விசேஷித்த பயிற்சிகளெல்லாம்‌ அவருக்கு 
கொடுக்கப்படுகிறது. ஒரு தேசத்தை ஆக்‌ 
செய்வதற்கு தேவையான 
அவருக்கு 
தத்றுக்கொடுக்கப்படுகிறது. மோசே எகிப்து 
ன்‌ அரண்மனையிலே. 
கற்கிறார்‌. 
சித்தமாயிருக்கிறது. 
மோசேயின்‌ உயர்ந்த கல்வி, பஞ்சாகமம்‌ 
புஸ்தகத்தை தெளிவாக எழுதுவதற்கு 
உதவியாயிருக்கிறது. 


கர்த்தர்‌ தம்முடைய ஊழியத்திற்காக, 

தம்முடைய பிள்ளைகளை பயன்படுத்துவதற்கு 

அவர்களுக்கு பயிற்சிகளை 

தம்முடைய ஊழியங்களை 

நேர்த்தியாய்ச்‌ செய்வதற்கு, கர்த்தர்‌ 

அவர்களை ஆயத்தம்பண்ணுகிறார்‌. மோசே 

எகிப்து தேசத்தின்‌ அரண்மனையில்‌ 

வளர்ந்தாலும்‌, கர்த்தருடைய பார்வை 
மோசேயின்மீது இருக்கிறது. 


பார்வோனுடைய குமாரத்தி, அந்தக்‌ 
குழந்தைக்கு “மோசே” என்று பேரிடுகிறாள்‌. 
இந்தப்‌ பெயருக்கு “ஜலத்தினின்று 
எடுத்தேன்‌” என்று பொருள்‌. மோசே என்பது 
ஒரு எகிப்திய பெயர்‌. யூதர்கள்‌ மோசேயை 
எபிரெய பெயரினால்‌ அழைக்காமல்‌, 
எகிப்திய பெயரினால்‌ அழைக்கிறார்கள்‌. 
கர்த்தருடைய சபையிலே புறஜாதியாரும்‌ 
சேர்த்துக்கொள்ளப்படுவார்கள்‌ 
என்பதற்கு, மோசே என்னும்‌ எகிப்திய 
பெயர்‌ ஆரம்பத்திலேயே ஒரு 
அடையாளமாயிருக்கிறது. 

கர்த்தர்‌ எகிப்தியரைக்‌ குறித்து 
சொல்லும்போது, “எகிப்தியராகிய என்‌ ஜனம்‌ 
ஆசீர்வதிக்கப்பட்டது' என்று சொல்லுகிறார்‌. 

“அவர்களைக்‌ குறித்துச்‌ சேனைகளின்‌ 
கர்த்தர்‌: எகிப்தியராகிய என்‌ ஜனமும்‌, 
அசீரியராகிய என்‌ கரத்தின்‌ கிரியையும்‌, 
இஸ்ரவேலராகிய என்‌ சுதந்தரமும்‌ 
ஆசீர்வதிக்கப்பட்டது என்று சொல்லி, 
அவர்களை ஆசீர்வதிப்பார்‌" (ஏசா 19:25) 


மோசே எகிப்து தேசத்தின்‌: 
அரண்மனையிலே வளருகிறார்‌. இதன்‌ 
மூலமாக கர்த்தர்‌ சொன்ன வாக்குத்தத்தம்‌ 
நிறைவேறுகிறது. 





(யம 
பிய 


ராஜாக்கள்‌ உன்னை வளர்க்கும்‌ 
தந்தைகளும்‌, அவர்களுடைய நாயகிகள்‌ உன்‌ 
கைத்தாய்களுமாயிருப்பார்கள்‌; தரையிலே 
முகங்குப்புற விழுந்து உன்னைப்‌ பணிந்து, 
உன்‌ கால்களின்‌ தூளை நக்குவார்கள்‌ நான்‌ 
கர்த்தர்‌, எனக்குக்‌ காத்திருக்கிறவர்கள்‌ 
'வெட்கப்படுவதில்லை என்பதை அப்பொழுது 
அறிந்துகொள்வாய்‌” (ஏசா 49:23) 


பிள்ளைக்குப்‌ பால்‌ மறக்கும்‌ வயது. 
வருகிறது. மோசே அப்போது ஈசாக்கைப்‌ 
போல ஐந்து வயதாயிருக்கும்‌. (ஆதி 21:8). 
மோசே அரண்மனையில்‌ பார்வோனின்‌ 
குமாரத்தியினுடைய குமாரனாக வளருகிறார்‌. 
மோசே எகிப்தியருடைய சகல 
சாஸ்திரங்களிலும்‌ கற்பிக்கப்பட்டு, வாக்கிலும்‌, 
செய்கையிலும்‌ வல்லவராகிறார்‌ (அப்‌ 7:22). 


யோசபஸ்‌ என்னும்‌ 
வானது ஆசிரி 
குமாரத்தியினுடைய பெயரை தெர்முதிஸ்‌ 
என்று குறிப்பிட்டிருக்கிறார்‌. தன்னுடைய 
தந்தைக்குப்‌ பின்பு எகிப்தை ஆளுகை 
செய்வதற்கு தெர்முதிஸ்‌ மோசேயை 
ராஜாவாக சுவிகாரம்‌ எடுத்திருக்கிறாள்‌ 
எத்தியோப்பியருக்கு எதிராக நடைபெற்ற 
யுத்தத்தில்‌ மோசே எகிப்திய சேனைக்கு 
தலைமை தாங்கி, எகிப்தியருக்கு பெரிய 
வெற்றியைத்‌ நேடி தந்தார்‌ என்று யோசபஸ்‌ 
எழுதியிருக்கிறார்‌ 


மோசே என்னும்‌ பெயரு 
எடுக்கப்படுதள்‌' என்று பொகுல்‌: மோனே 
ஜலத்தினின்று எடுக்கப்பட்டவர்‌. 2சாமு 2:17. 
சங்‌ 1826 கிய வசனங்களிலும்‌ 
இந்தப்‌ பெயருக்கான வேர்ச்சொல்‌. 
பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. மோசேயின்‌ 
வரலாறு யாத்‌ 2:10-உபா 3412 ஆகிய 
வசனங்களில்‌ கூறப்பட்டிருக்கிறது. 


திருச்சபை 
பார்வோனின்‌ 


மீதியான்‌ தேசத்திலே மோசே: 
யாத்‌ 211-15 


யாத்‌ 2. 

காலத்தில்‌, 

சகோதரரிடத்தில்‌ போய்‌, 
சுமைகமக்கிறதைப்‌ பார்த்து, தன்‌ 
சுகோதரராகிய எபிரெயரில்‌ ஒருவனை 
ஒரு எகிப்தியன்‌ அடிக்கிறதைக்‌ கண்டு. 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யாத்‌ 2:12. அங்கும்‌ இங்கும்‌ பார்த்து, 
ம்‌ என்று அறிந்து, 
அவனை 

'மணலிலே புதைத்துப்போட்டான்‌. 


யாத்‌ 218. அவன்‌ 
வெவியே போனபோது, 


மறுநானிலும்‌ 

எபிரெய 
மனுஷர்‌: இருவர்‌ 
சண்டையண்ணிக்கொண்டிருந்தார்கள்‌. 
அப்பொழுது அவன்‌ 
அதியாயஞ்செய்கிறவனை நோக்கி: நீ 
உன்‌ தோழனை அடிக்கிறது என்ன 
என்று கேட்டான்‌. 


யாத்‌ 2:14. அதற்கு அவன்‌: எங்கள்மேல்‌. 
உன்னை அதிகாரியாகவும்‌ 
தியாயாதியதியாகவும்‌ 
ஏற்படுத்தினவன்‌ 
எகிப்தியனைக்‌. 
கொளன்றுபோட்டதுபோல, என்னையும்‌ 
கொன்றுபோட நினைக்கிறாயோ 
என்றான்‌. அப்பொழுது மோசே காரியம்‌ 
நிச்சயமாக வெனிப்பட்டது என்று 
பயந்தான்‌. 


யார்‌? ந 


யாத்‌ 215. 
காரியத்தைக்‌ 
மோசேயையக்‌. 
வகைதேடினான்‌. 
பார்வோனிடத்தினின்று. 
மீதியான்‌ தேசத்தில்‌ 
தங்கி, ஒரு 
உட்கார்ந்திருந்தான்‌. 


மோசேயின்‌ ஜீவிய சரித்திரம்‌ 
பிரிவாக  பிரிக்கப்படுகிறது. 
ஒவ்வொரு பிரிவிலும்‌: 
ஜீவிக்கிறார்‌. மோசேயின்‌ 
முதலாவது நாற்பது வருஷ. 
முடிவு பெறுகிறது. அவர்‌ 
காலத்தில்‌ 


பார்வோன்‌ அந்தக்‌ 
கேள்விப்பட்டபோது, 
கொலைசெய்ய 
மோசே. 
தப்பியோடி, 
போய்த்‌. 
தூரவண்டையிலே. 


மன்று 


நாற்பது வருஷம்‌ 


ஜீவியத்தில்‌ 

ஜீவியகாலம்‌. 
இந்த நாற்பது 
பார்வோனுடைய 
அரண்மனையில்‌ வாசம்பண்ணுகிறார்‌. 
கர்த்தர்‌ தனக்கு. கொடுத்திருக்கும்‌ 
ஊழியத்திற்கு, மோசே பார்வோனுடைய 
அரண்மனையில்‌ பயிற்சி பெறுகிறார்‌. 
இப்போது மோசேயின்‌ இரண்டாவது 
நாற்பது வருஷ ஜீவியகாலம்‌ ஆரம்பமாகிறது. 





யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


எகிப்து தேசத்திலே அடிமைகளாக. 
பாடுகளை அனுபவிக்கிற இஸ்ரவேல்‌. 
புத்தரை, மோசே தன்னுடைய சொந்த 
ஜனமாக  அங்கீகரிக்கிறார்‌. எகிப்தின்‌ 
அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேல்‌ புத்திரரை 
விடுவிக்கவேண்டும்‌ என்பது கர்த்தருடைய 
சித்தம்‌. தம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற 
கர்த்தர்‌ மோசேயை ஒரு கருவியாகப்‌ 
பயன்படுத்துகிறார்‌. மோசே கர்த்தருக்காக 
ஊழியம்‌ செய்யும்‌ காலம்‌ இப்போது. 
ஆரம்பித்திருக்கிறது. 

மோசே பெரியவரான காலத்தில்‌, 
அவர்‌ நன்‌ சகோதரரிடத்தில்‌ போய்‌, 
அவர்கள்‌ சுமைசுமக்கிறதைப்‌ பார்க்கிறார்‌. 
தன்‌ பல்‌ எபிரெயரில்‌ ஒருவனை 
ஒரு ன்‌ அடிக்கிறதை மோசே 
காண்கிறார்‌ மோசே அங்கும்‌ இங்கும்‌. 
பார்த்து, ஒருவரும்‌ இல்லை ன்‌ 
அறிந்து எகிப்தியனை வெட்டி, 

புதைத்துப்போடுகிறார்‌ 

மாத ப்ப 


மோசேக்கு இப்போது 40 வயதாயிற்று 
(அப்‌ 7:23-24)  இஸ்ர ஜனத்தாரை 
எகிப்தியரிடமிருந்து விடுவிப்பதற்குத்‌ தேவன்‌ 
தன்னை அழைத்திருக்கிறார்‌ என்பதைத்‌ 
தன்னுடைய சகோதரர்கள்‌ புரிந்து 
கொள்வார்கள்‌ என்று மோசே நினைக்கிறார்‌ 
ஆனால்‌ மோசேயை நம்புவதற்கு 
அவர்களுக்கு மேலும்‌ 40 வருஷங்களும்‌, 
ஏராளமான அந்தங்களும்‌ தேவைப்படுகிறது. 
்‌ அப்‌ 7:22-29) 
இஸ்ரவேல்‌ 
215 வருஷங்கள்‌ 

பரதேசிகளாய்ச்‌ ங்கள்‌ 


எகிப்தியன்‌ ஒருவேளை எபிரெயனைக்‌ 
கொன்று போட்டிருக்கலாம்‌. ஆதி 9:6 ஆவது 
பிரமாணத்தின்‌ பிரகாரம்‌ பழிவாங்குதல்‌ 
சரியானது என்று மோசே நினைத்திருக்கலாம்‌. 


மோசே இதுவரையிலும்‌ பார்வோனுடைய 
அரண்மனையில்‌ வளர்ந்தவர்‌. அவர்‌ 
குமாரத்தியின்‌ 


பார்வோனுடைய 
குமாரனுக்குரிய அந்தஸ்துகளை 
அனுபவித்தவர்‌. எபிரெயருக்கு நிருபம்‌ 
எழுதின ஆசிரியர்‌, மோசேயைப்பற்றி 
இல்வாறு சொல்லுகிறார்‌. 


QOODNENS 
PUBLISHERS 


விசுவாசத்தினாலே மோசே தான்‌ 
பெரியவனானபோது பார்வோனுடைய 
குமாரத்தியன்‌ மகன்‌ என்னப்படுவதை 
வெறுத்து, அநித்தியமான 
பாவசந்தோஷங்களை அநுபவிப்பதைப்‌ 
பார்க்கிலும்‌ தேவனுடைய ஜனங்களோடே 
துன்பத்தை அநுபவிப்பதையே 
தெரிந்துகொண்டு, இனிவரும்‌ பலன்மேல்‌ 
நோக்கமாயிருந்து, எகிப்திலுள்ள 

பொக்கிஷங்களிலும்‌  கிறிஸ்துவினிமித்தம்‌ 
வரும்‌ நிந்தையை அதிக பாக்கியமென்று, 
எண்ணினான்‌. விசுவாசத்தினாலே அவன்‌ 
அதரிசனமானவரைத்‌ தரிசிக்கிறதுபோல 
உறுதியாயிருந்து, ராஜாவின்‌ கோபத்துக்குப்‌ 
பயப்படாமல்‌ எகிப்தைவிட்டுப்‌ போனான்‌" 
(எபி 11:24-27). 

மோசே எகிப்து தேசத்தின்‌ 
அரண்மனையிலே பார்வோனுடைய 
குமாரத்தி என்று அழைக்கப்பட்டு, 
அரண்மனையின்‌ சுகங்களை அனுபவிக்க 
விரும்பவில்லை. மோசே அரண்மனை 
ஜீவியத்தை தெரிந்துகொள்ளாமல்‌, எபிரெய 
ஜனங்களோடே பாடுகளை அனுபவிப்பதை 
தெரிந்துகொள்கிறார்‌. மோசேக்கு 
உலகப்பிரகாரமான மேன்மைகளும்‌, 
மாம்சப்பிரகாரமான சந்தோஷங்களும்‌ 
பார்வோனுடைய அரண்மனையில்‌ அதிகமாய்க்‌ 
கிடைக்கும்‌. னால்‌ மோசேயோ 
உலகப்பிரகாரமான சந்தோஷங்களை 
விரும்பவில்லை. 


இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ எகிப்து 
்‌ அடிமைகளாயிருக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ அநேக வேதனைகளையும்‌ 
துன்பங்களையும்‌ அனுபலிக்கிறார்கள்‌. 
மோசே இஸ்ரவேல்‌ புத்திரரோடு பாடுகளை 
அனுபவிக்க. வேண்டிய அவசியமில்லை. 
அவர்‌ பார்வோனுடைய அரண்‌மனையிலே. 
'சந்தோஷமாயிருக்கலாம்‌. ஆனால்‌ 
மோசேயோ, தன்‌ ஜனத்தாரோடு பாடுகளை 
அனுபவிப்பதையே தெரிந்துகொள்கிறார்‌. 


ஏற்பாட்டுக்காலத்து, 


புதிய 
ஸ்தேவானும்‌ 
சாட்சியாய்ச்‌ 
தேவனுக்காகவும்‌, 
இஸ்ரவேலுக்காகவும்‌ 
ஸ்தேவான்‌ விரிவாக எடுத்துச்‌ சொல்லுகிறார்‌. 





யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


கிப்தியருடைய சகல. 
ால்துங்ளிஸ்‌ கற்பிக்கப்பட்டு, வாக்கிலும்‌ 
செய்கையிலும்‌ வல்லவனானான்‌. அவனுக்கு 
நாற்பது வயதான போது, ள்‌ 
புத்திரராகிய தன்னுடைய 

கண்டு. சந்திக்கும்படி 


இருதயத்தில்‌ எண்ணமுண்டாயிற்று' 
“அப்பொழுது அவர்களில்‌ ஒருவன்‌ 
.த்தப்படுகி! 


நியாயஞ்செய்தான்‌" 


“தன்னுடைய கையினாலே தேவன்‌ 
தங்களுக்கு இரட்சிப்பைத்‌ தருவாரென்பதைத்‌ 
தன்னுடைய சகோதரர்‌ அறிந்து 
கொள்வார்களென்று அவன்‌ நினைத்தான்‌; 
அவர்களோ அதை அறியவில்லை". 


றுநாளிலே. சண்டைபண்ணிக்‌ 
கொண்டிருக்கிற இரண்டுபேருக்கு அவன்‌ 
எதிர்ப்பட்டு: மனுஷரே நீங்கள்‌ 
சகோதரராமிருக்கிறீர்கள்‌; ஒருவருக்கொருவர்‌ 
அநியாயஞ்செய்கிறதென்ன என்று, 
அவர்களைச்‌ சமாதானப்படுத்தும்படி 
பேசினான்‌. பிறனுக்கு அநியாயஞ்செய்தவன்‌ 
அவனைப்‌ பிடித்துத்‌ தள்ளி: எங்கள்மேல்‌. 
அதிகாரியாகவும்‌ நியாயாதிபதியாகவும்‌ 
உன்னை ஏற்படுத்தினவன்‌ யார்‌? நேற்று நீ 
அந்த எகிப்தியனைக்‌ கொன்றதுபோல. 
என்னையும்‌ கொன்றுபோட 
மனதாமிருக்கிறாயோ என்றான்‌ 


வார்த்தையினிமித்தம்‌ 
ஓடிப்போய்‌, 


ந்ரரத்தக்கொண்டிரந்தான்‌" 


“இந்த 
மோசே 
தேசத்திலே 
(அப்‌ 7:22-29), 

எகிப்தியர்‌ ஒருவர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரில்‌. 
ஒருவனை அடிக்கிறதை மோசே பார்க்கிறார்‌. 
இந்த எகிப்தியன்‌ ஒருவேளை இஸ்ரவேல்‌: 


புத்திரரை 
ஆனோட்டிாகு யிருக்கலாம்‌. 


ஆனோட்க்கு 

அடிப்பதற்கு உரிமை உண்டு. 
தன்னுடைய எபிரெய 

எகிப்தியன்‌ ஒருவன்‌ அடிப்பதை: 
விரும்பவில்லை. மோசே இதைப்‌ பார்த்து. 
அந்த எகிப்தியனை வெட்டி, அவனை 
மணலிலே புதைத்துப்போடுகிறார்‌. 


மோசே 
ஆயுதத்தினால்‌ வெப்டய்போடலில்லை 
என்றும்‌, தன்னுடைய வாயின்‌ 
அதிகாரத்தினால்‌ அவனுக்கு மரணதண்டனை 
கொடுத்தார்‌ என்றும்‌ யூதருடைய பாரம்பரிய 
சரித்திரம்‌ சொல்லுகிறது. மோசே எகிப்து 
தேசத்தின்‌ அரண்மணையிலிருக்கிறார்‌ 
அவருக்கு பார்வோனுடைய குமாரத்தியின்‌ 
குமாரன்‌ என்னும்‌ அதிகாரம்‌ உள்ளது. 
அவர்‌ தன்னுடைய அதிகாரத்தைப்‌ 
பயன்படுத்தி, எபிரெயனை அடித்த 
எகிப்தியனுக்கு மரணதண்டனை 
கொடுக்கிறார்‌ என்று  வேதபண்டிதர்கள்‌ 
விளக்கம்‌ சொல்லுகிறார்கள்‌. 
ஏற்பாட்டுக்காலத்திலே 


சப்பிராளும்‌ தேவனுக்கு 
பொய்சொன்னார்கள்‌. 


புதிய 
அனனியாவும்‌, 
முன்பாக 
அவர்களுக்கு 
சாபவார்த்தைகளை 
அனனியாவும்‌ 
மரித்துப்போகிறார்கள்‌. இதுபோன்ற மரணம்‌ 
எகிப்தியனுக்கு ஏற்பட்டிருக்கலாம்‌ என்று 
யூதமார்க்கத்து ரபீமார்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. 

மோசே எகிப்து 
அரண்மனையிலிருக்கும்போது, 
இஸ்ரவேல்‌ புத்திரரை 
அவர்களை ஆளுகை 
அதிகாரியாகவும்‌ இருக்கிறார்‌. 
புத்திரருக்கு நன்மை ப்‌ 
என்பது மோசேயின்‌ 
இஸ்ரவேல்‌ 


ஆளுகைக்கு 
மறுக்கிறார்கள்‌. வ த்துக்‌ 
இந்த வசனப்பகுதியில்‌ ஒரு சம்பவம்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. 


சொன்னார்‌ 
சப்பிராளும்‌ 


மோசே மறுநாளிலும்‌ வெளியே 
போனபோது, எபிரெய மனுஷர்‌ இருவர்‌ 
'சண்டைபண்ணிக்கொண்டிருக்கிறார்கள்‌. 
அப்பொழுது 


தோழனை 

என்று 

“எங்கள்மேல்‌ உன்னை அதிகாரியாகவும்‌ 
நியாயாதிபதியாகவும்‌ ஏற்படுத்தினவன்‌ யார்‌? 
நீ எகிப்தியனைக்‌ கொன்றுபோட்டதுபோல, 
என்னையும்‌ கொன்றுபோட நினைக்கிறாயோ" 
(யாத்‌ 29314) என்று சொல்லுகிறான்‌. 
அப்பொழுது மோசே காரியம்‌ நிச்சயமாக 
வெளிப்பட்டது என்று பயப்படுகிறார்‌. 





யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


சண்டை  பண்ணிக்கொண்டிருக்கிற 
இருவருமே எபிரெய மனுஷர்‌. அவர்கள்‌ 
மத்தியிலே சகோதர சிநேகம்‌ காணப்பட 
வேண்டும்‌. அவர்கள்‌ அன்பின்‌ கயிறுகளால்‌: 
குட்டப்பட்டிருக்கவேண்டும்‌. ஆனால்‌ அந்த 
எபிரெய மனுஷர்‌ இருவரும்‌, 
கோபத்தினாலும்‌, விரோதத்தினாலும்‌ நிரம்பி 
சண்டைபண்ணிக்கொண்டிருக்கிறார்கள்‌. 
ர்கள்‌ இருவரையும்‌ பார்க்கிறார்‌ 
எபிரெயர்‌ என்பது 


அறிந்திருக்கிறார்‌ 


மோசே இதற்கு முன்பு, 
எபிரெயரில்‌ ஒருவனை அடித்த எகிப்தியனை 
பார்த்தார்‌. இப்போது 
சண்டைபண்ணிக்கொண்டிருக்கிற 
எபிரெய மனுஷரைப்‌ பார்க்கிறார்‌ 
செய்கிறவர்களுடைய நிலமை, 
ஏற்பட்ட நிலமை போலவே இருக்கிறது. 


எகிப்தியன்‌ எபிரெயனை ர்‌ 
துண்பப்படுத்தியபோகு,.. சடங்கு விரோதமாக. 
சத்துருக்கள்‌ எழும்பி, விசுவாசிகளை 
துன்பப்படுத்துகிறார்கள்‌. நாம்‌ அந்த 
சத்துருக்களுக்கு விரோதமாக 
யுத்தம்பண்ணவேண்டும்‌. இரண்டு எபிரெய 
மனுஷர்‌ தங்களுக்குள்‌ சண்டைபண்ணிக்‌ 
கொண்டதுபோல, பல சமயங்களில்‌ 
விசுவாசிகள்‌ மத்தியிலும்‌, ஊழியக்காரர்கள்‌ 
மத்தியிலும்‌ பிரச்சனைகள்‌ வந்துவிடுகிறது. 
அவர்கள்‌ தங்களுக்குள்‌ 
'சண்டைபண்ணிக்கொள்கிறார்கள்‌. 
அவர்களை சமாதானப்படுத்தி, அவர்களை 
ஒருவரோடொருவர்‌ ஒப்புரவாகச்‌ செய்வதும்‌ 
நம்முடைய ஊழியமாயிருக்கிறது. 

எபிரெய இருவர்‌ 
சன்ஸ்‌ ல்க பவத்‌ ாசே 
பார்க்கிறார்‌. அவர்கள்‌ ஒற்றுமையாயிருக்க 
வேண்டியவர்கள்‌. 
சண்டையினால்‌ 
பிரிவினை உண்டாகும்‌. 
அநியாயம்‌ செய்கிறான்‌. 
நோக்கி, “நீ உன்‌ தோழனை அடிக்கிறது. 
என்ன” என்று கேட்கிறார்‌. 


QOODNENS 
PUBLISHERS 


சண்டைபண்ணிக்கொண்டிருக்கிற 
மனுஷர்‌ 
என்பதை 


எபிரெய 
தோழர்கள்‌ 
அவர்களுக்கு 
சமாதானம்பண்ணுகிறவர்கள்‌ 
பாக்கியவான்கள்‌. மோசே எபிரெய மனுஷர்‌ 
மத்தியிலே சமாதானம்பண்ணுகிற ஊழியத்தை 
ஆனால்‌ அநியாயம்‌ 
மோசேயின்‌ 


அவன்‌ 
எதிர்த்துப்‌ 


ஆலோசனைகளை கேட்கவில்லை. 
மோசேக்கு விரோதமாக 
பேசுகிறான்‌. 


செய்கிறவன்‌ மோசேயை 
"எங்கள்மேல்‌. உன்னை 

நியாயாதிபதியாகவும்‌ 
ஏற்படுத்தினவன்‌ யார்‌?" என்று கேட்கிறான்‌. 
அநியாயம்‌ செய்கிற ஒருவனை யார்‌ 
வேண்டுமானாலும்‌: பாசத்தோடும்‌, 
சிநேகத்தோடும்‌ கடிந்துகொள்ளலாம்‌. தப்பு 
செய்கிறவனை கடிந்துகொள்வதற்கு, பெரிய 
அதிகாரம்‌ எதுவும்‌ தேவையில்லை. ஒருவன்‌ 
அநியாயம்‌ செய்யும்போது, அவனைக்‌ 
குடிந்துகொள்கிறவன்‌ அதிகாரியாகவும்‌, 
நியாயாதிபதியாகவும்‌ இருக்கவேண்டும்‌. 
என்னும்‌ அவசியமில்லை. 


அநியாயம்‌ 
க்கி, 


சண்டைபண்ணிக்‌ 
கொண்டிருக்கிற இரண்டு எபிரெயர்‌ மேலும்‌ 
அன்பும்‌ பாச எவர்‌. அவர்கள்மீது. 
மோசேக்கு ய்யாகவே அன்பும்‌ 
கரிசனையும்‌ இருக்கிறது. ஆகையினால்தான்‌ 
மோசே அநியாயம்‌ செய்கிறவனை நோக்கி, 
“நீ உன்‌ தோழனை அடிக்கிறது என்ன” 
என்று கேட்கிறார்‌. 


அநியாயம்‌ செய்கிறவனோ, மோசே 
தனக்கு சொன்ன வார்த்தைகளை தப்பிதமாக 
வியாக்கியானம்பண்ணுகிறான்‌. மோசேயின்‌ 
வார்த்தைகள்‌ சமாதான வார்த்தைகள்‌ 
என்பது, அவனுக்கு தெரியவில்லை. 
அவருடைய வார்த்தைகளெல்லாமே. 
அதிகாரத்தின்‌ வார்த்தைகள்‌ என்று அந்த 
மனுஷன்‌ வியாக்கியானம்பண்ணுகிறான்‌. 





யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


அந்த 
மனுஷனைப்போலவே இக்காலத்தில்‌ அநேகர்‌ 
இருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ தப்பிதம்‌ 
செய்யும்போது, நாம்‌ அவர்களுக்கு நல்ல 
புத்திமிகளை சொன்னால்‌, அவர்கள்‌ 
அந்த வார்த்தைகளை கேட்க மறுக்கிறார்கள்‌. 
இக்காலத்தில்‌ அநேகர்‌ தங்களுக்கு யாரும்‌ 
புத்திசொல்லுவதை விரும்புவதில்லை. 
இப்படிப்பட்டவர்கள்‌ தங்களுக்கு எல்லாம்‌ 
தெரியும்‌ என்றும்‌, தாங்கள்‌ செய்வதெல்லாம்‌ 
நீதியும்‌ நேர்மையானதுமாயிருக்கிறது என்றும்‌ 
நினைக்கிறார்கள்‌. 


நாம்‌ அநியாயம்‌ செய்கிறவர்களுக்கு 
புத்திசொன்னால்‌, அவர்கள்‌ நம்முடைய 
வார்த்தைகளை நல்ல ஆலோசனைகளாக 
எடுத்துக்‌ கொள்வதில்லை. நாம்‌ அவர்களுக்கு 
தேவையில்லாத பிரசங்கத்தைப்‌ பண்ணுவதாக 
்‌ ள்‌. நாம்‌ ஜனங்களுக்கு 


ஆரம்பித்துவிடுகிறார்கள்‌. அவர்கள்‌ நம்மைக்‌ 
குற்றப்படுத்துகிறார்கள்‌. 


மோசே அநியாயம்‌ செய்கிறவனை 
நோக்கி, "நீ உன்‌ நோழனை அடிக்கிறது. 
என்ன" என்று கேட்கிறார்‌. அதற்கு அந்த 
நீ எகிப்தியனைக்‌. 
பாட்ட துபோல என்னையும்‌ 
நினைக்கிறாயோ” என்று 
சொல்றிறான்‌ அநியாயம்‌ செய்கிறவனுக்கு 
மனந்திரும்ப விருப்பமில்லை. அவன்‌ தனக்கு. 
நல்ல புத்தி சொல்லுகிற மோசேயை 
குற்றப்படுத்துகிறான்‌. 
இக்காலத்தில்‌ இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 
மோசேயை தங்களுடைய தலைவராக 
ஏற்றுக்கொண்டு, அவருடைய 
கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடந்திருந்தால்‌, 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு எகிப்தின்‌. 
அடிமைத்தனத்திலிருந்து இப்போதே விடுதலை 
கிடைத்திருக்கும்‌. அவர்கள்‌ மேலும்‌ நாற்பது 
வருஷங்களுக்கு எகிப்து தேசத்திலே. 
அடிமைத்தனத்தின்‌ நுகத்தை சுமந்து 
பாடுகளை அனுபவிக்கவேண்டிய அவசியம்‌ 


ஏற்பட்டிருக்காது. ஆனால்‌ 
புத்திரரோ இப்போது, மோசேயின்‌ 
ஆலோசனைகளுக்கு செவிகொடுக்க 
ஆயத்தமாமில்லை. அவர்களால்‌ மோசேயின்‌ 
நல்ல இருதயத்தை புரிந்துகொள்ள 
முடியவில்லை. 

இஸ்ரவேல்‌. புத்திரர்‌ தங்கள்‌ 
மீட்பராகிய மோசேயை அங்கீகரிக்காமல்‌ 
புறக்கணித்துவிடுகிறார்கள்‌. இதனால்‌ 
அவர்களுக்கு. எகிப்தின்‌ 
அடிமைத்தனத்திலிருந்து மீட்பு 
உண்டாகவில்லை. அவர்களுடைய 
அடிமைத்தனம்‌. மேலும்‌ நாற்பது, 
வருஷங்களுக்கு, நீடிக்கிறது. இதனால்‌ 
இஸ்ரவேல்‌. புத்திரர்‌ கானான்‌ 
தேசத்திற்குள்ளே பிரவேசிப்பதற்கு நாற்பது 
வருஷங்கள்‌ தாமதமாகிறது. 


விசுவாசிகளாகிய நாம்‌ 
எச்சரிப்பின்‌ வார்த்தைகளுக்கு 
செவிகொடுக்கவேண்டும்‌. கர்த்தருடைய 
கட்டளைக்கு கீழ்ப்படியவில்லையென்றால்‌, 
நம்முடைய ஜீலியத்திலும்‌ தேவையில்லாத 
காலதாமதங்கள்‌ ஏற்படும்‌. கர்த்தருடைய 
ஊழியக்காரர்கள்‌ பரிசுத்த ஆவியானவரால்‌. 
ஏவப்பட்டு, நம்மைக்‌ 
க்டந்துகொள்ளும்போது, நம்முடைய 
பாவங்களை. நாம்‌ உணரவேண்டும்‌. 
நம்முடைய இருதயத்தை கர்த்தருக்கு நேராக 
சுத்தம்பண்ண வேண்டும்‌. நம்முடைய 
பாவங்களுக்கு மனந்திரும்பி கர்த்தரோடு 
ஒப்புரவாகவேண்டும்‌. 


இஸ்ரவேல்‌ 


கர்த்தருடைய 


ஊழியக்காரர்கள்‌ 
நம்மோடு பேசினாலும்‌, அவர்கள்‌ 
கர்த்தருடைய வார்த்தையை, பரிசுத்த 
ஆவியானவரால்‌ ஏவப்பட்டு பேசுகிறார்கள்‌ 
என்பதை நாம்‌ புரிந்துகொள்‌ ளவேண்டும்‌. 

நாம்‌ கர்த்தருடைய வார்த்தைக்கு 
செவிகொடுக்காமல்‌, நமக்கு ஆவிக்குரிய 
ஆலோசனைகளை சொல்லுகிற, 
கர்த்தருடைய ஊழியக்காரர்கள்‌ மீது 


குற்றமும்‌ குறையும்‌ 
சொல்லிக்கொண்டிருந்தால்‌, நமக்கு 
தெய்வீக ஆசீர்வாதம்‌ கிடைக்காது. 


கர்த்தருடைய 





யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


ஏற்பாட்டுக்காலத்தில்‌. 

சுவிசேஷத்தை 

யூதமார்க்கத்து, தலைவர்கள்‌ 

ஏற்றுக்கொள்ளவில்லை. கிறிஸ்துவானவர்‌ 

கட்டுகிறவர்களால்‌ ஆகாத கல்‌ என்று 

தள்ளப்பட்டவராயிருந்தார்‌. ஆனாலும்‌ 

கிறிஸ்துவானவரே மூலைக்கு 
'தலைக்கல்லாயிருக்கிறார்‌. 


அநேகர்‌ 


அவர்களுக்கு ஆத்தும 
கிடைக்கும்‌. அவர்கள்‌ 
செவிகொடுக்காமல்‌, 
இவேககிறிஸ்துவின்பது குற்றமும்‌ குறையும்‌ 
சொல்லிக்கொண்டிருந்தால்‌, அவர்களுடைய 
ஆத்துமாக்களுக்கு இரட்சிப்பு உண்டாகாது. 
ஒருவன்‌ இந்த உலகம்‌ முழுவதையும்‌ 
ஆதாயப்படுத்திக்கொண்டாலும்‌, அவன்‌ தன்‌ 
ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால்‌, அவனுக்கு 
ஒரு லாபமும்‌ இல்லை. 
மோசே அநியாயம்‌ செய்கிறவனை 
நோக்கி, “நீ உன்‌ தோழனை அடிக்கிறது. 
என்ன" என்று கேட்கிறார்‌. அவனோ 
மோசேயை நோக்கி, 
'கொன்றுபோட்டதுபோல, 
கொன்றுபோட நினைக்கிறாயோ” 
கேட்கிறார்‌. 
நிச்சயமாய்‌. 
பயப்படுகிறார்‌ (யாத்‌ 2:14). 


எகிப்து தேசத்தினுடைய சட்டத்தின்படி, 
ஈகிப்தியனை' 'கொலைசெய்வது மிகப்பெரிய 
குற்றம்‌. மோசே ஒரு எகிப்தியனை வெட்டி 
அவனை மணலிலே புதைத்துப்போட்டார்‌. 
தான்‌ செய்த கொலைக்குற்றம்‌ யாருக்கும்‌. 
தெரியாது என்று மோசே இதுவரையிலும்‌ 
நினைத்துக்கொண்டிருக்கிறார்‌. ஆனால்‌ 
அவர்‌ செய்த காரியம்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
எப்படியோ தெரிந்திருக்கிறது. தான்‌ 
எகிப்தியனை கொலை செய்தது. மறைவான 
இரகசியமல்ல என்றும்‌, அது அநேகருக்கு 
நெரிந்திரக்கிறது என்பதையும்‌ கண்டு 

மோசே பயப்படுகிறார்‌. 


எகிப்து 
பார்வோனும்‌ 
கேள்விப்படுகிறான்‌. 


தேசத்தின்‌ 
அந்தக்‌ 
மோசே 


ராஜாவாகிய 


காரியத்தை 
எகிப்தியனை 


வெட்டிக்கொன்றுபோட்ட செய்தியைக்‌ கேட்டு 
பார்வோன்‌ 


அவர்மீது கோபப்படுகிறான்‌. 
மோசேயை கொலை: செய்ய 
மோசே எகிப்தின்‌ 
்‌ பார்வோனுடைய 
மகனாக வளர்க்கப்பட்டாலும்‌, 
த்தின்‌ சட்டப்படி மோசே 
கொலை குற்றவாளியாயிருக்கிறார்‌. அவர்‌ 
தண்டிக்கப்படவேண்டியவராயிருக்கிறார்‌ 


மோசே தண்டனையிலிருந்து, 
தப்பிப்பதற்காக, பார்வோனிடத்திலிருந்து தப்பி 
ஓடுகிறார்‌. அவர்‌ எகிப்து நேசத்தை விட்டு 
தப்பி ஓடி மீதியான்‌ தேசத்திலே போய்‌ 
தங்குகிறார்‌. மோசே அந்த தேசத்தின்‌ ஒரு 
துரவண்டையில்‌ உட்கார்ந்திருக்கிறார்‌ 
(யாத்‌ 225). 


மீதியான்‌ தேசம்‌ செங்கடலின்‌ கிழக்குக்‌ 
கடற்கரையோரப்‌ பகுதி.  மோவாபின்‌ 
வெளிகளிலும்‌, அரபிய தீபகற்பத்திலும்‌ 
மீதியானிய தேசம்‌ பரந்து விரிந்திருக்கிறது. 
ஆபிரகாம்‌, கெத்தூராள்‌ ஆகியோருக்கு 
பிறந்த நான்காவது குமாரனின்‌ பெயர்‌ 
மீதியான்‌ (ஆதி 251-2) 


மோசே கடந்த நாற்பது வருஷங்களாக. 
எகிப்து தேசத்தின்‌ அரண்மனையில்‌ 
வளர்ந்ததும்‌ கர்த்தருடைய 
சித்தமாகமிருக்கிறது. அந்த நாற்பது வருஷம்‌ 
முடிந்த பின்பு மோசே ப்போ 
எகிப்து. தேசத்தைவிட்டு 
தேசத்திற்கு ஓடிப்போவதும்‌ 
சித்தமாயிருக்கிறது. 

இஸ்ரவேல்‌ 
எகிப்தியரின்‌ அடிமைத்தனத்திலிருந்து 
விடுவிக்கப்படுவதற்கு ஏற்றவேளை இன்னும்‌ 


சந்ததியாராமிருக்கிறார்கள்‌. 





(யயய 
பிய 


இஸ்ரவேல்‌. புத்திரர்‌ எகிப்து, 
தேசத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு, கானான்‌ 
தேசத்திற்கு பிரயாணம்பண்ணியபோது, 
மோசே அவர்களை மீதியான்‌ தேசத்து 
வழியாக வழிநடத்தி கொண்டு வந்தார்‌. 


மோசே இப்போது மீதியான்‌ தேசத்திலே. 
ஒரு துரவண்டையில்‌ உட்கார்ந்திருக்கிறார்‌. 
பிரயாணக்களைப்பிலிருக்கிறார்‌. 
தேசத்தைவிட்டு 

மோசே 


ஒடிவந்ததை 
சிந்தித்துக்‌ 
இதற்குமேல்‌ என்ன 
என்பதும்‌, எங்கே 
என்பதும்‌ மோசேக்கு 
தெரியாது. மோசே தேவனுடைய 
வழிநடத்துதலை பெற்றுக்கொள்‌ வதற்காக 
கர்த்தருடைய சமுகத்திலே காத்திருக்கிறார்‌ 


மோசேயின்‌ ஜீவியத்தில்‌ மிகப்பெரிய 
மாற்றம்‌ ஏற்பட்டிருக்கிறது. அவர்‌ 
இதுவரையிலும்‌ பார்வோனுடைய 
அரண்மனையில்‌, பார்வோனுக்கு அருகிலே 
சிங்காசனத்தில்‌ உட்கார்ந்திருந்தவர்‌ 
இப்போதோ அந்த பார்வோனுக்கு பயந்து, 
மீதியான்‌ தேசத்திலே ஒரு தாவண்கைய்‌ 
உட்கார்ந்திருக்கிறார்‌ சேயின்‌ 
ஜீவியத்தில்‌ மாற்றம்‌ பன்னி 
கர்த்தர்‌ மாறாதவராமிருக்கிறார்‌. மோ 
தேசத்திலிருந்தபோதும்‌, அவர்‌ 
மீதியான்‌ தேசத்து. 
உட்கார்ந்திருக்கும்போதும்‌, 

ரோடு கூடவே இருக்கிறார்‌ 
மோசேயின்‌ விசுவாசத்தை: 


கொண்டிருக்கிறார்‌. 
செய்ய வேண்டும்‌ 
போகவேண்டும்‌ 


மோசேயின்‌ குடும்பம்‌ 
யாத்‌ 2:16-22. 


யாத்‌ 218. மீதியான்‌ தேசத்து 
ஆசாரியனுக்கு ஏழு குமாரத்திகள்‌ 
இருந்தார்கன்‌; அவர்கள்‌ தங்கள்‌ 
தகப்பனுடைய ஆடுகளுக்குத்‌ தண்ணீர்‌ 
காட்டும்படிக்கு அங்கே வந்து, தண்ணீர்‌ 
மொண்டு, தொட்டிகளை 
நிரப்பினார்கள்‌. 


யாத்‌ 207. அப்பொழுது மேய்ப்பர்கள்‌ 
வத்து, அவர்களைத்‌ துரத்தினார்கன்‌; 
மோசே. எழுத்திருத்து, அவர்களுக்குத்‌ 
துணை தின்று, அவர்களுடைய 
ஆடுகளுக்குத்‌ தண்ணீர்‌ காட்டினான்‌. 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யாத்‌ 8. அவர்கள்‌ தங்கள்‌ 
தகப்பனாகிய ரெகுவேலிடத்தில்‌ 
வந்தபோது, அவன்‌: நீங்கள்‌ இன்று 
இத்தனை சீக்கிரமாய்‌ வந்தது என்ன 
என்னு கேட்டான்‌. 


யாத்‌ 2:19. அதற்கு அவர்கள்‌: 
எகிப்தியன்‌ ஒருவன்‌ மேம்ப்பரின்‌ 
கைகளுக்கு எங்களைத்‌ தப்புவித்து, 

த்‌ 'தண்ணீர்மொண்டு 
கொடுத்து, ஆடுகளுக்கும்‌ தண்ணீர்‌ 
காட்டினான்‌ என்றார்கள்‌. 


யாத்‌ 2:20. அப்பொழுது அவன்‌ தன்‌ 
குமாரத்திகனைப்‌ பார்த்து: அவன்‌ 
எங்கே? அத்த மனிதனை நீங்கள்‌: 
விட்டுவத்தது. என்ன? 
போஜனம்பண்ணும்படிக்கு அவனை 
அழைத்துக்கொண்டு வாருங்கள்‌. 


ஊ. மோசே அந்த 
தங்கியிருக்கச்‌. 
அவன்‌ சிப்போரான்‌. 


குமாரத்தியை 


யாத்‌ 2:2௨ அவன்‌ ஒரு குமாரனைப்‌: 
பெற்றான்‌. நான்‌ அந்திய தேசத்தில்‌ 
பரதேசியாய்‌ இருக்கிறேன்‌ என்று 
சொல்லி, அவனுக்கு கெர்சோம்‌ என்று 
'பேரிட்டான்‌.. 


மோசே 
தங்குகிறார்‌. 
யாக்கோபு 
தங்கியதுபோல, 
தேசத்திலே தங்குகிறார்‌. 

யாக்கோபு பிரயாணம்‌ பண்ணி, 
கீழ்த்திசையாரின்‌ தேசத்தில்‌ போய்ச்‌ 
சேர்ந்தான்‌. அங்கே வயல்வெளியிலே ஒரு 

கிணற்றையும்‌, அதின்‌ 
மடக்கியிருக்கிற 
ஆட்டுமந்தைகளையும்‌ கண்டான்‌; 
கிணற்றிலே மந்தைகளுக்குத்‌ 
காட்டுவார்கள்‌; அந்தக்‌ கிணற்றின்‌ வாய்‌ ஒரு 
பெரிய கல்லினால்‌ அடைக்கப்பட்டிருந்தது' 
(ஆதி 2912). 


மீதியான்‌ 

மோசேயின்‌ 

சீரியா 
மோசே 


தேசத்தில்‌ 
முற்பிதாவாகிய 
தேசத்திலே. 
மீதியான்‌. 





யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


மோசேயின்‌ ஜீவியத்தில்‌ அவர்‌ 
மீதியான்‌ தேசத்திற்கு வந்தது, அவர்‌ ஒரு 
உட்கார்ந்திருப்பது. 

எதேச்சையாக 

நடைபெறுகிற சம்பவம்‌ போல இருக்கிறது. 
ஆனாலும்‌ கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, 
சகலமும்‌ நன்மைக்கேதுவாக நடைபெறுகிறது. 


பிரகாரம்‌, 

ஜீவியத்தில்‌ நடைபெறுகிற 

காரியத்தையும்‌, தம்முடைய 

நிறைவேற்றுவதற்காக படுக்கக்‌ 

தேவனுடைய தெய்வீக ஞானத்தினால்‌, 
தெய்வீக நோக்கங்கள்‌ 


எதேச்சையாக நடைபெறுவதுபோல இரக்கும்‌ 

னாலும்‌ பிற்காலத்தில்‌ அந்த 
சம்பவத்தைப்பற்றி யோசித்துப்‌ பார்க்கும்போது, 
அது கர்த்தருடைய தெய்வீக கிருபையினால்‌, 
நம்முடைய ஜீவியத்தில்‌ ரு திருப்பு 
முனையை ஏற்படுத்திற்று என்பதை நாம்‌ 
அறிந்துகொள்ளலாம்‌. நம்முடைய ஜீவியத்தில்‌ 
நடைபெறும்‌ சாதாரண சம்பவங்கள்கூட, 
நமக்கு மிகவும்‌ முக்கியமான 
சம்பவங்களாயிருக்கும்‌. 


குவேல்‌ என்பவர்‌ 


வாரியா மிருக்கிறா்‌ 


மறுபெயர்‌ எத்திரோ என்பதாகும்‌. இவருக்கு 
ஏழு குமாரத்திகள்‌ இருக்கிறார்கள்‌. மோசே 
மீதியான்‌ தேசத்திலுள்ள 
துரவண்டையில்‌ உட்கார்ந்திருக்கும்போது, 
ரெகுவேலின்‌ சழக கக்கம்‌. தங்கள்‌ 
தகப்பனுடைய ஆடுகளுக்குத்‌ தண்ணீர்‌ 
காட்டும்படிக்கு அங்கே வந்து, தண்ணீர்‌ 
மொண்டு, தொட்டிகளை நிரப்புகிறார்கள்‌ 
(யாத்‌ 2:16. 


மீதியான்‌ தேசத்து ஆசாரியனுடைய 
பெயர்‌ எத்திரோ என்பதாகும்‌. இவருக்கு. 
ரெகுவேல்‌ (யாத்‌ 28, எண்‌ 10:29), ஒபாப்‌ 
(நியா 441) ஆகிய மறுபெயர்களுமுள்ளது. 


(ஆதி 14) யோபுவும்‌ ஒரு கோத்திரத்தலைவன்‌. 
(யோபு 1). 


QOODNENS 
PUBLISHERS 


தங்களுடைய முன்னோரைப்‌ பற்றி 
மோசேக்கும்‌, எத்திரோவிற்கும்‌ 
தெரிந்திருக்கிறது. ஆபிரகாமின்‌: 
குடும்பத்திலிருந்து தங்களுடைய சந்ததி. 
பிரிந்து வந்திருப்பது அவர்கள்‌ இருவருக்கும்‌ 
தெரியும்‌. ஒருவர்‌ ஈசாக்கின்‌ மூலமாகவும்‌, 
மற்றவர்‌ மீதியான்‌ மூலமாகவும்‌ வருகிறார்கள்‌. 
(ஆதி 251-7). 

மோசே எத்திரோவோடு இருந்த 40 
வருஷ காலத்தில்‌ "ஆதியாகமம்‌ 
புஸ்தகத்தையும்‌, யோபுவின்‌ புஸ்தகத்தையும்‌ 
எழுதியிருக்கலாம்‌ என்று வேதபண்டிதர்கள்‌ 
கருதுகிறார்கள்‌. 


எத்திரோவிற்கு ஏ 
இருக்கிறார்கள்‌. அவருக்கு குறைந்தபட்சம்‌ 
ஒரு குமாரனும்‌ இருந்திருக்க வேண்டும்‌. 
அவன்‌ பெயர்‌ ஒபாப்‌ (எண்‌ 10:29) 


ரெகுவேலின்‌: குமாரத்திகள்‌ 
சோம்பேறியாக சும்மாயிருக்கவில்லை. 
அவர்கள்‌ பெண்களாகமிருந்தாலும்‌, தங்கள்‌ 
னக ஆடுகளை மேய்க்கிறார்கள்‌. 

வேலையும்‌ செய்யாமல்‌ 
சோம்பேறியாகமிருப்பத, யாவருக்கு 
கனத்தையும்‌ மேன்மையையும்‌ கொடுக்காது. 
ரெகுவேலின்‌ குமாரத்திகள்‌ நற்குணமுள்ள 
ஸ்திரீகள்‌. அவர்கள்‌ ஆடுகளுக்கு தண்ணீர்‌ 
காட்டும்படி. தண்ணீர்‌ மொண்டு. 
தொட்டிகளை பட்டப்‌ அப்பொழுது 
மேய்ப்பர்கள்‌ வந்‌ அவர்களைத்‌ 
தூத்துகிறார்கள்‌; மோசே எழுந்திருந்து, 
அவர்களுக்குத்‌ நின்‌ 
அவர்களுடைய 


குமாரத்திகள்‌ 


ராத்‌ 
ஆடுகளுக்குத்‌ தண்ணீர்‌ 
காட்டுகிறார்‌ (யாத்‌ 2177. 


எத்திரோவின்‌ குமாரத்திகள்‌ 
துரவிலிருந்து தண்ணீர்‌ இறைத்து. 
தொட்டியில்‌ நிரப்பி வைத்திருக்கிறார்கள்‌. 
மேய்ப்பர்கள்‌ வந்து, அவர்களைத்‌ 
தூத்திவிட்டு, அவர்கள்‌ நிரப்பிய 
தண்ணீரைத்‌ தங்கள்‌ ஆடுகளுக்குக்‌ 
காட்டுகிறார்கள்‌. மோசே  எத்திரோவின்‌ 
குமாரத்திகளுக்கு உதவி புரிகிறார்‌. அதனால்‌ 
அந்தக்‌ குமாரத்திகள்‌ சீக்கிரமாக வீட்டிற்கு 
வருகிறார்கள்‌. (யாத்‌ 2:18). 





யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


ரெகுவேலின்‌ குமாரத்திகள்‌ 
உடனே 


என்பதற்காக, 
மோசேயை தங்கள்‌ வீட்டிற்கு 
அழைத்துக்கொண்டு வரவில்லை. 
ரெகுவேலின்‌ குமாரத்திகள்‌ நற்குணமும்‌: 
கண்ணிமுமுள்ளவர்கள்‌. அவர்கள்‌ அந்நிய 
தோத்து... பருதரிடத்தில்‌. நெருக்கி 
பழகாதவர்கள்‌. தங்களுக்கு முன்‌ பின்‌ 
அறிமுகமில்லாத புருஷனை, அந்த ஸ்திரீகள்‌ 
தங்கள்‌ வீட்டிற்கு அழைத்துக்கொண்டு 
வரவில்லை. 


ஆனாலும்‌ ழ்‌ தங்களுக்கு செய்த 
உதவியை ஸ்திரீகள்‌ 
த்தும்‌ கனை எ அவர்கள்‌ 
மோசேயைப்பற்றி தங்கள்‌ தகப்பனாருக்கு 
சொல்லுகிறார்கள்‌. 


தகப்பனாகிய 
அவர்‌ 


வந்தது என்ன" என்று கேட்கிறார்‌ 
அவர்கள்‌, ஒருவன்‌ 
மேய்ப்பரின்‌ கைகளுக்கு எங்களைத்‌ 
தப்புவித்து, எங்களுக்குத்‌ தண்ணீர்மொண்டு 
கொடுத்து, ஆடுகளுக்கும்‌ தண்ணீர்‌ 
காட்டினான்‌” (யாத்‌ 2:1819) என்று 
சொல்லுகிறார்கள்‌. 


எத்திரோவின்‌ குமாரத்திகள்‌ 
தங்களுக்கு மேய்ப்பர்களால்‌ 
பிரச்சனைகளைக்‌ குறித்து (யாத்‌ 


அதற்கு 


வந்த 
2:17) 
தங்கள்‌ தகப்பனிடம்‌ ஏற்கெனவே விவரித்துக்‌ 
கூறியிருக்க வேண்டும்‌. அவர்கள்‌ மோசேயை 


எகிப்தின்‌ என்று சொல்லுகிறார்கள்‌. 


வஸ்திரம்‌ 


(ஆதி 444. 


அப்பொழுது ரெகுவேல்‌ தன்‌ 
குமாரத்திகளைப்‌ பார்த்து, “அவன்‌ எங்கே? 
அந்த மனிதனை நீங்கள்‌ விட்டுவந்தது. 
என்ன? போஜனம்பண்ணும்படிக்கு அவனை 
அழைத்துக்கொண்டுவாருங்கள்‌" (யாத்‌ 2:20) 
என்று சொல்லுகிறார்‌. மோசேயை 
அழைத்துக்கொண்டு வருமாறு, தங்கள்‌ 
தகப்பனார்‌ அனுமதி கொடுக்கும்‌ வரையிலும்‌, 


ரெகுவேலின்‌ குமாரத்திகள்‌ மோசேயை 
தங்கள்‌ வீட்டிற்கு அழைத்துக்கொண்டு 
வரவில்லை. இது ஸ்திரீகளிடத்தில்‌ 
காணப்படவேண்டிய பொதுவான நற்குணம்‌. 
நற்குணமே ஸ்திரீகளுக்கு மெய்யான 
ஆபரணம்‌. 


ரெகுவேலின்‌ குமாரத்திகள்‌ மோசேயை 
எகிப்தியன்‌ என்று சொல்லுகிறார்கள்‌. மோசே 
இயல்பாகவே பிறருக்கு உதவி செய்யக்கூடிய 
நல்ல... குணமுள்ளவர்‌.  ரெகுவேலின்‌ 
குமாரத்திகள்‌ தங்கள்‌ தகப்பனுடைய 
ஆடுகளுக்கு தண்ணீர்‌ காட்டும்புடிக்கு, 
தண்ணீர்‌ மொண்டு, தொட்டிகளை 
நிரப்புகிறார்கள்‌. அப்பொழுது மற்ற 
மேய்ப்பர்கள்‌ வந்து அந்த ஸ்திரீகளை 
துரத்துகிறார்கள்‌. ரெகுலேலின்‌ 
குமாரத்திகளால்‌ அந்த  மேய்ப்பர்களை 
எதிர்க்க முடியவில்லை. அப்போது மோசே, 
அந்த மேய்ப்பரின்‌ கைகளுக்கு, ரெகுவேலின்‌ 
குமாரத்திகளை தப்புவிக்கிறார்‌. மோசே 
அந்த ஸ்திரீகளுக்கு தண்ணீர்‌ மொண்டு 
கொடுத்து அவர்களுடைய ஆடுகளுக்கு 
தண்ணீர்‌ காட்டுகிறார்‌. 
மோசே எகிப்து 
அரண்மனையில்‌ உயர்ந்த 
ஆனால்‌ இப்போது அவர்‌ 
தண்ணீர்‌ காட்டிக்கொண்டிருக்கிறார்‌ 
அவருடைய உயர்கல்வி, மற்றவர்களுக்கு 
உதவி செய்ய தடையாயில்லை. 
அந்நிய தேசத்து ஸ்திரீகளுக்கு கா்‌ 
மொண்டு கொடுக்கிறார்‌. அவர்‌ தன்னை 
வெகுவாகத்‌ தாழ்த்துகிறார்‌. 
பொதுவாக மனுஷர்கள்‌ தங்களுடைய 
சொந்தக்‌ காரியங்களை மாத்திரமே 
பார்ப்பார்கள்‌. அவர்கள்‌ எந்த வேலைகளை 
செய்தாலும்‌, தங்களுடைய வேலைகளை 
மாத்திரமே செய்வார்கள்‌. மற்றவர்களுக்கு 
உதவி செய்யவேண்டும்‌ என்னும்‌ விருப்பம்‌ 
அநேகருடைய மனதில்‌ இருக்காது. 
ஆனாலும்‌ பிறருக்கு உதவிசெய்ய நமக்கு 
ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது. அந்த 
நாம்‌ சந்தோஷமாய்‌ 
பிரதிபலன்‌ 


பப தேரத்தின்‌ 
கல்வி கற்றவர்‌ 
ஆடுகளுக்கு 





யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


பிரயோஜனமுள்ள வேலைகளை செய்கிறவர்‌. 
மோசேயைப்போல, விசுவாசிகளாகிய நாமும்‌, 
மற்றவர்களுக்கு உதவி செய்ய 
முன்வரவேண்டும்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
கிருபையினால்‌ நமக்கு எப்படிப்பட்ட 
வாய்ப்புக்களைக்‌ கொடுத்தாலும்‌, நாம்‌ அந்த 
வாய்ப்புக்களைப்‌ 
மற்றவர்களுக்கு 
மற்றவர்கள்‌ 
நம்மால்‌ செய்ய முடியாவிட்டாலும்‌, நம்மால்‌ 
செய்ய முடிகிற உதவிகளை, நாம்‌. 
மற்றவர்களுக்கு செய்ய 
ஆயத்தமாமிருக்கவேண்டும்‌. 

மோசேயை  போஜனம்பண்ணுப்படிக்கு, 
அழைத்துக்கொண்டு வருமாறு ரெகுவேல்‌ 
தன்னுடைய குமாரத்திகளிடம்‌ சொல்லுகிறார்‌. 
மோசே  ரெகுவேலின்‌ குமாரத்திகளுக்கு 
உதவிசெய்தார்‌. ரெகுவேலோ மோசேக்கு 
போஜனம்‌ கொடுத்து, அவரை உபசரிக்க 
விரும்புகிறார்‌. அவர்‌ மோசேயை தன்னுடைய 
வீட்டிலே க 
கேட்டுக்கொள்கிறார்‌ 
வீட்டில்‌ 
கொண்டிருக்கும்போது, அவர்‌ தன்னுடைய 
சரித்திரம்‌ முழுவதையும்‌ ரெகுவேலுக்கு 
சொல்லியிருக்கலாம்‌. 


மோசே ற்‌ னிட 

தங்கியிருக்கச்‌ திக்கி க்‌ 
சிப்போராள்‌ என்னும்‌ தன்‌ குமாரத்தியை 
மோசேக்குக்‌ கொடுக்கிறார்‌ (யாத்‌ 2:21) 
மோசே ரெகுவேலின்‌ வீட்டிற்கு போஜனம்‌. 
பண்ணுவதற்காக வந்தார்‌. இப்போதோ அவர்‌ 


விவாகம்‌ 
மருமகனாயிருக்கிறார்‌. 
கிழக்கு தேசங்களில்‌ திருமணப்‌ பேச்சு 
வார்த்தைகளை மணமகனின்‌ பெற்றோர்‌ 
ஆரம்பித்து வைப்பது வழக்கம்‌. த 
வசனத்திலும்‌, யோசு 1576-17; 1சாமு 
தப்‌. 


QOODNENS 
PUBLISHERS 


சிப்போராள்‌ 
மோசேயோடு 


எத்திரோவைவிட்டு 
புறப்பட்டுப்‌ போகிறாள்‌. 
அவர்கள்‌ தங்குமிடத்தில்‌ ஏற்பட்ட 
அனுபவத்திற்குப்‌ பின்பு அவள்‌ தன்‌ 
வீட்டிற்குத்‌ திரும்பி வந்து விடுகிறாள்‌. 
(யாத்‌ 4:24-26) சீனாய்‌ வனாந்தரத்தில்‌ 
சிப்போராள்‌ மோசேயோடு மறுபடியும்‌ ஒன்று 
சேருகிறாள்‌ (யாத்‌ 181-27, எண்‌ 123) 


மோசேயின்‌: மனைவியாகிய 
சிப்போராள்‌ ஒரு குமாரனைப்‌ பெறுகிறாள்‌. 
“நான்‌ அந்நிய தேசத்தில்‌ பரதேசியாய்‌ 
இருக்கிறேன்‌" என்று சொல்லி, மோசே 
அவனுக்கு கெர்சோம்‌ என்று பேரிடுகிறார்‌ 
(யாத்‌ 2:22), தேவனுடைய தெய்வீக 
வழிநடத்துதலின்‌ பிரகாரம்‌, மோசே மீதியான்‌ 
தேசத்திலே தங்கிமிருக்கிறார்‌. ப்‌ 


தேச; 
மோசேக்கு ஏற்கெனவே  ஆயத்தம்பண்ணி 
வைத்திருக்கிறார்‌. 


கெர்சோம்‌ என்பதற்கு "பரதேசி" என்று 


பொருள்‌. ஒருசில மூலபாஷை சுவடிகளில்‌ 
இந்த வாக்கியத்தைத்‌ தொடர்ந்து, 
"மோசேயின்‌ இரண்டாம்‌ குமாரனின்‌ பெயர்‌ 
எலியேசர்‌. என்‌ பிதாவின்‌ தேவன்‌ எனக்கு 
துணையாக இருக்கிறார்‌. பார்வோனின்‌. 
கரத்திலிருந்து என்னை விடுவித்தார்‌” 
என்னும்‌ வாக்கியமும்‌ வருகிறது. யாத்‌ 4:20, 
18:4 ஆகிய வசனங்களில்‌ மோசேயின்‌ 
“பிள்ளைகள்‌” என்று பன்மையில்‌ 
கூறப்பட்டிருப்பதினால்‌ மூலபாஷை சுவடிகளில்‌ 
காணப்படும்‌ இந்த வாக்கியம்‌ முக்கியத்துவம்‌ 
பெறுகிறது. 


க குவேலின்‌ வீட்டில்‌, 
ஜீவியகாலமெல்லாம்‌. 
நங்கயிரக்கவேண்டும்‌ என்பது கர்த்தருடைய 
சித்தமல்ல. அவர்‌ கர்த்தருடைய சித்தத்தை 
நிறைவேற்றுவதற்கு. , இங்கிருந்து 
ணன்‌ என்‌ கர்த்தர்‌ ப 


ஆயத்தம்பண்ணிக்கொள்கிறார்‌. 





யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


மோசே. மீதியான்‌ தேசத்திற்கு 
வருவதற்கு முன்பு, அவர்‌ எகிப்து தேசத்திலே. 
பார்வோனுடைய  அரண்மனையிலிருந்தவர்‌. 
மோசே எகிப்து தேசத்திலே அதிகாரத்திலும்‌, 
அந்தஸ்திலும்‌ இருந்தவர்‌. 
இப்போதோ அவர்‌ மீதியான்‌. 


சாதாரண 


மோசே 
மேய்த்துக்கொண்டிருக்கிறார்‌. 
மோசே மீதியான்‌ தேசத்தில்‌ என்ன வேலை 
செய்தாலும்‌, மோசே தமக்கு ஊழியம்‌ 
செய்யவேண்டும்‌ என்பது கர்த்தருடைய 
சித்தமாயிருக்கிறது. கர்த்தர்‌ தம்முடைய 
சித்தத்தின்‌ பிரகாரமாக மோசேயை 
மீதியான்‌ தேசத்திலே உருவாக்குகிறார்‌. 


மோசே எகிப்து தேசத்திலே 
ஆடம்பரமாய்‌ வாழ்ந்தவர்‌ 
இப்போதோ அவர்‌ மீதியான்‌ 
ஏழ்மையாய்‌ ஜீவிக்கிறார்‌. 
ம்‌, கஷ்டங்களையும்‌ 
அனுபலிக்கறார்‌. மோசே ஒவ்வொரு நாரும்‌, 
தன்னுடைய  போஜனத்திற்காக 
செய்கிறார்‌ 
சேக்‌ 9களை மேய்க்கும்‌ 
க ழக்க்ம கக்க 
மேய்ப்பர்களுக்கு த நேரம்‌ அதிகமாய்க்‌ 
கிடைக்கும்‌. 
ஒ்வினத்தையெல்னம்‌ 
தியானிப்பதற்கும்‌, ல்‌ 
ஜெபர்பண்ணுவதற்கும்‌ செலவபண்‌ 
மோசே எகிப்து தேசத்திலிருந்தபோதோ. 
அவருக்கு ஒய்வு நேரமே கிடைக்கவில்லை. 
அவர்‌ பார்வோனுடைய அரண்மனை 
காரியங்களில்‌ எப்போதுமே சுறுசுறுப்பாக: 
ஈடுபட்டுக்கொண்டிருந்தார்‌ 


மோசே எகிப்து 
ஒரு  பராக்கிரமசாலியாகவும்‌, 
யுத்தவீரனாகவும்‌, 
அதிக கல்வி 
மோசேக்கு எகிப்து தேசத்திலே 


தேசத்தில்‌ 
ன்‌ 9௫ 

ம்‌ ராஜதந்திரியாகவும்‌, 
கற்றவராகவும்‌ இருந்தார்‌. 


பேரும்‌ 


ஆவிக்குரிய  ஜீவியத்திற்கு 
ஆதரவாகயில்லை. 


QOODNENS 
PUBLISHERS 


மோசே மீதியான்‌ தேசத்தில்‌ ஆடுகளை 
மேய்த்துக்கொண்டிருக்கும்போது, பல 
சமயங்களில்‌ தனிமையில்‌ அமர்ந்திருக்கிறார்‌. 
அவர்‌ ஆடுகளை மேய்ச்சலுக்கு விட்டு விட்டு. 
ஓய்வாக அமர்ந்திருக்கிறார்‌. மோசேயின்‌ 
ஒய்வு நேரமும்‌, அவருடைய தனிமையும்‌, 
கர்த்தரோடு ஐக்கியமாயிருப்பதற்கு அவருக்கு 
மிகவும்‌ உதவியாயிருக்கிறது. 


மோசே எகிப்து, தேசத்தின்‌ 
அரண்மனையில்‌ பயிற்சி பெற்றதினால்‌ அவர்‌ 
யெஷானுக்கு ராஜாவாயிருக்கிறார்‌. மோசே 
மீதியான்‌ தேசத்தில்‌ கர்த்தரோடு 
ஐக்கியமாயிருந்ததினால்‌, ஒரேப்‌ மலையிலே. 
கர்த்தரோடு சம்பாஷணை பண்ணுகிறார்‌. 
மோசே மீதியான்‌ தேசத்தில்‌ இருந்த 
காலங்களில்‌, அவர்‌ கர்த்தருடைய பரிசுத்த 
பர்வதமாகிய ஒரேபிலே, கர்த்தரோடு 
ஐக்கியமாயிருக்கிறார்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ 
பெருமூச்‌ 
யாத்‌ 228-2௧5 


யாத்‌ 2:28. சிலகாலம்‌ சென்றபின்‌, 
எகிப்தின்‌ ராஜா மரித்தான்‌. இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ அடிமைத்தனத்தினால்‌ தவித்து, 
முறையிட்டுக்கொண்டிருந்தார்கள்‌; 
அவர்கள்‌ அடிமைத்தனத்திலிருந்து 
முறையிடும்‌ சத்தம்‌ தேவசத்திதியில்‌ 
எட்டினது. 


224. 


சஈசாக்கோடும்‌ 
செய்த 
உடன்படிக்கையை தினைவுகூர்ந்தார்‌. 


யாத்‌ ஆ, தேவன்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரரைக்‌ கண்ணோக்கினார்‌; தேவன்‌ 
அவர்களை நினைத்‌ தருளினார்‌. 


ச்‌ புத்திரர்‌ எகிப்து தேசத்திலே. 
அடிமைத்தனத்திலேயே 

இருக்கிறார்கள்‌. மோசே பிறந்த காலத்தில்‌, 
எகிப்தின்‌ ராஜாவாகிய பார்வோன்‌, 
எபிரெயரில்‌ பிறந்த ஆண்பிள்ளைகளை 
யெல்லாம்‌ நதியிலே தூக்கிப்போட 
வேண்டுமென்று கட்டளையிட்டிருந்தான்‌. 
அந்தக்‌ கட்டளை இன்னும்‌ அமுலிலிருக்கிறதா 
அல்லது அந்தக்‌ கட்டளை ஒழிந்துபோயிற்றா 
என்பது தெரியவில்லை. 





யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ பலுகிப்பெருகுவதை, 
எகிப்தியர்கள்‌ தங்களுக்கு சாதகமாக 
பயன்படுத்திக்கொள்கிறார்கள்‌. எகிப்தியர்கள்‌ 
அவர்களை அடிமைப்படுத்தி தங்களுக்கு 
வேலை செய்ய வைக்கிறார்கள்‌. இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ எகிப்து தேசத்திலே. 
அடிமைகளாயிருக்கிறார்கள்‌. எகிப்தியர்கள்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌. நன்மைகளை 
விசாரிப்பதில்லை. இஸ்ரவேலர்‌ மூலமாக 
தங்களுக்கு எவ்வளவு வேலைகள்‌ 
நடக்கும்‌ என்பதே எகிப்தியருக்கு 
முக்கியமாயிருக்கிறது. 


எகிப்து தேசத்தின்‌ ராஜாவாகிய 
பார்வோன்‌ மரித்த பின்பு, அந்த தேசத்திற்கு 
மற்றொரு பார்வோன்‌ ராஜாவாக வருகிறான்‌. 
அவனும்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரை விடுதலை 
பண்ணாமல்‌, அவர்களை மேலும்‌ 
அதிகமாக  ஒடுக்குகிறான்‌. இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ எகிப்து தேசத்திலே, தங்கள்‌ 
முன்னோர்களைப்‌ போலவே, தொடர்ந்து 
பாடுகளை அனுபவித்து வருகிறார்கள்‌. 
சிலகாலம்‌ சென்றபின்‌, எகிப்தின்‌ 
ராஜாமரித்துப்போகிறான்‌. ஆனாலும்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ இன்னும்‌ அதிகமாய்‌ 
ஒடுக்கப்படுகிறார்கள்‌. அவர்கள்‌ 
அடிமைத்தனத்தினால்‌. தவித்து, 
முறையிட்டுக்கொண்டிருக்கிறார்கள்‌: 
த்திரர்‌ அடிமைத்தனத்திலிருந்து 
சத்தம்‌ தேவசந்நிதியில்‌ 
எட்டுகிறது (யாத்‌ 2:23) 


யாத்திராகமம்‌ 
உண்மையான 
ஆரம்பமாகிறது. 
ஆண்பிள்ளைகளைக்‌ கொன்றுபோட்ட ராஜா 
மரித்துப்போகிறான்‌. அவனுக்குப்‌ பின்பு 
அவனுடைய குமாரன்‌ 
ராஜாவாகிறான்‌. ம்‌ 
மூழ்கிவிடுகிறான்‌. 
வசனங்களில்‌. 
நிகழ்ச்சிகளின்‌ 
வருஷங்களாகும்‌. (அப்‌ 7:22-30), 
நாற்பது வருஷ காலத்தில்‌ அடுத்த நாற்பது. 
வருஷ காலத்து ஊழியத்திற்கு மோசே 
பயிற்சி எடுத்துக்‌ கொள்கிறார்‌. 


வரலாறு 


யாத்‌ 


இஸ்ரவேல்‌. 
அடிமைத்தனத்திலிருந்தாலும்‌, அவர்கள்‌ 
'துவரையிலும்‌ தேவனை நினைக்கவில்லை. 
தங்களுடைய வேதனைகளை 


தங்களுக்குள்ளேயே 
கொள்கிறார்கள்‌. 


தேவனிடத்தில்‌ முறையிடுகிறார்கள்‌. அவர்கள்‌ 

வருஷங்களுக்கு பின்பு தேவனை 
கக ஆரம்பித்திருக்கிறார்கள்‌. 

இஸ்ரவேல்‌. 

துன்பத்தையும்‌ அனுபவிக்கிறார்கள்‌. 88-89 
ஆகிய சங்கீதங்கள்‌ இஸ்ரவேலரின்‌: 
அடிமைத்தனத்தை விளக்கிக்‌ கூறுகிறது. 
இத்தனை பாடுகள்‌ வந்ததினால்‌ தான்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ எகிப்தை விட்டுப்‌ 
புறப்பட்டுப்போக ஆயத்தமாக இருக்கிறார்கள்‌. 
எகிப்தை விட்டுப்‌ புறப்பட்டுச்‌ சென்ற 
பின்புகூட எகிப்து தேசத்திற்குத்‌ திரும்பிச்‌ 
செல்ல வேண்டுமென்னும்‌ ஆவல்‌ அவர்கள்‌ 
உள்ளத்தில்‌ இருக்கிறது (யாத்‌ 163; 
யாத்‌ 17:3; எண்‌ 14:2-4). 


இஸ்ரவேல்‌. 
அல்லது தேவனை முழுவதுமாக மறந்து 
விட்டார்களா என்பது தெரியவில்லை. தேவன்‌ 
இஸ்ரவேலரின்‌ முற்பிதாக்களோடு 
ள்படிக்‌ பண்ணியிருக்கிறார்‌ 
உடன்படிக்கையை 


எகிப்து 


ஜனத்தார்‌ 
தேவபக்தியோடு இருந்தார்களா 


சொல்லுகிறார்கள்‌. 





BALWETHER 
TERNATIONAL 


முறைகளை பின்பற்றுகிறார்கள்‌. 


பின்பற்றிப்போகிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌: 
அதிகரித்திருக்கிறது.. 
அடிமைத்தனத்தினால்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
அதிகரிக்கும்போது, 
விக்கிரகங்களை விட்டு விலகி, 
நோக்கிப்‌ பார்க்கிறார்கள்‌. 
பிரச்சனைகளை அவர்கள்‌ 


முறையிடுகிறார்கள்‌ 


கர்த்தரை. நோக்கி நாங்கள்‌ 
மன்றாடினோம்‌: அவர்‌ எங்களுக்குச்‌ செவி 
யக ஒரு தூதனை அனுப்பி, எங்களை 

ந்து புறப்படப்பண்ணினார்‌; 
இப்பொழுது நாங்கள்‌ உமது எல்லைக்கு 
உட்பட்ட காதேஸ்‌ ஊரில்‌ வந்திருக்கிறோம்‌" 
(எண்‌ 20:16, 


கர்த்தரை 
தங்கள்‌ 
கர்த்தரிடத்தில்‌. 


தேவன்‌ அவர்கள்‌ பெருமூச்சைக்‌: 
கேட்கிறார்‌. தாம்‌ ஆபிரகாமோடும்‌ 
ஈசாக்கோடும்‌ யாக்கோபோடும்‌ செய்த 
உடன்படிக்கையை தேவன்‌ நினைவுகூருகிறார்‌. 
தேவன்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரைக்‌ 
கண்ணோக்குகிறார்‌; தேவன்‌ அவர்களை 
நினைத்தருளுகிறார்‌ (யாத்‌ 2:24.25. 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


முறையீட்டையும்‌ கேட்கிறார்‌. 
பெருமூச்சையும்‌ கேட்கிறார்‌ 
புத்திரருடைய பெருமூச்சுக்கு 
அவர்களுக்கு ஆசீர்வாதம்‌ 
காத்திருக்கிறது. கர்த்தர்‌ சர்வதானமுள்ளவர்‌. 
அவர்கள்‌ தங்கள்‌ பாரங்களை சுமக்க 
பெருமூச்சுவிட்டாலும்‌, அந்தப்‌ 
பின்பு, அவர்கள்‌ 
சுமக்கப்‌ போகிறார்கள்‌ 
என்பதும்‌ கர்த்தருக்கு தெரியும்‌. 

கர்த்தர்‌ ஆபிரகாமோடும்‌, ஈசாக்கோடும்‌, 
யாக்கோபோடும்‌ உடன்படிக்கை 
செய்திருக்கிறார்‌. கர்த்தர்‌ அவர்களோடு 
செய்த தம்முடைய உடன்படிக்கையை 
நினைவுகூருகிறார்‌. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
எகிப்து தேசத்திலே சுமை சுமந்தார்கள்‌. 
அதைப்‌ பார்த்து அவர்கள்மீது 
த்‌ யாத்‌ 21). கர்த்தரோ 
இஸ்ரவேல்‌ புத்திரரை கண்ணோக்கிப்‌ 

பார்த்து. அவர்களுக்கு உதவிசெய்கிறார்‌. 


புத்திரர்‌ 
இஸ்ரவேல்‌ 
புத்திரர்மீது, எப்போதுமே 
கண்ணோக்கமாயிருக்கிறார்‌. கர்த்தர்‌ 
அவர்களை தம்முடைய சொந்தஜனமாக 
பாவித்து அவர்களுக்கு நன்மை செய்கிறார்‌. 


கர்த்தர்‌ 


இஸ்ரவேல்‌: 
கர்த்தருக்குரியவர்கள்‌. 





யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


கர்த்தர்‌ 
ஜுவாலையிலே 
தரிசனமாகிறார்‌. ஆனாலும்‌ மோசே தம்மை 
கிட்டிச்சேருவதை கர்த்தர்‌ தடைபண்ணுகிறார்‌. 
(யாத்‌ 3-3), 


தேவனும்‌ 


கர்த்தர்‌ ஆபிரகாமின்‌ தேவும்‌, 
, யாக்கோ! 


ஈசாக்கின்‌ தேவனும்‌, 
தேவனுமாயிருக்கிறார்‌ (யாத்‌ 3:6). 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ எகிப்து தேசத்திலே. 
அடிமைகளாயிருக்கிறார்கள்‌ 
அவர்களை 
சித்தமுள்‌ எவராயிருக்கிறார்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரரை எகிப்தியரின்‌ கக்கு 
விடுதலையாக்கவும்‌, அவர்களை கானான்‌ 
தேசத்தில்‌ கொண்டு போய்‌ சேர்க்கவும்‌ 
சித்தமுள்ளவராயிருக்கிறார்‌ (யாத்‌ 37-0). 
எகிப்திலிருந்து 
ர்‌ மோசேயை 
(யாத்‌ 340), 
இஸ்ரவேலின்‌ மூப்பரிடத்திற்கும்‌ (யாத்‌ 346) 
அனுப்ப சித்தமுள்ளவராயிருக்கிறார்‌ 
பார்வோனிடத்திற்கு 
இஸ்ரவேல்‌ ப்‌ 'ிப்திலிருந்து. 
அழைத்து நான்‌ எம்மாத்திரம்‌! 


என்று மோசே கர்த்தரிடத்தில்‌ சொல்லுகிறார்‌ 
(யாத்‌ 341/2) 


போகவும்‌ 


மோசே பார்வோனிடத்திலும்‌, 
இஸ்ரவேல்‌ புத்திரரிடத்திலும்‌ என்ன 
சொல்லவேண்டுமென்று. கர்த்தர்‌ அவருக்கு 
தெளிவாக சொல்லுகிறார்‌ (யாத்‌ 33-18). 

மோசே எகிப்து தேசத்திற்குப்போய்‌, 
பார்வோனை பார்ப்பதற்கு முன்பாகவே, அந்த 
தேசத்தில்‌ என்னென்ன காரியங்கள்‌ 
சம்பவிக்கும்‌ என்பதை கர்த்தர்‌ மோசேக்கு 
முன்னறிவிக்கிறார்‌ (யாத்‌ 319-22) 


QOODNENS 
PUBLISHERS 


தேவபர்வதமாகிய ஓரேப்‌ 
யாத்‌ 3:1-6 


யாத்‌ 80. மோசே மீதியான தேசத்து 
ஆசாரியனாயிருத்த தன்‌ மாமனாகிய 
எத்திரோவின்‌ ஆடுகளை 
மேய்த்துவத்தான்‌. அவன்‌ ஆடுகளை 
வனாத்தரத்தின்‌ பின்புறத்திலே ஓட்டி, 
தேவயர்வதமாகிய ஒரேப்‌ மட்டும்‌ 
வந்தான்‌. 


யாத்‌ 32, அங்கே 
தூதனானவர்‌ ஒரு 
நடுவிலிருந்து. 
அக்கினிஜுவாலையிலே. தின்று. 
அவனுக்குத்‌ தரிசனமானார்‌. 
அப்பொழுது அவன்‌ உற்றுப்பார்த்தான்‌; 
முட்செடி அக்கினியால்‌ ஜுவாலித்து 
எரித்தும்‌, அது  வெந்துபோகாமல்‌ 
இருந்தது. 


யாத்‌ 925. அப்பொழுது மோசே: இந்த 
முட்செடி  வெத்துபோகாதிருக்கிறது 
என்ன, நான்‌ கிட்டப்போய்‌ இந்த 
அற்புதகாட்சியைப்‌ பார்ப்பேன்‌ 
என்றான்‌. 


கர்த்தருடைய 
முட்செடியின்‌ 
உண்டான 


யாத்‌ 854. அவன்‌ பார்க்கும்படி கிட்ட, 
வருகிறதைக்‌. கர்த்தர்‌ கண்டார்‌. 
முட்செடியின்‌ நடுவிலிருந்து தேவன்‌ 
அவனை நோக்கி: மோசே, மோசே. 
என்று கூப்பிட்டார்‌. அவன்‌: இதோ, 
அடியேன்‌ என்றான்‌. 


யாத்‌ 3:5. அப்பொழுது அவர்‌: இங்கே 
கிட்டிச்சேராயாக; உன்‌ கால்களில்‌ 
இருக்கிற பாதரட்சையைக்‌ 
கழற்றிப்போடு; தீ நிற்கிற இடம்‌ 
பரிசுத்த பூமி என்றார்‌. 


யாத்‌ 3:6. பின்னும்‌ அவர்‌ நாண்‌ 
ஆபிரகாமின்‌ தேவனும்‌ ஈசாக்கின்‌. 
தேவனும்‌ யாக்கோபின்‌ தேவனுமாகிய 
உன்‌ பிதாக்களுடைய 
தேவனாயிருக்கிறேன்‌ என்றார்‌. மோசே. 
நோக்கிப்பார்க்கப்‌ 

முகத்தை 





யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


மோசேயின்‌ ஜீவியசரித்திரம்‌ மூன்று 
பகுதிகளாக | பிரிக்கப்பட்டிருக்கிறது. 
ஒவ்வொரு பகுதியிலும்‌ நாற்பது வருஷங்கள்‌ 
வருகிறது. மோசே தன்னுடைய முதலாவது 
நாற்பது வருஷகாலத்தில்‌, எகிப்து தேசத்தில்‌ 
பார்வோனுடைய அரண்மனையில்‌ ஒரு 
பிரபுவாகயிருக்கிறார்‌. 


மோசே தன்னுடைய 
நாற்பது வருஷகாலத்தில்‌ மீதியான்‌. 
தேசத்திலே ஆடுகளை மேய்க்கிற 
மேய்ப்பராமிருக்கிறார்‌. அவர்‌ தன்னுடைய 
மூன்றாவது நாற்பது வருஷகாலத்தில்‌ 
யெஷுனுக்கு ராஜாவாயிருக்கிறார்‌. 


தேவனாகிய கர்த்தர்‌, மோசேயை 
நோக்கி, “நீ இஸ்ரவேல்‌ புத்திரராகிய என்‌ 
ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி 
உன்னை பார்வோனிடத்திற்கு 

வா". (யாத்‌ 340) என்று சொல்லும்போது. 
மோசேயின்‌ இரண்டாவது நாற்பது வருஷ. 
ஜீவியசரித்திரம்‌ முடிவுபெறுகிறது. 


கர்த்தர்‌ தம்முடைய ஊழியக்காரர்களை, 
ஊழியத்திற்கு அழைக்கும்‌ முன்பாகவே, 
தம்முடைய ஊழியத்தை. செய்வதற்‌ 
அவர்களுக்கு பயிற்சி 
ஊழியக்காரர்களுக்கு 
சமுகத்திலிருந்து கிடைக்கும்‌ 

மிகவும்‌ விசேஷமானவை. 
கர்த்தருடைய கிருபையினால்‌ 
ஊழியக்காரர்களுக்கு கிடைக்கிறது. 


மோசே மீதியான தேசத்து 
ஆசாரியனாமிருந்த தன்‌ மாமனாகிய 
எத்திரோவின்‌ ஆடுகளை மேய்த்துவருகிறார்‌. 
மோசே ஆடுகளை வனாந்தரத்தின்‌ 
பின்புறத்திலே ஒட்டி, தேவபர்வதமாகிய ஒரேப்‌ 
மட்டும்‌ வருகிறார்‌ (யாத்‌ 33). 


வனாந்தரத்தின்‌ பின்புறம்‌ என்பது 
வனாந்தரத்தின்‌ மேற்கு பகுதியைக்‌ குறிக்கும்‌. 
இது விளைச்சல்‌ மிகுந்த பூமி. மேய்ப்பர்கள்‌ 
தங்கள்‌ மந்தைகளை இதுபோன்ற விளைச்சல்‌: 
நிலங்களுக்கு ஓட்டிச்‌ சென்று மேய்ப்பார்கள்‌. 
மேய்ப்பர்கள்‌ தங்கள்‌ வீட்டை விட்டு 
வெளியேறினால்‌, சில சமயங்களில்‌ பல: 
மாதங்கள்‌ கழித்தே வீட்டிற்குத்‌ திரும்பி 
வருவார்கள்‌. 


இரண்டாவது. 


QOODNENS 
PUBLISHERS 


சீனாய்‌ ஒரு வனாந்தரமாகவும்‌, 
இடங்களில்‌ ஒரு பர்வதமாகவும்‌ 

கூறப்பட்டிருக்கிறது. (யாத்‌ 

191-23; எண்‌: 1 எண்‌ 31; 

கலா 4:24-25), அதுபோலவே இதே 

வனாந்தரமும்‌, இதே பர்வதமும்‌ ஒரேப்‌ 

என்றும்‌ 17 இடங்களில்‌ ப்‌ 

பட்டிருக்கிறது. (யாத்‌ 

உபா 1:6; உபா 410-15; 

உபா 2931; 1இராஜா 

மல்‌ 4:4) 


மோரியா மலை 
நாளா 2118; நாளா 


ஏசா 8:18: ஏசா 2: 23 
மீகா 4:7; தானி 1 
சக 8:3) 


ஒலிவமலை (சக 14:4; 
மத்‌ 26:30; அப்‌ 142) 


மத்‌ 243; 


5. மறுரூபமலை (2பேதுரு 118) 


கல்வாரி மலை (லூக்கா 23:33) 
பரலோக சீயோன்‌ பர்வதம்‌ (எபி 12:22: 
வெளி 14:1: வெளி 21:10) 


மிகவும்‌ 
வேலை. அவர்‌ எகிப்து தேசத்திலே உயர்ந்த 
கல்வி கற்றவர்‌. ஒரு தேசத்தை ஆளுகை 
செய்யுமளவுக்கு. மோசே பயிற்சி 
பெற்றிருக்கிறார்‌. ஆனால்‌ கர்த்தரோ 
மோசேக்கு ஆடுகளை மேய்க்கும்‌ வேலையை 
கொடுத்திருக்கிறார்‌. 





யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


மோசே எந்த வேலையையும்‌ செய்ய 
ஆயத்தமாயிருக்கிறார்‌. அவர்‌ எகிப்து. 
தேசத்திலிருந்தபோது பார்வோன்‌ அவரைக்‌ 
கொலைசெய்ய வகைதேடினார்‌. மோசே 
மரணத்திற்கு தப்பித்து மீதியான்‌ தேசத்திற்கு 
வந்திருக்கிறார்‌. அவர்‌ எகிப்து 
தேசத்திலேயே இருந்திருந்தால்‌, அவருடைய 
உயர்ந்த படிப்போ அல்லது அவருடைய 
ராஜாங்க பயிற்சிகளோ அவரைப்‌ 
பாதுகாத்திருக்காது. 


| மோசே இப்போது மீதியான்‌ தேசத்தில்‌ 
நாற்பது வருஷங்களாக ஆடுகளை 
மேய்த்துக்கொண்டிருக்கிறார்‌. இது. 


த்ிதிகரக்கிற. 
நாமும்‌, கர்த்தர்‌ நமக்கு கொடுக்கும்‌ 
வேலைகளை உண்மையாய்ச்‌ செய்யவேண்டும்‌. 
கர்த்தர்‌ ஒருபோதும்‌ நம்மை 
கைவிடமாட்டார்‌. அவருடைய பிரசன்னம்‌. 
நம்மோடுகூட எப்போதும்‌ இருக்கும்‌. 


மோசே எகிப்து தேசத்தில்‌, 
பலன்‌ அரண்மனையிலிருந்த. 
வருஷ. காலத்தில்‌, அவரால்‌ 
கர்த்தரோ ஐக்கியமாமிருக்க முடியவில்லை. 
கர்த்தருடைய 
அவர்‌ 

தேசத்தின்‌ 
மோசே இங்கு 
வருஷ காலத்தில்‌, 
நெருங்கிய 
ஒவ்வொரு 
பிரசன்னத்தை 


வனாந்தரத்திலிருக்கிறார்‌ 
இருந்த நாற்பது 
கர்த்தரிடத்தில்‌ 
ஐக்கியத்திலிருக்கிறார்‌ 
நாளும்‌ கர்த்தருடைய 
உணர்ந்து ஜீவிக்கிறார்‌. 


மோசே ஆடுகளை வனாந்தரத்தின்‌ 
பின்புறத்திலே ஒட்டிக்கொண்டு போகிறார்‌. 
அங்கே அவர்‌ தேவபர்வதமாகிய ஒரேப்‌ 
ட்ட அப்போது அங்கே 
கர்த்தருடைய தூதனானவர்‌ ஒரு 
முட்செடியின்‌ நடுவிலிருந்து உண்டான 
அக்கினிஜுவாலையிலே நின்று மோசேக்குத்‌ 
தரிசனமாகிறார்‌. அப்பொழுது மோசே 
உற்றுப்பார்க்கிறார்‌; முட்செடி அக்கினியால்‌. 
ஜுவாலித்து எரிந்தும்‌, அது வெந்துபோகாமல்‌. 
இருக்கிறது (யாத்‌ 3:2). 


அவர்‌ 


மட்டும்‌ வருகிறார்‌. 


; அப்‌ 7130-35; 


செடி அக்கினியால்‌ 


முப்‌ 'வாலித்து 
எரிந்தும்‌, அது வெந்துபோகாமல்‌ 


க்கிறது. 
ஆனால்‌ அது 

எரியும்‌ அக்கினிச்‌ 

சூளையிலிருந்து தேவன்‌ மூன்று எபிரெய 
வாலிபர்களைப்‌ பாதுகாத்தார்‌. (தானி 3) 
அதே தேவன்‌ இங்கு முட்செடியை 
வெந்து போகாமல்‌ பாதுகாக்கிறார்‌. கடைசி 
காலத்தில்‌ இந்தப்‌ பூமி அக்கினியினால்‌. 
அப்போது பூமியும்‌, 
ஜனமும்‌ வெந்துபோகாதவாறு, 
பாதுகாப்பார்‌. 

எபி 12:25-28; 


புதப்பிக்கப்படும்‌. 
அதிலுள்ள. 


ட்செடியில்‌ யம்‌ 
எதுவுமில்லை. எக்கா கலப்படம்‌ 
ஆனால்‌ இந்த முட்செடியோ மிகவும்‌ 
விசேஷமாயிருக்கிறது. இந்த முட்செடி 
ல்‌ ஜுவாலித்து எரிந்தும்‌, அது 
வெந்துபோகாமலிருக்கிறது. பொதுவாக 
முட்செடி அக்கினியால்‌ ஜாவாலித்து, 
எரியும்போது அது வெந்துபோகும்‌. இது 
இயற்கையின்‌ பிரமாணம்‌. ஆனால்‌ இந்த 
முட்செடி வெந்துபோகாமலிருப்பது, மோசேக்கு 
மிகவும்‌ ஆச்சரியமாயிருக்கிறது. 


முட்செடியின்‌ கீழேயுள்ள பூமியிலிருந்து 
அக்கினி உற்பத்தியாகவில்லை. 
வானத்திலிருந்து அக்கினி கீழே இறங்கி, 
அந்த முட்டிசெடியை ஜுவாலித்து 
எரியப்பண்ண வில்லை. ஆனால்‌ அந்த 
முட்செடி அக்கினியால்‌ ஜுவாலித்து எரிகிறது. 
அது வெந்துபோகாமலும்‌ இருக்கிறது. இது 
தேவனுடைய தெய்வீக பிரசன்னத்திற்கும்‌, 
அவருடைய மகிமைக்கும்‌ 
அடையாளமாயிருக்கிறது. 


கர்த்தருடைய தெய்வீக பிரசன்னமும்‌ 
அவருடைய மகிமையும்‌, முட்செடியின்‌ 
நடுவிலிருந்து வெளிப்படுகிறது. 
கர்த்தருடைய தூதனானவர்‌ அக்கினி 
ஜுவாலையிலே. நின்று மோசேக்கு. 
தரிசனமாகிறார்‌. 





யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


முட்செடியைப்‌ பார்க்கிறார்‌. 

புத்திரர்‌ எகிப்து 
விடுவிக்கப்படுவார்கள்‌ 

ஆபிரகாமுக்கு 

ஆபிரகாம்‌ அக்கினி ஜுவாலையை பார்த்தார்‌. 
இந்த ஜுவாலை சந்தோஷத்தின்‌ 
வெளிச்சத்திற்கு அடையாளமாயிருக்கிறது. 
இஸ்ரவேல்‌ ஜனத்தாருக்கு மீட்பு 
வரப்போகிறது என்பதை இந்த ஜுவாலையின்‌ 
வெளிச்சம்‌ உறுதிபண்ணுகிறது. 

“சூரியன்‌ அஸ்தமித்து காரிருள்‌ 
உண்டானபின்பு, இதோ, புகைகிற சூளையும்‌, 
அந்தத்‌ துண்டங்களின்‌ நடுவே கடந்துபோகிற 
க்‌ லையும்‌ தோன்றின" 
(ஆதி 157). 


ஆபிரகாம்‌ பார்த்த ஜுவாலையின்‌ 
வெளிச்சத்தைவிட, மோசே இப்போது 
பார்க்கிற அக்கினி ஜுவாலையின்‌ வெளிச்சம்‌ 
மிகவும்‌ பிரகாசமாகமிருக்கிறது. 
வனாந்தரத்திலே மிகவும்‌ உயரமான கேதுரு 
மரங்கள்‌ உள்ளன. அப்படிப்பட்ட கேதுரு 
மரங்களில்‌ எதுவும்‌ இங்கு எரியவில்லை. 
ஒரு சாதாரண முட்செடியின்‌ நடுவிலிருந்து, 
அக்கினி ஜுவாலை உண்டாயிருக்கிறது. 
கர்த்தருடைய மகிமை மிகவும்‌ பெரியது. 

அவர்‌ தம்மை சாதாரண முட்செடியில்‌ 
வெளிப்படுத்துகிறார 


ட்செடி அக்கினியால்‌ 
ஜுவாலித்து எரிகிறது; ஆனால்‌ அது 
வெந்துபோகாமலிருக்கிறது. இதைப்‌. 
பார்க்கும்போது மோசேக்கு மிகவும்‌ 
ஆச்சரியமாயிருக்கிறது. அப்பொழுது மோசே, 
இந்த முட்செடி வெந்துபோகாதிருக்கிறது. 
என்ன, நான்‌ கிட்பப்போய்‌ இந்த 
அற்புதகாட்சியைப்‌ பார்ப்பேன்‌” (யாத்‌ 3:3) 
என்று தனக்குள்ளே சொல்லிக்கொள்கிறார்‌. 


மோசே அந்த அற்புத காட்சியை 
பார்க்கும்படி கிட்ட வருகிறதைக்‌ கர்த்தர்‌ 
காண்கிறார்‌. முட்செடியின்‌ நடுவிலிருந்து, 
தேவன்‌ மோசேயை நோக்கி, “மோசே 
மோசே" என்று கூப்பிடுகிறார்‌. அப்பொழுது 
மோசே, “இதோ, அடியேன்‌" (யாத்‌ 3:4) என்று 
சொல்லுகிறார்‌. 


QOODNENS 
PUBLISHERS 


மோசேயை 
வருமாறு 


தக்கு 
அழைக்கிறார்‌. 
அவசரப்பட்டு, 


அந்த முட்செடியை கிட்டிச்சேரவும்‌ கூடாது. 
மோசே கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
அவசரப்படாமல்‌, பொறுமையாய்‌ 
இருக்கவேண்டும்‌. 


கர்த்தர்‌ மோசேயை அன்பாகவும்‌ 
கிருபையாகவும்‌ அழைக்கிறார்‌. அவர்‌ 
மோசேயை நோக்கி, “மோசே மோசே” என்று 
கூப்பிடுகிறார்‌. மோசேயும்‌ கர்த்தர்‌ தன்னைக்‌ 
கூப்பிடும்போது, உடனே கீழ்ப்படிந்து, “இதோ 
அடியேன்‌” என்று சொல்லுகிறார்‌. நாம்‌ 
கர்த்தருக்கு சமீபமாய்ச்‌ சேரும்போது, 
கர்த்தரும்‌ நமக்கு சமீபமாய்‌ வருவார்‌. 


மோசேயை... பொதுவாக 

“மோசே, மோசே" என்று 

பெயரைச்‌ சொல்லி அவரை 

முறையில்‌ விசேஷமாக 

கர்த்தருடைய வார்த்தையில்‌, 

மகிமை எப்போதும்‌ 

தேவனுடைய ஒவ்வொரு 

தெய்வீக தரிசனமும்‌, அவருடைய தெய்வீக 

வெளிப்பாடுகளாயிருக்கும்‌. கர்த்தர்‌ தம்முடைய 

தம்மை நமக்கு 

நம்முடைய 

சுயபக்தியினாலோ 

கர்த்தரைத்‌ தெரிந்துகொள்ள 

முடியாது. நம்மால்‌ கர்த்தர்‌ தம்மைப்பற்றி 

நமக்கு வெளிப்படுத்தினால்‌ மாத்திரமே, 
நம்மால்‌ அவரை அறிந்துகொள்ள முடியும்‌. 


"அது ஒரு உருப்போல என்‌ 
ம கடன்‌ நின்றது, ஆனாலும்‌ அதின்‌ 
இன்னதென்று விளங்கவில்லை; 
அமைதலுண்டாமிற்று, அப்பொழுது நான்‌ 
கேட்ட சத்தமாவது: மனுஷன்‌ தேவனைப்‌ 
பார்க்கிலும்‌ நீதிமானாயிருப்பானோ? 
மனுபுத்திரன்‌ தன்னை உண்டாக்கினவரைப்‌ 
பார்க்கிலும்‌ சுத்தமாயிருப்பானோ? கேளும்‌, 
அவர்‌ தம்முடைய பணிவிடைக்காரரிடத்தில்‌ 
நம்பிக்கை வைப்பதில்லை; தம்முடைய 
தூதரின்‌ மேலும்‌ புத்தியீனத்தைச்‌ 
சுமத்துகிறாரே” (யோபு 4:16-18). 


கர்த்தர்‌ 
அழைக்காமல்‌, 





யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


“தேவன்‌ ஒருவிசை சொல்லியிருக்கிற 
காரியத்தை இரண்டாம்விசை பார்த்துத்‌: 
திருந்துகிறவரல்லவே. கனநித்திரை 
மனுஷர்மேல்‌: அவர்கள்‌ 
படுக்கையின்மேல்‌ அயர்ந்திருக்கையில்‌, அவர்‌ 
இராக்காலத்துத்‌ தரிசனமான சொப்பனத்திலே 
மனுஷருடைய செவிக்குத்‌ தாம்‌ செய்யும்‌ 
காரியத்தை வெளிப்படுத்தி, அதை 
அவர்களுக்கு வரும்‌ தண்டனையினாலே 
முத்திரை போட்டு, மனுஷன்‌ தன்னுடைய 
செய்கையைவிட்டு நீங்கவும்‌, மனுஷருடைய 
பெருமை அடங்கவும்‌ செய்கிறார்‌” 
(யோபு 3314-17. 


தேவனுடைய தெய்வீக அழைப்புக்‌ 
நாம்‌ "உடனே செலிகொடுக்கவேண்டும்‌ 
கர்த்தர்‌ நம்மை அழைக்கும்போது, நாம்‌ 
மிகுந்த பணிவோடும்‌,  கீழ்ப்படிதலோடும்‌, 
அவருக்கு பிரதியுத்தரம்‌ சொல்லவேண்டும்‌. 
கர்த்தர்‌ தன்னை கூப்பிடும்போது, 
மோசே, "இதோ அடியேன்‌" என்று 
சொல்லுகிறார்‌. இந்த வாக்கியத்திற்கு “உமது, 
அடியேனாகிய நான்‌ இங்கே இருக்கிறேன்‌. 
உமது அடியேனுக்கு நீர்‌ என்ன 
சொல்லுகிறீரோ அதற்கு நான்‌ 
கீழ்ப்படிவேன்‌" என்பது பொருளாகும்‌. 


மோசே 
வெந்துபோகாதிருக்கிற 
காட்சியைப்‌ பார்ப்பதற்கு 
வருகிறார்‌. அப்போது 


அந்த 

அதன்‌ கிட்டே 
கர்த்தர்‌ மோசேக்கு 
தம்முடைய  எச்சரிப்பின்‌ வார்த்தைகளை 
சொல்லுகிறார்‌. கர்த்தர்‌ மோசேயை நோக்கி, 
இங்கே கிட்டிச்சேராயாக: உன்‌ கால்களில்‌ 
இருக்கிற பாதரட்சையைக்‌ கழற்றிப்போடு; நீ 
நிற்கிற இடம்‌ பரிசுத்த பூமி! (யாத்‌ 35) 
என்று சொல்லுகிறார்‌. 


மோசே கர்த்தருடைய பரிசுத்த 
பிரசன்னத்திற்கு அருகாமையில்‌ வரலாம்‌. 
ஆனாலும்‌ அவர்‌ கர்த்தருக்கு சமீபமாய்‌ 
மிகவும்‌ அருகாமையில்‌ வரக்கூடாது. 
மோசேயின்‌ மனதிலே அந்த அற்புத. 
காட்சியை பார்க்கவேண்டும்‌ என்னும்‌ 
ஆவல்‌ உண்டாயிற்று. கர்த்தர்‌ நம்முடைய 
எல்லா ஆசைகளையும்‌ நிறைவேற்றுவார்‌ 

எதிர்பார்க்க. 


QOODNENS 
PUBLISHERS 


மோசேயின்‌ இருதயத்தில்‌ 
வாஞ்சையை 
ஆனாலும்‌ கர்த்தர்‌ 
ஆசைகளையெல்லாம்‌ 
நிறைவேற்றினார்‌ என்று சொல்ல முடியாது. 
மோசே கர்த்தருடைய சமுகத்தில்‌. 
தன்னுடைய பக்தியையும்‌, கீழ்ப்படிதலையும்‌. 
வெளிப்படுத்த வேண்டும்‌. ஒரு வேலையாள்‌ 
தன்‌ எஜமானுக்கு முன்பாக, தன்னுடைய 
கால்களில்‌ பாதரட்சைகளை 
போட்டுக்கொண்டு நிற்கக்கூடாது. 
கர்த்தர்‌ 
எஜமானராயிருக்கிறார்‌. 
அடியானாயிருக்கிறார்‌. 
முன்பாக தன்னுடைய 
வெளிப்படுத்தவேண்டும்‌. 
கர்த்தருடைய 
ஊழியக்காரனாகவும்‌ 
உறுதிபண்ணவேண்டும்‌. 


இதற்காக கர்த்தர்‌ மோசேயை நோக்கி, 
“உன்‌ கால்களில்‌ இருக்கிற பாதரட்சையை 
குழற்றிப்போடு" என்று சொல்லுகிறார்‌. 
பாதரட்சைகளை குழற்றிப்போடுவது, பிறருக்கு 
மரியாதை காண்பிப்பதற்கும்‌, அவர்களுக்கு 
கீழ்ப்படிவதற்கும்‌ ம்‌ 
பூமியில்‌ காணப்படுகிறது. 

மோசே நிற்கிற ம்‌ சுத்த 

பூமியாமிருக்கிறது. கர்த்தர்‌ எந்த ஸ்தலத்தில்‌ 
தம்மை வெளிப்படுத்தினாலும்‌, அந்த ஸ்தலம்‌ 
கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலமாயிருக்கும்‌. 


மோசேயின்‌: 
மோசே கர்த்தருடைய 
மோசே கர்த்தருக்கு 

பணிவை 
மோசே தன்னை 
அடியானாகவும்‌, 


உன்‌ கால்களில்‌ இருக்கிற 
பாதரட்சையைக்‌  குழற்றிப்போடு என்பது 
மரியாதையைக்‌ குறிக்கும்‌ அடையாளம்‌. 
(யாத்‌ 35: யோசு 515). கிழக்கு தேசத்தார்‌ 
வீடுகளிலும்‌, ஆராதனை  ஸ்தலங்களிலும்‌ 
பாதரட்சைகளை அணிவதில்லை. பாவத்தில்‌ 
நடக்கும்போது, உண்டாகும்‌. எல்லா 
அகத்தங்களையும்‌, வெளியே போட்டுவிடுவது 
என்பது இதன்‌ அடையாள அர்த்தமாகும்‌. 


கர்த்தர்‌ தம்முடைய தெய்வீக 
கிருபையினால்‌, தம்முடைய பரிசுத்த நாமத்தை 
மோசேக்கு சொல்லுகிறார்‌. கர்த்தர்‌ 
மோசேயை நோக்கி, “நான்‌ ஆபிரகாமின்‌ 
தேவனும்‌ ஈசாக்கின்‌ தேவனும்‌ யாக்கோபின்‌ 
தேவனுமாகிய உன்‌  பிதாக்களுடைய 
தேவனாயிருக்கிறேன்‌" (யாத்‌ 3:6) என்று 
தம்முடைய நாமத்தை சொல்லுகிறார்‌. இந்த 
நாமத்தையே கர்த்தர்‌ ஆபிரகாமுக்கு 
வெளிப்படுத்தினார்‌. 





யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


ஆபிரகாமின்‌ தேவனும்‌ 
தேவனும்‌ யாக்கோபின்‌ 
பிதாக்களுடைய 

என்று கர்த்தர்‌ 

தம்மைப்பற்றி வெளிப்படுத்துகிறார்‌. “உன்‌ 
பிதாக்கள்‌” என்பது அம்ராமைக்‌ குறிக்கும்‌. 
மூல எபிரெய சுவடிகளில்‌ “உன்பிதா” என்று 
ஒருமையில்‌ கூறப்பட்டிருக்கிறது. இயேசு 
கிறிஸ்து இந்த வாக்கியத்தை மத்‌ 22:31-32 
ளில்‌ மேற்கோளாகக்‌ 


ஆபிரகாம்‌, ஈசாக்கு, யாக்கோபு 
ஆகியோர்‌. உமிர்த்தெழுதலின்‌ நாளிலே 
உயிர்த்தெழுவார்கள்‌. ஒருவர்‌ மரிக்கும்போது, 
அவருடைய சரீரம்‌ மட்டுமே மரிக்கிறது. 
அவருடைய ஆவியும்‌, ஆத்துமாவும்‌ 
மரிப்பதில்லை. (யாக்‌ 2:26) மரித்துப்போன 
அந்தச்‌ சரீரம்‌ உமிர்த்தெழுதலின்‌ நாளில்‌ 
உயிர்த்தெழும்‌. (யோலான்‌ 5:28-29; 
தானி 12:2) 


மோசே தேவனை நோோக்கிப்பார்க்கப்‌ 
பயந்ததினால்‌, அவர்‌ தன்‌ முகத்தை மூடிக்‌ 
ர்‌. இதே மோசே ஒரு சமயம்‌ 
முழுவதையும்‌ காண 
வேண்டுமென்று விரும்பினார்‌. (யாத்‌ 3318) 
ஒருவன்‌ தேவனைப்‌ பார்த்து விட்டால்‌, அவன்‌ 
மரித்துப்‌ போவான்‌ என்பது யூதருடைய 
பூர்வகாலத்து நம்பிக்கை வில 32:30). 


ஆபிரகாம்‌ ம்‌ ன டு 
ஆனாலும்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
ஆபிரகாமின்‌ தேவனாயிருக்கிறார்‌ கர்த்தர்‌ 
மோசேக்கு 
ம்‌ நான்‌ உன்‌ 
பிதாக்களுடைய தேவனாயிருக்கிறேன்‌" என்று 
சொல்லுகிறார்‌. மோசேயின்‌ பிதாக்கள்‌ 
மரித்துப்போனாலும்‌, - 
ஜீவனுள்ளவராகயிருக்கிறார்‌. 


கர்த்தர்‌ ஆபிரகாமின்‌. 
தேவனாகன்டக்காக்‌ ஆபிரகாமுடைய சரீரம்‌ 
மரித்துப்போனாலும்‌, அவருடைய ஆத்‌; 
இன்னும்‌ ஜீவனோடிருக்கிறது. 

ஆபிரகாமின்‌ ஆத்துமாவோடு 
ஜக்கியமாயிருக்கிறார்‌ 

ஆபிரகாமின்‌ ஆத்துமா கர்த்தருக்குள்‌ 
பரிபூரணமாக சந்தோஷப்படுகிறது. 
ஆபிரகாம்‌ மறுபடியும்‌ தன்னுடைய 
சரீரத்திலே, கர்த்தர்‌ நியமிக்கும்‌ காலத்தில்‌, 
வெளிப்படுவார்‌. 


QOODNENS 
PUBLISHERS 


தம்மை, 
தேவனும்‌, ஈசாக்கின்‌ தேவனும்‌, 
யாக்கோபின்‌ தேவனுமாமிருக்கிறேன்‌" என்று 
சொல்லும்போது, அவர்‌ இஸ்ரவேலின்‌ 
முற்பிதாக்களோடு செய்துகொண்ட 

உடன்படிக்கையை 


கர்த்தர்‌ “ஆபிரகாமின்‌ 


தேவன்‌ அவர்கள்‌ பெருழூச்சைக்‌ 
கேட்டு, தாம்‌. ம ஆபிராமோடும்‌ ஈசாக்கோடும்‌. 
யாக்கோபோடும்‌ செய்த உடன்படிக்கையை 
நினைவுகூர்ந்தார்‌" (யாத்‌ 2:24) 

கர்த்தர்‌ மோசேயினிடத்தில்‌ தம்முடைய 
பரிசுத்த நாமத்தைச்‌ சொல்லும்போது, மோசே 
தேவனை நோக்கிப்‌ பார்க்கு பயப்படுகிறார்‌. 
ஆகையினால்‌. ர்‌ 
மூடிக்கொள்கிறார்‌. 
நோக்கி பார்க்க 
வெட்கப்படவும்‌ செய்கிறார்‌. 
சமுகத்திற்கு முன்பாக 
மோசேயின்‌ மனதிலே பயமும்‌, கம்‌ 
அவமானமும்‌ உண்டாயிற்று 


ட்செடி அக்கினி௰ினால்‌. 
எரிந்தும்‌. அது வெந்துபோகாம 
பார்த்து மோசே பயப்படவில்லை. ஆனால்‌ 
அந்த முட்செடியின்‌ நடுவிலிருந்து, கர்த்தர்‌ 
தம்மை வெளிப்படுத்தும்போது, மோசேக்கு 
நாம்‌ கர்த்தருடைய 

நிற்கும்போது, 

பயபக்தியோடு 


வாலித்து 
ப்பதைப்‌ 


இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ கூக்குரல்‌ 
யாத்‌ 9:7-10. 


யாத்‌ 8:7. அப்பொழுது கர்த்தர்‌: 
எகிப்திலிருக்கிற என்‌ ஜனத்தின்‌ 
உயத்திரவத்தை நான்‌ பார்க்கவே 

ஆனோட்டி.களினிமித்தம்‌ 


வேதனைகளையும்‌ அறித்திருக்கிறேன்‌. 





யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


யாத்‌ 88. அவர்களை எகிப்தியரின்‌ 
கைக்கு விடுதலையாக்கவும்‌, அவர்களை: 
தேசத்திலிருந்து நீக்கி, 

ஏத்தியரும்‌ 


இடமாகிய 
நலமும்‌ 
தேசத்தில்‌ 
சேர்க்கவும்‌ 


பாலும்‌ தேனும்‌ 
விசாலமுமான 
கொண்டுபோய்ச்‌ 
இறங்கினேன்‌. 


யாத்‌ 929. இப்பொழுதும்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரரின்‌ கூக்குரல்‌ என்‌ சத்திதியில்‌ 
வந்து எட்டினது; எகிப்தியர்‌ அவர்களை: 


ஒடுக்குகிற ஓடுக்குதலையும்‌ கண்டேன்‌. 


யாத்‌ 9:10. நீ இஸ்ரவேல்‌ புத்திரராகிய 
என்‌ ஜனத்தை: எகிப்திலிருந்து 
அழைத்து வரும்படி. உன்னைப்‌ 
பார்வோனிடத்துக்கு அனுப்புவேன்‌ வா 
என்றார்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ எகிப்து தேசத்திலே 
அடிமைகளாயிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
க்‌ தேசத்தில்‌ அநேக உபத்திரவங்களை 
அனுபவித்து வேதனைப்படுகிறார்கள்‌. 
எகிப்தியரின்‌ ஆளோட்டிகள்‌ இஸ்ரவேல்‌ 
வேலை 

ஜனமோ 

ere மத்தம்‌ 


ஓடுகிற 


கூக்குரலிடுகிறார்கள்‌ 
எகிப்திலிருக்கிற தம்முடைய 
உபத்திரவத்தைப்‌ பார்க்கிறார்‌. 
ஆளோட்டிகளினிமித்தம்‌ 
கூக்குலையும்‌ கர்த்தர்‌ 
கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
வேதனைகளையும்‌ அறிந்திருக்கிறார்‌. 

கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ 
உபத்திரவங்களை சாதாரணமாகப்‌ 
பார்க்காமல்‌, மிகவும்‌. கவனமாகப்‌. பார்க்கிறார்‌. 


இதை 


கர்த்தர்‌ 
புத்திரருடைய 
பகுதியையும்‌ கர்த்தர்‌ 
கவனித்துப்‌ பார்க்கிறார்‌. 


உபத்திரவங்களில்‌ ஒவ்வொரு 
உன்னிப்பாக 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ வபுத்திரரின்‌ 
உபத்திரவங்களைப்பற்றிச்‌ சொல்லும்போது, 
'இப்பொழுதும்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ 
கூக்குரல்‌ என்‌ சந்நிதியில்‌ வந்து எட்டினது: 
எகிப்தியர்‌ அவர்களை ஒடுக்குகிற 
ஒடுக்குதலையும்‌ கண்டேன்‌” (யாத்‌ 3:9) 
என்று சொல்லுகிறார்‌. 


எகிப்து நோத்திகுக்கிற 
புத்திரரிடத்தில்‌ 

காரியங்களை கரிசனையோடு பார்க்கிறார்‌. 
அவையாவன: 1, இஸ்ரவேல்‌ புத்திரருடைய 
உபத்திரவம்‌ 2. அவர்கள்‌ இடுகிற கூக்குரல்‌ 
3. அவர்கள்‌ படுகிற வேதனைகள்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ எகிப்து தேசத்தில்‌ 
அடிமைகளாயிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
அங்கே உபத்திரவப்படுகிறார்கள்‌. 
ஆளோட்டிகள்‌ அவர்களை அடிக்கிறார்கள்‌. 
பார்வோன்‌ எகிப்து தேசத்திற்கு 
ராஜாவாயிருக்கிறான்‌. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
அந்த உபத்திரவப்பட்டாலும்‌, 
வேதனைகளை அனுபவித்தாலும்‌, 
அவர்களால்‌ பார்வோனுக்கு முன்பாக 
தங்களுடைய கஷ்டங்களை முறையிட 
முடியவில்லை. 


கர்த்தர்‌ 
இஸ்ரவேல்‌. 


ஆகையினால்‌ இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌, 


தங்களுடைய வேதனைகளை கர்த்தருடைய 
சமுகத்தில்‌ கூக்குரலிடுகிறார்கள்‌. கர்த்தர்‌ 
அவர்கள்‌ இடுகிற கூக்குரலைக்‌ கேட்கிறார்‌. 
இஸ்ரவேல்‌. புத்திரரின்‌ கூக்குரல்‌ 
கர்த்தருடைய சந்நிதியில்‌ வந்து எட்டுகிறது. 
எகிப்தியர்‌ அவர்களை கடினமாய்‌ 
ஒடுக்குகிறார்கள்‌. எகிப்தியரின்‌ ஆளோட்டிகள்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரரை அடித்து 
துன்புறுத்துகிறார்கள்‌. எகிப்தியர்‌ அவர்களை 
ஒடுக்குகிற ஒடுக்குதலையும்‌ கர்த்தர்‌ 
காண்கிறார்‌. 


தேவன்‌ இஸ்ரவேல்‌ ஜனத்தின்‌ 
உபத்திரவத்தைப்‌ பார்க்கிறார்‌. அவர்கள்‌ 
இடுகிற கூக்குரலைக்‌ கேட்கிறார்‌. அவர்கள்‌ 
படுகிற வேதனைகளை அறிந்திருக்கிறார்‌ 
ஆகையினால்தான்‌ சரீரத்தில்‌ பாடுகளை 
அனுபவிப்பதற்காகத்‌ தேவன்‌ தம்முடைய 
ஒரேபேறான குமாரனாகிய இயேசு 
கிறிஸ்துவை இந்தப்‌ பூமிக்கு மனுஷனாக 
அவதரிக்க அனுப்பினார்‌. 





(யம 
பிய 


'வானங்களின்‌ வழியாய்ப்‌. 
பரலோகத்திற்குப்போன தேவகுமாரனாகிய 
இயேசு என்னும்‌ மகா பிரதான ஆசாரியர்‌ 
நமக்கு இருக்கிறபடியினால்‌, நாம்‌ பண்ணின 
அறிக்கையை உறுதியாய்ப்‌ 
பற்றிக்கொண்டிருக்கக்கடவோம்‌. நம்முடைய 
பலவீனங்களைக்குறித்துப்‌ பரிதபிக்கக்கூடாத 
பிரதான ஆசாரியர்‌ நமக்கிராமல்‌, 
எல்லாவிதத்திலும்‌ நம்மைப்போல்‌ 
'சோதிக்கப்பட்டும்‌, பாவமில்லாதவராயிருக்கிற 
பிரதான  ஆசாரியரே நமக்கிருக்கிறார்‌. 
ஆதலால்‌, நாம்‌ இரக்கத்தைப்‌ பெறவும்‌, ஏற்ற 
சமயத்தில்‌ சகாயஞ்செய்யுங்‌ கிருபையை 
அடையவும்‌, தைரியமாய்‌ கிருபாசனத்‌ 
தண்டையிலே சேரக்கடவோம்‌' (எபி 4:14-16). 


எகிப்து தேசத்தில்‌ 
அடிமைகளாமிருக்கிற இஸ்ரவேல்‌ புத்திரரை 
விடுவிக்கவேண்டும்‌ என்று கர்த்தர்‌ 
சித்தங்கொள்கிறார்‌. அவர்களை எகிப்து, 
தேசத்திலிருந்து விடுவித்து. கானான்‌ 
நேசத்தில்‌ கொண்டு போய்ச்‌ 
சேர்க்கவேண்டுமென்று கர்த்தர்‌ 
சித்தமுள்‌ ளவராயிருக்கிறார்‌. 
மோசேயினிடத்தில்‌, 
அடிமைகளாயிருக்கிற, 


கர்த்தர்‌ 
எகிப்து தேசத்தில்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரன்‌ குறித்த தம்முடைய 


சித்தத்தை வளிப்படுத்துகிறார்‌. 
கர்த்தர்‌ மோசேயை நோக்கி அவர்களை 
எகிப்தியரின்‌ கைக்கு லயாக்கவும்‌, 
அவர்களை அந்தத்‌ தேசத்திலிருந்துநீக்கி, 
கானானியரும்‌ ஏத்தியரும்‌ எமோரியரும்‌: 
பெரிசியரும்‌ ஏவியரும்‌ எபூசியரும்‌ இருக்கிற 
இடமாகிய பாலும்‌ தேனும்‌ ஓடுகிற நலமும்‌ 
விசாலமுமான தேசத்தில்‌ கொண்டுபோய்ச்‌ 
சேர்க்கவும்‌ இறங்கினேன்‌” (யாத்‌ 3:8) என்று 
சொல்லுகிறார்‌. 

தேவன்‌  மோசேமிடம்‌ கானான்‌ 
தேசத்தைப்‌ பற்றிக்‌ கூறியபோது, அதன்‌ 
மேன்மையை மோசே புரிந்து வைத்திருப்பார்‌ 
எகிப்தின்‌ சேனையால்கூட 
ஜனங்களை ஜெயிக்க 
படட ப த்ை 
இஸ்ரவேல்‌ ஜனத்தாருக்குத்‌ 
வாக்குப்பண்ணுகிறார்‌. 


தருவதாக 


தம்மு: 
பரலோகத்திலிரந்து. ந்தப்‌ பூமிக்கு இறங்கி 
வருவது வழக்கம்‌. 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எரியுமாப்போலவும்‌, 
பொங்கப்பண்ணுமாப்போலவும்‌, 
உமக்கு முன்பாக உருகும்படி 
(ஏசா 5412). 


பர்வதங்கள்‌ 
செய்யும்‌” 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரை 
எகிப்தியரின்‌ கைக்கு விடுதலையாக்குவது. 
நம்முடைய ஆத்தும இரட்சிப்புக்கு 
அடையாளமாயிருக்கிறது. நம்முடைய 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்துவின்‌ மூலமாக 
நமக்கு மீட்பு நியமிக்கப்பட்டிருக்கிறது. 
நித்திய வார்த்தையாகிய கிறிஸ்துவானவர்‌, 
நம்மை மீட்பதற்காக, பரலோகத்திலிருந்து 
இந்தப்‌ பூமிக்கு இறங்கி வந்திருக்கிறார்‌ 

எகிப்து, தேசத்தில்‌ 
அமைகளாகயிருக்கிற இஸ்ரவேல்‌ புத்திரரை 
கர்த்தர்‌... விடுவிப்பநோடு, அவர்களை 
பாலும்‌ தேனும்‌ ஓடுகிற, நலமும்‌ விசாலமுமான 
தேசத்தில்‌ கொண்டு போய்ச்சேர்ப்பதாகவும்‌ 
வாக்குப்பண்ணுகிறார்‌. இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாரின்‌ அடிமைத்தனம்‌ விடுதலையாக 
மாறும்‌. அவர்களுடைய தரித்திரம்‌ 
ஐசுவரியமாக மாறும்‌. அவர்களுடைய அடிமை 
வேலைகள்‌ ஒய்வகாலமாக மாறும்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ துக்கம்‌ சந்தோஷமாய்‌ 
மாறும்‌. கர்த்தர்‌ தம்முடைய ஜனத்திற்கு 
ஒரு மாற்றத்தைக்‌ கொடுப்பதற்காக, 
பரலோகத்திலிருந்து, இந்தப்‌ பூமிக்கு 
இறங்கி வருகிறார்‌. கர்த்தர்‌ மாறாத 
தேவனாகயிருந்தாலும்‌. அவர்‌ மாற்றுகிற 
தேவனாகயிருக்கிறார்‌. 


“எகிப்தியர்‌ அவர்களை ஒடுக்குகிற 
ஒடுக்குதலையும்‌ கண்டேன்‌" என்னும்‌ இந்த 
வாக்கியத்தில்‌ “ஒடுக்குதலையும்‌" என்னும்‌ 
வார்த்தையில்‌ “-யும்‌" என்னும்‌ வார்த்தையும்‌ 
உள்ளது. தேவன்‌ இஸ்ரவேலரின்‌ 
ஒடுக்குதலைக்‌ கண்டபோது, வேறொருவரும்‌ 
அதைக்‌. கண்டிருக்கிறார்‌. தம்முடைய 
ஆதீனத்தின்‌ பல்வேறு பகுதிகளில்‌ 
நடைபெறும்‌ காரியங்களைத்‌ தேவனிடத்தில்‌ 
முறையாக அறிவிப்பதற்கு கர்த்தருக்குத்‌ 
தெய்வீக தூதர்கள்‌ இருக்கிறார்கள்‌. 





யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


கர்த்தர்‌ தம்முடைய தெய்வீக சித்தத்தை 
நிறைவேற்றுவதில்‌ மோசேக்கும்‌ ஒரு பங்கு 
கொடுக்கிறார்‌. கர்த்தர்‌ மோசேயை நோக்கி, 
நீ இஸ்ரவேல்‌ புத்திரராகிய என்‌ ஜனத்தை 
எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னைப்‌ 
பார்வோனிடத்துக்கு அனுப்புவேன்‌ வா” 
(யாத்‌ 3:10) என்று சொல்லுகிறார்‌. 


மோசேயை 
ஒரு 


இஸ்ரவேல்‌ 
தீர்க்கதரிசியாகவும்‌ 
மோசேயை 


தம்முடைய 
மோசே 


கர்த்தர்‌ 
புத்திரருக்கு _ 
அனுப்புகிறார்‌. அவர்‌ 
பார்வோனுக்கு முன்பாக: 
ஸ்தானிகராகவும்‌ அனுப்புகிறார்‌. 
பார்வோனோடு பேசி, இஸ்ரவேல்‌ 
புத்திரரை எகிப்து தேசத்திலிருந்து 
விடுவித்து அழைத்து வரவேண்டும்‌. கர்த்தர்‌ 
மோசேயை இஸ்ரவேலுக்கு அதிபதியாகவும்‌ 
அனுப்புகிறார்‌. மோசே இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாருக்கு கட்டளை கொடுத்து, 
அவர்களை கர்த்தருடைய பாதையிலே 
வழிநடத்திக்கொண்டு வரவேண்டும்‌. 


கர்த்தரே மோசேயை எகிப்து 
தேசத்திலுள்ள பார்வோனிடத்திற்கு 
அனுப்புகிறார்‌. மோசே பார்வோனிடத்தில்‌ 
பேசினாலும்‌, கர்த்தருடைய பலத்த கரமே 
கிரியை நடப்பிக்கிறது. கர்த்தருடைய கரம்‌, 
மீதியான்‌ தேசத்திலே ஆடுகளை 
மேய்த்துக்கொண்டிருந்த மேய்ப்பனாகிய 
மோசேயை, தனியாக பிரிக்கிறது. அதேகரம்‌ 
அலரை பார்வோனிடத்திற்கு அனுப்புகிறது. 
கர்த்தருடைய கரமே இஸ்ரவேல்‌ புத்திரரை 
சபையாக உருவாக்குகிறது. புதிய 
ஏற்பாட்டுக்காலத்தில்‌ கர்த்தருடைய கரமே 
பன்டித்துக்கொண்டிரந்த மீனவர்களை, 

பிடிக்கிறவர்களாக 
வேறு பி க்கிறது. கர்த்தருடைய கரமே புதிய 
ஏற்பாட்டுக்காலத்து சபையை ஸ்தாபிக்கிறது. 


தேவனுடைய நாமம்‌ 
யாத்‌ 301-15 


யாத்‌ 8401. 

தேவனை 

பார்வோனிடத்துக்குப்‌ 

இஸ்ரவேல்‌ புத்திரரை எகிப்திலிருந்து: 
அழைத்துவரவும்‌, நான்‌ எம்மாத்திரம்‌ 
என்றான்‌. 


QOODNENS 
PUBLISHERS 


யாத்‌ 312. அதற்கு அவர்‌: நான்‌ 
உன்னோடே இருப்பேன்‌; தீ ஜனத்தை. 
எகிப்திலிருந்து, அழைத்துவத்தயின்‌, 
நீங்கள்‌ இத்த மலையில்‌ தேவனுக்கு. 
ஆராதனை செய்வீர்கள்‌; நான்‌ உன்னை 
அனுப்பினேன்‌ என்பதற்கு இதுவே 
அடையானம்‌ என்றார்‌. 


யாத்‌ 318. அப்பொழுது மோசே 
தேவனை நோக்கி: நான்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரரிடத்தில்‌ போய்‌, உங்கள்‌ 
மிதாக்களுடைய தேவன்‌ 
உங்களிடத்தில்‌ என்னை அனுப்பினார்‌ 
என்று அவர்களுக்குச்‌ சொல்லும்போது, 
அவருடைய நாமம்‌ என்ன என்று 
அவர்கள்‌ என்னிடத்தில்‌ கேட்டால்‌, 
நான்‌ அவர்களுக்கு என்ன 
சொல்துவேன்‌ என்றான்‌. 


3014. அதற்குத்‌ தேவன்‌: 
இருக்கிறவராக இருக்கிறேன்‌ என்று 
மோசேயுடனே சொல்லி, இருக்கிறேன்‌. 
என்பவர்‌ என்னை உங்களிடத்துக்கு 
அனுப்பினார்‌ என்து இஸ்ரவேல்‌ 
புத்திரரோடே சொல்வாயாக என்றார்‌. 


யாத்‌ 945, மேலும்‌, தேவன்‌ மோசேயை 
நோக்கி: ஆபிரகாமின்‌ தேவனும்‌. 
ஈசாக்கின்‌ தேவனும்‌ யாக்கோபின்‌: 
தேவனுமாயிருக்கிற உங்கள்‌. 
பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர்‌ 
என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார்‌ 
என்று நீ இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
இதக்‌ என்றைக்கும்‌ இதுவே 

நாமம்‌, தலைமுறை 
கல வகாதம்‌ இதுவே என்‌ 
பேர்ப்பிரஸ்தாபம்‌.. 


கர்த்தர்‌ மோசேயோடே பேசும்போது, 
மோசே தம்மோடு பேசுவதற்கும்‌ கர்த்தர்‌ 
அனுமதி கொடுக்கிறார்‌. கர்த்தர்‌ மோசேயை 
நோக்கி, “உன்னை  பார்வோனிடத்திற்கு 
அனுப்புவேன்‌ வா” என்று சொல்லும்போது, 
மோசே, “நான்‌ எம்மாத்திரம்‌" என்று சொல்லி, 
கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய 


கீழ்ப்படிய தயங்குகிறார்‌. 





யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


ஊழியத்தை 
செய்வதற்கு தனக்கு எந்தவித தகுதியுமில்லை. 
என்று மோசே தன்னைப்பற்றி தாழ்வாய்‌ 
நினைக்கிறார்‌. பார்வோனிடத்தில்‌ 
பேசுவதற்கு தனக்கு துணிச்சலும்‌. 
தைரியமும்‌ தேவைப்படுகிறது என்றும்‌, அது 
தன்னிடத்தில்‌ சிறிதுமில்லை என்றும்‌ 
மோசே நினைக்கிறார்‌. 


மோசே தேவனை 
“பார்வோனிடத்துக்குப்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரரை 
அழைத்துவரவும்‌, நான்‌ 
யாத்‌ 341) என்று சொல்லுகிறார்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரரை எகிப்து தேசத்திலிருந்து 
அழைத்து வருவதற்கு, தனக்கு ஆற்றலும்‌ 
திறமையும்‌ இல்லை. என்று மோசே 
தன்னைப்பற்றி நினைக்கிறார்‌. இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாரிடத்தில்‌ ஆயுதம்‌ எதுவுமில்லை. 
அவர்கள்‌ எகிப்து தேசத்திலே. 
அடிமைகளாயிருக்கிறார்கள்‌. 

மோசே மனத்தாழ்மையோடு பேசுகிறார்‌ 
அதற்கும்‌ ஒரு வரையறை உண்டு. 
மனத்தாழ்மையோடு இருக்கிறேன்‌ என்‌ 
சொல்லிக்கொண்டு, 
வைக்க வேண்டிய 
இத்்துபோகக்க்டாது! கோச ந 
சந்திப்பதற்கு முன்பாக 
மனத்திடமாகவும்‌, சமநம்பிக்கையோடும்‌ 
இருந்தார்‌ (யாத்‌ 21-15) 


ஏனோதானோவென்று அடிமை வேலைகளை 
செய்து வருகிறார்கள்‌. அவர்களிடத்தில்‌ 


சோர்ந்துபோயிருக்கிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரரை 
அழைத்து வரவும்‌ கர்த்தர்‌ மோசேயை 
தெரிந்தெடுத்திருக்கிறார்‌ கர்த்தருடைய 
பார்வையில்‌, இந்த ஊழியத்தை செய்வதற்கு, 
மோசேயே தகுதியுள்ள வராகயிருக்கிறார்‌. 
மோசே எகிப்து தேசத்தின்‌ அரண்மனையில்‌ 
உயர்ந்த கல்வி கற்றவர்‌. அவர்‌ ஞானத்தில்‌ 
சிறந்தவர்‌. மோசே எகிப்திலே ஏராளமான 
ஜனங்களை வழிநடத்தி, அவர்களை ஆளுகை 
செய்யும்‌ அனுபவமுள்ளவர்‌. 


மோசே ஒரு பராக்கிரமசாலி, அவர்‌ 
மனவுறுதியும்‌ தைரியமுமுள்ளவர்‌. இந்த 
ல்‌ எல்லாவற்றையும்விட, 
கர்த்தர்மீது வைத்திருக்கிற 


எகிப்திலிருந்து 


குணாதிசயங்களாயிருக்கிறது. 
ஆகையினால்தான்‌ கர்த்தர்‌ மோசேயை 
நோக்கி, “நான்‌ உன்னை பார்வோனிடத்திற்கு 
அனுப்புவேன்‌ வா" என்று சொல்லுகிறார்‌. 
ஆனால்‌ மோசேயோ கர்த்தரை நோக்கி, 
“நான்‌ எம்மாத்திரம்‌" என்று சொல்லுகிறார்‌ 


பார்வையில்‌ நாம்‌ 


நம்முடைய 
தாழ்மையுள்ளவர்களாயிருக்கவேண்டும்‌ 


தன்னைத்தானே உயர்த்துகிறவன்‌ 
வாழ்வடையமாட்டான்‌. தன்னைத்‌ 
தாழ்த்துகிறவன்‌ கர்த்தருடைய கிருபையைப்‌ 
பெற்றுக்கொள்வான்‌. ஒருவர்‌ சமுதாயத்திற்கு 
சேவை செய்யவேண்டுமென்றால்‌, அவர்‌ 
மனத்தாழ்மையுள்ளவராகமிருக்கவேண்டும்‌. 
பிறருக்கு நன்மை செய்ய விரும்புகிறவர்கள்‌, 
மேன்மையாக 
தாழ்மையாக 


"விருட்சங்கள்‌ தங்களுக்கு ஒரு 
ராஜாவை அபிஷேகம்பண்ணும்படி போய்‌, 
ஒலிவனத்தை்‌ பார்த்து ந எங்களுக்கு 
ராஜாவாயிரு என்றது. அதற்கு ஒலிவமரம்‌: 
தேவர்களும்‌ மனுஒரும்‌ புகழுகிற 
என்னிலுள்ள என்‌ கொழுமையை நான்‌ 
விட்டு, மரங்களை அரசாளப்போவேனோ 
என்றது" (நியா 9:89). 





BALWETHER 
பிய 


கர்த்தர்‌ மோசேக்கு கொடுக்கும்‌ வேலை 
மிகவும்‌ பெரியது. அதிலே பல பிரச்சனைகள்‌, 
போராட்டங்கள்‌ இருக்கிறது. மோசே 
ஆரப்பத்தில்‌, கர்த்தர்‌ தனக்கு கொடுக்கும்‌ 
பட்டத வு a முடிவிலே 
கர்த்தருடைய கிருபையினால்‌ அந்த. 
வேலையை: நேர்த்தியாய்ச்‌ செய்து 
முடிக்கிறார்‌. மோசே கர்த்தருக்கு முன்பாக 
தன்னை வெகுவாகத்‌ தாழ்த்தியதினால்‌, 
மனத்தாழ்மையுள்ள அவருக்கு, கர்த்தர்‌ 
தம்முடைய  கிருபைகளை தாராளமாய்க்‌. 
கொடுக்கிறார்‌ 


மோசே கர்த்தரை நோக்கி, 
எம்மாத்திரம்‌" என்று சொன்னாலும்‌, கர்த்தர்‌ 
மோசேயை நோக்கி, “நான்‌ உன்னோடே 
இருப்பேன்‌; நீ ஜனத்தை எகிப்திலிருந்து 
அழைத்துவந்தபின்‌, நீங்கள்‌ இந்த மலையில்‌ 
தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள்‌; நான்‌ 
உன்னை அனுப்பினேன்‌ என்பதற்கு இதுவே. 
அடையாளம்‌" (யாத்‌ 312) என்று 
சொல்லுகிறார்‌. தம்முடைய பிரசன்னம்‌ 
மோசேயோடு கூடமிருக்குமென்று கர்த்தர்‌ 
வாய்குப்பண்ணுகிறார்‌. 


ங்ரவேல்‌ ஜனத்தாரைத்‌ 
தேசத்திலிருந்து 


"நான்‌ 


தேவன்‌ 
வெளியே 


இஸ்ர! 
எகிப்து 
அழைத்து வருவார்‌, தம்முடைய ஊழியத்தைக்‌ 


கர்த்தர்‌ நிறைவேற்றுவார்‌. இஸ்ரவேல்‌ 
ஜனத்தார்‌ சீனாய்‌ மலையில்‌ கர்த்தரை 
ஆராதனை செய்வார்கள்‌. தேவன்‌ தாம்‌ 


வாக்குப்பண்ணியதை நிறைவேற்றுவார்‌ 


ஊழியத்தை நாம்‌ 
சிறப்பாக செய்யவேண்டுமென்றால்‌, 
கர்த்தருடைய பிரசன்னம்‌ நம்மோடு 
கூடமிருக்கவேண்டும்‌. நம்மிடத்தில்‌ பணம்‌, 
பதவி, அதிகாரம்‌, அந்தஸ்து, திறமை 
ஆகியவை இல்லாவிட்டாலும்‌, கர்த்தருடைய 
கிருபை நம்மோடு கூடயிருந்தல்‌, அது 
மாத்திரமே நமக்கு போதுமானது. 


மோசே எகிப்து தேசத்திற்குப்போய்‌, 
இஸ்ரவேல்‌ ஜனத்தை அங்கே இருந்து 
அழைத்து வருவார்‌ என்று. 

அவருக்கு 

அவருடைய வேலையில்‌ அவருக்கு கிடைக்கும்‌ 
வெற்றியை கர்த்தர்‌ உறுதிபண்ணுகிறார்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ த மலையிலே. 
தமக்கு ஆராதனை செய்வார்கள்‌ என்று. 
இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. அவர்‌ வாக்குமாறாத தேவன்‌. 


கர்த்தருடைய 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


கர்த்தருடைய கட்டளைக்கு 
எகிப்து தேசத்திற்குப்போக 
ர்‌. ஆனால்‌ அங்கே என்ன 
சொல்லவேண்டும்‌ என்றோ, அங்கே என்ன 
செய்யவேண்டும்‌ என்றோ மோசேக்கு 
தெரியவில்லை. மோசே தேவனை நோக்கி, 
'நான்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரிடத்தில்‌ போய்‌, 
உங்கள்‌ பிதாக்களுடைய தேவன்‌ 
உங்களிடத்தில்‌ என்னை அனுப்பினார்‌ என்று 
அவர்களுக்குச்‌ சொல்லும்போது, அவருடைய 
நாமம்‌ என்ன என்று அவர்கள்‌ 
என்னிடத்தில்‌ கேட்டால்‌, நான்‌ அவர்களுக்கு 
என்ன சொல்லுவேன்‌" (யாத்‌ 313) என்று 
கேட்கிறார்‌. 


மோசே எகிப்தியரைப்‌ பற்றி நன்றாகத்‌ 
தெரிந்து வைத்திருக்கிறார்‌. எகிப்தியருக்குப்‌ 
பல தெய்வங்கள்‌ உண்டு. ஒவ்வொரு 
தெய்வத்திற்கும்‌ அவர்கள்‌ பெயர்‌ 
வைத்திருக்கிறார்கள்‌. இஸ்ரவேல்‌ தேவனைப்‌ 
பற்றி மோசே அவர்களிடத்தில்‌ கூறும்போது, 
அவருடைய பெயரையும்‌ எகிப்தியர்‌ 
நிச்சயமாகவே கேட்பார்கள்‌ 
ர்‌ தன்னை எகிப்து தேசத்திற்கு 
போகச்சொல்லுகிறார்‌ என்பது மோசேக்கு 
தெரிகிறது. னால்‌ தன்னைப்போகச்‌ 
சொல்லுகிற கர்த்தருடைய நாமம்‌ என்ன 
என்பது. மோசேக்கு தெரியவில்லை, 
மோசேக்கு கர்த்தருடைய ம 
தெரிந்திருக்கவேண்டும்‌. ப்‌ 
மோசேயால்‌, இஸ்ரவேல்‌ 
மத்தியிலே, கர்த்தருடைய 
பேசமுடியும்‌. 


நாமத்தினால்‌ 


எகிப்து தேசத்திலுள்ள இஸ்ரவேல்‌ 
புத்திரரும்‌, மோசேயை நோக்கி, “அவருடைய 
நாமம்‌ என்ன" என்று 

நாமத்தைக்‌. கேட்பார்கள்‌. 
அவர்களுடைய கேள்விக்கு 
சொல்லவேண்டுமென்றால்‌, 

கர்த்தருடைய நாமம்‌ என்ன என்பது 
தெரிந்திருக்கவேண்டும்‌. தனக்கு தெரிந்ததை 
மாத்திரமே மோசே! 

தேசத்திலுள்ள இஸ்ரவேல்‌ 

சொல்ல முடியும்‌. 





யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


கர்த்தர்‌ மோசேயை நோக்கி 


தேசத்திலுள்ள. 
எகிப்து 


எகிப்து 


“நான்‌ அவர்களுக்கு என்ன சொல்லுவேன்‌" 
என்று கேட்கிறார்‌. மோசேக்கு தன்னை 
அனுப்பினவருடைய நாமம்‌ தெரியவில்லை. 
மோசே எகிப்து தேசத்திற்குப்போனால்‌, 
அங்கே என்ன பேசவேண்டும்‌ என்பதும்‌ 
அவருக்கு தெரியவில்லை. 


மோசே எந்த அதிகாரத்தினால்‌ 
தங்களிடத்தில்‌ பேசுகிறார்‌ என்று இஸ்ரவேல்‌ 
புத்திரரும்‌ கேட்பார்கள்‌. எகிப்தின்‌ 
அதிபதியாகிய பார்வோனும்‌ கேட்பான்‌ 
அவர்களுக்கு, சரியான  பிரதியுத்தரம்‌ 
சொல்லவேண்டுமென்றால்‌, மோசே 
கர்த்தருடைய நாமத்தை 
அறிந்திருக்கவேண்டும்‌. 


தம்முடைய நா 


மோசேக்கு வெளிபப்டு்தகறார்‌ தக்‌ 
இரண்டு பெயர்கள்‌ இந்த வசனப்பகுதியிலே 


மோசேக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. 
அவையாவன ; 1,  இருக்கிறவராக 
இருக்கிறேன்‌ 2. உங்கள்‌ பிதாக்களுடைய 
தேவனாகிய கர்த்தர்‌ 


'இருக்கிறவராக இருக்கிறேன்‌" 
என்னும்‌ பெயர்‌ கர்த்தரைக்‌ குறிக்கிறது. 
அவர்‌ தாமாகவே இருக்கிறார்‌. கர்த்தர்‌ 
யாரையும்‌ சார்ந்திருக்கவில்லை. அவர்‌ தாமாக 
இருப்பதினால்‌, அவர்‌ 
போதுமானவராகயிருக்கிறார்‌. எல்லா 
ஆசீர்வாதங்களும்‌ கர்த்தராகிய 
ஊற்றிலிருந்து புறப்பட்டு வருகிறது. 
இருக்கிறவராக இருக்கிறேன்‌ என்னும்‌ 
பெயருக்கு, அவர்‌ நித்தியமானவர்‌ என்றும்‌, 
அவர்‌ மாறாதவர்‌ என்றும்‌ பொருள்‌. 
நம்முடைய சுயமுயற்சியினால்‌, நம்மால்‌ 
கர்ந்தனத்‌. நேட கண்டுக்க முடியாது. 
கர்த்தரே நமக்கு தம்மை வெளிப்படுத்த 


ஜனங்கள்‌ அறிந்துகொள்ளவேண்டும்‌. 


தேவன்‌ தம்முடைய நாமத்தை 
மோசேக்கு சொல்லும்போது, “இருக்கிறவராக 
இருக்கிறேன்‌ என்று மோசேயுடனே சொல்லி, 
இருக்கிறேன்‌. என்பவர்‌ என்னை 
உங்களிடத்துக்கு அனுப்பினார்‌ என்று 
இஸ்ரவேல்‌ புத்திரரோடே சொல்வாயாக" 
(யாத்‌ 3:14) என்று சொல்லுகிறார்‌. 


இருக்கிறவராக 
என்னும்‌ பெயருக்கு நான்‌ நித்தியமானவர்‌. 
நான்‌ எப்போதும்‌ இருந்தேன்‌. எப்போதும்‌ 
இருக்கிறேன்‌. இனிமேலும்‌ இருப்பேன்‌ 
என்பது இதன்‌ பொருளாகும்‌. யெகோவா 
என்னும்‌ பெயருக்கு நித்தியமானவர்‌ என்று 
பொருள்‌. இருக்கிறவராக இருக்கிறேன்‌ 
என்பதற்கான எபிரெய வாக்கியம்‌ 
"எகேயே - ஆசேர்‌ - எகேயே" என்பதாகும்‌. 


க்கிறேன்‌"' 


வனுடைய ம மம்‌, 
க்குக்‌! தேன 
என்பதாகும்‌. தேவன்‌ மோசேயை நோக்கி, 
"ஆபிரகாமின்‌ தேவனும்‌ ஈசாக்கின்‌ தேவனும்‌ 
யாக்கோபின்‌ தேவனுமாயிருக்கிற உங்கள்‌ 
பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர்‌ 
என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார்‌ 
என்று நீ இஸ்ரவேல்‌  புத்திரருக்கு 
சொல்வாயாக; த்‌ இதுவே என்‌ 
நாமம்‌, தலைமுறை  தலைமுறைநோறும்‌ 
இதுவே என்‌ பேர்பபரஸ்தாபம்‌" (யாத்‌ 315) 
என்று சொல்லுகிறார்‌. 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருடைய 
பிதாக்களுக்கு தேவனாயிருப்பதுபோல, 
அவர்களுக்கும்‌ தேவனாயிருக்கிறார்‌. ர்ந்த 
ஏற்கெனவே, சேயினிடத்தில்‌ 
தம்மைப்பற்றி வெள்ப்டுத் கல்‌ நான்‌. 
ஆபிரகாமின்‌ தேவனும்‌, ஈசாக்கின்‌ தேலனு, 
யாக்கோபின்‌ தேவனுமாகிய உள்‌ 
பிதாக்களுடைய தேவனாயிருக்கிறேன்‌" 
(யாத்‌ 36) என்று சொன்னார்‌. அந்த 
நாமத்தையே கர்த்தர்‌ இப்போது இஸ்ரவேல்‌ 
பத்திரருக்கும்‌ வெளிப்படுத்துகிறார்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரருடைய முற்பிதாக்கள்‌ 
கர்த்தரைத்‌ தொழுதுகொண்டார்கள்‌. அவர்கள்‌ 
கர்த்தரையே ஆராதித்தார்கள்‌ எகிப்து 
தேசத்திலே இப்போது அடிமைகளாகயிருக்கிற 
இஸ்ரவேல்‌ புத்திரரும்‌, தங்கள்‌ 
முற்பிதாக்களைப்போல, கர்த்தரை மாத்திரமே. 





BALWETHER 
பிய 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ 
முற்பிதாக்களுக்கு தம்முடைய 
வாக்குத்தத்தங்களைக்‌ கொடுத்திருக்கிறார்‌. 
தங்களுடைய பிதாக்களுக்கு கர்த்தர்‌ 
சொன்ன வாக்குத்தத்தங்கள்‌ சீக்கிரத்தில்‌ 
நிறைவேறும்‌ என்று இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
விசுவாசிக்கவேண்டும்‌. 


கர்த்தர்‌ நேற்றும்‌ இன்றும்‌ என்றும்‌ 
மாறாதவர்‌. கர்த்தர்‌ தம்மைப்பற்றி 

வெளிப்படுத்துகிற சத்தியங்கள்‌ ஒருபோதும்‌ 
மாறாது. கர்த்தருடைய நாமம்‌ நித்தியமானது. 
அவர்‌ இருக்கிறவராகவே இருந்தார்‌. 
இப்போது. அவர்‌ 
இருக்கிறார்‌. கர்‌ 
இருக்கிறவராகவே இங்க்‌ 
மாறாதவராயிருப்பதுபோல 
நாமமும்‌ மாறுவதில்லை. 
நித்தியமானவராகமிருப்பதுபோல அவருடைய 
நாமமும்‌ நித்தியமானது. 

கர்த்தரை ஆராதிக்கிற 
விசுவாசிகளாகிய நமக்கு, நாம்‌ ஆாதிக்கிற 
வன்‌ இன்னார்‌ என்பது 
தெரிந்திருக்கவேண்டும்‌. உண்மையான 
மெய்த்தேவனாகிய கர்த்தருக்கும்‌, 
பொய்த்தேவர்களாகிய விக்கிரகங்களுக்கும்‌ 
இடையிலுள்ள வித்தியாசங்களை 
விசுவாசிகள்‌ அறிந்திருக்கவேண்டும்‌. 


“அந்திப்பலி செலுத்தும்‌ 
தீர்க்கதரிசியாகிய எலியா 
ஆபிரகாழுக்கும்‌ 
யாக்கோபுக்கும்‌ தேவனாகிய கர்த்தாவே 
இஸ்ரவேலிலே நீர்‌ தேவன்‌ என்றும்‌, நான்‌ 
உம்முடைய ஊழியக்காரன்‌ என்றும்‌, நான்‌ 
இந்‌ 


ஈசாக்குக்கும்‌ 


இராஜா 18:36). 
கர்த்தருடைய கை வல்லமை 
யாத்‌ 316-22 


யாத்‌ 8:18. தீ போய்‌, இஸ்ரவேலின்‌ 
மூப்பரைக்கூட்டி, அவர்களிடத்தில்‌: 
ஆபிரகாம்‌. ஈசாக்கு யாக்கோபு 
என்பவர்களுடைய தேவனாமிருக்கிற 
உங்கள்‌ பிதாக்களுடைய தேவனாகிய 
கர்த்தர்‌ எனக்குத்‌ தரிசனமாகி, 
உங்களை நிச்சயமாய்ச்‌ சத்தித்‌, 

எகிப்தில்‌ உங்களுக்குச்‌. 
செய்யப்பட்டதைக்‌ கண்டேன்‌ என்றும்‌, 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


யாத்‌ 9:17. நான்‌ உங்களை எகிப்தின்‌ 
சிறுமையிலிருத்து நீக்கி, பாலும்‌ தேனும்‌. 
ஓடுகிற தேசமாகிய கானானியர்‌ 
ஏத்தியர்‌ எமோரியர்‌ பெரிசியர்‌ ஏவியர்‌ 
எபூசியருடைய தேசத்துக்குக்‌ 
கொண்டுபேோவேன்‌. என்றும்‌ 
சொன்னேன்‌ என்றார்‌ என்று கொல்லு. 


யாத்‌ 9௮8. அவர்கள்‌ உன்‌ வாக்குக்குச்‌ 
செவிகொடுப்பார்கன்‌; அப்பொழுது 
தீயும்‌ இஸ்ரவேலின்‌ மூப்பரும்‌ எகிப்தின்‌ 
ராஜாவினிடத்தில்‌ போய்‌: 
எபிரெயகுடைய தேவனாகிய கர்த்தர்‌ 
எங்களைச்‌ சந்தித்தார்‌; இப்பொழுதும்‌ 
நாங்கள்‌ வனாத்தரத்தில்‌ மூன்றுநாள்‌ 
மிரயாணம்போய்‌, எங்கள்‌ தேவனாகிய 
கர்த்தருக்குப்‌ பலியிடும்படி. எங்களைப்‌: 
போகவிடவேண்டு மென்று 
சொல்லுங்கள்‌. 


யாத்‌ 319. ஆனாலும்‌, எகிப்தின்‌ ராஜா 
கைவல்லமை கண்டாலொழிய, 
உங்களைப்‌ போகவிடான்‌ என்று நான்‌ 
அறிவேன்‌. 


யாத்‌ 920. ஆகையால்‌, நான்‌ எண்‌: 
கையை நீட்டி, எகிப்தின்‌ நடுவிலே நான்‌ 
செய்யும்‌ சகலவித அற்புதங்களாதூம்‌. 
அதை வாதிப்பேன்‌; அதற்குப்பின்‌ 
அவன்‌ உங்களைப்‌ போகவிடு வான்‌.. 


யாத்‌ 821) அப்பொழுது இந்த 
ஜனங்களுக்கு எகிப்தியரின்‌ கண்களில்‌ 
தயவுகிடைக்கப்பண்ணுவேன்‌;நீங்கள்‌. 
போகும்போது வெறுமையாய்ப்‌ 
போவதில்லை. 


யாத்‌ 2௨ ஒவ்வொரு ஸ்திரீயும்‌, 
தன்தன்‌. அயலகத்தாளிடத்திலூம்‌ 
தன்தன்‌ வீட்டில்‌ தங்குகிறவனிடத்திலும்‌, 
வென்னியுடைமைகனையும்‌ 
 பொன்னுடைமைகளையும்‌ 
'வஸ்திரங்களையும்‌ கேட்டு வாங்குவான்‌; 
அவைகளை உங்கள்‌ குமாரருக்கும்‌ 
உங்கள்‌ குமாரத்திகளுக்கும்‌ தரிப்பித்து, 
எகிப்தியரைக்‌ கொண்ணையிடுவீர்கள்‌. 
என்றார்‌. 





யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


மோசே 
வேண்டிய ஒவ்வொரு வேலையையும்‌ கர்த்தர்‌ 
அவருக்கு விவரமாகச்‌ சொல்லுகிறார்‌. 
மோசே எகிப்து தேசத்திற்குப்போவதற்கு 
முன்பாகவே, அவருக்கு ஜெயமுண்டாகும்‌ 
என்று கர்த்தர்‌ வாக்குப்பண்ணுகிறார்‌. 

மோசே எகிப்து தேசத்திற்குப்போய்‌, 
அங்கே இஸ்ரவேலின்‌ மூப்பரைக்‌ 
கூட்டவேண்டும்‌. அவர்களிடத்தில்‌ கர்த்தர்‌ 
தனக்கு சொன்ன செய்தியை, மோசே 
அவர்களுக்கு சொல்ல வேண்டும்‌. 
இஸ்ரவேலின்‌ மூப்பரிடத்தில்‌ கர்த்தர்மீது. 
வைக்கும்‌ விசுவாசமும்‌, கர்த்தர்‌ தங்களை 
எகிப்தின்‌ வ த்த 
விடுவித்து, கானான்‌ 
கொண்டுபோய்ச்‌ சேர்ப்பார்‌ 
எதிர்பார்ப்பும்‌ காணப்படவேண்டும்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய வார்த்தைகளை சீக்கிரத்தில்‌. 
நிறைவேற்றப்போகிறார்‌ என்னும்‌ நம்பிக்கையும்‌ 
இஸ்ரவேலின்‌ மூப்பரிடத்தில்‌ ஏற்படவேண்டும்‌. 

கர்த்தர்‌ மோசேயை நோக்கி, “நீ போய்‌, 
இஸ்ரவேலின்‌ க்கூட்டி, 
அவர்களிடத்தில்‌: ஆபிரகாம்‌ ஈசாக்கு 
யாக்கோபு என்பவர்களுடைய 
தேவனாயிருக்கிற உங்கள்‌ பிதாக்களுடைய 
தேவனாகிய கர்த்தர்‌ எனக்குத்‌ தரிசனமாகி, 
உங்களை நிச்சயமாய்ச்‌ சந்தித்து. எகிப்தில்‌ 
உங்களுக்குச்‌ செய்யப்பட்டதைக்‌ கண்டேன்‌" 
(யாத்‌ 316) என்றும்‌, 


ள்‌ 


“நான்‌ உங்களை 
சிறுமையிலிருந்து 

ஓடுகிற தேசமாகிய கானானியர்‌ எந்தன்‌ 
எமோரியர்‌ பெரிசியர்‌ ஏவியர்‌ எபூசியருடைய 
தேசத்துக்குக்‌ கொண்டுபோவேன்‌ என்றும்‌ 
சொன்னேன்‌ என்றார்‌ என்று சொல்‌" 
(யாத்‌ 347) என்றும்‌ சொல்லுகிறார்‌. 


எகிப்து தேசத்தில்‌ இஸ்ரவேலர்கள்‌ 

இருக்கிறபோது. அவர்களை 

மூப்பர்கள்‌ 

அவர்கள்‌ 

ஏற்படும்‌ 

பிரச்சனைகளையும்‌ 

இவர்கள்‌ தீர்த்து வைத்து விசாரிக்கிறார்கள்‌. 
(யாத்‌ 3678; யாத்‌ 4:29; யாத்‌ 519). 


QOODNENS 
PUBLISHERS 


எகிப்தில்‌ உங்களுக்குச்‌ 
செய்யப்பட்டதைக்‌ கண்டேன்‌" என்று தேவன்‌ 
மோசேயிடம்‌ இவ்வாறு கூறியிருக்கிறார்‌. 
தேவன்‌ மனுஷரோடு ஒரு கிரியை 
செய்வதற்கு முன்பாக அவர்‌ அந்த 
அவனுடைய 
'சோதித்தறிகிறார்‌. 
எகிப்தில்‌ காணப்படும்‌ உண்மை நிலைமையை 
அறிந்து கொள்வதற்காக தேவன்‌ எகிப்திற்கு 
நேரடியாக வந்து, இஸ்ரவேலரின்‌ 
உபத்திரவங்களைக்‌ காண்கிறார்‌ 
(ஆதி 38-19; ஆதி 4:69; ஆதி 6:5-22) 


வேதாகமத்தில்‌ சிறுமை என்னும்‌. 
வார்த்தை பல இடங்களில்‌ பலபொருளில்‌ 
பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. சில வசனங்களில்‌. 
சிறுமை என்பது சரீர வியாதியைக்‌ குறிக்கும்‌. 
பொதுவாக இது மனுஷருடைய பாடுகளையும்‌, 
உபத்திரவங்களையும்‌ குறிக்கும்‌ 
வார்த்தையாகும்‌. (ஆதி 1513-17) 


இஸ்ரவேலர்கள்‌ கீழ்ப்படிவார்கள்‌ 
என்பதைத்‌ தேவன்‌ முன்னறிந்தரக்கிறார 
அதற்கு முன்பாக அவர்களுக்கு பலவிதமான 
உபத்திரவங்களும்‌, கசப்பான அனுபவங்களும்‌ 
உண்டாகும்‌ (யாத்‌ 348; யாத்‌ 4:29-31; 

யாத்‌ 5:7-23). 
ஸ்ரவேலின்‌ ப்பர்கள்‌ மோசேயின்‌ 
வக்கில்‌ சென்லாடுப்பம்கள்‌ என்றும்‌ 
கர்த்தர்‌. சொல்லுகிறார்‌. மோசேயும்‌ 
இஸ்ரவேலின்‌ மூப்பரும்‌ பார்வோனிடத்தில்‌ 
ய்‌, அவனிடத்தில்‌ சொல்லவேண்டிய 
ம்‌ கர்த்தர்‌ மோசேக்கு 


மோசேயை நோக்கி, “நீயும்‌ 
எகிப்தின்‌ 
எபிரெயருடைய 
தேவனாகிய கர்த்தர்‌ எங்களைச்‌ சந்தித்தார்‌; 
இப்பொழுதும்‌ நாங்கள்‌ வனாந்தரத்தில்‌ 
ன்றுநாள்‌ பிரயாணம்போய்‌, எங்கள்‌ 
கர்த்தருக்குப்‌ பலியிடும்படி 
போகவிடவேண்டுமென்று 
(யாத்‌ 348) என்று 

சொல்லுகிறார்‌. 


பார்வோனுக்கு பாக மோசே 
நிற்கும்போது. இஸ்ரேலின்‌ மூப்பரும்‌, 
அவருக்கு அருகில்‌ நிற்க வேண்டும்‌. 
அப்போதுதான்‌, இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
எல்லோருக்கும்‌ மோசே பிரதிநிதியாக 
நிற்கிறார்‌ என்பது பார்வோனுக்குத்‌ தெரிய 
வரும்‌. 





(யய 
பிய 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ வனாந்தரத்தில்‌ 
மூன்றுநாள்‌ பிரயாணம்‌ பண்ணினால்‌, 
வெகுதூரம்‌ போய்விடுவார்கள்‌. எகிப்தியரின்‌ 
அரண்களையெல்லாம்‌ தாண்டி, சீனாய்‌ 
வனாந்தரத்திற்குச்‌ சென்று விடுவார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனம்‌ எகிப்தை விட்டுப்‌ புறப்பட 
வேண்டுமென்பதுதான்‌ தேவனுடைய பிரதான 
எண்ணம்‌. 

இஸ்ரவேலின்‌ மூப்பர்‌ தன்னுடைய 
வாக்குக்கு செவிகொடுப்பார்கள்‌ என்று 
கர்த்தர்‌ சொல்லுவது மோசேக்கு 
நாற்பது 
இஸ்ரவேல்‌ 


செவிகொடுக்கவில்லை. அவர்கள்‌ மோசேயை 
தங்கள்‌ தலைவராக ஏற்றுக்கொள்ளவில்லை. 
அவர்கள்‌ அவரை கர்த்தருடைய 
தீர்க்கதரிசியாக அங்கீகரிக்கவில்லை. 
ஆனால்‌ இப்போதோ அவர்கள்‌ மோசேயின்‌ 
வாக்குக்கு செவிகொடுப்பார்கள்‌ என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 

மோசே எகிப்து தேசத்திற்குப்போய்‌ 
இஸ்ரவேலின்‌ மூப்பரோடு பேசினால்‌ மாத்திரம்‌ 
போதாது. அவர்‌ இஸ்ரவேலின்‌ மூப்பரை 
அழைத்துக்கொண்டுபோய்‌, எகிப்தின்‌ 
ராஜாவினிடத்திலும்‌ பேசவேண்டும்‌. அவர்கள்‌ 
ராஜாவுக்கு கட்டளை கொடுக்க முடியாது. 
மோசேயும்‌, இஸ்ரவேலின்‌ மூப்பரும்‌, 
பார்வோனுக்‌। பாக ங்களுடைய 
ங்களை யா்‌ னிவ 
விண்ணப்பம்பண்ணவேண்டும்‌. அவர்கள்‌ 
பார்வோனை நோக்கி, “எங்கள்‌ தேவனாகிய 
கர்த்தருக்கு பலியிடும்படி எங்களைப்‌ போக 
விடவேண்டும்‌ என்று 


ஆறுதலாகயிருக்கிறது. 


அவர்களுக்கு போதுமானது. 

]த்திரரின்‌ எதிர்பார்ப்பும்‌ 

பார்வோன்‌ அவர்களை 
மலைக்குப்போய்‌ பலிமிடுவதற்கு அனுமதி 
'கொடுக்கவில்லையென்றால்‌, அவர்கள்‌ 
கானான்‌ தேசத்தில்‌ போய்‌ குடியேறுவதற்கு 
நிச்சயமாய்‌ அனுமதி கொடுக்கமாட்டான்‌. 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆனால்‌ கர்த்தரோ, எகிப்து தேசத்தில்‌ 
அடிமைகளாயிருக்கிற இஸ்ரவேலரை, பாலும்‌ 
தேனும்‌ ஓடுகிற, நலமும்‌ விசாலமுமான 
தேசத்தில்‌ கொண்டுபோய்ச்‌ சேர்ப்பதாக 
வாக்குப்பண்ணியிருக்கிறார்‌. பார்வோன்‌ 
மோசேயின்‌ விண்ணப்பத்திற்கு 
செவிகொடுக்கமாட்டான்‌ என்பதை கர்த்தர்‌ 

அவருக்கு அறிவிக்கிறார்‌. 
மோசேயும்‌ இஸ்ரவேலின்‌ மூப்பரும்‌, 
பார்வோனை நோக்கி, “நாங்கள்‌ 
வனாந்தரத்தில்‌ மூன்று நாள்‌ பிரயாணம்‌ 
போய்‌, எங்கள்‌ தேவனாகிய கர்த்தருக்கு 
பலியிடும்படி எங்களைப்‌ போகவிடவேண்டும்‌" 
என்று சொல்லவேண்டும்‌. இது கர்த்தர்‌ 
மோசேக்கு கொடுத்திருக்கிற கட்டளை. 
மோசே கர்த்தரிடத்தில்‌, “நான்‌ அவர்களுக்கு 
என்ன சொல்லுவேன்‌" என்று கேட்டார்‌. 
மோசே எகிப்து தேசத்திலே என்ன 
சொல்லவேண்டுமென்று கர்த்தர்‌ அவருக்கு 

சொல்லுகிறார்‌. 

கர்த்தர்‌ மோசேக்கு, பார்வோனிடத்தில்‌ 
பேசவேண்டிய காரியங்களை சொல்லிவிட்டு, 
“ஆனாலும்‌, எகிப்தின்‌ ராஜா கைவல்லமை 
கண்டாலொழிய, உங்களைப்‌ போகவிடான்‌ 
என்று நான்‌ அறிவேன்‌” (யாத்‌ 319) என்றும்‌ 
செத்‌ மோசேயின்‌ வார்த்தைக்கோ 
இஸ்ரவேலின்‌ மூப்பருடைய 
விண்ணப்பத்திற்கோ எகிப்தின்‌ ராஜாவாகிய 
பார்வோன்‌ செவிகொடுக்கமாட்டான்‌. 
பார்வோன்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரை எகிப்து 
தேசத்திலிருந்து அனுப்ப வேண்டுமென்றால்‌, 
அவனுக்கு என்ன செய்யவேண்டும்‌ என்பதை 

கர்த்தர்‌ அறிந்திருக்கிறார்‌. 
கர்த்தர்‌ மோசேயை நோக்கி, “எகிப்தின்‌ 
ராஜா... கைவல்லமை  கண்டாலொழிய, 
உங்களைப்‌ போகவிடான்‌ என்று நான்‌ 
அறிவேன்‌. ஆகையால்‌, நான்‌ என்‌ கையை 
நீட்டி, எகிப்தின்‌ நடுவிலே நான்‌ செய்யும்‌ 
சகலவித... அற்புதங்களாஜம்‌ அதை 
வாதிப்பேன்‌; அதற்குப்பின்‌ அவன்‌ உங்களைப்‌ 
(யாத்‌ 3:19,20) என்று 





BALWETHER 
சபரிய 


பார்வோனைப்‌ பற்றி தேவன்‌ 
தெளிவாகத்‌ தெரிந்து வைத்திருக்கிறார்‌. 
அவனுடைய கெளரவம்‌, ஆணவம்‌, மேலும்‌ 
அவனுடைய எல்லா. காயங்கள்‌ கர்த்தர்‌ 


வேண்டுமென்றால்‌, அதற்‌ 
'காரியங்களையெல்லாம்‌ 
என்பதை தேவன்‌ அறிந்து வைத்திருக்கிறார்‌ 
(யாத்‌ 3:19-20). 

தம்முடைய சித்தத்தை 
நிறைவேற்றுவதற்காகத்‌ தேவன்‌ எப்போதும்‌ 
கிரியை செய்து கொண்டிருக்கிறார்‌. பூமியில்‌ 
மனுஷருடைய பாவங்களை அழித்து 
அவர்களை இரட்சிக்க வேண்டுமென்பது. 
தேவனுடைய திட்டம்‌. தம்‌ 
நீட்டி எகிப்து 
பலதுற்புதமான காரியங்களைச்‌ செய்யும்போது 
எகிப்து தேசத்தாரும்‌, மற்ற தேசத்தாரும்‌ 
கர்த்தரே ன. தேவன்‌ என்பதைப்‌ 
புரிந்து கொள்வார்கள்‌. தம்முடைய சித்தம்‌ 
நிறைவேறும்‌ வரையிலும்‌ தேவன்‌ தம்முடைய 
கிரியைகளை நிறுத்திக்‌ கொள்ளுவதில்லை. 
(2கொரி 15:24-28; வெளி 20-22). 


புத்திரர்‌ 
பல 
அடிமைகளாயிருக்கிறார்கள்‌. 
அவர்களுக்கு நியாயமான 
'கொடுக்கமாட்டார்கள்‌. 


ன 
கொடுக்கமாட்டார்கள்‌. 

எகிப்தியரின்‌ ஆளோட்டிகள்‌ ல்‌ 
புத்திரரை அடித்து. வேதனைப்டுத்தி, 


கடினமாய்‌ வேலை வாங்குவார்கள்‌. 


கர்த்தரோ இஸ்ரவேல்‌ புத்திரரை 
எகிப்தியரின்‌ கைக்கு விடுதலையாக்கவும்‌, 
அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி, 
கானான்‌ தேசத்தில்‌ கொண்டு போய்ச்‌ 
சேர்க்கவும்‌ சித்தமுள்ளவராயிருக்கிறார்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய ஜனத்தை எகிப்து 
தேசத்திலிருந்து வெறுமையாய்‌ அனுப்ப 
விரும்பவில்லை. கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கு எகிப்தியரின்‌ கண்களில்‌ தயவு 
கிடைக்க பண்ணுவார்‌. அவர்கள்‌ 
எகிப்து தேசத்தைவிட்டுப்போகும்போது. 
'வெறுமையாய்ப்‌ போகமாட்டார்கள்‌ (யாத்‌ 3:21) 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


ஜனங்கள்‌ எகிப்து 

பல வருஷங்களாக 
அடிமைகளாக வேலை செய்து வருகிறார்கள்‌. 
அவர்களுக்கு நியாயமாகக்‌ கொடுக்கப்பட 
வேண்டிய எந்த ஊதியமும்‌ 
கொடுக்கப்படவில்லை. ஆகையினால்‌, 
இஸ்ரவேல்‌ ஜனத்தாரை எகிப்திலிருந்து 
வெளியேற்றி வழிநடத்தும்போது அவர்களுக்கு 
வெள்ளியுடைமைகளையும்‌, 
பொன்னுடைமைகளையும்‌ எகிப்தியரிடமிருந்து 
வாங்கித்தரவேண்டுமென்று, தேவன்‌ சித்தம்‌. 
கொள்கிறார்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 

தேசத்தைவிட்டு 
புறப்பட்டுப்போவார்கள்‌ என்பதையும்‌ 
மோசேக்கு வெளிப்படுத்துகிறார்‌. கர்த்தர்‌ 
மோசேயை நோக்கி, "ஒவ்வொரு ஸ்திரீயும்‌, 
தன்தன்‌ அயலகத்தாளிடத்திலும்‌ தன்தன்‌ 
வீட்டில்‌ தங்குகிறவளிடத்திலும்‌, 
வெள்ளியுடைமைதளையும்‌ 
பொன்னுடைமைகளையும்‌ வஸ்திரங்களையும்‌ 
கேட்டு வாங்குவாள்‌: அவைகளை உங்கள்‌ 
குமாருக்கும்‌ உங்கள்‌ குமாரத்திகளுக்கும்‌. 
தரிப்பித்து, எகிப்தியரைக்‌ 
கொள்ளையிடுவீர்கள்‌"' 3:22) 
சொல்லுகிறார்‌. 


எகிப்து 
எல்வாறு 


கர்த்தர்‌ 


யாத்‌ என்று 


வாங்குவாள்‌" என்னும்‌ 
உலகப்‌ பிரகாரமாக கடன்‌ 
கேட்டுப்‌ 
என்பது இதன்‌ 


“கேட்டு 
வாக்கியத்திற்கு 
வாங்குதல்‌ என்பது பொருளல்ல. 


பெற்றுக்‌ கொள்ளுதல்‌ 
பொருளாகும்‌. சுமார்‌ 100 வருஷங்களாக 
இஸ்ரவேல்‌. ஜனத்தார்‌ எகிப்தியரிடம்‌ 
நியாயமான சம்பளம்‌ பெற்றுக்‌ கொள்ளாமல்‌, 
வேலை  செய்திருக்கிறார்கள்‌. இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ தங்களுக்குக்‌ கிடைக்க வேண்டிய 
நியாயமான சம்பளத்தைக்‌ கேட்டு வாங்கிக்‌ 
கொள்வார்கள்‌. 


உங்கள்‌ குமாருக்கும்‌ 


கொள்ளையிட்டிருப்பார்கள்‌. 





BALWETHER 
பிய 


, இப்போது 
எகிப்திலிருந்து 
பிரயாணம்‌ பண்ணப்‌? 


ஈகிப்தியரிடமிரந்து 


ஆகியவற்றைத்‌ தரித்துக்‌ கொள்ள வேண்டும்‌. 


“எகிப்தியரைக்‌ கொள்ளையிடுவீர்கள்‌"' 
என்பது பலாத்காரத்தினால்‌ செய்யப்படும்‌ 


அவர்கள்‌ பொதுவாகக்‌ கொடுக்கமாட்டார்கள்‌. 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தேவன்‌ இஸ்ரவேலரோடு கூட இருப்பதினால்‌ 
இஸ்ரவேல்‌. ஜனத்தார்‌ கேட்பது 
அவர்களுக்குக்‌ கொடுக்கப்படும்‌. (யாத்‌ 3:21; 
யாத்‌ 11:2-3), தாங்கள்‌ இழந்து போன 
உடைமைகளைக்‌ கொள்ளையிட்டு, வருவது, 
பற்றி 1சாமு 30:22 ஆவது வசனம்‌ விளக்கிக்‌ 
கூறுகிறது. 


ப்பொழுது தாவீதோடே 
பனுவல்‌ வொகன்தகர்களும்‌ 
மக்களுமான எல்லாரும்‌: 
எங்களோடே  வராதபடியினால்‌ 
திருப்பிக்கொண்ட 
அவர்களுக்கு ஒன்றும்‌ கொடுப்பதில்லை; 
அவர்களில்‌ ஒவ்வொருவனும்‌ தன்தன்‌ 
மனைவியையும்‌ தன்தன்‌ பிள்ளைகளையுமே 
அழைத்துக்கொண்டு போகட்டும்‌ என்றார்கள்‌ 
சாமு 30:22). 


வ 
'பேியாளின்‌ 
அவர்கள்‌ 

நாங்கள்‌ 
கொள்ளையுடைமைகளில்‌ 





யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


கர்த்தரும்‌ மோசேயும்‌ தொடர்ந்து 
சம்பாஷணை பண்ணிக்கொண்டிருக்கிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ பத்திரை எகிப்து 
தேசத்திலிருந்து அழைத்து வரும்‌ 
பொறுப்பை கர்த்தர்‌ மோசேக்கு கொடுக்கிறார்‌. 
மோசேயோ இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ தன்னை 
நம்பமாட்டார்கள்‌ என்று சொல்லுகிறார்‌ 
(யாத்‌ 471) 


மோசேக்கு அற்புதங்களை 
செய்யும்‌ வல்லமையைக்‌ கொடுக்கிறார்‌. 
மோசே இந்த அற்புதங்களை செய்யும்போது. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ மோசேயை நம்பி, 
அவருடைய வாக்குக்கு செவிகொடுப்பார்கள்‌ 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


மோசேயின்‌ கோல்‌ சர்ப்பமாமிற்று அது 
மறுபடியும்‌ கொற்ற (யாத்‌ 4:2-5). 
மோசேயின்‌ வெண்குஷ்டம்‌ 
பிடித்திருக்கிறது. அ திரும்ப அவருடைய. 
மற்ற சதையைப்போனாயிற்று (மாத்‌ 456-8) 
நதியில்‌ மொண்ட தண்ணீர்‌ 


வெட்டாந்தரையில்‌ இரத்தமாகும்‌ (யாத்‌ 4:9). 


கர்த்தர்‌ 


தான்‌ வாக்குவல்லவன்‌ அல்ல என்றும்‌, 
தான்‌ திக்குவாயும்‌ மந்தநாவுமுள்ளவன்‌ 
என்றும்‌ மோசே கர்த்தரிடத்தில்‌ 
சொல்லுகிறார்‌ (யாத்‌ 4:10). ஆகையினால்‌ 
கர்த்தர்‌ தன்னை அனுப்பாமல்‌, தனக்கு. 
பதிலாக கர்த்தர்‌ அனுப்ப சித்தமாயிருக்கிற 
வேறு யாரையாகிலும்‌ அனுப்புமாறு மோசே 
கர்த்தரிடத்தில்‌ கேட்டுக்கொள்கிறார்‌ 
(யாத்‌ 4:13). 


மோசே 
மல்லர்‌ 


(யாத்‌ 42172) 


மோசேயின்‌ சகோதரனாகிய ஆரோனும்‌ 
அவரோடுகூட சேர்ந்துகொன்வார்‌. ஆரோன்‌ 
இஸ்ரவேல்‌ 
(யாத்‌ 414-16). 
கோல்‌ 

அடையாளங்களை செய்யும்‌ (யாத்‌ 4:17). 


|. மோசே கர்த்தருடைய கட்டளைக்கு 
கீழ்ப்படிந்து, எகிப்து. தேசத்திற்கு 
புறப்பட்டுப்போக ஆயத்தமாகிறார்‌. அவர்‌ தன்‌ 
மாமனாகிய எத்திரோவிடம்‌ எகிப்திற்குப்‌ 
புறப்பட்டுப்போக: உத்தரவு, 
பெற்றுக்கொள்கிறார்‌ (யாத்‌ 4:18), கர்த்தர்‌ 
மோசேக்கு உற்சாகமான வார்த்தைகளை 
சொல்லுகிறார்‌ (யாத்‌ 4921-23), மோசே 
தன்‌ குடும்பத்தாரை அழைத்துக்கொண்டு 
எகிப்து தேசத்திற்கு திரும்பிப்போகிறார்‌ 
(யாத்‌ 4:20). 

மோசே 
அவருக்கு 
சிப்போராள்‌ 
விருத்தசேதனம்பண்‌ணுகிறாள்‌ 


(யாத்‌ 4:24-26) 


எகிப்துக்கு போகும்‌ வழியிலே 
தி உண்டாயிற்று, 
புத்திரனுக்கு 


மோசேயும்‌ அவருடைய சகோதரராகிய 
ஆரோனும்‌ சந்தித்துக்கொள்கிறார்கள்‌ 
யாத்‌ 4:27.28). மோசேயும்‌ ஆரோனும்‌ 
இஸ்ரவேல்‌. பத்திரரின்‌ மூப்பர்‌ 
எல்லோரையும்‌ கூடிவரச்செய்கிறார்கள்‌ 
(யாத்‌ 4:29-3), இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 
மோசேயின்‌ வார்த்தைகளை நம்புகிறார்கள்‌. 
அவர்கள்‌ கர்த்தரைத்‌ 
தொழுதுகொள்கிறார்கள்‌. இஸ்ரவேல்‌. 
புத்திரருக்கு எகிப்தின்‌ 
அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை 
ஆரம்பமாகிறது. 


மோசேயின்‌ அவிசுவாசம்‌ 
யாத்‌ 4:1-9 


யாத்‌ கம. மோசே: 


அப்பொழுது 
அவர்கன்‌ என்னை நம்பார்கள்‌; என்‌ 
வாக்குக்குச்‌ செவிகொடார்கள்‌; கர்த்தர்‌ 
உனக்குத்‌ தரிசனமாகவில்லை என்று 
சொல்லுவார்கள்‌ என்றான்‌. 


மாத்‌ 43. கர்த்தர்‌ அவனை நோக்கி: 
உன்‌ கையிலிருக்கிறது என்ன 
என்றார்‌. ஒரு கோல்‌ என்றான்‌. 





BALWETHER 
பிய 


யாத்‌ கீ. அதைத்‌ தரையிலே போடு 
என்றார்‌; அவன்‌ அதைத்‌ தரையிலே 
போட்டபோது, அது சர்ப்பமாயிற்று; 
மோசே அதற்கு விலகியோடினான்‌. 


யாத்‌ கக்‌. அப்பொழுது கர்த்தர்‌ 
மோசேயை நோக்கி: உன்‌ கையை 
நீட்டி, அதின்‌ வாலைப்‌ பிடி என்றார்‌; 
அவன்‌ தன்‌ கையை நீட்டி, அதைப்‌ 
பிடித்தபோது, அது அவண்‌ கையிலே 
கோலாயிற்று. 


யாத்‌ 49. ஆபிரகாமின்‌ தேவனும்‌ 
ஈசாக்கின்‌ தேவனும்‌ யாக்கோபின்‌ 
தேவனுமாயிருக்கிற. தங்கள்‌ 
பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர்‌ 
உனக்குத்‌ தரிசனமானதை அவர்கள்‌: 
நம்புவதற்கு இதுவே அடையானம்‌. 
என்றார்‌. 


யாத்‌ 49. மேலும்‌, கர்த்தர்‌ அவனை 
நோக்கி: உன்‌ கையை உன்மடியிலே 
போடு என்றார்‌; அவண்‌ தன்‌ கையைத்‌ 
தன்‌ மடியிலே போட்டு, அதை 
வெளியே எடுக்கும்போது, இதே, 
அவன்‌ கை உறைந்த மழையைப்போல. 
வெண்குஷ்டம்‌ பிடித்திருந்தது. 


யாத்‌ 47: அவர்‌ உன்‌ கையைத்‌ 
திரும்பவும்‌ உன்‌ மடியிலே போடு. 
என்றார்‌. அவன்‌ தன்‌ கையைத்‌ 
திரும்பத்‌ தண்‌ மடியிலே போட்டு, தன்‌ 
மடியிலிருந்து அதை வெளியே 
எடுத்தபோது, அது திரும்ப 
அவனுடைய மற்றச்‌. 
சுதையைப்போலாயிற்று. 


யாத்‌ 4:8. அப்பொழுது அவர்‌: முத்தின 
அடையானத்தை அவர்கள்‌ கண்டு, 
உன்னை நம்பாமலும்‌ உனக்குச்‌ 
செவிகொடாமதும்‌ போனால்‌,பித்தின 
அடையாளத்தைக்‌ கண்டு நம்புவார்கள்‌. 


யாத்‌ கலி. 
அடையாளங்களையும்‌ 
நம்பாமலும்‌, உன்‌ வாக்குக்குச்‌. 
செவிகொடாமலும்‌ இருப்பார்கனானால்‌, 
அப்பொழுது நீ நதியின்‌ தண்ணீரை 
மொண்டு நிலத்தில்‌ ஊற்றுவாயாக 
நதியில்‌ மொண்ட 
வெட்டாத்தரையிலே 

என்றார்‌. 


இவ்விரண்டு. 
அவர்கன்‌ 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ மோசேயை நோக்கி, “நீ 
இஸ்ரவேல்‌ புத்திரராகிய என்‌ ஜனத்தை 
எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னைப்‌ 
பார்வோனிடத்துக்கு அனுப்புவேன்‌ வா” 
(யாத்‌ 340) என்று சொல்லுகிறார்‌. ஆனால்‌ 
மோசேயோ, கர்த்தருடைய கட்டளைக்கு 
கீழ்ப்படியாமல்‌, "பார்வோனிடத்திற்குப்‌ 
போகவும்‌, இஸ்ரவேல்‌ புத்திரரை 
எகிப்திலிருந்து அழைத்து வரவும்‌ நான்‌ 
எம்மாத்திரம்‌” (யாத்‌ 341) என்று சொல்லி 
கர்த்தரோடு விவாதம்பண்ணுகிறார்‌. 


மோசே 
போகாமலிருப்பதற்கு 
சாக்குபோக்குகளை 
அதையெல்லாம்‌ 
சொல்லுகிறார்‌. 
சொல்லுகிற 


எகிப்து தேசத்திற்கு 

என்னென்ன 
சொல்லமுடியுமோ, 
ஒவ்வொன்றாகச்‌ 

கர்த்தரும்‌ மோசே 
சாக்குபோக்குகளுக்கு "பதில்‌ 
கொடுக்கிறார்‌. ஆனாலும்‌ மோசே 
கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய 
இன்னும்‌ ஆயத்தமாயில்லை. 

மோசே கர்த்தருடைய வார்த்தையை 
நம்பவில்லை. அவர்‌ கர்த்தரிடத்தில்‌ எகிப்து, 
தேசத்திற்கு போகாமலிருப்பதற்கு 
சாக்குபோக்குகளை ஒவ்வொன்றாய்‌ 
சொல்லும்போது, அவர்கள்‌ என்னை 
நம்பார்கள்‌" என்றும்‌, “என்‌ வாக்குக்கு 
செவிகொடார்கள்‌' (யாத்‌ 41) என்றும்‌ 
சொல்லுகிறார்‌ 


எகிப்தியர்‌ மத்தியிலே தேவன்‌ நடப்பித்த 
அற்புதங்களை இந்த அதிகாரம்‌ 
விளக்குகிறது. இதன்‌ விளைவாக இஸ்ரவேல்‌ 
ஜனத்தார்‌ எகிப்து தேசத்திலிருந்து 
விடுவிக்கப்படுகிறார்கள்‌. தேவன்‌ மோசேயை 
அழைத்திருக்கிறார்‌. அது தெய்வீக அழைப்பு, 
ஆமினும்‌ ஜனங்கள்‌ தன்னை ஏற்றுக்‌ 
கொள்வார்களா என்னும்‌ சந்தேகம்‌ 
மோசேயின்‌ உள்ளத்தில்‌ இருக்கிறது. 


தன்னுடைய அழைப்பிற்குத்‌ தெய்வீக 
அங்கீகாரம்‌ தேவை என்பது எல்லா 
ஊழியக்காரர்களும்‌ எதிர்பார்க்கும்‌ 
காரியம்தான்‌. தேவன்‌ ஒரு ஊழியத்திற்காக 
ஒருவரை அழைக்கும்போது, அதைச்‌ செய்யும்‌ 
வல்லமையினால்‌ அவரை 

பண்ணுகிறார்‌. தேவன்‌ யாரையும்‌ 
ஆவியானவரின்‌ அபிஷேகம்‌ இல்லாமல்‌ 
தம்முடைய ஊழியத்தைச்‌ செய்வதற்கு 
அனுப்புவதில்லை. 





BALWETHER 
சபரிய 


கர்த்தர்‌ சொன்ன பிரகாரம்‌ 
எகிப்து. தேசத்திற்கு போய்‌, 
இஸ்ரவேலின்‌ மூப்பரோடு 
அவர்கள்‌ தன்னுடைய 
நம்பமாட்டார்கள்‌ என்று 
சொல்லுகிறார்‌. மோசே 
வார்த்தையை 
ஆகையினால்தான்‌ அவருடைய 
வாயிலிருந்து இதுபோல  அவிசுவாசமான 
வார்த்தைகள்‌ வெளிப்படுகிறது. 

மோசே... இஸ்ரவேலின்‌ மூப்பரோடு 
வெறும்‌ வார்த்தைகளைப்‌ பேசினால்‌, அவர்கள்‌ 
நம்பமாட்டார்கள்‌ 
வார்த்தைகளை 
ஏதாவது 
காண்பிக்கவேண்டும்‌ 
எதிர்பார்க்கிறார்‌ 
இருக்கிற ப்பது மூப்பர்கள்‌ வெறும்‌ 
வாக்குக்கு செவிகொடுக்கமாட்டார்கள்‌. 
அவர்கள்‌ வார்த்தைகளோடு, 
அற்புதங்களையும்‌ அடையாளங்களையும்‌ 
பார்த்தால்‌ தான்‌ நம்புவார்கள்‌ என்று மோசே 
சொல்லுகிறார்‌. 


இஸ்ரவேல்‌ பத்தார்‌ எகிப்து தேசத்திலே 
அடிமைகளாயிருக்கிறார்கள்‌ அவர்களில்‌: 
சிலர்‌ சுயநலமுள்ளவர்களாகவும்‌, 
தங்களுடைய சொந்த  ஆதாயத்தைத்‌. 
தேடுகிறவர்களாகவும்‌ இருக்கிறார்கள்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ எகிப்து தேசத்திலே. 
தொடர்ந்து. அடிமைகளாகமிருக்கவேண்டும்‌ 
என்பது சுயநலக்காரரின்‌ விருப்பம்‌. இதனால்‌. 


மோசே 


பேசும்போது, 
வார்த்தைகளை 
மோசே 
கர்த்தருடைய 
நம்பவில்லை. 


விரோதமாகப்‌ 

மோசேமின்‌ அதிகாரத்திற்கு 
கீழ்ப்படியாமல்‌ எதிர்த்து நிற்பார்கள்‌. 

மோசே அவர்களுக்கு 


கர்த்தருடைய 
வார்த்தையைச்‌ சொன்னாலும்‌, 


அவர்கள்‌ 


மாட்டார்கள்‌. அது மாத்திரமல்ல, 

உனக்கு தரிசனமாகவில்லை' என்றும்‌. 
சொல்லுவார்கள்‌. இவையெல்லாம்‌ மோசேயின்‌: 
சொந்தக்கற்பனை. அவர்‌ இன்னும்‌ 
எகிப்து தேசத்திற்கே போகவில்லை. 
அங்கே போகும்‌ முன்பாகவே, மோசே 
இதுபோன்ற காரியங்களை யோசித்து. 
அவிசுவாச வார்த்தைகளை சொல்லுகிறார்‌. 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ மோசேக்கு அற்புதங்களை 
செய்யும்‌ வல்லமையைக்‌ கொடுக்கிறார்‌. 
மோசே கர்த்தருடைய வல்லமையினால்‌ 
மூன்று அற்புதங்களை செய்யலாம்‌. 
மோசேக்கு விசுவாசமும்‌, திருப்தியும்‌ 
உண்டாகவேண்டும்‌. என்பதற்காக, அந்த 
மூன்று அற்புதங்களில்‌ இரண்டு 
அற்புதங்களை, கர்த்தர்‌ இங்கு நடைபெறச்‌ 
செய்கிறார்‌. 


முதலாவது அற்புதம்‌ மோசேயின்‌ 
கையிலுள்ள கோல்‌ சர்ப்பமாயிற்று அதன்‌ 
பின்பு அந்த சர்ப்பம்‌ அவருடைய கையிலே 
கோலாயிற்று. இரண்டாவது அற்புதம்‌, 
மோசேயின்‌ கை வெண்குஷ்டம்‌. 
பிடித்திருக்கிறது. அது திரும்ப அவருடைய 
மற்ற சதையைப்‌ போலாகிறது. 


கர்த்தர்‌ மோசேயை நோக்கி, "உன்‌ 
கையிலிருக்கிறது என்ன" என்று கேட்கிறார்‌. 
மோசே, “ஒரு கோல்‌" என்று சொல்லுகிறார்‌. 
கர்த்தர்‌ மோசேயை நோக்கி, "அதைத்‌ 
தரையிலே போடு” என்று சொல்லுகிறார்‌; 
மோசே அதைத்‌ தரையிலே போட்டபோது, 
அது சர்ப்பமாமிற்று மோசே அதற்கு 
விலகியோடுகிறார்‌ (யாத்‌ 4:2,3) 


கர்த்தர்‌ மோசேயை நோக்கி, “உன்‌ 
கையை நீட்டி, அதின்‌ வாலைப்‌ பிடி" என்று 
சொல்லுகிறார்‌: மோசே தன்‌ கையை நீட்டி, 
அதைப்‌ பிடித்தபோது, அது அவருடைய 
கையிலே கோலாயிற்று (யாத்‌ 4:4) 


தன்னை நம்பமாட்டார்கள்‌ என்றும்‌, தன்‌ 
வாக்குக்கு செவிகொடுக்கமாட்டார்கள்‌ 
என்றும்‌. மோசே கர்த்தரிடத்தில்‌ 
சாக்குபோக்குகளை சொன்னார்‌. கர்த்தர்‌ 
இப்போது மோசேக்கு அற்புதத்தை செய்யும்‌ 
வல்லமையைக்‌. கொடுத்திருக்கிறார்‌. 
கர்த்தருடைய வல்லமையினால்‌ மோசேயின்‌ 
கையிலுள்ள கோல்‌ சர்ப்பமாயிற்று. அந்த 
சர்ப்பம்‌ மறுபடியும்‌ அவருடைய கையிலே 
கோலாயிற்று. 


மோசே இந்த முதலாவது அற்புதத்தை 
நடப்பித்த பின்பு கர்த்தர்‌ மோசேயை 
நோக்கி, “ஆபிரகாமின்‌ தேவனும்‌ ஈசாக்கின்‌ 
தேவனும்‌ யாக்கோபின்‌ தேவனுமாயிருக்கிற 
தங்கள்‌ பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர்‌ 
உனக்குத்‌ தரிசனமானதை அவர்கள்‌ 
நம்புவதற்கு இதுவே அடையாளம்‌" (யாத்‌ 4:5) 
என்று சொல்லுகிறார்‌. 





யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


தேவன்‌ நடப்பிக்கும்‌ அற்புதங்களுக்குக்‌ 
காரணம்‌ தேவனுடைய நாமம்‌ மகிமைப்பட 
வேண்டும்‌. ஜனங்கள்‌ கர்த்தரைத்‌ தங்கள்‌ 
தேவனாக அங்கிகரிக்க வேண்டும்‌. 

த அற்புதத்தை 
செய்வதற்கு, மோசேயை பயன்படுத்துகிறார்‌. 
சர்ப்பாக மாறின கோல்‌ மோசேயின்‌ 
கையிலிருந்தது. மோசே அந்தக்‌ கோலை 
தரையில்‌ போட்டபோது அது சர்ப்பமாயிற்று. 
அவர்‌ தன்‌ கையை நீட்டி அந்த சர்ப்பத்தைப்‌ 
பிடித்தபோது, அது அவருடைய கையிலே 
கோலாயிற்று. மோசே மந்திர வார்த்தைகள்‌ 
எதையும்‌ சொல்லவில்லை. எகிப்து, 
தேசத்தார்‌ மந்திரம்‌ ஒதுவதுபோல மோசே 
மந்திரம்‌ ஓதவும்‌ இல்லை. 

மோசே 


கர்த்தர்‌ 


கர்த்தருடைய 


சர்ப்பழும்‌ இயற்கையில்‌ 

சாதாரண காரியங்கள்‌ 
கர்த்தரோ தம்முடைய தெய்வீக வல்லமையைப்‌ 
பயன்படுத்தி, கோலை சர்ப்பமாகவும்‌, 
சர்ப்பத்தை கோலாகுவும்‌ மாற்றுகிறார்‌. இந்த 
அற்புதத்தின்‌ மூலமாக கர்த்தருடைய 
வல்லமையும்‌, அவருடைய அதிகாரமும்‌: 
வெளிப்படுகிறது. சகலமும்‌ கர்த்தருடைய 
அதிகாரத்திற்கு கட்டுப்பட்டு நடக்கும்‌. 
என்பதற்கு இது ஒரு அடையாளம்‌. 


சர்ப்பம்‌ தீயகுணத்திற்கு அடையாளம்‌. 
எகிப்து தேசத்தின்‌ ராஜாவாகிய பார்வோன்‌ 


சர்ப்பத்தைப்போல இருக்கிறான்‌. அவன்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரரை அடிமைப்படுத்தி 
அவர்களை ஒடுக்குகிறான்‌. பார்வோனுடைய 
கையில்‌ எகிப்து தேசத்தை ஆளுகை 
செய்யும்‌ கோல்‌ இருக்கிறது. ஆனால்‌ 
பார்வோனோ தன்னுடைய கையிலுள்ள 
கோலை, சர்ப்பத்தைப்போல மாற்றி, 
இஸ்ரவேல்‌ புத்திரரை ஒடுக்குகிறான்‌. 


QOODNENS 
PUBLISHERS 


மோசே தன்‌ கையிலுள்ள கோலை. 
தரையிலே போட்டபோது அது சர்ப்பமாயிற்று. 
அந்த சர்ப்பத்திற்கு விலகி 

ர்‌. எகிப்து தேசத்தின்‌ ராஜாவாகிய 
கையிலுள்ள கோல்‌ 
கொடுங்கோலாக 

அவனுடைய கொடுங்கோல்‌ 

பயந்து மோசே எகிப்து 

மீதியான்‌ தேசத்திற்கு 


மோசே தன்‌ கையை நீட்டி சர்ப்பத்தின்‌ 
வாலை. பிடிக்கிறார்‌. அப்போது சர்ப்பம்‌ 
அவருடைய கையில்‌ கோலாயிற்று. 
தேசத்திலே பார்வோனுடைய 
சர்ப்பத்தைப்போல. கொடு 
ஆட்சியாகமிருந்தாலும்‌, மோசே சர்ப்ப 
கோலாக. மாற்றியதுபோல, 
கொடுங்கோல்‌ ஆட்சியை 
நல்லாட்சியாக மாற்றுவார்‌. 


மறுபடியும்‌ 


கர்த்தர்‌ முதலாவது அடையாளமாக, 
மோசேயின்‌ கையிலுள்ள பாலை 
சர்ப்பமாகவும்‌, அந்த சர்ப்பத்தை மறுபடியும்‌ 
கோலாகவும்‌ மாற்றுகிறார்‌. இப்போது 
இரண்டாவது அடையாளமாக, கர்த்தர்‌ 
மோசேமின்‌ கையிலே அற்புதம்‌ செய்கிறார்‌. 
மோசேயின்‌ கையில்‌ குஷ்டரோகம்‌ பிடிக்கிறது. 
அந்தக்‌ கை மறுபடியும்‌ சுத்தமாகிறது. இது 
இரண்டாவது அற்புதமாகும்‌. 


ர்‌ மோசேயை நோக்கி, “உன்‌ 
உன்மிமிலே போடு! என்று 
ர்‌; மோசே தன்‌ கையைத்‌ தன்‌ 


எடுக்கும்போது, இதோ, 
உறைந்த மழையைப்போல: 
பிடித்திருக்கிறது. 
கர்த்தர்‌ மறுபடியும்‌ மோசேயை நோக்கி, 
“உன்‌ கையைத்‌ திரும்பவும்‌ உன்‌ படி! 
போடு” என்று சொல்லுகிறார்‌. மோசே தன்‌ 
கையைத்‌ திரும்பத்‌ தன்‌ மடியிலே போட்டு, 
்‌ மடியிலிருந்து அதை வெளியே 


ரகக்‌ ல்‌ 
வெண்குஷ்டம்‌ 


தன்‌. 
எடுத்தபோது, அது திரும்ப அவருடைய மற்றச்‌ 
சதையைப்போலாயிற்று (யாத்‌ 4:67). 





யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


எகிப்து தேசத்தார்‌ மீது 
அனுப்பவேண்டும்‌. 
குஷ்டரோகம்‌ பிடித்தது. 
வியாதிகள்‌ வரும்‌ 
அணடயானம்‌... கோச! க்தி 
ஜெபம்பண்ணும்போது, அவர்கள்‌ மீதுள்ள 
வியாதி அவர்களை விட்டு நீங்கும்‌. 
மோசேயின்‌ கை மறுபடியும்‌ சுத்தமானது. 
இந்த சம்பவத்திற்கு அடையாளம்‌. 

எகிப்து தேசத்தில்‌ 
அடிமைகளாயிருக்கும்‌ இஸ்ரவேல்‌ புத்திரர்‌, 
குஷ்டரோகம்‌ பிடித்தவர்களைப்போல. 
அசுத்தமாயிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ எகிப்து 
தேசத்தின்‌ பாவத்தினால்‌ 
கறைபட்டிருக்கிறார்கள்‌. மோசே குஷ்டரோகம்‌ 
பிடித்திருந்த தன்‌ கையை, தன்‌ மடியிலிருந்து 
வெளியே எடுக்கும்போது, அந்தக்‌ கை 
மறுபடியும்‌ சுத்தமாகிறது. அதுபோலவே 
பாவத்தினால்‌ கறைபட்டிருக்கிற இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌, மோசேயின்‌ மடியில்‌ கூடிவரும்போது, 
அவர்கள்‌ தங்கள்‌ பாவங்களிலிருந்து, 
சுத்திகரிக்கப்படுவார்கள்‌. 
ட... தேசத்திலுள்ள 
புத்திரர்‌, தங்கள்‌ 
அரசமைத்தனத்தலிரந்ு 
என்பதற்கும்‌, 
தங்களுடைய 

நீங்கி, 


எகிப்து 
இஸ்ரவேல்‌ 
பாவத்தின்‌ 
விடுவிக்கப்படுவார்கள்‌ 
அவர்கள்‌ 
பாவக்கறைகளிலிருந்து 
சுத்திகரிக்கப்படுவார்கள்‌ 
இரண்டாவது 
அடையாளமாகயிருக்கிறது. 


என்பதற்கும்‌, 
அற்புதம்‌ 


வல்லமையைக்‌ கொடுக்கிறார்‌. 
மோசே கர்த்தரிடத்திலிருந்து வல்லமையையும்‌, 
அதிகாரங்களையும்‌ பெற்றுக்கொண்டு, 
இந்த அற்புதங்களை செய்கிறார்‌. 


QOODNENS 
PUBLISHERS 


மோசே எகிப்து தேசத்திற்குப்போய்‌, 
இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ மூப்பர்களுக்கு 
முன்பாக இவ்விரண்டு அற்புதங்களையும்‌ 
செய்து காண்பிக்கவேண்டும்‌. தான்‌ அங்கு 
போகும்போது, இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ தன்னை 
நம்பமாட்டார்கள்‌ என்றும்‌, தன்னுடைய 
வாக்குக்கு செவிகொடுக்கமாட்டார்கள்‌ 
என்றும்‌ மோசே கர்த்தரிடத்தில்‌ 
அலிசுவாசமான வார்த்தைகளை சொன்னார்‌. 


எகிப்து, தேசத்தில்‌ 
அடிமைகளாகயிருக்கிற இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
மோசேயை நம்பவேண்டும்‌ என்பதற்காகவும்‌, 
அவர்கள்‌ மோசேயின்‌: வாக்குக்கு 
செவிகொடுக்கவேண்டும்‌ என்பதற்காகவும்‌ 
கர்த்தர்‌ இவ்விரண்டு அற்புதங்களையும்‌ 
செய்யும்‌. வல்லமைகளை மோசேக்கு 
கொடுத்திருக்கிறார்‌. கர்த்தர்‌ மோசேயை 
நோக்கி, “முந்தின அடையாளத்தை அவர்கள்‌ 
கண்டு, உன்னை நம்பாமலும்‌ உனக்குச்‌ 
செவிகொடாமலும்‌ போனா பிந்தின 
அடையாளத்தைக்‌ கண்டு நம்புவார்கள்‌" (யாத்‌ 
4:8) என்று சொல்லுகிறார்‌. 


சந்தேகத்தை நீக்குகிறார்‌. 

கர்த்தர்‌ மோசேயை நோக்கி, 
"இவ்விரண்டு அடையாளங்களையும்‌ அவர்கள்‌ 
நம்பாமலும்‌, உன்‌ வாக்குக்குச்‌. 
செவிகொடாமலும்‌ இருப்பார்களானால்‌, 
அப்பொழுது நீ நதியின்‌ தண்ணீரை 
மொண்டு நிலத்தில்‌ ஊற்றுவாயாக; நதியில்‌ 
மொண்ட தண்ணீர்‌ வெட்டாந்தரையிலே. 
இரத்தமாகும்‌” (யாத்‌ 49) என்று 
சொல்லுகிறார்‌. 

மோசே இவ்விரண்டு அற்புதங்களையும்‌, 
தன்னுடைய ஜனத்தாருக்கு முன்பாகச்‌ 
செய்கிறார்‌. அவர்கள்‌ மோசேயை நம்பி, 
அவருடைய வாக்குக்குச்‌ 
செவிகொடுக்கிறார்கள்‌. ஆகையினால்‌ 
மூன்றாவது அற்புதம்‌ தேவையில்லாமற்‌ 
போயிற்று. (யாத்‌ 4:29-31) 





யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


மோசே கர்த்தர்‌ சொன்ன 
இரண்டு அற்புதங்களையும்‌, கர்த்தருடைய 
சமுகத்திற்கு முன்பாகவே செய்து. 
பார்க்கிறார்‌. கர்த்தர்‌ தனக்கு சொன்னபடி 
மோசே செய்கிறார்‌. அப்போது அங்கே 
அற்புதம்‌ நடக்கிறது. தண்ணீர்‌ 
இரத்தமாகும்‌ அற்புதமோ எகிப்து தேசத்திலே 
நடைபெறும்‌. இந்த அற்புதத்தை மோசே 
கர்த்தருக்கு முன்பாக செய்து பார்க்கவில்லை. 


முதல்‌ 


திக்குவாயும்‌ மந்த நாவும்‌ 
யாத்‌ 4110-17 


யாத்‌ 4:30, அப்யெ மோசே. 
கர்த்தரை நோக்கி: ஆண்டவரே, இதற்கு. 
முன்னாவது, தேவரீர்‌ உமது 
அடியேனோடே, பேசினதற்குப்‌ 
மின்னாவது நாண்‌  வாக்குவல்லவன்‌ 
அல்ல; நான்‌ திக்குவாயும்‌ மந்த நாவும்‌ 
உன்ளவன்‌ என்றான்‌. 


யாத்‌ 4௮1. அப்பொழுது கர்த்தர்‌ 
அவனை நோக்கி: மனுஷனுக்கு வாயை 
உண்டாக்கினவர்‌ யார்‌? 
ஊமையனையும்‌ செவிடனையும்‌ 
பார்வையுன்னவனையும்‌ குருடனையும்‌ 
உண்டாக்கினவர்‌ யார்‌? கர்த்தராகிய 
நான்‌ அல்லவா? 


யாத்‌ 4412. ஆதலால்‌, நீ பேர நான்‌ உன்‌ 
வாயோடே இருத்து, த 
பேசுவேண்டியதை உனக்குப்‌ 
போதிப்பேன்‌ என்றார்‌. 


யாத்‌ 4:18. அதற்கு அவன்‌: ஆண்டவரே, 
நீர்‌ அனுப்பச்‌ சித்தமாயிருக்கிற. 
யாரையாகிலும்‌ அனுப்பும்‌ என்‌ நான்‌. 


யாத்‌ கபக்‌. அப்பொழுது கர்த்தர்‌ 
மோசேயின்‌ மேல்‌ கோபம்மூண்டவராகி: 
லேவியனாகிய ஆரோன்‌ உண்‌ 
சுகோதரன்‌ அல்லவா? அவன்‌ 
நன்றாய்ப்‌ பேசுகிறவன்‌. என்னு. 
அறிவேன்‌; அவன்‌ உன்னைச்‌. 
சத்திக்கப்புறப்பட்டுவருகிறான்‌; 
உன்னைக்காணும்‌ போது. 
இருதயம்‌ மகிழும்‌. 


அவன்‌ 


QOODNENS 
PUBLISHERS 


யாத்‌ 4௭5. தீ அவனோடே பேசி, 
அவன்‌ வாயில்‌ வார்த்தைகளைப்‌ போடு; 
நான்‌ உன்‌ வாயிலும்‌ அவன்‌ வாயிலும்‌ 
இருத்து, நீங்கள்‌ செய்யவேண்டியதை 
உங்களுக்கு உணர்த்துவேன்‌. 


யாத்‌ 4:36. அவன்‌ உனக்குப்‌ பதிலாக 
ஜனங்களோடே பேசுவான்‌; 
இவ்விதமாய்‌ அவன்‌ உனக்கு வாயாக 
இருப்பான்‌; தீ அவனுக்குத்‌ தேவனாக. 
இருப்பாய்‌. 


யாத்‌ 4:17. இத்தக்‌ கோலையும்‌ உன்‌ 
கையிலே பிடித்துக்கொண்டுபோ, 
இதனால்‌ நீ அடையாளங்களைச்‌ 
செய்வாய்‌ என்றார்‌. 


மோசே இரண்டு அற்புதங்களையும்‌ 
செய்து பார்த்த பின்பும்‌, அவர்‌ கர்த்தருடைய 
கட்டளைக்கு கீழ்ப்டிய தயங்குகிறார்‌. 
மோசேயின்‌ வார்த்தைகள்‌ அவருடைய 
மனத்தாழ்மைக்கு எடுத்துக்காட்டாக 
இருந்தாலும்‌, அந்த வார்த்தைகள்‌ 
அவருடைய அலிசுவாசத்திற்கும்‌, 
கோழைத்தனத்திற்கும்‌.. 

சோம்பேறிதனத்திற்கும்‌ 

அடையாள மாகயிருக்கிறது. 


மோசேக்கு ஒரு னல்‌ 
நியமித்து வைத்திருக்கிறார்‌. மோசே 

கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து, 
கர்த்தர்‌ தனக்கு கொடுக்கும்‌ ஊழியத்தை 
உண்மையாய்ச்‌ செய்யவேண்டும்‌. 
கர்த்தருடைய திட்டமும்‌, அவருடைய சித்தமும்‌ 
மோசேயின்‌ திட்டமாகவும்‌, சித்தமாகவும்‌ 
மாறவேண்டும்‌. ஆனால்‌ மோசேயோ 
தன்னுடைய சொந்த திட்டத்திற்கும்‌, சொந்த 
சித்தத்திற்கும்‌ முக்கியத்துவம்‌ கொடுத்து, 
கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல்‌, 


இன்னும்‌ சாக்குபோக்குகளை சொல்லுகிறார்‌. 


மோசே கர்த்தரை நோக்கி, 
"ஆண்டவரே, இதற்கு முன்னாவது, தேவரீர்‌ 
உமது அடியேனோடே பேசினதற்குப்‌ 
பின்னாவது நான்‌ வாக்குவல்லவன்‌ அல்ல; 
நான்‌ திக்குவாயும்‌ மந்த நாவும்‌ உள்ளவன்‌” 
(யாத்‌ 420) என்று சொல்லுகிறார்‌. 


கர்த்தர்‌ 





BALWETHER 
பிய 


மோசே தேவனிடம்‌ தன்னைப்‌ பற்றியே 
குறை கூறுகிறார்‌. தான்‌ வாக்குவல்லவன்‌ 
அல்ல. மந்த நாவடையவன்‌ என்று 
முறையிடுகிறார்‌. தேவன்‌ மோசேயைப்‌. 
பயன்படுத்த வாக்குப்பண்ணுகிறார்‌. ஆனால்‌ 
மோசே தேவனிடத்தில்‌ எதிர்த்து. 
முறையிடுகிறார்‌. மோசேக்காகப்‌ பேசதற்குத்‌ 
தேவன்‌ ஆரோனை அனுப்புகிறார்‌. 
(யாத்‌ 42147). இந்த நிகழ்ச்சி அப்‌ 7:22 
ஆவது வசனத்தோடு முரண்படவில்லை. 
ஒருசிலர்‌ வார்த்தைகளில்‌ வல்லவர்களாக 
இருப்பார்கள்‌. ஆனால்‌ அவர்கள்‌ சாதுரிய 
பேச்சாளர்களாக இருக்க மாட்டார்கள்‌. 
ப்‌ 
என்பதும்‌, 
மந்தநாவுமுள்ளவர்‌ 


வாக்குவல்லவன்‌ அல்ல 
அவர்‌ திக்குவாயும்‌, 
என்பதும்‌ கர்த்தருக்கு 
தெரியும்‌. கர்த்தர்‌ மோசேயின்‌ பலத்தையும்‌ 
அறிந்திருக்கிறார்‌. அவருடைய 
பலவீனத்தையும்‌ அறிந்திருக்கிறார்‌. தம்முடைய 
ஊழியத்தில்‌ ட 

தாலந்துகளும்‌ இல்லாத 

ஜனங்களை பயன்படுத்துவது 
பிரியமாயிருக்கிறது. 


தம்முடைய ஊழியத்திற்‌ 
ஒரு ன்‌ தெரிந்தெடுக்கும்போது. 
அவர்களிடத்தில்‌ போதுமான திறமைகளோ, 
தாலந்துகளோ இருக்காது. ஆனாலும்‌ 
கர்த்தர்‌ அவர்களை தம்முடைய ஊழியத்தை 
செய்வதற்காக தெரிந்தெடுத்து, அகத 


பரிசுத்தஆவியானவர்‌ அவர்களுக்கு பயிற்சி 
கொடுத்து, தகுதிப்படுத்துகிறார்‌. 


புதிய ஏற்பாட்டுக்காலத்தில்‌, நம்முடைய 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து, தம்முடைய 
சீஷர்களை தெரிந்தெடுத்தபோது. அவர்கள்‌ 
சாதாரண ஜனங்களாயிருந்தார்கள்‌. 
அவர்களில்‌ சிலர்‌ 
மீன்பிடித்துக்கொண்டிருந்தவர்கள்‌. அவர்களில்‌ 
ஒருவரால்கூட கர்த்தருடைய சுவிசேஷத்தை 
சாதுரியமாய்‌ பிரசங்கம்பண்ண முடியாது. 
பரிசுத்த ஆவியானவர்‌ சீஷர்களை 
அபிஷேகம்பண்ணும்‌ வரையிலும்‌, அவர்களில்‌ 
ஒருவர்கூட கிறிஸ்துவின்‌ சுவிசேஷத்தை 
பிரசங்கம்பண்ணவில்லை. சீஷர்கள்‌ பரிசுத்த 
ஆவியானவரின்‌ அபிஷேகத்தைப்‌ பெற்றபின்பு, 
அவர்கள்‌ ஆனிமினால்‌ நிரப்பப்பட்டு, 
இபேசுகிறிஸ்துவின்‌ சுவிசேஷத்தை 
வல்லமையாய்ப்‌ பிரசங்கம்பண்ணினார்கள்‌. 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


மோசே 
நிற்கும்போது, 
அவருடைய 
பார்ப்பதற்கு பதிலாக, 
பலவீனத்தை நோக்கிப்‌ பார்க்கிறார்‌. 
மோசே மெய்யாகவே வாக்குவல்லவரல்ல, 
அவர்‌ மெய்யாகவே திக்குவாயும்‌ 


கர்த்தருக்கு 
கர்த்தருடைய 
வல்லமையையும்‌ 


முன்பாக 
பலத்தையும்‌, 

நோக்கிப்‌ 
தன்னுடைய 


கர்த்தராகிய நான்‌ அல்லவா? 
போ; நான்‌ உன்‌ வாயோடே து, 
பேசவேண்டியதை உனக்குப்‌ போதிப்பேன்‌"' 
(யாத்‌ 49112) என்று சொல்லுகிறார்‌. 


மோசேயோ கர்த்தருடைய 
கட்டளைக்கு இன்னும்‌ கீழ்ப்படியாமல்‌, 
“ஆண்டவரே, நீர்‌ அனுப்பச்‌ சித்தமாமிருக்கிற 
யாரையாகிலும்‌ அனுப்பும்‌" (யாத்‌ 4:13) என்று 
சொல்லிவிடுகிறார்‌. கர்த்தருடைய 
கட்டளைக்கு கீழ்ப்படிந்து எகிப்து 
தேசத்திற்கு போவதற்கு பதிலாக, மோசே 
மீதியான்‌ தேசத்திலே ஆடுகளை மேய்க்க 
ஆயத்தமாயிருக்கிறார்‌ 


எகிப்து, தேசத்தி, 
அடிமைகளாயிருக்கிற இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 


விடுவிக்கப்படவேண்டும்‌. 
மோசேயின்‌ மனதிலிருக்கிறது. ஆனால்‌ 
அந்த த்தை செய்ய மோசே 
ஆயத்தமாயில்லை. கர்த்தர்‌ மோசேயை எகிப்து 
தேசத்திற்கு அனுப்ப விரும்புகிறார்‌. ஆனால்‌ 
மோசேயோ, எகிப்துக்கு தன்னை 
அனுப்பாமல்‌, வேறு யாரையாவது. 
அனுப்பும்‌ என்று கர்த்தரிடத்தில்‌ 
சொல்லுகிறார்‌. 


என்னும்‌ ஆர்வம்‌ 





யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


கர்த்தர்‌ நீடிய பொறுமையுள்ளவர்‌. 
ஆனாலும்‌ மோசே கர்த்தருடைய கட்டளைக்கு 
கீழ்ப்படியாமல்‌, தொடர்ந்து 
சாக்குபோக்குகளை சொல்லிக்‌ 
கொண்டிருக்கிறார்‌. இதனால்‌ கர்த்தர்‌ 
மோசேயின்மேல்‌ கோபமூண்டவராகிறார்‌. 
கர்த்தருக்கு கோபம்‌ வந்தாலும்‌, அவர்‌ 
மோசேயை தண்டிக்கவில்லை. “ஆண்டவரே, 
நீர்‌ அனுப்ப சித்தமாயிருக்கிற யாரையாகிலும்‌ 
அனுப்பும்‌" என்று மோசே சொல்கிறார்‌. 
கர்த்தர்‌ மோசேயின்‌ வார்த்தையைக்‌ கேட்டு, 
மோசேக்கு பதிலாக வேறு யாரையும்‌ 
எகிப்து தேசத்திற்கு அனுப்பவில்லை. 
மோசேயை எகிப்துக்கு அனுப்பவேண்டும்‌. 
என்பது கர்த்தருடைய சித்தமாயிருக்கிறது. 
கர்த்தர்‌ செய்ய நினைக்கிற காரியம்‌: 
ஒருபோதும்‌ தடைபடாது. 


மோசே கர்த்தரிடத்தில்‌, “நான்‌ 
வாக்குவல்லவனல்ல, நான்‌ திக்குவாயும்‌ 
யந்தநாவுமுள்ளவன்‌" என்று தன்னுடைய 
வாயின்‌ குறைபாடுகளை  சாக்குபோக்காக 
சொல்லுகிறார்‌. கர்த்தரோ மோசேயின்‌ 
ஒவ்வொரு. சாக்குபோக்குக்கும்‌ பதில்‌ 
சொல்லுகிறார்‌. கர்த்தர்‌ மோசேயை நோக்கி, 
“மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவர்‌ யார்‌, 
கர்த்தராகிய நானல்லவா' என்று 


சொல்லுகிறார்‌ 


கர்‌ ஷனை ர்‌ 
என்பது! கொக்க தெல்‌. கனை 
சிருஷ்டித்த கர்த்தர்‌, அவனுடைய வாயையும்‌ 
சிருஷ்டித்திருக்கிறார்‌. இந்த சத்தியத்தை 

மோசேக்கு தெளிவுபடுத்த: 


மனுஷனுடைய சரீரத்திலுள்ள 


கண்கள்‌ 
பார்க்கிறது. வாய்கள்‌ பேசுகிறது. காதுகள்‌ 
கேட்கிறது. 


“காதை உண்டாக்கினவர்‌ கேளாரோ? 
கண்ணை  உருவாக்கினவர்‌ காணாரோ? 
ஜாதிகளை தண்டிக்கிறவர்‌ கடிந்து 
கொள்ளாரோ? மனுஷனுக்கு 
அறிவைப்‌ போதிக்கிறவர்‌ அறியாரோ?" 
(சங்‌ 94:90) 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தரே 
மனக்கண்களைக்‌ கொடுத்து, 
கண்களை திறக்கவும்‌ செய்கிறார்‌. கர்த்தர்‌ 
வேதவாக்கியங்களை அறிந்துகொள்ளும்‌ 
கிருபைகளையும்‌ மனுஷருக்கு கொடுக்கிறார்‌. 
அப்பொழுது வேதவாக்கியங்களை 
அறிந்துகொள்ளும்படி அவர்களுடைய மனதை 
அவர்‌ திறந்து அவர்களை நோக்கி" 
(லூக்‌ 24:45) 


மனுஷருக்கு 
அந்தக்‌ 


ஏற்கெனவே 
உள்னோடே 
என்று 
“நான்‌ 


“நான்‌ 


வாக்குப்பண்ணியிருக்கிறார்‌. 
உன்னோடே இருப்பேன்‌: நீ ஜனத்தை 
எகிப்திலிருந்து அழைத்துவந்தபின்‌, நீங்கள்‌ 
இந்த மலையில்‌ தேவனுக்கு ஆராதனை 
செய்வீர்கள்‌; நான்‌ உன்னை அனுப்பினேன்‌. 
என்பதற்கு இதுவே அடையாளம்‌" 
(யாத்‌ 3:12). 


கர்த்தரோ இப்போது மோசேயை 
உற்சாகப்படுத்தும்‌ வண்ணமாக, தாம்‌ 
ஏற்கெனவே சொன்ன வாக்குத்தத்ததை 
இங்கு மறுபடியுமாக அவருக்கு சொல்லுகிறார்‌. 
இந்த வாக்குத்தத்த கர்த்தர்‌ மோசேக்கு 
பொதுவான வார்த்தைகளாக சொல்லாமல்‌, 
மிகவும்‌ விசேஷித்த வார்த்தைகளாக 
சொல்லுகிறார்‌. “நான்‌ உன்‌ வாயோடே 
இருப்பேன்‌" (யாத்‌ 4:12) என்று 
கர்த்தர்‌ மோசேக்கு வாக்குப்பண்ணுகிறார்‌. 


தேவனால்‌ கூடாத காரியம்‌ 
ஒன்றுமில்லை. மனுஷனுடைய உடல்‌ 
உறுப்புக்களைக்‌ கர்த்தர்‌ சிருஷ்டித்திருக்கிறார்‌. 
அவற்றை அவரால்‌ பயன்படுத்த முடியும்‌. 
மோசேக்குத்‌ தன்மீது நம்பிக்கையில்லை. 
தேவனால்‌ தன்னைப்‌ பயன்படுத்த முடியும்‌. 
என்னும்‌ விசுவாசமும்‌ மோசேயிடம்‌ 
காணப்படவில்லை. தேவனால்‌ தன்னைப்‌ பேச 
வைக்க முடியும்‌, இஸ்ரவேல்‌ ஜனத்தாரை 
எகிப்து தேசத்திலிருந்து விடுதலை செய்து 


வழிநடத்த முடியும்‌ என்னும்‌ நம்பிக்கை 
மோசேயிடம்‌. இன்னும்‌ வரவில்லை. 


ஆகையினால்‌ தனக்குப்‌ பதிலாக வேறு 
யாரையாவது அனுப்புமாறு மோசே 
தேவனிடத்தில்‌ விண்ணப்பம்‌ பண்ணுகிறார்‌. 





BALWETHER 
பிய 


மோசே 
வாக்குவல்லனல்ல, 
மந்தநாவமுள்ளவன்‌" 


கர்த்தரிடத்தில்‌, “நான்‌ 
நான்‌ திக்குவாயும்‌ 
என்று சொன்னார்‌. 


இருக்கும்போது. அவர்‌ அங்கே 
இருக்கமாட்டார்‌. கர்த்தர்‌ மோசேயின்‌ 


வாக்குவல்லமையில்லாத 
வாய்‌, இனிமேல்‌: 
வாக்குவல்லமையுள்ள வாயாக மாறும்‌. கர்த்தர்‌ 
மோசேயின்‌ வாயோடு இருக்கும்போது. 
அவருடைய திக்குவாய்‌ குணப்படுத்தப்படும்‌. 


ஆகையால்‌, மோசே 


தன்‌ திணரமாட்டார்‌. 
ய பேசுவார்‌ 


உலகப்பிரகாரமான. பேச்சாளர்கள்‌ 
சாதுரியமான வார்த்தைகளை பேசுவார்கள்‌. 
அவர்களிடத்தில்‌ சொல்நயம்‌ இருக்கும்‌. 
அவர்கள்‌ வேகமாகவும்‌ விருவிருப்பாகவும்‌ 
பேசுவார்கள்‌. கர்த்தரோ மோசேயின்‌. 
வாயோடே கூடமிருந்து, மோசே 
பேகேண்டிமதை ருக்கு போதிப்பார்‌. 
அப்போது, தன்னுடைய 
பஸ்சில எழு அல்லது. 
சுயபலவீனத்தினாலோ, தனக்கு இஷ்டமான 
வார்த்தைகளை பேசாமல்‌, கர்த்தர்‌ தனக்கு 
போதிக்கிற வார்த்தைகளை மாத்திரம்‌ 
பேசுவார்‌. மோசேயின்‌ வார்த்தைகளில்‌: 
தேவனுடைய வல்லமை வெளிப்படும்‌. 
சாதுரியமான வார்த்தைகளை பேசுவதைவிட, 
தேவனுடைய வல்லமை நிரம்பிய ஜீவனுள்ள 
வார்த்தைகளை பேசுவதே முக்கியம்‌. 

மோசே கர்த்தரிடத்தில்‌ தன்னுடைய 
பலவீனங்களை திரும்ப 

சொல்லிக்கொண்டிருக்கிறார்‌. 
மோசேயின்‌ பலவீனம்‌. 
மோசேயின்மேல்‌ 

அனமத 

ருக்கிறார்‌. 


சரீர 
திரும்ப 
இது 
கர்த்தர்‌ 
கோபமூண்டவராகயிருந்தாலும்‌, 
கிருபையுள்ளவராகவும்‌ 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மோசேக்கு 
மோசே 


உதலிசெய்ய 
எகிப்து தேசத்திற்குப்‌ 
கர்த்தரும்‌ 

ஆனாலும்‌ 
அவருடைய 
அனுப்ப 


கர்த்தர்‌ 
விரும்புகிறார்‌. 
போகும்போது, 
அவரோடுகூடமிருப்பார்‌. 
மோசேக்கு உதவியாக, 
சகோதரனாகிய  ஆரோனையும்‌ 
கர்த்தர்‌ திட்டமிடுகிறார்‌. 
கர்த்தர்‌ மோசேயை நோக்கி, 
லேவியனாகிய ஆரோன்‌ உன்‌ சகோதரன்‌ 
ப்ப்‌ பேசுகிறவன்‌ 
ம்‌ அவன்‌ 
சந்திக்கப்புற்பட்டுவருகிறான்‌ 
உன்னைக்காணும்‌ போது அவன்‌ இருதயம்‌ 
மகிழும்‌" என்றும்‌, 


"நீ அவனோடே பேசி, அவன்‌ வாயில்‌ 
வார்த்தைகளைப்‌ போடு; நான்‌ உன்‌ வாயிலும்‌ 
அவன்‌ வாயிலும்‌ இருந்து, நீங்கள்‌ 
செய்யவேண்டியதை உங்களுக்கு 


உணர்த்துவேன்‌" என்றும்‌, 
ஜனத்‌ 


உனக்குப்‌ 
பேசுவான்‌; 


ஜனங்களோடே 
அவன்‌ உனக்கு வாயாக இருப்பான்‌, 
அவனுக்குத்‌ தேவனாக இருப்பாய்‌" தம்‌ 


“இந்தக்‌ கோலையும்‌ உன்‌ கையிலே 
பிடித்துக்கொண்டுபோ, இதனால்‌ நீ 
அடையாளங்களைச்‌ செய்வாய்‌" 
(யாத்‌ 48447) கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 


கோபப்படுவது தேவனுடைய சுபாவமல்ல, 


என்றும்‌ 


தாமதிக்கிறவர்‌ (நெகே. 9:17. 

145:8) தேவனுடைய கோபம்‌ ஒரு நொடிப்‌ 
பொழுது மட்டுமே இருக்கும்‌. (சங்‌ 30:5; சங்‌ 
1039). மோசே இறுமாப்புடன்‌ இருக்கிறார்‌. 
தேவனுக்கு எதிராகக்‌ கலகம்‌ பண்ணுகிறார்‌. 
தன்னுடைய  பலவீனத்தைக்‌ குறித்தே 
சிந்தித்துக்‌ கொண்டிருக்கிறார்‌. தேவன்‌ 
ஆரோனை அனுப்பி, மோசேயின்‌ 
பிரச்சனையைத்‌ தீர்த்து வைக்கிறார்‌. 





யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


அவருடைய தெய்வீக வழிநடத்துதலினாலும்‌, 

ஆரோன்‌ மோசேயை சந்திக்க புறப்பட்டு 

வருகின்‌ இவர்கள்‌ இருவரும்‌ சகோதரர்கள்‌. 

ஆரோன்‌ த்த சகோதரர்‌. 
இவர்கள்‌ 
பார்த்து, 

கர்த்தருடைய 

சகோதரர்கள்‌ 


இந்த 


காணும்போது, 
என்று 


ஆரோனின்‌. 
கர்த்தர்‌ 


ஆரோனைப்‌ பற்றிய முதலாவது குறிப்பு 
இங்கு *சொல்லப்ட்ரக்கிறது. ஆரோன்‌ 
இஸ்ரவேலின்‌ முதலாவது பிரதான 
ஆசாரியனாக ஊழியம்‌ செய்தவர்‌. லேவியன்‌ 
என்னும்‌ வார்த்தையும்‌ இங்கு தான்‌ முதன்‌ 
முதன்‌ பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. லேவி 
ஈத்திரத்திலிருந்து வந்த ஆசாரியர்களில்‌ 
ஆரோன்‌ முதன்மையானவர்‌. லேவியன்‌ 
என்னும்‌ வார்த்தை லேவி கோத்திரத்தைச்‌ 
எல்லோரையும்‌ குறிக்கும்‌. 
கோத்திரத்தைச்‌ சேர்ந்தவர்கள்‌ 
ஆசாரியராகவும்‌, தேவனுடைய 
ஊழியக்காரர்களாகவும்‌ இருந்தார்கள்‌. 
(யாத்‌ 646-25; எண்‌ 3:45; உபா 10:8-9). 


ஆரோன்‌... நன்றாய்ப்‌ பேசுகிறவர்‌ 
என்பதை தேவன்‌: அறிந்திருக்கிறா்‌ தேவன்‌ 
சர்வ ஞானமுள்ளவர்‌. நம்‌ ஒவ்வொருவரும்‌. 
நம்முடைய தாயின்‌ கர்ப்பத்தில்‌ உருவாவதற்கு 
முன்பாகவே தேவன்‌ நம்மைப்‌ பற்றி அறிந்து 
வைத்திருக்கிறார்‌. ஆரோனைப்‌ பற்றி 
தேவனுக்குத்‌ தெரிந்திருப்பது ஆச்சரியமான 
காரியமல்ல. நம்முடைய சிந்தனைகளையும்‌, 
செயல்களையும்‌ முன்கூட்டியே 
அறிந்திருக்கிறார்‌ 


மனுஷனுக்குத்‌ தன்னைப்‌ பற்றிக்‌ கூடச்‌ 
சரியாகத்‌ தெரியாது. ஆனால்‌ தேவனோ சர்வ 
சிருஷ்டியைப்‌ பற்றியும்‌  சம்பரணமாகத்‌ 
தெரிந்து வைத்திருக்கிறார்‌. மோசே தன்னைப்‌ 
பற்றி முறையிடுவார்‌ என்று தேவனுக்கு 
ஏற்கெனவே தெரியும்‌. ஆகையினால்‌ இங்கு 
தேவன்‌ ஆரோனை ஆயத்தப்படுத்தி அவரைக்‌ 
குறித்து மோசேயிடம்‌ பேசுகிறார்‌. (யாத்‌ 4:27; 
அப்‌ 9:10-19; அப்‌ 10:7-33). 


(சங்‌ 139:2) 


கர்த்தர்‌ அவருக்கு சொல்லியிருக்கிறார்‌. 
கர்த்தர்‌ தனக்கு சொன்ன வார்த்தைகளை, 
மோசே ஆரோனுடைய வாயிலே 
போடவேண்டும்‌. கர்த்தர்‌ இதற்கு முன்பு 
நான்‌ உன்‌ வாயோடே இருப்பேன்‌" என்று 
மோசேக்கு வாக்குப்பண்ணினார்‌. இப்போதோ, 
நான்‌ உன்‌ வாயிலும்‌, அவன்‌ வாயிலும்‌ 
இருப்பேன்‌" என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


கர்த்தர்‌ இதற்கு முன்பு மோசேயை 

நோக்கி, “நீ பேசவேண்டியதை உனக்குப்‌ 

போதிப்பேன்‌" என்று சொன்னார்‌. இப்போதோ, 

“நீங்கள்‌ செய்யவேண்டியதை உங்களுக்கு 

உணர்த்துவேன்‌" என்று சொல்லுகிறார்‌ 

ஆரோன்‌ மோசேக்கு பதிலாக, எகிப்து 

இஸ்ரவேல்‌ ஜனங்களோடே 

ஆரோன்‌ மோசேக்கு, 

இவர்கள்‌ இருவரும்‌. 

சேர்ந்து, எகிப்து தேசத்திலே கர்த்தருடைய 
ஊழியத்தை செய்யப்போகிறார்கள்‌. 


புதிய ஏற்பாட்டுக்காலத்தில்‌, நம்முடைய 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து. தம்முடைய 
சீஷர்களை ஊழியத்திற்கு அனுப்பியபோது, 
அவர்களை இரண்டு இரண்டு பேராக 
ப்பினார்‌ மோசேயின்‌ 
மோசேயையும்‌ 

ஆரோனையும்‌ , இரண்டு 
பேரையும்‌, எகிப்து தேசத்திற்கு அனுப்புகிறார்‌. 


"நீ அவனோடே பேசி, இவன்‌ வாயில்‌ 
வார்த்தைகளைப்‌ போடு” என்று கர்த்தர்‌ 
மோசேக்கு சொல்லுகிறார்‌. தெய்வீக ஏவுதலை. 
இந்த வாக்கியம்‌ விளக்குகிறது. 
தீர்க்கதரிசிகளின்‌ வாயில்‌ தேவன்‌ ஏற்ற 
வார்த்தைகளைப்‌ போடுகிறார்‌. அவர்கள்‌ 
சொல்ல வேண்டியவை அனைத்தையும்‌ 
தேவனே அவர்களுடைய உள்ளத்தில்‌ 
ல்‌ (யாத்‌ 4:1546; எண்‌. 6: 





யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


கர்த்தர்‌ மோசேக்கும்‌ ஆரோனுக்கும்‌ 
வெவ்வேறு திறமைகளையும்‌ தாலந்துகளையும்‌ 
கொடுத்திருக்கிறார்‌. ஆரோன்‌ 
வாக்குவல்லவர்‌, வர அன்பனை 
வார்த்தைகளை பேசக்கூடியவர்‌. ஆரோன்‌ 
மோசேக்கு பதிலாக, எகிப்து தேசத்திலுள்ள. 
இஸ்ரவேல்‌ புத்திரரோடே பேசுவார்‌. 
ஆரோன்‌ மோசேக்கு வாயாகயிருப்பார்‌. 


கர்த்தருடைய 

இருதயமும்‌. 

ஆரோனுக்கு 
தேவனாகமிருப்பார்‌. மோசேயும்‌ ஆரோனும்‌ 
சேர்ந்து எகிப்து தேசத்திற்கு போய்‌, 
கர்த்தருடைய ஊழியத்தை செய்யவேண்டும்‌. 
ஆரோன்‌ வாக்குவல்லவராகவும்‌, 
சாதுரியமாக பேசக்கூடியவராகவும்‌ 


இருந்தாலும்‌, அவர்‌ பேசுகிற வார்த்தைகளில்‌ 


நிரம்பியதாகமிருக்ும்‌ 
கர்த்தர்‌ ஆரோனுடைய வாயிலும்‌ இருப்பதாக 
வாக்குப்பண்ணுகிறார்‌ ஆரோன்‌ 
தன்னுடைய சுயமாய்ப்‌ பேசக்கூடாது. 
அவர்‌ கர்த்தருடைய ஊழியத்தை 
செய்யவேண்டுமென்றால்‌, கர்த்தருக்கு 
சித்தமான வார்த்தைகளை பேசவேண்டும்‌. 


உனக்கு வாயாக இருப்பான்‌” 
என்று கர்த்தர்‌ மோசேக்கு ஆரோனைப்‌ 
பற்றிச்‌ சொல்லுகிறார்‌. யாத்‌ 7:1 ஆவது 
வசனத்தில்‌ “உன்‌ சகோதரனாகிய ஆரோன்‌ 
உன்‌ தீர்க்கதரிசியாயிருப்பான்‌” என்று 
தேவன்‌ ல ஆரோனைப்‌ 
பற்றிக்‌ கூறுகிறா தீர்க்கதரிசிகள்‌ 
தேவனுக்காகப்‌ பக்திக்‌ தேவனுடைய 
ஆலியானவரால்‌ அபிஷேகம்‌ 
பண்ணப்பட்டிருப்பவர்கள்‌. அவர்கள்‌ 
தேவனிடத்திலிருந்து - தீர்க்கதரிசன 
வரத்தைப்‌ பெற்‌ தீர்க்கதரிசனம்‌ 
உரைக்கிறார்கள்‌. ஒவ்‌ 3:21; 2கொரி 121-11; 
2தீமோ 31547; 2தீமோ 41-4; 
2பேதுரு 1:21). தீர்க்கதரிசிகள்‌ மனுஷரிடத்தில்‌ 
பேசுகிறார்கள்‌. ஆரோன்‌ மோசேயின்‌ வாயாக 
இருந்தபோதிலும்‌, மோசேயே தேவனிடத்தில்‌ 
மத்தியஸ்தனாக இருந்து ஜெபிக்கிறார்‌. 


மோசே எகிப்து தேசத்திற்கு. 
போகும்போது, தன்னிடத்திலுள்ள கோலையும்‌ 
கொண்டு போகவேண்டும்‌. கர்த்தர்‌ 
மோசேயை நோக்கி, “இந்தக்‌ கோலையும்‌ 
உன்‌ கையிலே சிடித்துக்கொண்டுபோ, 
இதனால்‌ நீ அடையாளங்களைச்‌ செய்வாய்‌" 
(யாத்‌ 417) என்று சொல்லுகிறார்‌. 


தன்‌ கையிலுள்ள கோலை, 
மியான்‌ தேசத்திலே ஆடுகளை மேய்ப்பதற்கு. 
பயன்படுத்துகிறார்‌. இது மேய்ப்பரின்‌ கோல்‌. 
கர்த்தர்‌ மேய்ப்பரின்‌ கோலை அதிகாரத்தின்‌ 
கோலாக மாற்றுகிறார்‌. ராஜாக்கள்‌ கையிலே 
பட்டயமும்‌ செங்கோலும்‌ இருக்கும்‌. 
மோசேயின்‌ கையிலோ அதற்கு பதிலாக, 
சாதாரண கோல்‌ இருக்கிறது. மோசேயின்‌ 
கையிலிருக்கும்‌ கோலே, அவருக்கு 
ராஜாவின்‌ கையிலிருக்கும்‌ பட்டயம்‌ 
போலவும்‌, செங்கோல்‌ போலவும்‌ இருக்கும்‌, 
அந்தக்‌ கோல்‌ அற்புதங்களையும்‌ 
அடையாளங்களையும்‌ செய்யும்‌. 


“இந்தக்‌ கோல்‌" என்பது ஆடுகளை 
மேய்ப்பதற்குப்‌ பயன்படுத்தும்‌ கோலாகும்‌, 
தேவன்‌ நடப்பிக்கும்‌ அற்புதங்களில்‌ இந்தக்‌ 
கோலைப்‌... பயன்படுத்துமாறு அவர்‌ 
மோசேக்குக்‌ கட்டளை கொடுக்கிறார்‌, 
சாதாரண ஆடு மேய்க்கும்‌ கோலைக்கூட 
தேவனால்‌ அற்புதமாகப்‌ பயன்படுத்த முடியும்‌ 


மோசேயின்‌ குடும்பம்‌ 
யாத்‌ 418-23 


யாத்‌ 4:18. மோசே தன்‌ மாமனாகிய 
எத்திரோவினிடத்திற்கு வந்து: நான்‌ 
எகிப்திலிருக்கிற என்‌: 
சகோதரரிடத்துக்குத்‌ திரும்பிப்போய்‌, 
அவர்கள்‌ இன்னும்‌ உயிரோடே, 
இருக்கிறார்களா என்று பார்க்கும்படிப்‌ 
புறப்பட்டுப்போக. உத்தரவு 
தரவேண்டும்‌ என்றான்‌. அப்பொழுது 
எத்திரோ மோசேயை நோக்கி: 
சுகமாய்ப்போய்வாரும்‌ என்றான்‌. 


யாத்‌ 49. பின்னும்‌ கர்த்தர்‌ 
மீதியானிலே மோசேயை நோக்கி: நீ 
எகிப்துக்குத்‌ திரும்பிப்‌ போ, உன்‌ 
நீராணனை வாங்கத்தேடின மனிதர்‌ 
எல்லாரும்‌ இறத்துபோனார்கள்‌. 





யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


யாத்‌ 4:20. அப்பொழுது மோசே தன்‌ 
மனைவியையும்‌ தன்‌ பின்னைகளையும்‌ 
தயின்‌ மேல்‌ ஏற்றிக்கொண்டு, 
எகிப்து தேசத்துக்குத்‌ திரும்பினான்‌; 
தேவனுடைய கோலையும்‌ மோசே: தன்‌ 
கையிலே பிடி.த்துக்கொண்டுபோனான்‌.. 


யாத்‌ 4:௮. அப்யெ கர்த்தர்‌ 
மோசேயை நோக்கி: தீ. எகிப்திலே. 
திரும்பிப்போய்ச்‌ சேர்த்தபின்‌, நான்‌ 
உன்‌ கையில்‌ அனித்திருக்கிற 
அற்புதங்கள்‌ யாவையும்‌ பார்வோனுக்கு 
முன்பாகச்‌ செய்யும்படி. 
எச்சரிக்கையாயிரு; ஆகிலும்‌, நான்‌. 
அவன்‌ இருதயத்தைக்‌ 
கடினப்படுத்துவேன்‌; அவன்‌ ஜனத்தைப்‌ 
போகவிடான்‌. 


யாத்‌ 422. 
ஙார்வோனோடே 
என்னவென்றால்‌: 
என்னுடைய 
சேஷ்டபுத்திரன்‌. 


யாத்‌ 488. எனக்கு ஆராதனை 
செய்யும்படி. 

அனுப்பிவிடு, 

கட்டனையிடுகிறேன்‌;; 

விடமாட்டேன்‌ என்பாயாகில்‌ 
உன்னுடைய குமாரனை, 
சேஷ்டயுத்திரணைச்‌. சங்கரிப்பேன்‌ 
என்று கர்த்தர்‌ சொன்னார்‌ என்றுசொல்‌ 


அவருக்கு 
மாமனாரும்‌. 


குடும்பத்தலைவராயிருக்கிறார்‌. 
மனைவியும்‌ பிள்ளைகளும்‌, 


இருக்கிறார்கள்‌. மோசே எகிப்து தேசத்திற்கு 


மாமனாரிடம்‌. 
போக 


போகும்‌ முன்பு தன்னுடைய 
உத்தரவு பெற்றுக்கொண்டு, 
ஆயத்தமாயிருக்கிறார்‌. 


மோசே தன்‌ மாமனாகிய 
எத்திரோவினிடத்திற்கு வந்து, "நான்‌. 
எகிப்திலிருக்கிற என்‌ சகோதரரிடத்துக்குத்‌ 
திரும்பிப்போய்‌, அவர்கள்‌ இன்னும்‌ உயிரோடே 
இருக்கிறார்களா என்று பார்க்கும்படிப்‌ 
புறப்பட்டுப்போக உத்தரவு தரவேண்டும்‌" 
என்று சொல்லுகிறார்‌. அப்பொழுது எத்திரோ 
மோசேயை நோக்கி, “சுகமாய்ப்போய்வாரும்‌" 
(யாத்‌ 418) என்று சொல்லி 
உத்தரவுகொடுக்கிறார்‌. 


மோசே மீதியான்‌ தேசத்திலிருந்து 
எகிப்து தேசத்திற்கு திரும்பி போவதற்கு 
முன்பாக, கர்த்தரும்‌ அவருக்கு ஆறுதலான 
வார்த்தைகளை சொல்லுகிறார்‌. கர்த்தர்‌ 
மீதியானிலே மோசேயை நோக்கி, “நீ 
எகிப்துக்குத்‌ திரும்பிப்‌ போ, உன்‌ பிராணனை 
வாங்கத்தேன மனிதர்‌ எல்லாரும்‌ 
இறந்துபோனார்கள்‌" (யாத்‌ 4:19) என்று 
சொல்லுகிறார்‌. 

"நீ எகிப்துக்குத்‌ திரும்பிப்‌ போ” என்று, 
கர்த்தர்‌ மோசேயிடம்‌ சொல்லுகிறார்‌. 
தன்னுடைய ஜனத்தாரிடம்‌ எகிப்துக்குத்‌. 
திரும்பிப்‌ போகுமாறு தேவன்‌ மோசேயிடம்‌ 
கூறுகிறார்‌. (ஆதி ௮:3: ஆதி 329) 
மோசேயின்‌ மாமனாகிய எத்திரோவைப்‌ பற்றி 
இங்கு எதுவும்‌ கூறப்படவில்லை. மோசேயின்‌ 
அழைப்பு, தேவன்‌ மோசேக்குத்‌ தம்மை 

மோசே எகிப்துக்குத்‌ 
நோக்கம்‌ ஆகியவை 
என்பது 


பிராணனை 
வா ர்ன்ற மனிதர்‌ எல்லாரும்‌ இறந்து 
போனார்கள்‌. ஆகையினால்தான்‌, ஆரோன்‌ 
மோசேயைத்‌ தேடி வருகிறார்‌ (யாத்‌ 4:14,27;: 
மத்‌ 21520). எல்லோரும்‌ இறந்து 
போனார்கள்‌ என்பதற்கு மோசேயின்‌ 
காலத்திலிருந்த பார்வோனும்‌, அவனுடைய 
ராஜாங்கத்தில்‌ இருந்த எல்லோரும்‌ இறந்து 
போனார்கள்‌ என்பது பொருள்‌. 





(யம்‌ 
பிய 


மோசேயின்‌ பழைய 
சத்துருக்களெல்லாம்‌ மரித்துப்போனார்கள்‌. 
ஒருவேளை மோசே புதிய சத்துருக்களை 
சந்திக்க வேண்டியது வரலாம்‌. கர்த்தர்‌ 
மோசேயோடு கூடமிருப்பதாக 
வாக்குப்பண்ணியிருக்கிறார்கர்த்தர்‌ அவருக்கு 
அற்புதங்களை செய்யும்‌ வல்லமையைக்‌ 
கொடுத்திருக்கிறார்‌. மோசே இஸ்ரவேலின்‌ 


“நீ எகிப்திலே திரும்பிப்போய்ச்‌ சேர்ந்தபின்‌, 
நான்‌ உன்‌ கையில்‌ அளித்திருக்கிற 
அற்புதங்கள்‌ யாவையும்‌ பார்வோனுக்கு: 
முன்பாகச்‌ செய்யும்படி எச்சரிக்கையாயிரு"' 
(யாத்‌ 4:21) என்று சொல்லுகிறார்‌ 


மோசே எகிப்து தேசத்திற்கு 
திரும்பிப்போகும்போது, அங்கே என்னென்ன 
காரியங்கள்‌ சம்பவிக்கும்‌ என்பதையும்‌ கர்த்தர்‌ 
மோசேக்கு முன்னறிவிக்கிறார்‌. மோசே 
எதிர்பார்க்கிற காரியம்‌ எகிப்து தேசத்திலே 
நடைபெறலில்லையென்றால்‌ அவருடைய 
மனதிலே சோர்வும்‌ ஏமாற்றமும்‌ உண்டாகும்‌. 
கர்த்தர்‌ மோசேயை 
பார்வோனுடைய 
குடினப்படுத்துவேன்‌ ; 
போகவிடான்‌" 
சொல்லுகிறார்‌. 

தேவன்‌ அனுமதிக்கும்‌. 
நடைபெறுகிறது. தம்மை எதிர்ப்பதற்கும்‌, 
தன்னுடைய இருதயத்தைக்‌ 
கடினப்படுத்துவதற்கும்‌ தேவன்‌ பார்வோனை 
அனுமதிக்கிறார்‌. (யாத்‌ 4:21; யாத்‌ 9:12; 
யாத்‌ 10:1,20,27; யாத்‌ 11:0; ந்‌ 
ரோமர்‌ 938). ஒவ்வொரு 


காரியங்கள்‌ 


ஆனால்‌ பார்வோன்‌ க இரட்சிப்பை 
நாடாமல்‌, தன்னுடைய அழிவைத்‌ தேடிக்‌ 


ஆத்துமாக்கள்‌ 
வேண்டுமென்பதற்காக. 
பிரசங்கிக்கப்படுகிறது. 

ஆனால்‌ சிலர்‌ சுவிசேஷத்தை ஏற்றுக்‌ 
கொள்ளாமல்‌, தங்கள்‌ இருதயங்களைக்‌ 
கடினப்படுத்துகிறார்கள்‌. (ரோமர்‌ 2:44: 
கொரி 2345-6). சூரிய வெளிச்சம்‌. 
கடினமாக்குகிறது. அதே 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பார்வோனுடைய 

கடினப்பட்டிருப்பதைப்‌ பார்த்து 

ஆச்சரியப்படக்கூடாது. பார்வோன்‌ 
தேசத்திலே அடிமைகளாயிருக்கிற 

இஸ்ரவேல்‌ புத்திரரை போகவிடாமல்‌ 

இருப்பதைப்‌ பார்த்து, மோசே 

ஏமாற்றமடையக்கூடாது. 


கர்த்தர்‌ மோசேயின்‌ வாயிலே 
வார்த்தைகளைப்‌ போட்டிருக்கிறார்‌. கர்த்தர்‌ 
மோசேயின்‌ வாயோடு கூடயிருப்பார்‌. மோசே. 
பேசவேண்டியதை கர்த்தர்‌. அவருக்கு 
போதிப்பார்‌. மோசே செய்யவேண்டியதை: 
கர்த்தர்‌ அவருக்கு உணர்த்துவார்‌. மோசே 
கர்த்தரை நம்பி எகிப்து தேசத்திலே கிரியை 
செய்யவேண்டும்‌. 


மோசே. எகிப்து தேசத்திற்கு 
திரும்பிப்போகும்போது, அவர்‌ பார்வோனோடே 
சொல்லவேண்டிய ஒவ்வொரு 
வார்த்தைகளையும்‌ கர்த்தர்‌ அவருக்கு 
சொல்லுகிறார்‌. கர்த்தர்‌ மோசேயை நோக்கி, 
“நீ. பார்வோனோடே சொல்லவேண்டியது 
என்னவென்றால்‌: இஸ்ரவேல்‌ என்னுடைய 
குமாரன்‌, என்‌ சேஷ்பபுத்திரன்‌. எனக்கு 
ஆராதனை செய்யும்படி என்‌ குமாரனை 
அனுப்பிவிடு என்று கட்டளையிடுகிறேன்‌; 
அவனை விடமாட்டேன்‌ என்பாயாகில்‌ நான்‌ 


(யாத்‌ 4:22,23) என்று சொல்லுகிறார்‌. 


தேவன்‌ இஸ்ரவேல்‌ ஜனத்தாரைத்‌ 

ய குமாரன்‌ என்‌, டைய 
கபத்தின்‌. என்றால்‌. அகர 
பார்வோன்‌ இந்த வாக்கியத்தை எளிதாகப்‌ 
புரிந்து கொள்வான்‌. ஏனெனில்‌ எகிப்து 
தேசத்து ஜனங்கள்‌ பார்வோனை “ரா! 
என்னும்‌ தெய்வத்தின்‌ சேஷ்டபுத்திரனாக 
அங்கிகரிக்கிறார்கள்‌. பார்வோன்‌ தன்னுடைய 
சேஷ்டபுத்திரனை நேசிப்பது போன்று, தேவன்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனத்தாரைத்‌ தம்முடைய 
சேஷ்டபுத்திரனாக நேசிக்கிறார்‌. (யாத்‌ 4:23). 


எகிப்து தேசத்தில்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாரால்‌ தேவனுக்கு ஆராதனை செய்ய 
முடியவில்லை. இஸ்ரவேலர்கள்‌ தேவனுக்குக்‌ 
காளைகளைப்‌ பலியிட வேண்டும்‌. ஆனால்‌ 
எகிப்தியர்கள்‌ காளைகளைப்‌ புனிதமான 
மிருகங்களாகக்‌ கருதியதினால்‌, இஸ்ரவேலரால்‌ 
அவற்றை எகிப்து தேசத்தில்‌ பலியிட 
முடியவில்லை. (யாத்‌ 8:26) 





யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


“நான்‌ உன்னுடைய குமாரனை, உன்‌ 
சேஷ்டபுத்திரனைச்‌ சங்கரிப்பேன்‌” என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. பார்வோன்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாரை எகிப்து தேசத்திலிருந்து 
அனுப்பிவிடுவதற்கு முன்பாகவே தேவன்‌ 
இங்கு கூறியிருக்கும்‌ வார்த்தை 
நிறைவேறிற்று (யாத்‌ 17:4-10; யாத்‌ 12-36. 


மோசே பார்வோனிடத்தில்‌ பேசும்போது 
சொந்த நாமத்தினால்‌: 
அவர்‌ கர்த்தருடைய 
பேசவேண்டும்‌. கர்த்தர்‌ 
தனக்கு சொன்ன வார்த்தைகளை மோசே 
பார்வோனுக்கு சொன்ன பின்பு, இந்த 
வார்த்தைகளை, “கர்த்தர்‌ சொன்னார்‌” 
என்று சொல்ல வேண்டும்‌. 
கர்த்தர்‌ சொன்னார்‌” என்னும்‌ 
வாக்கியத்தை தீர்க்கதரிசிகள்‌ அதிகமாகப்‌ 
பயன்படுத்துகிறார்கள்‌. ஆனாலும்‌ பரிசத்த 
வேதாகமத்தில்‌ “கர்த்தர்‌ சொன்னார்‌" என்னும்‌ 
வார்த்தை முதல்‌ தடவையாக இங்கு. 
பயன்படுத்தப்படுகிறது. 


(இஸ்ரவேல்‌ புத்தருக்கும்‌ கர்த்தருக்கு 


உள்ள ஐக்கியத்தையும்‌, 
பார்வோன்‌ 


கர்த்தர்‌ 


தொடர்பையும்‌ 
அறிந்துகொள்ளவேண்டும்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்மீது அன்பாயும்‌, 
கரிசனையாயும்‌ இருக்கிறார்‌ என்பதையும்‌. 
பார்வோன்‌ உணரவேண்டும்‌. மோசே இந்த 
சத்தியங்களை பார்வோனுக்கு 
உணர்த்தவேண்டும்‌. 


மோசே பார்வோனை 
“எனக்கு ஆராதனை செய்யும்படி 
குமாரனை அனுப்பி 
கட்டளையிடுகிறேன்‌. 
சொன்னார்‌" 
மோசே 
கர்த்தருடைய நாமத்தினாலும்‌, 
அதிகாரத்தினாலும்‌ 
இஸ்ரவேலின்‌ 
தம்முடைய குமாரனாகிய 
அன்பாயும்‌ வைராக்கியமாயும்‌ இருக்கிறார்‌. 
அவர்கள்‌ எகிப்து தேசத்திலே. 
அடிமைகளாயிருப்பது கர்த்தருடைய 
சித்தமல்ல, 


QOODNENS 
PUBLISHERS 


இஸ்ரவேல்‌. 
அவருடைய சேஷ்டபுத்திரன்‌. 
விடுதலையோடும்‌, 


கர்த்தருடைய குமாரன்‌, 
சேஷ்டபுத்திரன்‌ 
கனத்தோடும்‌ 
இருக்கவேண்டும்‌. ஆனால்‌ பார்வோனோ, 
கர்த்தருடைய சேஷ்டபுத்திரனை, 
எகிப்து. தேசத்திலே. அடிமைப்படுத்தி 
வைத்திருக்கிறான்‌. ஆகையினால்‌ கர்த்தர்‌, 
என்‌ குமாரனை அனுப்பிவிடு' என்று 
பார்வோனுக்கு கட்டளையிடுகிறார்‌. 


பார்வோன்‌. தன்‌ இருதயத்தைக்‌ 
கஷனப்படுத்துவன்‌ என்பதும்‌. அவன்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரரை போகவிடான்‌ என்பதும்‌ 
கர்த்தருக்கு தெரியும்‌. பார்வோன்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரரை போகவிடவில்லையென்றால்‌, 
அவனுக்கு என்னென்ன தண்டனை 
கொடுக்கப்படும்‌ என்பதையும்‌, கர்த்தர்‌ 
மோசேயின்‌: மூலமாக அவனுக்கு 
சொல்லுகிறார்‌. “என்‌ குமாரனை 
விடமாட்டேன்‌ என்பாயாகில்‌ 
உன்னுடைய குமாரனை, 
சேஷ்டபுத்திரனைச்‌. 

(யாத்‌ 4:23) என்று கர்த்தர்‌ பார்வோனுக்கு 
சொல்லுகிறார்‌. 


இஸ்ரவேல்‌ தேவனுடைய குமாரன்‌. 
இஸ்ரவேல்‌ தேவனுடைய சேஷ்டபுத்திரன்‌. 
தேவனுடைய குமாரனாகவும்‌, 
சேஷ்டபுத்திரனாகவும்‌ இருக்கிற இஸ்ரவேல்‌ 
புத்திரரை, தேவனுக்கு ஆராதனை செய்யும்படி 
பார்வோன்‌ அனுப்பிவிடவில்லையென்றால்‌, 
கர்த்தர்‌ பார்வோனுடைய குமாரனை, 
அவனுடைய சேஷ்பபுத்திரனை சங்கரிப்பதாக 
சொல்லுகிறார்‌. கர்த்தர்‌ இந்த 
வார்ந்தைகளையெல்லாம்‌ மோசேயின்‌ வாயிலே. 


போட்டிருக்கிறார்‌. மோசே கர்த்தருடைய 
வார்த்தையோடு எகிப்து. தேசத்திற்கு 
திரும்பிப்போகிறார்‌. 


விருத்தசேதனம்‌ 
யாத்‌ 4:24-26 


யாத்‌ 4:24. வழியிலே தங்கும்‌ இடத்தில்‌ 
கர்த்தர்‌ அவனுக்கு. எதிர்ப்பட்டு, 
அவனைக்‌ கொல்லப்பார்த்தார்‌. 


யாத்‌ 4:25, அப்பொழுது சிப்போரான்‌ 
கருக்கான ஒரு கல்லை எடுத்து, தன்‌ 
புத்திரனுடைய நுனித்தோலை அறுத்து, 
அதை அவன்‌ கால்களுக்கு முன்பாக 
எறித்த: நீர்‌ எனக்கு. 
இரத்தசம்பத்தமான புருஷன்‌ என்றான்‌. 





யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


யாத்‌ 4:26. பின்பு அவர்‌ அவனைவிட்டு. 
விலகினார்‌ அப்: அவன்‌: 
விருத்தசேதனத்தினிமித்தம்‌ நீர்‌ எனக்கு 
இரத்தசும்பத்தமான புருஷன்‌. 
என்றான்‌. 


பிரயாணம்‌ பண்ணுகிறவர்கள்‌ ஏதாவது 
ஊற்றண்டையில்‌ இரவில்‌ தங்குவது வழக்கம்‌. 
(ஆதி 42:27). மோசே தன்னுடைய 
குமாரருக்கு விருத்தசேதனம்‌ பண்ணவில்லை. 
ஆகையினால்‌ மோசேயின்‌ குமாரரில்‌ 
ஒருவனைக்‌ கர்த்தர்‌ கொல்லப்‌ பார்த்தார்‌. 
விருத்தசேதனம்‌ பண்ணாத ஆண்பிள்ளை 
அறுப்புண்டுபோேவான்‌ என்று கர்த்தர்‌ 
கூறியிருக்கிறார்‌ (ஆதி 17:14, 
தேவன்‌ ஆபிரகாமுடன்‌ செய்த 
உடன்படிக்கையின்‌ பிரகாரம்‌ ஆபிரகாமின்‌ 
சந்ததியில்‌ வரும்‌ ஆண்பிள்ளைகள்‌ 
விருத்தசேதனம்‌ பண்ணிக்‌ கொள்ள 
வேண்டும்‌. தேவன்‌ இஸ்மகஸ்‌ ஜனத்தாரை 
ற்காகக்‌ கிரியை செய்து 
கொண்டிருக்கிறார்‌. இது தேவனுடைய 
உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கையிலுள்ள 
ஷரத்துக்களை ஆபிரகாமின்‌ சந்ததியாரும்‌. 
அங்கிகரித்து அவற்றிற்குக்‌ கீழ்ப்படிய 
வேண்டும்‌. 


நன்‌ மகனைத்‌ தேவன்‌ எதற்காகக்‌ 
கொல்லப்‌ பார்த்தார்‌ என்று சிப்போராளுக்குத்‌ 
தெரிய வருகிறது. ஆகையினால்‌ அவள்‌, 
குருக்கான ஒரு குல்லை 


அவன்‌ கால்களுக்கு முன்பாக. ள்‌ நீர்‌ 
எனக்கு. இரத்தசம்பந்தமான புருஷன்‌ 
என்றாள்‌. 
மோசே 
எகிப்து 
முன்பாக, 
உத்தரவைப்‌ பெற்றுக்கொள்கிறார்‌. அதன்‌ 
பின்பு மோசே தன்‌ மனைவியையும்‌ தன்‌ 
பிள்ளைகளையும்‌ 
ஏற்றிக்கொண்டு, 
தேசத்துக்குத்‌ 
டய 
கையிலே. 
(யாத்‌ 4:20). 


மீதியான்‌ 
தேசத்திற்கு 


தேசத்திலிருந்து, 
திரும்பிப்போகும்‌ 
தன்‌ மாமனாகிய எத்திரோவின்‌ 


கிடத்துக்கொண்டுபோகிறார 


யாத்‌ 2:22 ஆவது வசனத்தில்‌: 
மோசேயின்‌ ஒரு குமாரனைப்‌ பற்றி மட்டும்‌. 
கூறப்பட்டிருக்கிறது. அவனுக்கு கெர்சோம்‌. 
என்று பெயர்‌. இங்கு குமாரர்‌ என்று 
பன்மையில்‌. கூறப்பட்டிருக்கிறது. 
அவர்களுக்கு வயது என்று 
தெரியவில்லை. 


என்ன 


இந்த வசனத்தில்‌ கழுதை என்று 
கூறப்பட்டிருந்தாலும்‌, 
செய்துக்‌ பதிப்பில்‌ “கழுதைகள்‌" என்று 
பன்மையில்‌ கூறப்பட்டிருக்கிறது. மோசேக்குப்‌ 
பிரயாணம்‌ பண்ண ஒன்றுக்கும்‌ மேற்பட்ட 
கழுதைகள்‌ வேண்டும்‌. மோசேக்கு ஒன்றும்‌, 
அவடேய மனைவிக்கு ஒன்றும்‌, அவருடைய 
குன்ரர்‌ ஒவ்வொருவருக்கும்‌ ஒன்றாக 
குறைந்தது நான்கு கழுதைகளாவது 
வேண்டும்‌. 


இதுவரையிலும்‌ மோசேயின்‌ கோலாக 
இருந்தது இப்போது, தேவனுடைய 
கோலாயிற்று. ஏனெனில்‌ தேவன்‌ அற்புதம்‌ 
செய்வதற்கு 
பயன்படுத்துகிறார்‌. 
யாத்‌ 7:9-20; யாத்‌ 8:51647; யாத்‌ 


யாத்‌ 1446; யாத்‌ 1750; 


கர்த்தர்‌ அவருக்கு எதிர்ப்பட்டு, 
கொல்லப்பார்க்கிறார்‌ (யாத்‌ 4:24). 
நேரத்திற்கு முன்பு கர்த்தர்‌ 

நோக்கி, “நான்‌ உன்னோடே கூடயிருப்பேன்‌" 
என்று சொன்னார்‌. ஆனால்‌ இப்போதோ 
கர்த்தர்‌ மோசேயைக்‌ 
கொல்லப்பார்க்கிறார்‌. கர்த்தர்‌ மோசேயின்‌ 
பிள்ளையைக்‌ 'கொல்லப்பார்த்தார்‌. 
என்றும்‌ வேதபண்டிதர்களில்‌. சிலர்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 





யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


இந்த சம்பவம்‌ மோசேயின்‌ 
ஜீவியத்தில்‌ நடைபெறுகிற சோகமான 
சம்பவமாயிருக்கிறது. மோசே தன்னுடைய 


கோபம்‌ மோசேயின்‌ மேல்‌ தண்டி 
மோசே மீதியான்‌ தேசத்திலே, தன்‌ 
குடும்பத்தாரோடு இதுவரையிலும்‌ இருந்தார்‌. 
அவர்‌ எத்திரோவின்‌ 
மேய்த்துக்கொண்டிருந்தார்‌. 
உலகப்பிரகாரமான வேலைகளில்‌ அதிகமாய்‌ 
ஈடுபட்டு, தன்னுடைய குமாரனுக்கு. 
விருத்தசேதனம்‌ பண்ணாமல்‌, தன்னுடைய 
ஆவிக்குரிய கடமையை மறந்துவிட்டார்‌. 
மோசே மீதியான்‌ தேசத்து ஸ்திரீயாகிய 
சிப்போராளை விவாகம்‌ செய்திருக்கிறார்‌. 
சிப்போராளுக்கு விருத்தசேதன 
பா தபற ஒன்றும்‌ தெரியாது. 
அவிசவாசியோடு 
அனைக்க கவோ, சிப்போராளோடு 
விவாகத்தில்‌ இணைக்கப்பட்டிருக்கிறார்‌ 
ஆகையினால்‌ மோசே விருத்தசேதனத்திற்கு 
முக்கியத்துவம்‌ கொடுக்கவில்லை. அவர்‌ தன்‌ 
குமாரனுக்கு விருத்தசேதனம்‌ பண்ணாமல்‌, 
அசட்டைபண்ணினாரா 
மறந்துவிட்டாரா என்பது தெரியவில்லை. 


ஆனாலும்‌ மோசே தன்னுடைய 
குடும்பத்தில்‌ செய்யவேண்டிய கர்த்தருடைய 
நியமத்தை செய்ய தவறியதினால்‌, 
கர்த்தருடைய கோபம்‌ அவர்‌ மேல்‌ வருகிறது. 
செய்‌ பாவம்‌. 
சொல்லியிருக்கிற 

செய்யாமலிருப்பதும்‌ பாவம்‌ 


கர்த்தர்‌ 
கடமைகளை 


நாம்‌ 
அசட்டையாயிருக்கும்போ தும்‌, 


கடமைகளை மறந்துவிடும்போதும்‌, 
நம்முடைய மனச்சாட்சி நம்மை எச்சரிக்க 
வேண்டும்‌. கர்த்தரும்‌ நம்முடைய கடமைகளை 
நமக்கு ஞாபகப்படுத்துவார்‌. நம்முடைய 
அன்றாட ஜீவியத்தில்‌ நடைபெறுகிற 
சம்பவங்கள்‌, நம்முடைய கடமைகளையும்‌, 
கர்த்தருக்காக நாம்‌ செய்ய வேண்டிய 
காரியங்களையும்‌ நமக்கு ஞாபகப்படுத்தும்‌. 
அதுபோன்ற சம்பவம்‌, இங்கு 6 
ஜீவியத்தில்‌ நடைபெறுகிறது. 


மோசேயும்‌, அவருடைய மனைவியும்‌, 
அவருடைய பிள்ளைகளும்‌ எகிப்து 
தேசத்திற்கு புறப்பட்டுப்போகும்‌ வழியிலே. 
தங்கியிருக்கிறார்கள்‌. அப்போது கர்த்தர்‌ 
மோசேக்கு... எதிர்ப்பட்டு, மோசேயைக்‌ 
கொல்லப்பார்க்கிறார்‌. கர்த்தர்‌ மோசேயை 
எப்படி கொல்லப்பார்த்தார்‌ என்பது இந்த 
வசனத்தில்‌ சொல்லப்படவில்லை. ஒருவேளை 
மோசேக்கு வியாதியே விபத்தோ 
ஏற்பட்டிருக்கலாம்‌. 
அப்பொழுது சிப்போராள்‌ கருக்கான 
ஒரு கல்லை எடுத்து, தன்‌ புத்திரனுடைய 
நுனித்தோலை அறுத்து, அதை அவன்‌ 
கால்களுக்கு முன்பாக எறிந்து, “நீர்‌ எனக்கு 
இரத்தசம்பந்தமான புருஷன்‌" (யாத்‌ 4:25, 
என்று சொல்லுகிறாள்‌. இந்த சம்பவம்‌ 
நடைபெற்ற பின்பு, மோசேயை கொல்லப்‌ 
பார்த்த கர்த்தர்‌, அவரை விட்டு விலகுகிறார்‌. 
பிள்ளைக சேதனம்‌ 
ண்ணா! சவால்‌ தண்டன்‌ எத்தான்‌ 


விருத்தசேதனத்தின்‌ 
புரிந்து கொள்கிறாள்‌. 


மோசே 
செய்வதற்காக 
புறப்பட்டுப்போகிறார்‌. 
தேசத்திலிருக்கிற இஸ்ரவேலின்‌ மூப்பரும்‌, 
பார்வோனும்‌ கர்த்தருடைய வார்த்தைக்கு 
கீழ்ப்டியவேண்டும்‌ என்று மோசே 
எதிர்பார்க்கிறார்‌. மற்றவர்களுக்கு ஊழியம்‌ 
செய்கிறவர்கள்‌, முதலாவதாக தாங்கள்‌ 
கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய 
வேண்டும்‌. மோசேயினிடத்தில்‌ கர்த்தருக்கு 
கீழ்ப்டிகிற சுபாவமில்லை. ஆனால்‌ அவர்‌ 
இஸ்ரவேல்‌. புத்திரரும்‌ பார்வோனும்‌ 
கர்த்தருக்கு கீழ்ப்பியவேண்டும்‌ என்று 
எதிர்பார்க்கிறார்‌. மோசேயின்‌ ஜீவியத்தில்‌ 
த முரண்பாடு காணப்படுகிறது. கர்த்தர்‌ 
ந்த முரண்பாட்டை, மோசேயை விட்டு 
நீக்குவதற்காக, அவரை கொல்லப்பார்க்கிறார்‌. 


கர்த்தருடைய 
எகிப்து 





BALWETHER 
பிய 


மோசே இப்போது 
வியாதிப்பட்டிருக்கிறாரா அல்லது, 
விபத்தினால்‌ காயம்பட்டிருக்கிறாரா என்பது 
ல்‌ மோசேயால்‌ தன்னுடைய 
விருத்தசேதனம்பண்ண 
ந்த. சூழ்நிலையில்‌ 
மனைவியாகிய சிப்போராள்‌, 
காலதாமதம்பண்ணாமல்‌, தன்னுடைய 
புத்திரனுக்கு விருத்தசேதனம்பண்ணுகிறாள்‌. 
மோசேயின்‌ புத்திரனுக்கு 
விருத்தசேதனம்பண்ணிய பிற்பாடு, 
மோசேயை கொல்லப்பார்த்த கர்த்தர்‌, 
அவரை விட்டு விலகிப்போகிறார்‌. அப்பொழுது. 
சிப்போராள்‌, "விருத்தசேதனத்தினிமித்தம்‌ நீர்‌ 
எனக்கு. இரத்தசம்பந்தமான புருஷன்‌” 
(யாத்‌ 4:26) என்று சொல்லுகிறாள்‌. 
இந்த சம்பவம்‌ சிப்போராளின்‌ மனதிலே 
பயத்தையும்‌, திகிலையும்‌, திகைப்பையும்‌ 
உண்டாக்கிற்று இதனால்‌ சிப்போராளும்‌, 
அவளுடைய பிக்னக்குத்‌ மோசேயோடுகூட 
எகிப்து தேசத்திற்கு போகவில்லை. மோசே 
சிப்போராளையும்‌ தன்‌ பிள்ளைகளையும்‌, 
மீதியான்‌ தேசத்திலிருக்கும்‌ தன்‌ மாமனாகிய 
எத்திரோவினிடத்திற்கு திரும்பவும்‌ அனுப்பி 
வைத்துவிடுகிறார்‌. 


மோசேயும்‌ ஆரோனும்‌ 
யாத்‌ 4:27-81 


யாத்‌ 4:27. கர்த்தர்‌ ஆரோனை நோக்கி: 
த்‌ வனாந்தரத்தில்‌ மோசேக்கு. 
எதிர்கொண்டுபோ என்றார்‌. அவன்‌ 
போய்‌, தேவபர்வதத்தில்‌ அவனைச்‌. 
சந்தித்து, அவனை முத்தஞ்செய்தான்‌.. 


யாத்‌ 4:28. அப்பொழுது மோசே 
தன்னை அனுப்பின கர்த்தருடைய ௪௧௨ 
வார்த்தைகளையும்‌ அவர்‌ தனக்குக்‌ 
கட்டளையிட்ட சகல 
அடையாளங்களையும்‌ ஆரோனுக்குத்‌ 
தெரிவித்தான்‌. 


யாத்‌ 4:29. மோசேயும்‌ ஆரோனும்‌ 
போய்‌, இண்ரவேல்‌ புத்திரரின்‌ மூப்பர்‌ 
எல்லாரையும்‌ கூடிவரச்‌ செய்தார்கள்‌. 

யாத்‌ 4:30. 
சொல்லிய 


கர்த்தர்‌ மோசேக்குச்‌. 
சகல வார்த்தைகளையும்‌ 
ஆரோன்‌ சொல்லி, ஜனங்களின்‌ 
கண்களுக்கு. முன்பாக அத்த 
அடையாளங்களையும்‌ செய்தான்‌... 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


யாத்‌ 41 ஜனங்கள்‌ 


விசுவாசித்தார்கன்‌; கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
என்னும்‌, 
படும்‌ 


புத்திரரைச்‌. 
அவர்கள்‌. 
உயத்திரவங்களைக்‌ 
கண்ணோக்கிப்பார்த்தார்‌ என்றும்‌, 
அவர்கன்‌ கேட்டபோது, தலைகுளிந்துத்‌ 
தொழுதுகொண்டார்கள்‌. 


சந்தித்தார்‌. 


கர்த்தருடைய பெரிதான 
கிருபையினால்‌, மோசேயும்‌ ஆரோனும்‌ 
மறுபடியும்‌ ஒருவரையொருவர்‌ முகமுகமாக 
சந்தித்துக்கொள்கிறார்கள்‌. கர்த்தர்‌ 
ஆரோனை நோக்கி, “நீ வனாந்தரத்தில்‌ 
மோசேக்கு எதிர்கொண்டுபோ" என்று 
சொல்லுகிறார்‌. அப்பொழுது ஆரோன்‌ போய்‌, 
தேவபர்வதத்தில்‌ மோசேயைச்‌ சந்தித்து, 
அவரை முத்தஞ்செய்கிறார்‌ (யாத்‌ 4:26). 


மோசேயை எங்கே சந்திக்க முடியும்‌ 
என்பது ஆரோனுக்கு தெரியாது. கர்த்தரே 
வனாந்தரத்தில்‌ ஆரோனை 
ர்‌. ஆரோன்‌ கர்த்தருடைய 
வழிநடத்துதலினாலும்‌ 
மீதியான்‌ தேசத்திற்கு வருகிறார்‌. மோசே 
தேவபர்வதமாகிய ஒரேபிலே இருக்கிறார்‌ 
இந்த பதத்தின்‌ கர்த்தர்‌ மோசேயை 
சந்தித்தார்‌ இங்கே சகோதரர்கள்‌ 
இருவரும்‌ ஒருவரையொருவர்‌ சந்தித்து 
முத்தம்‌ செய்துகொள்கிறார்கள்‌. 


ஆரோன்‌ மோசேயைச்‌ சீனாய்‌ மலையில்‌ 


சந்தித்தார்‌. மோசே எகிப்துக்கு தன்‌ 
மனை கிலையம்‌, கராரர்களைய்‌ அவற்கு 


சகோதரர்களும்‌. 
பிரிந்திருக்கிறார்கள்‌. 


சகல அடையாளங்களையும்‌ 
ஆரோனுக்குத்‌ தெரிவிக்கிறார்‌ (யாத்‌ 4:28) 
மோசேயும்‌ ஆரோனும்‌ கர்த்தருடைய 
கட்டளைக்கு கீழ்ப்படிகிறார்கள்‌. 





BALWETHER 
AAT IMAL 


மோசேயும்‌ 
தேசத்திற்குப்போய்‌, 


எகிப்து 


ஆரோனும்‌ 
புத்திரரின்‌ 


இஸ்ரவேல்‌ 


மூப்பர்‌ எல்லாரையும்‌ கூடிவரச்செய்கிறார்கள்‌. 


கர்த்தர்‌. மோசேக்குச்‌ சொல்லிய சகல. 
வார்த்தைகளையம்‌ ஆரான்‌. அவர்களுக்கு 
சொல்லுகிறார்‌. மோசே ஜனங்களின்‌ 
அந்த 
செய்கிறார்‌. 
விசுவாசிக்கிறார்கள்‌ 
(யாத்‌ 4:29.30). 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
செவிகொடுப்பார்கள்‌ (யாத்‌ 
கர்த்தர்‌ மோசேக்கு, ஏற்கெனவே 
சொல்லியிருக்கிறார்‌. கர்த்தர்‌ சொன்ன 
பிரகாரம்‌ அவர்கள்‌ மோசேயின்‌ வாக்குக்கு. 
செவிகொடுக்கிறார்கள்‌. 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரைச்‌ 
சந்தித்தார்‌ என்றும்‌, அவர்கள்‌ படும்‌ 
உபத்திரவங்களைக்‌ கண்ணோக்கிப்பார்த்தார்‌ 
என்றும்‌. இஸ்ரவேல்‌. புத்திரின்‌ 
மூப்பர்கள்‌ கேட்டபோது, தலைகுனிந்து 
தொழுதுகொள்கிறார்கள்‌ (யாத்‌ 4:31). 


உன்‌ வாக்குக்கு 
318) என்று 





யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


வனாந்தரத்திலே கர்த்தருக்கு, 
பண்டிகை கொண்டாடும்படி இஸ்ரவேல்‌ 
ஜனங்களை போகவிடவேண்டுமென்று 
மோசேயும்‌ ஆரோனும்‌ பார்வோனிடத்திலே 
சொல்லுகிறார்கள்‌. அவர்கள்‌ இருவரும்‌ 
பார்வோனிடத்திலே கர்த்தருடைய 
நாமத்தினாலே பேசுகிறார்கள்‌ (யாத்‌ 
பார்வோனோ கர்த்தரை அறியேன்‌ என்று 
சொல்லி, இஸ்ரவேல்‌ ஜனங்களை போகவிட 
மறுத்துவிடுகிறான்‌ (யாத்‌ 5:2). 


இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ வனாந்தரத்திலே. 
கர்த்தருக்கு பலிமிடாவிட்டால்‌, தங்கள்மீது. 
கொள்ளைநோயும்‌ பட்டயமும்‌ வரும்‌ என்று 
மோசேயும்‌ ஆரோனும்‌ 

சொல்லுகிறார்கள்‌ (யாத்‌ 5: 

இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ 
கடினமாக்குகிறான்‌. அவர்களை இன்னும்‌ 
அதிகமாய்‌ ஒடுக்குமாறு பார்வோன்‌ தன்‌ 
ஆளோட்டிகளுக்கு குட்டளையிடுகிறான்‌ 
(யாத்‌ 5:4-9) 


இஸ்ரவேல்‌ ஜனங்களுக்கு வைக்கோல்‌ 
கொடுக்கப்படவில்லை. அவர்கள்‌ 
அறுக்கவேண்டிய செங்கல்களின்‌ 
எண்ணிக்கையும்‌ குறைக்கப்படவில்லை. 
ஆளோட்டிகள்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரை அடித்து 
துன்பப்படுத்துகிறார்கள்‌ (யாத்‌ 510-14). 


இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ தலைவர்‌, 
தாங்கள்‌ அனுபவிக்கும்‌ வேதனைகளை 
பார்வோனிடத்தில்‌ முறையிடுகிறார்கள்‌. 
ஆனால்‌ பார்வோன்‌ அவர்களுக்கு சகாயம்‌ 
காண்பிக்கவில்லை (யாத்‌ 55-19) 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ தாங்கள்‌ 
அனுபவிக்கும்‌ வேதனைகளுக்கு மோசேயும்‌ 
ஆரோனுமே காரணம்‌ என்று சொல்லி, 
அவர்கள்மீது குற்றம்‌ சொல்லுகிறார்கள்‌ 
(யாத்‌ 522021). மோசே இஸ்ரவேல்‌ 
புத்திரரின்‌ வேதனைகளை கர்த்தரிடத்தில்‌ 
பாரத்தோடு சொல்லுகிறார்‌ (யாத்‌ 5:22 23). 


பார்வோனுடைய பிடிவாதம்‌ 
யாத்‌ 5:1,2 


யாத்‌ 5. பின்பு மோசேயும்‌ 
ஆரோனும்‌ பார்வோனிடத்தில்‌ போய்‌: 
இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
வனாத்தரத்திலே எனக்குப்‌ பண்டிகை 
கொண்டாடும்படி. என்‌ ஜனங்களைப்‌. 
போகவிடவேண்டும்‌ என்று 
சொல்லுகிறார்‌ என்றார்கள்‌. 


யாத்‌ 5:2, அதற்குப்‌ பார்வோன்‌: நான்‌ 
இஸ்ரவேலைப்‌ போகவிடக்‌ கர்த்தரின்‌ 
வார்த்தையைக்‌ கேட்கிறதற்கு அவர்‌ 
யார்‌? நான்‌ கர்த்தரை அறியேன்‌; நான்‌ 
'இஸ்ரவேலைப்‌ போகவிடுவதில்லை. 
என்றான்‌. 


மோசேயும்‌ ஆரோனும்‌ 
பார்வோனிடத்திலே போய்‌, தங்களுடைய 
கோரிக்கையை சொல்லுகிறார்கள்‌. அவர்கள்‌ 
பார்வோனுக்கு பயப்படாமல்‌, கர்த்தருடைய 
நாமத்தினால்‌ தைரியமாய்ப்‌ பேசுகிறார்கள்‌. 
அவர்கள்‌ பார்வோனை நோக்கி, 
"இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
வனாந்தரத்திலே எனக்குப்‌ 
பண்டிகை என்‌ 
ஜனங்களைப்‌ என்று 
சொல்லுகிறார்‌ என்று 
சொல்லுகிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌  புத்திரரின்‌ 
கர்த்தரைப்பற்றிர்‌ 
பிதாக்களின்‌ 
ர்‌" என்று 
அவர்‌ இப்போது. 
கர்த்தரை 
கர்த்தர்‌" 


கொண்டாடும்படி 
போகவிடவேண்டும்‌ 
யாத்‌ 54) 


சொல்லுகிறார்‌. க்‌ 
பார்வோனிடத்தில்‌ பேசும்போது, 
"இஸ்ரவேலின்‌ தேவனாகிய 
என்று சொல்லுகிறார்‌. 


கர்த்தர்‌ 


“இஸ்ரவேலின்‌ 
ஏற்கெனவே 
அப்போது அந்தப்‌ 
யாக்கோபு என்னும்‌ இஸ்ரவேலின்‌ 
தேவனாகிய கர்த்தரையே குறித்தது. 
அவர்‌ ஒரு தனிமனிதரின்‌ தேவனாகிய 
கர்த்தராயிருந்தார்‌. 
அங்கே ஒரு 
அதற்கு ஏல்‌எல்லோகே 
ரிட்டன்‌" (ஆதி 33:20). 


பலிபீடத்தைக்‌ கட்டி, 
இஸ்ரவேல்‌ என்று 





யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


இஸ்ரவேல்‌ என்பது, இஸ்ரவேல்‌ புத்திரராகிய 
சபையாரை  மொத்தமாய்க்‌ குறிக்கிறது. 
தேவனாகிய கர்த்தர்‌, இஸ்ரவேல்‌. 
புத்திரருக்கு கர்த்தராமிருக்கிறார்‌. பரிசத்த 


என்னும்‌ பெயர்‌ கொடுக்கப்பட்டிருக்கிறது. 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ இப்போதுதான்‌ 
கர்த்தருடைய 
கூட்டிச்சேர்க்கப்படுகிறார்கள்‌. 
தம்மை அவர்களுடைய 
வெளிப்படுத்துகிறார்‌. மோசேயும்‌ ஆரோனும்‌ 
பார்வோனிடத்தில்‌ பேசும்போது, “என்‌ 
ஜனங்களை  போகவிடவேண்டும்‌" என்று 
இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌ என்று தைரியமாய்ச்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 
ராஜாவாகிய பார்வோனும்‌, 
bp சொல்லுகிற 
வார்த்தைகளைக்‌ கேட்டு பயப்படவில்லை. 
பார்வோன்‌ மனுஷருக்கும்‌ பயப்படவில்லை. 
இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தருக்கும்‌. 
பயப்படவில்லை. பார்வோன்‌ கர்த்தருக்கு 
விரோதமாக துணிகரமாய்‌ எதிர்த்து, 
நிற்கிறான்‌. பார்வோன்‌ குர்த்தரைப்பற்றிச்‌ 
சொல்லும்போது, “கர்த்தரின்‌ வார்த்தைகளைக்‌ 
கேட்கிறதற்கு அவர்‌ யார்‌" என்‌ 
துணிகரமாய்ப்‌ பேசுகிறான்‌ 
தேவனுக்கு 
'தூஷணவரர்த்தைகளைச்‌ சொல்லுகிறான்‌. 
மோசேயும்‌ ஆரோனும்‌, கர்த்தரை, 
“இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தர்‌" 
என்று சொல்லி மகிமைப்படுத்துகிறார்கள்‌. 
ஆனால்‌ பார்வோனோ அந்த கர்த்தரைப்பற்றி 
தனக்கு ஒன்றும்‌ தெரியாது என்றும்‌, தான்‌ 
அவருக்கு மதிப்பு கொடுப்பதில்லை. 
என்‌! அவருடைய வார்த்தைக்கு 
கீழ்ப்படியப்போவதில்லை என்றும்‌, தான்‌ 
கர்த்தருக்கு பயப்படப்போவதில்லை என்றும்‌ 
தைரியமாய்ச்‌ சொல்லுகிறான்‌. 


மோசே ஆரோன்‌ ஆகியோர்‌ 


QOODNENS 
PUBLISHERS 


பார்வோனிடத்தில்‌  கர்த்தரைப்பற்றிய 
அறிவுமில்லை. அவனிடத்தில்‌ கர்த்தருக்கு 
பயப்படும்‌ பயமுமில்லை. இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ 
அநேகருக்கு, பார்வோனைப்போல கர்த்தருக்கு 
பயப்படும்‌ பயமுமில்லை, அவர்களுக்கு 
கர்த்தரைப்பற்றிய அறிவுமில்லை. 
ஆகையினால்‌ அவர்கள்‌ துணிகரமாய்ப்‌ பாவம்‌ 
செய்கிறார்கள்‌. இந்த உலகத்தில்‌ காணப்படும்‌ 
ஏராளமான துன்மார்க்கங்களுக்கு, 
இல்விரண்டு காரியங்களும்‌ அடிப்படை 
காரணமாயிருக்கிறது. 

பார்வோன்‌ 
ஆரோனையும்‌ நோக்கி, 
வார்த்தைக்கு கீழ்ப்படிய அவர்‌ யார்‌” 
கேட்கிறான்‌. பார்வோன்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனங்களை 
செய்கிறான்‌. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ தன்னுடைய 
ஆளுகைக்கு கீழ்ப்படியவேண்டுமென்று 
எதிர்பார்க்கிறான்‌. ஆனால்‌ அந்தப்‌ 
பார்வோனோ இஸ்ரவேலின்‌ தேவனாகிய 
கர்த்தருக்கு கீழ்ப்படிய மறுக்கிறான்‌. 

கர்த்தர்‌. நம்மை ஞுகை 
செய்யவேண்டுமென்றால்‌ நாம்‌ கர்த்தருடைய 
ஆளுகைக்கு கீழ்ப்படிய வேண்டும்‌. நாம்‌ 
கர்த்தருக்கு கீழ்ப்படியவில்லையென்றால்‌, 
கர்த்தர்‌ நம்மை ஆளுகை செய்வார்‌ என்று 
எதிர்பார்க்க முடியாது. கர்த்தர்‌ நம்மை 

ய்யவேண்டும்‌ என்று 


கீழ்ப்பியக்கூடாது என்று நினைப்பதும்‌, 
ஒன்றுக்கொன்று முரண்பாடான காரியம்‌. 


இக்காலத்திலும்‌ ஒரு சில விசுவாசிகள்‌ 
கர்த்தருடைய வார்த்தைக்கு 
ர்க்‌ ஆனால்‌ 
ஆசர்திக்கவேண்டுவென்று 
ஆனம்டுறோர்கள்‌ அதே 
வாசிகளில்‌ அநேகர்‌ 
வாக்குத்தத்தம்‌ 
வேண்டுமென்று 
ஆனாலும்‌ அந்த வாக்குத்தத்தங்களோடு 
கர்த்தர்‌ சொல்லியிருக்கிற நிபந்தனைகளுக்கு 
கீழ்ப்படிய மறுத்துவிடுகிறார்கள்‌. 
இவையெல்லாம்‌. ஒன்றுக்கொன்று 
முரண்பாடாயிருக்கிறது. 





BALWETHER 
பிய 


எகிப்தின்‌ ராஜாவாகிய 
மோசேயும்‌ ஆரோனும்‌ தன்னிடத்தில்‌: 
சொல்லுவதை கவனமாய்க்‌ கேட்கிறான்‌ 
அதன்பின்பு பார்வோன்‌ அவர்களை நோக்கி, 
“நான்‌ இஸ்ரவேலைப்‌ போகவிடக்‌ கர்த்தரின்‌ 
வார்த்தையைக்‌ கேட்கிறதற்கு அவர்‌ யார்‌? 
நான்‌ கர்த்தரை 

இஸ்ரவேலைப்‌ 

(யாத்‌ 52) என்று தீர்மானமாகவும்‌, 
தெளிவாகவும்‌ சொல்லிவிடுகிறான்‌. 


பார்வோன்‌. 


பார்வோனுடையா 


இருதயம்‌ 
யாத்‌ 5:8-9 


கடின 


யாத்‌ 539. அப்பொழுது அவர்கள்‌: 
எபிரெயருடைய தேவன்‌ எங்களைச்‌: 
சந்தித்தார்‌ நாங்கள்‌ வனாந்தரத்தில்‌: 
மூன்றுநான்‌ பிரயாணம்‌ போய்‌, எங்கள்‌ 
தேவனாகிய கர்த்தருக்குப்‌ பலியிடும்படி. 
போகவிடவேண்டும்‌; போகாதிருந்தால்‌, 
அவர்‌ கொணன்னைநோயும்‌ பட்டயமும்‌ 
எங்கள்மேல்‌. வரப்பண்ணுவார்‌ 
என்றார்கள்‌. 


யாத்‌ 5:4. எகிப்தின்‌ ராஜா அவர்களை 
நோக்கி: மோசேயும்‌ ஆரோனுமாகிய 
நீங்கள்‌  ஜனங்கனைத்‌ தங்கள்‌. 
வேலைகளை விட்டுக்‌ 
கலையப்பண்ணுகிறது என்ன? உங்கள்‌. 
சுமைகளைச்‌. ச௬ுமக்கப்போங்கன்‌ 
என்றான்‌. 


யாத்‌ 5:3, பின்னும்‌ பார்வோன்‌: இதோ, 
தேசத்தில்‌ 

மிகுதியாயிருக்கிறார்கன்‌; 

சுமை சுமக்கிறதை 
ஓய்ந்திருக்கும்படி. 

என்றான்‌. 


யாத்‌ 5:6. 
பார்வோன்‌ 
ஆளோட்டிகளையும்‌ 

தலைவரையும்‌ நோக்கி: 


அன்றியும்‌, அத்நானிலே. 
ஜனங்களின்‌. 
அவர்கள்‌ 


யாத்‌ 5:7. செங்கல்‌ வேலைக்கு நீங்கள்‌ 
முன்போல. 

வைக்கோல்‌ 

அவர்கள்‌: 

தங்களுக்கு வைக்கோல்‌ சேர்க்கட்டும்‌. 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


யாத்‌ 58. அவர்கள்‌ முன்‌ 
செய்துகொடுத்த கணக்கின்படியே 
செங்கல்‌ செய்யும்படி சொல்லுங்கள்‌; 
அதிலே நீங்கன்‌' ஒன்றும்‌ 
குறைக்கவேண்டாம்‌, அவர்கள்‌ 
சோம்பலாயிருக்கிறார்கள்‌; அதினால்‌ 
நாங்கள்‌ போய்‌ எங்கள்‌ தேவனுக்குப்‌ 
பலியிடுவோம்‌ என்று கூக்குரலி. 
டகிறார்கன்‌. 


யாத்‌ 5:9. அந்த மனிதர்மேல்‌ முன்னிலும்‌ 
அதிக வேலையைச்‌ சுமத்துங்கள்‌, அதில்‌ 
அவர்கள்‌ கஷ்டப்படட்டும்‌; 
வீண்வார்த்தைகளுக்கு அவர்கள்‌ 
செவிகொடுக்க விடாதிருங்கள்‌ என்று 
கட்டனையிட்டான்‌. 


பார்வோனுக்கு 
பயமுமில்லை, பக்தியுமில்லை. 
வார்த்தைக்கு 


கர்த்தரிடத்தில்‌ 
கரிந்துடைய 
கீழ்ப்படியவேண்டும்‌ என்னும்‌ 
அவள்‌ 


என்று 
பார்வோனுக்கு 


ஆரோனுக்கும்‌ 
முதலாவதாக 
விரும்புகிறார்கள்‌. 
மோசேயும்‌ 
பார்வோனிடத்தில்‌. மிகவும்‌ பணிவாகவும்‌ 
கண்ணியமாகவும்‌ 
விண்ணப்பம்பண்ணுகிறார்கள்‌. எகிப்தின்‌ 
ராஜாவாகிய பார்வோன்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரை 
அடிமைப்படுத்தி, அவர்களைக்‌ கடினமாய்‌ 
வேலை வாங்குகிறான்‌. எகிப்தியரின்‌ 
ஆளோட்டிகள்‌ இஸ்ரவேல்‌ பத க ட 
துன்பப்படுத்துகிறார்கள்‌. 
ஆரோனும்‌ பார்வோனிடத்தில்‌ இடபம்‌ 
கடினமான ஆட்சியைப்பற்றியும்‌, இஸ்ரவேல்‌ 
புத்திர்‌ அனுபவிக்கும்‌ பாடுகளையும்‌ 
வேதனைகளையும்‌ பற்றியும்‌ ஆரம்பத்தில்‌ 
ஒன்றுமே சொல்லவில்லை. அவர்கள்‌ 
இருவரும்‌ அதுபற்றி பார்வோனிடத்தில்‌ 
முறையிடவுமில்லை. 


ஆரோனும்‌. 





BALWETHER 
பிய 


மோசேயும்‌ ஆரோனும்பார்வோ; 
தங்களுடைய கோரிக்கைகளை பணிவாகவும்‌ 
கண்ணியமாகவும்‌ சொல்லுகிறார்கள்‌. 
அவர்களுடைய கோரிக்கை மிகவும்‌ 
சாதாரணமானது. அது நீதியானது. 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு மூன்றுநாள்‌ விடுப்பு 
'கொடுக்கப்படவேண்டும்‌ என்று மோசேயும்‌ 
ஆரோனும்‌ பார்வோனிடத்தில்‌ கேட்கிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ வனாந்தரத்தில்‌ 
மூன்றுநாள்‌ பிரயாணம்போய்‌ தங்கள்‌ 
தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடவேண்டும்‌. 
அவர்கள்‌ போவதற்கு பார்வோன்‌ 
கொடுக்கவேண்டும்‌. எபிரெயருடைய தேவன்‌. 
தங்களை சந்தித்து த செய்தியை 
சொல்லியிருக்கிறார்‌. தாங்கள்‌ வனாந்தரத்தில்‌ 
கர்த்தருக்கு பலியிடப்போகாதிருந்தால்‌, 
கர்த்தர்‌ தங்கள்மீது கொள்ளைநோயும்‌ 
பட்டயமும்‌ அனுப்புவார்‌ (யாத்‌ 5:3) என்று 
மோசேயும்‌ ஆரோனும்‌ பார்வோனிடத்தில்‌: 
சொல்லுகிறார்கள்‌. 

எகிப்து தேசத்திலே 
புத்திரரைப்போல மற்ற ஜாதியாரும்‌ 
இருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ எல்லோரும்‌ 
தங்கள்‌ தேவர்களுக்கு பண்டிகைகளை 
கொண்டாடுகிறார்கள்‌. அந்த தெய்வங்களுக்கு 
அவர்கள்‌ பலிகளை செலுத்துகிறார்கள்‌. 
அதுபோலவே தாங்கள்‌, தங்களுடைய 
தேவனாகிய கர்த்தருக்கு வனாந்தரத்தில்‌ 
பலியிடவேண்டுமென்று மோசேயும்‌ ஆரோனும்‌ 
பார்வோனிடத்தில்‌ சொல்லுகிறார்கள்‌. 


அவர்கள்‌ க்‌ புத்திரருக்கு. 

அநேக நாள்‌ ட்கவில்லை. 

இஸ்ரவேல்‌ த்‌ அடிமைத்தனத்திலிருந்து 

முற்றிலுமாய்‌ விடுவிக்கவேண்டுமென்று. 

கோரிக்கை... வைக்கவுமில்லை. அவர்கள்‌ 

வனாந்தரத்தில்‌ மூன்றுநாள்‌ பிரயாணம்‌ 
பண்ணுவதற்கு அனுமதி கேட்கிறார்கள்‌. 

மோசேயும்‌ ரோனும்‌ தன்னிடத்தில்‌ 

கேட்கிற. க்‌ துக்‌ 

மனதிலே நியாயமாக படவில்லை. அவர்கள்‌ 

இருவரும்‌ தன்னிடத்தில்‌ அநியாயமாய்‌ 

இந்தக்‌ காரியங்களை கேட்கிறார்கள்‌ என்று 

இஸ்ரவேல்‌ 

வேலை 

வேலையை 

ஆரோனும்‌ 

கோரிக்கை 

பார்வோன்‌. 


இஸ்ரவேல்‌ 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எகிப்தின்‌ ராஜா அவர்களை நோக்கி: 
மோசேயும்‌. ஆரோனுமாகிய நீங்கள்‌ 
ஜனங்களைத்‌ தங்கள்‌ வேலைகளை விட்டுக்‌ 
கலையப்பண்ணுகிறது என்ன? உங்கள்‌ 
சுமைகளைச்‌ சுமக்கப்போங்கள்‌" (யாத்‌ 5:4) 
என்று சொல்லிவிடுகிறான்‌. 


ஜனங்கள்‌ ஒரு வேலையும்‌ செய்யாமல்‌ 

சும்மாயிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 

சோம்பலாயிருக்கிறார்கள்‌. ஆகையினால்‌ 

வனாந்தரத்திற்குப்போய்‌ 

பலியிடுவோம்‌. என்று 

கூக்குரலிடுகிறார்கள்‌ என்று பார்வோன்‌ 
சொல்லுகிறான்‌. 


பார்வோன்‌ நினைக்கிற பிரகாரம்‌, 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ எகிப்து தேசத்திலே ஒரு 
வேலையும்‌ செய்யாமல்‌ சும்மாயிருக்கவில்லை. 
அவர்கள்‌ சோம்பலாயும்‌ இருக்கவில்லை, 
அவர்கள்‌ கடினமாய்‌ உழைக்கிறவர்கள்‌ 
என்பதற்கு, எகிப்து தேசத்திலே அவர்கள்‌ 
இதுவரையிலும்‌ கட்டியிருக்கிற 
பட்டணங்களும்‌, பண்டகசாலைகளும்‌, 
அடையாளங்களாயிருக்கிறது. 


பார்வோனுடைய 
சாத்தானுடைய 
வார்த்தைகளாகமிருக்கிறது. இக்காலத்தில்‌ 
அநேகர்‌ கர்த்தருடைய ஆராதனைக்கு 
பார்வோனைப்போலவே 
கர்த்தரை ஆராதிப்பது, 


வார்த்தை 
தந்திரமான 


பொழுதுபோக்குகள்‌ 
உலகப்பிரகாரமான 
நினைக்கிறார்கள்‌. 
வேலையும்‌ இல்‌ 
ஆலயத்திற்குப்போய்‌ கர்த்தரை ஆராதிக்கலாம்‌. 
என்று ஒரு சிலர்‌ சொல்லுகிறார்கள்‌. 
இப்படிப்பட்டவர்கள்‌ மனுஷருடைய வேலைக்கு 
முக்கியத்துவம்‌ கொடுக்கிறார்கள்‌. ஆனால்‌ 
அவர்கள்‌ கர்த்தரை ஆராதிக்கும்‌ 
ஆராதனைக்கு முக்கியத்துவம்‌ 
கொடுக்கவில்லை. 





யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


பார்வோன்‌ மோசேயையும்‌ ஆரோனையும்‌ 
நோக்கி கடினமான வார்த்தைகளை 
பேசுகிறான்‌. அவர்கள்‌ இருவரும்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்காகு பார்வோனிடத்தில்‌ பரிந்து பேச 
வந்திருக்கிறார்கள்‌. ஆனால்‌ பார்வோனோ, 
மோசேயையும்‌, ஆரோனையும்‌ நோக்கி, 
உங்கள்‌ சுமைகளை  சுமக்கப்போங்கள்‌"' 
என்று... கட்டளையிடுகிறான்‌. எகிப்து 
தேசத்திலுள்ள இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
சுமைகளை சுமப்பதுபோல, இனிமேல்‌: 
மோசேயும்‌ ஆரோனும்‌ தங்கள்‌ சுமைகளை 

சுமக்கவேண்டும்‌. 
எகிப்து தேசத்திலே இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
எல்லோரும்‌ அடிமைகளாயிருப்பதுபோல, 
மோசேயும்‌ ஆரோனும்‌ இப்போது அந்த. 
தேசத்திலே அடிமைகளாகப்படுகிறார்கள்‌. 
புத்திரரை 


அடிமைகளாயிருக்கிறார்கள்‌ 


வடவர்‌ தாக்கு லை அகத்‌ 
கொடுக்கப்படுவதுபோல, 
ங்க ஆரோனுக்கும்‌ அந்த வேலை 
கொடுக்கப்படுகிறது. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
தங்கள்‌ சுமைகளை சுமப்பதுபோல, இனிமேல்‌ 
மோசேயும்‌ ஆரோனும்‌ தங்கள்‌ சுமைகளை 
சுமக்கவேண்டும்‌ 
மோசேயும்‌ ஆரோனும்‌ வேலையும்‌ 
செய்யாமல்‌, வத்‌ தியம்‌ அவர்கள்‌ 
தன்னிடத்தில்‌ வந்து வனாந்தரத்திற்கு 
பிரயாணமாய்ப்போய்‌, கர்த்தருக்கு 
பலியிடவேண்டும்‌ என்று சொல்லுகிறார்கள்‌ 
என்று சொல்லி பார்வோன்‌ அவர்களையும்‌ 
குற்றப்படுத்துகிறான்‌. மோசேயும்‌ ஆரோனும்‌ 
சும்மாயிருக்கக்கூடாது என்று பார்வோன்‌ 
தீர்மானிக்கிறான்‌. ஆகையினால்‌ பார்வோன்‌ 
மோசேயையும்‌ ஆரோனையும்‌ நோக்கி, 
உங்கள்‌ சுமைகளை சுமக்கப்போங்கள்‌" 
என்று கட்டளையிடுகிறான்‌. 
தன்னிடத்திலே 
புத்திரருக்காக பரிந்து, 
பேசுவதன்‌ நிமித்தம்‌, பார்வோன்‌ அவர்கள்மீது 
குற்றம்‌ சொல்லுகிறான்‌. பார்வோன்‌ 
அவர்கள்‌ இருவரையும்‌ நோக்கி, “இதோ, 
தேசத்தில்‌ ஜனங்கள்‌ பக்‌. 
அவர்கள்‌ சுமை சுமக்கிறதை விட்டு 
ஓய்ந்திருக்கும்படி செய்கிறீர்களே” (யாத்‌ 
என்று அவர்களை குற்றப்படுத்துகிறான்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ ஓய்வில்லாமல்‌ 
வேலை செய்யவேண்டும்‌ என்பதும்‌, அவர்கள்‌ 
கடினமாய்‌ வேலை செய்யவேண்டும்‌ என்பதும்‌ 
பார்வோனுடைய விருப்பம்‌. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
வேலை செய்யாமல்‌ சோம்பலாயிருக்கிறார்கள்‌ 
என்று நினைத்து, பார்வோன்‌ அவர்களுக்கு 
கடினமான வேலைகளைக்‌ கொடுக்கிறான்‌. 
அவர்களுடைய வேலை பளுவும்‌ 
அதிகப்படுத்துகிறான்‌. 


அந்நாளிலே பார்வோன்‌ ஜனங்களின்‌ 
ஆளோட்டிகளையும்‌ அவர்கள்‌ தலைவரையும்‌ 
நோக்கி, “செங்கல்‌ வேலைக்கு நீங்கள்‌ 
முன்போல இனி ஜனங்களுக்கு வைக்கோல்‌ 
கொடுக்கவேண்டாம்‌: அவர்கள்‌ தாங்களே 
போய்த்‌ தங்களுக்கு வைக்கோல்‌ 
சேர்க்கட்டும்‌' என்றும்‌, 


முன்‌ செய்துகொடுத்த 

செங்கல்‌ செய்யும்படி 

அதிலே நீங்கள்‌ ஒன்றும்‌. 

குறைக்கவேண்டாம்‌, அவர்கள்‌ 

சோம்பலாயிருக்கிறார்கள்‌; அதினால்‌ நாங்கள்‌ 

போய்‌ எங்கள்‌ தேவனுக்குப்‌ பலியிடுவோம்‌. 
என்று கூக்குரலிடுகிறார்கள்‌" என்றும்‌, 


“அந்த மனிதர்மேல்‌ முன்னிலும்‌ அதிக 
சுமத்துங்கள்‌, அதில்‌ அவர்கள்‌ 
குஷ்டப்படட்டும்‌: வீண்வார்த்தைகளுக்கு, 
அவர்கள்‌ செவிகொடுக்க விடாதிருங்கள்‌" 
(யாத்‌ 5:6-9) என்றும்‌ கட்டளையிடுகிறான்‌ 


இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு வைக்கோலும்‌ 
கொடுக்கப்படவில்லை. அவர்கள்‌ 
அறுக்கவேண்டிய செங்கலின்‌ 
எண்ணிக்கையும்‌ குறைக்கப்படவில்லை. 
அவர்கள்மீது அதிகமான வேலை 
சுமத்தப்படுகிறது. அவர்கள்‌ அதிகமாய்‌ 
கஷ்டப்படுகிறார்கள்‌. அதிகமாக வேலை 
செய்தால்‌, அவர்கள்‌ வீண்வார்த்தைகளுக்கு 
செவிகொடுக்கமாட்டார்கள்‌ என்று பார்வோன்‌ 
நினைக்கிறான்‌. 

செங்கல்‌ 
மண்ணையும்‌ வைக்கோலையும்‌ 
செங்கல்‌ அறுப்பது வழக்கம்‌. 
கடுவதற்கும்‌ வைக்கோலை. 
பயன்படுத்துவார்கள்‌. இதற்கு முன்பு 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு மண்ணும்‌ 
வைக்கோலும்‌ கொடுக்கப்பட்டது. அவர்கள்‌ 
இரண்டையும்‌ கலந்து செங்கல்‌ அறுத்தார்கள்‌. 


அறுக்கும்போது, 


கலந்து 
செங்கலை 





BALWETHER 
பிய 


இப்போது அவர்களுக்கு வைக்கோல்‌. 
கொடுக்கப்படவில்லை. ஆகையினால்‌ 
அவர்கள்‌ வைக்கோல்‌ சம்பாதிப்பதற்காக 
எல்லா இடங்களிலும்‌ தேடி அலைந்து 
வைக்கோல்‌  சேகரிக்கிறார்கள்‌. ஆனால்‌. 
அவர்களுடைய வேலையில்‌ ஒன்றும்‌ 
குறைக்கப்படவுமில்லை. 


தேவனுடைய கட்டளைக்குப்‌ பார்வோன்‌ 
கீழ்ப்படியாமல்‌ எதிர்த்து நிற்கிறான்‌. 
தேவனுக்கு விரோதமாகவும்‌, அவருடைய 
ஜனத்தாருக்கு விரோதமாகவும்‌ பார்வோன்‌ 
செயல்படுகிறான்‌. (யாத்‌ 
ஆளோட்டிகள்‌ பதற்கான 
வார்த்தை “நாகாஸ்‌" என்பதாகும்‌. 
ஜனங்களை அடித்து துன்புறுத்தி, வாட்டி 
வதைத்து வேலை வாங்குவார்கள்‌. 


'ளோட்டிக। விசாரணைக்காரரும்‌ 
நாத்‌ எ) வெல்லு! மோகக்‌ 
செய்கிறவர்கள்‌. “அவர்கள்‌ தலைவர்கள்‌" 
என்பது எபிரெய தலைவர்களைக்‌ குறிக்கும்‌. 
எகிப்தியரின்‌ ஆணைக்குக்‌ கட்டுப்பட்டு 
இந்தத்‌ தலைவர்கள்‌ தங்கள்‌ ஜனங்களிடம்‌ 
வேலை வாங்குவார்கள்‌ (யாத்‌ 5:6,14-15) 


கிழக்கு தேசத்தில்‌ களிமண்ணோடு. 
வைக்கோலைச்‌ சேர்த்து. செங்கல்‌ 


அறுப்பார்கள்‌. அதை சூரிய ஒளியில்‌ உலர 
வைப்பது வழக்கம்‌. எகிப்தியர்‌ அறுக்கும்‌ 
செங்கல்‌ இருபது அங்குல நீளமும்‌, 
எட்டு அங்குல அகலமும்‌, ஏழு அங்குல 
கனமும்‌ உடையதாக இருக்கும்‌. செங்கல்‌ 
அறுப்பதற்கு இஸ்ரவேல்‌ ஜனத்தாருக்கு 
தற்கு முன்பு வைக்கோல்களைக்‌ 
கொடுத்தார்கள்‌. இப்பொழுது அவர்களே 
'தாளடிகளைச்‌ சேர்க்க வேண்டும்‌. 
செங்கல்‌ அறுக்கும்‌ எண்ணிக்கையிலும்‌: 
அளவிலும்‌ குறைவு ஏற்படக்கூடாது. 
(யாத்‌ 5:7-13) எகிப்தை விட்டு வெளியேற 
வேண்டும்‌ என்று மோசே விண்ணப்பம்‌ 
பண்ணியதினால்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்குத்‌ 
தண்டனை கொடுக்கப்படுகிறது. (யாத்‌ 5:8-9) 
செங்கல்‌ அறுக்கும்‌ எண்ணிக்கையில்‌ 
குறைவுடக்கூடாது. செங்கலுடைய 
அளவிலும்‌ குறைவு ஏற்படக்கூடாது. 
இஸ்ரவேல்‌ புத்தர்‌ கர்த்தருக்கு 
பலியிடவேண்டும்‌ என்று சொல்லுவது, 
பார்வோனுக்கு வீண்‌ வார்த்தைகளாக 
தெரிகிறது. தேவன்‌. வெளிப்படுத்திய 
வார்த்தைகள்‌ எகிப்தியருக்கு வீண்‌ 
வார்த்தைகளாகத்‌ தெரிகிறது. (யாத்‌ 5:8-9). 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எபிரெய தலைவர்களை ஆளோட்டிகள்‌ 
அடிக்கிறார்கள்‌. எபிரெயரிடம்‌ வேலை 
வாங்குவது அவர்களுடைய தலைவர்களின்‌ 
பொறுப்பாகும்‌. எபிரெய தலைவர்களைக்‌ 
கட்டுப்படுத்துவது ஆளோட்டிகளின்‌ பொறுப்பு. 
இதற்கு முன்பு செங்கல்‌ அறுப்பதற்கு 
இஸ்ரவேல்‌ ஜனத்தாருக்கு வைக்கோல்‌ 
கொடுக்கப்பட்டது. ஆனால்‌ இப்போது, 
அவர்களே வைக்கோலையும்‌ சேகரிக்க 
வேண்டும்‌. செங்கலையும்‌ அறுக்க வேண்டும்‌. 
செங்கலுடைய எண்ணிக்கையும்‌, அளவும்‌ 
குறையக்கூடாது. இது நடைமுறைக்கு ஒத்து, 
வராத கடினமான காரியம்‌. எபிரெயரின்‌ 
தலைவர்கள்‌ தங்களுக்கு. இரக்கம்‌ 
காண்பிக்குமாறு, எகிப்தியரிடம்‌ 
கெஞ்சுகிறார்கள்‌. ஆனால்‌ அவர்களுக்கு 
இரக்கம்‌ 'காண்பிக்கப்படவில்லை. 
(யாத்‌ 545-18). 


முடியாத 


புத்திரரை 
கட்டாயப்படுத்துகிறார்கள்‌. மனுஷனால்‌ செய்ய 
முடியாத வேலையை இஸ்ரலேலர்கள்‌ 
செய்யவில்லையென்பதற்காக இவர்களைத்‌ 
தண்டிக்கிறார்கள்‌. 


இஸ்ரவேலரின்‌ தெய்வ நம்பிக்கையைப்‌ 
பார்வோன்‌ சோம்பலான காரியமென்று 
வியாக்கியானம்‌ பண்ணுகிறான்‌. 
பத்தியில்லாதவர்கள்‌ பக்தியுள்ளவர்களை 
ஏதாவது ஒரு பழிச்சொல்‌ சொல்லி, 
ஏளனமாகப்‌ பேசுவது எக்காலத்திலும்‌ 
வழக்கமாய்‌ உள்ளது. 


ஆளோட்டிகளும்‌ தலைவர்களும்‌ 
யாத்‌ 5410-14 


யாத்‌ 5:40. அப்பொழுது ஜனங்களின்‌ 
ஆனோட்டி.களும்‌ அவர்கள்‌ 
தலைவர்களும்‌ புறப்பட்டுப்போய்‌ 
ஜனங்களை நோக்கி: உங்களுக்கு 
வைக்கோல்‌ கொடுப்பதில்லை; 


யாத்‌ 5:11. தீங்கனே போய்‌ உங்களுக்கு. 
அகப்படுகிற இடங்கனில்‌ வைக்கோல்‌ 
சம்பாதியுங்கள்‌; ஆனாலும்‌ உங்கள்‌. 
வேலையில்‌ ஒன்றும்‌ 
குறைக்கப்படுவதில்லை என்று 
பார்வோன்‌ சொல்லுகிறார்‌ என்றார்கள்‌. 





யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


யாத்‌ 51௨. அப்பொழுது 
வைக்கோலுக்குப்‌ பதிலாகத்‌ 
தானடிகளைச்‌ சேர்க்கும்படி ஜனங்கள்‌ 
எகிப்து தேசம்‌ எங்கும்‌ 
சிதறிப்போனார்கள்‌.. 


யாத்‌ 5:18, ஆனோட்டிகள்‌ அவர்களை: 
நோக்கி: வைக்கோலிருத்த நானில்‌ 
செய்தபடியே உங்கள்‌ வேலைகளை 
ஒவ்வொரு. நாளிலும்‌ 
முடியுங்கள்‌. என்று 

அவர்களைத்‌ துரிதப்படுத்தினார்கள்‌.. 


யாத்‌ 5௧. பார்வோனுடைய 
ஆனோட்டிகள்‌ இஸ்ரவேல்‌ புத்திரர்மேல்‌ 
வைத்த அவர்களுடைய தலைவர்களை 
நோக்கி: செங்கல்‌ வேலையில்‌ நீங்கள்‌ 
முன்செய்ததுபோல நேற்றும்‌ இன்றும்‌ 
ஏன்‌ செய்யவில்லை என்று கேட்டு, 
அவர்களை அடித்தார்கள்‌. 


எகிப்‌ தேசத்திலே இஸ்ரவேல்‌ 
புத்திரரை வேலை வாங்குவதற்கு இரண்டு 
விதமான ஜனங்கள்‌ நியமிக்கப்படுகிறார்கள்‌. 
அவர்களில்‌ ஒன்று ஆளோட்டிகள்‌. 
மற்றொன்று இஸ்ரவேல்‌ ஜனங்களின்‌ 
தலைவர்கள்‌. ஆளோட்டிகள்‌ பொதுவாக 
எகிப்து தேசத்‌ 
சேர்ந்தவர்களாயிருப்பார்கள்‌. 

தலைவர்களோ 

புத்திரராயிருப்பார்கள்‌. 

இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
கொடுக்கும்போது, அவர்களுக்கு நேரடியாக 
கட்டளை கொடுக்காமல்‌, ஆளோட்டிகள்‌ 
மூலமாகவும்‌, இஸ்ரவேல்‌ ஜனங்களுடைய 
தலைவர்கள்‌ மூலமாகவும்‌ கட்டளை 
கொடுப்பது வழக்கம்‌ 


பார்வோன்‌. ஆளோட்டிகளுக்கும்‌ 
ஜனங்களின்‌ தலைவர்களுக்கும்‌ கட்டளை 
கொடுத்திருக்கிறான்‌. அப்பொழுது 
ஜனங்களின்‌ ஆளோட்டிகளும்‌ அவர்கள்‌ 
தலைவர்களும்‌ புறப்பட்டுப்போய்‌ ஜனங்களை 
நோக்கி, உங்களுக்கு வைக்கோல்‌. 
கொடுப்பதில்லை; நீங்களே போய்‌ உங்களுக்கு 
அகப்படுகிற டங்களில்‌ வைக்கோல்‌ 
சம்பாதியுங்கள்‌; ஆனாலும்‌ உங்கள்‌ 
வேலையில்‌ ஒன்றும்‌ குறைக்கப்படுவதில்லை. 
என்று பார்வோன்‌ சொல்லுகிறார்‌” 
(யாத்‌ 5101) என்றார்கள்‌. 


QOODNENS 
PUBLISHERS 


அப்பொழுது 

பதிலாகத்‌ தாளடிகளைச்‌ 
ஜனங்கள்‌ எகிப்து தேசம்‌ 
சிதறிப்போகிறார்கள்‌ (யாத்‌ 542) 


வைக்கோலுக்குப்‌ 
சேர்க்கும்படி 
எங்கும்‌ 


ளோட்டிகள்‌ 
கடினமாய்‌ வேலை 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
வேலை செய்யாமல்‌ 
ஆளோட்டிகள்‌ 
“வைக்கோலிருந்த 
நாளில்‌ செய்தபடியே உங்கள்‌ வேலைகளை 
ஒவ்வொரு நாளிலும்‌ செய்து முடியுங்கள்‌" 
த்‌ 543) என்று சொல்லி, அவர்களைத்‌ 
துரிதப்படுத்துகிறார்கள்‌. 


புத்திரரால்‌ 

இப்போது. 
வேலையை துரிதமாய்‌ செய்ய முடியவில்லை. 
அவர்கள்‌ வைக்கோலுக்கு பதிலாக 
தாளடிகளை சேர்க்கும்படி எகிப்து 
தேசமெங்கும்‌ சிதறிப்போகிறார்கள்‌. இதனால்‌ 
அவர்கள்‌ செய்கிற செங்கலின்‌ 
எண்ணிக்கை குறைந்துபோகிறது ஆனாலும்‌ 
அவர்களுடைய லையில்‌ ஒன்றும்‌ 
குறைக்கப்படுவதில்லை என்று பார்வோன்‌ 
கட்டளையிட்டிருக்கிறான்‌. 


எகிப்தியருடைய 
இஸ்ரவேல்‌ புத்திரரை 
வாங்குகிறார்கள்‌. 

கொஞ்சம்‌ நேரம்‌ கூட 


பார்வோனுடைய 
இஸ்ரவேல்‌ புத்திரர்மேல்‌. 
அவர்களுடைய தலைவர்களை 
“செங்கல்‌ வேலையில்‌: 
முன்செய்ததுபோல நேற்றும்‌ இன்றும்‌ ஏன்‌ 
செய்யவில்லை" (யாத்‌ 514) என்று கட்டு 
அவர்களை அடிக்கிறார்கள்‌. இஸ்ரவே 
புத்திரரின்‌ தலைவர்களோ நகக்‌ 
செய்கிறார்கள்‌. ஆளோட்டிகள்‌ அடிக்கிற 
அடிகளையும்‌ வாங்குகிறார்கள்‌. அவர்களுக்கு 
வேதனையாயும்‌ 
அடிமைத்தனத்தின்‌ 


ஆளோட்டிகள்‌ 


அடிமைகளாயிராமல்‌, 
கர்த்தரை 

நம்மை யாரும்‌ 
அதற்காக நாம்‌ 
சொல்லவேண்டும்‌. 


சுயாதீனராயிருப்பதற்காக. 
துதிக்கவேண்டும்‌. 
ஒடுக்கவில்லை. 
கர்த்தருக்கு 
நம்முடைய ஜீவியத்தில்‌, நாம்‌ அனுபவிக்கிற 


நன்றி 


கர்த்தர்‌ 


விடுதலையும்‌ சுயாதீனமும்‌. 
i நமக்கு 


தம்முடைய கிருபையினால்‌ 
கொடுத்திருக்கிற பெரிய ஈவு. 





BALWETHER 
பிய 


எகிப்து த்திலே 
அடிமைகளாயிருக்கிற இஸ்ரவேல்‌ த 
விடுவிக்கவேண்டும்‌ என்பது கர்த்தருடைய 
சித்தம்‌. ஆனால்‌ அவர்களோ 
விடுவிக்கப்படுவதற்கு பதிலாக, அதிகமான 
வேதனைகளை அனுபலிக்கிறார்கள்‌. 
அவர்கள்மீது அதிகமான பாரம்‌ 
சுமத்தப்படுகிறது. 


டய ங்களை 
நிய்பந்தித்து “ இன்கள்‌ பென்‌ 
போயிற்றென்றும்‌, அடைக்கப்பட்டவர்களாவது 
விடுதலை பெற்றவர்களாவது ஒருவரும்‌ 
ன்றும்‌ காணும்போது, தம்முடைய 
ஊழியக்காரர்மேல்‌ பரிதாபப்படுவார்‌" 
(உபா 32:36). 


"கர்த்தர்‌ 


பார்வோனின்‌ கோபம்‌ 
யாத்‌ 5:15-19. 


யாத்‌ 5:45. அப்பொழுது இஸ்ரவேல்‌ 
புத்திரரின்‌ தலைவர்‌ பார்வோனிடத்தில்‌ 
போய்ச்‌ சத்தமிட்டு: உமது அடியாருக்கு. 
நீர்‌ இப்படிக்‌ செய்கிறது என்ன? 


யாத்‌ 548. உமது அடியாருக்கு 
வைக்கோல்‌ கொடாதிருந்தூம்‌, செங்கல்‌ 
அறுத்துத்‌ தீரவேண்டும்‌ என்று 
எங்களுக்குச்‌. சொல்லுகிறார்கள்‌; 
உம்முடைய ஜனங்களிடத்தில்‌ குற்றம்‌. 
இருக்க, உமது அடியாராகிய நாங்கள்‌ 
அடிக்கப்படுகிறோம்‌ என்றார்கள்‌. 

யாத்‌ 517. அதற்கு அவன்‌: 
நீங்கள்‌ சோம்பலாயிருக்கிறீர்கள்‌, 
சோம்பலாயிருக்கிறீர்கள்‌; அதினால்‌ 
தான்‌ போகவேண்டும்‌, கர்த்தருக்குப்‌ 
பலியிடவேண்டும்‌ என்கிறீர்கள்‌. 


யாத்‌ 5:18. போய்‌, வேலைசெய்யுங்கள்‌, 
உங்களுக்கு. வைக்கோல்‌ 
கொடுக்கப்படுவதில்லை; ஆனாலும்‌. 
கணக்கின்படியே நீங்கள்‌ செங்கலை 
ஒப்புவிக்கவேண்டும்‌ என்றான்‌. 


யாத்‌ 5:19. தீங்கன்‌ ஒவ்வொரு நானிலும்‌ 
அறுத்துத்‌ தீரவேண்டிய செங்கலிலே. 
ன்றும்‌ குறைக்கப்படாது என்று 
சொல்லப்பட்டதினாலே, இஸ்ரவேல்‌. 
புத்திரரின்‌ தலைவர்‌ தங்களுக்கு. 
இக்கட்டு வந்தது என்று கண்டார்கள்‌. 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ தலைவர்கள்‌, 
தாங்கள்‌ அனுபவிக்கும்‌ வேதனைகளை 
பார்வோனிடத்தில்‌ முறையிடுகிறார்கள்‌. 
அவர்கள்‌ பார்வோனுக்கு முன்பாக அழுது 
புலம்புகிறார்கள்‌. அவர்களுடைய 
வேதனைகள்‌ மிகவும்‌ அதிகமாமிருப்பதினால்‌, 
அவர்கள்‌ பார்வோனுடைய சமுகத்திலே 
சத்தமிட்டு அழுகிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரின்‌ தலைவர்‌ 
பார்வோனிடத்தில்‌ போய்ச்‌ ப ்தமட்டு “உமது 
அடியாருக்கு நீர்‌ இப்படிச்‌ செய்கிறது என்ன? 
உமது அடியாருக்கு வைக்கோல்‌ 
கொடாதிருந்தும்‌, செங்கல்‌ அறுத்துத்‌ 
தீரவேண்டும்‌. என்று எங்களுக்குச்‌ 
சொல்லுகிறார்கள்‌; உம்முடைய 
ஜனங்களிடத்தில்‌ இருக்க, 
நாங்கள்‌ 
என்று 


குற்றம்‌ 
உமது அடியாராகிய 
அடிக்கப்படுகிறோம்‌" (யாத்‌ 5:156) 
முறையிடுகிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ தலைவர்கள்‌ 
பார்வோனிடத்தில்‌ ஐங்களைப்பற்றிச்‌ 
சொல்லும்போது, தங்களை "உமது அடியார்‌" 
என்று சொல்லுகிறார்கள்‌. இந்த 
வாக்கியத்திற்கு “நாங்கள்‌ உமது 
அடிமைகள்‌" என்று பொருள்‌. இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாருக்கு செங்கல்‌ தயாரிக்கும்‌ வேலை 
கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால்‌ 
எகிப்திய்களோ இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு, 
செங்கல்‌ தயாரிப்பதற்கு தேவையான 
பொருட்களை கொடுக்கவில்லை. 

இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
கொடாதிருந்தும்‌, அவர்கள்‌ செங்கல்‌ 
அறுத்து தீரவேண்டும்‌ என்று 
அவர்களுக்கு சொல்லப்படுகிறது. குற்றம்‌ 
எகிப்தியரிடத்திலும்‌,, அவர்களுடைய 
ஆளோட்டிகளிடத்திலும்‌ இருக்கிறது. 
ஆனால்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ 
தலைவர்களை ஆளோட்டிகள்‌ அடிக்கிறார்கள்‌. 

இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ தலைவர்கள்‌ 
தங்களுடைய நியாயமான கோரிக்கைகளை 
பார்வோனிடத்தில்‌ சொல்லுகிறார்கள்‌. 
ஆனால்‌ பார்வோனோ அவர்களுடைய 
கோரிக்கைகளுக்கு செவிகொடுக்கவில்லை. 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ எல்லோரும்‌ ஒரு 
வேலையும்‌ செய்யாமல்‌ சும்மாயிருக்கிறார்கள்‌ 
என்றும்‌, அவர்கள்‌ 
சோம்பலாயிருக்கிறார்கள்‌ என்றும்‌ பார்வோன்‌ 
தன்‌ மனதிலே தீர்மானம்‌ செய்திருக்கிறான்‌. 


வைக்கோல்‌ 





BALWETHER 
பிய 


தன்னிடத்தில்‌ முறையிட வந்திருக்கிற 
இஸ்ரவேல்‌ புதிரின்‌ நலைவரை நோக்கி, 
'நீங்க சோம்பலாயிருக்கிறீர்கள்‌, 
சோய்பலாயிருக்கிறர்கள்‌; அதினால்‌ தான்‌ 
போகவேண்டும்‌, கர்த்தருக்குப்‌ 
பலியிடவேண்டும்‌ என்கிறீர்கள்‌” (யாத்‌ 5:17) 
என்று பார்வோன்‌ அவர்கள்மீதே குற்றம்‌ 
சொல்லுகிறான்‌. 

இஸ்ரவேல்‌ 
வேலையினாலும்‌, 
அடிப்பதினாலும்‌ 
நிலமையிலிருக்கிறார்கள்‌. 
பார்வோனோ 
சோம்பலாயிருக்கிறார்கள்‌ என்று 
சொல்லுகிறான்‌. பார்வோன்‌ எகிப்து 
தேசத்திற்கு ராஜாவாகமிருந்தாலும்‌, 
அவனிடத்தில்‌ நீதியில்லை. கர்த்தரே 
நம்முடைய நீதிபரராயும்‌, நியாயாதிபதியாயும்‌ 
இருக்கிறார்‌. கர்த்தர்‌ நம்முடைய இருதயத்தின்‌ 
நினைவுகளையெல்லாம்‌ அறிந்து 
வைத்திருக்கிறார்‌ 

இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ தலைவர்கள்‌ 
பார்வோனிடத்தில்‌ தங்களுடைய கஷ்டங்களை 
முறையிட வந்திருக்கிறார்கள்‌. ஆனால்‌ 
பார்வோனோ அவர்களை நோக்கி, "போய்‌, 
வேலைசெய்யுங்கள்‌, உங்களுக்கு வைக்கோல்‌ 
கொடுக்கப்படுவதில்லை ஆனாலும்‌ 
கணக்கின்படியே நீங்கள்‌ செங்கலை. 
ஒப்புவிக்கவேண்டும்‌' (யாத்‌ 518) என்று 
சொல்லி விடுகிறான்‌. 


பார்வோனுக்கு 
ஜனத்தார்மீது 
குரிசனையுமில்லை. இஸ்ரவேல்‌ 
கடினமாய்‌ வேலை செய்யவேண்டும்‌ என்பதும்‌ 
ர்கள்‌ அதிகமான செங்கல்களை 
முடிக்கவேண்டும்‌ என்பதும்‌ 
பார்வோனுடைய 
நோக்கமாகமிருக்கிறது. அவன்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரரின்‌ நன்மையையோ, அவர்களின்‌ 
ஆரோக்கியத்தையோ கரிசனையோடு 
பார்ப்பதற்கு மறுத்து விடுகிறான்‌. 


தங்களுக்கு இக்கட்டு வந்திருக்கிறது. 
என்பதை இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ தலைவர்கள்‌ 
காண்கிறார்கள்‌. பார்வோன்‌ அவர்களை 
நோக்கி, “நீங்கள்‌ ஒவ்வொரு நாளிலும்‌ 
அறுத்துத்‌ தீரவேண்டிய செங்கலிலே 
ஒன்றும்‌ குறைக்கப்படாது” 
என்று சொல்லுகிறான்‌. 
புத்திரரால்‌ செய்ய முடியாத 


புத்திரரோ அதிகமான 
ஆளோட்டிகள்‌ 
செத்துப்போகும்‌ 
Spee pn 
அவர்கள்‌ 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அவர்கள்மீது கட்டாயமாக 
வைக்கோல்‌ கொடாதிருந்தும்‌, 
அறுத்து தீரவேண்டும்‌ என்பது இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கு இயலாத காரியம்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
கணக்கின்படியே 
ஒப்புவிக்கவேண்டும்‌ என்று பார்வோன்‌. 
கட்டளையிடுகிறான்‌. இதனால்‌ எகிப்து 
தேசத்திலே அடிமைகளாகயிருக்கிற 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு இக்கட்டு 
வந்திருக்கிறது என்பதை அவர்களுடைய 
தலைவர்கள்‌ காண்கிறார்கள்‌. 


பழைய 
செங்கலை 


பார்வோனிடத்தில்‌ 
பார்த்தார்கள்‌. ஆனால்‌ 


தலைவர்கள்‌ 
முறையிட்டுப்‌ 


அவனோ தன்‌ இருதயத்தைக்‌ கடினப்படுத்தி, 
இஸ்ரவேலரைக்‌ 


கடினமாக உழைக்குமாறு 


பார்வோனிடமிருந்து, 
முடியவில்லை. எகிப்தியரிடமிருந்து விடுதலை. 
பெறுவதும்‌ கூடாத காரியமாகத்‌ தெரிகிறது. 
ஆகையினால்‌ தங்களுக்கு இக்கட்டு வந்தது 
இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ தலைவர்கள்‌ 
காண்கிறார்கள்‌ 


மோசேயின்‌ விண்ணப்பம்‌ 
யாத்‌ 5:20-28 


யாத்‌ 5:20. அவர்கள்‌ பார்வோனுடைய 
சமுகத்தை விட்டுப்‌ புறப்படுகையில்‌, 
வழியில்‌ நின்ற மோசேக்கும்‌. 
ஆரோனுக்கும்‌ எதிர்ப்பட்டு, 


யாத்‌ 5:21. அவர்களை நோக்கி: நீங்கள்‌ 
பார்வோனின்‌ கண்களுக்கு முன்பாகவும்‌ 
அவருடைய ஊழியக்காரரின்‌ 
கண்களுக்கு முன்பாகவும்‌ எங்கள்‌ 
வாசனையைக்‌ கெடுத்து, எங்களைக்‌ 
கொல்லும்படி அவர்கள்‌ கையிலே 
பட்டயத்தைக்‌ கொடுத்ததினிமித்தம்‌, 
கர்த்தர்‌ உங்களைப்‌. பார்த்து 
'தியாயத்தீர்க்கக்கடவர்‌ என்றார்கள்‌. 
யாத்‌ 522. அப்பொழுது மோசே. 
கர்த்தரிடத்தில்‌ திரும்பிப்போய்‌: 
ஆண்டவரே, இத்த ஜனங்களுக்குத்‌ 
தீங்குவரப்பண்ணின தென்ன? ஏன்‌ 
என்னை அனுப்பினீர்‌? 





யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


யாத்‌ 5:28, நான்‌ உமது நாமத்தைக்‌ 
கொண்டு பேசும்படி, பார்வோனிடத்தில்‌ 
பிரவேசித்தது முதல்‌ அவன்‌ இத்த 
ங்களை உயத்திரவப்படுத்துகிறான்‌; 
உம்முடைய ஜனங்களை 
விடுதலையாக்கவில்லையே என்‌ தான்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ 
பார்வோனுடைய சமுகத்தை 
புறப்படுகிறார்கள்‌. அவர்கள்‌ 
மோசேயையும்‌, ஆரோனையும்‌ பார்க்கிறார்கள்‌. 
ஜனங்களின்‌ தலைவர்கள்‌ மோசேயையும்‌ 
ஆரோனையும்‌ நோக்கி, “நீங்கள்‌ 
பார்வோனின்‌ கண்களுக்கு முன்பாகவும்‌ 
அவருடைய ஊழியக்காரரின்‌ கண்களுக்கு 
முன்பாகவும்‌ எங்கள்‌ வாசனையைக்‌ கெடுத்து. 
எங்களைக்‌ கொல்லும்படி அவர்கள்‌ கையிலே. 
பட்டயத்தைக்‌ கொடுத்ததினிமித்தம்‌, கர்த்தர்‌ 
உங்களைப்‌ பார்த்து நியாயந்தீர்க்கக்கடவர்‌" 
(யாத்‌ 5:20,21). என்று 
சொல்லுகிறார்கள்‌. 

இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ தலைவர்கள்‌ 
மோசேயின்மீதும்‌, ஆரோனின்மீதும்‌ குற்றம்‌. 
சொல்லுகிறார்கள்‌. அவர்களுடைய 
குற்றச்சாட்டுக்களில்‌ நீதிமில்லை. அவர்கள்‌. 
மோசேயையும்‌, ஆரோனையும்‌ நோக்கி, 
“கர்த்தர்‌ உங்களைப்‌ பார்த்து நியாயம்‌ 
தீர்க்கக்கடவர்‌" என்று சொல்லுகிறார்கள்‌. 


தங்களுடைய ற்று, மோசேயும்‌, 


ஆரோனும்‌ காரண ஸ்ரவேலர்கள்‌ 
இவர்களைச்‌ சபிக்கிறார்கள்‌. தங்களுடைய 


குற்றச்சாட்டுக்குத்‌ தேவனைச்‌ சாட்சியாகக்‌, 
கூறுகிறார்கள்‌. தங்களால்‌ பார்வோன்‌. 


நியமித்த வேலையைச்‌ செய்ய முடியாது. 
என்றும்‌, அதற்காக பார்வோனின்‌ 
ஆளோட்டிகள்‌ தங்களைப்‌ பட்டயத்தால்‌ 
கொன்றுபோடுவார்கள்‌ என்றும்‌ இஸ்ரவேலின்‌ 
தலைவர்கள்‌ கூறுகிறார்கள்‌. இந்தப்‌ 
பிரச்சனைக்கு மோசேயும்‌, ஆரோனும்‌ தான்‌ 
காரணம்‌ என்று அவர்கள்மீது குற்றம்‌ 
சுமத்துகிறார்கள்‌. இந்த வார்த்தைகளைக்‌ 
கேட்டவுடன்‌ மோசே தேவனிடம்‌. 
முறையிடுகிறார்‌. தேவன்‌ மோசேயின்‌. 
விண்ணப்பத்தைக்‌ கேட்டு, தமது பலத்த 
கிரியைகளைச்‌ செய்ய ஆரம்பிக்கிறார்‌. 
(யாத்‌ 5:22-23; யாத்‌ 64-8). 


QOODNENS 
PUBLISHERS 


மோசேயும்‌ ஆரோனும்‌. எகிப்து 
தேசத்‌ அடிமைகளாயிருக்கிற 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு நன்மை 
செய்வதற்காகவே வந்திருக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ இஸ்ரவேலரை எகிப்தியரின்‌ 
அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கவேண்டும்‌ 
கர்த்தருடைய சித்தம்‌. 
ஆரோனும்‌ கர்த்தருடைய 
ஊழியக்காரர்களாக எகிப்து தேசத்திற்கு 
வந்திருக்கிறார்கள்‌. 


னால்‌ அவர்கள்‌ எகிப்து தேசத்திற்கு 
க்கம்‌ உடனே நிறை 


எதிர்பார்த்த 


ஏற்று இஸ்ரவேல்‌ புத்திரரை, வனாந்தரத்திலே 
கர்த்தருக்கு பலியிட அனுப்பிவிடுவான்‌ என்று 
மோசேயும்‌ ஆரோனும்‌ எதிர்பார்த்தார்கள்‌. 
ஆனால்‌ பார்வோனோ இஸ்ரவேல்‌ புத்திரரை 
மிகவும்‌ கடினமாக வேலை வாங்குகிறான்‌. 
அவர்களை அனுப்ப மறுக்கிறான்‌. 


மோசேயும்‌ ஆரோனும்‌ இஸ்ரவேல்‌ 

ஜனங்களுக்கு முன்பாக, கர்த்தர்‌ தங்களுக்கு 
சொன்ன அற்புதங்களை செய்தார்கள்‌. 
இதனால்‌ கர்த்தர்‌ தாமே அவர்கள்‌ 
இருவரையும்‌ எகிப்து தேசத்திற்கு 
அனுப்பியிருக்கிறார்‌ என்பது உறுதியாயிற்று. 
ஆனால்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ 
தலைவர்களோ, அவர்கள்‌ இருவரையும்‌ 
பார்த்து தூஷணவார்த்தைகளை 
சொல்லுகிறார்கள்‌. மோசேயும்‌ ஆரோனும்‌ 
தங்களை விடுவிக்க வராமல்‌, தங்களை 
கொல்ல  வந்திருக்கிறார்கள்‌ என்று 
அவர்கள்மீது குற்றம்‌ சொல்லுகிறார்கள்‌. 
கர்த்தர்‌ அவர்கள்‌ இருவரையும்‌ 
நியாயந்தீர்க்கக்கடவர்‌ என்றும்‌ சொல்லி 
அவர்கள்‌ மோசேயையும்‌ ஆரோனையும்‌ 
சபிக்கிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌: புத்திரருடைய 
தலைவர்களின்‌ கோபமான வார்த்தைகளைக்‌ 
கேட்டு மோசே மனம்‌ வேதனைப்படுகிறார்‌. 
அவர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ 
தலைவர்களைப்போல அவர்களிடத்தில்‌ 
கோபமான வார்த்தைகளைப்‌ பேசவில்லை. 
அதற்கு பதிலாக மோசே கர்த்தரிடத்திலே 
போகிறார்‌. மோசே தன்னுடைய மனதின்‌ 
வேதனைகளையெல்லாம்‌. கர்த்தருடைய 
சமுகத்திலே சொல்லுகிறார்‌. 





யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


மோசே கர்த்தரிடத்தில்‌ திரும்பிப்போய்‌, 
“ஆண்டவரே, இந்த ஜனங்களுக்குத்‌ 
தீங்குவரப்பண்ணினதென்ன? ஏன்‌ என்னை 
அனுப்பினீர்‌? 
நாமத்தைக்கொண்டு 
பார்வோனிடத்தில்‌ 


அவள்‌ த 
உபத்திரவப்படுத்துகிறான்‌; நீர்‌ 

ஜனங்களை விடுதலையாக்கவில்லையே" 
(யாத்‌ 5:22,23) என்று சொல்லுகிறார்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ மோசேயின்மீதும்‌, 
ஆரோனின்மீதும்‌ குற்றம்‌ சுமத்துகிறார்கள்‌. 
(யாத்‌ 5:21) மோசே தேவன்மீது குற்றம்‌ 
சுமத்துகிறார்‌. (யாத்‌ 5:22). மோசே 
தேவனுடைய அழைப்பைப்‌ பெற்றிருக்கிறவர்‌. 
நாற்பது வருஷங்கள்‌ வனாந்தரத்தில்‌ பயிற்சி 
பெற்றிருக்கிறவர்‌ 
அற்புதங்களைத்‌ தன்‌ 
ஆனாலும்‌ மோசே 
பொறுமையிழந்து, இஸ்ரவேலரைப்‌ போலவே 
தேவனைக்‌ குற்றப்படுத்துகிறார்‌ 
சொல்லியதுபோன்று. 

பு “என்‌ 

என்னை அனுப்பினீர்‌' என்று தன்ன 
அனுப்பின தேவனிடம்‌ முறையிடுகிறா 
எகிப்து தேசத்திலிருந்து இஸ்லேலரைப்‌ 
போகவிட வேண்டும்‌ என்று தாங்கள்‌ 
பார்வோனிடத்தில்‌ விண்ணப்பம்‌ 
பண்ணியநால்நான்‌ தங்களுடைய துன்பங்கள்‌ 
மிகுதியாயிற்று என்று மோசேயும்‌, இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாரும்‌ நினைக்கிறார்கள்‌. பார்வோனிடம்‌ 
விண்ணப்பம்‌ பண்ணாமல்‌ இருந்திருந்தால்‌, 
தங்களுக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனைகள்‌ 
வந்திருக்காது என்று நினைக்கிறார்கள்‌ (யாத்‌ 
5:21-23). 


மோசே மறுபடியும்‌ எகிப்திற்கு வந்து, 
ஒருசில நாட்களே ஆயிற்று ஆயினும்‌ 
தேவன்‌ இஸ்ரவேலரை இன்னும்‌ 
விடுவிக்கவில்லை. எகிப்து ஜனத்தின்மீது. 
தேவன்‌ பத்து வாதைகளை அனுப்புகிறார்‌. 
இந்த வாதைகளெல்லாம்‌ அவர்கள்மீது 
கடந்து வருவதற்கு மூன்று முதல்‌ ஏழு 
வாரங்கள்‌ வரையிலும்‌ ஆகியிருக்கலாம்‌. 
வேதாகமத்தில்‌ இந்த வாதைகளின்‌ காலமாக 
26 நாட்கள்‌ கூறப்பட்டிருக்கிறது. இதிலும்‌ சில 
வாதைகள்‌ தீவிரமாகச்‌ செயல்படுவதற்கு. 
மேலும்‌ சில காலமாகலாம்‌. 


தாம்‌ 


இஸ்ரவேலரை விடுவிக்கவில்லை 


மோசேக்கு வந்ததுபோலவே, 
நம்முடைய ஜிியத்திலும பிரச்சனைகளும்‌, 
வேதனைகளும்‌, வருத்தங்களும்‌ வரலாம்‌. 
அப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களில்‌ நாம்‌ 
கர்த்தருடைய சமுகத்திலே கருத்தாய்‌ 
ஜெபிக்கவேண்டும்‌. விசுவாசமுள்ள ஜெபம்‌ 
பிணியாளிகளை இரட்சிக்கும்‌. நாம்‌ 
கர்த்தரிடத்தில்‌ விசுவாசத்தோடு 
ஜெபிக்கும்போது, கர்த்தர்‌ நம்முடைய 
பிரச்சனைகளையும்‌ குழப்பங்களையும்‌ 
நீக்கிப்போடுவார்‌. 
நம்முடைய ஆவிக்குரிய 
போராட்டத்திலே, நாம்‌ தோற்றுப்போய்‌ 
பின்வாங்கிப்போனாலும்‌, நாம்‌ கர்த்தருடைய 
சமுகத்திற்குதான்‌ திரும்பிப்போகவேண்டும்‌. 
கர்த்தரிடத்தில்‌ போகாமல்‌, வேறு இடத்திற்கு 
திரும்பி போவது நமக்கு பாதுகாப்பானதல்ல, 
எகிப்து தேசத்திலே. 
உண்டாயிற்று. 
முன்னேறி போகமுடியவில்லை. 
திரும்பிப்போகவேண்டியதாயிற்று. 
மீதியான்‌ தேசத்திற்கு 
திரும்பிப்போய்விடாமல்‌ கர்த்தரிடத்தில்‌ 
திரும்பி போகிறார்‌. 


மோசே 
ஆண்டவரே, 


கர்த்தரை நோக்கி, 
இந்த ஜனங்களுக்கு 
தீங்கு வரப்பண்ணினதென்ன' என்று 
கேட்கிறார்‌. மோசே கர்த்தருக்கு முன்பாக 
நிற்கும்போது அவரால்‌ அமைதியாய்‌ 
நிற்கமுடியவில்லை. அவர்‌ கர்த்தரை நோக்கி, 
“ஏன்‌ என்னை அனுப்பினீர்‌' என்றும்‌ 
கேட்கிறார்‌. 


பார்வோன்‌ இஸ்ரவேல்‌ 
உயத்தரவப்படத்துகிறான்‌. 

பார்வோனுடைய முகத்திலே. 
இஸ்ரவேல்‌ ங்கப்‌ பரிந்து பேசின 





BALWETHER 
பிய 


இன்று வரையிலும்‌, இஸ்ரவேல்‌ 
விடுலிக்கப்படுவதற்கான அடையாளம்‌ 
எதுவும்‌ காணப்படவில்லை. ஆகையினால்‌ 
மோசே மிகுந்த மனவேதனையோடு, 
கர்த்தரை... நோக்கி, “என்னை ஏன்‌ 
அனுப்பினீர்‌" என்று கேட்கிறார்‌. மோசே 
கர்த்தரிடத்தில்‌ மேலும்‌ முறையிடும்போது, 
ஜனங்களை 

என்றும்‌ 


மோசே கர்த்தரிடத்தில்‌, “ஏன்‌ என்னை 
அனுப்பினீர்‌" என்று கேட்கும்‌ வாக்கியத்திற்கு, 


பர்ோனிட த்தில்‌ வ்‌ என்றும்‌, 
“இஸ்ரவேல்‌ த்‌ 


பண்ணுதவற்கு 
என்னென்ன காரியங்களை செய்யவேண்டும்‌" 


என்றும்‌ பொருள்‌. 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இருக்கிறது. ஆனால்‌ எகிப்து தேசத்திலோ, 
மோசே எதிர்பார்த்த பிரகாரமாக, இஸ்ரவேல்‌. 
பத்திருக்கு நன்மையான காரியம்‌ 
எதுவும்‌ நடைபெறவில்லை. மோசேக்கும்‌. 


பேசுகிறார்கள்‌. இப்படிப்பட்ட 
மோசே கர்த்தருடைய 
தன்னை ஒப்புக்கொடுத்து 





யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


மோசே கர்த்தரிடத்தில்‌ திரும்பிப்போய்‌ 
தன்னுடைய பிரச்சனைகளை முறையிடுகிறார்‌. 


தேசத்திலே அடிமைகளாயிருக்கும்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரரிடத்திலே, மோசே என்னென்ன 
செய்திகளை சொல்லவேண்டுமென்று. 
கர்த்தர்‌ அவருக்கு விளக்கமாக சொல்லுகிறார்‌ 
(யாத்‌ 6:2-8). ஆனால்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரரோ மோசேயின்‌ வார்த்தைகளுக்கு 
செவிகொடுக்கவில்லை (யாத்‌ 6:9). 


மறுடியுமாக. 
அனுப்புகிறார்‌ 
மோசேயோ 


கர்த்தர்‌ மோசேயை 
பார்வோனிடத்திற்கு 

யாத்‌ 610/1. 
பார்வோனிடத்திற்குப்போக தயங்குகிறார்‌ 
(யாத்‌ 622) கர்த்தர்‌ மோசேயையும்‌ 
ஆரோனையும்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரிடத்திற்கும்‌ 
எகிப்தின்‌ ராஜாவாகிய பார்வோனிடத்திற்கும்‌ 
மறுபடியும்‌ அனுப்புகிறார்‌ (யாத்‌ 6:13) 


மோசே, ஆரோன்‌ ஆகியோருடைய 
பிதாக்கள்‌ வீட்டாரின்‌ தலைவர்களைப்பற்றி 
இந்த வசனப்பகுதியில்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
ரூபன்‌, சிமியோன்‌ ஆகிய 
கோத்திரத்தாரின்‌ வம்சவரலாறு சுருக்கமாகச்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது (யாத்‌ 64-25) 


இந்த அதிகாரத்தின்‌ கடைசிப்பகுதியில்‌ 
'மோசேயைப்பற்றியும்‌, மோசே கர்த்தரிடத்தில்‌ 


பேசின வார்த்தைகளைப்பற்றியும்‌, கர்த்தர்‌ 
அவருக்கு சொன்ன வார்த்தைகளைப்பற்றியும்‌ 
மறுபடியுமாய்ச்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
(யாத்‌ 6:26-30). 


நான்‌ யேகோவா 
யாத்‌ 61-9 


யாத்‌ 8. 
மோசேயை 
பார்வோனுக்குச்‌ 
இப்பொழுது காண்பாய்‌; பலத்த 
கையைக்‌ அவர்களைப்‌ 
போகவிட்டு, பலத்த கையைக்‌ கண்டு 
அவர்களைத்‌: தன்தேசத்திலிருத்து 
துரத்திவிடுவான்‌ என்றார்‌. 


கர்த்தர்‌ 
நான்‌ 
செய்வதை 


ப்ப 
கோக்க 


யாத்‌ 6:2. மேலூம்‌, தேவன்‌ மோசேயை 
நோக்கி: நான்‌ யேகோவா, 


யாத்‌ 62.  சர்வவவல்லமையுள்ன 
தேவன்‌ என்னும்‌ நாமத்தினால்‌ நான்‌: 
ஆபிரகாமுக்கும்‌ எசாக்குக்கும்‌ 
யாக்கோபுக்கும்‌ தரிசனமானேன்‌; 
ஆனாலும்‌ யேகோவா என்னும்‌ என்‌ 
நாமத்தினால்‌ நான்‌ அவர்களுக்கு 
அறியப்படவில்லை. 


யாத்‌ 6:4. அவர்கள்‌ பரதேசிகளாயத்‌ 
தங்கின தேசமாகிய கானான்தேசத்தை 
அவர்களுக்குக்‌ கொடுப்பேன்‌ என்று 
நான்‌. அவர்களோடே. என்‌ 
உடன்படிக்கையையும்‌ 
ஏற்படுத்தியிருக்கிறேன்‌.. 


யாத்‌ 6, எகிப்தியர்‌ 
அடிமைகொள்ளுகிற இஸ்ரவேல்‌ 
பெருமூச்சையும்‌ நான்‌ 
உடன்படிக்கையை 


இஸ்ரவேல்‌ 


சுமைகளை நீக்கி நான்‌ உங்களை 
விடுவித்து, உங்களை அவர்கள்‌ 
அடிமைத்தனத்திற்கு நீங்கலாக்கி, 
ஓங்கிய கையினாலும்‌, மகா 
தண்டனைகளினலும்‌ உங்களை மீட்டு, 


:7. உங்களை எனக்கு 
சேர்த்துக்கொண்டு, 
தேவனாயிருப்பேன்‌; 

எகிப்தியர்‌ ௬ுமத்தின 
சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற 
உங்கள்‌ தேவனாகிய கர்த்தர்‌ நாண்‌ 
என்று அறிவீர்கள்‌. 


யாத்‌ 6:8. ஆபிரகாமுக்கும்‌ ஈசாக்குக்கும்‌ 
யாக்கோபுக்கும்‌ கொடுப்பேன்‌ என்று 
நான்‌ ஆணையிட்ட. தேசத்தில்‌ 
உங்களைக்‌ கொண்டுபோய்‌, அதை 
உங்களுக்குச்‌. ௬தந்தரமாகக்‌ 
கொடுப்பேன்‌; நான்‌ கர்த்தர்‌ எண்று 
அவர்களுக்குச்‌ சொல்‌ என்றார்‌. 





யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


யாத்‌ 6:9. இந்தப்பிரகாரமாக மோசே: 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்குச்‌ சொன்னான்‌; 
அவர்களோ 'மனமடிவினாலும்‌ 
கொடுமையான வேலையினாலும்‌ 
மோசேக்குச்‌ 
செவிகொடாமத்போனார்கள்‌. 


மோசேயும்‌ 
பார்வோனிடத்திலே போய்‌, 
தங்களுக்கு சொன்ன 
சொல்லுகிறார்கள்‌. பார்வோனோ 
இஸ்ரவேல்‌ புத்திரரை எகிப்து தேசத்தை 
விட்டு அனுப்ப மறுத்துவிடுகிறான்‌. அது 
மாத்திரமல்ல, பார்வோன்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரரின்‌ வேலைகளை கடினமாக்குகிறான்‌. 
இதனால்‌ இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
மோசேக்கு விரோதமாகப்‌ பேசுகிறார்கள்‌. 
அப்பொழுது மோசே கர்த்தரிடத்தில்‌: 
திரும்பிப்போய்‌, தன்னுடைய மனதின்‌ 
வேதனைகளையும்‌, பாரங்களையும்‌ 


சொல்லுகிறார்‌. 


கர்த்தர்‌ மோசேயின்‌ முறையீடுகளை 
பொறுமையாய்‌ செவிகொடுத்து கேட்கிறார்‌ 
கர்த்தர்‌ அவருக்கு ஆறுதலான 
வார்த்தைகளை சொல்லுகிறார்‌. கர்த்தர்‌ 
மோசேக்கு ஏற்கெனவே சொன்ன 
வாக்குத்தத்தத்தை, இங்கே மறுபடியுமாய்‌ 
உறுதிபண்ணுகிறார்‌ 


ஆகையால்‌, நான்‌ என்‌ கையை நீட்டி, 
எகிப்தின்‌. நடுவிலே நான்‌ செய்யும்‌ சகலவித 
அற்புதங்களாலும்‌ அதை வாதிப்பேன்‌;: 
அதற்குப்பின்‌ அவன்‌ உங்களைப்‌ 
போகவிடுவான்‌" (யாத்‌ 3:20). 


மோசே கர்த்தருடைய 
'நீர்‌ உம்முடைய 
விடுதலையாக்கவில்லையே” 

என்று முறையிடுகிறார்‌. அதற்கு 
மோசேயை நோக்கி, “நான்‌ பார்வோனுக்குச்‌ 
செய்வதை இப்பொழுது காண்பாய்‌: பலத்த 
கையைக்‌ கண்டு அவர்களைப்‌ போகவிட்டு, 
பலத்த கையைக்‌. கண்டு 
அவர்களைத்‌ தன்தேசத்திலிருந்து 
துரத்திவிடுவான்‌" (யாத்‌ 64) என்று 
சொல்லுகிறார்‌. 


ஆரோனும்‌ 
கர்த்தர்‌ 
வார்த்தைகளை 


QOODNENS 
PUBLISHERS 


தமக்கு சித்தமான 

, மனுஷருக்கு இரட்சிப்பை 
மனுஷருக்கு 

எப்போதுமே 

ஆனாலும்‌ கர்த்தர்‌, 


மனுஷருடைய 
பிரச்சனைகள்‌ அதிகமாகும்போதும்‌, 
தாங்கள்‌ பிரச்சனையிலே 
க்கப்போவ்லிடுவோனே என்னும்‌ சூழ்நிலை 
மனுஷருக்கு வரும்போதும்‌, கர்த்தர்‌ 
மனுஷருக்கு உதவி செய்கிறார்‌. 

(ஏழைகள்‌ பாழாக்கப்பட்டதினிமித்தமும்‌, 
எளியவர்கள்‌ விடும்பெருூச்சினிமித்தமும்‌, 
நான்‌ இப்பொழுது எழுந்து, அவன்மேல்‌ 
சீறுகிறவர்களுக்கு அவனைக்‌ காத்துச்‌ 
சுகமாயிருக்கப்பண்ணுவேன்‌ என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌" (சங்‌ 12:5) 


தன்னுடைய 


தோல்வியடையும்போது, 

என்ன செய்வது 

தெரியாமல்‌ மனுஷன்‌ 

தலிததுக்மொண்டிக்கிறன்‌ அப்படிப்பட்ட 

மில்‌, கர்த்தர்‌ மனுஷனுக்கு 

உதவி செய்கிறார்‌. தம்மை நம்புகிறவர்களை 

ர்‌ கைவிடமாட்டார்‌ 

நம்புகிறவர்கள்‌ 
வெட்கப்பட்டுப்போகமாட்டடார்கள்‌. 


மோசே 
உம்முடைய 
விடுதலையாக்கவில்லையே" ன்று 
கர்த்தரோ மோசேயை நோக்கி, 
“பார்வோன்‌ கர்த்தருடைய பலத்த கையைக்‌ 
போகவிட்டு, பலத்த 
க்‌ ர்‌ அவர்களைத்‌ 
தன்தேசத்திலிருந்து துரத்திவிடுவான்‌" என்று 
சொல்லுகிறார்‌. பார்வோன்‌ கர்த்தருடைய 
பலத்த கையை காணவேண்டும்‌. 
அப்போதுதான்‌ பார்வோனுடைய மனம்‌ மாறும்‌. 
அப்போது இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு விடுதலை 
கிடைக்கும்‌ கர்த்தருடைய பலத்த கை 
வெளிப்படும்‌ வரையிலும்‌, இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கு விடுதலை இல்லை. 


கர்த்தரிடத்தில்‌, 
இனங்களை 





BALWETHER 
பிய 


கர்த்தர்‌ மோசேக்கு ஆறுதலான 
வார்த்தைகளை சொல்லுகிறார்‌. மோசேயும்‌, 
இஸ்ரவேல்‌ புத்திரரும்‌ கர்த்தரையும்‌ 
அவருடைய வல்லமையையும்‌ நம்பவேண்டும்‌. 

உதவிக்காக அவர்கள்‌ 


பொறுமையோடும்‌ 


மேலும்‌, தேவன்‌ மோசேயை நோக்கி: 
ன்‌ யேகோவா, சர்வவல்லமையுள்ள. 
என்னும்‌ நாமத்தினால்‌ நான்‌ 
ஆமிரகாமுக்கும்‌ ஈசாக்குக்கும்‌ 
யாக்கோபுக்கும்‌ தரிசனமானேன்‌; ஆனாலும்‌ 
யேகோவா என்னும்‌ என்‌ நாமத்தினால்‌. 
நான்‌ அவர்களுக்கு அறியப்படவில்லை" 
(யாத்‌ 6:2,3) என்று சொல்லுகிறார்‌. 
மோசேயை நோக்கி “நான்‌ 
என்று சொல்லுகிறார்‌. தேவன்‌ 
தம்முடைய வாக்குத்தத்தங்களையும்‌, 
உடன்படிக்கைகளையும்‌ நிறைவேற்றுவதில்‌: 
உண்மையுள்ளவர்‌. இந்தத்‌ தீர்க்கதரிசனத்தில்‌. 
"நான்‌ யேகோவா" என்னும்‌ 
வார்த்தையைக்‌ கர்த்தர்‌ நான்கு முறை 
பயன்படுத்தியிருக்கிறார்‌. (யாத்‌ 6:2,57,8) 
'சர்வவவல்லமையுள்ள தேவன்‌ என்னும்‌ 
நாமத்தினால்‌ நான்‌ ஆபிரகாழுக்கும்‌. 
ஈசாக்குக்கும்‌. யாக்கோபுக்கும்‌ 
தரிசனமானேன்‌" என்று தேவன்‌ மோசேக்கு 
ல்‌ தேவன்‌ இம்மூவருக்கும்‌. 
எல்‌-ஷடாயாக 
வெளிபபடத்தியிருக்கிறார்‌ எல்‌-ஷடாம்‌ 
என்னும்‌ நாமத்திற்கு அனைத்தும்‌ 
போதுமானவர்‌ என்று பொருள்‌. யெகோவா 
என்னும்‌ நாமத்திற்கு நித்தியமானவர்‌ என்று 
பொருள்‌ 


தேவன்‌ 
யேகோவா" 


தே டய வாக்குத்தத்தத்தை 
நகத்தி. ஆகா, ஈசாக்கோ, 
காணவில்லை. எகிப்திலிருந்து. 
கானான்‌ தேசத்திற்குப்‌ 
தேவனுடைய 
வாக்குத்தத்தங்களை அனுபவிக்கிறார்கள்‌. 
பிரகாமிற்கும்‌, ( 
ஆதி 15:4-6, 
ஆதி. 


தி 122-3; 
13-21; 
1818-19; 


தேவன்‌ 
1314-17: 
17:2-819-21; 

ஆதி 21:12-13; ஆதி 22:17-18: ஆதி 24:7), 


ஆதி. 
ஆதி. 


ஈசாக்கிற்கும்‌ (ஆதி 2613-424), 
யாக்கோபிற்கும்‌ (ஆதி 27:28-29,37; 
ஆதி 28:34, 1305; ஆதி 3295; 
ஆதி 354143: ஆதி 482546) வாக்குப்‌ 
பண்ணியவையெல்லாம்‌ நிறைவேறுகிறது. 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யாத்‌ 6:3-4 ஆகிய வசனங்களில்‌ 
தேவனுடைய ப்‌ பற்றி 
கூறப்பட்டிருப்பதில்‌,. சர்வ 
வல்லமையுள்ள தேவன்‌ என்பதும்‌, யெகோவா 
என்பது அவருடைய நாமம்‌ என்பதும்‌ 
வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. முற்பிதாக்கள்‌ 
கானான்‌ தேசத்தில்‌ பரதேசிகளாய்ச்‌ 
சஞ்சரித்தார்கள்‌. அவர்களுடைய ஜீவிய 
நாட்களில்‌ கானான்‌ தேசத்தின்‌ எந்தப்‌ 
பகுதியையும்‌, அவர்கள்‌ சுதந்தரித்துக்‌ 
கொள்ளவில்லை (எபி 19; அப்‌ 7:4-7). 


இப்போது யேகோவா 
தம்முடைய நாமத்தினால்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கும்‌ 

யேகோவா என்னும்‌ 
கர்த்தர்‌ வாக்குத்தத்தம்‌. 
நிறைவேற்றுவார்‌ என்று 
ர்‌ ஆரம்பித்து வைத்ததை 
பூரணமாய்‌ செய்து முடிப்பார்‌ என்றும்‌ இந்தப்‌ 
பெயருக்கு பொருள்‌ சொல்லலாம்‌. 


கர்த்தர்‌ 


கர்த்தர்‌ வானத்தையும்‌ 
பூமியையும்‌ 


ஆதியி 

க்‌ மூத்த பின்மே 
அவருடைய நாமம்‌ யே! என்று 
வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. 


“தேவனாகிய கர்த்தர்‌ பூமியையும்‌ 
வானத்தை உண்டாக்க. நன்றே 
வானமும்‌ பூமியும்‌ சிருஷ்டிக்கப்பட்ட வரலாறு 
இவைகளே" (ஆதி 2:4). இந்த வசனத்தில்‌ 
தேவனாகிய கர்த்தர்‌ என்னும்‌ பெயருக்கு 
பயன்படுத்தப்பட்டிருக்கிற எபிரெய வார்த்தை 
"யேகோவா" என்பதாகும்‌. 
பரிசுத்தவான்களுடைய இரட்சிப்பு 
பூரணமாகும்‌ போது, கர்த்தர்‌ யேகோவா 
என்னும்‌ நாமத்தினால்‌ அறியப்படுவார்‌. 
பண்‌. அவாவும்‌ ஒமெகாவும்‌, ஆதியும்‌ 
முந்தினவரும்‌ 
பிந்தினவருமாயிருக்கிறேன்‌" (வெளி 22:13) 
அதுவரையிலும்‌, கர்த்தர்‌ 
விசுவாசிகளுக்கு “எல்ஷடாய்‌” என்னும்‌ 
நாமமுள்ள தேவனாகவே அறியப்படுவார்‌. 
அவர்‌ விசுவாசிகளின்‌ பலத்திற்கும்‌, 
ஆதரவுக்கும்‌, பாதுகாப்புக்கும்‌, பராமரிப்புக்கும்‌. 
போதுமானவராயிருப்பார்‌. 





யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


இஸ்ரவேலின்‌ 
முற்பிதாக்களோடு உடன்படிக்கை 
ஏற்படுத்தியிருக்கிறார்‌. உடன்படிக்கை. 
பண்ணினவர்‌ உண்மையுள்ளவர்‌. அவர்‌ 
ஒருபோதும்‌ தம்முடைய உடன்படிக்கையை 
மறந்துவிடுகிறவரல்ல. கர்த்தர்‌ இப்போது 
மோசேயிடம்‌ மறுபடியுமாக, தம்‌ 
உடன்படிக்கையை ஞாபகப்படுத்துகிறார்‌. 


கர்த்தர்‌ மோசேயை நோக்கி, 
"ஆபிரகாம்‌, ஈசாக்கு, யாக்கோபு ஆகியோர்‌ 
பரதேசிகளாய்த்‌ தங்கின தேசமாகிய 
கானான்தேசத்தை அவர்களுக்குக்‌ 
கொடுப்பேன்‌ என்று நான்‌ அவர்களோடே 


என்‌ உடன்படிக்கையையும்‌ 
ஏற்படுத்திமிருக்கிறேன்‌" (யாத்‌ 6:4) என்று 
சொல்லுகிறார்‌. 

கர்த்தரே உடன்படிக்கை பண்ணினவர்‌. 
அவர்‌ தம்முடைய உடன்படிக்கையை 
மந்துலிடாமல்‌ பம்‌ ர்‌ 
மோசே 


யோகத்‌ இஸ்ரேல்‌ பத்தான்‌ 
கேப்‌ 


பெருமூச்சையும்‌ நான்‌ 
உடன்படிக்கையை நினைத்தேன்‌" 
என்று சொல்லுகிறார்‌ 
மனதுருக்கமுமுள்ளவராயிருக்கிறார்‌ 

மோசே கர்த்தருடைய வார்த்தைகளை 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு சொல்லவேண்டும்‌. 
மோசேயும்‌ ஆரோனும்‌, கர்த்தர்‌ தங்களுக்கு 
சொன்ன வார்த்தைகளை இஸ்ரவேல்‌: 
புத்திரருக்கு ஏற்கெனவே சொன்னார்கள்‌. 
அப்போது அவர்கள்‌ கர்த்தருடைய 
வார்த்தைகளை சந்தோஷமாய்‌ 
ஏற்றுக்கொண்டார்கள்‌. ஆனால்‌ பார்வோன்‌ 
கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து. 
இஸ்ரவேல்‌ புத்திரரை  விடுதலையாக்க 
மறுத்துவிட்டான்‌. 

இப்போது கர்த்தர்‌ மறுடியுமாய்‌ 
தம்முடைய வார்த்தைகளை மோசேக்கு. 
சொல்லுகிறார்‌. கர்த்தருடைய வார்த்தைகள்‌ 
ஏற்கெனவே வெளிப்படுத்தப்பட்டதைவிட, 
இப்போது அதிக தெளிவாகவும்‌, விரிவாகவும்‌ 
'வெளிப்படுத்தப்படுகிறது. 


QOODNENS 
PUBLISHERS 


மோசே இஸ்ரவேல்‌ புத்திரரை நோக்கி 
சொல்ல வேண்டிய வார்த்தைகளை, கர்த்தர்‌ 
அவருக்கு சொல்லுகிறார்‌. கர்த்தர்‌ 
மோசேயை நோக்கி, “ஆதலால்‌, இஸ்ரவேல்‌ 
பத்திரை நோக்கி: நானே கர்த்தர்‌, 
உங்கள்மேல்‌ எகிப்தியர்‌ சுமத்தின சுமைகளை 
நீக்கி நான்‌ உங்களை விடுவித்து, உங்களை 
அவர்கள்‌ அடிமைத்தனத்திற்கு நீங்கலாக்கி, 
ஒங்கிய கையினாலும்‌, மகா 
தண்டனைகளினாலும்‌ உங்களை மிட்டு, 
உங்களை எனக்கு ச 
சேர்த்துக்கொண்டு, 
தேவனாயிருப்பேன்‌: உங்கள்மேல்‌ எகிப்தியர்‌ 
சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை 
விடுவிக்கிற உங்கள்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
நான்‌ என்று அறிவீர்கள்‌" என்றும்‌, 

'ஆபிரகாமுக்கும்‌ ஈசாக்குக்கும்‌. 
யாக்கோபுக்கும்‌ கொடுப்பேன்‌ என்று நான்‌ 
ஆணையிட்ட தேசத்தில்‌ உங்களைக்‌ 
கொண்டுபோய்‌, அதை உங்களுக்குச்‌ 
சுதந்தரமாகக்‌ கொடுப்பேன்‌; நான்‌ கர்த்தர்‌ 
என்று அவர்களுக்குச்‌ சொல்‌" (யாத்‌ 6:6-8) 
என்றும்‌ சொல்லுகிறார்‌. 

கர்த்தர்‌ ஓங்கிய கையினாலும்‌, மகா 
தண்டனைகளினாலும்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரை 
மீட்பார்‌. இந்த வாக்கியத்தில்‌ மீட்பது, 
என்பதற்கான எபிரெய வார்த்தை “கால்‌” 
என்பதாகும்‌. உறலினருடைய சம்பத்து 
விற்கப்பட்டிருந்தாலோ அல்லது அடகாக 
வைக்கப்பட்டிருந்தாலோ அவருடைய உறவினர்‌ 
ஒருவர்‌ அதை வாங்கி தன்‌ உறவினரிடம்‌. 
திரும்பவும்‌ கொடுப்பது என்று “மீட்பது” 
என்னும்‌ வார்த்தைக்கு பொருள்‌ சொல்லலாம்‌. 


எபிரெயரின்‌ வரலாற்றில்‌ இவர்களுக்குச்‌ 
சுதந்தர முறை மீட்பர்‌ க்‌்‌ தேவன்‌ 
தம்மை இஸ்ரவேல்‌ ஜனத்தாரின்‌ சுதந்தர 
முறை மீட்பராக வெளிப்படுத்திக்‌ 
காண்பிக்கிறார்‌. இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
தம்முடைய ஜனம்‌ என்பதையும்‌, தம்முடைய 
சித்தத்தை நிறைவேற்றுவதற்குத்‌ தேவன்‌ 
தெரிந்தெடுத்திருப்பதையும்‌ 
மீட்பர்‌ சத்தியம்‌ 
தெளிவுபடுத்துகிறது (யாத்‌ 6:6-7). 





(யம்‌ 
சபரிய 


ஏராளமான ஜனங்களும்‌, 

தேசத்தாரும்‌ இருந்தாலும்‌, 
கர்த்தர்‌ இ £னங்களை, தம்முடைய 
ஜனங்களாக சேர்த்துக்கொள்கிறார்‌. 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
தேவனாகவும்‌ இருப்பார்‌. இதுவும்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திருக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய 
சிலாக்கியம்‌. இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌. 
மத்தியிலே விசேஷித்த பரிசுத்தமோ, 
அளவுக்கு அதிகமான பக்தியோ. 
கீழ்ப்டிதலோ காணப்படவில்லை. ஆனாலும்‌ 
கர்த்தர்‌, தம்முடைய பெரிதான 
கிருபையினால்‌, இஸ்ரவேல்‌  புத்திரரை 
தமக்கு ஜனங்களாக சேர்த்துக்கொள்கிறார்‌. 
கர்த்தர்‌ அவர்களுக்கு தேவனாயிருக்கிறார்‌ 

கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரர்மேல்‌: 
எகிப்தியர்‌ சுமத்தின சுமைகளை நீக்கி 
அவர்களை விடுவிப்பதாகவும்‌ 
வாக்குப்பண்ணுகிறார்‌. அப்போது தங்களை 
விடுவிக்கிற தேவனாகிய கர்த்தர்‌ இவரே 
என்பதை இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
க்‌ 


இஸ்ரவேல்‌ புத்திரரை எகிப்து. 
தோத்திர. விடுவிப்பது. மத்தன்‌ 
ந்‌ 


பர்களுடைய முற்பிதாக்களுக்கு. 
வாக்குத்தத்தமாய்க்‌ 


கொடுக்கப்பட்ட 
கானான்‌... தேசத்திற்கும்‌ அவர்களை 
அழைத்துக்கொண்டு போவார்‌. கர்த்தர்‌ 
கானான்‌ தேசத்தை இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
சுதந்தரமாகக்‌ கொடுப்பார்‌. 


கர்த்தருடைய வார்த்தைகள்‌ எல்லாமே 
அற்புதமான வாக்குத்தத்தமாயிருக்கிறது. 
போசே இஸ்ரவேல்‌ பத்தரிடத்தம்‌. கர்த்தர்‌ 
தன்னிடத்தில்‌ ல்லியிருக்கிற 
வார்த்தைகளை தன்னது அவர்கள்‌ 
மிகவும்‌ சந்தோஷப்படவேண்டும்‌. அவர்கள்‌ 
மோசேக்கு செவிகொடுக்க வேண்டும்‌. 
ஆனால்‌ அவர்களோ. மோசேக்கு. 
'செவிகொடுக்கவில்லை. 


கர்த்தர்‌ தனக்கு சொன்ன எல்லா. 
வார்த்தைகளையும்‌ மோசே இஸ்ரவேல்‌ 
பத்திரருக்கு சொல்லுகிறார்‌. ஆனால்‌ 
அவர்களோ மனமடிவினாலும்‌ கொடுமையான 
வேலையினாலும்‌ மோசேக்குச்‌ 
செவிகொடாமற்போகிறார்கள்‌ (யாத்‌ 6:2. 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QODNENS 
PUBLISHERS 


புத்திரரைப்போலவே, 
கர்த்தருடைய 
மனமடிவினாலும்‌, 
கொடுமையான 
குடும்ப 

சரீர 

கஷ்டப்பட்டுக்‌ 
அவர்கள்‌ 
பிரச்சனைகளையும்‌, 
மாத்திரமே நோக்கிப்‌ 
அவர்கள்‌ கர்த்தரை 
தவறிவிடுகிறார்கள்‌. 
கர்த்தருடைய 
செவிகொடுக்காமல்‌: 


பிள்ளைகளில்‌ அநேகர்‌ 
மனவேதனைகளினாலும்‌, 
வேலையினாலும்‌, 
பிரச்சனைகளினாலும்‌, 
வியாதிகளினாலும்‌. 
கொண்டிருக்கிறார்கள்‌. 
தங்களுடைய 
வேதனைகளையும்‌ 
பார்க்கிறார்கள்‌. 
நோக்கிப்‌ பார்க்க 
அப்டிப்பட்டவர்கள்‌ 
வார்த்தைக்கும்‌ 
போய்விடுகிறார்கள்‌. 

பிரபஞ்சத்தில்‌ 
அதிகரிக்கும்போது, 
பாடுகளும்‌ ரகத்‌ 
அதிகரிக்கும்போது, நாம்‌ கர்த்த। 
நோக்கிப்‌ பார்க்க பழகிக்கொள்ளவேண்டம்‌. 
கர்த்தருடைய வார்த்தையே நமக்கு 
ஆறுதலையும்‌, மெய்யான இரட்சிப்பையும்‌ 
தரும்‌. 


, நமக்கு இந்தப்‌ 
பிரச்சனைகள்‌ 


பார்வோனோடே பேசு 
யாத்‌ 6:10-13 


யாத்‌ 6:10. பின்பு, கர்த்தர்‌ மோசேயை 
நோக்கி: 


யாத்‌ 8:11. நீ எகிப்தின்‌ ராஜாவாகிய 
பார்வோனிடத்தில்‌ போய்‌, அவன்‌ தண்‌: 
தேசத்திலிருந்து இஸ்ரவேல்‌ புத்திரரைப்‌ 
போகவிடும்படி அவனோடே பேசு 
என்றார்‌. 


யாத்‌ 842. மோசே 
சந்நிதானத்தில்‌ தின்னு, 
புத்திரரே 
செவிகொடுக்கவில்லை; 
எப்படிச்‌ செவிகொடுப்பான்‌? 
விருத்தசே.தனமில்லாத 
.களுன்னவன்‌ என்றான்‌. 


கர்த்தருடைய 
இஸ்ரவேல்‌ 





யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


யாத்‌ 68. கர்த்தர்‌ மோசேயோடும்‌. 
ஆரோனோடும்‌ பேசி, இஸ்ரவேல்‌. 
புத்திரரை எகிப்து தேசத்திலிருத்து 
அழைத்துக்கொண்டு. 'பாகும்படிக்கு, 
அவர்களை இஸ்ரவேல்‌. 
புத்திரரிடத்துக்கும்‌ எகிப்தின்‌: 
ராஜாவாகிய  பார்வோனிடத்துக்கும்‌ 
கட்டனைகொடுத்து அனுப்பினார்‌. 


கர்த்தர்‌ இரண்டாம்‌ முறையாக 
மோசேயை. பார்வோனிடத்தில்‌ பேசுவதற்கு 
அனுப்புகிறார்‌ கர்த்தர்‌ ஏற்கெனவே 
சொன்ன செய்தியில்‌ மாற்றம்‌ எதுவுமில்லை. 
பார்வோனிடத்தில்‌ ஏற்கெனவே 
மறுபடியுமாய்ப்‌ 


மோசேயை 
ராஜாவாகிய 


நோக்கி, “நீ 
பார்வோனிடத்தில்‌ 


(யாத்‌ 6:01) என்று 

இஸ்ரவேல்‌ புத்திரரை 

என்பதே மோசே 
பார்வோனிடத்தில்‌ பேசவேண்டிய வார்த்தை, 


பல்வித 


பேசுவதற்கு 
கர்த்தருடைய 
ஆனாலும்‌ 


மோசேயோ 

உடனே கீழ்ப்படி 
பார்வோனிடத்தில்‌ 
மோசே 


நிற்கிறார்‌ 


ப்‌ 
வார்த்தைக்கு 
அவர்‌ 
தயங்குகிறார்‌. 
சந்நிதானத்தில்‌ 
மோசேயின்‌ விசுவாசம்‌ பலவீனமாயிருக்கிறது. 


மோசே கர்த்தரை நோக்கி, “இஸ்ரவேல்‌ 
புத்திரரே த்தர சண்முக வில்லை. 
பார்வோன்‌. எனக்கு எப்படிச்‌ 
செவிகொடுப்பான்‌? நான்‌ 
விருத்தசேதனமில்லாத  உதடுகளுள்ளவன்‌” 
(யாத்‌ 612) என்று சொல்லுகிறார்‌. 


பார்வோனிடத்‌ 

முன்பாகவே, பார்வோன்‌ 
'செவிகொடுக்கமாட்டான்‌ 
தீர்மானித்துவிடுகிறார்‌. 
மோசேக்கு 

ஆகையினால்‌. 
செலிகொடுப்பன்‌ 
முடியாது. 


பேசும்‌: 
தனக்கு 
என்று மோசே 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
செவிகொடுக்கவில்லை. 
பார்வோன்‌. மோசேக்கு 
என்று எதிர்பார்க்க 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
ஜனமாயிருக்கிறார்கள்‌. 
கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய 
வேண்டியவர்கள்‌. பார்வோன்‌ எகிப்து 
தேசத்தை சேர்ந்தவன்‌. அவன்‌ ஏற்கெனவே, 
தேவன்‌ யார்‌" என்று மோசேயினிடத்தில்‌ 
ஆணவமாக கேள்வி கேட்டவன்‌. 
அப்படிப்பட்ட பார்வோன்‌ தனக்கு எப்படி 
செவிகொடுப்பான்‌ என்று மோசே 
கர்த்தரிடத்தில்‌ நம்பிக்கையில்லாமல்‌ 
பேசுகிறார்‌. 

மோசே கர்த்தரிடத்தில்‌ பேசும்போது, 
தன்னுடைய பலவீனத்தைப்பற்றியும்‌ 
சொல்லுகிறார்‌. தான்‌ விருத்தசேதனமில்லாத 
உதடுகளுள்ளவன்‌ என்று மோசே 
கர்த்தரிடத்தில்‌ சொல்லுகிறார்‌. மோசேயின்‌ 
சாக்குபோக்குகளுக்கு கர்த்தர்‌ 
போதுமான அளவு பதில்‌ கொடுத்திருக்கிறார்‌. 
கர்த்தர்‌ கிருபையும்‌ இரக்கமுமுள்ளவர்‌. 
அவருடைய கிருபை மோசேக்கு 
போதுமானது. 


கர்த்தருடைய 
அவர்கள்‌ 


கர்த்தர்‌ சர்வவல்லமையுள்ள தேவன்‌. 
" இயற்கையின்மீதும்‌ 


கர்த்தருடைய சித்தத்திற்கும்‌ திட்டத்திற்கும்‌ 
ஒப்புக்கொடுக்கவேண்டும்‌. 


கர்த்தர்‌ மோசேயோடு இதற்கு மேலும்‌ 

சொல்லிக்கொண்டிருக்கவில்லை. 
மோசேயை பேசவிட்டால்‌. அவர்‌ 
பேசிக்கொண்டே இருப்பார்‌ என்பது 
கர்த்தருக்கு தெரியும்‌. கர்த்தர்‌ மோசேயின்‌ 
பேச்சை நிறுத்துகிறார்‌. அவர்‌ மோசேயோடும்‌. 
ஆரோனோடும்‌ தம்முடைய வார்த்தைகளை 
சொல்லுகிறார்‌. 


பதில்‌ 


ஆரோனும்‌ இஸ்ரவேல்‌ 
தேசத்திலிருந்து 
போகவேண்டும்‌. 
இஸ்ரவேல்‌ 
எகிப்தின்‌ ராஜாவாகிய 
தம்முடைய 
கட்டளையை கொடுத்து அனுப்புகிறார்‌. 





யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


எகிப்தின்மீது நியாயந்தீர்ப்பை 
வரவழைப்பதற்கு முன்பாக தேவன்‌ மோசேக்கு 
இறுதியான கட்டளை கொடுக்கிறார்‌. 
இஸ்ரவேலுக்குத்‌ தாம்‌ பண்ணிய 
உடன்படிக்கைகளையும்‌, 
வாக்குத்தத்தங்களையும்‌ 
முன்பாகத்‌ 

கூறிய கடைசி வார்த்தைகள்‌ 
(யாத்‌ 6:3) 


இஸ்ரவேலின்‌ வரலாற்றில்‌ ஒரு புதிய 
அத்தியாயம்‌ ஆரம்பமாகிறது. தேவன்‌ 
கொடுக்கும்‌ கட்டளைகளை இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாரிடமும்‌, பார்வோனிடமும்‌ மோசேயும்‌, 
ஆரோனும்‌ அறிவிக்க. வேண்டும்‌. 
இஸ்ரவேலைப்‌. போகவிடு. என்பது 
தேவனுடைய தெளிவான கட்டளை. 


மோசே 
ஊழியக்காரராகமிருந்தாலும்‌ 
கர்த்தருடைய கட்டளை 
புதிய ஏற்பாட்டுக்காலத்தில்‌ தீமோத்தேயு 
வல்லமையாய்‌. ஊழியம்‌ செய்தாலும்‌. 
அப்போஸ்தலர்‌ பவுல்‌ அவருக்கும்‌ கட்டளை 
கொடுக்கிறார்‌ 


நிறைவேற்றுவதற்கு 
மோசேயிடம்‌. 
துவாகும்‌ 


பெரிய 
அவருக்கும்‌ 
தேவைப்படுகிறது. 


நம்முடைய கர்த்தராகிய இயேசு 
கிறிஸ்துபிரசன்னமாகும்வரைக்கும்‌, நீ இந்தக்‌ 
கற்பனையை மாசில்லாமலும்‌ குற்றமில்லாமலும்‌ 
கைக்கொள்ளும்பபடிக்கு, எல்லாவற்றையும்‌ 
உயிரோடிருக்கச்செய்கிற தேவனுடைய 
சந்நிதானத்திலேயும்‌, பொந்தியுபிலாத்துவின்‌ 
முன்னின்று நல்ல அறிக்கையைச்‌ 
சாட்சியாக விளங்கப்பண்ணின கிறிஸ்து 
இயேசுவினுடைய சந்நிதானத்திலேயும்‌ 
உனக்குக்‌ கட்டளையிடுகிறேன்‌"' 
ரீதீமோ 613,14). 


ப னக்கு 
உயிரோடிருக்கிறவர்களையும்‌ 
நியாயந்தீர்க்கப்போகிற 

இயேசுகிறிஸ்துவக்கு 
அவருடைய 
அவருடைய 

ராஜ்யத்தையும்‌ சாட்சியாக. வைத்துக்‌. 

கட்டளையிடுகிறதாவது" (2தீமோ 43). 


நான்‌ 
முன்பாகவும்‌, 
மரித்தவர்களையும்‌ 
கர்த்தராகிய 
முன்பாகவும்‌, 
பிரசன்னமாகுதலையும்‌ 


QOODNENS 
PUBLISHERS 


மோசேயின்‌ பிதாக்கள்‌ வீட்டார்‌ 
யாத்‌ 6:14-27 


யாத்‌ 6:14. அவர்களுடைய பிதாக்கள்‌ 
வீட்டாரின்‌ தலைவர்‌ யாரென்றால்‌, 
இஸ்ரவேலுக்கு முதல்‌ பிறந்தவனாகிய 
குபனுடைய குமாரர்‌ ஆனோக்கு, பல்லூ, 
எஸ்ரோன்‌, கர்மீ; இவர்கள்‌ குபனுடைய 
வம்சங்களின்‌ தலைவர்‌ 

யாத்‌ 815. சிமியோனின்‌ குமாரர்‌ 
எழுவேல்‌, யாமின்‌, ஓகாத்‌, யாகீன்‌, 
சோகார்‌, காணானிய ஸ்திரீயின்‌ 
குமாரனாகிய சவுல்‌; சிமியோனுடைய 
வம்சங்களின்‌ தலைவர்‌ இவர்களே. 


யாத்‌ 66. உத்பத்‌திக்கிரமப்படி, பிறந்த 
லேவியி, குமாரருடைய 
கல்‌ கெர்சோன்‌, கோகாத்‌, 
மெராரி என்பவைகள்‌. லேவி நூற்று 
முப்பத்தேழு வருஷம்‌: 
உயிரோடிருந்தான்‌. 


யாத்‌ 6:17. அவரவர்‌ வம்சங்களின்படி, 
பிறந்த கெர்சோனின்‌ குமாரர்‌ லிப்னீ, 
சிமேயி என்பவர்கள்‌. 


யாத்‌ 618. 
அம்ராம்‌, 


கோகாத்தின்‌ குமாரர்‌ 
இத்சேயார்‌, எப்ரோன்‌, 
ஊசியேல்‌ என்பவர்கள்‌; கோகாத்‌ 
நாற்று முப்பத்துமூன்று வருஷம்‌: 
உயிரோடிருத்தான்‌. 


யாத்‌ 6:19. மெராரியின்‌ குமாரர்‌ மகேலி, 
என்பவர்கள்‌; அவரவர்‌ 

சத்ததியின்படி. 'லேவியினுடைய 

வம்சங்களின்‌ தலைவர்‌ இவர்களே. 


யாத்‌ 6:20. அம்ராம்‌ தன்‌ அத்தையாகிய 
யோகெயேத்தை விவாகம்பண்ணினான்‌; 
அவன்‌ அவனுக்கு ஆரோனையும்‌ 
மோசேயையும்‌ பெற்றான்‌; அம்ராம்‌. 
நாற்றுமுப்பத்தேழு வருஷம்‌ 
உயிரோடிருத்தான்‌.. 

யாத்‌ 6:21. இத்சேயரின்‌ குமாரர்‌ 
கோராகு, நெப்பேக்‌, சித்ரி என்பவர்கள்‌. 
யாத்‌ 6:22, ஊசியேலின்‌ 

எல்சாபான்‌, 


குமாரர்‌ 
சித்பி 





யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


யாத்‌ 6:28. ஆரோன்‌ அம்ணதாபின்‌ 
குமாரத்தியும்‌ 'நகசோனின்‌ 
சுகோதரியுமாகிய எலிசபானை 
விவாகம்பண்ணினான்‌; இவன்‌ 
அவனுக்கு நாதாயையும்‌, அபியூவையும்‌, 
எலேயாசாரையும்‌, இத்தாமாரையும்‌. 
பெற்றான்‌. 


யாத்‌ 6:24. கோராகின்‌ குமாரர்‌ ஆசீர்‌, 
எல்க்கானா, அபியாசாப்‌ என்பவர்கள்‌; 
கோராகியமின்‌ வம்சத்தலைவர்‌ 
இவர்களே. 


யாத்‌ 6:25. ஆரோனின்‌ குமாரனாகிய 
எலெயாசார்‌ பூத்தியேதுடைய 
குமாரத்திகளில்‌ ஒருத்தியை 
விவாகம்பண்ணினான்‌, அவன்‌ 
அவனுக்குப்‌ பினெகாசைப்‌ பெற்றான்‌; 
அவரவர்‌ வம்சங்களின்‌ படி. 
லேவியருடைய பிதாக்களாகிய 
தலைவர்‌ இவர்களே. 


யாத்‌ 6:26, இஸ்ரவேல்‌ புத்திரரை 
அணியணியாய்‌ எகிப்து தேசத்திலி. 
ருந்து நடத்திக்கொண்டுபோவதற்குக்‌ 
கர்த்தரால்‌ கட்டனையெற்ற ஆரோனும்‌ 
மோசேயும்‌ இவர்களே. 


இஸ்ரவேல்‌ புத்திரரை 
எகிப்திலிருந்து நடத்திக்‌ 
கொண்டுபோவதற்கு, எகிப்தின்‌ 
ராஜாவாகிய பார்வோணோடே பேசின 
மோசேயும்‌ ஆரோனும்‌ இவர்களே. 


யாத்‌ 6:27. 


யாத்‌ 6:14-25 ஆகிய வசனங்கள்‌ இந்த 
அதிகாரத்தில்‌ சேர்க்கப்பட்டிருக்கும்‌ ஓர்‌ 
இணைப்புப்‌ பகுதியாகும்‌. இதில்‌ யாக்கோபு 
லேயாள்‌ கதியா முதலாவது. 
குமாரரைப்‌ பற்றி  கூறப்பட்டிருக்கிறது. 
இஸ்ரவேலிலிருந்தே எபிரெயரின்‌ தலைவர்கள்‌. 
வந்திருக்கிறார்கள்‌ என்பதை இந்த 
இணைப்புப்‌ பகுதி உறுதிபடுத்துகிறது. 


மோசே, ஆரோன்‌ ஆகியோரின்‌ 
வம்சவரலாறு இந்த  வசனப்பகுதியில்‌. 
சுருக்கமாகச்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
இவர்களுடைய வம்சவரலாறு முடிவில்லாத 
வம்சவரலாறு அல்ல (தீமோ 1:3). இங்கு. 
சொல்லப்படும்‌ வம்சவரலாறு மோசே, 
ஆரோன்‌ ஆகிய முற்பிதாக்களோடு முடிவு 
பெறுகிறது. 


ம்‌ ஆரோனும்‌. 
ற்‌, எகிப்து ல 
இஸ்ரவேல்‌. 
இருவரும்‌ 
சதையாகவம்‌ எலும்பாகவும்‌ இருக்கிறார்கள்‌ 
வனப்பகுதியில்‌ 
மோசேயும்‌ 
ஆரோனும்‌, தங்கள்‌ சொந்த ஜனத்தாராகிய 
இஸ்ரவேல்‌ புத்திரரை எகிப்து 
தேசத்திலிருந்து, அழைத்துக்கொண்டு 
போகவேண்டும்‌. 


மோசே, 
பிதாக்களின்‌ வீட்டாரைப்பற்றி, 
வசனத்தில்‌ சொல்லும்போது, 
மூன்று தலைவர்களைப்பற்றி 
சொல்லப்பட்டிருக்கிறது (ஆதி 46-ஆவது 
அதிகாரம்‌. அவர்கள்‌ ரூபன்‌, சிமியோன்‌, 
லேவி என்பவராவர்‌. 


ஆரோன்‌ ஆகியோருடைய 
இந்த 
அவர்களில்‌ 
இங்கு 


பிதாக்கள்‌ வீட்டாரின்‌ 
தலைவர்‌ யாரென்றால்‌, இஸ்ரவேலுக்கு முதல்‌ 
பிறந்தவனாகிய  சூபனுடைய குமாரர்‌ 
ஆனோக்கு, பல்லூ, எஸ்ரோன்‌, கர்மீ, 
இவர்கள்‌ ரூபனுடைய வம்சங்களின்‌ தலைவர்‌ 
(யாத்‌ 614), 


அவர்களுடைய 


“சிமியோனின்‌ குமாரர்‌ எழுவேல்‌, 
மாமின்‌, ஓகாத்‌, யாகீன்‌, சோகார்‌, கானானிய 
ஸ்திரீயின்‌ குமாரனாகிய சவுல்‌; 
சிமியோனுடைய வம்சங்களின்‌ தலைவர்‌ 
இவர்களே" (யாத்‌ 615) 


யாக்கோபு மரிக்கும்போது தன்னுடைய 
குமாருக்கு ஆசீர்வாதமான வார்த்தைகளை 
சொன்னார்‌. 


மோசேயும்‌ ஆரோனும்‌ லேவி 
கோத்திரத்திலிருந்து. வந்திருக்கிறார்கள்‌. 
ஆரோனுடைய காலத்திலிருந்து ஆசாரிய 
ஊழியம்‌ லேவி கோத்திரத்தாருக்கு 
கொடுக்கப்படுகிறது. 


லேலியின்‌ 
நாமங்கள்‌ இந்த 
சொல்லப்பட்டிருக்கிறது 
வருமாறு: 


குமாரருடைய 
வனப்பகுதியில்‌ 
அதன்‌ விவரம்‌ 





யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


“உற்பத்திக்கிரமப்படி பிறந்த லேவியின்‌ 
குமாரருடைய நாமங்களாவன, கெர்சோன்‌, 
கோகாத்‌, மெராரி என்பவைகள்‌. லேவி நூற்று 
முப்பத்தேழு வருஷம்‌ உயிரோடிருந்தான்‌. 

ர்‌ வம்சங்களின்படி பிறந்த 

குமாரர்‌ லிப்னீ, சிமேமீ 
என்பவர்கள்‌ (யாத்‌ 6167). 


கோகாத்தின்‌ குமார்‌ அம்ராம்‌, 
இத்சேயார்‌, எப்ரோன்‌, ஊசியேல்‌ என்பவர்கள்‌; 
கோகாத்‌ நூற்று முப்பத்துமூன்று வருஷம்‌ 
உமிரடிருந்தாள்‌ மெராரியின்‌ குமாரர்‌ 
மூசி என்பவர்கள்‌: அவரவர்‌ 
சந்ததிகன்மு லேவியினுடைய வம்சங்களின்‌ 
அம்ராம்‌ தன்‌ 


யோகெபேத்தை 
அவனுக்கு 
பெற்றாள்‌; 


அம்ராம்‌ 
உயிரோடிருந்தான்‌. 

கோராகு, நெப்பேக்‌, சித்ரி என்பவர்கள்‌. 
ஊசியேலின்‌ குமாரர்‌ மீசவேல்‌, எல்சாபான்‌, 
சித்ரி என்பவர்கள்‌ (யாத்‌ 618-22). 


ஆரோன்‌ அம்னதாபின்‌ குமாரத்தியும்‌ 
நகசோனின்‌ சகோதரியுமாகிய எலிசபாளை 
விவாகம்பண்ணினான்‌: இவள்‌ அவனுக்கு 
நாதாபையும்‌, அபியூவையும்‌, எலேயாசாரையும்‌, 
இத்தாமாரையும்‌ பெற்றாள்‌. கோராகின்‌ 
குமாரர்‌ ஆசீர்‌, எல்க்கானா, அபியாசாப்‌ 
என்பவர்கள்‌! கோராகியரின்‌ வம்சத்தலைவர்‌ 
இவர்களே (யாத்‌ 6:23,24). 


ஆரோனின்‌ குமாரனாகிய எலெயாசார்‌ 
பூத்தியேலுடைய குமாரத்திகளில்‌ ஒருத்தியை 
விவாகம்பண்ணினான்‌, அவள்‌ அவனுக்குப்‌ 
பினெகாசைப்‌ பெற்றாள்‌: அவரவர்‌ 
வம்சங்களின்படி லேலியருடைய 
பிதாக்களாகிய இவர்களே 
(யாத்‌ 6:23) 


தலைவர்‌ 


இஸ்ரவேல்‌ புத்திரரை அணியணியாய்‌ 
எகிப்து தேசத்திலிருந்து 
நடத்திக்கொண்டுபோவதற்குக்‌ கர்த்தரால்‌ 
கட்டளைபெற்ற ஆரோனும்‌ மோசேயும்‌ 
இவர்களே. இஸ்ரவேல்‌ புத்திரரை 
எகிப்திலிருந்து நடத்திக்கொண்டுபோவதற்கு 
எகிப்தின்‌ ராஜாவாகிய பார்வோனோடே 
பேசின மோசேயும்‌ ஆரோனும்‌ இவர்களே 
(யாத்‌ 6:26,27). 


QOODNENS 
PUBLISHERS 


ஆரோன்‌ அம்னதாபின்‌ குமாரத்தியும்‌ 
நகசோனின்‌ சகோதரியுமாகிய எலிசபாளை 
விவாகம்பண்ணினார்‌ (யாத்‌ 6:23). அமினதாப்‌ 
யூதாகோத்திரரைச்‌ சேர்ந்தவர்‌. இஸ்ரவேல்‌ 
புத்தருடைய சரித்திரத்தில்‌ லேவி 
கோத்திரத்தாரும்‌ யூதாகோத்திரத்தாரும்‌ 
பெண்‌ கொடுத்து, பெண்‌ எடுத்து 
தங்களுக்குள்ளே விவாகம்‌ செய்து 
கொள்கிறார்கள்‌. 

இஸ்ரவேலருடைய பிதாக்கள்‌ 
வீட்டாரின்‌ தலைவருடைய அட்டவணை 
இந்த வசனப்பகுதியில்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
அதன்‌ விவரம்‌ வருமாறு : 


1. ரூபனுடைய வம்சங்களின்‌ தலைவர்‌ - 
நான்கு குமாரர்‌ (யாத்‌ 614, 


சிமியோனுடைய வம்சங்களின்‌ தலைவர்‌ 
- ஆறு குமாரர்‌ (யாத்‌ 615. 
லேலிமினுடைய வம்சங்களின்‌ தலைவர்‌ 
- கெர்சோன்‌, கோகாத்‌, மெராரி 
(யாத்‌ 626) 


கெர்சோனின்‌ வம்சங்களின்‌ தலைவர்‌ - 
இரண்டு குமாரர்‌ (யாத்‌ 67). 

. கோகாத்‌ வம்சங்களின்‌ தலைவர்‌ - 
நான்கு குமாரர்‌ (யாத்‌ 6:18) 


ெராரி வம்சங்களின்‌ தலைவர்‌ - 
இரண்டு குமாரர்‌ (யாத்‌ 69) 
கோகாத்திலிருந்து 
வம்சங்களின்‌ தலைவர்‌ - 
குமாரர்‌ (யாத்‌ 6:20). 
கோகாத்திலிருந்து இத்சேயரின்‌ 
வம்சங்களின்‌ தலைவர்‌ - மூன்று 
குமாரர்‌ (யாத்‌ 6:21). 
கோகாத்திலிருந்து ஊத்சியேலின்‌ 
வம்சங்களின்‌ தலைவர்‌ - மூன்று 
குமாரர்‌ (யாத்‌ 6:22). 
கோகாத்திலிருந்து  அம்ராமுடைய 
ஆரோனின்‌ வம்சங்களின்‌ தலைவர்‌ - 
நான்கு குமாரர்‌ (யாத்‌ 6:23). 


கோகாத்திலிருந்து  இத்சேயருடைய 


கோராகுவின்‌ வம்சங்களின்‌ தலைவர்‌ 
- மூன்று குமாரர்‌ (யாத்‌ 6:24). 


அம்ராமின்‌ 
இரண்டு 





யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


கோகாத்திலிருந்து அப்ராமுடைய 
ஆரோனின்‌ வம்சங்களின்‌ தலைவர்‌ - 
ஒரு குமாரன்‌ (யாத்‌ 6:25). 


வம்சவரலாறு 
சொல்லப்பட்டிருக்கிறது. 

இந்த அதிகாரத்தில்‌ 

பகுதியாக சேர்க்கப்பட்டிருந்தாலும்‌, 
அதற்கும்‌ சில விசேஷித்த காரணங்கள்‌ 
உள்ளது. அதன்‌ விவரம்‌ வருமாறு : 


அ த்க்தர்கள்‌ என்பதை இஸ்ரேல்‌ 
புத்திரருக்கு வெளிப்படுத்திக்‌ 
காண்பித்தல்‌. (யாத்‌ 6:20-26). 


லேவி... கோத்திரம்‌ இஸ்ரவேலின்‌ 


என்பதையும்‌, 


ஆசாரியக்‌ வக்கம்‌ 


கேலி, கோகாத்‌, அம்ராம்‌ ஆகியோரின்‌ 
ஜீவியகாலத்தை 'ளிப்படுத்துதல்‌. 
(யாத்‌ 61618,20/. 


லேலியின்‌ குமாரரில்‌ கோகாத்‌. 
முக்கியமான புத்திரன்‌ என்பதைத்‌. 
தெளிவுபடுத்துதல்‌. (யாத்‌ 6:18, 20-26). 
இஸ்ரவேலரின்‌ க்கியமான 
தலைவர்களான மோசேயும்‌, ஆரோனும்‌ 
கோகாத்‌ வம்சத்தில்‌ வந்தவர்கள்‌ 
என்பதைத்‌ தெளிவுபடுத்துதல்‌ 
(யாத்‌ 648, 20,23,25-26). 
கோத்திரத்தாரின்‌ 
தலைவர்களுடைய பெயர்களைக்‌ 
குறிப்பிடுதல்‌. (யாத்‌ 6:25) இதன்‌ 
மூலமாக கோராகு, நாதாப்‌, அபியு, 
எலியேசர்‌, மார்‌, பினெகாஸ்‌ 
ஆகியோருக்கும்‌, லேவி, மோசே, 
ஆரோன்‌ ஆகியோருக்கும்‌ 
இடையிலுள்ள உறவுகளை விளக்குதல்‌. 
(யாத்‌ 6-21-26). 


லேவி 


7. ஆரோனின்‌ குடும்பத்தாரை. 
அட்டவணைப்படுத்துதல்‌ (யாத்‌ 6:23) 


யாக்கோபுக்கும்‌, லேயாளுக்கும்‌ பிறந்த 
மூன்றாவது குமாரனின்‌ பெயர்‌ லேலி, 
இவர்‌ எல்லா ஆசாரியர்களுக்கும்‌, 
லேவியர்களுக்கும்‌ தலைவர்‌. இவர்‌ 137 
வருஷம்‌ உயிரோடு இருந்தார்‌ (யாத்‌ 6:16) 
லேவி யோசேப்பைலிட 27 வருஷமும்‌ 
(ஆதி 50:26), மோசேயைவிட 17 வருஷம்‌ 
(உபா 31:2) அதிகமாக உயிரோடு இருந்தார்‌. 
யாக்கோபோடு லேவி எகிப்திற்குப்‌ 
போனபோது அவருடைய வயது 49. 


லேவியின்‌ குமாரன்‌. அம்ராமைப்‌ 
பெற்றான்‌. அம்ராம்‌ மோசே, ஆரோன்‌ 
ஆகியோரின்‌ தகப்பன்‌ (யாத்‌ 6168,20) 


த்தின்‌ புத்திரரில்‌ எப்ரோனின்‌: 
வம்சத்தைப்‌ பற்றி இங்கு கூறப்படவில்லை, 
இதற்குக்‌ காரண தெளிவாகத்‌ 
தெரியவில்லை. எப்ரோன்‌ புத்திரர்‌ எண்‌ 3:27; 
ல்‌ 8; 1நாளா 15:9; நாளா 23:19; 
நாளா 26:23,30-31 ஆகிய 

வசனங்களில்‌ கூறப்பட்டிருக்கிறார்கள்‌. 


கோகாத்‌ ப்பத்துமூன்று 
வரம உன்தன்‌ வேக்‌ 
23 வருஷமும்‌, மோசேமைவிட 13 வருஷமும்‌ 
அதிகமாக உமிரோடு இருந்தான்‌. யாக்கோபு 
எகிப்துக்குப்‌ போவதற்கு முன்பாகவே 
கோகாத்‌ பிறந்து விட்டான்‌ (ஆதி 461) 
ம்ரம்‌ தன்‌ அத்தையாகிய 
த்‌ 'விவாகம்பண்ணினான்‌. 
வரலாற்றில்‌ நெருங்கிய 
உறவினரைத்‌ திருமணம்‌ செய்யும்‌ 
வழக்கம்‌ ஆரம்ப காலத்தில்‌ 
அங்கிகக்க்படிரந்தாலு்‌, பிற்காலத்தில்‌, 
'தடைபண்ணப்பட்டிருக்கிறது. 
re இஸ்ரவேல்‌ தேசம்‌ 
பிரிந்து தனி தேசமாக ஆனபோது, தேவன்‌ 
அவர்களுக்கென்று விசேஷித்த குடும்ப உறவு 
பிரமாணங்களைக்‌ கொடுக்கிறார்‌ (லேவி 18). 


யோகெ! 
இஸ்ரவேலரின்‌: 





யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


அதிகமாக அம்ராம்‌ உயிரோடு இருந்தான்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ எகிப்து தேசத்திலிருந்து 
புறப்பட்டுப்‌ போவதற்கு 80 வருஷங்களுக்கு 
முன்பாக அம்ராம்‌ மோசேயைப்‌ பெற்றான்‌. 
(அப்‌ 7:22-30). மோசே பிறந்த போது. 
அம்ராமின்‌ வயது என்ன என்று 
தெரியவில்லை. அம்ராமின்‌ மனைவியாகிய 
யோகெபேத்‌ லேலியின்‌ குமாரத்தி 
த்‌ 606-20; எண்‌ 26:59) இவள்‌ 
குமாரனான  கோகாத்தின்‌ 


கோராகு" என்பவன்‌ ப 
எதிராகக்‌ கலகம்‌ பண்ணியதினால்‌, 
இவனை விழுங்கிற்று. (எண்‌ 16, சிக்‌! 
என்பவன்‌ ஆரோனின்‌ சிறிய தகப்பன்‌ 
(லேவி 10:4). 


'எலிசபாள்‌' என்னும்‌ இந்தப்‌ 
பெயருக்குக்‌ “கர்த்தருடைய ஆணை" என்று 


பொருள்‌. எலிசபெத்‌ என்னும்‌ பெயருக்கும்‌. 


இதே பொருள்தான்‌. யூதாவின்‌ அரச 
கோத்திரத்தில்‌ இவள்‌ அரசியாக இருக்கிறாள்‌ 
(எண்‌ 2:3). 


“அமினதாப்‌' என்பவன்‌ நகசோனின்‌ 
தகப்பன்‌. இவன்‌ யூதா கோத்திரத்து 
தலைவன்‌. (யாத்‌ 6:23; எண்‌ 1:7; எண்‌ ல்‌ 
எண்‌ 742/7; எண்‌ 10:14) 
வம்சவழியில்‌ இயேசு கிறிஸ்து பு 
(மத்‌ 1:4; லூக்கா 3:32). 


ஆரோனின்‌ நான்கு குமாரர்களைப்பற்றி 
வனப்பகுதியில்‌ 
அவர்களைப்பற்றிய 


இந்த. 
சொல்லப்பட்டிருக்கிறது. 
விவரம்‌ வருமாறு: 
1. நாதாப்‌. 
சீனாய்‌ 


28143). 
இவர்கள்‌ 
கொண்டு 
இருவரும்‌. 
(லேவி 1011-1). 


2. அபியூ 

3. எலேயாசார்‌ பினெகாசின்‌ தகப்பன்‌. 
நாதாபும்‌, அபியூவம்‌ மரித்தபின்பு, 
எலேயாசார்‌ லேவி கோத்திரத்திற்குத்‌ 
தலைவனானான்‌. (யாத்‌ 6:2325; 
எண்‌ 3:32; எண்‌ 4:16) ஆரோனுக்குப்‌ 
பின்பு பிரதான ஆசாரியனானான்‌. 
(எண்‌ 20:26-28; உபா 10:6) 
மோசேக்கும்‌ (எண்‌ 26:63) 
யோசுவாவிற்கும்‌ (எண்‌ 3477) 
உதவி புரிந்தான்‌. இவனுடைய 
மரணமும்‌, சந்ததியும்‌ யோசுவா 24:33. 
ஆவது வசனத்திலும்‌, நாளா 24 
ஆவது அதிகாரத்திலும்‌ 
கூறப்பட்டிருக்கிறது. 


இத்தாமார்‌ (யாத்‌ 6:23: யாத்‌ 2! 
நாளா 6:3) ஆசரிப்புக்‌ கூடாரத்தின்‌ 
பொக்கிஷங்களுக்கு அதிகாரியாக 
இருந்தான்‌. (யாத்‌ 38:21; எண்‌ 4:28; 
எண்‌ 7:8) இவனுடைய சந்ததியைப்‌ 
பற்றி நாளா 24 ஆவது அதிகாரத்தில்‌ 
கூறப்பட்டிருக்கிறது. 


பினெகாஸ்‌ பாவத்தை 
வைராக்கியத்தோடு நியாயம்‌ தீர்த்தான்‌. 
ஆகையினால்‌ நித்திய உடன்படிக்கையையும்‌, 
நித்திய ஆசாரியத்துமத்தையும்‌ சுதந்தரித்துக்‌ 
கொண்டான்‌. (எண்‌ ; சங்‌ 10630) 
லேலியரின்‌ கோகாத்‌ கக்க பினெகாஸ்‌ 
ன்‌. (நாளா 9:19-20, எண்‌ 31:6; 
யோசு 2213-32; யோசு 24:33; நியா 20:28. 


“மோசேயும்‌ ஆரோனும்‌ இவர்களே" 
என்னும்‌ வாக்கியத்தோடு, இந்த இணைப்பு 
பகுதி நிறைவுபெறுகிறது. இந்த இணைப்புப்‌ 
பகுதி இங்கு இணைக்கப்பட்டிருப்பதற்கான 
காரணம்‌ மறுபடியும்‌ இங்கு வலியுறுத்திக்‌ 
கூறப்படுகிறது. (யாத்‌ 6:26-27) மோசேயின்‌ 
பெயரும்‌, ஆரோனின்‌ பெயரும்‌ வரிசை மாற்றி 
பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. யாத்‌ 6:26 ஆவது 
வசனம்‌ ஆரோனை மூத்தவனாகவும்‌, யாத்‌ 
6:27 ஆவது வசனம்‌ இஸ்ரவேல்‌ ஜனங்களை 
வழிநடத்திக்‌ கொண்டுபோகும்‌ 
தலைவனாகவும்‌ வலியுறுத்துகிறது 
(ஆதி 4:25). 





BALWETHER 
பிய 


நானே கர்த்தர்‌ 
யாத்‌ 6:28-30 


யாத்‌ 6:28. கர்த்தர்‌ எனககக 
மோசே யோடே பேசின நானி 


யாத்‌ 6:29. கர்த்தர்‌ மோசேயை நோக்கி: 
நானே கர்த்தர்‌ நான்‌ உன்னோடே 
 சொல்லுகிறவைகனையெயல்லாம்‌ தீ 
எகிப்து ராஜாவாகிய பார்வோனுக்குச்‌ 
சொல்‌ என்று சொன்னபோது, 


யாத்‌ 650, 
சந்நிதானத்தில்‌: 
விருத்தசே தனமில்லாத 
உதடுகளுள்ளவன்‌; பார்வோன்‌ எனக்கு 
எப்படிச்‌ செவிகொடுப்பான்‌ என்றான்‌. 


மோசே கர்த்தருடைய 
நான்‌ 


மோசே கர்த்தருடைய சந்நிதானத்தில்‌ 

நின்றுகொண்டிருக்கிறார்‌. அவர்‌ கர்த்தரை 
நோக்கி, “இஸ்ரவேல்‌ புத்திரரே எனக்குச்‌ 
செலிகொடுக்கவில்லை: பார்வோன்‌ 
எனக்கு எப்படிச்செவிகொடுப்பான்‌? நாள்‌ 
விருத்தசேதனமில்லாத உதடுகளுள்ளவன்‌ 
(யாத்‌ 6:42) என்று அவிசுவாசமாகவும்‌, 
மனசோர்வாகவும்‌ பேசுகிறார்‌. கர்த்தரோ 
மோசேயையும்‌ ஆரோனையும்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரரிடத்திற்கும்‌, எகிப்தின்‌ ராஜாவாகிய 
பார்வோனிடத்திற்கும்‌ கட்டளை கொடுத்து 
அனுப்புகிறார்‌ (யாத்‌ 613). 


யாத்‌ 6:28 ஆவது வசனம்‌ “வாஹிய்‌” 
என்னும்‌ எபிரெய வார்த்தையினால்‌. 
ஆரம்பமாகிறது. இதற்கு “இதற்குப்‌ பின்பு” 
என்று பொருள்‌. யாத்திராகமம்‌ ஏழாவது 
அதிகாரம்‌ இங்குதான்‌ ஆரம்பிக்க வேண்டும்‌. 
இந்த வசனத்திலிருந்து புதிய பகுதி 
துவங்குகிறது. பழைய ஏற்பாட்டில்‌ 71 
அதிகாரங்களின்‌ முதல்‌ வாக்கியம்‌ “வாஹிய்‌” 
என்று ஆரம்பமாகிறது. 


யாத்திராகமம்‌ - 
EXODUS - COMMENTARY 


விரிவுரை Coops 


PUBLISHERS 


தேவன்‌ ஆபிரகாமோடும்‌, ஈசாக்கோடும்‌, 

யாக்கோபோடும்‌ உடன்படிக்கை பண்ணினார்‌ 

ஆனால்‌ அந்த உடன்படிக்கை 

நிறைவேறுவதில்‌ காலதாமதமாயிற்று. 

மோசேயிடம்‌ தேவன்‌ கூறிய காரியங்கள்கூட 

நிறைவேறவில்லை. 

மோசேயும்‌, இஸ்ரவேல்‌ 

மனமடிவோடு 

சோர்வடைந்துவிட்டார்கள்‌ (யாத்‌ 59-23; 
யாத்‌ 62-13, 28-30). 


தேவன்‌ தம்முடைய வாக்குத்தத்தத்தை 
மறந்து விடவில்லை. “ஒரு நாளில்‌” தேவன்‌ 
கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார்‌. (யாத்‌ 6,28) 
எகிப்து, தேசத்திலிருந்து தம்முடைய 
பிள்ளைகளைத்‌ தேவன்‌ விடுவித்து, 
தாம்‌ வாக்குத்தத்தம்‌ பண்ணிய 
கானான்‌ தேசத்திற்கு அழைத்துச்‌ 
செல்கிறார்‌ (யாத்‌ 10:7; யாத்‌ 12:31-36: 
யாத்‌ 14:28) 


கர்த்தர்‌ மோசேக்கு சொல்லுகிற 
எல்லா வார்த்தைகளையும்‌, அவர்‌ எகிப்தின்‌ 
ராஜாவாகிய பார்வோனிடத்தில்‌ 
சொல்லவேண்டும்‌. மோசே கர்த்தருக்கு 
உண்மையுள்ள ஸ்தானிகராகமிருக்க 
வேண்டும்‌. ஆனால்‌ மோசேயோ, "நான்‌ 
உதடுகளுள்ளவள்‌;: 

எனக்கு எப்படிச்‌ 


யாத்‌ 6:30) என்று 





யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


மோசேக்கும்‌ தேவனுக்கும்‌ இடையே 
நடைபெறுகிற விவாதம்‌ முடிவு பெறுகிறது. 
மோசே இப்போது தேவனுடைய கட்டளைக்கு 
கீழ்ப்படிய ஆயத்தமாயிருக்கிறார்‌ (யாத்‌ 7:1-7). 


மோடசக்கும்‌ பார்வோலுக்கம்‌ இடையே 
விவாதம்‌ ஆரம்பமாகிறது. 

தேவனுடைய நாமத்தினால்‌. வகித்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரரை எகிப்து தொத்து 
அனுப்பிவிடுமாறு மோசே 
குட்டளையிடுகிறார்‌. பார்வோனோ இஸ்ரவேல்‌ 
புத்திரரை எகிப்து தேசத்தை விட்டு 
வெளியே அனுப்ப மறுத்துவிடுகிறான்‌. 


மோசே 
தேவனுடைய 


சர்வவல்லமையுள்ள 
வல்லமையினால்‌ பேசுகிறார்‌ 
பார்வோனோ இருதயத்தில்‌ பெருமையும்‌ 
ணவமுமுள்ள ராஜாவாயிருக்கிறான்‌ 
ல மா 
கையிலுள்ள கோலை சர்ப்பமாக பாற்றி, 
ஒரு அற்புதத்தை செய்கிறார்‌. பார்வோனோ 
தன்னுடைய மனதைக்‌ கஷனப்படுத்துகிறான்‌ 
(யாத்‌ 7:8-13), 


பார்வோன்‌. கர்த்தருடைய 
கட்டளைக்கு கீழ்ப்படியவில்லை. கர்த்தர்‌ 
எகிப்து தேசத்தை. வாதைகளினால்‌ 
வாதிக்கிறார்‌. முதலாவது வாதையாக 
எகிப்து தத்தின்‌ நதியிலுள்ள தண்ணீர்‌ 
இரத்தமாக றுகிறது. பார்வோனோ 
இஸ்ரவேல்‌ தி்‌ விடுதலைபண்ணாமல்‌ 
தன்னுடைய மனதை. இன்னும்‌ 
கடினப்படுத்துகிறான்‌ (யாத்‌ 7:14-25). 


மோசேயும்‌ ஆரோனும்‌ 
யாத்‌ 71-7 


யாத்‌ 74. கர்த்தர்‌ மோசேயை நோக்கி: 
பார்‌, உன்னை நான்‌ பார்வோனுக்கு. 
தேவனாக்கினேன்‌; உன்‌ 
சுகோதரனாகிய ஆரோன்‌ உன்‌ 
தீர்க்கதரிசியாயிருப்பான்‌. 


QOODNENS 
PUBLISHERS 


யாத்‌ 72 
கட்டனையிடும்‌ 


நான்‌ உனக்குக்‌ 

யாவையும்‌ தீ 
சொல்லவேண்டும்‌; பார்வோன்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரரைத்‌ தன்‌ 
தேசத்திலிருத்து அனுப்பிவிடும்படி உன்‌ 
சகோதரனாகிய ஆரோன்‌ 
அவனிடத்தில்‌ பேசவேண்டும்‌. 


யாத்‌ 7:3. நான்‌ பார்வோனின்‌ 
இருதயத்தைக்‌ கடினப்படுத்தி, எகிப்து 
தேசத்தில்‌ என்‌ அடையானங்கனையும்‌ 
அற்புதங்களையும்‌ மிகுதியாய்‌ 
நடப்பிப்யேன்‌. 


யாத்‌ 7:4. பார்வோன்‌ உங்களுக்குச்‌ 
செவிகொடுக்கமாட்டான்‌; ஆகையால்‌ 
எகிப்துக்கு விரோதமாக நான்‌ எண்‌: 
கையை நீட்டி, மகா தண்டனையினால்‌ 
என்‌ சேனைகளும்‌ என்‌ 
ஜனங்களுமாகிய இஸ்ரவேல்‌ புத்திரரை 
எகிப்து தேசத்திலிருந்து 
புறப்படப்பண்ணுவேன்‌. 


யாத்‌ 7:5. நாண்‌ எகிப்தின்மேல்‌ எண்‌: 
கையை நீட்டி, இஸ்ரவேல்‌ புத்திரரை 
அவர்கள்‌ நடுவிலிருந்து 
புறப்படப்பண்ணும்போது, நானே. 
கர்த்தர்‌ என்று எகிப்தியர்‌ அறிவார்கள்‌. 
என்றார்‌. 


யாத்‌ 7:6. மோசேயும்‌ ஆரோனும்‌ 
கர்த்தர்‌ தங்களுக்குக்‌ 
கட்டளையிட்டபடியே செய்தார்கள்‌. 


யாத்‌ 78. அவர்கள்‌ பார்வோனோடே 
பேசும்போது, மோசேக்கு எண்பது 


வயதும்‌, ஆரோனுக்கு எண்பத்துமூன்று. 


உற்சாகப்படுத்துகிறார்‌. 
அதிகாரத்தையும்‌ 
மோசேயின்மீது. 
மோசேயை 
பார்வோனுக்கு 
(யாத்‌ 7:1) என்று சொல்லுகிறார்‌. கர்த்தர்‌ 
சொல்லுகிற இந்த வாக்கியத்திற்கு, 
இஸ்ரவேல்‌ புத்திரரை எகிப்து தேசத்திலிருந்து 
விடுதலைபண்ணும்‌ ஊழியத்திலே மோசே 
கர்த்தருடைய பிரதிநிதியாக இரு! 

பொருள்‌. 


அவர்‌ 


தரிப்பிக்கிறார்‌. 
நோக்கி, “உன்னை 





யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


ஏற்பாட்டுக்காலத்தில்‌, 
நியாயாதிபதிகளும்‌ தேவர்கள்‌ என்று, 
அழைக்கப்பட்டார்கள்‌. மோசே தேவனுடைய 
ஸ்தானாபதியாக, பார்வோனுக்கு முன்பாக 
நிற்பார்‌. கர்த்தருடைய நாமத்தினால்‌ பேகம்‌ 
அதிகாரமும்‌, அற்புதங்களை செய்யும்‌ 
அதிகாரமும்‌. மோசேக்கு 
கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தரே 
இந்த அதிகாரங்களை மோசேக்கு 
கொடுத்திருக்கிறார்‌. ஆகையினால்‌ கர்த்தர்‌ 
மோசேயை நோக்கி, “உன்னை நான்‌ 
பார்வோனுக்கு தேவனாக்கினேன்‌” என்று 
சொல்லுகிறார்‌. 


மோசே சர்வவல்லமையுள்ள தேவனல்ல. 
இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
'இருக்கிறவராகவே இருக்கிறார்‌ அவர்‌ 
நித்தியமானவர்‌. தேவனை யாரும்‌ 
சிருஷ்டிக்கவில்லை. அவர்‌ எப்போதும்‌ 
இருக்கிறவர்‌. மோசே அப்படிப்பட்ட நித்திய 
தேவனல்ல. மோசே ஒரு உண்டாக்கப்பட்ட 
தேவன்‌, கர்த்தர்‌ மோசேயை பார்வோனுக்கு 
தேவனாக ஆக்கிமிருக்கிறார்‌. 


தேவனுடைய தெய்வீக சுபாவம்‌ 
மோசேயினிடத்தில்‌ காணப்படவில்லை. 
ஆனாலும்‌ மோசே தேவனுடைய ஊழியத்தை, 
அவருடைய அனுமதியோடும்‌, 
க்‌ செய்யும்போது, கர்த்தர்‌ 
தேவனாக்கியிருப்பதாக 


சர்வசிருஷ்டிகளுக்கும்‌ 

அவர்‌ மெய்யான 
தேவன்‌. அவர்‌ மாத்திரமே ஜீவனுள்ள தேவன்‌. 
கர்த்தர்‌ மோசேயை தேவனாக ஆக்கினாலும்‌. 
அவர்‌ இன்னும்‌ மனுஷனாகவே இருப்பார்‌. 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ மோசேக்கு உதவி செய்ய 

கர்த்தர்‌ 

“உன்‌ சகோதரனாகிய 

தீர்க்கதரிசியாயிருப்பாள்‌"' 

என்று சொல்லுகிறார்‌. 

ஆரோன்‌ தெளிவாகப்‌ பேசக்கூடியவர்‌. அவர்‌ 

க்குவல்லவர்‌. ஆரோன்‌ மோசேயின்‌ 

தீர்க்கதரிசியாக நின்று, பார்வோனிடத்திலே, 

மோசே சொல்லுகிற வார்த்தைகளை 
சொல்லுவார்‌. 


தீர்க்கதரிசி தேவனால்‌ 
அழைக்கப்பட்டிருக்கிறவர்‌. தேவனுக்காகப்‌ 
பேசுமாறு அபிஷேகம்பண்ணப்பட்டிருக்கிறவர்‌. 
(யாத்‌ 4:15-16; அப்‌ 3:21; எபி 1:1-2), 


மோசே 
தேவனைப்போல 
உண்டுபண்ணுவார்‌. 

அகற்றுவார்‌. 

தீர்க்கதரிசியாகமிருந்து பார்வோனுக்கு 
மோசேயின்‌ செய்தியை சொல்லுவார்‌. அவர்‌ 
பார்வோனை தேவனுடைய நாமத்தினால்‌ 
எச்சரிப்பார்‌ 


எகிப்‌, 


கர்த்தர்‌ மோசேயை நோக்கி, 
உனக்குக்‌ கட்டளையிடும்‌. 
சொல்லவேண்டும்‌: 
புத்திரரைத்‌ 


நான்‌ 
யாவையும்‌ நீ 
பார்வோன்‌ இஸ்ரவேல்‌ 

சத்திலிருந்து 
அனுப்பிவிடும்டி உன்‌ சகோதரனாகிய 
ஆரோன்‌ அவனிடத்தில்‌ பேசவேண்டும்‌” 
(யாத்‌ 7:2) என்று சொல்லுகிறார்‌. 


மோசே பார்வோனிடத்தில்‌ கர்த்தருடைய 
வார்த்தையை சொன்னாலும்‌ அவன்‌ அந்த 
வார்த்தைக்கு செவிகொடுக்கமாட்டான்‌. 
கர்த்தர்‌ பார்வோனின்‌ இருதயத்தைக்‌ 
கடினப்படுத்துவார்‌. அதே வேளையில்‌ 
கர்த்தர்‌ எகிப்து தேசத்திலே தம்முடைய 
அடையாளங்களையும்‌, அற்புதங்களையும்‌ 
மிகுதியாய்‌ நடப்பிப்பார்‌. 


நாம 


மகிமைக்காகவும்‌, 
சித்தத்தை 
தேவன்‌ 
ற்புதங்களையும்‌. அடையாளங்களையும்‌ 
நப்பிக்கிறார தேவனுடைய ஊழியக்காரர்கள்‌ 


க்‌்‌ 


மூலமாக அற்புதங்களும்‌, அடையாளங்களும்‌ 
நடைபெறும்போது அவர்கள்‌ தேவனுடைய 
ஊழியக்காரர்கள்‌ என்பதும்‌, தேவனுடைய 
அபிஷேகம்‌ பெற்றிருக்கிறவர்கள்‌ என்பதும்‌ 
நிரூபணமாகிறது. 





BALWETHER 
பிய 


மோசேயை நோக்கி, 
“பார்வோன்‌ உங்களுக்குச்‌ 
செவிகொடுக்கமாட்டான்‌ : ஆகையால்‌ 
எகிப்துக்கு விரோதமாக நான்‌ என்‌ கையை 


கர்த்தர்‌ 


தேசத்திலிருந்து புறப்படப்பண்ணுவேன்‌. நான்‌ 
எகிப்தின்மேல்‌ என்‌ கையை நீட்டி, இஸ்ரவேல்‌ 
புத்திரரை அவர்கள்‌ நடுவிலிருந்து 
புறப்படப்பண்ணும்போது, நானே கர்த்தர்‌ 
என்று எகிப்தியர்‌ அறிவார்கள்‌” (யாத்‌ 7:4,5) 
என்று சொல்லுகிறார்‌. 

னங்கள்‌ இஸ்ரவேலரின்‌ தேவனைக்‌ 
கர்த்தர்‌ என்று றிய வேண்டும்‌. 
இதற்காகவே தேவன்‌ அற்புதங்களையும்‌, 
அடையாளங்களையும்‌ நடப்பிக்கிறார்‌. 


மோசேயும்‌ ஆரோனும்‌ கர்த்தர்‌ 
தங்களுக்கு சொன்ன வார்த்தைகளை 
பார்வோனுக்கு சொல்லுகிறார்கள்‌. ஆனால்‌. 
பார்வோனோ அவர்களுக்கு 
செவிகொடுக்கமாட்டான்‌. ஆனாலும்‌ 
கர்த்தர்‌ 
ஒருபோதும்‌ 


கர்த்தருடைய சித்தம்‌ நிறைவேறும்‌ 
செய்ய நினைக்கிற காரியம்‌ 
தடைபடாது. 


க மை கரத்தைப்‌ பற்றி 


புறப்படப்பண்ணுவார்‌. ப்‌ 
எகிப்தியர்கள்‌, இஸ்ரவேலின்‌ தேவனே 
கர்த்தர்‌ என்பதை அறிந்துகொள்வார்கள்‌. 


(ரோமர்‌ 1:8; ரோமர்‌ 16:26). 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


மோசேயும்‌ ஆரோனும்‌. 
கீழ்ப்டிந்ததை, சங்கீதக்காரர்‌ 
சொல்லியிருக்கிறார்‌. “தம்முடைய தாசனாகிய 
மோசேயையும்‌ தாம்‌ தெரிந்துகொண்ட 
ஆரோனையும்‌ அனுப்பினார்‌. இவர்கள்‌ 
அவர்களுக்குள்‌ அவருடைய 
அடையாளங்களையும்‌, காமின்‌ தேசத்திலே. 
அற்புதங்களையும்‌ செய்தார்கள்‌. அவர்‌ 
இருளை அனுப்பி, அந்தகாரத்தை 
உண்டாக்கினார்‌; அவருடைய வார்த்தைகளை 
எதிர்ப்பாரில்லை" (சங்‌ 105:26-28). 


கர்த்தருக்கு. 
விசேஷமாக 


மோசேயும்‌ 


மே ஆரோனும்‌ கர்த்தர்‌ 
தங்களுக்கு 


கட்டளையிட்ட வார்த்தைகளை 
பார்வோனுக்கு சொன்னார்கள்‌ 
அவர்களுடைய வார்த்தைகளை 
தேசத்திலே ஒருவரும்‌ எதிர்க்கவில்லை. 

பழைய ஏற்பாட்டுக்காலத்தில்‌, 
ரம காகவே. னப 
கர்த்தருடைய கட்டளைக்கு ஆரம்பத்தில்‌ 
கீழ்ப்படியவில்லை. கர்த்தர்‌ சொன்ன பிரகாரம்‌ 
யோனா நினிவே பட்டணத்திற்கு, 
போகவில்லை. ஆனாலும்‌ முடிவிலே. 
யோனா கர்த்தருடைய கட்டளைக்கு 
கீழ்ப்படிந்து, நினிவேக்கு போனார்‌. 


மோசேயும்‌ ஆரோனும்‌ 
தேசத்திற்கு போனபோது அவர்களுடைய 
வயதைப்பற்றி இந்த  வசனப்பகுதியில்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. ஆரோன்‌ மோசேயின்‌ 
மூத்த சகோதரன்‌. மோசே பிறப்பதற்கு 
மூன்று வருஷங்களுக்கு முன்பாகவே 
ஆரோன்‌ பிறக்கிறார்‌. அவர்கள்‌ 
பார்வோனோடே ல்‌! மோசேக்கு 
எண்பது, வயதும்‌, ஆரோனுக்கு 
எண்பத்துமூன்று வயதுமாயிருக்கிறது. 
(யாத்‌ 7:7). 


மீதியான்‌ 
போனபோது. 
(அப்‌ 7:22-30), 
மூன்று வருஷம்‌ 
மீரியாமைவிட 
(யாத்‌ 27-10). 


எகிப்து 


எகிப்து 


தேசத்திற்கு மோசே 
அவருக்கு வயது 40. 
ஆரோன்‌ மோசேயைவிட 
வயதில்‌ மூத்தவர்‌. 
வயதில்‌ இளையவர்‌ 





BALWETHER 
பிய 


கோல்‌ சர்ப்பமாயிற்று 
யாத்‌ 79-13 


யாத்‌ 7:8. கர்த்தர்‌ 
ஆரோனையும்‌ நோக்கி: 


மோசேயையும்‌ 


யாத்‌ 7:9, உங்கள்‌ பட்சத்திற்கு ஒரு 
அற்புதம்‌ காட்டுங்கள்‌ என்று பார்வோன்‌. 
உங்கனோடே. சொன்னால்‌; 
அப்பொழுது தீ ஆரோணை நோக்கி: 
உன்‌ கோலை எடுத்து அதைப்‌ 
பார்வோனுக்கு முன்பாகப்‌ போடு. 
என்பாயாக; அது சர்ப்பமாகும்‌ என்றார்‌. 


யாத்‌ 7:10. மோசேயும்‌, ஆரோனும்‌ 
பார்வோனிடத்தில்‌ போய்‌, கர்த்தர்‌ 
தங்களுக்குக்‌ கட்டளையிட்டபடி. 
செய்தார்கள்‌. ஆரோன்‌ பார்வோனுக்கு 
முன்பாகவும்‌, அவன்‌ ஊறழியக்காரருக்கு 
முன்பாகவும்‌ தன்‌ கோலைப்‌ போட்டான்‌, 
அது சர்ப்பமாயிற்று. 


யாத்‌ 7:41. அப்பொழுது பார்வோன்‌ 
காஸ்திரிகளையும்‌ சூனியக்காரரையும்‌: 
அழைப்பித்தான்‌. எகிப்தின்‌: 
மத்திரவாதிகளும்‌ தங்கள்‌ 
மத்திரவித்தையினால்‌ அப்படிச்‌ 
செய்தார்கள்‌. 


யாத்‌ 712. அவர்கள்‌: 
ஒவ்வொருவனாகத்‌ தன்‌ தன்‌ கோலைப்‌ 
போட்டபோது, அவைகள்‌ 
சுர்ப்பங்களாயின;. ஆரோனுடைய 
கோலோ அவர்களுடைய கோல்களை 
விழுங்கிற்று. 


யாத்‌ 7:18. கர்த்தர்‌ சொல்லியிருந்தபடி. 
பார்வோனின்‌ இருதயம்‌ கடினப்பட்டது, 


அவர்களுக்குச்‌ 
செவிகொடாமற்போனான்‌. 


மோசே இதற்கு முன்பு 
பார்வோனிடத்தில்‌ பேசியபோது, அவர்‌ 
கர்த்தர்‌ தனக்கு சொன்ன வார்த்தைகளை 
மாத்திரம்‌ பார்வோனுக்கு சொன்னார்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரரை அனுப்பிவிடவேண்டும்‌ 
என்று மோசே கர்த்தருடைய நாமத்தினால்‌ 
பார்வோனைக்‌ கேட்டுக்கொண்டார்‌. 
பார்வோனோ மோசேயின்‌ வார்த்தைக்கு 
செவிகொடுக்காமல்‌, இஸ்ரவேல்‌ புத்திரரை 
அனுப்பிவிட மறுத்துவிட்டான்‌. 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


இப்போது மோசே 
முறையாக பார்வோனுக்கு முன்பாக நிற்கிறார்‌. 
கர்த்தரே மோசேயை பார்வோனிடத்திற்கு 
அனுப்பியிருக்கிறார்‌. இதை உறுதிபண்ணும்‌ 
வண்ணமாக, மோசே கர்த்தருடைய 
நாமத்தினால்‌ அற்புதங்களை 
செய்யப்போகிறார்‌. 

கர்த்தர்‌ மோசேயையும்‌ ஆரோனையும்‌ 
நோக்கி, “உங்கள்‌ பட்சத்திற்கு ஒரு அற்புதம்‌ 
காட்டுங்கள்‌ என்று பார்வோன்‌ உங்களோடே 
சொன்னால்‌; அப்பொழுது நீ ஆரோனை 
நோக்கி: உன்‌ கோலை எடுத்து அதைப்‌ 
பார்வோனுக்கு முன்பாகப்‌ போடு என்பாயாக;: 
அது சர்ப்பமாகும்‌' (யாத்‌ 7:89) என்று 
சொல்லுகிறார்‌. 


எகிப்து தேசத்திலே மந்திரவாதிகள்‌ 
இருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ மந்திரவித்தைகளை 
செய்யக்கூடியவர்கள்‌. பார்வோன்‌ 
மோசேயையும்‌ ஆரோனையும்‌ பார்த்து, 
உங்கள்‌ பட்சத்திற்கு ஒரு அற்புதம்‌ 
காட்டுங்கள்‌" என்று சொல்லுவான்‌. 
பார்வோன்‌ என்ன சொல்லுவான்‌ என்பது 
கர்த்தருக்கு தெரியும்‌. ஆகையினால்‌ 
பார்வோன்‌ சொல்லப்போகிற வார்த்தைகளை, 
கர்த்தர்‌ மோசேக்கும்‌ ஆரோனுக்கும்‌ 
முன்கூட்டியே சொல்லுகிறார்‌. 
ஒரு அற்புதம்‌ காட்டுங்கள்‌ என்று 
பார்வோன்‌ மோசேயோடும்‌, 
சொன்னால்‌, அவர்கள்‌ 
செய்யவேண்டும்‌ என்றும்‌, 
அவர்களுக்கு சொல்லுகிறார்‌. 
மோசே ஆரோனை நோக்கி பேசவேண்டும்‌. 
மோசே ஆரோனை நோக்கி, "உன்‌ கோலை 
எடுத்து. அதை பார்வோனுக்கு முன்பாக 
போடு" என்று சொல்லவேண்டும்‌. ஆரோன்‌. 
அந்தக்‌ கோலை எடுத்து பார்வோனுக்கு 
முன்பாக போடும்போது அது சர்ப்பமாகும்‌. 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
சர்ப்பம்‌ என்பதற்கான எபிரெய 
வார்த்தை “தன்னீய்ன்‌" என்பதாகும்‌. இந்த 
வசனத்திலும்‌, யாத்‌ 7012 ஆகிய 
வசனங்களிலும்‌ இந்த வார்த்தை சர்ப்பம்‌ 
மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. 
:3: மீகா 1:8 ஆகிய வசனங்களில்‌ 
த வார்த்தை வலுசர்ப்ம்‌ என்று 
மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. மேலும்‌ 
:21; யோபு 7:12 ஆகிய வசனங்களில்‌ 
எனவும்‌, புல 4:3 ஆவது 
திமிங்கலம்‌. எனவும்‌ 
மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. 





யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


சீனாய்‌ மலையில்‌ கோல்‌ சர்ப்பமாக 
மாறிற்று. அது சாதாரண சர்ப்பம்‌. அதற்கான 
எபிரெய வார்த்தை “நாகா 
(யாத்‌ 43-42 யாத்‌ 715; 
பார்வோனுக்கு முன்பாக மோசேயின்‌ கோல்‌ 
முதலையாக மாறிற்று என்று 
வேதபண்டிதர்களில்‌ சிலர்‌ கூறுகிறார்கள்‌. 
முதலை எகிப்தின்‌ அடையாளம்‌. நைல்‌ நதிப்‌ 
பகுதியில்‌ ஏராளமான முதலைகள்‌ இருக்கும்‌. 
(சங்‌ 7413; ஏசா 519; எசே 29:3). பழைய 
ஏற்பாட்டு மூலபாஷை சுவடிகள்‌ சிலவற்றில்‌ 
கோல்‌ முதலையாக மாறிற்று என்றுள்ளது. 
செப்துவஜிந்த்‌ பதிப்பில்‌ கோல்‌ வலுசர்ப்பமாக 
மாறிற்று என்றிருக்கிறது. 


கர்த்தர்‌ இந்த அற்புதத்தைப்பற்றி 
மோசேக்கு ஏற்கெனவே சொல்லியிருக்கிறார்‌. 
'அதைத்‌ தரையிலே போடு என்றார்‌; அவன்‌ 
அதைத்‌ தரையிலே போட்டபோது, அது 
சர்ப்பமாயிற்று: மோசே அதற்கு 
விலகியோடினான்‌” (யாத்‌ 4:3). 

மோசேயும்‌, 
பார்வோனிடத்தில்‌ 
தங்களுக்குக்‌ 
செய்கிறார்கள்‌. 
முன்பாகவும்‌, 


ஆரோனும்‌ 

போய்‌, கர்த்தர்‌ 
கட்டளையிட்டபடி 
பார்வோனுக்கு 
ஊழியக்காரருக்கு 


ஆரோன்‌ 
அவன்‌ 
முன்பாகவும்‌ தன்‌ கோலைப்‌ போடுகிறான்‌ 
அது சர்ப்பமாயிற்று (யாத்‌ 7:10). 


கோல்‌ சர்ப்பமானதை பார்க்கும்போது 
பார்வோனுக்கு ஆச்சரியம்‌ ஏற்பட்டிருக்கும்‌. 
அவன்‌ ஆச்சரியப்படவேண்டும்‌ என்பதற்காக 
இந்த அற்புதம்‌ 
பார்வோனுடைய 
கர்த்தரைக்குறித்து பயமும்‌, 
உண்டாகவேண்டும்‌. இதற்காகவே 
இந்த அற்புதத்தை செய்கிறார்‌. ஆனால்‌ 
பார்வோனோ தன்னுடைய த்தைக்‌ 
கடினப்படுத்துகிறான்‌ 

பார்வோன்‌ 
இதுபோன்ற 
ஏராளமாய்ப்‌ பா 
சர்ப்பமாவது. 
புதுமையல்ல. 
அற்புதமாகவும்‌ தெரியவில்லை. 
அந்த அற்புதத்தைப்‌ பார்த்து பயப்படவுமில்லை. 


எகிப்தின்‌ 

தங்கள்‌ 
மந்திரவித்தையினால்‌ அப்படிச்‌ செய்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ ஒவ்வொருவனாகத்‌ தன்‌ தன்‌ 
கோலைப்‌ போட்டபோது, அவைகள்‌ 
சர்ப்பங்களாயிற்று: ஆரோனுடைய கோலோ 
அவர்களுடைய கோல்களை விழுங்கிற்று 
(யாத்‌ 7312). 


சூனியக்காரர்கள்‌ 
மந்திரவாதிகளைப்‌ போன்றவர்கள்‌. இவர்கள்‌ 
மறைந்திருக்கும்‌ இரகசியங்களை 
அறிவிப்பார்கள்‌. நடைபெறும்‌ காரியங்களுக்கு 
வியாக்கியானம்‌ கூறுவார்கள்‌. அக்காலத்தில்‌ 
மந்திர புஸ்தகங்கள்‌ ராஜாவுக்கே உரியவை. 
ஆசாரியரும்‌, சாஸ்திரிகளும்‌ 
ராஜாவின்‌ அனுமதிபெற்று 
புஸ்தகங்களை வாசிக்கலாம்‌. 2தீமோ 
ஆவது வசனத்தில்‌ இவர்களில்‌ இருவரான 
யந்நேயைப்‌ பற்றியும்‌, யம்பிரேயைப்‌ பற்றியும்‌ 
கூறப்பட்டிருக்கிறது. 


மோசே நடப்பித்த அற்புதத்தை 
பார்வோனால்‌ மறுக்க முடியாது. அது 
பிரத்தியட்சமாக நடைபெற்ற அற்புதம்‌, 
பார்வோனுக்கு க்‌ அவனுடைய 
அரண்மளையிலிருக்கி எல்லோருக்கும்‌. 
முன்பாகவும்‌ ஆரோன்‌ போட்ட கோல்‌ 
சர்ப்பமாயிற்று. ஆனாலும்‌ எகிப்து 
நேசத்தின்‌ மந்திரவாதிகள்‌ போட்ட 
கோல்களும்‌ சர்ப்ங்களாக மாறிற்று. 
இதனால்‌ பார்வோனுடைய இருதயம்‌ 
கடினப்படுகிறது. 


மோசே. தன்னுடைய 
ஆரம்பகாலத்தில்‌, எகிப்து 
இருந்தவர்‌. அவர்‌ நாற்பது ன ட 
எகிப்து, தேசத்தின்‌ கல்வியையும்‌, 
மந்திரவித்தைகளையும்‌ கற்றவர்‌. எகிப்து 
தேசத்தின்‌ மந்திரவாதிகள்‌ என்ன 
செய்வார்கள்‌ என்பது மோசேக்கு நன்றாய்த்‌ 
தெரியும்‌ மோசேயைப்பற்றி பார்வோனுக்கும்‌ 
தெரியும்‌. மோசே ஒரு வேளை, தான்‌ 
எகிப்து தேசத்தில்‌ கற்ற மந்திரவித்தைகளை, 
இப்போது இங்கே தனக்கு முன்பாக நடத்தி 
காண்பிக்கிறார்‌ என்று பார்வோன்‌. 
நினைக்கிறான்‌. 





யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


பார்வோன்‌ இதற்காகவே தன்னுடைய 
மந்திரவாதிகளை 
அழைப்பிக்கிறான்‌. 
ஆரோனைப்போல 
கோல்களை போடுகிறார்கள்‌. 
சர்ப்பங்களாயிற்று. 

பார்வோனுடைய  மந்திரவாதிகளின்‌: 
கோல்கள்‌ சர்ப்பங்களானதும்‌, கர்த்தருடைய 
வல்லமையினாலேயே நடைபெறுகிறது என்று 
வேதபண்டிதர்களில்‌ சிலர்‌ விளக்கம்‌ 
சொல்லுகிறார்கள்‌. பார்வோனுடைய 
இருதயத்தை  கடினப்படுத்த வேண்டும்‌ 
என்பது கர்த்தருடைய சித்தமாயிருக்கிறது. 
இதற்காகவே கர்த்தர்‌ எகிப்து தேசத்தின்‌ 
மந்திரவாதிகளுடைய 


சர்ப்பங்களாக மாற்‌ 


மந்திரவாதிகளின்‌ கோல்கள்‌ சர்ப்பங்களாக 
மாறினது அசுத்த ஆவிகளால்‌ நடைபெற்ற 
காரியம்‌ என்று விளக்கம்‌ சொல்லுகிறார்கள்‌. 

சில சமயங்களில்‌ 
ஆவிகளுக்கு அனுமதி 
அந்த ஆவிகள்‌ விநோதமான 
தம்முடைய 


கர்‌ 
பொங்சொல்லுகித 
கொடுக்கிறார்‌. அந்‌ 
காரியங்களை செய்யும்‌. கர்த்தர்‌ 
ஜனத்தின்‌ விசுவாசத்தை சோதிப்பதற்காகவும்‌, 


தம்முடைய வல்லமையை அவர்களுக்கு 
விளங்கப்பண்‌ ணுவதற்காகவும்‌ சில 
சமயங்களில்‌ இது போன்ற காரியங்களை 
அனுமதிக்கிறார்‌. 

நீர்க்கதரிமியாகிலும்‌, 


“அந்தத்‌ , 
ந்தச்‌ சொப்பனக்காரனாகிலும்‌ 
சொல்லுகிறவைகளைக்‌ கேளாதிருப்பீர்களாக; 
உங்கள்‌ தேவனாகிய கர்த்தரிடத்தில்‌ நீங்கள்‌ 
உங்கள்‌ முழு 
இருதயத்தோடும்‌ உங்கள்‌ முழு 
ஆத்துமாவோடும்‌ அன்புகூருகிறீர்களோ 
£ என்று அறியும்படிக்கு உங்கள்‌ 
தேவனாகிய கர்த்தர்‌ உங்களைச்‌ 


சோதிக்கிறார்‌” (உபா 13:3). 


வேண்டியதே” (கொரி 11:19). 


கோல்கள்‌ 

இந்த 

மோசேயை 

ஆரோனுடைய கோல்‌ 

கோல்களை 

ங்கிற “ந்த. சம்பவமே, மோசேயும்‌ 

ஆரோனும்‌ கர்த்தருடைய நாமத்தினால்‌. 

பேசுகிறார்கள்‌ என்பதற்கும்‌, அவர்கள்‌ 

இருவரும்‌ கர்த்தருடைய வல்லமையினால்‌ 

த... அற்பதத்தை செய்கிறார்கள்‌ 
என்பதற்கும்‌ அடையாளமாயிருக்கிறது. 


ஆரோனுடைய கோலோ அவர்களுடைய 
கோல்களை விழுங்கிற்று. மந்திரவாதிகளின்‌ 
கோல்களும்‌ சர்ப்பங்களாயிற்று. (யாத்‌ 7:9) 
ஆரோனின்‌ கோல்‌ அவர்களுடைய 
கோல்களை விழுங்கின படியால்‌, சாத்தானின்‌ 
வல்லமையைவிட தேவனுடைய வல்லமை 
மகுத்துவமானது என்பது, இங்கு 
நிரூபிக்கப்படுகிறது. 
மந்திரவாதிகள்‌ ஒருசில அற்புதங்களைச்‌ 
செய்கிறார்கள்‌. ஆனாலும்‌ தேவன்‌ அனுப்பும்‌ 
வாதைகளிலிருந்து அவர்களால்‌ தப்பித்துக்‌ 
கொள்ள முடியவில்லை. (யாத்‌ 8:18 
யாத்‌ 9). சாத்தானிடம்‌ குறைவான 
வல்லமையே இருக்கிறது. ஜனங்களை 
ஏமாற்றுவதற்காக சாத்தான்‌ 
அற்புதங்களைச்‌ செய்து, 
ஞ்சிப்‌ முத்‌ 24:24; 
தெச க 132,478; 
வெளி 16:13-16: வெளி 19:20), 


ஆனால்‌ பார்வோனோ  மோசேக்கும்‌ 
ஆரோனுக்கும்‌. செவிகொடுக்கவில்லை. 
அவன்‌ தன்‌ இருதயத்தைக்‌ 
கடினப்படுத்துகிறான்‌. கர்த்தர்‌ ஏற்கெனவே 
சொல்லியிருந்தபடி பார்வோனுடைய இருதயம்‌ 
கடினப்படுகிறது. பார்வோன்‌ அவர்களுக்கு 
செவிகொடாமற்போகிறான்‌ (யாத்‌ 7:13). 
மோசே 

மாற்றுவதுபோல, 


கோலை சர்ப்பமாக 
எகிப்து தேசத்தின்‌ 
மந்திரவாதிகளும்‌ தங்கள்‌ கோல்களை 
சர்ப்பங்களாக மாற்றுகிறார்கள்‌. 
ஆகையினால்‌ இந்த சம்பவத்தில்‌ விசேஷித்த 
அற்புதம்‌ எதுவுமில்லை என்று பார்வோன்‌ 
சாதாரணமாக நினைத்துவிடுகிறான்‌. 





BALWETHER 
பிய 


தண்ணீர்‌ இரத்தமாய்‌ மாறிற்று 
யாத்‌ 714-25 


யாத்‌ 7:14. அப்பொழுது கர்த்தர்‌ 
மோசேயை நோக்கி: பார்வோனின்‌. 
இருதயம்‌ கடின மாயிற்று; ஜனங்களை 
விடமாட்டேன்‌ என்கிறான்‌. 


யாத்‌ 745. காலமே தீ 
பார்வோனிடத்துக்குப்‌ போ, அவன்‌: 
நதிக்குப்‌ புறப்பட்டு வருவான்‌; தீ 
அவனுக்கு எதிராக நதியோரத்திலே 
தின்று, சர்ப்பமாக மாறின கோலை உன்‌: 
கையிலே பிடித்துக்கொண்டு, 


யாத்‌ 748. 
வனாந்தரத்தில்‌: 
ஆராதனைசெய்ய என்‌ ஜனங்களை 
அனுப்பிவிடவேண்டும்‌ என்று. 
சொல்லும்படி. எபிரெயருடைய 
தேவனாகிய கர்த்தர்‌ என்னை 
உம்மிடத்துக்கு அனுப்பியும்‌, 
இதுவரைக்கும்‌ நீர்‌ கேளாமற்போனீர்‌. 


யாத்‌ 747. இதோ, என்‌ கையில்‌ 
இருக்கிற கோலினால்‌ நதியில்‌ இருக்கிற 
தண்ணீர்மேல்‌ அடிப்பேன்‌; அப்பொழுது 
அது இரத்தமாய்‌ மாறி, 


அவனை 


யாத்‌ 748. நதியில்‌ இருக்கிற மீன்கள்‌. 
செத்து, நதி நாறிப்போம்‌; அப்பொழுது 
நதியில்‌ இருக்கிற தண்ணீரை 
எகிப்தியர்‌ குடிக்கக்‌ கூடாமல்‌ 
அரோசிப்பார்கள்‌; இதினால்‌ நானே 
கர்த்தர்‌ என்பதை அறித்துகொன்வாய்‌ 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ என்று 
சொல்‌ என்றார்‌. 


யாத்‌ 7:19. மேலும்‌, கர்த்தர்‌ மோசேயை 
நோக்கி: நீ ஆரோனிடத்தில்‌ உன்‌ 
கோலை எடுத்துக்‌ கொண்டு எகிப்தின்‌ 
நீர்திலைகனாகிய அவர்கள்‌ 
வாய்க்கால்கள்மேலூம்‌ நதிகன்‌ மேலும்‌ 
குனங்கள்மேலும்‌ தண்ணீர்‌ நிற்கிற 
எல்லா இடங்கன்மேலும்‌, அவைகள்‌ 
இரத்தமாகும்படிக்கு, உன்கையை 
நீட்டு அப்பொழுது எகிப்து தேசம்‌ 
எங்கும்‌ மரப்பாத்திரங்களிலும்‌ 
கற்பாத்திரங்கனிலும்‌ இரத்தம்‌ 
உண்டாயிருக்கும்‌ சொல்‌ 
என்றார்‌. 


என்று 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யாத்‌ 7:20. கர்த்தர்‌ கட்டனையிட்டபடி. 
மோசேயும்‌ ஆரோனும்‌ செய்தார்கள்‌; 
பார்வோனுடைய கண்களுக்கு 
முன்பாகவும்‌, அவன்‌ ஊழியக்காரரின்‌ 
கண்களுக்கு முன்பாகவும்‌ கோலை 
ஓங்கி, நதியிலுன்ன தண்ணீரை அடிக்க, 
நதியிலுன்ன 'தண்ணீரெல்லாம்‌ 
இரத்தமாய்‌ மாறிப்போயிற்று. 


யாத்‌ 7:21. நதியின்‌ மீன்கள்‌ செத்து, 
நதி நாதிப்போயிற்று; நதியின்‌ 
தண்ணீரைக்‌ குடிக்க எகிப்தியருக்குக்‌ 
கூடாமற்‌ போயிற்று, எகிப்து தேசம்‌ 
எங்கும்‌ இரத்தமாயிருத்தது. 


யாத்‌ 7:22, எகிப்தின்‌ மத்திரவாதிகளும்‌ 
தங்கள்‌ மத்திரவித்தையினால்‌ அப்படிச்‌. 
செய்தார்கள்‌; கர்த்தர்‌ 
சொல்லியிருந்தபடி. பார்வோனின்‌ 
இருதயம்‌ கடினப்பட்டது; 
அவர்களுக்குச்‌ 
செவிகொடாமற்போனான்‌. 


யாத்‌ 728. பார்வோன்‌ இதையும்‌ 
சித்தியாமல்‌, தன்‌ வீட்டிற்குத்‌ திரும்பிப்‌ 
போனான்‌. 


யாத்‌ 724. நதியின்‌ தண்ணீர்‌ குடிக்க 
உதவாதபடியால்‌, குடிக்கத்தக்க 
தண்ணீருக்காக எகிப்தியர்‌ எல்லாரும்‌ 
நதியோரத்தில்‌ ஊற்றுத்‌ 
தோண்டினார்கள்‌. 


யாத்‌ 7:25. கர்த்தர்‌ நதியை அடித்து 
ஏழுநான்‌ ஆயிற்று. 


கர்த்தர்‌ எகிப்து தேசத்தின்மீது 
அனுப்பின பத்து வாதைகளில்‌ முதலாவது 
வாதை தண்ணீர்‌ இரத்தமாய்‌ மாறுவதாகும்‌. 
கர்த்தர்‌ அந்த வாதையினால்‌ எகிப்து 
தேசத்தை வாதிக்கிறார்‌. தண்ணீர்‌ 
இரத்தமாக. மாறிப்போகும்‌ வாதை, 
எகிப்தியருக்கு மிகவும்‌ 
பயங்கரமானதாயிருக்கிறது. அதனால்‌ 
அவர்களுக்கு மோசமான விளைவுகள்‌ 
உண்டாயிற்று. 





யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


மீன்கள்‌ 
பிரதான ஆகாரம்‌. “நாம்‌ எகிப்திலே. 
கிரயமில்லாமல்‌ சாப்பிட்ட 
மச்சங்களையும்‌, வெள்ளரிக்காய்களையும்‌, 
கொம்மட்டிக்காய்களையும்‌, கீரைகளையும்‌, 
'வெண்காயங்களையும்‌, வெள்ளைப்‌ 


பூண்டுகளையும்‌ நினைக்கிறோம்‌" (எண்‌ 11:5). 


எகிப்து தேசத்திலள்ள 

தண்ணீரெல்லாம்‌ ரத்தமாய்‌ 
மாறிப்போனதினால்‌, அந்த தேசத்தின்‌ 
மீன்களெல்லாம்‌ செத்துப்போயிற்று. நதியின்‌: 
மீன்கள்‌ செத்து, நதி நாறிப்போயிற்று: 
நதியின்‌ தண்ணீரைக்‌ குடிக்க 
எகிப்தியருக்குக்‌ கூடாமற்‌ போயிற்று, எகிப்து 
நேசம்‌ எங்கும்‌ இரத்தமாயிருக்கிறது. 
(யாத்‌ 7:21). 


பிற்காலத்தில்‌ எகிப்து தேசத்தின்மீது 
மற்றொரு வாதை வரும்‌. அப்போது. மன 
வளர்க்கிற குளங்களில்‌. தண்ணீர்‌ 
இருக்காது அையெல்னம்‌உணடந்துபோகம்‌ 
"மீன்‌ வளர்க்கிற குளங்களைக்‌ கூலிக்கு 
அணைக்கட்டுகிற அனைவருடைய 
அணைக்கட்டுகளும்‌ உடைந்துபோம்‌” 
(ஏசா 19110) 


நீநிமினால்‌ 
த்தில்‌ 


கர்த்தர்‌ ம்முடைய 
எதிப்தியணை வாதிககிறாம்‌. எகிப்து 
ஒடுகிற நைல்‌ நதியே பிரதான நதியாகும்‌. 
எகிப்தியருக்கு நைல்‌ நதி ஒரு விக்கிரகமாக 


இருக்கிறது. அவர்கள்‌ நைல்‌ நதியை 
தங்கள்‌ தெய்வமாக நினைத்து, அதற்கு 
ஆராதனை செய்கிறார்கள்‌. நைல்‌ நதி எகிப்து 
தேசத்தை செழிப்பாக்குகிறது. நைல்‌ நதியின்‌ 
மூலமாக. எகிப்தியருக்கு. ஏராளமான 
நன்மைகள்‌ உண்டாயிருக்கிறது. 
எகிப்தியர்கள்‌ நைல்‌ நதியை சிருஷ்டித்த. 
சிருஷ்டிகரை ஆராதியாமல்‌, சிருஷ்டிக்கப்பட்ட 
நைல்‌ நதியை ஆராதிக்கிறார்கள்‌. 


கர்த்தர்‌ எகிப்தியரை தண்டிக்கிறார்‌. 
நைல்‌ நதியிலுள்ள தண்ணீர்‌ எகிப்தியருக்கு 
யிருக்‌: அந்த 


பிரயோஜனமாயிருந்த 
தண்ணீர்‌, இப்போது, 
நைல்‌ நதியின்‌ தண்ணீரை 
குடிக்க முடியவில்லை. 


நைல்‌ நதியின்‌ 
நாற்றம்‌ எடுக்கிறது. 
எகிப்தியரால்‌. 


QOODNENS 
PUBLISHERS 


நாம்‌ கர்த்தர்‌ சிருஷ்டித்த ஒரு 
காரியத்தை நமக்கு தெய்வமாக்கும்போது, 
கர்த்தர்‌ அந்த சிருஷ்டியையும்‌, அதன்‌ 
மூலமாக நாம்‌ அனுபவிக்கும்‌ நன்மைகளையும்‌ 
நம்மை விட்டு நீக்கிப்போடுகிறார்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய மகிமையை யாரோடும்‌. 
பகிர்ந்துகொள்ளமாட்டார்‌. 


எகிப்து தேசம்‌ முழு 

நதியை சார்ந்திருக்கிறது. 
விவசாயங்களும்‌, 

வியாபாரங்களும்‌ நைல்‌ நதியை சார்ந்தே 
நடைபெறுகிறது. 


மழை வகுவிக்காத எகிப்தின்‌ வம்சம்‌ 
வராமலும்‌ சேராமலும்‌ போனால்‌, 
கூடாரப்பண்டிகையை ஆசரிக்கவராத 
ஜாதிகளைக்‌ கர்த்தர்‌ வாதிக்கும்‌ வாதையே 
அவர்கள்மேலும்‌ வரும்‌" (சக 14:18). 

மோசே நைல்‌ நதியை அடிக்கிறார்‌ 
நைல்‌ நதியின்‌ தண்ணீர்‌ இரத்தமாக 
மாறிப்போமிற்று இது எகிப்து தேசம்‌ 


முழுவதும்‌ அழிந்துபோவதற்கு அடையாளம்‌. 
எகிப்தியர்‌ சிவப்பு நிறத்‌ 


அந்த 
அடையாளமாயிருக்கிறது. 
அவனுடைய ரதவீரர்களும்‌ 
மூழ்கி செத்துப்போனார்கள்‌. இந்‌; 
சம்பவத்திற்கு பின்பு எகிப்தியர்கள்‌ சிவப்பு 
நிறத்தை அருவருத்தார்கள்‌. இப்போதோ 
கர்த்தர்‌ நைல்‌ நதியை சிவப்பு நிற 
இரத்தமாக மாற்றுகிறார்‌. 


பழைய ஏற்பாட்டுக்காலத்தில்‌ மோசே 
நடப்பித்த முதலாவது அற்புதங்களில்‌ ஒன்று 
தண்ணீரை இரத்தமாக மாற்றினது. புதிய 
ஏற்பாட்டுக்காலத்தில்‌ நம்முடைய கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்து நடப்பித்த முதலாவது 
அற்புதம்‌ தண்ணீரை திராட்சரசமாக 
மாற்றினது. 

மோசேயின்‌. 
நியாயப்பிரமாணம்‌. 
நியாயப்பிரமாணமானது. 
பயங்கரத்திற்கும்‌ 
திராட்சரசமானது 
சத்தியத்திற்கும்‌ அடையாளம்‌. 
களைத்தப்போயிருக்கும்‌ இருதயத்தை 
சந்தோஷப்படுத்தும்‌.  இயேசுகிறிஸ்துவின்‌: 
மூலமாக  மனுக்குலத்திற்கு சந்தோஷமும்‌ 
ஆசீர்வாதமும்‌ வருகிறது. 


மூலமாக நமக்கு 
கொடுக்கப்பட்டது. 
மரணத்திற்கும்‌, 
அடையாளம்‌. 
கிருபைக்கும்‌ 
திராட்சரம்‌ 





BALWETHER 
பிய 


மோசேயை 
இதுநயம்‌ 
ந்‌ 

(யாத்‌ 7:14) 


நோக்கி, 
கடினமாயிற்று. 
விடமாட்டேன்‌ 
என்று கர்த்தர்‌ 


கர்த்தர்‌ 
“பார்வோனின்‌ 
அவன்‌ 
என்கிறான்‌" 
சொல்லுகிறார்‌ 


பார்வோனுடைய கடினமான 


ற்காக கர்த்தர்‌ மோசேயை 
காலமே பார்வோனிடத்திற்கு போகுமாறு 
சொல்லுகிறார்‌. பார்வோன்‌ அதிகாலையில்‌ 
நதிக்கு புறப்பட்டு வருவான்‌. அப்போது. 
மோசே பார்வோனுக்கு எதிராக நதி ஓரத்தில்‌ 
நிற்கவேண்டும்‌. மோசே தன்னுடைய 
கையிலே சர்ப்பமாக மாறின கோலை 
பிடித்துக்கொண்டு நிற்கவேண்டும்‌. 
(யாத்‌ 7:15). 


சர்ப்பமாக மாறின கோல்‌" என்னும்‌ இந்த 
வாக்கியத்தில்‌ சர்ப்பம்‌ என்பதற்கு “நாகாஷ்‌" 
என்னும்‌ வார்த்தை பயன்படுத்தப்‌ 
பட்டிருக்கிறது. இங்கு "தன்னீய்ன்‌” 
வார்த்தை பயன்படுத்தப்படவில்லை. 


கர்த்தர்‌ பார்வோனுடைய ஒவ்வொரு 
அசைவுகளையும்‌ அறிந்து வைத்திருக்கிறார்‌. 
பார்வோன்‌ அதிகாலை வேளையிலே நைல்‌ 
நதிக்கு வந்து அந்த 
ஆராதிப்பதற்காக வருவான்‌. 
வேளையிலே அவன்‌ நைல்‌ நதிக்கு தூபம்‌ 
காண்பிப்பான்‌. அந்த வேளையில்‌ மோசே 
பார்வோனுக்கு எதிராக நதி ஓரத்தில்‌ 
நிற்கவேண்டும்‌. 
பார்வோன்‌ கர்த்தருடைய கட்டளைக்கு 
கீழ்ப்படிந்து. எகிப்து தேசத்திலே. 
அடிமைகளாகயிருக்கும்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரை 
விடுதலைபண்ணி அனுப்பிவிட வேண்டும்‌. 
ஆனால்‌ அவனோ இஸ்ரவேல்‌ புத்திரரை 
அனுப்பிவிட மறுக்கிறான்‌. அவனுடைய மனம்‌ 
மாறவேண்டும்‌. கர்த்தர்‌. பார்வோனை 
உடனே அழித்துப்போடாமல்‌ அவனுடைய 
மனம்‌ மாற்றமடைவதற்கு ஒரு வாய்ப்பைக்‌ 
கொடுக்கிறார்‌. கர்த்தருடைய கட்டளையை 
பார்வோனுக்கு சொல்லவேண்டும்‌. 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மோசே பார்வோனுக்கு 
சொல்லவேண்டிய வார்த்தைகளை, கர்த்தர்‌ 
மோசேக்கு வெளிப்படுத்துகிறார்‌. மோசே 
பார்வோனை நோக்கி, “வனாந்தரத்தில்‌ 
எனக்கு ஆராதனைசெய்ய 
ஜனங்களை அனுப்பிவிடவேண்டும்‌ 
சொல்லும்படி எபிரெயருடைய தேவனாகிய 
கர்த்தர்‌ என்னை உம்மிடத்துக்கு அனுப்பியும்‌, 
துவரைக்கும்‌ நீர்‌ கேளாமற்போனீர்‌" 
, என்‌ கையில்‌ 


க்கிற 

நதியில்‌ இரக்க 
தண்ணீர்மேல்‌ அடிப்பேன்‌: அப்பொழுது அது 
இரத்தமாய்‌ மாறி, நதியில்‌ இருக்கிற மீன்கள்‌ 
செத்து, நதி நாறிப்போம்‌; அப்பொழுது நதியில்‌ 
இருக்கிற தண்ணீரை எகிப்தியர்‌ குடிக்கக்‌ 
கூடாமல்‌ அரோசிப்பார்கள்‌; இதினால்‌ நானே 
கர்த்தர்‌ என்பதை அறிந்துகொள்வாய்‌ என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌" (யாத்‌ 716-18) 
என்றும்‌ சொல்லவேண்டும்‌. 


மோசேயும்‌ பார்வோனும்‌ நைல்‌ நதி 
ஓரமாக நின்றுகொண்டிருக்கிறார்கள்‌. 
மோசே நைல்‌ நதியின்‌ ஓரத்திலே 
நின்றுகொண்டு, பார்வோனுக்கு 
கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறார்‌. 
பார்வோன்‌ கர்த்தருடைய வார்த்தைக்கு 
கீழ்ப்படியலில்லையென்றால்‌ அவர்கள்‌ 
எந்த நதியின்‌ ஓரத்திலே நிற்கிறார்களோ, 
அந்த நதியிலுள்ள தண்ணீர்‌ இரத்தமாய்‌ 
மாறும்‌. 


இயற்கையின்‌ மாற்றம்‌ என்றோ அல்லது 
ஏதோ ஒரு காரணத்தினால்‌ நதியின்‌ 
தண்ணீர்‌ சிவப்பு நிறமாக மாற்றிற்று 
என்றோ பார்வோன்‌ நினைத்துவிடக்கூடாது. 
கர்த்தரே நைல்‌ நதியின்‌ 
தண்ணீரை இரத்தமாக மாற்றினார்‌ 
என்பதை பார்வோன்‌ உணரவேண்டும்‌. 
இதற்காகவே கர்த்தர்‌ மோசேயின்‌ மூலமாக 
பார்வோனுக்கு எச்சரிப்பின்‌ வார்த்தைகளை 


சொல்லுகிறார்‌. 





BALWETHER 
பிய 


மோசே இஸ்ரவேலின்‌ தேவனாகிய 
கர்த்தருடைய நாமத்தினால்‌ பேசுகிறார்‌. 
எபிரெயரின்‌ தேவன்‌ வல்லமையுள்ளவர்‌. 
பார்வோனுக்கு கர்த்தருடைய 
வல்லமையைப்பற்றி ஒன்றும்‌ தெரியாது. அவன்‌ 
கர்த்தரைப்பற்றி அறிந்துகொள்ளவேண்டும்‌. 
நைல்‌ நதியின்‌ தண்ணீர்‌ இரத்தமாய்‌ மாறி, 
அந்த தண்ணீரை 
அரோசிக்கும்போது, 
தேவனாகிய கர்த்தரே 
என்பதை பார்வோன்‌ 
அறிந்துகொள்ளவேண்டும்‌. 


கர்த்தர்‌ பார்வோனுக்கு எச்சரிப்பின்‌ 
வார்த்தைகளை சொல்லுகிறார்‌. கர்த்தருடைய 
ஒவ்வொரு வார்த்தையும்‌, 

ஒவ்வொரு கிரியையும்‌ 
நியாயமுமுள்ளதாயிருக்கும்‌. கர்த்தர்‌ ஒருவனை 
காயப்படுத்துவதற்கு முன்பாக அவனுக்கு 
எச்சரிப்பின்‌ வார்த்தைகளை சொல்லுகிறார்‌. 


இருவரும்‌ அழிந்துபோவது, கர்த்தருடைய 
சித்தமல்‌, லாரும்‌ தங்கள்‌ 
பாவங்களுக்கு மனந்திரும்பி 
ஜீவனைப்பெற்றுக்கொள்ளவேண்டும்‌ என்பதே 
கர்த்தருடைய சித்தம்‌. இதற்காகவே கர்த்தர்‌ 
பாவிகளை உடனே  தண்டித்துவிடாமல்‌, 
அவர்களை உடனே நிர்மூலம்பண்ணிவிடாமல்‌, 


கர்த்தருக்கு விரோதமாகத்‌ 
துணிகரமாய்ப்‌ பாவம்‌ செய்து. 
தேவனுடைய கிருபைகளையும்‌, அவருடைய 
பொறுமைகளையும்‌ அசட்டைபண்ணுகிறார்கள்‌. 


மோசேயின்‌ கையிலுள்ள கோல்‌ 


வேண்டுமென்று கர்த்தர்‌ மோசேக்கு கட்டளை 
கொடுக்கிறார்‌. 
கர்த்தர்‌ மோசேயை நோக்கி, 
நீ ஆரோனிடத்தில்‌ உன்‌ கோலை எடுத்துக்‌ 
கொண்டு எகிப்தின்‌ நீர்நிலைகளாகிய 
அவர்கள்‌ வாய்க்கால்கள்மேலும்‌ நதிகள்‌ 
ப குளங்கள்மேலும்‌ தண்ணீர்‌ நிற்கிற 
இடங்கள்மேலும்‌, 
இரத்தமாகப்ிககு,. ன்‌ 


(யாத்‌ 749) என்று சொல்லுகிறார்‌. 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தேவனுடைய சர்வவல்லமை. 
வெளிப்படுகிறது. கர்த்தரே சர்வசிருஷ்டிகர்‌ 
எல்லா சிருஷ்டிகளும்‌ நமக்கு 
தண்ணீராகவோ அல்லது இரத்தமாகவோ 
இருக்கிறது. சூரியனுக்கு கீழே உள்ள 
சிருஷ்டிகளெல்லாவற்றிலும்‌ ஒரு: சில. 
மாற்றங்கள்‌ உண்டாகும்‌. அந்த 
மாற்றங்களை நாம்‌ அன்றாடம்‌ 
கவனித்துக்கொண்டிருக்கிறோம்‌. 


இங்கு 


ஆனால்‌ 
“யத்ர. 

நதியின்மீது வருகிறது. அந்த 

தண்ணீர்‌ முழுவதும்‌ இரத்தமாய்‌ மாறுகிறது. 
நைல்‌ 

மாத்திரம்‌ 

எகிப்தின்‌ 

வாய்க்கால்கள்மேலும்‌ 

குளங்கள்மேலும்‌ தண்ணீர்‌ 

இடங்கள்மேலும்‌ ன்‌ 

மாறுகிறது.  தேவனு ப 

நியாயத்தீர்ப்பு சீக்கிரத்தில்‌ ௦ வெளிப்படுகிறது. 

தண்ணீரை மனுஷருக்கு 
சிருஷ்டித்திருக்கிறார்‌. 
தண்ணீர்‌ மூலமாக 

நன்மைகள்‌ உண்டாகிறது. 


ஆசீர்வாதமாக 


மனுக்கு? 
ஏராளமான 


பார்வோனுடைய 
இரத்தமாக மாற்றுகிறது. 
| நம்முடைய அன்றாட ஜீலியத்தில்‌, 
நமக்கு நன்மையாமிருந்த காரியங்கள்‌ 
தீமையாக மாறும்போது, நம்மை நாமே 
சோதித்துப்‌ பார்க்கவேண்டும்‌. நமக்கு 
ந்துள்ள பிரச்சனைகளுக்கு நம்முடைய 
காரணமாயிருக்கிறதா என்பதை 
ஆராய்ந்து அறியவேண்டும்‌. பார்வோனுடைய 
பாவம்‌ நைல்‌ நதியின்‌ தண்ணீரை இரத்தமாக 


்‌ நம்மு 
மனந்திரும்பினால்‌, 
கிருபைகளை 
பெற்றுக்கொள்ளலாம்‌. 





யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


எகிப்‌ ராஜாவாகிய 
பார்வோன்‌ கர்த்தருடைய கட்டளைக்கு 
கிழ்ப்படியவில்லை. மோசேயும்‌ ஆரோனும்‌. 
கர்த்தர்‌ கட்டளையிட்டபடி செய்கிறார்கள்‌; 
பார்வோனுடைய கண்களுக்கு முன்பாகவும்‌, 
அவன்‌  ஊழியக்காரரின்‌ கண்களுக்கு 
முன்பாகவும்‌ அவர்கள்‌ கோலை ஓங்கி, 
நதியிலுள்ள தண்ணீரை அடிக்க, நதியிலுள்ள 
'தண்ணீரெல்லாம்‌ இரத்தமாய்‌ மாறிப்போயிற்று 
(யாத்‌ 7:20), 


நதியின்‌ மீன்கள்‌ செத்து, நதி 
நாறிப்போயிற்று: நதிமின்‌ தண்ணீரைக்‌ 
குடிக்க எகிப்தியருக்குக்‌ கூடாமற்‌ போயிற்று, 
எகிப்து தேசம்‌ எங்கும்‌ இரத்தமாயிருக்கிறது. 
(யாத்‌ 7:21. ஆனாலும்‌ பார்வோன்‌ மனம்‌ 
மாறவில்லை. அவனுடைய ம்‌ 
கடினமாயிற்று. அவன்‌ 

ஜனங்களை எகிப்து 


தேசத்தின்மீது இந்த வாதை வந்திருக்கிறது. 


என்பதை பார்வோன்‌ அங்கீகரிக்க 


மறுக்கிறான்‌. 

மோசேயின்‌ கையிலுள்ள கோல்‌ 
சர்ப்பமாக மாறினபோது, அது ஒரு மந்திர 
வித்தை என்று பார்வோன்‌ நினைத்தான்‌ 
அதுபோலவே இப்போதும்‌, நைல்‌ நதியின்‌ 
தண்ணீர்‌ இரத்தமாய்‌ மாறியது மற்றொரு 
மந்திரவித்தை என்று பார்வோன்‌ 
நினைக்கிறான்‌. பார்வோன்‌ எகிப்து. 
தேசத்திலுள்ள மந்திரவாதிகளை வரவழைத்து, 
மோசேயும்‌ ரோனும்‌ தண்ணீரை 
இரத்தமாக மாற்றியதுபோல அவர்களையும்‌ 
மாற்றுமாறு சொல்லுகிறான்‌. 


எகிப்தின்‌ மந்திரவாதிகளும்‌ தங்கள்‌ 
மந்திரவித்தையினால்‌ அப்படிச்‌ செய்கிறார்கள்‌; 
கர்த்தர்‌ சொல்லியிருந்தபடி பார்வோனின்‌ 
இருதயம்‌ கடினப்படுகிறது: பார்வோன்‌ 
அவர்களுக்குச்‌ செவிகொடாமற்போகிறான்‌. 
பார்வோன்‌ இதையும்‌ சிந்தியாமல்‌, தன்‌ 
வீட்டிற்குத்‌ திரும்பிப்‌ போகிறான்‌ 
(யாத்‌ 7:22,23). 


ப்பிப்பி 
FUEUSHERS 


எகிப்தின்‌ மந்திரவாதிகளால்‌ 
தண்ணீரை இரத்தமாக மாற்ற முடிகிறது. 
ஆனால்‌ அவர்களால்‌ இரத்தத்தை மறுபடியும்‌. 
தண்ணீராக. மாற்ற முடியவில்லை. 
பார்வோன்‌ இதை சிந்தித்துப்‌ பார்க்கவில்லை. 
பார்வோனுடைய மனக்கண்கள்‌ 
குருடாயிருக்கிறது. அவனுடைய இருதயம்‌: 
கடினமாயிருக்கிறது. 


மந்திரவாதிகளால்‌ தண்ணீரை 
இரத்தமாக மாற்ற முடிகிறது. அவர்களால்‌ 
அதை மாத்திரமே செய்ய முடிகிறது. 
கர்த்தருடைய வல்லமையோ தண்ணீரை 
இரத்தமாகவும்‌ மாற்றும்‌. அந்த இரத்தத்தை 
மறுபடியும்‌ தண்ணீராகவும்‌ மாற்றும்‌. இதுவே 

ய்வீக வல்லமை. 


மாய்மாலமானது. 
அது மனுஷரை வஞ்சிக்கக்கூடியது. 


எகிப்தியரால்‌ நைல்‌ நதியின்‌ 
தண்ணீரை குடிக்க முடியவில்லை. எகிப்து 
தேசமெங்கும்‌ இரத்தமாயிருக்கிறது. 
எகிப்தியருக்கு மாத்திரமல்ல, எல்லா 
மனுஷருக்குமே தண்ணீர்‌ அத்தியாவசிய 
தேவை. கர்த்தர்‌ நைல்‌ நதியின்‌ தண்ணீரை 
இரத்தமாக மாற்றியிருக்கிறார்‌. எகிப்தியர்கள்‌ 
தங்கள்‌ பாவங்களுக்கு மனந்திரும்புவதற்கு 
பதிலாக, வேறு ஏதாவது வழியில்‌, 

க தண்னி! கிடைக்குமா என்று 


நதியின்‌ தண்ணீர்‌ குடிக்க 
உதவாதபடியால்‌, குடிக்கத்தக்க 
தண்ணீருக்காக எகிப்தியர்‌ எல்லாரும்‌ 
நதியோரத்தில்‌ ஊற்றுத்‌ தோண்டுகிறார்கள்‌ 
(யாத்‌ 7:24) அவர்கள்‌ நைல்‌ நதி ஓரத்தில்‌ 
ஒரு சில இடங்களில்‌ தண்ணீர்‌ ஊற்றுக்களை 
கண்டுபிடிக்கிறார்கள்‌. 


பார்வோன்‌ தேவனுடைய செய்தியை 

புறக்கணித்து விடுகிறான்‌. 

தன்னுடைய இருதயத்தைக்‌ 

கட்டளைக்குக்‌ 

கீழ்ப்படியாமல்‌, தனக்கு அழிவைத்‌ நேடிக்‌ 
கொள்கிறான்‌. 





BALWETHER 
பிய 


செய்தார்கள்‌ என்று 
அதற்கு அவர்களுக்கு இரத்தமில்லாத நல்ல 
தண்ணீர்‌ வேண்டும்‌. எகிப்தியர்‌ எல்லோரும்‌ 
நதியோத்தில்‌ ஊற்றுத்‌ நோண்டி நல்ல 
தண்ணீரைக்‌ காண்கிறார்கள்‌. எகிப்தின்‌ 
மந்திரவாதிகள்‌ தத்‌ தண்ணீரை 
இரத்தமாக மாற்றுகிறார்கள்‌. 


பார்வோனுடைய இருதயம்‌. 
கஷணப்பட்டுந்தாலும்‌, கர்த்தர்‌ எகிப்தியர்‌ மீது 
கிருபையும்‌ மனதுருக்கமுழுள்ளவராகவே 
இருக்கிறார்‌. கர்த்தர்‌ எகிப்து தேசம்‌. 
முழுவதும்‌. தண்ணீரை இரத்தமாக 
மாற்றுகிறார்‌. இது கர்த்தருடைய நீதியான 
நியாயத்தீர்ப்பு. ஆனாலும்‌ கர்த்தர்‌ நைல்‌ நதி 
ஒரத்தில்‌ ஒரு சில ஊற்றுக்கண்களையும்‌ 
அவர்களுக்கு திறந்துகொடுக்கிறார்‌. இது. 
கர்த்தருடைய கிருபை. கர்த்தர்‌ எகிப்தியரை 
தண்டித்தாலும்‌, ஆரம்பத்தில்‌ அவர்களை 
மொத்தமாய்த்‌ தண்டித்து 
நிர்மூலம்பண்ணிவிடாமல்‌, அவர்களை 
மட்டாய்த்‌ தண்டிக்கிறார்‌. 


கர்த்தர்‌ நதியை அடித்து ஏழுநாள்‌ 
ஆயிற்று. எகிப்து தேசம்‌ முழுவதும்‌. 
ஏழுநாட்களுக்கு இரத்தமாயிருக்கிறது. 
யாத்‌ 7:25) ஏழுநாட்களிலும்‌ 
த்‌ த்தாரும்‌ 


இந்த 
எகிப்து 
குடிப்பதற்கு தண்‌! 
குஷ்டப்படுகிறார்கள்‌. 
நாட்களில்‌ பார்வோ 
தப்பிதத்திற்கு 
மோசேயினிடத்தில்‌ 
தேசத்திலுள்ள 
மாற்றுமாறு 
பார்வோனுடைய 
கடனமாமிருக்கிறது. அவன்‌ 
தவறுகளுக்கு மனந்திரும்புவதற்கு பனை, 
அதனால்‌ வரும்‌ தண்டனைகளை 
ஏற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாயிருக்கிறான்‌. 


எகிப்து தேசத்தின்மீதும்‌, எகிப்து 
தேசத்தார்மீதும்‌ வந்த நியாயத்தீர்ப்பக்கள்‌, 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தெய்வங்‌ 
சொல்லுகிறார்கள்‌. இஸ்‌! 
டடத கர்த்தரே மெய்யான தேவன்‌ 


எகிப்தியர்கள்‌ 
அறிந்துகொள்ளலேண்டும்‌. இதற்காகவே 
கர்த்தர்‌ எகிப்தியர்கள்மீது வாதைகளை 
அனுப்புகிறார்‌. இந்த வாதைகள்‌ எல்லாம்‌ 
எகிப்தியரின்‌ தெய்வங்கள்மீது வந்த 
கர்த்தருடைய நியாயத்தீர்ப்புகளாகும்‌. 


தேவர்கள்‌ 


விக்கிரகாராதனை செய்யும்‌ ஒரு 
தேசத்திற்கு அழிவு வந்தால்‌ அந்தப்‌ பழி 
தேசத்தின்‌ 
அந்தத்‌ 
ஜனங்களைத்‌ 
தண்டிக்கின்றன. அல்லது அந்தத்‌ தேசத்தை 
விட்டு, ஓடிப்போய்‌ விட்டன என்று ஜனங்கள்‌ 
நினைப்பார்கள்‌. சில சமயங்களில்‌ 
வல்லமையான மற்ற தெய்வங்கள்‌ இந்தத்‌ 
தேசத்தின்‌ தெய்வங்களை மேற்கொண்டு 
க என்றும்‌, தங்களுடைய 
தெய்வங்களுக்கு வல்லமையில்லை என்றும்‌, 
நினைப்பார்கள்‌. எகிப்து தேசத்தில்‌ தேவன்‌ 
பத்து வாதைகளை அனுப்புகிறார்‌. இந்த 
வாதைகள்‌ அனைத்தும்‌, எகிப்தியரின்‌ 
தெய்வங்கள்மீது நியாயத்தீர்ப்பாக 
அனுப்பப்பட்டவையாகும்‌ (ஏசா 37:6-13) 


1. எகிப்தியர்கள்‌  நைல்நதியை 
தெய்வமாக வழிபட்டார்கள்‌. 
பல்வேறு பெயர்களும்‌, 
அடையாளங்களும்‌ 
தெய்வங்களின்‌ பிதா, ஜீலியத்தின்‌ பிதா 
என்றெல்லாம்‌ எகிப்தியர்‌ நைல்‌ நதியை 
அழைத்தார்கள்‌. மேலும்‌ எகிப்தியர்‌ 
இரத்தத்தை அருவருத்தார்கள்‌. 
தங்களுடைய புனித நதி இரத்தமாக 
மாறியபோது, எகிப்தியர்‌ அனைவரும்‌ 
பயந்திருப்பார்கள்‌. தங்களுடைய நதி. 
தெய்வம்‌ வல்லமை இழந்து, ஏன்‌ 
இரத்தமாயிற்று என்பதைப்‌ புரிந்து 
கொள்ள முடியாமல்‌ குழம்பிப்‌ 
போயிருப்பார்கள்‌ (யாத்‌ 7:19-21) 


எகிப்து தேசத்தில்‌ தவளையும்‌, ஒரு 
தெய்வமாகக்‌ கருதப்பட்டது. ஏராளமான. 
தவளைகள்‌ எகிப்திற்கு வந்தன. 
இவற்றைக்‌ கண்டு, த்‌ 
அருவருப்படைந்தார்கள்‌ 

தங்கள்‌ தெய்வமாக இருந்த கிரம 
அவை திரளாக 

தங்களுடைய 

அருவருக்கிறார்கள்‌ (யாத்‌ 





யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


பேன்களும்‌ 
(யாத்‌ 86-19), திரளான வண்டு 
ஜாதிகளும்‌ (சங்‌ 78:45), எகிப்து 
தேசத்தின்மீது வருகிறது. எகிப்தியரின்‌ 


விக்கிரகாராதனை 
செய்தாலும்‌, தங்களுடைய விக்கிரகக்‌ 
கோவில்களைச்‌ சுத்தமாக 
வைத்திருப்பார்கள்‌. எகிப்து தேசம்‌ 
முழுவதும்‌ வண்டு ஜாதிகள்‌ வந்து. 
நிரம்புகிறது. (யாத்‌ 8:24) பெயல்செபூல்‌ 
வண்டுகளின்‌ தெய்வம்‌ என்று 
கருதப்பட்டன. எகிப்து. ஜனங்களை 
அவனால்‌ வண்டுகளிடமிருந்து 
காப்பாற்ற முடியவில்லை. அவனுக்கு 
வல்லமையில்லை என்பது இதனால்‌ 
தெளிவாயிற்று. 


எகிப்தியர்கள்‌ 
மிருகஜீவன்களைப்‌ 
புனிதமானவைகளாகக்‌ கருதினார்கள்‌ 
அவைகளின்மீது கொடிய கொள்ளை 
நோய்‌ வந்தது. யாத்‌ 9:57) 
எகிப்தியரின்‌ தெய்வங்களினால்‌ 
புனிதமான. 
பாதுகாக்க 


சந்திரன்‌, 


தங்கள்‌ 


அவர்களுடைய 
மிருகஜீவன்களைப்‌ 


எகிப்தியர்கள்‌ மிருகங்களைப்‌ 
மாட்டார்கள்‌. தங்களுடைய 
ஜீவன்களுக்குக்‌ கொடிய 
வந்ததினால்‌, தங்கள்மீது ஏதோ ஒரு 
தெய்வத்திடமிருந்து வயத்து 
வந்திருப்பதாகக்‌ கருதினார்கள்‌. அந்தத்‌ 
க்‌ முன்பாக எகிப்தியரின்‌ 
வல்லமையில்லை 
னல்‌ பது கொண்டார்கள்‌. 


QOODNENS 
PUBLISHERS 


6. எரிபந்தமான கொப்புளங்கள்‌ எகிப்து 
தேசத்து மனுஷர்மீதும்‌, மிருகஜீவன்கள்‌ 
மீதும்‌ எழும்பப்பண்ணிற்று. (யாத்‌ 9:9) 

துபோன்ற வாதைகளிலிருந்து 

தங்களைப்‌ பாதுகாக்க வேண்டுமென்று 
எகிப்து, தேசத்தார்‌ தங்கள்‌ 
தெய்வங்களிடம்‌. வழிபட்டார்கள்‌. 
ஆனால்‌ அந்தத்‌ தெய்வங்களால்‌ 
அவர்களைக்‌ காப்பாற்ற முடியவில்லை. 
(யாத்‌ 9:8) 


எகிப்து தேசமெங்கும்‌ 


கல்மழையும்‌ 
(யாத்‌ 9:22-26) 
தண்ணீரையும்‌, 

காற்றையும்‌, 

தாவரவர்க்கங்களையும்‌. 
தெய்வங்களாகக்‌ கருதி அவற்றை 
வழிபட்டார்கள்‌. அக்கினியும்‌, 
கல்மழையும்‌ பயிர்‌ வகைகளையெல்லாம்‌. 
அழித்துப்‌ போட்டது. வெளியின்‌ 
மிருகங்களையெல்லாம்‌. முறித்துப்‌ 
போட்டது. எகிப்தியர்கள்‌ தங்களுடைய 


அக்கினியும்‌, 
பொழிந்தது. 
எகிப்தியர்கள்‌ 
அக்கினியையும்‌, 
பூமியையும்‌, 


எகிப்தியருடைய 
தெய்வங்களால்‌ தங்களைக்‌ காத்துக்‌ 
கொள்ள முடியவில்லை. எகிப்திய 
ஜனங்களுக்கு அவைகளால்‌ உதவி 
புரியவும்‌ முடியவில்லை. 
எகிப்தியரின்‌ சேராபீஸ்‌ என்னும்‌ 
ச பூ! நகைகளை! கெட்டக்‌ 
கிளிகளிடமிருந்து பாதுகாக்கும்‌ 
என்று எகிப்தியர்‌ நம்பினார்கள்‌ 
(யாத்‌ 10-12-15) ஆனால்‌ அந்தத்‌ 
தெய்வத்தால்‌ வெட்டுக்கிளிகளை 
ன்றும்‌ முடியவில்லை. 
கட்டளைப்படி 
தேவனுடைய 
அவை 
எகிப்தியரின்‌ 


எபிரெயரின்‌ தேவனாகிய கர்த்தர்‌ சர்வ 
வல்லமையுள்ள தேவன்‌. எகிப்தியரின்‌ 
தெய்வங்கள்‌ மாயையானவை 
(யாத்‌ 10:4). 





யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


எகிப்தியர்‌ சூரியனைத்‌ தங்கள்‌ 
தெய்வமாக ஆராதனை செய்தார்கள்‌ 
சூரிய 


ஆனால்‌ 
இந்தத்‌ தெய்வத்தால்‌ எகிப்தியருக்கு 
வந்த காரிருளிலிருந்து அவர்களை 


விடுவித்து, அவர்களுக்கு 
வெளிச்சத்தைத்‌ தரமுடியவில்லை. 


(யாத்‌ 10:21-23) 


QOODNENS 
PUBLISHERS 


10. எகிப்தியரின்‌ 
எகிப்தியரையும்‌, அவர்களுடைய 
மிருகஜீவன்களையும்‌ பாதுகாக்க 
வேண்டும்‌. எகிப்தியரின்‌ தலைச்சன்‌ 
பிள்ளைகளுக்கு மரணம்‌ நேர்ந்த 
போது, எகிப்தியரின்‌ தெய்லங்களால்‌. 
அவர்களைப்‌ பாதுகாக்க முடியவில்லை. 
(யாத்‌. 12:29-30) எகிப்தியரின்‌ 
தலைச்சன்‌ பிள்ளைகள்‌ கர்த்தருடைய 
குட்டளைப்பிரகாரம்‌ மாண்டுபோனார்கள்‌. 

தெய்வத்தினால்‌ 
௦ரவேலின்‌ தேவனுக்கு எதிராக 
எதிர்த்து நிற்க முடியவில்லை. 


தெய்வங்கள்‌ 





HLMETHER 
RAAT IMAL 


கர்த்தர்‌ எகிப்து தேசத்தின்மீது மேலும்‌: 
சில  வாதைகளை  வரப்பண்ணுகிறார்‌. 
எகிப்து தேசத்திலே தவளைகள்‌ திரளாய்ப்‌ 
பெருகுகிறது. அவை வீடுகளிலும்‌ 
நிறைந்திருக்கிறது (யாத்‌ 83-4). 


ஆரோன்‌ கர்த்தருடைய கட்டளையின்‌ 
பிரகாரம்‌, தன்‌ கையை நீட்டியபோது, 
தவளைகள்‌ வந்து எகிப்து தேசத்தை 
மூடிக்கொள்கிறது (யாத்‌ 8:55. 


எகிப்து 
மந்திரவாதிகளும்‌, 

மந்திரவித்தையினால்‌, எகிப்து தேசத்தின்மேல்‌ 
தவளைகளை வரப்பண்ணுகிறார்கள்‌ (யாத்‌ 
8:7). 


எகிப்து தேசத்திலே 
நிரம்பியதினால்‌, 
மனந்திரும்புகிறான்‌. மோசேயும்‌ ஆரோனும்‌ 
கர்த்தரிடத்தில்‌ ஜெபம்பண்ணியபோது. 
தவளைகள்‌ ஜலங்களை விட்டு நீங்கி நதியில்‌ 
மாத்திரம்‌ இருக்கிறது (யாத்‌ 8:84). 


பார்வோனோ 


தவளைகள்‌ 
பார்வோன்‌ 


ஆனால்‌ 
தன்னுடைய 
க்ஷப்படுத்துகிறான்‌ (யாத்‌ 85) 
எகிப்து தேசத்திலே பேன்கள்‌ 
மற்றும்‌ ஒரு வாதையை அனுப்புகிறார்‌ 
(யாத்‌ 84617). எகிப்து தேசத்தின்‌ 
மந்திரவாதிகளால்‌ பேன்களை பிறப்பிக்க 
முடியவில்லை (யாத்‌ 8:18). பார்வோனுடைய 
இருதயம்‌ இன்னும்‌ கடினப்படுகிறது 
(யாத்‌ 849) 

எகிப்து தேசத்தின்மேல்‌ வண்டுகள்‌ 
அனுப்பப்படும்‌. என்று பார்வோனுக்கு. 
எச்சரிப்பின்‌ வார்த்தைகள்‌ சொல்லப்படுகிறது 
(யாத்‌ 8:20,21)) வண்டுகள்‌ கோசேன்‌ 
நாட்டிலே வராது யாத்‌ 
மகாதிரளான வண்டுகள்‌ 
முழுவதும்‌ 
வண்டுகளினாலே 
(யாத்‌ 8:24), 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தனக்காக செய்யுமாறு 
பார்வோன்‌ மோசேயிடம்‌. 
கேட்டுக்கொள்கிறான்‌. பார்வோன்‌ மறுபடியும்‌ 
தன்‌ இருதயத்தைக்‌ கடினப்படுத்தக்கூடாது 
என்று மோசே அவனை எச்சரிக்கிறார்‌ 
(யாத்‌ 8:25-29). 


வேண்டுதல்‌ 


ர்த்தரிடத்தில்‌ 
ர்‌ வண்டு 
எகிப்து தேசத்தைவிட்டு 
செய்கிறார்‌ (யாத்‌ 8:30.31) 
இந்த முறையும்‌ தன்‌ 
கடினப்படுத்துகிறான்‌ 
(யாத்‌ 8:32). 


தவளைகள்‌ 
யாத்‌ 8:1-15 


யாத்‌ 85. அப்பொழுது கர்த்தர்‌ 
மோசேயை நோக்கி! தீ 
பார்வோனிடத்தில்‌ போய்‌: எனக்கு 
ஆராதனைசெய்ய என்‌ ஜனங்களை 
அனுப்பிவிடு. 


யாத்‌ 82, நீ... அவர்களை 
அனுப்பிவிடமாட்டேன்‌ என்பாயாகில்‌, 
உன்‌ எல்லை அடங்கலையும்‌ 
தவனைகனால்‌ வாதிப்பேன்‌. 


யாத்‌ 83, நதி தவனைகளைத்‌ 
திரனாய்ப்‌ பிறப்பிக்கும்‌ அவைகள்‌ உன்‌ 
வீட்டிலும்‌ உன்‌ படுக்கை அறையிலும்‌, 


அடுப்புகளிலும்‌, மாப்பிசைகிற 
தொட்டிகளிலும்‌ வந்து ஏறும்‌. 


யாத்‌ 8:4. அந்தத்‌ தவணைகள்‌ 
உன்மேலும்‌, உன்‌ ஜனங்கள்‌ மேலும்‌, 
உன்‌ ஊழியக்காரர்‌ எல்லார்மேலும்‌ 
வந்து ஏறும்‌ என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌ என்று சொல்‌ என்றார்‌. 


யாத்‌ 85. மேலும்‌ கர்த்தர்‌ 
மோசேயினிடத்தில்‌ தீ ஆரோனை 
நோக்கி: நீ உன்‌ கையில்‌ இருக்கிற 
கோலை நதிகன்‌ மேலும்‌ வாய்க்கால்கள்‌: 
மேலும்‌ குனங்கன்மேலும்‌ நீட்டி, எகிப்து 
தேசத்தின்மேல்‌ தவனைகளை வரும்படி. 
செய்‌ என்று சொல்‌ என்றார்‌. 





யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


யாத்‌ 8:6. அப்படியே ஆரோன்‌ தன்‌ 
கையை எகிப்திலுன்ன தண்ணீர்கன்மேல்‌ 
தீட்டினான்‌; அப்யொழுது தவளைகள்‌ 
வந்து, எகிப்து தேசத்தை. 
மூடிக்கொண்டது. 


யாத்‌ 8:7. மத்திரவாதிகளும்‌ தங்கள்‌ 
மத்திரவித்தையினால்‌ அப்படிச்‌. 
செய்து, எகிப்து தேசத்தின்மேல்‌ 
தவனைகளை வரப்பண்ணினார்கள்‌.. 


யாத்‌ 8:8, பார்வோன்‌ மோசேயையும்‌ 
ஆரோனையும்‌ அழைப்பித்து: அத்தத்‌ 
தவணைகள்‌ என்னையும்‌ என்‌ 
ஜனங்களையும்‌ விட்டு நீங்கும்படி. 
நோக்கி வேண்டிக்‌ 
கர்த்தருக்கு. 
ஜனங்களைப்‌ 

போகவிடுவேன்‌ என்றான்‌. 


யாத்‌ 89. அப்பொழுது மோசே. 
பார்வோனை நோக்கி: தவனைகள்‌ 
நதியிலே மாத்திரம்‌ இருக்கத்தக்கதாய்‌ 
அவைகளை உம்மிடத்திலும்‌ 
உம்முடைய வீட்டிலும்‌ இல்லாமல்‌ 
ஒழிந்து போகும்படி. செய்ய, 
உமக்காகவும்‌ 

ஊழியக்காரருக்காகவும்‌ 
ஜனங்களுக்காகவும்‌ 
விண்ணப்பம்பண்ணவேண்டிய 
காலத்தைக்‌ குறிக்கும்‌ மேன்மை உமக்கே. 
'இருப்பதாக என்றான்‌. 


யாத்‌ 8:10. அதற்கு அவன்‌: பில்‌ 
என்றான்‌. 


வார்த்தையின்படி. ஆகக்கடவது. 


யாத்‌ 81. தவனைகள்‌ உம்மையும்‌ 
உம்முடைய வீட்டையும்‌ உம்முடைய 
ஊழியக்காரரையும்‌ உம்முடைய 
ஜனங்களையும்‌ விட்டு நீங்கி, 
நதியிலே மாத்திரம்‌ இருக்கும்‌ 
என்றான்‌. 


QOODNENS 
PUBLISHERS 


யாத்‌ 8:12. மோசேயும்‌ ஆரோனும்‌ 
பார்வோனை விட்டுப்‌ புறப்பட்டார்கள்‌. 
பார்வோனுக்கு விரோதமாக 
வரப்பண்ணின தவனைகள்‌ நிமித்தம்‌ 
மோசே. கர்த்தரை நோக்கி 
கூப்பிட்டான்‌. 


யாத்‌ 808. கர்த்தர்‌ மோசேயின்‌ 
சொற்படி செய்தார்‌; வீடுகளிலும்‌ 
முற்றங்கனிலும்‌ வயல்களிலும்‌ இருத்த 
தவணைகள்‌ செத்துப்‌ போயிற்று. 


யாத்‌ 8:14. அவைகளைக்‌ குவியல்‌ 
குவியலாகச்‌ சேர்த்தார்கள்‌; அதினால்‌ 
பூமியெங்கும்‌ நாற்றம்‌ எடுத்தது. 


யாத்‌ 805. இலகுவுண்டாயிற்றென்று 
பார்வோன்‌ கண்டபோதோ, தன்‌ 
இருதயத்தைக்‌ கடினப்படுத்தி, 
செவிகொடாமற்யோனான்‌; 
சொல்லியிருந்தபடி. ஆயிற்று. 


பார்வோன்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரை 
கர்த்தருக்கு ஆராதனை செய்ய அனுப்ப 
ன்‌ தன்‌ இருதயத்தைக்‌ 

எகிப்து 

தேசத்து 
வாதையாக 


கர்த்தர்‌ 


கர்த்தர்‌ 


கர்த்தர்‌ எகிப்து 
தவளைகள்‌ பேன்கள்‌, 
ஆகியவற்றை அனுப்புகிறார்‌. 
எகிப்தியருக்கு 
வாதைகளாகமிருக்கிறது. 
பார்வோனோ 


தேசத்தின்மேல்‌ 
வண்டுகள்‌ 
இவையெல்லாம்‌. 
மிகுந்த 


தற்காலிகமாக 
மனந்திரும்புகிறான்‌. ஆனாலும்‌ அவனுடைய 
இருதயம்‌ மறுபடியும்‌ மறுபடியும்‌ 
கடினப்படுகிறது. அவன்‌ இஸ்ரவேல்‌: 
புத்திரரை அனுப்ப மறுக்கிறான்‌. 
கர்த்தர்‌ சர்வவல்லமையுள்ள 
அவர்‌ யானைகளைப்போல 
மிருகங்களையும்‌ சிருஷ்டிக்கிறார்‌. 
கர்த்தர்‌, பேன்களைப்போல. 
வஸ்துக்களையும்‌ 
கர்த்தருடைய சிருஷ்டிக்கும்‌. 
சர்வசிருஷ்டிகளையும்‌ 
இவையெல்லாம்‌ கர்த்தருடைய 
பிரகாரமாக சிருஷ்டிக்கப்படுகிறது. 


தேவன்‌. 
பெரிய 
அதே 
சி, 
சிருஷ்டிக்கிறார்‌. 
வல்லமையே 


சிருஷ்டிக்கிறது. 
சித்தத்தின்‌ 





BALWETHER 
பிய 


எகிப்தின்‌ ராஜாவாகிய 
தன்‌ இருதயத்தில்‌ பெருமையோடும்‌, 
அகந்தையோடும்‌ இருக்கிறான்‌. அவனுடைய 
இருதயம்‌ கடினப்பட்டிருக்கிறது. கர்த்தர்‌ 
பார்வோனை தண்டிப்பதற்கு மிகப்பெரிய 
மிருகங்களை பயன்படுத்தாமல்‌, தவளைகள்‌, 
பேன்கள்‌, வண்டுகள்‌ போன்ற மிகவும்‌ சிறிய, 
சாதாரண வஸ்துக்களை பயன்படுத்துகிறார்‌. 
பார்வோன்‌. எகிப்து த்திற்‌ 
ராஜாவாகமிருந்தாலும்‌, 

தவளைகளுக்கும்‌, 
வண்டுகளுக்கும்‌ 
பார்வோனாலும்‌, 
சேனையாலும்‌, 
விரோதமாக. 
முடியவில்லை. 


இந்த 
யுத்தம்பண்ணி. 


பார்வோன்‌ எகிப்து 
ராஜாவாகயிருந்தாலும்‌, அவனுடைய கையில்‌ 
செங்கோல்‌ இருந்தாலும்‌, பார்வோனுக்கு 
முன்பாக எகிப்து தேசத்தார்‌ எல்லோரும்‌ 
முழங்கால்‌ படியிட்டு, அவனை 
வணங்கினாலும்‌, பார்வோன்‌ கர்த்தருக்கு 
முன்பாக முழங்கால்‌ படியிட்டு தன்னை 
தாழ்த்தி, அவரை  ஆராதிக்கவேண்டும்‌. 
பார்வோனுடைய கடினமான இருதயத்தை 
உடைப்பதற்காகவும்‌,. அவனை 
தாழ்த்துவதற்காகவம்‌ கர்த்தர்‌ எகிப்து 
தேசத்தின்மீது ஒவ்வொரு  வாதையாக 
அனுப்புகிறார்‌. 


கர்த்தர்‌ எகிப்து தேசத்தின்மீது 
தவளைகளை வரப்பண்ணுவதற்கு முன்பாக, 
பார்வோனை எச்சரிக்கிறார்‌. கர்த்தர்‌ 
மோசேயை நோக்கி, “நீ பார்வோனிடத்தில்‌. 
போய்‌: எனக்கு ஆராதனைசெய்ய என்‌ 
ஜனங்களை அனுப்பிவிடு. நீ அவர்களை 
அனுப்பிவிட்டேன்‌ என்பாயாகில்‌, உன்‌ 
அடங்கலையும்‌  தவளைகளால்‌: 
ஷ்திப்பன்‌” மாத்‌ 612). என்று சளப்‌ 
வார்த்தைகளை சொல்லச்சொல்லுகிறார்‌ 


பார்வோனுடைய இருதயம்‌. 
குடினப்பட்டிருக்கிறது. அவன்‌ கர்த்தருடைய 
கட்டளைக்கு கீழ்ப்டிய மறுக்கிறான்‌. 
பார்வோன்‌ பிடிவாதம்பண்ணக்கூடாது. 
அவன்‌ கர்த்தருடைய கட்டளைக்கு 
கீழ்ப்படிந்து. இஸ்ரவேல்‌ ஜனங்களை, 
கர்த்தருக்கு ஆராதனை செய்ய 
அனுப்பிவிடவேண்டும்‌. பார்வோனோ தன்‌ 
இருதயத்தைக்‌ கடினப்படுத்தி, இஸ்ரவேல்‌ 
புத்திரரை அனுப்ப மறுத்துவிடுகிறான்‌. 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


தம்முடைய 

பாவிகளை தண்டிக்கிறார்‌ 

அவர்கள்‌ தங்கள்‌ 

மனந்திரும்ப வேண்டும்‌ என்று 
எதிர்பார்க்கிறார்‌. அதற்காக 
பொறுமையோடு காத்திருக்கிறார்‌. 
தண்டிக்கவேண்டும்‌ என்பது. 

விருப்பமல்ல. 

பாவங்களுக்கு க ந்தரப்பேண்டும்‌ 
என்பதே கர்த்தருடைய விருப்பம்‌. 


பாவிகளை தண்டிப்பதற்கு 
முன்பாக, அவர்களுடைய பாவத்தினால்‌ 
அவர்களுக்கு. வரப்போகும்‌ 
தண்டனையைப்பற்றி அவர்களுக்கு எடுத்து 
சொல்லி, அவர்களை எச்சரிக்கிறார்‌. 
அவர்கள்‌ தங்கள்‌ பாவங்களுக்கு விலகி 
மனந்திரும்பினால்‌,, தண்டனைக்கு 
தப்பித்துக்கொள்ளலாம்‌. பாவிகள்‌ தங்கள்‌ 
ல்‌ நிலைத்திருந்தால்‌, கர்த்தர்‌ 
நீதியினால்‌ அவர்களை 
அவர்களால்‌ கர்த்தருடைய 
தண்டனைக்கு தப்பிக்க முடியாது. பாவத்தின்‌ 
சம்பளம்‌ மரணம்‌. 


கர்த்தர்‌ 


கர்த்தர்‌ 


கர்த்தர்‌ பார்வோனை எச்சரிக்கும்போது, 
அவன்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரை கர்த்தருக்கு 
ஆராதனை செய்ய அனுப்பவில்லையென்றால்‌, 
கர்த்தர்‌ அவனுடைய எல்லை அடங்கலை 
தவளைகளால்‌ வாதிப்பதாக சொல்லுகிறார்‌. 
பார்வோன்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரை 
அனுப்பிவிட்டால்‌, கர்த்தர்‌ எகிப்து தேசத்தை 
தவளைகளால்‌ வாதிக்கமாட்டார்‌. 


கர்த்தருடைய வாதை எசிப்து 
தேசத்திலே மிகவும்‌ பயங்கரமாயிருக்கும்‌. 
கர்த்தர்‌ பார்வோனிடத்தில்‌ “தவளைகளால்‌ 
வாதிப்பேன்‌" என்று சொல்லும்போது. எகிப்து, 
தேசத்தில்‌ ஒன்று அல்லது இரண்டு 
தவளைகள்‌ வரும்‌ என்பது பொருளல்ல. 
தவளைகள்‌ திரளாய்‌ வரும்‌, அவை எகிப்து 
தேசத்தையே மூடும்‌. 

எகிப்து தேசத்திலே தவளைகள்‌ 
மூலமாக எப்படிப்பட்ட வாதைகள்‌ வரும்‌ 
என்பதையும்‌, கர்த்தர்‌ மோசே மூலமாக, 
பார்வோனுக்கு எடுத்து சொல்லுகிறார்‌. 





BALWETHER 
பிய 


வீதி தவளைகணைத்‌ 
பிறப்பிக்கும்‌: அவைகள்‌ 


திரளாய்ப்‌ 
பார்வோனுடைய 


வீட்டிலும்‌ அவன்‌ படுக்கை அறையிலும்‌, 
த்தின்‌ 


பா அவன்‌ தொட்டிகளிலும்‌ வந்து 
ஏறும்‌. அந்தத்‌ தவளைகள்‌ பார்வோன்மேலும்‌, 
அவன்‌ ஜனங்கள்‌ மேலும்‌, அவன்‌ 
ஊழியக்காரர்‌ எல்லார்மேலும்‌ வந்து ஏறும்‌ 
(யாத்‌ 8:34). 


தேசங்களில்‌ மண்பானைகளைத்‌ 

தரையில்‌ புதைத்து, அதற்கடியில்‌ நெருப்பூட்டி, 
அப்பம்‌ சுடுவது வழக்கம்‌. அந்த அடுப்புப்‌ 
பானை முழுவதிலும்‌ தவளைகள்‌ 
நிறைந்திருந்ததால்‌, எகிப்து தேசத்தை 
ஜனங்களுக்குச்‌ சாப்பிடுவதற்கே வழியில்லை. 
பார்வோன்‌ கர்த்தருடைய 
கட்டளைக்கு செவிகொடுக்காமல்‌: 
தன்னுடைய ட ட இருதயத்தைக்‌ 
கடனப்படுத்துகிறான்‌. கர்த்தர்‌ எகிப்து 
தேசத்தின்மீது. தவளைகள்‌ வருவதற்கு. 
இறுதி கொடுக்கிறார்‌. கர்த்தர்‌ மோசேயோடு 
கிறார்‌ மோசே கர்த்தருடைய 


ததால்‌ ஆரோனிடத்தில்‌ சொல்லுகிறார்‌ 


கர்த்தர்‌ மோசேயை நோக்கி, “நீ 
ஆரோனை நோக்கி: நீ உன்‌ கையில்‌ 
இருக்கிற கோலை நதிகள்‌ மேலும்‌. 
வாய்க்கால்கள்‌ மேலும்‌ குளங்கள்‌ மேலும்‌ நீட்டி 
எகிப்து தேசத்தின்மேல்‌ தவளைகளை 
வரும்படி செய்‌ என்று சொல்‌" (யாத்‌ 8:5) 
என்று சொல்லுகிறார்‌ 


கட்டளைப்படி ஆரோன்‌ 
வாய்க்கால்கள்‌, குளங்கள்‌ 


ஆகியவற்றின்மேல்‌ கோலை நீட்டுகிறார்‌. 
ஏராளமான தவளைகள்‌ உற்பத்தியாகி, அவை 
எகிப்து தேசத்தையே மூடிக்கொள்கிறது. 
(யாத்‌ 8:5-6). 


எகிப்து தேசத்திற்கு விரோதமாக 
சத்துருக்கள்‌ யுத்தம்பண்ண வருவதுபோல, 


சத்துருக்கள்‌ கோட்டையை 
முற்றிக்கையிடுவதுபோல, தவளைகள்‌ 
எகிப்து தேசத்தை முற்றிக்கையிடுகிறது. 
அவை தேசத்திற்குள்ளே பிரவேசித்து. 
பார்வோனுடைய மஞ்சத்தின்‌ மேலும்‌ 
வந்துவிடுகிறது. 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


வெட்டுக்கிளிகளின்‌ சேனைகளைப்பற்றி 
யோவேல்‌ தீர்க்கதரிசனமாய்ச்‌ 
சொல்லியிருக்கிறார்‌. “அது இருளும்‌ 
அந்தகாரமுமான நாள்‌; அது மப்பும்‌ 
மந்தாரமுமானநாள்‌;  விடியற்காலவெளுப்பு 
பர்வதங்களின்மேல்‌ பரவுகிறதுபோல 
ஏராளமான பலத்த ஒரு ஜாதி தீவிரமாக 
வந்து பரவும்‌: அப்படிப்பட்டது முன்‌ ஒரு 
காலத்திலும்‌ உண்டான துபில்லை. 
இனித்தலைமுறை தலைமுறையாக வரும்‌ 
வருஷங்களிலும்‌ உண்டவாதுமில்லை" 
(யோவே 2:2). 


கர்த்தருடைய  புஸ்தகத்திலே நேடி 

வாசியுங்கள்‌. இவைகளில்‌ ஒன்றும்‌ 

குறையாது; இவைகளில்‌ ஒன்றும்‌ 

வனத்‌ அவருடைய வாய்‌ இதைச்‌: 
சொல்லிற்று: அவருடைய ஆவி அவைகளைச்‌ 

சேர்க்கும்‌. 

சீட்டுப்போட்டார்‌;: 


அவரே அவைகளுக்குச்‌ 
அவருடைய கையே அதை 
ல்‌ பகிர்ந்து 


(ஏசா 341617). 


தேசத்தில்‌ 


த்தி தவளைகள்‌ 
பார்வோனுக்கு 


எகிப்து 
திரளாமிருப்பது, ப 
அதிசயமாக தெரியவில்லை. 
தேசத்திலுள்ள. தாவாதிகதம்‌ 
தவளைகளை வரப்பண்ண முடியும்‌ என்று 
பார்வோன்‌ நம்புகிறான்‌. அவன்‌ தன்னுடைய 
இருதயத்தின்‌ கடினத்தினால்‌, கர்த்தரை 
நோக்கிப்‌ பார்க்காமல்‌, தன்‌ மந்திரவாதிகளை 
நோக்கிப்‌ பார்க்கிறான்‌. 


பார்வோனுடைய மந்திரவாதிகளும்‌ 
தங்கள்‌ பந்திரவித்தையினால்‌ அப்பும்‌ 
செய்து, எகிப்து நேசத்தின்மேல்‌ தவளைகளை 
(யாத்‌ 8:7). 

தவளைகளை 

கர்த்தர்‌ வரப்பண்ணின 

தவளைகளை அவர்களால்‌ வெளியே அனுப்ப 
ல்‌ கர்த்தருடைய வல்லமைக்கு 
மந்திரவாதிகளால்‌ எதிர்த்து 





யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


எகிப்து தேசத்தின்‌ மந்திரவாதிகள்‌ 
ஜனங்களை வஞ்சிக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
பார்வோனை வஞ்சிப்பதற்காகவே. 
தவளைகளை வரப்பண்ணுகிறார்கள்‌. ஆனால்‌ 
கர்த்தரோ பார்வோன்‌ மனந்திரும்பவேண்டும்‌ 
என்பதற்காக தவளைகளை 
வரப்பண்ணுகிறார்‌. மனுஷரை 
வஞ்சிக்கிறவர்களை கர்த்தர்‌ அழிப்பார்‌. 
துன்மார்க்கரை அழிப்பதற்கு பெரிய ஆயுதம்‌ 
எதுவும்‌ தேவைப்படவில்லை. கர்த்தர்‌ 
சாதாரண தவளைகளை ப்‌ ர்‌. 
எகிப்து தேசத்தின்‌ 

பார்வோனாலும்‌, அந்த 
மந்திரவாதிகளாலும்‌, கர்த்தர்‌ 
தவளைகளை அழிக்க முடியவில்லை. 


றார்‌. 
ராஜாவாகிய 
தேசத்து. 
அனுப்பின 


எகிப்‌ 

வதை... மான்‌ 

பார்வோனால்‌ இந்த 

வாதையை தாங்கிக்கொள்ள முடியவில்லை. 

அவன்‌ முதல்முறையாக மோசேயினிடத்தில்‌ 

உதவி கேட்கிறான்‌. தனக்காக கர்த்தரை 

நோக்கி வேண்டிக்கொள்ளுமாறு. பார்வோன்‌ 

மோசேயினிடத்திலும்‌. ஆரோனிடத்திலும்‌ 
கேட்டுக்கொள்கிறான்‌. 


பார்வோன்‌ மோசேயையும்‌ 
ஆரோனையும்‌ அழைப்பித்து, “அந்தத்‌ 
தவளைகள்‌ என்னையும்‌ என்‌ ஜனங்களையும்‌ 
விட்டு நீங்கும்டி கர்த்தரை நோக்கி 
வேண்டிக்‌ கொள்ளுங்கள்‌; கர்த்தருக்கு 
பலியிடும்படி ஜனங்களைப்‌ போகவிடுவேன்‌” 
(யாத்‌ 8:8) என்று சொல்லுகிறான்‌. 


மோசேயும்‌. ஆரோதும்‌ எந்தவிதமான 
அற்புதங்களையும்‌ செய்வார்கள்‌ என்பது 
பார்வோனுக்குத்‌ தெரிய வருகிறது. 
பார்வோனின்‌ மந்திரவாதிகளால்‌ 
எகிப்தியருக்கு வரும்‌ வாதைகளை 
அகற்ற முடியவில்லை. ஆகையினால்‌. 
பார்வோன்‌ எகிப்தின்‌ மந்திரவாதிகளை 
நம்பவில்லை. எகிப்தியருக்கு வந்த எந்த 
வாதையையும்‌ எகிப்தின்‌ மந்திரவாதிகள்‌ 
நீக்கிப்போட்டதாக எந்தக்‌ குறிப்பும்‌ இல்லை. 
தங்கள்மீது வந்த 
அகன்றுபோனால்‌, 


)தயத்தைக்‌ 
இஸ்ரவேலரை விடுவிக்க மறுத்துவிடுகிறான்‌. 
(யாத்‌ 8845). 


ஆரோனும்‌ மோசேயும்‌ தனக்காக 
கர்த்தரிடத்தில்‌ பரிந்து பேசுமாறு பார்வோன்‌. 
அவர்களை கேட்டுக்கொள்கிறான்‌. 
தவளைகள்‌ எகிப்து தேசத்தை விட்டு 
வெளியேறிவிட்டால்‌, இஸ்ரவேல்‌ புத்திரரையும்‌ 
எகிப்து தேசத்தைவிட்டு  போகவிடுவதாக 
பார்வோன்‌ வாக்குப்பண்ணுகிறான்‌. 


மோசே பார்வோனுக்காக ஜெபம்பண்ண 
ஆயத்தமாயிருக்கிறார்‌. எகிப்து 
தேசத்திலிருக்கிற தவளைகளெல்லாம்‌ 
கர்த்தர்‌ வரப்பண்ணின தவளைகள்‌. அவை 
கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியும்‌. 
கர்த்தர்‌ அந்த தவளைகளை எந்த 
நேரத்திலே எகிப்து தேசத்திற்கு வரவேண்டும்‌ 
என்று கட்டளையிட்டாரோ, அந்த நேரத்திலே 
அந்த தவளைகள்‌ எகிப்து தேசத்திலே 
வந்தது. 
கர்த்தருடைய கட்டளையின்‌ 
பிரகாரமாக எகிப்து தேசத்திற்கு வந்த 
தவளைகள்‌, கர்த்தர்‌ மறுபடியும்‌ கட்டளை 
கொடுக்கும்போது அவை எகிப்து தேசத்தை 
விட்டு வெளியேறும்‌. எகிப்து தேசத்திற்கு 
ந்‌ ர்‌ தானாய்‌ வந்தலையல்ல. 
எதேச்சையாய்‌ நடைபெற்ற 
சம்பவமுமல்ல. இவையெல்லாமே கர்த்தருடைய 
கடட்ளையின்‌ பிரகாரமாக எகிப்து 
தேசத்திற்கு வந்திருக்கிறது. 
கர்த்தர்‌ கட்டளையிட்டால்‌ மாத்திரமே. 
எகிப்து தேசத்திலுள்ள தவளைகள்‌ தங்களை 
விட்டு நீங்கும்‌ என்பது பார்வோனுக்கு 
தெரிந்திருக்கிறது. மேலும்‌, மோசே 
இதற்காக கர்த்தரிடத்தில்‌ 
ஜெபம்பண்ணினால்‌, கர்த்தர்‌ மோசேயின்‌ 
ஜெபத்தைக்கேட்டு, இந்த தவளைகளை 
எகிப்து தேசத்தைவிட்டு நீங்கச்‌ செய்வார்‌ 
என்பதும்‌ பார்வோனுக்கு தெரிந்திருக்கிறது. 
ஆகையினால்‌ பார்வோன்‌ மோசேயையும்‌ 
ஆரோனையும்‌ நோக்கி, “அந்த தவளைகள்‌ 


நீங்கும்படி 
வேண்டிக்கொள்ளுங்கள்‌"' 
சொல்லுகிறான்‌. 





BALWETHER 
பிய 


தீர்மானித்துக்கொள்ளட்டும்‌ 
என்று மோசே நினைக்கிறார்‌. கர்த்தருடைய 
அவருக்கு 
நிறைவேறும்‌ 
என்பதை மோசே பார்வோனுக்கு நிரூபிக்க 
விரும்புகிறார்‌ 


| ஒழிந்து போகும்படி செய்ய, 

உம்முடைய 

க்கக்‌ உம்முடைய 

ஜனங்களுக்காகவும்‌ நான்‌ 

விண்ணப்பம்பண்ணவேண்டிய காலத்தைக்‌ 

குறிக்கும்‌ மேன்மை உமக்கே இருப்பதாக" 

என்று சொல்லுகிறார்‌. அதற்கு பார்வோன்‌ 

'நாணைக்கு" என்று சொல்லுகிறான்‌ 
(யாத்‌ 89) 


தவளைகள்‌ எசிப்‌ 
நாளைக்கு லவண்டும்‌. 
பார்வோனுடைய விருப்பம்‌. 
அந்தக்‌ காலத்தைக்‌ 
எகிப்து தேசத்தின்‌ 
நாட்களையும்‌, 
பார்க்கிறவர்கள்‌ 
எந்த அற்புதமும்‌ நடக்காது என்று 
பார்வோனுடைய. மந்திரவாதிகள்‌ 
சொல்லியிருக்கலாம்‌. பார்வோனும்‌ 
அவர்களுடைய வார்த்தைகளைக்‌ கேட்டு, 
“நாளைக்கு” என்று சொல்லுகிறான்‌. 


கர்த்தரே எகிப்து தேசத்திலிருந்து 
தவளைகளை நீக்குகிறவர்‌. 
கர்த்தரிடத்தில்‌ ஜெபம்பண்ணும்போது. ப்‌ 
கேட்டுக்கொண்ட பிரகாரம்‌, கர்த்தர்‌ 
நாளைக்கு, எகிப்து தேசத்திலிருந்து 
தவளைகளை நீங்கிப்போகும்படி செய்வார்‌ 
என்று மோசே நம்புகிறார்‌. 


மோசே ஒரு தெய்வீக காரியத்தில்‌. 
ஈடுபட்டிருக்கிறார்‌. மோசே கூறியது ஏதாவது 
நடைபெறவில்லையென்றால்‌, எகிப்தியர்கள்‌ 
மோசேயையும்‌, மோசேயின்‌ தேவனையும்‌ 
நம்பமாட்டார்கள்‌. ஆகையினால்‌, மோசே 


குறித்திருக்‌ 
கதிகள்‌ 
ஜோசியத்தையும்‌ 
ஒருவேளை நாளைக்கு 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


pg 
கூறுகிறார்‌ 
எகிப்து 
போகவேண்டுமென்பதை 
பண்ணுமாறு மோசே பார்வோனை கேட்டுக்‌ 
கொள்ளவில்லை. பார்வோனும்‌ நாளைக்கு 


இரு செத்துப்போயிற்று 
(யாத்‌ 80-15) 


மோசே ஆரோனை நோக்கி, “எங்கள்‌ 
தேவனாகிய கர்த்தருக்கு ஒப்பானவர்‌ இல்லை 
என்பதை நீர்‌ அறியும்படிக்கு உம்முடைய 
வார்த்தையின்படி ஆகக்கடவது. தவளைகள்‌ 
உம்மையும்‌ உம்முடைய வீட்டையும்‌ உம்முடைய 
ஊழியக்காரரையும்‌ உம்முடைய ஜனங்களையும்‌ 
விட்டு நீங்கி, நதியிலே மாத்திரம்‌ இருக்கும்‌" 
(யாத்‌ 8:10,11) என்று சொல்லுகிறார்‌. 


மோசேயும்‌ ஆரோனும்‌. 
விட்டுப்‌ புறப்படுகிறார்கள்‌. 
விரோதமாக  வரப்பண்ணின தவளைகள்‌ 
நிமித்தம்‌ மோசே கர்த்தரை நோக்கி 
கூப்பிடுகிறார்‌. கர்த்தர்‌ மோசேயின்‌ சொற்படி 
செய்கிறார்‌: வீடுகளிலும்‌ முற்றங்களிலும்‌ 
வயல்களிலும்‌ இருந்த தவளைகள்‌ செத்துப்‌ 
போயிற்று. அவைகளைக்‌ குவியல்‌ 
குவியலாகச்‌ சேர்க்கிறார்கள்‌: அதினால்‌ 

ங்கும்‌ நாற்றம்‌ எடுக்கிறது. 
(யாத்‌ 822-14). 


வா வந்தபோ, 
கோச ததன்‌. மணாகல. அன்ப 
அகற்றுகிறார்‌. நாமும்‌ ஜெபம்‌ பண்ணித்தான்‌, 
பிரச்சனைகளைப்‌ போக்க வேண்டும்‌. தேவன்‌ 
எப்படி கிரியை செய்யப்‌ போகிறார்‌ என்று 
தெரியவில்லையே என்று நினைத்து பயந்து, 
நம்மிடம்‌ விசுவாசம்‌ 
மோசே தேவனை 
கர்த்தர்‌ அவருடைய 
விண்ணப்பத்தைக்கேட்டு, அதற்கேற்ற 
பிரகாரம்‌ கிரியை செய்கிறார்‌. 
விசுவாசத்தோடு நாம்‌ ஜெபிக்கும்போது, 
கர்த்தர்‌ நிச்சயமாகவே நமது ஜெபத்திற்குப்‌ 
பதில்‌ தருவார்‌. 


பார்வோனை 
பார்வோனும்கு 





யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


தன்‌ இருதயத்தைக்‌ 
கடினப்படுத்துவான்‌ என்று கர்த்தர்‌ 
மோசேக்கு ஏற்கெனவே சொல்லியிருக்கிறார்‌. 
இப்போது எகிப்து தேசத்தின்‌ வீடுகளிலும்‌ 
்றங்களிலும்‌, வயல்களிலும்‌ 
ந்த தவளைகளெல்லாம்‌ செத்துப்போயிற்று. 
எகிப்து தேசத்திலே வாதை நீங்கி 
இலகுவுண்டாயிற்று. பதால்‌ 
பார்வோன்‌. கண்டபோதோ, 
இருதயத்தைக்‌ கடினப்படுத்துகிறான்‌. அன்‌ 
அவர்களுக்குச்‌ செவிகொடாமற்போகிறான்‌;: 
கர்த்தர்‌ சொல்லிமிருந்தபடி ஆயிற்று 
(யாத்‌ 815), 


டய பயினால்‌. 
நம்‌ மணல்‌ நகா்‌ பதுபபக்சப்ப வேண்டும்‌ 
இருதயம்‌ புதுப்பிக்கப்படவில்லையென்றால்‌, 
கர்த்தர்‌ நம்மை எவ்வளவுதான்‌ 
தண்டித்தாலும்‌, நம்முடைய பாவங்களுக்கு 
மனந்திரும்பவேண்டும்‌ என்னும்‌ மெய்யான 
உணர்வு நமக்குள்‌ ஏற்படாது. 


கர்த்தர்‌ ஒரு சிலரை அவர்களுடைய 
பாவங்களினிமித்தமாக தண்டிக்கிறார்‌ 
ஆனால்‌ அவர்களோ தங்கள்‌ பாவங்களுக்கு 
மனந்திரும்பாமல்‌, தண்டனைகளை 
சகித்துக்கொள்கிறார்கள்‌. இவர்கள்‌ தங்கள்‌ 
இருதயங்களை க்டினப்படுத்தி, பாவத்தில்‌ 
நிலைத்திருக்கிறார்கள்‌. 
துணிகரமாய்ப்‌ பாவம்‌ செய்கிறவர்களும்‌ 
பாவத்தில்‌ நிலைத்திருக்கிறவர்களும்‌, 
கர்த்தருடைய கிருபையையும்‌, அவருடைய 
பொறுமையையும்‌ அசட்டைபண்ணுகிறார்கள்‌ 
நாம்‌ 
கர்த்தர்‌ நம்மோடு 
உடன்படிக்கை பண்ணுகிறார்‌. 
தேவனோடு உ ஒப்புரவாகும்‌ 
சிலாக்கியம்‌ நமக்கு கிடைக்கும்‌. நம்முடைய 
பாவங்களுக்கு மனந்திரும்பாமல்‌, பாவங்களில்‌ 
நிலைத்திருப்போமென்றால்‌, நாம்‌ தேவனுக்கு. 
சத்துருக்களாகவே இருப்போம்‌. 
“தர்க்கிரியைக்குந்தக்க 
சீக்கிரமாய்‌ 


தண்டனை 
நடவாதபடியால்‌, 
மனுபுத்திரரின்‌ இருதயம்‌ பொல்லாப்பைச்‌ 
செய்ய அவர்களுக்குள்ளே 
'துணிகரங்கொண்டிருக்கிறது” (பிர 8:11) 


QOODNENS 
PUBLISHERS 


அவர்களை அவர்‌ கொல்லும்போது 
அவரைக்குறித்து விசாரித்து அவர்கள்‌ 
திரும்பிவந்து தேவனை அதிகாலமே தேடி; 

தங்கள்‌  கன்மலையென்றும்‌, 
உன்னதமான தேவன்‌ தங்கள்‌ மீட்பர்‌ என்றும்‌, 
நினைகூர்ந்தார்கள்‌" 


ஆனாலும்‌ அவர்கள்‌ 
வாயினால்‌ அவருக்கு. 
தங்கள்‌ நாவினால்‌ அவரிடத்தில்‌. 
பொய்சொன்னார்கள்‌. அவர்கள்‌ இருதயம்‌ 
அவரிடத்தில்‌ நிலைவரப்படவில்லை; 
அவருடைய உடன்படிக்கையில்‌ அவர்கள்‌ 
உண்மையாயிருக்கவில்லை". 


அவரோ அவர்களை அழிக்காமல்‌, 
இரக்கமுள்ளவராய்‌ அவர்கள்‌ அக்கிரமத்தை 
மன்னித்தார்‌: அவர்‌ தமது உக்கிரம்‌ 
முழுவதையும்‌ எழுப்பாமல்‌, அநேகந்தரம்‌ தமது 
கோபத்தை விலக்கிவிட்டார்‌. அவர்கள்‌ 
மாம்சமென்றும்‌, திரும்பிவராமல்‌ அகலுகிற 
காற்றென்றும்‌ நினைவுகூர்ந்தார்‌'' 
(சங்‌ 78:34-39). 


தங்கள்‌ 
இச்சகம்பேசி, 


பேன்கள்‌ 
யாத்‌ 8:16-19 


யாத்‌ 848. அப்பொழுது கர்த்தர்‌ 
மோசேயினிடத்தில்‌ தீ ஆரோனை 
நோக்கி: உன்‌ கோலை நீட்டி, பூமியின்‌ 
புழுதியின்மேல்‌ அடி; அப்பொழுது அது 
எகிப்து தேசம்‌ எங்கும்‌ பேன்களாய்‌. 
போம்‌ என்று சொல்‌ என்றார்‌. 


யாத்‌ 827. அப்படியே செய்தார்கள்‌; 
ஆரோன்‌ தன்‌ கையில்‌ இருந்த தன்‌ 
கோலை நீட்டி, பூமியின்‌ புழுதியின்மேல்‌ 
அடித்தான்‌; அப்பொழுது அது 
மனிதர்மேலும்‌ மிருகஜீவன்கள்மேலும்‌ 
பேன்கனாய்‌ எகிப்து தேசம்‌ எங்கும்‌ 
பூமியின்‌ புழுதியெல்லாம்‌ 
பேன்கனாயிற்று. 


யாத்‌ 8:18. மத்திரவாதிகளும்‌ தங்கள்‌ 
மந்திரவித்தையினால்‌ பேன்களைப்‌ 
பிறப்பிக்கும்படிப்‌ பிரயத்தனஞ்‌. 
செய்தார்கள்‌; செய்தும்‌, அவர்களால்‌. 
கூடாமற்யோயிற்று; பேன்கள்‌. 
மனிதர்மேதூம்‌ மிருகஜீவன்கள்‌ மேலும்‌. 
இருந்தது. 





யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


யாத்‌ 819. அப்பொழுது. 
மத்திரவாதிகள்‌ பார்வோனை நோக்கி: 
இது தேவனுடைய விரல்‌ என்றார்கள்‌. 
ஆனாலும்‌, கர்த்தர்‌ சொல்லியிருத்‌ தபடி. 
பார்வோனுடைய இருதயம்‌ 
கடினப்பட்டது;. அவர்களுக்குச்‌. 
செவிகொடாமற்போனான்‌. 


எகிப்து தேசத்திலே பேன்கள்‌ மூலமாக 
வாதை உண்டாயிற்று. 
தேசம்‌ எங்கும்‌ 
மோசேயினிடத்தில்‌, “நீ ஆரோனை நோக்கி: 
உன்‌ கோலை நீட்டி, பூமியின்‌ புழுதியின்மேல்‌: 
அடி: அப்பொழுது அது எகிப்து தேசம்‌ 
எங்கும்‌ பேன்களாய்‌ போம்‌ என்று சொல்‌” 
(யாத்‌ 8:16) என்று சொல்லுகிறார்‌. 


மோசேயும்‌ ஆரோனும்‌ 
செய்கிறார்கள்‌; ஆரோன்‌ தன்‌ 


பின்‌ சோடை நீட 


ம்‌ எங்கும்‌ 
பேன்களாயிற்று, 
(யாத்‌ 8:17). 


தவளைகள்‌ தண்ணீரிலிருந்து வந்தது. 
இந்தப்‌ பேன்களோ பூமியின்‌ புழுதியிலிருந்து, 
வருகிறது. கர்த்தர்‌ எகிப்தியர்மீது பேன்கள்‌ 
மூலமாக வாதைகளை அனுப்புவதற்கு முன்பு, 
அவர்‌ பார்வோனை எச்சரிக்கவில்லை. 
பார்வோனுக்கு எந்த... அளவுக்கு 
எச்சரிப்பின்‌ வார்த்தைகளை 
சொல்லவேண்டுமோ, அந்த அளவுக்கு, 
கர்த்தர்‌ அவனை எச்சரித்து, 
முடித்துவிட்டார்‌. கர்த்தருடைய 
ஆவியானவர்‌ மனுஷனோடு எப்போதும்‌. 
போராடிக்கொண்டிருக்கமாட்டார்‌. 


எகிப்தியர்மீது பேன்கள்‌ மூலமாக 
வரும்‌ வாதை மூன்றாவது வாதையாகும்‌. இது. 
காலதாமமில்லாமல்‌ உடனே வருகிறது. 
ஆரோன்‌ தன்‌ கோலை நீட்டி, பூமியின்‌ 
புழுதியின்மேல்‌ அடித்தவுடனே எகிப்து 
தேசம்‌ எங்கும்‌ பூமியின்‌ புழுதியெல்லாம்‌ 
பேன்களாயிற்று. 


QOODNENS 
PUBLISHERS 


பார்வோன்‌ எப்போதும்‌ போல 
தன்னுடைய மந்திரவாதிகளைப்‌ பார்க்கிறான்‌. 
மோ ம்‌ செய்கிறாரோ 
தன்னுடைய 
மந்திரவாதிகளாலும்‌ செய்ய முடியும்‌ என்று 
பார்வோன்‌ நம்புகிறான்‌.  மந்திவாதிகளும்‌ 
எப்போதும்போல தங்களுடைய மந்திர 
வித்தைகளினால்‌ பேன்களை பிறப்பிக்க 
மந்திரம்‌ ஓதுகிறார்கள்‌. அவர்கள்‌ தங்கள்‌ 
மந்திரவித்தையினாலே. பேன்களைப்‌ 
பிறப்பிக்கும்டிப்‌ பிரயத்தனஞ்செய்கிறார்கள்‌; 
செய்தும்‌, அவர்களால்‌ கூடாமற்போயிற்று: 
பேன்கள்‌ மனிதர்மேலும்‌ மிருகஜீவன்கள்‌ 
மேலும்‌ இருக்கிறது (யாத்‌ 8:18) 


மந்திரவாதிகளால்‌ 
இரத்தமாக மாற்றமுடிந்தது. அவர்களால்‌ 
தவளைகளை. வரப்பண்ண முடிந்தது. 
ஆனால்‌ இப்போது அவர்களால்‌ பேன்களை 
நம்‌ முடியவில்லை. பேன்கள்‌ மிகவும்‌ 


வஸ்து. னால்‌ அந்த 
பந்திவாதிகாம்‌. சிறய 


வஸ்துவாகிய 
பேன்களைக்கூட பிறப்பிக்க முடியவில்லை. 
அப்போது அவர்கள்‌ தங்களுடைய 
மாய்மாலத்தையும்‌, கர்த்தருடைய தெய்வீக 
வல்லமையையும்‌ புரிந்துகொள்கிறார்கள்‌. 


தண்ணீரை 


யாத்‌ 819) 
சர்வவல்லமையையும்‌, 
சர்வஆளுகையையும்‌ 

அவருடைய சத்துருக்கள்‌ அங்கீகாரம்பண்ணி 

செய்கிறார்கள்‌. கர்த்தருடைய 
சித்தத்தின்‌ பிரகாரமாகவே காரியங்கள்‌ 
நடைபெறும்‌ என்பதை எகிப்தின்‌ 
மந்திரவாதிகள்‌ புரிந்துகொள்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ “தேவனுடைய விரல்‌" என்று 
சொல்லும்‌ வார்த்தைக்கு “தேவனுடைய 
வல்லமை” என்று பொருள்‌. 
எகிப்தின்‌ மந்திரவாதிகள்‌ மோசேயின்‌ 
மூலமாக நடைபெறும்‌ அற்புதங்களெல்லாம்‌ 
கர்த்தருடைய பலத்தினாலே நடைபெறுகிறது 

என்பதை இறுதியாக ந 

அவர்கள்‌ 1 

'தேவனுடையவிரல்‌" என்று சொல்லுகிறார்கள்‌. 

தேவனுடைய வல்லமைக்கு முன்பாகத்‌ 

தங்களுடைய மந்திர சக்திக்கு எவ்விதமான 


(யாத்‌ 8:20; லூக்கா 11:20) 





யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


தம்மை 
கர்த்தர்‌ 

சத்துருக்களால்‌ 
மேற்கொள்ளமுடியாது. 
வல்லமையை, சத்துருக்கள்மீது 
பிரயோகிக்கும்போது, சத்துருக்களும்‌ 
கர்த்தருடைய மகிமையை அங்கீகரிப்பார்கள்‌. 
அவர்களும்‌ கர்த்தரை துதிப்பார்கள்‌. 


|. எகிப்து தேசத்தின்‌ மந்திரவாதிகள்‌ 
கர்த்தருடைய வல்லமையை 
அங்கீகரிக்கிறார்கள்‌. ஆனாலும்‌, கர்த்தர்‌ 
சொல்லியிருந்தபடி பார்வோனுடைய இருதயம்‌ 
கடினப்படுகிறது: பார்வோன்‌ அவர்களுக்குச்‌ 
செவிகொடாமற்போகிறான்‌. கர்த்தருடைய 
வார்த்தையினால்‌ மனந்திரும்பாதவர்கள்‌, 
அற்புதங்கள்‌ மூலமாகவும்‌, அடையாளங்கள்‌ 
மூலமாகவும்‌ மனந்திரும்புவது சந்தேகமே. 


எதிர்க்கிறவர்களுக்கு 
பயங்கரமான வராகயிருக்கிறார்‌. 
கர்த்தரை 

கர்த்தர்‌ தம்முடைய 


வண்டுகள்‌ 
யாத்‌ 8:20-82 


யாத்‌ 8:20. அப்பொழுது கர்த்தர்‌ 
மோசேயை நோக்கி: நானை 
அதிகாலமே நீ எழுந்து போய்‌, 
பார்வோன்‌  நதிக்குப்‌ புறப்பட்டு, 
வரும்போது, அவனுக்கு முன்பாக 
நின்னு: எனக்கு ஆராதனை 
செய்யும்படி என்‌ ஜனங்களைப்‌ 
போகவிடு. 


யாத்‌ 821. என்‌ ஜனங்களைப்‌ 
போகவிடாயாகில்‌, நான்‌ உன்மேலும்‌, 
உன்‌ ஊழியக்காரர்‌ மேலும்‌, உன்‌ 
ஜனங்கன்மேலும்‌, உன்‌ வீடுகண்மேலும்‌ 
பலவித வண்டுகளை அனுப்புவேன்‌; 
எகிப்தியர்‌ வீடுகளும்‌ அவர்கள்‌ 
இருக்கிற தேசமும்‌ அத்த வண்டுகளால்‌ 
நிறையும்‌. 


யாத்‌ 8:22, பூமியின்‌ நடுவில்‌ நானே 
கர்த்தர்‌ என்பதை நீ அறியும்படி. என்‌ 
ஜனங்கள்‌ இருக்கிற கோசேன்‌ நாட்டில்‌ 
அந்நாளிலே வண்டுகள்‌ வராதபடிக்கு, 
அந்த நாட்டை விசேஷப்படுத்தி, 


யாத்‌ 8:23. என்‌ ஜனங்களுக்கும்‌ உன்‌ 
ஜனங்களுக்கும்‌ வித்தியாசம்‌ 
உண்டாகும்படி செய்வேன்‌; இத்த 
அடையானம்‌ நானைக்கு உண்டாகும்‌ 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ என்று 
சொல்‌ என்றார்‌. 


யாத்‌ 8:24. அப்படியே கர்த்தர்‌ 
செய்தார்‌; மகா 'திரணான 
வண்டுஜாதிகன்‌ பார்வோன்‌ வீட்டிலும்‌, 
அவன்‌ ஊழியக்காரர்‌ வீடுகளிலும்‌, 
எகிப்து தேசம்‌ முழுவதிலூம்‌ வந்தது; 
வண்டுகளினாலே தேசம்‌ கெட்டுப்‌. 
போயிற்று. 


யாத்‌ 8:25. அப்பொழுது பார்வோன்‌ 
மேோசேயையும்‌ ஆரோனையும்‌ 
அழைப்பித்து: நீங்கள்‌ போய்‌, உங்கள்‌ 
தேவனுக்கு தேசத்திலேதானே பலி. 
யிடுங்கன்‌ என்றான்‌. 


யாத்‌ 8:26. அதற்கு மோசே: அப்படிச்‌ 
செய்யத்தகாது; எங்கள்‌ தேவனாகிய 
கர்த்தருக்கு நாங்கள்‌ எகிப்தியருடைய 

ப்பைப்‌ யலி 
யிடுகிறதாயிருக்குமே, எகிப்தியருடைய 
அருவருப்பை நாங்கள்‌ அவர்கள்‌ 
கண்களுக்கு முன்பாகப்‌ யலி 
யிட்டால்‌, எங்களைக்‌ கல்லெறிவார்கள்‌ 
அல்லவா? 


யாத்‌ 8:27. நாங்கள்‌ வனாந்தரத்தில்‌ 
மூன்று நான்‌ பிரயாணம்‌ போய்‌, எங்கள்‌ 
தேவனாகிய கர்த்தர்‌ எங்களுக்கு. 
விதிக்கிறபடியே அவருக்கு பலி 
யிடுவோம்‌ என்றான்‌. 


யாத்‌ 8:28. அப்பொழுது பார்வோன்‌: 


நீங்கள்‌. உங்கள்‌ தேவனாகிய 
வனாந்தரத்தில்‌ பலி 

நான்‌... உங்களைப்‌ 
ஆனாலும்‌, நீங்கள்‌ 
தூரமாய்ப்‌ போகவேண்டாம்‌; 


வேண்டுதல்‌ செய்யுங்கள்‌. 


யாத்‌ 8:29. அதற்கு மோசே: 
உம்மை விட்டுப்புறப்பட்ட. 

நாளைக்கு வண்டுகள்‌ பார்வோனையும்‌ 
அவர்‌ ஊழியக்காரரையும்‌ அவர்‌ 
ஜனங்களையும்‌ விட்டு நீங்கும்படி, 
நான்‌ கர்த்தரை நோக்கி வேண்டுதல்‌ 
செய்வேன்‌; ஆனாலும்‌, கர்த்தருக்குப்‌ 
பலியிடுகிறதற்கு ஜனங்களைப்‌ போக. 
விடாதபடிப்‌ பார்வோன்‌ இணி 
வஞ்சனை செய்யாதிருப்பாராக 





BALWETHER 
பிய 


யாத்‌ 8:30. மோசே பார்வோனை 
விட்டுப்‌ புறப்பட்டுப்போய்‌, கர்த்தரை 
நோக்கி வேண்டுதல்‌ செய்தான்‌. 


யாத்‌ 8:31. அப்பொழுது கர்த்தர்‌ 
மோசேயின்‌ சொற்படி, வண்டு ஜாதிகள்‌ 
பார்வோனையும்‌ அவன்‌ 
ஊழியக்காரரையும்‌ அவன்‌ 
ஜனங்களையும்‌ விட்டு நீங்கும்படி. 
செய்தார்‌; ஒன்றாகிலும்‌ 
மீத்திருக்கவில்லை. 

யாத்‌ 8292. பார்வோனோ, 
முறையும்‌ தன்‌ 
கடினப்படுத்தி, 
போகவிடாதிருந்தான்‌. 


எகிப்து 
வரப்பண்ணுகிறார்‌. 


இந்த 
இருதயத்தை 
ஜனங்களைப்‌ 


கர்த்தர்‌ 
வண்டுகளை 
கர்த்தர்‌ 
வாதையாகும்‌. 
ந்தன ம்‌ 
வரப்பண்ணுவதற்கு முன்பாக, 
பார்வோனை எச்சரித்தார்‌ 
கர்த்தர்‌ வண்டுகளை அனுப்புவதற்கு 
முன்பாக, பார்வோனை எச்சரிக்கிறார்‌ 
பார்வோனுக்கு அதிகாலையிலே எச்சரிப்பின்‌ 
வார்த்தைகள்‌ சொல்லப்படுகிறது. 


அதுபோலவே, 


ம்முடைய வார்த்தைகளை 
மோ சொல்லுறா மோசே கர்த்தர்‌ 
சொல்லுகிற வார்த்தைகளை பார்வோனுக்கு 
சொல்லவேண்டும்‌. கர்த்தர்‌ மோசேயை 
நோக்கி: “நாளை அதிகாலமே நீ எழுந்து 
போய்‌, பார்வோன்‌ நதிக்குப்‌ புறப்பட்டு 
வரும்போது, அவனுக்கு முன்பாக. நின்று: 
எனக்கு ஆராதனை செய்யும்படி 
ஜனங்களைப்‌ போகவிடு என்று கர்‌; 
சொல்லுகிறார்‌” (யாத்‌ 8:20) என்று 
சொல்லுகிறார்‌. 


மோசே காலமே எழுந்திருக்கவேண்டும்‌. 
பார்வோன்‌ நதிக்கு புறப்பட்டு வரும்போது. 
மோசே அவனை சந்திக்கவேண்டும்‌. 
பார்வோன்‌ தன்‌ இருதயத்தில்‌ 
பலம னை வா பங்கன்‌ 
அவனுடைய இருதயம்‌ கடினப்பட்டிருக்கிறது. 
கர்த்தர்‌ அவனை தாழ்ந்தவேண்டும்‌ என்று 
சித்தங்கொண்டிருக்கிறார்‌. மோசே 
பார்வோனுக்கு முன்பாக நின்று, கர்த்தருக்கு 
ஆராதனை செய்யும்படி இஸ்ரவேல்‌ 
ஜனங்களை  போகவிடவேண்டும்‌ என்று 
கர்த்தருடைய நாமத்தினால்‌ பேசவேண்டும்‌. 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பார்வோன்‌ 


எப்போதும்போல 


தன்‌ 


ஜனங்களை போகவிடாமல்‌ இருப்பதற்கும்‌. 
வாய்ப்புள்ளது. கர்த்தர்‌ மோசேயின்‌ மூலமாக 
பார்வோனுக்கு தம்முடைய எச்சரிப்பின்‌: 
வார்த்தைகளை சொல்லுகிறார்‌. 

மோசே பார்வோனை நோக்கி, “என்‌ 
ஜனங்களைப்‌ போகுவிடாயாகில்‌, நான்‌ 
உன்மேலும்‌, உன்‌ ஊழியக்காரர்‌ மேலும்‌, உன்‌ 
ஜனங்கள்மேலும்‌, உன்‌ வீடுகள்மேலும்‌ பலவித 


அந்த வண்டுகளால்‌ நிறையும்‌" 
என்று கர்த்தருடைய 
சொல்லவேண்டும்‌. 


(யாத்‌ 8:21) 
நாமத்தினால்‌ 


வண்டுகள்‌ கர்த்தருடைய கட்டளைக்கு 
கீழ்ப்படியும்‌. பார்வோனும்‌ கர்த்தருடைய 
கட்டளைக்கு கீழ்ப்படியவேண்டும்‌. 
கர்த்தருடைய 

கீழ்ப்படியவில்லையென்றால்‌, 

அவனுக்கு விரோதமாக எழும்பும்‌. எகிப்து 
தேசம்‌ முழுவதும்‌ வண்டுகளால்‌ நிறையும்‌. 


எகிப்‌ சத்திலே ஸ்ரவேல்‌ 
புத்திரரும்‌. ன்‌ கனாக்‌. க்கள்‌ 
கோசேன்‌ நாட்டிலே இருக்கிறார்கள்‌. 
கர்த்தரிடத்தில்‌ பட்சபாதமில்லை. ஆனாலும்‌ 
கர்த்தர்‌ எகிப்து தேசத்தின்மீது, வண்டுகளை 
அனுப்பும்போது, அவர்‌  எகிப்தியரையும்‌ 
எபிரெயரையும்‌ தனித்தனியாகப்‌ பிரிக்கிறார்‌. 
கர்த்தர்‌ அனுப்புகிற வாதை எகிப்தியர்மீது, 
மாத்திரம்‌ வரும்‌. அந்த  வாதைக்கு 
எபிரெயர்கள்‌ தப்பித்துக்கொள்வார்கள்‌. 


பூமியின்‌ நடுவிலே, இஸ்ரவேலின்‌ 
தேவனாகிய கர்த்தரே மெய்யான தேவன்‌ 
, அறிந்துகொள்ள 
ர்‌ தம்முடைய 
ஜனங்களிருக்கிற கோசேன்‌ நாட்டை வேறு 
பிரிக்கிறார்‌. அதை விசேஷப்படுத்துகிறார்‌. 
கர்த்தர்‌ எகிப்து தேசத்தின்மீது வண்டுகளை 
அனுப்பும்‌ அந்த நாளிலே, அந்த வண்டுகள்‌ 
கோசேன்‌ நாட்டிலே வராது. கர்த்தர்‌ 
தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கும்‌ பார்வோனுடைய ஜனமாகிய 
எகிப்தியருக்கும்‌ வித்தியாசம்‌ உண்டாகும்படி 
செய்கிறார்‌. “இந்த அடையாளம்‌ நாளைக்கு 
உண்டாகும்‌ என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌” 
(யாத்‌ 8:22,23) என்று கர்த்தர்‌ மோசேயை. 
பார்வோனுக்கு சொல்லச்‌ சொல்லுகிறார்‌. 





யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


னங்களுக்கும்‌ உன்‌ 
ந்‌ உண்டாகும்படி 


இரட்சிப்பு அல்லது மீட்பு என்று சங்‌ 115: 
சங்‌ 1307. ஆகிய 
மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. 

அனுப்பப்பட்ட  வாதைகளிலிருந்து தேவன்‌ 
தம்முடைய ஜனங்களை விடுவிப்பார்‌. இதைப்‌ 
பார்வோன்‌ அறிந்து கொள்ள வேண்டும்‌. 
கோசேனிலுள்ள இஸ்ரவேலர்கள்‌ 
பாதுகாக்கப்படுவார்கள்‌. எகிப்தியர்கள்‌ 
அழிந்துபோவார்கள்‌. 


௫ 
அறிந்திருக்கிறார்‌ 
சொந்தமானவர்கள்‌ 
செட்டைகளின்‌ 
பாதுகாப்பாமிருப்பார்கள்‌. தீங்கு அவர்களை 
அணுகாது. ஒருவேளை இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ 
விசுவாசிகளாகிய நமக்கும்‌, 
உலகப்பிரகாரமான 

சம்‌ லும்‌, 
கர்த்தர்‌ தம்முடைய கிருபையினால்‌ நம்மை 
உலகத்தார்‌. மத்தியிலிருந்து விசேஷப்படுத்தி 
வேறுபிரித்திருக்கிற வித்தியாசம்‌ மெய்யாகவே. 
இருக்கிறது. 


இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ விசுவாசிகளும்‌: 
அவிசுவாசிகளும்‌ கலந்திருக்கிறார்கள்‌. 
இங்கே நீதிமான்களும்‌ துன்மார்க்கரும்‌. 
ஒன்றாமிுக்கிறார்க்‌ 


தம்முடைய 
பிரகாரமாக, 
சொந்தமானவர்களை 
ப்பார்‌. அவர்களுக்கு 
ஆசீர்வாதங்களையும்‌, 

கிருபைகளையும்‌ 


கலந்திருக்கிறார்கள்‌. கர்த்தரோ 
சித்தத்தின்‌ 


QOODNENS 
PUBLISHERS 


அப்பொழுது நீங்கள்‌ 
துன்மார்க்கனுக்கும்‌, 
ஊழியஞ்செய்கிறவனுக்கும்‌. அவருக்கு 
ஊழியஞ்செய்யாதவனுக்கும்‌ இருக்கிற 
வித்தியாசத்தைத்‌ திரும்பவும்‌ காண்பீர்கள்‌” 
(மல்‌ 3:18). 


நீதிமானுக்கும்‌ 
தேவனுக்கு 


சகல ஜனங்களும்‌ 

சேர்க்கப்படுவார்கள்‌. 
ஈனவன்‌  செம்மறியாடுகளையும்‌. 
வெள்ளாடுகளையும்‌ வெவ்வேறாகப்‌ 
பிரிக்கிறதுபோல அவர்களை அவர்‌ பிரிப்பார்‌" 
(மத்‌ 25:32). 


அப்பொழுது, 
அவருக்கு முன்பாகச்‌ 


“என்‌ 
ஆண்டவர்‌ 


மந்தையே கர்த்தராகிய 
சொல்லுகிறது 
என்னவென்றால்‌: இதோ, ஆட்டுக்கும்‌ 
வன்க ஆட்டுக்கடாக்களுக்கும்‌, 
வெள்ளாட்டுக்கடாக்களுக்கும்‌ நான்‌ 
நியாயந்தீர்ப்பேன்‌" (எசே 3417) 


கர்த்தர்‌ தாம்‌ சொன்ன பிரகாரமாகவே 
செய்கிறார்‌. மகா திரளான வண்டுஜாதிகள்‌ 
பார்வோன்‌ வீட்டிலும்‌, அவன்‌ ஊழியக்காரர்‌ 
வீடுகளிலும்‌, எகிப்து தேசம்‌ முழுவதிலும்‌ 
வருகிறது: வண்டுகளினாலே தேசம்‌ கெட்டுப்‌ 
போயிற்று (யாத்‌ 8:24) 


எகிப்‌ த்‌ வண்டுகள்‌ 
னைக தது வ்‌ பொதாயிரக்கிறு 
பார்வோனால்‌ வண்டுகளின்‌ திரள்கூட்டத்தை 
தாங்கமுடியவில்லை. எகிப்தியருக்கு 
வேதனைகள்‌ அதிகரிக்கிறது. எகிப்து தேசம்‌ 
முழுவதிலும்‌ வண்டுகள்‌ நிரம்பியிருக்கிறது. 
எபிரெயர்‌ தங்கிமிருக்கிற கோசேன்‌ 
நாட்டிலோ ஒரு வண்டுகூட இல்லை. 

பார்வோன்‌ வண்டுகள்‌ மூலமாக: 
வந்த வேதனைகளை தாங்க டியாமல்‌, 
மோசேயோடும்‌ ஆரோனோடும்‌ உடன்படிக்கை 
பண்ண  முன்வருகிறான்‌. அவன்‌ 
மோசேயையும்‌ ஆரோனையும்‌ தன்னிடத்தில்‌ 
அழைப்பிக்கிறான்‌. பார்வோன்‌ அவர்களை 
நோக்கி, “நீங்கள்‌ போய்‌, உங்கள்‌ தேவனுக்கு 
தேசத்தில்தானே பலியிடுங்கள்‌" (யாத்‌ 8:25) 
என்று சொல்லுகிறான்‌. 





BALWETHER 
பிய 


ஜனங்களை எகிப்து தேசத்தில்‌ தொடர்ந்து 
அடிமையாகத்‌ தங்க வைப்பதற்குப்‌ பார்வோன்‌ 
அவர்களுடைய பலிசெலுத்தும்‌: 
முறைமைகளையும்‌ சகித்துக்‌ கொள்கிறான்‌. 
அந்தப்‌ பலியை எகிப்தில்‌ தேசத்தில்‌ 
செலுத்துமாறு கூறுகிறான்‌. பார்வோனின்‌ 
இந்த யோசனையை மோசே நிராகரித்து 
விடுகிறார்‌. எகிப்தியர்கள்‌ தங்களைக்‌ 
கல்லெறிவார்கள்‌ என்று முறையிடுகிறார்‌. 
யாத்‌ 8:26. ஆகையினால்‌ “நாங்கள்‌ 
வனாந்தரத்தில்‌ மூன்று நாள்‌ பிரயாணம்‌. 
போய்‌, எங்கள்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
எங்களுக்கு விதிக்கிறடியே அவருக்கு 
பலியிடுவோம்‌” என்று மோசே பார்வோனிடம்‌ 
வலியுறுத்திக்‌ கூறுகிறார்‌ (யாத்‌ 8:27). 


மோசே தேவனாகிய கர்த்தருக்கு 
வனாந்தரத்திலே பலிமிடவேண்டும்‌ என்று 
விரும்புகிறார்‌. அதுவே கர்த்தருடைய சித்தம்‌. 
கர்த்தருக்கு வனாந்தரத்திலே ஆராதனை 
செய்யும்டி இஸ்ரவேல்‌ ஜனங்களை 
போகவிடவேண்டும்‌ என்று மோசே 
சொல்லுகிறார்‌. ஆனால்‌  பார்வோனோ 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ தங்கள்‌ தேவனுக்கு 
எகிப்து தேசத்திலே பலிமிடட்டும்‌ என்று 
சொல்லுகிறான்‌. 

இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ தங்கள்‌ 
தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடுவதை 
பார்வோன்‌ தடைபண்ணவில்லை. ஆனால்‌. 
அவர்கள்‌ எகிப்து தேசத்தைவிட்டு, 
வனாந்தரத்திலே மூன்று நாள்‌ பிரயாணம்‌ 
செய்து, அங்கே கர்த்தருக்கு பலியிடுவதை 
பார்வோன்‌ விரும்பவில்லை. அவர்கள்‌ 
எகிப்து தேசத்திலேயே பலியிடட்டும்‌ என்று 
பார்வோன்‌ சொல்லுகிறான்‌. மோசேயோ 
பார்வோனுடைய. யோசனையை 
ஏற்றுக்கொள்‌ வில்லை. 

மோசே பார்வோனை நோக்கி, “அப்படிச்‌ 
செய்யத்தகாது: எங்கள்‌. தேவனாகிய 
கர்த்தருக்கு நாங்கள்‌ எகிப்தியருடைய 
அருவருப்பைப்‌ பலியிடுகிறதாயிருக்குமே. 
எகிப்தியருடைய அருவருப்பை நாங்கள்‌ 
அவர்கள்‌ கண்களுக்கு முன்பாகப்‌ 
பலியிட்டால்‌, எங்களைக்‌ கல்லெறிவார்கள்‌ 
அல்லவா? நாங்கள்‌ வனாந்தரத்தில்‌ மூன்று 
நாள்‌ பிரயாணம்‌ போய்‌, எங்கள்‌ தேவனாகிய 
கர்த்தர்‌ எங்களுக்கு விதிக்கிறடியே 
அவருக்கு பலியிடுவோம்‌” (யாத்‌ 8:26,27) 
என்று சொல்லுகிறார்‌. 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


மோசே கர்த்தருக்கு 
பலிசெலுத்தும்போது, அந்தப்‌ பலியை கர்த்தர்‌ 
அங்கீகரிக்கவேண்டும்‌ என்று விரும்புகிறார்‌. 

தப்‌ பிரபஞ்சத்தின்‌ ஆசாபாசங்களுக்கு 
விலகி, வனாந்தரத்திலே மூன்று நாள்‌ 
பிரயாணம்போய்‌, அங்கே தங்கள்‌ தேவனாகிய 
கர்த்தருக்கு பலியிபவேண்டும்‌ என்பது 
மோசேயின்‌ விருப்பம்‌. எகிப்து தேசத்திலே 
இறைச்சி பாத்திரங்களுக்கு மத்தியிலே, 
மோசே கர்த்தருக்கு பலிமிட விரும்பவில்லை. 
எகிப்து தேசத்திலுள்ள செங்கல்‌ 
சூளைகளுக்கு நடுவிலும்‌ அவர்‌ கர்த்தருக்கு 
பலியிட விரும்பவில்லை. 


சத்தால்‌ புத்தா 


அடிமைகளாயிருக்கிறார்கள்‌. ஆனாலும்‌ 
இவர்கள்‌ தங்கள்‌ தேவனாகிய கர்த்தரை 
ஆராதிக்கும்‌ விஷயத்திலும்‌, அவருக்கு 
பலிசெலுத்தும்‌ விஷயத்திலும்‌, அவர்கள்‌ 
யாருக்கும்‌ அடிமையாயிருக்க விரும்பவில்லை. 
அவர்கள்‌ கர்த்தருடைய கட்டளைக்கு 
மாத்திரமே. கீழ்ப்படியவிரும்புகிறார்கள்‌. 
கர்த்தருக்கு ம்‌ விஷயத்தில்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌, 


எகிப்து 
பார்வோனுக்கு 


பார்வோனுடைய 
கட்டளைக்கு கீழ்ப்படியாமல்‌, கர்த்தருடைய 
கட்டளைக்கு கீழ்ப்படியவேண்டும்‌ என்று 
தீர்மானமாமிருக்கிறார்கள்‌. 


பார்வோன்‌ மோசேயின்‌ கோரிக்கையை 
ஏற்றுக்கொள்கிறான்‌. பார்வோன்‌ மோசேயை 
நோக்கி, “நீங்கள்‌ உங்கள்‌ தேவனாகிய 
கர்த்தருக்கு வனாந்தரத்தில்‌ பலியிடும்படிக்கு, 
நான்‌ உங்களைப்‌ போகவிடுவேன்‌; ஆனாலும்‌, 


(யாத்‌ 8:28) என்று சொல்லுகிறான்‌. 


இஸ்ரவேலர்‌ கர்த்தருக்குப்‌ 
பலியிடுவதற்காகப்‌ போவதைப்‌ பார்வோன்‌ 
அனுமதிக்கிறான்‌. ஆனால்‌ அவர்கள்‌ அதிக 
தூரம்‌ போகக்கூடாது. தேவன்‌ இஸ்ரவேலரை 
எகிப்திலிருந்து விடுதலை பண்ணி, கானான்‌ 
தேசத்திற்கு அழைத்துக்‌ கொண்டு போக 


தேசத்தில்‌ அடிமைக 
கொள்ளவேண்டுமென்று திட்டமிடுகிறான்‌. 





யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ வனாந்தரத்தில்‌. 
பலியிடுவதற்கு பார்வோன்‌ சம்மதிக்கிறான்‌. 
ஆனாலும்‌ அவர்கள்‌ அதிக தூரம்‌ 
போகக்கூடாது என்றும்‌ சொல்லுகிறான்‌. 
பார்வோனுடைய மனதிலே பாவத்தைக்‌ 
குறித்து குற்றவுணர்வு ஏற்பட்டிருக்கிறது. 
அதே வேளையில்‌ பார்வோனுடைய இருதயம்‌ 
திருக்குள்ளதாகவும்‌, கேடுள்ளதாகவும்‌ 

இருக்கிறது. 
இருதயம்‌ 


பார்வோனுடைய குத்தப்பட்‌ 

"நான்‌ உங்களைப்‌ போகவிடுவேன்‌" என்று 
சொல்லுகிறது. அவனுடைய கேடுள்ள 
இருதயமோ “நீங்கள்‌ அதிக தூரமாய்‌ 
போகவேண்டாம்‌" என்று சொல்லுகிறது. 
பார்வோனுடைய இருதயத்தில்‌ உண்மையான 
மனந்திரும்புதல்‌ காணப்படவில்லை. 

ய பாவம்‌ அவனை 


அவனுடை! 
மேற்கொள்கிறது. பார்வோனுடைய அக்கிரமமே. 
அவனுடைய அழிவுக்கு காரணமாயிற்று. 


தங்கள்‌ 
மனந்திரும்புகிறவர்கள்‌, 
மனந்திரும்பவேண்டும்‌. 
முற்றிலுமாய்‌ இரட்சிக்கப்படவேண்டும்‌. 
அறைகுறையாக மனந்திரும்புவது. 
எப்போதுமே ஆபத்தானது. அவர்களுக்கு 
இரட்சிப்பின்‌ சந்தோஷம்‌  பூரணமாய்க்‌ 
கிடைக்காது. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ வனாந்தரத்தில்‌: 
அதிக தூரமாய்ப்‌ போகவேண்டாம்‌ என்றும்‌ 
ஆனாலும்‌ அவர்கள்‌ கர்த்தருக்கு பலியிட 
புறப்பட்டுப்போகலாம்‌ என்றும்‌ பார்வோன்‌ 
சொன்னதை மோசே ஏற்றுக்கொள்கிறார்‌. 
பார்வோன்‌ மோசேயிடத்தில்‌, “எனக்காக 
வேண்டுதல்‌ செய்யுங்கள்‌" என்று கேட்டுக்‌. 
கொள்கிறான்‌. மோசேயும்‌ பார்வோனுடைய 
வார்த்தைகளை நம்பி, அவனுக்காக 
வேண்டுதல்‌ செய்ய சம்மதிக்கிறார்‌. 


பாவங்களுக்கு 
முழுவதுமாக 
அவர்கள்‌ 


QOODNENS 
PUBLISHERS 


மோசே பார்வோனை நோக்கி, “நான்‌ 
உம்மை விட்டுப்புறப்பட்டபின்‌, நாளைக்கு 
வண்டுகள்‌ பார்வோனையும்‌ அவர்‌ 
ஊழியக்காரரையும்‌ அவர்‌ ஜனங்களையும்‌ 
விட்டு நீங்கும்படி, நான்‌ கர்த்தரை நோக்கி 

வேண்டுதல்‌ செய்வேன்‌: ஆனாலும்‌, 
கர்த்தருக்குப்‌ பலியிடுகிறதற்கு ஜனங்களைப்‌ 
போக விடாதபடிப்‌ பார்வோன்‌ இனி வஞ்சனை 
செய்யாதிருப்பாராக" (யாத்‌ 8:29) என்று 
சொல்லுகிறார்‌. 


பார்வோன்‌ கேட்டுக்கொண்ட பிரகாரம்‌, 
மோசே பார்வோனை விட்டுப்‌ புறப்பட்டுப்போய்‌, 
கர்த்தரை நோக்கி வேண்டுதல்‌ செய்கிறார்‌. 
அப்பொழுது கர்த்தர்‌ மோசேமின்‌ சொற்படி, 
வண்டு ஜாதிகள்‌ பார்வோனையும்‌ அவன்‌ 
ஊழியக்காரரையும்‌ அவன்‌ ஜனங்களையும்‌ 
விட்டு நீங்கும்படி செய்கிறார்‌; ஒன்றாகிலும்‌ 
மீந்திருக்கவில்லை (யாத்‌ 8:30,31) 


வண்டுகள்‌ 
இகவ. ப்போலுகம்‌. "இந்தப்‌ 
மறுபடியும்‌ கடினப்படுகிறது. ஒரு நாளுக்கு 
முன்பு, “நான்‌ உங்களை போகு 
என்று பார்வோன்‌ சொன்னான்‌ 
இப்போதோ இந்த முறையும்‌ பார்வோன்‌ தன்‌ 
இருதயத்தைக்‌ கடினப்படுத்தி, இஸ்ரவேல்‌ 
ங்களை போகவிடாதிருக்கிறான்‌ 


எகிப்து 
அடிமைகளாயிருக்கிறார்கள்‌. 
எகிப்தியருக்கக கடினமான 
வேலைகளை செய்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
மூலமாக பார்வோனுக்கு மிகுந்த 
ஆதாயமுண்டாயிருக்கிறது. பார்வோன்‌ 
தன்னுடைய தாயத்தை இழந்துபோக 
விரும்பவில்லை. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ எகிப்து 
தேசத்தை விட்டுப்‌ புறப்பட்டுப்போய்விட்டால்‌, 
தன்னுடைய வருமானமும்‌, ஆதாயமும்‌ 
தன்னைவிட்டுப்போய்விடும்‌ என்று நினைத்து 
பார்வோன்‌ இஸ்ரவேல்‌ ஜனங்களை எகிப்து 
தேசத்தைவிட்டு போகவிடாதிருக்கிறான்‌ 
(யாத்‌ 8: 32). 





யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


கர்த்தர்‌ எகிப்து தேசத்தின்மீது மேலும்‌ 
சில... வாதைகளை  வரப்பண்ணுகிறார்‌ 
எகிப்தியருடைய மிருக ஜீவன்கள்மீது. 
மகாகொடிதான கொள்ளை நோய்‌ 
உண்டாயிற்று (யாத்‌ 91-7. 


எகிப்து தேசமெங்கும்‌ 
மிருகஜீவன்கள்‌ மேலும்‌ 
கொப்புளங்களை 

எழும்பப்பண்ணுகிறார்‌ (யாத்‌ 9:8-12/ 


எகிப்‌ தேசத்தின்மீது. 
இடிமுழக்கங்களையும்‌ கல்மழையையும்‌: 
அனுப்புகிறார்‌. இந்த வாதையைக்‌ குறித்து 
எகிப்தியருக்கு எச்சரிப்பு கொடுக்கப்படுகிறது 
(யாத்‌ 93-21), கல்மழையும்‌ கல்மழையோடே 
கலந்த அக்கினியும்‌ மிகவும்‌ 
ல்தான்‌ (யாத்‌ 9:22-26). 


மனிதர்‌ மேலும்‌ 
எரிபந்தமான 
கர்த்தர்‌ 


கல்மழையினால்‌ ஏற்பட்ட அழிவை 
பார்த்து பார்வோன்‌ பயந்து, மோசேயோடே 
மறுபடியும்‌ உடன்படிக்கை பண்ணுகிறான்‌. 
ஆனாலும்‌ பார்வோனுடைய இருதயம்‌ 
மறுபடியும்‌ கடினப்படுகிறது (யாத்‌ 9:27-35). 


கொள்ளைநோய்‌. 
யாத்‌ 9:1-7 


யாத்‌ 9:41. பின்பு, கர்த்தர்‌ மோசேயை 
நோக்கி: தீ பார்வோனிடத்தில்‌ பேம்‌ஃ 
எனக்கு. ஆராதனைசெய்ய எண்‌: 
ஜனங்களை போகவிடு.. 


யாத்‌ 9:2. நீ அவர்களை விடமாட்டேன்‌ 
என்று இன்னும்‌ திறுத்திவைத்தாயாகில்‌, 
யாத்‌ 9:3. கர்த்தருடைய 
கரம்‌ வெணியிலிருக்கிற உன்‌ 
மிருகஜீவன்களாகிய குதிரைகளின்‌ 
மேலும்‌ கழுதைகளின்மேலும்‌ 
ஒட்டகங்களின்‌ மேலும்‌ ஆடுமாடுகளின்‌ 
மேலும்‌ இருக்கும்‌; மகா கொடிதான 
கொள்ளைநோய்‌ உண்டாகும்‌. 


QOODNENS 
PUBLISHERS 


எகிப்தியரின்‌ 

வித்தியாசம்‌ 
பண்ணுவார்‌; இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு. 
உரியவைகள்‌ எல்லாவற்றிலும்‌ ஒன்றும்‌ 
சாவதில்லை என்றார்‌. 


யாத்‌ 95. மேலும்‌, நாளைக்குக்‌ கர்த்தர்‌ 
இந்தக்‌. காரியத்தை. தேசத்தில்‌, 
செய்வார்‌ என்று சொல்லி, கர்த்தர்‌ ஒரு 
காலத்தைக்‌ குறித்தார்‌ என்றும்‌, 
எபிரெயகுடைய தேவனாகிய கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌ என்றும்‌ அவனிடத்தில்‌ 
சொல்‌ என்றார்‌. 


யாத்‌ 93. மறுநானில்‌ கர்த்தர்‌ அந்தக்‌ 
காரியத்தைச்‌. செய்தார்‌; 
எகிப்தியருடைய மிருக ஜீவன்கள்‌: 
எல்லாம்‌ செத்துப்போயிற்று; இஸ்ரவேல்‌ 
புத்திரரின்‌. மிருகஜீவன்களனில்‌ 
ஒன்றாகிலும்‌ சாகவில்லை. 


யாத்‌ 997. 
இஸ்ரவேலரின்‌ 
ஒன்றாகிலும்‌ 
அறிந்தான்‌. 
இருதயமோ கடினப்பட்டது; 
ஜனங்களைப்‌ போகவிடவில்லை. 


கர்த்தர்‌ எகிப்து தேசத்தின்மீது மேலும்‌ 
ஒரு. வாதையை  ஏரப்பண்ணுகிறார்‌ 
எகிப்தியரின்‌ மிருகஜீவன்கள்மீது, 
மகாகொடிதான கொள்ளை நோய்‌ 
உண்டாகும்‌. கர்த்தர்‌ இந்தக்‌ கொள்ளை 
நோயை வரப்பண்ணுவதற்கு முன்பாக 
பார்வோனை எச்சரிக்கிறார்‌. 


பார்வோன்‌ விசாரித்து, 
மிருகஜீவன்களில்‌ 
சாகவில்லை என்று 
பார்வோனுடைய 

அவன்‌ 


மோசே கர்த்தருடைய  எச்சரிப்பின்‌ 
வார்த்தைகளை பார்வோனுக்கு சொல்லுகிறார்‌. 
கர்த்தர்‌ மோசேயை நோக்கி: நீ 
பார்வோனிடத்தில்‌ போய்‌: எனக்கு 
ஆராதனைசெய்ய என்‌ ஜனங்களை 
போகவிடு" (யாத்‌ 94) என்று சொல்லச்‌ 
சொல்லுகிறார்‌. பார்வோன்‌ கர்த்தருடைய 
வார்த்தைக்கு கீழ்படிந்து, இஸ்ரவேல்‌ 
ஜனங்களை  போகவிட்டால்‌, எகிப்து 
தேசத்தின்மீது வாதை வராது. அவன்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனங்களை போகவிடாவிட்டால்‌, 
என்ன நடைபெறும்‌ என்பதையும்‌ மோசே 
பார்வோனுக்கு சொல்லுகிறார்‌. 





யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


மோசே பார்வோனை நோக்கி, “நீ 
அவர்களை விடமாட்டேன்‌ என்று இன்னும்‌ 
நிறுத்திவைத்தாயாகில்‌, கர்த்தருடைய கரம்‌ 
வெளியிலிருக்கிற உன்‌ மிருகஜீவன்களாகிய 
குதிரைகளின்‌ மேலும்‌ கழுதைகளின்மேலும்‌ 
ஒட்டகங்களின்மேலும்‌ ஆடுமாடுகளின்‌ 

இருக்கும்‌: மகா கொடிதான 
கொள்ளைநோய்‌ உண்டாகும்‌" (யாத்‌ 9:23) 
என்று கர்த்தருடைய வார்த்தையை 
சொல்லுகிறார்‌. 


எகிப்தியருடைய _ மிருகஜீவன்கள்மேல்‌ 

சதக ச்‌ இருக்கம்‌ அர 
கரம்‌ 

ரதன களை கொன்றுபோடும்‌ 

இந்த வாதையை எப்போது வரப்பண்ணுவார்‌ 
மோசே பார்வோனுக்கு 
நாளைக்கு கர்த்தர்‌ இந்தக்‌ 


கர்த்தர்‌ 
காரியத்தை செய்வதற்கு ஒரு 
குறித்திருக்கிறார்‌. அந்தக்‌ காலத்தில்‌ கர்த்தர்‌ 
செய்ய நினைக்கிற காரியம்‌ நடைபெறும்‌ 
(யாத்‌ 8:5) 


ற்பிதாக்களின்‌ காலத்தில்‌ பாலஸ்தீன 
நேரத்தில 


குதிரைகள்‌ அதிகமாகப்‌ 
பயன்படுத்தப்‌ படவில்லை. சாலொமோனின்‌ 
காலத்தில்‌ எகிப்து தேசத்தில்‌ ஏராளமான 
குதிரைகள்‌ இருந்தன இஸ்ரவேல்‌ 
தேசத்திற்கு சாலொமோன்‌ ராஜா ஏராளமான 
குதிரைகளை இறக்குமதி பண்ணினார்‌ 
(இராஜா 4:26-28; 1இராஜா 10:25-28). 


இந்தக்‌ கொள்ளைநோய்‌ மிகவும்‌ 
கொடியது. மரணத்தை உண்டாக்கக்கூடியது. 
யாத்‌ 9:3-4,6) எகிப்தின்‌ தெய்வங்களுக்கு 
எதிராகவும்‌, இந்தக்‌ கொள்ளை நோய்‌ 
வருகிறது. எகிப்தின்‌ தெய்வங்களில்‌ பல. 
மிருகங்களின்‌ வடிவில்‌ இருந்தன. அந்த 
மிருகங்களெல்லாம்‌ கொள்ளைநோயினால்‌. 
மாண்டுபோயிற்று. மிருகங்கள்‌ எகிப்தியருக்குப்‌ 
புனிதமானவை. மிருகங்கள்‌ 
மாண்டுபோகும்போது தங்களுடைய 
தெய்வங்களே அழிந்துபோவதாக 
எகிப்தியர்கள்‌ நினைப்பார்கள்‌. எகிப்தின்‌: 
தெய்வங்களால்‌ தங்களைக்‌ காத்துக்‌ கொள்ள 
முடியவில்லை என்பதும்‌, இஸ்ரவேலரின்‌ 
தேவனே மெய்யான தேவன்‌ என்பதும்‌, அவர்‌ 
சர்வ வல்லமையுள்ளவர்‌ என்பதும்‌ 
மறுபடியுமாக நிரூபணமாகிறது. 


எகிப்து தேசத்திலே 
மிருகஜீவன்களும்‌, 
மிருகஜீவன்களும்‌ 
கர்த்தரோ 
மிருகஜீவன்களுக்கும்‌ 
மிருகஜீவன்களுக்கும்‌ 
பண்ணுவார்‌; இஸ்ரவேல்‌ 
உரியவைகள்‌ எல்லாவற்றிலும்‌ 
சாவதில்லை (யாத்‌ 9:4). 


கர்த்தர்‌ நாளைக்கு இந்தக்‌ காரியத்தை 
செய்யவேண்டுமென்று ஒரு காலத்தைக்‌ 
குறித்திருக்கிறார்‌. நாளைக்கு என்ன 
நடைபெறும்‌ என்பது நமக்கு தெரியாது. 
ஆனால்‌ கர்த்தரோ ஒவ்வொரு நாளையும்‌ 
அறிந்திருக்கிறார்‌. எந்தெந்த நாளில்‌, 
எந்தெந்த காரியங்களை செய்யவேண்டும்‌. 
என்பதை கர்த்தர்‌ ஏற்கெனவே தீர்மானம்‌. 
செய்திருக்கிறார்‌. எபிரெயருடைய தேவனாகிய 
கர்த்தர்‌ எதை சொல்லுகிறாரோ, அதை 
செய்வார்‌. 


எகிப்தியருடைய 
எபிரெயருடைய 
கலந்திருக்கிறது. 
இஸ்ரவேலரின்‌ 
எகிப்தியரின்‌ 
வித்தியாசம்‌ 
பத்திரருக்கு 
ஒன்றும்‌ 


கொள்ளை நோய்‌ வரும்‌ காலம்‌ 
நிர்ணமிக்கப்படுகிறது. தேவன்‌ நியமித்த 
காலத்தில்‌ அவர்‌ நியமித்திருக்கும்‌ காரியங்கள்‌ 
நிச்சயமாக நடைபெறும்‌. எகிப்தியரின்‌ 
மிருகஜீவன்களுடைய அழிவிற்குத்‌ தேவன்‌ 
நாள்‌ குறித்து விட்டார்‌. 

எபிரெயரின்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
சொன்ன பிரகாரம்‌ மறுநாளிலே அந்தக்‌ 
காரியத்தை செய்கிறார்‌. எகிப்தியருடைய 
மிருக ஜீவன்கள்‌ எல்லாம்‌ செத்துப்போயிற்று; 
இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ மிருகஜீவன்களில்‌ 
ஒன்றாகிலும்‌ சாகவில்லை (யாத்‌ 9:6). 


வாக்கியம்‌ ஆகுபெயராக 

பட்டிருக்கிறது. (ஆதி 41:56) 

எல்லா மிருகஜீவன்களும்‌ மரிக்கவில்லை. 

யாத்‌ 9:3 ஆவது வசனத்தில்‌ 

"வெளியிலிருக்கிற' மிருகஜீவன்கள்‌ என்று 
த்‌ 919 


எகிப்திலுள்ள 


மிருகஜீவன்களைச்‌ 
சேர்த்துக்‌ கொள்ளுமாறு கூறப்பட்டிருக்கிறது. 





BALWETHER 
பிய 


இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ 

மிருகஜீவன்களில்‌ ஒன்றாகிலும்‌ சாகவில்லை. 

இஸ்ரவேலரையும்‌ 

'ஜீவன்களையும்‌, 

பாதுகாக்கிறார்‌. 

எகிப்தியர்மீது பத்து வாதைகள்‌ வந்தன. 

அந்த வாதைகளில்‌ எதுவும்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரரைப்‌ பாதிக்கவில்லை. (யாத்‌ 9:6-7). 


எகிப்தியர்கள்‌ காளைகளை தங்கள்‌ 
தெய்வங்களாக ஆராதிக்கிறார்கள்‌. எகிப்து 
நேசத்தில்‌ அடிமைகளாகமிருந்த இஸ்ரவேல்‌ 
புத்திரரில்‌ சிலர்‌, தங்களுக்கு அந்தக்‌ 
காளைகளை தெய்வங்களாக்கிக்‌ 
கொண்டார்கள்‌. அப்படிப்பட்டவர்களில்‌ சிலர்‌ 
வனாந்தரத்திலே பொன்கன்றறுக்குட்டியை 
உருவாக்கி, அதை ஆராதனை செய்தார்கள்‌. 
கன்றுக்குட்டியை ஆராதிக்கும்‌ வழக்கத்தை 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ எகிப்து, 
தேசத்தாரிடமிருந்து கற்றுக்கொண்டார்கள்‌. 


எமி. 
தெய்வங்களாக 
எகிப்தியருடைய 


காளைகள்‌ 
க்கிறது. கர்த்தரோ 
மிருகஜீவன்கள்‌ மேல்‌ 
மகாகொடிதான கொள்ளைநோயை 
வரப்பண்ணுகிறார்‌. அந்த மிருகஜீவன்கள்‌ 
எல்லாம்‌ செத்துப்போமிற்று தங்களுக்கு 
எவை தெய்வம்‌ என்று எகிப்தியர்கள்‌ 
நம்பினார்களோ அந்த  மிருகஜீவன்கள்‌ 
செத்துப்போமிற்று. ஆகையினால்‌ இந்த 
வாதை எகிப்தியருடைய மனதிலே மிகப்பெரிய 
பாதிப்பை உண்டுபண்ணிற்று. 
எகிப்து தேசத்திலுள்ள எல்லா 

மிரகஜீவன்களும்‌ செத்துப்போகவில்லை. 
கர்த்தர்‌ இஸ்ரவேலரின்‌ மிருகஜீவன்களுக்கும்‌. 
எகிப்தியரின்‌ 
வித்தியாசம்‌ ல்‌ 
எகிப்தியருடைய மிருகஜீவன்கள்‌ மாத்திரமே 
கொள்ளைநோயினால்‌ செத்துப்போயிற்று 
என்பதையும்‌, இஸ்ரவேலரின்‌ மிருகஜீவன்களில்‌ 
ஒன்றாகிலும்‌ சாகவில்லை என்பதையும்‌ 
பார்வோன்‌ அறிந்துகொள்கிறான்‌. 


மிருகஜீவன்கள்‌ மாத்திரம்‌ செத்துப்போயிற்று. 


பார்வோன்‌. இதைப்‌ 
மனந்திரும்பவில்லை. அவனுடைய 
கடினப்படுகிறது. பார்வோன்‌ இஸ்ரவேல்‌ 
புத்தரை எகிப்து தேசத்தைவிட்டுப்‌ 
போகவிடவில்லை (யாத்‌ 9:7). 


பார்த்த பின்பும்‌ 
இருதயம்‌ 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இஸ்ரவேலரின்‌ 
செத்துப்போயிருந்தால்‌, 
கொள்ளைநோய்‌ 
நினைத்திருப்பான்‌. 
மிருகஜீவன்கள்மட்டும்‌ 
இஸ்ரவேலரின்‌ மிருகஜீவன்களில்‌. 
ஒன்றாகிலும்‌ சாகவில்லை. ஆகையினால்‌, 
இதுவும்‌ தேவனுடைய செயல்‌ என்பதைப்‌ 
பார்வோன்‌ புரிந்து கொள்கிறான்‌. ஆனாலும்‌, 
தேவனுக்குக்‌ கீழ்ப்படிந்து, இஸ்ரவேல்‌ 
புத்திரரை விடுதலை பண்ணுவதற்குப்‌ பதிலாக 
பார்வோன்‌ தன்‌ இருதயத்தை 
மறுபடியும்‌ கடினப்படுத்துகிறான்‌. (யாத்‌ 4:21). 


மிருகஜீவன்களும்‌ 
இது பொதுவான 
என்று பார்வோன்‌. 
ஆனால்‌ எகிப்தியரின்‌ 
செத்துப்போயிற்று, 


எரிபந்தமான கொப்புளங்கள்‌ 
யாத்‌ 9:8-12 


யாத்‌ 98. அப்பொழுது கர்த்தர்‌ 
மோசேயையும்‌ ஆரோனையும்‌ நோக்கி: 
உங்கள்‌ கைப்பிடி நிறைய ௲ணையின்‌ 
சாம்பலை. அன்னிக்கொள்ளுங்கள்‌; 
மோசே அதைப்‌ பார்வோனுடைய 
கண்களுக்குமுன்‌ வானத்திற்கு நேராக 
'இறைக்கக்‌ கடவன்‌. 


யாத்‌ 99. அது எகிப்து தேசம்‌ 
தூசியாகி, எகிப்து 
மனிதர்மேலும்‌ மிருக 

எரிபந்தமான 


எழும்பப்பண்ணும்‌ 


9:10. அப்படியே அவர்கள்‌ 
ன்‌ சாம்பலை 
பார்வோனுக்கு 
முன்பாக வந்து தின்றார்கள்‌. மோசே: 
அதை வானத்துக்குநேராக இறைத்தான்‌; 
மனிதர்மேலும்‌ மிருக 
எரிபந்தமான 

கொப்புளங்கள்‌ எழும்பிற்று.. 


யாத்‌ 9:11. அந்தக்‌ கொப்புனங்கள்‌ 
மத்திரவாதிகன்மேலும்‌ எகிப்தியர்‌ 
எல்லார்மேலும்‌ உண்டானதினால்‌, 
அத்தக்‌ கொப்புளங்கள்‌ நிமித்தம்‌. 
மத்திரவாதிகளும்‌ மோசேக்கு முன்பாக 
திற்கக்கூடாதிருத்தது. 





யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


யாத்‌ 9:12. ஆனாலும்‌, கர்த்தர்‌ 
மோசேயோடே சொல்லியிருத்தபடியே, 
கர்த்தர்‌ பார்வோனின்‌ இருதயத்தைக்‌ 
கடினப்படுத்தினார்‌; அவன்‌ 
அவர்களுக்குச்‌ செவிகொடுக்கவில்லை. 


கர்த்தர்‌ எகிப்து தேசத்தின்மீது 
மேலும்‌ ஒரு வாதையை வரப்பண்ணுகிறார்‌. 
எகிப்து தேசமெங்கும்‌ மனிதர்கள்‌ மேலும்‌ 
மிருகஜீவன்கள்‌ மேலும்‌ எரிபந்தமான 
கொப்புளங்கள்‌ எழும்புகிறது. கர்த்தர்‌ இதற்கு 
முன்பு எகிப்தியருடைய மிருகஜீவன்கள்மேல்‌ 
கொடிதான கொள்ளை நோயை அனுப்பினார்‌. 

அவர்களுடைய எல்லாம்‌. 
செத்துப்போயிற்று. 

மிருகஜீவன்கள்‌ 

எகிப்தியர்கள்‌ தல்‌ க்‌ 
மனந்திரும்பவில்லை. ஆகையினால்‌ கர்த்தர்‌ 
இப்போது எகிப்தியர்மீது எரிபந்தமான 
கொப்புளங்களை எழும்பப்பண்ணுகிறார்‌ 
இந்தக்‌ கொப்புளங்கள்‌ அவர்களுடைய 
சரீரங்களை வாதிக்கிறது. 


கர்த்தர்‌ பாவிகளை 
ஆரம்பத்தில. சிறிய 
கொடுப்பார்‌ ர்கள்‌ 
மனந்திரும்பினால்‌ 
தப்பித்துக்கொள்ளலாம்‌, 


தங்களுடைய ஆத்தும 
பெற்றுக்கொள்ளலாம்‌. பாவிகள்‌ கர்த்தருடைய 
சிறிய சிட்சைகளை அசட்டைபண்ணும்போது. 
கர்த்தர்‌ அவர்களுக்கு பெரிய 
தண்டனைகளைக்‌ கொடுப்பார்‌. கர்த்தருடைய 
நியாயத்தீர்ப்பு கடுமையாயிருக்கும்‌. 


அந்த தண்டனைக்கான காரணங்களையும்‌ 
அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறார்‌. 


இறைக்கக்‌ கடவன்‌. அது எகிப்து தேசம்‌ 
மீதெங்கும்‌ தூசியாகி, எகிப்து தேசமெங்கும்‌ 
மனிதர்மேலும்‌ மிருக ஜீவன்கள்மேலும்‌ 
எரிபந்தமான கொப்புளங்களை 
எழும்பப்பண்ணும்‌" (யாத்‌ 9:89) 
என்று சொல்லுகிறார்‌. 


QOODNENS 
PUBLISHERS 


சூளை என்பது சாதாரண அடுப்புச்‌ 
சூளை மட்டுமல்ல. ஆதி 19:28 ஆவது 
வசனத்தில்‌ இது  சோதோமினுடைய 
அழிவின்‌ புகையாகக்‌ கூறப்பட்டிருக்கிறது. 

த வாக்கியத்தில்‌ சூளை என்பது எகிப்து 
தேசத்தில்‌ நரபலியிடும்‌. இடத்தைக்‌ 
குறிக்கலாம்‌. 

எகிப்தியர்‌ தைப்போன்‌ 


என்னும்‌ 
உக்கிரமான 


தெய்வத்தைச்‌ 

சாந்தப்படுத்துவதற்காக மனுஷரைப்‌ 

பலிசெலுத்தினார்கள்‌ என்று எகிப்தியரின்‌ 

வரலாறு கூறுகிறது. தங்கள்மீது வாதைகள்‌ 

அவர்கள்‌ தைப்போன்‌ 

மனுஷரைப்‌ 

மனுஷரைப்‌ 

பலியாகச்‌ செலுத்திய அந்த இடத்திலுள்ள 

சாம்பலை மோசே பயன்படுத்தி எகிப்தியர்மீது, 
வாதையை உண்டுபண்ணுகிறார்‌. 


தங்களுக்கு எந்தத்‌ தெய்வம்‌ 
பாதுகாப்பு கொடுக்கும்‌ என்று எகிப்தியர்‌ 
நம்பினார்களோ அந்தத்‌ தெய்வத்தின்‌ 
பலிபீடத்திலுள்ள சாம்பலையே மோசே 
பயன்படுத்தி, அவர்களுக்கு 
வாதையை அனுப்புகிறார்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ எகிப்து 
தேசத்திலே செங்கல்‌ சூளைகளில்‌ 
அடிமைகளாக வேலை செய்கிறார்கள்‌. இந்த 
சூளைகளில்தான்‌ எகிப்தியர்கள்‌ இஸ்ரவேல்‌ 
பத்திரை  ஒடுக்குகிறார்கள்‌. 
அவர்களை அடித்து துன்பப்படுத்துகிறார்கள்‌. 


மறுபடியும்‌ 


புத்திரர்‌ எகிப்தியரின்‌ 
பார்க்கும்போது 
இப்போதோ, செங்கல்‌ 
சாம்பலைப்‌ பார்க்கும்போது 
பயப்படுகிறார்கள்‌. மோசே 
சாம்பலை பார்வோனுடைய 
கண்களுக்கு முன்‌ வானத்திற்கு நேராக 
இறைக்கிறார்‌. அப்பொழுது எகிப்து 
தேசமெங்கும்‌ மனிதர்மேலும்‌ 
மிருகஜீவன்கள்மேலும்‌ எரிபந்தமான 
கொப்புளங்கள்‌ எழும்பிற்று எகிப்திருக்கு 
சூளையின்‌ சாம்பல்‌ மூலமாக மகாபெரிய 
வாதை உண்டாயிற்று (யாத்‌ 9:10). 





யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


மோசேயும்‌ ஆரோனும்‌ சூளையின்‌ 
சாம்பலை அள்ளிக்கொண்டு, பார்வோனுக்கு 
முன்பாக வந்து நிற்கிறார்கள்‌. மோசே அதை 
வானத்துக்குநேராக றைக்கிறார்‌:: 
அப்பொழுது மனிதர்மேலும்‌ மிருக 
ஜீவன்கள்மேலும்‌ எரிபந்தமான கொப்புளங்கள்‌ 
எழும்பிற்று அந்தக்‌ கொப்புளங்கள்‌ 
மந்திரவாதிகள்மேலும்‌ எகிப்தியர்‌ 
எல்லார்மேலும்‌ உண்டாயிற்று அந்தக்‌ 
கொப்புளங்கள்‌ நிமித்தம்‌ மந்திரவாதிகளும்‌ 
மோசேக்கு முன்பாக நிற்கக்கூடாதிருக்கிறது. 
(யாத்‌ 910/11) 


எகிப்தியர்மீது எழும்பின எரிபந்தமான 
கொப்புளங்கள்‌, யோபுவின்‌ சரீரத்தில்‌ வந்த 
கொப்புளங்களைப்போல இருக்கிறது. இந்தக்‌ 
கொப்புளங்கள்‌ பிற்காலத்தில்‌ எகிப்தின்‌ 
எரிபந்தமான பருக்கள்‌ என்று 
அழைக்கப்படுகிறது. நீ குணமாகாதபடி 
கர்த்தர்‌ உன்னை எகிப்தின்‌ எரிபந்தமான 
பருக்களினாலும்‌, மூலவியாதியினாலும்‌, 
சொறியினாலும்‌, சிரங்கினாலும்‌ வாதிப்பார்‌” 
(உபா 28:27). 


எகிப்து தேசத்தின்‌ மந்திரவாதிகள்‌ 
பார்வோனுடைய இருதயம்‌ கடினப்படுவதற்கு 
உறலியாகயிருக்கிறார்கள்‌ மோசே 
கர்த்தருடைய நாமத்தினால்‌ ஒவ்வொரு 
அற்புதமாக செய்தபோது, எகிப்தியரின்‌ 
மந்திரவாதிகளும்‌ அதை செய்து 
காண்பித்தார்கள்‌. _ அதை பார்த்தபோது, 
பார்வோனுடைய இருதயம்‌ கடினப்பட்டது. 
கர்த்தர்‌ பார்வோனை தண்டிக்கும்போது, 
அவருடைய மந்திரவாதிகளையும்‌ 
தண்டிக்கிறார்‌. 
யந்திரவாதிகளுக்கு 
வல்லமை எதுவுமில்லை. 
ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு முன்பாக 
எகிப்தியரின்‌ தெய்வங்களாலும்‌, 
அவர்களுடைய மந்திரவாதிகளாலும்‌ நிற்க 
முடியவில்லை. (யாத்‌ 8:19). 


கர்த்தர்‌ 


;ன்மார்க்கரை தண்டிப்பார்‌. 
அதே ளையில்‌, கர்த்தர்‌ 


ுன்மார்க்கத்திற்கு 


தண்டிப்பார்‌. 


துன்மார்க்கருடைய 
துணைபோகிறவர்களையும்‌ 
இதுவே கர்த்தருடைய நீதி. மோசே 
கூளையின்‌ சாம்பலை வானத்திற்கு நேராக 
இறைத்தபோது, அந்தக்‌ கொப்புளங்கள்‌ 
மந்திரவாதிகள்‌ மேலும்‌ உண்டாயிற்று. 
இதனால்‌ மந்திரவாதிகளால்‌ மோசேக்கு 
முன்பாக நிற்கக்கூடாமற்போயிற்று. 


QOODNENS 
PUBLISHERS 


ஆனாலும்‌, கர்த்தர்‌ மோசேயோடே 
சொல்லியிருந்தபடியே, கர்த்தர்‌ பார்வோனின்‌ 
இருதயத்தைக்‌ கடினப்படுத்துகிறார்‌; அவன்‌ 
அவர்களுக்குச்‌ செவிகொடுக்கவில்லை 

92). பார்வோன்‌ தன்னுடைய 


பார்வோனுடைய 
ஆசைகளுக்கு 
ஒப்புக்கொடுத்துவிடுகிறார்‌. 


கல்மழை 
யாத்‌ 9:18-21. 


யாத்‌ 9:18. அப்பொ கர்த்தர்‌ 
மோசேயை நோக்கி: அதிகாலமே 
எழுந்திருந்து போய்‌, பார்வோனுக்கு 
முன்பாக. நின்னு: எனக்கு. 
ஆராதனைசெய்ய என்‌ ஜனங்களை 
அனுப்பிவிடு. 


யாத்‌ இக. விடாதிருந்தால்‌, 
பூமியெங்கும்‌ என்னைப்போல்‌ 
வேறொருவரும்‌ இல்லை என்பதை நீ 
அறியும்படிக்கு, இந்தமுறை நான்‌ 
சகலவித வாதைகளையும்‌ 
இருதயத்திலும்‌, 

ஊழியக்காரர்மேலும்‌ 

ஜனங்கன்மேலும்‌ அனுப்புவேன்‌. 


யாத்‌ 9:15. நீ பூமியில்‌ இராமல்‌ 
நாசமாய்ப்‌ போகும்படி நான்‌ என்‌ 
கையை நீட்டி, உன்னையும்‌ உன்‌ 
ஜனங்களையும்‌ கொன்னை நோயினால்‌ 
வாதிப்பேன்‌. 


யாத்‌ 9:16. என்னுடைய வல்லமையை 
உன்னிடத்தில்‌ காண்பிக்கும்படியாகவும்‌, 
என்‌ நாமம்‌ பூமியிலெங்கும்‌ 
பிரஸ்தாபமாகும்படியாகவும்‌ உன்னை 
திலைநிறுத்தினேன்‌. 


யாத்‌ 907. தீ என்‌ ஜனங்களைப்‌ 
போகவிடாமல்‌, இன்னும்‌ அவர்களுக்கு 
விரோதமாய்‌ உன்னை 
உயர்த்துகிறாயா? 





யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


பெய்யப்பண்ணுவேன்‌. 


யாத்‌ 9:19. இப்பொழுதே ஆன்‌ 
அனுப்பி, உன்‌ மிருகஜீவன்களையும்‌ 
வெளியில்‌: உனக்கு இருக்கிற 
யாவையும்‌ சேர்த்துக்கொள்‌; வீட்டிலே. 
சேர்க்கப்படாமல்‌ வெனியிலிருக்கும்‌ 
ஒவ்வொரு மனிதனும்‌ மிருகமும்‌ 
செத்துப்போகத்தக்கதாய்‌ அத்தக்‌ 

பெய்யும்‌ என்று 

தேவனாகிய கர்த்தர்‌ 

என்று அவனுக்குச்‌. 
சொல்‌ என்றார்‌. 


யாத்‌ 9:20. பார்வோனுடைய 
ஊகழியக்காரரில்‌ எவன்‌ கர்த்தருடைய 
வார்த்தைக்குப்‌ பயப்பட்டானேர, அவன்‌ 
வேலைக்காரரையும்‌ தன்‌ 
மிருகஜீவன்‌கனையும்‌ 
ஓடிவரப்பண்ணினான்‌.. 


யாத்‌ 921. எவன்‌ கர்த்தருடைய 
வார்த்தையை  மதியாமற்போனானோ, 
அவன்‌ தன்‌ வேலைக்காரரையும்‌ தன்‌ 
மிருகஜீவன்களையும்‌ வெளியிலே. 
விட்டுவிட்டான்‌. 


பார்வோன்‌ கர்த்தருடைய கட்டளைக்கு 
கீழ்ப்படியாமல்‌ எதிர்த்து நிற்கிறான்‌. இதனால்‌ 
கர்த்தருடைய கோபம்‌ அவன்மீது வருகிறது. 
கர்த்தர்‌ பார்வோனுடைய 
கடினப்படுத்துகிறார்‌ 
புத்திரரை அனுப்ப மறுக்கிறான்‌. 
ஆரோனும்‌ பார்வோனுக்கு 
வார்த்தைகளை சொல்லுகிறார்கள்‌. ஆனால்‌ 
பார்வோனோ அவர்களுக்கு 
செவிகொடுக்கவில்லை. பார்வோன்‌ 
கர்த்தருக்கு கீழ்ப்படியாவிட்டாலும்‌, மோசேயும்‌ 
ஆரோனும்‌ கர்த்தருடைய கட்டளைக்கு 
கீழ்ப்படிந்து, கர்த்தர்‌ தங்களுக்கு. 
சொன்னதையெல்லாம்‌ அவனுக்கு 
சொல்லுகிறார்கள்‌. 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ நீடிய பொறுமையுள்ளவர்‌. 
பாவிகள்‌ இரட்சிக்கப்படவேண்டும்‌ என்பது 
கர்த்தருடைய விருப்பம்‌. பாவிகளும்‌ 
துன்மார்க்கரும்‌ தேவனுடைய கிருபைகளை 
பெற்றுக்கொண்டு, தங்கள்‌ பாவங்களுக்கும்‌ 
அக்கிரமங்களும்‌ மனந்திரும்பவேண்டும்‌. 
என்று கர்த்தர்‌ எதிர்பார்க்கிறார்‌. ஆனால்‌ 
பாவிகளில்‌: அநேகர்‌ கர்த்தருடைய 
கிருபைகளையும்‌ இரக்கங்களையும்‌ 
அசட்டைபண்ணி, தங்கள்‌ பாவங்களுக்கு 
மனந்திரும்ப மறுக்கிறார்கள்‌. 

பாவிகள்‌ தங்கள்‌ பாவங்களுக்கு 
மனந்திரும்பாமல்‌ போனாலும்‌ கர்த்தர்‌ 
அவர்களை உடனே தண்டித்து 
சங்காரம்பண்ணிவிடுவதில்லை. அவர்கள்‌ 
எப்படியாவது மனந்திரும்புவார்கள்‌ என்று 
கரததர்‌ நீரயபொறுமையோடு காத்திருக்கிறார்‌ 
பாவிகளை அழித்துப்போடவேண்டும்‌ என்பது 
கர்த்தருடைய விருப்பமல்ல. பாவிகள்‌ 
தங்கள்‌ பாவங்களுக்கு மனந்திரும்பி 
ஜீவனைப்பெற்றுக்கொள்ள வேண்டும்‌ 
என்பதே கர்த்தருடைய விருப்பம்‌. 

கர்த்தர்‌ இதுவரையிலும்‌ ஆறுதடவை 
சேயை. பார்வோனுக்கு “முன்பாக 
அனுப்பினார்‌. மோசேயும்‌ ஆரோனும்‌. 
பார்வோனிடத்தில்‌ கர்த்தருடைய 
வார்த்தையை இதுவரையிலும்‌ ஆறுதடவை 
ர்ச்‌ பார்வோனோ 

ஆறுதடவையும்‌ தன்னுடைய 

இருதயத்தைக்‌ கடினப்படுத்தி கர்த்தருடைய 
வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல்‌ போனான்‌. 
கர்த்தரோ தமது கிருபையினால்‌, ஏழாவது 
தடவையாக, மோசேயை பார்வோனிடத்திற்கு 
அனுப்புகிறார்‌. 


மோசேயை நோக்கி. 

எழுந்திருந்து போய்‌, 
எனக்கு 
ஆராதனைசெய்ய என்‌ ஜனங்களை 
அனுப்பிவிடு" (யாத்‌ 9:13) என்று சொல்ல்‌ 
சொல்லுகிறார்‌. 


மோசே 


அதிகாலமே 
பார்வோனுக்கு முன்பாக நின்று: 


கர்த்தருடைய  எச்சரிப்பின்‌ 
வார்த்தைகளை பார்வோனிடத்தில்‌ 
சொல்லுகிறார்‌. பார்வோன்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனங்களை அனுப்பாவிட்டால்‌ அவனுக்கு 
எப்படிப்பட்ட தண்டனைகள்‌ வரும்‌ என்று 
கர்த்தர்‌ மோசே மூலமாக தெளிவாகச்‌ 
சொல்லுகிறார்‌. 





யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


உன்‌ ஐனங்கள்மேலும்‌ டன்‌ ர 
பூமிமில்‌ இராமல்‌ நாசமாய்ப்‌ போகும்படி நான்‌ 
என்‌ கையை நீட்டி, உன்னையும்‌ உன்‌ 
ஜனங்களையும்‌ கொள்ளை நோயினால்‌. 
வாதிப்பேன்‌" (யாத்‌ 9:1415) என்று கர்த்தர்‌ 
பார்வோனுக்கு, மோசே மூலமாக தம்முடைய 
எச்சரிப்பின்‌ வார்த்தைகளை சொல்லுகிறார்‌ 
பார்வோன்‌ கர்த்தருடைய வார்த்தைக்கு 
கீழ்ப்படியவில்லையென்றால்‌, அவன்‌ 
பூமியிலிராமல்‌ நாசமாய்ப்போவான்‌. கர்த்தர்‌ 
பார்வோனையும்‌ அவனுடைய ஜனங்களையும்‌ 
கொள்ளை நோயால்‌ வாதிப்பார்‌. கர்த்தர்‌ 
இப்போது பார்வோனுக்கு விரோதமாக 
கோபமான வார்த்தைகளை சொல்லுகிறார்‌. 


கர்த்தர்‌ பார்வோனுக்கு, “என்னுடைய 
வல்லமையை உன்னிடத்தில்‌ 
காண்பிக்கும்படியாகவும்‌, என்‌ நாமம்‌ 
பூமிமிலெங்கும்‌  பிரஸ்தாபமாகும்படியாகவும்‌. 
உன்னை நிலைநிறுத்தினேன்‌. நீ என்‌ 
ஜனங்களைப்‌ போகவிடாமல்‌, இன்னும்‌ 
அவர்களுக்கு விரோதமாய்‌ உன்னை 
உயர்ந்துகிறாயா?' (யாத்‌ 92617) என்று 
சொல்லச்‌ சொல்லுகிறார்‌. 


லும்‌ 

உன்னிடத்தில்‌ 
காண்பிக்கும்படியாகவும்‌, என்னுடைய நாமம்‌ 
பூமியில்‌ எங்கும்‌ பிரஸ்தாபமாகும்படியாகவம்‌, 


உன்னை நிலைநிறுத்தினேன்‌ 
பார்வோனுடனே சொன்னதாக 
சொல்லியிருக்கிறது' (ரோமர்‌ 
யாத்‌ 9:16 ஆவது வசனம்‌ 
மேற்கோளாகக்‌ கூறப்பட்டிருக்கிறது. 
துன்மார்க்கமான பார்வோன்‌ 
தேவனுக்கு எதிர்த்து நிற்பதைக்‌ குறித்து 
நாம்‌ இந்த வேதவசனப்பகுதியில்‌ 
வாசிக்கிறோம்‌. தேவன்‌ பார்வோனிடத்தில்‌. 
பலகிரியைகளைச்‌ செய்திருக்கிறார்‌. 


QOODNENS 
PUBLISHERS 


பார்வோன்‌ 
துர்க்கிரியைகளுக்காக 
தேவனிடத்தில்‌ 


வாய்ப்புக்களைப்‌ 
தன்னுடைய 
மனம்வருந்தி, 
தன்னை ஒப்புக்கொடுத்து, 
தண்டனையிலிருந்து 


அந்த 


உள்ளவனாக இருந்து, தேவனுக்கு எதிராகத்‌ 
தொடர்ந்து கலகம்‌. பண்ணுகிறான்‌. 
பார்வோனின்‌ பாவத்திற்காகவம்‌, அவனுடைய 
கீழ்ப்படியாமைக்காகவும்‌, அவனுடைய கடின 
இருதயத்திற்காகவும்‌ தேவன்‌ தமது நீதியான 
நியாயத்தின்‌: பிரகாரம்‌ அவனைத்‌ 
தண்டிக்கிறார்‌. 


சுவிசேஷம்‌ எல்லோருக்கும்‌ 
பொதுவாக அறிவிக்கப்படுகிறது. அதை 
ஏற்றுக்‌ கொள்வதும்‌, ஏற்றுக்‌ கொள்ளாமல்‌ 
போவதும்‌ தனி மனுஷருடைய சொத்‌ 
தீர்மானமாகும்‌. (மாற்கு, 
யோவான்‌ 316: 2கொரி 
கட்டாயப்படுத்தவில்லை. 
தெரிந்தெடுக்கும்‌ 
பார்வோனுக்குக்‌ 
தேவனுக்குக்‌ 
அவருக்கு 
பண்ணி, அவன்‌ தன்‌ 
்‌ கடினப்படுத்துகிறான்‌ 
ஜனத்தாரைப்‌ பார்வோன்‌ 
விடுதலை பண்ணி அனுப்பிவிட 
மறுத்துவிடுகிறான்‌. இதனால்‌ அவன்‌ 
இஸ்ரவேலரை அனுப்பும்‌ வரையிலும்‌ தேவன்‌ 
அவன்மேலும்‌, அவன்‌ தேசத்தார்மேலும்‌ 
தமது நியாயத்தீர்ப்புக்களைத்‌ தொடர்ந்து 
அனுப்புகிறார்‌ (யாத்‌ 9:17). 
கர்த்தர்‌ இந்த தபம்‌ 
வாதை  பார்வோனுடைய சரீரத்தின்‌! 
மாத்திரமல்ல, அவனுடைய இககயந்தன்பதம்‌ 
வரும்‌. கர்த்தர்‌ பார்வோனை கொள்ளை 
நோயினால்‌ வாதிப்பார்‌. இது தற்காலிகமான 
வாதையாயிராது. இந்த வாதை அவனுடைய 
க்கும்‌ ஆவிக்குரிய 


ஆத்துமாவுக்கும்‌ வாதையாயிருக்கும்‌. 





யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


பார்வோன்‌ கர்த்தருடைய கட்டளைக்கு 
கீழ்ப்படியவில்லையென்றால்‌, ந்த 
உலகத்தின்‌ சரித்திரத்தில்‌, 
கீழ்ப்படியாதவர்களுக்கு அவன்‌ 
அடையாளமாக சொல்லப்படுவான்‌. 
கீழ்ப்டியாதவர்கள்மீது கர்த்தர்‌ அனுப்பும்‌ 
வாதைகளுக்கு, பார்வோனுக்கு வரும்‌ 
வாதைகள்‌ அடையாளமாயிருக்கும்‌. ப்‌ 
கர்த்தரைப்போல 


அறிந்துகொள்வார்கள்‌. 


இதற்காகவே கர்த்தர்‌ பார்வோனை 
நிலை நிறுத்தியிருக்கிறார்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய வல்லமையை பார்வோனிடத்தில்‌. 
காண்பிக்கும்‌ படியாகவும்‌, தம்முடைய நாமம்‌ 
பூமியில்‌ எங்கும்‌ பிரஸ்தாபமாகும்படியாகவும்‌ 
பார்வோனை நிலைநிறுத்தியிருக்கிறார்‌ 
பார்வோனோ தனக்கு, வரும்‌ 
தண்டனைகளை அறிந்துகொள்ளாமல்‌, 
தன்னை வீணாய்‌ உயர்த்துகிறான்‌. அவன்‌ 
கர்த்தருக்கு கீழ்ப்படிய மறுக்கிறான்‌. 

கர்த்தர்‌ தம்முடைய சித்தத்தை: 
நிறைவேறுவதற்காகவே பார்வோனை எகிப்து, 
தேசத்தின்‌ ராஜாவாக சிங்காசனத்திலே. 
அமரச்‌ செய்திருக்கிறார்‌ தம்முடைய 
சித்தத்தை நிறைவேறுவதற்காகவே கர்த்தர்‌ 
பார்வோனை நிலை நிறுத்தியிருக்கிறார்‌. 
கர்த்தருடைய வல்லமையை 
பார்வோனிடத்தில்‌ காண்பிக்கவேண்டும்‌. 
என்பதே கர்த்தருடைய சித்தமாமிருக்கிறது. 

கர்த்தருடைய நாமம்‌ பூமியில்‌. 
எங்கும்‌ பிரஸ்தாபமாகவேண்டும்‌ என்பது 
கர்த்தருடைய சித்தம்‌. அவருடைய நாமம்‌ 
பிரஸ்தாபமாகும்போது, 


கர்த்தருடைய நாமம்‌ பிரஸ்தாபமாகும்‌. 


QOODNENS 
PUBLISHERS 


எகிப்து தேசத்திலே பார்வோன்‌. 
மிகப்பெரிய ராஜாவாயிருக்கிறான்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனங்களோ அந்த தேசத்தில்‌ 
மேய்க்கிற சாதாரண 

அவர்கள்‌ 


உண்டாவதற்காகவே 
பார்வோன்‌ தன்னை உயர்த்துகிறான்‌. 
எகிப்தின்‌ 
தன்னுடைய 
அடிமைகளாகயிருக்கிற. 
புத்திரருக்கு விரோதமாய்‌ தன்னை 
உயர்த்துவதாக நினைக்கிறான்‌. ஆனால்‌ 
பார்வோன்‌ மெய்யாகவே தன்னை தேவனுக்கு 
விரோதமாக உயர்த்துகிறான்‌. தேவனுக்கு 
விரோதமாக தங்களை உயர்த்துகிறவர்கள்‌ 
சீரழிந்துபோவார்கள்‌. கர்த்தர்‌ 
பார்வோனை நோக்கி, “நீ பூமிமிலிராமல்‌ 
நாசமாய்ப்போகும்படி நான்‌ என்‌ கையை 
உனக்கு விரோதமாக நீட்டுவேன்‌” என்று 
சொல்லுகிறார்‌. 


இந்தப்‌ 


பார்வோன்‌ 
தேசத்திலே. 
இஸ்ரவேல்‌: 


ராஜாவாகிய 


பூமியில்‌ 
பெய்திருக்‌ 


கல்மழையைப்பற்றிச்‌ சொல்லும்போது, “எகிப்து 
தோன்றிய நாள்முதல்‌ இதக்‌ அதில்‌ 
பெய்யாத மிகவம்‌ கொடிய கல்மழை" 
(யாத்‌ 938) என்று சொல்லுகிறார்‌. 


தேவன்‌ தம்முடைய செயலுக்கு 
மறுபடியும்‌ ஒரு காலத்தை நிர்ணயம்‌ 
பண்ணுகிறார்‌. (யாத்‌ 8:10,23,29; யாத்‌ 9:5) 
இதுவரையிலும்‌ "நாளைக்கு" என்று 
பொதுவாகக்கூறியவர்‌ இப்பொழுது “நாளை 
இந்நேரம்‌” என்று நேரத்தை மிகவும்‌ 
துல்லியமாகக்‌ குறித்து விடுகிறார்‌. 
(யாத்‌ 9:5) வானத்திலிருந்து மழைத்துளிகள்‌ 


போடுகிறது (யாத்‌ 9:25) 





யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


பெய்யப்பண்ணுவேன்‌ என்று சொல்லும்போது, 
அந்தக்‌. கல்மழைக்கு தப்பிப்பதற்கான 
உபாயத்தையும்‌ சொல்லுகிறார்‌. 

| எமிரெயரின்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
பார்வோனுக்கு, "இப்பொழுதே ஆள்‌ அனுப்பி, 
உன்‌ மிருகஜீவன்களையும்‌ வெளியில்‌ உனக்கு 
இருக்கிற யாவையும்‌ சேர்த்துக்கொள்‌: 
வீட்டிலே சேர்க்கப்பபாமல்‌ வெளியிலிருக்கும்‌. 
ஒவ்வொரு மனிதனும்‌ மிருகமும்‌ 
செத்துப்போகத்தக்கதாய்‌ அந்தக்‌ கல்மழை 
பெய்யும்‌" (யாத்‌ 9:19) என்று மோசேயையும்‌ 
ஆரோனையும்‌ சொல்லச்‌ சொல்லுகிறார்‌ 


கர்த்தர்‌ இதுவரையிலும்‌ 


தமக்கு கீழ்ப்பிகிறவர்கள்‌ என்றும்‌, 
கீழ்ப்படியாதவர்கள்‌ 
வெவ்வேறாகப்‌ பிரிக்கிறார்‌. 


பார்வோனுடைய 
எவன்‌ கர்த்தருடைய 

பயப்பட்டானோ, அவன்‌ 
வேலைக்காரரையும்‌ தன்‌ மிருகஜீவன்களையும்‌ 
வீடுகளுக்கு ஓடி வரப்பண்ணுகிறான்‌. 
எவன்‌ கர்த்தருடைய வார்த்தையை 
மதியாமற்போனானோ, அவன்‌ தன்‌ 
வேலைக்காரரையும்‌ தன்‌ மிருகஜீவன்களையும்‌ 
வெளியிலேவிட்டுவிடுகிறான்‌ (யாத்‌ 9:20.21) 


தேவன்‌ நீதியாகச்‌ செயல்படுகிறார்‌. 
(வர்‌ இஸ்ரவேலருக்குச்‌ சகாயம்‌ 
தகவே எர விக்கல்‌ சன்‌ 
செய்கிறார்‌. வரப்போகும்‌ வாதைகளைக்‌ 
குறித்து பொதுவாக எச்சரிக்கிறார்‌. 
அவருடைய எச்சரிப்பைக்கேட்டு, கர்த்தருடைய 
வார்த்தைக்குப்‌ பயப்பட்ட எகிப்தியன்‌ தன்‌ 
வேலைக்காரரையும்‌ தன்‌ 
மிருகஜீவன்களையும்‌ வீடுகளுக்கு 
ஒடிவரப்பண்ணுகிறான்‌ (யாத்‌ 9-18-21). 


சம்பவமே 

தன்னுடைய 

செய்தியை 
பிரசங்கம்பண்ணினார்‌. 
வார்த்தையைக்‌ கேட்டு 
ஜீவனைக்‌ காத்துக்கொள்ள விரும்புகிறவர்கள்‌ 
பேழைக்குள்‌ பிரவேசிக்கலாம்‌. பேழைக்குள்‌ 
பிரவேசித்தவர்கள்‌ ஜலப்பிரயளத்திற்கு, 
லு பேழைக்குள்‌ பிரவேசியாமல்‌ 

இருந்தவர்களோ 

அவ்ராமந்துனல்‌ அழிந்துபோனார்கள்‌. 


'விசுவாசத்தினாலே நோவா 
தற்காலத்திலே காணாதவைகளைக்குறித்து 
தேவ எச்சரிப்புப்பெற்று, பயபக்தியுள்ளவனாகி, 
தன்‌ குடும்பத்தை இரட்சிப்பதற்குப்‌ பேழையை 
உண்டுபண்ணினான்‌; அதினாலே அவன்‌ 
உலகம்‌ ஆக்கினைக்குள்ளானதென்று தீர்த்து, 
விசுவாசத்தினாலுண்டாகும்‌ நீதிக்குச்‌ 
சுதந்தரவாளியானான்‌” (எபி 117. 


பார்வோன்‌ கர்த்தருடைய வார்த்தையை 
அசட்டைபண்ணுகிறான்‌. அவன்‌ கர்த்தருடைய 
கட்டளைக்கு கீழ்ப்டிய மறுக்கிறான்‌ 
ஆனாலும்‌ பார்வோனுடைய ஊழியக்காரரில்‌ 
சில்‌, கர்த்தருடைய வார்த்தைக்கு 
பயப்படுகிறார்கள்‌ அப்படிப்பட்டவர்கள்‌ 
கர்த்தருடைய வார்த்தைக்கு மதிப்பு 
கொடுக்கிறார்கள்‌. மற்றவர்கள்‌ 
பார்வோனைப்போலவே கர்த்தருடைய 
வார்த்தையை, அசட்டைபண்ணுகிறார்கள்‌. 


பார்வோனுடைய 


கடினப்படுகிறது 
யாத்‌ 9:22-85 


இருதயம்‌ 


கர்த்தர்‌ 
தேசம்‌ 


யாத்‌ 9:22. அப்பொ 
மோசேயை நோக்கி: எத்து 
எங்கும்‌ மனிதர்மேலும்‌. 


மிருகஜீவன்கன்மேலும்‌ எகிப்து 
தேசத்திலிருக்கிற சகலவிதமான பயிர்‌ 
வகைகன்மேலும்‌ கல்மழை பெய்ய, 
உன்கையை வானத்திற்கு நேராக நீட்டு, 
என்றார்‌. 





BALWETHER 
பிய 


யாத்‌ 9:28. அப்படியே மோசே. தன்‌ 
கோலை வானத்திற்கு நேராக. 
நீட்டினான்‌. அப்பொழுது கர்த்தர்‌ 
இடிமுழக்கங்களையும்‌ கல்மழையையும்‌ 
அனுப்பினார்‌; அக்கினி தரையின்மேல்‌ 
வேகமாய்‌ ஓடிற்று, எகிப்துதேசத்தின்‌ 
மேல்‌ கர்த்தர்‌ கல்மழையைப்‌ 
பெய்யப்பண்ணினார்‌. 


யாத்‌ 9:24. கல்மழையும்‌ 
கல்மழையோடே கலந்த அக்கினியும்‌ 
மிகவும்‌ கொடிதாயிருத்தது; எகிப்து 
தேசம்‌ குடியேற்றப்பட்ட நான்முதல்‌ 

ஒருபோதும்‌ 


யாத்‌ 9:25. எகிப்து தேசம்‌ எங்கும்‌ 
மனிதரையும்‌  மிருகஜீவன்களையும்‌, 
வெளியிலே இருத்தவைகள்‌ 
எவைகளோ அவைகள்‌ எல்லாவற்றையும்‌ 
அந்தக்‌ கல்மழை அழித்துப்போட்டது; 
அது வெளியின்‌: 
பயிர்வகைகனையெல்லாம்‌ அழித்து, 
வெளியின்‌ மரங்களையெல்லாம்‌ 
முறித்துப்போட்டது. 


யாத்‌ 9:26. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ இருந்த 
கோசேன்‌ நாட்டிலேமாத்திரம்‌ கல்மழை 


இல்லாதிருந்தது. 


யாத்‌ 9:57. அப்பொழுது பார்வோன்‌. 
மோசேயையும்‌ ஆரோனையும்‌ 
அழைப்பித்து: நான்‌ இத்த முறை பாவம்‌ 
செய்தேன்‌; கர்த்தர்‌ தீதியுன்னவர்‌; 
நானும்‌ என்‌ ஜனமும்‌ துன்‌ மார்க்கர்‌. 


யாத்‌ 9:28. இது போதும்‌; இந்த மகா 
இடிமுழக்கங்களும்‌ கல்மழையும்‌ 
ஒழியும்படிக்கு, கர்த்தரை நோக்கி 
விண்ணப்பம்பண்ணுங்கன்‌; நான்‌ 
உங்களைப்‌ போகவிடுவேன்‌, இனி 
உங்களுக்குத்‌ தடையில்லை என்றான்‌. 


யாத்‌ 9:29. மோசே அவனை நோக்கி: 
நான்‌ பட்டணத்திலிருத்து 
புறப்பட்டவுடனே, என்‌ கைகளைக்‌ 
கர்த்தருக்கு நேராக  விரிப்பேண்‌; 
அப்பொழுது இடிமுழக்கங்கன்‌ ஓய்ந்து. 
கல்மழை தின்றுபோம்‌; அதினால்‌ பூமி 
கர்த்தருடையது என்பதை நீர்‌ அறிவீர்‌. 


யாத்திராகமம்‌ - 
EXODUS - COMMENTARY 


விரிவுரை 


யாத்‌ 9:30. ஆகிலும்‌ நீரும்‌ உம்முடைய 
ஊழியக்காரரும்‌ இன்னும்‌ தேவனாகிய 
கர்த்தருக்குப்‌ பயப்படமாட்டீர்கள்‌. 
என்பதை அறிவேன்‌ என்றான்‌. 


யாத்‌ 9:31. அப்பொழுது வாத்கோதுமை 
கதிர்ப்பயிரும்‌ னால்‌ 
தான்ப்பயிருமாயிருத்தது; அதினால்‌ 
சணலும்‌ வாற்கோதுமையும்‌ 
அழிக்கப்பட்டுப்போயிற்று. 


யாத்‌ 90௨ கோதுமையும்‌. 
கதிர்விடாதிரு ந்ததால்‌, 
அழிக்கப்படவில்லை. 


கம்பும்‌ 
அவைகள்‌ 


யாத்‌ 9:39. மோசே பார்வோனைவிட்டுப்‌ 
பட்டணத்திலிருந்து புறப்பட்டு, தன்‌ 
கைகளைக்‌. கர்த்தருக்கு. நேராக 
விரித்தான்‌; அப்பொழுது 
இடிமுழக்கமும்‌ கல்மழையும்‌ நின்றது; 
மழையும்‌ பூமியில்‌ 
பெய்யாமலிருந்தது. 


யாத்‌ 9:34. மழையும்‌ கல்மழையும்‌ 
இடிமுழக்கமும்‌ 'தின்றுபோனதைப்‌ 
பார்வோன்‌ கண்டபோது, அவனும்‌ 
அவன்‌  ஊழியக்காரரும்‌ பின்னும்‌ 
பாவம்செய்து, தங்கள்‌ இருதயத்தைக்‌ 
கடினப்படுத்தினார்கன்‌. 


கர்த்தர்‌ 


தத்தும்‌ 

ஏற்படுகிற விளைவுகள்‌ 

மிகவும்‌ பயங்கரமாயிருக்கும்‌. கல்மழையும்‌, 

கல்மழையோடே கலந்த அக்கினியும்‌ மிகவும்‌ 
கொடிதாயிருக்கும்‌. 





BALWETHER 
பிய 


கர்த்தர்‌ கல்மழையை அனுப்புவதற்கு: 
முன்பாக, எகிப்து தேசத்தாரை 
எச்சரிக்கிறார்‌. கர்த்தருடைய வார்த்தைக்கு 
பயப்படுகிறவர்கள்‌, தாங்களும்‌ தங்கள்‌ 
மிருகஜீவன்களும்‌. வீடுகளுக்குள்ளே. 
இருக்கவேண்டும்‌. அவர்களுக்கு மாத்திரம்‌ 
கல்மழையினால்‌ அழிவு ஏற்படாது. 
கர்த்தருடைய வார்த்தையை மதிக்கிறவர்கள்‌ 
மாத்திரமே வீட்டிற்குள்‌ இருப்பார்கள்‌. 
மற்றவர்கள்‌ வீட்டிற்கு வெளியே தங்கள்‌ 
வேலைகளை  பார்த்துக்கொண்டிருப்பார்கள்‌. 
அவர்கள்மீது கல்மழை பெய்யும்‌ 


கர்த்தர்‌ மோசேயை 
“எகிப்து தேசம்‌ எங்கும்‌ 
மிருகஜீவன்கள்மேலும்‌ எகிப்து 
தேசத்திலிருக்கிற சகலவிதமான பயிர்‌ 
வகைகள்மேலும்‌ கல்மழை பெய்ய, உன்கையை 
வானத்திற்கு நேராக நீட்டு" (யாத்‌ 9:22) 
என்று சொல்லுகிறார்‌. 


நோக்கி, 
மனிதர்மேலும்‌ 


வானத்திற்கு 
நோக நீடடுமாறு' “மோசேக்கு ஐந்து 
வெவ்வேறு வேளைகளில்‌ கட்டளை 
கொடுக்கப்பட்டிருக்கிறது. (மாத்‌ 9:22; 
யாத்‌ 10:12,21; யாத்‌ 14:16,26) ஆரோனுக்கு 
மூன்றுமுறை இந்தக்‌ கட்டளை கொடுக்கப்‌ 
பட்டிருக்கிறது. (யாத்‌ 7:19; யாத்‌ 8:56). 
அப்டியே மோசே கோலை. 
நேராக நீட்டுகிறார்‌. 
கர்த்தர்‌ இடிமுழக்கங்களையும்‌ 
அனுப்புகிறார்‌; அக்கினி. 
வேகமாய்‌ ஓடிற்று. 
எகிப்துதேசத்தின்மேல்‌ கர்த்தர்‌ கல்மழையைப்‌ 
பெய்யப்பண்ணுகிறார்‌. (யாத்‌ 9:23). 


கல்மழை பெரியதாகவும்‌, அதிகமாகவும்‌ 
பெய்கிறது. அக்கினி ஆறுபோல ஓடிற்று. 
வானத்தில்‌ சாதாரணமாக மின்னல்களும்‌, 
இடிகளும்‌ தோன்றுவதுபோலல்ல. 
தரையின்மேல்‌ வேகமாய்‌ ஓடிற்று பெரிய 
கல்மழை பெய்கிறது (யாத்‌ 9:23-25: 
சங்‌ 78:48). 


கல்மழையும்‌ கல்ம டே கலந்த 
அக்கினியும்‌ மிகவம்‌ கொடிதாயிருக்கிறது:: 
எகிப்து தேசம்‌ குடியேற்றப்பட்ட நாள்முதல்‌ 
அதில்‌ அப்படி அக்‌ உண்டானதில்லை. 
எகிப்து எங்கும்‌ 
மனிதரையும்‌ 'பிருகதியன்களையம்‌, 
வெளியிலே இருந்தவைகள்‌ எவைகளோ 


அவைகள்‌ எல்லாவற்றையும்‌ அந்தக்‌ கல்மழை 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


அழித்துப்போடுகிறது அது 
பயிர்வகைகளையெல்லாம்‌ அழித்து, வெளியின்‌ 
மரங்களையெல்லாம்‌  முறித்துப்போடுகிறது 
(யாத்‌ 9:2425). 

ல்மழையினால்‌ ஏற்பட்ட 
விளைவுகள்‌ மிகவம்‌ பயங்கரமாகவும்‌, 
கொடிதாகவும்‌ இருக்கிறது. வெளியில்‌ பயிர்‌ 
வகைகளும்‌, மரங்களும்‌ கல்மழையினால்‌ 
முறிந்துபோகிறது. கர்த்தருடைய வார்த்தைக்கு 
பயப்படாமல்‌ யாரெல்லாம்‌ வெளியே 
இருந்தார்களோ அவர்களையும்‌ 
அழித்துப்போடுகிறது. 
வார்த்தையை மதிக்காமல்‌, 
தங்கள்‌ மிருகஜீவன்களை 
விட்டிருந்தார்களோ 
மிருகஜீவன்களெல்லாம்‌ 
அழிந்துபோகிறது. 


கல்மழை 
கர்த்தருடைய 
யாரெல்லாம்‌ 

வெளியிலே 


வெளியிலிருந்த எல்லா 
ஜீவராசிகளையும்‌ அழித்துப்போடுகிறது. 
கர்த்தர்‌ எகிப்து நேசத்தின்மீது, 
கல்மழையை பெய்யப்பண்ணும்போது 
வாற்கோதுமை குதிர்ப்பமிரும்‌ சணல்‌ 
தாள்ப்பமிருமாயிருக்கிறது: அதினால்‌ சணலும்‌ 
வாற்கோதுமையும்‌ அழிக்கப்பட்டுப்போயிற்று. 
கோதுமையும்‌ கம்பும்‌ குதிர்விடாதிருந்ததால்‌, 
அவைகள்‌ அழிக்கப்படவில்லை (யாத்‌ 9:31,32) 


எகிப்து தேசமெங்கும்‌ 

மிருகஜீவன்களையும்‌, 

.. இருந்த. எல்லாவற்றையும்‌ 

அழித்துப்போட்டாலும்‌, இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 

இருந்த கோசேன்‌ நாட்டிலேமாத்திரம்‌ கல்மழை 
இல்லாதிருக்கிறது (யாத்‌ 9:26) 


பார்வோனுடைய ஊழியக்காரரில்‌ 
அத்தம்‌ அனான்‌ அழித்து போனராகன்‌ 
எகிப்து தேசத்திலே ஏற்பட்டிருக்கிற 
பயங்கரமான அழிவை பார்வோன்‌ 
பார்க்கிறான்‌. அவன்‌ தன்னுடைய தப்பிதத்தை 
உணருகிறான்‌. இதுவரையிலும்‌ 
பார்வோனுடைய இருதயம்‌ கடினமாயிருந்தது. 
இப்போதோ. அவன்‌ தன்னுடைய 
பாவங்களுக்கு மனந்திரும்பி, கர்த்தரோடு 
ஒப்புரவாக விரும்புகிறான்‌. 





யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


பார்வோன்‌ 


கர்த்தரை நோக்கி விண்ணப்பம்பண்ணுங்கள்‌ ; 
நான்‌ உங்களைப்‌ போகவிடுவேன்‌, இனி 
உங்களுக்குத்‌ தடையில்லை" (யாத்‌ 9:27.28) 
என்று சொல்லுகிறான்‌. 


பார்வோன்‌ “இது போதும்‌” என்று 
சொல்லுகிறான்‌. இனிமேல்‌ வாதை எதுவும்‌ 
தேவையில்லை. தேவனுடைய சித்தத்திற்கு 
நான்‌ கீழ்ப்படிகிறேன்‌. இனிமேல்‌ தேவனுக்கு 
எதிராகக்‌ கலகம்‌ பண்ணமாட்டேன்‌ 
என்னும்‌ பொருளில்‌ பார்வோன்‌ 
சொல்லுகிறான்‌. 

“மகா... இடிமுழக்கங்கள்‌” என்பதற்கான 
எபிரெய வார்த்தை “கோலோத்‌-எலோஹிம்‌" 
என்பதாகும்‌. இதற்கு தேவனுடைய பெரும்‌ 
சந்தம்‌ (சங்‌ 29:3-8: எரே 1013) என்று 
பொருள்‌. 


பார்வோன்‌ தன்னைப்பற்றியும்‌, எகிப்து, 
நேசத்தாரைப்பற்றியும்‌ வெகுவாகத்‌ 
தாழ்த்துகிறான்‌. அவன்‌ தன்னைத்தானே 
குற்றப்படுத்துகிறான்‌. “நானும்‌ என்‌ ஜனமும்‌ 
துன்மார்க்கர்‌" என்று பார்வோன்‌ 
சொல்லுகிறான்‌. கர்த்தர்‌ எகிப்து, 
தேசந்தின்மீது. கல்மழையின்‌ மூலமாக 
தம்முடைய வாதையை அனுப்பியிருக்கிறார்‌. 
இந்த  வாதைகளுக்கு: தாங்கள்‌ 
பாத்திரவான்‌௧ள்‌ என்று பார்வோன்‌. 
அங்கீகரிக்கிறான்‌. அவன்‌ கர்த்தரைப்பற்றிச்‌ 
சொல்லும்போது, “கர்த்தர்‌ நீதியுள்ளவர்‌” 
என்றும்‌ சொல்லுகிறான்‌. 


கர்‌ தம்முடைய 
எகிப்து மெலும்‌ 
அனுப்பியிருக்கிறார்‌ என்றும்‌, 
பாவங்களினாலேயே, 
வாதையும்‌, வேதனையும்‌, 


நீதியினால்‌, 
கல்மழையை 


தங்களுடைய 
தங்களுக்கு 

அழிவும்‌ 
வந்திருக்கிறது என்றும்‌ பார்வோன்‌ மிகுந்த 
பணிவோடு சொல்லுகிறான்‌. 


கர்த்தரிடத்தில்‌ 

ரியாது. அவன்‌ 

ஆராதிக்கிறவன்‌. 

கர்த்தர்‌ பதில்‌ 

கொடுப்பாரா என்னும்‌ நிச்சயமும்‌ 

பார்வோனுக்கு இல்லை. ஆகையினால்‌ அவன்‌ 

அவர்கள்‌ மோசேயையும்‌, ஆரோணையும்‌ 

தனக்காக விண்ணப்பம்பண்‌ ணுமாறு. 

கேட்டுக்கொள்கிறான்‌. கர்த்தர்‌ 

அவர்களுடைய ஜெபத்தைக்‌ கேட்டு, இந்த 

மகா இடிமுழக்கங்களையும்‌, கல்மழையையும்‌ 

ஒழியப்பண்ணுவார்‌ என்று பார்வோன்‌ 
நம்புகிறான்‌. 


மோசே 
“இஸ்ரவேல்‌ ஜனங்களை 
ஆராதனை செய்ய 
என்று சொன்னார்‌. ஆனால்‌ பார்வோனோ 
அவர்களைப்‌ போகவிட மறுத்துவிட்டான்‌. 
எகிப்து தேசத்தின்மீது கர்த்தர்‌ ஒவ்வொரு 
வாதையாக வரப்பண்ணுகிறார்‌. அந்த 
வாறைகளில்‌ ஒன்றாக இப்போது 
ஈடே கலந்த அக்கினி ப்‌ 
வந்திருக்கிறது. 

ல கொடிதாயிருக்கிறது. 
வாறையின்‌ 
தாங்கமுடியாமல்‌, 


பார்வோனிடத்தில்‌, 
கர்த்தருக்கு 
போகவிடவேண்டும்‌" 


இந்த 


மோசேயையும்‌ 
நான்‌ உங்களைப்‌ 
உங்களுக்கு 


ஆரோனையும்‌ நோக்கி, 
போகலிடுவேன்‌, இனி 
தடைமில்லை' என்று 
பார்வோனுடைய வார்த்தைகள்‌ 
ஆறுதலைக்‌ கொடுக்கிறது. . 
பார்வோனுக்காக த்‌ 
விண்ணப்பம்பண்ண சம்மதிக்க 
கர்த்தருக்கும்‌ ஆரோனுக்கும்‌. 
மத்தியஸ்தராமிரந்து, கர்த்தரிடத்தில்‌ 
ஜெபம்பண்ணுகிறார்‌. 


மோசே 
பார்வோனுக்காக 
சம்மதிக்கிறார்‌. ஆனாலும்‌ பார்வோன்மீது 
மோசேக்கு நம்பிக்கையில்லை. மோசே 
பார்வோனைப்‌ பார்த்து, “ஆகிலும்‌ நீரும்‌ 
உம்முடைய  ஊழியக்காரும்‌ இன்னும்‌ 
தேவனாகிய கர்த்தருக்குப்‌ பயப்படமாட்டீர்கள்‌ 
என்பதை அறிவேன்‌" (யாத்‌ 9:30) என்று 
சொல்லுகிறார்‌. 


கர்த்தருடைய சமுகத்திலே 


ஜெபம்பண்ண 





BALWETHER 
பிய 


பார்வோன்‌. கர்த்தருக்கு 
பயப்படமாட்டான்‌ என்பதும்‌, அவன்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரரை எகிப்து தேசத்திலிருந்து 
அனுப்பமாட்டான்‌ என்பதும்‌ பல்ப்‌ 
தெரிந்திருக்கிறது. பார்வோன்‌ 

தடவை இதற்கு முன்பு தன்‌ ஒத்தக்‌ 
கடினப்படுத்தியிருக்கிறான்‌. 

இஸ்ரவேல்‌ புத்திரரை போகவிடுவேன்‌. என்று 
சொல்லிவிட்டு, அதன்பின்பு அவர்களை 
போகவிடாமல்‌ தடுத்திருக்கிறான்‌ 
பார்வோனுடைய மோசேக்கு, 
நன்றாய்த்‌ தெரியும்‌. 


சுபாவம்‌ 


ஆனாலும்‌ மோசே பார்வோனுக்காக. 
கர்த்தரிடத்தில்‌ ஜெபம்பண்ண சம்மதிக்கி 
மோரே பார்வோனை நோக்கி, 
பட்டணத்திலிருந்து புறப்பட்டவுடனே. 
கைகளைக்‌ கர்த்தருக்கு நேராக விரிப்பேன்‌; 
அப்பொழுது  இடிமுழக்கங்கள்‌ 

கல்மழை நின்றுபோம்‌; 

கர்த்தருடையது என்பதை நீர்‌ 

(யாத்‌ 9:29) என்று சொல்லுகிறார்‌. 


நாமும்‌ மோசேயைப்போல. 


pia ஜனங்களுக்காக கர்த்தரிடத்தில்‌ 
பரிந்து பேசி ஜெ 


பம்பண்ண வேண்டும்‌. 
பாவங்களுக்கு 


நாம்‌ 
அவர்களுக்காக கர்த்தரிடத்தில்‌ ஊக்கமாய்‌ 
ஜெபப்பண்ணவேண்டும்‌. நம்முடைய 
ஜெபத்தில்‌ நாம்‌ சோர்ந்துபோய்விடக்கூடாது. 
நாம்‌ மற்றவர்களுக்காக இடைவிடாமல்‌ 
தொடர்ந்து ஜெபம்பண்ணவேண்டும்‌. 
ஜெபம்பண்ணுவது நம்முடைய கடமை. 
ஜெபத்திற்கு பதில்‌ கொடுப்பது கர்த்தருடைய 
கிருபை 


“நானும்‌ உங்களுக்காக விண்ணப்பம்‌: 
செய்யாதிருப்பேனாகில்‌ கர்த்தருக்கு 
விரோதமாகப்‌ பாவஞ்செய்கிறவனாமிருப்பேன்‌; 
அது எனக்குத்‌ தூரமாமிரப்பதாகு நன்மையும்‌ 

செல்வையுமான வழியை நான்‌ உங்களுக்குப்‌ 
போதிப்பேன்‌" (சாமு 12:23) 


மோசே பார்வோனைவிட்டு 
பட்டணத்திலிருந்து புறப்பட்டவுடன்‌,, 
கர்த்தரிடத்தில்‌ விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 
மோசே தன்‌ கைகளைக்‌ கர்த்தருக்கு நேராக 
விரிக்கிறார்‌. அப்பொழுது இடிமுழக்கமும்‌: 
கல்மழையும்‌ நின்று போகிறது: மழையும்‌ 
பூமியில்‌ பெய்யாமலிருக்கிறது (யாத்‌ 9:33). 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


ம்‌ 
Pf நமக்கு 
விரோதமாக இடிழுழக்கங்கள்‌ ஏற்படாது. 
கர்த்தருடைய சத்தம்‌ இடிமுழக்கம்‌ போல 
இருக்கும்‌. நாம்‌ கர்த்தரோடு 
சமாதானமாயிராமல்‌, அவருக்கு விரோதமாக 
யுத்தம்பண்ணும்போது, நமக்கு விரோதமாக 
அவர்‌ இடிமுழக்க சத்தம்போல பேசுவார்‌. நாம்‌ 
கர்த்தரோடே சமாதானமாயிருக்கும்போதோ, 
அவர்‌ நம்மோடு மெல்லிய சத்தத்திலும்‌, 
அமர்ந்த குரலிலும்‌, மென்மையாகவும்‌ 
ஆறுதலாகவும்‌ பேசுவார்‌. 

கர்த்தர்‌. 
கேட்கிறார்‌. 
மோசேக்கு ஜெயழுண்டாயிற்று, 
பார்வோனுக்கு முன்பாக 
ஜெயமுண்டாகலில்லை. 


மழையும்‌ கல்மழையும்‌ இடஓிமுழக்‌, 
நின்றுபோனதைய்‌ பார்வோன்‌ கண்டபோது, 
அவனும்‌ அவன்‌ ஊழியக்காரரும்‌ பின்னும்‌ 
பாவம்செய்து, தங்கள்‌ இருதயத்தைக்‌ 
கடினப்படுத்துகிறார்கள்‌. கர்த்தர்‌ 
மோசேயைக்கொண்டு சொல்லியிருந்தபடியே, 
பார்வோனின்‌ இருதயம்‌ கடினப்படுகிறது: 
அவன்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரைப்‌ 
போகவிடவில்லை (யாத்‌ 9:34,35) 


பார்வோன்‌ சற்று நேரத்திற்கு முன்பு, 
மோசேயை நோக்கி, “நானும்‌ என்‌ ஜனமும்‌ 
துன்மார்க்கர்‌. நான்‌ உங்களைப்‌ 
போகவிடுவேன்‌ இனி ஒங்களுக்கு 
தடையில்லை” என்று சொன்னான்‌. ஆனால்‌ 
இப்போதோ அவன்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரை 
போகவிட மறுக்கிறான்‌. அவனுடைய இருதயம்‌ 
மறுப்‌ கஷப்படுகிறது. பார்வோன்‌. 
தன்னுடைய பாவங்களை வாயினால்‌ 
அறிக்கை செய்கிறான்‌. ஆனால்‌ 
அவனுடைய இருதயத்தில்‌ உண்மையான 
மனமாற்றம்‌ உண்டாகவில்லை. 

பார்வோனும்‌, அவன்‌ ஊழியக்காரரும்‌ 
மேலும்‌ பாவம்‌ செய்கிறார்கள்‌. 
பார்வோனின்‌ கடினமான இருதயத்தை 
மென்மையாக்குவதற்குக்‌ கர்த்தர்‌ கிரியை 
செய்து கொண்டிருக்கிறார்‌. ஆனால்‌ 
பார்வோனோ ஒவ்வொரு அற்புதமும்‌, 
ஒவ்வொரு வாதையும்‌ நடந்தபின்பு, 
தன்‌ இருதயத்தை மேலும்‌, மேலும்‌ 
கடினப்படுத்திக்‌ கொண்டிருக்கிறான்‌ 
(யாத்‌ 4:21) 





f= FT 
TT 


கர்த்தர்‌ எகிப்து 
வெட்டுக்கிளிகளையும்‌, காரிருளையும்‌ 
வரப்பண்ணுகிறார்‌. இவை கர்த்தர்‌ அந்த 
நேசத்தின்மீது வரப்பண்ணின எட்டாவது, 
ஒன்பதாவது வாதைகளாகும்‌. 

வெட்டுக்கிளிகளினால்‌ உண்டாகும்‌ 
வாதை, கர்த்தர்‌ தம்முடைய 
கிரியைகளின்‌ வியாக்கியானத்தை மோசேக்கு 
'வெளிப்படுத்துகிறார்‌. கர்த்தர்‌ செய்யும்‌ 
அற்புதங்களை, பிற்காலத்து சந்ததியாரும்‌ 
அறிந்துகொள்ளவேண்டும்‌ (யாத்‌ 10:12) 
கர்த்தர்‌. வெட்டுக்கிளகளை எகிப்து 
தேசத்தின்மீது அனுப்பப்போவதாக 
சொல்லுகிறார்‌ (யாத்‌ 10:3-6). 


இஸ்ரவேல்‌ புத்திரரை அனுப்பிவிடும்படி. 

ஊழியக்காரர்‌ 

ஆலோசனை 

சொல்லுகிறார்கள்‌. பார்வோனும்‌ இஸ்ரவேல்‌ 

புத்திரரை  அனுப்பிவிடுவது சம்பந்தமாக 

மோசேயிடம்‌ பேசுகிறான்‌ (யாத்‌ 10:7-9) 

பார்வோனுடைய ஆலோசனையை மோசேயும்‌ 

ஆரோனும்‌ ஏற்றுக்கொள்ளவில்லை 
(யாத்‌ 10:10,11/ 


தேசத்தின்மீது. 


தேசத்தின்மேல்‌ 
வருகிறது 
கர்த்தருக்கு 
பார்வோன்‌ 
101617). 


எகிப்து 
வெட்டுக்கிளிகள்‌ 
(யாத்‌ 10;12-15), தான்‌ 
விரோதமாக பாவம்‌ செய்வதை 
அங்கீகரிக்கிறான்‌ (யாத்‌ 
மோசே கர்த்தரை நோக்கி 
விண்ணப்பம்பண்ணியபோது. கர்த்தர்‌ 
மகாபலத்த மேல்காற்றை வீசம்படி செய்கிறார்‌. 
அந்தக்‌ காற்று வெட்டுக்கிளிகளை 
அடித்துக்கொண்டுபோய்‌ ்‌ 
போடுகிறது. 

இருதயத்தைக்‌ 

பார்வோன்‌ 

போகவிடவில்லை (யாத்‌ 10:18-20) 


திரளாய்‌ 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ எகிப்து தேசத்தின்மீது 
காரிருளை வரப்பண்ணுகிறார்‌. எகிப்து தேசம்‌ 
எங்கும்‌ மூன்றுநாள்‌ மட்டும்‌ காரிருள்‌ 
உண்டாயிற்று (யாத்‌ 10:21-23). இஸ்ரவேல்‌ 
புத்திரரை அனுப்புவதற்கு பார்வோன்‌ 
மறுபடியும்‌ சம்மதிக்கிறான்‌. அதன்‌ பின்பு 
கர்த்தர்‌ பார்வேனுடைய இருதயத்தைக்‌ 
கடினப்படுத்துகிறார்‌. பார்வோன்‌ இஸ்ரவேல்‌. 
புத்திரரை போகவிட மனதில்லாதிருக்கிறான்‌ 
(யாத்‌ 10:24-29). 


வெட்டுக்கிளிகள்‌ 
யாத்‌ 10:1-11 


யாத்‌ 10:1. பின்பு கர்த்தர்‌ மோசேயை 
நோக்கி: நீ பார்வோனிடத்தில்‌ போ, 
அவர்கள்‌ நடுவே நான்‌ இத்த என்‌ 
அடையாளங்களைச்‌ செய்யும்படிக்கும்‌. 


யாத்‌ 102. நான்‌ எகிப்திலே 
தடப்பித்ததையும்‌ நான்‌ அவர்களுக்குள்‌. 
செய்த என்‌ அடையாளங்களையும்‌, நீ. 
உன்‌ பின்னைகளின்‌ செவிகள்‌. 
கேட்கவும்‌, உன்‌ பின்னைகளுடைய 
பின்னைகனின்‌ செவிகள்‌ கேட்கவும்‌ 
விவரித்துச்‌ சொல்லூம்படிக்கும்‌. நானே 
கர்த்தர்‌ என்பதை 
அதியும்படிக்கும்‌, நான்‌ 
இருதயத்தையும்‌ 

ஊழியக்காரரின்‌. 

கடினப்படுத்தினேன்‌ என்றார்‌. 


யாத்‌ 10:8. அப்படியே மோசேயும்‌ 
ஆரோனும்‌ பார்வோனிடத்தில்‌ வந்து: 
உன்னைத்‌ தாழ்த்த நீ எதுவரைக்கும்‌ 
மனதில்லாதிருப்பாய்‌? என்‌ சமுகத்தில்‌ 
எனக்கு. ஆராதனைசெய்ய என்‌ 
ஜனங்களை போகவிடு. 


யாத்‌ 104. தீ என்‌ ஜனங்களைப்‌ 
போகவிடமாட்டேன்‌. என்பாயாகில்‌, 
நான்‌ நாளைக்கு உன்‌ 
எல்லைகளுக்குன்னே வெட்டுக்கினிகனை 
வரப்பண்ணுவேன்‌. 
யாத்‌ 10:5, தரை 
அவைகள்‌ பூமியின்‌ 
கல்மறைக்குத்‌ 


காணாதபடிக்கு 
முகத்தை மூடி, 
தப்பி மீதியாக. 
வைக்கப்பட்டதைப்‌ பட்சித்து, 
வெளியிலே. துவிர்க்கிற 
செடிகனையெயல்லாம்‌ தின்றுபோடும்‌. 





i al 
TT 


யாத்‌ 10:6. உண்‌ வீடுகளும்‌ உன்‌ 
ஊழியக்காரருடைய வீடுகளும்‌ 
எகிப்தியரின்‌ வீடுகளும்‌ எல்லாம்‌. 
அவைகளால்‌ நிரம்பும்‌; உன்‌ 
பிதாக்களும்‌ உன்‌ பிதாக்களின்‌ 
பிதாக்களும்‌ தாங்கள்‌ பூமியில்‌ 
தோன்றின நான்முதல்‌ இந்நான்‌. 
வரைக்கும்‌ அப்படிப்பட்டவைகளைக்‌ 
கண்டதில்லை என்று எபிரெயரின்‌ 
தேவனாகிய கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ 
என்று சொல்லி, திரும்பிக்கொண்டு. 
பார்வோனை விட்டுப்‌ புறப்பட்டான்‌. 


யாத்‌ 10:7. அப்பொ 
பார்வோனுடைய ஊழியக்காரர்‌ 
அவனை நோக்கி: எத்தமட்டும்‌ இத்த 
மனிதன்‌. தமக்குக்‌. 
கண்ணியாயிருப்பான்‌? தங்கள்‌. 
தேவனாகிய கர்த்தருக்கு. 
ஆராதனைசெய்ய அத்த மனிதரைப்‌ 
போகவிடும்‌; எகிப்து அழித்துபோனதை 
நீர்‌ இன்னும்‌ அறியவில்லையா 
என்றார்கள்‌. 


யாத்‌ 10:8. அப்யொழுது மோசேயும்‌ 
ஆரோனும்‌ பர்கோ தீனுக்கத்‌ 
திரும்ப அழைக்கப்பட்டார்கன்‌. அவன்‌: 
அவர்களை நோக்கி நீங்கள்‌ போய்‌: 
உங்கள்‌ தேவனாகிய 

ஆராதனை 

சொல்லி; யாரார்‌ போகிறார்கன்‌ என்று 
கேட்டான்‌. 


யாத்‌ 10:0. அதற்கு மோசே: எங்கள்‌ 
இனைஞரோடும்‌, எங்கள்‌. 
முதியோரோடும்‌, எங்கள்‌ குமாரரோடும்‌, 
எங்கள்‌ குமாரத்திகனோடும்‌, எங்கள்‌ 
ஆடுகளையும்‌ எங்கள்‌ மாடுகளையும்‌ 
கூட்டி.க்கொண்டுபோவோம்‌; தாங்கள்‌. 
கர்த்தருக்குப்‌ பண்டிகை 
கொண்டாடவேண்டும்‌ என்றான்‌. 


யாத்‌ 10:10. அப்பொழுது அவன்‌: நாண்‌: 
உங்களையும்‌ உங்கள்‌ 
குழத்தைகளையும்‌ எப்படி. விடுவேனோ, 
அப்படியே கர்த்தர்‌ 
உங்கனோடிருப்பாராக; 
எச்சரிக்கையாயிருங்கன்‌, உங்களுக்குப்‌ 
பொல்லாப்பு நேரிடும்‌; 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


யாத்‌ 1041. அப்படி 
புருஷராகிய நீங்கள்‌ போய்‌, 
கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள்‌; 
இதுதானே தீங்கன்‌ விரும்பிக்‌ கேட்டது 
என்று சொன்னான்‌. அவர்கள்‌. 
பார்வோன்‌ சமுகத்தினின்று 
துரத்திவிடப்பட்டார்கள்‌. 


கர்த்தர்‌ மோசேக்கு. தம்முடைய 
வார்த்தைகளை சொல்லுகிறார்‌. கர்த்தருடைய 
கிரியைகளெல்லாமே நீதியும்‌ 
நியாயமுமுள்ளவை. அவை அற்புதமானவை. 
கர்த்தர்‌ செய்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும்‌ 
ஒரு தெய்வீக நோக்கம்‌ இருக்கும்‌. கர்த்தர்‌ 
எகிப்து தேசத்திலே. வாதைகளை 
வரப்பண்ணுகிறார்‌. இந்த வாதைகள்‌ 
எகிப்து தேசத்தின்மீது வருவதற்கான 
காரணத்தையும்‌ கர்த்தர்‌ மோசேக்கு. 
வெளிப்படுத்துகிறார்‌. 


கர்த்தருடைய அற்புதங்களெல்லாம்‌. 
அவருடைய மகிமைக்கு, 
அடையாளங்களாயிருக்கிறது. கர்த்தர்‌ 
நடப்பிக்கிற பலத்த கிரியைகள்‌ அவருடைய 
ஜனத்திற்கு சந்தோஷத்தைக்‌ கொடுக்கிறது. 
மனுஷர்‌ கர்த்தருக்கு விரோதமாக 
யுத்தம்பண்ணக்கூடாது. கர்த்தருடைய ஆவி 
மனுஷரோடு எப்போதும்‌ போராடுவதில்லை. 
மனுஷர்‌ தங்கள்‌ பாவத்தினால்‌ கர்த்தருக்கு 
கோபத்தை உண்டுபண்ணக்கூடாது. 


கர்த்தர்‌ மோசேயை நோக்கி, “நீ 
பார்வோனிடத்தில்‌ போ, அவர்கள்‌ நடுவே 
நான்‌ இந்த என்‌ அடையாளங்களைச்‌ 
செய்யும்படிக்கும்‌. நான்‌ எகிப்திலே 
நடப்பித்ததையும்‌ நான்‌ அவர்களுக்குள்‌ செ, 
என்‌ அடையாளங்களையும்‌, நீ 
பிள்ளைகளின்‌ செவிகள்‌ கேட்கவும்‌, உன்‌ 
பிள்ளைகளுடைய பிள்ளைகளின்‌ 
செவிகள்‌ கேட்கவும்‌ விவரித்துச்‌ 
சொல்லும்டடிக்கும்‌. நானே கர்த்தர்‌ என்பதை 
நீங்கள்‌ அறியும்படிக்கும்‌, நான்‌ அவன்‌ 
இருதயத்தையும்‌ அவன்‌. 
ஊழியக்காரரின்‌ இருதயத்தையும்‌ 
கடினப்படுத்தினேன்‌' (யாத்‌ 10:12) 
என்று சொல்லுகிறார்‌. 





f= THE 
TT 


கர்த்தர்‌ எகிப்து தேசத்திலே 
நடப்பிக்கிற அற்புதங்களெல்லாம்‌, 
அவருடைய மகிமைக்கும்‌, வல்லமைக்கும்‌ 
அடையாளங்களாயிருக்கிறது. ர்‌ 


முற்பிதாக்கள்‌, தங்கள்‌ பின்சந்ததியாருக்கு, 
கர்த்தர்‌ நடப்பித்த ஒவ்வொரு காரியத்தையும்‌ 
விவரித்து சொல்லவேண்டும்‌. 


மோசேயும்‌ ஆரோனும்‌ கர்த்தருடைய 
வார்த்தைக்கு கத்து மா்வோளிடத்தில 
வருகிறார்கள்‌. அவர்கள்‌ பார்வோனை 
கர்த்தருடைய நாமத்தினால்‌ 
சுஷந்துகொள்கிறார்கள்‌. அவர்கள்‌ இருவரும்‌ 
பார்வோனை நோக்கி, "உன்னைத்‌ தாழ்த்த நீ 
எதுவரைக்கும்‌. மனதில்லாதிருப்பாய்‌? 
என்‌ சமுசுத்தில்‌ எனக்கு ஆராதனைசெய்ய 
என்‌ ஜனங்களை போகவிடு" (யாத்‌ 10:3) 
என்று சொல்லுகிறார்கள்‌. 

எகிப்து தேசத்திலே எபிரெயர்கள்‌ 
அதிகமான துன்பங்களை அனுபவிக்கிறார்கள்‌ 
ஆனால்‌ பார்வோனோ இஸ்ரவேல்‌ புத்திரரை 
விடுதலைபண்ண. மனதில்லாமலிருக்கிறான்‌ 
அவன்‌ கர்த்தருக்கு முன்பாக தன்னுடைய 


குடினப்படுத்துவார்களோ. 
கர்த்தர்‌ தாழ்த்துவார்‌. கர்த்தர்‌ 
யுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார்‌. 
தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருபையளிக்கிறார்‌. 
பார்வோன்‌ தன்னுடைய இருதயத்தைக்‌ 
கடினப்படுத்நி, இஸ்ரவேல்‌ க்‌ 
கர்த்தருக்கு ஆராதனை 
போகலிடாலிட்டால்‌, ப 
கர்த்தர்‌ 
வரப்பண்ணுவார்‌ 
ஆரோனும்‌ பார்வோனுக்கு சொல்லுகிறார்கள்‌. 
அவர்கள்‌ 
என்‌ ஜனங்களைப்‌ 
என்பாயாகில்‌, நான்‌ 
எல்லைகளுக்குள்ளே. 
வரப்பண்ணுவேன்‌. தரை காணாதடிடிக்கு. 
அவைகள்‌ பூமியின்‌ முகத்தை மூடி, 
கல்மழைக்குத்‌ தப்பி மீதியாக 
வைக்கப்பட்டதைப்‌ பட்சித்து, வெளியிலே. 
துளிர்க்கிற செடிகளையெல்லாம்‌. 
தின்றுபோடும்‌" என்றும்‌ 


பார்வோனை நோக்கி, “நீ 
'போகவிடமாட்டேன்‌ 
நாளைக்கு உன்‌ 
வெட்டுக்கிளிகளை 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


உன்‌ டுகளும்‌ 
ஊழியக்காரருடைய வீடுகளும்‌ சி்தயான்‌ 
வீடுகளும்‌ எல்லாம்‌ அவைகளால்‌ நிரம்பும்‌; 
உன்‌ பிதாக்களும்‌ உன்‌ பிதாக்களின்‌ 
பிதாக்களும்‌ தாங்கள்‌ பூமியில்‌ 
தோன்றின நாள்முதல்‌ இந்நாள்வரைக்கும்‌ 
அப்டிப்பட்டவைகளைக்‌ கண்டதில்லை 
என்று எபிரெயரின்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌" (யாத்‌ 10:4-6) என்றும்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 


சீக்கிரமாக 

செய்யக்கூடியவை. 

வெட்டுக்கிளிகள்‌ 

ஒப்பாக 

சொல்லப்பட்டிருக்கிறது (நியா 6:5; நியா 7:12; 

சங்‌ 105:34: எரே 46:23; எரே 51:14; 
யோவே 1:4; நாகூம்‌ 3:15). 


வெட்டுக்கிளிகளினால்‌ தாவர 
வகைகளுக்கு காட்டுத்தீயை விட அதிக 
சேதம்‌ உண்டாகும்‌. காட்டுத்தியைவிட 
வெட்டுக்கிளிகள்‌ பயிர்‌ வகைகளை விரைவில்‌ 
அழித்துப்போடும்‌. சங்‌ 78:46 ஆவது, 
வசனத்தில்‌ இந்த வாதையைப்‌ பற்றி 
இவ்வாறு விளக்கப்பட்டிருக்கிறது. 
"அவர்களுடைய விளைச்சலைப்‌ 
புழுக்களுக்கும்‌, அவர்களுடைய பிரயாசத்தின்‌ 
பலனை வெட்டுக்கிளிகளுக்கும்‌ கொடுத்தார்‌" 


ஆதாமின்‌ காலத்திலிருந்து இப்படிப்பட்ட 
அழிவு வெட்டுக்கிளிகளினால்‌ இதுவரையும்‌ 
ஏற்பட்டதில்லை. இது இயற்கையான 
அழிவல்ல. இ தேவனுடைய 

நியாயத்தீர்ப்பினால்‌ உண்டான வாதை, 
இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
“எபிரெயரின்‌ தேவனாகிய கர்த்தர்‌" என்று 
அழைக்கப்படுகிறார்‌. யாத்திராகமம்‌ 
புஸ்தகத்தில்‌ இந்த வாக்கியம்‌ ஐந்து தடவை 
பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. (யாத்‌ 318; 
யாத்‌ 7:16; யாத்‌ 99113; யாத்‌ 10:3). இதற்கு 
நித்தியமானவர்‌, வாக்குத்தத்தத்தைக்‌ 
கடைப்பிடிக்கிறவர்‌, பாதுகாக்கிறவர்‌, 
எபிரெயரின்‌  சிருஷ்டிகர்‌ 


திரும்பிக்கொண்டு 
புறப்படுகிறார்கள்‌. 





i THE 
TT 


கர்த்தர்‌ 
தேசத்தின்மீது ஈர்‌. 
“அப்பொழுது வாற்கோதுமை குதிர்ப்பமிரும்‌ 
சணல்‌ தாள்ப்பமிருமாயிருந்தது: அதினால்‌ 
சணலும்‌ வாற்கோதுமையும்‌ 
அழிக்கப்பட்டுப்போயிற்று. கோதுமையும்‌ கம்பும்‌ 
குதிர்விடாதிருந்ததால்‌, வகள்‌ 
அழிக்கப்படவில்லை” (யாத்‌ 9:3132). 


கர்த்தர்‌ எகிப்து 
வெட்டுக்கிளிகளை வரப்பண்ணுவார்‌. 
வெட்டுக்கிளிகள்‌ கல்மழைக்குத்‌ 
மீதியாக வைக்கப்பட்டதைப்‌ ட்சித 
வெளியிலை துளிர்க்கிற செடிகளையெல்லாம்‌. 
தின்றுபோடும்‌. 

மோசே பார்வோனிடத்தில்‌ கர்த்தருடைய 
வார்த்தையை சொன்ன பின்பு, அவர்‌ 
பார்வோனுடைய பதிலுக்காக அங்கே 
காத்திருக்கவில்லை. இதற்கு முன்பு மோசே 
பார்வோனிடத்தில்‌ பேசிய பின்பு, அவர்‌ 
அவனுடைய வார்த்தைக்காக காத்திருப்பது, 
வழக்கம்‌. ஆனால்‌ ப்‌ 
மோசே பார்வோனு்கு 
வார்த்தையை 
திரும்பிக்கொண்டு 
புறப்பட்டுப்போய்விடுகிறார்‌. 


ஏற்பாட்டுக்கால; 
இயேசலிறிது 


கர்த்தராகிய 
ணே தம்‌ 

அலைந்து, 
சுவிசேஷத்தைப்‌ 
கிறிஸ்துவானவர்‌ 
சுவிசேஷத்தைப்‌ 
அவருடைய 
கொடுத்தார்‌. 
யாராவது. 
அவர்கள்‌ 
தூசியை 
விட்டு 
தவே 
சீஷர்களுக்கு 


புதிய 
நம்முடைய 
பல இடங்களுக்கும்‌, 


கிராமங்களுக்கும்‌ சுற்றி 
தன்னுடைய 
பிரசங்கம்பண்ணினார்‌. 
தம்முடைய 
பிரசங்கம்பண்ணுமாறு. 
சீடர்களுக்கும்‌ கட்டளை 

ர்களை 
ஏற்ரக்கொள்ளவில்கையென்றால்‌ 
தங்கள்‌ கால்களில்‌ படிந்த. 
தட்டிவிட்டு, அந்த ஊரை 
புறப்பட்டுப்போய்விடவேண்டும்‌. 
கிறிஸ்துவானவர்‌ தம்முடைய 
கொடுத்திருக்கிற கட்டளை. 

“எவனாகிலும்‌ 
ஏற்றுக்கொள்ளாமலும்‌, 
வார்த்தைகளைக்‌ கேளாமலும்போனால்‌, 
அந்த வீட்டையாவது பட்டணத்தையாவது 
விட்டுப்‌ புறப்படும்போது. உங்கள்‌ கால்களில்‌. 
படிந்த தூசியை உதறிப்போடுங்கள்‌" 
(மத்‌ 1024) 


உங்களை 
உங்கள்‌ 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


மோசேயின்‌ விண்ணப்பத்திற்கு 
செவிகொடுத்து, இஸ்ரவேல்‌ புத்திரரை 
எகிப்து தேசத்திலிருந்து அனுப்பிவிடுமாறு, 
பார்வோனுடைய ஊழியக்காரரும்‌, 
அவனிடத்தில்‌ மோசேக்காக பரிந்து 
பேசுகிறார்கள்‌. 


பார்வோனுடைய 
அவனை நோக்கி, “எந்தமட்டும்‌ இந்த 
மனிதன்‌ நமக்குக்‌ கண்ணியாயிருப்பான்‌? 
தங்கள்‌ தேவனாகிய கர்த்தருக்கு 
ஆராதனைசெய்ய அந்த மனிதரைப்‌ 
போகலிடும்‌; எகிப்து அழிந்துபோனதை நீர்‌ 
இன்னும்‌ அறியவில்லையா" (யாத்‌ 10:7) 
என்று சொல்லுகிறார்கள்‌. 


ஸ்ரவேல்‌ புத்திரர்‌ எகிப்தியருக்கு 
பாரமாயிருக்கிறார்கள்‌. பார்வோன்‌ தன்‌ 
இருதயத்தைக்‌ கடினப்படுத்தி, இஸ்ரவேல்‌ 
புத்திரரை போகவிடவில்லையென்றால்‌, 
எகிப்து தேசமே அழிந்துபோகும்‌ என்று 
பார்வோனுடைய ஊழியக்காரர்‌ 
பயப்படுகிறார்கள்‌. ஆகையினால்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரரை: எகிப்து, தேசத்திலிருந்து 
எப்டியாவது அனுப்பிவிட்டால்‌, அதுவே 
தங்களுக்கு நல்லது என்று எகிப்தியரின்‌ 
பிரபுக்கள்‌ நினைக்கிறார்கள்‌. 


ஊழியக்காரர்‌ 


அந்நாளிலே நான்‌ எருசலேமைச்‌ சகல 
ஜனங்களுக்கும்‌ பாரமான கல்லாக்குவேன்‌; 
அதைக்‌. கிளப்புகிற யாவரும்‌ 
சிதைக்கப்படுவார்கள்‌; பூமியிலுள்ள 
ஜாதிகளெல்லாம்‌ அதற்கு விரோதமாய்க்‌ 
கூடிக்கொள்வார்கள்‌ (சக 12:3). 

பார்வோன்‌. தன்னுடைய 
ஊழியக்காரரின்‌ பரிந்து பேசும்‌ 
வார்த்தைகளுக்கு செவிகொடுக்கிறான்‌ 
அவன்‌ மோசேயோடும்‌, ஆரோனோடும்‌ 
புதிதாய்‌ உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள 
ஆயத்தமாயிருக்கிறான்‌. 

அப்பொழுது. மோசேயும்‌. 
பார்வோனிடத்துக்குத்‌. 
அமழைக்கப்படுகிறார்கள்‌.. பார்வோன்‌. 
அவர்களை நோக்கி, “நீங்கள்‌ போய்‌ உங்கள்‌ 
தேவனாகிய கர்த்தருக்கு ஆராதனை 
செய்யுங்கள்‌” என்று சொல்லுகிறான்‌. 
மேலும்‌ பார்வோன்‌ அவர்களை நோக்கி, 
'யாரார்‌ போகிறார்கள்‌" (யாத்‌ 10:8) என்றும்‌ 
கேட்கிறான்‌. 


ரோனும்‌ 
க 





i THE 
TT 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
வனாந்தரத்திற்குப்போய்‌ கர்த்தருக்கு 
பலி செலுத்துவதில்‌ பார்வோனுக்கு ஒரு 
பிரச்சனையுமில்லை. பார்வோன்‌ அந்தக்‌ 
கோரிக்கையை ஏற்றுக்கொள்கிறான்‌. 
ஆனால்‌. வனாந்தரத்திற்கு இஸ்ரவேல்‌. 
புத்திரரில்‌ யாரெல்லாம்‌ போவார்கள்‌ 
என்னும்‌ விஷயத்தில்‌ அவர்களுக்குள்‌ 
கருத்து உடன்பாடு ஏற்படவில்லை. 
பார்வோன்‌ மோசேயையும்‌ ஆரோனையும்‌ 
நோக்கி, “யாரார்‌ போகிறார்கள்‌” என்று 
கேட்கிறான்‌. 


அதற்கு மோசே. எங்கள்‌ 
இணைஞரோடும்‌, எங்கள்‌ முதியோரோடும்‌, 
எங்கள்‌ குமாரரோடும்‌, எங்கள்‌ 
குமாரத்திகளோடும்‌, எங்கள்‌ ஆடுகளையும்‌ 
எங்கள்‌ மாடுகளையும்‌ கூட்டிக்கொண்டு 
போவோம்‌: நாங்கள்‌ கர்த்தருக்குப்‌ பண்டிகை 
கொண்டாடவேண்டும்‌” (யாத்‌ 10:9) என்று 


சொல்லுகிறார்‌. 


பார்வோன்‌ மோசேயையும்‌, 
ஆரோனையும்‌ நோக்கி “நீங்கள்‌ போய்‌ 
உங்கள்‌ நேவனாகிய கர்த்தருக்கு ஆராதனை 
செய்யுங்கள்‌” என்று கூறுகிறான்‌. அதன்‌ 
பின்பு, “யாரார்‌ போகிறார்கள்‌” என்னும்‌ 
கேள்வியையும்‌ பார்வோன்‌ கேட்கிறான்‌. 
அதற்கு மோசே “எங்கள்‌ இளைஞரோடும்‌, 
எங்கள்‌ முதியோரோடும்‌, எங்கள்‌ 
குமாரரோடும்‌, எங்கள்‌ குமாரத்திகளோடும்‌. 
எங்கள்‌ ஆடுகளையும்‌ எங்கள்‌ மாடுகளையும்‌ 
கூட்டிக்கொண்டு போவோம்‌" என்று 
பார்வோனிடம்‌ பதில்‌ கூறுகிறார்‌ 
பலியிடுவதற்கு ஆடுமாடுகள்‌ தேவை. 
கர்த்தருக்கு பண்டிகை கொண்டாடுவதால்‌ 
இளைஞர்‌, முதியவர்‌, ஆண்பெண்‌ 
எல்லோரும்‌ போக வேண்டும்‌. எகிப்தியர்‌ 
தங்கள்‌ தெய்வங்களுக்கு ஆறு விசேஷித்த. 
பண்டிகைகளைக்‌ கொண்டாடுகிறார்கள்‌. 
ஆகையினால்‌ ர்களுக்குப்‌ 
பண்டிகை 
நன்றாகத்‌ 
வனாந்தரத்தில்‌ ஒரே ஒரு பண்டிகை மட்டுமே 
கொண்டாட வேண்டுமென்று கேட்கிறார்கள்‌. 
அவர்களுடைய கோரிக்கையை ஏற்று, 
எபிரெயரைப்‌ பண்டிகை. கொண்டாட 
அனுப்புவதுதான்‌ நியாயமானது. ஆனால்‌. 
எபிரெயரிடத்திலோ வனாந்தரத்தில்‌ பண்டிகை 
கொண்டாடிவிட்டு, எகிப்துக்குத்‌ திரும்பி 
வரும்‌ எண்ணமோ, திட்டமோ இல்லை. 
தங்களைக்‌ குறித்த தேவனுடைய திட்டம்‌ 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எபிரெயருக்கு நன்றாகத்‌ தெரியும்‌. எகிப்து 
தேசத்திலிருந்து புறப்பட்டு, தங்களுக்கு 
வாக்குத்தத்தம்‌ பண்ணப்பட்டிருக்கும்‌ கானான்‌ 
தேசத்திற்குள்‌ இஸ்ரவேலர்‌ பிரவேசிக்க 
வேண்டும்‌. இதுவே தேவனுடைய திட்டம்‌. 
(ஆதி 15, ஆதி 17). 


புத்திரர்‌ 


இஸ்ரவேல்‌ 


ல்லோரு। 
கொண்டாடவேண்டும்‌. 
சொல்லுகிறார்‌. 
கோரிக்கையை 
மறுத்துவிடுகிறான்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரரில்‌ புருஷர்‌ 
மாத்திரம்‌ 'வனாந்தரத்திற்குப்போய்‌ 
கர்த்தருக்கு பலிசெலுத்தினால்‌ போதுமானது 
என்று பார்வோன்‌ நினைக்கிறான்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரருடைய ஸ்திரீகளையும்‌ 
பிள்ளைகளையும்‌, பார்வோன்‌ எகிப்து 
தேசத்திலே பிணைக்கைதிகளாக பிடித்து 
வைத்துக்கொள்ள திட்டமிடுகிறான்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ எல்லோரும்‌. 
தங்கள்‌ முழுக்குடும்பத்தோடு எகிப்து 
தேசத்தைவிட்டு வனாந்தரத்திற்குப்போனால்‌, 
அவர்கள்‌ மறுபடியும்‌ திரும்பி எகிப்து 
தேசத்திற்கு வரமாட்டார்கள்‌. என்று 
பார்வோன்‌ அவர்கள்மீது சந்தேகப்படுகிறான்‌. 
எகிப்தியருக்கு இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
தேவைப்படுகிறார்கள்‌. இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
எல்லாவிதமான அடிமை 
செய்கிறார்கள்‌. 
புத்திரரை 
பார்வோனுக்கு 


பார்வோன்‌ ஏற்றுக்கொள்ள 


இஸ்ரவேல்‌ 
அனுப்பிவிட 


மோசேயையும்‌ 
ஆரோனையும்‌ நோக்கி, “ நான்‌ உங்களையும்‌ 
உங்கள்‌ குழந்தைகளையும்‌ எப்படி 
விடுவேனோ, அப்படியே 
கர்த்தர்‌ உங்களோடிருப்பாராக; 
எச்சரிக்கையாமிருங்கள்‌ , உங்களுக்குப்‌ 
பொல்லாப்பு நேரிடும்‌: அப்படி வேண்டாம்‌; 
பருஷராகிய நீங்கள்‌ போய்‌, கர்த்தருக்கு 
ஆராதனை செய்யுங்கள்‌: இதுதானே நீங்கள்‌ 
விரும்பிக்‌ கேட்டது” (யாத்‌ 10031) என்று 
சொல்லுகிறான்‌. 





f= a 
TT 


மோசேயின்‌ கோரிக்கையில்‌ 
பார்வோனுக்கு சம்மதமில்லை. எபிரெயருடைய 
புருஷர்‌ மட்டும்‌ போய்‌ கர்த்தருக்கு 
ஆராதனை செய்யலாம்‌ என்று பார்வோன்‌ 
கூறுகிறான்‌. இந்த வாக்கியம்‌ மூலஎபிரெய 
பாஷையில்‌ இவ்வாறு பொருள்படுமாறு 
எழுதப்பட்டிருக்கிறது. உங்கள்‌ 
குழந்தைகளோடு உங்களை அனுப்பினால்‌ 
கர்த்தர்‌ உங்களோடு இருப்பார்‌". ஆனால்‌, 
முழு குடும்பத்தையும்‌ எபிரெயர்கள்‌ 
அழைத்துச்‌ சென்றால்‌ அவர்களுக்குப்‌. 
பொல்லாப்பு நேரிடும்‌ என்று பார்வோன்‌ 
எச்சரிக்கிறான்‌. 


பார்வோன்‌. ஸ்ரவேல்‌ 
புத்திரரின்‌ குழந்தைகளை எகிப்து தேசத்திலே 
பிணைக்கைதிகளைப்போல 
பிடித்துக்கொள்வது பற்றி இதுவரையிலும்‌ 
ஒன்றும்‌ சொல்லவில்லை. இப்போதோ அவன்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ குழந்தைகளைப்பற்றிப்‌ 
பேசுகிறான்‌. 

மோசேயோ பார்வோனை 
எங்கள்‌ இளைஞரோடும்‌, 
முதியோரோடும்‌, எங்கள்‌ 
எங்கள்‌ குமாரத்திகளோடும்‌, 
ஆடுகளையும்‌ எங்கள்‌ 
கூட்டிக்கொண்டுபோவோம்‌: நாங்கள்‌ 
கர்த்தருக்குப்‌ பண்டிகை 
கொண்டாடவேண்டும்‌' என்று சொல்லுகிறார்‌. 
பார்வோன்‌ மோசேயின்‌ வார்த்தைகளைக்‌ 
கேட்டு கோபமடைகிறான்‌. பார்வோனுடைய 
ஊழியக்காரர்கள்‌ மோசேயையும்‌: 
ஆரோனையும்‌ அவனுடைய சமுகத்திலிருந்து 
துரத்திவிடுகிறார்கள்‌ 


நோக்கி, 
எங்கள்‌ 
குமாரரோடும்‌, 
எங்கள்‌ 
மாடுகளையும்‌ 


டைய 

என்னைய? உடல்‌ 

வனாந்தரத்திற்குப்‌ போனால்‌ 

திரும்பி வரமாட்டார்கள்‌. 

ஆகையினால்‌ புருஷர்கள்‌ மட்டும்‌ போகட்டும்‌. 
ஸ்திரீகளும்‌, ஆடுமாடுகளும்‌, எகிப்திலேயே 
இருக்கட்டும்‌ என்று பார்வோன்‌ கூறுகிறான்‌. 
ஸ்திரீகளும்‌, பிள்ளைகளும்‌ எகிப்தில்‌ 
இருந்தால்‌, வனாந்தரத்திற்குப்‌ போகும்‌. 
எபிரெய புருஷர்கள்‌ இவர்களுக்காகத்‌ திரும்பி 
வந்துவிடுவார்கள்‌ என்பது பார்வோனின்‌. 
திட்டம்‌. பார்வோனுடைய விருப்பத்திற்கு 
விரோதமாக மோசேயும்‌, ஆரோனும்‌. 
கேட்டதினால்‌ பார்வோனின்‌ வேலையாட்கள்‌ 
அவர்களைப்‌ பார்வோனுடைய 


சமுகத்திலிருந்து துரத்திவிடுகிறார்கள்‌. 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பார்வோனின்‌ கடின இருதயம்‌ 
யாத்‌ 10:12-20 


யாத்‌ 10:12. அப்யொழுது கர்த்தர்‌ 
மோசேயை நோக்கி: வெட்டுக்கினிகள்‌ 
எகிப்து தேசத்தின்மேல்‌ வந்து, 
கல்மழையினால்‌ அழியாத 
பூமியின்‌ பாயிர்வகைகனையெயல்லாம்‌ 
பட்சிக்கும்படிக்கு, எகிப்து தேசத்தின்‌ 
மேல்‌ உன்‌ கையை நீட்டு என்றார்‌. 


யாத்‌ 10:18. அப்படியே மோசே. தன்‌ 
கோலை எகிப்து தேசத்தின்மேல்‌ 
தீட்டினான்‌; அப்பொழுது கர்த்தர்‌ 
அன்று பகல்‌ முழுவதும்‌ அன்று 
இராமுழுவதும்‌ கீழ்க்காற்றைக்‌ 
தேசத்தின்மேல்‌ வீசப்பண்ணினார்‌;. 
விடியற்காலத்திலே. கீழ்காற்று 
வெட்டுக்கினிகளைக்‌ கொண்டுவந்தது. 


யாத்‌ 10:14. வெட்டுக்கினிகள்‌ எகிப்து 
தேசம்‌ எங்கும்‌ பரம்பி, எகிப்தின்‌ 
எல்லையில்‌ எங்கும்‌ மிகவும்‌ ஏராளமாய்‌ 
இறங்கிற்று; அப்படிப்பட்ட, 
வெட்டுக்கினிகன்‌. அதற்குமுன்‌. 
இருந்ததும்‌ இல்லை, அதற்குப்பின்‌: 
இருப்பதும்‌ இல்லை. 


யாத்‌ 10:15. அவைகள்‌ பூமியின்‌ முகம்‌ 
மூடிற்று;்‌ தேகம்‌. 
அந்தகாரப்பட்டது; 

கல்மழைக்குத்‌ தப்பியிருந்த நிலத்தின்‌: 
பயிர்வகைகள்‌ யாவையும்‌ மரங்களின்‌: 
கனிகள்‌ யாவையும்‌ அவைகள்‌ 
பட்சித்துப்போட்டது; எகிப்து தேசம்‌ 
ன்ன மரங்களிலும்‌ 
வயல்வெனியின்‌  பயிர்வகைகளிலும்‌ 
ஒரு பச்சிலையும்‌ மீதியாயிருக்கவில்லை. 


யாத்‌ 10:16. அப்பொழுது பார்வோன்‌ 
மேசேயையும்‌ ஆரோனையும்‌ தீவிரமாய்‌ 
அழைப்பித்து: உங்கன்‌ தேவனாகிய 
கர்த்தருக்கும்‌ உங்களுக்கும்‌ 
விரோதமாகப்‌ பாவம்‌ செய்தேன்‌. 


யாத்‌ 10:17. இத்த ஒரு முறைமாத்திரம்‌ 
நீ என்‌ பாவத்தை மன்னிக்கவேண்டும்‌; 
உங்கள்‌ தேவனாகிய கர்த்தர்‌ இந்தச்‌ 
சாவைமாத்திரம்‌ என்னைவிட்டு விலக்க 
அவரை நோக்கி 
விண்ணப்பம்பண்ணுங்கள்‌ என்றான்‌. 





i THE 
TT 


யாத்‌ 10:48. அவன்‌ பார்வோனை 
விட்டுப்‌ புறப்பட்டுப்போய்‌, கர்த்தரை 
நோக்கி விண்ணப்பம்பண்ணினான்‌.. 


யாத்‌ 10:19. அப்பொழுது கர்த்தர்‌ மகா 
பலத்த  மேல்காற்றை  வீசும்படி 
செய்தார்‌ அது வெட்டுக்கினிகளை 
அடித்துக்கொண்டு போய்‌ செங்கடலிலே. 
போட்டது; எகிப்தின்‌ எல்லையில்‌ 
எங்கும்‌ ஒரு வெட்டுக்கினியாகிலும்‌ 
மீதியாயிருத்‌ தில்லை. 


யாத்‌ 10:20, கர்த்தரோ பார்வோனின்‌: 


புத்திரரைப்‌ 
'போகவிடவில்லை. 


மோசேயும்‌ ஆரோனும்‌ பார்வோனுடைய 
சமுகத்திலிருந்து தூத்திவிடப்பட்டாலும்‌, 
அவர்கள்‌ கர்த்தருடைய சமுகத்திலே. 
ஏற்றுக்கொள்ளப்படுகிறார்கள்‌. தம்மிடத்தில்‌ 
வருகிறவர்களை கர்த்தர்‌ ஒருபோதும்‌ புறம்பே 
தள்ளிவிடமாட்டார்‌. மோசே பார்வோனுடைய 
சமுகத்திலிருந்து தூத்திவிடப்பட்டு, 
கர்த்தருடைய சமுகத்திற்கு வருகிறார்‌. 


அழியாத பூமியின்‌ பமிர்வகைகளையெல்லாம்‌. 
பட்சிக்கும்படிக்கு, எகிப்து தேசத்தின்மேல்‌ 
உன்‌ கையை நீட்டு" (யாத்‌ 10:12) என்று 


சொல்லுகிறார்‌. 


வெட்டுக்கிளிகளினால்‌ உண்டாகும்‌ 
வாதை ஒரு தெய்வீகக்‌ காரியமாகும்‌. 
தெய்வீக வல்லமையினால்‌ அவை எகிப்து 
தேசத்திற்கு வருகிறது. அதே வல்லமையினால்‌ 
அவை எகிப்து தேசத்தை விட்டுப்‌ போகிறது. 
தேவனுடைய 

தேசத்தின்மேல்‌ 
தேவனுடைய வார்த்தைக்குக்‌ 

செயலாகும்‌. தேவனுடைய 

நிறைவேறும்‌ என்பதை நம்பி, மோசே எகிப்து 
தேசத்தின்மேல்‌ தன்‌ கையை நீட்ட வேண்டும்‌. 


கல்மழை எகிப்து தேசத்தின்‌ தாவர 
வகைகளை அழித்துப்போட்டது. ஆனாலும்‌ 
கோதுமையும்‌, கம்பும்‌, கதிர்விடாதிருந்ததால்‌ 
அவைகள்‌ அழிக்கப்படவில்லை. (யாத்‌ 9:32, 
இப்போது அவையும்‌ அழியப்போகிறது. எகிப்து. 
தேசத்தில்‌ சர்வ நாசம்‌ உண்டாகப்‌ போகிறது. 


கையை 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அப்படியே மோசே தன்‌ கோலை எகிப்து, 
தேசத்தின்மேல்‌ நீட்டுகிறார்‌. அப்பொழுது 
கர்த்தர்‌ அன்று பகல்‌ முழுவதும்‌ அன்று 
இராமுழுவதும்‌ கீழ்க்காற்றைக்‌ தேசத்தின்‌ மேல்‌ 
வீசப்பண்ணுகிறார்‌ ; விடியற்காலத்திலே. 
கீழ்காற்று, வெட்டுக்கிளிகளைக்‌ 
கொண்டுவருகிறது (யாத்‌ 10:13). 


கர்த்தர்‌ அன்று பகல்‌ முழுவதும்‌ அன்று 
இராமுழுவதும்‌ கீழ்க்காற்றைத்‌ தேசத்தின்மேல்‌ 
வீசப்‌ பண்ணுகிறார்‌. இரண்டாம்‌ நாள்‌ 
விடியற்காலையில்‌ கீழ்க்காற்று வெட்டுக்‌ 
கிளிகளைக்‌ கொண்டுவருகிறது. இதுவும்‌ ஒரு 
தெய்வீகக்‌ கிரியையாகும்‌. எகிப்து தேசம்‌ 
முழுவதையும்‌ வெட்டுக்கிளிகள்‌ மூடிற்று. 
ஆனாலும்‌ எபிரெயர்‌ வாழ்ந்த கோசேன்‌ 
பிரதேசத்தில்‌ வெட்டுக்கிளிகள்‌ ஒருசேதமும்‌ 
உண்டாக்கவில்லை. (யாத்‌ 10:13-147 
வெட்டுக்கிளிகள்‌ 
கட்டளைக்கு கீழ்ப்படிகிறது. காந்த 
எகிப்து தேசத்தின்மீது வீசும்போது, அந்தக்‌ 
காற்றோடு  வெட்டுக்கிளிகளும்‌ பறந்து 
வருகிறது. வெட்டுக்கிளிகள்‌ தேவனுடைய 
சேனையைப்போல புறப்பட்டு வருகிறது. 
“கர்த்தர்‌. தமது சேனைக்குமுன்‌. 
சத்தமிடுவார்‌; அவருடைய பாளயம்‌ மகா 
பெரிது, அவருடைய வார்த்தையின்படி 
செய்கிறதற்கு வல்லமையுள்ளது: கர்த்தருடைய 
நாள்‌ பெரிதும்‌ மகா பயங்கரமுமாமிருக்கும்‌: 
அதைச்‌ சகிக்கிறவன்‌ யார்‌?" (யோவே 2:11) 
வெட்டுக்கிளிகள்‌ எகிப்து தேசம்‌ எங்கும்‌ 
பரம்பி, எகிப்தின்‌ வ எங்கும்‌ மிகவும்‌ 
ஏராளமாய்‌ அப்படிப்பட்ட 
வெட்டுக்கிளிகள்‌ அதற்கும்‌ இருந்ததும்‌ 
இல்லை, அதற்குப்பின்‌ இருப்பதும்‌ இல்லை 
(யாத்‌ 10:14). 
வெட்டுக்கிளிகள்‌ எகிப்து தேசத்தின்மீது 
திரளாய்வருகிறது அவற்றின்‌ எண்ணிக்கைக்கு 
அளவே இல்லை. “அவர்‌ கட்டளையிட, 
எண்ணிமுடியாத வெட்டுக்கிளிகளும்‌ 
பச்சைப்புழுக்களும்‌ வந்து, அவர்களுடைய 
தேசத்திலுள்ள சகல பூண்டுகளையும்‌ அரித்து, 
அவர்களுடைய நிலத்தின்‌ கனியைத்‌ 
தின்றுபோட்டது” (சங்‌ 105:34,35) 
குதிரைவீரர்களையும்‌, இரதங்களில்‌ 
வருகிறவீரர்களையும்‌, காலாட்படையினரையும்‌ 
எளிதாக எதிர்த்து நிற்கலாம்‌. அவர்களுக்கு 
விரோதமாக யுத்தம்பண்ணலாம்‌... ஆனால்‌ 
கர்த்தர்‌ அனுப்புகிற வெட்டுக்கிளிகளின்‌ 
சேனைக்கு விரோதமாக, எகிப்து 
தேசத்தாரால்‌ எதிர்த்து நிற்கமுடியவில்லை. 





யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


வெட்டுக்கிளிகள்‌ பூமியின்‌ முகம்‌ 
முழுதையும்‌ மூடிற்று: தேசம்‌ அவைகளால்‌ 
அந்தகாரப்படுகிறது: கல்மழைக்குத்‌ 
தப்பிமிருந்த நிலத்தின்‌ பமிர்வகைகள்‌ 
யாவையும்‌ மரங்களின்‌ கனிகள்‌ யாவையும்‌ 
அவைகள்‌ பட்சித்துப்போடுகிறது: 
எகிப்து தேசம்‌ எங்குமுள்ள மரங்களிலும்‌ 
வயல்வெளியின்‌ பயிர்வகைகளிலும்‌ ஒரு 
பச்சிலையும்‌ மீதியாமிருக்கவில்லை 
(யாத்‌ 10:15), 

இந்த வெட்டுக்கிளிகள்‌ 
சாதாரணமானவையல்ல. வித்தியாசமானவை. 
ர முன்பு இப்படிப்பட்ட ட 

காணப்படவில்லை. 

தேலலுபைய்‌ விசேஷித்த சிருஷ்டிப்பு எகிய்த 
தேசத்தின்மீது வாதையை அனுப்ப 
வேண்டுமென்பதற்காகத்‌ தேவன்‌ இந்த 
வெட்டுக்கிளிகளைச்‌ சிருஷ்டித்தார்‌. வாதை 
முடிந்த பின்பு, இந்த வெட்டுக்கிளிகள்‌ 
பூமியில்‌ காணப்படவும்‌ இல்லை. 


கர்த்தர்‌ நிலத்தின்‌ 
ஆனால்‌ 


பயிர்வகைகளை 


மனுஷருக்கு 
கொடுத்திருக்கிறார்‌ 
வெட்டுக்கிளிகள்‌ நிலத்தின்‌ பயிர்‌ வகைகளை 


மனுஷர்‌ 


புசிக்க 
வெட்டுக்கிளிகளுக்‌ 


பட்சித்துப்போடுகிறது. 
வேண்டிய ஆகாரம்‌, 


ஆசீர்வாதங்களை அகற்றிப்போட்டு, 
ஆசீர்வாதங்களை தமக்கு சித்தமான 
வேறொருவருக்கு கொடுத்துவிடுவார்‌. 
வெட்டுக்கிளிகள்‌ மனுஷர்‌ புசிக்கவேண்டிய 
பமிர்‌ வகைகளை பட்சிப்பது மாத்திரமல்ல, 
மனுஷருடைய வாயிலுள்ள அப்பத்தைக்கூட 
பட்சித்துப்போடும்‌. 


எகிப்து தேசத்திற்கு வந்திருக்கிற 
பேரழிவை பார்வோன்‌ பார்க்கிறான்‌. அவன்‌ 
தன்னுடைய பாவத்தை உணருகிறான்‌. 
பார்வோன்‌ மோசேயையும்‌ ஆரோனையும்‌ 
தன்னிடத்தில்‌ தீவிரமாக அழைத்து 
வரச்சொல்லுகிறான்‌. பார்வோன்‌ அவர்களை 
நோக்கி, 'உங்கள்‌ தேவனாகிய 
கர்த்தருக்கும்‌, உங்களுக்கும்‌ விரோதமாக 
பாவம்‌ செய்தேன்‌" (யாத்‌ 10:16) என்று 


சொல்லுகிறான்‌. 


QOODNENS 
PUBLISHERS 


வெட்டுக்‌ கிளிகளினால்‌ எகிப்து தேசம்‌ 
எங்குமுள்ள மரங்களிலும்‌ வயல்வெளியின்‌ 
பமிர்வகைகளிலும்‌ ஒரு  பச்சிலையும்‌. 
மீதியாயிருக்கவில்லை. வாதை முடிந்தது. 
பூமியில்‌ ஒரு தாவரமும்‌ இல்லை. பார்வோன்‌ 
மோசேயையும்‌, ஆரோனையும்‌ மறுபடியும்‌ 
அழைக்கிறான்‌. இது தேவனுடைய செயல்‌ 
என்பதை  அங்கிகரித்து தனக்காகக்‌ 
கர்த்தரிடத்தில்‌ விண்ணப்பம்‌ பண்ணுமாறு 
பார்வோன்‌ அவர்களைக்‌ கேட்டுக்‌ 
கொள்கிறான்‌. (யாத்‌ 10:16-17) பார்வோன்‌ 
இரண்டாம்‌ முறையாகத்‌ தன்‌ பாவத்தை 
அறிக்கையிடுகிறான்‌. (யாத்‌ 9:27) 


பார்வோன்‌ தேவனாகிய கர்த்தருக்கு 
விரோதமாகப்‌ பாவம்‌ செய்ததை 
அங்கீகரிக்கிறான்‌. கர்த்தரால்‌ மாத்திரமே 
மனுஷருடைய பாவங்களை மன்னிக்க முடியும்‌. 
ஆனால்‌ பார்வோனோ மோசேயை நோக்கி, 
“இந்த ஒரு முறை மாத்திரம்‌ நீ என்‌ 
க்கு வேண்டும்‌" என்று 
பார்வோன்‌ கர்த்தரிடத்தில்‌ 
கேட்காமல்‌, 

சோசேமினிடத்தில கேட்கிறான்‌ 


பார்வோன்‌ ரிடத்தில்‌ 
ஜெபம்பண்ணவில்லை. மோசேயும்‌ ராதல்‌ 
தனக்காக  ஜெபம்பண்ணவேண்டுமென்று, 
பார்வோன்‌ எதிர்பார்க்கிறான்‌. பார்வோன்‌ 
அவர்களை நோக்கி, "உங்கள்‌ தேவனாகிய 
கர்த்தர்‌ இந்தச்‌ சாவைமாத்திரம்‌ 
என்னைவிட்டு “வலக்க. அவரை! நேக்கி 
விண்ணப்பம்பண்ணுங்கள்‌" (யாத்‌ 10:17) 
என்று சொல்லுகிறான்‌. 


முதல்‌ தடவையாக இஸ்ரவேலுக்கு 
எதிராகத்‌ தான்‌ செய்த பாவத்தை மன்னிக்க 
வேண்டும்‌ என்று பார்வோன்‌ கேட்கிறான்‌. 
இது இரட்சிப்புக்கு. ஏதுவான 
மனந்திரும்புதலை உண்டாக்கும்‌ துக்கமல்ல. 
(கொரி 7:0) இது தேவனுக்கேற்ற 
துக்கமல்ல. இது லெளகிக துக்கம்‌. பார்வோன்‌ 
மாறவில்லை. பார்வோன்‌ தன்‌ பாவங்களை 
மறைக்கிறான்‌. ஆகையினால்‌ அவன்‌. 
வாழ்வடையமாட்டான்‌. பார்வோன்‌ தன்‌ 
பாவங்களை அறிக்கை செய்து 
விட்டுவிடவில்லை. ஆகையினால்‌ அவன்‌ 
தேவனிடத்திலிருந்து இரக்கம்‌ பெறமாட்டான்‌. 
(நீதி 28:13) 





யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


தனக்கு வந்திருக்கும்‌ வாதையிலிருந்து 
தப்பிக்க வேண்டும்‌ என்பது பார்வோனின்‌ 
எண்ணம்‌. தான்‌ செய்த தவறுகளுக்கு 
சாவைக்‌ 

என்பது. 

இகவ 

பார்வோன்‌ மோசேயிடம்‌ “உங்கள்‌ தேவனாகிய 
சாவைமாத்திரம்‌ 

நோக்கி 


மோசேயும்‌ ஆரோனும்‌ கர்த்தரிடத்தில்‌ 
விண்ணப்பம்பண்ணினால்‌, கர்த்தர்‌ 
அவர்களுடைய ஜெபத்திற்கு பதில்‌ 
கொடுப்பார்‌ என்று பார்வோன்‌ நம்புகிறான்‌. 
பார்வோன்மீது வெட்டுக்கிளிகள்‌ மூலமாக 
சாபம்‌ வந்திருக்கிறது. அந்த சாவு அவனை 


தன்னைவிட்டு 

பார்வோன்‌ அவர்களை 
விண்ணப்பம்பண்ண 

பார்வோனுக்கு பாவம்‌ விலகுவதைவிட, சாவு 
விலகுவதே முக்கியமானதாயிருக்கிறது. 


எகிப்து தேசத்திலே வெட்டுக்கிளிகள்‌ 
, வந்திருக்கிறது. அந்த 


மிகவும்‌ கடினமாயிருக்கிறது. 
தன்னுடைய கடினமான 
மாற்றிக்கொள்ள 
வெட்டுக்கிளிகள்‌ வந்திருக்கும்‌ 
ஆபத்துக்களையும்‌ அழிவுகளையும்‌ விட, 
பார்வோனுடைய கடினஇருதயத்தின்‌ 

மூலமாய்‌ வரும்‌ அழிவும்‌ ஆபத்தும்‌ 
அதிவால்கக்கைது. 

பார்வோன்‌. மோசேயையும்‌ 
ஆரோனையும்‌ நோக்கி, “உங்கள்‌ தேவனாகிய 
கர்த்தர்‌ இந்தச்‌ சாவைமாத்திரம்‌ 
என்னைவிட்டு விலக்க அவரை நோக்கி 
விண்ணப்பம்‌ பண்ணுங்கள்‌" என்று. 
மாத்திரமே கேட்டுக்கொள்கிறானேயல்லாமல்‌, 
தன்னுடைய பாவங்கள்‌ 
மன்னிக்கப்படவேண்டும்‌ என்றோ அல்லது. 
தன்னுடைய கடினமான இருதயம்‌. 
புதுப்பிக்கப்படவேண்டும்‌ என்றோ 
கேட்டுக்கொள்‌ எவில்லை. 


மோசே பார்வோனுடைய 
வேண்டுகோளுக்கு. செவிகொடுக்கிறார்‌. 
அவர்‌ பார்வோனை விட்டுப்‌ புறப்பட்டுப்போய்‌, 
கர்த்தரை நோக்கி விண்ணப்பம்பண்‌ ணுகிறார்‌ 
அப்பொழுது கர்த்தர்‌ மகா பலத்த. 
மேல்காற்றை வீசும்டி செய்கிறார்‌; அது 
வெட்டுக்கிளிகளை அடித்துக்கொண்டு போய்‌ 
செங்கபலிலே... போடுகிறது... எகிப்தின்‌ 
எல்லையில்‌ ள ஒரு 
வெட்டுக்கிளியாகிலும்‌: மதியாயிருக்கலில்லை 
(யாத்‌ 10:18,19). 


மோசே கர்த்தரை நோக்கி விண்ணப்பம்‌ 
பண்ணும்‌ வரையிலும்‌ வெட்டுக்கிளிகள்‌ 
எகிப்து தேசத்தை விட்டுப்‌ போகவில்லை. 
தேவனுடைய விரலினால்‌ இங்கு பலத்த 
கிரியைகள்‌ நடைபெற்றுக்‌ கொண்டிருக்கிறது. 
தேவன்‌ மோசேயின்‌ விண்ணப்பத்தைக்‌ 
கேட்கிறார்‌. அப்பொழுது கர்த்தர்‌ மகா பலத்த 
மேல்காற்றை வீசும்படி செய்கிறார்‌; அது 
வெட்டுக்கிளிகளை அடித்துக்கொண்டு போய்‌ 
செங்கடலிலே போடுகிறது: 

எகிப்தின்‌ எல்லையில்‌ எங்கும்‌ ஒரு 
வெட்டுக்கிளியாகிலும்‌ மீதியாமிருக்கவில்லை. 
(யாத்‌... 1018-19), வெட்டுக்கிளிகளைத்‌. 
தேவனே  அதற்றுகிறார்‌. இயற்கையான 
மேல்காற்று வெட்டுக்கிளிகளை அடித்துக்‌ 
கொண்டு போகவில்லை. 


மேல்க்காற்று 
அடித்துக்கொண்டு போய்‌ 
போடுகிறது. ஏதோம்‌, அல்லது. ஏசா 
என்பதற்கு “சிவப்பு” என்று பொருள்‌: 
இவர்களுடைய நிலங்கள்‌ இந்தக்‌ கடற்கரை 
பரவியிருக்கிறது. 
அரபியாவை மேல்‌ 
எகிப்தின்‌ ஒரு 


வெட்டுக்கிளிகளை 
செங்கடலிலே 


எத்தியோப்பியாவிலிருந்தம்‌, 
பகுதியிலிருந்தும்‌ வேறுபிரிக்கிறது. செங்கடல்‌ 
1350 மைல்‌ நீளமும்‌, அதன்‌ மையப்பகுதியில்‌ 
250 அகலமும்‌ கொண்டது. 


எகிப்தின்‌ எல்லையில்‌ எங்கும்‌ ஒரு 
வெட்டுக்கிளியாகிலும்‌ மீதியாமிருக்கவில்லை. 
வெட்டுக்கிளிகள்‌ எகிப்து தேசத்திற்குள்‌ 
வந்தது எப்படியொரு அற்புதமோ 
அதுபோலவே வெட்டுக்கிளிகளெல்லாம்‌. 
எகிப்து தேசத்தை விட்டுப்‌ போவதும்‌ ஒரு 
அற்புதம்தான்‌. 





யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


எகிப்து தேசத்தின்மீது 
வெட்டுக்கிளிகள்‌, 


நியாயத்தீர்ப்பாகவே 


ட. வந்த 
கர்த்தருடைய 
அந்த  தேசத்தின்மீது: 
வந்திருக்கிறது; அந்த வெட்டுக்கிளிகள்‌ 
கர்த்தருடைய சித்தத்தின்‌ பிரகாரமாக 
எகிப்து தேசத்திற்கு வருகிறது. அவருடைய 
சித்தத்தின்‌ பிரகாரமாகவே அவை 
எகிப்து தேசத்தைவிட்டு நீங்குகிறது. 
வெட்டுக்கிளிகள்‌ விஷயத்திலும்‌ கர்த்தருடைய 
மகாபெரிய வல்லமை வெளிப்படுகிறது. 


எகிப்து தேசத்தின்மீது. 
கொண்டு வந்து 
மேல்க்காற்று எகிப்து 
'த்திலுள்ள வெட்டுக்கிளிகளை 
அடித்துக்கொண்டுபோய்‌ செங்கடலில்‌ 
போடுகிறது. கர்த்தர்‌ தம்முடைய சித்தத்தின்‌ 
பிரகாரமாக காற்றை வீசப்பண்ணுகிறார்‌. 
காற்று எந்த திசையில்‌ வீசவேண்டுமென்று 
கர்த்தர்‌ சித்த்கொள்கிறாரோ அந்த 
திசையில்‌ அது வீசம்‌. காற்றும்‌ கடலும்‌ 
கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும்‌. 


கீழ்க்காற்று 
வெட்டுக்கிளிகளை 


மேல்க்காற்று வீசவில்லை. 
கர்த்தர்‌ மோசேக்கு 

அதிகாரத்திற்கு  அடையாளமாயிருக்கிறது. 
மோசே எகிப்து தேசத்தின்மேல்‌ தன்‌ 
கோலை நீட்டியபோது கீழ்க்காற்று வீசுகிறது. 
அவர்‌ கர்த்தரை நோக்கி 
விண்ணப்பம்பண்‌ ணும்போது, அந்த 
தேசத்தின்மேல்‌ மேல்க்காற்று வீசுகிறது. 


கீழ்க்காற்று எகிப்து தேசத்தின்மீது. 
திரளான  வெட்டுக்கிளிகளை கொண்டு 
வருகிறது. இது கர்த்தருடைய 
நியாயத்தீர்்புக்கு அடையாளம்‌. 
மேல்க்காற்று வெட்டுக்கிளிகளை அடித்துக்‌ 
ல்‌ ப்‌ செங்கடலிலேபோடுகிறது. 


தண்டிக்கிறார்‌. அதே கர்த்தர்‌ தம்முடைய 
கிருபையினாலும்‌ 
அவர்களுடைய பாவங்களை 


சித்தமுள்ளவராயிருக்கிறார்‌. 


QOODNENS 
PUBLISHERS 


இப்பொழுது எகிப்தின்‌ 
ஒரு வெட்டுக்கிளிகள்கூட 
மேல்க்காற்று எல்லா வெட்டுக்கிளிகளையும்‌ 
செங்கடலுக்கு அடித்துக்கொண்டு 
போய்விடுகிறது. எகிப்து தேசம்‌ 
வெட்டுக்கிளிகள்‌ இல்லாமல்‌ 
துப்புரவாகயிருக்கிறது. அப்பொழுது 
கர்த்தர்‌ பார்வோனின்‌ இருதயத்தைக்‌ 
கடினப்படுத்துகிறார்‌. அவன்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரரை போகவிடவில்லை (யாத்‌ 10:20), 

பார்வோன்‌ சற்று நேரத்திற்கு முன்பு, 
நீங்கள்‌ போய்‌ உங்கள்‌ தேவனாகிய 
கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள்‌, யாரார்‌ 


ஒருவரைக்கூட போகவிடவில்லை. 


காரிருள்‌ 
யாத்‌ 10:21-29 


அப்பொழுது கர்த்தர்‌ 

நோக்கி: 
'தடவிக்கொண்டிருக்கத்தக்கதான இருள்‌: 
எகிப்து தேசத்தின்மேல்‌ 
உண்டாகும்படிக்கு, உன்‌ கையை 


வானத்திற்கு நேராக நீட்டு என்றார்‌. 


யாத்‌ 10:22. மோசே தன்‌ கையை 
வானத்திற்கு நேராக தீட்டினான்‌; 
அப்பொழுது எகிப்து தேசம்‌ எங்கும்‌ 
மூன்றுநான்மட்டும்‌ காரிருள்‌ 
உண்டாயிற்று. 


யாத்‌ 
a 


10:21. 
ய 


யாத்‌ 10:23. மூன்றுநான்மட்டும்‌ 
ஒருவரை ஒருவர்‌ காணவும்‌ இல்லை, 
ஒருவரும்‌ தம்மிடத்தைவிட்டு 
எழுந்திருக்கவும்‌ இல்லை; இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ யாவருக்குமோவெனில்‌ 
அவர்கள்‌ வாசஸ்தலங்கனிலே 
வெளிச்சம்‌ இருத்தது. 


யாத்‌ 10:24. அப்பொழுது பார்வோன்‌. 
மோசேயை அழைப்பித்து: நீங்கள்‌ 
போய்க்‌ கர்த்தருக்கு 
ஆராதனை செய்யுங்கள்‌; உங்கள்‌. 
ஆடுகளும்‌ உங்கள்‌ மாடுகளும்மாத்திரம்‌ 
நிறுத்தப்படவேண்டும்‌; உங்கள்‌ 
குழத்தைகன்‌ உங்களுடன்‌ போகலாம்‌ 
என்றான்‌. 





HLMETHER 
RAAT IMAL 


யாத்‌ 10:25, அதற்கு மோசே: நாங்கள்‌ 
எங்கன்‌ தேவனாகிய கர்த்தருக்குப்‌ 
படைக்கும்‌ பலிகளையும்‌ 
சர்வாங்க. (லிகளையும்‌ தீர்‌ 


தகனப 
எங்கள்‌ கையிலே கொடுக்கவேண்டும்‌. 


யாத்‌ 1026. எங்கள்‌ மிருகஜீவன்களும்‌. 
எங்கனோடேகூட வரவேண்டும்‌; ஒரு 
குவம்பும்‌ பின்வைக்கப்படுவதில்லை; 
எங்கள்‌ தேவனாகிய கர்த்தருக்கு. 
ஆராதனை செய்கிறதற்கு அவைகளிலி. 


நாங்கள்‌ அங்கே போய்ச்‌ சேருமனவும்‌ 
எங்களுக்குத்‌ தெரியாது என்றான்‌. 


யாத்‌ 10:27. கர்த்தர்‌ பார்வோனுடைய 
இருதயத்தைக்‌ கடினப்படுத்தினார்‌ 
அவன்‌ அவர்களைப்‌ 'போகவிட 
மனதில்லாதிருந்தான்‌. 


யாத்‌ 10:28. பார்வோன்‌ அவனை 
நோக்கி: என்னை விட்டு அப்பாலே பேர; 
நீ இனி என்முகத்தைக்‌ காணாதபடி. 
எச்சரிக்கையாமிரு; நீ இனி என்‌ 
முகத்தைக்‌ காணும்‌ நானில்‌ சாவாய்‌. 
என்றான்‌. 


யாத்‌ 10:29, அப்பொழுது மோசே: தீர்‌ 
சொன்னது சரி; இனி நான்‌ உம்முடைய 
முகத்தைக்‌ காண்பதில்லை என்‌ றான்‌. 


கர்த்தர்‌ எகிப்து தேசத்தின்மீது அடுத்த 
வாதையாக காரிருளை வரப்பண்ணுகிறார்‌ 
எகிப்து தேசத்தில்‌ காரிருள்‌ இருக்கும்‌ போது. 
ஒருவரையொருவர்‌ காணமுடியாது. நரகத்தில்‌ 
வெளிச்சம்‌ இருக்காது. எகிப்து தேசத்தில்‌ 
நரக இருளைப்போல மூன்றுநாள்‌ காரிருள்‌ 
உண்டாகும்‌. 


“விளக்கு வெளிச்சம்‌ இனி 
உன்னிடத்தில்‌ பிரகாசிப்பதுமில்லை; 
மணவாளனும்‌ மணவாட்டியுமானவர்களுடைய 
சத்தம்‌ இனி உன்னிடத்தில்‌ 
கேட்கப்படுவதுமில்லை. உன்‌ வர்த்தகர்‌ 
பூமியில்‌ பெரியோர்களாயிருந்தார்களே: உன்‌ 
சூனியத்தால்‌ எல்லா ஜாதிகளும்‌ 
மோசம்போனார்களே" (வெளி 18:23) 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


பிரியப்‌ 
UBLISHERS 


எகிப்து தேசத்தில்‌ காரிருள்‌ 
உண்டாகும்போது ஜனங்களுக்கு ஒன்றும்‌ 
தெரியாது. அவர்கள்‌ 
தடவிக்கொண்டிருப்பார்கள்‌. காரிருள்‌ 
எகிப்தியருக்கு பயத்தையும்‌, திகிலையும்‌, 
நடுக்கத்தையும்‌ கொடுக்கும்‌. 


யூதர்களுடைய பாரம்பரிய 
நம்பிக்கையின்‌ பிரகாரம்‌, காரிருளில்‌ 
பேய்கள்‌ நடமாடும்‌ என்று சொல்லுகிறார்கள்‌. 
பேய்களின்‌ விநோதமான கூக்குரல்களைக்‌ 
கேட்டு ஜனங்கள்‌ அதிகமாய்ப்‌ 
பயப்படுவார்கள்‌. அப்போது அவர்களுடைய 
மனச்சாட்சியும்‌ அவர்களைக்‌ குற்றப்படுத்தும்‌. 
காரிருளின்‌ பயங்கரத்தோடு, மனச்சாட்சியின்‌ 
பயங்கரமும்‌ அதிகமாயிருக்கும்‌. 


கர்த்தர்‌ மோசேயை 
தடலிக்கொண்டிருக்கத்தக்கதான 

எகிப்து தேசத்தின்மேல்‌ உண்டாகும்படிக்கு, 
உன்‌ கையை வானத்திற்கு நேராக நீட்டு” 
என்று சொல்லுகிறார்‌. மோசே தன்‌ கையை 
வானத்திற்கு நேராக நீட்டுகிறார்‌: 
அப்பொழுது எகிப்து தேசம்‌ எங்கும்‌ 
மூன்றுநாள்மட்டும்‌ காரிருள்‌ உண்டாயிற்று 
(யாத்‌ 10:21,22), 


தேவனுடைய கோலை நீட்டிய மோசே, 
இப்பொழுது தன்‌ கையை வானத்திற்கு 
நேராக நீட்டுகிறார்‌. வானத்தின்‌ தேவனுக்கு 
மோசே கீழ்ப்படிகிறார்‌. தேவன்‌ சர்வ 
வல்லமையுள்ளவர்‌. அற்புதங்களைச்‌ 
செய்கிறவர்‌. அவரை நோக்கி, மோசே 
கையை நீட்டும்போது. கர்த்தர்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனத்தாருக்காகக்‌ கிரியை 
செய்கிறார்‌. 


தடலிக்கொண்டிருக்கத்தக்கநான 
இருள்‌ என்பது காரிருளைக்‌ குறிக்கிறது. 
காரிருளில்‌ ஒன்றையும்‌ பார்க்க முடியாது. 
ஓரிடத்திலிருந்து 

இடத்திற்கு யாரும்‌ 

(யாத்‌ 10:23). வேதாகமத்தில்‌ 

யாத்‌ 10:22: 

1இராஜா 812; 

யோவே 2:2; 

வசனங்களில்‌ 





BALWETHER 
பிய 


யாத்‌ 
யோபு 22:14; 
சங்‌ 1821-12 
கூறப்பட்டிருக்கும்‌ 
கார்மேகழும்‌ 
காரிருளும்‌, 
உடையவை. 
விவரிப்பதற்காகக்‌ 
வார்த்தை பயன்படுத்‌ 

மத்‌ 812; மத்‌ 2213; மத்‌ 
2பேதுரு 2:417; யூதா 1:63). 


ட்டும்‌, அக்கினியும்‌ 
ர்ந்திருக்கும்‌ என்று 


கார்மேகமும்‌ ஒரே 
நரகத்தின்‌ 
காரிருள்‌ 


நரகத்தில்‌ 
இருக்கும்‌. இவை ஏன்‌ 
தெரியவில்லை. ஆனால்‌ 
காலமாக. க்கும்‌. (ஏசா 
மத்‌ 13:42-50; மத்‌ 25:41,46; மாற்கு 9:32-49; 
வெளி 1490; வெளி 2090-15; 
வெளி 21:8; வெளி 2215. 


வேதாமத்தில்‌, ஒரு. 
கார்க்‌ 
அதன்‌ விவரம்‌ 


பரிசுத்த 
இடங்களில்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. 
வருமாறு : 


1. பூமி சிருஸ்ரக்ப்பட்டபோது. இருந்த 
காரிருள்‌. (யோபு 38:9) கீத 
தகதக சூரியன்‌ 


கறுப்புக்‌ 
கும்பளியைப்போல. குறுத்திருக்கும்‌. 


(வெளி 6:12) 


பூமியின்‌ ஆழத்தின்மேல்‌ 
இருந்தது. (ஆதி 1:2). 


3 ஆபிரகாமைத்‌ திகிலும்‌. காரிருளும்‌ 
மூடிக்‌ கொண்டது. (ஆதி 15:12). 


எகிப்தின்மீது காரிருள்‌ 
வந்தது. (யாத்‌ 10:21-22). 


எகிப்தியருக்கும்‌, 
நடுவே அந்தகாரம்‌ 
(யாத்‌ 14:20: யோசு 24:7). 


இருள்‌ 


வாதையாக. 


இஸ்ரவேலருக்கும்‌ 
இருந்தது. 


நியாயப்பிரமாணம்‌ சீனாய்‌ மலையில்‌. 
கொடுக்கப்ப்ட போது. தேவன்‌ 
கார்மேகத்திற்குள்‌ இருந்தார்‌. 
(யாத்‌ 20:21: உபா 4:11; உபா 5:22-23; 
எபி 1218) 


இயேசு கிறிஸ்துவைச்‌ சிலுவையில்‌: 
அறைந்தபோது பூமியெங்கும்‌ 
அந்தகாரம்‌ உண்டாயிற்று. (மத்‌ 27:45; 
மாற்கு 15:33: லூக்கா 23:44). 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எகிப்து தேசத்தில்‌ மூன்றுநாள்‌ காரிருள்‌ 
உண்டாயிற்று. அவர்களுக்கு பகல்‌ 
வேளையே இல்லை, மூன்றுநாள்‌ காரிருள்‌ 
என்பது ஆறு இரவு பொழுதுகளாகும்‌. 
அவையெல்லாம்‌ ஒரே இரவு பொழுதாக, 
மூன்று நாட்களுக்கு தொடர்ந்து இருக்கிறது. 
மூன்று நாள்‌ மட்டும்‌ எகிப்தியர்‌ 
ஒருவரையொருவர்‌ காணவுமில்லை. 
அவர்களில்‌ ஒருவரும்‌ தம்மிடத்தை விட்டு 
எழுந்திருக்கவுமில்லை (யாத்‌ 10:23). 


காரிருள்‌ என்பது 
அடிமைத்தனமாகும்‌. 
சாத்தான்‌. மனுஷருடைய  ஆலிக்குரிய 
கண்களைக்‌ குருடாக்குகிறான்‌. அப்போது 
அவர்களால்‌ ஆவிக்குரிய காரியங்களைக்‌ 
காணமுடியாது. அது மாத்திரமல்ல. சாத்தான்‌. 
மனுஷருடைய ஆலிக்குரிய கைகளையும்‌ 
கால்களையும்‌ கட்டிப்போடுகிறான்‌. அப்போது 
அவர்களால்‌ கர்த்தருக்காக கிரியை 
செய்யவும்‌ முடியாது. அவர்களால்‌ 
பரலோகத்தை நோக்கி போகவும்‌ முடியாது. 
அவர்கள்‌ காரிருளில்‌ அமர்ந்திருப்பார்கள்‌. 
தாங்கள்‌ உட்கார்ந்திருக்கும்‌ இடத்தை விட்டு 


எழுந்திருக்கவுமாட்டார்கள்‌. 
மன; 
எகிப்து தேசத்திலே 
உண்டான துபோல, 
இருதயத்திலும்‌ காரிருள்‌ 
எகிப்து தேசத்தார்‌. 
தங்களுடைய அக்கிரமங்களினாலும்‌, 
துன்மார்க்கங்களினாலும்‌, கொடூரமான 
குணங்களினாலும்‌ இஸ்ரவேலின்‌ விளக்கை 
அணைத்துப்போட முயற்சி செய்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ இஸ்ரவேலின்‌ எரிகிற விறகை 
அவித்துப்போட பார்க்கிறார்கள்‌. ஆகையினால்‌ 
கர்த்தர்‌ தம்முடைய நீநியினால்‌ 
எகிப்தியரின்‌ விளக்கை அணைத்துப்‌ 
போடுகிறார்‌. எகிப்து தேசமெங்கும்‌ காரிருள்‌ 
உண்டாயிற்று. 
இஸ்ரவேல்‌. 
யாவருக்குமோவெனில்‌ அவர்கள்‌ 
வாசஸ்தலங்களிலே வெளிச்சம்‌ இருக்கிறது 
(யாத்‌ 10:23). கர்த்தர்‌ எகிப்தியருக்கும்‌, 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கும்‌ வித்தியாசம்‌ 
காண்பிக்கிறார்‌. எகிப்தியருக்கு காரிருளும்‌, 
இஸ்ரவேலருக்கும்‌ வெளிச்சமும்‌ 
உண்டாயிற்று. 


விக்குரிய 
ஆலிக்குரிய 


பார்வோனுடைய 
குருடாயிருக்கிறது. 
காரிருள்‌ 
பார்வோனுடைய 
உண்டாயிருக்கிறது. 


புத்திரர்‌ 





யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


எகிப்து தேசமெங்கும்‌ காரிருள்‌ 
உண்டானதினால்‌, பார்வோன்‌ மனம்திரும்பி, 
இஸ்ரவேல்‌ புத்திரரை எகிப்து. 
தேசத்தைவிட்டு அனுப்பிவிடவேண்டுமென்று 
நினைக்கிறான்‌. 

பார்வோன்‌ மோசேயை அழைப்பித்து, 
“நீங்கள்‌ போய்‌ கர்த்தருக்கு 
ஆராதனைசெய்யுங்கள்‌ ; உங்கள்‌ 
ஆடுகளும்‌ உங்கள்‌ மாடுகளும்மாத்திரம்‌ 
நிறுத்தப்படவேண்டும்‌; உங்கள்‌ குழந்தைகள்‌ 
உங்களுடன்‌ போகலாம்‌" (யாத்‌ 10:24) என்று 
சொல்லுகிறான்‌. 

பார்வோன்‌. இப்போது 

ட இஸ்ரவேல்‌ 
குடும்பத்தாரையெல்லாம்‌ அனுப்புவதற்கு 
சம்மதிக்கிறான்‌. ஆனால்‌ அவர்கள்‌ 
டுமாடுகளை எகிப்து தேசத்திலேயே 

விட்டுப்போசுவேண்டும்‌ 


கர்த்தருக்கு 
புத்திரரின்‌ 


பலி. செலுத்தப்போகிறார்கள்‌. 
ஆடுமாடுகளை கர்த்தருக்கு 
செலுத்துவார்கள்‌. ஆனால்‌ 

இஸ்ரவேல்‌ புத்திரரை வெறுங்கையோடு 
அனுப்பவேண்டுமென்று நினைக்கிறான்‌. 


பார்வோன்‌ எல்லோரையும்‌ போக 
அனுமறிக்கிறான்‌. ஆனால்‌ இஸ்ரவேலரின்‌ 
ஆடுகளையும்‌, மாடுகளையும்‌ போக. 
அனுமதிக்கவில்லை. மிருகஜீவன்கள்‌ போகா 
விட்டால்‌ இஸ்ரவேலர்கள்‌ வனாந்தரத்திற்குப்‌ 
போகமாட்டார்கள்‌ என்று பார்வோன்‌ 
நினைக்கிறான்‌. ஆனால்‌ மோசேயோ 
பார்வோனிடம்‌ “எங்கள்‌ மிருகஜீவன்களும்‌ 
எங்களோடேகூட வரவேண்டும்‌: ஒரு குளம்பும்‌ 
பின்வைக்கப்படுவதில்லை' என்று 
கூறிவிடுகிறார்‌ (யாத்‌ 10:25-26). 


மோசேயோ, 
ஆடுமாடுகளையும்‌ 


தங்களோடு 
அழைத்துக்கொண்டு 
போகவேண்டுமென்று சொல்லுகிறார்‌. 
மோசே பார்வோனை நோக்கி, “நாங்கள்‌ 
எங்கள்‌ தேவனாகிய கர்த்தருக்குப்‌ படைக்கும்‌ 
பலிகளையும்‌ சர்வாங்க தகனபலிகளையும்‌ நீர்‌ 
எங்கள்‌ கையிலே கொடுக்கவேண்டும்‌. 
எங்கள்‌ மிருகஜீவன்களும்‌ எங்களோடேகூட 


வரவேண்டும்‌; ஒரு 
பின்வைக்கப்படுவதில்லை: எங்கள்‌ 
தேவனாகிய கர்த்தருக்கு ஆராதனை 
செய்கிறதற்கு அவைகளிலிருந்து எடுக்க 
வேண்டும்‌: இன்னதைக்கொண்டு கர்த்தருக்கு 
ஆராதனை செய்வோம்‌ என்பது நாங்கள்‌ 
அங்கே போய்ச்‌ சேருமளவும்‌ எங்களுக்குத்‌ 
தெரியாது” (யாத்‌ 10:25,26) என்று 
சொல்லுகிறார்‌. 


குளம்பும்‌ 


ஆராதனை செய்ய 

எவ்வளவு பலிகள்‌ 

வேண்டுமென்பதும்‌ 

லபா தெரியாது. அவர்களுக்கு 

நியாயப்பிரமாணம்‌ 

ஆகையினால்‌ 

மிருகஜீவன்களையும்‌ 

வேண்டுமென்று 

தேவனாகிய 

ஆராதனை. செய்கிறநற்கு 

ன எடுத்து, பலிசெலுத்த 
வேண்டுமென்று மோசே விரும்புகிறார்‌. 


ஸ்ரவேல்‌ புத்திரர்‌ வனாந்தர; 

தகு பலி க த்தப்போக்றாரகள்‌ 
ஆடுமாடுகள்‌ இல்லாமல்‌ பலி செலுத்த 
முடியாது. ஆகையினால்‌ ஆடு மாடுகளையும்‌ 
தங்களோடு அழைத்துக்கொண்டு 
போகவேண்டும்‌ என்று மோசே சொல்லுகிறார்‌. 
னால்‌... பார்வோனோ, இஸ்ரவேல்‌ 
புத்திரரோடு ஆடுமாடுகளை அனுப்ப 
மறுத்துவிடுகிறான்‌. 


கொடுக்கப்படவில்லை. 
எல்லா 
செல்ல: 


கர்த்தர்‌ பார்வோனுடைய இருதயத்தைக்‌ 
கடத்து அவன்‌ அவர்களைப்‌ 

போகவிட மனதில்லாதிருக்கிறான்‌ 
(யாத்‌ 10:27). 

பார்வோன்‌ மோசேயை நோக்கி, 
“என்ன விட்டு அப்பாலே போ: 
நீ. இனி க காணாதபடி 
எச்சரிக்கையாயிரு: நீ இனி என்‌ முகத்தைக்‌ 
காணும்‌ நாளில்‌ சாவாய்‌” என்று 
சொல்லுகிறான்‌. அப்பொழுது மோசே, “நீர்‌ 
சொன்னது சரி; இனி நான்‌ உம்முடைய 
முகத்தைக்‌ காண்பதில்லை" (யாத்‌ 10:28,29) 
என்று சொல்லுகிறார்‌. 





ய்ய யாத்திராகமம்‌ - விரிவுரை COODNENS 
பயம EXODUS - COMMENTARY PUBLISHERS 


சொன்ன பதில்‌ 
, கோபமூட்டிற்று.. மோசே 
பார்த்தால்‌ அபிமெலேக்கு ஈசாக்கால்‌ 
கோபமடைந்தான்‌. (ஆதி 26:6-16) 
இடவும்‌ பார்வோன்‌ மோசேயால்‌ 
தேவன்‌ பார்வோனை கோபமடைந்தான்‌. (யாத்‌ 10:24-29) 
திட்டம்‌ று ம்‌ ம்‌ பாலாக்கு பிலேயாமினால்‌ 
தேவன்‌. க்க ஒரு விசேஷித்த கோபமடைந்தான்‌. (எண்‌ 24:10-11) 
தனை ப்தி ரன வல்‌ அம்ரு யெரொபெயாம்‌ ஒரு நீர்க்கதரிசியினால்‌ 
மீட்டு, கானான்‌ தேசத்திற்குள்‌ வழிநடத்திச்‌ கோபமடைந்தான்‌. (1இராஜா 13:4) 
ஆகாப்‌ மிகாயாவினால்‌. 
டண அள! கோபமடைந்தான்‌. (1இராஜா 22:6-28) 
அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள்‌. 


்‌ ர்கள்‌, தேவ்‌ 
நியமித்து வைத்திருக்கும்‌ ந்தை நாகமான்‌ எலிசாவினால்‌ 
ந து மப்‌. த்துப்‌ கோபமடைந்தான்‌. (2இராஜா 5:10-19) 

ப 
கீழ்ப்படியவில்லையென்றால்‌ ர்களுக்‌ . ஆசா அனானியால்‌ கோபமடைந்தான்‌. 
மரணம்‌ வரலாம்‌. (1இராஜா 13) (நாளா 16:71) 


ஒரு சில ராஜாக்கள்‌ கர்த்தருடை .. யோவாஸ்‌ சகரியாவினால்‌ 
லப்‌ தக்கல்‌ கோபமடைந்தான்‌. (தோளா 24:20-22) 
த்தில்‌ உசியா அசரியாவினால்‌ 
கோபமடைந்தான்‌. (நோளா 2616-21) 


யோயாக்கீம்‌. ஊரியாவினால்‌ 
9௭% ஆ கோபமடைந்தான்‌. (எரே 26:20-24) 
கோபமடைந்தான்‌. (ஆதி 12:10-20) 
ப ழ்‌ செதேக்கியா எரேமியாவினால்‌ 
2. அபிமெலேக்கு ஆபிரகாமால்‌ கோபமடைந்தான்‌. (எரே 32:1-5) 
கோபமடைந்தான்‌. (ஆதி 20) 
ஏரோது யோவான்ஸ்நானனால்‌ 
கோபமடைந்தான்‌. (மத்‌ 14:3) 





யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


மோசேக்கு மறுபடியுமாக 
தம்முடைய வார்த்தையை சொல்லுகிறார்‌ 
யாத்‌ 1122) 

புத்திரருக்கு 

தயவு கிடைக்கும்படி செய்கிறார்‌ (யாத்‌ 11:3). 


மோசே 


கர்த்தர்‌ 


பார்வோனுக்கு சொன்ன 
கடைசி செய்தி. எகிப்து தேசத்திலிருக்கிற 
முதற்பேறு அனைத்தும்‌ சாகும்‌ என்று 
மோசே பார்வோனுக்கு கர்த்தருடைய 
எச்சரிப்பின்‌ வார்த்தையை சொல்லுகிறார்‌ 
(யாத்‌ 11:4-8) 

பார்வோன்‌ கர்த்தருடைய 
வார்த்தைக்கு செவிகொடுக்கவில்லை. 
அவன்‌ தன்னுடைய இருதயத்தைக்‌ 
குடினப்படுத்தி, இஸ்ரவேல்‌ புத்திரரை 
போகவிடாதிருக்கிறான்‌ (யாத்‌ 11:9,10). 


பார்வோனின்‌ பிடி.வாதம்‌ 
யாத்‌ 11:1-3 


யாத்‌ 111. அப்யொழுது 
மோசேயை நோக்கி: 
வாதையைப்‌ 
எகிப்தின்மேலும்‌ 
அதற்குப்பின்‌ 
இவ்விடத்திலிருந்து போகவிடுவான்‌; 
சமூலமாய்‌ உங்களைப்‌. 
போகவிடுவதும்‌ அல்லாமல்‌, உங்களை 
இவ்விடத்திலிருந்து: துரத்தியும்‌ 
விடுவான்‌. 


கர்த்தர்‌ 


யாத்‌ 112. 
ஒவ்வொருவனும்‌ 


இப்பொழுது 
அவனவன்‌ 
அயலானிடத்திலூம்‌, ஒவ்வொருத்தியும்‌ 


அவனவன்‌ அயலாவிடத்திலூம்‌ 
வென்னியுடைமைகனையும்‌ 
பொன்னுடைமைகளையும்‌ கேட்கும்படி. 
ஜனங்களுக்குச்‌ சொல்‌ என்றார்‌. 


யாத்‌ 118. அப்படியே கர்த்தர்‌ 
ஜனங்களுக்கு எகிப்தியரின்‌ கண்களில்‌ 
தயவுகிடைக்கும்படி செய்தார்‌. மோசே: 
என்பவன்‌ எகிப்து தேசத்தில்‌ 
பார்வோனுடைய ஊழியக்காரரின்‌ 
பார்வைக்கும்‌ ஜனங்களின்‌ பார்வைக்கும்‌ 
மிகவும்‌ பெரியவனாயிரு த்தான்‌. 


கர்த்தர்‌ மோசேயின்மீதும்‌, இல்‌ 
புத்திரர்மீதும்‌ தம்முடைய 
கிருபைகளை வெளிப்படுத்துகிறார்‌. இன்க்‌ 
புத்திரருக்கு கர்த்தருடைய கண்களில்‌ தயவு 
கிடைத்திருக்கிறது. 
கர்த்தர்‌ எகிப்து 
ஒவ்வொரு வாதையாக 
பார்வோனோ 


தேசத்தின்மீது 
வரப்பண்ணுகிறார்‌. 
வானே தன்னுடைய இருதயத்தைக்‌ 
குடினப்படுத்தி, கர்த்தரை ஆராதிப்பதற்கு 
இஸ்ரவேல்‌ புத்திரரை அனுப்ப 
மறுத்துவிடுகிறான்‌. இதனால்‌ கர்த்தருடைய 
வாதை எகிப்து தேசத்தின்மீது மறுபடியும்‌ 
வருகிறது. 


வாதைகள்‌ 
வலேன்திமென்று rs க ுங்்‌ 
பார்வோன்‌ தன்னுடைய இருதயத்தைக்‌ 
கடினப்படுத்தாமல்‌, இஸ்ரவேல்‌ 
பத்திரை எகிப்து தேசத்திலிருந்து 
அனுப்பிவிட்டால்‌ மாத்திரமே, எகிப்து 
தேசத்தின்மீது வரும்‌ வாதை முடிவுக்கு வரும்‌. 
நால்‌ பார்வோன்மீதும்‌ எகிப்து 
தேசத்தார்மீதும்‌ கர்த்தர்‌ தம்முடைய 
வாதைகளை தொடர்ந்து 
வரப்பண்ணிக்கொண்டிருப்பார்‌. 


எகிப்தியர்கள்‌ இஸ்ரவேல்‌ 
ஒடுக்குகிறார்கள்‌. 
இஸ்ரவேலரை ஒடுக்குவதும்‌ நிறுத்தப்பட 
வேண்டுமென்று. மோசே விரும்புகிறார்‌. 
மோசேயின்‌ இருதயம்‌ மென்மையாயிருக்கிறது. 
இஸ்ரவேல்பத்திரும்‌ நீங்குகளை 
அனுபவிக்கக்கூடாது என்றும்‌, எகிப்தியரும்‌ 
வாதைகளை அனுபவிக்கக்கூடாது என்றும்‌ 
மோசே எதிர்பார்க்கிறார்‌. ஆனால்‌. 
பார்வோன்‌ தன்னுடைய இருதயத்தைத்‌ 
தொடர்ந்து கடினப்படுத்துவதினால்‌, கர்த்தர்‌ 
எகிப்து தேசத்தின்மீது, தொடர்ந்து 
வாதைகளை வரப்பண்ணுகிறார்‌. 


புத்திரரை 
அவர்கள்‌ 





i= al 
TT 


அடிமைகளாகயிருந்தாலும்‌, 
கர்த்தருடைய பெரிதான 
அவர்களுடைய அடிமைத்‌ 
வந்திருக்கிறது. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ தங்கள்‌ 
அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு, 
எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டுப்போகப்‌ 
போகிறார்கள்‌. அவர்களுடைய எஜமான்கள்‌ 
இத்தனை. வருஷங்களாக அவர்களைத்‌: 
துன்பப்படுத்திமிருக்கிறார்கள்‌. அவர்களை 
கடினமாய்‌ வேலை வாங்கி, அவர்களுக்கு 
சரியான சம்பளம்‌ கொடுக்காமல்‌, அவர்களை 
ஏமாற்றியிருக்கிறார்கள்‌. 


கிடைக்கவில்லை. ஆனாலும்‌ அவர்கள்‌ 
ஊதியம்‌ இல்லாமலேயே, தங்கள்‌ 
அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்று, 
எகிப்து தேசத்தைவிட்டு புறப்பட்டுப்போக. 
ஆயத்தமாயிருக்கிறார்கள்‌. தாங்கள்‌ 
வெறுங்கையோடு போனாலும்‌ பரவாயில்லை, 
தங்களுக்கு , அடிமைத்தனத்திலிருந்து. 
விடுதலை கிடைக்கவேண்டும்‌ என்பதே 
இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ விருப்பம்‌ 

இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ எகிப்து டள 
இத்தனை வருஷங்களாக, 
பொறுமையோடு, அடிமை 
செய்திருக்கிறார்கள்‌. 
சம்பளத்தை ப்‌ 
ஆயத்தமாயிருக்கிறார்கள்‌. 
கர்த்தரோ இஸ்ரவேல்‌ பதக்க 


விடுதலை பெற்று வெறங்கையோடுபோவது 
கர்த்தருக்கு சித்தமாயில்லை. இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ எல்லோரும்‌ தங்கள்‌ உழைப்புக்குத்‌ 
தகுந்த ஊதியத்தை பெற்றுக்கொண்டு 
போகவேண்டும்‌. என்று கர்த்தர்‌ 
விரும்புகிறார்‌. 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


கர்த்தர்‌ தம்முபை விருப்பத்தை 
மோசேக்கு சொல்லுகிறார்‌. கர்த்தர்‌ மோசேயை 


இல்விடத்திலிருந்து துரத்தியும்‌ 
(யாத்‌ 114) என்று சொல்லுகிறார்‌. 


மேலும்‌ கர்த்தர்‌ மோசேயை நோக்கி, 
"இப்பொழுது iG அவனவன்‌. 


புத்திரர்‌ இதுவரையிலும்‌ 
பல காரியங்களை 

டபக்‌ ஆனால்‌. எதிப்தியர்களோ 
அவர்களுடைய கோரிக்கைகளுக்கு 
செவிகொடுக்கமாட்டார்கள்‌. 


எஜமான்களிடத்தில்‌, 
வெள்ளியுடைமைகளையும்‌ 
பொன்யுடமைகளையும்‌ கேட்கவேண்டும்‌. 


இஸ்ரவேல்‌ ஜனங்களுக்கு 
கண்களில்‌ 


கிடைக்கும்படி செய்கிறார்‌. 

இதுவரையிலும்‌ இஸ்ரவேல்‌ 
வெறுத்தார்கள்‌. இப்போதோ 
இஸ்ரவேலருக்கு மதிப்பும்‌ மரியாதையும்‌ 
கொடுக்கிறார்கள்‌. 


(யாத்‌ 11:3). 





f= FTE 
TT 


இஸ்ரவேலின்‌ தேவனுக்குக்‌ கீழ்ப்படிய 
வேண்டுமென்பதை எகிப்தியர்‌ கற்றுக்‌ 
கொள்கிறார்கள்‌. மோசேயைக்‌ கனப்படுத்த 
வேண்டுமென்றும்‌ அவருக்குக்‌ கீழ்ப்படிய 
வேண்டுமென்றும்‌, ஜனங்கள்‌ பயத்தோடு 
கற்றுக்‌ கொள்கிறார்கள்‌. எகிப்தியரின்‌ 
தலைப்பிள்ளைகள்‌ செத்துப்‌ போனதால்‌, 
இஸ்ரவேலரை எகிப்து தேசத்திலிருந்து, 
எப்படியாவது துரத்தி விடவேண்டுமென்று, 
எகிப்தியர்கள்‌ விரும்புகிறார்கள்‌. (யாத்‌ 115; 
யாத்‌ 12:33-36) 


மோசே எகிப்து தேசத்திலிருந்து தன்‌ 
மாமனாகிய எத்திரோவிடம்‌ போவதற்கு 
முன்பாக, அவர்‌ எத்தியோப்பியரிடமிருந்து, 
எகிப்தியரை மீட்டார்‌ (யாத்‌ 2:10). ஆனாலும்‌, 
இப்போது அவர்‌ தேவன்‌ மூலமாகப்‌ பல 
அற்புதங்களைச்‌ செய்து, இஸ்ரவேல்‌. 
ஜனங்களை  மீட்பபடிமினால்‌, மோசே 
எல்லோருடைய பார்வைக்கும்‌ மிகவும்‌ 
பெரியவராக இருக்கிறார்‌. பார்வோனுடைய 
பார்வைக்கு மோசே பெரியவராக இல்லை. 
பார்வோனுடைய ஊழியக்காரரின்‌ பார்வைக்கு 
மாத்திரமே மோசே பெரியவராக இருக்கிறார்‌. 


எகிப்தியர்கள்‌ மோசேயிடம்‌ 
காணப்படுகிற தெய்வீக வல்லமைகளைப்‌ 
பார்க்கிறார்கள்‌. மோசேயின்‌ கரம்‌ 
கர்த்தருடைய வல்லமையினால்‌ 
அற்புதங்களையும்‌ அடையாளங்களையும்‌ 
செய்கிறது. இதனால்‌ ர்களின்‌ 
பார்வைக்கு மோசே 
பெரியவராயிருக்கிறார்‌ 


புதிய ஏற்பாட்டுக்காலத்தில்‌ 
அப்போஸ்தலர்கள்‌ சாதாரண 
ஜனங்களாகமிருந்தாலும்‌, கர்த்தருடைய 
வல்லமை அவர்கள்‌ மூலமாய்‌ வெளிப்பட்டது. 
ஆகையினால்‌ ஜனங்கள்‌ அப்போஸ்தலர்களை 
மேன்மைப்படுத்தினார்கள்‌. 


“அப்போஸ்தலருடைய கைகளினாலே. 
அநேக அடையாளங்களும்‌ அற்புதங்களும்‌ 
ஜனங்களுக்குள்ளே செய்யப்பட்டது. எல்லாரும்‌ 
ஒருமனப்பட்டுச்‌ சாலொமோனுடைய 
மண்டபத்தில்‌ இருந்தார்கள்‌. மற்றவர்களில்‌. 
ஒருவரும்‌ அவர்களுடனே சோத்‌ 
துணியவில்லை. ஆகிலும்‌ ஜனங்கள்‌ 
அவர்களை மேன்மைப்படுத்தினார்கள்‌” 
(அப்‌ 51213) 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தம்மை யார்‌ கனப்படுத்துகிறார்களோ 
அவர்களை கர்த்தரும்‌ கனப்படுத்துகிறார்‌. 
பார்வோன்‌ மோசேயை வெறுக்கிறான்‌. 
ஆனாலும்‌ பார்வோனுடைய ஊழியக்காரரின்‌ 
பார்வைக்கு மோசே பெரியவராயிருக்கிறார்‌. 
அப்போஸ்தலர்‌ 
செய்திக்கு 
அரண்மனையிலுள்எவர்களும்‌ 
செவிகொடுத்து. இயேசுகிறிஸ்துவின்‌ 
சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டார்கள்‌. 


பவுலின்‌. பிரசங்க 


ராயனுடைய 


'அரமனையெங்குழுள்ளவர்களுக்கும்‌. 
மற்ற யாவருக்கும்‌ என்‌ கட்டுகள்‌ 
கிறிஸ்துவுக்குள்ளான கட்டுகளென்று 
வெளியரங்கமாகி, சகோதரரில்‌ அநேகர்‌ என்‌ 
குப்டுகளாலே கர்த்தருக்குள்‌ திடன்கொண்டு 
பயமில்லாமல்‌ திருவசனத்தைச்‌ சொல்லும்படி 
அதிகமாய்த்‌ துணிந்திருக்கிறார்கள்‌" 
(பிலி 113,14). 


மோசேயின்‌ கோபம்‌ 
யாத்‌ 11:4-10 


மோசே: 
நான்‌ 
மத்தியில்‌ 


யாத்‌ 
கர்த்தர்‌ 
எகிப்தின்‌ 

புறப்பட்டுப்போவேன்‌. 


11:4. அப்பொழுது, 
நடுராத்திரி 


யாத்‌ 11:5. அப்பொழுது 
சிங்காசனத்தின்மேல்‌ வீற்றிருக்கும்‌ 
பார்வோனுடைய தலைப்பின்னைமுதல்‌ 
ஏந்திரம்‌ அரைக்கும்‌ அடிமைப்‌ 
பெண்ணுடைய 'தலைப்பின்ணை 
வரைக்கும்‌, எகிப்து தேசத்திலிருக்கிற 
முதற்பேறனைத்தும்‌ மிருகஜீவன்‌ களின்‌ 
தலையிற்றனைத்தும்‌ காகும்‌ என்று 
உரைக்கிறார்‌ என்று சொன்னதுமன்‌ நி, 


யாத்‌ 11:8. அதினால்‌ எகிப்து தேசம்‌ 
எங்கும்‌ முன்னும்‌ பின்னும்‌ ஒருக்காலும்‌ 
உண்டாகாத பெரிய கூக்குரல்‌ 
உண்டாகும்‌. 


யாத்‌ 11:7. ஆனாலும்‌ கர்த்தர்‌ 
எகிப்தியருக்கும்‌ இஸ்ரவேலருக்கும்‌ 
பண்ணுகிற வித்தியாசத்தை நீங்கள்‌ 
அறியும்படிக்கு, இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
அனைவருக்குள்ளும்‌ மனிதர்முதல்‌ 
மிருகஜீவன்கள்‌. வரைக்கும்‌. ஒரு 
தாயாகிலும்‌ தன்‌ நாவை 
அசைப்பதில்லை. 





i= al 
TT 


யாத்‌ 11:8. அப்பொழுது உம்முடைய 
ஊழியக்காரராகிய இவர்கன்‌ எல்லாரும்‌ 
என்னிடத்தில்‌ வத்து, பணித்து, தீயும்‌ 
உன்னைப்‌ பின்பற்றுகிறவர்கன்‌ 
யாவரும்‌ புறப்பட்டுப்போங்கன்‌ என்று 
சொல்லுவார்கள்‌; 
புறப்படுவேன்‌ 

உக்கிரமான 

பார்வோனை விட்டுப்‌ புறப்பட்டான்‌. 


என்று 


யாத்‌ 11:9. கர்த்தர்‌ மோசேயை நோக்கி: 
எகிப்து தேசத்தில்‌ என்‌ அற்புதங்கள்‌ 
அநேகமாகும்படிக்கு, பார்வோன்‌. 
உங்களுக்குச்‌ செவிகொடுக்கமாட்டான்‌. 
என்று சொல்லியிருந்தார்‌. 


யாத்‌ 11:10. மோசேயும்‌ ஆரோனும்‌ 
இந்த அற்புதங்களையெல்லாம்‌. 
பார்வோனுக்கு முன்பாகச்‌ செய்தார்கள்‌. 
கர்த்தர்‌ பார்வோனின்‌ இருதயத்தைக்‌ 
கடினப்படுத்தின தினால்‌, அவன்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரரைத்‌. தன்‌ 
தேசத்திலிருந்து போகவிடவில்லை. 


மோசே பார்வோனிடத்தில்‌ கர்த்தருடைய 
எச்சரிப்பின்‌ வார்த்தைகளை  மறுபடியுமாய்ச்‌ 
சொல்லுகிறார்‌. இதுவே  பார்வோனுக்கு: 
சொல்லப்படும்‌ கடைசி எச்சரிப்பு. எகிப்து 
'தேசத்திலிருக்கிற முதற்பேறு அனைத்தும்‌ 
சாகும்‌ என்பதே கர்த்தருடைய எச்சரிப்பின்‌ 
வார்த்தை. 

கர்த்தர்‌ பார்வோனுடைய குமாரனை, 
அவனுடைய சேஷ்டபுத்திரனை சங்கரிப்பதாக 
ஆரம்பத்திலேயே சொல்லியிருக்கிறார்‌ 

எனக்கு ஆராதனை செய்யும்படி 
என்‌ குமாரனை அனுப்பிவிடு என்று 
கட்டளையிடுகிறேன்‌: அவனை விடமாட்டேன்‌. 
என்பாயாகில்‌ நான்‌ உன்னுடைய குமாரனை, 
உன்‌ சேஷ்டபுத்திரனைச்‌ சங்கரிப்பேன்‌ என்று: 
கர்த்தர்‌ சொன்னார்‌ என்றுசொல்‌ என்றார்‌" 
(யாத்‌ 4:23) 


மிருகஜீவன்களெல்லாம்‌ செத்துப்போயிற்று. 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தன்னுடைய மிருகஜீவன்கள்‌ 
செத்துப்போனதைப்‌ பார்த்து பார்வோன்‌ 
கர்த்தருக்கு முன்பாக தன்னைத்‌ 
தாழ்த்தியிருக்கவேண்டும்‌. அவன்‌ அப்போதே 
இஸ்ரவேல்‌ புத்திரரை விடுதலை செய்திருக்க 
வேண்டும்‌. அவன்‌ அப்படி செய்திருந்தால்‌, 
இஸ்ரவேல்‌ தேசத்திலிருக்கிற முதற்பேறுகள்‌ 
செத்துப்போகாமல்‌ பிழைத்திருக்கும்‌. 


கர்த்தர்‌ எகிப்து தேசத்திற்கு வரும்‌ 
வாதையை தெளிவாகச்‌ சொல்லுகிறார்‌. 

ர்‌ நடுராத்திரியிலே எகிப்தின்‌ மத்தியில்‌ 
புறப்பட்டுப்போவார்‌. அப்பொழுது, 
சிங்காசனத்தின்‌ மேல்‌. வீற்றிருக்கும்‌ 


பார்வோனுடைய தலைப்பிள்ளைமுதல்‌ ஏந்திரம்‌ 
ப்ப 


மிருகஜீவன்களின்‌ 
சாகும்‌ (யாத்‌ 11:4,5). 


கர்த்தர்‌. வரப்பண்ணும்‌ வாதைக்கு 
சிங்காசனத்தின மேல்‌. வீற்றிருக்கும்‌ 
பார்வோனுடைய தலை்பிள்ளையும்‌ 
தப்பிக்காது. எந்திரம்‌ அரைக்கும்‌ 
அடிமைப்பெண்ணுடைய தலைப்பிள்ளையும்‌ 
தப்பிக்காது. ஒருவன்‌ உயர்வான 
சிங்காசனத்தின்‌ மேல்‌ வீற்றிருந்தாலும்‌, 
கர்த்தர்‌ வரப்பண்ணும்‌ வாதை அவனையும்‌ 
வாதிக்கும்‌. ஒருவன்‌ அடிமையாகயிருந்தாலும்‌, 
கர்த்தர்‌ வரப்பண்ணும்‌ வாதை அவன்மீதும்‌ 
வரும்‌. கர்த்தருடைய நியாயத்தீர்பபில்‌ 
பட்சபாதமில்லை. 


பூர்வ காலத்தில்‌ எந்திரம்‌ 
அரைக்கிறவர்கள்‌ அடிமைப்பெண்களாக 
இருந்தார்கள்‌. இவர்கள்‌ வீடுவீடாகச்‌ சென்று. 
அவர்களுக்குத்‌ தானியங்களை அனைத்துத்‌ 
தருவார்கள்‌. ஒரு எந்திரத்தை அரைக்க 
இரண்டு ஸ்திரீகள்‌ தேவை. (மத்‌ 24:41), 
“ஏந்திரம்‌ அரைக்கும்‌ அடிமைப்பெண்‌" என்பது 
எகிப்தியருடைய சமுதாயத்தில்‌ மிகவும்‌ 
பின்தங்கி தாழ்ந்த நிலையில்‌ உள்ளவர்கள்‌ 
என்று பொருள்‌. 


எகிப்து தேசத்திலிருக்கிற முதற்பேறு 
அனைத்தும்‌ சாகும்போது, எகிப்து தேசம்‌ 
எங்கும்‌ முன்னும்‌ பின்னும்‌ ஒருக்காலும்‌ 
உண்டாகாத பெரிய கூக்குரல்‌ உண்டாகும்‌ 
யாத்‌ 11:6). 





i= FTN 
TT 


மாத்திரம்‌ வரும்‌. அந்த வாதை இஸ்ரவேல்‌ 
புத்திரர்மீது வராது. பார்வோன்‌ 
கர்த்தருடைய வல்லமையை 
அறிந்துகொள்ளவேண்டும்‌. கர்த்தர்‌ 
எகிப்தியருக்கும்‌ இஸ்ரவேலருக்கும்‌. 
பண்ணுகிற வித்தியாசத்தை பார்வோன்‌. 
புரிந்துகொள்ள வேண்டும்‌. ல்‌ 
புத்திரர்‌ அனைவருக்குள்ளும்‌, மனிதர்‌ முதல்‌, 
மிருகஜீவன்கள்‌ வரைக்கும்‌ ஒரு நாயாகிலும்‌ 
தன்‌ நாவை அசைப்பதில்லை. 


பொதுவாக மரணம்‌ ஏற்படும்போது. 
நாய்கள்‌ குரைப்பது வழக்கம்‌. எகிப்திலள்ள 
தலைப்பிள்ளைகள்‌ எல்லோரும்‌ 
செத்துப்போகும்போது, எல்லா நாய்களும்‌: 
ஊளையிடும்‌. ஆனால்‌ இஸ்ரவேலர்‌ இருக்கும்‌ 
கோசேன்‌ பகுதியிலோ ஒரு நாயும்‌ தன்‌ 
நாவை இசைப்பதில்லை. அங்கு மரணம்‌ 
எதுவும்‌ நேரிடவில்லை. ஆகையினால்‌ 
அங்குள்ள நாய்கள்‌ அமைதியாக இருக்கிறது. 
இலட்சக்கணக்கான  எபிரெயர்கள்‌ எகிப்து 
தேசத்தை விட்டுப்‌, புறப்பட்டுப்போனபோது 
கூட, இந்த நாய்கள்‌ தெய்வீக அதிகாரத்தில்‌ 
தங்கள்‌ நாவை அசைக்காமல்‌, அவர்களோடு 
பின்சென்றிருக்க வேண்டும்‌. 


எகிப்தியருக்கு 


மிரகங்களாகும்‌ 


நாய்கள்‌ புனித 
எகிப்து தேசத்திலுள்ள 
அனுபிஸ்‌ என்னும்‌ பட்டணத்திற்கு 
நாய்களின்‌ பட்டணம்‌" என்று பொருள்‌. 
நாய்களைக்‌ கனப்படுத்துவதற்காக நாய்களின்‌ 
பேரில்‌ எகிப்தியர்‌ ஒரு பட்டணத்தைக்‌ 
கட்டிமிருக்கிறார்கள்‌. இங்குள்ள கோவிலில்‌ 


ஒரு நாய்‌ தெய்வமாக இருந்தது. அதற்கு 
நின! விசேஷித்த. 


'தெளிவுபடுத்துகிறது. 
மோசே 


கோபமாகப்‌ 
நோக்கி, 


பார்வோனிடத்தில்‌ 
பேசுகிறார்‌. மோசே பார்வோனை 
“உம்முடைய  ஊழியக்காரராகிய 
இவர்கள்‌ எல்லாரும்‌ என்னிடத்தில்‌. 
வந்து, பணிந்து, நீயும்‌ உன்னைப்‌ 
பின்பற்றுகிறவர்கள்‌' யாவரும்‌ 
புறப்பட்டுப்போங்கள்‌ என்று சொல்லுவார்கள்‌: 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


அதின்பின்‌ புறப்படுவேன்‌" (யாத்‌ 11:8) என்று 
சொல்லி, உக்கிரமான கோபத்தோடே 
பார்வோனை விட்டுப்புறப்படுகிறார்‌. ருமாசே 
சொன்ன பிரகாரமே இந்த வாக்கியம்‌ 
நிறைவேறிற்று (யாத்‌ 12:33) 

மோசே மனத்தாழ்மையுள்ளவர்‌. 
அவசரப்பட்டு 


ஆனாலும்‌ இந்த 
பார்வோனைவிட்டு. 


புறப்பட்டுப்போகிறார்‌. 


அவர்‌ 
கோபப்படுகிறவருமல்ல. 
சந்தர்ப்பத்தில்‌ மோசே 
உக்கிர கோபத்தோடே 
பார்வோன்‌ தன்னுடைய 
தப்பிதத்தை உணரவேண்டும்‌. 
பார்வோனுடைய  சேஷ்பபுத்தினே இந்த. 
வாதையினால்‌ செத்துப்போவான்‌. ஆனால்‌ 
பார்வோனோ யாரைப்பற்றியும்‌ கவலைப்படாமல்‌ 
நிர்விசாரமாயிருக்கிறான்‌. அவன்‌ 
கர்த்தருக்கு விரோதமாக தன்னுடைய 
இருதயத்தைக்‌ கடினப்படுத்துகிறான்‌. 
பார்வோன்‌ தன்னுடைய பாவங்களுக்கு 
மனந்திரம்பினால்‌, எகிப்து நேசத்தின்மீது 
வாதை வராது. எகிப்து தேசத்திலிருக்கிற 
முதற்பேறுகளெல்லாம்‌ சாவுக்கு தப்பிக்கும்‌. 
பார்வோன்‌ என்னும்‌ ஒரு மனுஷனுடைய 
இருதயக்கடினத்தினால்‌, எகிப்து 
தேசத்திலிருக்கிற முதற்பேறு அனைத்தும்‌ 
சாகப்போகிறது. இதை நினைத்துப்‌ 
பார்க்கும்போது மோசேக்கு பார்வோன்மீது, 
உக்கிரகோபம்‌ வருகிறது. இந்தக்‌ கோபம்‌ 
மாம்சப்பிரகாரமான கோபமல்ல. 
பரிசுத்தமான பக்தி 
மோசேயின்‌ கோபம்‌ பாவத்திற்கு விரோதமான 


கர்த்தராகிய 

ம்‌ மனுஷருடைய 

இருதயக்கடினத்தினிமித்தம்‌, அவர்கள்மீது 
கோபப்பட்டிருக்கிறார்‌. 


“அவர்களைப்‌ பார்த்து: ஒய்வுநாட்களில்‌ 
தீமைசெய்வ 


தோ, 
காப்பதோ அழிப்பதோ, எது 
என்றார்‌. 


அதற்கு அவர்கள்‌ 
பேசாமலிருந்தார்கள்‌. அவர்களுடைய 
இருதயகடினத்தினிமித்தம்‌ அவர்‌ விசனப்பட்டு, 
கோபத்துடனே சுற்றிலும்‌ இருந்தவர்களைப்‌ 
பார்த்து. அந்த மனுஷனை நோக்கி: உன்‌ 
கையை நீட்டு என்றார்‌: அவன்‌ நீட்டினான்‌; 
அவன்‌ கை மறுகையைப்போலச்‌ 
சொஸ்தமாயிற்று” (மாற்‌ 3:4,5). 





i THE 
TT 


கர்த்தருடைய 
ஜனங்களுக்கு 
சுவிசேஷத்தைப்‌ பிரசங்கம்பண்ணுகிறார்கள்‌. 
ஜனங்களில்‌ சிலர்‌ எத்தனை தரம்‌ 
சுவிசேஷத்தைக்‌ கேட்டாலும்‌, அவர்கள்‌ 
தங்கள்‌ பாவங்களுக்கு 
மனந்திரும்பமாட்டார்கள்‌. அவர்கள்‌ தங்கள்‌ 
இருதயங்களை கடினப்படுத்தி துணிகரமாக 
தொடர்ந்து பாவம்‌ செய்வார்கள்‌. 
கர்த்தருடைய ஊழியக்காரர்கள்‌ அவர்களை 
இயேசுகிறிஸ்துவின்‌ நாமத்தினால்‌. 
அவர்கள்‌ எச்சரிப்பின்‌ 
செவிகொடுக்கமாட்டார்கள்‌. 
சூழ்நிலைகளில்‌, 


மனது. 


எச்சரித்தாலும்‌, 
வார்த்தைக்கும்‌. 
இப்படிப்பட்ட 
ஊழியக்காரர்களுடைய 
'வேதனைப்படுகிறது. 


கர்த்தர்‌ எசேக்கியேலுக்கு இஸ்ரவேல்‌ 
வீட்டாரைப்பற்றிச்‌ சொல்லும்போது. அவர்கள்‌ 
எசேக்கியேலுக்கு செவிகொடுக்கமாட்டார்கள்‌ 
என்று ஏற்கெனவே சொல்லியிருக்கிறார்‌. 
ஆனாலும்‌ எசேக்கியேல்‌ தன்‌ ஆவியின்‌ 
உக்கிரத்தினால்‌ மனங்கசந்துபோனார்‌. 
'இஸ்ரவேல்‌ 
உனக்குச்‌ 
எனக்கே 


விட்டாரோவெனில்‌, 
செவிகொடுக்கமாட்டார்கள்‌: 
செவிகொடுக்கமாட்டோம்‌ 
என்கிறார்களே; இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ 
அணைவரும்‌ கடினமான நெற்றியும்‌ 
முரட்டாட்டமுள்ள இருதயமும்‌ உள்ளவர்கள்‌" 
(எசே 37) 


என்னை உயர 
நான்‌ என்‌ ஆவியின்‌ 
உக்கிரத்தினாலே  மனங்கசந்துபோனேன்‌;: 
ஆனாலும்‌ கர்த்தருடைய கரம்‌ என்மேல்‌ 
பலமாக இருந்தது” (எசே 3:14). 


ஊழியக்காரர்கள்‌ பாவத்திற்கு 
விரோதமாக கோபப்படலாம்‌. அதே வேளையில்‌ 
அவர்கள்‌ கோபப்பட்டு பாவம்‌ செய்து 
விடக்கூடாது. 


வி 
ழுத்கக்கொண்டுஃ 


பரிசுத்த வேதாகமத்தில்‌ 
கோபப்பட்டவர்களுக்கு எடுத்துக்காட்டாக 
ஒரு சிலரைப்பற்றிச்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
அதன்‌ விவரம்‌ வருமாறு: 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


1. ஏசா யாக்கோபின்மீது கோபப்பட்டான்‌ 
(ஆதி 27:45). 
யாக்கோபு ராகேலின்மீது 
கோபப்பட்டார்‌. (ஆதி 30:2). 
சிமியோனும்‌, லேலியும்‌ சீகேமின்மீது 
கோபப்பட்டார்கள்‌.(ஆதி 49:6-7). 
மோசே பார்வோன்மீதும்‌, 
இஸ்ரவேலர்மீதும்‌ 
(யாத்‌ 32:19). 


(யாத்‌ 11:8) 
கோபப்பட்டார்‌. 


பிலேயாம்‌. கழுதையின்மீது 
கோபப்பட்டான்‌. (எண்‌ 22:27). 


பாலாக்‌ பிலேயாம்மீது கோபப்பட்டான்‌. 
(எண்‌ 24:10). 

சிம்சோன்‌ பெலிஸ்தியரின்மீது, 
கோபப்பட்டார்‌ (நியா 14:19). 

சவல்‌ அம்மோனியர்மீதும்‌ சாமு. 115) 
யோனத்தான்மீதும்‌ கோபப்பட்டார்‌ 
ரிசாமு 20:30-34). 


எலியாப்‌ தாவீதுமீது கோபப்பட்டான்‌. 
(சாமு 17:28). 


. தாவீது ஒரு ஐசுவரியவான்மீது, 
கோபப்பட்டார்‌. சாமு 12:5). 


அகாஸ்வேரு ராஜா வஸ்தியின்மீது 
கோபப்பட்டான்‌. (எஸ்‌ 112) 


நேபுகாத்நேச்சார்‌ ஞானிகளின்மீது 
கோபப்பட்டான்‌. (தானி 2:12). 


யோனா தேவன்மீது கோபப்பட்டார்‌. 
(யோனா 4). 


இயேசு மாய்மாலக்காரர்மீது, 
கோபப்பட்டார்‌. (மாற்கு 3:5). 


கர்த்தர்‌ மோசேயை நோக்கி, 
“எகிப்து தேசத்தில்‌ என்‌ அற்புதங்கள்‌ 
அநேகமாகும்படிக்கு, பார்வோன்‌ உங்களுக்குச்‌ 
செவிகொடுக்கமாட்டான்‌" (யாத்‌ 11:9) என்று 
ஏற்கெனவே சொல்லியிருக்கிறார்‌. கர்த்தர்‌ 
சொன்ன பிரகாரம்‌ பார்வோன்‌ மோசேக்கு 
செவிகொடுக்கவில்லை. ஆனாலும்‌ 
மோசேக்கு பார்வோன்மீது உக்கிரகோபம்‌. 
வருகிறது. 





ழ்‌ யனா 
யய 


"தேவன்‌ எகிப்து தேசத்தில்‌ அநேக 
அற்புதங்களைச்‌ செய்கிறார்‌. கர்த்தருடைய 
வல்லமையையும்‌, அவரே மெய்யான தேவன்‌ 
என்பதையும்‌ உலகம்‌ தெரிந்து கொள்ள 
வேண்டுமென்பதற்காகத்‌ தேவன்‌ 
அநேக அற்புதங்களை  நடப்பிக்கிறார்‌. 
(யாத்‌ 67; யாத்‌ 7: யாத்‌ 517; 
யாத்‌ 8:0,22; யாத்‌ 9:1429-30; யாத்‌ 10:2; 
யாத்‌ 11:7; யாத்‌ 14:48: யாத்‌ 16:612) 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ரோனும்‌ 
த்தல்‌ 
முன்பாகச்‌ செய்கிறார்கள்‌. 
பார்வோனின்‌ 

கடினப்படுத்தினதினால்‌, 
புத்திரரை எகிப்து 
போகவிடவில்லை (யாத்‌ 1140). 


இந்த 
பார்வோனுக்கு 


த்க்‌ 
இருதவற்தைக்‌ 
அவன்‌ இஸ்ரவேல்‌ 

தேசத்திலிருந்து 





f= FTN 
TT 


ச இனக்‌ னமாக 
நியமங்களைக்‌ கொடுத்திருக்கிறார்‌. 
அவைகளில்‌ பஸ்கா நியமம்‌ மிகவும்‌ 
பிரதானமானது. புதிய ஏற்பாட்டில்‌ 
பஸ்காவைப்பற்றி பல வசனங்களில்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. 


பஸ்கா நியமத்தில்‌ மூன்று பகுதிகள்‌ 
உள்ளன. அவையாவன : 


1. பஸ்கா ஆட்டுக்குட்டியை அடித்து, 
அதைப்‌ புசிப்பது (யாத்‌ 12:1-6,8-11/ 

2 அடிக்கப்பட்ட பஸ்கா 
ஆட்டுக்குட்டியின்‌ இரத்தத்தை, அதைப்‌ 
புசிக்கும்‌ வீட்டு வாசல்‌ நிலைக்கால்கள்‌ 
இரண்டிலும்‌, நிலையின்‌ மேற்சட்டத்திலும்‌: 
தெளிப்பது யாத்‌ 127) பஸ்கா 
ஆட்டுக்குட்டியின்‌ இரத்தத்தை இவ்வாறு 
தெளிப்பதற்கான காரணம்‌ (யாத்‌ 12:13) 

பஸ்காவை 
ஆட்டுக்குட்டியின்‌ 
தெளிக்கப்படுவது விசேஷித்த சம்பவமாகும்‌. 
“விசுவாசத்தினாலே, முதற்பேறானவைகளைச்‌ 
சங்கரிக்கிறவன்‌ இஸ்ரவேலரைத்‌ 
தொடாதபடிக்கு, அவன்‌ பஸ்காவையும்‌ 
இரத்தம்‌ பூசுதலாகிய நியமத்தையும்‌ 
ஆசரித்தான்‌" (எபி 11:28). 

3 பஸ்காவை 
ஏழுநாட்களுக்கு 
அபபணதகை 
யாத்‌ 12:14-20). 

பஸ்காவைப்பற்றிய நியமம்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கு அறிவிக்கப்படுகிறது. அவர்கள்‌ 
தங்களுக்‌ கட்டளையிட்ட பிரகாரம்‌ 
பஸ்காவை ஆசரிக்கிறார்கள்‌. 


ஆசரிக்கும்போது, 
இரத்தம்‌ 


தொடர்ந்து, 
புளிப்பில்லா 


ஆசரிக்கப்படுவது 


செய்கிறார்கள்‌ (யாத்‌ 12:28). 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரை 
சங்காரத்திற்கு தப்புவிக்கப்பண்ணுகிறார்‌. 
த சம்பவம்‌ பரிசுத்த வேதாகமத்தில்‌ பல. 
னப்பகுதிகளில்‌  சொல்ப்பட்டிருக்கிறது. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ எகிப்து தேசத்திலிருந்து 
சம்பவத்தைவிட, 
பரிசுத்த 
அதிகமாய்ச்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. 
எகிப்து  தேசத்திலிருந்த 
முதற்பேறு அனைத்தையும்‌, 
மீகுகளீவன்களின்‌ தலையீற்று அனைத்தையும்‌ 
அழிக்கிறார்‌ (யாத்‌ 12:29-30), 
பார்வோனும்‌, எகிப்தியரும்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரரை எகிப்து தேசத்திலிருந்து தீவிரமாய்‌ 
அனுப்பிவிடுகிறார்கள்‌ (யாத்‌ 12:31-33), 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ எகிப்து தேசத்திலிருந்து 
புறப்பட்டுப்போகிறார்கள்‌. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
பிசைந்த மா புளிக்கும்‌ முன்பாக அதை 
தங்களோடுகூட எடுத்துக்கொண்டு 
எகிப்து தேசத்திலிருந்து போகிறார்கள்‌ 
(யாத்‌ 12:34). அவர்கள்‌ எகிப்தியருடைய 
பொன்னுடமைகளையும்‌, வஸ்திரங்களையும்‌ 
கேட்டு வாங்கிக்கொண்டு போகிறார்கள்‌ 
(யாத்‌ 12:35,36) 


இஸ்ரவேல்‌ புத்திரரோடுகூட பல. 
ஜாதியான ஜனங்களில்‌ அநேகரும்‌ எகிப்து 
தேசத்திலிருந்து புறப்பட்டுப்போகிறார்கள்‌ 
(யாத்‌ 12:37 38). இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ புளிப்பில்லா அப்பங்களை 
சுட்டுப்புசிக்கிறார்கள்‌ (யாத்‌ 12:49) 
பஸ்காவின்‌ நியமம்‌ (யாத்‌ 12:40-31), 


கர்த்தர்‌. 


கர்த்தருடைய பஸ்கா 
யாத்‌ 12:1-20. 


யாத்‌ 1251. கர்த்தர்‌ எகிப்து தேசத்தில்‌ 
மோசேயையும்‌ ஆரானையும்‌ நோக்கி: 


யாத்‌ 12:2. இந்த மாதம்‌ உங்களுக்குப்‌ 
பிரதான மாதம்‌; இது உங்களுக்கு. 
வருஷத்தின்‌. முதலாம்‌ 
மாதமாயிருப்பதாக. 





i FTE 
TT 


யாத்‌ 128. நீங்கள்‌ இஸ்ரவேல்‌. 
சபையார்‌ யாவரையும்‌ நோக்கி: இத்த 
மாதம்‌ பத்தாம்‌ 
வீட்டுத்தலைவர்கன்‌, 

ஆட்டுக்குட்டியாக, 

ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியைத்‌ தெரித்து 
கொள்னக்கடவர்கள்‌. 


யாத்‌ 12:4. ஒரு வீட்டில்‌ இருக்கிறவர்கள்‌ 
ஒரு ஆட்டுக்குட்டியைப்‌ புசிக்கிறதற்குப்‌ 
போதுமான பேர்கனாயிராமற்போனால்‌, 
அவனும்‌ அவன்‌ சமீபத்திலிருக்கிற 
அவனுடைய  அயல்விட்டுக்காரனும்‌, 
தங்களிடத்திலுன்ன  ஆத்துமாக்களின்‌ 
இலக்கத்திற்குத்தக்கதாக ஒரு 
ஆட்டுக்குட்டியைத்‌ தெரிந்துகொள்ள 
வேண்டும்‌; அவனவன்‌ 
புசிப்புக்குத்தக்கதாக இலக்கம்‌ பார்த்து, 
ஆட்டுக்குட்டியைத்‌ தெரித்து 
கொள்ளவேண்டும்‌. 


யாத்‌ 125, அந்த த்‌ 
பழுதற்றதும்‌ ஆணும்‌ 
வயதுள்ளதுமாய்‌ இருக்க கெண்ட, 
செம்மறியாடுகனிலாவது 
வெள்னாடுகவிலாவது அதைத்‌ தெரித்து 
கொள்ளலாம்‌. 


யாத்‌ 129. 
பதினாலாம்‌ 


அதை இந்த மாதம்‌ 
தேதி வரைக்கும்‌. 
வைத்திருந்து, இஸ்ரவேல்‌ சபையின்‌ 
ஒவ்வொரு. கூட்டத்தாரும்‌ 
சாயங்காலத்தில்‌ அதை அடித்து, 


யாத்‌ 127. அதின்‌ இரத்தத்தில்‌ 
கொஞ்சம்‌ எடுத்து, தாங்கள்‌ அதைப்‌ 
புசிக்கும்‌ வீட்டுவாசல்‌ திலைக்கால்கன்‌ 
இரண்டிலும்‌ நிலையின்‌. 
மேற்சட்டத்திலும்‌ தெனித்து, 


யாத்‌ 12:8. அன்று ராத்திரியிலே அதின்‌ 
மாம்சத்தை நெருப்பினால்‌ ௬ட்டு, 
புனிப்பில்லா அப்பத்தோடும்‌ கசப்பான: 
கீரையோடும்‌. அதைப்‌: 
புசிக்கக்கடவர்கள்‌. 


யாத்‌ 12:9, பச்சையாயும்‌ தண்ணீரில்‌ 
அவிக்கப்பட்டதாயும்‌ அல்ல அதின்‌ 
தலையையும்‌ அதின்‌ தொடைகளையும்‌ 
அதற்குன்ன யாவையும்‌ ஏகமாய்‌: 
நெருப்பினால்‌ ச௬ுட்டதாய்‌ அதைப்‌ 
புசிப்பீர்கனாக. 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யாத்‌ 12:10. 
விடியற்காலம்‌ 


அதிலே ஒன்றையும்‌ 
மட்டும்‌ மீதியாக 
வைக்காமல்‌, விடியற்காலம்மட்டும்‌ 
அதிலே மீதியாய்‌ இருக்கிறதை 
அக்கினியால்‌ ௬ட்டெரிப்பீர்கனாக. 


யாத்‌ 12:11. அதைப்‌ புசிக்கவேண்டிய 
விதமாவது, நீங்கள்‌ உங்கன்‌ அரைகளில்‌ 
கச்சை கட்டிக்கொண்டும்‌, உங்கள்‌ 
கால்களில்‌ பாதரட்சை. 
தொடுத்துக்கொண்டும்‌, உங்கள்‌. 
கையில்‌ தடி பிடித்துக்கொண்டும்‌ 
அதைத்‌ தீவிரமாய்ப்‌ புசிக்கக்கட வீர்கள்‌; 
அது கர்த்தருடைய பஸ்கா. 


யாத்‌ 1212. அந்த ராத்திரியிலே. 
நான்‌ எகிப்து தேசம்‌ எங்கும்‌ 
கடத்துபோய்‌, எகிப்து தேசத்திலுள்ள. 
மனிதர்முதல்‌ மிருகஜீவன்கள்மட்டும்‌, 
முதற்பேறாயிருக்கிறவைகனை யெல்லாம்‌ 
அதம்பண்ணி, எகிப்து 
தேவர்களின்‌ மேல்‌ நீதியைச்‌. 
செலுத்துவேன்‌; நானே கர்த்தர்‌. 


யாத்‌ 12:18. நீங்கள்‌ இருக்கும்‌ வீடுகளில்‌ 
அத்த இரத்தம்‌ உங்களுக்காக. 
அடையானமாய்‌ இருக்கும்‌ அந்த 
இரத்தத்தை நான்‌ கண்டு, உங்களைக்‌ 
கடந்துபோவேன்‌; நான்‌ எகிப்து 
தேசத்தை அழிக்கும்‌ போது, அழிக்கும்‌ 
வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும்‌. 


யாத்‌ 12:14. அந்த நான்‌ உங்களுக்கு 
தினைவுகூருதலான நானாய்‌ 
இருக்கக்கடவது; அதைக்‌ கர்த்தருக்குப்‌ 
பண்டிகையாக ஆசரிப்பீர்கணாக; அதை 
உங்கள்‌ தலைமுறைதோறும்‌ நித்திய 
நியமமாக ஆசரிக்கக்கடவீர்கள்‌.. 


யாத்‌ 12:15. புனிப்பில்லா அப்பத்தை 
ஏழுநாவனவும்‌ புசிக்கக்கடவீர்கன்‌;. 
முதலாம்‌ நாளில்தானே புளித்தமாவை 
உங்கள்‌ வீடுகளிலிருந்து நீக்கவேண்டும்‌; 
முதலாம்நான்‌ தொடங்கி ஏழாம்‌. 
நான்வரைக்கும்‌ புனித்த அப்பம்‌. 
புசிக்கிறவன்‌ எவனோ அத்த ஆத்துமா 
இஸ்ரவேலரிலிருத்து 
அறுப்புண்டுபோவான்‌. 





i THE 
TT 


யாத்‌ 12:18. முதலாம்‌ நானில்‌ பரிசுத்த 
சபை கூடுதலும்‌, ஏழாம்‌ நானிலும்‌ 
பரிசுத்த. சபைகூடுதலும்‌ 
இருக்கவேண்டும்‌; அவைகளில்‌ ஒரு 
வேலையும்‌ செய்யப்படலாகாது; 
அவரவர்‌ சாப்பிடுகிறவதற்குத்‌ 
தேவையானது மாத்திரம்‌ உங்களால்‌. 
செய்யப்படலாம்‌. 


யாத்‌ 3217. புனிப்பில்லா 
அப்பப்பண்டிகையை ஆசரிப்பீர்கனாக்ஷ 
இந்த நானில்தான்‌ நான்‌ உங்கள்‌ 
சேனைகளை எகிப்து தேசுத்திலிருத்து 
புறப்படப்பண்ணினேன்‌; ஆகையால்‌, 
உங்கள்‌ தலைமுறைதோறும்‌ தித்திய 
நியமமாக இந்த நானை 
ஆசரிக்கக்கட வீர்கள்‌. 


யாத்‌ 12:18. முதலாம்‌ மாதம்‌ பதினாலாம்‌ 
தேதி. சாயங்காலத்தொடங்கி 
மாதத்தின்‌ இருபத்தோராம்‌ தேதி 
காயங்காலம்வரைக்கும்‌. புனிப்பில்லா 
அப்பம்‌ புசிக்கக்கடவீர்கன்‌.. 

யாத்‌ 12:19. ஏழுநானனவும்‌ உங்கள்‌ 
வீடுகளில்‌ புளித்த மா 
காணப்படலாகாதா; எவனாகிலும்‌ 
புனிப்பிடப்பட்டதைப்‌ புசித்தால்‌, அவன்‌: 
பரதேசியானாலும்‌ சுதேசியானாலும்‌, 
அந்த ஆத்துமா இஸ்ரவேல்‌ சபையில்‌ 
இராமல்‌ அறுப்புண்டுபோவான்‌. 


யாத்‌ 32:20. 
யாதொன்றையும்‌ 
புசிக்கவேண்டாம்‌; உங்கள்‌ 
வாசஸ்தலங்களிலெல்லாம்‌ புனிப்பில்லா 
அப்பம்‌ புசிக்கக்கடவீர்கன்‌ என்று சொல்‌ 
என்றார்‌. 


புனிப்பிடப்பட்ட 
"நீங்கள்‌ 


கர்த்தர்‌ மோசேக்கும்‌ ஆரோனுக்கும்‌ 
பஸ்காவைப்பற்றிய நியமத்தைக்‌ கொடுக்கிறார்‌ 
கர்த்தர்‌ எகிப்து தேசத்தில்‌ மோசேயையும்‌ 
ஆரானையும்‌ நோக்கி, இந்த மாதம்‌ 
உங்களுக்குப்‌ பிரதான மாதம்‌: இது 
உங்களுக்கு வருஷத்தின்‌ முதலாம்‌ 
மாதமாயிருப்பதாக" (யாத்‌ 12:12) என்று 
சொல்லுகிறார்‌. 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு இதுவரையிலும்‌, 
வருஷத்தின்‌ முதலாவது மாதம்‌ செப்டம்பர்‌ 
மாதத்தின்‌ நடுவில்‌ வரும்‌. கர்த்தர்‌ 
முதலாவது மாதத்தை மாற்றுகிறார்‌. இனிமேல்‌ 
அவர்களுடைய வருஷத்தின்‌ முதலாம்‌ மாதம்‌ 
மார்ச்‌ மாதத்தின்‌ நடுவில்‌ வரும்‌. 


நாம்‌ ஒவ்வொரு வருஷத்தின்‌ முதல்‌ 
மாதத்தையும்‌ கர்த்தரோடு ஆரம்பம்‌ 
பண்ணவேண்டும்‌. நம்முடைய ஜீவியம்‌. 
கர்த்தரோடு ஐக்கியமாயிருக்கும்போது, 
வருஷத்தின்‌ முதலாம்‌ மாதத்தையும்‌, 
கர்த்தரோடு ஆரம்பிப்பது, நமக்கு 
ஆசீர்வாதமாயிருக்கும்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு, வருஷத்தின்‌ 
முதலாம்‌ மாதம்‌ வசந்தகாலமாயிருக்கிறது. 
மரங்களிலும்‌ தாவரங்களிலும்‌ புதிய இலைகள்‌ 
ஜனத்தாருக்கு 
கிருபை 
அவர்களுடைய 

புதுவாழ்வு இப்போது ஆரம்பமாகிறது. 


மோசே கர்த்தருடைய கட்டளையின்‌ 
பிரகாரமாக எகிப்து தேசத்தின்மீது பத்து 
வாதைகளை வரப்பண்ணுகிறார்‌. ஒவ்வொரு 
வாதை வரும்போதும்‌, இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டுப்போகும்‌ 
நாள்‌ சமீபமாய்‌ வருகிறது. இஸ்ரவேல்‌ 
ஜனத்தார்‌ எகிப்து தேசத்திலே. 
நானூற்று முப்பது. வருஷங்கள்‌ 
அடிமைகளாகயிருந்தார்கள்‌ அவர்கள்‌ 
இப்போது. திடீரென்று 
விடுவிக்கப்படுகிறார்கள்‌. இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கு தங்களுடைய 
உடமைகளையெல்லாம்‌ சேகரித்து, 
எடுத்துக்கொண்டுபோக போதுமான 
காலஅவகாசம்‌ கொடுக்கப்படவில்லை. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ அவசரம்‌ 
அவசரமாக எகிப்து தேசத்தைவிட்டு 
புறப்பட்டுப்போகிறார்கள்‌. 
தேசத்தைவிட்டு 
புறப்பட்டுப்போகுமாறு, எகிப்தியர்களும்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரரை வரிதப்படுத்துகிறார்கள்‌ 
'கிப்தின்‌ 


ரவேல்‌ புத்திரர்‌ விடுவிக்கப்படுவது, 
அவர்களுக்கு மிகுந்த ஆச்சரியமாயிருக்கிறது. 





f= FTE 
TT 


இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு அவர்களுடைய 
சுயபலத்தினாலோ அல்லது 
சுயபராக்கிரமத்தினாலோ எகிப்து. 
தேசத்திலிருந்து ல்‌ கிடைக்கவில்லை. 
கர்த்தருடைய புயத்தினால்‌ 
அவர்களுக்கு விடுதலை கி கிடைத்திருக்கிறது. 
ஆகையினால்‌ இஸ்ரவேல்‌ புத்திரர்‌, எகிப்து, 
தேசத்தைவிட்டு புறப்பட்டுப்போகும்‌ முன்பாக, 
கர்த்தரை கனம்பண்ணுகிறார்கள்‌. கர்த்தர்‌ 
அவர்களுக்கு கட்டளையிட்டிருக்கிற 
பஸ்காவை, பயபக்தியோடு ஆசரிக்கிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ எகிப்து. 
தேசத்திலிருந்து புறப்பட்டுப்போவதற்கு,, 
கர்த்தர்‌ ஒரு இரவு வேளையை 
நியமித்திருக்கிறார்‌. அந்த இரவு வேளையில்‌ 
தானே, இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
எல்லோரும்‌, எகிப்து தேசத்தை விட்டு 
புறப்பட்டுப்போகவேண்டும்‌. அந்த நாளிலே 
அவர்கள்‌ பஸ்காவை ஆசரிக்கவேண்டும்‌ 


இஸ்ரவேல்‌ சபையார்‌ யாவரு! 
பஸ்காவை எவ்வாறு அரக்கவேண்டும்‌ 
என்றும்‌ கர்த்தர்‌ கட்டளை கொடுக்கிறார்‌ 
கர்த்தர்‌ இந்தக்‌ கட்டளையை, மோசே 
ஆரோன்‌ ஆகியோர்‌ மூலமாக இஸ்ரவேல்‌ 
சபையார்‌ யாவருக்கும்‌ சொல்லுகிறார்‌ 


பஸ்காவை. ஆசரிக்க வேண்டிய 
விதமாவது இந்த மாதம்‌ பத்தாம்‌ தேதியில்‌ 
வீட்டுத்தலைவர்கள்‌, வீட்டுக்கு ஒரு. 
ஆட்டுக்குட்டியாக, ஒவ்வொருவரும்‌ 
ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியைத்‌ தெரிந்து: 
கொள்ளக்கடவர்கள்‌. 


ஒரு வீட்டில்‌ இருக்கிறவர்கள்‌ ஒரு 
ஆப்டுக்குட்டியைப்‌ புசிக்கிறதற்குப்‌ போதுமான 
பேர்களாயிராமற்போனால்‌, 
சமீபத்திலிருக்கிற 
'அயல்வீட்டுக்காரனும்‌, 
ஆத்துமாக்களின்‌ இலக்கத்திற்குத்தக்கதாக 
ஒரு ஆட்டுக்குட்டியைத்‌ தெரிந்துகொள்ள 
வேண்டும்‌: அவனவன்‌ புசிப்புக்குத்தக்கதாக 
இலக்கம்‌ பார்த்து. 
தெரிந்து கொள்ளவேண்டும்‌. 


ஆட்டுக்குட்டியைத்‌ 


அந்த ஆட்டுக்குட்டி  பழுதற்றதும்‌ 
ஆணும்‌ ஒரு வயதுள்ளதுமாய்‌ இருக்க 

வேண்டும்‌; செம்மறியாடுகளிலாவது 
வெள்ளாடுகளிலாவது அதைத்‌ தெரிந்து 
கொள்ளலாம்‌ (யாத்‌ 12:3-5). 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


பஸ்கா ஆட்டுக்குட்டியை, இந்த மாதம்‌ 
பதினாலாம்‌ தேதி வரைக்கும்‌ வைத்திருந்து, 
இஸ்ரவேல்‌ சபையின்‌ ஒவ்வொரு 
கூட்டத்தாரும்‌ சாயங்காலத்தில்‌ அதை 
அடிக்கவேண்டும்‌ (யாத்‌ 12:6). 


பஸ்கா 


ஆட்டுக்குட்டியை அடிப்பதற்கு 
நான்கு 


நாட்களுக்கு முன்பாகவே, 
அந்த... ஆட்டுக்குட்டியை அவர்கள்‌ 
தெரிந்துகொள்ளவேண்டும்‌. அவர்கள்‌ பஸ்கா 
ஆட்டுக்குட்டியை பத்தாம்‌ தேதியிலே 
தெரிந்துகொண்டு அதை பதினாலாம்‌ தேதி 
சாயங்காலத்திலே அடிக்கவேண்டும்‌. 


பஸ்கா கர்த்தருடைய நியமம்‌. கர்த்தர்‌ 
தங்களுக்கு செய்திருக்கிற நன்மைகளை 
நினைவுகூரும்‌ வண்ணமாக, இஸ்ரவேல்‌ 
புத்திர்‌ பஸ்காவை ஆசரித்து கர்த்தரை 
கனம்பண்‌ணுகிறார்கள்‌. பஸ்காவை எவ்வாறு 
ஆசரிக்கவேண்டும்‌ என்று கர்த்தர்‌ 
கட்டளையிட்டிருக்கிறாரோ, அதன்‌ 
பிரகாரமாகவே அவர்கள்‌ பஸ்காவை 
ஆசரிக்கிறார்கள்‌. 


கர்த்தர்‌ எகிப்து நேசத்தின்மீது 
வாதைகளை  வரப்பண்ணுகிறார்‌. 
வாதைகள்‌ இஸ்ரவேல்‌ 
வரவில்லை. கர்த்தர்‌ தம்முடைய ஜனத்தை 
வாதைகளுக்கு . தப்புவிக்கப்பண்ணுகிறார்‌. 
எகிப்தியர்மீது வந்த வாதை, இஸ்ரவேல்‌ 
புத்திரர்மீது வராமலிருப்பது கர்த்தருடைய 
சுத்தகிருபை கர்த்தர்‌ தங்களுக்கு செய்த 
எல்லா நன்மைகளையும்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ நினைவுகூர்ந்து, பஸ்காவை 
ஆசரிக்கிறார்கள்‌. 

இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ பதினாலாம்நேதி. 
சாயங்காலத்திலே பஸ்கா ஆட்டுக்குட்டியை 
அடித்து, அன்று ராத்திரியிலே அதின்‌ 
மாம்சத்தை நெருப்பினால்‌ சுட்டு, புளிப்பில்லா 
அப்பத்தோடும்‌ கசப்பான கீரையோடும்‌. 
அதைப்‌ புசிக்க வேண்டும்‌ (யாத்‌ 12:8). 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ பஸ்கா. 
ஆட்டுக்குட்டியை எவ்வாறு  புசிக்கவேண்டும்‌ 
என்றும்‌ கர்த்தர்‌ கட்டளை கொடுக்கிறார்‌ 
“அதைப்‌ புசிக்கவேண்டிய விதமாவது, நீங்கள்‌ 
உங்கள்‌ அரைகளில்‌ கச்சை 
கட்டிக்கொண்டும்‌, உங்கள்‌ கால்களில்‌ 
பாதரட்சை தொடுத்துக்கொண்டும்‌, உங்கள்‌ 
கையில்‌ தடி பிடித்துக்கொண்டும்‌ அதைத்‌ 
தீவிரமாய்ப்‌ புசிக்கக்கடவீர்கள்‌; அது 
கர்த்தருடைய பஸ்கா" (யாத்‌ 1211) 





f= FTE 
TT 


, இஸ்ரவேல்‌ புத்திர்‌ அன்று 
இராத்திரியிலே பஸ்கா ஆட்டுக்குட்டி 
முழுவதையும்‌ புசித்துவிடவேண்டும்‌. அதிலே. 
ஒன்றையும்‌ விடியற்காலம்‌ மட்டும்‌ மீதியாக 


நமக்கு 
கொடுத்து, 
நாம்‌ 


அன்றன்றுள்ள 
நம்மைப்‌ 
நாளையதினத்து 


மாம்சத்தை விடியற்காலம்‌ மட்டும்‌ மீதியாக 
வைக்கக்கூடாது. கர்த்தரே இஸ்ரவேல்‌: 
புத்திரரை வழிநடத்துகிறார்‌. தங்களை 
வழிநடத்துகிற கர்த்தர்‌, தங்களைப்‌ 
போஷிப்பார்‌ என்று இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
நம்பவேண்டும்‌. 


பஸ்கா ஆட்டுக்குட்டிமின்‌ மாம்சத்தை 
நெருப்பினால்‌ சட்டு, புளிப்பில்லா 
அப்பத்தோடும்‌ கசப்பான கீரையோடும்‌ 
அதைப்‌ புசிக்க வேண்டும்‌. பச்சையாயும்‌ 
தண்ணீரில்‌ அவிக்கப்பட்டதாயும்‌ அல்ல; 
அதின்‌ தலையையும்‌ அதின்‌ தொடைகளையும்‌ 
அதற்குள்ள யாவையும்‌ ஏகமாய்‌ நெருப்பினால்‌ 
சட்டதாய்‌ அதைப்‌ புசிக்கவேண்டும்‌ (யாத்‌ 
12:89). 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
தேசத்தைவிட்டு பற்‌ 
மறவாமல்‌ 
அவர்களுடைய தப்த பஸ்கா 
பண்டிகையை தங்கள்‌ தலைமுறை தோறும்‌ 
நித்திய நியமமாக ஆசரிக்கவேண்டும்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ பஸ்கா 
பண்டிகையை எல்வாறு ஆசரிக்கவேண்டும்‌. 
என்றும்‌ கர்த்தர்‌ அவர்களுக்கு கட்டளை 
கொடுக்கிறார்‌. அதன்‌ விவரம்‌ வருமாறு : 
நாள்‌ அவர்களுக்கு 
நாளாய்‌ 
அவர்கள்‌ அதைக்‌ 
பண்டிகையாக. 
அதை தங்கள்‌ 
நித்திய நியமமாக: 


அந்த 
நினைவுகூருதலான 
இருக்கவேண்டும்‌; 
கர்த்தருக்குப்‌ 
ஆசரிக்கவேண்டும்‌. 
தலைமுறைதோறும்‌ 
ஆசரிக்கவேண்டும்‌. 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


புளிப்பில்லா அப்பத்தை ஏழுநாளளவும்‌ 
புசிக்கவேண்டும்‌ முதலாம்‌ நாளில்தானே 
புளித்தாவை தங்கள்‌ வீடுகளிலிருந்து 
நீக்கவேண்டும்‌; முதலாம்நாள்‌ தொடங்கி 
ம்‌ நாள்வரைக்கும்‌ புளித்த அப்பம்‌ 
எவனோ அந்த ஆத்துமா 


முதலாம்‌ நாளில்‌ 
கூடுதலும்‌, ஏழாம்‌ 
சபைகூடுதலும்‌இருக்கவேண்டும்‌; அவைகளில்‌ 
ஒரு வேலையும்‌ செய்யப்படலாகாது: அவரவர்‌ 
சாப்பிடுகிறவதற்குத்‌ தேவையான துமாத்திரம்‌ 
உங்களால்‌ செய்யப்படலாம்‌. 
புளிப்பில்லா 


ஆசரிக்கவேண்டும்‌; 
நாளில்தான்‌ கர்த்தர்‌ 


தங்கள்‌ 


ர்‌ நித்திய நியமமாக இந்த 
நாளை ஆசரிக்கக்கவேண்டும்‌. 


முதலாம்‌. பாதம்‌ பதினாலாம்‌. தேதி 
சாயங்காலந்தொடங்கி மாதத்தின்‌ 
இதுந்தோளம்‌ தேதி சாங்ங்காளம்வளக்கும்‌ 
புளிப்பில்லா அப்பம்‌ புசிக்கக்கவேண்டும்‌. 


ஏழுநாளளவும்‌ தங்கள்‌ வீடுகளில்‌ 
புளித்த மா காணப்படலாகாது: எவனாகிலும்‌ 
புளிப்பிடப்பட்டதைப்‌. புசித்தால்‌, அவன்‌ 
பரதேசியானாலும்‌ சுதேசியானாலும்‌, அந்த 
ஆந்துமா இஸ்ரவேல்‌ சபையில்‌ இராமல்‌ 
அறுப்புண்டுபோவான்‌. 


புளிப்பிடப்பட்ட யாதொன்றையும்‌ 
அவர்கள்‌ புசிக்கக்கூடாது. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
தங்கள்‌ வாசஸ்தலங்களிலெல்லாம்‌ புளிப்பில்லா 
அப்பம்‌ புசிக்கக்கவேண்டும்‌ (யாத்‌ 12:14-20)) 


இஸ்ரவேல்‌. புத்திரர்‌ பஸ்கா 
பண்டிகையை எழுநாட்களுக்கு 
ஆசரிக்கவேண்டும்‌. இந்த  ஏழுநாட்களிலும்‌ 
அவர்கள்‌ புளிப்பில்லா அப்பத்தை மாத்திரம்‌: 
புசிக்கவேண்டும்‌. இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டுப்போன 
அந்த  இராத்திரியிலே, புளிப்பில்லா 
அப்பத்தைப்‌ புசித்தார்கள்‌. அந்த நாளை 
நினைவுகூரும்‌ வண்ணமாக, இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ எல்லோரும்‌, ஒவ்வொரு வருஷமும்‌, 
பஸ்கா பண்டிகையின்போது, ஏழுநாட்களுக்கு 
புளிப்பில்லா அப்பத்தை மாத்திரம்‌ 
புசிக்கவேண்டும்‌. 





ழ்‌ நவள 
யாய 


பஸ்கா 
கிறிஸ்துவுக்கு 
“ஆகையால்‌, 
புளிப்பில்லாதவர்களாயிருக்கிறபடியே, புதிதாய்ப்‌ 
பிசைந்த  மாவாயிருக்கும்படிக்கு. பழைய 
புளித்த மாவைப்‌ புறம்பே கழித்துப்போடுங்கள்‌. 
ஏனெனில்‌ நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து 
நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே" 
கொரி 57), 


ஆட்டுக்குட்டி 


பஸ்காவின்போது ஆட்டுக்குட்டி 
நம்முடைய 
இயேசுகிறிஸ்துவே 
'தேவஆட்டுக்குட்டியாகயிருக்கிறார்‌. 
“மறுநாளிலே யோவான்‌ 
தன்னிடத்தில்‌ வரக்கண்டு: த 
உலகத்தின்‌ பாவத்தைச்‌ சுமந்து தீர்க்கிற 
தேவ ஆட்டுக்குட்டி” (யோவா 1:29) என்று 
சொன்னார்‌. 


வெளிப்படுத்தின விசேஷம்‌ புஸ்தகத்தில்‌ 
ஆட்டுக்குட்டியானவரைப்பற்றி 
வசனங்களில்‌ சொக்க்பட்ருக்க்‌, 
கிறிஸ்துவானவர்‌ சாந்தகுணமுள்ள 
ஆட்டுக்குட்டியைப்போல இருக்கிறார்‌. அவர்‌ 
மயிர்க்கத்தரிக்கிறவர்களுக்கு முன்பாக, 
சந்தமிடாதிருக்கிற ஆட்டுக்குட்டியைப்போல 
அமைதியாகயிருக்கிறார்‌. அவர்‌ அடிக்கப்படும்‌ 
போது தம்முடைய பாடுகளை பொறுமையாக 
சகித்துக்கொள்கிறார்‌ 

பஸ்கா ஆட்டுக்குட்டி 
ஆணும்‌, ஒரு 
உள்ளதுமாமிருக்கவேண்டும்‌ (யாத்‌ 1235) 
ஆட்டுக்குட்டிக்கு ஒரு வயது என்பது, அதன்‌ 
ஜீவியத்தின்‌ பிரதான பகுதி. நம்முடைய 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து. தம்முடைய 
ஜீவியத்தின்‌ பிரதான பகுதியில்‌, தம்மை 
அடிக்கப்படுவதற்கு ஒப்புக்கொடுத்தார்‌. 
கிறிஸ்துவானவர்‌ பெத்லகேமிலே. 
சிறுபிள்ளையாகமிருந்தபோது. அவர்‌ 
தம்முடைய ஜீவனை ஒப்புக்கொடுக்கவில்லை. 
நம்முடைய கர்த்தராகிய இயேசகிறிஸ்துவுக்கு 
முப்பத்து மூன்றரை வயதாகும்போது, அவர்‌ 
தம்முடைய ஜீவனை ஒப்புக்கொடுத்தார்‌. 


பஸ்கா ஆட்டுக்குட்டி  பழுதற்றதாக 
இருக்கவேண்டும்‌. நம்முடைய கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்துவினிடத்தில்‌ பாவம்‌ 
எதுவுமில்லை. அவர்‌ பரிசுத்தர்‌. 

குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்‌ 
துட்ஹா ம கிறதுின்‌ அணைப்பை 
இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்களென்று 
அறிந்திருக்கிறீர்களே” (1பேது 1:19). 


பழுதற்றதும்‌, 
வயது 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இஸ்ரவேல்‌. புத்திரரின்‌ 
வீட்டுத்தலைவர்கள்‌ வருஷத்தின்‌ முதலாம்‌ 
மாதம்‌ பத்தாம்‌ தேதியலே பஸ்கா 
த்‌ தெரிந்துகொள்ளவேண்டும்‌. 
அவர்கள்‌ அந்த மாதத்தின்‌ 
சோனம்‌ தேதி வரைக்கும்‌ வைத்திருந்து, 
சாயங்காலத்திலே அதை 
ஆக்கவேண்டும்‌ (யாத்‌ 12:38). 


இஸ்ரவேல்‌ 
பல ஆடுகள்‌ 
ஆட்டுக்குட்டியானது, 


புத்திரருடைய வீடுகளில்‌ 
இருந்தாலும்‌, பஸ்கா 
அடிக்கப்படுவதற்காக 
நியமிக்கப்பட்டிருக்கிறது. இது மற்ற 
ஆடுகளிலிருந்து வேறுபிரிக்கப்பட்ட 
ஆடாகமிருக்கிறது. நம்முடைய கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்துவும்‌, நம்முடைய ஆத்தும 
இரட்சகராக வேறுபிரிக்கப்பட்டு, 
விசேஷித்தவராயிருக்கிறார்‌. 


நம்முடைய கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து 
பஸ்கா. பண்டிகையின்போது, கல்வாரி 
சிலுவையில்‌ அறையப்பட்டார்‌. பஸ்கா 
ஆட்டுக்குட்டி அடிக்கப்படுகிற அதே நாளிலே, 
பஸ்காவாகிய இயேசுகிறிஸ்து 
சிலுவையில்‌ அறையப்பட்டு. 
தெய்வீக சித்தமாகும்‌. 


பஸ்கா ஆட்டுகுட்டி அடிக்கப்படுவதற்கு 
நான்கு நாட்களுக்கு முன்பு, அது 
வேறுபிரிக்கப்பட்டு ஆயத்தமாக 
வைக்கப்பட்டிருக்கும்‌. கிறிஸ்துவானவர்‌ 
கல்வாரி சிலுவையில்‌ அறையப்படுவதற்கு 
நான்கு நாட்களுக்கு முன்பாக, எருசலேம்‌ 
நகரத்திற்குள்‌ பிரவேசித்தார்‌. அந்த 
நாளிலேதானே. யூதர்கள்‌ பஸ்கா 
ஆட்டுக்குட்டியை தெரிந்துகொண்டு, அதை 
வேறுபிரிப்பது வழக்கம்‌. 


பஸ்கா ஆட்டுக்குட்டி, சாயங்காலத்திலே. 
அடிக்கப்படும்‌. அன்று இராத்திரியிலே 
ஆப்டுக்குட்டியின்‌ மாம்சம்‌ நெருப்பினால்‌ 
சுடப்படும்‌. கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து 
அனுபவித்த மகாவேதனைகளுக்கு, பஸ்கா 
ஆட்டுக்குட்டியின்‌ மாம்சம்‌ நெருப்பினால்‌ 
குடப்படுவது. அடையாளமாயிருக்கிறது. 
கிறிஸ்துவானவர்‌ மரணபரியந்தம்‌ 
வேதனைகளை அனுபவித்தார்‌. அவர்‌ 
கல்வாரி சிலுவையிலே தம்முடைய ஜீவனை 
ஒப்புக்கொடுத்தார்‌ 





i FTE 
WEFT 


இஸ்ரவேல்‌ சபையார்‌ யாவரும்‌ பஸ்கா 
ஆட்டுக்குட்டியை அடிக்கவேண்டும்‌. யூதர்கள்‌ 


ஸ்தலத்துக்குள்‌ பிரவேசிக்கிறதுபோல, அவர்‌ 
அநேகந்தரம்‌ தம்மைப்‌ பலியிடும்படிக்குப்‌ 
பிரவேசிக்கவில்லை அப்படியிருந்ததானால்‌, 

உலகமுண்டானது முதற்கொண்டு அவர்‌ 
அநேகந்தரம்‌ பாடுபடவேண்டியதாயிருக்குமே; 
அப்படியல்ல, அவர்‌ தம்மைத்தாமே. 
பலியிடுகிறதினாலே பாவங்களை நீக்கும்‌. 
பொருட்டாக இந்தக்‌ கடைசிக்காலத்தில்‌ 
ஒரேதரம்‌ வெளிப்பட்டார்‌" (எபி 9:25,26) 


"ஜனங்களெல்லாரும்‌ 
இவனை அகற்றும்‌, பரபாசை எங்களுக்கு 
விடுதலையாக்கும்‌ என்று சத்தமிட்டுக்‌. 
கேட்டார்கள்‌" (லூக்‌ 2318). 


அதைக்‌ கேட்டு: 


உண்டாயிருக்கிறது. இஸ்ரவேல்‌ 
யாவரும்‌ பஸ்கா ஆட்டுக்குட்டியை 
அடித்தார்கள்‌. புதிய ஏற்பாட்டுக்காலத்தில்‌, 
விசுவாசிகளாகிய நாமே ஆவிக்குரிய 
இஸ்ரவேலராயிருக்கிறோம்‌. நம்முடைய 
நன்மைக்காக கிறிஸ்துவானவர்‌ கல்வாரி 
சிலுவையில்‌ தம்முடைய ஜீவனை, ஜீவபலியாக 
ஒப்புக்கொடுத்தார்‌ 

பஸ்கா ஆட்டுக்குட்டியில்‌. 
எலும்பையும்‌ முறிக்கப்படாது (யாத்‌ 
இயேசுகிறிஸ்து கல்வாரி 
மரிக்கும்போது அவருடைய 
ஒன்றும்‌ முறிக்கப்படவில்லை. 

, “அவர்கள்‌ இயேசுவினிடத்தில்‌ வந்து, 
அவர்‌ குகைக்‌ கண்டு, 
அவருடைய 


காலெலும்புகளை 
முறிக்கவில்லை” (யோவா 19:33) 


ஒரு. 
12:46). 
சிலுவையில்‌: 
எலும்புகளில்‌ 


“அவருடைய எலும்புகளில்‌ ஒன்றும்‌ 
முறிக்கப்படுவதில்லை. என்கிற வேதவாக்கியம்‌ 
நிறைவேறும்பி இவைகள்‌ நடந்தது” 
(யோவா 19:36). 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எலும்பு பலத்திற்கும்‌, வல்லமைக்கும்‌ 
அடையாளம்‌. றிஸ்துவின்‌ 
எலும்புகளில்‌ ஒன்றும்‌ முறிக்கப்படவில்லை. 
என்பது, அவருடைய வல்லமை 
முறிந்துபோகவில்லை அல்லது. 
குறைந்துபோகவில்லை என்பதற்கு 
அடையாளமாயிருக்கிறது. 


பஸ்கா. ஆப்டுக்குட்டிமின்‌ இரத்தம்‌ 
வீட்டு வாசல்‌ நிலைக்கால்கள்‌ இரண்டிலும்‌, 
நிலையின்‌ மேற்சட்டத்திலும்‌ தெளிக்கப்பட 
வேண்டும்‌. பஸ்கா ஆட்டுக்குட்டியின்‌ இரத்தம்‌ 
தெளிக்கப்படுவது. மிகவும்‌ விசேஷமான ஒரு 
சம்பவமாகும்‌ (யாத்‌ 12:7). 


பஸ்கா ஆட்டுக்குட்டியை 

ஆக்கும்போது. அதின்‌: இரத்தம்‌ சந்தப்படும்‌ 

ஆட்டுக்குட்டிமின்‌ இரத்தம்‌ சிந்தப்பட்டால்‌ 
ம்‌ போதாது. அந்த 

தெளிக்கப்படவும்‌ 

இயேசுகிறிஸ்துவின்‌ 

மரணத்தினால்‌ உண்டாகும்‌. 

நம்முடைய ஆத்துமாக்களுக்கும்‌ 

கிடைக்கவேண்டும்‌. நாம்‌ விசுவாசத்தினால்‌ 

இயேசுகிறிஸ்துவின்‌ இரத்தத்தை 

ஏற்றுக்கொள்ளும்போது. நம்முடைய 

ஆத்துமா இரட்சிக்கப்படும்‌. 


“அதுவுமல்லாமல்‌, 
ஒப்புரவாகுதலை 
கிடைக்குப்பண்ணின நம்முடைய எ 
இயேசு கிறிஸ்துமூலமாய்‌ 
தேவனைப்பற்றியும்‌ மேன்மைபாராட்டுகிறோம்‌" 
(ரோம 5:11). 


பஸ்கா ஆட்டுக்குட்டியின்‌ இரத்தத்தை 
ஈசோப்‌ சொருந்துகளின்‌ கொத்தை 
எடுத்து, அதை அந்த இரத்தத்தில்‌ 
தோய்த்து, வாசல்‌  நிலைக்கால்களின்‌ 
மேல்சட்டத்தில்‌, வாசலின்‌ நிலைக்கால்கள்‌ 
இரண்டிலும்‌ தெளிக்கவேண்டும்‌ (யாத்‌ 12:22). 
ஈசோப்‌ கொழுந்துகளின்‌ கொத்தை 
கிண்ணியிலிருக்கும்‌ இரத்தத்தில்‌ தோய்த்து, 
அதைத்‌ தெளிக்கவேண்டும்‌. 
விசுவாசம்‌ ஈசோப்‌ 
கொத்திற்கு 
கொத்தை 
இரத்தத்தில்‌ 
நம்முடைய விசுவாசத்தை 

வாக்குத்தத்தங்களில்‌ 
அவற்றை நமக்கு 
சொந்தமாக்கிக்கொள்ள வேண்டும்‌. 


நம்முடைய 
கொழுந்துகளின்‌ 
அடையாளபாயிருக்கிறது. 
கிண்ணியிலிருக்கும்‌ 
தோய்ப்பதுபோல, 





i THE 
TT 


வெளிப்படையாக சாட்சியாய்‌ அறிவிப்பதற்கு 
இந்த சம்பவம்‌ அடையாளமாயிருக்கிறது. 
நாம்‌ கர்த்தருடைய கற்பனைகளுக்கு 
கீழ்ப்படிகிறோம்‌ என்பதற்கு இது 
அடையாளமாகும்‌. 


ஆப்டுக்குட்டியின்‌ 

நகைக்க ்‌ 
மேற்சட்டத்திலும்‌ தெளிக்கப்படுகிறது. அந்த 
வாசற்படியின்மேல்‌. 
வாசல்பூடியின்மீது 
நடக்கிறோம்‌. பஸ்கா 
ஆட்டுக்குட்டியின்‌ இரத்தம்‌ உடன்படிக்கையின்‌ 
இரத்தமாகயிருப்பதினால்‌, அந்த இரத்தத்தை 
நாம்‌ காலில்‌ போட்டு மிதித்துவிடக்கூடாது. 
இதற்கு அடையாளமாக, பஸ்கா 
ஆட்டுக்குட்டியின்‌ இரத்தம்‌ வாசல்படியின்மீது. 

தெளிக்கப்படுவதில்லை. 


“தேவனுடைய குமாரனைக்‌ காலின்‌ கீழ்‌ 
மிதித்து; தன்னைப்‌ பரிசுத்தஞ்செய்த: 
உடன்படிக்கையின்‌ இரத்தத்தை அசுத்த 
மென்றெண்ணி, கிருபையின்‌ ஆவியை 
நிந்திக்கிறவன்‌ எவ்வளவு கொடிதான 
ஆக்கினைக்குப்‌  பாத்திரவானாயிருப்பான்‌ 
என்பதை யோசித்துப்பாருங்கள்‌" 
(எபி 10:29) 


ஆட்டுக்குட்டியின்‌ ட்‌ 

பக்கக்‌ 
மேற்சட்டத்திலும்‌ தெளிக்கப்டுகிறது. ல 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு பாதுகாப்பைத்‌ 
தருகிறது. சங்காரதூதன்‌. எகிப்து, 
தேசத்திலுள்ள தலைச்சன்‌ பிள்ளைகளை 
அதம்பண்ணும்போது, எந்த 
நிலைக்கால்களிலும்‌, 
மேற்சட்டத்திலும்‌ 
தெளிக்கப்பட்டிருக்கிறதோ, 
இரத்தத்தைப்‌ பார்த்து, சங்காரதூதன்‌ அந்த. 
வீட்டிலுள்ளவர்களை அழிக்காமல்‌. 
கடந்துபோவார்‌. 

“அந்த ராத்திரியிலே 


நான்‌ 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நீங்கள்‌ இருக்கும்‌ வீடுகளில்‌ அந்த 
இரத்தம்‌ உங்களுக்காக அடையாளமாய்‌ 
இருக்கும்‌: அந்த இரத்தத்தை நான்‌ கண்டு, 
உங்களைக்‌ கடந்துபோவேன்‌: நான்‌ 
எகிப்து தேசத்தை அழிக்கும்‌ போது, 
அழிக்கும்‌ வாதை உங்களுக்குள்ளே 
வராதிருக்கும்‌" (யாத்‌ 12:12,13). 
இஸ்ரவேல்‌ 
புத்தருக்கு வராதிருக்கும்‌ என்பதற்கு 
பஸ்கா ஆட்டுக்குட்டியின்‌ இரத்தம்‌, 
அடையாளம்‌ எங்கே இரத்தம்‌ தெளிக்கப்‌ 
பட்டிருக்கிறதோ, அங்கே சங்காரதூதனுக்கு 
அழிக்கும்‌ வேலை இல்லை. 

பஸ்கா ஆட்டுக்குட்டியை அடித்து, 
அதின்‌ மாம்சத்தை: புசிக்கவேண்டும்‌. 
துர்‌ ப்‌ 

நம்முடைய 

இபேசுகிறிஸ்துவுக்கு 
வேண்டிய சுவிசேஷ 
அடையாளமாயிருக்கிறது. 


பஸ்கா ஆட்டுக்குட்டியானது 
அடிக்கப்படவேண்டும்‌. அந்த ஆட்டுக்குட்டி 
வீட்டில்‌ அழகுக்காக கட்டிவைக்கப்படும்‌. 
அல்ல. அல்லது நாம்‌ பார்த்து 
ரசிக்கவேண்டும்‌ என்பதற்காக பஸ்கா 
ஆட்டுக்குட்டி தெரிந்துகொள்ளப்படவில்லை. 
அது அடிக்கப்படுவதற்காகவே 
தெரிந்துகொள்ளப்பட்டிருக்கிறது. பஸ்கா 
ஆட்டுக்குட்டியை அடித்தால்‌ மாத்திரம்‌ 
போதாது. அதின்‌ மாம்சத்தைப்‌ புசிக்கவும்‌ 
வேண்டும்‌. அப்போது ஆட்டுக்குட்டியின்‌ 
மாம்சம்‌, அதைப்‌ புசிக்கிறவர்களோடு 
ஐக்கியமாயிருக்கும்‌. 


அழிக்கும்‌ வாதை 


ம்முடைய கர்த்தராகிய 
டவத்து தல ர்க 
ஆட்டுக்குட்டியாயிருக்கிறார்‌. நம்முடைய 
விசுவாசத்தினால்‌, நாம்‌ கிறிஸ்துவான வரை 
நமக்கு  சொந்தமாக்கிக்கொள்‌ எவேண்டும்‌. 
பஸ்கா  ஆப்டுக்குட்டிமின்‌ மாம்சத்தைப்‌ 
புசிப்பதுபோல, கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்துவின்‌ வார்த்தைகளை நாம்‌. 
போஜனமாக புசிக்கவேண்டும்‌. இதனால்‌ 
நமக்கு ஆவிக்குரிய ஆகாரமும்‌, ஆவிக்குரிய 
ஆவிக்குரிய பெலனும்‌. 
போஜனத்திலிருந்து நமது 


பெலன்‌ 


ஆத்துமாவுக்கும்‌ 
ஆவிக்குரிய பெலன்‌ கிடைக்கிறது. 





i THEN 
TT 


இரத்தத்தைப்‌ பானம்பண்ணாமலும்‌ இருந்தால்‌ 
உங்களுக்குள்ளே  ஜீவனில்லை என்று. 
மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்குச்‌ 
சொல்லுகிறேன்‌. என்‌ மாம்சத்தைப்‌ புசித்து, 
என்‌ இரத்தத்தைப்‌ பானம்பண்ணுகிறவனுக்கு 
நித்தியஜீவன்‌ உண்டு: நான்‌ அவனைக்‌ 
கடைசிநாளில்‌ எழுப்புவேன்‌. என்‌ மாம்சம்‌: 
மெய்யான  போஜனமாயிருக்கிறது. என்‌ 
இரத்தம்‌ மெய்யான பானமாயிருக்கிறது'' 
(யோவா 6;53-55) என்று சொன்னார்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ பஸ்கா 
ஆப்டுக்குட்டியிலுள்ள யாவையும்‌ ஏகமாய்‌ 
புசிக்கவேண்டும்‌. அதிலே ஒன்றையும்‌: 
விடியற்கால மட்டும்‌ மீதியாய்‌ 
வைக்கக்கூடாது (யாத்‌ 12:9,10), 


போஜனம்பண்ணக்கூடாது. 
வார்த்தைகள்‌ அனைத்தையும்‌ நாம்‌ 
புசிக்கவேண்டும்‌. அப்போதுதான்‌ நமக்குள்ளே 
கிறிஸ்துவானவர்‌ பூரணமாக உருவாகுவார்‌ 
நாம்‌ கிறிஸ்துவின்‌ பூரண சத்தியத்தை: 
ஏற்றுக்கொள்ளும்போது, நம்முடைய 
ஆவிக்குரிய ஜீவியத்தில்‌ நமக்கு பூரண 
பலன்‌ உண்டாகும்‌. 


நாம்‌ இயேசுகிறிஸ்துவின்‌ 
வார்த்தைகளை பூரணமாய்‌ 
ஏற்றுக்கொள்ளும்போது, நாம்‌. 
அவருடைய 

ஏற்றுக்கொள்வோம்‌. 

கிறிஸ்துவையும்‌ 

சிலுவையையும்‌ 

ஏற்றுக்கொள்வோம்‌. அது மாத்திரமல்ல, 
நாம்‌ கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும்போது 
கிரீடத்தையும்‌ 


புத்திரர்‌ பஸ்கா 
ஆட்டுக்குட்டியை புசிக்கும்போது. அதை 
ஏகமாய்‌ உடனே புசிக்கவேண்டும்‌. அதிலே. 
ஒன்றையும்‌ விடியற்காலம்‌ மட்டும்‌ மீதியாக 
வைக்கக்கூடாது. 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


நம்முடைய பஸ்கா ஆட்டுக்குட்டியாகிய 
இயேசுகிறிஸ்து, இன்றைக்கு பாவநிவாரண 
பலியாக. ஒப்புக்கொடுக்கப்பட்டிருக்கிறார்‌. 
ஆகையினால்‌ நாம்‌ இயேசுகிறிஸ்துவை 
நம்முடைய இரட்சகராக ஏற்றுக்கொள்வதற்கு 
காலதாமதம்பண்ணாமல்‌, இன்றைக்கே 
அவரை நம்முடைய ஆத்தும இரட்சகராக 
ஏற்றுக்கொள்ளவேண்டும்‌. அவரை நாளைக்கு 
இரட்சகராக ஏற்றுக்கொள்ளலாம்‌ என்று 
காலதாமதம்பண்ணக்கூடாது. 


பஸ்கா ஆட்டுக்குட்டிமின்‌ மாம்சத்தை, 
கசப்பான கீரையோடு புசிக்கவேண்டும்‌ 
(யாத்‌ 12:8). இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ எகிப்து 
தேசத்திலே 430 வருஷங்களுக்கு 
அடிமைகளாகயிருந்தார்கள்‌. இது 
அவர்களுக்கு கசப்பான அனுபவம்‌. எகிப்து 
தேசத்தில்‌ இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ அனுபவித்த 
அடிமைத்தனத்தின்‌ கசப்பான அனுபவத்தை 
நினைவுகூரும்‌ வண்ணமாக, பஸ்கா 
ஆட்டுக்குட்டியின்‌ மாம்சத்தை, கசப்பான 
கீரையோடு புசிக்கவேண்டும்‌. 


ம்முடைய பாவம்‌ மக்‌ 
காப்பாலிருக்கறது... காமன்‌: பாலத்திற்கு 
கசப்பான கீரை அடையாளமாயிருக்கிறது. 
நம்முடைய பாவம்‌ சுசப்பாகமிருந்தாலும்‌, 
இயேசுகிறிஸ்துவின்‌ மூலமாக வரும்‌ ஆத்தும 
இரட்சிப்பு, நமக்கு மதுரமான அனுபவத்தைக்‌ 
கொடுக்கும்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ பஸ்காவை 
புசிக்கும்போது. தங்கள்‌ அணைகளில்‌ கச்சை 
கட்டிக்கொண்டும்‌, தங்கள்‌ கால்களில்‌ 
பாதரட்சை தொடுத்துக்கொண்டும்‌, 
தங்கள்‌ கையில்‌ தடி பிடித்துக்கொண்டும்‌, 

தீவிரமாய்‌. புசிக்கவேண்டும்‌. 

(யாத்‌ 12:1), இஸ்ரவேல்‌ புத்திரர்‌. 
தேசத்தைவிட்டுப்‌ 
ஆயத்தமாயிருக்கிறார்கள்‌. 
பிரயாணம்‌ புறப்படுகிறவர்கள்‌, அவசரம்‌ 
அவசரமாக போஜனம்பண்ணுவார்கள்‌. 
அதுபோலவே ல்‌ 
பிரயாண 
புசிக்க வேண்டும்‌. 





f= FTN 
TT 


நாம்‌ 
இயேசுகிறிஸ்துவின்‌ 
புசிக்கும்போது, பாவம்‌ 
செய்யக்கூடாது. நாம்‌ உலகப்பிரகாரமான 
ஆசைகளையும்‌, பாவத்தின்‌ 
சிற்றின்பங்களையும்‌ வெறுத்து ஒதுக்கிவிட 
வேண்டும்‌. கிறிஸ்துவுக்காக பாவமான 
எல்லாவற்றையும்‌ விட்டு விலகி வரவேண்டும்‌. 
நாம்‌ மறுபடியும்‌ பாவத்தோடு 
உடன்படிக்கை செய்து. அதற்கு 
பங்காளிகளாகிவிடக்கூடாது. 


விசுவாசத்தினாலே. 
வார்த்தைகளை 
நம்மை ஆளுகை 


கையால்‌, நாம்‌ அவருடைய 
நிந்தையைச்‌ சுமந்து, பாளயத்துக்குப்‌ புறம்பே 
அவரிடத்திற்குப்‌  புறப்பட்டுப்போகக்கடவோம்‌. 
நிலையான நகரம்‌ நமக்கு இங்கே இல்லை; 
வரப்போகிறதையே நாடித்தேடுகிறோம்‌" 
(எபி 13:13,14). 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ எகிப்து 
தேசத்திலிருந்து புறப்பட்ட நாள்‌, அவர்களுக்கு 
நினைவுகூருதலான  நாளாயிருக்கவேண்டும்‌. 
அதை அவர்கள்‌ கர்த்தருக்கு பண்டிகையாக 
ஆசரிக்கவேண்டும்‌. இந்தப்‌ பண்டிகை 
புளிப்பில்லா.... அப்பப்பண்டிகை என்று 
கர்த்தருக்காக 


அழைக்கப்படுகிறது. 


அடையாள மாயிருக்கிறது. 


“ஆகையால்‌, 
புளிப்பில்லாதவர்களாயிருக்கிறபடியே, பதால்‌ 
பிசைந்த  மாவாயிருக்கும்படிக்கு, பழைய 
புளித்த மாவைப்‌ புறம்பே கழித்துப்போடுங்கள்‌. 
ஏனெனில்‌ நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து 
நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. 
ஆதலால்‌ பழைய புளித்தமாவோடே அல்ல, 
தர்க்குணம்‌ பொல்லாப்பு என்னும்‌ 
புளித்தமாவோடும்‌ அல்ல, துப்புரவு உண்மை 
என்னும்‌ புளிப்பில்லாத அப்பத்தோடே 
பண்டிகையை. ஆசரிக்கக்கடவோம்‌"' 
கொரி 5:7 8). 


விசுவாசிகளாகிய 
இயேசுகிறிஸ்துவை நம்முடைய 
ஆண்டவராகவும்‌, இரட்சகராகவும்‌ 
ஏற்றுக்கொண்டிருக்கிறோம்‌. ஆகையினால்‌ 
நாம்‌ பரிசுத்த சந்தோஷத்தோடே 


நாம்‌ 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


கர்த்தருக்கு 

ஆசரிக்கவேண்டும்‌. இது 

பஸ்காவாக இருக்கிறது. 

விசுவாசிகள்‌ எல்லோரும்‌, ம்முடைய 
கர்த்தராகிய இயேசகிறிஸ்துவுக்குள்‌, 
எப்போதும்‌ சந்தோஷமாகயிருந்து, கர்த்தருக்கு 
பண்டிகையை ஆசரிக்கவேண்டும்‌. 


கர்த்தருடைய பண்டிகையை நித்திய 
'ஆசரிக்கவேண்டும்‌. 

பண்டிகை எப்போதும்‌ 
ஆசரிக்கப்படவேண்டும்‌. 

பண்டிகை என்பது, 

கர்த்தருக்குள்‌ 
அடையாளம்‌. 
கர்த்தருடைய 
ஆசரித்து, 
எப்போதும்‌ 
என்பதே 


சந்தோஷமாகயிருப்பதற்கு 
விசுவாசிகளாகிய நாம்‌ 
பண்டிகையை தொடர்ந்து 
கர்த்தருக்குள்‌ 
'சந்தோஷமாயிருக்கவேண்டும்‌. 
கர்த்தருடைய சித்தம்‌. 

நாம்‌ கிறிஸ்துவுக்குள்‌ 
சந்தோஷமாயில்லையென்றால்‌, அதற்கு 
கிறிஸ்துவானவர்‌ காரணமல்ல. நாம்‌ 
கர்த்தருடைய பண்டிகையை தொடர்ந்து 
ஆசரிக்கவில்லை என்பதே காரணம்‌. 
பண்டிகையில்‌ 
ஏழுநாளளவும்‌ 
இது 


கர்த்தருடைய 
புளிப்பில்லா அப்பத்தை 
புசிக்கவேண்டும்‌. ஆகையினால்‌ 
புளிப்பிலலா  அப்பப்பண்டிகை என்று, 
அழைக்கப்படுகிறது. இந்தப்‌ பண்டிகை 
நாளின்போது நம்முடைய வீடுகளில்‌ புளித்த 
மா இருக்கக்கூடாது. அவை நம்மைவிட்டு 
நீக்கப்படவேண்டும்‌. 


கர்த்தருடைய பண்டிகையை 
ள்‌ தங்களிடத்திலுள்ள 
அதை 
பரிசுத்தமாய்‌ ஆசரிக்கவேண்டும்‌. 


ஆட்டுக்குட்டியின்‌ 
யாத்‌ 12:21-28 


யாத்‌ 1221. அப்பொழுது 
இஸ்ரவேல்‌ மூப்பர்‌ யாவரையும்‌ 
த நீங்கள்‌ உங்கள்‌ 
தக்கதாக 
ஆட்டுக்குட்டியைத்‌ 
கெரித்தெடுத்துக்கொண்டு, பஸ்காவை 
அடித்து, 





f= FTN 
TT 


யாத்‌ 12:2௨. ஈசோப்புக்‌ 
கொழுந்துகளின்‌ கொத்தை எடுத்து 
கிண்ணியில்‌ இருக்கும்‌ இரத்தத்தில்‌ 
தோய்த்து, அதில்‌ இருக்கும்‌ அத்த 
இரத்தத்தை வாசல்‌ திலைக்கால்கனின்‌ 
மேற்சட்டத்திலும்‌ வாசலின்‌ 
திலைக்கால்கள்‌ இரண்டிலும்‌ 
தெளியுங்கள்‌; விடியற்காலம்வரைக்கும்‌. 
உங்களில்‌ ஒருவரும்‌ வீட்டு 
வாசலைவிட்டுப்‌ புறப்படவேண்டாம்‌. 


யாத்‌ 12:28, கர்த்தர்‌ எகிப்தியரை 
அதம்பண்ணுகிறதற்குக்‌ கடத்துவருவார்‌; 
நிலையின்‌ மேற்சட்டத்திலும்‌ 
வாசலின்‌ திலைக்கால்கன்‌ இரண்டிலும்‌ 
அந்த இரத்தத்தைக்‌ காணும்போது, 
கர்த்தர்‌ சுங்காரக்காரனை உங்கள்‌: 
வீடுகளில்‌ உங்களை 
அதம்பண்ணுகிறதற்கு வரவொட்டாமல்‌, 
வாசற்படியை விலகிக்‌ கடத்துபோவார்‌. 
யாத்‌ 1224. 


இந்தக்‌ 
உங்களுக்கும்‌ 
மின்னைகளுக்கும்‌ தித்திய தியாமமாகக்‌ 
கைக்கொள்ளக்கடவிர்கள்‌.. 


காரியத்தை 
உங்கள்‌. 


யாத்‌ 12:25. கர்த்தர்‌ உங்களுக்குத்‌ தாம்‌ 
சொன்னபடி. கொடுக்கப்போகிற 
தேசத்திலே நீங்கள்‌ போய்ச்‌. 
சேரும்போது, இத்த ஆராதனையைக்‌ 
கைக்கொன்னக்கடவீர்கன்‌. 


யாத்‌ 
பின்னைகன்‌; 
கருத்து 

கேட்டால்‌, 


12:98. அப்பொழுது உங்கள்‌. 


இந்த ஆராதனையின்‌ 
என்ன என்று உங்களைக்‌: 


யாத்‌ 12:27. இது கர்த்தருடைய 
பஸ்காவாகிய பலி; அவர்‌ எகிப்தியரை 
அதம்பண்ணி, நம்முடைய வீடுகளைத்‌ 
தப்பப்பண்ணினபோது, எகிப்திலிருந்த 
இஸ்ரவேல்‌ புத்திரருடைய வீடுகளைக்‌: 
கடந்துபோனார்‌ என்று நீங்கள்‌ 
சொல்லவேண்டும்‌. என்றான்‌. 
அப்பொழுது ஜனங்கள்‌. தலை 
வணங்கிப்‌ பணித்துகொண்டார்கன்‌. 


யாத்‌ 12:28. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ போய்‌: 
அப்படியே செய்தார்கள்‌; கர்த்தர்‌ 
மோசேக்கும்‌. ஆரோனுக்கும்‌ 
கட்டனையிட்டபடியே செய்தார்கள்‌. 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


இஸ்ரவேல்‌ சபையார்‌ 
மோசே கர்த்தருக்கு 
ஊழியக்காரராகமிருக்கிறார்‌. 
தன்னிடத்தில்‌ பஸ்காவைப்பற்றி 
கட்டளையிட்டு சொன்ன எல்லாவற்றையும்‌, 
மோசே இஸ்ரவேலின்‌ மூப்பர்‌ யாவரையும்‌ 
அழைப்பித்து, அவர்களுக்கு சொல்லுகிறார்‌. 
மோசே இஸ்ரவேலின்‌ மூப்பரை 
நோக்கி, “நீங்கள்‌ உங்கள்‌ குடும்பங்களுக்குத்‌ 
தக்கதாக உங்களுக்கு ஆட்டுக்குட்டியைத்‌ 
தெரிந்தெடுத்துக்கொண்டு, பஸ்காவை 
அடித்து, ஈசோப்புக்‌ கொழுந்துகளின்‌ 
கொத்தை எடுத்து கிண்ணியில்‌ இருக்கும்‌. 
இரத்தத்தில்‌ தோய்த்து, அதில்‌ இருக்கும்‌ 
அந்த இரத்தத்தை வாசல்‌ நிலைக்கால்களின்‌ 
மேற்சட்டத்திலும்‌ வாசலின்‌ நிலைக்கால்கள்‌ 
இரண்டிலும்‌ தெளியுங்கள்‌; விடியற்காலம்‌ 
வரைக்கும்‌ உங்களில்‌ ஒருவரும்‌ வீட்டு 
வாசலைவிட்டுப்‌ புறப்படவேண்டாம்‌" 
(யாத்‌ 12:21,22) என்று சொல்லுகிறார்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரரை 
போகச்சொல்லுகிறாரோ 
எகிப்தைவிட்டு 
அதற்கு முன்பு 


மத்தியில்‌ 
உண்மையுள்ள 
கர்த்தர்‌ 


கர்த்தர்‌ 
எப்பொழுது 
அப்பொழுது அவர்கள்‌, 
பப்பட்டுப்போகவேண்டும்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரரில்‌ ஒருவரும்‌ தங்கள்‌ 
வீட்டு வாசலை விட்டு 
புறப்பட்டுப்போகக்கூடாது. 


இஸ்ரவேல்‌. புத்திரர்‌ பஸ்கா 
ஆட்டுக்குட்டியை இந்த மாதம்‌ பதினாலாம்‌ 
தேதி, சாயங்காலத்திலே, அடித்து, இரவிலே 
அதைப்‌ புசிக்கவேண்டும்‌. ஆட்டுக்குட்டியின்‌ 
நிலைக்கால்களின்‌. 
நிலைக்கால்கள்‌ 

இரண்டிலும்‌ கல்கண்டு 


அன்று இரவிலே கர்த்தர்‌ எகிப்தியரை 
அதம்பண்ணுகிறதற்குக்‌ கடந்துவருவார்‌; 
நிலையின்‌ மேற்சட்டத்திலம்‌ வாசலின்‌ 
நிலைக்கால்கள்‌ இரண்டிலும்‌ அந்த 
இரத்தத்தைக்‌ காணும்போது, கர்த்தர்‌ 
சங்காரக்காரனை அவர்கள்‌ வீடுகளில்‌ 
அவர்களை அதம்பண்ணுகிறதற்கு 
வரவொட்டாமல்‌, வாசற்படியை விலகிக்‌ 
கடந்துபோவார்‌ (யாத்‌ 1:23). 





i= FTN 
TT 


இந்த நாள்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
நினைவுகூருதலான  நாளாயிருக்கவேண்டும்‌. 
அதை அவர்கள்‌ கர்த்தருக்கு பண்டிகையாக 
ஆசரிக்கவேண்டும்‌. அதை அவர்கள்‌ 
தங்களுடைய தலைமுறை தோறும்‌ நித்திய 
நியமமாக ஆசரிக்கவேண்டும்‌ என்று 
கர்த்தர்‌ மோசேக்கு கட்டளையிட்டிருக்கிறார்‌. 
கர்த்தர்‌ தனக்கு கட்டளையிட்டதை, மோசே 
இஸ்ரவேலின்‌ மூப்பர்‌ யாவரையும்‌ 
அழைப்பித்து அவர்களுக்கு சொல்லுகிறார்‌. 

மோசே இஸ்ரவேலின்‌ மூப்பரை நோக்கி, 
“இந்தக்‌ காரியத்தை உங்களுக்கும்‌ உங்கள்‌ 
பிள்ளைகளுக்கும்‌ நித்திய நியமமாகக்‌ 
கைக்கொள்ளக்கடவீர்கள்‌. கர்த்தர்‌ 
உங்களுக்குத்‌ தாம்‌ சொன்னபடி 
கொடுக்கப்போகிற தேசத்திலே நீங்கள்‌ 
போய்ச்‌ சேரும்போது, இந்த ஆராதனையைக்‌ 
கைக்கொள்ளக்கடவீர்கள்‌” (யாத்‌ 12:24,25) 
என்று சொல்லுகிறார்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தருக்கு 
ஆசரிக்கும்‌ இந்தப்‌ பண்டிகையை 
தங்களுடைய பின்சந்ததியாருக்கும்‌ கற்றுக்‌ 
கொடுக்கவேண்டும்‌. அவர்கள்‌ கானான்‌ 
தேசத்தில்‌ போய்ச்‌ சேர்ந்த பின்பு புளிப்பில்லா 
அப்பப்பண்டிகையை ஏழுநாளுக்கு 
ஆசரிப்பார்கள்‌. அப்பொழுது அவர்களுடைய 
பிள்ளைகள்‌, “இந்த ஆராதனையின்‌ கருத்து 
என்ன" (யாத்‌ 12:26) என்று 
அவர்களைக்‌ கேட்பார்கள்‌. 


தங்களுடைய பிள்ளைகள்‌ தங்களிடத்தில்‌ 
பஸ்கா பண்டிகை! குருத்தைப்பற்றிக்‌ 
கேட்கும்போது, இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ அந்த 
ஆராதனையின்‌ கருத்தை தங்கள்‌ 
பிள்ளைகளுக்கு விளக்கமாக சொல்லித்தர 
வேண்டும்‌. பிள்ளைகளுக்கு கற்றுக்கொடுக்க 
வேண்டுமென்றால்‌, பெற்றோர்‌ அதன்‌ 
தாற்பரியத்தை அறிந்திருக்கவேண்டும்‌. 


மோசே இஸ்ரவேலின்‌ மூப்பருக்கு. 
புளிப்பில்லா அப்பப்பண்டிகையின்‌ கருத்தை 
விளக்கமாகக்‌ கற்றுக்கொடுக்கிறார்‌. 
ஆராதனையின்‌ கருத்து என்ன 
பிள்ளைகள்‌ தங்களிடத்தில்‌ கேட்கும்போது. 
பெற்றோர்‌ அவர்களை நோக்கி, 
கர்த்தருடைய பஸ்காவாகிய பலி; அவர்‌ 
எகிப்தியரை  அதம்பண்ணி; நம்முடைய 
வீடுகளைத்‌ தப்பப்பண்ணினபோது, எகிப்திலி 
ருந்த இஸ்ரவேல்‌ புத்திரருடைய வீடுகளைக்‌ 
கடந்துபோனார்‌" (யாத்‌ 12:27) என்று, 
அவர்கள்‌ சொல்லவேண்டும்‌. 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ புளிப்பில்லா 
அப்பப்பண்டிகையின்போது பஸ்கா ஆட்டின்‌ 
மாம்சத்தை நெருப்பினால்‌ சுட்டு, அதை 
புனிப்பில்லா அப்பத்தோடும்‌, கசப்பான 
கீரையோடும்‌ புசிப்பார்கள்‌. 
பஸ்காவின்போது இப்படி 
புசிக்கவேண்டுமென்று, அவர்களுடைய 
பிள்ளைகள்‌ கேள்வி கேட்கும்போது, 
பெற்றோருக்கு விளக்கம்‌ சொல்ல. 
தெரிந்திருக்கவேண்டும்‌. 
கர்த்தர்‌ நமக்கு பரிசுத்தமான 
நியமங்களைக்‌ கொடுத்திருக்கிறார்‌. நாம்‌ 
கர்த்தரை ஆராதிக்கும்போது. கர்த்தருடைய 
நியமங்களுக்கு கீழ்ப்படிந்து, அவற்றை 
ஆர அந்த நியமங்களின்‌. 
என்ன என்பது விசுவாசிகள்‌ 
ஒங்வொருவருக்கம்‌ தெரிந்திருக்கவேண்டும்‌. 
நாம்‌ கர்த்தரை ஆலியோடும்‌, 
கருத்தோடும்‌ 
ஆராதனையின்‌ 
என்பது நமக்கு 
அதைப்பற்றி 


ஏன்‌ 


உண்மையோடும்‌ 
தொழுதுகொள்எவேண்டும்‌. 
குருத்து 


என்ன 


ஸ்ரவேல்‌ புத்திரர்‌ தங்களுடைய 
ப்்தக்கு. ஸ்லின்‌ கருத்தைப்‌ 
சொல்லும்போது, “இது கர்த்தருடைய 
பஸ்காவாகிய என்று விளக்கமாக 
சொல்லவேண்டும்‌. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌, 
பஸ்கா பண்டிகையின்போது, பஸ்கா 
ஆட்டுக்குட்டியை அடித்து கர்த்தருக்கு 
பலிசெலுத்துகிறார்கள்‌. இதன்‌ மூலமாக 
கர்த்தர்‌ தங்களுடைய முற்பிதாக்களுக்கு 
செய்த அற்புதத்தையும்‌, கர்த்தர்‌ அவர்களுக்கு 
காண்பித்த விசேஷித்த கிருபைகளையும்‌. 
நினைவுகூருகிறார்கள்‌. 


கர்த்தர்‌ எகிப்தியரை அதம்பண்ணினார்‌. 
அவர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரை எகிப்தின்‌ 
அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை 
பண்ணினார்‌. கர்த்தர்‌ எகிப்து தேசத்திலுள்ள 
மனிதர்‌ முதல்‌ மிருகஜீவன்கள்‌ மட்டும்‌. 
முதற்பேறாயிருக்கிறவைகளையெல்லாம்‌. 

அதம்பண்ணினார்‌. கர்த்தர்‌ 
எகிப்தியரின்‌ தலைப்பிள்ளைகளையெல்லாம்‌ 
சங்காரம்பண்ணினார்‌. இதனால்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ எகிப்தின்‌ அடிமைத்தனத்திலிருந்து 
விடுதலை பெறுவதற்கு வாசல்‌ திறக்கப்பட்டது. 





i= al 
TT 


கர்த்தருடைய பார்வையில்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரரும்‌. பாவிகளாயிருக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ கர்த்தருக்கு விரோதமாக 
ஏராளமான பாவங்களை செய்திருக்கிறார்கள்‌. 
ஆனாலும்‌ கர்த்தர்‌. 

கிருபையினால்‌ 
பாவங்களை 
யுத்திரரின்‌ ஒவ்வொரு. 
தங்களுடைய எண்ணிக்கைக்கு தக்கதாக 
ஆட்டுக்குட்டியை தெரிந்துகொண்டு 
பஸ்காவை அடித்து, அதை கர்த்தருக்கு 
பலிசெலுத்துகிறார்கள்‌. 


கர்த்தர்‌ பஸ்கா 
பலியை ஏற்றுக்கொண்டு, 
புத்திரரின்‌ தலைச்சன்‌ 
சங்காரம்பண்ணாமல்‌, அவர்களை 
இரட்சிக்கிறார்‌. சங்காரக்காரன்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரரின்‌ வீடுகளுக்கு முன்பாக வரும்போது, 
அவர்களுடைய வீட்டு நிலையின்‌ 
மேற்சட்டத்திலும்‌, வாசலின்‌ நிலைக்கால்கள்‌ 
பஸ்கா... ஆப்டுக்குட்டியின்‌ 
தெளிக்கப்பட்டிருப்பதை பார்ப்பார்‌ 
கர்த்தர்‌ சங்காரக்காரனை 
புத்திரருடைய வீடுகளில்‌, 
அதம்பண்ணுகிறதற்கு 
வரவொட்டாமல்‌, வாசற்படியை விலகி 
குடந்துபோகப்பண்ணுவார்‌. 


ஆட்டுக்குட்டியின்‌ 
இஸ்ரவேல்‌ 


பிள்ளைகளை 


பஸ்கா வார்த்தைக்கு 
குடந்துபோவது என்று பொருள்‌. 
சங்கார... தூதன்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரை 
சங்காரம்பண்ணாமல்‌, அவர்களுடைய 
வீட்டைக்‌ கடந்துபோகிறார்‌. இஸ்ரவேல்‌ 
புத்திரரின்‌ வீடுகளின்‌ நிலைக்கால்களிலும்‌ 
நிலையின்‌ மேற்சட்டத்திலும்‌ பஸ்காவின்‌ 
இரத்தம்‌ தெளிக்கப்பட்டிருக்கிறது. அந்த 
வீட்டிலுள்ளவர்கள்‌ பஸ்காவை அடித்து, 
கர்த்தருக்கு பலிசெலுத்தியிருக்கிறார்கள்‌ 
என்பதற்கு, அந்த இரத்தமே அடையாளம்‌. 
ஆபிரகாம்‌ ஈசாக்கை பலியிடாமல்‌ ஒரு 
ஆப்டுக்கடாவைப்‌ பலியிட்டார்‌. கர்த்தர்‌ அந்தப்‌ 
பலியை ஏற்றுக்கொண்டார்‌. அதுபோலவே 
இப்போது கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ 
தலைச்சன்‌ ்‌ 
சங்காரம்பண்ணாமல்‌, 
ஆட்டுக்குட்டியின்‌ 
ஏற்றுக்கொள்கிறார்‌. 
சங்காரத்திற்கு தப்புவிக்கப்பண்ணுகிறார்‌. 


என்னும்‌ 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


காலம்‌ நிறைவேறும்போது 
தேவஆட்டுக்குட்டியானவர்‌ மகாசங்காரமாக 
பலியிடப்படுவார்‌ என்பதற்கு, பஸ்கா 
ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டு பலியிடப்படுவது 
அடையாளமாயிருக்கிறது. நமக்கு பதிலாகவும்‌, 
நம்முடைய முதற்பேறுகளுக்கு பதிலாகவும்‌, 
தேவஆட்டுக்குட்டியாகிய இயேசுகிறிஸ்து 
கல்வாரி சிலுவையிலே அடிக்கப்பட்டார்‌. 
கிறிஸ்துவானவர்‌ நம்மை இரட்சிப்பதற்காக 
தம்முடைய ஜீவனையே ஒப்புக்கொடுத்தார்‌. 
இயேசுகிறிஸ்துவின்‌ இரத்தம்‌ நம்முடைய 
பாவங்களை நீக்கும்‌ பாவநிவாரண பலியாக 
செலுத்தப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவானவர்‌ 
நம்மை இரட்சிப்பதற்காக தம்முடைய 
திருஇரத்தத்தையே மீட்பின்‌ கிரயமாக 
செலுத்தினார்‌. 


புதிய ஏற்பாட்டுக்காலத்து 
விசுவாசிகளாகிய நமக்கு இயேசுகிறிஸ்துவே 
கர்த்தருடைய பஸ்காவாகிய 
பலியாகயிருக்கிறார்‌. அவர்‌ நமக்காக 
அடிக்கப்பட்டார்‌. இயேசுகிறிஸ்துவின்‌ 
மரணத்தினால்‌. நமக்கு ஜீவன்‌ 
கிடைத்திருக்கிறது. 

நம்முடைய 
இயேசுகிறிஸ்துவே உலகம்‌ 
முதற்கொண்டு அடிக்கப்பட்ட 
ஆட்டுக்குட்டியாயிருக்கிறார்‌. 


“அப்படிமிருந்ததானால்‌, 
உலகமுண்டானது முதற்கொண்டு அவர்‌ 
அநேகந்தரம்‌ பாடுபடவேண்டியதாயிருக்குமே: 


அப்படியல்ல, அவர்‌ தம்மைத்தாமே. 
மணற்கிதணாலே்‌ பால்வகை! நீககும்‌ 
பொருட்டாக இந்தக்‌ கடைசிக்காலத்தில்‌ 


ஒரேதரம்‌ வெளிப்பட்டார்‌" (எபி 9:26). 
மோசே 


இஸ்ரவேல்‌ 
பஸ்காவைப்பற்றிய 
தெளிவாக. எடுத்துச்‌ சொல்லுகிறார்‌. 
அப்பொழுது ஜனங்கள்‌ தலைவணங்கி 
பணிந்துகொள்கிறார்கள்‌ (யாத்‌ 12:27), 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ போய்‌ அப்படியே 
செய்கிறார்கள்‌: கர்த்தர்‌ மோசேக்கும்‌ 
ஆரோனுக்கும்‌ கட்டளையிட்டபடியே 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ செய்கிறார்கள்‌ 
(யாத்‌ 12:28), அவர்களில்‌ ஒருவரும்‌ 
மோசேக்கு விரோதமாகவோ ஆரோனுக்கு 
விரோதமாகவோ முறுமுறுக்கவில்லை. 


கர்த்தராகிய 
உண்டானது. 
பஸ்கா 


புத்திரருக்கு 
பிரமாணங்களை 





i al 
TT 


இஸ்ரவேல்‌ 
கலககுணமும்‌, 


_ பத்திரத்தில்‌ 
A ,முறுமுறுக்கும்‌ குணமும்‌ 
இருந்தாலும்‌, இப்போது அவர்களில்‌ 
ஒருவரும்‌  மோசேக்கும்‌ ஆரோனுக்கும்‌ 
விரோதமாக முறுமுறுக்கவில்லை 
அவர்களுக்கு 

இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
செய்கிறார்கள்‌. 


“அவர்கள்‌ பார்வோனுடைய 
சமுகத்தை விட்டுப்‌ புறப்படுகையில்‌, வழியில்‌ 
ம்‌ மோசேக்கும்‌  ஆரோனுக்கும்‌. 
, அவர்களை நோக்கி: நீங்கள்‌ 
ன்‌ கண்களுக்கு முன்பாகவும்‌ 
ஊழியக்காரரின்‌ கண்களுக்கு 
முன்பாகவும்‌ எங்கள்‌ வாசனையைக்‌ கெடுத்து, 
எங்களைக்‌ கொல்லும்படி அவர்கள்‌ கையிலே. 
கர்த்தர்‌ 
நியாயந்தீர்க்கக்கடவர்‌ 

என்றார்கள்‌" (யாத்‌ 5:20,21/ 


இஸ்ரவேல்‌ புத்திரரிடத்தில்‌ காணப்பட்ட 
பே 


பக்குவப்படுத்தியிருக்கிறது. 
புத்தா அம தீயசுபாவங்கள்‌ 
விட்டு நீங்கிப்போயிற்று. 
தன்‌ அடிமைத்தனத்திலிருந்து கர்‌ 
தங்களை விடுவிப்பார்‌ என்னும்‌ எதிர்பார்ப்பு 
இஸ்ரவேல்‌ புத்திரருடைய மனதில்‌ 
உண்டாயிற்று. 


இதற்கு, முன்பு, எகிப்தின்‌ 
அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை 
பெறுவதற்கு வழியும்‌ வாய்ப்பும்‌ இல்லை என்று 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ நினைத்தார்கள்‌. 
அப்போது அவர்கள்‌ தங்கள்‌ ஆலியிலே 
சோர்ந்துபோயிருந்தார்கள்‌. அப்படிப்பட்ட 
வேளைகளில்‌ அவர்கள்‌ மோசேயின்‌ 
வார்த்தைக்கு செவிகொடுக்காமல்‌, 
அவருக்கு 
கலகம்பண்ணினார்கள்‌. 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


தலைப்பின்னைகளின்‌ மரணம்‌ 
யாத்‌ 12:29-36 


யாத்‌ 12:99, நடுராத்திரியிலே 
சிங்காசனத்தின்‌ மேல்‌ வீற்றிருக்கும்‌ 
பார்வோனுடைய தலைப்பின்னைமுதல்‌ 
காவல்‌ கிடங்கிலிருக்கும்‌. 
சிறைப்பட்டவனின்‌  தலைப்பின்னை. 
வரைக்கும்‌, எகிப்து தேசத்தில்‌ இருந்த 
முதற்பேறனைத்தையும்‌ 
மிருகஜீவன்கனின்‌' 
தலையிற்றனைத்தையும்‌ 
அழித்தார்‌. 


யாத்‌ 12:80. அப்பொழுது பார்வோனும்‌ 
அவனுடைய சகல்‌  ஊழியக்காரரும்‌ 
எகிப்தியர்‌ யாவரும்‌ இராத்திரியிலே 
எழுந்திருந்தார்கன்‌; மகா கூக்குரல்‌ 
எகிப்திலே உண்டாயிற்று; சாவில்லாத. 
ஒரு வீடும்‌ இருந்ததில்லை. 


12:81. இராத்திரியிலே அவன்‌: 

ஆரோனையும்‌ 

நீங்களும்‌ இஸ்ரவேல்‌ 

எழுத்து, என்‌ 

ஜனங்களைவிட்டுப்‌ புறப்பட்டுப்‌ போய்‌, 

நீங்கள்‌ சொன்னபடியே கர்த்தருக்கு 
ஆராதனை செய்யுங்கள்‌. 


கர்த்தர்‌ 


யாத்‌ 


யாத்‌ 12:32. நீங்கள்‌ சொன்னபடியே 
உங்கள்‌ ஆடுமாடுகளையும்‌ 
ஓட்டிக்கொண்டுபோங்கன்‌; என்னையும்‌ 
ஆசீர்வதியுங்கள்‌ என்றான்‌. 


யாத்‌ 12:38 எகிப்தியர்‌ நாங்கள்‌ 
எல்லாரும்‌ சாகிறோமே என்று சொல்லி, 
தீவிரமாய்‌ அந்த. ஜனங்களைத்‌ 
தேசத்திலிருந்து. 

அவர்களை 

துரிதப்படுத்தினார்கன்‌. 


யாத்‌ 12:34. பிசைந்தமா புளிக்குமூன்‌ 
ஜனங்கள்‌ அதைப்‌ பாத்திரத்துடனே 
தங்கள்‌ வஸ்திரங்களில்‌ கட்டி, தங்கள்‌. 
தோள்மேல்‌: எடுத்துக்கொண்டு 


போனார்கன்‌.. 





i THE 
TT 


யாத்‌ 12:35. மோசே சொல்லியிருத்தபடி. 
இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌. 
எகிப்தியரிடத்தில்‌ 
வெள்வியுடைமைகளையும்‌ 
பொன்னுடைமைகனையும்‌ 
வஸ்திரங்களையும்‌ கேட்டார்கள்‌. 

யாத்‌ 12:38. கர்த்தர்‌ 
எகிப்தியரின்‌ 

கிடைக்கும்படி, 

கேட்டதை 

கொடுத்தார்கள்‌; இவ்விதமாய்‌ அவர்கள்‌ 
எகிப்தியரைக்‌ கொள்ளையிட்டார்கள்‌. 


கர்த்தர்‌ எகிப்து தேசத்திலுள்ள, 
எகிப்தியரின்‌ முதற்பேறு அனைத்தையும்‌, 
மிருகஜீவன்களின்‌ தலையீற்று அனைத்தையும்‌. 
சங்காரம்பண்ணப்போகிறார்‌. ே 
புத்திரரோ இந்த 
தப்பித்துக்கொள்வார்கள்‌. 


ஆரோன்‌ ஆகியோர்‌ மூலமாக ஏற்கெனவே 
'சொல்லியிருக்கிறார்‌. 

இவர்கள்‌ இருவரும்‌ 
பத்திரை. நோக்கி, கர்த்தர்‌ 
அதம்பண்ணுகிறதற்குக்‌ 
நிலையின்‌ மேற்சட்டத்திலும்‌ 
நிலைக்கால்கள்‌ இரண்டிலும்‌ 
இரத்தத்தைக்‌. காணும்போது 
சங்காரக்காரனை உங்கள்‌ 
உங்களை 
வரவொட்டாமல்‌, 
கடந்துபோவார்‌” 
சொன்னார்கள்‌. 


யாத்‌ 12:23) 


மோசே. சொன்னது கர்த்தருடைய 
வார்த்தை. மோசேயும்‌ வதும்‌ தங்கள்‌ 
சுயமாய்ப்‌ பேசாமல்‌, கர்த்தருடைய 
வார்த்தைகளை இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
அப்படியே அறிவித்தார்கள்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய வார்த்தையின்‌ பிரகாரமாக 

கிரியை செய்கிறார்‌. 
நடுராத்திரியிலே சிங்காசனத்தின்‌ மேல்‌ 
வீற்றிருக்கும்‌. பார்வோனுடைய 
'தலைப்பிள்ளைமுதல்‌ காவல்‌ கிடங்கிலிருக்கும்‌ 
சிறைப்பட்டவனின்‌ தலைப்பிள்ளை வரைக்கும்‌, 
இருந்த 


தலையீற்றனைத்தையும்‌ கர்த்தர்‌ அழிக்கிறார்‌. 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


அப்பொழுது பார்வோனும்‌ அவனுடைய சகல 

எரரும்‌ எகிப்தியர்‌ யாவரும்‌ 
இராத்திரியிலே எழுந்திருக்கிறார்கள்‌; மகா 
கூக்குரல்‌ எகிப்திலே உண்டாயிற்று; 
சாவில்லாத ஒரு வீடும்‌ இருக்கவில்லை 
(யாத்‌ 12:29 30). 


எகிப்தியரின்‌ முதற்பேறு அனைத்தையும்‌ 
கர்த்தர்‌ அழிக்கப்போகிறார்‌ என்னும்‌ எச்சரிப்பு 
பார்வோனுக்கும்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
ஆனால்‌ பார்வோனோ கர்த்தருடைய 
எரிச்சரிப்பின்‌ வார்த்தைகளுக்கு 
செவிகொடுக்கவில்லை. அவன்‌ கர்த்தருடைய 
கிருபையையும்‌, கர்த்தர்‌ இதுவரையிலும்‌ 
வரப்பண்ணின 'வாதைகளையும்‌ 
அசட்டைபண்ணினான்‌. பார்வோன்‌. 
தன்னுடைய இருதயத்தைக்‌ கடினப்படுத்தி, 
இஸ்ரவேல்‌ புத்திரரை எகிப்து 
தேசத்திலிருந்து அனுப்ப மறுத்துவிட்டான்‌. 


எகிப்தின்‌ ராஜாவாகிய 
ஒருவேளை, கர்த்தருடைய எச்சரிப்பின்‌ 
வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து. இஸ்ரவேல்‌ 
புத்திரரை, கர்த்தருக்கு ஆராதனை செய்ய 
அனுப்பிமிருந்தால்‌, எகிப்து தேசத்தில்‌ 
இவ்வளவு பெரிய மரண அழிவு 
ஏற்பட்டிருக்காது. 

கர்த்தரிடத்தில்‌ பட்சபாதமில்லை. கர்த்தர்‌ 
நடுஇராத்திரியிலே பார்வோனுடைய 
தலைப்பிள்ளையையும்‌, காவல்கிடங்கிலிருக்கும்‌. 
சிறைப்பட்டவனின்‌ தலைப்பிள்ளையையும்‌ 
அழித்துப்போடுகிறார்‌. ராஜாவின்‌ வீட்டிலும்‌ 
சாவு. சாதாரண 


சாவு 

உண்டாயிற்று. எகிப்து தேசத்திலே எல்லா 

வீடுகளிலும்‌ மகாகூக்குரல்‌ உண்டாயிற்று. 

எகிப்தியரின்‌ வீடுகளில்‌ சாவு இல்லாத வீடு 

ஒன்றுமில்லை. எல்லா வீடுகளிலும்‌ சாவு 
வந்திருக்கிறது. 

கர்த்தர்‌ பட்சபாதமில்லாயல்‌ இஸ்ரவேல்‌ 

நியாயந்தீர்க்கிறார்‌. 

வீற்றிருக்கிற 

கல்கம்‌ வருகிறது. 

விவசாய 

விவசாயிகளின்‌ 


நியாயத்தீர்ப்பு 


பார்வோன்‌ 


குடும்பத்திலுள்ளவர்களுக்கும்‌ 
வருகிறது. 





i FTN 
TT 
பிரபுக்களின்‌ 


முகத்தைப்பாராமலும்‌, ஏழையைப்பார்க்கிலும்‌ 
ஜசுவரியவானை அதிகமாய்‌ எண்ணாமலும்‌ 
இருக்கிறவரை நோக்கி இப்படிச்‌ 
சொல்லலாமா? இவர்கள்‌ எல்லாரும்‌ அவர்‌ 
கரங்களின்‌ கிரியையே. இப்படிப்பட்டவர்கள்‌ 
சடிதியில்‌ சாவார்கள்‌; ஜனங்கள்‌ 
பாதிஜாமத்தில்‌ கலங்கி ஒழிந்துபோவார்கள்‌: 
காணாத கையினால்‌ பல 

அழிந்துபோவார்கள்‌" (யோபு 34920). 


பார்வோன்மீது வந்த நியாயத்தீர்ப்பு 
விசுவாசிகளாகிய நமக்கு எச்சரிப்பாக இங்கு 
எழுதப்பட்டிருக்கிறது. நாம்‌ 

முன்பாக  நடுக்கத்தோடும்‌, 

பக்தியோடும்‌ நிற்கவேண்டும்‌. கர்த்தருடைய 
நியாயத்தீர்ப்பைக்‌ குறித்து விசுவாசிகள்‌ 
ஒவ்வொருவரும்‌ பயப்படவேண்டும்‌. 


"உமக்குப்‌ பயப்படும்‌ பயத்தால்‌ என்‌ 
உடம்பு சிலிர்க்கிறது: 
'நியாயத்தீர்ப்புகளுக்குப்‌ 
(சங்‌ 119120). 


கர்த்தர்‌ தம்முடைய நீதியினால்‌ 
ப அதம்பண்ணினாலும்‌, அவர்‌ 
நமது கிருபையினால்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரை 
பாதுகாக்கிறார்‌. கர்த்தர்‌ ஒவ்வொரு நாளும்‌ 
நம்மையும்‌, நம்முடைய குடும்பத்தாரையும்‌ 
பாதுகாத்து பராமரிப்பதற்காக, நாம்‌ 
கர்த்தருக்கு நன்றியுள்ளவர்களாயிருக்க. 
வேண்டும்‌. 

எகிப்து தேசத்திலே, 
எல்லா வீடுகளிலும்‌ 
'தலைப்பிள்ளைகள்‌ 
செத்துப்போயிற்று. 


அவர்களுடைய 


எகிப்தியரின்‌ 
இருக்கிற 
எல்லாம்‌ 
கர்த்தர்‌ 
தலைப்பிள்ளைகளெல்லாம்‌ 
அப்பொழுது. 

அவனுடைய சகல 
எகிப்தியர்‌ யாவரும்‌ 
எழுந்திருக்கிறார்கள்‌. 

எல்லா வீடுகளிலும்‌ சாவு 


அறிந்துகொள்கிறான்‌. 


அந்த  இராத்திரியிலே. 
மோசேயையும்‌ ஆரோனையும்‌ 
“நீங்களும்‌ இஸ்ரவேல்‌ பத்திரம்‌. 
எழுந்து, என்‌ ஜனங்களைவிட்டுப்‌ புறப்பட்டுப்‌ 
போய்‌, நீங்கள்‌ சொன்னபடியே கர்த்தருக்கு 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆராதனைசெய்யுங்கள்‌. நீங்கள்‌ 
சொன்னபடியே உங்கள்‌ ஆடுமாடுகளையும்‌ 
ஓட்டிக்கொண்டுபோங்கள்‌:: என்னையும்‌ 
ஆசீர்வதியுங்கள்‌" (யாத்‌ 12:0,32) என்று 
சொல்லுகிறான்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ எல்லாரும்‌ 
எழுந்து எகிப்து தேசத்தை 
புறப்பட்டுப்போகவேண்டும்‌. பார்வோன்‌ இதற்கு 
முன்பு, மோசேயை நோக்கி, “உன்‌ முகத்தை 
நான்‌ இனிமேல்‌ பார்ப்பதில்லை" என்று 
கடினமாகப்‌ பேசினான்‌. இப்போதோ அதே 
பார்வோன்‌, மோசேயையும்‌ ஆரோனையும்‌ 
தன்னிடத்திலே அழைப்பித்து, அவர்களுடைய 
மகத்தைப்‌ பார்க்கிறான்‌. 

மோசேயையும்‌ ஆரோனையும்‌ 
பார்க்கும்போது பார்வோனுக்கு ' இப்போது 
அவர்கள்மீது கோபம்‌ வரவில்லை. 
அவர்கள்மீது, வெறுப்போ அல்லது 
விரோதமோ உண்டாகவில்லை. பார்வோன்‌. 
இப்போது மோசேயையும்‌ ஆரோனையும்‌ 
பார்த்து பயப்படுகிறான்‌. பார்வோன்‌ 
அவர்களுக்கு முன்பாக தன்னைத்‌ 
தாழ்த்துகிறான்‌. பார்வோன்‌ அவர்களை 
நோக்கி, “என்னையும்‌ ஆசீர்வதியுங்கள்‌" 
என்று பணிவாக வேண்டிக்கொள்கிறான்‌. 


கர்த்தர்‌ வரப்பண்ணின வாதை எகிப்து 
தேசத்தின்மீது வந்திருக்கிறது. அந்த வாதை 
நிறுத்தப்படவேண்டுமென்றால்‌, மோசேயும்‌ 
னும்‌ கர்த்தரிடத்தில்‌ 
£ணப்பம்பண்ண வேண்டும்‌. கர்த்தர்‌ 
பார்வோனை ஆசீர்வதிக்கவேண்டுமென்றால்‌, 
கர்த்தருடைய ஊழியக்காரர்களாகிய 
மோசேயும்‌. ஆரோனும்‌ அவனை 
ஆசீர்வதிக்கவேண்டும்‌. 


ரவேல்‌ த்திரர்‌ எகிப்‌; 
நேசந்தைவிடடு்‌. பறப்படுப்போன பின்பு 
ன்‌ 
ன்றும்‌ 
உண்டாயிற்று. 
கர்த்தர்‌ 
வார்த்தையை நினைத்து பயப்படுகிறான்‌. 
கர்த்தர்‌ பார்வோனுடைய தலைப்பிள்ளையை 
அழித்துப்போட்டார்‌. தனக்கும்‌, தன்னுடைய 
குடும்பத்தாருக்கும்‌ இன்னும்‌ என்னென்ன. 
ஆபத்துக்கள்‌ வரும்‌ என்பது பார்வோனுக்கு 
தெரியவில்லை. ஆகையினால்‌ பார்வோன்‌ 
மோசேயையும்‌ ஆரோனையும்‌ நோக்கி, 
“என்னையும்‌ ஆசீர்வதியுங்கள்‌” என்று 
வேண்டிக்கொள்கிறான்‌. 





f= a 
TT 


பார்வோனைப்போலவே, 
புத்திரரைப்‌ 


இஸ்ரவேல்‌ 
பயப்படுகிறார்கள்‌. 
எகிப்து 
தங்கியிருக்கக்கூடாது. 
தங்கள்‌ தேசத்தைவிட்டு 
புறப்பட்டுப்போகவேண்டும்‌ 
எகிப்தியர்கள்‌ கூக்குரலிடுகிறார்கள்‌. 
எகிப்தியருடைய எல்லா வீடுகளிலும்‌: 
சாவு ஏற்பட்டிருக்கிறது. 
வீடுகளிலும்‌ 
உண்டாயிருக்கிறது 
எல்லாரும்‌ கரமே 
கூக்குரலிடுகிறார்கள்‌. அவர்கள்‌ ல்‌ 
புத்திரரை எகிப்து தேசத்திலிருந்து தீவிரமாய்‌ 
அனுப்பிவிடவேண்டும்‌ என்று தீர்மானித்து, 
அவர்கள்‌ எல்லோரும்‌ தங்கள்‌ தேசத்தைவிட்டு 
சீக்கிரமாய்‌ வெளியேறிப்போகவேண்டுமென்று, 
அவர்களை மிகவும்‌ துரிதப்படுத்துகிறார்கள்‌ 
(யாத்‌ 12:33), 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ எகிப்து தேசத்திலே 
430 வருஷங்களாக அடிமைகளாக. 
பாடுகளை அனுபவித்திருக்கிறார்கள்‌. 
எகிப்தியர்களும்‌ அவர்களை கடினமாய்‌ 
ஒடுக்கி கஷ்டப்படுத்தியிருக்கிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு. இதுவரையிலும்‌: 
சரியான போஜனமோ, வேலைக்கு தகுந்த 
சம்பளமோ கொடுக்கப்படவில்லை. ஆனால்‌ 
எகிப்தியர்கள்‌ இப்பே ல்‌ 
புத்திரரை, தங்கள்‌ 
தீவிரமாய்‌ புறப்பட்டுப்போகவேண்டுமென்று 
துரிதப்படுத்துகிறார்கள்‌. 

கையில்‌ 
புத்திரரால்‌ 
மேற்கொள்ள 
இஸ்ரவேல்‌ 
சம்பளத்தைக்‌ 
இஸ்ரவேல்‌ 
போதுமானதாயிருக்கும்‌. 


பணமில்லாமல்‌ 
நீண்ட 
முடியாது. 
புத்திரருக்கு 
கொடுத்தால்‌, 


இஸ்ரவேல்‌ 


பொன்னுடைமைகளையும்‌ வஸ்திரங்களையும்‌ 
கேட்கிறார்கள்‌. கர்த்தர்‌ ஜனங்களுக்கு 
எகிப்தியரின்‌ கண்களில்‌ தயவு கிடைக்கும்படி 
செய்ததினால்‌, கேட்டதை அவர்களுக்குக்‌ 
கொடுக்கிறார்கள்‌: இவ்விதமாய்‌ அவர்கள்‌ 
எகிப்தியரைக்‌ 'கொள்ளையிடுகிறார்கள்‌ 
(யாத்‌ 12:35,36). 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


இஸ்ரவேல்‌ புத்திர்‌ எகிப்து 
தேசத்தாரை, கொள்ளையர்களைப்போல 
கொள்ளையிடவில்லை. எகிப்தியர்கள்‌ 
இஸ்ரவேலரை இதுவரையிலும்‌ கடினமாக 
வேலை வாங்கி, சரியான ம்பளம்‌ 
கொடுக்காமல்‌ அவர்களை 
வந்தார்கள்‌. இப்போதோ 
புத்திரர்‌, தங்களுக்கு 
கிடைக்கவேண்டிய 
எகிப்தியரிடமிருந்து 
பெற்றுக்கொள்கிறார்கள்‌. 

இஸ்ரவேல்‌ புத்திரர்‌, பிசைந்தமா 
புளிக்குமுன்‌ அதைப்‌ பாத்திரத்துடனே தங்கள்‌ 
வஸ்திரங்களில்‌ கட்டி, தங்கள்‌ தோள்மேல்‌ 
எடுத்துக்கொண்டு போகிறார்கள்‌. 
கர்த்தருடைய ஜனம்‌ எகிப்து தேசத்தை 
விட்டுப்‌ புறப்பட்டுப்போகிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ 
பிரயாணம்‌ 
யாத்‌ 12:87-42 


புத்திரரின்‌ 


யாத்‌ 12:37. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
ராமசேசை விட்டுக்‌ கால்நடையாய்ப்‌ 
பிரயாணம்பண்ணி,  ௬க்கோத்துக்குப்‌ 
போனார்கள்‌; அவர்கள்‌ 
பின்ணைகன்‌ தவிர ஆறுலட்சம்‌. 
புருஷராயிருத்தார்கள்‌. 


யாத்‌ 12:38. அவர்களோடே, கூடப்‌ பல 
ஜாதியான ஜனங்கள்‌ அநேகர்‌ 
போனதும்‌ அன்றி, மிகுதியான 
ஆடுமாடுகள்‌: முதலான 
மிருகஜீவன்களும்‌ போயிற்று. 


யாத்‌ 12:99. எகிப்திலிருந்து அவர்கள்‌: 

பிசைந்தமாவைப்‌ 

அப்பங்களாகச்‌. 

அவர்கள்‌ 

தமிக்கக்கூடாமல்‌ 

துரத்திவிடப்பட்டதினால்‌, அது 

புளியாதிருத்தது; அவர்கள்‌ தங்களுக்கு 

வழிக்கென்று. ஒன்றும்‌. 
ஆயத்தம்பண்ணவில்லை. 


யாத்‌ 12:40. இண்ரவேல்‌ புத்திரர்‌ 
எகிப்திலே குடியிருந்த. காலம்‌ 
தானூத்துமுப்பது வருஷம்‌. 





i al 
TT 


யாத்‌ 12:41. நானூற்றுமுப்பது வருஷம்‌ 
முடித்த. அன்றையத்தினமே 
கர்த்தருடைய சேனைகள்‌ எல்லாம்‌. 


எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டது. 
பி 


கர்த்தர்‌ 
எகிப்து G; 
புறப்படப்பண்ணின தினால்‌, 


அவருக்கென்று மு. 

ஆசரிக்கத்தக்க. ராத்திரியாயிற்று; 
இஸ்ரவேல்‌ சந்ததியார்‌ எல்லாரும்‌. 
தங்கள்‌ தலைமுறைதோறும்‌ கர்த்தருக்கு 
முக்கியமாய்‌ ஆசரிக்கவேண்டிய 


ராத்திரி இதுவே. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ எகிப்து தேசத்தை 
விட்டு புறப்பட்டுப்போகிறார்கள்‌. 
பார்வோனுடைய மனதிலும்‌ நல்ல மாற்றம்‌ 
உண்டாயிருக்கிறது. அவன்‌ 
புத்திரரை க 
துரிதமாய்ப்‌ 
சொல்லுகிறான்‌. 
ஏற்பட்டிருக்கிற மாற்றம்‌ நிலைத்திருக்குமா 
என்பது இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
தெரியவில்லை. பார்வோன்‌ பல சமயங்களில்‌: 
மாறி மாறி பேசியிருக்கிறான்‌. 


முன்பு 


12:42. அவர்களை 


பார்வோன்‌ பல. 
எகிப்து, 
புறப்பட்டுப்போகுமாறு. 
எகிப்து தேசத்தின்மீது 
பார்வோன்‌ 
அனுப்புவதற்கு: 
வாதை 

எது தேசத்திலே இலகு. 


புத்திரரை 

விட்டு அனுப்ப மறுத்துவிடுவான்‌. 

அதுபோலவே இப்போதும்‌, 
பார்வோனுடைய மனம்‌ ட என்றும்‌, 
அவனுடைய மறுபடியும்‌ 
கடினப்படுமோ என்றும்‌ இஸ்ரவேல்‌ புத்திரர்‌: 
சந்தேகப்படுகிறார்கள்‌. 
அவர்கள்‌ 
விரும்பவில்லை. 
புத்திரரை 
புறப்பட்டுப்போகுமாறு துரிதப்படுத்துகிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ இந்த நல்ல வாய்ப்பை 
பயன்படுத்தி, எகிப்து தேசத்தைவிட்டு 
துரிதமாய்ப்‌ புறப்பட்டுப்போகிறார்கள்‌. 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ ராமசேசை விட்டுக்‌ 
கால்நடையாய்ப்‌ பிரயாணம்பண்ணி, 
சுக்கோத்துக்குப்‌ போகிறார்கள்‌; அவர்கள்‌ 
பிள்ளைகள்தவிர முலட்சம்‌ 
புருஷராயிருக்கிறார்கள்‌ (யாத்‌ 12:37). 


எகிப்து தேசத்தைவிட்டு. 

புதப்பட்டப்போன இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌: 

என்று 

இந்த 

மில்‌ ஸ்திரீகளும்‌, 

பிள்ளைகளும்‌ சேர்க்கப்படவில்லை. இவர்கள்‌ 

எல்லோரையும்‌ கணக்கில்‌ சேர்த்தால்‌, 

எகிப்து தேசத்தைவிட்டு புறப்பட்டுப்போன 

இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ மொத்த எண்ணிக்கை 
சுமார்‌ பன்னிரண்டு லட்சமாக இருக்கும்‌. 


யாக்கோபும்‌ அவருடைய குடும்பத்தாரும்‌ 
எகிப்து தேசத்திற்கு வந்தபோது 
அவர்களுடைய எண்ணிக்கை எழுபது பேர்‌ 
மாத்திரமே. சுமார்‌ இருநூறு வருஷகாலத்தில்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ எண்ணிக்கை இந்த 
அளவுக்கு  அதிகரித்திருக்கிறது. கர்த்தர்‌ 
வாக்குப்பண்ணின பிரகாரமாக, இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ வானத்து நட்சத்திரங்களைப்‌ 
போலவும்‌, கடற்கரை மணலைப்போலவும்‌ 
பலுகிப்பெருகியிருக்கிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரரோடே பல ஜாதியான 
ஜனங்கள்‌ அநேகர்‌ போனதும்‌ அன்றி, 
மிகுதியான ஆடுமாடுகள்‌ முதலான 
மிருகஜீவன்களும்‌ போயிற்று (யாத்‌ 12:38). 
பல ஜாதியான ஜனங்களின்‌ எண்ணிக்கையும்‌ 
திரளாயிருக்கிறது. இவர்கள்‌ ஒருவேளை 
எகிப்து தேசத்தைவிட்டு வெளியேறிப்போக 
வேண்டுமென்று தீர்மானம்‌ செய்திருக்கலாம்‌. 
கர்த்தர்‌ வரப்பண்ணின வாதைகளினால்‌ 
எகிப்து தேசம்‌ பாழ்நிலமாய்க்‌ கிடக்கிறது. 
தேசத்தில்‌ விவசாயம்‌ பண்ண முடியவில்லை. 
போஜனம்‌ பண்ணுவதற்கு தானியமும்‌ 
தாராளமாயில்லை. இந்த சூழ்நிலைகளில்‌, 


எகிப்து தேசத்தைவிட்டு 
புறப்பட்டுப்போகிறார்கள்‌. 





f= FTE 
யாய 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ வனாந்தரத்திலே 
கர்த்தருக்கு பலிசெலுத்தப்போகிறார்கள்‌. 
அவர்கள்‌ எப்படிப்பட்ட பலிகளை 
செலுத்துவார்கள்‌ என்பதையும்‌, 
வனாந்தரத்திலே அவர்களுக்கு என்ன 
சம்பவிக்கும்‌ என்பதையும்‌ அறிந்துகொள்ள 
பல ஜாதி ஜனங்கள்‌ 
ஆர்வமாயிருக்கிறார்கள்‌. அந்த அதிசய 
சம்பவங்களையெல்லாம்‌ தங்கள்‌ கண்களால்‌ 
பார்க்கவேண்டும்‌ என்னும்‌ ஆர்வத்தோடு, பல 
ஜாதி ஜனங்களில்‌ அநேகர்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரரோடு கூடப்போகிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ வனாந்தரத்திலே 
கர்த்தருக்கு பலி செலுத்தப்போவது பற்றி, 
எகிப்து தேசத்திலுள்ள ஜனங்கள்‌ அன்றாடம்‌ 
பேசிக்கொண்டிருக்கிறார்கள்‌. கர்த்தருடைய 
மகிமை வனாந்தரத்திலே பிரத்தியட்சமாக 
வெளிப்படும்‌. என்னும்‌ எதிர்பார்ப்பு 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ மத்தியிலே இருக்கிறது. 
அவர்கள்‌ தங்கள்‌ எதிர்பார்ப்பை பல ஜாதி 
ஜனங்களிடத்தில்‌ சொல்லும்போது. 
கர்த்தருடைய மகிமையைக்‌ காணவேண்டும்‌. 
என்னும்‌ ஆர்வம்‌ பல ஜாதி ஜன ய 
றப்‌ உ எந்த இரகக பன 
ஜாதி ஜனங்களில்‌ அநேகர்‌ ரவேல்‌ 
புத்திரரோடுகூட எகிப்து தேசத்தைவிட்டு 
புறப்பட்டுப்போகிறார்கள்‌ 


பல ஜாதி ஜனங்களில்‌ அநேகருக்கு, 
இஸ்ரவேல்‌ புத்திரரோடு தாங்களும்‌ ஏன்‌ 
போகவேண்டும்‌ என்பதுகூட தெரியவில்லை. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ திரளான 
எண்ணிக்கையில்‌ புறப்பட்டுப்போகும்போது, 
பல ஜாதி ஜனங்களும்‌, காரணம்‌. 
தெரியாமலேயே கூட்டத்தோடு கூட்டமாக 
சேர்ந்து கொள்கிறார்கள்‌. 


பல ஜாதி ஜனங்கள்‌ தங்களோடுகூட 


எகிப்து தேசத்தைவிட்டு 
வருகிறார்கள்‌ என்பது 
புத்திரருக்கும்‌ தெரியவில்லை. பிற்காலத்தில்‌ 
இந்த பல ஜாதி ஜனங்கள்‌, தங்களுக்கு 
கண்ணிகளாக ஆவார்கள்‌ என்பது 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு தெரியவில்லை. 

“பின்பு அவர்களுக்குள்‌ இருந்த பல. 
ஜாதியான அந்நிய ஜனங்கள்‌ 
இச்சையுள்ளவர்களானார்கள்‌ ; 


புத்திரரும்‌ திரும்ப அழுது. 


ஏன்‌ 


நாம்‌ 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


வெள்ளரிக்காய்களையும்‌, 
கொம்மட்டிக்காய்களையும்‌, கீரைகளையும்‌, 
வெண்காயங்களையும்‌, வெள்ளைப்‌ 
பூண்டுகளையும்‌ நினைக்கிறோம்‌. இப்பொழுது 
நம்முடைய உள்ளம்‌ வாடிப்போகிறது: இந்த 
மன்னாவைத்‌ தவிர, நம்முடைய கண்களுக்கு 
முன்பாக வேறொன்றும்‌ இல்லையே என்று 
சொன்னார்கள்‌” (எண்‌ 11:4-6/ 


மச்சங்களையும்‌, 


எகிப்து 
புறப்பட்டுப்போன: 
வனாந்தரத்திலே 


தேசத்நைவிட்டு 

இஸ்ரவேல்‌ புத்திரர்‌, 

கர்த்தருக்கு 

ஒரு சில நாட்களில்‌ 

திரும்பி 

வந்துவிடுவார்கள்‌ என்று பல ஜாதி ஜனங்கள்‌ 

நினைத்தார்கள்‌. ஆனால்‌ ரவேல்‌ 

புத்திரரோ வனாந்தரத்திலே. நாற்பது 

வருஷங்களாக  பிரயாணம்பண்ணுகிறார்கள்‌. 

பல ஜாதி ஜனங்களில்‌ அநேகர்‌ இஸ்ரவேல்‌ 

புத்திரரோடு நீண்ட பிரயாணம்‌ பண்ண 

மனதில்லாமல்‌, எகிப்து தேசத்திற்கு திரும்பி 

வந்துவிடுகிறார்கள்‌. 

றட பத்தர்‌ எகிப்து தேசத்தை 

புறப்பட்டுப்போகும்போது, 

ச்‌ மிகுதியான ஆடுமாடுகள்‌ 
முதலான மிருகஜீவன்களும்‌ போயிற்று. 


பிசைந்தமா  புளிக்குழுன்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனங்கள்‌ அதைப்‌ பாத்திரத்துடனே தங்கள்‌ 
வஸ்திரங்களில்‌ கட்டி, தங்கள்‌ தோள்மேல்‌ 
எடுத்துக்கொண்டு போகிறார்கள்‌. 
எகிப்திலிருந்து அவர்கள்‌ கொண்டுவந்த 
பிசைந்தமாவைப்‌ புளிப்பில்லா அப்பங்களாகச்‌ 
சுடுகிறார்கள்‌: அவர்கள்‌ எகிப்தில்‌ 
தரிக்கக்கூடாமல்‌  துரத்திவிடப்பட்டதினால்‌, 
அவர்கள்‌ 
ஒன்றும்‌ 

ஆயத்தம்பண்ணவில்லை (யாத்‌ 12:34,39) 


எகிப்து தேசத்தைவிட்டு 
புறப்பட்டுப்போகிற இஸ்ரவேல்‌ புத்திரரிடத்தில்‌ 
நேர்த்தியான போஜனம்‌ எதுவுமில்லை. 
அவர்களுக்கு விசேஷமான உணவோ, 
அல்லது தாராளமான போஜன வகைகளோ 
இல்லை. அவர்கள்‌ பாத்திரத்திலே புளிக்காத 
பிசைந்த மாவை மாத்திரம்‌ கொண்டு 
போகிறார்கள்‌. 





i FTN 
TT 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ எகிப்து 
தேசத்தைவிட்டு புறப்பட்டுவதற்கு முன்பாக 
மாவை பிசைந்து வைக்கிறார்கள்‌. மறுநாள்‌ 
காலையிலே தாங்கள்‌ எகிப்து 
தேசத்தைவிட்டு புறப்பட்டுப்போவோம்‌ என்று 
அவர்கள்‌ எதிர்பார்க்கிறார்கள்‌. அதற்குள்‌ 
பிசைந்த மா புளித்துவிடும்‌ என்றும்‌, எகிப்து 
புறப்படுவதற்கு முன்பாக 


தீர்மானம்‌ செய்திருக்கிறார்கள்‌. 

னால்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரோ, 
தாங்கள்‌ எதிர்பார்த்ததைவிட சீக்கிரத்திலேயே. 
எகிப்து தேசத்தைவிட்டு 
புறப்பட்டுப்போகிறார்கள்‌. எகிப்து தேசத்தாரும்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனங்களை தங்கள்‌ 
தேசத்திலிருந்து துரிதமாய்‌ 
அனுப்பிவிடுகிறார்கள்‌. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
எகிப்து தேசத்தைவிட்டு தீவிரமாய்‌ 
புறப்பட்டுப்போக வேண்டியதாயிற்று. 
பிசைந்த மா புளிக்கும்‌ வரையிலும்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாரால்‌ எகிப்து 


ட்‌ ட 
எடுத்துக்கொண்டு, 
புறப்பட்டுப்போகிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ ராமசேசை விட்டு 
கால்நடையாய்‌ பிரயாணம்பண்ணி 
சுக்கோத்திற்கு வருகிறார்கள்‌. அங்கே 
அவர்களுக்கு போஜனம்‌ தேவைப்படுகிறது. 
அவர்களிடத்திலுள்ள மாவோ புளிப்பில்லாத. 
மாவாகயிருக்கிறது. ஆனாலும்‌ 
எகிப்திலிருந்து தாங்கள்‌ கொண்டு வந்த 
பிசைந்த மாவை புளிப்பில்லாத அப்பங்களாக 
சுட்டு, அதைப்‌ புசிக்கிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
மிகவும்‌ எளிமையான 
புசிக்கிறார்கள்‌. ஆனாலும்‌ 
போஜனத்தை அவர்கள்‌ 
சந்தோஷத்தோடு புசிக்கிறார்கள்‌. 


குக்கோத்திலே 
போஜனத்தை 


போஜனம்பண்ணுகிறார்கள்‌. 
ஜனத்தார்‌ எகிப்து தேசத்தைவிட்டு புறப்பட்டு, 
விடுதலையோடு போஜனம்பண்ணுவது. 
இதுவே முதலாவது சம்பவமாகும்‌. 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ ஆபிரகாமுக்கு, 
வாக்குத்தத்தம்பண்ணி 430 வருஷமாயிற்று. 
அந்த வாக்குத்தத்தம்‌ இப்போதுதான்‌ 
நிறைவேறுகிறது. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 430. 
வருஷங்களாக, கர்த்தருடைய வாக்குத்தத்தம்‌ 
நிறைவேறும்‌ என்று காத்திருக்கிறார்கள்‌. 
பல வருஷங்களாக நிறைவேறாத 
வாக்குத்தத்தம்‌, இப்போது நிறைவேறுகிறது. 
கர்த்தர்‌ வாக்குமாறாதவர்‌. 


தலால்‌ நான்‌ 

றதென்னவெனில்‌, கிறிஸ்துவை 
முன்னிட்டு தேவனால்‌ முன்‌ 
உறுதிபண்ணப்பட்ட உடன்படிக்கையை 
நானூற்றுமுப்பது வருஷத்திற்குப்பின்பு 
உண்டான நியாயப்பிரமாணமானது தள்ளி, 


வாக்குத்தத்தத்தை வியர்த்தமாக்குமாட்டாது"' 
(கலா 3:17). 


இஸ்ரவேல்‌ புத்திர்‌ 


கர்த்தருடைய சேனைகள்‌ எல்லாம்‌ எகிப்து 
தேசத்திலிருந்து 


(யாத்‌ 12:40 1) 


தங்கள்‌ களி பஸ்காவை புசித்தார்கள்‌. 
அது கர்த்தருடைய பஸ்கா (யாத்‌ 1241) 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து, 
காட்டிக்கொடுக்கப்பட்ட அன்று 
கடைசியாக 
இராப்போஜனம்பண்ணினார்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
பஸ்காவை  புசிக்கும்போது, 
எகிப்தின்‌ த்‌ 
விடுவிக்கப்பட்டார்கள்‌. 
ஏற்பாட்டுக்காலத்து விசுவாசிகளாகிய நம்மை, 
நம்முடைய கர்த்தராகிய 
நம்முடைய > 
அடிமைத்தனத்திலிருந்து 
செய்திருக்கிறார்‌. 





f= THE 
ETT 


எகிப்து 
அடிமைகளாகயிருந்தவர்கள்‌, 
தேசத்தை நோக்கி 
புறப்பட்டுப்போனார்கள்‌. 
ஏற்பாட்டுக்காலத்து விசுவாசிகளாகிய 
நாமோ பரம கானானை நேக்கி 
பிரயாணம்பண்‌ ணுகிறோம்‌. நம்முடைய 
கர்த்தராகிய சுகிறிஸ்து நம்மை 
கரம்பிடித்து அழைத்துக்கொண்டு போகிறார்‌. 
நாம்‌ இயேசகிறிஸ்துவின்‌ அடிச்சுவடுகளைப்‌ 
பின்பற்றி, பரமகானானை நோக்கி 
பிரயாணமாய்ப்போகிறோம்‌. 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரை எகிப்து, 
தேசத்திலிருந்து புறப்படப்பண்ணினதினால்‌, 
இது அவருக்கென்று முக்கியமாய்‌ 
ஆசரிக்கத்தக்க ராத்திரியாயிற்று: இஸ்ரவேல்‌ 
சந்ததியார்‌ எல்லாரும்‌. தங்கள்‌ 
தலைமுறைதோறும்‌ கர்த்தருக்கு முக்கியமாய்‌ 
ஆசரிக்கவேண்டிய ராத்திரி இதுவே 
(யாத்‌ 12:42), 


தேசத்தில்‌ 
கானான்‌ 
பிரயாணமாய்ப்‌ 


புதிய 


பஸ்காவின்‌ நியமம்‌ 
யாத்‌ 12:43-51 


யாத்‌ 12:48. மேலும்‌, கர்த்தர்‌ 
மோசேயையும்‌ ஆரோணையும்‌ நோக்கி: 
பஸ்காவின்‌ தியாமமாவது, அந்நிய 
புத்திரன்‌. ஒருவனும்‌: அதைப்‌ 
புசிக்கவேண்டாம்‌. 


யாத்‌ 12:44. 
கொள்ளப்பட்ட அடிமையானவன்‌ 
எவனும்‌, தீ அவனுக்கு. 
விருத்தசே தனம்பண்ணினபின்‌, அவன்‌ 
அதைப்‌ புசிக்கலாம்‌. 


பணத்தினால்‌ 


யாத்‌ 12:45. அத்தியனும்‌ கூலியாளும்‌ 
அதிலே புசிக்கவேண்டாம்‌. 


யாத்‌ 12:46. அதை ஓவ்வொரு 
வீட்டிற்குன்ளூம்‌ புசிக்கவேண்டும்‌; அத்த 
மாம்சத்தில்‌ கொஞ்சமாகிலூம்‌ 
வீட்டிலிருந்த வெளியே 
கொண்டுபோகக்கூடாது; அதில்‌ ஒரு 
எலும்பையும்‌ முறிக்கக்கூடாது. 


யாத்‌ 12:47. இஸ்ரவேல்‌ சபையார்‌ 
எல்லாரும்‌ அதை ஆசரிக்கக்கடவர்கள்‌. 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


யாத்‌ 12:48. அந்தியன்‌ ஒருவன்‌ 

உன்னிடத்திலே தங்கி, கர்த்தருக்குப்‌ 

ஆசரிக்க வேண்டுமென்று 

சேர்ந்த 

யாவரும்‌ 

விருத்தசேதனம்‌ பண்ணப்படவேண்டும்‌; 

பின்பு அவன்‌ சேர்ந்து அதை 

ஆசரிக்கவேண்டும்‌; அவன்‌ 

சுதேசியைப்போல்‌ இருப்பான்‌; 

விருத்தசேதனம்‌ இல்லாத ஒருவனும்‌ 
அதில்‌ புசிக்கவேண்டாம்‌. 


யாத்‌ 12:49. சுதேசிக்கும்‌ 
உங்களிடத்தில்‌ தங்கும்‌ பரதேசிக்கும்‌ 
ஒரே பிரமாணம்‌ இருக்கக்கடவது 
என்றார்‌. 

யாத்‌ 12:50. இப்படியே இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ எல்லாரும்‌ செய்தார்கள்‌; 
கர்த்தர்‌ மோசேக்கும்‌ ஆரோனுக்கும்‌ 
கட்டனையிட்டபடியே செய்தார்கள்‌. 


யாத்‌ 12:51. அன்றையத்தினமே கர்த்தர்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரரை அணியணியாய்‌ 


எகிப்து தேசத்திலிருந்து 
புறப்படப்பண்ணினார்‌. 


பஸ்காவின்‌ நியமத்தைப்பற்றி மேலும்‌ 
சில செய்திகள்‌ இந்த வசனப்பகுதியில்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
இனிமேல்‌ வரப்போகிற நாட்களில்‌, பஸ்காவை. 
ஆசரிக்கும்போது, கர்த்தர்‌ அது குறித்து 
தங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிற பிரகாரம்‌ 
அதை ஆசரிக்கவேண்டும்‌. 


இஸ்ரவேல்‌ சபையார்‌ எல்லோரும்‌ 
பஸ்காவை ஆசரிக்கவேண்டும்‌ (யாத்‌ 12:47). 
கர்த்தருடைய கிருபைகளையும்‌ 
இரக்கங்களையும்‌ யாரெல்லாம்‌. 
பெற்றிருக்கிறார்களோ அவர்கள்‌ 
எல்லோருமே. கர்த்தரைத்‌ துதிப்பதில்‌ 
பங்குபெறவேண்டும்‌. கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
சபையார்‌ எல்லோருக்கும்‌ நன்மை 
செய்திருக்கிறார்‌. ஆகையினால்‌ அவர்கள்‌ 
எல்லோரும்‌ பஸ்காவை ஆசரிக்க 
வேண்டுமென்று கர்த்தர்‌ கட்டளையிடுகிறார்‌. 





i= ETHER 
TT 


கர்த்தருடைய 
அடையாளமாக 


ஏற்பாட்டுக்காலத்தில்‌ 
பந்தியானது. பஸ்காவுக்கு 
ஆசரிக்கப்படுகிறது. 
விசுவாசிகள்‌ கர்த்தருடைய பந்தியிலே. 
பயபக்தியோடு. பங்குபெறவேண்டும்‌.. 
விசுவாசிகளில்‌ ஒருவரும்‌ ர்த்‌ 
பந்தியை அசட்டைசெய்து. 
பங்குபெறாமல்‌ இருந்துவிடக்கூடாது. 

அந்நிய புத்திரர்‌ பஸ்காவை ஆசரிக்கக்‌ 
கூடாது. விருத்தசேதனமில்லாத அந்நியருக்கு 
பஸ்காவை ஆசரிக்க அனுமதியில்லை. 

கர்த்தர்‌ மோசேயையும்‌ ஆரோனையும்‌ 
நோக்கி, “பஸ்காவின்‌ நியமமாவது. 
அந்நிய புத்திரன்‌ ஒருவனும்‌ அதைப்‌ 
புசிக்கவேண்டாம்‌' என்றும்‌, “அந்நியனும்‌ 
கூலியாளும்‌ அதிலே புசிக்கவேண்டாம்‌" 
என்றும்‌, 

“அந்நியன்‌ ஒருவன்‌ உன்னிடத்திலே: 
தங்கி, கர்த்தருக்குப்‌ பஸ்காவை ஆசரிக்க 
வேண்டுமென்று இருந்தால்‌, அவனைச்‌ 
சேர்ந்த ஆண்பிள்ளைகள்‌ யாவரும்‌ 
விருந்தசே நனம்பண்ணப்படவேண்டும்‌; பின்பு 
அவன்‌ சேர்ந்து அதை ஆசரிக்குவேண்டும்‌: 
அவன்‌. சுதேசியைப்போல்‌ இருப்பான்‌; 
விருத்தசேதனம்‌ இல்லாத ஒருவனும்‌ அதில்‌ 
புசிக்கவேண்டாம்‌' (யாத்‌ 12:434548) 
என்றும்‌ சொல்லுகிறார்‌. 

கர்த்தருடைய பந்தியிலே பங்குபெறுகிற 
விசுவாசிகள்‌ எல்லோரும்‌, கர்த்தருடைய 
வார்த்தையினால்‌ மறுபடியும்‌ 
பிறந்தவர்களாகயிருக்கவேண்டும்‌. நம்முடைய 
இருதயம்‌ முநனதாக 
விருத்தசே தனம்பண்ணப்பட்டிருக்க! 
பழைய ஏற்பாட்டுக்காலத்தில்‌ 


பஸ்காவில்‌ பங்குபெறுகிறவர்கள்‌, 
விருத்தசே தனம்பண்ணப்படவேண்டும்‌ என்னும்‌ 


நியமம்‌ இருந்தது. 
- ஏற்பாட்டுக்காலத்து, 


விருத்தசேதனம்பண்ணப்படவேண்டியது. 
அவசியமாயிருக்கிறது. 


கல்லுடன்‌ விருத்தசேதனத்தினாலே 
மாம்சத்துக்குரிய பாவசரீரத்தைக்‌. 
களைந்துவிட்டதினால்‌, கையால்‌ செய்யப்படாத 
விருத்தசேதனத்தை அவருக்குள்‌ பெற்றீர்கள்‌” 
(கொலோ 2:11). 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


வாக்குப்பண்ணப்பட்டிருக்கிற. 
ஆசீர்வாதங்களுக்கு 
பங்குள்ளவர்களாகயிருக்கிறார்கள்‌. 

விருத்தசேதனம்பண்ணப்பட்ட அந்நியன்‌ 
பஸ்காவை ஆசரிக்கலாம்‌ என்று அனுமதி 
கொடுக்கப்பட்டிருக்கிறது “பணத்தினால்‌. 
கொள்ளப்பட்ட அடிமையானவன்‌ எவனும்‌, நீ 
அவனுக்கு விருத்தசேதனம்பண்ணினபின்‌, 
அவன்‌ அதைப்‌ புசிக்கலாம்‌" (யாத்‌ 12:44) 

நாம்‌ கர்த்தருக்கு நம்மை முற்றிலுமாய்‌ 
ஒப்புக்கொடுக்கவேண்டும்‌. நம்முடையது 
எல்லாமே கர்த்தருடையது என்று அவருக்கு 
அர்ப்பணிக்கவேண்டும்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
கிருபையினால்‌ அந்நியரும்‌ பஸ்காவை 
சரிப்பதற்கு அனுமதி கொடுக்கிறார்‌. 
கர்த்தருடைய பஸ்காவிலே இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ மாத்திரம்‌ என்றல்லாமல்‌, 
விருத்தசேதனம்பண்ணப்பட்ட  அந்நியரும்‌ 
பங்குபெறுவதற்கு, கர்த்தர்‌ அனுமதி 
கொடுக்கிறார்‌. 


ஏற்பாட்டுக்காலத்‌ 
கர்த்தருடைய சபை! 
என்பதற்கு, 
அடையாளமாயிருக்கிறது. 
கர்த்தருடைய சபைமிலே  யூதரென்றும்‌ 
புறஜாதியாரென்றும்‌. வித்தியாசமில்லை. 
எல்லோரும்‌ கர்த்தருடைய பார்வையில்‌ 
'சமமாகமிருக்கிறார்கள்‌. 


“சுதேசிக்கும்‌ உங்களிடத்தில்‌ தங்கும்‌ 
பரதேசிக்கும்‌ ஒரே பிரமாணம்‌ 
இருக்கக்கடவது' (யாத்‌ 12:49) என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 


மோசேயின்‌ பிரமாணம்‌ இஸ்ரவேலருக்கு 
(உபா 4:6-844-45; 
ரோமர்‌ 31-2) 
மோசேயின்‌ பிரமாணங்கள்‌ 
வேண்டும்‌. 
புறஜாதியார்‌ 
மோசேயின்‌ 
விரும்பினால்‌, 
ஆண்பிள்ளைகளுக்கு 
விருத்தசேதனம்‌ செய்யப்படவேண்டும்‌. 


புதிய 
புறஜாதியாரும்‌ 
சேர்த்துக்கொள்ளப்படுவார்கள்‌ 
த சம்பவம்‌ 





f= a 
TT 
ஏற்பாட்டுக்காலத்து. 


புதிய 
விசவாசிகளாகிய நாம்‌, ஆவிக்குரிய 
இஸ்ரவேலராயிருக்கிறோம்‌. 
பிரகாரமாக, நாம்‌ ஆபிரகாமின்‌: 
சந்ததியாராயும்‌ இருக்கிறோம்‌. கர்த்தர்‌ 
ஆபிரகாமுக்கு சொன்ன வாக்குத்தத்தங்கள்‌, 
ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய நமக்கும்‌ 
நிறைவேறும்‌. 


பஸ்காவை ஆசரிக்கும்போது. அதை 
ஒவ்வொரு வீட்டிற்குள்ளும்‌ புசிக்கவேண்டும்‌; 
அந்த மாம்சத்தில்‌ கொஞ்சமாகிலும்‌ 


வீட்டிலிருந்து வெளியே 
கொண்டுபோகக்கூடாது: அதில்‌ 
எலும்பையும்‌ முறிக்கக்கூடாது (யாத்‌ 12:46). 


பஸ்காவை ஆசரிக்கும்போது, 
வீட்டிலள்ளோர்‌ அனைவரும்‌ சந்தோஷமாயும்‌ 
ஐக்கியமாயும்‌ இருக்கவேண்டும்‌. அப்போது 
ஒருவருக்கொருவர்‌ பஸ்காவைக்‌ குறித்து, 
ஆலிக்குரிய விளக்கங்களையும்‌, 
புத்திமதிகளையும்‌. சொல்லி, 
ஒருவரையொருவர்‌ பலப்படுத்தவேண்டும்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ எகிப்து. 
தேசத்திலிருந்து புறப்பட்டுப்போகிற சம்பவம்‌ 
இங்கு மறுடியுமாக சொல்லப்பட்டிருக்கிறது. 
அவர்கள்‌ எல்லோரும்‌ கர்த்தருடைய 
வார்த்தைக்கு ஆப்ுகிறா்கள்‌ ஸ்ரவேல்‌ 
சபையார்‌ எல்லோரும்‌ 
ஆசரிக்கக்கடவர்கள்‌ 
கட்டளையிட்டிருக்கிறார்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ எல்லாரும்‌ செய்கிறார்கள்‌; 
கர்த்தர்‌  மோசேக்கும்‌ ஆரோனுக்கும்‌ 
கட்பளையிட்டபடியே செய்கிறார்கள்‌ 
(யாத்‌ 12:50) 


பரிசுத்த வேதாகமத்தில்‌ பஸ்காவின்‌ 
‘elit 


நியமத்தைப்பற்றி 
சொல்லப்பட்டிருக்கிறது. 
வருமாறு 


1. நிசான்‌ மாதம்‌ 10ஆம்‌ தேதி. இது. 
வருஷத்தின்‌ முதலாம்‌ மாதம்‌. ஒரு 
ஆட்டுக்குட்டியைத்‌ தெரிந்து கொண்டு 
அதைப்‌ பதினாலாம்‌ தேதி வரையிலும்‌: 
வைத்திருக்க வேண்டும்‌. (யாத்‌ 12:3-5), 


ட்ட ஆட்டுக்குட்டியைப்‌ புசிப்பதற்கு. 
வீட்டில்‌ போதுமான நபர்கள்‌ 

ன்றால்‌, அவர்கள்‌ 
அயல்வீட்டுக்காரரைச்‌ சேர்த்துக்‌ 
கொள்ளலாம்‌. ஆட்டுக்குட்டி வீணாகக்‌ 
கூடாது. (யாத்‌ 12:4). 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதாக 
இருக்க வேண்டும்‌. (யாத்‌ 12:5). 


அந்த ஆட்டுக்குட்டி ஆணும்‌, ஒரு 
வயதுள்ளதுமாய்‌ இருக்க வேண்டும்‌. 
(யாத்‌ 12:5). 


நிசான்‌ மாதம்‌ பதினாலாம்‌ தேதி 
சாயங்காலத்தில்‌ அந்த 
ஆட்டுக்குட்டியை அடிக்க வேண்டும்‌. 
(யாத்‌ 12:6) 


அந்த ஆட்டுக்குட்டியின்‌ இரத்தத்தை 
வீட்டு வாசல்‌ நிலைக்கால்கள்‌ 
இரண்டின்‌ நிலையின்‌ மேற்சட்டத்திலும்‌ 
தெளிக்க வேண்டும்‌. (யாத்‌ 12:7,22-23) 


அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின்‌ 
மாம்சத்தை நெருப்பினால்‌ சுட்டு, 
புளிப்பில்லா அப்பத்தோடும்‌ கசப்பான 
கீரையோடும்‌ அதைப்‌ புசிக்க வேண்டும்‌. 
(யாத்‌ 12:8-9) 


பச்சையாயும்‌, தண்ணீரில்‌ அவிக்கப்‌ 
பட்டதாயும்‌, அடிக்கப்பட்ட 
ஆப்டுக்குட்டியின்‌ மாம்சத்தைப்‌ 
புசிக்கக்கூடாது. (யாத்‌ 1229) 


க்கப்பட்ட ட்டுக்குட்டியின்‌ 
த்தை வதால்‌ பாடம்‌ 
மீதியாக வைக்காமல்‌, 
விடியற்காவப்மட்டும்‌ அதிலே நியாய 
இருக்கிறதை. அக்கினியால்‌. 
சுட்டெரிக்க வேண்டும்‌. (யாத்‌ 12:10). 


அதைத்‌ தீவிரமாய்‌ புசிக்கவேண்டும்‌. 
கள்‌ கச்சை கட்டிக்கொண்டு, 
கால்களில்‌ பாதரட்சை தொடுத்துக்‌ 
கொண்டு பிரயாணத்திற்கு 
ஆயத்தமாக அதைப்புசிக்க வேண்டும்‌. 
(யாத்‌ 12:1). 


ராத்திரியில்‌ அதைப்‌ புசிக்க 
வேண்டும்‌ (யாத்‌ 12:8,10,18). 


பஸ்கா நியமம்‌ இஸ்ரவேலருக்கு 
நித்திய நினைவுகூருதலாக இருக்க 
வேண்டும்‌. (யாத்‌ 12:1417,24; 
எசே 4517). 





i 


நயம்‌ 
யய 


(யாத்‌ 1259-20: 


'துவங்க வேண்டும்‌ (யாத்‌ 1215-20) 


புளிப்பில்லா 
நாளளவும்‌ 
(யாத்‌ 12:15), 


ப்‌ டு 
புசிக்க. வேண்டும்‌. 


முதலாம்‌ நாளிலும்‌, ஏழாம்‌ நாளிலும்‌ 
ஒரு வேலையும்‌ செய்யப்படலாகாது. 


(யாத்‌ 12:16) 


எழு நாளளவும்‌ வீடுகளில்‌ புளித்தமா 
காணப்படலாகாது. (யாத்‌ 12:18-19). 


அந்நிய புத்திரன்‌ 


பஸ்காவைப்‌ 
(யாத்‌ 12:43) 


விருத்தசேதனம்‌ 
மனுஷனும்‌ 


புசிக்கக்கூடாது. 


பண்ணாத எந்த 
பஸ்காவைப்‌ 
புசிக்கக்கூடாது. (யாத்‌ 12:44-48), 
அந்நியனும்‌, கூலியாளும்‌ பஸ்காவைப்‌ 
புசிக்கக்கூடாது. (யாத்‌ 12:45) 
பஸ்காவை. ஒவ்வொரு 
வீட்டிற்குள்ளும்‌. புசிக்கவேண்டும்‌; 
அந்த மாம்சத்தில்‌ கொஞ்சமாகிலும்‌ 
வீட்டிலிருந்து வெளியே 
கொண்டுபோகக்கூடாது. 
(யாத்‌ 12:46). 


(யாத்‌ 12:46; யோவான்‌ 19:33,36). 


யாத்திராகமம்‌ - 
EXODUS - COMMENTARY 


விரிவுரை Coops 


PUBLISHERS 


/ஸ்ரவேல்‌: 
பஸ்காவை. 
(யாத்‌ 12:47), 


சபையார்‌ எல்லாரும்‌. 
ஆசரிக்கவேண்டும்‌. 


ஆபிப்‌ அல்லது 
பஸ்காவை ஆசரிக்‌ 
(யாத்‌ 13:5) பஸ்காவை 
வருஷமும்‌ ஆசரிக்க 
(எண்‌ 9:2-6) 


நிசான்‌ மாதத்தில 
வேண்டும்‌. 
ஒவ்வொரு 
வேண்டும்‌ 


பஸ்காவை ஆசரிக்க வேண்டிய 
நாளில்‌, ஜனங்கள்‌ 
தீட்டுப்பட்டிருந்தால்‌, அதை அவர்கள்‌ 
ஒருமாதத்திற்குப்‌ பின்பு புசிக்கலாம்‌. 


(எண்‌ 9:2-14), 


பஸ்கா டடக்குடடியை சரிப்புக்‌ 
இரத்தம்‌ மட்டுமே க்க 
வேண்டும்‌. (உபா 16:5-6). 


அன்றையத்தின। கர்த்தர்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரரை த்‌ எகிப்து 
ந்‌ புறப்படப்பண்‌(ணுகிறார்‌ 
"அன்னை மே" என்பது 
மாதம்‌ பதினைந்தாம்‌ நாளைக்‌ 

குறிக்கிறது (யாத்‌ 12:41,51; எண்‌ 33:3). 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரை 
அணியணியாய்‌ எகிப்து தேசத்திலிருந்து 
புறப்படப்பண்ணுகிறார்‌. இஸ்ரவேலர்கள்‌ 
எகிப்து, தேசத்தில்‌ அடிமைகளாக 
இருந்தாலும்‌, அவர்கள்‌ யுத்தம்‌ பண்ணுவதில்‌ 
பழக்கம்‌ உள்ளவர்கள்‌. எகிப்தியர்களுக்காக 
அவர்கள்‌ யுத்தம்‌ பண்ணியிருக்கிறார்கள்‌. 
ஆகையினால்‌ குறைந்த கால. 
அவகாசத்தில்‌ இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
போர்வீரர்களைப்போல அணியணியாகப்‌ 
புறப்பட்டுப்போக ஆயத்தமாக இருக்கிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திர்‌ ஒவ்வொருவரும்‌ 
ல்‌ ஸ்தானத்தையும்‌, 
நன்றாகத்‌ தெரிந்து 
கக்கல்‌, 





f= FTN 
TT 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ பு்திரருக்கு 
சொன்ன கட்டளைகள்‌ இந்த அதிகாரத்தில்‌ 
எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள்‌ முதற்பேறு 
அனைத்தையும்‌ கர்த்தருக்கு பரிகத்தம்‌ 
பண்ணவேண்டும்‌ (யாத்‌ 13,2). இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ அடிமைத்தன வீடாகிய 
எகிப்திலிருந்து புறப்பட்ட இந்த நாளை 
நினைவுகூரவேண்டும்‌ (யாத்‌ 13:34). இதை 
நினைவுகூரும்‌ வண்ணமாக அவர்கள்‌ 
புளிப்பில்லா அப்பப்பண்டிகையை 
ஆசரிக்கவேண்டும்‌ (யாத்‌ 13:5-7. 


இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ தங்களுடைய 
புத்திரருக்கு, புளிப்பில்லா அப்பப்பண்டிகையின்‌ 
விளக்கி சொல்லவேண்டும்‌ 
13:80). மிருகஜீவன்களின்‌ 
அனைத்தையும்‌ 
ஒப்புக்கொடுக்கவேண்டும்‌. 
(யாத்‌ 1341-13) 
கர்த்தர்‌... இஸ்ரவேல்‌ புத்திரரை 
தம்முடைய பலத்த கையினால்‌ அடிமைத்தன 
வீடாகிய எகிப்திலிருந்து 
புறப்படப்பண்ணினார்‌. தேவன்‌ அவர்களை 
தமக்கு சித்தமான வழியாக வழிநடத்துகிறார்‌ 
(யாத்‌ 1347.18) 
மோசே தன்னோடே கூட யோசேப்பின்‌. 
எலும்புகளை எடுத்துக்கொண்டு போகிறார்‌ 
(யாத்‌ 13:9. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ இரவும்‌ பகலும்‌ 


(யாத்‌ 13:20-22) 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


முதற்பேறு 
யாத்‌ 18:1,2 


யாத்‌ 1841. கர்த்தர்‌ மோசேயை நோக்கி: 


யாத்‌ 19:2. இஸ்ரவேல்‌ புத்திரருக்குன்‌' 
மனிதரிலும்‌ மிருகஜீவன்களிலும்‌ 
கர்ப்பத்திறத்து பிறக்கிற 
முதற்பேறனைத்தையும்‌ எனக்குப்‌. 
பரிசுத்தப்படுத்து; அது என்னுடையது 
என்றார்‌. 


முதற்பேறு அனைத்தும்‌ கர்த்தருடையது. 
கர்த்தர்‌ எகிப்து தேசத்திலே எகிப்தியரின்‌ 
முதற்பேறு அனைத்தையும்‌ 
அழித்துப்போட்டார்‌. இஸ்ரவேலரின்‌ 
முதற்பேறுகளை கர்த்தர்‌ பாதுகாத்தார்‌. 
ஆகையினால்‌. முதற்பேறு அனைத்தும்‌ 
கர்த்தருடையது. முதற்பேறு அனைத்தையும்‌ 
இஸ்ரவேல்‌: புத்திரர்‌ கர்த்தருக்கு 
பரிசுத்தப்படுத்தவேண்டும்‌. 


கர்த்தர்‌ மோசேயை நோக்கி, 
“இஸ்ரவேல்‌ புத்திரருக்கள்‌ மனிதரிலும்‌ 
மிருகஜீவன்களிலும்‌ கர்ப்பந்திறந்து பிறக்கிற 
முதற்பேறனைத்தையும்‌ எனக்குப்‌ 
பரிசுத்தப்படுத்து; அது என்னுடையது” 
(யாத்‌ 13:,2) என்று சொல்லுகிறார்‌. 


“எனக்குப்‌ பரிசு 

வாக்கியம்‌, பாவ; 

என்றோ அல்லது பழைய மனுஷனைக்‌ 
கணைந்துபோடுவது என்றோ பொருள்படாது. 
தேவனுடைய பரிசுத்தக்‌ காரியங்களுக்காக 
மனுஷருடைய தலைப்பிள்ளைகளையும்‌, 
மிருகங்களின்‌ தலையீற்றையும்‌ வேறுபிரிக்க 
வேண்டும்‌ என்பது இதன்‌ பொருளாகும்‌ 
(யாத்‌ 13:212). 


கர்த்தர்‌ 
முதன்மையான வராகவும்‌, 


மேன்மையானவராகவும்‌ இருக்கிறார்‌. அவரே 


முக்கியமானதாகவும்‌, 
விசேஷமானதாகவும்‌ இருக்கிறதோ, 
கர்த்தருக்கு ஒப்புக்கொடுக்கவேண்டும்‌. 





f= FTE 
TT 


இஸ்ரவேல்‌ ஜனத்தாருடைய 
குடும்பங்களில்‌, அவர்களுக்கு பிறக்கிற முதல்‌ 
பிள்ளைகள்‌, 


குடும்பத்திற்கு 
நம்பிக்கையும்‌ கொடுக்கும்‌. 
அந்த முதற்பேறுகள்‌ 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


"பரலோகத்தில்‌ 
முதற்பேறானவர்களின்‌ சர்வசங்கமாகிய 

யாவருக்கும்‌ 
தேவனிடத்திற்கும்‌, 
நீதிமான்களுடைய 


புது 
மத்தியஸ்தராகிய 


பூரணராக்கப்பட்ட 
ஆலிகளினிடத்திற்கும்‌, 
உடன்படிக்கையின்‌ 
இயேசுவினிடத்திற்கும்‌. ஆபேலினுடைய 
இரத்தம்‌ பேசினதைப்பார்க்கிலும்‌ 
நன்மையானவைகளைப்‌ பேசுகிற இரத்தமாகிய 
தெளிக்கப்படும்‌ இரத்தத்தினிடத்திற்கும்‌ வந்து 
சேர்ந்தீர்கள்‌" (எபி 12:23,24). 


“தம்முடைய குமாரன்‌ 
அநேக சகோதரருக்குள்ளே 
முதற்பேறானவராயிருக்கும்பொருட்டு, தேவன்‌ 
எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களைத்‌ 
தமது குமாரனுடைய சாயலுக்கு 
ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார்‌; 
எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை 
அழைத்துமிருக்கிறார்‌; எவர்களை 
அழைத்தாரோ அவர்களை 
நீதிமான்களாக்கியுமிருக்கிறார்‌; எவர்களை 
நீதிமான்களாக்கினாரோ அவர்களை 
மகிமைப்படுத்தியுமிருக்கிறார்‌ 
(ரோம 8:29,30) 

நம்முடைய இரட்சிப்பின்‌ அனுபவம்‌ 
மறுபடியும்‌ ப்‌ அனுபவமாயிருக்கிறது. 
நாம்‌ பரலோகத்திலிருந்து பிறக்கும்‌ 
வல்லமையினால்‌ கிறிஸ்துவுக்குள்‌ மறுபடியும்‌ 
பிறந்திருக்கிறோம்‌. மறுபடியும்‌ பிறந்த 
விசுவாசிகள்‌ எல்லோருமே. நம்முடைய 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்‌ துவக்கு. 
முதற்பேறானவர்களாகயிருக்கிறோம்‌. த 
சிலாக்கியம்‌ விசுவாசிகளாகிய 
எல்லோருக்கும்‌ கிடைத்திருக்கிறது. நாம்‌ 
கர்த்தருடைய  பிள்ளைகளாகமிருப்பதினால்‌, 
அவருக்கு சுதந்தரராகவும்‌ இருக்கிறோம்‌. 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பிறந்த விசுவாசிகளாகிய 
நாம்‌, கர்த்தருக்கு 
முதற்பேறானவர்களாகயிருப்பதினால்‌ நாம்‌ 
கர்த்தருடையவர்கள்‌. கர்த்தருடைய 
கட்டளையின்‌ பிரகாரம்‌, 
முதற்பேறானவர்களாகிய நாம்‌, நம்மை 
கர்த்தருக்கு பரிசுத்தப்படுத்த வேண்டும்‌. 


மறுபடியும்‌ 


புளிப்பில்ல்ா அப்பப்பண்டிகை 
யாத்‌ 13:8-10 


183. அப்பொழுது மோசே 
ஜனங்கனை நோக்கி: நீங்கள்‌. 
அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து 
புறப்பட்ட இத்த நானை நினையுங்கள்‌; 
கர்த்தர்‌ பலத்த கையினால்‌ உங்களை 


யாத்‌ 13:4. ஆபிப்‌ மாதத்தின்‌ இத்த 
நானிலே நீங்கள்‌ புறப்பட்டீர்கள்‌. 


யாத்‌ 18:5. ஆகையால்‌, கர்த்தர்‌ 
உனக்குக்‌ கொடுப்பேன்‌ என்று உன்‌ 
பிதாக்களுக்கு ஆணையிட்டதும்‌, பாலும்‌ 
தேனும்‌ ஓடுகிறதூமான தேசமாகிய 
கானானியர்‌, ஏத்தியர்‌, எமோரியர்‌, 
ஏவியர்‌, எபூசியர்‌ என்பவர்களுடைய 
தேசத்துக்கு உன்னை வரப்பண்ணும்‌ 
காலத்தில்‌, நீ இந்த மாதத்திலே இந்த 
ஆராதனையைச்‌ செய்வாயாக. 


யாத்‌ 18:6. புளிப்பில்லாத அப்பத்தை 
ஏழுநானனவும்‌ புசிக்கக்கடவாய்‌; 
ஏழாம்நானிலே கர்த்தருக்குப்‌ பண்டிகை 
ஆசரிக்கப்படுவதாக. 


யாத்‌ 137. அந்த ஏழுநாளும்‌ 
புளிப்பில்லா அப்பம்‌ புசிக்கவேண்டும்‌; 
புளிப்புன்ன அப்பம்‌ உன்னிடத்திலே 
காணப்படவேண்டாம்‌; உன்‌ 
எல்லைக்குன்‌ எங்கும்‌ புனித்தமாவும்‌ 
உன்னிடத்தில்‌ காணப்படவேண்டாம்‌. 


யாத்‌ 18:8. அந்நானில்‌ நீ உன்‌ 
புத்திரனை நோக்கி: நான்‌ 
எகிப்திலிருத்து புறப்படுகையில்‌, கர்த்தர்‌ 
எனக்குச்‌ செய்ததற்காக இப்படி 
நடப்பிக்கப்படுகிறது என்று சொல்‌. 





i THE 
TT 


யாத்‌ 18:9. 
தியாயப்பிரமாணம்‌ உன்‌ 
வாயிலிருக்கும்படிக்க, இது உன்‌ 
கையிலே ஒரு அடையானமாகவும்‌ உன்‌ 
கண்களின்‌ நடுவே 
தினைப்பூட்டுதலாகவும்‌ 

இருக்கக்கடவது; பலத்த கையினால்‌ 
கர்த்தர்‌ உன்னை எகிப்திலிருந்து. 
புறப்படப்பண்ணினார்‌; 


கர்த்தரின்‌ 


யாத்‌ 1800. ஆகையால்‌, தீ 
வருஷந்தோறும்‌ குறித்த காலத்தில்‌ 
இந்த நியமத்தை சரித்து 
வருவாயாக. 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரை 
தம்முடைய பலத்த கையினால்‌ அடிமைத்தன. 
வீடாகிய எகிப்திலிருந்து 
புறப்படப்பண்ணினார்‌. இந்த நாளை 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ எல்லோரும்‌ 
நினைக்கவேண்டும்‌. எகிப்து தேசத்திலிருந்து 
புறப்பட்ட நாள்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருடைய 
வியத்திலே மிகவும்‌ விசேஷமான நாள்‌ 
ந்த நாளில்‌. அவர்களுடைய தேசம்‌ 
பிறந்தது. அவர்கள்‌ இனிமேல்‌. 
அடிமைத்தனவீடாகிய எகிப்து, 
தேசத்திற்குரியவர்களல்ல. அவர்கள்‌ 
கர்த்தருக்கு சுதந்தரமானவர்கள்‌. 
அடிமைத்தன வீடாகிய எகிப்து, 
தேசத்திலிருந்து இந்த நாளிலே இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ விடுதலை பெற்றிருக்கிறார்கள்‌. 
ரவேல்‌ ர்‌ எல்லோரும்‌ 

Pl 
என்றும்‌, இதை நினைவுகூரும்‌ வண்ணமாக 
அவர்கள்‌ பண்டிகையை ஆசரிக்கவேண்டும்‌. 
என்றும்‌ மோசே இஸ்ரவேல்‌ ஜனங்களுக்கு 
சொல்லுகிறார்‌. 


மோசே 
நோக்கி, 


இஸ்ரவேல்‌ ஜனங்களை 
“நீங்கள்‌ அடிமைத்தன வீடாகிய 


யாத்‌ 13:34) 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நாள்‌ இஸ்ரவேலர்‌ 
அகத்‌ எனு விடுதலை பெற்ற 
நாள்‌. தங்களுடைய யாத்திரையை ஆரம்பம்‌ 
பண்ணினநாள்‌. அடிமைத்தனத்திலிருந்து 
விடுதலை பெற்ற நாளைக்‌. 
கொண்டாடுவதற்காக ஏழாவது நாளை 
வேறுபிரிக்க வேண்டுமென்று தேவன்‌ 
இஸ்ரவேலருக்குக்‌ கட்டளை 
கொடுத்திருக்கிறார்‌. (உபா 515). 


ஆடிப்‌ மாதத்தின்‌ இந்த நாளிலே 
அவர்கள்‌ புறப்படுகிறார்கள்‌. எகிப்திலிருந்து 
யாத்திரை பண்ணிய நாளே இஸ்ரவேலரின்‌ 
முதலாவது ஒய்வு நாளாகும்‌. ஒய்வநாளில்‌ 
அத்தியாவசியமான காரியங்களையும்‌, நல்ல 
காரியங்களையும்‌ கட்டாயம்‌ செய்ய வேண்டும்‌. 
(மாற்கு 3-4). வாரஒய்வுநாளையும்‌, 
விசேஷித்த ஓய்வுநாளையும்‌ இவ்வாறே. 
ஆசரிக்க வேண்டும்‌ (யாத்‌ 1226: 
எண்‌ 33:3). 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ டிமைத்தன 
வீடாகிய எகிப்திலிருந்து புறப்பட்ட நாளை 
நினைவகூருவதுபோல,  விசுவாசிகளாகிய 
நாம்‌, நம்முடைய கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து 
ர்‌ நாளையும்‌ 

, இந்த 


நாளிலே, 
அடிமைத்தன. 
இக்சககிறிகிறுவோடுக்ட 
எழுப்பப்பட்டிருக்கிறோம்‌.  விசுவாசிகளாகிய 
நமக்கு, நாம்‌ இரட்சிக்கப்பட்டு மறுபடியும்‌ 
பிறந்த நாளானது மிகவும்‌ விசேஷமான 
நாளாகயிருக்கிறது. 
இஸ்ரவேல்‌ 
அப்பப்பண்டிகையை 
கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
கானான்‌. தேசத்தை 
வாக்குப்பண்ணியிருக்கிறார்‌. மோசே 
இஸ்ரவேல்‌. ஜனங்களை நோக்கி, 
“கர்த்தர்‌ உனக்குக்‌ கொடுப்பேன்‌ என்று 
உன்‌ பிதாக்களுக்கு ஆணையிட்டதும்‌, 
பாலும்‌ தேனும்‌ ஓடுகிறதுமான தேசமாகிய 
கானானியர்‌, ஏத்தியர்‌, எமோரியர்‌, ஏவியர்‌, 
எழ்சியர்‌ என்பவர்களுடைய தேசத்துக்கு 
உன்னை வரப்பண்ணும்‌ காலத்தில்‌, நீ இந்த 
மாதத்திலே. இந்த ஆராதனையைச்‌ 
செய்வாயாக” (யாத்‌ 135) என்று 


சொல்லுகிறார்‌. 


புத்திர்‌ புளிப்பில்லா 
ஆசரிக்கவேண்டும்‌. 
ஜனத்தாருக்கு 
'கொடுப்பதாக 





i THE 
TT 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ வல 
வீடாகிய எகிப்திலிருந்து புறப்பட்ட 
நாளை நினைவகூர்ந்தால்‌ மாத்திரம்‌ போதாது, 
அவர்கள்‌ இந்த நாளை பண்டிகையாகவும்‌ 
ஆசரிக்கவேண்டும்‌. இந்த பண்டிகையை 
எப்படி ஆசரிக்கவேண்டும்‌ என்று கர்த்தர்‌ 
கட்டளையிடுகிறாரோ, அதன்‌ பிரகாரமாக: 
அவர்கள்‌ தப்‌ பண்டிகையை 
ஆசரிக்கவேண்டும்‌. 


புளிப்பில்லா அப்பப்பண்டிகையை 
எல்வாறு ஆசரிக்கவேண்டும்‌ என்று கர்த்தர்‌ 
மோசேக்கு கட்டளையிடுகிறார்‌. கர்த்தர்‌ 
தனக்கு  கட்டளையிட்டதை மோசே 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு சொல்லுகிறார்‌. 


மோசே வேல்‌ ஜனங்களை 
நோக்கி, ல்லாத அப்பத்தை 
ஏழுநாளளவும்‌ புசிக்கக்கடலாய்‌:: 
ஏழாம்நாளிலே கர்த்தருக்குப்‌ பண்டிகை 
ஆசரிக்கப்படுவதாக. அந்த  ஏழுநாளும்‌ 
புளிப்பில்லா அப்பம்‌ புசிக்கவேண்டும்‌: 
புளிப்புள்ள அப்பம்‌ உன்னிடத்திலே 
காணப்படவேண்டாம்‌: உன்‌ எல்லைக்குள்‌ 
எங்கும்‌ புளித்தமாவும்‌ உன்னிடத்தில்‌ 
காணப்படவேண்டாம்‌' (யாத்‌ 13:67) என்று 


சொல்லுகிறார்‌. 


அப்பப்பண்டிகை 
புளிப்புள்ள அப்பம்‌ 
காணப்படக்கூடாது. 

எல்லைக்குள்‌ எங்கும்‌. 


காணப்படக்கூடாது. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ இந்த ஏழு நாட்களாக. 
புளிப்பில்லா அப்பத்தை புசியாமலிருப்பது. 
மாத்திரமல்ல, அவர்கள்‌ பண்டிகை நாளில்‌ 
புளிப்பில்லா அப்பத்தை தங்கள்‌ கண்களால்‌ 
பார்க்கவும்‌ கூடாது. புளிப்பில்லாத மாவு 
அவர்களுடைய வீடுகளில்‌ எங்கும்‌ 
காணப்படவும்‌ கூடாது. 


புளிப்பில்லா 
ஆசரிக்கப்படும்‌ நாளிலே, 


யூதர்கள்‌ பஸ்கா பண்‌! மிகவும்‌ 
விசேஷமாய்க்‌ கொண்டாடுகிறார்கள்‌. 
பஸ்கா பண்டிகை ஆரம்பமாவதற்கு முன்பு. 


புதைத்துவிடுவார்கள்‌ 

சட்டெரித்துப்போடுவார்கள்‌. யூதர்களில்‌ சிலர்‌ 

புளிப்புள்ள அப்பங்களை சிறிய தூள்களாக 
காற்றிலே. 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தங்கள்‌ எல்லைக்குள்‌ எங்கும்‌ 
மாவு காணப்படக்கூடாது. 
கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
கட்டளையிட்டிருக்கிறார்‌. 
விஷயத்தில்‌ மிகவம்‌ கவனமாயிருந்து 
விளக்கை கொளுத்தி, தங்கள்‌ வீடுகளில்‌ 
புளித்த மாவோ அல்லது புளிப்புள்ள அப்பமோ 
இருக்கிறதா என்று தேடிப்பார்ப்பார்கள்‌. 
ஒரு சிலர்‌ மெழுவர்த்திகளை ஏற்றி, 
தங்கள்‌ வீட்டில்‌ புளித்த மாவு இருக்கிறதா 
என்று கவனமாய்த்‌ தேடிப்பார்ப்பார்கள்‌. 


, இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ வருஷந்தோறும்‌ 
குறித்த காலத்தில்‌ பஸ்காவின்‌ நியமத்தை 
ஆசரித்து வரவேண்டும்‌ (யாத்‌ 1:10), 
பஸ்காவின்‌ கருத்தை இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
தங்களுடைய பிள்ளைகளுக்கும்‌. 
கற்றுக்கொடுக்கவேண்டும்‌. 

இஸ்வேல்‌ புத்திரர்‌ பஸ்கா 
பண்டிகையை ஆசரிக்கும்‌ அந்நாளிலே, 
அவர்கள்‌ தங்கள்‌ புத்திரனை நோக்கி, 
“நான்‌ எகிப்திலிருந்து புறப்படுகையில்‌, கர்த்தர்‌ 
எனக்குச்‌ செய்ததற்காக 


நடப்பிக்கப்படுகிறது" (யாத்‌ 
சொல்லவேண்டும்‌. 


அவர்கள்‌ 


ப்பட 
138) என்று 


நியாயப்பிரமாணம்‌ 


புத்திரருடைய 
மோசே 


கர்த்தருடைய 
இஸ்ரவேல்‌. 
வாயிலிருக்கவேண்டும்‌ என்று 

ல்‌ மோசே இஸ்ரவேல்‌ 
நோக்கி, “கர்த்தரின்‌ 
நியாயப்பிரமாணம்‌ உன்‌ வாயிலிருக்கும்படிக்கு, 
இது உன்‌ கையிலே ஒரு அடையாளமாகவும்‌ 
உன்‌ கண்களின்‌ நடுவே 
நினைப்பூட்டுதலாகவும்‌ இருக்கக்கடவது; 
பலத்த கையினால்‌ கர்த்தர்‌ உன்னை 
எகிப்திலிருந்து. புறப்படப்பண்ணினார்‌"' 
(யாத்‌ 13:9) என்று சொல்லுகிறார்‌. 


யூதர்கள்‌ வேதவாக்கியங்களைத்‌ 
தங்கள்‌ நெற்றிகளிலும்‌, கைகளிலும்‌ எழுதி, 
அவற்றை சிறிய தோற்பேழைகளில்‌ கட்டிக்‌ 
கொள்வார்கள்‌. புறஜாதியார்‌ யூதர்களைப்‌ 
பார்க்கும்பொழுது. அவர்கள்‌ தேவமனுஷர்‌ 
என்றும்‌ தேவனுடைய வார்த்தைக்குரியவர்கள்‌ 
என்றும்‌, கருதி அவர்களுக்கு மதிப்புக்‌ 
கொடுப்பார்கள்‌. காலப்போக்கில்‌. 
இஸ்ரவேலர்கள்‌ i 
பின்வாங்கிப்போன போது, 
ஆவிகளைத்‌ துரத்துவதற்காக இந்தச்‌ சிறிய 
தோற்பேழைகளைத்‌ தாயத்துக்களைப்‌ போலப்‌ 
யயன்படுத்தினார்கள்‌ (மத்‌ 23:5). 





i= THE 
TT 


இஸ்ரவேல்‌ 
அப்பப்பண்டிகையை, 
தெரியாமல்‌, 
சடங்காச்சாரம்போல ஆசரிக்கக்கூடாது. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ எல்லோருக்கும்‌ 
பஸ்காவின்‌. நியமத்தைபற்றிய கருத்து 
தெரிந்திருக்கவேண்டும்‌. அதன்‌ கருத்தை 
அவர்கள்‌ தங்கள்‌ பிள்ளைகளுக்கு 
கற்றுக்கொடுக்கவம்‌ அறிந்திருக்கவேண்டும்‌. 


புத்திரர்‌ 
அதன்‌ 
ஒரு 


புளிப்பில்லா 
கருத்து 
பாரம்பரிய 


மிருகஜீவன்களின்‌ தலையீற்று 
யாத்‌ 19:11-16 


யாத்‌ 19:11. மேலும்‌, கர்த்தர்‌ உனக்கும்‌ 
உன்‌ பிதாக்களுக்கும்‌ 
ஆணையிட்டபடியே, உன்னைக்‌ 
கானானியரின்‌ 

வரப்பண்ணி, 

கொடுக்கும்போது, 


யாத்‌ 1942. கர்ப்பத்திறந்து பிறக்கும்‌ 
அனைத்தையும்‌, உனக்கு இருக்கும்‌. 
மிருகஜீவன்‌ களின்‌" 
தலையிற்றனைத்தையும்‌, கர்த்தருக்கு 
ஒப்புக்கொடுப்பாயாக; அவைகளிலுன்ன 
ஆண்கள்‌ கர்த்தருடையவைகள்‌. 


கழுதையின்‌: 
ஒரு 


யாத்‌ 13:18. 
தலையிற்றையெல்லாம்‌ 
ஆட்டுக்குட்டி.யால்‌ 
மீட்டுக்கொன்வாயாக; மீட்காவிட்டால்‌, 
அதின்‌ கழுத்தை முறித்துப்போடு. உன்‌ 
மின்னைகவில்‌ முதற்பேறான சகல 
நரஜீவனையும்‌ மீட்டுக்‌ கொள்வாயாக. 


யாத்‌ 1944. பிற்காலத்தில்‌ உண்‌ 
குமாரன்‌: இது என்ன எண்று உன்னைக்‌. 
கேட்டால்‌; நீ அவனை நோக்கி: கர்த்தர்‌ 
எங்களைப்‌ பலத்த கையினால்‌. 
அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து 
புறப்படப்பண்ணினார்‌. 


யாத்‌ 19:15. எங்களை விடாதபடிக்கு, 
பார்வோன்‌ கடினப்பட்டிருக்கும்போது, 
கர்த்தர்‌ எகிப்து தேசத்தில்‌ மனிதரின்‌ 
தலைப்பின்னைகள்முதல்‌ மிருக 
ஜீவன்களின்‌ தலையீற்றுகள்வரைக்கும்‌ 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


உண்டாயிருத்த 
யாவையும்‌ கான்று போட்டார்‌; 
ஆகையால்‌, கர்ப்பத்திறத்து பிறக்கும்‌ 
ஆணையெல்லாம்‌. 

நான்‌ கர்த்தருக்குப்‌ பலியிட்டு, என்‌: 
மின்னைகளில்‌ முதற்பேறனைத்தையும்‌ 
மீட்டுக்கொள்ளுகிறேன்‌.. 


யாத்‌ 1946, கர்த்தர்‌ எங்களைப்‌ 
பலத்த கையினால்‌ எகிப்திலிருந்து 
புறப்படப்பண்ணினதற்கு, இது உன்‌ 
கையில்‌ அடையாளமாகவும்‌, உண்‌: 
கண்களின்‌ நடுவே ஞாபகக்குறியாகவும்‌ 
இருக்கக்கடவது என்று சொல்வாயாக. 


என்றான்‌. 
இக்‌ புத்திரர்‌ தங்களுடைய 

ற்று அனைத்தையும்‌ கர்த்தருக்கு 
ஒப்புக்கொடுக்கவேண்டும்‌. கர்த்தர்‌ மோசேயை 
நோக்கி, “மேலும்‌, கர்த்தர்‌ உனக்கும்‌ உன்‌ 
பிதாக்களுக்கும்‌ ஆணையிட்டபடியே, 
உன்னைக்‌. கானானியரின்‌ தேசத்திலே 
வரப்பண்ணி, அ உனக்குக்‌ 
கொடுக்கும்போது, கர்ப்பந்திறந்து பிறக்கும்‌ 
அனைத்தையும்‌, உனக்கு இருக்கும்‌ 
மிருகஜீவன்களின்‌ தலையீற்றனைத்தையும்‌, 
கர்த்தருக்கு ஒப்புக்கொடுப்பாயாக; 
அவைகளிலுள்ள ள்கள்‌ 
கர்த்தருடையவைகள்‌' 


சொல்லுகிறார்‌ 


கர்த்தருக்காக வேறுபிரிப்பது 
பரிசுத்தமாக்கப்‌ படுதலாகும்‌. (யாத்‌ 13:2) 
டய 'தலைப்பிள்ளைகளும்‌, 
மிருகஜீவன்களின்‌ 'தலையீற்றும்‌, 
கர்த்தருக்காக வேறுபிரித்து, 
பரிசுத்தமாக்கப்படவேண்டும்‌. (எண்‌ 18:85, 
யாத்‌ 1342-13; கழுதைகளின்‌ 
தலையீற்றையும்‌, மிருகங்களையும்‌ 
ஆட்டுக்குட்டியால்‌ வேண்டும்‌. 
அதன்பின்பு, அவற்றின்‌ உரிமையாளர்‌ 
அவற்றைத்‌ தனக்குச்‌. சொந்தமாகப்‌ 
பயன்படுத்திக்கொள்ளலாம்‌. இல்லையெனில்‌, 
அவற்றின்‌ கழுத்தை முறித்துப்‌ 
போடவேண்டும்‌. (யாத்‌ 13:13). 


முதற்பேறுகள்‌ 


ஆண்கள்‌ 
(யாத்‌ 139112) என்று 


உபா 159) 
அசுத்த 
மீட்க 





f= al 
TT 


ஷ்‌ பத்தின்‌. தல 
பிள்ளைகளில்‌ முதற்பேறான சகல. 
நரஜீவனையும்‌ மீட்டுக்கொள்ளவேண்டும்‌. 
புறஜாதியார்‌ தங்களுடைய பிள்ளைகளை 
மோளேகுக்கு பலியிட்டார்கள்‌. இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ அவர்களைப்போல, தங்களுடைய 
'தலைப்பிள்ளைகளை கர்த்தருக்கு. 
பலியிடவேண்டிய தேவையில்லை. 


கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தில்‌, 
'தலைப்பிள்ளைகளை மீட்டுக்கொள்வதற்கான 
பிரமாணமும்‌, அதற்கான கிரயமும்‌. 
சொல்லப்பட்டிருக்கிறது. 


“மீட்கவேண்டியவைகள்‌ 
மாதத்திற்கு மேற்பட்டதானால்‌, உன்‌ 
மதிப்புக்கு இசைய பரிசுத்த ஸ்தலத்தின்‌ 
சேக்கல்‌ கணக்கின்படி ஐந்து சேக்கல்‌ 
பணத்தாலே அவைகளை மீட்கவேண்டும்‌; 
ஒரு சேக்கல்‌ இருபது கேரா” (எண்‌ 18:16). 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ மிருகஜீவன்களின்‌ 
தலையீற்றுக்களையும்‌ 
ஒப்புக்கொடுக்கவேண்டும்‌. 
கழுதையின்‌ தலையீற்றையெல்லாம்‌ 
ஆட்டுக்குட்டியால்‌ மீட்டுக்கொள்ள வேண்டும்‌: 
அவர்கள்‌ அதை அல்வாறு மீட்காவிட்டால்‌, 
அதின்‌ கழுத்தை முறித்துப்போடவேண்டும்‌. 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ (யாத்‌ 1313) 

இந்த வசனத்தில்‌, 
"மீட்டுக்கொள்வாயாக என்னும்‌ 
வாக்கியத்திற்கு, யாத்‌ 66 ஆவது 
வசனத்தைப்போல "கால்‌" என்னும்‌ வார்த்தை 
பயன்படுத்தப்படவில்லை. அதற்குப்‌ பதிலாக 
“படஹ்‌" என்னும்‌ எபிரெய வார்த்தை இங்கு 
பயன்படுத்தப்‌ பட்டிருக்கிறது. (யாத்‌ 1 
யாத்‌ 34:20; லேவி 27:27; எண்‌ 18:15-17) 
இதற்குச்‌ சமமதிப்புக்‌ கொடுக்காமல்‌ 
அடையாளமாக ஒன்றைக்‌ கொடுத்து மீட்பது 
என்று பொருள்‌. 


கர்த்தருடைய நியமங்களை இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ தங்களுடைய பிள்ளைகளுக்கும்‌ 
கற்றுக்கொடுக்கவேண்டும்‌ பிற்கால. 
சந்ததியார்‌ இஸ்ரவேல்‌ ஜனத்தாரின்‌. 
ஆராதனை முறைமைகளைப்பற்றியும்‌, 
அவர்கள்‌ பலிசெலுத்துகிற 
முறைமைகளைப்பற்றியும்‌ தங்கள்‌ முன்‌ 
சந்ததியாரிடத்தில்‌ கேள்வி கேட்பார்கள்‌. 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தருடைய பரிசுத்தமான 
அவைகளின்‌ 
அறிந்துகொள்வது 
புத்திரருக்கு 


ஆகையினால்‌ 
நியமங்களையும்‌, 
கருத்துக்களையும்‌ 
இஸ்ரவேல்‌. 
அவசியமாயிருக்கிறது. 

இஸ்ரவேல்‌ புத்திரருடைய பிள்ளைகள்‌ 
தங்கள்‌ பெற்றோரிடத்தில்‌ கர்த்தரைப்பற்றிய 
காரியங்களை கேள்வி 
தெரிந்துகொள்வதற்கு. 
உற்சாகப்படுத்தவேண்டும்‌. 
தங்களிடத்தில்‌ ஆவிக்குரிய காரியங்களைக்‌ 
குறித்து கேள்வி கேட்கும்போது, 

கேள்விகளுக்கு 

சரியான பதிலை 


ற்காலத்தில்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ 

ள்‌, “இது என்ன" என்று அவர்களைக்‌ 
கேட்பான்‌. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தருடைய 
நியமங்களை ஆசரிக்கிறார்கள்‌. 
அவர்களுடைய பிள்ளைகள்‌ அதன்‌ கருத்து 
என்ன என்று அவர்களிடத்தில்‌ கேட்பார்கள்‌. 

அப்போது பெற்றோர்‌ தங்கள்‌ 
பிள்ளைகளை நோக்கி, “கர்த்தர்‌ எங்களைப்‌ 
பலத்த கையினால்‌ அடிமைத்தன வீடாகிய 
எகிப்திலிருந்து, புறப்படப்பண்ணினார்‌. 
எங்களை விபாதடடக்கு, பார்வோன்‌ 
கடினப்பட்டிருக்கும்போது, கர்த்தர்‌ எகிப்து 
தேசத்தில்‌ மனிதரின்‌ தலைப்பிள்ளைகள்முதல்‌ 
மிருகஜீவன்களின்‌ தலையீற்றுகள்வரைக்கும்‌. 
உண்டாமிருந்த முதற்பேறுகள்‌ யாவையும்‌ 
கொன்று போட்டார்‌; ஆகையால்‌, 
கர்ப்பந்திறந்து பிறக்கும்‌ ஆணையெல்லாம்‌ 
நான்‌ கர்த்தருக்குப்‌ பலியிட்டு, என்‌ 
பிள்ளைகளில்‌ முதற்பேறனைத்தையும்‌ 
மீட்டுக்கொள்ளுகிறேன்‌” (யாத்‌ 131475) 
என்றும்‌, 

கர்த்தர்‌ எங்களைப்‌ பலத்த கையினால்‌ 


எகிப்திலிருந்து புறப்படப்பண்ணினதற்கு, இது 
என்‌ கையில்‌ அடையாளமாகவும்‌, என்‌ 


கண்களின்‌ நடுவே ஞாபகக்குறியாகவும்‌ 
இருக்கிறது” (யாத்‌ 1346) என்றும்‌ 
சொல்லவேண்டும்‌. 





i FTE 
TT 


தலைப்பிள்ளையின்‌ மீட்பைப்‌ பற்றி 
யாத்‌ 13:14-16 ஆகிய வசனங்கள்‌ தெளிவாகக்‌ 
கூறுகின்றன எகிப்தியரின்‌ 
தலைப்பிள்ளைகளும்‌, அவர்களுடைய 
மிருகஜீவன்களின்‌ தலையீற்றுகளும்‌, 
மாண்டுபோயின. ஆனால்‌ 
இஸ்ரவேலருக்குரியவை. எதுவும்‌ 
மாண்டுபோகவில்லை. த அற்புதத்தை 
நினைவு கூருவதற்காகவும்‌, தேவனுக்கு நன்றி 
செலுத்துவதற்காகவும்‌ இஸ்ரவேலில்‌ பிறக்கும்‌. 
'தலைப்பிள்ளைகளும்‌, தலையீற்றுகளும்‌ 
தேவனுக்காகப்‌ பரிசுத்தமாக்கப்பட்டு 
அர்ப்பணிக்கப்படுகிறது. இந்த மீட்பு, ஆத்தும 
இரட்சிப்பைக்‌ குறிக்காது. ஏனெனில்‌ இங்கு 
பாவநிவாரணத்திற்காக இரத்தக்கிரயம்‌: 
எதுவும்‌ செலுத்தப்படவில்லை (லேவி 17:11). 


நம்முபை விசுவாசத்திலும்‌, 
ஆராதனையும்‌, நாம்‌ செய்கிற ஒவ்வொரு 
காரியங்களின்‌ காரணமும்‌ நமக்கு 
தெரிந்திருக்கவேண்டும்‌. புறஜாதி ஜனங்கள்‌ 
தங்கள்‌ முன்னோர்களின்‌ பாரம்பரியங்களை 
பின்பற்றி விக்கிரகங்களை ஆராதிக்கிறார்கள்‌ 
அவர்களுக்கு தங்களுடைய ஆராதனையின்‌ 
குருந்து என்ன என்பது தெரியாது. கர்த்தரை 
ஆராதிக்கிற நமக்கோ, நாம்‌ ஆராதிக்கிற 
தேவன்‌ இன்னார்‌ என்பதும்‌, அவரை ஏன்‌ 
இவ்வாறு ஆராதிக்கிறோம்‌ என்பதும்‌ 
தெரிந்திருக்கவேண்டும்‌. 


கர்த்தருடைய நியமங்கள்‌ எல்லாமே 
அவருடைய வார்த்தையினால்‌ 
பரிசத்தம்பண்ணப்்டருக்கிறது 
ஆகையினால்‌ அந்த நியமங்கள்‌ 
அனைத்தையும்‌ கர்த்தருடைய 
வார்த்தையினால்‌ ஆராய்ந்து பார்த்து, அதன்‌ 
விளக்கத்தையும்‌ தாற்பரியத்தையும்‌ நாம்‌ 
அறிந்துகொள்ள வேண்டும்‌. கர்த்தருடைய 
நியமங்களை நாம்‌. அறிந்துகொள்வதோடு 
அந்த 

மற்றவர்களுக்கு. டுக்கு நமக்கு. 
தெரிந்திருக்கவேண்டும்‌. 


கர்த்தருடைய ஆராதனை 
ஆவிக்குரியது. கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள்‌ 
அவரை ஆவியோடும்‌.  உண்மையோடும்‌, 
கருத்தோடும்‌ ஆராதிக்கவேண்டும்‌ நாம்‌ 
கர்த்தரை. ஆராதிக்கும்போது. என்ன 
செய்கிறோம்‌ என்பதும்‌. அதை ஏன்‌ 
செய்கிறோம்‌ என்பதும்‌ நமக்கு 
தெரிந்திருக்கவேண்டும்‌. 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


இஸ்ரவேலின்‌: 
முற்பிதாக்களுக்கு 
வெளிப்படுத்தினார்‌. 
புத்திரருக்கு தம்முடைய 
நியமங்களைக்‌ கொடுத்தார்‌. 
நம்முடைய  பிதாக்களுக்கு 
கிருபைகளும்‌ இரக்கங்களும்‌, நமக்குமுரியது. 
கர்த்தருடைய கிருபையில்‌, நம்முடைய 
போல, 
இருக்கிறது. கர்த்தருடைய 
சீர்வாதங்களையும்‌, 
அவருடைய இரக்கங்களின்‌ நன்மைகளையும்‌ 
நம்முடைய பெற்றோர்‌ அனுபலித்ததுபோல, 
நாமும்‌ அனுபவிக்கிறோம்‌. அவற்றின்‌ 
ஆசீர்வாதங்களை நாமும்‌ அறுவடை 
செய்கிறோம்‌. 


பெற்றோருக்கு பங்கு இருப்பது. 
நமக்கும்‌ பங்கு 
கிருபை! 


றிஸ்துவின்‌ மரணத்தினாதும்‌ 
ப்‌ ர்தெழுநலினாலும்‌ நாம்‌ 
மீட்கப்படுகிறோம்‌ என்பது நமக்கு தெளிவாக 
தெரிந்திருக்கவேண்டும்‌. இந்த சத்தியம்‌ 
நமக்கு தெரிவது மாத்திரமல்ல. இதை 
நாம்‌ மற்றவர்களுக்கும்‌ கற்றுக்கொடுக்க 
அறிந்திருக்கவேண்டும்‌. 


பிரயாண வழி 
யாத்‌ 13:17-20 


யாத்‌ 1807. பார்வோன்‌ ஜனங்களைப்‌ 
போகவிட்டயபின்‌: ஜனங்கள்‌ யுத்தத்தைக்‌ 
கண்டால்‌ மனமடிந்து, எகிப்துக்குத்‌ 
திரும்புவார்கள்‌ என்று சொல்லி; பெலி. 
ஸ்தரின்‌ தேசவழியாய்ப்‌ போவது 
சமீபமானாதூம்‌, தேவன்‌ அவர்களை 
அத்த வழியாய்‌ நடத்தாமல்‌, 


யாத்‌ 18:18. சிவந்த சமுத்திரத்தின்‌ 
வனாத்தர வழியாய்‌ ஜனங்கனைச்‌ 
சுற்றிப்‌ போகப்பண்ணினார்‌. இஸ்ரவேல்‌ 


புத்திரர்‌ எகிப்து தேசத்திலிருந்து 
அணியணியாய்ப்‌ 


புறப்பட்டுப்போனார்கள்‌.. 
யாத்‌ 1819. மோசே தன்னோடேகூட 


சந்திப்பார்‌, 
அப்பொழுது உங்கனோடேகூட என்‌ 
எலும்புகளை இவ்விடத்திலிருத்து 
 கொண்டுபோங்கன்‌ என்று யோசேப்பு 
சொல்லி, இஸ்ரவேல்‌. புத்திரரை 
உறுதியாய்‌ ஆணையிடும்படி. 
செய்திருந்தான்‌. 





i= FTE 
TT 


யாத்‌ 18:20. அவர்கள்‌ 
௬க்கோத்திலிருந்தூ மிரயாணப்பட்டு, 
வனாதந்தரத்தின்‌ ஓரமாய்‌ ஏத்தாமிலே 
ஙானயமிறங்கினார்கள்‌.. 


பார்வோன்‌ இஸ்ரவேல்‌ 
எகிப்து தேசத்திலிருந்து 
அனுப்பிவிடுகிறான்‌. அவர்கள்‌ 
வருஷங்களாக எகிப்து 
அடிமைகளாயிருந்தவர்கள்‌. அவர்களுக்கு 
எகிப்து தேசத்தை தவிர வேறு எந்த 
தேசமும்‌ தெரியாது. கர்த்தரோ அவர்களுக்கு 
கானான்‌ தேசத்தைக்‌ கொடுப்பதாக 
வாக்குப்பண்ணியிருக்கிறார்‌. ஆனால்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு, அந்தக்‌ கானான்‌ 
தேசம்‌ எங்கே இருக்கிறது என்பதும்‌, அந்த 
தேசத்திற்கு எந்த வழியாகப்‌ போகவேண்டும்‌. 
என்பதும்‌ தெரியாது. 


புத்திரரை 
துரிதமாய்‌: 
430 


தேசத்திலே. 


எகிப்தின்‌. மைத்‌ நு ந்‌, 
இஸ்ரவேல்‌ பத்திரை விடுத்த காதத, 
அவர்களை கானான்‌ தேசத்திற்கு 
வழிநடத்தவும்‌ செய்கிறார்‌. அவர்கள்‌ எந்த 
வழியாகப்‌ போகவேண்டும்‌ என்று கர்த்தரே 
தீர்மானம்பண்ணுகிறார்‌. கர்த்தரே 
அவர்களுக்கு வழிகாட்டியாகவும்‌ இருக்கிறார்‌. 


மோசே. இஸ்ரவேல்‌ ஜனத்தை 
வழிநடத்துகிறார்‌. அவர்‌ தன்னுடைய சொந்த 
ஆலோசனையின்‌ பிரகாரமாக ஜனங்களை 
வழிநடத்தாமல்‌, கர்த்தருடைய 
ஆலோசனையின்‌ பிரகாரமாகவே 
ஜனங்களை வழிநடத்துகிறார்‌. மோசே 
கர்த்தரிடத்திலிருந்து போகவேண்டிய 
வழியைப்பற்றி கட்டளை பெற்றுக்கொண்டு, 
அந்த வழியாக அவர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரை 
வழிநடத்துகிறார்‌. 


எகிப்து தேசத்திலிருந்து கானான்‌ 
தேசத்திற்குப்போவதற்கு ண்டு வழிகள்‌ 
இருக்கிறது. ஒன்று தூரம்‌ குறைவான 
சமீபமான வழி. இந்த வழியாகப்போனால்‌: 
சமீபமான எகிப்து தேசத்தின்‌ வடக்கு 
பகுதியிலிருந்து, கானான்‌ தேசத்தின்‌. 
தெற்கு பகுதிக்கு, நான்கு அல்லது ஐந்து 
நாட்கள்‌ பிரயாணம்‌ செய்து, அங்கே. 
போய்விடலாம்‌. 


தேசத்தி 
போவதற்கு 
தூரமான 


ந்து கானான்‌. 
ண்டாவது வழி 
வழியாகும்‌. ந்த 
வனாந்தரத்தைக்‌ கடந்து 


எகிப்து 
தேசத்திற்கு 
சற்று 

வழியாகப்போனால்‌ 
தேசத்திற்குப்போகவேண்டும்‌. 


கானான்‌. 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தரோ தம்முடைய ஜனங்களை தூரம்‌ 
சமீபமான வழியில்‌ அழைத்து 
தூரம்‌: அதிகமானாலும்‌, 
அவர்களை வனாந்தர வழியாக அழைத்து 
செல்லன்‌ இதுவே கர்த்தருக்கு சித்தமான 
வழியாயிருக்கிறது. 
பார்வோன்‌ இஸ்ரவேல்‌ ஜனங்களை 
எகிப்து தேசத்திலிருந்து போகவிடுகிறான்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ எகிப்திலிருந்து, 
அணியணியாகப்‌ புறப்பட்டுப்போகிறார்கள்‌. 
கர்த்தர்‌ அவர்களை வழிநடத்துகிறார்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ யுத்தத்தைக்‌ கண்டால்‌ 
மனபடிந்‌; எகிப்துக்குத்‌ திரும்புவார்கள்‌ 
என்று கர்த்தர்‌ நினைக்கிறார்‌. அகல்‌ 
கர்த்தர்‌ அவர்களை ஸ்தரின்‌ 
தேசவழியாய்ப்‌ போவது சமிபமானாலும்‌, 
அந்த வழியாய்‌ நடத்தாமல்‌, சிவந்த 
சமுத்திரத்தின்‌ வனாந்தர வழியாய்‌ 
ஜனங்களைச்‌ சுற்றிப்‌ போகப்பண்ணுகிறார்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ எகிப்து தேசத்திலிருந்து 
ய்ப்‌  புறப்பட்டுப்போகிறார்கள்‌. 
(யாத்‌ 134718). 


ரவேல்‌ ரை வன்‌ 
வென்றான்‌ ring கடத்தலில்‌, 
அதற்குப்‌ பதிலாகத்‌ சுற்றிப்போகும்‌ வழியைத்‌ 
தெரிந்தெடுக்கிறார்‌. பார்வோன்‌ இஸ்ரவேலரை 
மறுபடியும்‌ பிடிக்க வருவான்‌. பெலிஸ்தர்‌ 
ஒருவேளை பார்வோனுக்கு உதவி புரியலாம்‌ 
என்பது தேவனுக்குத்‌ தெரியும்‌. எகிப்திலிருந்து, 
விடுதலை பெற்று வந்தவுடன்‌, அவர்களுக்கு 
யுத்தம்‌ வந்தால்‌, ஒருவேளை இஸ்ரவேலர்கள்‌ 
எகிப்திற்கே திரும்பிப்‌ போய்விடலாம்‌ என்று 


நினைப்பார்கள்‌ (யாத்‌ 13:17-18). 


மைத்தன. 
இரத்தகினான்‌. விரோதிகள்‌ க்கும்‌ 
சக்தி அவர்களுடைய உள்ளத்தில்‌ குறைந்து 
போயிற்று. இந்தச்‌ சூழ்நிலையில்‌ தேவன்‌ 
அவர்களுக்கு உதவி புரிகிறார்‌ 
வனாந்தரத்தின்‌ வழியாகவும்‌, செங்கடல்‌ 
ஹியாகவும்‌ தேவன்‌ இஸ்ரவேலரை 
வழிநடத்திச்‌ செல்கிறார்‌. பெலிஸ்தருடைய 
தென்பகுதியிலுள்ள சீனாய்‌ தீபகற்பத்திற்கு. 
வழிநடத்துகிறார்‌. செங்கடலுக்கு முன்பாக, 
இஸ்ரவேலர்கள்‌ போனபோது, அவர்களுடைய 
வடக்குப்‌ பக்கத்திலும்‌, தெற்குப்‌ பக்கத்திலும்‌ 
உயர்ந்த பர்வதங்கள்‌ இருக்கின்றன. 
இஸ்ரவேலர்கள்‌ தேசத்திலே திகைத்துத்‌ 
திரிகிறார்கள்‌. வனாந்தரம்‌ அவர்களை 
அடைத்துப்‌ போட்டது என்று பார்வோன்‌ 
நினைக்கிறார்‌ (யாத்‌ 14:3) 





i FTE 
TT 


... இஸ்ரவேலரிடம்‌ ஆயுதங்கள்‌ இருந்ததா 
என்று தெரியவில்லை. 
ஆயுதங்களை ர்‌ 


புறப்பட்டுப்போகும்போது, யுத்த வீரரைப்போல. 
அணியணியாகப்‌ புறப்பட்டுப்‌ போகிறார்கள்‌. 
த்‌ 12:51). 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரை 
பெலிஸ்தரின்‌ தேசவழியாய்‌ நடத்தாமல்‌, 
சிவந்த சமுத்திரத்தின்‌ வனாந்தர வழியாய்‌ 
நடத்துவதற்கு ஒரு சில காரணங்கள்‌: 
உள்ளன. கர்த்தர்‌ காரணமில்லாமல்‌ எந்தக்‌ 
காரியத்தையும்‌ செய்யமாட்டார்‌. கர்த்தர்‌ 
செய்கிற ஒவ்வொரு காரியமும்‌ அவருடைய 
பிள்ளைகளின்‌ நன்மைக்கேதுவாகவே 

இருக்கும்‌. 
எரிப்தியர்களை சிவந்த சழத்திரத்திலே 
மூழ்கடிக்கப்பண்ணவேண்டும்‌ என்பது 
கர்த்தருடைய சித்தமாமிருக்கிறது. இதனால்‌ 
ர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரை சிவந்த 
வனாந்தர வழியாய்‌ 


430 


சத்தியே 


சமயங்களில்‌ மோசேக்கு விரோதமாகவும்‌, 
கர்த்தருக்கு, விரோதமாகவும்‌ 
முறுமுறுத்திருக்கிறார்கள்‌. அவர்களுடைய 

மனதிலே மனத்தாழ்மையில்லை. கர்த்தர்‌ 
அவர்களிடத்திலுள்ள பெருமைகளை நீக்கி, 
அவர்களை தாழ்த்தவேண்டுமென்று 
சித்தங்கொண்டிருக்கிறார்‌ 

“உன்‌ தேவனாகிய கர்த்தர்‌ உன்னைச்‌ 
சிறுமைப்படுத்தும்படிக்கும்‌, 


வனாந்தரத்திலே 


வழியையும்‌ நினைப்பாயாக" (உபா 8:2). 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


கானான்‌ தேசம்‌ 
புத்திரருக்கு ஆசீர்வாதமான தேசம்‌. கர்த்தர்‌ 
அவர்களுக்கு ஆசீர்வாதங்களைக்‌ 
கொடுப்பதற்கு முன்பாக, தம்முடைய 
பிரமாணங்களையும்‌, கற்பனைகளையும்‌ 
அவர்களுக்கு கொடுக்க விரும்புகிறார்‌. 
கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரோடு 
உடன்படிக்கை செய்து கொள்ள விரும்புகிறார்‌. 
இஸ்ரவேல்‌ ஐனத்தார்‌ இதுவரையிலும்‌ 
எகிப்து வா்‌ 
அடிமைத்தன த்திலிருந்தவர்கள்‌. 
தேசத்தில்‌ அவர்கள்‌ பார்கோகோடும்‌ 
எகிப்தியரோடும்‌, உடன்படிக்கை செய்து 
அவர்களுக்கு அடிமைகளாயிருந்தார்கள்‌. 
அவர்கள்‌ எகிப்து தேசத்தாரின்‌ பழக்க 
வழக்கங்களை பின்பற்றி வந்தார்கள்‌. 
புத்திரரை 
எய்தின்‌ 


கர்த்தரோ இஸ்ரவேல்‌ 

தம்முடைய பலத்த பயத்தினால்‌ 
அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை 
செய்திருக்கிறார்‌. இனிமேல்‌: 
ர்‌ க அடிமைகளல்ல. 
இப்போது 


அவர்களுக்கு 
கிடைத்தாலும்‌, 
கர்த்தருக்கு 


அவர்கள்‌ 


புத்திரர்‌ 
விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள்‌. 
இப்போது விடுதலை 
இனிமேலும்‌ அவர்கள்‌ 
கீழ்ப்படிந்து ஜீவிக்கவேண்டும்‌. 
கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
தம்முடைய பிரமாணங்களையும்‌, 
கற்பனைகளையும்‌ கொடுக்க விரும்புகிறார்‌. 
கர்த்தர்‌ அவர்களோடு உடன்படிக்கை செய்து, 
தம்முடைய உடன்படிக்கையை  முத்திரையிட 
விரும்புகிறார்‌. இந்தக்‌ காரியங்களையெல்லாம்‌ 
நிறைவேற்றுவதற்காக கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரரை சிவந்த சமுத்திரத்தின்‌ வனாந்தர 
வழியாய்‌ சுற்றிப்போகப்பண்ணுகிறார்‌. 
கர்த்ருடை வழி எப்போதுமே 
சரியான வழியாக இருக்கும்‌. பெலிஸ்தரின்‌ 
தேசவழியாய்ப்போவது சமீபமான வழியாக 
இருந்தாலும்‌, சிவந்த சமுத்திரத்தின்‌ 
வனாந்தர வழியாய்ப்போவது சுற்று வழியாக 
இருந்தாலும்‌, கர்த்தர்‌ எந்த வழியை 
டட .... ஜனத்திற்கு 
தெரிந்தெடுக்கிறாரோ, அந்த வழியே 
அவர்களுக்கு நலமான வழியாக இருக்கும்‌. 





i THEN 
ERRATA 


. நம்முடைய ஆவிக்குரிய தத்தும்‌ 


பாதுகாப்பான வழி. அந்த வழியே 
நமக்கு நல்ல வழி. கர்த்தருடைய வழியே 
நம்மை இலக்குக்கு நேராக வழிநடத்தி 
செல்லும்‌. கர்த்தர்‌ காண்பிக்கும்‌ வழியிலே 
நாம்‌ போகும்போது, கர்த்தருடைய தெய்வீக 
பாதுகாப்பும்‌, பராமரிப்பும்‌, 

கிடைக்கும்‌. நாம்‌ அந்த. 
காணாமல்‌ போய்விடமாட்டோம்‌. 


வன்க இல்ல்‌ புத்திரர்‌ இத்தனை 
வருஷங்களாக எகிப்து தேசத்திலே 
அடிமைகளாயிருந்தவர்கள்‌. அவர்களுக்கு 
சத்துருக்களுக்கு விரோதமாக 
யுத்தம்பண்ணி பழக்கமுமில்லை. 
அவர்களோடு யுத்தம்பண்ணவும்‌ அவர்கள்‌ 
ஆயத்தமாயில்லை. 
ஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
ஈகப்போனால்‌, அவர்களுக்கு 
யுத்தம்பண்ண வேண்டியது 
| இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ யுத்தத்தைக்‌ 
மனம்‌ மடிந்துபோவார்கள்‌ 
யுத்தம்பண்ணுவதற்கு பயந்து 
தேசத்திற்கே 


ப்து 
திரும்பிப்போய்விடுவார்கள்‌. 
ஜனத்தாருடைய 


ப ன்வேல்‌ 
அடிமைத்தனத்தினால்‌. 

க தபோய்க்கிடக்கிறு, அவர்கள்‌ 
இதுவரையிலும்‌ அடிமை வேலைகளை செய்து 
பழக்கப்பட்டவர்கள்‌. தங்கள்‌ கைகளில்‌ ஆயுதம்‌ 
ஏந்தி யுத்தம்பண்ணும்‌ பயிற்சி அவர்களுக்கு 
கிடைக்கவில்லை. 

யுத்தம்‌ வந்தால்‌, 

ர்‌ பயந்துவிடுவார்கள்‌. 


பெலிஸ்தரின்‌ 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பெலிஸ்தர்கள்‌ பலிசாலிகள்‌. அவர்கள்‌ 
ஏராளமான யுத்தங்களை சந்தித்தவர்கள்‌. 
யுத்தங்களில்‌ வெற்றி பெற்றவர்கள்‌. 
அவர்களுக்கு முன்பாக இஸ்ரவேல்‌ புத்திரரால்‌ 
எதிர்த்து நிற்கழுடியாது. இதுவரையிலும்‌ 
யுத்தம்பண்‌: பழக்கமில்லாத இஸ்ரவேல்‌ 
புத்திரரால்‌, யுத்தத்தில்‌ பயிற்சி பெற்ற 
பெலிஸ்தருக்கு விரோதமாக யுத்தம்பண்ண 
முடியாது என்பது கர்த்தருக்கு தெரியும்‌. 


தம்முடைய ஜனத்திற்கு 
ஒவ்வொரு காரியத்திலும்‌ பயிற்சி 
கொடுக்கிறார்‌. எல்லா பயிற்சிகளையும்‌ ஒரே 
வேளையில்‌ கொடுக்க முடியாது. கழுகு 
தன்னுடைய குஞ்சுகளுக்கு ஒவ்வொரு 
பமிற்சியாகக்‌ கொடுப்பதுபோல, கர்த்தர்‌ 
இஸ்ரவேல்‌. புத்திரருக்கு ஒவ்வொரு 
மிதக்கத்‌ கொடுத்து. அவர்களை. எது 
தேசத்திற்கு வெளியே அழைத்து 
வந்திருக்கிறார்‌. 


"கழகு தன்‌ கூட்டைக்‌ கலைத்து தன்‌ 
குஞ்சுக அசைவாடி, நன்‌ 
ட்கள்‌: ரத்து அலையை எடுக்கு. 
அவைகளைத்‌ தன்‌ செட்டைகளின்மேல்‌: 
சுமந்துகொண்டு போகிறது போல, கர்த்தர்‌ 
ஒருவரே அவனை வழிநடத்தினார்‌! (உபா 
321112). 


இஸ்ரவேல்‌ 
௧ 


தேச, 

தேசவழியாய்ப்போவது. 
வழியாகயிருந்தாலும்‌, அது 
வழியாகவும்‌, ஆபத்தான 
இருக்கிறது. கர்த்தர்‌ குழப்பத்தின்‌ 
தேவனல்ல. ஆகையினால்‌ கர்த்தர்‌ 
தம்முடைய ஜனத்தை குழப்பமான வழியாக 
வழிநடத்தவில்லை. 


கர்த்தர்‌ தம்முடைய ஜனத்திற்கு நல்ல 
வழியை கட்டளையிடுகிறார்‌. இஸ்ரவேல்‌ 
ர்‌ எகிப்து த்‌ ந 


கர்த்தர்‌ 


கானான்‌ 
பெலிஸ்தரின்‌ 
சமீபமான 
குழப்பமான 
வழியாகவும்‌ 


புத்திரர்‌ 


சத்திலிருந்து 
புறப்பட்டுப்போகிறார்கள்‌. 

யோசேப்பின்‌ 
தவை எடுத்துக்கொண்டு போகிறார்‌ 
(யாத்‌ 13:19). 


தான்‌ மரிப்பதற்கு. 
தன்னுடைய எலும்புகளை 
எகிப்து தேசத்திலே அடக்கம்பண்ணக்கூடாது 
என்றும்‌, அதை கானான்‌ 
அடக்கம்பண்ணவேண்டும்‌. 


சொல்லியிருந்தார்‌. 





1 
INTERIOML 

யோசேப்பு தன்‌ சகோதரரை நோக்கி: 
நான்‌ மரணமடையப்போகிறேன்‌; ஆனாலும்‌ 
தேவன்‌ உங்களை நிச்சயமாய்ச்‌ சந்தித்து. 
நீங்கள்‌ இந்தத்‌ தேசத்தை விட்டு, 
தாம்‌ ஆபிரகாமுக்கும்‌ ஈசாக்குக்கும்‌ 
யாக்கோபுக்கும்‌ ஆணையிட்டுக்‌ 
கொடுத்திருக்கிற தேசத்துக்குப்‌ 
போகப்பண்ணுவார்‌" என்றும்‌, 

தேவன்‌ உங்களைச்‌ சந்திக்கும்போது, 
என்‌ எலும்புகளை ல்விடத்திலிருந்து 
கொண்டுபோவீர்களாக” என்றும்‌ சொல்லி; 
யோசேப்பு இஸ்ரவேல்‌  புத்திரரிடத்தில்‌ 
ஆணையிடுவித்துக்கொண்டார்‌ 
(ஆதி 50:24,25). 

யோசேப்பு நூற்றுப்பத்து வயதுள்ளவராய்‌ 
மரித்தார்‌. அவருக்குச்‌ சுகுந்தவர்க்கமிட்டு, 
எகிப்து தேசத்தில்‌ அவரை ஒரு பெட்டியிலே 
வைத்துவைத்தார்கள்‌"' (ஆதி 50:26. 

யோசேப்பு தன்னுடைய சகோதரரிடத்தில்‌. 
சொன்ன வார்த்தைகள்‌, பிற்காலத்தில்‌ 
மோசேக்கும்‌ அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மோசே 
எகிப்து தேசத்திலுள்ள யோசேப்பின்‌ 
எலும்புகளை, தன்னோடேகூட எடுத்துக்‌ 
கொண்டு, எகிப்து தேசத்தைவிட்டு கானான்‌ 
தேசத்தை நோக்கி புறப்பட்டுப்போகிறார்‌ 

யோசேப்பின்‌ எலும்புகளுக்கு கானான்‌ 
தேசத்திலே இளைப்பாறுதல்‌ கிடைக்கும்போது, 
தங்களுக்கும்‌ அந்த தேசத்திலே 
இளைப்பாறுதல்‌ கிடைக்கும்‌ என்று இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ நம்புகிறார்கள்‌. தங்கள்‌ 
நம்பிக்கைக்கு அடையாளமாக அவர்கள்‌ 
யோசேப்பின்‌ எலும்புகளை கானான்‌ 
தேசத்திற்கு கொண்டு போகிறார்கள்‌. 

அவர்கள்‌ சுக்கோத்திலிருந்து 
பிரயாணப்பட்டு, வனாந்தரத்தின்‌ ஓரமாய்‌ 
ஏத்தாமிலே பாளயமிறங்குகிறார்கள்‌ 
(யாத்‌ 13:20) 


மேகஸ்தம்பமும்‌ 
அக்கினிஸ்தம்பமும்‌ 
யாத்‌ 18:21,22 


யாத்‌ 1921. அவர்கள்‌ இரவும்‌ பகலும்‌ 
வழிநடக்கக்கூடும்படிக்கு, 

பகலில்‌ அவர்களை 
மேகஸ்தம்பத்திலும்‌, 

அவர்களுக்கு 

அக்கினிஸ்தம்பத்திலும்‌ 

முன்‌ சென்றார்‌. 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


ஒனங்கவிடத்திலிருத்து 
விலகிப்போகவில்லை. 


இஸ்ரவேல்‌. புத்திரர்‌ எகிப்து 
தேசத்திலிருந்து புறப்பட்டுப்போகும்போது 
கர்த்தர்‌ அவர்களுக்கு முன்‌ செல்கிறார்‌. 
நித்திய வார்த்தையாகிய தேவனுடைய 
ஷேக்கைனா மகிமை அவர்களுக்கு முன்பாக 
பிரத்தியட்சமாய்‌ முன்செல்கிறது. காலம்‌. 
நிறைவேறியபோது, நித்திய 
வார்த்தையானவர்‌ மாம்சமாகி, நம்‌ மத்தியிலே. 
வாசமானார்‌. 


இஸ்ரவேல்‌. சபையார்‌ 
வனாந்தரத்திலிருந்தபோது கிறிஸ்துவானவர்‌ 
அவர்களோடு கூடமிருந்தார்‌. “அவர்களில்‌ 
சிலர்‌ கிறிஸ்துவைப்‌ பரீட்சை பார்த்து, 
ஸாப்பகளால்‌ அழிககப்ப்பார்கள்‌. அதுபோல 
நாமும்‌ கிறிஸ்துவைப்‌ 
பரீட்சைபாராதிருப்போமாக"' (கொரி 10:9). 


வனாந்தரத்தின்‌ 
வந்தாலும்‌, 
பிரசன்னம்‌ 


கர்த்தர்‌ நம்மை 
அனுபவத்திற்கு அழைத்து 
கர்த்தருடைய தெய்வீக 
அங்கேயும்‌ நம்மோடு கூடமிருக்கும்‌. கர்த்தர்‌ 
நம்மை ஒருபோதும்‌ கைவிடமாட்டார்‌. நாமும்‌ 
கர்த்தருடைய பிரசன்னத்திலிருந்து 
காணாமல்‌ போய்விடமாட்டோம்‌. இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ வனாந்தர பாதையின்‌ வழியாக 
கானான்‌ தேசத்திற்கு போகவேண்டும்‌ என்பது 
கர்த்தருடைய சித்தமாயிருக்கிறது. கர்த்தர்‌ 
அந்த வனாந்தரத்தின்‌ வழியாக, 
அவர்களுக்கு முன்சென்று. அவர்களை 
பாதுகாப்பாய்‌ வழிநடத்துகிறார்‌. 

நம்முடைய ஜீவியத்தை கர்த்தருடைய 
வார்த்தை ஆளுகை செய்ய வேண்டும்‌. 
கர்த்தருடைய பரிகத்த ஆவியானவர்‌ நம்மை 
வழிநடத்தவேண்டும்‌. நம்முடைய ஜீலியத்தின்‌ 
ஒவ்வொரு பகுதியிலும்‌ நாம்‌ கர்த்தருடைய 
மகிமையை நாடவேண்டும்‌. அப்போது 
கர்த்தர்‌ நம்முடைய ஜீவியத்தின்‌ எல்லா 
பகுதிகளிலும்‌, நம்மோடுகூடயிருப்பார்‌ என்றும்‌, 
அவர்‌ நமக்கு முன்சென்று நம்மை 
வழிநடத்துவார்‌ என்றும்‌, நாம்‌ கர்த்தருக்குள்‌ 
நம்பிக்கையாயிருக்கலாம்‌. 





i FTE 
ETT 


புதிய ஏற்பாட்டுக்காலத்து. 
விசுவாசிகளாகிய நம்மையும்‌ கர்த்தர்‌ 
தம்முடைய கிருபையினால்‌ வழிநடத்துகிறார்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ வனாந்தரத்தில்‌ 
பிரயாணம்பண்ணியபோது, கரத்‌ 
பிரசன்னத்திற்கு அடையாளமான 
பிரத்தியட்சமாய்ப்‌ பார்த்தார்கள்‌. 

இக்காலத்தில்‌ நாம்‌ மேகஸ்தம்பத்தையும்‌, 
அக்கினி ஸ்தம்பத்தையும்‌ பிரத்தியட்சமாய்க்‌ 
காணாவிட்டாலும்‌ கர்த்தருடைய பிரசன்னம்‌ 
நம்மோடு கூடமிருக்கிறறு என்பதையும்‌, 
கர்த்தர்‌ நம்மை வழிநடத்துகிறார்‌. 
என்பதையும்‌ விசுவாசிக்கவேண்டும்‌. புதிய 
ஏற்பாட்டுக்காலத்து விசுவாசிகளாகிய நாம்‌ 
தரிசித்து நடவாமல்‌ விசுவாசித்து 
நடக்கிறோம்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ வனாந்தரத்திலே 
இரவும்‌ பகலும்‌ வழிநடக்கவேண்டும்‌ என்பது 
கர்த்தருடைய விருப்பம்‌. கர்த்தர்‌ பகலில்‌ 
அவர்களை வழிநடத்த மேகஸ்தம்பத்திலும்‌, 
இரவில்‌ அவர்களுக்கு வெளிச்சங்காட்ட 
அக்கினிஸ்தம்பத்திலும்‌ அவர்களுக்கு முன்‌ 
செல்கிறார்‌. பகலிலே மேகஸ்தம்பமும்‌, 


இரவிலே அக்கினிஸ்தம்பமும்‌ 
ஜனங்களிடத்திலிருந்து விலகிப்போகவில்லை 
த்‌ 13:2122). 


கர்த்தர்‌ பகலில்‌ அவர்களை வழிநடத்த 
மேகஸ்தம்பத்திலும்‌, இரவில்‌ அவர்களுக்கு 
வெளிச்சங்காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும்‌ 
அவர்களுக்கு முன்‌ செல்கிறார்‌. இது. 
தேவனுடைய தூதனானவரின்‌ வாசஸ்தலமும்‌ 
வெளிப்பாடும்‌ ஆகும்‌. (யாத்‌ 14:19; 
யாத்‌ 32:34). பகலின்‌ வெயிலிலிருந்து 
"பாதுகாப்பதற்காக 


எண்‌ 916-8). 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பகல்வேளையிலே சூரியவெளிச்சம்‌ 
அதிகமாயிருக்கும்போது, வெயிலின்‌ உஷ்ணம்‌ 
அவர்கள்மீது அதிகமாய்த்‌ தாக்கும்போது, 
கர்த்தருடைய பிரசன்னம்‌ அவர்கள்மீது, 
மேஸ்தம்பமாக வந்து வழிநடத்துகிறது. 
இஸ்ரவேல்‌ புத்திர்‌ இரவுவேளையிலே 
வனாந்தரத்தின்‌ வழியாக நடக்கும்போது 
அவர்களுக்கு வெளிச்சம்‌ தேவைப்படுகிறது. 
கர்த்தருடைய பிரச்சன்னம்‌ அந்த இரவு 
வேளையிலே அக்கினி ஸ்தம்பமாக 
வெளிப்படுகிறது. அக்கினி ஸ்தம்பம்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு இரவின்‌ இருளை 
நீக்கி, வெளிச்சத்தைக்‌ கொடுக்கிறது. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
பலவீனமாயிருக்கிறார்கள்‌. ஆனாலும்‌ 
கர்த்தர்‌ தம்முடைய கிருபையினாலும்‌, 
மனதுருக்குத்தினாலும்‌, தம்முடைய தெய்வீக 
பிரசன்னத்தை அவர்கள்‌ மத்தியிலே 
வெளிப்படுத்துகிறார்‌. இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
வானத்திலே மேகஸ்தம்பத்தையும்‌ அக்கினி 
ஸ்தம்பத்தையும்‌ பார்க்கும்போது, 
கர்த்தருடைய பிரசன்னம்‌ தங்களுக்கு 
முன்செல்கிறது என்பதை அவர்கள்‌ 
அறிந்துகொள்கிறார்கள்‌. 

சிவந்த ழத்திர்தின்‌ சவந்த்‌ 
சாலை வசதியோ, 
அந்த வனாந்தரத்தில்‌ ப லப 
பாதைகளைக்‌ குறிப்பதற்கு அவர்களிடத்தில்‌ 
வரைபடமும்‌ இல்லை. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
எல்லோருமே வனாந்தரத்திற்கு புதியவர்கள்‌. 
அவர்களில்‌ ஒருவருக்கும்‌ வனாந்தர 
பாதையில்‌ பழக்கமில்லை. 


விசுவாசத்திலே 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ வனாந்தரத்தில்‌ 
பிரயாணம்பண்ண அவர்களுக்கு 
கர்த்தருடைய உதவி தேவைப்படுகிறது. 
கர்த்தர்‌ அவர்களை வறிநடத்துவதற்காக, 
அவிகளுக்கு முன்செல்கிறார்‌. கர்த்தரே 
அவர்களுக்கு வழிகாட்டியாயிருக்கிறார்‌. 
கர்த்தருடைய பிரசன்னத்திற்கு 
அடையாளமான  மேகஸ்தம்பம்‌ பகலிலே 
அவர்களுக்கு நிழலைக்‌ கொடுக்கிறது. 





ழ்‌ நவள 
யாய 


பிரசன்னத்திற்கு 
அடையாளமான ஸ்தம்பம்‌ 
இரவிலே அவர்களுக்கு வெளிச்சத்தைக்‌ 
கொடுக்கிறது. அவர்களால்‌ இரவும்‌ பகலும்‌ 
பிரயாணம்‌ பண்ண 
பகலிலே மேகஸ்தம்பமும்‌, 


கர்த்தருடைய 


ஜனங்களிடத்திலிருந்து விலகிப்போகவில்லை. 
கர்த்தருடைய பிரசன்னத்திற்கு 


அடையாளமான இந்த அற்புதம்‌, இஸ்ரவேல்‌ 
எப்போதும்‌ 


கர்த்தர்‌... இஸ்ரவேல்‌ புத்திரரை விட்டு 
பாகவில்லை. கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 


புத்திரரை கானான்‌ 

எல்லைகளுக்கு சமீபமாக ழத்‌ 
வருகிறார்‌. வானத்திலே பலத்த காற்று 
வீசினாலும்‌, 

மேகஸ்தம்பத்தை 

எவ்வளவு பெரிய சுழல்காற்றாகயிருந்தாலும்‌, 
அந்தக்‌ காற்றால்‌ மேகஸ்தம்பத்தை கலைக்க 
முடியவில்லை. 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


வேதபண்டிதர்கள்‌ 
ஸ்தம்பத்திற்கும்‌, 'மேகஸ்தம்பத்திற்கும்‌ 
ஆவிக்குரிய விளக்கம்‌ சொல்லுகிறார்கள்‌. 
இது கிறிஸ்துவுக்கு அடையாளம்‌ என்பது 
அவர்கள்‌ சொல்லுகிற வியாக்கியானம்‌. 
கிறிஸ்துவானவர்‌ மாம்சத்தில்‌ 
வெளிப்பட்டபோது, அவருடைய தெய்‌ 
வெளிச்சத்திற்கு மேகம்‌ 
திரைச்சீலையைப்போல இருக்கிறது என்றும்‌ 
தெய்வீக சுபாவத்திற்கு, 
ஒரு திரைசீலைப்போல 
என்றும்‌ வேதபண்டிதர்கள்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 


| கிறிஸ்துவே நமக்கு வழியாகவும்‌, 
நம்முடைய பாதைக்கு தீபமாகவம்‌, நம்மை 


அக்கினி 


மேஸ்தம்கபமாகவும்‌ 
கூடயிருந்து, அவர்களுக்கு முன்சென்று 
அவர்களை வழிநடத்துகிறார்‌. 





f= FTN 
TT 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ எகிப்து 
தேசத்திலிருந்து அணியணியாய்ப்‌ 
புறப்பட்டுப்போகிறார்கள்‌. யூதருடைய சபை 
பிறக்கிறது. அவர்கள்‌ எகிப்து தேசத்திலிருந்து 
புறப்பட்ட சம்பவம்‌, இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ 


சரித்திரத்திலே மிகவும்‌ முக்கியமானது. 


எபிரெயருக்கு எழுதின 

ஆசிரியர்‌, இந்த சம்பவத்தை மொத்தமாக 

ப்‌ சொல்லுகிறார்‌. 

அவர்கள்‌ சிவந்த 

உலந்த தரையைக்‌ 

கடந்துபோவதுபோலக்‌ கடந்துபோனார்கள்‌; 

எகிப்தியர்‌ அப்படிச்‌ செய்யத்‌ துணிந்து 
அமிழ்ந்துபோனார்கள்‌" (எபி 11:29), 


ஸ்ரவேல்‌  புத்திரருக்‌ 

ரத்திலே  மிகப்பெ ஆபத்து 

உண்டாயிற்று. கர்த்தர்‌ இதுபற்றிய 

காரியங்களை தெளிவாகச்‌ சொல்லுகிறார்‌ 
(யாத்‌ 141-4) 


சிவந்த 


பார்வோன்‌ தன்னுடைய. 
கூட்டிக்கொண்டு, இஸ்ரவேல்‌ 
பின்தொடர்ந்து வருகிறான்‌ (யாத்‌ 14:5-9), 
இஸ்ரவேல்‌ புத்திரரோ எகிப்தியர்‌ 
தங்களுக்கு பின்னே வருகிறதைக்‌ கண்டு 
பயப்படுகிறார்கள்‌. அவர்கள்‌ மோசேக்கு 
விரோதமாக முறுமுறுக்கிறார்கள்‌ 
(யாத்‌ 1410-12, மோசே இஸ்ரவேல்‌ 
புத்திரரை கர்த்தருடைய நாமத்தினால்‌ 
உற்சாகப்படுத்துகிறார்‌ (யாத்‌ 141374. 


கர்த்தர்‌ தம்முடைய ஜனத்தை, 
அவர்களுடைய சத்துருக்களிடமிருந்து 
அற்புதமாய்‌ விடுவிக்கிறார்‌. கர்த்தர்‌ 
இதுபற்றிய காரியங்களை மோசேயினிடத்தில்‌: 
விரிவாகச்‌ சொல்லுகிறார்‌ (யாத்‌ 14:15-18). 


ஜனத்தைக்‌ 
புத்திரரை 


வல்லமையினால்‌, 
எகிப்தியரின்‌ சேனையும்‌ இஸ்ரவேலரின்‌ 
சேனையும்‌ ஒன்றோடொன்று 
சேரமுடியவில்லை. கர்த்தருடைய பிரசன்னம்‌ 
இரண்டு  சேனைகளுக்கும்‌ நடுவிலே. 
இருக்கிறது (யாத்‌ 14:19,20). 


கர்த்தருடைய 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


"கர்த்தர்‌... லந்த: சமுத்திரத்தை 
ஒதுங்கும்படி செய்கிறார்‌. சமுத்திரத்தின்‌ 
ஜலம்‌ பிளந்து பிரிந்துபோயிற்று (யாத்‌ 14:21). 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ சமுத்திரத்தின்‌ நடுவாக 
வெட்டாந்தரையிலே நடந்துபோகிறார்கள்‌ 
(யாத்‌ 14:22,29). 


எகிப்தியர்களும்‌ இஸ்ரவேல்‌. 
புத்திரரைத்‌ தொடர்ந்து அவர்கள்‌ பிறகாலே 
சமுத்திரத்தின்‌ நடுவே பிரலவேசிக்கிறார்கள்‌. 
கர்த்தர்‌ எகிப்தியரின்‌ சேனையை 
கலங்கப்பண்ணுகிறார்‌ (யாத்‌ 14:23-25) 
கர்த்தர்‌ எகிப்தியரை கடலின்‌ நடுவே 
கவிழ்த்துப்போடுகிறார்‌. கடல்‌ பார்வோனையும்‌ 
அவனுடைய இராணுவம்‌ அனைத்தையும்‌ 
மூடிக்கொள்கிறது. அவர்கள்‌ எல்லோரும்‌ 
சிவந்த சமுத்திரத்திலே செத்துப்போகிறார்கள்‌ 
(யாத்‌ 14:26-28), 


எகிப்தியர்‌ 
செத்துக்கிடக்கி 
காண்கிறார்கள்‌ 

கர்த்தருக்கு பயந்து, 
மோசேமினிடத்திலும்‌ 
வைக்கிறார்கள்‌ (யாத்‌ 14:30 3] 


இஸ்ரவேலரின்‌ பிரயாணம்‌ 
யாத்‌ 14:1-9 


யாத்‌ 14:1. கர்த்தர்‌ மோசேயை நோக்கி: 


யாத்‌ 14:2. நீங்கள்‌ திரும்பி 
மிக்தோலுக்கும்‌ சமுத்திரத்துக்கும்‌ 
நடுவே பாகால்செயோனுக்கு முன்பாக 
இருக்கிற ஈரோத்‌ பள்ளத்தாக்கின்‌ 
முன்னடியிலே பானயமிறங்கவேண்டும்‌ 
என்று இஸ்ரவேல்‌ புத்திரருக்குச்‌. 
சொல்லு; அதற்கு. எதிராகச்‌. 
சமுத்திரக்கரையிலே. 
பானயமிறங்குவீர்களாக. 


யாத்‌ 15:3. அப்பொழுது பார்வோன்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரரைக்குறித்து: 
அவர்கள்‌ தேசத்திலே திகைத்துத்‌ 
திரிகிறார்கள்‌; வணாந்தரம்‌ அவர்களை 
அடைத்தூப்போட்டது. என்று 
சொல்லுவான்‌. 





i THE 
TT 


யாத்‌ 1444. ஆகையால்‌ பார்வோன்‌ 
அவர்களைப்‌ பின்தொடரும்படிக்கு, 
நான்‌ அவன்‌ இருதயத்தைக்‌ கடினப்‌ 
படுத்தி, நானே கர்த்தர்‌ என்பதை 
எகிப்தியர்‌ அறியும்படி, பார்வோனாலும்‌ 
அவனுடைய எல்லா ராணுவத்தாலும்‌ 
மகிமைப்படுவேன்‌ என்றார்‌; அவர்கள்‌ 
அப்படியே செய்தார்கள்‌. 


யாத்‌ 145, 
ஓடிப்போய்விட்டார்கள்‌. 

எகிப்தின்‌ ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்ட 
போது, ஜனங்களுக்கு விரோதமாகப்‌ 
பார்வோனும்‌ அவன்‌ ஊழியக்காரரும்‌ 
மனம்‌ வேறுபட்டு: நமக்கு வேலை 
செய்யாதபடிக்கு நாம்‌ இஸ்ரவேலரைப்‌ 
போகவிட்டது என்ன காரியம்‌ 
என்றார்கள்‌. 


யாத்‌ 1448. அவன்‌ தன்‌ 
இரதத்தைப்பூட்டி, தன்‌ ஜனங்களைக்‌ 
கூட்டிக்கொண்டு, 


யாத்‌ 147. பிரதானமான அதுதாது 
இரதங்களையும்‌, எகிப்திலுன்ன மற்ற 
சகல்‌. இரதங்களையும்‌, அவைகள்‌ 
எல்லாவற்றிற்கும்‌ அதிபதிகளான. 
வீரரையும்‌ கூட்டிக்கொண்டு போனான்‌. 


யாத்‌ 15:8. 
ராஜாவாகிய பார்வோனின்‌ 
இருதயத்தைக்‌ கடினப்படுத்தினார்‌; 
அவன்‌ இஸ்ரவேல்‌ புத்திரைப்‌ 
மின்தொடர்ந்தான்‌, இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
பலத்த கையுடன்‌ புறப்பட்டுப்‌ 
போனார்கள்‌. 


கர்த்தர்‌ எகிப்தின்‌ 


மாத்‌ 14:9. எகிப்தியர்‌ பார்வோனுடைய 

குதிரைகளோடும்‌ 
இரகங்களோடும்‌ அவனுடைய 
குதிரைவீரரோடும்‌ சேனைகளோடும்‌. 
அவர்களைத்‌ தொடர்த்துபோய்‌, 
சுமுத்திரத்தண்டையிலே 
பாகால்செயோனுக்கு எதிரே இருக்கிற 
சரோத்‌ பன்னத்தாக்கின்‌ முன்னடியிலே 
பானயமிறங்கியிருக்கிற அவர்களைக்‌: 
கிட்டினார்கள்‌.. 


இஸ்ரவேல்‌ ட்ட 
டப ப வடு டும்‌ என்றும்‌, 
அவர்கள்‌ எங்கே பாளயமிறங்கவேண்டும்‌. 
என்றும்‌, கர்த்தர்‌ படத மோசேயின்‌ 
மூலமாக கட்டளை கொடுக்கிறார்‌. 


எந்த வழியாகப்‌ 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ மோசேயை நோக்கி, 
திரும்பி மிக்தோலுக்கும்‌ சமுத்திரத்துக்கும்‌ 
நடுவே பாகால்செபோனுக்கு முன்பாக 
இருக்கிற ஈரோத்‌ பள்ளத்தாக்கின்‌ 
முன்னடியிலே பாளயமிறங்கவேண்டும்‌ என்று 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்குச்‌ சொல்லு: 
அதற்கு எதிராகச்‌  சமுத்திரக்கரையிலே 
பாளயமிறங்குவீர்களாக” (யாத்‌ 14:1,2) என்று 
சொல்லுகிறார்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 


பிரயாணம்பண்ணி ஈரோத்‌ 
பள்ளத்தாக்குக்கு வருகிறார்கள்‌. அவர்கள்‌ 
இதுவரையிலும்‌ மேற்கொண்ட 
பிரயாணத்தின்‌ விவரம்‌ வருமாறு : 


1. சுக்கோத்து - இஸ்ரவேலர்கள்‌ இங்கு 
பாளயமிறங்கிமிருந்தார்கள்‌ 
(யாத்‌ 12:37; யாத்‌ 13:20) 


ராமசேசிலிருந்து 


ஏத்தாம்‌ - இது எகிப்தின்‌ கோட்டை 
இங்கு எகிப்தியர்‌ தங்களுடைய சூரிய 
தெய்வத்தை ஆராதனை செய்தார்கள்‌. 
(யாத்‌ 13:20) 


ஈரோத்‌ பள்ளத்தாக்கு. 
மிக்தோலுக்கு அருகில்‌ 
பகுதியிலுள்ள பள்ளத்தாக்கு, 
ஆசியாவிலிருந்து எகிப்தைப்‌ 
பாதுகாக்கும்‌ அரணான பகுதி. இந்தப்‌ 
பகுதி பாகால்செபோனுக்கு அருகில்‌ 
உள்ளது. எகிப்தியருடைய புராணத்தின்‌ 
பிரகாரம்‌ தைப்போன்‌ என்னும்‌. 
தெய்வத்திற்கு இங்கு ஒரு கோவில்‌ 


உள்ளது. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தருடைய 

ர்த்தைக்கு கீழ்ப்படிகிறார்கள்‌. அவர்கள்‌ 

விரோதமாகவோ, 

-விரோதமாகவோ இப்போது 

அவர்கள்‌ 

கர்த்தருடைய 

வழிநடத்துதலிலும்‌ 

திருப்தியோடிருக்கிறார்கள்‌. கர்த்தர்‌ 

இஸ்ரவேல்‌: புத்திரரை வழிநடத்தி 

சுக்கோத்திற்கு அழைத்துக்கொண்டு வந்தார்‌ 

3 அதன்‌ பின்பு அவர்கள்‌ 
பிரயாணப்பட்டு, 

ஓரமாய்‌. ஏத்தாமிலே 
பாளயமிறங்கியிருக்கிறார்கள்‌ (யாத்‌ 13:20) 


இது 


செங்கடல்‌. 





i THE 
TT 


அங்கி கருக்கு இஸ்ரவேல்‌. பந்தர்‌ 
ஏத்தாமிலிருந்து இன்னும்‌ 
செய்தால்‌, 


தமக்கு ஆராதனை 
டும்‌ என்று. கர்த்தர்‌ 

நியமித்திருக்கிறார்‌. 

கர்த்தரோ 
ஏத்தாமிலிருந்து 
வழிநடத்தவில்லை.ஆ. 
கர்த்தர்‌ 
வழிநடத்துகிறார்‌. 
இப்போது கானான்‌ 
முன்னேறிப்போகாமல்‌, 
வழியிலே மிக்தோலுக்கு போகிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கானான்‌ தேசத்திலிருந்து 
தென்திசையில்‌ பிரயாணம்பண்ணி, சிவந்த 
சமுத்திரத்திற்கு நேராக போகிறார்கள்‌. 

கர்‌ 
பிரகாரமாக.“ இஸ்ரேல்‌ 
ஏந்தாமிலிருந்து ஒரேபுக்கு 
அவர்களை 


இஸ்ரவேல்‌ புத்திரரை 
ஒரேபுக்கு 


அதற்கு பதிலாக 


இந்து 
சமுத்திரத்திற்கு நேராக எத்தகு 


பார்வோன்‌ இஸ்ரவேல்‌ 
அழித்துப்போடவேண்டும்‌. என்று 
திட்டம்பண்ணுகிறான்‌. கர்த்தரோ 
பார்வோனை  அழித்துப்போடவேண்டுமென்று 
தீர்மானித்திருக்கிறார்‌. கர்த்தருடைய 
திட்டம்‌ மோசேக்கு தெரிந்திருக்கவேண்டும்‌. 
அது மாத்திரமல்ல, பார்வோனுடைய 
சதித்திட்டமும்‌ மோசேக்கு. 
தெரிந்திருக்கவேண்டும்‌ 


பத்திரை 


வனாந்தரம்‌ 
அவர்களை  அடைத்துப்போட்டது” என்று 
சொல்லுகிறான்‌ (யாத்‌ 14:3). பார்வோன்‌ 
இல்வாறு சொல்லுவான்‌ என்பதை கர்த்தர்‌ 
மோசேக்கு சொல்லுகிறார்‌. 

கர்த்தர்‌ பார்வோனை 
ன்‌ ்‌ 


அழிக்க 
தீர்மானம்‌. 
பண்ணியிருக்கிறார்‌. கர்த்தர்‌ பார்வோனுக்கு 
விரோதமான தம்முடைய சித்தத்தையும்‌. 
மோசேக்கு சொல்லுகிறார்‌. 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ 
பார்வோன்‌ 
பின்தொடரும்பிக்கு, 


ராணுவத்தாலும்‌ 
(யாத்‌ 14:4) என்று சொல்லுகிறார்‌. 


பார்வோனும்‌ எகிப்தியரும்‌ 
கர்த்தருடைய திட்டத்தின்‌ பிரகாரமாக! 
செய்கிறார்கள்‌. கர்த்தர்‌ மனுஷருடைய 
நினைவுகளை அறிந்திருக்கிறார்‌. பார்வோன்‌ 
என்ன நினைக்கிறான்‌ என்பதும்‌, அவன்‌ 
என்ன செய்யப்போகிறான்‌ என்பதும்‌ 
கர்த்தருக்கு தெரிந்திருக்கிறது. 
சத்துருக்களுடைய  சதிஆலோசனைகளை 
கர்த்தர்‌ மோசேக்கு தெரியப்படுத்துகிறார்‌. 


இஸ்ரவேல்‌ 
ஒடிப்போய்விட்டார்கள்‌ 
ராஜாவுக்கு 
அப்போது. 
விரோதமாகப்‌ ்‌ 
ஊழியக்காரரும்‌. வேறுபடுகிறார்கள்‌. 
எகிப்தியர்கள்‌ தங்களுக்குள்ளே, 
“நமக்கு வேலை செய்யாதடிக்கு நாம்‌ 
இஸ்ரவேலரைப்‌ போகவிட்டது என்ன காரியம்‌" 
யாத்‌ 1425) என்று 
சொல்லிக்கொள்கிறார்கள்‌. 


பார்வோன்‌... இஸ்ரவேல்‌ புத்திரை 

பழிவாங்கவேண்டும்‌ என்றும்‌, அவர்களை 

என்றும்‌. 

பார்வோனும்கும்‌ 

இஸ்ரவேல்‌ புத்திரர்மீது 

மிகுந்த கோபமுண்டாயிற்று. கர்த்தர்‌ 

பார்வோனுடைய திட்டத்தையும்‌ அவனுடைய 

கோபத்தையும்‌, அவனுக்கு விரோதமாகப்‌ 

பயன்படுத்துகிறார்‌. கர்த்தர்‌ தம்முடைய 

திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு, 

பார்வோனுடைய திட்டத்தையே அவனுக்கு 
விரோதமாக செயல்படுத்துகிறார்‌. 


ஜனங்கள்‌ 
என்று எகிப்தின்‌ 
அறிலிக்கப்படுகிறது 


மனம்‌ 


கர்த்தருடைய சித்தத்தின்‌ 
பிரகாரமாகவும்‌, திட்டத்தின்‌ பிரகாரமாகவும்‌ 
எகிப்தியர்கள்‌ பார்வோனிடத்தில்‌ வந்து, 
'இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ ஓடிப்போய்விட்டார்கள்‌"' 
என்று அறிவிக்கிறார்கள்‌. 
பார்வோனுடைய 
நடப்பிக்கிறார்‌. 





f= FTE 
TT 


ட்டுப்பேகுனறு தப்படுததனார்கள்‌ 
ஆனால்‌ இப்போதோ அவர்கள்‌, “நமக்கு 
வேலை செய்யாதபடிக்கு நாம்‌ இஸ்ரவேலரை 
போகவிட்டது என்ன காரியம்‌” என்று 
சொல்லி தங்கள்மீதே கோபப்படுகிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ 
தேசத்தின்‌ அ 
விடுவிக்கப்பட்டதினால்‌, 
தாயம்‌ 


அவர்களை  ஒடுக்குவதே' 
ஆனந்தமாயிருந்தது. இப்போது எகிப்தியர்‌ 
தங்கள்‌ ஆனந்தத்தையும்‌, சந்தோஷத்தையும்‌ 
இழந்துபோனார்கள்‌. 


கர்த்தருடைய ஜனத்திற்கு விடுதலை 
கிடைக்கும்போது சத்துருக்கள்‌ அதற்காக 
துக்கப்படுகிறார்கள்‌. கர்த்தருடைய 
பிள்ளைகள்‌ சந்தோஷமாயிருப்பதைப்‌ பார்த்து, 
அவர்களுடைய சத்துருக்கள்‌ மனம்‌ 


வேதனைப்படுகிறார்கள்‌. 


“பின்னையும்‌ ஆமான்‌: ராஜஸ்திரீயாகிய 
எஸ்தரும்‌ தான்‌ செய்த விருந்துக்கு 
ராஜாவுடனேகூட என்னைத்தவிர 
வேறொருவரையும்‌ அழைக்கவில்லை; 
நாளைக்கும்‌ ராஜாவுடனேகூட நான்‌ 
விருந்துக்கு  வரவரழைக்கப்பட்டிருக்கிறேன்‌. 
ஆனாலும்‌ அந்த யூதனாகிய மொர்தெகாய்‌ 
ராஜாவின்‌ அரமனைவாசலில்‌ 
உட்கார்ந்திருக்கிறதை நான்‌ 
அவையெல்லாம்‌. எனக்கு 
ஒன்றுமில்லையென்றான்‌” (எஸ்‌ 5:12,13). 


காணுமளவும்‌ 


'அப்பொழுது பிரதான  ஆசாரியனும்‌ 
அவனுடனேகூட 
சமயத்தாரனைவரும்‌ 
பொறாமையினால்‌ 
அப்போஸ்தலர்களைப்‌ பிடித்து, பொதுவான 
சிறைச்சாலையிலே. வைத்தார்கள்‌" 
(அப்‌ 52718) 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சேவகர்‌ 
அவர்களைக்‌ 
சிறைச்சாலை மிகுந்த 
பூட்டப்பட்டிருக்கவும்‌, காவற்காரர்‌ 
கதவுகளுக்குழுன்‌ நிற்கவும்‌ 
திறந்தபொழுதோ உள்ளே 
காணோம்‌ என்று 
(அப்‌ 5:22,23). 

இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ எகிப்து 
தேசத்தைவிட்டு புறப்பட்டுப்போவதற்கு, 
எகிப்தியர்களும்‌ சம்மதம்‌ தெரிவித்தார்கள்‌. 
அவர்களைப்‌ போகவிட்டதற்காக இப்போது, 
எகிப்தியர்கள்‌ வருத்தப்படுகிறார்கள்‌. 
அவர்கள்‌ தங்களுடைய செய்கைகளை 
நினைத்து மனம்‌ வேதனைப்படுகிறார்கள்‌. 
அவர்கள்‌ தங்கள்‌ மீதே கோபப்படுகிறார்கள்‌. 


போய்‌, 
காணாமல்‌, 


சிறைச்சாலையிலே. 
திரும்பிவந்து: 
பத்திரமாய்ப்‌ 
வெளியே 
கண்டோம்‌; 
ஒருவரையும்‌. 
அறிவித்தார்கள்‌ 


ர்த்தருடைய ஜனத்திற்கு விரோதமாக 
சத்துருக்கள்‌ கோபப்படுகிறார்கள்‌. 
பொறாமைப்படுகிறார்கள்‌. சத்துருக்களின்‌ 
கோபத்தினாலும்‌ பொறாமையினாலும்‌ 
கர்த்தருடைய ஜனத்திற்கு பாதிப்பு ஏற்படாது. 
சத்துருக்களின்‌ கோபமும்‌ பொறாமையும்‌ 
அவர்களையே வேதனைப்படுத்தும்‌. 
“துன்மார்க்கன்‌ அதைக்கண்டு 
மனமடிவாகி, தன்‌ பற்களைக்‌ கடித்துக்‌ 
கரைந்துபோவான்‌; துன்மார்க்கருடைய ஆசை 
அழியும்‌" (சங்‌ 11210). 
பார்வோன்‌ எகிப்து தேசத்தை விட்டு 
புறப்பட்டுப்போன இஸ்ரவேல்‌ புத்திரரை 
கைதுபண்ணி, மறுபடியும்‌ தன்னுடைய 
தேசத்திற்கு இழுத்துக்கொண்டு வரவேண்டும்‌. 
தீர்மானத்தோடிருக்கிறான்‌. 
அவன்‌ தன்‌ இரதத்தைப்பூட்டி, 
கூட்டிக்கொண்டு, 
பிரதானமான அறுநூறு இரதங்களையும்‌, 
எகிப்திலுள்ள மற்ற சகல இரதங்களையும்‌, 
அவைகள்‌ எல்லாவற்றிற்கும்‌ அதிபதிகளான 
வீரரையும்‌ கூட்டிக்கொண்டு போகிறான்‌ 
(யாத்‌ 14:67). 
கர்த்தர்‌ எகிப்தின்‌ 
பார்வோனின்‌ 
க்ஷப்படுத்துகிறார்‌. அதனால்‌ அவன்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரரை பின்தொடருகிறான்‌. 
கர்த்தர்‌ பார்வோனையும்‌ அவனுடைய 
சேனையையும்‌ மொத்தமாய்‌ அழித்துப்போட 
தீர்மானத்தோடிருக்கிறார்‌. 
| பாதுகாக்கப்பட்டு 
எகிப்தியர்கள்‌ 
அவதி கர்த்தருடைய நாமம்‌ 
மகிமைப்படும்‌. 


ராஜாவாகிய 
இருதயத்தைக்‌ 





i= THE 
TT 


கர்த்தர்‌ 
நாமமகிமைக்காகவும்‌, 
கர்த்தருடைய மகத்துவத்தையும்‌, 
மகிமையையும்‌ அறிந்துகொள்ளவேண்டும்‌ 
என்பதற்காகவும்‌, பலத்த கிரியைகளை 
நடப்பிக்கிறார்‌. கர்த்தர்‌ தம்முடைய திட்டத்தை 
மோசேக்கு எடுத்துச்‌ சொல்லுகிறார்‌. 


மோசேயை 


தம்முடைய 
எகிப்தியர்கள்‌ 


நோக்கி, 
பின்தொடர்ந்து 
இருதயத்தைக்‌ 
பார்வோனாலும்‌ அவன்‌ 
குதிரைவீரர்‌ முதலாகிய 
ல்‌ ாணுவத்தாலும்‌ 
இப்படி நான்‌ 

பார்வோனாலும்‌ அவன்‌  இரதங்களாலும்‌: 
அவன்‌ குதிரைவீரராலும்‌ மகிமைப்படும்போது. 
நானே கர்த்தர்‌ என்பதை ப்தியர்‌ 
அறிவார்கள்‌” யாத்‌ 14378). 
சொல்லுகிறார்‌. 

பார்வோனை மாத்திரம்‌ 
போதாது. அவனோடுகூட 
குதிரைவீரரையும்‌, 
அழித்துப்போடவேண்டும்‌ 
கர்த்தருடைய 
தன்னிடத்தில்‌ ஏராளமான 
இரதங்களும்‌ இருப்பதைப்‌ பார்த்து பார்வோன்‌ 
தன்னுடைய இருதயத்தில்‌ 
மனமேட்டிமையாயிருக்கிறான்‌. 
தாழ்த்தவேண்டும்‌ என்பதே. 
சித்தம்‌. கர்த்தர்‌ பென்‌ வக்க 
எதிர்த்து நிற்கிறார்‌. 

இஸ்ரவேல்‌ ட்‌, ர்‌ 
புறப்பட்டுப்போய்‌, ஈரோத்‌ 
பாளயமிறங்குகிறார்கள்‌. எகிப்தியர்‌ 
பார்வோனுடைய சகல குதிரைகளோடும்‌. 
இரதங்களோடும்‌ 
குதிரைவீரரோடும்‌ 
அவர்களைத்‌ 
எகிப்தியர்கள்‌ 
பாகால்செபோனுக்கு 


கர்த்தர்‌ 
“எகிப்தியர்‌ உங்களைப்‌ 
வரும்படி நான்‌ அவர்கள்‌ 
கடினப்படுத்தி, 


அழித்தால்‌ 
அவனுடைய 
இரதவீரர்களையும்‌ 


ஏத்தாமிலிருந்து 
பள்ளத்தாக்கிலே 


தொடர்ந்துபோகிறார்கள்‌. 
சமுத்திரத்தண்டையிலே 
ல்‌ எதிரே இருக்கிற 
ஈரோத்‌... பள்ளத்தாக்கின்‌ முன்னடியிலே. 
பாளயமிறங்கியிருக்கிற அவர்களைக்‌ 
கிட்டுகிறார்கள்‌ (யாத்‌ 14:9). 


பார்வோன்‌ தன்னுடைய சேனையுடன்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரரை: பின்தொடர்ந்து 
வருகிறான்‌. எகிப்தியருடைய சேனை 
பலமுள்ளதாயிருக்கிறது. அந்த சேனையின்‌ 
விவரம்‌ வருமாறு : 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பார்வோன்‌ - படைத்தலைவன்‌ 
பார்வோனின்‌ பிரபுக்கள்‌ - 
பார்வோனின்‌ உறவினர்களாக 
இருக்கலாம்‌. இவர்கள்‌ 
படைத்தளபதிகளாக இருக்கிறார்கள்‌. 


அறுநூறு இரதங்கள்‌ - பார்வோனுடைய 
பாதுகாவலர்கள்‌. இவர்கள்‌ எகிப்தில்‌ 
பிரதானமானவர்கள்‌ (யாத்‌ 14:7). 


எகிப்தின்‌ சகல இரதங்களும்‌ அவைகள்‌ 
எல்லாவற்றிற்கும்‌ அதிபதிகளான 
வீரர்களும்‌ (யாத்‌ 14:7,9) 
யோசபஸ்‌ என்னும்‌ வரலாற்று ஆசிரியர்‌ 
பார்வோனின்‌ சேனையைப்‌ பற்றி 
எழுதியிருக்கிறார்‌. பார்வோனுடைய 
சேனையில்‌ 50,000  குதிரைவீரர்களும்‌, 
இரண்டு லட்சம்‌ காலாட்படையினரும்‌. 
இருந்தார்களாம்‌. 
எகிப்தியரின்‌ சேனை 
பத்திரரை கிட்டிச்சேருகிறார்கள்‌. இஸ்ரவேல்‌ 
ஜனங்கள்‌ ராமசேசை விட்டுப்‌ புறப்பட்டு, 
ஒருவாரமாயிற்று அவர்கள்‌ ஏத்தாமிலிருந்து 2 
அல்லது 3 நாட்கள்‌ பிரயாணம்‌ செய்திருக்க 
வேண்டும்‌. இப்பொழுது அவர்கள்‌ 
செங்கடலுக்கு அருகில்‌ வந்துவிடுகிறார்கள்‌. 
இதற்கு மேல்‌ அவர்களால்‌ பிரயாணம்‌: 
பண்ண முடியாது. எகிப்தியரும்‌, 
இஸ்ரவேலரைத்‌ தொடர்ந்துபோய்‌, 
அவர்களுக்கு அருகில்‌ வந்துவிடுகிறார்கள்‌. 
இந்தச்‌ சூழ்நிலையில்‌ தேவனுடைய திட்டம்‌ 
என்ன என்பது மோசேக்கு இன்னும்‌ 
'வெளிப்படுத்தப்படவில்லை. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ வானத்தில்‌ 
காணப்படுகிற மேஸ்தம்பத்தையும்‌ 
அக்கினி ஸ்தம்பத்தையும்‌ பார்த்துக்கொண்டு 
பிரயாணம்பண்ணுகிறார்கள்‌. எகிப்தியர்களோ 
தங்களுடைய குதிரைகளையும்‌, 
இரதங்களையும்‌ பார்த்துக்கொண்டு 
இஸ்ரவேல்‌. புத்திரரை 
பின்தொடர்ந்து போகிறார்கள்‌. கர்த்தரிடத்தில்‌ 
பக்தியுள்ளவர்கள்‌, பரலோகத்தின்‌ தேவனை 
நோக்கிப்‌ பார்த்து, தங்கள்‌ இலக்கை 
நோக்கி முன்னேறிச்‌ செல்வார்கள்‌. 


இஸ்ரவேல்‌. 





i= FTE 
TT 


நம்முடைய ஆன்ரி பிரயாணத்தில்‌ 
சாத்தான்‌ பலவிதமான. 
சோதனைகளைக்‌ கொடுப்பான்‌ அவன்‌ 
நம்மை பயமுறுத்துவான்‌. நாமோ சாத்தானை 
நோக்கிப்‌ பார்க்காமல்‌, நம்முடைய 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்துவையே நோக்கிப்‌ 
பார்க்கவேண்டும்‌. இயேசுகிறிஸ்துவுக்குள்ளே 
நாம்‌ பயபக்‌, 
ஜீவிக்கவேண்டும்‌. 
நம்முடைய கரங்களைப்‌ 
நம்மை வழிநடத்துகிறார்‌. நாமோ அவருடைய 
அடிச்சுவடுகளைப்‌ பின்பற்றி, அவரோடுகூட 
நடக்கவேண்டும்‌. 


அப்பொழுது ஜனங்கள்‌ கூட்டமாய்‌ 
ஒடிவருகிறதை இயேசு கண்டு, அந்த அசுத்த 
ஆவியை நோக்கி: ஊமையும்‌ செவிடுமான 
ஆவியே, இவனை விட்டுப்‌ புறப்பட்டுப்போ, 
இனி இவனுக்குள்‌ போகாதே என்று நான்‌ 
உனக்குக்‌ கட்டளையிடுகிறேன்‌ என்று அதை 
அதட்டினார்‌. அப்பொழுது அது சத்தமிட்டு, 
அவனை. மிகவும்‌ க்கழித்துப்‌ 
புறப்பட்டுப்போயிற்று. 
செத்துப்போனான்‌ 
சொல்லத்தக்கதாகச்‌ 
கிடந்தான்‌" (மாற்‌ 9:25,26/ 
இதுவே பிசாசின்‌ சுபாவம்‌. பிசாசு 
டுப்‌ புறப்பட்டுப்போகும்போது, 
புறப்பட்டுப்போகமாட்டான்‌. 
நம்மை 
அலைக்கழித்துப்போட்ட பின்பே 
விட்டுப்‌ புறப்பட்டுப்போவான்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ பயம்‌ 
யாத்‌ 1480-14 


யாத்‌ 1400. பார்வோன்‌ சமீபித்து 
வருகிறபோது, இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
தங்கள்‌ கண்களை ஏறெடுத்தூப்பார்த்து, 
எகிப்தியர்‌ தங்களுக்குப்‌ பின்னே 
வருகிறதைக்‌ கண்டு, மிகவும்‌ 
பயந்தார்கள்‌; அப்பொழுது இஸ்ரவேல்‌: 
புத்திரர்‌ கர்த்தரை நோக்கிக்‌ 
கூப்பிட்டார்கள்‌. 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


யாத்‌ 14:11. அன்றியும்‌ அவர்கள்‌ 
மோசேயை நேக்கி எகிப்திலே 
பிரேதக்குழிகள்‌ இல்லையென்றா 
வனாத்தரத்திலே. காகும்படிக்கு 
எங்களைக்‌ கொண்டுவந்தீர்‌? நீர்‌ 
எங்களை எகிப்திலிருத்து 
புறப்படப்பண்ணின தினால்‌ எங்களுக்கு 
இப்படிச்‌ செய்தது என்ன? 


யாத்‌ 14:12. நாங்கள்‌ 
இருக்கும்போது, நாங்கள்‌ 
எகிப்தியருக்கு வேலைசெய்ய 
எங்களைச்‌ சும்மா விட்டுவிடும்‌ என்று 
சொன்னோம்‌ அல்லவா? நாங்கள்‌. 
வனாந்தரத்திலே சாகிறதைப்பார்க்கிலும்‌ 
எகிப்தியருக்கு வேலைசெய்கிறது. 
எங்களுக்கு. நலமாயிருக்குமே 
என்றார்கள்‌. 


எகிப்திலே. 


யாத்‌ 14:13. அப்பொழுது மோசே. 
ஜனங்களை நோக்கி: 
பயப்படாதிருங்கள்‌; நீங்கள்‌. 
நின்றுகொண்டு இன்றைக்குக்‌ கர்த்தர்‌ 
உங்களுக்குச்‌ செய்யும்‌ இரட்சிப்பைப்‌ 
பாருங்கள்‌; இன்றைக்கு நீங்கள்‌ 
காண்கிற எகிப்தியரை இனி 
என்றைக்கும்‌ காணமாட்டீர்கள்‌. 


யாத்‌ 1434. கர்த்தர்‌ உங்களுக்காக 
யுத்தம்பண்ணுவார்‌; நீங்கள்‌. 
௬ம்மாயிருப்பீர்கன்‌ என்றான்‌. 


பார்வோன்‌. 
குதிரைகளோடும்‌. 


தன்னுடைய 
இரதங்களோடும்‌, 
குதிரைவீரரோடும்‌, 'சேனைகளோடும்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரரை கிட்டிச்சேருகிறான்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ சமுத்திரத்தண்டையிலே 
பாகால்செபோனுக்கு எதிரே இருக்கிற 
ஈரோத்‌ பள்ளத்தாக்கின்‌ முன்னடியிலே. 
பாளயமிறங்கியிருக்கிறார்கள்‌. பார்வோன்‌. 
தங்களுக்கு சமீபமாய்‌ வருகிறதை, இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ தங்கள்‌ கண்களை ஏறெடுத்து 
பார்க்கிறார்கள்‌. எகிப்தியர்கள்‌ தங்களுக்கு 
பின்னே வருகிறதைப்‌ பார்க்கும்போது, 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு மிகவம்‌ 
பயமுண்டாயிற்று (யாத்‌ 14:10). 





i FTE 
TT 


இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு. 
பார்வோனுடைய பலமும்‌, தங்களுடைய 
பலவீனமும்‌ நன்றாய்த்‌ தெரியும்‌. பார்வோன்‌ 
மிகவும்‌ கொடியவன்‌. அவன்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாரை ப 
அடிமைப்படுத்தி 
பார்வோனுடைய 
கடின இருதயத்தையும்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ நன்றாய்‌ அறிந்திருக்கிறார்கள்‌. 
ஆகையினால்‌ பார்வோனும்‌ அவனுடைய 
சேனையும்‌ தங்களுக்கு பின்னே வருகிறதைக்‌ 
கண்டு இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ பயப்படுகிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரரால்‌ பார்வோனுக்கு 
தப்பித்து ஓடமுடியவில்லை. அவர்கள்‌: 
ஈரோத்‌ பள்ளத்தாக்கின்‌ முன்னடியில்‌. 
பாளயமிறங்கியிருக்கிறார்கள்‌. ஈரோத்‌ 
என்பது உயர்ந்த மலைப்பகுதி. மற்றொரு 
பக்கத்தில்‌ மித்தோலும்‌, பாகால்‌ செபோனும்‌ 
இருக்கிறது. இதுவும்‌ உயர்ந்த மலைப்பகுதி. 
அவர்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரம்‌ 
இருக்கிறது. இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
பின்பாக பார்வோனும்‌ அவனுடைய 
சேனைகளும்‌ வருகிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரரால்‌: 
தாண்டியும்‌ போகமுடியாது. 
தாண்டியும்‌ போகமுடியாது. 
இரண்டுமே அவர்களுக்கு இயற்கையான 
தடைகளாய்‌ இருக்கிறது. 
பக்கத்திலோ பார்வோனும்‌ 
சேனையும்‌ வருகிறார்கள்‌. 
சுயமுயற்சிமினாலோ, 
சுயபராக்கிரமத்தினாலோ ந்‌ 
ஆபத்திலிருந்து க்‌ முடியாது என்பது. 
இஸ்ரவேல்‌ த்திரருக்கு நன்றாய்த்‌ 
தெரந்தரக்கிறது. 

இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
போவதற்கான எல்லா 
அடைக்கப்பட்டிருக்கிறது. 
பரலோகத்திலுள்ள தேவனை 
பார்க்கும்‌ பாதை மாத்திரமே திறந்திருக்கிறது. 
ஈரோத்‌ பள்ளத்தாக்கிலே 
பாளயமிறங்கியிருக்கிற இஸ்ரவேல்‌. 
புத்திரருக்கு பரத்திலிருந்து மாத்திரமே உதவி 
வரும்‌. வேறு எந்த a உதவி 
வருவதற்கு வாய்ப்பு 


தப்பித்துப்‌ 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


பள்ளத்தாக்கிலே 

சிக்கிக்கொள்கிறார்கள்‌. 

இஸ்ரவேல்‌. 

நோக்கிக்‌ கூப்பிடுகிறார்கள்‌ (யாத்‌ 1410) 

அவர்களுக்‌ இருதயத்தில்‌ ஏற்பட்ட பயம்‌, 
கர்த்தருக்கு முன்பாக 

ஜெய்பன்னா வழிநடத்துகிறது. 


கர்த்தர்‌ சில சமயங்களில்‌ நம்மையும்‌ 
துபோன்ற நெருக்கத்திலே வழிநடத்துவார்‌. 


என்பதே அவருடைய சித்தம்‌. 

கர்த்தர்‌ சில சமயங்களில்‌ நமக்கு 
நெருக்கங்களையும்‌, கஷ்டங்களையும்‌, 
பாடுகளையும்‌, வேதனைகளையும்‌, 
உபத்திரவங்களையும்‌ அனுமதிக்கிறார்‌. 
நமக்கு நெருக்கம்‌ வரும்போது கர்த்தரை 
நோக்கி கூப்பிடுவது மிகவும்‌ நல்லது, 
இஸ்ரவேல்‌ புத்திரரில்‌ சிலர்‌, இந்த 
சூழ்நிலையில்‌ கர்த்தரை நோக்கி 
கூப்பிடுகிறார்கள்‌. 


ஆனாலும்‌ அவர்களில்‌ வேறு சிலரோ 
மோசேயை நோக்கி பட்லு 


சாகும்படிக்கு எங்களைக்‌ 
கொண்டுவந்தீர்‌? நீர்‌ எங்களை எகிப்திலி 
ருந்து புறப்படப்பண்ணினதினால்‌ எங்களுக்கு. 
இப்படிச்‌ செய்தது என்ன?" என்றும்‌, 

"நாங்கள்‌ எகிப்திலே இருக்கும்போது, 
நாங்கள்‌ எகிப்தியருக்கு வேலைசெய்ய 
எங்களைச்‌ சும்மா விட்டுவிடும்‌ என்று 
சொன்னோம்‌ அல்லவா? நாங்கள்‌ 
வனாந்தரத்திலே சாகிறதைப்பார்க்கிலும்‌ 
எகிப்தியருக்கு வேலைசெய்கிறது எங்களுக்கு 
நலமாயிருக்குமே' (யாத்‌ 14:12) என்றும்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 

இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ மோசேயிடம்‌ 
பன்னிரண்டு முறை முறுமுறுத்தார்கள்‌ 
(யாத்‌ 549) அவற்றில்‌ இது இரண்டாவது. 
முறுமுறுப்பாகும்‌. 





i al 
TT 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ மோசேயை நோக்கி 
“எங்களைச்‌ சும்மா விட்டுவிடும்‌” என்று 
சொல்லுகிறார்கள்‌. இஸ்ரவேலருக்குத்‌ 
தோல்வி ஏற்படாது. ஏனெனில்‌ அவர்களுடைய 
முற்பிதாக்களாகிய ஆபிரகாம்‌. 
யாக்கோபு 
உடன்படிக்கை 
இஸ்ரவேலர்‌ தோற்றுப்போனால்‌, 
தம்முடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றத்‌ 
தவறிவிட்டார்‌ என்னும்‌ குற்றச்சாட்டு 
தேவன்மீது வரும்‌. தேவன்‌ நீதியுள்ளவர்‌. 
இரக்கமுள்ளவர்‌. அவர்‌ தம்முடைய 
வார்த்தையைப்‌ பாதுகாத்துக்‌ கொள்கிறவர்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ தேவ 
எதிராக முறுமுறுத்த போ; 
தேவன்‌ தம்முடைய வாக்குத்தத்தத்தில்‌ 
உண்மையுள்ளவராக இருக்கிறார்‌. எங்களைச்‌ 
சும்மா விட்டுவிடும்‌ என்று இஸ்ரவேலர்கள்‌: 
முறையிட்டாலும்‌, தேவன்‌ அவர்களைச்‌ சும்மா 
விட்டுவிடமாட்டார்‌. அவர்களுடைய 
முற்பிதாக்களுக்குத்‌ தேவன்‌ ஏற்கெனவே 
வாக்குத்தத்தம்‌ பண்ணியிருந்த பள்‌ 
தேசத்திற்கு அவர்களை 
செல்வார்‌. தேவன்‌ எகிப்து தேசத்தில்‌ ன 
அற்புதங்களை நடப்பித்தார்‌. 
இவற்றையெல்லாம்‌ கண்டபின்புகூட, தேவன்‌ 
சர்வ வல்லமையுள்ளவர்‌ என்பதை இஸ்ரவேல்‌ 
ஜனத்தார்‌ தங்களுடைய இருதயத்தில்‌ 
முழுமையாகப்‌ புரிந்து கொள்ளவில்லை. 


இஸ்ரவேலர்கள்‌ வனாந்தரத்தில்‌ 
சாகிறது தேவனுடைய சித்தமல்ல. மனுஷன்‌ 
சூழ்நிலைகளை மட்டுமே பார்க்கிறான்‌. 
நாங்கள்‌ பிழைப்பதற்கு வேறு வ 

என்று, இஸ்ரவேலர்கள்‌ நினைத்திருக்கலாம்‌. 
இதுவரையிலும்‌ தேவன்‌ தங்களை அற்புதமாக 
வழிநடத்தி வந்த காரியங்களை இஸ்ரவேல்‌ 
ஜனத்தார்‌ நினைத்துப்‌ பார்க்க வேண்டும்‌. 


மோசேக்கு 
முறுமுறுக்கிறவர்கள்‌ 

நம்பவில்லை, மோசேயையும்‌ நம்பவில்லை. 
கர்த்தர்‌ பலத்த புயத்தினால்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரரை எகிப்தின்‌ அடிமைத்தனத்திலிருந்து 
விடுவித்து, இங்கு அழைத்துக்கொண்டு 
வந்திருக்கிறார்‌. ஆனால்‌ இஸ்ரவேல்‌. 

புத்திரரோ, எகிப்தியருக்கு வேலை செய்கிறது. 
தங்களுக்கு நலமாயிருக்கும்‌ என்று 
சொல்லுகிறார்கள்‌. அவர்கள்‌ மோசேயை 
நோக்கி, “நீர்‌ எங்களை எகிப்திலிருந்து, 
புறப்படப்பண்ணினதினால்‌ எங்களுக்கு இப்படி 
செய்தது என்ன" என்று கேட்கிறார்கள்‌. 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மோசேக்கு விரோதமாக 
முறுமுறுக்கிறவர்கள்‌, தாங்கள்‌ விடுதலை 
பெற்றதற்கு விரோதமாக முறுமுறுக்கிறார்கள்‌ 
அவர்கள்‌ எகிப்தின்‌ அடிமைத்தனத்தை 
விரும்புகிறார்கள்‌. அவர்கள்‌ எகிப்தியருக்கு 
அடிமை வேலை செய்ய ஆசைப்படுகிறார்கள்‌. 
தங்களுக்கு சிறிய பிரச்சனை வந்தவுடனே, 

தப்‌ பிரச்சனையிலிருந்து தப்பிப்பதற்கு, 
தங்களுடைய பழைய ஜீவியத்திற்கு 
திரும்பிப்போகவேண்டும்‌ என்று இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ விரும்புகிறார்கள்‌. 

கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள்‌ 
மனுஷருக்கு பயப்படமாட்டார்கள்‌. இஸ்ரவேல்‌ 
புத்திரரோ கர்த்தருக்கு பயப்படாமல்‌ 
போனதினால்‌, பார்வோனுக்கும்‌ அவனுடைய 
சேனைக்கும்‌. பயப்படுகிறார்கள்‌. 
அவர்களுடைய இருதயத்தில்‌ கர்த்தருக்கு 
பயப்படும்‌ பயம்‌ இருந்தால்‌, இந்த 
வனாந்தரத்திலே கர்த்தருடைய 
பிள்ளைகளாக, சுயாதீனத்தோடும்‌, 
சுதந்தரமாகவும்‌, அடிமைத்தனமில்லாமலும்‌ 
மரித்துப்போவதையே தெரிந்தெடுப்பார்கள்‌ 


மோசேக்கு விரோதமாக முறுமுறுக்கிற 
இஸ்ரவேல்‌ புத்திரருடை மனதிலே 
கர்த்தர்மீது, விசுவாசமுமில்லை, 
அவர்களிடத்தில்‌ கர்த்தருக்கு பயப்படும்‌. 
பயமுமில்லை. அவர்கள்‌ கர்த்தரோடு சரியான 
ஐக்கியத்தில்‌ இருப்பார்களென்றால்‌, 
அவர்கள்‌ எகிப்தியருக்கு வேலை 
செய்கிறதைப்‌ பார்க்கிலும்‌, இந்த 
வனாந்தரத்தில்‌ சாகிறது. தங்களுக்கு 
நலமாயிருக்கும்‌ என்று சொல்லுவார்கள்‌. 

இஸ்ரவேல்‌ புத்திரருடைய மனதிலே 
நன்றி உணர்வு இல்லை. அவர்களை 
விடுவிப்பதற்காக மோசே உண்மையாய்‌ 
பாடுபட்டார்‌. அவர்‌ எகிப்து தேசத்திலே. 
பார்வோனுக்கு முன்பாக, கர்த்தருடைய 
கருவியாக செயல்பட்டார்‌. ஆனால்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரரோ மோசேக்கு 
விரோதமாக முறுமுறுக்கிறார்கள்‌. “எங்களை 
வனாந்தரத்திலே சாகும்படி ஏன்‌ கொண்டு 





i FTE 
TT 


பார்வோன்‌ இஸ்ரவேல்‌ 
எகிப்து தேசத்திலிருந்து விடுவிப்பதற்கு. 
முன்பாக, அவனுடைய இருதயம்‌ 
கடினப்பட்டது. கர்த்தர்‌ அந்த தேசத்தின்மீது. 
ஒவ்வொரு வாதையாக வரப்பண்ணினார்‌. 
எகிப்தியர்கள்‌ வா: ன்‌ வேதனைகளை 
அனுபவித்தாலும்‌. அந்த வாதைகள்‌ 
முடிந்தபோது, அவர்களுக்கு இலகு. 
உண்டாயிற்று. அப்போது அவர்கள்‌ 
வாதைகளையும்‌, வாதைகளை ப்‌ 
கர்த்தரையும்‌ மறந்துவிட்டார்கள்‌. 


புத்திரரை 


அனுப்பின 
இஸ்ரவேல்‌ 
அனுப்பின 
மறந்துவிடுகிறார்கள்‌. 
இருதயங்களை 
வளப்படுத்ளெ தபோல்‌, இஸ்ரவேல்‌: 
புத்திரரும்‌. இப்போது தங்கள்‌ 
இருதயங்களைக்‌ கடினப்படுத்துகிறார்கள்‌. 


எகிப்தியர்கள்‌ தங்களுக்கு அழிவு 
உண்டாகும்‌ வண்ணமாக, கர்த்தர்‌ 
அனுப்பின வாதைகளின்‌ அற்புதங்களை 
மறந்துவிட்டார்கள்‌. கர்த்தர்‌ எகிப்தியர்மீது 
பத்து வாதைகளை  வரப்பண்ணினார்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரரும்‌ 
விரோதமாக தங்கள்‌ 
கடினப்படுத்தி, பத்து 
அவர்கள்‌ கர்த்தருக்கு 
முறுமுறுக்கிறார்கள்‌. 
முறுமுறுப்புக்களில்‌, 
முதலாவது. 
சொல்லப்பட்டருக்கிறது. - 


தங்கள்‌ 


இந்த 


வனாந்தரத்திலேயே செத்துப்போனார்கள்‌. 
இது அவர்கள்மீது வந்த தேவனுடைய 
நியாயத்தீர்ப்பாமிருக்கிறது. 

“என்‌ மகிமையையும்‌, ன்‌ எகிப்திலும்‌ 
வனாந்தரத்திலும்‌ 
அடையாளங்களையும்‌ re என்‌ 
சத்தத்துக்குச்‌ செவிகொடாமல்‌, இதனோடே 
பத்துமுறை என்னைப்‌ பரீட்சைபார்த்த 
மனிதரில்‌ ஒருவரும்‌. அவர்கள்‌ பிதாக்களுக்கு 
நான்‌ ஆணையிட்டுக்கொடுத்த தேசத்தைக்‌ 
காணமாட்டார்கள்‌: எனக்குக்‌ கோபம்‌ 
உண்டாக்கினவர்களில்‌ ஒருவரும்‌ அதைக்‌ 
காணமாட்டார்கள்‌" (எண்‌ 14:22,23). 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பள்ளத்தாக்கிலே 
மமக ர்க இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
பார்வோனும்‌ அவனுடைய சேனையும்‌ 
தங்களுக்கு பின்னே வருகிறதைக்‌ கண்டு 
பயப்படுகிறார்கள்‌. அவர்களில்‌ சிலர்‌ 
கர்த்தரை நோக்கிக்‌ கூப்பிடுகிறார்கள்‌. 
அவர்களில்‌ அநேகர்‌ மோசேக்கு விரோதமாக 
முறுமுறுத்து கோபத்தோடு பேசுகிறார்கள்‌. 
மோசே கர்த்ததுடைம மனுஷன்‌. இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ தன்மீது கோபப்பட்டு 
முறுமுறுக்கும்போது, மோசே அவர்களுக்கு 
கோபமான பிரதியுத்தரம்‌. ஒன்றும்‌. 
சொல்லவில்லை. 
பொறுமையுள்ளவர்‌. மோசே 
சூழ்நிலைகளிலும்‌ கர்த்தரை நம்புகிறவர்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு, 
நெருக்கமும்‌ ஆபத்தும்‌ ந 
என்பது மோசேக்கும்‌ 
இக்கட்டான சூழ்நிலையிலே 
அவர்களுக்கு ஆறுதலான வார்த்தைகளை 
சொல்லுகிறார்‌. கர்த்தருடைய நாமத்தினாலே 
மோசே அவர்களை உற்சாகப்படுத்துகிறார்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ மதியீனர்களைப்போல. 
மோசேக்கு விரோதமாக முறுமுறுத்தாலும்‌, 
மோசே அவர்களைப்‌ போல அவர்களுக்கு 
மதிமீனமான வார்த்தைகளை சொல்லவில்லை. 
மோசே ஆறுதலான வார்த்தைகளையும்‌, 
பக்தியுள்ள வார்த்தைகளையும்‌ அவர்களுக்கு, 
சொல்லுகிறார்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ மோசேக்கு 
விரோதமாகப்‌ பேசுகிறார்கள்‌. அதற்காக 
மோசே அவர்களைக்‌ கடிந்துகொள்ளவில்லை. 
அதற்கு பதிலாக மோசே அவர்களை 
கர்த்தருக்குள்‌ உற்சாகப்படுத்துகிறார்‌. தனக்கு 


புத்திரர்‌ மோசேக்கு 
முறுமுறுத்துக்‌ 
கொண்டிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
மதியீனமாய்ப்‌ பேசுகிறார்கள்‌. அவர்களுடைய 
வார்த்தையிலும்‌ மனதிலும்‌ கோபம்‌ 
இருக்கிறது. அவர்களுடைய இருதயத்தில்‌ 
பயம்‌ இருக்கிறது. மோசே முதலாவதாக 
அவர்களிடத்தில்‌ காணப்படுகிற பயத்தை 
நீக்கவேண்டும்‌ என்று விரும்புகிறார்‌. 





f= THE 
ETT 


மோசே )னங்களை நோக்கி: 
பப்படாதிருங்கள்‌; நீங்கள்‌ நின்றுகொண்டு. 
இன்றைக்குக்‌ கர்த்தர்‌ உங்களுக்குச்‌ செய்யும்‌. 
இரட்சிப்பைப்‌ பாருங்கள்‌: இன்றைக்கு நீங்கள்‌ 
காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும்‌ 
காணமாட்டீர்கள்‌. கர்த்தர்‌ உங்களுக்காக 
யத்தம்பண்ணுவார்‌; நீங்கள்‌ 
சும்மாமிருப்பீர்கள்‌" என்று 
சொல்லுகிறார்‌. 
இஸ்ரவேலர்கள்‌ அந்த எகிப்தியரை 
இதற்குப்‌ பின்பு, உயிரோடு காணவில்லை. 
எகிப்தியர்கள்‌ அழிக்கப்பட்ட பின்பு 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ அவர்களுடைய 
சரீரங்களைச்‌ செங்கடலின்‌ கரையோரங்களில்‌. 
கண்டார்கள்‌ (யாத்‌ 14:30), 


நம்முடைய  பிரச்சனைகளிலிருந்தும்‌, 
நெருக்கங்களிலிருந்தும்‌, பாடுகளிலிருந்தும்‌, 
வேதனைகளிலிருந்தும்‌ நம்மால்‌ உடனே 
விடுதலை பெற முடியவில்லையென்றாலும்‌, 
முதலாவதாக நாம்‌ பயப்படுவதிலிருந்து, 
விடுதலை பெறவேண்டும்‌. ம்‌ 
விட்டு விலகவேண்டும்‌. 
கர்த்தருடைய ்‌ 
சமாதானமாக 
மனதில்‌ 
சிந்தனை. 


(யாத்‌ 141314) 


நம்மை 
தாத்த கருத்தாய்‌ 
ஜெபம்‌ ஜெயம்‌ தரும்‌. 


ம்முடைய மனதை பயம்‌ 
ல்லா எம 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ நின்றுகொண்டு, 
இன்றைக்கு கர்த்தர்‌ தங்களுக்கு செய்யும்‌ 
இரட்சிப்பைப்‌ பார்க்கவேண்டும்‌. அவர்கள்‌ 
பார்வோனையும்‌ அவனுடைய சேனையையும்‌ 
பார்த்து அங்கும்‌ இங்கும்‌ பயந்து 
ஒடிப்போய்விடக்கூடாது. அவர்கள்‌ 
பார்வோனுடைய சேனைக்கு விரோதமாக 
யுத்தம்பண்ணுவதற்கு. தீவிரித்தும்‌ 
போகக்கூடாது. அவர்கள்‌ இப்போதிருக்கிற 
இடத்திலேயே, பயப்படாமல்‌, கர்த்தர்மீது, 
தங்கள்‌ பாரத்தை வைத்து, அப்படியே 
நிற்கவேண்டும்‌. கர்த்தர்‌ தங்களுக்கு 
செய்யப்போகும்‌ அற்புதங்களைப்‌ பார்ப்பதற்கு 
அவர்கள்‌ ஆயத்தமாயிருக்கவேண்டும்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
வார்த்தைக்காகவும்‌, அவருடைய 
உத்தரவுக்காகவும்‌  காத்திருக்கவேண்டும்‌ 
கர்த்தர்‌ இப்போது அவர்களுக்காக கிரியை 
செய்யப்போகிறார்‌. கர்த்தர்‌ அவர்களுக்காக 
யுத்தம்பண்ணப்போகிறார்‌. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
பார்வோனுக்கு விரோதமாக யுத்தம்பண்ண 
வேண்டியதில்லை. அவர்கள்‌  சும்மாயிருந்து, 
கர்த்தர்‌ தங்களுக்கு செய்யும்‌ இரட்சிப்பை 
பார்ப்பார்கள்‌. 
காண்கிற எகிப்தியரை 
காணமாட்டீர்கள்‌" ன்‌ 
பயந்து நடுங்குகிற இஸ்ரவேல்‌ ஜனத்தாருக்கு 
ஆறுதலான வார்த்தைகளை 
சொல்லுகிறார்‌. 


மோசேயும்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரும்‌ 
சும்மா இருந்தது போதும்‌. ஜீவன்‌ தப்பிக்க 
எதையாவது செய்ய வேண்டும்‌. கர்த்தர்‌ 
சொல்லுகிறபடி புறப்பட்டுப்‌ போகவேண்டும்‌. 
மோசே தேவனை விசுவாசிக்கிறார்‌. செங்கடல்‌ 
ஊடே வெட்டாந்தரையில்‌ மோசே இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாரை வழிநடத்திச்‌ செல்லுகிறார்‌ 
(எபி 1:29) 


கர்த்தருடைய 


செங்கடலின்‌ ஆழம்‌ சுமார்‌ 75 அடி 
முதல்‌ 100 அடி வரையிலும்‌ இருக்கும்‌. இது 
12 மைல்‌ அகலமுடையது. இந்தத்‌ தண்ணீர்‌ 
பிரிந்து உலர்ந்து. வெட்டாந்தரையாயிற்று. 
இரண்டு புறங்களிலும்‌ தண்ணீர்‌ 
மதிலைப்போன்று நிற்கிறது. (யாத்‌ 15:8) 





i FTE 
TT 


சிவந்த சமுத்திரம்‌ 
யாத்‌ 1415-20. 


யாத்‌ 1435. அப்பொழுது கர்த்தர்‌ 
மோசேயை நோக்கி: தீ என்னிடத்தில்‌: 
முறையிடுகிறது என்ன? புறப்பட்டுப்‌. 
போங்கள்‌ என்று இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்குச்‌ சொலது. 


யாத்‌ 14:16. தீ உன்‌ கோலை ஓங்கி, உன்‌ 
கையைச்‌ சமுத்திரத்தின்மேல்‌ நீட்டி, 
சுழுத்திரத்தைப்‌ 

அப்பொ 

சமுத்திரத்தின்‌. 

வெட்டாத்தரையிலே 
நடத்துபேவார்கன்‌. 


யாத்‌ 1447. எகிப்தியர்‌ உங்களைப்‌ 
பின்தொடர்ந்து வரும்படி நான்‌ 
அவர்கள்‌ இருதயத்தைக்‌. 
கடினப்படுத்தி, பார்வோனாலும்‌ அவன்‌ 
இரதங்கள்‌ குதிரைவீரர்‌ முதலாகிய 
அவனுடைய எல்லா இராணுவத்தாலும்‌ 
மகிமைப்படுவேன்‌. 


யாத்‌ 14418. இப்படி நான்‌ 
பார்வோனாலும்‌ அவன்‌ இரதங்கனாலும்‌ 
அவன்‌ குதிரைவீரராலும்‌ 
மகிமைப்படும்போது, நானே கர்த்தர்‌ 
என்பதை எகிப்தியர்‌ அறிவார்கள்‌ 
என்றார்‌. 


யாத்‌ 14419. அப்பொழுது 
இஸ்ரவேலரின்‌ சேனைக்கு முன்னாக. 
நடந்த தேவதூதனானவர்‌ விலகி, 
அவர்களுக்குப்‌ பின்னாக நடந்தார்‌; 
அவர்களுக்கு முன்‌ இருந்த 
மேகஸ்தம்பமும்‌ விலகி, அவர்கள்‌ 
பின்னே நின்றது. 


யாத்‌ 14:20. அது எகிப்தியரின்‌ 
சேனையும்‌ இஸ்ரவேலரின்‌ சேனையும்‌. 
இராழுழுதும்‌ ஒன்றோடொன்று. 
சேராதபடி. அவைகள்‌ நடுவில்‌ வந்தது; 
எகிப்தியருக்கு. அத மேகமும்‌. 
அத்தகாரமுமாய்‌ இருத்தது, 
'இஸ்ரவேலருக்கோ அது இரவை 
வெளிச்சமாக்கிற்று. 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


எகிப்தியர்‌ தங்களுக்கு பின்னே 
வருகிறதைக்‌ கண்டு இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
மிகவும்‌ பயப்படுகிறார்கள்‌. அப்பொழுது 
மோசே ஜனங்களை நோக்கி, 
பயப்படாதிருங்கள்‌" என்றும்‌, “கர்த்தர்‌ 
உங்களுக்காக யுத்தம்பண்ணுவார்‌, நீங்கள்‌ 
சும்மாயிருப்பீர்கள்‌" என்றும்‌ சொல்லுகிறார்‌. 

அப்பொழுது கர்த்தர்‌ மோசேயை 
நோக்கி, “நீ என்னிடத்தில்‌ முறையிடுகிறது. 
என்ன? புறப்பட்டுப்‌ போங்கள்‌ என்று 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்குச்‌ சொல்லு" 
(யாத்‌ 14:15) என்று சொல்லுகிறார்‌. 


கர்த்தரிடத்தில்‌. 
கர்த்தரோ 
நீ 


மோசேயை 
என்னிடத்தில்‌ 
என்று கேட்கிறார்‌ 
நம்முடைய ஜெபம்‌ எப்போதுமே கர்த்தருடைய 
முகத்தில்‌ பிரியமானதாயிருக்கிறது. 
தம்மிடத்தில்‌ ஜெபம்பண்ணி 
முறையிட்டதற்காக, கர்த்தர்‌ அவர்மீது 
ப்படவில்‌ மோசே. தம்மிடத்தில்‌ 
ஜெபம்பண்ணியது 
என்று கர்த்தர்‌ அவருக்கு 


ர்த்தர்‌ மோசேயின்‌ விண்ணப்பத்திற்கு 
ஏற்கெனவே செவிகொடுத்து, அவருடைய 
ஜெபத்திற்கு பதிலும்‌ கொடுத்துவிட்டார்‌ 
ஆனால்‌ மோசேயோ குர்த்தரிடத்திலிருந்து, 
இன்னும்‌ பதிலைப்‌ பெற்றுக்கொள்ளாதவர்‌ 
போல ஜெபம்பண்ணிக்கொண்டிருக்கிறார்‌. “நீ 
என்னிடத்தில்‌ முறையிடுகிறது என்ன” 
என்று கர்த்தர்‌ மோசேயிடம்‌ சொல்லும்‌ 
வார்த்தைக்கு, “உன்னுடைய விண்ணப்பத்தை 
நான்‌ கேட்டு, உன்னுடைய ஜெபத்திற்கு 
ஏற்கெனவே பதில்‌ கொடுத்துவிட்டேன்‌, 
ஆகையினால்‌ நீ இனிமேலும்‌ முறையிட 
வேண்டிய அவசியமில்லை. நான்‌ உனக்கு 
கொடுத்திருக்கிற கட்டளைக்கு கீழ்ப்படிந்து 
அதன்‌ பிரகாரம்‌: நீ காரியங்களை 
நடப்பிக்கவேண்டும்‌" என்பது பொருளாகும்‌. 

மோசே கர்த்தரிடத்தில்‌ 
ஜெபம்பண்ணுகிறார்‌. மோசே தம்மிடத்தில்‌ 
ஜெபம்பண்ணினால்‌ மாத்திரம்‌ போதாது. 
அவர்‌ மேலும்‌ சில காரியங்களை 
செய்யவேண்டுமென்று கர்த்தர்‌ 
எதிர்பார்க்கிறார்‌. மோசே இஸ்ரவேல்‌ 
புத்திரரிடத்தில்‌ விசுவாச வார்த்தைகளை 
சொன்னார்‌. “நீங்கள்‌ சும்மாயிருப்பீர்கள்‌” 
என்று மோசே அவர்களுக்கு ஆறுதலாக 
சொன்னார்‌. 





f= FTE 
TT 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
சும்மாயிருக்கவேண்டுமென்றால்‌, மோசே 
சும்மாயிருக்கக்கூடாது. அவர்‌ கர்த்தருக்கு 
சித்தமான காரியங்களை உடனே 
செய்யவேண்டும்‌. அவர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரை 
நோக்கி, “பு பாங்கள்‌" என்று 
சொல்லவேண்டும்‌. மோசே சற்று நேரத்திற்கு 
முன்பு தான்‌ அவர்களிடத்தில்‌, “நீங்கள்‌ 
சும்மாயிருப்பீர்கள்‌” என்று சொன்னார்‌. 
ஆனால்‌ கர்த்தரோ, மோசேயும்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரரும்‌ சும்மாயிருப்பதற்கு 
அனுமதிக்கவில்லை. அவர்கள்‌ எல்லோரும்‌ 
சும்மாயிராமல்‌ புறப்பட்டுப்போக 
வேண்டுமென்று கர்த்தர்‌ கட்டளையிடுகிறார்‌. 


மோசே இஸ்ரவேல்‌ புத்திரரிடத்தில்‌ 
பேசவேண்டும்‌. அவர்‌ "புறப்பட்டுப்போங்கள்‌" 
என்று இஸ்ரவேல்‌ த்திரருக்கு 
சொல்லவேண்டும்‌. மோசே கர்த்தரிடத்தில்‌ 
ஜெபம்பண்ணிக்கொண்டிருக்கிறார்‌. கர்த்தர்‌ 
தனக்கு பதில்‌ கொடுக்கும்‌ வரையிலும்‌, 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ வேறு ஒன்றும்‌ 
செய்யாமல்‌, சும்மாிருக்கவேண்டுமென்று 
அவர்களுக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார்‌. 
இப்போது கர்த்தருடைய சமுகத்திலிருந்து 
மோசேக்கு கட்டளை வந்திருக்கிறது. 


புத்திரரும்‌. 
வார்த்தைக்காக 
காத்துக்கொண்டிருக்கிறார்கள்‌ கர்த்தர்‌ 
நங்களை இடதுபக்கத்தில்‌ போகச்சொல்லுவார்‌ 
அல்லது வலதுபக்கத்தில்‌ போகுச்சொல்லுவார்‌ 
அவர்கள்‌. எதிர்பார்க்கிறார்கள்‌. 
கர்த்தரோ அவர்களை 
நடுவாக 
சிவந்த 
சமுத்திரத்தி இஸ்ரவேல்‌ புத்திரரை 
ஏற்றிக்கொண்டு போவதற்கு கப்பல்கள்‌ 
எதுவும்‌ ஆயத்தமாய்‌ காத்திருக்கவில்லை. 
ஆனால்‌ கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரை 
சமுத்திரத்தின்‌ நடுவாக கடந்துபோகுமாறு 
கட்டளையிடுகிறார்‌. 
சமுத்திரத்திலே கர்த்தர்‌ பாதையை 
உண்டுபண்ணினால்‌ மாத்திரமே, இஸ்ரவேல்‌ 
கண்பட சமுத்திரத்தின்‌ நடுவாக நடந்து 
முடியும்‌. கர்த்தர்‌ 
ன்ற அவரால்‌ 
கூடாதகாரியம்‌ ஒன்றுமில்லை. இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கு நன்மை செய்யவேண்டும்‌ 
என்பது கர்த்தருடைய சித்தம்‌. 


புறப்பட்டுப்போகச் சொல்லுகிறார்‌ 
லே 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ மோசேயை நோக்கி, “நீ உன்‌ 
கோலை ஓங்கி, உன்‌ கையைச்‌ 
சமுத்திற்தின்மேல்‌ நீட்டி சழுத்திரத்தைப்‌ 
பிளந்துவிடு: அப்பொழுது இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
சமுத்திரத்தின்‌ நடுவாக வெட்டாந்தரையிலே 
நடந்துபோவார்கள்‌” (யாத்‌ 1416) என்று 
சொல்லுகிறார்‌. 


உன்‌ கோலை ஓங்கு" என்று 
கர்த்தர்‌ மோசேக்கு சொல்லுகிறார்‌. கர்த்தர்‌ 
ஒரு சில அற்புதங்களை கோல்‌ மூலமாக 
நடைபெறப்பண்ணுகிறார்‌. அதன்‌ விவரம்‌ 
வருமாறு : 


1. கோல்‌ சர்ப்பமாயிற்று. (யாத்‌ 4:2-3) 


2. சர்ப்பம்‌ 
(யாத்‌ 4:4). 


மறுபடியும்‌ கோலாயிற்று 


கோல்‌ சர்ப்பமாயிற்று, (யாத்‌ 4:30) 


சர்ப்பம்‌ 
(யாத்‌ 4:30) 


மறுபடியும்‌ கோலாயிற்று 


5. கோல்‌ சர்ப்பமாயிற்று, (யாத்‌ 79-10), 


ஆரோனின்‌ கோல்‌ மற்ற 
கோல்களை விழுங்கிற்று (பாத்‌ 7:12) 
தண்ணீர்‌ மாறிற்று 
(யாத்‌ 7:15-25), 


இரத்தமாக 


தவளைகள்‌ உண்டாயிற்று (யாத்‌ 8:5) 


.. பேன்கள்‌ 
(யாத்‌ 826-17). 


உண்டாயிற்று 


அக்கினியும்‌, 
ம்‌ உண்டாயிற்று 
(யாத்‌ 9:23). 


வெட்டுக்கிளிகள்‌ 
(யாத்‌ 10:13) 


உண்டாயிற்று, 
செங்கடல்‌ இரண்டாகப்‌ பிளவுண்டது. 
(யாத்‌ 1416 

தண்ணீர்‌ உண்டாயிற்று. (யாத்‌ 17:6) 
யுத்தத்தில்‌ வெற்றி (யாத்‌ 17:8-9). 


தண்ணீர்‌ 
(எண்‌ 20:8-11). 


உண்டாயிற்று 





i= THE 
ETT 


மோசே இதுவரையிலும்‌ கர்த்தரிடத்தில்‌ 
ஜெபம்பண்ணிக்‌ கொண்டிருந்தார்‌. இப்போது 
அவர்‌ தன்னுடைய கோலை ஓங்கி, தன்‌ 
கையை சமுத்திரத்தின்மேல்‌ நீட்டி, 
சமுத்திரத்தைப்‌. பிளந்துவிடவேண்டும்‌. 
சமுத்திரத்தைப்‌ பிளக்கும்‌ வல்லமை 
மோசேயினிடத்தில்‌ இல்லை. ஆனாலும்‌ அவர்‌ 
கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியும்போது, 
கர்த்தர்‌ அற்புதம்‌ செய்வார்‌. கர்த்தரிடத்தில்‌ 
எல்லா வல்லமைகளும்‌ இருக்கிறது. 


நீட்டினால்‌ போதுமானது. அப்போது கர்த்தர்‌ 
பிளந்துவிடுவார்‌. 

புத்திரரை 

வந்த சமுத்திரத்தின்‌ 
புறப்பட்டுப்போங்கள்‌" இட்ட 


வ்‌ 


நடந்துபோவார்கள்‌. 

எகிப்தியரும்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
பின்னே க சிவந்த கி்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு பிளந்திருப்பதுபோல, 
அது எகிப்தியருக்கும்‌ பிளந்திருக்கிறது. 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ சமுத்திரத்தின்‌ 
நடுவாக வெட்டாந்தரையிலே 
நடந்துபோகும்போது. பார்வோனும்‌ 
அவனுடைய சேனையும்‌, அவனுடைய 
குதிரைகளும்‌, அவனுடைய ங்களும்‌ 
சிவந்த சமுத்திரத்தின்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரரை 


வருவார்கள்‌. 


வரும்படி நான்‌ அவர்கள்‌ இருதயத்தைக்‌ 
குடினப்படுத்தி, பார்வோனாலும்‌ அவன்‌ 
ங்கள்‌ குதிரைவீரர்‌ முதலாகிய 


பார்வோனாலும்‌ அவன்‌ இரதங்களாலும்‌ 
அவன்‌ குதிரைவீரராலும்‌ மகிமைப்படும்போது, 
நானே கர்த்தர்‌ என்பதை எகிப்தியர்‌ 
அறிவார்கள்‌” (யாத்‌ 141718) என்று 
சொல்லுகிறார்‌ 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இதுவரையிலும்‌ தேவதூதனானவர்‌ 

இஸ்ரவேலரின்‌ சேனைக்கு முன்னாக 

நடந்துபோனார்‌. இப்போதோ அவர்‌ 

ள்‌ ன சேனைக்கு விலகி, 

பின்னாக நடக்கிறார்‌. 

அவர்களுக்கு முன்னிருந்த 

விலகி, அவர்களுக்கு 

நிற்கிறது. இதனால்‌ 

இஸ்ரவேலருடைய சேனையின்‌ பின்பகுதி 

முழுவதும்‌ மேகமும்‌ அந்தகாரமுமாயிருக்கிறது 
(யாத்‌ 14:19). 


இந்த வசனத்தில்‌ தேவதூதனானவர்‌ 
என்னும்‌ வாக்கியம்‌ தேவனுடைய 
பிரத்தியட்சமான பிரசன்னத்தைக்‌ குறிக்கும்‌. 
யாத்‌ 13:21-22; யாத்‌ 14:21-25,31 ஆகிய 
வசனங்களில்‌ தேவனுடைய தூதனானவர்‌ 
“யெகோவா” என்று அழைக்கப்படுகிறார்‌. 


மேகஸ்தம்பம்‌ எகிப்தியரின்‌ சேனையும்‌ 
இஸ்ரவேலரின்‌ சேனையும்‌ இராமுழுதும்‌. 
ஒன்றோடொன்று சேராதபடி அவைகள்‌ 
நடுவில்‌ வருகிறது: எகிப்தியருக்கு அது 
மேகமும்‌ அந்தகாரமுமாய்‌ இருக்கிறது, 
இஸ்ரவேலருக்கோ அது இரவை 
வெளிச்சமாக்கிற்று (யாத்‌ 14:20) 


ஸ்ரவேலருடைய பாளயத்திற்கு 
மக்களிஸ்தம்ம்‌ வெளிச்சமாக இக்கல்‌ 
எகிப்தியருக்கு மேகஸ்தம்பம்‌ அந்தகாரமான 
இருளாக இருக்கிறது. 


தேவதூதனானவர்‌ i 
அக்கினிஸ்தம்பத்தையும்‌ இஸ்ர 
புத்திரருக்கு, பபோதனமாகப்‌ 
பயன்படுத்துகிறார்‌. இதுவரையிலும்‌ கர்த்தர்‌ 
அவர்களை பகலிலே மேகஸ்தம்பத்தினாலும்‌, 
இரவிலே அக்கினி ஸ்தம்பத்தினாலும்‌ 
சல க்கள்‌ இப்போது இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ சிவந்த சமுத்திரத்தின்‌ நடுவாக 
நடந்துபோகப்போகிறார்கள்‌. 

சமுத்திரத்திலே அவர்களை 
மேகஸ்தம்பமோ அல்லது 

ஸ்தம்பமோ தேவைப்படாது. 





i= FTE 
TT 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ வனாந்தரத்தில்‌ 
பிரயாணம்பண்ணியபோது, அவர்களை 
ஹிநடத்துவதற்கு அக்கினி ஸ்தம்பமும்‌ 
மேகஸ்தம்பமும்‌ தேவைப்பட்டது. கர்த்தர்‌ 
அவர்களை வனாந்தரத்தில்‌ 
வழிநடத்தவில்லையென்றால்‌, அவர்கள்‌ 
பாதை தெரியாமல்‌ காணாமல்‌ 
போய்விடுவார்கள்‌. சிவந்த சமுத்திரத்தின்‌ 
நடுவே இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ காணாமல்‌ 
போவதற்கு வாய்ப்பில்லை. சமுத்திரத்தின்‌ 
நடுவாக ஒரே ஒரு பாதை மாத்திரமே 
இருக்கிறது. அந்தப்‌ பாதையின்‌ வழியாக. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ புறப்பட்டுப்போகவேண்டும்‌. 

இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ சமுத்திரத்தின்‌ 
நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்துபோகும்‌ 
போது, அவர்கள்‌ வலதுபுறத்திலும்‌, அவர்கள்‌ 
இடதுபுறத்திலும்‌, ஜலம்‌ அவர்களுக்கு 
மதிலாக நிற்கிறது யாத்‌ 14:22) 
ஆகையினால்‌ இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ சிவந்த 
சமுத்திரத்திலே பாதை தெரியாமல்‌ காணாமல்‌ 
போவதற்கு வாய்ப்பில்லை. 


அப்பொழுது இஸ்ரவேலரின்‌ சேனைக்கு 


முன்னாக நடந்த தேவதூதனானவர்‌ விலகி, 
அவர்களுக்குப்‌ பின்னாக நடக்கிறார்‌; 
அவர்களுக்கு முன்‌ இருந்த மேகஸ்தம்பமும்‌ 
விலகி, அவர்கள்‌ பின்னே நிற்கிறது. 
மேகஸ்தம்பம்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரை 
பின்தொடர்ந்து வரும்‌ எகிப்தியருக்கு. 
காரிருளைக்‌ கொடுக்கிறது. அக்கினி ஸ்தம்பம்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு வெளிச்சத்தைக்‌ 
கொடுக்கிறது. 


எகிப்தியரின்‌ சங்காரம்‌ 
யாத்‌ 1421-381 


யாத்‌ 1481. மோசே தன்‌ கையைச்‌. 
சழுத்திரத்தின்மேல்‌ தீட்டினான்‌; 
அப்பொழுது கர்த்தர்‌ இராமுழுதும்‌ 
பலத்த கீழ்காற்றினால்‌ சமுத்திரம்‌ 
ஒதுங்கும்படி. செய்து, அதை 
வறண்டுபோகப்பண்ணினார்‌; ஜலம்‌ 
யினந்து பிரிந்துபோயிற்று. 


யாத்‌ 14:22. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
சமுத்திரத்தின்‌ நடுவாக 
வெட்டாத்தரையிலே 
நடத்துபோனார்கள்‌; அவர்கள்‌ 
வலதுபுறத்திலும்‌ அவர்கன்‌ 
இடதுபுறத்திலூம்‌ ஜலம்‌ அவர்களுக்கு. 
மதிலாக தின்றது. 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யாத்‌ 14:28. அப்பொழுது எகிப்தியர்‌ 
அவர்களைத்‌ தொடர்ந்து, 
பார்வோனுடைய சகல 
குதிரைகனோடும்‌ இரதங்களோடும்‌ 
குதிரைவீரரோடும்‌ அவர்கள்‌ பிறகாலே 
சமுத்திரத்தின்‌. நடுவே 
பீரவேசித்தார்கள்‌. 


யாத்‌ 14:24. கிழக்கு வெளுத்துவரும்‌ 
ஜாமத்தில்‌ கர்த்தர்‌ அக்கினியும்‌ 
மேகமுமான ஸ்தம்பத்திலிருத்து 
எகிப்தியரின்‌ சேனையைப்‌ பார்த்து, 
அவர்கள்‌ சேனையைக்‌ கலங்கடித்து, 


யாத்‌ 14:25, அ 
இரதங்கவிலிருந்து 
அவர்கள்‌. 

வருத்தத்தோடே, 
நடத்தவும்பண்ணினார்‌; அப்பொ 

எகிப்தியர்‌. 'இஸ்ரவேலரைவிட்டு, 

ஓடிப்போவோம்‌, கர்த்தர்‌ அவர்களுக்குத்‌ 

எகிப்தியருக்கு 

யுத்தம்பண்ணுகிறார்‌ 


14:28. கர்த்தர்‌ மோசேயை 
ஜலம்‌ எகிப்தியர்மேதூம்‌. 
அவர்களுடைய இரதங்கன்மேலும்‌ 
அவர்களுடைய குதிரைவீரர்‌ மேலும்‌ 
திரும்பும்படிக்கு), உன்‌ கையைச்‌ 
சழுத்திரத்தின்மேல்‌ நீட்டு என்றார்‌. 


யாத்‌ 14:27. அப்படியே மோசே. 
கையைச்‌. சமுத்திரத்தின்மேல்‌ 
நீட்டினான்‌; விடியற்காலத்தில்‌ 
சமுத்திரம்‌ பலமாய்த்‌ திரும்பி வந்ததா; 
எகிப்தியர்‌ அதற்கு எதிராக ஓடும்போது, 
கர்த்தர்‌ அவர்களைக்‌ கடலின்‌ நடுவே 
கவிழ்த்துப்போட்டார்‌. 


யாத்‌ 14:28. ஜலம்‌ திரும்பிவந்து, 
இரதங்களையும்‌ குதிரைவீரரையும்‌, 
அவர்கள்‌ பின்னாக சமுத்திரத்தில்‌ 
நிரவேசித்திருத்த பார்வோனுடைய 
இராணுவம்‌ அனைத்தையும்‌ 
மூடிக்கொண்டது; அவர்களில்‌ 
ஒருவனாகிலும்‌ தப்பவில்லை. 





f= THE 
TT 


யாத்‌ 14:99. 
சமுத்திரத்தின்‌ 
வெட்டாத்தரையின்‌ 
நடத்துபோனார்கள்‌;. அவர்கள்‌ 
வலதுபுறத்திலும்‌ அவர்கள்‌ 
இடதுபுறத்திலூம்‌ ஜலம்‌ அவர்களுக்கு. 
மதிலாக நின்றது. 


யாத்‌ 14:80, இவ்விதமாய்க்‌ 
அந்நாளிலே "இஸ்ரவேலரை 
எகிப்தியரின்‌ கைக்குத்‌ தப்புவித்து 
ரட்சித்தார்‌; கடற்கரையிலே எகிப்தியர்‌ 
செத்துக்கிடக்கிறதை இஸ்ரவேலர்‌ 
கண்டார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரரோ 
நடுவாக 
வழியாய்‌. 


கர்த்தர்‌ 


யாத்‌ 1431, கர்த்தர்‌ எகிப்தியமில்‌ 
செய்த அந்தமகத்தான கிரியையை 
இஸ்ரவேலர்‌ கண்டார்கள்‌; அப்யெ! 

ஜனங்கள்‌ கர்த்தருக்குப்‌ பயந்து, 
கர்த்தரிடத்திலூம்‌ அவருடைய 
ஊழியக்காரனாகிய 
மோசேயினிடத்திலும்‌ 
வைத்தார்கள்‌. 


விசுவாசம்‌ 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு, 
முன்பாக சிவந்த சமுத்திரத்தை பிளக்கிறார்‌. 


நீட்டுகிறார்‌; 
இராழுழுதும்‌ 

சமுத்திரம்‌ 

வறண்டுபோகப்பண்ணுகிறார்‌; 

சமுத்திரத்தின்‌ ஜலம்‌ பிளந்து மரந்துோயிற்று 
(யாத்‌ 14:21). 


தாம்‌ ஏற்கெனவே 
காரியங்களைத்‌ தம்முடைய 
நிறைவேற்றுவதற்காகத்‌ 
பயன்படுத்துகிறார்‌. பலத்த கீழ்காற்று வீசுவது, 
இயற்கையின்‌ செயலல்ல. இது தெய்வீகச்‌ 
செயல்‌. தெய்வீக வல்லமையினால்‌ தேவன்‌ 
நியமித்த காலத்தில்‌ கீழ்காற்று வீசுகிறது. 
அதுபோலவே தேவன்‌ நியமித்த காலத்தில்‌ 
கீழ்காற்று வீசுவது நின்றுபோயிற்று. 
(யாத்‌ 14:21,26-31). 12 மைல்‌ அகலமுள்ள 
செங்கடலை 100 அடி ஆழத்திற்குப்‌ பிரிக்கும்‌ 
கீழ்காற்று மெய்யாகவே தேவவல்லமையினால்‌ 
நடைபெறும்‌ காரியமாகும்‌. 


சிருஷ்டித்த 
சித்தத்தை 
தேவன்‌ 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ சிவந்த சமுத்திரத்தின்‌ 
ஜலத்தை பிளந்த அற்புதமான சம்பவம்‌ 
பழைய ஏற்பாட்டிலும்‌, புதிய ஏற்பாட்டிலும்‌ பல 
வசனப்பகுதிகளில்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
கானானியர்கள்‌ கர்த்தர்‌ நடப்பித்த இந்த 
அற்புதத்தைப்‌ பார்த்து பயந்து, 
நடுங்குகிறார்கள்‌. 


கர்த்தர்‌ உங்களுக்கு தேசத்தை 
ஒப்புக்கொடுத்தாரென்றும்‌, உங்களைப்பற்றி 
எங்களுக்குத்‌  திகில்பிடித்திருக்கிறதென்றும்‌, 
உங்களைக்குறித்து தேசத்துக்‌ குடிகள்‌ 
எல்லாரும்‌ சோர்ந்துபோனார்களென்றும்‌. 
அறிவேன்‌. நீங்கள்‌ எகிப்திலிருந்து 
புறப்பட்டபோது, கர்த்தர்‌ உங்களுக்கு முன்பாக 
சிவந்த சமுத்திரத்தின்‌ தண்ணிரை 
வற்றிப்போகப்‌ பண்ணினதையும்‌, நீங்கள்‌ 
யோர்தானுக்கு அப்புறத்தில்‌ சங்காரம்‌ 
பண்ணின  எமோரியத்தின்‌ இரண்டு 
ராஜாக்களாகிய சீகோனுக்கும்‌ ஒருக்கும்‌. 
செய்ததையும்‌: கேள்விப்பட்டோம்‌" 
(யோசு 2:9,10). 


சர்ந்தர்‌ சிவந்த சமுத்திரத்தைப்‌ 
பிளந்து இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு அற்புதம்‌ 
செய்திருக்கிறார்‌. கர்த்தர்‌ நடப்பித்த இந்த 
அற்புதமோ இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
ஆசீர்வாதமாயிருக்கிறது. கர்த்தர்‌ 
தங்களுக்கு செய்த நன்மைகளை 
நினைவுகூர்ந்து இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ அவரை 
நன்றியோடு துதிக்கிறார்கள்‌. 

“கடல்‌ 
யோர்தான்‌ 
(சங்‌ 11433) 


கண்டு இடிற்று: 
பின்னிட்டுத்‌ திரும்பினது' 
சிவந்த சமுத்திரத்தை 
வற்றிப்போயிற்று: 
நடக்கிறது போல 
ஆழங்களில்‌ 
நடந்துபோகப்பண்ணினார்‌" (சங்‌ 1069). 


“சிவந்த த்தை இரண்டாகப்‌ 
பிரித்தவரைத்‌: ங்கள்‌: அவர்‌ கிருபை 
என்றுமுள்ளது. அதின்‌ நடுவே இஸ்ரவேலைக்‌ 
கடந்துபோகப்பண்ணினவரத்‌ 

அவர்‌ 

(சங்‌ 1361314). 


இஸ்ரவேல்‌ 
சமுத்திரத்தின்‌ 
நடந்துபோவது, 

அடையாளமாகயிருக்கிறது. 


புத்திரர்‌ 
ஞானஸ்நானத்திற்கு 





f= THE 
TT 


“இப்படியிருக்க, சகோதரரே, நீங்கள்‌ 
வைகளை  அறியவேண்டுமென்றிருக்கிறே 
னென்றால்‌; நம்முடைய பிதாக்களெல்லாரும்‌ 
மேகத்துக்குக்‌ கீழாயிருந்தார்கள்‌, எல்லாரும்‌ 
சமுத்திரத்தின்‌ வழியாய்‌ நடந்துவந்தார்கள்‌. 
எல்லாரும்‌ மோசேக்குள்ளாக மேகத்தினாலும்‌ 
சமுத்திரத்தினாலும்‌ ஞானஸ்நானம்‌ 
பண்ணப்பட்டார்கள்‌” (கொரி 10:1,2) 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ சிவந்த 
சமுத்திரத்தின்‌ நடுவாக வெட்டாந்தரையிலே. 
நடந்துபோவது, மனுஷருடைய ஆத்துமாக்கள்‌ 
மனந்திரும்பி இரட்சிக்கப்படுவதற்கும்‌ 
அடையாள மாயிருக்கிறது. 


"எகிப்தின்‌ சமுத்திரமுனையைக்‌ கர்த்தர்‌ 
முற்றிலும்‌ அழித்து, தம்முடைய காற்றின்‌ 
வறுமையினால்‌ நதியின்‌ மேல்‌ தமது கையை 
நீட்டி, ஏழாறுகளாகப்‌ பிரித்து, ஜனங்கள்‌ 
கால்நனையாமல்‌ குடந்துபோகும்படி 
பண்ணுவார்‌" (ஏசா 1115). 


சர்வவல்லமையுள்ள தேவன்‌. 
அவருக்கு இயற்கையின்மீதும்‌ 
அதிகார கர்த்தருடைய தெய்வீக 
வல்ல, சிவந்த சமுத்திரத்தை 
பிளக்கிறது. கர்த்தர்‌ இராமுழுவதும்‌ பலத்த 
கீழ்க்காற்றை வீசப்பண்ணுகிறார்‌. அந்த 
காற்றினால்‌ அவர்‌ சிவந்த சமுத்திரத்தை 
ஒதுங்கும்படி செய்கிறார்‌. கர்த்தர்‌ இந்தக்‌ 
கிரியையை நடப்பித்து சிவந்த சமுத்திரத்தை 
வறண்டுபோகப்பண்ணுகிறார்‌. கர்த்தருடைய 
பந்த வல்லமையினால்‌ சிவந்த 

த்தின்‌ ஜலம்‌ பிளந்து 
பிரிநதுபோயிற்று. கர்த்தருடைய கட்டளைக்கு 
காற்றும்‌ கடலும்‌ கீழ்ப்படியும்‌ 


கர்த்தர்‌ 
ன 


கர்த்தர்‌ சிவந்த சமுத்திரத்தை பிளந்தது. 
இஸ்ரவே புத்திரருக்கு 
அழகருக்கு. அவர்கள்‌ 
சமுத்திரத்தின்‌ 
நடந்துபோகவேண்டுமென்று கர்த்தர்‌ கட்டளை 
கொடுத்திருக்கிறார்‌. இப்போது ்‌ 
தம்முடைய வல்லமையினால்‌ 
சமுத்திரத்தின்‌ ஜலத்தைப்‌ பிளந்து, அதைப்‌ 
பிரிந்துபோகப்பண்ணியிருக்கிறார்‌. சிவந்த 
சமுத்திரத்தின்‌ நடுவாக வெட்டாந்தரையான 
பாதை உண்டாயிற்று. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
சமுத்திரத்தின்‌ நடுவாக வெட்டாந்தரையிலே 
நடந்து, அக்கரைக்கு போய்ச்சேரவேண்டும்‌. 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கட்டளையிட்ட 
பிரகாரம்‌ வ்‌ தர்‌ சமுத்திரத்தின்‌ 
நடுவாக வெட்டாந்தரையின்‌ வழியாய்‌ 
நடந்துபோகிறார்கள்‌;: அவர்கள்‌ 
வலதுபுறத்திலும்‌ அவர்கள்‌ இடதுபுறத்திலும்‌ 


ஜலம்‌ அவர்களுக்கு மதிலாக நிற்கிறது. 
(யாத்‌ 14:22,29). 


இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ செங்கடலின்‌ 
வெட்டாந்தரை வெளியில்‌ நடந்து 
சென்றபோது, அவர்களின்‌ இருபுறங்களிலும்‌ 
ஜலம்‌ அவர்களுக்கு மதிலாக நிற்கிறது. அது 
உறைந்த பனிக்கட்டியைப்‌ போன்றிருக்கிறது. 
(யாத்‌ 15:8). 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ சமுத்திரத்தின்‌ 
நடுவாக நடந்து போவதற்கு ஆரம்பத்திலே. 
பயப்பட்டிருப்பார்கள்‌. ஆகையினால்‌ ஒருவேளை 
மோசேயும்‌ ஆரோனும்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
முன்பாக சமுத்திரத்தின்‌ நடுவாக நடந்து 
சென்றிருப்பார்கள்‌. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
அவர்களைப்‌ பின்பற்றி வெட்டாந்தரையிலே 
நடந்து வந்திருப்பார்கள்‌. இஸ்ரவேல்‌. 
ஜனத்தார்‌ திரளான 
எண்ணிக்கையிலிருந்தாலும்‌, அவர்கள்‌ 
அணியணியாக புறப்பட்டுப்போகிறார்கள்‌ 


ஸ்ரவேல்‌ புத்திரர்‌ சிவந்த 
த்தின்‌ நடுவாக நடந்து வருகிற 
வ்‌ பிற்காலத்தில்‌ அவர்கள்‌ 
வனாந்தரத்திலே நடந்து வருவதற்கு 
பிரயோஜனபாயிருக்கிறது. கர்த்தரே 
இஸ்ரவேல்‌ புத்திரரை சமுத்திரன்‌ நடுவாக 
வழிநடத்துகிறார்‌. சமுத்திரத்தின்‌ நடுவாக 
பின்பற்றுகிறவர்கள்‌, அவர்‌ 
எங்கு வழிநடத்தினாலும்‌, 

பயப்படாமல்‌ அவரை பின்பற்றிப்போவார்கள்‌. 


கர்த்தர்‌ சிவந்த சமுத்திரத்தை 
பிளந்த சம்பவமும்‌, இஸ்ரவேல்‌“ பத்திரை 

த சமுத்திரத்தின்‌ நடுவாக 
நடத்திக்கொண்டுபோன. சம்பவமும்‌, 
விசுவாசிகளாகிய நம்மை 
உற்சாகப்படுத்துவதற்காக 
எழுதப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
பாடுகளும்‌ பிரச்சனைகளும்‌ வந்ததுபோல, 
விசுவாசிகளாகிய நமக்கும்‌ பாடுகளும்‌ 
பிரச்சனைகளும்‌ வரலாம்‌. நம்முடைய 
பிரச்சனைகள்‌ பெரிதாமிருந்தாலும்‌, நம்மை 
கரம்பிடித்து வழிநடத்துகிற கர்த்தர்‌ மிகவும்‌ 
பெரியவராயிருக்கிறார்‌. நாம்‌ பிரச்சனைகளை 
நோக்கிப்‌ பார்க்காமல்‌, நம்மை வழிநடத்துகிற 
கர்த்தரை விசுவாசத்தோடு நோக்கிப்‌ 
பார்க்கவேண்டும்‌. 


கர்த்தர்‌ 





f= FTE 
TT 


சிவந்த சமுத்திரத்தின்‌ 
நடந்து வந்த இஸ்ரவேல்‌. 
அக்கரையில்‌ பாதுகாப்பாக சேர்ந்த பின்பு, 
கர்த்தருக்குள்‌ களிகூருகிறார்கள்‌. கர்த்தரை 
நம்புகிறவர்கள்‌ ஒருபோதும்‌ 
'வெட்கப்பட்டுப்போகமாட்டார்கள்‌. 

“கடலை உலர்ந்த தரையாக மாற்றினார்‌; 
ஆற்றைக்‌ கால்நடையாய்க்‌ கடந்தார்கள்‌; 
அங்கே அவரில்‌ களிகூர்ந்தோம்‌" (சங்‌ 66:6). 

எகிப்தியர்கள்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கு  சத்துருக்களாயிருக்கிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ கர்த்தருக்குரியவர்கள்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரருடைய சத்துருக்கள்‌ 
கர்த்தருக்கும்‌ சத்துருக்களாயிருக்கிறார்கள்‌. 
பார்வோனும்‌ எகிப்தியரும்‌ தங்கள்‌ 
தேசத்தைவிட்டு புறப்பட்டுப்போன இஸ்ரவேல்‌. 
புத்திரரை பிடித்து கொன்றுபோடவும்‌ அல்லது 
அவர்களை மறுபடியும்‌ சிறைப்பிடித்து தங்கள்‌ 
தேசத்தில்‌ அடிமைகளாக்கவும்‌ தீர்மானித்து, 
தீவிரமாய்‌ புறப்பட்டு வருகிறார்கள்‌. 
கர்த்தருடைய நீதியும்‌, அவருடைய 
நியாயமான கோபமும்‌ எகிப்தியருக்கு 
விரோதமாக எழும்புகிறது. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ சிவந்த 
சமுத்திரத்தின்‌ நடுவாக வெட்டாந்தரையிலே 
தங்கள்‌ கால்களால்‌ நடந்துபோகிறார்கள்‌. 
அவர்களிடத்தில்‌ குதிரைகள்‌, இரதங்கள்‌ 
போன்ற எந்த வாகனமும்‌ இல்லை. 
எகிப்தியரோ இஸ்ரவேல்‌ புத்திரரை 
தொடர்ந்து, பார்வோனுடைய சகல. 
குதிரைகளோடும்‌ இரதங்களோடும்‌ 
குதிரைவீரரோடும்‌ அவர்கள்‌  பிறகாலே 
சமுத்திரத்தின்‌ நடுவே பிரவேசிக்கிறார்கள்‌ 
(யாத்‌ 14:23) 

இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
கண்டு பயந்தபோது, மோசே 
நோக்கி, கர்த்தர்‌ 
யுத்தம்பண்ணுவார்‌' என்றும்‌ 
நின்றுகொண்டு இன்றைக்கு 
உங்களுக்கு செய்யம்‌ இரட்‌ 
லள எனறு சொன்னால்‌ தகா 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்காக 
யுத்தம்பண்ணுகிறார்‌. அவர்‌ எகிப்தியரைக்‌ 
கலங்கப்பண்ணுகிறார்‌. 


எகிப்தியரைக்‌ 
அவர்களை 
உங்களுக்காக 
“நீங்கள்‌ 
கர்த்தர்‌ 
a 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கிழக்கு வெளுத்துவரும்‌ 
கர்த்தர்‌ அக்கினியும்‌ 
ஸ்தம்பத்திலிருந்து எகிப்தியரின்‌ சேனையைப்‌ 
பார்த்து, அவர்கள்‌ சேனையைக்‌ கலங்கடித்து, 
அவர்களுடைய இரதங்களிலிருந்து 
உருளைகள்‌ கழலவும்‌, அவர்கள்‌ தங்கள்‌ 
இரதங்களை வருத்தத்தோடே நடத்தவும்‌ 
பண்ணுகிறார்‌ (யாத்‌ 14:24,25). 


கிழக்கு வெளுத்‌ மம்‌” 
என்பது அதிகாலை 3 மணியிலிருந்து காலை 
6 மணி வரையிலும்‌ உள்ள மூன்று மணி 
நேரமாகும்‌. 
எகிப்தியர்கள்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
விரோதமாக மூர்க்கவெறியோடு 
வருகிறார்கள்‌. எகிப்தியர்களிடத்தில்‌ 
குதிரைகளும்‌ இரதங்களும்‌ இருப்பதினால்‌, 
தங்களால்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரை எளிதாக 
ஜெயிக்க முடியும்‌ என்று நினைத்து 
வேகமாக வருகிறார்கள்‌. கிழக்கு வெளுத்து 
வரும்‌ ஜாமத்தில்‌ தங்களுக்கு 
ஜெயமுண்டாகும்‌ என்று எகிப்தியர்கள்‌ 
எதிர்பார்க்கிறார்கள்‌. 
ஆனால்‌ கர்த்தரோ கிழக்கு 
வெளுத்து வரும்‌ ஜாமத்திலே எகிம்தியரின்‌ 
சேனையைப்‌ பார்க்கிறார்‌ கர்த்தர்‌ 
அக்கினியும்‌ மேகமுமான ஸ்தம்பத்திலிருந்து 
எகிப்தியரின்‌ சேனையைப்‌ பார்த்து, 
அவர்களுடைய சேனையை கலங்கடிக்கிறார்‌ 
எகிப்தியர்‌ மத்தியிலே பயமும்‌, திகிலும்‌, 
நடுக்கமும்‌ உண்டாயிற்று. அவர்களுடைய 
உருளைகள்‌ 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு. 
துணை நிற்கிறார்‌ என்பதை 
எகிப்தியர்கள்‌ புரிந்துகொள்கிறார்கள்‌. 
அப்பொழுது எகிப்தியர்‌: “இஸ்ரவேலரைவிட்டு 
ஓடிப்போவோம்‌, கர்த்தர்‌ அவர்களுக்குத்‌ 

துணைநின்று எகிப்தியருக்கு விரோதமாய்‌ 
யுத்தம்பண்ணுகிறார்‌' (யாத்‌ 14:25) என்று 
சொல்லுகிறார்கள்‌. 

பார்வோனும்‌, எகிப்தியரின்‌ சேனையும்‌ 
தங்கள்‌ தேசத்தைவிட்டு புறப்பட்டு வந்தபோது 
மிகவும்‌ வேகமாகவும்‌, கோபமாகவும்‌ 
வந்தார்கள்‌. ஆனால்‌ இப்போதோ 
அவர்கள்‌ தங்கள்‌ இரதங்களை வருத்ததோடே 





i FTE 
ETT 


எகிப்தியர்கள்‌ தங்கள்‌ தேசத்தைவிட்டு 
புறப்பட்டபோது, இஸ்ரவேல்‌ புத்திரர்மீது 
மிகுந்த கோபத்தோடு வந்தார்கள்‌. ஆனால்‌ 
இப்போதோ அவர்களுடைய இருநயங்களில்‌, 
கர்த்தரைக்‌ குறித்த பயமும்‌, நடுக்கமும்‌, 
திகிலும்‌ உண்டாயிருக்கிறது. 

இஸ்ரவேல்‌ புத்திரர்‌, 
தங்களுக்கு கட்டளையிட்ட பிரகாரம்‌, 
சமுத்திரத்தின்‌ நடுவாக வெட்டாந்தரையிலே 
நடந்துபோகிறார்கள்‌. எகிப்தியர்கள்‌ தங்கள்‌ 
இரதங்களை வருத்தத்தோடு நடத்தினாலும்‌, 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு ஒரு வருத்தமும்‌ 
ஏற்படவில்லை. தீங்கு அவர்களை 
அணுகவில்லை. இஸ்ரவேல்‌ புத்திரருடைய 
வலதுபுறத்திலும்‌, இடதுபுறத்திலும்‌, ஜலம்‌. 
அவர்களுக்கு மதிலாக நிற்கிறது. 


கர்த்தர்‌ 
சிவந்த 


சேருகிறார்கள்‌. அல்‌ ந்தர்‌ 
மறுபடியும்‌. ஒன துச்ருகிறது. இது 


மூடிக்கொள்கிறது. 


மோசேயை நோக்கி, 
வத்‌ பக்த, லவ்‌ 


இரதங்கள்மேலும்‌ அவர்களுடைய குதிரைவீரர்‌ 
மேலும்‌ திரும்பும்படிக்க, உன்‌ கையைச்‌ 
சமுத்திரத்தின்மேல்‌ நீட்டு" (யாத்‌ 14:26) 
என்று சொல்லுகிறார்‌. 


மோசே 
சமழுத்திரத்தின்மேல்‌ 
விடியற்காலத்தில்‌ சமுத்திரம்‌ பலமாய்த்‌ 
திரும்பி வருகிறது; எகிப்தியர்‌ அதற்கு 
எதிராக ஓடும்போது. கர்த்தர்‌ அவர்களைக்‌ 
குடலின்‌ நடுவே கவிழ்த்துப்போடுகிறார்‌ 


ஜலம்‌ திரும்பிவந்து. இரதங்களையும்‌ 
குதிரைவீரரையும்‌, அவர்கள்‌ பின்னாக. 
சமுத்திரத்தில்‌ பிரவேசித்திருந்த 
பார்வோனுடைய இராணுவம்‌ அனைத்தையும்‌ 
மூடிக்கொள்கிறது;: எகிப்தியரில்‌ 
ஒருவனாகிலும்‌ தப்பவில்லை (யாத்‌ 14:27,28). 


எகிப்தியரும்‌ தங்கள்‌ 
 சடினப்படுத்தினார்கள்‌. 
பாவங்களுக்கு 
பார்வோனுடைய 


கையைச்‌ 


நீட்டுகிறார்‌: 


பார்வோனும்‌, 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


இராணுவத்தார்‌ எல்லோருமே 
புத்திரருக்கு விரோதமாகவும்‌, கர்த்தருக்கு 
விரோதமாகவும்‌ பாவம்‌ செய்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ எல்லோருமே சிவந்த 
சமுத்திரத்திலே மூழ்கி அழிந்துபோகிறார்கள்‌. 

யூதருடைய பாரம்பரிய சரித்திரத்தின்‌ 
ஆசிரியர்கள்‌, பார்வோன்‌ சிவந்த 
சமுத்திரத்தை கடந்து வரும்போது, 
அவனோடுகூட அவனுடைய 
மந்திரவாதிகளான யன்னேயும்‌, யம்பிரேயும்‌ 
வந்தார்கள்‌ என்றும்‌, பார்வோன்‌ சிவந்த 
சமுத்திரத்தில்‌ மூழ்கி அழிந்தபோது. 
அவனுடைய மந்திரவாதிகளும்‌ 
அழிந்துபோனார்கள்‌ என்று 
சொல்லுகிறார்கள்‌. 


மதிலாக நின்ற தண்ணீர்‌ திடீரென்று 
உருகிற்று. எகிப்தியர்‌. அனைவரையும்‌ 
சமுத்திரத்தின்‌ ஜலம்‌ மூடிக்‌ கொள்கிறது. இது 
விடியற்காலத்தில்‌ நடைபெறுகிறது. மதிலாக 
நின்ற தண்ணீர்‌ உருகி வரும்போது, 
எகிப்தியர்‌ அதைப்‌ பார்த்து. அதற்கு எதிராக 
ஓடுகிறார்கள்‌. னால்‌ கர்த்தரோ 
அவர்களைக்‌ கடலின்‌ நடுவே கவிழ்த்துப்‌ 
போடுகிறார்‌ (யாத்‌ 14:24 யாத்‌ 15:8). 


இஸ்ரவேல்‌ புத்திரருடைய 
வலதுபுறத்திலும்‌ அவர்கள்‌ இடதுபுறத்திலும்‌ 


ஜலம்‌ அவர்களுக்கு மதிலாக நிற்கிறது. 
இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ செங்கடலைக்‌ கடந்து 


சென்றபோது, அந்தக்‌ கடலின்‌ ஆழம்‌ சுமார்‌ 
75 அடி முதல்‌ 100 அடி வரையிலும்‌ 
இருக்கிறது. இவ்வளவு உயரத்திற்கும்‌ 
தண்ணீர்‌ உறைந்து இருபுறங்களிலும்‌ 


ம்முடைய 
பார்வோனிடத்தில்‌ அனுப்பினார்‌. 
பார்வோனோ தன்‌ 

கடினப்படுத்தினான்‌. பார்வோன்‌ மோசேயின்‌ 
வார்த்தைக்கு செவிகொடுக்க 
மறுத்துவிட்டான்‌. கர்த்தருக்கு விரோதமாக 
கலகம்பண்ணுகிறவர்கள்‌ எல்லோரும்‌ 
அழிந்துபோவார்கள்‌. கர்த்தருடைய நீதியான 
நியாயத்தீர்ப்பு அவர்கள்மீது வரும்‌. 





ழ்‌ நவள 
யாய 
மகிமையிலும்‌ 


க்கக்‌ ன்‌ விருட்சங்களில்‌ நீ 
எதற்கு ஒப்பானவன்‌? ஏ 
விருட்சங்களோடேகூட நீயும்‌ பூமியின்‌: 
தாழ்விடங்களில்‌ இறக்கப்பட்டு, பட்டயத்தாலே 
வெட்டுண்டவர்களோடேகூட 
விருத்தசேதனமில்லாதவர்களின்‌ நடுவிலே 
ப்பாய்‌; பார்வோனும்‌ அவன்‌ கூட்டமும்‌ 

என்று கர்த்தராகிய ஆண்டவர்‌ 

ர்‌ என்று சொல்‌ என்றார்‌" 
(எசே 3118). 


வ்விதமாய்க்‌ கர்த்தர்‌ அந்நாளிலே. 
இஸ்ரா எகிப்தியரின்‌. கைக்குத்‌ 
தப்புவித்து _ரட்சிக்கிறார்‌: கடற்கரையிலே 
எகிப்தியர்‌ செத்துக்கிடக்கிறதை இஸ்ரவேலர்‌ 
காண்கிறார்கள்‌. கர்த்தர்‌ எகிப்தியரில்‌ செய்த 
அந்த மகத்தான கிரியையை இஸ்ரவேலர்‌ 
காண்கிறார்கள்‌; அப்பொழுது... ஜனங்கள்‌ 
கர்த்தருக்குப்‌ பயந்து, கர்த்தரிடத்திலும்‌ 
அவருடைய ஊழியக்காரனாகிய 
மோசேயினிடத்திலும்‌ விசுவாசம்‌ 
வைக்கிறார்கள்‌ (யாத்‌ 14:30,31). 
பின்னே 
வல்‌ புத்திரர்‌ 
பயந்தார்கள்‌. 
மோசேக்கு 
கதக்‌, கர்த்தருக்கு விரோதமாகவும்‌ 
முறுமுறுத்தார்கள்‌. எகிப்து தேசத்திற்கு 
திரும்பிப்போவது தங்களுக்கு நலமாயிருக்கும்‌ 
என்று சொன்னார்கள்‌. 
இப்போதோ, இஸ்ரவேல்‌ 
கர்த்தருக்கு பயப்படுகிறார்கள்‌. 
கர்த்தரிடத்திலும்‌ 
ஊழியக்காரனாகிய _ 
விசுவாசம்‌ 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ எல்லோரும்‌ சிவந்த 
சமுத்திரத்திலே. மோசேக்குள்ளாக. 
ஞானஸ்நானம்‌ பெற்றிருக்கிறார்கள்‌ 
'எல்லாரும்‌ மோசேக்குள்ளாக மேகத்தினாலும்‌ 
சமழுத்திரத்தினாலும்‌ ஞானஸ்நானம்‌. 
பண்ணப்பட்டார்கள்‌"' (கொரி 10:2) 


தம்முடைய பலத்த 

த்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரை 
எகிப்தின்‌ அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு 
அழைத்து. வந்திருக்கிறார்‌. கர்த்தர்‌ 
அவர்களை சிவந்த சமுத்திரத்தை 
கடக்கப்பண்ணியிருக்கிறார்‌. தங்களை 
இம்மட்டுமாக வழிநடத்தி வந்த கர்த்தர்‌, 
கானான்‌ தேசத்திற்கும்‌ வழிநடத்துவார்‌ என்று 

இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ குர்த்தரிபத்திலே 


விசுவாசம்‌ வைக்கிறார்கள்‌. 


மோசே 
கர்த்தரிடத்தில்‌ ப 
புத்திரரோ பல சமயங்களில்‌ 
நம்பாமல்‌ அவருக்கு விரோதமாக 
முறுமுறுக்கிறார்கள்‌. அவர்கள்‌ கர்த்தருக்கு 
விரோதமாக கலகம்பண்ணுகிறார்கள்‌. கர்த்தர்‌ 
கோபத்தினால்‌. இஸ்ரவேல்‌ 
அழித்துவிடக்கூடாது என்று 
கர்த்தரிடத்தில்‌ பரிந்து பேசுகிறார்‌. 
தங்களுக்காக கர்த்தரிடத்தில்‌ 
இம்மட்டுமாக பரிந்து பேசின மோசே, 
இனிமேலும்‌ பரிந்து பேசுவார்‌ என்று 
இஸ்ரவேல்‌ புத்திர்‌ மோசேயினிடத்தில்‌ 
விசுவாசம்‌ வைக்கிறார்கள்‌. 


ங்ரவேல்‌ 


புத்திரருக்காக 
ந்து பேசுகிறார்‌. வேல்‌ 


கர்த்தரை 





f= FTN 
TT 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ சமுத்திரத்தின்‌ 
நடுவாக  வெட்டாந்தரையின்‌ வழியாய்‌ 
நடந்து, சிவந்த சமுத்திரத்தின்‌ 
அக்கரையிலே வந்து சேர்ந்திருக்கிறார்கள்‌. 
அந்தக்‌ கடற்கரையிலே எகிப்தியர்‌ 
செத்துக்கிடக்கிறதை இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
காண்கிறார்கள்‌. கர்த்தருடைய பலத்த 
புயமே தங்களை எகிப்தின்‌ 
அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை. 
செய்திருக்கிறது என்பதை இஸ்ரவேல்‌ 
ஜனந்தார்‌ நன்றியுள்ள இருதயத்தோடு 
நினைத்துப்‌ பார்த்து, கர்த்தரைப்‌ புகழ்ந்து, 
பாடுகிறார்கள்‌. 
மோசேயும்‌ இஸ்ரவேல்‌ 

கர்த்தரைப்‌ புகழ்ந்து பாடின 

(யாத்‌ 151-19). மோசேயின்‌ சகோதரியாகிய 
மிரியாமும்‌ தன்‌ 
எடுத்துக்கொண்டு, 
கர்த்தரைப்‌ புகழ்ந்து 
ஸ்திரீகளும்‌ தம்புருகளோடும்‌ நடனத்தோடும்‌ 
கர்த்தரைப்‌ புகழ்ந்து பாடுகிறார்கள்‌ 
(யாத்‌ 15:20,21) 


இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 
கரையிலிருந்து வனாந்தரத்தின்‌ வழியாக 
பிரயாணம்பண்ணுகிறார்கள்‌ (யாத்‌ 15:22). 
அவர்கள்‌ மாராவிலே வந்தபோது. மாராவின்‌ 
தண்ணீர்‌ அவர்களுக்கு கசப்பாயிருக்கிறது 
த்‌ 15:23,24). மாராவின்‌' கசப்பான 
மதுரமான  தண்ணிீராயிற்று. 

(யாத்‌ 15:25,26). 


இஸ்ரவேல்‌ புத்திர்‌ ஏலிழுக்கு. 
வருகிறார்கள்‌. அங்கே அவர்கள்‌ 
தண்ணீர்‌ அருகே பாளயமிறங்குகிறார்கள்‌ 
(யாத்‌ 15:27) 


சகல 


சமுத்திரக்‌ 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தரைப்‌ 
பாட்டு. 
யாத்‌ 15:1-21 


புகழ்ந்துபாடின 


யாத்‌ 150. அப்பொழுது மோசேயும்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரரும்‌ கர்த்தரைப்‌ 
புகழ்த்துபாடின பாட்டு: கர்த்தரைப்‌ 
பாடுவேன்‌; அவர்‌  மகிமையாய்‌ 
வெற்றிசிறத்தார்‌; குதிரையையும்‌ 
குதிரைவீரனையும்‌ கடலிலே தன்னினார்‌. 


யாத்‌ 15:2. கர்த்தர்‌ என்‌ பெலனும்‌ என்‌ 
கீதமுமானவர்‌; அவர்‌ எனக்கு. 
இரட்சிப்புமானவர்‌; அவரே எண்‌: 
தேவன்‌, அவருக்கு வாசஸ்தலத்தை. 
ஆயத்தம்‌ பண்ணுவேன்‌; அவரே என்‌ 
தகப்பனுடைய தேவன்‌, அவரை 
உயர்த்துவேன்‌; 


யாத்‌ 15:3. கர்த்தரே யுத்தத்தில்‌ 
வல்லவர்‌; கர்த்தர்‌ என்பது அவருடைய 
நாமம்‌. 


யாத்‌ 1514. 
இரதங்கனையும்‌ அவன்‌ 

'களையும்‌: சமுத்திரத்திலே 
தன்னிவிட்டார்‌; அவனுடைய பிரதான 
அதிபதிகள்‌ சிவந்த சமுத்திரத்தில்‌ 
அமிழ்ந்து போனார்கள்‌. 


பார்வோனின்‌ 


யாத்‌ 15:5, ஆழி அவர்களை மூடிக்‌ 
கொண்டது; கல்லைப்போல ஆழங்களில்‌ 
அமிழ்த்துபோனார்கன்‌. 


யாத்‌ 158. கர்த்தாவே, உம்முடைய 
வலதுகரம்‌ பலத்தினால்‌ மகத்துவம்‌ 
சிறத்திருக்கிறது; கர்த்தாவே, 
உம்முடைய வலதுகரம்‌ பகைஞனை 
நொறுக்கிவிட்டது. 


யாத்‌ 15:27. உமக்கு விரோதமாய்‌ 
எழும்பினவர்கனை உமது முக்கியத்தின்‌ 
மகத்துவத்தினாலே திர்மூலமாக்கினீற்‌; 
உம்முடைய கோபாக்கினியை. 
அனுப்பினர்‌, அது அவர்களைத்‌ 
'தானடியைப்யபோலப்‌ பட்சித்தது. 


யாத்‌ 15:8. உமது நாசியின்‌ 
சுவாசத்தினால்‌ ஜலம்‌ குவித்து தின்றது; 
வென்னம்‌. குவியலாக. திமிர்ந்த 
நின்றது; ஆழமான ஜலம்‌ நடுக்கடலிலே 
உழைத்துபோயிற்று. 





i= FTE 
TT 


யாத்‌ 15:9, தொடருவேன்‌, பிடிப்பேன்‌, 
கொன்ளனையாடிப்‌ பங்கிடுவேன்‌, என்‌ 
ஆசை அவர்களிடத்தில்‌ திருப்தியாகும்‌, 
என்‌ பட்டயத்தை உருவுவேன்‌, என்‌ கை. 
அவர்களைச்‌  சுங்கரிக்கும்‌ என்று 
பகைஞன்‌ சொன்னான்‌. 


யாத்‌ 15:10, உம்முடைய 
வீசப்பண்ணினீர்‌, கடல்‌ 
முடிக்‌ கொண்டது; 
'தண்ணீர்களில்‌ 
அமிழ்த்துபோனார்கள்‌.. 


காற்றை 
அவர்களை 


திரனான 
சுயம்போல. 


யாத்‌ 1541. 
உமக்கு 
பரிசுத்தத்தில்‌ 


கர்த்தாவே, தேவர்களில்‌ 
ஒப்பானவர்‌ யார்‌? 

முகத்தூவமுன்னவரும்‌, 
துதிகவில்‌ பயங்படத்தக்கவரும்‌, 
அற்புதங்களைச்‌ செய்கிறவருமாகிய 
உமக்கு ஒப்பானவர்‌ யார்‌? 


யாத்‌ 1502. நீர்‌ உமது வலதுகரத்தை 
திட்டினர்‌ பூமி அவர்களை: 
விழுங்கிப்போட்டது. 


யாத்‌ 15:18. நீர்‌ மீட்டுக்கொண்ட இந்த 
ஜனங்களை உமது கிருபையின! 
அழைத்து வந்தீர்‌ உம்முடைய ந்தவ 
வாசஸ்தலத்தூக்கு நேராக அவர்களை 
உமது பலத்தினால்‌ வழிநடத்தினீர்‌. 


யாத்‌ 15:14. ஜனங்கள்‌ அதைக்‌ கேட்டுத்‌ 
தத்தனிப்பார்கன்‌; பெலிஸ்தியாவின்‌. 


குடிகளைத்‌ திகில்‌ பீடிக்கும்‌. 


யாத்‌ 1515. ஏதோமின்‌ பிரபுக்கள்‌ 
கலங்குவார்கள்‌;. மோவாயின்‌ 
பராக்கிரமசாலிகளை நடுக்கம்‌ பிடிக்கும்‌; 
கானானின்‌ குடிகள்‌ யாவரும்‌ 
கரைத்துபோவார்கள்‌.. 


யாத்‌ 15168. பயமும்‌ திகிலும்‌. 
அவர்கள்மேல்‌ விழும்‌. கர்த்தாவே, உமது 
ஜனங்கள்‌ கடத்துபோகும்வரையும்‌, தீர்‌ 
மீட்ட ஜனங்களே 
கடத்துபோகும்வரையும்‌, அவர்கள்‌ 
உம்முடைய 
மகத்துவத்தினால்‌ 
அசைவற்றிருப்பார்கன்‌. 


பயத்தின்‌. 
'கல்லைப்போல. 


யாத்திராகமம்‌ - 
EXODUS - COMMENTARY 


விரிவுரை மரமா 


PUBLISHERS 


ஹயாத்‌ 1512. தீர்‌ அவர்களைக்‌ 
கொண்டுபோய்‌, கர்த்தராகிய தேவரீர்‌ 
வாசம்பண்ணுகிறதற்கு தியமித்த. 
ஸ்தானமாகிய உம்முடைய 
சுதந்தரத்தின்‌ பர்வதத்திலும்‌, 
ஆண்டவராகிய தேவரீருடைய கரங்கள்‌ 
ஸ்தாபித்த பரிசுத்த ஸ்தலத்திலும்‌ 
அவர்களை நாட்டுவீர்‌. 


யாத்‌ 15:18. கர்த்தர்‌ சதாகாலங்களாகிய 
என்றென்றைக்கும்‌. ராஜரிகம்‌ 
பண்ணுவார்‌. 


யாத்‌ 15:19, பார்வோனின்‌ குதிரைகள்‌: 
அவனுடைய இரதங்கனோடும்‌ 
குதிரைவீரரோடும்‌ சமுத்திரத்தில்‌ 
பிரவேசித்தது; கர்த்தர்‌ சமுத்திரத்தின்‌ 
ஜலத்தை அவர்கன்‌ மேல்‌ திரும்பப்‌ 
பண்ணினார்‌; இஸ்ரவேல்‌ புத்திரரோ 
சமுத்திரத்தின்‌ நடுவே 
வெட்டாத்தரையிலே நடந்து 
போனார்கள்‌ என்று பாடினார்கள்‌. 


யாத்‌ 15:90. ஆரோனின்‌ 
சகோதரியாகிய மிரியாம்‌ என்னும்‌ 
தீர்க்கதரிசியானவளும்‌ தன்‌ கையிலே 
தம்புரை எடுத்துக்கொண்டான்‌; சகல்‌ 
ஸ்திரீகளும்‌ தம்புருகளோடும்‌ 
நடனத்தோடும்‌ அவளுக்குப்‌ பின்னே 
புறப்பட்டுப்‌ போனார்கள்‌. 


யாத்‌ 15:21. மிரியாம்‌ அவர்களுக்குப்‌ 
பிரதிவசனமாக: கர்த்தரைப்‌ பாடுங்கள்‌, 
அவர்‌ மகிமையாய்‌ வெற்றிசிறந்தார்‌; 
குதிரையையும்‌ குதிரைவீரனையும்‌ 
கடலிலே தன்னினார்‌ என்று பாடினான்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு எகிப்தின்‌ 
அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை 
கிடைத்திருக்கிறது. இஸ்ரவேல்‌ புத்திரரை 
பின்தொடர்ந்து வந்த எகிப்தியர்கள்‌ 
சிவந்த சமுத்திரத்தின்‌ 
செத்துக்கிடக்கிறார்கள்‌. 


சிலாக்கியங்களையும்‌ 

இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
கர்த்தரை புகழ்ந்து பாடுகிறார்கள்‌. அவர்கள்‌ 
நன்றியுள்ள இருதயத்தோடு கர்த்தரைத்‌ 
குதிக்கிறார்கள்‌. 





i FTE 
யாய 


மோசே பரிசுத்த ஆவியானவரால்‌. 
ஏவப்பட்டு கர்த்தரை புகழ்ந்துபாடும்‌ பாட்டை 
இயற்றுகிறார்‌. அவர்‌ 


கர்த்தரைப்‌ புகழ்ந்து பாடுகிறார்கள்‌. 
இஸ்ரவேலின்‌ 
ள்‌ ல்‌. 


எதுவுமில்லை. கடந்த 80 வருஷங்களுக்கு 
மேலாக இஸ்ரவேலர்கள்‌ எகிப்தின்‌ 
அடிமைத்தனத்தில்‌ தவித்துக்‌ கொண்டும்‌, 
முறையிட்டுக்‌ கொண்டும்‌ இருந்தார்கள்‌. 
(யாத்‌ 2:23-24; சங்‌ 1371-4). 


இந்தப்‌ பாடல்‌ எபிரெயரின்‌ சங்கீதப்‌ 
பகுதிக்கு ஆரம்பமாகும்‌. மோசேயின்‌ பாடல்‌ 
மூன்று பிரிவாகப்‌ பிரிக்கப்பட்டிருக்கிறது. 
அவையாவன: (1) 

(2) யாத்‌ 156-0 (3 

ஒவ்வொரு பகுதியும்‌ கர்த்தரைத்‌ துதிக்கும்‌. 
வாக்கியத்தோடு ஆரம்பமாகிறது. 
ஒவ்வொரு பகுதியின்‌ முடிவிலும்‌ கர்த்தர்‌ 
நித்தியமாக ஆளுகை செய்கிறார்‌ என்னும்‌ 
கருத்தோடு முடிவு பெறுகிறது. 


கடைசி காலத்தில்‌ அந்திக்‌ 
கிறிஸ்துவின்மீது கிறிஸ்து வெற்றி பெறுவார்‌. 
அப்போது வெற்றிப்‌ பாடல்‌ பாடப்படும்‌. 
(வெளி 15:2-4: ஏசா 14:4-17). மோசேயின்‌ 
மற்ற பாடல்கள்‌ உபா 322-43; சங்‌ 90; 
சங்‌ 91 ஆகிய வசனப்பகுதிகளில்‌ உள்ளன. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ எல்லோரும்‌ 
கர்த்தருக்குள்‌ சந்தோஷமாயிருக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ தங்களுடைய நன்றிகளையும்‌, 
ஸ்தோத்திரங்களையும்‌ கர்த்தருக்கு 
ஏறெடுக்கிறார்கள்‌. அவர்களுடைய இருதயம்‌ 
நன்றியுள்ள இருதயமாயிருக்கிறது. 
இஸ்ரவேல்‌ புத்திரருடை வாய்களில்‌ 
கர்த்தரைத்‌ துதிக்கும்‌ வார்த்தைகள்‌ 
நிரப்பியிருக்கிறது. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
கர்த்தரைப்‌ புகழ்ந்து பாடுகிற பாட்டு, ஒரு. 
விசுவாச பாடலாகும்‌. 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மோசேயும்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரும்‌ 
சிவந்த சமுத்திரத்தின்‌ கடற்கரையிலே 
கர்த்தரை புகழ்ந்து பாடுகிற இந்தப்‌ பாட்டு, 
பூர்வகாலத்து பாடலாகும்‌. இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாருடைய சரித்திரத்திலே இந்தப்‌ 
பாடலே முதலாவதாக பாடப்பட்ட யின்‌ 
பாடல்‌ என்று வேதபண்டிதர்கள்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 
கர்த்தரை 
இந்தப்‌ பாட்டு நேர்த்தியாக 
இயற்றப்பட்டிருக்கிறது. இந்தப்‌ பாடல்‌. 
இலக்கிய நயத்தோடிருக்கிறது. இந்தப்‌ 
பாடலில்‌ பாடப்படுகிற ஒவ்வொரு 
வார்த்தையும்‌ ஜீவனுள்ளது. இந்தப்‌ பாடல்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனத்தாருடைய விசுவாசத்தை 
வர்த்திக்கப்பண்ணுகிறது. இந்தப்‌ பாடலின்‌ 
ஒவ்வொரு வார்த்தையும்‌ கர்த்தரை புகழ்ந்து 
பாடுகிற வார்த்தையாகும்‌. 
மோசேயும்‌ இஸ்ரவேல்‌ 
கர்த்தரை புகழ்ந்து பாடுகிற பாட்டு, 
த்‌ பாடலாகும்‌. கர்த்தரைக்‌ 
ற்‌ இந்தப்‌ பாட்டு. 
பண்ணப்பட்டிருக்கிறது. 
, இந்தத்‌ துதிப்பாடலைப்‌ 


நாமத்தை 
யகது அவர்கள்‌ இந்தப்‌ 
பாடலின்‌ மூலமாக கர்த்தருக்கு 
துதிகளையும்‌, ஸ்தோத்திரங்களையும்‌ 
ஏறெடுக்கிறார்கள்‌. கர்த்தர்‌ மாத்திரமே 
நம்முடைய துதிகளுக்கும்‌ 

ஸ்தோத்திரங்களுக்கும்‌ பாத்திரமுள்ளவர்‌. 
மோசேயும்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரும்‌ 
கர்த்தரைத்‌. துதிக்கவேண்டும்‌ 
என்பதற்காகவும்‌, அவருடைய நாமத்தை 
த்த வேண்டும்‌ என்பதற்காகவும்‌, 
பாடலைப்‌ பாடுகிறார்கள்‌. 
)ஸ்ரவே புத்திரருக்கு அவர்களுடைய 
சத்துருக்களிடமிருந்து விடுதலையும்‌ ஜெயமும்‌ 
கிடைத்திருக்கிறது. அவர்கள்‌ தங்களுக்கு 
கிடைத்த இந்த வெற்றியை கர்த்தருக்குள்‌ 
சந்தோஷமாய்க்‌ கொண்டாடுகிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ தங்களுக்கு கிடைத்த 
வெற்றிக்காக, கர்த்தரை 
மகிமைப்படுத்துகிறார்கள்‌. கர்த்தரை 
மகிமைப்படுத்த வேண்டும்‌. என்பதும்‌, 
அவருடைய நாமத்தை உயர்த்த வேண்டும்‌ 
புத்திரருடைய 
அவர்கள்‌ 

கர்த்தரைப்‌ புகழ்ந்து பாடுகிறார்கள்‌. 


புகழ்ந்து பாடுகிற 
மிகவும்‌ 


ரும்‌. 
ஒரு 





i a 
TT 


இந்தப்‌ பாடலின்‌ முதல்‌ வாக்கியமாக, 
“கர்த்தரை பாடுவேன்‌" என்னும்‌ வாக்கியம்‌ 
பாடப்படுகிறது. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
கர்த்தருக்குள்‌ மகிழ்ந்து களிகூருகிறார்கள்‌. 
கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு. 
தேவனாகயிருக்கிறார்‌. ஆகையினால்‌ 
அவர்கள்‌ கர்த்தரை புகழ்ந்து பாடும்போது. 
“கர்த்தர்‌ என்‌ பெலனும்‌ என்‌ கீதமுமானவர்‌: 
அவர்‌ எனக்கு இரட்சிப்புமானவர்‌; அவரே 


புத்திரருக்கு. 

கிருபைகளையும்‌, 

இரக்கங்களையும்‌ வெளிப்படுத்தியிருக்கிறார்‌. 

கர்த்தர்‌ தங்களுக்கு செய்த உதவிகளை 

ஸ்ரவேல்‌ புத்திரர்‌ நினைவுகூர்ந்து. 

ர்த்தரைப்‌ பாடுவேன்‌; அவர்‌ மகிமையாய்‌ 

வெற்றிசிறந்தார்‌; குதிரையையும்‌ 

குதிரைவீரனையும்‌ கடலிலே தள்ளினார்‌" 
(யாத்‌ 15:1) என்று பாடுகிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தரை புகழ்ந்து 
பாடும்போது, “அவரே என்‌ தேவன்‌” என்று 
சொன்னாலும்‌, அதை தொடர்ந்து அவர்கள்‌ 
தகப்பனுடைய தேவன்‌! 
என்றும்‌ சொல்லுகிறார்கள்‌ 
இஸ்வே ல்‌ புத்திரர்‌ கர்த்தருக்கு விரோதமாக 
முறுமுறுத்தவர்கள்‌. அவர்கள்‌ கர்த்தருக்கு. 
விரோதமாக கலகம்பண்ணினவர்கள்‌. 
அவர்கள்‌ கர்த்தருக்கு கோபத்தை 
உண்டுபண்ணினவர்கள்‌. யினால்‌. 
கர்த்தருடைய கிருபையையும்‌ இரக்கத்தையும்‌ 
பெற்றுக்கொள்ள தங்களுக்கு எந்தத்‌ 
தகுதியுமில்லை என்று நினைத்து, 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ கர்த்தருக்கு முன்பாக. 
தங்களை தாழ்த்துகிறார்கள்‌. 
_ அவர்கள்‌ 


கர்த்தரை புகழ்ந்து 


பெற்றுக்கொள்வதற்கு தங்களுக்கு எந்த 
தகுதியுமில்லை என்பதை இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
அங்கீகரிக்கிறார்கள்‌. 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தருடைய கிருபைகளைப்‌ 
பெற்றுக்கொள்வதற்கு இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
அபாத்திரராயிருந்தாலும்‌, கர்த்தர்‌ 
அவர்களுக்கு நன்மை செய்திருக்கிறார்‌. 
கர்த்தர்‌ தங்களுக்கு செய்திருக்கிற இந்த 
நன்மைகளெல்லாம்‌ தங்களுடைய 
முற்பிதாக்கள்‌ மூலமாக தங்களுக்கு 
வந்திருக்கிறது என்பதை இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
அங்கீகரிக்கிறார்கள்‌. 
அவர்‌ உன்‌ பிதாக்களில்‌ 
அன்புகூர்ந்தபடியால்‌, அவர்களுடைய 
பின்சந்ததியைத்‌ தெரிந்துகொண்டு, 
உன்னிலும்‌ பலத்த பெரிய ஜாதிகளை 
உனக்கு முன்னின்று துரத்தவும்‌, உன்னை 
அழைத்துக்கொண்டுபோய்‌, இந்நாளில்‌ 
இருக்கிறதுபோல, அவர்கள்‌ தேசத்தை 
உனக்குச்‌ சுதந்தரமாகக்‌ கொடுக்கவும்‌, 
ள்‌ தமது முகத்துக்குமுன்‌ 
மிகுந்த வல்லமையினால்‌ 
எகிப்திலிருந்து புறப்படப்பண்ணினார்‌" 
(உபா 4:37,38). 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தரை புகழ்ந்து 
பாடும்போது, “. 


உயர்த்துவேன்‌” (யாத்‌ 15:2) என்றும்‌ 
பாடுகிறார்கள்‌. மேலும்‌ அவர்கள்‌ கர்த்தரை 
புகழ்ந்து பாடும்போது, “கர்த்தரே யுத்தத்தில்‌ 
" (யாத்‌ 15:3) என்றும்‌ பாடுகிறார்கள்‌. 
என்பது அவருடைய நாமம்‌" 
பாடி, இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
நாமத்தை மகிமைப்படுத்தி 
உயர்த்துகிறார்கள்‌. சீனாய்‌ மலையில்‌ 
இனிமேல்‌ ஸ்தாபனம்‌ பண்ணப்போகிற 
ஆசரிப்புக்‌ கூடாரத்தைப்‌ பற்றி மோசே இங்கு 
தீர்க்கதரிசனமாகக்‌ கூறுகிறார்‌. 


இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
மிகவும்‌ விசேஷமானவர்‌. அவர்‌ மாத்திரமே. 
சர்வவல்லமையுள்ளவர்‌. அவரே மகிமையும்‌, 
மகத்துவழுமுள்ளவர்‌. இந்த உலகத்திலே 
கர்த்தருக்கு ஒப்பானவர்‌ ஒருவருமில்லை. 
மோசேயும்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரும்‌ கர்த்தரை 
புகழ்ந்து பாடும்போது “கர்த்தாவே, 
தேவர்களில்‌ உமக்கு ஒப்பானவர்‌ யார்‌? 
பரிசுத்தத்தில்‌ மகத்துவமுள்ளவரும்‌, துதிகளில்‌. 
பயப்படத்தக்கவரும்‌, அற்புதங்களைச்‌ 
செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர்‌ யார்‌?" 
(யாத்‌ 15:1) என்று பாடுகிறார்கள்‌. 


“கர்த்தர்‌ 
என்றும்‌ 
கர்த்தருடைய 





f= THE 
TT 


கர்த்தர்‌ எகிப்தியரின்மீது பல 
வாதைகளை வரப்பண்ணினார்‌. எகிப்தியரின்‌ 
தெய்வங்களைவிட கர்த்தர்‌ வல்லவர்‌ என்பது 
நிரூபணமாயிற்று கர்த்தருடைய வல்லமைக்கு 
எதிராக எந்த மனுஷனாலும்‌, எந்தத்‌ 
தெய்வத்தாலும்‌ எதிர்த்துநிற்க முடியவில்லை. 
தேவனுடைய கிரியையினால்‌ எகிப்து தேசமும்‌, 
பார்வோனுடைய சேனையும்‌ அழிந்துபோயிற்று. 
எகிப்து தேசத்தைச்‌ சுற்றிலுமுள்ள தேசத்தார்‌ 
கர்த்தருடைய மகத்துவமான கிரியைகளைக்‌. 
கேள்விப்பட்டதினால்‌, அவர்களுக்குக்‌ 
கர்த்தரைக்‌ குறித்து பயமுண்டாயிற்று 


(யாத்‌ 1521-16). 

'கிப்து தேச; ஏராளமான 
விக்கிரகங்கள்‌ "இருக்கிறது அந்த 
விக்கிகரங்களை எகிப்தியர்கள்‌ தங்களுடைய 
தெய்வங்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ இதுவரையிலும்‌ பல 

வருஷங்களாக எகிப்து தேசத்தின்‌ 
அடிமைத்தனத்திலிருந்தவர்கள்‌. 
அவர்களுக்கு 
தேவர்களைப்பற்றி நன்றாய்த்‌ தெரியும்‌ 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ எகிப்தின்‌ 
அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்று, 
இப்போது கர்த்தரை புகழ்ந்து பாடுகிறார்கள்‌. 
ப்தியரின்‌ தெய்வங்களையும்‌, 
தேவனாகிய கர்த்தரை 
ஒப்பிட்டுப்‌ பார்த்து, “கர்த்தாவே தேவர்களில்‌ 
உமக்கு ஒப்பானவர்‌ யார்‌, ஒருவருமில்லை" 
என்று கர்த்தரை புகழ்ந்து பாடுகிறார்கள்‌. 
எபிரெயரின்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
சன்தபக்ளு | விரோதக்‌. சமான்‌ 
வாதைகளை வரப்பண்ணியிருக்கிறார்‌. 
ஆனாலும்‌ அவர்கள்‌ இஸ்ரவேலின்‌ 
தேவனாகிய கர்த்தரே மெய்யான தேவன்‌ 
என்பதை அறிந்துகொள்ளவில்லை. 
அவர்களுக்கு கர்த்தரை அறியும்‌ உணர்வுள்ள 
இருதயம்‌ இல்லை. கர்த்தர்‌ எகிப்தியர்மீது, 
வரப்பண்ணின பயங்கரமான காரியங்களை 
ஒவ்வொன்றாகச்‌ சொல்லுகிறார்‌. 


“தீங்குகளை அவர்கள்மேல்‌ குவிப்பேன்‌;: 
என்னுடைய அம்புகளையெல்லாம்‌. 
அவர்கள்மேல்‌ பிரயோகிப்பேன்‌. அவர்கள்‌ 
பசியினால்‌. வாடி, எரிபந்தமான 
உஷ்ணத்தினாலும்‌, கொடிய வாதையினாலும்‌ 
மாண்டுபோவார்கள்‌; துஷ்ட மிருகங்களின்‌ 
பற்களையும்‌, தரையில்‌ ஊரும்‌ பாம்புகளின்‌ 
விஷத்தையும்‌ அவர்களுக்குள்‌ அனுப்புவேன்‌. 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


உள்ளே 
கன்னியையும்‌ 
கிழவனையும்‌ 


வெளியிலே பட்டயமும்‌, 
பயங்கரமும்‌, வாலிபனையும்‌ 
குழந்தையையும்‌ நரைத்த 
அழிக்கும்‌" என்றும்‌, 

எங்கள்‌ கை உயர்ந்ததென்றும்‌, கர்த்தர்‌ 
இதையெல்லாம்‌ செய்யவில்லை என்றும்‌ 
அவர்களுடைய பகைஞர்‌ 
தப்பெண்ணங்கொண்டு சொல்லுவார்கள்‌ 
என்று, நான்‌ சத்துருவின்‌ குரோதத்திற்கு 
அஞ்சாதிருந்தேனானால்‌, நான்‌ அவர்களை 
மூலைக்குமூலை சிதற அடித்து, மனிதருக்குள்‌ 


“அவர்கள்‌ யோசனைகெட்ட ஜாதி, 
அவர்களுக்கு உணர்வு இல்லை. அவர்கள்‌ 
வ்‌ ல உணர்ந்து, தங்கள்‌ 
துக்‌ கொண்டால்‌ 
ல 3223-29) என்றும்‌ 

கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
மோசேயும்‌ இஸ்ரவேல்‌ 
கர்த்தரை புகழ்ந்து பாடும்போது, 


புத்திரரும்‌ 


ஐசுவரியம்‌. கர்த்தர்‌ தம்முடைய பரிசுத்தத்தில்‌ 
கர்த்தர்‌ மகத்துவமுள்ளவர்‌. இது அவருடைய 
மகிமை. 


பரிசுத்த வேதாகமத்தில்‌ “பரிசுத்தம்‌” 
என்னும்‌ வார்த்தை பல்வேறு அர்த்தத்தில்‌ 
பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதன்‌ விவரம்‌ 
வருமாறு : 


1. தேவனுடைய மெய்யான 
(யாத்‌ 151; சங்‌ 30:4; சந்‌ 


பிரதான ஆசாரியருடைய பட்டயத்தில்‌ 
“கர்த்தருக்குப்‌ பரிசுத்தம்‌" என்று 
அதிலே முத்திரை வெட்டாக 
வெட்டப்பட்டிருந்தது. 28:36; 
யாத்‌ 39:30) 


(யாத்‌ 


தேவனை ஆராதிப்பது. நாளா 16:29; 
சங்‌ 29:2; சங்‌ 962) 


4. தேவனைத்‌ துதிப்பது. (நாளா 20:21) 





i FTE 
TT 
க்காக. 


(நாளா 31:18) 


வேறுபிரிக்கப்படுவது. 
தேவனுடைய சிங்காசனம்‌ (சங்‌ 47:8) 


தேவனுடைய வாசஸ்தலம்‌. (சங்‌ 483; 
ஏசா 63:15; எரே 31:23) 


ய வெளிப்பாடு (சங்‌ 60:6; 
சங்‌ 108:7; எரே 23:9) 


தேவனுடைய ஆணை 
ஆமோ 4:2) 


(சங்‌ 89:35: 


தேவனுடைய வீடு (சங்‌ 93:5 


ஏசா 62:9) 


தேவனுக்காகப்‌ பொருத்தனை 
செய்யப்பட்டிருக்கிறவைகள்‌. 
(ஏசா 23:18) 


தேவனுடைய ஆலயத்திற்குப்‌ போகும்‌. 
பெரும்பாதை. (ஏசா 35:8) 
தேவனுடைய ஜனங்கள்‌. (ஏசா 6318; 
எரே 2:3) 
டைய வம்சம்‌ 


மனுஷரு: ப 1: 
லூக்கா 1:75) 


மணிகளிலும்‌, 
எழுதப்பட்டிருக்கும்‌ 
(சக 14:20-21) 


பானைகளிலும்‌ 
விலாசம்‌. 


தேவனுடைய ஆவியானவர்‌ 
(ரோமர்‌ 1:4) 

கிறிஸ்தவ ஜீவியம்‌ (ரோமர்‌ 61922; 
2கொரி 7:1; எபே 4:24: 1தெச 3:13: 
ரதெச 4:7; 1தீமோ 2:15; தீத்து. 

எபி 12:10/4) 


பரலோகத்தில்‌ விசுவாசிகளுடைய 
நித்திய ஸ்தானமும்‌, சுபாவமும்‌ 
(தெச 3:13) 


கர்த்தர்‌ துதிகளில்‌ பயப்படத்தக்கவர்‌" 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தரை 
புகழ்ந்து பாடுகிறார்கள்‌. கர்த்தருடைய 
கிரியைகள்‌ அவருடைய  ஜனத்திற்கு: 
சந்தோஷத்தைக்‌ கொடுக்கிறது. ஆனால்‌ 
கர்த்தருடைய சத்துருக்களுக்கோ, 
அவருடைய கிரியைகள்‌ ஒவ்வொன்றும்‌ 
பயங்கரமானதாயிருக்கிறது. 


என்று 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பூமியின்‌ குடிகளே, நீங்கள்‌ எல்லாரும்‌ 
தேவனுக்கு முன்பாகக்‌ கெம்பீரமாய்ப்‌ 
பாடுங்கள்‌. அவர்‌ நாமத்தின்‌ மகத்துவத்தைக்‌ 
கீர்த்தனம்பண்ணி, அவருடைய 
மகிமையைக்‌ கொண்டாடுங்கள்‌. 

நோக்கி: உமது கிரியைகளில்‌ 
பயங்கரமாமிருக்கிறீர்‌; உமது மகத்துவமான 
வல்லமையினிமித்தம்‌ உம்முடைய சத்துருக்கள்‌ 
உமக்கு இச்சகம்பேரி அடங்குவார்கள்‌" 
(சங்‌ 661-3). 


கர்த்தர்‌ 


அற்புதங்களை செய்கிறவர்‌. 
இயற்கையின்‌: 


வல்லமையைவிட 
கர்த்தருடைய வல்லமை மிகவும்‌ 
பெரிதாயிருக்கிறது. கர்த்தர்‌ தம்முடைய 
தெய்வீக வல்லமையினால்‌, இயற்கையின்‌ 
வல்லமைகளுக்கு அப்பாற்பட்ட பெரிய 
காரியங்களை செய்கிறார்‌. கர்த்தருடைய 
அற்புத வல்லமைகள்‌, அவருடைய கிருபையின்‌ 
வல்லமைகளாக வெளிப்படுகிறது. கர்த்தர்‌ 
நமக்கு அற்புதங்களையும்‌, அதிசயங்களையும்‌ 
செய்யும்போது, நாம்‌ நன்றியுள்ள 
இருதயத்தோடு, கர்த்தருடைய நாமத்தை 
மகிமைப்படுத்தவேண்டும்‌. 


மோசேயும்‌ இஸ்ரவேல்‌ 


புத்திரரும்‌ 
சிவந்த. சமுத்திரத்தின்‌ கடற்கரையிலே 
கர்த்தரை புதழ்ந்து பாடுகிறார்கள்‌. அவர்களை 
வந்த எகிப்தியர்கள்‌ 
செத்துக்கிடக்கிறார்கள்‌. 
க்கக்‌) அவர்களுடைய 
பலத்தினாலோ, சொந்த 
பராக்கிரமத்தினாலோ விடுநலை 
கிடைக்கவில்லை. கர்த்தரே தம்முடைய 
ஓங்கிய புயத்தினால்‌, இஸ்ரவேல்‌ புத்திரரை 
எகிப்தின்‌ அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை. 
செய்திருக்கிறார்‌. 
ரப்‌ 


நித்த 
விடுதலையை erp இருதயத்தோடு 
நினைவுகூர்ந்து, கர்த்தரை புகழ்ந்து 
பாடுகிறார்கள்‌. கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கு இந்த வெற்றியை, இக்காலத்தில்‌ 
கொடுத்திருந்தாலும்‌, அவர்களும்‌ 
அவர்களுடைய பின்சந்ததியாரும்‌, 
எக்காலத்திலும்‌ இதை நினைவுகூரவேண்டும்‌. 





f= THE 
TT 


கர்த்தர்‌ தங்களுக்கு கொடுத்த 
மகத்தான வெற்றியை இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ நினைவுகூருகிறார்கள்‌. கர்த்தரே 
பார்வோனையும்‌ அவனுடைய சேனையையும்‌ 
என்று அவர்கள்‌ 
இருதயத்தோடு 

சொல்லுகிறார்கள்‌. 


“பார்வோனின்‌ 
அலன்‌ சேனைகளையும்‌ 
தள்ளிவிட்டார்‌: 


இரதங்களையும்‌ 
சமுத்திரத்திலே. 
அவனுடைய பிரதான 


அதிபதிகள்‌ சிவந்த சமுத்திரத்தில்‌ அமிழ்ந்து 
போனார்கள்‌.ஆழி அவர்களை மூடிக்‌ 
ஆழங்களில்‌ 


கொண்டது; கல்லைப்போல 
அமிழ்ந்துபோனார்கள்‌" என்றும்‌, 


| “கர்த்தாவே, உம்முடைய வலதுகரம்‌ 
பலத்தினால்‌ மகத்துவம்‌ சிறந்திரு 
கர்த்தாவே உம்முடைய வலதுகரம்‌: 


பட்சித்தது' என்றும்‌ (யாத்‌ 15:4-7) இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ கர்த்தரை புகழ்ந்து பாடுகிறார்கள்‌ 

கர்த்தர்‌ பார்வோனே த்தம்‌ 
னின்‌. இந்த ரிதம்‌! இன்றன 
புத்திரருக்கு ஜெயமாகவும்‌, மகிமையாகவும்‌ 
முடிவு பெற்றது யாத்‌ 1426-3; 
யாத்‌ 15:14; சங்‌ 24:8). 


எகிப்தியர்கள்‌ கல்லைப்போல 
ஆழங்களில்‌ அமிழ்ந்து போனார்கள்‌. எகிப்தின்‌ 
போர்வீரர்கள்‌ அதிக எடையுள்ள கவசங்களை 
அணிந்திருந்தார்கள்‌. யினால்‌. 
செங்கடல்‌ உருகி அவர்களை மூடியபோது, 
அவர்கள்‌ கல்லைப்போல விரைவாக 
அமிழ்ந்துபோனார்கள்‌ (யாத்‌ 15:5,10/ 
'வலதுகரம்‌” என்பது தேவனுடைய 
வல்லமையின்‌ அடையாளம்‌. (சங்‌ 
சங்‌ 44:3; சங்‌ 60:5; சங்‌ 63:8; சங்‌ 
சங்‌ 110:5; சங்‌ 118:15-16). 
வேதாகமத்தில்‌ வலதுகரம்‌: 
வாக்கியம்‌, பல்வேறு. 
ளுக்கு அடையாளமாக 
வருமாறு : 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


1. தேவனுடைய வல்லமை (யாத்‌ 15:6; சங்‌ 
77:7; சங்‌ 44:3) 


உயர்த்தப்படுதல்‌ (சங்‌ 16:11) 


பாதுகாக்கப்படுதல்‌. (சங்‌ 18:35; 
சங்‌ 63:8) 


நீதி (சங்‌ 48:10) 

5. நாட்டுதல்‌ (சங்‌ 80:15) 
தீர்க்காயுசு (நீதி 316) 
ஐக்கியம்‌ (கலா 2:9) 


வேதாகமத்தில்‌ கைகள்‌ 
என்னும்‌ வார்த்தை ஆசிர்வாதத்திற்குப்‌ 
பயன்படுத்தப்படாமல்‌, தவறான 
காரியங்களுக்காகவும்‌ 
பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. 

சங்‌ 916; சங்‌ 26/0, 


நீதி 620/7; நீதி 


பரிசுத்த வேதாகமத்தில்‌ கால்கள்‌ 
என்னும்‌ வாக்கியம்‌, பல்வேறு காரியங்களுக்கு 
அடையாளமாக  பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. 
அதன்‌ விவரம்‌ வருமாறு: 
1. வெற்றி (சங்‌ 8:6; சங்‌ 9113; மல்‌ 4:3; 
கொரி 15:24-28; எபே 1:22) 
வேகம்‌ (சங்‌ 18:33) 
ஸ்திரத்தன்மை (சங்‌ 40:2) 
நற்செய்தி (ஏசா 52:7; நாகூம்‌ 1:15) 
5. வல்லமை (தானி 7:7,19) 
அழகு (ரோமர்‌ 10:15) 
வெற்றி (ரோமர்‌ 16:20) 
வேதாகமத்தில்‌ கால்கள்‌ என்னும்‌ 
வார்த்தை ஆசீர்வாதத்திற்குப்‌ பயன்படுத்தப்‌ 
படாமல்‌, தவறான காரியங்களுக்காகவும்‌ 
பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. (நீதி 1:16; 
நீதி 5:5; நீதி 6-18; நீதி 71 நீதி 19:2; 


ஏசா 3: ஏசா 597; எரே 1316; 
மத்‌ 7:6; ரோமர்‌ 345) 





i al 
TT 


குவிந்து நின்றது: வெள்ளம்‌ 
நிமிர்ந்து நின்றது: 
நடுக்கடலிலே 

(யாத்‌ 158) 


நடுவாக,  வெப்டாந்தரையின்‌ 
நடந்து போகிறார்கள்‌. 
அவர்களுடைய 
இடதுபுறத்திலும்‌ ்‌ 
அவர்களுக்கு மதிலாக நிற்கிறது. 
கர்த்தருடைய நாசியின்‌ சுவாசம்‌ பலத்த 
கீழ்காற்றாக இருந்து. அது செங்கடலையே 
இரண்டாகப்‌ பிளந்தது (யாத்‌ 14:21). இதனால்‌ 
ஜலம்‌ குவிந்து நின்றது. சமுத்திரத்தின்‌ 
தண்ணீர்‌ உறைந்து போயிற்று. 
பார்வோனும்‌ 
இரவே... 
போகிறார்கள்‌ 


அவனுடைய சேனையும்‌ 
புத்திரரை பின்தொடர்ந்து, 
அப்பொழுது சிவந்த 

294 5 


எதிராக ஒடுகிறார்கள்‌. விக 
அவர்களை 

கவிழ்த்தப்போடுகிறார்‌. 

அவர்கள்‌ எல்லோரையும்‌ மூடிக்கொள்கிறது. 
எகிப்தியரில்‌ ஒருவனாகிலும்‌ தப்பவில்லை. 


அவனுடைய சேனையும்‌ 
இருதயத்தில்‌ பெருமையுள்ளவர்களாக 
இருக்கிறார்கள்‌. பெருமையுள்ள பாவிகளுக்கு 
விரோதமாக, தண்ணீரும்‌ 
பெருமையுள்ளதாயிருக்கிறது. பாவிகளின்‌ 
இருதயம்‌ குடினமாயிருப்பதுபோல, அவர்களை 
மூடிக்கொள்கிற தண்ணீரும்‌. 
கடினமாயிருக்கிறது. ஆழமான ஜலம்‌. 
நடுக்கடலிலே த்‌ 
எகிப்தியரின்‌ பாவத்தினால்‌, 
த்‌ ன்‌ ஜலம்‌ ல்‌ 
அவர்களுடைய இருதயம்‌ 
அவர்கள்‌ சிவந்த 
கல்லைப்போல: 


பார்வோனும்‌, 


க்கல்‌ 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ர்கள்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரை 
பின்தொடர்ந்து வந்தபோது, தங்கள்‌ 
இருதயத்தைக்‌ கடினப்படுத்தி, மிகுந்த 
ஆணவத்தோடு வந்தார்கள்‌. எகிப்தியர்கள்‌ 
தங்கள்‌ இருதயத்திலே “தொடருவேன்‌, 
, கொள்ளையாடிப்‌ பங்கிடுவேன்‌, 

என்‌ ஆசை அவர்களிடத்தில்‌ திருப்தியாகும்‌, 
என்‌ பட்டயத்தை உருவுவேன்‌, என்‌ கை 
அவர்களைச்‌ சங்கரிக்கும்‌" (யாத்‌ 15:9) என்று 
சொல்லிக்கொண்டார்கள்‌. இஸ்ரவேல்‌ 
பத்திரை சங்காரம்பண்ணவேண்டும்‌ என்பதே 
ய நோக்கமாயிருக்கிறது. 
எகிப்தியரை 

என்பது 


ணக 
சங்காரம்பண்ணவேண்டும்‌ 
கர்த்தருடைய நோக்கமாயிருக்கிறது. 


எகிப்தியர்கள்‌ திரளான. 


ஈயம்போல 
அமிழ்ந்துபோகிறார்கள்‌. அவர்கள்‌ தங்கள்‌ 
இருதயங்களை கடினப்படுத்தினார்கள்‌. 
இப்போது அவர்கள்‌ ஈயம்போல தண்ணீரிலே 
அமிழ்ந்துபோகிறார்கள்‌. கர்த்தர்‌ தமது 
வதுகரந்தை நீட்டுகிறார்‌. பூமி அவர்களை 
ங்கிப்போடுகிறது (யாத்‌ 
பூமி அதிர்ச்சி ஏற்பட்டு, செய்க த்‌ 
அடியில்‌ பிளவு உண்டாயிற்று. அது 
எகிப்தியரில்‌ அநேகரை விழுங்கிப்போட்டது. 
(சங்‌ 77:18). 


கர்த்தர்‌ எகிப்திரை சிவந்‌ 
சழுத்திரத்திலே 'அழித்துப்போடுகிறார. 
அந்நாளிலே கர்த்தர்‌ இஸ்ரவேலரை 
எகிப்தியரின்‌ கைக்கு. தப்புவித்து 
இரட்சிக்கிறார்‌. மோசேயும்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரரும்‌ கர்த்தரை புகழ்ந்து பாடும்போது, 
நீர்‌ மீட்டுக்கொண்ட இந்த ஜனங்களை 
உமது கிருபையினாலே அழைத்து வந்தீர்‌: 
உம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு நேராக 
அவர்களை உமது பலத்தினால்‌. 
வழிநடத்தினீர்‌' (யாத்‌ 1513) என்று 
பாடுகிறார்கள்‌. 


கர்த்தர்‌ தமது கிருபையினால்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரரை எகிப்தின்‌ 
ஆிமைத்தனத்திலிருந்து மீட்டுக்கொள்கிறார்‌. 
ர்‌ இப்போது தமது 

சிவந்த சமுத்திரத்தில்‌ 
அழிந்துபோகாமல்‌, அவர்களை 





i THEN 
TT 


கர்த்தர்‌ எகிப்தியரை அத்த 
இஸ்ரவேல்‌  புத்திரரை 
மோசேயும்‌, ல்‌ 
நன்றியுள்ள 
நினைவுகூருகிறார்கள்‌. 
புகழ்ந்து பாடும்போது, 
குதிரைகள்‌ அவனுடைய 
குதிரைவீரரோடும்‌ 
பிரவேசித்தது: கர்த்தர்‌ 
ஜலத்தை அவர்கள்‌ 
பண்ணினார்‌: இஸ்ரவேல்‌ 
சமுத்திரத்தின்‌ நடுவே வெட்டாந்தரையிலே 
நடந்து போனார்கள்‌" (யாத்‌ 1549) என்று 
பாடுகிறார்கள்‌. 


அவர்கள்‌ கர்த்தரை 


கர்த்தர்‌ தம்முடைய  ஜனத்திற்காக 
தம்மை அற்புதமாய்‌ வெளிப்படுத்தியிருக்கிறார்‌. 
கர்த்தரே இஸ்ரவேல்‌ பத்திரை 
அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு, அவர்களை 
அழைத்துக்கொண்டு. வந்திருக்கிறார்‌. 
அவர்கள்‌ கர்த்தருடைய நாமமகிமைக்காக, 
ஆசரிப்புக்கூடாரத்தை  ஸ்தாபிக்கவேண்டும்‌. 
அது கர்த்தருடைய பரிசுத்த 
வாசஸ்தலமாயிருக்கும்‌ தமக்காக 
ஆசரிப்புக்கூடாரம்‌ போடுவதற்கு, தம்முடைய 
ஜனத்திற்கு எந்த வேதனையும்‌, எந்த 
செலவுகளும்‌ வரக்கூடாது என்பதிலும்‌ 
கர்த்தர்‌ கவனம்‌ செலுத்துகிறார்‌. கர்த்தரே 
தம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்திற்கு நேராக 
தம்முடைய பலத்தினால்‌, இஸ்ரவேல்‌ புத்திரரை 
வழிநடத்துகிறார்‌ (யாத்‌ 1511. 


இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு இப்போ 
இரட்சிப்பு வனாக 
இஸ்ரவேல்‌ புத்திரருடைய ப்ச்‌ 
வளர்ச்சியை தன்னுடைய 
விசுவாசக்கண்களால்‌ காண்கிறார்‌. 
இரட்சிக்கப்பட்டவர்கள்‌ கர்த்தருடைய 
பரிசுத்த வாசஸ்தலத்தில்‌ வந்து, அவரை 
நன்றியோடு துதிக்கவேண்டும்‌. ர்‌ 


னும்‌. 
போடப்படவில்லை. 


வாசஸ்தலத்திற்கு 
அழைத்து வருவார்‌ , 
இஸ்ரவேல்‌ ஜனங்களும்‌ விசுவாசத்தோடு 
பாடுகிறார்கள்‌. 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரை 
எகிப்தின்‌ அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு 
இரட்சித்திருக்கிறார்‌. இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
த இரட்சிப்பின்‌ அனுபவமானது மிகவும்‌ 
இரட்சிப்பில்‌ 


மீட்டுக்கொள்வதற்காகவும்‌, 

தம்முடைய 

பயன்படுத்தியிருக்கிறார்‌. 

புத்திரருடைய சத்துருக்கள்‌, 

கர்த்தருடைய வல்லமையையும்‌ பலத்தையும்‌ 
பார்த்து பயந்து நடுங்குகிறார்கள்‌. 


மோசேயும்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரும்‌ 
கர்த்தரை புகழ்ந்து பாடும்போது, “ஜனங்கள்‌ 
அதைக்‌ கேட்டுத்‌ தத்தளிப்பார்கள்‌; 
பெலிஸ்தியாவின்‌ குடிகளைத்‌ திகில்‌ பிடிக்கும்‌. 
ஏதோமின்‌ பிரபுக்கள்‌  கலங்குவார்கள்‌; 
மோவாபின்‌ பராக்கிரமசாலிகளை நடுக்கம்‌. 
பிடிக்கும்‌: கானானின்‌ குடிகள்‌ யாவரும்‌ 
கரைந்துபோவார்கள்‌" என்றும்‌, 

“பயமும்‌ திகிலும்‌ அவர்கள்மேல்‌ விழும்‌. 
கர்த்தாவே, உமது ஜனங்கள்‌ 
கடந்துபோகும்வரையும்‌, நீர்‌ மீட்ட ஜனங்களே 
கடந்துபோகும்வரையும்‌, அவர்கள்‌ உம்முடைய 
புயத்தின்‌ மகத்துவத்தினால்‌ கல்லைப்போல 
அசைவற்றிருப்பார்கள்‌" (யாத்‌ 15:14-16) 
என்றும்‌ பாடுகிறார்கள்‌. 

“உமது ஜனங்கள்‌ 
என்னும்‌ வாக்கியம்‌, 
செங்கடலைக்‌ கடந்து, 
இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ ஏற்கெனவே செங்கடலைக்‌ கடந்து 
விட்டார்கள்‌. அவர்கள்‌ வாக்குத்தத்த 
தேசத்திற்குப்‌ போகும்‌ முன்பாக 
வனாந்தரத்தையும்‌, யோர்தானையும்‌ கடந்து 
போவதை இந்த வாக்கியம்‌ குறிக்கும்‌. 
கர்த்தருடைய பலத்த கிரியைகளைப்‌ 
பார்த்து ஏதோமியர்கள்‌ பயந்தார்கள்‌. 
“ஜனங்களுக்கு நீ கட்டளையிடவேண்டியது. 
என்னவென்றால்‌: சேயீரிலே குடியிருக்கிற 
ஏசாவின்‌ புத்திரரான உங்கள்‌ சகோதரரின்‌ 
எல்லையைக்‌ கடக்கப்போகிறீர்கள்‌: அவர்கள்‌ 
உங்களுக்குப்‌ பயப்படுவார்கள்‌; நீங்களோ 
மிகவும்‌ எச்சரிக்கையாயிருங்கள்‌" (உபா 2:4). 


, இந்த வசனத்தில்‌, 





i FTE 
TT 


கர்த்தருடைய பலத்த கிரியைகளைப்‌ 
பார்த்து மோவாபியரும்‌ பயப்படுவார்கள்‌. 
“ஜனங்கள்‌ ஏராளமாயிருந்தபடியினால்‌, 
மோவாப்‌ மிகவும்‌ பயந்து இஸ்ரவேல்‌ 
புத்திரரினிமித்தம்‌ கலக்கமடைந்து, 
மீதியானரின்‌ மூப்பரை நோக்கி: மாடு 
வெளியின்‌ புல்லை மேய்கிறதுபோல. 
இப்பொழுது தக்‌ கூட்டம்‌ நம்மைச்‌ 
சுற்றியிருக்கிற யாவையும்‌ மேய்ந்துபோடும்‌ 
என்றான்‌. அக்காலத்திலே சிப்போரின்‌: 
குமாரனாகிய பாலாக்‌ மோவாபியருக்கு 
ராஜாவாயிருந்தான்‌" (எண்‌ 22:34). 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
கானான்‌ தேசத்தை சுதந்தர தேசமாக 
கொடுத்திருக்கிறார்‌. அவர்கள்‌ கானான்‌. 
தேசத்தில்‌ பிரவேசிப்பதற்கு முன்பாகவே, 


டுகள்‌ 


“கர்த்தர்‌ உங்களுக்கு தேசத்தை 
ஒப்புக்கொடுத்தாரென்றும்‌, உங்களைப்பற்றி 
எங்களுக்குத்‌ திகில்பிடித்திருக்கிறதென்‌ றும்‌, 
உங்களைக்குறித்து தேசத்துக்‌ குடிகள்‌ 
எல்லாரும்‌ சோர்ந்துபோனார்களென்றும்‌ 
அறிவேன்‌. நீங்கள்‌ எகிப்திலிருந்து 
புறப்பட்டபோது, கர்த்தர்‌ உங்களுக்கு முன்பாக 


ராஜாக்களாகிய சீகோனுக்கும்‌ ஒதுக்கும்‌. 
செய்ததையும்‌ கேள்விப்பட்டோம்‌” 
(யோசு 2:9,10). 


.... “இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கடந்து ணன்‌ 
கர்த்தர்‌ யோர்தானின்‌ 
அவர்களுக்கு “முன்பாக 
வற்றிப்போகப்பண்ணினதை, யோர்தானுக்கு 
மேல்கரையில்‌ குடியிருந்த எமோரியரின்‌ 

ராஜாக்களும்‌, சமுத்திரத்தருகே 
டியிருந்த கானானியரின்‌ சகல 
ராஜாக்களும்‌ கேட்டதுமுதற்கொண்டு, 
அவர்கள்‌ இருதயம்‌ கரைந்து, இஸ்ரவேல்‌: 
புத்திரருக்கு முன்பாக சோர்ந்துபோனார்கள்‌"' 
(யோசு 511) 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


அவர்களுக்காக செய்யும்‌ பலத்த கிரியைகள்‌ 
அற்புதமாய்‌ வெளிப்படுகிறது. இவையெல்லாம்‌ 
கர்த்தர்‌ அவர்களுக்கு செய்யும்‌ பலத்த 
கிரியைகளுக்கு ஆரம்பம்‌. காலம்‌ 
நிறைவேறும்போது, கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌: 
புத்திரருக்காக மிகப்பெரிய காரியங்களை 
செய்வார்‌. அப்போது கர்த்தருடைய 
கிருபையும்‌, இரக்கமும்‌, பலத்த கிரியைகளும்‌ 
அவர்களுக்கு பரிபூரணமாய்க்‌ கிடைக்கும்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ இப்போது அனுபவிப்பது 
கர்த்தருடைய கிருபையின்‌ அச்சாரம்‌. 

கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரை 
எகிப்திலிருந்து விடுதலை செய்து, கானான்‌ 
தேசத்திற்கு அழைத்துக்கொண்டு போகிறார்‌. 

ர்‌ ஜனங்களை கானான்‌ 

ர்‌ என்று 
புத்திரரும்‌. 

விசுவாசத்தோடு பழகினர்‌ 

அவர்கள்‌ 
பாடும்போது, 
கொண்டுபோய்‌, 


கர்த்தரை புகழ்ந்து 


பர்வதத்திலும்‌, ஆண்டவராகிய தேவரீருடைய 
கரங்கள்‌ ஸ்தாபித்த பரிசுத்த ஸ்தலத்திலும்‌ 
அவர்களை நாட்டுவீர்‌" (யாத்‌ 15:17) என்று 
பாடுகிறார்கள்‌. 

“ஆண்டவராகிய தேவரீருடைய 
கரங்கள்‌ ஸ்தாபித்த பரிசுத்த 
ஸ்தலத்திலும்‌ அவர்களை நாட்டுவீர்‌" என்னும்‌ 

தே 


கட்டப்போகிற 
சாலொமோன்‌ 
பற்றிய 


ஆசரிப்புக்கூடாரத்தையும்‌, 
கட்டப்போகிற தேவாலயத்தையும்‌ 
எதிர்பார்ப்பு காணப்படுகிறது. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ முரட்டாட்டமுள்ள 
ஜனங்களாகவும்‌,கலககுணமுள்ளவர்களாகவும்‌ 
இருக்கிறார்கள்‌. ஆனாலும்‌ 
கர்த்தர்‌ தம்முடைய கிருபையினால்‌, 
ண்ட ஜனத்தாருடைய குறைபாடுகளை 
பார்க்காமல்‌, தம்முடைய 
மத்தினால்‌ அவர்களை 
எகிப்தின்‌ அடிமைத்தனத்திலிருந்து, 
விடுதலைபண்ணுகிறார்‌. 





i al 
TT 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
அடிமைத்தனத்திலிருந்து ப்‌ த 
பெறுவதற்கு பல தடைகள்‌ இருந்தது. 
கர்த்தரோ தம்முடைய பலத்த புயத்தினால்‌, 
அந்தத்‌ தடைகளையெல்லாம்‌ நீக்கிப்போட்டு, 
அவர்களை எகிப்தின்‌ 
அடிமைத்தனத்திலிருந்து மீட்டுக்கொள்கிறார்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரரை ட்டுக்கொண்‌ 
கர்த்தர்‌, இப்போது 
வனாந்தரத்திலே 
கர்த்தருடைய கிருபை மாறாதது. 

பூரண வ்‌ 

ஜனத்தாரை கானான்‌. 

அழைத்துக்கொண்டுபோம்‌, 

அங்கே அவர்களை குடியேற்றுவார்‌. 


இஸ்ரவேல்‌. புத்திரர்‌ எல்லோரும்‌. 
கர்த்தருக்குள்‌ மகிழ்ந்து களிகூருகிறார்கள்‌ 

தர்‌ சதாகாலங்களாகிய 
என்றென்றைக்கும்‌ ராஜரிகம்‌ பண்ணுவார்‌" 
(யாத்‌ 1548) என்று மோசேயும்‌, இஸ்ரவேல்‌ 
புத்திரரும்‌, கர்த்தரை புகழ்ந்து பாடுகிறார்கள்‌. 
கர்த்தர்‌ 
ராஜரீ கம்பண்‌ ணுவது. 
நமக்கு ஆறுதலான சத்தியமாயிருக்கிறது. 
கர்த்தருடைய ஆளுகைக்கு முடிவு இருக்காது. 
அவருடைய ராஜரீகம்‌ என்றென்றைக்கும்‌. 
நிலைத்திருக்கும்‌ 

ந்த வசனம்‌, பூமியில்‌ மேசியா 

நந்த விவாக ஆட்சி புரிவார்‌ என்பதைக்‌ 
கூறும்‌ முதலாவது வசனமாகும்‌. இந்த வசனம்‌ 
மிகவும்‌ தெளிவான கருத்தில்‌ 
கூறப்பட்டிருக்கிறது. இதற்குப்‌ பின்பு, இந்தச்‌ 
சத்தியத்தைக்‌ கூறும்‌ வசனங்கள்‌ 
கருத்தையே சுருக்கமாகவும்‌, தெளிவாகவும்‌ 
கூறுகின்றன. பிதா, குமாரன்‌, பரிசுத்த 
ஆலியானவர்‌ பூமியின்மீது ஒரு ராஜ்யத்தை 
ஸ்தாபிப்பார்‌. அவர்‌ நித்திய காலமாக 
மனுஷரை ராஜரிகம்‌ பண்ணுவார்‌. 


ஆரோனின்‌ சகோதரியாகிய 
என்னும்‌ தீர்க்கதரிசியானவளும்‌ தன்‌ 
கையிலே தம்புரை எடுத்துக்கொண்டு, 
கர்த்தரை துதித்துப்பாடுகிறாள்‌: சகல. 
ஸ்திரீகளும்‌ தம்புருகளோடும்‌ நடனத்தோடும்‌. 
அவளுக்குப்‌ பின்னே புறப்பட்டுப்‌. 
போகிறார்கள்‌ (யாத்‌ 15:20). 


மிரியாம்‌ 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கு 
ஏற்பாட்டின்‌ எபிரெய மொழியில்‌ மிரியாம்‌ 
என்னும்‌ பெயராக உள்ளது. இவள்‌ ஒரு 
தீர்க்கதரிசியானவள்‌. வேதாகமத்தில்‌: 
கூறப்பட்டிருக்கும்‌ முதலாவது தீர்க்கதரிசினி. 
வேதாகமத்தில்‌ முதலாவதாகத்‌ தீர்க்கதரிசனம்‌ 
உரைத்த ஸ்திரீ ராகேல்‌. ஆனாலும்‌ ராகேல்‌ 
தீர்க்கதரிசினி என்று அழைக்கப்படவில்லை. 
(ஆதி 30:24). பூர்வகாலத்தில்‌. 

கசிய. செர்ததபோன்றே 
நாட்களிலும்‌ தம்முடைய 
ஸ்திரீகள்மேல்‌ ஊற்றுவார்‌ 
அப்‌ 216-21. 


(யோவே 2:28; 


மிரியாம்‌ ஒரு தீர்க்கதரிசியானவள்‌. 
பரிசுத்த வேதாகமத்தில்‌ மிரியாமைப்போல, 
மேலும்‌ சில பெண்‌ தீர்க்கதரிசிகளைப்‌ பற்றிச்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களைப்பற்றிய 
விவரம்‌ வருமாறு : 

ராகேல்‌ (ஆதி 30:24) 

மிரியாம்‌ (யாத்‌ 15:20) 

3. தெபொராள்‌. (நியா 4:4) 


(இராஜா 22147 


உல்தாள்‌ 
நோளா 34:22) 


5. நொவாதியா (நெகே 614) 
ஏசாயாவின்‌ மனைவி (ஏசா 8:3) 
எலிசபெத்து (லூக்கா 1:41-45) 
இயேசுவின்‌ 


(லூக்கா 1:46-55) 


தாயாகிய மரியாள்‌ 


அன்னாள்‌ (லூக்கா 2:36-38) 


10. யேசபேல்‌ - 
(வெளி 2:20) 


கள்ளத்தீர்க்கதரிசினி 


11-14. மிலிப்புவின்‌ நான்கு குமாரத்திகள்‌ 
(அப்‌ 219) 


வழிநடத்துகிறார்‌. 

கர்த்தரை 

துதித்துப்பாடுகிறார்கள்‌. அப்போது, 

மோசேயின்‌. சகோதரியாகிய மிரியாம்‌, 

ஸ்திர்களை வழிநடத்துகிறாள்‌. ஸ்திரீகளும்‌ 
கர்த்தரைத்‌ துதித்துப்‌ பாடுகிறார்கள்‌. 





i= FTN 
TT 


மிரியம்‌ அவர்களுக்குப்‌ 
பிரதிவசனமாக: “கர்த்தரைப்‌ பாடுங்கள்‌, அவர்‌ 
மகிமையாய்‌ வெற்றிசிறந்தார்‌: குதிரையையும்‌ 
குதிரைவீரனையும்‌ கடலிலே தள்ளினார்‌" 
(யாத்‌ 15:21) என்று பாடுகிறாள்‌. 


இஸ்ரவேல்‌ தேசத்தாருக்கு 
முக்கியமான வெற்றிகள்‌ கிடைக்கும்போது, 
ஸ்திரீகளும்‌ ஆடிப்பாடி அந்த வெற்றியைக்‌ 
கொண்டாடுவது வழக்கம்‌. 

தாவீது பெலிஸ்தனைக்‌ கொன்று 
திரும்பி வந்தபின்பு, ஜனங்கள்‌ திரும்ப 
வரும்போதும்‌, ஸ்திரீகள்‌ இஸ்ரவேலின்‌ 
சகல பட்டணங்களிலுமிருந்து, 
ஆடல்பாடலுடன்‌ புறப்பட்டு, மேளங்களோடும்‌. 
கீதவாத்தியங்களோடும்‌. சந்தோஷமாய்‌ 
ராஜாவாகிய சவலுக்கு எதிர்கொண்டு 
வந்தார்கள்‌. அந்த ஸ்திரீகள்‌ 
ஆடிப்பாடுகையில்‌: சவுல்‌ கொன்றது ஆயிரம்‌, 
தாவீது கொன்றது பதினாயிரம்‌ என்று 
முறைமுறையாகப்‌ பாடினார்கள்‌" 
ரிசாமு 18:67). 


மாரா 
யாத்‌ 15:22-26 


யாத்‌ 15:22. பின்பு மோசே இஸ்ரவேல்‌ 
ஜனங்களைச்‌ சிவந்த சமுத்திரத்திலி. 
ருந்து பிரயாணப்படுத்தினான்‌. 
அவர்கள்‌ சூர்வனாந்தரத்தூக்குப்‌ 
புறப்பட்டுப்போய்‌, மூன்று நான்‌ 
வனாந்தரத்தில்‌ தண்ணீர்‌ கிடையாமல்‌ 
நடந்தார்கள்‌. 


யாத்‌ 15:28. அவர்கள்‌ மாராவிலே 
வந்தபோது, மாராவின்‌ தண்ணீர்‌ 
க௫ப்பாமிருந்ததினால்‌ அதைக்‌ குடிக்க 
அவர்களுக்குக்‌ கூடாதிருத்தது;. 
அதினால்‌ அவ்விடத்துக்கு மாரா என்று 
பேரிடப்பட்டது. 


யாத்‌ 15:24. அப்பொழுது ஜனங்கள்‌ 
மோசேக்கு விரோதமாய்‌ முறுமுறுத்து: 
என்னைத்தைக்‌ குடிப்போம்‌ 
என்றார்கள்‌. 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யாத்‌ 15:25. மோசே: கர்த்தரை நோக்கி 
கூப்பிட்டான்‌; அப்பொழுது கர்த்தர்‌ 
மோசேக்கு. ஒரு மரத்தைக்‌ 
காண்பித்தார்‌; அதை அவன்‌ தண்ணீரில்‌ 
போட்டவுடனே, அது மதுரமான 
தண்ணீராயிற்று. அவர்‌ அங்கே 
அவர்களுக்கு ஒரு தியமத்தையும்‌ ஒரு 
தியாயத்தையும்‌ கட்டளையிட்டு, 
அங்கே அவர்களைச்‌ சோதித்து: 


யாத்‌ 15:28, தீ உன்‌ தேவனாகிய 
கர்த்தரின்‌ சத்தத்தைக்‌ கவனமாய்க்‌ 
கேட்டு, அவர்‌ பார்வைக்குக்‌ 
செம்மையானவைகளைச்‌ செய்து, 
அவர்‌ கட்டனைகளுக்குச்‌ 
செவிகொடுத்து, அவருடைய 
தியமங்கள்‌ யாவையும்‌ 
கைக்கொண்டால்‌, நான்‌ எகிப்தியருக்கு 
வரப்பண்ணின வியாதிகளில்‌ 
ஒன்றையும்‌ உனக்கு வரப்பண்ணேன்‌; 
நானே உன்‌ பரிகாரியாகிய கர்த்தர்‌ 
என்றார்‌. 


மோசேயும்‌, இஸ்ரவேல்‌ புத்திரரும்‌, 
மிரியாமும்‌ சகல ஸ்திரீகளும்‌ கர்த்தரை 
புகழ்ந்து பாடுகிறார்கள்‌. அவர்கள்‌ கர்த்தரை 
துதித்துப்பாடும்‌ துதியின்‌ கீதங்களை பாடி 
முடித்த பின்பு, மோசே 
ஜனங்களைச்‌ சிவந்த 
பிரயாணப்படுத்துகிறார்‌. 
கூர்வனாந்தரத்துக்குப்‌  புறபட்டுப்போய்‌, 
மூன்று நாள்‌ வனாந்தரத்தில்‌ தண்ணீர்‌ 
கிடையாமல்‌ நடக்கிறார்கள்‌ (யாத்‌ 15:22). 

இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ செங்கடலிலிருந்து 
சீனாய்‌ மலைக்கு மூன்று மாதங்களாகப்‌ 
பிரயாணம்‌ பண்ணுகிறார்கள்‌. 

1. செங்கடலிலிருந்து மாராவின்‌ தண்ணீர்‌ 

வரைக்கும்‌. (யாத்‌ 15:22) 


மாராவிலிருந்து 


(யாத்‌ 15:27) 


ஏலிமிலிருந்து சீன்‌ 
வரைக்கும்‌. (யாத்‌ 163) 


ஏலிம்‌ வணக்கும்‌ 


வனாந்தரம்‌ 


சீன்‌ வனாந்தரத்திலிருந்து ரெவிதீம்‌ 
வரைக்கும்‌. (யாத்‌ 17:1) 


ரெவிதீமிலிருந்து சீனாய்‌ வரைக்கும்‌. 
(யாத்‌ 1922) 





i FTN 
TT 


ஆசியாவிலிருந்து எகிப்து தேசத்தைப்‌ 
சூர்‌ வனாந்தரத்தில்‌ 
ர்‌ எழுப்பப்பட்டிருக்கிறது. 

இதற்கு மிக்தோல்‌ கோட்டை என்று பெயர்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ மூன்று நாள்‌ 
வனாந்தரத்தில்‌ தண்ணீர்‌ கிடையாமல்‌: 
நடக்கிறார்கள்‌. செங்கடலைக்‌ கடந்து வந்த 
பின்பு. இது இஸ்ரவேலருக்கு ஏற்பட்ட 
முதலாவது சோதனை (யாத்‌ 15:22-23). 


இஸ்ரவேல்‌. புத்திரர்‌ சூர்‌ 
வளந்தரத்திலே பிரயாணம்பண்ணியபோது 
அவர்களுக்கு தண்ணீர்‌ கிடைக்கவில்லை. 
அவர்கள்‌ மாராவிலே வருகிறார்கள்‌. 
மாராவிலே தண்ணீர்‌ இருக்கிறது. ஆனால்‌ 
மாராவின்‌ தண்ணீர்‌ கசப்பாயிருக்கிறது. 
அந்தத்‌ தண்ணீரை இஸ்ரவேல்‌ புத்திரரால்‌ 
குடிக்க முடியவில்லை. அப்பொழுது ஜனங்கள்‌ 
மோசேக்கு விரோதமாய்‌ முறுமுறுத்து: 
“என்னைத்தைக்‌ குடிப்போம்‌” (யாத்‌ 15:2324) 
என்று சொல்லுகிறார்கள்‌. 

மாரா என்பதற்கு கசப்பு என்று 
பொருள்‌, இங்குள்ள தரவின்‌ விட்டம்‌ 8 அடி 


அது 

இருக்கும்‌. அரபிய 
ஒட்டகங்களுக்குக்கூட 

தண்ணீரைக்‌ குடிக்கக்‌ 


கு 
கொண்டதாக 
தங்கள்‌ 
மாராலின்‌ 
கொடுக்கமாட்டார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ வனாந்தரத்தில்‌ 
பிரயாணம்‌ பண்ணும்போது, அவர்களுக்கு 
மாராவிலே கசப்பான அனுபவம்‌ ஏற்படுகிறது. 
த்‌ ஆவிக்குரிய ஜீவியத்திலும்‌, நாம்‌ 
ல 
நமக்கு. ஆ 
சத்தியங்களை கற்றுக்கொடுக்கிறார்‌. 
அதன்‌ விவரம்‌ வருமாறு : 
1. வெளிச்சத்திற்கு முன்பாக 
(ஆதி 1:2-5) 
2. இரட்சிப்பிற்கு முன்பாக 
(ஆதி 3) 
3. ஆசீர்வாதத்திற்கு 
(ஆதி 4) 


இருள்‌. 


வீழ்ச்சி 


முன்பாக பலி, 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


4. ஏலிமிற்கு 
(யாத்‌ 15:23-27) 


முன்பாக 


கானானுக்கு முன்பாக வனாந்தரம்‌. 


(யாத்‌ 16) 
உயர்வுக்கு தாழ்மை 
(லூக்கா 1411) 


முன்பாகத்‌ 


ஜீவனுக்கு முன்பாக 
(யோவான்‌ 12:24). 
பிரசவத்திற்கு முன்பாக வேதனை 
(யோவான்‌ 16:21; கலா 4:19) 

மீட்பிற்கு முன்பாக மீட்பின்‌ கிரயம்‌, 
(ரோமர்‌ 5) 

பொறுமைக்கு முன்பாக உபத்திரவம்‌. 
(ரோமர்‌ 5) 


மகிமைக்கு முன்பாக பாடு 
(ரோமர்‌ 818; [பேதுரு 1/1: 
பேதுரு 413; 1பேதுரு 51) 


வெகுமதி முன்பாக 
(கொரி 31-15) 


உழைப்பு 


. கிரீடத்திற்கு ள்பாக சிலுவை 


(குலா 614; 2தீமோ 4:8) 
வெற்றிக்கு முன்பாக 
(தீமோ 457-8) 


யுத்தம்‌. 


.. மேற்கொள்வதற்கு முன்பாக சோதனை. 
(யாக்‌ 112-6; வெளி 227,117) 


மோசே 


கர்த்தரை நோக்கிக்‌ 
கூப்பிடுகிறார்‌. 


கர்த்தரே இஸ்ரவேல்‌ 
புத்திரரை வனாந்தரத்திலே. 
வழிநடத்திக்கொண்டு வருகிறார்‌. அவர்‌ 
மோசேயை இஸ்ரவேல்‌ ஜனங்களுக்கு 
தலைவராக நியமித்திருக்கிறார்‌. மோசே 
அவர்களுக்கு மேய்ப்பராமிருந்தாலும்‌, கர்த்தரே 
அவர்களுக்கு பிரதான மேய்ப்பராயிருக்கிறார்‌. 


மோசே கர்த்தரை நோக்கி 
கூப்பிடுகிறார்‌; அப்பொழுது கர்த்தர்‌ 
மோசேக்கு ஒரு மரத்தைக்‌ காண்பிக்கிறார்‌; 
மோசே அதை தண்ணீரில்‌ போட்டவுடனே, 
அது மதுரமான தண்ணீராயிற்று 
(யாத்‌ 15:25). 





i THE 
TT 


மோசே கர்த்தரை நோக்கி 
'ஜெபம்பண்ணுகிறார்‌. அவர்‌ எப்போதெல்லாம்‌. 
கர்த்தரை நோக்கி ஜெபம்பண்ணுகிறாரோ, 
அப்போதெல்லாம்‌ கர்த்தரிடத்திலிருந்து 
பதிலையும்‌ பெற்றுக்கொள்கிறார்‌. மோசே 
தன்னுடைய ஜெபத்திற்கு, 
கர்த்தரிடத்திலிருந்து பதிலைப்‌ 
பெற்றுக்கொண்ட சம்பவங்களின்‌ விவரம்‌ 
வருமாறு 
1. மோசே பயந்தபோது தேவன்‌ பதில்‌. 
கொடுத்தார்‌ (யாத்‌ 3:10-12). 


தேவன்‌ தமது நாமத்தை 
'வெளிப்படுத்தினார்‌ (யாத்‌ 313-15). 
தேவன்‌ அற்புதங்கள்‌ மூலமாக: 
மோசேக்குப்‌ பதில்‌ கொடுத்தார்‌ 
(யாத்‌ 4-9), 

மோசேயை வாக்கு வல்லவனாக 
ஆக்குவதாகத்‌ தேவன்‌ வாக்குப்‌ 
பண்ணினார்‌ (யாத்‌ 410-12) 

மோசேக்கு உதவி புரிய தேவன்‌ 
ஆரோனை அனுப்பினார்‌(யாத்‌ 4313-17). 
தாம்‌ மோசேயை அழைத்ததைத்‌ தேவன்‌ 
உறுதிபண்ணினார்‌ (யாத்‌ 5:22-6:8) 
தேவன்‌ மோசேயைப்‌ பார்வோனுக்‌। 
தேவனைப்போன்றவளாக்களர்‌ 
(யாத்‌ 6:30-7:5) 


தேவன்‌ தவளைகளை அகற்றினார்‌ 
(யாத்‌ 8:8-16) 


தேவன்‌ வண்டுஜாதிகளை அகற்றினார்‌ 

(யாத்‌ 8:29-32), 
தேவன்‌ = அக்கினியையும்‌, 
கல்மழையையும்‌ அகற்றினார்‌ 
(யாத்‌ 9:28-35), 

தேவன்‌ வெட்டுக்கிளிகளை 
அகற்றினார்‌. (யாத்‌ 10:18-20). 
தேவன்‌ செங்கடலை இரண்டாகப்‌ 
பிரித்தார்‌ (யாத்‌ 14:15) 


5. கோராகுவின்மீது 


யாத்திராகமம்‌ - விரிவுரை CDNENS 
EXODUS - COMMENTARY UEUSHERS 


தேவன்‌ கசப்பான தண்ணீரை 
மதுரமான தண்ணீராக மாற்றினார்‌ 
(யாத்‌ 15:24-25) 

தேவன்‌ கற்பாறையிலிருந்து தண்ணீர்‌ 
வரவழைத்தார்‌ (யாத்‌ 17:4-7), 

தேன்‌ இஸ்ரவேலரை 
மரணத்திலிருந்து விடுவித்தார்‌ 
(யாத்‌ 3259-14), 

மோசே தேவனுடைய வெளிப்பாட்டைப்‌ 
பெற்றுக்‌ கொண்டார்‌ 
(யாத்‌ 32:31-35), 

மோசே கிருபையின்‌ நிச்சயத்தைப்‌ 
பெற்றுக்‌ கொண்டார்‌ 
(யாத்‌ 33:12-17). 

மோசே தேவனுடைய மகிமையின்‌ ஒரு 
பகுதியைக்‌ கண்டார்‌ (யாத்‌ 3348-23) 

மோசே தேவனுடைய நிச்சயத்தை 
கூடுதலாகப்‌ பெற்றுக்‌ கொண்டார்‌ 
(யாத்‌ 34:8-17), 

அக்கினி அலிந்தது (எண்‌ 11:2) 
மாம்சபோஜனம்‌ கொடுக்கப்பட்டது 
(எண்‌ 110-23,3-35) 

எழுபது மூப்பர்கள்மீது ஆவியானவர்‌ 
வந்திறங்கினார்‌ (எண்‌ 1114-25) 
மிரியம்‌ குணமடைந்தாள்‌ 
(எண்‌ 12:13-16) 

இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ மரணத்திலிருந்து 
விடுவிக்கப்பட்டார்கள்‌ 

(எண்‌ 14:5-20), 

நியாயத்தீர்ப்பு 

வந்தது (எண்‌ 16:4-33). 

இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ மரணத்திலிருந்து 

விடுவிக்கப்பட்டார்கள்‌ 

(எண்‌ 16-44-50). 

சர்ப்பத்தினால்‌ கடிக்கப்பட்டவர்கள்‌ 

குணமடைந்தார்கள்‌ (எண்‌ 21:5-9). 





i a 
ETT 


28. ஆரோன்‌ மரணத்திலிருந்து 
விடுவிக்கப்பட்டார்‌ (உபா 9:20). 


29. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ மரணத்‌ 
விடுவிக்கப்பட்‌ 


ட்டார்கள்‌ (உபா 10:10). 


30. யோசுவாவின்மீது ஆவியானவர்‌ 
வந்திறங்கினார்‌ (உபா 345). 


கர்த்தர்‌ மோசேக்கு காண்பித்த 
யரம்‌ மாராவின்‌ தண்ணீருக்கு 
அருகாமையிலேயே இருக்கிறது. அந்த 
மரத்திற்கு கசப்பான தண்ணீரை மதுரமாக 


கர்த்தரே அந்த மரத்தை 
காண்பித்திருக்கிறார்‌. 
ஆகையினால்‌ கசப்பான தண்ணீர்‌ மதுரமாக 
மாறியதற்கு இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
கர்த்தரையே துதிக்கவேண்டும்‌. 
கர்த்தர்‌ இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌. 
மனுஷருக்கு பிரயோஜனமான ஏராளமான 
காரியங்களை  சிருஷ்டித்திருக்கிறார்‌. அந்த 


சிருஷ்டிகளெல்லாம்‌ மனுஷருக்கு எவ்வாறு 
பிரயோஜனமாயிருக்கும்‌ என்பதை கர்த்தரே 


வெளிப்படுத்துவதற்காக, 
நன்றியோடு துதிக்கவேண்டும்‌. 
வேதபண்டிதர்களில்‌ சிலர்‌ 
மோசேக்கு காண்பித்த மரத்தை, புதிய 
ஏற்பாட்டுக்காலத்தில்‌ நம்முடைய கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்து அறைப்பட்ட சிலுவை 
மரத்தோடு ஒப்பிடுகிறார்கள்‌. மோசேயின்‌ 
காலத்தில்‌, அந்த மரம்‌ கசப்பான தண்ணீரை 
மதுரபாய்‌ மாற்றிற்று அதுபோலவே, புதிய 
பாடுக, 


கர்த்தர்‌ 


கிறிஸ்துவானவர்‌ அறையப்பட்ட சிலுவை மரம்‌ 
ஆறுதலையும்‌, சமாதானத்தையும்‌, 
சந்தோஷத்தையும்‌ கொடுக்கிறது. 

கர்த்தர்‌ மாராவின்‌ 
மதுரமான தண்ணீராக மாற்றுகிறார்‌. 
கர்த்தர்‌ இதுபோல தண்ணீர்‌ சம்பந்தமாக 
நடப்பித்த ஒரு சில அற்புதங்களைப்பற்றி 


தண்ணீரை 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


1. தண்ணீர்‌ இரத்தமாக 
(யாத்‌ 7:20-27). 


மாறிற்று. 


செங்கடல்‌ இரண்டாகப்‌ 
(யாத்‌ 14:21-22). 
எகிப்தியர்‌ 
போனார்கள்‌. 
யாத்‌ 15:8-19). 


பிரிந்தது. 


செங்கடலில்‌ மூழ்கிப்‌ 
(யாத்‌ 14:26-29; 


கசந்த மாரா 
(யாத்‌ 15:23-26), 


மதுரமாக மாறிற்று, 


பாறையிலிருந்து தண்ணீர்‌ 
(யாத்‌ 17: 5-7). 


வந்தது. 


பாறையிலிருந்து மறுபடியும்‌ தண்ணீர்‌ 
வந்தது (எண்‌ 20;7-13). 


யோர்தான்‌ நதி உலர்ந்து போயிற்று. 
(யோசு 3:13-4:23). 


கர்த்தர்‌ அங்கே இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
ஒரு நியமத்தையும்‌ ஒரு நியாயத்தையும்‌ 


க, 
செய்யவேண்டுமென்று 
கட்டளை கொடுக்கிறார்‌. 


ர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரை நோக்கி, 
"நீ உன்‌ தேவனாகிய கர்த்தரின்‌ சத்தத்தைக்‌ 
கவனமாய்க்‌ கேட்டு, அவர்‌ பார்வைக்குச்‌ 


செய்து, அவர்‌ 

செவிகொடுத்து, 

ள்‌ யாவையும்‌ 

கைக்கொண்டால்‌, நான்‌ எகிப்தியருக்கு, 

வரப்பண்ணின வியாதிகளில்‌ ஒன்றையும்‌ 

உனக்கு வரப்பண்ணேன்‌: நானே உன்‌ 

பரிகாரியாகிய கர்த்தர்‌” (யாத்‌ 15:26) 
என்கிறார்‌. 





i THEN 
ETT 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
கீழ்ப்பிதலை. எதிர்பார்க்கிறார்‌. 
கர்த்தருடைய நியமங்கள்‌ யாவையும்‌ 
கைக்கொள்ளவேண்டும்‌. கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரரை எகிப்தின்‌ அடிமைத்தனத்திலிருந்து 
விழுதவையன்ணியிரக்கிறா்‌ அவர்கள்‌ 
இனிமேல்‌ 


புத்திரரிடத்தில்‌ 


அவர்கள்‌ 


நினைத்துக்கொள்ளக்‌ 
கர்த்தரே அவர்களுக்கு 
எஜமானராயிருக்கிறார்‌. 

ந்‌ புத்திரர்‌ எகிப்து 
தேசத்தின்‌ அடிமைத்தனத்திலிருந்து. 
விடுவிக்கப்பட்டாலும்‌, அவர்கள்‌ தங்களை 
நோக்கிப்‌ பார்க்கும்போது, அவர்கள்‌ தங்களை 
கர்த்தருடைய ஊழியக்காரராக நோக்கிப்‌ 
பார்க்கவேண்டும்‌. கர்த்தரே தங்களுடைய 


எஜமானர்‌ என்பதை இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
எகிப்தின்‌ 


அங்கீகரிக்கவேண்டும்‌. 
புத்திரரை 
அடிமைத்தனத்திலிருந்து 
மீட்டுக்கொண்டதினால்‌, அவர்கள்‌ இப்போது. 
குர்த்தருக்குரியவர்களாயிருக்கிறார்கள்‌. 


"கர்த்தாவே, நான்‌ உம, 
நான்‌ உமது அடியாளின்‌. 
ஊழியக்காரனுமாயிருக்கிறேன்‌:: 
கட்டுகளை அவிழ்த்துவிட்டீர்‌ டி 
நம்முடைய அடிமைத்தனத்தின்‌ கட்டுகள்‌ 
அவிழ்க்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும்‌ நாம்‌ 
கர்த்தரிடத்தில்‌ அன்பின்‌  கமிறுகளால்‌ 
குட்டப்பட்டிருக்கிறோம்‌. 


ழும்‌ ப 


(சங்‌ 


தமது ஜனத்தைச்‌ 
மீட்டுக்கொண்டு, 
சத்துருக்களினின்றும்‌, நம்மைப்‌ பகைக்கிற 
யாவருடைய கைகளினின்றும்‌. நம்மை 
இரட்சிக்கும்‌ படிக்கு, தம்முடைய தாசனாகிய 
ம்சத்தி! 


(லூக்‌ 17475). 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
அடிமைகளாகயிருந்தபோது. 


ஊழியக்காரராயிருக்கும்போது. அவர்களுக்கு 
அநேக நன்மைகள்‌ உண்டாகும்‌. 
அந்த நன்மைகளில்‌ ஒன்றை கர்த்தர்‌ 
இங்கு வாக்குத்தத்தமாக சொல்லுகிறார்‌. 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நான்‌  எகிப்தியருக்கு வரப்பண்ணின 
வியாதிகளில்‌ ஒன்றையும்‌ உனக்கு 
வரப்பண்ணேன்‌; நானே உன்‌ பரிகாரியாகிய 
கர்த்தர்‌' என்று கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கு வாக்குப்பண்ணுகிறார்‌. 

கர்த்தர்‌ எகிப்தியர்மீது, பத்து 
வாதைகளை  வரப்பண்ணினார்‌. அந்த 
வாதைகளில்‌ எதுவும்‌ இஸ்ரவேல்‌ புத்திரர்மீது. 
வராது. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
ஆசீர்வாதத்தைப்‌ 
வேண்டுமென்றால்‌, அவர்கள்‌ கர்த்தருடைய 
நியமங்கள்‌ யாவையும்‌ 
கைக்கொள்ளவேண்டும்‌. தாங்கள்‌ எப்படி 
வேண்டுமானாலும்‌ ஜீலிக்கலாம்‌ என்றும்‌, 
தங்களுக்கு எகிப்தியரின்‌ 
அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை 
கிடைத்திருப்பதினால்‌, தாங்கள்‌ கர்த்தருடைய 
கட்டளைகளுக்கு கீழ்ப்படியவேண்டியதில்லை. 
என்றும்‌, தங்கள்‌ இஷ்டம்போல தாங்கள்‌ 
ஜீவிக்கலாம்‌ என்றும்‌ இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
இறுமாப்பாய்‌ நினைக்கக்கூடாது. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
நியமங்கள்‌ யாவையும்‌ 

கர்த்தர்‌ எகிப்தியருக்கு 
வியாதிகளில்‌ ஒன்றையும்‌ 
புத்திரருக்கு வரப்பண்ணமாட்டார்‌. 
புத்திரர்‌ கர்த்தருடைய நியமங்களைக்‌ 
கைக்கொள்ளலில்லையென்றால்‌, அவர்‌ 
எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளை 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கும்‌ வரப்பண்ணுவார்‌ 


கர்த்தருடைய 
கைக்கொண்டால்‌, 

வரப்பண்ணின. 
இஸ்ரவேல்‌ 
இஸ்ரவேல்‌ 


கர்த்தரிடத்தில்‌ பட்சபாதம்‌ எதுவுமில்லை. 
கர்த்தருடைய பார்வையிலே முரட்டாட்டம்‌ 
பண்ணுகிற எகிப்தியரும்‌, கலகம்பண்‌ணுகிற 
இஸ்ரவேலரும்‌ ஒரே மாதிரியான 
ஜனமாகவே இருப்பார்கள்‌. இஸ்ரவேல்‌ 
ஜனத்தார்‌. கானான்‌. நேரத்திற்குள்‌ 
பிரவேசிப்பதற்கு முன்பாக, கர்த்தருடைய 
க கீழ்ப்படிந்து ஜீவிப்பதன்‌ 
புரிந்துகொள்ளவேண்டும்‌. 
கீழ்ப்படியவில்லையென்றால்‌ 
எவ்வளவு பெரிய கிரயம்‌ 
செலுத்தவேண்டும்‌ என்பதையும்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ அறிந்திருக்கவேண்டும்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


“நான்‌ எகிப்தியருக்கு வரப்பண்ணின 
வியாதிகளில்‌ ஒன்றையும்‌ உனக்கு 
வரப்பண்ணேன்‌" என்று கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கு வாக்குப்பண்ணுகிறார்‌. மனுஷன்‌ 
விதைத்ததை அறுக்கிறான்‌. பாவத்தை 
விதைத்தவன்‌ அநீதியை அறுக்கிறான்‌. 
அவனுக்கு வியாதி வருகிறது. 
(கலா 67-8) பாவத்திற்குத்‌ தண்டனை 
வருகிறது. மனுஷனுடைய பாவத்தினால்‌ 
அவனுக்குச்‌ சாபங்கள்‌ வருகிறது. 


பாவம்‌ 
செம்யவில்கையென்றால்‌ அவனுக்குச்‌ 
சாபம்‌ இல்லை. இயேசு கிறிஸ்து இந்தப்‌ 
பூமியில்‌ நித்திய காலமாக 
செய்யும்போது இங்கு 

(ஏசா 33:24; 


தேவனுடைய த்‌ 
செய்யப்படுவதுபோன்று, 

செய்யப்பட்டால்‌, ஒரு சாபமும்‌ இங்கு இராது. 
(வெளி 211-226) 


ர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு: 
தம்மைப்பற்றி வெளிப்படுத்தும்போது, “நானே 
உன்‌ பரிகாரியாகிய கர்த்தர்‌ என்று 
சொல்லுகிறார்‌. தேவன்‌ தம்முடைய 
ஜனங்களைக்‌ குணமாக்குகிறவர்‌. இங்கு 
கர்த்தர்‌ தம்மை யெகோவா-ரப்பாவாக. 
வெளிப்படுத்துகிறார்‌. தேவன்‌ தம்முடைய 
பிள்ளைகளைக்‌ குணப்படுத்துவதற்குச்‌ சித்தம்‌ 
உள்ளவர்‌. அவர்‌ தம்முடைய வார்த்தையினால்‌ 
தம்முடைய பிள்ளைகளைக்‌ 
குணப்படுத்துகிறார்‌ அவர்களுடைய 
கோத்திரங்களில்‌ பலவீனப்பட்டவன்‌ ஒருவனும்‌ 
இருந்ததில்லை (சங்‌ 105:37; சங்‌ 107:20). 


வருங்காலத்தில்‌ எந்த வியாதிகள்‌ 
வந்தாலும்‌, அதை எதிர்க்கும்‌ சக்திகள்‌ 
தம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாகும்‌ 
என்று தேவன்‌ வாக்குப்‌ பண்ணியிருக்கிறார்‌. 
(யாத்‌ 23:22-25; சங்‌ 9; ஏசா 58). 
மனுக்குலத்தார்‌, தேவனுடைய வார்த்தைக்குக்‌ 
கீழ்ப்படியாமல்‌, கலகம்‌ பண்ணும்போது வியாதி 
அவர்களுக்கு ஒரு சாபமாக வருகிறது. 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஏலிம்‌ 
யாத்‌ 15:27 


யாத்‌ 15:27. பின்பு அவர்கள்‌ ஏலிமுக்கு 
வந்தார்கள்‌; அங்கே பன்னிரண்டு 
தீகுற்றுகளும்‌ எழுபது 
பேரீச்சமரங்களும்‌ இருந்தது; அங்கே 
தண்ணீர்‌ அருகே 
பானயமிறங்கினார்கள்‌. 


ஸ்ரவேல்‌ புத்திரர்‌ மாராவிலிருந்‌ 
த ரதன்‌ ரலிமிலே 
அவர்களுக்கு நல்ல தண்ணீரும்‌ இருக்கிறது. 
அந்தத்‌ தண்ணீர்‌ அவர்களுக்கு 
போதுமான அளவும்‌ கிடைக்கிறது. ஏலிமிலே. 
பன்னிரண்டு நீரூற்றுகள்‌ இருக்கிறது. 
இஸ்வேலிலே. (பன்னிரண்டு கோத்திரத்தார்‌ 
இருக்கிறார்கள்‌. ஒவ்வொரு 
அத ருக்கும்‌ ஒரு நீரூற்று வீதமாக, 
ஏலிமிலே ன்னிரண்டு நீரூற்றுகள்‌ 
இக்கு இதனான்‌ அவர்கள்‌ தங்கள்‌ 
முற்பிதாக்கள்‌ தங்களுக்குள்‌ 
வாக்குவாதம்பண்ணிக்கொண்டதுபோல, 
ஏலிமிலே இப்போது வாக்குவாதம்பண்ண 
வேண்டிய அவசியமில்லை. 


ஏலிமிலே 
மாத்திரமல்ல, அங்கே 
மரங்களுக்கு இருக்கிறது. 
புத்திரர்‌ ஏலிமிலே தண்ணீர்‌ 
பாளயமிறங்குகிறார்கள்‌. 


| தற்காலத்தில்‌ ஏலிமிலே பன்னிரண்டு 
பதிலாக, ஒன்பது 

உள்ளன. மற்ற 

காலப்போக்கில்‌ மணல்‌ 


பன்னிரண்டு 


நீரூற்றுகள்‌ 
எழுபது பச்ச 


இஸ்ரவேல்‌ 
அருகே 





f= FT 
TT 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ _ புத்திரருக்கு 
அற்புதமாக போஜனம்‌ கொடுக்கிறார்‌. 
அவர்கள்‌ மோசேக்கும்‌ ஆரோனுக்கும்‌ 
விரோதமாக முறுமுறுக்கிறார்கள்‌. தாங்கள்‌ 
பட்டினி கிடந்து செத்துப்போவதாக 
சொல்லுகிறார்கள்‌ (யாத்‌ 162-3). 
ஸ்ரவேல்‌  புத்திரரை 
அற்புதமாக பாவிக்கவேண்டுமென்று 
திட்டமிட்டிருக்கிறார்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
திட்டத்தை மோசேக்கு வெளிப்படுத்துகிறார்‌ 
(யாத்‌ 16:4-12), 


கர்த்தர்‌ 


இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
காடைகளையும்‌, 
மன்னாவையும்‌ போஜனமாக 
புசிக்கக்கொடுக்கிறார்‌ (யாத்‌ 1643-15) 
மன்னாவைப்பற்றிய கர்த்தருடைய 
கட்டளையும்‌, அவருடைய பிரமாணமும்‌ (யாத்‌ 
16:16-36). 


இஸ்ரவேல்‌ 
முறுமுறுப்பு 
யாத்‌ 16:1-8 


புத்திரரின்‌ 


யாத்‌ 16:1. இஸ்ரவேல்‌ புத்திரராகிய 
சபையார்‌ எல்லாரும்‌ ஏலிமைவிட்டுப்‌ 
பிரயாணம்‌. பண்ணி, எகிப்து 
தேசத்திலிருந்து புறப்பட்ட இரண்டாம்‌. 
மாதம்‌ பதினைந்தாம்‌ தேதியிலே, 

க்‌ சீனாய்க்கும்‌ நடுவே 

சீன்வனாத்தரத்தில்‌ 
சேர்த்தார்கள்‌. 


யாத்‌ 16:2. அந்த வனாந்தரத்திலே 
இஸ்ரவேல்‌ புத்திரராகிய சபையார்‌ 
எல்லாரும்‌ மோசேக்கும்‌ ஆரோனுக்கும்‌ 
விரோதமாக முறுமுதுத்து:: 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யாத்‌ 18:3. நாங்கள்‌ இறைச்சிப்‌ 
பாத்திரங்கனண்டையிலே உட்கார்ந்து 
அப்பத்தைத்‌ திருப்தியாகச்‌ சாப்பிட்ட. 
எகிப்து தேசத்திலே, கர்த்தரின்‌ கையால்‌ 
செத்துப்போனேமானால்‌ தாவினை; 
இந்தக்‌ கூட்டம்‌ முழுவதையும்‌ 
பட்டினியினால்‌ கொல்லும்படி நீங்கள்‌ 
எங்களைப்‌ புறப்படப்பண்ணி, இந்த 
வனாநத்தரத்திலே. அழைத்து 
வத்தீர்கனே என்று அவர்களிடத்தில்‌ 
சொன்னார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
தேசத்தைவிட்டுப்‌ 
தங்களோடுகூட ஒரு மாதத்திற்கு 
தேவையான மாவு, எண்ணெய்‌ போன்ற 
பொருட்களை கொண்டு வந்திருக்கிறார்கள்‌. 
இப்போது அவர்கள்‌ எகிப்து தேசத்தைவிட்டு 
மாதமாயிற்று. 
பொருட்களெல்லாம்‌ 


எகிப்து 
புறப்பட்டபோது, 


இஸ்ரவேல்‌ புத்திரராகிய சபையார்‌ 
எல்லாரும்‌ ஏலிமைலிட்டுப்‌ பிரயாணம்‌. 
பண்ணி, எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 
இரண்டாம்‌ மாதம்‌ பதினைந்தாம்‌ தேதியிலே, 
ஏலிமுக்கும்‌ சீனாய்க்கும்‌ நடுவே இருக்கிற 
சீன்வனாந்தரத்தில்‌ சேருகிறார்கள்‌ 
(யாத்‌ 160). அவர்களிடத்தில்‌ புசிப்பதற்கு 
போஜனமில்லை. அவர்கள்‌ எகிப்து 
தேசத்திலிருந்து கொண்டு வந்த மாவு 
எண்ணெய்‌ போன்ற பொருட்களெல்லாம்‌ 


இப்பொழுது 
பண்ணியிருக்கிறார்கள்‌. 
அவர்களுடைய பிரயாணம்‌ 
மெதுவாக நடைபெற்றுக்‌ கொண்டிருக்கிறது. 
சில சமயங்களில்‌ பல நாட்கள்‌ ஒருசில 
இடங்களில்‌ தங்கியிருக்கிறார்கள்‌. சீனாய்‌ 
வனாந்தரத்திற்கு வரும்போது அவர்களுக்கு 
ஒருமாதமாயிற்று. (யாத்‌ 19.1) 





f= FTN 
TT 


நாம்‌ பேசுகிற ஒவ்வொரு நல்ல. 
வார்த்தைகளுக்கும்‌ அதற்குரிய பலன்‌ 
கிடைக்கும்‌. நம்முடைய நல்ல வார்த்தைகள்‌ 
நமக்கு ஆசீர்வாதத்தைத்‌ தரும்‌. அவனவன்‌ 
தன்‌ தன்‌ வாயின்‌ பலனால்‌ 
திருப்தியடைவான்‌. மனுஷன்‌ பேசுகிற நல்ல 
வார்த்தைகளினால்‌ அவனுக்கு ஆறுதலும்‌, 
சந்தோஷமும்‌, சமாதானமும்‌ உண்டாகும்‌. 
அவனுடைய  ஆத்துமாவில்‌: திருப்தி 
உண்டாயிருக்கும்‌. அவன்‌ கையிட்டு செய்கிற 
எல்லா காரியங்களும்‌ அவனுக்கு 
வாய்க்கும்‌. 


தியான்‌. பத்திலிருத்திக்கேதுவான 


நீர 
காரியங்களையே பேசுவான்‌. 


மற்றவர்களுக்கு 

ஆலோசனைகளைச்‌ 

கர்த்தருடைய 

பயபக்தியாகயிருந்து. 

கிருபைகளைப்‌ 

கிருபையுள்ள வார்த்தைகளைப்‌ பேசுகிறவன்‌. 
கிருபையுள்ள கிரியைகளை நடப்பிப்பான்‌ 


ய வாயின்‌ வார்த்தைகளினால்‌ 

நாம்‌ ப்தியடைவதுபோல, நம்முடைய 

கைகளின்‌ கிரியைகளினால்‌ நமக்கு பலன்‌ 

கிடைக்கும்‌. அவனவன்‌ கைக்கிரியையின்‌ 

பளுக்கத்தக்கதாக அவனவனுக்குக்‌ 
கிடைக்கும்‌. இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ 

நற்கிரியைகளைச்‌ செய்கிறவர்களை கர்த்தர்‌ 

ஆசீர்வதிக்கிறார்‌ 

இரங்குகிறவன்‌ 

கொடுக்கிறான்‌. கர்த்தர்‌ தமக்கு. 

கொடுத்தவர்களுக்கு, 

கொடுப்பார்‌. கர்த்தர்‌ 

கடன்படமாட்டார்‌. தாம்‌ 

திரும்ப செலுத்துவார்‌. 

செய்கிறவர்களுக்கு. 

நற்கிரியைகளுக்கு தக்கதாக கர்த்தருடைய 

சமுகத்திலிருந்து பலன்‌ கிடைக்கும்‌. 


மதியீனனுடைய வழி 
நீதி 12:15 


நீதி 12:15. மதியீனனுடைய வழி அவன்‌ 
மார்வைக்குச்‌ செ்லமைவலிருக்கும்‌ 
ஆலோசனைக்குச்‌. 

கொடுக்கிறவனோ று 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


செய்வது எல்லாமே 
சரியானதுதான்‌ என்று மதிமீனன்‌ 
நினைப்பான்‌. அவனுடைய வார்த்தைகளும்‌, 
அவனுடைய செய்கைகளும்‌ அவனுக்கு 
நல்லதாகவே தெரியும்‌. மதியீனனுடைய வழி 
அவன்‌ பார்வைக்கு செம்மையாயிருக்கும்‌. 
க ஆலோசனையும்‌ 
மதியீனன்‌ 
அவனுக்கு யாராவது. 
ப்‌ அந்த 
ஆலோசனைகளுக்கு அவன்‌ 
செவிகொடுக்கவும்‌ மாட்டான்‌. 


தான்‌ 


ஞானமுள்ளவனோ 
ஆலோசனைகளையும்‌, 
பெற்றுக்கொள்ள வேண்டுமென்று 
விரும்புவான்‌. ஞானஆலோசனை எங்கு 
அடக்குயென்று தேடிப்‌ பார்த்து, அங்கு 

போய்‌ நல்ல ஆலோசனைகளைப்‌ 
பெற்றுக்கொண்டு ஆசீர்வாதம்‌ பெறுவான்‌. 
ஆலோசனைக்கு செவிகொடுக்கிறவன்‌ 
ஞானமுள்ளவன்‌. ன்‌ 
வழிகளெல்லாம்‌ 
ஞானமுள்ளவன்‌ 
நினைக்கமாட்டான்‌. 
இருப்பதற்கு 
நினைப்பான்‌. 
யாராவது 
அவர்கள்மீது 
அவர்களுடைய 
பெற்றுக்கொள்வான்‌. 
பிறருடைய 
பெற்றுக்கொண்டு தன்னுடைய 
வளர்ச்சி பெறுவான்‌. 


நல்ல 


புத்திமதிகளையும்‌ 


வாய்ப்புள்ளது 
தன்னுடைய தப்‌ 
சுட்டிக்‌ காண்பித்தால்‌, 
கோபப்படமாட்டான்‌. 
ஆலோசனைகளைப்‌ 
ஞானமுள்ளவன்‌ 
புத்திமதிகளையும்‌ 
ஞானத்தில்‌ 


மூடனுடைய கோபம்‌ 
நீதி 12:16 


நீதி 1216. மூடனுடைய கோபம்‌ 
சீக்கிரத்தில்‌ வெளிப்படும்‌; இலச்சையை 
மூடுகிறவனோ விவேகி. 





i= THE 
TT 


மிகவும்‌ பொறுமையாகமிருப்பது 
கோழைத்தனம்‌ என்று உலகப்பிரகாரமான 
ஜனங்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. 
ஞானமுள்ளவன்கூட சில சமயங்களில்‌ 
கோபப்படுகிறான்‌. இவனுடைய கோபத்திற்கு 
நியாயமான காரணம்‌ இருக்கும்‌. 
ஞானமுள்ளவன்‌ தன்னுடைய கோபத்தை 
தன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள்‌ 
வைத்திருப்பான்‌. ஒருபோதும்‌ பொறுமை 
இழந்துவிடமாட்டான்‌. 
தன்னுடைய 
எஜமானனாகயிருப்பான்‌. 
கட்டளைக்கு அவனுடைய 
அடங்கியிருக்கும்‌. 


மூடனுடைய 
குட்டுப்பாடில்லாதது. கோபமே மூடனுடைய 
எஜமான்‌. மூடன்‌ தன்னுடைய கோபத்திற்கு. 


மூடன்‌ 
கோபப்பட்டுவிடுவான்‌. 


கோபத்தை 
வார்த்தைகளினாலும்‌. 


ஆலியின்‌ கனி வெளிப்படவேண்டும்‌. அன்பு, 
நீடியபொறுமை ஆகியவை ஆலிமின்‌ 
முக்கியமான கனிகள்‌. 


பொறுமையோடிருப்பதே. ஞானம்‌. 
மூடனுடைய கோபம்‌ சீக்கிரத்தில்‌. 
வெளிப்படும்‌. ஞானமுள்ளவன்‌ சீக்கிரத்தில்‌ 
கோபப்படமாட்டான்‌. விவேகி இலச்சையை 
மூடுகிறான்‌. கருத்து வேறுபாடுகளும்‌, 
தர்க்க வேறுபாடுகளும்‌ இருந்தாலும்‌, 
விவேகி அதை பெரிதுபடுத்தாமல்‌, 
தன்னுடைய ஞானத்தினால்‌. 
வேறுபாடுகளையும்‌ கோபங்களையும்‌ 
அடக்கிவிடுவான்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


விவேகியின்‌ இருதயத்தில்‌ சாந்தமும்‌ 
அமைதியும்‌ இருக்கும்‌. விவேகி தன்னுடைய 
நாலை... கடிவாளம்‌ போட்டு அடக்கி 
வைத்திருப்பான்‌. நம்முடைய இருதயத்தில்‌ 
அமைதியாகயிருப்பதும்‌, நம்முடைய வாயினால்‌ 
சமாதானமுள்ள வார்த்தைகளைப்‌ பேசுவதும்‌ 
ஆவிக்கும்‌, சரீர 

ம்‌ மிகவும்‌ நல்லது. 
சிந்தனையுள்ளவர்கள்‌. 

மாட்டார்கள்‌. 


காயப்படுத்தமாட்டார்கள்‌. 
அன்பு சகலத்தையும்‌ தாங்கும்‌. 
சகலத்தையும்‌ சகிக்கும்‌. அன்பு பிறருக்கு. 
தீங்கு செய்யாது. மற்றவர்கள்‌ தங்களுக்கு 
தீங்கு செய்தாலும்‌, நற்குணமுள்ளவர்கள்‌ 
அதை சகித்துக்கொள்வார்கள்‌. 
மற்றவர்களுடைய தப்பிதங்களை 
மன்னித்துவிடுவார்கள்‌. மற்றவர்கள்‌ 
தங்களுக்கு காயம்‌ ஏற்படுத்தியிருந்தாலும்‌, 
அவர்களை பழிக்கு பழிவாங்கவேண்டுமென்று 
கோபப்படமாட்டார்கள்‌. இலச்சையை 
மூடுகிறவன்‌ விவேகி. விவேகியின்‌ 
வார்த்தைகளும்‌, செய்கைகளும்‌ 
ஞானமுள்ளதாகயிருக்கும்‌. 


சத்தியவாசகன்‌ 


நீதி 12:17 


நீதி 1217. சுத்தியவாசகள்‌ நீதியை 
வெளிப்படுத்துவான்‌; பொய்ச்‌ 
சாட்சிக்காரனோ வஞ்சகத்தை. 
வெளிப்படு த்துவான்‌. 


உண்மையுள்ள சாட்சிக்காரன்‌ 
உண்மையை மாத்திரமே பேசுவான்‌. அவன்‌ 
சத்தியவாசகன்‌. தன்னுடைய புத்திக்கும்‌, 
ஞானத்திற்கும்‌ எட்டிய வரையில்‌, தனக்குத்‌ 
தெரிந்திருக்கும்‌ உண்மைகளை மாத்திரமே 
பேசுவான்‌. சத்தியவாசகன்‌ 
வெளிப்படுத்துவான்‌. 
சம்பாஷணையாகயிருந்தாலும்‌, 
விசாரணையாகயிருந்தாலும்‌, நியாயத்தீர்ப்பு 
கொடுக்கும்போது சாட்சி கொடுக்கவேண்டிய 
ம்‌ சத்தியவாசகன்‌: 

'த்திரமே பேசுவான்‌. அவன்‌ 
ஆணையிட்டு பேசினாலும்‌, ஆணையிடாமல்‌ 
பேசினாலும்‌, அவனுடைய வாயிலிருந்து 
உண்மை மாத்திரமே வெளிவரும்‌. 





f= THE 
ETT 


நீதியின்‌ பிரமாணம்‌ சத்தியவாசகனை 


இன்னதென்பதை இவன்‌ அறிந்திகக்கரான்‌. 
சத்தியவாசகன்‌ நீதியை மாத்திரம்‌ பேசி, 
கர்த்தரை மகிமைப்படுத்துகிறான்‌. 
பொய்ச்சாட்சிக்காரன்‌ வஞ்ச 
வெளிப்படுத்துவான்‌. இவனிடத்தில்‌ ய்‌ 
வஞ்சிக்கிற ஆவியிருக்கும்‌. உண்மையை 
'பொய்போலவும்‌, பொய்யை உண்மைபோலவும்‌ 
ஜோடனையாகப்‌ பேசுவான்‌. தன்னுடைய 
சாதுரிய வார்த்தைகளினாலும்‌, ல்‌ 
எண்ணங்களினாலும்‌ 
சொல்லுவான்‌. 


ஆளுகை செய்கிறது. 


ஞானமுன்னவர்களுடைய நாவு 
நீதி 12:18 


நீதி 1218. பாட்டயக்குத்துகன்போல்‌ 
பேசுகிறவர்களும்‌ உண்டு; 
ஞானமுன்னவர்களுடைய தாவோ. 
ஒளஷதம்‌. 

ம்முடைய நாவை ம்‌ ௭ 
பயன்படுத்துகிறோம்‌ என்பது க்‌ 
முக்கியம்‌ அதன்‌ அடிப்படையிலேயே 
ஜீவனும்‌ மரணமும்‌ உண்டாகும்‌. நாம்‌ 
நாவைப்‌ பயன்படுத்தும்‌ விதத்தில்தான்‌, 
நம்முடைய வார்த்தைகள்‌ விஷமாகவோ 
அல்லது ஒளஷதமாகவோ 
நடப்பிக்கும்‌. 
பட்டயத்தைப்போல 
காயப்படுத்திவிடுவார்கள்‌. 
நல்ல மதிப்போடும்‌, 
இருக்கிறவர்களுக்கு 
பொய்யான குற்றச்சாட்டுக்களைச்‌ 
அவர்களுடைய மதிப்பையும்‌ மரியாதையையும்‌ 
கெடுத்துப்போடுவார்கள்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


விரோதமாகத்‌ தூஷண 
பேசுவதும்‌, உண்மைக்கு 
விரோதமாக பொய்யை ஜோடித்து 
சொல்லுவதும்‌, பட்டயம்‌ போலவே பிறரை 
வெட்டிக்காயப்படுத்திவிடும்‌. பட்டயம்‌. 
ஒற்றுமையாகமிருக்கிற சரீர அவயவத்தை 
வெட்டி துண்டுபண்ணிப்போடும்‌. 
அதுபோலவே மத்தியிலே 


பிறருக்கு 
வார்த்தைகளைப்‌ 


நண்பர்கள்‌ 


கோள்சொல்லுதல்‌, புறங்கூறுதல்‌ ஆகியவை. 
சிநேகத்தையும்‌, 
அவர்கள்‌ 

பி 


நண்பர்களின்‌ 
பாசத்தையும்‌... பிரத்துவிடும்‌. 
இதுவரையிலும்‌ 
நண்பர்களாயிருந்திருப்பார்கள்‌. 
துன்மார்க்கருடைய 
பேச்சுக்களினால்‌, 
முறிந்துபோகும்‌. 
பட்டயக்குத்துக்கள்போல. 
காயப்படுத்திவிடுகிறார்கள்‌. 


ஒரு சிலர்‌ 


இவர்களுடைய 
இப்படிப்பட்டவர்கள்‌ 
பேசி பிறரை 


நல்ல வார்த்தைளைப்‌ 
பேசுவார்கள்‌. இவர்களுடைய 
பேச்சுக்களினால்‌ பகை குறைந்து நட்பு 
ன்டாகும்‌. சண்டை குறைந்து சமாதானம்‌. 
இவர்களுடைய ஆறுதலான 
வேதனையோடிருக்கும்‌. 

குணப்படுத்தும்‌. இவர்கள்‌ 
ஞானமுள்ளவர்கள்‌. இவர்களுடைய நாவின்‌ 
வார்த்தைகள்‌ ஒளஷதம்போல காயங்களைக்‌ 


குணப்படுத்துகிறது. 


புறங்கூறும்‌ வார்த்தைகளினால்‌ மனுஷர்‌ 
மத்தியிலே பிரிவினைகள்‌ உண்டாகும்‌. 
ஞானமுள்ளவர்களின்‌ வார்த்தையினால்‌ 
அந்தப்‌ பிரிவினை நீங்கி ஒற்றுமை 
உண்டாகும்‌. நாம்‌ ஞானமுள்ள 
வார்த்தைகளைப்‌ பேசும்போது, ஜனங்கள்‌ 
தங்களுடைய தப்பிதங்களைப்‌ 
புரிந்துகொள்வார்கள்‌. தங்களுடைய 
பாவங்களுக்காக மனம்‌ வருந்துவார்கள்‌. 
தாங்கள்‌ யாருக்கு விரோதமாகத்‌ தீங்கு 
செய்தார்களோ, அவர்களிடத்தில்‌ போய்‌ 
ஒப்புரவாவார்கள்‌. மனுஷரிடத்தில்‌ 
ஒப்புரவாவாதுபோல, இவர்கள்‌ 
தேவனிடத்திலும்‌ ஒப்புரவாவார்கள்‌. 





ழ்‌ நள 
யாய 
சத்திய உதடு 
நீதி 12:19 


நீதி 1219. சத்திய உதடு என்றும்‌ 
நிலைத்திருக்கும்‌ பொய்‌ நாவோ ஒரு 
திமிஷமாத்திரம்‌ இருக்கும்‌. 


நாம்‌ மாத்திரமே 
பேசவேண்டும்‌. திக நிலைத்திருக்கும்‌. 
சத்தியமே ஜெயம்பெறும்‌. சத்தியம்‌ 
எப்போதும்‌ சத்தியமாகவேயிருக்கும்‌. சத்‌ 
உதடு என்றும்‌ 
பொய்நாவோ ஒரு நிமிஷம்‌ 
இருக்கும்‌. அதற்கு பின்பு 
ஒன்றுமில்லாமல்‌ 
பொய்பேசுகிறவர்கள்‌ 
முரண்பட்டுப்‌ பேசுவார்கள்‌. 
வார்த்தைகளில்‌ 
இருக்காது. சத்தியத்தைப்‌ பேசுகிறவர்கள்‌ 
உறுதியோடு பேசுவார்கள்‌. சில சமயங்களில்‌ 
ம்‌ மங்கிப்போவதுபோல இருக்கும்‌. 
சத்தியத்தை மூடி மறைப்பதுபோல. 
ம்‌ ஏற்ற வேளை 
பிரகாசமாக 
ஒளியைக்கொடுக்கும்‌. சத்தியமே என்றும்‌ 
நிலைத்திருக்கும்‌. 


'தீங்கைப்‌ பிணைக்கிறவர்கள்‌ 
நீதி 12:20 


நீதி 12:20. தீங்கைப்‌ 

பிணைக்கிறவர்களின்‌' இருதயத்தில்‌ 

இருக்கிறது கபடம்‌; சமாதானம்‌ 

பண்ணுகிற ஆலோசனைக்காரருக்கு. 

உன்னது சந்தோஷம்‌. 
மற்றவர்களுக்கு தீங்கு 

நினைக்கிறவர்கள்‌, தாங்கள்‌ விரித்த 

வலையில்‌ தாங்களே விழுந்துவிடுவார்கள்‌. 

அவர்களுடைய கண்ணி அவர்களையே 

பிடிக்கும்‌. பிறருக்கு தீங்கு நினைக்கிறவர்கள்‌ 

தங்களைத்‌. தாங்களே 

கொள்கிறார்கள்‌. 

பிணைக்கிறவர்களின்‌ 

கபடமிருக்கிறது. 

சந்தோஷமோ, சமாதான! 

இவர்களுடைய வார்த்தைகளினால்‌ பிறருக்கு 

எந்த நன்மையும்‌ உண்டாகாது. 

சமாதானமாகயிருக்கிற குடும்பத்தைக்கூட 

இவர்கள்‌ பிரித்துவிடுவார்கள்‌. அவர்கள்‌ 

மத்தியிலே சண்டையை மூட்டிவிடுவார்கள்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சமாதானம்‌. பண்ணுகிறவர்கள்‌ 
சந்தோஷமாயிருப்பார்கள்‌. இவர்கள்‌ பிறருக்கு 
பிரயோஜனமான ஆலோசனைகளையும்‌, 
புத்திமதிகளையும்‌ சொல்லி அவர்களை 
ஆசீர்வதிப்பார்கள்‌. இவர்களுடைய 
ஆலோசனைகளை கேட்கிறவர்கள்‌ மத்தியிலே 
பகை. நீங்கும்‌, சந்தோஷமுண்டாகும்‌ 
இவர்களுடைய வார்த்தைகளினால்‌ 
சமுதாயத்திற்கு ஆசீர்வாதமுண்டாகும்‌. 
ஜனங்கள்‌, தங்கள்‌ மத்தியிலே இருக்கிற 
கருத்து வேறுபாடுகள்‌ எல்லாவற்றையும்‌. 
மறந்து. சமாதானம்‌ 
பண்ணுகிறவர்களின்‌ ஆலோசனைகளினால்‌ 
சமாதானமாயிருப்பார்கள்‌. சமாதானம்‌. 
பண்ணுகிறவர்கள்‌ பாக்கியவான்கள்‌ என்று 
நம்முடைய கர்த்தராகிய இயேசுகிறிஸ்துவம்‌ 
சொல்லியிருக்கிறார்‌. 


நீதிமான்‌ 
தீதி 12:21 


நீதி 12:21. தீதிமானுக்கு 2 கேடும்‌ 
வராது; துன்மார்க்கரோ மையினால்‌ 


திறையப்படுவார்கள்‌.. 


நீதிமானின்‌ நன்மையை 
விசாரிக்கிறார்‌. அவனைப்‌ பாதுகாத்து, 
பராமரிக்கிறார்‌. நீதிமானுக்கு ஒரு கேடும்‌ 
வராது. அவனுக்கு ஆபத்து வரும்போது, 
கர்த்தரே அவனுக்கு கேடகமாகவும்‌, 
அரணாகவும்‌, பாதுகாப்பாகவும்‌ இருக்கிறார்‌. 
நீதிமானை தீங்கு அணுகுவதில்லை. 
நீதிமானுக்கு 

நாசமோசங்களும்‌ வருவதற்‌ 

அனுமதி கொடுக்கமாட்டார்‌. 
அனுமதியில்லாமல்‌ நீதிமான்களை எந்த 
அந்தகார சக்திகளும்‌ நெருங்கவும்‌ முடியாது, 
தொடவும்‌ முடியாது. 


நீதமாள்களிடத்தில தேவனுடைய 
வல்லமை  நிரம்பிமிருக்கும்‌. 
ததினன்களுக்க சோதனைகள்‌ வரலாம்‌. 
ஆனாலும்‌ அவர்கள்‌ கர்த்தருடைய 
கிருபையின்‌ பெலத்தினால்‌, சோதனைகளை 
மேற்கொள்வார்கள்‌. கர்த்தருடைய 
கிருபையினாலும்‌, பெலத்தினாலும்‌ 
சோதனைகளில்‌ ஜெயம்பெறுவார்கள்‌. 


கர்த்தர்‌ 





ழ்‌ யனா 
யாய 


“உன்னதமானவரின்‌ 
சர்வவல்லவருடைய 


மறைவிலிருக்கிறவன்‌. 
நிழலில்‌ தங்குவான்‌" 
(சங்‌ 919). “எனக்கு அடைக்கலமாயிருக்கிற 
உன்னதமான கர்த்தரை உனக்குத்‌ 
தாபரமாகக்கொண்டாய்‌. ஆகையால்‌. 
பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன்‌ 
கூடாரத்தை அணுகாது" (சங்‌ 91270) 
என்று தாவீது பாடுகிறார்‌. 
துன்மார்க்கர்‌ தீமையினால்‌ 
நிறையப்படுவார்கள்‌. இவர்கள்‌ மனுஷருக்கு 
தீங்கு நினைக்கிறார்கள்‌. தீங்கு 
செய்கிறார்கள்‌. தேவனுடைய 
பிரமாணத்திற்குக்‌ கீழ்ப்படியாமல்‌, அவருக்கு 
கலகம்பண்‌ ணுகிறார்கள்‌. 
தேவனுடைய நீதியான 
யத்தீர்ப்பு வரும்‌. பிறருக்கு தீங்கு 
செய்யவேண்டும்‌ என்பதே துன்மார்க்கருடைய 
விருப்பம்‌. இவர்களுடைய விருப்பத்தின்‌ 
பிரகாரமாக, இவர்களுடைய இருதயங்களில்‌ 
தீமையும்‌, வஞ்சனையும்‌ நிரம்பியிருக்கும்‌. 
நீதிமானுக்கு. ஒரு கேடும்‌ வராது, 
துன்மார்க்கனுக்கு ஒரு ஆசீர்வாதமும்‌ வாது. 


பொய்‌ உதடுகள்‌ 
நீதி 12:22 


நீதி 12:22. 
கர்த்தருக்கு 

உண்மையாய்‌. 
அவருக்குப்‌ பிரியம்‌. 


நீதியும்‌ சத்தியமுழுள்ளவர்‌. 
நீதியையும்‌ பொய்யையும்‌: 
பொய்‌உதடுகள்‌ கர்த்தருக்கு 
தேவனுடைய 
வார்த்தைகளும்‌, அவருடைய பிரமாணங்களும்‌ 
சத்தியமானவை. தேவனுடைய பிரமாணத்தை 
பெய்யும்‌ அநீதியும்‌ மீறுகிறது. ஆகையினால்‌ 
கர்த்தர்‌ பொய்‌உதடுகளை அருவருக்கிறார்‌. 
பொய்பேசுகிறவர்கள்‌ சமுதாயத்திற்கு 
'கிருமிகளைப்போல. தீங்கு 
செய்கிறார்கள்‌. இவர்களால்‌ மனுஷருக்கு 
தீங்கும்‌, நோயும்‌, பலவீனமும்‌, மரணமும்‌ 
உண்டாகுமேயல்லாமல்‌, வேறு ஒரு நன்மையும்‌ 
உண்டாகாது. 


பொய்‌ உதடுகள்‌ 
அருவருப்பானவைகள்‌; 
'நடக்கிறவர்கனோ 


கர்த்தர்‌ 


நோய்‌ 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நடக்கிறவர்கள்‌ 
பிரியமானவர்கள்‌. 
பேச்சுக்களும்‌, 
சத்தியமுள்ளதாயிருக்கும்‌. 
நீதியுள்ளதாயிருக்கும்‌. கர்த்தர்‌ இவர்கள்‌ 
மேலும்‌, இவர்களுடைய வார்த்தைகள்மேலும்‌, 
இவர்களுடைய கிரியைகள்மேலும்‌ 
பிரியமாயிருக்கிறார்‌. பொய்உதட்டுக்காரர்கள்‌ 
ர்த்தருக்‌ அருவருப்பானவர்கள்‌. 
நடக்கிறவர்களோ 

கர்த்தருக்குப்‌ பிரியமானவர்கள்‌. 


விவேகமுன்ன மனுஷன்‌ 
தீதி 12:23 


நீதி 12:29, விவேகமுன்ன மனுஷன்‌: 
அறிவை அடக்கிவைக்கிறான்‌; 
முடருடை। இருதயமோ 
மதியினத்தைப்‌ பிரசித்தப்படுத்தும்‌. 


பத்தயள்ளவன்‌. பிறக்கு ப்தயள்ள 
ஆலோசனைகளைச்‌ சொல்றுகிறா 
மற்றவர்களுக்கு 


ற்‌ கபோணமுண்டாகத்‌ 
தக்கதாக, 


ப ர்களுக்கு நல்ல 
சொல்லுகிறான்‌ 
ண்டுக்கைள்‌ பேசும்போது, அவன்‌ 
மூலமாய்‌ ஞானமும்‌ அறிவும்‌ வெளிப்படும்‌. 
இவனுடைய வார்த்தைகளைக்‌ கேட்போருக்கு 
மிகுந்த ஆசீர்வாதமாயிருக்கும்‌. 
எப்போதும்‌. 
ஆலோசனை 
சொல்லிக்கொண்டேயிருக்க மாட்டான்‌. 
யாருக்கு ஆலோசனை சொல்லவேண்டும்‌ 
என்பதும்‌, அவர்களுக்கு எப்பொழுது 
ஆலோசனை சொல்லவேண்டும்‌ என்பதும்‌, 
எப்டி... ஆலோசனை சொல்லவேண்டும்‌ 
என்பதும்‌ அவனுக்கு நன்றாய்த்‌ 
தெரிந்திருக்கிறது. வல்கள்‌ மனுஷன்‌ 
அறிவை அடக்கி வைக்கிறான்‌. 
தேவைப்படும்போது அதைத்‌ தாராளமாய்‌ 
வெளிப்படுத்துகிறான்‌. 





i THE 
TT 


மூடனால்‌ அவனுடைய மூடத்தனத்தை 
அடக்கி வைக்க முடியாது. 
பேச்சிலும்‌, கிரியையிலும்‌, 
மூடத்தனம்‌ பிரத்தியட்சமாய்‌ 
மூடனுடைய இருதயத்தில்‌ 
நிரம்பியிருக்கிறது. அது 
மதிமீனத்தை பிரசித்தப்படுத்தும்‌. தான்‌ ஒரு 
மூடன்‌ என்பதை எந்த மூடனாலும்‌ மூடி 
மறைக்க முடியாது. அவனுடைய வாய்‌ 
அவனுக்கு கட்டுப்பட்டு கீழ்ப்படிந்திருக்காது. 
அவனுடைய இருதயத்தின்‌ ஆசைகளும்‌ ஒரு 
கட்டுப்பாட்டிற்குள்‌ இருக்காது. மூடன்‌ 
தனக்குப்‌ பிரியமானதை, தன்னுடைய 
இஷ்டத்தின்‌ பிரகாரம்‌ செய்கிறவன்‌ இவன்‌ 
சூழ்நிலைகளை பார்க்கமாட்டான்‌. 
ஆலோசனை. சொல்லவேண்டுமா. 
சொல்லவேண்டாமா என்பதையும்‌ 
கவனிக்கமாட்டான்‌. தனக்கு தெரிந்தது. 
தெரியாதது எல்லாவற்றையும்‌ பேசி 
தன்னுடைய மதியீனத்தை 
பிரசித்தப்படுத்துவான்‌. 


ஜாக்கிரதையுள்ளவர்களுடைய 


நீதி 12:24. 
ஜாக்கிரதையுன்னவர்களுடைய கை 
ஆளுகைசெய்யும்‌;  சோம்பேதியோ 
பகுதிகட்டுவான்‌. 


உற்சாகமாகவும்‌, 
வேலைசெய்கிறவர்கள்‌ 
அவர்களுக்கு ஒரு நன்மையும்‌: 
குறைவுபடாது. சாலொமோனுடைய 
ஆட்சிக்காலத்தில்‌ யெரொபெயாம்‌ என்பவன்‌ 
பராக்கிரமசாலியாயிருந்தான்‌. அவன்‌ 
காரியசமர்த்தனான. வாலிபன்‌ என்று 
சாலொமோன்‌ கண்டு, அவனை 
தன்னுடைய ராஜ்யத்தில்‌ பயன்படுத்தினான்‌. 
யோசேப்பு 

காரியத்தையெல்லாம்‌ 

விசாரிப்புக்கு சாலெமோன்‌ 

(இராஜா 11:28). 


சுறுசுறுப்பாகவும்‌ 
சுகமாயிருப்பார்கள்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


வாலிபவயதிலே ஜாக்கிரதையுள்ள 
வர்களாகவும்‌, சுறுசுறுப்பாகவும்‌, 
உற்சாகமாகவும்‌ வேலை செய்கிறவர்களாகவும்‌ 
இருக்கிறவர்கள்‌, தங்களுடைய காலத்தை 
பிரயோஜனப்படுத்திக்‌ கொள்கிறார்கள்‌. 
தங்களுடைய வாலிபவயதில்‌ சம்பாதிப்பதை 
மொத்தமாக செலவு செய்துவிடாமல்‌, 
தங்களுடைய வருங்காலத்திற்கு சேமித்து 
வைக்கிறார்கள்‌. இவர்கள்‌ 
ஜாக்கிரதையுள்ளவர்களாக இருப்பதினால்‌, 
இவர்களுக்கு முதிர்வயதாகும்போது ஒரு 
நன்மையும்‌ குறைவுபடாது. வாலிபத்தில்‌ 
சேமித்து வைத்த பணம்‌, இவர்களுடைய 
முதிர்வயதில்‌ உதவியாயிருக்கும்‌. 


சோம்பல்தனம்‌ மனுஷனை 

அடிமைத்தனத்திற்கு அழைத்துச்‌ செல்லும்‌. 

சோம்பல்காரர்கள்‌ ஒரு வேலையும்‌. 

செய்யமாட்டார்கள்‌. இவர்கள்‌ சரீர 

உழைப்பை வெறுக்கிறவர்கள்‌. தங்களுடைய 

சரீரம்‌ கஷ்டப்படக்கூடாது என்பது மாத்திரமே 

விருப்பம்‌. கர்த்தர்‌ 

கொடுக்கும்‌ எந்த 

இவர்கள்‌ 
உண்மையுள்ளவர்களாயிருக்கமாட்டார்கள்‌. 


சோம்பற்காரர்கள்‌ கர்த்தருடைய 
ஊழியத்தை செய்வதற்கு தகுதியற்றவர்கள்‌. 
இவர்கள்‌ கர்த்தருடைய அழைப்பை 
அசட்டைபண்ணுவார்கள்‌ படுத்து 
தூங்குவதுதான்‌ சோம்பற்காரருக்கு மிகவம்‌ 

ம இப்படிப்பட்டவர்கள்‌ 


்‌ அடிச்சுவடுகளைப்‌ 
பின்பற்றிப்‌ போகமாட்டார்கள்‌. 


சோம்பேறி ஒரு வேலையும்‌ செய்யாமல்‌. 
சும்மாயிருப்பதினால்‌ அவனிடத்தில்‌ ஒரு 
காகம்‌ இருக்காது. புசிப்பதற்கு 
போஜனமிருக்காது. நேர்மையாக உழைத்து 
சம்பாதிக்கவேண்டும்‌ என்னும்‌ எண்ணமும்‌ 
இவனுக்கு இருக்காது. இப்படிப்பட்டவன்‌ 
பிறரை வஞ்சிக்க ஆரம்பித்துவிடுவான்‌. 
பிறருடைய வஞ்சனையில்‌ விழுந்துவிடுவான்‌. 
மற்றவர்களுக்கு அடிமையாகயிருப்பான்‌.. 
அவர்களுக்கு பகுதி கட்டுவான்‌. 
ஜாக்கிரதையுள்ளவன்‌. சுறுகறுப்பாக 
உழைத்து சாப்பிடுவான்‌. 

ஒரு வேலையும்‌ செய்யாமல்‌, 

பிச்சையெடுத்து 

பிச்சையெடுப்பது கேவலம்‌ 
என்பதைக்கூட சோம்பேறி உணரமாட்டான்‌. 





ழ்‌ நள 
யாய 


இருதயத்திலுன்ன கவலை 
நீதி 12:25 


நீதி 12:25, மனுஷனுடைய 
இருதயத்திலுன்ன கவலை அதை 
ஒடுக்கும்‌; நல்வார்த்தையோ அதை 
மகிழ்ச்சியாக்கும்‌. 


மனுஷனுடைய இருதயத்தின்‌ பாரம்‌ 
அவனை வேதனைக்குட்படுத்துகிறது. அவன்‌ 
அதிகபாரங்களை சுமப்பதினால்‌ 
கவலைப்படுகிறான்‌. அவனுக்கு பயம்‌: 
வந்துவிடுகிறது. அவனுடைய ஆவி 
சோர்ந்துபோகிறது. வருத்தப்பட்டு பாரம்‌ 
சுமக்கிறவன்‌ தன்னுடைய பாரத்தில்‌ 
மூழ்கிப்போவதுபோல பரிதாபமாகயிருக்கிறான்‌. 
மனுஷனுடைய  இருதயத்திலுள்ள கவலை, 
அவனுடைய இருதயத்தை ஒடுக்கிவிடும்‌. 


கர்த்தருடைய வார்த்தையே நம்முடைய 
இருதயத்தின்‌ வியாதிக்கு நல்ல மருந்து. 
தேவனுடைய வார்த்தை: நம்முடைய 
துக்கத்தை சந்தோஷமாக மாற்றும்‌. 
ஒடுங்கிப்போன நம்முடைய இருதயத்தை 
மறுபடியும்‌ விடுதலை செய்யும்‌. துக்கத்தில்‌ 
மூழ்கிப்போயிருக்கிற நம்மை, கர்த்தருடைய 
வார்த்தை துக்கத்திலிருந்து தாக்கம்‌ 
தலைநிபிரச்செய்யும்‌. கர்த்தர்‌ 

நம்முடைய பாரத்தை, தடைகள்‌ 
அப்போது அவர்‌ நம்மை ஆதரிப்பார்‌. 


வருத்தப்பட்டுப்‌ பாரஞ்சுமக்கிறவர்களே! 
நீங்கள்‌ எல்லாரும்‌ என்னிடத்தில்‌ வாருங்கள்‌; 
நான்‌ உங்களுக்கு இளைப்பாறுதல்‌ தருவேன்‌. 
நான்‌ சாந்தமும்‌ மனத்தாழ்மையுமாய்‌ 
இருக்கிறேன்‌: என்‌ நுகத்தை உங்கள்‌ மேல்‌ 
ஏற்றுக்கொண்டு, என்னிடத்தில்‌ கற்றுக்‌ 
கொள்ளுங்கள்‌; 
ஆத்துமாக்களுக்கு 
கிடைக்கும்‌. என்‌ நுகம்‌ கம்‌, என்‌ 
சுமை வாயும்‌ இருக்கிறது” 
(மத்‌ 11:28-30) என்று இயேசுகிறிஸ்து 
சொல்லுகிறார்‌. 


நீதிமான்‌ 
நீதி 12:28 


நீதி 12:98. நீதிமான்‌ தன்‌ அயலானைப்‌: 
பார்க்கிலும்‌. மேன்மையுன்ளவன்‌; 
துன்மார்க்கருடைய யா 
அவர்களை மோசப்படுத்தும்‌.. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நீதிமான்‌ தன்‌ அயலானைக்காட்டிலும்‌ 
செழித்திருப்பான்‌ என்பது 

வாக்கியத்தின்‌ வியாக்கியானம்‌ 
ஒருவேளை நீதிமானுக்கு _ 
உலகப்பிரகாரமான 
சம்பத்துக்களும்‌ அதிகமில்லாமல்‌ 
இருக்கலாம்‌. ஆனாலும்‌ நீதிமான்‌ பரிசுத்த 
ஆவியானவருடைய கிருபைகளிலும்‌, 
ஆறுதல்களிலும்‌ பெருகியிருப்பான்‌. 
கர்த்தருடைய ஆசீர்வாதமே மெய்யான 
ஐசுவரியம்‌. நீதிமானுக்கு உலகப்பிரகாரமான 
ஆசீர்வாதம்‌. அதிகமாயில்லாவிட்டாலும்‌, 
ஆவிக்குரிய ஆசீர்வாதம்‌ அதிகமாயிருக்கும்‌. 


நீதிமானுக்கு 
பாதுகாப்பார்‌ 
வார்த்தைகள்‌ நீதிமானை 
நீதிமான்‌ நன்மையான 
ஞானத்தோடு செய்வான்‌. 
அயலகத்தார்‌ 

உலகப்பிரகாரமாக. 
ஒசவரியவான்களாகமிரந்தாும்‌, நீதிமானே 
தன்‌ அயலகத்தாரைப்‌ பார்க்கிலும்‌ 
மேன்மையுள்ளவன்‌. நீதிமானுடைய 
வார்த்தையிலும்‌ செய்கையிலும்‌ பரிசுத்தமும்‌ 
நீதியும்‌ நிரம்பியிருக்கிறது. 

ன்மார்க்கன்‌ 
வழியில்‌ நடக்கிறான்‌. 
கோணலானவை. 
பாதையில்‌ நடக்கிறான்‌. 
வழி அவனை 


உதவத்‌ 
கர்த்தருடைய 


அவனைப்‌ 


துன்மார்க்கத்‌ 
அவனுடைய வ 
அவன்‌ அழிவின்‌ 
துன்மார்க்கனுடைய 
மோசப்படுத்திவிடும்‌. 
ஆரம்பத்தில்‌. துன்மார்க்கன்‌ 
நன்றாயிருப்பதுபோல தெரியும்‌. அவனுடைய 
உலகஜகவரியமும்‌, உலகசெல்வாக்கும்‌, 
ஆடம்பரமும்‌ அவனை உயர்ந்த ஸ்தலத்திலே 
ூக்கிநிறுத்தும்‌. ஆனாலும்‌ அவன்‌ 
வலுவான அஸ்திபாரத்தின்மீது நிற்கவில்லை. 
அவன்‌ கீழே விழுவான்‌. அவனுடைய 
பெருமையும்‌, ஐசவரியமும்‌ ஒன்றுமில்லாமல்‌ 
போகும்‌. அவனால்‌ தன்னைத்தானே 
பாதுகாத்துக்கொள்ள 

அவனுடைய வழி 
வழியாகமிருப்பதினால்‌, 

அவனை மோசப்படுத்‌ 





i= FTE 
TT 


சோம்பேறி 
வேட்டையாடிய 
சமைப்பதில்லை; 
ஜாக்கிரதையுன்னவனுடைய பொருளோ 
அருமையானது. 


பரிசுத்தவான்கள்‌: 
'சோம்பேறித்தன த்தையும்‌, வஞ்சகத்தையும்‌ 
வெறுக்கவேண்டும்‌. சோம்பல்தனம்‌. 
கர்த்தருக்கு அருவருப்பானது. “சோம்பேறி” 
என்று சொல்லப்பட்டிருக்கும்‌ 
வார்த்தைக்கு, சோம்பேறி” என்றும்‌, 
"வஞ்சகக்காரன்‌"' என்றும்‌ பொருள்‌ 
சொல்லலாம்‌. இவனுக்கு நல்ல ஆகாரம்‌ 
கிடைக்கும்‌. ஆனால்‌ இந்த ஆகாரத்தை 
ன்‌ வேட்டையாடிப்‌ பிடிக்கவில்லை. 
சோம்பேறியும்‌, வஞ்சகனுமாகமிருக்கிறவன்‌ 
வேட்டையாட போகமாட்டான்‌. மற்றவர்கள்‌ 
வேட்டையாடி வைத்திருப்பதை வஞ்சகமாக. 
அபகரித்துக்கொள்வான்‌. 


சோம்பேறி 
அபகரித்தாலும்‌, 


கர்த்தருடைய 


பிறருடைய பொருளை 

அந்தப்‌ பொருளை அவன்‌ 
சமைக்கமாட்டான்‌. வேட்டையாடுவதற்கு 
மனதில்லாமலிருக்கிறவன்‌. அதை 
சமைப்பதற்கும்‌ மனதில்லாமலேயே இருப்பான்‌ 
அந்த ஆகாரத்தை  வேட்டையாடுவதற்கு 
எல்வளவு கஷ்டம்‌ என்பது அவனுக்குத்‌ 


தெரியாது. இவன்‌ பிறருடைய பொருளை 
அபகரித்துக்கொண்டவன்‌. 


ல்‌ த்த து 


ஜாக்கிரதையுள்ளவனுடைய 
மிகவும்‌ அருமையானது. 


கொஞ்சம்‌ 

அவனுக்கு அருமையான பொருள்‌. கர்த்தர்‌ 
இந்தப்‌ பொருளை அவனுக்கு ஆசீர்வதித்து 
தந்திருக்கிறார்‌. கர்த்தருடைய 
ஆசீர்வாதத்தோடு வருவதே. மெய்யான. 
ஐசுவரியம்‌. அதுவே நமக்கு நன்மையைத்‌ 
தரும்‌. ஆறுதலைத்‌ தரும்‌. கர்த்தருடைய 
ஆசீர்வாதத்தோடு வருகிற பொருள்‌, 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நம்முடைய குடும்பத்தார்‌ எல்லோருக்கும்‌ 
ஆசீர்வாதமாயிருக்கும்‌. ஜாக்கிரதையுள்ளவன்‌. 
பிறர்‌ பொருளை வஞ்சிக்கமாட்டான்‌. 
யாருடைய பொருளையும்‌ அநியாயமாய்‌ 
அபகரிக்கமாட்டான்‌. இவன்‌ உண்மையாய்‌ 
உழைப்பான்‌. கடினமாய்‌ வேலை செய்வான்‌. 
கர்த்தருக்குப்‌ பயந்து பொருள்‌ சம்பாதிப்பான்‌. 
இப்படிப்பட்டவர்கள்மீது, கர்த்தருடைய 
ஆசிர்வாதம்‌ தங்கியிருக்கும்‌. 


நீதியின்‌ பாதை 
நீதி 12:28 


நீதி 12:28. நீதியின்‌ பாதையில்‌ ஜீவன்‌ 
உண்டு; அந்தப்‌ பாதையில்‌ மரணம்‌ 
இல்லை. 


கர்த்தருடைய வார்த்தைகள்‌ நம்மை 
நீதியின்‌ பாதையில்‌ வழிநடத்தும்‌, நீதியின்‌ 
பாதையில்‌ ஜீவன்‌ உண்டு. கர்த்தர்‌ நமக்கு 
நீதியின்‌ பாதையை உண்டு 
பண்ணியிருக்கிறார்‌. அங்கே 
பெரும்பாதையான வழியும்‌ இருக்கும்‌; அது 
பரிசுத்த வழி என்னப்படும்‌: தீட்டுள்ளவன்‌ 
அதிலே நடந்துவருவதில்லை; அந்த வழியில்‌ 
நடக்கிறவர்கள்‌ பேதையராயிருந்தாலும்‌ 
திசைகெட்டுப்‌ போவதில்லை” (ஏசா 35:8). 


கர்த்தருடைய பாதை 
இது ராஜாக்களின்‌ 


ன்ப அநேக 
ந்தப்‌ 
அழகுபடுத்தியிருக்கிறார்கள்‌. 
ர்‌ த்‌ துக்‌ 
இதுவே 


பெரும்பாதை 
பாதை. நமக்கு 


விசுவாசிகளாகிய 
நாம்‌, கர்த்தருடைய சத்தத்தைக்‌ கேட்டு, 
நீதியின்‌ பாதையிலே, அவருடைய 
அடிச்சுவடுகளைப்‌ பின்பற்றி செல்லவேண்டும்‌. 





நீதிமொழிகள்‌ - விரிவுரை i= HENS 
PROVERBS - COMMENTARY RS 


நீதிமன்‌ பாதை நம்மை அழிவுக்கு நேராக 
நீதியின்‌ டி ஜீவன்‌ உண்டு. | வழிநடத்துவதில்லை. மரணத்திற்கு நேராக 


முழுவதுமே | வழிநடத்துவதில்லை. இது நம்மை 
ஜீவனுக்கு நேராக வழிநடத்துகிறது. 
கர்த்தருடைய பரிசுத்தவான்கள்‌ நீதியின்‌: 
பாதையில்‌ நடந்து நித்திய ஜீவனைப்‌ 
பெற்றுக்கொள்‌ எவேண்டும்‌. 
நீதியின்‌ பாதையில்‌ கனம்‌ பின்பற்றி, ன்‌ 
மரணமில்லை. இந்தப்‌ பாதையில்‌ இந்தப்‌ | பாதையில்‌ நடக்கிறவர்கள்‌ 
பிரபஞ்சத்தின்‌ வருத்தங்கள்‌ எதுவுமில்லை. | செழித்திருப்பார்கள்‌. 





ழ்‌ நள 
யாய 


ஞானமுள்ள மகன்‌. 


நீதி 181 


நீதி 181. 
தகப்பனுடைய 
கேட்கிறான்‌; 
கடிந்துகொள்ளுதலுக்குச்‌. 


பெற்றோரை மதித்து, 
ஆலோசனைகளுக்கும்‌, 
கீழ்ப்படிகிற. 
பிள்ளைகளுக்கு அநேக ஆசீர்வாதங்கள்‌ 
உண்டு. பிள்ளைகளின்‌  ஆயுசுகாலம்‌: 
அதிகரிக்கவேண்டுமானால்‌, அவர்கள்‌ தங்கள்‌ 
பெற்றோரை கனம்பண்ண வேண்டும்‌. 
அவர்களுடைய ஆலோசனைகளுக்கு 
செவிகொடுக்கவேண்டும்‌. அவர்கள்‌ 
சொல்லும்‌ புத்திமதிகளுக்கு கீழ்ப்படிய 
வேண்டும்‌. ஞானமுள்ள மகன்‌ தன்னுடைய 
தகப்பனின்‌ போதகத்தைக்‌ கேட்கிறான்‌. 
அதை தன்னுடைய ஜீவியத்தில்‌ 
பயன்படுத்துகிறான்‌. 
ஒரு சிலர்‌ யார்‌ புத்திமதி சொன்னாலும்‌ 
கேட்கமாட்டார்கள்‌. இப்படிப்பட்டவர்கள்‌ 
யாருடைய ஆலோசனைகளுக்கும்‌. 
செவிகொடுக்கமாட்டார்கள்‌. தங்களுடைய 
பெற்றோர்‌ நல்ல... புத்திமதிகளைச்‌ 
சொன்னாலும்‌ அதற்கும்‌ 
கொடுக்கமாட்டார்கள்‌. 
கீழ்ப்படியமாட்டார்கள்‌. 
கீழ்ப்படியமாட்டார்கள்‌. 
கடிந்துகொண்டாலும்‌ 


சட்டதிட்டங்களுக்கும்‌ 
இவர்களைக்‌. 
அதற்கும்‌ 
மாட்டார்கள்‌. 
பரியாசக்காரர்கள்‌. 


குடிந்துகொள்ளுதலுக்கு செவிகொடான்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மனுஷன்‌ தன்‌ வாயின்‌ பலனால்‌ 
நீதி 13:2 


நீதி 182. மனுஷன்‌ தன்‌ வாயின்‌ 
பலனால்‌ நன்மையைப்‌ புசிப்பான்‌; 
துரோகிகளின்‌ ஆத்துமாவோ 
கொடுமையைப்‌ புசிக்கும்‌. 


நம்முடைய மனதிற்கு நிம்மதியும்‌, 
ஆறுதலும்‌, திருப்தியுமே நமக்கு அன்றாட 
போஜனம்‌. தீவினை செய்கிறவர்களுக்கு 
தீவினை செய்யப்படும்‌. இவர்கள்‌ பிறருக்கு 
செய்த தீமைக்குத்தக்கவாறும்‌, 
கொடுமைக்குத்தக்கவாறும்‌, இவர்களுக்கும்‌ 
தீமையும்‌ கொடுமையும்‌ செய்யப்படும்‌. 
மனுஷன்‌ தன்‌ வாயின்‌ பலனால்‌ 
நன்மையை  புசிப்பான்‌. நன்மையான 
காரியங்களை யோசித்து, 
நன்மையானலைகளைப்‌ பேசி, 
நன்மையானவைகளையே செய்கிறவர்களுக்கு 
அதிக நன்மைகள்‌ உண்டாகும்‌. 


கிளின்‌. 
தார்கள்‌ கனை போசிநத 


அவர்கள்‌ தீமையை செய்வதற்கு 

தீலிரிப்பார்கள்‌. அவர்களுடைய 

வார்த்தைகளிலும்‌ செய்கைகளிலும்‌ துரோகம்‌ 

ன்‌ ஆத்துமா 

இப்படிப்பட்டவர்கள்‌. 

பிறருக்கு தீங்கு செய்து, பிறர்‌ பொருளை 

அநியாயமாய்‌ அபகரித்து, ப்‌ 

புசிப்பார்கள்‌ ்‌ 

நிரம்பியிருக்கும்‌. ஆனால்‌ 

கர்த்ருடைய ஆசீர்வாதம்‌ 

இருக்காது. 


ஒவ்வொரு மனுஷனும்‌ தன்னுடைய 
வாயின்‌ பலனை புசிப்பான்‌. அவன்‌ பேசுகிற 
வார்த்தைகளுக்குத்‌ தக்க பிரகாரம்‌, 
அவனுக்கு நன்மையோ அல்லது தீமையோ 


த்துமா 
திட்டமிடும்‌ 


நியாயந்தீர்க்கவேண்டும்‌. 
பேசுவதற்கு முன்பாக 
யோசித்து பேசவேண்டும்‌. 
வார்த்தைகள்‌ 
அநீதியானவையா 


யோசித்து. தீர்மானித்து, அதன்‌ பிரகாரம்‌ 
பேசவேண்டும்‌. 





i THEN 
TT 


சூழ்நிலையில்‌, அந்த 
புத்திரராகிய 
மோசேக்கும்‌. 
விரோதமாக. 
16:2). தாங்கள்‌ 


வனாந்தரத்திலே இஸ்ரவேல்‌ 

சபையார்‌ 

ஆரோனுக்கும்‌. 

முறுமுறுக்கிறார்கள்‌. 
இ 


எல்லாரும்‌ 


(யாத்‌ 


பசியையும்‌ 
தொடர்புபடுத்துகிறார்கள்‌. 
புத்திரர்‌ பன்னிரண்டு 
முறுமுறுத்திருக்கிறார்கள்‌. 
நான்காவது முறுமுறுப்பாகும்‌. 
யாத்‌ 16:2, 7-12) 


சீனாய்‌... தீபகற்பமானது பரந்து 
விரிந்திருக்கும்‌ பாலைவனப்‌ பகுதி. இதன்‌ 
வழியாக பெரிய சாலைகள்‌ 
அமைக்கப்பட்டிருக்கிறது. எகிப்தியர்கள்‌ 
வனாந்தரத்திலுள்ள  சுரங்கங்களிலிருந்து 
செம்பையும்‌, மற்ற உலோகங்களையும்‌ எடுத்து, 
இந்தச்‌ சாலையின்‌ வழியாக அனுப்புவது 
வழக்கம்‌, 

கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புந்திருக்கு அநேக 
நன்மைகளை செய்றிருக்கிறா ஆனால்‌ 
அவர்களோ த்க்‌ நம்பாமல்‌, 
கர்த்தருடைய ஊழியக்காரருக்கு விரோதமாக 
முறுமுறுக்கிறார்கள்‌ அவர்கள்‌ 

யையும்‌ ஆரோனையும்‌ நோக்கி, 
நாங்கள்‌ இறைச்சிப்‌ பாத்திரங்களண்டையிலே 
உட்கார்ந்து த்‌ திருப்தியாகச்‌ 
சாப்பிட்ட எகிப்து தேசத்திலே, கர்த்தரின்‌ 
கையால்‌ செத்துப்போனோமானால்‌ தாவிளை; 
இந்தக்‌ கூட்டம்‌ முழுவதையும்‌ பட்டினிமினால்‌. 
கொல்லும்படி நீங்கள்‌ எங்களைப்‌ 
புறப்படப்பண்ணி, இந்த வனாந்தரத்திலே. 
அழைத்து வந்தீர்களே' (யாத்‌ 16:3) என்று 
சொல்லுகிறார்கள்‌. 


மனுஷனுக்குச்‌ சாதாரண பிரச்சனை 
வந்துவிட்டாலே அவன்‌ குறைகூற 
ஆரம்பித்துவிடுவான்‌. உணவு, உடை, பணம்‌, 
போதுமான அளவு 

தன்‌ சுய 

ஆசைகளுக்கு அடிமையாக இருக்கிறான்‌. 
ஒருவனுடைய ஜீவியத்தைக்‌ கர்த்தர்‌ ஆளுகை 
செய்யவில்லையென்றால்‌, அவன்‌ சூழ்நிலைக்‌ 
கைதியாகவே இருப்பான்‌. இந்த வசனத்தில்‌ 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ தங்களுக்கு ருசியான 
போஜனபதார்த்தங்கள்‌ கிடைக்கவில்லை 
யென்பதற்காக முறுமுறுக்கிறார்கள்‌. 
வனாந்தரத்திலே தங்களை 
போட்டு கொல்லும்படியாகவே, 
மோசே தங்களை எகிப்து தேசத்திலிருந்து 
அழைத்துக்கொண்டு வந்திருக்கிறார்‌ 
என்று, இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ அவருக்கு 
விரோதமாக முறுமுறுக்கிறார்கள்‌. கர்த்தர்‌ 
இதுவரையிலும்‌ தங்களுக்கு செய்த 
நன்மைகளை மறந்துவிட்டு, இஸ்ரவேல்‌ 
பத்தர்‌ எகிப்து தேசத்திலே செத்துப்போவது 
நலமாயிருக்கும்‌ என்று சொல்லுகிறார்கள்‌. 
தேசத்தில்‌ 
திருப்தியாக 
புத்திரர்‌ 


தாங்கள்‌ எகிப்து 
அப்பத்தையும்‌ இறைச்சியையும்‌ 
சாப்பிட்டதாக இஸ்ரவேல்‌. 
சொல்லுகிறார்கள்‌. தங்களுக்கு இந்த 
வனாந்தரத்திலே போஜனம்‌ ஒன்றும்‌ 
கிடைக்கவில்லை என்று முறுமுறுக்கிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ வனாந்தரத்திலே 
பிரயாணம்பண்ணினாலும்‌, கர்த்தருடைய 
கரம்‌ அவர்களை வழிநடத்துகிறது. கர்த்தர்‌ 
அவர்களுக்கு பகலிலே மேகஸ்தம்பமாகவும்‌, 
இரவிலே அக்கினி ஸ்தம்பமாகவும்‌ இருந்து, 
அவர்களை வழிநடத்துகிறார்‌. ஆனால்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரரோ கர்த்தருடைய 
பிரசன்னத்திலும்‌, அவருடைய 
வழிநடத்துதலிலும்‌ திருப்தியடையவில்லை. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ எகிப்து தேசத்திலே 
திருப்தியாய்ச்‌ சாப்பிட்டதாக 
சொல்லுகிறார்கள்‌. ஆனால்‌ அந்த தேசத்தில்‌ 
அவர்கள்‌... திருப்தியாய்ச்‌ சாப்பிட்டதற்கு 
வாய்ப்பு எதுவுமில்லை. அவர்கள்‌ எகிப்து 
தேசத்திலே அடிமைகளாயிருந்தார்கள்‌. 
எகிப்தியர்கள்‌ அவர்களுக்கு 
கொடுக்கவில்லை. 
கொடுக்கவில்லை. எகிப்தியரின்‌ ஆளோட்டிகள்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரரை கடினமாகவும்‌, 
அதிகமாகவும்‌ வேலை செய்ய வைத்தார்கள்‌. 
இஸ்ரவேல்‌: புத்திரர்‌ 
தேசத்திலிருந்து புறப்பட்டபோது, 
அவர்களோடுகூட அவர்களுடைய 
ஆடுமாடுகளும்‌ வந்திருக்கிறது. இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கு பசிக்கும்‌ என்றால்‌, அவர்கள்‌ 
தங்கள்‌ ஆடுமாடுகளை அடித்து 
சாப்பிடலாம்‌. ஆனால்‌ அவர்களோ 
தங்களிடத்திலுள்ள  ஆடுமாடுகளைப்பற்றி 
ஒன்றும்‌ சொல்லாமல்‌, இந்த வனாந்தரத்திலே, 
தாங்கள்‌ பட்டினியினால்‌ செத்துப்போவதாக 
சொல்லுகிறார்கள்‌. 


எகிப்து 





ழ்‌ நயனா 
யாய 


தண்‌ வாயைக்‌ காக்கிறவன்‌ 


நீதி 18:3 


நீதி 199. தன்‌ வாயைக்‌ காக்கிறவன்‌ 
தன்‌ பிராணனைக்‌ காக்கிறான்‌; தண்‌: 
உதடுகளை விரிவாய்த்‌ திறக்கிறவனோ. 
கலக்கமடைவான்‌. 


தன்னுடைய உதடுகளைக்‌ காக்கிறவன்‌ 
தன்னுடைய  ஆத்துமாவைக்‌ காத்துக்‌ 
கொள்கிறான்‌. இவன்‌ எல்லா 
காரியங்களிலும்‌ மிகுந்த 
எச்சரிக்கையோடிருப்பான்‌. தன்‌ 
வாயைக்காக்கிறவன்‌ தன்‌ பிராணைனைக்‌ 
்‌ தன்னுடைய பிராணனுக்கு 
நாசமும்‌, மோசமும்‌, 
சேதமும்‌ வந்துவிடாதவாறு. 
அதைக்‌ காத்துக்கொள்கிறான்‌. இவனுடைய 
ஆத்துமா குற்றவுணர்வகளிலிருந்து 
விடுதலை பெற்றிருக்கும்‌. 
நன்‌ வாயைக்‌ 
மனச்சாட்சி ்‌ 
உதடுகளை 
குலக்குமடைவான்‌. 
நீதியும்‌ நிதானமும்‌ இருக்காது. அவனுடைய 
நாவு அவனுக்குக்‌ கீழ்ப்படியாது. 
பதறிப்பேசுகிறவனுடைய நாவு கடிவாளம்‌ 
போடப்படாத நாவு. அது தனக்கு 
இஷ்டமானதை பேசும்‌. அதனால்‌ வரும்‌ 
கஷ்டங்களை அந்த நாவுக்கு 
சொந்தக்காரன்‌ அனுபவிக்கவேண்டும்‌. 


காக்கிறவனுடைய 


சோம்பேறியுடைய ஆத்துமா 
நீதி 13:4 
நீதி 184. சோம்பேறியுடைய 
ஆத்துமா விரும்பியும்‌ ஒன்றும்‌. 
பெறாது; ஜாக்கிரதையுள்ளவர்களுடைய 
ஆத்துமாவே புஷ்டியாகும்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சோம்பேறி 
ஜாக்கிரதையுள்ளவனோ 
கொள்கிறான்‌. சோம்பேறி 
எடுக்கமாட்டான்‌. இவன்‌ ஒரு வேலையும்‌ 
செய்யாமல்‌ சும்மாமிருப்பான்‌. இவனுடைய 
சரீரம்‌ சும்மாயிருந்தாலும்‌ இவனுடைய மனது 
சும்மாயிருக்காது. இவனுடைய மனது 
எல்லாவற்றிற்கும்‌ ஆசைப்படும்‌. தான்‌ பார்ப்பது 
எல்லாமே தனக்கு வேண்டும்‌ என்று 
போசைப்படுவான்‌. ஆனால்‌ அதைப்‌ 
பெற்றுக்கொள்வதற்கு சோம்பேறி எந்த 
முயற்சியும்‌ எடுக்கமாட்டான்‌. 
இப்படிப்பட்டவனுக்கு ஒன்றும்‌ கிடைக்காது, 
சோம்பேறியுடைய ஆத்துமா விரும்பியும்‌. 
ஒன்றும்‌ பெறாது. 


ஆசைப்படுகிறான்‌. 


“ஒருவன்‌ வேலைசெய்ய 
மனதில்லாதிருந்தால்‌ அவன்‌ சாப்பிடவும்‌ 
கூடாதென்று நாங்கள்‌ உங்களிடத்தில்‌ 
இருந்தபோது உங்களுக்குக்‌ 
கட்டளையிட்டோமே உங்களில்‌ சிலர்‌ 
யாதொரு வேலையும்‌ செய்யாமல்‌, 
வீண்‌. அலுவற்காரராய்‌, ஒழுங்கற்றுத்‌ 
கேள்விப்படுகிறோம்‌. 

அமைதலோடே 

தங்கள்‌ சொந்தச்‌ 
தண்டின்‌, 


நம்முடை! கர்த்தராகிய 
கிறிஸ்துவினாலே. 


தட 
குட்டளையிட்டுப்‌ பத்தசொல்லுகறோம்‌ 
சகோதரரே, நீங்கள்‌ நன்மை செய்வதிலே 
சோர்ந்துபோகாமலிருங்கள்‌" (2தெச 3910-13) 
என்று அப்போஸ்தலர்‌ பவல்‌ சொல்லுகிறார்‌. 


ஜாக்கிரதையுள்ளவர்களுடைய ஆத்துமா 
புஷ்டியாகும்‌. இவர்களுக்கு சந்தோஷமும்‌ 
மேன்மையும்‌ உண்டாகும்‌. இவர்களிடத்தில்‌ 
நன்மையும்‌ குறைவாயிராது. 
கடினமாக உழைப்பார்கள்‌. 
வேலைகளில்‌ 
உண்மையுள்ளவர்களாயிருப்பார்கள்‌. உலகப்‌ 
பிரகாரமான காரியங்களில்‌ நாம்‌ 
ஜாக்கிதையுள்ளவர்களாயிருப்பது போல, 
நம்முடைய ஆவிக்குரிய காரியங்களிலும்‌ நாம்‌ 
ஜாக்கிரதையுள்ளவர்களாயிருக்க வேண்டும்‌. 
அப்போது நமக்கு ஆலிக்குரிய 
ஆசீர்வாதங்கள்‌ அநேகம்‌ உண்டாகும்‌. 





ழ்‌ நள 
யாய 


நீதிமான்‌ 
நீதி 18:5 


நீதி 195. தீதிமான்‌ பொய்ப்பேச்சை. 
வெறுக்கிறான்‌; துன்மார்க்கனோ 
வெட்கமும்‌ இலச்சையும்‌ 
உண்டாக்குகிறான்‌. 


நீதிமான்‌ பொய்ப்பேச்சை 
வெறுக்கிறான்‌. எல்லா பாவமும்‌ 
பொய்யாகத்தான்‌ இருக்கிறது. கர்த்தர்‌ 
நீதிபரர்‌. அவரே சத்தியபரர்‌. கர்த்தருக்கு. 
விரோதமாகப்‌ பேசுவதும்‌, அவருடைய 
பிரமாணத்திற்கு விரோதமாக கிரியை 
நடப்பிப்பதும்‌ மிகப்பெரிய பாவம்‌. நீதிமான்‌ 
கர்த்தருக்குப்‌ பிரியமானதை விரும்புகிறான்‌. 
கர்த்தர்‌ வெறுப்பதை இவனும்‌ வெறுக்கிறான்‌. 
கர்த்தர்‌ பாவத்தை வெறுக்கிறார்‌. 
பொய்ப்பேச்சை வெறுக்கிறார்‌. நீதிமானும்‌ 
பொய்பேச்சை வெறுக்கிறான்‌. 


நம்முடைய அன்றாட வாழ்க்கையில்‌, 
நாம்‌ உண்மையுள்ளவர்களாயிருக்கவேண்டும்‌. 
நம்முடைய வார்த்தைகளிலும்‌, 
செய்கைகளிலும்‌ சத்தியம்‌ இருக்கவேண்டும்‌. 
நம்முடைய தொழிலிலும்‌, வியாபாரத்திலும்‌ 
நேர்மையும்‌ கண்ணியமும்‌ இருக்கவேண்டும்‌. 
நாம்‌ பொய்சொல்லாமல்‌ இருந்தால்‌ மாத்திரம்‌: 
போதாது. நம்முடைய ஆத்துமா பொய்யை 
வெறுக்கவும்‌ ண்டும்‌. இருதயத்தின்‌ 
நிறைவினால்‌ வாய்‌ பேசும்‌. நம்முடைய 
இருதயத்தில்‌ பொய்‌ இருக்குமென்றால்‌, 
நம்முடைய வார்த்தையும்‌ பொய்யாகவே. 
இருக்கும்‌. 

நம்முடைய இருதயத்தை _ வைல்‌ 
நீதியும்‌ ஆளுகை 
நம்முடைய விருப்பம்‌ ப்‌ 
விருப்பத்தோடு. ஒத்துப்போகவேண்டும்‌. 
தேவனுடைய பிரமாணத்திற்கும்‌, 
திட்டத்திற்கும்‌,  சித்தத்திற்கும்‌ 
கீழ்ப்படிந்து ஜீவிக்கவேண்டும்‌. 


தேவனுடைய சுபாவம்‌ வெளிப்படவேண்டும்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


துன்மார்க்கனுடைய சிந்தையும்‌, 
பார்வையும்‌, வார்த்தையும்‌, செய்கையும்‌ 
பாவமாகவே இருக்கிறது. இவனுடைய 
மனச்சாட்சி மங்கிப்போயிருக்கிறது. 
இவனுடைய மனக்கண்கள்‌ மூடியிருக்கிறது. 
இவன்‌ தன்னுடைய மனக்கண்களை 
திறக்கும்போதுதான்‌, இவனுடைய 
மனச்சாட்சி கூர்மையுள்ளதாகும்‌. அது 
தன்னுடைய தூக்கத்திலிருந்து விழித்துக்‌ 
கொள்ளும்‌. அப்போதுதான்‌ அவனுடைய 
பாவமான சுபாவமும்‌, துன்மார்க்கமான 
சுபாவமும்‌: அவனுக்குத்‌ தெரியவரும்‌. 
தன்னுடைய பேச்சுக்களும்‌ கிரியைகளும்‌ 
தனக்கு வெட்கத்தையும்‌ இலச்சையையும்‌ 
உண்டாக்கிற்று என்பதை துன்மார்க்கன்‌ 
புரிந்துகொள்வான்‌. தன்னுடைய துக்கத்தின்‌ 
மிகுதியினால்‌, துன்மார்க்கன்‌ மனம்‌ 

மனம்‌ 


விரும்புவான்‌. 

ல்‌ அமர்ந்து 
கர்த்தருடைய கிருபையையும்‌ இரக்கத்தையும்‌ 
பெற்றுக்கொள்ள காத்திருப்பான்‌. 
துன்மார்க்கன்‌ தனக்கு வெட்கமும்‌ 
இலர்சையையும்‌ உண்டாக்குகிறான்‌ 


உத்தமமார்க்கத்தான்‌' 


நீதி 18:6 


தீதி 18:8. நீதி. உத்தமமார்க்கத்தாணைத்‌ 
தற்காக்கும்‌; துன்மார்க்கமோ பாவியைக்‌ 


கவிழ்த்துப்போடும்‌. 


உத்தமமார்க்கத்தான்‌ 
முன்பாகவும்‌, மனுஷருக்கு 
உத்தமனாமிருப்பான்‌ 


தேவனுக்கு 
முன்பாகவும்‌ 
அவனுடைய 
உத்தமமும்‌ 
அவனை 

உத்தமமார்க்கத்தான்‌ 
சாத்தானுடைய சோதனைகளுக்கு தன்னை 
விலக்கி காத்துக்கொள்வான்‌. சாத்தானால்‌ 
உத்தமமார்க்கத்தானை மேற்கொள்ள 
முடியாது. நீதி உத்தமமார்க்கத்தானை 
தற்காக்கும்‌. 





ழ்‌ நள 
யாய 


துன்மார்க்கமோ பாவியைக்‌ 


கவிழ்த்துப்போடும்‌. துன்மார்க்கன்‌ பிறருக்கு. 
மற்றவர்களை 
வலையையும்‌ 


தீங்கு செய்கிறான்‌. 
விழவைப்பதற்காக 
கண்ணியையும்‌ வைக்கிறான்‌. அவன்‌ 
விரித்த வலையில்‌ அவனே 
விழுந்துவிடுவான்‌. வைத்த 
கண்ணியில்‌ அவனே சிக்கிக்கொள்வான்‌. 
துன்மார்க்கனுடைய பாவமே அவனைக்‌. 
குவிழ்த்துப்போடும்‌. துன்மார்க்கன்‌ பாவத்தின்‌ 
கயிறுகளால்‌ கட்டப்பட்டிருக்கிறான்‌. இந்தக்‌ 
கட்டுக்களிலிருந்து அவனால்‌ விடுதலை 
பெறமுடியாது. 
தன்னைச்‌ செல்வனாகப்‌ 
பாராட்டுகிறவன்‌ 

நீதி 19:7 


நீதி நர... ஒன்றுமில்லாதிருக்கத்‌ 
தன்னைச்‌. செல்வனாகப்‌ 
பாராட்டுகிறவனும்‌ உண்டு; மிகுத்த 
செல்வமிருக்கத்‌. தன்னைத்‌. 
தரித்திரனாகப்‌ பாராட்டுகிறவனும்‌. 
உண்டு. 


இந்த உலகம்‌ ஒரு மாயை. இது. 
எல்லோரையும்‌. வஞ்சிக்கிறது. நம்முடைய 
பார்வையும்‌ மாயை. நம்முடைய செய்கையும்‌ 
மாயை. இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ ஒரு சிலர்‌ 
கொடிய தரித்திரராயிருக்கிறார்கள்‌. 
அறர்களுக்கு. ஒன்றுமே இருக்காது 
புசிப்பதற்கு போஜனமும்‌, உடுத்துவதற்கு 
வஸ்திரமும்‌ இருக்காது. ஆனாலும்‌ அவர்கள்‌ 
தங்களை ஐசுவரியவான்‌௧ள்‌ போல 
நினைத்துக்கொள்கிறார்கள்‌. பெரிய 
ஐசுவரியவான்‌ எப்படி நடந்துகொள்வானோ. 
அப்படியே தரித்திரனும்‌ நடந்துகொள்கிறான்‌. 
ஜசுவரியவானைப்போலவே 
செலவு. பண்ணுகிறான்‌. 
ஒன்றுமில்லாதிருக்கிறவன்‌. ஆனாலும்‌ இவன்‌ 
தன்னை செல்வனாக பாராட்டுகிறான்‌. 

தரித்திரன்‌ தன்னை 
போல காண்பிப்பதற்காக 
கடன்வாங்குகிறான்‌ 
கடனையெல்லாம்‌ 


இவனிடத்தில்‌ 


ஐசுவரியவான்‌ 
பிறரிடத்தில்‌ 
இந்தக்‌ 
செலுத்திவிட்டால்‌, 
சாப்பிடுவதற்குகூட ஒன்றும்‌ 
இருக்காது. சந்தையில்‌ விற்கப்படும்‌. 
ஆடுகள்கூட  இவனைவிட அதிக 
விலைமதிப்புள்ளதாயிருக்கும்‌. வேஷம்‌ 
போடுவது பாவம்‌. இது ஒரு அவமானம்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஒரு சிஸிடத்தில்‌ மிகுந்த செல்வம்‌ 
இருக்கும்‌. ஆனால்‌ அவர்களோ தங்களை 
தரித்திரராக பாராட்டுவார்கள்‌. இவர்கள்‌ 
ஐசுவரியவான்களாகமிருந்தாலும்‌, தங்களை 
தரித்திரராக நினைத்துக்கொள்வார்கள்‌. 
கர்த்தர்‌ இவர்களை ஆசீர்வதித்திருந்தாலும்‌, 
இவர்கள்‌ அந்த ஆசீர்வாதங்களை 
அனுபவிக்கமாட்டார்கள்‌. கர்த்தர்‌ 
இவர்களுக்கு கொடுத்திருக்கும்‌ நன்மைகளை 
பயன்படுத்தாமல்‌, ஒரு தரித்திரரைப்போல. 
ஜீவிப்பார்கள்‌. இப்படிப்பட்டவர்கள்‌ 
தேவனுடைய நாமத்தைத்‌ தூலிக்கிறார்கள்‌. 
தங்களுடைய குடும்பத்தாருக்கு அநீதி 
செய்கிறார்கள்‌. 

ஐசுவரியவான்௧ளாக 
தங்களை தரித்திரராகப்‌ 
தங்களை வஞ்சிப்பதோடு, 
உற்றார்‌ உறவினரையும்‌, அயலகத்தாரையும்‌ 
வஞ்சித்துவிடுகிறார்கள்‌. இவர்களிடத்தில்‌ 
பிறருக்கு உதவிசெய்ய ஐசுவரியம்‌ இருக்கும்‌. 
ஆனால்‌ இவர்களோ தங்களை நரித்திரர்‌ 
என்று நினைத்துக்கொண்டு, 
யாருக்கும்‌ உதவிசெய்யமாட்டார்கள்‌. 
இப்படிப்பட்டவர்களுடைய ஐசுவரியத்தினாலும்‌, 
சம்பத்துக்களினாலும்‌ யாருக்கும்‌ எந்த 
நன்மையும்‌ உண்டாகாது. 


கதரத்திரனிடந்திலும்‌ மாய்மாலம்‌ 
க்கிறது. 'ஐசுவரியவானிடத்திலும்‌ 
மாய்மாலம்‌ இருக்கிறது. ஒரு சிலர்‌ 
தேவனுடைய கிருபையில்லாமல்‌ இருப்பார்கள்‌. 
ஆவிக்குரிய தரித்திரராயிருப்பார்கள்‌. 
ஆனாலும்‌ இவர்கள்‌ 
ஆவிக்குரிய 
வளர்ந்திருப்பதுபோல _ 


கொள்வார்கள்‌. 


இருந்தும்‌, 
பாலிக்கிறவர்கள்‌, 
தங்களுடைய 


தாராளமாய்‌ 

வேஷம்‌ போடுவார்கள்‌. 
இதுவும்‌ ஒரு மாய்மாலம்‌. விசுவாசிகளாகிய 
நாம்‌ உண்மையுள்ளவர்களாயிருக்கவேண்டும்‌. 
நம்முடைய வார்த்தையிலும்‌, செய்கையிலும்‌, 
சிந்தையும்‌ உண்மையிருக்கவேண்டும்‌. 
உள்ளதை உள்ளதென்றும்‌, இல்லாததை 
இல்லாததென்றும்‌ தெளிவாய்‌: 
சொல்லவேண்டும்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


ஒரு சில விசுவாசிகள்‌ தங்கள்‌ 
ஆவிக்குரிய ஜீவியத்தில்‌ வளர்ந்திருப்பார்கள்‌. 
தேவனுடைய கிருபையைகளை அதிகமாய்ப்‌ 
பெற்றிருப்பார்கள்‌. 
வரங்களெல்லாம்‌ 
கொடுக்கப்பட்டிருக்கும்‌. ஆனாலும்‌ 
தங்களிடத்தில்‌ ஒரு 
இல்லாததுபோல்‌. ட இரு்பர்கள்‌ 
இவர்களிடத்தில்‌ சந்தேகங்களும்‌ பயங்களும்‌ 
இருக்கும்‌. தெளிவும்‌ உறுதியும்‌ இருக்காது. 
எப்போதுமே வருத்தத்திலும்‌ வேதனையிலும்‌ 
தங்களுடைய ஆவிக்குரிய 
நிச்சயமில்லாமல்‌, 
மற்றவர்களிடத்தில்‌ 
எப்போதும்‌ குறை சொல்லி புலம்புவார்கள்‌. 
இப்படிப்பட்டவர்கள்‌ பிறரையும்‌ 
துக்கப்படுத்துகிறார்கள்‌ தாங்களும்‌ 
துக்கத்தோடிருக்கிறார்கள்‌. நம்மிடத்தில்‌ 
தாழ்மையிருக்கவேண்டும்‌. தாழ்வு 
மனப்பான்மை சிறிதும்‌ இருக்கக்கூடாது. 


மனுஷருடைய ஐசுவரியம்‌ 
நீதி 13:8 


நீதி 198. 
அவன்‌ 


தரித்திரனோ 
கேனாதிருக்கிறான்‌. 

இந்தப்‌  பிரபஞ்சத்து, 
உலகப்பிரகாரமான 


மனுஷருடைய ஐசுவரியம்‌: 
பிராணனை 


கொடுக்கிறார்கள்‌. 
ம அவனுடைய 
என்று 
சொல்லுகிறார்கள்‌. ஐசுவரியம்‌ 
ஆசீர்வாதத்திற்கு அடையாளமாகமிருக்கிறது 
என்பது பொதுவான கருத்து. 
மனுவதுபைய ஐகவரியம்‌ அவனுக்கு 
மேன்மையைக்‌ கொடுத்தாலும்‌, 
சமயங்களில்‌ அதுவே தங்கு 
ஆபத்தாகவும்‌ மாறிவிடும்‌. ஒருவரிடத்தில்‌ 
திரளான ஐசுவரியம்‌ இருக்கும்போது. 
ஜனங்கள்‌ அந்த ஐசுவரியவானுக்கு மதிப்பு 
கொடுப்பார்கள்‌. மரியாதை காண்பிப்பார்கள்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எல்லோரும்‌ நல்ல உள்ளத்தோடு 
ஐசுவரியவானுக்கு மதிப்பு கொடுப்பதில்லை. 
ஒரு சிலர்‌ ஐசுவரியவானைப்‌ பார்த்து 
பொறாமைப்படுவார்கள்‌. ஐசுவரியவானுடைய 
ஜீலியத்திற்கே கண்ணி வைப்பார்கள்‌. 
தன்னுடைய ஐசுவரியம்‌ தனக்கு 
உதலியாயிருக்கும்‌ என்று ஐசுவரியவான்‌ 
பொறாமைக்காரருடைய 
ஐசுவரியவானுடைய 
ஐசுவரியம்‌ அவனுக்கு ஆபத்தாக மாறிவிடும்‌. 
தன்னுடைய ஐசுவரியத்தைக்‌ கொடுத்து, தன்‌ 
ஜீவனை மீட்டுக்கொள்ள வேண்டிய சூழ்நிலை 
உண்டாகும்‌. இதனால்‌ ஐசுவரிவான்களில்‌ 
அநேகர்‌,  தங்களிடத்தில்‌ ஐசுவரியம்‌ 
மிகுதியாகமிருந்தாலும்‌ அதை அவர்கள்‌ 
வெளிப்படுத்திக்‌ காண்பிக்காமல்‌ மறைத்து, 
வைத்திருப்பார்கள்‌. மனுஷனுக்கு பிராண 
ஆபத்து வரும்போது, அவனுடைய ஐசுவரியம்‌ 
அவனுடைய பிராணனை மீட்கிறது. 


இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ அநேகர்‌ 
தரித்திரராயிருக்கிறார்கள்‌. தரித்திரருக்கு 
சிநேகிதர்‌ அதிகம்‌ பேராயிருக்கமாட்டார்கள்‌. 
தரித்திரரை கண்டுகொள்ளமாட்டார்கள்‌ 
தரித்திரருக்கு சமுதாயத்திலே மதிப்பும்‌. 
மரியாதையும்‌ கொடுக்கமாட்டார்கள்‌. 
தரித்திரருக்கு புத்திசொன்னால்‌ அதற்கும்‌ 
அவர்கள்‌ செவிகொடுக்கமாட்டார்கள்‌. 


இறுமாப்பாயிருப்பார்கள்‌. 
மிரட்டுதலை கேளாதிருக்கிறான்‌. 
க்கு செவிகொடாதிருக்கிறான்‌. 
்‌ ணவமாகவும்‌ ஜீவிக்கக்கூடாது. 
பயத்தோடும்‌ ஜீவிக்கக்கூடாது. கர்த்தருடைய 
பிள்ளைகள்‌ கர்த்தருக்குள்‌. 
சந்தோஷமாயிருக்கவேண்டும்‌. நம்மிடத்தில்‌ 
ஐசுவரியம்‌ இருந்தாலும்‌, அதை நினைத்து, 
பெருமைப்படக்கூடாது. நாம்‌ 
தரித்திரராமிருந்தாலும்‌, அதை நினைத்து, 
மனம்‌ சோர்ந்துவிடவும்‌ கூடாது. 


நீதிமான்களின்‌ வெளிச்சம்‌ 
நீதி 13:9 


நீதி 18:9. தீதிமான்கனின்‌ வெளிச்சம்‌ 
சுந்தோஷிப்பிக்கும்‌; துன்மார்க்கரின்‌' 
'தீபமோ அணைத்துபோம்‌. 





ழ்‌ ளா 
யாய 


அதிறரித்கும்‌. 

சந்தோஷத்தைக்‌ 

நீதிமான்கள்‌ உலகப்பிரகாரமாக 
செழித்திருக்கும்போது, அவர்களுக்குள்‌. 
இயல்பான சந்தோஷமுண்டாகும்‌. அதைவிட 
அதிகமான சந்தோஷம்‌, கர்த்தர்‌ கொடுக்கும்‌. 
கிருபையினாலும்‌, ஆறுதல்களினாலும்‌, 
வரங்களினாலும்‌ வரும்‌. கர்த்தருடைய 
கிருபையினால்‌ நம்முடைய ஆத்துமா 
சந்தோஷமாயிருக்கும்‌. ஆத்தும சந்தோஷமே 
மெய்யான சந்தோஷம்‌. 


துன்மார்க்கரின்‌ 
அணைந்துபோகும்‌. 3} 
முடிவில்‌ எண்ணெயில்லாமல்‌, காற்றுக்கு 
எதிர்த்து நிற்கமுடியாமல்‌ அணைந்துபோகும்‌. 
அணைந்துபோகிற 
பரிதாபமாயிருக்கும்‌. 
பார்க்கும்போதே, அது 
இணைந்தோம்‌. ட அன்த 
வெளிப்படையாகத்‌ தெரியும்‌. துன்மார்க்கர்‌ 
செழித்திருக்கமாட்டார்கள்‌. ஆரம்பத்தில்‌ 
அவர்கள்‌ சந்தோஷமாகவும்‌, ஆடம்பரமாகவும்‌ 
இருப்பதுபோல தெரியும்‌ ஆனாலும்‌ 
சீக்கிரத்தில்‌ அவர்களுக்கு அழிவு வரும்‌. 
அவர்களுடைய ஜீவியம்‌ அணைந்துபோகும்‌. 


அகந்தை 
நீதி 19:10 


நீதி 18:10. அகந்தையினால்மாத்திரம்‌ 
வாதுபிறக்கும்‌; ஆலோசனையைக்‌ 
கேட்கிறவர்களிடத்திலோ ஞானம்‌ 
உண்டு. 


புத்திமீனமான மனுஷன்‌ 
இருதயத்தில்‌ பெருமையோடம்‌. 
க இருப்பான்‌. இவன்‌ 
யாரோடும்‌ சமாதானமாயிருக்கமாட்டான்‌. 
எல்லோரோடும்‌ வாக்குவாதம்பண்‌ ணுவதற்கும்‌, 
சண்டைபோடுவதற்கும்‌ எப்போதும்‌ 
ஆயத்தமாயிருப்பான்‌. இவனுடைய 
அகந்தையும்‌ 

_ விரோதமும்‌, 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அகந்தையிருக்கிறவனிடத்தில்‌ 
இருக்காது. சிறிய 
அதை சகித்துக்‌ 
அகந்தையுள்ளவன்‌ 
தன்மையில்லாதவன்‌. 


பொறுமை 
காரியமாகயிருந்தாலும்‌ 
கொள்ளமாட்டான்‌. 


உற்றார்‌ உறவினரோடும்‌, 
எப்போதும்‌ 
தேசங்களிலும்‌, 
சமுதாயங்களிலும்‌ 
அங்கு வாது 


குடும்பத்தாரோடும்‌, 
அயலகத்தாரோடும்‌. 
சண்டைபோடுவான்‌. 
சபைகளிலும்‌, 
அகந்தையிருக்கும்போது, 
பிறக்கும்‌. போட்டியும்‌ பொறாமையும்‌ 
உண்டாகும்‌. ஒருவருக்கொருவர்‌ 
சண்டைபோடும்‌ சூழ்நிலைகள்‌ வரும்‌. 


ஆலோசனையைக்‌ 
கேட்கிறவர்களிடத்தில்‌. ஞானமுண்டு, 
இவர்கள்‌ இருதயத்தில்‌ தாழ்மையுள்ளவர்கள்‌. 
சமாதானமாக ஜீவிப்பதற்கு தேவையான 
எல்லா ஆலோசனைகளையும்‌ இவர்கள்‌ 
கேட்டு பெற்றுக்கொள்வார்கள்‌. 
இவர்களுடைய மனச்சாட்சி சுத்தமாயிருக்கும்‌. 
சமாநானமாய்‌ ஜீவிப்பதற்கு இவர்கள்‌ எல்லா 
எடுப்பார்கள்‌. 
த்த வேதாகமத்திலிருந்தும்‌, 
ஊழியக்காரர்களிடத்திலிுந்தும இவர்கள்‌ 
ஆலோசனைகளைக்‌ கேட்டு 
பெற்றுக்கொள்வார்கள்‌. சண்டைபோடுவதை 
சமாதானமாய்‌ ஜீவிப்பதற்கு, 
மனச்சாட்சியும்‌, 
சிநேகிதரும்‌ இவர்களுக்கு 
நல்ல ஆலோசனைகளை சொல்லுவார்கள்‌. 
இவர்களும்‌: தங்களுக்கு சொல்லப்படும்‌. 
ஆலோசனைகளுக்கும்‌  புத்திமதிகளுக்கும்‌ 

செவிகொடுப்பார்கள்‌. 


வஞ்சனையால்‌ தேடின பொருள்‌ 
நீதி 1301 


தீதி 1301. 
பொருள்‌ 
கைப்பாடாய்ச்‌ 
விருத்தியடைவான்‌. 


வஞ்சனையால்‌ தேடின 
குறைத்துபோம்‌; 
சேர்க்கிறவனோ 





ழ்‌ நள 
யாய 


அநியாயமாய்‌ சம்பாதித்த 
நிலைத்திருக்காது. வஞ்சனையால்‌ தேடின 
பொருள்‌ குறைந்துபோகும்‌. பிறரை 
வஞ்சித்து. ஒடுக்கி சம்பாதித்த ஐசுவரியம்‌ 
காணாமல்போய்விடும்‌. அது ஒருபோதும்‌ 
பிரயோஜனப்படாது. கர்த்தருடைய 
பிரமாணத்திற்குக்‌ கீழ்படிந்து. 
உண்மையாகவும்‌, நீதியாகவும்‌, 
உத்தமமாகவும்‌ தேடுகிற பொருள்‌ மாத்திரமே. 
நிலைத்திருக்கும்‌. சூதுகளினாலோ, 
வாதுகளினாலோ, வஞ்சனைகளினாலோ 
சேர்க்கப்படும்‌ பொருள்‌ ஒருபோதும்‌ 
நிலைத்திருப்பதில்லை. மாயையினால்‌ வந்த 
பொருள்‌ மாயையாய்ப்‌ போய்விடும்‌. 


ஒரு சிலர்‌ ஐசுவரியவானாக 
ஆகவேண்டும்‌ என்பதற்காக எல்லா 
வழிகளிலும்‌ பொருள்‌ சேகரிக்கிறார்கள்‌. அது 
நீதியான வழியா அல்லது அநீதியான 
வழியா என்பதையெல்லாம்‌ அவர்கள்‌ 
சிந்தித்துப்‌ பார்ப்பதில்லை. 


பொருள்‌ 


தங்களுடைய 
தொழிலிலும்‌, வியாபாரத்திலும்‌ உண்மையும்‌ 


சிந்தித்துப்பார்ப்பதில்லை. 
வஞ்சனையாகமிருந்தாலும்‌, அநியாயமாக 
இருந்தாலும்‌, பொருள்‌ சேர்ப்பதிலேயே 
இவர்கள்‌ கவனமாயிருப்பார்கள்‌. 
வஞ்சனையால்‌ தேடின பொருள்‌ 
நிலைத்திருக்காது. அது குறைந்து போகும்‌. 


உண்மையாகவும்‌, நேர்மையாகவும்‌, 
கண்ணியமாகவும்‌ உழைத்து சம்பாதித்த 
நிலைத்திருக்கும்‌. 
ம்‌. கைப்பாடாய்‌ சேர்க்கிறவன்‌ 
உண்மையாயும்‌, 
உத்தமமாயும்‌ பாடுபடுகிறவர்களுக்கு குறைவு 
உண்டாகாது. நி 
கர்த்தருக்குப்‌ பயந்து 
செழித்திருப்பார்கள்‌. 
ஐசுவரியம்‌ 
ஆசீர்வாதமாயிருக்கும்‌. 
இவர்களுடைய கையின்‌ 
ஆசீர்வதிப்பார்‌. கர்த்தருடைய ஆசீர்வாதமே 
மெய்யான ஐசுவரியம்‌. நேர்மையாய்‌ 
சம்பாதிக்கப்பட்ட பொருள்‌, இவர்களுடைய 
குடும்பத்திற்கு பிரயோஜனமுள்ளதாயிருக்கும்‌. 
இவர்களுக்கு குறைவிருக்காது. தாராளம்‌ 
உண்டாயிருக்கும்‌. இவர்களுடைய சம்பத்து 
கர்த்தர்‌ இவர்களுக்குக்‌ கொடுத்திருக்கிற 
சுதந்தரமாகயிருக்கும்‌. இவர்களும்‌ த 
சுதந்தரத்தை தங்களுடைய சந்ததியாருக்கு 
மீதியாக வைத்திருப்பார்கள்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நெடுங்காலிமாய்க்‌ 
காத்திருக்குதல்‌ 
நீதி 13:12 


நெடுங்காலாய்க்‌ 

இருதயத்தை 

ப்‌ விரும்பினது. 

வரும்போதோ ஜீவவிருட்சம்‌ போல்‌. 
இருக்கும்‌. 


மனுஷருடைய வாழ்க்கையில்‌ 
தோல்விகளுக்கு மேல்‌ தோல்வி வரும்போது, 
அவர்களால்‌ அதை தாங்கிக்கொள்ள, 
முடியாது. அவர்களுடைய வேதனை 
அதிகரிக்கும்‌. எதிர்பார்ப்பு அதிகமாயிருக்கும்‌. 
இவர்களுக்கு நன்மை மறுக்கப்படவில்லை, 
ஆனாலும்‌ நன்மை ஏற்ற காலத்தில்‌ 
கிடைக்காமல்‌ காலதாமதமாகிறது. 
நன்மையைப்‌ பெற்றுக்கொள்வதற்கு இவர்கள்‌ 
நெடுங்காலமாக காத்திருக்கிறார்கள்‌. 
அதிகமாக காத்திருந்தால்‌ நம்முடைய 
இருதயம்‌ சோர்ந்துபோகும்‌. நெடுங்காலமாய்‌ 
காத்திருக்குதல்‌ இருதயத்தை 
இளைக்கப்பண்ணும்‌. 


நாம்‌ ஒரு காரியத்திற்காக 
காத்திருக்கும்போது, நம்முடைய இருதயத்தில்‌ 
சோர்வு உண்டானாலும்‌, நாம்‌ அதைப்‌ 
பெற்றுக்கொள்ளும்போது நம்முடைய 
இருதயத்தில்‌ அதிக சந்தோஷமுண்டாகும்‌. 
நாம்‌ காத்திருக்காத காரியம்‌ நமக்கு 
கிடைப்பதைவிட. நாம்‌ காத்திருக்கும்‌ காரியம்‌ 
நமக்கு கிடைப்பதே அதிக சந்தோஷம்‌. நாம்‌ 
விரும்பினது வரும்போது அது நமக்கு 
ஜீவலிருட்சம்போல இருக்கும்‌. இதுவே 
சந்தோஷத்தின்‌ தோட்டமாகமிருக்கும்‌. 


கர்த்தருடைய பரிசுத்தவான்‌௧ ளாகிய 
நாம்‌, நம்முபைய பரலோக ஜீலியத்திற்காக 
இப்பிரபஞ்சத்தில்‌ காத்திருக்கிறோம்‌. நித்திய 
ஜீவனை அனுபவிப்பதற்காக நீடிய 
பொறுமையோடு காத்திருக்கிறோம்‌. 
பரலோகத்தில்‌. பிரவேசிக்கும்‌ காலம்‌ 
வரையிலும்‌, நாம்‌ 
பரதேசியைப்போல 
கொண்டிருக்கிறோம்‌. 
பரலோக ஜீவியம்‌ நமக்கு க டக்கமபோது 
அது நமக்கு ஜீவலிருட்சம்போல இருக்கும்‌. 
நாம்‌ நெடுங்காலமாய்‌ காத்திருந்தது நமக்கு 
கிடைக்கும்போது, அது நம்முடைய 
நம்பிக்கைக்கு கிரீடமாயிருக்கும்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


திருவசனத்தை 
அவமதிக்கிறவண்‌ 


நீதி 1318 


நீதி 1848. 
அவமதிக்கிறவன்‌ 
கற்பனைக்குப்‌ 
பலனடைவான்‌. 


திருவசனத்தை 
'நாசமடைவான்‌; 


பயப்படுகிறவனோ. 


விசுவாசிகளாகிய நம்மை இந்தப்‌ 
பிரபஞ்சமும்‌, பிரபஞ்சத்தின்‌ காரியங்களும்‌ 
ஆளுகை செய்யக்கூடாது. உலகசிநேகம்‌ 
விரோதமான பகை. 
வாக்குத்தத்தங்களையும்‌, 
ஆறுதல்களையும்விட 
உலககாரியங்களுக்கு அதிக முக்கியத்துவம்‌ 
கொடுக்கக்கூடாது. கர்த்தருடைய 
வார்த்தையைப்‌ புறக்கணித்துவிட்டு, 
உலகப்பிரகாரமான காரியங்களை 
பற்றிக்கொள்கிறவர்கள்‌ அழிந்துபோவார்கள்‌. 
திருவசனத்தை அவமதிக்கிறவன்‌. 
நாசமடைவான்‌. 


கர்த்தருடைய கற்பனை 


அறிந்து 

கர்த்தருக்குப்‌ பிரியமில்லாத 

காரியத்தை  துணிகரமாய்‌ செய்யமாட்டான்‌. 
கர்த்தருடைய கற்பனையை மீறுவது பாவம்‌. 


பாவத்தின்‌ சம்பளம்‌ மரணம்‌. கர்த்தருடைய 
வார்த்தைக்குக்‌ கீழ்ப்படியாவிட்டால்‌ தண்டனை 
கிடைக்கும்‌. கர்த்தருடைய கற்பனைக்கு 
பயப்பட்டு, அதற்கு கீழ்ப்படிந்தால்‌, பலனும்‌ 
ஆசீர்வாதமும்‌ கிடைக்கும்‌ கர்த்தர்‌ 
நம்முடைய பயபக்தியை கனப்படுத்துகிறார்‌. 


ஞானவான்களுடைய போதகம்‌ 


நீதி 1314 


நீதி 1804.  ஞானவான்களூுடைய 
போதகம்‌ ஜீவ ஊற்று; அதினால்‌ 
மரணக்கண்ணிகளுக்குத்‌ தப்பலாம்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


போதகத்தினால்‌ 
அநேக நன்மைகள்‌ உண்டாகும்‌. 
ஆளுகை செய்கிற 
பிரமாணங்களை, அவர்களுடைய 
போதகங்கள்‌ மூலமாய்‌ நாம்‌ அறிந்து 
கொள்ளலாம்‌. ஞானவான்களுடைய போதகம்‌ 
ஜீவஊற்றாகயிருக்கிறது. இதிலிருந்து 
ஊற்றுக்கள்‌ தொடர்ந்து 
வந்துகொண்டிருக்கிறது. 


.. ஞானவான்களுடைய 
நமக்கு 
ஞானவான்களை 


ஞானவான்களுடைய போதகம்‌ 
நம்முடைய இருதயத்தில்‌ நிரம்பியிருக்க 
வேண்டும்‌. அவற்றை நம்முடைய 
ஜீவியத்தில்‌ கடைப்பிடித்து சந்தோஷமாயும்‌, 
சமாதானமாயும்‌ ஜீலிக்கவேண்டும்‌. 
இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ நாம்‌ 
கர்த்தருக்குப்‌ பிரியமானவர்களாகவும்‌, 
பிரயோஜனமுள்ளவர்களாகவும்‌ ஜீவிப்பதற்கு 
ஞானவான்களுடைய போதகம்‌ நமக்கு 
உதவியாயிருக்கும்‌. ஞானவான்களுடைய 
போதகத்திற்கு நாம்‌ செவிகொடுத்து, அதன்‌ 
பிரகாரம்‌ ஜீவிக்கும்போது, நாம்‌ 
மரணக்கண்ணிகளுக்கு தப்பித்துக்‌ 
கொள்ளலாம்‌. ஞானவான்களின்‌ 
போதகத்தை அசட்டைபண்ணுகிறவர்கள்‌ 
மரணக்கண்ணிகளில்‌ சிக்கிக்கொள்வார்கள்‌. 


நற்புத்தி 
நீதி 18:15 


நீதி 18:15. நற்புத்தி தயையை 
உண்டாக்கும்‌; துரோகிகளுடைய 
வழியோ கரடுமுரடான து. 


நற்புத்தியுள்ளவர்கள்‌ 
சலிபபாரகள்‌ 
மனுஷராலும்‌ 
நற்புத்தி தயையை உண்டாக்கும்‌. ங்‌ 
நன்மை தூஷிக்கப்பட இடங்கொடாதிருங்கள்‌. 
தேவனுடைய ராஜ்யம்‌ புசிப்பும்‌ குடிப்புமல்ல, 
அது நீதியும்‌ சமாதானமும்‌ 
பரிசுத்த ஆவியினாலுண்டாகும்‌. 
சந்தோஷமுமாயிருக்கிறது. இவைகளிலே 
கிறிஸ்துவுக்கு 'ஞசெய்கிறவன்‌ 
தேவனுக்குப்‌ பிரியனும்‌ மனுஷரால்‌. 
அங்கீகரிக்கப்‌ பட்டவனுமாயிருக்கிறான்‌. 
ஆனபடியால்‌. 
சமாதானத்துக்கடுத்தவைகளையும்‌, 
அந்நியோந்நிய பக்திவிருத்தி உண்டாக்கத்‌ 
தக்கவைகளையும்‌ நாடக்கடவோம்‌" 
(ரோம 14:16-19) என்று அப்போஸ்தலர்‌ பவுல்‌ 
சொல்லுகிறார்‌. 





ழ்‌ நள 
யாய 


துரோகிகளுடைய வழி 
கரடுமுரடனாது. அது தாறுமாறானது. 
துரோகிகள்‌ நேரான பாதையில்‌ நடவாமல்‌ 
கோணலான பாதையில்‌ நடப்பார்கள்‌. 
அவர்களுடைய வழி மற்றவர்களுக்கு 
கடினமாயிருக்கும்‌. ர்களுக்கும்‌ 
கடினமாயிருக்கும்‌. 
தங்களுடைய 
சந்தோஷமாயிருக்க 
தங்களுடைய பிரச்சனைகளையும்‌, 
வேதனைகளையும்‌ மற்றவர்களிடம்‌ சொல்லி 
புலம்புவார்கள்‌. இவர்களுடைய ஜீவியத்தில்‌ 
ம்‌ ஆசீர்வாதமும்‌ இருக்காது. 
A வழி 
கரடுமுரடாகயிருப்பதினால்‌, அந்த வழியில்‌ 
இவர்களால்‌ சேதாரமில்லாமல்‌ நடக்க 
யாது. துரோகிகளின்‌ வார்த்தைகளும்‌, 


ப்‌ க 
இவர்களுக்கு கைது. 


துரோகிகள்‌ 
மற்றவர்களுக்கு விரோதமாக வலைகளை 
விரிப்பார்கள்‌. இவர்கள்‌ விரித்த வலைகளில்‌ 
இவர்களே சிக்கிக்கொள்வார்கள்‌. 


விவேகியானவன்‌ 


நீதி 1316 


நீதி 18:16. விவேகியானவன்‌ அறிவோடு. 
நடந்து கொள்ளுகிறான்‌; மூடனோ தன்‌ 
மூடத்தனத்தை வெளிப்படுத்துகிறான்‌.. 
விவேகமுள்ளவன்‌ சிந்தித்து 
செயல்படுவான்‌. எல்லா காரியங்களிலும்‌ 
மிகுந்த எச்சரிப்போடிருப்பான்‌. ஒரு தரம்‌ 
பேசுவதற்கு முன்பாக இரண்டு தரம்‌ 
யோசிப்பான்‌. விவேகியானவன்‌ அறிவோடு 
நடந்துகொள்கிறான்‌ விவேகி தனக்கு 
சம்பந்தமில்லாத காரியங்களில்‌ 
'தலையிடமாட்டான்‌. தனக்கு தெரியாத 
காரியங்களை தனக்கு தெரிந்திருப்பதுபோல. 
பேசவும்‌ மாட்டான்‌. எதற்கும்‌ அவசரப்படாமல்‌: 
பொறுமையைக்‌ காத்துக்கொள்வான்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மூடனோ எல்லாவற்றிலும்‌ அவசரம்‌ 
காண்பிப்பான்‌. மூடன்‌ தனக்கு 
சம்பந்தமில்லாத காரியங்களில்‌ தலையிட்டு, 
தன்னுடைய மூடத்தனத்தை 
வெளிப்படுத்துவான்‌. தனக்கு தகுதியில்லாத 
காரியங்களை செய்து மற்றவர்கள்‌ 
மத்தியிலே அவமானப்படுவான்‌. மூடனுக்கு 
புத்தியில்லை. எந்தக்‌ காரியத்தையும்‌ 
யோசித்து செய்யக்கூடிய பொறுமையும்‌ 
கர்த்தருக்குப்‌ 
பப்படுவதே ஞான ஆரம்பம்‌. மூடன்‌ 
கர்த்தருக்குப்‌ பயப்படமாட்டான்‌. அவருடைய 
பிரமாணங்களுக்கும்‌ கீழ்ப்படியமாட்டான்‌. 


தூரோகமுன்ன தூதன்‌ 
நீதி 1827 


நீதி 1907. துரோகமுன்ன தூதன்‌ 
தீதிலே வான்‌; உண்மையுள்ள. 


ஸ்தானாதியதியோ ஒளஷதம்‌. 


விசுவாசிகள்‌ நம்பிக்கைக்குப்‌ 
பாத்திரவான்‌களாய்‌ நடந்துகொள்ளவேண்டும்‌. 
நம்மை நம்பி ஒப்புக்கொடுக்கப்பட்டிருக்கும்‌ 
காரியங்களில்‌ 

உண்மையுள்ளவர்களாயிருக்க 

துரோகமுள்ள 

உண்மையிருக்காது. உண்மைக்குப்‌ பதிலாக 
துரோகம்‌ இருக்கும்‌. இவனுடைய துரோகம்‌ 
கண்டுபிடிக்கப்படும்போது இவனுக்கு 
அதிகமான தண்டனை கொடுக்கப்படும்‌. 


உண்மையுள்ள ஸ்தானாபதி 
கண்‌ ள்ளவன்‌. இவன்‌ உண்மையுள்ள 
உக்கிராணக்காரனாயிருப்பான்‌. தனக்குக்‌ 
கொடுக்கப்பட்டிருக்கும்‌ வேலைகளை 
உண்மையாகவும்‌, உத்தமமாகவும்‌, 
நேர்த்தியாகவும்‌ செய்து முடிப்பான்‌. 
உண்மையுள்ள ஸ்தானாபதி நம்பிக்கைக்குப்‌ 
பாத்திரவான்‌. தன்னை அனுப்பியவருக்கு 
இவன்‌ உண்மையுள்ளவனாகயிருப்பான்‌. 
தன்னுடைய எஜமானரின்‌ நன்மைக்காக 
பேசுவான்‌, அதற்காகவே கிரியை 
நடப்பிப்பான்‌. 





ழ்‌ ளான 
யாய 


உண்மையுள்ள ஸ்தானாபதி ஒளஷதம்‌: 
போல இருக்கிறான்‌. தன்னுடைய 
எஜமானருக்கும்‌ ர்களுக்கும்‌ 
இடையிலுள்ள 
இவன்‌ நீக்கிப்போடுவான்‌. 
உண்மையும்‌ சத்தியமும்‌ இரு 
ஆரோக்கியமுள்ள 
பேசுவான்‌. 


குழப்பங்களும்‌, 

நிவிர்த்தியாகும்‌ உண்மையுள்ள ஸ்தானாபதி 
ஒளஷதம்‌ போல இருக்கிறான்‌. கிறிஸ்துவின்‌ 
ஊழியக்காரர்கள்‌ அவரு 
உக்கிராணக்காரர்களாயிருக்கிறார்கள்‌. 
கிறிஸ்துவுக்கு உண்மையுள்ள 
ஸ்தானாபதிகளாய்‌ ஊழியம்‌ செய்யவேண்டும்‌. 
காயங்களை சுட்டுகிற ஒளஷதமாக: 
இருக்கவேண்டும்‌. சமாதானம்‌ 
பண்ணவேண்டும்‌. 


புத்திமதிகளைத்‌ தன்ளூகிறவன்‌ 
நீதி 18:18 


நீதி 1918. 
தன்ளுகிறவன்‌ 


புத்திமதிகனைத்‌ 
தரித்திரத்தையும்‌ 
இலச்சையையும்‌ அடைவான்‌; 
கடி.ந்துகொள்ளூதலைக்‌ கவனித்து 
'நடக்கிறவனேர கனமடைவான்‌. 


, இருதயத்தில்‌ 
அகந்தையுள்ளவனாகவும்‌ 
இவனுக்கு யார்‌ புத்‌ 
அதை செவிகொடுத்து கேட்கமாட்டான்‌. 
இவன்‌ எல்லாருடைய புத்திமதிகளையும்‌ 


தள்ளிவிடுவான்‌. இதனால்‌ இவனுக்கு ஒரு 
நன்மையும்‌ உண்டாகாது. புத்திமதிகளை 
தள்ளுகிறவன்‌ 

இலச்சையையும்‌ அடைவான்‌. 


தரித்திரத்தையும்‌ 


தன்னைத்‌ 
மற்றவர்களுடைய 
செவிகொடுப்பான்‌. மற்றவர்கள்‌ தன்னுடைய 
தப்பிதத்தை சட்டிக்காண்பிக்கும்போது, 
தன்னுடைய தவறுகளை 
அதைத்‌ திருத்திக்கொள்வான்‌. 
பிடிவாத குணம்‌ 
கடிந்துகொள்ளூதலை கவனித்து நடக்கிறவன்‌ 
கனமடைவான்‌ இப்படிப்பட்ட 
நற்குணமுள்ளவனை எல்லோரும்‌ உயர்வாகப்‌ 
பேசுவார்கள்‌. நமக்கு எல்லாம்‌ தெரியுமென்று 
ஆணவத்தோடு இருக்கக்கூடாது. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தருடைய உபதேசங்களுக்கு அனுதினமும்‌ 
செவிகொடுக்கவேண்டும்‌. கர்த்தருடைய 
வசனங்களை அன்றாடம்‌ தியானிக்க 
வேண்டும்‌. 


வாஞ்சை: நிறைவேறுவது 
நீதி 19:19. 


தீதி 18:19. வாஞ்சை நிறைவேறுவது 
ஆத்துமாவுக்கு இனிது; தீமையை 
விட்டு விலகுவது மூடருக்கு அருவறுப்பு. 

கர்த்தரே வாஞ்சையைக்‌ 
கொடுக்கிறார்‌. அவரே அதை 
நிறைவேற்றியும்‌ தருகிறார்‌. நம்முடைய 
வாஞ்சை நிறைவேறும்போது, நம்முடைய 
ஆத்துமாவுக்கு சந்தோஷமாயிருக்கும்‌. 
வாஞ்சை நிறைவேறுவது ஆத்துமாவுக்கு 
இனிது, கர்த்தர்‌ தம்முடைய கிருபையினாலும்‌, 
இரக்கத்தினாலும்‌, தெய்வீக பராமரிப்பினாலும்‌ 
நம்முடைய வாஞ்சைகளை நிறைவேற்றுகிறார்‌. 
நீதிமானின்‌ வாஞ்சையும்‌ கர்த்தருடைய 
விருப்பமும்‌ ஒத்திருக்கும்‌. 


நீதிமான்‌. 
பெற்றுக்கொள்ள 


நமக்கு 


கர்த்தருடைய கிருபைகளை 
த ண்டுவென்று 
அவனுக்கு 
ஆசீர்வாதங்களே 
துன்மார்க்கனோ 
உலகப்பிரகாரமான நன்மைகளின்மீது ஆசை 
த்தருயான்‌. உலகசிரேசம்‌ தேவனுக்கு 
நீதிமா 


பலிகளைச்‌ செலுத்தி, 
கர்த்தர்மேல்‌. நம்பிக்கையாயிருங்கள்‌. 
எங்களுக்கு நன்மை காண்பிப்பவன்‌ யார்‌ 
என்று சொல்லுகிறவர்கள்‌ அநேகர்‌; 
கர்த்தாவே, உம்முடைய முகத்தின்‌ ஒளியை 
எங்கள்மேல்‌. பிரகாசிக்கப்பண்ணும்‌. 
அவர்களுக்குத்‌ தானியமும்‌ திராட்சரசமும்‌ 
பெருகியிருக்கிற காலத்தின்‌ 
சந்தோஷத்தைப்பார்க்கிலும்‌, அதிக 
சந்தோஷத்தை என்‌ இருதயத்தில்‌ தந்தீர்‌ 
'சமாதானத்தோடே படுத்துக்கொண்டு 
நித்திரைசெய்வேன்‌; கர்த்தாவே, நீர்‌ ஒருவரே 
என்னை சுகமாய்த்‌ தங்கப்பண்ணுகிறீர்‌' 
(சங்‌ 4:5-8) என்று தாவீது சொல்லுகிறார்‌. 





ழ்‌ நள 
யாய 


தீமையை விட்டு விலகுவது மூடருக்கு. 
அருவருப்பு. நாம்‌ சந்தோஷமாகமிருக்க: 
வேண்டுமென்றால்‌ தீமையைவிட்டு 
விலகவேண்டும்‌. சந்தோஷத்தைப்‌ 


பெற்றுக்கொள்வதற்கு இதைத்‌ தவிர வேறு 
ஆனால்‌. 


சந்தோஷமில்லாமல்‌. 
ஜீவிக்கிறான்‌. 
சுமக்கிறான்‌. 


ஞானிகனோடே, ௪ஞ்சரிக்கிறவன்‌ 
நீதி 18:20 


நீதி 1920. ஞானிகளோடே. 
சஞ்சரிக்கிறவன்‌. ஞானமடை வான்‌; 
மூடருக்குத்‌ தோழனோ நாசடைவான்‌. 
நல்லவர்கள்‌ நல்லவர்களோடு 
'சவகாசம்‌ வைத்திருப்பார்கள்‌. ஞானிகளோடே 
சஞ்சரிக்கிறவன்‌ ஞானமடைவான்‌. 
ஞானிகளின்‌ நற்குணம்‌, அவர்களோடுகூட 
ஐக்கியமாகமிருக்கிறவர்களுக்கும்‌ கிடைக்கும்‌. 
ஒரு மனுஷனுடைய சிநேகிதர்கள்‌ 
எப்படிப்பட்டவர்கள்‌ என்பதை வைத்து. அந்த 
மனுஷனுடைய குணாதிசயத்தைக்‌ 
கண்டுபிடிக்க முடியும்‌ நல்லவனுக்கு 
தீயோரின்‌ சவகாசம்‌ பிடிக்காது. 
மூடருக்கு தோழனாயிருக்கிறவன்‌ 
நாசமடைவான்‌. மூடரோடும்‌, 
பாவிகளோடும்‌, அக்கிரமக்காரரோடும்‌. 
ஐக்கியமாமிருந்தவர்களில்‌ அநேகர்‌ 
'கெட்டுப்போனார்கள்‌. அவர்களெல்லோரும்‌. 
நாசமடைந்தார்கள்‌. கர்த்தரைப்‌ பற்றிக்‌ 
'கொள்கிறவர்களோ  செழித்திருக்கிறார்கள்‌. 
கர்த்தருடைய பிள்ளைகளோடு ஐக்கியம்‌. 
வைத்திருக்கிறவர்களுக்கு தேவனுடைய 
ஆசீர்வாதம்‌ பகிர்ந்துகொடுக்கப்படுகிறது. 


பாவிகளைத்‌ தீவினை தொடரும்‌ 
நீதி 19:21 


நீதி 1821. பாவிகணைத்‌ தீவினை 
தொடரும்‌; தீதிமான்களுக்கோ நன்மை 
பலனாக வரும்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தரே நம்மை ஆளுகைசெய்கிறவர்‌. 

கர்த்தருடைய ஆளுகையிலிருந்து 

மனுஷனால்‌ தப்பித்து, ஓடி ஒளிந்துகொள்ள 

முடியாது. நாம்‌ எந்த சூழ்நிலையில்‌ 

இருந்தாலும்‌ கர்த்தருடைய பிரமாணம்‌ நம்மை 

நாம்‌ எந்த 

கர்த்தரே அந்த 

ஸ்தலத்திற்கு ராஜாவாகயிருக்கிறார்‌. எல்லா 

மனுஷரும்‌ கர்த்தருடைய ராஜ்யபாரத்திற்கு 
உட்பட்டவர்களாயிருக்கிறார்கள்‌. 


கர்த்தர்‌ தமக்கு சித்தமான 
கிரியைகளை மனுஷர்மீது நபப்பிக்கிறார்‌ 
கர்த்தருடைய கிரியைகளெல்லாமே நீதியும்‌, 
நியாயமும்‌, சத்தியமுமானவை. அவரிடத்தில்‌ 
எந்தவிதமான அநீதியும்‌, வேற்றுமையின்‌ 
நிழலும்‌ இல்லை. த்க்‌ சித்தத்தின்‌ 
பிரகாரமாக தீவினை பாவிகளைத்‌ 
தொடருகிறது. அவர்களுடைய 
பாவங்களுக்குத்தக்க தண்டனைகளை 
கர்த்தர்‌ அவர்களுக்குக்‌ கொடுக்கிறார்‌ 
கர்த்தருடைய நீதியான தண்டனையிலிருந்து 
பாவிகளால்‌ தப்பிக்கவே முடியாது. பாவிகள்‌ 
ஆரம்பத்தில்‌ செழித்திருப்பதுபோல தெரியும்‌ 
ஆனாலும்‌ அவர்களுக்கு சு வரும்‌. 
பாவிகளுக்கு வருகிற அழிவு 
தூங்குவதுமில்லை, உறங்குவதுமில்லை. அது 
ஏற்ற காலத்தில்‌ அவர்கள்மீது வந்து, 
அவர்களை மேற்கொள்ளும்‌. 


நீதிமான்௧ளுக்கு நன்மை பலனாக 
வரும்‌. அவர்கள்‌ செய்கிற நீதிக்குத்தக்க 
பலனை கர்த்தர்‌ அவர்களுக்கு 
வெகுமதிகளாகக்‌ கொடுக்கிறார்‌. ஒருவேளை 
அவர்கள்‌. நீதியினிமித்தம்‌. 
துன்பப்பட்டிருக்கலாம்‌. வேதனைகளையும்‌ 
உபத்திரவங்களையும்‌ அனுபவித்திருக்கலாம்‌. 
பலவிதமான பாடுகள்‌ வழியாக கடந்து, 
வந்திருக்கலாம்‌. கர்த்தர்‌ நீதிமான்களுடைய 
துக்கங்கள்‌ எல்லாவற்றையும்‌ சந்தோஷமாக 
மாற்றுவார்‌. அவர்களுடைய நீதிக்கு தக்க 
பலனை கர்த்தர்‌ அவர்களுக்குக்‌ கொடுப்பார்‌. 
நன்மையும்‌ கிருபையும்‌ நீதிமான்களை 
சூழ்ந்துகொள்ளும்‌. 





f= THEN 
ETT 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ வனாந்தரத்தில்‌ 
பிரயாணம்‌ செய்து ஒரு மாதமாமிற்று ஒரு 
மாதமும்‌ கர்த்தருடைய பிரசன்னம்‌ அவர்கள்‌ 
மத்திமலே அக்கினி  ஸ்தம்பமாகவும்‌ 
மேகஸ்தம்பமாகவும்‌ இருக்கிறது. ஆனால்‌ 
கர்த்தருடைய பிரசன்னத்தில்‌ 
கர்த்தருக்குள்‌ 
இஸ்ரவேல்‌ 
புத்திரரைப்போல முறுமுறுப்பார்கள்‌. 
அவர்கள்‌ தங்களுடைய பழைய வாழ்க்கையை 
மேன்மைப்படுத்தி பெரிதுபடுத்துவார்கள்‌. 
தாங்கள்‌ க்குள்‌ இருப்பதினால்‌ 
இப்போது துன்பங்களை 
அனுபவிப்பதாக சொல்லுவார்கள்‌. 


விரோதமாக 
முறுமுறுக்கிறவர்களின்‌ இருதயம்‌ 
சுந்தமாயிராது, அவர்களிடத்தில்‌ 
உண்மையிருக்காது. அவர்கள்‌ சத்தியத்திற்கு 
விரோதமாகவும்‌, யதார்த்ததிற்கு 
விரோதமாகவும்‌ பேசுவார்கள்‌ 


கர்த்தருக்கு 


கர்த்தருடைய வார்த்தை 
யாத்‌ 16:4-12 


யாத்‌ 164. அப்பொ கர்த்தர்‌ 
மோசேயை க்கள்‌ தன்‌ 
உங்களுக்கு வானத்திலிருந்து அப்பம்‌ 
வருஷிக்கப்பண்ணுவேன்‌;; ஜனங்கள்‌. 
போய்‌, ஒவ்வொரு நாளுக்கு. 
வேண்டியதை ஒவ்வொரு நாவிலும்‌ 
சேர்த்துக்‌ கொள்ள. வேண்டும்‌; 
அதினால்‌ அவர்கள்‌ எண்‌: 
'தியாயப்பிரமாண த்தின்‌ படி 
'நடப்பார்களோ நடக்கமாட்டார்கனோ 
என்று அவர்களைச்‌ சோதிப்பேன்‌. 


யாத்‌ 16:5. ஆறாம்‌ நாளிலோ, அவர்கள்‌ 
நான்தோறும்‌ சேர்க்கிறதைப்பார்க்கிலும்‌ 
இரண்டத்தனையாய்ச்‌ சேர்த்து, அதை 
ஆயத்தம்‌ பண்ணிவைக்கக்கடவர்கள்‌. 
என்றார்‌. 


யாத்‌ 16:6. அப்பொழுது மோசேயும்‌ 
ஆரோனும்‌ இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
எல்லாரையும்‌ நோக்கி: கர்த்தர்‌ 
உங்களை எகிப்து தேசத்திலிருத்தூ 
புறப்படப்பண்ணினவர்‌ என்பதைச்‌. 
சாயங்காலத்தில்‌ அறிவீர்கள்‌: 


யாத்திராகமம்‌ - 
EXODUS - COMMENTARY 


விரிவுரை மரமா 


PUBLISHERS 


யாத்‌ 18:7. விடியற்காலத்தில்‌ 
கர்த்தருடைய மகிமையையும்‌ 
காண்பீர்கள்‌; கர்த்தருக்கு விரோதமான 
உங்கள்‌ முறுமுறுப்புகளை அவர்‌ 
கேட்டார்‌; நீங்கள்‌ எங்களுக்கு. 
விரோதமாய்‌ முறுமுறுக்கிறதற்கு. 
நாங்கள்‌ எம்மாத்திரம்‌ என்றார்கள்‌. 


யாத்‌ 16:8. மோசே: 
சாயங்காலத்தில்‌ நீங்கள்‌: 
புசிக்கிறதற்குக்‌ கர்த்தர்‌ உங்களுக்கு 
இறைச்சியையும்‌, விடியற்காலத்தில்‌ 
தீங்கள்‌. திருப்தியடைகிறதற்கு. 
அப்பத்தையும்‌ கொடுக்கையில்‌ இது 
விளங்கும்‌; கர்த்தருக்கு விரோதமாக. 
தீங்கன்‌ முறுமுறுத்த உங்கள்‌. 
முறுமுறுப்புகளை அவர்‌ கேட்டார்‌; 
நாங்கள்‌ எம்மாத்திரம்‌? உங்கள்‌: 
முறுமுதுப்புகன்‌ எங்களுக்கு அல்ல, 
கர்த்தருக்கே விரோதமாய்‌ இருக்கிறது 
என்றான்‌. 


பின்னும்‌ 


யாத்‌ 189. அப்பொ மோசே. 
ஆரோனைப்‌ பார்த்து; இஸ்ரவேல்‌ 
புத்திரராகிய சபையார்‌ எல்லாரையும்‌ 
நோக்கி: கர்த்தருடைய சந்நிதியில்‌ 
சேருங்கள்‌, அவர்‌ உங்கள்‌ 
முறுமுதுப்புகளைக்‌ கேட்டார்‌ என்று 
சொல்‌ என்றான்‌. 


யாத்‌ 16:10. ஆரோன்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரராகிய சுபையாருக்கெல்லாம்‌ 
இதைச்‌ சொல்லுகிறயோது, அவர்கள்‌ 
வனாத்தரதிசையாகத்‌ திரும்பிப்‌ 
பார்த்தார்கள்‌; அப்பொ 
கர்த்தருடைய மேகத்திலே 
காணப்பட்டது. 


மகிமை 


யாத்‌ 1811. மோசேயை 


நோக்கி: 


யாத்‌ 16:12. இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ 
மூறுமுதுப்புகளைக்‌ கேட்டிருக்கிறேன்‌; நீ. 
அவர்களோடே பேசி, நீங்கள்‌ 
சாயங்காலத்தில்‌ இறைச்சியைப்‌: 
புசித்து, விடியற்காலத்தில்‌ அப்பத்தால்‌ 
திருப்தியாகி, நான்‌ உங்கள்‌. 
தேவனாகிய கர்த்தர்‌ என்பதை அறிந்து 
கொள்வீர்கள்‌ என்று சொல்‌ என்றார்‌. 


கர்த்தர்‌ 





நீதிமொழிக 


ழ்‌ நள 
யாய 


நல்லவன்‌ 
நீதி 18:22 


நீதி 180௨ 

பின்னைகளின்‌ 

சுதந்திரம்‌ 

பாவியின்‌ ஆஸ்தியோ தீதிமானுக்காகச்‌. 
சேர்த்துவைக்கப்படும்‌. 


நல்லவர்களுடைய சுவரியம்‌ 
அவர்களுக்கு தங்கியிருக்கும்‌. அவர்களுடைய 
ஆஸ்தி அவர்களுக்கும்‌, 
அவர்களுடைய குடும்பத்தாருக்கும்‌ 
பிரயோஜனமுள்ளதாயிருக்கும்‌. கர்த்தர்‌ 
நல்லவர்களை நினைவுகூருவதுபோல, 
அவர்களுடைய பின்சந்ததியாரையும்‌ 
நினைவுகூருகிறார்‌. ல்லவர்களும்‌ 
கர்த்தருடைய 
அசட்டைபண்ணாமல்‌, 
காத்துக்கொள்கிறார்கள்‌. 
ஆசீர்வாதங்களைப்‌ பெற்றுக்கொள்கிறார்கள்‌. 
நீதியான வழிகளில்‌ தங்களுக்கு ஆஸ்தியை 
சேர்க்கிறார்கள்‌. நல்லவர்கள்‌ தங்கள்‌ 
தொழில்களிலும்‌ வியாபாரங்களிலும்‌ 
உண்மையுள்ளவர்களாகவும்‌, கண்ணிய 
முள்ளவர்களாகவும்‌ நடந்துகொள்கிறார்கள்‌. 
நீதிமான்களுக்கு நன்மை பலனாக. 
வருகிறது. நீதிமான்கள்மீது கர்த்தருடைய 
ஆசீர்வாதம்‌ தங்கியிருக்கிறது. 
நீதிமான்கள்‌ இந்தப்‌ 

பத்தில்‌ பெரிய ஐசுவரியவான்‌௧ளாக 
இல்லாமலிருக்கலாம்‌. அவர்களுடைய ஆஸ்தி 
பெரியதாகமிராமல்‌ த்‌ 
ஆனாலும்‌ ப்‌ ஜெபங்களும்‌, 
அவர்களுடைய 
அவர்களுடைய 
ஆசீர்வாதமாக 
நீதிமான்களுடைய ஜெபங்கள்‌, அவர்களுடைய 
நல்ல ஆலோசனைகள்‌, அவர்களுடைய 

ள்‌ ஆகியவையெல்லாமே, 
அவர்களுடைய சந்ததியாருக்கு மிகுந்த 
பிரயோஜனமுள்ளதாயிருக்கும்‌. 


PROVERBS - COMMENTARY 


- விரிவுரை QOODNENS 


PUBLISHERS 


நீதிமான்கள்‌ 
குடும்பத்தாருக்கு , 
சந்ததியாருக்கு முன்பாகவும்‌ 
எடுத்துக்காட்டாக  ஜீவனம்பண்ணுவார்கள்‌ 
அவர்களுடைய ஜீவியத்தில்‌ உண்மையும்‌, 
நீதியும்‌, நியாயமும்‌ இருக்கும்‌. அவர்கள்‌ 
கர்த்தருடைய பிரமாணத்திற்கு கீழ்ப்படிந்து 
ஜீவிப்பார்கள்‌. அவர்களுடைய சந்ததியார்கள்‌ 
அவர்களுடைய ஜிவியத்தைக்‌ கவனித்து, 
அவர்களும்‌ தங்கள்‌ முன்னோர்களின்‌ 
பாதையில்‌ முன்னேறிச்‌ செல்வார்கள்‌. 
நீதியான பாதையில்‌ நடப்பார்கள்‌. 


தங்களுடைய 
முன்பாகவும்‌, 


கர்த்தருடைய கிருபையோ அவருக்குப்‌ 
பயந்தவர்கள்மேலும்‌, அவருடைய நீதி 
அவர்கள்‌ பிள்ளைகளுடைய 
பிள்ளைகள்மேலும்‌ அநாதியாய்‌ 
என்றென்றைக்கும்‌ உள்ளது. அவருடைய 
உடன்படிக்கையைக்‌ கைக்கொண்டு, 
அவருடைய  கட்டளைகளின்டி செய்ய 
நினைக்கிறவர்கள்‌ மேலேயே உள்ளது” 
(சங்‌ 103178) என்று தாவீது சொல்லுகிறார்‌. 


தேவனுடைய தெய்வீக 
பிரமாணத்தின்படி நீதிமானுக்கு 
ஆசீர்வாதமுண்டாகிறது. பாலிகளுக்கோ 
சாபம்‌ வருகிறது. துன்மார்க்கன்‌ 
தன்னுடைய பாவமான கிரியைகளினால்‌ 
தனக்கு ஆஸ்தியை சேர்த்து வைக்கிறான்‌. 
பிறரை ஒடுக்கி பணம்‌ சம்பாதிக்கிறான்‌. 
ஏழைகளை வஞ்சிக்கிறான்‌. இவனிடத்தில்‌ 
எவ்வளவு திரளான ஆஸ்தியிருந்தாலும்‌ அது 
அவனுக்கு பிரயோஜனப்படாது. 
துன்மார்க்கனுடைய ஆஸ்தி அவனிடத்தில்‌ 
நிலைத்திருக்காது. பாவியின்‌ ஆஸ்தி 
அவனுக்காகவோ அல்லது... அவலுடைய 
பிள்ளைகளுக்காகவோ சேர்த்து 
வைக்கப்படுவதில்லை, அது நீதிமானுக்காக 
சேர்த்து வைக்கப்படுகிறது. நீதிமானோ 
தன்னுடைய பிள்ளைகளின்‌ 
பிள்ளைகளுக்குகூட சுதந்தரம்‌ 
வைத்துப்போகிறான்‌. 


ஏழைகளின்‌ வயல்‌ 
நீதி 13:23 


நீதி 19:28, ஏழைகளின்‌ வயல்‌ 
மிகுதியான ஆகாரத்தை விளைவிக்கும்‌; 
நியாயம்‌ கிடையாமல்‌ 
'கெட்டுப்போகிறவர்களும்‌ உண்டு. 





ழ்‌ நள 
யாய 


ஒருவனுடைய _ ப. வல்‌ 
சிறியதாகயிருந்தாலும்‌, அதில்‌ அவன்‌ 
கடினமாக உழைக்கும்போது, அவனுக்கு 
அதிக விளைச்சல்‌ உண்டாகும்‌. ஒரு 
மனுஷன்‌  தன்னிடத்திலுள்ள எல்லா 
தாலந்துகளையும்‌ நன்றாக 
பயன்படுத்தவேண்டும்‌. அப்போதுதான்‌ 
அவனால்‌ ஒரு குறைவுமில்லாமல்‌, நிறைவாக 
ஜீவிக்க முடியும்‌ ஏழைகளின்‌ வயல்‌ 
மிகுதியான ஆகாரத்தை விளைவிக்கும்‌. 
அவனுடைய வயல்‌ கொஞ்சமாகமிருந்தாலும்‌, 

அவன்‌ உண்மையாய்‌. 


சிறியதாகயிருந்தாலும்‌, 
சொந்தக்காரன்‌, 


விளைச்சலையும்‌ ஆசீர்வதிப்பார்‌ 


நம்முடைய நிலத்தின்‌ அளவு 
கொஞ்சமாகயிருந்தாலும்‌, நாம்‌ ஞானமாக 
பயிரிட்டு, காரியசமர்த்தராய்‌ 
உழைக்கவேண்டும்‌. நம்முடைய நிலம்‌ 
எவ்வளவு. அதிகமாயிருந்தாலும்‌, அதில்‌ 
எப்படி பமிரிடுகிறோம்‌ என்பது மிகவும்‌ 
முக்கியமானது. நிலத்தின்‌ அளவினால்‌. 
ஆகாரம்‌ விளைவதில்லை. நம்முடைய 
உழைப்பின்‌ அளவினால்தான்‌ ஆகாரம்‌ 
விளைகிறது. கர்த்தர்‌ நமக்குக்‌ 
கொடுத்திருக்கிற எல்லா தாலந்துகளையும்‌ 
நல்லமுறையில்‌ பயன்படுத்தி, கர்த்தரிடத்தில்‌ 
கணக்கு ஒப்புலிக்கவேண்டும்‌. 


கர்த்தர்‌ நம்மைப்‌ பார்த்து, “நல்லது. 
உண்மையும்‌ உத்தமமுமான ஊழியக்காரனே, 
ந்‌ கொஞ்சத்தில 
அநேகத்தின்‌ 
அதிகாரியாக 

புகழ்ந்து, 
வரக்கூடிய 


உண்மையுள்ளவனாயிருந்தாய்‌, 

மேல்‌ உன்னை 

என்று 
கர்த்தரால்‌ 


வைக்கிறேன்‌ 
சொல்லவேண்டும்‌. 
புகழ்ச்சியே 
தங்களுடைய 
உண்மையாகயிருக்கிறவர்கள்‌, 
உழைக்கிறவர்கள்‌ 
பிச்சையெடுக்க 
இருக்காது. 


வேண்டிய 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஒரு சிலரிடத்தில்‌ நிலத்தின்‌ அளவு 
அதிகமாயிருக்கும்‌. ஆனால்‌ அந்த நிலத்தின்‌ 
சொந்தக்காரர்களோ கடினமாய்‌ உழைக்காத 
சோம்பேறிகளாகயிருப்பார்கள்‌. நிலத்தை 
கொத்தி, பராமரிக்காவிட்டால்‌ அந்த நிலம்‌ 
பாழாய்ப்போய்விடும்‌. அதில்‌ முள்‌ முளைத்து 
விவசாயத்திற்கு பிரயோஜனமற்றதாகிவிடும்‌. 
நம்மிடத்தில்‌ அளவுக்கு அதிகமான 
ஐசவரியமும்‌, சம்பத்தும்‌ இருக்கும்போது, 


கொள்கிறார்கள்‌. 

கணக்குப்‌ பார்க்காமல்‌ தாராளமாகவும்‌, 
தாறுமாறாகவும்‌ செலவு பண்ணுகிறார்கள்‌. 
தேவைக்கு அதிகமான வேலைக்காரர்களை 
பணிக்கு... அமர்த்துகிறார்கள்‌. முடிவில்‌ 
அவர்களுக்கு சம்பளம்‌ கொடுக்க முடியாமல்‌ 


பெற்றுக்கொள்ளவேண்டும்‌. 

திட்டமிடாமல்‌ செலவு, 
ல்‌ ம்‌ நியாயம்‌ கிடைக்காமல்‌ 
கெட்டுப்போகிறார்கள்‌. 


பிரம்யைக்‌ கையாடதவன்‌ 


நீதி 1924 


நீதி 13:24. பிரம்பைக்‌ கையாடதவன்‌ 
தன்‌ மகனைப்‌ பகைக்கிறான்‌;. 
அவன்மேல்‌  அன்பாயிருக்கிறவனோ 
அவனை ஏற்கனவே தண்டிக்கிறான்‌. 





ழ்‌ நள 
யாய 


பெற்றோர்‌ 
ஒழுக்கத்தைக்‌ 
நீதியையும்‌, நியாயத்தையும்‌, 
பிரமாணத்தையும்‌ கற்றுக்கொடுக்கவேண்டும்‌. 
பிள்ளைகள்‌ சரியாகக்‌ 
கற்றுக்கொள்கிறார்களா என்பதை பெற்றோர்‌ 
கவனிக்கவேண்டும்‌. தேவைப்பட்டால்‌ 
அவர்களுக்கு கண்டித்து 
உணர்த்தவேண்டும்‌. பிள்ளைகளுக்கு 
கற்றுக்கொடுக்கும்போது, பெற்றோர்‌ பிரம்பை 
கையாடுவதற்கு அனுமதியுள்ளது. பிரம்பை 


கையாடாதவன்‌ தன்‌ மகனை பகைக்கிறான்‌. 


இந்தப்‌ பிரம்பு பெற்றோரின்‌ பிரம்பு 
பெற்றோர்‌ இந்தப்‌ பிரம்பை ஞானத்தோடும்‌, 
அன்போடும்‌ பயன்படுத்தவேண்டும்‌. 
தங்களுடைய பிள்ளைகளை நல்லவர்களாக 
உருவாக்குவதற்கு இந்தப்‌ பிரம்மை 
கையாளவேண்டும்‌. பெற்றோர்‌ தங்கள்‌ 
பிள்ளைகளை அடிமைகளைப்போல 
நடத்தக்கூடாது. எகிப்து 
ஆளோட்டிகள்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரை 
அடித்து வேதனைப்படுத்தியதுபோல, 
பெற்றோர்‌ தங்கள்‌ பிள்ளைகளை 
அடிக்கக்கூடாது. 
பெற்றோர்‌ 
அடிப்பதற்கு முன்பாக, 
அடிப்பதற்கான 


பிள்ளைகளை 
நாங்கள்‌ அவர்களை 
காரணத்தையும்‌ 
அவர்களுக்குத்‌ க 
அடிப்பதற்கு முன்பாக. பு 
சொல்லுவது நல்லது. 
உணர்த்துவது நல்லது. பிள்ளைகளை 
கொஞ்சி கொஞ்சி வளர்த்தால்‌, அவர்கள்‌ 
நல்ல பிள்ளைகளாக வளரமாட்டார்கள்‌. 
தங்களிடத்திலுள்ள தப்பிதத்தைத்‌ 
திருத்திக்கொள்ளமாட்டார்கள்‌. பிள்ளைகள்‌ 
தப்பு செய்யும்போது, பெற்றோர்‌ 
அவர்களுடைய  தப்பிதங்களுக்கு துணை 
போகக்கூடாது. அவர்களுடைய 
தப்பிதங்களை அங்கீகரிக்கக்கூடாது. 
பிள்ளைகள்‌ தப்பு செய்யும்போது, 
பிரம்பை பயன்படுத்தாத பெற்றோர்‌, தங்கள்‌ 
பிள்ளைகளை பகைக்கிறார்கள்‌. 
பெற்றோருக்கு ள்‌ 
மெய்யான அன்போ, 
பிள்ளைகள்மேல்‌ அன்பாயிருக்கிற பெற்றோர்‌. 
அவர்களை காரணத்தோடும்‌, நியாயமாகவும்‌, 
அன்பாகவும்‌ தண்டிக்கிறார்கள்‌. 


கண்டித்து 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பெற்றோர்‌ தங்கள்‌ 
ம்‌ காண்பிக்கவேண்டும்‌. 


பிள்ளைகள்மீது 
அவர்கள்மீது 


பிள்ளைகளை 
அவர்களுக்கு அதிகமாக 
கொடுத்து வளர்க்கிற பெற்றோர்‌, 
பிள்ளைகள்மீது மெய்யாகவே 
அவர்களுடைய 
அக்கரை 

காண்பிக்கவில்லை. 


பிள்ளைகளை நாம்‌. 

வளர்க்கவேண்டும்‌. 
அவர்களை ஒழுக்கத்திற்கு 
உட்படுத்தவேண்டும்‌. பெற்றோர்‌ தங்கள்‌ 
பிள்ளைகளை அடித்து 
வளர்க்கவில்லையென்றால்‌, அந்தப்‌ 
பிள்ளைக்‌ ஊதாறியாக வார்ந்து, 
உருப்படாமல்‌ போய்விடுவார்கள்‌. பிற்காலத்தில்‌ 
எல்லோரிடத்திலும்‌: அடிவாங்குவார்கள்‌ 
நம்முடைய பிள்ளைகளை மற்றவர்கள்‌ 
அடிக்கக்கூடாது. என்று நாம்‌ விரும்பினால்‌, 
நம்முடைய பிள்ளைகளை நாமே கண்டித்து, 
அடித்து வளர்க்கவேண்டும்‌. 


நம்முடைய 
கட்டுப்பாடோடு 


நீதிமான்‌ 
நீதி 19:25 


நீதி 195. 
திருப்தியாகப்‌ 
துன்மார்க்ககுடைய 
பசித்திருக்கும்‌. 


நீதிமானுக்கு ஒரு 
குறைவுபடாது. நீதிமான்மீது 

ஆசீர்வாதம்‌ நிறைவாக. 
களெல்லாம்‌ 


அவர்களுடைய 

கர்த்தருடைய தெய்வீக பராமரிப்பினால்‌ 
சந்திக்கப்படும்‌. நீதிமான்களின்‌ இருதயம்‌ 
சந்தோஷத்தினாலும்‌, சமாதானத்தினாலும்‌, 
ஆறுதலினாலும்‌ நிரம்பியிருக்கும்‌. நீதிமான்‌ 
தனக்கு திருப்தியாக புசிக்கிறான்‌. 
அவனுக்கு ஜீவதுப்பம்‌ கிடைக்கும்‌. அது 
அவனுக்கு திருப்தியை உண்டுபண்ணும்‌. 


நீதிமான்‌ தனக்குத்‌ 
புசிக்கிறான்‌; 
வயிறோ 


நன்மையும்‌ 
கர்த்தருடைய 
தங்கியிருக்கும்‌. 





ழ்‌ யனா 
யய 


'துன்மார்க்கனுடைய தேவைகள்‌ 
சந்திக்கப்படாது. அவனுக்கு எப்போதுமே. 
குறைச்சல்‌ உண்டாயிருக்கும்‌. 
துன்மார்க்கனிடத்தில்‌ நீதியோ, நியாயமோ, 
உண்மையோ இருக்காது. அவனுடைய 
ஆசை 'பேராசையாயிருக்கும்‌. 
துன்மார்க்கனிடத்தில்‌ போதுமென்கிற திருப்தி 
இருக்காது. அவன்‌ எல்லாவற்றையும்‌ 
இச்சிப்பான்‌. தன்னுடைய கண்கள்‌ பார்ப்பது 
எல்லாம்‌ தனக்கு வேண்டுமென்று 
சொல்லுவான்‌. அவன்‌ எவ்வளவுதான்‌ 
சாப்பிட்டாலும்‌ அவனுக்கு திருப்தி 
உண்டாகாது. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


துன்மார்க்கனுடைய வயிறு 
பசித்திருக்கும்‌. துன்மார்க்கன்‌ தன்னுடைய 


திருப்தி உண்டாகாது.  துன்மார்க்கனிடத்தில்‌ 
போதுமென்கிற மனது இல்லை. புசித்தும்‌ 
பசித்திருக்கிற வமிறு துன்மார்க்கருக்கு 
வந்திருக்கிற சாபம்‌. 





ழ்‌ நள 
யாய 


புத்தியுள்ள ஸ்திரீ 
நீதி 1431 


நீதி 1441. புத்தியுன்ன ஸ்திரீ தன்‌ 
வீட்டைக்‌ கட்டுகிறான்‌; புத்தியில்லாத. 
ஸ்திரீயோ தன்‌ கைகளினால்‌ அதை 
இடித்துப்போடுகிறான்‌.. 


நல்ல மனைவி தன்னுடைய 
குடும்பத்திற்கு ஆசீர்வாதமாயிருக்கிறாள்‌. 
அவள்‌ புத்தியுள்ள ஸ்திரீயாகவும்‌, பக்தியுள்ள 
ஸ்திரீயாகவும்‌ இருப்பாள்‌. கடினமாகவும்‌ 
சுறுசுறுப்பாகவம்‌ வேலைசெய்வாள்‌. 
தன்னுடைய குடும்பக்காரியங்களை 
பொறுப்பாய்‌ விசாரித்து, ஒவ்வொன்றையும்‌ 
நேர்த்தியாய்‌ செய்து முடிப்பாள்‌. நல்ல 
வியின்‌ வாகத்‌ திறமையினாலும்‌, 
அவளுடைய குடும்பம்‌: 
அவர்கள்‌ பட்ட 
கடன்களெல்லாம்‌ திருப்பி செலுத்தப்படும்‌. 


புத்தியுள்ள மின்‌ பிள்ளைகள்‌ 
அதிக கல்வி குற்றவர்களாகயிருப்பார்கள்‌. 
அவளுடைய குடும்பத்திற்குள்‌ சந்தோஷமும்‌, 
சமாதானமும்‌, ஆசீர்வாதமும்‌, செழிப்பும்‌ 
நிரம்பியிருக்கும்‌. புத்தியுள்ள ஸ்திரீ தன்‌ 
வீட்டைக்‌ கட்டுகிறாள்‌. வெறும்‌ 
செங்கற்களாலும்‌, கற்களாலும்‌, மணலாலும்‌ 
கட்டத்தை கட்டலாம்‌ 
கட்டவேண்டுமென்றால்‌ 
புத்தியுள்ள ஸ்திரீயும்‌ தேவை. 
சில ப மனைவி 

மித ல்தனகிதபால்‌ 

வீட்டை தன்‌ 


ஒெ்துபோடுறன்‌ க குடு , 

ந்தன 
சவ்தா கல்‌ சீரழிந்து 
போயிருக்கிறது. புத்தியில்லாத 
ஸ்திரீயினிடத்தில்‌ நிர்வாகத்‌ 
திறமையிருக்காது. அவளுக்கு எந்தக்‌ 
காரியத்தையும்‌ திட்டமிட்டு நிறைவேற்ற 
தெரியாது. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


புத்தியில்லாத 

தெய்வபயம்‌ இருக்காது. 
பயப்படுதலே. ஞானத்தின்‌ ஆரம்பம்‌. 
ஞானமில்லாத ஸ்திரீ தன்னுடைய 
குடும்பத்திற்கு எதையும்‌ பிரயோஜனப்படுத்த 
மாட்டாள்‌. எல்லாவற்றையும்‌ வீணாக்குவாள்‌. 
செல்லும்‌ செலவை கணக்குப்‌ பார்க்காமல்‌ 
தாறுமாறாக ள்‌ 
புத்தியில்லாத 

சபிக்கப்பட்டது. 

வீட்டைக்கட்டாது. 

இரித்துப்போடும்‌. 


ஸ்திரீயினிடத்தில்‌ 
கர்த்தருக்குப்‌ 


நிதானமாய்‌ நடக்கிறவன்‌ 
நீதி 14:2 


நீதி 142. 
நடக்கிறவன்‌ 
பயப்படுகிறான்‌; தன்‌: 
"தாறுமாறான வனோ 
அலட்சியம்பண்ணுகிறான்‌. 


நிதானமாய்‌ 
கர்த்தருக்குப்‌ 
வழிகளில்‌ 
அவரை 


தேவனுடைய கிருபையைப்‌ 
பெற்றுக்கொண்டவர்கள்‌ கர்த்தருடைய 
சமுகத்தில்‌ பயபக்தியாயிருப்பார்கள்‌. 
கர்த்தருக்குப்‌ பயப்படும்‌ பயம்‌ அவர்களுடைய 
இருதயத்தில்‌ நிரம்பிமிருக்கும்‌. இவர்கள்‌ 
நிதானமாய்‌ நடப்பார்கள்‌. தங்களுடைய 
வழிகளில்‌ தாறுமாறாக நடக்கமாட்டார்கள்‌. 
கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள்‌, தங்கள்‌ 
வார்த்தைகளினாலும்‌, கிரியைகளினாலும்‌ 
கர்த்தரை கனம்பண்ணுவார்கள்‌. தங்கள்‌ 
வழிகளில்‌ தாறுமாறாக நடக்கிறவர்கள்‌ 
கர்த்தரை அலட்சியம்‌ பண்ணுவார்கள்‌. பாவம்‌ 
அவர்களை ஆளுகை செய்யும்‌. 
அவர்களுடைய வாயின்‌ வார்த்தையில்‌: 
உண்மையிருக்காது. அவர்களுடைய உதடுகள்‌ 
கர்த்தரைத்‌ துதிக்கும்‌ துதியை சொல்லாது. 
அவர்களுடைய பேச்சுக்களும்‌, 
செய்கைகளும்‌ கர்த்தருடைய சித்தத்திற்கு 
விரோதமாயிருக்கும்‌. 





ழ்‌ நள 
யாய 


மூடன்‌ 
நீதி 1438 


நீதி 
அகத்தைக்கேற்ற 
ஞானவான்களின்‌' 
அவர்களைக்‌ காப்பாற்றும்‌. 


1448. மூடன்‌ வாயிலே அவன்‌ 
மிலாதுண்டு; 
உதடுகனோ 


இருதயத்தில்‌ பெருமையுள்ளவர்கள்‌ 
சீரழிந்துபோவார்கள்‌. அழிவுக்கு முன்னானது 
அகந்தை. ஒரு மனுஷனுடைய இருதயத்தில்‌ 
அகந்தையிருக்கும்போது, அவனுடைய 
தலையில்‌ ஞானம்‌ இருந்தால்‌, அந்த ஞானம்‌ 


அகந்தையுள்ளவர்களுக்கு, 
ஞானம்‌ இருக்காது. 
வார்த்தைகளிலும்‌ 
மதியீனம்‌ வெளிப்படும்‌. 
மூடன்‌ வாயிலே அகந்தையிருக்கும்‌. 


அலன்‌ தன்னை பெருமையாகப்‌ பேசுவான்‌. 


மற்றவர்களுக்கு முன்பாக 
தாழ்த்தமாட்டான்‌. 


ஒன்றுமில்லாதிருந்தும்‌ 


தீர்க்கதரிசியின்‌ புஸ்தகத்தில்‌ 
பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. 
துளிர்‌ 


தோன்றி, அவன்‌ வேர்களிலிருந்து ஒரு கிளை 
எழும்பிச்‌ செழிக்கும்‌" (ஏசா 14) 


ம்‌ இருதயத்தில்‌ 
நிரம்பியிருக்கு 
க ரப கன் அதான்‌ 
புறப்பட்டு. வருகிறது. 
நீக்கவேண்டுமென்றால்‌, அகந்தைக்கு 
ஆதாரமாயிருப்பதை நீக்கவேண்டும்‌. 
இல்லையென்றால்‌, அகந்தை என்னும்‌ கிளை 
வளர்ந்துகொண்டேயிருக்கும்‌. அடிமரத்தின்‌ 
வேரைப்‌ பிடுங்கினால்தான்‌ கிளை 
பட்டுப்போகும்‌. 


அகந்தை 
கசப்பாக 


அகந்தை 
அகந்தையை 


தானியத்தை அடிப்பதற்கு மிலாறுகளை 
பயன்படுத்துவார்கள்‌. மூடன்‌ வாயிலே. 
அவன்‌ அகந்தைக்கேற்ற மிலாறு இருக்கிறது. 
இது பெருமையின்‌ மிலாறு. இது 
மற்றவர்களை அடிக்கும்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஞானவான்களின்‌ உதடுகள்‌ 
அவர்களைக்‌ காப்பாற்றும்‌. மற்றவர்களுக்கு 
தீங்கு செய்யாதவாறு, அவர்களுடைய 
உதடுகளின்‌ வார்த்தைகள்‌ 
அன்புள்ளதாயிருக்கும்‌. இருதயத்தில்‌ 
பெருமையுள்ளவனோ தன்னுடைய நாவை 
அடக்காமல்‌ தாறுமாறாகப்‌ பேசுகிறான்‌. 
தனக்கு கேடுண்டாகுமாறு அகந்தையான 
வார்த்தைகளைப்‌ பேசுகிறான்‌. மூடனுடைய 
உதடுகள்‌ அவனை அழித்துப்போடுகிறது. 
ஞானவானுடைய உதடுகளோ அவனைக்‌ 
காப்பாற்றுகிறது. 


எருதுகளில்லாத இடம்‌ 
நீதி 144 


நீதி 144. எருதுகளில்லாத இடத்தில்‌ 
களஞ்சியம்‌. வெறுமையாயிருக்கும்‌; 
காளைகளின்‌ பெலத்தினாலோ மிகுத்த 
வரத்துண்டு. 


விவசாயம்பண்ணுகிறவர்கள்‌ வீடுகளில்‌ 
ஆடுமாடுகளை வளர்க்கவேண்டும்‌. 
கால்நடைகள்‌ அவர்களுடைய ஆஸ்தியின்‌ 
ஒரு பகுதியாகமிருக்கிறது. எருதுகளைக்‌ 
குவனிக்கவில்லையென்றால்‌ குடும்பத்தில்‌ 
வரும்‌ விவசாய 
எருதுகளை அதிகமாய்‌ 
பயன்படுத்துகிறார்கள்‌. 
உழுவதற்கும்‌, தானியத்தை சொர்கம்‌ 
எருதுகள்‌ . 


எருதுகள்‌ வீட்டை அசுத்தம்பண்ணும்‌. 
வீட்டில்‌ எருதுகள்‌ இல்லையென்றால்‌, ன 
சுத்தமாகவும்‌ துப்புரவாகவும்‌ இருக்கும்‌. அதே 
வேளையில்‌, அவர்களுடைய களஞ்சியமும்‌ 
ல்‌ பன்‌ வீடுகளில்‌ 
எருதுகளுக்குத்‌ தேவையான தீவனம்‌ 
இருக்காது. கதக்‌ கட்டிப்போடும்‌ 
தொழுவம்‌ 
துப்புரவாகயிருக்கும்‌. 
வீட்டில்‌ எருதுகள்‌ 
வீட்டிலுள்ளவர்களுக்கு 
கிடைக்காது. தானியமும்‌ இருக்காது. 





ழ்‌ நயனா 
யாய 


வீட்டின்‌ அழகையும்‌, துப்புரவையும்‌ 
பார்த்தால்‌ ஆகாரம்‌ கிடைக்காமல்‌ 
போய்விடும்‌. வீடுகளில்‌ எருதுகளை 
வளர்க்கிறவர்கள்‌, அவற்றை அதிகக்‌ கவனம்‌ 
செலுத்தி பராமரிக்கவேண்டும்‌. 
அசுத்தங்களையெல்லாம்‌ நீக்கிப்போட்டு, 
தொழுவத்தை துப்புரவு செய்யவேண்டும்‌. 
எருதை வளர்ப்பது கடினமான வேலை. 
எருதுகளையும்‌, தொழுவங்களையும்‌ துப்புரவு 
பண்ணுவதும்‌ கடினமான வேலை. 
சோம்பேறியாகயிருக்கிறவர்கள்‌ எருதுகளை 
வளர்க்கமாட்டார்கள்‌. எருதுகள்‌ இல்லாத 
இடத்தில்‌ களஞ்சியம்‌ வெறுமையாயிருக்கும்‌. 

வீடு அழகாகயிருக்கவேண்டும்‌. 
என்பதற்காகவும்‌, வீடுகளில்‌. 
கால்நடைகளின்‌ அசுத்தம்‌ இருக்கக்கூடாது. 
என்பதற்காகவும்‌, எருதுகளை 
வளர்க்காமலிருந்தால்‌, அவர்களுடைய 
களஞ்சியத்திற்கு தானியம்‌ வந்து சேராது. 
தொழுவம்‌ அதுத்தமாகயிருத்தாலும்‌, அதை 
துப்புரவு செய்ய வேண்டும்‌. துப்புரவு 
செய்வதற்கு சோம்பல்பட்டு, எருதுகளை 
வீட்டை விட்டு துரத்திவிடக்கூடாது. 


ஒரு சிலர்‌ எருதுகளை வெறுத்து, 
நாய்கள்‌ மீது ஆசைப்பட்டு, வீடுகளில்‌ 
நாய்களை வளர்க்கிறார்கள்‌. பூனைகளை 
வளர்க்கிறார்கள்‌. அதிகமான நாய்களை 
வளர்ப்பதினால்‌ நம்முடைய களஞ்சியம்‌: 
நிரம்புவதில்லை. எருதுகள்‌ 
அதிகமாயிருந்தால்தான்‌ களஞ்சியம்‌ நிரம்பும்‌. 

காளைகளின்‌ பெலத்தினால்‌ மிகுந்த 
வரத்துண்டு. விவசாய வேலை கடினமான 
வேலை. நிலத்தை கொத்தி பண்படுத்துவது. 
மிகவும்‌ கடினம்‌. கண்ணீரோடு 
விதைக்கிறவர்கள்‌ கெம்பீரத்தோடு அறுவடை 
செய்வார்கள்‌. எருதுகளை கஷ்டப்பட்டு 
வளர்க்கிறவர்கள்‌ தங்கள்‌ களஞ்சியங்களை 
நிரப்புவார்கள்‌. காளைகளின்‌ பெலத்தினால்‌. 
வீட்டிற்கு வருமானம்‌ வரும்‌. 


மெய்ச்சாட்சிக்காரன்‌ 
நீதி 14:5 
நீதி 149. மெய்ச்சாட்சிக்காரன்‌ பொய்‌: 


சொல்லான்‌; யொய்ச்சாட்சிக்காரனோ 
பொய்களை ஊ துகிறான்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சாட்சிகளின்‌ அடிப்படையில்‌ 
வழக்குகள்‌ விசாரிக்கப்படுகிறது. சாட்சிகளை 
தீர்ப்பும்‌ 
ஆகையினால்‌ 
பொய்ச்சாட்சி. 
மெய்ச்சாட்சிக்காரன்‌ 
அவனுடைய 
நீதியும்‌, நியாயமும்‌, 
சத்தியமும்‌, உண்மையும்‌ நிரம்பியிருக்கும்‌. 
அவனுடைய இருதயத்தின்‌ நிறைவினால்‌, 


அவனுடைய வாய்‌ உண்மையை பேசம்‌. 


சாட்சி சொல்லுகிறவர்கள்‌ 
தங்களுடைய கடமையை உணரவேண்டும்‌. 
தங்களுடைய பொறுப்பை உணர்ந்து உண்மை 
பேசவேண்டும்‌. தங்களுடைய வாயின்‌ 
வார்த்தைகளினால்‌ நீதிக்கு முக்கியத்துவம்‌ 
கொடுக்கவேண்டும்‌. நாம்‌ உள்ளதை 
உள்ளதென்றும்‌, இல்லாததை இல்லாதது 
என்றும்‌ செல்லவேண்டும்‌. நமக்கு 
தெரியாததை தெரிந்ததுபோல பேசக்கூடாது. 

பொய்யை உண்மையைப்போல 


ஜோடிக்கக்கூடாது. 

பொய்ச்சாட்சிக்காரன்‌ பொய்யை 
ஊதுகிறான்‌. பிறரிடத்தில்‌ லஞ்சம்‌ 
வாங்கிக்கொண்டு, உண்மைக்கு 
விரோதமாக சாட்சி சொல்லுகிறான்‌. 
இவனுடைய இருதயத்தில்‌ உண்மையில்லை. 
இவனுடைய நடத்தையில்‌ நேர்மையில்லை. 
இவனுடைய வார்த்தையில்‌ சத்தியமில்லை. 
இவன்‌ பொய்யை பேசினாலும்‌, அது 
உண்மையானது என்று சாதிப்பான்‌. 
தன்னுடைய சாதுரிய வார்த்தைகளினாலும்‌, 
விவாத திறமையினாலும்‌ எல்லோரையும்‌ 
ஏமாற்றிவிடுவான்‌. 


சாட்சிக்காரர்கள்‌ 
சொல்லக்கூடாது. 
பொய்சொல்லமாட்டான்‌. 
இருதயத்தில்‌ 


பரியாசக்காரன்‌ 


நீதி 1446 


நீதி 14:6. பரியாசக்காரன்‌ ஞானத்தைத்‌ 
தேடியும்‌ கண்டுபிடியான்‌; 
புத்தியுன்னவனுக்கோ அறிவு லேசாய்‌ 
வரும்‌. 





ழ்‌ நள 
யாய 


ல்‌ சிலர்‌ ஞானத்தைத்‌ தேடியும்‌ 
கண்டுபிடியாமலிருக்கிறார்கள்‌. 
பட்டன்கள்‌ நல்ல நோக்கத்தோடும்‌, 
நல்ல குறிக்கோளோடும்‌ ஞானத்தைத்‌ 
தேடுவதில்லை. இவர்கள்‌ பரியாசக்காரர்கள்‌. 


ஆலோசனைகளையும்‌, 
சொல்லும்போது. 
செவிகொடுக்கமாட்டார்கள்‌. 
பரியாசம்பண்‌ ணுவார்கள்‌ 


பரியாசக்காரனால்‌. ஞானத்தைக்‌ 
கண்டுபிடிக்க முடியாது. இவன்‌ எப்படித்தான்‌ 
ஞானத்தைத்‌ தேடினாலும்‌, இவனுக்கு 
ஞானம்‌ கிடைக்காது. ஞானத்தைக்‌ 
கண்டுபிடிக்கவேண்டுமென்றால்‌ இருதயத்தில்‌ 
சுத்தம்‌ இருக்கவேண்டும்‌. வார்த்தையில்‌ 
உண்மையிருக்கவேண்டும்‌. ஞானத்தை 
சரியாகப்‌ பயன்படுத்தவேண்டும்‌ என்னும்‌ 
வாஞ்சை இருக்கவேண்டும்‌. த்தில்‌ 


அவற்றிற்கு செவிகொடுத்து, 
தங்கள்‌ 

ஏற்றுக்கொள்‌ வேண்டும்‌. 
ஆலோசனைகளுக்குக்‌ 
அப்போதுதான்‌ ஞானத்தைக்‌ கண்டுபிடிக்க 
முடியும்‌. 


கீழ்ப்படியவேண்டும்‌. 


ட புத்தியுள்ளவனுக்கு அறிவு இலேசாய்‌ 
வரும்‌. இவனுடைய இருதயத்தில்‌: 
வஞ்சனையிருக்காது. இவனிடத்தில்‌ 
பி ஏமாற்றவேண்டும்‌ என்னும்‌ 

காணப்படாது. புத்தியுள்ளவன்‌ 

விரும்புவான்‌. 

கேட்டு அதன்‌ பிரகாரம்‌ 

நடந்துகொள்வான்‌.  இப்படிப்பட்டவன்தான்‌ 
ஞானத்தைக்‌ கண்டுபிடிப்பான்‌. 


மூடன்‌ 
நீதி 1447 


நீதி 14:7. மூடனுடைய முகத்துக்கு 
விலகிப்போ; அறிவுன்ன உதடுகளை 
அங்கே காணாய்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அவனுடைய 
விலகிப்போய்விடவேண்டும்‌. 

சகவாசம்‌ வைத்துக்கொள்ளக்கூடாது. 
மூடனிடத்தில்‌ அறிவும்‌ ஞானமும்‌ இருக்காது. 
அவனுடைய உதடுகள்‌ உண்மை பேராது. 
அவன்‌ துன்மார்க்கமாய்‌ யோசனைபண்ணி, 
தீயவார்த்தைகளைப்‌ பேசுவான்‌. 
மூடனிடத்தில்‌ அறிவுள்ள உதடுகளைக்‌ 
காணமுடியாது. மூடனோடு சம்பாஷணை 
பண்ணுவதினால்‌ நமக்கு ஒரு பிரயோஜனமும்‌ 
உண்டாகாது. வ தெளிந்த 
சிந்தனையில்லாமல்‌ முப்பத்திலிருப்பான்‌. 
வனர தவக்காலம்‌" 'கடடபிலிடுவான்‌. 
மூடனுடைய முகத்திற்கு விலகிப்போவது, 
ஞானமுள்ளவர்களுக்கு நலமானது. 


விவேகியின்‌ ஞானம்‌ 
நீதி 14:8 


நீதி 14:8. தன்‌ வழியைச்‌ 
சிந்தித்துக்கொள்வது. விவேகியின்‌ 
ஞானம்‌; மூடர்களுடைய வஞ்சனையோ 
மூடத்தனம்‌. 


கற்றுக்கொள்வதன்‌ மூலமாக நாம்‌ 
ஞானத்தைப்‌ பெற்றுக்கொள்கிறோம்‌. 
ஆனாலும்‌ தேவன்‌ நமக்குக்‌ கொடுக்கிற 
ஞானமே மெய்யான ஞானம்‌. இதுவே நமக்கு 
அதிக பிரயோஜனமுள்ளது. இது 
விவேகியின்‌ ஞானம்‌. நம்முடைய அன்றாட 
வாழ்க்கையில்‌ எப்படி ஜீவனம்பண்ண 
வேண்டும்‌ என்பதற்கு இந்த ஞானம்‌ 
நமக்கு ஆலோசனை சொல்லும்‌. இது நம்மை 
நீதியின்‌ பாதையில்‌ வழிநடத்தும்‌. நாம்‌ 
செய்ய வேண்டிய காரியங்களை நமக்கு 
ஞானமாய்த்‌ திட்டமிட்டுக்கொடுக்கும்‌. 





ழ்‌ நள 
யாய 


நம்முடைய வழிகளை. 
அறிந்திருக்கவேண்டும்‌. 
விஷயங்களில்‌ 


நிதானித்து அறிந்து 
கொள்ளவேண்டும்‌. ஒரு சிலர்‌ 
காரியங்களில்‌ அதிகமாய்‌ 
செலுத்துவார்கள்‌. தங்களைப்பற்றி சிறிதும்‌ 
சிந்தித்துப்‌ பார்க்கமாட்டார்கள்‌. தங்கள்மீது 
அக்கரை  காண்பிக்கமாட்டார்கள்‌. தன்‌ 
வழியை சிந்தித்துக்‌ கொள்வது விவேகியின்‌ 
ஞானம்‌. நாம்‌ எந்த வழியில்‌ போகிறோம்‌ 
என்பதையும்‌, நம்முடைய வழி எப்படிப்பட்டது. 
என்பதையும்‌, அதன்‌ முடிவு 
என்னவாயிருக்கும்‌ என்பதையும்‌ நாம்‌ 
அறிந்திருக்கவேண்டும்‌. அதைக்‌ குறித்த 
சிந்தனை நமக்குள்‌ நிரம்பியிருக்கவேண்டும்‌. 


மூடர்களிடத்தில்‌. 
இருக்கிறது. 
வஞ்சித்துவிடும்‌. மூடன்‌ தன்னைத்தானே 
வஞ்ித்துக்கொள்கிறான்‌ தன்னுடைய 
வழியை அவன்‌ அறிந்துகொள்வதில்லை. 
பிறருடைய ஆலோசனைகளை அவன்‌ 
கேட்பதில்லை. தான்‌ எந்த வழியில்‌ 
போனாலும்‌, அதுவே நல்ல வழி என்று 
அசட்டையாகயிருப்பான்‌. தன்னுடைய 
வழியைப்பற்றி சிந்தனையில்லாதவன்‌ பாதை 
மாறிப்போய்விடுவான்‌.  இப்படிப்பட்டவனால்‌ 
இலக்கை அடையமுடியாது. 


மூடத்தனம்‌. 
அது அவர்களை: 


மூடம்‌ 
நீதி 14:9 


நீதி 14:9. மூடர்‌ பாவத்தைக்குறித்தூப்‌ 
பரியாசம்‌ பண்ணுகிறார்கன்‌; 


நீதிமான்களூக்குன்னே தயை உண்டு. 
துன்மார்க்கருடைய 

கடினமாயிருக்கும்‌. இவர்கள்‌ தங்கள்‌ 
துன்மார்க்கத்தில்‌  பழகிப்போயிருப்பார்கள்‌. 
துன்மார்க்க சிந்தனையுள்ளவர்கள்‌ 
மூடத்தனமுள்ள மூடர்கள்‌. மூடர்‌ 
பாவத்தைக்குறித்து பரியாசம்பண்ணுகிறார்கள்‌. 
மற்றவர்களுடைய பாவத்தைக்‌ குறித்து. 
ஏளனம்பண்ணுவார்கள்‌. அதை பெரிதுபடுத்தி 
பேசுவார்கள்‌. இவர்களிடத்திலும்‌ பாவம்‌ 
இருக்கும்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மூடர்கள்‌ தங்களுடைய பாவத்தைக்‌ 
குறித்து சிந்தித்துப்‌ பார்ப்பதில்லை. அதை 
தங்களைவிட்டு நீக்குவதற்கு 
அக்கரை எடுத்துக்கொள்வதுமில்லை. 
க்‌ பாவத்தைக்குறித்து 
பின்க்‌ 
கிறிஸ்துவைக்குறித்தும்‌ அக்கரையிருக்காது 
தங்களுடைய பாவத்தைப்‌ 
பரியாசம்பண்ணுகிறவர்கள்‌ கிறிஸ்துவையும்‌ 
பரியாசம்பண்ணுவார்கள்‌. 


நீதிமான்கள்‌ 


யாருக்காவது தீங்கு, 
செய்துவிட்டால்‌. 


அதற்காக மனம்‌ 
வருந்துவார்கள்‌. மனந்திருந்துவார்கள்‌. 
தேவனுடைய சமுகத்தில்‌: தங்களுடைய 
பாவங்களை அறிக்கை செய்து, தேவனுடைய 
இரக்கத்தையும்‌, தயவையும்‌, 
பாவமன்னிப்பையும்‌ பெற்றுக்கொள்வார்கள்‌. 
நீதிமான்களுக்குள்ளே தமை உண்டு 
நீதிமான்கள்‌ பிறரை வஞ்சிக்கமாட்டார்கள்‌. 
பிறர்மீது, 'பொறாமைப்படமாட்டார்கள்‌. 
தங்களைப்போலவே எல்லோரும்‌. 
நன்றாமிருக்கவேண்டும்‌ என்னும்‌ நல்ல 

சிந்தனை அவர்களுக்குள்‌ இருக்கும்‌. 
நீதிமான்கள்‌ தங்களை நேசிப்பதுபோல 
பிறரையும்‌ நேசிப்பார்கள்‌. தங்களால்‌ செய்ய 
உதவிகளையும்‌ 
செய்வார்கள்‌. 
குழப்பத்திற்கும்‌, 
பிரயோஜனமுள்ளவர்கள்‌. 
மற்றவர்களுடைய பாவத்தைக்‌ 
பரியாசம்பண்ணாமல்‌, 
கரிசனையோடிருப்பார்கள்‌. 

அவர்களும்‌ மனந்திரும்பி 


யாராவது 

இவர்கள்‌ 

அக்கல்வி 

பிறருக்கு, 

உபத்திரவம்பண்ணுவார்கள்‌. நீதிமான்களோ 
பிறருக்கு உபகாரம்பண்ணுவார்கள்‌. 


இருதயத்தின்‌ கசப்பு 
நீதி 14:10 


14:10. 
க்திற்கே 


இருதயத்தின்‌ 
தெரியும்‌; 


கசப்பு. 
அதின்‌: 
அத்தியண்‌. 


நீதி 
இரு; 


உடத்தையாகான்‌. 





ழ்‌ நயனா நீதிமொழிக 
ராரா 


ஒவ்வொருவரும்‌ தன்னுடைய 
இருதயத்தின்‌ பாரத்தை அறிந்து 
வைத்திருப்பார்கள்‌. தங்களுடைய மனதின்‌ 
வேதனையைப்‌ புரிந்து வைத்திருப்பார்கள்‌. 
நம்முடைய ஆவி வியாகுலத்தோடும்‌, 
பாரத்தோடும்‌ இருக்கும்போது, அதன்‌ 

களை நாம்‌ அனுபவிக்கிறோம்‌. 
நம்முடைய இருதயத்தின்‌ கசப்பு, நம்முடைய 
இருநயத்திற்குத்நான்‌ தெரியும 

மற்றவர்கள்‌ வேதனைப்படும்போது நாம்‌ 
அவர்களைப்‌ பரியாசம்பண்ணக்கூடாது. 
அவர்களுடைய வேதனைகளை எளிதாக 
எடுத்துக்கொள்ளக்கூடாது. அவர்களுடைய 
வேதனையின்‌ பாரம்‌ அவர்களுக்குத்தான்‌ 


புலம்புவதை! 

வேதனையின்‌ பாரம்‌ ளக 
சிலருக்கு 
அளவுக்கு 
இருக்கும்‌. 
நமக்கு ட்‌ 1 - 8 த்‌ 
'வேதனைப்படுகிறவர்களுக்கு அது நன்றாய்த்‌ 
தெரியும்‌. 


ஒரு 
வெளியே சொல்ல முடியாத 
He ப முடியாத 
பிறருடைய 


பிறருடைய வருத்தத்தை நம்மால்‌ 
நீக்கிப்போடமுடியாது. பிறருடைய பாரத்தை 
நம்மால்‌ கீழே இறக்கி வைக்கவும்‌ முடியாது. 
ஒருவனுடைய இருதயத்தின்‌ மகிழ்ச்சிக்கு. 

அந்நியன்‌ உடந்தையாக. முடியாது. 
தேவனுடைய கிருபையாலும்‌ இரக்கத்தாலும்‌ 
மாத்திரமே நம்முடைய வருத்தத்தை நீக்க 
முடியும்‌. தேவனால்‌ மாத்திரமே நம்முடைய 
பாரத்தை நம்மைவிட்டு கீழே இறக்கி 
வைக்கமுடியும்‌ 


PROVERBS - COMMENTARY 


- விரிவுரை ப்பி 


ரிம்‌ 


ன்ப பாரம்‌ சுமக்கிறவர்கள்‌ 
எல்லோரும்‌ ம்முடைய கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்துவினிடத்தி்‌ வரலாம்‌. அவர்‌ 
நம்முடைய ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதலைக்‌ 
கொடுப்பார்‌. நம்முடைய இருதயத்திற்கு 
ஆறுதலையும்‌ சமாதானத்தையும்‌ 

ர்‌. இந்த சமாதானம்‌ நம்முடைய 
வருவதில்லை. இது 

கிருபையினாலும்‌, 

மனதுருக்கத்தினாலும்‌ 


வனுடைய கிருபைகளைப்‌ 
பெற்றுக்கொண்டவர்கள்‌, பாரத்தோடிருக்கிற 
மற்றவர்களுக்காக ஜெபம்பண்ண வேண்டும்‌. 
அவர்களுக்குத்‌ தேவையான ஆவிக்குரிய 

லோசனைகளையும்‌ புத்திமதிகளையும்‌ 
சொல்லவேண்டும்‌. அவர்களுடைய 
பாரத்தையும்‌, வருத்தத்தையும்‌ அதிகரிக்கச்‌ 


துன்மார்க்கனுடைய வீடு 
நீதி 14411 


தீதி 141, துன்மார்க்கனுடைய வீடு 
அழியும்‌; செம்மையான வனுடைய 


கூடாரமோ செழிக்கும்‌. 


நம்முடைய குடும்பத்தை 
நம்முடைய குடும்பம்‌ 
சாதாரண _ அந்தஸ்திலிருந்தாலும்‌, நாம்‌ 
நீதியுள்ளவர்களாகயிருக்க. வேண்டும்‌. 
வசனம்‌ நம்முடைய 
வாசம்பண்ணவேண்டும்‌. 
செம்மையானவனுடைய கூடாரம்‌ செழிக்கும்‌. 
கூடாரம்‌ ஓரிடத்திலிருந்து இன்னொரு 
இடத்திற்கு எடுத்துச்‌ செல்லக்கூடியது. இது 
நிலையான குட்டிடமல்‌ல ஆனாலும்‌ நாம்‌ 
நீதியுள்ளவர்களாயிருக்கும்போது, நம்முடைய 
கூடாரம்‌ செழிக்கும்‌. தேவனுடைய கிருபை 
நமக்கு நன்மை செய்யும்‌. 





i THEN 
ETT 


இஸ்ரவேல்‌. 
விரோதமாகவும்‌, 


புத்திரர்‌ மோசேக்கு 
ஆரோனுக்கு 
விரோதமாகவும்‌ முறுமுறுக்கிறார்கள்‌. 
ஆனாலும்‌ கர்த்தர்‌ தம்முடைய கிருபையும்‌. 
இரக்கமுமுள்ள வார்த்தைகளை அவர்களுக்கு 
சொல்லுகிறார்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
கிருபையினால்‌. வனாந்தரத்தில்‌ 
பிரயாணம்பண்ணுகிற இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
எல்லோரையும்‌ குறைவில்லாமல்‌ திருப்தியாய்ப்‌ 
'போஷிப்பதாக வாக்குப்பண்ணுகிறார்‌. 


மோசேக்கு விரோதமாக முறுமுறுக்கும்போது, 
அவர்‌ சோர்ந்துபோய்விடக்கூடாது.. கர்த்தர்‌ 
தங்களை கைவிட்டுவிட்டாரோ என்று 
நினைத்து மோசே பயப்படக்கூடாது. மோசே 
கர்த்தரை 'சந்தேகப்படக்கூடாது. 
வனாந்தரத்திலே இஸ்ரவேல்‌ புத்திரரோடு 
கூடமிருப்பதற்கு, பதிலாக, எகிப்து 
தேசத்திலே தனியாகமிருந்தால்‌ தனக்கு 
மா 


நலமாயிருக்கும்‌. என்று 


நினைக்கக்கூடாது. 


இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ மோசேக்கு 
விரோதமாக முறுமுறுக்கும்போது, கர்த்தர்‌ 
அவர்களுடைய முறுமுறப்பை கவனித்துக்‌ 
கேட்கிறார்‌ இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
முறுமுறுத்தாலும்‌, கர்த்தர்‌ அவர்கள்மீது 
கிருபையுள்ளவராயிருக்கிறார்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய மனதின்‌ விருப்பத்தையும்‌, 
திட்டத்தையும்‌ மோசேக்கு வெளிப்படுத்துகிறார்‌. 


கர்த்தர்‌ மோசேயை நோக்கி, “நான்‌ 
உங்களுக்கு வானத்திலிருந்து அப்பம்‌. 
வருஷிக்கப்பண்ணுவேன்‌: ஜனங்கள்‌ போய்‌, 
ஒவ்வொரு நாளுக்கு வேண்டியதை 
ஒவ்வொரு நாளிலும்‌ சேர்த்துக்‌ கொள்ள 
வேண்டும்‌; அதினால்‌ அவர்கள்‌ என்‌ 
நியாயப்பிரமாணத்தின்படி. நடப்பார்களோ 
நடக்கமாட்டார்களோ என்று அவர்களைச்‌ 

ந 16:4) என்று 


தம்முடைய 
நடக்கிறார்களா 
கர்த்தர்‌ சோதித்து 


நியாயப்பிரமாணத்தின்படி 
என்பதையெல்லாம்‌ 
பார்க்க விரும்புகிறார்‌. 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ 
போஜனத்தைக்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 


வைக்கவேண்டும்‌. 


தங்களுடைய அன்றாட 

கொடுப்பார்‌ என்று 
கர்த்தர்மீது நம்பிக்கை 
கர்த்தர்‌ ஒவ்வொரு: 
நாளும்‌ தங்களை போவிப்பார்‌ 
என்று நம்பிக்கை யோடிருக்கவேண்டும்‌. 
இன்றையதினத்திலே தங்களைப்‌ போலிக்கிற 
கர்த்தர்‌, நாளைய தினத்திலும்‌ தங்களைப்‌ 
போஷிப்பார்‌ என்று இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
கர்த்தர்மீது நம்பிக்கை வைக்கவேண்டும்‌. 

இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ தமக்கு 
உண்மையுள்ளவர்களாயிருப்பார்களா 
என்பதையும்‌, தம்மை  சேவிப்பார்களா 
என்பதையும்‌ கர்த்தர்‌ சோதித்து அறிய 
விரும்புகிறார்‌. அவர்கள்‌ எல்லா 
சூழ்நிலைகளிலும்‌ கர்த்தர்மீது நம்பிக்கை 
ய்‌ 

4 நிப்டந்தை 
மோசேக்கு  வெளப்பு்துிறார கர்த்தர்‌ 
வாரத்தில்‌ ஆறுநாட்களுக்கு அவர்களுக்கு 
வானத்திலிருந்து அப்பம்‌ வருவிக்கப்‌ 
பண்ணுவார்‌. ஏழாவது நாளில்‌ அவர்‌ 
வானத்திலிருந்து அப்பம்‌ வருவிக்கப்‌ 
பண்ணமாட்டார்‌. கர்த்தர்‌ ஏழாம்‌ நாளிலே 
அப்பத்தை வருஷிக்கப்பண்ணாவிட்டாலும்‌, 
அந்த நாளிலே அவர்களை பட்டினியாகவும்‌ 
விடமாட்டார்‌. கர்த்தர்‌ அவர்களை ஏழாம்‌. 


நாளிலும்‌ போஷிப்பார்‌ 


“ மர்கதெததப்பரககதம்‌ 
சேர்த்து, அதை 
பண்ணிவைக்கக்கடவர்கள்‌" 
என்று சொல்லுகிறார்‌. இஸ்ரவேல்‌. 
ஆறாம்‌ நாளிலில்‌ சேர்த்ததை, 
ஏழாம்‌ நாளில்‌ புசிக்கவேண்டும்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய 
மோசேக்கு சொல்லுகிறார்‌. மோசேயும்‌ 
ஆரோனும்‌, கர்த்தருடைய திட்டத்தை 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு சொல்லுகிறார்கள்‌. 
மோசேயும்‌ ஆரோனும்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ எல்லாரையும்‌ நோக்கி, “கர்த்தர்‌ 
உங்களை எகிப்து தேசத்திலிருந்து 
புறப்படப்பண்ணினவர்‌ என்பதைச்‌ 
சாயங்காலத்தில்‌ அறிவீர்கள்‌: 
விடியற்காலத்தில்‌ கர்த்தருடைய மகிமையையும்‌ 
காண்பீர்கள்‌: கர்த்தருக்கு விரோதமான 
உங்கள்‌ முறுமுறுப்புகளை அவர்‌ கேட்டார்‌; 
நீங்கள்‌ எங்களுக்கு விரோதமாய்‌ 
முறுமுறுக்கிறதற்கு நாங்கள்‌ எம்மாத்திரம்‌” 
(யாத்‌ 16:57) என்று சொல்லுகிறார்கள்‌. 


திட்டத்தை 





ழ்‌ ளா 
யாய 


துன்மார்க்கனிடத்தில்‌ 
இவனிடத்தில்‌ நற்குணமில்லை. 


பிறருக்கு தீங்கு செய்கிறான்‌. பிறருடைய 


துன்மார்க்கனுடைய வீடு 
செழித்திருக்காது. அது நிலைத்திருக்காது. 
அது அழிந்துபோகும்‌. துன்மார்க்கனிடத்தில்‌ 
'தேவனுடைய ஞானமும்‌ புத்தியும்‌ இருக்காது. 
இவன்‌ மதிமீனன்‌. இவனுடைய 
சிந்தனைகளும்‌, வார்த்தைகளும்‌, 
கிரியைகளும்‌ மதியீனமாயிருக்கும்‌. 
புத்தியில்லாதவன்‌ மணலின்மீது தன்‌ 
வீட்டைக்கட்டுவான்‌. இவனுடைய 
வீட்டின்மீது பெருவெள்ளமும்‌, பெருங்காற்றும்‌ 
மோதும்போது, இவனுடைய வீடு 
அழிந்துபோகும்‌. 


மனுஷனுக்குச்‌ செம்மையாய்த்‌ 
தோன்றுகிற வழி 
நீதி 14:12 


நீதி 14412. 
செம்மையாய்த்‌ 


க்குச்‌. 
வழி 
உண்டு; அதின்‌ முடிவோ மரண வழிகள்‌. 


மனுஷனு. 
தோன்றுகிற 


நம்மிடத்தில்‌ தேவனுடைய சிந்தனை 
நிரம்பியிருக்கவேண்டும்‌. 
விருப்பமும்‌ நம்முடைய 
ஒன்றாமிருக்கவேண்டும்‌. 
சுயஇஷ்டத்தின்‌ பிரகாரம்‌ சிந்தித்து, 
செயல்படும்போது, நமக்கு ஒரு நன்மையும்‌ 
உண்டாகாது. ஒரு சிலர்‌ தங்களுடைய 
வாழ்க்கையில்‌ தாறுமாறாக ஜீவிப்பார்கள்‌. 
போகும்‌ வழிகளைப்பற்றி 
அக்கரையில்லாதவர்களாகவும்‌, 
'கவனயில்லாதவர்களாகவும்‌ இருப்பார்கள்‌. 
இப்படிப்பட்வர்களிடத்தில்‌ தேவனுடைய 
ஞானமும்‌ புத்தியும்‌ இருக்காது. 
துன்மார்க்கனுக்கு அவனுடைய 
மாம்சத்தின்‌ இச்சையே பிரதான விருப்பம்‌. 
அதை நிறைவேற்றுவதற்காக அவன்‌ எதை 
வேண்டுமானாலும்‌ செய்கிறான்‌. 
'துன்மார்க்கசான பாதையில்‌ நடக்கிறான்‌. 
அநீதியின்பாதை கூட அவனுக்கு 
செம்மையான பாதையாகத்‌ தெரிகிறது. தான்‌ 
போகிற பாவமான பாதை சரியான 
பாதைதான்‌ ன்று துன்மார்க்கன்‌ 
தனக்குத்தானே நினைத்துக்கொள்கிறான்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஸ்லாம்‌. மனுஷனுக்கு 

செம்மையாய்த்‌ தோன்றுகிற வழிகள்‌. இவை 

தேவனுக்கு பிரியமான வழிகளா என்பதை 

நாம்‌ சிந்தித்துப்‌ பார்க்கவேண்டும்‌. 

தேவனாகிய கர்த்தர்‌ நம்முடைய 

விருப்பத்திற்கு ஒத்துவரவேண்டுமென்று நாம்‌ 

கர்த்தருடைய 

தான்‌ ஒத்துப்போக 

வார்த்தைக்கும்‌, 

சித்தத்திற்கும்‌ நாம்‌ தான்‌ கீழ்ப்படியவேண்டும்‌. 

துன்மார்க்கர்‌ 
ஜீவிக்கிறார்கள்‌. 


மாய்மாலமாய்‌ 
இவர்களிடத்தில்‌ 
உண்மையிருக்காது. சபையிலும்‌ ஒரு சிலர்‌ 
மாய்மாலம்‌ பண்ணுகிறார்கள்‌. தங்களிடத்தில்‌ 
பக்தியிருப்பதுபோல வேஷம்‌ போடுகிறார்கள்‌. 
தங்களுடைய கண்களை மூடிக்கொண்டு 
ஏதோ ஒரு பாதையில்‌ நடக்கிறார்கள்‌. 
தாங்கள்‌ நடக்கிற பாதை சரியான பாதை 
என்று தங்களுக்குள்ளே 
தீர்மானம்பண்ணுகிறார்கள்‌. இந்தப்‌ பாதை 
பரலோகத்திற்குத்‌ தங்களைத்‌ அழைத்துச்‌ 
செல்லும்‌ என்று கற்பனை பண்ணுகிறார்கள்‌. 


கர்த்தருக்குப்‌ பிரியமான பாதையே 
சரியான பாதை நீதியின்‌ பாதையே 
செம்மையான பாதை. அது மாத்திரமே நம்மை 
பரலோகத்திற்கு வழிநடத்திச்‌ செல்லும, 
மனுஷருடைய சுயகற்பனையின்‌ 
பாதைகளெல்லாம்‌. செம்மையான 
பாதைகளல்ல. அதில்‌ நாம்‌ எவ்வளவு தூரம்‌ 
போனாலும்‌, முடிவில்‌ நமக்கு அழிவு 
நியமிக்கப்பட்டிருக்கிறது. 
செம்மையாய்த்‌ தோன்றுகிற 
மரண வழிகள்‌ 
போனால்‌ ம்‌ 
ஜீவவழியில்‌ போனால்தான்‌ 
பெற்றுக்கொள்ளமுடியும்‌ 
தங்களுடைய 
குயகற்பனைகளினால்‌ தங்களைத்‌ தாங்களே 
வஞ்சித்துக்கொள்கிறார்கள்‌. தங்களை 
தாங்களே வஞ்சித்துக்கொள்கிறவர்கள்‌ 
முடிவில்‌ தங்களைத்‌ தாங்களே 
இழுத்துப்போடுகிறார்கள்‌. 


நகைப்பு 
நீதி 14:13 


நீதி 1438. நகைப்பிலூம்‌ மனதுக்குத்‌ 
துக்கமுண்டு; அத்த மகிழ்ச்சியின்‌ முடிவு 
ட்‌ 





ழ்‌ நயனா 
யாய 


பாவிகள்‌ சந்தோஷமாய்‌ பாவம்‌ 
செய்கிறார்கள்‌. பாவத்தின்‌ சம்பளம்‌ மரணம்‌ 
என்பதை 'அறியாதிருக்கிறார்கள்‌. 
பாவிகளுக்கு துன்பங்களும்‌, வேதனைகளும்‌, 
வருத்தங்களும்‌ வரும்‌. அப்போது 
அவர்களுடைய பாலங்கள்‌ அவர்களுக்கு 
உணர்த்தப்படும்‌. தங்களுடைய துக்கத்தைப்‌ 
போக்குவதற்காக, உலகப்பிரகாரமான 


கர்த்தரால்‌ மாத்திரமே 
நம்முடைய பாவங்களை மன்னிக்க முடியும்‌. 
அவரால்‌ மாத்திரமே நம்முடைய துக்கங்களை 
சந்தோஷமாய்‌ மாற்ற முடியும்‌. 


பிரயாசங்களெல்லாம்‌ 

முள்ளை. மனுஷன்‌ 
வதன்‌ சந்தோஷப்படுத்துவதற்கு, 
தனக்குத்தெரிந்த வழிகளை 
கைக்கொள்கிறான்‌. 
துக்கத்தை எப்படியாவது 
வேண்டுமென்று 
அவனுடைய 
கிடைப்பதுபோல ஆனாலும்‌ 
அவனுக்கு மெய்யான பலன்‌ கிடைக்காது. 
தன்னுடைய  சுயமுயற்சிமினால்‌ மனுஷன்‌ 
சந்தோஷமாயிருந்தாலும்‌, - 
இருதயத்தின்‌ மையத்தில்‌ 
பாரமும்‌ இருக்கும்‌. ஷன்‌ 
வெளிப்பார்வைக்கு சந்தோஷமாயிருந்தாலும்‌. 
அவனுடைய மனச்சாட்சி துக்கமாயிருக்கும்‌. 


"இஸ்ரவேலை, மகிழ்ச்சியாயிராதே; மற்ற 
ஜனங்களைப்போல்‌ களிகூராதே; உன்‌ 
தேலனைவிட்டு நீ சோரம்போனாய்‌: தானியம்‌ 
போரடிக்கிற சகல களங்களிலும்‌ 
பணையத்தை நாடுகிறாய்‌. தானியக்களமும்‌ 
திராட்சத்தொட்டியும்‌ அவர்களைப்‌ 
பிழைப்பூட்டுவதில்லை;: அவர்களுக்குத்‌ 
திராட்சரசம்‌ ஒழிந்துபோகும்‌" (ஓசி 9:12). 


ன்‌ ர ட பண்ட்‌ 
சந்தோஷமோ மெய்யான சந்தோஷம்‌. இந்த 
சந்தோஷம்‌ கர்த்தரால்‌ உண்டாகிற 
சந்தோஷம்‌ நம்முடைய 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆத்துமாவிலிருந்து பொங்கி 
சந்தோஷம்‌. கர்த்தர்‌ நமக்கு 
கொடுக்கும்போது, நம்முடைய உள்ளான 
இருதயம்‌ சந்தோஷப்பட்டு களிகூரும்‌. 
துன்மார்க்கருடைய சந்தோஷம்‌ 
வாயில்தான்‌ இருக்கும்‌. நாங்கள்‌ 
சந்தோஷமாகமிருப்பதுபோல நடிப்பார்கள்‌. 
சத்தமாக சிரிப்பார்கள்‌. "ஆனாலும்‌ 
இவர்களுடைய இருநயமோ துக்கத்தாலும்‌ 
வருத்தத்தாலும்‌ நிரம்பியிருக்கும்‌. 
மனுஷனுடைய  நகைப்பிலும்‌ மனதிற்கு 
துக்கமுண்டு. அந்த மகிழ்ச்சியின்‌ 
முடிவு சஞ்சலம்‌. 


நட மு, 
சந்தோஷத்தைக்‌ 


பின்வாங்கும்‌ இருதயமுன்ன வன்‌ 
நீதி 1404 


நீதி 14414. பின்வாங்கும்‌ 
இருதயமுன்னவன்‌ தன்‌ வழிகளிலேயும்‌, 
நல்ல்‌ மனுஷனோ தன்னிலே தானும்‌ 
திருப்தியடைவான்‌. 


யமுள்ளவன்‌ 
சர்க்க ான்‌ 

வார்த்தைகளை அசட்டை 

கர்த்தருடைய வழியில்‌ 

நடக்காமல்‌ தன்னுடைய சுயவழிகளில்‌ 
நடப்பான்‌. தான்‌ போகும்‌ பாதைதான்‌ சரியான 
பாதை என்று தனக்குள்ளே 
நினைத்துக்கொண்டு, இறுமாப்பாயிருப்பான்‌. 


மார்க்கனுக்‌ 
கனம்‌ காட இனன்‌ பந்த 
சகித்துக்கொள்ள முடியாது. பாடுகளை 
அனுபவிக்க பயப்படுவான்‌. குறுக்குவழியில்‌ 
ஏதாவது நிம்மதியும்‌, ஆறுதலும்‌, சந்தோஷமும்‌ 
கிடைக்குமா என்று தேடிப்பார்ப்பான்‌. 
இதற்காக கோணலான வழிகளிலும்‌, 
தாறுமாறான வழிகளிலும்‌ நடப்பான்‌. 
மாறுபாடான வழிகள்‌ கர்த்தருக்குப்‌ 
பிரியமில்லாத வழிகள்‌. ஆனால்‌ 
பின்வாங்கும்‌ இருதயமுள்ள துன்மார்க்கனோ 
தன்‌ வழிகளிலே திருப்தியடைவான்‌. இந்த 
திருப்தி இவனுக்கு நிலைக்காது. இவனுக்கு 
சீக்கிரத்தில்‌ அழிவு வரும்‌. 





ழ்‌ நள 
யாய 


துன்மார்க்கன்‌ திருந்தமாட்டான்‌. 
தன்னுடைய அசுத்தத்தை சுத்தப்படுத்த எந்த 
முயற்சியும்‌ மேற்கொள்ளமாட்டான்‌. 
அசுத்தமாயிருக்கிறவன்‌. ன்னும்‌ அதிக 
அசுத்தமாவான்‌. கர்த்தருடைய ஆவியானவர்‌ 
இப்படிப்பட்டவர்களோடு. எப்போதும்‌: 
போராடுவதில்லை. துன்மார்க்கரும்‌ 
கர்த்தருடைய உதவியை நாடுவதில்லை. 
இதனால்‌ துன்மார்க்கருடைய ஜீவியத்தில்‌ 
பாவம்‌ நிரம்பி வழிகிறது. 
திருப்தியோடிருப்பான்‌. 
நடப்பிக்கிற எல்லா 

சந்தோஷமாய்‌ 


அ அரசி 
தேவன்‌ தன்னிடத்தில்‌ 
கிரியைகளையும்‌ 
ஏற்றுக்கொள்வான்‌. கர்த்தர்‌ கொடுக்கிற. 
கிருபைகளையும்‌ ஆசீர்வாதங்களையும்‌ 
பயபக்தியோடும்‌, நன்றியுள்ள இருதயத்தோடும்‌ 
பெற்றுக்கொள்வான்‌. தனக்கு தேவனுடைய 
கிருபை இன்னும்‌ தேவை என்பதை 
உணர்ந்து நல்ல மனுஷன்‌ தேவனுடைய 
பாதபடியில்‌ அமர்ந்திருப்பான்‌. 


துன்மார்க்கனுக்கு எவ்வளவுதான்‌ 
கஷ்டங்களும்‌, பாடுகளும்‌, வேதனைகளும்‌, 
உபத்திரவங்களும்‌ வந்தாலும்‌ அவர்கள்‌ 
தங்கள்‌ பாவத்தைவிட்டு 
விலகிவரமாட்டார்கள்‌. மனந்திரும்ப 
மாட்டார்கள்‌. நரகத்திற்குப்போகும்‌ 
வரையிலும்‌... அதிகமதிகமாய்‌ பாவம்‌ 
செய்துகொண்டேயிருப்பார்கள்‌ 
நன்மை செய்வான்‌. 
பயைப்‌ 
பெற்றுக்கொள்வான்‌. தான்‌ பரலோகத்திற்குப்‌ 
போகும்‌ வரையிலும்‌, தேவனுடைய 
கிருபையை இன்னும்‌ அதிகமதிகமாய்‌ 
பெற்றுக்கொள்ள வேண்டுமென்று 
நினைப்பான்‌. 


பேதையானவன்‌ 


நீதி 1445 


நீதி 1415. பேதையானவன்‌ எத்த 
வார்த்தையையும்‌ நம்புவான்‌; 
விவேகியோ தன்‌  நடையின்மேல்‌ 
கவனமாயிருக்கிறான்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஒரு சிலர்‌ வதந்திகளை நம்புவார்கள்‌. 
இவர்களுக்கு உண்மைக்கும்‌ வதந்திக்கும்‌ 
வித்தியாசம்‌. காணத்தெரியாது. 
இப்படிப்பட்டவர்கள்‌ பேதையானவர்கள்‌. 
இவர்கள்‌ எந்த வார்த்தையையும்‌ 
நம்புவார்கள்‌. இவர்களுடைய நம்பிக்கை 
தேவன்மீது இருக்காது. மனுஷர்‌ சொல்லுகிற 
வார்த்தையின்மீது நம்பிக்கை இருக்கும்‌. ஒரு 
சிலர்‌ தங்களுடைய உண்மையான சுபாவத்தை 
மறைத்து, மாய்மாலம்பண்ணி, தங்களை 
பெரியவர்கள்போல காண்பித்தால்‌, அதுதான்‌ 
உண்மையென்று இவர்கள்‌ நம்பிவிடுவார்கள்‌. 
இவர்களை எல்லோரும்‌ எளிதாக 
ஏமாற்றிவிடுவார்கள்‌. 


விவேகி 

கவனமாயிருக்கிறான்‌. 

வார்த்தைகளையும்‌ ஆராய்ந்து பார்க்கிறான்‌. 
உண்மைக்கும்‌ பொய்க்கும்‌ வித்தியாசம்‌. 
காண்கிறான்‌. நீதியையும்‌ அநீதியையும்‌ 
வேறுபிரிக்கிறான்‌. கர்த்தருடைய 
வார்த்தைகளை முழுமையாய்‌ நம்பவேண்டும்‌. 
இது விசுவாசம்‌. அதே வேளையில்‌: 
மனுஒருடைய வார்த்தைகளை நிதானித்து 
பார்க்கவேண்டும்‌. இது விவேகம்‌. சோதித்துப்‌ 
பார்த்த பின்பு நம்புவது விவேகியின்‌ குணம்‌. 


ஞானமுன்னவன்‌ 
நீதி 14:16 
நீதி 14:16. ஞானமுன்னவன்‌ பயந்து 
தீமைக்கு விலகுகிறான்‌;. 
மதியினனோ மூர்க்கங்கொண்டு. 
துணிகரமாயிருக்கிறான்‌.. 


ம்மிடத்தில்‌ 
இருக்கவேண்டும்‌. 
பயபக்தியாய்‌ 
ஞானமுள்ளவன்‌. 
விலகுகிறான்‌. 
அகுத்தமானது எல்லாவற்றிற்கும்‌ 
ஜீவிப்பான்‌. தீமையைவிட்டு 
மெய்யான ஞானம்‌. தீமையில்‌ ஆபத்து 
உண்டு. பாவத்திற்குத்‌ தண்டனை உண்டு. 
நாம்‌ துணிகரமாய்ப்‌ பாவம்‌ செய்யக்கூடாது. 
பாவம்‌ செய்தால்‌. கர்த்தர்‌ நம்மைத்‌ 
தண்டிப்பார்‌ என்னும்‌ பயம்‌ நமக்குள்‌ 
இருக்கவேண்டும்‌. 


பரிகத்தமான பயம்‌ 
நாம்‌ கர்த்தரிடத்தில்‌ 
ஜீவிக்கவேண்டும்‌. 
பயந்து தீமைக்கு 
ஞானமுள்ளவன்‌. 
விலகியே 
விலகுவதே. 





ழ்‌ நள 
யாய 


ஒருவேளை நாம்‌ பாவத்தின்‌ வாசல்‌ 
வரையில்‌ வந்துவிட்டாலும்‌, அதற்குள்ளே 
பிரவேசித்தால்‌, நமக்கு வரப்போகும்‌ 
தண்டனையையும்‌, அழிவையும்‌ நினைத்துப்‌ 
பயப்படவேண்டும்‌. இது பரிசுத்தமான பயம்‌. 
தேவனுக்கு பயப்படுவது கோழைத்தனமல்ல. 
தேவனுடைய நீதிக்குப்‌ பயப்படுவதுதான்‌. 
நமக்கு பெலன்‌. 
மதியீனனிடத்தில்‌ இருக்காது 
வன்‌ மூர்க்கம்‌ ண்டு 
துணிகாமாயிருப்பா்‌, சின்‌ 
ஆபத்துக்களை மதியீனனுக்கு எச்‌ 
சொன்னாலும்‌, 
வார்த்தைகளுக்கு செவிகொடுக்கமாட்டான்‌. 
தனக்கு சொல்லப்படும்‌ ஆவிக்குரிய 
ஆலோசனைகளையும்‌, புத்திமதிகளையும்‌ 
அசட்டைபண்ணிவிடுவான்‌. தான்‌ 
எப்படிப்பட்ட பாவங்களை செய்தாலும்‌, 
கர்த்தர்‌ தன்னை கண்டுகொள்ளமாட்டார்‌ 
என்றும்‌, கர்த்தர்‌ தன்னை 
தண்டிக்கமாட்டார்‌ என்றும்‌ தன்னுடைய 


சனிக்‌ 


தண்டனைக்குத்‌ தப்பிக்கமாட்டான்‌ 


முற்கோபி 
நீதி 1417 


நீதி 1407. முற்கோபி மதிகேட்டைச்‌ 
செய்வான்‌; துப்ச்சித்தனைக்காரன்‌ 


வெறுக்கப்படுவான்‌. 


க்‌ 
ரன மாது சீக்கிரத்தில்‌ ட ணி 
வசப்பட்டுவிடுவார்கள்‌. சிறிய 
காரியத்திற்குக்கூட கோபப்படுவார்கள்‌. 
இவர்கள்‌ முற்கோபமுள்ளவர்கள்‌. முற்கோபி 
மதிகேட்டை செய்கிறான்‌. இவனுடைய 
சிந்தனையில்‌ தடுமாற்றம்‌ இருக்கும்‌. 
இவனுடைய இருதயம்‌ தெளிவில்லாமல்‌: 
குழப்பத்திலிருக்கும்‌. தான்‌ ஒரு மதிகேடன்‌ 
என்பது இவனுடைய முற்கோபத்தினால்‌. 
ப்படும்‌. னால்‌ தன்னுடைய 
கோபத்தையும்‌ அடக்க முடியாது. தன்னுடைய 
மதிகேட்டையும்‌ அடக்க முடியாது. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சிலருடைய இருதயம்‌ அசுத்தம்‌ 
நிரம்பியதாகயிருக்கும்‌. இவர்களுடைய 
சிந்தனையிலும்‌ பரிசுத்தம்‌ இருக்காது. 
யாருக்கும்‌ நன்மை 
விரும்பமாட்டார்கள்‌. 
தர்ச்சிந்தனைக்காரர்கள்‌. 
தங்களுக்கு யாராவது தீங்கு செய்துவிட்டால்‌, 
அதை சகித்துக்கொள்ளமாட்டார்கள்‌. 
அவர்களை உடனே பழிவாங்கவேண்டுமென்று 
துர்ச்சிந்தனை. யோடிருப்பார்கள்‌. 
துர்ச்சிந்தனைக்காரனை யாரும்‌ 
விரும்பமாட்டார்கள்‌. எல்லோரும்‌ இவனை 
வெறுப்பார்கள்‌. 


ள்ளவன்‌. சாதாரண 
காரியத்திற்கும்‌. கோய்ட்டு, தன்னுடைய 
மதிமேப்டை வெளிப்படுத்துகிறான்‌. 
தன்னைத்தானே  அவமானப்படுத்துகிறான்‌. 
தன்னுடைய 
தான்‌ கோபப்பட்டதற்காக 
தர்ச்சிந்தனைக்காரன்‌ 
குணமுள்ளவன்‌. 

துர்ச்சிந்தனை வெளிப்படாமல்‌, 


மதிகேடு வெளிப்படும்போது, 
வருத்தப்படுவான்‌. 


எதுவும்‌ 
துர்ச்சிந்தனைக்காரனுடைய 

எண்ணமோ அநேகருக்கு தீங்கு செய்யும்‌. 
இவன்‌ ஆபத்தானவன்‌. 


பேதையர்‌ 


நீதி 1418 


நீதி 14:18. பேதையர்‌ புத்தியினத்தைச்‌ 
சுதந்தரிக்கிறார்கன்‌; விவேகிகளோ 


அறிவினால்‌ முடி.ட்டப்படுகிறார்கன்‌. 


பாவம்‌ அதை செய்கிற பாவிகளுக்கு 
இலர்சையையும்‌ அவமானத்தையும்‌. 
கொடுக்கும்‌. பேதையர்‌ பேதமையை 
விரும்புகிறார்கள்‌. மனுஷருடைய 
பேதமையினால்‌ அவர்களுக்கு ஒரு 
பிரயோஜனமும்‌ உண்டாகாது. 
புத்திமீனத்தை சுதந்தரிப்பார்கள்‌. 
தங்களைப்பற்றி 
நினைத்துக்கொள்வார்கள்‌. 
நினைப்பு புத்திமீனமாகவே. "ரகம்‌ 
இவர்களுடைய சிந்தனைகளும்‌, 
செய்கைகளும்‌, வார்த்தைகளும்‌ 
|த்திமீனமாகவே இருக்கும்‌. 





ழ்‌ நள 
யாய 


நல்ல மதிப்பைக்‌ கொடுக்கும்‌. 
நம்முடைய தலைகளில்‌ 

சூட்டப்பட்டு, நமக்கு அலங்காரமாயிருக்கும்‌. 
ஞானம்‌ தன்னுடைய பிள்ளைகளினால்‌. 
நியாயமுள்ளது என்று தீர்க்கப்படும்‌. 
அவர்களால்‌ ப்‌ 
ஞானத்திற்கு எப்போதுமே மதிப்பு உண்டு. 


விவேகிகள்‌ விவேகமாக பேசுவார்கள்‌. 
விவேகமாக சிந்திப்பார்கள்‌. விவேகமாக 
கிரியை நடப்பிப்பார்கள்‌. நம்மிடத்தில்‌ ஞானம்‌. 
குறைவாகயிருக்குமென்‌ றால்‌, அதை 
கர்த்தரிடத்தில்‌ கேட்டுப்‌ பெற்றுக்‌ 
கொள்ளவேண்டும்‌. 


தீயோர்‌ 
நீதி 14419 


நீதி 1408. 
முன்பாகவும்‌, 
தீதிமான்‌களுடைய 
குனிவதுண்டு. 


துன்மார்க்கர்‌ செழித்திருக்கமாட்டார்கள்‌. 
அவர்களுடைய ஐசுவரியமும்‌, ஆஸ்தியும்‌, 
சம்பத்தும்‌ அழிந்துபோகும்‌. துன்மார்க்கர்‌ 
தாழ்த்தப்படுவார்கள்‌. தீயோர்‌ ஆரம்பத்தில்‌ 
செழித்திருப்பதுபோல தெரியும்‌. "ஆனால்‌. 
அவர்களுக்கு செழிப்பு நிலைத்திருக்காது. 
அவர்கள்‌ தாழ்த்தப்பட்டு 
போய்விடுவார்கள்‌. 


தீயோர்‌ நல்லோருக்கு. 
துன்மார்க்கர்‌ 


வாசற்படிகளிலும்‌ 


தங்களிடத்திலுள்ள 
சம்பத்தையும்‌ 
மாட்டார்கள்‌. 


பிரகாரம்‌ ற்றை 

பாவத்தில்‌ விழுந்தலிடுவா்கள்‌. 

தாழ்ச்சி வரும்‌. நல்லோருக்கு உயர்வு வரும்‌. 
தீயோர்‌ நல்லோருக்கு முன்பாக தாழ்ந்து, 
குனிவார்கள்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ நீதிமான்களை 
ஆசீர்வதிக்கிறார்‌. கர்த்தருடைய ஆசீர்வாதமே 
மெய்யான ஐசுவரியம்‌. நீதிமான்கள்‌ 
செழித்திருப்பார்கள்‌. தங்களிடத்திலுள்ள 
ஐகுவரியங்களை தேவைப்படுகிறவர்களுக்குக்‌ 
கொடுத்து உதலிசெய்வார்கள்‌. கர்த்தர்‌ 
நல்லோருக்கும்‌ தீயோருக்கும்‌ மழையைக்‌ 
கொடுப்பதுபோல, நீதிமான்களும்‌, பாரபட்சம்‌ 
பார்க்காமல்‌, தேவைப்படுகிற 
எல்லோருக்குமே, தங்களால்‌ முடிந்த எல்லா 
உதவிகளையும்‌ செய்வார்கள்‌. 


கர்த்தர்‌ நமக்கு ஜீவனைக்‌ 
கொடுக்கும்போது. நாம்‌ ஜீவாதாரத்தைக்‌ 
கொடுக்க மறுக்கக்கூடாது. மற்றவர்களுக்கு 
நம்முடைய உதவி தேவைப்படும்போது, 
நம்மிடத்தில்‌ உதவிசெய்யக்கூடிய 
திராணியிருக்கும்போது, அந்த உதவியை 
அவர்களுக்கு செய்யாமலிருந்துவிடக்கூடாது. 
ஏ க்கு இரங்குகிறன்‌ கர்த்தருக்கு. 
கடன்‌ கொடுக்கிறான்‌. கர்த்தர்‌ தாம்‌ பட்ட 
கடனை திரும்பச்‌ செலுத்துவார்‌. 
நீதிமான்களை ஆசீர்வதிப்பார்‌ 
துன்மார்க்கரோ தங்களுக்கும்‌ 
பிரயோஜனமில்லாமல்‌, மற்றவர்களுக்கும்‌ 
பிரயோஜனமில்லாமல்‌ ஜீவிப்பார்கள்‌. 
இவர்கள்‌ எல்லோருக்கும்‌ உபத்திரவம்‌ 
மாத்திரமே செய்வார்கள்‌. யாருக்கும்‌. 
உபகாரம்‌ பண்ணமாட்டார்கள்‌. இப்படிப்பட்ட 
துன்மார்க்கர்‌ தாழ்த்தப்படுவார்கள்‌. 
ஒன்றுமில்லாமல்‌. வெறுமையாய்ப்‌ 
போய்விடுவார்கள்‌. துன்மார்க்கர்‌ 
நீதிமான்களுடைய வாசற்படியில்‌ பணிந்து, 
குனிவார்கள்‌. 


தரித்திரன்‌ 
நீதி 14:20 


14:90. 
தனக்கடு த்தவனாலும்‌. 





ழ்‌ நள 
யாய 


தரித்திரனுக்கு சிநேகிதர்‌ 
பேர்‌ இருக்கமாட்டார்கள்‌. அவனை 
ஏளனம்பண்ணுவார்கள்‌. அவனை விட்டு 
'விலகிப்போய்விடுவார்கள்‌. தரித்திரனுடைய 
ஏழ்மையைப்பார்த்து எல்லோரும்‌ அவனை 
வெறுப்பார்கள்‌. தரித்திரனுடைய உற்றார்‌ 
உறவினரும்‌, அயலகத்தாரும்‌ அவன்மீது 
பிரியம்‌ காண்பிக்கமாட்டார்கள்‌. தரித்திரன்‌ 
தனக்கு அடுத்தவனாலும்‌ பகைக்கப்படுவான்‌. 
கர்த்தரே நமக்கு மெய்யான 
சிநேகிதர்‌. நாம்‌ தரித்திரராகயிருந்தாலும்‌, 
பலவீனராகமிருந்தாலும்‌ அவர்‌ நம்மைப்‌ 
பகைக்கமாட்டார்‌. நம்முடைய எல்லா 
சூழ்நிலைகளிலும்‌ அவர்‌ நம்மீது அன்பு 
கூறுகிறார்‌. 


ஐசவரியவானுக்கு அநேக. 
சிநேகிதர்கள்‌ இருப்பார்கள்‌. அவன்‌ மூலமாய்‌ 
தங்களுக்கு ஏதாவது நன்மை கிடைக்கும்‌ 
என்று எதிர்பார்த்து. அவனோடு நட்பாக 
பழகுவார்கள்‌. இப்படிப்பட்ட சிநேகிதர்கள்‌ 
உண்மையான சிநேகிதர்கள்‌ அல்ல. 
ஐசுவரியவானுடைய  ஆஸ்தியும்‌. சம்பத்தும்‌ 
, குறைந்துபோனால்‌, இந்த 

அவனை விட்டுப்‌ 
மந்தளய்விடுவர்கள்‌ கர்த்தரே 
தரித்திரருக்கு மெய்யான 
சிநேகிதராயிருக்கிறார்‌. 
ஐசுவரியவானுக்கும்‌ மெய்யான 
சிநேகிதராயிருக்கிறார்‌. கர்த்தருடைய 
சிநேகமே நமக்கு மெய்யான ஆசீர்வாதம்‌. 


அதிகம்‌: 


அவரே 


பிறனை அவமதிக்கிறவன்‌ 


நீதி 14:21 


நீதி 14:21. பிறனை அவமதிக்கிறவன்‌ 
பாவஞ்செய்கிறான்‌; தரித்திரனுக்கு. 
இரங்குகிறவனோ பாக்கியமடைவான்‌. 


மனுஷனுடைய குணாதிசயத்தை 

_... ஜசவரியத்தின்‌ 

அல்லது அவனுடைய 

அடிப்படைமிலேயோ அளந்து 
பார்க்கக்கூடாது. அவன்‌ தரித்திரனுக்கு எந்த 
அளவுக்கு இரங்குகிறான்‌. என்பதன்‌ 
அடிப்படையிலேயே. அவனுடைய 
குணாதிசயத்தை அளந்து பார்க்கவேண்டும்‌. 
பிறனை அவமதிக்கிறவன்‌ பாவம்‌ செய்கிறான்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஒருவன்‌ ஏழையாகயிருப்பதினாலோ அல்லது 
கல்வியறிவு இல்லாதவனாக 
இருப்பதினாலோ நாம்‌ அவனை அவமதித்து 
விடக்கூடாது. நம்முடைய அந்தஸ்தைவிட 
அவனுடைய அந்தஸ்து கீழானது என்று 
நினைத்து அவனை 
உதாசினம்பண்ணக்கூடாது. 
ஏளனம்பண்ணக்கூடாது. 

தரித்திரனும்‌. ரத்‌ 

என்பதை 

தேவனிடத்தில்‌ பட்சபாதமில்லை. 
நம்மிடத்திலும்‌ பட்சபாதம்‌ இருக்கக்கூடாது. 


நாம்‌ 
நமக்கு நன்மை செய்ய 
திராணியிருக்கும்போது நாம்‌ எல்லோருக்கும்‌ 
நன்மை செய்யவேண்டும்‌. தரித்திருக்கும்‌ 
நன்மை செய்யவேண்டும்‌. இது கர்த்தருக்குப்‌ 
பிரியமானது. தரித்திரனுக்கு இரங்குகிறவன்‌ 
கர்த்தருடைய பார்வையில்‌ 
பாக்கியவானாயிருப்பான்‌. 


தீமையை யோசிக்கி றவர்கள்‌' 
நீதி 14:22 


தீதி 14:22. தீமையை யோசிக்கிறவர்கள்‌. 
தவறுகிறார்கனல்லவோ? நன்மையை 
யோசிக்கிறவர்களுக்கோ கிருபையும்‌ 
சுத்தியமுமுண்டு. 


ன்மார்க்கர்‌. பிறருக்கு. 
தீங்குசெய்கிறார்கள்‌. அவர்கள்‌ தீமையை 
யோசிக்கிறார்கள்‌. துன்மார்க்கர்‌ தங்களுடைய 
வாய்‌ சாமர்த்தியத்தினாலும்‌, 
கைபலத்தினாலும்‌. ஏழைகளை 
ஒடுக்கிறார்கள்‌. பிறரை வஞ்சிக்கிறார்கள்‌. 
பேதைகளை ஏமாற்றுகிறார்கள்‌. பிறருக்கு 
தீங்குசெய்து தாங்கள்‌ நன்றாயிருக்கலாம்‌. 
என்று நினைக்கிறவர்களுக்கு ஒரு 
நன்மையும்‌ உண்டாகாது. தீமையை 
யோசிக்கிறவர்கள்‌ தவறுகிறார்கள்‌. 





படட 
றிய 
தீமையை யோசிக்கிறவர்கள்‌ கள்ளமும்‌. 
கபடுமுள்ளவர்கள்‌. அதிக 
தந்திரமுள்ளவர்கள்‌. பிறருக்கு தீங்கு. 
செய்யவேண்டும்‌ என்பதற்காக, அதற்குரிய 
உபாயங்களை தந்திரமாய்‌ யோசித்து. 
தந்திரமாய்‌ செய்வார்கள்‌. பிறருக்கு 
கண்ணிகளை வைப்பார்கள்‌. 


இவர்களே சிக்கிக்கொள்வார்கள்‌. இவர்கள்‌ 
மனுஷருக்கு மறைவாக: க்‌ 
தீங்குசெய்தாலும்‌, 
யோசனை கர்த்தருக்கு பிரத்தியட்சமாய்த்‌ 
தெரியும்‌. கர்த்தருக்கு மறைவான இரகசியம்‌ 
ஒன்றுமேயில்லை. 

கர்த்தர்‌ 
தப்பலிடமாட்டார்‌. துன்மார்க்கர்‌ 


துன்மார்க்கரை 
எப்படித்தான்‌ 
அவர்களால்‌ 


தப்பிக்கவே முடியாது. தேவனுக்கு முன்பாக 
மனுஷருடைய தந்திரம்‌ பலிக்காது. 
அயலகுத்தாருக்கு 
தீமையை யோசிக்கிறவர்கள்‌ 
தங்களுக்கே கேடுண்டாக யோசிக்கிறார்கள்‌. 
இவர்களுடைய யோசனை இவர்களுக்கே 
தீங்காக முடம்‌... இலர்களுபைய தீமையான 
சனை இவர்களை அழித்துப்போடும்‌. 
த்‌ நீங்கு செய்ய 
நினைக்கிறவர்களுக்கு தீங்கு உண்டாகும்‌. 


தன்னுடைய 
விரோதமாக 


மற்றவர்களுக்கு எப்படி நன்மை செய்யலாம்‌. 

ஜெபத்தோடு யோசித்து, அதை 
'நாமமகிமைக்காகவும்‌, 

மற்றவர்களுடைய ிரயோஜனத்திர்காகவும்‌ 

ஜெபற்தோடு செய்வார்கள்‌. 

யோசிக்கிறவர்கள்‌ 

கருவிகளாகவும்‌, 

'யோசிக்கிறவர்கள்‌ 

கருவிகளாகவும்‌ கிரியை செய்கிறார்கள்‌. 


“லோபியின்‌ எத்தனங்களும்‌ 
பொல்லாதவைகள்‌; ஏழைகள்‌ நியாயமாய்ப்‌ 
பேசும்போது, அவன்‌ கள்ளவார்த்தைகளாலே 
எளியவர்களைக்‌ கெடுக்கும்டி தீவினைகளை 
யோசிக்கிறான்‌ ்‌ 
'தயாளமானவைகளை 

தயாளமானவைகளிலே 

இருக்கிறான்‌” (ஏசா 32:7 8). 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சகல பிரயாசம்‌ 
நீதி 14:23 


தீதி 1523. ௪௧ பிரயாசத்தினாதும்‌ 
உதடுகளின்‌: 
பேச்சோ ண மாத்திரம்‌ தரும்‌. 


உண்மையாகவும்‌ 
உழைக்கிறவர்கள்‌ 
உழைப்புக்கேற்ற 
பெறுவார்கள்‌. 
விருத்தியடைவார்கள்‌. 


கடினமாகவும்‌ 

தங்களுடைய 

நன்மைகளைப்‌ 

வாழ்க்கையில்‌ 
சுறுசுறுப்பாக வேலை 
செய்யும்‌ கைக்கு போஜனம்‌ கிடைக்கும்‌. 
இப்டடிப்பட்டவர்களுக்கு போஜனத்திற்கு 
குறைவிருக்காது. சகல பிரயாசத்தினாலும்‌ 
பிரயோஜனமும்டு. 


ஒரு சிலர்‌ ஒரு வேலையையும்‌ 
உருப்படியாய்‌ செய்யமாட்டார்கள்‌. 
சோம்பேறியாயிருப்பார்கள்‌. ஆனாலும்‌ 
தாங்கள்‌ செய்கிற  வேலையைப்பற்றி 
உயர்வாகப்‌ பேசி பெருமைப்படுவார்கள்‌ 
இவர்களிடத்தில்‌ வாய்த்திறமை மாத்திரமே 
இருக்கும்‌. கைத்திறமை சிறிதும்‌ இருக்காது 
இப்படிப்பட்டவர்கள்‌ தங்களுடைய நேரத்தைப்‌ 
போக்கடிக்கிறார்கள்‌. 'தங்களிடத்திலுள்ள 
தாலந்துகளை வீணாக்குகிறார்கள்‌. ஒரு 
வேலையும்‌ செய்யாமல்‌, வெறும்பேச்சை பேசிக்‌ 
கொண்டிருக்கிறவர்களுக்கு ஆசீர்வாதம்‌ 
கிடைக்காது. அவர்களுடைய ஐசுவரியம்‌ 

குறைந்துபோகும்‌. கைகளின்‌ பிரயாசம்‌. 
ஆசிர்வாதத்தைத்‌ தரும்‌. உதடுகளின்‌ பேச்சு 
வறுமையைத்‌ தரும்‌. 


விசுவாசிகளாகிய நாம்‌ கர்த்தரை 
சேவிக்கவேண்டும்‌. அவருக்கு ஊழியம்‌ 
செய்யவேண்டும்‌. கர்த்தருடைய ஊழியத்தில்‌ 
எவ்வளவு கஷ்டங்கள்‌, நஷ்டங்கள்‌ வந்தாலும்‌, 
அதை பொறுமையோடு சகித்துக்கொண்டு, 
உற்சாகமாகவும்‌ 


“விழித்திருந்து 


த்தை 
வெறும்‌ பேச்சு மாத்திரம்‌ பேசுகிறவர்களுக்கு 
கர்த்தருடைய ஆசீர்வாதம்‌ கிடைக்காது. 
இப்டிப்பட்டவர்கள்‌ ஆவிக்குரிய 
வறுமையை பெற்றுக்கொள்வார்கள்‌. 
இவர்களிடத்தில்‌ ஆவியின்‌ கனியோ, 
ஆவியின்‌ வரமோ இருக்காது. 





ழ்‌ யனா 
யாய 


ஞானிகளுக்கு முடி. 
நீதி 1424 


நீதி 14:24. ஞானிகளுக்கு முடி, அவர்கள்‌. 
செல்வம்‌; மூடரின்‌. மதியீனம்‌ 


முடத்தனமே. 


ஒரு மனுஷன்‌ ஞானமுள்ளவனாகவும்‌, 
நற்குணமுள்ளவனாகவும்‌ இருக்கும்போது, 
அவனுடைய ஐசுவரியம்‌, அவனுக்கும்‌ 
பிறருக்கும்‌  பிரயோஜனமுள்ளதாயிருக்கும்‌. 
ஞானிகள்‌ தங்களிடத்திலுள்ள ஆஸ்தியையும்‌ 
ஐசுவரியத்தையும்‌ 'ஞானமாய்ப்‌ 
பயன்படுத்துவார்கள்‌. தங்களுடைய 
ஆஸ்திமினால்‌ தேவனை 
மகிமைப்படுத்துவார்கள்‌. தங்களுடைய 
ஆஸ்தியினால்‌ அநேகருக்கு நன்மை 
செய்வார்கள்‌. ஞானிகளுக்கு முடி அவர்கள்‌ 
செல்வம்‌. ஞானிகளின்‌: ஐசுவரியம்‌ 
அவர்களுக்கு மேன்மையைத்‌ தரும்‌. 


பயன்படுத்தமாட்டார்கள்‌. 

தங்களிடத்திலுள்ள 

துன்மார்க்க கிரியைகளை நடப்பிப்பதற்கும்‌. 
தங்களுடைய மாம்ச இச்சைகளை 
'நிறைவேற்றுவதற்கும்‌ பயன்படுத்துவார்கள்‌. 
இப்படிப்பட்டவர்களுடைய செல்வம்‌ 
சீக்கிரத்தில்‌ அழிந்துபோகும்‌. 
தரித்திரராவார்கள்‌. 

மூடத்தனம்‌. ஆஸ்தியினால்‌. 
அவர்களுக்கும்‌ பிரயோஜனமுண்டாகாது. 
மற்றவர்களுக்கும்‌ பிரயோஜனமுண்டாகாது. 


மெய்ச்சாட்சி சொல்லூகிறவன்‌ 
நீதி 14:25 


நீதி 14:25. 
சொல்லுகிறவன்‌ உயிர்களை 
இரட்சிக்கிறான்‌; வஞ்சனைக்காரனோ 
பொய்களை ஊதுகிறான்‌.. 


மெய்ச்சாட்சி 


மெய்ச்சாட்சி சொல்லுகிறவன்‌ கள்ளம்‌ 
கபடமில்லாத, குற்றமில்லாத உயிர்களைக்‌ 
காப்பாற்றுகிறான்‌. ஒரு சிலர்‌ மீது 
தப்பிதமாக குற்றம்‌  சாட்டப்பட்டிருக்கும்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நற்பெயருக்கு 


களங்கம்‌ 


அவர்களுடைய 
காரணமில்லாமல்‌ 
உண்டாயிருக்கும்‌. நீதிமான்களுக்கு 
தங்களுடைய நற்பெயர்‌ மிகவும்‌ 
பிரியமானது. அது அவர்களுக்கு ஜீவனைப்‌ 
போன்றது. நீதிமானுக்கு ஆதரவாக நாம்‌ 
சாட்சி சொல்லவேண்டும்‌. நம்முடைய 
சாட்சியும்‌ மெய்ச்சாட்சியாயிருக்கவேண்டும்‌. 


பொய்ச்சாட்சி சொல்லுகிறவன்‌ பிறரை 
வஞ்சிக்கிறான்‌. இவன்‌ வஞ்சகக்காரன்‌. 
இவன்‌ பொய்களை ஊதுகிறான்‌. பிறருடைய 
நற்பெயரை தன்னுடைய பொய்ச்சாட்சியினால்‌. 
கெடுத்துப்போடுகிறான்‌. பொய்யை 
மெய்யைப்போல பேசுகிறான்‌. 
பொய்பேசினாலும்‌, அது மெய்யானது என்று 
சாதிக்கிறான்‌. பொய்ச்சாட்சிக்காரன்‌ மனுஷர்‌ 
மத்தியில்‌ குழப்பத்தை உண்டுபண்ணி 
விடுவான்‌. இவனால்‌ சமுதாயத்தில்‌ நீதிக்கு 
ன்டாகும்‌. ஒற்றுமையாக இருக்கிற 
வஞ்சனைக்காரள்‌ 
மெய்ச்சாட்சிக்காரனோ 
பிரிந்திருக்கிற ஜனங்களையும்‌ ஒன்றுகூட்டிச்‌ 
சேர்ப்பான்‌ 


கர்த்தருக்குப்‌ பயப்படுகிறவன்‌ 
நீதி 14 : 26,27 


நீதி 14:98. கர்த்தருக்குப்‌ 
பயப்படுகிறவனுக்குத்‌ திடநம்பிக்கை 
உண்டு; அவன்‌ பின்னைகளுக்கும்‌. 
அடைக்கலம்‌ கிடைக்கும்‌. 


தீதி 1427, கர்த்தருக்குப்‌ பயப்படுதல்‌ 
ஜீவன அதினால்‌ 
மர கனில்ுககக்‌, தப்பலாம்‌. 


கர்த்தருக்கு பமப்படுதலே எல்லா 
கிருபைகளுக்கும்‌ ஆதாரமாயிருக்கிறது. 
இதுவே ஞானத்தின்‌ ஆரம்பம்‌ 
கர்த்தருக்குப்‌ பயப்படுகிறவர்கள்‌. 
நற்குணமுள்ளவர்களாயிருப்பார்கள்‌. 
அவர்கள்‌ நற்கிரியைகளை நடப்பிப்பார்கள்‌. 
கர்த்தருக்குப்‌ பயப்படுகிற சுபாவம்‌ நம்மை 
ஆளுகை செய்யவேண்டும்‌. அப்போது, 
நம்முடைய மனது  திடநம்பிக்கையிருக்கும்‌. 
நம்முடைய சிந்தை குழப்பமில்லாமல்‌ 
தெளிவாகயிருக்கும்‌. நம்முடைய 
ஆலோசனைகள்‌ நீதியுள்ளதாகயிருக்கும்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


மனுஷன்‌ 
தேவனுக்கு 


கர்த்தருக்குப்‌ பயப்படுகிற 
சமாதானமாய்‌ ஜீவிப்பான்‌. 
முன்பாகவும்‌, த... உலகத்திற்கு 
முன்பாகவும்‌ தைரியமாய்‌ நிற்பதற்கு 
அவனுக்கு கிருபை உண்டாகும்‌. அவனுடைய 
பிள்ளைகளுக்கும்‌ அடைக்கலம்‌ கிடைக்கும்‌. 
அவர்களும்‌ கர்த்தரால்‌ 
ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள்‌. சரத்துக்கு 
பயப்படுகிறவர்களின்‌ 
பெற்றோருக்கு 
அவர்கள்‌ 
ஆலோசனைகளுக்கும்‌, 
கீழ்ப்படிந்து ஜீவிப்பார்கள்‌. 
விசுவாசத்தையும்‌ ஜெபத்தையும்‌ தங்களுக்கு 
முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு, 
அவர்களைப்போலவே கர்த்தருக்குள்‌ 
பயபக்தியாய்‌ ஜீவிப்பார்கள்‌. தங்கள்‌ 
பெற்றோர்‌ கர்த்தரை நம்புவதுபோல, 
இவர்களும்‌ கர்த்தரை நம்பி ஜீவிப்பார்கள்‌. 


கர்த்தருக்குப்‌ பயப்படுதல்‌ ஜீவனற்று. 
இது ஆறுதலின்‌ ஊற்றாகவும்‌, 
சந்தோஷத்தின்‌ ஊற்றாகவும்‌ இருக்கிறது. 
ஜீவஊற்று ஒருபோதும்‌ வற்றிப்போகாத 
நித்திய ஊற்று. பாவத்திற்கு விரோதமாகவும்‌, 
சோதனைக்கு விரோதமாகவும்‌ நம்முடைய 
ஆத்துமாவை நாம்‌ காத்துக்கொள்ள 
வேண்டும்‌. நமக்கு இந்த உலகத்தில்‌ 
ஆவிக்குரிய  போராட்டமுண்டு. இந்த 
போராட்டத்தை ஞானமாய்‌ செய்வதற்கு, 
ப்‌ பயப்படும்‌ சுபாவம்‌ நம்மைப்‌ 
பாவங்களிலிருந்தும்‌ 
சோதனைகளிலிருந்தும்‌ இது நம்மை விலக்கி 
பாதுகாக்கும்‌. கர்த்தருக்குப்‌ பயப்படுகிறவர்கள்‌ 
சத்துருவின்‌ கண்ணிகளில்‌ 
சிக்கிக்கொள்ளாமல்‌. பாதுகாப்பாக 
நடப்பார்கள்‌. அவர்கள்‌ நீதியின்‌ பாதையில்‌ 
கர்த்தரின்‌ அடிச்சுவடுகளைப்‌ பின்பற்றி 
முன்னேறிச்‌ செல்வார்கள்‌. 


ஜனத்திரட்சி 
நீதி 14:28 


நீதி 14:28. ஜனத்திரட்சி ராஜாவின்‌ 
மகிமை; ஜணக்குறைவு தலைவனின்‌ 
முறிவு. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இராஜரீகம்‌ கர்த்தருடைய 
கிருபையினால்‌ உண்டாகிறது. இராஜாக்கள்‌ 
தேசங்களை ஆளுகை செய்தாலும்‌, கர்த்தரே 
அவர்களை ஆளுகை செய்கிறார்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய சித்தத்தின்‌ பிரகாரமும்‌, 
விருப்பத்தின்‌ பிரகாரமும்‌ இராஜாக்களை 
சிங்காசனத்தில்‌ அமரச்செய்கிறார்‌. 
சிங்காசனத்தில்‌ “அமர்ந்திருக்கிற 
இராஜாக்களை கர்த்தர்‌ 

த்தத்தின்‌ பிரகாரமாக 
தள்ளிவிடுகிறார்‌. 


ஜனத்திரட்சி 
ஒரு தேசத்தின்‌ 


அதிகமாயிருக்கும்போது, 
இராஜாவுக்கு கனமும்‌, 
மேன்மையும்‌ உண்டாகும்‌. இராஜா 
நீதியாகவும்‌, நேர்மையாகவும்‌, நன்றாகவும்‌ 
ஆளுகை செய்கிறார்‌ என்பதற்கு அவருடைய 
தேசத்தின்‌ ஜனத்திரட்சி ஒரு 
எடுத்துக்காட்டாகயிருக்கிறது. ஜனங்கள்‌ 
இப்படிப்பட்ட இராஜாவின்‌ பாதுகாப்பிலும்‌ 
பராமரிப்பிலும்‌ குடிமிருக்கவேண்டுமென்று 
விரும்பி இவருடைய தேசத்திற்கு வருவார்கள்‌. 
இவருடைய தேசத்தின்‌ குடிமக்கள்‌ 
சந்தோஷமாகவும்‌, சமாதானமாகவும்‌, 
ஆறுதலாகவும்‌ ஜீவிப்பார்கள்‌. 

இராஜாக்கள்‌ தங்களுடைய தேசத்து 


குடிமக்களை நீதியாகவும்‌, நேர்மையாகவும்‌, 
கண்ணியமாகவும்‌ ஆளுகை செய்யவேண்டும்‌. 


இராஜாவின்‌ மகிமை, 
ஜனத்தொகை 
அதனால்‌ 
மகிமையும்‌, 


காண்பிக்கவேண்டும்‌. 
தொழில்களையும்‌, 
இராஜா 
ஜனங்கள்‌ 


இராஜா 


வெளிப்படுத்திக்‌ 
தேசத்தில்‌ நடைபெறுகிற 
வியாபாரங்களையும்‌ 
உற்சாகப்படுத்தவேண்டும்‌. 
செழிப்போடு ஜீவிப்பதற்கு 
திட்டமிட்டு செயல்படவேண்டும்‌. தேசத்தில்‌ 
பஞ்சம்‌ ஏற்பட்டுவிடாதவாறு. இராஜா 
கால்நடைகளையும்‌ 
விருத்திபண்ணவேண்டும்‌. 
அவருடைய தேசத்தில்‌ 
ஜனத்திரட்சி உண்டாகும்‌. 





ழ்‌ நள 
யாய 


ஜனக்குறைவு தலைவனின்‌ முறிவு. 
ஒரு தேசத்தின்‌ ஜனத்தொகை வெகுவாக 


இருக்கமாட்டார்கள்‌. 
பண்ணுவதற்கும்‌, 
வளர்ப்பதற்கும்‌ 
இருக்கமாட்டார்கள்‌. 


குடியேறிப்போய்விடுவார்கள்‌. 
உணவு பஞ்சம்‌ உண்டாவதுபோல ஆள்‌ 
பஞ்சமும்‌ உண்டாகிவிடும்‌. வேலைக்கு ஆள்‌ 
கிடைக்காமல்‌ திண்டாட வேண்டியது வரும்‌ 


நீடிய சாந்தமுன்னவன்‌ 
நீதி 14:29 


நீதி 14:29. நீடிய சாத்‌; 
மகாபுத்திமான்‌; மு, 
புத்தியினத்தை: 
பண்ணுகிறான்‌. 


'ன்னவன்‌' 
காபியோ 
வினங்கப்‌ 


சாந்தகுணம்‌ ஞானத்திற்கு 
அடையாளம்‌. நீடிய சாந்தமுள்ளவன்‌ 
மகாபுத்திமான்‌. அவன்‌ தன்னை நன்றாய்‌ 
அறிந்திருப்பான்‌. மனுஷருடைய பலத்தையும்‌, 
பலவீனத்தையும்‌ நன்றாய்‌. புரிந்து 
வைத்திருப்பான்‌. நீடிய  சாந்தமுள்ளவன்‌ 
சீக்கிரத்தில்‌ கோபப்படமாட்டான்‌. அவன்‌ 
கோபப்படுவதற்கு தாமதம்‌ காண்பிப்பான்‌. 
மற்றவர்கள்‌ தவறு செய்யும்போது அதை 
எப்படி மன்னிப்பது. என்பதையும்‌ 
அறிந்திருப்பான்‌. சாந்தகுணமுள்ளவன்‌ 
சீக்கிரத்தில்‌ உணர்ச்சிவசப்படமாட்டான்‌. 
எதையும்‌ அலசரப்பட்டு செய்யமாட்டான்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சாந்தசுணமுன்ளவனின்‌. ஆத்துமா 
அவனுக்கு கீழ்ப்பட்டு அடங்கியிருக்கும்‌. 
அவன்‌ ஏதாவது தப்பு செய்திருந்தாலும்‌, 
புரிந்துகொண்டு, 

திருந்திக்கொள்வான்‌. 
சாந்தகுணமுள்ளவனால்‌ மற்றவர்களுக்கு 
ஒரு ஆபத்தும்‌ வராது. இவன்‌ 
எல்லோருக்கும்‌ பிரியமுள்ளவனாகவும்‌, 
பிரயோஜனமுள்ளவனாகவும்‌ இருப்பான்‌. 
இவனுடைய ஆத்துமாவில்‌ சந்தோஷமும்‌, 


சமாதானமும்‌, ஆறுதலும்‌ நிரம்பியிருக்கும்‌. 


முற்கோபி புத்தியில்லாதவன்‌. இவன்‌ 
சீக்கிரத்தில்‌ 
நத ப்‌ 


குழப்பத்திலிரு 

உணர்ச்சிகளை இவனால்‌ 

முடியாது. இவனுடைய ஆத்துமா இவனுக்கு 
கீழ்ப்படிந்து அடங்கியிருக்காது. 


முற்கோபியால்‌ கோபத்தை அடக்க 
முடியாது. இவன்‌ சிறிய காரியத்தைக்கூட 
பெரிதுபடுத்தி கோபப்படுவான்‌. ஒரு சிறிய 


த்துவிடும்‌. 

குடும்பத்தை அழித்துவிடும்‌. 
இவனுடைய சமுதாயத்தையும்‌ அழித்துவிடும்‌. 
முற்கோபி ஆபத்தானவன்‌. முற்கோபியிடம்‌ 
சுயபெருமையிருக்கும்‌. தான்‌ நினைப்பதும்‌, 
தான்‌ பேசுவதும்‌, தான்‌ செய்வதும்‌ 
சரியானது என்று இறுமாப்பாயிருப்பான்‌. 
பிறருடைய ஆலோசனைக்கு 
செவிகொடுக்கமாட்டான்‌. பிறர்‌ மத்தியிலே. 
தன்னை உயர்த்துவான்‌. அப்போது அவன்‌ 


புத்திமீனத்தையே 
சொஸ்தமனம்‌ 
நீதி 14:30 


நீதி 14:30. சொஸ்தமனம்‌ உடலுக்கு 
ஜீவன்‌; பொறாமையோ எலும்புருக்கி. 





f= FTE 
TT 
டயால்லா வார்த்தைகளையும்‌ 


தேவன்‌ கேட்கிறார்‌. அவனுடைய எல்லா 
செயல்களையும்‌ தேவன்‌ பார்க்கிறார்‌. 
மனுஷன்‌ செய்யும்‌ நன்மை தீமைகளுக்கு 
மனுஷனே பொறுப்பானவன்‌. (மத்‌ 12:36-37; 
ரோமர்‌ 2:12-16; 2கொரி 3:11-15). 
தேவனுடைய ஜனத்திற்கு விரோதமாகச்‌ 
செய்யப்படும்‌ எந்தப்‌ பாவமும்‌, கர்த்தருக்கு 
விரோதமாகச்‌ செய்யப்படும்‌ பாவமாகவே 
கருதப்படுகிறது. (1சாமு 8:7; 2கொரி 8:12). 

வசனத்தில்‌ ஆரோன்‌ 

தீர்க்கதரிசியாகயிருக்கிறார்‌. 
மோசே பார்வோனுக்கு முன்பாக நின்றபோது. 
ஆரோன்‌. பார்வோனுக்கு 
'ீர்க்கதரிசியாயிருந்தார்‌. இஸ்ரவேல்‌. 
புத்திரராகிய சபையார்‌ எல்லாரையும்‌ நோக்கி 
சொல்லவேண்டிய வார்த்தைகளை மோசே 
ஆரோனுக்கு சொல்லுகிறார்‌. மோசே 
ஆரோனை நோக்கி, கர்த்தருடைய 
சந்நிதியில்‌ சேருங்கள்‌, அவர்‌ உங்கள்‌ 
முறுமுறுப்புகளைக்‌ கேட்டார்‌ என்று சொல்‌” 
(யாத்‌ 16:9) என்று சொல்லுகிறார்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ மோசேக்கும்‌ 
ஆரோனுக்கும்‌ விரோதமாக. 
முறுமுறுத்தார்கள்‌. கர்த்தரோ அவர்களுடைய 
முறுமுறுபபக்களையம்‌ கேட்கிறார்‌. தாங்கள்‌ 

க்கும்‌ ஆரோனுக்கும்‌ விரோதமாக 
முறுமுறுத்ததாக இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
நினைக்கிறார்கள்‌. ஆனால்‌ அவர்கள்‌ 
தமக்கு விரோதமாக முறுமுறுத்ததாக 
கர்த்தர்‌ அவர்கள்மீது குற்றப்படுத்துகிறார்‌. 
கர்த்தர்‌... தம்முடைய ஊழியக்காரரை 
ஆதரிக்கிறார்‌ கர்த்தருடைய 
ஊழியக்காரருக்கு விரோதமாகப்‌ பேசப்படும்‌ 
வார்த்தைகள்‌, கர்த்தருக்கு விரோதமாக 
பேசப்படும்‌ வார்த்தைகளாயிருக்கும்‌. 


கர்த்தர்‌ ஒரு சில ஊழியக்காரர்களை 
நம்மைஆசீர்வதிப்பதற்காக பயன்படுத்துகிறார்‌. 
வேறு சில சமயங்களில்‌ நம்மைக்‌ 
குற்றப்படுத்துவதற்காகவும்‌, நம்மை கடிந்து 
கொண்டு நமக்கு புத்திசொல்லுவதற்காகவும்‌ 
கர்த்தர்‌ ஒரு சில ஊழியக்காரர்களை 
பயன்படுத்துகிறார்‌. கர்த்தருடைய 
ஊழியக்காரர்கள்‌ கர்த்தரால்‌ பயன்படுத்தப்படும்‌ 
கருவிகளாயிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
கர்த்தருடைய கரத்திலிருக்கிறார்கள்‌. 
ஆகையினால்‌. நாம்‌ கர்த்தருடைய 
ஊழியக்காரருக்கு விரோதமாகப்‌ பேசும்போது 
அல்லது அவர்களைக்‌ குற்றப்படுத்தும்போது, 
மிகவும்‌ எச்சரிப்போடு பேசவேண்டும்‌. 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
பட்டினியாயிருப்பதாக 
கர்த்தரோ 


வனாந்தரத்திலே 
சொல்லுகிறார்கள்‌. 
அவர்களுக்கு வானத்திலிருந்து 
வருவிக்கப்பண்‌ணுவதாக 
அவர்கள்‌ எகிப்து 
இறைச்சியைப்‌ 
சொல்லுகிறார்கள்‌. கர்த்தர்‌ 
இந்த வனாந்தரத்திலே 
அப்பத்தையும்‌ திருப்தியாக 
புசிக்கக்கொடுப்பதாக வாக்குப்பண்ணுகிறார்‌. 


மோசே இஸ்ரவேல்‌ புத்திரரை நோக்கி, 
யங்காலத்தில்‌ நீங்கள்‌ புசிக்கிறநற்குக்‌ 
கர்த்தர்‌ உங்களுக்கு 
விடியற்காலத்தில்‌ 
திருப்தியடைகிறதற்கு 
கொடுக்கையில்‌ இது விளங்கும்‌; கர்த்தருக்கு 
விரோதமாக நீங்கள்‌ முறுமுறுத்த உங்கள்‌ 
முறுமுறுப்புகளை அவர்‌ கேட்டார்‌; நாங்கள்‌ 
எம்மாத்திரம்‌? உங்கள்‌ முறுமுறுப்புகள்‌ 
எங்களுக்கு அல்ல, கர்த்தருக்கே விரோதமாய்‌ 
இருக்கிறது” (யாத்‌ 168) என்று 
சொல்லுகிறார்‌. 


தேவன்‌ தம்முடைய அற்புதங்களைத்‌ 

தொடர்ந்து செய்து வருகிறார்‌. எகிப்து 

இஸ்ரவேல்‌ புத்திரரை 

அழைத்து வருகிறவர்‌ 

கர்த்தர்‌ ஜனங்கள்‌ 

ங்கள்‌ மூலமாக 

அவர்களோடுகூட 

கானானுக்கு 

கர்த்தர்‌ 

அற்புதங்களே 

இஸ்ரவேல்‌ ஜனங்களுக்குப்‌ போதுமானது. 

ஆனாலும்‌ அவர்களுக்கு  அவிசுவாசம்‌ 

உண்டாயிற்று. தேவன்‌ தொடர்ந்து அற்புதம்‌ 
செய்ய வேண்டியதாயிற்று. 


தேவன்‌ இப்பொழுது அ 
அற்புதத்தைச்‌ செல்கள்‌. ய்வீ்‌ 
அற்புதத்தினால்‌ சாயங்கால வேளையில்‌ 


மும்‌ காடைகள்‌ வருகிறது. 
அதுபோலவே காலை 
அநுதினமும்‌ மன்னா 
வனாந்தரத்தில்‌ பிரயாணம்‌ 
கொண்டிருக்கும்‌ இலட்சக்கணக்கான 
ஜனங்களுக்கு போதுமான ஆகாரம்‌ 
தேவனுடைய வல்லமையினால்‌ அற்புதமாகக்‌ 
கொடுக்கப்படுகிறது. (யாத்‌ 1612-15,21-30). 


கர்த்தர்‌ 
அவர்களைக்‌ 


செல்கிறார்‌. 
இதுவரையிலும்‌ செய்த 





ழ்‌ நள 
யாய 


நம்முடைய மனதில்‌ சந்தோஷமும்‌, 

ட்‌ ஆறுதலும்‌ இருந்தால்தான்‌ 
சரீரம்‌ நல்ல 

ஆளோக்கியத்தோிருககும்‌ நம்முடைய 
உணர்வுகளையும்‌, ஆசைகளையும்‌ 
நம்முடைய. கட்டுப்பாட்டிற்குள்‌ 
வைத்திருக்கவேண்டும்‌. நம்முடைய மனதை. 
அலைபாய விட்டுவிடாமல்‌, அதை 
ஒருநிலைப்படுத்தி வைத்திருக்கவேண்டும்‌. 

சொஸ்தமனம்‌ உடலுக்கு ஜீவன்‌. 
இதுவே நமக்கு மெய்யான ஆரோக்கியம்‌. 
நம்மிடத்தில்‌ அன்பும்‌, 
இருக்கும்போது, 
பரிசுத்தமாயிருக்கும்‌. 
சிநேகமாகவும்‌, 
மனப்பூர்வமாகவும்‌ பழகுவோம்‌. 
மாய்மாலமோ, கள்ளம்‌ கபடமோ இருக்காது. 
நம்முடைய நன்மையை நாடுவதுபோல, நாம்‌. 
பிறருடைய நன்மையையும்‌ நாடுவோம்‌. 


நாம்‌ 


பிறருக்கு 
பிறருக்கு 
மாட்டார்கள்‌. 


சொஸ்தமனமுள்ளவர்கள்‌ 
தங்கு நினைக்கவும்‌ மாட்டார்கள்‌: 
தீங்கு செய்யவும்‌ 
இப்படிப்பட்டவர்களுடைய 
ஆத்துமாவும்‌, 
ஆரோக்கியமாயிருக்கும்‌. 
சரீரமும்‌ நல்ல ஆரோக்கியத்தோடிருக்கும்‌. 
இவர்கள்‌ கர்த்தருக்குள்‌ எப்போதும்‌ 
சந்தோஷமாயிருப்பார்கள்‌. கர்த்தருக்குள்‌ 
மகிழ்ச்சியாமிருப்தே நமக்கு பெலன்‌. 


பொறாமை ஒரு எலும்புருக்கி, 
பொறாமைக்‌ குணமுள்ளவர்கள்‌ 
சந்தோஷமாயிருக்க மாட்டார்கள்‌. 
அவர்களுடைய உள்ளத்தில்‌ சமாதானமும்‌ 
ஆறுதலும்‌ இருக்காது. அவர்கள்‌ 
பிறருடைய நன்மையை நாடமாட்டார்கள்‌. 
மற்றவர்கள்‌ நன்றாமிருந்தால்‌ அதை 
இவர்களால்‌ சகித்துக்கொள்ள முடியாது. 
பொறாமைக்‌ குணமுள்ளவர்கள்‌ எப்போதும்‌ 
முகச்சோர்வாகயிருப்பார்கள்‌. மற்றவர்கள்‌ 
சந்தோஷமாயிருக்கும்போது, அதைப்‌ பார்த்து 
மனது வேதனைப்படுவார்கள்‌. இவர்‌: 


உற்சாகமில்லாமல்‌. 
சோர்ந்துபோயிருக்கும்‌. பொறாமைக்‌ குணம்‌ 
அவர்களுடைய சரீரத்தின்‌ ஆரோக்கியத்தைப்‌ 
பாதிக்கும்‌. இது ஒரு எலும்புருக்கியைப்‌ 
போன்ற வியாதி. பொறாமைக்‌ 
குணமுள்ளவர்கள்‌. செழித்திருக்க 
மாட்டார்கள்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தரித்திரனை ஓடுக்குகிறவன்‌' 
நீதி 14:31 


தீதி 14:31. தரித்திரனை ஒடுக்குகிறவன்‌ 
அவனை 


உண்டாக்கினவரை 
தித்திக்கிறான்‌; தரித்திரனுக்குத்‌ 
தயைசெய்கிறவனோ அவரைக்‌ 
கனம்பண்ணுகிறான்‌. 


கர்த்தரே. சர்வசிருஷ்டிகர்‌. அவரே 
எல்லா. மனுஷரையும்‌. சிருஷ்டத்ிரக்கிறார்‌ 
பட்சபாதமில்லாமல்‌ 

த்‌ ண்பன்‌ 
மனுஷரில்‌ வித்தியாசமிருக்கிறது. ஒரு சிலர்‌ 
ஐசுவரியவான்களாகவும்‌, வேறு சிலர்‌ 
தரித்திரரராகவும்‌ இருக்கிறார்கள்‌. 
நம்மிடத்தில்‌ பொருளாதார 
வித்தியாசமிருந்தாலும்‌, நாம்‌ எல்லோருமே. 
கர்த்தருடைய  சிருஷ்டிகள்தான்‌. நாம்‌. 
தரித்திரனை ஒடுக்கக்கூடாது. அவனை 
ஒடுக்குகிறவன்‌, அவனை உண்டாக்கின 
கர்த்தரை நிந்திக்கிறான்‌. 

நாம்‌. எல்லோருமே 
சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம்‌. 
எல்லோருக்குள்ளும்‌, 
ஜீவசுவாசத்தை ஊதியிரும்கிறார்‌. எல்லா 
மனுஷருக்கும்‌ கர்த்தர்‌ ஒருவரே 
பரமபிதாவாகமிருக்கிறார்‌. நாம்‌ எல்லோரும்‌ 
கர்த்தருடைய பிள்ளைகளாகயிருக்கிறோம்‌. 


தேவசாயலாக 
கர்த்தரே நம்‌ 
தம்முடைய 


கர்த்தர்‌ நமக்கு 
காண்பிப்பதுபோல, 
ஒருவருக்கொருவர்‌ 
வேண்டும்‌. 


தயை 
நாமும்‌ 
தமை காண்பிக்க 
தரித்திரனுக்கு தயை 
செய்கிறவன்‌, அவனை உண்டாக்கின 
கர்த்தரைக்‌. கனம்பண்ணுகிறான்‌. 
தரித்திரனுக்கு இரங்குகிறவன்‌ கர்த்தருக்கு 
கடன்கொடுக்கிறான்‌. ஏழைகளுக்கு 
உதவிசெய்கிறவர்கள்மீது. கர்த்தர்‌ 
பிரியமாயிருக்கிறார்‌. அப்படிப்பட்டவர்கள்மீது 
கர்த்தர்‌ தம்முடைய அன்பையும்‌, 
ஆசீர்வாதத்தையும்‌, நன்மையையும்‌ 
தாராளமாய்‌ பொழியப்பண்ணுகிறார்‌. 
ஏழைகளுக்கு போஜனம்‌ கொடுப்பவர்களைப்‌ 
பார்த்து. “நான்‌ பசியாமிருந்தேன்‌, எனக்கு 
போஜனம்‌. கொடுத்தீர்கள்‌” என்று 
சொல்லுவார்‌. 





i நயனா நீதிமொழிக 
ராரா 


துன்மார்க்கன்‌ 


நீதி 14:92 


நீதி 14:82. தூண்மார்க்கண்‌ தன்‌ 
தீமையிலே வாரிக்கொள்னப்படுவான்‌; 
தீதிமானோ தன்‌ மரணத்திலே. 
நம்பிக்கையுள்ளவன்‌. 


இறுகப்ற்றிக்கொள்கிறா 

இருதயமும்‌ 

காரியங்களினால்‌ 

உலகசிநேகம்‌ தேவனுக்கு விரோதமான 

பகை என்பது தெரியாமலேயே, அல்‌“ 

தெரிந்திருந்தும்‌, 

உலகத்தின்மீதும்‌, 

ஆசாபாசங்கள்மீதும்‌ ஆசைப்படுகிறான்‌ 
துன்மார்க்கன்‌ கக்‌ 

வாரிக்கொள்ளப்படுவான்‌. இவனுை 

ஆத்துமா பாவத்தினால்‌ அழிந்துபோகும்‌ 

துன்மார்க்கன்‌. தன்னுடைய பாலங்களில்‌ 

மரித்துப்போவான்‌. துன்மார்க்கன்‌ மரித்த 

பின்பு, அவன்‌ நித்திய நரகத்திற்குப்‌ 

போகவேண்டும்‌. அவனால்‌ நரகத்திற்கு 

தப்பிக்க முடியாது. நித்திய நரகம்‌ அவனை 

வாரிக்கொள்ளும்‌. 


நீதிமான்‌ தன்‌ மரணத்தில்‌: 

நம்பிக்கையுள்ளவன்‌. இவன்‌ கர்த்தர்‌ 

நியமித்து வைத்திருக்கிற ஒட்டத்தை ஒடி 

முடிப்பான்‌. கர்த்தருடைய அடிச்சுவடுகளை 

பின்பற்றி நீதியின்‌ பாதையில்‌ செல்லுவான்‌ 

துன்மார்க்கனுக்கு மரணம்‌ வருவதுபோலவே, 

நீதிமானுக்கும்‌ மரணம்‌ வரும்‌. நீதிமானோ 

நம்பிக்கையுள்ளவன்‌. 

கர்த்தர்‌ தனக்கு 

கொடுப்பார்‌ என்னும்‌ 

நம்பிக்கையோடு மரிப்பான்‌. நீதிமானுக்கு 
அவனுடைய சரீரமரணம்‌ 


தன்‌ 


சந்தோஷத்தை அனுபவிப்பான்‌. 

இந்த உலகத்தில்‌ 
ஆசீர்வாதங்களெல்லாம்‌, 

அவனுக்கு தாராளமாய்‌ கொடுக்கப்படும்‌. 


புத்திமானுடைய இருதயம்‌ 
நீதி 14:33 


நீதி 14:83. 
இருதயத்தில்‌ 
மதியினரிடத்தில்‌ 
வெளிப்படும்‌. 


PROVERBS - COMMENTARY 


- விரிவுரை QOODNENS 


PUBLISHERS 


கண்ணியமுள்ளவர்கள்‌ 
ஞானமுள்ளவர்களாக இருப்பார்கள்‌ 

i புத்தியுள்ளவனாகவும்‌. 
ன்‌. இருதயத்தில்‌ 
ஞானம்‌ தங்கியிருக்கும்‌. புத்திமான்‌ தெளிந்த 
சிந்தனையுள்ளவனாக இருப்பான்‌. தனக்கு 
போதிக்கப்பட்டதை தியானிப்பான்‌. 
புத்திமானிடத்தில்‌ குழப்பம்‌ இருக்காது, 
புத்திமானின்‌ ஞானம்‌ 


அவனுக்கு 
பிரயோஜனமுள்ளதாயிருக்கும்‌. புத்திமானின்‌ 
மனச்சாட்சி அவனுக்கு தேவையான 
ஆலோசனைகளையும்‌,  எச்சரிப்புக்களையும்‌ 


சொல்ல எப்போதுமே ஆயத்தமாயிருக்கும்‌. 


புத்திமான்‌ அதிகமாய்‌ யோசிப்பான்‌. 
வேளையில்‌ அவன்‌ அதிகமாய்‌ 
பேசவும்‌. மாட்டான்‌. ்‌ 


ஆரவாரமிருக்காது. 
நனக்குள்ளதை அடக்கி வைத்திருப்பான்‌. 
அவனுடைய ஞானம்‌. அவனுடைய 
இருதயத்தில்‌ தங்கியிருக்கும்‌. 

_ மதியீனருடைய மூடத்தனம்‌ 
வாயில்‌ தங்கியிருக்கும்‌. 
ள்‌ மதியீனத்தை அடக்கி 

முடியாது. மதிமீனரிடத்தில்‌ 
உள்ளது வெளிப்படும்‌. ஒரு காரியத்தைப்பற்றி 
இவர்களுக்கு கொஞ்சம்‌ தெரிந்திருந்தாலும்‌, 
அதைப்‌ பெரிதுபடுத்துவார்கள்‌. தங்களுக்கு 
எல்லாம்‌. தெரியும்‌ என்பதுபோல 
மாய்மாலம்பண்ணுவார்கள்‌. இவர்களிடத்தில்‌ 
உண்மையிருக்காது. தெளிந்த 
சிந்தனையிருக்காது. சர்வமும்‌ 
குழப்பமாகமிருக்கும்‌. | மதிமீனனுக்கு 
தெரிந்தது கொஞ்சமாகமிருந்தாலும்‌, அதை 
உடனே வெளிப்படுத்திக்‌ காண்பிக்கவேண்டும்‌. 
என்பதற்காக, அதற்கான வாய்ப்புக்களை 
தேடிக்கொண்டிருப்பான்‌. வாய்ப்புக்கள்‌ 
'கிடைக்கவில்லையென்றாலும்‌ வாய்ப்புக்களை 
உண்டுபண்ணுவான்‌. மதியீனன்‌. 
சுயபெருமையுள்ளவன்‌. இவன்‌ ஒருபோதும்‌ 
கர்த்தரை மகிமைப்படுத்தமாட்டான்‌. 


தீதி 
நீதி 14:84 


தீதி 14:34, தீதி ஜனத்தை உயர்த்தும்‌. 
பாவமோ எத்த ஜனத்துக்கும்‌ இகழ்ச்சி. 





ழ்‌ நள 
யாய 


நீதி தேசத்தை க்‌ 
செய்யவேண்டும்‌. அதுதான்‌ 
தேசத்திற்கு மேன்மை. தேசத்தில்‌ நீதியான 
மனுஷர்‌ 
மத்தி ந்தோ சமாதானமும்‌, 
நீதியும்‌ ஒங்பிலிருக்கண்டும தேசத்தின்‌ 
ஜனங்கள்‌ கர்த்தரை விசுவாசித்து, 
அவருடைய பிரமாணத்திற்குக்‌ கீழ்ப்படிய 
வேண்டும்‌. அந்நியரை உபசரிக்கவேண்டும்‌. 
அவர்கள்‌ தங்கள்‌ இராஜாக்களுக்காகவும்‌, 
தங்களை ஆளுகை 
செய்கிற அதிகாரரிகளுக்காகவும்‌ ஜெபம்‌ 
பண்ணவேண்டும்‌. ஜனங்களுடைய மனது 
கர்த்தரிடத்தில்‌ பயபக்தியுள்ளதாகமிருக்க. 
வேண்டும்‌. அவர்களுடைய இருதயத்தில்‌: 
பரிசுத்தம்‌ நிரம்பியிருக்கவேண்டும்‌. 
அப்போதுதான்‌ தேசத்தில்‌ செழிப்பு 
உண்டாகும்‌. நீதி ஜனத்தை உயர்த்தும்‌. 


பல்‌ நீதியும்‌, 


பாவம்‌ எந்த “த்திற்கும்‌ 
இக பரிசுத்தமில்லாத 
ஜாதிகளும்‌ சீரழிந்துபோகும்‌. ஒரு 
ஜனங்கள்‌ கர்த்தருடைய 
கீழ்ப்படியும்போது, கர்த்தருடைய ஆசீர்வாதம்‌ 
அந்த... தேசத்தின்மீது தங்கியிருக்கும்‌. 
இவர்கள்‌ கர்த்தருடைய பிரமாணத்திற்கு 
எதிர்த்து நிற்கும்போது, கர்த்தருடைய சாபம்‌ 
அவர்களுடைய தேசத்தின்மீது வரும்‌ 


இஸ்ரவேல்‌ 
நற்குணமுள்ளவர்களாகவும்‌, 
பிரமாணத்திற்கு 

கீழ்ப்படிதலுள்ளவர்களாகவும்‌ ஜீவித்தபோது, 
இஸ்ரவேல்‌ தேசம்‌ உயர்ந்திருந்தது. அவர்கள்‌ 
தேவனை மறந்துவிட்டு, பாவக்காரியங்களில்‌ 
தங்களை ஈடுபடுத்திக்கொண்டபோது. 
இஸ்ரவேல்‌ தேசம்‌ தாழ்ந்துபோனது அது 
புறஜாதியாரின்‌ அடிமைத்தனத்திற்குட்பட்டது. 


ஜனங்கள்‌ 
கர்த்தருடைய 


ராஜாவின்‌ தயை 
நீதி 14:95 


நீதி 14:35. ராஜாவின்‌ தயை 
'விவேகமுன்ன பணிவிடைக்காரன்‌ 
மேலிருக்கும்‌; அவனுடைய 
கோபமோ இலச்சையுண்டாக்குகிறவன்‌ 
மேலிருக்கும்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


அரசாங்கத்தில்‌ நீதியும்‌, நியாயமும்‌, 
ஒழுக்கமும்‌ நிரம்பியிருக்கலேண்டும்‌. 
விவேகமுள்ள பணிவிடைக்காரருக்கு 
மதமும்‌ ரியான்‌ கனமும்‌, மேன்மையும்‌ 
உண்டாகவேண்டும்‌. நல்ல அரசாங்கத்தில்‌, 
ஜனங்களுடைய தகுதிக்கேற்ற பிரகாரம்‌ 
அவர்களுக்கு வெகுமதி கொடுக்கப்படும்‌. 
ராஜாவின்‌ தயை விவேகமுள்ள 
பணிவிடைக்காரன்மேலிருக்கும்‌. தேசத்தில்‌ 
ஞானமுள்ளவர்களுக்கு மதிப்பும்‌ 
மரியாதையும்‌ உண்டாகும்‌. ராஜாவும்‌ 
விவேகிகளை விரும்புவார்‌ 


விவேகமுள்ள பணிவிடைக்காரர்களின்‌ 
சேவைகளை ராஜா புறக்கணித்து 
விடக்கூடாது. அவர்களை 
மேன்மைப்படுத்தாமல்‌  அசட்டையாயிருக்கக்‌ 
கூடாது. விவேகமுள்ள 
பணிவிடைக்காரருக்கு ராஜாவின்‌ 
கிடைக்கும்போது, அந்த்‌ 
விவேகத்திற்கு 

ஜனங்களும்‌ வேகத்திற்கு முக்கியத்துவம்‌ 


, தேசத்தின்‌ ஜனங்களுக்கும்‌ 
தீங்கு செய்கிறார்கள்‌. இவர்கள்‌ ஏழைகளை 
ஒடுக்குவார்கள்‌. ஜனங்களுக்கு இலச்சையை 
உண்டாக்குவார்கள்‌. ஜனங்கள்‌ மத்தியிலே 
தீவினையை விதைப்பார்கள்‌. ராஜாவின்‌ 
கோபம்‌. இலச்சை உண்டாக்குகிறவன்‌ 


மேலிருக்கும்‌. 





நீதிமொழிக 


ழ்‌ நவள 
யாய 


மெதுவான பிரதியுத்தரம்‌ 
நீதி 151 


நீதி 150. மெதுவான பிரதியுத்தரம்‌. 
உக்கிரத்தை. மாற்றும்‌; 
கடுஞ்சொற்கனோ கோபத்தை எழுப்பும்‌. 


மெதுவான வார்த்தைகள்‌ 
சமாதானத்தைக்‌ காத்துக்கொள்ளும்‌. சில. 
சமயங்களில்‌ கார்மேகம்போல கோபம்‌ நம்மை 
சூழ்ந்துகொள்ளும்‌. புயல்காற்றுபோலவும்‌, 
இடிமின்னல்போலவும்‌ உக்கிரம்‌ நம்மீது வந்து, 
பாயும்‌. நாம்‌ எப்படிப்பட்ட சூழ்நிலையில்‌. 
இருந்தாலும்‌ மெதுவான பிரதியுத்தரத்தை 
சொல்லக்‌ குற்றுக்கொள்ளவேண்டும்‌. 
மென்மையான வார்த்தைகளும்‌, மெதுவான 
மேகம்போல 
உக்கிரத்தையும்‌, 
கோபத்தையும்‌ கலைத்துப்போடும்‌. மெதுவான 
பிரதியுந்தம்‌ உக்கிரத்தை மாற்றும்‌ 


நம்மோடு 
விவாதம்பண்ணும்போது, 
வார்த்தைகள்‌ தெளிவானதாக 
இருக்கவேண்டும்‌. விவேகமுள்ள 
வார்த்தைகளைப்‌ பேசவேண்டும்‌. நம்முடைய 
விவாதத்தில்‌ நீதியும்‌ நியாயமும்‌. 
இருக்கவேண்டும்‌. பொறுமையோடு 
பேசுவதைவிட பணிவோடு பேசுவது மிகவம்‌ 
நல்லது. விவாதங்கள்‌ சூடாகயிருந்தாலும்‌, 
வார்த்தைகள்‌ வேகமாக புறப்பட்டு வந்தாலும்‌, 
நம்முடைய வார்த்தைகள்‌ பணிவானதாகவும்‌, 
நிதானமானதாகவும்‌, மெதுவானதாகவும்‌ 
இருக்கவேண்டும்‌. 


ற்றவர்கள்‌ 
நம்முடைய 


PROVERBS - COMMENTARY 


- விரிவுரை oooh 


PUBLISHERS 


கடுஞ்சொற்கள்‌ 
கடுஞ்சொற்கள்‌ 
மற்றவர்களை 
மற்றவர்களுடைய 
பெரிதுபடுத்தி 


கோபத்தை எழுப்பும்‌ 
தீவினையை விதைக்கும்‌. 
வம்புக்கு இழுப்பது, 

குற்றம்‌ குறைகளை 
பேசுவது. பிறரை 
ஏளனம்பண்ணுவது ஆகியவையெல்லாம்‌ 
நம்மிடத்தில்‌ காணப்படக்கூடாது. 
இவையெல்லாம்‌ தீயசபாவங்கள்‌. கர்த்தருடைய 
பிள்ளைகளிடத்தில்‌ ஆவியின்‌ கனி 
காணப்படவேண்டும்‌. நாம்‌ கடுஞ்சொற்களைப்‌ 


நமக்கும்‌ நல்லது. பிறருக்கும்‌ நல்லது. 


ஞானிகளின்‌ நாவு 
நீதி 15:2 


நீதி 15:2. ஞானிகளின்‌ நாவு அறிவை 
உபயோகப்படுத்தும்‌; மூடரின்‌ வாயோ 
பூத்தியினத்தைக்‌ கக்கும்‌. 


ஞானமுள்ளவர்கள்‌ ங்களுடைய 
ஞானத்தை தங்களுக்கும்‌ உபயோகப்படுத்த 
வேண்டும்‌, பிறருக்கும்‌ உபயோகப்படுத்த 
வேண்டும்‌. நம்முடைய ஞானத்தினால்‌ நமக்கு 
ஆசீர்வாதம்‌ வரும்‌. நாம்‌ பெற்றுக்கொண்ட 
ஆசீர்வாதங்களை மற்றவர்களுக்கும்‌ பகிர்ந்து 
கொடுக்கவேண்டும்‌. ஞானிகளின்‌ நாவு 
அறிவை உபயோகப்படுத்தும்‌. 
ஞானமுள்ளவர்கள்‌. தங்களிடத்திலுள்ள 
ஞானத்தை பிறருக்கு பிரயோஜனமுண்டாக 
பயன்படுத்துவார்கள்‌. 


இருதயத்தின்‌  நிறைவினால்‌. 

பேசுகிறது. மூடரின்‌ இருதயத்தில்‌ புத்தியீனம்‌ 
நிரம்பியிருக்கும்‌. அவர்களுடைய மனதை 
துன்மார்க்க சிந்தனை ஆளுகை செய்யும்‌. 
மூடரின்‌ வாய்‌ புத்தியீனத்தைக்‌ கக்கும்‌. 
இவர்களுடைய பேச்சுக்கள்‌ மற்றவர்களுடைய 
மனதை புண்படுத்தும்‌. அவர்களுடைய 
சந்தோஷத்தையும்‌ சமாதானத்தையும்‌ 
சேதப்படுத்தும்‌. துன்மார்க்கன்‌ துன்மார்க்க 
சிந்தனையுடையவனாயிருப்பான்‌. இவன்‌ 
மதியீனமாகப்‌ பேசுவான்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


கர்த்தரின்‌ கண்கள்‌ 


நீதி 15:8. 


தீதி 15:3. கர்த்தரின்‌ கண்கள்‌ 
எவ்விடத்திலுமிருத்து,  நல்லோரையும்‌ 
தீயோரையும்‌ நோக்கிப்பார்க்கிறது.. 


கர்த்தர்‌ பரலோகத்திலிருந்து 
பூமியிலுள்ள எல்லோரையும்‌ கண்ணோக்கிப்‌ 
பார்க்கிறார்‌. கர்த்தர்‌ வானத்திலிருந்து 
நோக்கிப்பார்த்து, எல்லா மனுபுத்திரரையும்‌ 
காண்கிறார்‌. தாம்‌ வாசமாமிருக்கிற 
ஸ்தானத்திலிருந்து பூமியின்‌ குடிகள்‌ 
எல்லார்மேலும்‌ கண்ணோக்கமாயிருக்கிறார்‌. 
அவர்களுடைய இருதயங்களையெல்லாம்‌ 
அவர்‌ உருவாக்கி, அவர்க 
செய்கைககளயெக்காம்‌. கவளித்திரக்கிறன்‌” 
(சங்‌ 3343-15) என்று சங்கீதக்காரர்‌ 


சொல்லுகிறார்‌. 


கர்த்தர்‌ வானத்திலிருந்து பார்ப்பதோடு, 
அவர்‌ இந்தப்‌ பூமியிலிருந்தும்‌ பார்க்கிறார்‌. 
அவர்‌ சர்வவியாபகர்‌. எல்லா இடங்களிலும்‌ 
இருக்கிறவர்‌. அவர்‌ இருக்கும்‌ இடங்கள்‌ 
எல்வாவற்றிலிரந்தம்‌, மனுபத்திரரை 
கண்ணோக்கிப்‌ பார்க்கிறார்‌. மனுஷருடைய 
இரகசியமான பாவங்கள்‌, மனுஷருடைய 
ஊழியங்கள்‌, அவர்களுடைய வருத்தங்கள்‌ 
எல்லாமே கர்த்தருடைய பார்வையில்‌ 
இருக்கிறது. 


மியிலுள்ள 
பற்பல? இருப்பதில்லை. ஆகில்‌ 

ம்‌ இருக்கிறார்கள்‌.  தீயோரும்‌ 
கர்த்தரின்‌ கண்கள்‌ எல்லா 

நல்லோரையும்‌: 

தீயோரையும்‌ நோக்கிப்‌ பார்க்கிறது. கர்த்தர்‌ 
தீ ம்‌, பாவத்தையும்‌, அசுத்தத்தையும்‌ 


எல்லோரும்‌ 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


(167 
PUBLISHERS 


ஆரோக்கியமுன்ன நாவு 
நீதி 15:4 


நீதி 15:4. ஆரோக்கியமுன்ன நாவு 
ஜீவவிருட்சம்‌ நாவின்‌ மாறுபாடோ 
ஆவியை நொறுக்கும்‌. 


நல்ல. நாவு. வியாதியாமிருக்கும்‌ 
ஆத்துமாவைக்‌ குணப்படுத்துகிறது. நல்ல. 
வார்த்தைகள்‌ நம்முடைய இருதயத்தை 
உணர்த்துகிறது. ஆரோக்கியமான நாவு நாம்‌ 
ஒப்புரவாகவேண்டிய காரியங்களை நமக்கு 
உணர்த்திச்‌ சொல்லுகிறது. 
ஆரோக்கியமுள்ள நாவு ஜீவவிருட்சம்‌. 
ஜீவவிருட்சத்தின்‌ இலைகள்‌ ஜனங்கள்‌ 
ஆரோக்கியமடைவதற்கு  ஏதுவானவைகள்‌ 
(வெளி 22:2) 


நம்முடைய நாவை நாம்‌ சரியான 
முறையில்‌ பயன்படுத்தவேண்டும்‌. நமக்கு 
பேசத்தெரியும்‌ என்பதற்காக, எப்படியும்‌ 
பேசலாம்‌... என்று நினைக்கக்கூடாது. 
நம்முடைய பேச்சில்‌ ஒழுக்கமும்‌, 
கண்ணியமும்‌, கட்டுப்பாடும்‌ இருக்கவேண்டும்‌. 
பரிசுத்தமான வார்த்தைகளை பயபக்தியோடு 
பேசவேண்டும்‌. சரியாகப்‌ 
பேசத்தெரிந்தவர்களின்‌ ஜீவியம்‌. 
ஆசீர்வாதமாயிருக்கும்‌. அவர்கள்‌ பூமியில்‌ 
ஜீலிந்தாலும்‌, பரலோகத்தில்‌ ஜீலிப்பதுபோல 
மிகுந்த சந்தோஷமாயிருப்பார்கள்‌. நாவின்‌ 
மாறுபாடு ஆவியை நொறுக்கும்‌. தீயநாவு 
நமக்கும்‌ பிறருக்கும்‌ சேதமுண்டுபண்ணும்‌. 


மூடன்‌ 
நீதி 15:5 


நீதி 15:5. மூடன்‌ தன்‌ தகப்பன்‌ 
புத்தியை அலட்சியம்‌ பண்ணுகிறான்‌; 
கடிந்து கொவ்ளூதலைக்‌ கவனித்து 
'நடக்கிறவனோ விவேகி. 





ழ்‌ நவள 
யாய 


முதிர்‌ வயதுள்ளவர்கள்‌ 
இளவயதினருக்கு ஆலோசனைகளைச்‌ 
சொல்லவேண்டும்‌. அவர்களுக்குத்‌ 
தேவையான  புத்திமதிகளைச்‌ சொல்லி, 
அவர்களைக்‌ கண்டித்து உணர்த்தவேண்டும்‌. 
வாலிபரும்‌ இளவயதினரும்‌ 
பராமரிப்பிலிருக்கிறார்கள்‌. 
அனுபவம்‌ அதிகம்‌. 

அனுபவங்களை அவர்கள்‌ 
சாட்சியாக அறிவிப்பார்கள்‌. 
புத்திமதிகளைக்‌ கேட்கிற பிள்ளைகளுக்கு 
ஏராளமான நன்மைகள்‌ உண்டாகும்‌. 

பெற்றோர்‌ 
ஆலோசனைகளும்‌, 
சொன்னால்‌ மாத்திரம்‌ 
தேவைப்படும்போது பெற்றோர்‌ 
பிள்ளைகளை 
கடிந்துகொள்ளவும்வேண்டும்‌. 
பிள்ளைகளை கண்டித்து உணர்த்தும்‌ 
பொறுப்பும்‌ அதிகாரமும்‌ பெற்றோருக்கு 
உண்டு. பெற்றோர்‌ தங்கள்‌ பிள்ளைகளைக்‌ 
கண்டிக்கும்போது, அதிகாரத்தோடும்‌, 
அன்போடும்‌ கண்டிக்கவேண்டும்‌. 


தங்கள்‌ பிள்ளைகளுக்கு 
புத்திமதிகளும்‌ 
போதாது. 
தங்கள்‌ 
அன்பாய்க்‌ 
தங்கள்‌ 


நம்முடைய பிள்ளைகளிடத்தில்‌ நாம்‌ 
எப்போதும்‌ குறை கண்டுபிடித்துக்கொண்டே 
இருக்கக்கூடாது. அவர்கள்மீது எப்போதும்‌ 
குற்றம்‌ சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடாது. 
நாம்‌ சொல்லுகிற புத்திமதிகளை கேட்டு, 
திருந்துகிற மனப்பக்குவத்தை 
பிள்ளைகளுக்கு வல்ல 
பெற்றோர்‌ எப்போதும்‌ 

பிள்ளைகள்மீது கோபமாக இருப்பதினால்‌ 
பிரயோஜனமில்லை. 


மூடன்‌ தன்‌ தகப்பன்‌ 
அலட்சியம்‌ பண்ணுகிறான்‌. 


தனக்கு 


பவபட்டாலகு்த 
சொல்லுவதினால்‌ 

போவதில்லை. 

அவர்கள்‌ திருந்துவார்கள்‌. மூடனுக்கு தீங்கு 
வரும்‌. தீங்கு வேதனையைத்‌ தரும்‌. 
வேதனை வரும்போதுதான்‌ அவனுடைய 
புத்தி தெளியும்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


விவேகி கடிந்துகொள்ளுநலை 
கவனித்து நடக்கிறான்‌. தனக்கு 
சொல்லப்படும்‌ எல்லா ஆலோசனைகளையும்‌, 
புத்திமதிகளையும்‌, விவேகி நிதானித்து 
அறிந்துகொள்கிறான்‌. அவற்றை தனக்கு 
பிரயோஜனப்படுத்திக்கொள்கிறான்‌. விவேகி 
புத்திமதிகளை  அலட்சியம்பண்ணமாட்டான்‌. 
அதைக்‌ கவனித்துக்‌ கேட்டு அதன்படி 
நடப்பான்‌. இதனால்‌ விவேகி அநேக 
ஆபத்துக்களிலிருந்து. தன்னை 
தப்புவித்துக்கொள்கிறான்‌. 


நீதிமானுடைய வீடு 
நீதி 15:8 


நீதி 15:8. நீதிமானுடைய 
வீட்டில்‌ அதிகபொக்கிஷமுண்டு;. 
துன்மார்க்னுடைய  வருமானத்திலோ 
துன்பமுண்டு. 


நீதி எங்கேயோ அங்கு ஐசுவரியமும்‌ 
இருக்கும்‌. ஐசுவரியத்தினால்‌ ஆறுதலும்‌ 
இருக்கும்‌. ஒரு வேளை நீதிமானிடத்தில்‌ 
உலகப்பிரகாரமான பொக்கிஷம்‌. 
குறைவாகயிருக்கலாம்‌. ஆனாலும்‌ நீதிமான்‌ 
குறைவுபடமாட்டான்‌. அவனிடத்தில்‌ 
தேவனுடைய கிருபையும்‌ ஆசிர்வாதமும்‌. 
அதிகமாயிருக்கும்‌ ரத்‌ 
ஆசீர்வாதமே 

அதுவே 

நீதிமானுடைய 
பொக்கிஷமுண்டு. 
பொக்கிஷங்களெல்லாம்‌ 
ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும்‌. 


கர்த்தரால்‌ 


எவ்வளவு, 


நீதிமான்‌ 


தன்னுடைய வீட்டில்‌ 
பொக்கிஷம்‌ இருந்தாலும்‌, 
திருப்தியோடிருப்பான்‌. போதுமென்கிற 
பக்தியே மிகுந்த ஆதாயம்‌. தன்னுடைய 

பொக்கிஷம்‌ சிறிதளவே இருந்தாலும்‌, 
நீதிமான்‌. அதிலும்‌ திருப்தியோடிருப்பான்‌. 
சந்தோஷத்நோடிருப்பான்‌.  நீதிமானுடைய 
இருதயம்‌ சுத்தமாயிருக்கும்‌. நீதிமானுடைய 
பொக்கிஷம்‌ அவனுக்கு சந்தோஷத்தையும்‌, 
ஆசீர்வாதத்தையும்‌ தரும்‌. நீதிமான்‌ 
தன்னுடைய பொக்கிஷத்தை, தனக்கும்‌, 
பிறருக்கும்‌. உண்டாக 


நன்மை 
பயன்படுத்திக்கொள்வான்‌. 





ழ்‌ நவள 
யாய 


வருமானத்தில்‌ 
துன்மார்க்கனிடத்தில்‌ 
தாராளமாயிருக்கலாம்‌. 
சம்பத்தும்‌ த்‌ 
மிகுதியாகயிருக்கலாம்‌. 
கர்த்தரால்‌ ஆசீர்வதிக்கப்பட்டவையல்ல. 
துன்மார்க்கனுடைய ஐசுவரியம்‌ அவனுக்கு 
நிலைத்திருக்காது. இந்த ஐகசுவரியத்தினால்‌ 
துன்மார்க்கனுக்கு ஒரு “பிரயோஜனமும்‌ 
உண்டாகாது. துன்மார்க்கனுடைய வருமானம்‌ 
அதிகமாயிருந்தாலும்‌, த்‌ 
சந்தோஷத்திற்குப்‌ பதிலாக 
இருக்கும்‌. ஆரோக்கியத்திற்குப்‌ 
வியாதியிருக்கும்‌. ஆசீர்வாதத்திற்குப்‌ 
பதிலாக சாபம்‌ இருக்கும்‌. துன்மார்க்கனுடைய 
வருமானத்தில்‌ துன்பம்‌ உண்டு. 


துன்மார்க்கனுடைய 


ஞானிகளின்‌ உதடுகள்‌ 
நீதி 15:7 


நீதி 15:7. ஞானிகளின்‌ உதடுகள்‌: 
அறிவை இறைக்கும்‌; மூடறின்‌. 
இருதயமோ அப்படியல்ல. 


நம்மிடத்திலுள்ள அறிவையும்‌ 
ஞானத்தையும்‌ நாம்‌ நல்ல முறையில்‌: 
பயன்படுத்தவேண்டும்‌. நம்முடைய அறிவை 
ஒரு சிலருக்கு மாத்திரம்‌ பயன்படுத்தினால்‌ 
போதாது. எல்லா வாய்ப்புக்களையும்‌: 
பயன்படுத்தி, நம்முடைய ஞானத்தை 
எல்லோருக்கும்‌ பிரயோஜனமுள்ளதாக 
பயன்படுத்தவேண்டும்‌. நாம்‌ மற்றவர்களுக்கு 
கற்றுக்கொடுக்கும்போது. நம்மிடத்திலிருந்து: 
கற்றுக்கொள்கிறவர்கள்‌, பிறருக்கு 
குற்றுக்கொடுப்பார்கள்‌ இல்வாறாக 
நம்மிடத்திலுள்ள ஞானம்‌ எல்லோருக்கும்‌. 
பிரயோஜனமாயிருக்கும்‌. 

உதடுகள்‌ அறிவை. 

தண்ணீர்‌ 

ஞானமும்‌ எல்லோரிடத்திற்கும்‌ போய்ச்சேரும்‌. 


ல்‌ ப. ப இருதயத்தில்‌ 

மூடத்தனமும்‌, புத்தியீனமும்‌ நிரம்பியிருக்கும்‌.. 

அவர்களுடைய வார்த்தைகளினால்‌. 

யாருக்கும்‌ ஒரு பிரயோஜனமும்‌ இல்லை. 

அவர்களால்‌ அறிவை வெளிப்படுத்த முடியாது. 

மூடத்தனமே. 

இருதயத்தின்‌ 

நிறைவினால்‌ வாய்‌ பேசுகிறது. மூடருடைய 
வாய்‌ மூடத்தனத்தையே பேசுகிறது. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


துன்மார்க்கருடைய பலி 


நீதி 15:8 


நீதி 15:8. 


கர்த்தருக்கு. 
செம்மையானவர்களின்‌ 


அவருக்குப்‌ பிரியம்‌. 


துன்மார்க்ககுடைய பலி 
அருவருப்பானது; 
ஜெபமோ 


கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
நீதிமான்களும்‌ பலிகளை செலுத்த 
வருகிறார்கள்‌.  துன்மார்க்கரும்‌ பலிகளை 
செலுத்த வருகிறார்கள்‌. பல சமயங்களில்‌ 
நீதிமான்களின்‌ பலிகளைவிட, துன்மார்க்கர்‌ 

விலையுள்ள பலியை 


துன்மார்க்கர்‌ 


துன்மார்க்கருடைய 
அருவருப்பானது. 
அவர்களுடைய உள்ளத்தில்‌ சுத்தமில்லை. 
அவர்கள்‌ கர்த்தருடைய பலிபீடத்தில்‌ 
பயபக்தியோடு பலிசெலுத்துவதில்லை. 


நீதிமானுடைய பலி கர்த்தருக்குப்‌ 
பிரியமானது. செம்மையானவர்கள்‌ அதிக 


விலைமதிப்புள்ள பலிகளை 
முடியாமல்‌ போனாலும்‌, 

உதடுகளின்‌ பலிகளாகிய ஸ்தோத்திர 

பலிகளை ஏறெடுக்கவேண்டும்‌. 

செம்மையானவர்களின்‌ ஜெபம்‌ கர்த்தருக்குப்‌ 

கர்த்தர்‌ நீதிமான்களை 

வர்களுடைய 

விண்ணப்ங்களையும்‌, 

ஸ்தோத்திரங்களையும்‌ 

அவர்களுடைய 

லெவிகொடுத்து 

செம்மையானவர்கள்‌ 

செலுத்தாமல்‌, 

ஸ்தோத்திரம்பண்ணி ஜெபம்‌ செய்தாலும்‌, 

அதுவே கர்த்தருக்குப்‌ பிரியமானது. 


, செலுத்த 
தங்களுடைய 


துன்மார்க்கனுடைய வழி 
நீதி 15:9 


நீதி 15:9. தூன்மார்க்கனுடைய வழி 
கர்த்தருக்கு அருவருப்பானது; நீதியைப்‌ 
மின்பற்றுகிறவனையோ அவர்‌ 
நேசிக்கிறார்‌. 





ழ்‌ நவள 
யாய 


துன்மார்க்கன்‌ கோணலான வழிகளில்‌ 
தாறுமாறாக நடக்கிறான்‌. 
கர்த்தருடைய 
சித்தத்திற்கும்‌ 
துன்மார்க்கன்‌ நீதியைப்‌. 
அநீதியைப்‌ பின்பற்றுகிறான்‌. 
துன்மார்க்கனுடைய வழி 
அருவருப்பாயிருக்கிறது. 
நீதியைப்‌  பின்பற்றுகிறார்கள்‌. 
பாதையில்‌ நடக்கிறார்கள்‌. 
அடிச்சுவடுகளைப்‌ 
செல்லுகிறார்கள்‌. நீ 
பின்பற்றுகிறவனை கர்த்தர்‌ நேசிக்கிறார்‌. 

துன்மார்க்கனுடைய 
வார்த்தையும்‌, செய்கையும்‌ பாவம்‌ 
நிரம்பியதாகமிருக்கிறது. துன்மார்க்கன்‌ 
மார்க்க ரீதியாக, நேர்த்தியான பலிகளை 
செலுத்தினாலும்‌, முன்னோர்களின்‌. 
பாரம்பரியத்தை சரியாக கடைபிடித்து 
வந்தாலும்‌, அவனுடைய இருதயத்தில்‌ 
சுத்தமில்லாமல்‌ அசுத்தமே (ா்பியிரக்கிறது. 
துன்மார்க்கனின்‌ இருதய: 
அநீதியின்‌ பாதையில்‌ வழிநடத்திச்‌ செல்கிறது. 
அதன்‌ முடிவு அழிவு. 


வழியை விட்டு வில்குகிறவன்‌ 
நீதி 15:10 


சிந்தையும்‌, 


நீதி 15:10. 
விலகுகிறவனுக்குப்‌ புத்திமதி 
விசனமாயிருக்கும்‌; கடிந்து 
கொள்ளுதலை வெறுக்கிறவன்‌ சாவான்‌. 


வழியை விட்டு 


ஒரு சிலருக்கு எவ்வளவுதான்‌ 
ஆலோசனைகளையும்‌, புத்திமதிகளையும்‌ 
சொன்னாலும்‌, அவர்கள்‌ 
செலிகொடுக்கமாட்டார்கள்‌. 
வழியில்‌ நடவாமல்‌, அந்த வழியை விட்டு 
விலகிப்போய்விடுவார்கள்‌. படிப்பட்ட 
பாவிகளுக்கு புத்திமதி விசனமாயிருக்கும்‌. 
இவர்களிடத்தில்‌ _ கர்த்தரைப்‌ 
அக்கரை 
இவர்கள்‌ 
கடிந்துகொள்ளுதலை வெறுப்பார்கள்‌. 
இவர்களுக்கு அழிவு நியமிக்கப்பட்டிருக்கிறது. 
இவர்கள்‌ சீக்கிரத்தில்‌ மரித்துப்போவார்கள்‌. 
அப்போஸ்தலருடைய ஊழியக்காலத்தில்‌, 
அப்போஸ்தலர்கள்‌ ஜனங்களுக்கு 
கடிந்துகொண்டு புத்திசொன்னார்கள்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பாவிகளும்‌, கலகக்காரர்களும்‌ 
அப்போஸ்தலர்களின்‌ வார்த்தைகளுக்குக்‌ 
கீழ்ப்படியவில்லை. நீதியின்‌ பாதையைவிட்டு 
விலகி  துன்மார்க்கான பாதையில்‌ 
நடந்தார்கள்‌. முடிவில்‌ அழிந்துபோனார்கள்‌. 


பாதானமும்‌ அழிவும்‌ 
நீதி 15:11 


நீதி 


அழிவும்‌ 

பார்வைக்குப்‌ பிரத்தியட்சமாயிருக்க, 
மனுபுத்திரருடைய இருதயம்‌ அதிக 
பிரத்தியட்சமாமிருக்குமல்லவோ? 


கர்த்தர்‌ 
கர்த்தரின்‌ கண்கள்‌ 
நல்லோரையும்‌ தீயோரையும்‌ 
பார்க்கிறது (நீதி 15:3). 
பார்க்கிறான்‌. 
இருதயங்களைப்‌ 


15:11. 


சர்வவியாபகமுள்ளவர்‌. 
எல்லிடத்திலுமிருந்து 
நோக்கிப்‌ 
மனுஷன்‌ முகத்தைப்‌ 
கர்த்தரோ மனுஷருடைய 
பார்த்து. அவர்களை 
நியாயந்தீர்க்கிறார்‌. மனுஷருடைய 
நன்மைகளும்‌ தீமைக கர்த்தருடைய 
திகதிக்கு 
எல்லாம்‌ தெரியும்‌. அவர்‌ 
சர்வஞானமுள்ளவர்‌. அவருக்கு மறைவான 
இரகசியம்‌ எதுவுமேயில்லை. 


மனுஷன்‌ தன்னுடைய பாவங்களை 
மறைத்துவிடுவதற்கு முயற்சி பண்ணுகிறான்‌. 
எல்லா ஜீவராசிகளின்‌ கண்களுக்கும்‌. 
மறைவாகமிருக்கிற காரியங்கள்கூட, 
கர்த்தரின்‌ கண்களுக்கு பிரத்தியட்சமாய்த்‌ 
தெரியும்‌. பாதாளமும்‌ அழிவும்‌ கர்த்தரின்‌ 
பார்வைக்கு பிரத்தியட்சமாமிருக்கிறது. இந்த 
வாக்கியத்தில்‌ பாதாளம்‌ என்னும்‌ வார்த்தை 
சாத்தானைக்‌ குறிக்கிறது. 


உண்டு, 
எபிரெயு 
கிரேக்கு 
என்றும்‌ 


, அவைகளுக்கு ஒரு ராஜன்‌ 
அவன்‌ பாதாளத்தின்‌ தூதன்‌; 
பாஷையிலே அபெத்தோன்‌ என்றும்‌, 
பாஷையிலே அப்பொல்லியோன்‌. 
அவனுக்குப்‌ பெயர்‌” (வெளி 9:11), 





ழ்‌ நவள 
யாய 


சாத்தான்‌ மனுஷரை வஞ்சிக்கிறான்‌. 
சாத்தான்‌ 


கோபத்திற்கும்‌ மறைவாக தப்பித்துக்கொள்ள 
சாத்தான்‌ வேஷம்‌ போடுகிறவன்‌. 
எப்படித்தான்‌ 


மாறி மாறி 
கர்த்தருடைய 
கண்களுக்கு அவனால்‌ தப்பிக்கவே முடியாது. 
“கர்த்தருக்கு முன்பாக பாதாளம்‌ 
வெளியாய்த்‌ திறந்திருக்கிறது. நரகம்‌ 
மூடப்படாதிருக்கிறது' (யோபு 26:6) என்று 
யோபு சொல்லுகிறார்‌. 


கர்த்தரால்‌ 


டது சாத்தானுடைய 
அந்தரங்கத்தையும்‌, 


அவனுடைய வஞ்சக: 
ஆலோசனைகளின்‌ ஆழத்தையும்‌ 
பிரத்தியட்சமாய்ப்‌ பார்க்க முடிகிறது. 
அப்படிப்பட்ட சர்வவல்லமையுள்ள தேவனால்‌ 
மனுஷருடைய இருதயத்தை 
அதிகபிரத்தியட்சமாய்ப்‌ பார்க்க முடியும்‌. 

இருதயங்களைவிட கர்த்தரே 
lpr 
நம்மைப்பற்றி 


“கர்த்தருடைய பார்வைக்கு மறைவான 
சிருஷ்டி ஒன்றுமில்லை; சகலமும்‌ அவருடைய 
கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும்‌. 
வெளியரங்கமாயுமிருக்கிறது, அவருக்கே நாம்‌. 
கணக்கு ஒப்புவிக்கவேண்டும்‌" (எபி 4:13) 
கர்த்தரே நீதியுள்ள நியாயாதிபதி. அவர்‌ 
எல்லா மனுஷரையும்‌ நீதியாய்‌ நியாயம்‌: 
விசாரித்து, நீதியான நியாயத்தீர்ப்பு 
கொடுக்கிறவர்‌ 


பரியாசக்காரன்‌ 


நீதி 15:12 


நீதி 15:12. பரியாசக்காரன்‌ தன்னைக்‌ 
கடிந்து  கொன்ளூுகிறவனை 
நேசியான்‌; ஞானவான்களிடத்தில்‌ 
போகவுமாட்டான்‌.. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பரியாசக்காரன்‌ கர்த்தருடைய 
கேட்கவும்‌ மாட்டான்‌, 
வார்த்தைக்கு கீழ்ப்படியவும்‌ 
பரியாசக்காரனுக்கு 

உபதேசம்‌ 


அவன்‌ 


நீதியின்‌ பாதையில்‌ 

பரியாசக்காரனுக்கு 

ஆலோசனைகளும்‌ 

அவற்றை செவிகொடுத்து 

அவற்றை தன்னிடத்தில்‌ 
சொல்லுகிறவர்கள்மீ து கோபப்படுவான்‌. 


பரியாசக்காரனுடைய இருதயம்‌ 
கடினமாயிருக்கும்‌. அவனுக்கு எவ்வளவுதான்‌ 
புத்திசொன்னாலும்‌, அவனுடைய இருதயம்‌ 
மென்மையாகாது. அவன்‌ மனந்திரும்பாமல்‌: 
துணிகரமாய்ப்‌ பாவம்‌ செய்வான்‌. 
பரியாசக்காரன்‌ தனக்குந்தானே 
புத்திசொல்லிக்கொள்ளவும்‌ மாட்டான்‌, பிறர்‌ 
சொல்லும்‌ புத்திமதிகளை கேட்கவும்‌ 
மாட்டான்‌. இப்படிப்பட்டவனுக்கு கேடு வரும்‌. 
இவனுடைய சரீரத்திற்கும்‌, ஜீவியத்திற்கும்‌ 
சேதமுண்டாகும்‌. இவனால்‌ தனக்குத்தானே 
உதவி செய்துகொள்ள முடியாது. 


பரியாசக்காரனுக்‌ 
உதவியும்‌... ஒத்நாசையும 
ஊழியக்காரருடைய 
தெய்வீக வைகள்‌ தேவைப்படுகிறது. 
ஞானவான்களுடைய புத்திமதிகளும்‌ 
தேவைப்படுகிறது. பரியாசக்காரனோ, 
தனக்கு பிறருடைய உதவி தேவைப்பட்டாலும்‌, 
இவன்‌ தன்னுடைய சுயபுத்தியையும்‌, 
சுயபலத்தையும்‌, சுயபராக்கிரமத்தையும்‌ 
நம்புவான்‌. ஞானவான்களிடத்தில்‌ போய்‌ 
ஆலோசனை கேட்கமாட்டான்‌. 


ஞானவான்கள்‌ தன்னைப்பற்றி 
தப்பிதமாகப்‌ பேசுவார்களோ என்னும்‌ பயம்‌ 
பரியாசக்காரனிடத்தில்‌ இருக்கும்‌, 
தன்னுடைய சபாவங்களையும்‌, 
கிரியைகளையும்‌ குறித்து ஞானிகள்‌ குற்றம்‌ 
சொல்லுவார்களோ என்னும்‌ பயத்தில்‌, 
ஞானவான்களிடத்தில்‌ 
போகமாட்டான்‌. இப்படிப்பட்டவனுக்கு யாரும்‌ 
புத்திசொல்லவும்‌ முடியாது. இப்படிப்பட்டவனை 
கடிந்துகொள்ளவும்‌ முடியாது. தனக்கு 
மல்‌ பகர்‌ தன்னைக்‌ 
கடிந்துகொள்கிறவர்களையும்‌  பகைப்பான்‌. 
இதனால்‌ ஞானிகளும்‌, ஊழியக்காரர்களும்‌ 
பரியாசக்காரனைவிட்டு விலகியிருப்பார்கள்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


மனமகிழ்ச்சி 
நீதி 15:13 


நீதி 15418. 
முகமலர்ச்சியைத்‌ 
மனோதுக்கத்தினாலே 
முறித்துபோம்‌. 


விசுவாசிகள்‌ கர்த்தருக்குள்‌ 
சந்தோஷமாயிருக்கவேண்டும்‌. நாம்‌ பிறருக்கு 
தீங்கு நினைக்கவும்‌ கூடாது. தீங்குசெய்யவும்‌ 
கூடாது. இதுவே நம்முடைய சரீரத்திற்கு 
ஆரோக்கியத்தைத்‌ தரும்‌. நம்முடைய ஆவியும்‌ 
ஆத்துமாவும்‌ உற்சாகமாயிருக்கும்‌. 
கர்த்தருக்குள்‌ சந்தோஷமாயிருக்கிறவர்கள்‌. 
மற்றவர்களுக்கும்‌ ஆசீர்வாதமாயிருப்பார்கள்‌. 
இவர்களுடைய முகம்‌ பிரகாசமாயிருக்கும்‌. 
கர்த்தர்‌ தங்களுக்குக்‌ கொடுத்திருக்கிற 
ஊழியத்தை இவர்கள்‌ உண்மையாயும்‌, 
உத்தமமாயும்‌ செய்வார்கள்‌ 


மனமகிழ்ச்சி முகமலர்ச்சியைத்‌ தரும்‌. 
மனமகிழ்ச்சி உள்ளவர்களுடைய ஆவி 
கர்த்தருக்குள்‌ சந்தோஷமாயிருக்கும்‌. 
தேவனுடைய ஞானமும்‌, அவருடைய 
கிருபையும்‌ இவர்களை ஆளுகை செய்யும்‌. 
இதனால்‌ இவர்கள்‌ கர்த்தருக்குள்‌ 
களிகூருவார்கள்‌. கர்த்தருக்குள்‌ 
சந்தோஷமாயிருப்பதே விசுவாசிகளுக்கு 
மெய்யான பலன்‌. இதுவே நமக்கு மெய்யான 
அலங்காரம்‌. இதுவே நமக்கு பரிசுத்தம்‌. 

ய 
ரகமா முகக்‌! ரம 
மனமகிழ்ச்சியோடும்‌, தவனம்‌ 
இருக்கிறவர்கள்‌ கர்த்தருடைய ஊழியத்தை 
சந்தோஷமாய்ச்‌ செய்வார்கள்‌. தங்களுடைய 
ஊழியத்தின்‌ எல்லைகளை விசுவாசத்தோடு 
விரிவாக்குவார்கள்‌. தங்களுக்கு வரும்‌. 
சோதனைகளையும்‌, வேதனைகளையும்‌, 
பாடுகளையும்‌ பொறுமையோடு 
சகித்துக்கொள்வார்கள்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


விசுவாசிகளிடத்தில்‌ மனோதுக்கம்‌ 
இருக்கக்கூடாது. இதனால்‌ நம்முடைய ஆவி 
ம்‌ நம்முடைய 


த னிழ்திப்காச்‌ 
பலமிழந்தவர்களாகவும்‌. இருப்போம்‌. 
மனோதுக்கமுள்ளவர்களால்‌ கர்த்தருடைய 
ஊழியத்தை சிறிதும்‌ செய்யமுடியாது. 
மனோதுக்கமுள்ளவர்கள்‌ கர்த்தருடைய 
ஊழியத்தை செய்வதற்கு தகுதியற்றவர்கள்‌. 
கர்த்தருக்குள்‌ சந்தோஷமாகயிருக்கிறவர்கள்‌ 
மாத்திரமே கர்த்தருடைய ஊழியத்தை 
உண்மையாய்ச்‌ செய்வார்கள்‌. 


புத்திமானுடைய மனம்‌ 
நீதி 15:14 


நீதி 15:14. புத்திமானுடைய மனம்‌ 
அறிவைத்‌ தேடும்‌; மூடரின்‌ வாயோ 
மதியீனத்தை மேயும்‌. 


புத்திமானுக்கு எவ்வளவுதான்‌. 
அறிவும்‌ கானமும்‌ இருந்தாலும்‌, அவை 
தனக்கு போதாது என்று நினைப்பான்‌. 
இன்னும்‌ அதிகமான. அறிவையும்‌ 
ஞானத்தையும்‌ பெற்றுக்கொள்வதற்கு முயற்சி 
செய்வான்‌. ஞானத்தை அதிகமதிகமாய்த்‌ 
தேடுவான்‌. இப்படிப்பட்டவர்களிடத்தில்‌. 
ஞானம்‌ அதிகமாயிருந்தாலும்‌, 
அவர்களுடைய ஞானம்‌ 
அதிகரிக்கும்‌.  புத்திமானுடைய 
அறிவைத்‌ தேடும்‌. 


முயற்சியும்‌ மேற்கொள்ளமாட்டான்‌. மூடரின்‌ 
இவனுடைய 


பேச்சும்‌, செய்கையும்‌ 
தாறுமாறாயிருக்கும்‌. 

ன்‌ வார்த்தைகளில்‌ 
மூடருக்கு 


மதியீனம்‌ 
வந்தாலும்‌, அது போதும்‌ என்று அவன்‌ 
நினைக்கமாட்டான்‌. அவனுடைய மதியீனம்‌ 
அதிகரித்துக்கொண்டேயிருக்கும்‌. 





f= FTE 
TT 


எண்‌ 11:4-9 ஆகிய வசனங்களை 
வாசிக்கும்போது அப்பங்கள்‌ மட்டுமே தினமும்‌ 
பெய்ததாகவும்‌, காடைகள்‌ தினமும்‌. 
வரவில்லை என்பதும்‌ தெரியவருகிறது. 
ஏனெனில்‌ ஜனங்கள்‌ தங்களிடத்தில்‌ மன்னா 
இருக்கிறது. புசிப்பதற்கு மாம்சம்‌ 
று முறுமுறுக்கிறார்கள்‌. தேவன்‌ 
மறுபடியுமாக இஸ்ரவேல்‌ ஜனத்தாருக்குக்‌ 
காடைகளை வாக்குப்‌ பண்ணுகிறார்‌. ஒரிரு 
நாட்களுக்கல்ல, ஒரு மாதமாகக்‌ காடைகள்‌ 
வருகிறது. இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ காடைகளை 
நோய்வாய்ப்படும்‌ அளவிற்கு புசிக்கிறார்கள்‌. 
(எண்‌ 11:18-34.. 


நாற்பது 

பெய்கிறது. 

யோசு 512; 

யோவான்‌ 6:3149,58). ஒரு 

மன்னாவை வைத்து, 

பெட்டியில்‌ அதை 

தேவனுடைய அற்புதமான 

பராமரிப்பிற்கு ந கருத இது 

உடன்படிக்கை பெட்டிக்குள்‌ 

வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும்‌, காடையின்‌ 

மாம்சம்‌ உடன்படிக்கைப்‌ பெட்டிக்குள்‌ 

வைக்கப்படவில்லை. (யாத்‌ 16:33: 
எபி 9:4). 


பரிசுத்த வேதாகமத்தில்‌ மகிமை 
என்னும்‌ பொருளைக்‌ கொடுப்பதற்குப்‌ பழைய 
ஏற்பாட்டில்‌ 12 எபிரெய வார்த்தைகளும்‌, 
புதிய ஏற்பாட்டில்‌ 10 கிரேக்க வார்த்தைகளும்‌ 
பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவனுடைய 
மகிமையை ஜனங்கள்‌ கண்டார்கள்‌ என்று 
கூறும்போது. தேவனுடைய பிரத்தியட்சமான 

வெளிப்பாட்டை, அல்லது. அவருடைய 
வல்லமையை ஜனங்கள்‌ கண்டார்கள்‌ என்று 
அந்த வாக்கியம்‌ பொருள்படும்‌ (யாத்‌ 16770; 
யாத்‌ 2476-17), தேவன்‌ வாசம்‌ பண்ணும்‌ 
மகிமையைக்‌ காணவேண்டுமென்று மோசே 
விரும்பினார்‌. ஆனால்‌ அவரால்‌ 
தேவனுடைய மகிமையை ாகக்‌ 
காணமுடியவில்லை (யாத்‌ 33:18, தீமோ 616). 


இப்பிரபஞ்சத்தில்‌ கர்த்தர்‌ நம்மை 
ஆசீர்வதிக்கும்போது. நாம்‌ நினைப்பதற்கும்‌ 
அதிகமாய்‌. நம்மை ஆசீர்வதிக்கிறார்‌ 
என்று சொல்லுகிறோம்‌. அதுபோலவே 
கர்த்தர்‌ இந்த வனாந்தரத்தில்‌, இஸ்ரவேல்‌ 
புத்திரரை, அவர்கள்‌ நினைப்பதற்கும்‌. 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


அதிகமாய்‌ போலிக்கிறார்‌. ஒரு சிலருக்கு 
தங்கள்‌ போஜனத்தைப்பற்றி சரியான 
விளக்கம்‌ தெரியவில்லை. தாங்கள்‌ எதற்காக 
புசிக்கிறோம்‌ என்பதுகூட தெரியாமல்‌, சிலர்‌ 
போஜனம்‌ பண்ணுகிறார்கள்‌. இஸ்ரவேல்‌ 
புத்திரரோ, கர்த்தர்‌ தங்களை போவிக்கிறார்‌ 

விளங்கிக்கொள்வதற்காக, 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ சாயங்காலத்திலே 
இறைச்சியையும்‌, காலையிலே அப்பத்தையும்‌ 
திருப்தியாகப்‌ பசிக்கும்போது. கர்த்தர்‌ 
தங்களை எகிப்து தேசத்தில்‌ 
புறப்படப்பண்ணினவர்‌ என்பதை 
அறிந்துகொள்ளவேண்டும்‌ (யாத்‌ 16:6), 
ஆனால்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு, தங்களை 
எகிப்து தேசத்திலிருந்து கர்த்தரே 
புறப்படப்பண்ணினவர்‌ என்பது தெரியவில்லை. 
மோசேயும்‌ ஆரோனும்‌ எகிப்திலிருந்து 
தங்களைப்‌ புறப்படப்பண்ணினார்கள்‌ என்று 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ அவர்களுக்கு 
விரோதமாக முறுமுறுக்கிறார்கள்‌ (யாத்‌ 16:3) 


தங்களை எகிப்து 
புறப்படப்பண்ணினார்‌ 


அறிந்துகொள்ளவேண்டும்‌. 
சத்தியத்தை இஸ்ரவேல்‌: 
விளக்கி சொல்லவேண்டும்‌. 


கர்த்தர்‌ மோசேயை நோக்கி, 
“இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ முறுமுறுப்புகளைக்‌ 
கேட்டிருக்கிறேன்‌: நீ அவர்களோடே பேசி, 
நீங்கள்‌ சாயங்காலத்தில்‌ இறைச்சியைப்‌ 
புசித்து, விடியற்காலத்தில்‌ அப்பத்தால்‌: 
திருப்தியாகி, நான்‌ உங்கள்‌ தேவனாகிய 
கர்த்தர்‌ என்பதை அறிந்து கொள்வீர்கள்‌ 
என்று சொல்‌” (யாத்‌ 16:12) என்று 
சொல்லுகிறார்‌. 


தேவன்‌ இரண்டாம்‌ முறையாகத்‌ தூம்‌ 
அற்புதம்‌ செய்வதற்கான காரணத்தை 

த்துகிறார்‌. (யாத்‌ 16:612). இன்னும்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ மத்தியிலே அவிசுவாசம்‌ 
காணப்படுகிறது. தம்முடைய ஜனங்களுடைய 
உள்ளத்திலிருந்து அவிசுவாசத்தை 
முழுவதுமாக அகற்றிப்போட வேண்டுமென்று 
தேவன்‌ தொடர்ந்து முயற்சி பண்ணிக்‌ 
கொண்டிருக்கிறார்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


சிறூமைப்பட்டவனுடையா 
நாட்கள்‌ 


நீதி 15:15 


நீதி 1545. சிறுமைப்பட்டவனுடைய 
நாட்களெல்லாம்‌ தீங்குன்னவைகள்‌; 
மனரம்மியமோ தித்திய விருத்து. 


சிலருடைய ஜீவியத்தில்‌ 
பாடுகளும்‌ வருத்தங்களும்‌ 
அவர்களுடைய 


எப்போதும்‌ 
இருக்கும்‌. 
நாட்களெல்லாம்‌. 
தீங்குநாட்களாகவே இருக்கும்‌. 
அவர்களிடத்தில்‌ சந்தோஷத்தின்‌ 
ஆலியில்லாமல்‌ வருத்தத்தின்‌ ஆவியிருக்கும்‌. 
வருத்தப்படுகிறவர்களை நாம்‌ ஏளனம்‌. 
பண்ணக்கூடாது. அவர்களை உதாசினம்‌. 
ஒதுக்கிவைத்துவிடக்கூடாது. 
பாரம்‌ சுமக்கிறவர்கள்‌ 
தம்மிடத்தில்‌ வருமாறு 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து 
அழைக்கிறார்‌ 
தம்முடைய 

கிருபையினால்‌ ஏற்றுக்கொள்கிறார்‌ 


விசுவாசிகளாகிய 
வருத்தப்படுகிறவர்களுக்கும்‌, 
படுகிறவர்களுக்கும்‌. 
வேண்டும்‌. அவர்களுடைய 
பகிர்ந்துகொள்ளவேண்டும்‌. அவர்களுடைய 
வருத்தங்களும்‌ துக்கங்களும்‌ நீங்குவதற்கு 
நம்மால்‌ முடிகிற எல்லா உதவிகளையும்‌: 
செய்யவேண்டும்‌. சிறுமைப்பட்டவனுடைய 
நாட்களெல்லாம்‌. தீங்குள்ளவைகள்‌. 
அவர்களால்‌ சந்தோஷத்தை அனுபலிக்க 
யா, வர்கள்‌ தங்களுடைய 
கம்பத்தை எ வேதனையோடும்‌, 
வருத்தத்தோடும்‌, கண்ணீரோடும்‌. 
களிப்பார்கள்‌. 
சிலருடைய 
சநதத்தரக்கம்‌ 


ஆவி மிகுந்த 
அவர்களுடைய 
நாட்களெல்லாம்‌ 
அவர்களுடைய 


ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும்‌. 
ம்‌ ரம்மியமாயிருக்கும்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மனரம்மியமுள்ளவர்களுடைய யம்‌ 
எப்பொதும்‌ சந்னேனாக்கும்‌. அங்கள்‌ 
கர்த்தருக்கு சந்தோஷமாய்‌ ஊழியம்‌ 
செய்யவேண்டும்‌. கர்த்தருடைய 
வார்த்தையைக்‌ கேட்டு, அதற்கு கீழ்ப்படிந்து 
ஊழியம்‌ செய்யவேண்டும்‌. இவர்களுடைய 
மனரம்மியம்‌, இவர்களுடைய கீழ்ப்படிதலுக்கு. 
ஊக்கம்‌ கொடுக்கும்‌. நம்முடைய கர்த்தர்‌ 
நல்லவர்‌. அவர்‌ நம்முடைய நன்மைகளை 
நம்முடைய  மனரம்மியம்‌ 
நமக்குக்‌ 
கர்த்தருக்குள்‌ 

மனரம்மியமாயிருப்பதே நமக்கு பெலன்‌. 


சஞ்சலத்தோடு, 
அதிகப்பொருள்‌ 
நீதி 151017 


கூடிய 


நீதி 1516. சஞ்சலத்தோடு கூடிய 
அதிகப்பொருளிலும்‌, கர்த்தரைப்‌: 
பற்றும்‌ பயத்தோடு கூடிய 
கொஞ்சப்பொருளே உத்தமம்‌. 

ந்தி 1517. பகையோடி ருக்கும்‌ 
கொழுத்த எருதின்‌ கறியைப்‌ 
பார்க்கிலும்‌, சிநேகத்தோடிருக்கும்‌. 
இலைக்கறியே நல்லது. 


நம்முடைய ஆவிக்குரிய ஜீலியத்தில்‌ 
போதும்‌ என்கிற மனதுடன்‌ சந்தோஷமாய்‌ 
கர்த்தருக்குள்‌ 

நமக்கு பெலன்‌. 

எளிமையானதாகுவம்‌, 


எடுத்துக்கொள்ளலேண்டும்‌ 
ஆவியில்‌ மனரம்மியமாயிருப்பது 
நித்திய விருந்தைக்‌ கொடுக்கும்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


ஒருவேளை 
உலகப்பிரகாரமான 
கொஞ்சமாகயிருக்கலாம்‌. 
ஐசுவரியத்தை 


நம்மிடத்தில்‌ 
ஐசுவரியம்‌ 


அந்த 
பரிசுத்தத்தோடும்‌, 
பயபக்தியோடும்‌ பயன்படுத்தவேண்டும்‌. 
அதுவே நமக்கு சந்தோஷமான நித்திய 
விருந்து. நம்மிடத்திலுள்ள ஆஸ்தி 
கொஞ்சமாகயிருந்தாலும்‌, நம்முடைய 
மனச்சாட்சி குத்தமாகயிருக்கவேண்டும்‌. 
நம்மிடத்திலிருக்கும்‌. ஆஸ்தியினால்‌ 
கர்த்தரை உண்மையோடும்‌ விசுவாசத்தோடும்‌. 
சேவிக்கவேண்டும்‌. இதுவே நமக்கு மெய்யான 
சந்தோஷத்தைக்‌ கொடுக்கும்‌ ஐசுவரியம்‌. 

உலகத்தில்‌ ஏராளமான 
ஐசுவரியத்தைப்‌ பெற்றுக்கொண்டு, அதோடு 
சேர்ந்து அநேக பிரச்சனைகளையும்‌, 
பாடுகளையும்‌ சேர்த்துக்கொள்வதினால்‌ 
நமக்கு பிரயோஜனம்‌ ஒன்றும்‌ 
உண்டாவதில்லை. சஞ்சலத்தோடு கூடிய 
அதிக பொருளிலும்‌, கர்த்தரைப்பற்றும்‌ 
பயத்தோடு கூடிய கொஞ்சப்பொருளே 
உத்தமம்‌. 


அதிகமான 
ஆஸ்திகளையும்‌ 
வைத்திருக்கிறவர்கள்‌ 
அவற்றோடுகூட அதிகமான 
பிரச்சனைகளையும்‌ சேமித்து, 
வைத்திருக்கிறார்கள்‌. அவர்களுக்கு ஆஸ்தி 
அதிகமாயிருந்தாலும்‌, அதை அவர்களால்‌ 
சந்தோஷமாய்‌. 

நம்மிடத்திலுள்ள ஆஸ்தியை 
ஒப்புக்கொடுத்து, அதை 
நிர்வாகம்பண்ணும்போது, நமக்கு பிரச்சனை 
வராது. நம்முடைய ஆஸ்தியினாலும்‌ நாம்‌ 
கர்த்தரை சேவிக்கவேண்டும்‌. 


இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ அதிகமான 
ஐசுவரியத்தை சேமித்து வைப்பதற்குப்‌ 
கர்த்தருடைய பிரமாணத்திற்குக்‌. 
போதுமான அளவு ஆஸ்தி 
ஆசீர்வாதம்‌. 
நம்மால்‌ 
கர்த்தரோடு 
ஐக்கியமாமிருக்கவும்‌ முடியும்‌ நம்முடைய 
ஜீவியம்‌ விசுவாச ஜீவியம்‌. நம்முடைய 
ஆஸ்தியை நம்பி நாம்‌ ஜீலிக்காமல்‌, 
கர்த்தரை நம்பியே ஜீவிக்கிறோம்‌. ந்‌ 
பிரபஞ்சத்தில்‌ அநேகர்‌ கர்த்தரை நம்பாமல்‌, 
திரளான ஐசுவரியங்களை சேகரிக்கிறார்கள்‌. 
தங்கள்‌ ஜசுவரியத்தை நம்புகிறார்கள்‌. 
இப்படிப்பட்டவர்கள்‌ மாயையை 
நம்புகிறார்கள்‌. 


ந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ 
வரிவங்களையம்‌ 


சேமித்து 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


(OODNEYS 
FUEUSHERS 


க்‌ ப எதுவும்‌ 
இருக்காது. அவர்கள்‌ மனரம்மியமாய்‌ நித்திய 
விருந்தை புசிப்பார்கள்‌. அவர்களுடைய 
விருந்துகளில்‌ கொழுத்த எருதின்‌ கறி 
பரிமாறப்படுவதற்குப்‌ பதிலாக, சாதாரண 
இலைக்கறியே பரிமாறப்படும்‌. 

இவர்கள்‌ மத்தியிலே பகையில்லை. 
இவர்களுடைய விருந்தை, பரிசுத்த 
ஆவியானவர்‌ கனப்படுத்துகிறார்‌. 
இவர்களுடைய விருந்தில்‌ சிநேகம்‌ 
இருக்கிறது. மாய்மாலம்‌ இல்லாத சிநேகம்‌ 
விருந்தில்‌ பரிமாறப்படும்‌ இலைக்கறியின்‌ 
சுவையை அதிகரிக்கிறது. பகையோடிருக்கும்‌ 
கொழுத்த எருதின்‌ குறியைப்‌ பார்க்கிலும்‌, 
சிநேகத்தோடிருக்கும்‌ இலைக்கறியே நல்லது. 

சில ளில்‌ கொட 

னகர தானம்‌! பார்த்‌ 
ஆனால்‌ புசிக்கிறவர்கள்‌ மத்தியில்‌ சிநேகம்‌ 
இருக்காது. அவர்கள்‌ பகையோடிருப்பார்கள்‌. 
இந்‌ 


விருந்தினால்‌: அவர்களுக்கு 
சமாதானமோ, சந்தோஷமோ 


மாவைப்போன்றது. கொஞ்சம்‌ புளித்த மா, 
எல்லா மாவையும்‌ புளிக்க வைத்துவிடும்‌. 


கோபக்காரன்‌ 


நீதி 15:18 


நீதி 15:18. கோபக்காரன்‌ சண்டையை 
எழுப்புகிறான்‌; தீடியசாத்தமுன்‌்னவனோ 
சண்டையை அமர்த்துகிறான்‌. 


கோபம்‌ நெருப்பைப்போன்றது. 
பட்டணத்தையும்‌ கொழுத்திவிடும்‌. 


அது 
சில 
சமயங்களில்‌ சபையையும்‌ கொழுத்திவிடும்‌. 


கோபக்காரன்‌. 
மற்றவர்கள்‌ 


சண்டையை எழுப்புகிறான்‌. 
சண்டைபோடுவதற்கு 
வாய்ப்புக்களை உண்டுபண்ணிக்‌ 
கொடுக்கிறான்‌. இவனிடத்தில்‌ 
பொறுமையிருக்காது. சிறிய காரியத்தையும்‌ 
பெரிதுபடுத்திவிடுவான்‌. 





ழ்‌ நள 
யாய 


நீடிய சாந்தமுள்ளவன்‌ சண்டையை 
அமர்த்துகிறான்‌. எரிகிற நெருப்பில்‌ 
தண்ணீரை ஊற்றி அதை அணைத்துப்‌ 
போடுவதுபோல, சாந்தமான 
வார்த்தைகளைப்பேசி. கோபத்தை 
அமர்த்துகிறான்‌. ஒருசிலர்‌ சண்டைபோட்டு, 
பகையை வளர்த்து, தங்களுக்குள்‌. 
பிரிந்திருப்பார்கள்‌. நீடிய சாந்தமுள்ளவன்‌ 
அவர்களுடைய பகையை நீக்கி, அவர்களை 
ஒன்றுசேர்க்கிறான்‌. சமாதானம்‌ 
பண்ணுகிறவர்கள்‌ பாக்கியவான்கள்‌. 
எல்லோரும்‌ சமாதானமாகவும்‌, 
சந்தோஷமாகவும்‌ இருக்கவேண்டுமென்று, 
நீடிய... சாந்தமுள்ளவன்‌ விரும்புகிறான்‌. 
கோபக்காரனோ, எல்லோரும்‌ சண்டைபோட 
வேண்டுமென்றும்‌, நிம்மதியில்லாமல்‌, 
அமைதியில்லாமல்‌ தத்தளிக்க 
வேண்டுமென்றும்‌ விரும்புகிறான்‌. 


சோம்பேறியின்‌ வழி 
நீதி 15:19 


நீதி 1509. சோம்பேறியின்‌ வழி 
முன்வேலிக்குச்‌. சமானம்‌; நீதிமானுடைய 
வழியோ த 

ந்த வேலையும்‌ 

ச ய்பதனக பிகு 

தாங்களாக எந்த 

வேரை செய்ய முன்வரமாட்டார்கள்‌. 

இவர்களை கட்டாயப்படுத்தினால்‌ மாத்திரமே, 

வேலை செய்வார்கள்‌. 

ஜீவியத்தில்‌ பெரிய 

பெரிய ஆபத்துக்களும்‌ 

வந்தால்‌ மாத்திரமே, இவர்களுடைய புத்தி 

தெளியும்‌. அதன்பின்புதான்‌ இவர்கள்‌ 
ஒரளவு வேலை செய்ய முன்வருவார்கள்‌. 


சோம்பேறிமின்‌ வழி முள்வேலிக்கு 
சமானம்‌. காலில்‌ பாதரட்சையில்லாமல்‌, 
முள்வேலியின்மீது நடந்தால்‌, 


ஒரு 

செய்யாமல்‌ 

இப்படிப்பட்டவர்கள்‌ 
லயையும்‌ 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நீதிமானுடைய வழி 
போன்றது. தேவனுடைய 
நீதிமான்‌. கர்த்தருக்குப்‌ 
செய்வான்‌. கர்த்தருடைய அநுக்கிரகம்‌ 
இவனுக்கு பூரணமாய்க்‌ கிடைக்கும்‌. இவன்‌ 
போகிற பாதை கோணலாகமிராமல்‌, 
மாறுபாடாகமிராமல்‌,  கரடுமுரடாகமிராமல்‌, 


_நேர்த்தியாகயிருக்கும்‌. 


ராஜபாதையைப்‌ 
கிருபையினால்‌, 
பிரியமானதைச்‌ 


வேதனையும்‌ துக்கமுமே உண்டாகும்‌. 


ஞானமுள்ள மகன்‌ 
நீதி 15:20 


தீதி 15:20, ஞானமுன்ன மகன்‌ 
தகப்பனைச்‌ சந்தோஷப்படுத்துகிறான்‌; 
மதியற்ற மனுஷனோ தன்‌ தாயை 
அலட்சியம்பண்ணுகிறான்‌. 


பெற்றோருக்கு 
ஆசீர்வாதமாயிருப்பார்கள்‌. ஞானமுள்ள மகன்‌ 
தன்‌ தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான்‌. 
இப்படிப்பட்ட பிள்ளைகளை பெற்றெடுத்த 
பெற்றோர்‌, அவர்களை பார்த்து, 
அவர்களை நினைத்து சந்தோஷப்படுவார்கள்‌. 
இவர்களை வளர்த்து ளாக்குவதற்கு, 
இவர்களுடைய பெற்றோர்‌ அதிக பிரயாசம்‌ 
எடுத்திருப்பார்கள்‌. அதிக அக்கரை 
காண்பித்து இவர்களை வளர்த்திருப்பார்கள்‌. 
தங்களுடைய பிள்ளைகள்‌ நல்ல 
பிள்ளைகளாக, ஞானமுள்ள பிள்ளைகளாக 
வளர்ந்திருப்பதைப்‌ பார்க்கும்போது, 
இவர்களுடைய பெற்றோரின்‌ இருதயத்தில்‌ 
ஆறுதலும்‌, திருப்தியும்‌, சந்தோஷமும்‌ 
உண்டாயிருக்கும்‌. 
ஞானமுள்ள 
பெற்றோரைக்‌ 
அவர்களுடைய 
க்கம்‌ 


மகன்‌ தன்னுடைய 
கனப்படுத்துவான்‌. 
ஆலோசனைகளுக்கும்‌, 
முக்கியத்துவம்‌ 
தங்களுடைய பெற்றோர்‌ 
தங்களை, மிகுந்த சிரமப்பட்டு 
வளர்த்திருக்கிறார்கள்‌ என்பதைப்‌ 
புரிந்துகொள்வான்‌. பெற்றோருக்கு வயதான 
காலத்தில்‌, அவர்களுக்கு உதவி 
தேவைப்படக்கூடிய முதிர்வயதில்‌, 
ஞானமுள்ள. பிள்ளைகள்‌, தங்கள்‌ 
பெற்றோருக்கு உதவியாயும்‌, ஆதரவாயும்‌ 
இருப்பார்கள்‌. 


கொடுப்பான்‌. 





ழ்‌ நயன 
யாய 


தன்‌ தாயை 
இப்படிப்பட்டவன்‌ 
பெற்றோரின்‌ 
ஆலோசனைகளையும்‌, புத்திமதிகளையும்‌ 
செவிகொடுத்து கேட்கமாட்டான்‌. 
புத்தியில்லாத மகன்‌ தன்னுடைய தாயாருக்கு 
வெட்கத்தையும்‌, இலச்சையையும்‌ 
உண்டுபண்ணுகிறான்‌. தன்னுடைய 
பெற்றோரின்‌ அதிகாரத்தை 
அலட்சியம்பண்ணுகிறான்‌. இப்படிப்பட்ட 
பிள்ளைகளை, அவர்களுடைய பெற்றோரால்‌ 
கண்டித்து உணர்த்த முடியாது. பெற்றோர்‌ 
தங்கள்‌ பிள்ளைகளுக்கு நன்மைகளை 
செய்திருந்தாலும்‌, மதியற்ற பிள்ளைகளோ, 
தங்கள்‌ பெற்றோருக்கு தீமைகளையே 
செய்வார்கள்‌. இப்படிப்பட்ட பிள்ளைகளால்‌ 
பெற்றோருக்கு ஒரு நன்மையும்‌ உண்டாகாது. 
அவர்களுக்கு மனவேதனை மாத்திரமே 
உண்டாகும்‌. 


பதை. உணவின்‌. 
அலட்சியம்‌ பண்ணுகிறான்‌. 
தன்னுடைய 


மூடத்தனம்‌ 
நீதி 15:21 


நீதி 1531. 
புத்தியினனுக்குச்‌. 
புத்திமானோ தண்‌ 
செம்மைப்படுத்துகிறான்‌.. 


மூடத்தனம்‌ 
சந்தோஷம்‌; 
'நடக்கையைச்‌. 


துன்மார்க்கன்‌ பாவம்‌ செய்கிறான்‌. 
அவன்‌ துணிகரமாய்ப்‌ பாவம்‌ செய்யும்போது. 
தன்னுடைய பாவத்திற்காக மனம்‌ 
வருத்தப்படுவதில்லை. தான்‌ செய்கிற 
பாவத்தை துன்மார்க்கன்‌ சந்தோஷமாய்ச்‌ 
செய்கிறான்‌. பாவம்‌ செய்கிறதில்‌ 
பிரியப்படுகிறான்‌. மதிமீனன்‌ எந்தவிதமான. 
குறிக்கோளும்‌ இல்லாமல்‌ நடக்கிறவன்‌. 

உறுதியும்‌ 
(தகாது... மூடத்தனம்‌ 
புத்திமீனனுக்கு சந்தோஷம்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


புத்திமான்‌ நடக்கையை 
செம்மைப்படுத்துகிறான்‌. அவனுடைய 
மனக்கண்கள்‌ பரிசுத்த ஆவியானவரின்‌. 
கிரியையினால்‌ தெளிவுபெற்றிருக்கும்‌. 
புத்திமான்‌ ஒவ்வொரு காரியத்தையும்‌ 
பிரகாசமுள்ள மனக்கண்களால்‌ நோக்கிப்‌ 
பார்க்கிறான்‌. அவன்‌ தன்‌ வழிகளில்‌ 
தள்ளாடமாட்டான்‌. நேர்மையாக நடப்பான்‌. 


தன்‌ 


சய்கையும்‌ தேவனுடைய சித்தத்தோடு 
ஒத்திருக்கும்‌. 


ஆலோசனையில்லாமை 
நீதி 15:22 


நீதி 15:22, ஆலோசனையில்லாமையால்‌ 
எண்ணங்கள்‌ சித்தியாமற்போம்‌; 
ஆலோசனைக்காரர்‌ அநேகர்‌ இருந்தால்‌ 
அவைகள்‌ உறுதிப்படும்‌. 


நாம்‌ செய்கிற ஒவ்வொரு 
காரியத்தையும்‌ கவனமாய்‌ செய்யவேண்டும்‌. 
சிந்தித்து செயல்படவேண்டும்‌. கடினமாக 
உழைக்க வேண்டும்‌. காலமும்‌, நேரமும்‌, 
கடின உழைப்பும்‌ இல்லையென்றால்‌, 
நம்முடைய காரியங்கள்‌ வெற்றி பெறாது 
ஒவ்வொரு காரியத்தை செய்யும்போதும்‌ நாம்‌. 
யோசித்து, முடிவெடுத்து, அதன்‌ பின்பு 

'ஞானமாய்ச்‌ 


டய 
நமக்கு தவா தப 
ஆலோசனையும்‌ நமக்கு 
மற்றவர்களிடத்தில்‌ 

கேட்பதற்கு 

வெட்கப்படக்கூடாது. 
கன்களை எண்ணங்கள்‌ 
சித்தியாமற்போகும்‌. நாம்‌. தகுந்த 
ஆலோசனையைப்‌ பெற்றுக்‌ 
கொள்ளவில்லையென்றால்‌, நாம்‌. 
எவ்வளவுதான்‌ கடினமாய்‌ உழைத்தாலும்‌, 
அதனால்‌ ஒரு பிரயோஜனமும்‌ உண்டாகாது. 





ழ்‌ நவள 
யாய 


நாம்‌ செய்கிற ஒவ்வொரு வேலையையும்‌ 
சூழ்நிலைகளில்‌ செய்வோம்‌. 


சாதகமாகவும்‌, 
சூழ்நிலைகள்‌ பாதகமாகவும்‌ 
இருக்கும்‌. நமக்கு சரியான ஆலோசனை 
கிடைக்கும்போது, நம்மால்‌ சூழ்நிலைகளை 
மேற்கொள்ள முடியும்‌. எப்படிப்பட்ட 
சூழ்நிலைகளாகமிருந்தாலும்‌, அதை நமக்கு 
சாதகமாகப்‌ பிரயோஜனப்படுத்திக்‌ 
கொள்ளமுடியும்‌. நமக்கு அநேக 
ஆலோசனைக்காரர்‌ இருக்கும்போது, 
நம்முடைய எண்ணங்கள்‌ உறுதிப்படும்‌. 
நம்முடைய காரியங்கள்‌ நமக்கு சித்திக்கும்‌. 


மனுஷனுடைய வாய்மொழி 
நீதி 15:23 


நீதி 15:28. மனுஷனுக்குத்‌ 
தன்‌ வாய்மொழியினால்‌ 
மகிழ்ச்சியுண்டாகும்‌; ஏற்றகாலத்தில்‌ 
சொன்ன வார்த்தை எவ்வளவு நல்லது! 


நாம்‌ ஞானமுள்ள வார்த்தைகளைப்‌ 
பேசவேண்டும்‌. ஏற்ற காலத்தில்‌ பேசப்படும்‌ 
தகுதியான வார்த்தைகள்‌, ஞானமுள்ள 
வார்த்தைகளாகயிருக்கும்‌. அவற்றால்‌ நமக்கும்‌ 
பிறருக்கும்‌ அதிக பிரயோஜனம்‌ கிடைக்கும்‌. 
இரும்பை சூடாகயிருக்குபோதே 
வளைக்கவேண்டும்‌. உதிர்ந்து கிடக்கிற 
பாகங்களையெல்லாம்‌ தேவைப்படும்போது 
ஒன்றுகூட்டிச்‌ சேர்க்கவேண்டும்‌. ஒவ்வொரு 
காரியத்தையும்‌ சூழ்நிலைக்குத்தக்க 
பிரகாரமாகவும்‌, தேவைக்குத்தக்க 
பிரகாரமாகவும்‌ செய்யப்‌ 
பழகிக்கொள்‌ வேண்டும்‌. 

நம்மால்‌ செய்ய முடிகிற உதவிகளை 
நாம்‌ பிறருக்கு செய்யவேண்டும்‌. 
மற்றவர்களுக்கு நாம்‌ உதவிசெய்யும்போது, 
அவர்களுக்கு நல்ல வார்த்தைகளை 
ஆலோசனைகளாகச்‌ சொல்லுவோம்‌. 
ஏற்றகாலத்தில்‌ சொன்ன 
வார்த்தை, அவர்களுக்கு 
மிகவும்‌ பிரயோஜனமுள்‌ எதாகயிருக்கும்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஒருவருக்கு ஆலோசனை 

தேவைப்படும்போது, அந்த நபருக்கு 

ஏற்றகாலத்தில்‌ தகுந்த ஆலோசனை சொல்லி 

உதவிசெய்யவேண்டும்‌. 

தன்‌  வாய்மொழியினால்‌: 

உண்டாகும்‌. தன்னுடைய 

வார்த்தைகள்‌ தனக்கும்‌, பிறருக்கும்‌. 

பிரயோஜனமுள்ளதாய்‌. இருப்பதைப்‌ 

பார்க்கும்போது மனுஷனுக்கு மெய்யான 
சந்தோஷம்‌ வருகிறது. 


கீழான பாதானம்‌ 
நீதி 15:24 


நீதி 15:24. கீழான பாதானத்தை விட்டு 
விலகும்படி, விவேகிக்கு ஜீவவழியானது 
உன்னதத்தை நோக்கும்‌ வழியாம்‌. 


வழியும்‌, த்தத்தின்‌ 
வழியும்‌. தாக இருக்கிறத ந ட்‌ வழி 
நம்மை நித்திய ஜீவனுக்கு நேராக 
வழிநடத்துகிறது. நாம்‌ 
ஞானமுள்ளவர்களாக  இருப்போமென்றால்‌ 
ஜீவனுள்ளவர்களாகவும்‌ இருப்போம்‌. 
ஜீவவழியே பாதாளத்தைவிட்டு தப்பிப்போகும்‌ 
வழி. பரிசுத்தவான்கள்‌ உன்னதத்திலுள்ள 
காரியங்கள்மீது, பிரியமாயிருப்பார்கள்‌. 
உன்னதமான காரியங்களைத்‌ தியானித்து, 
அதையே செய்துகொண்டிருப்பார்கள்‌. 


ஜீவவழியானது உன்னதத்தை பல்‌ 
வழியாகும்‌. இதுவே 
பாதாளத்தைவிட்டு விலகும்‌. 
விவேகி ள்‌ 


வயாகம்‌ 


பிரியமாயிருக்கிறான்‌. 

சிந்தையும்‌, பேச்சும்‌, 
பரலோகத்தைப்பற்றியதாகவே 
உன்னதத்திலுள்ள  பரலோகத்திலே அவன்‌ 
தன்னுடைய பொக்கிஷங்களைச்‌ சேர்த்து, 
வைக்கிறான்‌. அங்கு சத்துருக்கள்‌ வந்து 
அவனுடைய ஐசுவரியங்களை 
திருடிக்கொள்ளமாட்டார்கள்‌. 





ழ்‌ நவள 
யாய 


உலகசிநேகம்‌ தேவனுக்கு விரோதமான 
பகை, கர்த்தருடைய பரிசுத்தவான்கள்‌. 
இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ ஜீவனம்பண்ணினாலும்‌, 
நாம்‌ த. உலகத்திற்குரியவர்களல்ல, 
இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ நாம்‌ 
பரதேசிகளைப்போல சிறிதுகாலம்‌ 
சஞ்சரித்துக்கொண்டிருக்கிறோம்‌. காலம்‌ 
வரும்போது கர்த்தர்‌ தம்முடைய 


பரலோகத்திற்கு நம்மை அழைத்துச்‌ செல்வார்‌. 
பரலோகத்திலே தேவனுடைய சமுகத்திலே, 
நித்திய ம்‌ 


நோக்கும்‌ ன்‌ நமக்கு 
இருக்கிறது. இதுவே நமக்கு. 
பாநாளத்தைவிட்டு 
இருக்கிறது. 


அகங்காரியின்‌ வீடு 
நீதி 15:25 


நீதி 19:25, 
கர்த்தர்‌ 

விதவையின்‌ 
நிலைப்படுத்துவார்‌. 


அகங்காரியின்‌ வீட்டைக்‌ 
பிடுங்கிப்போடுவார்‌, 
எல்லையையோ 


பெருமையுள்ளவன்‌ தன்னைத்தானே 
உயர்த்துவான்‌. தன்னுடைய இருதயத்தில்‌ 
அகங்காரமுள்ளவனாகயிருப்பான்‌. தன்னைச்‌ 
சுற்றிலும்‌ இருக்கிறவர்களை மதிக்கமாட்டான்‌. 
அவர்களை ஏளனம்பண்ணுவான்‌. 
இப்படிப்பட்ட  அகங்காரியை கர்த்தர்‌ 
அழித்துப்போடுவார்‌. அவனுடைய வீட்டை 
பிடுங்கிப்போடுவார்‌. அகங்காரிக்கு 
கர்த்தருடைய கண்களில்‌ தயை கிடைக்காது. 
அழிவுக்கு முன்னானது அகந்தையும்‌ 
மேன்மையும்‌ ஆகும்‌. 

திக்கற்ற பிள்ளைகளுக்கு கர்த்தரே 
'துணையாகயிருக்கிறார்‌. அவர்களுக்கு 
உதவிசெய்ய கர்த்தர்‌ பிரியப்படுகிறார்‌. கர்த்தர்‌ 
விதவையின்‌ எல்லையை நிலைப்படுத்துகிறார்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


துன்மார்க்கருடைய நினைவுகள்‌ 


நீதி 15:26 


நீதி 15:26. 
துன்மார்க்ககுடைய நினைவுகள்‌ 
கர்த்தருக்கு அருவருப்பானவைகன்‌; 
சுத்தவான்‌௧ளூடைய வார்த்தைகளோ 
இன்பமானவைகன்‌. 


துன்மார்க்கருடைய நினைவுகள்‌ 
கர்த்தருக்கு அருவருப்பானவைகள்‌. 
துன்மார்க்கர்‌ கர்த்தருக்கு விரோதமாக 
சிந்திக்கிறார்கள்‌. துன்மார்க்கர்‌ கர்த்தருடைய 
வார்த்தைக்கு விரோதமாகவும்‌, அவருடைய 
பிரமாணத்திற்கு விரோதமாகவும்‌ 
கலகம்பண்ணுகிறார்கள்‌. மனுஷன்‌ முகத்தைப்‌ 
பார்க்கிறான்‌. கர்த்தர்‌ எல்லோருடைய 
இருதயத்தையும்‌ ஆராய்ந்து பார்க்கிறார்‌. 
அவர்‌ துன்மார்க்கனுடைய இருதயத்தின்‌ 
நினைவுகளையும்‌ அறிந்திருக்கிறார்‌. 
துன்மார்க்கனுடைய இருதயத்தில்‌ பாவமும்‌, 
அசுத்தமும்‌ நிரம்பியிருக்கும்‌. அவனுடைய 
இருதயத்தில்‌. நீதியும்‌ பரிசுத்தமும்‌ 
இருக்கவேண்டும்‌ என்று கர்த்தர்‌ 
விரும்புகிறார்‌. 


சுத்தவான்‌களுடைய 
வார்த்தைகளும்‌ 
பிரியமானலைகள்‌. 
தியானிப்பார்கள்‌. 
காரியங்களை 

பண்ணுவார்கள்‌. 
சுத்தவான்‌களுடைய 
வார்த்தையிலும்‌ 

சுத்தவான்களின்‌ 

சுத்தமாயிருப்பதினால்‌, அவர்கள்‌ 
வார்த்தைகளைப்‌ பேசுவார்கள்‌. 
எல்லோருக்கும்‌ இன்பமாயிருக்கும்‌. 


சிந்தனைகளும்‌ 
கர்த்தருக்குப்‌ 
அவர்கள்‌... கர்த்தரைத்‌ 
கர்த்தரைப்பற்றிய 
மனுஷரோடு சம்பாஷணை 
ஆவிக்குரிய காரியங்கள்‌ 
சிந்தையிலும்‌ 


பொருளாசைக்காரன்‌ 


நீதி 15:27 


நீதி 15:27. பொருனாசைக்காரன்‌ தன்‌ 
வீட்டைக்‌ கலைக்கிறான்‌; 
பரிதானங்களை வெறுக்கிறவனோ 
பிழைப்பான்‌. 





ழ்‌ நயனா 
யாய 
பொருளாசைக்காரன்‌ 


சேர்க்கவேண்டும்‌ என்பதற்காக 
உழைக்கிறான்‌. தன்னுடைய 
நஸ்டம்‌ 

தன்னையும்‌ 

தன்னுடைய 

வேதனைப்படுத்துகிறான்‌. 
பொருளாசைக்காரனால்‌ நஷ்டத்தைத்‌ 
தாங்கிக்கொள்ள முடியாது. லாபம்‌ 
சம்பாதிக்கவேண்டும்‌ என்பது மாத்திரமே. 
அவனுடைய ஜீலியத்தின்‌ குறிக்கோள்‌. 


தனக்கு கிடைப்பதற்கு. 
தடையாகமிருக்கிற எல்லோரையும்‌. 
பொருளாசைக்காரன்‌ பகைக்கிறான்‌. அவன்‌ 
தன்னுடைய பிள்ளைகளுக்கும்‌, 
வேலைக்காரருக்கும்‌. பாரமாகவே 
இருக்கிறாள்‌. பொருளாசைக்காரனிடத்தில்‌ 
மெய்யான சந்தோஷம்‌ இருக்காது. 
ஒருவேளை அவனிடத்தில்‌ சந்தோஷம்‌ 
இருந்தாலும்‌ அது நிலைக்காது. 


நேர்மையான வழியில்‌ உண்மையாய்‌ 
உழைத்து பொருளை சம்பாதிக்கிறவர்கள்‌ 
சந்தோஷமாயிருப்பார்கள்‌. கர்த்தர்‌ 
இவர்களை ஆசீர்வதிப்பார்‌. கர்த்தருடைய 
ஆசீர்வாதமே மெய்யான 
ஐசுவரியம்‌ இப்படிப்பட்டவர்கள்‌ 
ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள்‌. 

குடும்பத்தாருக்கும்‌. 


லாபம்‌ 


தாங்களும்‌ 
தங்கள்‌ 
ஆசீர்வாதமாயிருப்பார்கள்‌. 


பரிதானங்களை வெறுக்கிறவன்‌ 
தீயவழிகளில்‌ பணம்‌ சம்பாதிக்கமாட்டான்‌. 
பாவமான காரியங்களை வெறுப்பான்‌. 
சட்டத்திற்குப்‌ புறம்பாக சலுகை 
காண்பிப்பதற்கு ஒரு சிலர்‌ பரிதானம்‌. 
வாங்குகிறார்கள்‌. சட்டத்திற்குப்‌ புறம்பான: 
காரியங்கள்‌ எல்லாமே தீமையான 
காரியங்கள்தான்‌. இதனால்‌ அநேகருக்கு 
தீமை உண்டாகும்‌. பரிதானம்‌ 
வாங்குகிறவர்களோ மற்றவர்களுக்கு வரும்‌ 
தீங்குகளையும்‌, வருத்தங்களையும்‌, 
துக்கங்களையும்‌ யோசித்துப்‌ பார்ப்பதில்லை. 
தான்‌ நன்றாகமிருக்கவேண்டும்‌, தான்‌ 
சந்தோஷமாகயிருக்கவேண்டும்‌ என்பது 
மாத்திரமே பரிதானம்‌ வாங்குகிறவனுடைய 
குறிக்கோள்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆசீர்வாதங்களைப்‌ 

அவனுடைய ஜீவியத்தில்‌ 

சமாதானமும்‌, ஆறுதலும்‌ நிரம்பியிருக்கும்‌ 
அவனுடைய ர்‌. நிலைத்திருக்கும்‌ 
அவனுடைய குடும்பத்தார்‌ செழித்திருப்பார்கள்‌. 
கர்த்தர்‌ இவர்களை ஆசீர்வதிப்பதினால்‌. 
இவர்களுக்கு ஒரு நன்மையும்‌ குறைவுபடாது. 


நீதிமானுடைய மனம்‌ 


நீதி 15:28 


நீதி 15:28, நீதிமானுடைய மனம்‌ 
பிரதியுத்தரம்‌ சொல்ல யோசிக்கும்‌; 
துன்மார்க்னுடைய வாயோ 
தீமைகளைக்‌ கொப்பளிக்கும்‌. 
ன்ன! 
உண்மையிருக்கும்‌. 
செய்வான்‌. 


வார்த்தையில்‌ 
அவன்‌ சொல்லுவதை 
செய்வதை சொல்லுவான்‌. 
அவனுடைய வார்த்தையும்‌ செய்கையும்‌ 
ஒத்திருக்கும்‌. நீதிமான்‌. பிறருக்கு 
பிரதியுத்தரம்‌ சொல்லுவதற்கு முன்பாக, 
அநேகந்தரம்‌ . யோசித்துப்‌ பேசுவான்‌. 
தன்னுடைய பிரதியுத்தரத்தினால்‌ பிறருக்கு 
நன்மை மாத்திரமே உண்டாகவேண்டும்‌. 
என்றும்‌, எந்தத்‌ தீமையும்‌ வந்துவிடக்கூடாது 
என்றும்‌ மிகுந்த கரிசனையோடிருப்பான்‌. 


நீதிமான்‌ உத்தமனாய்‌ 
நீதியை நடப்பித்து, மனதார சத்தியத்தைப்‌ 
பேசுவான்‌. அவன்‌ தன்‌ நாவினால்‌. 
புறங்கூறமாட்டான்‌. தன்‌ தோழனுக்கு தீங்கு 
செய்யமாட்டான்‌. தன்‌ அயலான்மேல்‌. 
சொல்லப்படும்‌. நிந்தையான பேச்சை 
எடுக்கமாட்டான்‌ (சங்‌ 15:2,3). 


நடப்பான்‌ 


நீதிமானின்‌ வார்த்தைகள்‌ 
எல்லோருக்கும்‌ பிரயோஜனமுள்ளதாயிருக்கும்‌. 
நீதிமான்‌ யோசிக்காமல்‌ அவசரப்பட்டு, 
எதையும்‌ பேசுவதில்லை. நீதிமானுடைய மனம்‌ 
சொல்ல. யோசிக்கும்‌. 

அர்த்தசஷ்டா ராஜாவுக்கு 

மிகவும்‌ பயந்து, யோசித்து, 

கேள்விக்கு  பிரதியுத்தரம்‌ 





ழ்‌ நவள 
யாய 


"நெகேமியா ராஜாவை நோக்கி: ராஜா 
என்றைக்கும்‌ வாழ்க: என்‌ பிதாக்களின்‌ 
கல்லறைகள்‌ இருக்கும்‌ ஸ்தலமாகிய நகரம்‌ 
பாழானதும்‌, அதின்‌ வாசல்கள்‌ அக்கினியால்‌ 
சுட்டெரிக்கப்பட்டதுமாய்க்‌ கிடக்கும்போது, 
நான்‌ துக்கமுகத்தோடு இராதிருப்பது எப்படி 
என்றேன்‌. அப்பொழுது ராஜா என்னைப்‌ 
பார்த்து: நீ கேட்கிற காரியம்‌ என்ன என்றார்‌. 
அப்பொழுது நான்‌: பரலோகத்தின்‌ தேவனை 
நோக்கி ஜெபம்பண்ணி, ராஜாவைப்‌ பார்த்து: 
ராஜாவுக்குச்‌ சித்தமாயிருந்து, அடியேனுக்கு 
உமது சமுகத்தில்‌ தயை கிடைத்ததானால்‌, 
என்‌ பிதாக்களின்‌ குல்லறைகளிலிருக்கும்‌ 
பட்டணத்தைக்‌ கட்டும்படி, யூதா தேசத்துக்கு 
நீர்‌ என்னை 
வேண்டிக்கொள்ளுகிறேன்‌ 
(நெகே 2:3-5) 


இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ மத்தியிலே 
முறைகேடு காணப்பட்டது. ஐசுவரியவான்கள்‌ 
ஏழைகளை ஒடுக்கினார்கள்‌. இதைப்‌ 
பார்த்தபோது நெகேமியாகவுக்கு, 
கோபழுண்டாயிற்று. ஆனாலும்‌ நெகேமியா 
அவசரப்பட்டு எதுவும்‌ பேசாமல்‌, தன்‌ 
மனதிலே யோசித்து ஞானமாய்‌ இவ்வாறு 
பேசினார்‌. 


அனுப்ப 
என்றேன்‌" 


அவர்கள்‌ கூக்‌ 
வார்த்தைகளையும்‌ நான்‌ 
கோபங்கொண்டு, 
ஆலோசனைபண்ணி, பிற்பாடு பிரபுகளையும்‌ 
அதிகாரிகளையும்‌ கடிந்துகொண்டு: நீங்கள்‌ 
அவரவர்‌ தங்கள்‌ சகோதரர்மேல்‌ ஏன்‌ வட்டி 
சுமத்துகிறீர்கள்‌ என்று சொல்லி, 
அவர்களுக்கு விரோதமாக ஒரு பெரிய சமை 
கூடிவரச்செய்து, அவர்கள்‌ நோக்கி: 
புறஜாதியாருக்கு விற்கப்பட்ட யூதராகிய 
எங்கள்‌ சகோதரரை நாங்கள்‌ எங்கள்‌ 
சக்திக்குத்தக்கதாய்‌ மீட்டிருக்கையில்‌, நீங்கள்‌ 
திரும்ப உங்கள்‌ சகோதரரை விற்கலாமா? 
இவர்கள்‌ நமக்கு விலைப்பட்டுப்‌ போகலாமா 
சன்றேன்‌; அப்பொழுது. அவர்கள்‌ மறு 
த்‌ இடமில்லாமல்‌. 
 (நெகே 5:6-8). 


லையும்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


துன்மார்க்கன்‌. 
வார்த்தையில்‌ கவனம்‌ செலுத்தமாட்டான்‌. 
வாய்‌ தீமைகளைக்‌ 
தேவனுக்கு விரோதமாகத்‌ 
வார்த்தைகளைப்‌ பேசுவான்‌. 
கர்த்தருடைய பரிசுத்தவான்களை 
அவமானப்படுத்துவான்‌. துன்மார்க்கனுடைய 
இருதயத்தில்‌ துன்மார்க்க சிந்தனைதான்‌ 
நிரம்பியிருக்கும்‌. துன்மார்க்கனுடைய 
இருதயத்தின்‌ நிறைவினால்‌, அவனுடைய 
வாய்‌ துன்மார்க்கமான வார்த்தைகளைப்‌ 
பேசுகிறது. அது கட்டுப்பாடில்லாமல்‌, 
தூஷண வார்த்தைகளை தாராளமாய்க்‌ 
கொப்பளிக்கிறது. 


தன்னுடைய 


அவனுடைய 
கொப்பளிக்கும்‌. 
தூஷண 


துன்மார்க்கர்‌ 
நீதி 15:29 


நீதி 15:29. துன்மார்க்கருக்குக்‌ கர்த்தர்‌ 
தூரமாயிருக்கிறார்‌; நீதிமான்களின்‌ 
ஜெபத்தையோ கேட்கிறார்‌. 


தம்முடைய வார்த்தைக்கும்‌, 
பிரமாணத்திற்கும்‌ தூரமாமிருக்கிறவர்களை 
கர்த்தர்‌ விரும்புவதில்லை. கர்த்தரும்‌ 
அவர்களுக்கு தூரமாயிருக்கிறார்‌. 
கர்த்தருக்கு தூரமாயிருக்கிறவர்கள்‌ 
துன்மார்க்கத்திற்கு நெருக்கமாயிருப்பார்கள்‌. 
துன்மார்க்கர்‌ கர்த்தருடைய 
வார்த்தைகளையும்‌, அவருடைய 
ஆலோசனைகளையும்‌ கேட்கக்கூடாது என்று 
தீர்மானம்பண்ணி, அவர்கள்‌ கர்த்தருடைய 
சமுகத்திற்கு தூரமாய்‌ விலகியிருக்கிறார்கள்‌. 


நீதிமான்களோ கர்த்தருடைய 
சமுகத்தில்‌ அமர்ந்திருக்க பிரியப்படுகிறார்கள்‌. 
நீதிமான்கள்‌ கர்த்தருடைய வார்த்தைகளைக்‌ 
கேட்பதற்கும்‌, அவருடைய புத்திமதிகளை 
கேட்பதற்கும்‌. அவருடைய பாதபடியில்‌ 
அமர்ந்திருக்கிறார்கள்‌. கர்த்தரோடு 
நெருங்கிய ஐக்கியத்திலிருக்கிறார்கள்‌. 
தம்மிடத்தில்‌ நெருக்கமாகயிருக்கிற 


அவர்களுக்குப்‌ பதில்‌ 
கொடுக்கிறார்‌. நீதிமான்கள்‌ தங்களுடைய 
சிந்தையினாலும்‌. செய்கையினாலும்‌, 
வார்த்தையினாலும்‌. கர்த்தருக்கு 
சமீபமாயிருக்கிறார்கள்‌. கர்த்தருக்காக 
ஊழியம்‌ செய்து கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
ஐக்கியமாயிருக்கிறார்கள்‌. 





ழ்‌ நவள 
யாய 


கண்களின்‌ ஒனி 
நீதி 15:30 


நீதி 15:80. 
இருதயத்தைப்‌ 
நற்செய்தி 

புஷ்டியாக்கும்‌. 


நம்முடைய மனதில்‌ நல்ல சிந்தனை 
இருக்கவேண்டும்‌. தெளிந்த சிந்தனையினால்‌: 
நம்முடைய ஆத்துமாவுக்கு 
ஆரோக்கியமுண்டாகும்‌. வெளிச்சமும்‌ 
இன்பமும்‌, சூரியனைக்‌ காண்பது 
கண்களுக்கு பிரியமுமாமே” (பிர 11:7) என்று 
பிரசங்கி சொல்லுகிறார்‌. நாம்‌ சூரியனைக்‌ 
காணும்போது கர்த்தருடைய அற்புதமான 
கிரியைகளைக்‌ காண்கிறோம்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய வாயின்‌ வார்த்தையினால்‌ 
வானத்தையும்‌ பூமியையும்‌ சிருஷ்டித்தார்‌. 
வானத்தில்‌ காணப்படுகிற சிருஷ்டிகளினால்‌ 
பூமியானது அழகு நிரம்பியதாகவும்‌, மகிமை 
நிரம்பியதாகவும்‌ இருக்கிறது. கர்த்தருடைய 
மகத்துவம்‌ இயற்கையில்‌ வெளிப்படுகிறது. 
நம்முடைய கண்‌ பார்வைக்காக நாம்‌ 
கர்த்தரை நன்றியோடு துதிக்கவேண்டும்‌. 
கண்களின்‌ ஒளி இருதயத்தைப்‌ 
பூரிப்பாக்கும்‌. 


கண்களின்‌ ஓணி 
பூரிப்பாக்கும்‌; 
எலும்புகனைப்‌ 


கண்களினால்‌ பார்ப்பது மாத்திரமல்ல, 
நம்முடைய செவிகளால்‌ க்‌ “நமக்கு 
ஆசீர்வாதத்தைத்‌ தரும்‌. 

எலும்புகளை புஷ்டியாக்கும்‌. 
வாக்கியத்தில்‌, “நற்செய்தி” 
வார்த்தைக்கு, ற்றவர்‌ 
நற்செய்தி" என்று வேதபண்டிதர்கள்‌ 
வியாக்கியானம்‌. சொல்லுகிறார்கள்‌. 
தன்னுடைய சிநேகிதர்களும்‌, உற்றார்‌ 
உறவினர்களும்‌, நீதியின்‌ பாதையிலும்‌, 
சத்தியத்தின்‌ பாதையிலும்‌ நடக்கிறார்கள்‌. 
என்னும்‌ நற்செய்தியைக்‌ கேட்கும்போது, 
அது நம்முடைய எலும்புகளை புஷ்டியாக்கும்‌. 
நமக்கு பிரியமானவர்கள்‌. கர்த்தருக்கு 
பிரியமாய்‌ ஜீவிக்கிறார்கள்‌ என்னும்‌ 
நற்செய்தியைக்‌ கேட்கும்போது. அதுவே 
நமக்கு மிகுந்த சந்தோஷத்தைக்‌ 
கொடுக்கும்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஜீவனுக்கேதுவான 
கொள்ளுதல்‌ 


நீதி 15:31 


தீதி 15:91, ஜீவனுக்கேதுவான கடிந்து 
கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளும்‌ காது 
ஞானிகளிடத்தே தங்கும்‌. 


பிறர்‌ நம்மை கடிந்துகொள்ளும்போது, 
அவர்களுடைய புத்திமதிகளை 
நாம்‌ ஏற்றுக்கொள்‌ ளவேண்டும்‌. 
கடிந்துகொள்கிறவர்களையும்‌ நாம்‌ 
நேசிக்கவேண்டும்‌. அவர்கள்‌ நம்மீதுள்ள 
அன்பினாலும்‌, அக்கரையினாலும்‌, 
பாசத்தினாலும்‌ நம்மைக்‌ 
கடிந்துகொள்கிறார்கள்‌. அவர்களுடைய 
குடிந்துகொள்ளுதல்‌ நம்முடைய அழிவுக்கு 
ஏதுவானதல்ல. அது நம்முடைய 
ஜீவனுக்குகேதுவன கடிந்துகொள்ளுதல்‌ 
இதனால்‌ நாம்‌ ஜீவப்பாதையில்‌ நடப்‌ 


ற்கு 
ஆலோசனைகளை சொல்லுகிறார்கள்‌. 


கடிந்து 
a ட, 
கீழ்ப்படிகிறவர்கள்‌ 

செய்வார்கள்‌. 


ஜீவனுக்கேதுவான 
கொள்ளுதலை ஏற்றுக்கொள்வது 
நல்லது. நன்றாகக்‌ 
நன்றாக ஆளுகை A 
புத்திமதிகளுக்கு நன்றாக 
செவிகொடுக்கிறவர்கள்‌, மற்றவர்களுக்கு 
நன்றாக உபதேசம்பண்ணுவார்கள்‌. தாங்கள்‌ 
நன்மைகளை மற்றவர்களுக்கும்‌ 
பகிர்ந்துகொடுப்பார்கள்‌. நமக்கு 
'ஜீவனுக்கேதுவான கடிந்துகொள்ளுதல்‌ 
சொல்லப்படும்போது. ம்‌ 
ஏற்றுக்கொள்‌ ளவேண்டும்‌. 
மாத்திரமே. 
கடிந்துகொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளும்‌ காது 
தங்கியிருக்கும்‌. நம்முடைய காது 
ஞானியின்‌ காதாகயிருக்கவேண்டும்‌. 
'ஞானஉபதேசங்களைக்‌ கேட்கிற 
காதாகயிருக்கவேண்டும்‌. ஜீவனுக்கேதுவான 
கடிந்துகொள்ளுதலை ஏற்றுக்கொள்கிற 
காதாகயிருக்கவேண்டும்‌. 





ழ்‌ நள 
யாய 


புத்திமதியைத்‌ 
விடுகிறவன்‌ 
நீதி 19:92. 


நீதி 15:92. புத்திமதியைத்‌ 
'தன்னிவிடுகிறவன்‌ தன்‌ ஆத்துமாவை 
வெறுக்கிறான்‌; கடித்துகொன்ளூதலைக்‌ 
கேட்கிறவனோ ஞான மடைவான்‌. 


நமக்கு மற்றவர்கள்‌ பிரயோஜனமுள்ள 
புத்திமநிகளைச்‌ சொல்லும்போது, அதற்கு 
செவிகொடுத்து, அதை 
ஏற்றுக்கொள்ளவேண்டும்‌. அவை நம்முடைய 
ஜீலியத்திற்கு பிரயோஜனமுள்ளதாயிருக்கும்‌. 
புத்திமதிகளைத்‌ தள்ளிவிடுகிறவன்‌ 
தன்னுடைய ஆத்துமாவை வெறுக்கிறான்‌. 
அப்படிப்பட்டவன்‌ தன்னுடைய ஆத்துமாவைக்‌ 
கவனிக்காமல்‌ புறக்கணித்துவிடுகிறான்‌. 
, தங்களுடைய ஆத்துமாவின்‌ 

உணர்ந்து 


இழந்துபோகிறார்கள்‌. 


பாவிகளுக்கு மாம்சத்தின்‌ இச்சைகளே 
முக்கியமானதாகத்‌ தெரிகிறது. அவர்கள்‌: 
ஆத்துமாவின்‌: ந்த்‌ தேடுவதில்லை. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தருக்குப்‌ பயப்படுதல்‌ 
தீதி 15:33 


நீதி 15:38. கர்த்தருக்குப்‌ பயப்படுதல்‌ 
ஞானத்தைப்‌ போதிக்கும்‌; மேன்மைக்கு. 
முன்னானது தாழ்மை. 
கர்த்தர்‌ 
ஆலோசனைகளைக்‌ 
நம்முடைய ஆவிக்கும்‌ ஆத்துமாவுக்கும்‌ 
உபதேசம்பண்ணுகிறார்‌. கர்த்தர்‌ நம்முடைய 
மனச்சாட்சியோடு பேசுகிறார்‌ நாம்‌ 
மதியீனமான காரியங்களைச்‌ செய்யும்போது 
நம்மைக்‌ குடிந்துகொண்டு 
நம்மைச்‌ சிட்சிக்கிறார்‌ 
நம்மிடத்தில்‌ கர்த்தருக்குப்‌ பயப்படும்‌ பயம்‌ 
இருக்கவேண்டும்‌. கர்த்தருக்குப்‌ பயப்படுதலே 
ஞானத்தின்‌ ஆரம்பம்‌. அதுவே நமக்கு 
ஞானத்தைப்‌ போதிக்கும்‌. 


நம்மிடத்தில்‌ 


நமக்கு ஞானமுள்ள 


கொடுக்கிறார்‌. 


மனத்தாழ்மை 
இருக்கவேண்டும்‌. கர்த்தர்‌ நமக்கு 
ஞானத்தைப்‌ போதிக்கும்போது, அதற்கு 
செவிகொடுத்து அதை ஏற்றுக்கொண்டு, 
அதற்கு கீழ்ப்படியும்‌ நல்ல சுபாவம்‌ 
நம்மிடத்தில்‌. காணப்படவேண்டும்‌. 
தாழ்மையாகமிருப்பது கோழைத்தனமல்ல, 
மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. கர்த்தர்‌ 
தாழ்மையுள்‌ளவர்களுக்கு கிருபையளிக்கிறார்‌. 
தாழ்மையுள்ளவர்கள்‌ மாத்திரமே 
ஆசீர்வாதங்களையும்‌, 
மேன்மைகளையும்‌ 
கத்தரித்துக்கொள்ல்ளிகம்‌, 





i= THE 
TT 


இயேசு 
அவரோடுகூடவே 
அவர்களிடத்தில்‌ பல வேளைகளில்‌. 
அலிசஹ்சசம்‌ காணப்பட்டது. 
(லூக்கா 1326-9) தம்முடைய பிள்ளைகளின்‌ 
அவிசுவாசத்திற்காகவும்‌, இருதயக்‌ 
கடினத்திற்காகவம்‌ தேவன்‌ அவர்களைக்‌ 
கடிந்து கொண்டார்‌. (மாற்கு 16:14). 


கிறிஸ்துவின்‌ சீஷர்கள்‌ 
இருந்தபோதிலும்‌, 


கர்த்தர்‌ எகிப்தியர்மீது வாதைகளை 
வரப்பண்ணினார்‌. இஸ்ரவேலின்‌ தேவனாகிய 
கர்த்தரே மெய்யான தேவன்‌ என்பதை 
எகிப்தியர்கள்‌ அறிந்துகொள்ளவேண்டும்‌ 
என்பதற்காக கர்த்தர்‌ அவர்கள்மீது 
வாதைகளை வரப்பண்ணினார்‌. இப்போது 
கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌  புத்திரருக்கு 
சாயங்காலத்திலே இறைச்சியையும்‌, 
விடியற்காலத்திலே , அப்பத்தையும்‌ 
புசிக்கக்கொடுக்கிறார்‌. மூலமாக 
ஸ்ரவேல்‌ புத்திரர்‌ | தேவனாகிய 


அறிந்துகொள்ளவேண்டும்‌. 


ஆரோன்‌ இஸ்ரவேல்‌ புத்திரராகிய 
'சபையாருக்கெல்லாம்‌இதைச்‌ சொல்லுகிறபோது, 
அவர்கள்‌ வனாந்தரதிசையாகத்‌ திரும்பிப்‌ 
பார்க்கிறார்கள்‌: அப்பொழுது கர்த்தருடைய 
மகிமை மேகத்திலே காணப்படுகிறது 
(யாத்‌ 1610), கர்த்தர்‌ தாமே இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ மத்தியில்‌ தம்முடைய மகிமையை 
பிரத்தியட்சமாய்‌. 'வெளிப்படுத்துகிறார்‌. 
அவர்கள்‌ மோசேக்கும்‌ ஆரோனுக்கும்‌ 
விரோதமாக வத நிறுத்தவேண்டும்‌. 
என்பதும்‌, புத்திரர்‌ அவர்களை 
ண்ண வேணடும்‌ என்பதும்‌ 
கர்த்தருடைய சித்தமாயிருக்கிறது. 


காடையும்‌ மன்னாவும்‌ 
யாத்‌ 1618-21 


யாத்‌ 16:18. சாயங்காலத்தில்‌ காடைகள்‌ 
வந்து விழுந்து பாணயத்தை மூடிக்‌ 
கொண்டது. விடியற்காலத்தில்‌ 
பானயத்தைக்‌ சற்றி பனி 
பெய்திருத்தது. 


யாத்‌ 18:14. பெய்திருந்த பணி 
தீங்கினபின்‌, இதோ, வனாத்தரத்தின்‌ 
மீதெங்கும்‌ உருட்சியான ஒரு சிறிய 
வஸ்து. உறைந்த பனிக்கட்டிப்‌ 
பொடியத்தனையாய்த்‌ தரையின்‌ மேல்‌ 
கிடந்தது. 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


யாத்‌ 16:15. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ அதைக்‌ 
கண்டு, அது இன்னது என்று 
அறியாதிருத்து, ஒருவரை 
ஒருவர்‌ பார்த்து, இது என்ன: 
என்றார்கள்‌; அப்பொழுது மோசே 
அவர்கனை நோக்கி: இது கர்த்தர்‌ 
உங்களுக்குப்‌ புசிக்கக்‌ கொடுத்த 
அப்பம்‌. 

யாத்‌ 18:16. கர்த்தர்‌ கட்டனையிடுவது 
என்னவென்றால்‌, அவரவர்‌ புசிக்கும்‌ 
அளவுக்குத்‌ தக்கதாக அதில்‌ எடுத்துச்‌. 
சேர்க்கக்கடவீர்கன்‌; உங்களிஜூன்ன 
ஆத்துமாக்களின்‌ இலக்கத்தின்படி, 
அவனவன்‌ தன்‌ தன்‌ கூடாரத்தில்‌ 
இருக்கிறவர்களுக்காக தலைக்கு ஒரு 
ஓமர்‌ அனவு எடுத்துக்‌ கொன்னக்கடவன்‌ 
என்றான்‌. 


யாத்‌ 19:17. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
அப்படியே செய்து, சிலர்‌ மிகுதியாயும்‌ 
சிலர்‌ கொஞ்சமாயும்‌ சேர்த்‌ தார்கள்‌. 
யாத்‌ 16:48, பின்பு, அதை ஓமரால்‌ 
அனந்தார்கள்‌: மிகுதியாய்ச்‌ 
சேர்த்தவனுக்கு மீதியானதும்‌ இல்லை, 
சேர்த்தவனுக்குக்‌. 
அவரவர்‌ 
புசிக்கும்‌ 
அளவுக்குத்தக்கதாகச்‌ சேர்த்தார்கள்‌. 


யாத்‌ 18:19. மோசே அவர்களை 
நோக்கி: ஒருவனும்‌ விடியற்காலமட்டும்‌ 
அதில்‌ ஒன்றும்‌ வைக்கக்கூடாது என்று 
அவர்களுக்குச்‌ சொல்லியும்‌; 


மோசேயின்‌ சொல்‌ 

சிலர்‌ அதில்‌ 
விடியற்காலம்மட்டும்‌. கொஞ்சம்‌. 
மீதியாய்‌ வைத்தார்கள்‌; அது பூச்சி 
பீடித்து நாற்றமெடுத்தது. அவர்கள்மேல்‌ 
மோசே கோபங்கொண்டான்‌. 


யாத்‌ 16:31. அதை 
விடியற்காலந்தோறும்‌ அவரவர்‌ 

அனவுக்குத்தக்கதாகச்‌. 
சேர்த்தார்கள்‌, வெயில்‌ ஏறஏற அது 
உருகிப்போம்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


மனதின்‌ யோசனைகள்‌ 


நீதி 16:1 


நீதி 160. மனதின்‌ யோசனைகள்‌: 
மனுஷனுடையது; நாவின்‌ பிரதியுத்தரம்‌ 
கர்த்தரால்‌ வரும்‌. 


மனுஷன்‌ யோசிக்கிறவன்‌. கர்த்தர்‌ 
மனுஷனுக்கு. சுயாதீனமாய்‌ சிந்திக்கிற. 
கிருபைகளைக்‌ கொடுத்திருக்கிறார்‌. 
சிந்திப்து மனுஷனுடைய சுதந்தரம்‌. கர்த்தர்‌ 
அனுமதிக்கிறார்‌. மனுஷன்‌ சிந்திக்கிறான்‌. 
மனதின்‌ யோசனைகள்‌ மனுஷனுடையது. 
தன்னுடைய சிந்தனையின்‌ பிரகாரம்‌ 
மனுஷன்‌ ஒவ்வொரு. காரியத்தையும்‌ 
செய்கிறான்‌. திட்டமிடுகிறான்‌. ஆனாலும்‌, 
காரியத்தை நிறைவேற்றுகிறவர்‌ கர்த்தரே. 


மந்தா சிந்தித்தாலும்‌ 
த்திரமே காரியத்தை 
ர்‌ ம்‌ 


கர்த்தரால்‌ 
நிறைவேற்ற 
சிந்திக்கிறான்‌. 
முடிக்கிறார்‌ 
ஒத்தாசையும்‌ இல்லாமல்‌ மனுஷனால்‌ 
காரியத்தையும்‌ தன்னுடைய சுயபலத்தால்‌ 
செய்ய முடியாது 


கர்த்தரே மனுஷனுடைய 


அவனுடைய 
சிருஷ்டித்திுக்கிறார்‌ 
பேசவேண்டும்‌ என்று 
கற்றுக்கொடுக்கிறார்‌. ணத தவத்தால்‌ 
கீழ்ப்படியும்போது, 
த்‌ சத்தியம்‌ 
ரிக்கும்‌ நம்முடைய நாவு நீதியான 
பிரதியுத்தரம்‌ சொல்லும்‌. 


மனுஷனுடைய வழிக 
தீதி 16:2 


நீதி 16:2. மனுஷனுடைய 
வழிகனெல்லாம்‌ அவன்‌ பார்வைக்குச்‌ 
சுத்தமானவைகண்‌; கர்த்தரோ 
ஆவிகளை திறுத்துப்பார்க்கிறார்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஒவ்வொரு மனுஷனும்‌ தன்னைப்பற்றி 
நியாயந்தீர்க்கும்போது பட்சபாதமாய்‌ 
நடந்துகொள்கிறான்‌. தன்னிடத்தில்‌ தப்பிதம்‌ 
இருந்தாலும்‌ அது அவனுடைய 
கண்களுக்குத்‌ தெரியாது. வ்‌ 
பட்சபாதமில்லாதவர்‌. தேவனுடைய 
நியாயத்தீர்ப்பு நீதியாயும்‌ நியாயமாயும்‌, 
உண்மையாயும்‌ இருக்கும்‌. கர்த்தர்‌ நம்மை 
தம்முடைய சத்தியத்தின்‌ பிரகாரம்‌ 
நியாயந்தீர்க்கிறார்‌. மனுஷனுடைய 
வழிகளெல்லாம்‌ அவன்‌ பார்வைக்கு 
குத்தமானவைகள்‌. அவை கர்த்தருடைய 
பார்வையில்‌ எப்படியிருக்கிறது என்பதுதான்‌ 
மிகவும்‌ முக்கியம்‌. 

கர்த்தர்‌ மனுஷருடைய ஆவிகளை 
தம்முடைய நீதியான தராசில்‌ நிறுத்துப்‌ 
பார்க்கிறார்‌. கர்த்தருடைய தராசம்‌, 
நிறைகல்லும்‌ சுமுத்திரையானவை. கர்த்தர்‌ 
நம்முடைய ஆவிகளை நிறுத்துப்‌ 
பார்க்கும்போது, நம்முடைய 
உள்ளத்திலிருக்கும்‌ எல்லாவற்றையும்‌ அவர்‌ 
அறிந்துகொள்கிறார்‌. தம்முடைய நீதியின்‌ 
பிரகாரமாய்‌ நமக்கு நியாயத்தீர்ப்பு 
கொடுக்கிறார்‌. கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பின்‌ 
பிரகாரமாகவே நாம்‌ நிற்போம்‌ அல்லது கீழே 
விழுவோம்‌. கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பே 
நீதியானது. அதுவே இறுதியானது. அதுவே 
நித்தியமானது. 


கர்த்தருக்கு ஒப்புவி. 
நீதி 16:3 


நீதி 16:3. உன்‌ செய்கைகளைக்‌ 
கர்த்தருக்கு ஒப்புவி; அப்பொழுது உன்‌: 
யோசனைகள்‌ உறுதிப்படும்‌. 
ஒவ்வொரு மனுஷனிடத்திலும்‌ 
ஏராளமான யோசனைகள்‌ இருக்கும்‌. 
நம்முடைய யோசனைகள்‌ உறுதிப்பட 
வேண்டுமென்றால்‌, நம்முடைய 
செய்கைகளை ஒப்புவிக்க 
வேண்டும்‌. நம்முடைய ஆவியையும்‌, 
ஆத்துமாவையும்‌, சரீரத்தையும்‌ கர்த்தருடைய 
ஒப்புக்கொடுக்கவேண்டும்‌. 
ஆத்துமாவின்‌ 


கர்த்தருக்கு 





ழ்‌ ளா 
யாய 


ஒவ்வொரு மனுஷரிடத்திலும்‌ வெவ்வேறு 

விதமான ளும்‌, கரிசனைகளும்‌. 

இருக்கும்‌. நாம்‌ இவற்றை தேவனுடைய 

ஒப்புக்கொடுக்கவேண்டும்‌. 

சர்வஆளுகையுள்ளவர்‌. 

பராமரிப்புக்களெல்லாம்‌ 

சித்தத்தின்‌ பிரகாரமாக, 

ஞானமாய்த்‌ திட்டமிடப்பட்டிருக்கிறது. நாம்‌ 

தேவனுடைய ஆளுகைக்குக்‌ கீழ்ப்படியும்போது, 
நமக்கு நன்மை உண்டாகும்‌. 


யோசனைகளை 
நறைவெற்றவேண்டுமென்று நாம்‌ அதிகமாய்ப்‌ 
பிரயாசப்படுவோம்‌. இதனால்‌ 

மனதில்‌ அதிக பாரமிருக்கும்‌. 

முடியாத 

நம்முடைய பாரங்களையெல்லாம்‌ கர்த்தர்மீது 
இறக்கி வைத்துவிடவேண்டும்‌. நம்முடைய 
செய்கைகளையும்‌ கர்த்தரிடத்தில்‌. 
ஒப்புவிக்கவேண்டும்‌. வருத்தப்பட்டு பாரம்‌ 
சுமக்கிற நம்மை, நம்முடைய கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்து தம்மிடத்தில்‌ வருமாறு. 
அன்போடு அழைக்கிறார்‌. அவர்‌ நமக்கு 
இளைப்பாறுதல்‌ கொடுப்பார்‌. நம்முடைய 
செய்கைகளை கர்த்தருக்கு. பரவலை 
நம்முடைய யோசனைகள்‌ உ 
யோசனைகள்‌ நிறைவேறும்‌. 


கர்த்தர்‌ சகலத்தையும்‌ 
தமக்கென்று படைத்தார்‌ 


நீதி 16:4 


நீதி 164. கர்த்தர்‌ சகலத்தையும்‌ 
தமக்கென்று படைத்தார்‌; 
தீங்குநாளுக்காகத்‌ துன்மார்க்கனையும்‌ 
உண்டாக்கினார்‌. 


அந்தமுமாகமிருக்கிறவர்‌. 
எல்லாவற்றிற்கும்‌. 
சகலமும்‌ அவர்‌ 
உண்டானதெல்லாம்‌. 
உண்டாயிற்றே. 


எல்விதமாகவும்‌ உண்டாகவில்லை. 


ஆதாரமாயிருக்கிறார்‌. 
மூலமாய்‌ உண்டாயிற்று. 
தேவன்‌ மூலமாய்‌ 
அல்லாமல்‌, வேறு 


கர்த்தர்‌ 
உண்டாக்கின துபோல. 
உண்டாக்கியிருக்கிறார்‌. 
சர்வசிருஷ்டிகர்‌. 


நீதிமானை 
துன்மார்க்களையும்‌ 
கர்த்தரே 

எல்லா மனுஷரும்‌ 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அவருடைய சிருஷ்டிகள்‌. துன்மார்க்கன்‌ 
கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாகவும்‌, 
அவருடைய பிரமாணத்திற்கு விரோதமாகவும்‌ 
கலகம்பண்ணுகிறான்‌. தமக்கு விரோதமாக 

ப அவனுக்கு 


ந 
துன்மார்க்கனோ அந்த 
பலத்தை தீயவழிகளில்‌ பயன்படுத்துகிறான்‌. 


கர்த்தர்‌ சகலத்தையும்‌ தமக்கென்று. 
படைத்திருக்கிறார்‌. அவர்‌ தீங்கு 
நாளுக்கென்று 'துன்மார்க்கனையும்‌ 
உண்டாக்கியிருக்கிறார்‌. எல்லோருடைய 
முடிவும்‌ கர்த்தருடைய கரத்திலிருக்கிறது. 
எல்லாமே அவரிடத்திலிருந்து 
உண்டாயிருக்கிறது. எல்லாம்‌ அவருக்குரியது. 
கர்த்தர்‌ இல்லாமல்‌ நாம்‌ ஒன்றுமில்லை. 
கர்த்தர்‌ தம்முடைய சித்தத்தின்‌ பிரகாரமாய்‌ 
கிரியை நடப்பிக்கிறார்‌. சர்வசிருஷ்டிகளையும்‌ 
ம்‌ விருப்பத்தின்‌ 
சிருஷ்டித்திருக்கிறார்‌ 
நீதிமான்களாகமிருந்தாலும்‌, 
துன்மார்க்கராயிருந்தாலும்‌ அதுவும்‌ 
கர்த்தருடைய சித்தமாயிருக்கிறது. 


மனமேட்டிமையுள்ளவன்‌ 


நீதி 16:5 


நீதி 16:5.  மனமேட்டிமையுன்ளவ. 
னெவனும்‌ கர்த்தருக்கு 
அருவருப்பானவன்‌; கையோடே. 
கைகோத்தாலும்‌ அவன்‌ தண்டனைக்குத்‌ 


தப்பான்‌. 


பாவிகள்‌ மனமேட்மையாயிருக்கிறார்கள்‌ 
மனமேட்டிமையுள்ளவன்‌. கர்த்தருக்கு 
அருவருப்பானவன்‌. கர்த்தர்‌ மனுஷனுடைய 
மனமேட்டிமையைப்‌ பார்த்து அவனை விட்டு 
தூரமாய்‌ விலகி போய்விடுகிறார்‌. 
மனமேட்டிமையுள்ளவன்‌ தன்னுடைய 
சுயபலத்தையும்‌, சுயபராக்கிரமத்தையும்‌, 
சுயபுத்தியையும்‌ நம்புகிறான்‌. தேவனுக்கு 
எதிர்த்து நிற்கிறான்‌.  மனுஷனால்‌ 
தேவனுக்கு விரோதமாய்‌ எதிர்த்து நின்று 
ஜெயிக்க முடியாது. 





ழ்‌ ளன 
யாய 


மனுஷன்‌ தன்னுடைய 
பிரயாசங்களினால்‌ ஏராளமான 
காரியங்களை செய்கிறான்‌. தன்னைப்‌ 
பலப்படுத்திக்கொள்கிறான்‌. தான்‌ பலப்பட்ட 
பின்போ, அவனுக்கு கேடு 
உண்டாகுமளவும்‌, அவனுடைய இருதயம்‌ 
பெருமைப்படுகிறது. அவனுடைய மனம்‌ 
மேட்டிமையடைகிறது. தன்னுடைய 
பலத்தினால்‌  மனுஷருக்கும்‌, தேவனுக்கும்‌ 
தன்னால்‌ எதிர்த்து நிற்க முடியும்‌ என்று 
இறுமாப்பாய்‌ நினைக்கிறான்‌. 


மனுஷர்கள்‌ ஓ க்கொருவர்‌ கூட்டு 
சேர்ந்து கித்துககொக்கறாகள்‌ 
கூட்டு ஒப்பந்தங்களும்‌, 

அறிக்கைகளும்‌ விடுகிறார்கள்‌. 

சேர்வது மனுஷருக்கு பலத்தை சேர்க்கும்‌. 
ஆனால்‌ அவர்கள்‌ தங்கள்‌ பலத்தை 
தவறான வழியில்‌ பயன்படுத்தக்கூடாது. 
தங்களிடத்தில்‌ 

என்று 

மனமேட்டிமையுள்ளவர்களாயிருக்கக்‌ கூடாது. 
மனமேட்டிமையுள்ளவர்கள்‌ 
அருவருப்பானவர்கள்‌. 

தேவனுடைய நீதியான 

தப்பிக்க முடியாது. அவர்கள்‌ கையோடே 
கைகோர்த்தாலும்‌, அவர்களால்‌ தேவனுக்கு 
எதிர்த்து நிற்க முடியாது. தேவனுடைய 
தண்டனைக்குத்‌ தப்பிக்கவும்‌ முடியாது. 


கைகளின்‌. 


கிருபையினாலும்‌ 
சத்தியத்தினாலும்‌ 
நீதி 16:8 


நீதி 16:8. கிருபையினாலும்‌. 
சத்தியத்தினாலும்‌ பாவம்‌ 
திவிர்த்தியாகும்‌; கர்த்தருக்குப்‌ 
பயப்படுகிறதினால்‌ மனுஷர்‌ தீமையை 
விட்டு விலகுவார்கள்‌. 


எல்லோரும்‌ பாவம்‌ செய்து ஏகமாய்க்‌ 
கெட்டுப்போயிருக்கிறார்கள்‌. எல்லா 
மனுஷரிடத்திலும்‌ பாவமும்‌, பாவத்தினால்‌. 
ம்‌ குற்றவுணர்வும்‌ இருக்கிறது. 
கிருபையினாலும்‌ 


டைய பாவம்‌ 


கர்த்தராகிய 


நிவிர்த்தியாகிறது. நம்முடைய 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இயேககிறிஸ்து தேவனுக்கும்‌ நமக்கும்‌ 
மத்தியஸ்தராயிருக்கிறார்‌. அவர்‌ நமக்காக 
தேவனிடத்தில்‌: பரிந்து 
பேசிக்கொண்டிருக்கிறார்‌. 


கிறிஸ்துவானவர்‌ நம்முடைய 
பாவங்களையும்‌ சாபங்களையும்‌ நம்மைவிட்டு 
நீக்குவதற்காக, தம்முடைய 
சுயஇரத்தத்தையே நம்மை மீட்கும்‌ மீட்பின்‌ 
கிரயமாகச்‌ செலுத்தியிருக்கிறார்‌. கல்வாரி 
சிலுவையில்‌ நம்முடைய கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்து தம்மையே ஜீவபலியாக 
ஒப்புக்கொடுத்தார்‌. கிறிஸ்துவானவருடைய 
பலியின்‌ மூலமாக மாத்திரமே நமக்கு 
இரட்சிப்பு உண்டாமிருக்கிறது. வேறு எந்த 
விதமான பலிகளின்‌ மூலமாகவும்‌ நமக்கு 
இரட்சிப்பு உண்டாகவில்லை. 


“என்னத்தைக்கொண்டு, 
கர்த்தருடைய சந்நிதியில்‌. வந்து, 
உன்னதமான தேவனுக்கு முன்பாகப்‌ 
பணிந்துகொள்வேன்‌? 'த௲னபலிகளைக்‌ 
கொண்டும்‌, ஒரு வயது 
கன்றுக்குட்டிகளைக்கொண்டும்‌ அவர்‌ 
சந்நிதியில்‌ வரவேண்டுமோ? ஆயிரங்களான 
ஆட்டுக்கடாக்களின்பேரிலும்‌, எண்ணெயாய்‌ 
ஓடுகிற பதினாயிரங்களான 
ஆறுகளின்பேரிலும்‌, கர்த்தர்‌ 
பிரியமாமிருப்பாரோ? என்‌ அக்கிரமத்தைப்‌ 
போக்க என்‌ முதற்பேறானவனையும்‌, என்‌ 
ஆந்துமாவின்‌ பாவத்தைப்போக்க என்‌ 
கர்ப்பக்கனியையும்‌ கொடுக்கவேண்டுமோ?' 
மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர்‌ 
உனக்கு. அறிவித்திருக்கிறார்‌ ; 
நியாயஞ்செய்து, இரக்கத்தைச்‌ சிநேகித்து, 
உன்‌ தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய்‌ 
நடப்பதை அல்லாமல்‌ வேறே என்னத்தைக்‌ 
கர்த்தர்‌ உன்னிடத்தில்‌ கேட்கிறார்‌" 
(மீகா 6:6-8). 


இயேசுகிறிஸ்துவின்‌ கிருபையினாலும்‌ 
சத்தியத்தினாலும்‌ 
நிவிர்த்தியாயிற்று. 
நமக்குள்‌ பலமிழந்து போயிற்று. பாவத்தின்‌ 
கட்டுக்கள்‌ கட்டவிழ்க்கப்பட்டு 
முறிந்துபோயிற்று. மனுஷரிடத்தில்‌ 
காணப்படுகிற தீயசுபாவங்கள்‌ 
இயேசகிறிஸ்துவின்‌ இரத்தத்தினால்‌ 
சுத்திகரிக்கப்படுகிறது. 


நான்‌ 





i= THE 
TT 


எல்லா 
பயப்படவேண்டும்‌. 

மனுஷர்கள்‌ தீமையை விட்டு விலகுவார்கள்‌. 
நாம்‌ பாவம்‌ செய்யும்போது, மனுஷருக்கு. 
விரோதமாகவும்‌, தேவனுக்கு விரோதமாகவும்‌ 
பாவம்‌ செய்கிறோம்‌. கர்த்தருக்குப்‌ 
பயப்படுகிறவர்கள்‌, கர்த்தருக்கு விரோதமாக 
பாவம்‌ செய்யவும்‌ ள்‌ 
இவர்களுடைய இருதயத்தில்‌ 
நிரம்பியிருக்கும்‌. தேவனுடைய 
வார்த்தைகளும்‌, எச்சரிப்பின்‌ வார்த்தைகளும்‌ 
நிரம்பியிருக்கும்‌. பாவத்தின்‌ சம்பளம்‌ மரணம்‌ 
என்று இவர்களுடைய மனச்சாட்சி 
இவர்களை எச்சரித்துச்‌ சொல்லும்‌. 
கர்த்தருக்குப்‌ பயப்படுகிறதினால்‌ மனுஷர்‌ 
தீமையை விட்டு விலகுவார்கள்‌ 


ஒருவனுடைய வழிகள்‌ 
நீதி 16:7 


நீதி 1637. 

கர்த்தருக்குப்‌ 
அவனுடைய 
அவனோடே, 
செய்வார்‌. 


ஒருவனுடைய வழிகள்‌ 
பிரியமாயிருந்தால்‌, 
சுத்துருக்களூம்‌ 
சுமாதானமாகும்படி. 


கர்த்தருடைய 
பிரகாரமாகவே நமக்கு 


சித்தத்தின்‌ 
சிநேகிதர்களும்‌ 
சத்துருக்களும்‌ உண்பாக்றா்கள்‌ நம்முடைய 


வழிகள்‌ கர்த்தருக்குப்‌ பிரியமான 
வழிகளாயிருக்கவேண்டும்‌. அப்போது கர்த்தர்‌ 
நம்மீதும்‌ மிரியமாயிருப்பார்‌ 
சந்துருக்களையும்‌ 

சமாதானமாயிருக்கும்பி செய்வார்‌. 
தேவனுக்குப்‌ பிரியமானவர்களாயிருக்கிற 
படியினால்‌, தேவன்‌ நம்மீதும்‌ பிரியம்‌ 
வைத்து, நமக்கு நன்மையான காரியங்களை 
செய்வார்‌. 


ஏசாவும்‌ யாக்கோபும்‌ 
சகோதரர்களாகமிருந்தாலும்‌ அவர்கள்‌ 
கோபத்தோடு பிரிந்துபோய்விட்டார்கள்‌. 
சத்துரக்களைப்‌ போல இருந்தார்கள்‌. 
யாக்கோபின்‌ வழிகள்‌ கர்த்தருக்குப்‌ 
பிரியமாயிருந்தது. கர்த்தர்‌ தம்முடைய 
கிருபையினாலும்‌ இரக்கத்தினாலும்‌ 
ஏசாவையும்‌ யாக்கோபையும்‌ மறுபடியும்‌. 
சகோதர சிநேகத்தில்‌ ஒன்று சேர்த்தார்‌. 
அபிமெலேக்கு ஈசாக்குக்கு 
சத்துருவாகயிருந்தார்‌. 
அவர்களுக்குள்‌ 
உண்டுபண்ணினார்‌. 


கர்த்தர்‌ 
சமாதானத்தை 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


அதியாயமாய்‌ 
வருமானம்‌ 


நீதி 16:8 


நீதி 16:8. அதியாயமாய்‌ வத்த அதிக 
வருமானத்திலும்‌, நியாயமாய்‌ வந்த 
கொஞ்ச வருமானமே உத்தமம்‌. 


பிரபஞ்சத்தில்‌ செல்வந்தர்கள்‌ 

தரித்திரர்கள்‌ 
வர்க்கத்தினரும்‌. 
இருக்கிறார்கள்‌. நம்மிடத்தில்‌ 
உலகப்பிரகாரமான ஆஸ்தி 
கொத்சமாகமிரந்தாலும்‌ அது, நேர்மையான 

சம்பாதிக்கப்பட்டதாகமிருக்க 
ண்டும்‌ நம்மிடத்தில்‌ போதும்‌ என்கிற 
மனப்பக்குவம்‌ காணப்படவேண்டும்‌. பேராசை 
இருக்கக்கூடாது. நம்முடைய 
ஆஸ்திமினாலும்‌ நாம்‌ கர்த்தரை 
சந்தோஷமாய்‌ ஆராதனை பண்ணவேண்டும்‌. 


கர்த்தரே நமக்கு, ஆஸ்தியைக்‌ 
கொடுத்திருக்கிறார்‌ என்று விசுவாசித்து, 
அதை பயபக்தியோடு பயன்படுத்தவேண்டும்‌. 
நம்முடைய ஆஸ்தியை கர்த்தருடைய 
நாமமகிமைக்காகவும்‌, அவருடைய 
பிள்ளைகளின்‌ பிரயோஜனத்திற்காகவும்‌ 
உத்தமமானது. அப்போது 

அதிகமதிகமாய்‌ 

கர்த்தருடைய ஆசீர்வாதமே 


ந்தப்‌ 
இருக்கிறார்கள்‌. 


இருக்கிறார்கள்‌. நடுத்தர 


அநியாயமாய்‌ 
சேர்ப்பார்கள்‌. 

அவர்களிடத்தில்‌ அதிக வருமானம்‌ இருக்கும்‌. 
அவர்களுடைய ஆஸ்தி பெருகியிருக்கும்‌. 
தங்களிடத்திலுள்ள ஆஸ்திகளை யாருக்கும்‌ 
பிரயோஜனம்‌. உண்டாகுமாறு 
வ்‌ எ தீயவழிகளில்‌ 
தங்களுடைய 

இச்சைகளை 

தங்கள்‌ 

_ பயன்படுத்துவார்கள்‌. 

கர்த்தருடைய 

ம்‌ தங்கிமிருக்காது. அநியாயமாய்‌ 

அதிக வருமானத்தைப்‌ பார்க்கிலும்‌, 

ய்‌ வந்த கொஞ்ச வருமானமே 





ழ்‌ நயனா 
யாய 


அநியாயமாய்‌ 
சேர்த்தவர்களிடத்தில்‌ 
அவர்களிடத்தில்‌ 
மனப்பக்குவம்‌ இருக்காது. அவர்களுக்கு 
அதிகமான ஆஸ்தியிருந்தாலும்‌, இன்னும்‌ 
திரளான ஆஸ்தி வேண்டும்‌ என்று 
பேராசைப்படுவார்கள்‌. இதற்காக 
அநீதியான வழிகளில்‌ வருமானம்‌ 
பண்ணுவார்கள்‌. இப்படிப்பட்ட ஆஸ்தி 
நிலைக்காது. இது இவர்களுக்கும்‌ 
பிரயோஜனமாயிராது. மற்றவர்களுக்கும்‌ 
பிரயோஜனமாயிராது. 

நியாயமாய்‌ வருகிற 
அதுவே 


வருமானம்‌ 
உத்தமம்‌. 


கொஞ்சமாயிருந்தாலும்‌ 
ப்படிப்பட்‌ ஆஸ்தி 


ஞானமான வழி. நியாயமாய்‌ சம்பாதிக்கிற 
ஆஸ்தி தங்கும்‌. அது ஆசீர்வாதமாயிருக்கும்‌. 


கர்த்தர்‌ எல்லா மனுஷரையும்‌ 

நயாயந்திப்பர்‌. ஒரு தரம்‌ பிறப்பதும்‌ 

பின்பு மரிப்பதும்‌, பின்பு 

நியத்தப்ோடவதம எல்லா கைக்கும்‌ 
ட்டிருக்கிறது. 

நாளின்போது. நப்பிடத்தல்‌ 

என்பதன்‌ 

நாம்‌ 

நம்முடைய 

கர்த்தர்‌ 


ல்‌ 
நியாயந்தீர்க்கப்படுவதில்லை. 
கிரியைகளுக்குத்‌ தக்கதாகவே 


சத்தியமும்‌ இருக்கும்‌. நாம்‌ இப்பிரபஞ்சத்தில்‌ 
ஜீவிக்கும்‌ ஒவ்வொரு நாளிலும்‌, மகாநாளின்‌ 
நியாயத்தர்ப்பக்‌ குறித்த 
கரிசனையோடிருக்கவேண்டும்‌. 


மனுஷனுடைய இருதயம்‌ 
நீதி 16:9 


16:9. மனுஷனுடைய இருதயம்‌. 

வழியை யோசிக்கும்‌; 

அவனுடைய நடைகளை 
உறுதிப்படுத்துகிறவரோ கர்த்தர்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மனுஷன்‌ யோசிக்கிறவன்‌. அவன்‌ பல. 

காரியங்களை யோசித்துப்‌ பார்ப்பான்‌. 

ஒவ்வொரு. காரியத்தையும்‌ எப்படி. 

செய்யவேண்டுமென்று தீவிரமாய்‌ 

ஆலோசனை பண்ணுவான்‌. மனுஷன்‌ 

எப்படித்தான்‌. யோசனைபண்ணினாலும்‌, 

கர்த்தரே காரியங்களை 

வாய்க்கப்பண்ணுகிறவர்‌. மனுஷனுடைய 

அவனுடைய வழியை 

கர்த்தரே அவனுடைய 

உறுதிபண்ணுகிறார்‌. 

சித்தமில்லாமல்‌ மனுஷரால்‌ 

ஒன்றும்‌ செய்ய முடியாது. மனுஷன்‌ தனக்கு 

இஷ்டமானபடி யோசிக்கலாம்‌. தன்னுடைய 

யோசனையை நிறைவேற்றவேண்டுமென்றால்‌ 

அவனுக்கு கர்த்தருடைய  உதலியும்‌ 
ஒத்தாசையும்‌ தேவைப்படுகிறது. 


கர்த்தரே நம்மை ஆளுகை படம்‌ 
சர்வசிருஷ்டிகர்‌ 

ர்‌. நம்முடைய மக்‌ 

பிரியமானதாயிருக்கவேண்டும்‌. 

விருப்பமும்‌, அவருடைய 

நம்முடைய விருப்பமாயும்‌, 

சித்தமாயும்‌ இருக்கவேண்டும்‌. 

கர்த்தருடைய திட்டமும்‌ நம்முடைய திட்டமும்‌ 

ஒத்துப்போகவேண்டும்‌. 


நாம்‌ எதை யோசித்தாலும்‌, நாம்‌ எதை 
செய்தாலும்‌, அதனால்‌ கர்த்தருடைய நாமம்‌ 
மகிமைப்படவேண்டும்‌ என்பதே நம்முடைய 
பிரதான நோக்கமாயிருக்கவேண்டும்‌. 
கர்த்தருடைய அடிச்சுவடுகளைப்‌ 
பின்பற்றவேண்டும்‌ என்பதும்‌, கர்த்‌ 


(வரு 

கீழ்ப்படியவேண்டும்‌ 

நம்முடைய 

விருப்பமாயிருக்கவேண்டும்‌. அப்போது கர்த்தர்‌ 
நம்முடைய நடைகளை உறுதிப்படுத்துவார்‌. 


நாம்‌ கர்த்தருக்குக்‌ கீழ்ப்படிந்து 
நடக்கும்போது, கர்த்தருடைய ஆலியானவர்‌ 
நம்முடைய 
அப்போது 
நம்முடைய கால்கள்‌ தள்ளாடாது. நாம்‌ கீழே 
விழுந்து விடாதவாறு பரிசுத்த ஆவியானவர்‌ 
நம்மை பாதுகாத்து பலப்படுத்துவார்‌, கர்த்தர்‌ 
நமக்கு நியமித்திருக்கிற 
அடைவதற்கு ஆவியானவர்‌ 
கரம்பிடித்து வழிநடத்துவார்‌. 





ழ்‌ நள 
யாய 


"நம்முடைய பிதாவாகிய தேவனும்‌: 
நம்முடைய கர்த்தராகிய இயேசுகிறிஸ்துவும்‌ 
உங்களிடத்திற்கு நேராக 
வழிநடத்துவாராக" என்று 
அப்போஸ்தலர்‌ பவுல்‌ தான்‌ கர்த்தரிடத்தில்‌ 
வேண்டிக்கொண்டதைப்பற்றிச்‌ சொல்லுகிறார்‌. 


ராஜாவின்‌ உதடுகள்‌ 
நீதி 16:10 


நீதி 16:10. ராஜாவின்‌ உதடுகளில்‌ 
திவ்வியவாக்கு பிறக்கும்‌; தியாயத்தில்‌ 
அவன்‌ வாய்‌ தவறாது. 


தேசத்திலுள்ள 
நியாயாதிபதிகளும்‌ 
மிருக்கவேண்டும்‌. 
தேவனுடைய 
போதிக்கப்பட்டிருக்கவேண்டும்‌. 
கர்த்தருக்குப்‌ பயந்து 
செய்யவேண்டும்‌. 


ராஜாக்களும்‌ 
ஞானமுள்ளவர்களாக 
அவர்களுக்கு 
சத்தியம்‌ 
அவர்கள்‌ 
நீதியாய்‌ ஆளுகை 


ராஜாக்களும்‌ பிரபுக்களும்‌ 
தேவனை 
தேவனிடத்திலிருந்து 


மகிமைப்படுத்தவேண்டும்‌. 

ஆலோசனைகளைப்‌ 
பெற்றுக்கொள்ளவேண்டும்‌. கர்த்தர்‌ 
கொடுக்கிற ஞானத்தினாலும்‌, நீதியினாலும்‌ 
ஆளுகை செய்யவேண்டும்‌. 


ராஜாக்க। பிரபுக்களும்‌ 
கர்த்தரிடத்தில்‌ னக கர்த்தர்‌ 
அவர்களுக்கு ஞானத்தையும்‌ கிருபையையும்‌ 
கொடுத்து, அவர்களை 
ஜனங்களை நீதியாய்‌, 

பதம்‌. அட! 
தாலந்துகளையும்‌ 
கொடுக்கிறார்‌. கர்த்தருடைய கிருபையைப்‌ 
பெற்றுக்கொள்கிற ராஜாக்கள்‌, 
ஜனங்களுடைய நன்மைகளை விசாரிப்பார்கள்‌. 
ஜனங்களிடத்தில்‌ அன்போடு பேசுவார்கள்‌. 
வழக்குகளை நியமாய்‌ விசாரித்து நீதியான 
தீர்ப்புக்களைக்‌ கொடுப்பார்கள்‌. 

ராஜாவின்‌ உதடுகளில்‌ திவ்விய 
வாக்கு பிறக்கும்‌. ராஜாவின்‌ வாய்‌. 
நியாயத்தில்‌ தவறாது. கர்த்தர்‌ தன்னிடத்தில்‌ 
ஒப்புக்கொடுத்திருக்கிற பொறுப்பை ராஜா 
உண்மையாயும்‌, உத்தமமாயும்‌: 
நிறைவேற்றுவார்‌. தான்‌ 
ராஜாவாகயிருந்தாலும்‌. தேவனாகிய கர்த்தர்‌ 
தனக்கு மேல்‌ ராஜாதி ராஜாவாகமிருக்கிறார்‌ 
என்பதை அங்கீகரித்து, கர்த்தருக்குப்‌ 
பயந்து நீதியாய்‌ ஆளுகை செய்வார்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சுமுத்திரையான நிறைகோல்‌ 
நீதி 16:11 


நீதி 161. சுமுத்திரையான 
'நிறைகோலும்‌ தராகும்‌ கர்த்தருடையது; 
பையிலிருக்கும்‌ திறைகல்லெல்லாம்‌ 
அவருடைய செயல்‌. 


தேவனுடைய தீர்மா 

பிரகாரமாகவே, ராஜாக்களும்‌, பிரபுக்களும்‌, 
அதிகாரிகளும்‌ ஜனங்களை ஆளுகை 
செய்கிறார்கள்‌. அவர்கள்‌ தேவனுடைய 
பிரமாணத்திற்கும்‌, சித்தத்திற்கும்‌ கீழ்ப்படிந்து, 
ஜனங்களை நீதியாயும்‌ ட்டம்‌ ம்‌ ஆகலை 
செய்யவேண்டும்‌. 

பட்சபாதம்‌ இதக்‌ 


சுமுத்திரையான 
தராசும்‌ கர்த்தருடையது. 
கர்த்தரிடத்திலிருந்தே 


'றைகோ 
திகள்‌ 
ஜனங்களை 
ஆளுகை செய்யும்‌ அதிகாரத்தைப்‌ 
பெற்றுக்கொள்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
அதிகாரத்தைப்‌  பெற்றுக்கொள்ளும்போது, 
கர்த்தரிடத்திலிருக்கிற சுமுத்திரையான 
நிறைகோலையும்‌, தராசையும்‌ 
பெற்றுக்கொள்ளவேண்டும்‌. ஜனங்களை 
ம்‌ நீதியையும்‌, 

சத்தியத்தையும்‌ 


தராசை பிடித்திருக்கிறவர்களுடைய கை 

நடுங்கக்கூடாது. அவர்களுடைய கையும்‌ 

உறுதியாமிருக்கவேண்டும்‌. அவர்களுடைய 

பிடியும்‌ உறுதியாயிருக்கலேண்டும்‌. தராசை 

பிடித்திருக்கிறவர்‌ மனுஷருடைய முகத்தைப்‌ 

பார்க்காமல்‌, தராசிலுள்ள நிறைகோலைப்‌ 

பார்க்கவேண்டும்‌. மனுஷரிடையே ஏற்படுகிற 

வழக்குகளை நியாயாதிபதிகள்‌ நியாயமாய்‌ 

, நீதியாய்த்‌ தீர்ப்பு 

வியாபாரங்களிலும்‌, 

பிரச்சனைகளும்‌ 

இவற்றை 

நியாயாதிபதிகளை கர்த்தரே 

ர்‌. கர்த்தர்‌ தங்களுக்கு 

இவர்கள்‌ 

செய்யவேண்டும்‌. 

நிறைகல்லெல்லாம்‌. 

செயல்‌, வழக்குகளை 

நியாயமாய்‌ விசாரிப்பதும்‌, நீதியான தீர்ப்பு 

சொல்லுவதும்‌ கர்த்தருக்கு பிரியமான 
செயல்‌. 





f= ராண 
யாய 
அநியாயஞ்செய்வது 
நீதி 16:12 


நீதி 1842. அதியாயஞ்செய்வது. 
ராஜாக்களுக்கு அருவருப்பு; தீதியினால்‌ 
சிங்காசனம்‌ உறுதிப்படும்‌. 
நல்ல ராஜாக்கள்‌ ஜனங்களை 
நீதியாயும்‌, நியாயமாயும்‌, உண்மையாயும்‌ 
ஆளுகை. செய்கிறார்கள்‌. அநியாயம்‌: 
செய்வது ராஜாக்களுக்கு அருவருப்பானது. 
ஜனங்களுக்கு தீங்கு செய்வதையும்‌, 
முகத்தாட்சணியத்தோடு. வழக்குகளுக்கு 
தீர்ப்பு சொல்லுவதையும்‌ ராஜாக்கள்‌ 
அருவருக்கிறார்கள்‌. ராஜாக்களுடைய 
இருதயம்‌ சுத்தமானதாகவும்‌, அவர்களுடைய 
மனச்சாட்சி கூர்மையானதாகவும்‌ 
இருக்கவேண்டும்‌. 


ராஜாக்கள்‌ தங்களுடைய 
நலனையும்‌, குடிமக்க 
விசாரிக்கிறவர்கள்‌. 
கொடுக்கப்பட்டிருக்கிற 
ராஜாக்கள்‌ 
பயன்படுத்தவேண்டும்‌. 
வார்த்தைகளிலும்‌, 
நியாயமும்‌ இருக்கவேண்டும்‌. 
ராஜாவின்‌ சிங்காசனம்‌ உறுதிப்படும்‌ 


நலனையும்‌ 
தங்களுக்குக்‌ 
அதிகாரத்தை, 


நிரம்பியிருக்கும்போது. 
பாதுகாப்பாக செழித்திருக்கும்‌. கர்த்தர்‌ அந்த 


நேசத்தை ஆசீர்வதிப்பார்‌. 
போஷிப்பார்‌. தமக்குப்‌ பயந்து 
செய்கிற ராஜாக்கள்மீது 
மிரியமாயிருக்கிறார்‌ 
சிங்காசனத்தை 


ஜனங்களை 


கைகளிலிருந்து பாதுகாத்துக்கொள்கிறார்‌. 


நீதியுன்ன உதடுகள்‌ 
நீதி 16:13 


நீதி 16:18. தீதியுன்ன 
சாஜாக்களுக்குப்‌ மாம்‌; 
'நிதானமாய்ப்‌ பேசுகிறவனில்‌. 
ராஜாக்கள்‌ பிரியப்படுவார்கள்‌. 


உதடுகள்‌ 
பீபி 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பேசுகிறவர்களை 
விரும்பமாட்டார்கள்‌ 
அவர்களுடைய பேச்சுகளில்‌ 
பிரியப்படமாட்டார்கள்‌. நீதியுள்ள உதடுகளே 
ராஜாக்களுக்குப்‌ பிரியம்‌. அநியாயம்‌ 
செய்‌ ராஜாக்களுக்கு அருவருப்பு 

வார்த்தைகளையும்‌, 

பேச்சுக்களையும்‌ ராஜாக்கள்‌ 
அரு ர்கள்‌ தாங்கள்‌ 
நீதியுள்ளவர்களாயிருக்க வேண்டுமென்று 
ராஜாக்கள்‌ விரும்புகிறார்கள்‌. 
தங்களைப்போலவே, தங்களுக்குக்‌ கீழுள்ள 
மந்திரிகளும்‌, அதிகாரிகளும்‌ 
நீதியுள்ளவர்களாகமிருக்கவேண்டும்‌ என்றும்‌ 
ராஜாக்கள்‌ எதிர்பார்க்கிறார்கள்‌. 


"தாறுமாறாக 
ராஜாக்கள்‌ 


நிதானமாய்ப்‌ 
ராஜாக்கள்‌ பிரியப்படுவார்கள்‌. 
நிதானமாகவும்‌, 

கனவன்‌ 


பேசுகிறவனில்‌ 
நீதியாகவும்‌, 
'ஞானமாகவும்‌ 
ராஜாக்கள்‌ தேடிப்பார்த்து, 
அதிகாரப்பொறுப்புக்களைப்‌ 
மகத்து: கொடுக்கிறார்கள்‌. அவர்க ளுல்ப்ப 
வார்த்தையிலும்‌. செய்கையிலும்‌, 
ஆளுகைமிலும்‌ நீதிமிருக்கும்‌ என்று 


ராஜாக்கள்‌ அவர்களை நம்புகிறார்கள்‌. 


ராஜாவின்‌ கோபம்‌ 
நீதி 16:14,15 


நீதி 1804. கோபம்‌ 
மரணதாதருக்குச்‌. சமானம்‌; 
ஞானமுன்னவனோ அதை ஆற்றுவான்‌. 


நீதி 16:15. ராஜாவின்‌ முகக்கனையில்‌ 
ஜீவன்‌ உண்டு; அவனுடைய தயை 
மின்மாரி பெய்யும்‌ மேகத்தைப்யோல்‌ 
இருக்கும்‌. 


ராஜாக்களுக்கு அதிகாமான 
அதிகாரம்‌ கொடுக்கப்பட்டிருக்கிறது. பல 
தேசங்களில்‌ ராஜாக்களுக்கு விரோதமாக 
யாராலும்‌ எதிர்த்து பேசமுடியாது. ராஜா 
சொல்லுவதே சட்டமாகமிருக்கும்‌. ராஜாவின்‌ 
மரண தூதருக்கு 
வசிக்கக்‌ ராஜா 
நல்லஹாகயிருக்கவேண்டும்‌. அவர்‌ 
நீதியுள்ளவராகவும்‌, உண்மையுள்ளவராகவும்‌, 
ஜனங்களை அன்போடு விசாரிக்கிறவராகவும்‌ 
த்‌ ராஜாக்களை 
சிங்காசனத்தில்‌ அமரச்செய்கிறார்‌. 


ராஜாவின்‌ 





i= a 
TT 


ராஜாவின்‌ வார்த்தைகள்‌ 
அதிகாரமுள்ளவைகள்‌. ராஜாக்கள்‌ நீடிய 
பொறுமையுள்ளவர்களாயிருக்கவேண்டும்‌. சில 
சமயங்களில்‌ ராஜாக்களும்‌ பொறுமையிழந்து 
கோபப்படுவதுண்டு. . 
குடிமக்கள்‌ 


ராஜாவின்‌ கோபம்‌. 

ஒப்பானது. ராஜா 

தன்னுடைய கோபத்தினால்‌ மரணதண்டனை 

கொடுத்துவிடுவார்‌. அகாஸ்வேரு ராஜா 

கோபப்பட்டு ஆமானை தூக்கில்‌ 
போடச்சொன்னார்‌. 

ராஜா கோபப்பட்டால்‌, 


அவருடைய 
கோபத்தை, 


ஆற்றுவதற்கு 
ஞானமுள்ளவர்கள்‌  தேவைப்படுகிறார்கள்‌ 
ராஜா. கோபப்படும்போது. ஞானமுள்ளவன்‌ 
அவருடைய கோபத்தை ஆற்றுவான்‌. 
அவனுக்கு ராஜாவின்‌ கோபத்தைப்பற்றியும்‌ 
நன்றாய்த்‌ தெரியும்‌, அவருடைய கோபத்தை 
எப்டி ஆற்றுவது என்பது பற்றியும்‌ 
நன்றாய்த்‌ தெரியும்‌. ஞானமுள்ளவன்‌. 
நிதானமாய்ப்‌ பேசுவான்‌. 


சவுல்‌ தாவீதின்மீது, 
கோபமாயிருந்தார்‌ சவலின்‌ குமாரன்‌ 
யோனத்தான்‌ ஞானமுள்ளவன்‌. ்‌ 

தாவீதின்‌ சிநேகிதன்‌. 


ராஜா 


யோனத்தான்‌ 
சவுலோடு ஞானமாய்ப்‌ பேசி, தாவீதின்மீது. 


சவலுக்கிருந்த கோபத்தை ஆற்றினார்‌. 
“சவுல்‌ யோனத்தானுடைய சொல்லைக்கேட்டு: 
அவன்‌ கொலைசெய்யப்படுவதில்லை என்று 
கர்த்தருடைய ஜீவனைக்கொண்டு. 
ஆணையிட்டான்‌” (சாமு 19:6). 

ங்களுக்கு ராஜாவின்‌ 
தேவைபடுகிறது 
தகா கான்‌ 
கோபப்படுத்திவிடக்கூடாது. 
முகக்களையில்‌ ஜீவன்‌ உண்டு. 
தனக்குப்‌ பிரியமானதை, தனக்குப்‌ 
பிரியமானவர்களுக்கு செய்கிறார்‌. நாம்‌ 
ராஜாவின்‌ தயவைப்‌ பெற்றுக்கொள்ளும்போது. 
நமக்கு அநேக நன்மைகள்‌ உண்டாகும்‌. 
ராஜாவுக்கு கோபம்‌ வந்தால்‌ 
மரணதண்டனை கிடைக்கும்‌. ராஜா 
சந்தோஷமாயிருந்தால்‌, மரணதண்டனை 
இரத்தாகும்‌. தண்டனை பெற்றவனுக்கு 
மறுபடியும்‌ ஜீவன்‌ கிடைக்கும்‌. 


வ! 
நம்முடைய 
ராஜாவைக்‌ 
ராஜாவின்‌ 

ராஜா 


நாம்‌ 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


ராஜாவின்‌ தயை பின்மாரி பெய்யும்‌ 
மேகத்தைப்போலிருக்கும்‌. நிலத்திற்கு. 
பின்மாரி தேவை நிலத்தின்மீது மழை 
பெய்யும்போது, நிலம்‌ பசுமையாகயிருக்கும்‌. 
ராஜாக்கள்‌ உலகப்பிரகாரமான தேசங்களை 
ஆளுகை செய்கிறார்கள்‌. தங்களுக்கு 
ஜீவன்‌ உண்டாயிருப்பதற்கு மனுஷர்கள்‌ 
ராஜாவை பிரியப்படுத்துகிறார்கள்‌. 

கர்த்தராகிய 


நம்முடைய 
இயேசுகிறிஸ்து ராஜாதி ராஜாவாகவம்‌, 
கர்த்தாதி கர்த்தாவாகவும்‌ இருக்கிறார்‌. 
நமக்கு கர்த்தராகிய இயேசகிறிஸ்துவின்‌ 
தமை தேவைப்படுகிறது. கர்த்தருடைய 
தயவும்‌, கிருபையும்‌, இரக்கமும்‌ நமக்கு 
பின்மாரி பெய்யும்‌ மேகுத்தைப்போல: 
ஆசிர்வாதமாயிருக்கும்‌. ராஜாவின்‌ 
முகக்களையில்‌ ஜீவன்‌ உண்டு. ராஜாதி 
ராஜாவாகிய இயேசுகிறிஸ்துவின்‌ 
கிருபையில்‌ நமக்கு நித்திய ஜீவன்‌ உண்டு 
நாம்‌ தேவனுடைய தயவையும்‌, அவருடைய 
கிருபையையும்‌ பெற்றுக்கொள்வதற்காகு, 
அவருடைய சமுகத்தில்‌ பணிவோடு 
காத்திருக்கவேண்டும்‌. அவர்‌ நமக்கு செய்த 
நன்மைகளை நன்றியோடு நினைத்துப்‌ 
பார்த்து, அவரை பயபக்தியோடு 
துதிக்கவேண்டும்‌. 


பொன்னைக்‌ சம்பாதிப்பது 


நீதி 16:16 


நீதி 16:18. 
சும்பாதிப்பதிலும்‌ 
சம்பாதிப்பது 
வென்னியைச்‌. 
புத்தியைச்‌ 
மேன்மை! 


பொன்னைச்‌. 
ஞானத்தைக்‌. 
எவ்வனவு உத்தமம்‌! 

சம்பாதிப்பதிலும்‌ 
சம்பாதிப்பது எவ்வனவு 


உலகப்பிரகாரமான 
பரலோகத்தின்‌ 
அதிகமேன்மையுள்ளது. 
சம்பாதிப்பதைவிட ஞானத்தை 


ஐசுவரியத்தைவிட 


சம்பாதித்து, 
செ 


உலகப்பிரகாரமான ஐசுவரியத்தையும்‌, 
பொன்னையும்‌, வெள்ளியையும்‌ சம்பாதிக்க 


தேவனுடைய விசேஷித்த ஈவு. 





ழ்‌ நவள 
யாய 


ட ல்ல ந்‌ தங்கமும்‌ 

வெள்ளியுமோ நம்முடைய சரீரத்திற்கும்‌, 
இப்பிரபஞ்சத்தில்‌ நாம்‌  ஜீவிக்கிற. 
காலத்திற்கும்‌ மாத்திரமே பிரயோஜனமுள்ளது. 

நாம்‌ மரிக்கும்‌ தருவாயிலும்‌: 
தேவனுடைய டு நமக்கு 
ந்‌ நாம்‌ மரிக்கும்போது 

ய பொன்னோ வெள்ளியோ நமக்கு 
பிர பமோறமானிருக்காது. உலகத்தின்‌ 
ஐசுவரியம்‌ ஒரு மாயை. இந்த ஐசுவரியத்தை 
சம்பாதிப்பதற்காக ஜனங்கள்‌ அதிக 
பிரயாசப்படுகிறார்கள்‌. அவர்கள்‌ மாயையைத்‌ 
தேடுகிறார்கள்‌. கர்த்தருடைய ஆசீர்வாதமே 
மெய்யான ஐசுவரியம்‌ என்னும்‌ சத்தியம்‌ 
அவர்களுக்கு தெரியவில்லை. 


உலகப்பிரகாரமான ஐசுவரியம்‌ நமக்கு 
மெய்யான சந்தோஷத்தையும்‌, 
சமாதானத்தையும்‌, ஆறுதலையும்‌ 
கொடுக்காது. கர்த்தருடைய கிருபையும்‌ 
இரக்கமுமே நமக்கு மெய்யான 
சந்தோஷத்தைத்‌ தரும்‌. ஞானமும்‌ புத்தியுமே 
நமக்கு மெய்யான ஆசீர்வாதம்‌. ரம்‌ 
சமாதானத்தை  நேசிக்கும்போது, கர்த்தர்‌ 
பெரிதான... சமாதானத்தை. நமக்குக்‌. 
கொடுப்பார்‌. நாம்‌ பொன்னையும்‌ 
வெள்ளியையும்‌ விரும்புவதற்குப்‌ பதிலாக 
ஞானத்தையும்‌ புத்தியையும்‌ விரும்பும்போது, 
ர்த்தர்‌ நம்முடைய விருப்பத்தின்‌ பிரகாரம்‌ 

ஞானத்தையும்‌ புத்தியையும்‌: 
கொடுப்பார்‌. 


தீமையை விட்டு விலகுவது 
நீதி 16:17 


நீதி 18:17. தீமையை விட்டு விகுவதே 
வள்‌ சமனான 


பாதை; நடையைக்‌: 
கவனித்‌, இருக்கிறவன்‌ தன்‌ 
ஆத்துமாவைக்‌ காக்கிறான்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சமனான பாதையைத்‌ 
தீமையை விட்டு விலகி, 
பற்றிக்கொள்கிறார்கள்‌. 
சுதந்தரித்துக்கொள்வதற்கு, தீமையை விட்டு. 
விலகவேண்டும்‌ என்று பரலோகத்தின்‌ 
தேவன்‌ நமக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார்‌. 
தேவனுடைய நன்மையைப்‌ பெற்றுக்கொள்ள 
விரும்புகிறவர்கள்‌, கர்த்தருடைய 
வார்த்தைக்கும்‌, அவருடைய 
பிரமாணத்திற்கும்‌ கீழ்ப்படியவேண்டும்‌. 
கர்த்தருடைய அடிச்சுவடுகளைப்‌ பின்பற்றி 
நீதியின்‌ பாதையில்‌ நடக்கவேண்டும்‌. 

நமக்கு முன்பாக. 
பரிசுத்தவான்கள்‌ நீதியின்‌ பாதையில்‌ 
நடந்திருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
தீமையைவிட்டு விலகி ஜிவித்திருக்கிறார்கள்‌. 
செம்மையானவர்கள்‌ கோணலான பாதையில்‌ 
நடவாமல்‌, தாறுமாறான பாதையில்‌ 
நடவாமல்‌ சமனான பாதையில்‌ 
நடக்கிறார்கள்‌. 


கவனிக்கவேண்டும்‌ 


ஏராளமான 


நடையை நாம்‌ 
செம்மையானவர்கள்‌ 
தங்களுடைய ஆத்துமாவை 
பாதுகாத்துக்கொள்வார்கள்‌. கர்த்தர்‌ 
தங்களுக்குக்‌ கொடுத்திருக்கும்‌ ஊழியத்தை 
உண்மையாய்ச்‌ செய்கிறவர்கள்‌, 
தங்களுடைய நடைகளையும்‌ 
காத்துக்கொள்ள வேண்டும்‌. தீமையைவிட்டு 
விலகி நீதியின்‌ பாதையில்‌ நடக்கவேண்டும்‌. 
தன்‌ நடையை குவனித்திருக்கிறவன்‌ தன்‌ 
ஆத்துமாவைக்‌ காக்கிறான்‌. நம்முடைய 
நடையை நாம்‌ காத்துக்கொள்ளும்போது, 
கர்த்தர்‌ நம்மைக்‌ காத்துக்கொள்வார்‌. 


அழிவுக்கு முன்னானதூ 
நீதி 16:18 


நீதி 16:18. அழிவுக்கு முன்ணானது 
அகத்தை; விழுதலுக்கு முன்னானது. 
மனமேட்டிமை. 





ழ்‌ நள 
ஈயா 


அகந்தையும்‌ மனமேட்டிமையுமுள்ளவர்கள்‌ 
சீக்கிரத்தில்‌ விழுந்துவிடுவார்கள்‌. 
தன்னைத்தானே 'உயர்த்துகிறவன்‌ 
தாழ்த்தப்படுவான்‌. இது தேவனுடைய 
நீதியான பிரமாணம்‌. பார்வோன்‌, 
செனகரிப்‌, நேபுகாத்நேச்சார்‌ 
ஆகியோர்‌ அகந்தையுள்ளவர்களாகவும்‌, 
மனமேட்டிமையுள்ளவர்களாகவும்‌ 
இருந்தார்கள்‌. அவர்கள்‌ 
தாங்களே உயர்த்தினார்கள்‌. 
அவர்களை தாழ்த்தினார்‌. 


தங்களைத்‌ 
கர்த்தரோ 


தேவனுடைய நியாயாசனத்திற்கு முன்பாக 
அகந்தையோடும்‌, மனமேட்டிமையோடும்‌. 
நிற்கிறவர்கள்‌ அழிவுக்கு அருகாமையில்‌ 
நிற்கிறார்கள்‌. இப்படிப்பட்டவர்கள்‌ 
தங்களுடைய அழிவைத்‌ தாங்களே 
நேடிக்கொள்வார்கள்‌. விழுதலுக்கு 
முன்னானது மனமேட்டிமை 

தங்களைத்‌ 

கிருபையைக்‌ காண்பி. 

இரு பெருமையுள்ளவர்களுக்கோ 
கர்த்தர்‌ எதிர்த்து நிற்கிறார்‌. கர்த்தருடைய 
கிருபையில்லாமல்‌ நம்மால்‌ ஒன்றும்‌ செய்ய 
முடியாது. மனத்தாழ்மையாயிருப்பதே நமக்கு 
நலம்‌. இருதயத்தில்‌ 
பெருமையுள்ளவர்களுக்கு நாம்‌. 
பயப்படவேண்டிய அவசியமில்லை. நம்முடைய 
இருதயத்தில்‌ பெருமையிருக்கும்போ து. 
அந்த பெருமையைக்‌ குறித்து நாம்‌ 
பயப்படவேண்டும்‌. நம்முடைய பெருமை 
நம்மை அழித்துவிடும்‌. 


நாழ்த்துகிறவர்களுக்கு 
க 


அகங்காரிகளோடே, 
கொள்ளைப்பொருளைப்‌ 
பங்கிடுவது 

நீதி 16:19 


நீதி 1608. அகங்காரிகனோடே 
'கொள்னைப்பொருனைப்‌ பங்கிடுவதைப்‌: 
பார்க்கிலும்‌, சிறுமையான வர்கனேோடே. 
மனத்தாழ்மையாயிருப்பது நலம்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பெருமையுள்ளவர்கள்‌, 
வார்த்தைகளினாலும்‌, 
தங்களை 
உயர்த்துவார்கள்‌. தங்களை பிறர்‌ 
புகழவேண்டும்‌ என்பதற்காக மாய்மாலமான 
காரியங்களையெல்லாம்‌ செய்வார்கள்‌ 
இவர்களிடத்தில்‌ மற்றவர்களைக்‌ குறித்து 
மதிப்பும்‌ இருக்காது, மரியாதையும்‌ இருக்காது. 
மற்றவர்களைப்பற்றிய கரிசனையும்‌ 
இவர்களிடத்தில்‌ சிறிதும்‌ இருக்காது. 
தாங்கள்‌ பெருமைப்படுகிற. பிரகாரம்‌ 
ஜீவிக்கவேண்டுமென்று ஆசைப்படுவார்கள்‌. 
நியாயமான வழிகளில்‌  சம்பாதிப்பதற்குப்‌ 
பதிலாக, அநீதியான வழிகளில்‌ 
கொள்ளையிட ஆரம்பிப்பார்கள்‌. 
அகங்காரிகள்‌ 
இருக்கிறார்கள்‌. 
தனியாகவும்‌ 
கூட்டுச்சேர்ந்தும்‌ 


கொள்ளைக்காரர்களாகவும்‌ 
இவர்கள்‌ 
கொள்ளையடிக்கிறார்கள்‌. 
கொள்ளையடிக்கிறார்கள்‌. கொள்ளையடித்த 
பின்பு, அகங்காரிகள்‌ தங்களுக்குள்‌ 
கொள்ளைப்பொருளை பங்கிடுவது வழக்கம்‌. 
இவர்களுக்கு தேவனுடைய கிருபை 
கிடைக்காது. கொள்ளைப்பொருளில்‌ 
கர்த்தருடைய ஆசீர்வாதம்‌ இருக்காது. 
அகங்காரிகள்‌ பிறர்‌ பொருளை 
கொள்ளையிட்டு, தங்களுடைய ஆத்துமாவை. 
இழந்துபோகிறார்கள்‌. 


வனுடைய கிருபையைப்‌ 
பெற்றுக்கொள்‌ வேண்டுமென்றால்‌, 
நம்மிடத்தில்‌ மனத்தாழ்மையிருக்கவேண்டும்‌. 
சிறுமையுள்ளவர்களை கர்த்தர்‌ 
விசாரிக்கிறார்‌. அவர்களுக்கு நன்மை 
செய்கிறார்‌. நமக்கு சோதனைகளும்‌, 
பாடுகளும்‌, வேதனைகளும்‌ வரும்போது, 
நாம்‌ கர்த்தரையே நம்பி ஜீவிக்கவேண்டும்‌. 
ரத்‌ சமுகத்தில்‌ நம்மைத்‌ 
அப்போது கர்த்தர்‌ 
பாதுகாத்துக்கொள்வார்‌. 
| தூர்க்கிரியைகளிலிருந்து, 
நம்முடைய ஆத்துமாவை 
விடுவித்துப்‌ பாதுகாத்துக்கொள்வார்‌. 





i al 
TT 


கர்த்தருடைய கரம்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரரை ஆசீர்வதிக்கிறது. கர்த்தர்‌ 
அவர்களுக்கு வாக்குப்பண்ணின 
பிரகாரமாக வானத்திலிருந்து அப்பத்தை 
வருவிக்கப்பண்ணுகிறார்‌. இரவு வேளையிலே. 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ விருந்து போஜனம்‌ 
பண்ணுவதுபோல. இறைச்சியை 
புசிக்கிறார்கள்‌. சாயங்காலத்தில்‌ காடைகள்‌ 
வந்து விழுந்து பாளயத்தை மூடிக்‌ 
கொள்கிறது (யாத்‌ 1693). 


காடைகள்‌ 
சுவையாகயிருக்கும்‌. 
எண்ணிக்கையில்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருடைய 
பாளயத்திற்கு வருகிறது. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
காடைகளை வேட்டையாடுவதற்கு எங்கும்‌. 


காடைகளை பிடித்து அதன்‌ இறைச்சியை 
திருப்தியாய்ப்‌ புசிக்கிறார்கள்‌. 


விடியற்காலத்தில்‌ பாளயத்தைச்‌ சுற்றி 
பனி பெய்திருக்கிறது. பெய்திருந்த பனி 
நீங்கினபின்‌, இதோ,  வனாந்தரத்தின்‌ 
மீதெங்கும்‌ உருட்சியான ஒரு சிறிய வஸ்து 
உறைந்த பனிக்கட்டிப்‌ பொடியத்தனையாய்த்‌ 
தரையின்‌ மேல்‌ கிடக்கிறது (யாத்‌ 16:13,4) 
மறுநாளிலே இஸ்ரவேல்‌ புத்திரருடைய 
பாளத்தின்மீது வானத்திலிருந்து மன்னா 
மழையைப்போல பெய்கிறது. இந்த மன்னாவே 
கர்த்தர்‌ அவர்களுக்கு வாக்குப்பண்ணின 
போஜனமாகும்‌... இது அவர்களுக்கு 
அன்றன்றுள்ள அப்பத்தைக்‌ கொடுக்கிறது. 
தீர்க்கதரிசனம்‌ ஏற்ற வேளையில்‌: 
நிறைவேறும்‌. மோசே சொன்ன பிரகாரமாக 
காடையும்‌, மன்னாவும்‌ வரவில்லையென்றால்‌, 
கள்ளத்தீர்க்கதரிசியாகக்‌ 


சொன்ன பிரகாரமாகவே, 
காடைகள்‌ வந்து, விழுந்து. பாளயத்தை 


குளிர்ச்சியானவேளையில்‌ 
சேகரிக்க வேண்டும்‌. வெயில்‌ ஏறும்போதோ 


மன்னா உருகிப்போகும்‌ (யாத்‌ 16:21; 
எண்‌ 11:9). 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இஸ்ரவேல்‌ 
வனாந்தரத்திலிருக்கும்‌ காலத்தில்‌ 

அவர்களுக்‌ மன்னாவை மாத்திரமே 
புசிக்கக்‌ கொடுக்கிறார்‌. வேறு போஜனம்‌ 
எதுவும்‌ கொடுக்கப்படவில்லை. கர்த்தர்‌ 
கொடுக்கும்‌ மன்னா அவர்களுடைய 
சரீரத்தின்‌ ஆரோக்கியத்தைப்‌ 
பெலப்படுத்துகிறது. அவர்களுக்கு 
தெம்பையும்‌ உற்சாகத்தையும்‌ கொடுக்கிறது. 
அவர்களுடைய பசியை நீக்கி திருப்தியைக்‌ 
கொடுக்கிறது. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
மன்னாவை பார்‌ 

வனாந்தரத்தின்‌ மீதெங்கும்‌ உருட்சியான 
ஒரு சிறிய வஸ்துபோல இருக்கிறது. அது 
உறைந்த பனிக்கட்டி பொடியத்தனையாக 
தரையின்மீது கிடக்கிறது. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
அதைக்‌ கண்டு, அது இன்னது என்று 
அறியாதிருந்து, ஒருவரை ஒருவர்‌ பார்த்து, 
இது என்ன” என்று கேட்கிறார்கள்‌ 
(யாத்‌ 1615). 


புத்திரர்‌ 
கர்த்தர்‌ 


“மன்னா என்னும்‌ 
இரண்டு எபிரெய 

சேர்ந்துள்ளன. 

என்பதாகும்‌. இந்த வார்த்தைகளுக்கு “இது 
என்ன?" அல்லது “இது என்ன அப்பம்‌” 
என்று பொருள்‌. மன்னா என்பது தேவன்‌ 
தெய்வீசுமாகக்‌ கொடுத்திருக்கும்‌ அப்பமாகும்‌. 


மன்னா என்பது தெய்வீக அப்பம்‌, 
இது கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு புசிக்க 
கொடுத்த அப்பம்‌. பரிசுத்த வேதாகமத்தில்‌ 
இந்த மன்னாவைப்பற்றி மிகவும்‌ விரிவாக 
சொல்லப்பட்டிருக்கிறது. அதன்‌ விவரம்‌ 
வருமாறு : 


1. விடியற்காலத்தில்‌ பாளயத்தைச்‌ சுற்றி 
பனி பெய்திருந்தது. பெய்திருந்த பனி 
நீங்கின பின்‌, மன்னா தரையின்மேல்‌ 


கிடந்தது. (யாத்‌ 1613-14). 

2. இது தீர்க்கதரிசனத்தின்‌ 
நிறைவேற்றமாகும்‌. இதற்கு முன்பு, 
இயற்கையாக இதுபோன்று மன்னா 
பெய்ததில்லை. (யாத்‌ 16:8,12), 


(யாத்‌ 166812). 





ழ்‌ நவள 
யாய 


நாம்‌ யாரோடு ஐக்கியம்‌ 
வைத்திருக்கிறோம்‌ என்பது மிகவும்‌ 
முக்கியம்‌. ஒரு சிலர்‌ தங்களுக்கு பெருமை 
உண்டாகவேண்டும்‌. என்பதற்காக, 
அகங்காரிகளோடே  கூட்டுச்சேருவார்கள்‌. 
அவர்களுடைய சுபாவம்‌ எப்படிப்பட்டது 
என்பதை ஆராய்ந்து 
பார்க்கமாட்டார்கள்‌. அகங்காரிகளோடு 
சேர்ந்து பெருமையாயிருப்பதைவிட, 
சிறுமையானவர்களோடு. சேர்ந்து 
மனத்தாழ்மையாயிருப்பதே நமக்கு நலம்‌. 
அகங்காரிகளிடத்தில்‌ உலகப்‌ 
பிரகாரமான ஐசுவரியம்‌ அதிகமாயிருக்கலாம்‌. 
இப்பிரபஞ்சத்தின்‌ 
ஏராளமாயிருக்கலாம்‌. 
பெலத்தோடிருக்கலாம்‌. 
ஆனாலும்‌ இப்படிப்பட்டவர்கள்‌ கர்த்தருக்குப்‌ 
பிரியமானவர்களல்ல. இவர்கள்‌ கர்த்தரை 
சேவிப்புதில்லை. இவர்களிடத்தில்‌ 
கர்த்தருடைய கிருபை தங்கியிருக்காது. 


உலகசிநேகம்‌ தேவனுக்கு 
விரோதமான பகை. உலகம்‌ தேவனை 
மனுஷருக்கு பகையாய்‌ ஆக்கிவிடுகிறது. 
இதே உலகம்‌ சாத்தானை மனுஷனுக்கு 
எஜமானனாக்கிவிடுகிறது. உலகத்தை 
சிநேகிக்கிறவர்கள்‌ சாத்தானை 
சிநேகிக்கிறார்கள்‌. உலக காரியங்களுக்கு 
அடிமைகளாகயிருக்கிறவர்கள்‌ சாத்தானுக்கு 
அடிமைகளாகயிருக்கிறார்கள்‌ 

பக இப்பிரபஞ்சத்தில்‌ 
ஏழைகளாகமிருந்தாலும்‌ கர்த்தருடைய 
பிள்ளைகளாகயிருக்க வேண்டும்‌. 
கர்த்தருக்குக்‌ கீழ்ப்படிந்து ஜீவிக்கவேண்டும்‌. 
கர்த்தருக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாகவும்‌, 
பிரயோஜனமுள்ள பிள்ளைகளாகவும்‌ 
இருப்பதே நமக்கு நல்லது. 


விவேகத்துடன்‌ 
நடப்பிக்கிறவன்‌ 


காரியத்தை 


நீதி 16:20. விவேகத்துடன்‌ காரியத்தை 
'நடப்யிக்கிறவன்‌ நண்மையெறுவான்‌; 
கர்த்தரை நம்புகிறவன்‌ பாக்கியவான்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


விவேகம்‌ 
நன்மையையும்‌, 
வெற்றியையும்‌ கொடுக்கும்‌. 
காரியத்தை நடப்பிக்கிறவன்‌. நன்மை 
பெறுவான்‌. விவேகத்தைவிட கர்த்தரை 
நம்புவதே நமக்கு அதிக பிரயோஜனம்‌. 
கர்த்தரை நம்புகிறவன்‌ பாக்கியவான்‌. 
அவனுக்கு மெய்யான சந்தோஷம்‌ கிடைக்கும்‌. 
கர்த்தரை நம்புவதே மெய்யான சந்தோஷம்‌. 
திருவசனத்திற்குப்‌ பயப்படுகிறவன்‌ 
பலனடைவான்‌ (நீதி 13913). திருவசனத்தை 
மதிக்கிறவன்‌ அதினால்‌ நன்மையடைவான்‌. 
அவன்‌ கர்த்தருடைய கற்பனைக்கும்‌ 
பயப்படுவான்‌. கர்த்தருடைய வார்த்தை 
அவனை ஆசிர்வதிக்கும்‌. கர்த்தருடைய 
கற்பணைக்குப்‌ பயப்படுகிறவன்‌ பலனடைவான்‌. 
கர்த்தரை நம்புகிறவன்‌ 
பாக்கியவானாயிருப்பான்‌. 


மனுஷனுக்கு 
மரியாதையையும்‌, 
விவேகத்துடன்‌: 


இருதயத்தில்‌ ஞானமுன்ளவன்‌ 
தீதி 16:21 


16:21. 


இருதய, 


விவேகியென்னப்‌ 


கொடுத்திருக்கிற 
இதனால்‌ நமக்கு 
உண்டாகும்‌. 
விவேகி 

ஞானம்‌ ஞானத்தைப்‌ 
ஞானமுள்ளவர்கள்‌ 


இன்னும்‌ 


ம்‌ 
கரத்தில்‌ செய்கையிலும்‌ ஞானமும்‌ 
விவேகமும்‌ இருக்கும்‌. கர்த்தருடைய 
ஆசீர்வாதம்‌ இவர்களுடைய ஜீவியத்தில்‌ 
தங்கியிருக்கும்‌. 


கர்த்தர்‌ 
ஞானமாயிருக்கவேண்டும்‌. 
பிரயோஜனம்‌. 





ழ்‌ நள 
யாய 
ஞானமுள்ளவர்கள்‌, 


இரதத்தில்‌ 
தங்களிடத்திலுள்ள ஞானத்தை 
மற்றவர்களுக்கும்‌ பகிர்ந்து கொடுப்பார்கள்‌. 
தங்களால்‌ செய்ய முடிகிற நன்மைகளை 
பிறருக்கும்‌ செய்து, அவர்களுக்கு 
உதவிசெய்வார்கள்‌. விவேகியின்‌ 
ஞானத்தினால்‌ அநேகருக்கு நன்மை 
உண்டாகும்‌. விவேகியின்‌ உதடுகள்‌ 
ஞானவார்த்தைகளைப்‌ ம்‌ 
அவர்களுடைய வார்த்தைகள்‌ 
இருக்கும்‌. அவர்களுடைய 
மதுரம்‌ கல்வியைப்‌ பெருகப்பண்ணும்‌. 
கொடுக்கிறவர்களுக்கு அதிகமாய்க்‌. 
கொடுக்கப்படும்‌. விவேகி தன்னிடத்திலுள்ள 
ஞானத்தை மற்றவர்களுக்கு பகிர்ந்து 
கொடுக்கிறார்‌. தன்னிடத்திலுள்ள 
ஞானத்தை மற்றவர்களுடைய 
பிரயோஜனத்திற்காக பயன்படுத்துகிறார்‌. 
இப்படிப்பட்டவர்களுக்கு இன்னும்‌ அதிகமான 
ஞானம்‌ கொடுக்கப்படும்‌ அது 
அவர்களுடைய கல்வியைப்‌ பெருகப்பண்ணும்‌. 
பத்தியும்‌ 


புத்தி 
நீதி 16:22 


நீதி 1622 யுத்தி தன்னை 
உடையவர்களுக்கு ஜீவ ஊற்று; 
மதியினரின்‌ போதனை மதியீனமே. 


ஞானிகள்‌ மூலமாகவும்‌, நல்லவர்கள்‌ 
மூலமாகவும்‌ நற்காரியங்கள்‌ நடைபெறும்‌. 
புத்தி தன்னை உடையவர்களுக்கு ஜீவனற்று. 
புத்தியுள்ள சிந்தனைகளும்‌, புத்தியுள்ள 
வார்த்தைகளும்‌ அதை உடையவர்களுக்கு 
ஆசீர்வாதமாயிருக்கும்‌. அவர்களை 
உற்சாகப்படுத்தும்‌ புத்தி தன்னை 
உடையவர்களுக்கு ஜீவஊற்றைப்போல 
ஆசீர்வாதமாயிருக்கும்‌. ஜீவணற்றிலிருந்து 
தண்ணீர்‌. எப்போதும்‌  சுரப்பதுபோல, 
புத்தியுள்ளவர்களுக்கு, அவர்களுடைய 
புத்திமினால்‌ அநேக நன்மைகள்‌ கிடைக்கும்‌. 

மதியீனரின்‌ இருதயத்தில்‌ மூடத்தனம்‌ 
நிரம்பியிருக்கிறது. 
வார்த்தைகளினாலும்‌, 
யாருக்கும்‌ ஒரு பிரயோஜனமும்‌ உண்டாகாது. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மதியீனர்‌ மதியீனமாகப்‌ பேசுகிறார்கள்‌. 
மதியீனமான காரியங்களை நடப்பிக்கிறார்கள்‌. 
மதியீனரின்‌ போதனை மதியீனமே. 
இவர்களுக்கு புத்தியையும்‌ ஞானத்தையும்‌ 
போதிக்க தெரியாது இவர்களிடத்தில்‌ 
புத்தியும்‌ ஞானமும்‌ இல்லை, மதியீனரால்‌ 
யாருக்கும்‌ ஒரு நன்மையும்‌ உண்டாகாது. 


ஞானியின்‌ இருதயம்‌ 
நீதி 16:23 


தீதி 16:28. ஞானியின்‌ இருதயம்‌ அவன்‌: 
வாய்க்கு அறிவை யூட்டும்‌ அவன்‌ 
உதடுகளுக்கு அது மேன்மேலும்‌ 
கல்வியைக்‌ கொடுக்கும்‌. 


உதடுகளின்‌ மதுரம்‌ கல்வியைப்‌ 
யன்ன பததி ல்‌ ர்‌ 
சாலொமோன்‌ சொன்னார்‌. ஞானத்தைவிட 
மதுரமான வார்த்தைகளே மேன்மையானது. 
என்று  சொல்லுவதுபோல சொன்னார்‌. 
ஆனால்‌ மதுரமான வார்த்தைகளைவிட 
ஞானமே பிரதானமானது என்று 
சாலொமோன்‌ அங்கீகரிக்கிறார்‌ 


நமக்குள்‌ ஞானம்‌ 
நிரம்பியிருக்கவேண்டும்‌. அப்போதுதான்‌. 
நம்முடைய வார்த்தைகள்‌ 
ஞானமுள்ளதாயிருக்கும்‌.  ஞானமில்லாமல்‌ 
சாதுரிய வார்த்தைகளைப்‌ பேசுவதினால்‌ ஒரு 
நன்மையும்‌ உண்டாகாது. நாம்‌ மெதுவாகப்‌ 

ஞானமாகவும்‌ தெளிவாகவும்‌ 


ஞானியின்‌ இருதயம்‌ அவன்‌ வாய்க்கு 
அறிவை. ஊட்டும்‌. அவனுடைய இருதயத்தில்‌ 
ஞானம்நிரம்பியிருக்கும்‌. ஞானி தன்னுடைய 
வாயைத்‌ திறந்து பேசம்போது, அவனுடைய 
இருதயத்தில்‌ நிரம்பியிருக்கிற ஞானமும்‌ 
அறிவும்‌ அவனுடைய வாயின்‌ 
வார்த்தைகளாக வெளிப்படும்‌. அவனுடைய 
உதடுகளுக்கு, அவனிடத்திலுள்ள ஞானம்‌, 
மேன்மேலும்‌ கல்வியைக்‌ கொடுக்கும்‌. 
உதடுகளின்‌ மதுரம்‌ கல்வியைப்‌ 
பெருகப்பண்ணும்‌. அதைவிட 
இருதயத்திலள்ள ஞானம்‌, அதிகக்‌ 
கல்வியைக்‌ கொடுக்கும்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


இனிய சொற்கள்‌ 
நீதி 16:24 


நீதி 18%. 
தேன்கூடுபோல்‌ 
மதுரமும்‌, 
ஒனஷதமுமாகும்‌. 


இனிய சொற்கன்‌ 
ஆத்துமாவுக்கு 
எலும்புகளுக்கு 


நாம்‌ இனிய சொற்களை 
நேசிக்கவேண்டும்‌. கடினமான 
சொற்களைவிட இனியசொற்களே நமக்கும்‌. 
மற்றவர்களுக்கும்‌ பிரயோஜனமானது. 
இனியசொற்கள்‌ நம்முடைய ஆத்துமாவுக்கு 
மதுரமாகயிருக்கிறது. அது 
நம்முடைய எலும்புகளுக்கு 
ஒளஷதமாகமிருக்கிறது. இனியசொற்கள்‌ 
தேன்கூடுபோல. இனிமையான 
சுவையுள்ளதாகவும்‌,  ஒளஷதத்தைப்போல. 
க்‌ குணப்படுத்தக்கூடியதாகவும்‌ 


ஆகியவையெல்லாமே இனியசொற்களாகும்‌. 


நாம்‌ மற்றவர்களுக்கு 
ஆலோசனைகளும்‌, புத்திமதிகளும்‌ 
சொல்லும்போது, மகத்திலுள்ள 
வசனங்களை பயன்படுத்தவேண்டும்‌. நாம்‌ 
வசனத்தை ஆதாரமாக வைத்து பேசுவது 
நல்லது. நம்முடைய சுயபுத்தியின்படி 
பேசாமல்‌, கர்த்தருடைய வார்த்தையின்படி 
பேசும்போது, கர்த்தர்‌ கிரியை செய்வார்‌. 
சாலொமோன்‌ தன்னுடைய தகப்பனாராகிய 
தாவீதிடமிருந்து தேவனுடைய வார்த்தையைப்‌ 
பெற்றுக்கொண்டார்‌. ஞானிமின்‌ இருதயம்‌ 
மற்றவர்களுக்கு அறிவை ஊட்டும்‌. 
அவர்களுடைய ஞானமுள்ள 
வார்த்தைகளைக்‌ கேட்கிறவர்களுக்கு 
கல்வியைக்‌ கொடுக்கும்‌. 


“கர்த்தருடைய வேதம்‌ குறைவற்றதும்‌, 
ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது: 
கர்த்தருடைய சாட்சி ச 
பேதையை  ஞானியாக்குகிறதுமாயிருக்கிறது. 
கர்த்தருடைய நியாயங்கள்‌ செம்மையும்‌, 
இருதயத்தைச்‌ சந்தோவிப்பிக்கிறதுமா 
யிருக்கிறது: கர்த்தருடைய கற்பனை 
தூய்மையும்‌, கண்களைத்‌ 
கப்‌ ப்‌ கர்த்தருக்குப்‌ 
பயப்படுகிற சுத்தமும்‌, 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


என்றைக்கும்‌ நிலைக்கிறதுமாயிருக்கிறது; 
கர்த்தருடைய நியாயங்கள்‌ உண்மையும்‌, 
அவைகள்‌ அனைத்தும்‌ நீதியுமாயிருக்கிறது. 
அலைகள்‌ பொன்னிலும்‌, மிகுந்த 
பசும்பொன்னிலும்‌ விருப்பப்படத்தக்கதும்‌, 
தேனிலும்‌ தேன்கூட்டிலிருந்து ஒழுகும்‌ 
தெளிதேனிலும்‌ மதுரமுள்ளதுமாய்‌ 
இருக்கிறது” (சங்‌ 19:7-10). 


நரந்தம்‌ பிரயத்சத்தி்‌ அநேக 
கா மதுரமாயிருக்கிறது. 
ஆனாலும்‌. அவையெல்லாமே நமக்கு 
பிரயோஜனமாயிருப்பதில்லை. இனிய 
சொற்களோ தேன்கூடுபோல 
மதுரமாயிருக்கிறது. அது நம்முடைய 
ஆத்துமாவுக்கும்‌, சரீரத்திற்கும்‌ 
ஆரோக்கியத்தைத்‌ தருகிறது. தேன்கூட்டில்‌ 
சுவையும்‌, ஆரோக்கியமான 
இருக்கிறது. நம்முடைய 
நமக்கும்‌ பிரயோஜன. 
மற்றவர்களுக்கும்‌ 
பிரயோஜனமுள்ளதாயிருக்கும்‌. இனிய 
சொற்கள்‌ புறம்பான மனுஷனுக்கும்‌. 
ஆரோக்கியத்தைத்‌ தரும்‌. உள்ளான 
மனுஷனுக்கும்‌ ஆரோக்கியத்தைத்‌ தரும்‌. 


மனுஷனுக்குச்‌ செம்மையாய்த்‌ 
தோன்றுகிற வழி 
நீதி 16:25 


நீதி 16:25. 
செம்மையாய்த்‌ 


வழியுண்டு; 
வழிகள்‌. 


மனுஷனுக்குச்‌. 
தோன்றுகிற 
அதின்‌ முடிவோ மரண 


வாக்கியம்‌. 1412-ஆவ, 
கனக்‌! னொ 
நம்முடைய சிந்தைகளையும்‌, 
வார்த்தைகளையும்‌, செய்கைகளையும்‌ நாம்‌ 
ஆராய்ந்து பார்க்கவேண்டும்‌. நம்மை நாமே 
பட்சபாதமில்லாமல்‌ ஆராய்ந்து பார்த்து, 
நீதியாய்‌ நியாயந்தீர்த்துக்கொள்ளவேண்டும்‌. 
சில வழிகள்‌ நமக்கு செம்மையாய்த்‌ 
தோன்றலாம்‌. அது கர்த்தருக்கு 
செம்மையான வழியா என்பதை ஆராய்ந்து 
பார்க்கவேண்டும்‌. 





f= THE 
TT 


நம்முடைய வழிகள்‌ 
பாதைகளாகயிருக்குமென்றால்‌, 
முடிவில்‌ அழிவு உண்டாகும்‌. கர்த்தருக்கு 
பிரியமில்லாத வழிகளில்‌ போனால்‌ அழிவும்‌ 
மரணமும்‌ உண்டாகும்‌. நம்முடைய வழி 
நமக்கு செம்மையாய்த்‌ தோன்றினாலும்‌, அது 
கர்த்தருக்கு பிரியமில்லையென்றால்‌, அந்த 
வழிகளின்‌ முடிவு மரணவழிகளாகவே 
இருக்கும்‌. மரணவழிகளில்‌ நடக்கிறவர்கள்‌ 
ஜீவனைப்‌. பெற்றுக்கொள்ளமாட்டார்கள்‌. 
அவர்கள்‌ மரணத்தையே 
பெற்றுக்கொள்வார்கள்‌. 


பிரயாச:ப்படுகிறவன்‌ 
நீதி 16:28 


நீதி 16:28.  பிரயாசப்படுகிறவன்‌ 
தனக்காகவே பிரயாசப்படுகிறான்‌; 
அவன்‌ வாய்‌ அதை அவனிடத்தில்‌ 


வருந்திக்‌ கேட்கும்‌ 


இந்த உலகத்தில்‌ நாம்‌ எந்த வேலை 
செய்தாலும்‌. அதை உண்மையாகவும்‌, 
உற்சாகமாகவும்‌, விவேகமாகவும்‌ 
செய்யவேண்டும்‌. பிரயாசப்படுகிறவன்‌ 
தனக்காகவே பிரயாசப்படுகிறான்‌. நாம்‌ 
உலகப்பிரகாரமான காரியங்களுக்கு 
முக்கியத்துவம்‌ கொடுத்து, அதில்‌ 
பிரயாசப்படுவதுபோல, நம்முடைய 
விக்குரிய காரியங்களிலும்‌ 
பிரயாசப்படவேண்டும்‌. பிரயாசப்படுகிறவன்‌ 
தனக்காகவே பிரயாசப்படுகிறான்‌” என்னும்‌ 
வாக்கியம்‌, மூலஎபிரெய பாஷையில்‌, 
ஆத்துமா தனக்காகவே பிரயாசப்படுகிறது'' 
என்று பொருள்படுமாறு எழுதப்பட்டிருக்கிறது. 


நம்முடைய ஆத்துமாவின்‌ பிரயாசம்‌. 
ப்‌ ய ஆவிக்குரிய 

ஈஜனமுள்ளதாயிருக்கும்‌. 
வர்த்தகம்‌ 
பிரமாணத்திற்கும்‌ 
கொடுக்கவேண்டும்‌. 
முக்கியத்துவம்‌ கொடுக்கும்போது, கர்த்தர்‌ 
நம்மைக்‌ கனப்படுத்தி ஆசீர்வதிப்பார்‌. 
நம்முடைய ஆத்துமாவின்‌ பிரயாசம்‌ நமக்கு 
ஆசீர்வாதத்தைத்‌ தரும்‌. 


நாம்‌ 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


பிரயாசப்படுகிறவன்‌ 
எதிர்பார்ப்பான்‌. அவன்‌ 
உண்டாகவேண்டும்‌ 
பிரயாசப்படுகிறான்‌. 
பிரயாசத்தின்‌ 


என்பதற்காகவே 
அவனுடைய சரீரம்‌ 
பலனை எதிர்பார்க்கும்‌. 
அவனுடைய வாய்‌ அவனோடு பேசும்‌. 
பிரயாசத்தின்‌ பலனை தனக்குக்‌ 
கொடுக்குமாறு அது அவனை வருந்திக்‌ 
கேட்கும்‌. பிரயாசப்பட்டு வேலைசெய்கிறவன்‌, 
வாய்க்கு ருசியாக புசிக்கவேண்டுமென்று 
எதிர்பார்ப்பான்‌. பிரயாசப்பட்ட பின்பும்‌, 
அவனுக்கு. ஒரு நன்மையும்‌ 
உண்டாகவில்லையென்றால்‌, அவனுடைய 
சரீரத்திற்கு ஏமாற்றமும்‌ சோர்வும்‌ 
உண்டாகும்‌. நம்முடைய ஆவிக்குரிய 
ஜீவியத்தில்‌ நாம்‌ பிரயாசப்படும்போது, 
நமக்கு ஏமாற்றமுண்டாகாது. 


பேலியானின்‌ மகன்‌ 
நீதி 16:27,28 


நீதி 16:27. பேலியானின்‌ மகன்‌ 
கீண்டிவிடுகிறான்‌; எரிகிற 
அக்கினியோன்றது அவன்‌ உதடுகளில்‌: 
இருக்கிறது. 

நீதி 16:28. மாறுபாடுள்ளவன்‌ 
சண்டையைக்‌ கினப்பிவிடுகிறான்‌; 
கோன்‌ சொல்லுகிறவன்‌. பிராண 
சிநேகிதரையும்‌ பிரித்துவிடுகிறான்‌. 


ஒரு சிலர்‌ தங்களுக்கும்‌ கேடு 
விளைவிப்பார்கள்‌. மற்றவர்களுக்கும்‌ கேடு 
செய்வார்கள்‌. மற்றவர்கள்மீது அவதூறு, 
வார்த்தைகளைப்‌ பேசுவார்கள்‌. பிறரைப்பற்றி 
கோள்‌ சொல்லுவார்கள்‌. இப்படிப்பட்டவர்கள்‌ 
தீயகுணமுள்ளவர்கள்‌. இவர்கள்‌ மிகவும்‌. 
ஆபத்தானவர்கள்‌. கோள்‌ சொல்லுகிற 
துன்மார்க்கர்‌ பேலியாளின்‌. மக்கள்‌. 
இவர்கள்‌ மாறுபாடுள்ளவர்கள்‌. சண்டையை 
கிளப்பிவிடுகிறவர்கள்‌. பிராண 
சிநேகிதரையும்‌ பிரித்துவிடுகிறவர்கள்‌. 





ழ்‌ நவள 
யாய 


கோள்சொல்வதற்கும்‌, 
சொல்லுவதற்கும்‌. 

கஷ்டப்பட்டு 

கண்டுபிடிக்கவேண்டும்‌. விஷயத்தில்‌ 
இவர்கள்‌ சோம்பலில்லாமல்‌ சுறுசுறுப்பாய்‌ 
செயல்படுவார்கள்‌. பிறர்மீது அவதூறு 
பேசுவதற்கு செய்திகள்‌ எதுவும்‌ 
கிடைக்கவில்லையென்றால்‌, தாங்களாகவே 
ஒரு செய்தியை: யோசித்துச்‌ 
சொல்லிவிடுவார்கள்‌. 

இவர்கள்‌ 


இவ மற்றவர்களைப்பற்றி 
எப்போதும்‌ செய்‌ 


ஆராய்ச்சி ய்து 
கொண்டிருப்பார்கள்‌. அவர்களுடைய 
இரகசியமான காரியங்களையெல்லாம்‌ 
ஆராய்ச்சிபண்ணி தேடிக்கண்டுபிடிப்பார்கள்‌. 
அவர்களுடைய கடந்தகால. 
ஜீவியத்தைப்பற்றி ஆராய்ச்சி பண்ணுவார்கள்‌. 
அவதூறுபண்ணுகிறவர்கள்‌ மற்றவர்களை 
நம்பமாட்டார்கள்‌. அவர்களைப்பற்றி சந்தேகப்‌ 
பார்வையோடு பார்ப்பார்கள்‌. 


ஒவ்வொருவரிடத்திலும்‌ 
சுபாவங்களும்‌ இருக்கும்‌ 
இருக்கும்‌ பவ 
மற்றவர்களுடைய 
அவர்களுடைய 


தாக்‌ 
மக்களுக்கு 
சுபாவம்‌ 


கண்களுக்குத்‌ தெரியாது. 


மற்றவர்களைப்பற்றி யோசிக்கும்‌ 
முன்பாகவே, அவர்களை தீயவர்கள்‌ என்று, 
தீர்மானம்பண்ணிவிடுவார்கள்‌. தாங்கள்‌ 
தீர்மானித்ததற்கு .. ஆதரவாக, 
அவர்களுடைய பேச்சுக்களையும்‌, 
செய்கைகளையும்‌, பழக்கவழக்கங்களையும்‌ 
வியாக்கியானம்பண்‌ ணுவார்கள்‌ 


உதடுகளில்‌ எரிகிற. 


இவர்களுடைய 
இருக்கிறது. 


அக்கினிபோன்றது. 
இவர்களுடைய வாயின்‌ வார்த்தைகள்‌ 
பிறரை சுட்டெரிக்கும்‌. பிறருடைய 
நற்பெயரை சேதப்படுத்தும்‌. 
துன்மார்க்கனுடைய இருதயத்தில்‌ அன்பு 
இருக்காது. இவன்‌ மற்றவர்கள்மீது 
பிரியமாயிருக்கமாட்டான்‌. மாறுபாடுள்ளவன்‌ 
சண்டையை கிளப்பிவிடுகிறான்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இவனுடைய இருதயத்தில்‌ அன்புக்குப்‌ 
பதிலாக மாறுபாடும்‌, கோள்சொல்லுகிற 
சுபாவமும்‌ இருக்கும்‌. இப்படிப்பட்டடவர்கள்‌ 
தங்களை மாத்திரமே சிநேகிப்பார்கள்‌. பிறரை 
சிநேகிக்கமாட்டார்கள்‌. 


பிறர்மீது கோள்சொல்லுகிறவர்கள்‌ 
தற்பெருமையுள்ளவர்களாகயிருப்பார்கள்‌. 
தாங்கள்‌ செய்வது எல்லாமே இவர்களுடைய 
பார்வைக்கு நல்லவையாகத்‌ தெரியும்‌. 
மற்றவர்கள்‌ எதை செய்தாலும்‌ அது 
இவர்களுடைய பார்வைக்கு தப்பிதமாகவே 
தெரியும்‌. மற்றவர்கள்‌ நன்றாயிருந்தால்‌ 
இவர்களுக்குப்‌ பிடிக்காது. 
காலை வாரிலிடுவதற்கு 
யோசிப்பார்கள்‌. அவர்களைப்பற்றி 
குற்றச்சாட்டுக்களையும்‌, 
வார்த்தைகளையும்‌ பேசி 
அவர்களை அவமானப்படுத்துவார்கள்‌. 


மற்றவர்கள்‌ சிநேகிதராகமிருந்தால்‌. 
அதை இவர்களால்‌ பொறுத்துக்கொள்ள 
முடியாது. இவர்களும்‌ யாருக்கும்‌. 
சிநேகிராயிருக்கமாட்டார்கள்‌. மற்றவர்கள்‌ 
சிநேகிதராயிருப்பதையும்‌ விரும்பமாட்டார்கள்‌. 
அவர்களைப்பற்றி கோள்சொல்லி பிராண 
சிநேகிதரையும்‌ பிரித்துவிடுவார்கள்‌. 
இவர்களுடைய இருதயத்தில்‌ மாறுபாடான 
சுபாவம்‌ இருக்கிறது. இவர்கள்‌ 
தங்களுடைய தீயயோசனைகளினாலும்‌, 
தீயவார்த்தைகளினாலும்‌, பிராண 
சிநேகிதருக்கு நடுவே சண்டையை 
கிளப்பிவிட்டுவிடுவார்கள்‌. 
மாறுபாடுள்ளவர்களின்‌ பேச்சுக்கு 
மாறுபாடுள்ளதாகமிருக்கும்‌. இவர்களுக்கு 
பிறருக்கு நன்மை செய்ய தெரியாது, 
பிரிந்திருப்பவர்களை ஒன்றுசேர்க்கத்‌ 
தெரியாது. ஒன்றாயிருப்பவர்களை பிரிக்க 
தெரியும்‌. பிறருக்கு தீங்கு வல்‌ 
இவர்கள்‌ வல்லவர்கள்‌. பிராண 
பிரித்துவிடுவார்கள்‌. 
காரியங்களை செய்கிறவர்கள்‌ 
பிரதிநிதிகளாகயிருக்கிறார்கள்‌. 
இப்படிப்பட்டவர்கள்‌ இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌, 
பிசாசுகளின்‌ சார்பாக, தாங்களே 
தீயகாரியங்களை செய்துவிடுகிறார்கள்‌. 
இவர்கள்‌ பிசாசின்‌ பிள்ளைகள்‌. பிசாசின்‌ 
கிரியைகளை செய்கிறவர்கள்‌. 





ழ்‌ நவள 
யாய 
கெொடுமையானவன்‌ 
நீதி 16:29,30 


நீதி 16:29, கொடுமையானவன்‌ தன்‌ 
அயலானுக்கு நயங்காட்டி, அவனை 
நலமல்லாத வழியிலே 
'நடக்கப்பண்ணுகிறான்‌. 


நீதி 16:30. அவன்‌ 
மாறுபாடானவைகளை யோசிக்கும்படி. 
தன்‌ கண்களை மூடி, தீமையைச்‌ 
செய்யும்படி தன்‌ உதடுகளைக்‌ 
கடிக்கிறான்‌. 


விசுவாசிகளாகிய நாம்‌ 
கொடுமையானவர்களாக இருக்கக்கூடாது. 
அவர்களைப்போல பேசவும்‌ கூடாது. கிரியை 
நடப்பிக்கவும்‌ கூடாது. அவர்களோடு நமக்கு 
எந்தவிதமான உறவும்‌, (es பாத்தியமும்‌. 
இருக்கக்கூடாது. கொடுமையானவர்கள்‌ 
துன்மார்க்க குணமுள்ளவர்கள்‌. இவர்கள்‌ 
பிறரை ஒடுக்குகிறார்கள்‌. மற்றவர்களுடைய 
நன்மைகளைப்பற்றி கொடுமையான வர்கள்‌ 
சிறிதும்‌ சிந்தித்துப்‌ பார்ப்பதில்லை. 
மற்றவர்கள்‌ வேதனைப்படும்போது 

தங்கள்‌ கண்களை மூடிக்கொள்கிறார்கள்‌. 


கொடுமையானவன்‌ தன்‌ அயலானுக்கு 
நயங்காட்டுகிறான்‌. பிறருக்கு ஆசை 
வார்த்தைகளைச்‌ சொல்லி, அவர்களை 
மயக்குகிறான்‌. கொடுமையானவர்கள்‌ 
பிறருக்கு தீங்குசெய்வதில்‌ வல்லவர்கள்‌. 
இவர்களுடைய இருதயத்தில்‌ தீங்கு 
நிரம்பியிருக்கும்‌. பிறருக்கு எப்படி தீங்கு 
செய்வது என்னும்‌ சிந்தனையே 
இவர்களுடைய சிந்தையில்‌ நிரம்பி வழியும்‌. 
இவர்களுடைய இருதயத்தைப்போலவே, 
இவர்களுடைய உதடுகளும்‌ பிறருக்கு 
கேடான வார்த்தைகளைப்‌ பேசுகிறது. 
பிறருக்கு நயங்காட்டுகிறது. இவர்களிடத்தில்‌ 
சாதுரிய வார்த்தைகள்‌ நிரம்பியிருக்கும்‌. 


கொடுமையானவர்கள்‌  தீயவழிகளில்‌. 
நடக்கிறார்கள்‌. இவர்களுடைய பாதையின்‌ 
முடிவு அழிவு. இவர்களுடைய வழியில்‌ ஒரு 
நலமும்‌ இல்லை. கொடுமையானவர்கள்‌ 
இப்படிப்பட்ட வழிகளில்‌ நடப்பதோடு, 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பிறரையும்‌ இந்த வழியில்‌ 
நடக்கப்பண்ணுகிறார்கள்‌. மற்றவர்களுக்கு 
நயங்காட்டி, அவர்களை மயக்கி, தங்கள்‌ 
வழிக்கு கொண்டுவருகிறார்கள்‌. பிறருக்கு 
தீங்கு செய்து, அவர்களை பயமுறுத்தி, 
தங்கள்‌ வழியிலே நடக்கப்பண்ணுகிறார்கள்‌. 
நலமல்லாத வழி தேவனுக்கு பிரியமில்லாத 
வழி. இந்த வழியில்‌ நடந்தால்‌ நமக்கு 
அழிவு நிச்சயம்‌. 


கொடுமையானவன்‌ மாறுபாடானவைகளை 

யோசிக்கிறான்‌. தன்னுடைய கண்களை 

மூடிக்கொண்டு தீமையான காரியங்களைத்‌ 

தியானிக்கிறான்‌. தீமையை எப்படி செய்வது 

என்று யோசித்துப்‌ பார்க்கிறான்‌. 

செய்யும்டி தன்னுடைய 

குடிக்கிறான்‌. 

தீங்குசெய்தாலும்‌, அது அவர்களுக்கு எப்படி 
பேரழிவை. உண்டுபண்ணும்‌ என்பதை 

யோசித்துப்‌ பார்க்கிறான்‌. 

தீயசிந்தனைக்காரன்‌,. பிறருக்கு, 

தீங்குசெய்வதில்‌, சோம்பேறியாகயிராமல்‌ 

எப்போதும்‌ சுறுசுறுப்பாகயிருப்பான்‌. 


நீதியின்‌ வழி 
நீதி 16:31 


நீதி 1601. நீதியின்‌ 
உண்டாகும்‌. நரை 
மகிமையான கிரீடம்‌. 


வயது முதிர்ந்தவர்கள்‌ முதிர்ந்த 
விசுவாசிகளாகவும்‌, முதிர்ந்த சீஷர்களாகவும்‌ 
இருக்கவேண்டும்‌. பழைய ஜனங்கள்‌ 
பழைய சீஷர்களாகயிருப்பார்கள்‌. 
நீதியின்‌ பாதையில்‌ 
நாம்‌ அவர்களை 
பாதையில்தான்‌ கண்டுபிடிக்க 
அப்படிப்பட்டவர்களுடைய 
ர்‌ அவர்களுக்கு மகிமையைக்‌ 
கொடுக்கும்‌. சமுதாயத்தில்‌ முதியவர்களுக்கு 
மதிப்பும்‌ மரியாதையும்‌ இருக்கவேண்டும்‌. 
இளையவர்கள்‌ அவர்களுடைய வார்த்தைக்கு 
செவிகொடுக்கவேண்டும்‌. 


வழியில்‌ 
மயிரானது 


முதிர்வயதுள்ளவர்கள்‌ 





ழ்‌ யனா 
யாய 


முதியவர்கள்‌ நீதியின்‌ வழியில்‌ 
போனால்தான்‌ அவர்களுக்கு மரியாதை 
கிடைக்கும்‌. அவர்கள்‌ அநீதியின்‌ வழியில்‌ 
போனால்‌, அவர்களுக்கு 
அவமானமுண்டாகும்‌. அவர்களுடைய 
ஆலோசனைகளுக்கு யாரும்‌ 
செவிகொடுக்கமாட்டார்கள்‌. நீதியின்‌ வழியில்‌ 
உண்டாகும்‌ நரைமயிரானது மகிமையான 
கிரீடம்‌. தேவனுடைய கிருபையே 
முதிர்வயதின்‌ மகிமை. “அங்கே இனி அற்ப 
ஆயுசுள்ள பாலகனும்‌, தன்‌ நாட்கள்‌ 
பூரணமாகாத கிழவனும்‌ உண்டாயிரார்கள்‌; 
நூறுவயதுசென்று மரிக்கிறவனும்‌ வாலி 
பனென்று எண்ணப்படுவான்‌, 
வயதுள்ளவனாகிய 
சபிக்கப்படுவான்‌" (ஏசா 65:20). 


பலவான்‌ 
நீதி 16:82 


நீதி 16:3௨ பலவாணைப்பார்க்கிதூம்‌. 
நீடிய காத்தமுன்னவன்‌ உத்தமன்‌; 
பட்டணத்தைப்‌ ீடிக்கிறவனைப்‌ 
பார்க்கிலும்‌ தன்‌ மனதை அடக்குகிறவன்‌ 
உத்தமன்‌. 
மனத்தாழ்மையுள்ளவர்கள்‌ நீடிய 
சாந்தமுள்ளவர்களாயிருப்பார்கள்‌. 
சீக்கிரத்தில்‌ உணர்ச்சிவசப்பட்டு, 
கோபப்படமாட்டார்கள்‌. தாழ்மையுள்ளவர்கள்‌ 
பிறர்மீது கோபப்படுவதற்கு 
தாமதமாயிருப்பார்கள்‌. நம்முடைய சுபாவம்‌ 
சீக்கிரத்தில்‌ கோபப்படுகிற 
சபாவமாயிருக்கக்கூடாது. நம்முடைய 
கோபங்களையும்‌, வேகங்களையும்‌, 
உணர்ச்சிகளையும்‌ ம்‌ 
கட்டுப்பாட்டிற்குள்‌ 
அப்போதுதான்‌ நம்மால்‌ 
கோபத்தைக்‌ கட்டுப்படுத்த முடியும்‌. 


நம்முடைய 
வைத்திருக்கவேண்டும்‌. 


நம்முடைய 


நம்முடை ஆவி மக்‌ 
கபடுப்ப்டருக்கவேண்டுக்‌. நம்முடைய 
கோபங்களும்‌ உணர்ச்சிகளும்‌ நம்முடைய 
கட்டுப்பாட்டிற்குள்‌ இருக்கவேண்டும்‌. நீடிய 
சாந்தமுள்ளவன்‌ பலவானைப்பார்க்கிலும்‌. 
உத்தமன்‌. இவன்‌ மகாதுலெச்சாண்டரை 
விடவும்‌, அகஸ்துராயனைவிடவும்‌ உத்தமன்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கோபங்களையும்‌, 
நம்முடைய 
வைத்திருக்கும்போது, 
அலெச்சாண்டரைவிடவும்‌, 
அகஸ்துராயரைவிடவும்‌. 
உத்தமராகயிருக்கிறோம்‌. 


பாய்ந்துகொண்டிருக்கும்‌. அவற்றை ஆளுகை 
செய்து அடக்குவது கடினம்‌. அவற்றை. 
வேலியடைத்து ஒடுக்குவதும்‌ சிரமம்‌. 
நம்மிடத்தில்‌ மெய்யான ஞானம்‌ 
இருக்கும்போது. நம்முடைய கோபத்தையும்‌, 
உணர்ச்சிகளையும்‌ நம்மால்‌ அடக்கி ஆளுகை 
செய்ய முடியும்‌. அவற்றை கீழ்ப்படுத்தி 
நிர்வாகம்பண்ண முடியும்‌. சத்துருவின்மீது 
ஜெயம்பெறுவதுபோல, கோபத்தின்மீதும்‌, 
உணர்ச்சிகள்மீதும்‌ நம்மால்‌ 


ஜெயம்பெறயுடியும்‌. 


பட்டணத்தைப்‌ பிடிக்கிறவனைப்‌ 
பார்க்கிலும்‌ தன்‌ மனதை அடக்குகிறவன்‌ 
உத்தமன்‌. கோபத்திற்கு எதை பலியாக 
செலுத்தினாலும்‌, அந்தக்‌ கோபம்‌ த 
வெளிதேசத்திலிருந்து 

யுத்தங்களைக்கூட நம்மால்‌: ஜெயித்துவிட 
முடியும்‌. ஆனாலும்‌ நமக்குள்ளே இருந்து, 
வரும்‌ கோபங்களையும்‌, உணர்ச்சிகளையும்‌ 
ப்‌ கடினம்‌ 
பிரச்சனையைவிட, 
உள்ளேயிருந்து வரும்‌. டு அதிக 
வலிமையுள்ளது. அதிக 
ஆரத்தானது. நப்ித்தி்‌ நீடிய சாந்தமும்‌, 
அடக்கும்‌ சுபாவமும்‌ இருந்தால்‌ 

நாற பத்துளா்களிகுபபோல்‌ 
யுத்தங்களில்‌ ஜெயிக்கிறவர்களைவிட, ல 
சாந்தமுள்ளவர்களும்‌, தங்கள்‌ 
மனதை அடக்குகிறவர்களும்‌ 
உத்தமர்களாகயிருக்கிறார்கள்‌. 


சீட்டு 
நீதி 16:93 


நீதி 1692. 
போடப்படும்‌; 
கர்த்தரால்‌ வரும்‌. 


சீட்டு மடியிலே 
காரியசித்தியோ 





ழ்‌ யனா 
யாய 


நம்முடைய ஜீவியத்தில்‌ நடைபெறுகிற எந்தக்‌ 
காரியமும்‌, ராசிகளின்‌ அடிப்படையிலோ 
அல்லது விதியின்‌ அடிப்படையிலோ 
நடைபெறுவதில்லை. சகலமும்‌ தேவனுடைய 
சித்தத்தின்‌ பிரகாரமாகவும்‌ அவருடைய 
தெய்வீக ஆலோசனையின்‌ பிரகாரமாகவும்‌ 
நடைபெறுகிறது. தேவனுடைய பராமரிப்பின்‌ 
பிரகாரமாகவே. நம்முடைய 
ஜீவியத்தில்‌, ஒவ்வொரு காரியமும்‌ 
நடைபெற்றுக்கொண்டிருக்கிறது. 


॥்‌ விய டைய 
வ்‌ த்து 
முக்கியத்துவம்‌ கொடுப்பதற்குப்‌ பதிலாக 
தேவனுடைய சித்தத்திற்கும்‌. அவருடைய 
தீர்மானத்திற்கும்‌ க்கியத்துவம்‌ 
கொடுக்கவேண்டும்‌. 

நம்முடைய 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தீர்மானமே நம்முடைய 
நிறைவேறும்‌. தேவனுடைய 


த்திற்கு. ஏ 
போல்‌ தேவன்‌ ட சித்த 
அமைத்துக்கொள்ளவேண்டும்‌ என்று J 
எதிர்பார்க்கக்கூடாது. தேவனு 
விருப்பமே நம்முடைய தப்பாக 
வேண்டும்‌. நம்முடைய விருப்பத்தின்‌ பிரகாரம்‌ 
தேவன்‌ ம்முடைய விருப்பத்தை 
மாற்றிக்கொள்ள வேண்டுமென்றும்‌ நாம்‌ 
நினைக்கக்கூடாது. நம்முடைய 
சுயபலத்தினாலோ, சுயபராமக்கிரமத்தினாலோ, 
சுயபுத்திமினாலோ ஒரு காரியமும்‌ 
சித்திக்கப்போவதில்லை. காரியசித்தி 
கர்த்தரால்‌ மாத்திரமே வரும்‌. 





f= FTE 
TT 


கொழுமையான பதார்த்தங்கள்‌ 


நீதி 171 


நீதி 174. சண்டையோடுகூடிய வீடு 
நிறைத்த மயான 
பதார்த்தங்கனைப்‌ பார்க்கிலும்‌, 
அமரிக்கையோடே சு௱ப்பீடும்‌ வெறும்‌. 
துணிக்கையே நலம்‌. 


குடும்பத்தில்‌ சந்தோஷமும்‌, 
சமாதானமும்‌, ஆறுதலும்‌ நிரம்பியிருப்பதே 
மெய்யான ஆசீர்வாதம்‌. உலகப்பிரகாரமான 
ஐசவரியத்தைவிட ஆவிக்குரிய ஐசுவரியமே 

'சண்டையோடுகூடிய 


ஜீலியற்திற்கு போஜனம்‌ தேவைப்படுகிறது. 
அதே சமயத்தில்‌ நமக்கு சந்தோஷமும்‌ 
சமாதானமும்‌ தேவைப்படுகிறது. நம்முடைய 
போஜனத்தில்‌ சந்தோஷமும்‌ சமாதானமும்‌ 
நிரம்பிமிருக்கவேண்டும்‌. அதுவே மெய்யான 
ஆசீர்வாதம்‌. 

ய பரிசுத்தமும்‌, 
லம்‌ ர றம்‌ 
நிரம்பியிருக்கவேண்டும்‌. அப்போதுதான்‌ 
ஒருவருக்கொருவர்‌ எல்வாறு சமாதானமாய்‌ 
ஜீவிப்பது என்பதை நம்மால்‌ சிந்தித்துப்‌ 
பார்க்கமுடியும்‌. நாம்‌ கடினமாய்‌ வேலை 
செய்தாலும்‌, அதிகமாய்‌ சம்பாதித்தாலும்‌, 


தயத்தில்‌ 


சந்தோஷமுள்ளதாகவம்‌, 
நிரம்பியதாகவும்‌ இருக்கவேண்டும்‌. 

நம்முடை டும்பத்திலுள்ளவர்கள்‌ 
எல்லோரும்‌ வேலை. செய்து நன்‌ 
வெறும்‌ துணிக்கையை சாப்பிடுவதில்‌ 
அவமானம்‌ எதுவுமில்லை. இதில்‌ தவறு 
எதுவுமில்லை. ஒவ்வொரு நாளும்‌. 
மூன்றுவேளை போஜனத்தை 
சண்டைபோட்டுக்கொண்டு சாப்பிடுவதைவிட, 
வெறும்‌ துணிக்கையை சாப்பிட்டாலும்‌, 
அதை சண்டையில்லாமல்‌, சமாதானமாய்‌ 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


சாப்பிடுவதே மிகவும்‌ நல்லது. 
வேளை 
நம்முடைய 
சமாதானமுள்‌ எதாகயிருக்க 
அவசியமானது. 


நமக்கு 

போஜனம்‌ 
போஜனம்‌ 
வேண்டும்‌. 


மக்கு தேவனுடைய தெய்வீக 
மாமா கிடைக்கும்போது. அதுவே நமக்கு 
பூரண திருப்தியாயிருக்கும்‌. கர்த்தர்‌ நமக்குக்‌ 
கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நாம்‌. 
ஞானத்தோடும்‌ விவேகத்தோடும்‌ 
பயன்படுத்தப்‌ பழகிக்கொள்ளவேண்டும்‌. 
பரிசுத்தமான அன்பு பிறரோடு 
சண்டைபோடாது. அது பிறருக்கு 
தீங்குநினைக்காது. நாம்‌ குடியிருக்கிற 
வாசஸ்தலம்‌ சிறிய குடிசையாகயிருந்தாலும்‌, 
அதில்‌ தேவனுடைய தெய்வீக பிரசன்னமும்‌, 
அவருடைய தெய்வீக ம்‌ 
இருக்கவேண்டும்‌. 


மெய்யான ஆசீர்வாதம்‌. கர்த்தருடைய 


இருக்காது. நாம்‌ எளிமையாக ஜீவித்தாலும்‌ 
அது நமக்கு ஏழ்மையாகத்‌ தெரியாது. 


ஒரு சிஸ்‌ ஒரே வீட்டில்‌ 
குடியிருந்தாலும்‌, எல்லா காரியத்திற்கும்‌ 
சண்டைபோட்டுக்‌ கொள்வார்கள்‌. 
அவர்களுடைய வீட்டில்‌ சந்தோஷமோ, 
சமாதானமோ, ஐக்கியமோ, அன்போ 
இருக்காது. அவர்களிடத்தில்‌ ஐசுவரியம்‌ 
இருக்கும்‌. கொழுமையான பதார்த்தங்கள்‌ 
இருக்கும்‌. அவர்களுடைய வீட்டில்‌ 
ஆடம்பரமான பொருட்கள்‌ 
தாராளமாமிருக்கும்‌. ஆனால்‌ அந்த 
வீட்டிலுள்ளவர்களுடைய  இருதயத்திலோ 
சமாதானமும்‌, சந்தோஷமும்‌ இருக்காது. 


சண்டைபோடுகிறவர்களை கர்த்தர்‌ 
ஆசீர்வதிக்கமாட்டார்‌. தேவனுடைய 
கிருபைகளும்‌, இரக்கங்களும்‌ அவர்களுக்குக்‌ 
கிடைக்காது. தேவனுடைய கிருபையில்லாமல்‌. 
நம்முடைய  ஜீலியத்தை நம்மால்‌ 
சந்தோஷமாய்‌ அனுபவிக்க முடியாது. 
தேவனுடைய ஆசீர்வாதமே மெய்யான 
ஐசுவரியம்‌. நம்மிடத்தில்‌ உலகப்பிரகாரமான 
ஐசுவரியங்கள்‌ ஏராளமாயிருந்தாலும்‌, 
தேவனுடைய ஆசீர்வாதம்‌ நம்மிடத்தில்‌ 
இல்லையென்றால்‌, நம்முடைய 
த நமக்கு ஆசீர்வாதமாயிராது. 
உலகப்பிரகாரமான 
ர னா ராத்‌ கர்த்தருக்குள்‌ 
தரித்திரராகவே இருப்போம்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


ப நமமிடத்தில்‌.. அன்பு இருக்கும்போது. 
நமக்குள்‌ சந்தோஷமும்‌ இருக்கும்‌. 
சமாதானம்‌ பண்ணுகிறவர்கள்‌ 
பாக்கியவான்கள்‌. நாம்‌ பிறரோடு 
சண்டைபோடாமல்‌, சமாதானமாய்‌ 
ஜீவிக்கவேண்டுமென்று விரும்ப வேண்டும்‌. 
அப்போது கர்த்தர்‌ தம்முடைய 
ஆசீர்வாதங்களினால்‌ நம்மை வக்‌ 
நம்முடைய 
சுவையுள்ளதாகயிருக்கும்‌. நம்மிடத்தில்‌ 
உலகப்பிரகாரமான ஆசிர்வாதம்‌ 
அதிகமாயில்லாவிட்டாலும்‌, கர்த்தருடைய 
ஆசீர்வாதம்‌ அதிகமாயிருக்கும்‌. நம்முடைய 
போஜனம்‌ எளிய போஜனமாகயிருந்தாலும்‌, 
அது கர்த்தரால்‌ ஆசீர்வதிக்கப்பட்ட 
போஜனமாயிருக்கும்‌. நாம்‌ சாப்பிடும்‌ 
துணிக்கையை தேவனுடைய ஆசீர்வாதம்‌ 
மதுரமாய்‌ மாற்றும்‌. நம்முடைய கோபமும்‌ 
சண்டையுமோ, நாம்‌ சாப்பிடும்‌. 
கொழுமையான பதார்த்தங்களை 


குசப்புள்ளதாக மாற்றிவிடும்‌. 


புத்தியுள்ள வேலைக்காரன்‌ 
நீதி 17:2 


நீதி 17:2. புத்தியுள்ள வேலைக்காரன்‌ 
இலச்சையுண்டாக்குகிற புத்திரனை 
ஆண்டு, சகோதருக்குள்ன ௬தத்தரத்தில்‌ 
பங்கடை,வான்‌. 


ட ட. கள்‌ 

அந்தஸ்துக்களினால்‌ நமக்கு மதிப்போ, 
மரியாதையோ, உயர்வோ உண்டாவதில்லை. 
நம்முடைய ஞானத்தினாலேயே நமக்கு 
மதிப்பும்‌ மரியாதையும்‌ உண்டாகிறது. 
ஐசுவரியமுள்ள ஒரு குடும்பத்தில்‌ 
பிறந்திருக்கிற குமாரன்‌, 
மதிமீனனாகமிருந்தால்‌, அவனுக்கு மதிப்பும்‌ 
ன்‌ ப்‌ இருக்காது... ஒரு கடவன்‌ 
வேலை செய்கிறவன்‌, ஞானமும்‌ புத்தியும்‌ 
உள்ளவனாகயிருந்தால்‌, அவன்‌ 
வேலைக்காரனாகயிருந்தாலும்‌. அவனுக்கு 
மதிப்பும்‌ மரியாதையும்‌ இருக்கும்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


புத்தியில்லாத குமாரன்‌ 
பெற்றோருக்கும்‌, 

அவனமானத்தையும்‌, 
உண்டுபண்ணுகிறான்‌. இவனுடைய 
புத்தியீனத்தினால்‌, இவனுக்கும்‌, இவனுடைய 
குடும்பத்தாருக்கும்‌ கேடுண்டாகும்‌. புத்தியுள்ள 
வேலைக்காரனோ  ஆசீர்வதிக்கப்படுகிறான்‌. 
ன்‌ எஜமானின்‌ நன்மையைத்‌ 
எஜமானும்‌ இவனை 


தன்னுடைய 
குடும்பத்திற்கும்‌ 
இலச்சையையும்‌ 


குமாரனுக்கு 

பும்‌ 

அவனுக்கு 

சுதந்தரம்கூட 

கிடைக்காமல்‌ போய்விடும்‌. புத்தியுள்ள 
வேலைக்காரன்‌ இலச்சை உண்டாக்குகிற 
புத்திரனை: ஆளுகை 
பல்பம்‌ சூழ்நிலை உருவாகும்‌. 
வேலைக்காரனாகமிருந்தாலும்‌ 
செய்கிறவனாகயிருப்பால்‌ 
வ குச்ணகலிருந்தாதும்‌ 
அவனை ஆளுகை 


வேலைக்காரனுக்கு, 
எஜமானின்‌ தயவும்‌, 
கிடைக்கும்‌. எஜமான்‌ 
சொத்தில்‌ ஒரு பகுதியை, 
வேலைக்காரனும்குக்‌ 
வேலைக்காரன்‌ 
குடும்பத்தில்‌ ஒருவனாகயில்லாவிட்டாலும்‌, 
குடும்பத்திலுள்ள சொத்தில்‌ ஒரு பங்கைப்‌ 
பெற்றுக்கொள்கிறான்‌. 


புத்தியுள்ள வேலைக்காரன்‌, தன்னுடைய 
எஜமானுடைய குமாரர்களுக்குள்ள, 
சுதந்தரத்தில்‌ பங்கடைகிறான்‌. 
வேலைக்காரனாகயிருக்கிறவன்‌, தன்னுடைய 


ஆசீர்வாதமும்‌ 
தன்னுடைய 
புத்தியுள்ள 
கொடுத்துவிடுவான்‌. 


தன்னுடைய ஞானத்தினால்‌ 
சுதந்தரத்தில்‌ பங்கடைகிறான்‌. 





யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


f= THE 
TT 


மன்னாவானது வானத்திலிருந்து 
வரும்‌ தேவதூதரின்‌ போஜனமாகும்‌. 
பகுதியில்‌ (யாத்‌ 16:4; சங்‌ 78:25; 


ட்ப யோவான்‌ 6:3-32) 


வனாந்தரப்‌ 


மன்னாவைத்‌ தேவன்‌ 


i வானத்திலிருந்து அனுப்பினார்‌ என்று 
(யாத்‌ 1624). இயேசு கிறிஸ்து 


பகர்ந்திருக்கிறார்‌. 
மன்னா ஒரு தெய்வீக அப்பம்‌. டத வை 
அனுப்பவில்லை. (யோவான்‌ 6:31-32). 
ஆய்தல்‌. நாற்பது வருஷத்தின்‌ தேவனே மன்னாவை அனுப்பியதாக 
ஸி மோசேயும்‌ கூறியிருக்கிறர்‌ 
(யாத்‌ 16:6 81215) 


பரிசுத்த. வேதாகமத்தில்‌, 
மன்னாவைப்பற்றி ஒரு சில கட்டளைகளும்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. அதன்‌ விவரம்‌ 
வருமாறு : 


முன்பாக ஜனங்களுக்கு இது என்ன 
என்று தெரியவில்லை. நாற்பது 
வருஷங்களுக்குப்‌ பின்பு, யாரும்‌ 
மன்னாவைப்‌ பார்த்ததில்லை. 
(உபா 8:36; யோசு 5:12). 


ன்‌ மன்னாவை வானத்திலிருந்‌, 
ய்யப்‌ பண்ணினார்‌. (சங்‌ 78:24; 
யோவான்‌ 6:31-32) 


ஒவ்வொரு வாரமும்‌ ஆறு நாட்களுக்கு 
மன்னா பெய்தது. ஒய்வநாளில்‌ மன்னா 
பெய்யவில்லை. (யாத்‌ 16: 24-27). 


ஒய்வநாளைத்‌ தவிர மற்ற நாளில்‌ 
இரண்டாம்‌ நாளுக்காகச்‌ சேர்த்து 
வைக்கப்பட்டிருந்த மன்னா கெட்டுப்‌ 


போயிற்று. (யாத்‌ 1619-23). 
மன்னா. 


்‌ செடிகளிலிருந்து, 
வளரவில்லை. து தரையில்‌ 
காணப்பட்டது. (யாத்‌ 1614) 


மன்னாலின்‌ ஒரு பகுதியை ஒரு 
பாத்திரத்தில்‌ எடுத்து. உடன்படிக்கைப்‌ 
பெட்டியில்‌ ஒரு ஞாபகார்த்தமாக: 
வைத்திருந்தார்கள்‌. பல நூறு 
வருஷங்களுக்குப்‌ பெட்டிக்குள்‌ 
மன்னா இருந்தபோதிலும்‌, அது 
கெட்டுப்‌ போகவில்லை. 
(யாத்‌ 16519-2033; எபி 9:4). 
வெயில்‌ ஏறஏற 
உருகிப்போகும்‌. (யாத்‌ 
எபி 9:4) 


மன்னா 


16233: 


வருஷிக்கப்பண்ணிமிருக்கிறார்‌. 


1. ஒவ்வொருவரும்‌ அவரவர்‌ புசிக்கும்‌ 
அளவுக்குத்‌ தக்கதாக அதில்‌ எடுத்துச்‌ 
சேர்க்க வேண்டும்‌. ஒவ்வொரு வாரமும்‌ 
ஐந்து நாட்களுக்கு இவ்வாறு சேர்க்க 
வேண்டும்‌. (யாத்‌ 1616-23) 


சேகரித்த மன்னாவை அந்தந்த நாளில்‌ 
புசித்து விடவேண்டும்‌. ஒருவனும்‌. 
விடியற்கால மட்டும்‌ அதில்‌ ஒன்றும்‌ 
வைக்கக்கூடாது. (யாத்‌ 16:19) 


ஆறாம்‌ நாளில்‌ தலைக்கு இரண்டு 
ஒமர்‌ வீதமாக இரண்டத்தனையாய்‌ 
ஆகாரம்‌ சேர்க்க வேண்டும்‌. ஒரு பங்கு 
ஆறாம்‌ நாளுக்கும்‌, மற்றொரு பங்கு 
ஒய்வுநாளுக்கும்‌. உரியது. 
(யாத்‌ 16:22-30). 


ஆறாம்‌ நாளில்‌ சேகரித்த இரண்டு 
பங்கு மன்னாவை அன்றைய தினமே 
சுட்டு வேவிக்க வேண்டும்‌. ஒய்வநாளில்‌. 
சடவோ, வேலிக்கவோ கூடாது. 
(யாத்‌ 16:23-30) 


வானத்திலிருந்து அப்பத்தை 

ஆனால்‌ 
அப்பம்‌ விசேஷமானது. இஸ்ரவேல்‌ 
இதுவரையிலும்‌ இந்த அப்பத்தை 


கர்த்தர்‌ 





ழ்‌ நள 
றிய 
'இருதயங்களைச்‌ 


சோதிக்கிறவரோ கர்த்தர்‌ 
நீதி 172. 


நீதி 
பொன்னைப்புடமும்‌ 
'இருதயங்களைச்‌ 
கர்த்தர்‌. 


17:8. வென்னியைக்‌ குகையும்‌, 
சோதிக்கும்‌; 
சோதிக்கிறவரோ 


குகை வெள்ளி சோதிக்கும்‌. 
வெள்ளியின்‌ தரத்தை உயர்த்தும்‌ பொன்னை 
புடமிட்டு சோதிப்பார்கள்‌. பொன்னிலுள்ள 
களிம்பையெல்லாம்‌ நீக்கிவிட்டு, அதைப்‌ 
புடமிட்டு, பசம்பொன்னாக மாற்றுவார்கள்‌. 
கர்த்தர்‌ மனுஷருடைய இருதயங்களை: 
சோதிக்கிறார்‌. நம்முடைய இருதயங்களில்‌ 
உண்மையும்‌ சத்தியமும்‌, நீதியும்‌ நியாயமும்‌ 
இருக்கிறாதா என்று சோதித்துப்‌ பார்க்கிறார்‌ 
நம்முடைய இருதயத்தைப்‌ 
பக்குவப்படுத்துவதற்கும்‌,  சுத்திகரிப்பதற்கும்‌, 
அதை எப்படி புடமிடவேண்டுமோ அப்படி 
புடமிடுகிறார்‌. 

“கர்த்தராகிய 
ஒவ்வொருவனுக்கும்‌, 
வழிகளுக்கும்‌ செய்கைகளின்‌ பலன்களக்கும்‌ 
தக்கதைக்‌ கொடுக்கும்படிக்கும்‌, இருதயத்தை 
ஆராய்கிறவரும்‌ உள்ளிந்திரியங்களைச்‌ 
சோதிக்கிறவருமாயிருக்கிறேன்‌” (எரே 17:10) 


கர்த்தர்‌ |ஷருடைய இருதயத்தை 
வெத்னைகளினறதகு சோதனைகளினைரஜும்‌ 


ஏற்றினீர்‌' (சங்‌ 661071. 


கர்த்தர்‌ நம்மை 
குகையிலை த்தன 
புடமிட்பே 


“இதோ, 
ஆனாலும்‌ 
உபத்திரவத்தின்‌ 
குகையிலே உன்னைத்‌ தெரிந்துகொண்டேன்‌” 


உன்னைப்‌ 
வெள்ளியைப்போலல்ல, 


(ஏசா 48:10). 
புடமிடப்பட்டிருக்கிற நாம்‌, 
பிரியமானவர்களாகயிருக்கிறோம்‌. 


கர்த்தரால்‌ 
அவருக்குப்‌ 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ மனுஷருடைய இருதயங்களை 
சோதிக்கிறார்‌. மனுஷனோ மற்றவர்களுடைய 
முகத்தைப்‌ பார்க்கிறான்‌. அவனால்‌ 
மனுஷருடைய இருதயத்தை  சோதித்தறிய 
முடியாது. கர்த்தரால்‌ மாத்திரமே நம்முடைய 
இருதயங்களை சோதித்து அறியமுடியும்‌. 


அக்கிரம உதடுகள்‌ 
நீதி 17:4. 


தீதி 174. துஷ்டன்‌ அக்கிரம உதடுகள்‌: 
சொல்வதை. உற்றுக்கேட்கிறான்‌;. 
பொய்யன்‌ கேடுன்ன நாவுக்குச்‌. 
செவிகொடுக்கிறான்‌. 


தீங்கு செய்ய 
திம லோசனைகளாக்‌ 
தீயோரின்‌ வழிகளைப்‌ 
பின்பற்றுகிறார்கள்‌. அக்கிரம உதடுகள்‌ 
சொல்லுவதை உற்று கேட்கிறார்கள்‌. 
கேடுள்ள நாவுக்கு செவிகொடுக்கிறார்கள்‌. 
துஷ்டன்‌ அக்கிரம உதடுகள்‌ சொல்லுவதை 
ஆசையாய்‌ உற்றுக்கேட்கிறான்‌. அக்கிரம 
உதடுகள்‌ அக்கிரமத்தை வெளிப்படுத்தும்‌. 
துஷ்டன்‌ எவ்வளவு அதிகமாகப்‌ பாவம்‌ 
செய்தாலும்‌, அவனுடைய உதடுகள்‌ அவனை 
நீதிமானாகத்‌ தீர்க்கும்‌ 

துஷ்டன்‌ ஒரு பொய்யன்‌. அவனுக்கும்‌ 
நீதிக்கும்‌ சம்மந்தமில்லை. கேடுள்ள நாவு 
பொய்யை ஜோடிக்கும்‌. துஷ்டனுடைய 
துஷ்டத்தனத்தை மறைக்கும்‌. துஷ்டனை 
நீதிமான்‌ என்று சொல்லும்‌. 
துன்மார்க்கர்கள்‌, தங்களுடைய 
துன்மார்க்கமான. வார்த்தைகளினாலும்‌, 
செய்கைகளினாலும்‌, ஒருவருடைய கரங்களை 
ஒருவர்‌ பலப்படுத்திக்கொள்கிறார்கள்‌. 
துன்மார்க்கர்‌ ஒருவருக்கொருவர்‌ தீங்கு 
செய்வதற்கு ஒத்தாசையாயிருக்கிறார்கள்‌. 


பிறருக்கு 
விரும்புகிறவர்கள்‌ 
கேட்கிறார்கள்‌. 





i FTN 
TT 


ஏழையைப்‌ 
பரியாசம்பண்ணுகிறவன்‌ 


நீதி 175 


நீதி 175. 
பரியாசம்பண்ணுகிறவன்‌. 
உண்டாக்கினவரை 
ஆபத்தைக்குறித்துக்‌ 
தண்டனைக்குத்‌ தப்பான்‌. 


பரியாசம்பண்ணுகிறவன்‌. 
அவனுடைய குரைச்சலை 
பரியாசம்பண்ணுகிறான்‌. அவனுடைய 
தேவையை பரியாசம்பண்ணுகிறான்‌. அவனை 
உண்டாக்கின கர்த்தரை பரியாசம்பண்ணி 
நிந்திக்கிறான்‌. கர்த்தரே  ஏழையையும்‌ 
சிருஷ்டித்திருக்கிறார்‌ அவனையும்‌ 
பாதுகாத்து பராமரிக்கிறார்‌. கர்த்தர்‌ நமக்கு 
தயவு காண்பித்திருப்பதினால்தான்‌, நாம்‌ 
குறைவில்லாமல்‌ இருக்கிறோம்‌. கர்த்தருடைய 
தயவும்‌, கிருபையும்‌, இரக்கமும்‌, தெய்வீக 
பராமரிப்பும்‌ நம்மைவிட்டு நீங்கிவிட்டால்‌ நாம்‌ 
ஏழைகளாகத்தான்‌ இருப்போம்‌. 

பரியாசம்பண்ணுகிறவன்‌. 


ஏழையை 


நியாயத்தீர்ப்பைப்பற்றி சிறிதும்‌ யோசித்துப்‌ 
பார்க்கமாட்டான்‌. தன்னுடைய நியாயத்தீர்ப்பே 
பெரிதானது என்றும்‌, அதுவே நீதியும்‌ 
நியாயமுமானது என்றும்‌ 
நினைத்துக்கொள்வான்‌. 

மற்றவர்களுக்கு ஆபத்து வரும்போது, 
அதைப்‌ பார்த்துப்‌ பரிதாபப்படவேண்டும்‌. 
பிறருக்கு தங்களால்‌ செய்ய முடிகிற எல்லா 
உதவிகளையும்‌ செய்யவேண்டும்‌. பிறருடைய 
ஆபத்தைக்‌ 
'சந்தோஷப்படுகிறவன்மீது. 
தண்டனை வரும்‌. அவனால்‌ 
கோபத்திற்கும்‌. அவருடைய தண்டனைக்கும்‌ 
தப்பிக்க முடியாது. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எப்படி 
நாமும்‌ 
நம்மை 
பிறரையும்‌ 
பிறருடைய 
கஷ்டங்களையும்‌ 


பிறரை 
இயாயந்த்க்கிறோனே, அப்படியே 
நியாயந்தீர்க்கப்படுவோம்‌. 
நேசிப்பதுபோலவே, 
நேசிக்கவேண்டும்‌. 
ஆபத்துக்களையும்‌, 
பார்த்து நாம்‌ சந்தோஷப்படக்கூடாது. 
கஷ்டப்படுகிறர்களை நிந்திக்கக்கூடாது. 
மனுஷரை நிந்திக்கிறவன்‌, அவர்களை 
உண்டாக்கின கர்த்தரையும்‌ நிந்திக்கிறான்‌. 
தம்மை நிந்திக்கிறவனை கர்த்தர்‌ நிந்திப்பார்‌. 


நாம்‌ 


பிள்ளைகளின்‌ பிள்ளைகள்‌ 


நீதி 17:6 


தீதி 17:0, பின்னைகளின்‌ பின்னைகள்‌ 
முதியோருக்குக்‌ கிரீடம்‌; பிள்ளைகளின்‌ 
மேன்மை அவர்கன்‌ பிதாக்களே. 


ஒரு மனுஷன்‌ நீடித்த காலமாய்‌ 
வாழ்வதும்‌, தன்னுடைய பிள்ளைகளின்‌ 
பிள்ளைகளை காண்பதும்‌ அவனுக்கு மிகுந்த 
மகிமையாகயிருக்கும்‌. 
பிள்ளைகள்‌ 
கிரீடமாயிருக்கிறார்கள்‌. 
பிள்ளைகளின்‌ 
இஸ்ரவேலுக்கு உண்டாகும்‌ சமாதானத்தையும்‌ 
காண்பாய்‌" (சங்‌ 128:6). தன்னுடைய வீட்டில்‌ 
பிள்ளைகளும்‌, பிள்ளைகளின்‌ பிள்ளைகளும்‌ 
நிரம்பியிருப்பதைப்‌ பார்க்கும்போது 
முதியோருக்கு மிகுந்த சந்தோஷமாயிருக்கும்‌. 


பிள்ளைகள்‌ 
சித்தத்திற்குக்‌ கீழ்ப்படிந்து. 
வார்த்தைக்கு செவிகொடுத்து, கர்த்தருக்கு 
ஊழியம்‌ செய்வதைப்‌ பார்க்கும்போது 
முதியோருக்கு மிகுந்த ஆனந்தமாயிருக்கும்‌. 
யான 
அவர்களுக்கு 
தங்கள்‌ பிள்ளைகள்‌ 
கர்த்தரை  சேவிப்பதைப்‌ பார்க்கும்போது 
முதியோரின்‌ உள்ளத்தில்‌ சந்தோஷமும்‌ 
திருப்தியும்‌ உண்டாயிருக்கும்‌. 


தேவனுடைய 
அவருடைய 





ழ்‌ நயனா 
யாய 


பிள்ளைகளின்‌ மேன்மை அவர்களின்‌. 
பிதாக்களே. முதியோருக்கு பிள்ளைகளின்‌ 
பிள்ளைகள்‌ கிரீடமாயிருப்பதைப்போல, 
பிள்ளைகளுக்கும்‌ அவருடைய பெற்றோர்கள்‌ 
மேன்மையாயிருக்கிறார்கள்‌. பெற்றோர்‌ 
கர்த்தரிடத்தில்‌ விசுவாசமும்‌ பயபக்தியும்‌ 
உள்ளவர்களாயிருப்பது. பிள்ளைகளுக்கு 
மிகுந்த ஆசீர்வாதம்‌. பெற்றோரின்‌ 
ஞானம்‌ பிள்ளைகளுக்கும்‌. 
மிரயோஜனமுள்ளதாயிருக்கும்‌. பிள்ளைகள்‌ 
பெரியவர்களாக வளர்ந்து. தங்களுடைய 
சொந்தக்குடும்ங்களை  ஸ்தாபிக்கும்போது. 
அவர்களுடைய பெற்றோரின்‌ 
உபதேசங்களும்‌, ஆலோசனைகளும்‌, 
புத்திமதிகளும்‌, அவர்களுக்கு மிகுந்த 
பிரயோஜனமுள்ளதாயிருக்கும்‌. 


மேன்னையானவைகளைப்‌ 
பேசும்‌ உதடு. 
நீதி 17:7 


நீதி 17:7. மேன்னையானவைகளைப்‌ 
பேசும்‌ உதடு மூடனுக்குத்‌ தகாது; 
பொய்‌ பேகம்‌ உதடு பிரபுவுக்கு 
எவ்வனவேனும்‌ தகாது. 


நீதிமொழிகள்‌ புஸ்தகத்தில்‌ 
மூடனுக்கும்‌ துன்மார்க்கனுக்கும்‌ 
எபிரெய 
பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. 
துள்மார்க்கனாயிருக்கிறான்‌. 
மூடனாயிருக்கிறான்‌. 
பேசும்‌ உதடு மூடனுக்குத்‌ தகாது. மூடன்‌ பல. 
சமயங்களில்‌ புத்திமானைப்போலவும்‌, 
தத்துவ ஞானியைப்போலவும்‌, அரசியல்‌ 
தலைவரைப்போலவும்‌ பேசுவான்‌. அவனுடைய 
வார்த்தைக்கும்‌, அவனுடைய சுபாவத்திற்கும்‌. 
சிறிதும்‌ சம்பந்தம்‌ இருக்காது. அவனுடைய 
வார்த்தையிலும்‌ நிச்சமிருக்காது. மூடன்‌: 
மாறுபாடுள்ளவன்‌. மூடன்‌ தன்னுடைய 
பேச்சில்‌ உறுதியாயிருக்கமாட்டான்‌. மாறிமாறி 


பேசுவான்‌. 


சமுதாயத்தில்‌ பிரபுவுக்கு உயர்ந்த 
அந்தஸ்துள்ளது. மதிப்பும்‌ மரியாதையும்‌ 
உள்ளது. பிரபு தன்‌ அந்தஸ்துக்கேற்ற 
பேச்சுக்களைப்‌ பேசவேண்டும்‌. பொய்பேசும்‌ 
உதடு பிரபுவுக்கு எவ்வளவேனும்‌ தகாது. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


(ODES 
FUEUSHERS 


பிரபுவினிடத்தில்‌ ஏராளமான பொறுப்புக்கள்‌ 
ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அவர்‌ பிறருடைய 
நம்பிக்கைக்குப்‌ பாத்திரவானாக 
பேசவேண்டும்‌, நடந்துகொள்ளவேண்டும்‌. 


பிரபுவின்‌ இருதயத்தில்‌ 
உண்மையிருக்கவேண்டும்‌. அவருடைய 
வார்த்தையில்‌: சத்தியமும்‌ உறுதியும்‌ 
இருக்கவேண்டும்‌. பிரபுவின்‌ மனச்சாட்சி 
பரிசுத்தமாயிருக்கவேண்டும்‌. பிரபு 
பொய்சொல்லமாட்டார்‌ என்னும்‌ நம்பிக்கை 
ஜனங்களிடத்திலிருக்கும்‌. அந்த நம்பிக்கையை 
பிரபு... காத்துக்கொள்ளவேண்டும்‌. பிரபு 
சொன்னதை செய்யவேண்டும்‌. செய்வதை 
சொல்லவேண்டும்‌. பொய்‌ சொல்லக்கூடாது. 


பரிதானம்‌ வாங்குகி றவர்கள்‌' 
நீதி 17:8 


நீதி 17:8. பரிதானம்‌ 
வாங்குகிறவர்களின்‌ பார்வைக்கு அது 
இரத்தினம்போலிருக்கும்‌, அது 
நோக்கும்‌ திசையெல்லாம்‌ காரியம்‌ 
வாய்க்கும்‌. 


ஐசுவரியவான்‌௧ள்‌ பணத்திற்கு மதிப்பு 
கொடுப்பார்கள்‌. பணத்தின்‌ தொகை 
வயலின்‌! அதை விலையுயர்ந்த 
மதிப்பார்கள்‌.  ஐசுவரியவானின்‌ 
கக்‌ பணம்‌ இரத்தினம்‌ போலிருக்கும்‌. 
இரத்தினமாலை கழுத்தில்‌ அணியும்‌ 
ஆபரணம்‌. இது அழகுக்காக 
அணியப்படுகிறது. ஆனால்‌ பணத்திற்கோ 
அதிகாரமும்‌, வல்லமையும்‌ இருக்கிறது. 


- இப்பிரபஞ்சத்து ஜனங்களில்‌ அநேகர்‌ 

வாங்கவேண்டுமென்று 

இரத்தினக்கல்லை 

பணத்தையும்‌ விரும்பி 

பணம்‌ பார்வைக்கு 

அழகாகமிருக்காது. ஆனால்‌ பணம்‌ அநேக 

வேலைகளைச்‌ செய்யும்‌. இரத்தினமாலை 

கழுத்தில்‌ அழகாயிருக்கும்‌. பணமோ 

கைிலிருந்தாலும்‌ அதிக 
பிரயோஜனமுள்ளதாயிருக்கும்‌. 





i= THE 
TT 


முத்திலிருக்கும்‌  இரத்தினமாலை 
ம்‌ ஜொலிக்கும்‌. கழுத்தை எந்தப்‌ 
பக்கம்‌ திருப்பினாலும்‌, ஆபரணத்திலுள்ள 
இரத்தின கற்கள்‌ எல்லா பக்கத்திலும்‌: 
ஒளிவீசும்‌. அது கண்களுக்கு பிரகாசமான 
வெளிச்சத்தைக்‌ கொடுக்கும்‌. பணமும்‌ 
இரத்தினக்கல்லைப்போலவே, எல்லா 
பக்கத்திலும்‌ மதிப்புள்ளதாயிருக்கிறது. 
பணத்தை எந்தப்‌ பக்கத்தில்‌ 
செலவுபண்ணினாலும்‌, அதற்கென்று ஒரு 
மதிப்புள்ளது. பணம்‌ நோக்கும்‌ திசையெல்லாம்‌ 
காரியம்‌ வாய்க்கிறது. இந்த வசனத்தில்‌ 
“பரிதானம்‌” என்னும்‌ வார்த்தை பொதுவான 
பணத்தைக்‌ குறிக்கிறது. பணத்தை 
வாங்குகிறவர்களின்‌ பார்வைக்கு அது 
இரத்தினம்போலிருக்கிறது. பணம்‌ நோக்கும்‌ 
திசையெல்லாம்‌ காரியம்‌ வாய்க்கிறது. 


குற்றத்தை மூடுகிறவன்‌ 
நீதி 17:9 


நீதி 179. குற்றத்தை மூடுகிறவன்‌. 
சிநேகத்தை நாடுகிறான்‌; கேட்டதைச்‌. 
சொல்லுகிறவன்‌ பிராணசிநேகிதரையும்‌ 
பிரித்துவிடுகிறான்‌. 


நண்பர்கள்‌ மத்தியிலும்‌, உற்றார்‌ 
உறவினர்கள்‌ மத்தியிலும்‌, சிநேகிநரின்‌ 
மத்தி சமாதானத்தைக்‌ 
காத்துக்கொள்ளவேண்டுமென்றால்‌, நாம்‌ 
கேள்விப்பட்டது. எல்லாவற்றையும்‌ 
எல்லோரிடமும்‌ சொல்லிவிடக்கூடாது. நாம்‌ 
கேள்விப்பட்ட செய்தி பிறருக்கு நீங்கு 
செய்யக்கூடியதாகமிருக்குமென்றால்‌, அந்தச்‌ 

செய்தியை அவர்களிடம்‌ சொல்லாமல்‌, 
அதை நமக்குள்ளே அடக்கி 
வைத்துக்கொள்ளவேண்டும்‌. ஒருவேளை 
அந்தச்‌ செய்தி அவர்களுடைய 
பாதுகாப்புக்கு சேதமுண்டுபண்ணலாம்‌.. 
அவர்களுக்கு தீங்கு உண்டுபண்ணலாம்‌. 
குற்றத்தை மூடுகிறவன்‌ சிநேகத்தை: 
நாடுகிறான்‌. 


மற்றவர்கள்‌ நமக்கு விரோதமாகத்‌ 
தீங்குசெய்தாலும்‌, அதைப்‌ பெரிதுபடுத்தாமல்‌, 
மன்னித்துவிடுவதே நமக்கும்‌ நல்லது. 
அவர்களுக்கும்‌ நல்லது. நம்மை 
சபிக்கிறவர்களை நாம்‌. 
ஆசீர்வதிக்கவேண்டும்‌. நம்மோடு 
மற்றவர்களும்‌  சிநேகமாயிருக்கவேண்டும்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QODNENS 
PUBLISHERS 


மற்றவர்களோடு 

நம்முடைய 
சிநேகத்தைப்‌ 
வாய்ப்புள்ளது. 
வாயின்‌ வார்த்தைகளைக்‌ 
குறித்து A ட நாம்‌ மிகுந்த 
கவனத்தோடிருக்கவேண்டும்‌. நம்முடைய 
நாவுக்கு கடிவாளம்போட்டு அடக்கிவைப்பது 
நமக்கும்‌ நல்லது பிறருக்கும்‌ நல்லது. 

கேட்டதை சொல்லுகிறவன்‌, பிராண 
சிநேகிதரையும்‌ பிரித்துவிடுகிறான்‌. கண்டும்‌ 
காணாமலிருப்போமென்றால்‌, நம்முடைய 
சிநேகம்‌ நிலைக்கும்‌. எல்லாவற்றையும்‌ 
ஆராய்ந்து பார்த்து, எல்லாவற்றிற்கும்‌. 
முக்கியத்துவம்‌ கொடுத்து, எல்லாவற்றைப்‌ 
பற்றியும்‌ பேசினால்‌ சிநேகம்‌ நிலைக்காது 
மன்னிப்பதும்‌ மறப்பதும்‌ நமக்கு நல்லது. 
நம்முடைய கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து 
நம்முடைய பாவங்களை மன்னித்து, அதை 
மறந்துவிடுகிறார்‌. 


நாமும்‌ 
சிநேகமாயிருக்கவேண்டும்‌. 
வார்த்தைகள்‌ 
பிரித்துவிடுவதற்கு 
ஆகையினால்‌ 


மூடனை நூறடி. அடிப்பது 
நீதி 1750. 


நீதி 1740, மூடனை நூறடி. 
அடிப்பதைப்பார்க்கிலும்‌, புத்திமானை 
வாயினால்‌ கண்டிப்பதே அதிகமாய்‌ 
உறைக்கும்‌. 


தப்புபண்ணுகிறான்‌. 
பத்தனதும்‌ ஐ தப்புபண்ணுகிறான்‌. மூடனைத்‌ 
திருத்துவதைவிட, புத்திமானைத்‌ திருத்துவது 
மிகவும்‌ எளிது. மூடனை நூறடி அடித்தாலும்‌: 
அது அவனுக்கு உறைக்காது. மூடன்‌ தான்‌ 
செய்த தப்பிதத்தை உணரமாட்டான்‌. 
உணர்ந்தாலும்‌ திருந்தமாட்டான்‌. 
த்‌ அடிக்கவேண்டிய 
அவனிடம்‌ வாயினால்‌ 


னை 
அவசியமேயில்லை. 
ஒரு வார்த்தையைக்‌ கடிந்து சொன்னாலே 
போதுமானது. அதுவே அவனுக்கு அதிகமாய்‌ 


உறைக்கும்‌. புத்திமான்‌ தன்னுடைய தவறை 
உணர்ந்து திருந்திவிடுவான்‌. மூடனை நூறடி 
அடித்தாலும்‌ அவனை அடிக்கிறவனுக்குத்‌ 
தான்‌ கை வலிக்கும்‌. மூடனுக்கோ ஒரு 
வலியும்‌ ஒரு வேதனையும்‌ உண்டாகாது. 
மூடனுக்கு உறைக்காது. 





ழ்‌ நயனா நீதிமொழிக 
ராரா 

துஷ்டன்‌ 
தேடுகிறான்‌ 
நீதி 17:11 


கலகத்தையே 


நீதி 1741. துஷ்டன்‌ கலகத்தையே 
தேடுகிறான்‌; குருரதூதன்‌ அவனுக்கு 
விரோதமாக அனுப்பப்படு வான்‌. 


துஷ்டன்‌ தேவனுக்கு விரோதமாகக்‌. 
கலகம்பண்‌ ணுகிறான்‌. தேவன்‌ 
ஸ்தாபித்திருக்கிற அரசாங்கத்திற்கு 
கீழ்ப்படியாமல்‌ முரண்டுபண்ணுகிறான்‌. 
துன்மார்க்கன்‌ கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு 
எதிர்த்து நிற்கிறான்‌ அவர்களோடு. 
கர்த்தரைப்பற்றி விவாதம்பண்ணுகிறான்‌. 
துஷ்டன்‌ கலகத்தையே தேடுகிறான்‌. 
ஜனங்கள்‌ மத்தியிலே சமாதானமிருந்தால்‌ 
அது துஷ்டனுக்குப்‌ பிடிக்காது. அந்த 
சமாதானத்தைக்‌ கலைத்துவிட்டு, அங்கு 
சண்டை உண்டுபண்ணுவதே துஷ்டனுக்குப்‌ 
பிரியமானது. 


துஷ்டனுக்கு மென்மையான 
வார்த்தைகளினால்‌ புத்திசொன்னால்‌ 
அவனுக்கு உறைக்காது, 

மென்மையாகக்‌ கடிந்துகொண்டால்‌ துஷ்டன்‌ 
தன்னுடைய தப்பிதத்தை உணரமாட்டான்‌ 
கலகத்தைத்‌ தேடுகிற நுஷ்டனுக்கு 
விரோதமாக குரூரதூதன்‌ 
அனுப்பப்படுகிறான்‌. இவனுடைய 
வார்த்தைகளும்‌, நியாயத்தீர்ப்புகளும்‌, 
தண்டனைகளும்‌ மிகவும்‌ கடினமாயிருக்கும்‌. 
துஷ்டன்‌ குரூரதூதனுக்கு பயப்படுவான்‌. 
கர்த்தரே துஷ்டனுக்கு விரோதமாய்‌ 
குரூரதூதனை அனுப்பியிருக்கிறார்‌. 


துஷ்டனை நாம்‌ நூறடி அடித்தாலும்‌ 
அவனுக்கு 


அவனுக்கு உறைக்காது. 
உறைக்கும்படியாக நம்மால்‌ அடிக்கவும்‌ 
முடியாது. அப்படிப்பட்ட துஷ்டனை 
தண்டிப்பதற்கு கர்த்தர்‌ குரூரதூதனைப்‌ 
பயன்படுத்துகிறார்‌. குரூரதூதன்‌ துஷ்டனை 
நூறடி அடிக்கவேண்டிய அவசியமில்லை. ஒரு 
அடி அடித்தாலே போதும்‌ துஷ்டன்‌ 
சங்காரமாகிவிடுவான்‌. 


PROVERBS - COMMENTARY 


- விரிவுரை QOODNENS 


PUBLISHERS 


மதிகேட்டில்‌ திரியும்‌ மதியீனன்‌ 
நீதி 17:12 


நீதி 1742. தன்‌ மதிகேட்டில்‌ திரியும்‌ 
மதியீனனுக்கு எதிர்ப்படுவதைப்‌ 
பார்க்கிலும்‌, குட்டிகளைப்‌ பறிகொடுத்த. 
கரடிக்கு எதிர்ப்படுவது வாசி. 


மதியீனன்‌ மிருகத்தைப்போல அலைந்து, 
திரிகிறான்‌. இவனுடைய மதிகேட்டை 
இவனால்‌ அடக்க முடியாது. இவனுடைய 
பேச்சிலும்‌ செய்கையிலும்‌ மதிகேடு 
வெளிப்படும்‌. இவன்‌ மிகவும்‌ ஆபத்தானவன்‌. 
தன்னுடைய வழியில்‌ யார்‌ வந்தாலும்‌ 
ர்களுக்‌ சேதமுண்டுபண்ணுவான்‌. 
ம்‌ மதியீனனுடைய 
தெளிவாகமிருக்காது. 
நல்லவருக்கும்‌ தீயவருக்கும்‌ 
வித்தியாசம்‌ காணத்தெரியாது. தனக்கு 
எதிராக வருகிறவர்கள்‌ எல்லோருமே 
தன்னுடைய சத்துருக்கள்‌ என்றும்‌, தனக்கு 
ஆபத்து விளைவிக்கக்கூடியவர்கள்‌ என்றும்‌ 
நினைத்துக்கொள்வான்‌. 
ட்டிகளை 
கோபத்தோடிருக்கும்‌. 
எதிர்பட்டாலும்‌ அவர்களைத்‌ தாக்கும்‌ 
அவர்கள்தான்‌ தன்னுடைய குட்டியை 
திருடிச்சென்றுவிட்டார்கள்‌ என்று தப்பிதமாக 
நினைத்துக்கொள்ளும்‌. மதிமீனமான கோபம்‌ 
ஒரு பைத்தியம்‌. இது பைத்தியத்தின்‌ 
ஆரம்பநிலை. இப்படிப்பட்ட கோபத்தை 
தற்காலிகமான பைத்தியம்‌ என்றும்‌ 
சொல்லலாம்‌. 


குட்டிகளை பறிகொடுத்த கரடிகளை 
நாம்‌ அடக்கிவிடலாம்‌. ஆனால்‌ ட்டில்‌ 
திரியும்‌ மதிமீனனை யாராலும்‌ அடக்க 
முடியாது. அவனுக்கு எதிர்ப்படுவது 
நமக்குத்தான்‌ ஆபத்து. மதிகேட்டில்‌ திரியும்‌ 
மதியீனன்‌, குட்டிகளைப்‌ பறிகொடுத்த 
கரடியைவிட பயங்கரமானவன்‌. மிகவும்‌ 
மோசமானவன்‌. அப்படிப்பட்டவனுக்கு 
தகடு. தமத ஆர்த்து. என்பன்‌ 

ட்‌ ட்டு 


பறிகொடுத்த கரடி 
தனக்கு யார்‌ 





ழ்‌ நயனா 
யாய 
நன்மைக்குத்‌ தீமைசெய்கிறவன்‌. 
நீதி 17:18 


நீதி 1748. நன்மைக்குத்‌. 
தீமைசெய்கிறவன்‌ எவனோ, அவன்‌ 
வீட்டைவிட்டுத்‌ தீமை நீங்காது. 


பிறருக்குத்‌ தீங்குசெய்கிறவன்‌ 

நன்றியில்லாதவன்‌. தன்னுடைய 

சிநேகிதர்களுக்கு செய்யவேண்டிய நன்றிக்‌ 

வன்‌ செய்யமாட்டான்‌. நன்றி 

தீமைக்கு தீமை 

மிருககுணமுள்ளவன்‌. 

நன்மைக்கு தீமை செய்கிறவன்‌ பிசாசின்‌ 

குணமுள்ளவன்‌. இப்படிப்பட்டவன்‌ தன்‌ 

குடும்பத்தையும்‌ நேசிக்கமாட்டான்‌. 

இவனுடைய துர்க்குணத்தினால்‌, இவனுடைய 

குடும்பமும்‌ சபிக்கப்பட்டிருக்கும்‌. தீமை 
இவனுடைய வீட்டைவிட்டு நீங்காது. 


சண்டையின்‌ ஆரம்பம்‌ 


நீதி 17:14. 


நீதி 1704. சண்டையின்‌ ஆரம்பம்‌ 
மதகைத்‌ திறற்துவிடுகிறது போலிருக்கும்‌; 
ஆதலால்‌ விவாதம்‌ எழும்புமுன்‌ அதை: 
விட்டுவிடு. 


சண்டையின்‌ ஆரம்பமே மிகவும்‌ 
கோபமான ஒரு வார்த்தை 
வார்த்தையைப்‌ பிறப்பிக்கும்‌. 
வார்த்தைகளின்‌ எண்ணிக்கையும்‌, வேகமும்‌ 
அதிகரிக்கும்‌. வார்த்தைகளில்‌ கோபம்‌ 
நிரம்பியிருக்கும்‌. இவை அதிகரிக்கும்போது. 
இவற்றை தடைபண்ணுவது மிகவும்‌ கடினம்‌. 
ஒரு பெரிய அணைக்கட்டில்‌ தண்ணீரை 
சேகரித்து, அதன்‌ மதகைத்‌ திறந்துவிட்டால்‌, 
அதை அடைப்பது மிகவும்‌ கடினம்‌. 
சண்டையின்‌ ஆரம்பம்‌ மதகைத்‌ 
திறந்துவிடுவதுபோல இருக்கும்‌. 


திறந்தவிட்டால்‌, 
நிறுத்திவிடலாம்‌. 
திறந்துவிட்டால்‌, 


வார்த்தைகளை தடுத்து நிறுத்திவிடவேண்டும்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அதற்குமேலும்‌ வார்த்தைகளைக்‌ 
கொட்டிவிடாதவாறு, நாவுக்கு கடிவாளம்‌. 
போடவேண்டும்‌. விவாதம்‌ எழும்பும்‌ முன்பாக 
சண்டையை விட்டுவிடுவது மிகவும்‌ எளிது. 
அது தான்‌ நல்லது. விவாதம்‌ 
பெரிதாகிவிட்டால்‌ சண்டையை நிறுத்த 
முடியாது. சிறிய தீ பெரிய காட்டைக்‌ 
கொழுத்திவிடுவதுபோல சண்டையின்‌ 
ஆரம்பம்‌ எல்லோரையும்‌ அழித்துப்போடும்‌. 
ஆகையினால்‌ சண்டை ஆரம்பமாகும்போதே, 
அதை விட்டுவிடுவது உத்தமம்‌. 


துன்மார்க்கனை 
'நீதிமானாக்குகிறவன்‌ 
நீதி 17:15 


நீதி 1715. துன்மார்க்கனை 
'நீதிமானாக்குகிறவனும்‌, நீதிமாணைக்‌ 
குற்றவாவியாக்குகி றவனுமாகிய 
இவ்விருவரும்‌ கர்த்தருக்கு. 
அருவருப்பானவர்கள்‌. 


நியாயாதிபதிகள்‌ வழக்குகளை 
நியாயமாய்‌ விசாரிக்கவேண்டும்‌. நீதியான 
தீர்ப்பு சொல்லவேண்டும்‌. நீதியும்‌, நியாயமும்‌, 
நிர்வாகமும்‌, ஆளுகையும்‌ இவர்களிடத்தில்‌ 
ஒப்புக்கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவர்கள்‌ 
தங்களிடத்தில்‌ கொடுக்கப்பட்டிருக்கும்‌ 
பொறுப்புக்களுக்கு உண்மையுள்ளவர்களாக 
இருக்கவேண்டும்‌. குற்றவாளிகளுக்கு 
தண்டனை கொடுக்கவேண்டும்‌. 
நிரபராதிகளை விடுதலை பண்ணவேண்டும்‌. 
நீதிமன்றத்தில்‌ நீதி செத்துப்போனால்‌, அந்த 
தேசத்திலும்‌ நீதியிருக்காது. அந்த தேசமே 
அநீதியினால்‌ அழிந்துபோகும்‌. 

நியாயதிபதிகள்‌ துன்மார்க்கனை 
நீதிமானாக்கிவிடக்கூடாது. அவர்கள்‌ 
நீதிமானை குற்றவாளியாக்கிவிடவும்கூடாது. 
இது அநியாயம்‌. நீதிக்கு விரோதமாக 
செய்யப்படும்‌ துரோகம்‌. இப்படிப்பட்டவர்களை 
கர்த்தர்‌ தண்டிப்பார்‌. இவர்கள்‌ கர்த்தருக்கு 
அருவருப்பானவர்கள்‌. நன்மையைப்‌ 
பாதுகாக்கவேண்டியவர்களிடத்தில்‌ 
தீமையிருக்கும்போது, கர்த்தர்‌ அவர்களை 
தம்முடைய நீதியின்‌ பிரகாரம்‌ தண்டிப்பார்‌. 
கர்த்தருடைய நீதி நியாயமுள்ளது. 
அவருடைய தண்டனை பயங்கரமானது. 





je 
EAT 
மூடன்‌ கையிலே ரொக்கம்‌ 
நீதி 17:16 


தீதி 17:16. ஞானத்தைக்‌ கொள்ளும்படி. 
முடன்‌ கையிலே ரொக்கம்‌. 
என்னத்திற்கு? அதின்‌ மேல்‌ அவனுக்கு. 
மனமில்லையே. 


கர்த்தர்‌ மூடன்‌ 
கிருபையுள்ளவராகயிருக்கிறார்‌. 


மேலும்‌ 
கர்த்தர்‌ 


சூரியனின்‌ 
வெளிச்சத்தைக்‌ கொடுக்கிறார்‌. சுத்தமான 
காற்றைக்‌ கொடுக்கிறார்‌. கிருபையுள்ள 
தேவன்‌ மூடனுக்கும்‌ நன்மை செய்கிறார்‌ 
ஞானத்தைக்‌ கொள்ளும்படி மூடர்‌ கையிலே. 
ரொக்கத்தைக்‌ கொடுக்கிறார்‌. 


நம்முடைய ஆத்துமா ஜீவனுள்ளது. 
அது சிந்தித்து அறிந்துகொள்ளக்கூடியது. 
கேள்விகளைக்‌ கேட்டு, அதற்கு விடைபெற்று. 

பெற்றுக்கொள்ளக்கூடியது. 


ஐக்கியமாயிருக்கும்‌ 

பெற்றிருக்கிறோம்‌. 

'ஜெபம்பண்‌ ணுவதற்கு 

வாய்ப்புக்களையும்‌, 

கொடுக்கிறார்‌. 

பெற்றோரையும்‌, 

உறவினரையும்‌, நல்ல ஊழியக்காரர்களையும்‌, 

நல்ல சிநேகிதரையும்‌ கொடுக்கிறார்‌. 

இவர்களெல்லோரும்‌ ஞானத்தைப்‌ பெற்றுக்‌ 
ள்ளும்‌ நமக்கு உதவியா 

இவர்களெல்லோருமே 
ஞானத்தைப்‌ 
ரொக்கமாகக்‌. 


பெற்றுக்கொள்வதற்கு 
கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள்‌. 


கர்த்தர்‌ நமக்கு 

கிருபைகளையும்‌, 

கொடுத்திருப்பது, நமக்குக்‌ கிடைத்திருக்கிற 
மிகப்பெரிய சிலாக்கியம்‌. ஆனால்‌. 
மனுஷனோ தேவனுடைய கிருபையை 
பயன்படுத்தாமல்‌  அசட்டைபண்ணுகிறான்‌. 
கர்த்தர்‌ கொடுத்திருக்கிற சிலாக்கியத்தை 
தனக்கு பிரயோஜனம்‌ உண்டாக்கத்தக்கதாக 
பயன்படுத்தாமல்‌ இருக்கிறான்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ தனக்குக்‌ கொடுத்திருக்கும்‌ 
தாலந்துகளை மண்ணில்‌ புதைத்து வைக்கிற 
மதிகேடனுக்கு ஒப்பாயிருக்கிறான்‌. 
ஞானத்தைப்‌ பெற்றுக்கொள்ளவேண்டும்‌ 
என்னும்‌ விருப்பம்‌ மூடனிடத்தில்‌ இல்லை. 
ஆகையினால்‌ கர்த்தர்‌ மூடனுடைய கையில்‌ 
ஞானத்தைப்‌ பெற்றுக்கொள்ளும்படி 
ரொக்கத்தைக்‌ கொடுத்தாலும்‌ அதனால்‌ 
அவனுக்கு பிரயோஜனம்‌ ஒன்றுமில்லை. 


சிநேகிதன்‌ 
நீதி17:17 


நீதி 17:07. சிநேகிதன்‌ எல்லாக்‌. 
காலத்திலும்‌ சிநேகிப்பான்‌; இடுக்கணில்‌ 
உதவவே சகோதரன்‌ பிறத்திருக்கிறான்‌. 


எல்லா 

ஒருவருக்கொருவர்‌ 
உண்மையுள்ளவர்களாமிருக்க வேண்டும்‌. 
சகோதர சிநேகம்‌ நித்தியமானது. மெய்யான 
சிநேகமுள்ளவர்கள்‌ எப்போதுமே 
சிநேகிதராகவே இருப்பார்கள்‌. சிநேகிதத்தில்‌ 
மாய்மாலம்‌ இருக்கக்கூடாது. 
மாய்மாலமுள்ளவர்கள்‌, தேவைக்கேற்ப, 
ழ்நிலைக்கேற்ப சிநேகிதராயிருப்பார்கள்‌. 
ஒரு சில சிநேகிதர்கள்‌ கோடைகாலத்தில்‌ 
பிரிந்துபோய்விடுவார்கள்‌. குளிர்காலத்தில்‌ 
மறுபடியும்‌ சிநேகிதராகிவிடுவார்கள்‌. 
இவர்களிடத்தில்‌ உண்மையான சிநேகம்‌ 
இல்லை. 


சிநேகிநர்களின்‌ 
குணாதிசயங்களை நாம்‌ ஆராய்ந்து 
பார்க்கவேண்டும்‌. அவர்களிடத்தில்‌ 
உலகப்பிரகாரமான ஐசுவரியமும்‌ ஆஸ்தியும்‌ 
அதிகமில்லாமல்‌ இருக்கலாம்‌. ஆனால்‌ 
அவர்களிடத்தில்‌ தெய்வீக ஞானமும்‌, 
கிருபையும்‌ அதிகமாய்‌ நிரம்பிமிருக்கும்‌. 
அவர்களிடத்தில்‌ சரீரப்பிரகாரமான அழகு 
குறைவுடட்டிருக்கலாம்‌. ஆனாலும்‌ அவர்கள்‌ 
ஆவிக்குரிய காரியங்களில்‌ 
அழகுள்ளவர்களாகயிருப்பார்கள்‌. நாம்‌ 
வெளித்தோற்றத்தைப்‌ பார்த்து சிநேகிக்காமல்‌, 
அவர்களுடைய யான, உள்ளான 
சுபாவத்தைப்‌ பார்த்து சிநேகிக்கவேண்டும்‌. 


நம்முடைய 





ழ்‌ நள 
யாய 


இயேசுகிறிஸ்துவே நமக்கு மெய்யான 
சிநேகிதர்‌. அவர்‌ நம்மிடத்தில்‌ முடிவுபரிந்தம்‌ 


தம்முடைய வேளை வந்ததென்று அறிந்து, 

வ்வலகத்திலிருக்கிற. 
தம்முடையவர்களிடத்தில்‌ அன்புவைத்தபடியே, 
முடிவுபரியந்தமும்‌ அவர்களிடத்தில்‌ 


அன்புவைத்தார்‌" (யோவா 134) 


நம்முடைய கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து 
நம்மிடத்தில்‌ அன்புகூருவதுபோல 


நாமும்‌ 
"உமது 


எண்ணப்படுகிறோம்‌ என்று எழுதியிருக்கிறபடி 

நேரிட்டாலும்‌, கிறிஸ்துவின்‌ அன்பைவிட்டு 

நம்மைப்பிரிப்பவன்‌ யார்‌? 

வியாகுவமோ, துன்பமோ, 
"நாசமோசமோ, 


பலவவொள்தக்றயகளாகிலுவ்ள ம 


மரணமானாலும்‌, 
தேவதூதர்களானாலும்‌, 
அதிகாரங்களானாலும்‌, வல்லமைகளானாலும்‌. 
நிகழ்காரியங்களானாலும்‌, 
வருங்காரியங்களானாலும்‌,  உயர்வானாலும்‌, 
தாழ்வானாலும்‌, வேறெந்தச்‌ யான ன்‌ 
நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து 
்்‌ தேவனுடைய அன்பைவிட்டு 
பிரிக்கமாட்டாதென்று 
நிச்சமித்திரக்கிறேன்‌ (ரோம 35-38) 
என்று அப்போஸ்தலர்‌ பவல்‌ சொல்லுகிறார்‌. 
சிநேகிதன்‌ காலத்திலும்‌ 
சிநேகிப்பன்‌. இடுக்கணும்‌, 
இக்கட்டும்‌, 
வரும்போது 


உதவவே சகோதரன்‌ பிறந்திருக்கிறான்‌. ஒரு 
தாய்‌ வயிற்றுப்‌ பிள்ளைகள்‌ 
ஒருவருக்கொருவர்‌ உதவியாயும்‌ 
ஒத்தாசையாயும்‌ க்கவேண்டும்‌. 
தன்னுடைய சகோதரருக்கோ, சகோதரிக்கோ 
இடுக்கண்‌ வரும்போது உதவிசெய்ய 
முன்வரவேண்டும்‌. மெய்யான சிநேகிதன்‌, 
உடன்பிறந்த சகோதரனைப்போல. 
இருக்கிறான்‌. 


ஜீவனானாலும்‌, 


எல்லா 
ஒருவருக்கு 
பாடுகளும்‌, 
அவருடைய 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
UBLISHERS 


புத்தியீனன்‌ 
நீதி 17:18 


நீதி 1718. புத்தியினன்‌. தன்‌ 
சிநேகிதனுக்கு முன்பாகக்‌ கையடித்துக்‌ 
கொடுத்துப்‌ பிணைப்படுகிறான்‌. 


வாழ்க்கையில்‌ நாம்‌ 
குடன்பட்டிருக்கக்கூடாது. 
ஒருவருக்கொருவர்‌ 
குடன்பட்டிருக்கவேண்டுமேயல்லாமல்‌ வேறு 
கடன்‌ எதுவும்‌ நமக்கு இருக்கக்கூடாது. 
ஞானமுள்ளவன்‌ கடன்‌ 
பிரச்சனைகளிலிருந்து தப்பித்துக்‌ 
கொள்கிறான்‌. அவன்‌ மற்றவர்கள்‌ 
பெற்றிருக்கிற கடனுக்காக 
பிணைப்படமாட்டான்‌. பிறருடைய கடனைத்‌ 
தீர்ப்பதற்கு கையடித்துக்‌ கொடுக்கமாட்டான்‌. 
பிறருக்கு ஜாமீன்‌ கொடுக்கமாட்டான்‌. 


சேர்த்துக்கொள்கிறான்‌. 
சிநேகிதனுக்கு முன்பாக 

கொடுத்து பிணைப்படுகிறான்‌. 

மற்றவர்களுக்காக பிணைப்படுவது ஒரு 

கண்ணியைப்‌ போன்றது. 

சிக்கிக்கொண்டால்‌ விடுதலை பெறுவது 

மற்றவர்களுக்காக 

தன்னுடைய 

செய்கிறான்‌. 

மிருக்கிற மனைவிக்கும்‌, 

பிள்ளைகளுக்கும்‌ தீங்கு செய்கிறான்‌. 

இவன்‌ செய்கிற தப்பிதத்தினால்‌, இவனுடைய 

குடும்பத்திலுள்ளவர்களும்‌ இவனோடு சேர்ந்து 

தீங்கு அனுபவிப்பார்கள்‌. 


வாதுப்பிரியன்‌ 
நீதி 17:19 


1719. 





i= a 
TT 


ணப ்ட ரகக. 
வாதுபிரியராயிருப்பார்கள்‌. 

பாதகப்பிரியன்‌. இவன்‌ 

சண்டையை விரும்புகிறான்‌. மற்றவர்களோடு 
விவாதம்பண்ணுவதை விரும்புகிறான்‌. இவன்‌ 
செய்கிற தொழிலிலும்‌, வியாபாரத்திலும்‌ 
அநேக பிரச்சனைகள்‌ வரும்‌. பிரச்சனைகளை 
சமாதானமாகத்‌ தீர்த்து வைக்காமல்‌, எல்லா 
பிரச்சனைகளையும்‌ நீதிமன்றத்திற்கு 
கொண்டுபோய்விடுவான்‌. 


வாதுப்பிரியன்‌ விக்குரிய 
ங்களில்‌ சமாதானமாமிருக்க 
மாட்டான்‌. போதுமென்ற பக்தியே மிகுந்த. 
ஆதாயம்‌. ஆனால்‌ டைய 
இருதயத்தில்‌ சமாதானமும்‌, ஆறுதலும்‌: 
இருக்காது. சத்தியத்தில்‌ தெளிவிருக்காது. 
இவன்‌ எப்போதும்‌ குழப்பத்திலிருப்பான்‌. 
மற்றவர்களையும்‌ குழப்புவதற்கு 
முயற்சிபண்‌ ணுவான்‌. ஆவிக்குரிய 
காரியங்களைக்‌ குறித்து மற்றவர்களோடு 
தர்க்கம்பண்ணுவது இவனுக்குப்‌ பிரியமானது. 


பிறரோடு பேசும்போ 
ஞானமாகவும்‌, 
பொறுமையாகவும்‌ 
பேசவேண்டும்‌. 
ஆரம்பத்திலேயே. 
ஆரம்பித்துவிடுவான்‌. 
வார்த்தைகளில்‌ கோபமும்‌. 
வேகமும்‌ இருக்கும்‌. இவன்‌ ஒரு 
பாதகப்பிரியன்‌. மற்றவர்களுக்கு 
தீங்குசெய்வது இவனுக்குப்‌ பிரியம்‌. 
வாதுப்பிரியன்‌ சத்தியத்திற்கு 
துணைபோவதுபோல மாய்மாலம்‌ 
பண்ணுவான்‌. தன்னுடைய சிந்தையிலும்‌, 
வார்த்தையிலும்‌, செய்கையிலும்‌ சத்தியமும்‌ 
நீதியும்‌ நிற்பது போல காண்பித்துக்‌. 
கொள்வான்‌. தான்‌ நீதிக்காகவே. 
போராடுவதாக மாய்மாலம்பண்ணுவான்‌. 
ஆனால்‌ மெய்யாகவே இவனிடத்தில்‌ 
அநீதியும்‌, அநியாயமும்‌ இருக்கும்‌. இவன்‌ 
பாவத்தை நேசிப்பான்‌. பொய்யை விரும்பி 
பேசுவான்‌. 


நாம்‌ 
அமைதியாகவும்‌, 
சந்தோஷமாகவும்‌, 
சிநேகமாகவம்‌ 
வாதுப்பிரியனோ 
சண்டையை 


இவனுடைய 


வாதுப்பிரியன்‌ சுயநலப்பிரியன்‌. இவன்‌ 
மற்றவர்களிடத்தில்‌ தன்னைப்பற்றி உயர்த்திக்‌ 
காண்பிக்க விரும்புவான்‌. தனக்கு எல்லாம்‌. 
தெரியுமென்று தன்னைப்பற்றி 
விளம்பரம்பண்ணுவான்‌. விளம்பர பிரியன்‌ 
ஆபத்தில்‌. சிக்கிக்கொள்வான்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


வாசலை  உயர்த்திக்கட்டுகிறவன்‌ 

நாடுகிறான்‌. எல்லோருக்கும்‌ 
முன்பாக தன்னை உயர்த்தவேண்டுமென்று 
விரும்பி, தன்னிடத்தில்‌ போதுமான பணம்‌ 
இல்லாவிட்டாலும்‌, பிறரிடத்தில்‌ கடன்வாங்கி, 
தன்னுடைய வீட்டை உயர்த்திக்‌ கட்டுகிறான்‌. 
இலனுக்கு அழிவு வரும்‌. 


செல்லும்‌ செலவை கணக்குப்‌ 
பார்க்காமல்‌, வீண்செலவு செய்தால்‌ அழிவு 
வாசற்படியில்‌ படித்திருக்கும்‌. இவன்‌ 
தன்னுடைய வீட்டை பெரியதாக 
கட்டவேண்டும்‌ என்னும்‌ அவசியமில்லை. 
தன்னுடைய தகுதிக்கு மீறி, தன்‌ வாசலை 
உயர்த்திக்‌ கட்டினாலே, இவனுக்கு அழிவும்‌ 
மோசமும்‌ வரும்‌. மற்றவர்கள்‌ மத்தியிலே 

தனக்கு உயர்வும்‌, மதிப்பும்‌, மரியாதையும்‌ 
உண்டாகவேண்டும்‌ என்பதற்காக, இவன்‌ 
பேராசைப்பட்டு தன்‌ வீட்டின்‌ வாசலை 
உயர்த்திக்‌ கட்டுகிறான்‌. இதனால்‌ 
த்‌ ஆத்‌ வருவதற்கு பதிலாக 
தீமை மதிப்பும்‌ மரியாதையும்‌ 
வத்‌ பதிலாக அவமானமும்‌, 
நாசமும்‌, மோசமும்‌ வரும்‌. இவனுடைய 
பக்கத்து வீட்டுக்காரர்கள்‌ இவனைப்பற்றி 
பெருமைப்படுவதற்குப்‌ பதிலாக, இவன்மீது 
பொறாமைப்படுவதற்கு ஏது உண்டாகும்‌. 


மாறுபாடான இருதயமுன்னவன்‌ 
நீதி 17:20 


நீதி 17:20. 
இருதயமுன்னவன்‌ நன்மையைக்‌ 
கண்டடைவதில்லை; புரட்டு 
நாவுன்னவன்‌ தீமையில்‌ விழுவான்‌. 


மாறுபாடான 


அமைதியும்‌ ஆறுதலும்‌ இருக்காது. in 


சிந்தனையிருக்காது. இவன்‌ தன்னுடைய 
சிந்தனையில்‌ உறுதியாய்‌ நிலைத்திருக்கவும்‌ 
மாட்டான்‌. இவனுடைய இருதயம்‌ 
மாறுபாடானது. இவனுடைய சிந்தையும்‌, 
செயலும்‌ மாறுபாடானது. மாறுபாடான 
இருதயமுள்ளவன்‌ நன்மையைக்‌ 
கண்டடைவதில்லை. இதல்‌ திருப்தி 


உண்டாகாது. 





i THE 
TT 


புரட்டு 
விழுவான்‌ இவன்‌ 
அவதூறு பேசுவான்‌. 
கோள்சொல்லுவான்‌. 


நாவுள்ளவன்‌ 


இருக்கமாட்டார்கள்‌. 
நாவின்‌ நிமித்தமாய்‌ நல்ல சிநேகிதரெல்லாம்‌ 
இவனைவிட்டுப்‌.. பிரிந்துபோய்விடுவார்கள்‌. 
இவனுடைய வார்த்தையில்‌ விஷம்‌ இருக்கும்‌. 
இவன்‌ வார்த்தையினால்‌ பிறரைக்‌ 
'கோபப்படுத்துவான்‌. இவனுடைய 
சத்துருக்களுக்கு இவன்மீது அதிகமாய்க்‌ 
கோபழுண்டாகும்‌. 

இவன்‌ மற்றவர்களுக்கு தீமையை 
யோசித்துப்‌ பேசுவான்‌. ஆனால்‌ முடிவிலோ, 
இவன்‌ தலையின்மீது தீமை வந்திறங்கும்‌. 
இவன்‌ மற்றவர்களுக்கு குழி வெட்டுவான்‌. 
இவன்‌ வெட்டிய குழியில்‌ இவனே 
விழுந்துவிடுவான்‌. இவன்‌ மற்றவர்களுக்கு 
மறைவாக வலையையும்‌, கண்ணியையும்‌ 
விரிப்பான்‌. தான்‌ விரித்த வலையில்‌ 
இவனே சிக்கிக்கொள்வான்‌. பிறருக்கு தீங்கு 
நினைக்கிறவர்களுக்கு தீங்கு வரும்‌. புரட்டு 
நாவள்ளவன்‌ தீமையில்‌ விழுவான்‌. 


மூடபுத்திரனைப்‌ பெறுகிறவன்‌ 
நீதி 17:21 


நீதி 1721. முடயுத்திரனைப்‌ 
பெறுகிறவன்‌ தனக்குச்‌ ௪ஞ்சலமுண்டாக. 
அவனைப்‌ 

மதியினனுடைய 

மகிழ்ச்சியில்லை. 


ஒரு குடும்பத்தில்‌ ஆண்‌ பிள்ளை 
பிறக்கும்போது, அந்தக்‌ குடும்பத்தார்‌ 
எல்லோருக்கும்‌ மிகுந்த 'சந்தோஷமுண்டாகும்‌. 
அந்தப்‌ பிள்‌. வளர்ந்து 
பினாத்த ஞானமுள்ளவனாகவும்‌, 
புத்தியுள்ளவனாகவும்‌ இருக்கும்போது, 
அவன்‌ மூலமாய்‌ குடும்பத்தாரின்‌ சந்தோஷம்‌ 
அவனிடத்தில்‌ 

மதியீனமும்‌, 

அவனால்‌ 

சஞ்சலமே உண்டாகும்‌. 

பெறுகிறவன்‌, தனக்கு. 

அவனைப்‌ பெறுகிறான்‌. 

மதியீனனுடைய தகப்பனுக்கு மகிழ்ச்சியில்லை. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தாவீதுக்கு அப்சலோம்‌ பிறந்தபோது 
மிகுந்த சந்தோஷப்பட்டார்‌. தன்‌ குழந்தைக்கு 
அப்சலோம்‌ என்று பேரிட்டார்‌. அப்சலோம்‌ 
என்னும்‌ பெயருக்கு “தகப்பனாரின்‌ 
சமாதானம்‌” என்று பொருள்‌. ஆனால்‌ 
அப்சலோம்‌ வளர்ந்து பெரியவனானபோதோ, 
தகப்பனாருக்கு சமாதானதைக்‌ 
கொடுப்பதற்குப்‌ பதிலாக, பிரச்சனைக்குமேல்‌ 
பிரச்சனையைக்‌ கொடுத்தார்‌. அப்சலோமால்‌ 
தாவீதுக்கு மகிழ்ச்சி உண்டாகவில்லை. 
சஞ்சலமே உண்டாயிற்று. மதிமீனனைப்பற்றிய 
கவலை, அவனுடைய தகப்பனாரின்‌ 
இருதயத்தில்‌ நிரந்தரமாய்த்‌ தங்கியிருக்கும்‌. 
அது அவருடைய சந்தோஷத்தைப்‌ பாதிக்கும்‌. 
அப்சலோம்‌. தன்‌ தகப்பனாருக்கு 
சமாதானமாயிருப்பதற்குப்‌ பதிலாக, 
சஞ்சலமாயிருந்தார்‌ 


மனமகிழ்ச்சி. 
தீதி 17:22 


நீதி 1722௨ மனமகிழ்ச்சி 


ஒளஷதம்‌; முறித்த 
எலும்புகளை உலரப்பண்ணும்‌. 


சந்தோஷமாயிருப்ப! 
சரீரத்திற்கு ஆரோக்கியம்‌ தேவனாகிய 
நம்முடைய ஆவிக்கும்‌, 
ஆண்டவராயிருப்பதுபோல, 
சரீரத்திற்கும்‌ 


நல்ல்‌ 
ஆவியோ 


நமது 


ஆண்டவராயிருக்கிறார்‌ 

சரீரத்தின்‌ தேவைகளை 

தெய்வீக கிருபையினால்‌. 

நம்முடைய சரீரத்‌ 

கொடுப்பதோடு ஒளஷதமும்‌ கொடுக்கிறார்‌. 
மனமகிழ்ச்சியே நமது சரீரத்திற்கு நல்ல 
ஒளஷதம்‌. 


ம்முடைய இருதயத்தில்‌ சந்தோஷம்‌ 
இல்வல வேண்டு இதில்‌ 
உலகப்பிரகாரமான 


கவலைகளோ, 
இச்சைகளோ, மாயையான 
காரியங்களோ சிறிதும்‌ இருக்கக்கூடாது. 
நம்முடைய யம்‌ 
சந்தோஷமாயிருந்தால்தான்‌ நம்முடைய சரீரம்‌ 
ஆரோக்கியமாயிருக்கும்‌. மனமகிழ்ச்சி 
முகமலர்ச்சியைத்‌ தரும்‌. தேவனுடைய கிருபை 
நம்முடைய இருதயத்தை நிரப்பவேண்டும்‌. 
அப்போதுதான்‌ நம்முடைய இருதயத்தில்‌ 
மனமகிழ்ச்சி நிரம்பியிருக்கும்‌. 


மாம்சத்தின்‌ 





f= FTN 
TT 


மோசே அவர்களை நோக்கி, “இது 
கர்த்தர்‌ உங்களுக்குப்‌ புசிக்கக்‌ கொடுத்த 
அப்பம்‌. கர்த்தர்‌ கட்டளையிடுவது 
என்னவென்றால்‌, அவரவர்‌ புசிக்கும்‌ 
அளவுக்குத்‌ தக்கதாக அதில்‌ எடுத்துச்‌ 
சேர்க்கக்கடவீர்கள்‌; உங்களிலுள்ள 
ஆத்துமாக்களின்‌ லக்கத்தின்படி, 
அவனவன்‌ தன்‌ தன்‌ கூடாரத்தில்‌: 
இருக்கிறவர்களுக்காக தலைக்கு ஒரு ஓமர்‌ 
அளவு எடுத்துக்‌ கொள்ளக்கடவன்‌” 
(யாத்‌ 161516) என்று சொல்லுகிறார்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ அதை 
விடியற்காலந்தோறும்‌ அவரவர்‌ புசிக்கும்‌ 
அளவுக்குத்தக்கதாகச்‌ சேர்க்கவேண்டும்‌. 
வெயில்‌ ஏறஏற அது  உருகிப்போம்‌ 
(யாத்‌ 16:21). ஜனங்கள்‌ போய்‌ ஒவ்வொரு 
நாளுக்கும்‌ வேண்டியதை ஒவ்வொரு 
நாளிலும்‌ சேர்த்துக்கொள்ளவேண்டுமென்று 
கர்த்தர்‌ அவர்களுக்கு கட்டளை 
கொடுத்திருக்கிறார்‌ (யாத்‌ 16:4). 

கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
ஒவ்வொரு 
அப்பத்தை 
நம்முடைய கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து, 
நமக்கு ஜெபம்பண்ண கற்றுக்கொடுத்தபோது. 
"அன்றன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு 
தாரும்‌" என்று சொன்னார்‌. 


கர்த்தர்‌ வானத்திலிருந்து இஸ்ரவேல்‌ 
அப்பத்தை 


போஜனம்‌ கொடுக்கிறார்‌. 
கொக்‌ பாஜனம்‌ நமக்கும்‌, நம்முடைய 
போதுமானதாகயிருக்கும்‌. 
கிருபையினால்‌. 
நாம்‌ ஒவ்வொரு நாளிலும்‌. 
வேலை செய்து 

சேர்த்துக்கொள்‌ எவேண்டும்‌. 

கொடுக்கும்‌ 
நாம்‌ 
அவரவர்‌ 
அளவுக்குத்தக்கதாக அதில்‌ 
சேர்த்துக்கொள்ளவேண்டுமென்று. 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. நாம்‌ புசிக்கும்‌ 
போஜனம்‌ நமக்கு போதுமானது என்று 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நினைப்பதே மெய்யான விருந்து. 
போஜனத்தில்‌ திருப்தியில்லாதவர்கள்‌ 
பெருந்தீனி உண்டு தங்களுடைய சரீர 
ஆரோக்கியத்தைக்‌ கெடுத்துப்போடுவார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு, 
அப்பத்தை 
அவர்களை 
கர்த்தர்‌ தம்முடைய 
கிருபையினால்‌ வானத்திலிருந்து அப்பத்தை 
திரளாக. வருவிக்கப்பண்ணினாலும்‌, 
ஒவ்வொருவரும்‌ அதை எவ்வளவு, 
சேர்த்துக்கொள்ளவேண்டும்‌. என்றும்‌. 
கட்டளைகொடுக்கிறார்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ ஒவ்வொரு 
நாளுக்கு வேண்டியதை ஒவ்வொரு நாளிலும்‌ 
சேர்த்துக்கொள்ளவேண்டும்‌. இது சம்பந்தமாக 
கர்த்தர்‌ கட்டளையிடுவது என்னவென்றால்‌, 
"அவரவர்‌ புசிக்கும்‌ அளவுக்குத்‌ தக்கதாக 
ச்‌ சேர்க்கக்கடவீர்கள்‌; 
ஆத்துமாக்களின்‌ 
இலக்கத்தின்படி, அவனவன்‌ நன்‌ தன்‌ 
கக்‌ இருக்கிறவர்களுக்காக தலைக்கு 
ஒமர்‌ அளவு 
கக்க? என்பதாகும்‌. 
புத்திரர்‌ அப்படியே செய்து, சிலர்‌ மிகுநியாயும்‌ 
சிலர்‌ கொஞ்சமாயும்‌ சேர்க்கிறார்கள்‌ (யாத்‌ 
16:77), 


த்க்‌ 
சேர்த்தவனுக்குக்‌ குறைவானதும்‌ இல்லை; 
அவரவர்‌ தாங்கள்‌ புசிக்கும்‌ 
அளவுக்குத்தக்கதாகச்‌ சேர்க்கிறார்கள்‌ (யாத்‌ 
1628). அதை விடியற்காலந்தோறும்‌ அவரவர்‌ 
புசிக்கும்‌. அளவுக்குத்தக்கதாகச்‌ 
சேர்க்கிறார்கள்‌, வெயில்‌ ஏறஏற அது 
உருகிப்போம்‌. (யாத்‌ 16:21) 


மோசே அவர்களை நோக்கி, “ஒருவனும்‌ 
விடியற்காலமட்டும்‌ அதில்‌ ஒன்றும்‌ 
வைக்கக்கூடாது (யாத்‌ 1649) என்று 
சொல்லியிருக்கிறார்‌. ஆனால்‌ மோசேயின்‌ 
சொல்‌ கேளாமல்‌, சிலர்‌ அதில்‌ 
விடியற்காலம்மட்டும்‌ கொஞ்சம்‌ மீதியாய்‌ 
வைக்கிறார்கள்‌: அது பூச்சி பிடித்து 
நாற்றமெடுக்கிறது. அவர்கள்மேல்‌ மோசே 
கோபங்கொள்கிறார்‌ (யாத்‌ 16:20). 





ழ்‌ நவள 
யாய 


மனமகிழ்ச்சியானது. 
ஒளஷதத்தைப்போல இருக்கிறது. 
சரீரத்திற்கு ஆரோக்கியம்‌ 


ஆரோக்கியமாயிருக்கும்‌ 
நம்மிடத்தில்‌ 

ஒப்புக்கொடுத்திருக்கும்‌ பொறுப்புக்களை, 
நம்மால்‌ சோர்வில்லாமல்‌, உற்சாகமாய்‌ செய்ய 
முடியும்‌. தேவனுடைய 
செய்வதற்கு 
ஆரோக்கியமுள்‌ளதாகவும்‌, 
தகுதியுள்ளதாகவும்‌ இருக்கும்‌. 

மனதில்‌ . ட அருத்தம்‌. 
நிரம்பிமிருக்கும்போது. அது நம்முடைய சரீர 
ஆரோக்கியத்தைப்‌ பாதிக்கும்‌. சரீரத்திற்கு 
வியாதி வரும்‌. வியாதியுள்ள சரீரம்‌: 
பலவீனமாயிருக்கும்‌. பலவீனமான சரீரத்தால்‌ 
ஒரு வேலையையும்‌ ஒழுங்காக செய்ய 
முடியாது. நம்முடைய மதத்த அதிகமான 
பாடுகளும்‌, வேதனைகளும்‌, 
உபத்திரவங்களும்‌ வரும்போது நம்முடைய 
ஆவி  முறிந்துபோகும்‌. நம்முடைய 
மனச்சாட்சிக்கு காயமும்‌ சேதமும்‌ 
உண்டா! நமக்குள்‌ குற்றவுணர்வு 
அதிகரிக்கும்‌. முறிந்த ஆவி எலும்புகளை 
உலரப்பண்ணும்‌. எலும்புகளின்‌ 
ஆரோக்கியமும்‌ பெலனும்‌ கெட்டுப்போகும்‌. 
உலர்ந்த எலும்புகளில்‌ உயிர்‌ இருக்காது. 


துன்மார்க்கன்‌ 


நீதி 17:23 


நீதி 1729. துன்மார்க்கன்‌, நீதியின்‌. 
வழியைப்‌ புரட்ட,  மடியிலுூன்ன 
பரிதானத்தை வாங்குகிறான்‌. 


துன்மார்க்கன்‌ 

சாதிக்கவேண்டுமென்று 

துன்மார்க்கனுடைய ஜீவியத்தில்‌ 
சத்தியமும்‌ 


தான்‌ நினைத்ததை 


இருக்காது. 
புரட்டுவதற்கு பெய்ச்சாட்சிகளைத்‌. 
தேடுவான்‌. துன்மார்க்கனிடத்தில்‌ பாவமும்‌ 
அநியாயமும்‌ நிரம்பியிருக்கும்‌. இவனுக்கு 
விரோதமாக. நியாயத்தீர்ப்பு 
சொல்லப்பட்டாலும்‌, இவன்‌ நியாயத்தைப்‌ 
புரட்டுவதற்கு பணத்தைப்‌ பயன்படுத்துவான்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


எதையும்‌ செய்வான்‌. 
பொய்ச்சாட்சி சொல்லுவான்‌. 
வழியைப்‌ புரட்டுவதற்காக 
மடியிலுள்ள பரிதானத்தை வாங்குகிறான்‌. 
பரிதானம்‌. தனக்காகவே 
ஆயத்தமாயிருக்கிறது என்று 
நினைத்துக்கொள்கிறான்‌. துன்மார்க்கன்‌ 
பொய்சொல்லுவதற்கும்‌, பொய்ச்சாட்சி 
சொல்லுவதற்கும்‌ வெட்கப்படமாட்டான்‌. 
இவனுடைய மனச்சாட்சி னை 
மழுங்கிப்போயிருக்கும்‌. துன்மார்க்கன்‌ 
பொய்சொல்லும்போது, அவனுடைய 
மனச்சாட்சி அவனைக்‌ கண்டித்து 
உணர்த்தாது. துன்மார்க்கனுடைய 
சுபாவத்தினால்‌, பல சமயங்களில்‌ நீதிக்கு 
முக்கியத்துவம்‌ இல்லாமல்‌ போய்விடுகிறது. 
நீதியான நியாயத்தீர்ப்பு சொல்லுவதில்‌ 
தாமதமுண்டாகிறது. பல சமயங்களில்‌, 
பரிதானத்தினால்‌ நீதியான நியாயத்தீர்ப்பு 
புரட்டப்படுகிறது. 


மூடனுடைய 
பூமியின்‌ 
கடையாத்தரங்களில்‌ செல்லும்‌. 


நீதிமான்‌ தனக்கு முன்பாக எப்போதும்‌ 
ஞானத்தை வைத்திருக்கிறான்‌. நீதியின்‌ 


பாதையில்‌ முன்னேறிச்‌ செல்வான்‌. ஒரு 
பாதையில்‌ செல்லும்போது, வேறு பாதைக்கு 
மாறமாட்டான்‌. இவனுடைய நடையில்‌ 
உறுதியிருக்கும்‌. இவனுடைய பேச்சில்‌. 
உண்மையிருக்கும்‌. இவனிடத்தில்‌ மாறுபாடு 
காணப்படாது. ஞானம்‌ புத்திமானுக்கு 
முன்பாக இருக்கிறது. 





f= FTE 
TT 


மூடனுடைய கண்கள்‌ எல்லா 
பக்கத்திலும்‌ சுற்றிப்‌ பார்க்கும்‌. அவை 
பூமியின்‌ கடையாந்தரங்களில்‌ செல்லும்‌. 
இவறுக்கென்று  குறிக்கோளோ, இலக்கோ 
எப்படியும்‌ வாழலாம்‌ 
ந்தம்‌ கொள்கையுடையவன்‌. மூடன்‌ 
தன்னுடைய பேச்சுக்களிலும்‌, 
செய்கைகளிலும்‌ தன்னுடைய மூடத்தனத்தை 
வெளிப்படுத்துகிறான்‌. இவனுடைய நடையில்‌: 
உறுதியிருக்காது. இவனுடைய இருதயத்தில்‌ 
மாறுபாடு நிரம்பியிருக்கும்‌ தான்‌ என்ன 
நினைக்கிறோம்‌ என்பதும்‌. தான்‌ என்ன 
பேசுகிறோம்‌ என்பதும்‌ தான்‌ என்ன 
செய்கிறோம்‌ என்பதும்‌ இவனுக்கு சரியாகத்‌ 
தெரியாது. இவன்‌ சுக்கான்‌ இல்லாத 
கப்பலைப்‌ போன்றவன்‌. காற்றடிக்கிற 
திசையெங்கும்‌ அலைந்து திரிகிறவன்‌. 
இப்படிப்பட்ட மூடன்‌ இலக்கு இல்லாமல்‌ 
ஜீவிக்கிறவன்‌. 


மூடபுத்திரன்‌ 
நீதி 17:25 


நீதி 1720. புத்திரன்‌ தன்‌ 
பிதாவுக்குச்‌ சலிப்பும்‌, தன்னைய்‌ 
பெற்றவர்களுக்குக்‌ க௪ப்புமானவன்‌. 


ரன்‌ னைப்‌ 
வெக்க வத்‌ 
கொடுக்கிறான்‌. மூடபுத்திரனைப்‌ பெறுகிறவன்‌ 
அவனுக்கு சஞ்சலமுண்டாக அவனைப்‌ 
பெறுகிறான்‌. மதிமீனனுடைய தகப்பனுக்கு 
மகிழ்ச்சியில்லை (நீதி 17:21). பிள்ளைகளின்‌ 
மூடத்தனத்தினால்‌, பெற்றோருக்கு 
அவர்கள்மீது கோபம்‌ வரும்‌. மூடபுத்திரன்‌ 
தன்னைப்‌ பெற்றவர்களுக்கு வேதனையைக்‌ 
கொடுக்கிறான்‌ 
கோபத்தைக்‌ 
பொருளாகும்‌. 


மூடபுத்திரன்‌ தன்னுடைய பெற்றோரின்‌ 
அறிகாரத்திற்குக்‌ கீழ்ப்படியமாட்டான்‌. 
இவனைப்‌ பெற்ற தாய்க்கு இவனால்‌. 
சலிப்பும்‌ கசப்பும்‌ உண்டாகும்‌. வருத்தமும்‌ 
வேதனையும்‌ வரும்‌. பவன்‌ தன்னுடைய 
தாயாரின்‌ அன்பை உதாசீனம்‌. 
பண்ணுகிறான்‌. தாயாருடைய மென்மையான 
குணத்தை அலட்சியம்‌ பண்ணுகிறான்‌. 
பெற்றோரால்‌ கட்டுப்படுத்தப்படாதவர்களை , 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


மற்றவர்கள்‌ கட்டுப்படுத்துவார்கள்‌. 
நம்முடைய பிள்ளைகளை நாம்‌ கண்டித்து 
வளர்க்கவில்லையென்றால்‌, ர்கள்‌ 
ஊரிலுள்ளவர்களிடம்‌ 

நம்முடைய 

அடிக்கக்கூடாது என்றால்‌, 

பிள்ளைகளை கண்டித்து வளர்க்கவேண்டும்‌. 


மூடபுத்திரன்‌. ந்த்‌ பெற்றோரின்‌. 
அதிகாரத்திற்குக்‌ கீழ்ப்படியமாட்டான்‌. 
இவனைப்‌ பெற்ற தாய்க்கு இவனால்‌ 
சலிப்பும்‌ கசப்பும்‌ உண்டாகும்‌. வருத்தமும்‌ 
ம்‌. இவன்‌ தன்னுடைய 

உதாசீனம்‌ 

பண்ணுகிறான்‌. தாயாருடைய மென்மையான 
குணத்தை. அலட்சியம்‌ பண்ணுகிறான்‌. 
பெற்றோரால்‌  கட்டுப்படுத்தப்படாதவர்களை, 
மற்றவர்கள்‌ கட்டுப்படுத்துவார்கள்‌. 
நம்முடைய பிள்ளைகளை நாம்‌ கண்டித்து 
வளர்க்கவில்லையென்றால்‌, அவர்கள்‌ 
ஊரிலுள்ளவர்களிடம்‌  அடிவாங்குவார்கள்‌. 
நம்முடைய பிள்ளைகளை மற்றவர்கள்‌ 
அடிக்கக்கூடாது என்றால்‌, நாம்‌ நம்முடைய 
பிள்ளைகளை கண்டித்து வளர்க்கவேண்டும்‌. 


நீதிமானை தண்டம்பிடிக்கிறது. 
நீதி 17:26. 


நீதி 17:28. நீதிமானை தண்டம்‌ 
பிடிக்கிறதும்‌, தியாயஞ்செய்கிறவனைப்‌ 
பிரபுக்கள்‌ அடிக்கிறதூம்‌ தகுதியல்ல. 


தேசத்தில்‌ நீதிமானுக்கு தண்டனை 
கொடுக்கக்கூடாது. நியாயம்‌ செய்கிறவனை 
அடித்து தண்டிக்கக்கூடாது. நியாயாதிபதிகள்‌ 
இந்த விஷயத்தில்‌ மிகவும்‌ 


எச்சரிப்போடிருக்கவேண்டும்‌. 
பிரபுக்களும்‌ துன்மார்க்கராகவும்‌, 
சர்வாதிகாரிகளாகவும்‌ இருக்கும்போது, 
அந்த தேசத்தில்‌ நீதிக்கும்‌, னம்‌ 
நீதிமான்களுக்கும்‌, நியாயம்‌ 
செய்கிறவர்களுக்கும்‌ மதிப்பும்‌ மரியாதையும்‌ 
இருக்காது. கொடூரகுணமுள்ள ராஜாக்கள்‌ 
நல்லவர்களையும்‌ தண்டிப்பார்கள்‌. 
அவர்களிடத்தில்‌ அதிகாரம்‌ இருக்கும்‌. 
ஆனால்‌ தங்களுடைய அதிகாரத்தை 
துஷ்பிரயோகம்‌. பண்ணுவார்கள்‌. 
இப்படிப்பட்டவர்களுடைய ஆட்சி 
நிலைக்காது. இவர்கள்மீது தேவனுடைய 
நியாயத்தீர்ப்பு வரும்‌. 


ராஜாக்களும்‌ 





ழ்‌ ளா 
யாய 


தேசத்திலுள்ள ஜனங்களுக்கு தங்களை 
ஆளுகை செய்கிற பிரபுக்கள்மீது மதிப்பும்‌, 
மரியாதையும்‌, நம்பிக்கையும்‌ 
இருக்கவேண்டும்‌. பிரபுக்களிடம்‌ நீதியும்‌, 
உண்மையும்‌ இருக்கவேண்டும்‌. அவர்கள்‌ 
மக்கள்மீது அன்போடும்‌ கரிசனையோடும்‌. 
இருக்கவேண்டும்‌. ஜனங்களுக்கு 
பிரபுக்கள்மீது நம்பிக்கை போய்விட்டால்‌, 
அந்த தேசத்தில்‌ நீதியான ஆளுகை 
நடைபெறாது. நீதிமானை 
தண்டம்பிடிக்கிறதும்‌, நியாயம்‌ செய்கிறவனை 
அடிக்கிறதும்‌ பிரபுவுக்கு தகுதியானதல்ல. 
அது நல்ல தேசத்திற்கு அழகானதல்ல. 
தேசத்தில்‌ நீதிமான்‌ அடிவாங்குவது அந்த 
தேசத்திற்கு அவமானம்‌. 


அறிவாளி 
நீதி 1727 


நீதி 1727,  அறிவாவி தன்‌ 
வார்த்தைகளை அடக்குகிறான்‌; விவேகி 
குளிர்த்த மனமுன்னவன்‌.. 


ள்ள 
பற்ற 


டைய 
கிரியைக। 

ன்‌ தா 

இவனுடைய வார்த்தைகளில்‌ 

கோபமும்‌ வேகமும்‌ இருக்காது. அமைதியான 
வார்த்தைகளையும்‌, குளிர்ந்த 
வார்த்தைகளையும்‌ பேசுவான்‌. மற்றவர்கள்‌ 
இவனிடத்தில்‌ கோபமான வார்த்தைகளைப்‌ 
பேசினாலும்‌, இவனுடைய குளிர்ந்த மனம்‌ 
அவர்களுடைய கோபத்தைத்‌ தணித்துவிடும்‌. 
குளிர்ந்த மனமுள்ளவனோடு பேசிப்பழக: 
வேண்டுமென்று எல்லோரும்‌ விரும்புவார்கள்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அறிவாளி 


எப்போதுமே ஞானமுள்ள 
வார்த்தைகளைப்‌ 


பேசுகிறான்‌. தன்னுடைய 
ஞானத்தினாலும்‌ புத்தியினாலும்‌ நன்மை 
செய்யவேண்டும்‌ என்பதே இவனுடைய 
விருப்பம்‌. அறிவாளி தன்‌ வார்த்தைகளை 
அடக்குகிறான்‌. 

வார்த்தையினால்‌ 

வந்துவிடக்கூடாது 
எச்சரிக்கையோடிருக்கிறான்‌. 

வேளையில்‌ தன்னுடைய 
பிரயோஜனமில்லாமல்‌. 

போய்விடக்கூடாது. 

கவனமாயிருக்கிறான்‌. 

பேசுவதற்கு. முன்பாக இரண்டுதரம்‌ 
யோசிப்பான்‌. இவனுடைய வார்த்தையில்‌ 
சுருக்கம்‌ இருக்கும்‌. இவனுடைய 
செய்கையில்‌ நிறைவு இருக்கும்‌. 


மூடனும்‌ ஞானவான்‌ 


நீதி 17:28 


நீதி 17:28. பேசாதிருந்தால்‌ மூடனும்‌ 
ஞானவான்‌ என்று எண்ணப்படுவான்‌; 
தன்‌ உதடுகளை மூடுகிறவன்‌ புத்திமான்‌ 
என்று எண்ணப்படுவான்‌.. 


வாயின்‌ 
மிகவும்‌ 
நம்முடைய 


புத்திமான்‌ தன்‌ 
வார்த்தைகளைக்‌ குறித்து 
எச்சரிக்கையாயிருப்பான்‌. 
வார்த்தைகளை தவறாகப்‌ 
பயன்படுத்துவதைவிட, பேசாமலிருப்பதே 
மிகவும்‌ நல்லது. பேசாதிருந்தால்‌ மூடனும்‌ 
ஞானவான்‌ என்று எண்ணப்படுவான்‌. தன்‌ 
உதடுகளை மூடுகிறவன்‌ புத்திமான்‌ என்று 
எண்ணப்படுவான்‌. அதிகமாகப்‌ 
பேசுகிறவனோ தன்னுடைய மதிமீனத்தை 
வெளிப்படுத்துகிறான்‌. நம்முடைய வாயின்‌ 
வார்த்தைகளைக்‌ குறித்து நாம்‌ மிகவும்‌ 
எச்சரிப்பாயிருக்கவேண்டும்‌. பரிசுத்த 
ஆவியானவர்‌ நம்முடைய நாவை ஆளுகை. 
செய்யவேண்டும்‌. 





நீதிமொழிக 


ழ்‌ நயனா 
யாய 


பிரிந்துபோகி றவன்‌ 
நீதி 18:1 


நீதி 181. மிரித்துபோகிறவன்‌ தன்‌ 
இச்சையின்படி செய்யப்பார்க்கிறான்‌ , 
எல்லா ஞானத்திலும்‌ 
தலையிட்டுக்கொள்ளுகிறான்‌. 


இந்த 

இரண்டுவிதமாக 

சொல்லுகிறார்கள்‌. 

பிரிந்துபோகிறவன்‌ தேவனுடைய 
பிரமாணத்தை ஏற்றுக்கொள்ளாமல்‌, அதன்‌ 
உபநேசங்களைலிட்டுப்‌ பிரிந்துபோகிறான்‌ 
என்பது ஒரு வியாக்கியானம்‌. மற்றொரு 
வியாக்கிமானமோ இதற்கு நேர்‌ எதிரானது, 


பிரிந்துபோகிறான்‌ என்பது 
வியாக்கியானம்‌ ஆகும்‌. 


உள்ளவர்களாயிருப்பார்கள்‌. 
மற்றவர்களைவிட தாங்கள்தான்‌ 
பெரியவர்கள்‌ என்று தங்களைப்பற்றி 
உயர்வாக நினைப்பார்கள்‌. மற்ற மனுஷரோடு 
ஒண்டாமல்‌ விலகியே ஜிவிப்பார்கள்‌. 
தங்களோடு பேசுவதற்கோ, 


இப்படிப்பட்டவர்கள்‌ சுயபெருமையுள்ளவர்கள்‌. 
தாங்கள்‌ சிந்திப்பதும்‌, தாங்கள்‌ பேசுவதும்‌, 
தாங்கள்‌ செய்வதும்‌ எப்போதுமே 
சரியானதாகமிருக்கும்‌ என்று 
ஆணவத்தோடிருப்பார்கள்‌ 
ஆணவழுள்ளவர்கள்‌ 
மற்றவர்களுடைய ஆலோசனைகளுக்கு செவி 
கொடுக்கமாட்டார்கள்‌. மற்றவர்களுடைய 
புத்திமதிகளை கேட்கவேண்டுமென்று. 


PROVERBS - COMMENTARY 


- விரிவுரை மறவா 


PUBLISHERS 


விரும்பவும்மாட்டார்கள்‌. தங்களுக்கு எல்லாம்‌ 
தெரியுமென்று இறுமாப்போடிருப்பார்கள்‌. 
தங்களுக்கு பிறருடைய உதலியோ, 
ஒத்தாசையோ தேவையில்லை. 
என்று ஆணவத்தோடிருப்பார்கள்‌ 
இப்படிப்பட்டவர்கள்‌ மற்றவர்களுடைய 
விஷயங்களில்‌. தேவையில்லாமல்‌ 
தலையிடுவார்கள்‌. மற்றவர்களைப்பற்றி 
தங்கள்‌ இஷ்டம்போல பேசுவார்கள்‌. தங்கள்‌ 
இஷ்டம்போல அவர்களை நியாயந்தீர்ப்பார்கள்‌. 
பிரிந்துபோகிறவன்‌ தன்‌ இச்சையின்படி 
செய்யப்பார்க்கிறான்‌. 


பிரிந்துபோகிறவன்‌ எல்லா ஞானத்திலும்‌ 
தலையிட்டுக்கொள்கிறான்‌. ஞானத்தைக்‌ 
கண்டடையவேண்டும்‌ என்பதே இவனுடைய 
வாஞ்சை. ஞானத்தைக்‌ கண்டுபிடிக்க 
வேண்டுமென்றால்‌ அதை வாஞ்சையோடு 
தேடவேண்டும்‌. விருப்பமில்லையென்றால்‌. 
பெற்றுக்கொள்ள முடியாது. ஞானத்தைப்‌ 
பெற்றுக்கொள்வதற்கு அநேக காரியங்கள்‌ 
நமக்கு 'தடையாகமிருக்கும்‌. 
அவையெல்லாவற்றிலிருந்தும்‌ நாம்‌ 
விலகியிருக்கவேண்டும்‌. நாம்‌ உலகத்தின்‌ 

சிக்கிக்கொள்ளக்கூடாது. 

பெற்றுக்கொள்ளவேண்டும்‌. 

நம்முடைய பிரதான 
விருப்பமாமிருக்கவேண்டும்‌. இத்து 
தடையாகமிருக்கிற _ எல்லா 
காரியங்களிலிருந்தும்‌ நாம்‌ 
பரிந்துபோய்லிட வேண்டும்‌ 


ஞானத்தைப்‌ 
விரும்புகிறவர்கள்‌ 
ஆலோசனைகளுக்கும்‌, 
செவிகொடுப்பார்கள்‌.. 
ஆலோசனைகளில்‌ நலமானதை 
பற்றிக்கொள்வார்கள்‌. ஞானத்தைப்‌ பெற்றுக்‌ 
கொள்ளவேண்டுமென்றால்‌, 


இடங்களுக்கும்‌ தேடி 

முதியோரின்‌ ஆலோசனைகளைக்‌ 
கேட்கவேண்டும்‌. அனுபவமுள்ளவர்கள்‌ 
சொல்லும்‌ புத்திமதிகளைக்‌ கேட்டு, 
அவற்றில்‌. பிரயோஜனமாயிருப்பவற்றை, 
நமக்கு சொதந்தமாக்கிக்கொள்ளவேண்டும்‌. 
எல்லா 


ஞானத்திலும்‌ 
தலையிட்டுக்கொண்டால்தான்‌, நம்முடைய 
ஞானம்‌ விருத்தியடையும்‌. 


பெற்றுக்கொள்ள 
மற்றவர்களுடைய 
புத்திமதிகளுக்கும்‌ 

பிறருடைய 


அனல்பிவன்டும்‌ 





ழ்‌ நயனா 
யாய 
மூடன்‌ 


நீதி 18:2 


நீதி 182. ஞானத்தில்‌: 
பிரியங்கொன்னாமல்‌, தன்‌ 
மனதிலுன்னவைகனை வெளிப்படுத்தப்‌ 


பீரியப்படுகிறான்‌. 


மூடன்‌ 


மூடனுக்கு ஞானத்தில்‌ 
பிரியமிருக்காது. ஆனாலும்‌ தனக்கு எல்லாம்‌ 
தெரிந்திருப்பதுபோல 
காண்பித்துக்கொள்வான்‌. 
மத்தியிலே தான்‌ ஒரு ஞானிபோல 
மாய்மாலம்‌ பண்ணுவான்‌. இவனுக்கு 
ஞானத்தில்‌ பிரியமிருக்காது. இப்படிப்பட்டவன்‌ 
தன்னுடைய வேலையின்மீதும்‌, 
தொழிலின்மீதும்‌ அக்கரை 
காண்பிக்கமாட்டான்‌. ஞானத்தில்‌ பிரியம்‌ 
கொள்ளாத மூடனுக்கு, வேதம்‌ வாசிக்கவும்‌, 
கர்த்தரிடத்தில்‌ ஜெபம்பண்ணவும்‌ பிரியம்‌ 


இருக்காது. 


ன்‌ மனதிலுள்ளவைகளை 
வெளிப்படுத்தல்‌ ச ரியப்படுகிறான்‌ 
மூடனுடைய மனதில்‌ மூடத்தனம்தான்‌ 
இருக்கும்‌. அவனுடைய இருதயத்தில்‌: 
மதியீனம்‌ நிரம்பியிருக்கும்‌. 

வார்த்தைகளில்‌ புத்தியோ, 
இருக்காது. மூடன்‌ 

வார்த்தைகளையே பேசுவான்‌. 

நல்ல காரியங்களை செய்வதில்‌ பிரியம்‌ 
இருக்காது. எதிலும்‌ சுவனம்‌ செலுத்தாமல்‌, 
விளையாட்டுத்தனமாக இருப்பான்‌. மூடன்‌ 
உருப்படியான காரியம்‌ எதையுமே. 
செய்யமாட்டான்‌. இவன்‌ ஒரு சோம்பேறி. 
இப்படிப்ப்டவன்‌ தன்னுடைய நேரத்தை 
பிரயோஜனப்படுத்திக்கொள்ளாமல்‌, அதை 
அசட்டையாக போக்கடித்துவிடுவான்‌. 


மனதிலுள்‌ளவைகளை 
னத கண்டும்‌ என்பதே மூடனுக்குப்‌ 
பிரியமானது. இவனுக்கு ஞானத்தில்‌ 
பிரியமில்லை. ஆனாலும்‌ தன்னிடத்தில்‌ 
ஞானமுள்ளதுபோல, மாய்மாலம்பண்ணுவான்‌. 
தன்னுடைய பேச்சை எல்லோரும்‌ 
கேட்கவேண்டுமென்று 

பிறருடைய 

ஆலோசனைகளையும்‌, 

கேட்கவேண்டும்‌ 

மூடனிடத்தில்‌ சிறிதும்‌ இருக்காது. 


மற்றவர்கள்‌ 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


துன்மார்க்கன்‌ 


நீதி 18:3 


நீதி 18:3. துன்மார்க்கன்‌ வர அவமானம்‌ 
வரும்‌; அவமானத்தோடே தித்தையும்‌ 
வரும்‌. 
துன்மார்க்கன்‌ 
உண்டுபண்ணுகிறான்‌. துன்மார்க்கனால்‌ 
மற்றவர்களுக்கு நன்மை உண்டாகாது. 
நிந்தையே உண்டாகும்‌. துன்மார்க்கன்‌ 
பிறரோடு பேசிப்பழகும்போது, அவன்‌ மூலமாய்‌ 
எல்லோருக்கும்‌ நிந்தை உண்டாகும்‌. 
எல்லோருக்கும்‌ அவமானமுண்டாகும்‌. 
துன்மார்க்கன்‌ ஞானிகளின்‌ கூட்டத்தில்‌ 
பிரவேசிக்கும்போது, அவன்‌ மூலமாய்‌ 
எல்லோருக்கும்‌ அவமானமே வரும்‌. 


நிந்தையை 


துன்மார்க்கன்‌ கர்த்தரை ஆராதிக்கிற 
சபையில்‌. பிரவேசிக்கும்போது, அவன்‌ 
மூலமாய்‌ தேவனுடைய நாமம்‌ தூவிக்கப்படும்‌. 
கர்த்தருடைய பரிசுத்தவான்௧ளுக்கு நிந்தை 
வரும்‌. துன்மார்க்கனுடைய பேச்சுக்கள்‌, 
செய்கைகள்‌ எல்லாமே  சபையாருக்கு 
நிந்தையையும்‌, அவமானத்தையும்‌ கொடுக்கும்‌. 


துன்மார்க்கர்‌ பிறருக்கு நிந்தையையும்‌ 
அவமானத்தையும்‌ கொடுப்பதுபோல, 
தங்களுக்கு தாங்களே நிந்தையையும்‌ 
அவமானத்தையும்‌ கொடுத்துக்‌. 
கொள்கிறார்கள்‌. துன்மார்க்கர்‌ 
கானமுள்ளவர்கள்‌ மத்தியிலே 
பிரவேசிக்கும்போது, அவர்கள்‌ தங்களைத்‌ 
தாங்களே அவமானப்படுத்திக்கொள்கிறார்கள்‌. 
அவர்களுடைய வார்த்தைகளின்‌ மூலமாயும்‌, 
செய்கைகளின்‌ மூலபாயும்‌ துன்மார்க்கருக்கு 
அவமானமே உண்டாகும்‌. 


துன்மார்க்‌ மாய்மாலக்காரர்கள்‌. 
தங்களுடைய துன்மார்க்கம்‌ மற்றவர்களுக்குத்‌ 
தெரியாத இரகசியம்‌ என்று 
நினைத்துக்கொள்கிறார்கள்‌. 

அவர்களுடைய 

இரகசியங்களையெல்லாம்‌ 

ர்‌. கர்த்தருக்கு மறைவான 


வெளிப்‌ 
இரகசியம்‌ எதுவுமேயில்லை. துன்மார்க்கரின்‌ 
மூடத்தனம்‌ வெளிப்படும்போது அவர்களுக்கு 
நிந்தையும்‌ அவமானமும்‌ உண்டாகும்‌. 





ழ்‌ நள 
TT 
மனுஷனுடைய வாய்மொழிகன்‌ 
நீதி 18:4 


நீதி 18:4. 

வாய்மொழிகன்‌ ம! 
ஜலம்போலிருக்கும்‌; ஞானத்தின்‌ ஊற்று. 
பாய்கிற ஆற்றைப்போலிருக்கும்‌. 


ஞானமுள்ளவர்களின்‌ வார்த்தைகள்‌ 

மிகவும்‌ பிரயோஜனமுள்ளது. அவை 

பொக்கிஷம்போல பயனுள்ளதாயிருக்கும்‌. 

ஞானவானுடைய வாய்மொழிகள்‌ ஆழமான 

ஜலம்போலிருக்கும்‌. அவர்கள்‌ ஆழமான 

சத்தியங்களைப்‌ பேசுவார்கள்‌. சத்தியத்தை 

தெளிவாகவும்‌, உறுதியாகவும்‌ 

சொல்லுவார்கள்‌. ஆழமான தண்ணீர்‌ 

ஆரவாரம்‌ பண்ணாது. அது அமைதியாகவே 

இருக்கும்‌. நிறைகுடம்‌ தளும்பாது. 

குறைகுடம்தான்‌. கூத்தாடும்‌. 

ஞானவான்களின்‌ இருதயத்தில்‌ ஞானம்‌. 

அவர்களுடைய 

ஜலம்போல. 

ஜலம்‌ ஒருபோதும்‌. 

ஞானிகளுடைய 

ஞானவார்த்தைகள்‌ 

வந்துகொண்டேயிருக்கும்‌. 

பாய்கிற 

ஊற்றுத்தண்ணீர்‌ 

சுத்தமாகவும்‌ இருக்கும்‌. 

வார்த்தைகளும்‌ 

ஊற்றிலிருந்து புதிய 

சுரந்துகொண்டிருக்கும்‌. 

கெட்டிக்கிடக்கு 

ல்‌ நீதிமானுடைய வாய்மொழிகள்‌ 

எல்லாமே நமக்கு பரயோஜனழைக்து 

ஊற்றுத்தண்ணீர்‌ தாகத்தைத்‌ 

'தணிப்பதுபோல, நீதிமான்களுடைய 

வார்த்தைகள்‌ நம்முடைய ஆத்தும 
தாகத்தைத்‌ தணிக்கும்‌. 


முகதாட்சிணியம்பண்ணுவது 
நீதி 18:5 


நீதி 185. வழக்கிலே நீதிமானைத்‌ 
தோற்கடிக்கிறதற்கு, துண்மார்க்கனுக்கு. 
முகதாட்சிணியம்பண்ணுவது நல்லதல்ல. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நியாயாதிபதிகளாகயிருக்கிறவர்கள்‌ 
வழக்குகளை நியாயமாய்‌ விசாரித்து நீதியான 
தீர்ப்பு சொல்லவேண்டும்‌. அவர்கள்‌ 
பார்க்கக்கூடாது. 

புரட்டிவிடக்கூடாது. 


நீதியும்‌ உண்மையும்‌ 
வழக்குகளிலை நீதிமான்‌ 


தோற்கடிக்கவேண்டும்‌. 
நீதிபதிகள்‌ 


குன்மார்க்கனுக்கு, 
முகத்தாட்சணியம்‌ பண்ணக்கூடாது. 


நியாயாசனத்தில்‌ 
நியாயாதிபதிகள்‌ 
தன்மைகளை மாத்திரமே 
வழக்காடுவோரின்‌ 
ஆதாரங்களையும்‌, 
ஐசுவரியங்களையும்‌, 
ஆஸ்திகளையும்‌ பார்த்து அவர்களுக்கு 
முகத்தாட்சணியம்‌ பண்ணக்கூடாது. 
வழக்குகளிலுள்ள சத்தியத்தை ஆராய்ந்து 
பார்த்து நீதியான தீர்ப்பு சொல்லவேண்டும்‌. 
ஆளுக்கு எற்ற. பிரகாரம்‌ தீர்ப்பு 
சொன்னால்‌ அந்தத்‌ தீர்ப்பில்‌ நீதியும்‌ 
இருக்காது, நியாயமும்‌ இருக்காது, சத்தியமும்‌ 
இருக்காது. கர்த்தரே நியாயாதிபதிகளை 
அவர்களுடைய ஆசனங்களில்‌ 
அமர்த்தியிருக்கிறார்‌. கர்த்தர்‌ தங்களுக்குக்‌ 
கொடுத்திருக்கிற பொறுப்புக்களுக்கு 
நியாயாதிபதிகள்‌ 


உண்மையுள்ளவர்களாமிருக்கவேண்டும்‌. 


மர்ந்திருக்கி, 
காள்‌ 
பார்க்கவேண்டும்‌. 
சொத்து 
அவர்களுடைய 
இவர்களுடைய 


மூடனுடைய உதடுகள்‌ 
நீதி 19:6,7 


நீதி 18:6. முடனுடைய உதடுகள்‌ 
விவாதத்தில்‌ நுழையும்‌, அவன்‌ வாய்‌ 


அடிகளை வரவழைக்கும்‌. 


நீதி :7. மூடனுடைய வாய்‌ 
அவனுக்குக்‌ கேடு, அவன்‌ உதடுகள்‌: 
அவன்‌ ஆத்தூமாவுக்குக்‌ கண்ணி. 





i FTE 
TT 


மூடனுடைய ட 
மூடவார்த்தைகளையே பேசும்‌ 


உதடுகள்‌ 
மூடர்கள்‌ 
காரியங்களில்‌ 
தலையிடுவார்கள்‌. 

ஞானம்‌ இருக்காது. 

அவர்களிடத்தில்‌ பொறுமையும்‌ இருக்காது. 
ஞானி சண்டையை அமர்த்துவான்‌. மூடனோ 
சண்டையை பெரிதுபடுத்திவிடுவான்‌. மூடன்‌ 
பிறருக்கு ஆலோசனை சொல்லுவதுபோல. 
சொல்லி, சண்டையை ஆரம்பித்துவிடுவான்‌. 
மூடனுடைய உதடுகள்‌ விவாதத்தில்‌ நுழையும்‌. 


த்தில்‌ பெருமையும்‌ 
இவனுடைய 
வேகமாகவும்‌ 

மூடர்கள்‌ 


கதை, 
ஆணவமும்‌ க்கும்‌ 
உநடுகளின்‌ வர்தன்‌ 
கோபமாகவும்‌ வரும்‌. 
மதுபானப்பிரியர்களாகயிருப்பார்கள்‌. 
இவர்களுடைய உதடுகள்‌ இவர்களுக்குக்‌ 
கீழ்ப்படியாது. தங்களுக்கு சம்பந்தமில்லாத 
காரியங்களைப்பற்றிப்‌ பேசவார்கள்‌. 
இதனால்‌ இவர்களுடைய வார்த்தைகள்‌ 
வீண்‌ விவாதமாகிவிடும்‌. 


மூடர்கள்‌ 
வார்த்தைகளால்‌ 
குற்றப்படுத்துவார்கள்‌ 
தூஷிப்பார்கள்‌. 


வாயின்‌ 
பிறரைக்‌. 
பிறரைத்‌ 
பிறருக்கு கோபம்‌ 
உண்டுபண்ணுவார்கள்‌. கோபப்படுகிறவர்கள்‌ 
இவர்களை அடித்துப்போடுவார்கள்‌ 
மூடனுடைய வாய்‌ அடிகளை வரவழைக்கும்‌. 
முடனுக்கேற்றது. பிரம்பு. இவன்‌ தன்னுடைய 

வார்த்தைகளினால்‌ அடி 
தன்னுடைய 


தங்கள்‌ 


கெட்டுப்போகிறான்‌. 


மூடனுடைய வாய்‌ அவனுக்கு 
கு அவனுடைய உதடுகள்‌ 
ஆத்துமாவுக்கு: 
கன்சி மூடனுடைய 
வார்த்தைகள்‌ பிறரை அழித்துப்போடும்‌. 
கண்ணியில்‌ சிக்குவதுபோல இவனுடைய 
வார்த்தையைக்‌ கேட்பவர்களும்‌ 
ஆபத்தில்‌ சிக்கிக்கொள்வார்கள்‌. 
அப்படிப்பட்டவர்களுக்கு அழிவு உண்டாகும்‌. 
மூடன்‌ மற்றவர்களுடைய அழிவுக்குக்‌ 
காரணமாகயிருப்பான்‌. முடிவில்‌ மூடன்‌, 
தன்னுடைய மூடத்தனத்தினால்‌, தானே 
அழிந்துபோவான்‌. மூடன்‌ தனக்குத்தானே 
தீங்கு வரவழைத்துக்கொள்கிறான்‌. மூடன்‌ 
பிறருக்கு மறைவாக கண்ணி வைக்கிறான்‌. 
அவனுடைய உதடுகளோ அவனுடைய 
ஆத்துமாவுக்கே கண்ணியாகிவிடுகிறது. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கோன்காரனுடைய வார்த்தைகள்‌ 


நீதி 18:8 


நீதி 18:8. கோள்காரனுடைய 
வார்த்தைகள்‌ விணையாட்டுப்போலி. 
ருக்கும்‌, ஆனாலும்‌ அவைகள்‌ 
உள்னத்திற்குன்‌ தைக்கும்‌. 

கோள்காரர்கள்‌  மற்றவர்களைப்பற்றி 
அவதூறு பேசுவார்கள்‌. மற்றவர்களுடைய 
நற்பெயரைக்‌ கெடுப்பதற்கு எல்லோரிடமும்‌ 
தூஷண வார்த்தைகளை சொல்லுவார்கள்‌. 
இப்படிப்பட்டவர்கள்‌. தீயநோக்கத்தோடு, 
வீடுவீடாக அலைந்து, கோள்சொல்லுவார்கள்‌. 
கோள்காரருடைய வார்த்தைகளினால்‌ 
சிநேகம்‌ முறிந்துபோகும்‌. நல்லவர்களுடைய 
நற்பெயர்‌ கெட்டுப்போய்விடும்‌. கோள்காரர்கள்‌ 
சமுதாயத்திற்கும்‌, தேசத்திற்கும்‌ 
கேடுவிளைவிக்கக்கூடியவர்கள்‌. 


கோள்காரனுடைய 
விளையாட்டுப்போலிருக்கும்‌. 
காயம்பட்டிருக்கும்போது, 
காயத்திற்கு மருந்து 
கோள்காரர்கள்‌ நயமாகப்‌ பேசுவார்கள்‌. 
ங்களுடைய வார்த்தைகளைக்‌ 
கேறவிக்ளுக்கு நன்ம்‌: எண்பது 
ஜோடனையாகப்‌ பேசுவார்கள்‌. 
அவர்களைப்போலவே தங்களுக்கும்‌ பாதிப்பு 
வந்திருக்கிறது என்று பரிதாபமாகச்‌ 
சொல்லுவார்கள்‌. ஆனால்‌ கோள்காரருடைய 
உள்ளத்தில்‌ பரிதாபம்‌ இருக்காது. பெருமை 
இருக்கும்‌. மற்றவர்களுடைய துக்கம்‌. 
நீங்கவேண்டும்‌ என்னும்‌ ஆர்வம்‌ இருக்காது. 
த்தின்மேல்‌ துக்கம்‌ 
என்னும்‌ விருப்பமே 


வார்த்தைகள்‌ 
ஒருவன்‌. 
அவனுடைய 
'தடவுவதுபோல, 


கண்டும்‌ ன்‌ 
இருக்கும்‌. 


கோள்காரர்‌ தங்களுடைய 
'சந்தோஷத்திற்காகவே. மற்றவர்களிடம்‌ 
கோள்சொல்லுகிறார்கள்‌. பிறருடைய 
சந்தோஷத்தில்‌ இவர்களுக்கு ஆர்வமோ, 
அக்கரையோ இல்லை. இவர்களுடைய 
வார்த்தைகள்‌ விளையாட்டுப்போலிருந்தாலும்‌, 
அவைகள்‌ உள்ளத்திற்குள்‌ நைக்கும்‌. 
கோள்காரருடைய வார்த்தைகள்‌ அதைக்‌ 
கேட்போரை பாதிக்கும்‌. அவர்கள்‌. 
யாரைப்பற்றி கோள்சொல்லுகிறார்களோ, 
அவர்களுக்கும்‌ பாதிப்பு உண்டாகும்‌. 
அவர்களுடைய நற்பெயருக்கு களங்கம்‌ 
உண்டுபண்ணும்‌ விதத்தில்‌ கோள்காரர்கள்‌ 
பேசுகிறார்கள்‌. 





f= THE 
TT 
வேலையில்‌ அச: தியாயிருப்பவன்‌ 


நீதி 18:9 


வேலையில்‌ 
அழிம்பனுக்குச்‌. 


நீதி 18:9. 
அசுதியாயிருப்பவன்‌ 
சகோதரன்‌. 


மூடர்கள்‌ 
இருப்பார்கள்‌ 
பிரயோஜனப்படுத்திக்‌ 
வீணாக்கிவிடுவார்கள்‌. 
கணக்குப்‌ பார்க்காமல்‌ 
செலவுபண்ணுவார்கள்‌. 

இவர்களுக்கு 

கொடுத்திருக்கிறார்‌. 

தங்கள்‌ வேலையில்‌ அசதியாயிருப்பார்கள்‌. 
வேலை செய்வதைவிட  சும்மாயிருப்பதே 
இவர்களுக்கு விருப்பம்‌ 


தன்‌ வேலையில்‌ அசதியாயிருப்பவன்‌ 
அழிம்பனுக்கு சகோதரன்‌.  அழிம்பனுடைய 
ம்‌ செய்யாமல்‌ 

தன்னுடைய 

வேலைக்கு பயன்படுத்தாமல்‌, 

அதை சும்மா வைத்திருப்பான்‌. அழிம்பன்‌ 
கெட்ட குமாரனைப்போன்றவன்‌. இவனுக்கு 
பொறுப்பைப்பற்றி அக்கரையிருக்காது. எந்த 
வேலையையும்‌ உருப்படியாக செய்யமாட்டான்‌. 
அழிம்பன்‌ ஒரு சோம்பேறி. தன்‌ வேலையில்‌ 
அசதியாயிருப்பவனும்‌ ஒரு சோம்பேறி. 
அழிம்பனும்‌ இவனும்‌ தல்‌ கெட்ட 
குமாரன்‌ 'னிடத்திலுள்ளதை 
ஊதாறித்தனமாக ல பண்ணுகிறான்‌. 
அசதியாயிருப்பவனுக்கு. 

கிடைக்காது. ஆஸ்தியும்‌ 


சோம்பேறிகளாகவும்‌ 


கர்த்தரின்‌ நாமம்‌ 


நீதி 18:10 


நீதி 18:10. கர்த்தரின்‌ நாமம்‌ பலத்த 
துருகம்‌; தீதிமான்‌ அதற்குன்‌ ஓடிச்‌. 
சுகமாமிருப்பான்‌. 

கர்த்தர்‌ தம்முடைய 
பரிசுத்தவான்‌களுக்கு, போதுமானவரா 
யிருக்கிறார்‌. அவர்களுக்கு கர்த்தரின்‌ 
நாமம்‌ பலத்த  துருகமாகமிருக்கிறது. 
பெரிய கோபுரமாகமிருக்கிறது. 
நீதிமான்கள்‌ அதற்குள்‌ பிரவேசித்து, 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


இளைப்பாறுதலடைவார்கள்‌. 

ஓடியாடி வேலைசெய்து, 

களைப்படைந்திருக்கும்போது. 
நாமத்தில்‌ இளைப்பாறுதலடைவார்கள்‌. 


நாமமே பலத்த 
கர்த்தருடைய 
தேவையான 
ஆறுதல்களும்‌, 
கர்த்தருடைய 
கர்த்தருடைய நாமம்‌ 
இருந்து. 
பாதுகாக்கிறது. 
கர்த்தருடைய 


கர்த்தருடைய 
துருகமாயிருக்கிறது. _ 
பரிசுத்தவான்களுக்குத்‌ 
ஆசிர்வாதங்களும்‌, 
ஆரோக்கியங்களும்‌ 
நாமத்திலுள்ளது. 
பலத்த துருகத்தைப்போல 
அவருடைய பிள்ளைகளைப்‌ 
நம்மைப்‌ பாதுகாப்பதற்கு 
நாமம்‌ மாத்திரம்‌ போதுமானது. 


ஐசுவரியவானுடைய பொருள்‌ 
நீதி 1811 


நீதி 18 


இசுவரியவானுடைய 
பொருள்‌ அவனுக்கு... அரணான 
பட்டணம்‌; அது அவன்‌ எண்ணத்தில்‌ 


உயர்ந்த மதில்போலிருக்கும்‌.. 


ஐசுவரியவான்களுக்கு 
இப்பிரபஞ்சத்தின்‌ ஆஸ்தியும்‌, சம்பத்தும்‌ 
அதிகமாயிருக்கும்‌. ஐசுவரியவான்கள்‌ 
தங்கள்‌ ஆஸ்தியை நம்புவார்கள்‌. தங்கள்‌ 
ஆஸ்தி தங்களைப்‌ பாதுகாக்கும்‌ என்றும்‌, 
அதுவே தங்களுக்கு அரணான பட்டணம்‌ 
என்றும்‌ நினைப்பார்கள்‌. கர்த்தருடைய 
மரிசுத்தவான்௧ளுக்கோ, அவருடைய நாமமே 
பலத்த துருகமாகயிருக்கிறது. கர்த்தருடைய 
நாமமே விசுவாசிகளுக்கு அரணான 
பட்டணமாயிருக்கிறது. 


இசவரியவான்‌ தன்னுடைய 
பொரு தனக்கு பட்டணத்தைக்‌ 
கட்டுகிறான்‌. இந்தப்‌ பட்டணத்தை அவன்‌ 
ஆளுகைசெய்கிறான்‌. 

ஐசுவரியத்தைப்‌ பார்த்து 
பெருமைப்படுகிறான்‌. பட்டணத்திற்கு 
தீங்குவருவதுபோல, இவனுடைய ஆஸ்திக்கும்‌ 
தீங்கு வரும்‌. 
அதிகபிரயாசமெடுத்து. 


பாதுகாப்பான்‌. 


தன்‌ 
இவனுடைய 


இவனு: 
இவனைவிட்டுப்‌ போய்விடும்‌. 





ழ்‌ நள 
யாய 


ஐசுவரியவான்‌ 
நினைத்துப்‌ 
அவனுடைய 
எண்ணத்தில்‌ 


தன்‌ ஆஸ்தியை 
_ பெருமைப்படுகிறான்‌. 
சம்பத்து, அவனுடைய 
உயர்ந்த மதில்போல்‌. 
இருக்கிறது. உயர்ந்த மதில்‌ தனக்கு 
பாதுகாப்பாயிருக்குமென்று நினைக்கிறான்‌. 
மதிலின்‌ உயரத்தை மற்றவர்களால்‌ அளக்க 
முடியாது என்றும்‌, தன்னுடைய ஆஸ்தியை 
மற்றவர்களால்‌ எண்ணிப்‌ பார்க்க முடியாது 
இப்படிப்பட்ட 

தன்னைத்தான்‌. 

வஞ்சித்துக்கொள்கிறான்‌. 
ஜசுவரியவானுடைய 

அவனுடைய எண்ணத்தில்‌, 
அரணான  பட்டணமாயிருக்கிறது. 
மெய்யாகவே அரணான பட்டணமல்ல. 
அவனுடைய ஐசுவரியம்‌ அவனுடைய 
எண்ணத்தில்‌, உயர்ந்த மதில்போலிருக்கிறது. 
அது மெய்யாகவே உயர்ந்த மதில்‌ அல்ல. 
இது அவனுடைய கற்பனை. அவனுடைய 
கற்பனையில்‌ உண்மையில்லை. இவனுடைய 
மாயையான கற்பனையே 


பொருள்‌, 
அவனுக்கு 
அது 


இவனை 
வஞ்சித்துவிடும்‌. இவன்‌ நினைப்பதுபோல, 
இவனுடைய ஐசுவரியம்‌, இவனுக்கு அரணான 
பட்டணமாசுவும்‌, உயர்ந்த மதிலாசுவும்‌ இருந்து, 
இவனைப்‌ பாதுகாக்காது. 

ஐசுவரியத்தை நம்புகிறவன்‌, 
வீட்டைக்கட்டின புத்தியில்லாத மனுஷனுக்கு 
ஒப்பாயிருக்கிறான்‌. 


மேன்மைக்கு. 
தாழ்மை 


நீதி 18:12 


முன்னானது 


நீதி 18:12. அழிவு 
மனுஷனுடைய 
இதுமாப்பாயிருக்கும்‌; 
முன்னானது தாழ்மை. 


இருதயத்தில்‌ பெருமையும்‌, சிந்தையில்‌ 
ம்‌ நம்மை அழிவின்‌ பாதையில்‌ 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QODNENS 
PUBLISHERS 


மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. 
நம்மிடத்தில்‌ தாழ்மையிருக்கும்போது அதுவே 
நமக்கு மேன்மையானது. அதுவே நமக்கு 
உயர்வையும்‌, கண்ணியத்தையும்‌, மதிப்பையும்‌ 
தரும்‌. கர்த்தர்‌ தாழ்மையுள்ளோரை நோக்கிப்‌ 
பார்க்கிறார்‌. அவர்களுக்கு தம்முடைய 
கிருபையைக்‌ கொடுக்கிறார்‌. 
தாழ்மையுள்ளோருக்கு மேன்மையை 
வெகுமதியாகக்‌ கொடுக்கிறார்‌. 


காரியத்தைக்‌ கேட்குமுன்‌ 
உத்தரம்‌ சொல்லுகிறவன்‌' 
தீதி 18:13 


நீதி 1809. காரியத்தைக்‌ கேட்குமுன்‌ 
உத்தரம்‌ சொல்லுகிறவனுக்கு, அது 
புத்தியினமும்‌ வெட்கமுமாயிருக்கும்‌. 


மற்றவர்கள்‌ பேசுவதற்கு முன்பாக 
தாங்கள்‌ முந்திப்‌ பேசவேண்டுமென்று சிலர்‌ 
விரும்புவார்கள்‌. எல்லோருக்கும்‌ முன்பாக, 
தாங்கள்‌ முதலாவதாக பேசுவதை நினைத்து, 
இப்படிப்பட்டவர்கள்‌  பெருமைப்படுவார்கள்‌ 
காரியத்தைக்‌ கேட்குழுன்‌: உத்தரவு 
சொல்லிவிடுவார்கள்‌. 


தானம்‌ ய்து 

இரண்டு பக்கத்தையும்‌ கேட்குமளவுக்கு 
இவர்களிடத்தில்‌ பொறுமையிருக்காது. 
வழக்கை. முழுமையாகக்‌ 
கேட்கவேண்டுமென்று பிரயாசம்‌ எடுக்கவும்‌ 
மாட்டார்கள்‌. 


காரியத்தை முழுமையாகக்‌ கேட்குமுன்‌ 
உத்தரவு சொல்லக்கூடாது. அப்படி 
சொல்லுவது மதியீனமான காரியம்‌. 
வழக்கை முழுமையாக விசாரிக்காமல்‌ 
சொல்லப்படும்‌ தீர்ப்பில்‌ நீதியும்‌ நியாயமும்‌ 
இருக்காது. சத்தியம்‌ வெளிப்படாமல்‌ 
போய்விடும்‌ காரியத்தைக்‌ கேட்குழுன்‌ 
உத்தரவு  சொல்லுகிறவனுக்கு, அது 
புத்தியீனமும்‌ வெட்கமுமாயிருக்கும்‌. வழக்கை 
முழுமையாக விசாரிக்கும்‌ 
பொறுமையில்லாதவர்கள்‌, நியாயத்தீர்ப்பு 
சொல்லுவதற்கு தகுதியற்றவர்கள்‌. 





ழ்‌ நவள 
றிய 
மனுஷனுடைய ஆவி 
நீதி 18:14 


தீதி 18:14. மனுஷனுடைய ஆவி அவன்‌ 
பலவீனத்தைத்‌ தாங்கும்‌; முறித்தஆவி 
யாரால்‌ தாங்கக்கூடும்‌? 


நாம்‌ இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ ஜீவிக்கும்‌ 
யிலும்‌ நமக்கு உபத்திரவங்கள்‌ உண்டு. 
சரீரத்தில்‌ வேதனைகளும்‌, 
வியாதிகளும்‌ வரும்‌. நம்முடைய 
களங்கமுண்டாகும்‌. நம்முடைய 
ஆஸ்திக்கு சேதம்‌ வரும்‌. நம்முடைய ஆவி 
பெலழுள்ளதாகயிருந்தால்‌, நம்முடைய மனதில்‌ 
தைரியமிருக்கும்‌. நமக்கு வரும்‌ பாடுகளை 
நம்மால்‌ ஓரளவு தாங்கிக்கொள்ள முடியும்‌. 
நம்முடைய மனச்சாட்சி சுத்தமுள்ளதாயிருக்க 
வேண்டும்‌. அப்போதுதான்‌ நம்முடைய 
மனதிற்கு தெம்பும்‌ தைரியமும்‌ கிடைக்கும்‌. 
நமக்கு வரும்‌ பிரச்சனைகளை சந்திக்கிற 
தைரியமும்‌, சமாளிக்கிற துணிச்சலும்‌, 
விவேகமும்‌ நம்மிடத்தில்‌ இருக்கும்‌. 
மனுஷருடையஆவி 
பலவீனத்தைத்‌ தாங்குகிறது. ல 
ஆலியானவர்‌ நமக்குள்ளே 
வாசம்பண்ணும்போது, த்‌ ட்‌ 
பலப்படுத்துகிறார்‌. 
பிரச்சனைகளையெல்லாம்‌ தாங்கிக்கொள்ள 
நமக்கு உதவிபுரிகிறார்‌ நம்முடைய 
ஆவியோடு தேவனுடைய ஆவியானவர்‌ 
இணைந்து கிரியை நடப்பிப்பார்‌ 


முறிந்கபோலிரக்கம்போது. 

சுயபலத்தினால்‌ நம்மால்‌ 
செய்யமுடியாது. முறிந்த ஆவியை யாராலும்‌ 
தாங்கமுடியாது. பரிசுத்த ஆவியானவரின்‌ 
உதவியும்‌, ஒத்தாசையும்‌ நமக்குத்‌ தேவை. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


புத்திமானுடைய மனம்‌ 


நீதி 18:15 


நீதி 18:15. புத்திமானுடைய மனம்‌ 
அறிவைச்‌ சம்பாதிக்கும்‌; ஞானியின்‌: 
செவி அறிவை நாடும்‌. 


விவேகமுள்ள மனுஷன்‌ ஞானத்தைத்‌ 
தேடுவான்‌.  தேவனைப்பற்றிய சத்தியத்தை 
அறிந்துகொள்ளவேண்டுமென்று விரும்புவான்‌. 
கர்த்தர்‌ தனக்குக்‌ கொடுத்திருக்கிற 
ஊழியத்தை புரிந்துகொண்டு, அதை 
நிறைவேற்றுவதற்கு பிரயாசமெடுப்பான்‌. 
புத்திமானுடைய மனம்‌ அறிவை சம்பாதிக்கும்‌ 
அவன்‌ பரலோகத்திற்குப்‌ போகும்‌ வழியை 
தேடிக்‌ கண்டுபிடித்திருப்பான்‌. கர்த்தரை 
அறியும்‌ அறிவே மெய்யான அறிவு. கர்த்தர்‌ 
நமக்குக்‌ கொடுக்கும்‌ ஞானமே மெய்யான 
ஞானம்‌. 


ஞானியின்‌ செவி அறிவை நாடும்‌. 
க்குப்‌ பயப்படுவது ஞானத்திற்கு 
நாம்‌ கர்த்தருக்குப்‌ பயந்து 
தீலிக்கவேண்டும்‌ கர்த்தருடைய 
வார்த்தைக்குக்‌ ஊழியம்‌. 
செய்யவேண்டும்‌. ர்‌ 
செய்யவேண்டும்‌. நாம்‌ சம்பாதிக்கும்‌ 
அறிவையும்‌, ஞானத்தையும்‌ நம்முடைய 
மூளையில்‌ மாத்திரம்‌ சேமித்து வைப்‌, 
நமக்கு ஒரு பிரயோஜனமும்‌ உண்டாகாது. 
நாம்‌ பெற்றுக்கொண்ட ஞானம்‌ நரம 
இருதயத்திற்கு வரவேண்டும்‌. 
நம்முடைய இருதயத்தோடு போவேண்டும்‌. 
ஞானமும்‌ அறிவும்‌ நம்முடைய 
இருதயத்திற்குள்‌ கிரியை நடப்பிக்கவேண்டும்‌. 
இதுவே நமக்கு மெய்யான ஆசீர்வாதம்‌. 


கீழ்ப்படிந்து 
கர்த்தரை நம்பி நன்மை 


வெகுமதி 
நீதி 18:16 


நீதி 18416. ஒருவன்‌ கொடுக்கும்‌ 
வெகுமதி அவனுக்கு வழியுண்டாக்கி, 
பெரியோர்களுக்கு முன்பாக அவனைக்‌ 
கொண்டுபோய்‌ வீடும்‌. 





i a 
ETT 


தேவனுடைய சத்தத்தைக்‌ கேட்டும்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ வேண்டுமென்றே 
தேவனுக்குக்‌ கீழ்ப்படியாமல்‌ போகிறார்கள்‌. 
இந்த அதிகாரத்தில்‌ மட்டும்‌ அவர்கள்‌ 
இரண்டு முறை கீழ்ப்படியாமல்‌ போனதற்கான 
குறிப்பு உள்ளது. (யாத்‌ 16:20,27-30). முதல்‌ 

ற மோசே அவர்கள்மீது கோபப்பட்டார்‌. 
இரண்டாம்‌ முறை தேவன்‌ அவர்கள்மீது, 
கோபப்படுகிறார்‌. 


மோசே. இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு, 
“ஒருவனும்‌ தாங்கள்‌ சேர்த்த மன்னாவில்‌ 
விடியற்காலமட்டும்‌ ஒன்றும்‌ மீதியாக 
வைக்கக்கூடாது! என்று கட்டளை 
சொடுத்திருக்கிறார்‌. அவர்கள்‌ இரவு 
வேளையிலே தங்கள்‌ படுக்கைக்குப்‌ 
போகும்போது, மறுநாள்‌ காலையிலே 
அவர்களுக்கு தேவைப்படும்‌ போஜனம்‌ 
அவர்களுடைய வீட்டில்‌ இருக்கக்கூடாது. 
தங்கள்‌ வீட்டில்‌ 
தேவையான போஜனம்‌ இல்லாவிட்டாலும்‌, 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ தங்கள்‌ படுக்கையிலே 
சமாதானமாக படுத்து தூங்க 
குற்றுக்கொள்ளவேண்டும்‌. அவர்களுடைய 
கூடாரங்களிலும்‌, அவர்களுடைய 
பாளயங்களிலும்‌, போஜனம்‌ இல்லாவிட்டாலும்‌, 
மறுநாளுக்கு தேவையான த்‌ 
கர்த்தர்‌... கொடுப்பார்‌ 
கர்த்தருக்குள்‌ சமாதானமாக 
தூங்கவேண்டும்‌. 


மறுநாளைக்கு 


னால்‌ ஒரு சிலரோ கர்த்தரையும்‌ 
கர்த்தருடைய ய்வீக பராமரிப்யையும்‌ 
நம்பாமல்‌, தாங்கள்‌ சேகரித்த மன்னாவில்‌, 
கொஞ்சம்‌ விடியற்காலம்‌ மட்டும்‌ மீதியாக 
வைக்கிறார்கள்‌. ஆனால்‌ அந்த ப்‌ 
அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. 
பூச்சி பிடித்து நாற்றமெடுக்கிறது. 
மறுநாள்‌ காலையிலே வனாந்தரம்‌ எங்கும்‌ 
மன்னா பெய்திருக்கிறது. தங்கள்‌ 
கூடாரத்திலே மீதியாக வைக்கப்பட்ட 
மன்னாவோ பூச்சி பிடித்து நாற்றமெடுக்கிறது. 
விசுவாசிகளாகிய நாம்‌ கர்த்தருடைய 
வார்த்தையை நம்பவேண்டும்‌. கர்த்தர்‌ நமக்கு. 
அன்றன்றுள்ள போஜனத்தைக்‌ கொடுப்பார்‌ 
என்று, கர்த்தர்மீது நம்பிக்கை வைத்து. 
விசுவாசத்தோடு ஜீவிக்கவேண்டும்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரரை வனாந்தரத்திலே. 
அற்புதமாகப்‌ போஷித்த கர்த்தர்‌ 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


சர்வவல்லமையுள்ள தேவன்‌ என்பதையும்‌, 
அவர்‌ நம்மையும்‌ போஷிக்க வல்லவர்‌ 
என்பதையும்‌ நாம்‌ விசுவாசிக்கவேண்டும்‌. 
வனாந்தரத்திலே இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
திரளான  எண்ணிக்கையிலிருக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ எல்லோருக்கும்‌ தேவையான 
அப்பத்தை கர்த்தர்‌ ஒவ்வொரு நாளும்‌ 
கொடுக்கிறார்‌. இஸ்ரவேல்‌ புத்திரரோ 
ர்‌ கொடுக்கும்‌ மன்னாவை கிரயம்‌ 
இலவசமாகப்‌ 
பெற்றுக்கொள்கிறார்கள்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய ஜனத்தை இதுபோல நாற்பது 
வருஷங்களாக போவித்து, வனாந்தரத்திலே 
வழிநடத்தி வருகிறார்‌. 


கர்த்தர்‌. சர்வசிருஷ்டிக்‌. அவர்‌ 
எல்லா ஜீவராசிகளுக்கும்‌ போஜனம்‌. 
கொடுக்கிறார்‌. தானியம்‌ ஏற்ற காலங்களில்‌ 
விளைகிறது. இயற்கையிலே பருவகாலங்கள்‌, 
அதனதன்‌ காலங்களில்‌ மாறி மாறி வருகிறது. 
ந்தப்‌ ள்‌ ஜீவராசிகளுக்கு 
கிடைக்கிறது. 

பெரிதான 

கிருபை இது அவருடைய தெய்வீக பராமரிப்பு 


ஓய்வுநான்‌ 
யாத்‌ 16:22-31 


யாத்‌ 16:22. ஆறாம்‌ நானில்‌ தலைக்கு 
இரண்டு ஓமர்‌ வீதமாக 
இரண்டத்தனையாய்‌ ஆகாரம்‌ 
சேர்த்தார்கள்‌; அப்பொழுது சபையின்‌ 
தலைவர்‌ எல்லாரும்‌ வந்து, அதை 
மோசேக்கு அறிவித்தார்கள்‌. 


யாத்‌ 18:28. அவன்‌ அவர்களை நோக்கி: 
கர்த்தர்‌ சொன்னது இதுதான்‌; 
வண்ணை க்‌ பரிசுத்த. 

நீங்கள்‌ 


, வேவித்து, 





ழ்‌ நயனா 
யாய 


சமுதாயத்தில்‌ வெகுமதியும்‌, பரிதானமும்‌ 
முக்கிய பங்கு வகிக்கிறது. சிறைச்சாலையில்‌ 
அடைக்கப்பட்டிருக்கிறவர்கள்கூட, 
தங்களுடைய பணபலத்தினால்‌ விடுதலை. 
பெற்று வெளியே வந்துவிடுகிறார்கள்‌. 
மிகப்பெரிய தலைவர்களைப்‌. 
பார்க்கவேண்டுமென்றால்‌, ஒரு சிலர்‌ பணம்‌ 
செலவு பண்ணி பார்த்துவிடுகிறார்கள்‌. 
தலைவர்களின்‌: வேலைக்காரர்களுக்கு 
வெகுமதிகளைக்‌ கொடுக்கிறார்கள்‌. ஒரு சிலர்‌ 
தலைவர்களுக்கே நேரடியாக வெகுமதிகளைக்‌ 
கொடுத்து, அவர்களுடைய ஆதரவைப்‌. 
பெற்றுக்கொள்கிறார்கள்‌. 


ஒருவன்‌ கொடுக்கும்‌. 
வழி உன்‌ 


கொண்டு போய்விடும்‌. பெரியோர்‌ பெலத்தில்‌: 
பெரியவர்களாகவும்‌, அதிகாரத்தில்‌ 
பெரியவர்களாகவும்‌, கனத்தில்‌, 
பெரியவர்களாகவும்‌ இருப்பார்கள்‌. 
அப்படிப்பட்டவர்கள்கூட  வெகுமதிகளையும்‌, 
பரிதானங்களையும்‌ விரும்புகிறார்கள்‌. 
பணத்திற்கு அடிமைகளாகிவிடுகிறார்கள்‌. 


இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ பணம்‌ முக்கிய 
பங்கு வகிக்கிறது. மனுஷன்‌ கொடுக்கும்‌. 
வெகுமதி அவனுக்கு அநேக காரியங்களை 
செய்துகொடுக்கிறது. இந்தப்‌ பிரபஞ்சம்‌ 
பணத்தினால்‌ கறைடட்டிருக்கிறது. 
நேர்மையாகவும்‌, கண்ணியமாகவும்‌, 


தட்‌] 


பிரயாசப்படுகிறார்கள்‌. 

பிரயாசத்தில்‌ வெற்றியும்‌ 

துன்மார்க்கர்கள்‌ 

பணத்திற்கு முக்கியத்துவம்‌ கொடுக்கிறார்கள்‌. 

பணத்தால்‌ எதையும்‌ சாதிக்க முடியும்‌ என்று 
இறுமாப்பாய்‌ சொல்லுகிறார்கள்‌. 


கர்த்தருடைய ஆசீர்வாதமே 
மெய்யான ஐசுவரியம்‌. கர்த்தரால்‌ 
காரியம்‌ ஒன்றுமேயில்லை 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நம்முடைய விசுவாசம்‌. கர்த்தரைப்பற்றும்‌ 
விசுவாசத்தில்‌ நாம்‌ நிலைத்திருக்கவேண்டும்‌. 
பொருளாசை ஒரு விக்கிரகாராதனை. 
பணத்தை அதிகமாய்‌ நேசிக்கிறவர்கள்‌, 
கர்த்தரை முழுஇருதயத்தோடும்‌. 
நேசிக்கமாட்டார்கள்‌. 


வழக்கிலே முதல்பேசுகிறவன்‌ 
நீதி 1817 


நீதி 1807, தன்‌ வழக்கிலே 
முதல்பேசுகிறவன்‌ நீதிமான்போல்‌ 
காணப்படுவான்‌; அவன்‌ அயலானோ 
வத்து அவனைப்‌ பரிசோதிக்கிறான்‌. 


ஒரு கதை சொல்லி முடிக்கப்பட்டபின்பு, 
மற்றொரு கதை ஆரம்பமாகும்‌. கதைகளுக்கு 
முடிவில்லை. மனுஷருடைய பேச்சுக்களுக்கும்‌. 
எல்லையோ, வரையறையோ, முடிவோ 


சொல்லியிருக்குமாட்டார்கள்‌. 

மாத்திரமே நியாயமிருப்பதாக சாதிப்பான்‌. 
இவனுடைய வார்த்தைகளைக்‌ கேட்கும்போது, 
இவனிடத்தில்‌ நியாயமிருப்பதுபோல தெரியும்‌. 


நீதிமான்போல்‌  காணப்படுவான்‌. 


பேசுகிறவன்‌ 
நியாயத்தை சொல்லுவான்‌. 
ஒருவருடைய 
நியாயத்தீர்ப்பு 


வடக்கி! 
தன்னுடைய 
இருவர்‌ வக்காடும்போது, 
நியாயத்தை மாத்திரம்‌ கேட்டு, 
சொல்லிவிடக்கூடாது. வழக்கில்‌ 


இருபக்கங்களையும்‌ தீரவிசாரிக்குவேண்டும்‌, 
கொடுக்கவேண்டும்‌. 
விவாதங்களையும்‌ 

கேட்கவேண்டும்‌. அதன்‌ 
யாரிடத்தில்‌ நீதியிருக்கிறது. 


தீர்மானம்பண்ணவேண்டும்‌. 


இரண்டு பக்கத்து 
தெளிவாக 
பின்புதான்‌ 

என்பதை 





ழ்‌ யனா 
யாய 


கர்த்தர்‌ நமக்கு இரண்டு செவிகளைக்‌ 
கொடுத்திருக்கிறார்‌. 
இருபக்கங்களையும்‌ 
என்பதற்காகவே 
செவிகளைக்‌: 


தேவன்‌ நமக்கு இரண்டு 
கொடுத்திருக்கிறார்‌. 
நம்முடைய தீர்ப்புக்களை வாயினால்‌ 
சொல்லுகிறோம்‌. நாம்‌ இரண்டுவிதமான 
நீர்ப்புகளைச்‌ சொல்லிவிடக்கூடாது. 
என்பதற்காக, கர்த்தர்‌ நமக்கு ஒரே ஒரு 
நாவை மாத்திரமே  கொடுத்திருக்கிறார்‌. 
வழக்குகள்‌ வித்தியாசமாகயிருக்கலாம்‌. 
விவாதங்களும்‌ அநேகமாகயிருக்கலாம்‌. அவை. 
எப்படியிருந்தாலும்‌ தீர்ப்பு ஒன்றாகத்தான்‌ 
இருக்கவேண்டும்‌. அது நீதியும்‌ 
சத்தியமுமுள்ளதாகயிருக்கவேண்டும்‌. 
வழக்கிலே ஒருவன்‌ முந்தி பேசினாலும்‌, 
அவன்‌ நீநிமானா அல்லது துன்மார்க்கனா 


சிட்டுப்போடுதல்‌ 
நீதி 18:18 


நீதி 18418. சீட்டுப்போடுதல்‌ 
விரோதங்களை ஒழித்து, பலவான்கள்‌ 


நடுவே சிக்கறுக்கும்‌. 


பலவான்கள்‌ மத்தியிலும்‌ 
பிரச்சனைகளும்‌, கலகங்களும்‌, வழக்குகளும்‌ 
இருக்கும்‌. தாங்கள்‌ பேசுவதும்‌, தாங்கள்‌ 
செய்வதும்‌ மாத்திரமே உண்மையானது. 
என்பதை எல்லோருமே சாதிக்க 
விரும்புகிறார்கள்‌. இதனால்‌ விவாதங்களும்‌ 
விரோதங்களும்‌ உண்டாகிறது. 
பலவான்களுக்கும்‌ பலவீனர்களுக்கும்‌ 
விரோதம்‌ வரும்போது. பலவான்கள்‌ 
மற்றவர்களை ஒடுக்கிவிடுவார்கள்‌. 
பலவீனர்களால்‌ அவர்களுக்கு எதிர்த்து 
நிற்கமுடியாது. பலவான்கள்‌ மத்தியில்‌. 
விரோதங்களும்‌ வழக்குகளும்‌ வரும்போது, 
அதைத்‌ தீர்த்து வைப்பது மிகவும்‌ 
சிரமமானதாகயிருக்கும்‌. 


பலவான்களின்‌' 


சமாதானம்பண்ணி 
அவர்களுக்கு 
புத்திமதிகளையும்‌ 


ஆலோசனைகளையும்‌ 
சொல்லுவார்கள்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பலவான்கள்‌ பொதுவாக 

பேச்சை கேட்கமாட்டார்கள்‌. தங்களுக்கு 

எல்லாம்‌ தெரியுமென்று  ஆணவமாகவும்‌, 

இறுமாப்பாகவும்‌ இருப்பார்கள்‌. இவர்களுடைய 

விரோதங்களை ஒழிப்பதற்கு சீட்டுப்போடுதல்‌ 

சீட்டுப்போடுதல்‌ 

சிக்கறுக்கும்‌. 

வழக்குகளை 

வாதத்திறமையினாலோ, சமாதான 

வார்த்தைகளை சொல்லுவதினாலோ தீர்த்து 

வைக்க முடியாது. சீட்டுப்போடுதல்‌ மாத்திரமே 
இவர்களுடைய விரோதங்களை ஒழிக்கும்‌. 


மற்றவர்களுடைய 


அரணான 
வசப்படுத்துவது 
நீதி 18:19 


நீதி 1819. 


பட்டணத்தை 


அரணான பட்டணத்தை 
வசப்படுத்துவதைப்‌ பார்க்கிலும்‌ 
கோபங்கொண்ட சகோதரனை 
வசப்படுத்துவது அரிது; அவர்களுடைய 
விரோதங்கள்‌ கோட்டைத்‌ 
தாழ்ப்பாள்கள்போலிருக்கும்‌.. 


நெருங்கிற உறவினர்கள்‌ மத்தியிலே. 
ஐக்கியத்தைக்‌  காத்துக்கொள்ளவேண்டும்‌. 
உறவினர்கள்‌ மத்தியில்‌ வாக்குவாதங்களும்‌, 
சண்டைசச்சரவுகளும்‌  வந்துவிபாதவாறு 
மிகவும்‌ எச்சரிக்கையாயிருக்கவேண்டும்‌. 
உறவினர்கள்‌ ஒருவருக்கொருவர்‌ 
ஒத்தாசையாயிருக்க வேண்டியவர்கள்‌. 
அவர்கள்‌ சண்டை சச்சரவு இல்லாமல்‌, 
சமாதானமாகவும்‌, ஐக்கியமாகவும்‌ ஜீவிக்க 
வேண்டியவர்கள்‌. 


உறவினர்கள்‌ மத்தியில்‌ விரோதங்கள்‌ 
வந்துவிட்டால்‌ அது வளர்ந்து பெரிதாகிவிடும்‌. 
அவர்களுக்குள்‌ சமாதானம்பண்ணுவது. 
மிகவும்‌ கடினமாகிவிடும்‌. உறவினர்கள்‌ 
மத்தியிலே உண்டாகும்‌ விரோதங்கள்‌, 
கோட்டைத்‌ தாழ்ப்பாள்கள்போல 
உறுதியாயிருக்கும்‌. சண்டைபோடுகிறவர்கள்‌ 
தங்கள்‌ இருதயங்களை தாழ்ப்பாள்‌ போட்டு 
அடைத்துவிடுகிறார்கள்‌. அவர்களுக்கு 
எப்படிப்பட்ட புத்திமதிகளையும்‌, எப்படிப்பட்ட 
ஆலோசனைகளையும்‌ சொன்னாலும்‌, அவை 
அவர்களுடைய இருநயத்திற்குள்‌. 
பிரவேசிக்காது. அவை அவர்களுடைய 
மனச்சாட்சியோடு பேசாது. 





ழ்‌ நள 
யாய 


கோபங்கொண்ட 

வசப்படுத்துவது மிகவும்‌ கடினம்‌. 
பட்டணத்தைக்கூட 
வசப்படுத்திவிடலாம்‌. 
சகோதரர்களுக்குள்ளே உண்டாகும்‌ 
விரோதங்களையும்‌, உற்றார்‌ உறவினர்கள்‌ 
மத்தியிலே உண்டாகும்‌ சண்டைகளையும்‌ 
சமாதானம்பண்ணி தீர்த்து வைப்பது மிகவும்‌ 
கடினம்‌. உறவினர்கள்‌ மத்தியில்‌ 
விரோதங்கள்‌ உண்டாகும்போது, அவற்றை 
உடனடியாகத்‌ தீர்த்து வைக்க: 
பிரயாசப்படவேண்டும்‌. விரோதங்கள்‌ 
வளர்ந்து பெரிதாகிவிட்டால்‌, அவற்றை 
நீக்குவது மிகவும்‌ கடினம்‌. 


சகோதரனை 
அரணான 
எளிதில்‌ 
ஆனாலும்‌ 


வாயின்‌ பலன்‌ 


நீதி 18:20 


நீதி 18:20. அவனவன்‌ வாயின்‌ பலனால்‌. 
அவனவன்‌ வயிறு நிரம்பும்‌; அவனவன்‌ 
உதடுகளின்‌ விளைவினால்‌ அவனவன்‌ 
திருப்தியாவான்‌. 


மனச்சாட்சி 
நம்முடைய 
மனச்சாட்சி, நம்முடைய கிரியைகளைக்‌ 
குறித்து, நமக்கு சாட்சி சொல்லும்‌. அது 
நமக்கு சாதகமாகவோ, பாதகமாகவோ பேசும்‌. 
நம்மிடத்தில்‌. ற்றம்‌ குறைகள்‌ 
காணப்படும்போது, நம்முடைய மனச்சாட்சி 
நம்முடைய குற்றத்தை நமக்கு கண்டித்து 
உணர்த்தும்‌. மனச்சாட்சியின்‌ சத்தத்தத்திற்கு 
நாம்‌ செவிகொடுக்கவேண்டும்‌. நம்முடைய 
மனச்சாட்சி நமக்கு சாதகமாகப்‌ பேசுகிறதா. 
அல்லது நமக்கு பாதகமாகப்‌ பேசுகிறதா 
என்பதை கவனித்துக்‌ கேட்கவேண்டும்‌. 


நம்முடைய 
சுத்தமுள்ளதாயிருக்கவேண்டும்‌. 


வன்‌. வாமின்‌ பலனால்‌ 
அவனவன்‌ வயிறு நிரம்பும்‌. “வயிறு” என்னும்‌ 
வார்த்தை  மனச்சாட்சியைக்‌ குறிக்கிறது. 
மனுஷனுடைய ஆவி கர்த்தர்‌ தந்த 
தீபமாயிருக்கிறது. அது உள்ளத்தில்‌. 
உள்ளவைகளையெல்லாம்‌. ஆராய்ந்து 
பார்க்கும்‌” (நீதி 20:27). 


நம்முடைய நாவை 
செய்யவேண்டும்‌. 
விளைவினால்‌ 
உண்டாகலாம்‌, 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மனுஷனுடைய சுபாவம்‌ அவனுடைய வாயின்‌ 
வார்த்தையினால்‌. வெளிப்படுகிறது. 
அவனுடைய இருதயத்தின்‌ நிறைவினால்‌. 
அவனுடைய வாய்‌ பேசுகிறது. 


மரணமும்‌ ஜீவனும்‌ 
நீதி 18:21 


நீதி 1821: மரணமும்‌ ஜீவனும்‌ 
நாவின்‌ அதிகாரத்திலிருக்கும்‌ அதில்‌ 
நீரியப்படுகிறவர்கள்‌ அதின்‌ கனியைப்‌ 
புசிப்பார்கள்‌. 


ஒரு சிலர்‌ தங்களுடைய நாவின்‌ 
வார்த்தைகளினாலேயே அழிந்துபோவார்கள்‌ 
அவர்களுடைய மதிமீனமான நாவினால்‌ 
அவர்களுக்கு மரணம்‌ வரும்‌. வேறு சிலர்‌ 
தங்கள்‌ நாவை பொய்பேசவதற்கு 
பயன்படுத்துவார்கள்‌. இவர்களுடைய 
கள்ளநாவினால்‌. பிறருக்கு 
மரணமுண்டாகும்‌. 


ஒரு சிலர்‌ தங்களுடைய நாவை 
ஞானமாய்ப்‌ பயன்படுத்தி மெதுவான 
பிரதியுத்தரம்‌ சொல்லுவார்கள்‌. இதனால்‌ 
அவர்களுடைய ஜீவன்‌ ஆபத்திலிருந்து 
தப்பிக்கும்‌. வேறு சிலர்‌ மற்றவர்களுக்காக. 
ஞானமாய்ப்‌ பரிந்து பேசுவார்கள்‌. இதனால்‌ 
மற்றவர்களுடைய ஜீவன்‌ அழிவிலிருந்து 
தப்புவிக்கப்படும்‌. மரணமும்‌ ஜீவனும்‌ நாவின்‌ 
அதிகாரத்திலிருக்கிறது. 


நம்முடைய நாவு சிறிய 
அவயவமாகமிருந்தாலும்‌, அது அதிக 
அர்கா. சிறிய நெருப்பு 
காட்டைக்‌ கொளுத்துவதுபோல, 
க்கை வார்த்தைகளைப்‌ பேசும்‌ நாவு, 
ஜீவனையே கெடுத்துப்‌ 


ஆளுகை செய்யவேண்டும்‌. 

ஞானமாய்ப்‌ பயன்படுத்தவேண்டும்‌. நம்முடைய 
நாவின்‌ வார்த்தைகளில்‌ நாம்‌ கவனமாயிருக்க 
வேண்டும்‌. அப்படிப்பட்டவர்கள்‌ மாத்திரமே 
தங்களுடைய நாவின்‌ அதிகாரத்தில்‌: 
பிரியப்படுவார்கள்‌. அதின்‌ கனியைப்‌ 
புசிப்பார்கள்‌. நாவின்‌ அதிகாரம்‌ 
மரணத்திற்கேதுவான கனியையும்‌, 
ஜீவனுக்கேதுவான கனியையும்‌ கொடுக்கும்‌. 
நமக்கு எப்படிப்பட்ட கனி வேண்டும்‌ என்பதை 
நாமே தீர்மானம்பண்ணவேண்டும்‌. 





ழ்‌ நயனா 
யாய 
மனைவியைக்‌ கண்டடைகிறவன்‌ 
நீதி 18:22 


நீதி 18:22, மனைவியைக்‌ 
கண்டடைகிறவன்‌ நன்மையானதைக்‌ 
கண்டடைகிறான்‌; கர்த்தரால்‌ தயையும்‌ 
பெற்றுக்கொள்ளுகிறான்‌. 

நல்ல மணைவி 
புருஷனுக்கு 
ஆசீர்வாதமாயிருக்கிறாள்‌. 
கண்டடைகிறவன்‌ 


அவளுடைய 
மிகப்பெரிய 
மனைவியைக்‌ 
நன்மையானதைக்‌ 
கண்டடைகிறான்‌. மனைவி என்னும்‌. 
வார்த்தையே “நல்ல மனைவியை மாத்திரமே 
குறிப்பிடுகிறது. கெட்ட மனைவி, "மனைவி" 
என்று அழைக்கப்படுவதற்கு 
பாத்திரமுள்ளவளல்ல நல்ல மனைவி 
கணவனுக்கு நன்மையான 
உதவிகளையும்‌. செய்கிறாள்‌. 
தன்‌ மனைவியின்‌ மூலமாய்‌ 

ஏராளமான நன்மைகள்‌ உண்டாகிறது. 


சமாதானமும்‌ கண்டவன்‌ கதன்‌ 
தலைவி நற்குணமுள்ளவளாயிருக்க 
வேண்டும்‌. அவள்‌ குடும்பத்திற்குத்‌ 
தேவையான எல்லா காரியங்களையும்‌ 
ஞானமாய்ச்‌ செய்யவேண்டும்‌. நல்ல 
மனைவியை கண்டடைகிறவன்‌ கர்த்தரால்‌. 
தமையும்‌ பெற்றுக்கொள்கிறான்‌. நல்ல 
மனைவி தன்‌ கணவனை பரலோகத்தின்‌ 
பாதையில்‌ வழிநடத்திச்‌ செல்கிறாள்‌. நல்ல 
மனைவியைக்‌ கண்டடைந்தவன்‌, தன்‌ 
மனைவிக்காக கர்த்தரைத்‌ துதிப்பான்‌ 


தமித்திரன்‌ 
நீதி 18:23 


தீ, 18:28. தரித்திரன்‌ 
கெஞ்சிக்கேட்கிறான்‌;  ஐசுவரியவான்‌. 
கடினமாய்‌ உத்தரவு கொடுக்கிறான்‌. 


மனுஷனுக்கு தரித்திரம்‌ வரும்போது 
அது அவனுடைய சரீரத்தையும்‌, 
ஆவியையும்‌ பாதிக்கிறது. மனுஷனுடைய 
தரித்திரத்தினால்‌, அவனுடைய சரீரத்திற்கு 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தீங்கு வந்தாலும்‌. அவனுடைய ஆவிக்கு 
நன்மையே உண்டாகிறது. தரித்திரம்‌ 
வரும்போது மனுஷனுக்குத்‌ தாழ்மையும்‌ வரும்‌. 


தாழ்மை இருக்கவேண்டும்‌. 
கெஞ்சிக்கேட்கிறான்‌. 

ஆணவமாய்ப்‌ பேசுகிறான்‌. 
கெஞ்சிக்கேட்டுப்‌ பெற்றுக்கொண்டதற்காக, 
நன்றியுள்ள இருதயத்தோடிருப்பான்‌. 


தரித்திரராகத்தான்‌ 
கர்த்தரிடத்தில்‌. 
கேட்கவேண்டும்‌. 
கெஞ்சிக்‌ 


ஐசுவரியத்தினால்‌ 
வந்தாலும்‌, ஒரு சில தீமைகளும்‌ 
ஆணவம்‌, பெருமை, அகம்பாவம்‌ ஆகியவை 
ஐசுவரியத்தினால்‌ வரும்‌ தீமைகள்‌. 
ஐசுவரியவான்கள்‌ பிறரை மதிக்கமாட்டார்கள்‌. 
தங்களுடைய பழைய காலத்தையெல்லாம்‌. 
மறந்துவிடுவார்கள்‌.  ஐசுவரியவான்‌௧ளுடைய 
பார்வையும்‌, சிந்தையும்‌, பேச்சும்‌, செய்கையும்‌ 
விநோதமாயிருக்கும்‌. 


ஐசுவரியவான்‌ கடினமாய்‌ உத்தரவு, 
கொடுக்கிறான்‌. நம்மிடத்தில்‌ 
மனத்தாழ்மையிருந்தால்தான்‌ நமக்கு மேன்மை 
வரும்‌. கர்த்தருடைய சமுகத்திற்கு முன்பாக, 
ஏழைகளும்‌ 'ஐசுவரியவான்களும்‌, 
தரித்திரரைப்போல பணிவோடு 
நிற்கவேண்டும்‌. கர்த்தருடைய ல்‌ 
நமக்குத்‌ தேவையானதை 
கேட்கவேண்டும்‌. 


“வைராக்கியமும்‌ விரோதமும்‌ எங்கே 
உண்டோ, ங்கே 


இணக்கமுமுள்ளதாயும்‌, 

நற்கனிகளாலும்‌ 

பட்சபாதமில்லாததாயும்‌, 

நீதியாகிய 

சமாதானத்தை 

நடப்பிக்கிறவர்களாலே. சமாதானத்திலே 
விதைக்கப்படுகிறது” (யாக்‌ 316-18). 





ழ்‌ நள 
யய 


சிநேகிதருன்னவன்‌ 
நீதி 19:24. 


நீதி 18:24. சிநேகிதருன்னவன்‌ சிநேகம்‌. 
பாராட்டவேண்டும்‌; சுகோதரனிதலும்‌ 
அதிக சொந்தமாய்ச்‌ 
சிநேகிப்பவனுமுண்டு. 


நமக்கு 
இருப்பார்களென்றால்‌, 


சிநேகிதர்களை நாம்‌ காத்துக்கொள்ள 
வேண்டும்‌. சிநேகிதரிடத்தில்‌ தேவையில்லாமல்‌ 
கோபப்பட்டு பட்ட முறித்துப்போடக்‌ 
கூடாது. அதிகமாய்‌ 
சிநேகிக்கவேண்டும்‌. “சிநேகிதர்கள்‌ நமக்கு 
விசேஷித்தவர்கள்‌. சிநேகிதருள்ளவன்‌ 
சிநேகம்‌ பாராட்டவேண்டும்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUELISHERS 


நமக்கு மெய்யான சிநேகிதர்கள்‌ 
இருப்பது, நமக்கு 
ஆசீர்வாதமாயிருக்கும்‌. நம்‌ 
உறவினர்களைவிட, 
சிநேகிதர்கள்‌ நமக்கு 
அதிகமாய்‌ உதவிசெய்வார்கள்‌. உடன்பிறந்த 
சகோதரரைவிட, நம்முடைய சிநேகிதர்களே 
நமக்கு பல ங்கம்‌ மிகுந்த 
ஆறுதலாயிருப்பார்‌ சகோதரனிலும்‌ 
அதிக சொந்தமாய்‌ “ சரேகிப்பவனுமுண்டு 


நம்முடைய கர்த்தராகிய இயேசுகி, 
தவ தரல! எனககத 
சிரேகிதராகிருக்கிறார்‌. நம்முடைய 
சகோதரர்களும்‌, உற்றார்‌ உறவினர்களும்‌ 
நம்மை சிநேகிப்பதைவிட, நம்முடைய 
ண்ட இயேசுகிறிஸ்து நம்மை 

சிநேகிக்கிறார்‌. 
இசகிறிஸ்துவின்‌ சிநேகமே மெய்யான 
சிநேகம்‌. 





ழ்‌ நயன 
யாய 


மாறுபாடான 
மூடன்‌ 


நீதி 19 


நீதி 194. மாறுபாடான உதடுகளுன்ன. 
மூடனைப்பார்க்கிதூம்‌, உத்தமனாய்‌ 
நடக்கிற தரித்திரனே வாசி. 


தரித்திரன்‌ 


உதடுகளூன்ன 


ல்‌ ஏழையாகயிருந்தாலும்‌ 
அவனாலும்‌ சமாதானமாகுமிருக்க முடியும்‌. 
அவனுடைய வாயின்‌ 
உண்மையுள்ளதாயிருக்க 
தரித்திரன்‌ பொருளாதாரத்தில்‌ 
ஏழையாகமிருந்தாலும்‌, அவன்‌ தன்னுடைய 
உத்தமத்தில்‌ ஐசுவரியவானாயிருக்க 
வேண்டும்‌. அவனுடைய மனச்சாட்சி 
சுத்தமானதாகவும்‌, அவனுடைய வாயின்‌ 
வார்த்தைகள்‌ உண்மையும்‌: 
தெளிவானதுமாயிருக்கவேண்டும்‌. 


மனுஷருக்கும்‌ சோதனை 
க்‌ தரித்திரனுக்கும்‌ சோதனை 
வரும்‌, ஐசுவரியவானுக்கும்‌ சோதனை வரும்‌. 
தன்னுடைய வார்த்தைகளை 
மாறுபாடாக பேசவேண்டிய 
சோதனை வந்தாலும்‌, தரித்திரன்‌ அந்த 
சோதனையில்‌: ஜெயம்‌ 
அப்படிப்பட்ட தரித்திரனை 
பார்க்காமல்‌ 


தரித்திரனாகப்‌ 


மனத்தாழ்மையோடும்‌, 
உண்மையோடும்‌. 

தன்னுடைய 

நம்பிக்கை த்‌ 
மற்றவர்களை ஏளனமாகப்‌ பேசக்கூடாது. 
தன்னை உயர்த்தி மற்றவர்களை தாழ்வாய்‌ 
நினைக்கக்கூடாது. ஐசுவரியவானிடத்தில்‌ 
இருமும்‌ ஆணம்‌ வருணது அத்த 
வாய்ப்புக்கள்‌ உள்ளது... தன்னுடைய 
வார்த்தைகளுக்கு யாரும்‌ எதிர்த்துப்‌ 
பேசமாட்டார்கள்‌. என்று நினைத்து. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஐசுவரியவான்‌ மாறுபாடான வார்த்தைகளைப்‌ 
பேசக்கூடாது. மாறுபாடான உதடுகளுள்ள 
மூடனைப்‌ பார்க்கிலும்‌, உத்தமனாய்‌ நடக்கிற 
தரித்திரனே வாசி. 


ஐசுவரியவான்‌ மாறுபாடாய்‌ நடக்கும்‌. 
போது, அவனிடத்தில்‌ ஐசுவரியத்தோடு 
சேர்ந்து மூடத்தனமும்‌ இருக்கிறது. 
மூடர்களுக்கு அவர்களுடைய ஆஸ்தியினால்‌ 
ஒரு நன்மையும்‌ உண்டாகப்போவதில்லை. 
மூடர்கள்‌ தங்களுக்கு ஆஸ்தியைக்‌ 
கொடுத்த கர்த்தரை நன்றியோடு 
துதிக்கமாட்டார்கள்‌. தங்களிடத்திலுள்ள 
ஐசுவரியத்தை கர்த்தருடைய 
நாமமகிமைக்காகவும்‌, ஜனங்களுடைய 
பிரயோஜனத்திற்காகவும்‌ 

செலவுபண்ணவுமாட்டார்கள்‌. 


ஆத்துமா அறிவில்லாமலிருப்பது 
நீதி 19:2 


நீதி 192. ஆத்துமா அறிவில்லாமலி. 
ருப்பது நல்லதல்ல; கால்‌ துரிதமானவன்‌ 
தப்பி நடக்கிறான்‌. 


நம்முடை த்துமாவில்‌ அறிவும்‌ 
ஞானமும்‌ மி்‌ வண்டும்‌. ஆத்துமா 
அறிவில்லாதிருப்பது 

த்துமாவைப்பற்றிய அறிவு 
இல்லாதிருப்பது நமக்கு நல்லதல்ல. 
க ஆத்துமாவை 

வேண்டும்‌. 
முக்கியத்துவத்தை நாம்‌ கட 
வேண்டும்‌. 

கால்துரிதமானவன்‌ தப்பி நடக்கிறான்‌. 
மூலாபிரெய பாஷையில்‌ “தப்பி நடக்கிறான்‌" 
என்னும்‌ வார்த்தைக்கு “பாவம்‌ செய்கிறான்‌” 
என்று பொருள்படும்‌ எபிரெய வார்த்தை 
பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. துரிதமாக 
நடக்கிற கால்களை உடையவன்‌, 
தேவனுடைய சமுகத்தில்‌: அமைதியாக 
அமர்ந்து யோசிக்கமாட்டான்‌. நிதானமாகச்‌ 
சிந்திக்கமாட்டான்‌. எல்லா காரியத்திலும்‌ 
அவசரப்படுவான்‌. துரிதமாக நடக்கவேண்டும்‌. 
என்பது மாத்திரமே அவனுடைய 
இலக்காகயிருக்கும்‌. தான்‌ நடக்கிற பாதை 
நீதியின்‌ பாதையா என்பதை சிந்தித்துப்‌ 
பார்க்கமாட்டான்‌. 





i a 
TT 


தீயவழிகளில்‌ நடக்கிறவர்கள்‌ 
கர்த்தருடைய வார்த்தைக்கும்‌, அவருடைய 
பிரமாணத்திற்கும்‌ தப்பி நடக்கிறார்கள்‌. 
கர்த்தருக்குக்‌ கீழ்ப்படியாமல்‌ ஜீவிக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ வேகமாக நடந்தாலும்‌, தவறான 
பாதையில்‌ நடக்கிறார்கள்‌. வின்‌ 
பாதையில்‌ நடக்கிறவர்களுக்கு அழிவு வரும்‌. 
அழிவின்‌ பாதையில்‌ துரிதமாய்‌ 
நடக்கிறவர்களுக்கு, அழிவு துரிதமாய்‌. 
வரும்‌. 


மனுஷனுடைய மதியீனம்‌ 
தீதி 19:3 


நீதி 19:3. மனுஷனுடைய மதியீனம்‌ 
அவன்‌ வழியைத்‌ தாறுமாறாக்கும்‌; 
என்றாலும்‌ அவன்‌ மனம்‌ கர்த்தருக்கு. 
விரோதமாய்த்‌ தங்கலடையும்‌. 

மக்கு இந்த உலகத்தில்‌ 
உபத்திரவங்கள்‌ உண்டு. எல்லா மனுஷருமே, 
தங்களுடைய ஜீவியத்தில்‌ பாடுகளையும்‌, 
ஏமாற்றங்களையும்‌ சந்திக்கிறார்கள்‌. 
நம்முடைய பாடுகளுக்கும்‌ 
வேதனைகளுக்கும்‌ பிறரை குற்றம்‌ 
சொல்லுவதினால்‌ ஒரு பிரயோஜனமுமில்லை. 
நம்முடைய வேதை 
நெருக்கங்களுக்கும்‌ 
காரணமாயிருப்போம்‌. 
மதியீனம்‌. அவனுடைய 
தாறுமாறாக்குகிறது. 
மதியீனத்தினால்தான்‌ 
பிரச்சனைகளும்‌ 
உண்டாகிறது. 


ன்‌ வேதனைப்படும்போது, அவன்‌ 
(து கோபப்படுகிறான்‌. அவனுடைய 
ர்த்தருக்‌ விரோதமாக. 
கர்த்தர்மீது 


கர்த்தர்‌ 


்கதிக்த 
கம்மல்‌ எல்லா பாடுகளும்‌ கர்த்தர்‌ 

வருகிறது என்று நாம்‌ 
கன பகு நம்முடைய பாடுகளில்‌ 
அநேகம்‌ பாடுகள்‌, நம்மாலேயே வருகிறது. 
நாமே நம்முடைய மாடுகளுக்கும்‌, 
வேதனைகளுக்கும்‌ காரணமாகயிருக்கிறோம்‌. 
நாம்‌ தப்பு செய்துவிட்டு, கர்த்தர்‌ நமக்கு 
விரோதமாக தப்பு செய்கிறார்‌ என்று 
சொல்லக்கூடாது. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


செல்வம்‌ 


நீதி 18: 


நீதி 19:4. செல்வம்‌ அநேக சிநேகிதரைச்‌. 
சேர்க்கும்‌; தமித்திரனோ தன்‌ 
சிநேகிதனாலும்‌ நெகிழப்படுவான்‌. 


ஐசுவரியவான்கள்‌ தங்களுடைய 
ஆஸ்திகளை நல்ல வழிகளில்‌. 
செலவூண்ணவேண்டும்‌. அநேக 
நன்மைகளை செய்யவேண்டும்‌. அநேகருக்கு 
உதவிசெய்து, அவர்களை ஆதரிக்கவேண்டும்‌. 
ஜூவரியவான்களிடந்தி்‌ பொன்னும்‌. 
பொருளும்‌ தாராளமாயிருப்பதினால்‌, 
அவர்களால்‌ அநேகருக்கு வெகுமதிகளைக்‌ 
கொடுக்கமுடியும்‌. ஐசுவரிவான்௧ள்‌ தங்கள்‌ 
லக்க. நல்லமுறையில்‌ செலவுசெய்து, 
சிநேகிதர்களை 
ஏற்படுத்திக்கொள்ளவேண்டும்‌. 


ஐசுவரியவான்‌௧ளின்‌ சிநேகிதர்கள்‌ 
எல்லோரும்‌ உண்மையுள்ளவர்களாயிருக்க 
மாட்டார்கள்‌. அவர்கள்‌ ஐசுவரியவான்‌௧ளை 
பதிலாக, 
ஐசுவரியத்தையும்‌, 
சிநேகிக்கிறார்கள்‌ 
பணத்திற்காக முகஸ்துதி பண்ணுகிறார்கள்‌. 
செல்வம்‌ அநேக சிநேகிதரை சேர்க்கும்‌. 
ஐசுவரியவான்‌ தரித்திரனாகிவிட்டால்‌, 
அவனுடைய சிநேகிதர்கள்‌ எல்லோரும்‌ 
அவனை விட்டு விலகிப்போய்விடுவார்கள்‌. 
தரித்திரம்‌ சிநேகிதரைப்‌ பிரித்துவிடும்‌. 
தரித்திரம்‌ வரும்போது, உற்றார்‌ உறவினரும்‌, 
சிநேகிதரும்‌ பிரிந்துபோய்விடுவார்கள்‌. 


தரித்திரன்‌ தன்‌  சிநேகிதனாலும்‌ 
நெகிழப்படுவான்‌. தங்களுக்கு தரித்திரனால்‌ 
ஒரு நன்மையும்‌ உண்டாகாது என்பதைத்‌ 
தெரிந்துகொண்டு, அவனுடைய சிநேகிதர்கள்‌ 
அவனைவிட்டுப்‌ பிரிந்துபோய்விடுவார்கள்‌. 
தரித்திரனுக்குத்‌ தேவையான உதவிகள்‌ 
எதையும்‌ செய்யமாட்டார்கள்‌. தரித்திரனை 
விட்டுப்‌ பிரிந்துபோகிறவர்கள்‌, 
அவனைப்பற்றித்‌ தூஷணவார்த்தைகளையும்‌ 
பேசுவார்கள்‌. மெய்யான சிநேகிதர்களோ 
எக்காலத்திலும்‌, எல்லா சூழ்நிலைகளிலும்‌ 
நல்ல சிநேகிதர்களாயிருப்பார்கள்‌. 





ழ்‌ நள 
TT 
பொய்ச்சாட்சிக்காரன்‌ 

நீதி 19:5 

நீதி 19:5. பொய்ச்சாட்சிக்காரன்‌ 


ஆக்கினைக்குத்‌ தப்பான்‌; பொய்களைப்‌: 
பேசுகிறவனும்‌ தப்புவதில்லை. 


நாவுக்கு பொய்யைப்‌ 
அவர்கள்‌ 


தன்‌ 


மனுஷன்‌ 
பேசக்கற்றுக்கொடுக்கிறான்‌. 


ஒரு சிலர்‌ வாயைத்‌ திறந்தாலே போதும்‌. 
அதிலிருந்து பொய்கள்‌ தராளமாய்‌ 
வெளிவரும்‌. அவர்களுக்கு உண்மை பேசவே. 
தெரியாது. அவர்களிடத்தில்‌ உண்மையான 
வார்த்தைகள்‌ எதுவும்‌ இருக்காது. 
பொய்பேசுகிறவர்கள்‌ தங்களுக்கு தீங்கு 
உண்டாகவும்‌, மற்றவர்களுக்கு தீங்கு 
உண்டாகவும்‌ பொய்பேசுகிறார்கள்‌. 
இப்படிப்பட்டவர்கள்‌ மற்றவர்களிடத்தில்‌ 
பேசும்போது. பொய்யை உண்மைபோல 
பேசுவார்கள்‌. இவர்கள்‌ மாய்மாலக்காரர்கள்‌ 


பொய்சொல்லுகிறவர்கள்‌ 
பொய்ச்சாட்சிக்காரராயும்‌ இருப்பார்கள்‌ 
பொய்யைவிட்டு விலகவேண்டுமென்று 
இவர்கள்‌ விரும்பினாலும்‌, இவர்களால்‌ 
பொய்யைவிட்டு விலகிப்போகமுடியாது. 
'பொய்ச்சாட்சிக்காரர்கள்‌ பொய்யோடு 
ஐக்கியமாயிருக்கிறார்கள்‌. இவர்கள்‌ 

நீதியான 


தப்பிக்கமாட்டார்கள்‌. 


அவர்‌ நீதிமின்மேலும்‌, 

பிரியமாயிருக்கிறார்‌. 

வார்த்தைகள்‌ கர்த்தருக்கு 

அருவருப்பானது. பொய்களைப்‌ பேசுகிறவன்‌ 

கர்த்தருடைய ஆக்கினைத்தீர்ப்புக்குத்‌ 
தப்பிக்கமாட்டான்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பிரபுவின்‌ தயை 
நீதி 19:6,7 


தயையை 

கேட்பார்கள்‌; 
கொடைகொடுக்கிறவனுக்கு எவனும்‌. 
சிநேகிதன்‌. 


நீதி 18:7. தரித்திரனை அவனுடைய 
சகோதரர்‌ எல்லாரும்‌ பகைக்கிறார்களே, 
எத்தனை அதிகமாய்‌ அவன்‌ சிநேகிதர்‌ 
அவனுக்குத்‌ தூரமாவார்கள்‌;; 
அவர்களுடைய வார்த்தைகளை அவன்‌ 
நாடுகிறான்‌, அவைகனோ வெறும்‌ 
வார்த்தைகளே. 


பிரபுவுக்கு அநேக சிநேகிதர்கள்‌ 
இருப்பார்கள்‌. பிரபுவின்‌ தயை அநேகருக்குத்‌ 
தேவைப்படும்‌. அவர்களுடைய தயையை 
அநேகர்‌ வருந்திக்‌ கேட்பார்கள்‌. பிரபுவின்‌ 


அதிகாரமும்‌ இருக்கிறது. விசுவாசிகளாகிய 
நமக்கு பிரபுவின்‌ தயையைலிட, 
கர்த்தருடைய தையே அதிகமாகத்‌ 
தேவைப்படுகிறது. சாதாரண ஜனங்கள்‌ 
பிரபுவின்‌ தயையை வருந்திக்‌ கேட்கும்போது, 
விசுவாசிகளாகிய நாம்‌. நம்முடைய 
கர்த்தரின்‌. தயையை, பயபக்தியோடும்‌, 
விசுவாசத்தோடும்‌ வருந்திக்கேட்கவேண்டும்‌. 
நாம்‌ கர்த்தருடைய 'தமையையே 
நாடவேண்டும்‌. 


கொடைகொடுக்கிறவனுக்கு எவனும்‌ 

நாம்‌ பிறருக்கு, 

கொடுக்கும்போது, 

நமக்கு 

சிநேகிதர்களாயிருப்பார்கள்‌. நமக்கு மதிப்பும்‌ 

மரியாதையும்‌ கொடுப்பார்கள்‌. 

கர்த்தரிடமிருந்துதான்‌ எல்லா மனுஷருக்கும்‌ 

நன்மையும்‌ தெய்வீக ஆசீர்வாதமும்‌. 

வருகிறது. கர்த்தரிடத்திலிருந்து நாம்‌ 

பெற்றுக்கொண்ட ஐசுவரியங்களை, 

அவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாக 

பயன்படுத்தவேண்டும்‌. ஏழைகளுக்கு உதவி 
செய்யவேண்டும்‌. 





ழ்‌ நயன 
யாய 


'புறஜாதியாரின்‌ ராஜாக்கள்‌ அவர்களை 
ஆளுகிறார்கள்‌. அவர்கள்மேல்‌ அதிகாரம்‌. 
செலுத்துகிறவர்களும்‌ உபகாரிகள்‌ 
என்னப்படுகிறார்கள்‌" (லூக்‌ 22:25). 


தரித்திரராகயிருக்கிறவர்கள்‌ 
சமுதாயத்தில்‌ புறக்கணிக்கப்படுகிறார்கள்‌. 
அவர்களை எல்லோரும்‌ பகைக்கிறார்கள்‌. 
ஐசுவரியவான்களாகயிருந்தாலும்‌, 
தரித்திரரராகமிருந்தாலும்‌, 

எல்லோரையும்‌ ம்‌ 


பட்சபாதமில்லை. கர்த்தர்‌ 

நேசிக்கிறார்‌. நம்மிடத்திலும்‌ 

சுபாவம்‌ காணப்படவேண்டும்‌. நாம்‌ எல்லா 
மனுஷரையும்‌ கனம்பண்ணவேண்டும்‌. 
ஒருவன்‌ தரித்திரராகமிருப்பதினால்‌, அவனை 
வெறுத்து ஒதுக்கிவிடக்கூடாது. 


தரித்திரனை அவனுடைய சகோதரர்‌ 
தரித்திரனுக்கு 
மதிப்பு 


எல்லாரும்‌ பகைக்கிறார்கள்‌ 


எல்லோருமே தரித்திரனைப்‌ பகைக்கிறார்கள்‌. 
தரித்திரறுடைய  சிநேகிதரும்‌ அவனைப்‌ 
பகைக்கிறார்கள்‌. அவனுடைய சிநேகிதர்‌ 
தரித்திரனுக்கு அதிகமாய்த்‌  தூரமாவார்கள்‌ 
தரித்திரனுடைய நட்பை விட்டுவிடவேண்டும்‌. 
என்றும்‌, அவனுடைய பார்வையிலேயே 
படக்கூடாது என்றும்‌, அவனுடைய 
சிநேகிதர்களும்‌ அவனைவிட்டுத்‌ 
தூரம்போய்விடுகிறார்கள்‌. 


தரித்திரனுக்கு எல்லாருடைய 
உதவியும்‌ தேவைப்படுகிறது. தரித்திரன்‌ 
தன்னுடைய சிநேகிதர்‌, உற்றார்‌ உறவினர்‌ 
ஆகிய எல்லோருடைய வார்த்தைகளையும்‌ 
நாடுகிறான்‌. அவர்கள்‌ தன்மீது 
அன்பாகயிருக்க வேண்டுமென்று 
விதம்புகிறான்‌... ஆனால்‌. தரித்திரனுடைய்‌ 
எதிர்பார்ப்புக்களெல்லாம்‌ வீணாய்ப்‌ 
போய்விடுகிறது. அவர்கள்‌ தரித்திரனோடு 
பேசினாலும்‌, அந்த ர்த்‌ ல்‌ 
தரித்திரனுக்கு 
உண்டாவதில்லை. 
வார்த்தைகளாகத்தான்‌. 


அன்பும்‌, பிரயோஜனமும்‌ சிறிதுமில்லை. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மூலமாய்‌ ஒரு 


தரித்திரருக்கு மனுஷர்‌ | ஒரு 
தரித்திரர்‌ 


நன்மையும்‌ உண்டாகாது. 
மனுஷரை நம்புவது வீணான காரியம்‌. 
அவர்கள்‌ கர்த்தரை மாத்திரமே 
நம்பவேண்டும்‌. கர்த்தரைத்‌ தங்களுக்கு 
சிநேகிதராக்கிக்கொள்ள வேண்டும்‌. 
தரித்திரன்‌ மனுஷருடைய வார்த்தைகளை 
நாடுவதற்குப்‌ பதிலாக, கர்த்தருடைய 
வார்த்தைகளை நாடவேண்டும்‌. தன்னுடைய 


கர்த்தரிடத்தில்‌ எடுத்துச்‌ சொல்லவேண்டும்‌. 
கர்த்தர்‌ தரித்திரனுடைய ஜெபத்தைக்‌ 
கேட்பார்‌. கர்த்தரே திக்கற்றவர்களுக்கு 
அடைக்கலமாயிருக்கிறார்‌ தரித்திரருக்கு 
கர்த்தருடைய உதவி கிடைக்கும்போது, 
அவர்களுக்கு மனுஒருடைய உதவி 
தேவைப்படாது. 


ஞானத்தைப்‌ 
பெற்றுக்கொள்ளுகி றவன்‌ 
தீதி 19:8 


நீதி 19:8. ஞானத்தைப்‌ 
பெற்றுக்கொவ்ளூகிறவன்‌' தன்‌ 
ஆத்துமாவைச்‌. சிநேகிக்கிறான்‌; 
புத்தியைக்‌ காக்கிறவன்‌' 
நன்மையடைவான்‌. 


ம்‌ னத்தைப்‌ 
வெற்றுக்கொள்ளவேண்டும்‌. “அறிவைப்‌ 
பெற்றுக்கொள்ளவேண்டும்‌. தேவனுடைய 

பெற்றுக்கொள்ள வேண்டும்‌. 
தேவனோடு நெருங்கிய 
ஐக்கியத்திலிருக்கவேண்டும்‌. இப்படிப்பட்ட 
நன்மையான காரியங்களை செய்கிறவர்கள்‌ 
தங்களுடைய ஆத்துமாக்களை 
சிநேகிக்கிறார்கள்‌. ஞானத்தைப்‌ 
பெற்றுக்கொள்கிறவன்‌ தன்‌ ஆத்துமாவை 
சிநேகிக்கிறான்‌. இவர்கள்‌ தங்களுக்குத்‌ 
தேவையான நன்மைகளைச்‌ செய்கிறார்கள்‌. 
இப்டிப்பட்டவர்கள்‌ தங்கள்‌ ஆத்துமாவை 
சிநேகித்து, அதற்கு பயனுள்ள காரியங்களை 
செய்கிறார்கள்‌. 





i FTE 
TT 


புத்தியைக்‌ காக்கிறவன்‌ 
நன்மையடைவான்‌. நாம்‌ கர்த்தரைப்பற்றிய 
வ்‌ அறிந்துகொள்ளும்போது, அந்த 

நமது இருதயத்திற்குள்‌ 
வொன்றும்‌ கர்த்தருடைய 
வார்த்தைகள்‌ பொக்கிஷத்தைப்‌ போன்றது. 
கர்த்தருடைய வசனங்களை நம்முடைய 
வற காத்துக்கொள்ளும்போது அவை 
ஆத்துமாவுக்கு 
கர்த்தருடைய 
நன்மையைப்‌ 


ரமி 
வர்த்தி நாம்‌ 
பெற்றுக்கொள்வோம்‌. 


பொய்ச்‌சாட்சிக்காரன்‌ 


நீதி 19:9 


நீதி 199.  பொய்ச்சாட்சிக்காரன்‌ 
அக்கினைக்குத்‌ தப்பான்‌; பொய்களைப்‌ 
பேசுகிறவன்‌ நாசமடைவான்‌.. 


பரிசுத்த வேதாகமத்தில்‌ பொய்ச்சாட்சி 
சொல்லுகிறவனுக்கு விரோதமாய்‌. பல 
இடங்களில்‌ எச்சரிப்பு 
கொடுக்கப்பட்டிருக்கிறது. 
பொய்சொல்லுவதும்‌, பொய்ச்சாட்சி 
சொல்லுவதும்‌ கர்த்தர்‌ அருவருக்கிற பாவம்‌. 
பொய்ச்சாட்சி சொல்லுகிறவன்‌ பிறரை 
வஞ்சிக்கிறான்‌. தன்னுடைய வாயின்‌ 
வார்த்தைகளினால்‌ பிறருக்குத்‌ 
தீங்குசெய்கிறான்‌. பொய்ச்சாட்சிக்காரன்‌ 
ஆக்கினைக்குத்தப்பான்‌. 
ய்‌ 

கோபம்‌ 
பேசுகிறவன்‌ 
சம்பளம்‌ மரணம்‌, 


ஈட்சிக்காரன்மீது 
வந்திறங்கும்‌ பொய்களை 
நாசமாவான்‌. பாவத்தின்‌ 
மனுஷன்‌ பேசுகிற பொய்‌ 
அவனை அழித்துப்போடும்‌. 
பொய்சொல்லுகிறவனும்‌, பொய்ச்சாட்சி 
சொல்லுகிறவனும்‌ தனக்கு கேடுண்டாகவே, 
பொய்சொல்லுகிறான்‌. அவன்‌ பிறரை 
ஞ்சிப்‌ நினைத்து பொய்ச்சாட்சி 
ஆனால்‌ உண்மையில்‌ 
தன்னைத்தானே 


தேவனுடைய 


வஞ்சித்துக்கொள்கிறான்‌. 


டன்‌ 


மூ 
நீதி 19:10 


தீதி 19:10. மூடனுக்குச்‌ செல்வம்‌ தகாது; 
ஆண்டு 


பருக்களை | கொன்வது 
அடிமைக்கு எவ்வனவும்‌ தகாது. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மூடனுக்கு சந்தோஷமும்‌, விடுதலையும்‌ 
இருக்காது. அவை அவனுக்குத்‌ தகாது. 
ஞானமில்லாதவனுக்கும்‌, தேவனுடைய 
கிருபையில்லாதவனுக்கும்‌ மெய்யான 
சந்தோஷமில்லை. மெய்யான சந்தோஷத்தைப்‌ 
பெற்றுக்கொள்வதற்கு மூடர்கள்‌ 
தகுதியற்றவர்களாயிருக்கிறார்கள்‌. மூடருடைய 
ஆலியிலும்‌ மூடத்தனமே இருக்கும்‌. 
அவர்களுக்கு அதிகாரமும்‌, வல்லமையும்‌, 
கனமும்‌ இருக்காது. 


மூடனுக்கு தன்னைத்தானே ஆளுகை 
செய்யத்‌ தெரியாது. அவனால்‌ பிரபுக்களை 
ஆண்டுகொள்ளவும்‌ முடியாது. மூடனிடத்தில்‌ 
அடிமைத்தனத்தின்‌: ஆவியிருக்கும்‌. 
பிரபுக்களை ஆண்டுகொள்வது அடிமைக்கு 
எல்வளவும்‌ தகாது. மூடன்‌ பிறரிடத்தில்‌ 
உதவிகேட்கிற பிச்சைக்காரனைப்‌ 
போன்றவன்‌. அரசாளுகிற 
அடிமையினிமித்தமும்‌, போஜனத்தால்‌. 
திருப்தியான மூடனின்‌ நிமித்தமும்‌ பூமி 
சஞ்சலப்படுகிறது. பூமி அதை தாங்கமாட்டாது. 
(நீதி 30:22) 


மனுஷனுடைய விவேகம்‌ 
நீதி 19:11 


நீதி 1901. மனுஷனுடைய விவேகம்‌ 
அவன்‌ கோபத்தை அடக்கும்‌; குற்றத்தை: 
மன்னிப்பது அவனுக்கு மகிமை. 


ஞானமுள்ளவன்‌ 
கோபத்தை  அடக்குகிறான்‌. 
கோபப்படுவதற்கு 
காண்பிக்கமாட்டான்‌. அவசரப்பட்டு 
முடிவையும்‌ எடுக்கமாட்டான்‌. மனுஷனுடைய 
விவேகம்‌ அவன்‌ கோபத்தை அடக்கும்‌ 
விவேகமுள்ளவன்‌ ஒவ்வொரு காரியத்தையும்‌ 
நிதானமாய்‌ சிந்தித்துப்‌ பார்க்கிறான்‌. 
தன்னுடைய கோபத்தினால்‌ என்னென்ன 
நன்மைகள்‌ உண்டாகும்‌ என்பதையும்‌, 
என்னென்ன தீமைகள்‌ உண்டாகும்‌ 
என்பதையும்‌ விவேகி ஆராய்ந்து பார்க்கிறான்‌. 
தன்னுடைய கோபத்தினால்‌ ஒரு நன்மையும்‌ 
உண்டாகாது என்பதை விவேகி 
புரிந்துகொள்ளும்போது, 


கோபப்படமாட்டான்‌. 


தன்னுடைய 
விவேகி 


தீவிரம்‌ 
எந்த 


அவன்‌ 





f= FTE 
TT 


யாத்‌ 16:24. மோசே. 
கட்டளையிட்டபடியே, அதை மறுநான்‌. 
வரைக்கும்‌ வைத்துவைத்தார்கள்‌; 
அப்பொழுது அது நாறவும்‌ இல்லை, 
அதிலே பூச்சிபிடிக்கவும்‌ இல்லை. 


யாத்‌ 16:25. அப்பொ மோசே: 
அதை இன்றைக்குப்‌ புசியுங்கள்‌; இன்று 
கர்த்தருக்குரிய ஓய்வுநான்‌; இன்று 
நீங்கள்‌. அதை வெளியிலே. 
காணமாட்டீர்கன்‌. 


யாத்‌ 18:28. ஆறுநாளும்‌ அதைச்‌ 
சேர்ப்பீர்கனாக; ஏழாம்நான்‌ 
ஏய்வுநானாயிருக்கிறது; அதிலே அது 
உண்டாமிராது என்றான்‌. 


யாத்‌ 1:27. ஏழாம்நானில்‌ ஜனங்களில்‌ 
சிலர்‌ அதைச்‌ சேர்க்க புறப்பட்டார்கள்‌; 
அவர்கள்‌ அதைக்‌ காணவில்லை. 


யாத்‌ 16:28. அப்பெர 
மோசேயை நோ: 
கட்டளைகளையும்‌ என்‌: 
பிரமாணங்கனையும்‌ கைக்கொள்ள. 
எத்தமட்டும்‌ மன தில்லாதிருப்பீர்கன்‌?' 


கர்த்தர்‌ 
என்‌: 


யாத்‌ 16:29. பாருங்கள்‌, கர்த்தர்‌ 
உங்களுக்கு ஓய்வுதானை 
அருளினபடியால்‌, அவர்‌ உங்களுக்கு 
ஆறாம்‌ நானில்‌  இரண்டுநாளுக்கு. 
வேண்டிய ஆகாரத்தைக்‌ கொடுக்கிறார்‌, 
ஏழாம்நானில்‌ உங்களில்‌ ஒருவனும்‌ 
ஸ்தானத்திலிருந்து 

அவனவன்‌ தன்தன்‌ 

இருக்க வேண்டும்‌. 


யாத்‌ 16:30. அப்படியே ஜனங்கள்‌ 
ஏழாம்நாளில்‌ ஓய்ந்திருத்தார்கள்‌. 

யாத்‌ 16:31. இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ 
அதற்கு மண்ணா எண்று பேரிட்டார்கள்‌; 
அது கொத்துமல்லி. அனவாயும்‌ 
 வெண்மைதிறமாயும்‌ இருத்தது; அதின்‌ 
ருசி தேனிட்ட பணிகாரத்திந்கு. 
ஒப்பாயிருத்தது. 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


வாரத்தில்‌ ஒருநாள்‌ கர்த்தருக்கு 
பரிசுத்த ஓய்வநாளாயிருக்கிறது. கர்த்தர்‌ 
வானத்தையும்‌ பூமியையும்‌ சிருஷ்டித்தபோது, 
ஓய்வுநாளையும்‌ பரிசுத்தப்படுத்தியிருக்கிறார்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ ஒய்வநாளில்‌ ஒரு 
வேலையும்‌ செய்யக்கூடாது. ஏழாம்‌ நாள்‌ 
அவர்களுக்கு ஓய்வுநாள்‌. ஏழாம்‌ நாளுக்கு 
தேவையானதை அவர்கள்‌ ஆறாம்‌ நாளிலே 
செய்து முடித்துக்கொள்ளவேண்டும்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
தலைக்கு இரண்டு 
இரண்டத்தனையாய்‌ ஆகாரம்‌ 
சேர்க்கிறார்கள்‌; அப்பொழுது சபையின்‌ 
தலைவர்‌ எல்லாரும்‌ வந்து, அதை மோசேக்கு 
அறிவிக்கிறார்கள்‌ (யாத்‌ 16:22). கர்த்தர்‌ 
அவர்களுக்கு ஆறாம்‌ நாளிலே இரண்டு 
நாளுக்கு வேண்டி ஆகாரத்தைக்‌ 
கொடுக்கிறார்‌ (யாத்‌ 16:29) 


ஏழாம்‌ நாளிலே இஸ்ரவேல்‌ புத்திரரில்‌ 
ஒருவரும்‌ எந்த வேலையும்‌ செய்யக்கூடாது. 
கர்த்தர்‌ ஏழாம்‌. 
பரிசுத்தப்படுத்தியிருக்கிறார்‌. 

கர்த்தருக்கு பரிசுத்தமான ஓய்வுநாள்‌. 

நாளில்‌ ஒரு வேலையும்‌ செய்யாமல்‌ 
ஓய்ந்திருப்பதினால்‌ அவர்களுக்கு ஒரு 
நஷ்டமும்‌ உண்டாகாது. கர்த்தருக்காக 
ஊழியம்‌ செய்கிறவர்கள்‌ ஒருபோதும்‌ 
நஷ்டப்பட்டு போகமாட்டார்கள்‌. 


மோசே இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு, 
ஆறாம்‌ நாளிலே அவர்கள்‌ என்ன 
செய்யவேண்டும்‌ என்றும்‌, ஏழாம்‌ நாளிலே 
அவர்கள்‌ என்ன செய்யக்கூடாது என்றும்‌ 
கர்த்தருடைய கட்டளையை எடுத்துச்‌ 
சொல்லுகிறார்‌. மோசே இஸ்ரவேல்‌ புத்திரரை 
நோக்கி, “கர்த்தர்‌ சொன்னது இதுதான்‌; 
நாளைக்குக்‌ கர்த்தருக்குரிய பரிசுத்த 
ஒய்வநாளாகிய ஒய்வு: நீங்கள்‌ 
சுடவேண்டியதைச்சட்டு, 
வேவிக்கவேண்டியதை வேவித்து, 
மீதியாயிருக்கிறதையெல்லாம்‌ நாளைமட்டும்‌ 
உங்களுக்காக வைத்துவையுங்கள்‌" 
(யாத்‌ 16:23) என்று சொல்லுகிறார்‌. 


ஆறாம்‌ நாளில்‌ 
ஒமர்‌ வீதமாக 





ழ்‌ நள 
யாய 


நாம்‌ பிறர்மீது கோபப்படுவதினால்‌ 
நமக்கும்‌ ஆபத்து வரும்‌. கோபமான 
வார்த்தைகள்‌ மற்றவர்களுடைய மனதை 
வேதனையடையச்‌ செய்யும்‌. அவர்கள்‌ 
நம்மீது கோபப்படுவதற்கும்‌ வாய்ப்புள்ளது. 
கோபம்‌ சண்டையை வளர்க்கும்‌. கோபம்‌ 


பிறர்‌ செய்கிற தப்பிதங்களை மன்னிக்காது. 
குற்றத்தை மன்னிக்கிறான்‌. 
குற்றத்தை மன்னிப்பது 
மகிமையாயிருக்கிறது. 


விவேகியோ 
விவேகிக்கு. 


தனக்கு விரோதமாக 
செய்யும்போது, விவேகி அதைப்‌ 
பெரிதுபடுத்தமாட்டான்‌ தன்னுடைய 
ல்‌ எப்போதும்‌ அதைப்பற்றியே 
கொண்டிருக்கமாட்டான்‌. 
கோபப்படுவது நம்முடைய 
சரீரஆரோக்கியத்தைப்‌ பாதிக்கும்‌. 
நம்மிடத்தில்‌ குற்றத்தை மன்னிக்கிற சுபாவம்‌ 
இருக்கவேண்டும்‌. மற்றவர்கள்‌ நமக்கு 
விரோதமாகத்‌ தீங்குசெய்தாலும்‌, 
அவர்களுடைய குற்றத்தை மன்னிப்பது. 
நமக்கு மேன்மை. 


பிறர்‌ தீங்கு 


ராஜாவின்‌' கோபம்‌ 
நீதி 19:12 


நீதி 1912, ராஜாவின்‌ கோயம்‌ 
சிங்கத்தின்‌ கெர்ச்சிப்புக்குச்‌ சமானம்‌; 
அவனுடைய தயை  புல்லின்மேல்‌ 
பெய்யும்‌ பனியோலிருக்கும்‌. 


ராஜாக்கள்‌ ர்‌ ஜனங்களல்ல. 
அவர்கள்‌ விசேஷித்தவர்கள்‌. 
ராஜாக்கள்‌ சிங்காசனத்தில்‌ வீற்றிருந்து 
தங்களுடைய ஜனங்களை நீதியாயும்‌, 
உண்மையாயும்‌ ஆளுகை செய்கிறவர்கள்‌. 
சாதாரண மனுஷருக்கு கோபம்‌ வருவதுபோல, 
ராஜாக்களுக்கும்‌ கோபம்‌ வரும்‌. ராஜாவின்‌ 
கோபம்‌ மிகவும்‌ பயங்கரமானது. அது. 
சிங்கத்தின்‌ கெர்ச்சிப்புக்கு சமானம்‌, 

ராஜாவின்‌ சிரித்த முகம்‌ 
ஜனங்கள்‌ எல்லோருக்கும்‌ 
கொடுக்கும்‌. ராஜாவின்‌ தயை புல்லின்மேல்‌ 
பெய்யும்‌ பனிபோலிருக்கும்‌. ராஜா 
தன்னுடைய உணர்ச்சிகளைக்‌ குறித்து 
மிகுந்த எச்சரிப்போடிருக்கவேண்டும்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தேசத்திலுள்ள. 
நீதிமான்கள்மீதும்‌ ராஜா 
அவர்கள்‌ பயந்துவிடுவார்கள்‌. 


நல்லோர்மீதும்‌, 
கோபப்பட்டால்‌, 


எப்போது கோபப்படவேண்டும்‌ என்பதும்‌, 
எப்போது தயவு காண்பிக்கவேண்டும்‌ 
என்பதும்‌ ராஜாவுக்குத்‌ தெரிந்திருக்க 
வேண்டும்‌. நீதிமான்கள்மீது கோபப்படுவதும்‌, 
துன்மார்க்கர்மீது தயவு காண்பிப்பதும்‌ 
ராஜாவுக்கு ஏற்றதல்ல. தேசத்திலுள்ள 
நல்லவர்களுக்கு ராஜா தயவு காண்பிக்க 
துன்மார்க்கர்மீது கோபப்பட 
துன்மார்க்கர்‌ செய்கிற 
பாவங்களையெல்லாம்‌. ராஜா 
சகித்துக்கொள்ளக்கூடாது. ராஜாக்கள்‌ 
துன்மார்க்கருக்கு சிநேகிதராயிருக்கக்கூடாது. 
நாம்‌ ராஜாக்களுக்கும்‌ அதிகாரிகளுக்கும்‌ 
கீழ்ப்படியவேண்டுமென்று அப்போஸ்தலர்‌ பவுல்‌ 
ஆலோசனை சொல்லுகிறார்‌. 
மேலான 
கீழ்ப்படியக்‌ 
தேவனாலேயன்றி 
உண்டாயிருக்கிற 


“எந்த மனுஷனும்‌ 
அதிகாரமுள்ளவர்களுக்குக்‌ 
கடவன்‌: ஏனென்றால்‌, 
ஒரு அதிகாரமுமில்லை;: 
அதிகாரங்கள்‌ 
நியமிக்கப்பட்டிருக்கிறது. 


கொள்ளுகிறார்கள்‌. 
மேலும்‌ வ்‌ 
நற்கிரியைகளுக்கல்ல, துர்க்கிரியைகளுக்கே 
பயங்கரமாயிருக்கிறார்கள்‌: ஆகையால்‌ நீ 
அதிகாரத்திற்குப்‌ பயப்படாதிருக்க 
வேண்டுமானால்‌, நன்மைசெய்‌, அதினால்‌ 
உனக்குப்‌ புகழ்ச்சி உண்டாகும்‌. உனக்கு 
நன்மை உண்டாகும்பொருட்டு, அவன்‌ 
தேவணழியக்காரனாயிருக்கிறான்‌. நீ 
தீமைசெய்தால்‌ பயந்திர: பட்டயத்தை 
அவன்‌ விருதாவாய்ப்பிடித்திருக்கவில்லை; 
தீமைசெய்கிறவன்மேல்‌ 
வரப்பண்ணும்படி.. 
செலுத்துகிற 
ஊழியக்காரனாயிருக்கிறானே. 

நீங்கள்‌ கோபாக்கினை। தற்‌ 
மாத்திரமல்ல, மனச்சாட்சியினிமித்தமும்‌ 
கீழ்ப்படியலேண்டும்‌" (ரோம 1331-5). 


அவன்‌ 





ழ்‌ நவள 
யாய 


, தன்னுடைய 
ஜனங்கள்‌ 
உண்மையுள்ளவர்களாயிருக்கும்‌ 
தங்களுடைய கடமைகளை நேர்த்தியாய்‌ 
செய்யும்போது, ராஜா அவர்களை 
பாராட்டவேண்டும்‌. அவர்களுக்கு வெகுமதி 
கொடுத்து அவர்களை உற்சாகப்படுத்த 
வேண்டும்‌. நீதிமான்களையும்‌, 
நல்லவர்களையும்‌, கடமை வீரர்களையும்‌ 
உற்சாகப்படுத்தும்போது, அவர்கள்‌ தங்கள்‌ 
நற்கிரியைகளை அதிகரிப்பார்கள்‌. 
நற்கிரியைகளை நிறுத்திவிடாமல்‌ தொடர்ந்து 
செய்வார்கள்‌. ராஜாவின்‌ வெகுமதிகளைப்‌ 
பெற்றுக்கொள்ளவேண்டும்‌ என்னும்‌ 
விருப்பம்‌ ஜனங்களிடத்தில்‌ காணப்படும்‌. 
இதனிமித்தமாயும்‌ ஜனங்கள்‌ 
நற்காரியங்களை செய்து, நற்பெயர்‌ 
எடுப்பதற்கு முயற்சி பண்ணுவார்கள்‌. 


தேசத்தின்‌ 
க 
போது, 


மூடனாகிய மகன்‌ 


நீதி 1913 


நீதி 
தகப்பனுக்கு 
மனைவியின்‌ 


19:13. மூடனாகிய மகன்‌ தன்‌ 
மிகுத்த துக்கம்‌; 
சண்டைகள்‌ ஓயாத 


எல்வளவதான்‌ புத்திமதிகளைச்‌ 
ஸி அவற்றை செலிகொடுத்து 
கேட்கவுமாட்டான்‌. மூடன்‌ தன்‌ இஷ்டம்போல 
நடந்துகொள்வான்‌. அவனுடைய 
வாழ்க்கையில்‌ குறிக்கோள்‌ எதுவும்‌ 
இருக்காது. 


ஊதாறித்தனமாக. 
தான்‌ சம்பாதிப்பதை 


'செலவுபண்ணுவான்‌. 
சிக்கமான செலவு பண்ணவேண்டும்‌ என்னும்‌ 


ஞானம்‌ அவனிடத்தில்‌ இருக்காது. 


துக்கழுண்டாகும்‌. தகப்பன்‌ தன்‌ மகனுக்கு 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QODNENS 
PUBLISHERS 


நல்ல புத்திமதிகளையும்‌ ஆலோசனைகளையும்‌ 
சொல்லுவார்‌. ஆனால்‌ மகனோ 
மூடனாகயிருப்பதினால்‌, ஆலோசனைக்கும்‌ 
புத்திமதிக்கும்‌ செவிகொடுக்கமாட்டான்‌. 
அவன்‌ அவற்றையும்‌ அசட்டைபண்ணுவான்‌, 
தன்னுடைய தகப்பனையும்‌. 
அசட்டைபண்ணுவான்‌. இதைப்‌ பார்க்கும்போது 
தகப்பனுக்கு மிகுந்த துக்கமும்‌ 
மனவேதனையும்‌ உண்டாகும்‌. 
ஸ்திரீகளில்‌ 

குணசாலிகளாகயிருப்பார்கள்‌. 
எப்போதும்‌: சண்டைபோட்டுக்‌ 
கொண்டிருப்பார்கள்‌. மனைவியின்‌ 
சண்டைகள்‌ ஓயாத ஒழுக்கு, மூடனாகிய 
மகனைப்போலவே, சண்டை போடுகிற 
மனைவி அவளுடைய கணவனுக்கு மிகுந்த 
துக்கத்தைக்‌ கொடுக்கிறாள்‌. 
சண்டைபோடுவது இவளுடைய 
பொழுதுபோக்கு. இவளுக்கு சண்டையை 
நிறுத்தத்தெரியாது. தொடர்ந்து சண்டை 
போட்டுக்கொண்டேயிருப்பாள்‌. இவள்‌ 
போடுகிற சண்டைகள்‌ 

ஒழுக்காகமிருக்கும்‌. இவள்‌ 
துக்கமும்‌. நிந்தையும்‌ 

வந்துகொண்டேயிருக்கும்‌. 


வீட்டுக்கூரையிலுள்ள 
ஓட்டைகளையெல்லாம்‌ அடைத்து அதை 
பராமரிக்கவேண்டும்‌. அப்போதுதான்‌. 
மழைகாலத்தில்‌ மழைத்தண்ணீர்‌ வீட்டிற்குள்‌ 
ஒழுகாமல்‌ இருக்கும்‌. ஒட்டையைக்‌ 
கவனிக்காமல்‌ விட்டுவிட்டால்‌, கனமழை 
வீட்டிற்குள்‌ ஒழுகும்‌. 
மழைத்தண்ணீர்‌ 
அப்படிப்பட்ட வீட்டில்‌ 
நம்மால்‌ நிம்மதியாக வாசம்பண்ண முடியாது. 
சண்டைபோடுகிற மனைவியும்‌ ஓயாத 
ஒழுக்கைப்போல இருக்கிறாள்‌. அவ 
புருஷனுக்கு அவளோடு குடும்பம்‌ நடத்துவது 
மிகவும்‌ சிரமமாகயிருக்கும்‌. 


சிலர்‌ 
வேறுசிலரோ 


ஒயாத 
மூலமாய்‌ 
எப்போதும்‌ 


நம்முடைய 


வீடும்‌ ஆஸ்தியும்‌ 
நீதி 19:14 


தீதி 19:14. வீடும்‌ ஆஸ்தியும்‌ பிதாக்கள்‌. 
வைக்கும்‌ சுதந்தரம்‌ புத்தியுள்ள 
மனைவியோ கர்த்தர்‌ அருளும்‌ எவு. 





ழ்‌ நள 
யாய 


புத்தியுள்ள மனைவி கர்த்தர்‌ அருளும்‌ 
ஈவு. புத்தியுள்ள மனைவி சண்டைபோடும்‌. 
மனைவிக்கு, நேர்‌ எதிரானவள்‌. 
சண்டைபோடுகிற மனைவி அவளுடைய 
வீட்டிற்கு சாபமாமிருப்பாள்‌. புத்தியுள்ள 
மனைவியோ தன்னுடைய வீட்டிற்கு 
ஆசீர்வாதமாயிருக்கிறாள்‌. புத்தியுள்ள 

மனைவி எல்லாவற்றையும்‌ ஞானமாய்ப்‌ 
பயன்படுத்துவாள்‌. சகலவற்றையும்‌ 
பிரயோஜனப்படுத்திக்கொள்வாள்‌. இப்படிப்பட்ட 
நல்ல மனைவியை கண்டுபிடித்திருக்கிறவன்‌, 
கர்த்தருடைய கண்களில்‌ தயவு பெற்றவன்‌. 

புத்தியுள்ள மனைவி தன்‌ கணவனுக்கு 
மிகுந்த உதவியாயும்‌ ஒத்தாசையாயும்‌ 
இருப்பாள்‌. தன்னுடைய கணவனுக்கு 
தன்னால்‌ முடிந்த எல்லா உதவிகளையும்‌ 
செய்து கொடுப்பாள்‌. நல்ல மனைவி நல்ல 
ஆலோசனைகளையும்‌ சொல்லுவாள்‌. 
இப்படிப்பட்ட மனைவி அவளுடைய 
புருஷனுக்கு சந்தோஷமாகயிருக்கிறாள்‌ 
புருஷனும்‌ அவளை நேசிப்பான்‌. இந்தக்‌. 
குடும்பத்தில்‌ சண்டைகள்‌ இருக்காது. 
சந்தோஷமும்‌, சமாதானமும்‌, ஆறுதலும்‌ 
நிரம்பியிருக்கும்‌. 

வீடும்‌ ஆஸ்தியும்‌ பிதாக்கள்‌ வைக்கும்‌. 
சுதந்தரம்‌. பெற்றோர்‌ தங்கள்‌ பிள்ளைகளுக்கு 
ஆஸ்திகளை சேமித்து வைக்கிறார்கள்‌. 
ஒவ்வொரு சந்ததியாக நடைபெறுகிற காரியம்‌. 
பிதாக்கள்‌ சுதந்தரமாக வைக்கும்‌ 
வீட்டையும்‌ ஆஸ்தியையும்விட, நல்ல. 
மனைவியே அந்தக்‌ குடும்பத்திற்கு அதிக 
நன்மையைக்‌ கொண்டுவருகிறவள்‌. 


சோம்பல்‌ 
நீதி 19:15 


நீதி 19415. சோம்பல்‌ 
தூங்கிவிழப்பண்ணும்‌; ௮௪ தியானவன்‌ 
பட்டினியாயிருப்பான்‌. 


சோம்பலுள்ள 
ல ்‌ 
கவனிக்கமாட்டான்‌. 

சோம்பல்‌. 

ப்‌ க 


மனுஷன்‌ 
தன்னுடைய 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆத்துமாவிலும்‌ உற்சாகமிருக்காது. உறைந்து 
போன தண்ணீரைப்போல, சோம்பேறியின்‌ 
ஆத்துமாவும்‌ செயலிழந்து கிடக்கும்‌. 

வேலை செய்யாதவன்‌ சாப்பிட 
வேண்டும்‌ என்று நினைக்கவே கூடாது. 
அசதியானவன்‌ பட்டினியாயிருப்பான்‌. 
தன்னுடைய ஆத்துமாவைக்‌ குறித்த 
காரியத்தில்‌ அசதியாயிருக்கிறவன்‌, 
தன்னுடைய ஆத்தும இரட்சிப்புக்கான 
காரியங்களில்‌ கவனம்‌ செலுத்தமாட்டான்‌. 
இரட்சிப்பின்‌ பாதையில்‌ நடக்கமாட்டான்‌. 
முடிவில்‌ தன்னுடைய ஆத்தும இரட்சிப்பை 
இழந்து நாசமடைவான்‌. 

நம்மிடத்தில்‌ 


சோம்பல்தனம்‌. 
இருக்கக்கூடாது. 


நாம்‌ அசதியாகவும்‌. 
இருக்கக்கூடாது.  விசுவாசிகளெல்லோரும்‌. 
க்குள்‌ விழித்திருக்கவேண்டும்‌. 
கர்த்தர்‌ நம்மிடத்தில்‌ ஒப்புக்கொடுத்திருக்கிற 
ஊழியங்களை, உண்மையாகவும்‌, 
உற்சாகமாகவும்‌, விவேகமாகவும்‌ 
செய்யவேண்டும்‌. நம்முடைய ஜீவியத்திற்கு 
தேவையானதையும்‌, நம்முடைய 
ஆத்துமாவுக்கு ச சந்தோஷத்தைக்‌, 
கொடுக்ககூடியதையும்‌ தேடிக்கண்டுபிடித்து, 
அதைப்‌ பெற்றுக்கொள்ளவேண்டும்‌. 
அசதியாயிருந்தால்‌ நம்முடைய 
ஆத்துமாவுக்கு சந்தோஷம்‌ இருக்காது. 


கட்டளையைக்‌ 
காத்துக்கொள்ளுகிறவன்‌ 
நீதி 19:16 


நீதி 19:16. கட்டளையைக்‌ 
காத்துக்கொள்ளுகிறவன்‌' 


ஆத்தூமாவைக்‌ காக்கிறான்‌; தன்‌ 
வழிகளை அவமதிக்கிறவன்‌ சாவான்‌. 





ழ்‌ நவள 
யாய 


நாம்‌ 
அவருடைய 


கர்த்தருடைய வார்த்தைக்கும்‌, 

பிரமாணத்திற்கும்‌ 
கீழ்ப்பியவேண்டும்‌. எல்லா காரியங்களிலும்‌ 
கர்த்தருடைய கட்டளையைக்‌ 
காத்துக்கொள்ளவேண்டும்‌ என்று நம்முடைய 
மனச்சாட்சி நமக்குப்‌ போதிக்கவேண்டும்‌. 
கட்டளையைக்‌ காத்துக்கொள்கிறவன்‌ தன்‌ 
ஆத்துமாவைக்‌ காத்துக்கொள்கிறான்‌. அவன்‌ 


ஆசீர்‌ த்க்‌ 
மறுமையிலும்‌ ஆசீர்வாதமாயிருக்கும்‌. 


தேவனுடைய 
காத்துக்கொள்கிறவர்கள்‌, 


கட்டளையைக்‌ 
இந்தப்‌ 


பிரபஞ்சத்தில்‌ ஜீவிக்கிற காலம்‌ வரையிலும்‌, 
சந்தோஷமாகவும்‌, 


சமாதானமாகவும்‌ 


பெற்றுக்கொள்வார்கள்‌. 


நாம்‌ கர்த்தருடைய கட்டளைகளைக்‌ 
காத்துக்கொள்ளும்போது. நம்முடைய 
ஆத்துமாவைக்‌ காத்துக்கொள்கிறோம்‌. 
கர்த்தருடைய வழிகளில்‌ நடக்கவேண்டும்‌ 
என்று தீர்மானம்‌ எடுக்கிறோம்‌. நாம்‌. 
போகிற வழியில்‌ மிகவும்‌ 
குவனமாயிருக்கவேண்டும்‌. வழியைப்பற்றியும்‌. 
எச்சரிப்போடிருக்கவேண்டும்‌. தன்‌ வழிகளை 
அவமதிக்கிறவன்‌ சாவான்‌. நாம்‌ 
கர்த்தருடைய வார்த்தையைக்‌ 
காத்துக்கொள்ளும்போது. அது நம்மை 
எல்லாவிதமான ஆபத்துக்களிலிருந்தும்‌, 
நாசமோசங்களிலிருந்தும்‌ காத்துக்கொள்ளும்‌. 


ஏழைக்கு இரங்குகிறவன்‌ 
நீதி 19:17 


நீதி 19:17. 
கர்த்தருக்குக்‌ 
அவன்‌ கொடுத்ததை அவர்‌ 
கொடுப்பார்‌. 


ஏழைக்கு இரங்குகிறவன்‌. 
கடன்கொடுக்கிறான்‌; 
திரும்பக்‌ 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எல்லா விசுவாசிகளும்‌ தானதருமம்‌ 
பண்ணவேண்டும்‌. தானதருமங்களில்‌ 
இரண்டு காரியங்கள்‌ அடங்கியிருக்கிறது. 
அவையாவன: 1 ஏழைகளுக்கு. 
உதவிசெய்யவேண்டும்‌ என்னும்‌ வாஞ்சையும்‌, 
மனதுருக்கமும்‌ நம்மிடத்தில்‌ 
காணப்படவேண்டும்‌. 2. நம்மால்‌ செய்ய 
முடிகிற உதவிகளை மனப்பூர்வமாயும்‌, 
உற்சாகமாயும்‌, தாராளமாயும்‌ செய்யவேண்டும்‌. 


தேவைப்படுகிறவர்களுக்கு 
ட்டம்‌ என்னும்‌ 


நீரம்பிலிருக்கவேண்டம்‌. 


பிறருக்கு 
பிறர்மீது, 
ஒன்றுமில்லை. 

"நான்‌... மனுஷர்‌  பாஷைகளையும்‌ 
தூதர்பாஷைகளையும்‌ பேசினாலும்‌, அன்பு 
எனக்கிராவிட்டால்‌, சத்தமிடுகிற வெண்கலம்‌ 
போலவும்‌, ஓசையிடுகிற கைத்தாளம்‌ போலவும்‌ 
இருப்பேன்‌. நான்‌ தீர்க்கதரிசன வரத்தை 
உடையவனாயிருந்து, சகல 
இரகசியங்களையும்‌, சகல அறிவையும்‌ 
அறிந்தாலும்‌, மலைகளைப்பேர்க்கத்தக்க சகல. 
விசுவாசமுள்‌ எவனாயிருந்தாலும்‌ அன்பு 
எனக்கிராவிட்டால்‌ நான்‌ ஒன்றுமில்லை. 
எனக்கு உண்டான யாவற்றையும்‌ நான்‌ 
அன்னதானம்‌ பண்ணினாலும்‌, என்‌ 
சரீரத்தைச்‌ குட்டெரிக்கப்படுவதற்குக்‌. 
கொடுத்தாலும்‌, அன்பு எனக்கிராவிட்டால்‌ 
எனக்குப்‌ பிரயோஜனம்‌ ஒன்றுமில்லை" 
ரிகொரி 13:1-3). 


நாம்‌ ஏழைக 
காண்பித்தால்‌ மத்தம்‌ 
அவர்களுக்கு உதவிசெய்யவும்‌ 
அவர்களுடைய தேவைகளையும்‌, நம்முடைய 
திராணியையும்‌ நிதானித்து அறிந்து, 
தாராளமாய்‌ உதவிபுரியவேண்டும்‌. 


இரக்கம்‌ 
போதாது. 
வேண்டும்‌. 





i= THE 
TT 


என்‌ சகோதரரே, 
விசுவாசமுண்டென்று 
கிரியைகளில்லாதவனானால்‌. 
பிரயோஜனமென்ன ? 
அவனை இரட்சிக்குமா? ஒரு 
சகோதரனாவது சகோதரியாவது 
வஸ்திரமில்லாமலும்‌ அநுதின 
ஆகாரமில்லாமலும்‌ இருக்கும்போது, 
உங்களில்‌ ஒருவன்‌ அவர்களை நோக்கி: 
நீங்கள்‌ சமாதானத்தோடே போங்கள்‌, 
குளிர்காய்ந்து பசியாறுங்கள்‌ என்று சொல்லி 
யும்‌, சரீரத்திற்கு வேண்டியவைகளை 
அவர்களுக்குக்‌ கொடாவிட்டால்‌ 
பிரயோஜனமென்ன? அப்படியே விசுவாசமும்‌ 
கிரியைகளில்லாதிருந்தால்‌  தன்னிலேதானே 
செத்ததாயிருக்கும்‌” (யாக்‌ 214-177, 

ஏ ரங்குவ; 
அக்கு கத்தம்‌ ம்க்‌ 
நன்மையான காரியம்‌. நாம்‌ ஏழைகளுக்கு 
கொடுப்பதை கர்த்தர்‌ அங்கீகரிக்கிறார்‌. 
ஏழைக்கு இரங்குகிறவன்‌ கர்த்தருக்கு. 
கடன்கொடுக்கிறான்‌. நாம்‌ ஏழைகளுக்கு 
செய்கிற உதவியை, கர்த்தர்‌ தமக்கே. 
செய்யப்படும்‌ உதவியாகப்‌ பாலிக்கிறார்‌. அந்த 
உதவிகளை தம்முடைய கணக்கில்‌, தமக்குக்‌ 
கொடுக்கப்பட்ட கடனாக 
எழுதிவைத்திக்கொள்கிறார்‌. நாம்‌ ஏழைக்குக்‌ 
கொடுத்ததை கர்த்தர்‌ திரும்பக்‌ கொடுப்பார்‌. 
இந்த வாக்கியத்தில்‌ “திரும்பக்‌ கொடுப்பார்‌" 
என்னும்‌ வார்த்தைக்கு, “அசலை வட்டியோடு 
திரும்பக்‌ கொடுப்பார்‌" என்பது பொருளாகும்‌. 


நாம்‌ ஏழைகளுக்கு இரங்‌ 


வதையும்‌, 
கொடுப்பதையும்‌ கர்த்தர்‌ கண்ணோக்கிப்‌ 
பார்த்து நம்மை தாராளமாய்‌ ஆசீர்வதிப்பார்‌. 
நமக்கு இம்மைக்குரிய ஆசீர்வாதங்களையும்‌, 
மறுமைக்குரிய ஆசீர்வாதங்களையும்‌ 
கொடுப்பார்‌ நித்திய சந்தோஷத்தையும்‌, 
சமாதானத்தையும்‌ கொடுப்பார்‌. நமக்கு 
சரீரப்பிரகாரமான. நன்மைகளையும்‌, 
ஆவிக்குரிய நன்மைகளையும்‌ கொடுப்பார்‌. 
கர்த்தர்‌ நம்மை தாராளமாய்‌ ஆசீர்வதிப்பார்‌. 


உன்‌ மகனைச்‌ சிட்சைசெய்‌ 


நீதி 19:18 


நீதி 19:18. நம்பிக்கையிருக்குமட்டும்‌ 
உன்‌ மகனைச்‌ சிட்சை செய்‌; ஆனாலும்‌ 
அவனைக்‌ கொல்ல உன்‌ ஆத்துமாவை 
எழும்பவொட்டாதே. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சிறுபிள்ளைகள்‌ தப்பு செய்வார்கள்‌. 
அவர்கள்‌ செய்கிற தப்பிதத்தை 
திருத்துவதற்கு உடனே தேவையான 
காரியத்தை செய்யவேண்டும்‌. காலதாமதம்‌ 
பண்ணக்கூடாது. பிள்ளைகளைஉடனே 
திருத்தவில்லையென்றால்‌, அவர்கள்‌ செய்கிற 
தப்பிதங்கள்‌ அவர்களுக்கு 
பழக்கமாகிவிடும்‌. நாம்‌ சிட்சிக்காமலேயே, 
நம்முடைய பிள்ளைகள்‌ திருந்தினால்‌ அது 
மிகவும்‌ நல்லது. நாமும்‌ நல்ல மனதோடு 
பிள்ளைகளை மன்னித்துவிடலாம்‌. 
பிள்ளைகள்‌ தாங்கள்‌ செய்த தப்பிதத்திற்கு 
மனம்‌ வருந்தி, இனிமேல்‌ இப்படிப்பட்ட 
தப்பிதங்களை செய்யமாட்டோம்‌ என்று 
தாங்களாகவே வாக்குப்பண்ணி, தங்களுடைய 
வார்த்தையில்‌ உறுதியாயிருந்தால்‌ அது 
மிகவும்‌ நல்லது. 

பிள்ளைகள்‌ தாங்களாகவே 
திருந்தினாலும்‌, அவர்களுக்குத்‌ தேவையான 
எச்சரிப்புக்களையும்‌ சொல்லவேண்டும்‌. 
இதுபோன்ற தப்பிதங்களை அவர்கள்‌ 
மறுபடியும்‌ செய்தால்‌. அவர்களுக்கு 
தண்டனை கிடைக்கும்‌ என்பதைத்‌ 
தெளிவாகச்‌ சொல்லவேண்டும்‌. சில 
சமயங்களில்‌ பிள்ளைகளை சிட்சித்தால்தான்‌ 
அவர்கள்‌ திருந்துவார்கள்‌. பிள்ளைகள்‌ தப்பு 
செய்ய ஆரம்பிக்கும்போதே அவர்களை 
சிட்சித்து திருத்திவிடுவது நல்லது. நாம்‌ 
சிட்சிக்கும்போது, அவர்கள்‌ 
திருந்திவிடுவார்கள்‌ என்னும்‌ நம்பிக்கை. 
நமக்கு இருக்குமட்டும்‌ நாம்‌ அவர்களை 
சிட்சிக்கலாம்‌. 


பிள்ளைகளை நாம்‌ 
சிட்சிக்கும்போ, நம்முடைய பிரம்பின்கீழ்‌ 
பிள்ளைகள்‌ கண்ணீர்விட்டு அழுவார்கள்‌. 
ஒரு சிலர்‌ தங்கள்‌ பிள்ளைகள்‌ அழக்கூடாது 
என்று அதிக செல்லம்‌ கொடுப்பார்கள்‌. 
பிள்ளைகளோ பெற்றோரின்‌ அன்பை 
தங்களுடைய துன்மார்க்கத்திற்கு சாதகமாகப்‌ 
பயன்படுத்திக்கொண்டு சீரழிந்துபோவார்கள்‌. 
நம்முடைய  பிரம்பின்கீழ்‌ பிள்ளைகள்‌ 
அழவில்லையென்றால்‌, பிற்காலத்தில்‌ 
அவர்கள்‌ நியாயாதிபதியின்‌ 
பட்டயத்திற்குக்‌ கீழ்‌ அழவேண்டியதிருக்கும்‌. 
தேவனுடைய கோபாக்கினையின்‌ கீழ்‌ 
அழவேண்டியதிருக்கும்‌. 


நம்முடைய 





i= FTN 
TT 


நம்‌ பிள்ளைகளுக்கு 
அப்படிப்பட்ட அழிவு வரக்கூடாது 
என்றால்‌, நம்பிக்கையிருக்குமட்டும்‌ 
நம்முடைய மகனை சிட்சை செய்யவேண்டும்‌. 
அவனைக்‌ கொல்லுவதற்கு நம்முடைய 
ஆத்துமாவை அனுமதிக்கக்கூடாது. 
நம்முடைய. மகனை நாம்‌ 
சிட்ரிக்கவில்லையென்றால்‌, 
ஊரிலுள்ளவர்கள்‌ எல்லாம்‌ 


காரணமாகிவிடக்கூடாது. 


கடுங்கோபி. 
நீதி 19:19 


நீதி 19:19. கடுங்கோபி 
ஆக்கினைக்குன்ளாவான்‌; நீ அவனைத்‌ 
தப்புவித்தால்‌ திரும்பவும்‌ 
தப்புவிக்கவேண்டியதாய்‌ வரும்‌. 


கடுங்கோபி  மனந்திருந்தமாட்டான்‌. 
தான்‌ செய்த தப்பிதத்திற்கு 
வருத்தப்படவுமாட்டான்‌. கடுங்கோபி 
'தலைக்கனமுள்ளவனாகயிருப்பான்‌. 
இப்படிப்பட்டவன்‌ எல்லா இடங்களிலும்‌, 
எல்லோரோடும்‌ சண்டைபோடுவான்‌ 
வாக்குவாதங்களில்‌ ஈடுபடுவான்‌. பிறருக்கு 
இரத்தக்‌ காயங்களை உண்டுபண்ணுவான்‌. 
தனக்கும்‌ இரத்தக்காயங்களை 
ஏற்படுத்திக்கொள்வான்‌.  இப்படிப்பட்டவன்‌ 
தனக்கும்‌, தன்னுடைய குடும்பத்தாருக்கும்‌. 
ஆக்கினையைக்‌ கொண்டு வருகிறான்‌. 
கடுங்கோபி ஆக்கினைக்குள்ளாவான்‌. 


கடுங்கோபி தன்னுடைய ஆத்துமாவை 
க்‌ செய்யவேண்டும்‌. 


இடங்கொடுக்கக்கூடாது. 

வார்த்தையும்‌, அவருடைய 

தன்னை ஆளுகை 

ய்‌ கடுங்கோபி தன்னை 

ஒப்புக்கொடுக்கவேண்டும்‌. அப்போதுதான்‌ 

நம்முடைய. கோபம்‌ தணியும்‌. 

கர்த்தருடைய வார்த்தைக்கு 

செஞ்தொடுக்கா்‌. . கோபப்படுகிதவர்க்‌, 
கடுங்கோபியாகயிருப்பார்கள்‌. 

இப்படிப்பட்டவர்களுக்கு புத்திமதிகளைச்‌ 

சொன்னாலும்‌ செவிகொடுத்து 

கேட்கமாட்டார்கள்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கடுங்கோபிகளைக்‌ 
போது. அவர்கள்‌ 
அழுவார்கள்‌. 


குடிந்துகொள்ளும்‌ 
கண்ணீர்விட்டு 
கண்ணீரின்‌ அளவும்‌ 
அதிகமாயிருக்கும்‌. அழுகையின்‌ சத்தமும்‌ 
பெரிதாயிருக்கும்‌. அவன்‌ அழுகிறான்‌ 
என்பதற்காக, அவனை தண்டிக்காமல்‌. 
விட்டுவிட்டால்‌, அவன்‌ மறுபடியும்‌ தப்பு 
பண்ணுவான்‌. அவனுடைய அழுகையின்‌ 
சத்தம்‌ பெரிதாகமிருந்தாலும்‌, கண்ணீரின்‌ 
அளவு அதிகமாகமிருந்தாலும்‌, அவனை 
கட்டாயம்‌ கண்டித்தே ஆகவேண்டும்‌. 
தண்டனையிலிருந்து அவனை 
தப்புவிக்கக்கூடாது. அவனைத்‌ தப்புவித்தால்‌, 
அவன்‌ மறுடியும்‌ தப்பு செய்வான்‌. நாம்‌ 
அவனை மறுபடியும்‌ தப்புவிக்க 
வேண்டியதாய்‌ வரும்‌. இதற்கு ஒரு முடிவே 
இருக்காது. கடுங்கோபி ம்‌ 
'திருந்தப்போவதில்லை. 

தண்டனைக்குப்‌ பாத்திரவான்‌. 

த்த தடவை தண்டிக்கலாம்‌. 

காலதாமதம்‌ பண்ணக்கூடாது. ர்‌ 
திருந்துவதற்கு வாய்ப்பு இருக்கும்போதே, 
அவனைக்‌ கண்டித்து திருத்திவிடவேண்டும்‌. 


யபுத்திமதியை ஏற்றுக்கொள்‌ 


நீதி 19:20 
நீதி 19:20. உன்‌ அத்தியகாலத்தில்‌ 
தீ ஞானமுன்னவனாயிருக்கும்படி,, 
ஆலோசனையைக்கேட்டு, புத்திமதியை 
ஏற்றுக்கொள்‌. 


நம்முடைய அந்தியகாலத்தில்‌ நாம்‌ 
ஞானமுள்ளவர்களாயிருப்பது நமக்கு நல்லது. 
இம்மையிலிருந்து மறுமைக்கு கடந்து 
நாம்‌ ஞானமுள்ளவர்களாய்‌ 
செல்லவேண்டும்‌. நாம்‌ 
இப்பிரபஞ்சத்தில்‌ ஜீலிக்கிற காலத்திலே, 
கர்த்தருக்குப்‌ பிரியமாய்‌ ஜீவித்தால்தான்‌, 
பரலோகத்திற்குள்‌ பிரவேசிக்க முடியும்‌. நாம்‌ 
இம்மையில்‌ ஜீவிக்கும்போது. மறுமையையும்‌ 
யோசித்துப்‌ பார்த்து. ஞானத்தோடு 
ஜீவிக்கவேண்டும்‌. 





f= FTE 
TT 


நம்முடைய அந்தியகாலத்தில்‌, நாம்‌ 
ஞானமுள்ளவர்களாயிருக்கவேண்டுமென்றால்‌,, 
நம்முடைய 
சொல்லப்படும்‌. 
ஆலோசனைகளுக்கும்‌ 
வேண்டும்‌. பெற்றோரும்‌ 
நம்மைக்‌ கடிந்துகொள்ளும்போது, நம்முடைய 
நன்மைக்காகவே அவர்கள்‌ நம்மைக்‌ 
கடிந்துகொள்கிறார்கள்‌ என்பதைப்‌ 
புரிந்துகொண்டு, சிட்சையை 
ஏற்றுக்கொண்டு, நம்முடைய தப்பிதங்களைத்‌: 
திருத்திக்கொள்‌ வேண்டும்‌. நம்முடைய 
வாலிபநாட்களில்‌ ஒழுங்காக ஜீவித்தால்‌, 
நம்முடைய அந்திய காலத்தில்‌ 
ஞானமுள்ளவர்களாகயிருப்போம்‌. நம்முடைய 
வாலிபநாட்களில்‌ ஆலோசனைகளைக்‌ 
கேட்டு, புத்திமதிகளை ஏற்றுக்கொண்டால்‌, 
நம்முடைய அந்தியகாலத்தில்‌, நாம்‌ 
ஞானமுள்ளவர்களாயிருக்கலாம்‌. 


மனுஷனுடைய இருதயத்தின்‌ 
எண்ணங்கள்‌ 


நீதி 19:21 


நீதி 19:21. மனுஷனுடைய 
இருதயத்தின்‌ எண்ணங்கள்‌ அநேகம்‌; 
ஆனாலும்‌ கர்த்தருடைய யோசனையே 
திலைநிற்கும்‌. 


்‌ கர்த்தருக்கு மறைவான 
இரகசியம்‌ எதுவுமேயில்லை. 


'ஜாதிகள்கொந்தளித்து. ஜனங்கள்‌ 
விருதாக்காரியத்தைச்‌ சிந்திப்பானேன்‌? 
கர்த்தருக்கு விரோதமாகவும்‌, அவர்‌ 
அபிஷேகம்பண்ணினவருக்கு விரோதமாகவும்‌, 
பூமியின்‌ ராஜாக்கள்‌ எழும்பிநின்று. 
அதிகாரிகள்‌ ஏகமாய்‌ ஆலோசனைபண்ணி: 
அவர்கள்‌ கட்டுகளை அறுத்து, அவர்கள்‌ 
கயிறுகளை நம்மைவிட்டு எறிந்துபோடுவோம்‌ 
என்கிறார்கள்‌. பரலோகத்தில்‌. 
வீற்றிருக்கிறவர்‌ நகைப்பார்‌: ஆண்டவர்‌ 
அவர்களை இகழுவார்‌" (சங்‌ 2:1-4). 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


'சீயோன்‌ தீட்டுப்படுவாளாக, எங்கள்‌ 
கண்‌ அவளைக்‌ காண்பதாக என்று சொல்லி, 
அநேக ஜாதியார்‌ உனக்கு விரோதமாகக்‌ 
கூடியிருக்கிறார்கள்‌. ஆனாலும்‌ அவர்கள்‌ 
கர்த்தருடைய நினைவுகளை அறியாமலும்‌, 

யோசனையை  உணராமலும்‌. 

ள்‌; அவர்‌ அரிக்கட்டுகளைப்‌ 
போல அவர்களைக்‌ களத்திலே சேர்ப்பார்‌" 
(மீகா 4111/2). 


யோசனையே 
தன்னுடைய 


பண்ணிக்‌ 

கர்த்தரோ 

எண்ணங்களை 

மாற்றிப்போடுகிறார்‌. தம்முடைய சித்தத்திற்கு 

விரோதமாக மனுஷன்‌ சிந்திக்கும்போது, 

கர்த்தர்‌ மனுஷனுடைய சிந்தனையை 

அவமாக்கிப்போடுகிறார்‌. மனுஷனுடைய 

எண்ணங்கள்‌ நிறைவேறாதபடி 
செய்துவிடுகிறார்‌. 


இடங்களும்‌ 
என்று 


தலைவர்களும்‌ தங்களுடைய 


எண்ண! உயர்ந்தது. 
சொல்லுகிறார்கள்‌. தங்களுக்கு மிஞ்சின 
வல்லமை யாரிடத்திலும்‌ இல்லை என்று 
ஆணவமாயிருக்கிறார்கள்‌. பரலோகத்தின்‌ 
அவர்களைப்‌ பார்த்து 
ராஜாக்கள்‌ இந்தப்‌ 
தங்கள்‌ தேசத்திற்குத்தான்‌ 
தலைவராகயிருக்கிறார்கள்‌. தேவனாகிய 
கர்த்தரோ, கர்த்தாதி கர்த்தாவாகவும்‌, 
ராஜாதி ராஜாவாகவும்‌ இருக்கிறார்‌. கர்த்தரே 
சர்வலோகத்திற்கும்‌ அதிபதி. 


யோசனைகளெல்லாமே. 

அவர்‌ மனுஷருக்கு 

மாத்திரமே யோசிக்கிறார்‌. 

வேண்டிக்கொள்கிறவர்களுக்கு 

ஈவுகளை மாத்திரமே 

பல சமயங்களில்‌ 

யோசனை உடனே 

நமக்குத்‌ தெரியும்‌. 

காலதாமதம்‌ 

உண்டாவதுபோல நாம்‌ வேதனைப்படுவோம்‌. 

கர்த்தர்‌ செய்ய நினைக்கிற காரியம்‌ எதுவும்‌ 

தடைபடாது. கர்த்தருடைய யோசனை 

நிலைநிற்கும்‌. கர்த்தர்‌ தமக்கு ஏற்ற 

காலத்தில்‌, தம்முடைய சித்தத்தை 
நிறைவேற்றுவார்‌. 


தேவனுடைய 





ழ்‌ நள 
றியா 
நன்மைசெய்ய 


கொண்டிருக்கும்‌ ஆசை: 
நீதி 19:22 


நீதி 19:22. நன்மைசெய்ய மனுஷன்‌: 
கொண்டிருக்கும்‌ ஆசையே தமை 
பொய்யனைப்‌ பார்க்கிலும்‌ தரித்திரன்‌: 
வாசி. 


மனுஷன்‌ 


திறமையிருக்கும்‌. ஆனால்‌ அவர்களிடத்தில்‌ 

மற்றவர்களுக்கு நன்மை செய்யக்கூடிய 

இப்படிப்பட்டவர்கள்‌ 

திராணியிருந்தாலும்‌ 

உதவிசெய்யமாட்டார்கள்‌. 

இப்படிப்பட்டவர்களுடைய _திராணியினால்‌ 

யாருக்கும்‌ ஒரு பிரயோஜனமுமில்லை. நன்மை 

செய்ய மனுஷன்‌ கொண்டிருக்கும்‌ ஆசையே 
தயை. 


செய்யவேண்டுமேன்று 


ஆனால்‌ அவனிடத்தில்‌ 


பிறக்க நன்மை 
விருபபுகிறான்‌ 

பிறருக்கு நன்மை 
செய்யக்கூடிய திராணி எதுவும்‌ இருக்காது. 
இவனால்‌ பிறருக்கு உதவி செய்ய முடியும்‌ 


என்று உறுதிகொடுக்கவும்‌ 
இவன்‌ வார்த்தையில்‌ 
'பொய்சொல்லுவதைப்‌ 
அமைதியாகமிருப்பதே 
நினைந்து. தன்னுடைய 
அடக்கிக்கொள்வான்‌. 


முடியாது. 
உண்மையுள்ளவன்‌. 


ஒரு சிலரிடத்தில்‌ பிறருக்கு நன்மை 
செய்யும்‌ திராணியிருக்கும்‌. ஆனால்‌ 
பிறருக்கு நன்மை செய்யும்‌ விருப்பம்‌ 
இருக்காது. ஆனாலும்‌ தாங்கள்‌ 
மற்றவர்களுக்கு நன்மை செய்வதாக 
வாக்குப்பண்ணுவார்கள்‌. தங்களுடைய 
வார்த்தைகளைக்‌ காத்துக்‌ 
கொள்ளமாட்டார்கள்‌. ங்கள்‌ 
வாக்குப்பண்ணிய 
பிறருக்கு 


பிரகாரம்‌ 
உதவிபுரியமாட்டார்கள்‌. 
இவர்களிடத்தில்‌ பிறருக்கு உதவிபரியும்‌ 
'திராணியிருக்கும்‌. ஆனால்‌ 
உதவிபுரியக்கூடிய விருப்பம்‌ 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இப்படிப்பட்ட  பொய்யனைப்‌ 
தரித்திரனே மேலானவன்‌. 

பிறருக்கு மாயையான வாக்குகளை 
சொல்லமாட்டான்‌. தன்னால்‌ செய்ய 
முடிந்ததை மாத்திரம்‌ சொல்லுவான்‌. தான்‌ 
சொல்லுவதை நிச்சயம்‌ செய்வான்‌ 
இப்படிப்பட்ட நற்குணமே மேன்மையானது. 


பார்க்கிலும்‌, 
தரித்திரன்‌ 


கர்த்தருக்குப்‌ பயப்படுதல்‌ 
தீதி 19:23 


நீதி 19:28. கர்த்தருக்குப்‌ பயப்படுதல்‌ 
ஜீவனுக்கேதுவானதூ; அதை 
அடைந்தவன்‌. திருப்தியடைந்து, 
திலைத்திருப்பான்‌; தீமை அவனை 
அணுகாது. 


நாம்‌ கர்த்தருக்குப்‌ பயந்து 
ஜலக்கும்போது. தீமை வ்‌ அணுகாது. 
கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பாடுகளும்‌, 
வேதனைகளும்‌, நெருக்கங்களும்‌, 
உபத்திரவங்களும்‌ வரலாம்‌. ஆனாலும்‌ 
இவை எதுவும்‌ நம்முடைய ஆத்துமாவைச்‌ 
சேதப்படுத்தாது. இக்காலத்து பாடுகள்‌ 
கொஞ்சகாலம்‌ மாத்திரமே நம்மிடத்தில்‌ 
இருக்கும்‌. இவையெல்லாம்‌ சீக்கிரத்தில்‌ 
நம்மைவிட்டுப்போய்விடும்‌. கர்த்தருக்கு 
ப்ப டட , ஆத்துமா 
திருப்தியோடிருக்கும்‌. ஆறுதலடைந்திருக்கும்‌. 
அது சந்தோஷமாயிருக்கும்‌. 


கர்த்தருக்குப்‌ பயப்படுதல்‌. 
ஜீவனுக்கேதுவானது. நாம்‌ கர்த்தருடைய 
வார்த்தைக்குக்‌ கீழ்ப்படிந்து ஜீவிக்கும்போது, 
கர்த்தர்‌ நமக்கு நித்திய ஜீவனைக்‌ 
கொடுக்கிறார்‌. கர்த்தருடைய 
பிரமாணத்திற்குக்‌. கீழ்ப்படியாமல்‌ 
முர்டாட்டப்பண்ணுவது. பாவமானது 
என்னும்‌ எண்ணமும்‌, கர்த்தர்‌ தமக்கு 
விரோதமாகக்‌ கலகம்பண்ணுகிறவர்களை 
தண்டிப்பார்‌ என்னும்‌ பயமும்‌ நம்மிடத்தில்‌ 
இருக்கவேண்டும்‌. அப்போதுதான்‌ நம்மால்‌ 
ஜீவனுக்கேதுவான பாதையில்‌ நடக்க முடியும்‌. 
ஜீவனை  அடைத்தவன்‌ திருப்தியடைந்து, 
அதில்‌ நிலைத்திருப்பான்‌. அவனிடத்தில்‌ 
மெய்யான சந்தோஷம்‌ இருக்கும்‌. அவனுடைய 
சந்தோஷம்‌ பூரணமாயிருக்கும்‌. 





i a 
TT 


நன்மைகளும்‌, ஏராளமான ஆசிர்வாதங்களும்‌ 
உண்டாகும்‌. கர்த்தருக்குப்‌ பயப்படுகிறவர்கள்‌ 
அவருடைய அடிச்சுவடுகளைப்‌ பின்பற்றி 
நடப்பார்கள்‌. இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ 
கர்த்தருக்குப்‌ பயந்து ஜீலிக்கிறவர்கள்‌, 

பரலோகத்தில்‌ நித்திய இணைப்பாறுதலுக்குள்‌ 
பிரவேசிப்பார்கள்‌. 


சோம்பேறி 
நீதி 19:24 


நீதி 19:24. சோம்பேறி தன்‌ கையைக்‌. 
கலத்திலே வைத்து, அதைத்‌ 
திரும்பத்‌ தன்‌: வாயண்டைக்கு 
எடுக்காமலிருக்கிறான்‌.. 


சோம்பேறி மதியீனனாகயிருக்கிறான்‌ 
வேலையும்‌ 


பண்ணுவதற்குக்கூட சோம்பேறியாயிருப்பான்‌ 
இவன்‌ தன்னுடைய கையை தன்னுடைய 
படியில்‌ வைத்திருப்பான்‌. இவனுடைய 
கைகள்‌ குளிர்ச்சியாகயிருக்கும்‌. 
இவனுடைய மடிசூடாக இருக்கும்‌. கைகளை 
தன்னுடைய மடியில்‌ 
வைத்துக்கொள்ளும்போது. அது அவனுடைய 
கைக்கு உஷ்ணத்தைக்‌ கொடுக்கும்‌. 


தனக்குப்‌ 
சோம்பேறியாயிருப்பான்‌. 


சோம்பேறி 
போஜனத்தைக்கூட 

புசிக்கமாட்டான்‌. 

வேலை என்று நினைத்து, ஒன்றும்‌ புசியாமல்‌ 
பட்டினியாயிருப்பான்‌. தன்னுடைய 
மடியிலிருந்து. தன்னுடைய கையை 
எடுப்பதற்குக்கூட | சோம்பலாயிருப்பான்‌. 
போஜனத்தை 
எடுத்து, 
வாயில்போட்டு 
வாயில்போட்டு 
'சோம்பல்தனம்‌ காண்பிப்பான்‌. 
அசைப்பதற்குக்கூட சோம்பல்தனம்‌. 
காண்பிக்கிறவனுக்கு போஜனம்‌ கிடைக்காது. 
அசதியானவன்‌ பட்டினியாயிருப்பான்‌. 


அதை 
அதை 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


பரியாசக்காரன்‌' 


நீதி 1925 


நீதி 19:25. பரியாசக்காரனை 
அடி, அப்பொழுது பேதை. 
எச்சரிக்கப்படுவான்‌; புத்திமானைக்‌ 
கடித்துகொன்‌, அவன்‌ 
அறிவுன்னவனாவான்‌. 


பரியாசக்காரனைத்‌ 
மற்றவர்களுக்கு நன்மை 
பரியாசக்காரன்‌ 
நோயைப்போல 
நோயை 


பரியாசக்காரனை 


தண்டிப்பதினால்‌. 
உண்டாகும்‌, 


தடுக்கவேண்டும்‌. 
அடிக்கும்போது, 
பார்ப்பார்கள்‌. 
தாங்களும்‌ 
தங்களுக்கும்‌ 
என்பதைப்‌ 
புரிந்துகொள்வார்கள்‌. பரியாசக்காரனுக்குக்‌ 
கொடுக்கப்படும்‌ அடி பேதைக்கு ஒரு 
எச்சரிப்பாகயிருக்கும்‌. இதனால்‌ சமுதாயத்தில்‌ 
பரியாசம்பண்ணுகிறவர்கள்‌ பெருகாதவாறு 
தடைபண்ண முடியும்‌. 


புத்திமானைக்‌ கடிந்துகொள்ளும்போது, 
அவனுக்கு நன்மை உண்டாகும்‌. புத்திமான்‌ 
அறிவுள்ள வனாவான்‌. அவன்‌ 
தன்னைத்தானே புரிந்துகொள்வான்‌. 
தன்னிடத்திலுள்ள தப்பிநங்களை 
உணர்ந்துகொள்வான்‌.  ஞானமுள்ளவர்கள்‌ 
தன்னைக்‌ கடிந்துகொள்ளும்போது, புத்திமான்‌ 
உணர்வடைவா தன்னுடைய 
தப்பிதங்களுக்காக மனம்‌ கந்‌ 
பாவத்தைவிட்டு விலகி 
ன்‌ . அறிவை விருத்தியண்ணுவாள்‌. 
கடிந்துகொள்ளும்போது, 
அவன்‌ மேலும்‌ மேலும்‌ அறிவுள்ளவனாவான்‌. 


தன்‌ தகப்பனைக்‌ 
கொள்ளையடிக்கிறவன்‌ 


நீதி 19:26 


19:28. தன்‌ தகப்பனைக்‌. 
கொள்ளையடித்து, தன்‌ தாயைத்‌ 
துரத்திவிடுகிறவன்‌, இலச்சைமையும்‌ 
அவமானத்தையும்‌ உண்டாக்குகிற 
மகன்‌. 





ழ்‌ நள 
யாய 


கெட்ட குமாரனின்‌ பாவம்‌ அவனுடைய 
பெற்றோரின்‌ மனதில்‌ காயத்தை 
உண்டுபண்ணும்‌. அவர்களுடைய 
இருதயத்தில்‌ வேதனைகள்‌ உண்டாகும்‌. 
பெற்றோர்கள்‌ தங்கள்‌ பிள்ளைகளை அதிக 

வளர்க்கிறார்கள்‌. 


தேவைகளை சந்திக்கிறார்கள்‌. 
பெற்றோரின்‌ அன்பைத்‌ 
பார்க்கவேண்டும்‌. 


மார்க்கமான மகன்‌, ய 
பெற்றோரின்‌ ஆலோசனைகளுக்கு 
செவிகொடுக்கமாட்டான்‌. அவர்களுடைய 
புத்திமதிகளுக்கு கீழ்ப்படியமாட்டான்‌. 
பெற்றோர்‌ தனக்குக்‌. 


கொடுக்கும்‌ 
ஆஸ்திகளையெல்லாம்‌ தீயவழியில்‌ செலவு 


பண்ணி, அவற்றை அழித்துப்போடுவான்‌ 
தங்களுடைய அந்தியக்‌ 
உதவியாகமிருக்குமென்று 


பெற்றோர்‌ 
காலத்திற்கு 
நினைத்து, கொஞ்சம்‌ ஆஸ்தியை சேமித்து 
வைத்திருப்பார்கள்‌ கெட்ட குமாரனோ 
அந்த ஆஸ்தியை அபகரித்து, தன்னுடைய 
தகப்பனை கொள்ளையடிக்கிறான்‌. 
தி்‌ ஆஸ்தியை தகாத வழியில்‌ 
ம அதை அழித்துப்‌ 

தன்‌ தாயை ஆதரிக்காமல்‌ 

இதைப்‌ 

மனம்‌ 


வயதாகும்போது 
அடைக்கலமும்‌ 
கொஞ்சம்‌ போஜனம்‌ 
பெரியோருக்குப்‌ 
போஜனத்தை 
கரிசனையோடும்‌. 
பெற்றோரை 
மனதில்லாமல்‌, 
வீட்டைவிட்டே 
துரத்திவிடக்கூடாது. தங்கள்‌ பெற்றோரை 
கவனித்து பராமரிக்கும்‌ பொறுப்பு, 
அவர்களுடைய பிள்ளைகளுக்கு உண்டு. 
இது பிள்ளைகளின்‌ கடமை. 


அந்தப்‌ 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
UBLISHERS 


கெட்ட குமாரன்‌, தன்னுடைய பெற்றோர்‌. 
தங்களுக்காக சேமித்து வைத்திருக்கிற 
எல்லா. ஆஸ்தியையும்‌, தனக்காக 
செலவழித்து விடுகிறான்‌. தன்னுடைய 
சுயஆசைகளையும்‌, மாம்சத்தின்‌ 
இச்சைகளையும்‌, தன்னுடைய பெற்றோரின்‌ 
ஐசுவரியத்தினால்‌ நிறைவேற்றிக்கொள்கிறான்‌. 
பெற்றோரின்‌ ஆஸ்தியை அழித்தபின்பு, 
அந்த வீட்டில்‌ பணமிருக்காது. அவனுடைய 
பெற்றோரால்‌ அவனுக்கு ஆதரவு 
கிடைக்காது. தனக்கு உதவி செய்யமுடியாத 
பெற்றோர்‌, இனிமேல்‌ வீட்டிலிருக்கவேண்டிய 
அவசியமில்லை. ன்‌ 
அவர்களை 
குரத்திலிடுகிறான்‌. 
குமாரன்‌, தன்னுடைய 
இலர்சையையும்‌, 
உண்டாக்குகிறான்‌. 


பெற்றோருக்கு 
அவமானத்தையும்‌ 


என்‌ மகனே 
நீதி 19:27 


நீதி 197. 
தரும்‌ வார்த்தைகளை. 
விலகச்செய்யும்‌ 
கேளாதே. 


என்‌ மகனே, அறிவைத்‌ 
விட்டு 
போதகங்களை நீ 


ஒரு சில போதகங்கள்‌ நமக்கு 
நன்மையைத்‌ தரும்‌. வேறு சில 
போதகங்களோ நமக்குத்‌ தீமையைத்தரும்‌. 
உபதேசங்கள்‌ நமக்கு 

வேறு சில உபதேசங்களோ 

ம்‌. வார்த்தைகளைவிட்டு 





யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


i THE 
TT 


ஓய்வு எடுக்கும்‌ கால்‌அளவுகள்‌ 


ஓய்வுநாள்‌ என்னும்‌ வார்த்தை ஒருமையில்‌ 76 
தடவைகளும்‌, பன்மையில்‌ 35 தடவைகளும்‌ 
பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. 


ஒய்வநாணைப்பற்றிய சத்தியம்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. 


பரிசுத்த வேதாகமத்தில்‌. 
தெளிவாக 
அதன்‌ விவரம்‌ 


ஆகிய இரண்டு 


த்றையிலிருந்த வரவில்லை. ப 
என்பதற்கான எபிரெய வார்த்தை 
"சப்பத்‌" என்பதாகும்‌. இதற்கு வேலை 
செய்வதிலிருந்து ஒய்வு எடுத்தல்‌, 
இடைவேளை என்று பொருள்‌ 
இந்த, எபிரெய வார்த்தை சாயத்‌" 
வினைச்சொல்லிலிருந்து, 
தபல இதற்கு ஓய்ந்திரு 
என்று பொருள்‌. இந்த ஓய்வை ஏழாவது 
நாளில்தான்‌ எடுக்கவேண்டும்‌ என்னும்‌ 
நியதி எதுவும்‌ இல்லை. ஒரு வேலை 
செய்வதிலிருந்து ஒய்வு எடுப்பதினால்‌ 
இது “சப்பத்‌' என்றழைக்கப்‌ படுகிறது. 
சப்பத்‌ என்பது ஒய்வைக்‌ 
குறிக்குமேயல்லாமல்‌, ஓய்வு நாளைக்‌. 
குறிக்காது. 
ஓய்வை வெவ்வேறு நாட்களில்‌: 
ஆசரிக்கலாம்‌. ஒய்வு எடுக்கும்‌ கால: 


அளவும்‌ வேறுபடலாம்‌. வேதாகமத்தில்‌ 
வெவ்வேறு நாட்களில்‌ ஒய்வு 


எடுத்ததற்கான சான்றுகள்‌ உள்ளன. 


(ய) முதலாவது 
(லேவி 23:39) 


நாளில்‌ 


(2) ஏழாவது நாளில்‌ (யாத்‌ 20:10) 


[E]] எட்டா: 
(லேவி 23:39) 


நாளில்‌ 


1) ஒரு நாள்‌ ஓய்வு, (யாத்‌ 16:23- 
29) 


(2) இரண்டு நாட்கள்‌ 
(லேவி 23:6-8, 15-22) 


ஒய்வு, 


இ) ஒரு வருஷ ஒய்வு (லேவி 


25:4) 


(4) எழுபது 
(நாளா 36:21) 


(5) நித்திய ஓய்வு (எபி 4:9) 


3. இஸ்ரவேலரின்‌ ஏழாம்‌ நாள்‌ ஒய்வுகள்‌ 
மற்‌ கொண்டே வரும்‌ அவர்கள்‌ 
ஒவ்வொரு வருஷமும்‌ இரண்டு 
வெவ்வேறு நாட்களில்‌ ஓய்வுநாளை 
ஆசரித்தார்கள்‌. பெந்தெகொஸ்தே 
நாளில்‌ கூடுதலாக ஒரு ஓய்வுநாள்‌ 
ஆசரிக்கப்படுவதால்‌, இப்படியொரு 
மாற்றம்‌ உண்டாயிற்று. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌. 
தேசத்திலிருந்து ஆரிப்‌ மாதம்‌ 
பதினைந்தாம்‌ நாள்‌ புறப்பட்டுச்‌ 
சென்றார்கள்‌. இந்த ஓய்வுநாள்‌ 
சனிக்கிழமையில்‌ பதா 

எழு 

49 
நாட்களுக்கு ஓய்வுநாள்‌ 
சனிக்கிழமையிலேயே வரும்‌. 50 ஆவது 
நாள்‌ ஞாயிற்றுக்கிழமை. அன்று 
பெந்தெகொஸ்தே நாள்‌ வருகிறது. 
பெந்தெகொஸ்தே நாளுக்குப்‌ பின்பு, 
வரும்‌ ஏழாவது நாள்‌ ஞாயிற்றுக்‌ 
கிழமையாக இருக்கும்‌. அடுத்த வருஷம்‌: 
பெந்தெகொஸ்தே நாள்‌ வரையிலும்‌, 
ஓய்வநாள்‌ ஞாயிற்றுக்கிழமையாக 
இருந்து, அதன்பின்பு மறுபடியும்‌ வேறு 
நாளுக்கு மாறும்‌. ஆகையினால்‌, 
ஒய்வநாள்‌ என்பது நிரந்தரமாகச்‌ 
சனிக்கிழமையில்‌ வரும்‌ என்று 
கூறமுடியாது. 


வருஷ ஓய்வு 


எகிப்து 
மாதம்‌ 





ழ்‌ நள 
யாய 


செடுத்துவிடுவார்கள்‌. நக்‌ நீதியின்‌ 
பாதையில்‌ வழிநடத்திச்‌ செல்வதற்குப்‌ 
பதிலாக, அழிவின்‌ பாதையில்‌ வழிநடத்திச்‌ 
செல்வார்கள்‌. அவர்களைப்‌ பாவம்‌. 
செய்யுமாறு தூண்டுவார்கள்‌. பாவம்‌ 
செய்தாலும்‌, அதை எப்படி மறைப்பது என்று 
தந்திரமான யோசனைகளையெல்லாம்‌. 
சொல்லிக்கொடுப்பார்கள்‌. அப்படிப்பட்ட 
துர்உபதேசங்கள்‌ நமக்கு அழிவை 
உண்டுபண்ணும்‌. 
வாலிபர்கள்‌ அறிவைத்‌ தரும்‌ 
வார்த்தைகளைக்‌ கேட்கவேண்டும்‌. 
தங்களுக்கு ஜீவனைக்கொடுக்கும்‌ 
போதகங்களுக்கு செவிகொடுக்கவேண்டும்‌. 
தங்களுடைய இருதயத்தையும்‌, 
மனச்சாட்சியையும்‌ சுத்திகரிக்கும்‌ செய்திகளை 
நாம்‌ கேட்டு நம்மைச்‌ சுத்தப்படுத்திக்‌ 
கொள்ளவேண்டும்‌. துர்உபதேசங்கள்‌ 
இருதயத்தை அசுத்தப்படுத்தும்‌. 
'ஞானமுள்ளவர்களாகயிருக்க 
தீமையைவிட்டு விலகுவதே. 
ஞானம்‌. ஞானமுள்ள 
வாலிபர்கள்‌, தங்களுக்கு அறிவைத்‌ தரும்‌ 
வார்த்தைகளைவிட்டு விலகச்‌ செய்யும்‌. 
போதகங்களைக்‌ கேட்கக்கூடாது. 
அப்படிப்பட்ட துர்உபதேசங்களைக்‌ 
கேட்காதவாறு வாலிபர்கள்‌ தங்கள்‌ 
காதுகளைப்‌ பொத்திக்கொள்ளவேண்டும்‌. 


பேலியாளின்‌ சாட்சிக்காரண்‌ 


நீதி 19:28 


நீதி 19:28. பேலியானின்‌ சாட்சிக்காரன்‌ 
நியாயத்தை தித்திக்கிறான்‌; 
துன்மார்க்ககுடைய வாய்‌ அக்கிரமத்தை 


பேலியாளின்‌ சாட்சிக்காரன்‌ 
சாட்சிக்காரனாகயிருக்கிறான்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பொய்ச்சாட்சிக்காரன்‌ 
நிந்திக்கிறான்‌. பொய்ச்சாட்சி 
சொல்லுகிறவனுக்கு அறிவு இல்லை. 
தன்னுடைய சாட்சியினால்‌ தனக்கும்‌ தீங்கு 
வரவழைக்கிறான்‌. பிறருக்கும்‌ தீங்கு 
செய்கிறான்‌. 


நியாயத்தை 


துன்மார்க்கனுடைய வாய்‌ அக்கிரமத்தை 
விழுங்கும்‌. பாவமும்‌ க்‌ 
தன்மார்க்கனுக்கு போஜனம்‌. 

இருதயத்தில்‌ பாவம்‌ 

இவனுடைய வார்த்தைகளில்‌ பரியாசமும்‌, 
பொய்ச்சாட்சியும்‌. வெளிப்படும்‌. 
இப்படிப்பட்டவர்களுக்கு தேவனுடைய 
பிரமாணத்தையும்‌, அவருடைய நீதியையும்‌ 
கற்றுக்கொடுக்கவேண்டும்‌. சாட்சி 
சொல்லும்‌ முன்பாக, அவனுக்கு 
தேவனுடைய வார்த்தையை சொல்லி 
எச்சரிக்கவேண்டும்‌. தேவனுடைய நீதியான 
நியாயத்தீர்ப்பையும்‌, அவருடைய ஆக்கினைத்‌ 
தீர்ப்பையும்‌, பொய்ச்சாட்சிக்காரனுக்கு 
எடுத்துச்‌ சொல்லி, அவனை 
எச்சரிக்கவேண்டும்‌. 


நாமெல்லோருமே 
நியாயசனத்திற்கு முன்பாக, ஒரு நாளில்‌ 
நிற்கவேண்டும்‌. பொய்ச்சாட்சி 
சொன்னவனும்‌ நிற்கவேண்டும்‌. அவனுடைய 
பொய்ச்சாட்சியினால்‌ க்கப்பட்டவனும்‌. 
நிற்கவேண்டும்‌. ர்‌ நம்மை 
நியாயந்தீர்க்கும்போது, அவருக்கு 
மனுஷருடைய சாட்சி தேவைப்படாது. பரிசத்த 
ஆவியானவரே நம்மைக்‌ குறித்து சாட்சி 
கொடுப்பார்‌. வன்‌ நம்முடைய 
இருதயத்தின்‌ இரகசியங்களையெல்லாம்‌. 
அறிந்திருக்கிறார்‌. நம்முடைய மனதின்‌ 
எண்ணங்களெல்லாம்‌ அவருக்குத்‌ தெரியும்‌. 
தேவனுடைய நியாயத்தீர்ப்பு 
நீதியுள்ளதாகயிருக்கும்‌. பொய்ச்‌ 
சாட்சிக்காரனால்‌ தேவனுடைய நீதியான 
நியாயத்தீர்ப்பைப்‌ புரட்ட முடியாது. கர்த்தர்‌ 
பெய்ச்சாட்ரிக்காரனை தம்முடைய 
நீதியினால்‌: தண்டிப்பார்‌. 
பொய்ச்சாட்சிக்காரன்‌ பேலியாளின்‌. 
சாட்சிக்காரனாயிருக்கிறான்‌. அவன்‌ 
நியாயத்தை நிந்திக்கிறான்‌. 
வாய்‌ அக்கிரமத்தை 
நியாயத்தீர்ப்பு 


தேவனுடைய 


துன்மார்க்கனுடைய 
விழுங்கும்‌. கர்த்தருடைய 
அக்கிரமக்காரனை அழிக்கும்‌. 





ழ்‌ நயனா 
யாய 
பரியாசக்காரர்‌ 
நீதி 19:29 


நீதி 1929,  பரியாசக்காரருக்கு, 
தண்டனைகளும்‌, மூடருடைய முதுகுக்கு 
அடிகளும்‌ ஆயத்தமாயிருக்கிறது.. 


பரியாசம்பண்‌ ணுகிறார்கள்‌. 
பரிசுத்தவான்களை ல்ல 


'சந்தோஷப்படுகிறார்கள்‌. 
பரியாசம்பண்ணுகிறவர்களை, 


கர்த்தரும்‌ பரியாசம்பண்ணுவார்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பரியாசக்காரருக்கு 
ஆயத்த யத்தமாமிருக்கிறது. 

'சம்பண்ணுகிறவர்கள்‌ 
தாங்களே 


தண்டனைகள்‌ 
ரை 
தங்களைத்‌. 
பரியாசம்பண்ணிக்‌ 
கொள்கிறார்கள்‌. மூடருக்கு எவ்வளவு 
புத்திசொன்னாலும்‌, அவர்கள்‌ 
செவிகொடுத்து கேட்கமாட்டார்கள்‌. தாங்கள்‌ 
செய்த தப்பிதங்களுக்கு மனம்‌ வருந்தி, 
மனந்திருந்தமாட்டார்கள்‌. மூடருடைய 
முதுகுக்கு அடிகள்‌ ஆயத்தமாயிருக்கிறது. 





ழ்‌ நள 
யாய 


திராட்சரசம்‌ பரியாசஞ்செய்யும்‌ 
நீதி 20:1 


நீதி ௮01. திராட்சரசம்‌ 
பரியாசஞ்செய்யும்‌, மதுபானம்‌ 
அமனிபண்ணும்‌; அதினால்‌ மயங்குகிற. 
ஒருவனும்‌ ஞான வானல்ல, 


திராட்சரசத்தை பானம்பண்ணுகிறவன்‌ 
மயங்குகிறான்‌. அது அவனைப்‌ பரியாசம்‌. 
செய்கிறது. ஆரம்பத்தில்‌ திராட்சரசம்‌, 
தன்னைப்‌ பானம்பண்ணியவனைப்‌ பார்த்து, 
நகைத்தாலும்‌, சிறிது நேரம்‌ ஆனபின்பு 
அது அவனை கடித்துவிடும்‌. அவனுடைய 
மனச்சாட்சியில்‌ குற்றவுணர்வு உண்டாகும்‌. 
ம்‌ அவனுடைய சரீரத்தில்‌ 
மதுபானம்பண்ணுகிறவன்‌ 
நடந்துகொள்கிறான்‌. 
வபத்தியக்காரன்‌ போல உளறுகிறான்‌. 
அவனால்‌ தெளிவாக பேசவும்‌ முடியாது. 
நேராக நிற்கவும்‌ முடியாது. அவனுடைய 
மனதும்‌ சரீரமும்‌ அவனுக்கு அடங்காமல்‌ 
போய்விடுகிறது. மதுபானத்திற்கு 
அடிமையாகமிருக்கிறவன்‌ புத்திில்லாதவன்‌ 
திராட்சரசத்தினால்‌ மயங்குகிறவன்‌ ஒருவனும்‌ 
ஞானவானல்ல. 


ஒரு சிலர்‌ சமுதாயத்தில்‌ 
நல்ல அந்தஸ்து வேண்டும்‌ 
திராட்சரசத்தை பருகுகிறார்கள்‌. 
சமுதாயத்திலுள்ள மற்றவர்களைப்போல. 
தாங்களும்‌ அந்தஸ்துள்ள ஒருவராக. 
இருக்கவேண்டுமென்று நினைத்து. 
மதுவைப்‌  பழக்கப்படுத்திக்கொள்கிறார்கள்‌. 
இவர்கள்‌ எந்த சமுதாயத்திற்காக மதுபானம்‌ 
அருந்துகிறார்களோ அதே சமுதாயமே 
அவர்களை வெறுத்து ஒதுக்கிவிடும்‌. 
மதுபானப்பிரியர்களுக்கு சமுதாயத்தில்‌ 
மதிப்போ, மரியாதையோ இருக்காது. 


தங்களுக்கு 
என்பதற்காக 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QODNENS 
PUBLISHERS 


மதுபானத்தினால்‌ 
மதியீனனாயிருக்கிறான்‌. 


ராஜாவின்‌ உறுக்குதல்‌ 
நீதி 20:2 


தீதி 20:2. ராஜாவின்‌ உறுக்குதல்‌ 
சிங்கத்தின்‌ கெர்ச்சிப்புக்குச்‌. சமானம்‌; 
அவனைக்‌ கேபப்படுத்துகிறவன்‌ தண்‌: 
பிராணனுக்கே துரோகஞ்செய்கிறான்‌. 


ராஜாக்க। 

ஒன்றுமோலிரு்பதில்கை ராஜாக்க। 
சுயாவங்கள்‌ வித்தியாசமாயிருக்கிறது. ஒரு 
சில ராஜாக்கள்‌, தங்களுடைய தேசத்தின்‌ 
ஜனங்களை கர்த்தருக்குப்‌ பயந்து ஆளுகை 
செய்வார்கள்‌ "இவர்களுடைய ஆளுகையில்‌ 
ஞானமும்‌ அன்பும்‌ இருக்கும்‌. இவர்கள்‌ 
கர்த்தருக்கும்‌, அவருடைய வார்த்தைக்கும்‌, 
அவருடைய பிரமாணத்திற்கும்‌ கீழ்ப்படிந்து, 
நீதியாயும்‌ நியாயமாயும்‌ ஞூகை 
செய்வார்கள்‌. இவர்கள்‌ 'ஆட்சிசெய்யுப்போது, 
தேவன்‌ தாமே அவர்கள்‌ தேசத்தில்‌ 
ஆட்சிசெய்வதுபோல இருக்கும்‌. 

வேறு சில 

துன்மார்க்கராமிருப்பார்கள்‌. 


ராஜாக்களோ 
ஜனங்களை 
ஆட்சி 


குணமுள்ளவர்களாயிருப்பார்கள்‌. 
இவர்களுடைய உறுக்குதல்‌ சிங்கத்தின்‌ 
கெர்சிப்புக்கு சமானம்‌. 


துன்மார்க்கமான 
விவாதம்பண்ணக்கூடாது. 
பகைத்துக்கொண்டு, அவனோடு 
போடவும்‌ கூடாது. இப்டிப்பட்ட 
பகைப்பது மதியீனமான 
துன்மார்க்கமான 
கோபப்படுத்துகிறவன்‌, 
துரோகம்‌ செய்கிறான்‌. 


ராஜாவோடு நாம்‌. 
அவனைப்‌ 
சண்டை 
ராஜாவைப்‌ 
காரியம்‌. 
ராஜாவைக்‌ 
தன்‌ பிராணனுக்கே 





ழ்‌ நள 
யாய 


ஜனங்கள்‌. தங்கள்‌ தேசத்தின்‌: 
ராஜாக்களுக்கு முக்கியத்துவம்‌ கொடுத்து. 
அவர்களுக்குப்‌ பயப்படுகிறார்கள்‌. ஜனங்கள்‌ 
மத்தியிலே தேவனாகிய கர்த்தரிடத்தில்‌ 
பயமுமில்லை. பக்தியுமில்லை. தேவனாகிய 
கர்த்தரே ராஜாதி ராஜாவாகயிருக்கிறார்‌. 
நாம்‌ கர்த்தருக்கு விரோதமாய்‌ 
முரண்டுபண்ணக்கூடாது. ராஜாதி ராஜாவைக்‌ 
'கோபப்படுத்தக்கூடாது. 
கீழ்ப்படியாமல்‌, அவருக்கு 
கலகம்பண்ணுகிறவர்கள்மீது 
கோபம்‌ வரும்‌. 
கோபப்படுத்துகிறவன்‌ தன்‌ ஆத்துமாவுக்கு 
துரோகம்‌ செய்கிறான்‌. 


வழக்குக்கு விலகுவது 
நீதி 20:8 


நீதி 203, வழக்குக்கு விலகுவது 
மனுஷனுக்கு. மேன்மை; 
மூடனானவன்‌ எவனும்‌ அதிலே 
'தலையிட்டுக்கொள்வான்‌.. 


ஞானமுள்ளவன்‌. 
தலைமிட்டுக்கொள்‌ மாட்டான்‌. 

விலகுவது. மனுஷனுக்கு. 
ஞானமுள்ளவன்‌ தன்னுடைய மதிப்பையும்‌ 
மரியாதையையும்‌ காத்துக்கொள்வான்‌. 
தேவையில்லாத காரியங்களிலும்‌, 
வழக்குகளிலும்‌ சிக்கிக்கொண்டு, தன்னுடைய 
நற்பெயரைக்‌ கெடுத்துப்போடமாட்டான்‌. நாம்‌ 
எல்லோரோடும்‌ சமாதானமாயிருக்கவேண்டும்‌. 
நம்மை சபிக்கிறவர்களையும்‌ நாம்‌ 
ஆசீர்வதிக்கவேண்டும்‌. நம்மோடு. 
சண்டைபோட விரும்புகிறவர்களை 
பழிவாங்கவேண்டுமென்று நினைக்கக்கூடாது. 
பழிவாங்குதல்‌ வந்குக்குவ்து கர்த்தர்‌ 
பார்ப்பார்‌, கேட்பார்‌ என்று 
விசுவாசித்து, ல்‌ எல்லோரோடும்‌. 
சமாதானமாயிருக்க முயற்சி பண்ண 
வேண்டும்‌. இதுவே நமக்கு மேன்மை. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மூடனானவன்‌ எல்லா வழக்குகளிலும்‌ 
தலையிட்டுக்கொள்கிறான்‌. 

வழக்குகளுக்கு இவனே 
காரணமாகயிருக்கிறான்‌. பிறரோடு 
சமாதானம்பண்ணுவதற்கு வாய்ப்பிருந்தாலும்‌, 
மூடன்‌ சண்டையை விரும்புகிறான்‌. தனக்கு 
விரோதமாக யாராவது ஒரு வார்த்தை 
பேசிவிட்டால்‌ போதும்‌. மூடன்‌ அவனுக்கு 
விரோதமாக அநேக வார்த்தைகளைப்‌ 
பேசுகிறான்‌. தனக்கு. விரோதமாகத்‌. 
தீங்குசெய்வதவர்களை மூடன்‌ 
மன்னிக்கமாட்டான்‌. இப்படிப்பட்டவனுக்கு 
யாருமே சிநேகிதராயிருக்கமாட்டார்கள்‌. 


சோம்பேறி 
நீதி 20:4 


தீதி 20:4. சோம்பேறி குனிருகிறதென்று 
உழமாட்டான்‌; அறுப்பிலே பிச்சை. 
கேட்டாலும்‌ அவனுக்கு ஒன்றுங்‌ 
கிடையாது. 


சோம்பேறி ஒரு வேலையும்‌ செய்யாமல்‌ 
சும்மாமிருப்தையே விரும்புகிறான்‌. நாம்‌ 
ஒவ்வொரு வேலையையும்‌ அதனதன்‌. 
காலத்தில்‌ நேர்த்தியாய்ச்‌ செய்யவேண்டும்‌. 
அப்போதுதான்‌ நமக்கு நன்மை உண்டாகும்‌, 


விதைப்பதற்கும்‌ விரும்பமாட்டான்‌. 


சோம்பேறி சும்மாமிருந்தாலும்‌ 
எதையாவது யோசித்துக்கொண்டிருப்பான்‌. 
தன்னுடைய சோம்பல்தனத்திற்கு காரணம்‌ 
கண்டுபிடிப்பான்‌. வெளியில்‌ அதிகமாக 
குளிருவதினால்‌, தான்‌ உழவில்லை என்று 
சொல்லிவிடுவான்‌. இப்படிப்பட்ட சோம்பேறி 
தன்னுடைய வேலையில்‌ அசதியாயிருக்கிறான்‌. 
உழவேண்டிய காலத்தில்‌ உழாமல்‌, விதைக்க 
வேண்டிய காலத்தில்‌ விதைக்காமலிருந்தால்‌, 


ஒன்றும்‌ கிடைக்காது. 





ழ்‌ நள 
யாய 
சிலர்‌ ஆவிக்குரிய 


காரியங்களிலும்‌, தங்களுடைய ஆத்துமாவைக்‌ 
குறித்தும்‌ அக்கரையில்லாதவர்களாக 
யிருக்கிறார்கள்‌. தங்களுடைய 
ஆத்துமாவுக்குத்‌ தேவையான போஜனத்தைக்‌ 
கொடுக்காமலிருக்கிறார்கள்‌. நாம்‌. 
கர்த்தரிடத்திலிருந்து ஆவிக்குரிய 
நன்மைகளைப்‌ பெற்றுக்கொள்ள வேண்டும்‌. 
தேவனுடைய கிருபைகளுக்காகவும்‌, 
இரக்கங்களுக்காகவும்‌ கண்ணீரோடு 
ஜெபம்பண்ணவேண்டும்‌. கண்ணீரோடு 
விதைக்கிறவர்கள்‌ கெம்பீரமாய்‌ அறுப்பார்கள்‌. 

ஏற்ற காலத்தில்‌ உழுது. அறுவடை 
காலத்தில்‌ தானியங்களை அறுத்துக்‌ 
கொண்டு வருகிறவர்களிடம்‌, சோம்பேறி 
தன்னுடைய அப்பத்திற்காக பிச்சை கேட்பான்‌. 
பிறரை எதிர்பார்த்து ஜீவிப்பான்‌. இவன்‌ 
எப்படித்தான்‌ பிச்சை கேட்டாலும்‌, இவனுக்கு 
ஒன்றும்‌ கிடைக்காது. ஏமாற்றமே கிடைக்கும்‌. 


மனுஷனுடைய 
இருதயத்திலுன்ன யோசனை 
நீதி 20:5 


நீதி 20:5. மனுஷனுடைய 
இருதயத்திலுன்ன யோசனை ஆழமான 
தண்ணீர்போலிருக்கிறது; புத்திமானோ 
அதை மொண்டெடுப்பான்‌.. 


மனுஷன்‌ தன்னுடைய 
யோசனைகளையும்‌, திட்டங்களையும்‌ மிகவும்‌ 
பாதுகாப்பாக மூடி மறைத்திருக்கிறான்‌. 
மனுஷனுடைய இருதயத்திலுள்ள யோசனை 
ஆழமான தண்ணீர்போலிருக்கிறது. இதன்‌ 
ஆழத்தை மற்றவர்களால்‌ அறிந்துகொள்ள 

மனுஷனுடைய யோசனைகள்‌ 

ன்‌ மறைவாகயிருந்தாலும்‌, 


தகன 

தண்ணீரை வாளியின்‌ 

மொண்டு எடுப்பதுபோல, 

தன்னுடைய கேள்வி 

உணர்வு ஞானத்தினாலும்‌ மறைவாகயிருக்கிற 
இரகசியங்களை கண்டுபிடிக்கிறான்‌. 
புத்திமான்‌ மனுஷனுடய இருதயத்திலுள்ள 
யோசனைகளை மொண்டெடுக்கிறான்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


9 சிலர்‌ அதிக 
திறமையுள்‌எவர்களாகயிருப்பார்கள்‌. 
அநேகருக்கு நல்‌ஆலோசனை 
சொல்லக்கூடிய ஆற்றலும்‌ அனுபவமும்‌ 
அவர்களிடத்திலிருக்கும்‌. ஆனால்‌. 
அவர்களோ யாருக்கும்‌ ஆலோசனை 
சொல்லாமல்‌, தங்கள்‌ ஆலோசனைகளை 


தங்களுக்குள்ளே அடக்கி வைத்திருப்பார்கள்‌. 
ஆலோசனை சொல்லுவதற்கு தயங்குவார்கள்‌. 
அவர்களிடத்தில்‌: 

ஆனால்‌ 
வெளிப்‌ 


திறமையிருக்கும்‌. 
தங்களுடைய திறமைகளை 
'காண்பிக்கமாட்டார்கள்‌. 
இப்படிப்பட்டவர்களிடமிருந்து நமக்கு நன்மை 
கிடைக்கவேண்டுமென்றால்‌, நாம்‌ ஆழமான 
தண்ணீரை மொண்டெடுப்பதுபோல, 
அவர்களுடைய ஞானத்தையும்‌, புத்தியையும்‌, 
ஆலோசனையையும்‌ நாம்‌ 
பெற்றுக்கொள்‌ ளவேண்டும்‌. 


மனுஷர்‌ 

நீதி 20:6 

நீதி 20:6. மனுஷர்‌ 
தங்கன்‌ தயானத்தைப்‌ பிரசித்தப்‌ 
படுத்துவார்கள்‌; உண்மையான 
மனுஷனைக்‌ கண்டுபிடிப்பவன்‌ யார்‌? 


பெரும்பாலும்‌ 


தற்புகழ்ச்சியை 
சிறிது 


மனுஷர்‌ பொதுவாக 
விரும்புவார்கள்‌. பிறருக்கு, 
உதவிசெய்தாலும்‌ அதை அதிகமாய்‌ 
விளம்பரப்படுத்துவார்கள்‌. அவர்களிடத்தில்‌ 
ம்‌ பக்தியிருந்தாலும்‌, அதைப்‌ 
காண்பிப்பார்கள்‌. 
விருந்தினர்களை ஓரளவுதான்‌ 
உபசரிப்பார்கள்‌. உபசரிப்பு 
கொஞ்சமாகயிருந்தாலும்‌, இவர்கள்‌ 
தங்களைப்பற்றி பெருமையோடு சொல்லுகிற 
வார்த்தைகள்‌ அதிகமாயிருக்கும்‌. மனுஷர்‌ 
பெரும்பாலும்‌ தங்கள்‌  தயாளத்தை 
பிரசித்தப்படுத்துவார்கள்‌. 





i= a 
ETT 


மனுஷருடைய உண்மையான 
சயாவங்களைக்‌ கண்டுபிடிப்பது கடினம்‌. 
மனுஷருடைய வார்த்தைக்கும்‌ அவர்களுடைய 
மெய்யான  சுபாவத்திற்கும்‌ அதிக 
வித்தியாசமிருக்கும்‌. 

உண்மையான அன்பும்‌, 
இருக்கிறது என்பதை. 
கண்டுபிடிக்கவேண்டும்‌. 
வார்த்தைகளைக்‌ கேட்டு நாம்‌ ஏமாந்து 
விடக்கூடாது. மனுஷர்‌ தங்களைப்‌ 
பிரசித்தப்படுத்துகிற வார்த்தைகளைக்‌ கேட்டு, 
நாம்‌ மயங்கிவிடக்கூடாது. உண்மையான 
மனுஷனை கண்டுபிடிக்கவேண்டும்‌. 
உண்மையான மனுஷன்‌ தான்‌ செய்வதை 
சொல்லுகிறான்‌. தான்‌ சொல்லுவதை 
செய்கிறான்‌. இவனுடைய வார்த்தையும்‌, 
கிரியையும்‌ மாறுபாடில்லாமல்‌ 
ஒன்றுபோலிருக்கும்‌. இப்படிப்பட்டவர்கள்‌ 
நமக்கு நல்ல சிநேகிதர்களாயிருப்பார்கள்‌. 


யாரிடத்தில்‌: 

ட நற்குணமும்‌ 
நாம்‌ ஆராய்ந்து. 
அவர்களுடைய 


நீதிமான்‌ 
நீதி 20:7 


நீதி 07, நீதிமான்‌ தன்‌ 
உத்தமத்திலே நடக்கிறான்‌; அவனுக்குப்‌ 
பிறகு அவன்‌ பின்னைகளும்‌ 
பாக்கியவான்கனாயிருப்பார்கள்‌.. 


நீதிமானுடைய மனச்சாட்சி 
சுத்தமாயிருக்கும்‌. தன்னுடைய 
உத்தமத்திலே நடக்கிறான்‌. அவனுடைய 
இருதயத்தில்‌ சந்தோஷமும்‌, சமாதானமும்‌, 
ஆறுதலும்‌ நிரம்பியிருக்கும்‌. நீதிமானுடைய 
உத்தம குணமே அவனுக்கு மெய்யான 
சந்தோஷம்‌. ஒரு சிலர்‌ பிறரை 
வஞ்சிக்கிறவர்களாகவும்‌, பிறரை 
ஏமாற்றுகிறவர்களாகவும்‌ இருப்பார்கள்‌. 
நீதிமானிடத்தில்‌ இப்படிப்பட்ட துர்க்குணம்‌ 
எதுவும்‌ இருக்காது. இவனுடைய மனதும்‌ 


நீதிமான்‌ 


தன்னுடைய 
நன்றாக 
கர்த்தரும்‌ 
அவனுடைய 
கர்த்தர்‌ 
அவனுடைய 
ஆசீர்வதிக்கிறார்‌. 


குடும்பத்திலுள்ளவர்களை 

கவனித்துக்கொள்கிறான்‌. 

த்க்‌ ட்ப 
ந்திக்கிறார்‌. 


சிற்த 
நீதிமானுக்குப்‌ பிறகு, அவன்‌ பிள்ளைகளும்‌ 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


பாக்கியவான்களாயிருப்பார்கள்‌. நீதிமான்களின்‌ 
பிள்ளைகளும்‌ கர்த்தருக்குப்‌ பயந்து 
ஜீவிப்பார்கள்‌. கர்த்தருடைய கிருபையும்‌, 
இரக்கமும்‌ நீதிமானின்‌ குடும்பத்தாரோடு, 
சந்ததி சந்ததியாக தங்கியிருக்கும்‌. 


நியாயாசனத்தில்‌ வீற்றிருக்கும்‌ 
ராஜா 
நீதி 20:8 


நீதி 20:8. தியாயாசனத்தில்‌ 
டு ராஜா தன்‌ கண்கவினால்‌ 

பொல்லாப்பையும்‌ 
த்தன தக்‌) 


ராஜாக்‌ சிங்காசனத்தில்‌ 

நறுக்கும்‌ கொக்‌ கிடைததிருக்கிறது 
ககன்‌ சிங்காசனம்‌. நீதியுள்ள 
சிங்காசனமாயிருக்கவேண்டும்‌. அது 
மகிமையுள்ள சிங்காசனமாகவோ, அல்லது 
அது ராஜாவை மேன்மைப்படுத்துகிற 
சிங்காசனமாகவோ இருக்கவேண்டிய 
அவசியம்‌ எதுவுமில்லை. ராஜா வீற்றிருக்கும்‌ 
சிங்காசனம்‌ நியாயசனமாகமிருக்கவேண்டும்‌. 
ராஜா தன்னுடைய நியாயசனத்தில்‌ 
வீற்றிருக்கும்போது, மனுஷர்மீது பட்சபாதம்‌ 
காண்பிக்கக்கூடாது. வழக்குகளை 
நியாயமாய்‌ விசாரித்து, நீதியான தீர்ப்பு 
சொல்லவேண்டும்‌. நல்லவர்களைக்‌ 
கனப்படுத்தவேண்டும்‌. பொல்லாதவர்களைத்‌ 
தண்டிக்கவேண்டும்‌. 


ராஜா தன்னுடைய வேலையை 
மாத்திரம்‌. கவனித்துக்கொண்டிருந்தால்‌ 
போதாது. அவர்‌ தன்‌ தேசத்து ஜனங்களின்‌ 
நன்மையையும்‌ விசாரிக்கவேண்டும்‌. 
ராஜாவின்‌ கண்கள்‌. எப்போதும்‌ 
திறந்திருக்கவேண்டும்‌. ராஜா தன்னுடைய 
கண்களினால்‌ சகல பொல்லாப்பையும்‌ 
சிதறப்பண்ணவேண்டும்‌. ராஜாவின்‌ கண்கள்‌ 
எப்போதும்‌ விழித்திருந்து, தன்‌ தேசத்திலுள்ள 
நல்லோரையும்‌, பொல்லாதோரையும்‌ நோக்கிப்‌ 
பார்க்கவேண்டும்‌. தேசத்தில்‌ நன்மை 
கண்டுபிடித்து, 
ட்டி அவர்களுக்கு 
கொடுக்கவேண்டும்‌. ராஜா 
பொல்லாதவர்களையும்‌ கண்டுபிடித்து. 
அவர்களைத்‌ தண்டிக்கவேண்டும்‌. ல்‌ 
நன்மை நடைபெறவேண்டும்‌. 
நடைபெறுவதை, தடைபண்ணவேண்டும்‌. 
இதுவே ராஜாவின்‌ வேலை. 





ழ்‌ ளா 

யாய 

எண்‌ 
சுத்தமாக்கினேன்‌. 


நீதி 20:9 


நீதி 20:9. என்‌ இருதயத்தைச்‌ 
சுத்தமாக்கினேன்‌, என்‌ பாவமறத்‌ 
தூப்புரவானேன்‌. என்று. 
சொல்லத்தக்கவன்‌ யார்‌? 


இருதயத்தைச்‌ 


த. வாக்கியம்‌ 
எச்சரிப்பாகச்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
எல்லோரும்‌ பாவம்‌ செய்து ஏகமாய்க்‌ 
கெட்டுப்போயிருக்கிறார்கள்‌. தன்னிடத்தில்‌ 
பாவமில்லை என்று ஒருவனாலும்‌ 
சொல்லமுடியாது. “என்‌ இருதயத்தை 
சுத்தமாக்கினேன்‌" என்றோ, அல்லது “என்‌ 
பாவமற துப்புரவானேன்‌” என்றோ யாராலும்‌ 
சொல்லமுடியாது. எல்லாருடைய 
இருதயங்களும்‌ அசுத்தமாகவே இருக்கிறது. 

செய்தவர்களாகவே. 


மனுஷருக்கு 


மங்கிப்போயிருக்கிறார்கள்‌. 
குறைபட்டிருக்கிறார்கள்‌. 


நம்மிடத்தில்‌ பாவமில்லை என்று நாம்‌ 
சொல்வோமானால்‌, நம்மை நாமே 
வஞ்சிக்கிறவர்களாமிருப்போம்‌. ஒரு சிலர்‌ 
பாவிகளாகமிருந்தாலும்‌, அவர்கள்‌ தங்களை 
உற்தமர்கள்போல. காண்பித்துக்‌ 
கொள்கிறார்கள்‌. அவர்களுடைய 
இருதயத்தில்‌ பாவம்‌ இருக்கிறது. 
அவர்களுடைய வார்த்தைகளில்‌ மாய்மாலம்‌: 
இருக்கிறது. நாம்‌ பரிசுத்தமாயிருக்க 
வேண்டும்‌ என்பது தேவனுடைய விருப்பம்‌. 
நீதிமான்‌ தன்‌ உத்தமத்திலே நடக்கிறான்‌. 
ப நம்முடைய ற்சிமினால்‌ 
நம்முடைய இருதயத்தை சுத்திகரிக்க 
முடியாது. கர்த்தரால்‌ கூடாத காரியம்‌ 
ஒன்றுமில்லை. நம்முடைய கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்துவின்‌ இரத்தம்‌, நம்முடைய 
சகல பாவங்களையும்‌ போக்கி, நம்மை 
சுத்திகரிப்பதற்கு 
- இயேசு 


இருதயத்தை சுத்தமாக்கும்‌. கிறிஸ்துவின்‌ 
இரத்தமே நம்மை பாவமற துப்புரவுபண்ணும்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நாம்‌ கர்த்தருடைய சமுகத்திற்கு 
முன்பாக நிற்கும்போது. நம்மைத்‌ 
தாழ்த்தவேண்டும்‌. நாம்‌ பாவிகள்‌ என்பதை 
அங்கீகரிக்கவேண்டும்‌. கர்த்தரே நம்மை 
கத்திகரிக்கவேண்டுமென்று 
பயபக்தியோடும்‌, 
விண்ணப்பம்பண்ண வேண்டும்‌. 
இருதயத்தில்‌ அசுத்தம்‌ இருக்கும்போது. அதை 
மூடி மறைக்க முயற்சிபண்ணக்கூடாது. 
பாவங்களை மறைக்கிறவனுக்கு நித்திய 
ஜீவன்‌ கிடைக்காது. 


வெவ்வேறான நிறைகல்‌ 
நீதி 20:10 


நீதி 20:10. வெவ்வேறான நிறைகல்லும்‌, 
வெவ்வேறான மரக்காலும்‌ ஆகிய 
இவ்விரண்டும்‌ கர்த்தருக்கு 
அருவருப்பானவைகள்‌. 


பொருளை விற்பதும்‌, பொருளை 
வாங்குவதும்‌ சமுதாயத்தில்‌ அன்றாடம்‌ 
நடைபெறுகிற காரியங்கள்‌. ஒரு பொருளை 
ங்கும்‌ விற்கும்போதும்‌, அதை 

) அல்லது அளந்து, 

"வாங்குகிறார்கள்‌. அதற்கு 
மரக்காலையும்‌ 

பென்பற்துறொர்கள்‌ நாம்‌ பயன்படுத்துகிற 


உண்ணையிருக்கலேண்டும்‌. 
உண்மையான 
காண்பிக்கவேண்டும்‌. 


வெவ்வேறான 
வெவ்வேறான மரக்காலும்‌ 
அருவருப்பானவைகள்‌. 
கர்த்தருக்கு அருவருப்பானது. 
கர்த்தருக்கு 
கள்ளத்தராசையும்‌, 
கள்ளமரக்காலையும்‌ 
வாங்குகிறவர்களையும்‌, 
வஞ்சிக்ககூடாது. 


கள்ளநிறைகல்லையும்‌, 
பயன்படுத்தி, 
விற்கிறவர்களையும்‌ 





i THE 
TT 


ஒரு சிலர்‌ கொஞ்சமாகப்‌ பணம்‌ 
கொடுத்து. அதிக பொருளை 
வாங்கவேண்டுமென்று பேராசைப்படுவார்கள்‌. 
வேறு சிலரோ கொஞ்சமாகப்‌ 
பொருள்கொடுத்து, அதிகமான பணத்தைப்‌ 
பெற்றுக்கொள்ள ே 
விரும்புவார்கள்‌. 

கர்த்தருக்கு விரோமான பாவம்‌. நம்முடைய 
வியாபாரத்திலும்‌ தொழிலிலும்‌, உண்மையும்‌, 
நியாயமும்‌ இருக்கவேண்டும்‌. நம்முடைய 
வார்த்தையில்‌ சுத்தம்‌ இருக்கவேண்டும்‌. 
நியாயமான விலை கொடுத்து, நியாயமான 
அளவில்‌ பொருளை வாங்குவதே 
உத்தமமானது. 


சிலர்‌ தங்களுடைய 
பாக்கின்‌ தொழிலிலும்‌ கள்ளத்தனம்‌ 
பண்ணுகிறார்கள்‌. பிறரை ஏமாற்றுகிறார்கள்‌. 
இவையெல்லாமே கர்த்தருக்கு 
அருவருப்பானதுதான்‌. பிறரை 
வஞ்சிக்கிறவர்கள்‌ கர்த்தருடைய 
பிரமாணத்திற்கு எதிர்த்து நிற்கிறார்கள்‌ 
இப்படிப்பட்டவர்கள்‌ தேவனுடைய நீதிக்கும்‌, 
சத்தியத்திற்கும்‌ விரோதமாய்‌ 
யுத்தம்பண்ணுகிறார்கள்‌. கர்த்தரே நீதியான 
நியாயாதிபதி. அவருடைய நியாயத்தீர்ப்பில்‌ 
நீதியும்‌ சத்தியமும்‌ இருக்கும்‌. கர்த்தர்‌ நீதியை 
விரும்புகிறார்‌. அநீதியை அருவருக்கிறார்‌. 


பிள்னையானாலும்‌ 


நீதி 20:11 


நீதி 20:01. பின்னையானாலும்‌, அதின்‌ 
செய்கை சுத்தமோ செம்மையோ 
என்பது, அதின்‌  நடக்கையினால்‌ 
விலங்கும்‌. 


ஒரு மரத்தை அதின்‌ கனிகளினால்‌. 
அறியலாம்‌. அதுபோலவே ஒரு பிள்ளையின்‌ 
சுபாவத்தை அதன்‌  நடக்கையினால்‌. 
அறிந்துகொள்ளலாம்‌. ஒரு மரம்‌ 
சிறிதாகயிருந்தாலும்‌, அந்த மரத்தின்‌ 
தன்மை எப்படிப்பட்டது 
கனியை வை; 
அறிந்துகொள்ள முடிகிறது. 
சிறுபிள்ளையாகயிருக்கும்‌ 
தன்னுடைய  நடக்கையினால்‌, தன்‌ 
சுபாவத்தை வெளிப்படுத்துகிறான்‌. 
பிள்ளையின்‌ செய்கை சுத்தமோ, 
செம்மையோ என்பது அதன்‌ நடக்கையினால்‌ 
விளங்கும்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பெற்றோர்‌ தங்கள்‌ பிள்ளைகளை 
எப்போதுமே கவனித்துப்‌ பார்க்கவேண்டும்‌. 
அவர்களிடத்தில்‌ பாவம்‌ இருக்கிறதா, 
அவர்களுடைய சுபாவத்தில்‌ வேறுபாடுகள்‌ 
இருக்கிறதா, அவர்கள்‌ கர்த்தருக்கு 
விரோதமான காரியங்களில்‌ ஈடுபடுகிறார்களா 
என்பதையெல்லாம்‌ பெற்றோர்‌ கவனித்துப்‌ 
பார்க்கவேண்டும்‌. ள்‌ 
ஆலோசனைகளும்‌, 

தேவைப்பட்டால்‌, 


தீர்மானித்தால்‌, 
ட்டும்‌ 
பதக்க மரத்தில்‌ ஆணிகளை 
அடிக்கும்போது, ற 
எளிதாகயிருக்கும்‌. 
சிறுபிள்ளைகளுக்கு புத்திசொல்லும்போது, 
த்‌ ம்‌ ஆலோசனைகளும்‌ 
சிறுபிள்ளைகளின்‌ மனதில்‌: எளிதாக 
பிரவேசித்து, அதில்‌ தங்கியிருக்கும்‌. 


கேட்கிற 


கண்ணும்‌ 
நீதி 20:12 


காதும்‌, காண்கிற 


நீதி 20:12. கேட்கிற காதும்‌, காண்கிற 
கண்ணும்‌ ஆகிய இவ்விரண்டையும்‌ 
கர்த்தர்‌ உண்டாக்கினார்‌. 


அவர்‌ 
சாயலாக 
மனுஷனுடைய 
சரீரத்தின்‌ எல்லா  அவயவங்களையும்‌ 
கர்த்தரே உண்டாக்கியிருக்கிறார்‌. கேட்கிற 
காதுகளையும்‌, காண்கிற கண்களையும்‌ 
கர்த்தரே உண்டாக்கினார்‌. 


ட்ட 


சர்வசிருஷ்டிகர்‌. 
தம்முடைய 


சிர்த்திருக்கிறார்‌ 


காதை உண்டாக்கினவர்‌ கேளாரோ? 
கண்ணை உருவாக்கினவர்‌ காணாரோ? 
ஜாதிகளை தண்டிக்கிறவர்‌ கடிந்து 
கொள்ளாரோ? மனுஷனுக்கு அறிவைப்‌ 
போதிக்கிறவர்‌ அறியாரோ?” (சங்‌ 94:9,10) 
என்று சங்கீதக்காரர்‌ சொல்லுகிறார்‌. நாம்‌ 
கேட்பதும்‌, காண்பதும்‌ கற்றுக்கொள்வதற்கு 
உதவியாயிருக்கிறது. ஞானத்தைப்‌ பெற்றுக்‌ 
கொள்வதற்கு பிரயோஜனமுள்ளதாயிருக்கிறது. 
நம்முடைய காதுகளையும்‌ கண்களையும்‌, 
தேவனுடைய நன்மைகளைப்‌ பெற்றுக்‌ 
கொள்வதற்கு ஏதுவாக பயன்படுத்தவேண்டும்‌. 





f= THE 
ETT 


நம்முடைய காதுகள்‌ தேவனுடைய 
வார்த்தைகளுக்குச்‌ செவிகொடுக்கவேண்டும்‌. 
நம்முடைய கண்கள்‌ 
சிரஸடபபின்‌.. அழகை 
நம்முடைய காதுகளையும்‌, 
நல்ல முறையில்‌ பயன்படுத்தும்போது, நமக்கு 
கர்த்தரைக்‌ குறித்த க்கும்‌ 
கர்த்தரே நம்முடைய 
கண்களையும்‌ திறக்கிறவர்‌. 
நம்முடைய மனக்கண்களை 
பிரகாசமுள்ளதாக்குகிறவர்‌. அவரே நமக்கு 
தம்மை வெளிப்படுத்துகிறவர்‌. தேவனுடைய 
வெளிப்பாடுகளைப்‌  பெற்றுக்கொள்வதற்கு, 
நம்முடைய கண்களும்‌ காதுகளும்‌ அதிக 
பிரயோஜனமுள்ளவை. 


தூக்கத்தை விரும்பாதே 
நீதி 20:13 


நீதி 20:18. தூக்கத்தை விரும்பாதே, 
விரும்பினால்‌ தரித்திரணாவாம்‌ர 
கண்விழித்திரு, அப்பொழுது 
ஆகாரத்தினால்‌ திருப்தியாவாய்‌. 


நம்முடைய சரீரத்திற்கு ஓய்வு, 
தேவைப்படுகிறது. சரீர ஓய்வுக்காக ஒரு. 
குறிப்பிட்ட நேரம்‌ நாம்‌ தூங்கவேண்டும்‌. 
ஆனால்‌ நாம்‌ தூக்கத்தை விரும்பக்கூடாது. 
ஒரு சிலர்‌ தங்களுடைய தொழில்களையும்‌, 
வேலைகளையும்‌, வியாபாரங்களையும்‌ 
வெறுக்கிறார்கள்‌. இப்படிப்பட்டவர்கள்‌ ஒரு 
வேலையும்‌ செய்யாமல்‌ தூக்கத்தை 
விரும்புகிறார்கள்‌. தூங்குகிறவர்கள்‌ ஒரு 
வேலையையும்‌ ஒழுங்காய்‌ செய்யமாட்டார்கள்‌. 
தூக்கத்தை விரும்புகிறவர்கள்‌ 
தரித்திரராவார்கள்‌. 


தூங்குகிறவர்களுக்கு 
நன்மையும்‌ உண்டாகாது. 
தங்களுக்கு வரும்‌ நல்ல 
வாய்ப்புக்களையெல்லாம்‌ இழந்துபோவார்கள்‌. 
ூக்கத்திலிருந்து கண்விழித்துப்‌ 
பார்க்கும்போதுதான்‌, தாங்கள்‌ இழந்துபோன 


அர. 
அவர்கள்‌ 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கொள்வார்கள்‌. 
வாய்ப்புக்களைப்‌ பயன்படுத்திக்கொள்வார்கள்‌. 
கண்விழித்திருக்கிறவர்கள்‌ ஆகாரத்தினால்‌ 
திருப்தியாவார்கள்‌. தாங்கள்‌ செய்ய 
வேண்டிய வேலைகளில்‌ கவனமாயிருப்பார்கள்‌. 
தூக்கத்தை விரும்பாமல்‌, விழித்திருந்து 
வேலை செய்கிறவர்களை கர்த்தர்‌ 
ஆசீர்வதிப்பார்‌. 


கொள்ளுகிறவன்‌ 
நீதி 20:14 


நீதி ௮0:14. கொள்ளுகிறவன்‌: 
நல்லதல்ல, நல்லதல்ல என்பான்‌; 
போய்விட்டபின்போ மெச்சிக்‌ 
கொள்வான்‌. 


வியாபாரம்‌ 
தங்களுடைய 
குறியாமிருப்பார்கள்‌. அதிகமாய்‌ 
பேசுவார்கள்‌. குறைந்த 
அதிகமான 

பெற்றுக்கொள்‌ எவேண்டும்‌ 
வாங்குகிறவர்களின்‌ விருப்பம்‌. 
விலைக்கு குறைவான 
விற்கவேண்டுமென்பது 

விருப்பம்‌. இவர்களுக்கு பொருளின்‌ மதிப்பு 
தெரிந்திருந்தாலும்‌, அதன்‌ மதிப்பை தங்கள்‌ 
இஷ்டம்போல கூட்டியோ அல்லது குறைத்தோ 
பேசுவார்கள்‌. 


பண்ணுகிறவர்கள்‌ 
லாபத்திலேயே 


பேரம்‌ 
விலையில்‌. 


பொருள்‌ நல்ல 
பொருளாகிருந்தாலும்‌. அதைக்‌ குறைந்த 
விலைக்கு வாங்கவேண்டும்‌ என்பதற்காக, 


பொருளின்‌ மதிப்பை குறைத்து மதிப்பிடுவான்‌. 
அந்தப்‌ பொருளின்‌ விலை மிகவும்‌ அதிகம்‌ 
என்று  சொல்லிக்கொள்வான்‌. மற்ற 
இடங்களில்‌ அந்தப்‌ பொருளை குறைந்த 
விலைக்கு வாங்கலாம்‌ என்றும்‌ சொல்லுவான்‌. 
தன்னுடைய வார்த்தைகளை அதிகமாகப்‌ 
பயன்படுத்தி, ஒரு பொருளின்‌ மதிப்பைக்‌ 
குறைத்து, அதை குறைந்த விலைக்கு 
வாங்க முயற்சிபண்ணுவான்‌. 





ழ்‌ நள 
ஈயா 
நஷ்டப்படமாட்டான்‌. 


விற்கிறவனும்‌ 
தான்‌ விற்கும்‌ பெ கள்‌ அதிக மதிப்புள்ளது 
என்று சாதிப்பான்‌. மற்ற இடங்களைவிட, 
தான்‌ இந்தப்‌ பொருளை இங்கு, குறைந்த 
விலைக்கு விற்பதாகச்‌ சொல்லிக்கொள்வான்‌. 
பொருளின்‌ உண்மையான 
கொள்ளுகிறவனுக்கும்‌ 
விற்கிறவனுக்கும்‌ தெரியும்‌. 
தங்களுக்கு லாயம்‌ உண்டாகப்‌ பேசுகிறார்கள்‌. 
தாங்கள்‌ யதை 
வேண்டுமென்று முயற்சி செய்கிறார்கள்‌. 
இவர்கள்‌ இருவருமே தவறு செய்கிறார்கள்‌. 
கொள்ளுகிறவனும்‌, விற்கிறவனும்‌ 
உண்மையுள்ளவனாயிருக்க வேண்டும்‌. நல்ல 
பொருளை நியாயமான விலையில்‌. 
வாங்கவேண்டும்‌ என்றும்‌, விற்கவேண்டும்‌ 
என்றும்‌ இருவருமே நினைக்கவேண்டும்‌. 


கொள்ளுகிறவன்‌ ஒரு பொருளை 
குறைவாக மதிப்பிட்டு, அதை குறைந்த 
விலையில்‌ வாங்கிவிட்டால்‌ அவனுக்கு மிகுந்த 
சந்தோஷமுண்டாகும்‌. அந்தப்‌ பொருளை 
வாங்கின பின்பு, அது மிகவும்‌ நல்ல பொருள்‌ 
என்று தனக்குள்ளே மெச்சிக்கொள்வான்‌. 
வாங்கும்‌ வரையிலும்‌ "நல்லதல்ல" 
சொன்னவன்‌, வாங்கிய பின்பு, 
என்று சொல்லுவான்‌. 


பொன்னும்‌ 
முத்துக்களும்‌ 
நீதி 20:15 


நீதி 20:15. பொன்னும்‌ மிகுதியான 
முத்துக்களும்‌ உண்டு; அறிவுள்ள 
உதடுகளோ விலையுயர்ந்த இரத்தினம்‌. 


இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ பொன்னும்‌, 
முத்துக்களும்‌ அதிக விலைமதிப்புள்ளவை. 
அறிவுள்ள உதடுகள்‌ அவற்றைவிட அதிக 
விலைமதிப்புள்ளது. அது விலையுயர்ந்த 
இரத்தினம்‌ போன்றது. நம்முடைய 


ஞானத்தையும்‌ ம்‌ 

உதடுகள்‌ தெளிவாகவும்‌, 
வெளிப்படுத்தவேண்டும்‌. 

உதடுகளே அறிவுள்ள உதடுகள்‌. 
விலையுயர்ந்த இரத்தினத்திற்கு ஒப்பானவை. 
இவை பொன்னையும்‌ முத்துக்களையும்விட 
அதிக விலைமதிப்புள்ளவை. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


விலையுயர்ந்த 
தேடிக்கண்டுபிடிக்கவேண்டும்‌. 


இரத்தினத்தை 


இடங்களிலும்‌ சிதறிக்கிடக்காது. 
தாராளமாய்க்‌ கிடைக்காது. விலையுயர்ந்த 
இரத்தினத்தை மிகவும்‌ பிரயாசப்பட்டு 
கண்டுபிடிக்கவேண்டும்‌. நாம்‌ 
ஞானத்தைத்‌ தேடிக்‌ கண்டுபிடிக்கவேண்டும்‌. 
அப்போது நாம்‌ 
கர்த்தருக்குள்‌ ஐசுவரியவான்௧ளாயிருப்போம்‌. 
நற்கிரியைகளைச்‌ செய்கிற 
ஐசுவரியவான்களாயிருப்போம்‌. 


ஸ்திரீகளும்‌ மயிரைப்‌ 
னாலாவது, 
முத்துக்களினாலாவது, 
வஸ்திரத்தினாலாவது 
அலங்கரியாமல்‌, 
வஸ்திரத்தினாலும்‌, 
தெளிந்த 
தேவபக்தியுள்ளவர்களென் று 
க்கொள்ளுகிற ஸ்திரீகளுக்கு 
நற்கிரியைகளினாலும்‌, 
அலங்கரிக்கவேண்டும்‌. 
எல்லாவற்றிலும்‌ அடக்கமுடையவளாயிருந்து, 
அமைதலோடு கற்றுக்கொள்ளக்கடவள்‌” 
ரிதீமோ 2291) 


பின்னுதலி 


பொன்னினாலாவது, 
விலையேறப்பெற்ற 


அத்நியானுக்காகப்‌ 
பிணைப்பட்டவன்‌. 
நீதி 20:16 


நீதி 20:16. அந்தியனுக்காகப்‌ 
பிணைப்பட்டவனுடைய வஸ்திரத்தை 
எடுத்துக்கொள்‌; அந்திய 
ஸ்திரீயினிமித்தம்‌ அவன்‌ கையில்‌ ஈடு 
வாங்கிக்கொள்‌. 


தனக்கு உதவிசெய்யுமாறு 
கேட்கிறவனுக்கெல்லாம்‌ உதலி செய்கிறவன்‌ 
சீக்கிரத்தில்‌ ஒன்றுமில்லாமல்‌ தரித்திரனாய்ப்‌ 
போய்விடுவான்‌. அந்நியனுக்காக 
பிணைக்கப்பட்டவன்‌ தரித்திரனாவான்‌. 
தன்னுடைய சிநேகத்தை காத்துக்கொள்ள 
வேண்டும்‌ என்பதற்காகவும்‌, அந்நியர்கள்‌ 
கஷ்டப்படுகிறார்கள்‌ என்பதற்காகவும்‌, 
நம்முடைய தகுதிக்கு மீறிய காரியங்களை, 
நாம்‌ அவர்களுக்கு செய்ய க்கக்கூடாது. 
அந்நியனுக்காக  பிணைக்கப்பட்டவனுடைய 
வஸ்திரமும்‌ அவனுக்குத்‌ தங்காது. 





i 


நயம்‌ 
INTERNATIOMAL 


ஒய்வு எடுப்பது மனம்‌ மகிழ்ச்சியான 

காரியம்‌. ஒய்வு பாரமானதல்ல. 

சட்டத்தின்‌ பிரகாரம்‌ யாரையும்‌, ஒய்வு 

வேண்டுமென்று 

வேண்டிய 

ஜனங்கள்‌ 

ஓய்வையும்‌, 

ஆராதனையையும்‌ காத்துக்‌ கொள்ள 
வேண்டும்‌. (ஏசா 5833). 


5 ஓய்வநாள்‌ பிரமாணம்‌ இஸ்ரவேலருக்கே 


உரியது. (யாத்‌ 16:29; யாத்‌ 31: 
எசே 20:12). இஸ்ரவேல்‌ தேசத்தில்‌. 
அங்கம்‌ வகிக்க விரும்பும்‌ புறஜாதியார்‌ 
ஒருகை நிபந்தனைகளை நிறைவேற்ற 

வேண்டும்‌. அதன்பின்பு, ஒய்வநாள்‌ 
பிரமாணம்‌ அவர்களுக்கும்‌ பொருந்தும்‌. 
(யாத்‌ 12:49: எண்‌ 156). 


ஒய்வநாளைப்‌ பரிசுத்தமாக ஆசரிக்க 
வேண்டும்‌. (யாத்‌ 16:23; யாத்‌ 20:8; 
யாத்‌ ஏசா 5813; 
எரே 17:21-27). 

ஒய்வுநாளைத்‌ தேவனுக்கென்று. 
ஆசரிக்க வேண்டும்‌. (யாத்‌ 16:25). 


கர்த்தரிடமிருந்து 


இஸ்ரவேலர்‌ புத்திர்‌ ஓய்வுநாளை 

ஆசரிக்க வேண்டும்‌. (யாத்‌ 314) 
ஒய்வுநாளில்‌ யாதொரு வேலையும்‌ 
செய்யக்கூடாது. (யாத்‌ 7 
யாத்‌ 31:15; யாத்‌ 35:3; 


(எண்‌ 15:30-36). 


ய்வுநாளை ஓய்வு எடுக்கும்‌ 

ளயாக ஆசரிக்க வேண்டும்‌ 

(யாத்‌. 35:2 லேவி 16:31; 
லேவி 23:3,32). 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
ஓய்வுநாளை. வேறுபிரித்துப்‌ 
பரிசுத்தப்படுத்தினார்கள்‌. (உபா 5:12). 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


ஓய்வுநாள்‌ பிரமாணமாகக்‌ 
கொடுக்கப்பட்டிருக்கிறது. 
(யாத்‌ 20:8-1; உபா 525), 


இஸ்ரவேலருக்கு 


விடுவிக்கப்பட்டதற்கான 
அடையாளமாகும்‌. (உபா 


ஓய்ந்திருந்ததை இத 

குறிப்பிடாது. தேவனுடைய ஓய்வுநாள்‌ 
மனுஷனுடைய ஓய்வு நாளாகாது. 
தேவன்‌ மனுஷனைச்‌ சிருஷ்டித்த 
மறுநாளில்‌ ஒய்ந்திருந்தார்‌. வாரத்தின்‌ 
ஓய்வுநாளை ஆசரிப்பதற்கு ஆறு 
நாட்கள்‌ வேலை செய்திருக்க 
வேண்டும்‌. ஆனால்‌ ஆதியில்‌ 
மனுஷன்‌ சிருஷ்டிக்கப்பட்டு ஒருநாள்‌ 
மட்டுமே  வேலைெய்திருக்கிறான்‌. 
மறுநாள்‌ தேவனுடைய ஓய்வுநாளாக 
இருக்கிறது. (யாத்‌ 20811) 
எகிப்தின்‌ அடிமைத்தனத்திலிருந்து 
விடுவிக்கப்‌ பட்டதற்காக இஸ்ரவேலர்‌ 
ஓய்வுநாளை ஒர்‌ அடையாளமாக 
ஆசரிக்கிறார்கள்‌. திருச்சபையார்‌ 
இதை ஓர்‌ அடையாளமாக ஆசரிக்க 
வேண்டிய அவசியமில்லை. 
திருச்சபையார்‌ எகிப்தில்‌ 
அடிமையாயிருந்ததில்லை. 


வருஷ  அரசாட்சியிலும்‌, 
பூமியிலும்‌, ஓய்வுநாள்‌ 
ஆசரிக்கப்படும்‌. இதனால்‌ மாம்சமான 
யாவரும்‌ தேவனுக்கு முன்பாக 
அவரை ஆராதனை செய்ய 
வருவார்கள்‌. (ஏசா. 66:22-24; 
எசே 44:24: எசே 4517; எசே 46:3]. 
எந்த நான, கா்‌ ஆசரிக்க 
வேண்டுமெ! வேதாகமம்‌ 
தெளிவாக வெளிப்படுத்திக்‌ 
கூறவில்லை. அதுமட்டுமல்ல, பூமியின்‌ 
ஒரு பகுதியில்‌ சனிக்கிழமை மாலை 
என்பது பூமியின்‌ மறுககுதியில்‌ 
வெள்ளிக்‌ கிழமை காலையாகவோ, 
காலையாகவோ 
உலகம்‌ 
தேவனை 

ஆராதிப்பதற்குக்‌ கூடிவருவார்கள்‌. 





f= FTE 
TT 


கடன்கொடுக்கிறவர்கள்‌ 
எச்சரிக்கையாயிருக்கவேண்டும்‌. 

தாங்கள்‌ பட்ட கடனை திருப்பிச்‌ செலுத்த 
முடியாது. தகுந்த  ஆதாரத்தைப்‌ 
பெற்றுக்கொண்டுதான்‌ இவர்களுக்கு 
உதவிசெய்ய வேண்டும்‌. நாம்‌ கொடுக்கிற 
கடனுக்கு தகுந்த ஈடுகளைப்‌. 
பெற்றுக்கொண்டுதான்‌ அவர்களுக்கு உதவி 
செய்ய முன்வரவேண்டும்‌. அந்நியனுக்காக 
பிணைக்கப்பட்டவனைப்போல, நாமும்‌ 
புத்திமீனமாய்‌ நடந்தால்‌, நமக்கும்‌ 
நஷ்டமுண்டாகும்‌. நம்முடைய 
புத்திமீனத்தினால்‌, நம்மோடு சேர்ந்து. 
நம்முடைய குடும்பத்தாரும்‌ கஷ்டப்படுவார்கள்‌. 


வஞ்சனையினால்‌ 
போஜனம்‌ 
நீதி 2017 


வந்த 


நீதி 20:07. 
போஜனம்‌ 
இன்பமாயிருக்கும்‌; 

அவனுடைய வாய்‌ பருக்கைக்‌ கற்களால்‌: 
நிரப்பப்படும்‌. 


வஞ்சனையினால்‌ வத்த 


பாவத்தினால்‌ வருகிற சந்தோஷமும்‌, 
ஆதாயமும்‌ நிலைத்திருக்காது. அது 
வஞ்சனையின்‌ போஜனம்‌. பிறர்‌ பொருளை 
அபகரித்து சேகரித்த ஐசுவரியம்‌ 
நிலைக்காது. வஞ்சனையினால்‌ வந்த 
போஜனம்‌, 
'தடைபண்ணப்பட்ட 
அது பார்வைக்கு அழகாகத்தான்‌ இருக்கும்‌. 
அழகு இருக்கும்‌ இடத்தில்‌ 
ஆபத்து இருக்கும்நாம்‌ 
எச்சரிக்கையாமில்லையென்றால்‌ அது நம்மை 
வஞ்சித்துவிடும்‌. 
நமக்கு போஜனம்‌ 
வாக்குப்பண்ணியிருக்கிறார்‌. 
கர்த்தருடைய போஜனம்‌ வஞ்சனையினால்‌. 
வராது. நம்முடைய கைகளின்‌ 
பிரயாசத்தினாலும்‌, கடின உழைப்பாலும்‌: 
நமக்கு போஜனம்‌ கிடைக்கும்‌. 
வஞ்சனையினால்‌ வந்த போஜனம்‌, 
மனுஷனுக்கு சிறிதுகாலம்‌ இன்பமாயிருக்கும்‌. 
அதன்பின்பு அந்த போஜனம்‌ அவனுக்கு 
கசப்பாயிருக்கும்‌. 


கர்த்தர்‌ 
கொடுப்பதாக 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


000181 
மிள 
அவனுடைய வாம்‌. 
கற்களால்‌ நிரப்பப்படும்‌. 
தேசங்களில்‌ 
தண்டிக்கும்போது, 


பருக்கை 
ஒரு சில 
குற்றவாளிகளைத்‌ 
அவர்களுடைய 

க்‌ கலந்து, 


அவர்கள்‌ 

கடிக்கவேண்டும்‌. 
பருக்கை கற்களால்‌ நிரப்பப்பட்ட போஜனம்‌ 
இன்பமாயிராது. 


ஆலோசனை 
தீதி 20:18 


நீதி 20-18. ஆலோசனையினால்‌. 
எண்ணங்கள்‌ ஸ்திரப்படும்‌; 


நல்யோசனை செய்து யுத்தம்பண்ணு. 


நமக்கு தேவனுடைய ஆலோசனைகள்‌ 
நாம்‌ கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
அமர்ந்திருந்து தேவனுடைய 
ஆலோசனைகளைப்‌ பெற்றுக்கொள்ள 
வேண்டும்‌. அவசரப்பட்டு செய்யப்படுகிற 
எந்த காரியமும்‌ வாய்க்காது. ஒவ்வொரு 
காரியத்தையும்‌ நிதானமாகவும்‌, 
பொறுமையாகவும்‌, யோசித்துச்‌ செய்யக்‌ 
கற்றுக்கொள்ள வேண்டும்‌. 
ஆலோசனையினால்‌ எண்ணங்கள்‌ 


ஸ்ற்டம்‌ 


யுத்தம்பண்ணுவதற்கு ஞானம்‌ தேவை. 
யுத்தத்தைக்‌ குறித்து மிகுந்த கவனமாயும்‌ 
எச்சரிப்பாயும்‌ இருக்கவேண்டும்‌. 
நல்யோசனை செய்து யுத்தப்பண்ணுவது 
நல்லது. யுத்தம்பண்ண வேண்டுமா அல்லது 
தலிர்த்துவிடவேண்டுமா 

நாம்‌ யோசனை 
யுத்தம்பண்ணா 


யுத்தத்தை ல்‌ 
என்பதைக்‌ குறித்து 
பண்ணவேண்டும்‌. 
வேண்டுமென்று தீர்மானம்பண்ணினால்‌, 
அதை எப்போது ஆரம்பிக்கவேண்டும்‌. 
என்றும்‌. அதை எப்படி நடத்தவேண்டும்‌. 
என்றும்‌ யோசித்து முடிவுபண்ண வேண்டும்‌. 
யுத்தம்பண்‌ ணுவதற்கு தைரியம்‌ 
தேவைப்படுவதுபோல, நல்யோசனையும்‌, 
நிர்வாகத்திறமையும்‌ தேவைப்படுகிறது. 
யோசனையில்லாமல்‌ ஜெயமில்லை. 





ழ்‌ ளான 
யாய 


தூற்றிக்கொண்டு திரிகிறவன்‌ 
நீதி 20:19 


நீதி 20:19. தூற்றிக்கொண்டு. 
திரிகிறவன்‌' இரகசியங்களை 
வெளிப்படுத்துவான்‌; ஆதலால்‌ தண்‌: 
உதடுகவினால்‌ அலப்புகிறவனோடே 
கலவாதே. 
தூற்றிக்கொண்டு 
வாழ்க்கையில்‌ 


திரிகிறவனுடைய 
கொள்கையும்‌ இருக்காது. 
குறிக்கோளும்‌ இருக்காது. 
அவன்‌ செல்லுமிடங்களிலெல்லாம்‌. 
மற்றவர்களைப்பற்றி அவதூறு பேசுவான்‌ 
தன்‌ உதடுகளால்‌ அலப்புகிற வார்த்தைகளைப்‌ 
பேசுவான்‌. மனுஷருடைய மனதிலே 
பொறமையின்‌ விதையை தூவுவான்‌. 
கோள்சொல்லுகிறவன்‌. எல்லோரைப்‌ 
பற்றியும்‌ அவதூறு பேசுவான்‌. 
தூற்றிக்கொண்டு திரிகிறவன்‌ 
இரகசியங்களை வெளிப்படுத்துகிறான்‌. 

ன்‌ பெரியவர்களைப்பற்றியும்‌, 
அவதூறாகப்‌ 


இவன்‌ 
ஊழியக்காரர்களைப்பற்றியும்‌ 
பேசுவான்‌. 


இப்படிப்பட்டவர்களோடு, 
ஐக்கியமாயிருக்கக்கூடாது. 
உதடுகளினால்‌ அலப்புகிறவனோடே 
கலக்குக்கூடாது. அவர்கள்‌ பேசுகிற 
அவதூறு பேச்சுக்களை: நாம்‌ 
செவிகொடுத்துக்‌ கேட்கக்கூடாது. 
இப்படிப்பட்டவர்கள்‌ நம்மைக்‌ குறித்தும்‌ 
அவதூறாகப்‌ பேசுவார்கள்‌. 


நாம்‌ 


ட்ட 
நாம்‌ 


யோசனைகளையும்‌, ப்‌ 

உண்மை போல ஜோடித்து பேசுவான்‌. இவன்‌ 
ஒரு மாய்மாலக்காரன்‌. இவனோடு 
சிநேகமாகவும்‌, ஐக்கியமாகவும்‌ 
இருப்பதினால்‌ நமக்கு நன்மை உண்டாகாது. 
தீமையே உண்டாகும்‌. 
துர்குணமுள்ளவர்களை 

விலகவேண்டும்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தன்‌. தகப்பனையும்‌ தன்‌ 
தாயையும்‌ தூஷிக்கிறவன்‌ 
நீதி 20:20 


நீதி 2020. தன்‌ தகப்பனையும்‌ தன்‌: 
தாயையும்‌ தூஷிக்கிறவனுடைய தீபம்‌ 
காரிருனில்‌ அணைத்துபோம்‌. 


நம்முடைய தாயையும்‌ தகப்பனையும்‌ 
நாம்‌ கனம்பண்ணவேண்டும்‌. பிள்ளைகள்‌ 
பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து ஜீவிக்கவேண்டும்‌. 
பெற்றோருக்கு கீழ்ப்படியாத பிள்ளைகள்‌ 
பிற்காலத்தில்‌ துன்மார்க்கராய்‌ ஜீலிப்பார்கள்‌. 
இப்படிப்பட்டவர்கள்‌ தங்களுடைய கடமைகளை 
ஒழுங்காய்‌ நிறைவேற்றமாட்டார்கள்‌. 
பிள்ளைகள்‌ பெற்றோருக்குக்‌ கீழ்ப்படியாமல்‌ 
வளர்ந்தால்‌, ஒரு காலத்தில்‌ அவர்கள்‌ 
தங்கள்‌ பெற்றோரைத்‌ தூஷிப்பார்கள்‌. தன்‌ 
தகப்பனையும்‌ தன்‌ தாயையும்‌ தூஷிக்கிறவன்‌ 
கர்த்தருக்கு விரோதமாகவும்‌, அவருடைய 
பிரமாணத்திற்கு விரோதமாகவும்‌ தீங்கு 
செய்கிறான்‌. 


“உன்‌ தேவனாகிய கர்த்தர்‌ உனக்குக்‌ 
கொடுக்கிற தேசத்திலே உன்‌ நாட்கள்‌ 
நீடித்திருப்பதற்கு, உன்‌ தகப்பனையும்‌ உன்‌ 
தாயையும்‌ கனம்பண்‌ ணுவாயாக" (யாத்‌ 2012) 
“தன்‌ தகப்பனையாவது தன்‌ தாயையாவது 
சபிக்கிறவன்‌ "நிச்சயமாய்க்‌ 
கொலைசெய்யப்படக்கடவன்‌" (யாத்‌ 21:17). 


“உன்‌ தகப்பனையும்‌ உன்‌ தாயையும்‌ 
என்றும்‌: 
தாயையாவது 
கொல்லப்படவேண்டும்‌ 
கற்பித்திருக்கிறாரே" 
(மத்‌ 15:4). 


தன்‌ தகப்பனையும்‌, தன்‌ தாயையும்‌ 
தூஷிக்கிறவன்மீது தேவனுடைய கோபமும்‌: 
சாபமும்‌ வரும்‌. இவனுடைய தீபம்‌ காரிருளில்‌ 
அணைந்துபோகும்‌. பெற்றோரை 
மதிக்காதவன்‌ எவ்வளவுதான்‌. 
ஐசுவரியவானாகவும்‌, சரீர 
பெலமுள்ளவனாகவும்‌ இருந்தாலும்‌, அவன்‌ 
சீக்கிரத்தில்‌ அழிந்துபோவான்‌. அவனுடைய 
மேன்மையெல்லாம்‌ மண்ணாகிப்போகும்‌. 





ழ்‌ நள 
யாய 


துமிதமாகக்‌ கிடைத்த ௬தந்தரம்‌ 
நீதி 20:21 


நீதி 20:21. ஆரம்பத்திலே துரிதமாகக்‌: 
கிடைத்த சுதந்தரம்‌. முடிவிலே. 
ஆசீர்வாதம்‌ பெறாது. 


ஒரு. சிலர்‌ சீக்கிரத்தில்‌ 
ஐசுவரியவான்‌௧ளாகவேண்டும்‌ என்று 
ஆசைப்பட்டு, எதை வேண்டுமானாலும்‌ 
செய்யத்‌ துணிகிறார்கள்‌. அப்படிப்பட்டவர்கள்‌ 
தங்களுடைய சொந்த தகப்பன்மாரையே 
வஞ்சித்து. குடும்பத்தின்‌ ஆஸ்தியை 
அபகரித்துக்கொள்கிறார்கள்‌. பிறரை 
ஏமாற்றுகிறவர்களுக்கு ஏமாற்றமுண்டாகும்‌. 
பிறரை வஞ்சிக்கிறவர்கள்‌ 
வஞ்சிக்கப்படுவார்கள்‌. 


ஆரம்பத்தில்‌ சுதந்தரம்‌. 
கிடைத்தாலும்‌, அந்த 
அனுபலிக்கும்‌ ட ஆப்‌ 
ஏமாற்றுக்காரர்களுக்குக்‌ 
தவழியில்‌ சம்பாதிக்கிற 
ஆசிர்வாதம்‌ 


துரிதமாகக்‌ 
சுதந்தரத்தை 
சிலாக்கியம்‌ 


கிடைக்காது. 
ஆஸ்தியில்‌ 
தங்கியிராது. 
வஞ்சித்து திடீரென்று 
ஜசுவரியவான்௧ளானவர்கள்‌, திடீரென்று 
அழிந்துபோவார்கள்‌. சீக்கிரத்தில்‌ பழுத்த 
பழம்‌, சீக்கிரத்தில்‌ ப்போகும்‌. 
உண்மையாகவும்‌, நேர்மையாகவும்‌ 
சம்பாதிப்பதே தங்கியிருக்கும்‌. 
ஆசீர்வாதமே மெய்யான 


தீமைக்குச்‌ சரிக்கட்டுவேன்‌ 
நீதி 20:22. 


நீதி 20:22. தீமைக்குச்‌ சரிக்கட்டுவேன்‌ 
என்று சொல்லாதே; கர்த்தருக்குக்‌. 
காத்திரு, அவர்‌ உன்னை இரட்சிப்பார்‌. 


பழிவாங்குதல்‌ கர்த்தருக்குரியது. 
நமக்கு விரோதமாக தீங்கு செய்தவர்களுக்கு 
செய்யவேண்டும்‌. நம்மை 

நாம்‌ ஆசீர்வதிக்க 

தீமைக்கு சரிக்கட்டுவேன்‌” 

நாம்‌ சொல்லக்கூடாது. பிறரை 

என்னும்‌ ஆசை 

இருக்கக்கூடாது. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நாம்‌ எந்தக்‌ காரியத்தை செய்தாலும்‌, அந்தக்‌ 
காரியத்தில்‌ தேவனுடைய உதவியும்‌ 
ஒத்தாசையும்‌ நமக்கு கிடைக்கவேண்டும்‌. 
ஒரு காரியத்தை செய்யும்போது அந்தக்‌ 
காரியத்தில்‌ தேவனுடைய உதவி நமக்கு 
கிடைக்காது என்று தீர்மானமாகத்‌ 
தெரியுமென்றால்‌, அந்தக்‌ காரியத்தை 
செய்வதற்கு முயற்சி பண்ணக்கூடாது. 

நமக்கு செய்தவர்களுக்கு 
விரோதமாக நாம்‌ தீமை செய்வது 
கர்த்தருடைய சித்தமல்ல. பழிவாங்குவதற்கு 
கர்த்தர்‌ நமக்கு ஒருபோதும்‌ 
நம்முடைய வழக்குகள்‌ 
அதை கர்த்தருடைய 
ஒப்புக்கொடுக்கவேண்டும்‌. 
கர்த்தர்‌ நம்முடைய நியாயங்களை 
அறிந்திருக்கிறார்‌. நம்முடைய பாரங்களை 
நாம்‌ கர்த்தருடைய சமுகத்தில்‌ இறக்கி 
வைக்கவேண்டும்‌. கர்த்தருக்கு 
காத்திருக்கவேண்டும்‌. கர்த்தர்‌ தமக்கு 
சித்தமான காரியத்தை, தமக்கு சித்தமான 
வேளையில்‌ நிறைவேற்றுவார்‌. 


கர்த்தர்‌ நம்மை இரட்சிப்பார்‌. நமக்கு 
விரோதமாய்‌ தீங்கு நினைக்கிறவர்களின்‌ 
பொல்லாப்புகளிலிருந்து கர்த்தர்‌ நம்மைப்‌ 
பாதுகாப்பார்‌. கர்த்தருடைய பாதுகாப்பே 
மெய்யான பாதுகாப்பு. கர்த்தரே நமக்காக 
யுத்தம்பண்ணுகிறவர்‌. தாம்‌ செய்ய 
வேண்டுமென்று கர்த்தர்‌ தீர்மானித்திருக்கிற 
காரியத்தை, நாம்‌ செய்வதற்கு 
பிரியப்படக்கூடாது. கர்த்தர்‌ தம்முடைய 
காரியத்தை நிறைவேற்றுவார்‌. நாமோ 
நம்முடைய காரியங்களை 
நிறைவேற்றவேண்டும்‌. கர்த்தருக்கு 
காத்திருக்கவேண்டும்‌ என்பதே நமக்குக்‌ 
கொடுக்கப்பட்டிருக்கும்‌. பிரமாணம்‌. 
கர்த்தருடைய பிரமாணத்திற்கு கீழ்ப்படிவதே. 
நமக்கு ஆசீர்வாதம்‌. 


உதவிசெய்யமாட்டார்‌. 
எதுவாகயிருந்தாலும்‌, 
சமுகத்தில்‌ 


வெவ்வேறான நிறைகற்கள்‌ 
நீதி 20:23 


நீதி 20:28. வெவ்வேறான நிறைகற்கன்‌ 
கர்த்தருக்கு. அருவருப்பானவைகள்‌; 
கன்னத்தராக நல்லதல்ல. 





ழ்‌ நள 
யாய 


வெவ்வேறான. நிறைகல்லும்‌, 
வெவ்வேறான மரக்காலும்‌ கர்த்தருக்கு 
அருவருப்பானவைகள்‌ (நீதி 20:10). 
சத்தியம்‌ 
'சொல்லப்பட்டிருக்கிறது. இதோடு சேர்ந்து. 
கள்ளத்தராசு நல்லதல்ல என்னும்‌ 
கொடுக்கப்பட்டிருக்கிறது. 
'நிறைகற்களைப்போல, 
கள்ளத்தராசம்‌ கர்த்தருக்கு அருவருப்பானது. 
கள்ளத்தராசை பயன்படுத்தினால்‌ தனக்கு 
லாபம்‌ கிடைக்குமென்று மதிகேடன்‌: 
நினைக்கிறான்‌. 


பிறருக்கு அநியாயம்‌ செய்வதினால்‌, 
மனுஷனுக்கு ஒரு நன்மையும்‌ உண்டாகாது. 
அநியாயமாய்‌ சம்பாதித்த 
நிலைத்திருக்காது. 

பயன்படுத்துகிறவனுக்கு 


சுத்தமிருக்கவேண்டும்‌. 


மனுஷருடைய நடைகள்‌ 
நீதி 20:24 


தீதி 20:24. கர்த்தராலே மனுஷருடைய 
நடைகள்‌ வாய்க்கும்‌; ஆகையால்‌ 
மனுஷன்‌ தன்‌. வழியை 
அறித்துகொள்வதெப்படி? 


நாம்‌ 
ஜீவிக்கவேண்டும்‌. 
சுயமுயற்சியின்மீதும்‌, 
சுயபராமக்கிரமத்தின்மீதும்‌ 
வைக்கக்கூடாது. தேவனுடைய 
பராமரிப்பே நமக்குப்‌ 
நம்முடைய ஒவ்வொரு நாள்‌ ஜீவியமும்‌ 
தேவனையே சார்ந்திருக்கிறது. நாம்‌ நிற்பதும்‌, 
நிர்மூலமாகாதிருப்பதும்‌ தேவனுடைய 
குத்தக்கிருபை. கர்த்தராலே மனுஷருடைய 
நடைகள்‌ வாய்க்கும்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ல்‌ 
அப்படித்தான்‌ 


கர்த்தர்‌ 
சரு்தத்திரக்கிளாரோட 
நம்மால்‌ இருக்க முடியும்‌. நம்முடைய 
சுயமுயற்சி பிரயோஜனமற்றது. நம்முடைய 
வருங்காலங்கள்‌ நமக்கு மறைவாயிருக்கிறது. 
வருங்காலத்தில்‌ என்னென்ன காரியங்கள்‌ 
நடைபெறும்‌ என்பதும்‌ நமக்குத்‌ தெரியாது. 
மனுஷனால்‌ தன்னுடைய 
அறிந்துகொள்ள முடியாது. 
நன்மையானது என்பதுகூட 
தெரியாது. நம்முடைய 
எந்தக்‌ காரியத்தையும்‌. 
நம்முடைய வழிகளை கர்த்தருக்கு 
ஒப்புக்கொடுக்கவேண்டும்‌. கர்த்தர்‌ நம்மை 
கரம்பிடித்து வழிநடத்திச்‌ செல்வார்‌. நாம்‌. 
அடிச்சவடுகளைப்‌ 
இதுவே நமக்கு 
பாதுகாப்பானது. இதுவே நமக்கு நல்லது. 


செய்யக்கூடாது. 


மனுஷனுக்குக்‌ கண்ணி 
நீதி 20:25 


நீதி ௮0:25. பரிசுத்தமானதை: 


விழுங்குகிறதும்‌, பொருத்தனை 
செய்தயின்பு. யோசிக்கிறதும்‌, 


மனுஷனுக்குக்‌ கண்ணியாயிருக்கும்‌. 


கர்த்தருக்கு 
பொருத்தனை செய்ததை, 
சமுகத்தில்‌ 


பரிசுத்தமானது என்று, 
கர்த்தருடைய 
சமர்பித்துலிடவேண்டும்‌ 
பரிசுத்தமானதை நம்முடைய 
உபயோகத்திற்குப்‌ 
பரிசுத்தமானதை 
சாபமாயிருக்கும்‌. 


கர்த்தருக்கு 
சொந்த 
பயன்படுத்தக்கூடாது. 
விழுங்குகிறது நமக்கு 
தேவனுக்காக ஒரு காரியத்தை 
பொருத்தனை பண்ணும்போது, அந்தக்‌ 
காரியத்தை தேவனிடத்தில்‌ 
ஒப்புக்கொடுத்துவிடவேண்டும்‌. தேவனுடைய 
ஊழியத்திற்காக மாத்திரமே அதைப்‌ 
பயன்படுத்தவேண்டும்‌. அதை நம்முடைய 
சுயபிரயோஜனத்திற்குப்‌ பயன்படுத்தக்கூடாது. 





ழ்‌ ளான 
யாய 


ஆவிக்குரிய காரியங்களில்‌ நாம்‌ 
அவசரப்படக்கூடாது. நம்முடைய ஜெபமும்‌, 
நம்முடைய பிரசங்கமும்‌ 
உறுதியுள்ளதாகயிருக்க. வேண்டும்‌. 
அவசரமான ஜெபம்‌, அவசரமான பிரசங்கம்‌ 
என்று எதுவுமே தேவையில்லை. 
எல்லாவற்றையும்‌ நிதானமாகச்‌ 
செய்யவேண்டும்‌. பொறுமையாய்‌ 
ஜெபம்பண்ணவேண்டும்‌. பொருத்தனை 
செய்த பின்பு யோசிப்பது நமக்கு நல்லதல்ல. 

மனுஷனுக்கு 


விடுதலைபெறலாம்‌ என்று ரிக்க சத 
பொருத்தனையை நிறைவேற்றாமலிருப்பதும்‌, 
பொருத்தனையை. மீறுவதும்‌ பாவம்‌ 
பொருத்தனை பண்ணும்‌ முன்பாக நன்றாய்‌ 
யோசிக்கவேண்டும்‌. எல்லா காரியங்களையும்‌ 
சிந்தித்துப்‌ பார்க்கவேண்டும்‌. அவசரப்பட்டு 
பொருத்தனை செய்துவிட்டு, அதன்பின்பு 
பொருத்தனையிலிருந்து பின்வாங்குவது. 
நமக்கு சாபமாயிருக்கும்‌ 


ஞானமுன்ன ராஜா 
நீதி 20:26 


நீதி 0:28. ஞானமுன்ன ராஜா 
துன்மார்க்கரைச்‌ சிதறடித்து, அவர்கள்‌ 
மேல்‌ உருளையை உருட்டுவான்‌.. 


ஞானமுள்ள ராஜா துன்மார்க்கரை: 
'சிதறடிப்பார்‌. துன்மார்க்கன்‌ தன்னுடைய 
தேசத்திற்கு, 'துரோகம்பண்ணுவான்‌. 
தீயசகவாசம்‌ வைத்திருப்பான்‌. தீயோரோடு 
சேர்ந்துகொண்டு மனுஷருக்கு தீங்கு 
செய்வான்‌. துன்மார்க்கனை தண்டிக்காமல்‌ 
விட்டுவிட்டால்‌, அவன்‌ திருந்தமாட்டான்‌. 


சட்டதிட்டங்களை அவனுக்கு விேதய்கப்‌ 
பயன்படுத்தவேண்டும்‌. துன்மார்க்கனுடைய 
பெலத்தையும்‌, தீயதிட்டங்களையும்‌, 
சதிஆலோசனைகளையும்‌ சட்டத்தினால்‌. 
முறியடிக்கவேண்டும்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மனுஷனுடைய ஆவி 
நீதி 20:27 


நீதி ௮0:27. மனுஷனுடைய ஆவி 
கர்த்தர்‌ தத்த தீபமாயிருக்கிறது; அது 
உள்ளத்தில்‌ உன்னவைகனையெல்லாம்‌ 
ஆராய்த்துபார்க்கும்‌. 


மனுஷனுடைய ஆத்துமா தெய்வீக 
தீபமாயிருக்கிறது. இது கர்த்தர்‌ தந்த தீபம்‌. 
மனுஷனுடைய ஆவி கர்த்தர்‌ தந்த 
வெளிச்சம்‌. நம்முடைய மனச்சாட்சி கர்த்தர்‌ 
நமக்குக்‌ கொடுத்திருக்கிற கிருபை 
நம்முடைய ஆத்துமாவோடு, நம்முடைய 
மனச்சாட்சி, தேவனுடைய சார்பாக பேசுகிறது. 
தேவனுடைய விருப்பத்தையும்‌, சித்தத்தையும்‌, 
திட்டத்தையும்‌ நமக்கு அறிவிக்கிறது. 
நம்மிடத்திலுள்ள தீபத்தை 
ஏற்றுகிறார்‌. அவர்‌ அதை 
ஏற்றுகிறார்‌ 
அவனுடைய 
உள்ளவைகளையெல்லாம்‌. 
பார்க்கிறது. நம்முடைய 
நம்மைப்பற்றி அறிந்துகொள்வதற்கு 
உதவிபுரிகிறது. 


மனுஷனுடைய ஆல்‌ அவனுடைய 
மனச்சாட்சி செய்கிறது. 
றி ல்‌ 
எண்‌ தால அனற அறிவன்‌? 
அப்படிப்போல, தேவனுடைய ஆவியேயன்றி, 
ஒருவனும்‌ தேவனுக்குரியவைகளை 
அறியமாட்டான்‌" கொரி 2:11) என்று 
அப்போஸ்தலர்‌ பவுல்‌ சொல்லுகிறார்‌. 


நம்மிடத்தில்‌ நல்ல: 
இருக்கும்போது, நம்முடைய மனச்சாட்சி 
அதை வரவேற்கிறது. அதைப்‌ போற்றிப்‌ 
புகழுகிறது. நம்மிடத்தில்‌ தீயசுபாவங்கள்‌ 
இருக்கும்போது. நம்முடைய மனச்சாட்சி 
நம்மைக்‌ கண்டித்து உணர்த்துகி 
நம்முடைய இருதய 
'யோசனைகளையெல்லாம்‌. மனச்சாட்சி 
ஆராய்ந்து பார்க்கிறது. 


சுபாவங்கள்‌ 





ழ்‌ யன 
யாய 


தயையும்‌ சத்தியமும்‌ 
நீதி 20:28 


தீதி 20:28. தயையும்‌ சத்தியமும்‌ 
ராஜாவைக்‌ காக்கும்‌; தயையினாலே 
சிங்காசனத்தை 


தன்‌ 
'திற்கப்பண்ணுவான்‌.. 


நல்ல ராஜா தன்னுடைய வார்த்தையில்‌ 
உண்மையுள்‌ எவராயிருக்கவேண்டும்‌. 


துணை 
தன்னுடைய ஜனங்களை 
தயவோடு விசாரிக்கவேண்டும்‌. ராஜா 
தன்னுடைய அதிகாரத்தைத்‌ துஷ்பிரயோகம்‌: 
பண்ணக்கூடாது. கொடுங்கோல்‌ ஆட்சியை 
ஜனங்கள்‌ விரும்பமாட்டார்கள்‌. கர்த்தரும்‌ 
அப்படிப்பட்ட ஆட்சியை விரும்புவதில்லை 
ராஜா... தன்னுடைய தயையினால்‌, தன்‌ 
சிங்காசனத்தை நநகப்பன்ணுவர்‌ 
தயையுள்ள 
நேசிப்பார்கள்‌ 
அவருக்குப்‌ 
ராஜாவின்‌ 
செயல்பாடுகளுக்கும்‌ 
ஒத்துழைப்புக்‌ கொடுப்பார்கள்‌. 


ராதாவை 
ராஜா தயவுள்ளவராவிுப்பது 
பாதுகாப்பைக்‌ கொடுக்கும்‌. 
திட்டங்களுக்கும்‌ 
ஜனங்கள்‌ 


வாலிபரின்‌ அலங்காரம்‌ 
நீதி 20:29 


நீதி 


அவர்கள்‌. 
முதிர்வயதானவர்களின்‌ 
அவர்கள்‌ நரை. 


0:29, வாலிபரின்‌ அலங்காரம்‌. 
பராக்கிரமம்‌; 
மகிமை 


வாலிபவயதும்‌, திரவத்‌ கர்த்தர்‌ 
நமக்குக்‌ கிருபை 
இல்விரண்டு  ஸதகவிதும்‌, 
அவற்றிற்குரிய ஆசீர்வாதங்களுள்ளது. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


வாலிபரும்‌ முதிர்வயதானவர்களும்‌ 
ஒருவருக்கொருவர்‌ பொறாமைப்பட வேண்டிய 
அவசியமில்லை. வாலிபரிடத்தில்‌ சரீர பலம்‌ 
அவர்கள்‌ கடினமான 
அதிக சிரமமில்லாமல்‌ 
செய்து முடிப்பார்கள்‌. எல்வளவு பிரச்சனைகள்‌ 
வந்தாலும்‌ அதை எதிர்த்து நிற்பார்கள்‌. 
தடைகளை முறிப்பார்கள்‌. வாலிபரின்‌: 
அலங்காரம்‌ அவர்கள்‌ பராமக்கிரமம்‌. 


முதிர்வயதானவர்கள்‌ தங்கள்‌ 
மரணத்தை சந்திக்க 
ஆயத்தமாயிருக்கிறார்கள்‌. இவர்கள்‌ தங்கள்‌ 
கல்லறைக்கு... அருகாமையிலிருக்கிறார்கள்‌. 


(இபவமும்‌ 

ஏராளமாயிருக்கும்‌. 

நல்ல ஆலோசனைகளைச்‌ 

வாலிபர்களிடத்திலிருப்பது 

ளித்த சரீர பெலமிருக்காது. 

ஆனால்‌ இவர்களிடத்தில்‌ ஞானமுள்ள 

ஆலோசனைகள்‌ தாராளமாயிருக்கும்‌. 

முதிர்வயதானவர்களின்‌ மகிமை அவர்கள்‌ 
நரை. 


வாலிபரும்‌! (வயதானவர்களின்‌ 

ஆண்கள்‌ தெல்‌! "முதியோருக்கு 
வாலிபரின்‌ சரீர பலமும்‌, பராக்கிரமமும்‌ 
தேவை. வாலிபரும்‌, முதிர்வயதானோரும்‌ 
ஒருவருக்கொருவர்‌ ற்‌ ய்‌ 
ஜீவிக்கவேண்டும்‌. கர்த்தர்‌ 
பிரிவினரையும்‌ ஆசீர்வதித்திருக்கிறார்‌. 
முதிர்வயதானவர்கள்‌, ங்கள்‌ 
அந்தியகாலத்தில்‌ 
வருத்தப்படக்கூடாது. 

சரீர 

தயக்கமில்லாமல்‌ கேட்டுப்‌ 
பெற்றுக்கொள்ள வேண்டும்‌. வாலிபர்களும்‌ 
தங்களுக்கு முதியோரின்‌ ஆலோசனைகள்‌ 
தேவையில்லை என்று ஆணவமாயிருக்கக்‌ 
கூடாது. முதிர்வயதானவர்களிடம்‌ போய்‌, 
அவர்கள்‌ சொல்லுகிற ஆலோசனைகளையும்‌ 
புத்திமதிகளையும்‌ கேட்டுப்‌ பெற்றுக்கொள்ள 
வேண்டும்‌. 





i மயா நீதிமொழிக 
ராரா 


காயத்தின்‌ தழும்புகள்‌ 
நீதி 20:30 


நீதி 20:30. காயத்தின்‌ தழும்புகளும்‌, 
உள்ளத்தில்‌ உறைக்கும்‌ அடிகளும்‌, 
பொல்லாதவனை அழுக்கறத்‌ 
துடைக்கும்‌. 

ஒரு. சிலரை 
வார்த்தைகளினால்‌ சிட்சித்தால்‌ 
மனந்திரும்பமாட்டார்கள்‌. 
வார்த்தைகள்‌ அவர்களுக்கு உறைக்காது. 
அப்படிப்பட்டவர்கள்மீது, கடினமான 
வார்த்கைளைப்‌ பயன்படுத்தவேண்டும்‌. ஒரு 
சில குற்றவாளிகளுக்கு இலேசான 
தண்டனை கொடுத்தால்‌ 
மனந்திருந்தமாட்டார்கள்‌ மறுபடியும்‌ 
மறுபடியும்‌ தப்பு செய்வார்கள்‌. 
இப்படிப்பட்டவர்களை கடினமாய்த்‌ 
தண்டிக்கவேண்டும்‌. இவர்களைத்‌ தண்டித்து 


மென்மையான 
அவர்கள்‌ 
மென்மையான 


PROVERBS - COMMENTARY 


- விரிவுரை QOODNENS 


PUBLISHERS 


இவர்களுடைய சரீரத்தில்‌ காயங்களை 
உண்டுபண்ணவேண்டும்‌. இவர்களுடைய 
உள்ளத்தில்‌ உறைக்கும்படிக்கு, கடினமான 
வார்த்தைகளை புத்திமதிகளாகச்‌ 
சொல்லவேண்டும்‌. காயத்தின்‌ தழும்புகளும்‌, 
உள்ளத்தில்‌ உறைக்கும்‌ அடிகளும்‌, 
பொல்லாதவனை அழுக்கற துடைக்கும்‌. 


குற்றவாளியை கடினமாய்த்‌ 
தண்டிக்கும்போது, அவனுக்கு சரீர வேதனை 
உண்டாகும்‌. ஆனாலும்‌, அநேகருக்கு அதிக 
நன்மை உண்டாகும்‌. குற்றவாளிக்கு சரீர 
வேதனையிருக்கும்‌. அவனுடைய சரீரத்தில்‌ 
காயங்களும்‌ உண்டாகும்‌. அவனுடைய 
காயத்தை மருந்து போட்டு ஆற்றிவிடலாம்‌. 
காயத்தின்‌ தழும்புகள்‌: 

உள்ளத்தில்‌ பேசும்‌. 
மனந்திரும்புவதற்கு அவை 
குற்றவாளியின்‌ 

காயமுண்டானாலும்‌, 

இருநயத்திலுள்ள அழுக்கு சுத்தமாகும்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


ராஜாவின்‌ இருதயம்‌ 
நீதி 21:1 


நீதி ஐ; ராஜாவின்‌ இருதயம்‌ 
கர்த்தரின்‌ கையில்‌ தீர்க்கால்கனைப்‌ 
போலிருக்கிறது; அதைத்‌ தமது 
சித்தத்தின்படி அவர்‌ திருப்புகிறார்‌. 


மனுஷரின்‌ இருதயங்கள்‌ கர்த்தருடைய 
கையிலிருக்கிறது. னன்‌ மனதை 
கர்த்தால்‌ தம்முடைய இஞ்டத்தின்‌ 
பிரகாரமாக மாற்ற முடம்‌... கர்த்தகுக்கு 
சித்தமான வாய்க்கும்‌. 
கள்வன்‌ ததன்‌. நீர்க்காலல்களைத்‌. 
திருப்புவதுபோல, கர்த்தர்‌ மனுஷரின்‌ 
யோசனைகளைத்‌ திருப்புகிறார்‌. நீர்க்கால்கள்‌ 
ல்‌ ஓடும்போது. விவசாயி 

_ திருப்பி, தனக்கு. 

தண்ணீரைப்‌ 


பிரகாரமாக 
விருப்பத்தின்‌ 
செய்கிறான்‌. 
எதுவாகமிருந்தாலும்‌, 
வாய்க்கும்‌. 
நிறைவேறும்‌ 
நினைத்திருக்கிற 
மனுஷருக்கு சுயாதீன சித்தம்‌ இருந்தாலும்‌, 
அது தேவனுடைய. சித்தத்திற்கு 
கீழ்ப்பட்டுத்தான்‌ கிரியை செய்யும்‌. 

ராஜாவின்‌ இருதயம்‌ கர்த்தரின்‌ 
கையிலிருக்கிறது. அது அவருடைய கையில்‌ 
நீர்க்கால்களைப்‌ போலிருக்கிறது. விவசாயி 
நீர்க்கால்களை தனது சித்தத்தின்படி 
திருப்புவதுபோல, கர்த்தரும்‌ ராஜாவின்‌ 


கிரியை 
சித்தம்‌ 


பிரகாரமான 
மனுஷனுடைய 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


நீதி 21:2 


நீதி 21:2. மனுஷனுடைய வழியெல்லாம்‌ 
அவன்‌ பார்வைக்குக்‌ செம்மையாகத்‌ 
தோன்றும்‌; கர்த்தரோ இருதயங்களை 
திறுத்துப்பார்க்கிறார்‌. 


நம்முடைய வழிகள்‌ நம்முடைய 
பார்வைக்கு செம்மையானதாகவே தெரியும்‌. 
நாமெல்லோருமே நம்மைப்பற்றி சாதகமாக 
நினைத்துக்கொள்வோம்‌. சாதகமாகப்‌ 
பேசுவோம்‌. நம்முடைய மெய்யான சுபாவம்‌ 
எப்படியிருந்தாலும்‌, நம்முடைய பார்வைக்கு 
நாம்‌ நல்லவர்களாகத்தான்‌ இருப்போம்‌. 
மனுஷன்‌ முகத்தைப்‌ பார்க்கிறான்‌. கர்த்தரோ 
மனுஷனுடைய இருதயங்களை ஆராய்ந்து 
பார்க்கிறார்‌. மனுஷனுடைய 
எண்ணங்களையும்‌, கிரியைகளையும்‌ 
நிறுத்துப்‌ பார்க்கிறார்‌. மனுஷனுடைய 
நோக்கங்களையும்‌, குறிக்கோள்களையும்‌ 
ஆராய்ந்து பார்க்கிறார்‌. நம்முடைய வழிகள்‌ 
கர்த்தருடைய பார்வைக்கு 
செம்மையானதாகமிருக்கவேண்டும்‌. அதுவே 
நமக்கு ஆசீர்வாதம்‌. 


பலியிடுவதைப்பார்க்கிலூம்‌ 
நீதி 21:3 


நீதி 219. பலியிடுவதைப்பார்க்கிலும்‌, 
நீதியும்‌ நியாயமும்‌ செய்வதே 
கர்த்தருக்குப்‌ பிரியம்‌. 


பலிகளைச்‌ 
தேவனுக்கு முன்பாக 
ஆகிவிடலாம்‌ என்று 
நினைக்கிறார்கள்‌. இப்படிப்பட்ட 
நினைவுகளினால்‌ அவர்கள்‌ தங்களைத்‌ 
தாங்களே வஞ்சித்துக்கொள்கிறார்கள்‌. நாம்‌ 
பலிசெலுத்துவதினால்‌ நம்முடைய நீதி 
வெளிப்படாது. பலிசெலுத்துவதினால்‌ யாரும்‌ 
நீதிமானாக்கப்படுவதில்லை. நாம்‌ 
விசுவாசத்தினால்‌ மாத்திரமே 
நீதிமானாக்கப்படுகிறோம்‌. 


செலுத்தினால்‌. 
நீதிமான்களாக 


பலர்‌ தப்பிதமாக 





ழ்‌ நள 
யாய 


நம்முடைய ஜீவியம்‌ பரிசுத்தமாயிருக்க 
ட நம்முடைய கிரியைகள்‌ நீதியும்‌. 
ம்‌ உள்ளவைகளாயிருக்கவேண்டும்‌. 


நம்முடைய வார்த்தையிலும்‌ செய்கையிலும்‌ 
நம்முடைய அன்பு வெளிப்படவேண்டும்‌. 
இதுவே தேவனுக்குப்‌ பிரியமானது. நாம்‌ 
தேவனுக்கு. ஏராளமான பலிகளைச்‌ 
செலுத்தினாலும்‌, நம்முடைய ஜீவியத்தில்‌ 
பரிசுத்தமில்லையென்றால்‌, நாம்‌ தேவனுக்கு 
அருவருப்பானவர்களாகவே இருப்போம்‌. 


பலியிடுவதைப்‌ பார்க்கிலும்‌ நீதியும்‌ 
நியாயமும்‌ செய்வதே கர்த்தருக்குப்‌ பிரியம்‌. 
தேவனே பலியின்‌ பிரமாணங்களை 
கொடுத்திருக்கிறார்‌. பலிகளை 
பரிசுத்தத்தோடும்‌, விசுவாசத்தோடும்‌ 
செலுத்தினால்தான்‌..... கர்த்தர்‌ அதை 
அங்கீகரிப்பார்‌. இல்லையென்றால்‌ நம்முடைய 
பலிகள்‌ தேவனுடைய சமுகத்திற்கு முன்பாக 
அங்கீகரிக்கப்படமாட்டாது. 

“உங்கள்‌ பலிகளின்‌ திரள்‌ எனக்கு 
என்னத்துக்கு என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌: 
ஆட்டுக்கடாக்களின்‌ தகனபலிகளும்‌, 
கொழுத்த மிருகங்களின்‌ நிணமும்‌ எனக்கு 
அரோசிகமாயிருக்கிறது: காளைகள்‌, 
ஆட்டுக்குட்டிகள்‌, குடாக்களுடைய 
இரத்தத்தின்மேல்‌ பிரியமில்லை" 
(ஏசா 11) 


எனக்குப்‌ 


தலையிடக்கூடாது. 
கொடுத்திருக்கிற 
உண்மையுள்ளவர்களாயிருக்கவேண்டும்‌. 
சத்தத்திற்குக்‌ 
சர்வாங்க 
பலிகளும்‌ கர்த்தருக்குப்‌ 
பிரியமாயிருக்குமோ?  பலியைப்பார்க்கிலும்‌: 
கீழ்ப்படிதலும்‌, ஆட்டுக்கடாக்களின்‌ 
நிணத்தைப்பார்க்கிலும்‌ செவிகொடுத்தலும்‌ 
உத்தமம்‌" சாமு 15:22). 


“கர்த்தருடைய 
கீழ்ப்படிகிறதைப்பார்க்கிலும்‌, 


தகனங்க 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மேட்டிமையான பார்வை 


நீதி 214 


தீதி 21:4. மேட்டிமையான பார்வையும்‌, 
அகத்தையான மனமுமுன்ன 
துன்மார்க்கர்‌ வெளிச்சம்‌ 
பாவமே. 


போடும்‌ 


துன்மார்க்கனுடைய பார்வை 
மேட்டிமையானதாகயிருக்கும்‌. அவனுடைய 
மனம்‌ அகந்தையுள்ளதாயிருக்கும்‌. 
துன்மார்க்கன்‌ தேவனுக்கு முன்பாகவும்‌, 
மனுஷனுக்கு முன்பாகவும்‌ துணிகரமாய்ப்‌ 
பாவம்‌ செய்கிறான்‌. அவன்‌ தீமையை உழுது, 
தீமையை விதைத்து, தீமையை 
அறுவடைபண்ணுகிறான்‌. ஒன்மார்க்கலுடை௰ 
திட்டங்களெல்லாமே. 

நிரம்பியதாகயிருக்கும்‌ சண்ணனக்களிடத்தி்‌ 
துன்மார்க்கத்தையும்‌ பாவத்தையும்‌ தவிர, 
நீதியையும்‌ பரிசுத்தத்தையும்‌ எதிர்பார்க்க 
முடியாது. துன்மார்க்கன்‌ போடும்‌ வெளிச்சம்‌ 
எல்லாம்‌ பாவமாகவே இருக்கிறது. 


ஜாக்கிரதையுன்ன வனுடைய 
நினைவுகள்‌ 


நீதி 21:5 


தீதி ௮1:5. ஜாக்கிரதையுள்ளவனுடைய 
நினைவுகள்‌. செல்வத்துக்கும்‌, 
பதறுகிறவனுடைய நினைவுகள்‌. 
தரித்திரத்துக்கும்‌ ஏதுவாகும்‌. 
இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ 
ஐசுவரியமும்‌ ஆசீர்வாதமும்‌, ஆறுதலும்‌, 


தாராளமும்‌ இருக்கும்போது. நம்மிடத்தில்‌ 
| இருக்கவேண்டும்‌. 


நமக்கு 


கடினமாக ழ்‌ திுத்திங்பகபால்‌ 
ஐசுவரியம்‌ சேர்ந்தவுடன்‌: 
சோம்பேறியாகிவிடக்கூடாது. சோம்பேறிக்கு 
ஐசுவரியம்‌ அழிந்துபோகும்‌, 
தரித்திரமுண்டாகும்‌. 





ழ்‌ நள 
யாய 


ஒரு சிலர்‌ தங்களுடைய வேலைகளை 
நிதானமாய்‌ யோசித்து செய்யமாட்டார்கள்‌. 
இவர்களுடைய நினைவுகளும்‌ 
செய்கைகளும்‌ பதட்டம்‌ நிரம்பியதாயிருக்கும்‌. 
பதறுகிறவனுடைய நினைவுகள்‌ 
தரித்திரத்திற்கு ஏதுவாகும்‌. 
ஜாக்கிரதையுள்ளவனுடைய நினைவுகள்‌ 
செல்வதிற்கே துவாகும்‌. 

காரியங்களிலும்‌ 
அவசரப்படுகிறவர்கள்‌, 
ஏதாவது ஒரு 


எல்லா 
பொறுமையில்லாமல்‌ 


பேராசைக்காரராயிருப்பார்கள்‌. 
யில்‌ 


வழி அதிகமாய்‌. 
சேர்க்கவேண்டுமென்று 

அது கர்த்தருக்குப்‌ 

யோசித்துப்‌ பார்க்கமாட்டார்கள்‌. பாவங்களை 
செய்தாலும்‌ ஐசுவரியவான்களாக வேண்டும்‌ 
என்பதே அவர்களுடைய விருப்பம்‌. நீதியின்‌ 
பாதையில்‌ போகாமல்‌, நடை 
தடுமாறுகிறவர்கள்‌, அழிவின்‌ பாதைக்குப்‌ 
போவார்கள்‌. அங்கு அவர்களுக்கு 
தரித்திரம்‌ காத்துக்கொண்டிருக்கிறது. 


பொய்‌ நாவினால்‌ 
சம்பாதிப்பது 


நீதி 21:6 


நீதி 21:6. பொய்நாவினால்‌ பொருளைச்‌ 
சம்பாதிப்பது சாவைத்‌ தேடுகிறவர்கள்‌. 
விடுகிற சுவாசம்போலிருக்கும்‌. 


ஒரு சிலர்‌ அநியாயம்‌ செய்தாவது 
ஐசுவரியவானாகவேண்டும்‌ 
ஆசைப்படுகிறார்கள்‌. 

துன்மார்க்கமான 

தங்களுக்கு 

குலித்துக்கொள்கிறார்கள்‌. 

எவ்வளவு அதிகமான 

இருந்தாலும்‌, இவர்களிடத்தில்‌ நத 
சமாதானமும்‌, ஆறுதலும்‌ சிறிதும்‌ 
இருக்காது. பணமிருக்கும்‌. நிம்மதியிருக்காது. 
படுக்கையிருக்கும்‌. தூக்கம்‌ வராது. 
'போஜனமிருக்கும்‌. அதைப்‌ புசிக்க முடியாது. 


பொய்நாவினால்‌ 
சம்பாதிக்கிறவர்கள்‌, 

சாபத்தை சம்பாதிக்கிறார்கள்‌. 
தேவையில்லாமல்‌ 


அலைகிறார்கள்‌. 


பொருளைச்‌: 


பொருளை 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நிம்மதியில்லாததினால்‌, பெருமூச்சு 
விடுகிறார்கள்‌. அவர்களுடைய இருதயம்‌ 
ஏமாற்றமடைகிறது. அது ஆறுதலில்லாமல்‌ 
தவிக்கிறது. பொய்நாவினால்‌ பொருளை 
சம்பாதிப்பது. சாவைத்‌ தேடுகிறவர்கள்‌ 
விடுகிற சுவாசம்‌ போலிருக்கும்‌. இவர்கள்‌ 
கோபத்தையும்‌, 
சம்பாதிக்கிறார்கள்‌. 
தேவனுடைய கோபத்திற்கு உட்படுகிறார்கள்‌. 
கர்த்தருடைய ஆசீர்வாதமே மெய்யான 
ஐசுவரியம்‌ என்னும்‌ சத்தியம்‌ 
இவர்களுக்குப்‌ புரியவில்லை. 


துன்மார்க்கர்‌ 


நீதி 217 


ஊர. துன்மார்க்கர்‌ 
பன்னல மனதில்லாதிருக்கிற 
படியால்‌, அவர்கள்‌ 


பாழ்க்கடிக்கப்பட்டுப்போவார்கள்‌. 


பொய்நாவினால்‌ 
சம்பாதிப்பது. பிறர்‌ பொருளை 
கொள்ளையடிப்பதற்கு சமம்‌. பிறரை 
வஞ்சிப்பது, பிறரை ஏமாற்றுவது ஆகியவை 
பிறர்‌ பொருளை திருடுவதற்கு சமம்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய பிரமாணத்தை நமக்கு 
வெளிப்படுத்தியிருக்கிறார்‌ கர்த்தருடைய 
வார்த்தை நீதியும்‌, நியாயமுமானது. கர்த்தர்‌ 
நம்முடைய வழிகளை ஒழுங்குபடுத்துகிறார்‌. 
விசுவாசிகள்‌ தாறுமாறாக நடக்கக்கூடாது. 
துன்மார்க்கன்‌. நியாயம்‌ செய்ய 
மனதில்லாதிருக்கிறான்‌. துன்மார்க்கனுக்கு 
நீதியான கிரியைகளிலும்‌, உண்மையான 
கிரியைகளிலும்‌ விருப்பமில்லை. 


பொருளை 


துன்மார்க்கர்‌ 
கடமைகளை £வற்றமாட்டார்கள்‌. 
அவர்களுடைய வார்த்தையிலும்‌ 
செய்கையிலும்‌ உண்மையிருக்காது. கர்த்தர்‌ 
தங்களுக்குக்‌ கொடுத்திருக்கிற வேலைகளை 
செய்யாமல்‌ சும்மாயிருப்பார்கள்‌. 
சும்மாயிருக்கிறவர்களிடத்தில்‌. சாத்தான்‌ 
அதிகமாய்க்‌ கிரியை நடப்பிப்பான்‌. 
துன்மார்க்கர்‌ பாழ்கடிக்கப்பட்டுப்போவார்கள்‌. 
துன்மார்க்கர்‌ சும்மாயிருப்பதினால்‌, 
அவர்களுக்குத்‌ தீங்குவரும்‌. அவர்கள்‌ 
பிறரை வஞ்சிக்க நினைத்து. தங்களைத்‌ 
தங்களே வஞ்சித்துக்கொள்வார்கள்‌. 


தங்களுடைய 





i FTE 
ETT 


16. ஒய்வநாளில்‌ நன்மை செய்வதை 


19 


ஏற்றுக்‌ கொள்ளலாம்‌. (மத்‌ 12:22: 
மாற்கு 2:27-28; மாற்கு 3:4; 
லூக்கா 659). 


ன்‌ ஒய்வநாளுக்காக 


மனுஷ 
உண்டாக்கப்படவில்லை. ஒய்வநாள்‌ 


மனுஷனுக்காக. 
உண்டாக்கப்பட்டிருக்கிறது. (மத்‌ 12:8; 
மாற்கு 2:27-28; லூக்கா 6:5) 


தேவன்‌. ஏழாவது. நாளில்‌ 
க்திகுந்தா்‌ அந்த நாளைப்‌ 
பரிசுத்தப்படுத்தினார்‌. இந்த நாளை 
ஒய்வநாளாக ஆசரிக்க வேண்டும்‌ 
என்று மனுஷனுக்குத்‌ துவக்கத்தில்‌ 
கூறப்படவில்லை. தேவனும்‌. 
ஓய்வுநாளை தொடர்ந்து. 
ஆசரிக்கவில்லை. உடனடியாக 
உலகத்தில்‌ பாவம்‌ 
வந்துவிட்டபடியினால்‌, தேவன்‌ தமது 
மீட்பின்‌ கிரியையை ஆரம்பித்து 
விடுகிறார்‌. வாரத்தின்‌ ஒவ்வொரு 
நாளிலும்‌ தேவன்‌ தம்முடைய மீட்பின்‌ 
கிரியையைச்‌ செய்து 
கொண்டிருக்கிறார்‌. (ஆதி 3:8-21) 
பாவிகள்‌ எந்த நாளிலும்‌ 
மனந்திருந்தி, தேவனிடம்‌ வந்து 
அவருடைய இரட்சிப்பைப்‌ பெற்றுக்‌ 
கொள்ள முடியும்‌ சிருஷ்டிப்பின்‌ 
காலத்தில்‌ தேவன்‌ ஒய்ந்திருந்ததற்குப்‌ 
பின்பு, 2513 வருஷங்கள்‌ கழித்து. 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு ஓய்வுநாள்‌ 
பிரமாணம்‌ கொடுக்கப்படுகிறது. 
(யாத்‌ 16:23-29; யாத்‌ 20:8-11) 


ஒய்வநாளில்‌ நன்மை செய்வதையும்‌, 


செலுத்துவது. 
(எண்‌ 28:9-10; 1நாளா 9:32) 


2) மிருகஜீவன்களைப்‌ 
பராமரிப்பது. முத்‌ 1241; 
மாற்கு 2:27; லூக்கா 
1345; லூக்கா 14:5) 


(3) விருத்தசேதனம்‌ பண்ணுவது 
(யோவான்‌ 7:22-23) 


யாத்திராகமம்‌ - விரிவுரை மழு 
EXODUS - COMMENTARY PUBLISHERS 


யு அத்தியாவசியமான 
வேலைகளைச்‌ செய்வது. (மத்‌ 
12:5) 


20, ஓய்வநாட்கள்‌ நித்திய ஓய்விற்கு 
அடையாளமாகும்‌. (கொலோ 2:14-17; 
எபி 43-11: எபி 10:1). 


ஓய்வுநாள்‌. பிரமாணம்‌ மோசேயின்‌ 
பிரமாணத்தோடு ஒழிந்துபோயிற்று. 
(அப்‌ 15:24) 


22. கற்பனைகளைக்‌ கைக்கொள்ள 
வேண்டும்‌ என்றும்‌, ஓய்வுநாளை 
ஆசரிக்க வேன்‌ 
அப்போஸ்தலர்கள்‌ 
உபதேசம்‌ 

ப்‌ 14:5-6; 
கலா 49-11; கொலோ 2:14-17). 
புதிய ஏற்பாட்டுக்காலத்து 
விசுவாசிகளாகிய நாம்‌, வாரத்தின்‌ முதல்‌ 
நாளாகிய ஞாயிற்றுக்கிழமையை பரிசுத்த 
நாளாக  ஆசரிக்கிறோம்‌. அதற்கான 
காரணங்கள்‌ வருமாறு : 


1. மோசேயின்‌ பிரமாணத்திலுள்ள 
ஒய்வுநாட்கள்‌ ஒழிக்கப்பட்டு விட்டது. 
ஒரு குறிப்பிட்ட நாளை ஒய்ஷாளாக 


சரிக்க 
சமானம்‌ 


கட்டளையிடவில்லை. (ரோமர்‌ 14:5-6; 
கலா 49-1). 


நங்ககுக்கு உகந்த ஒய்வாளைத்‌ 
தெரிந்தெடுப்பதற்கு விசுவாசிகளுக்குச்‌ 
சுயாதீனம்‌ உள்ளது. (ரோமர்‌ 14:5-6). 


ஒய்வநாளைக்‌ குறித்து, யாரும்‌ 
யாரையும்‌ இனய்த்தாரககக்க்டால்‌ 


(கொலோ 214-17). 


நாட்களைக்‌ கடுமையாக ஆசரிப்பதைப்‌ 
பவல்‌ கடிந்து கூறியிருக்கிறார்‌. 
(குலா 49-11) 


ஓய்வுநாள்‌ ஆசரிப்பது சுவிசேஷத்தின்‌ 
ஒரு பகுதியல்ல. (அப்‌ 15-29), 





i THE 
ETT 


குற்றமுன்னவன்‌ 
நீதி 21:8 


நீதி 28. 
வழிகளில்‌ 

சுத்தமுன்னவனோ 
செம்மையானவன்‌. 


குற்றமுன்னவன்‌ தன்‌ 
மாறுபாடுன்னவன்‌; 
தன்‌ கிரியையில்‌ 


துன்மார்க்கன்‌ பிறனை வஞ்சிக்கிறான்‌. 
பிறனுக்கு விரோதமாய்‌ தீங்கு செய்ய 
யோசிக்கிறான்‌ மற்றவர்களை 
விழவைப்பதற்கு, அவர்களுக்கு மறைவாக 
வலைகளையும்‌ கண்ணிகளையும்‌ 
வைக்கிறான்‌. துன்மார்க்கன்‌ சத்தியப்‌ 
பிரமாணத்திற்குக்‌ கீழ்ப்டியமாட்டான்‌. 
அவனிடத்தில்‌ உண்மையும்‌ கண்ணியமும்‌ 
இருக்காது. உண்மைக்கும்‌ 
கண்ணியத்திற்கும்‌ விரோதமாக எல்லா 
வேலைகளையும்‌ செய்வான்‌. 
குற்றமுள்ளவன்‌ தன்‌ வழிகளில்‌ 
மாறுபாடுள்ளவன்‌. 


நம்மோடிருக்கிறவர்கள்‌ துன்மார்க்கரா, 
அல்லது நீதிமான்களா என்பதை ஆராய்ந்து, 
பார்க்கவேண்டும்‌. அவர்களுடைய 
கிரியைகளினால்தான்‌ அவர்களுடைய 
மெய்யான சுபாவங்களை நம்மால்‌ 
புரிந்துகொள்ள முடியும்‌. சுத்தமுள்ளவன்‌ தன்‌ 
கிரியையில்‌ செம்மையானவன்‌. இவனுடைய 
கிரியைகள்‌ நீதியுள்ளதாகவும்‌, 
நியாயமுள்ளதாகவும்‌ இருக்கும்‌. நீதிமான்‌ 
சத்தியத்தையும்‌, நீதியையும்‌ பேசுவான்‌ 
சுத்தமுள்ளவனை கர்த்தரும்‌ அங்கீகரிப்பார்‌. 
மனுஷரும்‌ அங்கீகரிப்பார்கள்‌. 


சண்டைக்காமி. 


நீதி 21:9 


நீதி ௮1:9. சண்டைக்காரியோடே ஒரு 
பெரிய வீட்டில்‌ குடியிருப்பதைப்‌ 
பார்க்கிலும்‌, வ்ட்டின்மேல்‌ ஒரு 
மூலையில்‌ தங்கியிருப்பதே நலம்‌. 


நல்ல மனைவியைக்‌ கண்டுபிடிக்கிறவன்‌. 
வி 


பாக்கியவானாகயிருக்கிறான்‌. மனை! 
சண்டைக்காரியாகமிருந்தால்‌, அவளுடைய 
க அநேக வேதனைகளும்‌ 


சண்டைக்காரி தன்‌ 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பிள்ளைகளை 
கவனிக்கமாட்டாள்‌. 
'வேலைக்காரர்களையும்‌, 
இரக்கமில்லாமல்‌ 


தன்னுடைய 
சரியாய்க்‌ 

தன்னுடைய 
வேலைக்காரிகளையும்‌, 
அடக்கி ஒடுக்குவாள்‌. 


ஒரு டைய 
பெரியதாயிருக்கலாம்‌. அந்த வீட்டில்‌ 
ஆடம்பரமான அழகுப்‌ பொருட்கள்‌ 
ஏராளமாயிருக்கலாம்‌. அந்த வீடு அதிக 
பொருள்‌ செலவு செய்து 
அலங்கரிக்கப்பட்டிருக்கலாம்‌. வீட்டில்‌ எல்லா 
வாதிகளும்‌ இருந்தாலும்‌. வீட்டுக்காரருடைய 
நல்ல மனைவியாக 
இல்லையென்றால்‌, அந்த வீட்டில்‌ 
நிம்மதியிருக்காது. சந்தோஷமும்‌, 
சமாதானமும்‌, ஆறுதலும்‌ இருக்காது. 


வீடு 


சண்டைக்காரியோடே ஒரு பெரிய 
வீட்டில்‌ குடியிருப்பதைப்‌ பார்க்கிலும்‌, 
வீட்டின்மேல்‌ ஒரு மூலையில்‌ தங்கியிருப்பதே. 
நலம்‌. வீட்டுக்காரர்‌ இப்படிப்பட்ட ஒரமான 
இடத்தையே தனக்கு சாதகமான இடமாகத்‌ 
தெரிந்தெடுப்பார்‌. வீட்டின்‌ மூலையில்‌ 
தனியாக, அமைதியாக அமர்ந்திருப்பார்‌ 
சண்டைக்கார மனைவியின்‌ கடுஞ்சொற்கள்‌ 
தன்னுடைய செவிகளில்‌ கேட்கக்கூடாது 
என்பதற்காக, அவர்‌ ஒரமாய்‌ ஒதுங்கியே 
இருப்பார்‌ 


வீடு சிறியதாகயிருந்தாலும்‌, மனைவி 
நல்லவளாகயிருக்கும்போது, அந்த வீட்டில்‌ 
தேவனுடைய ஆசீர்வாதம்‌ தங்கியிருக்கும்‌. 
வீடு பெரியதாகமிருந்தாலும்‌, மனைவி 
சண்டைக்காரியாயிருக்கும்போது, அந்த 
வீட்டில்‌ தேவனுடைய சாபம்‌ தங்கியிருக்கும்‌. 
நல்ல மனைவி தன்‌ வீட்டைக்‌ கட்டுகிறாள்‌. 
சண்டைக்காரி தன்‌ வீட்டை 


இடித்துப்போடுகிறாள்‌. 


துன்மார்க்கனுடைய மனம்‌ 


நீதி 21:10. 


தீதி 21:10. துன்மார்க்கனுடைய மனம்‌ 
பொல்லாப்யைச்‌ செய்ய விரும்பும்‌; 
அவன்‌ கண்களில்‌ அவன்‌ அயலானுக்கு 
இரக்கங்கிடையாது. 





f= THE 
TT 


துன்மார்க்கன்‌ பிறருக்கு தீங்கு செய்ய 
விரும்புகிறான்‌. இதனால்‌ தனக்கு ஏதாவது 
நன்மையும்‌ லாபமும்‌ உண்டாகும்‌ என்று 
எதிர்பார்க்கிறான்‌. துன்மார்க்கனுடைய மனம்‌ 
பொல்லாப்பை செய்ய விரும்பும்‌. 
துன்மார்க்கன்‌ பிறர்மீது. 
அன்பாகயிருக்கமாட்டான்‌. பிறருக்கு நன்மை 
செய்யமாட்டான்‌. பிறருக்கும்‌ மனதுருக்கம்‌ 
காண்பிக்கமாட்டான்‌. துன்மார்க்கன்‌ பாவமான 
காரியங்களை யோசித்து செய்கிறான்‌ 
இவனால்‌ யாருக்கும்‌ எந்த நன்மையும்‌ 
உண்டாகாது. துன்மார்க்கனுடைய 
கண்களில்‌, அவனுடைய  அயலானுக்கும்‌ 
இரக்கம்‌ கிடையாது. 

சிநேகிதருக்கோ, 

உறவினருக்கோ, 

நன்மையும்‌ உண்டாகாது. 


பரியாசக்காரன்‌ 


நீதி 21:11 


நீதி இ. பரியாசக்காரணை 
தண்டிக்கும்போது பேகை 
ஞானமடைவான்‌; ஞானவான்‌ 


போதிக்கப்படும்போது அதிவடைவான்‌.. 


பரியாசக்காரனை சட்டத்தின்‌ பிரகாரம்‌ 
தண்டிக்கவேண்டும்‌. அவன்‌ 
தண்டிக்கப்படும்போது பேதையும்‌: 
ஞானமடைவான்‌. பரியாசக்காரனுக்குக்‌ 
கொடுக்கப்படும்‌ தண்டனையைப்‌ பார்த்து, 
பேதை புத்தி தெளிவான்‌. தன்னுடைய 
தப்பிதங்களிலிருந்து விழித்துக்கொள்வான்‌. 
எச்சரிப்பைப்‌ பெற்றுக்கொள்வான்‌. பாவத்தின்‌ 
தீமையை அறிந்துகொள்வான்‌. 

பரியாசக்காரனைத்‌ தண்டிக்கவேண்டும்‌. 
ஞானவானுக்குப்‌ போதிக்கவேண்டும்‌. 
கர்த்தருடைய வார்த்தைகளை ஞானிகளுக்கு 
ஆலோசனைகளாகவும்‌,  புத்திமதிகளாகவும்‌: 
சொல்லவேண்டும்‌. அப்போது ஞானவானும்‌ 
அறிவடைவான்‌. அவனுக்கு அருகிலிருக்கும்‌ 
பேதையும்‌ ஞானமடைவான்‌. மற்றவர்களைத்‌ 
தண்டித்தாலே பேதை திருந்துகிறான்‌. 
மற்றவருக்குப்‌ போதித்தாலே பேதை 
அறிவடைகிறான்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


தீதிபரர்‌ 
நீதி 2112 


நீதி ௮:12. தீதியரர்‌ துன்மார்க்கருடைய 
வீட்டைக்‌. கவனித்துப்பார்க்கிறார்‌; 
துன்மார்க்கரைத்‌ 'தீங்கில்‌ 
கவிழ்த்தூப்போடுவார்‌. 
என்னும்‌ வார்த்தை 
பிரபுக்களையும்‌, 
நியாயாபதிகளையும்‌ குறிக்கிறது. இவர்கள்‌ 
துன்மார்க்கருடைய வீட்டைக்‌ கவனித்துப்‌ 
பார்க்கிறார்கள்‌. அவன்‌ தன்னுடைய வீட்டில்‌ 
ஆயுதங்களை பதுக்கி வைத்திருக்கிறானா, 
கொள்ளையடித்த பொருட்களை ஒழித்து, 
வைத்திருக்கிறானா என்பதையெல்லாம்‌. 
தேடிப்‌ பார்க்கிறார்கள்‌. துன்மார்க்கனுடைய 
வட்ட சோதனை. போடுகிறார்கள்‌ 
துன்மார்க்கத்தைப்‌ பற்றியும்‌, 
திருட்டுத்‌ தொழிலைப்பற்றியும்‌ அவனுடைய 
குடும்பத்தாரிடம்‌ விசாரிக்கிறார்கள்‌. 


நியாயாதிபதிகளும்‌, 
துன்மார்க்கனை 
கவிழ்த்துப்போடுகிறார்கள்‌ 
துன்மார்க்கத்தினிமித்தம்‌ 
தண்டனை கொடுக்கிறார்கள்‌. 


அதிகாரிகளும்‌ 
நீங்கில்‌ 
அவனுடைய 
அவனுக்குத்‌ 
அவன்‌ 
பிறருக்கு தொடர்ந்து தீங்குசெய்யாதவாறு, 


தண்டித்து, தடைபண்ணுகிறார்கள்‌. 
துன்மார்க்கன்‌ சமுதாயத்தில்‌ 
நோய்கிருமியைப்போல. இருக்கிறான்‌. 
இவனைக்‌ கட்டுப்படுத்தவில்லையென்றால்‌, 
முழுசமுநாயமும்‌ இவனால்‌ பாதிக்கப்படும்‌. 


அவனை 


ஏழையின்‌ கூக்குரல்‌ 
நீதி 21:18 


1d 21:18. ஏழையின்‌ கூக்குரலுக்குத்‌ 

செவியை அடைத்துக்‌ 
னன்ன! தானும்‌ சத்தமிட்டுக்‌. 
கூப்பிடும்போது கேட்கப்படமாட்டான்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


இரக்ககுணமில்லாதவன்‌ 
உதவிசெய்யமாட்டான்‌. இவனிடத்தில்‌. 
அன்பும்‌, கரிசனையும்‌, மனதருக்கமும்‌ 
இருக்காது. இவன்‌ ஏழையின்‌ கூக்குரலுக்கு 
தன்‌ செவியை அடைத்துக்கொள்வான்‌. 
ஏழையின்‌ வீட்டு வாசல்‌ பக்கமே 
போகமாட்டான்‌. ஏழைகள்‌ தன்‌ வீட்டிற்கு 
வந்தாலும்‌, தன்னுடைய வீட்டின்‌ கதவை 
அடைத்து, அவர்களை வெளியே 
துரத்திவிடுவான்‌ ஏழைகளுக்கு 
துன்மார்க்கனுடைய வீட்டில்‌ இடமில்லை. 


பிறருக்கு 


யூதமார்க்கத்தாரிடம்‌ 
பிரசங்கம்‌ 
எ. அவர்கள்‌ 
கேட்டபொழுது, மூர்க்கமடைந்து. அவனைப்‌ 
பார்த்துப்‌ பல்லைக்‌ கடித்தார்கள்‌. அவன்‌ 
பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய்‌, 
வானத்தை அண்ணாந்துபார்த்து, 
தேவனுடைய மகிமையையும்‌, தேவனுடைய 
வலதுபாரிசத்தில்‌ இயேசுவானவர்‌ நிற்கிறதைக்‌ 
வானங்கள்‌ 
திறந்திருக்கிறதையும்‌, மனுஷகுமாரன்‌ 
தேவனுடைய வலதுபாரிசத்தில்‌ நிற்கிறதையும்‌ 
காண்கிறேன்‌ என்றான்‌. அப்பொழுது 
அவர்கள்‌ உரத்தசத்தமாய்க்‌ கூக்குரலிட்டுத்‌ 
தங்கள்‌ காதுகளை அடைத்துக்கொண்டு, 
ஒருமனப்பட்டு அவன்மேல்‌ பாய்ந்து, அவனை 
நகரத்துக்குப்‌ புறம்பே தள்ளி, அவனைக்‌ 
கல்லெறிந்தார்கள்‌. சாட்சிக்காரர்‌ தங்‌ 
வஸ்திரங்களைக்‌ கழற்றி, 
ஒரு. வாலிபனுடைய 
வைத்தார்கள்‌" (அப்‌ 7:54-58). 


இரக்கம்‌ செய்யாதவனுக்கு இரக்கம்‌ 
கிடைக்காது. நாம்‌ பிறருடைய கூக்குரலை 
கேட்காதவாறு ம்முடைய செவிகளை 
அடைத்துக்கொண்டால்‌, நாம்‌ கூக்குரலிடும்‌. 
போது மற்றவர்கள்‌ தங்களுடைய 
செவிகளை அடைத்துக்கொள்வார்கள்‌. நாம்‌ 
பிறருக்கு உதவிசெய்தால்தான்‌ பிறர்‌ நமக்கு 
உதவிசெய்வார்கள்‌. நாம்‌ பிறருக்கு 
உதவிசெய்யவில்லையென்றால்‌, ஒருவரும்‌ 
நமக்கு உதலிசெய்யமாட்டார்கள்‌. நாம்‌ 
எல்வளவுதான்‌ சத்தமிட்டு கூப்பிட்டாலும்‌, 
மற்றவர்கள்‌ நம்முடைய கூக்குரலை 
செவிகொடுத்து கேட்கமாட்டார்கள்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


'சுயாதீனப்பிரமாணத்தினால்‌ 
நியாயத்தீர்ப்படையப்போகிறவர்களாய்‌ 
அதற்கேற்றபடி பேசி, அதற்கேற்றபடி 
செய்யுங்கள்‌. ஏனென்றால்‌, 
இரக்கஞ்செய்யாதவனுக்கு இரக்கமில்லாத 

கிடைக்கும்‌; 
இரக்கம்‌ 
மேன்மைபாராட்டும்‌" (யாக்‌ 2:12,13) 


அந்தரங்கமாய்க்‌ 
கொடுக்கப்பட்ட வெகுமதி 
நீதி 21:14 


நீதி ஊக, அத்தரங்கமாய்க்‌: 
கொடுக்கப்பட்ட வெகுமதி கோபத்தைத்‌ 
தணிக்கும்‌; மடியிலுன்ன பரிதானம்‌ 
குரோதத்தை ஆற்றும்‌. 


பிறருக்கு, கொடுப்பது 
நல்லதுதான்‌. நாம்‌ மந்த ஞானத்தோடு 
பிறருக்கு வெகுமதி கொடுக்கவேண்டும்‌. 
வெகுமதி நல்லதாகவும்‌ தரமானதாகவும்‌ 
இருக்கவேண்டும்‌. நாம்‌ பிறருக்கு வெகுமதி 
கொடுக்கும்போது, அவர்களுடைய கோபம்‌ 
தணியும்‌. ஒரு சிலர்‌ தங்கள்‌ கோபத்தை 
வெளிப்‌ பேசாமல்‌, 
புகைந்து 
அப்படிப்பட்டவர்களுக்கு 
அந்தரங்கமாய்க்‌ 
அவர்களுக்குள்ளே 


தங்களுக்குள்ளேயே 
கொண்டிருப்பார்கள்‌. 


வெகு! 
கொடுக்கும்போது. 
புகையும்‌ கோபம்‌ அணைந்துபோகும்‌. 


வழக்குகள்‌ 

நீதியான 

தீ கொடுக்கப்படும்‌. அங்கு 
வெகுமதிகளையும்‌, பரிதானங்களையும்‌ 
கொடுத்து நீதியை விலை பேசக்கூடாது. 
சத்தியத்தைப்‌ புரட்டக்கூடாது. நம்முடைய 
பணம்‌ அநீதிக்குத்‌ துணைபோகக்கூடாது. 
கர்த்தர்‌ நமக்குக்‌ கொடுத்திருக்கும்‌ 
ஆஸ்தியை, அவருக்குப்‌ பிரியமான வழியில்‌ 
நம்முடைய 

இச்சைகளை 


ஐசுவரியங்களை அநியாயமான 
பயன்படுத்தக்கூடாது. 





ழ்‌ நயனா 
யாய 


மடியிலுள்ள பரிதானம்‌. 
ஆற்றும்‌. நாம்‌ எல்லோரிடமும்‌. 
சமாதானமாயிருக்கவேண்டும்‌. பிறருடைய 
கோபம்‌ தணிவதற்கு நம்முடைய பணம்‌ 
உதவியாயிருக்குமென்றால்‌, அதை 
பரிதானமாய்க்‌ கொடுப்பதில்‌ தவறு 
ஒன்றுமில்லை. ஆனால்‌ அரசாங்கத்திலும்‌, 
நீதிமன்றத்திலும்‌, சலுகைகளை பெறுவதற்கும்‌, 
நீதியைப்‌ புரட்டுவதற்கும்‌ பரிதானம்‌. 
கொடுக்கக்கூடாது. 


குரோதத்தை 


நியாயந்தீர்ப்பது 
நீதி 21:15 


நீதி 2115. தியாயத்தீர்ப்பது. 
தீதிமானுக்குச்‌. சந்தோஷமும்‌, 
அக்கிரமக்காரருக்கோ அழிவுமாம்‌. 


தேசத்தில்‌ நீதியும்‌ நியாயமும்‌ 
இருப்பதைப்‌ பார்க்கும்போது நீதிமானுக்கு 
சந்தோஷமாயிருக்கும்‌. தங்களுடைய 
தேசத்தில்‌ நீதியான ஆட்சி நடைபெறுவதைப்‌ 
பார்த்து நீதிமான்கள்‌ மிகுந்த 
சந்தோஷப்படுவார்கள்‌ நீதிமான்களும்‌. 
நீதியான கிரியைகளை  நுடப்பிப்பார்கள்‌. 
நேசத்தின்‌ பிரமாணங்களுக்கு கீழ்ப்படிந்து, 
ஜீலிப்பார்கள்‌. நியாயந்தீர்ப்பது நீதிமானுக்கு, 
சந்தோஷம்‌. துன்மார்க்கன்‌ 
தண்டிக்கப்படுவதைப்‌. பார்க்கும்போது. 
நீதிமானுக்கு 'சந்தோஷமாயிருக்கும்‌. 
தண்டனை கடினமாகயிருக்கும்போது, 
தேசத்தில்‌ துன்மார்க்கமும்‌, பாவமும்‌ 
குறையும்‌ 

யந்தீர்ப்ப அக்கிரமக்காரருக்‌ 

இக்‌ கெடுக்கும்‌... பலிகள்‌ த்யான 
நியாயத்தீர்ப்பை விரும்பமாட்டார்கள்‌. 
நியாயத்தீர்ப்பு பாவிகளுக்கும்‌, 
அக்கிரமக்காரருக்கும்‌. விரோதமாகக்‌. 
கொடுக்கப்படும்‌. 
நியாயத்தீர்ப்புக்களினால்‌ 
தண்டிக்கப்படுவார்கள்‌. 
பாடுகளும்‌, 
நீதியான 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பார்க்கும்போது. அக்கிரமக்காரனுக்கு 
பயமுண்டாகும்‌. தனக்கும்‌ அப்படிப்பட்ட 
தண்டனை கிடைக்குமென்று பயந்து 
நடுங்குவான்‌. அதிகாரிகள்‌ அநியாயம்‌. 
செய்கிறவர்களை மாத்திரமே கடினமாய்த்‌ 
தண்டிக்கிறார்கள்‌. உண்மையான 
அதிகாரிகள்‌ நீதிமானை 


தண்டிக்கமாட்டார்கள்‌. 


விவேகத்தின்‌ வழி. 
நீதி 21:16 


நீதி 26. விவேகத்தின்‌ வழியை 
விட்டுத்‌ தப்பி நடக்கிற 
செத்தவர்கனின்‌' 

தாபரிப்பான்‌. 


கர்த்தருடைய வழி விவேகத்தின்‌ வழி, 
நம்முடைய கர்த்தராகிய இயேசுகிறிஸ்துவே 
நமக்கு. வழியாகவும்‌, வாசலாகவும்‌ 
இருக்கிறார்‌. நாம்‌ கர்த்தருடைய நீதியின்‌ 
வழியை விட்டு விலகக்கூடாது. விவேகத்தின்‌ 

நடக்கக்கூடாது. 

நடக்கிறார்கள்‌. 


துன்மார்க்கர்‌ 
விவேகத்தின்‌ 
விவேகத்தின்‌ 
துன்மார்க்கரோ 


சிறி, 
வழியில்‌ 
வழி 
நீதியிலும்‌, 


ம்‌ பிரியப்படமாட்டார்கள்‌. 


சத்தியத்திலும்‌ 
இவர்களுக்கு விவேகத்தின்‌ வழியில்‌ நடக்க 


உண்மையிலும்‌: 


பிடிக்காது. சிறிது தூரம்‌ விவேகத்தின்‌ 

வழியில்‌ நடந்துவிட்டு, அது பிடிக்காமல்‌, 

அந்த வழியை விட்டு தப்பி நடப்பார்கள்‌. 

இப்படிப்பட்டவர்கள்‌ செத்தவர்களின்‌ 
கூட்டத்தில்‌ தாபரிப்பார்கள்‌. 

வழிமில்‌ நடந்தால்‌. 

ஜீவனைப்‌ 

ச றக்கொள்ளவாம்‌ வழிதப்பி நடந்தால்‌ 

தாறுமாறாக நடக்கவேண்டும்‌. அதன்‌ முடிவு 


எங்கு போகிறோம்‌ 
தெரியாமலேயே, 
அலைந்துகொண்டிருப்பார்கள்‌. 





ழ்‌ நவள 
யாய 


கர்த்தராகிய இயேசுகிறிஸ்துவின்‌ 
உபதேசத்திற்குக்‌ கீழ்ப்படிந்து; அவருடைய 
அடிச்சுவடுகளைப்‌ பின்பற்றும்போது நமக்கு. 
ஜீவன்‌ கிடைக்கும்‌. நாம்‌ ஜீவனுள்ளவர்களின்‌ 
கூட்டத்தில்‌ தாபரிப்போம்‌. விவேகத்தின்‌: 
வழியை விட்டு தப்பி நடக்கிறவர்கள்‌ 
பாவிகளாகவும்‌, கர்த்தரிடத்தில்‌ 
பத்தியில்லாதவர்களாகவும்‌ இருப்பார்கள்‌. 
இவர்கள்‌ விவேகமில்லாத மதியீனர்கள்‌. 
இவர்கள்‌ காணாமல்போன ஆடுகளைப்போல, 
அங்குமிங்கும்‌ சுற்றி அலைந்து 
கொண்டிருப்பார்கள்‌. 


சிற்றின்பப்பிரியன்‌ 
நீதி 2117 


நீதி ஜயர. 
தரித்திரனாவான்‌;. 
எண்ணெயையும்‌ 
ஐசுவரியவானாவதில்லை. 


துன்மார்க்கன்‌ 
சிற்றின்பப்பிரியனாயிருக்கிறான்‌. அவன்‌ 
எல்லாவற்றின்மீதும்‌ ஆசைப்படுகிறான்‌. 
உலகசிநேகம்‌ தேவனுக்கு விரோதமான 
பகை, துள்மார்க்கனோ இந்தப்‌ 
பிரபஞ்சத்தின்மீதும்‌ இந்தப்‌ 
பிரபஞ்சத்திலுள்ள காரியங்களின்மீதும்‌ ஆசை 
வைக்கிறான்‌. தன்னுடைய மாம்சத்தின்‌ 
ரணகள நிறைவேற்றவேண்டும்‌ என்பதே 
இவனுடைய விருப்பம்‌. இவனுடைய 
ஆசைகள்‌ இவனுக்கு கட்டுப்பட்டிருக்காது. 
ஆசைகள்‌ இவனை ஆளுகை செய்யும்‌. 
கர்த்தருடைய பிள்ளைகள்‌ 
ஒழுக்கமாகவும்‌, கண்ணியமாகவும்‌, 
பரிசுத்தமாகவும்‌ ஜீவிக்கவேண்டும்‌. 
கர்த்தருக்குப்‌ பிரியமான காரியமே நமக்கும்‌ 
பிரியமானதாகயிருக்கவேண்டும்‌. 


பேராசையிருக்கக்கூடாது. 
எண்ணெயையும்‌ 
தரித்திரனாவான்‌. 
தன்‌ ஆஸ்தியை 
ஆசையை அடக்க 
முடியாதவன்‌ பிறரிடத்தில்‌ பிச்சை 
கேட்குமளவுக்கு தரித்திரனாகிவிடுவான்‌. 
கர்த்தருடைய பிள்ளைகள்‌ செல்லும்‌ செலவை 
கணக்குப்‌ பார்த்து, எளிமையாகவும்‌, 
சிக்கனமாகவும்‌ வாழப்பழகிக்கொள்ள 
வேண்டும்‌. எளிமை ஏழ்மையல்ல. 


அத தபோடுவான்‌ 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நீதிமான்‌ 
நீதி 21:18 


நீதி 28. தீதிமானுக்குப்‌ 
பதிலாகத்‌ துன்மார்க்கனும்‌, 
செம்மையானவனுக்குப்‌ பதிலாக 


துரோகியும்‌ மீட்கும்பொருனாவார்கள்‌. 


தேசத்திலே தீங்கு 
இவர்களால்‌ நேசத்தின்‌ 
ஏராளமான பிரச்சனைகள்‌ 
துன்மார்க்கனை சட்டப்‌ 
தண்டிக்கவேண்டும்‌. 
தண்டித்து 


துன்மார்க்கர்‌ 
செய்கிறார்கள்‌. 
ஜனங்களுக்கு 
வருகிறது. 
பிரகாரமாக 
இவர்களைத்‌ 
ஒடுக்கவில்லையென்றால்‌, இவர்கள்‌ 

த்‌ அமைதியைக்‌ கெடுத்துப்‌ 

கர்த்தர்‌ துன்மார்க்களைத்‌ 

தண்டிக்கிறார்‌. துரோகிமின்மீது தமது 
ஆக்கினைத்தீர்ப்பைக்‌ கொடுக்கிறார்‌ 
தேசத்தில்‌ அழிவு வரும்போது, கர்த்தர்‌ 
நீதிமானையும்‌ செம்மையானவனையும்‌ 
தப்புவிக்கிறார்‌. துன்மார்க்கனையும்‌ 
துரோகியையும்‌ தண்டிக்கிறார்‌. 


நீதிமானும்‌. செம்மையானவனும்‌. 
அழிந்துபோவது கர்த்தருக்குப்‌ பிரியமானதல்ல. 
நீதிமான்‌ அழிந்துபோவதற்குப்‌ பதிலாக, 
தன்மாரக்கும துரோகியும்‌ அழிந்து, 

கர்த்தர்‌ விரும்புகிறார்‌ 

பதிலாக துன்மார்க்கன்‌ 
மீட்கும்‌ பொருளாகமிருக்கிறான்‌. நீதிமான்‌ 
அழியாமல்‌ துன்மார்க்கன்‌ அழிந்துபோகிறான்‌. 
செம்மையானவனுக்குப்‌ பதிலாக துரோகி 
மீட்கும்‌ பொருளாயிருக்கிறான்‌. 
துரோகிகளுக்கு அழிவு வந்தாலும்‌, கர்த்தர்‌ 
செம்மையானவனை 'அழிந்துபோகாமல்‌ 
பாதுகாக்கிறார்‌. 


சண்டைக்காரி. 


நீதி 21:19 


நீதி 21:19. சண்டைக்காரியும்‌ 
யமான: ஸ்திரீயுடன்‌ 

குடியிருப்பதைப்‌ பார்க்கிலும்‌ 

வனாத்தரத்தில்‌ குடியிருப்பது நலம்‌. 





ழ்‌ நள 
ஈயா 


நம்முடைய நாவை கடிவாளம்‌ போட்டு 
அடக்கவேண்டும்‌. 

வார்த்தைகளை 

வேண்டும்‌. தாறுமாறான வார்த்தைகளைப்‌ 
பேசினால்‌, குெபத்திற்குள்ளும்‌, 
சிநேகிதர்களுக்குள்ளும்‌, 
சமுதாயத்திற்குள்ளும்‌ 
சண்டையும்‌ வரும்‌. 


அறங்கள்‌ 


சண்டைக்காரியும்‌, 
கோபக்காரியுமான ஒருத்தியிருக்கும்‌ 
போது, அவளோடு 'சமாதானமாய்‌ 
குடியிருக்க முடியாது. இப்படிப்பட்ட வீட்டில்‌ 
சமாதானமும்‌ சந்தோஷமும்‌ இருக்காது. 
சமாதானத்திலும்‌ சந்தோஷத்திலும்‌ 
குடியிருக்க முடியாதவர்கள்‌, 
சமாதானத்திலும்‌ அன்பிலும்‌ 
குடியிருக்கமாட்டார்கள்‌. சண்டையும்‌ 
கோபமும்‌ இருக்கிற இடத்தில்‌ அன்பு 
இருக்காது. ஒரு வீட்டில்‌ சண்டை 
போட்டுக்கொண்டு சமாதானமில்லாமல்‌ 
குடியிருப்பதைவிட, வனாந்தரத்தில்‌ 
சண்டையில்லாமல்‌ அமைதியாக குடியிருப்பதே 
மிகவும்‌ நல்லது. 


ஒரு வீட்டில்‌ 


'திரவியமும்‌ எண்ணெயும்‌ 
நீதி 21:20 


நீதி 2120. வேண்டிய திரவியமும்‌ 
எண்ணெயும்‌ ஞானவானுடைய 
வாசஸ்தலத்தில்‌ உண்டு; மூடனோ 
அதைச்‌ செலவழித்துப்போடுகிறான்‌. 


ஞானமுள்ளவன்‌ தன்னுடைய 
ஆஸ்தியை விருத்திபண்ணுகிறான்‌. செல்லும்‌ 
செலவை கணக்குப்‌ பார்க்கிறான்‌. தன்னுடைய 
குடும்பத்தின்‌ தேவைகளை சந்திக்கிறான்‌. 
எந்தக்‌ குறைவுமில்லாமல்‌ சம்பூரணமாய்‌ 
ஜீவிக்கிறான்‌. தன்னுடைய வீட்டில்‌ 
என்னென்ன திரவியங்களெல்லாம்‌ 
இருக்கிறது. அவை எவ்வளவு இருக்கிறது. 


தனது திரவியத்தில்‌ சிறிது: 
மீதமும்‌ வைத்திருக்கிறான்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மூடனோ தன்னிடத்திலுள்ள எல்லா 
ஆஸ்தியையும்‌ அழித்துப்போடுகிறான்‌. 
இவனிடத்திலும்‌ திரவியமும்‌ எண்ணெயும்‌ 
இருக்கும்‌. ஆனால்‌ இவனோ, ஞானமில்லாமல்‌ 
அனைத்தையும்‌  செலவழித்துப்‌ 
போடுகிறான்‌. முடிவில்‌ ஒன்றுமில்லாமல்‌ 
வெறுமையாயிருக்கிறான்‌. நம்முடைய வீடு 
சாதாரண சிறிய வீடாகமிருந்தாலும்‌, பழைய 
வீடாகயிருந்தாலும்‌, அதை நல்லமுறையில்‌ 
பராமரிக்கவேண்டும்‌. பராமரிக்காத வீடு, 
பெரியவீடாகமிருந்தாலும்‌, அது புதிய 
வீடாகயிருந்தாலும்‌, அது 
பிரயோஜனமற்றதாகவே. இருக்கும்‌. 
ஞானமுள்ளவன்‌ தன்னிடத்திலுள்ளதை 
ஞானத்தோடு பயன்படுத்துகிறான்‌. 


நீதியும்‌ தயையும்‌ 
நீதி 21:21 


நீதி 2121. நீதியையும்‌ தயையையும்‌ 
பின்பற்றுகிறவன்‌ ஜீவனையும்‌ 
நீதியையும்‌ மகிமையையும்‌ 
கண்டடைவான்‌. 


நம்முடைய காரியங்களை நீதியோடும்‌. 
ம்‌ செய்யவேண்டும்‌. நம்‌ 
ளிலும்‌ 
பரிபூரணமாயிருக்க முடியாது. 
நம்முடைய செய்கைகளில்‌ நீதியும்‌, அன்பும்‌, 
இரக்கமும்‌, மனதுருக்கமும்‌ 
இருக்கவேண்டும்‌. நம்முடைய ஜீவியத்தில்‌ 
நாம்‌ நீதியையும்‌ தயையையும்‌. 
பின்பற்றவேண்டும்‌. பரிபூரணமடைய 
வேண்டும்‌ என்பதுதான்‌. நம்முடைய முயற்சி 
ஆனாலும்‌ நாம்‌ நீதியையும்‌ தமையையும்‌ 
பின்பற்றும்போது நமக்குள்ளே ஆறுதலும்‌ 
சமாதானமும்‌ உண்டாகும்‌. 
பின்பற்றுகிறவர்கள்‌ 
கண்டடைவார்கள்‌. அத்தோடு 
மகிமையையும்‌ கண்டடைவார்கள்‌. 


பலவான்களூுடைய 
பட்டணத்தின்‌ மதில்‌ 


நீதி 21:22 


நீதி ௮:௨.  பலவான்‌௧களுடைய 
பட்டணத்தின்‌ மதிலை ஞானமுன்னவன்‌ 
ஏறிப்பிடித்து, அவர்கள்‌ நம்பின 
அரணை இடித்தூப்போடு வான்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


ஞானமுள்ளவர்கள்‌. 
காரியங்களை செய்வார்கள்‌. இவர்கள்‌ 
ஒருவேளை சரீர பலமுள்ளவர்களாகவோ, 
அல்லது ஐசுவரியவான்‌௧ளாகவோ அல்லது. 
'தலைவர்களாகவோ இருக்கமாட்டார்கள்‌. 
இவர்களால்‌ மற்றவர்களுக்கு அதிகமான 
வாக்குறுதிகளை கொடுக்க முடியாமல்‌. 
போகலாம்‌. ஞானமுள்ளவர்கள்‌ 
(க, ஆரவாரமில்லாமல்‌ கிரியை 
நட்ப்பிப்பார்கள்‌. ஆனாலும்‌ அவர்களுடைய 
கிரியைகள்‌ பெரிதாயிருக்கும்‌. அவர்கள்‌ 
பெரிய காரியங்களை செய்து முடிப்பார்கள்‌. 


பெரிய 


பலவான்களையும்‌, 
ஐசுவரியவான்களையும்‌, தலைவர்களையும்‌ 
மிஞ்சுமளவக்கு, ஞானமுள்ளவர்கள்‌ பெரிய 
காரியங்களை செய்து முடிப்பார்கள்‌. 
பலவான்கள்‌ தங்கள்‌ பலத்தையும்‌, 
ஐசுவரியவான்கள்‌ தங்கள்‌ ஐசுவரியத்தையும்‌, 
தலைவர்கள்‌ தங்கள்‌ செல்வாக்கையும்‌ 
நம்புகிறார்கள்‌. ஞானமுள்ளவனோ 
கர்த்தரையும்‌, கர்த்தருடைய கிருபையையும்‌ 
நம்புகிறான்‌. ஞானமுள்ளவன்‌ 
பலவான்களுடைய பட்டணத்தின்‌ மதிலை 
ஏறிப்பிடிப்பான்‌. அவர்கள்‌ நம்பின அரணை 
இடித்துப்போடுவான்‌. 


னமுள்ளவன்‌  பலலான்களுடைய 
பத்தையும்‌! பெம்ள த்தையும்‌. அராத்து 
அறிந்திருப்பான்‌. அவனுடைய பட்டணத்து 
மதிலின்‌ அளவுகளையெல்லாம்‌ அளந்து 
பார்த்திருப்பான்‌. பலமுள்ளவனும்‌ தன்‌ 
பட்டணத்தின்‌  மதிலைப்‌ பார்க்கிறான்‌. 
அதுவே தனக்குப்‌ பாதுகாப்பு என்று 
நம்புகிறான்‌. ஞானமுள்ளவனோ 
பட்டணத்தின்‌ மதிலை ஏறிப்பிடிப்பதற்காகவும்‌, 
அந்த அரணை இடித்துப்போடுவதற்காகவும்‌, 
அதை அளந்து பார்க்கிறான்‌. 


ஞானமுள்ளவனை 
நேசிப்பார்கள்‌. அவன்மீது 
பிரியமாயிருப்பார்கள்‌.  ஞானமுள்ளவனுக்கு 
ஆதரவு கொடுப்பார்கள்‌. அவனுடைய 
பிரயாசங்களுக்கு கூடயிருந்து. 
உதவிசெய்வார்கள்‌. ஞானமுள்ளவனின்‌. 
கிரியைகளெல்லாம்‌  நீதியுள்ளதாயிருக்கும்‌. 
அவன்‌ யாருக்கும்‌ அநியாயம்‌ செய்யமாட்டான்‌. 


ஜனங்கள்‌ 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஞானமுள்ளவன்‌ தன்னுடைய செயல்களை 
தைரியமாய்ச்‌ செய்வான்‌. ஞானமுள்ளவனுக்கு 
உதலிசெய்கிறவர்களும்‌ தெளிந்த 
சிந்தனையோடும்‌, முழுஇருதயத்தோடு 
அவனுக்கு உதவிபுரிவார்கள்‌. 


ஞானமுள்ளவனுக்கு கிடைத்திருக்கிற 
வெற்றி, அவனுடைய ஞானத்தினாலும்‌, 
நற்குணத்தினாலும்‌, தெளிந்த 
சிந்தனையினாலும்‌ உண்டாயிற்று. 
பலவான்களுக்கு உண்டான தோல்வி, 
அவர்கள்‌ தங்கள்‌ பட்டணத்தின்‌ மதிலையும்‌, 
அரணையும்‌ நம்பினதினால்‌ உண்டான 
தோல்வி. கர்த்தரே பட்டணத்தைக்‌ 
காக்கவேண்டும்‌. கர்த்தர்‌ பட்டணத்தின்‌ 
மதிலைக்‌ காவாராகில்‌,  காக்கிறவனின்‌ 
பிரயாசம்‌ விருதாவாகவே இருக்கும்‌. சரீர 
பலத்தினால்‌. செய்ய முடியாத 
காரியங்களைக்கூட, ஞானத்தினால்‌ செய்து 
முடிக்க முடியும்‌. 


தன்‌ வாயையும்‌ தன்‌ நாவையும்‌ 
காக்கிறவன்‌ 


நீதி 21:23 


நீதி 21:28. தன்‌ வாயையும்‌ தன்‌ 
நாவையும்‌ காக்கிறவன்‌. தன்‌ 
ஆத்துமாவை இடுக்கண்களுக்கு 
விலக்கிக்‌ காக்கிறான்‌. 


தங்கள்‌ ஆத்துமாக்களை 
விரும்புகிறவர்கள்‌, தங்களுடைய 
உதடுகளைக்‌ காத்துக்கொள்ளவேண்டும்‌. 
தங்களுடைய நாவைக்‌ காக்கவேண்டும்‌. 
தங்களுடைய வாயைக்‌ காக்கவேண்டும்‌. 
நம்முடைய நாவு மாறுபாடான. 
வார்த்தைகளைப்‌ பேசக்கூடாது. நம்முடைய 
ய்‌ மதுபானத்தையும்‌, பெருந்தீனியையும்‌ 
கர்த்தர்‌ 
எதுவும்‌ 


காரியம்‌ 

ள்‌ போகக்கூடாது. 
ல்‌ கர்த்தருக்குப்‌ பிரியமில்லாத 
எந்த வார்த்தையும்‌, நம்முடைய வாயிலிருந்து 
வெளியே வரவும்கூடாது. 





ழ்‌ நள 
யாய 


ஆத்துமாவை இடுக்கண்களுக்கு விலக்கிக்‌ 

காக்கவேண்டுமென்றால்‌, 

வாயையும்‌, நம்முடைய 

காக்கவேண்டும்‌. நாம்‌. 

இருதயத்தை காத்துக்கொண்டால்‌. 

நம்முடைய நாவை 

விலக்கிக்‌ காத்துக்கொள்ளும்‌ நாம்‌ 

ல்‌ நாவைக்‌ காத்துக்கொண்டால்‌. 
நம்முடைய இருதயத்தை 

இடுக்கண்களுக்கு விலக்கிக்‌ 

காத்துக்கொள்ளும்‌, 


அகங்காரமும்‌ இடும்புமுன்னவன்‌ 
நீதி 21:24 


மனுஷருடைய 
கொடுக்கிறது. 
தன்னை மற்றவர்கள்‌ "வல்லை பேசுவதை 
மனுஷனால்‌ சகித்துக்கொள்ள முடியாது. 
தான்‌ பேசுவதற்கு மாற்று கருத்து 
சொல்லுபவர்களையும்‌, தன்னோடு எதிர்த்துப்‌ 
பேசுகிறவர்களையும்‌ மனுஷன்‌ 
பொறுத்துக்கொள்ளமாட்டான்‌. அவர்கள்மீது. 
அவனுக்கு உடனே கோபம்‌ வந்துவிடும்‌. 
அகங்காரமும்‌ இடும்புமுள்ளவனுக்கு: 
பரியாசக்காரன்‌ என்று பெயர்‌. மனுஷன்‌ 
கோபப்படும்போது. அவன்‌ பிறரை 
பரியாசம்பண்ணுகிறான்‌. அகங்காரமுள்ளவன்‌. 
அகந்தையான சினத்தோடே நடக்கிறான்‌. 
நம்முடைய த்‌ 
நாம்‌ 


கோபத்தை. 
கட்டுப்படுத்தவேண்டும்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தாமதிக்கவேண்டும்‌. 
வார்த்தைகளையும்‌, 
நாவையும்‌ கட்டுப்படுத்துவதுபோல, நம்முடைய 
அகந்தையான சினத்தையும்‌ 
கட்டுப்படுத்தவேண்டும்‌. 


சோம்பேறியின்‌ கைகள்‌ 
நீதி 21:25, 26. 


தீதி 2:25, சோம்பேதியின்‌ கைகள்‌: 
வேலைசெய்யச்‌ சம்மதியாததினால்‌, 
அவன்‌ ஆசை அவனைக்‌ கொல்லும்‌. 


நீதி ௮:28, அவன்‌ நான்தோறும்‌. 
ஆவதூடன்‌ இச்சிக்கிறான்‌; நீதிமானோ 
பிசினித்தனமில்லாமல்‌ கொடுப்பான்‌. 


சோம்பேறியும்‌ 
மனுஷர்களைப்போல. 

செய்யவேண்டும்‌. 

சோம்பேறிக்கு எந்தவிதமான சலுகையும்‌ 
கொடுக்கப்படவில்லை. னால்‌ 
சோம்பேறியின்‌ கைகள்‌ வேலை செய்ய 
சம்மதிக்காது. சோம்பேறிகள்‌ தங்களுக்கு 
தாங்களே சத்துருக்களாயிருக்கிறார்கள்‌. 
அவர்களுடைய சோம்பல்தனம்‌ அவர்களை 
பட்டினியாய்ப்‌ போட்டுவிடும்‌. ஒரு வேலையும்‌ 
செய்யாமல்‌ சும்மாயிருக்கிறவனுக்கு 
போஜனம்‌ கிடைக்காது. அவனுடைய வயிறு, 
பசிக்கும்‌. ஆனால்‌ அவனுடைய வாய்க்கு 
போஜனம்‌ ஒன்றும்‌ கிடைக்காமல்‌ போய்விடும்‌. 


சோம்பேறியின்‌ ஆசை அவனைக்‌ 
கதம்‌ சோம்பேறி ர வேலையும்‌ 
செய்யாவிட்டாலும்‌, தனக்கு. எல்லாம்‌ 
வேண்டுமென்று. ஆசைப்படுகிறான்‌. 
ஐசுவரியத்தை இச்சிக்கிறான்‌. தனக்கு 
எல்லா மேன்மையும்‌, மகிமையும்‌. 
உண்டாகவேண்டுமென்று ஆசைப்படுகிறான்‌. 
தன்னுடைய சந்தோஷத்திற்கு ஒரு குறைவும்‌ 
இருக்கக்கூடாது என்று பேராசைப்படுகிறான்‌. 
ஆனால்‌. தான்‌ ஆசைப்படுவதைப்‌ 
பெற்றுக்கொள்வதற்கு, சோம்பேறி எந்த 
முயற்சியும்‌ எடுப்பதில்லை. 





ழ்‌ நள 
யாய 


மற்றவர்கள்‌ எல்லாரும்‌ 
உதவிசெய்யவேண்டுமென்றும்‌, 
வேலைகளை அவர்கள்‌ 
கொடுக்கவேண்டும்‌ என்றும்‌ சோம்பேறி 
எதிர்பார்க்கிறான்‌. ஒரு சிலர்‌ பாவமான 
வழிகளில்‌ ஐசுவரியத்தைச்‌ சேர்த்து, அதை 
துன்மார்க்கமான வழிகளில்‌. 
செலவபண்ணுகிறார்கள்‌. தங்கள்‌ மாம்சத்தின்‌ 
இச்சைகளை, தங்கள்‌ பொல்லாப்பான 
ஐசுவரியத்தினால்‌ நிறைவேற்றுகிறார்கள்‌. 
நேர்மையாகவும்‌, கண்ணியமாகவும்‌, 
கடினமாகவும்‌ உழைக்கவேண்டும்‌ என்னும்‌ 
துன்மார்க்கரிடத்தில்‌ இருக்காது. 
வழிப்பறிகொள்ளைக்காரரைப்‌ 
இவர்களுடைய ஆசையே 
கொன்றுபேடும்‌. 
அநியாயக்காரர்களை சட்டம்‌ தண்டிக்கும்‌. 
அப்போது இவர்கள்‌ அறியாயமாய்ச்‌ சேர்த்த 
ஐசுவரியம்‌ ஒன்றுமில்லாமல்‌ போய்விடும்‌. 


அண்ணியும்‌ கனமாகவும்‌ 


உழைக்கிறான்‌. இவனுக்கு அதிகமான 
ஐசுவரியம்‌ இல்லையென்றாலும்‌, இவனிடத்தில்‌ 
ஒரு குறையும்‌ இருக்காது. இவனுக்குத்‌ 
தேவையான ஆஸ்தியிருக்கும்‌. புசிப்பதற்கு 
போஜனம்‌ இருக்கும்‌. வன்‌ 
பட்டினியாயிருக்கமாட்டான்‌. கர்த்தர்‌ தனக்கு 
கிருபையாய்க்‌ கொடுத்திருக்கிற ஆஸ்தியை 
சந்தோஷமாய்‌ அனுபவிப்பான்‌. ஆஸ்தி 
கொஞ்சமாமிருந்தாலும்‌ அதில்‌ 
திருப்தியோடிருப்பான்‌. 


_ தனக்கு 
தன்னுடைய 
தனக்கு செய்து 


நேர்மையாகவும்‌, 


நீதிமான்‌ தன்னுடைய ஐசுவரியத்தை 


தனக்கும்‌, தன்னுடைய குடும்பத்தாருக்கும்‌. 
பயன்படுத்துவதுபோல, தேவையுள்ள 
மற்றவர்களுக்கும்‌ கொடுத்து உதவிசெய்வான்‌. 
அவர்களுடைய தேவைகளை 
அறிந்துகொண்டு, அவர்களுக்கு 
ப்‌ கொடுப்பான்‌. இதில்‌ அவனுக்கு 
திருப்தியுண்டாகும்‌. நம்முடைய 
லாக்‌ நிறைவேற்றுவதினால்‌ வரும்‌ 
மற்றவர்களுக்கு நன்மை 

உண்டாகும்‌ திருப்தியே 

நீதிமான்‌ 

பிசினித்தனமில்லாமல்‌ பிறருக்குக்‌ கொடுத்து 
உதலிசெய்வான்‌. சோம்பேறி 
மற்றவர்களிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள 
வேண்டுமென்று விரும்புகிறான்‌. நீதிமானோ 
மற்றவர்களுக்கு தாராளமாய்க்‌ 
கொடுக்கவேண்டுமென்று விரும்புகிறான்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


பிரியப்‌ 
PUBLISHERS 


துன்மார்க்கருடைய பலி 


நீதி 21:27 


தீதி ௮:27. துன்மார்க்ககுடைய பலி. 
அருவருப்பானது; அதைத்‌ 
துர்ச்சித்தையோடே செலுத்தினாலோ 
எத்தனை அதிகமாய்‌ அருவருக்கப்படும்‌. 


தேவனே பலிகளின்‌ பிரமாணத்தைக்‌ 
கொடுத்திருக்கிறார்‌. பலிசெலுத்துவது 
தேவனால்‌ நியமிக்கப்பட்டிருக்கிற ஒழுங்கு. 
ம்போது, சுத்த 

விசுவாசத்தோடும்‌, 

மனந்திரும்பியும்‌ 

இப்படிப்பட்ட 

பலிகளில்தான்‌ கர்த்தர்‌ பிரியமாயிருக்கிறார்‌. 
துன்மார்க்கருடைய பலி கர்த்தருக்கு 
அருவருப்பானது. துன்மார்க்கன்‌ தங்கள்‌ 
மனம்‌ வருந்துவதுமில்லை. 


மனந்திருந்துவதுமில்லை. 
தன்னுடைய இச்சைகளை 
அறைந்து 
துன்மார்க்கனுடைய ஜீவியத்தில்‌ நன்மையாக 
காரியம்‌ ஒன்றுமே இருக்காது. அவனுடைய 
ஜீவியத்தில்‌ நன்மைக்கேதுவான மாற்றம்‌. 
எதுவும்‌ உண்டாயிருக்காது. 

ள்மார்க்கள்‌ ர்ச்சிந்தையோடே 
பலிகளைச்‌ செலுத்துகிறான்‌. தன்னுடைய 
துர்‌ஆசை நிறைவேறவேண்டும்‌ என்பதற்காக 
பலிபீடத்தில்‌ வந்து பலிகளைச்‌ 
செலுத்துகிறான்‌. துர்ச்சிந்தையோடே 
செலுத்துகிற பலியை கர்த்தர்‌ அதிகமாய்‌ 
அருவருக்கிறார்‌. மனுஷருடைய இருதயத்தில்‌ 
சுத்தமான பயபக்தியிருக்கவேண்டும்‌. 
மாய்மாலமான பயபக்தி கர்த்தருக்கு 
அருவருப்பானது. நம்மிடத்தில்‌ மெய்யான 
பரிசுத்தம்‌. இருக்கவேண்டும்‌. நம்மை 
பரிசுத்தவான்‌௧ள்போல காண்பிக்க 
மாய்மாலம்‌ பண்ணக்கூடாது. மாய்மாலம்‌. 
கர்த்தருக்கு அருவருப்பானது. 





ழ்‌ நவள 
யாய 


'மாட்டை வெட்டுகிறவன்‌ மனுஷனைக்‌ 
கொல்லுகிறவனாகவும்‌, ஆட்டைப்‌ 
பலியிடுகிறவன்‌ நாயைக்‌ 
கழுத்தறுக்கிறவனாகவும்‌, காணிக்கையைப்‌ 
படைக்கிறவன்‌ பன்றி த்தத்தைப்‌ 
படைக்கிறவனாகவும்‌,  தூபங்காட்டுகிறவன்‌ 
விக்கிரகத்தை  ஸ்தோத்திரிக்கிறவனாகவும்‌ 
இருக்கிறான்‌; இவர்கள்‌ தங்கள்‌ வழிகளையே 
தெரிந்துகொள்ளுகிறார்கள்‌: இவர்களுடைய 
ஆத்துமா. தங்கள்‌ அருவருப்புக்களின்மேல்‌ 
விருப்பமாயிருக்கிறது. நான்‌ கூப்பிட்டும்‌ 
மறுஉத்தரவு கொடுக்கிறவனில்லாமலும்‌, நான்‌ 
பேசியும்‌ அவர்கள்‌ கேளாமலும்‌, அவர்கள்‌ என்‌ 
பார்வைக்குப்‌ பொல்லாப்பானதைச்‌ செய்து, 
நான்‌ விரும்பாததைத்‌ 
தெரிந்துகொண்டதினிமித்தம்‌, நானும்‌ 
அவர்களுடைய ஆபத்தைத்‌ தெரிந்து 
கொண்டு, அவர்களுடைய  திகில்களை 
அவர்கள்மேல்‌ வரப்பண்ணுவேன்‌. 
கர்த்தருடைய வசனத்துக்கு 
நடுங்குகிறவர்களே, அவருடைய 
வார்த்தையைக்‌ கேளுங்கள்‌; என்‌ 
நாமத்தினிமித்தம்‌ உங்களைப்‌ பகைத்து, 
உங்களை  அப்புறப்படுத்துகிறு உங்கள்‌ 
சகோதரர்‌, கர்த்தர்‌  மகிமைப்படுவாராக 
என்கிறார்களே: அவர்‌ உங்களுக்குச்‌ 
சந்தோஷம்‌ உண்டாகும்படி காணப்படுவார்‌: 
அவர்களோ வெட்கப்படுவார்கள்‌"' 
(ஏசா 66:3-5. 


பொய்ச்சாட்சிக்காரன்‌ 


நீதி 21:28 
நீதி 21:29, 


பொய்ச்சாட்சிக்காரன்‌ 
கெட்டுப்போவான்‌;. செவி 
கொடுக்கிறவனோ 

பேசுத்தக்கவனாவான்‌. 


எப்பொழுதும்‌ 


'பொய்சொல்லுகிறவன்‌. ஒருவேளை 
நிதானமில்லாமல்‌, அவசரத்தில்‌ 
பொய்சொல்லியிருக்கலாம்‌. இப்படிப்பட்ட பாவம்‌ 
மன்னிக்கப்படும்‌. ஒரு சிலர்‌ வேண்டுமென்றே 
பொய்ச்சாட்சி சொல்லுவார்கள்‌. தாங்கள்‌ 
சொல்லுவது பொய்‌ என்பது தெரிந்திருந்தும்‌ 
அதை மாய்ச்‌ சொல்லுவார்கள்‌. 
நன்றாக யோசித்து, ஜோடித்து. பொய்ச்சாட்சி 
சொல்லுவார்கள்‌. இது துணிகரமான பாவம்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பெய்ச்சாட்சிக்காரன்‌ கெட்டுப்போவான்‌. 
தேவனுடைய கோபம்‌ இவன்மீது வரும்‌. 
பொய்யாணையிடுகிறவனும்‌, பொய்ச்சாட்சி 
சொல்லுகிறவனும்‌ கர்த்தருக்கு 
அருவருப்பானவன்‌. 


செவிகொடுக்கிறவன்‌ கர்த்தருடைய 
வார்த்தைக்குச்‌ செவிகொடுத்து, அவருடைய 
பிரமாணத்திற்குக்‌ கீழ்ப்படிகிறான்‌. 
தன்னுடைய அயலானோடு 

மாத்திரமே பேசுகிறான்‌. சத்தியத்திற்கு சாட்சி 
கொடுக்கிறான்‌. இவனுடைய வார்த்தையில்‌ 
உண்மையிருக்கும்‌. உண்மையென்று தனக்கு 


பொய்பேசுவதும்‌ 
பேசாமலிருப்பதும்‌ 


துன்மார்க்கன்‌ 


நீதி 21:29. 


நீதி 2129. 


முகத்தைக்‌. 
செம்மையானவனோ 


நேர்ப்படுத்துகிறான்‌.. 


துன்மார்க்கன்‌ தண்‌ 
கடினப்படுத்துகிறான்‌; 
தன்‌ வழியை 


துன்மார்க்கன்‌ துணிகரபாய்ப்‌ 
செய்கிறான்‌. எவ்வளவு 


பாவமாகுமிருந்தாலும்‌, அதை செய்யும்போது 
அவனுடைய முகத்தில்‌ சஞ்சலமோ, 
கவலையோ, கலக்கமோ, பயமோ இருக்காது. 


பாவம்‌ 
பெரிய 


செவிகொடுக்கமாட்டான்‌. 
இருதயம்‌ கடினமாயிருக்கும்‌. 





நயம்‌ 
INTERNATIOMAL 


7. மெய்யான ஓய்வும்‌, ஓய்வும்‌ 


இயேசு கிறக்கம்‌ இருக்கிறது. அந்த 
ஒய்வு எந்த ஒரு நாளிலும்‌ 
(மத்‌ 11:28-29; எபி 4). 


பத்து கட்டளைகளில்‌ நான்காம்‌ 
கட்டளை (யாத்‌ 20:81) புதிய 
உடன்படிக்கையிலிருந்து விடுவிக்கப்‌ 
பட்டிருக்கிறது. (அப்‌ 15:24). 


6 a 
அடிமைத்தனத்தில்‌ பங்கேதும்‌ இல்லை 
(உபா 5:15). 


ள்‌ பிரமாணத்‌ சரிக்க 
இருங்கிறவர்‌ மோசேயின்‌ “எல்லா 
பிரமாணங்களையும்‌ ஆசரிப்பதற்குக்‌ 
குடமைப்பட்டவராக இருக்கிறார்‌ 
(கலா 310-14; கலா 5:39-11; 
யாக்‌ 270). 


சனிக்கிழமையில்‌ ஓய்வெடுத்து 
தேவனை ஆராதிப்பதற்குப்‌ பதிலாக 
ஞாயிற்றுக்‌ கிழமையில்‌ ஓய்வெடுத்து. 
தேவனை ஆராதிக்கலாம்‌. 
ஞாயிற்றுக்கிழமை ஆராதிப்பதினால்‌ 
விசுவாசிகளுக்கு ஒரு பாதிப்பும்‌: 
ஏற்படப்போவதில்லை. 
தித்திருச்சபையின்‌. கிறிஸ்தவ 
விவரி! ண தன்‌ முதலாம்‌. 
நாளைப்‌. பரிசுத்த. நாளாக. 
ஆசரித்தார்கள்‌. (யோவான்‌ 20:1]9, 
26-29; அப்‌ 20:6-12; 
2கொரி 161-2). 


மீட்பின்‌ கிரியையை ப்‌ ம்‌ 


மரணம்‌, பாதாளம்‌, 
ஆகியவற்றிலிருந்து அவர்‌ அாமிந்றக்‌ 
கிழமையில்‌ வெற்றி சிறந்தார்‌. 


யாத்திராகமம்‌ - விரிவுரை COODNENS 
EXODUS - COMMENTARY PUBLISHERS 


இயேசுகிறிஸ்து உயிர்த்தெழுந்த 
பின்பு, தம்முடைய சீஷர்களுக்கு 
வெளிப்படுத்திய விசேஷித்த 
சம்பவங்கள்‌ வாரத்தின்‌ முதல்‌ 
நாளாகிய ஞாயிற்றுக்கிழமையிலேயே 
நடைபெற்றது. (மத்‌ 28; மாற்கு 16; 
லூக்கா 23-24; யோவான்‌ 20:19,26). 


இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த 
பின்பு, யூதருடைய ஏழாம்‌ நாளின்‌ 
ஓய்வுநாள்‌ பிரமாணத்தை 
அப்போஸ்தலர்கள்‌ யாரும்‌ 
அங்கிகரிக்கவில்லை. 


வாரத்தின்‌ ம்‌ நாளில்‌ பரிசுத்த 
ஆவியானவரின்‌. அருள்மாரி ஊற்றப்‌ 
பட்டது. இந்த நாள்‌ யூதருடைய ஏழு 
ஓய்வுநாட்களுக்குப்‌ பின்பு வரும்‌ 
ஒய்வுநாளாகும்‌. (அப்‌ 2:1) 

இயேசு கிறிஸ்து பரமேறியபின்பு, 
அப்போஸ்தலர்கள்‌ வாரத்தின்‌ 

முதலாம்‌ நாளில்‌ தங்களது முதலாவது 
செய்தியைப்‌ பிரசங்கம்‌. 
பண்ணினார்கள்‌. சுவிசேஷத்தைக்‌ 
கேட்டு, முதலாவதாக சுமார்‌ 3,000. 
பேர்‌ வாரத்தின்‌ முதலாம்‌ நாளில்‌ 
இரட்சிக்கப்பட்டார்கள்‌. (அப்‌ 2:1-42), 


நாளில்‌ 


உபதேசம்‌ பண்ணுகிறார்கள்‌. ஆனால்‌ 
இதற்கு வேதஆதாரம்‌ எதுவுமில்லை. 


தேவனை ஆராதிக்கலாம்‌. 


பழைய உடன்படிக்கையிலும்‌, 
வாரத்தின்‌ முதலாம்‌ 
முக்கியமானதாக 

முதற்கனிகளின்‌ 

பெந்தெகொஸ்தே 

புளிப்பில்லா அப்பப்பண்டிகை, கூடாரப்‌ 
பண்டிகை ஆகியவற்றை வாரத்தின்‌ 
முதலாம்‌ நாளில்‌ கொண்டாடினார்கள்‌. 
(லேவி 23:8-14, 34-39). 





ழ்‌ நள 
யாய 


செம்மையானவனோ தன்‌ வழியை 
நேர்படுத்துகிறான்‌. தான்‌ என்ன 
செய்யவேண்டுமென்பதை யோசித்து முடிவு 
பண்ணுகிறான்‌ செம்மையானவன்‌ 
தன்னுடைய வழியிலும்‌, நடையிலும்‌ 
தள்ளாடமாட்டான்‌. எப்போதுமே 
இவனுடைய நடை உறுதியாயும்‌, 
பாதுகாப்பாயும்‌ இருக்கும்‌. கர்த்தருடைய 
ர்த்தையும்‌, அவருடைய பிரமாணமும்‌ 


புல்‌ 

ஆலோசனைகளுக்கும்‌, 

செவிகொடுப்பான்‌. தான்‌ 

தவறான 

பாதையாகயிருக்கும்போ து, தன்னுடைய 

தப்பிதத்தைத்‌ திருத்திக்கொள்கிறான்‌. 
தன்னுடைய வழியை நேர்ப்படுத்துகிறான்‌. 


கர்த்தருக்கு விரோதமான 
ஞானமில்லை 
நீதி 21:80 


நீதி 2190, கர்த்தருக்கு விரோதமான 
ஞானமுமில்லை, புத்தியுமில்லை, 
ஆலோசனை யுமில்லை. 


தேவனுக்கு விரோதமாக யுத்தம்பண்ணி 
யாராலும்‌ வெற்றி பெறமுடியாது. தேவனே 
'சர்வவல்லமையுள்ளவர்‌. அவரே 
சர்வஞானமுள்‌ எவர்‌. தேவனுடைய 
ஞானத்தைவிட | தங்களிடத்தில்‌ 
அதிகஞானமுள்ளது என்று யாரும்‌ 
நினைத்துப்‌ பார்க்கவும்‌ கூடாது. கர்த்தருக்கு 
விரோதமான ஞானமுமில்லை, புத்தியுமில்லை, 
ஆலோசனையுமில்லை. 


சிலர்‌ இந்தப்‌ 
சத்வ களவுக்‌ 
'தலைவர்களாகயிருக்கலாம்‌. 
கர்த்தருடைய  சித்தத்திற்குக்‌ 
நடந்தால்தான்‌, இவர்களுக்கு 


கத்தல்‌ 
அரசியல்‌ 
இவர்கள்‌ 


கீழ்ப்படிந்து 
காரியங்கள்‌ 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சித்திக்கும்‌. இவர்கள்‌ கர்த்தருடைய 
விருப்பத்திற்கு விரோதமாக ஆலோசனை 
பண்ணினாலோ, செயல்படுவதற்கு முயற்சி 
பண்ணினாலோ, இவர்களுடைய காரியங்கள்‌ 
வாய்க்காது. இவர்களுடைய எண்ணங்கள்‌ 


சித்திக்காது. 


ஜெயமோ கர்த்தரால்‌ வரும்‌ 
நீதி 21:31 


நீதி ௮31, குதிரை 
ஆயத்தமாக்கப்படும்‌; 
கர்த்தரால்‌ வரும்‌. 


டய 
ஒத்தாணய மல்‌ 
ஜெயமுண்டாகாது. 
யுத்தம்பண்ணுகிறவர்‌. தே 
ஜெயங்கொடுக்கிறவர்‌. நம்மிடத்தில்‌ எவ்வளவு 
திறமைகள்‌ இருந்தாலும்‌, எவ்வளவு 
வல்லமைகள்‌ இருந்தாலும்‌, இவையெல்லாமே 
கர்த்தரால்‌ ந்த்‌ கிடைத்திருக்கிறது. 
என்பதை உணர்‌ கர்த்தரைத்‌ 
துதிக்கவேண்டும்‌. “த்தத்தில்‌ நவீன 
ஆயுதங்களைப்‌ பயன்படுத்தினாலும்‌, 
யுத்தம்பண்ணுவதற்கு எவ்வளவு தீவிரமான 
பயிற்சிகளை எடுத்துக்கொண்டாலும்‌, ஜெயம்‌ 
கர்த்தரால்‌ மாத்திரமே வரும்‌. நாம்‌ 
யுத்தம்பண்ணும்போது கர்த்தருடைய 
தெய்வீக பிரசன்னம்‌ நம்மோடு 
கூடமிருக்கவேண்டும்‌. கர்த்தர்‌ நமக்கு 
ஆதரவாக யுத்தம்பண்ணவேண்டும்‌. 


திறை. 
ஆயத்தமாக்கப்படும்‌. 
குதிரை வீரர்களையும்‌, 
சாரதிகளையும்‌, 
யுத்தநாளுக்காக 
ஆனாலும்‌ யான பாதுகாப்பு 
கர்த்தரிடமிருந்தே வருகிறது. இரட்சிப்பும்‌ 
ஜெயமும்‌ கர்த்தரால்‌ மாத்திரமே வரும்‌. 
இராணுவத்தின்‌ உதவியில்லாமலேயே 
கர்த்தரால்‌ நமக்கு ஜெயங்கொடுக்க 
முடியும்‌. கர்த்தருடைய உதவியில்லாமல்‌ எந்த 
இராணுவத்தாலும்‌ ஜெயம்பெறமுடியாது. 


யுத்தநாளுக்கு 
ஜெயமோ 


யுத்தநாளுக்கு 
குதிரைகளையும்‌, 
ரதங்களையும்‌, 
காலாட்படை வீரர்களையும்‌ 


ஆயத்தம்பண்ணுகிறார்கள்‌. 





ழ்‌ ளான 
யாய 


திரணான ஐசுவரியம்‌ 


நீதி 221 


நீதி 22:1, திரனான ஜசுவரியத்‌ை 

பார்க்கிலும்‌ நற்கீர்த்தியே கரத்து 
கொன்னப்படத்தக்கது; பொன்‌ 
வென்னியைப்பார்க்கிலும்‌ தையே. 


ஐசவரியத்தினால்‌ நாம்‌ 
என்பதைக்‌ குறித்து. 
கவனமாயிருக்கவேண்டும்‌. 
அதிகமான ஐசுவரியம்‌  சேகரிப்பதைவிட 
நம்முடைய நற்பெயரைக்‌ காத்துக்கொள்வதே 
மிகவும்‌ மேன்மையானது. திரளான 
ஐசுவரியத்தைப்‌ பார்க்கிலும்‌ நற்கீர்த்தியே 
தெரிந்துகொள்ளப்படத்தக்கது. ஜசுவரியத்தை. 
அதிகமாக சேர்க்கவேண்டும்‌ என்று. 
ஆசைப்பட்டு, பாவமான வழிகளிலும்‌, 
துன்மார்க்கமான. வழிகளிலும்‌ 
ஐசுவரியத்தைச்‌ சேர்க்கக்கூடாது. நம்முடைய 
நற்பெயரைக்‌ கெடுத்துக்கொள்ளக்கூடாது. 


ஐசுவரியத்நினால்‌ மற்றவர்களுடைய 
நன்மைகளுக்கு உதவிபுரிவது நல்லது. 
நன்மையைவிட ஆத்தும நன்மை மிகவும்‌: 


நம்‌ 
பிரயோஜனமுள்ளதாயிருக்கவேண்டும்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பொன்‌ வெள்ளியைப்‌ பார்க்கிலும்‌ 
தயையே நலம்‌. மற்றவர்கள்‌ நம்மீது, 
பிரியமாயிருக்கவேண்டும்‌. நாம்‌ 
மற்றவர்கள்மீது. அன்புகூர்ந்தால்தான்‌, 
ர்கள்‌ நம்மீது அன்புகூருவார்கள்‌. 
செய்கையும்‌ 
பிறருக்கு 
பொன்னையும்‌ 
விரும்புவது. 
காரியம்‌. கர்த்தருடைய 
மனுஷருடைய சிநேகத்தையும்‌ 
விரும்புவது ஆவிக்குரிய காரியம்‌. 
உலகப்பிரகாரமான  ஆசீர்வாதங்களைவிட, 
ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களே நமக்கு அதிக 
பிரயோஜமுள்ளது. 


வார்த்தையும்‌, 
அன்பை 


உலகப்பிரகாரமான. 
'தயவையும்‌, 


ஜசுவரியவானும்‌ தரித்திரனும்‌ 
நீதி 22:2 


தீதி 22:2. ஜசுவரியவானும்‌ தரித்திரனும்‌ 
ஒருவரையொருவர்‌ சந்திக்கிறார்கள்‌; 
அவர்கள்‌ அனைவரையும்‌ 
உண்டாக்கினவர்‌ கர்த்தர்‌. 


இந்த உலகத்திலுள்ள 
ஐசுவரியவான்‌களையும்‌, 


தலைவர்களையும்‌ சிருஷ்டித்தவர்‌ 


கீழ்ப்டிவது நம்முடைய கடமை. தரித்திரனும்‌ 
கீழ்ப்டியவேண்டும்‌ 


கர்த்தருக்குக்‌ 


சிருஷ்டித்திரக்கிறார்‌ 

தேவனுடைய கையின்‌ 

கிரியைகளாயிருக்கிறார்கள்‌. தேவன்‌ 

மனுபுத்திரர்‌ எல்லோரையும்‌ தம்முடைய 
சாயலாக சிருஷ்டித்திருக்கிறார்‌. 





ழ்‌ நவள 
யாய 


கெட்டுப்போயிருக்கிறார்கள்‌. 
நியாயாசனத்திற்கு முன்பாக ஐசுவரியவானும்‌. 
தரித்திரனும்‌ குற்றவாளியாய்‌ நிற்கவேண்டும்‌. 
மனுஷருடைய மனச்சாட்சி அவர்களுடைய 
குற்றங்களை அவர்களுக்கு 

எல்லா மனுஷருக்கும்‌ தேவனுடைய கிருபை 
தேவைப்படுகிறது. ஐசுவரியவான்‌, தரித்திரன்‌ 
என்ற வித்தியாசமில்லாமல்‌, எல்லா 
மனுஷரும்‌ தேவனுடைய தால்‌ 
முன்பாக நிற்கவேண்டும்‌. 
ஐசுவரியவானும்‌ 
ஒருவரையொருவர்‌ 
கொள்ளவேண்டும்‌. 


தரித்தும்‌ 
சந்தித்துக்‌ 


வருத்தப்பட்டு... பாரம்‌ சுமக்கிற 
எல்லோரையும்‌ தம்மிடத்தில்‌ வருமாறு சரத 


அனபதுபோல்ே 


அன்புகூருகிறார்‌. மனு; 
வித்தியாசமாயிருக்கலாம்‌. 
வேறுபட்டவர்களாகயிருக்கலாம்‌. 
எல்லோருக்கும்‌ கர்த்தர்‌ 
எல்லோருக்கும்‌. ஒரே 
கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்‌ எல்லோருக்கும்‌. 
ஒரே பரிசுத்த ஆவியானவரே இருக்கிறார்‌. 
வாக்குத்தத்தங்களின்‌ உடன்படிக்கை 
வர்க்கம்‌. பொதுவானது. 
ஐசுவரியவானுக்கென்று ஒரு பிரமாணமும்‌. 
தரித்திரனுக்கென்று ஒரு பிரமாணமும்‌ 
'தனித்தனியாகயில்லை. கர்த்தருடைய 
பிரமாணம்‌ ஒன்றுதான்‌. பரலோகமும்‌ 
ஒன்றுதான்‌. கர்த்தருடைய பரிசுத்தவான்௧களில்‌ 
தரித்திரரும்‌ இருக்கிறார்கள்‌. 
ஐசுவரியவான்களும்‌. இருக்கிறார்கள்‌. 
பரிசுத்தவான்களில்‌ தரித்திரரும்‌ 
ஐசுவரியவான்களும்‌. ஒரே 
பரலோகத்திற்குத்தான்‌ போவார்கள்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


விவேகி 
நீதி 22:3 


நீதி 229. விவேகி ஆபத்தைக்‌ கண்டு 
மறைத்து கொள்ளுகிறான்‌; பேதைகள்‌. 
தெடுகப்போய்‌ தண்டிக்கப்படுகிறார்கள்‌. 


விவேசமுள்ளவன்‌ எல்லாவற்றையும்‌ 
ஆராய்ந்து  நிதானித்துப்‌ பார்ப்பான்‌ 
தனக்குத்‌ தீங்குவருவதற்கு முன்பாகவே 
அது வருவதைக்‌ காண்பான்‌. தீங்குக்கு 
விரோதமாக தன்னைப்‌ பாதுகாத்துக்‌, 
கொள்வான்‌. தன்னைப்‌ பலப்படுத்திக்‌ 
கொள்வான்‌. வானத்திலே மேகங்கள்‌ 
ஒன்றுகூடும்போது. அது மழை வருவதற்கு 
அறிகுறியாயிருக்கிறது. நம்முடைய 
ஜீவியத்தில்‌ நமக்கு பல பிரச்சனைகளும்‌, 
ஆபத்துக்களும்‌, புயல்போன்ற துன்பங்களும்‌ 
வரலாம்‌. 


விவேகி ஆபத்தைக்‌ கண்டு 

மறைந்துகொள்கிறான்‌. தனக்கு ஆயத்து 

வருவதற்கு முன்பாகவே, 

உணர்வடந்து தேவனும்‌ நாமத்தில்‌ 
ம்‌ 


வருகிறான்‌. கர்த்தரே 
விவேகிக்கு பலத்த துருகமாகயிருக்கிறார்‌. 
கர்த்தருடைய பிரசன்னத்தில்‌ அடைக்கலம்‌ 
பெற்றுக்கொள்ளும்போது, ஆபத்து நம்மை 
அணுகுவதில்லை. 
கள்‌ எல்லா வார்த்தைகளையும்‌ 
நம்புவார்கள்‌.  எச்சரிப்பாயிருக்கமாட்டார்கள்‌. 
அவதூறான வார்த்தைகளையும்‌, பொய்‌ 
வார்த்தைகளையும்‌, ஏளனவார்த்தைகளையும்‌, 
தூஷணவார்த்தைகளையும்‌ நம்புவார்கள்‌. 
பேதைகளுக்கு  எச்சரித்தாலும்‌ அவர்கள்‌ 
உணர்வடையமாட்டார்கள்‌. தங்களை 
நம்பவுமாட்டார்கள்‌. 
ஆபத்துக்களில்‌ 
சிக்கிக்கொள்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
நெடுகப்போய்‌ தண்டிக்கப்படுகிறார்கள்‌. 
எகிப்து ல நடைபெற்ற ஒரு 


சம்பவம்‌, வேகிக்கும்‌ பேதைக்கும்‌ 
னப எழுதப்பட்டிருக்கிறது. 





ழ்‌ நள 
யாய 


“பார்வோனுடைய ஊழியக்காரரில்‌ எவன்‌ 
கர்த்தருடைய வார்த்தைக்குப்‌ பயப்பட்டானோ, 
அவன்‌ தன்‌ வேலைக்காரரையும்‌ தன்‌ 
மிருகஜீவன்களையும்‌ வீடுகளுக்கு 
ஒடிவரப்பண்ணினான்‌. எவன்‌ கர்த்தருடைய 
வார்த்தையை மதியாமற்போனானோ, அவன்‌ 
தன்‌ வேலைக்காரரையும்‌ 5 
மிருகஜீவன்களையும்‌ 
விட்டுவிட்டான்‌” (யாத்‌ 9:20.21). 


தன்‌ 
வெளியிலே. 


தாழ்மை 
நீதி 22:4 


நீதி 284, தாழமைக்கும்‌ கர்த்தருக்குப்‌ 
பயப்படுதலுக்கும்‌ வரும்‌ 
இகுவரியமும்‌ மகிமையும்‌ தங்கத்‌ 


கர்த்தருக்குப்‌ 
ட்ராக்‌ நம்முடைய ஆவிக்குரிய 
ஜீவியத்திற்கு ஆதாரம்‌. நாம்‌ கர்த்தரோடு 
மனத்தாழ்மையுடன்‌ நடக்கவேண்டும்‌. 
இருதயத்தில்‌ பெருமையில்லாமல்‌ கர்த்தருடைய 
அடிச்சுவடுகளைப்‌ பின்பற்றவேண்டும்‌. 
நம்மிடத்தில்‌ மனத்தாழ்மையும்‌ 
இருக்கவேண்டும்‌. கர்த்தருக்குப்‌ பயப்படும்‌ 
பயமும்‌ இருக்கவேண்டும்‌. நாம்‌ ஆலிக்குரிய 
பிரமாணங்களுக்குக்‌ கீழ்ப்படியும்போது, நமக்கு 
ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள்‌ கிடைக்கும்‌, 
நமக்கு ஐசுவரியமும்‌, மகிமையும்‌, ஜீவனும்‌ 
பலனாய்க்‌ கிடைக்கும்‌. 


கர்த்தருக்குப்‌ 
திலக்கும்போ து. இந்தப்‌ 
ஆயுசநாட்கள்‌ 


பயந்து 
பிரபஞ்சத்தில்‌, 
நீடித்திருக்கும்‌. 
கர்த்தருடைய பார்வையில்‌ 
உண்மையுள்ளவர்களாயிருக்க வேண்டும்‌. 
அப்போது நாம்‌ தேவனுடைய கிருபையின்‌ 
உடன்படிக்கையில்‌  அங்கீகரிக்கப்படுவோம்‌. 
உடன்படிக்கையின்‌ ஆசீர்வாதங்களும்‌, 
சிலாக்கியங்களும்‌ நமக்குக்‌ கிடைக்கும்‌. 
கர்த்தருக்குப்‌ பயந்து, அவருடைய 
அடிச்சுவடுகளைப்‌ பின்பற்றிச்‌ செல்லும்போது. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மாறூபாடுள்ளவனுடைய வழி. 


நீதி 2௮:5 
நீதி 225. மாறுபாடுன்னவனுடைய 
வழியிலே. முள்ளுகளும்‌. 
கண்ணிகளுழுண்டு; தன்‌ ஆத்துமாவைக்‌ 
காக்கிறவன்‌ அவைகளுக்குத்‌ தூரமாய்‌ 
'விலகிப்போவான்‌. 


மாறுபாடுள்ளவனுடைய வழி 
நேர்வழியாக இருக்காது. அது கோணலான 
வழியாகவே இருக்கும்‌. கோணலான வழி 
எப்போதுமே பாவமான வழியாக இருக்கும்‌. 
பாவமான. வழிகள்‌ கர்த்தருடைய 
சித்தத்திற்கு விரோதமானவை. கர்த்தருடைய 
வார்த்தையானது நீதியின்‌ 
வழியாகமிருக்கிறது. மாறுபாடுள்ளவனுடைய 
வழியில்‌ கர்த்தருடைய வார்த்தை கிரியை 
நடப்பிக்காது. 


பாவிகளுடைய வழியில்‌: 
கக்கத்‌ ப அவலக்‌ 
பாவங்கள்‌,  முட்களைப்போல, 

இருதயத்தைக்‌ குத்தும்‌. 

பாவங்கள்‌ அவர்களுக்கு 
கண்ணிகளாகயிருக்கும்‌. பாவத்தில்‌ 
தொடர்ந்து ஜீவிக்குமாறு, அவர்களுடைய 
பழைய அனுபவங்கள்‌ அவர்களுக்கு ஆசை 
காண்பிக்கும்‌. பாவத்தின்‌ கண்ணியில்‌ 
சிக்கிக்கொண்டவர்களால்‌ விடுதலை பெற்று 
வெளியே வரமுடியாது. 


நாம்‌ பாவத்தின்‌ 
சிக்கிக்கொள்ளக்கூடாது. 
நம்முடைய ஆத்துமாவை நாம்‌ 
காத்துக்கொள்ளவேண்டும்‌. நம்முடைய 
ன்‌ நினைவுகளைப்பற்றியும்‌, ம்‌ 


கண்‌। 
கடந்தகால 


கண்ணியில்‌ 
என்றால்‌, 


கண்ணிகளுக்கும்‌ தூரமாய்‌ விலகிப்போவான்‌. 
முள்ளுகளால்‌ பாதிக்கப்படமாட்டான்‌. 
கண்ணிகளில்‌ சிக்கிக்கொள்ளமாட்டான்‌. 





ழ்‌ நள 
யாய 


நீதிமானுடைய வழி நேர்மையான வழி. 
நீதிமான்‌ 
காத்துக்கொள்கிறான்‌. 
குழப்பமில்லாமல்‌ தெளிவாகயிருக்கும்‌. இதில்‌ 
ஆபத்து இல்லாமல்‌ பாதுகாப்பு இருக்கும்‌. 
நீதிமானுடைய வழியில்‌ துக்கமில்லாமல்‌: 
சந்தோஷமிருக்கும்‌. 


பின்னையானவன்‌ 


நீதி 22:6 


நீதி 226. பின்னையானவன்‌ 
நடக்கவேண்டிய வழியிலே அவனை 
நடத்து; அவன்‌ முதிர்வயதிலும்‌ அதை 
விடாதிருப்பான்‌. 


பிள்ளைகளுக்கு 
கொடுக்கவேண்டும்‌. 


பயிற்சி 


பிள்ளைப்பிராயம்‌ 


கற்றுக்கொள்கிற பிராயம்‌. பிள்ளைகளுக்கு 
சத்தியத்தை 


உபதேசம்பண்ணவேண்டும்‌. 
நல்ல ஆலோசனைகளைச்‌ சொல்லவேண்டும்‌. 
அவர்களை யுத்தவீரர்களைப்போல 
பழக்குவிக்கவேண்டும்‌. பிள்ளையானவன்‌ 
நடக்க வேண்டிய வழியிலே அவனை 
நடத்தவேண்டும்‌. யுத்தம்பண்ண பயிற்சி 
எடுத்துக்கொள்கிறவர்கள்‌, ஆயுதங்களைப்‌ 
பிடிக்க பயிற்சி பெற்றுக்கொள்வார்கள்‌. 
அதுபோலவே நம்முடைய கம்‌ 
ஒவ்வொரு காரியத்தையும்‌ 

வெய்ல்கேன்டும்‌ என்ப. அனிககுக்கம்‌ 
கற்றுக்கொடுக்கவேண்டும்‌ 


த்தவீரர்கள்‌ தங்கள்‌ தளபதியின்‌ 
கட்டளைக்குக்‌ கட்டுப்படுவார்கள்‌. அவர்கள்‌ 
கீழ்ப்படிவதைக்‌ கற்றுக்கொள்வார்கள்‌. 
ம்முடைய பிள்ளைக தேவனுடைய 
ணை ததை கற்றுக்கொடுக்கவேண்டும்‌ 
அவர்கள்‌ தேவனுடைய கட்டளைக்கு 
கீழ்ப்டியும்‌ விதத்தில்‌ அவர்களை 
நடத்தவேண்டும்‌. 
நம்முடைய பிள்ளைகள்மீது நமக்கு 
மெய்யான அன்பு இருக்கிறது. தங்களுடைய 
பிள்ளைகள்‌ கெட்டுப்போவதையோ, அல்லது. 
அழிந்துபோவதையோ, எந்தப்‌ பெற்றோரும்‌ 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


விரும்பமாட்டார்கள்‌. பிள்ளைகளை 
வேண்டிய வழியில்‌ நடத்தினால்தான்‌, 
அவர்கள்‌ முதிர்வயதிலும்‌ அந்த வழியை 
விடாதிருப்பார்கள்‌. நம்முடைய பிள்ளைகளை 
நீதியின்‌ பாதையில்‌ வழிநடத்தினால்‌, 
அவர்கள்‌ தங்கள்‌ முதிர்வயதிலும்‌ நீதியின்‌ 
பாதையில்‌ நடப்பார்கள்‌ நம்முடைய 
பிள்ளைகள்‌ எப்படியும்‌ போகட்டும்‌ என்று 
நாம்‌ விட்டுவிடமாட்டோம்‌. அவர்களை 
கரம்பிடித்து பாதுகாப்போம்‌. பாதுகாப்பாக 
வழிநடத்துலோம்‌. 


நடக்க 


பிள்ளைகளுக்கு 
காரியங்களில்‌ ஆர்வமும்‌, 


தாலந்துகளும்‌ இருக்கிறது. 


நம்முடைய 
என்னென்ன 


என்பதை 


அவர்களுக்கு 
கொடுக்கவேண்டும்‌. 
பிள்ளைகளின்‌ நாமே 
பழக்குவிக்கவேண்டும்‌. தாயானவள்‌ 
தன்னுடைய பிள்ளையை நேசித்து, அதைப்‌ 
போவிப்பதுபோல, நாமும்‌ நம்முடைய 
பிள்ளைகளை நேசித்து வளர்க்கவேண்டும்‌. 
தாய்‌ தன்னுடைய பிள்ளைக்கு போஜனம்‌ 
கொடுக்கும்போது, அந்தப்‌ போஜனத்தைக்‌ 
கொஞ்சமாகவம்‌ கொடுப்பாள்‌, 
அநேகந்தரமும்‌ கொடுப்பாள்‌. தன்‌ 
பிள்ளையை பட்டினி போடமாட்டாள்‌. 
ன்‌ அதிக போஜனம்‌ கொடுத்து, 
ஆரோக்கியத்தைக்‌ 
கெடுத்துப்போடவுமாட்டாள்‌. 


கரங்களை 


“இன்று நான்‌ உனக்கும்‌ 
கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள்‌ உன்‌ 
இருதயத்தில்‌ இருக்கக்கடவது. நீ அவைகளை 
உன்‌ பிள்ளைகளுக்குக்‌ கருத்தாய்ப்‌ போதித்து, 
நீ உன்‌ வீட்டில்‌ உட்கார்ந்திருக்கிறபோதும்‌, 
வழியில்‌ நடக்கிறபோதும்‌, 
படுத்துக்கொள்ளுகிறபோதும்‌, 
எழுந்திருக்கிறபோ தும்‌ அவைகளைக்‌ குறித்துப்‌ 
பேசி, உன்‌ கையின்மேல்‌ 
கட்டிக்கொள்வாயாக; 
கண்களுக்கு நடுவே 
க்‌ ய்‌ இருக்கக்கடவது. 
அவைகளை உன்‌ வீட்டு நிலைகளிலும்‌, உன்‌ 
வாசல்களிலும்‌ எழுதுவாயாக" (உபா 6:6-9). 





ழ்‌ நள 
யாய 
பிள்ளைகளுக்கு 


நம்முடைய 

பயிற்சி கொடுக்கும்போது, 
அவர்களுக்கு முன்பாக நல்ல. 
முன்மாதிரிகளாயிருக்க வேண்டும்‌. 
குற்றுக்கொள்கிறவர்களிடத்தில்‌, கற்றுக்‌ 
'கொடுப்பவர்களைப்பற்றி நல்ல அபிப்பிராயம்‌: 
உண்டாகவேண்டும்‌. அப்போதுதான்‌ 
கற்றுக்கொள்கிறவர்கள்‌ பிரச்சனையில்லாமல்‌: 
குற்றுக்கொள்வார்கள்‌. _ பிள்ளையானவனை 
நடக்க வேண்டிய வழியிலே நடத்தும்போது, 
நாமும்‌ நடக்க வேண்டிய வழியிலே நடப்பது 
மிகவும்‌ அவசியம்‌. 


நாம்‌ 
நாம்‌ 


ஜசுவரியவான்‌ 


நீதி 22:7 


நீதி 22,7, ஜசுவரியவான்‌ தரித்திரணை 
ஆளுகிறான்‌; கடன்வாங்கினவன்‌. 


கடன்கொடுத்தவனுக்கு அடிமை. 


ஐசவரியவான்‌ தரித்திரனை அடக்கி, ஒடுக்கி 
ஆளுகிறான்‌. ஐகுவரியவானுடைய சுபாவம்‌ 
வேறு. கர்த்தருடைய சுபாவம்‌ வேறு. 
கர்த்தர்‌ சர்வவல்லராகவும்‌, பெரியவராகவும்‌ 
இருக்கிறார்‌. ஆனாலும்‌ அவர்‌ யாரையும்‌ 
புறம்பே தள்ளிவிடுவதில்லை. யாருக்கும்‌ 
பட்சபாதம்‌ காண்பிப்பதில்லை. எல்லோருக்கும்‌. 
ஒன்றுபோலவே கிருபை கொடுக்கிறார்‌. 


கடன்‌ 


தான்‌ பெற்றுக்கொண்ட கடனை திரும்ப 
செலுத்த முடியாமல்‌ போகும்போது, 
கடன்வாங்கியவன்‌ மிகுந்த கஷ்டத்திற்குட்‌ 
படுத்தப்படுகிறான்‌. கடன்‌ கொடுத்தவனுடைய 
இரக்கத்திற்கும்‌ தயவுக்கும்‌ கெஞ்சுகிறான்‌. 
தன்னிடத்திலுள்ள எல்லா பொருட்களையும்‌, 
தான்‌ பெற்ற கடனுக்காக, 
வழியில்லாமல்‌ ஈடாக 

ல்‌ தனக்கு 


a 
தவிக்கிறான்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


பிரியப்‌ 
PUBLISHERS 


தரித்திரனாகமிருந்தாலும்‌, பிறனிடத்தில்‌ 
கடன்வாங்காமலிருப்பதுதான்‌ நல்லது, 
தரித்திரன்‌ சோம்பேறியாயில்லாமல்‌, கடினமாய்‌ 
உழைக்கவேண்டும்‌. தன்னுடைய 
வருமானத்திற்கு. தகுந்த பிரகாரம்‌ 
செலவுபண்ணவேண்டும்‌. செல்லும்‌ செலவை 
கணக்குப்‌ பார்க்கவேண்டும்‌. போதுமென்கிற 
மனதிருப்தியோடு, வாழக்கற்றுக்‌ 
கொள்ளவேண்டும்‌. 


அநியாயத்தை விதைக்கிறவன்‌ 
நீதி 22:8 


அநியாயத்தை 
வருத்தத்தை 
உக்கிரத்தின்‌ 


சேமித்த ஐசுவரியம்‌ 
இப்படிப்பட்ட ஐசுவரியம்‌ 
பாவமான ஐசுவரியத்தினால்‌ 
ஒரு நன்மையும்‌ உண்டாகாது. அநியாயமாய்‌ 
சம்பாதித்தவன்‌ செழித்திருக்கமாட்டான்‌ 
அதிகமான லாபம்‌ சம்பாதிக்கவேண்டும்‌. 
ன்பதற்‌ ஒரு சிலர்‌ தீயகாரியங்களை 
பாவமான காரியங்களில்‌ 
சிக்கிக்கொள்கிறார்கள்‌. 
அநியாயமும்‌ செய்து, 
ஐசுவரியத்தைக்‌  குவித்துக்கொள்கிறார்கள்‌. 
அநியாயத்தை விதைக்கிறவன்‌ வருத்தத்தை 
அறுப்பான்‌. 


அநியாயம்‌ செய்கிறவனை தேசத்தின்‌ 
சட்டம்‌ தண்டிக்கும்‌. அதிகாரத்தின்‌ பிரம்பு 
அக்கிரமக்காரனுக்கு நேராக  நீட்டப்படும்‌. 
சட்டத்தின்‌ பிரம்பு தண்டிக்கும்‌ பிரம்பாகவும்‌, 
கோபத்தின்‌ பிரம்பாகவும்‌ இருக்கும்‌. 
துன்மார்க்கனுக்கு விரோதமாக நீட்டப்படும்‌ 
மிலாறு உக்கிரத்தின்‌ மிலாறாகயிருக்கும்‌. 
ஐசுவரியவானிடத்தில்‌ விவேகமிருக்க 
வேண்டும்‌. பேராசையிருக்கக்கூடாது. 
ஐசுவரியவான்‌. தன்னுடைய நலத்தை 
பார்ப்பதுபோல, பிறருடைய நலத்தையும்‌ 
பார்க்கவேண்டும்‌. 





f= THE 
TT 


“ஆகையால்‌ சீயோனில்‌ 
வாசமாயிருக்கிற என்‌ ஜனமே, அசீரியனுக்குப்‌ 
பயப்படாதே: அவன்‌ உன்னைக்‌ கோலால்‌ 
அடித்து,  எகிப்தியரைப்‌ 

தண்டாயுதத்தை உன்மேல்‌ 

ஆனாலும்‌ 

கொஞ்சக்காலத்துக்குள்ளே என்‌ உக்கிரமும்‌, 
அவர்களைச்‌ சங்கரிக்கப்போகிறதினால்‌ என்‌ 
கோபமும்‌ தீர்ந்துபோம்‌ என்று சேனைகளின்‌ 
கர்த்தராகிய ஆண்டவர்‌ சொல்லுகிறார்‌" 
(ஏசா 10:24,25). 


கருணைக்கண்ணன்‌ 


நீதி 22:9 


நீதி 225. கருணைக்கண்ணன்‌. 
ஆசிர்வதிக்கப்படுவாண்‌; அவண்‌ தண்‌ 
ஆகாரத்தில்‌ தரித்திரனுக்குக்‌ 
கொடுக்கிறான்‌. 


உதவிசெய்கிறவனுடைய 
கருணைக்கண்களாகயிருக்கும்‌. 
இவனிடத்தில்‌ வன்கண்கள்‌ இருக்காது 
(நீதி 23:6).  கண்ணானது சரீரத்தின்‌ 
விளக்காயிருக்கிறது. நம்முடைய கண்‌ 
தெளிவாமிருந்தால்‌, நம்முடைய சரீரம்‌ 
முழுவதும்‌ வெளிச்சமாயிருக்கும்‌. நம்முடைய 
கண்‌ கெட்டதாமிருந்தால்‌ நம்முடைய சரீரம்‌ 
முழுவதும்‌ இருட்டாயிருக்கும்‌. 


ம்முடைய கண்களின்‌ 
பாசத்தகிதக்கவேண்டும்‌ 


பிறருக்கு 
கண்கள்‌ 


வ்‌ விவர்களைப்‌ பார்க்கும்போது 
ம்‌ கண்களை 
அவர்களை 
பார்த்து, அவர்களுக்குத்‌ 
தேவையான உதவிகளை செய்யவேண்டும்‌. 
பிறருக்கு உதலிபுரிய நம்மிடத்தில்‌ 
திராணியிருக்கும்போது. அவர்களுக்கு: 
உதவிபுரியாமலிருப்பது பாவம்‌. 
கருணைக்கண்ணன்‌ தன்‌ ஆகாரத்தில்‌ 
தரித்திரனுக்குக்‌ கொடுக்கிறான்‌. கர்த்தர்‌ 
கருணைக்கண்ணனை  ஆசீர்வதிக்கிறார்‌. 


நம்முடைய 
மூடிக்கொள்ளக்கூடாது. 


ஆதரவாகப்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


வன்கண்ணனை சபிக்கிறார்‌. நாம்‌ பிறருக்கு 
உதவியும்‌ செய்து, அவர்களை 
கருணைக்கண்களோடு பார்க்கும்போது, நாம்‌. 
செய்கிற உதவி மிகவும்‌ 
மேன்மையானதாயிருக்கும்‌. 

நாம்‌ பிறருடைய தேவைகளை 
பார்த்தால்‌ மாத்திரம்‌ போதாது. நம்முடைய 
கைகள்‌ அவர்களுக்கு உதவிசெய்ய 
முன்வரவேண்டும்‌. நம்முடைய கண்கள்‌ 
பிறருடைய பசியைப்‌ பார்க்கும்போது. 
நம்முடைய கைகள்‌, நம்முடைய 
ஆகாரத்திலிருந்து எடுத்து, அதை 
அவர்களுக்குக்‌ கொடுக்கவேண்டும்‌. 
நம்முடைய போஜனத்தில்‌ ஒரு பங்கை 
பசியாமிருப்பவர்களுக்குக்‌ கொடுப்பதினால்‌ 
நாம்‌ குறைந்துபோய்விடப்போவதில்லை. பிறர்‌ 
பசியாயிருக்கும்போது, நாம்‌ மாத்திரம்‌. 
திருப்தியாய்ப்‌ புசிப்பது நல்லதல்ல. நம்முடைய 
ஆகாரத்தில்‌ ஒரு பகுதியை தரித்திரருக்குக்‌ 
கொடுக்கும்போது, கர்த்தர்‌ நம்மை 
ஆசீர்வதிப்பார்‌. நம்முடைய தேவைகளை 
சந்திப்பார்‌. நாம்‌ கொஞ்சமாய்ப்‌ புசித்தாலும்‌, 
நமக்கு பசியிருக்காது. திருப்தியிருக்கும்‌. 


பரியாசக்காரன்‌' 


நீதி 22:10. 


நீதி 210. பரியாசக்காரனைத்‌ 
துரத்திவீடு; அப்பொழுது வாது நீங்கும்‌, 
விரோதமும்‌ அவமானமும்‌ ஒழியும்‌. 


பரியாசக்காரன்‌ அநியாயத்தை 

ல்‌ மனுஷர்‌ மத்தியிலே இவன்‌ 

சண்டைகளும்‌, 

வதக்க உண்டாகும்‌. அமைதி 

கெட்டுப்போகும்‌. பரியாசக்காரன்‌ சிநேகிதர்‌ 

மத்தியிலே குழப்பத்தையும்‌ சண்டையையும்‌ 

இவனுடைய 

பேச்சுக்களும்‌, 

'தீமையானவையாகவே. 

இருக்கும்‌. இவனிடத்தில்‌ நற்குணமிருக்காது. 

பரியாசக்காரன்‌ நம்மிடத்தில்‌ இருக்கும்‌. 
வரையில்‌ நமக்கும்‌ நன்மை உண்டாகாது. 





i THEN 
TT 


பரியாசக்காரனை 
துரத்திவிடவேண்டும்‌. 


விரோதமும்‌, அவமானமும்‌. 
பரியாசக்காரனை நம்மைவிட்டுத்‌ 
அவனோடு சேர்ந்து 
விரோதமும்‌, அவமானமும்‌, 
நம்மைவிட்டு வெளியேறிவிடும்‌. நமக்குள்ளே 
சந்தோஷமும்‌, சமாதானமும்‌ இருக்கும்‌. 
பரியாசக்காரனுடைய இருதயம்‌ 
பெருமையானதை யோசிக்கும்‌. அவனுடைய 
உள்ளம்‌ அகந்தையானது. பரியாசக்காரன்‌ 
மற்றவர்களுக்கு மதிப்பு கொடுக்கமாட்டான்‌. 
எல்லோரையும்‌ பரியாசம்பண்ணுவான்‌. ம்‌ 
மத்தியிலே சமாதானம்‌ 
வேண்டுமென்றால்‌, 
நம்மைவிட்டுத்‌ துரத்திவிடுவதைத்‌ 
வேறு வழி எதுவுமில்லை. 


௬த்த இருதயம்‌ 
நீதி 22:11 


நீதி ய. சூத்த 
விரும்புகிறவனுடைய 
'இனிமையானவைகள்‌;; 
அவனுக்குச்‌ சிநேகிதணாவான்‌. 


சுத்த. இருதயமுள்ளவன்‌ எல்‌ 
நற்கிரியைகளையும்‌ செய்வதற்கு 
தகுதியுள்ளவன்‌. இவன்‌ 
உண்மையுள்ளவனாகவும்‌, கண்ணிய 
முள்ளவனாகவும்‌ இருக்கவேண்டும்‌. நீதிமான்‌ 
சுத்தஇருதயத்தை விரும்பவேண்டும்‌. 
தன்னுடைய இருதயத்தைச்‌ சுத்திகரிக்க 
வேண்டும்‌. தன்னுடைய இருதயத்திலுள்ள 
எல்லா அசுத்தங்களையும்‌ வெறுக்கவேண்டும்‌. 
நீதிமானுடைய இருதயத்தில்‌ வஞ்சனை, 
ஏமாற்றுத்தனம்‌, சுயநலம்‌ ஆகிய எதுவும்‌ 
இருக்கக்கூடாது. 


நீதிமானுடைய இருதயத்தைப்போலவே, 
மனச்சாட்சியும்‌ சுத்தமாயிருக்க 
நீதிமான்‌ 
பிரியமுள்ள வனாகவும்‌, 
வெறுக்கிறவனாகவும்‌ 
சுத்தஇருதயத்தை 
உதடுகள்‌ 
கிருபையான 
மற்றவர்மீது அவதூறு பேசாது. நீதிமானுடைய 
இருதயத்தைப்போலவே, அவனுடைய 
வார்த்தைகளும்‌ சுத்தமாயிருக்கும்‌. 


இருதயத்தை 
உதடுகள்‌. 
ராஜா 


எல்லா 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஞானமும்‌ நீதியுமுள்ள நல்ல ராஜாக்கள்‌ 
நீதிமான்களை விரும்புவார்கள்‌. 
குத்தஇருதயமுள்ளவர்களை  தங்களிடத்தில்‌ 
சேர்த்துக்கொள்வார்கள்‌. நீதிமான்களின்‌ 
நற்கிரியைகள்‌ அநேக ஜனங்களுக்கு 
பிரயோஜனமுள்ளதாயிருக்கும்‌. நாம்‌ சுத்த 
இருயதத்தை விரும்பும்போது, ராஜா நம்மை 
விரும்புவார்‌. நமக்கு ராஜாவின்‌ சிநேகம்‌ 
கிடைக்கும்‌. ஜனங்களும்‌ 
விரும்புவார்கள்‌. 

சத்துருவாயிருக்கும்போது, 
சிநேகிதமாயிருக்கும்‌. 


கர்த்தருடைய கண்கள்‌ 


நீதி 22:12 


நீதி 2212. கர்த்தருடைய கண்கள்‌: 
ஞானத்தைக்‌ காக்கும்‌; துரோகிகளின்‌ 
வார்த்தைகனையோ அவர்‌ 
தாறுமாறாக்குகிறார்‌. 


கிருபையினால்‌ 


கர்த்தர்‌ தம்முடைய பரவு 


ஞானத்தைக்‌ காக்கிறார்‌. 
காப்பதற்கு விசேஷித்த கவனம்‌ 
செலுத்துகிறார்‌ மனுஷர்‌ மத்தியிலே. 
கர்த்தரை அறியும்‌ அறிவு இருக்கவேண்டும்‌. 
ஜனங்களுக்கு நன்மையையும்‌ தீமையையும்‌ 
வேறு பிரிக்கத்‌ தெரிந்திருக்கவேண்டும்‌. 
மனுஷர்‌ ஞானத்தோடிருந்தால்தான்‌, 
கர்த்தருக்குப்‌ பிரியமுள்ள பிள்ளைகளாகவும்‌, 
பிரயோஜனமுள்ள பிள்ளைகளாகவும்‌ ஜீவிக்க 
முடியும்‌. கர்த்தருடைய கண்கள்‌ இந்தப்‌ 
பிரபஞ்சத்தில்‌ ஞானத்தைக்‌ காக்கிறது. 


“தம்மைப்பற்றி உத்தம 
இகுநப்திதஷகக்கிறர்களுக்க்‌ தம்முடைய 
வல்லமையை விளங்கப்பண்‌ ணும்படி, 
கர்த்தருடைய கண்கள்‌ பூமியெங்கும்‌ 
உலாவிக்‌ கொண்டிருக்கிறது” (நாளா 16.9). 
கர்த்தர்‌ ஞானிகளைப்‌ பாதுகாக்கிறார்‌. 
அறிவுள்ள வர்களைப்‌ பாதுகாக்கிறார்‌. 
நல்லோரைப்‌ பாதுகாக்கிறார்‌. கர்த்தர்‌ 
உண்மையைப்‌ பேசுகிறவர்களை 
ஆசீர்வதிக்கிறார்‌. தங்கள்‌ உள்ளத்தில்‌ 
மாய்மாலமில்லாமல்‌, பொய்பேசாமல்‌, 
உண்மையைப்‌ பேசுகிறவர்கள்‌ கர்த்தருக்குப்‌ 
பிரியமானவர்கள்‌. கர்த்தர்‌ துரோகிகளின்‌ 
வார்த்தைகளை தாறுமாறாக்குகிறார்‌. 
அவற்றை அழித்துப்போடுகிறார்‌. ஞானமுள்ள 
வார்த்தைகளையோ கர்த்தர்‌ பாதுகாக்கிறார்‌. 





i THE 
TT 
சோம்பேறி 
நீதி 2213. 


நீதி 2219. வெளியிலே சிங்கம்‌, 
வீதியிலே கொலையுண்பேன்‌ என்று 
சோம்பேறி சொல்லுவான்‌. 


பலர்‌ தேவையில்லாத கற்பனைகளை 
வளர்த்துக்கொண்டு, தங்கள்‌ உள்ளத்திலே 
பயந்துகொண்டிருப்பார்கள்‌. தங்களுக்கு, 
பிரச்சனைகள்‌ வராவிட்டாலும்‌, தங்களுக்கு 
பிரச்சனை வந்துவிட்டதுபோல 
பயப்படுவார்கள்‌. கர்த்தர்‌ தங்களுக்குக்‌ 
கொடுத்திருக்கும்‌ கடமைகளை 
நிறைவேற்றாமல்‌ இருப்பதற்கு, ஏராளமான 
சாக்குபோக்குகளைச்‌ சொல்லுவார்கள்‌. 


சோம்பேறிகள்‌ சும்மாமிருப்பதையே 
விரும்புகிறார்கள்‌. இவர்கள்‌ ஒரு வேலையும்‌ 
செய்யமாட்டார்கள்‌. வயலில்‌ வேலை 
செய்யாமல்‌ வீட்டில்‌ படுத்துத்‌ தூங்குவதே 
இவர்களுக்குப்‌ பிரியமானது. வெளியிலை 
சிங்கம்‌ இருக்கிறது என்று சொல்லி 
வேலைக்குப்‌ போகமாட்டார்கள்‌. வெளியில்‌ 
சிங்கம்‌ இல்லாவிட்டாலும்‌, சிங்கம்‌ 
இருப்பதாகச்‌ சொல்லி பயப்படுவார்கள்‌. அது 
கற்பனை சிங்கம்‌. உண்மையில்‌ வயல்‌ 
வெளியில்‌ சிங்கம்‌ எதுவுமிருக்காது. 


சாத்தான்‌ கெர்ச்சிக்கிற சிங்கம்‌ போல. 
அலைந்துகொண்டிருக்கிறான்‌. அவன்‌ 
எவனை விழுங்கலாபென்று 
வகைநேடிக்கொண்டிருக்கிறான்‌. சாத்தான்‌ 
மிகவும்‌ ஆபத்தானவன்‌. அவன்‌ மூலமாய்‌ 
வரும்‌ பத்துக்குப்‌ பயப்படவேண்டும்‌. 
சோம்பேறிகளோ கற்பனை சிங்கத்திற்குப்‌ 
பயப்படுவார்கள்‌. க சிங்கமாகிய 
சாத்தானுக்கு நகிதராயிருப்பார்கள்‌. 
சாத்தான்‌ சோ்பேறிகளோ௰்‌ படுக்கையில்‌ 
படுத்திருப்பான்‌. வீதியில்‌ கொலையுண்பேன்‌ 
என்று சோம்பேறிகள்‌ சொல்லுவார்கள்‌. 
அவர்களுக்கு அப்படிப்பட்ட துயர சம்பவம்‌ 
எதுவும்‌ வராது. ஆனால்‌ சாத்தான்‌ 
சோம்பேறிகளை, அவர்களுடைய 
படுக்கையிலேயே கொன்றுபோடுவான்‌. 
வீட்டிலே கெர்ச்சிக்கிற சிங்கத்தோடு குடும்பம்‌ 
நடத்திக்கொண்டு, வெளியிலே சிங்கம்‌. 
இருக்கிறது என்று மாய்மாலம்‌. 
பண்ணுகிறவர்கள்‌ மதிமீனர்கள்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


பரஸ்திரீகனின்‌ வாய்‌ 


நீதி 22:14 


தீதி 2214. பரஸ்திரீகனின்‌ வாய்‌ 
ஆழமான படுகுழி; கர்த்தருடைய 
கோபத்திற்கு ஏதுவானவன்‌ அதிலே 
விழுவான்‌. 

நாம்‌ பரஸ்திரீகளுக்கு 
ஜீலிக்கவேண்டும்‌. வாலிபர்கள்‌ 
இச்சைகளைக்‌ குறித்து மிகுந்த 
எச்சரிப்போடிருக்கவேண்டும்‌. நாம்‌ எல்லா 
அதத்தங்களுக்கும்‌ விலகி வந்துவிடவேண்டும்‌, 
நம்முடைய ஆத்துமாவைக்‌ காத்துக்கொள்வது 
நமக்கு மிகவும்‌ நல்லது. சரீரத்தின்‌ 
இச்சைகளை பூர்த்தி செய்யவேண்டும்‌ என்று 
பேராசைப்படாமல்‌, ஆத்துமாவைக்‌ 
காத்துக்கொள்ள வேண்டுமென்று 
கட்டுப்பாடோடு ஜீவிக்கவேண்டும்‌. 


விலகி 
மாம்சத்தின்‌ 


பரஸ்திரீகளின்‌ வாய்‌ ஆழமான படுகுழி. 
அவள்‌ வாலிபர்களை மயக்கிப்பிடித்து முத்தம்‌ 
செய்கிறாள்‌ (நீதி 7:13). வாலிபர்களும்‌ 
தங்களுக்கு வரும்‌ ஆபத்துக்களை 
உணராமல்‌, பரஸ்திரீயின்‌ பின்னே 
செக்கிற்கள்‌. ஒரு. மாடு அடக்கப்பட்ட 
செல்வது போலவும்‌, ஒரு ்‌ 
விலங்கிடப்பட்டு தண்டனைக்குப்‌ 
போலவும்‌, ஒரு குருவி தன்‌ பிராணனை 
வாங்கும்‌ கண்ணியை அறியாமல்‌ அதில்‌ 
விழ தீவிரிக்கிறதுபோலவும்‌, வாலிபர்கள்‌ 
பரஸ்திரீயின்‌ பின்னாலே போகிறார்கள்‌. 
அம்பு வாலிபரின்‌ ஈரலைப்‌ பிளக்கும்‌. 
பரஸ்திரீயினிடத்தில்‌. சிக்கிக்‌ 
கொள்கிறவர்களுடைய ஆத்துமா 
சீரழிந்துபோகும்‌. 


வாலிபர்கள்‌ பரஸ்திரீயை விட்டு விலகி 
ஜீவிக்கவேண்டும்‌. பரஸ்திரீயோடு 
வாலிபருக்கு பங்கும்‌, ஐக்கியமும்‌, உறவும்‌ 
இருக்கக்கூடாது. அவளுடைய வீட்டுப்‌ 
பக்கமே போகக்கூடாது. துணிகரமாய்ப்‌ 
பாவம்‌ செய்கிறவர்கள்‌ கர்த்தருடைய 
கிருபையைவிட்டு தூரமாய்‌ 
விலகிப்போய்விடுகிறார்கள்‌. கர்த்தருடைய 
கோபத்திற்கு ஏதுவானவன்‌ பரஸ்திரீகளின்‌ 
ஆ படுகுழிகளில்‌ விழுவான்‌. கர்த்தர்‌ 


கிருபையினால்‌ 
பால்திர்களிடமிருந்து நம்மைப்‌ 
பாதுகாக்கிறார்‌. நாம்‌ துணிகரமாய்ப்‌ பாவம்‌ 
செய்யவேண்டுமென்று  தீர்மானம்பண்ணும்‌: 
போது. கர்த்தருடைய கிருபை நம்மைவிட்டு 
விலகிப்போய்விடுகிறது. 





ழ்‌ நள 
யாய 
பிள்ளையின்‌ நெஞ்சில்‌ 
நீதி 22:15 


தீதி 22:15. பின்னையின்‌ நெஞ்சில்‌ 
மதியீனம்‌ ஒட்டியிருக்கும்‌ அதைத்‌ 
தண்டனையின்‌ பிரம்பு அவனைவிட்டு 
அகற்றும்‌. 


பாவம்‌ ஒரு மதியீனம்‌. பாவம்‌ நம்முடைய 
இருதயத்தில்‌ தங்கியிருக்கிறது. பாவம்‌ 
செய்யவேண்டும்‌ என்னும்‌ விருப்பம்‌ 
எல்லோருடைய இருதயத்திலும்‌ இருக்கிறது. 
நம்முடைய முற்பிதாக்களாகிய ஆதாமும்‌ 
ஏவாளும்‌, கர்த்தருடைய கட்டளைக்குக்‌ 
கீழ்ப்படியாமல்‌ பாவம்‌ செய்தார்கள்‌. அவர்கள்‌ 
மூலமாய்‌ பாவம்‌ மனுக்குலத்திற்குள்‌ 
பிரவேசித்தது. இது ஜென்ம பாவம்‌. ஜென்ம 
பாவம்‌ எல்லா மனுஷருடைய இருதயத்திலும்‌ 
தங்கி கிரியை செய்கிறது. பிள்ளையின்‌ 
நெஞ்சில்‌ மதிமீனம்‌ ஒட்டியிருக்கிறது. 
இதனிமித்தமாகவே பிள்ளைகள்‌ 
மதிமீனமாய்ப்‌ பேசுகிறார்கள்‌. மதியீனமாய்க்‌ 
கிரியை நடப்பிக்கிறார்கள்‌. 


நம்முடைய நெஞ்சில்‌ பாவம்‌ 
காணப்போகும்‌ நனைய இருதயத்தோடு 
பாவம்‌ தப்த றது. 
இருதயத்தில்‌ அங்கமாக 
இணைந்திருக்கிறது. இருநய்திலுள்ள பாவம்‌ 
நம்முடைய ஆத்துமாவுக்கு 
அருகாமையிலிருக்கிறது. நம்முடைய 
இருதயத்திலிருந்து பாவசுபாவத்தை 
நீக்கவேண்டுமென்றால்‌, அதை அங்கிருந்து. 
வெளியேற்ற வேண்டும்‌. பாவத்தின்‌ 
கறைகளை நம்மைவிட்டு அப்புறப்படுத்த 
வேண்டும்‌. தண்டனையின்‌ பிரம்புதான்‌ 
பாவமாகிய மதியீனத்தை, நம்முடைய 
இருதயத்தைவிட்டு அகற்றும்‌. தண்டனை 
குடினமாயிருக்கவேண்டும்‌. 


பெற்றோர்‌ தங்கள்‌ பிள்ளைகளை 
சிட்சித்து வளர்க்கவேண்டும்‌. அவர்களை 
கட்டுப்பாடுகளுக்குள்‌ உட்படுத்தவேண்டும்‌. 
நம்முடைய பிள்ளைகளை நாம்‌ தண்டித்து, 
கண்டித்து, சிட்சித்து வளர்ப்பது 
அவசியமாயிருக்கிறது. நம்முடைய பரலோகப்‌ 
பிதா நம்‌ எல்லோரையும்‌ சிட்சித்து 
வளர்க்கிறார்‌. நம்மைத்‌ திருத்துகிறார்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அன்றியும்‌: என்‌ மகனே, கர்த்தருடைய 
சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவரால்‌ 
கடிந்துகொள்ளப்படும்‌ போது 
சோர்ந்துபோகாதே. கர்த்தர்‌ எவனிடத்தில்‌ 
அன்புகூருகிறாரோ அவனை அவர்‌ சிட்சித்து, 
தாம்‌ சேர்த்துக்கொள்ளுகிற எந்த மகனையும்‌ 
தண்டிக்கிறார்‌ என்று பிள்ளைகளுக்குச்‌ 
சொல்லுகிறதுபோல. உங்களுக்குச்‌ 
சொல்லியிருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள்‌. 
நீங்கள்‌ சிட்சையைச்‌ 
சகிக்கிறவர்களாயிருந்தால்‌ தேவன்‌ 
உங்களைப்‌ புத்திரராக எண்ணி நடத்துகிறார்‌; 
தகப்பன்‌ சிட்சியாத புத்திரனுண்டோ? 
எல்லாருக்கும்‌ கிடைக்கும்‌ 
உங்களுக்குக்‌ கிடையாதிருந்தால்‌. 
புத்திரராயிராமல்‌: 

பிள்ளைகளாயிருப்பீர்களே” (எபி 12:5-8) 


தரித்திரனை ஒடுக்குகிறவன்‌ 
நீதி 22:16. 


நீதி 2216. தனக்கு அதிகம்‌ உண்டாகத்‌ 
தரித்திரனை ஒடுக்குகிறவன்‌. 
தனக்குக்‌. குறைச்சலுண்டாகவே. 
இசுவரியவானுக்குக்‌ கொடுப்பான்‌. 


ஐசுவரியவான்களில்‌ சிலர்‌ தரித்திரரை 
ஒடுக்குகிறார்கள்‌. தரித்திரரை ஒடுக்கி, 
அதிக லாபம்‌ சம்பாதித்து, அந்த லாபத்தை 
ஐசுவரியவான்‌களுக்குக்‌ கொடுக்கிறார்கள்‌. 
இப்படிப்பட்டவர்கள்‌ ஏழைகளுடைய 
குறைச்சலுக்கு ஏரு உதலியும்‌ 
செய்யமாட்டார்கள்‌. தரித்திரருக்கு 
எந்தவிதமான நன்மையும்‌ செய்யமாட்டார்கள்‌. 
ஆனால்‌. ஐசுவரியவான்களுக்கு அநேக 
வெகுமதிகளைக்‌ கொடுப்பார்கள்‌. 
ம்பரத்திற்காகவோ ல்ல; 
களுக்கு பபப காடன்‌ 
என்பதற்காகவோ, இதுபோல மதியீனமான 
காரியங்களைச்‌ செய்வார்கள்‌. ற்றவர்கள்‌ 
மத்தியில்‌ தங்களுக்கு 
உண்டாகவேண்டும்‌ 
ஐசுவரியவான்களுக்கு. 
வெகுமதிகளைக்‌. கொடுக்கிறவ்களுக்ு 
குறைச்சல்‌. வரும்‌. இவர்கள்‌ 
தங்களுக்கு குறைச்சல்‌ உண்டாகவே 
ஐசுவரியவான்களுக்குக்‌ கொடுப்பார்கள்‌. 





i 


நயம்‌ 
INTERNATIOMAL 


20. தேவன்‌ முதலாம்‌ 


2, 


நாளில்‌ 
கற்பனைகளைக்‌ கொடுத்து, அந்த 
நாளைக்‌ கனப்படுத்தியிருக்கிறார்‌. 
(யாத்‌ 19,371: லேவி 23:5-6- 
யாத்‌ 12:2-18), 


தேவன்‌ அனலில்‌ வாரத்தின்‌: 


நாட்களைக்‌ 
களப்படுத்தியிகக்கிறார்‌ 
(நோளா 70; தோளா 


எஸ்றா 3:6; நெகே 8114-18) 


2917; 


முதல்‌ 
வெளிப்படுத்தின 
புஸ்தகத்தைக்‌ கொடுத்து, தேவன்‌ 
அந்த. நாளை  மறுடியுமாகக்‌ 
கனப்படுத்தியிருக்கிறார்‌. (வெளி 1:10, 
அப்‌ 20:7) 


பழைய உடன்படிக்கையினால்‌ 
உண்டான  அடிமைத்தனத்திலிருந்து 
புதிய உடன்படிக்கை: க்கை 


எண்‌ 15:32). புதிய 
உடன்படிக்கை ஜனங்களை இந்தத்‌ 


தண்டனையிலிருந்து விடுவிக்கிறது. 


யூதருடைய ஓய்வுநாளில்‌ கிறிஸ்தவ. 
விசுவாசிகள்‌ தேவனை ஆராதனை 
செய்ததாக ஒரு சம்பவமும்‌ புதிய 
ஏற்பாட்டில்‌ 


தேவனுடைய பிள்ளைகள்‌ தேவனை 
செய்திருக்கிறார்கள்‌. 
யோவான்‌ 2049; 
அப்‌ 20:7; 2கொரி 16:2). 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


என்னும்‌ 
தடவை 
ஏற்பாடு 


பதிய ஏற்பாட்டில்‌ “ஓய்வறாள்‌" 
வார்த்தை 
வென்படுத்தப்பட்டருக்கிறது புதிய 
ஏற்படுத்தப்பட்டதற்கு முன்பாக இந்த 
வார்த்தை 50 தடவை வந்திருக்கிறது. 
மீதமுள்ள 10 தடவைகளில்‌ பவல்‌ யூதருக்குப்‌ 
பிரசங்கம்‌ பண்ணிய நிகழ்ச்சிகளில்‌ 6 தடவை 
வந்திருக்கிறது. யூதருடைய ஓய்வுநாளைப்‌. 
பற்றி பவுல்‌ பிரசங்கம்‌ பண்ணினார்‌ (அப்‌ 
13:14, 424; அப்‌ 1712; அப்‌ 18:4), மேலும்‌ 
இரண்டு இடங்களில்‌ ஓய்வுநாள்‌ மோசேயின்‌ 
பிரமாணத்தைக்‌ குறிக்கிறது. 


யூதருடைய ஒய்வநாட்களில்‌ 
யூதர்கள்‌ தங்களுடைய ஜெபாலயங்களில்‌ 
மோசேயின்‌ பிரமாணங்களை வாசித்தார்கள்‌. 
(அப்‌ 1327, அப்‌ 15:21) ஒரு இடத்தில்‌ 
யூதருடைய பிரயாணத்தைப்‌ பற்றி 
கூறப்ட்ரரக்கிறது ஒங்வநானில்‌ யூதர்கள்‌ 
மைலுக்குமேல்‌: பிரயாணம்‌ 
அப்‌ மேலும்‌ ஒரு 
எல்லா ஒய்வுநாட்களும்‌ 
விட்டதாகத்‌ தெளிவாகக்‌ 

கூறுகிறது. (கொலோ 2:14-17), 


112) 


ஒரு குறிப்பிட்ட நாளில்தான்‌ கர்த்தரை 
ஆராதிக்க வேண்டும்‌ என்னும்‌ நியமம்‌ 
இருந்தால்‌, மோசேயின்‌ பிரமாணத்திற்கு 

ங்கள்‌ எவ்வாறு அடிமையாக 

ந்தார்களோ அதுபோலவே, புதிய 
ஏற்பாட்டு விசுவாசிகளும்‌ இந்தப்‌ 
பிரமாணத்திற்கு அடிமையாக இருப்பார்கள்‌. 
கிறிஸ்தவ விசுவாசிகளுக்கு நாட்களும்‌, 
காலங்களும்‌ முக்கியமானவைகளல்ல. இயேசு 
கிறிஸ்துவே முக்கியமானவர்‌. 

தேவன்‌ இப்படிப்பட்ட காலங்களை 
ஒழிப்பதாக வாக்குப்பண்ணினார்‌. (ஏசா 1:13; 
ஓசி 2:1) தாம்‌ சொல்லிய பிரகாரமாகவே 
அவற்றை ஒழித்தார்‌. (2கொரி 336-157 
கலா 39-25: கலா 4:21-31; கலா 51-3; எபே 
24415: கொலோ2:14-17 ; எபி 6:20-10:18) 





ழ்‌ ளான 
யாய 


நாம்‌. உதவி 
செய்யவேண்டும்‌. க்கிக்‌ 
போஜனம்‌. கொடுக்கவேண்டும்‌. 
வஸ்திரமில்லாதவர்களுக்கு வஸ்திரங்களைக்‌ 
கொடுத்து உதவி செய்யவேண்டும்‌. 
நம்முடைய உதவிமில்‌ ஞானமும்‌ விவேகமும்‌ 
இருக்கவேண்டும்‌. நம்முடைய ஆஸ்தியை 
மதிமீனமாக தாறுமாறாக 
'செலவுபண்ணிவிடக்கூடாது. பிறருக்கு 
உதவிசெய்தாலும்‌ அதை ஞானமாய்ச்‌ 
செய்யவேண்டும்‌. மதிமீனமாய்‌ 
உதவிசெய்கிறவர்களும்‌ தரித்திரராவார்கள்‌. 

தரித்திரரை விருந்துக்கு. 
அழைக்கவேண்டும்‌ என்று நம்முடைய 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து நமக்கு 
ஆலோசனை சொல்லுகிறார்‌. “அன்றியும்‌ 
அவர்‌ த விருந்துக்கு அழைத்தவனை 
நோக்கி: விருந்தாவது, 
கதாகக ல்‌ உன்‌ 
சிநேகிதரையாகிலும்‌ உன்‌ 
சகோதரணயாகிலும்‌, உன்‌ பந்து 
ஜனங்களையாகிலும்‌, ஐசுவரியமுள்ள 
அயலகத்தாரையாகிலும்‌ அழைக்கவேண்டாம்‌: 
அழைத்தால்‌ அவர்களும்‌ உன்னை 
அழைப்பார்கள்‌, அப்பொழுது உனக்குப்‌ 
பதிலுக்குப்‌ பதில்‌ செய்ததாகும்‌. நீ 
விருந்துபண்ணும்போது ஏழைகளையும்‌ 
ஊனரையும்‌ சப்பாணிகளையும்‌ குருடரையும்‌ 
அழைப்பாயாக" (லூக்‌ 14:1213). 


ஞானிகளுடைய வார்த்தைகள்‌ 
நீதி 2217-2 


நீதி 22:17. உன்‌ செவியைச்‌ சாய்த்து, 
ஞானிகளுடைய வார்த்தைகளைக்‌ 
கேட்டு, என்‌ போதகத்தை உன்‌ 
இருதயத்தில்‌ வை. 


நீதி 2218. அவைகளை உண்‌ 
உள்ளத்தில்‌ காத்து, அவைகளை 
உன்‌ உதடுகளில்‌ நிலைத்திருக்கப்‌. 
பண்ணும்போது, அது 
'இன்பமாயிருக்கும்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தீதி 2௨.19. உன்‌ 
கர்த்தர்மேல்‌ இருக்கும்படி, 
இன்றையதினம்‌ அவைகளை 


உனக்குத்‌ தெரியப்படுத்துகிறேன்‌.. 


தீதி 2220, சத்திய வார்த்தைகளின்‌ 
யதார்த்தத்தை நான்‌ உனக்குத்‌ 
தெரிவிக்கும்படிக்கும்‌, தீ உன்னை 
அனுப்பினவர்களுக்குச்‌. சத்திய 
வார்த்தைகளை மறுமொழியாகச்‌. 
சொல்லூம்படிக்கும்‌, 


நீதி ஐ. ஆலோசனையையும்‌, 
ஞானத்தையும்‌ பற்றி நான்‌ உனக்கு 
முக்கியமானவைகளை எழுதவில்லையா? 
இந்த 

தன்னுடைய 

நடையை 

நீதிமொழிகள்‌ 10-ஆவது 

இதுவரையிலும்‌ 
சத்தியங்களை 
நாம்‌ அந்த 


நம்பிக்கை 


சாலொமோன்‌ பொதுவான 
உபதேசமாகச்‌ சொன்னார்‌. 
உபதேசங்களை வாசித்து, நமக்கு 
பிரயோஜனமானவற்றை, ம்முடைய 
ஜீவியத்தில்‌ பயன்படுத்நிக்கொள்ளவேண்டும்‌. 


இந்த வசனத்திலிருந்து, 24-ஆவது 
அதிகாரம்‌ வரையிலும்‌ சாலொமோனுடைய 
உபதேசம்‌, அவருடைய குமாரனுக்கோ 
ல்‌ அவருடைய மாணவர்களில்‌ 
அல்லது இந்த வசனங்களை 

ஒருவருக்கோ அல்லது 

ன்‌ உபதேசத்தைக்‌ 
கேட்கிறவர்களுக்கோ விசேஷமாய்ச்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 
நீதிமொழிகளெல்லாம்‌ ஒரு குறிப்பிட்ட 


நபருக்கு சொல்லப்பட்டவையாகும்‌. 


தனித்தனியாகச்‌ சொன்னார்‌. 
ஒரே உபதேசம்‌ ஒன்றுக்கும்‌ 
வசனங்களில்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 


மேற்பட்ட 





ழ்‌ நயனா 
யாய 


நாம்‌ ஞானிகளுடைய வார்த்தைகளைக்‌ 
குவனமாய்க்‌ கேட்கவேண்டும்‌. 
அவர்களுடைய வார்த்தைகள்‌ 
எழுதப்பட்டவையாகவோ அல்லது வாயினால்‌. 
சொல்லப்பட்டவையாகவோ இருக்கலாம்‌. 
ஞானிகளின்‌ வார்த்தைகள்‌ மிகவும்‌ 
முக்கியமானவை. அவை நமக்கு அதிக 
பிரயோஜனமுள்ளவை. நாம்‌ ஞானத்திற்கும்‌. 
தேவனுடைய கிருபைக்கும்‌ ண்பன்‌ 
கொடுக்கவேண்டும்‌. 
வார்த்தைகளுக்கு நம்முடைய த்‌ 
சாய்க்கவேண்டும்‌. ஞானத்திற்கும்‌. 
ஞானிகளுடைய வார்த்தைகளுக்கும்‌. 
தலைவணங்கி, அவற்றிற்கு மதிப்பு 
கொடுக்கவேண்டும்‌. 


ஞானிகளின்‌ வார்த்தைகளைக்‌ கேட்டு, 
தியானித்துப்‌ 

அந்த வார்த்தைகளை 
நேசத்தோடும்‌ நம்முடைய 
-வைத்துக்கொள்ளவேண்டும்‌. 

்‌ நம்முடைய 


அவற்றை நம்முடைய செவிகளினால்‌ கேட்டு 
ஒரு பிரயோஜனமுமில்லை. 


செலிகளினால்‌ கேட்பது. 
இருதயத்திற்கும்‌ போகவேண்டும்‌ 
தியானித்து, நம்முடைய 
வைத்துக்கொள்ளவேண்டும்‌. 


சாலொமோனின்‌ உபதேச வார்த்தைகள்‌ 
சாதாரண  பழமொழிகளல்ல. அவை 
உலகப்பிரகாரமான உபதேசங்களுமல்ல. 
இவையெல்லாம்‌ மிகவும்‌ மேன்மையானவை. 
சாலொமோனின்‌ போதகத்தை நம்முடைய 
உள்ளத்தில்‌ காத்துக்கொள்ளவேண்டும்‌. 
அவைகளை நம்முடைய உதடுகளில்‌ 
நிலைத்திருக்கப்பண்ணவேண்டும்‌. அப்போது 
டய வக்‌ 
ன்வாலிரக்கும்‌ துய 
ஜிலியத்திற்கு பிரமோஜனமுள்ளதாயிருக்கும்‌. 


நன்மையைக்‌ கொடுக்கக்கூடியவை. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சாலொமோனின்‌ வார்த்தைகளெல்லாம்‌ 
சத்திய வார்த்தைகள்‌. இந்த வார்த்தைகளை 
சாதாரண மனுஷரும்‌ பேசலாம்‌. ராஜாக்களும்‌ 
பேசலாம்‌. பிரபுக்களும்‌ பேசலாம்‌. 
சாலொமோனின்‌ உபதேசத்தை எல்லா 
ஜனங்களும்‌ கேட்கலாம்‌. அவற்றின்‌ மூலமாய்‌ 
எல்லோருக்கும்‌ பிரயோஜனமுண்டாகும்‌. 
நம்முடைய நம்பிக்கை கர்த்தர்‌ மேல்‌ 
இருக்கவேண்டும்‌. இதுவே சாலொமோனின்‌ 
அடிப்படை உபதேசம்‌. சாலொமோன்‌. 
தன்னுடைய உபதேசத்தின்‌ மூலமாய்‌ இந்த 
சத்தியத்தையே நமக்குத்‌ தெரியப்படுத்துகிறார்‌. 
இதையே நமக்குத்‌ தெளிவுபடுத்துகிறார்‌. 


சாலொமோனின்‌ வார்த்தைகள்‌ 
எளிமையானது. அது தெளிவானது. 
சாலொமோன்‌ தன்னுடைய உபதேசத்தை 
நமக்குத்‌ தெரியப்படுத்துகிறார்‌. நாம்‌. 
புரிந்துகொள்ளவேண்டும்‌. என்பதற்காக, 
ன்‌ தன்னுடைய உபதேச 
தெளிவுபடுத்துகிறார்‌ 
வார்த்தைகளினால்‌ 
இவை நமக்காகவே 
எழுதப்பட்டிருக்கிறது. இது சாலொயோனின்‌ 
பெயரில்‌ நமக்கு நிருபம்‌ போல 
எழுதப்பட்டிருக்கிறது. 


நம்முடைய ஜீவியத்தில்‌ வரும்‌ எல்லா 
ளுக்கும்‌" பிரயோஜமாயிருக்கும்படி 
சாலொமோன்‌ தன்னுடைய உபதேசத்தைச்‌ 
சொல்லுகிறார்‌. இவை ம்முடைய 
உதடுகளில்‌ நிலைத்திருக்கவேண்டும்‌. நாம்‌ 
இவற்றை. நம்முடைய உள்ளத்தில்‌ 
காத்துக்கொள்ள வேண்டும்‌. அப்போது. 
சாலொமோனின்‌ உபதேசங்கள்‌ நம்முடைய 
ஆத்துமாவுக்கு இன்பமாயிருக்கும்‌. 
சாலொமோனின்‌ உபதேசங்களை 
நம்முடைய ஜீவியத்தில்‌ பிரயோஜனப்படுத்திக்‌ 
கொள்ளவேண்டும்‌. சாலொமோன்‌. 
ஆலோசனையையும்‌ ஞானத்தையும்‌ பற்றி 
நமக்கு எழுதியிருக்கிறார்‌. அவற்றில்‌ நமக்கு 
முக்கியமானவைகளை விசேஷமாய்‌ 
எழுதியிருக்கிறார்‌. சத்திய வார்த்தைகளின்‌ 
யதார்த்தத்தை சாலொமோன்‌ நமக்குத்‌ 
தெரிவிக்கிறார்‌ 





i FTE 
ETT 


சாலொமோனின்‌ உபதேச வார்த்தைகள்‌, 
ஆலோசனைகளாகவும்‌,  புத்திமதிகளாகவும்‌ 
'சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு எஜமான்‌. 
தன்னுடைய வேலைக்காரருக்கு கட்டளை 
கொடுப்பதுபோல, சாலொமோன்‌ நமக்கு. 
கட்டளைகொடுக்கவில்லை. அவர்‌ 
தன்னுடைய அதிகாரத்தைப்‌ பயன்படுத்தி 
நம்மை அடக்கி ஒடுக்கவில்லை. எஜமான்‌ 
தன்னுடைய நன்மைக்காக 
வேலைக்காரருக்குக்‌ கட்டளைகொடுக்கிறார்‌. 
வேலைக்காரன்‌ கடினமாய்‌ உழைப்பதினால்‌: 
எஜமானனுக்குத்தான்‌ பிரயோஜனமுண்டாகும்‌. 
வேலைக்காரனுக்கோ ஒரு நன்மையும்‌ 
உண்டாகாது. 


பேராசிரியர்கள்‌ 
மாணவர்களுக்கு உபதேசம்‌ பண்ணுவது. 
போல, சாலொமோன்‌ நமக்கு சத்திய 
வார்த்தைகளின்‌ யதார்த்தத்தை 
தெரிவிக்கிறார்‌. இதை நாம்‌ புரிந்துகொள்ளும்‌ 
போது, மாணவர்களுக்கு ஞானழுண்டாவது 
போல, நமக்கும்‌ ஞானமுண்டாகும்‌. நமக்கும்‌ 
பிரயோஜனமுண்டாகும்‌. 


தங்களுடைய 


கர்‌ 
வேலைகளில்‌ 

ந க 

ய நம்பிக்கை கர்த்தர்‌ 

இருக்கவேண்டும்‌. நம்முடைய கடமையை 
நிறைவேற்றுவதற்கு கர்த்தருடைய உதவியும்‌, 
ஒத்தாசையும்‌ தேவைப்படுகிறது. கர்த்தரை 
நம்புவதற்கு முன்பாக, நம்முடைய கடமை 


என்ன என்பதை நாம்‌ அறிந்திருக்கவேண்டும்‌. 
சாலொமோன்‌ 


செய்யவேண்டும்‌. விசுவாசிகள்‌ கர்த்தரை 
நம்பி நன்மை செய்யவேண்டும்‌. 


சத்திய வார்த்தைகளை 
அறிந்துகொண்டால்‌ மாத்திரம்‌ 

அவற்றின்‌ யதார்த்தத்தையும்‌ 
புரிந்துகொள்ளவேண்டும்‌. சத்தியம்‌. 
ஜெயிக்கும்‌ என்னும்‌ நிச்சயம்‌ நமக்குள்‌ 
இருக்கவேண்டும்‌. நம்முடைய நம்பிக்கை 
உலகப்பிரகாரமானதல்ல. இது ஆலிக்குரியது. 
நம்முடைய சுயஞானத்தினாலோ. 
சுயபுத்திமினாலோ நம்முடைய காரியங்களை 
செய்ய பிரயாசப்படக்கூடாது. கர்த்தரை நம்பி, 
அவருடைய கிருபையைப்‌ பெற்றுக்கொண்டு, 
நாம்‌ செய்ய வேண்டிய வேலைகளை 
விவேகமாயும்‌, நேர்த்தியாயும்‌ செய்யவேண்டும்‌. 


நாம்‌. 
போதாது. 
நாம்‌ 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


சித்தமும்‌, அவருடைய 
என்பது நமக்குத்‌ 
கர்த்தருடைய 
தெரியாமல்‌, 
செய்ய 
விருப்பமும்‌ 
விருப்பமும்‌ 
நம்முடைய 


கர்த்தருடைய 
விருப்பமும்‌ என்ன 
தெரிந்திருக்குவேண்டும்‌. 
சித்தம்‌ என்ன என்பது, 
அவருடைய சித்தத்தை நம்மால்‌ 
முடியாது. கர்த்தருடைய 
நம்முடைய 
ஒன்றாயிருக்கவேண்டும்‌. 
விருப்பத்தை கர்த்தருடைய விருப்பத்திற்கு 
கோம்‌ நம்முடைய 
சித்தத்தை கர்த்தருடைய சித்தத்திற்குக்‌ 
கீழ்ப்படுத்தவேண்டும்‌. அப்போதுதான்‌ நாம்‌ 
கர்த்தருக்கு பிரியமானவர்களாகவும்‌, 
பிரயோஜனமுள்ளவர்களாகவும்‌ இருப்போம்‌. 


இயேசுகிறிஸ்துவின்‌ சித்தம்‌ 
அவருடையதாயிராமல்‌, அவரை அனுப்பின 
பிதாவினுடையதாயிருக்கிறது. 


'அவருடை। 

மனதுள்ளவனெவனோ 7 
உபதேசம்‌ தேவனால்‌ உண்டாயிருக்கிறதோ, 
நான்‌ சுயமாய்ப்‌ பேசுகிறேனோ என்று, 
அறிந்துகொள்ளுவான்‌" (யோவா 7:17) என்று 
சொல்லுகிறார்‌. 


£ம்‌ ஞானத்தைப்‌ 
பலகைகள்‌ 
நம்முடைய ஞானத்தினால்‌ பிறருக்கு 
பிரயோஜனமுண்டாகவேண்டும்‌. நாம்‌ 
மற்றவர்களுக்கு சத்திய வார்த்தைகளை 
மறுமொழியாக. சொல்லவேண்டும்‌. 
நம்மிடத்திலுள்ள தீபம்‌ மற்றவர்களுடைய 
விளக்கை ஏற்றவேண்டும்‌. நம்முடைய 
காலத்தில்‌, நம்முடைய சந்ததியாருக்கு, நாம்‌ 
இருக்கும்‌ ஸ்தலத்தில்‌, 


கெ 9. 
க்கே 


ஏழையைக்‌ கொள்ளையிடாதே 
நீதி 22:22,23 


தீதி 22:22. ஏழையாயிருக்கி றான்‌ என்று 
ஏழையைக்‌. கொள்னையிடாதே; 


சிறுமையானவனை தியாயஸ்தலத்தில்‌ 
உயத்திரவப்படுத்தாதே. 





i THEN 
ETT 


நீதி 22.29. கர்த்தர்‌ அவர்களுக்காக 
வழக்காடி, அவர்களைக்‌ 
கொள்ளையிடுகிறவர்களுடைய 
பிராணனைக்‌ கொள்ளையிடுவார்‌. 


சாலொமோன்‌. தன்னுடைய 
உபதேசத்திற்கு முன்னுரை சொன்ன பின்பு, 
எல்லோருக்கும்‌ பிரயோஜனப்படுகிற 
பொதுவான உபதேசத்தைச்‌ சொல்லுகிறார்‌. 
ஏழைகளை கொள்ளையிடக்கூடாது. 
சிறுமையானவர்களை _ உபத்திரவப்படுத்தக்‌ 
கூடாது. அவர்களுக்கு ஆதரவாக 
யாருமில்லை என்று நினைத்து அவர்களைத்‌: 
'துன்பப்படுத்தக்கூடாது. திக்கற்றவர்களுக்கு 
கர்த்தரே துணையாகயிருக்கிறார்‌. 
கொள்ளையிடுவது 

விரோதமான பாவம்‌. 

ஏழையாபிருக்கிறான்‌. 

கொள்ளையிடும்போது அவன்‌ 

அதிகமாய்‌ ஏழையாவான்‌. நாம்‌ ஏழைகளுக்கு 
உதவிபுரியவேண்டும்‌. 
தரித்திரத்திலிருக்கிறவர்களுக்கு உதவிகரம்‌ 
நீட்டி, அவர்களுடைய  தரித்திரத்திலிருந்து 
அவர்களைத்‌ தூக்கிவிடவேண்டும்‌. 


சிறுமையானவர்களை 
உபத்திரவப்படுத்துவது கோழைத்தனம்‌. 
அவர்கள்‌ ஏற்கெனவே சிறுமைப்பட்டவர்கள்‌. 
அவர்களுக்கு பெலமுமில்லை ஆதரவுமில்லை. 
அப்படிப்பட்டவர்களை நியாயஸ்தலத்தில்‌ 
உபத்திரவப்படுத்தினால்‌, அவர்களுக்கு 
ஆதரவாக ஒரு மனுஷரும்‌ வரமாட்டார்கள்‌. 
அவன்‌ சிறுமைப்பட்டவன்‌ என்பதற்காகவும்‌, 

ஆதரவாக. 


சிறுமையானவர்களை 
உபத்திரவப்படுத்துகிறவர்களோ 


மிருகங்களைவிட மோசமானவர்கள்‌. 


ஏழைகளைக்‌ கொள்ளையிடுகிறவர்கள்‌ 


தங்களுக்குத்‌ தாங்களே 
தேடிக்கொள்கிறார்கள்‌. 
தீங்குசெய்கிறவர்கள்‌. 
தாங்களே 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


கொள்ளையிடப்படுகிறவர்களும்‌, 
உபத்திரவப்படுகிறவர்களும்‌ 
கஷ்டங்களை கர்த்தரிடத்தில்‌ 
முறையிடுவார்கள்‌. கர்த்தருடைய 
சமுகத்திலே கண்ணீர்‌ விட்டு அழுவார்கள்‌. 
திக்கற்றவர்களுக்கு கர்த்தர்‌ 
துணையாயிருக்கிறார்‌. கர்த்தர்‌ அவர்களுக்கு 
ஆதரவாகயிருக்கிறார்‌. 'திக்கற்றவர்களை 
உபத்திரவப்படுத்துகிறவர்களை கர்த்தர்‌ 
தண்டிப்பார்‌. ஏழைகளைக்‌ 
கொள்ளையிடுகிறவர்கள்மீது கர்த்தருடைய 
ஆக்கினைத்‌ தீர்ப்பு வரும்‌, அவர்களை 
கொள்ளையிடுகிறவர்களுடைய பிராணனை 
கர்த்தர்‌ கொள்ளையிடுவார்‌. 
சிறுமையானவர்களை  நியாயஸ்தலத்திலே 
உபத்திரவப்படுத்தும்போது, கர்த்தர்‌ 
அவர்களுக்காக வழக்காடுவார்‌. கர்த்தரோடு 
எந்த மனுஷனாலும்‌: வழக்காடி 
ஜெயிக்கமுடியாது. 


தங்களுடைய 


கோபக்காரன்‌ 
நீதி 22:24,25 


நீதி 22:24. 
தோழனாகாதே; 
மனுஷனோடே நடவாதே. 


கோயக்காரனுக்குத்‌ 
உக்கிரமுன்ன 


அப்படிச்‌ செய்தால்‌, நீ 

களைக்‌ 

கற்றுக்கொண்டு, உன்‌ ஆத்துமாவுக்குக்‌ 
கண்ணியை வருவிப்பாய்‌. 


நாம்‌ கோபக்காரனுக்கு 
தோழனாயிருக்கக்கூடாது. அவனோடு 
நெருங்கிய ஐக்கியம்‌ 
வைத்துக்கொள்ளக்கூடாது. 
கோபக்காரனுக்கு சீக்கிரத்தில்‌ கோபம்‌ 
வந்துவிடும்‌. சிறிய காரியத்தையும்‌ 
பெரிதுபடுத்தி கோபப்படுவான்‌. அவன்‌ 
கோபப்படும்போது. அவனுடைய கோபத்தை 
அவனால்‌ அடக்க முடியாது. தான்‌ என்ன 
செய்கிறோம்‌ என்பது தெரியாமல்‌, 
கோபப்படுவான்‌. தீமையான காரியங்களை 
செய்வான்‌. உக்கிரமுள்ள மனுஷனோடு நாம்‌. 
நடக்கக்கூடாது. அவர்களைக்‌ குறித்து 
மிகவம்‌ எச்சரிப்பாகமிருக்கவேண்டும்‌. 
அவர்களை விட்டு விலகியே 
ஜீவிக்கவேண்டும்‌. இதுவே நமக்கு நல்லது. 





ழ்‌ நள 
யாய 


நாம்‌ கோபக்காரனுக்கும்‌, உக்கிரமுள்ள 
மனுஷனுக்கும்‌. தோழனாயிருக்கும்போது. 
அவர்களுடைய தீயசுபாவம்‌ நமக்கும்‌ வரும்‌. 


நாமும்‌ அவர்களோடு சேர்ந்து, “த்த 
கோபப்படுவோம்‌. அவர்களுடைய பாவம்‌ 
நம்முடைய பாவமாகும்‌. 
கு! பதிக அப்ல 
அவர்களுடைய பாவத்திற்கு 
பங்காளிகளாயிருக்கிறோம்‌. 


நம்முடைய சிநேகிதர்கள்‌ 
எப்படிமிருக்கிறார்களோ அப்படியே நம்முடைய 
சுபாவமும்‌ இருக்கும்‌ நாம்‌. 
கோபக்காரனுக்குத்‌ தோழனாகவும்‌, 
உக்கிரமுள்ள மனுஷனோடு 
நடக்கிறவர்களாகவும்‌ இருக்கும்போது. 
அவர்களுடைய ம்‌ 
கற்றுக்கொள்வோம்‌. 

கோபக்காரராயிருப்போம்‌. 

உக்கிரமுள்ள மனுஷராவோம்‌. 

உக்கிரமழும்‌ தீயசுபாவங்கள்‌. 

நம்முடைய 
கண்ணியாயிருக்கும்‌. 

கோபப்படுகிறவன்‌ 

அழித்துப்போடுகிறான்‌. 

எடுக்கிறவன்‌ பட்டயத்தால்‌ அழிவான்‌. 


கடனுக்காகப்‌ 
பிணைப்படுகிறவர்கள்‌ 
நீதி 22:26,27 


நீதி 22:26. கையடித்து உடன்பட்டு, 
கடனுக்காகப்‌ பிணைப்படுகிறவர்களில்‌ 
ஒருவனாகாதே. 


நீதி 2227, செலுத்த 
ஒன்றுமில்லாதிருத்தால்‌, 


உனக்கு 
தீ 


படுத்திருக்கும்‌ படுக்கையையும்‌ அவன்‌ 
எடுத்துக்கொன்னவேண்டியதாகுமே. 


பணவிஷயத்தில்‌ நாம்‌ யாரையும்‌: 
வஞ்சிக்கக்கூடாது. நாம்‌ பிறரை ஏமாற்றவும்‌ 
கூடாது. நாம்‌ பிறரிடத்தில்‌ ஏமாந்து போகவும்‌ 
கூடாது. நாம்‌ மற்றவர்களுக்காக 
பிணைப்படவும்‌ கூடாது. ஒருவர்‌ பிறரிடத்தில்‌ 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கடன்வாங்கி, அதை திரும்பச்‌ செலுத்த 
முடியாத சூழ்நிலை உண்டாகும்போது, 
அவருக்கு உதவி தேவைப்படுகிறது. 
கடன்பட்டவர்களுக்காக நாம்‌ 
பரிதாபப்படவேண்டும்‌. கடன்பட்டவன்‌, 
கடன்கொடுத்தவனுக்கு  அடிமையைப்போல. 
இருக்கிறான்‌. 


வாங்கிய கடனை திரும்பக்‌ கொடுக்க 
முடியவில்லையென்றால்‌,  கடன்பட்டவனுக்கு 
அநேக பிரச்சனைகள்‌ உண்டாகும்‌. அவன்‌ 
சில 
ஈடாகக்‌ 
கொடுக்கவேண்டிய தன்‌ உண்டாகும்‌ 
வாங்கிய கடனை செலுத்த முடியாதவன்‌, 
மற்றவர்களுடைய உதவியை எதிர்பார்ப்பான்‌. 
பணவிஷயத்தில்‌ எல்லாராலும்‌ உதவிசெய்ய 
யாது. ஆகையினால்‌ கடன்‌ வாங்காமல்‌ 
இகுப்ு மிகவம்‌ நம்து, !செல்தும்‌ செல்லை 
கணக்குப்‌ 
உத்தமம்‌. 


பார்த்து செலவு செய்வது, 


கடன்கொடுக்கிறவர்கள்‌ ஆதாயத்தை 
எதிர்பார்த்துத்தான்‌ கடன்கொடுக்கிறார்கள்‌. 
தாங்கள்‌ கொடுக்கும்‌ பணத்திற்கு ஈடாக 
எதையாவது வாங்கிக்கொள்கிறார்கள்‌. 
கடன்பட்டவன்‌ பணத்தைத்‌ திரும்பக்‌ 
கொடுக்க முடியாத சூழ்நிலை வரும்போது 
அவனைத்‌ தொந்தரவு பண்ணுகிறார்கள்‌. 
ஈடாகப்‌ பெற்றுக்கொண்டதை அபகரித்துக்‌ 
கொள்கிறார்கள்‌. ஏழைக்கு இரங்கவேண்டும்‌. 
என்று சத்திய வசனம்‌ சொல்லுகிறது. கர்த்தர்‌ 
இரக்கமுள்ளவர்‌. அவர்‌ ஏழைகளுக்கு 
இரக்கம்‌ காண்பிக்கிறவர்‌ கடன்‌ 
கொடுக்கிறவர்களும்‌, கடன்பட்டவர்களிடத்தில்‌ 
இரக்கம்‌ காண்பிக்கவேண்டும்‌. 


“பிறனுடை ய வஸ்திர? ஈடாக 
வாங்கினால்‌, ய்யா க்க அதை 
அவனுக்குத்‌ திரும்பக்‌ கொடுத்துவிடுவாயாக. 
அவன்‌ போர்வை அதுதானே, அதுவே அவன்‌ 
தன்‌ உடம்பை மூடிக்கொள்ளுகிற வஸ்திரம்‌: 
வேறு எதினாலே. போர்த்துப்‌ 
படுத்துக்கொள்ளுவான்‌? அவன்‌ என்னை 
நோக்கி முறையிடும்போது, நான்‌ 
அவனுக்குச்‌. செவிகொடுப்பேன்‌, 
ன்‌ இரக்கமுள்ளவராயிருக்கிறேன்‌"' 
22:26,27) என்று கர்த்தர்‌ 





ழ்‌ ளான 
யாய 


ஒரு ஏழையாக 
இருப்பார்கள்‌. கடனுக்காக 
பிணைப்படுவதற்கு அவர்களிடத்தில்‌ ஒன்றும்‌ 
இருக்காது. அப்படிப்பட்டவர்களுக்கும்‌ 


சிலர்‌ மிகவும்‌ 


கொடுப்பதைவிட கர்த்தருக்கும்‌ 
வார்த்தைக்கும்‌ த்து 
கொடுப்பதுதான்‌ நமக்கு ஆசிர்வாதம்‌. 
வாங்குவதைவிட கொடுப்பது ஆசீர்வாதம்‌. 
நாம்‌ கடனுக்காக  பிணைப்படுகிறவர்களில்‌ 
ஒருவராக இருக்கக்கூடாது. வாங்கிய 
கடனுக்காக கையடித்து உடன்படக்கூடாது. 
செலவுபண்ணும்போது, செல்லும்‌ 
செலவைக்‌... கணக்குப்‌. பார்க்கவேண்டும்‌. 
கடன்வாங்காமல்‌, இருக்கிற பணத்திற்குள்‌ 
கற்றுக்கொள்ளவேண்டும்‌. 


வேண்டியதாயிருக்கும்‌. 


பூர்வ எல்லைக்குறி 
நீதி 22:28 


நீதி 22:28. உன்‌ பிதாக்கன்‌ நாட்டின 
பூர்வ எல்லைக்குறியை மாற்றாதே. 


பூர்வஎல்லைக்குறி ஒரு மனுஷனுடைய 
உரிமைக்கு சாட்சி பகருகிறது. பி 
சொத்துக்களை 

நினைக்கக்கூடாது. 

இச்சிக்கும்போது, 

சச்சரவுகளும்‌, 

யுத்தங்களும்‌ வருகிறது. நாம்‌ பிறர்‌ தல்‌ 


இச்சியாமல்‌, நமக்கு உரியதில்‌ 
'திருப்தியோடிருக்கவேண்டும்‌ 

என்கிற பக்தியே மிகுந்த ஆதாயம்‌. 
மற்றவர்களுடைய பூர்வஎல்லைக்குறியை. 
மாற்றி, பிறருடைய சம்பத்தின்மீது உரிமை 
கொண்டாடக்கூடாது. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நம்முடைய முற்பிதாக்கள்‌ 
எல்லைக்குறியை 
பூர்வால்லைக்குறியை 
பிறர்பொருளை 
பிறருக்கு 


நாட்டியிருக்கிறார்கள்‌. 
மாற்றுவது 
கொள்ளையிடுவதற்கு சமம்‌. 
உண்டான நியாயமான உரிமைகளை 
அபகரிப்பது பாவம்‌. எல்லைக்குறியில்‌ 
வழக்குகள்‌ இருக்குமென்றால்‌, அதை 
ஜெபத்தோடு பேசி தீர்த்துக்கொள்ள வேண்டும்‌. 
நியாயாதிபதிகளின்‌ தீர்ப்புகளுக்குக்‌. 
கட்டுப்பட்டு, எல்லோரோடும்‌ சமாதானமாய்‌ 
இருக்க நாடவேண்டும்‌. 


தன்‌ வேலையில்‌ 
ஜாக்கிரதையாயிருக்கி றவன்‌' 
தீதி 22:29 


நீதி 2229. தன்‌ வேலையில்‌ 
ஜாக்கிரதையாயிருக்கிறவனை தீ 
கண்டால்‌, அவன்‌ நீசருக்கு முன்பாக 
தில்லாமல்‌, ராஜாக்களுக்கு முன்பாக 
திற்பான்‌.. 


ம்முடைய வேலையில்‌ நாம்‌ 
த்தல்‌ நாம்‌ செய்கிற 
வேலை ra  மாகளி கத்தக்‌ 
நாம்‌ வேலையில்‌ 
தாக்கிரதையாயிரு்கவேண்டம்‌. தன்‌ 
வேலையில்‌ ஜாக்கிதையாயிருக்கிறவன்‌. 
த்தப்‌ அவன்‌ 
முன்பாக 
ஜாக்கிரதையாயிருக்கிறவன்‌ 
அசதியாயிருக்கமாட்டான்‌. தன்னுடைய 
வேலை சிறிய வேலையாகயிருந்தாலும்‌ அதை 
நேர்த்தியாகச்‌ செய்துமுடிக்க 
பிரயாசப்படுவான்‌. இவனுடைய ஆரம்பம்‌ 
ஒருவேளை அற்பமாகமிருக்கலாம்‌. ஆனாலும்‌ 
இவனுடைய முடிவு மகிமையாயிருக்கும்‌. 





நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


சாதாரண வேலை செய்கிறவர்கள்‌ 
தற்காலத்தில்‌ அதிக மதிப்பும்‌, மரியாதையும்‌ 
இல்லாதவர்களாயிருக்கலாம்‌. இவர்களும்‌ 
சோர்ந்துபோகாமல்‌ தங்கள்‌ வேலைகளில்‌ 
ஜாக்கிரதையாயிருக்க வேண்டும்‌. 

டய பொறுப்புக்களை உண்மையாய்‌ 


im 


இப்படிப்பட்டவர்கள்‌ உண்மையும்‌ உத்தமமும்‌ 
உள்ள வேலையாட்கள்‌. இவர்கள்‌ நீசருக்கு. 
முன்பாக நிற்கமாட்டார்கள்‌. ராஜாக்களுக்கு 
முன்பாக நிற்குமளவுக்கு உயர்த்தப்படுவார்கள்‌. 
இவர்களுக்கு வேலை 
கொடுக்கிறவர்கள்‌ 

தங்களுடைய 


நீசராகமிரந்தாலம்‌. 
வலையில்‌ 
ஜாக்கிரதையாயிருக்கிறவர்களுக்கு 


உயர்வு 
உண்டு. இவர்கள்‌ ராஜாக்களின்‌ 


ஸ்தானாபதிகளாயிருப்பார்கள்‌. 





நீதிமொழிக 


ழ்‌ நவள 
யாய 


போஜனப்பிரியன்‌ 
நீதி 231-3 
நீதி 231. நீ ஒரு அதியதியோடே 
போஜனம்‌ பண்ண  உட்கார்த்தால்‌, 


உனக்கு முன்பாக இருக்கிறதை 
நன்றாய்க்‌ கவனித்தூப்பார்‌. 


நீதி 222. 
'போஜனப்பிரியனாயிருந்தால்‌, 


தொண்டையிலே கத்தியை வை. 


நீதி 22:3. அவனுடைய ருசியுன்ள 
பதார்த்தங்களை: இச்சியாதே; 
அவைகள்‌ கன்னப்போஜனமாமே. 


போஜனப்பிரியனாயிருப்‌ 
பெருந்தீனி உண்பதும்‌ டர்கள்‌ 
நம்முடைய சரீரத்திற்கும்‌ ஆத்துமாவுக்கும்‌. 
மிகப்பெரிய ஆபத்தை 
எண்டுண்ணக்கராது.. அறல்‌ "இதும்‌ 
பாவத்தில்‌ விழுந்துவிடக்கூடிய ஆபத்தில்‌ 
இருக்கிறார்கள்‌. நமக்கு முன்பாக திரளான 
போஜனம்‌. இருக்கும்போது. 
அவையெல்லாவற்றையும்‌ அனுபவிக்க. 
வேண்டும்‌ என்று பேராசைப்படக்கூடாது. 
நமக்குள்‌ ஒரு கட்டுப்பாடு இருக்கவேண்டும்‌. 
நம்மை நாமே எச்சரித்துக்கொள்ளவேண்டும்‌. 


நாம்‌ போஜனப்பிரியனாயிருந்தால்‌ 
நம்முடைய தொண்டையிலே கத்தியை 
வைக்கவேண்டும்‌ என்று சாலொமோன்‌ 
சொல்லுகிறார்‌. நாம்‌  கத்தியைவிட்டு 
எப்போதுமே விலகி இருக்கவேண்டும்‌. 
நம்முடைய தலைக்குமேல்‌ குத்தி 
தொங்கிக்கொண்டிருந்தால்‌, அது நம்முடைய 
ஜீவனுக்கு எப்போதுமே ஆபத்துதான்‌. 
அந்தக்‌ கத்தி எந்த நேரத்தில்‌ நம்மீது விழும்‌ 
என்று தெரியாது. போஜனப்பிரியரும்‌. 
அதுபோலவே ஆபத்துக்கு. 
அருகாமையிலிருக்கிறார்கள்‌. 


PROVERBS - COMMENTARY 


- விரிவுரை QOODNENS 


PUBLISHERS 


நாம்‌ ஆபத்தைவிட்டு க 
மாத்திரம்‌ போதாது அதை வேரோடு 
அழிக்கவும்வேண்டும்‌. கக்கல்‌ 
பதார்த்தங்களை இச்சிக்கக்கூடாது. 
பெருந்தீனி உண்ணவேண்டும்‌ என்னும்‌ 
ஆசையே நம்முடைய உள்ளத்தில்‌. 
எழும்பாதவாறு அதை அடியோடு 
அழித்துப்போடவேண்டும்‌. நம்மை 
;சூகை செய்யக்கூடாது. நம்முடைய 

ப்பங்களும்‌, ஆசைகளும்‌ நமக்கு 
கட்டுப்பட்டு கீழ்ப்படிந்திருக்கவேண்டும்‌. 


ஆசை 


சுயபுத்தியைச்‌ சாராதே 
நீதி 23:4,5 


நீதி தக ஜகுவரியவனாக 
வேண்டுமென்று பிரயாசப்படாதே; 
சுயபுத்தியைச்‌ சாராதே; 


தி 28:5, இல்லாமற்போகும்‌ 

'பாருன்மேல்‌ உன்‌ கண்களைப்‌ 
பறக்கவிடுவானேன்‌?' அது 
கழுகைப்போல சிறகுகனைத்‌ தனக்கு. 
உண்டு பண்ணிக்கொண்டு, 
ஆகாயமார்க்கமாய்ப்‌ பறத்துபோம்‌. 


பெருந்தீனிக்கு 
வேறு சிலரோ 


ஒரு சிலர்‌ 
அடிமையாயிருப்பார்கள்‌ 
போசைக்கு அடிமையாயிருப்பார்கள்‌. 
இல்லிரண்டுமே நமக்கு ஆபத்தானவை. 
நாம்‌ இப்பிரபஞ்சத்தில்‌ ஜீவிக்கிற காலம்‌ 
வரையிலும்‌ நமக்கு உணவும்‌, உறைவிடமும்‌, 
வஸ்திரமும்‌ தேவை. நம்முடைய 
குடும்பத்தையும்‌, நம்முடைய பிள்ளைகளையும்‌ 
நாம்‌ நல்லமுறையில்‌ பராமரிக்கவேண்டும்‌. 
குடும்பத்தாரின்‌ தேவைகளை 
சந்திக்கவேண்டும்‌. அடிப்படை வசதிகளை 
குறைவில்லாமல்‌ காத்துக்கொள்ளவேண்டும்‌. 
ஆனாலும்‌ நம்முடைய தகுதிக்கு 
அப்பாற்பட்ட பெரிய காரியங்கள்மீது 
ஆசைப்படுவது நமக்கு ஆபத்தானது. 





ழ்‌ நயனா 
யாய 


நம்மிடத்தில்‌ போதும்‌ என்கிற மனம்‌ 
இருக்கவேண்டும்‌ என்று அப்போஸ்தலர்‌ பவல்‌ 
ஆலோசனை சொல்லுகிறார்‌. 
போதுமென்கிற  மனதுனே கூடிய 
தேவபக்தியே மிகுந்த ஆதாயம்‌. உலகத்திலே 
நாம்‌ ஒன்றும்‌ கொண்டுவந்ததுமில்லை, இதிலி 
ருந்து நாம்‌ ஒன்றும்‌ கொண்டுபோவதுமில்லை 
என்பது நிச்சயம்‌. உண்ணவும்‌ உடுக்கவும்‌ 
நமக்கு. உண்டாயிருந்தால்‌ அது 
போதுமென்றிருக்கக்‌ கடவோம்‌" 
(தீமோ 6:6-8). 


அன்றாட 
அடிப்படை க்‌ ச 
தேவைப்படுகிறது. க்‌ நாம்‌ 
ஐசுவரியவான்‌௧ளாகவேண்டும்‌ என்று 
பேராசைப்படக்கூடாது. அப்போஸ்தலர்‌ பவுல்‌ 
இதுபற்றி இவ்வாறு எச்சரித்துச்‌ 
சொல்லுகிறார்‌. 


ந 
பணம்‌ 


“ஐசவரியவான்களாக விரும்புகிறவர்கள்‌ 
மனுஷரைம்‌ 

அமிழ்த்துகிற 
பலவித. 


தவம்‌ கண்ணியிலும்‌, 
கேட்டிலும்‌ அழிவிலும்‌ 
மறிகேடும்‌ சேதமுமான 
இச்சைகளிலும்‌ விழுகிறார்கள்‌. பண ஆசை 
எல்லாத்‌ தீமைக்கும்‌ வேராயிருக்கிறது: சிலர்‌ 
அதை இச்சித்து, விசுவாசத்தைவிட்டு வழுவி, 
அநேக வேதனைகளாலே தங்களை 
உருவக்‌ குத்திக்கொண்டிருக்கிறார்கள்‌" 
தீமோ 6910) 


கர்த்தருடைய பிள்ளைகள்‌ உ 
ஐசுவரியத்திற்கு தன்தன்‌ 
உலகசிநேகம்‌ தேவனுக்கு விரோதமான பகை, 
ஒரு சிலர்‌ அதிகாலையில்‌ எழும்பி 
கர்த்தரைத்‌ தேடாமல்‌, ஐசுவரியத்தை 

ஆரம்பிப்பார்கள்‌. ஐசுவரியத்தை சம்பாதிக்க 
எல்லா முயற்சிகளையும்‌ செய்வார்கள்‌. இந்த 
உலகம்‌ ஒரு மாயை. இது ஒரு நிழல்‌. 
இப்பிரபஞ்சம்‌ நம்முடைய நித்திய குடியிருப்பு 
அல்ல... பரலோகுமே நம்முடைய நித்திய 
வாசஸ்தலம்‌. நாம்‌ இந்தப்‌ 
பூமிக்குரியவைகளை மாத்திரம்‌ தேடி 
பரலோகத்திற்குரிய காரியங்களை 
அசட்டைபண்ணி விட்டுவிடுவோென்றால்‌, 
நாம்‌ பரிதபிக்கப்படத்தக்கவர்களாயிருப்போம்‌. 
நம்முடைய நம்பிக்கை இப்பிரபஞ்சத்தின்‌ 
ஐசுவரியத்தின்மீது இருக்காமல்‌, 
பரலோகத்தின்மீதும்‌, நம்மை ஆளுகை 
செய்கிற கர்த்தர்மீதும்‌ இருக்கவேண்டும்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


வீணான மாயையை 

பற்றிக்கொள்கிறவர்கள்‌ ஏமாந்துபோவார்கள்‌. 

ஐசுவரியம்‌ ஒரு மாயை. நம்முடைய ஆத்துமா 

மாயையின்மீது நம்பிக்கை வைக்கக்கூடாது. 

காரியங்கள்‌ எல்லாமே 

மெய்யாயிராமல்‌ 

கர்த்தருடைய 

பிள்ளைகளாகிய நாம்‌ நிழலின்மீது நம்பிக்கை 

வைத்து ஏமாந்து [ககக பாது மாயைக்கு 

முக்கியத்துவம்‌ கொடுத்து, நம்முடைய 
காலத்தை வீணாக்கிவிடக்கூடாது. 

வ தல்‌ Mr ட எந்த 
ஒரு நிலையாக 
இந்தரப்பில்லை ar சிறகு முளைத்து 
பறந்துபோகும்‌ குணமுடையது. ஐசுவரியம்‌ 
கழுகைப்போல சிறகுகளை தனக்கு 
உண்டுபண்ணிக்கொண்டு, ஆகாய 
மார்க்கமாய்‌ பறந்துபோய்விடும்‌ என்று 
சாலொமோன்‌ எச்சரித்துச்‌ சொல்லுகிறார்‌. 
ஐசுவரியம்‌ தனக்குத்தானே சிறகுகளை 
உண்டுபண்ணிக்கொள்ளும்‌. கழுகுக்கு 
யாரும்‌ சிறகுகளை இணைப்பதில்லை, 
அதன்‌ சரீரத்தில்‌ சிறகுகள்‌ உண்டாகும்‌. 
அதுபோலவே ஐசுவரியத்தில்‌ சிறகைப்போல 
பறந்துபோகும்‌ சுபாவம்‌. இயல்பாகவே 
உள்ளது. இது ஒருவரிடத்திலும்‌ தங்காது. 


கழுகு எந்த ஒரு இடத்திலும்‌ நிலையாக 
நிலைத்து நிற்காது. அது தன்‌ இஷ்டம்போல 
பறந்துபோகும்‌. அது வேகமாகவும்‌, 
வலுவாகவும்‌, உயரமாகவும்‌ பறக்கும்‌. கழுகு 
அதிக தூரம்‌ பறக்கும்போது, அது நம்முடைய 
கண்பார்வையை விட்டே மறைந்துபோகும்‌. 


கண்களை விட்டு மறைந்துபோகும்‌. 
கூப்பிட்டாலும்‌ அது நம்மிடத்தில்‌ திரும்பி 
வராது... ஒருவருடைய ஐசுவரியம்‌ அவரை 
விட்டுப்போய்விடும்போது அவர்‌ மிகுந்த 
துக்கத்திலும்‌ மனவரு்தத்திலும்‌ இருப்பார்‌ 
மீதும்‌, உலகத்தின்‌ 
ஐசவரியத்தின்மீதும்‌ தங்கள்‌ இருதயத்தை 
பதியவைத்திருக்கிறவர்கள்‌ அதிக 
வருத்தங்களை அனுபவிப்பார்கள்‌. 
இல்லாமல்போகும்‌ பொருள்மேல்‌ நம்முடைய 
கண்களை பறக்கவிடும்போது நமக்கு 
ஏமாற்றமும்‌, வருத்தமுமே உண்டாகும்‌. 





ழ்‌ நள 
யாய 


வன்கண்ணனுடைய ஆகாரம்‌ 
நீதி 23:6-8 


நீதி 996... வன்கண்ணனுடைய 
ஆகாரத்தைப்‌ புசியாதே; 
அவனுடைய குசியுள்ன 
பதார்த்தங்களை இச்சியாதே.. 


நீதி 287. அவன்‌ இருதயத்தின்‌ 
நினைவு எப்படியோ, அப்படியே அவன்‌ 


உன்னோடே, இராது. 


நீதி 2௮8, தீ புசித்த துணிக்கையை. 
வாந்தி பண்ணி, உன்‌ இனிய 
சொற்களை இழுந்து போவாய்‌. 


மனுஷரில்‌ சிலர்‌ வேஷம்‌ போடுவார்கள்‌. 
அவர்களுடைய வார்த்தைக்கும்‌ 
செய்கைக்கும்‌. இருக்காது. 
இப்படிப்பட்டவர்கள்‌ மாய்மாலம்‌ 
பண்ணுவார்கள்‌. தங்கள்‌ சிநேகிதர்களை 
வரவேற்பதுபோல நடிப்பார்கள்‌. 
அவர்களுடைய. வாயின்‌ வார்த்தைகள்‌ 
மாத்திரமே வரவேற்கும்‌. அவர்களுடைய 
இருதயமோ சிநேகிதர்களை வரவேற்காது. 
அவர்களுடைய வார்த்தைகளில்‌. 
உண்மையிருக்காது. இப்படிப்பட்டவர்களுக்கு 
எப்படி பேசவேண்டும்‌. என்‌ ம்‌ 


சம்பந்தம்‌ 


ஆனால்‌ அவர்களுடைய 
இருதயம்‌ விருந்தினரை உபசரியாது. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மாய்மாலக்காரர்களுடைய கண்கள்‌ 
வன்கண்ணாயிருக்கும்‌. இவர்களுடைய 
ஆகாரத்தை நாம்‌ புசியாமல்‌ தவிர்த்துவிட 
வேண்டும்‌. இப்படிப்பட்டவர்களுடைய 
ருசியுள்ள பதார்த்தங்களை புசிக்க 
வேண்டுமென்று நாம்‌ இச்சிக்கவும்கூடாது. 
விருந்தினர்களை உபசரிக்கவேண்டும்‌. 
என்னும்‌ மெய்யான விருப்பம்‌ 
இவர்களிடத்தில்‌ இருக்காது. 
ஆனால்‌ இப்படிப்பட்ட 
மாய்மாலக்காரர்கள்‌, ிருந்தினர்கள்மீது. 
வன்கண்ணாயிருப்பார்கள்‌. விருந்தினர்கள்‌ 
பசிக்கும்போது, அவர்கள்‌ புசிப்பதைப்‌ 
பார்த்து, 'பொறாமைப்படுவார்கள்‌ 
புசிக்கிறார்களே என்று வேதனைப்படுவார்கள்‌ 
ஆனாலும்‌ அவர்களுடைய வாய்‌ 
மாய்மாலமாய்‌ உபசரிக்கும்‌. அவர்களுடைய 
கண்களோ வன்கண்ணாய்‌ பொறாமைப்படும்‌. 


உள்ளத்தில்‌ மாய்மாலம்‌ உள்ளவர்களை 
விட்டு நாம்‌ விலகிப்போய்விடவேண்டும்‌. 
வாயின்‌ வார்த்தைகளுக்கும்‌ இருதயத்தின்‌ 
சிந்தனைகளுக்கும்‌ சம்பந்தமில்லாதவர்கள்‌ 
ஆபத்தானவர்கள்‌. அவர்கள்‌ வாயினால்‌ 
சாதுரிய வார்த்தைகளைப்‌ பேசினாலும்‌, 
அவர்களுடைய இருதயத்தின்‌ நினைவு 
எப்படியிருக்கிறதோ, அப்படியே 
அவர்களுடைய சுபாவம்‌ இருக்கும்‌. 
வன்கண்ணனுடைய ஆகாரத்தை நாம்‌ 
புசியாமல்‌ அதை அவர்களுக்கே 
விட்டுக்கொடுத்துவிட வேண்டும்‌. 
அவர்களிடத்தில்‌ ஆகாரத்திரட்சியும்‌, 
ருசியுள்ள பதார்த்தங்களும்‌ இருந்தாலும்‌, 
அதை நாம்‌ இச்சிக்கக்கூடாது. 


மூடன்‌ 
நீதி 23:9 


நீதி 23:9. மூடனுடைய செவிகள்‌ 
கேட்கப்பேசாதே; அவன்‌ உண்‌ 
வார்த்தைகளின்‌: ஞானத்தை 
அசட்டைப்பண்ணுவான்‌.. 





i= THE 
TT 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்றதை 
ஒய்வுநாளாக ஆசரித்தார்கள்‌. எகிப்தியரின்‌ 
அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
விடுதலை பெற்றார்கள்‌. ஆனால்‌ ஒய்வநாள்‌ 
பிரமாணத்திற்கு அவர்கள்‌ அடிமையாகி 
விட்டார்கள்‌. கிறிஸ்தவ விசுவாசிகளுக்குக்‌ 
கர்த்தரை எந்த நாளிலும்‌ ஆராதிக்கும்‌. 
சுயாதீன விடுதலை கொடுக்கப்பட்டிருக்கிறது. 
(ரோமர்‌ 14:5-6). 


ஒய்வநாள்‌ பிரமாணம்‌ 
புத்திரருக்கு கண்டிப்பான பிரமாணமாக: 
கட்டளையிடப்படுகிறது. புதிய 
ஏற்பாப்டுக்காலத்து விசுவாசிகளாகிய நமக்கு, 
நம்முடைய கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து 
உயிர்த்தெழுந்த, வாரத்தின்‌ முதலாம்‌ நாள்‌ 
ஒய்வுநாளாயிருக்கிறது. நாம்‌ இந்த 
ஓய்வுநாளை பரிசுத்தமாய்‌ ஆசரிக்கவேண்டும்‌. 
கர்த்தருடைய ஒய்வநாளில்‌ நாம்‌ 
போஜனம்பண்ணக்கூடாது என்றோ அல்லது. 
மிகவும்‌ அத்தியாவசியமான வேலைகளை 
செய்யக்கூடாது என்றோ கட்டுப்பாடு 
எதுவுமில்லை. 


இஸ்ரவேல்‌. 


கர்த்தருடைய 


ஆனாலும்‌ 
கர்த்தருடைய சபைக்குப்போய்‌ 


ஒய்வுநாளிலே, 


அவரை 
சகுவிசவாசிகளோடு, 
ஆராதனையில்‌ பங்குபெற்று, 
துதிப்பதற்கும்‌, அவருடைய வார்த்தைகளைக்‌ 
கேட்பதற்கும்‌ முக்கியத்துவம்‌ 
கொடுக்கவேண்டும்கர்த்தருக்கு பரிசுத்தமான 
ஓய்வுநாளிலே, உலகப்பிரகாரமான 
வேலைகளில்‌ கவனம்‌ செலுத்தாமல்‌, கர்த்தரை 
ஆராதிக்கிற காரியங்களில்‌ கவனம்‌. 
செலுத்துவது நம்முடைய ஆத்துமாவுக்கு 
ஆசீர்வாதத்தைக்‌ கொடுக்கும்‌. 

இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ மோசே சொன்ன 
வார்த்தைக்கு கீழ்ப்படிகிறார்கள்‌. மோசே 
கட்டளையிட்டடியே அதை மறுநாள்‌ 
வரைக்கும்‌. வைத்துவைக்கிறார்கள்‌; 
அப்பொழுது அது நாறவும்‌ இல்லை, அதிலே 
பூச்சிபிடிக்கவம்‌ இல்லை (யாத்‌ 16:24). ஒரு 
சிலரோ மோசேயின்‌ கட்டளைக்கு 
கீழ்ப்படியவில்லை. அவர்கள்‌ ஏழாம்‌ நாளிலும்‌, 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


மன்னாவை சேர்க்க வெளிமிலே 
புறப்பட்டுப்போகிறார்கள்‌. ஆனால்‌ அவர்களால்‌ 
வெளியிலே மன்னாவை காணமுடியவில்லை 
(யாத்‌ 1627). கர்த்தர்‌ ஒய்வநாளிலே. 
வானத்திலிருந்து அப்பத்தை 
வருஷிக்கப்பண்ணவில்லை. 

ஒரு நாளில்‌ சேகரித்த மன்னாவை 
மறுநாளைக்கு வைத்திருந்தால்‌ அது 
நாறிப்போகும்‌. அதில்‌ பூச்சி பிடிக்கும்‌. ஆனால்‌ 
ஒய்வுநாளுக்கு முந்திய நாளில்‌ 
சேகரிக்கப்பட்ட மன்னா ஒய்வுநாளில்‌ நாறவும்‌ 
இல்லை. அதிலே பூச்சிபிடிக்கவம்‌ இல்லை, 
தேவனுடைய  அற்புதத்தினால்‌ மன்னா 
பாதுகாக்கப்படுகிறது. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
வனாந்தரத்தில்‌ இருந்த நாற்பது வருஷ 
காலங்களில்‌ 2,080 “ஓய்வநாட்களை 
ஆசரித்தார்கள்‌. தேவன்‌ 2,080 தடவையும்‌ 
அற்புதம்‌ செய்து, ஓய்வுநாளில்‌ மன்னாவைப்‌ 


இஸ்ரவேல்‌ ஜனங்களை 
“ஆறுநாளும்‌ 
சேர்ப்பீர்களாக; 


ஒய்வநாளாயிருக்கிறது: 
உண்டாயிராது' (யாத்‌ 16:26) 
ஏற்கெனவே சொல்லியிருக்கிறார்‌ 

இஸ்ரவேல்‌ ஜனங்களில்‌ சிலர்‌ மோசேயின்‌ 
வார்த்தைக்கு செலிகொடுக்கவில்லை. 
அவர்கள்‌ கர்த்தருடைய பிரமாணத்தை 
மீறுகிறார்கள்‌. அதனால்‌ அவர்களுக்கு ஒரு 
பிரயோஜனமும்‌ உண்டாகவில்லை. 
அவர்களுடைய  பிரயாசங்கள்‌ எல்லாம்‌. 
வீணாய்ப்போயிற்று. 


கர்த்தர்‌ எல்லாவற்றிற்கும்‌ ஒரு 
காலத்தை நியமித்து. வைத்திருக்கிறார்‌ 
நாம்‌ ஒவ்வொரு காரியத்தையும்‌, அதனதன்‌ 
காலத்தில்‌ செய்ய பழகிக்கொள்ளவேண்டும்‌. 
கர்த்தர்‌ நியமித்திருக்கிற காலமே நமக்கு 
ஏற்ற காலமாயிருக்கிறது. கர்த்தர்‌ நியமித்த 
காலத்தில்‌ நாம்‌ தேடினால்‌, கர்த்தருடைய 
ஆசீர்வாதங்களைக்‌ கண்டுகொள்வோம்‌. 
நமக்கு இஷ்டமான காலத்திலே 
தேடிப்போனால்‌ ஒன்றையும்‌ காணமாட்டோம்‌. 





ழ்‌ நள 
யாய 


நாம்‌ எல்லா சூழ்நிலைகளிலும்‌ 
ஆலிக்குரிய சத்தியங்களை மிகுந்த 
ஞானத்தோடு பேசவேண்டும்‌. காதுள்ளவர்கள்‌ 
எல்லோருமே சத்தியத்தைக்‌ கேட்கவேண்டும்‌. 
ஆனாலும்‌ ஒரு சிலர்‌ சத்தியத்தைக்‌ 
கேட்காமல்‌ அசட்டைபண்ணுவார்கள்‌. 
ஏளனம்பண்ணுவார்கள்‌. இவர்கள்‌ 
ஞானமில்லாத மூடர்கள்‌. மூடனுடைய 
செவிகள்‌ கேட்க பேசக்கூடாது. நாம்‌ 
ஞானமுள்ள வார்த்தைகளைப்‌ 
பேசினாலும்‌, மூடர்கள்‌ அதைப்‌ 
புரிந்து பிரயோஜனப்படமாட்டார்கள்‌. 
இப்படிப்பட்டவர்கள்‌ நம்முடைய 
வார்த்தைகளின்‌ ஞானத்தை அசட்டை 
பண்ணுவார்கள்‌. இவர்களிடம்‌ பேசுவதற்குப்‌ 
பதிலாக பேசாமல்‌ அமைதியாகயிருப்பதே 
நமக்கு நல்லது. நாம்‌ மற்றவர்களிடம்‌ 
பேசும்போது அவர்கள்‌ நம்முடைய 
வார்த்தைகளின்‌ ஞானத்திற்கு 
செவிகொடுப்பார்களா என்பதை ஆராய்ந்து 
பார்க்கவேண்டும்‌. 


பூர்வளஎல்லைக்குறி 
நீதி 29:10,11 


நீதி 200. பூர்வ எல்லைக்குறியை 
மாற்றாதே; திக்கற்ற பின்னைகளுடைய 
நிலங்களை அபகரித்துக்கொன்னாதே.. 


நீதி 201: அவர்களுடைய மீட்பர்‌ 
வல்லவர்‌; அவர்‌ உன்னுடனே 
அவர்களுக்காக வழக்காடுவார்‌. 


திக்கற்ற பிள்ளைகளுக்கு கர்த்தரே 
துணையாகமிருக்கிறார்‌. அவர்‌ தம்முடைய 
விசேஷித்த. பாதுகாப்புக்களினாலும்‌, 
பாராமரிப்புக்களினாலும்‌ அவர்களை 
கவனிக்கிறார்‌. திக்கற்ற பிள்ளைகளுக்கு 
கர்த்தரே மீட்பர்‌. அவர்‌ வல்லர்‌. அவர்‌ 
திக்கற்ற பிள்ளைகளுக்காக வழக்காடுகிறவர்‌. 
கர்த்தரே திக்கற்ற பிள்ளைகளுக்கு 
உறவின்முறை மீட்பராகயிருக்கிறார்‌. திக்கற்ற 
பிள்ளைகளின்‌ நியாயத்தை கர்த்தர்‌ எடுத்துச்‌ 
சொல்லுகிறார்‌. கர்த்தர்‌ அவர்களுக்காக 
வழக்காடி, அவர்களுக்காக 
யுத்தம்பண்ணுவார்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நாம்‌ 
உரிமைகளில்‌: 
அவர்களுடைய 
அபகரித்துக்கொள்ளவும்‌ கூடாது. 
அவர்களுக்கு உதவி செய்ய ஒருவரும்‌ 
இல்லையென்று நினைத்து, அவர்களுடைய 
பூர்வல்லைக்குறியை மாற்றிவிடக்கூடாது. 
அவர்களுடைய நிலங்களை அபகரித்துக்‌ 
கொள்ள முயற்சிபண்ணவும்கூடாது. கர்த்தர்‌ 
நம்முடைய மீட்பராமிருப்பதுபோல, அவர்‌ 
பிள்ளைகளுக்கும்‌. 
நம்முடைய மீட்பர்‌ 
அவர்‌ வல்லவர்‌. கர்த்தர்‌ திக்கற்ற 
பிள்ளைகளுக்காக, நம்மோடு வழக்காடுவார்‌. 
கர்த்தரோடு வழக்காடி நம்மால்‌ 
ஜெயம்பெறமுடியாது. கர்த்தருடைய வழக்கில்‌ 
நீதியும்‌ நியாயமும்‌ இருக்கும்‌. அவர்‌ 
ஒருபோதும்‌ அநியாயத்திற்கு 
துணைபோவதில்லை. 


திக்கற்ற பிள்ளைகளின்‌ 
தலையிடக்கூடாது. 


உரிமைகளை 


பிள்ளையை 
விடாதே 
நீதி 23:12-16 


தண்டியாமல்‌ 


நீதி 2312. உன்‌ இருதயத்தைப்‌ 
புத்திமதிக்கும்‌, உன்‌ செவிகளை 
அறிவின்‌ வார்த்தைகளுக்கும்‌. 
சாய்ப்பாயாக.. 


தீதி 2918. பின்னையை தண்டியாமல்‌ 
விடாதே: அவனைப்‌ பிரம்பிணால்‌. 
அடித்தால்‌ அவன்‌ சாகான்‌. 


நீதி 2944. நீ பிரம்பினால்‌ அவனை 
அடிக்கிறதினால்‌ பாதானத்துக்கு அவன்‌: 
ஆத்துமாவைத்‌ தப்புவிப்பாயே. 


நீதி 28:15. என்‌ மகனே, உன்‌ இருதயம்‌ 
ஞானமுன்னதாயிருத்தால்‌, என்னிலே. 
என்‌ இருதயம்‌ மகிழும்‌. 

2816. உன்‌ உதடுகள்‌ 
செம்மையானவைகனைப்‌ பேசினால்‌, 
என்‌ உன்னிந்திரியங்கள்‌ மகிழும்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


பெற்றோர்‌ பிள்ளைகளை 
மிகுந்த கவனமாய்‌ வளர்க்கவேண்டும்‌. 
அவர்களுக்கு, சத்திய வசனங்களை 
உபதேசம்பண்ணவேண்டும்‌. ஞானத்தைப்‌ 
போதிக்கவேண்டும்‌. அவர்களுடைய அறிவை 
வளர்ப்பதற்கு ஆலோசனை சொல்லவேண்டும்‌. 
பிள்ளைகள்‌ தங்களுடைய கடமைகளையும்‌, 
பொறுப்புக்களையும்‌ உணர்ந்துகொள்வதற்கு, 
பெற்றோர்‌ அவர்களுக்கு பயிற்சி 
கொடுக்கவேண்டும்‌. 


பெற்றோரில்‌ அநேகர்‌ 
பிள்ளைகளின்மீது, அதிகமாய்‌. 
அன்புகூருகிறார்கள்‌. பிள்ளைகள்‌ தப்பு 
செய்தாலும்‌ அவர்களை கண்டித்து, 
தண்டித்து திருத்துவதில்லை. பாசம்‌ 
பெற்றோரின்‌ கண்களை மறைத்துவிடும்‌. 
பிள்ளைகள்‌ தவறு செய்தாலும்‌, பெற்றோர்‌ 
அவர்கள்மீது அதிகமாய்‌ அன்புகூர்ந்து, 
அவர்களை கண்டிக்க 
நம்முடைய பிள்ளைகளின்‌ 
நாம்‌ அவர்களை 
திருத்தவேண்டும்‌. 
நம்முடைய பிள்ளைகளை பிரம்பினால்‌ 
அடிக்கு! அது அவர்களுக்கு 
வேதனையாகத்தான்‌ இருக்கும்‌. பிரம்பினால்‌. 
அடிப்பதினால்‌ பிள்ளைகள்‌ 
செத்துப்போவதில்லை. செத்துப்போகும்‌ 
அளவிற்கு யாரும்‌ தங்கள்‌ பிள்ளைகளை 
அடிப்பதில்லை. நம்முடைய பிள்ளைகளை 
நாம்‌ அடித்து வளர்க்காவிட்டால்‌, அவர்கள்‌ 
பெரியவர்கள்‌ ஆனபின்பு, தாராளமாய்‌ 
தவறு செய்வார்கள்‌. ஊரிலுள்ளவர்களிடம்‌ 
அடிவாங்கிக்கொண்டிருப்பார்கள்‌. நம்முடைய 
பிள்ளைகளை நாம்‌ பிரம்பினால்‌ 
அடிக்கும்போது. அவர்களுடைய ஆத்துமா 
பாதாளத்திற்குத்‌ தப்புவிக்கப்படுகிறது. 
பிள்ளைகளை 
அவர்களுடைய 
பாதாளத்திற்குத்‌ 
நாம்‌ விலங்குகளை 
அடிப்பதுபோல நம்முடைய பிள்ளைகளை 
அடிக்கக்கூடாது. நாம்‌ பிரம்பினால்‌ 
பிள்ளைகளை அடிக்கும்போது 
நியாயமான காரணம்‌. 
இருக்கவேண்டும்‌. நம்முடைய பிள்ளைகள்‌ 
திருந்தவேண்டும்‌ என்பதுதான்‌ 
நம்முடைய. நோக்கமாயிருக்கவேண்டும்‌. 


ண 


தங்கள்‌. 


தயங்குவார்கள்‌ 
நன்மைக்காக, 
கண்டித்து, 


பிரம்பு நம்முடைய 
கொல்லாது. அது 
ஆத்துமாவை 
தப்புவிக்கிறது. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சிறுபிள்ளையாகமிருக்கும்போதே, அவர்களை 
கண்டித்து வளர்த்தால்‌, அவர்கள்‌ 
ஒழுக்கமாய்‌ வளருவார்கள்‌. அவர்கள்‌ 
வளர்ந்து பெரியவர்களானபின்பும்‌, 
நல்லொழுக்கத்தோடிருப்பார்கள்‌. 
பிள்ளைகளின்‌ இருதயம்‌ 
ஞானமுள்ளதாயிருந்தால்‌, பெற்றோரின்‌ 
இருதயம்‌ மகிழ்ச்சியாயிருக்கும்‌. பிள்ளைகள்‌ 
நக்கொழுக்கத்தேஷருப்பாதப்‌ பார்த்து, 
சந்தோஷப்படுவார்கள்‌. 
பை நல்லொழுக்கத்தோடு 
வளர்ப்பதற்கு, அவர்களை பிரம்பினால்‌ 
தண்டிக்க வேண்டியதாயிருந்தாலும்‌, தண்டிக்க 
தயங்கக்கூடாது. அவர்கள்‌ வருங்காலத்தில்‌ 
நல்ல பிள்ளைகளாக இருக்கும்போது, அது 
நமக்கு சந்தோஷமாயிருக்கும்‌. நம்முடைய 
வயதான காலங்களில்‌, நம்முடைய 
பிள்ளைகள்‌ கர்த்தருக்கு பிரியமுள்ள, 
பிரயோஜனமுள்ள பிள்ளைகளாக ஜீவிப்பதைப்‌ 
பார்க்கும்போது. நமக்கு மிகுந்த 
'சந்தோஷமுண்டாகும்‌. 


நம்மை ஆசீர்வதிப்பதுபோல, 
சந்ததியை ஆசீர்வதிப்பார்‌ 
பிரம்பினல்‌ அடித்து, 
திருத்தி வளர்ந்தால்‌, அவர்கள்‌ 
வருங்காலத்தில்‌ கிறிஸ்துவின்‌ நாமத்தை 
மகிமைப்படுத்‌ அவர்கள்‌ 
ஆசிர்வாதமாகயிருப்பார்கள்‌. 
ஆசிர்வாதமாயிருப்பார்கள்‌. 
அவர்களுடைய ஆத்துமா பாதாளத்திற்கு 
தப்பி, பரலோகத்திற்குப்‌ போகும்‌. ஒழுக்கமாய்‌ 
வளர்க்கப்பட்ட பிள்ளைகளின்‌ உதடுகள்‌ 
செம்மையானவைகளைப்‌ பேசும்‌. ்‌ 
கேட்கும்போது 
உள்ளிந்திரியங்கள்‌ மகிழ்ச்சியடையும்‌. 


கர்த்தர்‌ 
நம்முடைய 
பிள்ளைகளை 


நிச்சயமாகவே முடிவு உண்டு 
நீதி 237,18 


நீதி 28:17. உன்‌ மனதைப்‌ பாவிகள்மேல்‌ 
பொறாமைகொன்ன விடாதே; நீ 
நாடோறும்‌ கர்த்தரைப்‌ மற்றும்‌. 
பயத்தோடிரு.. 


நீதி 2808. நிச்சயமாகவே முடிவு 
உண்டு; உன்‌ நம்பிக்கை வீண்போகாது. 





ழ்‌ நள 
யாய 


பொறாமை எலும்புருக்கி. நம்முடைய 
மனது பாவிகள்மேல்‌ பொறாமைப்படக்கூடாது. 
பாவிகள்‌ தங்கள்‌ மனதிற்கு 
இஷ்டமானதையெல்லாம்‌ செய்வார்கள்‌. 
அவர்களுடைய வாழ்க்கையில்‌ கட்டுப்பாடு 
இருக்காது. பாவத்தை சந்தோஷமாய்‌ 
அனுபவிக்க வேண்டுமென்று 
ஆசைப்படுவார்கள்‌. பாவமான வழிகளில்‌ 
பொருள்‌ சேர்த்து, ஒருவேளை அவர்கள்‌ 


ஐசவரியவான்களாயிருக்கலாம்‌. சமுதாயத்தில்‌ 


அவர்கள்‌ 
நாம்‌ 
பார்த்து, 
பொறாமைப்படக்கூடாது. 
அவர்களுக்காக பரிதபிக்கவேண்டும்‌. 


நாம்‌ கர்த்தருக்குப்‌ 
ஜீவிக்கவேண்டும்‌. கர்த்தருடைய 
நம்முடைய சித்தமாயிருக்கவேண்டும்‌. 
கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்ற 
வேண்டும்‌ என்பதே நம்முடைய பிரதான 
விருப்பமாயிருக்கவேண்டும்‌. நாம்‌ 
பாவிகளைப்போல நம்முடைய இஞ்டப்படி 
ஜிலிக்கக்கூடாது. கர்த்தருடைய 
வார்த்தைக்கும்‌, அவருடைய உபதேசத்திற்கும்‌ 
கீழ்ப்படிந்து ஜீவிக்கவேண்டும்‌. கர்த்தருக்குக்‌ 
கீழ்ப்டிவதே நமக்கு மெய்யான சந்தோஷம்‌ 
கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதே 
நமக்கு பேரானந்தம்‌. 


துன்மார்க்கர்‌ சுகஜீவிகளாயிருந்து 
தங்கள்‌ ஆஸ்தியை பெருகப்பண்ணுகிறார்கள்‌. 
அவர்களுடைய சுகவாழ்வுக்கு முடிவு உண்டு. 
£ல்‌ நம்முடைய மனதை நாம்‌ 
ிவிகள்மேல்‌ பொறாமை  கொள்ளலிடக்‌. 
கூடாது, துன்மார்க்கர்‌ ஒருவேளை 
சிறிதுகாலம்‌ சுகஜீவிகளாயிருப்பார்கள்‌. 
ஆனாலும்‌ அவர்கள்‌ நித்திய காலமாய்‌ 
செழித்திருக்கமாட்டார்கள்‌. கர்த்தரை 
நம்புகிறவர்கள்‌ மாத்திரமே 
செழித்திருப்பார்கள்‌. 


நம்முடைய பாடுகளுக்கு நிச்சயமாகவே 
முடிவு உண்டு. பூரண அன்பு பயத்தை 
புறம்பே தள்ளும்‌. நாம்‌ இப்போது, 
வேதனைகளையும்‌, ம்‌ 
அனுபவித்தாலும்‌, 

பயந்துவிடக்கூடாது. நாம்‌ 
நம்பிக்கையாயிருக்கவேண்டும்‌. 
நம்புகிறவர்கள்‌ செழித்திருப்பார்கள்‌ என்பதை 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


உறுதியாய்‌ நம்பவேண்டும்‌. நம்முடைய 
நம்பிக்கை வீண்‌ போகாது. கர்த்தர்‌ 
மாறாதவர்‌. அவருடைய வார்த்தைகளும்‌, 
வாக்குத்தத்தங்களும்‌ ஒருபோதும்‌ 
மாறுவதில்லை. 


குடியனும்‌ போஜனப்பிரியனும்‌ 
நீதி 2819-28. 


நீதி 2909. என்‌ மகனே, நீ 
செவிகொடுத்து ஞானமடைநத்து, உன்‌: 
இருதயத்தை நல்வழியிலே நடத்து. 


நீதி 29:20. 
மாம்சப்‌ 
சேராதே. 


ந்தி 2921. குடியனும்‌ 
போஜனப்பிரியனும்‌ தரித்திரராவார்கன்‌; 
தூக்கம்‌ கத்தைகனை உடுத்துவிக்கும்‌. 


நீதி 23:22. உன்னைப்‌: பெற்ற 
தகப்பனுக்குச்‌ செவிகொடு; உன்‌ தாய்‌ 
வயதுசென்றவனாகும்போது அவனை 
அசுட்டைபண்ணாதே. 


மதூபானப்பிரியரையும்‌ 
பெருத்தீனிக்காரரையும்‌ 


தீதி 23:28. சத்தியத்தை வாங்கு, அதை 
விற்காதே; அப்படியே ஞானத்தையும்‌ 
உபதேசத்தையும்‌ புத்தியையும்‌ வாங்கு. 


நீதி 29:24. நீதிமானுடைய தகப்பன்‌ 
மிகவும்‌ கனிகூருவான்‌; ஞானமுன்ன 
மின்னையைப்‌ பெற்றவன்‌ அவனால்‌ 


மகிழுவான்‌. 


நீதி 23:25. உன்‌ தகப்பனும்‌ உன்‌ தாயும்‌ 
சந்தோஷப்படுவார்கள்‌; உன்னைப்‌ 
பெற்றவன்‌ மகிழுவான்‌. 

நீதி 2926. என்‌ மகனே, உண்‌: 


இருதயத்தை எனக்குத்‌ தா உன்‌ 
கண்கள்‌ என்‌ வழிகளை நோக்குவதாக. 


தீதி 29:22. வேசி ஆழமான படுகுழி; 
பரஸ்திரீ இடுக்கமான கிணறு. 


நீதி 28:28. 
கொள்ளைக்காரனைப்‌ போல்‌ 
பதிவிருத்து, மனுஷருக்குன்னே 
பாதகரைப்‌ பெருகப்பண்ணுகிறான்‌. 


அவன்‌ 





ழ்‌ நள 
யாய 


நம்மைப்‌ பெற்ற தகப்பனாருக்கு நாம்‌ 
செவிகொடுக்கவேண்டும்‌. அவருக்கு 
நம்மீது அதிகாரமுள்ளது. அவர்‌ நம்மீது 
அன்பாகவும்‌, பிரியமாகவும்‌, பாசமாகவும்‌ 
இருக்கிறார்‌. நம்முடைய நன்மையைப்பற்றிய 
திட்டம்‌ அவரிடத்திலுள்ளது. நமக்கு நன்மை: 
செய்யவேண்டுமே என்னும்‌ எண்ணம்‌ தவிர, 
நமக்கு தீங்கு செய்யவேண்டும்‌ என்னும்‌ 
எண்ணம்‌ அவரிடத்தில்‌ சிறிதும்‌ இருக்காது. 
நாம்‌ ந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ பிறப்பதற்கு, 
கர்த்தர்‌ நம்முடைய தகப்பனாரையும்‌ 
தாயாரையும்‌ கருவிகளாகப்‌ 
பயன்படந்திரக்கிறார்‌.  இயிரயஞ்சத்தில்‌ 
நம்முடைய வாழ்நாள்‌ நீடித்திருப்பதற்கு, 
நம்முடைய உலகப்பிரகாரமான தாயையும்‌ 
தகப்பனையும்‌ கனம்பண்ணவேண்டும்‌ 


ம்முடைய  பெற்றோருக்‌। ஈம்‌ 
சர்தரக்கள்‌ கழப்டயியேண்டு்‌.... அதே 
வேளையில்‌ நம்முடைய ஆவிகளின்‌ 
பிதாவாகுமிருக்கிற பரலோகப்பிதாவுக்கு 
நாம்‌ கீழ்ப்படிய வேண்டியது மிகவும்‌ அவசியம்‌. 
கர்த்தரே நம்மை சிருஷ்டித்தவர்‌. 

நமக்கு ஜீவசுவாசத்தைக்‌ 


அவரே 
கொடுத்திருக்கிறவர்‌. 


நம்முடைய தகப்பனாரை நாம்‌. 
கனம்பண்‌ ணுவதுபோல, நம்முடைய 
தாயாரையும்‌ நாம்‌ கனம்பண்ணவேண்டும்‌. 
நம்முடைய தாய்‌ வயது சென்றவளாகும்‌ 
போது. நாம்‌ அவளை அசட்டைபண்ணாமல்‌, 
ஆதரித்து பராமரிக்கவேண்டும்‌. நாம்‌ 
சிறுபிள்ளையாக இருந்தபோதே நம்முடைய 
தாயார்‌ நம்மை தூக்கி வளர்த்தவள்‌. நமக்கு 
நல்ல ஆலோசனைகளைக்‌ கொடுத்தவள்‌ 
ஆதலால்‌. நம்முடைய தாயாரையும்‌, 
அவளுடைய ஆலோசனைகளையும்‌ 
அசட்டைபண்ணக்கூடாது. 


க 5 - இதை 
விற்காதே" என்று சாலொமோன்‌ 
ஆலோசனை சொல்லுகிறார்‌. சத்தியமே 
நம்முடைய இருதயத்தை வழிநடத்தவேண்டும்‌. 
சத்தியமே நம்முடைய இருதயத்தை ஆளுகை 
செய்யவேண்டும்‌. சத்தியம்‌ இல்லாமல்‌. 
நன்மையில்லை. சத்தியத்தின்‌ விலை. 
எதுவாகமிருந்தாலும்‌, அதை நாம்‌ 
வாங்குவதற்கு ஆயத்தமாயிருக்கவேண்டும்‌. 
சத்தியத்தின்‌ கிரயம்‌ அதிகம்‌ என்று 
நினைத்து, அதை வாங்கால்‌ விட்டுவிடக்‌ 
கூடாது. சந்தையில்‌ பேரம்பேசுவதுபோல. 
சத்தியத்திற்கு பேரம்பேசக்கூடாது. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நம்முடைய ஐசுவரியம்‌ ஞானத்தை 
வாங்குவதற்குப்‌ பயன்படவேண்டும்‌. நாம்‌ 
ஞானத்தையும்‌ உபதேசத்தையும்‌ புத்தியையும்‌ 
வாங்குகிறவர்களாகயிருக்க வேண்டும்‌. 
இவற்றை வாங்குவதற்கு நம்முடைய 
ஐசுவரியம்‌  பயனுள்ளதாயிருக்கவேண்டும்‌. 
ஐசுவரியத்தை சேமிப்பதற்கு ஞானத்தைப்‌ 
பயன்படுத்துவதற்குப்‌ பதிலாக, ஞானத்தை 
வாங்குவதற்கு நம்முடைய ஐசுவரியத்தைப்‌ 
பயன்படுத்துவது மிகவும்‌ நல்லது. 

ஞானத்தை தேடி கண்டுபிடிக்க 
வேண்டும்‌. சத்தியத்தையும்‌ தேடவேண்டும்‌. 
அதுபோலவே உபதேசத்தையும்‌, புத்தியையும்‌ 
தேடவேண்டும்‌... அவற்றை தேடக்‌ 
கண்டுபிடிக்கும்போது, அதன்‌ கிரயம்‌. 
எல்வளவாகமிருந்தாலும்‌, அதை உடனே 
வாங்கிவிடவேண்டும்‌. சத்தியத்தை 
விற்கக்கூடாது. உலகப்பிரகாரமான 
மேன்மைக்கோ, ஆடம்பரத்திற்கோ நாம்‌ 
வாங்கிய சத்தியத்தைவிட்டு விலகிப்போய்‌ 
விடக்கூடாது. சத்தியத்தை விற்றுவிட்டால்‌ 
அதை மறுபடியும்‌ வாங்குவது கடினம்‌. 


கர்த்தர்‌ டய பிள்ளைக 
ஆவன சொல்லும்போது என்‌. கனை, 
உன்‌ இருதயத்தை எனக்கு தா" என்று 
்‌ நம்முடைய 
நாம்‌ நம்முடைய 


என்று கேட்கும்போது, நாம்‌ 
எல்வித தயக்கழுமில்லாமல்‌, 
என்னுடைய இருதயத்தை 
என்று 
சந்தோஷமாகவும்‌ 
அவருக்குப்‌ பிரதியுத்தரம்‌ சொல்லவேண்டும்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய சித்தத்தின்‌ பிரகாரமாக 
நம்மை உருவாக்குவார்‌. நம்முடைய இருதயம்‌ 
எப்படிமிருக்கவேண்டுமோ அப்படி அதை 
மறுரூபப்படுத்துவார்‌. நம்முடைய இருதயத்தை 
நாம்‌ கர்த்தருக்கு ஒப்புக்கொடுக்கும்போது. 
அவர்‌ அதை ஆளுகை செய்வார்‌ 
கர்த்தருடைய சிங்காசனம்‌ நம்முடைய 
இருதயத்தில்‌ ஸ்தாபிக்கப்படும்‌. 





ழ்‌ நள 
யாய 


நாம்‌ மதுபானப்பிரியராயும்‌, 
பெருந்தீனிக்காரராயும்‌ இருக்கக்கூடாது. 
அவர்களோடு சேரக்கூடாது என்று 
சாலொமோன்‌ நமக்கு ஆலோசனை 
சொல்லுகிறார்‌. போஜனமாகமிருந்தாலும்‌,. 
மதுபானமாகயிருந்தாலும்‌ அவற்றின்மீது. 
பேராசை வைக்கிறவர்கள்‌ 
சீரழிந்துபோவார்கள்‌. மதுபானக்காரரும்‌ 
பெருந்தீனிக்காரரும்‌ புத்திமதிகளைக்‌ 
கேட்கமாட்டார்கள்‌. குடியனும்‌ 
போஜனப்பிரியனும்‌ தரித்திரராவார்கள்‌. 
அளவுக்கு அதிகமாக. குடிக்கிறவன்‌ 
வெறித்திருப்பான்‌. அவனுடைய சிந்தையிலும்‌ 
வார்த்தையிலும்‌ தெளிவு இருக்காது. 
குடிகாரனால்‌ எந்தக்‌ காரியத்தையும்‌ 
நிதானமாய்ச்‌ செய்யமுடியாது. குடிகாரனின்‌ 
முடிவு அழிவு. 
வேசித்தனம்‌ மனுஷருடைய சரீரத்தை 
அழித்துப்போடும்‌. வேசி ஆழமான 
படுகுழியாகவும்‌, _ பரஸ்திரீ இடுக்கமான 
கிணறாகவும்‌ இருக்கிறாள்‌. அவள்‌ 
கொள்ளைக்காரனைப்போல பதிவிருந்து, 
மனுஷரை அழித்துப்போடுகிறாள்‌. 
பரஸ்திரீயின்‌: வார்த்தைகள்‌ 
இனிமையாகயிருக்கும்‌. அவளுடைய 
வார்த்தைக்கும்‌ செய்கைக்கும்‌ சம்பந்தம்‌ 
இருக்காது. அவள்‌ ஒரு மாய்மாலக்காரி. 
சிநேசுமாகமிருப்பதுபோல பாசாங்கு 
பண்ணுவாள்‌. னால்‌ அவளுடைய 
செய்கையோ ஒரு கொள்ளைக்காரனைப்போல. 
இருக்கும்‌. பரஸ்திரீ மனுஷருடைய 
உடமைகளையும்‌, வஸ்திரங்களையும்‌, 
பொருள்களையும்‌, மானம்‌ மரியாதையையும்‌ 
அபகரித்துக்கொள்கிறாள்‌. 


பரஸ்திரீ மனுஷருக்குள்ளே பாதகரைப்‌ 
பெருகப்பண்ணுகிறாள்‌. ஒரு வேசி ஏராளமான 
மனுஷரை கெடுத்துப்போடுகிறாள்‌. தேசத்தில்‌ 
அநியாயமும்‌ அக்கிரமமும்‌ பெருகுவதற்கு. 
பரஸ்திரீயும்‌ காரணமாக 
இருப்பார்கள்‌. பரஸ்திரீ தொற்று 
'நோயைப்போன்றவள்‌. அவள்‌ ஒரு 
மனுஷனை கொள்ளையிடும்போது, அநேகர்‌ 
வஞ்சகவலையில்‌ விழுந்து 
மனுஷர்‌ பிரச்சனையில்லாமல்‌ 
வேண்டுமென்றால்‌, மனுஷர்‌: 
வேசியும்‌ பரஸ்திரீயும்‌ 
இருக்கக்கூடாது. மனுஷருடைய பொதுவான 
நன்மைக்காக  பரஸ்திரீயையும்‌ வேசியையும்‌ 
மனுஷரைவிட்டு அகற்றிவிடவேண்டும்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


(16 
PUBLISHERS 


மதுபானம்‌ 
நீதி 23:29-35 


நீதி 2929. ஐயோ! யாருக்கு வேதனை? 
யாருக்குத்‌ துக்கம்‌? யாருக்குச்‌ 
சண்டைகள்‌? யாருக்குப்‌ புலம்பல்‌? 
யாருக்குக்‌ காரணமில்லாத காயங்கள்‌? 
யாருக்கு இரத்தங்கலங்கின கண்கள்‌? 


நீதி 28:30. மதுபானம்‌ இருக்கும்‌ 
இடத்திலே தங்கித்‌ தரிப்பவர்களுக்கும்‌, 
கலப்புன்ன சாராயத்தை 
தாடுகிறவர்களுக்குத்‌ தானே. 


நீதி ஜட மதுபானம்‌ 
இரத்தவருணமாயிருந்து, பாத்திரத்தில்‌ 
பனபனப்பாய்த்‌ தோன்றும்போது, நீ 
அதைப்‌ பாராதே; அது மெதுவாய்‌ 
இறங்கும்‌. 


நீதி 29௨2. 
பாம்யைப்போல்‌ 


விரியனைப்போல்‌ தீண்டும்‌. 


அது 
கடிக்கும்‌, 


முடிவிலே 


நீதி 29:98. உன்‌ கண்கன்‌ பரஸ்திரீகனை 
உன்‌ 


நோக்கும்‌; உள்ளம்‌. 


தாதுமாதானவைகளைப்‌ பேகம்‌. 


நீதி 28:84. தீ 
நடுக்கடலிலே சயனித்திருக்கிறவனைப்‌ 
போலும்‌, பாய்மரத்தட்டிலே 


படுத்திருக்கிறவனைப்‌ போலும்‌ 
இருப்பாய்‌. 


நீதி 23:35. என்னை அடித்தார்கள்‌; 
எனக்கு நோகவில்லை என்னை 
அறைந்தார்கள்‌; எனக்குச்‌ 
சுரணையில்லை; நான்‌ அதைப்‌ பின்னும்‌ 
தொடர்ந்து, தேட எப்பொழுது 
விழிப்பேன்‌ என்பாய்‌. 





f= a 
ERRATA 


மதுபானம்‌ அருந்தி 
விரோதமாக 
எச்சரிப்பான வார்த்தைகளைக்‌ கொடுக்கிறார்‌. 
மதுபானப்பிரியரை விட்டு நாம்‌ 
விலகியிருக்கவேண்டும்‌. நாம்‌ அன்டு 
சேரக்கூடாது. மதுபானம்‌. 
வருணமாயிருக்கிறது. கானான்‌ நேசத்தில்‌ 
இரத்தம்‌ போன்ற சிவப்பு வருண 
திராட்சரசத்தையே மிகவம்‌ உயர்ந்த 
திராட்சரசமாக கருதினார்கள்‌. 
வருணமான மதுபானம்‌ பார்ப்பதற்கு 
அழகாகயிருக்கும்‌. கண்களின்‌ 
இச்சைகளுக்கு அடிமையாகமிருப்பவர்கள்‌: 
மதுபானத்தினால்‌ அழிந்துபோவார்கள்‌. 
குடிகாரனுக்கு சரீர மரணமும்‌ ஆத்தும 
மரணமும்‌ சடுதியாய்‌ வரும்‌. 


மதுபானம்‌ பாத்திரத்தில்‌ பளபளப்பாய்த்‌ 
தோன்றும்‌. நாம்‌ அதன்‌ அழகைப்‌ பார்த்து 
ரசிக்கக்கூடாது. அதைப்‌ பார்த்தால்‌, அதன்‌ 
பளபளப்புத்தான்‌.. நமக்குத்‌ தெரியும்‌. 
அதற்குள்‌ இருக்கும்‌ ஆபத்து நமக்குத்‌ 
தெரியாது. பாத்திரத்தில்‌ பளபளப்பாயிருக்கிற 
மதுபானம்‌ பாம்பின்‌ விஷம்‌ போன்றது. 
மதுபானம்‌ முடிவில்‌ பாம்பைப்போல்‌ நம்மைக்‌ 
கடிக்கும்‌. விரியனைப்போல்‌ தீண்டும்‌ 


மதுபானம்பண்‌। 
புத்திதெளிலில்லாமல்‌ ப்பார்கள்‌. 
தங்களுடைய ஆசைகளையெல்லாம்‌. 
நிறைவேற்றவேண்டுமென்று துடிப்பார்கள்‌ 
இவர்களுடைய கண்கள்‌ பரஸ்திரீகளை 
நோக்கும்‌. இவர்களுடைய வாயின்‌ 
வர்ந்தைககும தெளிவாக இருக்காது. 


உள்ளம்‌ 


வர்கள்‌ 


தாறுமாறானவைகளைப்‌ பேசம்‌. 


மதுபானப்பிரியரை 
மனச்சாட்சி எச்சரிக்கும்‌. 
அவர்களோ தங்கள்‌ 
செவிகொடுக்காமல்‌, 
அடிமையாகிவிடுவார்கள்‌. 
அவர்களுடைய மனச்சாட்சி 
மதுபானப்பிரியர்கள்‌ தங்களுடைய 
மதிப்பையும்‌ மரியாதையையும்‌ தாங்களாகவே 
டு படுக்க தேவையில்லாமல்‌ 
பிறரோடு வாக்குவாதம்பண்ணுவார்கள்‌. 
த்‌ 


அவர்களுடைய 

ல்‌ 
மனச்சாட்சிக்குச்‌ 
கக்‌ 


மத்த்போகும்‌ 


மற்றவர்களோடு. 

சண்டைபோடுவார்கள்‌. 
இவர்களுக்கு த்த 
உயிர்ச்சேதாரமும்‌ உண்டாகும்‌. 


முடிவில்‌ 
சேதாரமும்‌, 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இப்பிரபஞ்சத்தில்‌: அநேகர்‌ 
கவலையோடும்‌ 
இவர்களுடைய 
பலவிதமான காரணங்கள்‌ 
குடும்ப சூழ்நிலைகளும்‌, 


காரணமாகயிருக்கும்‌.. மதுபானப்பிரியரோ 
தங்களுக்குத்‌ தாங்களே வருத்தத்தையும்‌ 
வேதனையையும்‌ வருவித்துக்கொள்கிறார்கள்‌ 


ஒரு தேசு பாதுகாப்புக்காக, 
போர்வீரர்கள்‌ எதிரி தேசத்தாரோடு 
யுத்தம்பண்ணுகிறார்கள்‌. போர்வீரர்களுக்கு 
இதனால்‌ காயங்களும்‌ இரத்த சேதாரமும்‌ 
உண்டாகிறது. தேசத்தைப்‌ 
பாதுகாப்பதற்காக சண்டைபோட்டு 
காயமடைந்தால்‌, அது அவர்களுக்கு 
பெருமையைத்‌ தரும்‌. ஆனால்‌. 
குடிகாரனுக்கோ காரணமில்லாத காயங்கள்‌ 
உண்டாகும்‌. இவர்களுடைய 
வேதனைகளுக்கும்‌ துக்கங்களுக்கும்‌ 
இவர்களுடைய மதுபானமே காரணம்‌, 
மதுபானத்தினால்‌ இவர்களுக்கு 
சண்டைகளும்‌ புலம்பலும்‌ வருகிறது. 


த்தின்‌ 


ய கண்கள்‌ இரத்தம்‌ 

தங்கித்‌ 
சாராயத்தை 
இவர்களுக்கு 
துக்கமும்‌, சண்டைகளும்‌, 
காரணமில்லாத காயங்களும்‌, 
கலங்கின கண்களும்‌ 

யுத்தக்களத்திலே 
உண்டாகும்‌ காயங்கள்‌ 
அவர்களுக்கு மரியாதையைக்‌ கொடுக்கும்‌ 
அடையாளம்‌. குடிகாரரின்‌ காயங்களோ 
அவர்களுக்கு அவமானத்தின்‌ அடையாளம்‌. 


மதுபானத்தினால்‌ மனுஷனுடைய 
குணாதிசயம்‌ கெட்டுப்போகிறது. அவனுடைய 
இருதயம்‌ அசுத்தமாகிறது. அவனுடைய 
கட்டுப்பாடுகளெல்லாம்‌. அவனைவிட்டு 
நீங்கிப்போகிறது. மதுபானப்பிரியனால்‌ 
தன்னுடைய சரீரத்தைக்‌ கட்டுப்படுத்தி ஒடுக்க 
முடியாது. தன்னுடைய இருதயத்தின்‌ 
இச்சைகளை நிறைவேற்றவேண்டுமென்று 
தகாத வழிகளில்‌ முயற்சிபண்ணுவான்‌. 
அவனுடைய கண்களின்‌ பார்வையில்‌ பாவம்‌ 
நிரம்பியிருக்கும்‌. அவை பரஸ்திரீகளை 
நோக்கும்‌. 


போர்வீரர்களுக்கு 





ழ்‌ நயா நீதிமொழிக 
ராரா 


நம்முடைய வார்த்தைகள்‌ ஞானமும்‌: 
புத்தியும்‌ உள்ளதாயிருக்கவேண்டும்‌. பிறருக்கு 
பக்திவிருத்தி உண்டாகப்‌ பேசவேண்டும்‌. 
நம்முடைய வார்த்தைகளில்‌ நாகரீகமும்‌ 
நயமும்‌ நிரம்பியிருக்கவேண்டும்‌. ஆனால்‌ 
குடிகாரரின்‌ உள்ளமோ தாறுமாறானவைகளை 
சிந்திக்கும்‌. தாறுமாறனலைகளைப்‌ பேசும்‌. 
குடிகாரர்களால்‌ தெளிவாக சிந்திக்க 
முடியாது. 


குடிகாரன்‌ 


சடுதியில்‌ கீழே விழுந்து 


அது படுப்பதற்கு உகந்த 
தரல்‌ வனமகன்‌ 


சுரணையில்லாமல்‌ இருப்பான்‌. 


PROVERBS - COMMENTARY 


- விரிவுரை QOODNENS 


PUBLISHERS 


அடித்தாலும்‌, 
அவனுக்கு வலிக்காது. 
அடித்தார்கள்‌ எனக்கு, 
என்றும்‌, என்னை 
எனக்கு சுரணையில்லை" 
குடிகாரன்‌ வெட்கமில்லாமல்‌: 
குடித்து வெறிப்பவன்‌ 
'கல்லைப்போல 


குடிகாரனை 
அறைந்தாலும்‌ 
என்னை: 
நோகவில்லை. 
அறைந்தார்கள்‌ 
என்றும்‌ 
பேசுவான்‌. 
சுரணையில்லாமல்‌ 
இருக்கிறான்‌. மிருகத்திற்குக்கூட சரணை 
உண்டு. குடிகாரனுக்கோ அந்த சரணையும்‌ 
இருக்கது குடிகாரன்‌ ஜீவனோடிருந்நாலும்‌ 
இருக்கிறான்‌ 
இரத்த வருணமாயிருக்கும்‌ 
நாம்‌ பார்க்கவும்‌ கூடாது. 
அதை நாடவும்‌ கூடாது. மதுபானத்தையும்‌, 
மதுபானப்பிரியரையும்‌ சேரவும்‌ கூடாது. 





ழ்‌ நயனா 
யாய 


பொல்லாத மனுஷர்‌ 
நீதி 241-2 


நீதி 241. பொல்லாத மனுஷர்மேல்‌ 
பொறாமை கொன்னாதே; 


அவர்களோடே, இருக்கவும்‌ விரும்பாதே. 


நீதி 242 அவர்கள்‌ இருதயம்‌ 
கொடுமையை யோசிக்கும்‌; அவர்கள்‌. 
உதடுகள்‌ தீவினையைய்‌ பேசும்‌. 


நம்முடைய இருதயத்தில்‌ பொல்லாத 
சிந்தனை இருக்கக்கூடாது. நாம்‌ 
பொல்லாதவர்களைப்போல சிந்திக்கவும்‌ 
பொல்லாதவர்களின்‌ 
குன்மார்க்கம்‌ 
அவர்களுடைய இருதயம்‌ 
கொடுமையை யோசிக்கும்‌. அவர்கள்‌ 
உதடுகள்‌ தீவினையை பேசும்‌ 
அவர்களுடைய பேச்சும்‌ செயலும்‌ 
மற்றவர்களுக்கு பாதகமாகமிருக்கும்‌. 
ற்றவர்‌ அழித்துவிட்டு தாங்கள்‌ 
நன்றாகமிருக்கவேண்டுமென்று 
துன்மார்க்கர்‌ பேரசைப்படுவார்கள்‌. 
பிள்ளைகள்‌ 
இருக்கவும்‌ 
ஐக்கியம்‌ 


கர்த்தருடைய 
துன்மார்க்கரோடு 
விரும்பக்கூடாது. அவர்களோடு. 
வைத்துக்கொள்ளாமலிருப்பதுதான்‌ நமக்கு. 
நல்லது. பொல்லாத மனுஷர்‌ தங்கள்‌ 
பொல்லாத கிரியைகளினால்‌ ஐசுவரியங்களை 
சேகரிக்கிறார்கள்‌. இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ 
அவர்கள்‌ ஐசுவரியவான்களாயிருந்து 
சம்பிரமமாய்‌ ஜீவிக்கிறார்கள்‌. 
அவர்களுடைய சகவாழ்வை பார்த்து நாம்‌ 
பொறாமைப்படக்கூடாது. 


பொல்லாத மனுஷர்மேல்‌ நாம்‌. 
பரிதாபப்படவேண்டும்‌. அவர்கள்‌ இப்போது 
சுகமாய்‌ ஜீவித்தாலும்‌, நியாயத்தீர்ப்பு நாளிலே 
அவர்களுக்கு அழிவு நியமிக்கப்பட்டிருக்கிறது. 
தங்களுக்கு வரப்போகிற அழிவையும்‌ 
ஆபத்தையும்‌ உணராதவர்களாய்‌, பொல்லாத 
மனுஷர்‌ சம்பிரமமாய்‌ ஜீவிக்கிறார்கள்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நீதிக்கும்‌ அநீதிக்கும்‌ 
பரிசுத்தவான்களுக்கும்‌' 
மனுஷருக்கும்‌ ஐக்கியமில்லை. 


சம்பந்தமில்லை. 
ால்லாத 


ஞானமுன்னவன்‌ 
நீதி 24:8-6 


நீதி 243. வீடு 
கட்டப்பட்டு, 
திலைநிறுத்தப்படும்‌. 


நீதி 2௮4, அறிவினாலே அறைகளில்‌ 
அருமையும்‌ இனிமையுமான சகலவிதப்‌ 
பொருள்களும்‌ நிறைத்திருக்கும்‌. 


நீதி 245. ஞானமுன்னவன்‌. 
பெலமுன்னவன்‌; அறிவுன்னவன்‌ தன்‌ 
வல்லமையை. 
அதிகரிக்கப்பண்ணுகிறான்‌. 


தீதி 249... நல்யோசனைசெய்து 
யுத்தம்பண்ணு; ஆலோசனைக்காரர்‌ 
அநேகரால்‌ ஜெயங்கிடைக்கும்‌. 


ஞானத்தினாலே 
விவேகத்தினாலே. 


னமுள்ளவன்‌. 
வோசிப்பன்‌. எல்லா 

சிந்தித்து செயல்படுத்துவான்‌. 
சீராக நிர்வாகம்பண்ணுவான்‌. தன்னுடைய 
குடும்பத்தின்‌ காரியங்களை ஒழுங்காக 
பராமரிப்பான்‌. ஞானமுள்ளவன்‌. 
பெலமுள்ளவன்‌. இவன்‌ 
சோம்பேறியாயிருக்கமாட்டான்‌. நியாயமான 
தொழில்‌ செய்து நேர்மையான வழிகளில்‌ 
சம்பாதிப்பான்‌. கர்த்தர்‌ நீதிமானுடைய 
கரங்களின்‌ கிரியைகளை ஆசீர்வதிப்பார்‌ 


புத்தியாய்‌ 
காரியங்களையும்‌ 
சகலத்தையும்‌. 


கர்த்தருடைய கிருபையினால்‌ 
நீதிமான்கள்‌ செழித்திருப்பார்கள்‌. நீதிமான்‌ 
ஞானமுள்ளவனாகயிருப்பான்‌. அவனிடத்தில்‌ 
அறிவு அதிகாகிரக்கம்‌ அறிவுள்ளவன்‌. 
வல்லமையை அதிகரிக்கப்‌ 
வம்‌ தேவனுடைய 
உதவிகளையும்‌, ஒத்தாசைகளையும்‌ 
பெற்றுக்கொண்டு ஞானமுள்ளவன்‌ தன்‌ 
விருத்திபண்ணுவாள்‌. 
குடும்பத்தின்‌ காரியங்களை 
அதிகரிகப்பண்ணுவான்‌. 





i FTE 
TT 


பொல்லாத மனுஷர்‌ 
பணத்தை சேகரிக்கிறார்கள்‌. 
ஐசுவரியவான்களாகிவிட 
'பேராசைப்படுகிறார்கள்‌. ஞானமுள்ளவனோ 
நீதியாகும்‌, நிதானமாகவும்‌ தொழில்‌: 
செய்வான்‌. அறிவுள்ளவன்‌ 
அவசரப்படமாட்டான்‌. ஞானமுள்ளவனுடைய 
ஐசுவரியம்‌ நீடித்த காலத்திற்கு நிலைத்து. 
நிற்கும்‌. அறிவுள்ளவன்‌ எல்லாவற்றையும்‌ 
யோசித்து, ஞானத்தோடும்‌, நிதானத்தோடும்‌. 
செய்வான்‌. 

பொல்லாத. மனுஷர்‌ தங்கள்‌ 
துர்க்கிரியைகளினால்‌ பணம்‌ சம்பாதித்து, 
பிறருக்கு அநியாயம்‌ செய்து, தங்‌ 
வீடுகளைக்‌ கட்டுகிறார்கள்‌. 
வீடு நிலைத்திருக்காது. 
வீட்டின்‌ அஸ்திபாரம்‌ 
அறத்தில்‌ பவழம்‌ 
துன்மார்க்கமும்‌, 
நிரம்பியிருக்கிறது. ஆகையினால்‌ இவர்கள்‌ 
கட்டும்‌ வீடு பலமிழந்து. சீக்கிரத்தில்‌ 
அழிந்துபோகும்‌. துன்மார்க்கருடைய வீடு 
நிலைநிற்பதில்லை, 

பொல்லாத மனுஷன்‌ 
ஆதாயத்தைத்‌ தேடுகிறான்‌. 
தீர்க்கதரிசி இப்படிப்பட்ட 
மனுஷருக்கு “ஐயோ" என்று சொல்லுகிறார்‌. 


“தீமையின்‌ வல்லமைக்குத்‌ தப்ப 
வேண்டுமென்று தன்‌ கூட்டை உயரத்திலே 
வைக்கும்படிக்கு, தன்‌ வீட்டுக்குப்‌ பொல்லாத 
ஆதாயத்தைத்‌ தேடுகிறவனுக்கு ஐயோ! 
அநேக ஜனங்களை வெட்டிப்‌ போட்டதினால்‌ 
உள்‌ வீட்டுக்கு வெட்கமுண்டாக 
ஆலோசனைபண்ணினாய்‌; க 
ஆத்துமாவுக்கு விரோதமாய்ப்‌ 
செய்தாய்‌, கல்லு சுவரிலிருந்து. கூப்பிடும்‌ 
உத்திரம்‌ மச்சிலிருந்து 
இரத்தப்பழிகளாலே பட்‌ 
அநியாயத்தினாலே 
பலப்படுத்துகிறவனுக்கு ஐயோ!” (ஆப 229-12) 

மெய்யான 
கர்த்தரை நம்புவார்கள்‌. 
நம்புகிறவர்கள்‌ செழித்திருப்பார்கள்‌. 
நம்புகிற பிள்ளைகளுக்கு. 
ஆசீர்வாதத்தையும்‌, ஜெயத்தையும்‌ 
கொடுக்கிறார்‌. ஞானமுள்ளவர்கள்‌ 
தங்கள்‌ இருதயத்திலும்‌ சந்தோஷமாக 
இருப்பார்கள்‌. அவர்களுடைய 
ஜீவியமும்‌ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும்‌. 


ஞானமுள்ளவர்கள்‌ 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஞானமுள்ளவனுடைய வீடு ஞானத்தினால்‌ 
விவேகத்தினாலே. 

இவனுடைய அறிவினாலே 

அருமையும்‌ இனிமையுமான 

சகலவித பொருள்கள்‌ நிறைந்திருக்கும்‌. 


ஞானமுள்ளவன்‌ தீமையைவிட்டு விலகி 
சுத்தமாகயிருக்கிறான்‌. அவனுடைய 
இருதயத்தின்‌ யோசனைகள்‌ நீதியாயும்‌, 
பரிசுத்தமாயும்‌ இருக்கும்‌. 
ஞானமுள்ள வனுடைய ஆத்துமா 
தேவனுடைய கிருபையினால்‌ நிர்பியருக்கும்‌, 
அவனுக்குள்‌. பரிசுத்த ஆவியானவரின்‌. 
ஆறுதல்கள்‌ பெருகியிருக்கும்‌. கர்த்தருடைய 
ஆசீர்வாதமே மெய்யான வ்‌ 
ஞானமுள்ளவன்‌ தன்னுடைய அறிவினால்‌, 

தன்னுடைய ஆத்துமாவைக்‌ 
காத்துக்கொள்கிறான்‌. தன்னுடைய 
குடும்பத்தையும்‌ பராமரிக்கிறான்‌. கர்த்தர்‌ 
ஞானமுள்ள வனையும்‌, அவனுடைய 
குடும்பத்தாரையும்‌, சத்துருவினுடைய 
பொல்லாத கிரியைகளுக்கு விலக்கி, 
அவர்களை வேலியடைத்துப்‌ பாதுகாக்கிறார்‌. 


னமுள்ளவன்‌. ன்னுடைய 
ஞானத்தினால்‌ வட்டைக்கட்டி, 
விவேகத்தினால்‌. அதை ம்பா 
தன்னுடைய வீட்டைச்‌: சுற்றிலும்‌ 
வேலியடைத்து அதைப்‌ பாதுகாக்கிறான்‌. 
அறிவுள்ளவனுடைய வீடு அளவில்‌ 
சிறியதாகமிருந்தாலும்‌ அது ஒரு 
ராஜாவி, கோட்டையைப்போல 
படுத்தப்பட்டு பாதுகாப்பாகமிருக்கும்‌. 
யுத்த ஆயுதங்களைவிட நம்முடைய 
ஞானமும்‌ அறிவும்‌ பலமுள்ளவை. 
சத்துருவிடமிருந்து நம்மைப்‌ பாதுகாக்கவும்‌, 
சத்துருவை மேற்கொள்ளவும்‌ நமக்கு ஞானம்‌. 
தேவை. ஞானமுள்ளவன்‌ நல்யோசனை 
செய்து யுத்தம்பண்ணுவான்‌. 


கர்த்தருடைய பிள்ளைகள்‌ இந்தப்‌ 
பிரபஞ்சத்தில்‌ ஜீவிக்கும்‌ காலம்‌ வரையிலும்‌ 
சாத்தானோடு யுத்தம்பண்ணுகிறார்கள்‌. இது 
ஒரு ஆவிக்குரிய யுத்தம்‌. பிசாசானவனோடு 
எதிர்த்து நின்று யுத்தம்பண்ண நம்முடைய 
ஆவி பலமுள்ளதாயிருக்கவேண்டும்‌. நமக்கு 
பரிசுத்த ஆவியானவருடைய ஆலோசனை 
தேவைப்படுகிறது. ஆனியானவரே நமக்கு 
நல்‌ஆலோசனையை கொடுக்கிறவர்‌. 
ஆலோசனைக்காரர்‌ அநேகரால்‌ ஜெயம்‌ 

சாலொமோன்‌ 





i= FTE 
TT 


ஞானம்‌ பிரயோஜனமுள்ளது. 
ஞானத்தை சமாதானத்திற்கு ஏதுவாக 
பிரயோஜனப்படுத்திக்கொள்ள வேண்டும்‌. 
ஆவியானவருடைய  ஆலோசனையில்லாமல்‌ 
ஆவிக்குரிய யுத்தம்பண்ண முடியாது. 
யுத்தம்பண்ணினாலும்‌ ஜெயம்‌ பெறமுடியாது. 
கர்த்தருடைய பிள்ளைகள்‌ ஆவியானவர்‌ 
கொடுக்கும்‌ நல்‌ஆலோசனையை 
பெற்றுக்கொண்டு, அதைப்‌ பயன்படுத்தி 
யுத்தம்பண்ணவேண்டும்‌. அப்போதுதான்‌ 
சத்துருவினுடைய பிரச்சனைகள்‌ நம்மை: 
விட்டு நீங்கும்‌. 


நாம்‌ 


மூடன்‌ 
நீதி 2417-9 


நீதி 2௮7. மூடனுக்கு ஞானம்‌ 
எட்டாத உயரமாயிருக்கும்‌ அவண்‌: 
'தியாயஸ்தலத்தில்‌ தன்‌ வாயைத்‌ 
திறவான்‌. 


நீதி 2448. 
உபாயஞ்செய்கிறவன்‌ 
என்னப்படுவான்‌. 


நீதி 249. தியநோக்கம்‌ 
பரியாசக்காரன்‌' 
அருவருப்பானவன்‌. 


தீவினைசெய்ய 
துஷ்டன்‌ 


பாவமாம்‌; 
மனுஷருக்கு 


னத்தைப்‌. க்கொள்வ, 
எளிதானதல்ல... ஒரு சிலர்‌ சரீரத்தில்‌ 
அரக்கியா பிருப்பார்கள்‌. அவர்களுடைய 
அவயவங்கள்‌ எல்லாமே 
பலமுள்ளதாயிருக்கும்‌. ஆனாலும்‌ அவர்கள்‌ 
மூடராயிருப்பார்கள்‌. 
முயற்சிகளையும்‌ 
மேற்கொள்ளாத சோம்பேறிகளாயிருப்பார்கள்‌. 
மூடர்‌ துன்மார்க்கரோடு சேர்ந்து பாவமான 
வழிகளில்‌ போவார்கள்‌. ஞானத்தைப்‌ 
பெற்றுக்கொள்ளவேண்டும்‌ என்னும்‌ ஆவல்‌ 
மூடரிடத்தில்‌ சிறிதும்‌ இருக்காது. அதற்காக 
அவர்கள்‌ எந்த பிரயாசமும்‌ 
மேற்கொள்ளமாட்டார்கள்‌. மூடனுக்கு ஞானம்‌. 
எட்டாத உயரத்திலிருக்கும்‌. 
மூடரிடத்தில்‌ 
ஆகையினால்‌ அவர்களால்‌ 
தங்கள்‌ குடும்பத்தாருக்கும்‌, 
தேசத்திற்கும்‌ எந்த. 
இருக்காது. மூடன்‌ 


பெற்றுக்‌! 


ஞானமிருக்காது. 
தங்களுக்கும்‌, 
தங்கள்‌ 
பிரயோஜனமும்‌ 
நியாயஸ்தலத்தில்‌ 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தன்‌ வாயைத்‌ 'திறக்கமாட்டான்‌. 
ஆலோசனை சொல்லுகிற இடங்களில்‌ 
மூனை அனுமதிக்கமாட்டார்கள்‌. 
நியாயஸ்தலங்களிலும்‌ மூடனுடைய பேச்சை 
யாரும்‌ கேட்கமாட்டார்கள்‌. 

| மூடர்கள்‌  நியாயஸ்தலங்களுக்கு 
வந்தாலும்‌ அவர்கள்‌  ஊமையைப்‌ 
வாயைத்‌ திறக்கமாட்டார்கள்‌. 
ஆலோசனை சொல்லுகிற வார்த்தைகள்‌ 
எதுவம்‌ அவர்களிடத்தில்‌ இருக்காது. 
துஷ்டன்‌ தீவினை செய்ய ம்‌ 
செய்வான்‌. தீமை செய்வது. 
திட்டமிட்டு தீமை செய்வது அதைவிட 
கொடிய பாவம்‌. தீவினை செய்ய உபாயம்‌ 
செய்கிறவன்‌ துஷ்டன்‌ என்னப்படுவான்‌. 
துஷ்டரிடத்தில்‌ பழைய பாம்பாகிய 
சாத்தானுடைய விஷம்‌ இருக்கிறது. 


நல்ல 


செய்யாவிட்டாலும்‌, அவர்களுக்கு தீவினை 
செய்ய உபாயம்‌ செய்தாலும்‌, நாம்‌ துஷ்டர்‌ 
என்னப்படுவோம்‌ என்று சாலொமோன்‌. 
சொல்லுகிறார்‌. 

வாய்‌ பேசும்‌. 

நினைவுகளே நம்முடைய கிரியைகளுக்கு 
ஆதாரமாயிருக்கிறது. நம்முடைய 
பாவக்கிரியைகளுக்கு முன்பாக, நம்முடைய 
இருதயத்தில்‌ பாவமான சிந்தனைகள்‌ 
உண்டாகிறது. நாம்‌ பாவம்‌ செய்வதற்கு 
முன்பாகவே, நம்முடைய இருதயத்தில்‌ 
உண்டாயிருக்கிற பாவமான 
இதனைகளுக்காு உ. முக மல்கி, 
மனந்திருந்தி கர்த்தரிடத்தில்‌ மன்னிப்பு 
கேட்கவேண்டும்‌. 


தீயசெய்கைமைப்போல, தீயநோக்க 
பாவமாம்‌. பரியாசக்காரன்‌ பிறர்மீது 
பரியாசப்‌ பேச்சுக்களைப்பேசி 
சந்தோஷப்படுகிறான்‌. பரியாசக்காரன்‌ 
மனுஷருக்கு அருவருப்பானவன்‌. மனுஷனுக்கு 
அருவருப்பாயிருக்கிறவன்‌. கர்த்தருக்கும்‌ 
அருவருப்பாகயிருப்பான்‌. நம்முடைய 
இருதயத்திலிருந்து பிறரை பரியாசம்‌ 
பண்ணுகிற தீயநோக்கம்‌ அகன்‌ றுபோய்விட 
வேண்டும்‌. நம்முடைய வாயின்‌ வார்த்தைகள்‌ 
பக்திவிருத்திக்கேதுவான வார்த்தைகளாகவே 
இருக்கவேண்டும்‌. 





f= THEN 
TT 


கர்த்தர்‌ மோசேயை 
கட்டளைகளையும்‌ என்‌ 
பிரமாணங்களையும்‌ கைக்கொள்ள 
எந்தமட்டும்‌. மனதில்லாதிருப்பீர்கள்‌?” 
(யாத்‌ 16:28) என்று சொல்லுகிறார்‌. கர்த்தர்‌ 
இந்த வார்த்தையை மோசேயிடம்‌: 
சொல்லுகிறார்‌. மோசே கர்த்தருக்கு 
கீழ்ப்படிகிறவர்‌. இஸ்ரவேல்‌ ஜனங்களில்‌ சிலர்‌ 
கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல்‌, 
ஒய்வுநாளிலே மன்னாவை சேர்க்க 
புறப்பட்டுப்போனார்கள்‌.  அவர்களோடுகூட 
மோசே போகவில்லை. மோசே தன்னுடைய 
கூடாரத்திலிருந்து ஏங்வதாளை 
ஆசரிக்கிறார்‌. ஆனால்‌ கர்த்தர்‌ மோசேயை 
நோக்கி, “என்‌ கட்டளைகளையும்‌ என்‌ 
பிரமாணங்களையும்‌ கைக்கொள்ள 
எந்தமட்டும்‌ மனதில்லாதிருப்பீர்கள்‌?” என்று 
கேட்கிறார்‌. 
மோசே 

கீழ்ப்படிகிறவராகயிருந்தாலும்‌, அவர்‌ 
கீழ்ப்டியாத இஸ்ரவேல்‌ ஜனங்களுக்கு 
தலைவராகவும்‌ அவர்களை 
செய்கிறவராகவம்‌ இருக்கிறார்‌. 


| அப்பொழுது 
நோக்கி, “என்‌ 


கர்த்தருக்கு. 


ஆனாலும்‌ அவர்‌ 
இஸ்ரவேல்‌ பு்திரருக்கு 


எப்போதும்‌ 
பேசினார்‌. 
எப்போதும்போல 


சாதாரணமாக 
ஜனங்களும்‌ 


ந ்டப்ோக்தாக்கள்‌ 


கர்த்தர்‌. ஜனக்கு கொடுத்திருக்கிற 
மோசே 


கருத்தாயிருக்கவேண்டும்‌. 
கவனக்குறைவினால்‌ இஸ்ரவேல்‌ 

தவறு செய்யும்போது. கர்த்தர்‌ 
தவற்றைக்‌ குறித்து மோசேயிடம்‌ 
விசாரிக்கிறார்‌. கர்த்தருடைய 
ஊழியக்காரர்கள்‌ விசுவாசிகளின்‌ 
ஆத்துமாக்களைக்‌ குறித்து கர்த்தருக்கு 
கணக்கு ஒப்புவிக்கவேண்டும்‌. அவர்கள்‌ 
மிகுந்த உத்திரவாதத்தோடு ஊழியம்‌ 
செய்யவேண்டும்‌. 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மன்னாவின்‌ சுவையைப்பற்றி இந்த 
வனப்பகுதியில்‌: சொல்லப்பட்டிருக்கிறது. 
வனாந்தரத்தின்‌ மிதெங்கும்‌, உருட்சியான 
ஒரு சிறிய வஸ்து உறைந்த பனிக்கட்டிப்‌ 
பொடியத்தனையாய்த்‌ தரையின்‌ மேல்‌ 
கிடக்கிறது. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ அதைக்‌ 
கண்டு, அது இன்னது என்று அறியாதிருந்து, 
ஒருவரை ஒருவர்‌ பார்த்து, இது என்ன 
என்கிறார்கள்‌: அப்பொழுது மோசே 
அவர்களை நோக்கி: "இது கர்த்தர்‌ 
உங்களுக்குப்‌ புசிக்கக்‌ கொடுத்த அப்பம்‌” 
(யாத்‌ 167475) என்று சொல்லுகிறார்‌. 
இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌. 

மன்னா என்று பேரிடுகிறார்கள்‌; 
கொத்துமல்லி அளவாயும்‌ வெண்மைநிறமாயும்‌ 
இருக்கிறது: அதின்‌ ரசி தேனிட்ட 
பணிகாரத்திற்கு ஒப்பாயிருக்கிறது 
(யாத்‌ 16:31). 


கலசத்தில்‌ மன்னா 
யாத்‌ 16:32-36 


யாத்‌ 16:82. அப்பொழுது மோசே: 
கர்த்தர்‌. கட்டளையிட்ட காரியம்‌ 
என்னவென்றால்‌, நான்‌ உங்களை 
எகிப்து தேசத்திலிருந்து 
புதப்படப்பண்ணினயோது, 

வனாத்தரத்தில்‌: உங்களுக்குப்‌ 
புசிக்கக்கொடுத்த அப்பத்தை உங்கள்‌ 
சந்ததியார்‌ பார்க்கும்படிக்கும்‌, 
அவர்களுக்காக அதைக்‌ காப்பதற்கு, 
அதிலே ஒரு ஓமர்‌ நிறைய எடுத்து 
வைக்க வேண்டும்‌ என்றான்‌. 


யாத்‌ 19:99. மேலூம்‌, மோசே ஆரோணை 
நோக்கி: நீ ஒரு கலசத்தை எடுத்து, 
அதிலே ஒரு ஓமர்‌ அனவு மன்னாவைப்‌ 

ட்டு, அதை உங்கள்‌. 
சுந்ததியாருக்காகக்‌ காப்பதற்‌ 
கர்த்தருடைய  சந்திதியிலே. 
என்றான்‌. 


கு. 
வை 


யாத்‌ 16:34. கர்த்தர்‌ மோசேக்குக்‌ 
கட்டனையிட்டபடியே அது 
காக்கப்படும்படி ஆரோன்‌ அதைச்‌ 
சாட்சி சத்திதியில்‌ வைத்தான்‌. 





f= THE 
TT 


ஆபத்துக்காலம்‌ 
நீதி 24:10. 


தீதி 24:10. ஆபத்துக்காலத்தில்‌ நீ 
சோர்த்து போவாயானால்‌, உன்‌ பெலன்‌ 


குறுகினது. 


எல்லோருக்கும்‌ ஆபத்துக்காலம்‌ வரும்‌. 
பிரச்சனைகளும்‌ வேதனைகளும்‌ வரும்‌. நாம்‌ 
இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ ஜீவிக்கிற காலம்‌ 
வரையிலும்‌ நமக்கு போராட்டம்‌ உண்டு. 
ஆபத்துக்காலத்தில்‌ நாம்‌ சோர்ந்து 
போய்விடக்கூடாது. நம்முடைய 
நற்கிரியைகளை நிறுத்திவிடக்கூடாது. 
நமக்கு ஆபத்து வந்தாலும்‌: நம்முடைய 
கர்த்தர்‌ நம்மோடு கூடயிருக்கிறார்‌. 
ஆகையினால்‌ ஆபத்துக்காலத்திலும்‌ நாம்‌ 
சோர்ந்துபோகாமல்‌, க்குள்‌ 
சந்தோஷமாயிருக்கவேண்டும்‌. 
நமக்கு பெலன்‌. ஆபத்துக்காலத்தில்‌ 
சோர்ந்துபோகிறவர்களுடைய 
குறுகிப்போகும்‌. 


'ல்லோருக்கும்‌ வருவதுபோலவே. 
நமக்கும்‌ தனையும்‌ ஆபத்தும்‌ வரும்‌. 
அபத்துக்காலத்தில்‌ நாம்‌ சோர்ந்துபோனால்‌, 

தெளிவும்‌ 
என்று 
சோர்ந்துபோகிறவர்கள்‌ 
வழிகளிலெல்லாம்‌ 
ணன ளா கரித பகன்‌ 
இப்படிப்பட்டவர்களுடைய 
உறுதியாகயிராது. 


ல்‌ 


திடநம்பிக்கையாயிருக்கிறவர்கள்‌ 
சோதனைகளையும்‌ 

சகித்துக்கொள்வார்கள்‌. 

ஜீவியத்தில்‌ 

மாற்றமடைந்தாலும்‌ 

கலங்கமாட்டார்கள்‌. 

வைத்துவிட்டு, 

கர்த்தரிடத்தில்‌ 

நம்பிக்கையாயிருக்கும்போது, கர்த்தர்‌ நமக்கு 
ஆறுதல்‌ சொல்லுவார்‌. நம்முடைய 
இருதயத்தை பலப்படுத்துவார்‌. ஆகையினால்‌ 
கர்த்தருடைய பிள்ளைகள்‌ 
ஆபத்துக்காலத்திலும்‌, சோர்ந்துபோகாமல்‌, 
தைரியங்கொண்டு 
திடமனதாயிருக்கவேண்டும்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இருதயங்களைச்‌ சோதிக்கிறவர்‌ 
நீதி 241112 


நீதி ஐ மரணத்துக்கு 
ஒப்பிக்கப்பட்டவர்கனையும்‌, 
கொலையுண்ணய்போகிறவர்கனையும்‌ 
விடுவிக்கக்கூடுமானால்‌ விடுவி. 


பிள்ளைகளுக்கும்‌, 
நியாயம்‌ 
அவர்களுக்கு 
தேவைப்படுகிறது. 
பிள்ளைகள்‌ 
விடுவிப்பதற்கு 
மரணத்திற்கு 


ஒடுக்கப்படுகிறவர்களுக்கும்‌ 
கிடைக்கவேண்டும்‌. 
பிறருடைய உதவி 
கர்த்தருடைய 
ஒடுக்கப்படுகிறவர்களை 
உதவிசெய்யவேண்டும்‌. 
ஒப்புவிக்கப்பட்டவர்களையும்‌, 
கொலையுண்ணப்‌ போகிறவர்களையும்‌ 
விடுவிக்கக்கூடுமானால்‌ விடுவி என்று 
சாலொமோன்‌ நமக்கு ஆலோசனையாகச்‌ 
சொல்லுகிறார்‌. அவர்களுக்கு உதவி 
செய்யவேண்டும்‌ என்னும்‌ நிர்ப்பந்தமும்‌, 
கட்டாயமும்‌ நமக்கு இல்லாவிட்டாலும்‌, நாம்‌ 
அவர்களுக்கு உதவிபுரிய முன்வரவேண்டும்‌. 
நீதியின்மீது பசிதாகமுள்ளவர்களாயிருக்க. 
வேண்டும்‌. திக்கற்ற பிள்ளைகளுக்கும்‌, 
ஒடுக்கப்பட்டவர்களுக்கும்‌ நீதி கிடைக்க 
வேண்டும்‌ என்னும்‌ மனோவாஞ்சை 
நம்மிடத்தில்‌ காணப்படவேண்டும்‌. 


பிறருக்கு உதவி தேவைப்படும்போது, 
ஒரு சிலர்‌ அவர்களுக்கு உதவிசெய்யாமல்‌, 
ஏதாவது. சாக்குபோக்கான காரணம்‌ 
சொல்லி, உதவிசெய்யாமல்‌ 
விலகிப்போய்விடுகிறார்கள்‌.  சாக்குபோக்கு 
சொல்லுவது எளிது. உதவிதேவைப்படுபவரை 
னல த்து! [என்து அனற 
சொல்லிவிடுவார்கள்‌. அவர்களுடைய 
பிரச்சனையை மறந்துவிட்டதாகவும்‌ காரணம்‌ 
சொல்லுவார்கள்‌. இப்படி சாக்குபோக்கு 
சொல்லி தப்பிப்பது எளிது. ஆனால்‌. 
தேவனுடைய நீதியான  தீர்பபிலிருந்து 
நம்மால்‌ தப்பிக்க முடியாது. நம்முடைய 
கர்த்தர்‌ இருதயங்களை சோதிக்கிறவர்‌. 





ழ்‌ நள 
யாய 


திக்கற்ற 
ஒடுக்கப்படுகிறவர்களுக்கும்‌ 
உதவிகளை நாம்‌ 
நினைவுகூரவேண்டும்‌ 
ஆத்துமாவைக்‌ காக்கிறவர்‌. 
நன்மை செய்யவேண்டும்‌ 
எதிர்பார்ப்பதுபோல, நாமும்‌ பிறருக்கு நன்மை 
செய்யவேண்டும்‌. நம்முடைய கர்த்தர்‌ நம்மீது. 
இரக்கமாகவும்‌, மனதுருக்கமாகவும்‌ 
இருப்பதுபோல, நாமும்‌ பிறர்மீது இரக்கம்‌ 
காண்பிக்கவேண்டும்‌. நாம்‌ 
நமக்குரிவைகளை மாத்திரம்‌ சிந்திக்காமல்‌, 
பிறருக்குரியவைகளையும்‌ சிந்திக்கவேண்டும்‌. 
நாம்‌ நன்றாயிருப்பதுபோல, மற்றவர்களும்‌ 
நன்றாயிருக்கவேண்டும்‌ என்னும்‌ விருப்பம்‌ 
நமக்குள்‌ காணப்படவேண்டும்‌. 
அப்போதுதான்‌ நம்முடைய இருதயம்‌ 
கர்த்தருடைய பார்வைக்கு இன்பமாயிருக்கும்‌. 
ஒவ்வொரு மனுஷனுக்கு 
கதக்‌ 
நாம்‌ மற்றவர்களுக்கு 
கர்த்தர்‌ நம்மைத்‌ 
நாம்‌ மற்றவர்களுக்கு நன்மை 
சேப்யாவிட்டாதம்‌, கர்த்தருடைய 
தண்டனையிலிருந்து தப்பிக்க முடியாது. நாம்‌ 
பிறருக்கு நகனைய்வகுர 
நன்மை செய்ய 
திராணியிரக்கம்போது. 


ஞூ 
நீதி 248,14 


நீதி 2409. என்‌ மகனே, தேனைச்‌. 


காப்பீடு, அது நல்லது; கூட்டிலிருந்து 
உன்‌ வாய்க்கு. 


ஆத்துமாவுக்கு 
அதைப்‌ பெற்றுக்கொண்டால்‌, அது 
முடிவில்‌ உதவும்‌, உன்‌ நம்பிக்கை 
வீண்போகாது. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
UBLISHERS 


நாம்‌ ஞானத்தையும்‌ அறிவையும்‌ 
புத்தியையும்‌ தியானிக்கவேண்டும்‌. ஞானத்தை 
அறிந்து கொள்வது நம்முடைய 
ஆத்துமாவுக்கு, இன்பமாயிருக்கும்‌ 
கூட்டிலிருந்து ஒழுகும்‌ தேன்‌ நம்முடைய 
வாய்க்கு இன்பமாயிருப்பதுபோல, 
ஞானத்தை அறிந்து கொள்வதும்‌ நம்முடைய 
ஆத்துமாவுக்கு இன்பமாயிருக்கும்‌. கானான்‌ 
தேசம்‌ பாலும்‌ தேனும்‌ ஓடுகிற தேசம்‌. 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து உயிர்த்தெழுந்த 

அவருடைய சீஷர்கள்‌ அவருக்கு 

தேன்கூடு துணிக்கையை கொடுத்தார்கள்‌. 
கர்த்தர்‌ அதை வாங்கி அவர்களுக்கு 
முன்பாக புசித்தார்‌ (லூக்‌ 24:4,42), 

எல்லா தேசத்தாருக்கும்‌ 
பொதுவான போஜனமாகும்‌. 
இனிமையான போஜனம்‌. 
நன்மையைக்‌ கொடுக்கக்கூடிய 
சிறுபிள்ளைகளுக்கும்‌. 
கொடுக்கலாம்‌. ஏசாயா 
இயேசுகிறிஸ்துவின்‌ பிறப்பைக்‌ குறித்தும்‌, 
அவருடைய இளவயதைக்குறித்தும்‌ 
தீர்க்கதரிசினமாகச்‌ ல்லும்‌ 


தேனானது 


அறிந்துகொள்வது நம்முடைய ஆத்துமாவுக்கு 
இன்பமாயிருக்கும்‌. பல பட்‌ 
பிரியப்படுவதுபோல, 

அறிந்துகொள்ளவும்‌ நாம்‌ பிரியப்படவேண்டும்‌. 

நாம்‌ ஞானத்தைத்‌ தேடவேண்டும்‌. ஞானம்‌ 

நம்மைப்‌ போதிக்கவேண்டும்‌. சத்தியத்தின்‌ 

ல்‌ புரிந்துகொண்டு 

சத்தியத்தில்‌ 

தெய்வபக்திக்கு 

கொடுக்கிறவர்கள்‌, 

விசுவாசமாயிருப்பார்கள்‌. 

சத்தியமும்‌ தெய்வபக்தியும்‌ நம்முடைய 

ஆத்துமாவுக்கு. இன்பமானவை. அந்த 

இன்பத்தைப்‌ பெற்றிருக்கிறவர்கள்‌ அதைப்‌ 

பற்றிக்கொள்வார்கள்‌. கர்த்தரை நம்புவதே 
விசுவாசிகளுக்கு ஆனந்தம்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ கர்த்தரை 
நம்பாத அவிசுவாசிகளும்‌, நாஸ்திகர்களும்‌ 
ஏராளமானோர்‌ இருக்கிறார்கள்‌. 
அவர்களிடத்தில்‌ தெய்வபயமில்லை. 
தேவனைப்பற்றி நம்பிக்கையுமில்லை. 
அவர்கள்‌ சாதுரிய்‌  ஞானத்தினாலும்‌, 
விவாதத்திறமையினாலும்‌, தேவன்‌ 
இல்லையென்று சாதிக்கிறார்கள்‌. ஒருவேளை 
அவர்களிடத்தில்‌ இப்பிரபஞ்சத்து ஞானமும்‌, 
ஐசவரியமும்‌ இருக்கலாம்‌. ஆனால்‌ இது 
உண்மையான ஆசீர்வாதமல்ல. கர்த்தருக்குப்‌ 
பயப்படுதலே. ஞானத்தின்‌ ஆரம்பம்‌. 
கர்த்தருடைய  ஆசீர்வாதமே மெய்யான 
ஐசுவரியம்‌. நாம்‌ ஞானத்தை 
அறிந்துகொண்டால்‌, அது நமக்கு 
உதலியாகயிருக்கும்‌. குர்த்தரைப்பற்றிய 
ஞானம்‌ முடிவு வரையிலும்‌ நமக்கு 
உதவிசெய்யும்‌. கர்த்தர்மீது நாம்‌ 
வைத்திருக்கிற நம்பிக்கை ஒருபோதும்‌ 
வீண்போகாது. கர்த்தரை நம்புகிறவர்கள்‌ 
செழித்திருப்பார்கள்‌. 


நீதிமான்‌ 


நீதி 24:115,16 


நீதி 24:15. துஷ்டனே, நீ நீதிமானுடைய 
வாசஸ்தலத்துக்கு விரோதமாய்ப்‌ 
பதிவிராதே; அவன்‌ தங்கும்‌ இடத்தைப்‌ 
யாழாக்கிப்‌ போடாதே. 

ஏழுதரம்‌ 


நீதி நீதிமான்‌ 
திரும்பவும்‌ 


துன்மார்க்கரோ 
'தீங்கிலே இடறுண்டு கிடப்பார்கள்‌. 


2416. 


துன்மார்க்கன்‌ தீயநோக்கமுடையவன்‌. 
அவன்‌ நீதிமானுக்கு விரோதமாக 
யோசனைபண்ணுகிறான்‌. துஷ்டன்‌ 
நீதிமானுடைய வாசஸ்தலத்திற்கு விரோதமாய்‌ 
பதிவிருக்கிறான்‌. துஷ்டனுடைய இருதயத்தில்‌ 
துஷ்டசிந்தனை நிரம்பியிருக்கும்‌. 
அவனிடத்திலிருந்து. தீயசுபாவம்‌ வெளிப்படும்‌. 
நீதிமான்‌ இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ அநேக 
தீங்குகளை அனுபவிப்பான்‌. நீதிமானுக்கு 
வேதனைகள்‌ உண்டாகும்‌. 
நீதிமானை ஒடுக்குவார்கள்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பொதுவாக நீதிமான்கள்‌ 
ஐசுவரியவான்‌௧ளகவோ, 
நிரம்பியவர்களாகவோ. 
அவனுடைய வாசஸ்தலத்தில்‌ 
இருக்காது. நீதிமான்களில்‌ அநேகர்‌ 
தரித்திரராகவே இருப்பார்கள்‌. துஷ்டனோ 
ஏற்கெனவே கஷ்டத்தில்‌ வேதனைப்படும்‌ 
நீதிமானுடைய வாசஸ்தலத்திற்கு 
விரோதமாக. தீங்கு நினைக்கிறான்‌. 
அவனுக்கு விரோதமாய்‌ பதிவிருக்கிறான்‌. 
நீதிமான்‌ சீக்கிரத்தில்‌ விழுந்துபோவான்‌ 
என்று துஷ்டன்‌ எதிர்பார்க்கிறான்‌. 


கன்‌ 
எழுந்திருப்பான்‌. 
ஏழுதரம்கூட விழுந்துவிடலாம்‌. 
எத்தனை தரம்‌ விழுந்தாலும்‌, ன்‌ 
திரும்பவும்‌ எழுந்திருப்பான்‌.  நீதிமானுக்கு 
சில சமயங்களில்‌ சோதனைகள்‌ வரலாம்‌. 
அவன்‌ உடனே மனந்திரும்பி, தன்னுடைய 
பாவங்களுக்காக கர்த்தரிடத்தில்‌ மன்னிப்பு 
கேட்டு, இரட்சிக்கப்படுவான்‌. 
கர்த்தரிடத்தில்‌ தயவும்‌ இரக்கமும்‌ 
பெற்றுக்கொள்வான்‌. நீதிமான்‌ கீழே 
விழுவதுபோல இருந்தாலும்‌, அவன்‌ உடனே 
எழுந்துவிடுவான்‌. தான்‌ இழந்துபோன 
சந்தோஷத்தையும்‌, சமாதானத்தையும்‌ 
திரும்பவும்‌ பெற்றுக்கொள்வான்‌. 


நீதிமான்‌ கீழே விழும்போது, அவன்‌ 
எழுந்திருக்க முடியாதபடி  அழிந்துபோவான்‌ 
என்று துஷ்டன்‌ எதிர்பார்ப்பான்‌. நீதிமான்‌ 
அழிந்துபோகவேண்டும்‌ என்பதே 
துஷ்டனுடைய விருப்பம்‌. அதுவே 
அவனுடைய எதிர்ப்பார்ப்பு ஆனால்‌ துஷ்டன்‌ 
எதிர்பார்ப்பது நிறைவேறாது. நீதிமானுக்குப்‌ 
பதிலா: துன்மார்க்கன்‌ அழிந்துபோவான்‌. 
தீங்கிலே இடறுண்டு 
ன்‌ நீதிமானுக்கு 
துணையாகமிருக்கிறார்‌. அவனுடைய 
பட்சத்திலிருக்கிறார்‌. நம்முடைய பட்சத்தில்‌ 
கர்த்தர்‌ இருக்கும்போது, நமக்கு எதிராக 
யாராலும்‌ எந்தத்‌ தீங்கும்‌ செய்யமுடியாது. 


சமுதாயத்தில்‌ 
சரீர வல்லமை 
இருப்பதில்லை. 
ஐசுவரியம்‌ 


விழுந்தாலும்‌ திரும்பவும்‌ 
ஒருவேளை அ 


கர்த்தர்‌ 


சத்துரு 
நீதி 247,18 


நீதி 2417. உன்‌ சத்துரு விழும்போது 
சுந்தோஷப்படாதே; அவண்‌: 
இடலும்போது உன்‌ இருதயம்‌ 
கனிகூராதிருப்பதாக. 





ழ்‌ ளான 
யாய 


நீதி 2418. கர்த்தர்‌ அதைக்‌ காண்பார்‌, 
அது அவர்‌ பார்வைக்குப்‌ 
பொல்லாப்பாயிருக்கும்‌. அப்பொழுது: 
அவனிடத்தினின்று அவர்‌ தமது 
கோபத்தை தீக்கிவிடுவார்‌. 


விசுவாசிகளாகிய நாம்‌ 
'சந்தோஷப்படவேண்டும்‌. 
சந்தோஷப்படக்கூடாது. 
செய்தவர்களும்‌ நன்றாயிருக்கவேண்டும்‌ 
என்றே நாம்‌ நினைக்கவேண்டும்‌. நம்மை 
சபிக்கிறவர்களையும்‌ ஆசீர்வதிக்கவேண்டும்‌. 
நமக்கு விரோதமாக தீங்கு செய்கிறவர்கள்‌ 
செழித்திருக்கும்போது, நாம்‌ அவர்களைப்‌ 
பார்த்து பொறாமைப்படக்கூடாது. நம்முடைய 
சத்துரு கீழே விழுந்துவிட்டால்‌ அதைப்‌ 
பார்த்து சந்தோஷப்படக்கூடாது. 


நாம்‌ நீதிமான்களாகயிருந்தாலும்‌, 
நம்முடைய இருதயத்திலும்‌ பிசாசின்‌ பாவம்‌ 
ஏதாவது ஒரு ஓரத்தில்‌ ஒழிந்திருக்கும்‌. 
நம்முடைய சத்துரு விழும்போது, அது நம்மை 
சந்தோஷப்பட வைக்கும்‌. இது மனுஷருடைய 
சுபாவம்‌. சத்துரு இடறும்போது நம்முடைய 
இருதயம்‌ களிகூரும்‌. நமக்கு விரோதமாகத்‌ 
தீங்கு செய்தவர்கள்‌ அழிந்துபோனால்‌, அது 
நமக்கு சந்தோஷமாயிருக்கும்‌. நம்முடைய 
சத்துருக்கள்‌ எவ்வளவு அதிகமாக 
வேதனைகளை அனுபவிக்கிறார்களோ, 
அல்வளவு அதிகமாக: நமக்குள்‌ 
சந்தோஷமும்‌ அதிகரிக்கும்‌. 

நம்முடைய சத்துரு விழும்போது நாம்‌ 
சந்தோஷப்படக்கூடாது என்று சாலொமோன்‌ 
நமக்கு எச்சரிப்பாகச்‌ சொல்லுகிறார்‌. 
அவர்கள்‌ இடறும்போது நம்முடைய இருதயம்‌ 
களிகூரக்கூடாது. கர்த்தர்‌ எல்லாவற்றையும்‌ 
பார்க்கிறவர்‌ நம்முடைய சத்துரு. 
விழுவதையும்‌ அவர்‌ பார்க்கிறார்‌. நம்முடைய 
சத்துரு விழும்போது நாம்‌ 
சந்தோஷப்பட்டதையும்‌ அவர்‌ பார்ப்பார்‌ 
நம்முடைய சத்துரு இடறும்போது நம்முடைய 
இருதயம்‌ களிகூர்ந்ததையும்‌ பார்ப்பார்‌. 
மனுஷன்‌ முகத்தைப்‌ பார்க்கிறான்‌. கர்த்தரோ 
நம்முடைய இருதயத்தைப்‌ பார்க்கிறார்‌. அவர்‌ 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நம்முடைய சத்துரு விழும்போது நாம்‌. 
சந்தோஷப்பட்டல்‌, அது கர்த்தருடைய 
பார்வைக்குப்‌ பொல்லாப்பாயிருக்கும்‌. தகப்பன்‌ 
தன்னுடைய இரண்டு பிள்ளைகளில்‌, ஒரு 
பிள்ளையைத்‌ தண்டிக்கும்போது. மற்ற 
பிள்ளை அதைப்‌ பார்த்து 
சந்தோஷப்படக்கூடாது. கர்த்தரிடத்தில்‌ 
பட்சபாதமில்லை. கர்த்தருடைய 
பிள்ளைகளாகிய நம்மிடத்திலும்‌ பட்சபாதம்‌ 
இருக்கக்கூடாது. கர்த்தர்‌ ஒருவனைத்‌ 
தண்டிக்கும்போது, நாம்‌ அதைப்‌ பார்த்து 
எச்சரிப்படையவேண்டும்‌. நாமும்‌ 
தப்புசெய்தால்‌ நமக்கும்‌ அதுபோலவே 
தண்டனை கிடைக்கும்‌ என்னும்‌ பயம்‌ 
நமக்குள்‌ இருக்கவேண்டும்‌. நம்முடைய 
சத்துரு விழும்போது நாம்‌ எச்சரிப்படைய 
வேண்டுமேயல்லாமல்‌, அதைப்‌ பார்த்து 
சந்தோஷப்படக்கூடாது. 


நாமும்‌ பல சமயங்களில்‌ தேவனுக்கு 
விரோதமாகவும்‌, மனுஷருக்கு விரோதமாகவும்‌ 
பாவம்‌ செய்கிறோம்‌. கர்த்தரோ தம்முடைய 
கிருபையினால்‌ நம்மை இதுவரையிலும்‌ 
தண்டிக்காமல்‌ விட்டு வைத்திருக்கிறார்‌. 
இது கர்த்தருடைய கிருபை நாம்‌ இன்று 
நிற்பதும்‌, நிர்மூலமாகாதிருப்பதும்‌ 
கர்த்தருடைய சுத்த கிருபை இந்தச்‌ 
சத்தியத்தை நாம்‌ எப்போதும்‌ நினைவகூர்ந்து, 
பத்து அன்புகூரவேண்டும்‌. நாம்‌ 
ம்மிடத்தில்‌ அன்புகூருவருபோல, 
பிறரிடத்திலும்‌ அன்பு கூரவேண்டும்‌ என்பதே 
கிறிஸ்துவின்‌ உபதேசம்‌. 
சபிக்கிறவர்களையும்‌ 
ஆசீர்வதிக்கும்போது, 
ஆசீர்வதிப்பார்‌. 


கர்த்தர்‌ 


பொல்லாதவர்கள்‌ 
நீதி 24:19,20. 


நீதி 24:19. பொல்லாதவர்களைக்குறித்து 
எரிச்சலாகாதே; துன்மார்க்கர்மேல்‌. 
பொறாமை கொள்ளாதே. 


நீதி 24:90. துன்மார்க்கனுக்கு 
நல்லமுடிவு: இல்லை; 
தூன்மார்க்கனுடைய விளக்கு. 
அணைத்துபோம்‌. 





ழ்‌ நள 
யாய 


சில காரியங்கள்‌ நம்மைத்‌ 
துக்கப்படுத்தலாம்‌. ஆனாலும்‌ அது ந 
'வேதனைப்படுத்தக்கூடாது. 
எல்லோருக்கும்‌ நல்லவராகவே இருக்கிறார்‌ 
அவர்‌... சர்வசிருஷ்டிகளையும்‌ போஷித்து 
பராமரிக்கிறார்‌. ஆகையினால்‌ நாம்‌ யாரைக்‌ 
குறித்தும்‌ எரிச்சலடையக்கூடாது. யார்மீதும்‌ 
பொறாமை கொள்ளவும்‌ கூடாது. 


சில சமயங்களில்‌ பொல்லாதவர்களும்‌, 
துன்மார்க்கரும்‌ செழித்திருப்பார்கள்‌. 
அவர்கள்‌ பாவமான வழிகளில்‌ பணத்தை 
சம்பாதித்து சுகபோகமாய்‌ வாழுவார்கள்‌. 
அவர்களைப்‌ பார்தது நாமும்‌ அவர்களுடைய 
பாவமான வழிகளை பின்பற்றிச்‌ 
செல்லக்கூடாது. அவர்களுடைய 
சுகவாழ்வைப்‌ பார்த்து எரிச்சலடையவோ. 
பொறாமைப்படவோ கூடாது. 
துன்மார்க்கருக்கு மெய்யான 
சந்தோஷமில்லை. அவர்கள்‌ தங்கள்‌ பலனை 
அடைந்து தீர்ந்ததென்று இயேசுகிறிஸ்து. 
சொல்லுகிறார்‌ (மத்‌ 6:2). 
துன்மார்க்க பாவிக 
இப்பிரபஞ்சத்திற்குரியவர்கள்‌ அவர்களுக்கு 
இந்த உலகத்தில்‌ மாத்திரமே பங்கு உண்டு. 
பரலோகத்திலோ அவர்களுக்கு பங்குமில்லை, 
பாத்தியமும்‌ இல்லை. துன்மார்க்கர்‌ 
தங்கள்‌ பங்கைப்‌ 
பெ்றிரக்கிறாரகள்‌ என்று 
தன்னுடைய சங்கீதத்தில்‌ 
(சங்‌ 1714) 


தாவீது, 
சொல்லுகிறார்‌ 


துன்மார்க்கனுக்கு நல்முடிவு இல்லை. 
துன்மார்க்கனுடைய விளக்கு சிறிதுகாலம்‌ 
பிரகாசமாய்‌ எரியும்‌. ஆனாலும்‌ அது 
சீக்கிரத்திலேயே அணைந்துபோகும்‌. 
இப்பிரபஞ்சத்தில்‌ பாலிகளுடைய ஜீவியம்‌: 
முடிந்த பின்பு அவர்களுக்கு நரகமே. 
நியமிக்கப்பட்டிருக்கிறது. துன்மார்க்கர்‌ 
ஆக்கினைத்தீர்ப்புக்கு தப்பிக்க 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கலகக்காரர்‌ 


தீதி 24:21,22 


நீதி 24:21, என்‌ மகனே, தீ கர்த்தமுக்கும்‌ 
ராஜாவுக்கும்‌. நயந்து, நட 
கலகக்காரரோடு கலவாதே. 


நீதி 24:22. சடிதியில்‌ அவர்களுடைய 
ஆபத்து எழும்பும்‌; அவர்கள்‌ இருவரின்‌ 
சங்காரத்தையும்‌ அறிந்தவன்‌ யார்‌? 


தங்கள்‌ 
பிரஜைகளாக 


கர்த்தரை நம்புகிறவர்கள்‌ 
தேசத்திற்கு உண்மையுள்ள 
இருப்பார்கள்‌. விசுவாசிகளாகிய நாம்‌ நம்மை 
சிருஷ்டித்த கர்த்தரை கனப்படுத்தவேண்டும்‌. 
அவரை ஆராதிக்கவேண்டும்‌. அவரிடத்தில்‌ 
பயபக்தியாயிருக்கவேண்டும்‌. நாம்‌ 
தேவனுடைய ராஜ்யத்திற்குரியவர்களாக 
மிருந்தாலும்‌, இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ 
ஜீவிக்கும்‌ காலம்‌ வரையிலும்‌, நாம்‌ 
ஒரு தேசத்திற்கும்‌ பிரஜைகளாகயிருக்கிறோம்‌. 
நம்முடைய சமுதாயத்தில்‌ நாமும்‌ ஒரு 
அங்கத்தினராகயிருக்கிறோம்‌. 


நம்முடைய சமுதாயத்தாருக்கு நாம்‌ 
பிரயோஜனமுள்ளவர்களாய்‌ ஜீவிக்கவேண்டும்‌. 
சமுதாயம்‌ நமக்கு  உதவிசெய்யும்போது, 
நாமும்‌ சமுதாயத்திற்கு உதவிசெய்யவேண்டும்‌. 
கர்த்தரே ராஜ்யங்களை ஸ்தாபித்திருக்கிறார்‌. 
அவரே ராஜாக்களையும்‌ நியமித்திருக்கிறார்‌. 
தேவன்‌ நியமித்திருக்கிற அரசாங்கத்திற்கு, 
நாம்‌ உண்மையுள்ள பிரஜையாயிருப்பது, 
மிகவும்‌ அவசியம்‌. 


ம்‌ மேலான 
கீழ்ப்படியக்‌ 


“எந்த 
அதிகாரமுள்ளவர்களுக்குக்‌ 
கடவன்‌; ஏனென்றால்‌, தேவனாலேயன்றி ஒரு 


அதிகாரமுமில்லை; உண்டாயிருக்கிற 


, அப்பி எதிர்த்துநிற்கிறவர்கள்‌. 
தாங்களே ஆக்கினையை 


கேலிந்காகொள்ளுக்ா்‌்‌ 





ழ்‌ நயனா நீதிமொழிக 
ராரா 
அதிகாரிகள்‌ 


மேலும்‌ 

நற்கிரியைகளுக்கல்ல, துர்க்கிரியைகளுக்கே 
பயங்கரமாயிருக்கிறார்கள்‌: ஆகையால்‌ நீ 
அதிகாரத்திற்குப்‌ பமப்படாதிருக்க 
வேண்டுமானால்‌, நன்மைசெய்‌, அதினால்‌ 
உனக்குப்‌ புகழ்ச்சி உண்டாகும்‌. உனக்கு 
நன்மை உண்டாகும்பொருட்டு, அவன்‌ 
நேவஊழியக்காரனாயிருக்கிறான்‌. நீ 
'தீமைசெய்தால்‌ பயந்திரு; பட்டயத்தை அவன்‌ 
பிடித்திருக்கவில்லை;: 
கோபாக்கினை 
நீதியைச்‌ 
நதா 
ஆகையால்‌, நீங்கள்‌ 
கோபாக்கினையினிமித்தம்‌ மாத்திரமல்ல, 
மனச்சாட்சியினிமித்தமும்‌ கீழ்ப்படியவேண்டும்‌” 
(ரோம 134-5) என்று அப்போஸ்தலர்‌ பவுல்‌ 

நமக்கு ஆலோசனை சொல்லுகிறார்‌ 


தன்னுடைய தேசத்திற்கு 
உண்மையுள்ளவர்களாயிராதவர்கள்‌, 

கர்த்தருக்கும்‌ உண்மையுள்ளவர்களாக 
மிருக்கமாட்டார்கள்‌. கர்த்தருடைய 
தங்கள்‌ 


உபதேசத்திற்கு கீழ்ப்பியாதவர்கள்‌, 
தேசத்தின்‌ 


கீழ்ப்டியமாட்டார்கள்‌. 


எதிர்த்து நகம்‌. அந்தத்‌. 
தேசத்தின்‌ சட்டதிட்டங்கள்‌, கர்த்தருடைய 
பிரமாணத்திற்கு முரண்டட்டிருக்கும்‌. 
இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்க நாம்‌ 
மனுஷருக்கு கீழ்ப்படிவதைவிட, கர்த்தருக்கே 
கீழ்ப்படியவேண்டும்‌. 


நாம்‌ கர்த்தருக்கும்‌ ராஜாவுக்கும்‌ பயந்து. 
நடக்கவேண்டும்‌. கலகக்காரரோடு நமக்கு 
எந்தவிதமான சகுவாசமும்‌ இருக்கக்கூடாது. 
கலகக்காரர்கள்‌ 'சமாதானத்தை 
விரும்பமாட்டார்கள்‌. இவர்கள்‌ தேசத்திலே 
குழப்பத்தை உண்டுபண்ணுவார்கள்‌. 
குலகக்காரரிடத்தில்‌ தெளிந்த 
சிந்தனையிருக்காது. அவர்களுடைய 
சிந்தனையும்‌ குழப்பத்திலிருக்கும்‌, 
அவர்களுடைய 
குழப்பத்திலிருக்கும்‌. 

குலகக்காரருக்கு 
வரும்‌. நாம்‌ 
ஐக்கியமாகமிருந்தால்‌, 
ஆபத்தில்‌ நமக்கும்‌ 


PROVERBS - COMMENTARY 


- விரிவுரை COODNEHS 


PUBLISHERS 


நாம்‌ கர்த்தருக்குப்‌ பயந்து, 
அமைதலாக ஜீவிக்கவேண்டும்‌. 
பிறருக்கு உபகாரம்‌ 
முடியவில்லையென்றாலும்‌, உபத்திரவம்‌ 
பண்ணாமல்‌ இருக்கவேண்டும்‌. 
சேர்ந்து கலகம்பண்ணினால்‌, 

அவர்களோடு சேர்ந்து 
அழிந்துபோவோம்‌. 


சமுதாயத்தில்‌ 
நம்மால்‌ 
பண்ண 


ஞானமுன்னவர்களின்‌ 
புத்திமதிகள்‌ 
நீதி 24:28-26 


நீதி 24:28. 
ஞானமுன்னவர்களின்‌ புத்திமதிகள்‌ 
என்னவெனில்‌: தியாயத்திலே 
முகதாட்சிணியம்‌ நல்லதல்ல. 


பின்னும்‌ 


நீதி 24:24. துன்மார்க்களைப்‌ பார்த்து: 
நீதிமானாயிருக்கிறாய்‌ என்று 
சொல்லுகிறவனை ஜனங்கள்‌ 
சுமிப்பார்கன்‌, பிரஜைகள்‌ அவனை 
வெறுப்பார்கள்‌. 


நீதி 24:25. 
கடிந்துகொள்ளுகிறவர்கள்‌. 
பிரியமுண்டாகும்‌, அவர்களுக்கு உத்தம 
ஆசீர்வாதம்‌ கிடைக்கும்‌. 


நீதி 24:28. செம்மையான மறுமொழி. 
சொல்லுகிறவன்‌ உதடுகளை 


முத்தமிடுகிறவனுக்குச்‌ சமானம்‌. 


ஜனங்கள்‌ 
நியாயாதிபதிகளுக்கு 
கட்டுப்படவேண்டும்‌. 
நீதியான 
அங்கீகரிக்கவேண்டும்‌. 
ஜனங்களைப்போலவே, நியாயாதிபதிகளும்‌ 
நீதியுள்ளவர்களாக இருக்கவேண்டும்‌. 
அவர்களுடைய தீர்ப்பில்‌ நீதியும்‌ நியாயமும்‌ 
காணப்படவேண்டும்‌. நியாயத்திலே 
முகத்தாட்சணியம்‌ 


தங்கள்‌ 
கீழ்ப்படிந்து 
அவர்களுடைய 


நியாயத்தீர்ப்பை 


பார்க்கக்கூடாது. 

வழக்குகளை 
வழக்குகளிலுள்ள 
பார்க்கவேண்டும்‌. 





ழ்‌ நவள 
யாய 


உண்மையுள்ள நியா 
சத்தியத்தை மாத்திரமே பார்ப்பார்‌. 
வழக்காடுகிறவர்களின்‌. 

பார்க்கமாட்டார்‌. 

உள்ளதை உள்ளது. என்றும்‌, இல்லாததை 
இல்லாதது என்றும்‌ சொல்லுவார்கள்‌. 
நியாயாதிபதிகள்‌ தன்னுடைய சிநேகிதருக்கும்‌ 
நீதியான தீர்ப்பையே சொல்லுவார்கள்‌. 


துன்மார்க்கனைப்‌ 
நீதிமானாயிருக்கிறாய்‌ என்று 
சொல்லுகிறவனை ஜனங்கள்‌ சபிப்பார்கள்‌. 
நியாயாதிபதிகள்‌ உண்மைக்குப்‌ புறம்பாக 
நியாயத்தீர்ப்பு கொடுத்தால்‌, தேசத்தில்‌ 
அவர்களுக்கு இருக்காது. 
அப்படிப்பட்டவர்களுடைய தீர்ப்புகளை: 
ஜனங்கள்‌ மதிக்கமாட்டார்கள்‌. 
நியாயாதிபதிகள்‌ நீதியாய்த்‌ தீர்ப்பு செய்து, 
ஜனங்கள்‌ மத்தியில்‌ சந்தோஷமும்‌ 
சமாதானமும்‌ நிரம்பியிருப்பதற்கு உதவி 
செய்யவேண்டும்‌. சமுதாயத்தில்‌. 
துன்மார்க்கத்தையும்‌, அநீதியையும்‌ 
அகற்றவேண்டும்‌. 


பார்த்து 


ர்‌ நியாயாதிபதிகளின்‌ கைகளில்‌ 
நீர்க்கிற அதிகாரத்தைக்‌ 


கர்த்தர்‌ 
நியாயம்‌ 
கொடுத்திருக்கிறார்‌. ர்கள்‌ 


நீதிக்காக பயன்படுத்த 
நீதியுள்ள  நியாயதிபதி 
துன்மார்க்கனைக்‌ கடிந்துகொள்வார்‌. தவறு 
செய்தவன்‌ தன்னுடைய தவறை 
திருத்திக்கொள்வதற்கு வாய்ப்புக்கொடுப்பார்‌. 
அவன்‌ திருந்தவில்லையென்றால்‌ அவனுக்கு 
தண்டனை கொடுத்து, அவனை நீதியாய்த்‌ 
தண்டிப்பார்‌. துன்மார்க்கனை கடிந்து 
கொள்கிற நியாயாதிபதிகளை ஜனங்கள்‌ 
ஆசிர்வதிப்பார்கள்‌. நீதியுள்ள 
நியாயாதிபதியின்மேல்‌ மனுஷர்‌ 
பிரியமாயிருப்பார்கள்‌. 
நீதியின்மேல்‌  பசிதாகமுள்ளவர்கள்‌. 
பாக்கியவான்கள்‌. அவர்களுக்கு உத்தம 
ஆசிர்வாதம்‌ கிடைக்கும்‌. நீதியுள்ள 
நியாயதிபதியின்‌ இருதயம்‌ சுத்தமாயிருக்கும்‌. 
அவருக்குள்‌ ஆறுதலும்‌ சமாதானமும்‌ 
காணப்படும்‌. இவர்களுடைய மனச்சாட்சி 
தேவனுக்கு முன்பாக சுத்தமாயிருக்கும்‌. 
நியாயாதிபதிகள்‌ செம்மையான மறுமொழி 
சொல்லுவார்கள்‌. நீதியின்‌ பிரகாரமாக தீர்ப்பு 
செய்வார்கள்‌. வழக்குகளை 
நியாயமாயும்‌ விச 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சத்தியத்திற்கு முக்கியத்துவம்‌ கொடுப்பார்கள்‌. 
இருதரப்பு வழக்குகளையும்‌, 
விவாதங்களையும்‌ கவனித்துக்‌ கேட்டு, 
செம்மையான தீர்ப்பு சொல்லுவார்கள்‌. 


மறுமொழி 
உதடுகளை 

சமானம்‌. இந்த 
உண்மையுள்ள 
கனப்படுத்த. 
நியாயாதிபதிகள்‌ 


செம்மையான 
சொல்லுகிறவன்‌ 
முத்தமிடுகிறவனுக்குச்‌ 
வாக்கியத்திற்கு 
நியாயாதிபதியை நேசித்து, 
வேண்டும்‌ என்று பொருள்‌. 
பொறுமையுள்ளவர்களாகவும்‌ இருக்க 
வேண்டும்‌. ஜனங்கள்‌ அவர்களை 
நேசிக்கவேண்டும்‌. அவருக்கு மரியாதை 
கொடுக்கவேண்டும்‌. 


நடந்துகொள்‌ எவேண்டும்‌. 


வீட்டைக்கட்டு 
நீதி 24:27 


தீதி 24:27. வெளியில்‌ உன்‌ வேலையை 
எத்தனப்படுத்தி, வயலில்‌ அதை 
ஒழுங்காக்கி, பின்பு உன்‌ வீட்டைக்‌ 
கட்டு. 


ர்த்தருடைய பிள்ளைகள்‌ தங்களுடைய 
காரியங்களை 


சந்திப்பதே 
மத்தியில்‌ 


கு ஆ 
செய்யவேண்டும்‌. குடும்பக்காரியங்களை 
சீராக கவனித்து, முறையாக 
நிர்வாகம்பண்ண வேண்டும்‌. 


வீட்டைக்கட்டுவதற்கு முன்பாக, 
செல்லும்‌ செலலைக்‌ கணக்குப்‌ 
பார்க்கவேண்டும்‌. நாம்‌ இப்போது வீடு 
கட்டவேண்டுமா என்பதையும்‌, வீட்டைக்‌ 
கட்டும்‌ நிர்வாகம்‌ நம்மிடத்தில்‌ உள்ளதா 
என்பதையும்‌ நிதானித்து அறியவேண்டும்‌. 
வீட்டைக்கட்டுவதினாலும்‌, ஏற்கெனவே 
உள்ள வீட்டை இடித்து, 

நமக்கு ஏதாவது 
தன்ட என்பதையும்‌ ஆராய்ந்து 
பார்க்கவேண்டும்‌. 





i நயனா நீதிமொழிக 
ராரா 


வீட்டைக்‌ 
வீட்டிலுள்ள 
உணவும்‌, 
குறைவில்லாமல்‌: 

க்‌ முதலாவதாக 


அட்டுவதற்கு 
குடும்பத்தாருக்கு 
உடுக்க 


வீட்டைக்கட்டுவது மிகவும்‌ ஆபத்தானது. 


வஞ்சகம்‌ பேசாதே 
நீதி 24:28,29 


நீதி 24:28, நியாயமின்றிப்‌ பிறனுக்கு 
விரோதமாய்ச்‌ காட்சியாக ஏற்படாதே; 
உன்‌ உதடுகளினால்‌ வஞ்சகம்‌ பேசாதே. 


நீதி 2429, அவன்‌ எனக்குச்‌. 
செய்தபிரகாரம்‌ நானும்‌ அவனுக்குச்‌. 
செய்வேன்‌, அவன்‌ செய்த 
செய்கைக்குத்தக்கதாக. நானும்‌ 
அவனுக்குச்‌ சரிக்கட்டுவேன்‌ என்று தீ 
சொல்லாதே. 


நாம்‌ சத்தியத்தை சாட்சியாக 
அறிவிக்கவேண்டும்‌. கர்த்தருடைய 
பிள்ளைகள்‌ ஒருபோதும்‌ பொய்ச்சாட்சி 
சொல்லக்கூடாது. அநியாயத்திற்கு துணை 
போகக்கூடாது. பிறனுக்கு விரோதமாக 
நியாயமில்லாமல்‌ பேசக்கூடாது. நமக்கு 
மெய்யாகவே தெரிந்த காரியத்தை மாத்திரம்‌ 
சாட்சியாக அறிவிக்கவேண்டும்‌. 


த்திலும்‌ 
தவக்கால யாருக்கு விரோதமாகவும்‌ 
பொய்ச்சாட்சி சொல்லக்கூடாது. நம்முடைய 
உதடுகளினாலும்‌ வஞ்சகம்‌ பேசக்கூடாது. 


PROVERBS - COMMENTARY 


- விரிவுரை QOODNENS 


PUBLISHERS 


அவர்கள்‌ பொய்ச்சாட்சி 
ல்லியிருக்கலாம்‌. அப்படிப்பட்டவர்களுக்கு 
விரோதமாகக்கூட நாம்‌ வஞ்சகம்‌ 
பேசக்கூடாது. நம்முடைய சத்துருக்களையும்‌ 
நாம்‌ சிநேகிக்கவேண்டும்‌. நம்மை 
சபிக்கிறவர்களையும்‌ நாம்‌ 
ஆசீர்வதிக்கவேண்டும்‌. பழிவாங்குதல்‌. 
கர்த்தருக்குரியது. நம்முடைய வாயின்‌ 
வார்த்தைகளினால்‌ யாரையும்‌ பழிவாங்க 
முயற்சிபண்ணக்கூடாது. பிறர்‌ நமக்கு செய்த 
தீயசெய்கைக்குத்தக்கநாக, நாமும்‌ 
அவர்களுக்கு சரிக்கட்டக்கூடாது. 


நம்முடைய 

செய்கையிலும்‌, 

நியாயமும்‌ க்கட நாம்‌ பிறரோடு 
வழக்காடினாலும்‌, நியாயத்தோடு 
வழக்காடவேண்டும்‌. நம்‌ பக்கத்தில்‌ நியாயம்‌ 
இருக்கவேண்டும்‌. வழக்குகளில்‌ சாட்சி 
சொன்னாலும்‌, நமக்கு உறுதியாகத்‌ தெரிந்த 
உண்மையை மாத்திரமே பேசவேண்டும்‌. 


சோம்பேறி 
நீதி 24:30-8க 


நீதி 54:90. சோம்பேறியின்‌ 
வயலையும்‌, மதியினனுடைய திராட்சத்‌ 
தோட்டத்தையும்‌ கடந்துபோனேன்‌. 


நீதி 24:31. இதோ, அதெல்லாம்‌. 
முன்ளுக்காடாயிருந்தது; நிலத்தின்‌ 
முகத்தைக்‌ காஞ்சொறி மூடினது, அதின்‌ 
கற்சுவர்‌ இடிந்து கிடந்தது. 


நீதி 243௨ அதைக்‌ கண்டு, 
சிந்தனைபண்ணினேன்‌; அதை 
நோக்கிப்‌ புத்தியடைந்தேன்‌. 


இன்னுங்கொஞ்சம்‌ 


செய்யட்டும்‌ என்பாயோ?. 

நீதி ஊக. உன்‌. தரித்திரம்‌ 
வழிப்போக்கனைப்‌ போலும்‌ உன்‌: 
வறுமை ஆயுதமணித்தவனையப்போலும்‌ 
வரும்‌. 





i FTE 
ETT 


நன்றாகத்தான்‌ இருக்கிறது. 
சோம்பேறியின்‌ 


வயலும்‌ 
திராட்சத்தோட்டமும்‌ 


திராட்சத்தோட்டத்தில்‌, 
திராட்சப்பழங்கள்‌ பழுத்திருந்தாலும்‌, 
தோட்டத்திற்கு 
வேலியடைக்கப்படவில்லை. 
பாதுகாக்கப்படவில்லை. 


ஈட்சத்தோட்டத்திற்கு ஏற்கெனவே 
வரிப்‌ வத்த கல்‌ 
ஆனால்‌ தோட்டக்காரனோ 
மறிமீனனாயிருக்கிறான்‌ 
சோம்பேறியாயிருக்கிறான்‌ 

சரியாகப்‌ பராமரிப்பதில்லை. 
திராட்சத்தோட்டத்தின்‌ கற்சுவர்‌ 
கிடக்கிறது ம்‌ 
பராமரிக்குப்படவில்லை. 

எடுக்கப்பட்டு 

சுத்தம்பண்ணப்படவில்லை. 


நிலத்தின்‌ முகத்தை 
மூடயிருக்கிறது. 
முள்ளுக்காடாயிருக்கிறது. 
வெட்டிப்போடுவதற்குக்கூட 
விரும்பவில்லை. 

வயலும்‌ திராட்சத்தோட்டமும்‌ 
சாலொமோனுக்குரியதல்ல. சாலொமோன்‌. 
இந்த வயலையும்‌ திராட்சத்தோட்டத்தையும்‌ 
கடந்துபோகிறார்‌ தோட்டத்தில்‌ பழம்‌ 
பழுத்திருந்தாலும்‌ அது சாலொமோனுக்குக்‌. 
கிடைக்காது. 
இந்த. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


திராட்சத்தோட்டத்திலுள்ள பழங்கள்மீது 
சாலொமோன்‌ பிரியப்படவில்லை. அந்தத்‌ 
தோட்டத்திலிருந்து த்‌ 
கற்றுக்கொள்ள 

சாலொமோன்‌ பிரியப்படுகிறார்‌. 

அந்த வயலுக்கு சொந்தக்காரன்‌. மதியீனன்‌ 
அந்தத்‌. திராட்சத்தோட்டத்திற்கு 
சொந்தக்காரன்‌. சாலொமோனோ 
ஞானமுள்ளவன்‌. 


ஞானமுள்ளவர்கள்‌ மூலமாய்‌ 
மதியீனனுக்கு பிரயோஜனமுண்டாகும்‌. அதே 
வேளையில்‌ மதியீனன்‌. மூலமாயும்‌ 
ஞானமுள்ளவனுக்கு பிரயோஜனம்‌ 
கிடைக்கும்‌. இதில்‌ ஞானமுள்ளவனுக்கே 
அதிக பிரயோஜனம்‌. கிடைக்கும்‌. 
ஞானமுள்ளவன்‌. மதிமீனனுடைய 
தப்பிதங்களை செய்யாமல்‌ ஒதுங்கி நிற்பான்‌. 
மதிமீனனோ 'ஞானமுள்ளவனுடைய 
செய்கைகளை செய்ய முன்வரமாட்டான்‌. 
சாலொமோன்‌. ்‌ 
திராட்சத்தோட்டத்தையும்‌. 
சிந்தனைபண்ணி, புத்தியடைகிறார்‌. 
பாவிகள்மீது, ெ 

அவர்களைப்‌ பார்த்து புத்தியடையவேண்டும்‌. 


சோம்பேறி தனக்கும்‌, 
குடும்பத்தாருக்கும்‌ தீங்கு செய்கிறான்‌. 
குடும்பத்தை சரியாகப்‌ பராமரிக்காமல்‌ 
அசட்டையாகமிருக்கிறான்‌. ஒரு வேலையும்‌ 
செய்யாமல்‌, தூங்குவதற்கும்‌ 
பிரியப்படுகிறான்‌. இப்படிப்ப்டவன்‌ தன்‌ 
குடும்பத்தைப்‌ போவிக்காமல்‌ பட்டினியாகப்‌ 
போட்டுவிடுவான்‌. 


விசுவாசிகளாகிய 
சோம்பேறிகளாகிருக்கக்‌ 


தன்னுடைய 


நாம்‌ 
கூடாது 


'துமாவைக்குறித்து 
இருக்கக்கூடாது. 
அசட்டைபண்ணி 


நம்முடைய ஆத்‌ 
கவலையில்லாதவர்களாக 


த்துமாவை 

வீட்டுவிடக்கூடாது. நம்முடைய 
ஆத்துமாவே நமக்கு வயலும்‌ 
திராட்சத்தோட்டமுமாயிருக்கிறது. நம்முடைய 
ஆத்துமாவை நாம்‌ பாதுகாக்கவேண்டும்‌, 
பராமரிக்கவேண்டும்‌, 'போஷிக்கவேண்டும்‌. 
திராட்சத்தோட்டத்துக்காரர்‌ சுறுசுறுப்பாய்‌ 
வேலை செய்கிறவராகவும்‌, 
ஞானமுள்ளவராகவும்‌ இருப்பாரென்றால்‌, 
அவருடைய தோட்டம்‌ செழித்திருக்கும்‌. 
அதுபோலவே நம்முடைய ஆத்துமாவை, நாம்‌ 
சரியாகப்‌ பராமரித்தால்‌, நம்முடைய 
ஆத்துமாவும்‌ செழித்திருக்கும்‌. 





i நயா நீதிமொழிக 
ராரா 


சோம்பேறியின்‌ 
மதியீனனுடைய 
மோசமான. 
தோட்டத்தில்‌ கனியில்லை. 
முள்ளுக்காடாகயிருக்கிறது. 
காஞ்சொறி மூடியிருக்கிறது. 
ஆத்துமா 
பராமரிக்கப்படவில்லையென்றால்‌, 
ஜீவியத்தில்‌ ஆலிமின்‌ கனி வெளிப்படாது. 
அதற்குப்‌ பதிலாக, நம்மிடத்தில்‌ கோபமும்‌, 
துர்க்குணமும்‌, பொறாமையும்‌, பேராசையும்‌, 
வைராக்கியமும்‌, காமவிகாரமும்‌ 
நிரம்பியிருக்கும்‌ 

ம்முடைய மம்‌. 
பாதுதாக்கவேண்டும்‌ ட 
திராட்சத்தோட்டத்தின்‌ கற்சவர்‌ இடிந்து: 
கிடக்கிறது. அது சரியாகப்‌ 
பராமரிக்கப்படவில்லை. 
லேலியில்லாமலிருப்பதினால்‌ 
தோட்டத்திற்குள்‌ எந்தவிதமான 
தடையுமில்லாமல்‌, எளிதாக உட்புகுந்துவிடும்‌. 
அதுபோலவே நம்முடைய ஆத்துமாவை நாம்‌ 
வேலியடைத்துப்‌ பாதுகாக்காவிட்டால்‌, 
பிசாசாகிய சத்துரு, நமக்குள்‌ எளிதாக 
பிரவேசித்துவிடுவான்‌. 


மிருகங்கள்‌ 


PROVERBS - COMMENTARY 


- விரிவுரை QOODNENS 


PUBLISHERS 


சோம்பேறி செழிக்கமாட்டான்‌. 
தரித்திரம்‌. அவனுக்கு 
வழிப்போக்கனைப்போல வரும்‌. அவனுடைய 
வறுமை ஆயுதமணிந்தவனைப்போல வரும்‌. 
சத்துருவோடு நாம்‌. 

வேண்டுமென்றால்‌, 

சர்வாயுதவர்க்கத்தை 


்‌ 1 
கைழுடக்கிக்கொண்டு நித்திரை செய்யட்டும்‌ 


சோம்பேறியாகமிருப்பவர்களினால்‌, 
யுத்தம்பண்ண முடியாது. 
இவர்களை எளிதாக 


என்று 
ஆலிக்குரிய 
சத்துரு 

மேற்கொள்வான்‌. 





i THE 
TT 


யாத்‌ 16:35. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
குடியிருப்பான தேசத்துக்கு வருமட்டும்‌ 
நாற்பது வருஷமனவும்‌ மன்னாவைப்‌ 
புசித்தார்கன்‌; அவர்கள்‌ கானான்‌ 
தேசத்தின்‌ எல்லையில்‌ சேரும்வரைக்கும்‌ 
மன்னாவைப்‌ புசித்தார்கள்‌.. 


யாத்‌ 16:96. ஒரு ஓமரானது எப்பாவிலே. 
யத்தில்‌ ஒரு பங்கு. 

இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
பிரயாணம்பண்ணியபோது கர்த்தர்‌ 
அவர்களுக்கு மன்னாவை போஜனமாக 
புசிக்கக்‌ கொடுக்கிறார்‌ ஸ்ரவேல்‌ 
ஜனத்தாருடைய பின்சந்ததியாரும்‌ இந்த 
சம்பவத்தை த்து பார்க்கவேண்டும்‌. 
இதற்காக ஒரு ஓமர்‌ அளவு மன்னா 
பொற்பாத்திரத்தில்‌ போட்டு வைக்கப்படுகிறது. 

பொன்னாற்செய்த 
முழுவதும்‌ பொற்றகடு 
பொதிந்திருக்கப்பட்ட உடன்படிக்கைப்‌ 
பெட்டியும்‌ இருந்தன: அந்தப்‌ பெட்டியிலே 
மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரமும்‌, 
ஆரோனுடைய தளிர்த்த கோலும்‌, 
உடன்படிக்கையின்‌ கற்பலகைகளும்‌ 
இருந்தன" (எபி 9:4). 


ஆரோன்‌ மன்னா போடப்பட்ட 
சாட்சி சந்நிதியில்‌ வைக்கிறார்‌ 


வனாந்தரத்தில்‌ 


'தூபகலசமும்‌, 


பிரகாரம்‌ நடைபெறுகிறது. கர்த்தர்‌ 
கொடுத்த கட்டளையை மோசே pi 


சொல்லுகிறார்‌ 


மோசே ஆரோனை நோக்கி , “கர்த்தர்‌ 
கட்டளையிட்ட காரியம்‌ என்னவென்றால்‌, 
நான்‌ உங்களை எகிப்து தேசத்திலிருந்து 
புறப்படப்பண்ணினபோது, வனாந்தரத்தில்‌ 
உங்களுக்குப்‌ புசிக்கக்கொடுத்த அப்பத்தை 
உங்கள்‌ சந்ததியார்‌ பார்க்கும்படிக்கும்‌, 
அவர்களுக்காக அதைக்‌ காப்பதற்கு, அதிலே 
ஒரு ஓமர்‌ நிறைய எடுத்து வைக்க வேண்டும்‌” 
என்றும்‌, 


“நீ ஒரு கலசத்தை எடுத்து. அதிலே 
ஒரு ஓமர்‌ அளவு மன்னாவைப்‌ போட்டு, 
அதை... உங்கள்‌  சந்ததியாருக்காகக்‌ 
காப்பதற்குக்‌ கர்த்தருடைய சந்நிதியிலே வை" 
(யாத்‌ 16:32,33) என்றும்‌ சொல்லுகிறார்‌. 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ மோசேக்குக்‌ 
கட்டளையிட்டடியே அது காக்கப்படும்படி 
ஆரோன்‌. அந்தக்‌ கலசத்தை சாட்சி 
சந்நிதியில்‌ வைக்கிறார்‌ (யாத்‌ 16:34). நாம்‌ 
புசித்த  போஜனத்தை ஒருபோதும்‌ 
மறந்துவிடக்கூடாது. கர்த்தர்‌ தம்முடைய 
கிருபையினால்‌ நமக்கு அன்றாடம்‌ போஜனம்‌. 
கொடுக்கிறார்‌. கர்த்தர்‌ கொடுக்கும்‌ 
போஜனத்திற்கு நாம்‌ அவருக்கு 
நன்றியுள்ளவர்களாக. ஜீலிக்கவேண்டும்‌. 
ர்த்‌ அற்புதங்களையும்‌, 
இரக்கங்களையும்‌ நாம்‌ 
காலமாக 
நம்முடைய 
விசுவாசத்தை வர்த்திக்கப்பண்ணும்‌. நாம்‌ 
கர்த்தர்மீது நம்பிக்கை வைப்பதற்கு இவை 
நமக்கு உதவியாயிருக்கும்‌. 


எல்லா சந்ததியாருக்கும்‌ ஒரு 
ஞாபகார்த்தமாக மன்னா பாதுகாக்கப்பட்டு 
(யாத்‌ 1622-34). கலசம்‌ பொன்னால்‌. 
செய்யப்ட்டிருக்கவாம்‌. அதில்‌ 
வைக்கப்பட்டிருக்கும்‌ மன்னாவைக்‌ கர்த்தர்‌ 
தமது தெய்வீக வல்லமையினால்‌ 
பாதுகாத்தார்‌ மன்னா மறுநாளில்‌ 
நாறிப்போகும்‌,  பூச்சிபிடிக்கும்‌. கலசத்தில்‌ 
வைக்கப்பட்டிுக்கும்‌ மன்னா 
கெட்டுப்போகவில்லை. பல சந்ததியாக அந்த 
மன்னா கெட்டுப்போகாமல்‌ கடந்து வருகிறது. 
(யாத்‌ 16:20,24). 


“சாட்சி சந்நிதி” 
ஆசரிப்புக்கூடார 
விளக்குகிறது. அதிலும்‌ சிறப்பாக 
சாட்சிப்‌ பேழையைக்‌ குறிப்பிடுகிறது . இந்த 
வசனத்தில்‌ சாட்சி என்பது பத்து கற்பனைகள்‌ 
ட்‌ கற்பலகைகளைக்‌ 
(யாத்‌ 252621; யாத்‌ 31:18; 
: யாத்‌ 34:29; யாத்‌ 40:20) 


என்னும்‌ வாக்கியம்‌ 


பத்து கற்பனைகள்‌ பழைய ஏற்பாடு 
அல்லது பழைய பிரமாணம்‌ என்று 
அழைக்கப்படுகிறது. (கொரி  3:6-19) 
ஆசரிப்புக்‌ கூடாரம்‌ சாட்சியின்‌ கூடாரம்‌ 
(எண்‌ 1:50-53; எண்‌ 10:1) (எண்‌ 9:15). 
என்றும்‌ அழைக்கப்படுகிறது. 





நீதிமொழிக 


ழ்‌ நவள 
யாய 


எசேக்கியாவின்‌ மனுஷர்‌ 
நீதி 2511 


நீதி ஐ யூதாவின்‌ ராஜாவாகிய 
எசேக்கியாவின்‌ மனுஷர்‌: 
பேர்த்தெழுதின சாலொமோனுடைய 
நீதிமொழிகள்‌: 


சாலெமோனுடைய நீநிமொழிகளை 
அவருடைய தொகுத்து வெளியிட்டார்கள்‌. 
அந்தத்‌ தொகுப்பின்‌ பின்பகுதிக்கு இந்த 
வசன! தலைப்பாகக்‌ 
கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவர்கள்‌ 
ன்‌ ராஜாவாகிய  எசேக்கியாவின்‌ 
இவர்கள்‌ ஒருவேளை 


ராஜாவின்‌ 
வேலையாட்களாகயிருக்கலாம்‌. எசேக்கியா 
ராஜா இவர்களுக்கு சாலொமோனுடைய 
ல வர்ணணை தொகுத்து வெளியிடும்‌. 
ஒப்படைத்திருக்கலாம்‌. 
சாகொசோனின்‌ வார்த்தைகள்‌ சபையாருக்கு 
மிகவும்‌ பிரயோஜனமுள்ளவை. 
சாலொமோனுடைய நீதிமொழிகளை 
தொகுத்து வெளியிட்டதன்‌ மூலம்‌ எசேக்கியா 
ராஜா... நல்லதொரு ஊழியத்தை: 
செய்திருக்கிறார்‌. 


எசேக்கியா தேவனாகிய கர்த்தருக்கு 
முன்பாக நன்மையும்‌ செம்மையும்‌ 
உண்மையுமானதை செய்தவன்‌ “அவன்‌ 


நியாயப்ிரமாணத்தற்ும 
அடுத்த காரியத்திலும்‌ 

தொடங்கினானோ, அதையெல்லாம்‌ தன்‌ முழு 
இருதயத்தோடும்‌ செய்து சித்திபெற்றான்‌” 
(நாளா 31:21) 


PROVERBS - COMMENTARY 


- விரிவுரை QOODNENS 


PUBLISHERS 


சாலொமோனுடைய நீதிமொழிகள்‌ 

அவனுடைய காலத்திலேயே தொகுக்கப்பட்டு, 

அரண்மனையில்‌ 

பாதுகாக்கப்பட்டது. அந்த 

சேர்க்கப்படாத 

சாலொமோன்‌ ராஜா 

எசேக்கியாவின்‌ 

தொகுத்து, 

க்கத்‌ நீதிமொழிகளின்‌ 

புஸ்தகத்தோடு ஒரு பின்னிணைப்பாக இதை 
சேர்த்திருக்கிறார்கள்‌. 


திருச்சபை மூலமாக பலவிதமான 
ஊழியங்கள்‌ நடைபெற்று வருகிறது. 
ஆவிக்குரிய புஸ்தகங்களை வெளியிடுவதும்‌ 
ஒரு முக்கியமான ஊழியம்‌. இது வரையிலும்‌ 
அச்சிட்டு வெளிடப்படாத நல்ல தரமான 
நூல்களை சபையார்‌ அச்சிட்டு வெளியிடும்‌ 
ஊழியத்தை செய்யவேண்டும்‌. 


தேவனுக்கு மேன்மை 
நீதி 25:2-3 


நீதி 25:2. காரியத்தை மறைப்பது 
தேவனுக்கு மேன்மை; காரியத்தை 
ஆராய்வதே ராஜாக்களுக்கு மேன்மை. 


நீதி 25:3. வானத்தின்‌ உயரமும்‌, 
பூமியின்‌ ஆழமும்‌, ராஜாக்களின்‌. 
இருதயங்களும்‌ ஆராய்த்துமுடி.யாது. 
| தேவன்‌ மகிமையுள்ளவர்‌. நம்முடைய 
செய்கைகளினாலும்‌ 
கனம்பண்ணவேண்டும்‌. 


ஆலோசனைகளை நம்மால்‌ புரிந்துகொள்ள 
முடியாது. அப்போஸ்தலர்‌ பவுல்‌ தேவனுடைய 
மகிமையைப்பற்றி இவ்வாறு சொல்லுகிறார்‌. 


நியாயத்தீர்ப்புக்கள்‌ அளவிடப்படாதவைகள்‌, 
அவருடைய வழிகள்‌ ஆராயப்படாதவைகள்‌!' 
கர்த்தருடைய சிந்தையை அறிந்தவன்‌ யார்‌? 
அவருக்கு ஆலோசனைக்காரனாயிருந்தவன்‌ 
யார்‌?” (ரோம 11:33,34). 





ழ்‌ நயன 
யாய 


தேவன்‌ என்ன செய்கிறார்‌ என்பதை 
காண்கிறோம்‌. அவருடைய 
காரணங்களை நம்மால்‌: 
அறிந்துகொள்ள முடியவில்லை. ஒவ்வொரு 
காரியத்தையும்‌ ஆராய்ந்து பார்க்கவேண்டும்‌ 
என்னும்‌ அவசியம்‌ தேவனுக்கு இல்லை. 
தேவன்‌  சர்வஞானமுள்ளவர்‌. அவர்‌ 
சகலத்தையும்‌ அறிந்திருக்கிறவர்‌. இதுவும்‌ 
'தேவனுடைய மகிமையாயிருக்கிறது. 


ராஜாக்கள்‌ ஒவ்வொரு காரியத்தையும்‌ 
ஆராய்ந்து பார்க்கவேண்டும்‌. தங்களுக்கு 
முன்பாக சொல்லப்படுகிற காரியங்களையும்‌, 
நடைபெறுகிற காரியங்களையும்‌ ராஜாக்கள்‌ 
ஆராய்ந்து பார்க்கவேண்டும்‌. அதுவே 
அவர்களுக்கு மேன்மை வழக்குகளின்‌ 
நியாயத்தை விசாரித்து நீதியான தீர்ப்பு 
சொல்லவேண்டும்‌. ராஜாக்கள்‌ நீதிக்குத்‌ 
துணைபோகவேண்டும்‌. தங்கள்‌ தேசத்தில்‌ 
நீதியை ஸ்தாபிக்கவேண்டும்‌. 


வானத்‌ உயரமும்‌ மியின்‌ 
ஆழமும்‌ தேவனுக்கு மாத்திரமே தெரியும்‌, 
அவரே அவற்றை சிருஷ்டித்தவர்‌. ஆராய்ந்து 
பார்க்காமலேயே தேவனுடைய பார்வையில்‌ 
சகலமும்‌ பிரத்தியட்சமாயிருக்கிறது. தேவனே 
கர்த்தாதி கர்த்தராகவும்‌, ராஜாதி 
ராஜாவாகவும்‌ இருக்கிறார்‌. அவருக்கு 
மறைவான காரியம்‌ ஒன்றுமில்லை. பூமியின்‌ 
ராஜாக்களுக்கு அநேக காரியங்கள்‌ 
மறைவாயிருக்கிறது. வானத்தின்‌ 
உயரத்தையும்‌, பூமியின்‌ ஆழத்தையும்‌ 
ராஜாக்களின்‌ இருதயங்களால்‌ ஆராய்ந்து 
முடிவுபண்ண முடியாது. 


ராஜாவின்‌ சிங்காசனம்‌ 


நீதி 25:4,5 


நீதி 294. வெள்னியினின்று களிம்பை 
நீக்கிவிடு, அப்பொழுது தட்டானால்‌ 
நல்ல உடைமை பிறக்கும்‌. 


நீதி 25:5. ராஜாவின்‌ முன்னின்று 


துஷ்டரை நீக்கிவிடு, அப்பெ: 
அவனுடைய சிங்காசனம்‌ தீதியினால்‌ 


திலைதிற்கும்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ராஜா தன்னுடைய தேசத்தை 
re ஆளுகை செய்யவேண்டும்‌. 
துன்மார்க்கரை 
த்து போடவேண்டும்‌ நியாயாதிபதிகள்‌ 
நங்கள்‌ அதிகாரத்தைப்‌ பயன்படுத்தி 
துன்மார்க்கரையும்‌, துர்க்கிரியைகளைச்‌ 
செய்கிறவர்களையும்‌ அடக்கி 
ஒடுக்குகிறார்கள்‌. தீயகாரியங்களை 
செய்பவர்களை மாத்திரமல்ல, ங்‌ 
செய்யவேண்டும்‌. 
நோக்கமுடையவர்களையும்‌ 


ஒடுக்குகிறார்கள்‌. 
தர்க்கத்தின்‌ தீயசுபாவத்தினாலும்‌ 
அச்சுறுத்துகிறவர்கள்‌, 
தேசத்திலே. கொள்ளை நோணயய்போல. 
இருக்கிறார்கள்‌. இவர்களைக்‌ 
கட்டுப்படுத்தவில்லையென்றால்‌, இந்த நோய்‌ 
தேசமெங்கும்‌ பரவும்‌. 
நியாயாதிபதிகளின்‌ 
ராஜாக்கள்‌ இல்லை. 
அவனவன்‌ தன்‌ தன்‌ 
தோன்றினபடியெல்லாம்‌. செய்ய 
ஆரம்பித்துவிட்டான்‌. ராஜாக்களின்‌ 
காலத்தில்‌, ராஜாக்கள்‌ கர்த்தருக்குப்‌ பயந்து 


காலத்தில்‌ 
ஆகையினால்‌ 


மனதிற்குத்‌ 


தேசத்திலிருந்து துஷ்டரை நீக்கிவிட்டார்கள்‌. 


தட்டான்‌. வெள்ளியினால்‌ நல்ல 
உடமையை செய்யும்போது, முதலாவதாக 
வெள்ளியினின்று களிம்பை நீக்கிப்போடுவார்‌ 


துஷ்டரை நீக்கிப்போடவேண்டும்‌. 
ராஜாவின்‌ சிங்காசனம்‌ 

நிலைநிற்கும்‌. தாவீது ராஜா தன்னுடைய 
ஆளுகையைப்பற்றி இவ்வாறு அறிக்கை 
செய்கிறார்‌. 





i FTE 
TT 


இரக்கத்தையும்‌ 
குறித்துப்‌ பாடுவேன்‌; கர்த்தாவே, உம்மைக்‌ 
கீர்த்தனம்பண்ணுவேன்‌. உத்தமமான 
வழியிலே விவேகமாய்‌ நடப்பேன்‌: எப்பொழுது. 
என்னிடத்தில்‌ வருவீர்‌! என்‌ வீட்டிலே உத்தம 
இருதயத்தோடு நடந்துகொள்ளுவேன்‌. 
தீங்கான காரியத்தை என்‌ கண்‌ 
வைக்கமாட்டேன்‌: வழி விலகுகிறவர்களின்‌ 
செய்கையை வெறுக்கிறேன்‌; அது என்னைப்‌ 
பற்றாது. 
என்னைவிட்டு 
பொல்லாதவனை 
(சங்‌ 1011-4). 


“பிறனை இரகசிமாய்‌ 


நியாயத்தையும்‌ 


அவதூறு 


பண்ணுகிறவனைச்‌ சங்கரிப்பேன்‌: மேட்டிமைக்‌ 
பெருநெஞ்சுள்ளவனையும்‌ 
தேசத்தில்‌ 


கண்ணனையும்‌ 
பொறுக்கமாட்டேன்‌. 
உண்மையானவர்கள்‌ என்னோடே 
வாசம்பண்ணும்படி என்‌ கண்கள்‌ 
அவர்கள்மேல்‌ நோக்கமாயிருக்கும்‌; 
உத்தமமான வழியில்‌ நடக்கிறவன்‌ என்னைச்‌ 
சேவிப்பான்‌. குபடுசெய்கிறவன்‌ என்‌ 
வீட்டுக்குள்‌ இருப்பதில்லை; 
பொய்சொல்லுகிறவன்‌ என்‌ கண்முன்‌ 
நிலைப்பதில்லை. அக்கிரமக்காரர்‌ ஒருவரும்‌ 
கர்த்தருடைய நகரத்தில்‌ இராதபடி வேர்‌ 
அறுப்புண்டுபோக,, தேசத்திலுள்ள 
அக்கிரமக்காரர்‌ யாவரையும்‌ அதிகாலமே. 
சங்கரிப்பேன்‌" (சங்‌ 101:5-8) 


ராஜாவின்‌ சமுகம்‌ 
நீதி 25:6-7 


நீதி 250. 
மேன்மை 
பெரியோர்களுடைய 
நில்லாதே. 


நீதி 25:7. உன்‌ கண்கள்‌ கண்ட 
பிரபுவின்‌ சமுகத்தில்‌ தீ 
தாழ்த்தப்படுவது நல்லதல்ல; அவன்‌ 
உன்னைப்‌ பார்த்து: மேலே வா என்று 
சொல்வதே உனக்கு மேன்மை. 


ராஜாவின்‌ சமுகத்தில்‌ 
வைத்த எழ 


ஸ்தானத்தில்‌ 


விசுவாசிகளிடத்தில்‌ நல்ல 
சுபாவங்கள்‌ காணப்படவேண்டும்‌. நம்மைவிட 
வயதில்‌ பெரியவர்களுக்கு நாம்‌ மரியாதை 
கொடுக்கவேண்டும்‌. ராயனுக்குரியதை 
ராயனுக்கும்‌, தேவனுக்குரியதை 
தேவனுக்கும்‌ செலுத்தவேண்டும்‌ 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


என்பதே. இயேசுகிறிஸ்துவின்‌ உபதேசம்‌. 
யாரைக்‌ கனம்பண்ணவேண்டுமோ 
அவர்களை நாம்‌  கனம்பண்ணவேண்டும்‌. 
மனத்தாழ்மை என்பது கோழைத்தனமல்ல. 

ஒரு நல்ல சுபாவம்‌. நாம்‌ பெருமையை 
நாடாமல்‌ மனத்தாழ்மையோடிருக்கவேண்டும்‌. 
நம்மிடத்தில்‌ தாழ்வு மனப்பான்மை 
இருக்கக்கூடாது. ஆனால்‌ மனத்தாழ்மை. 
இருக்கவேண்டும்‌. 

இயேசுகிறிஸ்துவைப்‌ 
தன்னைத்தான்‌ வெறுத்து, 
சிலுவையை 


பின்பற்றுகிறவர்‌ 

அவருடைய 

சுமப்பதற்கு 
ஆயத்தமாயிருக்கவேண்டும்‌. நம்முடைய 
ஆவிக்குரிய ஜீவியத்தில்‌ நாம்‌ வளர்ச்சி 
பெறும்போது," நம்மிடத்திலுள்ள பெருமை 
நம்மைவிட்டு நீங்கும்‌. மற்றவர்களை மதித்து, 
அவர்களுக்கும்‌ மரியாதை கொடுக்க 
ஆரம்பிப்போம்‌. நம்முடைய காரியங்களைப்‌ 
பார்ப்பதுபோல பிறருடைய காரியங்களையும்‌ 
பார்ப்போம்‌. 

ராஜாவின்‌ சமுகத்தில்‌ மேன்மை 
பாராட்டக்கூடாது. ராஜாவுக்கு முன்பாக 
நம்முடைய தாழ்மையை வெளிப்படுத்த 
வேண்டும்‌. தன்னைத்தான்‌ உயர்த்துகிறவன்‌ 
தாழ்த்தப்படுவான்‌. தன்னைத்‌ 
தாழ்த்துகிறவன்‌ உயர்த்தப்படுவான்‌. 
சாலொமோன்‌ ராஜா இங்கு சொல்லியிருக்கிற 
நீதிமொழிகளை,  இயேசுகிறிஸ்துவம்‌ ஒர்‌ 
உவமையினால்‌ இவ்வாறு விளக்கி 
சொல்லுகிறார்‌. 


“ஒருவனால்‌ கலியாணத்துக்கு நீ 
அழைக்கப்பட்டிருக்கும்போ து. பந்தியில்‌ 
முதன்மையான இடத்தில்‌ உட்காராதே; 
உன்னிலும்‌ கனமுள்ளவன்‌ ஒருவேளை 
அவனால்‌. அழைக்கப்பட்டிருப்பான்‌. 
அப்பொழுது உன்னையும்‌ அவனையும்‌ 
அழைத்தவன்‌ உன்னிடத்தில்‌ வந்து: இவருக்கு 
இடங்கொடு என்பான்‌: அப்பொழுது நீ 
வெட்கத்தோடே தாழ்ந்த இடத்திற்குப்‌ 
போகவேண்டியதாயிருக்கும்‌. நீ 
அழைக்கப்பட்டிருக்கும்போது, போய்‌, தாழ்ந்த 
இடத்தில்‌ உட்காரு அப்பொழுது உன்னை 
அழைத்தவன்‌ வந்து: சிநேகிதனே, உயர்ந்த 
இடத்தில்‌ வாரும்‌ என்று சொல்லும்போது, 
உன்னுடனே கூடப்‌ பந்தியிருக்கிறவர்களுக்கு 
உனக்குக்‌ கனமுண்டாகும்‌. 
ன்‌ உயர்த்துகிறவனெவனும்‌ 
தன்னைத்தான்‌. 
உயர்த்தப்படுவான்‌” 

(லூக்‌ 14:8-11). 





i= THE 
TT 


, நம்முடைய நிலமையிலிருந்து 
தாழ்த்தப்படக்கூடாது. 
நம்புகிறவர்கள்‌ 
செழித்திருப்பார்கள்‌ 
கொழுத்தப்பட்டு, 


நாம்‌ 
கர்த்தரை 
தாழ்ந்துபோகாமல்‌ 
நம்முடைய விளக்கு 
விளக்குத்தண்டின்மீது. 
ஏற்றப்பட்டதாகமிருக்க வேண்டும்‌. நாம்‌ 
மலையின்மீது இருக்கிற பட்டணத்தைப்‌ 
இன்க்‌ "நம்முடைய நற்கிரியைகளும்‌ 
சபாவங்க பிறருக்கு 
வெள்ப்பபலேண்டும்‌. அநத. வேளையில்‌ 
நம்மை நாமே பெருமைப்படுத்திக்கொள்ளவும்‌ 
கூடாது பிரபுவின்‌ சமுகத்தில்‌ நாம்‌ 
தாழ்த்தப்படுவது, நமக்கு நல்லதல்ல. 
மற்றவர்களுக்கு முன்பாக நம்மை நாமே 
உயர்த்திக்கொள்வதற்குப்‌ பதிலாக, 
மற்றவர்கள்‌ நம்மை உயர்த்தவேண்டும்‌. 
இதுவே நமக்கு மேன்மை. 


வழக்காடுதல்‌ 
நீதி 25:8-10 


நீதி 20:8. வழக்காடப்‌ பதற்றமாய்ப்‌ 
போகாதே; முடிவிலே உன்‌ அயலான்‌ 
உன்னை வெட்கப்படுத்தும்போது, நீ 
என்ன செய்யலாம்‌ என்று. 
திகைப்பாயே. 


நீதி 255. ந்‌ 
அயலானுடனேமாத்திரம்‌ 
வியாஜ்யத்தைக்குறித்த 
மற்றவனிடத்தில்‌ 
வெளிப்படுத்தாதே. 


நீதி 25100. மற்றப்படி அதைக்‌ 
கேட்கிறவன்‌ உன்னை தநித்திப்பான்‌; 
உன்‌ அவமானம்‌ உன்னைவிட்டு 
நீங்காது. 


உன்‌ 
உன்‌ 
வழக்காடு, 
இரகசியத்தை 


எந்தக்‌ காரியத்தையும்‌ அவசரப்பட்டு 
செய்யக்கூடாது. ஒரு காரியத்தை செய்ய 
ஆரம்பிப்பதற்கு முன்பாக, அதைப்‌ பற்றி 
நிதானித்து தீர்மானம்‌. 
வீட்டைக்‌ கட்டுவதற்கு 
செல்லும்‌ செலவைக்‌ கணக்குப்‌ 
பார்க்கவேண்டுமென்று நம்முடைய 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து நமக்குப்‌ 
போதிக்கிறார்‌. நாம்‌ ஒரு காரியத்தை 
செய்யும்‌ முன்பாக, அதை நம்முடைய 
சிநேகிதரோடு ஆலோசனை பண்ணலாம்‌. 
ஒரு காரியத்தை செய்ய ஆரம்பிக்கும்போதே, 
அதை முடிக்கும்‌ நிர்வாகம்‌ நமக்கு உண்டா 
என்பதை ஆராய்ந்து பார்க்கவேண்டும்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நம்முடைய  அயலானுடன்‌ நம்முடைய 
வியாஜ்யத்தைக்‌ குறித்து வழக்காடலாம்‌. 
நம்முடைய வழக்குகளை அது 
சம்பந்தப்பட்டவர்களிடம்‌ தனிமையில்‌ 
எடுத்துச்‌ சொல்லலாம்‌. தனிமையில்‌ கலந்து 
பேசும்போது முரண்பாடுகள்‌ குறையலாம்‌. 
வாக்குவாதங்களும்‌ விவாதங்களும்‌ 
அகன்றுபோகலாம்‌. நம்முடைய 
பிரச்சனைகளுக்கு ஒரு சுமுகமான தீர்வு 
கிடைப்பதற்கு வழி உண்டாகலாம்‌. 
நம்முடைய வழக்குகளைப்‌  பேசித்தீர்த்துக்‌ 
கொண்டால்‌, நீதிமன்றத்திற்குப்‌ 
போகவேண்டிய அவசியம்‌ இருக்காது. 


'மற்றவனிடத்தில்‌ இரகசியத்தை 
வெளிப்படுத்தாதே" என்னும்‌ வாக்கியத்திற்கு, 
மற்றவர்களுடைய இரகசியத்தை 
வெளிப்படுத்தாதே' என்று, சிலர்‌ 
வியாக்கியானம்‌ சொல்லுகிறார்கள்‌. 
மற்றவர்களை பழிவாங்கும்‌ எண்ணத்தோடு, 
அவர்களுடைய இரகசியங்களை பிறரிடத்தில்‌ 
வெளிப்படுத்தக்கூடாது. அவர்களுக்கு 
அவமானம்‌ உண்டாக்கவேண்டும்‌. 
என்பதற்காக, அவர்களுடைய தனிப்பட்ட 
காரியங்களை நாம்‌ விளம்பரம்பண்ணக்‌ 
கூடாது. 


வழக்காடுவத। அவசரப்பட்டு 
பதற்றமாய்ப்‌ க்ப்‌ நீதிமன்றத்து 
வழக்குகளில்‌ சிக்கிக்கொண்டால்‌, 
அதிலிருந்து விடுதலை பெற்று வெளியே 
வருவது மிகவும்‌ கடினம்‌. வழக்கு நமக்கு 
எதிராகத்‌ திரும்பும்‌. நம்முடைய வழக்குகளைக்‌ 
கேட்கிறவர்கள்‌ நம்மை நிந்திப்பார்கள்‌. 
நம்முடைய அவமானம்‌ நம்மை விட்டு 
நீங்காது. நம்முடைய காரியத்தைக்குறித்து, 
நமக்குத்‌ தெளிவு இல்லையென்றால்‌ 
நமக்குள்‌ திகைப்பு உண்டாகும்‌. 


பொற்பழங்கள்‌ 
நீதி 2501-12 


தீதி 25:11. ஏற்ற சமயத்தில்‌ சொன்ன 
வார்த்தை: வெவ்னித்தட்டில்‌ 
வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்குச்‌. 
சமானம்‌. 


நீதி 2௭2. கேட்கிற செவிக்கு, 
ஞானமாய்க்‌ கடித்துகொண்டு புத்தி 
சொல்லுகிறவன்‌, பொற்கடுக்கனுக்கும்‌. 
அபரஞ்சிப்‌ பூஷணத்திற்கும்‌ சரி. 





ழ்‌ நவள 
யாய 


ஏற்றகாலத்தில்‌ சொல்லப்படும்‌ 
ஆலோசனைகள்‌, புத்திமதிகள்‌, உபதேசங்கள்‌ 
எல்லாமே மிகுந்த பிரயோஜனமுள்ளவை. 
சொல்லுகிற புத்திமதிகளை ஏற்றகாலத்திலும்‌ 
சொல்லவேண்டும்‌. அவற்றை சொல்ல 
ஸ்‌ விதமாகவும்‌ சொல்லவேண்டும்‌. 
ளை கேட்கிறவர்கள்‌. 
புரிந்துகொள்ளும்‌ விதத்திலும்‌ அவர்கள்‌ 
ஏற்றுக்கொள்ளும்‌ விதத்திலும்‌ அவர்களுக்குச்‌ 
சொல்லவேண்டும்‌. ஏற்ற சமயத்தில்‌: 
சொல்லப்பட்ட வார்த்தை நற்கனிகளுக்கு: 
சமமானவை. சாலொமோன்‌ ராஜா இவற்றை 
பொற்பழங்களுக்கு சமானம்‌ என்று. 
சொல்லுகிறார்‌. இந்தப்‌ பழங்கள்‌ 
சாதாரணமான இடத்தில்‌ வைக்கப்படாமல்‌, 
வெள்ளித்தட்டில்‌ 
வெள்ளித்தட்டில்‌ 
பொற்பழங்கள்‌ 


வைக்கப்பட்டிருக்கிறது. 
வைக்கப்பட்டிருக்கிற 
வெளியரங்கமாயிருக்கும்‌. 


அவை மூடி மறைக்கப்பட்டிராது. 
போஜன 


மேஜையிலே ான 
பொருட்கள்‌ பல. "இருக்கும்‌. றில்‌ 
வெள்ளித்தட்டில்‌ வைக்கப்பட்ட பொற்பழங்கள்‌ 
பிரதான அழகாக தோற்றமளிக்கும்‌. 
எல்லோரும்‌ இதை விரும்புவார்கள்‌. 


நாம்‌ கடிந்துகொண்டு 
புத்திசொல்லும்போது, நம்முடைய புத்திமதிகள்‌ 
ஞானமாயிருக்கவேண்டும்‌. கேட்கிற. 
செவிகள்‌ நம்முடைய புத்திமதிகளை 
ஏற்றுக்கொண்டு அவற்றுக்கு கீழ்ப்படிய 
ஆயத்தமாயிருக்கவேண்டும்‌.  புத்திமதிகளை 
அசட்டைபண்ணுகிறவர்களோடு பேசி 
பிரயோஜனமில்லை. அவர்களுடைய செவிகள்‌ 
கேட்கிற செவிகளாகயிருக்கும்போது. 
ம்‌ ஞானமான புத்திமதிகள்‌, 
பொற்கடுக்கணுக்கு 

அவை அபரஞ்சி 

சரியானதாயிருக்கும்‌. 


கேட்டு 
கீழ்ப்படிகிறவர்களுக்கும்‌ ப வால்‌ 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


உறைந்தமழை 
நீதி 25:13 


நீதி 8. கோடைகாலத்தில்‌ 
உறைந்தமழையின்‌. குனிர்ச்சி 
எப்படியிருக்கிறதோ, அப்படியே 
உண்மையான ஸ்தானாபதியும்‌ தன்னை 
அனுப்பினவனுக்கு இருப்பான்‌; அவன்‌ 
தன்‌ எஜமான்‌களூுடைய ஆத்துமாவைக்‌ 
குவிரப்பண்ணுவான்‌.. 


ஸ்தானாபதி 

அனுப்புகிறவருக்கு 

இருக்கவேண்டும்‌. 
எஜமானுக்கு பாத்திரனாயிருக்கவேண்டும்‌. 
வேலைக்காரனுடைய குணாதிசயம்‌ 
நன்றாயிருந்தால்தான்‌, எஜமான்‌ அவனை 
ன்‌. அவனை நம்பி தன்னுடைய 
அவனிடத்தில்‌ 
ஒப்புக்கொடுப்பான்‌. ஸ்தானாபதி தன்னை 
அனுப்புகிறவருக்கு பிரதிநிதியாகயிருக்கிறான்‌. 


இருதய 
 றபபதவான்‌ 


சிந்தனைகளை, 
காப்‌ வாய்‌ பேசவேண்டும்‌. 
ஸ்தானாபதி தன்னை 
அனுப்புகிறவருடைய நம்பிக்கைக்கு, 
பாத்திரவானாய்‌ நடந்துகொள்ளவேண்டும்‌. 
அவருடைய பெயரைக்‌ கெடுத்துவிடக்கூடாது. 
அனுப்புகிறவருடைய 
சித்தத்தையும்‌, 
ப்‌ மாத்திரமே ஸ்தானாபதி 
வெளிப்படுத்தவேண்டும்‌. அதற்குப்‌ பதிலாக 
தன்னுடைய சுயஎண்ணத்தையும்‌, 
குமசித்தத்தையும்‌, சுயவிருப்பத்தையும்‌ 
வெளிப்படுத்தக்கூடாது. 





ழ்‌ நவள 
யாய 


உண்மையுள்ள ஸ்தானாபதி தன்னை 
அனுப்பினவனுக்கு சந்தோஷத்தைக்‌ 
கொடுப்பான்‌. கோடைகாலத்தில்‌ உறைந்த 
மழையின்‌: குளிர்ச்சி மனதிற்கு 
சந்தோஷமாயிருக்கும்‌. சரீரத்தைக்‌ 
குளிரப்பண்ணும்‌. அதுபோலவே. 
உண்மையான ஸ்நானாபநி தன்னை 
அனுப்பின எஜமான்களுடைய ஆத்துமாவைக்‌ 
குளிரப்பண்ணுவான்‌. வெயில்‌ காலத்தில்‌: 
வயல்களில்‌ அறுவடை செய்கிறவர்கள்‌, 
வெயிலின்‌ உஷ்ணத்தை வேதனையோடு 
அனுபவிப்பார்கள்‌. நிழல்‌ அவர்களுக்கு 
இதமாகயிருக்கும்‌. அதுபோலவே. 
ஸ்தானாபதியும்‌ தன்னுடைய எஜமானுக்கு 
இதமாகயிருப்பான்‌. அவன்‌ எஜமானுடைய 
நன்மையை நாடுவான்‌. 


அது 


மழையில்லாத மேகங்கள்‌ 
நீதி 25:14. 


நீதி 2514. கொடுப்பேன்‌ என்து 
சொல்லியும்‌ கொடாமலிருக்கிற 
வஞ்சகன்‌: மழையில்லாத: 
மேகங்களுக்கும்‌ காற்றுக்கும்‌ சரி. 

எச்‌ 


தன்னிடத்தில்‌ 
இஸ்லா ஒரு 
கொடுப்பதுபோல பாசாங்கு பண்ணுவார்கள்‌ 


கொடுப்பதற்கு ஒன்றுமில்லாத, 
எதையும்‌ கொடுக்க முடியாது. 
கொடுப்பேன்‌ என்று 
கொடாமலிருக்கிற 
கொடுப்பதுபோல 
தங்களைப்பற்றி 
பேசுவார்கள்‌. இவர்கள்‌ பிறருக்கு ஒரு 
நன்மையும்‌ செய்திருக்கமாட்டார்கள்‌. 
ஆனாலும்‌ பிறருக்கு நன்மை 
செய்வதற்காகவே தாங்கள்‌ இந்த உலகத்தில்‌ 
பிறந்திருப்பதுபோல, தங்களைப்பற்றி 
மேன்மைப்படுத்துவார்கள்‌. இவர்களுடைய 
வார்த்தைக்கும்‌, இவர்களுடைய மெய்யான 

சம்பந்தம்‌ இருக்காது. 

பொய்யர்கள்‌. 

தங்களை எப்படிக்‌ 
காண்பித்துக்கொள்கிறார்களோ, அப்படி 
இருக்கமாட்டார்கள்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இவர்கள்‌ வஞ்சக குணமுடையவர்கள்‌. 
இவர்கள்‌ மழையில்லாத மேகங்களுக்கும்‌, 
காற்றுக்கும்‌ ஒப்பானவர்கள்‌. 
காலைவேளையிலே வானம்‌ மேகமாயிருக்கும்‌. 
அது. பனிமேகம்‌. அந்த மேகத்தில்‌ 
மழையிருக்காது. அது வந்ததுபோலவே 
போய்விடும்‌. இந்த மேகத்தைப்‌ பார்த்து, 
மழை பெய்யும்‌ என்று நினைத்து, ஒரு சிலர்‌ 
எதிர்பார்த்து ஏமாந்து போவார்கள்‌. 
மழையில்லாத மேகங்களால்‌ மழையைக்‌ 
கொடுக்க முடியாது. 


அப்போஸ்தலர்‌ யூதா 
இவர்களைப்பற்றிச்‌ சொல்லும்போது, 
இவர்கள்‌ உங்கள்‌ அன்பின்‌ விருந்துகளில்‌ 
பயமின்றிக்கூட 
தாங்களே 
ra இவர்கள்‌ 
காற்றுகளால்‌ அடியுண்டோடுகிற தண்ணீரற்ற 
மேகங்களும்‌, இலையுதிர்நது கனியற்று 
இரண்டுதரஞ்‌ செத்து வேரற்றுப்போன 
மரங்களும்‌, தங்கள்‌ அவமானங்களை 
நுரைதள்ளுகிற அமளியான 
லலைகுளும்‌, மார்க்கந்தப்பி 
கன்‌ நட்சத்திரங்களுமாயிருக்கிறார்கள்‌; 
இவர்களுக்காக என்றென்றைக்கும்‌ காரிருளே 
வைக்கப்பட்டிருக்கிறது' (பூதா 1213) என்று 
சொல்லுகிறார்‌ 


நீண்ட பொறுமை 
நீதி 25:15 


நீதி 25:15. நீண்ட பொறுமையினால்‌ 
நிரபுவையும்‌ ச௪ம்மதிக்கப்பண்ணலாம்‌; 
இனிய நாவு எலும்பையும்‌ நொறுக்கும்‌. 


நாம்‌ மற்றவர்களோடு பேசும்போதும்‌ 
பழகும்போதும்‌, நம்மிடத்தில்‌ இரண்டு 
நல்ல சுபாவங்கள்‌ இருக்கவேண்டுமென்று 
சாலொமோன்‌. ஆலோசனையாகச்‌ 
சொல்லுகிறார்‌. அவையாவன : 1. நீண்ட 
பொறுமை 2. இனிய நாவு. 





i FTE 
TT 


பொறுமையுள்ளவர்கள்‌ 
தாங்குவார்கள்‌. 


சகலத்தையும்‌ 
எல்லாவற்றையும்‌ 
சகித்துக்கொள்வார்கள்‌. வழக்குகளும்‌. 
விவாதங்களும்‌ மிகவும்‌ கூடாக 
நடைபெறும்போது, அதை சகித்துக்கொண்டு 
பொறுமையாகவும்‌, அமைதியாகவும்‌ 
இருப்பார்கள்‌. தங்களுடைய கருத்துக்களை 
சொல்லுவதற்கு வாய்ப்பு வரும்‌ வரையிலும்‌ 
அமைதியாகயிருப்பார்கள்‌. தங்களுக்கு பேச 
வாய்ப்பு கிடைக்கும்போது அவசரப்பட்டு 
பேசாமல்‌, 
கோபமான வார்த்தைகளையும்‌ 
அன்பான வார்த்தைகளைப்‌ 
கேட்கிறவர்கள்‌ கேட்கும்‌ 
பக்குவாய்ப்‌ பேசுவார்கள்‌ 
பொறுமையினால்‌ 
சம்மதிக்கப்பண்ணலாம்‌. 


கடினமான வார்த்தைகளையும்‌, 
பேசாமல்‌ 
பேசுவார்கள்‌. 


ய பேச்சுக்கள்‌ பிறருக்கு 
உண்டுபண்ணிவிடக்கூடாது. 
தாறுமாறான வார்த்தைகளைப்‌ 
பேசிவிடக்கூடாது. நீடிய பொறுமையோடு 
சிந்தித்து, நிதானமாய்ப்‌ பேசவேண்டும்‌. 
அன்பான, இணக்கமான வார்த்தைகளைப்‌ 
பயன்படுத்தவேண்டும்‌. 

எலும்பையும்‌ நொறுக்கும்‌. 

ஆலிகள்‌ 
கடினமாகமிருந்தாலும்‌, 
அவர்களுடைய 
மென்மையாக்கும்‌. 


ஒரு சில்‌ பிறர்‌ பேச்சை 
கேட்கவேமாட்டார்கள்‌. ஆணவமாகவும்‌ 
இறுமாப்பாகவும்‌ இருப்பார்கள்‌. நாம்‌. 
எவ்வளவுதான்‌ புத்திமதிகளைச்‌ சொன்னாலும்‌. 
அதை அவர்களுடைய செவிகள்‌ கேட்காது. 
ஆனாலும்‌. இனியநாவுகளால்‌ பேசப்படும்‌. 
மென்மையான 

அவர்களுடைய 

ஊடுறுவாவிட்டாலும்‌, 

எலும்பை நொறுக்கிப்போடும்‌. நம்முடைய 
வார்த்தைகள்‌ அன்பாகவும்‌ மென்மையாகவும்‌ 
இருக்கும்போது. அவை மின்னலைப்போல: 
வலுவாயிருக்கும்‌. 


கோபத்தை 
அவசரப்பட்டு 


இனிய வார்த்தைகள்‌ 
கடினஇருநயங்களையும்‌ 


தேன்‌ 
நீதி 25:18 


நீதி 2516. 
கண்டுபிடி த்தாயானால்‌ 
சாப்பிடு; மிதமிஞ்சிச்‌ 


வாத்திபண்ணுவாம்‌... 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தேன்‌ நமக்கு தடைபண்ணப்பட்ட 
போஜனமல்ல... நாம்‌ தேவனுக்கு ஸ்தோத்திரம்‌ 
செலுத்தி நேனை மட்டாய்ப்‌ புசிக்கலாம்‌. 
சவுல்‌ ராஜாவின்‌ காலத்தில்‌, யோனத்தான்‌ 
தேனைப்‌ புசித்து பாவம்‌ செய்தான்‌. அது 
அவனுக்கு தடைபண்ணப்பட்டிருந்தது. 
அப்படிப்பட்ட சூழ்நிலை இப்பொழுது நமக்கு 
ற்‌ நாம்‌ தேனைக்‌ கண்டுபிடித்தால்‌ 

மட்டாய்ச்‌ சாப்பிடலாம்‌. அளவுக்கு 
மஞ்சி சாப்பிட்டுிடக்கூடாது. அளவுக்கு 
மிஞ்சினால்‌ அமிர்தமும்‌ நஞ்சாய்‌ மாறிவிடும்‌. 


ம்முடைய போஜனத்தில்‌ கட்டுப்பாடு 
இருக்கவேண்டும்‌. பெருந்தீனி நமது சரீர 
ஆரோக்கியத்தைக்‌ கெடுத்துவிடும்‌. தேன்‌ 
இனிமையாகயிருந்தாலும்‌, அதை அளவுக்கு 
அதிகமாகப்‌ பசிக்கும்போது, நம்முடைய 
சரீரத்திற்கு அது தீங்கை விளைவிக்கும்‌. 
மிதமிஞ்சி தேனைச்‌ சாப்பிடுகிறவர்கள்‌. 
அதை வாந்திபண்ணிப்போடுவார்கள்‌. அது 
நம்முடைய நாவுக்கு மதுரமாயிருந்தாலும்‌, 
நம்முடைய வயிற்றுக்கு கசப்பாயிருக்கும்‌. 


சலிப்பு 
நீதி 2517 


நீதி 2507. உன்‌ அயலான்‌ சலித்து 
உன்னை வெறுக்காதபடிக்கு, அடிக்கடி, 
அவன்‌ விட்டில்‌ கால்வைக்காதே. 
நம்முடைய உற்றார்‌ உறவினரையும்‌, 
அயலகத்தாரையும்‌ அவ்வப்போது, 
அவர்களுடைய வீட்டிற்குப்‌ போய்‌ பார்ப்பது 
நல்லது. இதனால்‌ நமக்கு இடையேயுள்ள 
நட்பும்‌ உறவும்‌ வளரும்‌. ஆனாலும்‌ நாம்‌. 
அவர்களுடைய வீட்டிற்கு அடிக்கடி 
போகக்கூடாது. அவர்களுடைய 
வீட்டிற்குப்போனாலும்‌ அங்கு அதிக நேரம்‌ 
தங்கியிருக்கக்கூடாது. விருந்தினர்‌ 
வீட்டிற்குப்‌ போகும்போது, இங்கிதம்‌ அறிந்து 
போகவேண்டும்‌. அவர்களுடைய 
போஜனவேளையில்‌ நாம்‌ அங்குபோய்‌. 
அவர்களுக்கு தொந்தரவாயிருக்கக்கூடாது. 
அவர்களுடைய குடும்பத்தில்‌ அவர்கள்‌ 
ஏதாவது. ஒரு வேலையில்‌ 
மும்முரமாகயிருக்கும்போது, நாம்‌ 
அவர்களிடத்தில்‌ பாரமாய்த்‌ 
தங்கியிருக்கக்கூடாது. 





ழ்‌ நவள 
யாய 


விருந்தும்‌ மருந்தும்‌ மூன்றுநாள்‌ என்று 
உண்டு. நம்முடைய 
நம்மை சலித்து 
வெறுக்காதபடிக்கு, அவர்களுடைய வீட்டில்‌ 
நாம்‌ அடிக்கடி கால்வைக்கக்கூடாது. 
நம்முடைய தேவனாகிய கர்த்தரே நமக்கு 
மெய்யான சிநேகிதர்‌. நம்முடைய தேவனிடம்‌ 
நாம்‌ எத்தனை தரம்‌ போய்‌ 
விண்ணப்பம்பண்ணினாலும்‌. அவர்‌ நம்மை 
வெறுத்து ஒதுக்குவதில்லை. தேவனிடத்தில்‌ 


ஒரு 
சிநேகிதர்கள்‌ 


ஜெ 
தம்மிடத்தில்‌ வருகிற யாரையும்‌ தேவனாகிய 
கர்த்தர்‌ ஒருபோதும்‌ புறம்பே தள்ளுவதில்லை. 


பொய்ச்சாட்சி. 
நீதி 25:18 


நீதி 25:18, பிறனுக்கு விரோதமாய்ப்‌ 
பொய்ச்சாட்சி சொல்லுகிற மனுஷன்‌ 
தண்டாயுதத்துக்கும்‌ கட்கத்துக்கும்‌. 
கூர்மையான அம்புக்கும்‌ ஒப்பானவன்‌.. 


பொய்ச்சாட்சி எப்போதுமே 
ஆபத்தானது. பொய்ச்சாட்சி 
சொல்லுகிறவர்களுக்கு தேவனிடந்திலிருந்து 
தண்டனை வரும்‌. பிறருக்கு விரோதமாய்‌ 
பொய்ச்சாட்சி சொல்லும்போது. அது பிறரை 
வெருவாய்ப்‌ பாதிக்கும்‌ பொய்ச்சாட்சி 
சொல்லுகிற மனுஷன்‌ தண்டாயுதத்துக்கு 
ஒப்பானவன்‌. தண்டாயுதத்தினால்‌. 
தலையை அடிக்கும்போது, 
மூளை  சிதறிப்போகும்‌. 
பொய்ச்சாட்சி சொல்லுகிறவர்கள்‌ தெளிந்த 
புத்தியில்லாமல்‌, மூளைக்‌ கோளாறு 
உள்ளவர்கள்போல பேசுவார்கள்‌. 
'தண்டாயுதத்திற்கு விரோதமாக 
வேலியடைக்க முடியாது. அதுபோலவே. 
பிறனுக்கு விரோதமாய்‌. பொய்ச்சாட்சி 
சொல்லுகிறவனுடைய நாவை 
கட்டுப்படுத்தவும்‌ முடியாது. 
பொய்ச்சாட்சி சொல்லுகிறவன்‌ 
கட்கத்துக்கு ஒப்பாயிருக்கிறான்‌. கட்கம்‌ 
என்பது ஒரு விதமான பட்டயம்‌. இதனால்‌ 
கைகளுக்கு அருகாமையிலிருக்கிறவர்களை 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தாக்கி சேதப்படுத்துவார்கள்‌. பொய்ச்சாட்சி 
சொல்லுகிறவன்‌ கூர்மையான அப்புக்கும்‌ 
ஒப்பானவன்‌. அம்பு தூரத்திலுள்ளவனையும்‌ 
காயப்படுத்தும்‌. இவற்றைப்போலவே, 
பொய்ச்சாட்சி சொல்லுகிறவன்‌, 
தனக்கு அருகாமையிலிருக்கிறவர்களுக்கும்‌, 
தூரத்திலிருக்கிறவர்களுக்கும்‌ தீங்கு 
செய்கிறான்‌. அவர்களுக்கு விரோதமாகப்‌ 
பொய்ச்சாட்சி சொல்லி அவர்களைக்‌ 
காயப்படுத்துகிறான்‌. 


நம்முடைய நாவை நாம்‌. 
அடக்கவேண்டும்‌. நம்முடைய நாவு நமக்கு 
கட்டுப்பட்டு. உண்மை 'பசவேண்டும்‌. 
கர்த்தாவே. பொய்‌ உதடுகளுக்கும்‌. 
குபபநாவுக்கும்‌ என்‌ ஆத்துமாவைத்‌ 
தப்புவியும்‌. கபடநாவே உனக்கு என்ன 


கிடைக்கும்‌? உனக்கு என்ன செய்யப்படும்‌? 
கூர்மையான 

எரிக்கும்‌ 

க்கு 120:2-4) 
சங்கீதக்காரன்‌ சொல்லுகிறான்‌. 


அம்புகளும்‌, 
தழலுமே 


என்று 


துரோகி. 
நீதி 25:19 


நீதி. 2509.  ஆயத்துக்காலத்தில்‌ 
துரோகியை நம்புவது உடைந்த 
பல்லுக்கும்‌ மொழிபுரண்ட காலுக்கும்‌ 
சமானம்‌. 


மனுஷனை. நம்புவது. விருதா. 
நம்முடைய நம்பிக்கை கர்த்தர்மீது 
மாத்திரமே இருக்கவேண்டும்‌. மனுஷரிடத்தில்‌ 
உண்மையிருக்காது, நம்பமுடியாத 
மனுஷனை நம்புகிறவர்கள்‌ சீரழிந்து 
போவார்கள்‌. ஒரு சிலர்‌ தங்களுடைய 
பிரச்சனைகள்‌ எல்லாவற்றிற்கும்‌ மனுஷரை 
நம்புவார்கள்‌. மனுஷருடைய உத: 
நாடுவார்கள்‌. மனுஷரில்‌ அநேகர்‌ 
துரோகிகளாகயிருக்கிறார்கள்‌. ஆபத்து 
காலத்தில்‌ துரோகியை நம்புவது 
ஆபத்தானது. அவர்களால்‌ நமக்கு உதவி 
செய்ய முடியாது. உடைந்த 
மொழிபுரண்ட காலும்‌ 
பிரயோஜனப்படாது. 
துரோகிகளும்‌ நமக்கு 
பிரயோஜனமாயிருக்கமாட்டார்கள்‌. 





ழ்‌ ளான 
யாய 


உடைந்த பல்லும்‌, பொழிபுரண்ட 
காலும்‌ நமக்கு உபகாரம்‌ பண்ணாது. அதே 
வேளையில்‌ அது சும்மாவம்‌ இருக்காது. 
அது நமக்கு உபத்திரவத்தைக்‌. 
கொடுக்கும்‌. அதுபோலவே துரோகிகள்‌ 
நமக்கு டூ பிரபோஜனமாமிருக்காலிட்டாலும்‌ 
அவர்களால்‌ நமக்கு வேதனையும்‌, 
வாதையும்‌, தீங்கும்‌ உண்டாகும்‌. 


மனதுக்கமுன்ன வன்‌ 
நீதி 25:20 


நீதி 25:20, மனதுக்கமுன்னவனுக்குப்‌ 
பாட்டுகனைப்‌ பாடுகிறவன்‌, 
குவிர்காலத்தில்‌ வஸ்திரத்தைக்‌ 
கனைகிறவனைப்‌ போலவும்‌, 
வெடியுப்பின்மேல்‌ வார்த்த 
காடியைப்போலவும்‌ இருப்பான்‌. 


வார்த்தைகளும்‌, 
சூழ்நிலைக்குத்‌ தகுந்த 
அர்த்தமுள்ளவைகளாயும்‌, 
பிரயோஜனமுள்ளவையாயும்‌ 
வேதனையோடு 
றுதலான 
சொல்லவேண்டும்‌. 
சந்தோஷமாகப்‌ 


நம்முடைய 
கிரியைகளும்‌ 
பிரகாரம்‌ 
பிறருக்கு 
இருக்கவேண்டும்‌. 
துக்கப்படுகிறவர்களுக்கு 
வார்த்தைகளைச்‌ 
அவர்களுக்கு முன்பாக 
பாட்டுப்‌ பாடக்கூடாது. 
மனதுக்கமுள்ளவனுக்கு. பாட்டுக்களைப்‌ 
பாடுகிறவன்‌ இங்கிதம்‌ அறியாதவன்‌. நாம்‌ 
சந்தோஷமாகப்‌ பாடினால்‌, 
'துக்கமாயிருக்கிறவர்கள்‌ சந்தோஷப்‌ 
படுவார்கள்‌ என்று நினைக்கக்கூடாது. நாம்‌ 
சந்தோஷப்படுகிறவர்களுடனே சந்தோஷப்பட 
வேண்டும்‌. அழுகிறவர்களுடனே 
அழவேண்டும்‌. பிறருடைய துக்கத்திலும்‌ 
பங்குபெறவேண்டும்‌. பிறருடைய 
சந்தோஷத்திலும்‌ பங்குபெறவேண்டும்‌. 
குளிர்காலத்தில்‌ நமக்கு வஸ்திரம்‌: 
தேவை. நம்மீது வஸ்திரத்தைப்‌ போர்த்திக்‌ 
கொள்ளும்போது அது நம்முடைய சரீரத்திற்கு 
உதவியாயிருக்கும்‌. குளிர்காலத்தில்‌ 
வஸ்திரத்தைக்‌ களைந்துபோட்டால்‌ குளிரின்‌ 
கொடுமை மிகவும்‌ அதிகமாயிருக்கும்‌. 
'மனதுக்கமுள்‌ எவனுக்கு பாட்டுக்களைப்‌ 
பாடுகிறவன்‌, குளிர்காலத்தில்‌ வஸ்திரத்தைக்‌ 
'களைகிறவனைப்போல இருக்கிறான்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


துக்கமுள்ள ஆவியுள்ளவனுக்கு 
முன்பாக சந்தோஷமான பாட்டுக்களைப்‌ 
பாடும்போது அவனுடைய துக்கம்‌. 
அதிகரிக்கும்‌. இது வெடியுப்பின்மேல்‌ 
வார்த்த காடியைப்போலிருக்கும்‌. வெடியுப்பு 
ஏற்கெனவே பொங்கிக்கொண்டிருக்கும்‌. 
அதன்மீது காடியை வார்க்கும்போது அதன்‌ 
வேகம்‌ இன்னும்‌ அதிகரிக்கும்‌. 


மனதுக்கமுள்ளவனுக்கு. 
பாட்டுக்களைப்‌ பாடும்போது, அவனுடைய 
துக்கம்‌ நீங்கி, அவனுக்கு ஆறுதல்‌ 
உண்டாகும்‌ என்றும்‌ இந்த வாக்கியத்திற்கு 
சிலர்‌ வியாக்கியானம்‌ சொல்லுகிறார்கள்‌. 
குளிர்காலத்தில்‌ வஸ்திரத்தைப்‌ 
போர்த்தும்போது சரீரத்திற்கு 
இதமாகமிருக்கும்‌. அதுபோலவே 
மனதுக்கமுள்ளவனுக்கு பாட்டுக்களைப்‌ 
பாடும்போது அவனுடைய ஆவியில்‌ 
அமைநியுண்டாகும்‌. வெடியுப்பின்மேல்‌ 
காடியை வார்க்கும்பேது அது வேகம்‌ 
குறைந்து அமைதியாகிவிடும்‌. அதுபோலவே 
மனதுக்கமுள்ளவனுக்கு பாட்டுக்களைப்‌ 
பாடும்போது. அவனுடைய மனதுக்கம்‌. 
குறைந்து சந்தோஷமும்‌ சமாதானமும்‌ 
உண்டாகும்‌. அவனுக்கு ஆறுதல்‌ கிடைக்கும்‌. 
அவனுடைய வருத்தமும்‌, வேதனையும்‌: 
நீங்கும்‌ என்று இந்த வாக்கியத்திற்கு சிலர்‌ 
வியாக்கியானம்‌ சொல்லுகிறார்கள்‌. 


அது 


சத்துரு 
நீதி 25:21,22 


நீதி 2௮. 
பசியாயிருந்தால்‌, அவனுக்குப்‌ 
புசிக்க  ஆகாரங்கொடு; அவன்‌ 
தாகமாயிருந்தால்‌, குடிக்கத்‌ தண்ணீர்‌ 
கொடு. 


நீதி 2:2௨. அதினால்‌ நீ அவண்‌ 
தலையின்மேல்‌ எரிகிற தழல்கனைக்‌ 
குவிப்பாம்‌; கர்த்தர்‌ உனக்குப்‌ 
ஙலனனிப்பார்‌. 


உன்‌. சத்துரு 





i a 
TT 


வேதபாரகரும்‌ பரிசேயரும்‌ 
தேவனுடைய பிரமாணத்திற்கு தப்பிதமான 
வியாக்கியானத்தை சொல்லி, ஜனங்களை 
திசை திருப்பினார்கள்‌. நம்மிடத்தில்‌ 
அன்புகூருவதுபோல பள்‌ 
அன்புகூரவேண்டும்‌. ம்முடைய 
சத்துருக்களையும்‌ நாம்‌ சிநேகிக்கவேண்டும்‌. 
இது புதிய ஏற்பாட்டுக்காலத்துப்‌ பிரமாணம்‌. 
மாத்திரமல்ல, பழைய ஏற்பாட்டுக்காலத்திலும்‌ 
இதுவே பிரமாணமாகமிருந்தது. 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து, 
ஏற்பாட்டுக்காலத்தில்‌ சொல்லப்பட்ட இந்தப்‌ 
பிரமாணத்திற்கு முக்கியத்துவம்‌ கொடுத்து 
உபதேசம்‌ செய்திருக்கிறார்‌. 
நம்முடைய சத்தரக்களையம்‌ 
சிநேகிக்கவேண்டும்‌, ம்மை 
சபிக்கிறவர்களையும்‌ ப ஆரரிவதக்கேண்டும 
என்பதே நம்முடை கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்துவின்‌ னை உபதேசம்‌. 
நம்முடைய சத்துரு பசியாமிருந்தால்‌ 
அவனுக்கு 
கொடுக்கவேண்டும்‌ 
தாகமாயிருந்தால்‌ 
தண்ணீர்‌ 
சாலொமோன்‌ ஆலோசனை சொல்லுகிறார்‌. 
இதனால்‌ கர்த்தர்‌ நமக்குப்‌ பலனளிப்பார்‌ 
நம்முடைய சத்துருவுக்கு நாம்‌ நன்மை 
செய்வதன்‌ மூலமாய்‌ நாம்‌ அவனுடைய 
'தலையின்மேல்‌ எரிதழலைக்‌ குவிப்போம்‌. 


பொன்னைப்‌ புடமிடுகிறவர்கள்‌ 
குகையில்‌ வைத்து, 
குகையின்‌ கீழே 
சரிந்தகொண்டிரக்கும்‌ 
Pier ற்‌ 


அதை 
உருக்குவார்கள்‌. 


படமிவதற்காக, 
ய்‌ போடுவார்கள்‌ 
ய சத்துருக்களுக்கு நன்மை 
செய்யும்போது. அவனுடைய தலையின்மேல்‌ 
எரிதழலைப்போடுவோம்‌. பொன்னை புடமிட்டு 
உருக்கிய பின்பு அது சுத்தப்பொன்னாக. 
மாறும்‌. அதிலுள்ள களிம்புகளெல்லாம்‌ 
அதைவிட்டு நீங்கும்‌ அதுபோலவே, 
நம்முடைய சத்துருக்களுக்கு நாம்‌ நன்மை 
செய்யும்போது. சத்துருவாமிருக்கிற 
அவர்கள்‌ சிநேகிதராய்‌ 
மாறுவார்கள்‌. அவர்களிடத்திலுள்ள 
தீயகுணங்கள்‌, பகைமை, பொறாமை 
கியவை அவர்களைவிட்டு நீங்கும்‌. 
புடமிடும்போது அதிலுள்ள 
கழிவுகளும்‌, 


நமக்கு 


A 
பொன்னைப்‌ 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


களிம்புகளும்‌ அதிலிருந்து நீங்குவதுபோல, 
சத்துருவினிடத்திலுள்ள துர்க்குணங்கள்‌ 
அவனைவிட்டு நீங்கும்‌. சத்துருவின்‌ சுபாவம்‌ 
மாறும்‌. 


புறங்கூறுகிற நாவு 
நீதி 25:23 


தீதி 25:28. வடகாற்று மழையையும்‌, 
புறங்கூறுகிற நாவு கோபமுகத்தையும்‌ 
பிறப்பிக்கும்‌. 
புறங்கூறுகிறவர்கள்‌ சமயம்‌ பார்த்து 
பேசுவார்கள்‌. பிறரைப்பற்றி எப்பொழுது 
புறங்கூறினால்‌, அந்த வார்த்தைகள்‌ 
வலுவாமிருக்கும்‌ என்பது அவர்களுக்குத்‌ 
தெரியும்‌. யாரிடத்தில்‌ எப்படி பேசவேண்டும்‌ 
என்பதையும்‌ அவர்கள்‌ அறிந்திருப்பார்கள்‌. 
புறங்கூறுகிறவர்கள்‌ 
பொறுமையாகயிருப்பார்கள்‌. 
உடனே 
கேட்கமாட்டார்கள்‌. 
பேசுவதிலும்‌ கேட்பதிலும்‌ பொறுமையைக்‌ 
காண்பிப்பார்கள்‌. 


புறங்கூறுகிறவர்களை 
அடக்கவேண்டும்‌. தீமையை தங்கக்‌ 
வெல்லவேண்டும்‌.  புறங்கூறுகிறவனுடைய 
பேச்சுக்களை ஜனங்கள்‌ செவிகொடுத்து 
கேட்கவில்லை என்பது அவனுக்குத்‌ 
தெரியவரும்போது, அவன்‌ தன்னுடைய 
புறங்கூறும்‌ பேச்சுக்களை 
குறைத்துக்கொள்வான்‌. 

சில. சமயங்களில்‌ 
புறங்கூறுகிறவர்களை நம்மால்‌ உடனடியாக 
கடிந்துகொள்ளவும்‌ முடியாது. நம்முடைய 
வாயினால்‌. பேசமுடியாவிட்டாலும்‌, 
நம்முடைய கண்களின்‌ பார்வையினால்‌ 
புறங்கூறுகிறவர்களோடு பேசவேண்டும்‌. 
புறங்கூறுகிற நாவு கண்களின்‌ 
பார்வையினால்‌ அமைதியாகும்‌. 


புறங்கூறுகிறவர்கள்‌ தங்கள்‌ பேச்சுக்கு 
வரவேற்பு இருக்கும்‌ என்று எதிர்பார்த்து 
பேசுகிறார்கள்‌. அவர்களுடைய பேச்சுக்கு 
வரவேற்பு இல்லை என்பது, 
தெரியவரும்போது, தங்களுடைய 
பேர்கக்களை தாங்களாகவே 
குறைத்துக்கொள்வார்கள்‌. 





i FTE 
TT 


உடன்படிக்கைப்‌ பெட்டியே சாட்சி என்று 

அழைக்கப்படுகிறது. ஏனெனில்‌ ப 
உடன்படிக்கை இருக்கிறது. 

த்‌ லேவி 16:13: த 

| எந்த உடன்படிக்கையும்‌, எந்த 

ம்‌ சாட்சி என்றே அழைக்கப்படும்‌. 

தேவனுடைய வார்த்தை 

வெளிப்பாட்டிற்கும்‌, இயேசு 

உண்டாகும்‌ மீட்பிற்கும்‌ சாட்சி 


1 ஆசரிப்புக்கூடாரம்‌, 
உடன்படிக்கைப்‌ பெட்டி, சாட்சி ஆகியவை 
பரலோகத்தில்‌ இருக்கிறது. மோசே இதன்‌ 
மாதிரியைப்‌ பூமியில்‌ செய்தார்‌. (எபி 8:5; 
எபி 9:23; வெளி 1179; வெளி 1 


[நாளா 29:19: 2நாளா 34:31; 
தேவனுடைய உடன்படிக்கை 
அவருடைய கட்டளைகள்‌ 
அவருடைய நியமங்கள்‌ 
எல்லாமே சாட்சிகளாகும்‌. 


(சங்‌. 
(சங்‌ 
(எரே 


2510), 
99:7), 
44:23) 


கலசத்தில்‌ மன்னா வைத்த போது, 
ஆசரிப்புக்‌ கூடாரமோ, உடன்படிக்கையோ 
இன்னும்‌ செய்யப்படவில்லை. உடன்படிக்கைப்‌ 
பெட்டி செய்த பின்பு கலசத்தில்‌ 
வைக்கப்பட்டிருந்த மன்னாவைப்‌ பெட்டிக்குள்‌. 
வைத்திருப்பார்கள்‌. மோசே சரிப்புக்‌ 
கூடாரத்தைச்‌ செய்வதற்கு முன்பாகவே 
இஸ்ரவேலர்‌ மத்தியில்‌ ஒருவிதமான 
ஆசரிப்புக்‌ கூடாரம்‌ இருந்திருக்கலாம்‌. 
(ஆதி 47) 

சீனாய்‌ மலையில்‌ ஆசரிப்புக்‌ 
கூடாரத்தைக்‌ கட்டுவதற்கு முன்பு, மோசே 
பாளயத்திற்கு வெளியே ஒரு ஆசரிப்புக்‌ 
கபத்தை பார்‌ (சேதி மம்‌ 
சீனாய்‌. மலையில்‌ ஸ்தாபிக்கப்‌ 
ஆரியக்‌ கூடாரம்‌ இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 


யாத்‌ 40:27) 
தேவனுடைய கட்டளைப்படி மோசே கட்டிய 
ல பாளயத்திற்குள்‌ 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


இஸ்ரவேல்‌. 
வருஷங்களாக 
பண்ணுகிறார்கள்‌. 
குடிமிருப்பான 


புத்திரர்‌ 

வனாந்தரத்தில்‌ 

இஸ்ரவேல்‌ 

தேசத்துக்கு ௨ ம்‌ 

 வருஷமளவும்‌ மன்னாவைப்‌ 

அவர்கள்‌ கானான்‌ 

எல்லையில்‌ சேரும்வரைக்கும்‌. 
மன்னாவைப்‌ புசிக்கிறார்கள்‌. 


நாற்பது 
பிரயாணம்‌ 
ழ்திரர்‌ 
வருமட்டும்‌. 


அவர்கள்‌. கானான்‌ தேசத்தின்‌ 
எல்லையில்‌. சேர்ந்தபோது, கர்த்தர்‌ 
வானத்திலிருந்து மன்னாவை வருஷிப்பதை 
நிறுத்திவிடுகிறார்‌. அதுவரையிலும்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு மன்னாவே பிரதான 
ஆகாரமாயிருக்கிறது. 

இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ நாற்பது 
வருஷங்களாக மன்னாவை அப்பங்களாகப்‌ 
புசித்தார்கள்‌. இவர்கள்‌ இதை மட்டுமே 
புசித்தார்கள்‌ என்று கூறமுடியாது. ஏனெனில்‌ 
பலியிபப்பட்ட எல்லா மிருகங்களின்‌. 
மாம்சத்தையும்‌ அவர்கள்‌ புசித்தார்கள்‌. பாலும்‌, 
மற்ற உணவுப்‌ பதார்த்தங்களும்‌, அவர்கள்‌ 
சமைத்ததற்கான குறிப்புக்கள்‌ உள்ளன (யாத்‌ 
164223; யாத்‌ 3 லேவி 6:16; லேவி 
7:21; எண்‌ 9: எண்‌ 11:20; உபா 
14:2). அவர்கள்‌ கானான்‌ தேசத்தின்‌ 
எல்லையில்‌ சேரும்‌ வரைக்கும்‌ மன்னாவைப்‌ 
புசித்தார்கள்‌ (யோசு 542) 


“இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கில்காலில்‌ 
பாளயமிறங்கியிருந்து, மாதத்தின்‌ பதினாலாம்‌ 
தேதி அந்திநேரத்திலே எரிகோவின்‌ சமனான 
வெளிகளிலே பஸ்காவை ஆரரித்தார்கள்‌. 
பஸ்காவின்‌ மறுநாளாகிய அன்றையதினம்‌ 
அவர்கள்‌ தேசத்தினுடைய தானியத்தாலாகிய 
புளிப்பில்லாத அப்பங்களையும்‌ 
கதிர்களையும்‌ புசித்தார்கள்‌. 


ய்யாமல்‌ 
இஸ்ரவேல்‌ 

மன்னா இல்லாமற்போய்‌, 

கானான்‌ தேசத்துப்‌ பலனை 
வருஷத்தில்தானே புசித்தார்கள்‌" 
(யோசு 5:10-12) 


மன்னா. 





i THE 
TT 


புறங்கூறுகிற நாவு கோபமுகத்தைப்‌ 
பிறப்பிக்கும்‌. புறங்கூறுவதைக்‌ கேட்க 
சகிக்காதவர்கள்‌ அவர்கள்மீது தங்கள்‌ 
கோபமுகத்தைக்‌ காண்பிப்பார்கள்‌. 
வடகாற்றினால்‌ மழை வருவதுபோல, 
புறங்கூறுகிற நாவினால்‌ பிறருடைய முகம்‌ 
கோபமாகும்‌. புறங்கூறுகிறவர்களை 
ஆதரித்துப்‌ பேசினால்‌ அவர்களுடைய பேச்சு 
அதிகரிக்கும்‌. அவர்களுக்கு. 
கோபமுகத்தைக்‌ காண்பித்தால்‌ 
அவர்களுடைய பேச்சு குறைந்துபோகும்‌. 


சண்டைக்காரி. 


நீதி 25:24 


நீதி 2524. சுண்டைக்காரியோடே 
ஒரு பெரிய வீட்டில்‌ குடியிருப்பதைப்‌ 
பார்க்கிலும்‌, வீட்டின்மேல்‌ ஒரு 
மூலையில்‌ தங்குவதே நலம்‌. 


நீதி 219-ஆவது வசனத்திலும்‌ இதே 
வாக்கியம்‌ எழுதப்பட்டிருக்கிறது. கணவனும்‌ 
மனைவியும்‌ ஒருவருக்கொருவர்‌ 
விட்டுக்கொடுத்து, 'சமாதானமாகவம்‌, 
சந்தோஷமாகவும்‌ குடும்பம்‌ நடத்தவேண்டும்‌. 
குடும்பத்தில்‌ கருத்து வேறுபாடுகளும்‌, 
சண்டைகளும்‌ வந்துவிட்டால்‌, அங்கு 
சமாதானம்‌ இருக்காது. நிம்மதி இருக்காது. 
வீடு பெரியதாகமிருந்தாலும்‌, 
சண்டைக்காரியோடு, அந்த வீட்டில்‌ 
நிம்மதியாக குடியிருக்க முடியாது. 


நல்ல மனைவியைக்‌ கண்டுபிடிக்கிறவன்‌ 
பாக்கியவானாகயிருக்கிறான்‌. மனைவி 
சண்டைக்காரியாகமிருந்தால்‌, அவளுடைய 
புருஷனுக்கு அநேக வேதனைகளும்‌: 
கஷ்டங்களும்‌ வரும்‌. சண்டைக்காரி தன்‌ 
புருஷனை கொடுமைப்படுத்துவாள்‌. 
தன்னுடைய பிள்ளைகளை 
சரியாய்க்‌ கவனிக்கமாட்டாள்‌. 
தன்னுடைய வேலைக்காரர்களையும்‌, 
'வேலைக்காரிகளையும்‌, இரக்கமில்லாமல்‌ 
அடக்கி ஒடுக்குவாள்‌. 
(டைய. வீடு 
அந்த வீட்டில்‌ 
அழகுப்‌. பொருட்கள்‌ 
அந்த வீடு அதிக 
செலவு. செய்து 


ஒரு ம 
பெரியதாயிருக்கலாம்‌. 
ஆடம்பரமான 
ஏராளமாயிருக்கலாம்‌. 
பொருள்‌ 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அலங்கரிக்கப்பட்டிருக்கலாம்‌. வீட்டில்‌ எல்லா 
வசதிகளும்‌ இருந்தாலும்‌, வீட்டுக்காரருடைய 
மனைவி நல்ல மனைவியாக 
இல்லையென்றால்‌, அந்த வீட்டில்‌ 
நிம்மதிமிருக்காது. சந்தோஷமும்‌, 
சமாதானமும்‌, ஆறுதலும்‌ இருக்காது. 


சண்டைக்காரியோடே ஒரு பெரிய 
வீட்டில்‌ குடியிருப்பதைப்‌ பார்க்கிலும்‌, 
வீட்டின்மேல்‌ ஒரு மூலையில்‌ தங்கியிருப்பதே 
நலம்‌. வீட்டுக்காரர்‌ இப்படிப்பட்ட ஒரமான 
இடத்தையே தனக்கு சாதகமான இடமாகத்‌ 
தெரிந்தெடுப்பார்‌. வீட்டின்‌ மூலையில்‌: 
தனியாக, அமைதியாக தமர்ந்திருப்பார்‌. 
சண்டைக்கார மனைவியின்‌ கடுஞ்சொற்கள்‌ 
தன்னுடைய செவிகளில்‌ கேட்கக்கூடாது. 
என்பதற்காக, அவர்‌ ஓரமாய்‌ ஒதுங்கியே 
இருப்பார்‌. 


வீடு சிறியதாகமிருந்தாலும்‌, மனைவி 
நல்லவளாகயிருக்கும்போது, அந்த வீட்டில்‌ 
தேவனுடைய ஆசீர்வாதம்‌ தங்கியிருக்கும்‌. 
வீடு பெரியதாகயிருந்தாலும்‌, மனைவி 
சண்டைக்காரியாயிருக்கும்போது, அந்த 
வீட்டில்‌ தேவனுடைய சாபம்‌ தங்கியிருக்கும்‌. 
நல்ல மனைவி தன்‌ வீட்டைக்‌ கட்டுகிறாள்‌. 
சண்டைக்காரி வீட்டை 


இடித்துப்போடுகிறாள்‌. 


விடாய்த்த ஆத்துமா 
நீதி 25:25 


தீதி 25:25, தூரதேசத்திலிருந்து வரும்‌ 
நற்செய்தி விடாய்த்த ஆத்தூமாவுக்குக்‌ 
கிடைக்கும்‌ குளிர்த்த தண்ணீருக்குச்‌ 


சமானம்‌. 

, ஆத்துமா 
அதன்‌ தாகம்‌ 
பல சமயங்களில்‌ 


நம்முடைய 
தாகமாயிருக்கும்போது 
தணிக்கப்படவேண்டும்‌. 
நாம்‌ நற்செய்தியைக்‌ கேட்கவேண்டும்‌ என்று 


விரும்புகிறோம்‌. நம்முடைய 
நற்செய்தியைக்‌ கேட்காதிருந்தால்‌ அது 
விடாய்த்துப்போகும்‌. நம்முடைய நாவு 
தாகத்தோடு வறண்டிருக்கும்போது, குளிர்ந்த 
தண்ணீர்‌ அதன்‌ தாகத்தைத்‌ தணிக்கும்‌. 
அதுபோலவே  விடாய்த்த ஆத்துமாவுக்கு 
தூரதேசத்திலிருந்து நற்செய்தி வந்தாலும்‌, 
அது குளிர்ந்த தண்ணீரைப்போல, ஆத்தும 
தாகத்தைத்‌ தீர்க்கும்‌. 


ஆத்துமா 





ழ்‌ நள 
யாய 


நாம்‌ இப்பிரபஞ்சத்தில்‌ ஜீவிக்கிறோம்‌. 
நம்முடைய பரமதேசம்‌ வெகுதூரத்திலுள்ளது. 
நம்முடைய கண்களால்‌ பார்க்க முடியாத 
தூரத்தில்‌ அது இருக்கிறது. ஆனாலும்‌ 
பாலோகசத்தைய்ற்றிய நற்செய்தியைக்‌ 
கேட்கும்போது நம்முடைய ஆத்துமாவுக்கு 
அமைதியும்‌, சந்தோஷமும்‌, சமாதானமும்‌ 


ஒழிந்துபோனாலும்‌, 

சுவிசேஷம்‌ ஒருபோதும்‌ ஒழிந்துபோவதில்லை. 
இயேசுகிறிஸ்துவின்‌ சுவிசேஷம்‌ 
ஆத்துமாவுக்கு ற்‌ 
கொடுக்கிறது. 
பிள்ளைகள்‌ 
சுவிசேஷம்‌ 


என்பதை 

உறுதிபண்ணுகிறது. பரிசுத்த 
ஆலியானவர்‌ கிறிஸ்துவுக்குள்‌ நம்மை 
முத்திரையிடுகிறார்‌. கிறிஸ்துவின்‌ சுவிசேஷம்‌: 
விடாய்த்துப்போயிருக்கும்‌ நம்முடைய 
ஆத்துமாவுக்குக்‌ கிடைக்கும்‌ குளிர்ந்த 
தண்ணீருக்கு சமமானது. 


நீதிமான்‌ 
நீதி 25:26 


நீதி 29:26, துன்மார்க்கருக்கு முன்பாக 
நீதிமான்‌ தன்னாடுவது கலங்கின 
கிணற்றுக்கும்‌ கெட்டுப்போன 
சுனைக்கும்‌ ஒப்பாகும்‌. 


நீதான்‌ பந்தில்‌ வி 


ந்து விடாமல்‌ 
எச்சரிப்பாக 


க்கவேண்டும்‌. 

துன்மார்க்கருக்கு னது நீதிமான்‌ 

பாவத்தில்‌ தள்ளாடி விழுந்துவிட்டால்‌, அது 

அநேகர்‌  இடறுகிறதற்கு ஏதுவாகிவிடும்‌. 
கிணறும்‌, கெட்‌ 

மனுஷருக்கு தீங்கு செய்யும்‌ ஜனங்கள்‌ 

மத்தியில்‌ நோயைப்‌ பரப்பும்‌. 


கெட்டுப்போவார்கள்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


துன்மார்க்கர்‌ நீதிமானை ஒடுக்கலாம்‌. 
பலவந்தமாக அவர்களைக்‌ கீழே தள்ளிவிட 
முயற்சிபண்ணலாம்‌. நீதிமான்‌ தள்ளாடி கீழே 
விழும்போது நீதியும்‌ நியாயமும்‌ கீழே 
விழுந்துவிடும்‌. நீதியின்‌ 
ஊற்றுக்களெல்லாம்‌ கெட்டுப்போகும்‌. 
நீதிமான்‌ கெட்டுப்போனால்‌ அரசாங்கமும்‌ 
கெட்டுப்போகும்‌. கெட்டுப்போன 
நியாயாதிபதிகளிடத்தில்‌ நீதியான 
நியாயத்தீர்ப்பை எதிர்பார்க்க முடியாது. 


நீதிமான்கள்‌ களிகூரும்போது மகா 
கொண்டாட்டம்‌ உண்டாகும்‌; துன்மார்க்கர்‌ 
எழும்பும்போதோ. மனுஷர்‌ மறைந்து 
கொள்ளுகிறார்கள்‌" (நீதி 28712) 
துன்மார்க்கர்‌ எழும்பும்போது மனுஷர்‌ 
மறைந்துகொள்ளுகிறார்கள்‌ த்‌ 
அழியும்போதோ ;திமான்கள்‌ 
பெருகுகிறார்கள்‌” (நீதி 28:28) நனன்கள்‌ 
பெருகினால்‌ ஜனங்கள்‌ மகிழுவார்கள்‌; 
துன்மார்க்கர்‌ ஆளும்போதோ ஜனங்கள்‌ 
தவிப்பார்கள்‌" (நீதி 29:2) 


நீதிமான்‌ துன்மார்க்கத்துக்கு முன்பாக 
பயந்துவிட கூடாது. துன்மார்க்கருக்கு 
முன்பாக நீதிமான்‌. 
கோழையாகயிருக்கக்கூடாது. நீதிமான்‌ 
ஒருபோதும்‌ 'துன்மார்க்கனுடைய 
ஆலோசனைகளைக்‌ கேட்டு, பயத்தினால்‌ 
அவனைப்‌ பின்பற்றி சென்றுலிடக்கூடாது. 
துன்மார்க்கருக்கு முன்பாக நீதிமான்‌ தன்‌ 
நீதியில்‌ தள்ளாடுவது, கலங்கின 
கெட்டுப்போன சுனைக்கும்‌ 


கிணற்றுக்கும்‌, 
ப க்கும்‌ இவை மனுஷருக்கு: 
அதுபோலவே 


ஒப்பாயிருக்கும்‌. 
பிரயோஜனப்படாது. 
துன்மார்க்கருக்கு முன்பாக 
நீதிமானும்‌ 
பிரயோஜனமாயிருக்கமாட்டான்‌. 


'தள்ளாடுகிற. 
ஜனங்களுக்கு 


தற்புகழ்‌ 
நீதி 25:27 
நீதி 25:27. தேனை 


உண்பது நல்லதல்ல, 
நாடுவதும்‌ புகழல்ல.. 





ழ்‌ நயனா நீதிமொழிக 
ராரா 


எல்லோருமே 
விரும்புகிறார்கள்‌. 


புகழ்ச்சியை 
மற்றவர்கள்‌ தங்களை 
புகழ்ந்து பேசவேண்டுமென்று 
எதிர்பார்க்கிறார்கள்‌. ஒரு சிலர்‌ தற்புகழை 
பேராசைப்பட்டு இச்சிப்பார்கள்‌. இவர்களை 
எல்வளவுதான்‌ புகழ்ந்து பேசினாலும்‌, 
இவர்களுக்குள்‌ திருப்தி உண்டாகாது. 
தற்புகழை நாடுவது புகழல்ல. மற்றவர்கள்‌: 
நம்மை அதிகமாய்ப்‌ புகழ்ந்து பேசினாலும்‌ 
நம்மிடத்தில்‌ தாழ்மையிருக்கவேண்டும்‌. 
நாம்‌ ஒருபோதும்‌ பெருமைக்கு 
இடங்கொடுத்துவிடக்கூடாது. 


தேன்‌ நம்முடைய சரீரத்திற்கு நல்லது. 
ஆனாலும்‌ 
நம்முடைய சரீர 
விளைவிக்கும்‌. 
அதிகமாய்‌. 
அவர்களுக்கு 
மனுஷரால்‌ புகழப்படுவது மெய்யான புகழல்ல. 
கர்த்தரால்‌ புகழப்படுகிறவனே உத்தமன்‌. 
மனுஷர்‌ நம்மை எவ்வளவுதான்‌ அதிகமாகப்‌ 
புகழ்ந்தாலும்‌, அதனால்‌ நமக்கு முடிவில்‌: 
இகழ்ச்சிநான்‌ உண்டாகும்‌. 
முகஸ்துதி செய்வார்கள்‌. 
கண்களுக்கு முன்பாக 
பேசுவார்கள்‌. நம்மை ல சிறிது தூரம்‌ 
போய்விட்டால்‌, நம்முடைய முதுகுக்குப்‌ 
பின்பாக நம்மைத்‌ தூஷிப்பார்கள்‌. 


ப தேனை 
நம்முடைய 
ஆனாலும்‌ 
அதிகமாய்ப்‌ 


புகழல்ல. ஆனாலும்‌ 
சமுகத்திற்கு முன்பாக நாம்‌ 
உத்தமமும்‌ உள்ளவர்களாகயிருக்கவேண்டும்‌. 


PROVERBS - COMMENTARY 


- விரிவுரை oooh 


PUBLISHERS 


கர்த்தர்‌ நம்மைப்‌ 
நாம்‌ அவருக்கு 


புகழும்‌ அளவுக்கு 
பிரியமானவர்களாயும்‌, 
பிரயோஜனமுள்ளவர்களாயும்‌ இருக்க 
வேண்டும்‌. அதுவே மெய்யான புகழ்‌ 
கர்த்தர்‌ நம்மைப்‌ புகழுவதே விசுவாசிகளாகிய 
நமக்கு மெய்யான மேன்மை. 


ஆவி 
நீதி 25:28 


நீதி 25:28. தன்‌ ஆவியை அடக்காத 
பாழான 


நம்முடைய ஆவி நமக்கு அடங்கும்‌. 
தன்னுடைய ஆலியை அடக்குகிற மனுஷன்‌ 
விவேகழுள்ளவன்‌. அவனே 
ணழுன்கை்‌ | நாழமாதாக ஜீல்க்கவன்‌ 
தன்னுடைய சொந்த ஆவியை அடக்கி 
ஆளுகை செய்யமாட்டான்‌. இப்படிப்பட்ட 
மனுஷன்‌. மதிலிடிந்த 
பட்டணம்போலிருக்கிறான்‌. 
பட்டணம்‌ எல்லா ஆபத்‌ 
வெளியரங்கமாயிருக்கும்‌. 
மதிலில்லாத பட்டணத்திற்குள்‌ 
உட்பிரவேசித்துவிடுவார்கள்‌. 

ம்முடைய ஆவியை நாம்‌ அடக்கி 
கக்‌ ப செய்யலில்லையென்றால்‌, 
சாத்தானின்‌ சோதனைக்கு. நாம்‌ 
வெளியரங்கமாகமிருப்போம்‌. அவன்‌ நம்மை 
எல்லா பக்கத்திலிருந்தும்‌ வந்து தாக்குவதற்கு 
இடம்‌ கொடுப்போம்‌. சாத்தான்‌ நம்மை 
எளிதில்‌ மேற்கொள்வான்‌. நம்முடைய 
ஆவியை நாம்‌ அடக்க வேண்டும்‌. கர்த்தர்‌ 
நம்மை ஆளுகை செய்யவேண்டும்‌. இதுவே 
'நமக்கு மெய்யான பாதுகாப்பு. 





ழ்‌ நள 
யாய 


மூடனுக்கு மகிமை 
நீதி 26:1 


நீதி 26:1. உஷ்ணகாலத்திலே உறைந்த 
பனியும்‌, அறுப்புக்காலத்திலே மழையும்‌ 
தகாதது போல, மூடனுக்கு மகிமை 
தகாது. 


மூடனிடத்தில்‌ நற்குணம்‌ க்காது. 
அவனுடைய சிந்தனையும்‌ ய்கையும்‌ 
தெளிவாகமிருக்காது. மூடன்‌ மற்றவர்களை 
மதிக்கமாட்டான்‌. ஆனாலும்‌ சில சமயங்களில்‌ 
பிரபுக்களும்‌ ஜனங்களும்‌ மூடனை உயர்ந்த. 
பதவிகளில்‌ வைத்துவிடுவார்கள்‌. அவனைப்‌ 
புகழ்ந்து பேசுவார்கள்‌. அவனுடைய 
வார்த்தைகளையும்‌ செய்கைகளையும்‌ 
பாராட்டுவார்கள்‌. மூடனைப்‌ பாராட்டி 
பேசுவது மிகவும்‌ ஆபத்தானது. மூடனுக்கு 
மகிமை தகாது. உஷ்ணகாலத்திலே 
உறைந்த பனியும்‌ அறுப்புக்காலத்திலே 
மழையும்‌ ஆபத்தானவை. இவை நன்மை 
செய்வதற்குப்‌ பதிலாக தீமை செய்யும்‌. 

பயிர்கள்‌ 
ஆயத்தமாயிருக்கும்போது 
பெய்யக்கூடாது. அறுவடை 
பெருமழை பெய்தால்‌, அது 
வேலையைப்‌ பாதிக்கும்‌. அறுக்கிறவர்களால்‌ 
தங்கள்‌ வேலைகளை சரியாகச்‌ 
செய்யமுடியாது. வயல்‌ நிலமும்‌ தண்ணீர்‌ 
நிரம்பியிருக்கும்‌. குதிர்கள்‌ ல்‌ 
மூழ்கிப்போயிருக்கும்‌. பரு! 
பெய்யும்போது கதிர்கள்‌ தண்ணீரில்‌ மூழ்கி 
கெட்டுப்போவதற்கும்‌ வாய்ப்புள்ளது. 
அறுவடைக்கு ஆயத்தமாயிருக்கிற 
கதிர்களை அறுவடை செய்யாமல்‌. 
விட்டுவிட்டால்‌, கதிர்களிலுள்ள 
'தானியங்களெல்லாம்‌. மழையில்‌. 
கெட்டுப்போகும்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


JODNELIS 
PUBLISHERS 


மனை அதிகமாய்ப்‌ பந்து 
பேசும்போது, அவனால்‌ அந்தப்‌ புகழ்ச்‌ 
தாங்கிக்கொள்ள முடியாது. ஸ்‌ 
ஏற்கெனவே இருமாப்பாயிருப்பான்‌. அந்த 
இருமாப்போடு புகழ்ச்சியும்‌ சேர்ந்து விட்டால்‌, 
அவன்‌ ஒருபோதும்‌. தன்னைத்‌ 
தாழ்த்தமாட்டான்‌. 


எல்லாவற்றிற்கும்‌ ஒரு அளவு உண்டு. 

மழை பெய்தாலும்‌ அது தேவைக்கு ஏற்ற 
மணம்‌... பெய்யகேண்டும்‌... அவுக்க 
மிஞ்சினால்‌ அமிர்தமும்‌ நஞ்சாகிவிடும்‌. 
மூடன்‌ உயர்ந்த பதவியில்‌ இருந்தாலும்‌, 
அவனை மட்டாய்ப்‌ புகழவேண்டும்‌. 
அளவுக்கு அதிகமாய்ப்‌ புகழ்ந்தால்‌ மூடன்‌ 
இறுமாப்படைந்து, பிறருக்கு கேடு 
செய்வான்‌. 


காரணமில்லாமலிட்ட சாபம்‌ 


நீதி 26:2 


நீதி 28:2. அடைக்கலான்‌ குருவி 
அலைந்துபோவதுபோலும்‌, தகைவிலான்‌. 
குருவி பறத்துபோவதுபோலும்‌, 
காரணமில்லாமலிட்ட சாபம்‌ தங்காது. 


ஒரு சிலர்‌ எல்லோரையும்‌ சபிப்பார்கள்‌. 
அவர்களுடைய சாபத்திற்கு காரணமே 
இருக்காது. நம்மீது யாராவது 
காரணமில்லாமல்‌ சாபலார்த்தைகள்‌ 
சொன்னால்‌ அது நமக்கு சித்திக்காது. 
அந்த சாபவார்த்தைகள்‌ பலிக்காது. நமது 
தலைக்கு மேல்‌ ஏராளமான பறவைகள்‌ 

பாகிறது. அவற்றால்‌ நமக்கு ஒரு 
கேடும்‌ உண்டாவதில்லை. அதுபோலவே 
காரணமில்லாமலிட்ட சாபம்‌ நமக்கு ஒரு 
கேடும்‌ செய்யாது. காரணமில்லாமலிட்ட 
சாபம்‌, வானத்தில்‌ பறக்கும்‌ அடைக்கலான்‌ 
குருவி போலவும்‌, தகைவிலான்‌ குருவி 
போலவும்‌ இருக்கும்‌. 





ழ்‌ நள 
யாய 


பெலிஸ்தரின்‌ சேனையிலிருந்த கோலியாத்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரனான தாவீதை சபித்தான்‌. 
அந்த சாபவார்த்தைகள்‌ தாவீதை ஒன்றும்‌ 
செய்யவில்லை. “பெலிஸ்தன்‌ தாவீதைப்‌ 
பார்த்து: நீ தடிகளோடே என்னிடத்தில்‌ வர 
நான்‌ நாயா என்று சொல்லி, அவன்‌ 
தன்‌ தேவர்களைக்கொண்டு தாவீதைச்‌ 
சபித்தான்‌” சாமு 17:43). 


மூடனுடைய முதுகுக்குப்‌ பிரம்பு 
நீதி 26:3 


நீதி 285. குதிரைக்குச்‌ சவுக்கும்‌, 
கழுதைக்குக்‌ கடிவானமும்‌, மூடனுடைய 
முதுகுக்குப்‌ பிரம்பும்‌ ஏற்றது. 


மூடன்‌ மிருககுணமுள்ளவன்‌. இவன்‌ 
குதிரைக்கும்‌ கழுதைக்கும்‌ ஒப்பிட்டு 
சொல்லப்பட்டிருக்கிறான்‌. குதிரையை 
சவுக்கால்‌ அடித்தால்தான்‌ அது கீழ்ப்படியும்‌. 
அன்பான வார்த்தைக்கு கீழ்ப்படியாது. 
கழுதையை கடிவாளம்‌ போட்டு 
இழுக்கவேண்டும்‌. அப்போதுதான்‌ நம்முடைய 
சொற்படி கேட்கும்‌. மிருகங்களை அடித்து 
பயமுறுத்தினால்தான்‌, அவை நமக்கு. 
கீழ்ப்படியும்‌. அன்பான வார்த்தைகளுக்கு 
அவை ஒருபோதும்‌ கட்டுப்படாது. மூடனும்‌ 
மிருகங்களைப்போலவே இருக்கிறான்‌. 
மூடனிடத்தில்‌ மனுஷகுணம்‌ இருக்காது. 
குதிரையை சவுக்கால்‌ அடிப்பதுபோல. 
மூடனை பிரம்பால்‌ அடிக்கவேண்டும்‌. 
மூடனுடைய முதுகுக்குப்‌ பிரம்புதான்‌ ஏற்றது. 

| குதிரையைத்‌ திருத்தவேண்டுமென்றால்‌ 
சவுக்கால்‌ அடித்து திருத்துவார்கள்‌. நாம்‌ 
விரும்பிய பாதையில்‌ கழுதையைப்‌ 
போகவைக்க வேண்டுமென்றால்‌. 
கடிவாளத்தைப்‌. பயன்படுத்தவேண்டும்‌. 
மூடன்‌ ங்களைப்‌ 

இவன்‌ 

சொல்லப்பட்டிருக்கிற 
கீழ்ப்படியமாட்டான்‌. 
புத்திமநிகளைச்‌ சொன்னாலும்‌ 
செவிகொடுக்கமாட்டான்‌ 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


குதிரையை 
அடிப்பதுபோலவும்‌, கழுதைக்கு கடிவாளம்‌ 
போட்டு திருப்புவதுபோலவும்‌, மூடனுடைய 
முதுகில்‌ பிரம்பால்‌ அடித்தால்தான்‌ அவன்‌ 
கீழ்ப்படிவான்‌. வார்த்தையினால்‌ சொன்னால்‌ 
அவனுக்குப்‌ புரியாது. முதுகில்‌ பிரம்பால்‌ 
அடித்தால்தான்‌ அவனுக்குப்‌ புரியும்‌. 
அப்போதுதான்‌ அவனுக்குப்‌ புத்தி வரும்‌. 
மூடனுடைய முதுகில்‌ பிரம்பால்‌ 
அடிக்கும்போது அவனுடைய மூடத்தனம்‌ 
அவனை விட்டு நீங்கும்‌. ம ன்‌ 
புத்திதெளிவான்‌. 


சவுக்கால்‌ 


பிறருக்குத்‌ 
தீங்கு செய்யமாட்டான்‌. 


மூடனுக்கு மறுஉத்தரவு 
நீதி 26:45 


நீதி 294. மூடனுக்‌ 
மதியினத்தின்படி. மறுஉத்தரவு 
கொடாதே; கொடுத்தால்‌ தீயும்‌ 
அவனைப்போலாவாய்‌. 


கு அவன்‌ 


நீதி 2:5. முூடனுக்கு. அவன்‌ 
மதியினத்தின்படி மறுஉத்தரவு ப 
 கொடாவிட்டால்‌ அவன்‌ 
பார்வைக்கு ஞானியாமிருப்பான்‌. 


இவ்விரண்டு வசனங்களும்‌ 
ஒன்றுக்கொன்று முரண்பட்டிருப்பதுபோல. 
தோன்றுகிறது. மூடனுக்கு அவனுடைய 
த்தின்‌ மறுஉத்தரவு கொடாதே 
மூடனுக்கு அவனுடைய 

மறுஉத்தரவு கொடு 
சொல்லப்பட்டிருக்கிறது. 

இல்விரண்டு வசனங்களிலும்‌ முரண்பாடு 
எதுவுமில்லை. மூடனை எப்படி 
நடத்தவேண்டும்‌ என்பது, 
ஞானமுள்ளவனுக்குத்‌ தெரிந்திருக்க 
ட்டு எப்பொழுது பேசவேண்டும்‌. 


எப்பொழுது 
அவதுவாந்குக்கலேண்டு்‌ என்பதும்‌ 
புத்தியுள்ளவனுக்குத்‌ தெரியும்‌. சில 
சமயங்களில்‌ நாம்‌ பேசவும்‌ வேண்டும்‌, 


பேசாமல்‌ அமைதியாயிருக்கவும்‌ வேண்டும்‌. 





ழ்‌ ளான 
யாய 


பொய்சொன்னால்‌, 
பொய்சொல்லக்கூடாது. மூடன்‌ தாறுமாறாகப்‌ 
பேசினால்‌, அவனைப்போல நாமும்‌ 
தாறுமாறாகப்‌ பேசக்கூடாது. 


மூடனுடைய பேச்சில்‌  மதியீனம்‌ 
வெளிப்படுவதுபோல,  ஞானமுள்ளவனுடைய 
பேச்சில்‌ ஞானம்‌ வெளிப்படவேண்டும்‌. மூடன்‌ 
என்ன சொல்லுகிறான்‌ என்பதைக்‌ 
சுவனமாய்க்‌ கேட்டு, அவனுக்குப்‌ புரியும்‌. 
விதத்தில்‌, மிகுந்த ஞானத்தோடு 
அவனுக்கு மறுஉத்தரவு கொடுக்கவேண்டும்‌. 
மூடன்‌ பிறருக்குத்‌ தீங்குசெய்வான்‌. 
ஞானமுள்ளவனோ எல்லோருக்கும்‌ நன்மை 
செய்வான்‌. நல்லோருக்கும்‌ மூடருக்கும்‌ 
நன்மை செய்வான்‌. 
நாவை அடக்காமல்‌. 
சில சமயங்களில்‌ 

மறுஉத்தரவு 


மூடன்‌ தன்‌ 
அதிகமாய்ப்‌ பேசுவான்‌. 
அவனுடைய பேச்சுக்கு, 
கொடாமலிருப்பது நம்முடைய பலவீனத்தை 
வெளிப்படுத்தும்‌. அப்படிப்பட்ட 

சூழ்நிலைகளில்‌ நாம்‌ கோழைகளாகமிராமல்‌, 
அவனுக்கு சொல்லவேண்டிய மறுஉத்தரவை. 
ஞானமாகவும்‌, நிதானமாகவும்‌ 
சொல்லவேண்டும்‌. ஞானமுள்ளவன்‌ 
குறைவாகப்‌ பேசுவான்‌. எதை 
பேசவேண்டுமோ அதை மாத்திரம்‌ பேசுவான்‌ 
மூடன்‌ என்ன சொல்லுகிறானோ, அதைக்‌ 
கவனித்துக்‌ கேட்டு, அவனுக்கு. 
சொல்லவேண்டிய மறுஉத்தரவை மாத்திரம்‌ 
சொல்லவேண்டும்‌. மூடனோடு 
விவாதம்பண்ணக்கூடாது. நம்முடைய 
மறுஉத்தரவு குதிரைக்கு சவுக்கும்‌, 
கழுதைக்கும்‌ கடிவாளமும்‌ பயன்படுத்துபோல 
இருக்கவேண்டும்‌. 


மூடனுக்கு 
மறியனத்தின்பி 
நாமும்‌ 
அதேவேளையில்‌. 
கொடாவிட்டால்‌, 
'ஞானியாயிருப்பான்‌. 
'பெருமைப்படுவான்‌. 


அவனுடைய 

மறுஉத்தரவு கொடுத்தால்‌, 
மூடனைப்போலிருப்போம்‌. 
அவனுக்கு மறுஉத்தரவு 
அவன்‌ தன்‌ பார்வைக்கு 
தனக்குத்தானே. 
நம்மோடு தான்‌ 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


விவாதம்பண்ணி பேச்சிலே வெற்றி 
பெற்றதாக நினைத்து ஆணவயாயிருப்பான்‌. 
மூடன்‌ பெருமைப்படுவதற்கு இல்ங்கொடுக்கக்‌ 
கூடாது. மூடனுக்கு மகிமை தகாது. 
மூடனுடைய முதுகுக்கு பிரம்பே தகும்‌. 


மூடன்‌ 
நீதி 26:6-9. 


நீதி 266. மூடன்‌ கையிலே செய்தி 
அனுப்புகிறவன்‌ தன்‌ கால்கனையே 
தறித்துக்கொண்டு 


நஷ்டத்தை 
அடைகிறான்‌. 


நீதி 28:7. 
குத்திக்குத்தி நடக்கும்‌, 
மூடரின்‌ வாயிலுள்ள 
சொல்தூம்‌ குந்தும்‌. 


நீதி 26:8. மூடனுக்குக்‌ கனத்தைக்‌: 
கொடுக்கிறவன்‌ கவணிலே 
கல்லைக்கட்டுகிறவன்போலிருப்பான்‌. 


நொண்டியின்‌ கால்கள்‌. 
அப்படியே 


உஹ்மைச்‌. 


நீதி 25:9. மூடன்‌ வாயில்‌ அகப்பட்ட, 
பழமொழி வெறியன்‌ கையில்‌ 
அகப்பட்ட முள்ளு. 


மூடர்கள்‌ ன்றுக்கும்‌ 
ரமோஜனமில்லாநவர்கள்‌ அவ்க்ளால்‌ 
ஞானமாய்ச்‌ சிந்தித்து செயல்பட முடியாது. 
அவர்களை நம்பி எந்த வேலையையும்‌ 
ஒப்புவிக்க முடியாது. மூடன்‌ கையிலே நாம்‌ 
செய்தி சொல்லி அனுப்பினால்‌, அவன்‌ 
ம்முடைய ரையும்‌ 
கெடுத்துப்போடுவான்‌. த்தால்‌ 
அக்கரையில்லாதவன்‌. தனக்குக்‌ 
கொடுக்கப்பட்டுள்ள பொறுப்பை 
குவனமாய்ச்‌ செய்யமாட்டான்‌. மூடனுக்குப்‌ 
புத்திமில்லை. ஆகையினால்‌ அவனிடத்தில்‌ 
ஒரு செய்தியை சொல்லி அனுப்பினாலும்‌, 
அந்தச்‌ செய்தியை அவன்‌ சரியாகப்‌ 
புரிந்துகொள்ளமாட்டான்‌. மூடனும்கு 
சரியாகப்‌ பேசத்தெரியாது. மூடன்‌ கையிலே 
செய்தி அனுப்புகிறவன்‌, தன்‌ கால்களையே 
தரித்துக்கொண்டு நஷ்டத்தை அடைகிறான்‌. 
ப்புவதும்‌ ஒன்றுதான்‌, 

ஒன்றுதான்‌. 
அனுப்பினால்‌, 

அனுப்புகிறவருக்குத்தான்‌ நஷ்டமுண்டாகும்‌. 





i THE 
EFT 


ஸ்தானாபதி தன்னை 
அனுப்புகிறவருக்கு உண்மையுள்ளவராகவும்‌, 
உத்திரவாதமுள்ளவராகவும்‌ இருப்பார்‌. 
ஸ்தானாபதியின்‌ குணாதிசயத்தைப்‌ பார்த்து. 
அவரை அனுப்பினவரின்‌ குணாதிசயத்தைப்‌ 
புரிந்துகொள்ளலாம்‌. வேலையாளின்‌. 
சுபாவத்தை வைத்து எஜமானனுடைய 
சுபாவத்தை நிதானித்துப்‌ பார்க்க முடியும்‌. 
மூடனுக்கு கனத்தைக்‌. 
கொடுக்கக்கூடாது. பயித்தியக்காரன்‌ 
கையில்‌ பட்டயத்தைக்‌ கொடுத்தால்‌ அதை 
எப்படி. பயன்படுத்தவேண்டும்‌ என்று 
அவனுக்குத்‌ தெரியாது. பயித்தியக்காரன்‌ 
புத்நிதெளிவில்லாதவன்‌. அவன்‌ கையிலுள்ள 
பட்டயம்‌ யாரை சேதப்படும்‌ என்று யாருக்கும்‌ 
ஒரு வேளை அவன்‌ 
காயப்படுத்திக்கொள்வான்‌. 
மற்றவர்களையும்‌ 
காயப்படுத்துவான்‌. மூடனுக்கு கனத்தைக்‌ 
கொடுக்கிறவன்‌ கவணிலே. 
கல்லைக்கட்டுகிறவன்‌ போலிருக்கிறான்‌. 
மூடனிடத்தில்‌ பொறுப்பை ஒப்புக்கொடுப்பது, 
பமித்தியக்காரன்‌ கையில்‌ பட்டயத்தைக்‌ 
கொடுப்பதற்கு சமமானது. 


சமயங்களில்‌. 


ழி சொக்கன்‌ அவனுக்கு 


பயன்படுத்தவேண்டும்‌ என்பதும்‌ அவனுக்குத்‌ 
தெரியாது. மூடன்‌ சம்பந்தமில்லாமல்‌: 
எதையாவது உளறுவான்‌. மூடன்‌ வாயில்‌ 
அகப்பட்ட பழமொழி வெறியன்‌ கையில்‌: 
அகப்பட்ட முள்ளுக்கு சமம்‌. வெறியன்‌ 
மற்றவர்களை 

தன்னிடத்தில்‌ 

மற்றவர்களுக்குத்‌ 

அப்படிப்பட்ட 

வெறியனுடைய கையில்‌ 
கொடுத்துவிட்டால்‌, அதை 

பயன்படுத்தி, அநேகரை காயப்படுத்துவான்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நொண்டியின்‌ கால்கள்‌ குந்திக்குந்தி 
நடக்கும்‌. அவனால்‌ நேராகவும்‌ சீராகவும்‌ 
நடக்க முடியாது. நேராக நடக்க முயற்சி 
செய்வான்‌. ஆனால்‌ அவனால்‌ நேராக 
நடக்க முடியாது. நேராக நடப்பதுபோல 
பாசாங்கு பண்ணுவான்‌. ஆனாலும்‌ 
நொண்டியின்‌ கால்கள்‌ குந்திக்குந்தியே 
நடக்கும்‌. மூடன்‌ தன்‌ வாயிலுள்ள 
பழமொழியைப்‌ பயன்படுத்தி, பிறருக்கு 
ஆலோசனை சொல்லுவதுபோல நடிப்பான்‌ 

ல்‌ அவனால்‌ சரியாகப்‌ பேசமுடியாது. 


வின்‌ கால்கள்‌ கவிதா 
அவை  நேராகமிருக்கது. அதுபோலவே 
மூடனுடைய வாயிலுள்ள உவமைச்சொல்லும்‌ 
சீராகமிருக்காது. 

தன்‌ வாயிலுள்ள உவமைச்சொல்லைப்‌ 
பயன்படுத்தி, மூடன்‌ தனக்கும்‌ 
தீங்குசெய்வான்‌, பிறருக்கும்‌ தீங்கு 
செய்வான்‌. குடிகாரன்‌ கையில்‌ முள்ளைக்‌ 
கொடுத்தால்‌, அதை அவனால்‌ 
பாதுகாப்பாக பயன்படுத்த முடியாது. தன்‌ 
கையிலுள்ள முள்ளால்‌. தன்னையும்‌ 
காயப்படுத்துவான்‌. பிறரையும்‌ 
காயப்படுத்துவான்‌. குடிகாரன்‌ கையில்‌ 
பட்டயத்தைக்‌ கொடுத்தால்‌, அது 
அவனுக்கும்‌ ஆபத்து, மற்றவர்களுக்கும்‌ 
ஆயத்து. குடிகாரன்‌ 
புத்திதெளிவில்லாதவன்‌. அவனுக்கு தன்‌ 
கையிலுள்ள. ஆயுதத்தை எப்படி 
பயன்படுத்தவேண்டும்‌. என்பது தெரியாது. 
மூடனும்‌ கூஷகாரனைப்போலவே இருக்கிறான்‌ 
தன்‌ வாயிலுள்ள உலமைச்சொல்லை 
மூடனுக்கு சரியாகப்‌ பயன்படுத்த தெரியாது. 
குடிகாரன்‌ தெளிவாகப்‌ பேசாமல்‌ 
உளறுவதுபோல, மூடனும்‌ தன்‌ வாயிலுள்ள 
பழமொழியை உளறிகொட்டிவிடுவான்‌. 


பெல்த்தவன்‌ 
நீதி 2610. 


நீதி 26:10. பெலத்தவன்‌ அனைவரையும்‌ 
நோகப்பண்ணி, கடனையும்‌ 
வேலை கொள்ளுகிறான்‌, 
மீறி நடக்கிறவர்கனையும்‌ 
'வேலைகொள்ளுகிறான்‌.. 





ழ்‌ நள 
ஈயா 


மூலளபிரெய பாஷையிலிருந்து. 
வசனத்தை மொழிபெயர்த்த, 
'மொழிபெயர்ப்பாளர்கள்‌ இதற்கு கூடுதல்‌ 
விளக்கத்தையும்‌ 'கொடுத்திருக்கிறார்கள்‌. 
அதை. அறப்படையாக. வைத்து 
வேதபண்டிதர்கள்‌ இந்த வசனத்திற்கு 
இரண்டுவிதமாக வியாக்கியானம்‌ 
சொல்லுகிறார்கள்‌. அவையாவன : 


1... தேவனிடத்தில்‌ பட்சபாதமில்லை. 
அவர்‌ எல்லோர்மீதும்‌ அன்பாகயிருக்கிறார்‌. 
தம்மிடத்தில்‌ வருகிற யாரையும்‌ அவர்‌ 
புறம்பே தள்ளமாட்டார்‌ தேவன்‌ 
சர்வசிருஷ்டிகர்‌. அவரே எல்லாவற்றையும்‌ 
உண்டுபண்ணினார்‌ ர 
சர்வஞானமுள்ளவர்‌ 
ஞானத்தினால்‌ அவர்‌ 
ஆளுகை செய்கிறார்‌ ஒவ்வொரு 
மனுஷனுக்கும்‌ அவனவனுடைய 
கிரியைக்குத்தக்கதாக பலனளிக்கிறார்‌. மூடன்‌ 
அறியாமையினால்‌ தவறு செய்கிறான்‌. 
அறியாமல்‌ செய்த பாவத்திற்கு ஒரு சில 
ள்‌ த்திரமே அடிக்கப்படும்‌. 
வேண்டுமென்றே பாவம்‌ 
இவர்கள்‌ அறியாமையினால்‌ 
துணிகரமாய்ப்‌ பாவம்‌ 
இப்படிப்பட்டவர்களுக்கு 

sot ணை அடிக்கப்படும்‌. 


2. பெலத்தவன்‌ 
நோகப்பண்ணுகிறான்‌. 
துன்மார்க்கமான 
மொழிபெயர்ப்பாளர்கள்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 
லேலைகொள்கிறான்‌. 
துன்மார்க்கன்‌. 
பெலமும்‌ அதிகாரமும்‌ இருக்கிறது. அவற்றை 
இரக்கமில்லாமல்‌ 

பயன்படுத்தி, 


வழியில்லாமல்‌  பெலத்தவனுக்கு கீழ்படிந்து 
வேலை செய்கிறான்‌. ஒரு சிலர்‌ 
எஜமான்களுக்குக்‌ கீழ்ப்படியாமல்‌ மீறி 
நடப்பார்கள்‌. பெலத்தவன்‌ 
அப்படிப்பட்டவர்களையும்‌ அடக்கி வேலை. 
கொள்கிறான்‌. இவனிடத்தில்‌ வேலைக்கு 
சேருகிறவர்‌ யாரும்‌, இவனை ஏமாற்ற 
முடியாது. வேலை செய்யாமல்‌ சும்மாயிருக்க 
முடியாது. எல்லோரையும்‌ கசக்கி 
பிழிந்துவிடுவான்‌. பெலத்தவன்‌. 
எல்லோருக்கும்‌ பாரமானவன்‌. 


தம்முடைய 
சர்வசிருஷ்டிகளையும்‌ 


அனைவரையும்‌ 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மூடனுடைய மூடத்தனம்‌ 
நீதி 2611 


தீதி 28:11. "நாயானது தான்‌ 
கக்கினதைத்‌ 'தின்னும்படி, 
திரும்புவதுபோல, மூடனும்‌. தன்‌ 


மூடத்தனத்துக்குத்‌ திரும்புகிறான்‌. 


பாவம்‌ ஆத்துமாவைக்‌ கொன்றுபோடும்‌. 
நாம்‌ பாவம்‌ செய்யும்போது நம்முடைய 
மனச்சாட்சி அதை நமக்கு உணர்த்தும்‌. ஒரு 
சிலர்‌ தங்கள்‌ பாவத்தை உணர்ந்தாலும்‌, 
அதிலிருந்து மனந்திரும்பி அதைவிட்டு 
விலகிப்போகமாட்டார்கள்‌. மனச்சாட்சியின்‌ 
செவிகொடுக்காமல்‌, 
்‌ பங்காளியாகமிருப்பார்கள்‌. 
பகடு விலகி வரவேண்டுமென்று 
விரும்புவார்கள்‌. ஆனால்‌ பாவத்தைவிட்டு 
விலகி வராமல்‌ அதோடு தொடர்ந்து, 
ஐக்கியத்திலிருப்பார்கள்‌. பாவங்கள்‌ 
உணர்த்தப்பட்டும்‌, மனந்திரும்பாத பாலி, 
தன்னுடைய பாவத்திற்கு மறுபடியும்‌. 
திரும்புவார்‌. பாவத்தின்‌ தண்டனைகளை 
அனுபவித்திருந்தாலும்‌, அதை மறந்துவிட்டு, 
மறுடியும்‌ பாவம்‌ செய்வார்‌. பாவத்தின்‌ 
சம்பளம்‌ மரணம்‌. பாவத்தினால்‌ வியாதியும்‌ 
சாயமும்‌ வருகிறது. பாவிகளுக்கு 
எவ்வளவுதான்‌ வியாதிகளும்‌, வேதனைகளும்‌. 
வந்தாலும்‌, அதையெல்லாம்‌ மறந்துவிட்டு 
பாவத்திலேயே நிலைத்திருப்பார்கள்‌. 


மூடனுக்கு எவ்வளவுதான்‌. 
புத்திசொன்னாலும்‌ அவன்‌ மறுபடியும்‌ நன்‌ 
மூடத்தனத்திற்குத்‌ திரும்புவான்‌. தன்னுடைய 
மூடத்தனத்தினால்‌ பட்டு அனுபவித்தாலும்‌, 
மூடன்‌ மனந்திரும்பமாட்டான்‌. சாலொமோன்‌ 
இப்படிப்பட்டவர்களை நாயோடு ஒப்பிட்டுச்‌ 
சொல்லுகிறார்‌. நாயானது தான்‌ 
கக்கினதை தின்னும்படி திரும்பும்‌. இது 
நாமின்‌ இயல்பான சுபாவம்‌. மூடனிடத்தில்‌ 
நாயின்‌ சுபாவமுள்ளது. மூடனும்‌ 
நாயைப்போல, தன்னுடைய பழைய 
மூடகபாவத்திற்குத்‌ திரும்புகிறான்‌. 





ழ்‌ நள 
யாய 


தன்‌ 
ஞானியாயிருப்பவன்‌ 
நீதி 2012. 


நீதி 26:12. தன்‌ 
பார்வைக்கு ஞானியாயிருப்பவனைக்‌ 
கண்டாயானால்‌, அவனைப்பார்க்கிலும்‌ 
மூடனைக்குறித்து அதிக 
நம்பிக்கையாயிருக்கலாம்‌. 


பார்வைக்கு 


விசுவாசிகளில்‌ அநேகர்‌ 
எல்லாம்‌ தெரியும்‌ என்று நினைக்கிறார்கள்‌. 
அவர்களிடத்தில்‌ சிறிதளவு ஞானபிருந்தாலும்‌, 
தங்களிடத்தில்‌ ஏராளமாய்‌ ஞானம்‌ 
இருப்பதாக நினைத்துக்கொள்கிறார்கள்‌. 
மற்றவர்கள்‌ பார்வைக்கு இவர்கள்‌ 
ஞானியாயிராவிட்டாலும்‌, இவர்கள்‌ தங்கள்‌ 
'ஞானியாயிருக்கிறார்கள்‌. 
சுயபெருமையினால்‌ 
இவர்களுடைய 
குடியிருக்கிறது. 
இவர்களுக்கு யாரும்‌ புத்திமதிகளையோ 
ஆலோசனைகளையோ சொல்லமுடியாது. 
தன்‌ பார்வைக்கு  ஞானியாயிருக்கிறவர்‌ 
பிறர்‌ சொல்லுகிற புத்திமதிகளை கவனித்துக்‌. 
கேட்கமாட்டார்‌. தனக்கு எல்லாம்‌ 
பக்கப்‌ ஆணவத்தோடிருப்பார்‌. 


பார்வைக்கு 
ணப பவனம்‌ மூடன்‌ வாசி. 
மூடன்‌ பல சமயங்களில்‌ தனக்கு ஒன்றும்‌ 
தெரியாது. என்பதை ஒத்துக்கொள்வான்‌. 
மூடனுக்குப்‌ புத்திசொன்னால்‌ சில 
சமயங்களில்‌ செவிகொடுத்து கேட்பான்‌. 


பார்வைக்கு ஞானியாயிருக்கிறவன்‌ தனக்கு 
ஞானமில்லை என்பதை 
ஒத்துக்கொள்ளமாட்டான்‌. மூடனோ தான்‌ 
ஒரு மூடன்‌ என்பதை சில சமயங்களில்‌ 
ஒத்துக்கொள்கிறான்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சோம்பேறி 
நீதி 26:13 


தீதி 9-18. வழியிலே சிங்கம்‌ இருக்கும்‌, 
நடுவீதியிலே சிங்கம்‌ இருக்கும்‌ என்று 
சோம்பேறி சொல்லுவான்‌. 


சோம்பேறி ஒரு வேலையும்‌ செய்யாமல்‌. 
சும்மாயிருக்க பிரியப்படுவான்‌. ஏதாவது 
சாக்குபோக்குகளைச்‌ சொல்லி. 
சோம்பேறியாகமிருப்பான்‌. தான்‌ வேலை 
செய்கிற இடத்தில்‌ ஏதாவது ஆபத்து 
இருக்குமென்று சொல்லுவான்‌. வேலைக்குப்‌ 
போகிற வழியில்‌ 
ஆபத்து இருக்குமென்று 
காரணங்களைச்‌ சொல்லுவான்‌. 
சிங்கம்‌ இருக்கும்‌ என்றும்‌, 
சிங்கம்‌ இருக்கும்‌ என்றும்‌ 
கற்பனையான காரணங்களைச்‌ சொல்லி, ஒரு 
வேலைக்கும்‌ போகமாட்டான்‌. சோம்பேறிக்கு 
சாக்குபோக்கு சொல்ல நன்றாகத்‌ 
தெரிந்திருக்கும்‌. 

சிலர்‌ ஆவிக்குரிய காரியங்களில்‌ 
சோங்வற்களாகவிருபர்கள்‌ இவர்கள்‌ 
உலகப்பிரகாரமான வேலைகளையும்‌ 
செய்யமாட்டார்கள்‌. ஆலிக்குரிய 
ஜீவியத்திலும்‌ வளர்ச்சி பெறமாட்டார்கள்‌. 
வேதத்தின்‌ இரகசியங்களைப்‌ 
புரிந்துகொள்வதற்கு எவ்வித முயற்சியும்‌ 
மேற்கொள்ளமாட்டார்கள்‌. வழியிலும்‌ 
வீதியிலும்‌ சிங்கம்‌ இல்லாமலிருக்கும்போதே, 
சிங்கம்‌ இருக்கும்‌ என்று நினைத்து, 
பயப்படக்கூடாது. இது கற்பனை சிங்கம்‌. 
தேவையில்லாத பயம்‌ நமக்கு வரக்கூடாது. 
காற்றை கவனிக்கிறவன்‌ விதைக்கமாட்டான்‌ 
என்றும்‌. மேகங்களை  நோக்குகிறவன்‌ 
அறுக்கமாட்டான்‌ என்றும்‌ பிரசங்கி 
சொல்லுகிறார்‌ (பிர 11:47. 


சோம்பேறி 
நீதி 26:1௧ 
நீதி 2814. கீல்முனையில்‌ 


ஆடுகிறதுபோல, சோம்பேறியும்‌ 
படுக்கையில்‌ ஆடிக்கொண்டிருக்கிறான்‌.. 


கதவு 





ழ்‌ நவள 
யாய 


சோம்பேறி பயத்தினால்‌ ஒரு 
வேலையும்‌ செய்யாமலிருக்கிறான்‌. வேலை 
பார்க்கும்‌ இடத்திலும்‌, வேலைக்குப்‌ போகும்‌ 
வழியிலும்‌ ஏதாவது ஆபத்து இருக்கும்‌ 
என்று பயப்படுகிறான்‌. ம்‌ 
சோம்பேறிகள்‌ ஒருவேலையும்‌ செய்யாமல்‌ 
சும்மாயிருப்பதை விரும்புவார்கள்‌. 
படுக்கையில்‌ ஒருபக்கமாக 
கொண்டிருப்பார்கள்‌. ப்‌ 
வந்தவுடன்‌ மறுபக்கத்திற்குத்‌ திரும்பிப்‌ 
படுப்பார்கள்‌. இப்படிப்பட்ட சோம்பேறிகள்‌ 
படுக்கையைவிட்டு எழுந்திருக்கமாட்டார்கள்‌. 


கொண்டிருப்பார்கள்‌. 

கள்‌ ளையில்‌ 
கலய பொன்றகாக்‌ட ததவ அகன்‌ 
ஆடிக்கொண்டேயிருக்கும்‌. அது. கடு 
ஒருபோதும்‌ கழன்டு வெளியே வராது. 
சோம்பேறியும்‌ அதுபோலவே படுக்கையில்‌ 
ஆடிக்கொண்டிருப்பான்‌. படுக்கையைவிட்டு 
எழும்பி வரமாட்டான்‌. தன்னுடைய 
வேலைகளை செய்ய வேண்டும்‌ என்னும்‌ 
அக்கரை அவனிடத்தில்‌ சிறிதும்‌ இருக்காது. 
இவனுடைய வாழ்க்கையில்‌ நோக்கமே 
இல்லை. அங்கும்‌ இங்கும்‌ 
ஆடிக்கொண்டிருக்கிறான்‌. 
ஆடுகிற கதவு 
ஆடுவதுபோல, 
நிலமைக்குப்‌ போனாலும்‌ தன்னுடைய பழைய 
நிலமைக்குத்‌ திரும்பி வந்துவிடுவான்‌. 


சோம்பேறி 
நீதி 26:15 
நீதி 28:15. சோம்பேறி தன்‌ கையைக்‌ 


வாய்க்குத்‌ 
வருத்தப்படுகிறான்‌.. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஒரு சில சோம்பேறிகள்‌ மிகவும்‌ 
கஷ்டப்பட்டு தங்கள்‌ படுக்கையைவிட்டு 
எழுந்துவிடுவார்கள்‌. ஆனால்‌ 
வேலையும்‌ செய்யமாட்டார்கள்‌. 
உட்கார்ந்திருப்பார்கள்‌. இவர்களுக்கு கைகள்‌ 
ஆரோக்கியமாகமிருக்கும்‌. ஆனால்‌ எந்த 
கணையை செய்ய தங்கள்‌ கைகளை 
பயன்படுத்தமாட்டார்கள்‌. தங்கள்‌ கைகளை 
வயிற்றில்‌ வைத்து மறைத்துக்கொள்வார்கள்‌. 
கையில்லாதவர்கள்போல நடிப்பார்கள்‌. ஒரு 
சிலருக்கு. கைகளும்‌ 
கால்களும்‌ நன்றாகமிருக்கும்‌. 
ஆரோக்கியமாகுமிருப்பார்கள்‌. ஆனால்‌ 
தங்கள்‌ கைகளையும்‌ கால்களையும்‌ 

மறைத்து வைத்து, தங்களை உடல்‌ 
ஊனமுற்றவர்போல. காண்பித்து 
பிச்சையெடுப்பார்கள்‌ 


முந்திய நாட்களில்‌ அதிகமாய்‌ வேலை. 
செய்ததினால்‌, தங்கள்‌ சரீரத்தில்‌ சோர்வும்‌, 
அசதியும்‌, களைப்பும்‌ உண்டாயிற்று என்று, 
சொல்லி, சோம்பேறிகள்‌ பல நாட்களுக்கு 
வேலை செய்யாமல்‌ சுசம்மாயிருப்பார்கள்‌. 
சோம்பேறி வேலை செய்யாவிட்டால்‌ 
அவனுக்குத்தான்‌ நஷ்டமுண்டாகும்‌. 
சோம்பேறி தன்‌ கையை கலத்திலே வைத்து, 
அதைந்தன்‌ வாய்க்கு திரும்ப எடுக்க 
வருத்தப்படுகிறான்‌ என்று சாலொமோன்‌ 
சொல்லுகிறார்‌. இதனால்‌ 
சோம்பேறிக்குத்தான்‌ நஷ்டமுண்டாகும்‌. 
கலத்திலுள்ள தன்‌ கையை வாய்க்கு 
கொண்டு வந்து புசிக்கவில்லையென்றால்‌, 
சோம்பேறிதான்‌ பசியாகவும்‌, பட்டினியாகவும்‌ 
இருப்பான்‌. தனக்கு பசித்தாலும்‌ சோம்பேறி 
போஜனம்பண்ண மறுக்கிறான்‌. போஜனம்‌ 
பெரிய வேலையாக 

செய்யாமல்‌ 

புசிக்கவேண்டும்‌ 





f= THE 
ETT 


மன்னா. 


அழைக்கப்படுகிறது. 


ஞானபோஜனம்‌ என்று 
எல்லாரும்‌ ஒரே 
ஞான போஜன த்தைப்‌ புசித்தார்கள்‌” 
கொரி 10:3). து ஆவிக்குரிய 
ஆசீர்வாதங்களுக்கு அடையாளமாயிருக்கிறது. 
ஆவிக்குரிய நன்மைகள்‌ எல்லாமே 
பரலோகத்திலிருந்து வரும்‌. மன்னாவும்‌ 
பரலோகத்திலிருந்து வருகிறது. 


கிறிஸ்துவானவர்‌ தாமே நமக்கு 
ஜீவதுப்பமாகவும்‌, மெய்யான 
மன்னாவாகவும்‌ இருக்கிறார்‌. பழைய 
ஏற்பாட்டுக்காலத்து இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ வனாந்தரத்தில்‌ புசித்தது. 
மெய்யான  அப்பமாகிய ஜீவதுப்பத்திற்கு 
அடையாளம்‌. 


“ஜீவ அப்பம்‌. நானே. உங்கள்‌ 
பிதாக்கள்‌ வனாந்தரத்திலே மன்னாவைப்‌ 
புசித்திருந்தும்‌ ந்தார்கள்‌ 
புசிக்கிறவன்‌ 

வானத்திலிரந்திறங்கின 

நானே வானத்திலிருந்திறங்கின ஜீவ அப்பம்‌: 
இந்த அப்பத்தைப்‌ புசிக்கிறவன்‌. 
என்றென்றைக்கும்‌ பிழைப்பான்‌; நான்‌ 
கொடுக்கும்‌ அப்பம்‌ உலகத்தின்‌ ஜீவனுக்காக 
நான்‌ கொடுக்கும்‌ என்‌ மாம்சமே என்றார்‌” 
(யோவா 6:48-8]). 


கர்த்தருடைய வார்த்தையானது நமக்கு 
ஆவிக்குரிய மன்னாவாக இருக்கிறது. இது 


எழுதியிருக்கிறதே என்றார்‌" (மத்‌ 4:4). 

ஆலியானவருடைய 
ஆசீர்வாதங்களெல்லாம்‌. 
மறைவாக 


மன்னாவிலே 
வைக்கப்பட்டிருக்கிறது. 
"ஆவியானவர்‌ சபைகளுக்குச்‌ 
சொல்லுகிறதைக்‌ காதுள்ளவன்‌ 
கேட்கக்கடவன்‌; ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு 
நான்‌ மறைவான மன்னாவைப்‌ புசிக்கக்‌ 
கொடுத்து. அவனுக்கு வெண்மையான 
குறிக்கல்லையும்‌, அந்தக்‌ கல்லின்மேல்‌. 
எழுதப்பட்டதும்‌ அதைப்‌ பெறுகிறவனேயன்றி 
வேறொருவனும்‌ அறியக்கூடாததுமாகிய புதிய 
நாமத்தையும்‌ கொடுப்பேன்‌ என்றெழுது" 
(வெளி 217). 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மன்னா வானத்திலிருந்து 
வந்ததுபோல, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களும்‌ 
பரலோகத்திலிருந்து வருகிறது. 
இஸ்ரவேல்‌ பத்தர்‌ வனாந்தரத்தில்‌ 
பிரயாணம்பண்ணியதுபோல, 
விசுவாசிகளாகிய நாம்‌, இந்தப்‌ 
பிரபஞ்சத்தில்‌ ஜீவிக்கும்‌ காலம்‌ வரையிலும்‌, 
வனாந்தரத்தில்‌ பிரயாணம்பண்ணுவதுபோல 
பரதேசிகளாய்‌ சஞ்சரிக்கிறோம்‌. 


இஸ்ரவேல்‌ lar 
பிரயாணம்‌ பண்ணியபோது மன்னா 
அவர்களுக்கு 'போஜனமாயிருந்தது. 
நம்முடைய ஆவிக்குரிய ஜீலியத்திற்கு 
ஆலிக்குரிய மன்னா ஆதரவாயும்‌, 
ஆறுதலாயும்‌ இருக்கிறது. இஸ்ரவே 
புத்திரர்‌ வனாந்தரத்திலே மன்னாவை. 
ஒவ்வொரு நாள்‌ காலையிலும்‌ சேர்த்தார்கள்‌. 
அதுபோல நாமும்‌, ஒவ்வொரு நாள்‌ 
காலையிலும்‌, நம்முடைய மன்னாவாகிய 
கர்த்தருடைய வார்த்தைகளை, தியானித்து, 
நம்முடைய ஆவிக்குரிய போஜனத்தைப்‌ 
பெற்றுக்கொள்ளவேண்டும்‌. 

வனாந்தரத்திலே வெயில்‌ ஏற ஏற 
மன்னா உருகிப்போகும்‌. அவர்கள்‌ மன்னாவை 
விடியற்காலத்திலே. சேர்க்கவேண்டும்‌. 
அதுபோல நாமும்‌ காலதாமதம்பண்ணாமல்‌, 
அதிகாலையிலே கர்த்தருடைய வார்த்தையை 
தயானிக்கவேண்டும்‌. தேம்‌. ஆக ஆக்‌ 
உலகப்பிரகாரமான வேலைகளும்‌, 
இப்பிரபஞ்சத்தின்‌ கவலைகளும்‌ நம்மீது. 
பாரமாக சுமத்தப்படும்‌. அப்போது நம்மால்‌ 
முழுக்கவனத்தோடு கர்த்தருடைய 
வசனத்தை தியானிக்க முடியாது. 

ஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
சேகரி அதைப்‌ 
மறுநாள்‌ வரையிலும்‌ 
வைக்கக்கூடாது. 
இயேசுகிறிஸ்துவையும்‌ 
வார்த்தையையும்‌ 
அதன்‌ பிரகாரம்‌ 
தேவனுடைய கிருபையை நாம்‌ 
பெற்றுக்கொள்ளவில்லை. 


வனாந்தரத்தில்‌ 


மன்னாவை 
புசிக்கவேண்டும்‌. 
அதை சேமித்து 
விசுவாசத்தினாலே. 
அவருடைய 
பெற்றிருக்கிற நாம்‌, 
ஜீவிக்கவேண்டும்‌. 
விருதாவாக 





ழ்‌ ளன 
யாய 


நாம்‌ சிறிய முயற்சிகூட 
எடுக்கவில்லையென்றால்‌, நம்முடைய 
வாழ்கையில்‌ முன்னேறிச்‌ செல்லமுடியாது. ஒரு 
வேலையும்‌ செய்யாமல்‌ சும்மாயிருப்பது பாவம்‌. 
ஆவிக்குரிய காரியங்களில்‌ சோம்பேறியாக 
இருப்பவர்கள்‌, தங்கள்‌ ஆவிக்குரிய 
ஜீவியத்தில்‌ வளர்ச்சி பெறமாட்டார்கள்‌. 
நாம்‌ கர்த்தருக்குள்‌ நிலைத்திருக்க 
வேண்டுமென்றால்‌, சத்திய வசனத்தினால்‌ 
நம்மைப்‌ போஷிக்கவேண்டும்‌. நம்முடைய 
ஆத்துமாவுக்கு ஆவிக்குரிய மன்னாவை. 
போஜனமாகக்‌ கொடுக்கவேண்டும்‌. நாம்‌ 
புசிக்கவேண்டும்‌. 
வாக்குத்தத்தங்களை 
உறுதியாய்ப்‌ பற்றிக்கொள்ள 
ஆவிக்குரிய சோம்பேறி வேதம்‌: 
வாசிக்கவும்‌ மாட்டார்‌, ஜெபம்‌ பண்ணவும்‌ 
மாட்டார்‌ அவருக்கு எந்தவிதமான 
எதிர்பார்ப்பும்‌ இருக்காது. எத்தனை வருஷம்‌ 
விசுவாசியாகயிருந்தாலும்‌, ஒரு 
வளர்ச்சியுமில்லாமல்‌ அப்படியே இருப்பார்‌. 
தன்னுடைய ஆத்துமாவை பட்டினி 
போட்டுவிடுவார்‌. 


சோம்பேறி. 
நீதி 26:16 


தீதி 26:16. புத்தியுள்ள மறுஉத்தரவு 
சொல்லத்தகும்‌ ஏழுபேரைப்பார்க்கிலும்‌ 
சோம்பேறி தன்‌ பார்வைக்கு அதிக 
ஞானமுன்னவன்‌. 


ஏழுபேரைப்‌ 
ஞானமுள்ளவன்‌ 
தனக்குத்தானே  நினைத்துக்கொள்கிறான்‌. 
இவ்வேழு பேரும்‌ புத்தியுள்ள மறுஉத்தரவு 
'சொல்லக்கூடியவர்கள்‌. இவர்கள்‌ 
ஆலிக்குரிய ஜீவியத்தில்‌ வளர்ச்சி 
பெற்றவர்கள்‌. வேதவாக்கியங்களை வாசித்து, 
தியானித்து, அதன்‌ இரகசியங்களை 
அறிந்திருக்கிறவர்கள்‌. தங்களுடைய 
பிரயாசம்‌ ஒருபோதும்‌ 
விருதாவாய்ப்போவதில்லை என்னும்‌ 
திடநம்பிக்கை இவர்களுக்கு உண்டு. 
தங்களுடைய எஜமான்‌ நல்லவர்‌ என்றும்‌, 
அவர்களுக்குத்‌ தாங்கள்‌ உண்மையுள்ள 
ஊழியக்காரர்கள்‌ என்றும்‌ இவர்கள்‌ 
தங்கள்‌ இருதயத்தில்‌ தியானித்து, 
சந்தோஷமாயிருக்கிறார்கள்‌. 


பார்க்கிலும்‌ 
என்று 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சோம்பேறியோ புத்தியுள்ள மறுஉத்தரவு 
சொல்லத்தகும்‌ ஏழுபேரைப்‌ பார்க்கிலும்‌, 
தன்னுடைய பார்வைக்கு தான்‌ அதிக 
ஞானமுள்ளவன்‌ என்று நினைத்துக்‌ 
கொள்கிறான்‌. இப்பி சிந்திக்கிறவன்‌ 
தன்னைத்தானே  வஞ்சித்துக்கொள்கிறான்‌. 
இவன்‌ ஒரு சோம்பேறி. ஒரு வேலையும்‌ 
செய்யாமல்‌ சும்மாமிருக்கிறவன்‌. இவன்‌ 
சோம்பேறியாகயிருந்தாலும்‌, சும்மாயிருக்கிற 
நேரத்தில்‌, தன்னைப்பற்றி உயர்வாக 
நினைக்கிறான்‌. இவன்‌ தன்னைப்பற்றி 
உயர்வாக நினைப்பதே இவனுடைய 
சோம்பல்தனத்திற்குக்‌ காரணம்‌. தனக்கு 
ஏற்கனெவே அதிக ஞானமுள்ளது என்று 
நினைப்பதினால்‌, இவன்‌ ஞானத்தைப்‌ 
பெறுவதற்கு ஒரு முயற்சியும்‌ எடுக்கமாட்டான்‌. 
தன்னைப்பற்றி இப்பி உயர்வாக 
நினைப்பதற்கு இவனுடைய சோம்பல்தனமே 
காரணம்‌. சோம்பேறி தன்னைத்தானே 
ஆராய்ந்து பார்க்கவேண்டும்‌. தன்னுடைய 
உண்மையான நிலமையை நிதானித்து, 
அறியவேண்டும்‌. நம்மை நாமே சோதித்துப்‌ 
பார்த்தால்தான்‌, நம்முடைய உண்மை நிலமை 
தழனக ட வாத்‌ 
கற்பனைகள்‌ நமக்கு ஏமாற்றத்தைத்தரும்‌. 


தனக்கடாத 
தலையிடுகிறவன்‌ 


நீதி 26:17 


நீதி 2012. வழியே போகையில்‌ 
தனக்கடாதவமக்கில்‌ தலையிடுகிறவன்‌ 
நாயைக்‌ காதைப்‌ 
பிடித்திழுக்கிறவனைப்போலிருக்கிறான்‌. 


நம்முடைய காரியங்களுக்கு நாம்‌ 
முக்கியத்துவம்‌ கொடுக்கவேண்டும்‌. நமக்கு 
சம்பந்தப்பட்ட வழக்கில்‌ மாத்திரமே நாம்‌ 
தலையிடவேண்டும்‌. பிறருடைய 
வழக்குகளில்‌ தலையிட்டு, நம்மால்‌ 
சமாதானம்‌ பண்ண முடியுமென்றால்‌. 
சமாதானம்‌ பண்ணவேண்டும்‌. அது மிகவும்‌ 
நல்லது. நாம்‌ பிறரோடு வழக்காடிக்‌ 
கொண்டிருக்கக்கூடாது. எல்லோரோடும்‌ 
சமாதானமாகயிருக்க வேண்டும்‌. 
மற்றவர்களுடைய நாம்‌ 
தேவையில்லாமல்‌ நமக்கு 
பிரச்சனை வரும்‌. 


வழக்கில்‌ 


வழக்குகளில்‌ 
தலையிட்டால்‌. 





ழ்‌ ளா 
யாய 


நாயை. காதைப்பிடித்து இழுத்தால்‌. 
அது நம்மைப்‌ பார்த்து குலைக்கும்‌. 
நம்முடைய கையைக்‌ கடித்துவிடும்‌. வழியிலே 
போகையில்‌ தனக்கடாத வழக்கில்‌ 
'தலையிடுகிறவன்‌, நாயை காதைப்பிடித்து 
இழுக்கிறவன்‌ போலிருக்கிறான்‌ என்று 
சாலொமோன்‌ சொல்லுகிறார்‌. சும்மாயிருக்கிற 
நாயை  காதைப்பிடித்து இழுத்தால்‌ அது 
குடிக்கத்தான்‌. செய்யும்‌. நாம்‌ நம்முடைய 
வேலையைப்‌ பார்த்துக்கொண்டு போனால்‌ 
அது நம்மை ஒன்றும்‌ செய்யாது. 
அதுபோலவே, நம்முடைய அன்றாட 
ஜீவியத்தில்‌ நாம்‌ நம்முடைய காரியங்களை 
மாத்திரம்‌ கவனிக்கவேண்டும்‌. நமக்கு 
சம்பந்தமில்லாத காரியங்களில்‌ தலையிட்டு 
நம்மைக்‌ காயப்படுத்தக்கூடாது. நம்மை 
நாமே சேதப்படுத்திக்கொள்ளக்கூடாது. 


தனக்கடுத்தவனை 
வஞ்சிக்கிறவன்‌' 
நீதி 25:18,19 


2518. 
அம்புகளையும்‌ 
'கேதுவானவைகளையும்‌. 
பைத்தியக்காரன்‌ 


நீதி 
கொள்ளிகனையும்‌ 
சாவும்‌ 
எறிகிற 
எப்படியிருக்கிறானோ, 


நீதி 26:19. அப்படியே, 
தனக்குத்‌ த்க்‌ பத்வா தன்‌ 
வினையாட்டுக்கல்லவோ ய்தேன்‌ 


என்று சொல்லுகிற 
இருக்கிறான்‌. 


ல்‌ 


ஒரு சிலர்‌ பிறருக்கு 
விரோதமாகத்‌ தீங்கு நினைப்பார்கள்‌. 
சநிஆலோசனைபண்‌ணுவார்கள்‌. தங்களால்‌ 
பிறரை வஞ்சகமாக கெடுக்க முடியுமென்று 
நினைப்பார்கள்‌. இப்படிப்பட்டவர்கள்‌ 
பமித்தியக்காரர்கள்‌. தனக்கடுத்தவனை 
வஞ்சித்து. தான்‌ விளையட்டுக்கல்லவோ. 
செய்தேன்‌ என்று சொல்லுகிற மனுஷன்‌ 
பயித்தியக்காரன்‌. இவன்‌ பிறருக்கு 
விளையாட்டாக தீங்கு செய்கிறான்‌. 
துணிகரமாகப்‌ பாவம்‌ செய்கிறான்‌. இந்தப்‌ 
பிரபஞ்சத்தில்‌ துணிகரமாகப்‌ பாவம்‌ 
செய்கிறவர்கள்‌. பயித்தியக்காரர்கள்‌. 
தங்களுக்கு வரவிருக்கும்‌ தண்டனையையும்‌, 
ஆக்கினைத்தீர்ப்பையும்‌ அறியாதவர்களாக, 
இப்படிப்பட்ட பயித்தியக்காரர்கள்‌ 
'துணிகரமாய்ப்‌ பாவம்‌ செய்கிறார்கள்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


துணிகரமாய்ப்‌ பாவம்‌ செய்கிறவர்கள்‌ 
தாங்கள்‌ செய்கிற பாவங்களையும்‌ 
ஒத்துக்கொள்வதில்லை. விளையாட்டுக்கு 
செய்ததாக சாக்குபோக்கு சொல்லுகிறார்கள்‌. 
கன்‌ வேதனையாகயிருப்பது 
விளையாட்டாகயிருக்கிறது. 
தட எ வாடலது ஆபத்தானது. 
கூர்மையான பட்டயத்தோடு விளையாடுவது 
காயத்தை. உண்டு 
பண்ணும்‌. கொள்ளிகளையும்‌, 
அம்புகளையும்‌ சாவுக்கேதுவானவைகளையும்‌ 
பமித்தியக்காரன்‌ கையில்‌ கொடுக்கக்கூடாது. 
அவனுக்கு அவற்றை எப்படி பயன்படுத்த. 
வேண்டுமென்று தெரியாது. தாறுமாறாகப்‌ 
பயன்படுத்தி பிறரையும்‌ அழித்துப்போடுவான்‌, 
முடிவில்‌ தன்னையும்‌ அழித்துப்போடுவான்‌. 
இவனுக்கு தெளிந்த சிந்தனையில்லை. 
தனக்கடுத்தவனை வஞ்சித்து, 
விளையட்டுக்கல்லவோ செய்தேன்‌ 
என்று சாக்குபோக்கு சொல்லுகிறவன்‌ 
பமித்தியக்காரனைப்போல இருக்கிறான்‌. 
செய்கிறவன்‌ 
உண்மையான 
பாவங்களுக்கு 
நம்முடைய 


பாவம்‌ 
மனந்திரும்பவேண்டும்‌. 
மனதோடு நம்முடைய 
மனந்திரும்பும்போது, கர்த்தர்‌ 
பாவங்களை மன்னிக்க 
உண்மையுள்ளவராயிருக்கிறார்‌. நம்முடைய 
பாவங்கள்‌ மன்னிக்கப்படவில்லையென்றால்‌ 
நமக்கு அழிவு வரும்‌. பாவத்தின்‌ சம்பளம்‌ 
மரணம்‌. நம்மை நேசிப்பதுபோல நாம்‌ 
பிறரையும்‌ நேசிக்கவேண்டும்‌. பிறரை 
வஞ்சிக்கவேண்டும்‌ என்னும்‌ தீயசுபாவம்‌ 
நம்மிடத்தில்‌ சிறிதும்‌ இருக்கக்கூடாது. 
பிறருக்கு விரோதமாய்‌ வஞ்சனையாய்த்‌ தீங்கு 
செய்கிறவர்கள்‌ அழிந்துபோவார்கள்‌. 


கோன்சொல்லுகி றவன்‌' 
நீதி 26:20-22 


நீதி 20:90, விறகில்லாமல்‌ நெருப்பு 
அவியும்‌; கோன்‌ சொல்லுகிறவனில்லாமல்‌ 
சண்டை அடங்கும்‌. 


நீதி 26:21. கரிகவ்‌ தழலுக்கும்‌, விறகு. 
நெருப்புக்கும்‌ ஏதுவானதுபோல, 
வாதுப்பிரியன்‌: சண்டைகளை. 
மூட்டுகிறதற்கு ஏதுவான வன்‌. 





i THE 
WEFT 


நீதி 28:22. கோள்காரனுடைய 
வார்த்தைகள்‌. விளையாட்டுப்‌. 
போலிருக்கும்‌ ஆணாலும்‌ அவைகள்‌ 
உள்ளத்திற்குன்‌ தைக்கும்‌. 


கோள்சொல்லுவது 
போன்றது. இது 
நன்மையான 
அவித்துப்போடும்‌. 
சமுதாயத்திலும்‌ 
உண்டுபண்ணும்‌. 
சொல்லுகிறவர்களுக்கு 
செவியை 
கோள்சொல்லுகிறவர்கள்‌ 
ஸ்‌ ய்‌ ஊற்றி, அதை அதிகமாய்‌ எரிய 
வைக்கிறவர்கள்‌. கோள்சொல்லுகிறவர்களால்‌. 
தீ பற்றியெரியும்‌. கரிகள்‌ தழலுக்கும்‌, விறகு 
நெருப்புக்கும்‌ ஏதுவானது. வாதுப்பிரியன்‌ 
சண்டைகளை மூட்டுகிறதற்கு ஏதுவானவன்‌. 
இவன்‌ சொல்லுகிற கட்டுக்கதைகளும்‌, 
புறங்கூறுதலும்‌, கோள்சொல்லுதலும்‌ அக்கினி 
பிளம்பு போன்றவை. 

கோள்சொல்லுகிறவன்‌ பிறருடைய 
இரகசியத்தை வெளிப்படுத்துவான்‌. 
உண்மையை பொய்யென்று சொல்லுவான்‌. 
பொய்யை உண்மையென்று சொல்லுவான்‌. 
அமைதியாகவும்‌, சமாதானமாகவும்‌, 
சிநேகமாகவும்‌ இருக்கிறவர்கள்‌ மத்தியில்‌ 
கோள்சொல்லி, அவர்களுக்குள்ளே 
சண்டையை உண்டுபண்ணிவிடுவான்‌. 
விறகில்லாமல்‌ நெருப்பு அவியும்‌. விறகை 
எடுத்துவிட்டால்‌ நெருப்பு அணைந்துபோகும்‌. 
அதுபோலவே கோள்சொல்லுகிறவன்‌ 
இல்லையென்றால்‌ சண்டை அடங்கிவிடும்‌. 
கோள்சொல்லுகிறவன்‌ அதிகமாய்‌ கோள்‌ 
சொல்லச்‌ சொல்ல சண்டை அதிகரிக்கும்‌. 
வாதுப்பிரியன்‌ ன்‌ 
'கோள்சொல்லுகிற 
சண்டைகளை மூட்டிவிடுவான்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


து 

அன்பையும்‌, ஐக்கியத்தையும்‌ 

ன்‌ விசுவாசிகள்‌ 

இப்படிப்பட்டவர்கள்‌ 
உண்டுபண்ணிவிடுவார்கள்‌. 
கோள்சொல்லுகிறவர்களோடு நாம்‌ சகவாசம்‌ 
வைத்துக்‌ கொள்ளக்கூடாது. 
கோள்காரனுடைய வார்த்தைகள்‌ விளையாட்டு 
போலிருக்கும்‌. ஆனாலும்‌ அவைகள்‌ 
உள்ளத்திற்குள்‌ தைக்கும்‌. மனத்திற்கு. 
வேதனையையும்‌ வருத்தத்தையும்‌ கொடுக்கும்‌. 


தியநெஞ்சம்‌ 
நீதி 26:23 


தீதி 26:28. நேச அனலைக்‌ காண்பிக்கிற 
உதடுகளோடு கூடிய தீயநெஞ்சம்‌. 
வென்னிப்‌ பூச்சு பூசிய ஓட்டைப்‌ 
போலிருக்கும்‌. 


ம்‌ அய்‌ இந்த வசனத்திற்கு 

விதமா: வியாக்கியானம்‌ 
அவற்றின்‌ விவரம்‌: 

தீயநெஞ்சம்‌ 
நேச அனலைக்‌ காண்பிக்கிற 
உதடுகளினால்‌. வெளிப்படுத்தப்படும்‌. 
தீயநெஞ்சமுள்ளவர்களுடைய சிந்தை தீமை 
நிரம்பியதாயிருப்பதுபோல, அவர்களுடைய 
உதடுகளின்‌. வார்த்தைகளும்‌ தீமை 
நிரம்பியதாயிருக்கும்‌. அவர்கள்‌ 
பொறாமையினால்‌ நிறைந்து பேசுவார்கள்‌. 
தீயநெஞ்சமும்‌ தீயவார்த்தைகளும்‌ எப்போதும்‌ 
இணைந்திருக்கும்‌. அது வெள்ளிப்பூச்சு 
பூசிய  ஓட்டைப்போலிருக்கும்‌. ஒட்டை 
உடைத்துப்போட்டால்‌, அதில்‌ 
பூசப்பட்டிருக்கும்‌ வெள்ளியை தனியாக 
எடுத்துவிடலாம்‌. ஓட்டிலிருந்து வெள்ளியை 
எடுத்துவிட்டால்‌ உடைந்த ஓடு ஒன்றுக்கும்‌ 
பிரயோஜனப்படாது. அது குப்பையில்‌. 
தூக்கி எரிவதற்குத்தான்‌ ஏற்றது. 


இரண்டு 
சொல்லுகிறார்கள்‌. 
வருமாறு. 





ழ்‌ நயனா 
யாய 


2. தீயநெஞ்சத்தில்‌ நேச அனலைக்‌. 
காண்பிக்கிற உதடுகள்‌ மறைந்திருக்கும்‌. 
இவர்கள்‌ மாய்மாலம்‌ பண்ணுவார்கள்‌. 
இவர்களுடைய உள்ளத்தில்‌ வஞ்சகம்‌. 
இருக்கும்‌. வார்த்தையில்‌ நேசமும்‌, அன்பும்‌ 
இருக்கும்‌.  சிநேகமாக. 


ஓட்டைப்போலிருக்கிறார்கள்‌. 
வெளிப்பார்வைக்கு வெள்ளியைப்போல 
தெரியும்‌. வெள்ளியை உரசி எடுத்துவிட்டால்‌. 
உள்ளே இருப்பது மண்‌  ஓடுதான்‌. 
ஞானமுள்ளவர்கள்‌ மனுஷருடைய 
பேச்சுக்களை ஆராய்ந்து பார்க்கவேண்டும்‌. 
இருதயத்தின்‌ நிறைவினால்‌ வாய்பேசம்‌. 
தீயநெஞ்சமுள்ளவர்ளோ, தங்கள்‌ 
மாய்மாலத்தை மறைத்து, நல்லவர்கள்போல 
ஞானமுள்ளவர்கள்‌ 
இருதயத்தை ஆராய்ந்து: 
அவர்களுடைய மெய்யான 
சபாவங்களை அறிந்துகொள்ளவேண்டும்‌. 


பகைஞன்‌ 


நீதி 26:24-26. 


நீதி 28:24. பகைஞன்‌ தன்‌ உன்னத்தில்‌ 
கபடத்தை மறைத்து, தன்‌. 
உதடுகவினால்‌ சூதுபேசுகிறான்‌. 


நீதி 2025, அவன்‌ இதம்பேசினாலும்‌ 
அவனை நம்பாதே; அவன்‌ 
இருதயத்தில்‌ ஏழு  அருவருப்புகள்‌ 
உண்டு. 


நீதி 28:26. பகையை வஞ்சகமாய்‌ 
மறைத்து வைக்கிறவனெவனோ, 
அவனுடைய பொல்லாங்கு மகா 
சபையிலே வெளிப்படுத்தப்படும்‌. 


மனுஷரிடத்தில்‌ மாய்மாலம்‌. 
காணப்படுகிறது. உண்மையும்‌ நேர்மையும்‌ 
குறைவாயிருக்கிறது. இது மனுஷரிடத்தில்‌: 
காணப்படுகிற பொதுவான சுபாவம்‌. தங்கள்‌ 
இருதயத்தில்‌ அருவருப்புக்கள்‌ இருந்தாலும்‌, 
ஒரு சிலர்‌ அதை மறைத்து, இதமாகப்‌ 
பேசுவார்கள்‌. இவர்கள்‌ மிகவும்‌: 
ஆபத்தானவர்கள்‌. ஆட்டின்‌ தோலைப்‌ 
போர்த்திருக்கிற ஒநாய்களைப்‌ போன்றவர்கள்‌. 
வெளித்தோற்றத்திற்கு  ஆடுகளைப்போல 
அமைதியாகயிருப்பார்கள்‌. உள்ளத்திலோ 
பட்சிக்கிற ஓநாய்களாகயிருப்பார்கள்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இப்படிப்பட்ட  பகைஞர்கள்‌ 
உள்ளத்திலிருக்கும்‌ 
மறைத்துவிடுகிறார்கள்‌. 
உதடுகளினால்‌ சூது பேசுகிறார்கள்‌. 


நம்மை நேசிப்பதுபோலவே 
பிறரையும்‌ நேசிக்கவேண்டும்‌. 

இருதயத்தில்‌ அன்பு இருக்காது. அங்கு 
பகை இருக்கும்‌. உண்மை இருக்காது. 
பொய்யும்‌ சூதும்‌ இருக்கும்‌ இப்படிப்பட்ட 
மாய்மாலக்காரர்கள்‌ மற்றவர்கள்மீது, 
பகையாகமிருப்பார்கள்‌. னால்‌ 
அவர்களோடு  சிநேகமாகப்‌ பேசுவதுபோல. 
நடிப்பார்கள்‌. இவர்களுடைய உதடுகள்‌ 
மாய்மாலம்‌ நிரம்பியவை. இவை 
நேசஅனலைக்‌  காண்பிக்கிற உதடுகள்‌. 
இவர்களுடைய உள்ளமோ  தீயநெஞ்சம்‌, 
காயீன்‌ ஆபேலோடு நயமாய்ப்‌ பேசினான்‌. 
ஆனால்‌ அவனுடைய இருதயத்தில்‌ 
காயீன்மீது பொறாமையிருந்தது. முடிவில்‌ 
காயீன்‌ தன்‌ சகோதரன்‌ ஆபேலைக்‌ 
கொன்றுபோட்டான்‌. 


வஞ்சகர்கள்‌ பகையை பிரத்தியட்சமாய்‌ 

வெளிப்படுத்துவதில்லை. இவர்கள்‌ பகையை 

மறைத்துவைப்பார்கள்‌. 

விரோதமாக நீங்கு 

ம்‌ என்னும்‌ எண்ணம்‌ 

இருதயத்திலிருக்கும்‌. 

ஆனால்‌ இந்தத்‌ துர்க்குணத்தை அவர்கள்‌ 

வெளிப்படுத்தமாட்டார்கள்‌. தங்களை 

நல்லவர்கள்போல காண்பித்துக்கொள்வார்கள்‌. 

சிநேகிதர்களைப்போல பேசுவார்கள்‌. மனுஷர்‌ 

பேசுகிற எல்லா வார்த்தைகளையும்‌ நாம்‌ 

அவர்கள்‌ இதமாகப்‌ 

அன்பாகப்‌ பேசினாலும்‌, 

இருதயங்களையும்‌ நாம்‌ 

பார்க்கவேண்டும்‌. நமக்கு 

அறிமுகமானவர்கள்‌, 

தங்களை 

ஆகியோருடைய 

ம்‌ மற்றவர்கள்‌ 

விஷயத்தில்‌ நாம்‌ கவனமாயிருக்கவேண்டும்‌. 

அவர்கள்‌ இருதயத்தில்‌ ஏழு அருவருப்புக்கள்‌ 
இருப்பதற்கு வாய்ப்புக்கள்‌ உள்ளது. 





ழ்‌ நள 
யாய 


துன்மார்க்கன்‌ பகையை சிறிதுகாலம்‌ 
வஞ்சகமாய்‌ மறைத்து வைக்கலாம்‌. 
அவனால்‌ எல்லோரையும்‌, எல்லா 
காலத்திலும்‌ ஏமாற்ற முடியாது. அவனுடைய 
பொல்லாங்கு ஒருநாள்‌ மகா சபையிலே 
வெளிப்படுத்தப்படும்‌. பொல்லாதவர்கள்‌ 
எப்படித்தான்‌ நல்லவர்கள்போல வேஷம்‌: 
போட்டாலும்‌, அவர்களுடைய பொல்லாப்பு 
ஒரு நாள்‌ பிரத்தியட்சமாய்‌ வெளியாகும்‌. 
இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமாக நாம்‌. 
மிகவும்‌ எச்சரிப்பாயிருக்கவேண்டும்‌. 
இவர்களிடமிருந்து நம்மைப்‌ பாதுகாக்க, 
அன்பு என்னும்‌ கவசத்தை நாம்‌ எப்போதுமே 
அணிந்திருக்கவேண்டும்‌. 


படுகுழியை வெட்டுகிறவன்‌ 
நீதி 26:27 


நீதி 26:27. பழியை 'வெட்டுகிறவன்‌. 
தானே அதில்‌ விழுவான்‌; கல்லைப்‌ 
புரட்டுகிறவன்‌ மேல்‌ அந்தக்‌ கல்‌ திரும்ப 
விழும்‌. 


பறவிக்களு த்‌ செய்தவர்கள்‌, 
தாங்கள்‌ தீங்கினால்‌ 
ப்‌ 
சதிஆலோசனை பண்ணுகிறவர்கள்‌, 
சதியின ம்‌ 


கக்கு அர்க்‌ 
தங்கள்‌ 
லேயே மோசம்‌ போவார்கள்‌. 
படுகுழியை வெட்டுவது கல்லைப்‌ 
புரட்டுவதுபோல கடினமான வேலை. பிறரை 
A = குழ்‌ 3 


வல்‌ பழிவாங்குதலும்‌ 'இவர்க்மீத 
திரும்பி வரும்‌. 


படுகுழியை வெட்டுகிறவர்களும்‌, 
கல்லைப்‌ புரட்டுகிறவர்களும்‌ முரட்டுத்தனமாய்‌ 
வேலை செய்வார்கள்‌. மற்றவர்களுக்கு 
விரோதமாக. சதிபண்ணுகிறவர்களும்‌, 
இவர்களைப்‌ போலவே 
முரட்டுத்தனமாயிருப்பார்கள்‌. 

காண்பிக்கிற முரட்டுத்தனம்‌. 

வந்து விழும்‌. கல்லைப்‌ புரட்டுகிறவன்மேல்‌: 
அந்தக்கல்‌ திரும்ப விழும்‌. துன்மார்க்கருக்கு 
அழிவு நிச்சயம்‌ வரும்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


குழியை 
ஆழமாக்கினான்‌; 
குழிமில்தானே விழுந்தான்‌. அவன்‌ தீவினை 
அவன்‌ சிரசின்‌ மேல்‌ திரும்பவும்‌, அவன்‌ 
கொடுமை அவன்‌ உச்சந்தலையின்மேல்‌ 
இறங்கும்‌" (சங்‌ 71516). “ஜாதிகள்‌ தாங்கள்‌ 
வெட்டின குழியிலே தாங்களே விழுந்தார்கள்‌; 
அவர்கள்‌ மறைவாய்‌ வைத்த வலையில்‌ 
அவர்களுடைய காலே அகப்பட்டுக்கொண்டது. 
கர்த்தர்‌... தாம்‌ செய்த நியாயத்தினால்‌. 
அறியப்படுகிறார்‌: துன்மார்க்கன்‌ தன்‌ 
கைகளின்‌ செய்கையிலே சிக்கிக்கொண்டான்‌" 
(சங்‌ 9:1516). 


வெட்டி, 


கன்னநாவு 
நீதி 26:28 


நீதி 2:28. கன்னநாவு தன்னால்‌ 
ட்‌ பகைக்கும்‌; 


அழிவை 


கள்ளநாவும்‌, இச்சகம்‌ பேசும்‌ வாயும்‌ 

உண்டுபண்ணும்‌. கள்ளநாவு 
தன்னால்‌ கிலேசப்பட்டவர்களைப்‌ பகைக்கும்‌. 
இந்த நாவு பிறரை வெறுக்கிறது. 
அவர்களைப்‌ பகைக்கிறது. ஆகையினால்‌ 
அவர்களுக்கு விரோதமாக கள்ளத்தனமான 
வார்த்தைகளைப்‌ பேசுகிறது. கள்ளநாவு 
உண்மை பேசாது. கள்ளநாவின்‌ கபடப்‌ 
பேச்சுக்கள்‌ எல்லோருக்கும்‌ பிரத்தியட்சமாய்த்‌ 
தெரியும்‌. கள்ளநாவு உடையவர்கள்‌ தங்கள்‌ 
பகையை மறைக்காமல்‌ வெளிப்படையாகவே 
தீங்கு பேசுவார்கள்‌. பிறருக்கு விரோதமாக 
சண்டை போடுவார்கள்‌. 


கள்ளநாவைலிட இச்சகம்‌ பேசும்‌ வாய்‌ 
மிகவும்‌ ஆபத்தானது. இது மற்றவர்களுக்கு 
விரோதமாக இரகசியமாய்த்‌ தீங்கு செய்யும்‌. 
சதிஆலோசனை பண்ணும்‌. மற்றவர்களைப்‌ 
புகழ்ந்து பேசுவதுபோல பேசும்‌. ஆனால்‌ 
இவர்களுடைய உள்ளத்திலோ 
பகையிருக்கும்‌. பேச்சுக்கள்‌ 
இனிமையாகயிருக்கும்‌. இருதயத்தில்‌ 
வஞ்சகம்‌ நிரம்பியிருக்கும்‌. இச்சகம்‌ பேசும்‌ 
வாயை உடையவர்களின்‌ இருதயத்தை நாம்‌ 
ஆராய்ந்து பார்க்கவேண்டும்‌. 





டட நீதிமொழிகள்‌ - விரிவுரை (பியி 
ரியா PROVERBS - COMMENTARY PUBLISHERS 


மனுஷன்‌ முகத்தைப்‌ பார்க்கிறான்‌. 
கர்த்தரோ மனுஷருடைய இருதயத்தை 
ராய்ந்து பார்க்கிறார்‌. கர்த்தருடைய 
பையினால்‌ விசுவாசிகளாகிய நாமும்‌, 
ர்த்தர்‌ கொடுக்கிற ஞானத்தைப்‌ 

படுத்தி, மனுஷருடைய இருதயத்தை 
ஆராய்ந்து பார்க்கவேண்டும்‌. கள்ளநாவு 
உடையவர்களைவிட இச்சகம்‌ பேசும்‌ வாமை 
உடையவர்கள்‌ மிகவும்‌ ஆபத்தானவர்கள்‌. 
கள்ளநாவை உடையவர்கள்‌ நம்மீதுள்ள 
பகையை ப்‌ க்‌ 
காண்பிப்பார்கள்‌. 
உடையவர்களோ நம்மோடு உறவாடி நம்மை 
கெடுத்துப்போட நினைப்பார்கள்‌. 





ழ்‌ நயனா 
ஈயா 


நாளையத்தினம்‌ 


நீதி 271 


நீதி 2... நாளையத்தினத்தைக்‌ 
குறித்துப்‌ பெருமைபாராட்டாதே; 
ஒருநான்‌ பிறப்பிப்பதை அறியாயே. 


நம்மைப்பற்றி நாம்‌ பெருமையாக 
நினைக்கக்கூடாது. நாளையத்தினத்தைக்‌ 
குறித்தும்‌ நாம்‌ பெருமை பாராட்டக்கூடாது. 
நாளையத்தினத்தை மாத்திரமல்ல, இனிமேல்‌ 
வரப்போகிற வாரங்களையும்‌, மாதங்களையும்‌, 
வருஷங்களையும்‌ குறித்தும்‌ நாம்‌ பெருமை 
பாராட்டக்கூடாது.  நாளையத்தினத்திற்காக: 
நாம்‌ ஆயத்தமாயிருக்கவேண்டும்‌. 
ஆயத்தமாயிருப்பது வேறு. பெருமை 
பாராட்டுவது வேறு. நாளையத்தினத்தைக்‌ 


குறித்து 
திட்டமிட்டு, 
ஆயத்தமாயிருக்கவேண்டும்‌. 

கியமான வேலைகளை நாளைக்கு 
நதன்றைவ்‌ என்று). கதன்‌ 
தள்ளிப்போடக்கூடாது. 
குர்த்தரிபமிருந்து இரட்சிப்பைப்‌ 
பெற்றுக்கொள்ள விரும்புகிறவர்கள்‌ அதை 
இன்றைக்கே  பெற்றுக்கொள்ளவேண்டும்‌. 
இன்றே இரட்சணியநாள்‌. இன்று 
தேவனுடைய சத்தத்தை நாம்‌ 
கேட்போமானால்‌, இன்றைக்கே மனந்திரும்பி 


மனந்திரும்பிக்கொள்ளலாம்‌ என்று தாமதம்‌ 


பண்ணுவது நமக்கு பேராபத்தை 
விளைவிக்கும்‌. 


நாளை என்ன நடைபெறும்‌ என்பது. 
நமக்குத்‌ தெரியாது. இனிமேல்‌ நடைபெறப்‌ 
போகிற காரியங்களை தேவன்‌ தமது 
தெய்வீக ஞானத்தினால்‌, நமக்கு மறைவாக 
வைத்திருக்கிறார்‌. நாளையத்தினத்தில்‌ 
நடைபெறப்போகிற காரியங்களைச்‌ 
சந்திப்பதற்கு, கர்த்தருக்குள்‌ 
'பெலப்படவேண்டும்‌. கர்த்தருடைய 
ஆலோசனைகளைப்‌ பெற்றுக்கொண்டு. 
ஆயத்தமாயிருக்க வேண்டும்‌. 


நாம்‌ 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நாளையத்தினத்தின்‌ 
சந்திக்கப்படவேண்டும்‌ 
கர்த்தரையே 
கர்த்தருடைய 
ஆயத்தமாயிருக்கிறவர்கள்‌. பிதாவானவர்‌ 
தம்முடைய ஆதீனத்திலே வைத்திருக்கிற 
காலங்களையும்‌ வேலைகளையும்‌ அறிகிறது. 
நமக்கு அடுத்ததல்ல (அப்‌ 1:7). 
கர்த்தருக்கே தெரிந்திருக்கிற. 

மறைவான இரகசியங்கள்‌ 

உரியவை. வெளிப்படுத்தப்பட்டவைகள்‌ 
மாத்திரம்‌ நமக்கும்‌, நம்முடைய 
சந்ததியாருக்கும்‌ உரியவை. 


தேவைகள்‌ 

என்று, நாம்‌ 
சார்ந்திருக்கவேண்டும்‌. 
பிள்ளைகள்‌ 


அத்நியனே 
புகழட்டும்‌ 
நீதி 27:2 


நீதி 272. உன்‌ வாய்‌ அல்ல, 
புறத்தியானே உன்னைப்‌ புகழட்டும்‌; 
உன்‌ உதடு அல்ல, அத்நியனே 
உன்னைப்‌ புகழட்டும்‌. 


நம்முடைய நற்கிரியைகள்‌ 
புகழ்ச்சியாயிருக்கும்‌. 
புகழவேண்டும்‌ என்று 
கொண்டிருக்கக்கூடாது. 
சிந்திக்கவேண்டுமென்று 
பவுல்‌ இவ்வாறு ஆலோசனை சொல்றதா 
ஒன்றுக்குப்‌ கவலைப்படாமல்‌, 
உங்கள்‌ 
ம ஸ்நோத்திரத்தோடே 
ஜெபத்தினாலும்‌ கண்டுக்‌ 
தெரியப்படுத்துங்கள்‌. 
அப்பொழுது. எல்லாப்‌ புத்திக்கும்‌ மேலான 
தேவசமாதானம்‌ உங்கள்‌ இருநயங்களையும்‌ 
ம்‌ கிறிஸ்து 
காத்துக்‌ 
சகோதரரே, 
உண்மையுள்ளவைகளெவைகளோ, 
ஒழுக்கமுள்ளவைகளெவைகளோ.,. 
நீதியுள்ளவைகளெவைகளோ 
கற்புள்ளவைகளெவைகளோ, 
அன்புள்ளவைகளெவைகளோ, 
நற்கீர்த்தியுள்ளவைகளெவைகளோ, 
புண்ணியம்‌ எதுவோ, புகழ்‌ எதுவோ, 
அவைகளையே சிந்தித்துக்கொண்டிருங்கள்‌" 
(பிலி 4:6-8). 


நாம்‌ 





ழ்‌ நள 
யாய 


நாம்‌ ஒரு நற்கிரியையை செய்து முடித்த 
பின்பு, அதற்காக நம்மை நாமே புகழ்ந்து, 
கொள்ளக்கூடாது. நம்முடைய வாயோ, 
நம்முடைய உதடோ நம்மைப்‌ புகழுவது 
மெய்யான புகழல்ல. து தற்பெருமை. 
நம்முடைய கிரியைகளை 
வெளிப்படுத்தாமலிருக்கவும்‌ கூடாது. 
விளக்கை கொளுத்தி மரக்காலுக்குள்‌. 
மூடிவைப்பதும்‌ ஞானமான செயல்ல. 
விளக்கைக்‌ 
விளக்குத்தண்டின்மீது 


காரியங்களை வெளிப்படுத்துவது தவறில்லை. 
ஆனாலும்‌ நம்முடைய செய்கைகளை நாமே 
பாராட்டுவது நமக்கு நல்லதல்ல. 


மூடனுடைய கோபம்‌ 
நீதி 27:3,4 


நீதி 2, கல்‌ கனமும்‌, மணல்‌ 
பாரமுமாயிருக்கும்‌; முடனுடைய 
கோபமோ இவ்விரண்டிலும்‌ பாரமாம்‌. 


நீதி 27:4. உக்கிரம்‌ கொடுமையுள்ளது, 
கோபம்‌ திஷ்டூரமுன்னது; 
பொறாமையோவென்றால்‌, அதற்கு. 
முன்னிற்கத்தக்கவன்‌ யார்‌? 


மூடனுடைய கோபம்‌ மிகவும்‌ 
ஆபத்தானது. மூடனுக்கு கோபம்‌ வந்தால்‌ 
அவன்‌ நிதானத்தை இழந்துவிடுவான்‌. 
என்ன பேசுகிறோம்‌ என்பதைப்பற்றியோ, 
அல்லது. என்ன செய்கிறோம்‌. 
என்பதைப்பற்றியோ கவலைப்படமாட்டான்‌. 
தாறுமாறாகப்‌ பேசுவான்‌. கல்‌ கனமுள்ளது. 
மணல்‌ பாரமுள்ளது. மூடனுடைய கோபம்‌ 
இவ்விரண்டிலும்‌ அதிக. கனமும்‌ 
பாரமுமுள்ளது. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
UBLISHERS 


நம்முடைய கோபத்தை நாம்‌ 
அடக்கவேண்டும்‌. மனுஷருடைய ஆலி 
மனுஷருக்குக்‌ கட்டுப்பட்டிருக்கும்‌. நம்முடைய 
கோபத்தை நாம்‌ 
அடக்காமலிருப்போமென்றால்‌, அதன்‌ 
பாரத்தில்‌ நாம்‌  மூழ்கிவிடுவோம்‌. 
மூடனுடைய கோபம்‌ பிறர்மீது 
சுமையாக வந்திறங்கும்‌. தன்னை 
கோபப்படுத்துகிறவர்களை மூடன்‌ 
சும்மாவிடமாட்டான்‌. கோபமடைகிற மூடன்‌ 
நிதானமிழந்து பிறருக்குத்‌ தீங்கு செய்வான்‌. 
ஆகையினால்‌ மூடனோடு 
ஐக்கியமில்லாமலிருப்பது நமக்கு நல்லது. 
மூடனோடு பேசும்போதோ அல்லது 
பழகும்போதோ, அவனுக்கு கோபம்‌ 
உண்டுபண்ணிவிடாதவாறு குவனமாயிருக்க 
வேண்டும்‌. மூடன்‌ நிதானமாகமிருந்தால்‌, 
அவனுக்கு யதார்த்தமான வார்த்தைகளைச்‌ 
சொல்லி புத்திசொல்லலாம்‌. மூடன்‌ 
கோபமாகமிருந்தால்‌ அவனுடைய சமுகத்தை 
விட்டே விலகிப்போய்விடவேண்டும்‌. 


உக்கிரம்‌ கொடுமையுள்ளது. உக்கிர 
கோபமுள்ளவர்கள்‌ மிருககுணமுள்ளவர்கள்‌. 
மிருகங்களைப்போல ற்றவர்களைப்‌ 
பட்சித்துப்போடுவார்கள்‌. 

நிஷ்டூரமுள்ளது. உக்கிரகோபமுள்ளவர்கள்‌ 
பிறர்மீது பகையை வளர்த்துக்கொள்வார்கள்‌ 
தங்களுடைய துர்க்குணத்தை இரகசியமாய்‌ 
மறைத்து வைப்பார்கள்‌. மற்றவர்கள்‌ 
செழிப்பாய்‌ வாழ்வதைப்‌ பார்த்து 
பொறாமைப்படுவார்கள்‌. பிறரைப்‌ 
பழிவாங்கவேண்டுமென்று நினைப்பார்கள்‌. 
உக்கிர கோபமுள்ளவர்களும்‌, 
பொறாமையுள்ளவர்களும்‌. மிகவும்‌ 
ஆபத்தானவர்கள்‌. 


வாகி 
பொறாமைப்பட்டான்‌. 
பொறாமையினால்‌ 
கொன்றுபோடவேண்டுமென்று அவன்மீது 
ஈட்டியை எரிந்தான்‌. சவலால்‌ தன்னுடைய 
பொறாமையை கட்டுப்படுத்த முடியவில்லை. 
நிதானமிழந்து செயல்பட்டான்‌. கோபம்‌ 
நிஷ்டூரமுள்ளது. பொறாமைக்கு முன்பாக 
யாராலும்‌ நிற்கமுடியாது. 


ஏற்பாட்டுக்காலத்தல்‌ 
தாவீதின்மீது, 
தன்னுடைய 
தாவீதைக்‌ 


சவுல்‌ 





ழ்‌ நயனா 
யாய 


வெளிப்படையான 
கொள்ளுதல்‌ 
நீதி 27:5,8 


நீதி 270, மறைவான சிநேகத்தைப்‌ 
பார்க்கிலும்‌ வெளிப்படையான 


கடிந்துகொள்ளுதல்‌ நல்லது. 


நீதி 27:6, சிநேகிதன்‌ அடிக்கும்‌ அடி.கன்‌ 
உண்மையானவைகண்‌; சத்துரு இடும்‌. 
முத்தங்கனோ வஞ்சனையுன்னவைகன்‌. 


நாம்‌ சுஷந்துகொள்ளப்படுவது நமக்கு 
நல்லது, நம்முடைய தப்பிதங்களை நமக்கு. 
எடுத்துச்‌ சொல்லக்கூடிய சிநேகிதர்கள்‌ 
நமக்குத்‌ தேவை. சிநேகிதன்‌ அடிக்கும்‌ 
அடிகள்‌ உண்மையானவைகள்‌. அடிகளால்‌ 
காயங்களும்‌, வேதனைகளும்‌ வரலாம்‌. 
இந்த வேதனைகள்‌ சொற்பகாலம்‌ மாத்திரமே 
இருக்கும்‌. மருத்துவர்‌ நோயாளிக்கு: 
சிகிச்சை கொடுக்கும்போது மருந்துகளைக்‌ 
கொடுப்பார்‌ மருந்து வாய்க்கு 
ருசியாகமிருக்காது. அது நாவுக்கு 
இனிமையாகயிராது. ஆனாலும்‌ அந்த 
மருந்து நமக்குத்‌ தேவை என்று 
தீர்மானித்து, மருத்துவர்‌ அதை நமக்குக்‌ 
டுப்பார்‌ அது நம்முடைய 
நல்லதுமறைவான 
நகத்தைப்‌ பார்க்கிலும்‌ வெளிப்படையான 
கடிந்துகொள்ளுதல்‌ நல்லது. 
சத்துருக்களைக்‌ குறித்து 
எச்சரிக்கையோடிருக்கவேண்டும்‌. 
இடும்‌ முத்தங்கள்‌ 
யூதாஸ்காரியோத்து இயேசுகிறிஸ்துவைக்‌ 
காட்டிக்கொடுப்பதற்காக அவரை 
முத்தமிட்டான்‌. அது சிநேகத்தின்‌ முத்தமல்ல. 
வஞ்சனையின்‌ முத்தம்‌. அது துரோகத்தின்‌ 
முத்தம்‌. கர்த்தர்‌ தாமே சத்துருக்களின்‌. 
முத்தங்களிலிருந்தும்‌, சூதுபேசுகிற. 
உதடுகளிலிருந்தும்‌, கள்ளநாவுகளிலிருந்தும்‌ 
நம்மைப்‌ பாதுகாப்பாராக. 


நாம்‌ 
சத்துரு. 
வஞ்சணையுள்ளது. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பசியுன்னவன்‌ 


நீதி 27:7 


நீதி ஐ, தருப்தியடைத்தவன்‌. 
தேன்கூட்டையும்‌ மிதிப்பான்‌; 
பசியுன்னவனுக்கோ கசப்பான 


பதார்த்தங்களும்‌ தித்திப்பாயிருக்கும்‌. 


தரித்திரர்கள்‌ அநேகக்‌ காரியங்களை 
ஐசுவரியவான்‌௧ளைப்போலவே அனுபவித்து 
மகிழுகிறார்கள்‌. ஐசுவரியவான்கள்‌ 
சந்தோஷமாயிருப்பதுபோல. தரித்திரரும்‌ 
சந்தோஷமாயிருக்கிறார்கள்‌. தரித்திரருக்கு 
திருப்தியான போஜனம்‌ இருக்காது. 
ப்‌ கத்தம்‌ 
வர்களால்தான்‌ 
போறனத்தை சந்தோஷமாய்ப்‌ புசிக்க முகம்‌ 
பசியுள்ளவனுக்கு கசப்பான பதார்த்தங்களும்‌ 
தித்திப்பாயிருக்கும்‌. பசி அதிகரிக்க. 
அதிகரிக்க, போஜனத்தின்‌ சுவையும்‌. 
அதிகரிக்கும்‌. 
நாம்‌ பசித்து புசித்தால்தான்‌ 
போஜனம்‌ சுவை நிரம்பியதாயிருக்கும்‌ 
ஜகவரியலான்கன்‌ அதிகமாய்ச்‌ சாப்பிட்டு 
பசியில்லாதிருப்பார்கள்‌. ஏற்கெனவே புசித்த 
போஜனம்‌ அவர்களுடைய வயிற்றிலிருக்கும்‌. 
தேன்‌ கூட்டையும்‌ 
சாலொமோன்‌ 
ஒவ்வொரு நாளும்‌ 
பெருந்தீனி உண்ணுகிறவர்களுக்கு சரியாகப்‌ 
பசிக்காது. அவர்களுக்கு எவ்வளவு, 
போஜனம்‌ கொடுத்தாலும்‌ அதன்மீது 
ஆர்வமில்லாதவர்களாயிருப்பார்கள்‌. 


தரித்திரருடைய 
காலியாகயிருக்கும்‌. அவர்களுக்கு 
அரைவயிற்றுக்குக்கூட போஜனம்‌ 
கிடைக்காது. காலியாகமிருக்கிற வயிறு 
எல்லா போஜனத்தையும்‌ ஏற்றுக்கொள்ளும்‌. 
இப்படிப்பட்டவர்களுக்கு எல்லா போஜனமும்‌. 
சுவையாகயிருக்கும்‌. அவர்கள்‌ புசிக்கும்‌. 
போஜனம்‌. பூரணமாய்‌ ஜீரணமாகும்‌. 
அடுத்த போஜனத்தைப்‌ புசிப்பதற்கு அவர்கள்‌ 
சீக்கிரத்தில்‌ ஆயத்தமாயிருப்பார்கள்‌. 
தங்களுக்குக்‌ கிடைத்த போஜனத்திற்காக 
அவர்கள்‌ நன்றியுள்ளவர்களாயிருப்பார்கள்‌. 


வமிறு எப்போதுமே 





ழ்‌ நள 
யாய 


கர்த்தர்‌ தங்களுக்குக்‌ கொடுத்திருக்கிற 
அப்பத்திற்காகவும்‌, தண்ணீருக்காகவும்‌ 
பசியுள்ளவர்கள்‌ கர்த்தரை நன்றியோடு 
துதிப்பார்கள்‌. ஏற்கெனவே திருப்தியாக 
புசித்திருப்பவர்களோ, கர்த்தரைத்‌ 
துதிக்கமாட்டார்கள்‌. அப்பமும்‌ தண்ணீரும்‌ 
அவர்களுக்கு சுவையாகயிருக்காது. 
போஜனத்தை அக்கரையோடு புசிப்பதற்குப்‌ 
பதிலாக அசட்டைபண்ணுவார்கள்‌. 


ஸ்தானத்தைவிட்டு 
மனுஷன்‌ 


நீதி 27:8 


திதி 27:8. தன்‌ கூட்டைவிட்டு அலைகிற. 
குருவி எப்படியிருக்கிறதோ, அப்படியே 
தண்‌ ஸ்தாணத்தைவிட்டு அலைகிற 
மனுஷனும்‌ இருக்கிறான்‌. 


ஒரு சிலர்‌ எந்த ஒரு வேலையிலும்‌ 
நிலைத்திருக்க மாட்டார்கள்‌. 
இப்படிப்பட்டவர்கள்‌ எந்த ஒரு ஸ்தலத்திலும்‌ 
நிலையாய்‌ தங்கியிருக்கமாட்டார்கள்‌. 
எப்போதும்‌. ஏலப்‌ ஊர்‌ 
சுற்றிக்கொண்டிருப்பார்கள்‌. இவர்களுக்கு 
ஊதாறியாய்‌ ஊர்‌ சுற்றுவதுதான்‌ பிடிக்கும்‌. 
ஒரிடத்தில்‌ நிலையாய்த்‌ தங்கியிருந்து 
தங்கள்‌ வேலையை நேர்த்தியாய்ச்‌ செய்து, 
முடிக்கவேண்டும்‌ என்னும்‌ அக்கரை 
இவர்களிடத்தில்‌ இருக்காது. நான்‌ 
ஸ்தானத்தைவிட்டு அலைகிற மனுஷன்‌, தன்‌ 
கூட்டைவிட்டு அலைகிற குருவிக்கு, 
ஒப்பாமிருக்கிறான்‌. 


குருவியும்‌ ஊர்‌ 
சுற்றிக்கொண்டிருக்கும்‌. ஒவ்வொரு மரமாக 
பறந்துபோகும்‌. ஒவ்வொரு கிளையிலும்‌ சிறிது. 
நேரம்‌ அமர்ந்திருக்கும்‌. ஊர்‌ சுற்றுகிற 
குருவி எந்த மரத்திலும்‌ ஒய்வெடுக்காது. 
குருவியின்‌ கூடு ஒரிடத்திலிருக்கும்‌. குருவி 
வேறொரு இடத்தில்‌ பறந்துகொண்டிருக்கும்‌. 
தன்‌ கூட்டைவிட்டு அலைகிற குருவி, தான்‌ 
இட்ட முட்டைகளையும்‌, 'பாறித்த 
குஞ்சுகளையும்‌ பராமரிக்காது. த்க்‌ 
மறந்துவிடும்‌. தன்‌ மனம்‌ போன போக்கில்‌ 
சுற்றி அலைந்துகொண்டிருக்கும்‌. ஊர்‌ 
சுற்றுகிறவர்கள்‌ தங்கள்‌ வேலையை 
ஒழுங்காய்க்‌ கவனிக்கமாட்டார்கள்‌. 


அலைகிற 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பல இடங்களுக்கும்‌ சுற்றி அலைகிறவர்கள்‌ 
தங்கள்‌ வீட்டுக்காரியங்களை சரியாக 
நிர்வாகம்பண்ணபமாட்டார்கள்‌. வீட்டு 
வேலைகளெல்லாம்‌ அரையும்‌ குறையுமாக 
அப்படியே இருக்கும்‌. ஆனால்‌ அவர்களோ 
ஒவ்வொரு இடமாக அலைந்து 
கொண்டிருப்பார்கள்‌. ஊர்‌ 
சுற்றிக்கொண்டிருப்பார்கள்‌. 
சமீபத்திலுள்ன அயலானே வாசி 
நீதி 27:9,10 


நீதி 278. 

சுகந்ததூபமும்‌ 

கனிப்பாக்குவதுபோல, 
தன்‌. 


பரிமனதைலமும்‌. 
இருதயத்தைக்‌ 
ஒருவனுடைய 
உட்கருத்தான 
பாராட்டும்‌ 
இன்பமானது களிப்பாக்கும்‌. 


நீதி 27:10. உன்‌ சிநேகிதனையும்‌, உன்‌: 
தகப்பனுடைய சிநேகிதனையும்‌ 
விட்டுவிடாதே; உன்‌ 
ஆயத்துக்காலத்தில்‌ உன்‌ 
சகோதரனுடைய வீட்டிற்குப்‌ போகாதே; 
தூரத்திலுன்ன சகோதரனிலும்‌ 
சமீபத்திலுன்ன அயலானே வாசி. 


ய சிநேகிதரின்‌ சிநேகத்‌ 
காத்துக்கொள்ளவேண்டும்‌. அவர்கள்‌ பழைய 
சிநேகிதர்களாகமிருந்தாலும்‌ சிநேகஜ்தைப்‌ 
புதுப்பித்துக்கொள்ளவேண்டும்‌. சிநேகத்தை 
விட்டுவிடக்கூடாது. பாலிய 
வயதில்‌ சிநேகிதர்களாகமிருந்தவர்களையும்‌ 
மறந்துவிடக்கூடாது. . அப்படிப்பட்ட 

.. முதிர்வயதிலும்‌ 


குடும்பத்து, சித்ககுக்க 
விசேஷித்த மரியாதை வன்‌ 
அவர்கள்‌ நம்முடைய பெற்றோரின்‌ 
சிநேகிதராகயிருக்கலாம்‌. நம்முடைய 
சிநேகிதரையும்‌, நம்முடைய பெற்றோரின்‌ 
சிநேகிதரையும்‌ விட்டுவிடக்கூடாது என்று 
சாலொமோன்‌ ஆலோசனை சொல்லுகிறார்‌. 





ட்ட யாத்திராகமம்‌ - விரிவுரை COODNENS 
ரியா EXODUS - COMMENTARY PUBLISHERS 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ வனாந்தரத்திலே 
மன்னாவை புசித்தார்கள்‌. அவர்களுக்கு 
மறுபடியும்‌ பசி உண்டாயிற்று முடிவிலே 
அவர்கள்‌ வனாந்தரத்திலே 
மரித்துப்போனார்கள்‌. கர்த்தர்‌ அவர்களில்‌ 
அநேகர்மீது பிரியமாமில்லை. கிறிஸ்துவை. 
நம்முடைய. ஜீவதுப்பமாக 
எந்து கொளு நமக்கு 
ஆவிக்குரிய பசி ஏற்படாது. நாம்‌ அவரை 
ஜீவந்தண்ணீராக பானம்பண்ணும்போது 
நமக்கு மறுபடியும்‌ தாகம்‌ ஏற்படாது. கர்த்தர்‌ 
நம்மீது எப்போதும்‌ பிரிமாயிருப்பார்‌. 
ஜீவஅப்பத்தை புசிக்கிற நமக்கு ஆவிக்குரிய 
மரணமுண்டாகாது. 





ழ்‌ நள 
யாய 


என்று அவர்கள்‌ தங்களை 
நிரூபித்தவர்கள்‌. அவர்கள்‌ 
நன்மையை நாடுகிறவர்கள்‌. 
ஆலோசனைகள்‌ 
பேருதவியாகயிருக்கும்‌. நம்முடைய பெற்றோர்‌ 
நம்மைவிட்டுவிட்டு வேரிடத்தில்‌ வசித்தாலும்‌, 
நாம்‌ அவர்களை மதிக்கவேண்டும்‌. 
அவர்களை கவனிக்கவேண்டும்‌. 
பெற்றோரை பராமரிக்கவேண்டும்‌. 
பெற்றோரை மதிப்பதுபோலவே, அவர்களுடைய 
சிநேகிதர்களையும்‌ மதித்து அவர்களோடு 
சிநேகம்‌ பாராட்டவேண்டும்‌. 

பழைய ஏற்பாட்டுக்காலத்தில்‌ 
செகொல்லாம்‌. என்பவர்‌. ன்‌ 
ராஜாவின்‌ குமாரன்‌. இவன்‌ ஆட்சிக்கு 
வந்தபோது, சாலொமோனின்‌ சிநேகிதர்கள்‌ 
ரெகொடெயாமுக்கு நல்ல ஆலோசனை 
சொன்னார்கள்‌. ஆனால்‌ ரெகொபெயாமோ 
தன்‌ தகப்பனாருடைய சிநேகிதரின்‌ 
ஆலோசனைகளுக்கு செவிகொடுக்க 
மறுத்துவிட்டான்‌. அவர்களுடைய 
புத்திமநிகளை கேட்காமல்‌, ஊதாறிகளோடு 
சேர்ந்து உருப்படாமல்‌ போய்விட்டான்‌. 


நமக்குப்‌ 
"அவர்களுடைய 


நல்ல சிநேகிதர்கள்‌ 
பிரயோஜனமாயிருப்பார்கள்‌. 
சிநேகம்‌ நமக்கு  இன்பமாயிருக்கும்‌. 
பரிமளதைலமும்‌ சுகந்த தூபமும்‌. 
இருதயத்தைக்‌ களிப்பாக்கும்‌. அதுபோலவே 
நம்முடைய மெய்யான சிநேகிதருடைய 
உட்கருத்தான ஆலோசனையும்‌ பாராட்டும்‌ 
நமக்கு இன்பமாயும்‌ களிப்பாயும்‌ இருக்கும்‌. 
நமக்கு பாரங்களும்‌ பிரச்சனைகளும்‌ 
அதிகமாயிருக்கும்போது, ற்‌ 
நம்முடைய சிநேகிதரோடு 


கொள்ளலாம்‌. 


அவற்றை 
பகிர்ந்து 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


பிரியப்‌ 
PUBLISHERS 


நம்முடைய சிநேகிதர்கள்‌ நம்முடைய 
சந்தோஷத்திற்காகவே இருக்கிறார்கள்‌ என்று 
நாம்‌ நினைக்கக்கூடாது. சிநேகிதரின்‌ 
மூலமாய்‌ நமக்கு ம்‌ வரும்‌. அது 
நல்லதுதான்‌. அதைவிட மேலாய்‌, 

ய பிரயோஜனமுள்ள 
ஆலோசனைகளை நாம்‌ விரும்பவேண்டும்‌. 
அவர்களுடைய உட்கருத்தான ஆலோசனை 
பரிசுத்தமானது. அதில்‌ 
இருக்காது. கோபமோ, 
வஞ்சனையோ இருக்காது. 
ஆபத்து வருவதுபோல - 
வரலாம்‌. அப்படிப்பட்ட 
தூரத்திலுள்ள ்‌ 
தேடிப்போகவேண்டும்‌ என்னும்‌. 
அவசியமில்லை. ஆபத்துக்காலத்திலே. 
சகோதரனுடைய வீட்டிற்குப்போகாதே என்று 
சாலொமோன்‌ ஆலோசனை சொல்லுகிறார்‌. 
தூரத்திலுள்ள சகோதரனிலும்‌ சமீபத்திலுள்ள 
அயலானே வாசி. 


சகோதரரை 


சகோதரர்கள்‌ நமக்கு எல்லா 
உதவிகளையும்‌ செய்வார்கள்‌ என்று 
எதிர்பார்க்கக்கூடாது. அவர்கள்‌ நம்முடைய 
'சகோதரர்களாமிருப்பதினிமித்தமாய்‌, நமக்கு 
அவர்கள்‌ 

அவர்களுடைய 

பெற்றுக்கொள்வதும்‌ நமக்கு 

இப்படிப்பட்ட 


உதவியை எதிர்பார்ப்பதற்குப்‌ பதிலாக, நமக்கு 
அருகாமையிலுள்ள சிநேகிதரின்‌ உதவியை 
நாடவேண்டும்‌. நாமும்‌ சமீபத்திலுள்ள 
அயலாருக்கு உதவிபுரியவேண்டும்‌. நமக்கு 
உதவி தேவைப்படும்போது அவர்களுடைய 
உதவிகளையும்‌ கேட்டு 
பெற்றுக்கொள்‌ வேண்டும்‌. 


என்‌ மகனே 
தீதி 221 


தீதி 2701. 

இத்திக்கிறவனுக்கு. 
உத்தரவுகொடுக்கத்தக்கதாக, 
ஞானவானாகி, என்‌ இருதயத்தைச்‌. 
சுத்தோஷப்படுத்து.. 





ழ்‌ நயனா 
யாய 


பிள்ளைகள்‌ தங்கள்‌ பெற்றோருக்கு 
ஆதரவாயும்‌ ஆறுதலாயும்‌ இருக்கவேண்டும்‌. 
பிள்ளைகள்‌: பெற்றோரின்‌ இருதயத்தை 
சந்தோஷப்படுத்த வேண்டும்‌. பெற்றோருக்கு 
சோதனையான நாட்கள்‌ வரலாம்‌. 
அவர்களுக்கு வேதனையான காலங்களும்‌ 
வரலாம்‌. பெற்றோருக்கு கஷ்டங்களும்‌, 
நஷ்டங்களும்‌ வரும்போது பிள்ளைகள்‌ 
அவர்களுக்கு ஆதரவாகயிருந்து. 
அவர்களுக்கு. உதவிபுரியவேண்டும்‌. 
பெற்றோரின்‌ இருதயம்‌ கலங்கியிருந்தாலும்‌, 
பிள்ளைகள்‌ அந்தக்‌ கலக்கத்தை நீக்கி, 
அவர்களுடைய இருதயத்தை 
சந்தோஷப்படுத்தவேண்டும்‌. 
என்‌ மகனே, 
'ஞானமுள்ளதாயிருந்தால்‌, 
இருதயம்‌ மகிழும்‌. உன்‌ உதடுகள்‌ 
செம்மையானவைகளைப்‌ பேசினால்‌, என்‌ 
உள்ளிந்திரியங்கள்‌ மகிழும்‌" (நீதி 23.1536. 


பெற்றோரை 
நிந்திக்கும்போது, தங்களை 
நிந்திக்கிறவர்களுக்கு அவர்கள்‌ சரியான 
உத்தரவு கொடுக்கவேண்டும்‌. பெற்றோரின்‌ 
இருதயம்‌ சந்தோஷமாயிருந்தால்தான்‌ 
அவர்களால்‌ சரியாக சிந்திக்க முடியும்‌. 
நிதானமாகப்‌ பேசமுடியும்‌ பிள்ளைகள்‌ 
ஞானவான்களாகயிருக்கும்போது அவர்கள்‌ 
தங்கள்‌ பெற்றோரின்‌ இருதயத்தை. 
சந்தோஷப்படுத்துவார்கள்‌. 

பிள்ளைகள்‌ சிறுவயது 
பிரயத்திலிருந்தபோது, பெற்றோர்‌ அவர்களை 
கண்டித்து வளர்த்திருப்பார்கள்‌. அவர்களைத்‌ 
திருத்துவதற்காக பிரம்பினால்‌ 
அடித்திருப்பார்கள்‌. பெற்றோரால்‌ 
கண்டிக்கப்பட்டு, தண்டிக்கப்பட்டு 
வளர்க்கப்படும்‌ பிள்ளைகள்‌ ஒழுக்கத்தோடு 
வளரும்‌. அவர்கள்‌ பெரியவர்களான பின்பு 
அவர்களுடைய பேச்சிலும்‌ செய்கையிலும்‌ 
நற்குணம்‌ இருக்கும்‌ நம்முடைய 
பிள்ளைகள்‌ றுவயதிலிருக்கும்‌ 
போதே அவர்களுக்கு கரத்தணப்பதில்‌ 
ஆலிக்குரிய த்‌ 
உபதேசம்‌. 
வளையாதது, 
சிறுபிள்ளைகள்‌ 
பருவத்தில்‌ 
கற்றுக்கொள்‌ ளவில்லையென்றால்‌, அவர்கள்‌ 
வளர்ந்து பெரியோரான. பின்பு, 
நற்குணங்களைக்‌ கற்றுக்கொள்வது மிகவும்‌: 
கடினம்‌. 


உன்‌ இருதயம்‌ 
என்னிலே என்‌ 


மற்றவர்கள்‌ 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சிறுபிள்ளைகள்‌ 
வளர்க்கப்படவில்லையென்றால்‌, 
அவர்களையும்‌, அவர்களை 
பெற்றோரையும்‌ தூஷிப்பார்கள்‌. 
நிந்திப்பார்கள்‌. தங்களை 
நிந்திக்கிறவர்களுக்கு பெற்றோர்‌ சரியான 
சொல்லவேண்டுமென்றால்‌, 
ஞானமுள்ளவர்களாகயிருக்க 
நற்குணம்‌ 
மிகுந்தவர்களாகமிருக்க வேண்டும்‌. 
பிள்ளைகளிடத்தில்‌ நல்ல சுபாவமும்‌, நல்ல 
பண்பும்‌ இருந்தால்தான்‌, பெற்றோரின்‌. 
அவர்களைப்‌ பார்த்து 
தங்கள்‌ 
பிள்ளைகளினிமித்தமாக, மற்றவர்கள்‌ 
தங்களை தூஷிக்கும்போது, பெற்றோர்‌ 
தங்கள்‌ பிள்ளைகளின்‌ நற்குணத்திற்கு 
உத்திரவாதம்‌ கொடுப்பார்கள்‌. தங்களை 
நிந்திக்கிறவர்களுக்கு சரியான மறுஉத்தரவு, 
கொடுப்பார்கள்‌. 


ஒழுக்கமாக 
மற்றவர்கள்‌ 

வளர்த்த 
பெற்றோரை 


ஆபத்து 


நீதி 27:12 


நீதி 2712. விவேகி ஆபத்தைக்‌ கண்டு. 

கொள்ளுகிறான்‌; 

நெடுகப்போய்‌ 
தண்டிக்கப்படுகிறார்கள்‌. 


தீங்கு திடீரென்று வருவதில்லை, 
அது எப்போது வரும்‌ என்பதையும்‌, எப்படி 
வரும்‌ என்பதையும்‌ நம்மால்‌ நிதானித்து, 
அறியமுடியும்‌. எல்லோருக்கும்‌ சோதனை 
வரும்‌. சோதனை வரும்போது நாம்‌ 
அதைவிட்டு விலகிப்போய்விட வேண்டும்‌. 
துணிகரமாக. சோதனைகளில்‌ 
சிக்கிக்கொள்வது பாவம்‌. பாவத்தின்‌ சம்பளம்‌ 
வியாதியும்‌, மரணமும்‌. பாவம்‌ 
செய்கிறவர்கள்மீது தேவனுடைய 
ஆக்கினைத்தீர்ப்பு வரும்‌. பாவத்தைத்‌ 
தொடர்ந்து தண்டனை வரும்‌. 





ழ்‌ ளன 
யாய 


நாம்‌ பாவம்‌ செய்வதற்கு முன்பாகவே 
பரிசுத்த ஆவியானவர்‌ நம்மை எச்சரிப்பார்‌ 
மனச்சாட்சியும்‌ 


எச்சரிப்பின்‌ சத்தத்திற்குச்‌ 
நாம்‌ பாவத்தை 
விலகிப்போய்விடவேண்டும்‌. 
ஆபத்தைக்‌ கண்டு மறைந்துகொள்கிறான்‌. 
பேதைகளோ ஆபத்தைக்‌ கண்டு, அதை 
விட்டு விலகிப்போகாமல்‌, நெடுகப்போய்‌, 
ஆபத்தில்‌ சிக்கிக்கொள்கிறார்கள்‌. 
சோதனைகளினால்‌  பிடிக்கப்படுகிறார்கள்‌. 
த விழுந்துவிடுகிறார்கள்‌. 
தண்டிக்கப்படுகிறார்கள்‌. 
பமந காவத்தக்கள க்‌ ஆபத்தைக்‌ 
கண்டு மறைந்துகொள்வதில்லை. 
துணிகரமாய்ப்‌ பாவம்‌ செய்கிறவர்களும்‌: 
சோதனைகளை விட்டு விலகிப்போவதில்லை. 
கர்த்தருடைய பிள்ளைகள்‌ 
சோம்பேறிகளாகவோ, பேதைகளாகவோ 
இருக்கக்கூடாது. விவேகிகளாகயிருக்க 
வேண்டும்‌. நம்முடைய வார்த்தையிலும்‌, 
கிரியையிலும்‌ விவேகம்‌ 


நிரம்பியிருக்கவேண்டும்‌. 


அந்நியனுக்காகப்‌ 
பிணைப்படுகி றவன்‌ 
நீதி 2713 


நீதி 2713. அத்தியனுக்காகப்‌ 
பிணைய்படுகிறவனுடைய வஸ்திரத்தை 
எடுத்துக்கொன்‌, அந்திய ஸ்திரீக்காக 
ஈடுவாங்கிக்கொன்‌. 

அரு ப்‌ தரித்திரராவதற்கு 
பிரயாசப்படுகிறார்கள்‌. தரித்திரத்தைவிட்டு 
விலகி வருவதற்கு வழிகள்‌ இருந்தாலும்‌, 
அவற்றைப்‌ புறக்கணித்துவிட்டு தரித்திரத்தில்‌ 
சிக்கிக்கொள்கிறார்கள்‌. நாம்‌ பிறருக்கு 
உதவிபுரியவேண்டும்‌. இது ஒரு நல்ல. 
சுபாவம்‌. ஆனாலும்‌ நம்முடைய திராணி 
என்ன என்பதையும்‌ நாம்‌ அறிந்திருக்க. 
வேண்டும்‌. நம்முடைய  திராணிக்கு. 
அதிகமாக, கேட்கிறவர்களுக்கெல்லாம்‌ நாம்‌ 
உதவிசெய்தால்‌ நம்மிடத்தில்‌ ஒன்றும்‌. 
இருக்காது. அந்நியனுக்காக 
பிணைப்படுகிறவர்கள்‌ வறுமையிலும்‌ 
ஆபத்திலும்‌ சிக்கிக்கொள்வார்கள்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இவர்களைப்போலவே ஸ்திரீகளோடு 
வேசித்தனமும்‌, விபச்சாரமும்‌ செய்கிறவர்கள்‌ 
தங்களுடைய ஐசுவரியத்தை 
இழந்துபோவார்கள்‌. இப்படிப்பட்டவர்களுக்கு, 
தங்களுடைய கைகளின்‌ பிரயாசத்துப்‌ 
பலனை பாதுகாக்க தெரியவில்லை. 
தங்களுடைய சம்பாத்தியம்‌ எல்லாவற்றையும்‌ 
பொத்தலான பைகளில்‌ போட்டு, 
எல்லாவற்றையும்‌ இழந்துவிடுவார்கள்‌. 
இப்படிப்பட்டவர்களுக்கு உதவிசெய்யும்போது 
நாமும்‌ மிகவும்‌ கவனமாயிருக்கவேண்டும்‌. 
அவர்களுக்கு கடன்‌ கொடுக்கும்பொழுது, 
அவர்களிடத்தில்‌ நியாயமான ஈடுகளைப்‌ 
பெற்றுக்கொள்ளவேண்டும்‌. 

செல்லும்‌ செலவைக்‌ கணக்குப்‌ 
பார்க்காமலிருக்கிறவர்கள்‌ கடனாளிகளாகி 
விடுவார்கள்‌. இப்படிப்பட்டவர்களால்‌ 
வாங்கிய கடனைத்‌ திருப்பிக்‌ கொடுக்க 
முடியாது. தங்களுக்கு கடன்‌ 
கொடுத்தவர்களை ஏமாற்றி வஞ்சிப்பதற்கு 
முயற்சி செய்வார்கள்‌. இவர்கள்‌ 
மற்றவர்களையும்‌ வஞ்சிப்பார்கள்‌. தங்களைத்‌ 
தாங்களையும்‌ வஞ்சித்துக்கொள்வார்கள்‌. 
அந்நியனுக்காக பிணைக்கப்பட்டு, 
தரித்திரனாகி,  பிறனிடத்தில்‌ ஒருவன்‌ 
கடன்வாங்கினால்‌, அவனுக்குக்‌ 
கொடுக்கப்படும்‌ கடனுக்காக அவனுடைய 
வஸ்திரத்தை ஈடாக எடுத்துக்கொள்ள 
வேண்டும்‌. அந்நிய ஸ்திரீகளிடம்‌ 
ந விபச்சாரமும்‌ செய்து 
ங்களுடைய இங்திகளை 
இரந்துபோன்வ்களுக்கு கடன்கொடுக்கும்‌ 
போது,  அவர்களிடத்திலும்‌ கொடுத்த 
கடனுக்கு ஈடு வாங்கிக்கொள்ளவேண்டும்‌. 
அவர்களுக்கு வெறும்‌ கையில்‌ கொடுத்து 
நாமும்‌ ஏமாந்து போகக்கூடாது. 


உரத்தசத்தத்தோடே சொல்லும்‌ 
ஆசீர்வாதம்‌ 
நீதி 27:14 


நீதி 2744. ஒருவன்‌ அதிகாலையிலே 
எழுத்து உரத்தசத்தத்தோடே தன்‌ 
சிநேகிதனுக்குச்‌ சொல்லும்‌ ஆசீர்வாதம்‌ 
சாபமாக எண்ணப்படும்‌ . 





ழ்‌ நள 
யாய 


ஒவ்வொருவருக்குமுரிய கனத்தையும்‌ 
மரியாதையையும்‌ நாம்‌ செலுத்தவேண்டும்‌. 
இராயனுக்குரியதை இராயனுக்கும்‌, 
கர்த்தருக்குரியதை. கர்த்தருக்கும்‌ 
கொடுக்கவேண்டும்‌ என்பதே 
இஙேசகிறிஸ்துலின்‌. உதேசம்‌.. அறிவிலும்‌ 
ஞானத்திலும்‌, கற்பிலும்‌, நற்குணத்திலும்‌ 
சிறந்து விளங்குபவர்களை நாம்‌ மனதார 
பாராட்டவேண்டும்‌. நமக்கு 
உதவிசெய்கிறவர்களுக்கு நம்முடைய 
இருதயத்தின்‌ ஆழத்திலிருந்து நன்றி 
சொ்லவேண்டும்‌. நன்றி சொல்வதிலும்‌ ஒரு 
ஒழுங்கும்‌ கிரமமும்‌ உள்ளது. 


அதிகாலையிலே எழுந்து, 
நம்முடைய  சிநேகிதரைப்பார்த்து. உரத்த 
சத்தத்தோடே அவருக்கு ஆசீர்வாதம்‌ 
சொல்லுவது. ஆசீர்வாதமாக எண்ணப்படாது. 
அது. சாபமாகவே எண்ணப்படும்‌. அவர்கள்‌ 
நமக்கு நன்மை செய்திருந்தாலும்‌, நாம்‌. 
அவர்களுக்கு முறைப்படி நன்றி 
சொல்லவேண்டும்‌. உரத்த சத்தமாக 
ஆசிர்வாதம்‌ சொல்லுது. அறிக நன்றி 
சொல்வதற்கு இணையாகாது. 
மற்றவர்களைப்‌ புகழும்போது அதிலும்‌ ஒரு 
அளவும்‌ கட்டுப்பாடும்‌ இருக்கவேண்டும்‌. 


நாம்‌ 


அளவுக்கு அதிகமாக. மனுஷரைப்‌ 
புகழுவதும்‌ நல்லதல்ல. 5. மதன்‌ 


சி்கக்கொள்கிறார்கள்‌. 
கண்ணி. இதில்‌ 


நாம்‌ 


ஒரு 
சிக்கிக்கொள்ளாதவாறு 
எச்சரிக்கையாயிருக்கவேண்டும்‌. 


அப்போஸ்தலர்‌ பவுல்‌ மேன்மை 
பாராட்டுவதைக்‌ குறித்து கொரிந்தியருக்கு 
எழுதின இரண்டாவது நிருபத்தில்‌ இவ்வாறு 
சொல்லுகிறார்‌. “இப்படிப்பட்டவனைக்குறித்து 
மேன்மைபாராட்டுவேன்‌;: ஆனாலும்‌ 
என்னைக்குறித்து என்‌ 
பலவீனங்களிலேயன்றி. வேறொன்றிலும்‌ 
மேன்மைபாராட்டமாட்டேன்‌. சத்தியமானதை 
நான்‌ பேசுகிறேன்‌: நான்‌ மேன்மைபாராட்ட 
மனதாயிருந்தாலும்‌, நான்‌ புத்திமீனனல்ல. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆனாலும்‌ ஒருவனும்‌ என்னிடத்தில்‌ 
காண்கிறதற்கும்‌, என்னாலே கேட்கிறதற்கும்‌ 
மேலாக என்னை எண்ணாதபிடிக்கு அப்படிச்‌ 
செய்யாதிருப்பேன்‌. அன்றியும்‌, 
எனக்கு  வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய 
மேன்மையினிமித்தம்‌ நான்‌ என்னை 
உயர்த்தாதபடிக்கு, என்‌ மாம்சத்திலே ஒரு 
முள்‌ கொடுக்கப்பட்டிருக்கிறது: என்னை நான்‌ 
உயர்த்தாதபடிக்கு, அது என்னைக்‌ குட்டும்‌ 
சாத்தானுடைய தூதனாயிருக்கிறது. அது 


கிருபை உனக்குப்‌ போதும்‌: பலலீனத்திலே 
என்‌ பலம்‌ பூரணமாய்‌ விளங்கும்‌ என்றார்‌ 
ஆகையால்‌, கிறிஸ்துவின்‌ வல்லமை என்மேல்‌ 
தங்கும்படி, என்‌ பலவீனங்களைக்குறித்து, 
நான்‌ மிகவும்‌ சந்தோஷமாய்‌ 
மேன்மைபாராட்டுவேன்‌" (2கொரி 12:5-9) 


சண்டைக்காரியான ஸ்திரீ 
நீதி 27:15,16 


நீதி 27:15. அடைமழைநானில்‌ ஓயாத 
ஒழுக்கும்‌ சண்டைக்காரியான ஸ்திரீயும்‌ 
சரி. 


நீ 2716. அவனை 
அடக்கப்பார்க்கிறவன்‌ காற்றை 
அடக்கித்‌ தன்‌  வலதுகையினால்‌ 


எண்ணெயைப்‌ பிடிக்கப்பார்க்கிறான்‌. 


மனைவி நற்குணமுள்ளவளாயிருப்பது, 
குடும்பத்திற்கு ஆசீர்வாதம்‌. அவள்‌ 
பொறுமையுள்ளவளாயும்‌, தன்‌ குடும்ப 
காரியங்களை நன்றாய்‌ விசாரிக்கிறவளாயும்‌ 
இருக்கவேண்டும்‌. மனைவி 
'சண்டைக்காரியாக இருக்கும்போது, அவள்‌ 
புருஷனுக்கு அநேக. வேதனைகள்‌ 
உண்டாகும்‌. குடும்பத்தில்‌ நிம்மதியும்‌, 
சமாதானமும்‌, சந்தோஷமும்‌ இருக்காது, 
சண்டைக்காரியின்‌ வாயை அடக்கவும்‌ 
முடியாது. அடைமழை நாளில்‌, மழை நிற்காமல்‌ 
பெய்துகொண்டேயிருக்கும்‌. தொடர்‌ 
மழையையும்‌, கனமழையையும்‌, 
அடைமழையையும்‌ நம்மால்‌ நிறுத்த முடியாது. 
'சண்டைக்காரியான ஸ்திரீ அடைமழை நாளில்‌ 
ஓயாத ஒழுக்கைப்போல இருக்கிறாள்‌. 
தொடர்ந்து பெய்யும்‌ கனமழையைப்‌ 
போலிருக்கிறாள்‌. 





ழ்‌ நள 
யாய 


நம்முடைய உற்றார்‌ உறவினர்களில்‌ 
சிலரோ, அல்லது நம்முடைய அயலகத்தாரில்‌ 
சிலரோ சண்டைக்காரர்களாக இருக்கலாம்‌. 
அவர்கள்‌ நமக்கு ஓயாத பிரச்சனைகளைக்‌ 
கொடுத்துக்கொண்டிருக்கலாம்‌. அவர்களை 
நம்மால்‌ அடக்கவும்‌ முடியாது. இப்படிப்பட்ட 
சூழ்நிலைகளில்‌ நாம்‌ நீடிய பொறுமையோடு 
அவர்களுடைய பிரச்சனைகளைச்‌ 
சகித்துக்கொள்ளவேண்டும்‌. “மனைவியின்‌ 
சண்டைகள்‌ ஓயாத ஒழுக்கு” (நீதி 19:13) 
என்று சாலொமோன்‌ சொல்லுகிறார்‌ 


ஞானமுள்ளவர்கள்‌, அடைமழை 
காலத்தில்‌, மழையை அடக்கப்பார்ப்பதற்குப்‌ 
பதிலாக, அந்த மழைக்கு ஒதுங்கி 
நிற்பார்கள்‌. தங்கள்‌ மீது மழை பெய்யாதவாறு 
ஒரமாக நின்றுகொள்வார்கள்‌. தங்களால்‌ 
அடைமழையை நிறுத்த முடியாவிட்டாலும்‌, 
ஒரு குடையை விரித்துப்‌ பிடித்து. தங்களை 
மழையிலிருந்து பாதுகாத்துக்கொள்வார்கள்‌. 


சண்டைக்காரி சண்டைபோடும்போது. 
அவளுடைய வார்த்தைகளை நம்மால்‌ அடக்க 
முடியாது. அவளை அடக்கப்பார்க்கிறவன்‌. 
காற்றை அடக்கி தன்‌ கையில்‌ பிடிப்பதற்கு 
முயற்சிபண்ணுகிறான்‌. ஞானமுள்ளவன்‌ 
சண்டைக்காரியின்‌ வார்த்தைகளுக்கு விலகி 
ஒதுங்கி நிற்பான்‌. அவளுடைய கடினமான 
வார்த்தைகள்‌ தன்னுடைய செவிகளில்‌ 
உட்பிரவேசியாதவாறு, தன்னுடைய 
செவிகளை அடைத்துக்கொள்வான்‌. 
துர்நாற்றம்‌ வீசும்‌ இடங்களில்‌, நம்முடைய 
மூக்கைப்‌ பொத்திக்கொள்வதுபோல, 
சண்டைக்காரியின்‌ அசிங்கமான 
வார்த்தைகளைக்‌ கேட்காதவாறு நம்முடைய 
செவிகளைப்‌ பொத்திக்கொள்ளவேண்டும்‌. 


துள்மார்க்கரும்‌ மூடர்‌ தங்களுடைய 
மூடத்தனத்தை வெளிப்படுத்துவார்கள்‌. 
தங்களுக்கு கேடும்‌, அவமானமும்‌ 
உண்டாகத்தக்கதாக தங்கள்‌ மூடத்தனத்தை 
'வெளிப்படுத்துவார்கள்‌. மதியீனமாகப்‌: 
பேசுவார்கள்‌. நம்மால்‌ முடிந்த வரையிலும்‌ 
மூடருக்கு புத்திசொல்லலாம்‌. அவர்கள்‌ 
நம்முடைய புத்திமதிகளைக்‌ கேட்பதற்கு. 
மனதுள்ளவர்களாயிருக்க வேண்டும்‌. 
மூடருக்கு நம்முடைய ஆலோசனையைக்‌ 
கேட்க மனதில்லையென்றால்‌, நாம்‌ 
அவர்களைவிட்டு விலகி வந்துவிடவேண்டும்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நம்மால்‌ காற்றை அடக்கி நம்முடைய 
கைக்குள்‌ வைத்திருக்க முடியாது. நம்முடைய 
வலதுகையினால்‌ எண்ணெயை பிடித்து 
வைக்கவும்‌ முடியாது. அதுபோலவே 
சண்டைக்காரியின்‌ வார்த்தைகளை 
யாராலும்‌ அடக்க முடியாது. 


இரும்யை இரும்பு கருக்கிடும்‌ 
நீதி 2717 


நீதி 2707. இரும்பை இரும்பு 
கருக்கிடும்‌; அப்படியே மனுஷனும்‌ தன்‌ 
முகத்தைக்‌ 


ஆகாத 
நல்லொழுக்கத்தைக்‌ கொடுக்கும்‌. 
ஞானமும்‌, 
'சம்பாஷணைகளும்‌ 
ஞானத்தை விருத்தியடையச்‌ 
செய்யும்‌. ஞானமுள்ளவர்களோடு 
பேசும்போது, நம்முடைய ஞானமும்‌. 
அதிகரிக்கும்‌. புத்தியுள்ளவர்களும்‌ பேசினால்‌. 
நம்முடைய புத்தியும்‌ அதிகரிக்கும்‌. 
நற்குணமுள்ளவர்கள்‌ தங்களுடைய 
நமக்குப்‌ பகிர்ந்து. 
நம்முடைய சுபாவங்களும்‌ 
நல்லவையாயிருப்பதற்கு அவர்கள்‌ 
உதவிசெய்வார்கள்‌. 


சம்பாஷணைகள்‌ 
புத்தியும்‌, 
பிரயோஜனமுமுள்ள 

நம்முடைய 


தீயோரிடம்‌ பழகினால்‌ A 
தீயசுயாவங்கள்‌ நமக்கு 
அவர்களுடைய ரன்களும்‌! 
காமவிகாரங்‌ நம்மைத்‌ 
தொற்றிக்கொள்ளும்‌. இரும்பை இரும்பு 
கருக்கிடும்‌. அரம்‌ இரும்பினால்‌. 
செய்யப்பட்டிருக்கிறது. அது இரும்பை தீட்டி 
கூர்மையாக்குவதற்குப்‌ பயன்படுத்தப்படுகிறது. 
நல்லோரும்‌ தீயோரும்‌ அரத்தைப்போலவே 
இருக்கிறார்கள்‌. நாம்‌ யாரோடு 
பேசுகிறோம்‌, யாரோடு சகவாசம்‌ 
வைத்திருக்கிறோம்‌ என்பது மிகவும்‌ முக்கியம்‌. 
அவர்களோடு சம்பாஷணை பண்ணும்போது, 
அவர்களுடைய சுபாவங்கள்‌ 
வருவதற்கு வாய்ப்புள்ளது. 
இரும்பைக்‌ கருக்கிவிடுவதுபோல, 
தன்‌ சிநேகிதனுடைய 
கருக்கிடுகிறான்‌. 





ழ்‌ நள 
யாய 


நாம்‌ நல்லவர்களோடு சம்பாஷணை 
பண்ணும்போது, அவர்களுடைய 
நற்குணங்கள்‌ அரத்தைப்போல நம்முடைய 
நற்குணங்களைக்‌ கூர்மையாக்கும்‌. 
நம்முடைய சுபாவங்கள்‌ 
பிரகாசமடையும்‌. அவர்களைப்போலவே 
நாமும்‌ நற்கிரியைகளைச்‌ செய்வதற்கு 
ஆயத்தமாயிருப்போம்‌. 


நல்ல 


அத்திமரத்தைக்‌ காக்கிறவன்‌ 
நீதி 2718 


நீதி 2748. அத்திமரத்தைக்‌ காக்கிறவன்‌. 
அதின்‌ கனியைப்‌ புசிப்பான்‌; தன்‌: 
எஜமானைக்‌ காக்கிறவன்‌ 
கனமடைவான்‌. 


நாம்‌ சோம்பேறிகளாயிருக்காமல்‌ 
சுறுசுறுப்பாயும்‌ உற்சாகமாயும்‌ கிரியை 
நடப்பிக்கவேண்டும்‌. தன்‌ கைகளினால்‌. 
பிரயாசப்பட்டு வேலை செய்கிறவன்‌ அதன்‌ 
பலனைப்‌ புசிப்பான்‌. கடினமாக வேலை 
செய்கிறவன்‌ பட்டினியாயிருக்கமாட்டான்‌. 
வேலைக்குத்‌... தகுந்த கூலியைப்‌ 
பெற்றுக்கொள்வான்‌. 


செய்கிறவனும்‌ தன்‌ பிரயாசத்தின்‌ பலனை 
அனுபவிப்பான்‌. தோட்டக்காரன்‌ தோட்டத்தில்‌. 
அத்திமரத்தை நட்டு, அதைக்‌ காக்கும்போது, 
அவனும்‌ அதன்‌ கனியைப்‌ புசிப்பான்‌. 
அத்திமரத்தைக்‌ காக்கிறவனுக்கு 
அத்திப்பழத்தில்‌ ஒன்றும்‌ கொடுக்காமல்‌. 
அவனை சும்மா விட்டுவிடக்கூடாது. அவனே 


தோட்டக்காரனுக்கும்‌ 
க 
வேண்டும்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QODNENS 
PUBLISHERS 


திராட்சத்‌ தோட்டத்தை. 
உண்டாக்குகிறவன்‌ அதின்‌ கனியில்‌ 
புசிப்பான்‌. அப்போஸ்தலர்‌ பவல்‌ இதைப்பற்றி 
விவரிக்கும்போது, “எவன்‌ தன்‌ 
சொந்தப்பணத்தைச்‌ செலவழித்து, தண்டிலே 
சேவகம்‌ பண்ணுவான்‌? எவன்‌ திராட்சத்‌ 
தோட்டத்தை உண்டாக்கி, அதின்‌ கனியில்‌ 
புசியாதிருப்பான்‌? எவன்‌ மந்தையை மேய்த்து, 
அதின்‌ பாலைச்‌ சாப்பிடாதிருப்பான்‌ ?” 
ரகொரி 9:7) என்று சொல்லுகிறார்‌. 
தன்‌ . காக்கிறவன்‌ 
கனமடைவான்‌. எஜமான்‌ 
ஐசுவரியவானாகவும்‌, அவனுக்கு ஊழியம்‌ 
செய்கிறவன்‌ தரித்திரனாகவும்‌ இருக்கலாம்‌. 
அவன்‌ தன்‌ எஜமானுக்கு எல்லா 
சேவைகளையும்‌ செய்யும்போது, 
அவனுக்குரிய பலன்‌ கிடைக்கும்‌. 
வேலையாள்‌ தன்‌ கூலிக்குப்‌ 
பாத்திரனாகயிருக்கிறான்‌. எஜமானுக்கு 
நஷ்டம்‌ வராதவாறு வேலையாள்‌ விழிப்புடன்‌ 
இருப்பான்‌. உண்மையுள்ள 
வேலைக்காரர்களை எஜமான்கள்‌ 
அவர்களுக்குரிய 
குறைவில்லாமல்‌ 


எஜமானைக்‌ 


கொடுக்கவேண்டும்‌ 


விசுவாசிகளாகிய நமக்கு 
கர்த்தராகிய 

பரமஎஜமானாகயிருக்கிறார்‌. நாம்‌ அவருடைய 
திராட்சத்தோட்டத்தில்‌ வேலை செய்கிற 
பணியாட்களாகமிருக்கிறோம்‌. நாம்‌ 
கர்த்தருக்கு உண்மையுள்ளவர்களாக 
ஊழியம்‌ செய்யும்போது அவர்‌ நம்மை 
மெய்யாகவே கனப்படுத்துவார்‌. 


சத்த 


“ஒருவன்‌ எனக்கு 
ஊழியஞ்செய்கிறவனானால்‌ என்னைப்‌ 
பின்பற்றக்கடவன்‌, நான்‌ எங்கே 
இருக்கிறேனோ அங்கே என்‌ ஊழியக்காரனும்‌ 
இருப்பான்‌: ஒருவன்‌ எனக்கு 
ஊழியஞ்செய்தால்‌ அவனைப்‌ பிதாவானவர்‌ 
தார்‌ (யோவா 12:26) என்று 

பரமஎஜமானராகிய 


இவேககிறிஸ்து சொல்லுகிறார்‌. 


எனக்கு 





ழ்‌ நள 
யாய 


இருதயத்திற்கு இருதயம்‌ 
நீதி 27:19 


நீதி 2749. தண்ணீரில்‌ முகத்துக்கு மு முகம்‌ 
ஒத்திருக்குமாப்போல, 
இருதயத்திற்கு இருதயம்‌ சந்ததம்‌, 


தண்ணீர்‌ ஒரு கண்ணாடியைப்‌ 
போன்றது. நம்முடைய முகத்தை நாம்‌ 
கண்ணாடியில்‌ பார்ப்பதுபோல, 
தண்ணீரிலும்‌ பார்க்கலாம்‌ 
பார்க்கும்போது. தண்ணீரில்‌ 
ம்‌ தெரியும்‌. அதுபோலவே மனுஷருடைய 
தயத்தைப்‌ பார்க்கும்போது 
அவர்களுடைய சுபாவம்‌ நமக்கு 
பிரத்தியட்சமாய்த்‌ தெரியும்‌. மனுஷனுடைய 
பார்த்தால்‌ அவனுடைய 
பகட்டும்‌, அலங்காரமும்தான்‌ 


தன்னைத்தான்‌ 

தன்னுடைய 
சிந்தனைகளையும்‌, 
நோக்கங்களையும்‌ 


ஆராய்ந்து அறிந்துகொள்ளவேண்டும்‌ 


யாக்கோபு 
விவரிக்கும்போது, 
உங்களை 
திருவசனத்தைக்‌ 
மாத்திரமல்ல, 
செய்கிறவர்களாயும்‌ 
என்னத்தினாலெனில்‌, 
திருவசனத்தைக்‌ 
செய்யாதவனானால்‌, 
சுயாவழுகத்தைப்‌ 
ஒப்பாயிருப்பான்‌. 
பார்த்து, அவ்விடம்விட்டுப்‌ போனவுடனே, 
தன்சாயல்‌ இன்னதென்பதை 
மறந்துவிடுவான்‌” (யாக்‌ 1:22-24) என்று 
சொல்லுகிறார்‌ 


பற்றி 

அல்லாமலும்‌, நீங்கள்‌ 
வஞ்சியாதபடிக்குத்‌ 
கேட்கிறவர்களாய்‌ 


கேட்டும்‌ 
கண்ணாடியிலே தன்‌ 
பார்க்கிற 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நம்மை நாமே ஆராய்ந்து 
பார்க்கும்போது நம்முடைய மெய்யான 
சுபாவத்தை நம்மால்‌ அறிந்து கொள்ள 
முடியும்‌. நம்மை நாமே நிதானித்து அறிந்து 
வைத்திருப்பது நமக்கு மிகவும்‌ நல்லது. 
தண்ணீரில்‌ நம்முடைய முகத்தைப்‌ 
பார்க்கும்போது, அதில்‌ நம்முடைய முகம்‌ 
தான்‌ தெரியும்‌. நம்முடைய பிரத்தியட்சமான 


கர்த்தர்‌ 
எல்லா மனுஷரையும்‌ 
தம்முடைய 


சிருஷ்டி்கப்பட்ிருக்கிறோம்‌. 

இருதயத்தின்‌ சுபாவங்களும்‌, 
இருதயத்தின்‌  சுபாவங்களும்‌ 
விஷயங்களில்‌ ஒத்திருக்கும்‌. நம்முடைய 
மனச்சாட்சி நம்மோடு பேசுவதுபோலவே, 
அவரவர்களுடைய மனச்சாட்சி 
அவரவர்களோடு பேசும்‌. 


பாதானமும்‌ அழிவும்‌ 
நீதி 27:20 


நீதி 2720. பாதானமும்‌ 
திருப்தியாகிறதில்லை; 
டய 


மனுஷனுல। 
திருப்தியாகிறதில்லை. 


பாவத்தையும்‌ மரணத்தையும்‌ பிரிக்க 
முடியாது. பாவத்தின்‌ சம்பளம்‌ மரணம்‌. 
மனுஷன்‌ தன்னுடைய ஆசைகளை 
நிறைவேற்றுவதற்காக  பிரயாசப்படுகிறான்‌. 
ஆனாலும்‌ அவனுக்கு ஒருபோதும்‌ திருப்தி 
உண்டாவதில்லை. நம்முடைய பார்வை 
கர்த்தர்மீது இருக்கவேண்டும்‌. நமக்கு தாகம்‌ 
இருக்குமென்றால்‌ கர்த்தரிடத்தில்‌ வந்து 
ஜீவத்தண்ணீரை: பெற்றுக்‌ கொண்டு, 
அதைப்‌ பானம்பண்ணவேண்டும்‌. கர்த்தரே 
நம்முடைய ஆத்துமாவைத்‌ திருப்தி 
பண்ணுகிறவர்‌. 


அழிவும்‌ 
அதுபோல 
கண்களும்‌ 





ழ்‌ நள 
யாய 


ம்‌ 
ல பானம்‌ செய்கிறவர்கள்‌ 
எல்லோருமே பாதாளத்திற்குப்‌ போவார்கள்‌. 
தன்னிடத்தில்‌ எத்தனைபேர்‌ வந்தாலும்‌ 
அவர்கள்‌ எல்லோரையும்‌ பாதாளம்‌ 
ஏற்றுக்கொள்ளும்‌. அதுபோலவே. 
மனுஷருடைய கண்களும்‌ ஒருபோதும்‌. 
திருப்தியாகிறதில்லை. நம்முடைய கண்கள்‌ 
எதையெல்லாம்‌ பார்க்கிறதோ அதையெல்லாம்‌ 
இச்சிக்கும்‌. நாம்‌ 
பெற்றுக்கொண்டாலும்‌ நமக்கு 
உண்டாகப்போவதில்லை. 

இச்சைகள்‌ கர்ப்பந்தரிக்கும்‌. இன்னும்‌ அநேக 
காரியங்கள்மீது நன்‌ உண்டாகும்‌. 
மனுஷருடைய ஒருபோதும்‌ 
திருப்தியடையப்போவதில்லை 


வெள்ளிக்குக்‌ குகை 
நீதி 27:21 


நீதி 2721, வெள்ளிக்குக்‌ குகையும்‌, 
பொன்னுக்குப்‌ புடமும்‌ சோதனை; 
மனுஷனுக்கு அவனுக்கு உண்டாகும்‌. 
புகழ்ச்சியே சோதனை. 


வெள்ளியையும்‌ பொன்னையும்‌ 
புடமிட்டு கத்தம்பண்ணவேண்டும்‌. 
வெள்ளியையும்‌ பொன்னையும்‌ குகையில்‌ 
வைத்து, அதை 

உருக்கவேண்டும்‌. அப்போது 
வேறாகவும்‌ களிம்பு வேறாகவும்‌ பிரியும்‌. 
பொன்‌ வேறாகவும்‌ அதிலுள்ள அசுத்தம்‌. 
வேறாகவும்‌ பிரியும்‌. பொன்னை 
புடமிடும்போது அது சொக்கத்தங்கமாக 
மாறும்‌. வெள்ளியைப்‌ புடமிடும்போது அது. 
சுந்த வெள்ளியாக மாறும்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


வெள்ளியையும்‌ பொன்னையும்‌ 
புடமிட்டு சோதிப்பதுபோல, மனுஷரையும்‌ 
புகழ்ச்சிமினால்‌ சோதிக்கலாம்‌. ஒரு 
மனுஷனை நாம்‌ அதிகமாய்ப்‌ புகழ்ந்து 
பேசும்போது, அவர்‌ அந்த புகழ்ச்சியை 
ஏற்றுக்கொண்டு, தன்னுடைய இருதயத்தில்‌ 
ம்‌, இறுமாப்பும்‌ அடைவார்‌ 
என்றால்‌, அவரிடத்தில்‌ தீயசுபாவங்கள்‌ 
ஏராளமாய்‌ உள்ளன. மற்றவர்கள்‌ தன்னைப்‌ 
புகழும்போது, தன்னை அந்தப்‌ புகழ்ச்சிக்குப்‌ 
பாத்திரவான்‌ அல்ல என்று எண்ணி, அந்தப்‌ 
யெல்லாம்‌ 


மெய்யான புகழ்ச்சிக்குப்‌ பாத்திரவானல்ல. 
நன்னைத்தாள்‌..... நாழ்த்துகிறவன்‌ 
உயர்த்தப்படுவான்‌. மற்றவர்கள்‌ தன்னைப்‌ 
புகழும்போது, தான்‌ அந்தப்‌ புகழ்ச்சிக்கு 
பாத்திரவானல்ல என்று தீர்மானம்‌ செய்து, 
தன்னைத்‌ தாழ்த்தி, இந்தப்‌ பெற்ச்சிக்கு 
கர்த்தரே காரணம்‌ என்று 
அவரைத்‌  துதிக்கிறவர்கள்‌: ப ர்வதிக்க்‌ 
படுவார்கள்‌. இப்படிப்பட்டவர்களிடத்தில்‌ 
சுயபெருமை இருக்காது. ஆணவமான 
சுபாவம்‌ காணப்படாது. இவர்கள்‌ தங்களை 
நேசிப்பதுபோல 
நேசிப்பார்கள்‌. ஞூ 
சிநேகிதர்களுக்கு மரியாதை கொடுப்பார்கள்‌. 
மற்றவர்களுக்குத்‌ தங்களால்‌ முடிந்த 
நன்மைகளைச்‌ செய்வார்கள்‌. 
இப்படிப்பட்டவர்களே ஞானமும்‌ 
நற்குணமுமுள்ளவர்கள்‌. அப்போஸ்தலர்‌ பவல்‌ 
தன்னை  கனத்திலும்‌, கனவீனத்திலும்‌, 
பதிவது - நற்கீர்த்தியிலும்‌, 
கர்த்தருக்கு முன்பாக உண்மையுள்ளவராக 
விளங்கப்பண்ணினார்‌ (2கொரி 6:8). 


மூடனுடைய மூடத்தனம்‌ 
நீதி 27:22 


நீதி 2722. மூடனை உரலில்‌ போட்டு 
உலக்கையினால்‌ நொய்யோடே 
தொய்யாகக்‌ குத்தினாலும்‌, 

டய மூடத்தனம்‌ அவனை 


அவனு 
விட்டு நீங்காது. 





ழ்‌ நவள 
யாய 


அவனை விட்டு அகற்றும்‌" 
2215) என்று சாலொமோன்‌ 
நம்முடைய மனதும்‌, 
கர்த்தருடைய 
சித்தத்தின்‌ பிரகாரம்‌ உருவாக்கப்படவேண்டும்‌. 
நம்முடைய மனதில்‌ துர்க்குணமோ, 
தீமையான சபாவமோ ஒட்டியிருக்கக்கூடாது. 
சிறுவயதிலேயே தீயசுபாவங்களை 
நம்மைவிட்டு நீக்கிவிடவேண்டும்‌. 
சிறுபிள்ளை பிரயாத்திலேயே நம்முடைய 
மதிமீனம்‌ நீக்கப்படவில்லையென்றால்‌, அது 
நம்மோடு நிரந்தரமாக ஒட்டிக்கொள்ளும்‌. 
பின்பு அதை நம்மைவிட்டு நீக்குவது மிகவும்‌ 
கடினம்‌. ஐந்தில்‌ வளையாதது ஐம்பதில்‌ 
வளையாது. பிள்ளையின்‌ நெஞ்சில்‌ 
ஒட்டியிருக்கிற மதியீனத்தை, அப்போதே 
பிரம்பினால்‌ தண்டித்து 
அகற்றிவிடவேண்டும்‌. இல்லையென்றால்‌ 
அதை ஒருபோதும்‌ அகற்ற முடியாது. 


ஒரு சில பிள்ளைகள்‌ 
குணமுள்ளவைகளாயிருக்கும்‌. 
பார்ப்பார்கள்‌. எப்படித்தான்‌ 
திருத்தினாலும்‌ திருந்தவே மாட்டார்கள்‌. 
அவர்களைப்‌ பிரம்பினால்‌ அடித்தாலும்‌ 
அவர்களுடைய மதியீனம்‌ அவர்களைவிட்டு 
நீங்காது. வாயினால்‌ புத்திசொன்னால்‌ 
அதற்கு செவிகொடுக்கவே மாட்டார்கள்‌. 
இப்படிப்பட்ட மூடர்களை எப்படித்தான்‌. 
திருத்துவதற்கு முயற்சிபண்ணினாலும்‌, 
அவர்களை திருந்துவதற்கு வாய்ப்பே இல்லை. 
மூடனை உரலில்‌ போட்டு உலக்கையினால்‌ 
நொய்யோடே நொய்யாகக்‌ குத்தினாலும்‌, 
அவனுடைய மூடத்தனம்‌ அவனை விட்டு 
நீங்காது என்று சாலொமோன்‌ சொல்லுகிறார்‌. 


பிடிவாத 
அவர்களைப்‌ 
கண்டித்து 


கர்த்தர்‌ தன்மார்ககணத்‌ தண்டிக்கிறார்‌. 
நீ நியாயத்‌. 
ல்‌ 


நர பண்ணுகிறார்‌ 
நியாயாதிபதிகளும்‌ 

தண்டித்து, அவர்களைத்‌ 
முயற்சி பண்ணுகிறார்கள்‌. 


தண்டித்துத்தான்‌ திருத்தவேண்டும்‌. மூடன்‌ 
திருந்துவது அவனுக்கு நல்லது. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆடுகளின்‌ நிலைமை 
நீதி 27:23-27 


நீதி ஜூ உன்‌ ஆடுகளின்‌ 
நிலைமையை நன்றாய்‌ அதிந்துகொள்‌;; 
உன்‌ மத்தைகளின்‌ மேல்‌ கவனமாமிரு. 


நீதி 2724. செல்வம்‌ என்றைக்கும்‌ 
இலையாது; கிரீடம்‌ தலைமுறை 
தலைமுறைதோறும்‌ நிலைதிற்குமோ?' 


நீதி 2720, புல்‌ முளைக்கும்‌, 
யச்சிலைகள்‌: தோன்றும்‌, 
மலைப்பூண்டுகள்‌ சேர்க்கப்படும்‌. 


நீதி 2726. ஆட்டுக்குட்டிகள்‌ உனக்கு 
வஸ்திரத்தையும்‌, கடாக்கள்‌ வயல்‌ 
வாங்கத்தக்க கிரயத்தையும்‌ 
கொடுக்கும்‌. 


நீதி 2727. 
ஆகாரத்துக்கும்‌, 


ஆகாரத்துக்கும்‌, 
'வேலைக்காரிகளின்‌ 


போதுமான படியிருக்கும்‌. 


வென்னாட்டுப்பால்‌ உன்‌ 
உன்‌ வீட்டாரின்‌ 
உன்‌ 

பிழைப்புக்கும்‌. 


நாம்‌ க்கப்பட்ட அழைப்புக்கு 
வண்ணைன்எவாகளயிடக்க வேண்டும்‌ 
ஆடுகளை மேய்பபர்கள்‌ தங்கள்‌ ஆடுகளின்‌ 
நன்றாய்‌ 
அவர்கள்‌ 


கவனமுள்ளவர்களாயிருக்க 
ஆடுகளை மேய்ப்பவர்கள்‌ 

கர்த்தருடைய ஊழியக்காரர்களும்‌ 
தங்களுடைய  ஊழியங்களில்‌ மிகுந்த 
கவனமுள்ளவர்களாகமிருக்கவேண்டும்‌. நாம்‌ 
எந்த வேலையை செய்கிறவர்களாயிரந்தாலும்‌ 
நம்முடைய வேலைக। 
உண்மையுள்ளவர்களாகவும்‌, 
கவனமுள்ளவர்களாவும்‌ இருப்பது மிகவும்‌ 
அவசியம்‌. சும்மாயிருந்து பொழுதை 
போக்கக்கூடாது. சோம்பேறித்தனம்‌ 
விசுவாசிகளிடத்தில்‌ சிறிதும்‌ 
காணப்படக்கூடாது. 





ழ்‌ நள 
யாய 


அறிந்திருக்கவேண்டும்‌ நமக்குப்‌ புரியாத 
காரியங்களில்‌ தேவையில்லாமல்‌ 
தலையிடுவது நமக்கு நல்லதல்ல. 


அவை பட்டினியாயிராது. 
நசலாய்ப்போகாது. நம்முடைய 
நிலமையை நாம்‌ நன்றாய்‌ அறிந்‌; 
நம்முடைய. மந்தைகளின்மேல்‌ 
குவனமாயிருக்கும்போது, நம்முடைய 
த்‌ வல்‌ வளரும்‌. 


(றைந்கும்‌ நிலையாது. 
றன்‌ மகன்‌ நிலைத்திருப்பதுபோல 


கெவின்‌ தங்கள்‌ 
நிலமையை நன்றாய்‌ அறிந்து, 


தலைமுறை தலைமுறைதோறும்‌ 
ந்தது நமக்கு எப்போதுமே பேரும்‌ 
புகழும்‌ கிடைக்கும்‌ என்னும்‌ நிச்சயமில்லை. 
நம்மையும்‌, நம்முடைய கைகளின்‌ 
பிரயாசத்தையும்‌ நாம்‌ நன்றாய்‌ அறிந்திருந்து, 
அதன்மீது கவனமாயிருந்தால்‌, நமக்கு 
ஐசுவரியம்‌ சேரும்‌. நஷ்டம்‌ வராது. 
நம்முடைய பேரும்‌ புகழும்‌ நிலைத்திருக்கும்‌. 
'கவனக்குறைவாகவும்‌, சோம்பேறியாகவும்‌ 
இருந்தால்‌ எல்லாம்‌ நஷ்டமாகிவிடும்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


புல்‌ முளைக்கும்‌. நிலத்தில்‌ புல்‌ 
முளைப்பதற்கு நாம்‌ ஒரு பிராயசமும்‌ 
எடுக்கவேண்டியதில்லை. நிலத்தை உழுது 
பண்படுத்த வேண்டியதில்லை. 

வேண்டிய 


புல்‌ 
ஆடுகள்‌ புல்லைப்போல 
தானாய்‌. வளராது, நாம்‌ அதை 
வளர்க்கவேண்டும்‌. புல்லைப்‌ போஜனமாகக்‌ 
கொடுத்து ஆடுகளைப்‌ போவிக்கவேண்டும்‌. 
புல்‌... முளைப்பதுபோல பச்சிலைகளும்‌ 
தோன்றும்‌. மலைப்பூண்டுகளும்‌ 
சேர்க்கப்படும்‌. இவையெல்லாம்‌ நிலத்தில்‌ 
தானாய்‌ விளையக்கூடியவை. நம்முடைய 
ஆடுகளை வளர்ப்பதற்கு, நிலத்தில்‌ 
இயற்கையாக வளரும்‌ புல்லையும்‌, 
பச்சிலைகளையும்‌, பூண்டுகளையும்‌ நல்ல 

பயன்படுத்திக்கொள்ள வேண்டும்‌. 
குளிர்காலம்‌ வருவதற்கு முன்பாக 
மலைப்பூண்டுகளைச்‌ சேகரித்து, ஆடுகளுக்கு 
தீவனமாக சேமித்து வைக்கவேண்டும்‌. 

தேவன்‌ 

கிரியைகளை 
முடிப்பர்‌, 
எல்லாவற்றையும்‌ 


முளைத்துவிடும்‌. 


எப்போதுமே தம்முடைய 
நேர்த்தியாகச்‌ செய்து 
நமக்குத்‌ தேவயான 


இயற்கை, 
பராமரிப்பாகக்‌. கொடுத்தக்‌ 
ஆடுகளையும்‌ உண்டாக்கியிருக்கிறார்‌. 
நிலத்தில்‌ புல்லையும்‌ முளைக்கப்பண்ணுகிறார்‌. 
நாம்‌ தான்‌ ஆடுகளின்‌ நிலமையை அறிந்து, 
அவற்றின்மீது கவனமாயிருந்து, புல்லையும்‌, 
நல்‌ பூண்டுகளையும்‌ சேகரித்து, 


டுகளுக்கு 
தேவைக்கேற்றாற்போல்‌ ஸ்‌ கனம்‌ 
கொடுக்கவேண்டும்‌. 


தேவன்‌ தம்முடைய கிருபையினால்‌ 
ப்‌ பாதுகாக்கிறார்‌, பராமரிக்கிறார்‌ 
தம்முடைய கடமையை நீதியாகச்‌: 

கர்த்தருடைய தெய்வீக 
பராமரிப்பை நாம்‌. 
பயன்படுத்திக்கொள்ளவேண்டும்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய கடமையைச்‌ செய்வதுபோல 
நாமும்‌ நம்முடைய கடமையைச்‌ 
செய்யவேண்டும்‌. கர்த்தருடைய 
கிருபையையும்‌, பராமரிப்பையும்‌ நாம்‌ 
பயன்படுத்தவில்லையென்றால்‌ அது நமக்குப்‌ 
பாவமாயிருக்கும்‌. நாம்‌ தேவனுக்கு முன்பாக 
அநீதி செய்கிறவர்களாயிருப்போம்‌. 


செய்கிறார்‌. 





f= FT 
TT 


புறப்படப்பண்ணுகிறார்‌. இஸ்‌ 
ரெவிதீமிலே 

பாளயமிறங்கியிருக்கிறார்கள்‌. 

அவர்களுக்கு குடிக்க 
இல்லாதிருக்கிறது (யாத்‌ 17:1) 
மோசேயோடே வாதாடுகிறார்கள்‌ 
(யாத்‌ 17;2,3). மோசே கர்த்தரை நோக்கிக்‌ 
கூப்பிடுகிறார்‌. 


கன்மலையை  கோலினால்‌ 
அடிக்குமாறு. மோசேக்கு சொல்லுகிறார்‌. 
மோசே அப்படியே செய்கிறார்‌. 
கன்மலையிலிருந்து தண்ணீர்‌ புறப்படுகிறது 
(யாத்‌ 17:56), மோசே அந்த ஸ்தலத்திற்கு 
மாசா என்றும்‌, மேரிபா என்றும்‌ 
பேரிடுகிறார்‌ (யாத்‌ 17:7). 


அமலேக்கியர்‌ இஸ்ரவேலரோடே 
யுத்தம்பண்ணுகிறார்கள்‌. மோசே கர்த்தரை 
நோக்கி  ஜெபம்பண்ணுகிறார்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 

கொடுக்கிறார்‌ (யாத்‌ 1728-12). 
அமலேக்கையும்‌ அவனுடைய ஜனங்களையும்‌ 
பட்டயக்கருக்கினாலே முறியடிக்கிறார்‌ 
(யாத்‌ 17413), கர்த்தருடைய கட்னையின்‌ 
பிரகாரமாக, இந்த யுத்தத்தை நினைவுகூரும்‌ 
பொருட்டு, இந்த  சம்பவங்களெல்லாம்‌ 
ஒரு புஸ்தகத்தில்‌ எழுதப்படுகிறது. 
(யாத்‌ 174416. 


கர்த்தர்‌ 


மோசே 
அதற்கு 


ஒரு பலிபீடத்தைக்‌. 
யேகோவாநிசி 
பேரிடுகிறார்‌ (யாத்‌ 175). நம்முடைய 
ஆவிக்குரிய பிரயாணத்திலும்‌, நாம்‌ 
மேற்கொள்ளவேண்டிய ஆவிக்குரிய 
யுத்தத்திலும்‌ நமக்கு பிரயோஜனம்‌ 
உண்டாகும்படி இந்த சம்பங்களெல்லாம்‌. 
எழுதப்பட்டிருக்கிறது. 


கட்டி 
என்று, 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கன்மலையிலிருந்தூ 
தண்ணீர்‌ 
யாத்‌ 1751-7 


புறப்பட்ட 


யாத்‌ 174. பின்பு இஸ்ரவேல்‌ 
புத்திரராகிய சபையார்‌ எல்லாரும்‌ 
கர்த்தருடைய  கட்டனையின்படியே 
சீன்வனாத்தரத்திலிருந்து புறப்பட்டு, 
பிரயாணம்பண்ணி, ரெவிதீமிலே வந்து 
பானயமிறங்கினார்கள்‌; அங்கே 
ஜனங்களுக்குக்‌ குடிக்கத்‌ தண்ணீர்‌ 
இல்லாதிருந்தது. 


யாத்‌ 17:2, அப்பொழுது ஜனங்கள்‌: 
மோசேயோடே வாதாடி: நாங்கள்‌. 
குடிக்கிறதற்கு எங்களுக்குத்‌ தண்ணீர்‌ 
தரவேண்டும்‌ என்றார்கள்‌. அதற்கு 
மோசே: என்னோடே. ஏன்‌ 
வாதாடுகிஜீர்கள்‌, கர்த்தரை ஏண்‌: 
பரீட்சை பார்க்கிறீர்கள்‌ என்றான்‌. 


யாத்‌ 174. ஜனங்கள்‌ அவ்விடத்திலே 
'தண்ணீர்த்தவனமாயிருத்‌ தபடியால்‌, 
அவர்கன்‌ மோசேக்கு விரோதமாய்‌ 
முதுமுறுத்து: நீர்‌ எங்களையும்‌ எங்கள்‌ 
பின்னைகனையும்‌ எங்கள்‌ 
ஆடுமாடுகளையும்‌ தண்ணீர்த்‌ 
தவனத்தினால்‌. கொள்றுபோட. 
எங்களை எகிப்திலிருந்து ஏன்‌ கொண்டு 
வந்தீர்‌ என்றார்கள்‌. 


யாத்‌ 17:4. மோசே கர்த்தரை நோக்கி 
கூப்பிட்டு: இத்த ஜனங்களுக்கு நான்‌ 
என்ன செய்வேன்‌, இவர்கன்‌ என்மேல்‌ 
கல்லெறியப்‌ பார்க்கிறார்களே என்றான்‌. 


யாத்‌ 175. அப்பொ கர்த்தர்‌ 
மோசேயை நோக்கி: இஸ்ரவேல்‌ 
மூப்பரில்‌ சிலரை உன்னோடே கூட்டிக்‌ 
கொண்டு, தீ ததன்‌ அடித்த உன்‌ 
கோலை கையிலே 
தவல. ஜனங்களுக்கு 
முன்னே நடத்துபோ. 


யாத்‌ 17:6. அங்கே ஓரேயிலே நான்‌ 
உனக்கு முன்பாக கன்மலையின்மேல்‌ 
திற்பேன்‌; நீ அத்தக்‌ கன்மலையை அடி; 
அப்பொழுது ஜனங்கள்‌ குடிக்க அதிலி. 
ரூத்து தண்ணீர்‌ புறப்படும்‌ என்றார்‌; 
அப்படியே மோசே இஸ்ரவேல்‌ 
முப்பமின்‌ கண்களுக்கு முன்பாகச்‌ 
செய்தான்‌. 





ழ்‌ நள 
யாய 


ஆடுகளை வளர்ப்பது குடும்பத்திற்கு. 


கொடுக்கும்‌. வெள்ளாட்டுப்பால்‌ நம்முடைய 
ஆகாரத்திற்கும்‌, நம்முடைய ட்டாரின்‌ 
ஆகாரத்திற்கும்‌, 

வேலைக்காரிகளின்‌ 

போதுமானபடியிருக்கும்‌. 

பராமரிப்பு நமக்கு பரிபூரணமாகக்‌. 
கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது எப்போதுமே 
நமக்குப்‌. 'போதுமானதாயிருக்கும்‌. 
கர்த்தருடைய ஆசீர்வாதம்‌ நிறைவானது. 


அவற்றிற்குப்‌ போஜனம்கொடுக்கும்‌ 

அவை நமக்கு ப்‌ தரும்‌. 
நாம்‌ போஜனம்‌. 
கொடுக்கும்போது, நமக்குப்‌ போஜனம்‌ 
கொடுக்கும்‌. ஒரு நிலத்தை கிரயத்திற்கு 
வாங்கும்போது, அது நம்முடைய 
பின்சந்ததியாருக்கு சேமிப்பாகயிருக்கும்‌.. 
வெள்ளாட்டுப்பால்‌. சாதாரண ஆகாரம்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அது சத்தான ஆகாரம்‌. ஆட்டுக்குட்டிகளின்‌ 
கம்பனி நமக்கு பிரயோஜனமுள்ள 
வஸ்திரத்தைத்தரும்‌. நம்முடைய ஜீவியத்தில்‌ 
எளிமையிருக்கவேண்டும்‌. சாதாரண, 
வேளையில்‌ சத்தான ்‌ 
புசிக்கவேண்டும்‌. உண்ண 
உடுக்க வஸ்திரமும்‌ நமக்குத்‌ தேவை, நாம்‌ 
ஆடுகளை வளர்த்து பராமரிக்கும்போது, 
நம்முடைய அடிப்படைத்‌ 
வளைய பூர்த்தி செய்யும்‌. 


விசுவாசிகளிடத்தில்‌ பேராசை: 
இருக்கக்கூடாது. ஒருபோதும்‌ பெருந்தீனிக்கு 
ஆசைப்படக்கூடாது. நாம்‌ ஆடம்பரத்தை 
விட்டு விலகிவரவேண்டும்‌. நம்முடைய 
வீட்டில்‌ தயாரிக்கப்பட்ட சத்தான. 
ஆகாரத்தில்‌ நாம்‌ திருப்தியடையவேண்டும்‌. 
ஆட்டுக்கம்பளியினால்‌ நெய்யப்பட்ட 
வஸ்திரங்களை அணிந்து, நாம்‌ 
திருப்தியோடு ஜீவிக்கவேண்டும்‌. எளிமை 
ஒருபோதும்‌ ஏழ்மையாகாது. 





ழ்‌ நவள 
யாய 


நீதிமான்‌ 
நீதி 281 


தீதி 28:1. ஒருவனும்‌ தொடராதிருத்தூம்‌ 
துன்மார்க்கர்‌ ஒடிப்போகிறார்கன்‌; 
நிதிமான்கனோ  சிங்கத்தைய்போலே. 
தைரியமாயிருக்கிறார்கள்‌. 


குற்றவுணர்வு 

மனச்சாட்சியை 
பாவம்‌ செய்கிறவர்கள்‌ 
பயப்படுவார்கள்‌. 
குத்தப்பட்டவர்கள்‌ எப்போதும்‌ 
பயத்தோடிருப்பார்கள்‌. கடன்‌ வாங்கினவன்‌. 
கடனைத்‌ திருப்பிக்கொடுக்காமல்‌, தனக்கு 
கடன்கொடுத்தவனுக்கு தப்பி ஓட முயற்சி 
பண்ணுவான்‌. அவனுடைய பார்வைக்கு 
எல்லோருமே. குடன்காரர்களைப்போல. 
தெரியும்‌. அரண்டவன்‌ கண்களுக்கு 
இருண்டதெல்லாம்‌ பேங்களாகத்‌ 
தெரிவதுபோல, துன்மார்க்கன்‌ 
எல்லோருக்கும்‌ பயப்படுவான்‌. 


மனுஷருடைய 
வேதனைப்படுத்தும்‌. 
எல்லாவற்றிற்கும்‌ 
மனச்சாட்சியில்‌ 


பாவம்‌ மனுஷனைக்‌ 
கோழையாக்குகிறது. மனுஷன்‌ பாவம்‌ 
செய்யும்போது அவனுடைய பெலனும்‌ 
தைரியமும்‌ அவனைவிட்டு நீங்கிப்போகிறது. 
நீதிமான்கள்‌ சிங்கத்தைப்போல 
தைரியமாயிருக்கிறார்கள்‌. பாலசிங்கம்‌ 
அஞ்சாமலிருக்கும்‌. நீதிமான்கள்‌ எல்லா 
சூழ்நிலைகளிலும்‌ தைரியமாயிருப்பார்கள்‌. 
அவர்களுக்கு அநேக ஆபத்துக்கள்‌ 
வந்தாலும்‌, சர்வவல்லமையுள்ள தேவன்மீது. 
தங்கள்‌ பாரத்தை வைத்துவிட்டு, 
தைரியமாயிருப்பார்கள்‌ துன்மார்க்கரோ 
கர்த்தரைவிட்டு  தூரவிலகியிருக்கிறார்கள்‌. 
அவர்களிடத்தில்‌ தைரியம்‌ இருக்காது. 
கோழைத்தனமே இருக்கும்‌. தங்களை 
ஒருவனும்‌ தொடராதிருந்தும்‌ துன்மார்க்கர்‌ 
பயந்து ஓடிப்போகிறார்கள்‌. பூமி 
நிலைபெயர்ந்தாலும்‌ விசுவாசிகள்‌ க்த்தர்கேல்‌ 
பாரத்தை வைத்துவிட்டு தைரியமாயிருக்க 
வேண்டும்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தேசத்தின்‌ பாவம்‌ 
நீதி 28:2 


தீதி 28:2. தேசத்தின்‌: 
பாவத்தினிமித்தம்‌ அதின்‌ அதிகாரிகள்‌ 
நன்‌ அண்ண தவ்வி புத்தியும்‌ 

ன மனுஷனாலோ அதின்‌ 
தசம நீடித்திருக்கும்‌. 


தேசத்தில்‌ பாவம்‌ இருக்கும்போது 
அந்தத்‌ தேசமே ஒழுங்கில்லாமலிருக்கும்‌. 
வன்முறைகளும்‌, சண்டைகளும்‌, கலகங்களும்‌ 
தேசத்தில்‌ அதிகமாயிருக்கும்‌. பாவம்‌ செய்கிற 
தேசம்‌ கர்த்தராகிய நேவனைவிட்டு 
தூரமாய்‌ விலகிப்போயிருக்கும்‌. அவர்கள்‌ 
விக்கிரகாராதனையைப்‌ பின்பற்றி தங்கள்‌ 
ஆத்துமாக்களைக்‌ கெடுத்துக்கொள்கிறார்கள்‌. 

த்தில்‌ தெய்வபயமில்லையென்றால்‌ அங்கு 
ஒழுக்கமும்‌ இருக்காது. ஜனங்கள்‌ மத்தியில்‌ 
நற்குணமும்‌ இருக்காது. 
ஜனங்கள்‌ கலகக்காரர்களாகவும்‌ 


தேசத்தூரோகிகளாகவும்‌ இருப்பார்கள்‌. 


தேசத்தில்‌ பாவம்‌ அதிகரிக்கும்போ 
அதின்‌ அதிகாரிகளும்‌ அதிகமாய்‌ 
பாவம்‌ செய்வார்கள்‌ பிரபுக்கள்‌ 
குன்மார்க்கராயிருக்கும்‌. போது 
அவர்களிடத்தில்‌ நீதியும்‌ நியாயமும்‌ 
இருக்காது. ஜனங்களை நேர்மையாய்‌ 
ஆளுகை செய்யமாட்டார்கள்‌. பிரபுக்களும்‌ 
ஒருவருக்கொருவர்‌ ஒற்றுமையில்லாமல்‌. 
கொள்வார்கள்‌. 
தேவகோபாக்கினை வரும்‌ 

பலத்த 

துன்மார்க்கருக்கு அழிவு வரும்‌. 

பாவம்‌ பெருகும்போது. 
சத்துருக்கள்‌ அவர்களை க்கொண்டு 

அழித்துப்போடுவார்கள்‌. 
ஜனங்களின்‌ பாவத்தினிமித்தமாய்‌ 
தேசமும்‌ பாதிக்கப்படும்‌. ஜனங்கள்‌ 
ப அவர்களை 
செய்வதும்‌ 
 னமாபிருக்கும்‌ 


அதிகாரிகளும்‌ அநேகராயிருப்பார்கள்‌. 





ழ்‌ நவள 
யாய 


தேசத்தில்‌ பாவத்திற்குப்‌ பதிலாக. 
ஞானம்‌ அதிகமாயிருக்கவேண்டும்‌. 
ஞானம்‌ இருக்குமிடத்தில்‌ தெளிவு இருக்கும்‌. 
குழப்பம்‌ இருக்காது. புத்தியும்‌ அறிவும்‌ 
உள்ள  மனுஷனால்‌ தேசத்தின்‌ 
நற்சீர்‌ நிலைத்திருக்கும்‌. பிரபுக்கள்‌ 
ஞானிகளாகயிருக்கும்‌ போது, 
அவர்களிடத்தில்‌ தெளிந்த சிந்தனையிருக்கும்‌. 
அவர்கள்‌ தேசத்திலுள்ள குழப்பங்களை 
நீக்கிப்போட்டு, அங்கு ஒற்றுமையை 
நிலைநிறுத்துவார்கள்‌ தேசத்திலுள்ள. 
ஜனங்களில்‌ ஒருவன்‌ புத்தியும்‌ அறிவும்‌ 
உள்ளவனாகயிருந்தாலும்‌, அவன்‌ மூலமாய்‌ 
அந்தத்‌ தேசத்திற்கு அநேக ஆசீர்வாதங்கள்‌ 
உண்டாகும்‌. அறிவுள்ள மனுஷன்‌ 
தன்‌ தேசத்தை. இக்கட்டான 
சூழ்நிலைகளிலிருந்தும்‌, கஷ்டங்களிலிருந்தும்‌ 


காப்பாற்றுவான்‌. 


ஏழைகளை 
தரித்திரன்‌ 
நீதி 28:3 


நீதி 28:3. ஏழைகளை ஒடுக்குகிற 
தரித்திரன்‌ ஆகாரம்‌ வினையாதபடி. 
வெள்ளமாய்‌ அடி.த்துக்கொண்டுபோகிற. 
மழையைப்போலிருக்கிறான்‌. 


ஓடுக்குகிற 


ஏழைகளின்‌ 
பரியும்‌. 
தங்களைப்போல 


ிறுககுக்கந்தான்‌ ன 
கஷ்டம்‌ 
ந்தது அதனக 
ஏழையாகயிருக்கிறவர்கள்மீது 
காண்பிப்பார்கள்‌. இதுவே 
காணப்படுகிற பொதுவான 


ஏழைகளை ஒடுக்குகிறார்கள்‌. ஏழைகள்‌ 
மற்ற ஏழைகள்மீது இரக்கம்‌ காண்பிக்காமல்‌ 
அவர்களைத்‌ 'துன்பப்படுத்துகிறார்கள்‌. 
அவர்களுக்குத்‌ தீங்கு விளைவிக்கிறார்கள்‌. 
தரித்திரர்களுக்கு செல்வமும்‌, சுகவாழ்வும்‌, 
அதிகார பலனும்‌ வரும்போது, 
தங்களைப்போல ஏழைகளாகயிருப்பவர்களுக்கு 
உதவி செய்யாமல்‌, அவர்களை ஒடுக்கித்‌ 
தன்பப்படுத்துகிறார்கள்‌. ஒரு காலத்தில்‌. 
தாங்களும்‌ ஏழைகளாகமிருந்து கஷ்டங்களை 


'வேதனைக்குட்படுத்துகிறார்கள்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஒரு தேசத்தின்‌ 
தரித்திரனை தத்தெடுத்து. அவனுடைய 
வாழ்க்கையை வளமாக்கும்போது, அவன்‌ 
தானும்‌ ஒரு காலத்தில்‌ ஏழையாகயிருந்ததை 
மறந்துவிடுகிறான்‌. தரித்திரனை. 
ஒடுக்குகிறான்‌. ஏழைகளை யாரும்‌ 
ஒடுக்கக்கூடாது. அவர்களுக்கு 
உபகாரங்களைச்‌ செய்யவேண்டும்‌. 
அவர்களை உபத்திரவப்படுத்தக்கூடாது. 
ஏழைகளை  ஒடுக்கிற தரித்திரன்‌' 
த்து மழையைப்போலிருக்கிறான்‌. 
காரம்‌ விளையாதபடி வெள்ளமாய்‌ 
ாண்டுபோகிற 
போன்றவன்‌. நிலத்திலே. 
விளைந்து 
ஆயத்தமாயிருக்கும்போது. 
பெய்யக்கூடாது. 
பெருமழை பெய்தால்‌, 
தானியத்தையெல்லாம்‌ 
சென்றுவிடும்‌. விளைந்த தானியத்தை 
அறுவடை செய்ய முடியாதபடி எல்லாம்‌ 
நஷ்டமாகிவிடும்‌. ஏழைகளை ஒடுக்குகிற 
தரித்திரனும்‌, பெருவெள்ளத்து 
மழையைப்போல, பிறருக்கு நஷ்டத்தை 
ஏற்படுத்துகிறான்‌. 


பிரபு ஒரு 


த்தல்‌ 


வேதப்பிரமாணத்தைக்‌ 
கைக்கொள்ளுகிறவர்கள்‌' 


நீதி 28:4 


நீதி 28:4. வேதப்பிரமாணத்தை விட்டு 
'விலகுகிறவர்கள்‌. துன்மார்க்கரைப்‌ 
புகழுகிறார்கள்‌; வேதப்பிரமாணத்தைக்‌ 
கைக்கொள்ளுகிறவர்கனோ 
அவர்கணோடே போராடுகிறார்கள்‌. 


நாம்‌ 
வேண்டும்‌. 
துன்மார்க்கர்‌ 


துன்மார்க்கரை கண்டிக்க 

அவர்களைப்‌ புகழக்கூடாது. 
வேதப்பிரமாணத்தை விட்டு 
விலகுகிறவர்கள்‌. வேதத்தில்‌ 
சொல்லப்பட்டிருக்கிற பிரமாணத்திற்கு 
கீழ்ப்படியாமல்‌, வேறுபட்டு ஜீவிக்கிறவர்கள்‌. 
இப்படிப்பட்ட 'துன்மார்க்கரை 
கடிந்துகொள்வதுதான்‌. நீதியானது. 
துன்மார்க்கரைப்‌ புகழ்ந்தால்‌, அவர்களுடைய 
துன்மார்க்கம்‌ அதிகரிக்கும்‌. அவர்களுடைய 
துன்மார்க்மான கைகள்‌ பெலப்படும்‌. 
துன்மார்க்கரைப்‌ புகழும்போது, அவர்கள்‌ 
இறுமாப்படைந்து, தங்களுடைய 
துன்மார்க்கமான வழிகளே சரியான வழிகள்‌ 
என்று தீர்மானித்துவிடுவார்கள்‌. 





ழ்‌ நள 
யாய 


துன்மார்க்கர்‌ ஒருவரையொருவர்‌ 
புகழ்ந்து பேசி, தங்கள்‌ கைகளைப்‌ 
பலப்படுத்தி, துன்மார்க்கமான பாதைகளில்‌. 
செல்வார்கள்‌. துன்மார்க்கரைப்‌ புகழும்போது, 
அவர்களுடைய மனச்சாட்சி மழுங்கிப்போகும்‌. 
அது அவர்களுடைய துன்மார்க்கத்தைக்‌ 
கண்டித்து உணர்த்தாது. துன்மார்க்கர்கள்‌ 
சாத்தானுடைய இராஜ்யத்திற்குரியவர்கள்‌. 
இவர்கள்‌ சாத்தானுக்காக 
செய்கிறவர்கள்‌. 
கைக்கொள்கிறவர்கள்‌ 
ஜீவிக்கவேண்டும்‌. நீதியான 
செல்லவேண்டும்‌. துன்மார்க்கரைப்‌ புகழாமல்‌. 
அவர்களைக்‌ கடிந்துகொண்டு அவர்களோடு 
போராடவேண்டும்‌. அவர்களுடைய 
பாவங்களை அவர்களுக்குக்‌ கண்டித்து 
உணர்த்தவேண்டும்‌. 


கர்த்தரைத்‌ தேடுகிறவர்கள்‌. 
நீதி 28:5 


நீதி 28:5. துஷ்டர்‌ 
அறியார்கள்‌; 
தேடுகிறவர்கனோ 
அறிவார்கள்‌. 


நியாயத்தை 
கர்த்தரைத்‌ 
சகலத்தையும்‌ 


பேராசையுள்ளவர்களின்‌ மனக்கண்கள்‌ 
மங்கிப்போயிருக்கும்‌. அவர்களுடைய அறிவும்‌ 
குறைவுள்ளது. அவர்களால்‌ எதையும்‌ 
தெளிவாக சிந்தித்து உணரமுடியாது. 
பேராசைக்காரர்கள்‌ ப்பார்கள்‌. 
ங்கள்‌ பேராசைகளுக்கு, அவர்கள்‌ 
ட்டு ஜீவிப்பார்கள்‌. துஷ்டர்‌ 
அறியார்கள்‌. கர்த்தரைத்‌ 
சகலத்தையும்‌ அறிவார்கள்‌. 
பயப்படுவது ஞானத்தின்‌ 
ஆரம்பம்‌. இவர்களிடத்தில்‌ அதிக ஞானம்‌ 
இருக்கும்‌. கர்த்தருக்குப்‌ பிரியமானது. 
என்ன என்பதை இவர்கள்‌ தெரிந்து 
வைத்திருப்பார்கள்‌. 
இயேசு அவர்களுக்குப்‌ பிரதியுத்தரமாக: 
“என்‌ உபதேசம்‌ என்னுடையதாயிராமல்‌, 
என்னை  அனுப்பினவருடையதாயிருக்கிறது. 
அவருடைய சித்தத்தின்படி. செய்ய 
மனதுள்ளவனெவனோ அவன்‌ த 
உபதேசம்‌ தேவனால்‌ உண்டாயிருக்கிறதோ, 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நான்‌ சுயமாம்ப்‌ பேசுகிறேனோ என்று 
அறிந்துகொள்ளுவான்‌. சுயமாய்ப்‌ பேசுகிறவன்‌ 
தன்‌ சுயமகிமையைத்‌ தேடுகிறான்‌, தன்னை 
அனுப்பினவரின்‌ மகிமையைத்‌ தேடுகிறவனோ 
உண்மையுள்ளவனாயிருக்கிறான்‌,, 
அவனிடத்தில்‌ அநீதியில்லை" 
(யோவா 716-18) என்று சொன்னார்‌. 


நேர்மையாய்‌! 
தரித்திரன்‌ 
நீதி 28:6 


நீதி இருவழிகவில்‌ 
நடக்கிற திரியாவரக்காரன்‌. 
ஓசுவரியவானாயிருத்‌ தாலும்‌, 
நேர்மையாய்‌ நடக்கிற 
அவனிலும்‌ வாசி. 


நடக்கிற 


28:6. 


மித்திரன்‌ 


உலகம்‌ துன்மார்க்கத்தினாலும்‌, 
கட்‌ தத்‌ ட ந்பிகிரககிறது 
உலகப்பிரகாரமான ஜனங்கள்‌ கர்த்தருடைய 
பிரமாணத்திற்கு எதிர்த்து நிற்கிறார்கள்‌. 
தேவனிடத்தில்‌ பட்சபாதமில்லை. ஆனால்‌ 
மனுஷனோ எல்லாவற்றிலும்‌ பட்சபாதம்‌ 
காண்புக்கதோ்‌, மனுஷனை நரிந்திரன்‌ 

ன்றும்‌, ஐகவரியவான்‌ என்றும்‌ 
வேறுபரிக்கிறான்‌. பக்தியுள்ளவன்‌ என்றும்‌, 
பக்தியில்லாதவன்‌ என்றும்‌ வித்தியாசம்‌ 
பார்க்கிறான்‌. நீதிமான்‌ என்றும்‌, 
துன்மார்க்கன்‌ என்றும்‌ மனுஷனை 
வேறுபிரிக்கிறான்‌. 


இந்தப்‌ 
'ஐசுவரியவானுக்கு 
கொடுக்கிறார்கள்‌. 
ஐசுவரியவானே மேன்மையானவன்‌ என்று 
சொல்கிறார்கள்‌. ஆனால்‌ சாலொமோனோ, 
இவர்களை வித்தியாசமான பார்வையில்‌ 
பார்க்கிறார்‌. இருவழிகளில்‌ நடக்கிறவன்‌ 
திரியாவரக்காரன்‌ அவன்‌ 
ஐசுவரியவானாயிருந்தாலும்‌, அவன்‌ 
மேன்மையான வனல்ல. நேர்மையாய்‌ 
நடக்கிறவன்‌ தரித்திரனாயிருந்தாலும்‌, 
இவன்‌ இருவழிகளில்‌ நடக்கிற 
திரியாவரக்காரனாகிய ஐசுவரியவானைவிட 
மேலானவன்‌ என்று சொல்லுகிறார்‌. 


பிரயத்சத்தில 





ழ்‌ நள 
ஈயா 


ஐசுவரியவானுக்கு இந்தப்‌ 
பிரபஞ்சத்தில்‌ அநேக வசதிகள்‌ இருக்கும்‌. 
ஐசுவரியம்‌ ஒரு ஆசீர்வாதம்‌ தான்‌. ஆனாலும்‌ 
இந்த ஐசுவரியத்தை நாம்‌ நேர்மையான 
வழிகளில்‌ சம்பாதிக்கவேண்டும்‌. நல்ல 
வழிகளில்‌ பயன்படுத்தவேண்டும்‌. அதுவே 
மெய்யான ஆசீர்வாதம்‌. 
ஐசுவரியவான்களிடத்தில்‌ நற்குணம்‌. 
மிகுந்திருக்கவேண்டும்‌.. ஐகுவரியத்தைவிட 
நல்ல சபாவமே மேன்மையானது. ஐசுவரியம்‌ 
கொடுக்கும்‌ மேன்மையைவிட நல்ல. 
சுபாவத்தினால்‌ வரும்‌  மேன்மையே 
நிலைத்திருக்கும்‌. 


விவேகமுள்ள புத்திரன்‌ 
நீதி 28:7 


நீதி 28:7.  வேதப்பிரமாணத்தைக்‌ 
கைக்கொள்ளுகிறவன்‌ விவேகமுன்ன 
புத்திரன்‌; ப்ட்‌ ப்‌ 
தோழனாயிருக்கிறவனோ 

தகப்பனை லற ததுகத்கை 


கர்த்தருடைய உபதேசமே மெய்யான 
ஞானம்‌. வேதப்பிரமாணத்தைக்‌ 
கைக்கொள்கிறவன்‌ விவேகமுள்ளவன்‌. 
கர்த்தருடைய உபதேசத்தைக்‌ கேட்டு அதற்கு 
கீழ்ப்படியும்போது, நமக்கு அநேக 
ஆசீர்வாதங்கள்‌ உண்டாகும்‌. நம்முடைய 
புத்தியும்‌. ஞானமும்‌ அதிகரிக்கும்‌. 
துன்மார்க்கத்தினால்‌ அவமானமும்‌ 
வேதனையும்‌ உண்டாகும்‌. 
துன்மார்க்கனுக்கும்‌ அவமானம்‌. அவனோடு 
தோழளாயிருப்பவர்களுக்கும்‌ அவமானம்‌. 
துன்மார்க்கன்‌ போஜனப்பிரியனாயிருக்கிறான்‌. 
அவனுக்குத்‌ தோழனாயிருக்கிறவன்‌ தன்‌ 
தகப்பனை அவமானப்படுத்துகிறான்‌. 
துன்மார்க்கன்‌ தனக்கும்‌ வேதனையை 
வருவிக்கிறான்‌. தன்னை 
சார்ந்திருக்கிறவர்களுக்கும்‌ வேதனையை 
க்‌ ன்‌ துன்மார்க்கனிடத்தில்‌ 
இருக்காது. 
இருக்கும்‌. 
வேதனையும்‌ 

வருத்தமுமே உண்டாகும்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அநியாய வட்டி. 


நீதி 28:8 


நீதி 28:8. அதியாய வட்டியினாலும்‌ 
ஆதாயத்தினாலும்‌ தன்‌: 
ஆஸ்தியைப்‌ பெருகப்பண்ணுகிறவன்‌, 
தரித்திரர்பேரில்‌ இரங்குகிறவனுக்காக 
அதைச்‌ சேகரிக்கிறான்‌. 


அநியாயமாக சம்பாதிக்கிற ஆசீர்வாதம்‌. 
அதிகமாகமிருந்தாலும்‌, அது நீடித்த 
காலத்திற்கு நிலைத்து நிற்காது. ஒரு சிலர்‌ 
குறுகிய காலத்தில்‌. அதிகமான 
ஐசுவரியத்தை சம்பாதிக்கவேண்டும்‌ என்று 
பேராசைப்படுவார்கள்‌. அதற்காக பாவமான 
காரியங்களையெல்லாம்‌. செய்வார்கள்‌. 
பிறரை ஏமாற்றி வஞ்சிப்பார்கள்‌. ஒரு சிலரை 
சில காலத்திற்கு மாத்திரம்‌ ஏமாற்றலாம்‌. 
எல்லோரையும்‌, எல்லா காலத்திலும்‌ ஏமாற்ற 
முடியாது. ஏமாற்றுக்காரரின்‌ ஏமாற்று 
வேலைகள்‌ நீடித்த காலத்திற்கு நிலைத்து 
நிற்காது. 


துன்மார்க்கர்கள்‌ அநியாயம்‌ செய்து 
ஐசுவரியத்தைச்‌ சேகரிக்கினார்கள்‌.... நாங்கள்‌ 
சேமித்து வைத்த ஐசுவரியத்தை இவர்களால்‌ 
அனுபவிக்க முடியாது. இவர்கள்‌ சீக்கிரத்தில்‌ 
அழிந்துபோவார்கள்‌. இவர்களுடைய 
ஐசுவரியத்தை வேறு யாராவது வந்து 
அனுபவிப்பார்கள்‌. அநியாய வட்டி 
வாங்குவது பாவம்‌. அநியாய வட்டியினாலும்‌. 


பட கத்‌ 

நீடித்த நாள்‌ 

ஜீவனோடிருக்கமாட்டான்‌. துன்மார்க்கன்‌. 

ஐசுவரியத்தைச்‌ சேகரித்தாலும்‌, அதை வேறு 

யாருக்கோ சேகரித்து வைக்கிறான்‌. 

தரித்திரர்‌ பேரில்‌ இரங்குகிறவனுக்காக 

அதை சேகரிக்கிறான்‌ என்று சாலொமோன்‌ 
சொல்லுகிறார்‌. 


தேவன்‌ 


தம்முடைய தெய்வீக 
பராமரிப்பினால்‌. 


அநியாயக்காரரைத்‌ 
தண்டிக்கிறார்‌. ஒருவன்‌ அநியாயம்‌. 
செய்து ஐகுவரியத்தைச்‌ சம்பாதிக்கிறான்‌. 
வேறொருவன்‌ . களுக்கு 
உதவிசெய்வதற்காக அந்த ஐகுவரியத்தை 
பயன்படுத்துகிறான்‌. 





ழ்‌ நள 
யாய 


வேதத்தைக்‌ கேளாதவன்‌ 
நீதி 28:9 


நீதி 28:9. வேதத்தைக்‌ கேனாதபடி தன்‌ 
செவியை விலக்குகிறவனுடைய 


ஜெபமும்‌ அருவருப்பானது. 
தேவன்‌ தம்முடைய 

மூலமாய்‌ நம்மோடு 

கர்த்தருடைய 


பிரமாணத்தின்‌ 
பசுகிறார்‌. நாம்‌ 
வார்த்தைக்குச்‌ 
செவிகொடுத்து, அதற்குக்‌ கீழ்ப்படிய 
வேண்டுமென்று கர்த்தர்‌ விரும்புகிறார்‌ 
நாம்‌ தேவனோடு ஜெபத்தின்‌ மூலமாகப்‌ 
பேசுகிறோம்‌. கர்த்தர்‌ நம்முடைய ஜெபத்திற்கு 
மறுஉத்தரவு, கொடுப்பார்‌ 
விசுவாசத்தோடு. ்‌ 
நம்முடைய ஜெபம்‌: 


பிரியமானதாயிருக்க 
அப்போதுதான்‌ கர்த்தரிடமிருந்து 


தத்வம்‌ கேட்கவேண்டும்‌. 
வசனங்களைத்‌ தியானிக்கவேண்டும்‌ 
திட்டமும்‌. 
என்ன 
வேண்டும்‌. அதற்கேற்ற 


நாம்‌. ஜெபிக்கவேண்டும்‌. 
கர்த்தருக்குப்‌ பிரியமான 


டு 
பிரகாரம்‌ 
அப்போதுதான்‌ 
வார்த்தைகளை 
ஏறெடுப்போம்‌. ம்‌ 
கர்த்தருக்குப்‌ பிரியமாமிருக்கும்‌. வேதத்தைக்‌ 
கேளாதபடி நம்முடைய செவியை விலக்கி, 
நம்முடைய கயடு்டந்திற்கேற்ற பிரகாரம்‌ 
ஜெபம்பண்ணினால்‌, ஜெபம்‌ 
கர்த்தருடைய 
அருவருப்பாயிருக்கும்‌. 


க்‌ 


உத்தமர்கள்‌ 
நீதி 28:10 


நீதி 28:10. உத்தமர்களை 
மோசப்படுத்தி, பொல்லாத வழியிலே. 
'நடத்துகிறவன்‌ தான்‌ வெட்டின குழியில்‌ 
தானே விழுவான்‌; உத்தமர்கனோ 
நன்மையைச்‌: சுதந்தரிப்பார்கள்‌.. 

மோசம்‌. பண்ணுகிறவர்கள்‌ 
நல்லவர்களுக்கு முன்பாக கண்ணிமை 
விரிக்கிறார்கள்‌. நல்ல ஜனங்களையும்‌: 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QODNENS 
PUBLISHERS 


வைக்க 
பிறருக்கு மோசம்‌ 
தன்மார்க்கர்கள்‌. 


பாவத்தில்‌ விழ 
முயற்சிபண்ணுகிறார்கள்‌. 
பண்ணுகிறவர்கள்‌ 
தாங்கள்‌ துன்மார்க்கராயிருப்பதுபோல, 
மற்றவர்களையும்‌ துன்மார்க்கராக 
மாற்றுவதற்கு முயற்சி பண்ணுகிறார்கள்‌. 
துன்மார்க்கருடைய எண்ணம்‌ சித்திக்காது. 
உத்தமர்களை மோசப்படுத்த முயற்சி 
பண்ணுகிறவர்கள்‌ ஏமாந்து போவார்கள்‌. 
உத்தமர்களை மோசப்படுத்தி 
பொல்லாத வழிகளில்‌. ர்‌ 
நடத்துவதற்காக, 
அவர்களுக்கு 
வெட்டுகிறார்கள்‌. 
குழிகளில்‌ விழுந்துவிடுவார்கள்‌. 
ஆசையாய்ப்‌  பார்த்துக்கொண்டிருப்பார்கள்‌. 
உத்தமருக்கு கர்த்தரே துணை. கர்த்தர்‌ 
அவர்களைப்‌ பாதுகாப்பார்‌. அவர்கள்‌ 
பாவமான குழிகளில்‌ விழுந்துவிடாதவாறு, 
கர்த்தர்‌ அவர்களை  தீங்குக்கு விலக்கிப்‌ 
பாதுகாத்துக்கொள்வார்‌. 


குன்மார்க்கருக்கு தேவனுடைய 
பாதுகாப்பு கிடைக்காது. துன்மார்க்கன்‌ தான்‌ 
வெட்டின குழியில்‌ தானே விழுந்துவிடுவான்‌. 
பாவிகள்‌: மாத்திரமல்ல, பிறருக்கு 
சோதனைகளை  உண்டுபண்ணுகிறவனும்‌, 
அந்த சோதனைகளினால்‌ அழிந்துபோவான்‌. 
உத்தமர்களை  மோசப்படுத்துகிறவர்கள்மீது, 
வரும்‌ ஆக்கினைத்தீர்ப்பு மிகவும்‌ 
அதிகமாயிருக்கும்‌. 


“மாயக்காரராகிய வேதபாரகரே! 
பரிசேயரே! உங்களுக்கு ஐயோ, மனுஷர்‌ 
பிரவேசியாதபடி பரலோகராஜ்யத்தைப்‌ 
பூட்டிப்போடுகிறீர்கள்‌ நீங்கள்‌ அதில்‌ 
பிரவேசிக்கிறதுமில்லை, பிரவேசிக்கப்‌ 
போகிறவர்களைப்‌ பிரவேசிக்க 
விடுகிறதுமில்லை. மாயக்காரராகிய 
வேதபாரகரே! பரிசேயரே! உங்களுக்கு ஐயோ, 
பார்வைக்காக நீண்ட ஜெபம்பண்ணி, 
விதவைகளின்‌: வீடுகளைப்‌ 
பட்சித்துப்போடுகிறீர்கள்‌: இதினிமித்தம்‌ அதிக 
ஆக்கினையை அடைவீர்கள்‌. மாயக்காரராகிய 
வேதபாரகரே! பரிசேயரே! உங்களுக்கு ஐயோ, 
ஒருவனை உங்கள்‌ மார்க்கத்தானாக்கும்படி 
சமுத்திரத்தையும்‌ பூமியையும்‌ 
சுற்றித்திரிகிறீர்கள்‌: அவன்‌ உங்கள்‌ 
மார்க்கத்தானான போது அவனை உங்களிலும்‌ 
இரட்டிப்பாய்‌ நரகத்தின்‌ மகனாக்குகிறீர்கள்‌” 
(மத்‌ 2313-15) என்று கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்து மாயக்காரருக்கு விரோதமாக. 
எச்சரித்துச்‌ சொல்லுகிறார்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


உத்தமர்க கர்த்தருடைய 
பாதுகாப்பு கிடைக்கும்‌. அவர்கள்‌ தீங்குக்கு 
விலகி பாதுகாப்பாய்‌ ஜிவிப்பார்கள்‌. 
உத்தமர்களுக்கு தெய்வீக பாதுகாப்போடு, 
தெய்வீக ஆசிர்வாதமும்‌, அநுக்கிரகழும்‌ 
கிடைக்கும்‌. துன்மார்க்கர்‌. தாங்கள்‌ 
வெட்டின குழியில்‌ தாங்களே விழுவார்கள்‌. 
உத்தமர்களோ 

சுதந்தரித்துக்கொள்வார்கள்‌. 

ஆவியானவரின்‌ 
ஆறுதல்களும்‌ 
தங்கும்‌. 


உத்தமர்கள்மீது வந்து 


ஐசுவரியவான்‌. 


நீதி 28:11 


நீதி ஐய. ஓசுவரியவான்‌ தன்‌ 
பார்வைக்கு ஞானவான்‌; புத்தியுன்ன 
தரித்திரனோ அவனைப்‌ 
பரிசோதிக்கிறான்‌.. 

ஐசுவரியவான்‌. தனக்குத்தானே 
புத்திமானாயிருக்கிறான்‌. தான்‌ ஒரு 
ஞானவான்‌ என்று தன்னைப்பற்றி 
நினைத்துக்கொள்கிறான்‌. ஐசுவரியவானுக்கு 
ஐசுவரியத்தைச்‌ சேகரிக்கத்‌ தெரிகிறது. 
இதைத்‌ தவிர அவனுக்கு வேறு ஒன்றும்‌ 
தெரியாது. ஐசுவரியத்தின்மீது. 
ஆசைப்படுவதுபோல, ன 


கர்த்தருடைய 
கொள்ளவேண்டும்‌ 


அவளிடத்தில்‌ இருக்‌ 
தான்‌ ஐசுவரியவானாயிருப்பதினால்‌, 
மற்றவர்களெல்லோரும்‌ தன்னுடைய 
பேச்சைக்‌ கேட்கவேண்டும்‌ என்றும்‌, அதை 
மதிக்கவேண்டும்‌ என்றும்‌  எதிர்பார்ப்பான்‌. 
தன்னுடைய வார்த்தைகளெல்லாம்‌ 
அவனுக்கு பிரமாணம்‌ போலத்‌ தெரியும்‌. 


தரித்திரனாயிருக்கிறவன்‌ அதிகப்‌ 
பிரயாசப்பட்டு ஞானத்தைச்‌ சம்பாதிக்கிறான்‌. 
சமுதாயத்தில்‌ மற்ற ஜனங்கள்‌ மத்தியிலே. 
தரித்திரனிடத்தில்‌ 


புத்தியுள்ள வனாயிருந்தாலும்‌, 
புத்தி பிறருக்கு பிரத்தியட்சமாய்த்‌ தெரியாது. 
ஆனால்‌ புத்தியுள்ள தரித்திரனோ 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தவணாம்‌ 
தரித்திரனாகயிருந்தாலும்‌ 

கர்த்தருக்குப்‌ பயந்து திலிக்கவேண்டும்‌. 
அதுதான்‌ அவனுக்கு மெய்யான ஆசீர்வாதம்‌. 
புத்தியுள்ள ஐசுவரியவான்‌ தேவனுடைய 
கிருபைகளைப்‌ பெற்றுக்கொள்வான்‌. 
தன்னிடத்திலுள்ள ஐசுவரியத்தை 
கர்த்தருக்குப்‌ பயந்து, நல்ல வழிகளில்‌ 
பயன்படுத்துவான்‌. புத்தியுள்ள தரித்திரனும்‌, 
தன்னுடைய தரித்திரத்தை 
நீக்கிப்போடுவதற்கு, கர்த்தருக்குப்‌ பயந்து, 
கர்த்தருக்குப்‌ பிரியமான வேலைகளைச்‌ 
செய்து பணத்தைச்‌ சம்பாதிப்பான்‌. தமக்குப்‌ 
பயந்து நடக்கிறவர்களுடைய கைகளின்‌ 
கிரியைகளை கர்த்தர்‌ ஆசீர்வதிப்பார்‌. 


நீதிமான்கள்‌. 
நீதி 28:12 


நீதி 28:12. நீதிமான்கள்‌. 
கனிகூரும்போது மகா கொண்டாட்டம்‌ 
உண்டாகும்‌; துன்மார்க்கர்‌ 
எழும்பும்போதோ மனுஷர்‌ மறைந்து 
கொள்ளுகிறார்கள்‌. 


பிள்ளைகள்‌ 
லாயும்‌, 
இதுவே 


கர்த்தருடைய 
சந்தோஷமாயும்‌ ஆறுத 
சமாதானமாயும்‌ ஜீவிக்கவேண்டும்‌. 
அவர்கள்‌ ஜீவிக்கிற தேசத்திற்கு 
மகிமையாயும்‌, மேன்மையாயும்‌ இருக்கும்‌. 
நீதிமான்கள்‌. களிகூரும்போது 
மாகசந்தோஷமுண்டாகும்‌. ஒரு சேதத்தில்‌ 
நீதிமான்கள்‌ களிகூருவது, அந்தத்‌ 
தேசத்திற்கே மகிமையைக்‌ கொடுக்கும்‌. 
நீதிமான்களுக்கு. நீதிக்குரிய சுதந்தரம்‌. 
கொடுக்கப்படவேண்டும்‌. கர்த்தரைத்‌ 
அதிப்பதற்கு அவர்களைத்‌ 
'ணக்கூடாது. நீதிமான்கள்‌ 
சுதந்தரமாக தங்கள்‌ கர்த்தரைத்‌ துதிப்பதற்கு 
பெற்றிருக்கவேண்டும்‌. 

நாமத்தினிமித்தமாய்‌. 
உபத்திரவப்படுத்தக்கூடாது. 
பரிசுத்தவான்களை 

உபத்திரவப்படுத்துகிற தேசம்‌ தேவனால்‌ 
சபிக்கப்பட்டிருக்கும்‌. அது செழித்திருக்காது. 





ழ்‌ நவள 
யாய 


சில தேசங்களில்‌ துன்மார்க்கர்‌ 
எழும்புவார்கள்‌. துன்மார்க்கர்‌ கையில்‌ 
ஆளுகையிருக்கும்‌. அப்படிப்பட்ட தேசத்தின்‌ 
அழகு மங்கிப்போகும்‌. துன்மார்க்கர்‌ 
எழும்புவது எந்தத்‌ தேசத்திற்கும்‌ நல்லதல்ல. 
துன்மார்க்கர்‌  எழும்பும்போது மனுஷர்‌ 
மறைந்து கொள்கிறார்கள்‌. துன்மார்க்கர்‌ 
பரிசுத்தவான்களுக்கு விரோதமாகவும்‌, 
கர்த்தருக்கு விரோதமாகவும்‌ 
சநிஆலோசனை பண்ணுகிறார்கள்‌ 
அவர்களுடைய சிந்தையிலும்‌, செய்கையிலும்‌ 
பரிசுத்தம்‌ இருக்காது. தேசத்தில்‌. 
நீதிமான்கள்‌ மறைந்துகொள்ளும்போது. 
அங்கு அநீதி எழும்பும்‌. அநீதியை செய்கிற 
துன்மார்க்கர்‌ எழும்புவார்கள்‌. துன்மார்க்கர்‌ 
எழும்பும்போது அது அந்தத்‌ தேசத்தையே 
அழித்துப்போடும்‌. 


தன்‌ பாவங்களை மறைக்கிறவன்‌. 
நீதி 28:13 


செய்துவிட்டுவிடுகிறவனோ 
பெறுவான்‌. 


நம்முடைய பாலங்களை 
மறைக்கக்கூடாது. அவற்றை கர்த்தருடைய 
சமுகத்திற்கு முன்பாக பணிவாய்‌ அறிக்கை 
பண்ணவேண்டும்‌... நம்மிடத்தில்‌ பாவம்‌ 
இல்லை என்று சொல்வோமானால்‌ நம்மை: 
நாமே வஞ்சிக்கிறவர்களாமிருப்போம்‌. நாம்‌. 
பாவம்‌ செய்துவிட்டு அந்தப்‌ பழியை 
மற்றவர்கள்மீது சுமத்துவதற்கு வகை 
பார்ப்போம்‌. தன்‌ பாவங்களை மறைக்கிறவன்‌ 
வாழ்வடையமாட்டான்‌. 
அறிக்கை 


பாவங்களை 
இரக்கத்தைப்‌ பெற்றுக்கொள்வான்‌. 


விட்டுவிடுகிறவனோ. 

தாவீது தன்னுடைய பாவங்களை மூடி 
மறைப்பதற்கு முயற்சி பண்ணினார்‌. 
அப்போது அவருடைய மனதிற்குள்‌ பெரிய 
போராட்டம்‌ உண்டாயிற்று அவருடைய 
உள்ளத்தில்‌ சந்தோஷமோ, சமாதானமோ, 
ஆறுதலோ இல்லை. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நான்‌ அடக்கிவைத்தமட்டும்‌, நித்தம்‌ 
என்‌ கதறுதலினாலே என்‌ எலும்புகள்‌: 
உலர்ந்துபோயிற்று. இரவும்‌ பகலும்‌ என்மேல்‌ 
உம்முடைய கை பாரமாயிருந்ததினால்‌, என்‌ 
சாரம்‌ உஷ்ணகால வறட்சிபோல. 
வறண்டுபோயிற்று. (சேலா) நான்‌ என்‌ 
அக்கிரமத்தை மறைக்காமல்‌, என்‌ பாவத்தை 
உமக்கு அறிவித்தேன்‌: என்‌ மீறுதல்களைக்‌ 
கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன்‌ என்றேன்‌; 
தேவரீர்‌ என்‌ பாவத்தின்‌ தோஷத்தை 
மன்னித்தீர்‌. (சேலா..!” (சங்‌ 32:3-5) என்று 
தாவீது சங்கீதம்‌ பாடுகிறார்‌. 


நோயாளி 
தன்னுடைய 


மருத்துவரிடத்தில்‌ 
நோயை  மறைக்கக்கூடாது. 
தன்னுடைய பிரச்சனையை மருத்துவரிடம்‌ 
மறைக்காமல்‌ எடுத்துச்‌ சொன்னால்தான்‌, 
மருத்துவர்‌ அந்த வியாதிக்கேற்ற சிகிச்சை 
செய்வார்‌. தேவையான மருந்துகளைக்‌ 
கொடுப்பார்‌. மருத்துவரிடம்‌ நோயை 
மறைத்தால்‌, நோய்‌ குணமாவதற்கு 
ய்ப்புண்டாகாது. நம்முடைய பாவங்களை 
கர்த்தரிடத்தில்‌ மறைத்தால்‌ அவை 
மன்னிக்கப்படுவதற்கு வாய்ப்பில்லை. நாம்‌ 
வாழ்வடைவதற்கும்‌ வாய்ப்பில்லை. 
கர்த்தரிடத்தில்‌ நம்‌ 
நகை செ்யப்போது. 
கிருபையினால்‌. 


டைய பாவங்களை 

கர்த்தர்‌ தமது, 
அவற்றை மன்னிக்கிறார்‌. 
நம்முடைய பாவங்கள்‌ மன்னிக்கப்பட்ட 
பின்பு. நாம்‌ மறுபடியும்‌ பாவத்தில்‌ 
விழுந்துவிடாதவாறு எச்சரிக்கையாய்‌ 
ஜீவிக்கவேண்டும்‌. தன்னுடைய பாவங்களை 
அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனே 
தேவனுடைய இரக்கத்தைப்‌ பெறுவான்‌. 
அவனுடைய மனச்சாட்சியின்‌ பாரம்‌ குறையும்‌, 
குற்றவுணர்வு அவனை விட்டு நீங்கும்‌. 
அவன்‌ அழிவிலிருந்து பாதுகாக்கப்படுவான்‌. 
புதுவாழ்வு பெற்றுக்கொள்வான்‌. 

“நமக்குப்‌ பாவமில்லையென்போமானால்‌, 
நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம்‌, 
சத்தியம்‌ நமக்குள்‌ இராது. நம்முடைய 
பாவங்களை நாம்‌ அறிக்கையிட்டால்‌, 
பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா 
அநியாயத்தையும்‌ நீக்கி நம்மை 
சுத்திகரிப்பதற்கு அவர்‌ உண்மையும்‌ நீதியும்‌ 
உள்ளவராயிருக்கிறார்‌. நாம்‌ 
பாவஞ்செய்யவில்லையென்‌ போமானால்‌, நாம்‌ 
அவரைப்‌ பொய்யராக்குகிறவர்களாயிருப்போம்‌, 
அவருடைய வார்த்தை நமக்குள்‌ இராது” 
யோவா 1:8-10). 





ழ்‌ நயனா 
யாய 


'நீ போய்‌ வடதிசையை நோக்கிக்‌ 
கூறவேண்டிய வார்த்தைகள்‌ என்னவென்றால்‌: 
சீர்கெட்ட இஸ்ரவேலே, திரும்பு என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌: நான்‌ உங்கள்மேல்‌ 
என்‌ கோபத்தை இறங்கப்பண்ணுவதில்லை; 
நான்‌ கிருபையுள்ளவரென்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌; நான்‌ என்றைக்கும்‌ கோபம்‌ 
வைக்கமாட்டேன்‌. நீயோ, உன்‌ தேவனாகிய 
கர்த்தருக்கு விரோதமாய்த்‌ துரோகம்பண்ணி, 
பச்சையான சகல மரத்தின்கீழும்‌, 
அந்நியரோடே சோரமார்க்கமாய்‌ நடந்து, உன்‌ 
அக்கிரமத்தையும்‌ என்‌  சத்தத்துக்குச்‌ 
செவிகொடாமற்போனதையும்‌ ஒத்துக்கொள்‌ 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌” (எரே 34273. 


தன்‌ இருதயத்தைக்‌ 
கடினப்படுத்துகிறவன்‌ 
நீதி 28:14 


நீதி 28114. எப்பொழுதும்‌ 
பயத்திருக்கிறவன்‌. பாக்கியவான்‌; 
தன்‌: இருதயத்தைக்‌ 
கடினப்படுத்துகிறவனோ தீங்கில்‌ 
விழுவான்‌. 


தாங்கள்‌ எதற்கும்‌ 
பயப்படுவதில்லை. என்றும்‌, தங்களிடத்தில்‌ 
ஒருபோதும்‌ பயம்‌ இருக்காது என்றும்‌ 
சொல்லி சிலர்‌ பெருமைப்படுகிறார்கள்‌. 
பயரில்லாதிருக்கிறவர்களே  ஆசீர்வறிக்கப்‌ 
பட்டவர்கள்‌ என்றும்‌ சொல்லுகிறார்கள்‌ 
பயத்தினால்‌ நமக்கு வேதனை வருகிறது. 
வேதனையின்‌ முடிவில்‌ ஒரு திருப்தியும்‌ 
உண்டாகிறது. கர்த்தருக்குப்‌ பயப்படுகிறவன்‌ 
பாக்கியவான்‌. கர்த்தரிடத்தில்‌ 
பயபக்தியாமிருக்கிற மனுஷனே 
பாக்கியவான்‌. கர்த்தருக்கு விரோதமான 
காரியங்களைச்‌ செய்வதற்கு நாம்‌ 
பயப்படவேண்டும்‌. நம்முடைய பயம்‌ பரிசுத்த 
பயமாயிருக்கவேண்டும்‌. கர்த்தரே நம்முடைய 
மனச்சாட்சியை சுத்தப்படுத்துகிறவர்‌. 
கர்த்தருக்குப்‌ பயப்படுகிறவர்கள்‌ பாவத்திற்கு 
விலகி ஜீவிப்பார்கள்‌. கர்த்தர்‌ நம்முடைய 
இருதயத்தை மென்மைப்படுத்துகிறார்‌. 
கடினமான இருதயத்தை மென்மையானதாக 
மாற்றுகிறார்‌. நம்முடைய இருதயம்‌ 
'மென்மையாயிருக்கும்போது. நம்முடைய 
மனச்சாட்சியும்‌ கூர்மையாயிருக்கும்‌. 


எப்போதும்‌ 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இருதயத்தை 
விழுவான்‌ 
அவருடைய 


ப்பான்‌ தீங்கில்‌ 
அவன்‌ கர்த்தரையும்‌, 
பிரமாணத்தையும்‌  அசட்டைபண்ணுவான்‌. 
கர்த்தருக்குப்‌ பயப்படுவது தேவையற்றது. 
என்று சொல்லுவான்‌. கர்த்தர்‌ தன்னை 
நியாயந்தீர்க்கமாட்டார்‌ என்று 
ஆணவமாயிருப்பான்‌. பாவிகள்மீது, 
கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு வரும்‌, 
அவர்களுடைய இருதயம்‌ எவ்வளவு 
கடினமானதாகயிருந்தாலும்‌, அவர்களால்‌ 
கர்த்தருடைய நியாயத்தீர்ப்புக்குத்‌ தப்பிக்கவே 
முடியாது. 


துஷ்டஅதிகாரி 
நீதி 28:15 


நீதி 2805. ஏழை ஜனங்களை ஆளும்‌ 
துஷ்டஅதிகாரி கெர்ச்சிக்கும்‌. 
சிங்கத்துக்கும்‌ அலைத்துதிரிகிற 
கரடிக்கும்‌ ஒப்பாயிருக்கிறான்‌. 


, ஆளும்‌ அதிபதித்கு 
நீங்கு? போக்கூடாது. 
வர்களாக யார்கள்‌ 
துஷ்டராகயிருப்பார்கள்‌. நல்ல 
ஜனங்களுக்கு நன்மை 
ஒ்போ ஜனங்களை 
ஒடுக்குவார்கள்‌. ஏழைக। ஆளும்‌ 
துஷ்டஅதிகாரி வர்கம்‌ சிங்கத்திற்கும்‌, 
அலைந்து, கரடிக்கும்‌. 
ஒப்பாயிருக்கிறான்‌ சாலொமோன்‌ 
சொல்லுகிறார்‌. துஷ்டதுதிகாரி 
மிருககுணமுள்ளவன்‌.  மிருகங்களைப்போல 
இரத்தப்பிரியன்‌. சிங்கமும்‌ கரடியும்‌, 
தங்களுக்கு முன்பாக இரைகள்‌ 
இருக்கும்போது. அவற்றை பீறித்தின்னும்‌. 
அதுபோலவே துஷ்டஅதிகாரிகளும்‌ ஏழை 
ஜனங்களின்‌ இரத்தத்தைக்‌ குடிக்கிறார்கள்‌. 
அவர்களைத்‌ துன்பப்படுத்தி தாங்கள்‌ 
இன்பமாயிருக்கிறார்கள்‌. 


து 


பொருணாசையை 
வெறுக்கிறவன்‌ 
நீதி 28:16 


நீதி 28118. 
புத்தியீனனாயிருத்தால்‌ 
செய்யும்‌ 


தீர்க்காயுசைப்‌ பெறுவான்‌. 





ழ்‌ நள 
யாய 


அதிகாரி இச்சயடக்கமுள்ளவனாயிருக்க 
வேண்டும்‌. அவனிடத்தில்‌ பேராசை 
காணப்படக்கூடாது. பேராசையுள்ள பிரபு 
நீதியாய்‌ நியாயம்‌ விசாரிக்கமாட்டான்‌. 
அவன்‌ ஐசுவரியத்தின்மீது ஆசைப்படுவான்‌. 
பிரபு புத்தியுள்‌ எவனாயிருக்கவேண்டும்‌. 
அவன்‌ புத்திமீனனாயிருந்தால்‌, அவன்‌ 
ஜனங்களுக்கு அநேக தீங்கு செய்வான்‌. 
புத்தியுள்ளவன்‌ தன்‌ ஜனங்களை நீதியாய்‌ 
நியாயம்‌ விசாரிப்பான்‌. பொருளாசையை 
வெறுக்கிறவன்‌ தேவனுடைய 
ஆசிர்வாதத்தைப்‌ பெற்றுக்கொள்வான்‌. 
ஜனங்களின்‌ மீது சபிரியமாயிருப்பான்‌. 
ஜனங்களும்‌ அவன்மீது பிரியமாயிருப்பார்கள்‌. 
கர்த்தர்‌ அவனுக்கு தீர்க்காயுசை வாய்க்கப்‌ 
பண்ணுவார்‌. பொருளாசையுடையவனோ 
சீக்கிரத்தில்‌ மரித்துப்போவான்‌ அவன்‌ 
அநியாயமாய்‌ சம்பாதிக்கும்‌ ர்‌ 
அவனால்‌ அனுபவிக்க. 
பொருளாசைக்காரன்மீத 
சாபம்‌ வரும்‌. 


இரத்தப்பழிக்காக 
ஒடுக்கப்பட்டவன்‌ 
நீதி 28:17 


நீதி 2802... இரத்தப்பழிக்காக: 
ஒடுக்கப்பட்டவன்‌ குழியில்‌ ஒளிக்க. 
ஓடிவந்தால்‌, அவனை 
ஆதரிக்கவேண்டாம்‌. 


தேவசாயலில்‌ 
மனுஷனுடைய 
சிந்துகிறானோ, 
மனுஷனாலே 
சிந்தப்படக்கடவது” (ஆதி 9:6) என்று 
கர்த்தர்‌ பழைய ஏற்பாட்டுக்காலத்தில்‌ ஒரு 
பிரமாணத்தைக்‌ கொடுத்திருக்கிறார்‌. இந்த 
கர்த்தர்‌ 
பிரமாணத்தோடு 


ட்டால்‌ ்‌ 
உண்டாக்கப்பட்டபடியால்‌, 
இரத்தத்தை எவன்‌ . 
அவனுடைய 


அவனைத்‌ தண்டிக்கவேண்டும்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கொலைகாரனைத்‌ 
விட்டுவிட்டல்‌, அவன்‌ எல்லோரையும்‌ 
அச்சுறுத்துவான்‌. கொலைகாரன்‌ குழியில்‌ 
ஒளிந்துகொள்ள ஓடிவந்தாலும்‌, அவனைத்‌ 
தேடி கண்டுபிடித்து தண்டிக்கவேண்டும்‌. 
கொலைகாரன்‌ இரத்தப்பழிக்காக 
ஒடுக்கப்பட்டவன்‌. அவனுக்கு ஆதரவு 
கொடுக்கக்கூடாது. கொலைகாரனுக்கு 
உதவிசெய்கிறவர்கள்‌ அவன்‌ சிந்திய 
இரத்தப்பழிக்கு பங்காளிகளாகயிருக்கிறார்கள்‌. 
கொலைகாரன்‌ 
வேதனைக்குட்படுத்துகிறான்‌. 
ஆபேலைக்‌ கொன்றுபோட்டு, கர்த்தருக்கு 
முன்பாக வேதணைப்பட்டான்‌. பாவம்‌ 
செய்கிறவர்களுக்கு நிச்சயமாய்த்‌ தண்டனை 
கிடைக்கும்‌. பாவத்தின்‌ சம்பளம்‌ மரணம்‌. 
ஒருதரம்‌ பிறப்பதும்‌ பின்பு நியாயத்தீர்ப்பு 
அடைவதும்‌ எல்லோருக்கும்‌ 
நியமிக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய 
நியாயத்தீர்ப்புக்கு யாராலும்‌ தப்பிக்க முடியாது. 
இரத்தப்பழிக்காக ஒடுக்கப்பட்டவனுக்கு 
தண்டனை கிடைப்பதுபோல, அவனை 
ஆதரிக்கிறவனுக்கும்‌ தண்டனை கிடைக்கும்‌. 


தண்டிக்காமல்‌ 


தன்னைத்தானே 
காயீன்‌ 


உத்தமனாய்‌ நடக்கிறவன்‌ 
நீதி 28:18 


நீதி 28:18. உத்தமனாய்‌ நடக்கிறவன்‌' 
இரட்சிக்கப்படுவான்‌;. மாறுபாடான 
இருவழியில்‌ நடக்கிறவனே அவற்றில்‌ 
ஒன்றிலே விழுவான்‌. 
கர்த்தருக்கு முன்பாக 
கண்ணியமாயும்‌, 
நடக்கிறவர்கள்‌ 
பாதுகாப்பாயிருப்பார்கள்‌. 
வார்த்தைகளும்‌ 
ஒத்துப்போகும்‌. உத்தமர்கள்‌ சொல்லுவதை 
செய்வார்கள்‌. செய்வதை சொல்லுவார்கள்‌. 
தேவனுடைய நாமத்திற்கு மகிமை 
உண்டாகப்‌ பேசுவார்கள்‌. தேவநாமம்‌ 
மகிமைப்படுவதையே நாடுவார்கள்‌. தங்கள்‌ 
சகோதரர்மீது. பிரியமாயிருப்பார்கள்‌. 
அவர்களுக்கு தங்களால்‌ முடிந்த எல்லா 
நன்மைகளையும்‌ செய்வார்கள்‌. உத்தமனாய்‌ 
நடக்கிறவன்‌ இரட்சிக்கப்படுவான்‌. 
அவர்களுக்கு இப்பிரபஞ்சத்தில்‌ பாதுகாப்பு 
மற்றவர்களுடைய விஷயத்தில்‌ 
தலையிட்டு, 
தண தி்‌ 
இப்பிரபஞ்சத்தில்‌ ஆபத்துக்கள்‌ அநேகமுண்டு. 


ஒழுக்கமாயும்‌, 
பரிசுத்தமாயும்‌ 
எப்போதுமே 
இவர்களுடைய 
செய்கைகளும்‌ 





i THE 
TT 


யாத்‌ 17:7. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
டர்கள்‌? வாது கர்த்தர்‌ 
எங்கள்‌: இருக்கிறாரா 
இல்லையா த அவர்கள்‌ கர்த்தரைப்‌. 
பரிட்சை பார்த்ததினிமித்தமும்‌, அவன்‌ 
அத்த ஸ்தலத்திற்கு மாசா என்றும்‌ 
மேரிபா என்றும்‌ பேரிட்டான்‌. 


பின்பு இஸ்ரவேல்‌ புத்திரராகிய 
சபையார்‌ எல்லாரும்‌ கர்த்தருடைய 
கட்டளையின்படியே சீன்வனாந்தரத்திலிருந்து 
புறப்பட்டு, பிரயாணம்பண்ணி, 
ரெவிதீமிலே வந்து பாளயமிறங்குகிறார்கள்‌. 
இஸ்ரவேலர்கள்‌  பாளயமிறங்கிய 
இடங்கள்‌ இந்தப்‌ பகுதியில்‌ கூறப்படவில்லை. 
(யாத்‌ 161-எண்‌ 3312-14 

அங்கே ஜனங்களுக்குக்‌ குடிக்கத்‌. 
தண்ணீர்‌ இல்லை (யாத்‌ 
ஜனங்கள்‌ அவ்விடத்திலே 
'தவனமாயிருக்கிறார்கள்‌ (யாத்‌ 17:3). 


கர்த்தர்‌ தம்முடைய கிருபையினால்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரரை  ஆசீர்வதிக்கிறார்‌ 
அவர்களை திருப்தியாய்ப்‌  போஷிக்கிறார்‌ 
ஆனாலும்‌ அவர்களுக்கு சில சமயங்களில்‌ 
குறைவுகள்‌ வருகிறது. அப்போது அவர்கள்‌ 
பொறுமையோடிருந்து கர்த்தரை நம்புவதற்கு 
பதிலாக, கர்த்தருக்கு விரோதமாக 
கலகம்பண்ணுகிறார்கள்‌. இஸ்ரவேல்‌ 
ஜனத்தார்‌ கர்த்தருடைய விருப்பத்திற்கு 
முக்கியத்துவம்‌ கொடுக்காமல்‌, 
தங்களுடைய சுயசித்தத்திற்கும்‌, 
மாம்சத்தின்‌ இச்சைகளுக்கும்‌ முக்கியத்துவம்‌ 
கொடுக்கிறார்கள்‌. 


தண்ணீர்‌ 


ரெவிதீமிலே ஜனங்களுக்கு குடிக்க 
தண்ணீர்‌ இல்லை. அப்பொழுது ஜனங்கள்‌ 
மோசேயோடே வாதாடுகிறார்கள்‌. அவர்கள்‌ 
மோசேயை நோக்கி, “நாங்கள்‌ குடிக்கிறதற்கு 
எங்களுக்குத்‌ தண்ணீர்‌ தரவேண்டும்‌” 
என்று சொல்லுகிறார்கள்‌ (யாத்‌ 17:2). 
மோசே இஸ்ரவேல்‌ புத்திரரிடத்தில்‌. 
கடன்பட்டவர்போல குற்றம்‌ சுமத்தப்படுகிறார்‌. 
மாத்‌ 5:19) 

தண்ணீர்‌ 
கேட்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ ஒருவேளை மோசே தங்களுக்கு 
தண்ணீர்‌ தருவார்‌ என்று 


அவர்மீது நம்பிக்கை வைத்திருக்கலாம்‌. 


சம்பவம்‌ 


இந்த 
ஐந்தாவது முறையீடு ஆகும்‌ 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


அல்லது இப்படிப்பட்ட இடத்திற்குத்‌ தங்களைக்‌ 
கொண்டுவந்ததற்காக 
மோசேக்கு எதிராகப்‌ 
இஸ்ரவேல்‌. த்‌ 
வழிநடத்திச்‌ 
தேவன்‌ அக்கினிஸ்தம்பத்தினாலும்‌, 
மேகஸ்தம்பத்தினாலும்‌ அவர்களை 
வழிநடத்துகிறார்‌. இங்கு அவர்கள்‌ 
பாளயமிறங்குவதற்கும்‌ தேவனே காரணம்‌. 
தேவன்‌ அவர்களைச்‌ சோதிப்பதற்காகத்‌. 
இங்கு அழைத்து வந்திருக்கிறார்‌. 
தண்ணீருக்கு என்ன செய்யவேண்டும்‌ 
என்பது தேலனுக்குத்‌ தெரியும்‌ (யாத்‌ 17:6). 
இஸ்ரவேல்‌ புத்திர்‌ மோசேக்கு 
விரோதமாய்‌ முறுமுறுக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
மோசேயை நோக்கி, "நீர்‌ எங்களையும்‌ எங்கள்‌ 
பிள்ளைகளையும்‌ எங்கள்‌ ஆடுமாடுகளையும்‌ 
தண்ணீர்த்‌ தவனத்தினால்‌ கொன்றுபோட 
எங்களை எகிப்திலிருந்து ஏன்‌ கொண்டு 
வந்தீர்‌" (யாத்‌ 17:3) என்று கேட்கிறார்கள்‌. 


ல்‌ 
என்பது, 
வ்‌ ஆனால்‌ மோசே தங்களையும்‌, 


தங்கள்‌ ஆடுமாடுகளையும்‌ தண்ணீர்‌ 
தவனத்தினால்‌. கொன்றுபோடுவதாக, 
இஸ்ரவேல்‌ புத்திர்‌ சொல்லுகிறார்கள்‌. 
இதற்காகவே அவர்‌ எகிப்திலிருந்து 
தங்‌ அழைத்துக்கொண்டு 
வந்திருக்கிறார்‌ என்று சொல்லி, இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ அவருக்கு விரோதமாக 
முறுமுறுக்கிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு மோசேயின்மீது, 
கோபம்‌ அதிகரிக்கிறது. அவர்களுக்கு 
தண்ணீர்‌ தவனம்‌ அதிகமாகும்போது, 
மோசேயின்மீது கோபமும்‌ அதிகமாகிறது. 
அவர்கள்‌ ஒரு சூழ்நிலையில்‌ மோசேயின்மீது, 
கல்லெறியப்‌ பார்க்கிறார்கள்‌ (யாத்‌ 17:4). 
தங்களைக்‌ கொன்றுபோடுவதற்காக மோசே 
ப்‌ அழைத்துக்கொண்டு 
என்றும்‌, அந்த மோசேயை 
'கொன்றுபோடவேண்டும்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
'மோசேயின்மீது கோபமாயிருக்கிறார்கள்‌. 





ழ்‌ [பப்ப 
ஈயா 


நாம்‌ 
பரிசுத்தமாய்‌. 


கர்த்தருக்கு முன்பாக 
ஜீவிக்கவேண்டும்‌. நம்முடைய 
மனச்சாட்சி சுத்தமானதாயிருக்கவேண்டும்‌. 
உத்தமமாய்‌ நடக்கிறவர்களுக்கு 
தேவனுடைய பாதுகாப்பு கிடைக்கும்‌. இது 
பரிசுத்தமான பாதுகாப்பு உத்தமனுக்கு 
ஆபத்து வந்தாலும்‌, கர்த்தர்‌ அவனை 
அந்த  ஆபத்துக்களிலிருந்து விடுவித்து 
பாதுகாப்பார்‌. உத்தமர்களை சத்துருக்கள்‌ 
காயப்படுத்த முயற்சிபண்ணலாம்‌. ஆனாலும்‌ 
உத்தமருக்கு ஒரு சேதமும்‌ உண்டாகாது. 
நம்முடைய காலங்கள்‌ கர்த்தருடைய கரத்தில்‌ 
பாதுகாப்பாகமிருக்கிறது. கர்த்தர்‌ நம்மோடு 
கூடயிருக்கிறார்‌. கர்த்தர்‌ நம்‌ 
பட்சத்திலிருக்கும்போது நமக்கு விரோதமாக 
யாராலும்‌ எந்தத்‌ தீங்கும்‌ செய்யமுடியாது. 


மாறுபாடான 
இருவழிகளில்‌ நடக்கிறான்‌. 
தெளிந்த சிந்தனையிருக்காது. 


எல்லா வழிகளிலும்‌ போவான்‌. வில்‌ 
அவற்றில்‌ ஒன்றிலே விழுந்துவிடுவான்‌. 
மாறுபாடான வனிடத்தில்‌ உண்மையும்‌, 
கண்ணியமும்‌, நேர்மையும்‌ இருக்காது. 
அவனுடைய மனச்சாட்சியும்‌. 
சுத்தமாயிருக்காது. அவன்‌ 
மாய்மாலமுள்ளவன்‌. தன்னுடைய உண்மை 
நிலையை மறைத்து, வெளிவேஷம்‌ போட்டு 
எல்லோரையும்‌ ஏமாற்றப்‌ பார்ப்பவன்‌. 
இப்படிப்பட்டவனுக்கு தேவனுடைய பாதுகாப்பு 
கிடைக்காது. 


தன்‌ நிலத்தைப்‌ பயிரிடுகிறவன்‌. 
நீதி 2919. 


நீதி 28:19. 
பயிரிடுகிறவன்‌ 
திருப்தியாவான்‌; 
பின்பற்றுகிறவனோ 
திறைத்திருப்பான்‌. 


கர்த்தர்‌ நமக்குக்‌. கொடுக்கிற 
வேலையை உண்மையாய்ச்‌ செய்யவேண்டும்‌. 
நம்முடைய வேலையோ, அல்லது தொழிலோ, 
அல்லது வியாபாரமோ 
எப்படிப்பட்டதாகயிருந்தாலும்‌, நாம்‌ 
கர்த்தருக்கு உண்மையுள்ளவர்களாயிருக்க 

வேண்டும்‌. கர்த்தருக்குப்‌ பயந்து அந்த 
வேலையில்‌ முழுமனதோடு ஈடுபடவேண்டும்‌. 


தன்‌ 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தன்‌ நிலத்தைப்‌ 
ஆகாரத்தால்‌ திருப்தியாவான்‌. 
சோம்பேறியாயிருக்கிறவனுக்கு ஒன்றும்‌ 
கிடைக்காது. உண்மையாகவும்‌, கடினமாகவும்‌ 


பமிரிடுகிறவன்‌ 


கரங்களின்‌ கிரியைகளும்‌ கர்த்தரால்‌ 
ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும்‌. தன்னுடைய 
கரங்களின்‌ பிரயாசத்தை அவன்‌ புசிப்பான்‌. 
வீணரைப்‌ பின்பற்‌, 
சோம்பேறியாகமிருப்பான்‌. அப்படிப்பட்டவன்‌ 
ஒரு வேலையும்‌ செய்யாமல்‌ சும்மாயிருப்பான்‌. 
சோம்பேறிக்கும்‌ பசிக்கும்‌. ஆனால்‌. 
இவனுடைய களஞ்சியம்‌. 
வெறுமையாயிருக்கும்‌. இவன்‌ தன்‌ நிலத்தை 
பமிரிடாமல்‌ வீணரைப்‌ பின்பற்றியவன்‌. ஒரு 
வ செய்யாமல்‌ வீண்பேச்சுக்களைப்‌ 
தன்னுடைய 
மோல்ட்‌ 
சந்தோஷமாகயிருக்க 
விரும்புவான்‌. 
சந்தோஷம்‌ இருக்காது. 
புசிக்கவேண்டுமென்று 
ஆனால்‌ இவனுக்குப்‌ போஜனம்‌ கிடைக்காது. 
வீணரைப்‌ பின்பற்றுகிறவன்‌ வறுமையால்‌ 
நிறைந்திருப்பான்‌. வெறுமையில்‌ 
நிறைந்திருக்கிறவர்கள்‌ வறுமையில்‌ 
நிறைந்திருப்பார்கள்‌. வீணரோ மாயையைப்‌ 
பின்பற்றுகிறவர்கள்‌. இவர்களுடைய முடிவும்‌ 
பரிதாபமாகயிருக்கும்‌. 


உண்மையுள்ள மனுஷன்‌ 
நீதி 2820 


நீதி 28:20. உண்மையுன்ன மனுஷன்‌ 
பரிபூரண ஆசீர்வாதங்களைப்‌ 
பெறுவான்‌; ஐசுவரியவானாகிறதற்குத்‌ 
தீவிரிக்கிறவனோ ஆக்கினைக்குத்‌ 





ழ்‌ நள 
ஈயா 


நமக்கு மெய்யான சந்தோஷம்‌ தேவை. 
உண்மையான வழியில்‌ நடந்தால்தான்‌ 
நமக்கு மெய்யான சந்தோஷம்‌ கிடைக்கும்‌. 
உண்மையான வழி பரிசுத்தமான வழியாகவும்‌, 
கர்த்தருக்குப்‌ பிரியமான வழியாகவும்‌ 
இருக்கும்‌. இது நேர்மையான வழி. இதுவே 
கண்ணியமான வழி. கர்த்தருக்கு, 
உண்மையுள்ளவன்‌, மனுஷனுக்கும்‌ 
உண்மையுள்ளவனாயிருப்பான்‌. தமக்கு 
உண்மையுள்ளவர்களை கர்த்தர்‌ 
ஆசீர்வதிப்பார்‌. உண்மையுள்ள மனுஷன்‌ 
பரிபூரண ஆசீர்வாதங்களைப்‌ பெறுவான்‌. 


கர்த்தருக்கு 
உண்மையுள்ளவர்களாயிருக்கும்போது. அவர்‌ 
நம்மை பிரயோஜனமுள்ள பாத்திரமாக: 
மாற்றுவார்‌ நாம்‌ 
கர்த்தருக்குப்‌ பிரயோஜனமுள்ளவர்களாவும்‌, 
பிரியமானவர்களாகவும்‌ இருப்போம்‌. 
கர்த்தருக்குப்‌ பிரயோஜனமாகயிருப்பவர்கள்‌ 
மனுஷனுக்கும்‌ பிரயோஜனமாயிருப்பார்கள்‌. 
உண்மையுள்ளவர்களுக்கு ர்த்தரால்‌ 
வருகிற வெகுமதி. இவர்களுக்கு மெய்யான 
சந்தோஷம்‌ கிடைக்கும்‌. 

ஒரு சிலர்‌ 
பெறுவதற்கு 


சந்தோஷத்தைப்‌ 
தமான வ 
போகிறார்கள்‌ இவர்கள்‌ பேராசைக்காரர்கள்‌. 
சீக்கிரத்தில்‌ ஐசுவரியத்தைச்‌ 
சேர்க்கவேண்டுமென்று இ டக்‌ 
வழிகளில்‌. 


வழியாகயிருந்தாலும்‌, 

ஐசுவரியத்தைச்‌ சேர்க்கவேண்டும்‌. 
இவர்களுடைய. 

ஜசுவரியவானாகிறதற்கு தீவிரிக்கிறவன்‌ 
ஆக்கினைக்குத்‌ தப்பிக்கமாட்டான்‌. 


பேராசைக்காரர்கள்‌ ர்களைப்‌ 
பற்றி கரிசனையற்றவர்களாகயிருப்பார்கள்‌. 
தங்களால்‌ மற்றவர்களுக்கு தீங்கு வருமா 
என்பது பற்றியெல்லாம்‌ யோசிக்கவே 
மாட்டார்கள்‌. யார்‌ எப்படி போனாலும்‌. 
தாங்கள்‌ ஐசவரியவானாகவேண்டும்‌ என்பதே. 
இவர்களுடைய ஆசை. இவர்களுடைய 
வார்த்தையிலும்‌, செய்கையிலும்‌, 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இருதயத்தின்‌ சிந்தையிலும்‌: சுத்தம்‌ 
இருக்காது. பேராசைக்காரர்கள்‌ பிறருக்கு 
விரோதமாகத்‌ தீங்கு யோசிப்பார்கள்‌. 
ஐசுவரியவானாகிறதற்கு தீவிரிக்கிறவர்கள்‌ 
அநேக ஆபத்துக்களில்‌ சிக்கிக்கொள்வார்கள்‌. 
பாவத்தில்‌ இடறி விழுந்துவிடுவார்கள்‌. பல 
சமயங்களில்‌ மறுபடியும்‌ எழுந்திருக்க 
முடியாதவாறு பாவவாழ்க்கைக்கு 
அடிமையாகிவிடுவார்கள்‌. 


முகதாட்சிணியம்‌ 
நீதி 28:21 


தீதி 28:21. முகதாட்சிணியம்‌ நல்லதல்ல, 
முகதாட்சிணியமுன்னவன்‌ ஒரு துண்டு 
அப்பத்துக்காக அதியாயஞ்செய்வான்‌. 


நியாயவிசாரணை 
முகதாட்சணியம்‌ 
வழக்குகளை நேர்மையாக விசாரிக்க. 
வேண்டும்‌. அழக்காடுகிறலர்களைவிட 
வழக்குகளுக்குத்தான்‌ முக்கியத்துவம்‌ 
கொடுக்கவேண்டும்‌. நியாயாதிபதிகள்‌ 
சத்தியத்தை. வெளிப்படுத்தவேண்டும்‌. 
ஒடுக்கப்பட்டவர்களுடைய நீதிக்கும்‌ 
நியாயத்திற்கும்‌ துணை நிற்கவேண்டும்‌. 

வழக்காடுகிறவர்‌ தனக்குத்‌ 
தெரிந்தவரா, தன்‌ ஊர்க்காரரா, தனக்கு 
வேண்டியவரா என்பதையெல்லாம்‌ 
நியாயாதிபதிகள்‌ பார்க்கக்கூடாது. 
இப்போது நடைபெறுகிற வழக்கின்‌ தன்மை 
என்ன என்பதை மாத்திரமே நியாயாதிபதி 
ஆராய்ந்து பார்க்கவேண்டும்‌. ஒருவன்‌ 
தரித்திரனாகமிருக்கிறான்‌ என்பதற்காகவும்‌, 
ஒருவன்‌ அந்நியனாகயிருக்கிறான்‌. 
என்பதற்காகவும்‌, அவனுக்குக்‌ 
கிடைக்கவேண்டிய நீதியை மறுக்கக்கூடாது. 
முகத்தாட்சணியம்‌ நியாயவிசாரணையில்‌ 
வ 


செய்கிறவர்கள்‌ 
பார்க்கக்கூடாது. 





ழ்‌ நயனா 
யாய 


வேண்டுமானாலும்‌ பேசுவான்‌, 
வேண்டுமானாலும்‌ 
முகத்தாட்சணியமுள்ளவன்‌, 
புரட்டுவான்‌. சத்தியத்தைக்‌ குழிதோண்டி 
புதைத்துவிடுவான்‌. இவனுடைய 
மனச்சாட்சியும்‌ 

இவனுடைய 

உண்மையிருக்காது. 

பணத்திற்காக எதையும்‌ செய்வான்‌. 
சமயங்களில்‌, இப்படிப்பட்ட மாய்மாலக்காரன்‌ 
ஒரு துண்டு அப்பத்திற்காககூட அநியாயம்‌ 
செய்வான்‌. 


வன்கண்ணன்‌ 
நீதி 28:22 


நீதி 28:99, 
செல்வனாகிறதற்குப்‌ 
வறுமை தனக்கு 
அறியாதிருக்கிறான்‌. 


ஐசுவரியவான்‌௧ளாகவேண்டும்‌ என்று 
ஆசைப்படுகிறவர்கள்‌ அநேக ஆபத்துக்களில்‌ 
சிக்கிக்கொள்கிறார்கள்‌. தங்கள்‌ 
பாவங்களையும்‌ 

வன்கண்ணன்‌ 

பதறுகிறான்‌. 

ஐசுவரியவானாகிவிட 


என்பதை 
எல்லாவற்றையும்‌ செய்ய முயற்சி செய்கிறான்‌. 


வன்கண்ணனுடைய பார்வை 
செல்வத்தின்மீதே இருக்கிறது. தான்‌ எந்த 
வழியில்‌ போய்க்கொண்டிருக்கிறோம்‌ 

வன்கண்ணனுக்குத்‌ 
ந தனக்கு, வதம்‌ 
ஆபத்துக்களையும்‌ அவன்‌ 
அறியாதிருக்கிறான்‌.  பேராசைக்காரனுக்கு 
திருப்தியிருக்காது. தனக்கு எவ்வளவுதான்‌ 
ஐசுவரியம்‌ இருந்தாலும்‌. அது போதாது 
என்றும்‌, தனக்கு இன்னும்‌ அதிகமாய்‌ 
வேண்டுமென்றும்‌ ஆசைப்படுகிறான்‌. 


என்பதுகூட 
தெரிவதில்லை. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


வன்கண்ணன்‌ தனக்கு வறுமை 

வருமென்று அறியாதிருக்கிறான்‌. 

பேராசைக்காரன்மீது வறுமை வரும்‌. அவன்‌ 

அது அவனுக்கு வந்து 

ஐசுவரியத்தின்மீது. 

ஆனால்‌ அவனுக்குக்‌ 

கர்த்தருடைய 

ஆசீர்வாதமே மெய்யான ஐசுவரியம்‌ என்னும்‌ 
சத்தியம்‌ இவனுக்குத்‌ தெரியவில்லை. 


முகஸ்துதி 
நீதி 28:23 


தீதி 28:23. தன்‌ நாவினால்‌ முகஸ்துதி. 
பேசுகிறவனைப்‌ பார்க்கிலும்‌, 
கடித்துகொள்ளுகிறவன்‌. முடிவில்‌ 
அங்கீகாரம்‌ பெறுவான்‌. 
பண்‌ ர்கள்‌ 
ச்‌ டன 
சந்தோஷப்படுத்துவார்கள்‌. முகஸ்துதியினால்‌ 
சந்தோஷப்படுகிறவர்கள்‌ நிதானமாய்‌ அமர்ந்து 
ஒவ்வொன்றையும்‌ சிந்தித்துப்‌ பார்ப்பார்கள்‌. 
அப்போதுதான்‌ முகஸ்துதி 
பண்ணுகிறவர்களின்‌ மாய்மாலம்‌ 
அவர்களுக்குத்‌ தெரியவரும்‌. முகஸ்துதி 
பண்ணுகிறவர்கள்‌ உண்மையை மறைந்து 
பொய்யை ஊதுகிறார்கள்‌. அவர்களுடைய 
வார்த்தையில்‌ சத்தியம்‌ இருக்காது. 
தங்களுக்கு ஏதாவது காரியம்‌ ஆகவேண்டும்‌ 
என்பதற்காக முகஸ்துதி பண்ணுவார்கள்‌. 
தங்களுடைய காரியம்‌ முடிந்த பின்பு 
யாரையும்‌ கண்டுகொள்ளபாட்டார்கள்‌. 


கடிந்துகொள்கிறவனை 


யாரும்‌ 
விரும்பமாட்டார்கள்‌. 


கடிந்துகொள்ளும்‌ 


அத்துகொள்ளப்படுகிதல்ர்கள்‌ தங்களுடைய 
தப்பிதங்களை நிதானித்துப்‌ பார்ப்பார்கள்‌. 
அப்போதுதான்‌ தன்னைக்‌ 
கடிந்துகொண்டவர்கள்‌ தனக்கு மெய்யாகவே 
உதவி செய்திருக்கிறார்கள்‌ என்பதைப்‌ 
புரிந்துகொள்வார்கள்‌. கடிந்துகொள்கிறவன்‌ 
முடிவில்‌. அங்கீகாரம்‌ பெறுவான்‌. 
ஆரம்பத்தில்‌ அங்கீகாரம்‌ பெறமாட்டான்‌. 
முகஸ்துதி பண்ணுகிறவனோ ஆரம்பத்தில்‌ 
அங்கீகாரம்‌ பெறுவான்‌. முடிவில்‌ அங்கீகாரம்‌ 
பெறமாட்டான்‌. 





ழ்‌ நவள 
யாய 


மருத்துவர்‌ நோயாளிக்கு 
சிகிச்சை பண்ணும்போது, நோயாளிக்கு 
வேதனையாகமிருக்கும்‌. அவர்‌ வேதனை 
தாங்கமுடியாமல்‌ மருத்துவரைச்‌ சபிப்பார்‌ 
காயத்திற்கு மருந்து கட்டும்போது 
காயம்பட்டவருக்கு வேதனையாகத்தான்‌ 
இருக்கும்‌. மருந்து கட்டினால்தான்‌ புண்‌ 
ஆறும்‌. அறுவை சிகிச்சை செய்தால்தான்‌. 
நோய்‌ குணமாகும்‌. இவையெல்லாம்‌ 
மொய்க்க வேதனையாகயிருந்தாலும்‌, 

வியாதி 


நீங்கி 
a யிருக்கலாம்‌. 


அறுவை 


தனக்கு சிகிச்சை 
நோயாளி குணமான பின்பு 
ஆரம்பத்தில்‌ 
வாழ்த்துவார்‌. 
சொல்லுவார்‌. 


_ மருத்துவர்‌ 
செய்ததற்காக, 
அவரை. வாழ்த்துவார்‌. 
தூற்றியவர்‌ - முடிவில்‌ 
மருத்துவருக்கு நன்றி 
வேதனையில்லாமல்‌ அறுவை சிகிச்சை 
பண்ணமுடியாது. மருந்து கட்டாமல்‌ 
காயத்தைக்‌ குணப்படுத்த முடியாது. இவை. 
ஆரம்பத்தில்‌ வேதனையாகயிருந்தாலும்‌, 
இவையே ரோக்கியத்திற்கு ஆரம்பம்‌. 
கர்த்தருடைய பிள்ளைகள்‌ 
பார்க்கிலும்‌ முடிவை 
பார்க்கவேண்டும்‌. பல 
ஆரம்பத்தில்‌ அற்பமாகயிருக்கலாம்‌. 
அவையே மகிமையாகயிருக்கும்‌ 


ஆரம்பத்தைப்‌ 
நோக்கிப்‌ 
காரியங்கள்‌ 
முடிவில்‌ 


பாழ்க்கடிக்கிற மனுஷன்‌: 
நீதி 28:24 


நீதி 28:24. தன்‌ தகப்பனையும்‌ தன்‌ 
தாயையும்‌ கொன்னையிட்டு, அது 
துரோகமல்ல என்பவன்‌ பாழ்க்கடிக்கிற 
மனுஷனுக்குத்‌ தோழன்‌. 

பிள்ளைகள்‌ ங்கள்‌ பெற்றோரைக்‌ 
கனம்பண்ண வேண்டும்‌. த்க்‌ அதால 
முதியோராகும்போது அவர்களை 
பராமரிக்கவேண்டும்‌. இது பிள்ளைகளுடைய 
கடமை. ஆனால்‌ சில பிள்ளைகள்‌ 
துன்மார்க்கமாய்‌ ஜீவிக்கிறார்கள்‌. 
பெற்றோரைப்‌ பராமரிப்பது தங்கள்‌ 
கடமையல்ல என்று சொல்லுகிறார்கள்‌. 
இப்படிப்பட்ட துன்மார்க்கரைப்பற்றி 
இயேசுகிறிஸ்துவும்‌ கடிந்து 
சொல்லியிருக்கிறார்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


உன்‌ தகப்பனையும்‌ உன்‌ தாயையும்‌ 
என்றும்‌; 
தாயையாவது 


நீங்களோ, எவனாகிலும்‌ வை 
தாயையாவது நோக்கி: உனக்கு நான்‌ 
செய்யத்தக்க உதவி எது உண்டோ, அதைக்‌ 
காணிக்கையாகக்‌ கொடுக்கிறேன்‌ என்று 
சொல்லி, தன்‌ தகப்பனையாவது தன்‌ 
தாயையாவது கனம்பண்ணாமற்போனாலும்‌, 
அவனுடைய கடமை தீர்ந்ததென்று போதித்து, 
உங்கள்‌ பாரம்பரியத்தினலே தேவனுடைய 
கற்பனையை அவமாக்கிவருகிறீர்கள்‌" 
மத்‌ 15:5-6) என்று இயேசுகிறிஸ்து 
உபதேசம்பண்ணியிருக்கிறார்‌. 
ஒரு சில பிள்ளைகள்‌ 

பெற்றோரைக்‌ கொள்ளையிட்டு 
பாவமல்ல என்று சொல்லுகிறார்கள்‌. 
துரோகமல்ல 


தங்கள்‌ 

அது 

இது 

என்றும்‌ சொல்லுகிறார்கள்‌. 

இப்பேற்பட்ட துன்மார்க்கமான 

பிள்ளைகளைப்பற்றி சாலொமோனும்‌ இங்கு 

கடிந்து சொல்லுகிறார்‌. 

பயமுறுத்துவது, 

ஆலோசனைகளைக்‌ கேட்காமல்‌ அவர்களை 

பெற்றோருக்குப்‌ 

கொடுக்காமலிருப்பது, 
பாவமாகும்‌. 


கடன்வாங்கி 
செலுத்தாதிருப்பார்கள்‌. 
அதைச்‌ செலுத்தவேண்டுமென்று 
அவர்களைக்‌ கட்டாயப்படுத்துவார்கள்‌. 
பிள்ளைகள்‌ பெற்றோருக்கு புகழையும்‌ 
மேன்மையையும்‌... கொடுக்கவேண்டும்‌ 
கடனைக்கொடுக்கக்கூடாது. பெற்றோரைக்‌ 
கொள்ளையிடுகிறவன்‌. _பாழ்க்கடிக்கிற 
மனுஷனுக்குத்‌ தோழன்‌. பாழ்க்கடிக்கிறவன்‌ 
என்னும்‌ வாக்கியம்‌, வழிப்பறிக்காரனையும்‌, 
கொள்ளைக்காரனையும்‌ குறிக்கிற வார்த்தை. 
வழிப்பறிக்காரன்‌ சாலையில்‌ போவோர்‌ 
வருவோரை கொள்ளையிடுகிறான்‌. 
துன்மார்க்கமான மகன்‌ தன்‌ வீட்டில்‌ 
தங்கியிருக்கிற தகப்பனையும்‌ தாயையும்‌ 
கொள்ளையடிக்கிறான்‌. 





ழ்‌ நள 
யாய 


பெருநெஞ்சன்‌ 
நீதி 28:25 


நீதி 28:25. பெருநெஞ்சன்‌ வழக்கைக்‌ 
கொளுவுகிறான்‌; கர்த்தரை 
நம்புகிறவனோ செழிப்பான்‌.. 

ஒரு சிலர்‌ 
அமைதியில்லாமல்‌ 
கொண்டிருப்பார்கள்‌. 
சண்டைபோடுவார்கள்‌ ர்‌ 
இருதயத்தில்‌ தாழ்மையிருக்காது. இவர்கள்‌ 
பெருநெஞ்சுக்காரர்கள்‌. சரீரம்‌ 


சீரழிந்து போவார்கள்‌. 
நம்புகிறவர்களோ. 


மைக்காரர்கள்‌ தங்களுக்குள்‌ 
நல்ம்லிருப்பார்கள்‌, தங்கள்‌ 
அநேக வேதனைகளை 
இவர்கள்‌ சுயத்தை. 

கயம்‌ இவர்களை 


இவர்கள்‌ 


நம்புவார்களேயானால்‌. 
தங்களுடைய பிரச்சனைகளையெல்லாம்‌ 
கர்த்தரிடத்தில்‌ ஒப்புக்கொடுப்பார்கள்‌. 
கர்த்தர்மேல்‌ தங்கள்‌ பாரத்தை வைத்துவிட்டு, 
மன அமைதியோடு ஜீவனம்பண்ணுவார்கள்‌. 


தன்‌ இருதயத்தை நம்புகிறவன்‌ 
நீதி 28:26 


நீதி 28:26. தன்‌ இருதயத்தை 
நம்புகிறவன்‌. மூடன்‌; ஞானமாய்‌ 
'நடக்கிறவனோ இரட்சிக்கப்படுவான்‌. 


"மூடன்‌ தன்னுடைய வானத்தைப்‌ 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஞானமாய்‌ நடக்கிறவனோ தன்னுடைய 
சுயஇருதயத்தை நம்பமாட்டான்‌. 
மனத்தாழ்மையோடிருப்பான்‌. ஞானமுள்ளவன்‌ 
தன்னை நம்பாமல்‌ கர்த்தரை நம்புவான்‌. 
கர்த்தருடைய பலத்தினால்‌ நடப்பான்‌, 
ஞானமாய்‌ நடக்கிறவன்‌ இரட்சிக்கப்படுவான்‌. 
புத்தியில்லாமல்‌ நடக்கிறவன்‌ கண்ணிகளில்‌ 
சிக்கிக்கொண்டு அழிந்துபோவான்‌. 


தரித்திரருக்குக்‌ கொடுப்பவன்‌ 
நீதி 28:27 


நீதி 28.27, தரித்திரருக்குக்‌ 
கொடுப்பவன்‌ தாழ்ச்சியடையான்‌; தன்‌: 
கண்களை ஏழைகளுக்கு. 
விலக்குகிறவனுக்கோ அநேக சாபங்கள்‌ 
வரும்‌. 


ஏழைகளுக்கு தானதருமங்களைப்‌ 
பண்ணுகிறவன்‌ ஒருபோதும்‌ தாழ்ச்சியடைய 
மாட்டான்‌. பிறருக்கு உதலிசெய்யும்போது 
அவனுடைய ஐசுவரியம்‌. ஒரளவு 
குறைந்துபோகலாம்‌. ஆனாலும்‌ அவன்‌ 
ஒருபோதும்‌ தரித்திரனாவதில்லை. அவனுக்கு 
ஒரு குறைவும்‌ உண்டாகாது. அவன்‌ 
ஒருபோதும்‌ தாழ்ச்சியடைவதில்லை. 


ம்முடைய கண்களை 
விலக்கக்கூடாது. அவர்களை 
மனதுருக்கமுள்ள 
பார்க்கவேண்டும்‌. ஏழைகளின்‌ 
துன்பங்களைப்‌ புரிந்துகொள்ளவேண்டும்‌. 
அள்‌ படும்‌ வேதனைகளை நாம்‌ பார்த்து 
அவர்களுக்காக பரிதாபப்படவேண்டும்‌. 
நம்மால்‌ செய்ய முடிகிற உதாரத்துவமான 
உதவிகளை நாம்‌ அவர்களுக்குச்‌ 
செய்யவேண்டும்‌. ஏழைகளுக்கு தன்‌ 
கண்களை விலக்குகிறவனுக்கு அநேக 
சாபங்கள்‌ வரும்‌. கர்த்தரும்‌ அவனைச்‌ 
சபிப்பார்‌. மனுஷனும்‌ அவனைச்‌ சபிப்பான்‌. 


ஏழைகளுக்கு 
ருபையும்‌ 
கண்களோடு 


முறைத்துகொள்ளுகிறார்கன்‌; அவர்கள்‌ 
அழியும்போதோ நீதிமான்கள்‌. 
பெருகுகிறார்கன்‌. 





நீதிமொழிக 


ழ்‌ நயனா 
யாய 


“நீதிமான்கள்‌ களிகூரும்போது மகா. 
கொண்டாட்டம்‌ உண்டாகும்‌; துன்மார்க்கர்‌ 
எழும்பும்போதோ மனுஷர்‌ மறைந்து 
கொள்ளுகிறார்கள்‌" (நீதி 2842) என்னும்‌ 
வாக்கியத்தின்‌ கருத்தே இங்கு மறுபடியும்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. துன்மார்க்கர்‌ கையில்‌ 
அதிகாரம்‌ வரும்போது, அநேகருக்கு. 

கள்‌ உண்டாகும்‌. ஞானவான்கள்‌ 
துன்மார்க்கர்‌ மூலமாய்‌. வரும்‌ 
வேதனைகளைச்‌ சகித்துக்கொள்ள முடியாமல்‌. 
மறைந்துகொள்வார்கள்‌. பொதுவாழ்வில்‌ 
ஈடுபடமாட்டார்கள்‌. துன்மார்க்கருக்குக்‌ கீழ்‌ 


பணிபுரிய விரும்பமாட்டார்கள்‌. 


துன்மார்க்கர்‌ 


தனக்குக்கீழ்‌ பணிபுரிகிற 
நன்மையை விசாரிக்கமாட்டான்‌. 


PROVERBS - COMMENTARY 


- வீரிவுரை oooh 


PUBLISHERS 


துன்மார்க்கர்‌ மூலமாய்‌ தங்களுடைய 
ஐசுவரியத்திற்கு ஆபத்து வருமோ என்று 
பயந்து ஐசுவரியவான்களும்‌ டி 
ஒழிந்துகொள்வார்கள்‌. நல்லவர்கள்‌ 
ள்‌. யாருக்கும்‌ நன்மை 
பிறருக்கு 
|, தங்களுக்கு 
என்று பயந்து 
அமைதியாகயிருப்பார்கள்‌. 
துன்மார்க்கருடைய அதிகாரம்‌ 
அவர்களைவிட்டு. நீங்கிப்போசுவேண்டும்‌. 
துன்மார்க்கர்‌ அழியும்போது நீதிமான்கள்‌ 
பெருகுகிறார்கள்‌. தேசத்தில்‌ துன்மார்க்கம்‌. 
குறையும்போது நல்லோர்‌. எழும்புவார்கள்‌ 
செய்வார்கள்‌. 
பேசுவார்கள்‌. 
சொல்லுவார்கள்‌. 
தேசத்தில்‌ துன்மார்க்கம்‌ குறைந்து, நீதி 
அதிகரிக்கும்போது, வியாபாரம்‌ பெருகும்‌. 
தொழில்‌ வளர்ச்சி பெறும்‌. சகலமும்‌ 
ஒழுங்காயும்‌ கிரமமாயும்‌ நடைபெறும்‌. 





ழ்‌ நவள 
யாய 


தன்‌ பிடரியைக்‌ 
கடினப்படுத்துகிறவன்‌' 
நீதி 29:1 


நீதி 29:1. 
கடித்துகொள்ளப்பட்டும்‌. 
பிடரியைக்‌ 
சகாயமின்றிச்‌ 
நாசமடைவான்‌.. 


நல்லதல்ல. துன்மார்க்கரின்‌ துர்க்குணங்கள்‌ 
அவர்களையும்‌ பாதிக்கும்‌. மற்றவர்களையும்‌ 
பாதிக்கும்‌. எல்லா தேசங்களிலுமே 
துன்மார்க்கரைத்‌ தண்டிப்பதற்கு சட்டங்கள்‌ 
உள்ளன.  நியாயாதிபதிகளும்‌, அரசு 
அதிகாரிகளும்‌ அவர்களைக்‌ கடிந்து 
கொள்கிறார்கள்‌. நாங்கள்‌ தண்டிக்கப்படும்‌ 
போது, துன்மார்க்கர்‌ தங்கள்‌ தப்பிதங்களை 
உணர்ந்து மனந்திரந்தவேண்டும்‌. ஆனால்‌ 
ஒரு மனந்திரும்‌ 

தங்கள்‌ அ டத்தை கக, 
துன்மார்க்கத்தில்‌ தொடர்ந்து ஜீவிக்கிறார்கள்‌ 
இவர்கள்‌ தங்கள்‌ பிடரியைக்‌ 
கடினப்படுத்துகிறார்கள்‌ என்று சாலொமோன்‌ 
சொல்லுகிறார்‌. 


கடின இருதயமுள்‌ எவர்களுக்கு 
எல்வளவுதான்‌ புத்திசொன்னாலும்‌ அவர்கள்‌ 
செவிகொடுக்கமாட்டார்கள்‌. அவர்களை 
எவ்வளவுதான்‌ கடிந்துகொண்டாலும்‌ அது 
அவர்களுக்கு உரைக்காது. பாவத்தின்‌ 
சம்பளம்‌ மரணம்‌. பாவம்‌ செய்கிறவன்‌. 
திருந்தவேண்டும்‌. திருந்தவில்லையென்றால்‌ 
அவனுக்குக்‌ கிடைக்க வேண்டிய தண்டனை 
பாவி 
அவனுக்கு 
சகாயமுண்டாகும்‌. மனந்திரும்பாத பாவி 
சகாயமின்றி தண்டிக்கப்படுவான்‌. 
புத்திமதிகளைக்‌ கேட்காமல்‌, தன்‌ பிடரியைக்‌ 
கடினப்படுத்துகிறவன்‌ 'சகாயமின்றி 
சடுதியிலே நாசமடைவான்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நம்முடைய பிள்ளைகளைக்‌ கண்டித்து 
திருத்தவேண்டும்‌. கண்டிக்காமல்‌ 
வளர்க்கப்படும்‌ பிள்ளைகள்‌ துன்மார்க்கமாய்‌ 
வளரும்‌. பிரம்புக்கு பணியாதவர்கள்மீது 
கோடரி  பயன்படுத்தப்படும்‌. பிரம்பினால்‌ 
அடித்தால்‌ காயமுண்டாகும்‌. கோடரியினால்‌ 
வெட்டினால்‌ அழிவும்‌ நாசமும்‌ உண்டாகும்‌. 

மருந்து போட்டு 
குணமாக்கலாம்‌. நாசமடைந்த பின்போ 
அதைக்‌ குணப்படுத்துவதற்கு வழியில்லை. 
துன்மார்க்கர்‌ நாசமடைவார்கள்‌. நாசமடைந்த 
பின்பு அவர்கள்‌ மறுபடியும்‌ குணமடைவதற்கு 
வாய்ப்பில்லாமல்‌ போய்விடும்‌. 


நீதிமான்கள்‌ 


நீதி 29:2 


நீதி 29:2, நீதிமான்கன்‌ பெருகினால்‌ 
ஜனங்கள்‌ மகிழுவார்கள்‌; துன்மார்க்கர்‌ 
ஆளும்போதோ ஜனங்கள்‌. 
தவிப்பார்கள்‌. 


ந்த வசனத்தில்‌ சொல்லப்பட்டிருக்கிற 

நீதிமொழிகள்‌ புஸ்தகத்தில்‌ 

வேறு இரண்டு வசனங்களிலும்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. அவையாவன :: 


1. “நீதிமான்கள்‌ களிகூரும்போது மகா 
கொண்டாட்டம்‌ உண்டாகும்‌; துன்மார்க்கர்‌ 
எழும்பும்போதோ மனுஷர்‌ மறைந்து 
கொள்ளுகிறார்கள்‌” (நீதி 28:12). 


2. “துன்மார்க்கர்‌ எழும்பும்போது 
மனுஷர்‌ மறைந்துகொள்ளுகிறார்கள்‌! 
அவர்கள்‌ அழியும்போதோ நீதிமான்கள்‌. 
பெருகுகிறார்கள்‌" (நீதி 28:28). 


தங்களை ஆளுகை செய்கிறவர்கள்‌. 
நீதிமான்களாயிருக்கிறார்களா அல்லது 
துன்மார்க்கராயிருக்கிறார்களா என்பதன்‌ 
அடிப்படையிலேயே ஜனங்களுக்கு 
மகிழ்ச்சியோ, துக்கமோ உண்டாகும்‌. 
நீதிமான்கள்‌ ஆளுகை செய்யும்போது பாவம்‌ 
தண்டிக்கப்படும்‌. மனுஷருடைய பாவங்களும்‌, 
துன்மார்க்கமும்‌ கட்டுப்பாட்டிற்குள்‌ கொண்டு 
வரப்படும்‌. நீதிமான்கள்‌ பெருகினால்‌. 
ஜனங்கள்‌ மகிழுவார்கள்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


துன்மார்க்கர்‌ 
தேசத்தில்‌ நீதிக்கு 
கர்த்தருடைய 
உபத்திரவங்கள்‌ 
தவிப்பார்கள்‌. 


ஆளும்போது அந்தத்‌ 


நியாயாசனத்தில்‌ 
அவர்களுடைய 
சிந்தனைகளும்‌, பேச்சுக்களும்‌, கிரியைகளும்‌ 
துன்மார்க்கமுள்ளதாகவே இருக்கும்‌. 
தங்களை ஆளுகை செய்கிறவர்களின்‌ 
குணாதிசயங்களைப்‌ பார்த்து ஜனங்கள்‌ 
சந்தோஷப்படுகிறார்கள்‌ அல்லது அழுது 
புலம்புகிறார்கள்‌. 


துன்மார்க்கர்‌ 


ஞானத்தில்‌ பிரியப்படுகிறவன்‌ 
நீதி 29:3 


நீதி 29:8. ஞானத்தில்‌: 
பிரியப்படுகிறவன்‌ தன்‌ தகப்பனை 
மகிழப்பண்ணுகிறான்‌; வேசிகனோடே. 
தொத்திப்பானவனோ ஆஸ்தியை 
அழிக்கிறான்‌. 


புத்தியுள்ள வாலிபன்‌ ஞானத்தை 
ன்‌. ஞானத்தை விரும்புகிறவன்‌ 
ஞானியாகயிருக்கிறான்‌. 
உபதேசமே மெய்யான 
ஞானத்தில்‌ பிரியப்படுகிறவன்‌ 
துன்மார்க்கரோடு சகவாசம்‌. 
வைத்துக்கொள்ளமாட்டான்‌. பாலிகளோடு, 
ஐக்கியமாமிருக்கமாட்டான்‌. இப்படிப்பட்டவன்‌ 
தன்‌ தகப்பனை மகிழப்பண்ணுகிறான்‌. தன்‌ 
பெற்றோரைக்‌ கனம்பண்ணுகிறான்‌. 
வேசிக்கள்ளனோ 
பிரியப்படமாட்டான்‌ 
விரும்புகிறவன்‌. பாவத்தையும்‌, 
அநியாயத்தையும்‌, அக்கிரமத்தையும்‌ 
விரும்புகிறவன்‌. இவனுடைய சிநேகிதர்களும்‌ 
பாவிகளாகவே இருப்பார்கள்‌. 
நற்குணமுள்ளவர்களோடு ஐக்கியம்‌ 
வைத்துக்கொள்வதற்குப்‌ பதிலாக, இவன்‌: 
ரகு ஐக்கியம்‌ வைத்துக்கொள்வான்‌. 
இவனுடைய 
அழித்துப்போடுவாள்‌. 
வேசிகளோடு விபசாரம்‌ பண்ணுகிறவர்களின்‌ 
ஆத்துமாவும்‌ சரீரமும்‌ அழிந்துபோகும்‌. 


ஞானத்தில்‌ 
பொய்யை 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ராஜா 
நீதி 29:4 


நீதி 2:4. தியாயத்தினால்‌ ராஜா 
பரநத தாகக்‌ 


அதைக்‌ 


ராஜா தன்னுடைய 
ஸ்தாபிக்கவேண்டும்‌. தன்‌ தேசத்தை 
நிலைநிறுத்தவேண்டும்‌. தேசத்திலே சட்டம்‌ 
ஒழுங்கை பராமரித்து சமாதானத்தை 
நிலவச்செய்யவேண்டும்‌.  அந்நியதேசத்தார்‌ 
யாரும்‌ தன்‌ தேசத்தின்மீது படையெடுத்து, 

தன்னுடைய  தேசத்தாரின்‌ ஆஸ்திகளை 
கொள்ளையிட்டுவிடாதவாறு, ராஜா தன்‌ 
தேசத்தைப்‌ பாதுகாக்கவேண்டும்‌. ராஜா 
தன்னுடைய சந்ததியாருக்கு நன்மை 
செய்வதுபோலவே, பின்சந்ததியாருக்கும்‌ 
நன்மை செய்யவேண்டும்‌. தனக்குப்‌ பின்பும்‌, 
தன்னுடைய தேசம்‌ செழித்திருக்கவேண்டும்‌. 
என்னும்‌ தரிசனத்தோடு செயல்படவேண்டும்‌. 


ராஜ்யத்தை 


ராஜா நியாயலிசாரணையில்‌ பட்சபாதம்‌. 
காண்பிக்கக்கூடாது. வழக்குகளை நீதியாய்‌ 
விசாரணை செய்து நியாயமான தீர்ப்புக்‌ 
கொடுக்கவேண்டும்‌. ராஜாவின்‌ 
ஆளுகையில்‌ நீதியும்‌, நியாயமும்‌, 
உண்மையும்‌, சத்தியமும்‌ வெளிப்படவேண்டும்‌. 
மிதானப்பிரியன்‌ நிலை நிற்கிற 
தேசத்தையும்‌ கவிழ்த்துப்போடுவான்‌. தனக்கு 
லாபம்‌ வருவதாகமிருந்தால்‌, இவன்‌ 
எதையும்‌ துணிந்து செய்வான்‌. பண 
ஆசையுள்ளவர்களிடத்தில்‌ நீதி நியாயத்தின்‌ 
மீது ஆசையிருக்காது. வழக்குகளிலே 
பாரபட்சமான தீர்ப்புக்களைச்‌ சொல்லுவான்‌. 


பரிதானப்பிரியன்‌ ஒரு துன்மார்க்கன்‌. 


இருக்காது. தன்னுடைய ஐசுவரியம்‌ பெருக 
வேண்டும்‌ என்னும்‌ விருப்பமே இவனிடத்தில்‌ 
இருக்கும்‌. இதற்காக மனுஷரிடத்தில்‌ 
பட்சபாதமாயிருப்பான்‌. தனக்கு சாதகமாக 
வழக்குகளை விசாரிப்பான்‌. 
க தீர்ப்பு சொல்லுவான்‌. 
தன்னுடைய 
மல்‌, ள்‌ 
விருப்பம்‌. பரிதானத்தை விரும்புகிற ராஜா 
குற்றம்‌ செய்யாத நிரபராதிகளைக்கூட 
பணத்திற்காக தண்டித்துவிடுவான்‌. இப்படிப்‌ 
பட்டவன்‌ ஆளுகை செய்யும்போது தேசத்தில்‌ 
சமாதானம்‌ இருக்காது. அவனுடைய தேசம்‌ 
நிலை நிற்காது. அது கவிழ்ந்துபோகும்‌. 





ழ்‌ நள 
யாய 


முகஸ்துதி 
நீதி 29:5 


தீதி 29:5. பிறனை முகஸ்துதி. 
செய்கிறவன்‌, அவன்‌ கா 
வலையை விரிக்கிறான்‌.. 


பிறரிடத்தில்‌... நாம்‌ 
நற்குணங்களுக்காக, நாம்‌ 
புகழுவதில்‌ தவறு ஒன்றுமில்லை. ஆனால்‌ 
ஒரு சிலர்‌ தங்களுடைய சுயலாபத்திற்காக 
பிறரைப்‌ புகழுவார்கள்‌. அவர்களிடத்தில்‌ 
நற்குணம்‌ எதுவம்‌ 
காணப்படலில்லையென்றாலும்‌, அவர்களைப்‌ 
போற்றிப்‌ புகழுவார்கள்‌. பிறர்‌ நம்மைப்‌ 
போற்றிப்‌ புகழும்போது நாம்‌ மிகவும்‌ 
குவனமாயும்‌ எச்சரிப்பாயும்‌ இருக்கவேண்டும்‌. 
பல சமயங்களில்‌ மனுஷருடைய புகழ்ச்சி 
நமக்குக்‌ கண்ணியாகமிருக்கும்‌. நம்மை 
முகஸ்துதி செய்கிறவர்கள்‌, நமக்குத்‌ 
ரியாமலேயே, நம்முடைய கால்களுக்‌ 
விபாக அர தத்கல்‌ 
நமக்கு நன்மை உண்டாவதற்குப்‌ பதிலாக, 
தீமை உண்டாவதற்கு வாய்ப்புள்ளது. 


காண்கிற 
அவர்களைப்‌ 


பிறர்‌ நம்மை அதிகமாய்ப்‌ புகழும்போது 
நாம்‌ மிகுந்த. அடக்கத்தோடும்‌, 
மனத்தாழ்மையோடும்‌ இருக்கவேண்டும்‌. 
ஆனால்‌ மனுஷருடைய சுபாவம்‌ பொதுவாக 
இப்படியிருப்பதில்லை. பிறர்‌ நம்மைப்‌ 
புகழும்போது நமக்கு சந்தோஷமும்‌, 
நம்முடைய மனதில்‌ பெருமையும்‌ உண்டாகும்‌. 
புகழ்ச்சி அதிகரிக்கும்போது பெருமையும்‌ 
அதிகரிக்கும்‌. அதோடு நமக்குள்‌ 
அகந்தையும்‌ சேர்ந்து வரும்‌. அழிவக்கு 


மத்தில்‌ கிழுந்தடுவார்க்‌ 


ம்மைப்‌ புகழுகிறவர்களில்‌ அநேகர்‌ 
நங்ிட திரந்து ஏதோ ஒரு ஆதாயத்தை 

எதிர்பார்த்துதான்‌ 

அவர்களுடைய 
பாத்திரவான்களாயில்லாவிட்டாலும்‌, 
புகழ்ச்சியின்‌' 
தாராளமாய்ப்‌ 
அப்படிப்பட்டவர்கள்‌. 
கால்களுக்கு வலைகளை 
நாம்‌ 


பயன்படுத்துவார்கள்‌. 
நம்முடைய 
விரிக்கிறார்கள்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எச்சரிக்கையாயில்லையென்‌ றால்‌. 
வலையில்‌ சிக்கிக்கொள்‌ வோம்‌. 
விடுதலை பெறுவது கடினம்‌. தேவைக்கு 
அதிகமாக நம்மை சிலர்‌ புகழும்போது, 
அவர்கள்‌ நம்மை மெய்யாகவே புகழாமல்‌ 
பரியாசமே பண்ணுகிறார்கள்‌. இதைப்‌ 
புரிந்துகொண்டு நாம்‌ மிகவும்‌ 
எச்சரிக்கையாயிருக்கவேண்டும்‌. 


புகழ்ச்சியின்‌ 
அதிலிருந்து 


துஷ்டன்‌ 
நீதி 29:6 


நீதி 29:8. துஷ்டனுடைய 
துரோகத்திலே  கண்ணியிருக்கிறது;. 
நீதிமானோ பாடி. மகிழுகிறான்‌. 


மற்றவனுக்கு 
பாவம்‌ யாருக்கும்‌ 
கொடுக்காது 
துரோகத்திலே 


ஒருவன்‌ பாவம்‌ 


ஒருவனுடைய பாவம்‌. 
சோதனையாகமிருக்கும்‌. 
மெய்யான சந்தோஷத்தைக்‌ 
துஷ்டனுடைய 
கண்ணியிருக்கும்‌. 
செய்யும்போது, அதனால்‌ தீயலிளைவுகள்‌ 
உடனே உண்டாகவில்லை என்றாலும்‌, 
வெகுசீக்கிரத்தில்‌, திடீரென்று பாவத்தின்‌ 
விளைவுகள்‌ வெளிப்படும்‌. துன்மார்க்கருடைய 
துஷ்டகுணத்தினால்‌ அவர்களுக்கு நீங்கு 
சடுதியாய்‌ வரும்‌. தீங்கும்‌ வேதனையும்‌ 
வரும்போது துன்மார்க்கனின்‌ சந்தோஷமும்‌ 
ஒழிந்துபோகும்‌. அவனுக்கு அழுகையும்‌ 
பற்கடிப்பும்‌ உண்டாகும்‌. 


நீதிமான்‌ 
கண்ணிகளுக்கு 
துஷ்டனுடைய 
கண்ணியிருக்கும்‌. 
கண்ணியில்‌ சிக்கிக்கொள்ளாதவாறு 
பாதுகாப்பாக ஜீவிப்பான்‌. கர்த்தர்‌ 
நீதிமானை பாவிகளின்‌ கண்ணிகளிலிருந்து 
விடுவிப்பார்‌. நீதிமான்‌ பயமின்றி நடப்பான்‌. 
அவனுடைய கால்கள்‌ நீதியின்‌ பாதையில்‌ 
பாதுகாப்பாக நடக்கும்‌. கர்த்தருடைய 
தெய்வீக பிரசன்னம்‌ அவனுக்குள்‌ இருக்கும்‌. 
கர்த்தரே நீதிமானுக்குத்‌ துணையாகவும்‌, 
வழிகாட்டியாகவும்‌ இருக்கிறார்‌. கர்த்தரே 
நமக்கு வழியாகவும்‌ இருக்கிறார்‌. நீதிமான்‌ 
நடக்கும்போது சந்தோஷமாயும்‌, 
சமாதானமாயும்‌ நடக்கிறான்‌. அவன்‌ 
கர்த்தரைத்‌ துதித்து பாடி மகிழுகிறான்‌. 


பாவிகளின்‌ 
விலகி ஜீலிப்பான்‌. 

துரோகத்தில்‌ 
நீதிமான்‌ அந்தக்‌ 





ழ்‌ நள 
யாய 


நீதிமான்‌ 
நீதி 29:7 


நீதி 2937. 
இியாயத்தைக்‌ 
துன்மார்க்கனோ 
விரும்பான்‌. 


நீதியுள்ள 
வழக்குகளை 
விசாரிப்பார்‌ 
நியாயத்தை 
நாமெல்லோருமே 
குரிசனையாயிருக்கவேண்டும்‌. 


நீதிமான்‌ ஏழைகளின்‌ 
கவனித்தறிகிறான்‌; 
அதை அறிய 


நியாயாதிபதி 


“சிறுமைப்பட்டவன்‌ 
சிந்தையுள்ளவன்‌ பாக்கியவான்‌; தீங்குநாளில்‌ 
கர்த்தர்‌ அவனை விடுவிப்பார்‌. கர்த்தர்‌ 
அவனைப்‌ பாதுகாத்து அவனை உயிரோடே 
வைப்பார்‌; பூமியில்‌ அவன்‌ 
பாக்கியவானாயிருப்பான்‌ அவன்‌ 
சத்துருக்களின்‌ இஷ்டத்திற்கு நீர்‌ அவனை 
ஒப்புக்கொடீர்‌" (சங்‌ 4142) என்று, 
தாவீது சங்கீதத்தில்‌ பாடுகிறார்‌. 


எல்லோராலும்‌ தீர்ப்பைக்‌ கொடுக்க. 
மாது நியாயாசனத்தில்‌ அமர்ந்திருக்கிற 
ஈயாதிபதிகளால்‌ மாத்திரமே தீர்ப்பு 
சொல்ல. நியாயாதிபதிகளின்‌ 
இருதயத்தில்‌ சத்தியமும்‌ 
நிரம்பிமிருக்கவேண்டும்‌. வழக்குகளை 
விசாரிக்கிறவர்கள்‌ ஏழைகளின்‌ 
வழக்குகளையும்‌ கரிசனையுடனும்‌, 
மனஉருக்கத்துடனும்‌ செவிகொடுத்து. 
கேட்கவேண்டும்‌. வன்‌ 
தரித்திரனாகயிருக்கிறான்‌ என்பதற்காக, 
அவனுக்கு நீதி கிடைக்காமல்‌, அவனைப்‌ 
புறக்கணித்துவிடக்கூடாது. 
ஏழைகளின்‌ நியாயத்தை 
அறியும்போது. துன்மார்க்கன்‌ அதை அறிய 
விரும்பாமலிருக்கிறான்‌. 
துன்மார்க்கன்‌ 
விரும்புகிறான்‌. 
நியாயாதிபதிகளுக்கு 
கொடுக்க முடியாது. 
வழக்குகளை விசாரித்து, 
சொல்வதினால்‌, 
பொருளாதார ஆதாயம்‌ எதுவும்‌ கிடைக்காது. 
தனக்கு லாபம்‌ இராது என்பதினால்‌, 


முடியும்‌. 
நீதியும்‌ 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


துன்மார்க்கன்‌, ஏழைகளின்‌ நியாயத்தை 
அறிய விரும்புவதில்லை. ஏழைகளின்‌ 
வழக்குகள்‌ சரியானதா, அல்லது 
தவறானதா என்பதைக்கூட துன்மார்க்கன்‌ 
அறிந்து கொள்ள விரும்புவதில்லை. 

'நீதியைத்‌ தரித்துக்கொண்டேன்‌; அது 
என்‌ உடுப்பாமிருந்தது: என்‌ நியாயம்‌ 
எனக்குச்‌ சால்வையும்‌ பாகையுமாய்‌ இருந்தது. 
நான்‌ குருடனுக்குக்‌ கண்ணும்‌, சப்பாணிக்குக்‌ 
காலுமாமிருந்தேன்‌. நான்‌ எளியவர்களுக்குத்‌ 
தகப்பனாயிருந்து, நான்‌ அறியாத வழக்கை 
ஆராய்ந்துபார்த்தேன்‌. நான்‌ 
அநியாயக்காரருடைய கடைவாய்ப்‌ பற்களை 
உடைத்து, அவர்கள்‌ பறித்ததை அவர்கள்‌ 
பற்களிலிருந்து. பிடுங்கினேன்‌" 
(யோபு 29:14-17) என்று யோபு தன்னுடைய 
உத்தமத்தையும்‌, நீதியையும்‌ சாட்சியாய்‌ 
அறிவிக்கிறார்‌. 


பரியாசக்காரர்‌ 


நீதி 29:8 


தீதி 29:8. பரியாசக்காரர்‌ பட்டணத்தில்‌ 
தீக்கொளுத்தி. விடுகிறார்கள்‌; 
ஞானிகனோ குரோதத்தை 
விலக்குகிறார்கள்‌. 


பரியாசக்காரர்‌ அமைதியை 

விரும்புவதில்லை, அவர்கள்‌ கூடியிருக்கிற 

இடத்தில்‌ சமாதானமிருக்காது. சண்டையும்‌, 

பொறாமையும்‌, இரத்தம்‌ சிந்துதலும்‌ இருக்கும்‌. 

பரியாசக்காரர்‌. 
தீக்கொளுத்திவிடுகிறார்கள்‌. 
ஒத ர்‌ 

ன்‌ 

பிரமாணத்திற்குக்‌ 

கர்த்தருக்குப்‌ பயந்து 

பரியாசம்‌ 

பரியாசக்காரர்களுக்கு, 


வார்த்தைகளே 
முக்கியமானதாயிருக்கும்‌. தேவனுடைய 
வார்த்தையைவிட, தங்களுடைய பரியாச 
வார்த்தைகளே வல்லமையுள்ளது என்று 
ஆணவமாய்‌ நினைப்பார்கள்‌. 





i FTE 
TT 


கல்லெறியப்பார்க்கிறார்கள்‌. 
வேதாகத்தில்‌ மனுஷர்மீது கல்லெறியும்‌ ஒரு 
சில சம்பவங்கள்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
அதன்‌ விவரம்‌ வருமாறு : 


1. தூஷிக்கிறவர்கள்‌ (லேவி 24:11-23) 


2. ஓய்வுநாள்‌ பிரமாணத்தை 
மீறுகிறவர்கள்‌ (எண்‌ 15:36) 
கானும்‌. அவன்‌ குடும்பத்தாரும்‌. 
சு 7:25) 


4. அபிமெலேக்கு (நியா 9:53) 
5. அதோராம்‌ (இராஜா 12:18) 
6. நாபோத்‌ (இராஜா 21:13-15) 
7. சகரியா (நோளா 24:21) 


8, ஸ்தேவான்‌ (அப்‌ 7:5 
9. பவுல்‌ (அப்‌ 14:59; 2கொரி 11:25) 


கர்த்தர்‌ தங்களோடு 
என்னும்‌ சந்தேகம்‌ 

புத்திரருக்கு வந்திருக்கிறது. 
பிரசன்னத்திற்கு அடையாளமாக, 
பகலிலே மேகஸ்தம்பமும்‌ இரவிலே அக்கினி 
ஸ்தம்பமும்‌ அவர்கள்‌ மத்தியிலே இருக்கிறது. 
ஆனால்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரோ கர்த்தரை 
பரீட்சை பார்க்கிறார்கள்‌. “கர்த்தர்‌ எங்கள்‌ 
நடுவில்‌ இருக்கிறாரா, இல்லையா” என்று 
கேட்கிறார்கள்‌ (யாத்‌ 17:7). 


கர்த்தர்‌ தங்கள்‌ நடுவில்‌ இருக்கிறாரா, 
இல்லையா என்று இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
கேட்கும்‌ கேள்விக்கு, மெய்யாகவே தேவன்‌ 
என்பவர்‌ இருக்கிறாரா அல்லது தேவனே 
இல்லையா என்பது பொருளாகும்‌. 


சர்வசிருஷ்டிகர்‌. அவர்‌ 
க பராமரிப்பினால்‌ 
போஷிக்கிறார்‌. 
பொதுவான 
பராமரிப்பினால்‌ தப்‌ பிரபஞ்சம்‌ 
முழுவதையும்‌ ஆளுகை செய்கிறார்‌. 
கர்த்தருடைய பொதுவான பராமரிப்பு எல்லா 
ஜீவராசிகளுக்கும்‌ வெளிப்படுத்தப்படுகிறது. 


கர்த்தரே 


தம்முடைய 
சர்வசிருஷ்டிகளையும்‌ 
தம்முடைய 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


இஸ்ரவேல்‌ புத்திரரோ கர்த்தருடைய 
விசேஷித்த. பராமரிப்புக்களையும்‌, 
அவருடைய விசேஷித்த. 
வாக்குத்தத்தங்களையும்‌ பெற்றிருக்கிறார்கள்‌. 

ரல்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு தங்களை 

ஷமாய்‌ ஆதரிக்கிற கர்த்தர்மீது 
சந்தேகம்‌ வருகிறது. அவர்கள்‌ கர்த்தரை 
பரீட்சை பார்க்கிறார்கள்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
வார்த்தையில்‌ உண்மையுள்ளவராயிருப்பாரா 
என்று சந்தேகப்படுகிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ ன்‌ 
பாளயமிறங்கியிருக்கிறார்கள்‌. 
ஜனங்களுக்கு குடிக்க தண்ணீர்‌ லை 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ அவ்விடத்திலே தண்ணீர்‌ 
தவனமாயிருக்கிறார்கள்‌. தங்களுக்கு 
தண்ணீர்‌ கொடுக்க வேண்டியது மோசேயின்‌ 
கடமை என்று இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
எதிர்பார்க்கிறார்கள்‌. மோசே தங்களை 
எகிப்து தேசத்திலிருந்து அழைத்துக்கொண்டு 
அவர்‌ தங்களுடைய எல்லா 
ம்‌ சந்திக்கவேண்டும்‌ என்று 


பொறுப்புகளை சுமத்துகிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு, 
தண்ணீர்‌ இல்லாம்‌ போனபோது, 
அவர்களுக்கு மோசேயின்மீது 
நம்பிக்கையும்‌ இல்லாமல்‌ போயிற்று. மோசே 
ஏமாற்றுகிறாரோ என்னும்‌ 
அவர்களுக்கு வந்துவிடுகிறது. 
ஆகையினால்‌ அவர்கள்‌ மோசேயோடே 
வாதாடுகிறார்கள்‌. அவர்கள்‌ மோசேக்கு 
விரோதமாக முறுமுறுக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
மோசேயின்மேல்‌ கல்லெறியப்‌ பார்க்கிறார்கள்‌. 


குடிக்க 


ர்த்தர்‌ தங்கள்‌ நடுவில்‌ இருக்கிறாரா 
என்னும்‌ சந்தேகம்‌ இஸ்ரவேல்‌ சன்‌ 
வந்துவிடுகிறது. அவர்கள்‌ கர்த்தரை நோக்கிப்‌ 
ர்க்கவில்‌ கர்த்தர்‌ தங்கள்‌ நடுவில்‌ 
என்னும்‌ நிச்சயம்‌ இருந்தால்‌ 
அவர்களால்‌ கர்த்தரிடத்தில்‌ 
அவர்களுடைய 

விசுவாசக்கண்கள்‌ இருளடைந்திருக்கிறது. 





ழ்‌ நள 
யாய 


பரியாசக்காரரிடத்தில்‌ தீய 
சபாவங்களும்‌ துர்க்குணமும்‌ 
நிரம்பியிருக்கும்‌. இவர்களுடைய பேச்சிலும்‌, 
கிரியையிலும்‌ பாவமும்‌, துன்மார்க்கமும்‌ 
இருக்கும்‌. 
தங்கியிருக்கிற 
கண்ணியாகயிருக்கிறார்கள்‌. 
ண்பன்‌ தானத்தில்‌ 

மத்தியிலே 


பகையை 
விதைக்கினர்கள்‌ குழப்பத்தை 
உண்டுபண்ணுகிறார்கள்‌. மனுஷருக்குள்‌. 
விவாதங்களும்‌ சண்டைகளும்‌ ஏற்படும்போது. 
பரியாசக்காரர்கள்‌ தங்கள்‌ பரியாச 
வார்த்தைகளினால்‌, விவாதங்களையும்‌: 
சண்டைகளையும்‌ பெரிதுபடுத்திவிடுகிறார்கள்‌. 
ஞானிகள்‌ கர்த்தரை நம்புகிறார்கள்‌. 
கர்த்தருக்குப்‌ பயப்படுவதே ஞானத்தின்‌ 
ஆரம்பம்‌. இவர்கள்‌ தேவனுடைய 
வார்த்தைக்குக்‌ கீழ்ப்படிந்து... பயபக்தியாய்‌ 
ஜீவிக்கிறவர்கள்‌. கர்த்தருடைய வசனமே 
மெய்யான ஞானம்‌. ்‌ 


பிரமாணத்திற்குக்‌ 


கா) 
வழக்‌ ஞானமாய்‌ ன்‌ 
நீதியான தீர்ப்பு சொல்லுகிறார்கள்‌. பகையை 
சமாதானமாக மாற்றுகிறார்கள்‌. சண்டை 
போடுகிறவர்கள்‌ மத்தியில்‌ சமாதானத்தைக்‌ 
கொண்டுவருகிறார்கள்‌. ஞானிகள்‌ 
குரோதத்தை விலக்குகிறார்கள்‌.. 
பரியாசக்காரரின்‌ வார்த்தைகள்‌ குரோதத்தை. 
உண்டுபண்ணும்‌. ஞானிகளின்‌ 
நல்‌ஆலோசனைகளோ குரோதத்தை. 
நீக்கிப்போடும்‌. 


சிரித்தாலும்‌ அமைதியில்லை. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
UBLISHERS 


ஞானி ஞானியோடு வழக்காடும்போது 
ஒருவரையொருவர்‌ புரிந்துகொள்வார்கள்‌. 
அவர்களுடைய வழக்குகளின்‌ மூலமாய்‌ 
சத்தியமும்‌ நீதியும்‌ வெளிப்படும்‌. அவர்கள்‌ 
தங்களுடைய கருத்து வேறுபாடுகளை 
நிதானமாகப்‌ பேசி தீர்த்துக்கொள்வார்கள்‌. 
ஞானி ஞானியோடு வழக்காடும்போது, 
சமாதானமும்‌ அமைதியும்‌ உண்டாகும்‌. 


ஞானி டன்‌ காடுகையில்‌ 
அதிரதன்‌ ர்‌ 
வழக்குகள்‌ ஒரு முடிவுக்கு வராது. மூடன்‌ 
கோபத்தோடு பேசுவான்‌. புத்திமீனமான 
வார்த்தைகளைப்‌ பயன்படுத்துவான்‌. 
வழக்கை முடிவுக்குக்‌ கொண்டு வருவதற்கு 
துணை  நிற்கமாட்டான்‌. மூடனுடைய 
இருதயம்‌ ஒருபோதும்‌ அமைதியாயிராது. 
மூடன்‌ சண்டைபோடுவதை விரும்புகிறவன்‌. 
ஞானியோ சமாதானத்தை விரும்புகிறவன்‌. 
ஞானி மூடனோடு வழக்காட 
முன்வரக்கூடாது. துஷ்டனைக்‌ கண்டால்‌ 
தூர விலகிப்போய்விடுவதுபோல, மூடனை 
விட்டும்‌ விலகிப்போய்விடவேண்டும்‌. நம்‌ 
மத்தியில்‌ மூடனை நீக்கிப்போட்டால்‌ 
சண்டை குறைந்துவிடும்‌. 


ஞானி மூடனோடு வழக்காடும்போது, 
ஞானியின்‌ நற்பெயர்‌ அகடு வத்து 
வாய்ப்புள்ளது. ஞானி மூடனைப்‌ 
பரியாசம்பண்ணுவான்‌. ஞானி மூடனிடம்‌. 
கோபத்தோடு பேசினாலும்‌, 
சிரித்துப்பேசினாலும்‌, அதனால்‌ மூடனுக்கு: 
ம்‌ உண்டாகுப்போவதில்லை. 
குணமாயிருப்பான்‌. 
றருபை! ஆலோசனைகளைச்‌ 
செவிகொடுத்து கேட்கமாட்டான்‌. தான்‌ 
நினைப்பதும்‌, தான்‌ பேசுவதுமே சரியானது 
என்று சாதிப்பான்‌.. 


இரத்தப்பிரியர்‌ 


இரத்தப்பீரியர்‌ 

பகைக்கிறார்கள்‌; 

செம்மையானவர்கனேோ அவனுடைய 
பிராணனைக்‌ காப்பாற்றுகி நார்கள்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


தீயவர்கள்‌ 
சிநேகிதர்களையும்‌ 
இரத்தப்பிரியர்கள்‌ 
குணமுள்ளவர்கள்‌. 
பாம்பாகிய 
வித்தாகமிருக்கிறார்கள்‌. 
கொல்லவும்‌, 
வந்திருக்கிறான்‌. அவன்‌ 
பகைஞன்‌.  நீதியாகவும்‌, 
ஜீவிக்கிறவர்களை 
விரோதிக்கிறான்‌. 
உத்தமனை 
நியாயாதிபதிகள்‌ 
குடிந்துகொள்ளும்போது, 
அவர்களுடைய 
கட்டுப்படமாட்டார்கள்‌. 
நீதியான தீர்ப்புக்கும்‌, அதைச்‌ சொன்ன 
நியாயாதிபதிக்கும்‌ எதிர்த்து நிற்பார்கள்‌. 


அவர்களையும்‌ பகைப்பார்கள்‌. 


கள்‌ 
சாத்தான்‌ 
இரத்தப்பிரியர்கள்‌ 
பகைக்கிறார்கள்‌. 
இவர்களைக்‌ 
இரத்தப்பிரியர்கள்‌ 
பட தீர்ப்புக்கு 
அதற்குப்‌ பதிலாக 


செம்மையானவர்கள்‌ 
பிரியமானவர்கள்‌. 
செம்மையானவர்களைப்‌. 


கர்த்தருக்குப்‌ 

இரத்தப்‌ 

பகைத்தாலும்‌. 

செம்மையானவர்கள்மீது 

இரத்தப்பிரியர்‌ 

பகைத்தாலும்‌, 

இரத்தப்பிரியரின்‌ 

நாடுகிறார்கள்‌. 

மனந்திரும்பவேண்டும்‌. 

அவர்களுக்காக ஜெபம்‌. 

அவர்களுடைய 

தங்களால்‌ செய்ய முடிந்த 

உதவிகளையும்‌ செய்ய 
ஆயத்தமாயிருக்கிறார்கள்‌. 


ன டட 
அறைந்தார்கள்‌. 
சிலுவையில்‌ 
வேளையிலும்‌, 


நதொவினிடத்தல பரிந்து 
இயேசுகிறிஸ்துவை 
, அவரைப்‌ பின்பற்றுகிற 
ம்‌ தவில்‌ இந்த சுபாவம்‌ 
ள்‌ நம்மை. 
நாம்‌. 
நம்முடைய 
சத்துருக்களையும்‌ நாம்‌ நேசிக்கவேண்டும்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ன்‌ 
நீதி 29:11 
முடன்‌ 


நீதி 

தன்‌ உள்னத்தையெல்லாம்‌ 
வெளிப்படுத்துகிறான்‌; ஞானியோ 
அதைப்‌ பின்னுக்கு அடக்கிவைக்கிறான்‌. 


29:11. 


தன்னுடைய மனதிலுள்ளது. 
எல்லாவற்றையும்‌ வெளிப்படுத்துகிறவன்‌ ஒரு 
மூடன்‌. மூடனைக்‌  தோபப்படுத்தினால்‌. 
அவன்‌ எதையும்‌ மறைக்கமாட்டான்‌. தன்‌ 
மனதிலுள்ள கோபத்தை வார்த்தைகளினால்‌ 
வெளிப்படுத்துவான்‌. மூடனுடைய 
வார்த்தைகள்‌ கோபமாயும்‌ வேகுமாயும்‌ 
இருக்கும்‌. எதையும்‌ யோசித்துப்‌ 
பேசமாட்டான்‌. அவசரப்பட்டு மதியீனமாகப்‌ 
பேசிவிடுவான்‌. மூடனுடைய பேச்சுக்களினால்‌ 
சண்டை வலுவடையும்‌. 


ஞானமுள்ளவன்‌. 
எல்லாவற்றையும்‌ 


தன்‌ மனதிலுள்ளது. 
உடனே வார்த்தைகளால்‌ 


சூழ்நிலைக்கேற்ற பிரகாரம்‌ 
பேசவேண்டுமென்று சிந்தித்து 
செயல்படுவான்‌. எல்லா வார்த்தைகளையும்‌, 
எல்லா நேரத்திலும்‌ பேசக்கூடாது. ஒவ்வொரு 
பேசுவதற்கு ஒரு 
ஞானமுள்ளவன்‌ 
அதற்கேற்ற வார்த்தையையும்‌ 

நிதானித்து வெளிப்படுத்துகிறான்‌. 
ஞானமுள்ளவன்‌ இடைவிடாமல்‌ 
தொடர்டச்சியாகப்‌ பேசமாட்டான்‌. இடைவெளி 
விடாமல்‌ தொடர்ச்சியாகப்‌ பேசுகிறவர்கள்‌ 
அவசரப்பட்டு பேசுவார்கள்‌. நிதானமில்லாமல்‌ 
பேசுவார்கள்‌. ஞானமுள்ளவனோ ஒவ்வொரு 
வார்த்தையையும்‌ யோசித்துப்‌ பேசுவதினால்‌, 
நிதானமாயும்‌, பதட்டமில்லாமலும்‌ பேசுவான்‌. 
ஞானமுள்ளவனின்‌ பேச்சில்‌. 
இடைவெளியிருக்கும்‌. தான்‌ பேசியதை தானே 
கேட்பான்‌. மூடன்‌ தன்னுடைய பேச்சை 
தானும்‌ கேட்கமாட்டான்‌. மற்றவர்கள்‌ அதைக்‌ 
என்பதையும்‌ 


கேட்போருக்கும்‌. 
பிரயோஜனமுள்ளதாயிருக்கும்‌. 





ழ்‌ நள 

யாய 
அதிபதியானவன்‌ 
நீதி 29:12 


துன்மார்க்கராவார்கள்‌.. 


ஒருவன்‌ 

செவிகொடுத்தால்‌, அவனுடைய செவிகளில்‌ 
ஏராளமான பொய்கள்‌ பேசப்படும்‌. ஒருவன்‌ 
பொய்களுக்கு செவிகொடுக்காவிட்டால்‌, 
அவனிடத்தில்‌ பொய்பேசுவதற்கு மற்றவர்கள்‌ 
தயங்குவார்கள்‌. அதிபதியானவன்‌ உண்மை 
பேசவேண்டும்‌. உண்மையானதையே 
கேட்கவேண்டும்‌. பொய்களுக்கு 
செவிகொடுக்கிறவன்‌, அந்தப்‌ 
பொய்களைப்போலவே இருப்பான்‌. பொய்யில்‌ 
உண்மையில்லை. பொய்க்குச்‌ 
செவிகொடுக்கிறவனும்‌ திருடனைப்போல 
ன்‌ அதிபதியானவன்‌ 
செவிகொடுக்கும்போது. 


உண்மையிருக்காது. அவனுடைய சுபாவமும்‌ 
நற்குணமுள்ளதாயிராது. 


அதிபதியானவன்‌ 
செவிகொடுக்கும்போது, அவனுடைய 
ஊழியக்காரர்‌ யாவரும்‌ துன்மார்க்கராவார்‌ 
அவர்களுடைய செவிகளிலும்‌ 
பொய்பேசப்படும்‌. அதிபதிகள்‌ பொய்களுக்கு 
செவிகொடுப்பதுபோல, 
ஊழியக்காரர்களும்‌ 
செவிகொடுப்பார்கள்‌. 
மதிப்பு இருக்காது. 
துன்மார்க்கனாயிருப்பதுபோல 
ஊழியக்காரனும்‌ துன்மார்க்கராயிருப்பார்கள்‌. 
ஒருவருக்கொருவர்‌ பொய்களைப்‌ 
பறிமாறிக்கொள்வார்கள்‌. ஒருவரையொருவர்‌ 
ஏமாற்றுவார்கள்‌. இவர்கள்‌ பொய்யை 
உண்ணைபோல பேசலார்கள்‌, எது 
உண்மையென்றும்‌, த்க்‌ 
வேறுபிரித்து கண்டுபிடிப்பதே. 
கடினமாயிருக்கும்‌. 


பொய்களுக்கு 


தரித்திரனும்‌ 
கொடுமைக்காரனும்‌ 


நீதி 29:13 


நீதி 29:13. தரித்திரனும்‌ 
கொடுமைக்காரனும்‌ ஒருவரையொருவர்‌ 
சுந்திக்கிறார்கன்‌; அவ்விருவருடைய 
கண்களுக்கும்‌ கர்த்தர்‌ வெளிச்சன்‌ 
கொடுக்கிறார்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இந்தப்‌ பிரபஞ்சத்திலுள்ள 
ஜனங்கள்‌ வெவ்வேறு 
குணமுள்ளவர்களாயிருக்கிறார்கள்‌. ஒரு சிலர்‌ 
தரித்திரராயிருப்பார்கள்‌. ஆனாலும்‌ 
அவர்களிடத்தில்‌ நற்குணம்‌ மிகுந்திருக்கும்‌ 
அவர்கள்‌ ஒழுக்கமும்‌ கண்ணியமுமுள்ள 
வர்களாயிருப்பார்கள்‌. கடினமாய்‌ 
உழைப்பார்கள்‌. வேறு சிலரோ 
ஐசவரியவான்களாயிருப்பார்கள்‌. ஆனால்‌ 
அவர்கள்‌ சோம்பேறிகளாகவும்‌, பிறரை 
வஜ்சிக்கிறவர்களாவும்‌. இருப்பார்கள்‌. 
சர்வவல்லமையுள்ள தேவன்‌, தம்முடைய 
சர்வஞானத்தினால்‌, சர்வசிருஷ்டிகளையும்‌ 
ஆளுகை செய்கிறார்‌. எல்லோரையும்‌ 
தம்முடைய தெய்வீக சித்தத்தின்‌ 
பிரகாரமாய்ப்‌ போஷித்து பராமரிக்கிறார்‌. 


இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ தொழில்கள்‌ 
நிமித்தமாகவும்‌, வியாபாரத்தினிமித்தமாகவும்‌ 
மனுஷர்‌ ஒருவரையொருவர்‌ சந்தித்துக்‌ 
கொள்கிறார்கள்‌. தரித்திரனும்‌ 
ஐசுவரியவானும்‌ ஒருவரையொருவர்‌ 
சந்திக்கிறார்கள்‌. நீதிமானும்‌ துன்மார்க்கனும்‌ 
ஒருவரையொருவர்‌ சந்திக்கிறார்கள்‌. 
கர்த்தரோ அல்விருவருடைய கண்களுக்கும்‌ 
வெளிச்சம்‌ கொடுக்கிறார்‌. மனுஷருடைய 
கபாவங்கள்‌ வித்தியாசமாகமிருந்தாலும்‌, 
கர்த்தர்‌ தம்முடைய கிருபையினால்‌ 
எல்லோரையும்‌ பராமரிக்கிறார்‌. 


பொறுமை 
தரித்திரனுக்கு 


தரித்திரனுக்குப்‌ 
ப்படுகிறது. கர்த்தர்‌ 


பொறுமையைக்‌ 
ஐசுவரியவானுடைய 


தப்புவிக்கிறார்‌. 


கொடுத்து, 


ஐசுவரியவான்‌௧ள்‌ பிறரை 
வஞ்சிக்கக்கூடாது. பிறரை வஞ்சித்து 
அநியாயமாக ஐசுவரியத்தைச்‌ சேகரித்து, 
வைக்கிறவர்களுக்கு கர்த்தர்‌ 
மனந்திரும்புதலைக்‌ கொடுக்கிறார்‌. சகேயு 
ஆயக்காரருக்குத்‌ தலைவன்‌. அவன்‌ பிறரை 
வஞ்சித்து 

அவன்‌ 

பார்த்தபோது மனந்திரும்பினான்‌. 
அநியாயமாய்‌ 

ஏழைகளுக்குத்‌ திரும்பக்கொடுத்துவிட்டான்‌. 





ழ்‌ ளன 
யாய 


தப்‌ பிரபஞ்சத்தில்‌ தரித்திரரும்‌, 
ஏமாற்றுக்காரரும்‌ இருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
ஏன்‌ தரித்திரராகயிருக்கிறார்கள்‌ என்பதும்‌, 
அவர்கள்‌ ஏன்‌ பிறரை வஞ்சிக்கிறார்கள்‌ 
என்பதும்‌ நமக்குத்‌ தெரியவில்லை. 
கர்த்தரைப்பற்றி சரியாக 
அறிந்துகொள்ளாதவர்கள்‌, மனுஷர்‌ செய்யும்‌ 
தப்பிதங்களுக்கு கர்த்தரைக்‌ குறை 
சொல்லுகிறார்கள்‌. கர்த்தருடைய பராமரிப்பில்‌ 
குற்றம்‌ கண்டுபிடிக்கிறார்கள்‌. கர்த்தரோ 
குற்றமில்லாதவர்‌. அவருடைய தெய்வீக 
பராமரிப்பில்‌ பட்சபாதம்‌ எதுவுமில்லை. அவர்‌ 
நல்லோருக்கும்‌ பொல்லாருக்கும்‌ காற்றையும்‌, 
மழையையும்‌, சூரிய வெளிச்சத்தையும்‌ 
கர்த்தர்‌ கிருபையாகக்‌ 
பராமரிப்புக்களைப்‌ பெற்றுக்‌ 
நாம்‌ கர்த்தரைத்‌ 
கர்த்தரை குறை 


கொடுக்கிறார்‌ 
கொடுக்கிற 
கொண்டு, 
துநிக்கவேண்டும்‌. 
சொல்லக்கூடாது. 


ஏழைகளூடைய நியாயம்‌ 
நீதி 29:14 


நீதி 2914. ஏழைகளுடைய 
நியாயத்தை உண்மையாய்‌ விசாரிக்கிற 


ராஜாவின்‌ சிங்காசனம்‌ என்றும்‌ 
'திலையெற்றிருக்கும்‌. 


ஐசவரியவான்‌ தன்னுடைய 
காரியங்களை பாத்திரமே மார்பன்‌ அவன்‌ 
சுயநலக்காரனாகமிருப்பான்‌ 

திக்கற்ற ள்‌ கட்‌ 

தேவைப்படுகிறது. அவர்களால்‌ தங்களுக்குத்‌ 
தாங்களே உதவிசெய்து ள்‌ 

ரள பிரபுக்களும்‌ 


"(சங்‌ 82:3) என்று ஆசாப்‌ 
சங்கீதத்தில்‌ சொல்லுகிறார்‌. “உன்‌ வாயைத்‌ 
திறந்து, நீதியாய்‌ நியாயந்தீர்த்து. சிறுமையும்‌ 
எளிமையுமானவனுக்கு நியாயஞ்செய்‌"' 


நீதியாய்‌ நியாயத்தீர்ப்பு செய்கிற ராஜாவின்‌. 
சிங்காசனம்‌ என்றும்‌ நிலைபெற்றிருக்கும்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பிரம்பும்‌ கடிந்துகொள்ளுதலும்‌ 


விடப்பட்ட பின்னையோ தன்‌ தாய்க்கு 
வெட்கத்தை உண்டுபண்ணுகிறான்‌. 


பெற்றோர்‌ தங்கள்‌ பிள்ளைகளுக்கு 
எது நல்லது, எது தீயது என்று உ ம்‌ 
பண்ணினால்‌ மாத்திரம்‌ போதாது. அவர்கள்‌ 
தப்பு செய்யும்போது அவர்களைக்‌ கண்டித்து 
உணர்த்தவேண்டும்‌. தேவைப்படும்போது 
பிரம்பினால்‌ அடிக்கவேண்டும்‌. பிரம்பும்‌ 
கடிந்துகொள்ளுதலும்‌ பிள்ளைகளுக்கு 
ஞானத்தைக்‌ கொடுக்கும்‌. பிரம்பில்லால்‌ 
கடிந்துகொள்ளுதல்‌ போதுமென்றால்‌ அதுவே 
நல்லது. ஆனாலும்‌ சில சமயங்களில்‌ பிரம்பும்‌ 
தேவைப்படுகிறது. கடிந்துகொள்ளும்‌ 
வார்த்தைகளுக்கு சில சமயங்களில்‌ நல்ல 
பலன்‌ கிடைப்பதில்லை. நம்முடைய 
பிள்ளைகள்‌  கீழ்ப்படிதலுள்ளவர்களாகவும்‌, 
நற்‌ குணமுள்ளவர்களாகவும்‌, 
ன்ட்‌ இருக்கவேண்டும்‌. 
அதற்கு கொள்ளுதல்‌ 
தப்பாத அ அவ்வது அதோடு சேர்ந்து 
பிரம்பு தேவைப்பட்டாலும்‌, அதை 
பிள்ளைகள்மீது பயன்படுத்த 
தயங்கக்கூடாது. நம்முடைய பிள்ளைகளின்‌ 
நன்மைகளுக்காகவே நாம்‌ இவற்றைப்‌ 
பயன்படுத்துகிறோம்‌. 
இஷ்டத்திற்கு விடப்பட்ட 
பிள்ளை  ஒழுக்கமாய்‌ வளராது. அது 
ஊதாறிப்பிள்ளையாக வளர்ந்து உருப்படாமல்‌. 
போய்விடும்‌. பிள்ளைகள்‌ வளர்ந்து 
பெரியோராகும்போது, பெற்றோர்‌ அவர்கள்‌ 
மூலமாய்‌ சந்தோஷப்படவேண்டுமென்று 
விரும்புவார்கள்‌. னால்‌. தன்‌ 
இஷ்டத்திற்கு விடப்பட்ட பிள்ளையோ, நன்‌ 
தாய்க்கு வெட்கத்தை உண்டுபண்ணுகிறான்‌ 
நல்ல ஆலோசனையைக்‌ 
பிள்ளைகள்‌, நல்ல 
வளருவார்கள்‌. 
தீய ஆலோசனையைக்‌, 
தங்கள்‌ 
வேதனையையும்‌, 
அவமானத்தையும்‌ 


பிள்ளைகளாக 
துன்மார்க்கருடைய 
கேட்டு வருகிறவர்கள்‌, 
பெற்றோருக்கு 
வெட்கத்தையும்‌, 
உண்டுபண்ணுகிறார்கள்‌. 





ழ்‌ யனா 
யாய 


துன்மார்க்கர்‌ 
நீதி 29:16 


தீதி 29:16. துன்மார்க்கர்‌ பெருகினால்‌ 
பாவமும்‌ பெருகும்‌; நீதிமான்கனோ 
அவர்கள்‌ விழுவதைக்‌ காண்பார்கள்‌. 


பாவிகளின்‌ எண்ணிக்கை 
அதிகரிக்கும்போது, அங்கு பாவமும்‌: 
க்கும்‌ டம்‌ ஏற்பாட்டுக்காலத்தில்‌, 
ரர்கள்‌. 

பணயம்‌ இல்லை, 


ராஜாவும்‌ 
இல்லை. ஆகையினால்‌ அவனவன்‌ தன்‌ 
தன்‌ மனதிற்கு இஞ்டமானபடி செய்ய 
ஆரம்பித்தான்‌. பாவம்‌ பெருகிற்று. ஜனங்கள்‌ 
தங்களையும்‌, 

கெடுத்துப்போட்டார்கள்‌.. 

பெருகினால்‌ 

பெருகும்போது அழிவு வரும்‌. 


இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ பாவிகளும்‌, 
பாவங்களும்‌ பெருகும்போது, நீதிமான்கள்‌ 
ப்‌ ர்த்‌ பயந்துவிடக்கூடாது. 
நம்பிக்கையும்‌, 
அசைக்கப்படக்கூடாது. 
கர்த்தர்‌ எல்லோரையும்‌ கைவிட்டுவிட்டார்‌ 
என்று பயப்படக்கூடாது. கர்த்தருடைய 
கிருபைக்காகவும்‌, அவருடைய நீதியான 
நியாயத்தீர்ப்புக்காகவும்‌ பொறுமையோடு 
காத்திருக்கவேண்டும்‌. நீதிமான்கள்‌ 
துன்மார்க்கர்‌ விழுவதைக்‌ காண்பார்கள்‌. 
பாலத்தின்‌ சம்பளம்‌ மரணம்‌. பாவம்‌ 
செய்தவர்கள்‌ அழிந்துபோவதையும்‌, 
அவமானப்படுவதையும்‌ நீதிமான்கள்‌ 
தங்கள்‌ கண்களால்‌ பிரத்தியட்சமாய்க்‌ 
காண்பார்கள்‌. 


மகனைக்‌ சிட்சைசெய்‌ 


நீதி 29:17 


நீதி 29:17. உன்‌ மகனைச்‌ சிட்சைசெய்‌, 
அவன்‌ உனக்கு ஆறுதல்செய்வான்‌, 
உன்‌ ஆத்தூமாவுக்கு ஆனத்தத்தையும்‌ 
உண்டாக்குவான்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தங்கள்‌ பிள்ளைகள்‌ நல்ல குல்லி 
கற்று, ஒழுக்கமுள்ளவர்களாகவும்‌, 
ஞானமுள்ளவர்களாகவும்‌ 


நற்குணமே பெற்றோருக்கு 
பிள்ளைகள்‌ தங்கள்‌ 
ஜீவியத்தில்‌ நற்கனிகளைக்‌ கொடுக்கும்போது, 
அது பெற்றோருக்கு மிகுந்த 
ஆசீர்வாதமாயிருக்கும்‌. தங்கள்‌ பிள்ளைகள்‌ 
இம்மையில்‌, இப்பிரபஞ்சத்தில்‌ ஜீலிக்கிற 
காலம்‌ வரையிலும்‌, கர்த்தருக்குப்‌ பயந்து, 
பயபக்தியோடு ஜீவிப்பதைப்‌ பார்க்கும்போது, 
பெற்றோருக்கு சந்தோஷமாகயிருக்கும்‌. 
கர்த்தருக்குப்‌ பயந்து நற்குணத்தோடு 
ஜீவிக்கிற பிள்ளைகள்‌ இம்மையிலும்‌ 
மறுமையிலும்‌ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள்‌. 


பிள்ளைகளை வளர்ப்பது, 
பெற்றோரின்‌ கடமை. பிள்ளைகளை சிட்சை 
செய்யவேண்டும்‌. அவர்களுக்கு நல்ல 
உபதேசங்களைக்‌ கற்றுத்தரவேண்டும்‌. நல்ல 
பயிற்சிகளைக்‌ கொடுக்கவேண்டும்‌. 
பிள்ளைகளை நாம்‌ கண்டித்து வளர்த்தால்‌, 
அவர்கள்‌ நமக்கும்‌, தங்களுக்கும்‌, 
மற்றவர்களுக்கும்‌ ஆசீர்வாதமாயிருப்பார்கள்‌. 
பிள்ளைகளை நாம்‌ கண்டிக்காமல்‌, 
அவர்களுடைய இஷ்டத்திற்கு விட்டுவிட்டால்‌, 
பிற்காலத்தில்‌ அவர்கள்‌ மற்றவர்களிடம்‌ 
அடி வாங்குவார்கள்‌. நம்முடைய 
பிள்ளைகளை மற்றவர்கள்‌ அடிக்கக்கூடாது. 
என்று நாம்‌ விரும்பினால்‌, நாம்‌ அவர்களை 
அடித்து வளர்க்கவேண்டும்‌. கண்டிப்போடு 
வளர்க்கப்படுகிற பிள்ளைகள்‌ 
நற்குணங்களோடு வளருவார்கள்‌. நம்முடைய 
மகனுக்கு நாம்‌ சிட்சை செய்யும்போது, 
அவன்‌ நமக்கு ஆறுதல்‌ செய்வான்‌. அவன்‌ 
நம்முடைய ஆத்துமாவுக்கு ஆனந்தத்தை 
உண்டாக்குவான்‌. 


தீர்க்கதரிசனமில்லாத இடம்‌ 


தீர்க்கதரிசனமில்லாத. 
ஜனங்கள்‌. 

சீர்கெட்டுப்போவார்கன்‌; வேதத்தைக்‌ 

காக்கிறவனோ பாக்கியவான்‌; 





ழ்‌ நவள 
யாய 


தீர்க்கதரிசிகள்‌ நியாயப்பிரமாணத்தைப்‌ 
பகுத்துப்‌ போதிக்கிறார்கள்‌. ஆசாரியரும்‌ 
ம்‌ கர்த்தரைப்பற்றிய ஞானத்தையும்‌ 


தீர்க்கதரிசனமும்‌ இருக்காது. 
ஆசாரியரும்‌ நம்மிடத்தில்‌ 

அங்கு ஆவிக்குரிய உபதேசமும்‌ இருக்காது. 
கர்த்தருடைய கிருபை இருக்காது. 
கர்த்தருடைய வார்த்தைக்கு பஞ்சம்‌ இருக்கும்‌ 
தீர்க்கதரிசனமில்லாத இடத்தில்‌ ஜனங்கள்‌ 
சீர்கெட்டுப்போவார்கள்‌ சாமுவேலின்‌ 
நாட்களில்‌ கர்த்தருடைய வசனம்‌ 
அபூர்வமாயிருந்தது. பிரத்தியட்சமான 
தரிசனம்‌ இருந்ததில்லை (சாமு 31) 


"ஜனங்கள்‌. சீர்கெட்டுப்போவார்கள்‌" 
என்னும்‌ வாக்கியத்திற்கு வேதபண்டிதர்கள்‌ 
ஐந்து விதமாக வியாக்கியானம்‌ 
சொல்லுகிறார்கள்‌. அவையாவன : 


1 ஜனங்கள்‌ 

நிர்வாணமாக்கப்படுவார்கள்‌. ஜனங்களுடைய 
ஆபரணங்களும்‌ 

அவர்கள்‌ 

அவமானத்திற்குட்படுத்தப்‌ படுவார்கள்‌. 

அவர்களுடைய ஆயுதங்கள்‌ 

அவர்களைவிட்டு எடுக்கப்படும்‌. அவர்கள்‌ 

ஆபத்துக்கு, சமீபமாயிருப்பார்கள்‌. 

நம்மிடத்தில்‌ ்‌ 

வேதத்தை 

ஊழியக்காரர்களும்‌ 

சத்துரு நம்முடைய ஆத்துமாவை எளிதாக 

வேட்டையாடி அழித்துப்போடுவான்‌. 

2. ஜனங்கள்‌ முரட்டாட்டம்‌ 
பண்ணுவார்கள்‌. தேவனுக்கு எதிராகவும்‌ 
குலகம்பண்ணுவார்கள்‌. தங்கள்‌ ராஜாவுக்கு 
எதிராகவும்‌ கலகம்பண்ணுவார்கள்‌. 
ஜனங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை 
உபதேசிக்கும்போது. அவர்கள்‌ தங்கள்‌ 
தேசத்தில்‌ நல்ல பிரஜைகளாகயிருப்பார்கள்‌. 
ஜனங்களுடைய இருதயத்தில்‌ கர்த்தருடைய 
வார்த்தை வாசம்பண்ணவில்லையென்றால்‌, 
அவர்கள்‌ துன்மார்க்கராயும்‌, 
முரட்டுக்குணமுள்ளவராயும்‌. கலகக்காரராயும்‌ 
இருப்பார்கள்‌. இவர்களால்‌ தேசத்தில்‌ 
அமைதி குலைந்துவிடும்‌. கலகமும்‌ 
சண்டையும்‌ அதிகரிக்கும்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


3. ஜனங்கள்‌ ஒன்றும்‌ செய்யாமல்‌ 
சும்மாயிருப்பார்கள்‌. தங்களுடைய 
கடமைகளை நிறைவேற்றாமல்‌ விளையாடிக்‌ 
கொண்டிருப்பார்கள்‌. வகுப்பறையில்‌ ஆசிரியர்‌ 
இருக்கும்போது. மாணவர்கள்‌ 
ஒழுக்கமாயிருப்பார்கள்‌. ஆசிரியர்‌ 
வகுப்பறையை விட்டு வெளியேறிவிட்டால்‌ 
மாணவர்கள்‌ கட்டுப்பாடில்லாமல்‌ 
கூச்சல்போட்டு விளையாடிக்‌ 
கொண்டிருப்பார்கள்‌. 


4... ஜனங்கள்‌ 


மேய்ப்பனில்லாத 
ஆடுகளைப்போல 


சிதறடிக்கப்படுவார்கள்‌. 
ஆடுகளை ஒன்றுகூட்டிச்‌ 
வழிநடத்துவார்கள்‌. 
கொண்டுபோவார்கள்‌. 


அவர்கள்மேல்‌ மனதுருகினார்‌. 
அநேகக்‌ காரியங்களை 
தொடங்கினார்‌ (மாற்‌ 6:34) 


5. ஜனங்கள்‌. பாவார்கள்‌. 
ன்‌. தனங்கள்‌ 
சங்காரமாகிறார்கள்‌; நீ அறிவை வெறுத்தாய்‌, 
ஆகையால்‌ நீ என்‌ ஆசாரியனாயிராதபடிக்கு 
நானும்‌ உன்னை வெறுத்துவிடுவேன்‌; நீ உன்‌ 
தேவனுடைய வேதத்தை மறந்தாய்‌, 
ஆகையால்‌ நானும்‌ உன்‌ பிள்ளைகளை 
மறந்துலிடுவேன்‌" (ஒசி 4:6) என்று ஓசியா 
மூலமாய்‌ கர்த்தருடைய வார்த்தை 
உண்டாயிற்று. 


அடிமையானவன்‌ 


நீதி 29:19 


நீதி 2919. 


வார்த்தைகளினாலே 
அவைகளை அவன்‌ 


உத்தரவுகொடான்‌. 


அடிமையான வண்‌. 
அடங்கான்‌; 
அறிந்தாலும்‌: 





ழ்‌ நயனா 
யாய 


வேலைக்காரன்‌ 
சோம்பேறியாகவும்‌, 
வனாகவும்‌ இருந்தால்‌, 
மனச்சாட்சியும்‌ சுத்தமாயிராது. 
தன்னுடைய  மனச்சாட்சிக்குப்‌ 
அன்பின்‌ நிமித்தமாய்‌ தன்‌ 
வேலை செய்யமாட்டான்‌. 

செய்யாவிட்டால்‌ 


துள்மார்க்கனாகவும்‌. 
'உண்மையில்லாத 
அவனுடைய 
அவன்‌ 
பயந்து, 
எஜமானுக்கு. 
வேலை 
தண்டனை கிடைக்குமே 
என்று பயந்துதான்‌ வேலை 
செய்வான்‌. இவனுக்கு எவ்வளவுதான்‌ 
புத்திசொன்னாலும்‌ அந்தப்‌ புத்திமதிகள்‌: 
அவனுடைய இருதயத்தில்‌ தங்காது. 
அடிமையானவன்‌ வார்த்தைகளினால்‌. 
அடங்கமாட்டான்‌. வார்த்தைகளினால்‌ 
அவனைத்‌ திருத்த முடியாது. 


அடிமையானவனிடம்‌ 
சொன்னாலும்‌ அது தனக்கு 
தெரியுமென்று சொல்லிவிடுவான்‌. 
அவனிடத்தில்‌ எத்தனை கேள்விகள்‌ 
கேட்டாலும்‌ அந்தக்‌ கேள்விகளும்‌ அவனுக்குப்‌ 
புரியாது. ஆகையினால்‌ அவன்‌ 
கேள்விகளுக்கு பதில்‌ சொல்லவுமாட்டான்‌. 


ஏற்கெனவே 


கேள்விகள்‌ புரிந்தாலும்‌, பதில்‌ சொல்ல 
வேண்டிய அவசியப்‌ 


மில்லையென்று, 
இப்படிப்பட்ட 
வேலை வாங்கவும்‌ 

முடியாது. அவனைத்‌ திருத்தவும்‌ முடியாது. 


பதறுகிற மனுஷன்‌ 
நீதி 29:20 


நீதி 2920, தன்‌ வார்த்தைகளில்‌ 
பதறுகிற மனுஷனைக்‌ கண்டாயானால்‌, 


அவனை நம்புவதைப்பார்க்கிலும்‌ 
மூடனை நம்பலாம்‌. 


பதறுகிறவன்‌ 
தன்னுடைய 
மனுஷன்‌, எதிலும்‌ உறுதியாகமிருக்கமாட்டான்‌. 
எல்லாவற்றையும்‌ படிப்பான்‌ ஆனால்‌ 
ஒன்றையும்‌ புரிந்துகொள்ளமாட்டான்‌. 
தன்னை ஒரு ஞானிபோல காண்பித்துக்‌ 
கொள்வான்‌. ஆனால்‌ அவனிடத்தில்‌ 
ஞானமிருக்காது. மூடனுக்கு புத்தி சொல்லி 
திருத்திவிடலாம்‌. ஆனால்‌ தன்‌ 
பதறுகிறவனுக்கு 


எதிலும்‌ அக்கரையிருக்காது. ஒரு சிலர்‌ 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மூடராகயிருப்பார்கள்‌. அவர்களிடத்தில்‌ ஒரு 
முறைக்கு இரண்டுமுறை புத்திசொன்னால்‌: 
அதைப்‌ புரிந்துகொள்வார்கள்‌. 
அவர்களிடத்தில்‌ வேகமிருக்காது. ஆனால்‌ 
நிதானமிருக்கும்‌. இப்படிப்பட்ட மூடர்மீது 
நாம்‌ இரக்கம்‌ காண்பித்து அவர்களுக்குப்‌ 
புத்திசொல்லலாம்‌. இவனை நம்பி 
நம்முடைய நேரத்தை அவனுக்காக செலவு 
பண்ணலாம்‌. 


தன்‌ வார்த்தைகளில்‌ பதறுகிற 
மனுஷனுக்கு நாம்‌ செய்வதெல்லாம்‌ 
வீணாய்ப்போகும்‌. அவனுக்காக நாம்‌ நேரம்‌ 
செலவு. பண்ணுவதும்‌ நஷ்டமாகும்‌. 
பதறுகிறவன்‌ திருந்துவதற்கு வாய்ப்பில்லை. 
அவன்‌ எல்லாம்‌ தனக்குத்‌ தெரியுமென்று 
தீர்மானித்துவிட்டவன்‌. அப்படிப்பட்டவன்‌ 
நம்முடைய புத்திமதிகளுக்குச்‌ 
செவிகொடுக்கமாட்டான்‌. தான்‌ ஒரு மூடன்‌ 
என்பதையும்‌ அங்கீகரிக்கமாட்டான்‌. தன்‌ 
வார்த்தைகளில்‌ பதறுகிறவன்‌, தன்னுடைய 
மூடத்தனத்தினால்‌ தன்னைச்‌ சுற்றிலும்‌: 
வேலியடைத்திருக்கிறான்‌. இந்த வேலியைத்‌. 
தாண்டி அவனும்‌ வெளியே வரமாட்டான்‌. 
யாரையும்‌ உள்ளே வர அனுமதிக்கவும்‌ 
மாட்டான்‌. தன்‌ வார்த்தைகளில்‌ பதறுகிறவன்‌ 
மூடனாகவே இருப்பான்‌. 


அடிமை 
நீதி 29:21 


நீதி 2921. ஒருவன்‌ தன்‌ அடிமையைச்‌. 
சிறுபிராயமுதல்‌ இனக்காரமாக 
வளர்த்தால்‌, முடிவிலே அவன்‌ தன்னைப்‌ 
புத்திரனாகப்‌ பாராட்டுவான்‌. 


வீட்டில்‌ பணிபுரியும்‌ வேலைக்காரர்‌ 
தன்னுடைய நிலமையை அறிந்து வேலை 
பார்க்கவேண்டும்‌ தன்னுடைய எஜமான்‌ 
தன்னிடம்‌ அன்பாகப்‌ பழகுவதையும்‌ ஆதரவு 
கொடுப்பதையும்‌ தன்னுடைய சுயநலத்திற்குப்‌ 
பயன்படுத்திக்கொள்ளக்கூடாது. எஜமான்‌ 
தன்னுடைய அடிமையை சிறுபிராய முதல்‌ 
இளக்காரமாக வளர்த்தாலும்‌, அடிமை 
அடிமையாகத்தானிருப்பான்‌. அவன்‌ 
ஒருபோதும்‌ தன்னுடைய எஜமானுக்கு 
புத்திரனாகமாட்டான்‌. ஆனால்‌ நம்முடைய 
வேலைக்காரருக்கு நாம்‌ அளவுக்கு 
அதிகமாக சலுகை கொடுக்கும்போது. 
தங்களுக்கு அதிக உரிமையிருப்பதாக 
அவர்கள்‌ நினைத்துக்கொள்வார்கள்‌. 





ழ்‌ நயன 
யாய 


கெட்ட குமாரன்‌ புத்தி தெளிந்து, 
தன்னுடைய தகப்பனிடம்‌ வந்து, “நான்‌ 
உம்முடைய புத்திரன்‌ என்று சொல்லுவதற்கு 
" என்று பணிவோடு 
கட்டுப்பாடில்லாமல்‌ சலுகை 

காட்டப்படுகிற அடிமையோ, தன்‌ 
எஜமானிடம்‌, “நான்‌ உம்முடைய புத்திரன்‌ 
என்று சொல்லுவதற்கு பாத்திரவான்‌” என்று 
பெருமையோடு சொல்லுவான்‌. தன்னுடைய 
எஜமானோடு தன்னை சமமாக 
நினைத்துக்கொள்வான்‌. ஒருவேளை 
எஜமானுடைய சொத்திலே தனக்கு பங்கு 
கேட்டாலும்‌ கேட்பான்‌. புத்திர சுவீகார 
உரிமைக்கு தன்னைப்‌ பங்காளியாக 
நினைத்துக்கொள்வான்‌. நம்முடைய 
வேலைக்காரர்மீது நாம்‌ அன்பு 
அதே வேளையில்‌ 


கூரவேண்டும்‌. 

அவர்களுக்கு அளவுக்கு அதிகமான 
சலுகைகளைக்‌ கொடுத்து, பின்பு 
அவஸ்தைப்படக்கூடாது. 


கோபக்காரன்‌ 
நீதி 29:22 


நீதி 29:22. கோபக்காரன்‌ க்‌ 
கொளுவுகிறான்‌; 
பெரும்பாதகன்‌.. 


கோபக்காரன்‌ கோபமான 
வார்த்தைகளைப்‌ பேசுவான்‌. இவனுடைய 
வார்த்தைகளினால்‌ மற்றவர்களுக்கும்‌ கோபம்‌ 
வரும்‌. கோபக்காரன்‌ 
கொளுவுகிறான்‌. வழக்கை 
கொண்டுவராமல்‌, தன்னுடைய 
வார்த்தைகளினால்‌, வழக்கை 
விடாமல்‌ பேசுகிறான்‌. நாம்‌ கோபப்பட்டாலும்‌, 
அந்தக்‌ கோபத்தில்‌ நீதிமிருக்கவேண்டும்‌. 
காரணமில்லாமல்‌ கோபப்படுவது பாவம்‌. 
நம்மிடத்தில்‌ கோபசுபாவம்‌ இருக்கக்கூடாது. 
தேவையில்லாமல்‌ கோபப்படுவதினால்‌. 
அநேகப்‌ பாவங்களில்‌ சிக்கிக்கொள்வோம்‌. 
ர்‌ நாம்‌ அன்பாகயிருக்கவேண்டும்‌. 
கோபப்படுத்தும்போது 
கோபப்படுத்துகிறோம்‌. 
கோபம்‌ ஏராளமான 
பாவங்களுக்குக்‌ காரணமாயிருக்கிறது. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அகந்தை. 
நீதி 29:28. 


தீதி 29:28. மனுஷனுடைய அகத்தை 
அவளைத்‌ தாழ்த்தும்‌; மனத்‌ 
தாழ்மையுன்னவனோ கனமடை வான்‌. 


ஒரு சிலர்‌ மற்றவர்கள்‌ மத்தியில்‌ 
தங்களை பெருமைப்படுத்துவதற்காக, 
தங்களைத்‌ தாங்களே புகழ்ந்துகொள்வார்கள்‌. 
தங்களைப்பற்றி பெருமையாகப்‌ பேசுவார்கள்‌. 
தங்களுடைய பேச்சுக்களையும்‌, 
செய்கைகளையும்‌ புகழ்ந்து சொல்லுவார்கள்‌. 
தாங்களே எல்லோரையும்விட, எல்லா 
காரியங்களிலும்‌ மேலானவர்கள்‌ என்று 
பெருமையோடிருப்பார்கள்‌. அழிவுக்கு 
முன்னானது அகந்தை. கர்த்தர்‌ 
பெருமையுள்ளவனுக்கு எதிர்த்து நிற்கிறார்‌ 
மனத்தாழ்மையுள்ள வனுக்கு, ஆதரவு 


தான்‌ 
தேவனைக்‌ 
நாம்‌ நிற்பதும்‌, 
நிர்மூலமாகாமலிருப்பதும்‌ கர்த்தருடைய சுத்த 
என்பதை மறந்துவிடக்கூடாது. 
கர்த்தரே பெரியர்‌ என்பதை நாம்‌ 
அங்கீகரித்து, கர்த்தருக்கு முன்பாக நாம்‌ 
மனத்தாழ்மையோடிருக்க வேண்‌। 
நம்முடைய இருதயத்தில்‌ 
அதிகரிக்கும்போது கர்த்தர்‌ 
தாழ்த்துகிறார்‌. தம்முடைய கிருபை நிறைந்த 
பராமரிப்பை நமக்குக்‌ கொடுக்காமல்‌ அதை 
விலக்கி வைத்துவிடுகிறார்‌. கர்த்தருடைய 
கிருபையில்லையென்றால்‌ நாம்‌ 
ஒன்றுமேயில்லை. மனுஷனுடைய அகந்தை 
அவனைத்‌ தாழ்த்தும்‌. 
நம்மைப்பற்றி நாமே 
மற்றவர்கள்‌ நம்மைப்‌. 
அவர்களுடைய 
வார்த்தைகளைக்‌ குறித்து 
எச்சரிப்பாமிருக்கவேண்டும்‌. 
சமயங்களில்‌ புகழ்ச்சி 
கால்களுக்கு மறைவாக 
rhe 
மனத்தாழ்மையுள்ளவன்‌. 
அவனிடத்தில்‌ நற்குணம்‌ 
தேவனுடைய தயவு 
மனத்தாழ்மையுள்ளவன்‌ 
நிலைத்திருப்பான்‌. 


புகழக்கூடாது. 
புகழ்ந்தாலும்‌, 
புகழ்ச்சியின்‌ 
நாம்‌ மிகவும்‌. 
பல 


நம்முடைய 
வைக்கப்படும்‌ 
ஒப்பாயிருக்கிறது. 
'கனமடைவான்‌. 
இருக்கும்‌. 
மிகுந்திருக்கும்‌. 


அசைக்கப்படாமல்‌ 





ழ்‌ நயனா 
யாய 


திருடன்‌ 
நீதி 29:24 


நீதி 29.24. திருடனோடே, 
பங்கிட்டுக்கொன்ளூகிறவன்‌ தன்‌ 
ஆத்துமாவைப்‌ 

காயத்தை அவண்‌ 

காரியத்தை வெனிப்படுத்தமாட்டான்‌.. 


பாவிகளின்‌ வஞ்சக வலைகளில்‌ நாம்‌ 
சிக்கி விடக்கூடாது. 
பேச்சுக்களில்‌ மயங்கி, 
வார்த்தைகளுக்கு 
அவர்களுடைய 


செவிகொடுக்கக்கூடாது. 
பாவத்திற்கு நாம்‌ 
பங்காளிகளாகவும்‌ இருக்கக்கூடாது. 
பாவிகளோடு  ஐக்கியமாகயிருக்கிறவர்கள்‌ 
பாலத்தின்‌ கண்ணியில்‌ விழுந்துவிடுவார்கள்‌. 
திருடன்‌ பிறரை வஞ்சித்து திருடுகிறான்‌. 
'திருடனுடைய ஆத்துமா சுத்தமாயிராது. அது 
வஞ்சகம்‌ நிரம்பியது. 


நமக்கு திருடனோடு சகவாசம்‌ 
இருக்கக்கூடாது. திருடனோடு, கொள்ளைப்‌ 
பொருளைப்‌ பங்கிட்டுக்கொள்கிறவன்‌ தன்‌ 
ஆத்துமாவைப்‌ பகைக்கிறான்‌. அவனுடைய 
பாவத்திற்கு பங்காளியாயிருக்கிறான்‌. 
திருடனுடைய கொள்ளைப்பொருளை 
அனுபவிக்கிறவனும்‌, திருடனைப்போலவே 
'தீயசுபாவமுள்ளவன்‌. 


டிக்க! பால, 
அல்‌ இருப்புகள்‌ ககட்ட 
கொள்கிறவனும்‌ தண்டிக்கப்படுவான்‌. 
திருடன்‌ வேண்டுமென்றே துணிகரமாய்ப்‌ 
பாவம்‌ செய்கிறான்‌. திருடன்‌ 
திருடியதை  மறைப்பதுபோல, 
'கொள்ளைப்பொருளை ங்‌ 
அந்தக்‌ கொள்ளையை. 
திருட்டுப்பொருளின்மீது ஆசைப்படுகிறவர்கள்‌ 
தங்கள்‌ ஆத்துமாக்கள்மீது. 
குவலையில்லாதிருப்பார்கள்‌. திருடுவது பாவம்‌. 
பாவத்தின்‌ சம்பளம்‌ மரணம்‌. 

கர்த்தர்‌ திருடரைத்‌ தண்டிப்பார்‌. 
திருனுடைய ஆத்துமா அழிந்துபோகும்‌. 
திருடனுக்கு சாபம்‌ வரும்‌. திருடனிடத்தில்‌ 
தங்கள்‌ பொருட்களை 


பறிகொடுத்தவர்கள்திரடனை சபிப்பார்கள்‌. 
திருல்ன்‌ சாபவார்த்தைகளைக்‌ கேட்டு 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பழகிப்போயிருப்பான்‌. 
கேட்டாலும்‌, அவன்‌ 
ஒத்துக்கொள்ளமாட்டான்‌. 
வெளிப்படுத்தமாட்டான்‌. 
துணிகரமாய்ப்‌ பாவம்‌ 
தன்னுடைய ஆத்துமாவை 
திருட்டுப்பொருளை நேசிக்கிறான்‌. 
அழிவு நியமிக்கப்பட்டிருக்கிறது. 
்‌ திருடன்‌ 


தெரிந்தும்‌, 
நோக்கிப்போகிறான்‌. 


தனக்கு 
என்று 
அழிவை 


கர்த்தரை நம்புகிறவன்‌ 
நீதி 29:25 


நீதி 29:25. மனுஷனுக்குப்‌ பயப்படும்‌ 
பயம்‌ கண்ணியை வருவிக்கும்‌; 
கர்த்தரை நம்புகிறவனேோ உயர்த்த 
அடைக்கலத்திலே வைக்கப்படுவான்‌. 


கர்த்தருக்குப்‌ பயப்படுவது ஞானத்தின்‌ 
ஆரம்பம்‌. நாமெல்லோரும்‌ கர்த்தருக்குப்‌ 
பயப்படவேண்டும்‌. அதேவேளையில்‌, நாம்‌ 
க்குப்‌ பயப்படக்கூடாது. 
ச அதிகாரத்தையும்‌, 
பார்த்து 
கங்கப்போம்விடக்கடாது. கர்த்தருடைய 
பிள்ளைகள்‌ உலகத்தைக்‌ கலக்குகிறவர்கள்‌. 
உலகத்தைப்‌ பார்த்து கலங்குகிறவர்களல்ல. 
நம்மிடத்தில்‌ மனத்தாழ்மையிருக்கவேண்டும்‌ 
ஆனால்‌. தாழ்வு 
மனப்பான்மையிருக்கக்கூடாது. தாழ்வு 
மனப்பான்மை ஒரு அடிமைத்தனம்‌. 
இதனால்‌ மனுஷனுக்கு அநேக 
சோதனைகளும்‌, வேதனைகளும்‌ வரும்‌. 


ஆபிரகாம்‌ எகிப்து, 
பார்வோனுக்குப்‌ பயந்து, 

சகோதரி என்று சொன்னார்‌. ஆபிரகாமின்‌ 

இருதயத்தில்‌ பயம்‌ அதிகமாயிருந்தபடியினால்‌, 

அவர்‌ தன்னுடைய மனைவியை சகோதரி 

என்று  பொய்யாய்ச்‌ சொன்னார்‌. பேதுரு 

பயத்தினால்‌ இயேசுகிறிஸ்துவை சேவல்‌. 

கூவுகிறதற்கு முன்னே மூன்று தரம்‌ 

இக்காலத்திலும்‌ அநேகர்‌ 

கர்த்தரை 

கர்த்தருடைய 

வார்த்தைக்குக்‌ கீழ்ப்படிய மறுக்கிறார்கள்‌. 

மனுஷனுக்குப்‌ பயப்படும்‌ பயம்‌ கண்ணியை 

வருவிக்கும்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


வல்லமையினால்‌ எட்ட முடியாத உயரமான 
இடத்தில்‌ கர்த்தர்‌ இவனைப்‌ பாதுகாப்பாக 
வைப்பார்‌. மனுஷனுடைய அதிகாரத்திற்கு 
பயப்படாதவாறு, அவனுடைய இருதயத்தை 
தம்முடைய வார்த்தையினால்‌ நிரப்புவார்‌. 
கர்த்தரை நம்புகிறவர்கள்‌ செழித்திருப்பார்கள்‌. 
கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு அவரே 
அடைக்கலமாகயிருக்கிறார்‌. 


ஆளுகைசெய்கிறவன்‌ 
நீதி 29:26 


நீதி 29:28. ஆளுகைசெய்கிறவனுடைய 
முகதரிசனத்தைத்‌ தேடுகிறவர்கள்‌ 
அநேகர்‌; ஆனாலும்‌ அவனவனுடைய 
'தியாயம்‌ கர்த்தராலே தீரும்‌. 
மனுஷர்‌ தங்கள்‌ வாழ்கையில்‌: 
முன்னேற  விரும்புகிறார்கள்‌. இதற்காக 
அதிகாரமுள்ளவர்களின்‌ தயவை. 
நாடுகிறார்கள்‌. ஆளுகை செய்கிறவனுடைய 
முகதரிசனத்தைத்‌ தேடுகிறவர்கள்‌ அநேகர்‌ 
சாலொமோன்‌ சமஸ்த இஸ்ரவேலுக்கும்‌ ராஜா. 
அவனுடைய தாகக்‌ அநேகர்‌ 
நாடினார்கள்‌. மனுஷருடைய 
மதத்தால்‌. "தேடுவதற்கு 
கர்த்தரைத்‌ தேடவேண்டும்‌. 
கர்த்தருடைய கண்களில்‌ 
கிடைக்கவேண்டும்‌. அதுவே 
ஆசீர்வாதம்‌. 

பெர்சியா த்திலே, 
அகாஸ்வேரு என்‌ சு 


ஆனாலும்‌ 
ராஜா 


ஆமான்‌ 


ஆமானைக்‌ 
கொள்றுமோட்டாள்‌ ராஜாவின்‌ முகதரிசனம்‌. 
நமக்கு மெய்யான ஆசீர்வாதத்தைக்‌ 
கொடுக்காது. நாம்‌ மனுஷனைத்‌ தேடாமல்‌. 
கர்த்தரையே தேடவேண்டும்‌. கர்த்தரே 
ராஜாதி ராஜா. அவரே கர்த்தாதி கர்த்தா. 
நம்மை ஆளுகை செய்கிற கக்‌ 
கர்த்தர்‌ மேலானவர்‌. 
சமுகத்திலிருந்துதான்‌ நீதியான கயந்த 
புறப்பட்டு வருகிறது. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நமக்குப்‌ பிரியமானதை மாத்திரம்‌ நாம்‌ 
நாடக்கூடாது. கர்த்தருக்குப்‌ பிரியமானது 
என்ன என்பதை  அறிந்திருக்கவேண்டும்‌. 
ஆளுகை ய்கிறவன்‌. நம்மீது 
பிரியமாகமிருக்கிறானா என்பது நமக்கு 
முக்கியமானதல்ல. கர்த்தர்‌ நம்மீது 
பிரியமாகயிருக்கிறாரா என்பதுதான்‌ முக்கியம்‌. 
நாம்‌ மனுஷருக்குப்‌ பிரியமாக நடவாமல்‌ 
கர்த்தருக்குப்‌ பிரியமாகவும்‌ 
பிரயோஜனமாகவும்‌ ஜீவிக்கவேண்டும்‌. 


நீதிமான்‌ 
நீதி 29:27 


நீதி 29:27. நீதிமானுக்கு 
அதியாயக்காரன்‌ அருவருப்பானவன்‌; 
சன்மார்க்கனும்‌ துன்மார்க்கனுக்கு 
அருவருப்பானவன்‌.. 


படித்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ 
துன்மார்க்கனும்கும்‌ 
பகையிருக்கிறது. இது பழைய பாம்பாகிய 
சாத்தானால்‌ வந்த பகை, சாத்தான்‌ 
ஸ்திரீயின்‌ வித்துக்கும்‌ பாம்பின்‌ வித்துக்கும்‌ 
பகை உண்டாக்கியிருக்கிறான்‌. 


நீதிமானுக்கும்‌ 
இடையே 


“உனக்கும்‌ ஸ்திரீக்கும்‌, உன்‌ 
வித்துக்கும்‌ அவள்‌ வித்துக்கும்‌ பகை 
உண்டாக்குவேன்‌: அவர்‌ உன்‌ தலையை 
நசுக்குவார்‌, நீ அவர்‌  குதிங்காலை. 
நசுக்குவாய்‌" என்று கர்த்தர்‌ சாத்தானிடம்‌ 
சொன்னார்‌ (ஆதி 3:15). பரிசுத்தமில்லாமல்‌ 
கர்த்தரைத்‌ தரிசிக்க முடியாது. கர்த்தர்‌ 
நம்மைப்‌ பரிசுத்தப்படுத்த வேண்டும்‌. 
நம்முடைய இருதயத்தின்‌ தந்தைக்‌, 
வாயின்‌ வார்த்தைகளும்‌, கைகளின்‌ 

கிரியைகளும்‌, நம்முடைய மனச்சாட்சியும்‌ 
சுத்தமுள்ளதாயிருக்க. வேண்டும்‌. 
பரிசுத்தப்பட்டவர்கள்‌ துன்மார்க்கத்திற்கும்‌, 
துன்மார்க்கருக்கும்‌ விரோதமாய்‌ எதிர்த்து 
நிற்பார்கள்‌. 

பந்தன்‌. 
ஆத்துமாவையும்‌ 
துன்மார்க்கனுடைய 
அருவருப்பாமிருக்கும்‌. 
அநியாயக்காரன்‌ 


எல்லோருடைய 
நேசிப்பான்‌. ஆனாலும்‌ 
வழிகள்‌ நீதிமானுக்கு 
நீதிமானுக்கு 
அருவருப்பானவன்‌. 
பரிசுத்தமில்லாதவர்களின்‌ இருதயத்தில்‌ 
பாவசுபாவம்‌ நிரம்பியிருக்கும்‌. 
அநியாயக்காரன்‌ எல்லோரையும்‌ அருவருப்பான்‌. 





i THE 
TT 


மோசே இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ மத்தியில்‌ 
பிரத்தியட்சமாயிருக்கிறார்‌. ஜனங்கள்‌ 
கர்த்தரை நோக்கிப்‌ பார்க்காமல்‌, மோசேயை 
நோக்கிப்‌ பார்த்து, அவரோடே 
வாதாடுகிறார்கள்‌. கர்த்தர்‌ தங்கள்‌ 
நடுவிலிருக்கிறார்‌ என்னும்‌ நிச்சயம்‌ 
அவர்களுக்கு இருக்குமென்றால்‌, அவர்கள்‌ 
தங்கள்‌ தேவைகளையும்‌, கவலைகளையும்‌ 
கர்த்தரிடத்தில்‌ முறையிடுவார்கள்‌. 

இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ மோசேக்கு 
விரோதமாக வாதாடி, முறுமுறுக்கும்போது, 
மோசே அவர்களைக்‌ கடிந்துகொள்கிறார்‌. 
மோசே அவர்களை நோக்கி, “என்னோடே 
ஏன்‌ வாதாடுகிறீர்கள்‌, கர்த்தரை ஏன்‌ 
பரீட்சை பார்க்கிறீர்கள்‌" (யாத்‌ 17:2) என்று 
கேட்கிறார்‌. மோசே இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
புதில்‌ சொல்லும்போது, அவர்களை 
மென்மையாக கடிந்துகொள்கிறார்‌. அவர்கள்‌ 
மோசேக்கு விரோதமாக வாதாடினாலும்‌, 
அவர்கள்‌ அவருக்கு விரோதமாக 
முறுமுறுத்தாலும்‌, ஜனங்கள்‌ மெய்யாகவே 
கர்த்தருக்கு விரோதமாகவே 
முறுமுறுக்கிறார்கள்‌. 


மோசே தன்னோடே. 


இஸ்ரவேல்‌ புத்திரரை பார்த்து, 
பரீட்சை பார்க்கிறீர்கள்‌” 


வாதாடுகிற 
கர்த்தரை 
என்று 
மோசேக்கு 


சந்தேகப்படுகிறார்கள்‌. அவர்கள்‌ 
கர்த்தருக்கு கோபம்‌ உண்டுபண்ணுகிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ தன்னோடே 
வாதாடும்போது, மோசே கர்த்தரை நோக்கிக்‌ 
கூப்பிடுகிறார்‌. மோசே கர்த்தரை நோக்கி, 
ட . ஜனங்களுக்கு நான்‌ என்ன 
இவர்கள்‌ என்மேல்‌. 
னர்‌ பார்க்கிறார்களே” 7:4) 
என்று சொல்லுகிறார்‌. 


மனுஷர்‌ நமக்கு விரோதமாக 
அநியாயமாய்‌ வாதாடும்போது, நாம்‌. 
அவர்களோடு சண்டைபோடக்கூடாது. நாமும்‌ 
அவர்களைப்போல வாதாடக்கூடாது. 
அவர்களிடத்தில்‌ அநியாயம்‌ இருந்தாலும்‌, 
நாம்‌ அவர்களோடே சண்டைபோடாமல்‌, 
அந்த சூழ்நிலையிலும்‌ மோசேயைப்போல, 
கர்த்தரை நோக்கிக்‌ கூப்பிடவேண்டும்‌. 


(யாத்‌. 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ம்முடைய பாரங்களையெல்லாம்‌ 
கர்த்தர்மீது அதன்‌ ன்ப நாம்‌ 


ஒப்புவிக்கவேண்டும்‌. 


ம்முடைய பிரச்சனைகளை நாம்‌ 
வநத சொல்லும்போது, அவர்கள்‌ 
ஒருவேளை நமக்கு செவிகொடுக்காமல்‌ 
போய்விடுவார்கள்‌. நம்முடைய கர்த்தரோ 
நம்முடைய ஜெபத்திற்கு பதில்‌ கொடுக்கிறவர்‌. 
நாம்‌ கர்த்தரிடத்தில்‌ நம்முடைய 
பிரச்சனைகளை சொல்லும்போது, அவர்‌ 
மிகுந்த கரிசனையோடும்‌, இரக்கத்தோடும்‌. 
நம்முடைய வார்த்தைகளுக்கு 

செவிகொடுப்பார்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ மோசேயோடே 
வாதாடுகிறார்கள்‌. அவருக்கு விரோதமாக 
முறுமுறுக்கிறார்கள்‌. இந்த சூழ்நிலையில்‌ 
ன்‌ என்ன செய்யவேண்டும்‌ என்பது 
ல்‌ மோசே 


செய்யவேண்டும்‌ என்று மோசே கர்த்தருடைய 
ஆலோசனையை கேட்கிறார்‌. 
கர்த்தரை நோக்கிக்‌ 

கூ்ிழப்போது கர்த்தர்‌ அவருக்கு, 
தம்முடைய கிருபையுள்ள வார்த்தைகளை 
சொல்லுகிறார்‌. கர்த்தர்‌ மோசேயை நோக்கி, 
“நீ இஸ்ரவேல்‌ மூப்பரில்‌ சிலரை உன்னோடே 
ப்‌ a நீ நதியை வத்த 

கோலை உன்‌ 

பிடித்துக்கொண்டு, ஜனங்களுக்கு பன்‌ 
நடந்துபோ. அங்கே ஓரேபிலே நான்‌ உனக்கு 
முன்பாக கன்மலையின்மேல்‌ நிற்பேன்‌; நீ 
அந்தக்‌ கன்மலையை அடி: அப்பொழுது 
ஜனங்கள்‌ குடிக்க அதிலிருந்து தண்ணீர்‌ 
ட (யாத்‌. 17:56) என்று 


மோசே தினமும்‌ இந்தக்‌ கோலைத்‌ 
தன்னோடு எடுத்துச்‌ செல்கிறார்‌. 
செங்கடலை இரண்டாகப்‌ பிரித்த 
சம்பவத்தில்‌ மோசே இந்தக்‌ கோலை இதற்கு 
முன்பு கடைசியாகப்‌ பயன்படுத்தினார்‌ 
(யாத்‌ 1416). 





நீதிமொழிக 


ழ்‌ நள 
யாய 


நீதிமொழிகள்‌ 30; 31 ஆகிய 
அதிகாரங்கள்‌ சாலொமோனுடைய 
நீதிமொழிகளின்‌ பின்னிணைப்பாகச்‌ 
சேர்க்கப்பட்டிருக்கிறது. இவைகள்‌ 
தீர்க்கதரிசன வாக்கியங்கள்‌. கர்த்தருடைய 
பரிசுத்தவான்கள்‌ தேவனுடைய 
ஆலியானவரால்‌ ஏவப்பட்டு. இவ்விரண்டு. 
அதிகாரங்களையும்‌ எழுதிமிருக்கிறார்கள்‌. 
யாக்கோபின்‌ குமாரனாகிய ஆகூர்‌ என்பவர்‌ 


நீதிமொழிகள்‌ 30-ஆவது அதிகாரத்தின்‌ 
சிரியர்‌ 


அதிகாரத்தின்‌: 


செய்கிறார்‌ (நீதி 301-0) 
நீதி 307-9), வேலைக்காரர்கள்மீது, 
அவர்களுடைய எஜமான்களிடத்தில்‌ குற்றம்‌ 
சொல்லக்கூடாது (நீதி 
துன்மார்க்கமான 
3021-14). 
30:15,16). 


ஆரம்பத்தில்‌ 
ிக்கை 


குற்றம்‌ 
3020). 
நான்கு சந்ததியார்‌ 
திருப்தியடையாதவை 
தகப்பனை 
குமாரனுக்கு 
எச்சரிப்பு (நீதி 307), 
ஆராய்ந்து அறியமுடியாத நான்கு காரியங்கள்‌ 
(நீதி 3018-20). சகித்துக்கொள்ள முடியாத 
நான்கு காரியங்கள்‌ (நீதி 30:21-23). 
சிறியவைகளாயிருந்தும்‌ மபா 
ஞானமுள்ளவைகளாயிருக்கும்‌ நான்கு 
ஜீவன்கள்‌ (நீதி 30:24-28)) விநோத. 
நடையுள்ள நான்கு. ஜீவன்கள்‌ 
(நீதி 30:29-33) 


ஆகூர்‌ 
நீதி 80:1-6 


நீதி 80:1. யாக்கோபின்‌ குமாரனாகிய 
ஆகூர்‌ என்னும்‌ புருஷன்‌ சஈத்தியேலுக்கு. 
வசனித்து, சத்தியேதுக்கும்‌ 
ஊகாலுக்கும்‌ உரைத்த உபதேச. 
வாக்கியங்களாவன: 


PROVERBS - COMMENTARY 


- விரிவுரை QOODNENS 


PUBLISHERS 


நீதி 30:2. மனுஷரெல்லாரிதூம்‌ நாண்‌. 
மூடன்‌; மனுஷருக்கேற்ற புத்தி எனக்கு. 
இல்லை. 


தீதி 90:3. நான்‌ ஞானத்தைக்‌ கற்கவும்‌ 
இல்லை, பரிசுத்தரின்‌ அறிவை 
அதித்துகொள்ளவும்‌ இல்லை. 


நீதி 30:4. வானத்துக்கு 
ஏறியிறங்கினவர்‌ யார்‌? காற்றைத்‌ தமது 
கைய்பீடிகனில்‌ அடக்கினவர்‌ யார்‌? 
தண்ணீர்களை வஸ்திரத்திலே 
கட்டினவர்‌ யார்‌? பூமியின்‌ 
எல்லைகனையெல்லாம்‌ ஸ்தாபித்தவர்‌ 
யார்‌? அவருடைய நாமம்‌ என்ன? அவர்‌ 
குமாரனுடைய நாமம்‌ என்ன? அதை 
அறிவாயோ? 


நீதி 30:5, தேவனுடைய 
வசனமெல்லாம்‌ புடமிடப்பாட்டவைகள்‌; 
தம்மை அண்டிக்கொள்ளுகிறவர்களுக்கு 
அவர்‌ கேடகமானவர்‌. 


தீதி 30:6. அவருடைய வசனங்களோடு, 
ஒன்றையும்‌ கூட்டாதே, கூட்டினால்‌ 
அவர்‌ உன்னைக்‌ கடிந்துகொள்வார்‌, 
தீ பொய்யனாவாய்‌. 


ஆகூர்‌ மற்றவர்களின்‌ நீதிமொழிகளை 
சேகரித்து நொகுத்திருக்கிறார்‌. “ நான்‌ 
ஞானத்தைக்‌ கற்கவும்‌ இல்லை, பரிசுத்தரின்‌ 
அறிவை அறிந்துகொள்ளவும்‌ இல்லை" 
(நீதி 30:3) என்று ஆகூர்‌ தன்னைப்பற்றிர்‌ 
சொல்லுகிறார்‌. இந்த அதிகாரத்தில்‌ 
ஈத்தியேலைப்பற்றியும்‌, ஊகாலைப்பற்றியும்‌. 
சொல்லப்பட்டிருக்கிறது. இவர்கள்‌ இருவரும்‌ 
ஆகூரின்‌ மாணவர்களாகயிருக்கலாம்‌. 
ஆகூர்‌ இவர்களுக்கு ஆசிரியராகமிருந்து 
உபதேசம்‌ செய்திருக்கிறார்‌. ஆகூரின்‌ உபதேச 
வாக்கியங்களை இவ்விருவரும்‌ தொகுத்து 
எழுதியிருக்கிறார்கள்‌. . எரேமியாவின்‌ 
தீர்க்கதரிசன 
எழுதியதுபோல, 
ஆகூருக்கு 
எழுத்தாணிகளாக ஊழியம்‌. 
செய்திருக்கிறார்கள்‌. 





ழ்‌ நவள 
யாய 


ஈத்தியேல்‌ என்னும்‌ பெயருக்கு “தேவன்‌ 
என்ணேடிருக்கிறார்‌” என்று பொருள்‌. 
இம்மானுவேல்‌ என்னும்‌ பெயருக்கு, “தேவன்‌: 
நம்மோடிருக்கிறார்‌' என்று பொருளாகும்‌. 
ஊகால்‌ என்னும்‌ பெயருக்கு, 
“சர்வவல்லமையுள்ளவர்‌” என்று பொருள்‌. 
இவர்மீது தேவனுடைய வல்லமையுள்ள கரம்‌ 
அமர்ந்திருந்தது. நம்‌ எல்லோருக்குமே 
சர்வவல்லமையுள்ள தேவனுடைய உதவியும்‌, 
ஒத்தாசையும்‌ தேவை. 


ஆகூர்‌ தன்னுடைய விசுவாசத்தை 
அறிக்கை செய்யும்‌ முன்பாக, அவர்‌ 
தன்னைத்தானே தாழ்த்துகிறார்‌. 
“மனுஷரெல்லாரிலம்‌ நான்‌ மூடன்‌; 
மனுஷருக்கேற்ற புத்தி எனக்கு இல்லை” 
(நீதி 30:2), ஆகூர்‌ தன்னுடைய 
பலவீனத்தையும்‌, ம்‌ 
மறைக்காமல்‌ 

ஆகூரைப்போலவே 

மனத்தாழ்மையிருக்க 

மற்றவர்களுக்கு 

நமக்கு எல்லாம்‌ தெரியும்‌ என்னும்‌ ஆணவம்‌ 
நம்மிடத்தில்‌ இருக்கக்கூடாது. பரிசுத்த. 
ஆலியானவர்‌ நம்மை ஆளுகை செய்து 
வழிநடத்தவேண்டும்‌. கர்த்தரை நாம்‌. 
விசுவாசத்தோடு பற்றிக்கொள்ளவேண்டும்‌. 
நம்மிடத்தில்‌ மனத்தாழ்மையிருக்கும்போது. 


என்றும்‌, 
சொல்லுகிறார்கள்‌. நம்மைப்பற்றி மற்றவர்கள்‌ 
எவ்வளவு உயர்வாகப்‌ பேசினாலும்‌, நாம்‌ 
நம்மைப்பற்றி மனத்தாழ்மையோடு 
நினைக்கவேண்டும்‌. நம்முடைய இருதயத்தில்‌ 
பெருமை சிறிதும்‌ இருக்கக்கூடாது. 
நம்மிடத்தில்‌ ஞானமும்‌ அறிவும்‌ இருந்தாலும்‌, 
அது. நமக்கு இன்னும்‌ அதிகமாய்த்‌ 
தேவைப்படுகிறது. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


"தேவனுடைய வெளிப்பாடு ஒவ்வொரு 
புதிதாய்க்‌ 
ர்‌ தாமே 
தம்மைப்பற்றி புதிய சத்தியங்களையும்‌, புதிய 
வெளிப்பாடுகளையும்‌ நமக்கு அநுதினமும்‌. 
கொடுத்து நம்மை ஆசிர்வதிக்கவேண்டும்‌. 
நம்முடைய சுயஞானத்தினாலோ, 
சுயபுத்திமினாலோ, சுயபக்தியினாலோ 
கர்த்தரைப்‌ புரிந்துகொள்ள முடியாது. கர்த்தர்‌ 
தாமே தமது கிருபையினால்‌ நமக்குத்‌ தம்மை 
வெளிப்படுத்த வேண்டும்‌. 


நம்மைத்‌ தாழ்த்தி கர்த்தருடைய 
சமுகத்தில்‌ ஒப்புக்கொடுக்கும்போது, கர்த்தர்‌ 
ற ரன rr bi வழிநடத்துவார்‌. 
பரிசுத்த ஆவியானவர்‌... நமக்கு சகல 


செல்வார்‌. 
அடிச்சுவடுகளைப்‌ 
ஞானத்தின்‌ பாதையில்‌ 
செல்வோம்‌. 


மனுஷனுக்கு இயல்பாகவே புத்தியும்‌ 
ஞானமும்‌ உண்டு. அலனுக்கு வல்லமையும்‌ 
உண்டு. நம்முடைய சுயஞானத்தினால்‌. 
பரிசுத்தின்‌ அறிவை அறிந்துகொள்ள 
முடியாது. தேவனைப்பற்றிய சத்தியத்தைப்‌ 
புரிந்துகொள்ளவும்‌ முடியாது. தேவனுடைய 
வியானவரின்‌: 'கசியங்களைப்‌ 
ந்துகொள்ளவேண்டுமென்றால்‌, பரிசுத்த. 
ஆவியானவரே 'தம்மைப்பற்றிய 
சத்தியங்களை நமக்கு வெளிப்படுத்திக்‌ 
காண்பிக்கவேண்டும்‌. 


தேவனைப்பற்றி்‌ 
சொல்லும்போது குமாரனாகிய 
இயேசுகிறிஸ்துவைப்பற்றியும்‌, பிதாவாகிய 
தேவனைப்பற்றியும்‌ அறிக்கை செய்கிறார்‌. 
“வானத்திற்கு ஏறி இறங்கினவர்‌ யார்‌" 
(நீதி 30:4) என்று கேட்கிறார்‌. இந்த 
வாக்கியம்‌ தேவனைப்பற்றியும்‌ அவருடைய 
கிரியைகளைப்பற்றியும்‌ விவரிக்கிறது. 
தேவனுடைய குணாதிசயங்களை நம்மால்‌ 
ஆராய்ந்து அறிய முடியாது. கர்த்தரை எந்த 
மனுஷரோடும்‌ அல்லது இயற்கையிலுள்ள 
எந்த சிருஷ்டியோடும்‌ ஒப்பிட்டுச்‌ சொல்ல 
முடியாது. கர்த்தர்‌ சர்வவல்லமையுள்ளவர்‌. 
அவரே சர்வசிருஷ்டிகர்‌. 


ஆகூர்‌ 





ழ்‌ ளா 
யாய 


ஈத்தியேலுக்கும்‌ ஊகாலுக்கும்‌ 
தேவகுமாரனாக 
பிதாவினுடைய 
சொல்லுகிறார்‌. 
என்ன? அவர்‌ 
குமாரனுடைய நாமம்‌ என்ன?” (நீதி 30:4) 
என்று ஆகூர்‌ கேட்கிறார்‌. பிதாவானவர்‌ 
குமாரன்‌ மூலமாகவே தம்முடைய 
கிரியைகள்‌ அனைத்தையும்‌ நடத்துகிறார்‌. 
பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள்‌: 
மேசியாவின்‌ க்காக 
காத்துக்கொண்டிருந்தார்கள்‌. மேசியாவே 
பிதாவின்‌ ஆசீர்வதிக்கப்பட்ட குமாரன்‌ என்று 
நம்பினார்கள்‌. ஆகூர்‌ இந்த வசனத்தை 
எழுதியபோது குமாரனுடைய நாமம்‌ 
அறிவிக்கப்படாத இரகசியமாகவே இருந்தது. 
பிதாவும்‌ குமாரனும்‌ வெவ்வேறு ஆள்தத்துவ 
பண்புடையவர்கள்‌ என்னும்‌ சத்தியம்‌ 
ஆகூருக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. 


பிதாவாகிய தேவன்‌, குமாரனாகிய 
கிறிஸ்துவின்‌ மூலமாய்‌ நடப்பித்த நான்கு 
வல்லமையான கிரியைகளை ஆகூர்‌ இங்கு 
குறிப்பிடுகிறார்‌ அவையாவன 

1. வானத்திற்கு ஏறி றங்கினவர்‌. 
2 காற்றைத்‌ தமது கைப்பிடிகளில்‌ 
அடக்கினவர்‌. 3 தண்ணீர்களை 
வஸ்திரத்திலே கட்டினவர்‌. 4. பூமியின்‌ 
எல்லைகளையெல்லாம்‌ ஸ்தாபித்தவர்‌. 
நான்கும்‌ பிதா, குமாரன்‌ மூலமாய்‌ நடப்பித்த 
அற்புதமான கிரியைகள்‌. 


தேவனுடைய வார்த்தையெல்லாம்‌. 
சத்தியமானது. தேவனுடைய வசனமெல்லாம்‌. 
புடமிடப்பட்டவைகள்‌ என்று ஆகூர்‌ 
சொல்லுகிறார்‌. தேவனுடைய 
காரியங்களைப்பற்றி ஆகூர்‌ தங்களுக்கு 
உபதேசிப்பார்‌ என்று ஈத்தியேலும்‌ ஊகாலும்‌ 
ஆர்வத்தோடு காத்துக்கொண்டிருக்கிறார்கள்‌. 
ஆனால்‌ ஆகூரோ, “மனுஷரெல்லாரிலும்‌ நான்‌ 
மூடன்‌; 


இல்லை, 

அறிந்துகொள்ளவும்‌ இல்லை" 

என்று தன்னுடைய மாணவர்களிடத்தில்‌ 
தன்னைப்பற்றி மனத்தாழ்மையோடு 
சொல்லுகிறார்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தன்னுடைய மாணவர்களுக்கு 
தன்னுடைய 'சுயபுத்தியினாலோ, 
சுயஞானத்தினாலோ ஒன்றும்‌ போதிக்க 
முடியாது. என்னும்‌ உண்மை ஆகூருக்குத்‌ 
தெரிந்திருக்கிறது. அவர்கள்‌ சத்தியத்தைக்‌ 
கற்றுக்கொள்ள வேண்டுமென்றால்‌ 
தேவனுடைய வார்த்தையை ஆராய்ந்து 
பார்க்கவேண்டும்‌. தேவனுடைய 
வசனமெல்லாம்‌ புடமிடப்பட்டவைகள்‌. அவை 
பரிசுத்தமானவை. மனுஷருடைய வார்த்தையில்‌. 
உண்மையும்‌ பொய்யும்‌ கலந்திருக்கும்‌. 
சுத்தமும்‌ அசுத்தமும்‌ சேர்ந்திருக்கும்‌. 
கர்த்தருடைய வார்த்தையோ புடமிடப்பட்டு 
சுத்தமாயிருக்கிறது. 


கர்த்தர்‌ தம்முடைய வார்த்தையிலும்‌, 
தம்முடைய வாக்குத்தத்தத்திலும்‌ 
நமக்கு கேடகுமாமிருக்கிறார்‌. அவரே 
நம்மைப்‌ பாதுகாக்கிறவர்‌. நாம்‌ 
கர்த்தரை அண்டிக்கொள்ளும்போது, அவரே 
நமக்கு பாதுகாப்பைக்‌ 
கொடுப்பார்‌. தம்மை 
அண்டிக்கொள்கிறவர்களுக்கு தேவன்‌ 
கேடகமானவர்‌ என்னும்‌ சத்தியத்தை ஆகூர்‌ 
தன்னுடைய மாணவர்களுக்கு உபதேசம்‌ 
பண்ணுகிறார்‌. 


தேவனுடைய பாதுகாப்பே 
போதுமானது. அந்தப்‌ பாதுகாப்பைவிட 
நமக்கு அதிகமான பாதுகாப்பு எதுவும்‌ 
தேவைப்படாது. ஆகையினால்‌ தேவனுடைய 
வசனங்களோடு ஒன்றையும்‌ கூட்ட 
வேண்டாம்‌ என்று ஆகூர்‌ நமக்கு 
எச்சரிப்பாகச்‌ சொல்லுகிறார்‌. தேவன்‌ 
ம்‌ வசனங்கள்‌ 
தம்மைப்பற்றியும்‌, 

சித்தத்தைப்பற்றியும்‌ 

பததி தா்‌ 


நமக்குப்‌ 


கர்த்தருக்குரியவைகள்‌. 





நீதிமொழிக 


ழ்‌ நள 
யாய 


நாம்‌ 
வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற 
மீது திருப்தியோ। 

எழுதப்பட்டதற்கு மிஞ்சி, 

புரிந்துகொள்ள 

ஆசைப்படக்கூடாது. 

சுயஆசைகளினால்‌ 

வசனங்களோடு, நாம்‌ எதையாது கூட்டினால்‌, 
நாம்‌ பொய்யராவோம்‌. தேவன்‌ நம்மைக்‌ 
கடிந்துகொள்வார்‌. தேவனுடைய வசனங்களில்‌. 
தேவனைப்பற்றி எவையெல்லாம்‌. 
எழுதப்பட்டிருக்கிறதோ அவை மாத்திரமே 
சத்தியம்‌. அதோடு நாம்‌ சேர்த்துக்கொள்கிற. 
வார்த்தைகள்‌ எல்லாமே நம்முடைய 
சுயகற்பனைகள்‌. 


ஆகூரின்‌ விண்ணப்பம்‌ 
நீதி 30:7-9 


நீதி 30:7. இரண்டு மனு உம்மிடத்தில்‌ 
கேட்கிறேன்‌; நான்‌ மரிக்கும்பரியத்‌ தமும்‌. 
அவைகளை எனக்கு மறுக்காமல்‌ தாரும்‌. 


நீதி 30:8. 
பொய்வசனிப்பையும்‌ 
தூரப்படுத்தும்‌; 
இசுவரியத்தையும்‌ 
கொடாதிருப்பீராக. 


நீதி 809. நான்‌ பரிபூரணம்‌. 
அடைகிறதினால்‌ மறுதலித்து, கர்த்தர்‌ 
யார்‌ என்று கொல்லாதபடிக்கும்‌; 
தரித்திரப்படுகிறதினால்‌ திருடி, என்‌ 
தேவனுடைய நாமத்தை வீணிலே 
வழங்காதபடிக்கும்‌, என்படியை எனக்கு 
அனந்து என்னைப்‌ போஷித்தருளும்‌. 


கர்த்தரிடத்தில்‌ 
வ மனு 


மாமையையும்‌ 
எனக்குத்‌ 


தரித்திரத்தையும்‌ 
எனக்குக்‌ 


ஆகூ! 
ஷெய்க்‌ ுிறர்‌. 
உம்மிடத்தில்‌ என்று 
கத்தாமல்‌ த்தல்‌ 
கேட்கிறார்‌. நாம்‌ கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
ஜெபப்பண்ணப்போகும்போது, நம்முடைய 
தேவை என்ன என்பதை நாம்‌ அறிந்து 
வைத்திருக்கவேண்டும்‌. தேவனிடத்தில்‌ 


PROVERBS - COMMENTARY 


- விரிவுரை QOODNENS 


PUBLISHERS 


எதைக்‌ கேட்கவேண்டும்‌ என்னும்‌ ஞானம்‌ 
நமக்குள்ளிருக்கவேண்டும்‌. கர்த்தருடைய 
சமுகத்தில்‌ ஜெபிக்கப்‌ போகும்போது எதைக்‌ 


முகத்தில்‌ வெளிப்படுத்தவேண்டும்‌. 
கர்த்தருடைய சித்தத்திற்கு நம்மை 
ஒப்புக்கொடுக்கவேண்டும்‌. 


ஆகூர்‌ கர்த்தரிடத்தில்‌ இரண்டு 
காரியங்களை  விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 
அவருக்கு தேவனுடைய கிருபை 
தாராளமாய்த்‌ தேவைப்படுகிறது. அதோடு. 
அவருடைய சரீரத்திற்கு போஜனமும்‌ 
தேவைப்படுகிறது. நம்முடைய ஆத்துமாவுக்கு 
தேவகிருபை தேவை. கிருபையே 
ஆத்துமாவுக்குப்‌ போதுமானது. “மாயையையும்‌ 
பொய்வசனிப்பையும்‌' எனக்கு தூரப்படுத்தும்‌ 
என்று ஆகூர்‌ கர்த்தரிடத்தில்‌ சொல்லுகிறார்‌. 
தன்னுடைய பாவங்களை மன்னிக்குமாறு 
ஆகூர்‌ கர்த்தரிடத்தில்‌ விண்ணப்பம்‌ 
ள்‌ இந்த வாக்கியத்திற்கு 

வியாக்கியானம்‌. 


ந்து 
என்று 
நமக்கு என்ன போஜனம்‌ 
என்பதும்‌, எவ்வளவு தேவை 
என்பதும்‌ கர்த்தருக்குத்‌ தெரியும்‌. கர்த்தர்‌ 
தமக்குப்‌ பிரியமானதை நமக்குக்‌ 
கொடுப்பதுதான்‌, நமக்கு மெய்யான 
ஆசிர்வாதம்‌. கர்த்தரிடத்தில்‌ நாம்‌ 
ஜெபிக்கும்போது நமக்குப்‌ பிரியமானதைக்‌ 
கேட்காமல்‌, கர்த்தருக்குப்‌ பிரியமானதை 
அவர்‌ நமக்கு தரவேண்டுமென்று 
ஜெபிக்கவேண்டும்‌. 





ழ்‌ ளா 
யாய 


நம்முடைய கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து 
நமக்கு ஜெபம்பண்ணக்‌ கற்றுக்கொடுத்த 
போது, “எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை 
இன்று எங்களுக்குத்‌ தாரும்‌" (மத்‌ 61) 
என்று குற்றுக்கொடுத்தார்‌. நம்முடைய 
தேவைக்கு அதிகமாய்‌ நாம்‌ பெற்றுக்கொள்ள 
வேண்டுமென்று பேராசைப்படக்கூடாது. 

க்‌ தரித்திரமும்‌ இருக்கக்கூடாது. 

இருக்கக்கூ 


உணர்ந்தவராக, 

ஐசுவரியத்தையும்‌: 
எனக்குக்‌ கொடாதிருப்பீராக"' 
ஜெபிக்கிறார்‌ 


நம்முடைய ஜீவியத்தில்‌. 
குறைவு இருக்கக்கூடாது. நாம்‌ ந்தன 


ஜசுவரியவான்‌௧ளாக 
என்னும்‌ 
தேவைகள்‌ எல்லாம்‌ 
சந்திக்கப்பட்டால்‌ அதுவே போதும்‌ என்று 
நினைக்கவேண்டும்‌. உண்ண உணவும்‌, 
உடுக்க வஸ்திரமும்‌ தேவை. 

நாம்‌ கர்த்தரிடத்தில்‌ 
ஜெபம்பண்ணும்போது கர்த்தருடைய 
சித்தத்திற்குக்‌ கீழ்ப்படிந்து ஜெபிக்கவேண்டும்‌. 
கர்த்தர்‌ நமக்கு எதைக்‌ கொடுக்க 
விரும்புகிறாரோ அதை  பயபத்தியோடும்‌, 
நன்றியுள்ள இருதயத்தோடும்‌ 
பெற்றுக்கொள்‌ வேண்டும்‌. நமக்கு 
பேராசையிருக்கக்கூடாது. மனுஷர்‌ மத்தியிலே. 
நமக்கு மகிமை உண்டாகவேண்டும்‌ என்றும்‌ 
நினைக்கக்கூடாது. நாம்‌ தரித்திரராயிருந்து 
பாடுகளை அனுபவிக்கவேண்டும்‌ என்றும்‌ 
நினைக்கக்கூடாது. கர்த்தர்‌ கொடுக்கிற 
ஆசீர்வாதங்களை 
பெற்றுக்கொள்‌ எவேண்டும்‌. கர்த்தர்‌ நமக்கு. 
ஒன்றைக்‌ கொடுக்கும்போது, அதைப்‌ 
பெற்றுக்கொள்ள  தயங்கவும்‌ கூடாது. 
மறுக்கவும்‌ கூடாது. நமக்கு எது தேவை 
என்பதை கர்த்தர்‌ அறிந்திருக்கிறார்‌ 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
UBLISHERS 


ஆகூர்‌ கர்த்தரிடத்தில்‌ ஜெபிக்கும்போது. 
'தரித்திரத்தையும்‌ ஐசுவரியத்தையும்‌ 
க கொடாதிருப்பராக" என்று 
அதற்கான காரணத்தையும்‌ 
“நான்‌ பரிபூரணம்‌. 
அடைகிறதினால்‌ மறுதலித்து, கர்த்தர்‌ யார்‌ 
என்று சொல்லாதடிக்கும்‌; 
தரித்திரப்படுகிறதினால்‌ திருடி, என்‌ 
தேவனுடைய நாமத்தை வீணிலே 
வழங்காதபூடிக்கும்‌, என்படியை எனக்கு 
அளந்து. என்னைப்‌  போஷித்தருளும்‌" 
(நீதி 30:9). ஆகூரின்‌ ஜெபவார்த்தைகளுக்கு 
இதுவே காரணம்‌. 


ஐசவரியவானும்‌ பாவம்‌ செய்கிறான்‌. 
தரித்திரனும்‌ பாவம்‌ செய்கிறான்‌. நாம்‌ எல்லா 
சூழ்நிலைகளிலும்‌ பாவத்தைவிட்டு விலகி 
ஜீவிக்கவேண்டும்‌. நல்லவன்‌ பாவம்‌ செய்ய 
பயப்படுவான்‌. நமக்கு ஐசுவரியம்‌ அதிகமாக 
சேருவதினால்‌, நம்முடைய மனதில்‌ பெருமை 
வருவதற்கு வாய்ப்புள்ளது. கர்த்தரை 
மறந்துவிடும்‌ ஆபத்தும்‌ உள்ளது. ஐசுவரியம்‌ 
அதிகமாயிருப்பதினால்‌ கர்த்தருடைய 
உதலியும்‌ ஒத்தாசையும்‌ தேவையில்லை 

கர்த்தரை ஒதுக்கிவிடுவதற்கும்‌. 


தரித்திரத்திலிருக்கும்போ து, 
வயிற்றுப்‌ 


முடியாமல்‌. 


தேவநாமத்தைத்‌ தூஷிப்பதற்கு வாய்ப்புள்ளது. 
ஐசுவரியவான்‌ தேவனை மறந்து விடுவதற்கு 
வாய்ப்புள்ளது. ஆகையினால்‌ 
தரித்திரத்தையும்‌, ஐசுவரியத்தையும்‌ 
கொடாதிருப்பீராக என்று ஆகூர்‌ 
கர்த்தரிடத்தில்‌ ஜெபம்பண்ணுகிறார்‌. 





f= THE 
EFT 


நம்மிடத்தில்‌ மாயையும்‌ 
பொய்வசனிப்பும்‌ இருக்கக்கூடாது. ஐசுவரியம்‌ 
ஒரு மாயை. இப்பிரபஞ்சத்தின்‌ 
ஆசாபாசங்கள்‌ எல்லாமே மாயை. கர்த்தரே 
நித்தியமானவர்‌ அவரே மெய்யானவர்‌. 
குர்த்தரைப்பற்றிக்கொள்வதே. மெய்யான 
ஞானம்‌. கர்த்தருடைய வசனமே சத்தியம்‌. 
அதுவே மெய்யானது. மனுஷருடைய 
வார்த்தைகளில்‌ மெய்யும்‌ பெய்யும்‌ 
கலப்படமாயிருக்கும்‌. ஆகூர்‌ இதை 
உணர்ந்தவராக, 'மாயையையும்‌: 
பொய்வசனிப்பையும்‌ எனக்குத்‌ தூரப்படுத்தும்‌" 
என்று ஜெபம்பண்ணுகிறார்‌ 


எஜமானும்‌ வேலைக்காரனும்‌ 
நீதி 80:10-14 


நீதி 30:10. எஜமானிடத்தில்‌ 
அவனுடைய வேலைக்காரன்மேல்‌ 
குற்றஞ்சுமத்தாதே அவன்‌ உன்னைச்‌ 
சுபிப்பான்‌, நீ குற்றவாளியாகக்‌. 
காணப்படுவாய்‌. 


நீதி 90:01. தங்கள்‌ 
சபித்தும்‌, தங்கள்‌ 
ஆசீர்வதியாமலும்‌ 
சுந்ததியாருமுண்டு. 


நீதி 30:12, தாங்கள்‌ அழுக்கறக்‌ 
கழுவப்படாமலிருந்தும்‌, தங்கள்‌. 
பார்வைக்குக்‌ சுத்தமாகத்‌ தோன்றுகிற 
சுந்ததியாருழுண்டு. 


நீதி 30:18. வேறொரு 
சந்ததியாருமுண்டு; அவர்கன்‌ கண்கள்‌ 
எத்தனை மேட்டிமையும்‌ அவர்கள்‌ 
இமைகள்‌ எத்தனை 
நெறிப்புமானவைகள்‌. 


நீதி 30114. தேசத்தில்‌ 
சிறுமையானவர்கனையும்‌ மனுஷரில்‌ 
எனிமையானவர்களையும்‌ 

பட்சிப்பதற்குக்‌ கட்கங்கனையொத்த 
பற்களையும்‌ கத்திகனையொத்த. 
கடை வாய்ப்பற்களையுமுடைய 


சத்ததியாருழுண்டு. 


தகப்பனைச்‌. 
தாயை 


இருக்கிற. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


நம்முடைய வேலைக்காரர்களை நாம்‌ 
நிர்வாகம்பண்ணி அவர்களிடத்தில்‌ 
முறைப்படி வேலை வாங்கவேண்டும்‌. மற்ற 
எஜமான்களுடைய வேலைக்காரர்மீது 
நமக்கு அதிகாரமில்லை. ஒரு சிலர்‌ 
தங்களுடைய காரியங்களில்‌ ஒழுங்காய்க்‌ 
கவனம்‌ செலுத்தாமல்‌, பிறருடைய 
காரியங்களில்‌ தாராளமாய்த்‌ 
தலையிடுவார்கள்‌. மற்ற எஜமான்களுக்கும்‌, 
அவர்களுடைய வேலைக்காருக்கும்‌ இடையே 
சண்டையை மூட்டிவிடுவார்கள்‌. மற்ற 
எஜமானிடத்தில்‌ அவனுடைய 
வேலைக்காரன்மேல்‌ குற்றம்‌ 
சொல்லக்கூடாது. நம்முடைய நாவினால்‌ 
பிறர்மீது கோள்சொல்லக்கூடாது. 


நம்முடைய நாவை நாம்‌ கட்டுப்படுத்தி 
ஆளுகை செய்யவேண்டும்‌. 
கடிவாளம்‌ போடவேண்டும்‌. 
அவயவமாகயிருந்தாலும்‌ 
பொல்லாங்களையெல்லாம்‌. 
மற்றவர்களுக்கு விரோதமாக இரகசியமாய்‌ 
கோள்சொல்லும்போது, அது அவர்களைப்‌ 
பாதிக்கும்‌. நாம்‌ பிறர்மீது பொய்யான 
குற்றச்சாட்டுக்களைச்‌ சொல்லி அவர்களுக்கு 
வேதனையையும்‌, சோதனையையும்‌ 
உண்டுபண்ணிவிடக்கூடாது. 
வேலைக்காரர்‌ நமக்குக்‌ கீழ்‌ 
வேலைசெய்கிறவர்கள்‌. அன்றாடம்‌ வேலை 
செய்தால்தான்‌... அவர்களுக்கு சாப்பாடு 
கிடைக்கும்‌. அவர்கள்‌ தங்கள்‌ எஜமான்களின்‌ 
ஆதரவினால்‌ ஜீவிக்கிறார்கள்‌. 
வேலைக்காரர்கள்‌. நமக்கு 
'சமமானவர்களல்ல. நாம்‌. 
அவர்களைவிட ஐசுவரியவான்களாகவும்‌, 
செல்வாக்குள்ளவர்களாகவும்‌ இருப்போம்‌. 
ஆனாலும்‌ நம்மைவிட வசதியில்‌ குறைந்த 
வேலைக்காரர்களுக்கு நாம்‌ தீங்கு 
நினைக்கவும்‌ கூடாது. அவர்களுடைய 
எஜமான்களிடத்தில்‌ அவர்களைப்பற்றி 
குற்றம்‌ சொல்லவும்‌ கூடாது. 





ழ்‌ நயனா 
யாய 


நம்மால்‌ முடிந்த வரையிலும்‌ நாம்‌ 
பிறருக்கு உதவிசெய்யவேண்டும்‌. உபகாரம்‌ 
பண்ணவேண்டும்‌. உபகாரம்‌ 
பண்ணாவிட்டாலும்‌ உபத்திரவம்‌ பண்ணாமல்‌ 
இருக்கவேண்டும்‌. நாம்‌ பிறனுடைய 
வேலைக்காரன்மீது குற்றம்‌ சுமத்தும்போது. 
அவன்‌ நம்மைச்‌ சபிப்பான்‌. நாம்‌ அவனுடைய 
பார்வையிலும்‌, கர்த்தருடைய பார்வையிலும்‌ 
குற்றவாளியாகக்‌ காணப்படுவோம்‌. 
மனுஷரில்‌ சிலர்‌ துன்மார்க்கமாய்‌ 
ஜீவிக்கிறார்கள்‌. நம்‌ மத்தியில்‌ 
துன்மார்க்கமான சந்ததியார்‌ எழுப்புகிறார்கள்‌. 
அவர்களிடத்தில்‌. நன்மை செய்யும்‌ 
சுபாவமில்லை. அவர்கள்‌ தங்கள்‌ தகப்பனை 
த்‌ தங்கள்‌ 
ஆரர்வதியாமலிருக்கறார்கள்‌ 
இப்பிப்பட்டவர்களிடத்தில்‌ தெய்வபயமுமில்லை. 
மனுஷநேயமுமில்லை. நாம்‌ நம்முடைய 
பெற்றோரைக்‌ கனம்பண்ணவேண்டும்‌. 
அவர்களுடைய ஆலோசனைகளுக்குக்‌ 
கீழ்ப்படியவேண்டும்‌. துன்மார்க்கமான 
சந்ததியாரோ தங்கள்‌ பெற்றோருக்குக்‌ 
கீழ்ப்படியாமல்‌ அவர்களை சபிக்கிறார்கள்‌ 
அவர்களுக்கு நன்மை செய்வதற்குப்‌ 
பதிலாக தீமை செய்கிறார்கள்‌. 
மறத்தல்‌, வணக்கத்‌ 


ருவார்கள்‌. 
வாலிபர்களின்‌ 


கூட்டாக 
துன்மார்க்கமான 
சிநேகிதர்களும்‌ துன்மார்க்கராகவே 
இருப்பார்கள்‌ துன்மார்க்கனோடு 
நல்லவர்கள்‌ சேரமாட்டார்கள்‌. துன்மார்க்கர்‌ 
கூட்டாகச்‌ சேர்ந்தாலும்‌, அவர்கள்‌ 
ஒருவருக்கொருவர்‌ தீங்கு நினைப்பார்கள்‌. 
தீயஆலோசனைகளைச்‌ செய்து தங்கள்‌ 
ற்றோரைச்‌ சபிப்பார்கள்‌. பெற்றோர்‌ 
தங்களுக்குக்‌ கொடுக்கும்‌ வேலைகளை 
பொறுப்போடு செய்யமாட்டார்கள்‌. 
துன்மார்க்கமான பிள்ளைகள்‌ 

பாரத்தையும்‌ சுமக்கமாட்டார்கள்‌. 


'துன்மார்க்கமான சந்ததியார்‌ அழுக்கற 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


வெளிப்பார்வைக்குத்‌ 

பரிசுத்தவான்களைப்‌. 
காண்பித்துக்கொள்வார்கள்‌. இவர்களிடத்தில்‌ 
உண்மையிருக்காது. எல்லாமே 
மாய்மாலமாகவும்‌, வேஷமாகவும்‌ இருக்கும்‌. 
துன்மார்க்கருடைய இருதயத்தில்‌ அசுத்தம்‌ 
இருந்தாலும்‌, அவர்கள்‌ தங்கள்‌ பார்வைக்கு 
கத்தமாய்த்‌ தோன்றுகிறார்கள்‌. 


துன்மார்க்கரிடத்தில்‌ மனத்‌ 
தாழ்மையிருக்காது. அவர்களுடைய கண்கள்‌ 
மேட்டிமையுள்ளதாயிருக்கும்‌. அவர்களுடைய 
இமைகள்‌ நெறிப்புள்ளதாயிருக்கும்‌, இவர்கள்‌ 

தேசத்திலே சிறுமையானவர்களையும்‌, 
மனுஷரில்‌ எளிமையானவர்களையும்‌ 
பட்சிப்பார்கள்‌ இவர்களுடைய பற்கள்‌ 
பட்டயங்களைப்போல க்கும்‌ 


கட்கங்களைப்போலவும்‌, 

கத்திகளைப்போலவும்‌ பயன்படுத்துவார்கள்‌. 
எளிமையானவர்களையும்‌ 

சிறுமையானவர்களையும்‌ துன்பப்படுத்துவதே 


இவர்களுக்கு 
பசியாகமிருப்போரின்‌ 


அபகரித்து, 

தீர்த்துக்கொள்வார்கள்‌. 

மற்றவர்களுடைய நலனில்‌ சிறிதும்‌ அக்கரை 
காண்பிக்கமாட்டார்கள்‌. இப்படிப்பட்ட 
சந்ததியார்‌ சுயநலமுள்ளவர்கள்‌. இவர்கள்‌ 
தங்கள்‌ பெற்றோரையும்‌ மதிக்கமாட்டார்கள்‌. 
மற்றோரையும்‌ மதிக்கமாட்டார்கள்‌. 


திருப்தியடையாதவை 
நீதி 30:15-17 


தீதி 30:15. தா, தா, என்கிற இரண்டு 
குமாரத்திகள்‌ அட்டைக்கு உண்டு. 
திருப்தியடையாத மூன்றுண்டு, போதும்‌ 
என்று சொல்லாத நான்குமுண்டு.. 


நீதி 30:16. அவையாவன: பாதானமும்‌, 
மலட்டுக்‌ கர்ப்பமும்‌, தண்ணீரால்‌ 
திருப்தியடையாத. 

போதுமென்று 

அக்கினியுமே.. 





i a 
EFT 
80:17. 


நீதி 

பரியாசம்பண்ணி, தாயின்‌ 
கட்டளையை அசட்டைபண்ணுகிற 
கண்ணை நதியின்‌ காகங்கள்‌ பிடுங்கும்‌, 
கழுகின்‌ குஞ்சுகள்‌ தின்னும்‌. 


தேசத்தில்‌ சிறுமையானவர்களையும்‌ 
மனுஷரில்‌ எளிமையானவர்களையும்‌ பட்சிக்கிற 
துன்மார்க்கரைப்பற்றி ஆகூர்‌ எடுத்துச்‌ 
சொல்லுகிறார்‌. அதன்பின்பு அவர்கள்‌ 
தங்கள்‌ துன்மார்க்கத்தில்‌ திருப்தியடையாமல்‌, 
தங்கள்‌ துன்மார்க்கத்தில்‌ தொடர்ந்து 
பிரியப்படுவதையும்‌ சொல்லுகிறார்‌. 

அட்டை இரத்தத்தை உறிஞ்சிக்குடிக்கும்‌ 
ஒரு பூச்சி. இதற்கு இரண்டு குமாரத்திகள்‌ 
உண்டு. இரண்டு நாளங்கள்‌ வழியாக 
இவை நம்முடைய இரத்தத்தை உறிஞ்சும்‌. 
இவை ஒருபோதும்‌ திருப்தியடைவதில்லை. 
எப்போதும்‌ தா, தா? எண்று 
சொல்‌ அட்டையைப்போலவே 
சிலர்‌  பொருளாசையுடையவராயிருப்பார்கள்‌. 
இவர்கள்‌, "பணத்தை தா, தா" என்று 
சொல்லுவார்கள்‌. இவர்களிடத்தில்‌ எவ்வளவு 
பணமிருந்தாலும்‌ அது அவர்களுக்குத்‌ 
திருப்தியாயிராது 

த்தப்பிரியர்கள்‌ 
ரத்தத்‌ கறி 
அவர்களுக்கு ஒருபோதும்‌ 
உண்டா ல. 
மற்றவர்களுடைய 
குடித்துக்கொண்டேயிருக்க 
ஆசைப்படுவார்கள்‌. மதுவைக்‌ 
குடிக்கிறவர்களுக்கும்‌ திருப்தி உண்டாகாது. 
குடித்து வெறித்திருந்தாலும்‌, இன்னும்‌ 
குடிக்கவேண்டுமென்று ஆசைப்படுவார்கள்‌. 


தகப்பனைப்‌: 


எவ்வளவுதான்‌ 
குடித்தாலும்‌, 
திருப்தி 


இரத்தத்தை 
வேண்டுமென்று 


போதும்‌ என்று சொல்லாத நான்குண்டு 

என்று ஆகூர்‌ சொல்லுகிறார்‌. அவையாவன 

1. பாதாளம்‌, 2. மலட்டு கர்ப்பம்‌, 

3. தண்ணீரால்‌ திருப்தியடையாத நிலம்‌, 
4. அக்கினி. 


ஏராளமான ஜனங்கள்‌ இதுவரையிலும்‌ 
பாதாளத்தில்‌ விழுந்திருக்கிறார்கள்‌. பாதாளம்‌ 
அவர்களெல்லோரையும்‌ விழுங்கியிருக்கிறது. 
ஆனாலும்‌ அது இன்னும்‌ திருப்தியடையாமல்‌, 
தன்‌ வாயைத்‌ திறந்த வண்ணமாகவே 
உள்ளது. பாதாளத்தில்‌ இன்னும்‌ எவ்வளவு 
பேர்‌ விழுந்தாலும்‌ அதை ஏற்றுக்கொள்ள 
ஆயத்தமாயிருக்கிறது. பாதாளத்தில்‌ 
விழுந்தவர்கள்‌ யாரும்‌ வெளியேறி 
வருவதில்லை. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


| மலப்டு கர்ப்பமும்‌ திருப்தியடையாத 
ஒன்று அது எப்போதுமே அதிக 
வேதனையேோடிருக்கும்‌. ராகேல்‌, “எனக்குப்‌ 
பிள்ளைகளைத்‌ தாரும்‌" என்று 


கேட்டதுபோல கேட்டுக்கொண்டேயிருக்கும்‌. 


வறட்சிக்காலத்தில்‌ நிலத்தில்‌ எவ்வளவு 
தண்ணீர்‌ ஊற்றினாலும்‌, அந்த நிலம்‌ 
தண்ணீர்‌ முழுவதையும்‌ உறிஞ்சிக்‌ 
குடித்துவிடும்‌. அதன்மீது எவ்வளவு மழை 
பெய்தாலும்‌, மழைத்தண்ணீர்‌ அனைத்தையும்‌ 
குடிக்கும்‌. மழை பெய்தபின்பு சிறிதுநேரம்‌ 
நிலத்தில்‌ தண்ணீர்‌ இருக்கும்‌. கொஞ்சநேரம்‌ 
கழித்து அந்தத்‌ தண்ணீர்‌ வற்றி, நிலம்‌ 
காய்ந்துபோகும்‌. இன்னும்‌ அதிகத்‌ தண்ணீர்‌ 
வேண்டுமென்று தாகத்தோடிருக்கும்‌. 

அக்கினி எரியும்போது, அதில்‌ 
எல்லளவு விறகுகளைப்போட்டாலும்‌, 
அவையெல்லாவற்றையும்‌ ஏற்றுக்கொண்டு 
ற்‌ ம்‌. அக்கினியின்‌ அளவுக்கு 


இல்லை. 
ளும்‌. இவைகளைப்போல 
ரதத னாம்‌ இன்‌ 
இவர்கள்‌ விரும்பியது கிடைத்தாலும்‌, அவை 
இன்னும்‌ வேண்டுமென்று 
பேராசைப்படுவார்கள்‌. பாவிகள்‌ தங்கள்‌ 
பாவத்தில்‌ ஒருபோதும்‌ திருப்தியடைவதில்லை. 
பாவமானது கர்ப்பம்‌ தரிக்கும்‌. எவ்வளவு 
பாவம்‌ செய்தாலும்‌, தங்கள்‌ பாவத்தை 
நிறுத்திவிடாமல்‌, தொடர்ந்து பாவம்‌ 
செய்துகொண்டேயிருப்பார்கள்‌. 


கீழ்ப்டியாத பிள்ளைகளுக்கு 
தண்டனையும்‌ வரும்‌ என்று 
எச்சரிப்பாகச்‌ சொல்லுகிறார்‌. பெற்றோரைக்‌. 
கனம்பண்ணாத பிள்ளைகள்‌ சங்கிலிகளால்‌ 
தூக்கப்படுவார்கள்‌ நதியின்‌ காகங்‌ 
அவர்களுடைய. கண்களைப்‌ பிடுங்கும்‌, 
தங்களுடைய பெற்றேரை எந்தக்‌ கண்களால்‌ 
கோபத்தோடு பார்த்தார்களா, அந்தக்‌ 
கண்களை காகங்கள்‌ பிடுங்கும்‌. கழுகின்‌ 
குஞ்சுகள்‌ அவற்றைத்‌ தின்னும்‌. எந்தக்‌ 
கண்‌। இரக்கமும்‌, மனதுருக்கமும்‌ 
இல்லாதிருந்தோ, அந்தக்‌ கண்களை 
காகங்கள்‌ தின்றுபோடும்‌. 


சாபமும்‌ 
ஆகூர்‌ 





f= THE 
EFT 


மரத்தில்‌ தூக்கப்பட்டவன்‌ எவனும்‌ 
சபிக்கப்பட்டவன்‌. துன்மார்க்கனை தூக்கில்‌ 
தொங்கவிடும்போது, சூரியன்‌ அஸ்தமிக்கிற 
மாலை வேளையில்‌ அவனுடைய சரீரத்தை 
க இறக்கிவிடுவார்கள்‌. காகங்களோ, 
தூக்கில்‌ தொங்கிக்‌ 
கொண்டிருக்கும்போதே, அவனுக்கு 
அருகாமையில்‌ வந்து, அவனைத்‌ தின்ன 
வரும்‌. அவனுடைய சரீரத்தில்‌ அநேக 
அவயவங்கள்‌ இருந்தாலும்‌, அவனுடைய 
கண்கள்மீது பிரியப்பட்டு அந்தக்‌ 
கண்களைப்‌ பிடுங்கும்‌. கழுகின்‌ குஞ்சுகளும்‌ 
துன்மார்க்கனுடைய மற்ற அவயவங்களை 
விட்டுவிட்டு, அவனுடைய கண்கள்மீது 
பபிரியப்பட்டு, அவற்றைத்‌ தின்னும்‌. 


மிகவும்‌ ஆச்சமியமானவை 
நீதி 80:18-20 


நீதி 30:18. எனக்கு மிகவும்‌ 
ஆச்சரியமானவைகள்‌ மூண்றுண்டு, என்‌. 


புத்திக்கெட்டாதவைகள்‌ நான்குமுண்டு.. 


நீதி 8019. அவையாவன: ஆகாயத்தில்‌ 
னுடைய வழியும்‌, 
கன்மலையின்மேல்‌ பாம்பினுடைய 
வழியும்‌, நடுக்கடலில்‌ கப்பலினுடைய 
வழியும்‌, ஒரு கன்னிகையை நாடிய 
மனுஷனுடைய வழியுமே. 


நீதி 30:20. 
விபாசாரஸ்திரீயினுடைய வழியும்‌. 
இருக்கிறது; அவன்‌ தின்று, தன்‌ 
வாயைத்‌ துடைத்து: நான்‌ ஒரு பாவமும்‌ 
செய்யவில்லை என்பான்‌. 


அப்படியே 


ஆகூருக்கு நான்கு காரியங்கள்‌ 
மிகவம்‌ ஆச்சரியமாமிருக்கிறது. அலை. 
தன்னுடைய புத்திக்கு எட்டவில்லை என்று 
ஆகூர்‌ சொல்லுகிறார்‌. அவற்றைப்பற்றி 
ஆராய்ந்து பார்க்கும்போது ஆகூரின்‌ 
ஆச்சரியம்‌ மேலும்‌ மேலும்‌ அதிகரிக்கிறது. 
ஆகூரின்‌ புத்திக்கு எட்டாத நான்கு 
காரியங்களின்‌ விவரம்‌ வருமாறு. 
1. ஆகாயத்தில்‌ கழுகினுடைய வழி. 
2. கன்மலையின்மேல்‌ பாம்பினுடைய வழி 
3. நடுக்கடலில்‌ கப்பலினுடைய வழி 
4. ஒரு கன்னிகையை நாடிய மனுஷனுடைய 
வழி. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆகூர்‌ சொல்லுகிற நான்கு 
காரியங்களில்‌ முதல்‌ மூன்று காரியங்கள்‌ 
இயற்கையில்‌ நாம்‌ காண்கிற இயற்கையான 
காரியங்கள்‌. நான்காவது காரியம்‌ 
இவற்றோடு ஒப்பிட்டுச்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகாயத்தில்‌ கழுகின்‌ 
வழியை நம்மால்‌ கண்டுபிடிக்க முடியாது. 
கழுகு எந்த வழியாகப்‌ பறந்து போயிற்று 
என்பதையும்‌ ஆராய்ந்து அறிந்துகொள்ள 
முடியாது. கழுகு வானத்திலே வேகமாகப்‌ 
பறக்கும்‌. அது பறக்கும்‌ பாதையில்‌ தடயம்‌ 
எதுவும்‌ இருக்காது. கழுகின்‌ வேகம்‌ நமக்கு 
ஆச்சரியமானது. 


கன்மலையின்மேல்‌ ஊர்ந்து செல்லும்‌ 
பாம்பின்‌ வழியையும்‌ நம்மால்‌ அறிய முடியாது. 
பாம்பு மணலின்மீது, ஊர்ந்து 
செல்லும்போது, பாம்பின்‌ தடம்‌ 
மணலிலிருக்கும்‌. அது கன்மலையின்‌ மேல்‌ 
ஊர்ந்து செல்லும்போது, பாம்பின்‌ தடம்‌ 
கன்மலையில்‌ காணப்படாது. 


நடுக்கடலில்‌ கப்பல்‌ போகும்போது 
அதன்‌ வழியையும்‌ நம்மால்‌ அறிந்துகொள்ள 
யாது. கடலில்‌ கப்பலின்‌ தடம்‌ இருக்காது. 
ல்லாம்‌ இயற்கையில்‌ சாதாரணமாக 
நடைபெறுகிற காரியங்கள்‌. ஆனாலும்‌ 
இவற்றை ஆராய்ந்து பார்க்கும்போது, 
இவையெல்லாமே நம்முடைய புத்திக்கு 
எட்டாத இரகசியமாயிருக்கிறது. அதை 
ஆராய்ந்து பார்க்கும்போது அது நமக்கு 
ஆச்சரியத்தைக்‌ கொடுக்கிறது. 


ஒரு கன்னிகையை நாடிய 
மனுஷனுடைய வழியைப்பற்றி ஆகூர்‌ இங்கு 
ஓர்‌ எடுத்துக்காட்டாகச்‌ சொல்லுகிறார்‌. இந்த 
வழி சாத்தானுடைய வழி. இது 
சாத்தானுடைய ஆழங்களில்‌ ஒன்று. இது, 
ஒரு மாயை. தன்னுடைய மாம்சப்பிரகாரமான 
இச்சைகளை பூர்த்தி செய்வதற்காக, 
மனுஷன்‌ கன்னிகையை நாடுகிறான்‌. 
இதற்காக  மாய்மாலமான பேச்சுக்களைப்‌ 
பேசுகிறான்‌. அவன்‌ என்ன பேசுவான்‌ 
என்பதும்‌, எப்படி பேசுவான்‌ என்பதும்‌ 
நம்முடைய புத்திக்கு எட்டாதவையாயிருக்கும்‌. 
அதுபோலவே விபசார ஸ்திரீயும்‌, தன்னுடைய 
துன்மார்க்கமான பேச்சுக்களைப்‌ பேசுவாள்‌. 
அவளுடைய பேச்சுக்களும்‌ நம்முடைய 
புத்திக்கு எட்டாததாயிருக்கும்‌. ஆகாயத்தில்‌ 
கழுகின்‌ வழியை அறியமுடியாததுபோல, ஒரு 
மனுஷனுடைய 
அறிந்துகொள்ள 


நம்மால்‌ 





f= a 
EFT 


கேட்டபோது, தான்‌ பாவம்‌ செய்யவில்லை 
என்று பொய்‌ சொன்னாள்‌. அவளுடைய 
மனச்சாட்சிக்கு அவள்‌ செய்த பாவம்‌ 
தெரியும்‌. ஆனால்‌ ஏவாள்‌ தன்னுடைய 
மனச்சாட்சிக்கு விரோதமாக, பொய்‌ 
சொன்னாள்‌. அவளுடைய  ஆத்துமாவைக்‌ 
கெடுத்துப்போட்டாள்‌. 

ஆகாயத்தில்‌ கழுகினுடைய வழியை 
அறியமுடியாத துபோல, விபசார 
ஸ்திரீயினுடைய வழியும்‌ அறிய 
முடியாததாயிருக்கிறது. அவள்‌ தின்று தன்‌ 
வாயைத்‌ துடைத்துவிடுகிறாள்‌. பாவம்‌ 
செய்து அதன்‌ தடையத்தை அழித்துப்‌ 
போடுகிறாள்‌. தான்‌ செய்த பாவத்தை அவள்‌ 
ஒருபோதும்‌ ஒத்துக்கொள்வதில்லை. “நான்‌ 
ஒரு பாவமும்‌ செய்யவில்லை” என்று. 
'துணிகரமாய்ப்‌ பொய்‌ சொல்லுவாள்‌. 


இக்காலத்தில்‌ விபசார ஸ்திரீயைப்போல 
ஏராளமான 

ஆத்துமாவைக்‌ 

கர்த்தருடைய 

மனச்சாட்சியின்‌ 

செவிகொடுக்காமல்‌, 

மறைக்கிறார்கள்‌. இப்படிப்பட்டவர்கள்‌ 
மாய்மாலக்காரர்கள்‌. இவர்கள்‌ நன்மையைத்‌ 
தீமை என்பார்கள்‌. தீமையை நன்மை 
என்பார்கள்‌. இவர்களுடைய மனச்சாட்சி 
இவர்களை எச்சரித்துச்சொன்னாலும்‌, 
தங்கள்‌ மனச்சாட்சிமின்‌ சத்தத்திற்குச்‌ 
செவிகொடுக்காமல்‌, தங்களுக்குத்‌ 
தாங்களே நியாயத்தீர்ப்புக்‌ கொடுத்து. 
சுயநியாயத்தீர்ப்பினால்‌ மனஅமைதி தேட 


தாங்கமாட்டாத: 
நீதி 90:21-23. 


நீதி 8021. மூன்றினிமித்தம்‌ 
சஞ்சலப்படுகிறது, 
தாங்கமாட்டாது. 


பூமி 
நான்கையும்‌ அது 


தீதி 30:22. அரசாளுகிற 
அடிமையினிமித்தமும்‌, போஜணத்தால்‌. 
திருப்தியான மூடனினிமித்தமும்‌, 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நீதி 30:23. யகைக்கப்படத்‌ 
தக்கவனாயிருந்தும்‌, புருஷனுக்கு 
வாழ்க்கைப்பட்ட ஸ்திரீயினி௰ித்தமும்‌, 


மூன்று காரியங்களினிமித்தம்‌ 
சஞ்சலப்படுகிறது என்றும்‌, அது நான்கு 
காரியங்களை தாங்கமாட்டாது என்றும்‌ 
ஆகூர்‌ சொல்லுகிறார்‌. அவையாவன : 1 
அரசாளுகிற அடிமை 2. போஜனத்தால்‌ 
திருப்தியடையாத மூடன்‌ 3. பகைக்கப்படத்‌ 
தக்கவளாயிருந்தும்‌ புருஷனுக்கு 
வாழ்க்கைப்ப்ட ஸ்திரீ 4. தன்‌ 
நாச்சியாருக்குப்‌ பதிலாக இல்லாளாகும்‌ 
அடிமைப்பெண்‌. 


வேலையாளுக்கு அதிக 
அதிகாரத்தைக்‌ கொடுத்தால்‌, அதை எப்படி 
பயன்படுத்த வேண்டும்‌ என்று அவளுக்குத்‌ 
தெரியாது. அடிமையினிடத்தில்‌ ஆளுகை 
செய்கிற பொறுப்பை ஒப்புக்கொடுத்தால்‌ 
அவனால்‌ சரியாக ஆளுகை செய்ய 
முடியாது.  குருபனை  ராஜாவைப்போல. 
முளி என்று சொன்னால்‌, அவனால்‌ முளிக்க 
முடியாது. 


ஒரு மூடன்‌  ஜசுஷியவானானாலும்‌ 
அவன்‌ மூடனாகத்தான்‌ இருப்பான்‌. 
அவனுடைய மூடத்தனம்‌ அவனை விட்டு 
நீங்காது. முன்பு தரித்திரமுள்ள மூடன்‌. 
இப்போது. ஐசுஷியமுள்ள மூடன்‌. 
இவனுடைய பேச்சிலும்‌ செய்கையிலும்‌ 
மூடத்தனமிருக்கும்‌. மூடனை பந்தியில்‌ 
அமர்ந்து போஜனம்‌ பண்ணச்‌ 
சொல்லும்போது, அவன்‌ அங்கு பண்போடு 
நடந்துகொள்ளமாட்டான்‌. அவனுடைய 
வருகையினால்‌ பந்தியும்‌ சபிக்கப்படும்‌. 
அவனால்‌. ற்றவர்களுக்‌ 
சந்தோஷமுண்டாகாது. 

அமர்ந்திருக்கிற 

சந்தோஷத்தையும்‌ 

கெடுத்துப்போடுவான்‌... 

போஜனத்தால்‌. 

பந்தியில்‌: அவனோடு 
அமிந்திருந்தவர்களின்‌ 

சந்தோஷத்தினால்‌ 

வெறுமையாயிருக்கும்‌. 





f= FTE 
TT 


ஒரேப்‌ என்பது ஒரு சிறிய கன்மலை. 
இது 15அடி நீளமும்‌, 10அடி. அம்‌ 12அடி. 


நின்று போயிற்று மறுபடியும்‌ அற்புதம்‌. 
செய்து கன்மலையிலிருந்து தண்ணீர்‌ 
வரவேண்டியதாயிற்று. (எண்‌ 20:8-11/. 


இஸ்ரவேலின்‌: 
அவிசுவாசத்தோடு 
அற்புதம்‌ 
சூழ்நிலைகளினால்‌ மட்டுப்படுகிறவர்‌ அல்ல. 
இயேசு கிறிஸ்துவும்‌ அவிசுவாசிகளுக்கு 
மத்தியில்‌ அநேக அற்புதங்களைச்‌ செய்தார்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ மோசேயோடே 
வாதாடும்போது, ்‌ 
விரோதமாக 
அவர்களை 
ஓடிப்போய்விடக்கூடாது. 
நம்பிக்கை வைத்து இலவே ச க்‌ 


மூப்ப மோசே ன 
கூட்டிக்கொள்ளவேண்டும்‌. 
தன்னுடைய கையிலே 
பிடித்துக்கொண்டு ஜனங்களுக்கு முன்னே 
நடந்துபோகவேண்டும்‌. மோசே ஜனங்களைப்‌ 
பார்த்து பயந்து ஓடிப்போகாமல்‌, ஜனங்களுக்கு 
விரோதமாக சண்டைபோடாமல்‌, கர்த்தருடைய 
வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, ஜனங்களுக்கு 
முன்னே நடந்துபோகவேண்டும்‌. 

மோசேயின்‌ கையில்‌ கோல்‌ இருக்கிறது. 
மோசே இந்தக்‌ கோலால்‌ நதியை அடித்தார்‌. 
எகிப்தியர்மீது வாதைகள்‌ வருவதற்கு: 
மோசே இந்தக்‌ கோலை பயன்படுத்தினார்‌. 
அதுபோல, தனக்கு விரோதமாக 
முறுமுறுக்கிற இஸ்ரவேல்‌ புத்திரரை 
தண்டிப்பதற்காகவோ அல்லது அவர்கள்மீது 
வாதைகள்‌ வரப்பண்ணுவதற்காகவோ, 
மோசே இப்போது தன்‌ கையிலே கோலைப்‌ 
பிடித்திருக்கவில்லை. ஜனங்களுக்கு குடிக்க 
தண்ணீர்‌ புறப்படப்பண்‌ணுவதற்காக 
மோசேயின்‌ கையில்‌ கோல்‌ இருக்கிறது. 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


இஸ்ரவேல்‌. 
கலககுணமுள்ளவர்களாகவும்‌, 
நம்பிக்கையில்லாதவர்களாகவும்‌, 
விரோதமாக 
இருக்கிறார்கள்‌. 
அவர்களை 
அவர்கள்மீது 
நீடியபொறுமையுள்‌ எவராயிருக்கிறார்‌. 


கர்த்தர்மீது 
கர்த்தருக்கு. 
முறமுறுக்கிறவர்களாகவும்‌ 
னால்‌ கர்த்தரோ 

உடனே 'தண்டித்துப்போடாமல்‌, 


தண்ணீர்‌ 
அவளுக்கு 


கார்‌ வனாந்தரத்தில்‌ 
தாகமாமிருந்தபோது, கர்த்தர்‌ 
தண்ணீரைக்‌ கொடுத்து, அவளுடைய 
தாகத்தைத்‌ தீர்த்து வைத்தார்‌. கர்த்தர்‌ 
அதுபோல இப்போது இந்த வனாந்தரத்திலே, 
மோசேக்கு தண்ணீர்‌ ஊற்றை 
காண்பித்திருந்தால்‌, இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
குடிக்க தண்ணீர்‌ கிடைத்திருக்கும்‌. அவர்கள்‌ 
எல்லோரும்‌ அந்த ஊற்றண்டைக்குப்போய்‌, 
தண்ணீரைக்‌ குடித்து தங்கள்‌ தாகத்தைத்‌ 
தீர்த்துக்கொள்வார்கள்‌. 


ஆனால்‌. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
பாளயமிறங்கயிருக்கி ற ரெவிதீமிலே. 
தண்ணீர்‌ ஊற்று எதுவுமில்லை. கர்த்தர்‌ 
அவர்களுக்கு அங்கே தண்ணீர்‌ ஊற்றைக்‌ 
காண்பிக்கவில்லை. கர்த்தர்‌ ஒரேபிலே 
கன்மலையின்மேல்‌ நிற்கிறார்‌. 
கன்மலைக்குள்ளே என்ன இருக்கிறது 
என்பது இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு தெரியாது. 
அவர்களுக்கு மோசேயோடே வாதாடவும்‌, 
மோசேக்கு விரோதமாக முறுமுறுக்கவும்‌ 
தெரியும்‌. அவர்களுக்கு கர்த்தருடைய 
வல்லமையும்‌, மகத்துவமும்‌, மகிமையும்‌ 
தெரியாது. கர்த்தர்‌ தங்கள்மீது இரக்கமாயும்‌, 
மனவுருக்கமாயும்‌ இருக்கிறார்‌ என்பதுகூட 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு தெரியாது. 


கர்த்தர்‌ மோசேக்கு ரெவிதீமிலே 

தண்ணீர்‌ ஊற்றைக்‌ காண்பிக்கவில்லை. 

கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ மத்தியிலே 

தம்முடைய வல்லமையையும்‌, அவர்கள்மீது 

தாம்‌ வைத்திருக்கிற கிருபையையும்‌, 

இரக்கத்தையும்‌ வெளிப்படுத்த விரும்புகிறார்‌ 

கர்த்தர்‌ அவர்களுக்கு ஒரு அற்புதத்தை 

கிருபையையும்‌ 

வெளிப்படுத்த 

கன்மலையிலிருந்து, 

தண்ணீர்‌ புறப்பலேண்டும்‌ என்பது, 
கர்த்தருடைய சித்தமாயிருக்கிறது. 





ழ்‌ நயனா 
யாய 


சில... ஸ்திரீகளை மற்றவர்கள்‌. 
பகைப்பார்கள்‌. இப்படிப்பட்ட ஸ்திரீகளிடத்தில்‌ 
அன்பு இருக்காது. 
இவர்கள்‌ மற்றவர்களோடு 
இணக்கமாகப்‌ பேசமாட்டார்கள்‌. 
மற்றவர்களை மதிக்கமாட்டாகள்‌. 
சுயபெருமையோடிருப்பார்கள்‌. இப்படிப்பட்ட 
ஸ்திரீக்கு திருமணமே நடக்காது என்‌ 
ஜனங்கள்‌ நினைப்பார்கள்‌. 
புருஷனுக்கும்‌ வாழ்க்கைப்‌ 
என்றும்‌, இவளுக்கு குடும்பம்‌ நடத்த 
தெரியாது என்றும்‌ ஜனங்கள்‌ நினைப்பார்கள்‌. 
ஆனால்‌ இந்த ஸ்திரீக்கோ 
'திருமணமாயிற்று. இவளும்‌ ஒரு புருஷனுக்கு: 
வாழ்க்கைப்படுகிறாள்‌. மான பின்பும்‌. 
இவளுடைய சுபாவம்‌ மாறுவதில்லை 
திருமணத்திற்கு முன்பு இவள்‌ மற்றவர்களை 
ஏளனமாகப்‌ பேசியதுபோலவே இப்போதும்‌ 
பேசுகிறாள்‌. முன்பு ஆணவமாகமிருந்தது. 
போலவே இப்போதும்‌ 
பிறரைத்‌ 
ஸ்திரீகள்‌ 


ஆணவமாகமிருக்கிறாள்‌. 
தூஷிப்பதில்‌ இப்படிப்பட்ட 
ஒருபோதும்‌ திருப்தியடைவதில்லை. 
ஒரு அடிமைப்பெண்‌, தன்‌ 
நாச்சியாருக்குப்‌. பதிலாக 
இல்லாளாகும்போது, அவளுடைய 
பெருமையை அவளால்‌ அடக்க முடியாது. 
அவள்‌ ஆணவமாகவும்‌, தன்னுடைய பழைய 
நிலமையை. மறந்தும்‌, ஒருவரையும்‌ 
மதியாமலும்‌ இருப்பாள்‌ தான்‌ 
அடிமையாகமிருந்த காலத்தில்‌, தனக்கு 
மற்றவர்கள்‌ செய்த  தீங்குகளையெல்லாம்‌ 
நினைத்துப்‌ பார்த்து, அவர்களை 
பழிவாங்கவேண்டும்‌ என்று துடிப்பாள்‌. 
இவளுடைய பெருமைக்கும்‌ முடிவு இருக்காது. 


ஆசீர்வதிக்கப்படும்போது, 
குவனமாயிருக்கவேண்டும்‌ 


பெருமைப்படக்கூடாது. 


இருதயத்தில்‌, 


ஆரம்பத்திலேயே அகற்றிப்போட வேண்டும்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


மகா ஞானமுன்னவை 
நீதி 30:24-28 


த 90:24. 
சிறியவைகளாயிருத்தும்‌, 
'ஞானமுவ்னவைகன்‌ நாள்குண்டு. 


நீதி 30:25. 
அற்பமான ஜெத்துவாயிருத்தும்‌, 
கோடைகாலத்திலே தங்கள்‌ 
ஆகாரத்தைச்‌ சம்பாதிக்கிற எறும்பும்‌, 


நீதி 30:26. சுத்துவமற்ற 
ஜெத்துவாயிருந்தும்‌, தங்கள்‌ வீட்டைக்‌ 
கன்மலையிலே தோண்டிவைக்கும்‌ 


அவையாவன: 


குழிமுசல்களும்‌, 
நீதி 30:27. ராஜா இல்லாதிருந்தும்‌, 
ப்படுகிற 


அரசும்‌ 
சிலந்திப்‌ 


இதுவரையிலும்‌... நங்கள்‌ 
உயர்ந்திருந்த நான்கு 

குறிப்பிட்டுச்‌ சொன்னார்‌. 

அவர்களுக்கு வாழ்க்கையில்‌ உயர்வு வந்தது. 
ஆனால்‌ தங்களுடைய பண்பில்‌ அவர்கள்‌ 
உயரவில்லை. அதிகாரத்தில்‌ உயர்ந்தார்கள்‌ 
உயரவில்லை. 

பெரியவர்களாயிருந்தாலும்‌, 

ஞானத்தில்‌ 

வி வனிகக்க்க்க்ல்‌ ஆகூர்‌ 
அவர்களைப்பற்றிச்‌ சொல்லிவிட்டு இப்போது 
'சிறியவைகளாயிருக்கிற 

சொல்லுகிறார்‌. 


சிறியவையாயிருந்தாலும்‌, 
மகாஞானமுள்ளவையாயிருக்கிறது. 





ழ்‌ ளான 
யாய 


நாம்‌ உருவத்தைப்‌ பார்த்து ஏமாந்து 
விடக்கூடாது. வெளித்தோற்றத்திலே. 
உருவம்‌ பெரியதாயிருக்கலாம்‌. 
பலமுள்ளதாயிருக்கலாம்‌. பார்வைக்கு 
அழகுள்ளதாயிருக்கலாம்‌. மனுஷனுடைய 
வெளித்தோற்றத்தைப்‌ பார்த்து, நாம்‌ 
அவர்களுடைய குணாதிசயத்தை 
அறிந்துகொள்ள முடியாது. அவர்களுடைய 
ஞானத்தையும்‌, நடத்தையையும்‌ ஆராய்ந்து 
பார்க்கவேண்டும்‌. அவர்களுடைய கடின 
உழைப்பையும்‌, அவர்களுடைய செயல்‌: 
திறமையையும்‌ நிதானித்து அறியவேண்டும்‌. 
ஆனால்‌ மனுஷனோ முகத்தைத்தான்‌ 
பார்க்கிறான்‌. கர்த்தர்‌ மாத்திரமே 
மனுஷனுடைய இருதயத்தை ஆராய்ந்து 
பார்க்கிறார்‌ 


கர்த்தர்‌ 
சர்வவல்லமையுமுள்ளவர்‌. 
சர்வத்தையும்‌ சிருஷ்டித்தவர்‌. கர்த்தர்‌ இந்தப்‌ 
பிரபஞ்சத்தில்‌ சில: 
உருவத்தோடு 
ஆனாலும்‌ அவற்றிற்கு 
கொடுத்திருக்கிறார்‌. ஒரு பெரிய வன்‌ 
அறிவு இருப்பதுபோல, ஒரு 
எறும்புக்கும்‌ அறிவு இருக்கிறது. 
கர்த்தருடைய சிருஷ்டிப்பின்‌ கிரியை. 


கர்த்தர்‌ நம்மை  சிருஷ்டித்தபோது: 
நமக்கும்‌ அறிவையும்‌ 
கொடுத்திருக்கிறார்‌. நம்‌ 


ஞானமில்லை என்று 
குறைபட்டுக்கொள்ளக்கூடாது. 

எறும்புக்கு ஞானத்தைக்‌ கொடுத்த கர்த்தர்‌ 
நம்மை ஒருபோதும்‌ மறந்துவிடுவதில்லை. 
கர்த்தருடைய சமுகத்தில்‌ அமர்ந்திருந்து. 
நம்மை நாமே நிதானித்து அறியவேண்டும்‌. 
கர்த்தர்‌ நமக்குக்‌ கொடுத்திருக்கிற 
ஆசீர்வாதங்களை எண்ணிப்‌ 
பார்க்கவேண்டும்‌. தாலந்துகளை 
நினைத்துப்‌ பார்க்கவேண்டும்‌. அவற்றைப்‌ 
பயன்படுத்த வேண்டும்‌. 


சர்வஞானமும்‌ 
அவரே 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


த உலகத்தில்‌ சிறியலையாகவும்‌, 
பலவீனமானவையாகவும்‌ இருப்பவற்றை நாம்‌ 
அசட்டைபண்ணக்கூடாது. பூமியில்‌ சில 
காரியங்கள்‌ சிறிதாகயிருக்கலாம்‌. அவை 
பலமுள்ளதாகவும்‌ இருக்கும்‌. சில சிருஷ்டிகள்‌ 
உருவத்தில்‌ சிறியதாகயிருக்கலாம்‌. அவை 
அறிலிதும்‌ ஞானத்திலும்‌ பெரிதாயிரககும 
கர்த்தர்‌ எல்லா மனுஷருக்கும்‌. 
இரட்சிப்புக்கேற்ற ஞானத்தைக்‌ 
கொடுத்திருக்கிறார்‌. ஆனாலும்‌ தேவனுடைய 
கிருபையினால்‌ இரட்சிக்கப்படுகிறவர்கள்‌ 
மாத்திரமே ஞானமுள்ளவர்கள்‌. 


ஆகூர்‌ உருவத்தில்‌ சிறிதாயிருக்கிற 
நான்கு ஐந்துக்களை இங்கு குறிப்பிடுகிறார்‌. 
அவை அற்பமான ஜந்துக்கள்‌. அவற்றில்‌ 
இது அற்பமான 
ஜந்துவாகமிருந்தும்‌, கோடைகாலத்திலே 
தன்னுடைய ஆகாரத்தை சம்பாதிக்கிறது. 
எறும்பு ஒருபோதும்‌ சோம்பேறியாயிராது. 
சறுசுறுப்பாயிருக்கும்‌. ஒவ்வொரு 
காரியத்தையும்‌ அதற்குரிய காலத்தில்‌ 
செய்து முடிக்கும்‌ மழைகாலத்தில்‌ 
தனக்குத்‌ தேவையான ஆகாரத்தை, 
கோடைகாலத்திலேயே சம்பாதித்து வைக்கும்‌. 
வருங்காலத்தைக்‌ குறித்து திட்டமிட்டு 
செயல்படும்‌. எறும்பிடமிருந்து நாமும்‌ 
குற்றுக்கொள்ளவேண்டும்‌. “சோம்பேறியே, 
நீ எறும்பினிடத்தில்‌ போய்‌, அதின்‌ வழிகளைப்‌ 
பார்த்து. ஞானத்தைக்‌ கற்றுக்கொள்‌" 
நீதி 66) என்று சாலொமோன்‌ 
சொல்லுகிறார்‌. 


குழிமுசல்கள்‌ அரபி தேசத்தில்‌ 
வசிப்பவை. இவை சத்துவ மற்ற ஐந்துக்கள்‌, 


ஒன்று எறும்பு, 


பதுகப்பாகவிகக்கும்‌. 


வாவனா க்க கள்ல. 
பாதுகாப்பு தேவைப்படுகிறது. நம்முடைய 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்துவே நமக்கு 
அடைக்கலமாகவும்‌, 'கன்மலையாகவும்‌ 
இருக்கிறார்‌. கன்மலையாகிய கிறிஸ்துவிடம்‌ 
நாம்‌ அடைக்கலம்‌ பெறும்போது நமக்குப்‌ 
பாதுகாப்பு உண்டாகும்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


வெட்டுக்கிளிகளும்‌ உருவத்தில்‌ 
சிறியவை. தேனீக்களுக்கு ராஜாக்கள்‌ 
இருப்பதுபோல, வெட்டுகிளிகளுக்கு 
ராஜாக்கள்‌ இல்லை. ஆனாலும்‌ 
வெட்டுக்கிளிகள்‌ புறப்பட்டுப்போகும்போது, 
யுத்தவீரர்களைப்போல பவுஞ்சு பவஞ்சாய்ப்‌ 
புறப்பட்டுப்போகும்‌. யோவேல்‌ தீர்க்கதரிசி 
கர்த்தருடைய வார்த்தையைச்‌ சொல்லும்போது. 
வெட்டுக்கிளிகளை, "கர்த்தருடைய சேனை” 
என்று சொல்லுகிறார்‌. 


“நான்‌ உங்களிடத்தில்‌ என்‌ 
பெரிய சேனைகளாகிய வெட்டுக்கிளிகளும்‌, 
பச்சைக்கிளிகளும்‌, முகுக்கட்டைப்‌ பூச்சிகளும்‌, 
பச்சைப்‌ புழுக்களும்‌ பட்சித்த வருஷங்களின்‌ 
விளைவை உங்களுக்குத்‌ திரும்ப அளிப்பேன்‌" 
(யோவே 2:25). 


வெட்டுக்‌ 

பலவீனமாயிருப்பதினால்‌, 
ஒன்றையொன்று 
வெட்டுக்கிளிகள்‌ ஒன்றையொன்று சார்ந்து 
ஜீவிக்கிறது. அவற்றின்‌ பலவீனமே 
அவற்றிற்கு பலமாயிருக்கிறது. 

வெட்டுக்கிளிகளைப்போலவே நாமும்‌ 
பலவீனத்தை உணரவேண்டும்‌. 
ன்‌ நம்மை உயர்த்தாமல்‌ 
வெட்டுக்கிளிகள்‌ 
ஒன்றுக்கொன்று ஆதரவாயிருப்பதுபோல. 
நாமும்‌ ஒருவருக்கொருவர்‌ நம்முடைய 

கரங்களைப்‌ பலப்படுத்திக்கொள்‌ ளவேண்டும்‌. 
சிலந்திப்பூச்சி தன்‌ கைகளினால்‌ 
வலையைப்‌ பின்னும்‌. விடாமுயற்சியோடு 
தொடர்ந்து வேலை செய்யும்‌. தன்னுடைய 
வலையைக்‌ குட்டி முடிப்பது வரையிலும்‌ 
சிலந்திப்பூச்சி பின்வாங்காது. தான்‌ பின்னிய 
வலை எத்தனை. தாம்‌ அறத்து, விழுந்தாலும்‌, 

சிலந்திப்பூச்சி தன்னுடைய முய 

கைவிடுவதில்லை. சிலந்திபபூச்சிகள்‌ 
தங்கள்‌ கைகளினால்‌ வலையைப்‌ 
பின்னுகிறது. கர்த்தர்‌ அவற்றிற்குக்‌ 
கொடுத்திருக்கிற ஞானத்தை நல்லமுறையில்‌ 
ன்படுத்‌ சிலந்திப்பூச்சிகள்‌ 
களில்‌ தங்கள்‌ 
வலைகளைப்‌ பின்னுவதோடு திருப்தியடைந்து 
விடுவதில்லை. அவை அரசர்‌ அரமனையிலும்‌ 

தன்‌ கைகளினால்‌ வலையைப்‌ பின்னுகிறது. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


விநோத நடையுன்னவை 
நீதி 30:29-31 


நீதி 30:29. விநோதமாய்‌ அடிவைத்து 
'நடக்கிறவைகன்‌ மூன்றுண்டு; விநோத: 
'நடையுன்னவைகள்‌ நாலுமுண்டு. 


தீதி 30:30. அவையாவன: மிருகங்களில்‌ 
சுவுரியமானதும்‌ ஒன்றுக்கும்‌ 
பின்னிடையாததுமாகிய சிங்கமும்‌, 


நீதி 9081. போர்க்குதிரையும்‌, 
வென்னாட்டுக்கடாவும்‌, ஒருவரும்‌ 


எதிர்க்கக்கூடாத ராஜாவுமே. 


ஆகூர்‌ விநோதமாய்‌ அடி வைத்து 
நடக்கிறவைகளையும்‌, விநோத 
நடையுள்ளவைகளையும்‌ பற்றிச்‌ சொல்லுகிறார்‌. 
அவற்றில்‌ மூன்று மிருகங்கள்‌ ராஜாவைப்‌ 
போல கம்பீரமாய்‌ நடக்கிறது. அவையாவன : 
1... சிங்க்‌ 2. போர்க்குதிரை 3, 
வெள்ளாட்டுக்கடா. 


மிருகங்களுக்கு சிங்கம்‌ 
ராஜாவைப்போல இருக்கிறது. எல்லா 
மிருகங்களிலும்‌ சிங்கமே அதிக 
வலிமையுள்ளது. சிங்கம்‌ மிருகங்களில்‌ 
சவரியமானது. அது, ஒன்றுக்கும்‌ 
பின்னடையாதது. ஸி அடியெடுத்து 
வைக்கும்போது, எதற்கும்‌ 
பயப்படாது. வேறு, மிருகத்திற்கு பயந்து 
பின்வாங்கிப்போகாது. எந்தத்‌ திசையை 
நோக்கி போகிறதோ அந்தத்‌ திசையில்‌ 
அது தொடர்ந்து முன்னேறிப்போகும்‌. 


போர்க்குதிரை வேகமாக 
ஓடக்கூடியது. யுத்தத்தில்‌ இது கம்பீரமாக 
ஓடும்‌. எதிரிகளின்‌ ஆரவார சத்தத்தைக்‌ 
கேட்டு போர்க்குதிரை பயப்படாது. 
பின்னிட்டுத்‌ திரும்பி ஓடாது. 


வெள்ளாட்டுக்கடா 
முன்னாகச்‌ செல்லும்‌. 
மந்தையிலுள்ள ஆடுகளை 
செல்லுகிறது. வெள்ளாட்டுக்கடா 
முன்னாகச்‌ செல்வதனால்‌, 
ஆபத்துக்களை 
எதிர்கொள்ளவேண்டும்‌. 
வெள்ளாட்டுக்கடா மிகவும்‌ கவனமாக 
முன்னேறிச்‌ செல்லும்‌. அதே சமயத்தில்‌ இது 
கம்பீரமாகவும்‌ தலையை உயர்த்தி நடக்கும்‌. 
வெள்ளாட்டுக்கடாவைப்‌ போலவே 
விசுவாசிகளாகிய நாமும்‌ நற்கிரியைகளைச்‌' 
செய்வதில்‌ முன்னாகப்‌ போகவேண்டும்‌. 
மற்றவர்களை சரியான பாதையில்‌ 
வழிநடத்துவதற்கு, நாமே அந்தப்‌ பாதையில்‌ 
எடுத்துக்காட்டாக முன்செல்லவேண்டும்‌. 


மந்தைக்கு 
தே 


மந்தைக்கு 
இதுவே 
முதலாவதாக 
ஆகையினால்‌ 





ழ்‌ நள 
யாய 


ராஜாவை ஒருவரும்‌ எதிர்க்க. 
முடியாது. அவர்‌ நடந்துபோகும்போது 
ராஜகம்பீரத்தோடு நடப்பார்‌. எல்லோரும்‌ 
அவருக்கு முன்பாக பணிவாக வணக்கம்‌ 
சொல்லுவார்கள்‌. தங்கள்‌ மதிப்பையும்‌ 
மரியாதையையும்‌ ராஜாவுக்கு காண்பிப்பார்கள்‌. 
ராஜாவின்‌ வார்த்தைக்கு யாரும்‌ எதிர்த்துப்‌ 


ரளி 
கர்த்தாவாகவும்‌ 
சர்வலோகத்திற்கும்‌ 
கர்த்தருக்கு முன்பாக 
எதிர்த்துப்‌ பேசாமல்‌ 
நிற்கவேண்டும்‌. 


க பாவத்திலிருந்து நாமும்‌ 
காரியங்களைக்‌ 

தகக எனா சிங்கத்தைப்போல 
நமக்கும்‌ தைரியம்‌ வேண்டும்‌. சாத்தானின்‌ 
சலசலப்புக்கு அஞ்சாமல்‌ கர்த்தரை நோக்கி 
முன்னேறிப்போகவேண்டும்‌. தனக்கு எதிராக 
எத்தனை இடையூறுகள்‌ வந்தாலும்‌ 
அவையெல்லாவற்றையும்‌ சிங்கம்‌ சந்திக்கும்‌. 
ஒன்றுக்கும்‌ பயப்படாது. எல்லா 
தடைகளையும்‌ வென்று முன்னேறிச்‌ செல்லும்‌. 


நம்முடைய ஆவிக்குரிய ஒட்டத்தை 
தொடர்ந்து ஓடவேண்டும்‌. 


போர்க்குதிர வேகமாக ஓடும்‌. 
பவுஞ்சு பவுஞ்சாகச்‌ செல்லும்‌. போர்க்குதிரை 
வேகமாக ஓடினாலும்‌ அதன்‌ ஒட்டத்தில்‌ 
ஒழுங்கும்‌. கட்டுப்பாடும்‌. இருக்கும்‌. 
விசுவாசிகளாகிய ம்‌ 
போர்க்குதிரையைப்போல, 
ஆவிக்குரிய ஓட்டத்தை 
ஓடவேண்டும்‌. 
பிரமாணத்திற்குக்‌ 
கட்டுப்பாடாகவும்‌ ஓடவேண்டும்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QODNENS 
PUBLISHERS 


வெள்ளாட்டுக்கடா 
மந்தையைக்‌ கவனிக்கிறது. 
பராமரிக்கிறது. 
விசுவாசிகளாகிய 
குடும்பத்தைப்‌ 
பராமரிக்கவேண்டும்‌. 
கட்டுப்பாட்டிற்குள்‌ உள்ள 
நாம்‌ முன்மாதிரியாக 
அவர்களுடைய 
அவர்களை வழிநடத்தவேண்டும்‌. 


தன்னுடைய 
பாதுகாத்து 
அதுபோலவே, 
நாமும்‌ நம்முடைய 
பாதுகாக்கவேண்டும்‌. 


தேசத்திற்குத்‌ 
நாம்‌ 
தலைவராகமிருக்கிறோம்‌. 


ராஜா 
தலைவாகவிருக்கிறார்‌. 
குடும்பத்திற்குத்‌ 
ராஜா 

ஜனங்களை 
ஜனங்களில்‌ 
எதிர்க்கமாட்டார்கள்‌. 
குடும்பத்தை ஒரு ராஜாவைப்போல ஆளுகை 
செய்யவேண்டும்‌. குடும்பத்தாருக்கு நன்மை 
செய்யவேண்டும்‌. குடும்பத்தாரும்‌ 
குடும்பத்தலைவருக்கு கீழ்ப்படிந்து, அவருக்கு 
மரியாதை கொடுக்கவேண்டும்‌. 


நம்முடைய 
ழும்‌ 


முன்னேறிச்‌ செல்லவேண்டும்‌. 


மேட்டிமையான பைத்தியம்‌ 
நீதி 30:32,33 


நீதி 30:32. நீ மேட்டிமையான தினால்‌ 
பைத்தியமாய்‌ நடத்து, 
துர்ச்சித்தனையுவ்னவனாயிரு த்தாயா 
னால்‌, கையினால்‌ வாயை மூடு. 


நீதி 90:38. பாலைக்‌ கடைதல்‌ 
வெண்ணெயைப்‌ பிறப்பிக்கும்‌; மூக்கைப்‌ 
ஈ$சைதல்‌ இரத்தத்தைப்‌ பிறப்பிக்கும்‌; 
அப்படியே கோபத்தைக்‌ கிண்டி.விடுதல்‌ 
சண்டையைப்‌ பிறப்பிக்கும்‌. 





ழ்‌ நவள 
ஈயா 


கோபத்தைக்‌ குறைத்துக்கொண்டு தெளிந்த 
சிந்தனையுடையவர்களாயிருக்க வேண்டும்‌. 
நம்முடைய  தப்பிதங்களை மற்றவர்கள்‌ 
எடுத்துச்‌ சொல்லும்போது, அதை 
செவிகொடுத்து கேட்டு, மனந்திரும்ப 
வேண்டும்‌. அவர்களுடைய அல்‌ 
உண்மையிருக்கும்போது, 
வார்த்தைக்கு மிப்புக்கொடுக்கவேண்டும்‌. 
நம்மை ஒருவர்‌ குற்றப்படுத்தும்போது. 
நம்முடைய உண்மை நிலையை ஆராய்ந்து 
பார்க்காமல்‌, அவர்கள்மீது உடனே 
கோபப்படக்கூடாது. பிறர்மீது. 
காரணமில்லாமல்‌ கோபப்பட்டால்‌ நமக்கு 
நிந்தையும்‌ அவமானமும்‌ உண்டாகும்‌. 

ஒரு சிலர்‌ நம்மீது நியாயமான 
குற்றர்சாட்டுக்களைச்‌ சொல்லுவார்கள்‌. 
உடனே அவர்களை எதிர்த்துவிடக்கூடாது. 
நம்மைப்பற்றி ஆராய்ந்து பார்க்காமலேயே, 
நம்மிடத்தில்‌ ஒரு குற்றமும்‌ இல்லையென்று 
வாதாடக்கூடாது. நாம்‌ மனமேட்டிமையோடு 
பிறரை எதிர்ப்பது நம்முடைய 
பைத்தியக்காரத்தனம்‌. நாம்‌ 
தூர்ச்சிந்தையுள்ளவர்களாமிருப்போ மென்றால்‌ 
நம்முடைய கையினால்‌ நம்முடைய வாயை 


துர்ச்சிந்தனைகளையும்‌ 
நம்முடைய வாயிலிருந்து: 9! 1 
தீயவார்த்தைகளையும்‌ அடக்குவதற்கு, 
நம்முடைய வாயை கையால்‌ மூடவேண்டும்‌. 

தீமையான காரியங்களை சிந்திப்பது. 
பாவம்‌. தீயசிந்தனைகளைப்‌. பேசுவது 
அதைவிட கொடிய பாவம்‌. நம்முடைய 
மனதிலுள்ளதை நம்முடைய வாயினால்‌. 
பேசும்போது, நம்முடைய வாய்‌ நம்முடைய 
மனதை அங்கீகரிக்கிறது. தீயவார்த்தைகளைப்‌ 
பேசும்போது, நம்முடைய தீயகுணத்தை நாம்‌ 
அங்கீகரிக்கிறோம்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நம்முடைய வார்த்தைகளினால்‌ நாம்‌ 

பிறரைக்‌ கோபப்படுத்தக்கூடாது. மற்றவர்கள்‌ 

கோபப்படாமல்‌ அமைதியாகப்‌ பேசும்போது, 

நம்முடைய வாயின்‌ வார்த்தைகளினால்‌, 

அவர்களை கோபமடையச்‌ செய்யக்கூடாது. 

ஒரு சிலர்‌ தங்கள்‌ வாயின்‌ வார்த்தையினால்‌ 

பிறரை வேதனைப்படுத்துவார்கள்‌. கோபமான 

வார்த்தைகளை கட்டுப்பாடில்லாமல்‌ 

பேசுவார்கள்‌. அவர்களுடைய வார்த்தைகளில்‌ 

நிதானமிருக்காது. அவர்களுடைய உள்ளம்‌ 

அவர்களுடைய 

குழம்பிப்போயிருக்கும்‌. 

ம்‌, சமாதானமும்‌, 

இல்லையென்றால்‌, அவர்களுடைய 

வாயின்‌ வார்த்தைகளும்‌ தெளிவாகமிராது. 
அவர்களுக்கும்‌ சமாதானமாயிராது. 


பாலைக்‌ கடைதல்‌ வெண்ணெயைப்‌ 
பிறப்பிக்கும்‌: மூக்கைப்‌ பிசைநல்‌ இரத்தத்தைப்‌ 


சண்டையைப்‌ 
நம்முடைய 


பிறப்பிக்கும்‌. 
கோபமான 
வார்த்தைகள்‌ மனுஷனுடைய சரீரத்தையும்‌ 
ஆத்துமாவையும்‌ பாழாக்கும்‌. 
நமக்குள்ளிருக்கிற நல்ல சுபாவங்களெல்லாம்‌ 
கெட்டுப்போகும்‌. நாம்‌ கோபமாய்‌ ஒரு 
வார்த்தை பேசினாலும்‌, அதன்‌ பின்பு 
அமைதியாகப்‌ பேசுவதற்கு வாய்ப்பிருக்காது. 
கோபமான ஒரு. வார்த்தை மற்தொரு 
கோபவார்த்தையைப்‌ பிறப்பிக்கும்‌. முடிவில்‌ 
சண்டையும்‌ அழிவும்‌ உண்டாகும்‌. 
சண்டையைக்‌  குறைக்கவேண்டுமென்றால்‌, 
ஆரம்பத்திலேயே நம்முடைய வாயின்‌ 
வார்த்தைகளைக்‌  குறைத்துவிடவேண்டும்‌. 
இருதயத்தில்‌ கோபமிருந்தாலும்‌, அதை 
வார்த்தைகளால்‌ வெளிப்படுத்தாதவாறு. 
நம்முடைய கையினால்‌. 
மூடவேண்டும்‌. 


வாயை 





ழ்‌ நள 
யாய 


ராஜாவாகிய சாலொமோனும்‌. 
என்று வேதயண்டிதர்களில்‌ 
சொல்லுகிறார்கள்‌ 

ல்‌ 


வேதவாக்கியங்களெல்லாம்‌. 


 அருளப்பட்டிருக்கிறது. 
லேமுவேல்‌. 


எழுதியிருந்தாலும்‌, பரிசத்த ன்‌ 
இந்த அதிகாரத்திற்கு மெய்யான ஆசிரியர்‌ 
ஆலியானவர்‌ ஏவ, லேமுவேலோ அல்லது 
சாலொமோனோ இதை எழுதியிருக்கிறார்கள்‌ 


லேமுவேல்‌ ஒரு தேசத்திற்கு ராஜா. 
வாலிப வயதுள்ளவர்‌. அவர்‌ 
கடமைகளை சரியாகச்‌ 
சோதனைகளிலும்‌ 
சிக்கிக்கொள்ளக்கூடாது. 


ஜீவிக்கவேண்டும்‌. லேமுவேலின்‌ தாயார்‌ 


அவருக்குச்‌ சொன்ன உபதேசம்‌ இங்கு 
எழுதப்பட்டிருக்கிறது (நீதி 311-9). 


அவர்‌ 
ராஜாவின்‌ 


தலைவியாகவும்‌ இருக்கிறாள்‌. 
தாயாரே இந்த 
போதிக்கிறாள்‌. 


உபதேசத்தையும்‌ 
ஒருவேளை இந்த 
உபதேசங்கள்‌ அவளுடைய 
குமாரத்திகளுக்குப்‌ போதிக்கப்பட்டிருக்கலாம்‌. 
இந்த அதிகாரத்தின்‌ ஆரம்பத்தில்‌, 

தன்‌ குமாரனாகிய லேமுவேலுக்குப்‌. 
போதித்ததுபோல, இந்த அதிகாரத்தின்‌: 
முடிவில்‌ அவள்‌ தன்‌ குமாரத்திகளுக்குப்‌ 
போதிக்கிறாள்‌ என்று வேதபண்டிதர்கள்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


வேல்‌ குணசாலியான 
ஸ்திரீயைக்‌ கண்டுபிடித்து 

தனக்கு மனைவியாக்கிக்கொள்ளவேண்டும்‌. 
இதற்காக அவனுடைய தாயார்‌ 
குணசாலியைப்பற்றிய காரியங்களை 
லேழுவேலுக்குப்‌ போதித்திருக்கலாம்‌. 


லேமுவேல்‌ 
நீதி 310-5 


தீதி 31a. ராஜாவாகிய 
லேமுவேலுக்கடுத்த வசனங்கள்‌; அவன்‌: 
ப்‌ போதித்த 


நீதி 31:2, என்‌ மகனே, என்‌ கர்ப்பத்தின்‌ 
குமாரனே, என்‌ பொருத்தனைகளின்‌ 
புத்திரனே, 


நீதி 313. ஸ்திரீகளுக்கு உன்‌ 
பெலனையும்‌ ராஜாக்களைக்‌ கெடுக்கும்‌ 
காரியங்களுக்கு உன்‌ வழிகளையும்‌ 
கொடாதே. 


நீதி 914. திராட்சரசம்‌ 
ராஜாக்களுக்குத்‌ தகுதியல்ல; 

ல, அது ராஜாக்களுக்குத்‌ 
தகுதியல்ல; மதுபானம்‌ பிரபுக்களுக்குத்‌ 


குடிப்பது 


மதுபானம்பண்ணினால்‌ 

தியாயப்பிரமாணத்தை 

சிறுமைப்படுகிறவர்களுடைய 
நியாயத்தையும்‌ புரட்டுவார்கள்‌. 


லேமுவேலும்‌ சாலொமோனும்‌ ஒரே நபர்‌ 
என்று வேதபண்டிதர்களில்‌ அநேகர்‌ 
வியாக்கியானம்‌ சொல்லுகிறார்கள்‌. லேமுவேல்‌ 
என்னும்‌ பெயருக்கு “தேவனுக்கு 
அர்ப்பணிக்கப்பட்டவர்‌", தேவனுக்காக 
ஜீலிப்பவர்‌' என்று பொருள்‌. லேமுவேலின்‌ 
தாயார்‌ இவர்மீது பிரியமாயிருக்கிறார்‌. 
தன்னுடைய மகனை, “லேமுவேலே” என்று 
பிரியமாய்‌ அழைக்கிறார்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


"நான்‌ என்‌ தகப்பனுக்குப்‌ பிரியமான 


எனக்குப்‌ போதித்துச்‌ சொன்னது: உன்‌ 
இருதயம்‌ என்‌ வார்த்தைகளைக்‌ 
காத்துக்கொள்ளக்கடவது: என்‌ 
க்‌ அப்பொழுது 

என்று 


'தகப்பனாரைப்பற்றியும்‌, அவர்களுடைய 
உபதேசத்தைப்பற்றியும்‌ எழுதியிருக்கிறார. 


இஸ்ரவேல்‌ 

உள்ளது. 
என்றும்‌, லேமுவேல்‌ இந்த த்தின்‌ ராஜா 
என்றும்‌, லேமுலேலின்‌ தாயார்‌ இஸ்ரவேல்‌ 
தேசத்து குமாரத்தி என்றும்‌ வேதபண்டிதர்கள்‌ 
சொல்லுகிறார்கள்‌. தங்கள்‌ பிள்ளைகளுக்கு 
நன்மையான காரியங்களைப்‌ போதிப்பது 
தாயாரின்‌ கடமை து தகப்பனாரின்‌ 
குடமையும்கூட பிள்ளைகளுக்கு 
நன்மையான காரியங்களை 
உபதேசிக்கவேண்டும்‌. அவர்கள்‌ நன்மை 
நீமை அறிந்திருக்கவேண்டும்‌. அவர்கள்‌ 
நன்மை. செய்ய  சற்றுக்கொள்ளவேண்டும்‌. 
அவர்கள்‌ )மயைவிட்டு 
ஜீவிக்கவேண்டும்‌. 


பிள்ளைகள்‌ வாலிபராகயிருக்கும்போது 
அவர்களுடைய மனதும்‌ 
மென்மையாயிருக்கும்‌. நந்த வயதில்‌ 
பிள்ளைகளின்‌ பெற்றோர்‌ அவர்கள்மீது, 
கவனம்‌ அவர்களுக்குப்‌ 
போதிக்கவேண்டும்‌. தாயாரின்‌ கண்கள்‌ 
பிள்ளைகள்மீது, பதிந்திருக்கவேண்டும்‌. 
அப்போதுதான்‌ தங்கள்‌ பிள்ளைகளின்‌ 
மனதை தங்கள்‌ விருப்பத்தின்‌ பிரகாரம்‌ 
உருவாக்க முடியும்‌. 


£ லேமுவேல்‌ ராஜாவாகயிருந்தாலும்‌, 
அவர்‌ இன்னும்‌ தனக்கு குமாரன்தான்‌ 


பொருத்தனைகளின்‌ புத்திரனே” 
கூப்பிடுகிறாள்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தன்‌ தாயாரின்‌ ஒருபகுதியாக 
லேமுவேல்‌ இருக்கிறார்‌. லேமுவேல்‌ 
ஞானமுள்ளவராகவும்‌ நற்குணமுள்ளவராகவும்‌ 
இருக்கவேண்டும்‌ என்பதில்‌ அவருடைய 
தாயாரின்‌ விருப்பம்‌. பிள்ளைகள்‌ 
ஒழுக்கமாய்‌ வளர்ந்தால்தான்‌ பெற்றோருக்கு 
சந்தோஷமாயிருக்கும்‌. 


லின்‌ தாயார்‌ அவரரப்பற்றிச்‌ 
“என்‌ பொருத்தனைகளின்‌ 
என்று. சொல்லுகிறாள்‌. 
அவருடைய தாயார்‌ தேவனிடத்தில்‌ தனக்கு 
ஒரு குமாரன்‌ வேண்டும்‌ என்று 
ஜெபம்பண்ணினாள்‌. தான்‌ ஒரு குழந்தையைப்‌ 


நம்முடைய 
டைய சமுகத்தில்‌ 
ஒப்பக்கொடுக்கவேண்டும்‌ அவர்களுக்காக 
பொருத்தனைபண்ணி  ஜெபிக்கவேண்டும்‌. 
நாம்‌ செய்த பொருத்தனைகளை 
நிறைவேற்றவேண்டும்‌. அப்போது நம்முடைய 
பிள்ளைகளும்‌ பொருத்தனைகளின்‌ 
பிள்ளைகளாகமிருப்பார்கள்‌. 


லின்‌ தாயார்‌ 
இரண்டு பாவங்களுக்கு விரோதமாக 
எச்சரித்துச்‌ சொல்லுகிறார்‌. அவையாவன : 
1. அசுத்தம்‌ 2. மதுபானம்‌ அருந்துவது 
“ஸ்திரீகளுக்கு உன்‌ பெலனையும்‌ 
ராஜாக்களைக்‌ கெடுக்கும்‌ காரியங்களுக்கு 
உன்‌ வழிகளையும்‌ கொடாதே” என்று 
லேமுவேலின்‌ தாயார்‌ தன்‌ மகனை 
எச்சரிக்கிறாள்‌. இந்த வாக்கியத்தில்‌ 
ஸ்திரீகள்‌ என்பது அந்நிய ஸ்திரீகளைக்‌ 
குறிக்கிற வார்த்தை. ராஜாக்கள்‌ 
ஸ்திரீகளிடத்தில்‌ தங்கள்‌ பெலனைக்‌ 
கொடுத்துவிடக்கூடாது. பெலனில்லாத ராஜா 
கோழையாகயிருப்பார்‌. எல்லாவற்றிற்கும்‌. 
பயப்படுவார்‌. ஒரு தேசத்தின்‌ 
ராஜா சிற்றின்பங்களுக்கு 
அடிமையாயிருக்கக்கூடாது. தன்னைத்தானே 
அடக்கி ஆளமுடியாதவரால்‌, ஒரு பெரிய 
தேசத்தை ஆளுகை செய்ய முடியாது. 
ல்‌ ஆசைகளை அடக்காதவன்‌ 


நினைப்பது 


அவரிடத்தில்‌. 





ழ்‌ நவள 
யாய 


ராஜா அவர்களெல்லோரையும்‌ 
நீதியாய்‌ ஆளுகை செய்யவேண்டும்‌. ராஜா 
தன்னுடைய பரிசுத்தத்தைக்‌ காத்துக்கொள்ள 
வேண்டும்‌. அவர்களுக்கு முன்பாக 
பரிசுத்தமாயும்‌, சாட்சியாயும்‌ ஜீவிக்கவேண்டும்‌. 


திராட்சரசம்‌ குடிப்பது ராஜாக்களுக்கு 
தகுதியல்ல, மதுபானம்‌ பிரபுக்களுக்கு 
தகுதியல்ல. ஒரு தேசத்தின்‌ ராஜா 
தாறுமாறாகக்‌ குடித்து 
வெறித்திருக்கக்கூடாது. தங்களுக்கு எல்லா 
உரிமையும்‌ இருக்கிறது என்று 
நினைத்து, திராட்சரசம்‌ குடிப்பது, 
ராஜாவுக்கு கட்சணமாயிரக்காது. க்‌ 
அவர்களுடைய 
களங்கழுண்டாகும்‌. தல த்‌ 
கெட்டுப்போகும்‌. மதுபானம்‌ ராஜாக்களின்‌ 
கிரீடத்தை மங்கவைக்கும்‌. ராஜாவின்‌ 
தலையின்‌ கிரீடம்‌ இருந்தாலும்‌, குடித்து 
ற ராஜாவின்‌ தலை 
குடிக்கிற ராஜா 
நிதானமிழந்திருப்பார்‌ 


விசுவாசிகளாகிய நாம்‌ நம்முடைய 
தேவனாகிய கர்த்தருக்கு ராஜாக்களாயும்‌. 
ஆசாரியர்களாயும்‌ இருக்கிறோம்‌. நம்முடைய 
சுபாவங்களும்‌ ராஜாக்களின்‌ சுபாவங்களைப்‌ 
போலிருக்கவேண்டும்‌. திராட்சரசம்‌ குடிப்பது 
விசுவாசிகளுக்குத்‌ தகுதியானதல்ல. 
மதுபானமும்‌ நமக்கு ஏற்றதல்ல. 

“சர்ந்ர்‌ ஆரோனை நேக்கி: நீயம்‌ 
உள்னோடேகூட குமாரரும்‌ 
ச்கதிருக்கல லாடும்‌ ஆசரிப்புக்‌ 
கூடாரத்துக்குள்‌ பிரவேசிக்கிறபோது. 
திராட்சரச த்தையும்‌ மதுவையும்‌ 
குடிக்கவேண்டாம்‌" (லேவி 10:89) என்று 
சொன்னார்‌. ஆரோனைப்போலவும்‌, 
அவருடைய  குமாரரைப்போலவும்‌ நாமும்‌ 
ஆவிக்குரிய ஆசாரியர்களாயிருக்கிறோம்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆனாலும்‌ 
திராட்சரசத்தால்மயங்கி, 
வழிதப்பிப்போகிறார்கள்‌; 
தீர்க்கதரிசியும்‌ மதுபானத்தால்‌ 
திராட்சரசத்தால்‌ 
சாராயத்தினால்‌ வழிதப்பி, தீர்க்கதரிசனத்தில்‌ 
மோசம்போய்‌, நியாயந்தீர்க்கிறதில்‌ 
இடறுகிறார்க (ஏசா 28:7) என்று 
ஏசாயா தீர்க்கதரிசி ஆசாரியரைப்பற்றியும்‌ 
தீர்க்கதரிசிகளைப்பற்றியும்‌ " வேதனையோடு 
சொல்லுகிறார்‌. 
ராஜாக்கள்‌ மதுபானம்‌ பண்ணினால்‌ 
நியாயப்பிரமாணத்தை மறந்துவிடுவார்கள்‌. 
அவர்கள்‌ சிறுமைப்படுகிறவர்களுடைய 
நியாயத்தையும்‌ புரட்டுவார்கள்‌. 


மதுபானமும்‌ திராட்சரசமும்‌ 
தீதி 31:6-9 


நீதி 31:8. மடிந்து 
போகிறவனுக்கு. மதுபானத்தையும்‌, 
மனங்கச த்தவர்களுக்குத்‌ திராட்ச 
ரசத்தையும்‌ கொடுங்கள்‌; 


நீதி 317. அவன்‌ குடித்துத்‌ தன்‌: 
குறைவை மறந்து, தன்‌ வருத்தத்தை 
அப்புறம்‌ தினையாதிருக்கட்டும்‌. 


நீதி 318,  ஊமையனுக்காகவும்‌ 
திக்கற்றவர்கனெல்லாருடைய 
தியாயத்துக்காகவும்‌ உன்‌ வாயைத்‌ 
திற 


நீதி 819. உன்‌ வாயைத்‌ திறந்து, 
தீதியாய்‌ நியாயந்தீர்த்து, சிறுமையும்‌ 
எனிமையுமான வனுக்கு நியாயஞ்செய்‌.. 


லேமுவேல்‌ தன்னிடத்திலுள்ள 
ஐசவரியத்தை  திராட்சரசம்‌ குடிப்பதற்கும்‌, 
மதுபானம்‌ பண்ணுவதற்கும்‌ 
பயன்படுத்தக்கூடாது. தன்‌ ஐசுவரியத்தை 
தீயவழிகளில்‌ செலவுபண்ணுவதற்குப்‌ பதிலாக, 
அதை அவர்‌ நல்ல வழிகளில்‌ செலவு 
பண்ணவேண்டுமென்று. அவருடைய தாயார்‌ 
அவருக்குப்‌ போதிக்கிறார்‌. ராஜாவினிடத்தில்‌ 
மதுபானமும்‌, திராட்சரசமும்‌ இருக்குமென்றால்‌ 
அதை அவர்‌ குடிக்கக்கூடாது. அதற்குப்‌ 
பதிலாக, “மடிந்துபோகிறவனுக்கு. 
மதுபானத்தையும்‌, மனங்கசந்தவர்களுக்குத்‌ 
திராட்சரசத்தையும்‌ கொடுங்கள்‌” என்று 
லேமுவேலின்‌ தாயார்‌ சொல்லுகிறார்‌. 





ழ்‌ ளா 
யாய 


ராஜாக்கள்‌ மதுபானம்‌ குடித்தால்‌. 
அவர்களுக்கும்‌ தேசத்திற்கும்‌ கேடுண்டாகும்‌. 
மடிந்துபோகிறவனும்‌ மனங்கசந்தவனும்‌ 
திராட்சரசத்தை  மருந்தைபோல சிறிது 
பருகலாம்‌. அது அவர்களுக்கு தீமை 
செய்வதற்குப்‌ பதிலாக. நன்மை 
செய்யும்‌. சரீரத்திற்கு கேடுண்டாகாமல்‌ 
ஆரோக்கியமுண்டாகும்‌.  வியாதியிலும்‌, 
வேதனையிலும்‌ இருப்போருக்கு, தேவைக்குத்‌ 
தகுந்தபடி திராட்சரம்‌ கொடுக்கலாம்‌ என்று 
லேமுவேலின்‌ தாயார்‌ சொல்லுகிறார்‌. 
யடிந்துபோகிறவனுக்கு மதுபானத்தைக்‌ 
கொடுக்கும்போது அவன்‌ அதைக்‌ குடித்து 
தன்‌ குறைவை மறப்பான்‌. மனங்கசந்தவன்‌ 
திராட்சரசத்தை குடிக்கும்போது அவன்‌ 
தன்‌ வருத்தத்தை அப்புறம்‌ 
நினையாதிருப்பான்‌. 


நம்மிடத்தில்‌ திராட்சரசம்‌ 
இருக்கும்போது அதை நாமே 
பருகவேண்டும்‌ என்று பேராசைப்படக்கூடாது. 
நம்முடைய ஆசையைக்‌ கட்டுப்படுத்தி, 
நம்மிடத்திலுள்ளதை மற்றவர்களுடைய 
நன்மைக்காக பகிர்ந்து கொடுக்கவேண்டும்‌. 
பிறருடைய வேதனைகளையும்‌, 
துக்கங்களையும்‌ குறைப்பதற்கு உதவி 
செய்யவேண்டும்‌. 

திராட்சரசம்‌ குடிப்பது சரீர 
ஆரோக்கியத்திற்கு நல்லதல்ல. ஆனாலும்‌ 
அதை கொஞ்சம்‌ குடிப்பதினால்‌. 
ஆரோக்கியமுண்டாகும்‌ என்று ஜனங்கள்‌ 
நம்பினார்கள்‌. அப்போஸ்தலர்‌  பவலும்‌ 
தீமோத்தேயுவுக்கு நிருபம்‌ எழுதும்போது 
நீ இனிமேல்‌ தண்ணீர்‌ மாத்திரம்‌ குடியாமல்‌, 
உன்‌ வயிற்றிற்காகவும்‌, உனக்கு அடிக்கடி 
நேரிடுகிற பலவீனங்களுக்காகவும்‌, கொஞ்சம்‌ 
திராட்சரசமும்‌ கூட்டிக்கொள்‌" (தீமோ 5:23) 
என்று சொல்லுகிறார்‌. 


|, லேமுவேல்‌ தன்னுடைய அதிகாரத்தைப்‌ 
மற்றவர்களுக்கு நன்மை. 

லேமுவேலின்‌ ஞானமும்‌ 

பிறருக்கு 

உபயோகமாயிருக்கவேண்டும்‌. நீதியாய்‌ 
நியாயம்‌ விசாரிக்கவேண்டும்‌. ஜனங்கள்மீது 
கரிசனையோடிருக்கவேண்டும்‌. சத்தியத்தை 
தைரியமாய்ப்‌ பேசவேண்டும்‌. லேமுவேலின்‌ 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தாயார்‌ அவரிடம்‌ “களமையனுக்காகவும்‌ 
திக்கற்றவர்களெல்லாருடைய 
நியாயத்துக்காகவம்‌ உன்‌ வாயைத்‌ திற. 
உன்‌ வாயைத்‌ திறந்து நீதியாய்‌ 
நியாயந்தீர்த்து, சிறுமையும்‌ 
எளிமையுமானவனுக்கு நியாயஞ்செய்‌" என்று 
சொல்லுகிறார்‌. 


லேமுவேல்‌ மனுஷருடைய முகத்தைப்‌ 
பார்த்து பயப்படாமல்‌ நீதியான தீர்ப்பை 
தைசியமாய்ச்‌ சொல்லவேண்டும்‌. "உன்‌ 
வாயைத்‌ திற” என்று அவருடைய தாயார்‌ 
அவருக்குக்‌ கட்டளை கொடுக்கிறார்‌ 
நியாயாதிபதிகளும்‌ ராஜாக்களும்‌ 
வாயைத்திறந்து பேசவேண்டும்‌. 
ராஜாக்களின்‌ வார்த்தையில்‌ அதிகாரமுள்ளது. 
ராஜா பேசவேண்டிய வார்த்தையை 
பேசாமலிருக்கக்கூடாது. அவர்‌ தனக்காக 
தன்‌ வாயைத்‌ திறப்பதுபோல, 
ஊமையனுக்காகவும்‌ திக்கற்றவர்கள்‌ 
எல்லாருடைய நியாயத்திற்காகவம்‌ 
தன்னுடைய வாயைத்‌ திறக்கவேண்டும்‌. 
திக்கற்ற பிள்ளைகளின்‌ நியாயத்தை 
விசாரித்து, அவர்களுக்கு 
ஆதரவாகமிருப்பது ராஜாவின்‌ கடமை. 
விதவைகளையும்‌ திக்கற்ற பிள்ளைகளையும்‌ 
யாரும்‌ ஒடுக்காதவாறு. அவர்களைப்‌ 
பாதுகாக்கவேண்டும்‌. 


சிலர்‌ ஊமைகளாகயிருப்பார்கள்‌. 
அவர்களுக்கு தங்களுடைய காரியங்களை 
எப்படி பேசவேண்டும்‌ என்று தெரியாது. ஒரு 
வேளை அவர்களுக்கு வாமிருந்தாலும்‌, 
பயத்தினால்‌ பேசமுடியாத ஊமைகளைப்போல 
இருப்பார்கள்‌. ஒருவேளை அவர்கள்மீது, 
குற்றம்‌ சுமத்துகிறவர்கள்‌ அதிகமாகப்‌ 
பேசும்போது, அவர்களிடத்தில்‌ தங்களுடைய 
நியாயத்தை எடுத்துச்‌ சொல்லத்‌ தெரியாத 
ஊமைகளாகயிருப்பார்கள்‌. இவர்களுக்காக 
ராஜா தன்னுடைய வாயைத்‌ திறக்கவேண்டும்‌. 


குணசாலியான ஸ்திரீ 
நீதி 9140-91 


நீதி 81:10. குணசாலியான ஸ்திரீயைக்‌ 
கண்டுபிடிப்பவன்‌ யார்‌? அவளுடைய 
விலைமுத்துக்களைப்‌ பார்க்கிலும்‌ 
உயர்த்து. 





ழ்‌ நவள 
யாய 


நீதி 9111. அவன்‌ புருஷனுடைய 
இருதயம்‌ அவனை நம்பும்‌; அவன்‌ 
சும்பத்துக்‌ குறையாது. 


நீதி 8112. அவன்‌ உயிரோடிருக்கிற 
நானெல்லாம்‌. 
தீமையையல்ல, 
செய்கிறான்‌. 


நீதி 3118. ஆட்டுமயிரையும்‌ 
சணலையும்‌ தேடி, தன்‌ கைகளினால்‌ 
உற்சாகத்தோடே வேலை செய்கிறான்‌. 


தீதி 3114. 
கப்பல்கனைப்‌ 
தூரத்திலிருந்து தன்‌ 
கொண்டுவருகிறான்‌. 


அவன்‌ வியாபாரக்‌. 
போலிருக்கிறான்‌; 
ஆகாரத்தைக்‌ 


நீதி 9115, இருட்டோடே எழுந்து தன்‌ 
வீட்டாருக்கு ஆகாரங்கொடுத்து, தன்‌ 
வேலைக்காரிகளுக்குப்‌ படியனக்கிறான்‌. 


நீதி 3116. 
அதை வாங்குகிறான்‌; 
சும்பாத்தியத்தினால்‌ 

தோட்டத்தை நாட்டுகிறான்‌. 


நீதி 307. தன்னை 
இடைக்கட்டிக்கொண்டு, 
கைகளைப்‌ பலப்படுத்தூகிறாள்‌.. 


ஒரு வயலை விசாரித்து 
தன்‌ கைகளின்‌. 
திராட்சுத்‌ 


பெலத்தால்‌ 
தன்‌ 


நீதி 31:18. தன்‌ 
வியாபாரம்‌ பிரயோஜனமுன்னதென்று 
அறித்திருக்கிறான்‌; இரவிலே அவன்‌ 
விளக்கு அணையாதிருக்கும்‌. 


நீதி 81:19. கைகளை 
இராட்டினத்தில்‌ வைக்கிறான்‌; அவன்‌ 
விரல்கள்‌ கதிரைப்‌ பிடிக்கும்‌. 


நீதி 81:20. சிறுமையானவர்களுக்குத்‌: 
தன்‌ கையைத்‌ திறந்து, ஏழைகளுக்குத்‌ 
தன்‌ கரங்களை நீட்டுகிறான்‌. 


நீதி 81:21. தன்‌ வீட்டார்‌ அனைவருக்கும்‌. 
'இரட்டைப்புரை உடுப்பியிருக்கிறதால்‌, 
தன்‌ வீட்டாரினிமித்தம்‌ குளிருக்குப்‌ 
பயப்பாடான்‌. 

நீதி 81:22. இரத்தினக்‌ கம்பனங்களைத்‌ 
தனக்கு உண்டுபண்ணுகிறான்‌; மெல்லிய 
புடவையும்‌ இரத்தாம்பரமும்‌ அவன்‌ 
உடுப்பு. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நீதி 31:28. அவன்‌ புருஷன்‌ தேசத்து 
மூப்பர்கனோடே தியாயஸ்தலங்களில்‌ 
உட்கார்த்திருக்கையில்‌ பேர்‌ 
பெற்றவனாயிருக்கிறான்‌.. 


நீதி 81:24. மெல்லிய புடவைகளை 
உண்டுபண்ணி விற்கிறான்‌; கச்சைகனை 


வர்த்தகரிடத்தில்‌ ஒப்புவிக்கிறான்‌.. 


தீதி 91:25. அவன்‌ உடை பலமும்‌ 
அலங்காரமுமாயிரக்கிறது; 
வருங்காலத்தைப்பற்றியும்‌ மகிழுகி றான்‌. 


தீதி 3128. தன்‌ வாயை ஞானம்‌ 
வினங்கத்‌ திறக்கிறான்‌; தயையுன்ன 
போதகம்‌ அவன்‌ 'நாவின்மேல்‌ 
இருக்கிறது. 


நீதி 9127. 
அப்பத்தைப்‌ 
வீட்டுக்காரியம்‌. 
நடக்கிறது. 
கண்ணோக்கமாயிருக்கிறான்‌. 


அவன்‌ கசேம்பலின்‌ 
புசியாமல்‌, தன்‌ 
எப்படி 

என்று 


நீதி 31:28. அவன்‌ பின்னைகள்‌ எழும்பி, 
அவளைப்‌ பாக்கியவாதி என்கிறார்கள்‌; 
அவன்‌ புருஷனும்‌ அவனைப்பார்த்து: 


நீதி 3129, அநேகம்‌ பெண்கள்‌ 
குணசாலிகனாயிருத்ததுண்டு; நீயோ 
அவர்கள்‌ எல்லாருக்கும்‌ மேற்பட்ட வன்‌ 
என்று அவளைப்‌ புகழுகிறான்‌.. 


நீதி 81:80. செனந்தரியம்‌ 
வஞ்சனையுள்ளது; அழகும்‌ விண்‌, 
கர்த்தருக்குப்‌ பயப்படுகிற ஸ்திரீயே 
புகழப்படுவான்‌. 


நீதி 31:31 அவன்‌ கைகளின்‌ பலனை 
அவளுக்குக்‌ கொடுங்கள்‌; அவளுடைய 
செய்கைகள்‌. வாசல்களில்‌. 
அவளைப்புகழுக்கடவது. 
ல்‌ எப்படிப்பட்ட ஸ்திரீயை 
மனைவியாகத்‌ 
தெரிந்தெடுக்கவேண்டுமென்று லேமுவேலின்‌ 
தாயார்‌ விரிவான ஆலோசனைகளைச்‌ 
சொல்லுகிறார்‌. குணசாலியான ஸ்திரீயைப்‌ 
பற்றி 22 வசனங்களில்‌ விவரிக்கப்‌ 
பட்டிருக்கிறது. எபிரெய பாஷையின்‌ 
எழுத்தியலில்‌ இருபத்திரண்டு எழுத்துக்கள்‌ 
உள்ளன. இந்த வசனங்கள்‌ ஒவ்வொன்றும்‌ 
அகர வரிசைப்பிரகாரம்‌, ஒவ்வொரு 
எபிரெய எழுத்தினால்‌ ஆரம்பமாகிறது. 





f= THE 
TT 


மோசே எங்கு போகவேண்டும்‌ என்றும்‌, 
அவர்‌ தன்னோடு இஸ்ரவேலின்‌ மூப்பரை 
அங்கே கூட்டிக்கொண்டு போகவேண்டும்‌ 
என்றும்‌ கர்த்தர்‌ 
கொடுக்கிறார்‌. கர்த்‌ 
அற்புதத்திற்கு, 
கண்ணாரக்கண்ட  சாட்சிகளாமிருப்பார்கள்‌. 
பட்டர்‌ தெய்வீக பிரசன்னம்‌ தங்கள்‌ 
க்கிறது என்பதை அவர்கள்‌ 
த்தில்‌ பார்த்து, கர்த்தர்மீது. 
நம்பிக்கை வைப்பார்கள்‌. 
நடப்பிக்கிற அற்புதம்‌ 
மூலையில்‌ இரகசியமாய்‌ 
சம்பவமல்ல. கர்த்தர்‌ 
தம்முடைய அற்புத வல்லமையை 
இஸ்ரவேலின்‌ மூப்பருக்கு முன்பாக 
'வெளிப்படுத்துகிறார்‌. இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
சர்ந்தர்மீது நம்பிக்கை வரவேண்டும்‌. 
கர்த்தர்‌ தங்கள்‌ நடுவிலிருக்கிறார்‌ என்னும்‌ 


கர்த்தர்‌ 
ஏதோ ஒரு 
நடைபெறுகிற 


இஸ்ரவேலின்‌ மூப்பரில்‌ சிலரை 
தன்னோடே கூட்டிக்கொண்டு போகும்போது, 
கர்த்தர்‌ ஒரேபிலே, மோசேக்கு முன்பாக 
கன்மலையிலே. 

அப்பொ = 


வாக்குப்பண்ணுகிறார்‌ 
அந்தக்‌ கன்மலையை, ல்‌ 
பிடித்திருக்கிற கோலால்‌ அடக்கவேண்டும்‌ 
மோசே இஸ்ரவேல்‌ மூப்பரின்‌ கண்களுக்கு 
ன்பாக, கர்த்தர்‌ தனக்கு கட்டளையிட்ட 
ரகாரம்‌, கன்மலையை அடிக்கிறார்‌. 
அப்பொழுது அந்தக்‌ கன்மலையிலிருந்து, 
ஜனங்கள்‌ குடிப்பதற்கு தண்ணீர்‌ புறப்பட்டு 
வருகிறது. அங்கிருந்து திரளான தண்ணீர்‌ 
புறப்பட்டு வருகிறது. இதுவரையிலும்‌ 
ஜனங்களுக்கு குடிக்க 
தண்ணீர்‌ இல்லாதிருந்தது. இப்போதோ 
கன்மலையிலிருந்து. ஜனங்கள்‌ குடிப்பதற்கு 
ஏராளமான தண்ணீர்‌ புறப்பட்டு வருகிறது. 
குன்மலையிலிருந்து புறப்பட்டு வருகிற 
தண்ணீர்‌, “தண்ணீர்‌ தடாகம்‌” என்று 
அழைக்கப்படுகிறது. “அவர்‌ கன்மலையைத்‌ 
தண்ணீர்த்தடாகமாகவும்‌, கற்பாறையை 
நீரூற்றுகளாகவும்‌ மாற்றுகிறார்‌” (சங்‌ 114:8). 
கன்மலையிலிருந்து 
தண்ணீர்‌, தேனும்‌ என்‌ 
அழைக்கப்படுகிறது. 
உயர்ந்தஸ்தானங்களின்மேல்‌ 
ஏறிவரப்பண்ணினார்‌;: 
பலனை அவனுக்குப்‌ புசிக்கக்‌ கொடுத்தார்‌; 


_ புறப்படும்‌ 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கன்மலையிலுள்ள தேனையும்‌, 
கற்பாறையிலிருந்து வடியும்‌ எண்ணெயையும்‌ 
அவன்‌ உண்ணும்படி செய்தார்‌" (உபா 32:13) 


ரெவிதீமிலே மிறங்கியிருக்கிற 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ தண்ணீர்‌ 
தவனபாயிருக்கிறார்கள்‌. கர்த்தர்‌ 
அவர்களுடைய தாகத்திற்கு. தேனையும்‌, 
எண்ணெயையும்‌ தாராளமாய்க்‌ கொடுக்கிறார்‌. 
கன்மலையிருந்து புறப்பட்டு வருகிற தண்ணீர்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு தேனைப்போலவும்‌, 
எண்ணெயைப்போலவும்‌ இருக்கிறது. இது 
அவர்களுக்கு. சந்தோஷத்தையும்‌, 
ஆனந்தத்தையும்‌ கொடுக்கிறது. 


பாளயப்‌ 


பொதுவாக கன்மலையிலிருந்து 
தண்ணார்‌ பாட்டு! எரும பான்று, வாரும்‌ 
எதிர்பார்க்கமாட்டார்கள்‌. நாம்‌ கர்த்தர்மீது, 
நம்பிக்கையாயிருக்கும்போது, ம்‌ 
எதிர்பார்க்காத திசையிலிருந்து, 
நன்மைகள்‌ வரும்‌. கர்த்தர்‌ 
ஆசீர்வாதங்களின்‌ ஊற்றுக்களை நமக்காக 
திறந்துகொடுத்து, நம்முடைய தேவைகளை 
சந்திப்பார்‌ 
கர்த்தர்‌ டய 
தத்‌ டட 
அவாந்தரவெளியிலே 
உண்டாக்குகிறார்‌. 


வல்‌, 
ஆறுகளையும்‌ 


ா, நான்‌ புதிய காரியத்தைச்‌ 
செய்கி ; இப்பொழுதே அது தோன்றும்‌; 
நீங்கள்‌ அதை அறிமீர்களா? நான்‌ 
வனாந்தரத்திலே. வழியையும்‌. 
அவாந்தரவெளியிலே ஆறுகளையும்‌ 
உண்டாக்குவேன்‌. நான்‌ தெரிந்துகொண்ட 
என்‌ ஜனத்தின்‌ தாகத்துக்கு வனாந்தரத்திலே 
தண்ணீர்களையும்‌ அவாந்தரவெளியிலே 

உண்டாக்குவதினால்‌, 


பிரயாணம்பண்ணினாலும்‌, 
உண்டுபண்ணின 
பண்ணவேண்டும்‌. 
நம்பிக்கை வைத்து. 


கர்த்தர்‌ நமக்கு 
வழியிலே பிரயாணம்‌ 

நாம்‌ கர்த்தர்மீது 
கர்த்தரையே நோக்கிப்‌ 
பார்த்து. அவருடைய அடிச்சுவடுகளைப்‌ 
பின்பற்றி பிரமாணம்பண்ண வேண்டும்‌. 
கர்த்தர்‌ நம்‌ நடுவிலிருக்கிறார்‌ என்றும்‌, அவர்‌ 
நம்முடைய தேவைகளை சந்தித்து நமக்கு 
உதவிசெய்வார்‌ என்றும்‌ நாம்‌ கர்த்தர்மீது 
நம்பிக்கை வைக்கவேண்டும்‌. 





ழ்‌ நள 
யாய 


சேர்க்கப்பட்டிருக்கிறது. 
சொல்லுகிறார்கள்‌. 
வரிசைப்பிரகாரம்‌ 
எழுதப்பட்டிருப்பதினால்‌ 

மனப்பாடம்‌ செய்து பாடலாகப்‌ 
பாடுவார்கள்‌ என்றும்‌ சொல்லுகிறார்கள்‌. 


குணசாலியான ஸ்திரீயைப்பற்றி இங்கு 
சொல்லப்பட்டிருக்கிற கருத்துக்கள்‌, 
ஏற்பாட்டில்‌ தீமோ 2:90: 1பேதுரு 31-6 
ஆகிய வசனங்களிலும்‌ சுருக்கமாகச்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டில்‌: 
ஒரு நல்ல மனைவியின்‌ குணாதிசயமாக 


இவை எழுதப்பட்டிருக்கிறது. 


குணசாலியான ஸ்திரீயை 
தேடிக்கண்டுபிடிக்கவேண்டும்‌. குணசாலியான 
ஸ்திரீ என்னும்‌ வார்த்தைக்கு 
ஸ்திரீ என்று பொருள்‌. 
"திறமையுள்ள ஸ்திரீ 
சொல்லலாம்ஸ்திரீயானவள்‌ 
பாண்டமாகயிருந்தாலும்‌, 
கிருபையிலும்‌, கர்த்தருக்குப்‌. 
பயத்திலும்‌ பலமுள்ளவளாகயிருக்கிறாள்‌. 
நல்ல நியாயாதிபதிகளின்‌ குணாதிசயங்களை 
விவரிப்பதற்கும்‌ எபிரெய பாஷையில்‌ இந்த 
வார்த்தையே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. 
னங்கள்‌ எல்லாருக்குள்ளும்‌ 
மேலதிக பக்கல்‌ 
உண்மையுள்ளவர்களும்‌  பொருளாசையை 
வெறுக்கிறவர்களுமான திறமையுள்ள 
மனிதரைத்‌ தெரிந்துகொண்டு, அவர்களை 
ஆயிரம்பேருக்கு அதிபதிகளாகவும்‌, 
நூறுபேருக்கு அதிபதிகளாகவும்‌, 
ஐம்பதுபேருக்கு அதிபதிகளாகவும்‌, 
பத்துப்பேருக்கு அதிபதிகளாகவும்‌ 
எற்படுத்தும்‌” (யாத்‌ 18:21). 


குணசாலியான ஸ்திரீ தன்னுடைய 
சொந்த ஆவியை அடக்கக்‌. 
கூடியவளாகயிருக்கிறாள்‌. தானும்‌ 
இச்சையடக்கமாக இருப்பாள்‌. 
மற்றவர்களையும்‌ ஆளுகை செய்து 
நிர்வாகம்‌ பண்ணத்‌  தெரிந்திருப்பாள்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


குணசாலியான ஸ்திரீ சூழ்நிலைக்குத்‌ 
தகுந்த பிரகாரம்‌ தீர்மானம்‌ பண்ணுவாள்‌. 
ஒவ்வொரு காரியத்தையும்‌ தீர்மானத்தோடு 
பேசுவாள்‌. தீர்மானத்தோடு செய்வாள்‌. 
இவளிடத்தில்‌ நற்குணம்‌ மிகுதியாயிருக்கும்‌. 
டைய நல்ல குணாதிசயங்கள்‌ 
எல்லோருக்கும்‌ பிரத்தியட்சமாகத்‌ தெரியும்‌. 
குணசாலியான ஸ்திரீ தன்னுடைய பேச்சிலும்‌: 
செய்கையிலும்‌ உறுதியாயிருப்பாள்‌ 


குணசாலியான 
கண்டுபிடிப்பவன்‌ யார்‌ என்று 
கேட்கிறார்‌. இப்படிப்பட்ட 
கொஞ்சம்பேர்‌ மாத்திரமே இருக்கிறார்கள்‌. 
ஆகையினால்‌ இவர்களை கண்டுபிடிப்பதும்‌ 
கடினம்‌. குணசாலியான ஸ்திரீயை 
நிரம்‌ செய்யவேண்டுமென்று விரும்புகிற 
புருஷர்‌, எத்தனை கஷ்டம்‌ வந்தாலும்‌, 
இப்படிப்பட்ட நல்ல ஸ்திரீயைத்‌ 
தேடிக்கண்டுபிடிக்க வேண்டும்‌. 
ஸ்திரீகளின்‌ அழகிலும்‌, ஜோடனையிலும்‌, 
ஐசுவரியத்திலும்‌, அவளுடைய பெற்றோரின்‌ 
அந்தஸ்திலும்‌, ஆடம்பத்தலும்‌ 
மயங்கிவிடக்கூடாது. ஸ்திரீயின்‌ 
ஆபரணங்களைப்‌ பார்த்து. அவள்‌ ஆம்‌ 
அழகைப்பார்த்து மயங்காமல்‌, அவள்‌ 
குணசாலியான ஸ்திரீயா என்பதைத்‌ 
தேடிக்கண்டுபிடிக்கவேண்டும்‌. ஒரு 
ஸ்திரீமிடம்‌ அழகும்‌, ஆடம்பரமும்‌ 
இருந்தாலும்‌, அவள்‌ குணசாலியான 
ஸ்திரீயாகமில்லையென்றால்‌, அவள்‌ தன்‌ 
புருஷனுக்கு. நல்ல மனைவியாக. 
இருக்கமாட்டாள்‌. தன்‌ குடும்பத்திற்கு நல்ல 
தலைவியாகவும்‌ இருக்கமாட்டாள்‌. 
ணசாலியான ஸ்திரீயின்‌ விசே! 
கண்களை சென்ன இங்கு எலி வா 
இவள்‌ சோம்பேறியாகமிருக்கமாட்டாள்‌. 
கடினமாக உழைப்பாள்‌. இவள்‌ புருஷனுடைய 
இருதயம்‌ இவளை நம்பும்‌. இவளால்‌. 
அவனுடைய சம்பத்து 
இவள்‌ மீது 
புருஷன்‌ பிரியமாயிருப்பான்‌.. 
குடும்பக்காரியங்கள்‌ ல்‌ 
நேர்த்தியாய்ச்‌ செய்து முடிப்பாள்‌. 
இவளுடைய 


இதனால்‌ 
புருஷன்‌ வீட்டு வேலைகள்‌ 
எல்லாவற்றையும்‌ இவளிடத்தில்‌ நம்பி 
ஒப்புக்கொடுப்பான்‌. அவளுடைய 
நடத்தையில்‌ நம்பிக்கை வைப்பான்‌. அவளும்‌ 
எல்லா வேலைகளையும்‌ ஞானமாக, 
நிதானமாக, திறமையாக செய்து முடிப்பாள்‌. 





ழ்‌ நள 
யாய 


குணசாலியான ஸ்திரீ தன்னுடைய 
புருஷனுக்கு நன்மை செய்கிறாள்‌. தான்‌ 
உமிரோடிருக்கிற நாளெல்லாம்‌ அவனுக்கு 
நன்மை செய்கிறாள்‌. அவள்‌ வெளியில்‌ 
போனாலும்‌, தன்னுடைய 
குடும்பக்காரியங்களை சரியாகக்‌ 
குவனிக்கிறாள்‌. கக்க 
நேர்த்தியாகச்‌ செய்வதினால்‌, இவளுடைய 
நிர்வாகத்தினால்‌ புருஷனுக்கு. 
நஷ்டமுண்டாகாது. அவனுடைய சம்பத்தும்‌ 
குறையாது, ஒரு சில ஸ்திரீகள்‌ 
இருதயத்தில்‌ பெருமையோடிருப்பார்கள்‌. 
தங்களுடைய ஆடம்பரத்தினால்‌ புருஷனுடைய 
சொத்துக்களை ஊதாறித்தனமாக செலவு, 
செய்து, அதை அழித்துப்போடுவார்கள்‌. 


குணசாலியான ஸ்திரீயோ 
தன்னுடைய புருஷனுடைய சொத்துக்களைப்‌ 
பாதுகாக்கிறாள்‌. க்கச்‌ 
செய்கிறாள்‌. மற்றவர்கள்‌ 

அளவுக்கு இவள்‌ 
நிர்வாகம்பண்ணுவாள்‌. 

மெய்யான அன்பும்‌ பாசமும்‌ காண்பிப்பாள்‌ 
புருஷனுக்கு நல்ல ஆலோசனைகளைச்‌ 
சொல்லுவாள்‌. புருஷன்‌: 
சோர்வாகயிருக்கும்போது, அவனுடைய 
களைப்பு நீங்க அவனோடு இதமான 
வார்த்தைகளைப்‌ பேசுவாள்‌. மகிழ்ச்சியான 
வார்த்தைகளைப்‌ பேசி தன்‌ புருஷனை 
சந்தோஷப்படுத்துவாள்‌. தன்னுடைய 
புருஷனுடைய ஆரோக்கியத்திற்குத்‌ 
தேவையான எல்லாவற்றையும்‌ செய்வாள்‌. 


விருந்தும்‌ மருந்தும்‌ மூன்று நாளைக்கு 
மாத்திரம்தான்‌ என்று சொல்லுவார்கள்‌. புதிய 
மருமகள்‌ ஆரம்பத்தில்‌ அன்பாகத்தான்‌ 
லான. அயபது 
குணம்‌ மாறிவிடும்‌. 
குணசாலியான  ஸ்திரீயோ 
நற்குணத்தோடிருப்பாள்‌. 
உயிரோடிருக்கிற 
குணசாலியான ஸ்திரீ தன்‌ பருஒனுக்கு 
தீமையை அல்ல, நன்மையை செய்கிறாள்‌. 
நற்குணம்‌ அவளிடத்தில்‌ 
நிரந்தரமாயிருக்கிறது. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எத்தனை 

வருஷங்களுக்கு உயிரோடிருந்தாலும்‌ அவள்‌ 

தன்‌ கணவனுடைய நன்மையையும்‌, 

தன்னுடைய பிள்ளைகளின்‌ நன்மையையும்‌ 

பராமரிப்பாள்‌. தன்னுடைய 

வீட்டுக்காரியங்களையெல்லாம்‌ பொறுப்பாய்‌ 

இவளுடைய 

உண்டாகும்‌. 

சொத்துக்கள்‌ 

குணசாலியான ஸ்திரீயின்‌ 

மூலமாய்‌, அவளுடைய புருஷன்‌ மற்றவர்கள்‌ 
மத்தியில்‌ பேர்‌ பெற்றவனாயிருப்பான்‌. 


வீட்டிற்குள்‌. குணசாலியான ஸ்திரீ 
குடும்பத்தலைவியாகயிருப்பாள்‌. வீட்டிற்கு 
வெளியே, குணசாலியான ஸ்திரீயின்‌ 
புருஷன்‌: ஜனங்களுக்குத்‌ 
தலைவனாகயிருப்பான்‌. தன்‌ புருஷனுடைய 
எல்லா காரியங்களையும்‌ அவள்‌ சரியாகப்‌ 
பராமரிப்பாள்‌. தன்‌ வீட்டார்‌ அனைவருக்கும்‌ 
ட்டைப்‌ உடுப்புக்களை 
கம்பளி ஆடை 
ல்லது. அது சரீரத்திற்கு 
இனிக்‌ 'இவள்‌ குடுப்பத்திலுளள 
காரியங்களையும்‌, 
ங்களை பொறுப்பாய்‌ பபான்‌." 


குணசாலியான ஸ்திரீ தன்‌ 
வீட்டுக்காரியம்‌ எப்டி நடக்கிறது என்று 
கண்ணோக்கமாயிருப்பாள்‌. அவள்‌ 
ஒருபோதும்‌ சோம்பலின்‌ அப்பத்தைப்‌ 
புசிக்கமாட்டாள்‌. எப்போதும்‌ 
சறுசுறுப்பாமிருந்து தன்‌ வீட்டு வேலைகள்‌ 
எல்லாவற்றையும்‌ உற்சாகமாய்ச்‌ செய்வாள்‌ 
காலத்தைப்‌ பிரயோஜனப்படுத்திக்கொள்வாள்‌. 
இவள்‌ எல்லா வேலைகளையும்‌ திட்டமிட்டு 
செய்வதினால்‌ இவளுக்கு காலவிரயம்‌ 
ஏற்படாது. வீணாகப்‌ பொழுதைப்‌ 
போக்கமாட்டாள்‌. 

குணசாலியான ஸ்திரீ பகல்வேளையில்‌ 
தன்னுடைய வியாபாரத்தை நன்றாகக்‌ 
கவனிப்பாள்‌. தன்‌ வியாபாரம்‌. 
பிரயோஜனமுள்ளது. என்று அவள்‌ 


ஸ்திரீ இருட்டோடே 

அதிகாலையில்‌ எழுந்து, 
தன்‌ வீட்டாருக்கு ஆகாரம்‌ கொடுக்கிறாள்‌. 
தன்‌ வேலைக்காரிகளுக்கும்‌ படியளக்கிறாள்‌. 
இதனால்‌. வீட்டிலுள்ள குடும்பத்தாரும்‌, 
வேலைக்காரரும்‌ உற்சாகமாய்‌ வேலை. 
செய்வார்கள்‌. 





ழ்‌ நள 
யாய 


ஒரு சில ஸ்திரீகள்‌ ஒரு வேலையும்‌: 
செய்யாமல்‌ எப்போதும்‌ சும்மாயிருப்பார்கள்‌. 
படுக்கையில்‌ படுத்திருப்பதுதான்‌ 
அவர்களுடைய பொழுதுபோக்கு. பகலிலும்‌ 
தூங்குவார்கள்‌. இரவிலும்‌ தூங்குவார்கள்‌. 
சாப்பிடும்போது மாத்திரம்‌ எழும்புவார்கள்‌. 
னால்‌ குணசாலியான ஸ்திரீயோ 
இரவிலும்‌ விழித்திருந்து தன்னுடைய வீட்டு 
வேலைகளை முறைப்படி கவனிக்கிறாள்‌. 

குடும்பத்திலுள்ள காரியங்களையெல்லாம்‌ 
புருஜர்களால்‌ சரியாகக்‌ கவனிக்க முடியாது. 
புருஷன்‌ பெரிய வியாபாரியாகுமிருக்கலாம்‌. 
அவன்‌ அதிகம்‌. 
மேதையாகயிருக்கலாம்‌. 
வீரனாகயிருக்கலாம்‌. 
பலசாலியாகயிருக்கலாம்‌. ஆனாலும்‌ 
குடும்பத்தின்‌ வேலைகளை அவனுக்கு செய்ய 
தெரியாது. ஸ்திரீமின்‌ வேலையை ஒரு 
ஸ்திரீயால்‌ மாத்திரம்‌ செய்ய முடியும்‌. 
குணசாலியான ஸ்திரீ தன்னுடைய 
குடும்பத்தை ஒரு குறைவும்‌ இல்லாமல்‌. 
பராமரிக்கிறாள்‌. தன்‌ புருஷனால்‌ செய்ய 
முடியாததைக்கூட, அவனுக்காக செய்து 
முடிக்கிறாள்‌ 


ணசாலியான. 'டுமயிரையும்‌ 

சணவையும்‌ தேகிறான்‌. இல்‌) இரண்டும்‌ 
ஸ்திரீயானவள்‌ 
குறைந்த விலைக்கு வாங்கி, 
i விலையுயர்ந்த. 

வஸ்திரங்களைத்‌ தயாரிக்கிறாள்‌. தன்‌ 

கைகளினால்‌ உற்சாகத்தோடு வேலை. 

செய்கிறாள்‌. ஏழைகளுக்கு வேலை 

கொடுக்கிறாள்‌. தானும்‌ வேலை செய்கிறாள்‌. 

தன்னுடைய வேலைகளில்‌ மற்றவர்களையும்‌: 

பயன்படுத்துகிறாள்‌. நன்‌ கைகளை 

இராட்டினத்தில்‌ வைக்கிறாள்‌. 

விரல்கள்‌ குதிரைப்‌ பிடிக்கும்‌. 

குடும்பத்தலைவி என்று 

ஆணவமாகவும்‌ 

மனத்தாழ்மையோடு, 

பொறுப்புக்களை 

வேலை செய்வாள்‌. 


குணசாலியான 
இராட்டினமும்‌, ்‌ 
சொல்ப்ப்டருக்கிறது. ஆனால்‌ சீ 
குமாரத்தியின்‌ ஆபணங்களோ 
அவமானமாகயிருக்கும்‌ என்று ஏசாயா 


சொல்லுகிறார்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆண்டவர்‌ சீயோன்‌ 
உச்சந்தலையை 

கர்த்தர்‌ அவர்கள்‌ 
குலைப்பார்‌. அந்நாளிலே. 
அவர்களுடைய 
சிலம்புகளையும்‌, 


ஆதலால்‌ 
குமாரத்திகளின்‌ 
மொட்டையாக்குவார்‌;: 
மானத்தைக்‌ 
ஆண்டவர்‌ 
ஆபரணங்களாகிய 
குட்டிகளையும்‌,  பிறைச்சிந்தாக்குகளையும்‌, 
ஆரங்களையும்‌, அஸ்தகடகங்களையும்‌, 
தலைமுக்காடுகளையும்‌, சிரபூஷணங்களையும்‌, 
பாதசரங்களையும்‌, _ மார்க்கச்சைகளையும்‌, 
சுகந்த பரணிகளையும்‌, தாயித்துகளையும்‌, 
மோதிரங்களையும்‌, மூக்குத்திகளையும்‌, 
விநோத வஸ்திரங்களையும்‌, 
சால்வைகளையும்‌, போர்வைகளையும்‌, 
குப்பிகளையும்‌, கண்ணாடிகளையும்‌, 
சல்லாக்களையும்‌, குல்லாக்களையும்‌, 
துப்பட்டாக்களையும்‌ உரிந்துபோடுவார்‌" 
(ஏசா 3:18-23). 


ணசாலியான ஸ்திரீ தன்னுடைய 

கையினால்‌... வீட்டஸ்‌ வேலை செய்தாலும்‌ 
வாய்ப்பு இருக்கும்போது. பெரிய 
வேலைகளையும்‌ பொறுப்போடு செய்கிறாள்‌. 
தன்னை பெலத்தால்‌ இடைக்கட்டிக்கொண்டு, 
தன்‌ கைகளை பலப்படுத்துகிறாள்‌. அவள்‌ 
வியாபாரக்‌ கப்பல்களைப்போல இருக்கிறாள்‌. 
தூரத்திலிருந்து தன்‌ ஆகாரத்தைக்‌ கொண்டு 
வருகிறாள்‌. வீட்டிலுள்ள சிறிய 
வேலைகளையும்‌ செய்கிறாள்‌. வீட்டிற்கு 
வெளியே கடினமான பெரிய வேலைகளையும்‌ 
பொறுப்போடு செய்கிறாள்‌. 


- குணசாலியான ஸ்திரீ 

அப்பத்தைப்‌ புசிக்கமாட்டாள்‌. 

வீட்டுக்காரியம்‌ எப்படி நடக்கிறது என்று 
கண்ணோக்கமாயிருப்பாள்‌. தன்னுடைய 
வேலைகள்‌ எல்லாவற்றையும்‌ சந்தோஷமாகச்‌ 
செய்வாள்‌. எல்லா வேலைகளையும்‌ 
கடினமாக உழைத்து நேர்த்தியாகச்‌ செய்து 
முடிப்பாள்‌. குணசாலியான ஸ்திரீ£யினிடத்தில்‌ 
சோம்பல்தனம்‌ இருக்காது. அவள்‌ ஒரு 
வேலையும்‌ ய்யாமல்‌. சும்மா 
உட்காந்திருப்பதை விரும்பமாட்டாள்‌. 


குணசாலியான ஸ்திரீ தன்னுடைய 
காலத்தையும்‌ நேரத்தையும்‌ 
பிரயோஜனப்படுத்திக்கொள்வாள்‌. ஒவ்வொரு 
நேரத்திலும்‌ என்னென்ன வேலைகளை 
செய்து முடிக்கவேண்டும்‌ என்று ஏற்கெனவே. 
திட்டமிட்டு, அவற்றை நேர்த்தியாய்ச்‌ 
செய்து முடிப்பாள்‌. காலத்தை 
விரயம்‌ பண்ணமாட்டாள்‌. 


அவள்‌ 





ழ்‌ நள 
யாய 


குணசாலியான ஸ்திரீ பகல்பொழுதிலே 
தன்னுடைய வீட்டு. வேலைகள்‌ 
எல்லாவற்றையும்‌ ப்பாள்‌ 
இரவுவேளையிலும்‌ விளக்கை ஏற்றி வைத்து 
தன்னுடைய வேலைகளைத்‌ தொடர்ந்து 
செய்வாள்‌. இரவிலே அவள்‌ விளக்கு 
அணையாதிருக்கும்‌. அவள்‌ அதிகாலையில்‌ 
எழுந்திருப்பாள்‌. வெளிச்சம்‌ வருவது 
வரைக்கும்‌ காத்திருக்காமல்‌, இருட்டோடே 
எழுந்து, தன்னுடைய வீட்டு 
வேலைகளை செய்ய ஆரம்பித்துவிடுவாள்‌. 
அதிகாலையிலேயே தன்னுடைய வீட்டாருக்கு 
ஆகாரம்‌ கொடுப்பாள்‌. அவர்களும்‌ 
தங்களுடைய வேலைகளை உற்சாகமாய்ச்‌ 
செய்ய ஆரம்பித்துவிடுவார்கள்‌. 


ஒரு பொருளை விலைக்கு 
வாங்குவதைவிட, அதை நாமே உற்பத்தி 
செய்தால்‌, அதன்‌ கிரயம்‌ குறைவாகயிருக்கும்‌. 
இது குணசாலியான ஸ்திரீக்குத்‌ 
தெரிந்திருக்கிறது. அவள்‌ செல்லும்‌ செலவை. 
கணக்குப்‌ பார்த்து சிக்கமானமாய்ச்‌ செலவு 
செய்வாள்‌. குணசாலியான ஸ்திரீயினிடத்தில்‌ 
ஊதாறித்தனம்‌ இருக்காது. தன்னுடைய 
குடும்பத்திற்கு அத்தியாவசியமாய்த்‌ 
தேவைப்படும்‌ பொருட்கள்‌ எல்லாவற்றையும்‌ 
உண்டுபண்ணுவாள்‌. குணசாலியான ஸ்திரீ 
வியாபாரக்கப்பல்களைப்போல இருக்கிறாள்‌. 
அவள்‌ தூரத்திலிருந்து தன்‌ ஆகாரத்தைக்‌ 
கொண்டு வருகிறாள்‌. ஒரு வயலை 
விசாரித்து அதை வாங்குகிறாள்‌. தன்‌ 
கைகளின்‌ சம்பாத்தியத்தினால்‌ 
திராட்சத்தோட்டத்தை ந்‌ 
தன்னுடைய குடும்பத்திற்கு 

தேவையானது. எது வனை தி 
என்பது அவளுக்குத்‌ தெரியும்‌. 


குணசாலியான ஸ்திரீ எந்தப்‌ 
பொருளையும்‌ அவசரப்பட்டு வாங்கமாட்டாள்‌. 
அதை வாங்கும்‌ முன்பாக நன்றாக 
யோசிப்பாள்‌. 


பிரயோஜனமாயிருக்கும்‌ 
உண்டான பின்பே. 


உடனே வாங்கிவிடமாட்டாள்‌. 
பின்பே நிலத்தை வாங்குவாள்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


குணசாலியான ஸ்திரீ ஒரு நிலத்தை 
வாங்கி, 


குடும்பத்தாருக்கு நல்ல வரவைக்‌ கொடுக்கும்‌. 


'குணசாலியான ஸ்திரீயின்‌ 
குடெபத்திலுள்ளவர்கள்‌ நேர்த்தியான 
வஸ்திரங்களை அணிந்திருப்பார்கள்‌. அவள்‌ 
கம்பளங்களை தனக்கு 
ள்‌. மெல்லிய புடவையின்‌ 
அவள்‌ உடுப்பாயிருக்கும்‌. 
நல்ல. உடுப்புகளை 
போல, தன்னுடைய 
நல்ல உடுப்புகளை 
உண்டுபண்ணுவாள்‌. அவளுடைய வீட்டார்‌ 
அனைவருக்கும்‌ இரட்டைப்புரை உடுப்பு 
இருக்கும்‌. தன்னுடைய வீட்டிலுள்ள ஜன்னல்‌, 
கதவுகளில்‌, மெல்லிய 


புடவைகளை 
தொங்குதிரைகளாகப்‌ போடுவாள்‌ 
இரத்தாம்பரத்தினால்‌. திரைச்சீலைகளை 
உண்டுபண்ணுவாள்‌. 


இரத்தாம்பரமும்‌ 
டல்‌ 
உண்டுபண்ணுவது. 
குடும்பத்தாருக்கும்‌. 


குணசாலியான ஸ்திரீயின்‌ புருஷனும்‌ 
உயர்ந்த உத்தியோகத்திலிருப்பான்‌. அவன்‌ 
தேசத்து மூப்பர்களோடே நியாயஸ்தலங்களில்‌ 
உட்காந்திருப்பான்‌. அவன்‌ அணிந்திருக்கிற 
வஸ்திரங்களையும்‌ அவளே 
உண்டுபண்ணியிருப்பாள்‌. மற்றவர்களுடைய 
வஸ்திரங்களைவிட இவனுடைய வஸ்திரம்‌ 
தூய்மையாகவும்‌, நேர்த்தியாகவும்‌ இருக்கும்‌, 
இதனால்‌ மற்றவர்கள்‌ மத்தியில்‌ 
குணசாலியான ஸ்திரீயின்‌ புருஷன்‌ 
பேர்பெற்றவனாயிருப்பான்‌. 
கோடைகாலத்தில்‌. அணியும்‌ 
வஸ்திரங்கள்‌ வேறு. குளிர்காலத்தில்‌ 
அணியும்‌ வஸ்திரம்‌ வேறு. குணசாலியான 
ஸ்திரீயின்‌ குடும்பத்தார்‌ குளிர்காலத்து, 
பயப்படமாட்டார்கள்‌. 
தன்னுடைய 
ன்ணுவாள்‌. அவள்‌ 
உண்டுபண்ணுகிற வஸ்திரங்கள்‌ குளிரைத்‌ 
தாங்கக்கூடியதாகவும்‌ இருக்கும்‌. பார்ப்பதற்கு 
அழகாகவும்‌ இருக்கும்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


குணசாலியான ஸ்திரீ தன்னுடைய 
குடும்பத்தாருக்கு புடவைகளை 
உண்டுபண்ணி, தேவைக்கு 
அதிகமாகயிருக்கும்‌ புடவைகளை 
வெளிச்சந்தையில்‌  விற்பாள்‌. மெல்லிய 
புடவைகளை உண்டுபண்ணி விற்பாள்‌. 
கச்சைகளை வர்த்தகரிடத்தில்‌ ஒப்புவிப்பாள்‌. 
அவர்கள்‌ அதை தீருவுக்கு எடுத்துச்‌ சென்று 
மற்ற தேசத்தாரிடம்‌ அதிக விலைக்கு 
விற்பார்கள்‌. அவளுடைய உடை பலமும்‌ 
அலங்காரமுமாயிருக்கும்‌. 


'குணசாலியான ஸ்திரீ 
வருங்காலத்தைப்பற்றி நினைத்து மகிழுகிறாள்‌. 
வருங்காலத்திற்குத்‌ தேவையான 
வஸ்திரங்களையும்‌, உடுப்புக்களையும்‌, 
போஜனங்களையும்‌ அவள்‌ சேமித்து 
வைத்திருக்கிறாள்‌. அவள்‌ நாளைய 

ந்தைக்‌ குறித்து கவலைப்படமாட்டாள்‌ 


சம்பூரணமாயிருப்பாள்‌. 


ணசாலியான ஸ்திரீ தன்னுடைய 
குடும்திதைக்‌ குவனிக்கிறாள்‌. 
குடும்பத்திலுள்ள எல்லோருக்கும்‌ போஜனம்‌ 
கொடுத்து, பராயரிக்கிறாள்‌ 

வீட்டுக்காரியம்‌ எப்படி நடக்கிறது. 
கண்ணோக்கமாயிருக்கிறாள்‌. தன்‌ 
வீட்டாருக்கு ஆகாரம்‌ கொடுக்கிறாள்‌. தன்‌ 
வேலைக்காரிகளுக்கு டியளக்கிறாள்‌. 
குணசாலியான ஸ்திரீ தன்‌ வீட்டாரைக்‌. 
குவனிப்பதோடு, ஏழை எளிய 
ஜனங்கள்மீதும்‌. கரிசனை யேரிருப்பாள்‌. 
சிறுமையானவர்களுக்கு தன்‌ கைகளை 
திறந்து உதவிசெய்வாள்‌. ஏழைகளுக்கு 
தன்‌ கரங்களை நீட்டி ஆதரவு கொடுப்பாள்‌. 
ஏழைகள்‌  தூரத்திலிருந்தாலும்‌ இவள்‌ 
கொடுக்கிற உதவிகள்‌ அங்கும்‌ போய்ச்சேரும்‌. 


என்று 


குணசாலியான ஸ்திரீ ஞானமாய்ப்‌ 
பேசுவாள்‌. அதிகமான வார்த்தைகளை 
அலட்டமாட்டாள்‌. சொல்லவேண்டிய 
காரியங்களை சுருக்கமாகச்‌ சொல்லி, 
தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்துவாள்‌. 
அவள்‌ தன்‌ வாயை ஞானம்‌ விளங்கத்‌ 
திறக்கிறாள்‌. தயையுள்ள போதகம்‌ அவள்‌ 
நாவின்‌ மேலிருக்கிறது. அன்பின்‌ 
பிரமாணம்‌ அவளுடைய இருதயத்தில்‌ 
எழுதப்பட்டிருக்கிறது. இருதயத்தின்‌ 
நிறைவினால்‌ வாய்‌ பேசுகிறது. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


குணசாலியான ஸ்திரீ அன்பும்‌, 
கிருபையும்‌, மனஉருக்கமுமுள்ளவள்‌. 
அவளுடைய வார்த்தையிலும்‌ அன்பும்‌, 
இரக்கமும்‌ நிரம்பியிருக்கும்‌. குணசாலியான 
ஸ்திரீ இப்பிரபஞ்சத்தில்‌ ஜீவிக்கிற காலம்‌ 
வரையிலும்‌, இப்பிரபஞ்சத்துக்‌ காரியங்களை 
நன்றாய்க்‌ கவனித்துக்கொள்கிறாள்‌. அவள்‌ 
இம்மைக்குரிய காரியங்களில்‌ கவனம்‌ 
செலுத்தும்போது, மறுமைக்குரிய 
காரியங்களிலும்‌ கவனம்‌ செலுத்துகிறாள்‌. 
அவளுடைய கைகள்‌ இம்மைக்குரிய 
காரியங்களில்‌ சுறுசுறுப்பாய்‌ ஈடுபடும்போது, 
அவளுடைய இருதயம்‌ மறுமைக்குரிய 
காரியங்களைப்பற்றிச்‌ சிந்தித்துக்‌ 
கொண்டிருக்கும்‌. 


குணசாலியான ஸ்திரீ கர்த்தருக்குப்‌ 
பயப்படுவாள்‌. கர்த்தருக்குப்‌ பயப்படுகிற 
ஸ்திரீயே புகழப்படுவாள்‌.  இவளிடத்தில்‌ 
அநேக. நற்குணங்கள்‌ இருக்கும்‌. 
கர்த்தருக்குப்‌ பமப்படுவதே, 
அவையெல்லாவற்றிலும்‌ பிரதானமாய்‌ சிறந்த 
நற்குணமாயிருக்கிறது. குணசாலியான 
ஸ்திரீயினிடத்தில்‌ அநேக நல்ல சுபாவங்கள்‌ 
இருக்கும்‌. அதே வேளையில்‌ அவள்‌ எதிலும்‌ 
குறைவில்லாமலும்‌ இருப்பாள்‌. நம்முடைய 
இருதயத்தில்‌ கர்த்தருக்குப்‌ பயப்படும்‌ பயம்‌ 
நிரம்பியிருக்கவேண்டும்‌. இதுவே நம்முடைய 
ஆத்துமாவுக்கு அழகு. இதுவே மெய்யான 
ஆத்தும அலங்காரம்‌. 


நாம்‌ 
ஜீவிக்கும்போது. 
நமக்குக்‌ கிடைக்கும்‌. 
ஆசிர்வதிப்பார்‌. கர்த்தருடைய ஆசீர்வாதமே 
மெய்யான ஐசுவரியம்‌. கர்த்தருடைய 
ஆசீர்வாதம்‌ நிலைத்து நிற்கும்‌. சவுந்தரியம்‌ 


கர்த்தருக்குப்‌ பயந்து 
அவருடைய கிருபை 
கர்த்தர்‌ நம்மை 





ழ்‌ நள 
யாய 


இ யங்க ஸ்திரீமின்‌ உடை 

அலங்காரமுமாயிருக்கிறது. 
அவளுடைய்‌ இருதயத்தில்‌ ஆறுதலும்‌, 
திருப்தியும்‌ இருக்கிறது. அவள்‌ 
தன்னுடைய சிந்தனையிலும்‌, வேலையிலும்‌ 
உறுதியாயிருக்கிறாள்‌. அவள்‌ அநேக 
சோதனைகளைச்‌ சந்தித்திருக்கலாம்‌. பல 


சந்திருக்கலாம்‌. 
குணசாலியான 


சோர்ந்துபோகாமல்‌ 
(வளுடைய 
இதுவே 


வஸ்திரம்‌. 


சமாதானமும்‌ ஆறுதலும்‌ 
இருக்கும்‌. குணசாலியான ஸ்திரக்கு 
வயதானாலும்‌, அவள்‌ உற்சாகமாய்‌ வேலை 
செய்வாள்‌. தன்னுடைய வாலிப காலத்தில்‌. 
அவள்‌ பிரயோஜனமுள்ள அநேகக்‌ 
காரியங்களைச்‌ செய்ததுபோல, தன்னுடைய 
வயதான காலத்திலும்‌ தன்னால்‌ முடிந்த 
எல்லா நல்ல காரியங்களையும்‌ செய்வாள்‌. 


குணசாலியான ஸ்திரீ அவளுடைய 
வீட்டிற்கு ஆசீர்வாதமாயிருக்கிறாள்‌. 
அவளுடைய பிள்ளைகள்‌ எழும்பி, அவளை 
பாக்கியவதி என்பார்கள்‌. ப்‌ ஒரு 
நல்ல ஸ்திரீயை திருமணம்‌ செய்ததற்காக 
அவளுடைய புருஷனும்‌ சந்தோஷப்படுவான்‌. 
அவள்‌ புருஷன்‌ அவளைப்‌ பார்த்து. 
“அநேகம்‌ பெண்கள்‌ குணசாலி 
களாமிருந்ததுண்டு; நீயோ அவர்கள்‌ 
எல்லாருக்கும்‌ மேற்பட்டவள்‌”" என்று அவளைப்‌ 
புகழுவான்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


குணசாலியான ஸ்திரீயை அவளுடைய 
வீட்டார்‌ புகழுவதுபோல, அவளுடைய 
அயலகத்தாரும்‌ புகழுவார்கள்‌. தமக்குப்‌ 
பயப்படுகிற ஸ்திரீயை கர்த்தரே புகழுவார்‌. 
மனுஷருடைய புகழ்ச்சியைவிட கர்த்தர்‌ 
புகழுகிற புகழ்ச்சியே மெய்யான புகழ்ச்சி. 


“உள்ளத்திலே யூதனானவனே யூதன்‌; 
எழுத்தின்படி உண்டாகாமல்‌, ஆலியின்படி 
இருதயத்தில்‌ உண்டாகும்‌ விருத்தசேதனமே 
விருத்தசேதனம்‌:  இப்படிப்பட்டவனுக்குரிய 
புகழ்ச்சி மனுஷராலே அல்ல, தேவனாலே. 
உண்டாயிருக்கிறது" (ரோம 2:29). 


அநேகம்‌ பெண்கள்‌ 
குணசாலிகளாயிருப்பார்கள்‌. அவர்களில்‌ 
கர்த்தருக்குப்‌ பயப்படும்‌ ஸ்திரீயே, அவர்கள்‌ 
எல்லோருக்கும்‌ மேற்பட்டவள்‌. இப்படிப்பட்ட 
ஸ்திரீமின்‌ பிள்ளைகள்‌ இவளைக்‌ 
கனம்பண்ணுவார்கள்‌. இவளுடைய கைகளின்‌ 
பலனை இவளுக்குக்‌ கொடுப்பார்கள்‌. தான்‌ 
விதைத்த நல்ல விதைகளை இவள்‌ 
தாராளமாய்‌ அறுவடை பண்ணுவாள்‌. 
அவளுடைய செய்கைகள்‌ அவளைப்‌ புகழும்‌ 
அவளுடைய செய்கைகளைப்‌ பார்த்து 
உற்றாரும்‌, உறவினரும்‌, வீட்டாரும்‌, 
அயலகத்தாரும்‌ புகழுவார்கள்‌. அவளுடைய 
நற்கிரியைகள்‌ அவளுடைய புகழ்ச்சிக்கு 
சான்றுபகரும்‌. 

து தம்மை 
மணவாளனாகவும்‌, தம்முடைய சபையாரை 
மணவாட்டியாகவும்‌ ஒப்பிட்டுச்‌ சொல்லுகிறார்‌. 


குணசாலியான 

அவளைப்‌ , 
மணவாளராகிய இயேசுகிறிஸ்து, சபையாரைப்‌ 
புகழவேண்டும்‌. அதுவே விசுவாசிகளுக்கு 
மேன்மை. 





ழ்‌ நவள 
ஈயா 


ராஜா 


பின்வாங்கிப்‌ போய்விட்டார்‌ 
ஆரம்ப காலத்தில்‌ கர்த்தரோடு நெருங்கிய 
ஐக்கியத்திலிருந்தார்‌. அதன்‌ பின்பு அந்நிய 
ஸ்திரீகளை விவாகம்பண்ணி, 
அவர்களுடைய தெய்வங்களை 
பின்பற்றிப்போய்விட்டார்‌. 


சாலொமோன்‌. 
பார்வோனின்‌ குமாரத்தியை 
நேசித்ததுமல்லாமல்‌, மோவாயியரும்‌. 
அம்மோனியரும்‌, ஏதோமியரும்‌, சீதோனியரும்‌, 
ஏத்தியருமாகிய அந்நிய ஜாதியாரான 
அநேகம்‌ ஸ்திரீகள்மேலும்‌ ஆசைவைத்தான்‌. 
கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரை நோக்கி: 
நீங்கள்‌ அவர்களண்டைக்கும்‌ அவர்கள்‌ 
உங்களண்டைக்கும்‌  பிரவேசிக்கலாகாது: 
அவர்கள்‌ நிச்சயமாய்த்‌ தங்கள்‌ தேவர்களைப்‌ 
பின்பற்றும்படி உங்கள்‌ 
சாயப்பண்ணுவார்கள்‌ 


சொல்லியிருந்தார்‌: 


சாலொமோன்‌ 
ஆசைவைத்து, அவர்களோடு 
ஐக்கியமாயிருந்தான்‌. அவனுக்குப்‌ பிரபுக்கள்‌ 
குலமான எழுநூறு மனையாட்டிகளும்‌, 
முந்நூறு மறுமனையாட்டிகளும்‌ இருந்தார்கள்‌; 
அவனுடைய ஸ்திரீகள்‌ அவன்‌ இருதயத்தை 
வழுவிப்போகப்‌ பண்ணினார்கள்‌. 
சாலொமோன்‌ வயதுசென்றபோது, 
அவனுடைய மனைவிகள்‌ அவன்‌ இருதயத்தை 
அந்நியதேவர்களைப்‌ பின்பற்றும்படி 
சாயப்பண்ணினார்கள்‌; அதினால்‌ அவனுடைய 
இருதயம்‌ அவன்‌ தகப்பனாகிய தாவீதின்‌: 
ல, தன்‌ தேவனாகிய 
உத்தமமாயிருக்கவில்லை” 


“ராஜாவாகிய 


இராஜா 119-4) 


பிரசங்கி - விரிவுரை 
ECCLESIASTES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


சாலொமோன்‌ ராஜா கர்த்தரை விட்டுப்‌ 
பின்வாங்கிப்போன து, அவருடைய ஜீவியத்தில்‌ 
காணப்பட்ட மிகவும்‌ துக்கமான சம்பவம்‌. 
சாலொமோன்‌ தன்னுடைய வாலிப 
நாட்களிலும்‌, தன்னுடைய ஆட்சிக்காலத்தின்‌ 
ஆரம்பத்திலும்‌, கர்த்தரோடு நெருங்கிய 
ட்‌ அந்த சந்தர்ப்பத்தில்‌ 

'நீதிமொழிகள்‌"' புஸ்தகத்தை 
எழுதினார்‌ என்று வேதபண்டிதர்கள்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 


சாலொமோனுக்கு முதிர்‌ வயதானபோது 
அவருடைய சிந்தனைகளில்‌ மாற்றங்கள்‌ 
உண்டாயிற்று. அவர்‌ பல அனுபவங்கள்‌ 
வழியாகக்‌ கடந்து வந்தார்‌. சாலொமோன்‌ 
தன்னுடைய முதிர்வயதில்‌, கர்த்தரை விட்டுப்‌ 
மின்வாங்கிப்போய்‌, அநேக துன்பங்களை 
அனுபவித்தார்‌. தன்னுடைய சுசப்பான 
அனுபவத்தின்‌ மூலமாய்‌ ஆவிக்குரிய அநேக 
பாடங்களை கற்றுக்கொண்டார்‌. “நீ உன்‌ 
வாலிப பிராயத்தில்‌ உன்‌ சிருஷ்டிகரை நினை" 
(மிர 124) என்று தன்னுடைய ஜீலியத்தின்‌ 
கஷ்டங்களை உணர்ந்து, வாலிபருக்கு நல்ல 
ஆலோசனை சொல்லுகிறார்‌. 


சாலொமோன்‌ தன்னுடைய ஜீவியத்தின்‌ 
கடைசி காலத்தில்‌, கர்த்தரை... விட்டுப்‌ 
பின்வாங்கிப்போனாலும்‌, கர்த்தருடைய 
பெரிதானக்கிருபையால்‌ அவர்‌ மறுபடியும்‌ 
கர்த்தரோடு ஐக்கியமாகயிருக்கிறார்‌ 
தன்னுடைய  பின்மாற்றத்திற்காக மனம்‌ 
வருந்தி கர்த்தரை மனப்பூர்வமாய்ப்‌ 
பற்றிக்கொள்கிறார்‌. கர்த்தரிடத்தில்‌ 
மறுபடியும்‌ சேர்ந்த பின்பு. தன்னுடைய 
த்‌ அனுபவங்களை , இந்தப்‌ 
எழுதியிருக்கிறார்‌ 
போறும்‌ ஞானமும்‌, 
ஜீவியஅனுபவமும்‌, பிரசங்கி புஸ்தகத்தின்‌ 
வாக்கியங்களில்‌ தெளிவாக பிரதிபலிக்கிறது. 
பிறருடைய அனுபவங்களை  கலனிப்பதன்‌. 
மூலமாய்‌, நாம்‌ அநேக பாடங்களைக்‌ 
கற்றுக்கொள்ளலாம்‌. 


பிரசங்கியின்‌: புஸ்தகம்‌, 
“எழுதப்பட்டுள்ள ஒரு பிரசங்கம்‌" (பிர 12). 
மாயை, மாயை, எல்லாம்‌ மாயை என்பதுதான்‌ 
இந்தப்‌ புஸ்தகத்தின்‌ மையக்கருத்து. இதுவே 
சாலொமோனின்‌ பிரதான உபதேசம்‌. எல்லாம்‌ 
மாயை என்பதை நிரூபிப்பதற்கு. 
சாலொமோன்‌ அநேக விவாதங்களையும்‌, 
எடுத்துக்காட்டுக்களையும்‌ சொல்லுகிறார்‌. 





ழ்‌ நவள 
யாய 


ல்ல ஷை பணை 
கவனமாய்க்‌ 
ஆலோசனைகளை நம்முடைய ஜீவியத்தில்‌ 
கடைபிடித்தால்‌ நமக்கு ஆவிக்குரிய 
ஆசிர்வாதம்‌ உண்டாகும்‌. நம்முடைய 
சிருஷ்கரை நாம்‌ நினைக்கவேண்டும்‌. 
கர்த்தருக்குப்‌ பயப்படும்‌ பயம்‌ நம்மிடத்தில்‌: 
காணப்படவேண்டும்‌. நாம்‌ கர்த்தருடைய 
கைக்கொள்ளவேண்டும்‌. 
சாலொமோனுடைய பிரதான 


பிரசங்கியின்‌ புஸ்தகத்தில்‌, ஒரு சில 
உபதேசங்கள்‌, பரிந்துகொள்வதற்கு 
கடினமாயிருக்கிறது. அதன்‌ அர்த்தங்களும்‌ 
வியாக்கியானங்களும்‌ 
மறைபொருளாயிருக்கிறது. 
கர்த்தரை நம்புவதில்லை. சாலொமோனுடைய 
உபதேசம்‌ வெளிப்பார்வைக்கு நாஸ்திகரின்‌ 
உபதேசத்தைப்போலவே. இருக்கிறது. 
சாலொமோன்‌ ஒரு நாஸ்திகரல்ல. அவர்‌ 
கர்த்தரை விசுவாசிக்கிறவர்‌. கர்த்தருடைய 
வார்த்தைகளுக்கு கீழ்ப்டிந்து ஜீவிக்கிறவர்‌. 

ந்த உலகம்‌ ஒரு மாயை. இந்த 
த நமக்கு! fehl nerd 
சாலொமோன்‌ அநேக றத தன்ட கை 
விவரமாகச்‌ சொல்லுகிறார்‌ 
உலகத்தால்‌ நமக்கு மெய்யான 
சந்தோஷத்தைக்‌ கொடுக்க முடியாது. பாவம்‌ 
மிகவம்‌ பயங்கரமானது. பாவத்தின்‌ சம்பளம்‌ 
மரணம்‌. பாவத்தினால்‌ நமக்கு பேரழிவு 
உண்டாகும்‌. கர்த்தருக்குப்‌ பயப்படுவதே 
ஞானத்தின்‌ ஆரம்பம்‌. 


நாம்‌ கர்த்தருக்குப்‌ பயந்து ஜீவியத்தால்‌, 
நம்முடைய ஜீவியத்தில்‌ சந்தோஷமும்‌ 
சமாதானமும்‌ இருக்கும்‌. நாம்‌ கர்த்தரிடத்தில்‌ 
பக்தியாகவும்‌, மனுஷரிடத்தில்‌ அன்பாகவும்‌ 
ஜீவிக்கவேண்டும்‌. அப்போதுதான்‌ 
நம்முடைய ஜீவியத்தில்‌ திருப்தி உண்டாகும்‌. 
நமக்கு கர்த்தரைப்பற்றிய ஞானம்‌ தேவை. 
சுயபுத்திமினாலோ, 
கர்த்தரை அறிந்து 
கொள்ள முடியாது. கர்த்தர்‌ தாமே, 
தம்முடைய கிருபையினால்‌, தம்மை நமக்கு 
வெளிப்படுத்தினால்‌ மாத்திரமே நம்மால்‌ 
தேவனைப்பற்றிய அறிவைப்‌ பெற்றுக்கொள்ள 
முடியும்‌. 


நம்முடைய 
சுயபக்தியினாலோ 


பிரசங்கி - விரிவுரை 
ECCLESIASTES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


பிரசங்கியின்‌ 
சாலொமோனுடைய 
சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்‌ தான்‌ செய்த 
பாவங்களுக்காக மனம்‌ வருந்துகிறார்‌. இந்த 
எல்லாவிதமான 
கொடுக்கும்‌ என்று 
சாலொமோன்‌ இந்த உலகத்தை நம்பினார்‌. 
ஆனால்‌ இந்த உலகம்‌ அவருக்கு 
மெய்யான சந்தோஷத்தைக்‌ கொடுக்கவில்லை, 
சாலொமோன்‌ மாம்ச இச்சைகளில்‌ விழுந்தார்‌. 
கர்த்தர்‌ தடைபண்ணியிருந்த எல்லா 
பாவங்களையும்‌ சாலொமோன்‌ தாராளமாய்‌ 
செய்து பார்த்தார்‌. அப்போதும்‌ 
சானொமோனுக்கு மெய்யான சந்தோஷமும்‌, 
மன அமைதியும்‌ கிடைக்கவில்லை, 
சாலொமோனுடைய வாழ்க்கை அவருக்கு 
கசப்பாயிற்று. துன்மார்க்கருக்கு அழிவும்‌ 
மரணமும்‌ உண்டாகும்‌ என்பதை 
சாலொமோன்‌ புரிந்துகொண்டார்‌. பாவத்தின்‌ 
சம்பளம்‌ மரணம்‌ என்பதே சத்தியம்‌. 


நம்முடைய சுயபலத்தின்மீது நாம்‌ 
நம்பிக்கை வைப்பது நமக்கு ஆபத்தானது. 
மனுஷனுடைய பலவீனம்‌ அவனை கீழே 
விழ வைத்துவிடும்‌. சாலொமோன்‌. 
தன்னையும்‌, தன்னுடைய ஐசுவரியத்தையும்‌ 
நம்பினார்‌ நவை அவருக்கு 
மெய்யான த்தை! கொடுக்கவில்லை. 
சாலொமோன்‌ தன்னுடைய 
ராஜ்யபாரத்தின்மீது நம்பிக்கை வைத்தார்‌. 
அதுவும்‌ அவருக்கு சமாதானம்‌ 
கொடுக்கவில்லை. 


ஞானி தன்னுடைய சுயஞானத்தின்மீது 
பெருமைப்படக்கூடாது. சாலொமோன்‌. 
மிகப்பெரிய ஞானி. ஆனால்‌ அவருடைய 
ஜீவியத்தின்‌ முடிவில்‌ 'மதியீனமே 
வெளிப்பட்டது. அவர்‌ ஞானியாகயிருந்தாலும்‌, 
அவர்‌ கர்த்தருக்கு விரோதமாக பல 
பாவங்களை செய்தார்‌. 





ழ்‌ நள 
யாய 


ணப தக்க 
இணி உண்டாயிற்று. 


சுவரியத்தின்‌ 
சிக்கிக்கொண்டார 
செய்தார்‌ 
பெரிதான 


அநேக பாவங்களை 
ஆனாலும்‌ கர்த்தருடைய 
கிருபையினால்‌, சாலொமோன்‌ 


கர்த்தரிடத்தில்‌ மறுபடியும்‌ திரும்பி வந்தார்‌, 
இது தேவனுடைய சுத்தக்கிருபை. 


பேத்தல்‌ 
ஒருபோதும்‌ ல்‌ ர்வ 


ஏற்றுக்கொள்கிறார்‌. சாகோோன்‌ கர்த்தரை 
விட்டுத்‌ தூரமாய்‌ விலகிப்போயிருந்தாலும்‌, 
தன்னுடைய பாவங்களுக்காக மனம்‌ வருந்தி, 
கர்த்தரிடத்தில்‌ மறுபடியும்‌ திரும்ப வருகிறார்‌. 
கர்த்தரும்‌ அவரை அன்போடு 
ஏற்றுக்கொள்கிறார்‌ 


த்தில்‌ நம்முடைய 
ச போதமும்‌ 


தாவீதின்‌ 
சாலொமோன்‌ தன்னுடைய 
மனம்‌ வருந்திய பின்பு தாவீதைப்போலவே. 
'பாதகருக்கு உம்முடைய வழிகளை 
உபதேசிப்பேன்‌” (சங்‌ 51:13) என்று தீர்மானம்‌ 
பண்ணுகிறார்‌. அந்தத்‌ தீர்மானத்தின்‌ ஒரு 
பகுதியாகவே அவர்‌ பிரசங்கியின்‌ 
புஸ்தகத்தை எழுதியிருக்கிறார்‌. 


ஏதேன்‌ தோட்டத்திலே நம்முடைய 
முற்பிதாவாகிய ஆதாமும்‌, ஏவாளும்‌ 
தங்கள்‌ கண்களின்‌ இச்சைகளுக்கும்‌, 
மாம்சத்தின்‌ இச்சைகளுக்கும்‌ தங்களை 
ஒப்புக்கொடுத்து, தேவனுக்கு கீழ்ப்படியாமல்‌ 
போனார்கள்‌. பார்வைக்கு அழகும்‌, 
புசிப்பதற்கு சுவையாகவும்‌ உள்ளதுதான்‌ 
ஆசீர்வாதம்‌ என்று நினைத்தார்கள்‌. 


குமாரன்‌. 
பாவங்களுக்கு 


பிரசங்கி - விரிவுரை 
ECCLESIASTES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


கட்டளைக்கு முக்கியத்துவம்‌ 
தங்களுடைய 


கர்த்தருடைய 
கொடுக்காமல்‌, 
விருப்பத்திற்கும்‌, சுயஇச்சைக்கும்‌ 
முக்கியத்துவம்‌ கொடுத்து பாவத்தில்‌ 
விழுந்தார்கள்‌. ஆதியிலே அவர்கள்‌ செய்த 
தப்பிதத்தை, இக்காலத்தில்‌ அநேக ஜனங்கள்‌ 
செய்கிறார்கள்‌. 


தேவனாகிய கர்த்தர்‌ 
எல்லோருக்கும்‌ சுயாதீனமாக 
திறமையைக்‌ கொடுத்திருக்கிறார்‌. நம்‌ 
எல்லோருக்குமே விருப்புக்களும்‌, 
வெறுப்புக்களும்‌ உண்டு. விசுவாசிகளாகிய 
நம்முடைய ஜீலியத்தில்‌, 

சித்தமே, நம்முடைய 
இருக்கவேண்டும்‌. நம்‌ விரும்பியதை செய்ய 
நமக்கு உரிமை உண்டு என்று நினைத்து, 
தேவனுடைய சித்தத்திற்கு விரோதமானதைச்‌ 
செய்துவிடக்கூடாது. நம்முடைய 
ஜீலியத்திற்கு நாம்‌ தேவனல்ல. கர்த்தரே 
நம்முடைய தேவன்‌. கர்த்தரே நம்மை 
ஆளுகை செய்யவேண்டும்‌. கர்த்தர்‌ 
நமக்குள்‌ வாசம்பண்ணவேண்டும்‌. நாம்‌ 
என்ன செய்யவேண்டும்‌ என்பதை கர்த்தரே 
நமக்காக தீர்மானம்பண்ணவேண்டும்‌. 


மம்‌ 
சிந்திக்கும்‌ 


தேவனுக்குப்‌ பயந்து, அவருடைய 
கற்பனைகளைக்‌ கைக்கொள்ளும்போது 
நமக்கு மிகுந்த ஆசீர்வாதம்‌ உண்டாகும்‌. 
கர்த்தருக்குப்‌ பிரியமாக ஜீவிப்பதே நமக்கு 
மெய்யான சந்தோஷம்‌. நாம்‌ கர்த்தருக்கு, 
பிரியமானவர்களாயும்‌ இருக்க 
வேண்டும்‌,  பிரயோஜனமுள்ளவர்களாயும்‌ 
இருக்கவேண்டும்‌. மனுஷன்‌ தன்னுடைய 
சந்தோஷத்திற்காக இந்த உலகத்தைப்‌ 
பார்க்கிறான்‌. ஆனால்‌ இந்த உலகமோ ஒரு 
மாயை என்று சாலொமோன்‌ விவரமாகச்‌ 


நினைக்கிறான்‌. மணன்‌ 
மாயை. மாயை, மாயை, 


என்று பிரசங்கி சொல்லுகிறார்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


நாம்‌ மெய்யான 
பெற்றுக்கொள்வது எப்‌ 

ஆலோசனைகள்‌ 

எழுதப்பட்டிருக்கிறது. 
மாயையாயிருக்கும்போது, எது மெய்யானது. 
என்பதையும்‌ சாலொமோன்‌ சொல்லுகிறார்‌. 
நம்மால்‌ மாயையை மெய்யாக மாற்ற முடியாது. 
மாயையைக்‌ குணப்படுத்த முடியாது. 
மாயையினால்‌ நமக்கு துன்பங்களும்‌ 
வேதனைகளும்‌ வரும்‌. நம்மால்‌ மாயையை 
மாற்ற முடியாவிட்டாலும்‌, மாயையினால்‌ வரும்‌ 
துன்பங்களுக்கும்‌ வேதனைகளுக்கும்‌ நாம்‌ 
தப்பித்துக்கொள்ளலாம்‌. 


பிரசங்கி - விரிவுரை 
ECCLESIASTES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


நாம்‌ மாயையை நம்பினால்‌ நமக்கு 
ஏமாற்றமுண்டாகும்‌. நாம்‌ மாயையை விட்டு 
விலகி ஜீவிக்கவேண்டும்‌. மாயையின்மீது 


வப்‌ 
நம்முடைய 
நம்முடைய சிருஷ்டிகராகிய 
நினைக்கவேண்டும்‌ என்று 


தும்‌, 
ஜீவிப்பதும்‌' க ொப்வேன்றும்‌ 
ஜீவியகாலமெல்லாம்‌ நாம்‌ கர்த்தருக்கு 
பயந்து. கர்த்தருடைய ஊழியத்தை 
செய்யவேண்டும்‌. கர்த்தரை நம்பி நன்மை 
செய்யவேண்டும்‌. 





i al 
TT 


ஸரிசுத்த ஆவியானவரின்‌ கிருபைகளும்‌ 
ஆறுதல்களும்‌ - ஜீவத்தண்ணீருள்ள 
நதிகளுக்கு ஒப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. 
“வேதவாக்கியம்‌ சொல்லுகிறபடி 
என்னிடத்தில்‌ விகுவாசமாயிருக்கிறவன்‌ 
எவனோ, அவன்‌ உள்ளத்திலிருந்து 
ஜீவத்தண்ணீருள்ள நதிகள்‌ ஓடும்‌ 
என்றார்‌. தம்மை விசுவாசிக்கிறவர்கள்‌ 
அடையப்போகிற ஆவியைக்குறித்து இப்படிச்‌ 
சொன்னார்‌. இயேசு இன்னும்‌ மகிமைப்‌ 
படாதிருந்தபடியினால்‌ பரிசுத்த ஆவி இன்னும்‌ 
அருளப்படவில்லை" (யோவா 7:38,39) 


“நான்‌ கொடுக்கும்‌ 
குடிக்கிறவனுக்கோ 
தாகழுண்டாகாது: 
கொடுக்கும்‌ 


தண்ணீரைக்‌ 


நான்‌ 


தண்ணீர்‌ 
நித்திய ஜீவகாலமாய்‌. 
நீரூற்றாமிருக்கும்‌ என்றார்‌" (யோவா 4:14). 


நதிகள்‌ 
கர்த்தராகிய 
புறப்பட்டு 
றிஸ்துவனாவரே 
நியாயப்பிரமாணத்தினால்‌ 
கன்மலையாகயிருக்கிறார்‌ 
கிறிஸ்துவானவர்‌ கொடுக்கும்‌ ஜீவத்தண்ணீர்‌ 
மாத்திரமே த்துமாவின்‌ தேவைகளை 
சந்திக்கும்‌ £வத்தண்ணீர்‌ மாத்திரமே 
நம்முடைய ஆத்துமாவின்‌ தாகத்தை 
தணிக்கும்‌. 


கன்மலையிலிருந்து தண்ணீர்‌ 
புறப்பட்டு வரவேண்டுமென்றால்‌, ஊற்று 
'திறக்கப்படவேண்டும்‌. நம்முடைய 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து. திறக்கப்பட்ட 
நீரூற்றாகயிருக்கிறார்‌ கன்மலையாகிய 
இபேசுகிறிஸ்துவினிடத்திலிருந்து புறப்பட்டு 
வரும்‌ ஜீவத்தண்ணீர்‌ பரிசுத்தமானதாகவும்‌, 
தெளிவானவதாகவும்‌, நம்முடைய 
ஆத்துமாவின்‌ தாகத்தை 
தீர்க்கக்கூடியதாகவும்‌, நமக்கு 
சந்தோஷத்தையும்‌, ஆறுதலையும்‌, 
கொடுக்கக்கூடியதாகவும்‌ இருக்கிறது. 


ஜீவத்தண்ணீருள்ள 


பார்த்தார்கள்‌. 
ஸ்தலத்திற்கு மாசா 
என்றும்‌ புதிய பேரிடுகிறார்‌. 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ தங்களுடைய 
பாவங்களையும்‌, முறுமுறுப்புக்களையும்‌ 
நினைவுகூரவேண்டும்‌. மாசா என்னும்‌ 
பெயருக்கு பரீட்சை அல்லது சோதனை 
என்று பொருள்‌. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ இந்த 
ஸ்தலத்திலே. கர்த்தரை பரீட்சை: 
பார்த்தார்கள்‌. மேரிபா என்னும்‌ பெயருக்கு 
வாதாடுதல்‌ என்று பொருள்‌. இஸ்ரவேல்‌ 
புத்திர்‌ இந்த ஸ்தலத்திலே மோசேயோடு 
வாதாடினார்கள்‌. 

மாசா" என்னும்‌ 
சோதனை அல்லது கர்த்தரைப்‌ 
பார்ப்பது" என்று பொருள்‌. 

வல 


பெயருக்கு 
பரீட்சை 


என்னும்‌ 
'வாதாடுதல்‌"' என்று 

தண்ணீருக்காக ஜனங்கள்‌ 

வாதாடினார்கள்‌. (யாத்‌ 17:2-47). 


பெயருக்கு 
பொருள்‌, 
மோசேயோடு 


கர்த்தர்‌ எங்கள்‌ நடுவில்‌ இருக்கிறாரா 
இல்லையா" என்று இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
கர்த்தருக்கு விரோதமாக பேசுகிறார்கள்‌. 
ல்‌ ஜனத்தாருக்கு 

செய்திருக்கிறார்‌ 


வழிநடத்துகிறார்‌. 

காரியம்‌ நடைபெற்ற பின்பும்‌, 

எங்கள்‌ நடுவில்‌ இருக்கிறாரா 

என்று கேட்பது கர்த்தரைக்‌ 
கோபமூட்டும்‌ செயலாகும்‌. இஸ்ரவேல்‌ 
ஜனத்தார்‌ மத்தியில்‌ காணப்படும்‌ அவிசுவாசம்‌. 
அவர்களைத்‌ தேவனுடைய கிருபையிலிருந்து 


அமலேக்கியரோடு யுத்தம்‌ 
யாத்‌ 17:8-16 


யாத்‌ 17:8. அமலேக்கியர்‌ வந்து 
ரெவிதீமிலே இஸ்ரவேலரோடே, யுத்தம்‌ 


பண்ணினார்கன்‌.. 


யாத்‌ 17:9. அப்யெ! மோசே: 
யோகுவாவை நோக்கி: நீ நமக்காக 
மனிதரைத்‌ தெரித்துகொண்டு, 
புறப்பட்டு, அமலேக்கோடே. 
யுத்தம்பண்ணு; நாளைக்கு நான்‌: 
மலையுச்சியில்‌ தேவனுடைய கோலை 
என்‌ கையில்‌ பிடித்துக்கொண்டு. 
"நிற்பேன்‌ என்‌ றான்‌. 





ழ்‌ நவள 
ஈயா 


தப்‌ புஸ்தகத்திற்கு. பிரசங்கி” 

என்னும்‌ தலைப்பு கொடுக்கப்பட்டிரக்கிறது. 
“எல்லாம்‌ மாயை" என்று. பிரசங்கி 
சொல்லுகிறார்‌. சாலொமோன்‌ மாயையின்‌ 
குணாதிசயங்களை விவரிக்கிறார்‌. எல்லாம்‌ 
மாயை என்று தான்‌ சொல்வதற்கான 
காரணங்களையும்‌ சாலொமோன்‌ விரிவாக 
எடுத்துச்‌ சொல்லுகிறார்‌. மனுஷருடைய 
ஜீவியகாலம்‌ குறைவானது. இயற்கையின்‌ 
சுபாவங்களிலும்‌ நிலையான தன்மையில்லை. 
எல்லாமே மாறிக்கொண்டிருக்கிறது. சூரியன்‌. 
சந்திரன்‌, காற்று  ஆகியவையெல்லாமே. 
மாற்றத்திற்குட்பட்டிருக்கிறது. 

எல்லாம்‌. 
நிறைந்திருக்கிறது. 
இப்போதும்‌ இருக்கிறது, 
இருக்கப்போகிறது. 
இனிமேலும்‌ நடக்கப்போகிறது. 
பிரபஞ்சத்தில்‌ நூதனமானது ஒன்றுப 
என்று பிரசங்கி சொல்லுகிறார்‌. எதுவுமே. 
பரிபூரணமானதல்ல. எல்லாமே குறைவுள்ளது. 
சர்வமும்‌ மாயை. மனுஷனுடைய அறிவும்‌ 
மாயை. அவனுடைய ஐசுவரியமும்‌ மாயை. 
ஞாபசக்தியும்‌ மாயை. 

சாலொமோன்‌ இந்தப்‌ புஸ்தகத்தின்‌ 
ஆசிரியர்‌. இவர்‌ எருசலேமில்‌: 
இஸ்ரவேலருக்கு ராஜாவாகயிருந்தவர்‌. இவர்‌ 
பெரியவராகயிருந்தார்‌ 'ஞானமடைந்து. 
தேறியிருந்தார்‌. இவர்‌ ஞானத்தில்‌ சிறந்து 
விளங்கினார்‌. ஆனாலும்‌ ஞானமும்‌ ஒரு 
மாயை என்று சொல்லுகிறார்‌. எல்லாம்‌. 
மாயையாயிருப்பதினால்‌ அவை மனதிற்கு 
சஞ்சலமாயிருக்கிறது. 


தாவீதின்‌ குமாரன்‌ 
பிர 1:1-3 


பிர 1:1. தாவீதின்‌ குமாரனும்‌. 
எருசலேமின்‌. ராஜாவுமாகிய 
பிரசங்கியின்‌ வாக்கியங்கள்‌. 


பிரசங்கி - விரிவுரை 
ECCLESIASTES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


பிர 12. மாயை, மாயை, எல்லாம்‌ 
மாயை என்று பிரசங்கி சொல்லுகிறான்‌. 


பிர 1:3. சூரியனுக்குக்‌ கீழே மனுஷன்‌ 
படுகிற எல்லாப்‌ பிரயாசத்தினாலும்‌ 
அவனுக்குப்‌ பலன்‌ என்ன? 


பிரசங்கி புஸ்தகத்திற்கு சாலொமோன்‌ 
ஆசிரியராகயிருக்கிறார்‌. இவர்‌ 

தன்னைப்பற்றிச்‌ சொல்லும்போது, தன்னை 
தாவீதின்‌ குமாரன்‌ என்றும்‌, எருசலேமின்‌ 
ராஜா என்றும்‌ குறிப்பிடுகிறார்‌. தாவீதின்‌ 
குமாரர்களில்‌, சாலொமோன்‌ மாத்திரமே 
எருசலேமின்‌ ராஜாவாகமிருந்தவர்‌. தன்னை 
தாவீதின்‌ குமாரன்‌ என்றும்‌, எருசலேமின்‌ 
ராஜா... என்றும்‌ வெளிப்படுத்தினாலும்‌, 
தன்னுடைய பெயர்‌ "சாலொமோன்‌" என்று 
இந்தப்‌ புஸ்தகத்தின்‌ ஆசிரியர்‌ தன்னை 
வெளிப்படுத்திக்‌ காண்பிக்கவில்லை. 


சாலொமோன்‌ என்னும்‌ பெயருக்‌। 
“சமாதானம்‌! என்று பொருள்‌. ஆனால்‌ 
சாலொமோனோ, தன்னுடைய பாவத்தினால்‌. 
தனக்கும்‌, தன்னுடைய தேசத்திற்கும்‌ அநேக 
பிரச்சனைகளையும்‌, தொல்லைகளையும்‌, 
தொந்தரவுகளையும்‌ கொண்டு வந்தார்‌. 
தேவனிடத்தில்‌ சாலொமோனுக்கு இருந்த 
சமாதானமும்‌ குறைந்து போயிற்று. 
கையினால்‌ சாலொமோன்‌ இந்தப்‌ 
புஸ்தகத்தின்‌ ஆசிரியராக தன்னுடைய 
பெயரை... வெளிப்படுத்திக்‌ காண்பிக்க 
விரும்பவில்லை. “என்னை சாலொமோன்‌ 
என்று கூப்பிடாமல்‌, “மாரா” என்று 
கூப்பிடுங்கள்‌" என்று சாலொமோன்‌ சொல்ல 
த்‌ சாலொமோனுடைய 
வயதான 
சமாதானத்திற்குப்‌ 
சலிப்பும்‌, கசப்பும்‌ 


காலத்தில்‌, அவருக்கு 

பதிலாக சஞ்சலமும்‌, 
உண்டாயிற்று. 

சாலொமோன்‌ தன்னுடைய பெயரை 

இந்தப்‌ புஸ்தகத்தில்‌ குறிப்பிடாவிட்டாலும்‌, 

அவர்‌ “பிரசங்கி' என்று 

சாலொமோனின்‌. 

“கோஹேலேத்‌! 

வார்த்தையிலிருந்து 

என்னும்‌ தமிம்‌ 

'மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. 

கோஹேலேத்‌' என்னும்‌ வார்த்தைக்கு, 
கூட்டிச்‌ சேர்க்கிறவர்‌” என்று பொருள்‌. 





ழ்‌ உள 
யாய 


"கோஹேலேத்‌" என்னும்‌ வார்த்தைக்கு 
தன்னுடைய பாவத்திற்காக. மனம்‌ 
வருந்துகிற ஆத்துமா என்றும்‌ பொருள்‌ 
சொல்லலாம்‌. சாலொமோன்‌ 
மிகுதியான  பாவங்களினால்‌ 
போன  ஆட்டைப்போல, 
சமுகத்தைவிட்டு 
தன்னுடைய பாவங்களுக்காக மனம்‌ த்தி 
கர்த்தரிடத்தில்‌ மன்னிப்பு கேட்டார்‌. 
கர்த்தரோ தம்முடைய பெரிதான 
கிருபையினால்‌ சாலொமோனுடைய 
1 மன்னித்து, அவரை 
தம்மிடமாகக்‌ கூட்டிச்‌ சேர்த்துக்கொண்டார்‌ 

சாலொமோன்‌ கர்த்தரைவிட்டு 
தூரவிலகிப்போயிருந்த காலங்களில்‌, 
அவருடைய மனக்கண்கள்‌ 
மூ்கிப்போமிரந்தது அவருடைய பார்வைக்கு 

மாயையாகத்‌ தெரிந்தது. 
ல்‌ ஆவி. மாயையான 
காரியங்களை நாடிச்‌ சென்றது. 
சாலொமோன்‌ தன்னுடைய பாவங்களுக்காக 
மனம்‌ வருந்தி, மனம்‌ திரும்பிய பின்போ, 
அவருடைய மனக்கண்கள்‌ பிரகாசமாயிற்று. 
மாயையைப்‌ பின்பற்றுவதற்குப்‌ பதிலாக அவர்‌ 
கர்த்தரைப்‌ பின்பற்ற ஆரம்பித்தார்‌. 
மாயையின்‌ மத்தியில்‌ வித்தல்‌. இப்போது. 
கர்த்தருடைய  சமுதகத்திற்கு மத்தியில்‌: 
ஜீவிக்கிறார்‌. 

சாலொமோனுடைய 
மனம்‌  திரும்பியிருக்கிறது. 
நெருங்குண்ட ஆவிகளைப்‌ 
சாலொமோனுடைய 
உடைந்துபோயிருக்கிறது. 


ஆத்துமா 
கர்த்தர்‌ 
புதுப்பிக்கிறார்‌. 
இருதயம்‌ 


ஒருசிலர்‌ அதிகமான 
வேதனைகளினிமித்தமாய்‌, ஒரு குறுகிய 
காலத்திற்கு மாத்திரமே மனந்திரும்புவார்கள்‌. 
அதன்பின்பு மறுபடியும்‌ தங்கள்‌ பழைய 
ஜீலியத்திற்குத்‌ திரும்பிப்போய்விடுவார்கள்‌. 
கர்த்தர்‌ மீதுள்ள பக்தியும்‌ பரவசமும்‌ ஒரு 
மாத்திரம்‌ இருக்கும்‌. 

ஒரு நாளுக்கு 
பிள்ளைகளாகயிருப்பார்கள்‌. 

கர்த்தருடைய சமுகத்தைவிட்டு 

ய்‌, சாத்தானுடைய பிள்ளைகளாக 


பிரசங்கி - விரிவுரை 
ECCLESIASTES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


மனுஷன்‌ முகத்தைப்‌ பார்க்கிறான்‌. 
கர்த்தர்‌ மனுஷனுடைய இருதயத்தைப்‌ 
பார்க்கிறார்‌. உண்மையாய்‌ மனந்திரும்பிய 
ஆத்துமாக்களை கர்த்தர்‌ தம்மிடத்தில்‌ 
சேர்த்துக்கொள்கிறார்‌. நொறுங்குண்ட 
ஆவிகளையும்‌, நறுங்குண்ட ஆவிகளையும்‌ 
கர்த்தர்‌ தேற்றி, அவற்றிற்கு ஆறுதலையும்‌, 
சமாதானத்தையும்‌, ஆசீர்வாதத்தையும்‌ 
கர்த்தரைவிட்டு 
உண்மையாய்‌ 
கர்த்தரிடத்தில்‌ திரும்பி 
தம்மிடத்தில்‌ வருகிற யாரையும்‌ 
ஒருபோதும்‌ புறம்பே 
தள்ளிவிடமாட்டார்‌. 


சாலொமோனுடைய ஆத்துமா 
தன்னுடைய பாவங்களுக்காக மனம்‌ வருந்தி, 
மனம்‌  திரும்பியிருக்கிறது. 
கர்த்தருடைய 
கூட்டிச்சேர்க்கப்பட்டிருக்கிறது. 
அவருடைய ஆத்துமா 
நற்செய்தியை பிரசங்கம்பண்ணுகிறது. 
சாலொமோன்‌ தன்னுடைய பாவங்களுக்‌ 
வருந்தி, இப்போது 
ஒப்புரவாயிருக்கிறார்‌. 
ல்‌ 
பார்க்கிறார்‌ 
சமுகத்தில்‌ 
கூட்டிச்சேர்க்கப்பட்டதுபோல. அவர்களும்‌ 
கர்த்தரிடத்தில்‌ கூட்டிச்சேர்க்கப்படவேண்டும்‌ 
என்று பிரியப்படுகிறார்‌. 


வனாகிய கர்த்தர்‌ ம்முடைய 
ரக சாலொடோஙனை: “ஒரு 
பிரசங்கியாக மாற்றியிருக்கிறார்‌. 
சாலொமோன்‌ தன்னுடைய பாவங்களுக்காக 
மனந்திரும்பி, கர்த்தரோடு 
ஒப்புரவாகியிருப்பதற்கு இது ஒரு 
அடையாளம்‌... மனந்திரும்பிய பாவியை 
கர்த்தர்‌ மன்னித்து, அவருக்கு தம்முடைய 
ஊழியத்தின்‌ ஒரு பகுதியையும்‌ கொடுக்கிறார்‌. 
பேதுரு கர்த்தரை மறுதலித்தார்‌. 
ஆனாலும்‌ பேதுரு தன்னுடைய 
பாவங்களுக்காக மிகவும்‌ மனம்‌ வருந்தினார்‌. 
கர்த்தர்‌ பேதுருவின்‌ பாவத்தை மன்னித்தார்‌. 
பாவம்‌ மன்னிக்கப்பட்டதற்கு 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து 
ஆடுகளையும்‌, 
ஆட்டுக்குட்டிகளையும்‌ மேய்க்கும்‌ ஊழியத்தை 
பேதுருவிடம்‌ ஒப்புக்கொடுத்தார்‌. 





ழ்‌ நவள 
யாய 


சாலொமோன்‌ தன்னை தாவீதின்‌: 
குமாரன்‌ என்று வெளிப்படுத்துகிறார்‌. 
தாவீது கர்த்தருக்குப்‌ பிரியமாக ஜிவித்தார்‌. 
சாலொமோனோ கர்த்தருடைய 
சமுகத்தைவிட்டு விலகிப்போய்‌ பாவத்தில்‌ 
சிக்கிக்கொண்டார்‌. ்‌ 


சிந்தித்துப்‌ பார்க்கிறார்‌. தாவீதின்‌ இருதயம்‌ 
சடைய இருதயத்திற்கு 
ஏற்றதாயிருந்தது.  சாலொமோனின்‌ 
இருதயமோ பாவம்‌ நிரம்பியதாயிருக்கிறது. 


தாவீதும்‌ பாவத்தில்‌ விழுந்தார்‌. 

ஆனாலும்‌ அவர்‌ தன்னுடைய பாவத்திற்காக 

மனம்‌ வருந்தி கர்த்தருடைய சமுகத்தில்‌ 

மன்னிப்பைப்‌: பெற்றுக்கொண்டார்‌. 

தாவீதைப்போலவே தானும்‌ மனம்‌ வருந்தி, 

கர்த்தரிடத்தில்‌ மன்னிப்பு கேட்டால்‌, கர்த்தர்‌ 

இரக்கத்தினால்‌ தன்னையும்‌ 

என்னும்‌ நம்பிக்கை: 

உண்டாயிற்று. 

பெற்றுக்கொள்வதற்கு 

சாலொமோன்‌ அலம்‌ 'தகப்பனாராகிய 

தாவீதை எடுத்துக்கட்டாக 

நினைக்கிறார்‌ தாவீதைப்போகவே தானும்‌ 

தேவனுடைய கிருபையையும்‌ இரக்கத்தையும்‌ 

பெற்றுக்கொள்‌ ளவேண்டும்‌ என்னும்‌ வாஞ்சை 
சாலெமோனுக்கு உண்டாயிற்று. 


சாலொமோன்‌ தன்னைப்பற்றிச்‌ 
சொல்லும்போது, “எருசேவமின்‌ ராஜா" என்று 
சொல்லுகிறார்‌. தேவன்‌ சாலொமோனுக்கு 
அநேக நன்மைகளைச்‌ செய்திருக்கிறார்‌. 
அவரை உயர்த்தியிருக்கிறார்‌. சிங்காசனத்தில்‌ 
அமரச்‌ செய்திருக்கிறார்‌. கர்த்தர்‌ தனக்கு 
அநேக நன்மைகளைச்‌ செய்திருந்தாலும்‌, 
சாலெமோனோ கர்த்தருக்குப்‌ பயந்து. 
ஜீவிக்காமல்‌, கர்த்தருக்கு விரோதமாக 
பாவம்‌ செய்துவிட்டார்‌ 

தான்‌ 
தன்னுடைய 
ஜனங்கள்‌ 
சாலொமோன்‌ 


ராஜாவாகயிருப்பதினால்‌, 
பிரசங்க வாக்கியத்திற்கு 
செவிகொடுப்பார்கள்‌ 
நம்புகிறார்‌. 
ராஜாவாகயிருப்பதினால்‌ 


என்று 
தான்‌ 
பிரசங்கம்ப 
என்று சாலொமோன்‌ 
நினைக்கவில்லை. எல்லோரும்‌ ஊழியம்‌ 
செய்யவேண்டும்‌. சமுதாயத்தில்‌ உஸ்ர்ந்த 
அந்தஸ்துகனிலுள்ளவர்களும்‌ கர்த்தருக்கு 
ஊழியம்‌ செய்யலாம்‌. அவர்களைப்போலவே. 
சமுதாயத்தில்‌ கடைநிலையிலுள்ளவர்களும்‌ 


ண்ணக்கூடாது 


பிரசங்கி - விரிவுரை 
ECCLESIASTES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


கர்த்தருடைய ஊழியத்தைச்‌ செய்யலாம்‌. நாம்‌ 
கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட 
நன்மைகளை, ஜனங்களுக்கு சாட்சியாகச்‌. 
சொல்லவேண்டும்‌. 


மனுஷர்‌ இந்தப்‌ பிரபஞ்சத்தின்‌ மீது 

நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள்‌. இந்த 

ee உலகத்தின்‌ காரியத்திற்கும்‌ 
மதிப்பும்‌ 


மரியாதையும்‌ 
கொடுக்களர்கள்‌ தங்களுடைய 
சந்தோஷத்திற்கும்‌, சமாதானத்திற்கும்‌ 
இவர்கள்‌ உலகத்தையே நம்புகிறார்கள்‌. 
கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாமோ இந்த 
உலகத்தின்மீது நம்பிக்கை வைக்காமல்‌, 
கர்த்தர்மிதே நம்பிக்கை வைக்கவேண்டும்‌. 


சாலொமோன்‌ பிரசங்கியின்‌ 
புஸ்தகத்தில்‌, மாயையான காரியங்களுக்கும்‌, 
மெய்யான காரியங்களுக்கும்‌ வித்தியாசம்‌. 
சொல்லுகிறார்‌. ம்‌ ப 
பற்றிக்கொள்ளாமல்‌, 
பற்றிக்கொள்ளவேண்டுமென்று சாலொமோன்‌ 
நமக்கு பிரசங்கம்பண்ணுகிறார்‌ 


சாலொமோனுடைய பார்வையில்‌ 
எல்லாம்‌ மாயையாயிருக்கிறது. மனுஷனுடைய 
பாவத்தினால்‌. எல்லாமே 
பிரயோஜனமில்லாமல்‌ போயிற்று. ஒவ்வொரு 
பொருளையும்‌ மனுஷனால்‌ சரியாகப்‌ 
பயன்படுத்த முடியவில்லை. மனுஷன்‌ 
தன்னுடைய பாவத்தினால்‌ நன்மையான 
காரியங்களையும்‌ தீமையானநாக 
மாற்றிவிடுகிறான்‌. சாலொமோன்‌ இதைப்‌ 
பார்த்து, “மாயை, மாயை, எல்லாம்‌ மாயை" 
என்று சொல்லுகிறார்‌. இந்த உலகத்திலுள்ள 
எல்லா காரியங்களுமே சாலொமோனுடைய 
பார்வையில்‌ மாயையாகத்‌ தெரிகிறது. இது 
சாதாரண மாயையல்ல. இவை மாயையிலும்‌ 
மாயை 


ஒரு சிலர்‌ தரித்திரராகயிருக்கிறார்கள்‌. 
அவர்களிடத்தில்‌ கொஞ்சமும்‌ ஐசுவரியம்‌. 
இருக்காது. அவர்கள்‌ இதுவரையிலும்‌ 
ஐசுவரியத்தை அனுபவித்திருக்கமாட்டார்கள்‌. 
இப்டிப்பட்டவர்கள்‌, நாங்கள! 
அனுபவித்திராத ஐசுவரியத்தை, மாயை 
என்று சொல்லுவார்கள்‌. வேறு சிலருக்கு 
இந்தப்‌ பிரபஞ்சத்தின்‌ சந்தோஷமும்‌, 
ஆடம்பரமும்‌, அலங்காரமும்‌ கிடைத்திருக்காது. 


உலகப்பிரகாரமான 
மாயை என்று சொல்லுவார்கள்‌. 





ழ்‌ நள 
யாய 


இவர்களுக்கும்‌ 
வித்தியாசமுண்டு. 
எல்லாம்‌ இருந்தது. 
பொன்னும்‌, பொருளும்‌, 
சம்பத்துக்களும்‌ ர படர்தல்‌ அவர்‌ 
(ல தேசத்திற்கும்‌ 
ராஜாவாகயிருந்தார்‌. “அவரிடத்தில்‌ மிகுந்த 
ஞானமிருந்தது. அவருக்கு முன்னூறு 
மனைவிகளும்‌ எழுநூறு 
மறுமனையாட்டிகளும்‌ இருந்தார்கள்‌. உலக 
வாழ்க்கையை: எவ்வளவு அனுபவிக்க 
முடியுமோ, அவ்வளவையும்‌ அனுபவித்து 
விட்டு, அதன்‌ பின்பு “எல்லாம்‌ மாயை” என்று 
சாலொமோன்‌ சொல்லுகிறார்‌. 


சாலொமோன்‌ 
ஞானவானாயிருந்தார்‌. 
அவருடைய கீர்த்தி 
அவர்‌ இயற்கையின்‌ ஆழங்களையும்‌ 
ஆராய்ந்து அறிந்திருந்தார்‌ நிதா 433) 
அவருக்கு எல்லா தாவரங்களின்‌ 
பெயர்களும்‌, மிருகங்களின்‌ பெயர்களும்‌ 
தெரிந்திருந்தது. சாலொமோன்‌ தேவனுடைய 
நாமத்தினால்‌ பேசினார்‌. அவர்‌ தேவனுடைய 
ஆவியானவரால்‌ ஏவப்பட்டு தெய்வீக 
இரகசியங்களை வெளிப்படுத்தினர்‌. 
எல்லாவற்றிற்கும்‌ ஆதாரமான 
சத்தியங்களெல்லாம்‌ அவருக்கு நன்றாய்த்‌ 
தெரிந்திருந்தது. 
சாலொமோனிடற்தில்‌ 
ப்பற்றிய 


சாலொமோனுக்கும்‌. 
சாலொபோனுக்கு 
அவரிடத்தில்‌ 
சகல 


எல்லா. மனுஷரிலும்‌ 
சகல ஜாதிகளிலும்‌ 
பிரபல்யமாயிருந்தது. 


ஞானமும்‌ 
ஞானமும்‌ 

இந்தப்‌ பூமியின்‌ 
பரலோகராஜ்யமே. 
சாலொமோன்‌ 


மறுமையைப்பற்றிய 
ஏராளமாயிருந்தது. 
ராஜ்யத்தைவிட 
நித்தியமானது என்பதை 
அறிந்திருந்தார்‌ தன்னுடைய 
சிங்காசனத்தைவிட பரலோகத்திலுள்ள 
தேவனுடைய சிங்காசனமே மகிமையானது. 
என்னும்‌ இரகசியத்தையும்‌ சாலொமோன்‌ 
நன்றாய்‌ புரிந்து வைத்திருந்தார்‌. 


'சமாதானத்தையோ 
முடியாது. 
கலகக்‌ கீழே மனுஷன்‌ படுகிற ௭௦ எல்லாப்‌. 
பிரயாசத்தினாலும்‌ அவனுக்குப்‌ பலன்‌ 
என்ன?” (பிர 1:3) என்று சாலொமோன்‌. 
கேட்கிறார்‌. உலகப்பிரகாரமான காரியங்கள்‌ 
நம்மை சந்தோஷமாய்‌. 
போதுமானவையல்ல. 
குறைவுள்ளவை. 


பிரசங்கி - விரிவுரை 
ECCLESIASTES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


சாலொமோன்‌ உலகக்காரியங்களைப்‌ 
பற்றிச்‌ சொல்லும்போது, அதை “பிரயாசம்‌" 
என்று சொல்லுகிறார்‌. இந்த வார்த்தைக்கு 
கடினமான உழைப்பு" என்றும்‌, “அதிகமாகக்‌ 
கவனம்‌ செலுத்துதல்‌" என்றும்‌ பொருள்‌ 
சொல்லலாம்‌. மனுஷன்‌ உலகக்காரியங்களில்‌ 
ஈர்க்கப்பட்டிருக்கிறான்‌. கடினமாய்‌ 
உழைக்கிறான்‌. எல்லா காரியங்களிலும்‌ 
கவனமாயிருக்கிறான்‌. ஆனாலும்‌ மனுஷன்‌ 

ற எல்லாப்‌ பிரயாசத்தினாலும்‌ 
அவனுக்கு. ஒரு பலனும்‌ 
உண்டாகப்போவதில்லை. அவனுக்கு களைப்பு 
தான்‌ உண்டாகும்‌. சோர்வு தான்‌ 
உண்டாகும்‌. 


சாலொமோன்‌ நீதிமொழிகள்‌ 
புஸ்தகத்தில்‌ மனுஷருடைய 
பிரயாசத்தைப்பற்றிர்‌ சொல்லும்போது “சகல 
பிரயாசத்தினாலும்‌ பிரயோஜனமுண்டு” 
(நீதி 14:23) என்று சொல்லுகிறார்‌. ஆனால்‌ 
இப்போதோ அந்தப்‌ பிரயாசத்தினால்‌ ஒரு 
பிரயோஜனமுமில்லை என்று 
சொல்லிவிடுகிறார்‌. 


இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ நாம்‌ கடினமாய்‌. 
உழைக்கும்போது, நமக்கு ஏதாவது 
பிரயோஜனமுண்டாகும்‌. வியாபாரத்தில்‌. 
அதை “லாபம்‌” என்று சொல்லுகிறார்கள்‌. 
நம்முடைய கைகளின்‌ பிரயாசத்தினால்‌ நாம்‌. 
புசிக்கிறோம்‌. நாம்‌ புசிப்பது மெய்யான 
பிரயோஜனமல்ல என்று சாலொமோன்‌. 
சொல்லுகிறார்‌. இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ நமக்கு 
ஏராளமான ஐசவரியங்களும்‌, 
சம்பததக்களும்‌ இருக்கலாம்‌. ஆனால்‌ இவை 
நமக்கு ஒருபோதும்‌ பிரயோஜனப்படாது. 
இந்த உலகக்காரியங்களை ஏராளமாய்‌ 
அனுபவித்து நாம்‌ சந்தோஷமாயிருக்கலாம்‌. 
ஆனாலும்‌ இவை நமக்கு மெய்யான 
சந்தோஷத்தைக்‌ கொடுக்காது. 


ஐசுவரியம்‌ 
பாதுகாக்க 


நம்முடைய 
அதிகரிக்கும்போது, 
வேண்டுமே என்னும்‌ அக்கரையும்‌ கவலையும்‌ 


அதைப்‌ 


நமக்கு வந்துவிடுகிறது. ஐசுவரியத்தினால்‌ 
சந்தோஷம்‌ வருவதற்குப்‌ பதிலாக கவலையும்‌ 
பயழும்‌ வருகிறது. நம்முடைய த்‌ 
அதிகரிக்கும்போது, 

போடுவதற்கு 

அதிகமாயிருப்பார்கள்‌. 

காரியம்கூட நம்முடைய சந்தோஷத்தையும்‌, 
சமாதானத்தையும்‌, நிம்மதியையும்‌ 
அழித்துப்போடும்‌. நாம்‌ கஷ்டப்பட்டு படுகிற 
பிரயாசத்தினால்‌ நமக்கு ஒரு பலனும்‌ 
இல்லாமல்‌ போய்விடும்‌. 





ழ்‌ நவள 
யாய 


சரீரப்பிரகாரமான 
மத்தினால்‌ நம்முடைய சரீரத்திற்கு 
உண்டாகலாம்‌. நம்முடைய 
ஆத்துமாவுக்கோ இதனால்‌ ஒரு பலனும்‌ 
உண்டாகாது. நாம்‌ படுகிற பிரயாசத்தினால்‌ 
இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ நமக்கு பலன்‌ 
உண்டானாலும்‌, வரப்போகிற மறுமையிலே, 
நமக்கு ஒரு பலனும்‌ உண்டாகாது. நாம்‌ 
படுகிற பிரயாசத்தினால்‌. ந்த்‌ 
ஆத்துமாவின்‌ பாவம்‌ மன்னிக்கப்படாத. 
அத்தான்‌ ஏற்பட்டிருக்கிற த்தூ: 
நம்முடைய சுயபிரயோஜனத்‌ 
ஒருபோதும்‌ குணமடையாது. ன்னேன்‌ 
தன்னுடைய வயது முதிர்ந்த காலத்தில்‌ 
இம்மைக்குரிய காரியங்களைப்பற்றி அதிகமாய்‌ 
யோசிக்காமல்‌, மறுமைக்குரிய 
காரியங்களைப்பற்றியே அதிகமாய்‌ 
யோசிக்கிறார்‌ 


ஒரு சந்ததி போகிறது 
பிர 1:4-8 


பிர 14. ஒரு சந்ததி போகிறது, மது 
சந்ததி வருகிறது; பூமியோ 
என்றைக்கும்‌ திலைத்திருக்கிறது. 


பிர 1:5. சூரியன்‌ உதிக்கிறது, சூரியன்‌ 
அஸ்தமிக்கிறது; தான்‌ 
இடத்திற்கே அது 

திவிரிக்கிறது. 


பிர 1:6. காற்று தெற்கே போய்‌, 
வடக்கேயுஞ்சுற்றி, சுழன்று சுழன்று 
அடித்து, தான்‌ சுற்றின இடத்துக்கே. 
திரும்பவும்‌ வரும்‌. 


பிர 17. 

சமுத்திரத்திலே. ஓடி 

சமுத்திரம்‌ 'திரம்பாது; 
உற்பத்தியான இடத்திற்கே கல்‌ 
மறுபடியும்‌ திரும்பும்‌. 


யிர 1:8. எல்லாம்‌ 
திறைத்திருக்கிறது; அது மனுஷரால்‌ 
சொல்லி முடியாது; காண்கிறதினால்‌ 
கண்‌ திருப்தியாகிறதில்லை, 
கேட்கிறதினால்‌. செவி 
திரப்பப்படுகிறதுமில்லை.. 


வருத்தத்தினால்‌. 


பிரசங்கி - விரிவுரை 
ECCLESIASTES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


எல்லாம்‌. 
சொல்லிவிட்டு, சாலொமோன்‌ 
சொன்னதை இங்கு நிரூபிக்கிறார்‌. 
தப்‌ பூமியில்‌ ஜீவிக்கிற காலம்‌ மிகவும்‌ 
குறுகியது. இந்த உலகத்தில்‌ 
நித்திய சந்தோஷம்‌ 
உலகப்பிரகாரமான 
தற்காலிகமானது. அது சீக்கிரத்தில்‌ முடிந்து 
போகும்‌. நாம்‌ இந்தப்‌ பூமியில்‌ நித்திய 
காலமாய்‌ ஜீவிக்கப்போவதுமில்லை. 
நம்முடைய ஜீவியகாலம்‌ ஒரு சந்ததியாக 
மாத்திரமே இருக்கும்‌. ன்பின்‌ 
மறுசந்ததி வருவதற்கு. 
இடங்கொடுக்கவேண்டும்‌. ஒரு 
போகும்‌. மறுசந்ததி வரும்‌. 
பூமியோ என்றைக்கும்‌ நிலைத்திருக்கும்‌. 
நதி எப்போ, 
ஒரக்கொண்டேபிரக்கிறது அந்த நறியில 
ஒவ்வொரு மனுஷனும்‌ ஒரு Ao 
துளியைப்போலத்தான்‌ இருக்கிறான்‌. தான்‌ 
ஒரு சிறு துளிதான்‌ என்பதை மனுஷன்‌ 
உணராமல்‌, தன்னை ஒரு பெரிய நதியாகப்‌ 
பாவித்துக்கொள்கிறான்‌. பெரிய நதிக்கும்‌, 
ஒரு சிறிய துளிக்கும்‌ ஏராளமான 
ற்‌ ஸ்‌ ஒரு துளி ஒருபோதும்‌ 
ஆனால்‌ மனுஷனோ 
புரிந்துகொள்ளாமல்‌, 
மாயையில்‌ சிக்கிக்கொண்டு, மாயையை 
யோசிக்கிறான்‌. மாயையில்‌ 
சந்தோஷப்படுகிறான்‌. 


இந்தப்‌ பூமியிலே ஒரு சந்ததி போகும்‌. 
ஒரு சந்ததி வரும்‌. ஆனால்‌ பூமியோ 
என்றைக்கும்‌ நிலைத்திருக்கும்‌. அதுபோலவே 
ஒரு சந்ததி போனாலும்‌, ஏதாவது ஒரு 
சந்ததி இந்தப்‌ பூமியில்‌ நிலைத்திருக்கும்‌. 
இந்தப்‌ பூமிமலே ஒரு சந்ததி. 
நிலைத்திருப்பதற்காக நாம்‌ கர்த்தரைத்‌ 
துதிக்கவேண்டும்‌. நம்முடைய 
சந்தோஷத்திற்கு நம்முடைய 
உலகப்பிரகாரமான ஜீவியகாலத்தை நாம்‌ 
சார்ந்திருக்கக்கூடாது. மறுமையில்தான்‌ 
நமக்கு நித்திய ஓய்வு கிடைக்கும்‌. நித்திய 
ஜீவனுக்குள்‌. பிரவேசிக்கிறவர்கள்‌ 
நித்தியகாலமாய்‌ நிலைத்திருப்பார்கள்‌. 
பரலோகத்திலே போவோரும்‌ வருவோரும்‌ 
இருக்கமாட்டார்கள்‌. எல்லோரும்‌ அங்கு 
இருக்கிறவர்களாகவே இருப்பார்கள்‌. 


மாயை" 





ழ்‌ நவள 
யாய 


இந்தப்‌ பூமியில்‌ நாம்‌ ஜீவிக்கும்‌ காலம்‌ 
மிகவும்‌ குறுகியது. நம்முடைய 
ஜீவியகாலத்தை மாத்திரம்‌ நாம்‌ நோக்கிப்‌ 
பார்த்தால்‌, நம்மால்‌ சந்தோஷமாயிருக்க 
முடியாது. இந்தப்‌ பூமி என்றென்றைக்கும்‌ 
நிலைத்திருக்கும்‌ என்பதை சிந்தித்துப்‌ 
பார்த்து நாம்‌ சந்தோஷப்படவேண்டும்‌. நாம்‌ 
பார்க்கிற இந்தப்‌ பூமி அதன்‌ முடிவு 
காலத்திலிருக்கிறது. சகலமும்‌ அக்கினிக்கு 
இரையாகும்‌. புதிய வானமும்‌ புதிய பூமியும்‌ 


உண்டாகும்‌. 


ஆஸ்திமை 
இந்தப்‌ பூமியில்‌ 
வைக்காமல்‌, 
வைக்கவேண்டும்‌. 
நித்தியமான பொக்கிஷம்‌ 


ஒவ்வொரு நாளும்‌ சூரியன்‌ 
உதிக்கிறது அது றது போலவே, 
ஒவ்வொரு நாளும்‌ அஸ்தமிக்கிறது. தான்‌ 
உதித்த இடத்திற்கே அது திரும்பவும்‌ போய்ச்‌ 
சேருகிறது. இழ மனுஷனுடைய 
ஜீவியமும்‌ 


உண்டான 
திரும்புகிறான்‌. ல்‌ 

உதிக்கும்போது பிரகாசமாயிருக்கிறது. 
மாலையில்‌ அஸ்தமிக்கிறபோது, அது 
மங்கிப்போகிறது. அதுபோலவே, மனுஷனும்‌ 
பிறக்கும்போது சந்தோஷமாய்ப்‌ பிறக்கிறான்‌. 
சந்தோஷமாய்‌ ஜீவிக்கிறான்‌. 
மரிக்கும்போதோ ஒன்றுமில்லாமல்‌: 
மங்கிப்போகிறான்‌. 


ன்‌ 


இரவிலே ' அிஸ்தமித்தாலும்‌ 

காலையிலே மறுபடியும்‌: 
உதிக்கும்‌. ஆனால்‌. மனுஷனோ. 
மண்ணுக்குள்‌ போய்விட்டால்‌, அவன்‌ 
திரும்பவும்‌ வரமாட்டான்‌ 


அது மறுநாள்‌ 


“ஒரு மரத்தைக்குறித்தாவது. 
நம்பிக்கையுண்டு; அது 
வெட்டிப்போடப்பட்டாலும்‌ திரும்பத்‌ தழைக்கும்‌, 
அதின்‌ இளங்கிளைகள்‌ துளிர்க்கும்‌: அதின்‌ 
வேர்‌ தரையிலே பழையதாகி, அதின்‌ 
அடிக்கட்டை மண்ணிலே செத்தாலும்‌, 
தண்ணீரின்‌ வாசனையினால்‌ அது துளிர்த்து, 
இளமரம்போலக்‌. 
மனுஷனோவென்றால்‌ 
ஒழிந்துபோகிறான்‌, 
ஜீவித்துப்போனபின்‌ 


பிரசங்கி - விரிவுரை 
ECCLESIASTES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


தண்ணீர்‌ ஏரியிலிருந்து வடிந்து, வெள்ளம்‌ 
வற்றிச்‌ சுவறிப்போகிறது போல, மனுஷன்‌ 
படுத்துக்கிடக்கிறான்‌, வானங்கள்‌ 
ஒழிந்துபோகுமளவும்‌ எழுந்திருக்கவும்‌ இல்லை, 
நித்திரை தெளிந்து விழிக்கிறதும்‌ இல்லை" 
(யோபு 14:7-12). 


இந்தப்‌ பிரபஞ்சத்திலுள்ள எல்லா 
காரியங்களும்‌ அசைந்துகொண்டேயிருக்கிறது. 


போய்க்கொண்டிருக்கிறது. 
போய்‌ வடக்கே சுற்றுகிறது. அது சுழன்று 
சுழன்று அடிக்கிறது. தான்‌ சுற்றின 
இடத்திற்கே திரும்பவும்‌ 
வந்து சேருகிறது. காற்றிற்கு ஒய்வில்லை. 
அதுபோலவே நாம்‌ இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ 
ஜீவிக்கிற காலம்‌ வரையிலும்‌ நமக்கும்‌. 
ஒய்வில்லை. காற்றைப்போலவே நாமும்‌ 
சுழன்று சுழன்று வருகிறோம்‌. நாம்‌ சுற்றின 
இடத்திற்கே திரும்பி வந்துவிடுகிறோம்‌. 
எங்கே போகிறோம்‌, எங்கே வருகிறோம்‌. 
என்பதும்‌ நமக்குப்புரியவில்லை. ஓய்வில்லாமல்‌ 
எங்கேயோ போய்க்கொண்டிருக்கிறோம்‌. 


இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ எல்லாமே 
வருத்தத்தினால்‌ நிறைந்திருக்கிறது. 
தனக்குப்‌ பலன்‌ கிடைக்கவில்லை என்றாலும்‌, 
மனுஷன்‌ பிரயாசப்பட்டுக்கொண்டுதான்‌ 
இருக்கிறான்‌. எல்லா நதிகளும்‌ 
சமுத்திரத்திலே ஓடி விழுந்தாலும்‌, சமுத்திரம்‌ 
நிரம்பாது. ச அலைகள்‌ 
ஒருபோதும்‌ எற்கு, அதுபோலவே 
மனுஷனுடைய மனதும்‌ எப்போதும்‌ 
சிந்தித்தக்கொண்டேயிருக்கும்‌. அதற்கு 
ஓய்வே இருக்காது. சூரியன்‌, காற்று, நதிகள்‌ 
எப்போதும்‌ இயங்கிக்கொண்டிருந்தாலும்‌, 
ஒருபோதும்‌ ஓய்ந்திருப்பதில்லை. 

அதுபோலவே மனுஷனும்‌ 
பிரயாசமும்‌ ஏறெடுத்தாலும்‌, அவனும்‌ 
ஓய்ந்திருக்கப்போவதில்லை. மனுஷனுக்குத்‌ 
திருப்தி உண்டாகப்போவதில்லை. எல்லா 
நதிகளும்‌: சமுத்திரத்தில்‌ விழுந்தாலும்‌, 
சமுத்திரம்‌ நிரம்பாது. அதுபோலவே 
மனுஷனுக்கு எவ்வளவுதான்‌ ஐசுவரியம்‌ 
சேர்ந்தாலும்‌ அவனுடைய ஆசை அடங்காது. 
தனக்கு இன்னும்‌ அதிகமாய்‌ 
வேண்டுமென்றுதான்‌. சொல்லுவான்‌. 
பொங்குகிற. கடல்‌ ஓய்ந்திருக்காது. 
மனுஷனுடைய மனமும்‌ பேராசையினால்‌ 
பொங்கும்போது அவனுக்கு ஓய்வும்‌ 
நிம்மதியும்‌ இருக்காது. 


எல்லா 





ழ்‌ நயனா 
யாய 


பூமி. இப்போதிருக்கிற பிரகாரம்‌ 
என்றைக்கும்‌ நிலைத்திருக்கிறது. சூரியனும்‌, 
காற்றும்‌, நதிகளும்‌ ஏதாவது ஒரு திசையில்‌ 
போய்க்கொண்டேயிருக்கிறது. 
சூரியனைப்‌ பார்ப்பதற்குப்‌ 
நம்முடைய. கண்களை 
சூரியனுக்கு அப்பாலும்‌ பார்க்கவேண்டும்‌. 
அங்கு நீதியின்‌ சூரியனாகிய தேவனாகிய 
கர்த்தரை நம்முடைய மனக்கண்களால்‌ 
பார்க்க முடியும்‌. அவரிடத்தில்‌ நமக்கு. 
ஆறுதலும்‌ நிம்மதியும்‌ உண்டு. 

நாம்‌ இந்தப்‌ பூமியில்‌ olga 
தேடுவதற்குப்‌ பதிலாக, பூமியை 
நோக்கிப்‌ பார்க்கவேண்டும்‌. பன்‌ பூமியில்‌ 
நமக்கு நித்திய ஜீவன்‌ உண்டு. இந்தப்‌ 
பூமிக்குரிய காரியங்கள்‌ நமக்கு திருப்தியைக்‌ 
கொடுக்காது. நாம்‌ இன்னும்‌ புதிய 
காரியங்களை _ அறிந்துகொள்ளவேண்டும்‌ 
என்று விரும்புவோம்‌. காண்கிறதினால்‌ 
கண்‌ திருப்தியாகிறதில்லை. கேட்கிறதினால்‌ 
செவி நிரப்பப்படுகிறதுமில்லை. 


முன்‌ இருந்ததே இனிமேலும்‌ 
இருக்கும்‌ பிர 1:9-11 


பிர 19. முன்‌ ததே. இனிமேலும்‌ 
இருக்கும்‌; ட்‌ ல்‌ க க்ள்பப்டசத 
பின்னும்‌ வித்‌ சூரியனுக்குக்‌. 
கீழே நூதனமானது ஒன்றுமில்லை. 


யிர 1:10. இதைப்பார்‌, இது நாதனம்‌ 
என்று சொல்லப்படத்தக்க காரியம்‌ 
ஒன்றுண்டோ? அது நமக்கு முன்னுன்ன 
பூர்வகாலங்களிலும்‌ இருந்ததே. 


பிர 1:11. முன்‌ இருந்தவைகனைப்பற்றி 
ஞாபகம்‌ இல்லை; அப்படியே பின்வரும்‌. 
காரியங்களைப்‌ பற்றியும்‌ 
'இனிமேலிருப்பவர்களுக்கு, ஞாபகம்‌. 
இராது. 


இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ இதுவரையிலும்‌ 
ஏராளமான சந்ததியார்‌ 
வாழ்ந்திருக்கிறார்கள்‌. அவர்களில்‌ நாம்‌. 
விசேவித்தவர்கள்‌. நம்முடைய காலங்களில்‌ 
நூதனமான அநேக: காரியங்கள்‌ 
கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. மனுஷருடைய 
அறிவும்‌ விருத்தியாயிருக்கிறது. பழைய 
காலத்தைவிட, இப்போதுள்ள காலத்தில்‌ 


பிரசங்கி - விரிவுரை 
ECCLESIASTES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


புதிய கண்டுபிடிப்புக்கள்‌ 
ஏராளமாகயிருக்கிறது என்று நினைத்து நாம்‌ 
பெருமைப்படுகிறோம்‌. நாகரீகம்‌ 
மாறியிருக்கிறது. விஞ்ஞானத்தில்‌ 
முன்னேற்றம்‌ உண்டாயிருக்கிறது. 
விஞ்ஞானிகள்‌ புதிய இயந்திரங்களைக்‌ 
கண்டுபிடித்திருக்கிறார்கள்‌. கல்வியிலும்‌ 
முன்னேற்றம்‌ உண்டாயிருக்கிறது. 
ஆகையினால்‌ பழங்காலத்தைவிட, தற்காலம்‌ 
அறிவிலும்‌, ஆற்றலிலும்‌, 
கண்டுபிடபபுக்களிலும்‌, வதனாத்திதும்‌ 
சிறந்திருப்தாக மனுஷர்‌ நினைக்கிறார்கள்‌. 
ஆனால்‌ இது தவறான எண்ணம்‌ என்று 
பிரசங்கி சொல்லுகிறார்‌ 


இயற்கையில்‌ இன்னும்‌ ஒரு மாற்றமும்‌ 
உண்டாகவில்லை. முன்‌" இருந்ததே 
இனிமேலும்‌ இருக்கும்‌; முன்‌ செய்யப்பட்டதே 
பின்னும்‌ செய்யப்படும்‌; சூரியனுக்குக்‌ கீழே 
நூதனமானது ஒன்றுமில்லை. நூதனம்‌ என்று 
சொல்லப்படத்தக்க காரியம்‌ ஒன்றுமில்லை. 
அது... நமக்கு முன்னுள்ள ்‌ 
காலங்களிலும்‌ இருந்தது. 
வல்லமை 
இருக்கிறது. ஆதிகாலத்தில்‌. கட எப்படி 
உதித்ததோ அப்படித்தான்‌ இப்போதும்‌ 
உதிக்கிறது. 


இயற்கை மாத்திரமல்ல, 
மாறாமல்‌ அப்படியே 
ஆதிகாலத்தில்‌ மனுஷர்‌ 
ப்போன துபோல 
பப்பட்‌ ஆதாமும்‌ 
வாளும்‌ கர்த்தருக்குக்‌ கீழ்ப்படியாமல்‌ 
போன துபோகவே, இப்போதுள்ள ஜனங்களும்‌ 
கர்த்தருக்குக்‌ கீழ்ப்படியாமலிருக்கிறார்கள்‌. 
மனுஷருடைய இருதயம்‌ அக்காலத்திலும்‌, 
இக்காலத்திலும்‌ த்‌ ல்‌ 


கறைபட்டிருக்கிறது. 
மோசைகளும்‌, 


புறங்கூறுதலும்‌, 
அன்றுபோல்‌ இன்றும்‌, மாறாமலிருக்கிறது. 


மனுஷனும்‌ 
இருக்கிறான்‌. 
கர்த்தரைவிட்டு 
இப்போதும்‌ 


நம்முடைய முன்னோர்கள்‌ 
இயற்கையின்‌ காரியங்களை அதிகமாய்ப்‌ 
பயன்படுத்தவில்லை. நம்முடைய காலத்தில்‌ 
விஞ்ஞானிகள்‌ பலவிதமான ஆராய்ச்சிகளைச்‌ 
செய்து, புதிய காரியங்களையெல்லாம்‌. 
கண்டுபிடித்திருக்கிறார்கள்‌. ஆனாலும்‌ 
அவை நூதனமானதல்ல. எந்திரம்‌ 
நூதனமாயிருக்கலாம்‌. ஆனால்‌ அந்த 
எந்திரத்தை இயக்குகிற. அடிப்படை 
காரியங்கள்‌ பூர்வகாலங்களிலும்‌ இருந்தது. 





ழ்‌ நவள 
யாய 


நாம்‌ கிறிஸ்துவுக்குள்‌ 
நம்முடைய ஜீவன்‌ புதிதாகும்‌. 
ஒழிந்துபோகும்‌. இப்படியிருக்க, 
ஒருவன்‌ கிறிஸ்துவுக்குள்ளிருந்தால்‌ 
புுச்சிருஷ்டியாயிருக்கிறான்‌: பழையவைகள்‌ 
ஒழிந்துபோயின, எல்லாம்‌ புதிதாயின” 
(கொரி 517) என்று அப்போஸ்தலர்‌ பவுல்‌. 
சொல்லுகிறார்‌. சுவிசேஷத்தினால்‌ நம்முடைய 
வாயில்‌ புதுப்பாடல்கள்‌ புறப்பட்டு வருகிறது. 
இரட்சிக்கப்பட்டோரின்‌. ட்டா 
மாற்றமடைகிறது. 

இருதயத்திலே கிறிஸ்துவினால்‌ மாத்திரமே 
மாற்றமுண்டாகும்‌. கிறிஸ்துவானர்‌ 
மாத்திரமே மனுஷருடைய இருதயத்தைப்‌ 
புதிதாக்குகிறார்‌. 


வரும்போது, 
பழையவை. 


சிலர்‌ இந்தப்‌ 
பிரபஞ்சத்தில்‌ ஐசுவரியவான்களாயிருப்பார்கள்‌. 
அதிகாரத்தில்‌ அமர்ந்து ஆட்சிசெய்வார்கள்‌. 
தங்களுடைய பெயரும்‌ புகழும்‌ 
நித்தியகாலமாய்‌. நிலைத்திருக்குமென்று. 
நினைப்பார்கள்‌. தங்களுடைய கிரியைகளை 
அதிகமாய்‌ விளம்பரப்படுத்துவார்கள்‌. 
பிற்காலத்தில்‌ வரப்போகிற ஜனங்களும்‌, 
தங்களுடைய சாதனைகளை மறவாமல்‌. 
நினைத்துக்கொண்டிருப்பார்கள்‌ என்று 
நினைக்கிறார்கள்‌. ஆனால்‌. 
முன்னிருந்தவைகளைப்பற்றிய 
மனுஷருக்கு இருக்காது. 
காரியங்களைப்பற்றியும்‌ 
இருப்பவர்களுக்கு 
ஜனங்கள்‌ பழையதை மறந்துவிடுவார்கள்‌. 


வரலாற்றில்‌. ஒரு , சிலரைப்பற்றி 
மாத்திரமே நாம்‌ இன்னும்‌ நினைத்துக்‌. 
கொண்டிருக்கிறோம்‌. 
வீரச்செயல்களை 
பேசிக்கொண்டிருக்கிறோம்‌. 
வரலாற்றுக்காலத்தில்‌ பிரபல்யமாமிருந்த 
எல்லோரைப்பற்றியும்‌ பேசுவதில்லை. அவர்கள்‌ 
அவர்களுடைய 
பிரபல்யமானவர்கள்‌. 
காலத்திலுள்ளவர்கள்‌. 
அவர்களுடைய 
மறந்துவிட்டார்கள்‌. 
பெரியவர்களாகயிருக்கலாம்‌. 
சாதனைகளைச்‌ 
நம்முடைய காலத்திலுள்ளவர்கள்‌ 
புகழ்ந்து பேசலாம்‌ 
பின்வரும்‌. 
மறந்துவிடுவார்கள்‌. 
சாதனைகளையும்‌ மறந்துவிடுவார்கள்‌. 
எல்லாமே காலப்போக்கில்‌ மறைந்துபோகும்‌. 


பிரசங்கி - விரிவுரை 
ECCLESIASTES - 


QOODNENS 
PUBLISHERS 


COMMENTARY 


எல்லாம்‌ மாயை 
பிர 112-18 


யர 


ஜா வயிரு த்தேன்‌, 


மிர. 1:13. வானத்தின்கீழ்‌ 
நடப்பதையெல்லாம்‌ ஞானமாய்‌ 
கத்த ஆராய்ச்சி செய்கிறதற்கு 
மனதைப்‌ பிரயோகம்‌. 
பக்க அல்‌ மனுபுத்திரர்‌ இந்தக்‌ 
கடுத்தொல்லையில்‌  அடியடும்படிக்கு. 
தேவன்‌ அதை அவர்களுக்கு 
தியமித்திருக்கிறார்‌. 


பிர 114. சூரியனுக்கும்‌. 
கீழே செய்யப்படுகிற 
காரியங்களையெல்லாம்‌ கவனித்துப்‌ 
பார்த்தேன்‌; இதே, எல்லாம்‌ 
மாயையும்‌, மனதுக்குச்‌ 
சஞ்சலமுமாயிருக்கிறது. 


யிர 115. 
நேராக்கக்கூடா; 
எண்ணிமுடியாது. 


யிர 118. இதே, நான்‌ 
பெரியவனாயிரு ந்து, எனக்குமுன்‌ 
எருசலேமிலிருந்த எல்லாரைப்பார்க்கிலூம்‌ 
ஞானமடைத்து தேறினேன்‌; என்‌ மனம்‌ 
மிகுத்த ஞானத்தையும்‌ அறிவையும்‌ 
கண்டறிந்தது என்று நான்‌ என்‌ 
உள்ளத்திலே. சொல்லி. 
க்கொண்டேன்‌. 


நப. மரசல்கியாகிய நான்‌ 
இஸ்ரவேலருக்கு. 


கோணலானதை 
குறைவானதை: 


பிர 117. ஞானத்தை அறிகிறதற்கும்‌, 
பைத்தியத்தையும்‌ மதியீனத்தையும்‌ 
அதிகிறதற்கும்‌, நான்‌ என்‌ மனதைப்‌ 
பிரயோகம்‌ பண்ணினேன்‌; இதுவும்‌ 
மனதுக்குச்‌ சஞ்சலமாயிருக்கிறதென்று 
கண்டேன்‌. 

யிர 1:18. அதிக ஞானத்திலே அதிக 
சலிப்புண்‌( அறிவுயெருத்தவன்‌' 
நோவுபெருத்தவன்‌.. 





ழ்‌ நவள 
றிய 
ஞானத்தைப்பற்றியும்‌, 


நம்முடைய 
கல்வியறிவைப்பற்றியும்‌ நாம்‌ பெருமையோடு 
பேசிக்கொள்கிறோம்‌. இவையெல்லாம்‌ 
மாயையும்‌, மனதிற்கு சஞ்சலமுமாயிருக்கிறது. 
என்று சாலொமோன்‌ சொல்லுகிறார்‌. 
பிரசங்கியாகிய சாலொமோன்‌ எருசலேமில்‌ 
இஸ்ரவேலுக்கு ராஜாவாயிருந்தார்‌. 
வானத்தின்கீழ்‌ நடப்பதையெல்லாம்‌ ஞானமாய்‌ 
விசாரித்து அறிந்தார்‌. அதைப்பற்றி விரிவாக 
ஆராய்ச்சி செய்தார்‌. அதற்காக 
தன்னுடைய மனதை பிரயோகம்பண்ணினார்‌. 
சித்தத்தின்‌ பிரகாரமாகவே, 
ஒவ்வொரு காரியமும்‌ 
கர்த்தருடைய 


எஜ்வீதன்‌ ர ன்று 
அக்காலத்தில்‌ 

செல்வர்‌ சோகக்‌ 
வரலாற்று ஆசிரியர்கள்‌ _அத்தேனே 
பட்டணத்தை "உலகத்தின்‌ கண்‌” என்று 
வருணிக்கிறார்கள்‌. ஆனால்‌ சாலொமோனே 
எருசலேமை மேன்மைப்படுத்துகிறார்‌. 
எருசேலமில்‌ இஸ்ரவேலருக்கு 
ராஜாவாகமிருந்ததை உயர்வாக 
நினைக்கிறார்‌. 


சாலொமோனுக்கு திரளான ஐசுவரியம்‌ 
இருந்தது. அவர்‌ சமஸ்த இஸ்ரவேலுக்கும்‌ 
ராஜாவாயிருந்தார்‌. ல்‌ பெயரும்‌ 
புகழும்‌ உலகமெங்கும்‌ பரம்பிற்று. 
அவருடைய மேன்மையைப்‌ பார்ப்பதற்கு பல 
தேசங்களின்‌ ராஜாக்களும்‌, அறிஞர்களும்‌ 
எருசலேமுக்கு வந்தார்கள்‌. அவர்களோடு 
கலந்து பேசுவதற்கும்‌, 
விவாதம்பண்ணுவதற்கும்‌ சாலொபோனுக்கு 
அதிக வாய்ப்பு கிடைத்து. எருசலேம்‌ நகரம்‌ 
ஞானிகள்‌ கூடுகிற இடமாயிற்று. 


சாலொமோன்‌ வானத்தின்கீழ்‌. 
நடப்பதையெல்லாம்‌ ஞானமாய்‌ விசாரித்து 
ஆராய்ச்சி செய்தார்‌. சூரியனுக்குக்‌ கீழே 
அநேகக்‌ காரியங்கள்‌ நடைபெறுகிறது. 
தேவனுடைய பராமரிப்பினாலேயே. 
இப்பிரபஞ்சத்தின்‌ காரியங்களெல்லாம்‌. 
ஆளுகை செய்யப்படுகிறது. மனுஷருடைய 
சுயபுத்திமினாலோ,  சுயவல்லமையினாலோ 
ஒன்றும்‌ நடைபெறாது. சகலமும்‌ 
தேவனுடைய பெலத்தினால்‌ நடைபெறுகிறது. 


பிரசங்கி - விரிவுரை 
ECCLESIASTES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


சாலொமோன்‌ 
ராஜாவாகயிருந்தாலும்‌, 
ஆளுகை செய்வதோடு, 
தேடுவதற்கும்‌ தன்னுடைய நேரத்தை 
செலவுபண்ணினார்‌. சூரியனுக்குக்‌ கீழே 
செய்யப்படுகிற காரியங்களையெல்லாம்‌ 
பார்த்தார்‌. தன்னுடைய ஞானத்தை 
பெருமைப்படுத்தவேண்டும்‌ என்னும்‌ நோக்கம்‌ 
சாலொமோனிடத்தில்லை. எல்லாவற்றையும்‌ 
ஆராய்ந்து பார்த்து, கர்த்தருடைய 
ஊழியத்தை செய்வதற்கு சாலொமோன்‌ 
தன்னை தகுதிப்படுத்திக்கொள்கிறார்‌. 


ஒரு தேசத்திற்கு 
ம்‌ 
ஞானத்தைத்‌ 


நடைபெறாதவாறு 
... மனுஒருக்குப்‌ 
ன்‌ இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ 
நடைபெறுகிற அநேகக்‌ காரியங்கள்‌ 
மனுஷருக்கு நன்மையைக்‌ கொடுப்பதற்குப்‌ 
க்‌ கொடுக்கிறது. 


நடைபெறுகிறது. இதை 
தடைபண்ணுவதற்கு 
பெலனில்‌ை 


அதை 


க தேவன்‌ 
அவர்களுக்கு ி்திரக்கிறா்‌ 


இயற்கையில்‌ 
நடைபெறுகிறது. 


அநேகக்‌ காரியங்கள்‌ 
வானத்திலும்‌ பூமியிலும்‌. 
காரியங்கள்‌ செய்யப்படுகிறது. 
மனுஷன்‌ தன்னுடைய கைத்திறமையினால்‌ 
பல பொருட்களை உண்டுபண்ணுகிறான்‌. 
சமுதாயத்திலே அநேகக்‌ காரியங்களைச்‌ 
செய்கிறான்‌. தன்னுடைய கையின்‌ 
பிரயாசங்களில்‌ மனுஷன்‌ திருப்தியடைகிறான்‌. 
எதையோ சாதித்துபோல 
i சாலொமோனோ 
செய்யப்படுகிற எல்லா 
காரியங்களையும்‌ பார்த்து, யெல்லாம்‌. 
மாயையும்‌ மனதிற்கு ச ஞ்சலமுமாயிருக்கிறது" 
(பிர 1:14) என்று சொல்லுகிறார்‌ 


சாலொமோன்‌ சூரியனுக்குக்‌ கீழே 
செய்யப்படுகிற காரியங்களையெல்லாம்‌ 
தன்னுடைய கண்களினால்‌ நோக்கிப்‌ 
பார்க்கிறார்‌. அவர்‌ இஸ்ரவேல்‌ தேசத்தின்‌ 
வழக்குகளை நேர்த்தியாய்‌ விசாரித்து, 
நீதியாய்‌ தீர்ப்பு சொல்லுகிறவர்‌. இப்போது 

கைகளின்‌ கிரியைகளையும்‌ 

பார்த்து, நீதியான தீர்ப்பு 


“எல்லாம்‌ மாயை" 


ஏராளமான 





ழ்‌ நவள 
யாய 


கர்த்தர்‌ சாலொமோனுக்கு அதிகமான 
ஞானத்தைக்‌ கொடுத்திருக்கிறார்‌. அவருடைய 
இருதயத்தில்‌ ஞானம்‌ நிரம்பியிருக்கிறது. 
தன்னுடைய ஞானத்தினாலும்‌, அறிவினாலும்‌ 


பேன்டடுததியிக்கிறா. 
பெரியவனாயிருந்து, எனக்குமுன்‌ எருசலேமிலி 
ருந்த எல்லாரைப்பார்க்கிலும்‌ ஞானமடைந்து 
தேறினேன்‌; என்‌ மனம்‌ மிகுந்த 
ஞானத்தையும்‌ அறிவையும்‌ கண்டறிந்தது. 
என்று நான்‌ என்‌ உள்ளத்திலே சொல்லி 
க்கொண்டேன்‌' (பிர 146 என்று 
சாலொமோன்‌ தன்னுடைய ஞானத்தைப்பற்றிச்‌ 
சொல்லுகிறார்‌. சாலொமோன்‌ ஒருபோதும்‌ 
சோம்பேறியாயிருப்பதில்லை. 

எப்போதுமே 
தேடிக்கொண்டிருக்கறார்‌ 
அறிவையும்‌: கண்டறிய 
பிரயாசப்படுகிறார்‌ 


எல்லம்‌ மாயை 
சாலொமோனுடைய பிரதான  பிரசங்கச்‌ 
செய்தி. நம்முடைய பிரயாசங்களின்‌ பலனால்‌. 
நமக்கு ஒன்றும்‌ உண்டாகப்போவதில்லை. 
வானத்தின்கீழ்‌ நடப்பதையெல்லாம்‌. 
சாலொமோன்‌ ஞானமாய்‌ விசாரித்து 
ஆராய்ச்சி செய்தார்‌. இதற்காக அவர்‌ 
தன்னுடைய மனதை பிரயோகம்பண்ணினார்‌. 
மனுஷருடைய பிரயாசமெல்லாம்‌ 
அவர்களுக்கு பிரயோஜனப்படாமல்‌. 
கடுந்தொல்லையாய்‌ மாறிற்று. 


சரீரத்திற்கு... ஆகாரம்‌ தேவை. 
அதுபோலவே நம்முடைய ஆத்துமாவுக்கும்‌ 
போஜனம்‌ தேவைப்படுகிறது. நம்முடைய 
முகத்தின்‌ வேர்வையினால்‌ நாம்‌ 
போஜனத்தை சம்பாதிக்கிறோம்‌. 
அதுபோலவே ஆவிக்குரிய போஜனத்தையும்‌ 
'தேடிக்கண்டுபிடிக்கவேண்டும்‌. 


பிரசங்கி - விரிவுரை 
ECCLESIASTES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


சாலொமோன்‌ 
செய்யப்படுகிற 


சூரியனுக்குக்‌ கீழே 
காரியங்களையெல்லாம்‌ 
கவனித்துப்‌ பார்க்கிறார்‌. எல்லா ஜனங்களும்‌ 
எதையோ செய்துகொண்டிருக்கிறார்கள்‌. 
உலகம்‌ முழுவதிலுமுள்ள ஜனங்கள்‌ ஏதாவது 
ஒரு காரியத்தில்‌ தங்களை 
ஈடுபடுத்திக்கொள்கிறார்கள்‌. ஆனால்‌ 
அவையெல்லாமே சாலொமோனுடைய 
பார்வைக்கு மாயையாயிருக்கிறது. 
மனுஷருடைய ற்‌ 
சஞ்சலமாயிருக்கிறது என்று சாலொமோன்‌ 
தீர்மானம்பண்ணுகிறார்‌. 

நாம்‌ இந்த உலகத்தை அதிகமாய்க்‌ 
கவனித்துப்‌ பார்க்கும்போது, 
உலகத்திலுள்ள சஞ்சலங்களை 
தாராளமாய்ப்‌ பார்க்கலாம்‌. இதனால்‌ 
நம்முடைய மனதிற்கு சோர்வும்‌ வருத்தமும்‌. 
உண்டாகும்‌. மனுஷர்‌ படும்‌ பாடுகளைப்‌ 
பார்க்கும்போது நம்முடைய கண்களில்‌ 
கண்ணீர்‌ வரும்‌. ஞானத்தை அறிகிறதற்கும்‌, 
பைத்தியத்தையும்‌ புத்திமீன த்தையும்‌. 
அறிகிறதற்கும்‌ சாலொமோன்‌ தன்னுடைய 
மனதை பிரயோகம்பண்ணினார்‌. இதுவும்‌ 
அவருடைய மனதிற்கு சஞ்சலமாயிருந்தது. 


சாலொமோனைப்போலவே அநேகர்‌ 
ஞானிகளாகயிருக்கிறார்கள்‌. ஆனால்‌ 
அவர்களோ ஞானத்தை அறிகிறதற்கு 
தங்களுடைய 

பிரயோகம்பண்‌ ணுவதில்லை. 

பார்க்கும்போதும்‌ சாலொமோனுடைய 


மனதிற்கு சஞ்சலமுண்டாயிற்று. மனுஷருக்கு 
கொஞ்சம்‌ ஞானம்‌ வந்தவுடனேயே, அவர்கள்‌ 


திருப்தியடைந்துவிடுகிறார்கள்‌. 

யாருக்கும்‌. நன்மை 

வதில்லை. ஒருவருக்கும்‌ 
பிரயோஜனமாயிருப்பதில்லை. 


 கோணலானதை நேராகக்கூடாது. 


குறைவள்ளதாயிருக்கிறது. 
மனதும்‌ சிந்தையும்‌ மாறுபாடுள்ளது. 





i THE 
TT 


யாத்‌ 17:10. யோசுவா தனக்கு மோசே: 
சொன்னபடியே செய்து, 
அமலேக்கோடே, யுத்தம்‌ பண்ணினான்‌. 
மோசேயும்‌ ஆரோனும்‌ ஊர்‌ என்பவனும்‌ 
மலையுச்சியில்‌ ஏறினார்கள்‌. 


யாத்‌ 1741. மோசே தன்‌ கையை 
ஏழெடுத்திருக்கையில்‌, இஸ்ரவேலர்‌: 
மேற்கொண்டார்கள்‌; அவன்‌ தண்‌ 
கையைத்‌ தாழவிடுகையில்‌, அமலேக்கு. 
மேற்கொண்டான்‌. 


யாத்‌ 17:12. மோசேயின்‌ கைகள்‌ 
அசந்துபோயிற்று, அப்பொழுது 
அவர்கள்‌ ஒரு கல்லைக்‌ கொண்டுவந்து 
அவன்‌ கீழே வைத்தார்கள்‌; அதின்மேல்‌ 
உட்கார்ந்தான்‌; ஆரோனும்‌ ஊரும்‌ 
ஒருவன்‌ ஒரு பக்கத்திலும்‌ ஒருவன்‌ 
மறுபக்கத்திலும்‌ இருந்து, அவன்‌ 
கைகளைத்‌ தாங்கினார்கள்‌; 
இவ்விதமாய்‌ அவன்‌ கைகள்‌ சூரியன்‌ 
அஸ்தமிக்கும்வரைக்கும்‌ ஒரே 
'திலையாயிருத்தது. 


யாத்‌ 17:18. யோசுவா அமலேக்கையும்‌ 
அவன்‌ ஜனங்களையும்‌. 
பட்டயக்கருக்கினாலே முறிய 
அடித்தான்‌. 


யாத்‌ 1744. பின்பு கர்த்தர்‌ மோசேயை 
நோக்கி: 

'நினைவுகூரும்பொருட்டு, 

புஸ்தகத்தில்‌ எழுதி, 

செவி கேட்கும்படி. 
அமலேக்கை வானத்தின்‌ கீழெங்கும்‌. 
இராதபடிக்கு நாசம்‌ பண்ணுவேன்‌ 
என்றார்‌. 


யாத்‌ 17:15. மோசே ஒரு பலிபீடத்தைக்‌ 
கட்டி, அதற்கு யேகோவாதிசி என்று. 
பேரிட்டு, 


யாத்‌ 1716. அமலேக்கின்‌ கை 
கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு. 
விரோதமாயிருந்தபடியால்‌, தலைமுறை 
தலைமுறைதோனதும்‌ 

விரோதமாய்‌ கர்த்தரின்‌ 
நடக்கும்‌ என்றான்‌. 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இஸ்ரவேலுக்கு விரோதமாக 
யுத்தம்பண்ணுகிறவர்களில்‌, அமலேக்கியர்‌ 
முதலாவதாக யுத்தம்பண்ண வருகிறார்கள்‌. 
மேலும்‌, அவன்‌ அமலேக்கைப்‌ பார்த்து, 
தன்‌ வாக்கியத்தை எடுத்துரைத்து: அமலேக்கு 
முந்தியெழும்பினவன்‌ ஆனாலும்‌ அவன்‌ 
முடிவிலே முற்றிலும்‌ நாசமாவான்‌ என்றான்‌” 
(எண்‌ 24:20). 


அமலேக்கியர்‌ வந்து ரெலிதீமிலே. 
இஸ்ரவேலரோடே யுத்தம்‌ பண்ணுகிறார்கள்‌ 
(யாத்‌ 17:8). 


இஸ்ரவேலர்கள்‌ பலவீனமாக 
களைத்துப்போய்‌ இருக்கிறார்கள்‌. 
வனாந்தரத்தில்‌ அலைந்து திரிந்து தண்ணீர்‌ 
இல்லாமல்‌ தாகத்தோடு இருக்கிறார்கள்‌. 
இவ்வாறு, பலவீனமாக இருக்கும்‌. 
இஸ்ரவேலரை அமலைக்கியர்‌ பாளயத்தின்‌ 
பின்புறமாக வந்து தாக்கி, அவர்களுடைய 
பொருட்களைக்‌ கொள்ளையடித்துச்‌ 
செல்லுகிறார்கள்‌. 


அவர்களைச்‌ சங்காரம்‌ 
(ஆதி 362, யாத்‌ 17:84: உபா 2517-19). 


அமலேக்கியர்‌ ஏசாவின்‌ சந்ததியை 
சேர்ந்தவர்கள்‌. ஏசா யாக்கோபை 
பகைத்தார்‌. ஏசா தன்னுடைய 
சேஷ்டபுத்திரபாக ஆசீர்வாதத்தை அசட்டை 
செய்து, யாக்கோபுக்கு 
விற்றுப்போட்டார்‌ அவர்களுடைய 
தகப்பனாராகிய ஈசாக்கை யாக்கோபு 
வஞ்சித்து, ஏசாவுக்கு வரவேண்டிய 
ஆசீர்வாதத்தைப்‌. பெற்றுக்கொண்டார்‌. 
இதனால்‌ ஏசாவுக்கு பூர்வகாலம்‌ முதலாகவே 
யாக்கோபின்மீது பகை இருக்கிறது. 


அமலேக்கியர்‌ 
சேர்ந்தவர்கள்‌. 


ஏசாவின்‌ சந்ததியை 
இப்போது ஏசாவின்‌ 
சந்ததியாருக்கும்‌, யாக்கோபின்‌ 
சந்ததியாராகிய இஸ்ரவேல்‌ புத்திரருக்கும்‌ 
பூர்வ பகை தொடருகிறது. 

இஸ்ரவேல்‌ புத்திர்‌ இளைத்து 
விடாய்த்திருக்கிறார்கள்‌. அவர்களுடைய 
பாளயத்தில்‌ பலவீனரெல்லாம்‌, பின்னால்‌ 
வருகிறார்கள்‌. அமலேக்கியரோ, இஸ்ரவேல்‌ 
புத்திரரின்‌ பின்பாளயத்திலுள்ள பலவீனரை 
வெட்டிப்போடுகிறார்கள்‌. அவர்கள்‌ இளைத்து, 
விடாய்த்திருக்கிற இஸ்ரவேல்‌ புத்திரரை 
கொன்றுபோடுகிறார்கள்‌. 





ழ்‌ நவள 
யாய 


சாலொமோனால்‌ அதை செய்து முடிக்க 
முடியவில்லை. இதனால்‌ அவருடைய மனதில்‌ 
ஏமாற்றமுண்டாயிற்று. த, 
ஏராளமான தத்துவஞானிகளும்‌ மேதைகளும்‌ 
இருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ ஏராளமான 
தத்துவங்களையும்‌ ஞானவார்த்தைகளையும்‌ 
சொல்லுகிறார்கள்‌. ஆனாலும்‌ 
அவர்களுடைய ஞானவார்த்தையினால்‌. 
அசுத்தமான சுபாவம்‌: 


மனுஷருடைய பாலசுபாவத்தை கல்வியறிவு 
குணப்படுத்தாது. நம்முடைய அறிவும்‌: 
ஞானமும்‌ குறைவள்ளது. கையினால்‌. 
அதை எண்ணி முடியாது. நாம்‌ எல்வளவு 
அதிகமாக சுற்று அறிந்துகொள்ள முடியுமோ, 
அவ்வளவு அதிகமாக கற்று அறியவேண்டும்‌. 
அப்போதுதான்‌ நம்முடைய மெய்யான 
சுபாவம்‌ நமக்குத்‌ தெரியவரும்‌. நாம்‌ 
எவ்வளவு கற்றாலும்‌, நாம்‌ இன்னும்‌: 
கற்கவேண்டியது ஏராளமாய்‌ உள்ளது 
என்பதை நாம்‌ புரிந்துகொள்ளலாம்‌. 
நம்முடைய அறிவினால்‌ நம்முடைய 
அறியாமையை அறிந்துகொள்ளலாம்‌. 


சாலொமோன்‌ இஸ்ரவேல்‌ தேசத்திலே 
'பெரியவராயிருந்தார்‌. எருசலேமிலிருந்த 
எல்லாரைப்‌ பார்க்கிலும்‌ சாலொமோன்‌. 
ஞானமடைந்து தேறினார்‌. அவருடைய மனம்‌ 
மிகுந்த ஞானத்தையும்‌ அறிவையும்‌ 
கண்டடைந்தது. ஆனாலும்‌ அவருடைய 
அறிவும்‌ ஞானமும்‌ அவருடைய மனதிற்கு 
சந்தோஷத்தையும்‌, சமாதானத்தையும்‌, 
திருப்தியையும்‌ கொடுக்கவில்லை. அது 
அவருடைய மனதிற்கு சஞ்சலமாயிருந்தது. 


பிரசங்கி - விரிவுரை 
ECCLESIASTES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


ஞானிகளும்‌ தத்துவ மேதைகளும்‌ 
அதிகமான கல்வியறிவு பெற்றிருக்கிறார்கள்‌. 
அவர்களுடைய ஞானத்தினால்‌ அவர்களுக்கு 
சந்தோஷத்திற்குப்‌ பதிலாக துக்கமே 
உண்டாயிருக்கிறது. சந்தோஷ 
ஆர்ப்பரிப்புக்குப்‌ பதிலாக, அவர்களுக்கு 
அழுகையும்‌ புலம்பலும்‌ உண்டாயிருக்கிறது. 
அதிகஞானத்தினாலே அதிக சலிப்புண்டு. 
நம்முடைய ஞானம்‌ அதிகரிக்கும்போது நாம்‌ 
துன்பங்களையும்‌, 
பிரத்தியட்சமாகப்‌ 
உலகத்தின்‌ வருத்தமும்‌ 
கவலையும்‌ நம்மையும்‌ தொற்றிக்கொள்கிறது. 
இதனால்‌ நமக்கு அதிக சலிப்பும்‌ 
வேதனையும்‌ உண்டாகிறது. 


அதிக ஞானத்தினால்‌ 
வரும்‌ என்று பயந்து, 
தேடாமல்‌. 
தேவையான 
பெற்றுக்கொள்ள 


பதக மய 
க்‌ safe So dhelarsalis 
இருக்கமுடியாது. நமக்குத்‌ 
ஞானத்தையும்‌ அறிவையும்‌ 

பிரயாசப்படவேண்டும்‌. 
ஞானத்தினால்‌ வரும்‌ சலிப்பையும்‌. 
வேதனையையும்‌ சகித்துக்கொள்ளப்‌ 
பழகவேண்டும்‌. உலகஞானத்தினால்‌ நமக்கு 
சலிப்பு வரும்‌. இப்பிரபஞ்சத்தில்‌ 
அறிவு பெருத்தவன்‌ 
நோவு பெருத்தவனாகமிருக்கிறான்‌. 
உலகப்பிரகாரமான ஞானம்‌ மெய்யான 
ஞானமல்ல. கர்த்தரைப்பற்றிய அறிவே 
மெய்யான அறிவு. கர்த்தருக்குப்‌ பயப்படுவதே 


உலகஞானத்தைப்‌ 
முயற்சிபண்‌ ணுவதற்கும்‌ 

கர்த்தர்‌ கொடுக்கும்‌ ஞானத்தைப்‌ 
வாஞ்சையாயிருக்க 

நம்மிடத்தில்‌ 


அறிவு 

தேவனைப்பற்றிய அறிவு 
நிரம்பியிருக்கலேண்டும்‌. நாம்‌ கர்த்தரை 
நம்பி நன்மை செய்யவேண்டும்‌. நாம்‌. 
கர்த்தருக்காக செய்ய வேண்டிய 
ஊழியங்களை கவனமாய்ச்‌ செய்யவேண்டும்‌. 
உலகப்பிரகாரமான காரியங்களில்‌: 
ஈடுபடுத்திக்கொள்வதற்குப்‌ 
கர்த்தருக்கு அடுத்த காரியங்களில்‌ நம்மை 
அர்ப்பணித்துக்‌ கொள்வதுதான்‌ மெய்யான 
ஞானம்‌. 





ழ்‌ நள 
யாய 


“எல்லாம்‌ மாயை” என்று சாலொமோன்‌ 
சொல்லுகிறார்‌. சாலொமோன்‌ தன்னுடைய 
சந்தோஷத்திற்கு உலகத்தையும்‌, 
உலகத்தின்‌ காரியங்களையும்‌ நோக்கிப்‌ 
பார்த்தார்‌ ஆனால்‌ அவரால்‌ 
உலகத்திலிருந்து மெய்யான சந்தோஷத்தைப்‌ 
பெற்றுக்கொள்ள முடியவில்லை. 
மாம்சப்பிரகாரமான சந்தோஷமும்‌ நமக்கு 
மெய்யான சந்தோஷத்தைத்‌ தராது. 
இன்பமும்‌ மாயை. மாம்சத்தின்‌ சந்தோஷமும்‌ 
மாயை. சாலொமோனுக்கு எதிலும்‌ திருப்தி 
உண்டாகவில்லை (பிர 2:1-11/ 


சாலொமோன்‌ உலகத்தைப்‌ பார்ப்பதை 
நிறுத்திவிட்டு, தன்னுடைய சந்தோஷத்தைப்‌ 
பெற்றுக்கொள்ள ஞானத்தை நோக்கிப்‌ 
பார்த்தார்‌. ஞானமும்‌ அவருக்கு மெய்யான 
சந்தோஷத்தைக்‌ கொடுக்கவில்லை. 
(மிர 212-416). மனுஷனுக்கு 
ஐசுவரியத்தினால்‌ சந்தோஷமுண்டாகும்‌ 
என்று நினைத்தார்‌ ஆனான்‌ 
சாலொமோனுக்கு ஐசுவரியமும்‌ மெய்யான 
சந்தோஷத்தைக்‌ கொடுக்கவில்லை. 
(பிர 217-23). மெய்யான ஞானமும்‌, அறிவும்‌ 
இன்பமும்‌ தவர மிருத்தே நமக்கு வரும்‌. 
நம்முடைய சுயமுயற்சியினால்‌ சம்பாதிக்க 
நினைக்கும்‌ ஞானமும்‌, அறிவும்‌, இன்பமும்‌ 
மாயையாகவே இருக்கிறது. இது மனதிற்கு 
சஞ்சலமாயிருக்கும்‌. 


சந்தோஷம்‌ 
பிர 21,2 


பிர 2. நான்‌ என்‌ உள்ளத்திலே. 
சொல்லிக்‌ கொண்டது என்னவென்றால்‌: 
வ்‌ இப்பொழுது உன்னைச்‌. 
சுந்தோஷத்தினாலே. சோதித்துப்‌ 
பார்ப்பேன்‌; இன்பத்தை  அதூபவி. 
என்‌ தேன்‌ இதோ, இதுவும்‌ 
மாயையாயிரு த்தது. 


பிரசங்கி - விரிவுரை 
ECCLESIASTES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


பிர 2:2. நகைப்பைக்குறித்து, 
பைத்தியம்‌ என்றும்‌, 
சுத்தோஷத்தைக்குறித்து, அது என்ன 
செய்யும்‌? என்றும்‌ சொன்னேன்‌. 


அது 


மெய்யான 


ந்தி 

உலகப்பிரகாரமான காரியங்களில்‌: 
சந்தோஷத்தைத்‌ தேடிப்பார்த்தார்‌. எதுவுமே 

மெய்யான சந்தோஷத்தைக்‌ 

ல்‌ அவருடைய உள்ளத்தில்‌ 

மாயையாய்த்‌ தெரிந்தது. 
தன்னுடைய கருத்துக்களை மற்ற 
ஞானிகளிடம்‌ பகிர்ந்து கொண்டார்‌. தத்துவ 
மேதைகளோடு பேசினார்‌. தன்னுடைய 
அரச சபையிலுள்ள பிரபுக்களோடு, 
தன்னுடைய கருத்துக்களையெல்லாம்‌ 
பகிர்ந்துகொண்டார்‌. ஆனாலும்‌ அவருக்கு 
மெய்யான சந்தோஷம்‌ கிடைக்கவில்லை. 
சாலொமோனுக்கு எதிலும்‌ திருப்தி 
உண்டாகவில்லை. 


ஞானத்தினால்‌ சந்தோஷத்தை 
அடையலாம்‌. என்று நினைத்தவர்‌ இப்போது 
மாம்சப்பிரகாரமான சந்தோஷத்தை 
நினைத்துப்‌ பார்க்கிறார்‌. இன்பத்தை 
என்று தனக்குத்தானே 
கொள்கிறார்‌. 
உலகக்கவலைகளையெல்லாம்‌ தன்னைவிட்டு 
நீக்கிவிட்டு, எப்போதும்‌ இன்பமாயிருக்க 
வேண்டுமென்று முயற்சி பண்ணுகிறார்‌. 
ஆனால்‌ இதுவும்‌ சாலொமோனுக்கு 
மாயையாயிருக்கிறது. 


தரித்திரராயிருக்கிறவர்களில்‌ அநேகர்‌ 
சந்தோஷமாயிருக்கிறார்கள்‌. ஐசுவரியத்தினால்‌. 
நமக்கு மெய்யான சந்தோஷம்‌ உண்டாகாது. 
பிச்சைக்காரர்களில்‌. அநேகர்‌ 
மனநிம்மதியோடு இருக்கிறார்கள்‌. 
இவர்களிடத்தில்‌ ஐசுவரியமில்லை. ஆனால்‌ 
சந்தோஷமிருக்கிறது.  ஐசுவரியவான்களில்‌. 
அநேகர்‌ சந்தோஷம்‌ இழந்து 
வருத்தத்தோடிருக்கிறார்கள்‌. சாலொமோன்‌ 
இதை நோக்கிப்‌ பார்த்து ஐசுவரியத்திற்கும்‌. 
சந்தோஷத்திற்கும்‌ சம்மந்தமில்லை என்று 
தீர்மானம்பண்ணுகிறார்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


ஐசுவரியம்‌ இருந்தால்‌ நமக்கு எல்லாம்‌. 
கிடைக்குமென்று சிலர்‌ நினைக்கிறார்கள்‌. 
ஐசுவரியத்தின்‌ மூலமாய்‌ தங்களுடைய 
மாம்சப்பிரகாரமான  ஆசைகளையெல்லாம்‌. 
நிறைவேற்றலாம்‌ என்று 
எண்ணிக்கொள்கிறார்கள்‌. சாலொமோனும்‌ 
அவர்களைப்போலவே தன்னுடைய 
உள்ளத்தில்‌ சொல்லிக்கொண்டார்‌. “வா 
இப்பொழுது உன்னை கல்‌ 
சோதித்துப்‌ பார்ப்பேன்‌, இன்பத்தை 

அனுபவி' என்று. தனக்குத்தானே 
சொல்லிக்கொண்டால்‌. அவர்‌ எவ்வளவுதான்‌ 
இன்பத்தை அனுபவித்தாலும்‌, அவருக்கு 
மெய்யான சந்தோஷம்‌ கிடைக்கவில்லை. 
முடிவில்‌, “இதோ, இதுவும்‌ 
மாயையாயிருந்தது” என்று 
'ீர்மானித்துவிடுகிறார்‌. 


மெய்யான சந்தோஷத்தைப்‌ 
பெற்றுக்கொள்‌ வதற்கு சாலொமோன்‌. 
பலவழிகளில்‌ முயற்சி பண்ணுகிறார்‌. 
ஒவ்வொன்றையும்‌ சோதித்துப்‌ பார்க்கிறார்‌ 
நகைப்பதினால்‌ தனக்கு சந்தோஷம்‌ வரும்‌ 
என்று நினைத்து. அதைச்‌ சோதித்துப்‌ 
பார்க்கிறார்‌. ஆனால்‌ நகைப்பு அவருக்கு 
பைத்தியமாயிருக்கிறது. நாம்‌ நகைப்பதிலும்‌ 
ஒரு அளவு இருக்கவேண்டும்‌. ஒரு 
கட்டுப்பாடு இருக்கவேண்டும்‌. அதுதான்‌ 
நல்லது. அளவுக்கு அதிகமாக, 
கட்டுப்பாடில்லாமல்‌ நகைப்பது 
த்தியமாயிருக்கும்‌ 

நாம்‌ கடினப்பட்டு வேலை செய்கிறோம்‌. 
உடலை வருத்துகிறோம்‌. வியர்வையை 
சிந்துகிறோம்‌. நம்முடைய சரீர 
நீங்கவேண்டுமென்றால்‌ நாம்‌ 
எடுக்கவேண்டும்‌. ஒய்வு 
சந்தோஷமாமிருக்கவேண்டும்‌. 
ஒய்வெடுத்தால்‌ 
'சோம்பலாகிவிடும்‌. 
பைத்தியமாயிருக்கும்‌. 
ஒய்வினால்‌ நமக்கு ஒரு பிரயோஜனமும்‌: 
உண்டாகாது. நாம்‌ நகைக்கும்போது: 
ஒருவேளை நமக்கு ஓரளவு சந்தோஷம்‌ 
கிடைக்கலாம்‌. தற்காலிகமான 
சந்தோஷம்தான்‌. இந்த சந்தோஷம்‌ நீடித்து 
நிலைக்காது. 


களைப்பு 
ஒய்வு 
நேரத்தில்‌ 


பிரசங்கி - விரிவுரை 
ECCLESIASTES - 


QOODNENS 


COMMENTARY UEUSHERS 


மதுபானம்‌ 


பிர 2:3 


பிர 2:8. வானத்தின்கீழ்‌ மனுபுத்திரர்‌ 
உயிரோடிருக்கும்‌ நானனவும்‌ பெற்று 
அதுபவிக்கத்தக்கது இன்னதென்று 
அறியும்‌ பொருட்டு, என்‌ இருதயத்தை: 
ஞானத்தால்‌ தேற்றிக்கொண்டிருக்கும்‌. 
போதே, நான்‌ என்‌ தேகத்தை 
மதுபானத்தால்‌. சீராட்டிக்‌ 
கொண்டிருக்கவும்‌, மதியினத்தைப்‌ 
பற்றிக்கொண்டிருக்கவும்‌ என்‌ 
உள்ளத்தில்‌ வகைதேடினேன்‌. 


சாலொமோன்‌ சந்தோஷத்தைத்‌ தேடி 
அலைந்தார்‌. நகைத்துப்‌ பார்த்தார்‌. தான்‌ 
விரும்பதையெல்லாம்‌ செய்து பார்த்தார்‌. 
அவருக்கு மெய்யான சந்தோஷம்‌ 
கிடைக்கவில்லை. தன்னுடைய வாய்க்கு 
ருசியாக நன்றாகப்‌ புசித்தால்‌, அல்லது 
நன்றாக பானம்பண்ணினால்‌ தனக்கு 
சந்தோஷமுண்டாகும்‌ என்று சாலொமோன்‌ 
நினைத்தார்‌. இதற்காக தன்‌ தேகத்தை 
மதுபானத்தால்‌ சீராட்டிக்கொண்டிருக்க 
தன்னுடைய உள்ளத்தில்‌ வகை தேடினார்‌. 


சாலொமோனிடத்தில்‌ 


வெறித்திருக்கும்‌ பழக்கம்‌ பது 


கிடையாது. 


சந்தோஷம்‌ கிடைக்குமா என்று 
ப்‌ பார்த்தார்‌. இது ஒரு 


சோதனை. ந்த 
மனுஷருக்கு ஆபத்து, 
சோதிப்பதற்காக மதுபானம்‌ 
பண்ணுகிறவர்கள்‌, முடிவில்‌ மதுபானத்திற்கு 
அடிமைகளாகிவிடுவதற்கும்‌ வாய்ப்புள்ளது. 
ஆரம்பத்தில்‌ மதுபானம்‌ அவர்களுக்கு 
மகிழ்ச்சியாகமிருக்கலாம்‌. முடிவில்‌ அதே 
மதுபானம்‌ அவர்களுடைய சரீர 
ஆரோக்கியத்தைக்‌ 'கொன்றுபோடும்‌. 
அவர்களுடைய ஆயுசுகாலத்தைக்‌ 
குறைத்துவிடும்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


சாலொமோன்‌ மதியீனத்தைப்‌ 
பற்றிக்கொண்டிருக்க வேண்டும்‌ என்று தன்‌. 
உள்ளத்தில்‌ வகைதேடுகிறார்‌. 
சாலொமோனுக்கு ஞானத்தினால்‌ சந்தோஷம்‌ 
கிடைக்கவில்லை. தனக்கு மதியீனத்தினால்‌ 
சந்தோஷம்‌ கிடைக்குமா என்று சோதித்துப்‌ 
பார்க்கிறார்‌. ஞானம்‌ மனுஷனை. 
சந்தோஷப்படுத்தாதபோது, மதியீனம்‌. 
மனுஷனை நிச்சயமாய்‌ சந்தோஷப்படுத்தாது. 
நாம்‌ மதியீனத்தைப்‌ பற்றிக்கொண்டால்‌ 
மதியீனம்‌ நம்மைப்‌ பற்றிக்கொள்ளும்‌. அது 
நம்மை ஆளுகை செய்யும்‌. 


சாலொமோன்‌ 
பற்றிக்கொண்டிருக்க 
உள்ளத்தில்‌ வகைதேடினாலும்‌, 
ஞானத்தைப்‌ பெற்றுக்கொள்ளவே 
செய்தார்‌. தன்னிடத்திலுள்ள 
பயன்படுத்தி, மெய்யான 
எவ்வாறு பெற்றுக்கொள்வது 
ஆராய்ந்து பார்த்தார்‌. 
மதியீனம்‌ சாலொமோனைப்‌ பாதிக்கவில்லை. 

ப்‌ சோதனைக்காக பயன்படுத்திய 

்‌ , ஞானம்‌ அவரிடத்தில்‌ 
மிகவும்‌ அதிகமாயிருந்தது. 

சாலொமோன்‌ மெய்யான 
சந்தோஷத்தைப்‌ பெற்றுக்கொள்ள பல 
வழிகளிலும்‌ முயற்சிபண்ணினார்‌. எல்லாமே 
அவருக்கு மாயையாமிருந்தது. மதுபானமும்‌ 
மாயை. மதுபானம்‌ தன்னைப்‌. 
பருகுகிறவர்களை பரியாசம்பண்ணும்‌. 
மதுபானத்தைப்‌ றவர்கள்‌. 
குடிபழக்கத்திற்கு அடிமைகளாகிவிடுவார்கள்‌. 
ஒரு குறிப்பிட்ட அளவு மாத்திரமே 
மதுபானம்‌ பண்ணுவேன்‌" என்று யாராலும்‌: 
கட்டுப்பாடோடு இருக்க முடியாது. ஒரு சிர்‌ 
ஆரம்ப; தங்களை 
கட்டுப்படுத்துவார்கள்‌. முடிவில்‌ த்‌ 
அவர்களைக்‌ கட்டுப்படுத்தும்‌. அவர்களை 
ஆளுகை செய்யும்‌ 


மதுபானம்‌ பண்ணுகிறவன்‌. 
தன்னுடைய தாகத்தைத்‌ தீர்ப்பதற்கு அதை 
பானம்பண்ணுவதில்லை. தன்னுடைய 
ஆசையையும்‌, குடிவெறியையும்‌ 
நவற்றுலதத்கே | மதுபானம்பண்ணுகிறான்‌. 


பிரசங்கி - விரிவுரை 
ECCLESIASTES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


வானத்தின்கீழ்‌ மனுபுத்திரர்‌ 
உயிரோடிருக்கும்‌ நாளளவும்‌ பெற்று 
அனுபவிக்கத்தக்கது இன்னதென்று அறியும்‌ 
பொருட்டு சாலொமோன்‌ தன்‌ இருதயத்தை 
ஞானத்தால்‌ தேற்றிக்கொண்டிருக்கிறார்‌. நாம்‌ 
ஒன்றும்‌ செய்யாமல்‌ சோம்பேறியாக, 
சும்மாமிருந்தால்‌ நமக்கு ஒருபோதும்‌ 
சந்தோஷம்‌ வரப்போவதில்லை. நாம்‌ சரியான 
காரியங்களைச்‌ செய்யவேண்டும்‌. நாம்‌ 
பெரிய காரியங்களை செய்கிறோமா என்பது 
முக்கியமல்ல. நாம்‌ சரியான காரியங்களை 
செய்யவேண்டும்‌ என்பது தான்‌ முக்கியம்‌. 
நாம்‌ அதிகக்‌ கடினமாய்‌ உழைக்கிறோமா 
என்பதைவிட, சரியான வேலையை 
செய்கிறோமா என்பதுதான்‌ முக்கியம்‌. 

தான்‌ உயிரோடிருக்கும்‌ நாளளவும்‌ 
நன்மையைப்‌ பெற்றுக்கொள்ளவேண்டும்‌ 
என்னும்‌ நோக்கத்தோடு மதுபானம்‌ 
பண்ணுகிறவர்களுக்கு ஏமாற்றமே 
உண்டாகும்‌. மதுபானம்‌ மெய்யான 
சந்தோஷத்தைத்‌ தராது. சந்தோஷத்தைப்‌ 
பெற்றுக்கொள்ள சாலொமோன்‌ 
தேகத்தை மதுபானத்தால்‌ 
பார்த்தார்‌. ஆனால்‌ அவருக்கு 
கிடைக்கவில்லை. ஆகையினால்‌ 
மதுபானமும்‌ மாயை என்று தீர்மானம்‌ 
பண்ணுகிறார்‌. மதுபானத்தினாலும்‌ நமக்கு 
சந்தோஷம்‌ வராது. மதியீனத்தினாலும்‌ நமக்கு 
சந்தோஷம்‌ வராது. தேவனுடைய 
கிருபையினால்‌ மாத்திரமே நமக்கு 
சந்தோஷம்‌ வரும்‌. நம்முடைய சந்தோஷம்‌ 
தேவனுடைய அநுக்கிரகம்‌. 


பெரிய வேலைகள்‌ 
பிர 2:4-11 


பிர 24. நான்‌ பெரிய வேலைகளைச்‌. 
செய்தேன்‌; எனக்காக வீடுகளைக்‌ 
கட்டினேன்‌, திராட்சத்தோட்டங்களை 
நாட்டினேன்‌. 


ர 25. எனக்காகத்‌ தோட்டங்களையும்‌ 
சிங்காரவனங்களையும்‌ உண்டாக்கி, 
அவைகளில்‌ சுகவைகைக்‌. 
கனிவிருட்சங்களையும்‌ நாட்டினேன்‌. 


பிர 2:6. மரங்கள்‌ பயிராகும்‌ தோப்புக்கு 
நீர்ப்பாய்ச்‌சுகிறதற்குக்‌ குளங்களை 
உண்டு பண்ணினேன்‌. 





ழ்‌ நயனா 
ஈயா 


பிர 27. வேலைக்காரரையும்‌ 
வேலைக்காரிகணையும்‌ சம்பாதித்தேன்‌; 
வீட்டிலும்‌ வேலைக்காரர்‌ பிறந்தார்கள்‌; 
எனக்குமுன்‌ எருசலேமிலிருத்த 
எல்லாரைப்பார்க்கிலும்‌ ஆடுமாடு. 
முதலான திரண்ட ஆண்திகன்‌ எனக்கு. 
இருந்தது. 


பிர ஐ. வென்னியையும்‌ 
பொன்னையும்‌, ராஜசம்பத்தையும்‌ 
மாகாணங்களிலுன்ன பொருள்களையும்‌ 
சேகரித்தேன்‌; சங்கீதக்காரரையும்‌ 
சங்கீதக்காரிகளையும்‌, மனுபுத்திரகுக்கு 
இன்பமான பலவித 
வாத்தியங்களையும்‌ சம்பாதித்தேன்‌. 


பிர 2:9. எனக்குமுன்‌ எருசலேமிலிருத்த 
எல்லாரைப்பார்க்கிலும்‌ நான்‌ 
பெரியவனும்‌ திரவிய 
சம்பன்னனுமானேன்‌; என்‌ ஞானமும்‌. 
என்னோடே கூட இருந்தது. 


பிர 210, என்‌ கண்கள்‌ 
இச்சித்தவைகளில்‌ ஒன்றையும்‌ நான்‌. 
அவைகளுக்குத்‌ தடையண்ணவில்லை; 
என்‌ இருதயத்துக்கு ஒரு 
சந்தோஷத்தையும்‌. நாண்‌. 
வேண்டாமென்று விலக்கவில்லை; நாண்‌: 
செய்த முயற்சிகளிலெல்லாம்‌ எண்‌: 
மனம்‌ மகிழ்ச்சி கொண்டிருந்தது; 
இதுவே என்‌: பிரயாசங்கன்‌' 
எல்லாவற்றினாலும்‌ எனக்கு வந்த பலன்‌. 


பிர 2:1. என்‌ கைகன்‌ செய்த சகல 
வேலைகளையும்‌, நான்‌ பட்ட எல்லாப்‌ 
பிரயாசத்தையும்‌ கண்ணோக்கிப்‌ 
பார்த்தேன்‌; இதே, 

மாயையும்‌, 

சஞ்சலமுமாயிருத்தது; 

கீழே பலன்‌ ஒன்றுமில்லை. 


மதுபானம்‌ பண்ணுவது மதியீனமானது 
என்பதை சாலொமோன்‌ 


த்‌ 


ெய்தபோக்கள்‌ 
கண்களின்‌ 

இனிமையாயிருக்கும்‌ 

மனதிற்கு ரம்மியமாயிருக்கும்‌ காரியங்களிலும்‌ 
சாலொமோன்‌ தன்னுடைய மனதை 
ஈடுபடுத்துகிறார்‌. சாலொமோன்‌ ராஜா 
தன்னை கட்டுமான வேலைகளில்‌ 
அதிகமாய்‌ ஈடுபடுத்திக்கொள்கிறார்‌. 


பிரசங்கி - விரிவுரை 
ECCLESIASTES - 


QOODNENS 
PUBLISHERS 


COMMENTARY 


நகரத்திலும்‌, நகரத்திற்கு வெளியே 
கிராமங்களிலும்‌ அநேக கட்டிடங்களைக்‌ 
கட்டுகிறார்‌. தன்னுடைய ராஜ்யபாரத்தின்‌ 
ஆரம்ப காலத்தில்‌ சாலொமோன்‌ 
தேவனுக்காக ஒரு ஆலயத்தைக்‌ கட்டினார்‌ 
இதற்காக அவர்‌ ஏராளமான ஐசுவரியத்தை 
செலவுபண்ணினார்‌. 


பின்பும்‌, 
அநேகக்‌ 


கட்டின 
மேலும்‌ 


தேவாலயத்தைக்‌ 
சாலொமோன்‌ 
கட்டிடங்களைக்‌ கட்டினார்‌. எத்தனை 
கட்டிடங்களைக்‌ கட்டினாலும்‌, கட்டிடம்‌ 
கட்டவேண்டும்‌ என்னும்‌ ஆசை அவருடைய 
இருதயத்தில்‌ இன்னும்‌ ஏராளமாயிருந்தது. 
தனக்காக ஆடம்பரமான மாளிகைகளைக்‌ 
கட்டினார்‌. கட்டிட வேலைகளில்‌: 
தரித்திரர்களைப்‌ பயன்படுத்தி அவர்களை 
ஆதரித்தார்‌. தன்னுடைய பின்சந்ததியாருக்கு 
பிரயோஜனமாயிருக்கும்‌ என்று யோசித்து, 
அவர்‌ தனக்காகவும்‌, தன்னுடைய 
குடும்பத்தாருக்காகவும்‌ வீடுகளைக்‌ கட்டினார்‌. 


சாலொமோன்‌ 
கட்டிடங்களைப்பற்றி வேதாகமத்தில்‌ 
விரிவாக எழுதப்பட்டிருக்கிறது. "பிடித்த 
அமஞ்சி ஆட்டுகளைக்கொண்டு 
சாலொமோன்‌ ராஜா தான்‌ கர்த்தருடைய 
ஆலயத்தையும்‌, தன்‌ அரமனையையும்‌, 
மில்லோவையும்‌, எருசலேமின்‌ மதிலையும்‌, 
ஆத்சோரையும்‌, மெகிதோவையும்‌, 
கேசேரையும்‌ கட்டினான்‌. கேசேரை ஏன்‌ 
கட்டினான்‌ என்றால்‌, எகிப்தின்‌ ராஜாவாகிய 
பார்வோன்‌ புறப்பட்டுவந்து, அந்தக்‌ 
கேசேர்பட்டணத்தைப்‌ பிடித்து அதை 
அக்கினியால்‌ சுட்டெரித்து, அதிலே 
குடியிருந்த கானானியரைக்‌ கொன்றுபோட்டு, 
அதைச்‌ சாலொயோனின்‌ மனைவியாகிய தன்‌ 
சீதனமாகக்‌ 
சாலொமோன்‌ 
சேர்பட்டணத்தையும்‌, 
கீழ்ப்பெத்தொரோனையும்‌, பாலாத்தையும்‌, 
வனாந்தரவெளியிலுள்ள தத்மோரையும்‌, 
தனக்கு இருக்கிற ரஸ்துக்களை வைக்கும்‌ 
சகல. பட்டணங்களையும்‌, இரதங்கள்‌ 
இருக்கும்‌ பட்டணங்களையும்‌, குதிரை வீரர்‌ 
இருக்கும்‌ பட்டணங்களையும்‌, எருசலேமிலும்‌ 
லீபனோனிலும்‌, தான்‌ அரசாண்ட 
தேசமெங்கும்‌ தனக்கு 
இஷ்டமானதையெல்லாம்‌ கட்டினான்‌” 
இராஜா 915-19). சாலொமோன்‌ கட்டிய 
கட்டி வேலைகள்‌ எல்லாமே பெரிய 
வேலைகளாகும்‌. 


கட்டின 





ழ்‌ நள 
யாய 


சாலொமோன்‌ நல்ல வேலையை 
செய்யவேண்டும்‌ என்று விரும்பினார்‌. எது 
நல்ல வேலை என்று ஆராய்ந்து பார்த்தார்‌. 
ஆனால்‌ அவர்‌ நல்ல வேலையை 
செய்வதற்குப்‌ பதிலாக பெரிய வேலையைச்‌ 
செய்தார்‌. நல்ல வேலைகள்‌ மெய்யாகவே 
பெரிய வேலைகள்தான்‌. ஆனால்‌ 
பெரியவேலைகள்‌ எல்லாமே நல்ல. 
வேலைகளாகயிருக்கும்‌ என்று 
சொல்லமுடியாது. நாம்‌ நன்மையில்லாத 
வேலைகளை  எல்வளவுதான்‌ செய்தாலும்‌, 
அதனால்‌ நமக்கு ஒரு பிரயோஜனமும்‌ 
உண்டாகாது. நம்முடைய பெயரும்‌ புகழும்‌ 
அதிகரிக்க வேண்டும்‌ என்பதற்காக நாம்‌: 
பெரிய வேலைகளைச்‌ செய்யலாம்‌. அந்த 
வேலைகள்‌ நல்ல வேலைகளா என்பதை 
சோதித்துப்‌ பார்க்கவேண்டும்‌. 

சாலொமோன்‌ 
திராட்சத்தோட்டங்களை 
சிங்கார வனங்களையும்‌ 
அவைகளில்‌ 
கனிவிருட்சங்களையும்‌ 
சாலொமோன்‌ கட்டிட வேலைகளை 
விரும்பியதுபோலவே தோட்ட 
வேலைகளையும்‌ விரும்பினார்‌. வனாந்தரத்தில்‌ 
நாட்டப்படுகிற மரங்களோடு, 
தோட்டங்களையும்‌ நாட்டி பராமரித்தார்‌ 
மற்றவர்கள்‌ பயிரிட்டு வளர்த்த தோட்டத்தை 
சாலொமோன்‌ கிரயத்திற்கு வாங்காமல்‌, 
தானே தனக்காக தோட்டங்களையும்‌: 
சிங்கார வனங்களையும்‌ உண்டாக்கினார்‌. 
அவைகளில்‌ தானே கனிவிருட்சங்களையும்‌ 
நாட்டினார்‌ 


£ட்டத்தில்‌ ஈட்டப்பட்டிருக்கி| 
லங்கு i கண்ணீர்‌ 
பாய்ச்சவேண்டும்‌. சாலொமோன்‌ இதற்காக 
அதிகமான ஐசுவரியத்தை. செலவு 
பண்ணினார்‌. மரங்கள்‌ பமிராகும்‌ தோப்புக்கு 
நீர்‌ பாய்ச்சுகிறதற்கு குளங்களை 
உண்டுபண்ணினார்‌ குளிப்பதற்காகவோ, 
நீச்சலடிப்பதற்காகவோ, பொழுது 
போக்குவதற்காகவோ சாலொமோன்‌ 
குளங்களை உண்டுபண்ணவில்லை. தான்‌ 
உண்டாக்கிய தோப்புக்கு 
நீர்ப்பாய்ச்சவேண்டும்‌. என்பதே 
சாலொமோனுடைய விருப்பம்‌. சாலொமோன்‌ 
விருட்சங்களை நாட்டியது மாத்திரமல்ல, 


தனக்காக. 
நாட்டினார்‌. 
உண்டாக்கினார்‌ 
சகலவகை 
நாட்டினார்‌ 


பிரசங்கி - விரிவுரை 
ECCLESIASTES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


நீர்ப்பாய்ச்சவும்‌ செய்கிறார்‌. 

i, அதன்‌ பின்பு அது 

கனிதருவதை தேவனுடைய 

பராமரிப்புக்கும்‌. 

ஒப்புக்கொடுக்கிறார்‌. மனுஷர்‌ 

ட்சங்களை நாட்டுகிறார்கள்‌ 

அவற்றிற்கு நீர்ப்பாய்ச்சுகிறார்கள்‌. தேவனே 
அவற்றை விளையச்செய்கிறார்‌. 


“பெரிய வேலைகளை செய்யும்போது, 


செய்வதற்கு 
வேலைக்காரிகளையும்‌. 
அவர்களுடைய 
சாலொமோனுக்கு 


கானல்‌ 
சம்பாதித்தார்‌. 
பிள்ளைகளும்‌. 
வேலைக்காரராயிருந்தார்கள்‌. 


சாலொமோ 
ஆடுமாடுகள்‌ _ 
எருசலேமிலிருந்த 
தனக்கு ஆடுமாடு 
ஆஸ்திகள்‌ இருந்ததாக 

சொல்லுகிறார்‌. அவருடைய தகப்பனாராகிய 
தாவீதின்‌ ஆடுமாடுகளைப்பற்றி 
வேதாகமத்தில்‌ எழுதப்பட்டிருக்கிறது. 


“சாரோனில்‌ மேய்கிற 
மேல்‌ சாரோனியனான 
பள்ளத்தாக்குகளிலுள்ள 

யின்‌ குமாரன்‌ சாப்பாத்தும்‌, 

இஸ்மவேலியனாகிய 

கழுதைகளின்மேல்‌ 
மெரோனோத்தியனாகிய எகெதியாவும்‌, 
ஆளின்‌ ஆகாரியனான யாசிசும்‌. 
£ரிப்புக்‌ காரராயிருந்தார்கள்‌;: 
இவர்களெல்லாரும்‌ தாவீதுராஜாவின்‌ 
பொருள்களுக்கு விசாரிப்புக்‌ 
காரராயிருந்தார்கள்‌" (நாளா 27:29-31). 


ஏராளமான 
ந்தது. தனக்கு முன்‌ 
எல்லாரைப்‌ பார்க்கிலும்‌, 


சாலொமோன்‌ மிகப்பெரிய 
ஐசவரியவான்‌. ஏராளமான கட்டிடங்களைக்‌ 
கட்டினாலும்‌, சிங்காரவனங்களை 
உண்டாக்கினாலும்‌, கனிவிருட்சங்களை 
திராளாய்‌ நட்டினாலும்‌ சாலொமோனுடைய 
ஐசுவரியம்‌ குறைந்துபோகவில்லை. அவர்‌ 
தன்னுடைய கஜானாவில்‌ வெள்ளியையும்‌, 
பொன்னையும்‌, சம்பத்தையும்‌ 
மாகாணங்களிலுள்ள பொருள்களையும்‌ 


சேகரித்தார்‌. 





ழ்‌ நள 
யாய 


சாலொமோன்‌ தாவீதைப்போல ஒரு 
இசைப்பிரியர்‌. அவர்‌ நன்றாகப்‌ பாடுகிறவர்‌. 
இசைக்கருவிகளையும்‌ நேர்த்தியாக 
இசைப்பார்‌. சாலொமோனுக்கு இசையிலும்‌, 
பு அதிகப்பிரியம்‌ இருந்தபடியால்‌ 

ர்‌ சங்கீதக்காரரையும்‌, 
வாத்தியங்களையும்‌ 


இவை மனுபுத்திரருக்கு 


க்கத்‌ 
சம்பாதித்தார்‌. 
இன்பமானவையாகும்‌. 

சாலொமோன்‌ தனக்கு முன்‌ 
எருசலேமிலிருந்த எல்லோரைப்‌ பார்க்கிலும்‌, 
தன்னுடைய ஜீலியத்தை அதிகமாய்‌ 
அனுபவித்தார்‌. தன்னுடைய மனதிற்கு எது 
இன்பமாயிருக்குமோ அதையெல்லாம்‌ செய்து 
பார்த்தார்‌. மாம்சத்தின்‌ இச்சைகளையும்‌ 
நிறைவேற்றிப்‌ பார்த்தார்‌. அவர்‌ 
பெரியவராகவும்‌ திரவிய சம்பன்னராகவும்‌ 
இருந்தார்‌ பொழுதுபோக்குகளிலும்‌, 
களியாட்டங்களிலும்‌ சாலொமோன்‌ தன்னை 
அதிகமாய்‌ ஈடுபடுத்திக்கொண்டாலும்‌, 
அவருடைய ஞானமும்‌ அவரோடு 
கூடமிருந்தது. 

சந்தோஷத்தை அவர்‌ அனுபவிக்க 
விரும்பியபோது, அவருடைய மனச்சாட்சி 


நியாயந்தீர்க்கவுமில்லை. 

சந்தோஷத்திற்கு, அவருடைய மனச்சாட்சியும்‌, 
அவருடைய  நியாயத்தீர்ப்பும்‌ சிறிதும்‌ 
'தடையாயிருக்கவில்லை. 

தன்‌. கண்கள்‌ 

ஒன்றையும்‌: 

ஒரு ரச அவர்‌ 

என்று விலக்கவுமில்லை. அவர்‌ செய்த 
முயற்சிகளிலெல்லாம்‌ அவர்‌ மனம்‌ மகிழ்ச்சி 
கொண்டிருந்தது. தான்‌ செய்த எல்லா 
வேலைகளையும்‌ அவர்‌ மனப்பூர்வமாய்‌ 


செய்து பார்த்தார்‌. 
ஒண்‌ அக 


பிரசங்கி - விரிவுரை 
ECCLESIASTES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


சாலொமோனை சந்தோஷப்படுத்த 
முடியவில்லை. ஆனால்‌ அவர்‌ செய்த பெரிய 
வேலைகளும்‌, அவர்‌ கட்டிய ஆடம்பரமான 
கட்டிடங்களும்‌, சிங்கார வனங்களும்‌, 
தோட்டங்களும்‌ அவருக்கு. அதிக 
சந்தோஷத்தைக்‌ கொடுத்தது. 

சாலொமோன்‌ தன்னுடைய கைகளின்‌ 
கிரியைகளையெல்லாம்‌ ஆராய்ந்து பார்த்தார்‌. 
தன்‌ கைகள்‌ செய்த சகல வேலைகளையும்‌ 
அவர்‌ கண்ணோக்கிப்‌ பார்த்தார்‌. தான்‌ பட்ட 
எல்லா பிரயாசத்தையும்‌ சோதித்துப்‌ பார்த்தார்‌. 
அதனால்‌ அவருக்கு ஒரு சந்தோஷமும்‌ 
உண்டாகவில்லை. எல்லாம்‌ அவருக்கு 
மாயையும்‌, மனதிற்கு சஞ்சலமுமாயிருந்தது. 
சூரியனுக்குக்‌ கீழே ஒரு பலனும்‌ இல்லை 
என்பதை அறிந்து கொண்டார்‌. வீடுகளைக்‌ 
கட்டினால்‌. சந்தோஷமுண்டாகும்‌ என்று 
நினைத்தார்‌. ஆனால்‌ அதனால்‌ அவருக்கு 
ஒரு பலனும்‌ உண்டாகவில்லை. சிங்கார 
வனங்களை உண்டாக்கினால்‌ அது 
மனதிற்கு சந்தோஷமாகயிருக்கும்‌ என்று 
நினைத்தார்‌. ஆனால்‌ அதனால்‌ 
அவருடைய மனதிற்கு 
சந்தோஷமுண்டாகவில்லை. 

ர செய்‌! பெரிய 
வேலஸ்களினாதும்‌, சிறிய 'வேலல்களினாலும்‌. 
அவருக்கு சிறிதும்‌ சந்தோஷம்‌ 
கிடைக்கவில்லை. அவர்‌ செய்த 
முயற்சிகளெல்லாமே அவருடைய மனதிற்கு 
சஞ்சலமாயிருக்கிறது. அவருக்கு திருப்தி 
உண்டாகவில்லை. இந்த உலகப்பிரகாரமான 
சந்தோஷம்‌ மெய்யான சந்தோஷமல்ல. அது, 


உலகக்காரியங்களினால்‌ திருப்தியடையாது. 
இந்த சத்தியத்தைப்‌ 
“எல்லாம்‌ மாயை" என்று 


தெளிவாகச்‌ சொல்லுகிறார்‌. 


ஞானமும்‌ பைத்தியமும்‌ 
பிர 2:12 


மிர 212. பின்பு நான்‌ ஞானமானது 
என்ன என்றும்‌, யைத்தியமும்‌ 
மதியீனமும்‌ என்ன என்றும்‌ பார்த்து 
அறியும்படி. திரும்பினேன்‌; ராஜாவுக்குப்‌ 
பின்வரும்‌ மனுஷன்‌ என்ன 
செய்யக்கூடும்‌? செய்ததையே 
செய்வான்‌. 





i a 
ETT 


ஞானத்தைப்‌ பெற்றுக்கொள்வதினால்‌ 
சந்தோஷமுண்டாகும்‌ என்று சாலொமோன்‌ 
நினைத்தார்‌. கல்வி கற்பதினால்‌ புதிய 
காரியங்களை கற்றுக்கொள்ளலாம்‌ என்றும்‌, 
அதனால்‌ தனக்கு மகிழ்ச்சி உண்டாகும்‌. 
என்றும்‌ எதிர்பார்த்தார்‌. ஞானமானது என்ன 
த்தியமும்‌ மதியீனமும்‌ என்ன 
என்றும்‌ பார்த்து அறியும்படி. திரும்பிப்‌ 
பார்த்தார்‌. சாலொமோன்‌ ஞானத்தை 
மாத்திரம்‌ பார்க்காமல்‌,  பைத்தியத்தையும்‌ 
மதியீனத்தையும்‌ ஆராய்ந்து பார்த்தார்‌. 


சாலொமோன்‌ ஏற்கெனவே ஞானத்தைப்‌ 
பெற்றுக்கொள்ள முயற்சி செய்தார்‌. 
ஞானத்தினால்‌ அவருக்கு 
சந்தோஷழுண்டாகவில்லை. இப்போது அவர்‌ 
ஞானத்தைப்‌ பெற்றுக்கொள்ள 

த்‌ 


மறுபடியும்‌ ஆராய்ந்து. 

பார்க்கிறார்‌, அதன்‌ மூலமாய்‌ தனக்கு. 

ஏதாவது சந்தோஷம்‌ கிடைக்கும்‌ என்று 

எதிர்பார்க்கிறார்‌ 

நான்‌ ஏற்கெனவே செய்ததை 

மறுபடியும்‌ செய்வது சாலொமோனுக்கு 

நன்றாய்த்‌ தெரிகிறது. இதைப்பற்றி அவர்‌ 
ராஜாவுக்குப்‌ பின்வரும்‌ 

என்ன, சென்லககபடும்‌ 

செய்வான்‌' என்று 

இதுவே சாலொமோனுடைய 

தீர்ப்பு. இந்த உலகத்தில்‌ எந்தக்‌ காரியமும்‌ 

புதியதல்ல. எல்லாமே பழையது. ஏற்கெனவே. 

நடைபெற்றது. நாம்‌ ஏற்கெனவே செய்த 


நாம்‌ ஒரு காரியத்தை முயற்சி செய்து 
பார்க்கும்போது. அதனால்‌ நமக்கு 
பிரயோஜனமுண்டாகவில்லையென்றால்‌, அதை 
மறுபடியும்‌ முயற்சி செய்து பார்ப்பதினால்‌. 
தவறு ஒன்றுமில்லை. ஒரு சத்தியத்தை ஒரு 
தடவை மாத்திரம்‌ ஆராய்ச்சி செய்து 
பார்ப்பதற்குப்‌ பதிலாக, பலதடவை ஆராய்ச்சி 
செய்து பார்க்கலாம்‌. 


பிரசங்கி - விரிவுரை 
ECCLESIASTES - 


COMMENTARY 


இருளும்‌ வெளிச்சமும்‌ 
பிர 2:13,14 
பிர 218.  இருனைப்பார்க்கிலூம்‌ 
வெளிச்சம்‌ எவ்வளவு உத்தமமோ, 
அவ்வளவாய்‌. மதியீனத்தைப்‌: 
பார்க்கிலும்‌ ஞானம்‌ உத்தமமென்று 
கண்டேன்‌. 


பிர 204. ஞானியின்‌ கண்கள்‌ அவன்‌: 
முகத்திலே இருக்கிற, மூடனோ 
இருளிலே நடக்கிறான்‌; ஆகிலும்‌ 
அவர்கனெல்லாருக்கும்‌ ஒரேவிதமாய்ச்‌. 
சம்பவிக்கிறது என்று கண்டேன்‌. 


சாலொமோன்‌ ஞானத்தையும்‌ 
மதியீனத்தையும்‌ ஒப்பிட்டுச்‌ சொல்லுகிறார்‌. 
மதியீனத்தைப்‌ பார்க்கிலும்‌ ஞானம்‌ 
உத்தமமானது. இருளைப்‌ பார்க்கிலும்‌ 
வெளிச்சம்‌ உத்தமமாயிருக்கிறது. 
ஞானத்தினால்‌ நமக்கு சந்தோஷமுண்டாகும்‌. 
மதுபானம்‌ அருந்துகிறவர்களுக்கு சொற்ப 
நேரம்‌ சந்தோஷமுண்டாகலாம்‌. 
ஞானத்தினால்‌ வரும்‌ சந்தோஷம்‌, 
மதுபானத்தினால்‌ வரும்‌ சந்தோஷத்தைப்‌ 
போன்றதல்ல ஞானம்‌ பரிசுத்தமானது, 
மதுபானம்‌ அசுத்தமானது. மதுபானம்‌ 
சரத்தில்‌ கரியை நடபபிக்றறது. ஞானமோ 


ம்‌ க்‌ 
ஆத்துமாவுக்கு அமைதியையும்‌, ஆறுதலையும்‌, 
சந்தோஷத்தையும்‌ கொடுக்கிறது. 


ஞானம்‌. நம்மை ஆளுகை 
செய்யவேண்டும்‌. ஆனால்‌ பல வேளைகளில்‌ 
ஞானம்‌ இருக்குமிடத்தில்‌ மதியீனமும்‌ 
சேர்ந்திருக்கிறது. மதிமீனம்‌ நம்முடைய 
மனக்கண்களை மங்க வைத்துவிடுகிறது. 
மதியீனம்‌ இருக்குமிடத்தில்‌ இருள்‌ இருக்கும்‌. 
இருளிலே நடக்கிறவன்‌ தடுமாறுவான்‌. நாம்‌ 
வெளிச்சத்தின்‌ பிள்ளைகளாகயிருக்கிறோம்‌. 
நாம்‌ வெளிச்சத்தில்‌ நடக்கவேண்டும்‌. 
ஞானியின்‌ கண்கள்‌ அவன்‌ முகத்திலே 
இருக்கிறது. மூடனோ இருளில்‌ நடக்கிறான்‌. 





ழ்‌ யனா 
யாய 


ஆளுகை செய்தால்‌. 

இரள்றாள்‌ இருக்கும்‌. நாம்‌ 

i தடுமாறி கீழே. 

நாம்‌ போகும்‌ பாதை 

நம்முடைய இலக்கு 

என்ன என்பதையும்‌ நம்மால்‌ அறியமுடியாது. 


ஒருவன்‌ ஞானியாகயிருந்தாலும்‌, 
மூடனாகயிருந்தாலும்‌, அவர்களுக்கு. 
சம்பவிக்கிறது. ஒரேவிதமாயிருக்கிறது. 
ஒருதரம்‌ பிறப்பதும்‌, ஒரு தரம்‌ மரிப்பதும்‌, 
பின்பு நியாயத்தீர்ப்படைவதும்‌ எல்லோருக்கும்‌ 
நியமிக்கப்பட்டிருக்கிறது போல, 
இவர்களுக்கும்‌ நியமிக்கப்பட்டிருக்கிறது. 
ப பார்வையில்‌ பட்சபாதமில்லை 
எல்லோரையும்‌ நீதியாய்‌. 
விசாரிக்கிறவர்‌. நீதியாய்த்தீர்பு செய்கிறவர்‌ 
சாலொமோன்‌ ஞானியையும்‌ மூடனையும்‌ 
நோக்கிப்‌ பார்த்து, அவர்கள்‌ எல்லோருக்கும்‌ 
ஒரேவிதமாய்‌ சம்பலிக்கிறது என்பதை 
கண்டுகொள்கிறார்‌ 


மூடனும்‌ ஞானியும்‌ 
பிர 21516 


பிர இரக. மூடனுக்குச்‌. 
௫ம்பவிக்கிறதுபோல எனக்கும்‌ 
சம்பவிக்கிறதே; அப்படியிருக்க நான்‌ 
அதிக ஞானமடைந்ததினால்‌. 
காரியமென்ன என்று சிந்தித்த; 
இதுவும்‌ மாயை என்று 
உள்ளத்தில்‌ எண்ணினேன்‌. 


பிர 216. மூடன்‌. என்றாலும்‌ 
ஞானியெயன் றாலும்‌ என்றைக்கும்‌ 
'தினைவில்‌ இருப்பதில்லை; இப்பொ 
இருக்கிறதெல்லாம்‌ வருங்காலத்‌, 
மறக்கப்பட்டுப்போம்‌; மூடன்‌ எப்படிச்‌ 
சாகிறானோ அப்படியே ஞானியும்‌. 
சாகிறான்‌. 


பிரசங்கி - விரிவுரை 
ECCLESIASTES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


ஞானத்தினால்‌ 

பிரயோஜனமில்லை. 

சந்தோஷத்தைக்‌ 
கொடுக்காது. அது ஆத்தும திருப்தியையும்‌ 
தராது. மூடனுக்கு. வருவதுபோலவே. 
ஞானிக்கும்‌ வியாதி வருகிறது. பட்டயம்‌. 
இருவருக்குமே கூர்மையாயிருக்கிறது. மூடன்‌ 
எப்டி சாகிறானோ அப்படியே ஞானியும்‌ 
சாகிறான்‌. சாலொமோன்‌ மூடனுக்கு 
சம்பவிக்கிறதை ஆராய்ந்து பார்க்கிறார்‌. 
அவனுக்கு சம்பவிப்பதுபோலவே 
சாலொமோனுக்கும்‌ சம்பவிக்கிறது. 
சாலொமோன்‌. சிறந்தவர்‌ 
மனுஷருக்கு சம்பலிக்கிற பொதுவான 
காரியங்கள்‌, மூடனுக்கும்‌ ஞானிக்கும்‌, 
ஒன்றுபோல்‌ சம்பவிக்கிறது. 


ஞானத்தில்‌ 


ஒரு சில காரியங்களில்‌ ஞானிக்கும்‌. 
மூடனுக்கும்‌ வித்தியாசமில்லை. தனக்கும்‌ 
மூடனுக்கும்‌ சில காரியங்களில்‌ 
வித்தியாசமில்லை என்பதை சாலொமோன்‌ 
அறிந்துகொள்கிறார்‌. அப்படியிருக்கும்போது, 
தான்‌ அதிக ஞானமடைந்ததினால்‌ காரியம்‌ 
என்ன என்று சாலொமோன்‌ சிந்தித்துப்‌ 
பார்க்கிறார்‌. இதுவும்‌ மாயை என்று 
தன்‌ உள்ளத்திலே எண்ணிக்கொள்கிறார்‌. 
சாலொமோன்‌. ஞானத்தைப்‌ 
பெற்றுக்கொள்‌ வதற்காக அதிகப்‌ 
பிரயாசத்தை மேற்கொள்கிறார்‌. ஆனாலும்‌ 

ற்றுக்கொண் ஞானத்தினால்‌ 
பிரயோஜனம்‌ 


இந்த உலகம்‌ மூடனை மறந்துவிடும்‌. 

ம்‌ ஞாபத்தில்‌ வைத்திருக்காது. 
மறந்துவிடும்‌. மூடன்‌ 
ஞானி என்றாலும்‌ அவர்கள்‌ 


ஞானிகளை நித்திய காலமாய்‌ 
பார்க்கும்‌ என்று 
சொல்லுகிறார்கள்‌. 
நட்சத்திரங்களைப்‌ 
பிரகாசமாயிருப்பார்கள்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 
வேதாகமத்தில்‌ 
ஆதரவாக எந்த 
கொடுக்கப்படவில்லை. 


ஆனால்‌. 
உலகஞானத்திற்கு 
வாக்குத்தத்தமும்‌ 





ழ்‌ நயனா 
யாய 


ஞானத்தில்‌ சிறந்திருக்கிறவருக்கு 
பெயரும்‌ புகழும்‌ உண்டாகும்‌ என்று சிலர்‌ 
நம்புகிறார்கள்‌. நம்முடைய பெயர்கள்‌ 
ஞானிகளின்‌ புஸ்தகத்தில்‌: இடம்‌ 
பெற்றிருப்பதினால்‌ நமக்கு ஒரு 
பிரயோஜனமுமில்லை. அதற்குப்‌ பதிலாக, 
நம்முடைய பெயர்கள்‌ பரலோகத்திலுள்ள 
கர்த்தருடைய ஜீவப்புஸ்தகத்தில்‌ 
எழுதப்பட்டிருக்கவேண்டும்‌. அதுவே நமக்கு 
மெய்யான ஆசீர்வாதம்‌. 


சாலொமோன்‌ 
மரணத்தையும்‌, 


மூடனுடைய 
ஞானிமினுடைய 
மரணத்தையும்‌ ஆராய்ந்து பார்க்கிறார்‌. 
மூடன்‌ எப்படி சாகிறானோ அப்படியே 
ஞானியும்‌ சாகிறான்‌ என்று சொல்லுகிறார்‌. 
அவர்களுடைய மரணத்தில்‌ வித்தியாசமில்லை. 
ஞானியுடைய மரணத்திலும்‌, மூடனுடைய 
மரணத்திலும்‌ வித்தியாசமில்லாமலிருக்கலாம்‌. 
ஆனால்‌ நீதிமானுடைய மரணத்திலும்‌, 
துன்மார்க்கனுடைய மரணத்திலும்‌ 
நிச்சயமாகவே வித்தியாசமுண்டு. நீதிமான்‌ 
மரித்த பின்பு பரலோகத்திற்கு எடுத்துக்‌ 
கொள்ளப்படுவான்‌. துன்மார்க்கனோ மரித்த 
பின்பு நரகத்திலே தள்ளப்படுவான்‌. 


கீழே 


சூரியனுக்குக்‌ 
செய்யப்படும்‌ கிரியைகள்‌ 
பிர 2:17-20. 


பிர 217. ஆகையால்‌ இந்த ஜீவனை 
வெறுத்தேன்‌; 

செய்யப்படும்‌ 

எனக்கு விசனமாயிருந்தது; எல்லாம்‌. 
மாயையும்‌, மனதுக்குச்‌. 
சஞ்சலமுமாயிருக்கிறது. 


பிர 2:18. சூரியனுக்குக்கீழே நான்‌ பட்ட 
பிரயாசத்தையெல்லாம்‌ வெறுத்தேன்‌; 
எனக்குப்‌ பின்வரப்போகிறவனுக்கு. 
அதை நான்‌ வைத்துப்போக. 
வேண்டியதாகுமே. 


பிர 2:19. 
அவன்‌ புத்திமானாயிருப்பானோ, 
முடனாயிருப்பானோ அதை யார்‌ 
அறிவார்‌? ஆகிலும்‌ சரியனுக்குக்கீழே 
நான்‌ பிரயாசப்பட்டு ஞானமாய்ச்‌ 
சம்பாதித்த சகல 
வஸ்துக்கனின்பேரிலும்‌ அவன்‌ 
அதிகாரியாவான்‌; இதுவும்‌ மாயையே. 


பிரசங்கி - விரிவுரை 
ECCLESIASTES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


யர 2:20. ஆகையால்‌ ஆரியனுக்குக்கீழே 
நான்‌ பட்ட எல்லாப்‌ பிரயாசத்தின்‌ 
மேதுமுன்ன ஆசையை விட்டுவிட 
வகைபார்த்தேன்‌. 

தனக்கு சந்தோஷமுண்டாகவேண்டும்‌ 
என்பதற்காக சாலொமோன்‌ பெரிய 
வேலைகளையெல்லாம்‌ செய்து பார்த்தார்‌. 
ஆனால்‌ அவருடைய ஜீவியத்தில்‌ 
அவருக்கு மெய்யான சந்தோஷம்‌ 
உண்டாகவில்லை. வெள்ளியையும்‌ 
பொன்னையும்‌ ராஜசம்பத்தையும்‌ சேகரித்து 
சந்தோஷமாய்‌ ஜீவிக்கலாம்‌. என்று 
நினைத்தார்‌. ஆனாலும்‌ அவருக்கு 
சந்தோஷம்‌ உண்டாகவில்லை. எல்லாம்‌ 
அவருக்கு மாயையும்‌, மனதிற்கு 
சஞ்சலமுமாமிருந்தது. 

சாலொமோன்‌ முயற்சி செய்த 
கிரியைகளும்‌ சூரியனுக்குக்‌ கீழே. 
செய்யப்படும்‌ கிரியைகளாகும்‌. இந்த 
வாக்கியத்திற்கு உலகப்பிரகாரமான 
காரியங்கள்‌ என்று பெயர்‌. சாலொமோன்‌ 
சமஸ்த இஸ்ரவேல்‌ தேசத்திற்கு ராஜா. அவர்‌ 
ராஜாவுக்குரிய வேலைகளை நேர்த்தியாய்‌ 
செய்தார்‌. அவர்‌ பெரியவரானார்‌. திரவிய 
சம்பன்னருமானார்‌. அவரோடு ஞானமும்‌ 
இருந்தது. ஆனால்‌ அவரிடத்தில்‌ மெய்யான 
சந்தோஷமும்‌ திருப்தியும்‌ இல்லை. 

பொண்ண னர்‌ போஜனத்திற்காக 
அல்ல, நித்தியஜீவன்‌ வரைக்கும்‌ நிலைநிற்கிற 
போஜனத்திற்காகவே கிரியை நடப்பியுங்கள்‌;: 
அதை மனுஷகுமாரன்‌ உங்களுக்குக்‌ 
கொடுப்பார்‌: அவரைப்‌ பிதாவாகிய தேவன்‌ 
முத்திரித்திருக்கிறார்‌” (யோவா 6:27). 

நீங்கள்‌ அப்பமல்லாதநற்காகப்‌ 
பணத்தையும்‌, திருப்திசெய்யாத 
பொருளுக்காக உங்கள்‌ பிரயாசத்தையும்‌ 
செலவழிப்பானேன்‌? நீங்கள்‌ எனக்குக்‌ 
கவனமாய்ச்‌ செவிகொடுத்து, நலமானதைச்‌ 
சாப்பிடுங்கள்‌; அப்பொழுது உங்கள்‌ ஆத்துமா 
கொழுப்பான பதார்த்தத்தினால்‌ 
மகிழ்ச்சியாகும்‌” (ஏசா 55:2). 


எல்லா 





i THE 
TT 


(உபா 251718). 


இளைத்து 
இஸ்ரவேல்‌ புத்திரரால்‌, 
பட்டயத்திற்கு தப்பிக்க முடியவில்லை. 
அவர்களால்‌ அமலேக்கியருக்கு விரோதமாக 
நின்று யுத்தம்பண்ணவும்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரரால்‌ 
பாதுகாத்துக்கொள்ள 
அரே இது 
அமலைக்கியர்மீது வந்த பெரும்‌ பாவமாகவும்‌, 
பழியாகவும்‌ இருக்கிறது. 


அமலைக்கியர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு, 
விரோதமாக 
அவர்கள்‌ 
தபண தக்‌ கர்த்தர்‌ 
வல்லமையினால்‌ இஸ்ரவேல்‌ 
பாளயங்களை பாதுகாக்கிறார்‌. 
அமலேக்கியரோ, தாங்கள்‌ 
விரோதமாக 
தெரியாமலேயே, 
யுத்தம்பண்ணுகிறார்கள்‌. 

அப்பொழுது மோசே  யோசுவாவை 
நோக்கி, 'நீ நமக்காக மனிதரைத்‌ 
தெரிந்துகொண்டு, புறப்பட்டு, அமலேக்கோடே 
யுத்தம்பண்ணு: நாளைக்கு நான்‌ 
மலையுச்சியில்‌ தேவனுடைய கோலை என்‌ 
கையில்‌ பிடித்துக்கொண்டு நிற்பேன்‌" 
(யாத்‌ 17:9) என்று சொல்லுகிறார்‌. 


பல அற்புதங்களைச்‌ செய்வதற்குத்‌ 
தேவனுடைய கோல்‌ பயன்படுத்தப்‌ 
பட்டிருக்கிறது. இங்கு தேவனுடைய கோல்‌ 
யுத்தத்தில்‌ வெற்றியைத்‌ தருகிறது. 


படைத்தளபதியாகயிருக்கிறார்‌. 
மரித்துப்போன பின்பு, யோசுவா இஸ்ரவேல்‌ 
புத்திரரை கானான்‌ தேசத்திற்கு வழிநடத்த 
வேண்டும்‌. அதற்கான பயிற்சிகளை 
மோசே இப்போதே. யோசுவாவுக்கு 
கொடுக்க ஆரம்பிக்கிறார்‌. 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


.... அமலேக்கியருக்கு. 
யுத்தத்தில்‌, மோசேயும்‌ 
பங்குபெறுகிறார்கள்‌. அவர்கள்‌ இருவரும்‌ 
வெவ்வேறு ஸ்தலங்களில்‌, வெவ்வேறு. 
விதமாக  யுத்தம்பண்ணுகிறார்கள்‌. மோசே 
மலைஉச்சியில்‌ தேவனுடைய கோலை தன்‌ 
கையில்‌ பிடித்துக்கொண்டு நிற்கிறார்‌. 
யோசுவா அமலேக்கையும்‌ அவனுடைய 
ஜனங்களையும்‌ பட்டயக்கருக்கினாலே வெட்டி 
முறியடிக்கிறார்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ அமலேக்கியருக்கு 
பல்‌ யுத்தம்பண்ணும்போது, 
கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
சென்ஸ்‌ யோசுவா பட்டயத்தைப்‌ 
பிடித்து அமலேக்கியருக்கு விரோதமாக 
யுத்தம்பண்ணுகிறார்‌. மோசேயின்‌ கையிலுள்ள 
கோல்‌. இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
நம்பிக்கையையும்‌, உற்சாகத்தையும்‌ 
கொடுக்கிறது. 
மோசேயின்‌ கையில்‌ தேவனுடைய 
கோல்‌ இருக்கிறது. அவர்‌ அந்தக்‌ கோலை 
தேவனுக்கு நேராக ஏறெடுக்கிறார்‌. அவர்‌ 
கர்த்தரிடத்தில்‌ ஜெபம்பண்ணுகிறார்‌. மோசே 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்காக கர்த்தரிடத்தில்‌. 
மிந்து பேசுகிறார்‌. அமலேக்கியருக்கு 
விரோதமாக நடைபெறுகிற இந்த யுத்தத்திலே, 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 'ஜெயம்‌ 
கிடைக்கவேண்டும்‌ என்றும்‌, அமலேக்கியர்‌ 
முறியடக்கப்படவேண்டும்‌ என்றும்‌ மோசே 


விரோதமான 
யோசுவாவும்‌. 


தனக்கு மோசே 
சொன்னபடியே செய்து, அமலேக்கோடே 
யுத்தம்‌ பண்ணுகிறார்‌. மோசேயும்‌ 
ஆரோனும்‌ ஊர்‌ என்பவனும்‌ மலையுச்சியில்‌ 


தாழவிடுகையில்‌ , 
மேற்கொள்கிறான்‌ (யாத்‌ 17:10,11) 

ஊர்‌ என்பவன்‌ யூதா கோத்திரத்‌ 
தானான காலேபின்‌ குமாரன்‌. நாளா 2:19- 
20). அவன்‌ மோசேயோடும்‌, ஆரோனோடும்‌. 
நெருங்கிய தொடர்புடையவன்‌. (யாத்‌ 1710-12; 
யாத்‌ 2 யாத்‌ 3:2; யாத்‌ 35:30; 
யாத்‌ 38:22). யோசபஸ்‌ இவனைப்‌ பற்றி 
எழுதும்போது, இவன்‌ மிரியாமின்‌ கணவன்‌ 
என்றும்‌. மோசே ஆரோன்‌ ஆகியோரின்‌ 
மைத்துனன்‌ என்றும்‌ எழுதியிருக்கிறார்‌. 





ழ்‌ ளன 
யாய 


சாலொமோனுடைய முயற்சிகளெல்லாம்‌ 
வீணாயிற்று. அவர்‌ பெரிய வேலைகளைச்‌ 
செய்தாலும்‌, அவையெல்லாமே அவருக்கு. 
ம்‌ மனதிற்கு சஞ்சலமுமாயிற்று. 
இப்போது உள்ளத்தில்‌ 
திருப்தியில்லாமல்‌ விரக்தியோடு பேசுகிறார்‌ 
"ஆகையால்‌ இந்த ஜீவனை வெறுத்தேன்‌" 
என்று சொல்லுகிறார்‌. சூரியனுக்குக்‌ கீழே 
செய்யப்படும்‌ கிரியையெல்லாம்‌ 
சாலொமோனுக்கு விசனமாயிருந்தது. 
எல்லாம்‌ அவருக்கு மாயையும்‌, அவருடைய 
மனதிற்கு சஞ்சலமுமாயிருந்தது. 
சூரியனுக்குக்‌ கீழே தான்‌ பட்ட எல்லா 
பிரயாசத்தையும்‌ சாலொமோன்‌ வெறுக்கிறார்‌. 


மனுஷன்‌ புத்தி, யுக்தி, நிதானத்தோடு 
பிரயாசப்படுகிறான்‌. அவனுடைய பிரயாசமும்‌ 
, பெரிய தீங்குமாயிருக்கிறது. 
தன்னுடைய ராஜ்யத்தோடு 

எல்லா. வேலைகளையும்‌. 


பிரயாசப்பட்டு 
ஞானமாய்‌ 
கத்‌ (பிர 219) 


இந்தப்‌ பிரபஞ்சத்தின்‌ காரியங்களில்‌ 
தங்களை ஈடுபடுத்திக்கொள்கிறவர்கள்‌, 
அதிகப்‌ பிரயாசப்பட்டு சகல வஸ்துக்களையும்‌ 
சம்பாதிக்கிறார்கள்‌. தாங்கள்‌ சம்பாதித்த 
ஐசுவரியத்தின்மீது மிகவும்‌. 
குவனமாயிருக்கிறார்கள்‌. அவர்களுடைய 
ஜீவனே அவர்களுடைய ஐசுவரியத்தில்தான்‌ 
இருக்கிறது. ஐசுவரியம்‌ அவர்களை விட்டு 
குடந்துபோய்விட்டால்‌ அவர்களுடைய ஜீவனும்‌ 
அவர்களைவிட்டு கடந்துபோய்விடும்‌. 

சாலொமோன்‌ தனக்கு 
எருசலேமிலிருந்த எல்லாரைப்‌ பார்க்கிலும்‌, 
பெரியவராகவும்‌, திரவிய சம்பன்னராகவும்‌ 
ஆனார்‌. வெள்ளியையும்‌ பொன்னையும்‌ 
ராஜசம்பத்தையும்‌, மாகாணங்களிலும்‌ 
பொருள்களையும்‌ சேகரித்தார்‌. அவருக்கு 
அவற்றால்‌ சந்தோஷமுண்டாகவில்லை. 
ஆகையினால்‌ அவர்‌ இந்த ஜீவனையே 
வெறுக்கிறார்‌. தான்‌ பட்ட எல்லா 
பிரயாசத்தையும்‌ வெறுக்கிறார்‌. 


முன்‌ 


சாலொமோன்‌ தனக்காக வீடுகளைக்‌ 


பிரசங்கி - விரிவுரை 
ECCLESIASTES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


அவற்றிற்கு. நீர்ப்பாய்ச்சுகிறதற்கு 
குளங்களையும்‌ உண்டுபண்ணினார்‌. ஆனால்‌ 
இப்போதோ 

பிரயாசத்தையும்‌ 

எல்லாமே சாலொமோனுக்கு 


மனதிற்கு சஞ்சலமுமாயிருக்கிறது. 


நாம்‌ இப்பிரபஞ்சத்தில்‌ ஜீவிக்கிற காலம்‌. 
வரையிலும்‌ கர்த்தருக்கு 
முக்கியத்துவம்‌ கொடுக்கவேண்டும்‌. 
உலகத்தையும்‌, உலகக்காரியங்களையும்விட 
கர்த்தரையே நாம்‌ அதிகமாய்‌ 
நேசிக்கவேண்டும்‌. 


“யாதொருவன்‌ என்னிடத்தில்‌ வந்து, 
தன்‌ தகப்பனையும்‌ தாயையும்‌ மனைவியையும்‌ 
பிள்ளைகளையும்‌ சகோதரரையும்‌ 
சகோதரிகளையும்‌, ஜீவனையும்‌ 
வெறுக்காவிட்டால்‌ எனக்குச்‌ 
சீஷனாயிருக்கமாட்டான்‌. தன்‌ சிலுவையைச்‌ 
சுமந்துகொண்டு எனக்குப்‌ பின்செல்லாதவன்‌ 
எனக்குச்‌ சீஷனாயிருக்கமாட்டான்‌" 
(லூக்‌ 14:26,27) என்று இயேசு 
சொல்லுகிறார்‌. 


இந்த உலகமும்‌, உலகத்திலுள்ள 
காரியங்களும்‌ பாவமானவையல்ல. ஆனால்‌ 
உலகசிநேகம்‌ நமக்கு பாவமாயிருக்கும்‌. நாம்‌ 
ஜீவனுள்ள காலம்‌ வரையிலும்‌ இந்த 
உலகத்தில்தான்‌ ஜீவிக்கவேண்டும்‌. கர்த்தர்‌ 
இந்த உலகத்தில்‌ நமக்குக்‌ கொடுத்திருக்கிற 
ஸ்தானத்தில்‌, நாம்‌ கர்த்தருக்கு 
உண்மையுள்ளவர்களாயிருக்க வேண்டும்‌. 
கர்த்தர்‌ நமக்குக்‌ கொடுத்திருக்கும்‌ 
வேலையை உண்மையாய்ச்‌ செய்யவேண்டும்‌. 
கர்த்தருக்குப்‌ பயந்து ஜீவித்து, அவருடைய 
நாமத்தை மகிமைப்படுத்தவேண்டும்‌. 


உலகத்தை... வெறுக்கிறேன்‌. என்று 
சொல்லி, கர்த்தர்‌ நமக்குக்‌ கொடுத்திருக்கிற 
கடமைகளை நிறைவேற்றாமல்‌, அவற்றை 
ஒதுக்கி புறக்கணித்துவிடக்கூடாது. 
கர்த்தரை நம்பி நன்மை செய்யவேண்டும்‌. 
ல்‌ கர்த்தருக்காக 

நாம்‌ உலகத்தின்மீது 


தன்‌ 


| சமாதானமும்‌, 





ழ்‌ பப்ப 
யாய 


கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
நித்திய சந்தோஷம்‌ உண்டு. 
உலகக்காரியங்களின்மீது ஆசை 
சந்தோஷமாயிருக்கலாம்‌ 
நினைக்கிறார்கள்‌. ஐசுவரியம்‌ தங்களுக்கு 
சந்தோஷத்தைக்‌ கொடுக்கும்‌ என்று 
எதிர்பார்க்கிறார்கள்‌. உலகமும்‌. 
உலகக்காரியங்களும்‌ நமக்குக்‌ கொடுக்கும்‌. 
சந்தோஷம்‌ நிறைவாளதாயிருக்காது. அது 
உலக சந்தோஷம்‌ 
மறைந்துபோகும்‌. 
உலகப்பிரகாரமான சந்தோஷத்தினால்‌ 
நமக்கு திருப்தி உண்டாகாது. உலகத்தை 
நம்புகிறவர்கள்‌ ஏமாந்துபோவார்கள்‌. 


தன்னுடைய சந்தோஷத்திற்காக 
சாலொமோன்‌ உலகக்காரியங்களை: 
நாடினார்‌. அவருக்கு ஏமாற்றமுண்டாயிற்று. 
ஆகையினால்‌ "இந்த ஜீவனை வெறுத்தேன்‌” 
(பிர 2:7) என்று சொல்லுகிறார்‌. இந்த 
உலகத்தில்‌ தொல்லைகளும்‌, 
தொந்தரவுகளும்‌, வருத்தங்களும்‌, 
கவலைகளும்‌ இருக்கிறது. உலகத்தை. 
நம்புகிறவர்களுக்கு ஏமாற்றத்தின்‌ மேல்‌ 
ஏமாற்றம்‌ வந்துகொண்டேயிருக்கும்‌. 
சூரியனுக்குக்‌ கீழே செய்யப்படும்‌ எல்லா 
கிரியைகளும்‌ நமக்கு விசனமாயிருக்கும்‌. 
அவையெல்லாம்‌ மாயையும்‌ மனதிற்கு 
சஞ்சலமுமாயிருக்கிறது என்று சாலொமோன்‌ 
சொல்லுகிறார்‌. 

இந்த்‌. 

ளியையும்‌, 
அதிகமாய்‌ 
மரிக்கும்போது அவற்றில்‌ எதுவும்‌ நம்மோடு 
கூட வரப்போவதில்லை. அவற்றை 
நம்முடைய பின்சந்ததியாருக்கு 
விட்டுவிட்டுத்தான்‌ போகவேண்டும்‌. அவன்‌ 
எப்படியிருப்பான்‌ என்பதை நம்மால்‌. 


அறியமுடியாது. நம்முடைய பிரயாசத்தின்‌ 
பலனை அவன்‌ அனுபவிப்பான்‌. 


அவன்‌ புத்திமானாயிருப்பானா, அல்லது 
மூடனாயிருப்பனா என்பதும்‌ நமக்குத்‌ 
தெரியாது. நாம்‌ பிரயாசப்பட்டு சகல 
வஸ்துக்களையும்‌ ஞானமாய்‌ சம்பாதித்தாலும்‌, 
நமக்குப்‌ பின்‌ வரப்போகிறவன்‌ அதை 
ஞானமாய்‌ ஆளுகை செய்வானா அல்லது 
மூடனாய்‌ அவற்றை விரயம்‌ பண்ணுவானா 
என்பதும்‌ நமக்குத்‌ தெரியாது. ஆகையினால்‌. 
இதுவும்‌ மாயையாயிருக்கிறது என்று 
சாலொமோன்‌ சொல்லுகிறார்‌. 


பிரசங்கி - விரிவுரை 
ECCLESIASTES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


சாலொமோன்‌ சூரியனுக்குக்‌ கீழே 
அதிகமாய்ப்‌ பிரயாசப்பட்டார்‌. ஆசையாய்‌ 
பிரயாசப்பட்டார்‌. அல்கு 
பிரயாசத்தினால்‌ அவருக்கு ஒரு 
பிரயோஜனமும்‌ உண்டாகவில்லை. 
ஆகையினால்‌ தான்‌ பட்ட 
பிரயாசத்தையெல்லாம்‌ வெறுத்தார்‌. தன்‌ 
ஜீவனை வெறுத்தார்‌. தான்‌ பட்ட எல்லா 
பிரயாசத்தின்‌ மேலுள்ள ஆசையை விட்டுவிட 
வகை பார்த்தார்‌. 


அலுப்பும்‌ வருத்தமும்‌ 
பிர 2:21-23 


பிர 2:21, ஒருவன்‌ புத்தி, யுக்தி, 
நிதானத்தோடு  பிரயாசப்படுகிறான்‌; 
ஆகிலும்‌. அப்படிப்‌ 
பிரயாசப்படாதிருந்த வேறொருவனுக்கு 
அவன்‌ அதைச்‌ சொந்தமாக விட்டுவிட 
வேண்டியதாகும்‌; இதுவும்‌ மாயையும்‌ 
பெரிய தீங்குமாய்‌ இருக்கிறது. 


பிர 222. மனுஷன்‌ சூரியனுக்குக்கீழே 
படுகிற எல்லாப்‌ பிரயாசத்தினாலும்‌ 
அவனுடைய இருதயத்தின்‌ 
எண்ணங்களினாலும்‌ அவனுக்குப்‌ பலன்‌: 
என்ன? 


பிர 2:28, அவன்‌ நாட்களெல்லாம்‌. 
அலுப்புள்னது, அவன்‌ வேலைகள்‌ 
வருத்தமுன்னது; இராத்திரியிலும்‌ 
அவன்‌ மனதுக்கு இளைப்பாறு தலில்லை; 
இதுவும்‌ மாயையே. 

நாட்களெல்லாம்‌ 
அவனுடைய 


மனுஷனுடைய 
அலுப்புள்ளது. 
வேலைகளெல்லாம்‌ வருத்தமுள்ளது. 
மனுஷனை இரண்டு காரியங்கள்‌ 
வருத்தப்பட வைக்கிறது. அவையாவன : 1. 
சூரியனுக்குக்‌ கீழே செய்யப்படும்‌ கிரியைகள்‌ 
அவனுக்கு விசனமாயும்‌, மனதிற்கு 
சஞ்சலமாயும்‌ இருக்கிறது. 2. சூரியனுக்குக்‌ 
கீழே பட்ட பிரயாசத்தின்‌ பலனையெல்லாம்‌. 
மனுஷன்‌ தனக்குப்‌ பின்‌ வரப்போகிறவனுக்கு 
வைத்துவிட்டுப்‌ போகவேண்டும்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


கிரிகளெல்லாம்‌ 
சஞ்சலமாயும்‌ 
ராத்திரியிலும்‌ அவன்‌ மனதிற்கு 


அவன்‌ 
போகும்போதும்‌ வரும்போதும்‌ அலுப்போடும்‌ 
வருத்தத்தோடும்‌. இருப்பான்‌. பகல்‌ 
வேளையிலும்‌ அவனுடைய மனதிற்கு 
சந்தோஷம்‌ இருக்காது. (வு வேளையிலும்‌ 
அவன்‌ மனதிற்கு இளைப்பாறுதல்‌ இருக்காது. 
இப்படிப்பட்டவர்கள்‌. தப்‌ பிரபஞ்சத்தில்‌, 
தங்களுக்குத்‌ தாங்களே பாரமாயிருப்பார்கள்‌. 
இந்த உலகத்தில்‌ இளைப்பாறுதல்‌ தேடினால்‌ 
நமக்கு இளைப்பாறுதல்‌ கிடைக்காது. நமக்கு 
மெய்யான இளைப்பாறுதல்‌ கர்த்தரிடத்தில்‌ 
மாத்திரமே உண்டு. 


ட்டு பாரம்‌ சுமக்கிறவர்களே 
என்னிடத்தில்‌ வாருங்கள்‌, நான்‌ உங்களுக்கு 
இளைப்பாறுதல்‌ தருவேன்‌" என்று 
நம்முடைய கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து 
நம்மை அன்போடு அழைக்கிறார்‌. நாம்‌ 
கர்த்தரை நம்பி அவருடைய சமுகத்தில்‌ 
போகும்போது, நம்முடைய  ஆத்துமாவுக்கு 
மெய்யான இளைப்பாறுதல்‌ கிடைக்கும்‌. 
நம்முடைய வருத்தம்‌ நம்மை விட்டு நீங்கும்‌. 
மனுஷன்‌ சூரியனுக்குக்‌ கீழே படுகிற எல்லா 
பிரயாசத்தினாலும்‌ அவனுடைய மனதிற்கு 
இளைப்பாறுதல்‌ இல்லை. ஆகையினால்‌. 
இதுவும்‌ மாயையே" என்று சாலொமோன்‌ 
சொல்லுகிறார்‌ (பிர 2:23) 
சூரியனுக்குக்‌ கீழே செய்யப்படும்‌ 
ல்லாம்‌. சாலொபோனுக்கு 
விசனமாயிருக்கிறது. எல்லாம்‌ மாயையும்‌ 
அவருடைய மனதிற்கு சஞ்சலமுமாயிருக்கிறது. 
(பிர 27). தான்‌ பட்ட பிரயாசத்தின்‌ 
பலனையெல்லாம்‌, தனக்குப்‌ பின்‌ 
வரப்போகிறவனுக்கு வைத்து போகவேண்டும்‌ 
என்பதை சாலொமோன்‌ சிந்தித்துப்‌ 
பார்க்கிறார்‌. இப்படி சிந்திப்பதினால்‌ 
அவருடைய மனதிற்கு இளைப்பாறுதல்‌ 
இல்லாமல்‌ போயிற்று. அது அவருக்கு 
விசனமாயிருக்கிறது. அவருடைய மனதிற்கு 
சஞ்சலமாயிருக்கிறது. 


பிரசங்கி - விரிவுரை 
ECCLESIASTES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


நாம்‌ இப்பிரபஞ்சத்தில்‌ ஜிலிக்கிற 
காலம்‌. வரையிலும்தான்‌, நம்முடைய 
பிரயாசத்தின்‌ பலனை நம்மால்‌ அனுபவிக்க 
முடியும்‌ அதற்குப்‌ பின்பு நமக்கு பின்‌ 
வருகிறவர்கள்தான்‌ அதை அனுபவிப்பார்கள்‌. 
நம்முடைய சம்பத்துக்களை; நம்முடைய 
பின்சந்ததியாருக்கு சந்தோஷமாக 
வைத்துப்போகவேண்டும்‌. விசனப்படக்கூடாது. 
நாம்‌ மரித்துப்போன பின்பு, நாம்‌ சேகரித்த 
ஆஸ்தியை, நமக்குப்‌ பின்வருகிறவர்கள்‌ 
எப்படி பயன்படுத்துவார்கள்‌ என்பதும்‌. 
நமக்குத்‌ தெரியாது. 
அவர்கள்‌ புத்திமானாயிருப்பார்களா, 
மூடனாயிருப்பார்களா என்பதும்‌ நமக்குத்‌ 
தெரியாது. ஞானமுள்ளவன்‌ தன்னுடைய 
ஆஸ்தியை அதிகரிக்கச்‌ செய்கிறான்‌. 
மூடனோ. தன்னுடைய ஆஸ்தியை 
அழித்துப்போடுகிறான்‌. 

சாலொமோன்‌ இந்த வாக்கியத்தை 
எழுதும்போது, அவர்‌ தன்னுடைய குமாரன்‌ 
ரெகொபெயாமை மனதில்‌ நினைத்து இதை 
எழுதுகிறார்‌. சாலொமோன்‌ திரவிய 
சம்பன்னராகயிருந்தார்‌. வெள்ளியையும்‌, 
பொன்னையும்‌, ராஜசம்பத்தையும்‌, 
மாகாணங்களிலுள்ள பொருட்களையும்‌ 
அதிகமாய்‌ சேகரித்தார்‌. சாலொமோன்‌ 
மரித்த பின்பு அவருடைய குமாரன்‌ 
ரெகொபெயாமுக்கு, சாலொமோனுடைய 
சம்பத்துக்களெல்லாம்‌ வந்து சேரும்‌. 
ரெகொபெயாம்‌. புத்திமானாயிருப்பானா, 
அல்லது... மூடனாயிருப்பானா என்று, 
யோசித்துப்‌ பார்க்கிறார்‌. இந்த 
யோசனையினால்‌ அவருடைய மனதின்‌ 
நிம்மதி அவரை விட்டு அகன்றுபோயிற்று, 
அவருக்கு வருத்தமும்‌ சஞ்சலமும்‌ 
உண்டாயிற்று. 


பிரயாசத்தின்‌ பலன்‌ 
பிர 2:24-26 


பிர 2:24. மனுஷன்‌ புசித்துக்‌ குடித்து, 
தன்‌ பிரயாசத்தின்‌ பலனை. 
அநூபவிப்பதைப்‌ பார்க்கிலும்‌, அவனுக்கு. 
ஒரு நன்மையும்‌ இல்லை; இதுவும்‌ 
ப ல்‌! கரத்திலிருந்து 
வருகிறது என்று நான்‌ கண்டேன்‌. 





யம்‌ 
யய 1 


பிர... 225.  என்னைப்பார்க்கிலூம்‌. 
சம்பிரமமாய்ச்‌ சாப்பிடத்தக்கவன்‌ யார்‌? 
என்னைப்பார்க்கிதூம்‌. துமிதமாய்ச்‌: 
சம்பாதிக்கத்தக்கவன்‌ யார்‌? 


பிர 2:26. தேவன்‌: தமது 
பார்வைக்கு நல்லவனாயிருக்கிறவனுக்கு 
ஞானத்தையும்‌ 

இன்பத்தையும்‌ 
பாவஞ்செய்கிறவனுக்கோ 

பார்வைக்கு நல்லவனாயிருக்கிறவன்‌. 
வசமாய்‌ வைத்துவிட்டுப்‌ போகும்‌ 
பொருட்டுச்‌ சேர்த்துக்‌ குவித்துவைக்கும்‌ 
தொல்லையை 
தியமித்திருக்கிறார்‌; 
மாயையும்‌, 
சஞ்சலமுமாயிருக்கிறது. 


இதுவும்‌ 
மனதுக்குச்‌. 


ஐசு 

நாம்‌ உக்கிராணக்காரர்களாயிருக்கிறோம்‌. 
நம்முடைய சம்பத்துக்கு நாம்‌ கர்த்தரிடத்தில்‌ 
குணக்கு ஒப்புவிக்கவேண்டும்‌. நம்முடைய 
ஐசுவரியத்தை நன்மை உண்டாக 
செலவு பண்ணவேண்டும்‌. சந்தோஷமாய்‌ 
பயன்படுத்தவேண்டும்‌. 

இந்தப்பிரபஞ்சத்தின்‌ காரியங்கள்‌ 
மாயையாகவும்‌, மனதிற்கு சஞ்சலமாகவும்‌ 
இருக்கிறது. இந்த மாயையிலிருந்து நாம்‌ 
தப்பித்துக்கொள்ளவேண்டுமென்றால்‌, நாம்‌ 
இந்த உலகத்தைப்பற்றிக்கொள்ளாமல்‌, 
கர்த்தரைப்பற்றிக்கொள்ளவேண்டும்‌. நாம்‌ 
இந்த உலகத்தில்‌ ஜீவித்தாலும்‌, 
உலகத்திற்குரியவர்களாக ஜீவிக்காமல்‌, 
கர்த்தருக்குரியவர்களாக  ஜீவிக்கவேண்டும்‌. 
உலகசிநேகம்‌ தேவனுக்கு விரோதமான 
பகை என்னும்‌ சிந்தனை நம்முடைய 
இருதயத்தின்‌ ஆழத்தில்‌ 
பதிந்திருக்கவேண்டும்‌. 


கர்த்தரே நமக்கு ஐசுவரியத்தையும்‌ 
சம்பத்தையும்‌ கொடுத்திருக்கிறார்‌. கர்த்தர்‌ 
நமக்குக்‌ கொடுத்திருக்கிற 
உலகப்பொருட்களை, கர்த்தருடைய 
நாமத்திற்கு மகிமை உண்டாகவும்‌, 
கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு 
பிரயோஜனமுண்டாகவும்‌ பயன்படுத்த 
வேண்டும்‌. நம்முடைய  ஐசுவரியத்தை 


பிரசங்கி - விரிவுரை 
ECCLESIASTES - 


ட 
90% 


COMMENTARY 


செய்வது என்று யோசித்துக்கொண்டிராமல்‌, 
நம்மிடத்திலுள்ள ஐசுவரியத்தை எப்படி நல்ல 
வழியில்‌ பயன்படுத்துவது என்பதையே நாம்‌ 
அதிகமாய்ச்‌ சிந்தித்துப்‌ பார்க்கவேண்டும்‌. 
ஒ| வேலையும்‌ செய்யாமல்‌ 
சோம்பேறியாக சும்மாயிருக்கக்கூடாது, 
ம்‌ புசித்துக்‌ குடித்து தன்‌ பிரயாசத்தின்‌ 
அனுபவிக்கலாம்‌... என்று 
நினைக்கிறான்‌. அப்படிப்பட்டவனுக்கு ஒரு 
நன்மையுமில்லை. நாம்‌ கர்த்தருடைய 
பர்க்‌ நக்‌ 
பார்வைக்கு 
வனாக துகள்‌ ஞானத்தையும்‌ 
அறிவையும்‌ இன்பதையும்‌ அளிக்கிறார்‌. 


சூரியனுக்குக்‌ கீழே படும்‌ எல்லா 
பிரயாசங்களும்‌ மாயை என்று தீர்மானித்து, 
ஒரு வேலையும்‌ செய்யாமல்‌ 
சும்மாமிருக்கக்கூடாது. நமக்குக்‌ 
கொடுத்திருக்கிற வேலையில்‌ 
உண்மையுள்ளவர்களாமிருக்க வேண்டும்‌. 
நம்முடைய காலத்தைப்‌ பிரயோஜனப்படுத்திக்‌ 
கொள்ளவேண்டும்‌. கர்த்தர்‌ நமக்குக்‌ 
கொடுத்திருக்கிற சரீர ஆரோக்கியத்தையும்‌, 
த்தையும்‌ பயன்படுத்தி, சூரியனுக்குக்‌ 

கர்த்தருக்குப்‌ பயந்து 
ானபபவேண்டே்‌ நம்முடைய 
பிரயாசத்தில்‌ நமக்கு சந்தோஷமுண்டாக 
வேண்டும்‌. 


ம்முடைய பேச்சிலும்‌, கிரியையிலும்‌ 
நாம்‌ கர்த்தருக்கு முக்கியத்துவம்‌ 
கொடுக்கவேண்டும்‌... நம்மிடத்திலிருக்கிற 
எல்லா... நன்மைகளும்‌ தேவனுடைய 
கரத்திலிருந்து நமக்கு வருகிறது. கர்த்தரே 
நமக்கு போஜனத்தையும்‌, ஐசுவரியத்தையும்‌, 
சம்பத்தையும்‌ தருகிறார்‌. இவை 
தேவனுடைய கிருபையினால்‌ நமக்குக்‌ 
கொடுக்கப்பட்டிருக்கிற ஈவு. சாலொமோன்‌ 
சம்பிரமமாய்‌ சாப்பிடத்தக்கவர்‌. துரிதமாய்‌ 
சம்பாதிக்கத்தக்கவர்‌. சாலொமோனிடத்தில்‌ 
எல்லாம்‌ இருந்தது. அவர்‌ நினைத்தால்‌ 
ம்‌ அதிக சம்பிரமமாய்‌ சாப்பிடலாம்‌. 
இன்னும்‌ அதிக துரிதமாய்‌ சம்பாதிக்கலாம்‌. 
ஆனால்‌ அவற்றினால்‌ சாலொமோனுக்கு 
மெய்யான சந்தோஷம்‌ உண்டாவில்லை. 
அவை சாலொமோனுடைய மனதிற்கு 
சஞ்சலமாயும்‌, வருத்தமாயும்‌ இருந்தது. 


கர்த்தர்‌ 





மயம்‌ 
யய 1 


சாலொமோன்‌ 
சுயஞானத்தினாலோ, 
சுயதிறமையினாலோ 
சம்பாதிக்கவில்லை. தேவனுடைய விசேஷித்த 
கிருபையினாலேயே சாலொமோன்‌ ஐசுவரிய 
சம்பன்னரானார்‌. எல்லாம்‌ தனக்கு 
தேவனுடைய கரத்திலிருந்தே வந்திருக்கிறது 
என்பதை அங்கீகரித்து, அவர்‌ கர்த்தருக்கு 
நன்றி சொல்லுகிறார்‌. கர்த்தரை 
ஜெபத்தோடு நோக்கிப்‌ பார்க்கிறார்‌. கர்த்தர்‌ 
கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நல்ல 
வழிகளில்‌ பயன்படுத்தவேண்டும்‌ என்று 
விரும்புகிறார்‌ 

நம்முடைய ஐசுவரியம்‌ நமக்கு 
ஆசிர்வாதமாசுவும்‌ இருக்கலாம்‌. சாபமாகவும்‌ 
இருக்கலாம்‌. நம்முடைய ஐசுவரியத்தை நாம்‌ 
எப்படி செலவு பண்ணுகிறோம்‌ என்பதன்‌ 
அடிப்படையிலேயே, அது நமக்கு 
ஆசீர்வாதமாகவோ அல்லது சாபமாகவோ 


இருக்கும்‌. நாம்‌ ஐசுவரியத்தை தேவனுடைய 


பிரகாரம்‌ ஆளுகை 
செய்யவேண்டும்‌ மெய்யான 
ஆசீர்வாதம்‌. ஐசுவரியம்‌ நம்மை ஆளுகை 
செய்யக்கூடாது. ஐசுவரியம்‌ நம்மை ஆ। 
செய்தால்‌ அது நமக்கு சாபமாகமிருக்கும்‌. 
கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்குப்‌ 
பதிலாக, நம்முடைய மாம்சத்தின்‌ 
இச்சைகளை நம்முடைய ஐசுவரியத்தினால்‌. 
நிறைவேற்றவேண்டும்‌ என்னும்‌ பேராசை 
நம்மிடத்தில்‌ வந்துவிடும்‌. 


நாம்‌ கர்த்தருடைய பார்வைக்கு 
நல்லவர்களாக இருக்கவேண்டும்‌. மனுஷன்‌ 


வைத்துவிட்டுப்‌ போகும்‌ பொருட்டுச்‌ சேர்த்துக்‌ 
குவித்துவைக்கும்‌ தொல்லையை அவர்‌ 
நியமித்திருக்கிறார்‌. 


பிரசங்கி - விரிவுரை 
ECCLESIASTES - 


= 
PUELSHERS 


COMMENTARY 


தர்‌ நமக்கு ஞானத்தையும்‌, 
அறிவையும்‌, இன்பத்தையும்‌ கொடுக்கும்போது, 
நம்மிடத்திலுள்ள  ஐசுவரியத்தை நாம்‌ 
சந்தோஷமாய்‌. செலவு பண்ணுவோம்‌. 
அவற்றை மற்றவர்களுக்கும்‌ சந்தோஷமாய்‌ 
பகிர்ந்துகொடுப்போம்‌. நாம்‌ கர்த்தருக்கு 
விரோதமாக பாவம்‌ செய்யும்போது. 
கர்த்தருடைய சமுகத்திலிருந்து நமக்கு ஒரு 
நன்மையும்‌ வராது. நம்மிடத்தில்‌ ஞானமும்‌ 
இருக்காது. அறிவும்‌ இருக்காது. நம்முடைய 

நம்மைவிட்டு நீங்கிப்போகும்‌. 

கர்த்தரிடமிருந்து நமக்கு சந்தோஷம்‌ 
வருவதற்குப்‌ பதிலாக, 
ஜீவியத்தில்‌  தொல்லைகளே 
கர்த்தருடைய ஆசீர்வாதத்திற்குப்‌ 
அவருடைய  சமுகத்திலிருந்து 
தண்டனைகள்‌ வரும்‌. 


இசவரியம்‌ நம்மை ஆளுகை செய்தால்‌, 
கல்தா ரன வன்‌ எமன்‌ 
பணத்தை சம்பாதித்தால்‌ மாத்திரம்‌ போதாது 
நற்குணத்தையும்‌ சம்பாதிக்கவேண்டும்‌. நாம்‌ 
கர்த்தருடைய பார்வைக்கு நல்லவர்களாகவும்‌ 
இருக்கவேண்டும்‌. நம்மிடத்தில்‌ மெய்யான 
சந்தோஷம்‌ இருக்கும்போது, நம்முடைய 
உள்ளத்தில்‌ போதும்‌ என்கிற மனப்பக்குவம்‌ 

போதும்‌ 

மிகுந்த 
தெய்வபக்தியில்லாதவர்கள்‌ 
சிக்கிக்கொண்டு, தங்களுடைய ஜீவனை 
அளித்துப்போடுகிறார்கள்‌. தங்களுக்கு 
சோதனைகளையும்‌, வேதனைகளையும்‌ 
வரவழைத்துக்‌ கொள்கிறார்கள்‌. 
கண்ணிகளில்‌ சிக்கிக்கொண்டு விடுதலை 
பெறமுடியாமல்‌ தவிக்கிறார்கள்‌. சாலொமோன்‌ 
இவையெல்லாவற்றையும்‌ சிந்தித்துப்‌ பார்த்து, 
எல்லாம்‌ மாயையாமிருக்கிறது என்று 
சொல்லுகிறார்‌. அவை சாலொமோனுடைய 
மனதிற்கு சஞ்சலமாயிருக்கிறது. 





மயம்‌ 
யய 1 


சாலொமோலுக்கு சான 
சந்தோஷமும்‌, (லைகளைச்‌ 
செய்வதும்‌ மக்க. அவருக்கு 
இவற்றால்‌. மெய்யான சந்தோஷம்‌ 
உண்டாகவில்லை. தத்துவ ஞானிகளோடு 
பேசுவதினாலும்‌ சாலொமோனுக்கு திருப்தி 
உண்டாகவில்லை. ஞானமான 
கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதினாலோ, 
புத்தியினமாய்‌ நடப்பதினாலோ ஒரு 
பிரயோஜனமுமில்லை என்பதை சாலொமோன்‌ 
அறிந்துகொள்கிறார்‌. இந்தப்‌ பிரபஞ்சத்தின்‌ 
ஐசுவரியம்‌ நமக்கு மெய்யான 
சந்தோஷத்தைத்‌ தராது. போதுமென்கிற. 
தெய்வ பக்தியே மிகுந்த ஆதாயம்‌. கர்த்தர்‌ 
நமக்குக்‌ கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை 
பயபக்தியோடு பயன்படுத்தவேண்டும்‌. கர்த்தர்‌ 
கொடுக்கும்‌ வாயப்புக்களைப்‌ பயன்படுத்தி 
நன்றாய்‌ உழைக்கவேண்டும்‌. கர்த்தரை நம்பி 
நன்மை செய்யவேண்டும்‌. 

ஒவ்வொன்றிக்கும்‌ 
காலமுண்டு (பிர 34-10). தேவன்‌ 
சகலத்தையும்‌ அதனதின்‌ காலத்திலே. 
நேர்த்தியாய்ச்‌ செய்திருக்கிறார்‌ (பிர 311-5) 
உலகப்பிரகாரமான வல்லமையும்‌, 
அதிகாரமும்‌, மேன்மையும்‌ 
மாயையாயிருக்கிறது. (பிர 3:16). 
துன்மார்க்கர்‌ பிறரை ஒடுக்குகிறார்கள்‌. 
தேவன்‌ சகல எண்ணங்களையும்‌ 
அறிந்திருக்கிறார்‌ அவர்‌ சகல. 
செய்கைகளையும்‌ நியாயந்தீர்ப்பார்‌ (பிர 3:17). 
மனுபுத்திரர்‌ மிருகங்களைவிட 
மேலானவர்கள்‌ (பிர 3:18-21) 


ஒவ்வொரு 


ஒவ்வொன்றிற்கும்‌ 
காலமுண்டு. 
பிர 3:1-8 


ஒவ்வொரு 


பிர 80. ஒவ்வொன்றிற்கும்‌ ஒவ்வொரு 
காலமுண்டு; வானத்தின்‌ கீழிருக்கிற 
ஒவ்வொரு காரியத்துக்கும்‌ ஒவ்வொரு 
சுமயமுண்டு. 


பிரசங்கி - விரிவுரை 
ECCLESIASTES - 


I= 
PUELSHERS 


COMMENTARY 


பிர 3:2. பிறக்க ஒரு காலமுண்டு, இறக்க 
ஒரு காலமுண்டு, நட ஒரு காலமுண்டு, 
நட்டதைப்‌ பிடுங்க ஒரு காலமுண்டு; 


பிர 3:3. கொல்ல ஒரு காலமுண்டு, 
குணமாக்க ஒரு காலமுண்டு; இடிக்க ஒரு 
காலமுண்டு, கட்ட ஒரு காலமுண்டு; 


மிர 9௦4. அழ ஒரு காலமுண்டு, நகைக்க 
ஒரு காலமுண்டு; புலம்ப ஒரு 
காலமுண்டு, நடனம்பண்ண. ஒரு 
காலமுண்டு; 


யிர 3:5. கற்களை எறிந்துவிட ஒரு 
காலமுண்டு, கற்களைச்‌ சேர்க்க ஒரு. 
காலமுண்டு; தழுவ ஒரு காலமுண்டு, 
தழுவாமலிருக்க ஒரு காலமுண்டு; 


பிர 3:8. தேட ல்‌ காலமுண்டு, இழக்க 
ஒரு காலமுண்டு; காப்பாற்ற ஒரு 
காலமுண்டு, எதித்துவிட ஒரு 
காலமுண்டு; 


யிர 3:7. கிழிக்க ஒரு காலமுண்டு, தைக்க 
ஒரு காலமுண்டு; மவுனமாயிருக்க ஒரு 
காலமுண்டு, பேச ஒரு காலமுண்டு; 


பிர 3:8. சிநேகிக்க ஒரு காலமுண்டு, 
பகைக்க ஒரு காலமுண்டு; 
யுத்தம்பண்ண ஒரு காலமுண்டு, 
சமாதானம்பண்ண ஒரு காலமுண்டு. 


நாம்‌ வாழுகிற இந்த உலகம்‌ 
மாறிக்கொண்டேயிருக்கிறது. ஒரேநேரத்தில்‌ 
பல சம்பவங்கள்‌ நடைபெறுகிறது. இவை 
மனுஷருடைய ஜீலியத்தை ஆளுகை 
செய்கிறது. நடைபெறுகிற எல்லா 
சம்பவங்களும்‌ ஒன்றுபோலிராது. 
ஒவ்வொன்றிற்கும்‌ வித்தியாசமுண்டு. நாம்‌ 
அன்றாடம்‌ பல சம்பவங்களைப்‌ பார்க்கிறோம்‌. 
ம்‌ அனுதினமும்‌ கடந்து 
யாக்கோபு நம்முடைய 
ஜீவனைப்பற்றிச்‌ சொல்லும்‌ அதை “ஆயுள்‌ 
சக்கரம்‌” (யாக்‌ 3:6) என்று சொல்லுகிறார்‌. 
நம்மைச்‌ சுற்றிலுமுள்ள இயக்கை ஒரு 
சக்கரத்தைப்போல சுழன்று 
கொண்டேயிருக்கிறது. 





யம்‌ 
யய 1 


சத்தினை அட ரிட்‌ பலன்‌ 
இருக்கும்‌. மற்றொரு பகுதி கீழே இருக்கும்‌. 
சக்கரம்‌ சுழலும்‌ போது, மேலே இருப்பது கீழே 
வரும்‌. கீழே இருப்பது மேலே போகும்‌. 


தன்னைவிட 
பார்க்கவேண்டும்‌. 


நமக்கு மாறி மாறி வரும்‌. இந்த உலகம்‌ 
மாறிக்கொண்டேயிருப்பதுபோல, நம்முடைய 
பொருளாதாரமும்‌ மாறிக்கொண்டேயிருக்கும்‌. 
நாம்‌ நம்முடைய பிரயாசத்தின்‌ பலனை 
அனுபலிக்கவேண்டும்‌ (பிர 2:24). நாம்‌ 
மனத்தாழ்மையோடு கர்த்தரை 
சார்ந்திருக்கவேண்டும்‌. கர்த்தர்‌ நம்மை 
கரம்பிடித்து வழிநடத்துகிறார்‌. எப்போதுமே 
பேராசையோடு வாழ்க்கையின்‌ உயர்வை 
நோக்கிப்‌ பார்த்துக்கொண்‌ டேயிருக்கக்கூடாது. 
அதே சமயத்தில்‌ நம்மிடத்திலுள்ளது எல்லாம்‌ 
போய்விடுமோ என்று பயந்து, எப்போதும்‌ கீழே 


நோக்கிப்‌ பார்த்துக்கொண்டிருக்கவும்‌ கூடாது. 
மனதில்‌ 


நம்முடைய தெளிந்த. 
சிந்தனையிருக்கவேண்டும்‌. எல்லாவற்றிற்கும்‌. 
ஒரு காலமுண்டு. நம்முடைய காலங்கள்‌ 
கர்த்தருடைய கரத்திலிருக்கிறது. 


சாலொமோன்‌ வானத்தின்‌ கீழிருக்கிற 
ஒவ்வொரு காரியத்தையும்‌ ஆராய்ந்து 
பார்க்கிறார்‌ ஒவ்வொன்றிற்கும்‌ ஒரு 
காலமுண்டு என்றும்‌ ஒவ்வொரு 
காரியத்திற்கும்‌ ஒவ்வொரு சமயமுண்டு 
என்றும்‌ சொல்லுகிறார்‌. காரியங்கள்‌ 
ஒன்றுக்கொன்று வித்தியாசமாகயிருக்கலாம்‌. 
பிறப்பு என்பது வேறு. இறப்பு என்பது வேறு. 
இவ்விரண்டிற்குமே தேவன்‌ ஒரு காலத்தை 
நியமித்திருக்கிறார்‌. பிறப்பதும்‌ இறப்பதும்‌ 
அதனதன்‌ காலத்தில்‌ நடைபெறும்‌. 


பிறக்க ஒரு காலமுண்டு. இறக்க ஒரு 
காலமுண்டு. பகல்‌ வேளையில்‌ சூரியன்‌ 
உதிக்கிறது. இரவு வேளையில்‌ சந்திரன்‌ 
வருகிறது. பகலில்‌ வெளிச்சமும்‌ இரவில்‌ 
இருளும்‌ உண்டாகிறது. எப்போதுமே 
இரவாக இருக்கப்போவதில்லை. 
அதுபோலவே. எப்போதுமே பகலாகவும்‌ 
இருக்கப்போவதில்லை. பகலிலிருக்கிற. 
நமக்கு இரவு வரும்‌. 
இரவிலிருக்கிறவர்களுக்கு பகல்‌ வரும்‌. 


பிரசங்கி - விரிவுரை 
ECCLESIASTES - 


ட 
190 


இப்போது கோடைகாலமாகயிருக்கலாம்‌. 
கோடைகாலம்‌ நிரந்தரமான காலமல்ல. 
ஏற்றவேளை வரும்போது கோடைகாலம்‌ 
நம்மை விட்டு நீங்கிப்போகும்‌. நமக்கு 
குளிர்காலம்‌ வரும்‌. இப்போது 
குளிர்காலமாகயிருக்குமென்றால்‌, அதை 
பொறுமையோடு சகித்துக்கொள்ள வேண்டும்‌. 
குளிர்காலம்‌ சீக்கிரத்தில்‌ கடந்துபோய்விடும்‌. 
மறுபடியும்‌ 


COMMENTARY 


அவையை 
நேர்த்தியாய்‌ நடைபெறும்‌. 


ள்‌ 
செய்கையினால்‌ பங்கு எதன்‌ சில 
காரியங்களை மனுஷனே மாற்றிவிடுகிறான்‌. 
வானத்தின்‌ கீழிருக்கிற ஒவ்வொரு 
காரியத்திற்கும்‌ ஒரு சமயமுண்டு. இந்தக்‌ 
காரியங்கள்‌ எல்லாமே மாற்றமடையும்‌. 
ஆனால்‌ பரலோகம்‌ ஒருபோதும்‌ 
மாறுவதில்லை. பரலோகத்தின்‌ காரியங்களும்‌ 
மாறாது. இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ மனுஷருக்கு 
பிறக்க ஒரு காலமுண்டு, இறக்க ஒரு 
காலமுண்டு. நாம்‌ பிறந்தாலும்‌ இறந்தாலும்‌, 
மரித்த பின்பு உயிரோடு எழுந்திருப்பதற்கும்‌ 
ஒரு காலமுண்டு என்பதை நாம்‌. 
மறந்துவிடக்கூடாது. 


பம்பல்‌ வட்டக்‌ வன்‌ 
ஒரு காலமுண்டு. ஒவ்வொரு வருஷத்திலும்‌ 
ஏற்ற காலத்தில்‌ நடுகிறோம்‌. ஏற்ற காலத்தில்‌ 
பிடுங்குகிறோம்‌. நம்முடைய 
நடுவதற்கும்‌ பிடுங்குவதற்கும்‌ 
காலங்கள்‌ உண்டு. 
கனிகொடுக்காவிட்டால்‌ அது 
பயனற்றதாகிவிடும்‌. கனிகொடுக்காத காலம்‌ 
பிடுங்கப்படுவதற்கு நியமிக்கப்பட்ட காலம்‌. 


கொல்ல காலமுண்‌ 
தேனடைப்‌ மதத. வரும்போது 
துன்மார்க்கர்‌ அழிந்துபோவார்கள்‌. தொம்‌ 
பாழாக்கப்படும்‌. கர்த்தர்‌ தம்முடை 
நியாயத்தீர்ப்பை வெளிப்படத்துகிறாரா 
அல்லது. தம்முடைய கிருபையை 
வெளிப்படுத்துகிறாரா என்பதன்‌ 
அடிப்படையிலேயே அழிவும்‌ ஜீவனும்‌ 
மனுக்குலத்திற்கு உண்டாகும்‌. கர்த்தருடைய 
நியாயத்தீர்ப்பின்‌ போது துன்மார்க்கர்‌ 
அழிந்துபோவார்கள்‌. கிருபை 
வெளிப்படும்போது, நாம்‌ 
குணமாக்கப்படுவோம்‌. 


தேவனுடைய 





மயம்‌ 
யய 1 


“கர்த்தரிடத்தில்‌ திரும்புவோம்‌. 
வாருங்கள்‌; நம்மைப்‌ பீறினார்‌, அவரே 
நம்மைக்‌ குணமாக்குவார்‌; நம்மை அடித்தார்‌, 
அவரே நம்முடைய காயங்களைக்‌ கட்டுவார்‌. 
இரண்டுநாளுக்குப்‌ பின்பு அவர்‌ நம்மைப்‌ 
உயிர்பபிப்பார்‌; மூன்றாம்‌ நாளில்‌ நம்மை 
எழுப்புவார்‌: அப்பொழுது நாம்‌ அவருடைய 
சமுகத்தில்‌ பிழைத்திருப்போம்‌" (ஒசி 6:1,2/ 


கர்த்தர்‌ நீதிமானைச்‌ 
சோதிக்கிறார்‌. துன்மார்க்கனை 
உபத்திரவத்திற்கு உட்படுத்துகிறார்‌. 
வேதனைகளை அனுபவித்தவர்களுக்கு 
ஆறுதல்கள்‌ உண்டாகவேண்டும்‌. 
வேதனை ஒரு காலமுண்டு. 
ஆறுதலடைய ஒரு காலமுண்டு. “தேவரீர்‌ 
எங்களைச்‌ சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும்‌, 
நாங்கள்‌ துன்பத்தைக்‌ கண்ட 
வருஷங்களுக்கும்‌ சரியாய்‌ எங்களை 
மகிழ்ச்சியாக்கும்‌' (சங்‌ 9015) என்று. 
சங்கீதக்காரர்‌ சொல்லுகிறார்‌. 


குடும்பத்தை இடிக்க ஒரு காலமுண்டு. 
கட்ட ஒரு... காலமுண்டு. 
ஒரு ராஜ்யத்தையும்‌, 
த்க்‌ ஒரு வியாபாரத்தையும்‌ 
ம்‌... இடிப்பதற்கும்‌ வெவ்வேறு 
காலங்கள்‌ உண்டு. தேசத்தில்‌ துன்மார்க்கம்‌. 
அதிகரிக்கும்போது... அந்த நேரம்‌ 
இடிக்கப்படுவதற்கு ஏற்ற காலத்திலிருக்கும்‌. 
ஆனாலும்‌ அவர்கள்‌ தங்கள்‌ 
பாவங்களுக்காக மனம்‌ வருந்தி, 
கர்த்தரிடத்தில்‌ திரும்பி வரும்போது, 
கர்த்தரோ தம்முடைய கிருபையினாலும்‌ 
இரக்கத்தினாலும்‌, அந்த ்‌ 
அழித்துப்போடாமல்‌ 


தேசத்தை 
ஆதரிக்கிறார்‌. 
இடிக்கப்படும்‌ காலம்‌ கட்டப்படும்‌ காலமாக 
மாறும்‌. கர்த்தர்‌ தம்முடைய கோபத்தினால்‌, 


தாம்‌ 
கட்டுவார்‌. 


இடித்துப்போட்டதை, திரும்பவும்‌ 


அழ ஒரு காலமுண்டு. நகைக்க ஒரு 
காலமுண்டு. தேவனுடைய பராமரிப்பின்‌ 
பிரகாரம்‌, நாம்‌ அழவும்‌ நகைக்கவும்‌ 
செய்கிறோம்‌. சில சமயங்களில்‌ நாம்‌. 
சந்தோஷமாக இருக்கவேண்டுமென்று 
கர்த்தர்‌ விரும்புகிறார்‌. நாம்‌ எப்போதும்‌ 
சந்தோஷமாக இருக்க முடியாது. நாம்‌ 
அழவேண்டிய காலமும்‌ உண்டு. நாம்‌ பாவம்‌ 
செய்துவிட்டால்‌, 

பாவங்களுக்காக 

சந்தோஷமாக 


பிரசங்கி - விரிவுரை 
ECCLESIASTES - 


ந 
PUELSHERS 


நாம்‌ அழவேண்டிய 


COMMENTARY 


சங்கீதம்‌ பாடவேண்டும்‌. 
காலத்தில்‌ கண்ணீர்‌ வேண்டும்‌. 
நாம்‌ கர்த்தரை ம்க்கும்‌ 
முழுசந்தோஷத்தோடும்‌ ஆராதிக்கவேண்டும்‌. 
நாம்‌ சந்தோஷமாகயிருக்கும்போது 
நடனம்பண்ணலாம்‌. நாம்‌ அழும்போது 
புலம்பவேண்டும்‌. 


கற்களை எறிந்துவிட ஒரு காலமுண்டு. 
கற்களை சேர்க்க ஒரு காலமுண்டு. தேவன்‌ 
நம்முடைய எல்லைகளில்‌ சமாதானத்தைக்‌ 
கொடுக்கும்போது, சத்துருவினுடைய 
கோட்டைகளெல்லாம்‌ தகர்க்கப்படும்‌. 
சத்துரு நமக்கு விரோதமாக குவித்து 
வைத்திருக்கும்‌. தடைக்கற்களெல்லாம்‌ 
தூரத்திலே அப்புறப்படுத்தப்படும்‌. நாம்‌ ஏற்ற 
காலத்தில்‌ கற்களை எறிந்துவிடவேண்டும்‌. 
அதுபோலவே ஏற்ற காலத்தில்‌ கற்களை 
சேர்க்கவும்‌. வேண்டும்‌. நம்முடைய 
அரண்களை வலுவாகக்‌ கட்டியெழுப்ப 
வேண்டும்‌. 


தழுவ ஒரு காலமுண்டு என்றும்‌, 
தழுவாமலிருக்க ஒரு காலமுண்டு என்றும்‌ 
சாலொமோன்‌ சொல்லுகிறார்‌. நம்முடைய 
சிநேகிதர்கள்‌ ள்மையுள்ளவர்‌ 
காணும்போது 


பழகுகிறவர்கள்‌ 
தூரோகிகளாகமிருக்கும்போது, 
தழுவாமல்‌ அவர்களை 
விலகிப்போய்விட வேண்டும்‌. இந்த 
வாக்கியத்திற்கு வியாக்கியானம்‌ 
சொல்லும்போது, குடும்ப வாழ்க்கையில்‌ 
கணவனுக்கும்‌ மனைவிக்கும்‌ இடையேயுள்ள 
உறவையும்‌ வேதபண்டிதர்கள்‌ 
தெளிவுபடுத்துகிறார்கள்‌. 


4 மனைவிக்குச்‌ செய்ய 
வேண்டிய கடமையைச்‌ செய்யக்கடவன்‌; 
அப்படியே மனைவியும்‌ தன்‌ புருஷனுக்குர்‌ 
செய்யக்கடவள்‌. மனைவியானவள்‌ தன்‌ 
சுயசரீரத்திற்கு அதிகாரியல்ல, புருஷனே. 
அதற்கு அதிகாரி; அப்படியே புருஷனும்‌ தன்‌ 
சுயசரீரத்திற்கு அதிகாரியல், மனைவியே 
ற்‌ அதிகாரி. உபவாசத்திற்கும்‌. 
ம்‌ தடையிராதபடிக்கு இருவரும்‌ 
பிரிந்திருக்க வேண்டுமென்று 
சம்மதித்தாலன்றி, ஒருவரைவிட்டு ஒருவர்‌ 
பிரியாதிருங்கள்‌; உங்களுக்கு விரதத்துவம்‌ 
இல்லாமையால்‌ சாத்தான்‌ உங்களைத்‌ தூண்டி. 
விடாதபூடிக்கு, மறுபடியும்‌ கூடி வாழுங்கள்‌” 
கொரி 7:3-5). 





மயம்‌ 
யய 1 


“ஜனத்தைக்‌ கூட்டுங்கள்‌, சபையைப்‌ 
பரிசுத்தப்படுத்துங்கள்‌:: முதியோரைச்‌ 
சேருங்கள்‌, பிள்ளைகளையும்‌ பாலுண்கிற 
குழந்தைகளையும்‌ ல்‌ மணவாளன்‌: 


ஒரு பொருளை பேரம்பேசி 

பணத்தை மிச்சப்படுத்துவதற்கும்‌. 
ஒரு காலமுண்டு. வாய்ப்புக்கள்‌ வரும்‌ போது. 
அதை நாம்‌ பயன்படுத்திக்கொள்ளவேண்டும்‌. 
ஞானமுள்ளவன்‌. காலத்தைப்‌ 
பிரயோஜனப்படுத்திக்கொள்ளுவான்‌. நாம்‌ 


பராமரிக்கவேண்டும்‌. 
ஆரோக்கியம்‌ நன்றாயிருக்கும்போது, 


சூரிய வெளிச்சம்‌ இருக்கும்போதுதான்‌ 
நம்மால்‌ இடறி விழாமல்‌ நடக்க முடியும்‌. 
நம்முடைய வாழ்க்கையில்‌ இரவு வேளையும்‌ 
வரப்போகிறது. நமக்கு எப்பொழுதுமே பகல்‌ 
பொழுநாகயிருக்காது. 

ஆரோக்கியம்‌ 
கன்ங்துபோகம்‌ 
முடியாதபடி 
பலவீனமடையும்‌. அது இழக்கும்‌ காலம்‌. 


ஒரு 


கத்தில்‌ ஏதாவது இருக்கும்‌. நாம்‌ 
நியாயமான முறையில்‌ தொழில்‌ செய்து 
பணம்‌ சம்பாதிக்கவேண்டும்‌. அநியாயமாய்‌ 
சம்பாதித்த பணம்‌ நம்மிடத்தில்‌ 
நிலைத்திருக்காது. அது சீக்கிரத்தில்‌ 
நம்மைவிட்டு விலகிப்போய்விடும்‌. 


காப்பாற்ற ஒரு காலமுண்டு. எறிந்துவிட 
ஒரு காலமுண்டு. நம்மிடத்தில்‌ உள்ள 
பொருட்களை நாம்‌ பயன்படுத்தவேண்டும்‌. 
நம்மிடத்தில்‌ எவ்வளவு பொருட்கள்‌ 
இருக்கிறது என்பது முக்கியமல்ல. 


பிரசங்கி - விரிவுரை 
ECCLESIASTES - 


ட்ட 
PUEUSHERS 


COMMENTARY 


நம்மிடத்திலுள்ள பொருட்களையெல்லாம்‌ 
நாம்‌ நன்றாய்ப்‌ பயன்படுத்துகிறோமா 
என்பதுதான்‌ முக்கியம்‌. நாம்‌ தேவனிடத்தில்‌ 
அன்பாயிருக்கும்போது, நம்மைவிட்டு 
பாவத்தை அகற்றிவிடவேண்டும்‌. 
உலகப்பொருளைப்‌ பற்றிக்கொண்டு 
தேவனை விட்டு விலகிப்போய்விடக்கூடாது. 
உலகப்பொருளுக்கும்‌ கர்த்தருக்கும்‌ நம்மால்‌ 
ஊழியம்‌ செய்ய முடியாது. 


ஒரு மனுஷனுக்குச்‌. 
அவன்‌ வீட்டாரே தகப்பனையாவது 
தாமையாவது என்னிலும்‌ அதிகமாய்‌ 
நேசிக்கிறவன்‌ எனக்குப்‌ பாத்திரன்‌ அல்ல; 
மகனையாவது மகளையாவது என்னிலும்‌ 
அதிகமாய்‌ நேசிக்கிறவன்‌ எனக்குப்‌ பாத்திரன்‌ 
அல்ல. தன்‌ சிலுவையை எடுத்துக்கொண்டு 
என்னைப்‌ பின்பற்றாதவன்‌ எனக்குப்‌ 
பாத்திரன்‌ அல்ல. தன்‌ ஜீவனைக்‌ காக்கிறவன்‌ 
அதை இழந்துபோவான்‌; என்னிமித்தம்‌ தன்‌ 
ஜீவனை  இழந்துபோகிறவன்‌ அதைக்‌ 
காப்பான்‌” (மத்‌ 10:36-29) என்று 


இயேசுகிறிஸ்து சொல்லுகிறார்‌. 


ர்‌ ஒரு வாட்‌ தைக்க ஒரு 
காலமுண்டு. அதிக 
துக்கத்திலிருக்கும்போது, நம்முடைய 
வஸ்திரங்களை நாம்‌ கிழித்துப்போடுவதற்கு 
வாய்ப்புள்ளது. நம்முடைய துக்கம்‌ 
நம்மைவிட்டு நீங்கின பின்பு, நம்முடைய 
சந்தோஷத்திற்கு அடையாளமாக, நாம்‌ 
கிழித்துப்போட்டதை மறுபடியும்‌. 
தைக்கவேண்டும்‌. 


சத்துருக்கள்‌ 


நாம்‌ மவனமாயிருக்க ஒரு காலமுண்டு 
நாம்‌ பேசுவதற்கும்‌ ஒரு காலமுண்டு. நாம்‌ 
தீமையான காலத்தில்‌ 
மவனமாயிருக்கவேண்டும்‌. “ஆகையால்‌ 
புத்திமான்‌ அந்தக்காலத்திலே 
மெளனமாயிருக்கவேண்டும்‌; அந்தக்‌ காலம்‌ 
தீமையான காலம்‌” (ஆமோ 513). நாம்‌ 
தாறுமாறாக பேசிவிடக்கூடாது. 
மதியீனமாக அதிக வார்த்தைகளைப்‌ 
பேசுவதைவிட மவுனமாகமிருப்பதே மிகவும்‌ 
நல்லது. “நான்‌ மவுனமாமி, 
ஊமையனாயிருந்தேன்‌, நலமானதையும்‌ 
பேசாமல்‌ அமர்ந்திருந்தேன்‌: ஆனாலும்‌ என்‌ 
துக்கம்‌ அதிகரித்தது" (சங்‌ 29:2). 





மயம்‌ 
யய 1 


நாம்‌ பேசவேண்டிய வேளையில்‌: 
பேசாமல்‌ அமைநியாயிருக்கக்கூடாது. 
நீதியான காரியத்தை நாம்‌ பேசாமல்‌ 
மவனமாகயிருந்தால்‌, நீதி வஞ்சிக்கப்படும்‌. 
அநீதிக்கு முக்கியத்துவம்‌ உண்டாகும்‌. நாம்‌ 
தேவனுடைய மகிமையை பேசவேண்டும்‌. 
அதைப்‌ பேசாமல்‌  அமைதியாகயிருக்கக்‌ 
கூடாது. 

சிநேகிக்க காலமுண்டு என்‌, 
சாலொமோன்‌ சொல்லுகிறார்‌... நம்முடைய 
சிநேகத்தை நாம்‌ ஏற்ற வேளையில்‌. 
வெளிப்படுத்திக்‌ காண்பிக்கவேண்டும்‌. 
நம்முடைய சிநேகிதரோடு 
சந்தோஷமாயிருக்கவேண்டும்‌. சிநேகிக்க ஒரு 
காலம்‌ இருப்பதுபோல, பகைப்பதற்கும்‌ ஒரு 
காலம்‌ இருக்கிறது. ஒரு சிலர்‌ 
துன்மார்க்கராகயிருப்பார்கள்‌. அவர்கள்‌ 
நமக்கு விரோதமாகத்‌ தீங்கு செய்வார்கள்‌. 
அப்படிப்பட்டவர்களோடு நாம்‌ 
சிநேகமாயிருக்கக்கூடாது. அவர்களுடைய 
துன்மார்க்கத்தினிமித்தம்‌, நாம்‌ அவர்களைப்‌ 
பகைத்து விலகி வரவேண்டும்‌. 


தம்முடைய பட்டயத்தை வெளியே க்கக்‌ 
சமாதான காலத்தில்‌ பட்டயத்திற்கு 
வேலையில்லை. நாம்‌  எல்லோரோடு. 
சமாதானமாயிருப்பதை . விரும்பவேண்டும்‌. 
தேவன்‌ தம்முடைய பட்டயத்தை உறையிலே 
போடும்போது யுத்தங்கள்‌ முடிவு பெறும்‌ 


“அவர்‌ பூமியின்‌ கடைமுனைமட்டும்‌ 
யுத்தங்களை ஓயப்பண்ணுகிறார்‌; வில்லை 
ஒடித்து, ஈட்டியை முறிக்கிறார்‌: இரதங்களை 
நெருப்பினால்‌ சட்டெரிக்கிறார்‌” (சங்‌ 46:9) 
இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ யுத்தங்கள்‌ எப்போதும்‌ 
தொடர்ந்து 

'கொண்டிருப்பதில்லை. 

யுத்தங்கள்‌ நடைபெறும்‌. 

யுத்தங்கள்‌ ஓய்ந்து போகும்‌. ஆனாலும்‌ இந்தப்‌ 
பிரபஞ்சத்தின்‌ சமாதானம்‌ நித்தியமானதல்ல. 
அல்வப்போது சமாதானம்‌ வரும்‌. வந்த 
சமாதானம்‌ திடீரென்று நம்மை விட்டு 
நீங்கிப்போழும்‌. பரலோகத்தில்‌ மாத்திரமே 
நித்திய சமாதானம்‌ நியமிக்கப்பட்டிருக்கிறது. 


பிரசங்கி - விரிவுரை 
ECCLESIASTES - 


ட்ட 
090 


COMMENTARY 


வருத்தப்பட்டுப்‌ 
பிரயாசப்படுகிறவன்‌ 
பிர 3:9,10 


யர 3:9. 
பிரயாசப்படுகிறவனுக்கு 
பலன்‌ என்ன? 


பிர 3:10. மனுபுத்திரர்‌ பாடுபடும்படி, 
தேவன்‌ அவர்களுக்கு நியமித்த. 
தொல்லையைக்‌ கண்டேன்‌. 


வருத்தப்பட்டுப்‌ 
அதினால்‌. 


நாம்‌ இப்பிரபஞ்சத்தில்‌ ஜீவிக்கும்போது 
வருத்தப்பட்டு பிரயாசப்படுகிறோம்‌. அந்தப்‌ 
பிரயாசத்தினால்‌ ஒரு பலனுமில்லை என்று 
சாலொமோன்‌ சொல்லுகிறார்‌ நாம்‌ 
இப்பிரபஞ்சத்தில்‌ நித்தியகாலமாக 
ஜீவிக்கப்போவதில்லை. இந்தப்‌ பூமி நமக்கு 
நித்திய வாசஸ்தலமல்ல. பரலோகமே நாம்‌ 
எதிர்பார்த்துக்கொண்டிருக்கிற நம்முடைய 
நித்திய வாசஸ்தலம்‌. நாம்‌ இந்தப்‌ 
பிரபஞ்சத்தில்‌. கொஞ்சகாலம்‌ மாத்திரம்‌, 
தற்காலிகமாக ஜீலிக்கிறோம்‌. 


கையினால்‌ 
ஜீவியகாலத்தில்‌. 
பிரயாசப்படுகிறதினால்‌, நமக்கு ஒரு 
பலனுமில்லை. நம்முடைய பிரயாசத்தினால்‌ 
நமக்கு சில ஆதாயங்கள்‌ கிடைத்தாலும்‌, 
அவை நமக்கு அற்ப 
பிரயோஜனமுள்ளதாகவே இருக்கும்‌. அந்த 
ஆதாயத்தினால்‌ நமக்கு சிறிதளவு நன்மை 
மாத்திரமே கிடைக்கும்‌. இதைப்‌ 
பெற்றுக்கொள்வதற்குத்தான்‌ நாம்‌ 
கடினப்பட்டு பிரயாசப்படுகிறோம்‌. 


கொடுத்திருக்கிற 

பராமரிப்புக்களையும்‌ 
செலவுபண்ண வேண்டும்‌. 
அவற்றை சரியாகப்‌ பயன்படுத்தவேண்டும்‌. 
மனுபுத்திரர்‌ பாடுபடும்பி தேவன்‌ நமக்கு 
வேலைகளைக்‌ கொடுத்திருக்கிறார்‌. அந்த 
வேலைகளை நாம்‌ கர்த்தருக்குப்‌ பயந்து, 
சரியாகச்‌ செய்தால்‌, நமக்கு 
பிரயோஜனமுண்டாகும்‌. நாம்‌ 
பாடுபடுவதைப்பற்றி சாலொமோன்‌. 
சொல்லும்போது, அது தேவன்‌ நியமித்த 
தொல்லை. என்று சொல்லுகிறார்‌. 
தொல்லையினால்‌ நமக்கு சந்தோஷம்‌ 
கிடைக்காது. வருத்தமும்‌ வேதனையும்தான்‌. 
கிடைக்கும்‌. ஆனாலும்‌ நாம்‌ சரியாகப்‌ 
பாடுபட்டால்‌, நமக்கு நன்மை உண்டாகும்‌. 
சந்தோஷமுண்டாகும்‌. 


நம்முடைய 


நாம்‌ வருத்தப்பட்டு 


தேவன்‌ நமக்குக்‌ 
ஆசீர்வாதங்களையும்‌ 
ல்‌ மில்‌ 





i= a 
TT 


உயரப்பிடித்திருக்கும்போது. இஸ்ரவேலர்கள்‌ 
ஜெயம்பெறுகிறார்கள்‌. (யாத்‌ 17: 11-13) 
மோரே தன்‌ கையைத்‌ தாழ்த்துகையில்‌. 
இஸ்ரவேலர்கள்‌ தோல்வியுறுகிறார்கள்‌. 

மோசேயின்‌ கைகள்‌ அசைந்து 
போயிற்று. யோசுவா அமலைக்கையும்‌ அவன்‌ 
ஜனங்களையும்‌ பட்டயக்கருக்கினாலே 
முறியடிக்கிறார்‌. ஆனாலும்‌ யோசுவாவின்‌ 
கைகள்‌ அசந்துபோயிற்று என்றும்‌ எங்கும்‌ 
சொல்லப்படவில்லை. ஆனால்‌ மோசேயோ 
கர்த்தருடைய சமுகத்திற்கு முன்பாக 
தன்னுடைய கைகளை ஏறெடுத்திருக்கிறார்‌. 
ஆனாலும்‌ அவருடைய கைகள்‌ 
அசந்துபோயிற்று. 

வேகம்‌, இந்த உலகத்தில்‌ பலலிதமான 


த்க்‌ க்‌ வரும்‌. க்காத்த்‌ 
ர்ந்துபோ தற்கு. வாய்ப்புள்ளது. 
ஆகையினால்‌ விசுவாசிகுகளாகிய நாம்‌ 
சோர்ந்துபோகாமல்‌, விழித்திருந்து ஊழியம்‌ 
செய்யவேண்டும்‌. அசந்துபோகாமல்‌. 
விழித்திருந்து ஜெிக்கவேண்டும்‌ 

மோசேயின்‌ கையில்‌ தேவனுடைய 
கோல்‌ இருக்கிறது. மோசே தன்‌ கையை 
ஏறெடுத்திருக்கையில்‌ இஸ்ரவேலர்‌ 
மேற்கொள்கிறார்கள்‌. தன்னுடைய கைகள்‌ 
அசந்துபோனபோது, மோசே தன்‌ கையை 
தாழவிடுகிறார்‌. அப்போது அமலேக்கு 
மேற்கொள்கிறான்‌. மோசே தன்‌ கையை 
தாழவிடும்போது, இஸ்ரவேல்‌ புத்திரரும்‌ 
தாழ்ந்துபோகிறார்கள்‌. மோசே தன்‌ கையை 
ஏறெடுக்கும்போது. அவர்‌ கர்த்தரிடத்தில்‌ 
ஜெபம்பண்ணுகிறார்‌. அவர்‌ தன்‌ கையை 
தாழவிடும்போது, அவர்‌ தன்‌ ஜெபத்தில்‌ 
அசந்துபோகிறார்‌. 


மோசே மலை உச்சியில்‌ நிற்கிறார்‌. 
அவருடைய கைகள்‌ அசந்துபோயிற்று. 
மோசேயோடுகூட ஆரோனும்‌, 

என்பவனும்‌ மலை உச்சியில்‌ 
வந்திருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 

அசந்து போயிருக்கிற மோசேயின்‌ கைகளை 
தூங்குகிறார்கள்‌. மோசே தன்‌ கையை 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


தன்‌ ஏறெடுப்பதற்கு 
ஆதரவாயிருக்கிறார்கள்‌. 

மோசேயின்‌ கைகள்‌ அசந்துபோனபோது 

ஒரு கல்லைக்‌ 

மோசேயின்‌ கீழே 

/ மோசே அதின்மேல்‌ 

ஆரோனும்‌ ஊரும்‌ ஒருவன்‌ 

ஒரு பக்கத்திலும்‌ ஒருவன்‌ மறுபக்கத்திலும்‌ 

இருந்து, மோசேயின்‌ கைகளைத்‌. 

தாங்குகிறார்கள்‌: இவ்விதமாய்‌ மோசேயின்‌ 

கைகள்‌ சூரியன்‌ அஸ்தமிக்கும்வரைக்கும்‌ 
ஒரே நிலையாயிருக்கிறது (யாத்‌ 17:12). 


மோசேயால்‌ மலை உச்சியில்‌ நிற்கக்கூட 
முடியவில்லை. ஆரோனும்‌ ஊரும்‌ மோசேயை 
ஒரு கல்லின்மேல்‌ உட்கார வைக்கிறார்கள்‌. 
மோசே கர்த்தரிடத்தில்‌ ஜெபம்பண்ணுவதற்கு 
அவர்கள்‌ இருவரும்‌ உதலி செய்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ அசந்துபோயிருக்கிற மோசேயின்‌ 
கைகளை தாங்கிப்‌ பிடித்துக்கொள்கிறார்கள்‌. 


தேவனுடைய மனுஷன்‌. 
மோசேயின்‌ சகோதரர்‌, ஊர்‌ 
மிரியாமின்‌ கணவனாக 
என்று வேதபண்டிதர்கள்‌ 
சொல்லுகிறார்கள்‌.  மிரியாம்‌ மோசேயின்‌ 
சகோதரி. மோசேயும்‌ ரோனும்‌, 
ஊரும்‌ ஒருவருக்‌ ருக்‌ 
உறவினர்களாகமிருக்கிறார்கள்‌. 
அவர்களுடைய உதவிகளை ர்‌ 
ஏற்றுக்கொள்கிறார்‌. அவர்கள்‌ இருவரும்‌ 
அசந்துபோயிருக்கிற மோசேமின்‌ கைகளை 
தாங்கிப்‌ பிடிக்கிறார்கள்‌. இவ்விதமாக 
சூரியன்‌ அஸ்தமிக்கும்‌ வரைக்கும்‌ மோசே 
தன்‌ கைகளை ஏறெடுக்கிறார்‌. 


அமலேக்கியரோடு _ யுத்தம்பண்ணுகிற 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌, ஏறெடுக்கப்பட்டிருக்கிற 


மோசேயின்‌ கைகளை பார்க்கிறார்கள்‌. 


ஜனங்களையும்‌. 
பட்டயக்கருக்கினாலே முறியடிக்கிறார்‌. மோசே 
மலையின்மீது உட்கார்ந்து. தன்னுடைய 
கைகளை ஏறெடுக்கிறார்‌. இந்த யுத்தத்தில்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு ஜெயமுண்டாயிற்று. 





மயம்‌ 
யய 1 


தேவன்‌ ஏராளமான 
பராமரிப்புக்களைக்‌ கொடுத்திருக்கிறார்‌. 
நல்ல வாய்ப்புக்களையும்‌ சூழ்நிலைகளையும்‌ 
கொடுத்திருக்கிறார்‌. பல்வேறுவிதமான 
கிருபைகளையும்‌ கொடுத்திருக்கிறார்‌. தேவன்‌ 
நமக்குக்‌ கொடுத்திருக்கிற கிருபைகளை, 
நாம்‌ நல்லமுறையில்‌ பயன்படுத்திக்கொள்ள 
வேண்டும்‌. காலத்தைப்‌ பிரயோஜனப்படுத்திக்‌ 
கொள்ளவேண்டும்‌. கிருபைகளைப்‌ 
போக்கடித்துவிடக்கூடாது. நம்முடைய 
சுயபுத்தியின்மேல்‌ சார்ந்திராமல்‌, கர்த்தர்மீது. 
சார்ந்திருக்கவேண்டும்‌. நம்முடைய 
பாரங்களை கர்த்தர்மீது வைத்துவிட்டு, 
சந்தோஷமாக இருக்கக்கற்றுக்கொள்ள 
வேண்டும்‌. கர்த்தரை நம்பி நன்மை 
செய்யவேண்டும்‌. கர்த்தர்‌ கொடுக்கும்‌ எல்லா 
வாய்ப்புக்களையும்‌, அவரை நம்பி 
பயன்படுத்தவேண்டும்‌. 


நமக்கு 


நம்முடைய ஜீவியத்தில்‌ புதிய 

ள்‌ ஏராளமாய்‌ வருகிறது. நாம்‌ 

ஏராளமான மாற்றங்கள்‌ வழியாகக்‌ கடந்து 

ஒவ்வொரு முறை நாம்‌ 

சூழ்நிலையின்‌ வழியாகச்‌ 

எல்லாமே நமக்குப்‌ 

பாதகமா நம்முடைய க 
புதிதாயிருக்கிறது. நம்முடைய வேலைகளும்‌, 
முயற்சிகளும்‌ புதிதாயிருக்கிறது. 
சூழ்நிலைகளின்மீது நாம்‌ 

கவனம்‌ செலுத்தாமல்‌, 

கவனம்‌ செலுத்தவேண்டும்‌. 

கர்த்தரே நமக்கு 

ஆண்டவராகயிருக்கிறார்‌. சூழ்நிலைகள்‌ 
மாறினாலும்‌, நம்முடைய கர்த்தர்‌ மாறாதவர்‌ 


தேவன்‌: சகலத்தையும்‌ 
அதினதின்‌ காலத்திலே 
நேர்த்தியாகச்‌ செய்திருக்கிறார்‌ 
பிர 3:11 


பிர 3. அவர்‌ சகலத்தையும்‌. 
அதினதின்‌ காலத்திலே நேர்த்தியாகச்‌ 
செய்திருக்கிறார்‌; உலகத்தையும்‌ 
அவர்கள்‌. உள்ளத்திலே. 
வைத்திருக்கிறார்‌; ஆதலால்‌ தேவன்‌ 
ஆதிமுதல்‌ அத்தம்மட்டும்‌ செய்துவரும்‌ 
கிரியையை மனுஷன்‌ கண்டுயிடியான்‌. 


பிரசங்கி - விரிவுரை 
ECCLESIASTES - 


ட்ட 
90% 


COMMENTARY 


எல்லா காரியங்களிலும்‌ 
கரம்‌ இருக்கிறது. 
நடைபெறுகிற எல்லா 
தேவனுடைய தெய்வீக 
பிரகாரமே நடைபெறுகிறது. நாம்‌ 
எந்த சூழ்நிலைகளிலிருந்தாலும்‌, அந்த 
சூழ்நிலைகளிலும்‌ நாம்‌ கர்த்தரை சார்ந்து 
ஜீவிக்கவேண்டும்‌. கர்த்தர்‌ நமக்குக்‌ 
கொடுக்கும்‌ காலத்தையும்‌, 
ஆசீர்வாதத்தையும்‌, பராமரிப்பையும்‌ 
பிரயோஜனப்படுத்திக்கொள்ள வேண்டும்‌. 
தேவன்‌ சகலத்தையும்‌ அதினதின்‌ 
காலத்திலே நேர்த்தியாகச்‌ செய்திருக்கிறார்‌. 


தேவன்‌ குளிர்காலத்தில்‌ 
குளிர்ச்சியாகமிருப்பது போல, 
கோடைகாலத்தில்‌ கெய்‌ இருக்கிற. 
பகல்வேளையில்‌ 
வெளிச்சமாகயிருக்கிறார்‌. 
அவர்‌ இருளாகயிருக்கிறார்‌ 
கருப்பாகமிருந்தாலும்‌, அதுவும்‌ தேவனுடைய 
பார்வையில்‌ அழகாகத்தான்‌ இருக்கிறது. 
பகல்வேளை வெளிர்சமாகயிருந்தாலும்‌, 
அதுவும்‌ தேவனுக்குப்‌ பிடித்திருக்கிறது. 
தெய்வீக பராமரிப்பில்‌ ஒர்‌ 
ஒற்றுமை காணப்படுகிறது. 
பராமரிப்புக்களெல்லாமே. 


தேவனுடைய 
இந்தப்‌ பூமியில்‌ 
மாற்றங்களும்‌ 

சித்தத்தின்‌ 


கர்த்தரை நம்புகிறவர்கள்‌, 
சூழ்நிலைகளிலும்‌, எல்லா 
நிலைகளிலும்‌. கர்த்தருக்குள்‌ 
மகிழ்ச்சியாகமிருப்பார்கள்‌. அவர்களுடைய 
இருதயம்‌ எப்போதும்‌ ஆறுதலடைந்திருக்கும்‌. 
அவர்களுக்குள்‌ சந்தோஷமும்‌ சமாதானமும்‌ 
நிரம்பியிருக்கும்‌. 





மயம்‌ 
யய 1 


தேவனுடைய தெய்வீக பராமரிப்பின்‌ 
பரிழரணத்தை நாம்‌ இன்னும்‌ முழுமையாகக்‌ 
கண்டுபிடிக்க முடியவில்லை. தேவனுடைய 
பராமரிப்பை நாம்‌ ஓரளவு காண்கிறோம்‌. 
நாம்‌ பார்ப்பது வரையிலும்‌, அதில்‌ 
தேவனுடைய மகிமை வெளிப்படுகிறது. 
ஆனாலும்‌ தேவனுடைய 
வெளிப்பாடுகளெல்லாமே நமக்கு இன்னும்‌: 
வெளிப்படுத்தப்படவில்லை. நமக்கு 
மறைவான இரகசியங்கள்‌ இன்னும்‌ 
ஏராளமாய்‌ உள்ளன. 
வெளிப்படுத்தப்பாதவை கர்த்தருக்கே 
உரியவை. 


உலகு; டய 
ந்த்‌ தகக ஆதம்‌ 
நம்மால்‌ இந்த உலகத்தை இன்னும்‌ 
)மையாகப்‌ புரிந்துகொள்ள முடியவில்லை. 
வன்‌ ஆதிமுதல்‌ அந்தமட்டும்‌ ஏராளமான 
செய்துவருகிறார்‌. 

மனுஷனால்‌ 

கண்டுபிடிக்க 


தேவனுவை ய்வீக 
பராமரிப்புக்களைக்‌ கண்டிபாக நாம்‌ 
பொறுமையோடு காத்திருக்கவேண்டும்‌. 
நம்முடைய சுயபுத்தியினாலோ,. 
சுயபக்தியினாலோ, சுயமுயற்சிமினாலோ 
தேவனுடைய இரகசியங்களை நம்மால்‌ 
கண்டுபிடிக்க முடியாது. தேவன்‌ ஆதிமுதல்‌ 
அந்தமட்டும்‌ செய்து வரும்‌ காரியங்களை 
மனுஷன்‌ கண்டுபிடியான்‌. ஆகையினால்‌ 
காலம்‌ நிறைவேறுவதற்கு முன்பாக, 
தேவனுடைய இரகசியங்களை நாம்‌ 
பூரணமாய்‌ அறிந்துகொள்வதற்கு முன்பாக, 
எதையும்‌ அவசரப்பட்டு 
தீர்மானம்பண்ணக்கூடாது. 


கட்டிடம்‌ 
குடியிருக்க முடியாது. 
முடித்த பின்புதான்‌. 


பூரணமாகயிருக்கும்‌. ஒவியர்‌ தான்‌ வரைகிற 


கிரியைகளும்‌ அதுபோலவே 
இன்னும்‌ முழுமையாய்த்‌ தெரியவில்லை. 


பிரசங்கி - விரிவுரை 
ECCLESIASTES - 


ட 
090 


COMMENTARY 


நாம்‌ தேவனுடைய கிரியைகளின்‌ ஒரு 
பகுதியை மாத்திரமே க்கிறோம்‌. 
தேவன்‌ ஆதிமுதல்‌ அந்தமட்டும்‌ கிரியை 
செய்து வருகிறார்‌. அவர்‌ ஆதியிலே செய்த 
கிரியைகளெல்லாம்‌ நமக்குத்‌ தெரியாது. 
தேவனுடைய தெய்வீக ஆலோசனைகளில்‌ 
காணப்பட்ட ஆலோசனைகளும்‌ நமக்குத்‌ 
தெரியாது. தேவன்‌ முடிவில்‌ என்ன செய்வார்‌ 
என்பதும்‌ நமக்குத்‌ தெரியாது. 

ஆரம்பத்தைப்‌ பார்க்கிலும்‌ 


முடிவு 
மகிமையானது. ்‌ 


நம்மால்‌ 


கிரியைகளை நாம்‌ பிரத்தியட்சமாய்ப்‌ பார்க்க 
முடியாதபடி ஒரு திரை நமக்கு 
மறைவாயிருக்கிறது. அந்தத்‌ திரை 
கிழிக்கப்பட வேண்டும்‌. அப்போதுதான்‌. 
தேவனுடைய கிரியைகளை நம்மால்‌ 
பூரணமாய்க்‌ காணமுடியும்‌. 


தேவன்‌ உலகத்தையும்‌ அவர்கள்‌ 
உள்ளத்திலே வைத்திருக்கிறார்‌ இந்த 
வாக்கியத்திற்கு வேதபண்டிதர்கள்‌ இரண்டு 
விதமாக வியாக்கியானம்‌ சொல்லுகிறார்கள்‌. 
அவையாவன. : 
தேவன்‌ நம்முடைய உள்ளத்திலே. 
கிருபையை வைத்திருக்கிறார்‌. 
சுயபுத்தியினால்‌. 
கிரியைகளை 
அறிந்துகொள்வதைவிட, அதிகமாய்‌ 
அறிந்துகொள்ள முடிகிறது. நாம்‌ இந்த 
த்‌ பார்க்கும்போது, 
தேவனுடைய 
சிருஷ்டிப்போடும்‌, அவருடைய மகிமையோடும்‌ 
தொடர்பு படுத்தியே பார்க்கவேண்டும்‌. 
அப்போதுதான்‌ தேவனுடைய சிருஷ்டிப்பின்‌ 
மகிமையும்‌ பிரமாண்டமும்‌ நமக்குப்‌ புரியும்‌. 





மயம்‌ 
யய 1 


2. தேவன்‌ இந்த உலகத்தை நம்முடைய 
உள்ளத்தில்‌ மறைவாக வைத்திருக்கிறார்‌. 
ஆகையினால்‌ தேவனுடைய கிரியைகளை 
நம்மால்‌ எந்த அளவுக்கு அறிந்துகொள்ள 
முடியுமோ, அந்த அளவுக்குக்கூட நம்மால்‌ 
அறிந்து கொள்ள முடியவில்லை. தேவன்‌ 
நம்முடைய உள்ளத்திலே! உலகத்தை 
வைத்திருக்கிறார்‌. உலகப்பிரகாரமான 
காரியங்களை வைத்திருக்கிறார்‌. 
நமக்குள்ளே உலகசிநேகமும்‌, 
உலகக்கவலைகளும்‌ நிரம்பியிருக்கிறது. 
ஆகையினால்‌ தேவனுடைய சிருஷ்டிப்பின்‌ 
கிரியையைக்‌ காண்பதற்கு நமக்கு 
நேரமுமில்லை, விருப்பமுமில்லை. 
எல்லாவற்றிலும்‌ தேவனுடைய கரம்‌ 
தங்கியிருக்கிறது என்பதை நம்மால்‌ 
காணவும்‌ முடியவில்லை. 
மனக்கண்கள்‌ 
காணப்படுகிறது. 


நம்முடைய 
பிரகாசமிழந்து 


மகிழ்ச்சியாயிருப்பதும்‌, நன்மை 
செய்வதும்‌ 
பிர 312,18 


பிர 3:12. மகிழ்ச்சியாயிருப்பதும்‌, 
உயிரோடிருக்கையில்‌ 
செய்வதுமேயல்லாமல்‌, 

நன்மையும்‌ 

இல்லையென்று அறிந்தேன்‌. 


பிர 3:18. அன்றியும்‌ மனுஷர்‌ யாவரும்‌. 
புசித்துக்‌ குடித்து தங்கள்‌ சகலப்‌ 
யிரயாகத்தின்‌ பலனையும்‌ 
அநுபவிப்பது தேவனுடைய 
அநுக்கிரகம்‌. 

எல்லாம்‌ மாயை என்று சாலொமோன்‌ 
சொல்லுகிறார்‌. ஆனாலும்‌ மாயையான 
காரியத்திலும்‌, நன்மையான காரியம்‌ 
இருக்கிறது. நாம்‌ நன்மை செய்யும்போது 
நமக்கு நன்மை உண்டாகும்‌. நம்முடைய 
குடும்பத்திற்கும்‌, நம்முடைய உற்றார்‌ 
உறவினர்களுக்கும்‌ நன்மை உண்டாகும்‌. 
நாம்‌ உயிரோடிருக்கையில்‌ நன்மை செய்தால்‌, 
அதனால்‌ பொதுஜனங்களுக்கும்‌, 
விசேஷமாய்த்‌ தரித்திருக்கும்‌ உதலி 
கிடைக்கும்‌. நம்முடைய ஐசுவரியங்கள்‌, 
செல்வாக்குகள்‌, அதிகாரங்கள்‌ 
ஆகியயெல்லாவற்றையும்‌ நன்மை 
செய்வதற்கு மாத்திரமே பயன்படுத்தவேண்டும்‌. 


பிரசங்கி - விரிவுரை 
ECCLESIASTES - 


ட்ட 
PUELSHERS 


COMMENTARY 


நாம்‌ உயிரோடிருக்கையில்‌ 
செய்யவில்லையென்றால்‌, 
நன்மை செய்வதற்கு 
இருக்காது. 


நன்மை 
அதன்பின்பு 
நமக்கு வாய்ப்பே 

நாம்‌ இந்தப்‌ 
பிரபஞ்சத்தில்‌ உயிரோடிருக்கிற காலம்‌ 
மாத்திரமே, நாம்‌ கிரியை செய்யக்கூடிய 
காலம்‌. தேவன்‌ நம்முடைய ஜீலியகாலத்தில்‌ 
நமக்குக்‌ கொடுத்திருக்கும்‌ வாய்ப்புக்களை 
நல்லமுறையில்‌ பயன்படுத்தினால்‌ நமக்கு 
மகிழ்ச்சியும்‌ நன்மையும்‌ உண்டாகும்‌. 
மகிழ்ச்சியாயிருப்பதும்‌, உமிரோடிருக்கையில்‌ 
நன்மை செய்வதுமேயல்லாமல்‌, வேறொரு 
நன்மையும்‌ நமக்கு இல்லை. 

நாம்‌ இப்பிரபஞ்சத்தில்‌ ஜீவிக்கும்‌ 
காலத்தில்‌, எப்படி கிரியை செய்கிறோம்‌ 
தல்‌ அடிப்படையிலேயே, நம்முடைய 

நித்திய ஜீவன்‌ அமையும்‌. இந்த உலகத்தில்‌ 
நாம்‌ உயிரோடிருக்கையில்‌, ஏராளமான 
பாவங்களைச்‌ செய்து ப 
இச்சைகளைப்‌ பூர்த்திசெய்தால்‌, 
நித்திய காலமாய்‌ நரகத்தில்‌ 'தள்ளப்படுவோம்‌. 
நரகத்தில்‌ நமக்கு சமாதானமும்‌ 
சந்தோஷமும்‌ இருக்காது. அங்கு அழுகையும்‌ 
பற்கடிப்பும்‌ உண்டாயிருக்கும்‌. 

நாம்‌ இப்பிரபஞ்சத்தில்‌ 
காலம்‌ வரையிலும்‌ 
சந்தோஷமாயிருக்கவேண்டும்‌. 
யாவரும்‌ புசித்து குடித்து, 
பிரயாசத்தின்‌ பலனை 
தேவனுடைய அநுக்கிரகம்‌. 
வேலையைச்‌ செய்தாலும்‌ 
கர்த்தருக்காக செய்யவேண்டும்‌. 
நம்பி நன்மை செய்யவேண்டும்‌. 
கிரியைகளெல்லாவற்றிலும்‌ நு 
கர்த்தருக்குள்‌ சந்தோஷமாயிருக்கவேண்டும்‌. 
கர்த்தர்‌ நமக்குக்‌ 
கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களுக்காகவும்‌, 
பராமரிப்புக்களுக்காகவும்‌ நாம்‌ கர்த்தருக்கு 
நன்றி சொல்லவேண்டும்‌. 


ஜீவிக்கிற 
கர்த்தருக்குள்‌ 
மனுஷர்‌ 
தங்கள்‌ சகல. 
அனுபவிப்பது 
நாம்‌ எந்த 

அதைக்‌ 

கர்த்தரை 





மயம்‌ 
யய 1 


தேவன்‌ செய்வது எதுவோ அது 
என்றைக்கும்‌ நிலைக்கும்‌ 
பிர 844 


பிர 3:14. தேவன்‌ செய்வது எதுவோ 
அது என்றைக்கும்‌ நிலைக்கும்‌ என்று. 
அறிவேன்‌; அதினோடே ஒன்றும்‌. 
கூட்டவுங்கூடாது, அதிலிருந்து ஒன்றும்‌ 
குறைக்கவுங்கூடாது; மனுஷர்‌ தமது 
சமுகத்தில்‌ பயத்திருக்கும்படி தேவன்‌ 
இப்படிச்‌ செய்துவருகிறார்‌. 


தேவனுடைய பராமரிப்பில்‌ நாம்‌ 
திருப்தியடையவேண்டும்‌. தேவன்‌ செய்வது. 
எதுவோ அது என்றைக்கும்‌ நிலைக்கும்‌. 
அவர்‌ சகலத்தையும்‌ அதினதின்‌ காலத்திலே 
நேர்த்தியாகச்‌ செய்திருக்கிறார்‌. தேவனே 
சர்லசிருஷ்டிகர்‌. அவர்‌ சர்வசிருஷ்டிகளையும்‌ 
போஷித்துப்‌  பராமரிக்கிறார்‌ அவர்‌ 
கிருபையும்‌ கரிரனையுமுள்ளவர்‌. தேவனுடைய 
சித்தம்‌ நிறைவேறும்‌. நம்முடைய ஜீவியத்தில்‌: 
சில காரியங்கள்‌ நடைபெறும்போது, 
தேவனுடைய சித்தம்‌ நிறைவேறட்டும்‌ என்று 
அவருடைய சமுகத்தில்‌ நாம்‌ அமைதியாய்க்‌ 
காத்திருக்கவேண்டும்‌. 


தேவன்‌ செய்ய நினைப்பது எதுவும்‌ 

ஒருபோதும்‌ தடைபடாது. தேவன்‌ தம்முடைய 
சித்தத்தின்‌ 
பிரகாரமும்‌ 
செய்கிறார்‌. 

அவருடைய ஞானம்‌ வெளிப்படுகிறது. தேவன்‌ 

யாரிடத்திலும்‌ ஆலோசனை கேட்கவேண்டிய 

அவர்‌ யோசனையில்‌. 

தேவனுடைய சித்தமும்‌, 

விருப்பமும்‌, ஆலோசனைகளும்‌ ஒருபோதும்‌ 

மாறுவதில்லை. தேவனாகிய கர்த்தர்‌ 

நேற்றும்‌, இன்றும்‌, என்றும்‌ 

மாறாதவராயிருக்கிறார்‌. 


தேவனுடைய கிரியைகள்‌ 


பரிபூரணமானவை. நாம்‌ 
ஒன்றும்‌ கூட்டவும்‌ கூடாது. 
ஒன்றும்‌ குறைக்கவும்‌ கூடாது. 
கிரியைகளை நம்முடைய 
பிரகாரமாக ஆராய்ந்து 
தேவனுடைய சித்தத்தை: 
ஆராய்ந்து பார்க்கவேண்டும்‌. 
தேவனுடைய பரிபூரணமான சித்தம்‌ நமக்குத்‌ 
தெரியவரும்‌. 


எல்லாமே 
அதனோடே 

அதிலிருந்து 

தேவனுடைய 
சித்தத்தின்‌ 


பார்க்காமல்‌, 


பிரசங்கி - விரிவுரை 
ECCLESIASTES - 


ட்ட 
090 


COMMENTARY 


கிரியைகளில்‌ ஒரு 
குறைவுமில்லை. அவர்‌ கூடுதலாகவும்‌ 
எதுவம்‌ செய்யமாட்டார்‌. தம்முடைய 
சித்தத்தின்‌ பிரகாரமாக எது தேவையோ 
அதை மாத்திரமே செய்வார்‌. தாம்‌ செய்ய 
விரும்புகிற காரியத்தை அவர்‌ செய்யாமல்‌ 
இருக்கவுமாட்டார்‌. தேவன்‌ எதையும்‌. 
அரைகுறையாகச்‌ செய்து, அப்படியே 
விட்டுவிடுகிறவரல்ல. தேவன்‌ ஆரம்பித்ததை 
முப்பார்‌. அவர்‌ சொல்லுகிறதை செய்வார்‌. 
செய்கிறதை சொல்லுவார்‌. தேவனுடைய 
கிரியைகளெல்லாமே முடிவானவை. அவை 
அனைத்தும்‌ பரிபூரணமானவை. தேவனுடைய 
கிரியைகளெல்லாமே முக்கியமானவை. 
பிரயோஜனமானவை. நமக்கு 
அவசியமானவை. தேவையானவை. 


தேவனுடைய 


முன்‌ நடந்ததே இப்பொழுதும்‌ 
கடக்கிறது 
யிர 3:15 


பிர 305. முன்‌ நடந்ததே இப்பொழுதும்‌ 
நடக்கிறது; 'நடக்கப்போகிறதும்‌ 
முன்னமே நடந்தது; நடந்ததையோ 
தேவன்‌ விசாரிப்பார்‌. 


நாம்‌ ஜீவிக்கிற இந்த உலகத்தில்‌ 
ஏராளமான மாற்றங்களைக்‌ காண்கிறோம்‌. 
நாம்‌ தேவனுடைய பராமரிப்புக்களை 
நோக்கிப்‌ பார்க்கும்போது. அவற்றின்‌ 
ஆரம்பத்தைப்‌ பார்ப்பதுபோல, அவற்றின்‌ 
முடிவையும்‌ பார்க்கவேண்டும்‌. இந்தப்‌ 
பிரபஞ்சத்தில்‌ எத்தனை மாற்றங்கள்‌ 
நடைபெற்றாலும்‌, தேவனுடைய சித்தத்தில்‌ 


ம்‌ தேவனுடைய மாறாத 
சித்தத்தின்‌ பிரகாரமாகவே நடைபெறுகிறது. 





மயம்‌ 
யய 1 


இப்பொழுது 
காரியங்களும்‌ 
நடைபெற்றிருக்கிறது. 
நடக்கப்போகிறதும்‌ 


எல்லாம்‌ அப்படியே இருக்கிறது. 
கிரியைகளிலும்‌ மாற்றமில்லை. 
ஏற்கெனவே 

கிரியைகளைத்தான்‌ 

நடப்பிக்கிறார்‌. 

கிரியைகளைத்தான்‌ நடப்பிப்பார்‌ 


நியாயஸ்தலமும்‌ நீதிஸ்தலமும்‌ 
பிர 316,17 


பிர 3:16. பின்னும்‌ சூரியனுக்குக்கீழே 
நான்‌ நியாயஸ்தலத்தைக்‌ கண்டேன்‌, 
அங்கே அநியாயம்‌ இருத்தது; 
தீதிஸ்தலத்தையும்‌ கண்டேன்‌, அங்கே 
அநீதி இருந்தது. 


பிர 3:17. சகல எண்ணங்களையும்‌ ௪௧. 
செய்கைகளையும்‌ நியாயத்தீர்க்குங்‌ 
காலம்‌ இனி இருக்கிறபடியால்‌ 
சுன்மார்க்கனையும்‌ துன்மார்க்கனையும்‌ 
தேவன்‌ நியாயந்தீர்ப்பார்‌ என்று என்‌ 
உள்ளத்தில்‌ எண்ணினேன்‌. 


சாலொமோன்‌ இந்தப்‌ 
தான்‌ பார்க்கிற ன்னும்‌ அநேகக்‌. 

காரியங்களை எழுதுகிறார்‌. 
ஜனங்களிடத்தில்‌ வழிக்க மனுஷர்‌ 
மத்தியிலே தெய்வபக்தியுமில்லை. எல்லாம்‌ 
மாயையாயிருக்கிறது. மனுஷரிடத்தில்‌ 
ஜீவனும்‌ பெலனும்‌ இருக்கலாம்‌. அதிகாரமும்‌ 


பிரபஞ்சத்தில்‌ 


பிரசங்கி - விரிவுரை 
ECCLESIASTES - 


ந 
PUELSHERS 


COMMENTARY 


மாயையாயிருக்கிறான்‌. 
ஜீவிக்கிறான்‌. தான்‌ 
ஒன்றுமில்லாதவனாயிருந்தும்‌, தன்னை 
மிகப்பெரியவனாகக்‌  காண்பித்துக்கொள்ள 
வேஷம்‌ போடுகிறான்‌. மாயையான மனுஷன்‌ 
ங்‌ த்‌ அமர்ந்திருக்கிறான்‌. 
நியாயஸ்தலத்திலும்‌ 
உட்கார்ந்திருக்கிறான்‌. தேவனுடைய 
பிரமாணத்திற்குக்‌ கீழ்ப்படிந்து, அவன்‌ 
நீதியாயும்‌, நியாயமாயும்‌ தீர்ப்பு 
சொல்லவேண்டும்‌. அவனுடைய வாயின்‌ 
வார்த்தைகளில்‌ நீதியும்‌, சத்தியமும்‌, 
நியாயமும்‌ நிரம்பியிருக்கவேண்டும்‌. 
அப்படிப்பட்ட நியாயாதிபதியையே கர்த்தர்‌ 
அங்கீகரிக்கிறார்‌. நீதிமான்‌ கர்த்தருடைய 
ஊழியக்காரனாக நியாயஸ்தலத்தில்‌ அமர்ந்து 
நீதியான தீர்ப்பு சொல்லுகிறான்‌. கர்த்தருக்கு 
பயப்படும்‌ பயம்‌ 
மாயையாயிருக்கிறான்‌. 
நியாயஸ்தலத்திலும்‌, 
அமர்ந்திருந்தாலும்‌, 
அநீதியைப்‌ பேசுகிறான்‌. 
புரட்டுகிறான்‌. 


சாலொமோன்‌ சூரியனுக்குக்‌ 
நியாயஸ்தலத்தைக்‌ காண்கிறார்‌. 
அநியாயம்‌ இருக்கிறது. அவர்‌ 
நீதிஸ்தலத்தையும்‌ காண்கிறார்‌. அங்கே 
அநீதிமிருக்கிறது. நியாயாதிபதிகள்‌ 
நீதியாய்த்‌ தீர்ப்பு சொல்வதில்லை. மனுஷன்‌ 
உயர்ந்த ஸ்தலத்திலிருக்கிறான்‌. ஆனால்‌ 
அவனிடத்தில்‌ நற்குணமில்லை. அவன்‌ 
நியாயஸ்தலத்தில்‌ அமர்ந்திருந்தாலும்‌, 
குணாதிசயம்‌ 
காணப்படவில்லை. 
க கனமும்‌, மதிப்பும்‌, 
மரியாதையும்‌ இருக்கிறது. ஆனால்‌. 
அவனிடத்தில்‌ தேவனைப்பற்றிய அறிவு 
இப்படிப்பட்டவர்கள்‌ மிருகங்களைப்‌ 
போல இருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
மிருகங்களைப்போலவே அழிந்துபோவார்கள்‌. 


நியாயஸ்தலத்தில்‌ அநியாயம்‌ 
இருக்கக்கூடாது. நீதிஸ்தலத்தில்‌ 
அநீதியிருக்கக்கூடாது. அங்கு அநியாயமும்‌ 
அநீதியும்‌ இருக்குமென்றால்‌, நியாயஸ்தலமும்‌, 
நீதிஸ்தலமும்‌ இல்லாமலிருப்பதே நல்லது. 
நியாயாதிபதி அநீதியுள்ளவனாக 
இருப்பானென்றால்‌, நியாயாதிபதி 
இல்லாமலிருப்பதே நல்லது. 


கீழே 
அங்கு 





மயம்‌ 
யய 1 


நியாயாதிபதியினிடத்தில்‌ வழக்குகளை 
விசாரித்து நீதியான தீர்ப்பு சொல்லுகிற 
அதிகாரமுள்ளது. அவர்‌ தன்னிடத்திலுள்ள 
அதிகாரத்தை நீதியையும்‌, நியாயத்தையும்‌, 
சத்தியத்தையும்‌ வெளிப்படுத்த 
பயன்படுத்தவேண்டும்‌. நியாயாதிபதியின்‌ 
அதிகாரம்‌ நீதியை நிலைநிறுத்தவேண்டும்‌. 
அவன்‌ தன்னுடைய 

அநியாயமாய்த்‌ தீர்ப்பு 

பயன்படுத்தினால்‌, 

அதிகாரமில்லாமல்‌ இருப்பதே நல்லது. 


நியாயாதிபதி நீதியாய்த்‌ தீர்ப்பு 
செய்யவில்லையென்றால்‌, அவரை தேவன்‌ 
நியாயந்தீர்ப்பார்‌ தேவனிடத்தில்‌. 
பட்சபாதமில்லை. அவர்‌ சன்மார்க்கனையும்‌ 
துன்மார்க்கனையும்‌ நியாயந்தீர்ப்பார்‌. அவர்‌ 
சகல எண்ணங்களையும்‌ 
செய்கைகளையும்‌ 
நியாயாதிபதி, 
சொன்னால்‌, அது 


சகல 
நியாயந்தீர்ப்பார்‌. 
அநியாயமான தீர்ப்பைச்‌ 
இறுதியான தீர்ப்பாகாது. 
சத்தியமான தீர்ப்பே நிலைத்து நிற்கும்‌. 
மெய்யான தீர்ப்புதான்‌ இறுதியான தீர்ப்பு 
பொய்யான தீர்ப்பு இறுதியானதல்ல. இந்தப்‌ 
பிரபஞ்சத்தின்‌ நியாயாதிபதிகள்‌ 
நியாயத்தீர்ப்பு சொன்னாலும்‌, அவர்களையும்‌ 
நியாயந்தீர்க்கப்போகிற காலம்‌ வரப்போகிறது. 
கர்த்தர்‌... நீதிமானையும்‌ துன்மார்க்கனையும்‌ 
நியாயந்தீர்ப்பார்‌. கர்த்தர்‌ நீதிக்காக 
வழக்காடுவார்‌. நீதிமான்களுக்காக பரிந்து 
பேசுவார்‌ 


பிள்ளைகளாகிய 
நம்மிடத்தில்‌... நீதியும்‌ நியாயமும்‌ 
இருக்கவேண்டும்‌. நமக்கு இப்பிரபஞ்சத்து: 
நியாயஸ்தலத்திலும்‌, நீதிஸ்தலத்திலும்‌ 
நீதியான தீர்ப்பு கிடைக்காவிட்டாலும்‌, 
தேவனுடைய நியாயஸ்தலத்தில்‌ நமக்கு 
நிச்சயமாகவே நீதியான தீர்ப்பு கிடைக்கும்‌. 
கர்த்தர்‌ நியாயஸ்தலத்தில்‌ அமர்ந்திருக்கும்‌ 
போதுதான்‌ நமக்கு மெய்யான ஆறுதலும்‌, 
மெய்யான சந்தோஷமும்‌ கிடைக்கும்‌. அந்த 
நியாயத்தீர்ப்பு நாளுக்காக நாம்‌. 
பொறுமையோடு காத்திருக்கவேண்டும்‌. 
இந்த உலகத்து நியாயஸ்தலத்தில்‌ நமக்கு 
அநியாயமான தீர்ப்பு சொல்லப்பட்டாலும்‌, 
தேவனுடைய நியாயஸ்தலத்தில்‌ நம்முடைய 
வ லட சக படு தகவல்‌ 
நியாயஸ்தலத்தில்‌ அமர்ந்திருந்து நம்முடைய 
வழக்குகளை விசாரிப்பார்‌ 


கர்த்தருடைய 


பிரசங்கி - விரிவுரை 
ECCLESIASTES - 


ந 
PUELSHERS 


COMMENTARY 


மனுஷர்கள்‌ நம்முடைய வழக்குகளை 
செவிகொடுத்து கேட்காவிட்டாலும்‌ நம்முடைய 
தேவனாகிய கர்த்தர்‌ நம்முடைய 
நியாயங்களையும்‌, வேண்டுதல்களையும்‌, 
விண்ணப்பங்களையும்‌ கவனமாய்ச்‌ 
செவிகொடுத்துக்‌ கேட்பார்‌. நமக்கு 
விரோதமாய்ச்‌ சொல்லப்பட்ட அநீதியான 
தீர்ப்புகளை  நீக்கிப்போட்டு, நமக்கு 
நியாயமான தீர்ப்புக்‌ கொடுப்பார்‌. 

தேவனுடைய நீதிஸ்தலத்தையும்‌, 
நியாயஸ்தலத்தையும்‌ 


காணாமலிருக்கலாம்‌. 
நியமித்த காலத்தில்‌: 

நடைபெறும்‌. “சர்வவல்லவருக்குக்‌ காலங்கள்‌ 
மறைக்கப்படாதிருக்க, அவரை 
அறிந்தவர்கள்‌ அவர்‌ நியமித்த நாட்களை 
அறியாதிருக்கிறதென்ன?" (யோபு 24) 


மனுபுத்திரரும்‌ மிருகங்களும்‌ 
பிர 3:18-22 


பிர 918. மனுபுத்திரர்‌ 
தாங்கள்‌ மிருகங்கனைப்போல்‌ 
இருக்கிறார்கனென்‌ பதை அவர்கள்‌. 
காணும்படிக்கு தேவன்‌ அவர்களைச்‌. 
'சோதிக்கிறாரென்று. நாண்‌. 
மனுஷருடைய நிலைமையைக்குறித்து 
என்‌ உன்னத்தில்‌ எண்ணினேன்‌. 


மனுபுத்திரருக்குச்‌. 
மிருகங்களுக்கும்‌ 

அவர்களுக்கும்‌ 

சம்பவமுண்டு; 
சாகிறதுபோலவே 

சாகிறார்கள்‌; 
ஜீவன்களுக்கெல்லாம்‌ சுவாசம்‌ ஒன்றே; 
மிருகத்தைப்பார்க்கிலும்‌ மனுஷன்‌ 
மேன்மையுன்னவன்‌ அல்ல; எல்லாம்‌. 
மாயையே. 


ஏக 


பிர 3:20. எல்லாம்‌ ஒரே இடத்துக்குப்‌ 
போகிறது; எல்லாம்‌ மண்ணிலே. 
உண்டாகிறது, எல்லாம்‌ மண்ணுக்குத்‌ 


திரும்புகிறது. 


பிர 3:21. உயர ஏறும்‌ மனுஷனுடைய 
ஆவியையும்‌, தாழ பூமியிலிறங்கும்‌ 
மிருகங்களுடைய ஆவியையும்‌ 
அறிகிறவன்‌ யார்‌? 





யம்‌ 
யய 1 


பிர 9:22. இப்படியிருக்கிறபடியால்‌, 
மனுஷன்‌ தன்‌ 
செய்கைகளில்‌ மகிழ்ச்சியாயிருக்கும்‌ 
நன்மையையேயல்லாமல்‌, வேறே. 
நன்மை இல்லையென்று கண்டேன்‌; 
இதுவே அவன்‌ பங்கு; தனக்குப்‌ 
1$ன்வரும்‌. காரியங்களைக்‌: 
காணும்படிக்கு அவனைத்‌ திரும்பிவரப்‌ 
பண்ணுகிறவன்‌ யார்‌? 


இப்பிரபஞ்சத்தில்‌ 


காலமெல்லாம்‌ 


விருதாவாக 


உமிரோசரக்கும்‌ 
மாயையாகவே இருக்கிறான்‌. 
வேஷம்‌ போடுகிறான்‌. இப்பிரபஞ்சத்தில்‌ 
மனுபுத்திரருக்கு என்னென்ன 
காரியங்களெல்லாம்‌ சம்பவிக்கிறது என்பதை 
சாலொமோன்‌ இங்கு விரிவாகச்‌ 
ர்‌. மனுஷரிடத்தில்‌ கர்த்தருக்குப்‌ 
காணப்படவேண்டும்‌. 


காண்பிக்கிறது. 
பயமில்லாத மனுபுத்திரர்‌ 
இருக்கிறார்கள்‌. 

காணவேண்டும்‌ என்பதற்காகவே 
மனுபுத்திரை சோதிக்கிறார்‌. 


இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ நமக்கு 
பாடுகளும்‌, வேதனைகளும்‌ வரும்போது. 
நாம்‌ தேவன்மீது குற்றம்‌ சொல்லக்கூடாது. 
கர்த்தர்‌ இந்தப்‌ பிரபஞ்சத்தை மனுஷனுக்கு 
ஆசீர்வாதமாகக்‌ கொடுக்காமல்‌, ஒரு 
'சிறைச்சாலையைப்போல கொடுத்திருக்கிறார்‌ 
என்று மனவேதனைப்படக்கூடாது. இந்த 
உலகம்‌ நமக்கு 
சிறைச்சாலையல்ல. உலகக்காரியங்களில்‌. 
சிக்கிக்கொள்கிறவர்கள்தான்‌, த 
உலகத்தில்‌ உலகக்காரியங்களினால்‌. 
கட்டப்பட்டிருப்பார்கள்‌. பாவங்களில்‌ 
கட்டப்பட்டிருப்பார்கள்‌. அவர்களுக்கு தங்கள்‌ 
கட்டுகளிலிருந்து எப்படி விடுதலை பெறுவது. 
என்பது தெரியாது. 


பிரசங்கி - விரிவுரை 
ECCLESIASTES - 


ட்ட 
COMMENTARY PUBLISHERS 


கர்த்தர்‌ இந்த உலகத்தில்‌ 
நமக்கு ஏராளமான ஆசீர்வாதங்களைக்‌ 
அவையெல்லாமே 
நன்மைக்காகவே 


கொடுத்திருக்கிறார்‌. 
நம்முடைய 
கொடுக்கப்பட்டிருக்கிறது.. 


உலகத்தில்‌ 

ஜீவிக்கவேண்டும்‌. (வரு 

சித்தத்திற்குக்‌ கீழ்ப்படிந்து ஜீவிக்கவேண்டும்‌. 
த்தில்‌ 


தடைபண்ணியிருக்கிற காரியத்தை 
செய்ய விரும்பவும்‌ கூடாது, 
செய்யவேண்டுமென்று முயற்சி பண்ணவும்‌ 
கூடாது. நாம்‌ கர்த்தரோடு சமாதானமாய்‌ 
ஜீவிக்கவேண்டும்‌. நாம்‌ ஒருபோதும்‌. 
கர்த்தரோடு யுத்தம்பண்ணுகிறவர்களாய்‌ 
இருக்கக்கூடாது. 
கர்த்தர்‌ மனுபுத்திரரை 
தேவதூதரைவிட தாழ்வான. 
அந்தஸ்தில்‌ சுந்திர நாம்‌ 
மிருகங்களைவிட உயர்ந்தவர்கள்‌. 
தேவதூதர்களைவிட தாழ்ந்தவர்கள்‌. ஆனால்‌ 
மனுஷரில்‌ சிலர்‌ தங்களுடைய உயர்வான. 
புரிந்துகொள்ளாமல்‌, 
ஜீவிக்கிறார்கள்‌. 
வேதனைக்கும்‌, 
தேவனைக்‌ 
நம்முடைய 


போல 
வீணாய்க்‌. 


பயமுண்டாக்கும்‌, 
(சங்‌ 9:20) என்று தாவீது சொல்லுகிறார்‌. 
இருதயத்தில்‌ பெருமையும்‌ அகந்தையுமுள்ள 
மனுஷன்‌, தன்னை மனுஷனைலிட 
அதிகமாய்‌ உயர்த்துகிறான்‌. நாம்‌ மனுஷர்தான்‌ 
என்பதை மறந்துவிடக்கூடாது. நாம்‌ மனுஷர்‌ 
என்பதை கர்த்தர்‌ தாமே நமக்கு 
உணர்த்தவேண்டும்‌. 





மயம்‌ 
யய 1 


துன்மார்க்கர்‌ அநியாயமும்‌ 
அக்கிரமமும்‌ செய்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
மனுஷர்களாகமிருந்தாலும்‌, அவர்களிடத்தில்‌ 
மனுஷசபாவத்திற்குப்‌ பதிலாக, மிருக 
சுபாவம்‌ காணப்படுகிறது. இப்படிப்பட்டவர்கள்‌. 
மிருகங்களைப்போலவே இருக்கிறார்கள்‌. 
மனுஷசுபாவம்‌ 
, அதற்குப்‌ பதிலாக 
மிருககயாவம்‌ இருக்கிறது. 
ன்‌ கர்த்தர்‌ துன்மார்க்கருக்கு 
வெளிப்படுத்தவேண்டும்‌. 
உலகப்பிரகாரமான மனுஷன்‌ 
தன்னுடைய மாம்ச இச்சைகளை பூர்த்தி 
செய்யவேண்டும்‌ என்று பேராசைப்படுகிறான்‌. 
இவனிடத்தில்‌ கர்த்தருக்குப்‌ பயப்படும்‌ பயம்‌ 
இருக்காது. உலகசிநேகம்‌ இருக்கும்‌. 
இப்படிப்பட்ட துன்மார்க்கமான மனுபுத்திரர்‌ 


மிருகங்களைப்போலவே 
இவர்கள்‌ 


மிருகங்களின்‌ சுபாவம்தான்‌ 
இப்படிப்பட்டவர்கள்‌ 
மேலானவர்களல்ல. 


து்மார்க்கருக்கும்‌ சம்பவிக்கும்‌. 
சாகிறதுபோலவே 

சாகிறார்கள்‌. 

மிருகங்களுக்கும்‌ 

நடைபெறுகிற சில. 

ஜீவன்களுக்கெல்லாம்‌ சுவாசம்‌ ஒன்றுதான்‌. 
துன்மார்க்கமான மனுஷன்‌ 

பார்க்கிலும்‌ மேன்மையுள்ளவனல்ல. 
'துன்மார்க்கனுக்கு எல்லாம்‌ மாயையே. 


சரீரத்தைப்‌ 
மனுபுத்திரருடைய 
மிருகங்களின்‌ 
ஒன்றுபோலவே 


பொறுத்தவரையில்‌, 
சரீரங்களுக்கும்‌, 
சரீரங்களுக்கும்‌ 
நடைபெறுகிறது. 
மனுபுத்திரரின்‌ சரீரமும்‌, மிருகங்களின்‌ 
சரீரமும்‌ ஒரே இடத்திற்குப்‌ போகிறது. 
எல்லாம்‌ மண்ணிலே உண்டாகிறது. எல்லாம்‌ 
மண்ணுக்குத்‌ திரும்புகிறது. மனுபுத்திரர்‌ 
சாகிறதுபோலவே மிருகங்களும்‌ சாகிறது. 
சாலொமோன்‌ மனுபுத்திரரையும்‌, 
மிருகங்களையும்‌ நோக்கிப்‌ பார்க்கிறார்‌. 
எல்லாம்‌ ஒரே இடத்திற்குப்‌ போகிறது என்று 
சொல்லுகிறார்‌. மனுஷருடைய மரித்துப்போன 


பிரசங்கி - விரிவுரை 
ECCLESIASTES - 


ட 
090 


மரித்துப்போன: 


COMMENTARY 


சரீரமும்‌, மிருகங்களுடைய 
சால்‌ கா்‌ இருக்கிறது. 
இரண்டுமே ஒரே இடத்திற்குப்‌ போகிறது. 
இவை இரண்டும்‌ மண்ணினாலே 
உண்டாயிற்று. மரித்த பின்பு 
இவையெல்லாமே மண்ணுக்குத்‌ திரும்புகிறது. 
என்று சாலொமோன்‌ சொல்லுகிறார்‌. 


மனுபுத்திரருக்கு சம்பவிக்கிறது. 
மிருகங்களுக்கும்‌ சம்பவிக்கிறது. சரீரத்தைப்‌ 
பொறுத்தவரையில்‌ மனுபுத்திரரின்‌ 
சரீரத்திற்கும்‌ மிருகங்களின்‌ சரீரத்திற்கும்‌. 
அதிக வித்தியாசமில்லை. ஆனால்‌, 
மனுஷருடைய ஆவிக்கும்‌, மிருகங்களின்‌ 
ஆவிக்கும்‌. அதிக  வித்தியாசமுண்டு. 
சரீரத்தை நாம்‌ த்ய எம்‌ 
பார்க்கிறோம்‌. 
நந்திய கணி. பார்க்க ச 
மனுஷன்‌ மரித்துப்போன பின்பு அவனுடைய 
ஆவி. உயரே ஏறுகிறது. தன்னை 
உண்டாக்கின ஆவிகளின்‌ பிதாவாகிய 
தேவனிடத்திற்குப்‌ போகிறது. 
மரித்தாலும்‌, 
சரீரத்தோடு 
மனுஷனுடைய 
வல்லமைக்குத்‌ தப்புவிக்கப்படும்‌. 


“ஆனாலும்‌ தேவன்‌ என்‌ ஆத்துமாவைப்‌ 
பாதாளத்தின்‌ வல்லமைக்குத்‌ தப்புவித்து. 
மீட்பார்‌, அவர்‌ என்னை ஏற்றுக்கொள்வார்‌ 
(சேலா! (சங்‌ 4915) என்று சங்கீதக்காரர்‌ 


சொல்லுகிறார்‌. 


மனுஷனுடைய 
விளக்குத்தண்டின்மீது பிரகாசமாக 
எரிந்துகொண்டிருக்கிற விளக்கைப்போன்றது. 
விளக்குந்தண்டிலிருந்து விளக்கை வெளியே 
எடுத்தாலும்‌ விளக்கு பிரகாசமாக 
எரிந்துகொண்டுதான்‌ இருக்கும்‌. விளக்கு 
வெளிச்சம்‌ கொடுக்கும்‌. விளக்குத்தண்டு 
வெளிச்சம்‌ கொடுக்காது. விளக்கு 
இருந்தால்தான்‌ விளக்குத்தண்டிற்கு 
மேன்மை. விளக்கை எடுத்துவிட்டால்‌, 
விளக்குத்தண்டால்‌ பிரயோஜனமில்லை. 
நம்முடைய சரீரம்‌ 
விளக்குத்தண்டைப்போன்றது. நம்முடைய 
சரீரத்தில்‌ ஆலியம்‌ ஆத்துமாவும்‌ இருக்கும்‌ 
நம்முடைய சரீரத்திற்கு 
நம்முடைய சரீரத்திலிருந்து, 
ஆத்துமாவும்‌ பிரித்து 
எடுக்கப்பட்டுவிட்டால்‌, சரீரத்தால்‌. 
பிரயோஜனமில்லை. 


ஆத்துமா 


அந்த 





மயம்‌ 
யய 1 


மனுபுத்திரருக்கு 
இருக்கிறதுபோலவே 
கண்கள்‌ இருக்கிறது. 
மாம்சப்பிரகாரமான 


பிரகாசமாயிருக்கவேண்டும்‌. 
மனக்கண்கள்‌ மங்கிப்போயிருந்தால்‌ நம்மால்‌ 
தெளிவாகப்‌ பார்க்க முடியாது. 


மனுபுத்திரரில்‌ சிலர்‌, தங்களிடத்தில்‌ 
ஆலியும்‌  ஆத்துமாவும்‌ இருப்பதையே 
மறந்துவிடுகிறார்கள்‌. தங்களுக்கும்‌. 
மிருகங்களுக்கும்‌ வித்தியாசமில்லை என்று 
நினைக்கிறார்கள்‌. மனுபுத்திரருக்கு 
சம்பலிக்கிறது. மிருகங்களுக்கும்‌ 
சம்பவிக்கிறது என்றும்‌ சொல்லுகிறார்கள்‌. 
ஜீவன்களுக்கெல்லாம்‌ சுவாசம்‌ ஒன்றே 
என்றும்‌, மிருகங்கள்‌ சாகிறதுபோல: 
மனுபுத்திரரும்‌ சாகிறார்கள்‌ என்று சொல்லி, 
தங்களுடைய ஆவிக்குரிய நிலமையை 
உணராதிருக்கிறார்கள்‌. கர்த்தர்‌ க 
மனக்கண்களைக்‌ 
அதைப்‌ ன்‌ 
காரியங்களைப்‌. 
மனுஷனுடைய ஆவி 
சமுகத்தில்‌ உயரே ஏறும்‌ 
மிருகங்களுடைய ஆவியோ 
இறங்கும்‌ என்பதையும்‌ உணரவேண்டும்‌. 


பிரசங்கி - விரிவுரை 
ECCLESIASTES - COMMENTARY 


== 
PUELSHERS 


மனுஷன்‌ தன்னுடைய செய்கையில்‌ 

மச்சியாமிருக்கவேண்டும்‌. நம்முடைய 

மனச்சாட்சி சுத்தமாயிருந்தால்தான்‌, 
நம்முடைய செய்கையும்‌ 
நீதியிருக்க வேண்டிய 

அநீதியிருக்கக்கூடாது. 
இடத்தில்‌ 
நியாயஸ்தலத்தில்‌ 
நீதிஸ்தலத்தில்‌ அநீதியும்‌ 


மகிழ்ச்சியாயிருக்க முடியும்‌. இதுவே நமக்கு 

நன்மையானது. இதுவே நமக்கு மெய்யான 

சந்தோஷத்தைத்‌ தரும்‌. 

கரங்களில்‌ 
ப 
அந்த 
நாம்‌ 

வேலைகள்‌ 
என்று 

நம்முடைய 


கர்த்தர்‌ நம்முடைய 
வேலைகளைக்‌ கொடுக்கும்போது, 
சந்தோஷமாய்ச்‌ செய்யவேண்டும்‌. 
வேலைகளில்‌ 
மகிழ்ச்சியாமிருக்கவேண்டும்‌. 
க்‌ பாரமானவை 


அதை சந்தோஷத்தோடு செய்யவேண்டும்‌. 
நாம்‌ எதைச்‌ செய்தாலும்‌, அதைக்‌ 
கர்த்தருக்காக செய்கிறோம்‌ என்னும்‌ நிச்சயம்‌ 
நம்மிடத்தில்‌ காணப்படவேண்டும்‌. கர்த்தரை 
நோக்கிப்‌ பார்த்தால்தான்‌ நமக்கு 
மெய்யான சந்தோஷம்‌ கிடைக்கும்‌. 
உலகத்தை நோக்கிப்‌ பார்த்தால்‌ வேதனையும்‌. 
மனச்சோர்வும்‌ தான்‌ கிடைக்கும்‌. 





மயம்‌ 
யய 1 


பந்தம்‌ ட பிரபஞ்சத்தில்‌ 
ஒடுக்கப்படுகிறவர்கள்‌ ஏராளமானோர்‌ 
இருக்கிறார்கள்‌. அவர்களைத்‌ தேற்றுவதற்கு 
யாருமேயில்லை. ஒடுக்குகிறவர்களும்‌, 
ஒடுக்கப்‌ படுகிறவர்களும்‌ 
பொறுமையில்லாமலிருக்கிறார்கள்‌ (பிர 41-3). 
மனுஷனுடைய இருதயத்தில்‌ பொறாமைக்‌ 
குணம்‌ இருக்கிறது. நம்மிடத்தில்‌ 
வருத்தமும்‌ மனசஞ்சலமும்‌ இருக்கக்கூடாது. 
மனஅ , பூரண திருப்தியும்‌ 
இருக்கவேண்டும்‌ மிர 44-6) 
உலகப்பிரகாரமான ஐசுவரியங்களை 
திரளாய்‌ சேமிக்கவேண்டும்‌ என்று 
கத  பேராசைப்படுகிறார்கள்‌. பேராசை 
ந்தவ தா்‌ 
கொடுக்கும்‌ 
நீக்கிப்போடும்‌. 


நாம்‌ தனியாகமிருந்து கஷ்டப்படுவதைப்‌ 
பார்க்கிலும்‌, நமக்கு உதவிக்காரர்‌ 
இருப்பது மிகவும்‌ பிரயோஜனமாயிருக்கும்‌. 
ஒருவருக்கொருவர்‌ உதவிசெய்யும்போது 
நம்முடைய பாரம்‌ குறையும்‌ (பிர 49-12), 
ராஜா புத்தியுள்ள வனாயிருக்கவேண்டும்‌. 
ராஜாசனம்‌. நிலையானதல்ல. 
அரசகுடும்பத்திலிருந்துதான்‌ ராஜாக்கள்‌ 
வருவார்கள்‌ என்னும்‌ நிச்சயமுமில்லை. 
யிர 41314) 
ஜனங்கள்‌ அதிகாரத்திலிருப்பவர்களைச்‌ 
சார்ந்துகொள்வார்கள்‌. இது எக்காலத்திலும்‌: 
நடைபெற்று வருகிற அது பொதுவான 
சம்பவம்‌ (பிர 41516). 


(பிர 47,8). 


ஒடுக்கப்பட்டவர்களின்‌ கண்ணீர்‌ 
பிர 4:1 


பிர கப இதற்குப்பின்பு நான்‌ 
சூரியனுக்குக்‌ கீழே செய்யப்படும்‌ 
கொடுமைகளையெல்லாம்‌ சித்தித்துப்‌ 
பார்த்தேன்‌; 

ஒடுக்கப்பட்டவர்களின்‌ 

கண்டேன்‌, 

தேற்றுவாரில்லை; 

பட்சத்தில்‌ 

அப்படியிருந்தும்‌ தேற்றுவாரில்லை.. 


பிரசங்கி - விரிவுரை 
ECCLESIASTES - 


ந 
PUELSHERS 


COMMENTARY 


சாலொமோனுடைய ஆத்துமா மிகவும்‌ 
விசாஷமாயிருக்கிறது. "தேவன்‌ 
சாலொமோனுக்கு மிகுதியான ஞானத்தையும்‌ 
புத்தியையும்‌, கடற்கரை மணலத்தனையான 
மனோவிருத்தியையும்‌ கொடுத்தார்‌. சகல 
கிழக்கத்திப்‌ புத்திரரின்‌ ஞானத்தையும்‌ 
எகிப்தியரின்‌ சகல ஞானத்தையும்‌ பார்க்கிலும்‌ 
சாலொமோனின்‌ ஞானம்‌ சிறந்தநாயிருந்தது" 
(இராஜா 4:29,30). அவருடைய இருதயம்‌ 
ஞானத்தினால்‌ நிரம்பியிருப்பதுபோல, 
இரக்கத்தினாலும்‌, மனதுருக்கத்தினாலும்‌ 
நிரம்பியிருக்கிறது. அவர்‌ திக்கற்ற 
பிள்ளைகள்மீதும்‌, ஒடுக்கப்பட்டவர்கள்மீதும்‌ 
மனதுருக்கம்‌ காண்பிக்கிறார்‌. 


ஒடுக்கப்பட்டவர்களுடைய நீதி சபையில்‌ 
அறிவிக்கப்படுவதில்லை. அவர்களுக்கு உதவி 
செய்வாரும்‌ ஒருவருமில்லை. சாலொமோன்‌ 
நியாயஸ்தலத்தையும்‌, நீதிஸ்தலத்தையும்‌ 
ஆராய்ந்து பார்க்கிறார்‌ பின்னும்‌ 
சூரியனுக்குக்கீழே நான்‌ நியாயஸ்தலத்தைக்‌ 
கண்டேன்‌, அங்கே அநியாயம்‌ இருந்தது: 
நீதிஸ்தலத்தையும்‌ கண்டேன்‌; அங்கே அநீதி 
இருந்தது. சகல எண்ணங்களையும்‌ சகல 
செய்கைகளையும்‌ நியாயந்தீர்க்குங்காலம்‌. 
இனி இருக்கிறபடியால்‌ சன்மார்க்கனையும்‌ 
துன்மார்க்கனையும்‌ தேவன்‌ நியாயந்தீர்ப்பார்‌ 
என்று என்‌ உள்ளத்தில்‌ எண்ணினேன்‌" 
(பிர 3:1677) என்று சொல்லுகிறார்‌. 
சாலொமோன்‌ இதுவரையிலும்‌ 
நியாயஸ்தலத்தையும்‌ 
பார்த்துவிட்டு, 
ஒடுக்கப்பட்டவர்களையும்‌, 
நீதிமறுக்கப்‌ 
பட்டவர்களையும்‌ பார்க்கிறார்‌. 
சாலொமோன்‌ மிகச்சிறந்த பிரசங்கி. இந்த 
அதிகாரம்‌ முழுவதிலும்‌ சாலொமோனுடைய 
பிரசங்கஞானம்‌ வெளிப்படுகிறது. 





f= THE 
TT 


நம்முடைய ஆவிக்குரிய ஜீியத்திலே, 
கிறிஸ்துவானவரே நமக்கு யோசுவாவைப்‌ 
மோசேயைப்போலவும்‌ 

யோசுவா இஸ்ரவேல்‌. 
"படைத்தளபதியாகமிருக்கிறார்‌ 


மேற்கொள்ளவேண்டிய 
போராட்டங்களில்‌, 
நமக்காக போராடுகிறார்‌. 


மோசே மலையின்மீது தம்முடைய 
கைகளை ஏறெடுத்து கர்த்தரிடத்தில்‌ 
ஜெபம்பண்ணுகிறார்‌. நம்முடைய கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்து, பரலோகத்திலே, தம்முடைய 
பிதாவின்‌ வலது பாரிசத்திலே அமர்ந்து, 
நமக்காக பரிந்துபேசிக்கொண்டிருக்கிறார்‌. 
இதனால்‌ நம்முடைய விசுவாசத்தில்‌ நாம்‌ 
தோற்றுப்போகாமல்‌ நிலைத்திருக்கிறோம்‌. 


அமலேக்கியர்‌ ஸ்ரவேலரோடே 
யுத்தம்பண்ண வந்தார்கள்‌. இந்த யுத்தத்திலே 
அமலைக்கியர்‌ தோற்றுப்போகிறார்கள்‌. 
யோசுவா. அவர்களை  முறியடிக்கிறார்‌. 
யோசுவாவோடுகூட இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
இருக்கிறார்கள்‌. இவர்கள்‌ எல்லோரும்‌: 
பமிற்சி பெற்ற யுத்தவீரர்கள்‌ என்று 
சொல்லமுடியாது. அவர்களிடத்தில்‌ 
சரியான யுத்த ஆயுதங்களும்‌ இல்லை. 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ பல வருஷங்களாக 
எகிப்து தேசத்திலே அடிமை வேலை. 
செய்நவர்கள்‌. அவர்கள்‌ முறமூறக்கும்‌ 
சுபாவமுள்ளவர்கள்‌. 


ஜெயத்தைக்‌ கொடுக்கிறார்‌ 


-அமலேக்கியருக்கு. விரோதமான 
யுத்தம்‌ முடிவு பெறுகிறது. அப்போது மோசே 
ஒரு பலிபீடத்தைக்‌ கட்டி, அதற்கு. 
யேகோலாநிசி என்று பேரிடுகிறார்‌ 
(யாத்‌ 17:15). யோசுவா அமலேக்கையும்‌, 
அவனுடைய ஜனங்களையும்‌ 
பட்டயக்கருக்கினாலே. முறியடிக்கிறார 
மோசே தனக்கு. பிரகாரம்‌, 
யோசுவா 

யுத்தம்பண்ணுகிறார்‌. 

யோசுவாவின்‌ பங்கு மிகவும்‌ பெரியது. 


சொன்ன. 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


யோசுவா. 

ர அதக்‌ மோசே அவருக்கு ஒரு 
தூணை நிறுத்தவில்லை. மோசே 

வாங்கல்‌ பதக்கங்களையோ, 
பரிச்களையோ கொடுத்து, 
கனம்பண்ணவில்லை. மோசே 
ஒரு... பலிமீடத்தைக்கட்டி, 
கனம்பண்ணுகிறார்‌. அந்த 
யேகோவாநிசி என்று பேரிடுகிறார்‌. 
யேகோவாநிசி என்றும்‌ பெயருக்கு “கர்த்தர்‌ 
நமது ஜெயக்கொடி” என்று பொருள்‌. 


மோசே மலையின்‌ உச்சியில்‌, 
கர்த்தருடைய கோலை. உயர்த்துகிறார்‌. 
கர்த்தருடைய கோல்‌ அவருடைய 
ஜெயக்கொடியாகமிருக்கிறது. இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ அமலேக்கியருக்கு விரோதமாக 
யுத்தம்பண்ணும்போது, கர்த்தர்‌ தம்முடைய 
ஜெயக்கொடியை உயர்த்துகிறார்‌. இதனால்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு ஜெயமுண்டாயிற்று. 
யோசுவாவும்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரும்‌. 
அமலேக்கியருக்கு, விரோதமாக 
யத்தம்பண்ணுகிறார்கள்‌. யுத்தம்‌ பண்ணுகிற 
களத்திலே கர்த்தருடைய  பிரசன்னமும்‌, 
அவருடைய வல்லமையும்‌ வெளிப்படுகிறது. 
கர்த்தர்‌ ஜெயக்கொடியாக அவர்கள்‌ 
த்தியிலே உயர்த்தப்பட்டிருக்கிறார்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌  அமலேக்கியரின்‌ 
பலத்தையும்‌, அவர்களுடைய யுத்த 
ஆயுதங்களையும்‌ நோக்கிப்‌ பார்க்காமல்‌, 
தங்கள்‌ ஜெயக்கொடியாகிய கர்த்தரை 
நோக்கிப்‌ பார்க்கிறார்கள்‌. கர்த்தரை 
நோக்கிப்‌ பார்க்கிறவர்கள்‌ ஒருபோதும்‌ 

'வெட்கப்பட்டுப்போகமாட்டார்கள்‌. 
விரோதமான 


அமலேக்கி, 
யுத்தத்திலே “இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு. 
ஜெயமுண்டாயிற்று. இந்த ஜெயம்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாருடைய சுயபலத்தினாலோ, 
சுயபராக்கிரமத்தினாலோ உண்டாகவில்லை. 
கர்த்தருடைய 
இஸ்ரவேல்‌. புத்திரருக்கு. 
அமலேக்கியருக்கு தோல்வியும்‌ உண்டாயிற்று. 
மோசே கர்த்தரை கனம்பண்ணுகிறார்‌. அவர்‌ 
ஒரு பலிபீடத்தைக்‌ கட்டி அதற்கு 
யேகோவாநிசி என்று பேரிடுகிறார்‌. 





மயம்‌ 
யய 1 


சாலொமோன்‌ 
கண்ணீரைக்‌ 
தங்களுக்குள்‌ 
துன்பங்களையும்‌, 


அனுபவித்து வருகிறார்கள்‌... 


ஒடுக்கப்பட்டவர்களின்‌ 
காண்கிறார்‌. அவர்கள்‌ 
வேதனைகளையும்‌, 
துக்கங்களையும்‌ 
கண்ணீர்‌ விட்டு 
அவர்களைத்‌ 


ஒடுக்குகிறார்கள்‌. 
கடன்கொடுத்தவர்கள்‌ ஒடுக்குகிறார்கள்‌. சில 
சமயங்களில்‌ கடன்வாங்கியவர்களும்‌ கடனை 
முறைப்படி திரும்பச்‌ செலுத்துவதில்லை. 
அவர்கள்‌ தங்களுக்கு 
கடன்கொடுத்தவர்களை ஏமாற்றுகிறார்கள்‌. 


பி்தற்கு சொந்தக்கார்கள்‌ தங்கள்‌ 
பாடுபடுகிறவர்களை 
ஒடக்குகிறா்கள்‌ சில சமயங்களில்‌ 
நிலத்தில்‌ வேலை. செய்கிறவர்கள்கூட 
தங்கள்‌ எஜமானின்‌ நிலத்தை அநியாயமாய்‌ 
அபகரித்துக்கொள்கிறார்கள்‌. ய 
இல்லாத பிள்ளைகளை, 
வளர்க்கிறவர்கள்‌ ஒடுக்குகிறார்கள்‌. 
நியாயமில்லாத நியாயாதிபதிகளும்‌, 
கொடுமையான பிரபுக்களும்‌, 
ஜனங்களுடைய வழக்குகளை நீதியாய்‌ 
விசாரிக்காமல்‌, நீதியான தீர்ப்பு சொல்லாமல்‌ 
திக்கற்றவர்களை ஒடுக்குகிறார்கள்‌. 


சாலொமோன்‌ ஒடுக்கப்பட்டவர்களின்‌ 
கண்ணீரைக்‌ காண்கிறார்‌. அவர்களால்‌ 
தங்களுக்குத்‌ நாங்களே உதவிசெய்து 
கொள்ள அவர்களால்‌ 
கண்ணீர்‌ இருக்கவும்‌ 
முடியவில்லை. தங்களுடைய கண்ணீர்களை 
அவர்களால்‌ துடைக்கவும்‌ முடியவில்லை. 
இவர்களை ஒடுக்குகிறவர்களிடத்தில்‌. 
பெலமிருக்கிறது. அதிகாரமிருக்கிறது. 
அதிகாரத்திலுள்ளவர்கள்‌ தப்பு செய்தாலும்‌, 
அதைத்‌ தட்டிக்கேட்பதற்கு ஆள்‌ இல்லை. 
பிரபுக்கள்‌ எதைச்‌ செய்தாலும்‌, அதைப்‌ 
புகழவேண்டியது ஜனங்கள்மீது சுமத்தப்பட்ட 
கடமையாகயிருக்கிறது. 


தரித்திரர்கள்‌ கடினமாக. 
உழைத்தாலும்‌, அவர்களுக்கு வேலை 
கொடுக்கிறவர்கள்‌ அவர்களை அநியாயமாய்‌ 
ஒடுக்குகிறார்கள்‌. அவர்களுக்கு. 
நியாயமாகக்‌ கொடுக்கப்படவேண்டிய 
கூலியையும்‌ கொடுப்பதில்லை. தரித்திரர்கள்‌ 
ஒடுக்கப்பட்டாலும்‌, அவர்களுடைய கைகள்‌ 
'பெலமுள்ளதாயிருக்கிறது. அவை கடினமாய்‌ 
உழைக்கிறது. 


பிரசங்கி - விரிவுரை 
ECCLESIASTES - 


ட்ட 
PUELSHERS 


மரித்தவர்கள்‌ பாக்கியவான்கள்‌ 
பிர 4:28 


COMMENTARY 


பிர 42. ஆதலால்‌ இன்னும்‌ 
உயிரோடிருந்து பிழைக்கிறவர்களைப்‌ 
பார்க்கிலும்‌ முன்னமே காலஞ்சென்று 
மரித்தவர்களையே பாக்கியவான்கள்‌ 
என்றேன்‌. 


பிர 4:3. இவ்விருதிறத்தாருடைய 
திலைமையையப்பார்க்கிலும்‌ இன்னும்‌ 
பிறவாதவனுடைய நிலைமையே வாசி; 
அவன்‌ சூரியனுக்குக்‌. கீழே 
செய்யப்படும்‌ துர்ச்செய்கைகளைக்‌ 
காணவில்லையே. 
இப்பிரபஞ்சத்திலுள்ள 


ஜனங்கள்‌ 


வித்தியாசமாயிருக்கிறார்கள்‌. சிலர்‌ 
சிலர்‌ 
ஒடுக்கப்படுகிறவர்கள்‌ 


ஒடுக்குகிறார்கள்‌. 
ஒடுக்கப்படுகிறார்கள்‌. 
வஞ்சிக்கப்பட்டாலும்‌, 
ஐசுவரியவான்களைப்‌ 
பொறாமைப்படுகிறார்கள்‌. 
போனவர்களோடு தங்களை ஒப்பிட்டு, 
அவர்கள்மீது பொறாமைப்படுகிறார்கள்‌. 
உமிரோடிருந்து, கடினமாய்‌ வேலை செய்து, 
குஷ்டப்படுவதைவிட, 
மரித்துப்போன! 
பாக்கியவான்கள்‌ என்று நினைக்கிறார்கள்‌. 
மரித்தவர்களுக்கு பாடுகள்‌ இருக்காது. 
அவர்களை யாரும்‌ ஒடுக்கமாட்டார்கள்‌. 


சாலொமோன்‌ 
கண்ணீரை 
அவர்களுடைய 


ஒடுக்கப்பட்டவர்களின்‌ 
நோக்கிப்‌ பார்த்து, 
உள்ளத்தில்‌ காணப்படுகிற 
வேதனைகளைப்‌ புரிந்துகொள்கிறார்‌. 
ஒடுக்கப்படுகிறவர்களின்‌. மனதில்‌ 
உண்டாகும்‌ வேதனையான எண்ணங்களை 
சாலொமோனும்‌ அங்கீகரிக்கிறார்‌. இன்னும்‌ 
உயிரோடிருந்து, பிழைக்கிறவர்களைப்‌ 
பார்க்கிலும்‌. முன்னமே  காலஞ்சென்று 
மரித்தவர்கள்‌ பாக்கியவான்கள்‌ என்று 
சாலொமோன்‌ சொல்லுகிறார்‌. 





மயம்‌ 
யய 1 


பிறவாதவர்கள்‌, மிகவும்‌ 
பிறவாத பிள்ளைகள்‌, 
செய்யப்படும்‌ 
காண்பதில்லை. 
வேதனைகளை 
பாடுகளை 
மரித்துப்போனவர்கள்கூட, 


ஒடுக்கப்படுகிறவர்கள்‌ 
அனுபவிக்கிறார்கள்‌ 
சுமக்கிறார்கள்‌ 
ஏற்கெனவே 
அனுபவித்தவர்கள்‌. 
பிறவாதவர்களோ, 
வேதனையையும்‌ 
ஆகையினால்‌ 
ஒடுக்கப்பட்டவர்களைப்‌ 
காலஞ்சென்று மரித்தவர்களைப்‌ பார்க்கிலும்‌, 
இன்னும்‌ பிறவாதவனுடைய நிலமையே வாசி 
என்று சாலொமோன்‌ சொல்லுகிறார்‌ 


ஜீவனோடிருக்கிறவர்கள்‌ 
பிரபஞ்சத்தில்‌ அநேகப்‌ பாடுகளை 
அனுபவிக்கிறார்கள்‌. ஒவ்வொரு நாளும்‌ 
உயிரோடிருக்கிறவர்களுக்கு சஞ்சலமும்‌ 
வருத்தமும்‌ உண்டாகிறது. இந்த சஞ்சலமும்‌ 
வேதனையும்‌, அவர்கள்‌ ஜீவனோடிருக்கிற 
காலம்‌ வரையிலும்‌ அவர்களைத்‌ தொடர்ந்து 


இந்தப்‌ 


பாக்கியவான்‌௧ளாகக்‌ 
இவ்லிருதிறத்தாருடைய 
பார்க்கிலும்‌ இன்னும்‌ 
நிலமையே வாசி 
சொல்லுகிறார்‌. 
இந்த உலகத்தில்‌ 
ஜீவனோடிருந்து, . 
மரித்துப்போனவன்கூட, தன்னுடைய 
ஜீவியகாலத்தில்‌ அநேக பாடுகளையும்‌ 
வேதனைகளையும்‌ அனுபவித்திருப்பான்‌. 


நிலமையைப்‌ 
பிறவாதவனுடைய 
என்றும்‌ சாலொமோன்‌ 


பிறந்து. 
பின்பு 


இந்த ல்‌ 
மிறவாதிருக்கிறவனுக்ு, இப்பிரபஞ்சத்தின்‌ 
பாடுகளையும்‌ வேதனைகளையும்‌ பற்றி 
ஒன்றும்‌ தெரியாது. ஆகையினால்‌ இன்னும்‌ 
பிறவாதவனுடைய நிலமையே நன்மையானது. 
என்று சாலொமோன்‌ சொல்லுகிறார்‌. 


பிரசங்கி - விரிவுரை 
ECCLESIASTES - 


| 
PUELSHERS 


COMMENTARY 


காணவில்லை. இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ என்ன 
நடைபெறுகிறது என்பதே அவனுக்குத்‌. 
தெரியாது. இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ 
நடைபெறும்‌ துர்க்கிரியைகளில்‌, இன்னும்‌ 
பிறவாதவனுக்கு பங்குமில்லை. 
பாத்தியமுமில்லை. அதனால்‌ அவனுக்கு 
வேதனையுமில்லை. 

இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ 
நல்லவர்களுக்கும்‌, நீதிமான்களுக்கும்‌ 
அநேகப்‌ பிரச்சனைகளும்‌ பாடுகளும்‌ வரலாம்‌. 
இவர்கள்‌ தங்கள்‌ கஷ்டங்களைத்‌ 
தாங்கிக்கொள்வார்கள்‌ அவற்றை 
சகித்துக்கொள்வார்கள்‌. இந்த உலகத்தில்‌ 
தாங்கள்‌ ஏன்‌ பிறந்தோம்‌ என்று 
வேதனைப்படமாட்டார்கள்‌. தங்களுடைய 
ஜீலியத்தின்‌ எல்லா சூழ்நிலைகளிலும்‌ 
மனரம்மியமாயிருக்க கற்றுக்கொள்வார்கள்‌. 


ப்‌ பிற ம்‌ ஜீவிக்கி 
காரப்‌ மரபிலும்‌. கரந்த மனத்த 
நமக்கு வாய்ப்பு கிடைக்கும்‌ நாம்‌ 
அக்கினியின்‌ நடுவாகக்‌ கடந்துசென்றாலும்‌, 
தண்ணீர்களைத்‌ தாண்டிச்‌ சென்றாலும்‌, 
கர்த்தருடைய நாமம்‌ மகிமைப்படவேண்டும்‌ 
என்பதே நம்முடைய பிரதான 
விருப்பமாயிருக்கவேண்டும்‌. 


நாம்‌ ந்தப்‌ 
பிறந்தால்தான்‌, நம்மால்‌ கர்த்தரை 
மகிமைப்படுத்த முடியும்‌. ஆகையினால்‌ 
கர்த்தருடைய பிள்ளைகள்‌, தாங்கள்‌ இந்தப்‌ 
பூமியில்‌ பிறந்திருக்கக்கூடாது என்று 
விரும்பமாட்டார்கள்‌. தாங்கள்‌ இந்தப்‌ 
பிரபஞ்சத்தில்‌ பிறந்திருப்பதினால்‌, 
கர்த்தரைத்‌ துதிப்பதற்கு தங்களுக்கு வாய்ப்பு 
என்பதைப்‌ 

எல்லா 

கர்த்தரை 


பிரபஞ்சத்தில்‌ 





மயம்‌ 
யய 1 


அயலானுடைய பொறாமை 
பிர 4:4 


பிர 434. மனுஷன்‌ படும்‌ எல்லாப்‌. 
பிரயாசமும்‌, பயன்படும்‌ 
எல்லாக்‌ கிரியையும்‌, அயலானுடைய 
பொறாமைக்கு  ஏதுவாயிருக்கிறதை 
நான்‌ கண்டேன்‌; இதுவும்‌ மாயையும்‌, 
மனதுக்குச்‌ சஞ்சலமுமாயிருக்கிறது. 


ன்‌ மாய்‌ உழைத்து, 
நியாயமாய்‌ சம்பாத்தியப்பண்ணி, தன்னுடைய 
வாழ்க்கையில்‌ உயரும்போது, மற்றவர்கள்‌ 
அவனைப்‌ பார்த்து பொறாமைப்படுவார்கள்‌. 
இவனுடைய எல்லா பிரயாசமும்‌ நீதியாயும்‌, 
எல்லா. கிரியைகளும்‌ உண்மையாயும்‌ 
இருக்கலாம்‌. னாலும்‌ 

அயலான்‌. வனைப்‌ 
'பொறாமைப்படுவான்‌. 

கண்ணியமாகவும்‌, 

உழைத்திருப்பான்‌. 

சம்பாத்தியம்‌ பண்ணிமிருப்பான்‌. 

மற்றவர்கள்‌ இவனை! 
பொறாமைப்படுவார்கள்‌. 


காயீன்‌ தன்‌ சகோதரன்‌ ஆபேலைப்‌ 
பார்த்து பொறாமைப்பட்டான்‌. ஏசா தன்‌ 
சகோதரன்‌ யாக்கோபைப்‌ பார்த்து, 
பொறாமைப்பட்டான்‌. ராஜாவாகிய சவுல்‌. 
தாவீதைப்‌ பார்த்து பொறாமைப்பட்டார்‌ 
ஆபேலும்‌, யாக்கோபும்‌, 
நேர்மையுள்ளவர்களாயிருந்தார்கள்‌. சரியான 
காரியங்களைச்‌ செய்தார்கள்‌. ஆனாலும்‌ 
இவர்களுடைய சகோதரர்கள்‌ இவர்கள்மீது. 
'பொறாமைப்பட்டார்கள்‌. 

எலும்புருக்கி. இது மனுஷனுடைய 
சுபாவத்தில்‌ கலந்திருக்கிறது. 

நம்முடைய ஜென்ம பாவத்தினால்‌ நம்முடைய 
இருதயத்தில்‌ நிரம்பியிருக்கிறது 


நாம்‌ மற்றவர்கள்‌  முன்னேறுவதைப்‌ 
பார்க்கவேண்டும்‌. அவர்களுடைய கடின 
உழைப்புக்களைக்‌ கண்டுபிடிக்கவேண்டும்‌. 
அவர்கள்‌ தங்கள்‌ வாழ்க்கையில்‌ எப்படி 
முன்னேறினார்கள்‌ என்பதை ஆராய்ந்து, 
அறியவேண்டும்‌. அவர்களைப்‌ பார்த்து நாம்‌ 
சோர்ந்து விடக்கூடாது. நாம்‌ வாழ்க்கையில்‌ 
அவர்களைப்போல. முன்னேறவில்லையே 
என்று வருத்தப்படக்கூடாது. அவர்கள்மீது 
பொறாமைப்படவும்‌ கூடாது. நாம்‌ 
மற்றவர்களுடைய கடின உழைப்பையும்‌, 


பிரசங்கி - விரிவுரை 
ECCLESIASTES - 


ட 
PUEUSHERS 


COMMENTARY 


நிர்வாகத்திறமையையும்‌ பார்த்து, நாமும்‌ 
கடினமாய்‌ உழைக்க பழகிக்கொள்ளவேண்டும்‌. 
நிர்வாகத்திறமையையும்‌ 
வேண்டும்‌. 
வாழ்க்கையில்‌ முன்னேறிய மற்றவர்களைப்‌ 
பார்த்து பொறாமைப்படுவதற்குப்‌ பதிலாக, 
அவர்களுடைய நற்கிரியைகளையும்‌, கடின 
உழைப்புகளையும்‌, ஆற்றல்களையும்‌ 
திறமைகளையும்‌, நமக்குள்ளும்‌ 
வளர்த்துக்கொள்ள பிரயாசப்படவேண்டும்‌. 
மற்றவர்கள்‌ நம்மீது 
பொறாமைப்படும்போது நாம்‌ சோர்ந்து 
போய்விடக்கூடாது. நாம்‌ கர்த்தரை நம்பி 
நன்மை செய்யவேண்டும்‌. ஒருவேளை 
மனுஷர்கள்‌ நம்மைப்‌ புகழாமல்‌ நம்மீது 
பொறாமைப்படலாம்‌. 
நமக்கு விரோதமாக 
தூஷண வார்த்தைகளைப்‌ பேசலாம்‌. 
ஆனாலும்‌ நாம்‌ நற்கிரியைகளை சோர்ந்து 
போகாமல்‌ செய்யவேண்டும்‌. நம்முடைய 
கைகளின்‌ கிரியைகளில்‌ 
உண்மையிருக்கவேண்டும்‌. நாம்‌ கர்த்தருக்கு 
முன்பாக உண்மையும்‌ உத்தமமும்‌ 
உள்ளவர்களாயிருக்கவேண்டும்‌. அப்போது 
மனுஷருடைய 
கர்த்தருடைய புகழ்ச்சியே 
நமக்கு ஆசீர்வாதமானது. நாமும்‌ மனுஷர்‌ 
புகழ்ச்சியை நாடாமல்‌, கர்த்தருக்கு முன்பாக 
நம்மைத்‌ தாழ்த்தவேண்டும்‌. கர்த்தருக்கு. 
நம்மை ஒப்புக்கொடுத்து கடினமாயும்‌, 
நேர்மையாயும்‌ உழைக்கவேண்டும்‌. கர்த்தரை 
நம்பி நன்மை செய்யும்போது, நமக்கு 
கர்த்தரிடத்திலிருந்து ஆசீர்வாதம்‌ வரும்‌. 


மூடன்‌ 
பிர 45,8 


யிர 4:5. மூடன்‌ தன்‌ கைகளைக்‌ கட்டிக்‌ 
கொண்டு, தன்‌ சுதையையே 
தின்கிறான்‌. 
ர கரி. 
மனச்சஞ்சலத்தோடும்‌. 

கைப்பிடியும்‌ நிறையக்‌. 
கொண்டிருப்பதைப்‌ பார்க்கிலும்‌, 
அமைச்சலோடு ஒரு கைப்பிடி நிறையக்‌. 
கொண்டிருப்பதே நலம்‌. 


வருத்தத்தோடும்‌ 
இரண்டு 





மயம்‌ 
யய 1 


சோம்பேறியாயிருக்கிறவன்‌ தனக்குத்‌ 
தானே கேடு செய்துகொள்கிறான்‌. 
தன்னுடைய வேலைகளை 
ஒழுக்கமில்லாமலும்‌,  உற்சாகமில்லாமலும்‌, 
தாறுமாறாகச்‌ செய்கிறவன்‌. அநேகத்‌ 
தீங்குகளை அனுபவிப்பான்‌. மூடன்‌ தன்‌ 
கைகளைக்‌ கட்டிக்கொண்டு தன்‌ 
சதையையே  தின்கிறான்‌. கைகளைக்‌ 
கட்டிக்கொண்டு யாராலும்‌ வேலை செய்ய 
முடியாது. கைகளால்‌ கிரியை 
நடப்பிப்பதுதான்‌ வேலை. ஆனாலும்‌. 
மூடனோ தன்‌ கைகளைக்‌ கட்டிக்கொண்டு 
வேலை செய்யலாம்‌ என்று நினைக்கிறான்‌. 

கைகளைக்‌ கட்டிக்கொண்டால்‌ 
தன்னுடைய சரீரத்திற்கு இதமாகயிருக்கும்‌ 
என்று மூடன்‌ நினைக்கிறான்‌. வெளியின்‌ 
குளிர்‌ தன்னைத்‌ தாக்காதவாறு, தன்‌ 
கைகளைக்‌ கட்டிக்கொண்டு தனக்கு அனல்‌ 
உண்டுபண்ணுகிறான்‌. இப்படிப்பட்டவனுக்கு 
போஜனம்‌ கிடைக்காது. ஆனாலும்‌ இவனால்‌ 
பசியை அடக்க முடியாது. ஆகையினால்‌ 
இவன்‌ சறையையே தின்கிறான்‌. 


இல்லையென்‌ | சாப்பிடவும்‌ முடியாது. 
இவனுடைய தரித்திர நிலமைக்கு இவனே 


காரணம்‌. 


பட்டினியாகவும்‌ இருந்தால்‌ 
ரோக்கியம்‌ 


தோலுமாயிருக்கும்‌ 
செய்யாமல்‌ தன்‌ கையைக்‌ கட்டிக்கொண்டு 
நிற்கிறவன்‌, தன்‌ சதையையே தின்று. 
எலும்பும்‌ தோலுமாயிருப்பான்‌. 


வருத்தந்தோடும்‌ மனசஞ்சலத்தோடும்‌ 
இரண்டு கை ங்கம்‌ நிறைய கொண்டிருப்பது 
நமக்கு மெய்யான ஆசீர்வாதமல்ல. இதைப்‌ 
பார்க்கிலும்‌ அமைச்சலோடும்‌ ஒரு கைப்பிடி 
நிறைய கொண்டிருப்பதே நலம்‌ என்று 
சாலொமோன்‌ சொல்லுகிறார்‌. 
வாக்கியத்திற்கு வேதபண்டிதர்கள்‌ 

விதமாக வியாக்கியானம்‌ பண்ணுகிறார்கள்‌. 
அவையாவன : 


பிரசங்கி - விரிவுரை 
ECCLESIASTES - 


ந 
PUELSHERS 


COMMENTARY 


தான்‌ 

காரணம்‌. 
சொல்லுவான்‌. ஒரு வேலையும்‌ செய்யாமல்‌, 
சும்மாமிருந்து கொஞ்சமாய்க்‌ கிடைத்தாலும்‌, 
கடினமாகவும்‌, நேர்மையாகவும்‌ உழைத்து, 
ஏராளமாய்‌ கிடைப்பதைவிட போதும்‌ 
என்று சோம்பேறி நினைக்கிறான்‌. 
தான்‌ சோம்பேறியாகயிருப்பதினால்‌ தனக்கு 
நஜ்டமில்லையென்று, தனக்குத்தானே 
காரணம்‌ சொல்லிக்கொள்கிறான்‌. 


2. நாம்‌ சோம்பேறியாயிருக்கக்கூடாது. 
வேலை செய்யவேண்டும்‌. அதே வேளையில்‌ 
நாம்‌ எப்போதுமே வேலை 
செய்துகொண்டிருக்கவும்‌ முடியாது. ஓய்வும்‌ 
வேண்டும்‌. எப்போதும்‌ ஓய்வெடுப்பது 
சோம்பல்தனம்‌. எப்போதும்‌ வேலை செய்வது 
வெறித்தனம்‌. நம்படந்தில்‌ இங்லிரண்டிற்கும 
பொதுவான காணப்பட 
வேண்டுமென்று சனொோன்‌! ஆனோர்‌ 
சொல்லுகிறார்‌. நம்முடைய தொழிலில்‌, 
உண்மையும்‌ கண்ணியமும்‌ இருக்கவேண்டும்‌. 
பணத்தின்மீது பேராசைப்பட்டு, தவறான 
வழிகளில்‌ போய்விடக்கூடாது. 

தேவைகளைச்‌ 


"கர்த்தர்‌ நம்முடைய 


அதுவே 


றவ! 
இருக்கவேண்டும்‌. 

நமக்கு மெய்யான ஆசீர்வாதம்‌. 

நிம்மதியில்லாமல்‌, சந்தோஷமும்‌ 
சமாதானமுமில்லாமல்‌, நம்முடைய 
இருதயத்தில்‌ வருத்தமும்‌ மனசஞ்சலமும்‌ 
தப்போ நம்மிடத்தில்‌ இரண்டு 
கைப்பிடியும்‌ நிறைய இருந்தாலும்‌ அது 


ஆசீர்வாதமல்ல. 


நம்முடைய கைப்பிடியில்‌ என்ன 
இருக்கிறது என்பதைவிட, நம்முடைய 
இருதயத்தில்‌ என்ன இருக்கிறது என்பதுதான்‌ 
நாம்‌ நம்முடைய கையைப்‌ 
நம்முடைய இருதயத்தைப்‌ 
பார்க்கவேண்டும்‌. எல்லாவற்றிலும்‌ நிதானம்‌. 
இருக்கவேண்டும்‌. நிதானமான தொழில்‌, 
நிதானமான வருமானம்‌. இதுவே நமக்கு 
மிகப்பெரிய பாக்கியம்‌. 





மயம்‌ 
யய 1 


ஒண்டிக்காரன்‌ 
பிர 4:7,8 


யிர 4:7. பின்பு நான்‌ திரும்பிக்கொண்டு. 
சூரியனுக்குக்‌ கீழே மாயையான 
வேறொரு காரியத்தைக்‌ கண்டேன்‌. 


க்கி, ஒருவன்‌ 
ச்சர எதுக்க, அவனுக்கு 
உடனாளியுமில்லை, அவனுக்குப்‌ 
பின்னையும்‌ சுகோதரனுமில்லை; 
அப்படியிருந்தும்‌ அவன்‌ படும்‌ 
பிரயாசத்துக்கு முடிவில்லை; அவன்‌: 
கண்‌ இசுவரியத்தால்‌ 
திருப்தியாகிறதுமில்லை நான்‌ ஒரு 
"நன்மையையும்‌ அநுபவியாமல்‌ 
யாருக்காகப்‌ பிரயாசப்படுகிறேன்‌. 
என்று அவன்‌ சித்திக்கிறதூமில்லை; 
இதுவும்‌ மாயை, தீராத தொல்லை. 


சாலொமோன்‌ இந்த உலகத்தில்‌ 
ஏராளமான மாயையான காரியங்களைப்‌ 
பார்க்கிறார்‌. இந்த உலகத்தில்‌ அநேகர்‌ 
அதிகமாய்‌ சம்பாதிப்பார்கள்‌ ஆனால்‌ 
தாங்கள்‌ சம்பாதித்ததை 
அனுபவிக்கமாட்டார்கள்‌ 


ஒய்வெடுக்காமல்‌ கடினமாய்‌ உழைப்பார்கள்‌. 
அதிகமாய்‌ சம்பாதிப்பார்கள்‌. ஆனால்‌ 
தாங்கள்‌ சம்பாதித்த பணத்தை செலவு 
பண்ணுவதற்கு நேரம்‌ ஒதுக்கமாட்டார்கள்‌. 
தன்னுடைய பாடுகளை மாத்திரம்‌ 
பார்க்கிறவன்‌ சுயநலக்காரன்‌. இவன்‌ 
மற்றவர்களைப்‌ பற்றி சிந்திக்கவுமாட்டான்‌. 
இவனுக்கு மற்றவர்கள்மீது கரிசனையும்‌ 
இருக்காது. சாலொமோன்‌ இப்படிப்பட்டவனை 
ஒண்டிக்காரன்‌ என்று சொல்லுகிறார்‌ 


ஒண்டிக்காரன்‌ 
மாத்திரமே. யோசிப்பான்‌. 
மற்றவர்களைப்பற்றிய யோசனை 
இவனிடத்தில்‌ கொஞ்சமும்‌ இருக்காது. 
தன்னைப்போல. மற்றவர்களும்‌ 
நன்றாயிருக்கவேண்டும்‌ என்று 
நினைக்கமாட்டான்‌. ஒண்டிக்காரனுக்கு 
ஒருவனும்‌ சிநேகிதனாயிருக்கமாட்டார்கள்‌ 


தன்னைப்பற்றி 


பிரசங்கி - விரிவுரை 
ECCLESIASTES - 


| 
PUEUSHERS 


COMMENTARY 


இப்டிப்பட்டவன்‌ தன்னுடைய வேலைக்கு 
அடிமையாயிருப்பான்‌. தான்‌ செய்கிற 
தொழிலில்‌ முழுமையாய்‌ ஈடுபட்டு, அந்தத்‌ 
தொழிலுக்கே இவன்‌ அடிமையாகிவிடுவான்‌. 
ஒரு சிலர்‌ போதைக்கும்‌ மதுபானத்திற்கும்‌ 
அடிமைகளாயிருப்பதுபோல. இவன்‌ 
வேலைக்கும்‌, தொழிலுக்கும்‌, 
வியாபாரத்திற்கும்‌ அடிமையாயிருக்கிறான்‌. 


ஒண்டிக்காரனாமிருப்பவன்‌ தனக்குத்‌ 
தானே சிந்தனைபண்ணிக்கொள்வான்‌. 
மற்றவர்களுடைய ஆலோசனைகளைக்‌ 
கேட்கவுமாட்டான்‌. தன்னுடைய வீட்டில்‌ 
தான்‌ மாத்திரமே பேசவேண்டும்‌ என்று 
எதிர்பார்ப்பான்‌. தன்னுடைய பேச்சை, தன்‌ 
வீட்டிலள்ளவர்கள்‌ எல்லோரும்‌ கேட்டு 
கீழ்ப்படியவேண்டும்‌. என்று எதிர்பார்ப்பான்‌. 
தன்னுடைய வார்த்தைக்கு ஒருவரும்‌ 
கீழ்ப்படியவில்லையென்றாலும்‌, அதற்காக 
குவலைப்படவுமாட்டான்‌. தனியாகயிருப்பான்‌. 

ஒண்டிக்காரனுக்கு பிள்ளையும்‌ 
சகோதரனும்‌. இருக்கமாட்டார்கள்‌. 
தன்னுடைய காரியங்களை தானே 
பார்த்துக்கொள்வான்‌. ன்‌ 
சந்தோஷமாகமிருக்கவேண்டும்‌. 
விரும்பமாட்டான்‌. குடும்பத்தினர்‌ 
சந்தோஷமாகமிருக்க வேண்டுமென்றால்‌, 
அதற்கு பணம்‌ செலவாகும்‌ என்று பயந்து, 
குடும்ப சந்தோஷத்திற்காக கொஞ்சமும்‌ 
செலவுபண்ணமாட்டான்‌. அப்படியிருந்தும்‌ 
அவன்‌ படும்‌ பிரயாசத்திற்கு முடிவு 
இருக்காது. அவனுக்குத்‌ திருப்தியிருக்காது. 


ol 
என்றும்‌ 


ஒண்டிக்காரனுடைய கண்‌ 
திருப்தியாகிறதில்லை. அவனிடத்தில்‌ 
எவ்வளவு ஐசுவரியம்‌ இருந்தாலும்‌, அது 
தனக்குப்‌ போதுமென்று நினைக்கமாட்டான்‌. 
ஒண்டிக்காரனுக்கு வயிறு நிறைய சாப்பாடு 


தேவயோட்கக்கும்‌ கண்களின்‌ தேவைகள்‌ 
ஒருபோதும்‌ பூர்த்தியாகாது. ஐசுவரியத்தினால்‌ 
ண்கள்‌ ஒருபோதும்‌ 





மயம்‌ 
யய 1 


ஒண்டிக்காரனுக்கு அநேக வசதிகள்‌ 
இருந்தாலும்‌, 

அனுபவிக்கமாட்டான்‌. 

பிரயாசத்திற்கு 

அவனுடைய ஆத்துமா 
அனுபவிக்காமல்‌ தாகத்தோடிருக்கும்‌ தான்‌ 
ஏன்‌ ஒண்டிக்காரனாகமிருக்கிறோம்‌ 
என்பதுகூட இவனுக்குத்‌ தெரிவதில்லை. 
இவனுக்கு உடனாளியுமில்லை. இவனுக்கு 
பிள்ளையுமில்லை. சகோதரனுமில்லை. 
இவனுக்கு வேண்டியவர்கள்‌ யாரும்‌ 
இருக்கமாட்டார்கள்‌. தரித்திரர்கள்‌ யாரும்‌ 
இவனிடத்தில்‌ வந்து உதவி 
பெற்றுக்கொள்ளவும்‌ முடியாது. 


ஒண்டிக்காரன்‌ இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ 
ஒன்றும்‌ அனுபலிக்கமாட்டான்‌ 
எல்லாம்‌ இருக்கும்‌. ஆனாலும்‌ 
எதையும்‌ அனுபலிக்கமாட்டான்‌. 
பிரயாசப்பட்டு ஐசுவரியத்தைச்‌ 
கொண்டேயிருப்பான்‌. தான்‌ 
பிரயாசப்படுகிறான்‌ என்பதை. 
சிந்தித்துப்‌ பார்ப்பதுமில்லை. 


ம்‌ பிரபஞ்ச; குஷ்டப்பட்‌। 
வேல்‌ செ வது ர ln வாசத்தின்‌ 
பலனை யார்‌ அனுபலிக்கிறார்கள்‌ என்பதை 
சிந்தித்துப்‌ பார்க்கவேண்டும்‌ 
பிரயாசம்‌ தேவை நானா 
யோசித்துப்‌ பார்க்கவேண்டும்‌. 
பிரயாசத்தினால்‌, நமக்கும்‌ மற்றவர்களுக்கும்‌ 
நன்மை உண்டாகுமா என்பதையெல்லாம்‌. 
ஆராய்ந்து பார்க்கவேண்டும்‌ 


யாருக்காக 
அவன்‌ 


பிரயோஜனமில்லாமல்‌, 


நமக்கு! 
ந்‌ 


மற்றவர்களுக்கும்‌ 
பிரயாசப்படுவதினால்‌ 
பிரமோஜமுமில்லை. நாம்‌ இதைச்‌ சந்தித்துப்‌ 
பார்க்கவில்லையென்றால்‌ நம்முடைய பிரயாசம்‌ 
மாயையாகவும்‌, அது நமக்கு தீராத. 
தொல்லையாகவும்‌ இருக்கும்‌. 


இருவர்‌ கூடியிருப்பது நல்‌ 
பிர 4:9-12 


பிர 4:9. ஒண்டியாயிருப்பதிலும்‌ இருவர்‌ 
கூடியிருப்பது நலம்‌; அவர்களுடைய 
யிரயாசத்தினால்‌ அவர்களுக்கு நல்ல. 
பலனுண்டாகும்‌. 


பிரசங்கி - விரிவுரை 
ECCLESIASTES - 


ட 
90% 


COMMENTARY 


மிர 4:10. ஒருவன்‌ விழுந்தால்‌ அவன்‌ 
உடனானி அவனைத்‌ தூக்கிவிடுவான்‌; 
விழுகிறவனுக்கு 

தூக்கிவிடத்‌ 


இஜ்ண்டுபேராய்ப்‌ 
கொண்டிருந்தால்‌. 
களுக்குச்‌. சூடுண்டாகும்‌; 
ஒண்டியாயிருக்கிறவனுக்குக்‌ 
சூடுண்டாவது எப்படி? 


நிற்கலாம்‌; 
முப்புரிநூல்‌ சீக்கிரமாய்‌ அறாது. 


ஒண்டிக்காரனாயிருப்பதை விட, 
நம்முடைய சமுதாயத்திலுள்ள மற்ற 
ஜனங்களோடு கூடியிருப்பது நமக்கு நல்லது. 
நாம்‌ பிறரோடு சேர்ந்து, ஐக்கியமாக ஜீவிக்க 
பழகிக்கொள்ளவேண்டும்‌. நல்லவர்களோடு. 
பழகவேண்டும்‌. நல்ல சசுவாசம்‌ வேண்டும்‌. 
நாம்‌ எல்லோருமே நமக்காகத்தான்‌. 
ஜீலிக்கிறோம்‌. மற்றவர்கள்‌ மூலமாக 
நமக்கு நன்மை உண்டாகும்போது, நாம்‌ 
அவற்றைப்‌ பெற்றுக்கொள்ள தயங்கக்கூடாது. 
மற்றவர்களுடைய உதவிகளையும்‌, 
ஒத்தாசைகளையும்‌ பெற்றுக்கொள்ள 
வேண்டுமென்றால்‌, நாம்‌ 
ஒண்டிக்காரராயிருக்கக்கூடாது. நாம்‌ 
பிறரோடு சேர்ந்து வாழவேண்டும்‌. 


ஒண்டியாயிருப்பதிலும்‌ இருவர்‌ 
கூடிமிருப்பது நலம்‌ என்று சாலொமோன்‌ 
சொல்லுகிறார்‌. தேவனாகிய கர்த்தரும்‌. 
ஏதேன்‌ தோட்டத்தில்‌, ஆறாம்‌ 
தனிமையாயிருப்பதைப்‌ பார்த்து, “மனுஷன்‌ 
தனிமையாயிருப்பது நல்லதல்ல" (ஆதி 2:18) 
என்று சொன்னார்‌. ர்‌ ஆதாமுக்கு 
ஏற்ற துணையை உண்டாக்கினார்‌. கர்த்தர்‌ 
மனுபுத்திரருக்கு திருமண உறவுகளையும்‌, 
சிநேகத்தையும்‌ கொடுத்திருக்கிறார்‌. 


நாம்‌ 





மயம்‌ 
யய 1 


'சந்தோஷமாயிருப்பதை 
அவன்‌ மற்றவர்களோடு சேர்ந்து 
சந்தோஷப்படும்போது அந்த சந்தோஷம்‌ 
அதிகமாயிருக்கும்‌. அவர்களுடைய 
பிரயாசத்தினால்‌ அவர்களுக்கு நல்ல பலன்‌ 
உண்டாகும்‌. ஒருவன்‌ தனக்காக மாத்திரம்‌ 
பிரயாசப்படும்போது. அவனே அவனுக்கு 
எஜமானாகவும்‌ இருக்கிறான்‌. அவனே 
அவனுக்கு வேலையாளாகவும்‌ இருக்கிறான்‌. 
தனிமையாகயிருக்கிறவன்‌ தனக்குத்தானே 
சந்தோஷத்தைக்‌ கொடுத்துக்கொள்ள 
வேண்டும்‌. அவனே அவனுக்கு. 
எஜமானாகயிருப்பதினால்‌, அவனுடைய 
சம்பளம்‌  அவனிடத்திலிருந்து மாத்திரமே 
வரும்‌. 


நாம்‌ மற்றவர்களோடு அன்பாகவும்‌, 
சிநேசுமாகவம்‌ பழகும்போது, நமக்கு 
அநேக சிநேகிதர்கள்‌ மூலமாய்‌ நல்ல பலன்‌ 
கிடைக்கும்‌. அநேகர்‌ மூலமாய்‌ நமக்கு 
சந்தோஷம்‌ கிடைக்கும்‌. மற்றவர்களோடு 
கூடிமிருக்கிறவர்களுக்கு நல்ல பலன்‌ 
உண்டாகும்‌ என்று சாலொமோன்‌ 
சொல்லுகிறார்‌ நம்முடைய அன்பு 
பரிசுத்தமாயிருக்கவேண்டும்‌ 

அன்புக்கக நாம்‌ எடுக்கிற ௭ 
பிரயாசங்களுக்கும்‌ ஈடாக, நமக்கு நல்ல 
பலன்‌ உண்டாகும்‌. சாலொமோன்‌ இந்தச்‌ 
சத்தியத்தை விளக்குவதற்கு. சில 
எடுத்துக்காட்டுக்களையும்‌ சொல்லுகிறார்‌. 


நல்ல சிநேகுத்தினால்‌ நமக்கு நன்மை 
உண்டாகும்‌. நல்ல சம்பாஷணைகளைப்‌ 
பேசுவதினால்‌ நமக்கு மிகுந்த ஆதாயம்‌ 
கிடைக்கும்‌. பிரயாணம்‌ பண்ணும்போது, 
ய்‌ பிரயாணம்‌ பண்ணுவநதற்குப்‌ 
மற்றொருவரோடு சேர்ந்து. 
பண்ணுவது நமக்கு நல்லது. 
ஒருவன்‌ கீழே விழுந்தாலும்‌. அவனோடு 
கூட வருகிற மற்‌ 
தூக்கிவிடுவான்‌. 
உதவி செய்ய, 
முன்வருவான்‌. 


அவனோடு கூடயிருக்கிறவன்‌ 


பிரசங்கி - விரிவுரை 
ECCLESIASTES - 


ட்ட 
90% 


COMMENTARY 


ஒப்புரவாகி, 

மறுடடியும்‌ 

ஆதரவாயிருப்பான்‌. 

பரிசுத்தமானதாயும்‌, 

இருக்கவேண்டும்‌. நம்மிடத்தில்‌ கிருபையும்‌, 
மனதுருக்கமும்‌ காணப்படவேண்டும்‌. நமக்கு 
மற்றவர்களுடைய அன்பும்‌ ஆதரவும்‌ தேவை. 
அதுபோலவே மற்றவர்களும்‌ நம்முடைய 
அன்பையும்‌ ஆதரவையும்‌ எதிர்பார்க்கிறார்கள்‌. 


விசுவாசிகள்‌ ஒருவரு்கொருகர்‌ 
ஆதரவாயிருக்குவேண்டும்‌. ஆவிக்‌ 
ல்‌ நாம்‌ ட்ட தக்‌ 


வருக்கொருவர்‌ 
கவித்‌ 


ஆலிக்குரிய 
ஆலோசனைகளைச்‌ 
சொல்லவேண்டும்‌. நன்மை செய்வதற்கு 
ஒருவரையொருவர்‌ உற்சாகப்படுத்தவேண்டும்‌. 
சத்துரு ஒருவனை தனியாகப்‌ பார்த்தால்‌, 
அவனை அவன்‌ எளிதாக மேற்கொள்வான்‌. 
அவனோடு கூட ஒருவன்‌ இருக்கும்போது, 
சத்துரு அவனை மேற்கொள்வது கடினம்‌. 
ஒண்டியாயிருந்து விழுகிறவனை 
தூக்கிவிடுவதற்கு, அவனுக்கு யாரும்‌ 
துணையாயிருக்க மாட்டார்கள்‌. 
ஏண்டியாயிருந்து கீழே விழுந்தவன்‌ தானே 
எழுந்திருக்கவேண்டும்‌. 


ஒருவனை சத்துரு மேற்கொள்ள 
வந்தால்‌, தன்னுடைய சிநேகிதனோடு 
சேர்ந்து, இருவரும்‌ சத்துருவுக்கு எதிர்த்து, 
நிற்கலாம்‌. நம்முடைய ஆவிக்குரிய 
யுத்தத்தில்‌, விசுவாசிகள்‌ ஒருவருக்கொருவர்‌ 
துணையாயிருக்கவேண்டும்‌. நம்முடைய 
. காரியங்களைச்‌ செய்வதற்கும்‌, 
செய்வதற்கும்‌, 
ஒருவருக்கொருவர்‌ ஆதரவாயிருக்கவேண்டும்‌. 
தேவனுடைய சமுகத்தில்‌ ஒருவருக்கொருவர்‌ 
ஆறுதல்‌. சொல்லவேண்டும்‌. 
பரிசுத்தவான்களின்‌. ஐக்கியத்தினால்‌ 
அனைவருக்கும்‌ ஆறுதல்‌ கிடைக்கும்‌. 





மயம்‌ 
யய 1 


சாலொமோன்‌ இதைச்‌ சொல்லும்போது 
“முப்புரிநூல்‌ சீக்கிரமாய்‌ அறாது' என்று 
சொல்லுகிறார்‌. முப்புரிநூல்‌ திரளான 
அம்புகளைப்போன்றது. தனித்தனியாக 
இருக்கிற நூல்‌ தனிமையான அம்பைப்‌ 
போன்றது. ஒரு அம்பு குறி தவறிவிட்டால்‌, 
மற்றொரு அம்பை எய்வதற்கு வாய்ப்பு 
இருக்காது. நம்முடைய அம்பறாத்தூணியில்‌, 
அநேக அம்புகள்‌ இருக்கும்போது. 
அனைத்தையும்‌ பயன்படுத்தி த்‌ 
வீழ்த்தலாம்‌. 

இரண்டுபேர்‌ 
முப்புரிநூலுக்கு கக்கும்‌ 
இரண்டுபேர்‌ பரிசுத்தமான அன்பினாலும்‌, 
ஐக்கியத்தினாலும்‌ இணையும்போது, பரிசுத்த 
ஆவியானவரும்‌ அவர்களோடு 
ஐக்கியமாகயிருக்கிறார்‌ அவர்கள்‌ 
இருவரோடு சேர்ந்து, ஆவியானவரும்‌ 
மூன்றாவது நபராக அவர்களைப்‌ 
பலப்படுத்துகிறார்‌ 

சுகிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு 

இண்டு சீட்கள்‌. ஏம்பாவக்கு போகிற 
ஊர்‌ வழியாகப்‌ போனார்கள்‌. அவர்கள்‌ 
கலக்கத்தோடு பேசிக்கொண்டு போனார்கள்‌. 


ஒன்றுசே। 


அவ்விரண்டு. 
முப்புரிநூலைப்போல வலுவடைந்தார்கள்‌. 
அவர்களுடைய கலங்கிய  ஆத்துமாவக்கு 
ஆறுதலுண்டாயிற்று. அவர்களுடைய 
மனதில்‌ குழப்பம்‌ நீங்கிற்று தெளிவு. 
உண்டாயிற்று. பலவீனம்‌ நீங்கிற்று. 
பெலமுண்டாயிற்று. முப்புரிநூல்‌ சீக்கிரமாய்‌ 


பிர ௧418-16 


பிர 408. இணி ஆலோசனையைக்‌ 
கேளாத கிழவனும்‌ மூடனுமாகிய 
ராஜாவைப்பார்க்கிலும்‌, ஏழையும்‌ 
ஞானியுமாகிய இளைஞனே வாசி. 


பிரசங்கி - விரிவுரை 
ECCLESIASTES - 


ட்ட 
PUELSHERS 


COMMENTARY 


ரக. அரசானச்‌. சிறைச்‌. 
க த்து புறப்படுவாருமுண்டு; 
ராஜாங்கத்தில்‌ பிறந்து 
ஏழையாவாருமுண்டு. 


யர ௧5. சூரியனுக்குக்கீழே 
ஜீவனுன்னோர்‌ யாவரும்‌ ராஜாவின்‌ 
பட்டத்திற்கு வரப்போகிற பின்னையின்‌ 
பட்சத்தில்‌ சார்த்திருப்பதைக்‌ 
கண்டேன்‌. 


பிர 416. அவர்களுக்குமுன்‌ அப்படிச்‌ 
செய்த ஜனங்களின்‌ இலக்கத்திற்கு 
முடிவில்லை; இனி இருப்பவர்கள்‌: 
இவன்‌ மேலும்‌ பரியம்‌ 
வைக்காமற்‌ போவார்கள்‌; 
இதுவும்‌ மாயையும்‌, மனதுக்குச்‌ 
சஞ்சலமுமாயிருக்கிறது. 


ராஜாவினிடத்தில்‌ 
இருக்கவேண்டும்‌. ராஜா 
அவனுடைய ஆளுகையில்‌ நீதியும்‌, 
நியாயமும்‌ இருக்காது. மூடனாகிய 
ராஜாவைப்பார்க்கிலும்‌ ஏழையும்‌. 
ஞானியுமாமிருக்கிறவனே வாசி. ராஜா 
மந்திரியின்‌ ஆலோசனையைக்‌ 
கேட்கவேண்டும்‌. ஆலோசனையைக்‌ கேளாத 
கிழட்டு ராஜாவைப்‌ பார்க்கிலும்‌, ஏழையும்‌ 
ஞானியுமாகிய இளைஞனே வாசி. 


இருதயத்தில்‌ 
மூடத்தனமும்‌ 
ஒருவனிடத்தில்‌ 
இறுமாப்பாயுள்ளவன்‌. 
புத்திமதிகளைக்‌ 


னாவ ள்‌ 


மூடன்‌ 
இறுமாப்பாயிருப்பான்‌. 
இறுமாப்பு குணமும்‌ 
சேர்ந்தேயிருக்கும்‌. 
மற்றவர்களுடைய 
கேட்கமாட்டான்‌. தனக்கு எல்லாம்‌ 
தெரியுமென்று ஆணவமாயிருப்பான்‌. 
ஆனால்‌ அவனுக்கு ஒன்றும்‌ தெரியாது. 
ராஜா மந்திரிகளின்‌ ஆலோசனைகளைக்‌ 
கேட்கவேண்டும்‌. தனக்கு ஞானமிருந்தாலும்‌, 
பிறருடைய ஞானமுள்ள 
ஆலோசனைகளையும்‌ பெற்றுக்கொண்டு, 
நீதியாய்‌ ஆட்சிசெய்யவேண்டும்‌. 





மயம்‌ 
யய 1 


ஆலோசனைகளைச்‌ 

நம்மைவிட வயதில்‌: 
முதியவர்களா அல்லது இளைஞர்களா என்று 
வயதை ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. 
அவர்களுடைய ஞானத்திற்குச்‌ 
செவிகொடுக்கவேண்டும்‌. அவர்களுக்கு 
எல்வளவு வயதானாலும்‌, அதைப்பற்றி 
சிந்திக்காமல்‌, அவர்களுடைய 
ஆலோசனைகளை  ஞானமுள்ளதா என்று 
மாத்திரமே பார்க்கவேண்டும்‌. 


ஒருவனிடத்தில்‌ ஞானமிருக்கும்போது. 
அவன்‌ மற்றவர்கள்‌ மத்தியில்‌ 
உயர்ந்திருப்பான்‌ 
ஏழையாகயிருந்தாலும்‌, 
ஞானியாகமிருப்பானென்றால்‌ 
கனமும்‌, மரியாதையும்‌ 
பொதுவாக 
லோசனைகளுக்‌ 
சென்கொடுக்கமாட்டார்கள்‌ அவர்கள்‌ 
இளைஞராகயிருப்பார்களென்றால்‌, வயது 
ர்ந்தவர்கள்‌ அவர்களுக்கு நிச்சயமாய்‌ 
'விகொடுக்கமாட்டார்கள்‌. 


ஆலோசனையைக்‌ கேளாத 
மூடனுமாகிய ராஜாவைப்‌ 

ஏழையும்‌ ஞானியுமாகிய இளைஞனே வாசி 
என்று சாலொமோன்‌ ராஜா தன்னுடைய 
அனுபவத்தின்‌ மூலமாய்ச்‌ சொல்லுகிறார்‌. 


ராஜா ஜனங்கள்மீது பிரியமாமிருக்க. 
வேண்டும்‌. ஜனங்களும்‌ ங்கள்‌ 
ராஜாவின்மீது 
வைத்திருக்கவேண்டும்‌. 
ராஜாவின்‌ ஆளுகை 
நிலைத்திருக்கும்‌. ராஜாவுக்கு 
இருக்கவேண்டும்‌. ராஜாவின்‌ பட்டத்திற்கு 
வரப்போகிற பிள்ளையின்‌ பட்சத்தில்‌, 
அந்தத்‌ தேசத்தின்‌ ஜனங்கள்‌ யாவரும்‌ 


சார்ந்திருப்பார்கள்‌. 

ராஜஆளுகை போதும்‌ 
நிலைந்திருபதில்லை “இப்போது 
ராஜாவாகயிருக்கிறவர்‌, தன்னுடைய 
ராஜ்யபாரத்தை இழந்துவிட வாய்ப்புள்ளது. 
ஒரு சிலர்‌ சிறைச்சாலையிலிருந்து அரசாள 
புறப்படுகிறார்கள்‌. சிறைச்சாலையில்‌ 


அவன்‌ 
அவன்‌ 
அவனுக்கு. 
கிடைக்கும்‌. 
ஏழையினுடைய 


யாரும்‌ 


பிரசங்கி - விரிவுரை 
ECCLESIASTES - 


ட 
(090 


COMMENTARY 


தண்டனை அனுபவிக்கும்‌ 
கைதியாகமிருக்கிறவர்‌, சிங்காசனத்தில்‌ 
ராஜாவாக வீற்றிருந்து ஆட்சி செய்ய 
வந்துவிடுகிறார்‌. ஒரு சில ராஜாக்கள்‌ 
சிறிதுகாலம்‌ செல்வச்செழிப்போடிருப்பார்கள்‌ 
அவர்களுடைய செல்வம்‌ நிலையானதல்ல. 
ராஜாங்கத்தில்‌ பிறந்து ஏழையாவாருமுண்டு 
என்று சாலொமோன்‌ சொல்லுகிறார்‌. 


ஜனங்கள்‌ எப்போதுமே 
விரும்புகிறார்கள்‌. மக்களுக்கு 


மாற்றத்தை 


சரியாகத்‌ 
தங்களுக்கு 
பேராசைப்படுவார்கள்‌. 
த்‌ உள்ளதை வைத்து. 
திருப்தியோடிருக்கமாட்டார்கள்‌. 


ராஜாசனத்தில்‌ வீற்றிருந்து இப்போது 


யார்‌ வரப்போகிறார்‌ என்று 
பார்த்துக்கொண்டிருப்பார்கள்‌. 
எதிர்பார்க்கிற பிரகாரம்‌, புதிய 
ராஜாக்கள்‌ வந்தாலும்‌, அந்த 
ராஜாவின்மீதும்‌ ஜனங்களுக்குத்‌ 
திருப்தியிருக்காது. மேலும்‌ ஒரு மாற்றத்தை 
எதிர்பார்ப்பார்கள்‌. இந்தப்‌ புதிய ராஜாவுக்குப்‌ 
பதிவாக, இன்னும்‌ ஒரு பதிய ராஜா 
வந்தால்‌ நன்றாயிருக்கும்‌ என்று 
ஆசைப்படுவார்கள்‌. 
நிலையில்லாமல்‌, மாற்றத்தை 
எதிர்பார்க்கிற ஜனங்களின்‌ இலக்கத்திற்கு 
முடிவில்லை. 
சொல்லுகிறார்‌. 
ராஜாவின்மீது. 
இருக்கிற ஜனங்கள்‌, 


அவர்கள்‌ 


இனிமேல்‌ வரப்போகிற 
ராஜாவின்மீதும்‌ பிரியம்‌ வைக்காமல்‌ 
போவார்கள்‌. சாலொமோன்‌ இதை 
ஆராய்ந்து பார்த்து; இதுவும்‌ மாயையும்‌, 
மனதிற்கு சஞ்சலமுமாயிருக்கிறது என்று 
சொல்லுகிறார்‌. 





ம்‌ பிரசங்கி - விரிவுரை == 
யய! ECCLESIASTES - COMMENTARY PUBLISHERS 


ஓசன்னா" என்று 


று 
வாழ்த்துகிறவர்கள்‌, நாளை 
'சிலுவையிலறையும்‌” என்று 
, இது மனுஷருடைய 


கூக்குரலிடுவார்கள்‌. 
பொதுவான இயல்பு, இன்று 
வாழ்த்துகிறவர்கள்‌ நாளை சிப்பார்கள்‌. 
இவையெல்லாமே மாயையும்‌ மனதிற்கு 
சஞ்சலமுமாயிருக்கிறது. 





i= FTE 
TT 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ அமலேக்கியருக்கு 
விரோதமாக யுத்தம்பண்ணும்போது, 
அவர்கள்‌ கர்த்தருடைய ஜெயக்கொடியை 
க்கிப்‌ பார்த்து, கர்த்தர்‌ 
ஜெயம்‌ கொடுப்பார்‌ 
யுத்தக்களத்திலே 
சத்துருக்களுக்கு 
யுத்தம்பண்ணுகிறார்கள்‌. 
கர்த்தருடைய வல்லமை இஸ்ரவேல்‌ 
புத்தரை ஒரே சேனையாக கூட்டிச்‌ 
சேர்ந்திருக்கிறது. 
கர்த்தர்‌ அமலேக்கியருக்கு 
விரோதமாக யுத்தம்பண்ணிய த 
சம்பவத்தை, இஸ்ரவேல்‌  புத்திரருடைய 
பின்சந்ததியாருக்கும்‌ அறிவிக்க வேண்டும்‌. 
இதற்காக கர்த்தர்‌ மோசேயை நோக்கி, 
'இதை நினைவுகூரும்பொருட்டு, நீ ஒரு 
புஸ்தகத்தில்‌ எழுதி, யோசவாவின்‌ 
செவி கேட்கும்படி வாசி. அமலேக்கை 


சிதறிப்போகாமல்‌, 
விரோதமாக 


(யாத்‌ 


ஆசீர்வாதமாகவும்‌ 
இந்நம்‌ புஸ்தகத்தில்‌ 

செய்தியை யோசுவாவின்‌ செவி கேட்கும்படி 
வாசிக்கவேண்டும்‌. தான்‌ கேட்டதை 
யோசுவா இஸ்ரவேலின்‌ பின்சந்ததியாருக்கு 
அறிவிக்கவேண்டும்‌. 


தமக்காக ஈதி அத்த 
பலகைகளை மோசேக்கு கொடுத்தார்‌. 
அதன்பின்புதான்‌, கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரரின்‌ சரித்திரத்தை ஒரு புஸ்தகத்தில்‌ 
எழுதுமாறு சொன்னார்‌ என்று 
வேதபண்டிதர்கள்‌ விளக்கம்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUELISHERS 


கர்த்தர்‌ த 
யுத்தம்பண்ணுவார்‌ என்பதை இஸ்ரவேல்‌: 
த்திரரின்‌ பின்சந்ததியாரும்‌ 


கர்த்தர்‌ அமலேக்கை வானத்தின்கீழ்‌ 
எங்கும்‌ இராதபடிக்கு நாசம்பண்ணுவார்‌. 
கர்த்தர்‌ அமலேக்கியருக்கு கொடுக்கும்‌ 
தண்டனை சவலின்‌ காலத்தில்‌ ஓரளவு 
நிறைவேறிற்று (சாமு 15-ஆவது அதிகாரம்‌) 
தாவீதின்‌ ஆட்சிக்காலத்தில்‌, கர்த்தர்‌ 
அமலேக்கியரை மொத்தமாய்‌ 
நாசம்பண்ணினார்‌. அமலைக்கியருக்கு 
சர்கநாசமும்‌, சர்வசங்காரமும்‌ உண்டாயிற்று 
[சாமு 30-ஆவது அதிகாரம்‌. இந்த 
சம்பவத்திற்கு பின்பு அமலேக்கியரைப்பற்றி 
பரிசுத்த வேதாகமத்தில்‌ எங்கும்‌. 
சொல்லப்படவில்லை. 


கர்த்தர்‌ அமலேக்கியரை வானத்தின்‌ 
கீழேங்கும்‌ இராதபடிக்கு முற்றிலுமாய்‌ 
நாசம்பண்ணுவதாக வாக்குப்பண்ணுகிறார்‌. 
அதுவரையிலும்‌ தலைமுறை 
தோறும்‌ அவனுக்கு விரோதமாய்‌ 
கர்த்தரின்‌ யுத்தம்‌ நடக்கும்‌. அமலேக்கின்‌ கை 
கர்த்தருடைய சிங்காசனத்திற்கு 
விரோதமாயிருந்தபடியினால்‌, அவனுக்கு 
விரோதமாய்‌ கர்த்தரின்‌ யுத்தம்‌ 
நடைபெறுகிறது. 


அமலேக்கியரோடு, இஸ்ரவேல்‌ 
புத்திரர்கள்‌ தொடர்ந்து யுத்தம்‌ பண்ணி 
வந்திருக்கிறார்கள்‌. எகூத்‌ (நியா 3:13-15); 
பாராக்‌ (நியா 55): கிதியோன்‌ (நியா 6:3); 
சவுல்‌ சாமு 15); சாமுவேல்‌ 
(சாமு 15:32-33); தாவீது ரிசாமு 27:8; 
சாமு 30: 17; சோழு 812); 
எசேக்கியாவின்‌ நாளில்‌ சிமியோனியர்‌ 
நாளா 4242-43) ஆகியோர்‌ 
அமலேக்கியரோடு யுத்தம்பண்ணினார்கள்‌. 

அலேக்கியருக்கு ண்‌ 
சொல்லப்படும்‌ இந்தக்‌ காரியங்கள்‌ 
இஸ்ரவேல்‌  புத்திரருக்கு எச்சரிப்பாக 
க்‌்‌ இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
அமலேக்கியரோ( எக்காலத்திலும்‌ 


உடன்படிக்கை பண்ணக்கூடாது 
கர்த்தருடைய சித்தம்‌. 


விரோதமாக 


என்பது 





மயம்‌ 
யய 1 


சாலொமோன்‌ த 
தேவனை ஆராதிப்பது பற்றி 
இந்த உலகத்தில்‌ எல்லாம்‌ 
மாயையாயிருந்தாலும்‌, தேவனும்‌ அவருடைய 

வார்த்தையும்‌ சத்தியமாயிருக்கிறது. நம்முடைய 
ஞானத்திலும்‌. குனத்திலும்‌, வல்லமையிலும்‌, 
தொழிலிலும்‌, i 
ஐசுவரியத்திலும்‌ 
சந்தோஷம்‌ த்க்‌  இவபெக்னே 
மாயையும்‌ ற்ற சஞ்சலமுமாயிருக்கும்‌. 
நாம்‌ மாயையைப்‌ பின்பற்றினால்‌ நம்முடைய 
ஜீவியம்‌ பரிதாபமாய்‌ முடியும்‌. நாமும்‌ 
பரிதபிக்கப்படத்‌ தக்கவர்களாயிருப்போம்‌. 
வீணான மாயையைப்‌ பின்பற்றுகிறவர்களும்‌ 
மாயையாகவே இருப்பார்கள்‌. 


அதிகாரத்தில்‌ 
எழுதுகிறார்‌ 


ம்‌. மாயையைக்குறித்து மிகவும்‌ 
கவனமாயிருக்கவேண்டுல்‌ கணகட ன்‌ 
காரியங்களிலும்‌ மாயையிருக்கிறது. 
ஆகையினால்‌ எது மாயை என்பதையும்‌, எது, 
சத்தியம்‌ என்பதையும்‌ நாம்‌ வேறுபிரித்து 
காணவேண்டும்‌. தேவனுடைய வார்த்தையைக்‌. 


உண்மையுள்ளவர்களாமிருக்கவேண்டும்‌ 


நம்முடைய ஜெபமும்‌, நாம்‌ தேவனுக்கு 
பொருத்தனை பண்ணுவதும்‌ 
மாய்மாலமாயிருக்கக்கூடாது. 
உண்மையிருக்கவேண்டும்‌. 

ஆலிக்குரிய தரிசனங்களைக்‌ காணாமலேயே, 
தாங்கள்‌ தெய்வீக சொப்பனங்களைக்‌ 
கண்டதாகவும்‌, தங்களுக்கு தெய்வீக 
வெளிப்பாடுகள்‌. த்‌ ம்‌ 
பொய்சொல்லுகிறார்கள்‌. 
குறித்தும்‌ நாம்‌ 
வேண்டும்‌. 


எச்சரிக்கையாமிருக்க 


பிரசங்கி - விரிவுரை 
ECCLESIASTES - 


ட 
90% 


இந்த உலகம்‌ ஒரு மாமை உலகத்தின்‌ 

ரியமும்‌ மாயை. இந்த உலகத்தின்‌ 
ஐசுவரியத்தினால்‌ நம்முடைய மனதிற்கு, 
மெய்யான சந்தோஷம்‌ கிடைக்காது. அதற்குப்‌ 
பதிலாக நம்முடைய மனதிற்கு சஞ்சலமே 
உண்டாகும்‌. உலக ஐகுவரியத்தினால்‌ நமக்கு 
ஒரு பிரயோஜனமும்‌ உண்டாகப்போவதில்லை. 
செல்வம்‌ அதிகரிக்கும்போது, அவனுக்கு 
கவலைகளும்‌, பிரச்சனைகளும்‌ அதிகரிக்கும்‌. 
ஐசுவரியவானுக்கு தூக்கம்‌ சரியாக வராது. 
ரியவான்‌௧ளுக்கு அநேக ஆபத்துக்கள்‌ 
வரும்‌. பல சமயங்களில்‌ ஐசுவரியமே, 
அதை உடையவர்களை அழித்துப்போடும்‌. 


COMMENTARY 


எவ்வளவுதான்‌ ஐசுவரியம்‌ 
நம்முடைய ஐசுவரியம்‌, நாம்‌. 
மரிக்கும்போது நம்மோடு 
கூடவரப்போவதில்லை. நம்முடைய எல்லா 
ஜதவரியங்கணையம்‌, நாம்‌ இந்த உலகத்தில்‌ 
விட்டு விட்டுத்தான்‌ போகவேண்டும்‌. 
ஐசுவரியத்தை அநியாயமாய்‌ 
சேகரிக்கிறவர்கள்‌ அநேக பாடுகளை 
அனுபவிக்கிறார்கள்‌. நம்முடைய ஐசுவரியத்தை: 
நாம்‌ நல்லமுறையில்‌ பயன்படுத்தவேண்டும்‌. 
அதனால்‌ நமக்கும்‌ பிறருக்கும்‌ நன்மை 
உண்டாகவேண்டும்‌. 


நாம்‌ 
சேர்த்தாலும்‌, 


இந்த உலகத்தில்‌ நாம்‌ 
காலம்‌ வரையிலும்‌, இந்‌ 
ஜீலிக்கவேண்டுமென்று, 


நமக்கு நல்ல 


சொல்லுகிறார்‌. 


ஆலோசனைகளைச்‌ 
நம்முடைய தொழிவையம்‌, 
வியாபாரத்தையும்‌, ஆவிக்குரிய 

ஜீவியத்தையும்‌ எப்படி. ஆளுகை 
செய்யவேண்டும்‌ என்றும்‌ சாலொமோன்‌ 
நமக்கு ஆலோசனை சொல்லுகிறார்‌. நாம்‌ 
எல்லாவற்றிற்கும்‌. கணக்கு 
ஒப்புவிக்கவேண்டும்‌. தேவன்‌ தம்முடைய 
சித்தத்தின்‌ பிரகாரமாக தம்முடைய 
ஆசீர்வாதங்களை நமக்குக்‌ கொடுக்கிறார்‌. 
இவையெல்லாமே தேவனுடைய அநுக்கிரகம்‌. 


தேவாலயம்‌ 
பிர 51-3 


மிர 55. நீ தேவாலயத்துக்குப்‌ 
போகும்போது உன்‌ நடையைக்‌ 
காத்துக்கொன்‌; மூடர்‌ பலியிடுவது 
போலப்‌ பலிமிடுவதைப்பார்க்கிலும்‌ 
செவிகொடுக்கச்‌ சேர்வதே நலம்‌. 
தாங்கள்‌ செய்கிறது தீமையெயன்று 
அறியாதிருக்கிறார்கன்‌. 





மயம்‌ 
யய 1 


பிர 52. தேவசமுகத்தில்‌ தீ 
துணிகரமாய்‌ உன்‌ வாயினால்‌ 
பேசாமலும்‌, மனம்பதறி ஒரு 
வார்த்தையையும்‌ சொல்லாமலும்‌ இரு; 
தேவன்‌  வானத்திலிருக்கிறார்‌; தீ 
பூமியிலிருக்கிறாய்‌, ஆதலால்‌ உன்‌ 
வார்த்தைகள்‌ சுருக்கமாயிருப்பதாக.. 


பிர 5:3. தொல்லையின்‌ திரட்சியினால்‌ 
சொப்பனம்‌ யிறக்கிறதுபோல, 
வார்த்தைகளின்‌ 'திரட்சியினால்‌ 

மூடனுடைய சுத்தம்‌ பிறக்கும்‌. 
இந்த உலகம்‌ எல்லாம்‌. 
மாயையாயிருக்கிறது என்று சொல்லி, 
சாலொமோன்‌ நம்மை இந்த உலகத்திலிருந்து 
வேறுபிரித்து அழைத்துச்‌ செல்கிறார்‌. இந்த 
உலகத்தைவிட்டு வெளியேறி வருகிற நம்மை, 
சாலொமோன்‌ தேவனிடத்திற்கு அழைந்து 
வருகிறார்‌ நாம்‌ செய்ய வேண்டிய 
கடமைகளை நமக்கு நினைவுபடுத்துகிறார்‌. 
தலத்தில்‌ 


௮: 
ஆராதனை செய்கிறார்கள்‌ 

பலிகளைச்‌ செலுத்துகிறார்கள்‌. சாலொமோன்‌ 
நம்மை தேவாலயத்திற்கு அழைத்துப்‌ 
போகிறார்‌. 


நாம்‌ இந்த உலகத்தைப்‌ பார்த்தால்‌ 
நமக்கு ஏமாற்றமே உண்டாகும்‌. நம்முடைய 
ஜீவியத்தில்‌. ஏமாற்றம்‌ உண்டாகாமல்‌, 
சந்தோஷமும்‌ சமாதானமும்‌ 
உண்டாகவேண்டுமென்றால்‌, நாம்‌ கர்த்தரை 
நோக்கிப்‌ பார்க்கவேண்டும்‌. கர்த்தரே 
சர்வசிருஷ்டிகர்‌. சர்வசிருஷ்டிகளும்‌ தங்கள்‌ 
சிருஷ்கரை நோக்கிப்‌ பார்க்கவேண்டும்‌. 
நம்முடைய சரீரத்திலும்‌, உள்ளத்திலும்‌ 
அநேக காயங்களும்‌, வேதனைகளும்‌ 
இருக்கலாம்‌. இதை  உலகப்பிரகாரமான 
ஒளஷதத்தை பயன்படுத்தி குணப்படுத்த 
முடியாது. தேவனுடைய வார்த்தையும்‌, 
அவரிடத்தில்‌ நாம்‌ ஏறெடுக்கிற ஜெபமும்‌ 
நம்முடைய எல்லா காயங்களையும்‌ 
'சொஸ்தமாக்குகிற மெய்யான ஒளஷதம்‌. 


பிரசங்கி - விரிவுரை 
ECCLESIASTES - 


ட 
PUELSHERS 


COMMENTARY 


நாம்‌ தேவாலயத்திற்குப்‌ போகும்போது. 
நம்முடைய நடையைக்‌ காத்துக்கொள்ள 
வேண்டும்‌. கர்த்தரிடத்தில்‌ பயபக்தியாமிருக்க 
வேண்டும்‌. நாம்‌ பயபக்தியோடு 
கர்த்தரை ஆராதிக்கவேண்டும்‌. 
உலகப்பிரகாரமான காரியங்கள்‌ 
மாயை. ஆனால்‌. 
எதுவும்‌ மாயையானதல்ல. 
க உபதேசங்களைச்‌ 
அவற்றை 
நம்முடைய சரியாகப்‌ 
பயன்படுத்தினால்‌, அவை நமக்கு மிகுந்த 
ஆசீர்வாதத்தைத்‌ தரும்‌. ஆவிக்குரிய 
காரியங்களை நாம்‌ சரியாகப்‌ 
புரிந்துகொள்ளாமல்‌, அவற்றை தப்பிதமாகப்‌ 
பயன்படுத்தினால்‌, அவை நமக்கு 
மாயையாகயிருக்கும்‌. 


நாம்‌ தேவாலயத்திற்குப்‌ போகும்போது, 

நம்முடைய நடையைக்‌ காத்துக்கொள்ள 

வேண்டும்‌. நம்முடைய அயலான்‌, சலித்து, 

நம்மை வெறுக்காதபடிக்கு, அடிக்கடி அவன்‌ 

ல்‌ ல்‌ வைக்கக்கூடாது என்று 

நமக்கு லோசனை 

(நீதி 2547). நாம்‌ எத்தனை 

கர்த்தருடைய ஆலயத்திற்குப்‌ 

அவர்‌ நம்மை வெறுத்து 

நாம்‌ தவறான 

பாதையில்‌ போகக்கூடாது. தேவாலயத்திற்கு 

போகும்போதுகூட, நம்முடைய நடையைக்‌ 

காத்துக்கொண்டு, சரியான பாதையில்‌ 
தேவாலயத்திற்குப்‌ போகவேண்டும்‌. 


வாலயத்திற்குப்‌ ஈது, 
ந்‌ ஆராதனை செய்யேண்டும 


என்னும்‌ எண்ணம்‌ மாத்திரமே நம்முடைய 
இருதயத்தில்‌ நிரம்பியிருக்கவேண்டும்‌. 
கர்த்தரை ஆராதிக்காமல்‌, வேறு ஏதோ ஒரு 
காரியத்திற்காக தேவாலயத்திற்குப்‌ 
போவதினால்‌ நமக்கு ஒரு பிரயோஜனமும்‌ 
உண்டாகாது. சுயபெருமைக்காகவோ, 
ஜனங்கள்‌ மத்தியில்‌ நம்முடைய ஆடை 
ஆபரணங்களையும்‌, அந்தஸ்துக்களையும்‌ 
உயர்த்திக்‌. காண்பிக்கவேண்டும்‌. 
என்பதற்காகவோ, நாம்‌ ஆலயத்திற்குப்‌ 
போனால்‌ நமக்கு தெய்வீக ஆசீர்வாதம்‌ 
கிடைக்காது. 


நாம்‌ 
சரியாகப்‌ 





மயம்‌ 
யய 1 


கால்துரிதமானவன்‌ தப்பி நடக்கிறான்‌. 
(நீதி 19:2) என்று சாலொமோன்‌ 
சொல்லுகிறார்‌. நாம்‌ தேவாலயத்திற்கு 
கர்த்தரை ஆராதிக்கவேண்டும்‌ என்னும்‌. 
நோக்கத்தோடு போகாமல்‌, வேறு 
நோக்கத்திற்காக இங்கு போனால்‌ 
நம்முடைய கால்களும்‌ நிதானமாய்‌ நடக்காமல்‌ 

ய்‌ நடக்கிறது. 
சிந்தனைகள்‌ அங்கும்‌ 
அலைபாய்ந்து கொண்டிருக்கக்கூடாது. 
உலகப்பிரகாரமான காரியங்களின்மீது 
நம்முடைய கவனத்தைச்‌ செலுத்தக்கூடாது. 
தேவாலயத்திற்குப்‌ போகும்போது, நம்முடைய 

முழுஇருதயமும்‌ கர்த்தரைப்பற்றிய 
சிந்தனையினால்‌ நிரம்பியிருக்கவேண்டும்‌. 


மோசே தேவபர்வதமாகிய ஒரேபிலே, 
எறிகிற முட்செடியின்‌ நடுவிலே தேவனைக்‌ 
கண்டார்‌. அப்பொழுது தேவன்‌ மோசேயிடம்‌, 
“உன்‌ கால்களிலிருக்கிற  பாதரட்சையை 
குழற்றிப்போடு, நீ நிற்கிற இடம்‌ பரிசுத்த. 
பூமி" (யாத்‌ 35) என்று சொன்னார்‌. 
'பாதரட்சையைக்‌ கழற்றிப்போடு” என்னும்‌ 
வாக்‌ ற்கு, “உன்‌ நடையைக்‌ 
காத்துக்கொள்‌" என்று வேதபண்டிதர்களில்‌ 
சிலர்‌ வியாக்கியானம்‌ சொல்லுகிறார்கள்‌. 
பாதரட்சை என்பது இங்கு 
அடையாளமாகவும்‌, உவமையாகவும்‌, 
உருவகமாகவும்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
என்பது இவர்களுடைய வியாக்கியானம்‌. 


இதுபோன்ற வாக்கியம்‌ யோசுவாவின்‌ 


க்கிற பாதரட்சைகளைக்‌ கழற்றிப்போடு, நீ 
நிற்கிற இடம்‌ பரிசுத்தமானது என்றார்‌: 
யோசுவா அப்படியே செய்தான்‌” (யோசு 525). 
ஆலயத்திற்கும்‌ 
வெறுங்கையோடு 
நம்முடைய 


நாம்‌ 
போகும்போது 
போகக்கூடாது. 
காணிக்கைகளையும்‌, பலிகளையும்‌ 
தேவாலத்திற்குக்‌ கொண்டுபோகவேண்டும்‌. 
நாம்‌ பலியிடுவதிலும்‌ ஒரு ஒழுங்குமுறை 
இருக்கவேண்டும்‌. நாம்‌ மூடர்களுடைய 
பலிகளை தேவாலயத்திற்குக்கொண்டு. 
போகக்கூடாது. மூடர்கள்‌ பலியிடுவதுபோல. 
நாம்‌ பலியிடவும்‌ கூடாது. மூடர்கள்‌ 
சடங்குகளுக்கும்‌, பாரம்பரியங்களுக்கும்‌.. 


கர்த்தருடைய 


பிரசங்கி - விரிவுரை 
ECCLESIASTES - 


ந 
COMMENTARY PUBLISHERS 


புறம்பான காரியங்களுக்கும்‌ முக்கியத்துவம்‌ 
கொடுக்கிறார்கள்‌. அவர்களுக்கு அவற்றின்‌ 
உள்ளான அர்த்தம்‌ தெரிவதில்லை. 
மெய்யான தாற்பரியத்தைப்‌ புரிந்து 
கொள்ளாமல்‌, வெளிவேஷமாக பலியிடுவது, 
'மூடர்களுடைய பலி” ஆகும்‌. 

ஒரு காரியம்‌ தீமையென்று 
தெரியாமலிருப்பதினால்தான்‌ அநேகர்‌ அந்தத்‌ 
தீமையைச்‌ செய்கிறார்கள்‌. அதைச்‌ செய்த 
பின்புகூட, தாங்கள்‌ செய்தது தீமையென்பது, 
அவர்களுக்குத்‌. தெரிவதில்லை. 
இப்படிப்பட்டவர்கள்‌ தாங்கள்‌ செய்த 
தப்பிதங்களுக்கு மனம்‌ வருந்தமாட்டார்கள்‌. 
துன்மார்க்கமான மனது பாவத்தை 
மாத்திரமே. யோசிக்கும்‌. பாவம்‌ 
செய்யவேண்டும்‌ என்று மாத்திரமே 
தீர்மானம்பண்ணும்‌. தீயமனதிற்கு 
க ற்‌ நன்மையான 
காரியம்‌ தெரியாது. 
தேயாபைத்திற்கப்‌ போகும்போதுகூட, 
தீயவர்கள்‌, தீமையான காரியங்களையே 
யோசிப்பார்கள்‌. தாங்கள்‌ செய்கிறது 

்‌ அவர்கள்‌ 


தீமையென்றுகூட 

அறியாதிருக்கிறார்கள்‌. 
ம்‌ கர்த்தருடைய 
எப்போதுமே ஆயத்தமாயிருக்க 


வார்த்தையைக்‌ 
வார்த்தை 
பிரய்ங்கம்‌ 
நாம்‌ கவனமாய்‌ 


தேவனுடைய 
வாசிக்கப்படும்போதும்‌, 
பண்ணப்படும்‌ போதும்‌, 
வசனங்களை செவிகொடுத்து 
கேட்கவேண்டும்‌. பலியிடுவதைப்‌ பார்க்கிலும்‌ 
செவிகொடுக்கச்‌ செய்வதே நலம்‌. 
சத்தத்திற்குக்‌ 
சர்வாங்க 
கர்த்தருக்குப்‌ 
பலியைப்பார்க்கிலும்‌ 
ட்டுக்கடாக்களின்‌ 
'விகொடுத்தலும்‌ 


“கர்த்தருடைய 
கீழ்ப்படிகிறதைப்பார்க்கிலும்‌, 
தகனங்களும்‌ பலிகளும்‌ 
பிரியமாமிருக்குமோ?' 
கீழ்ப்படிதலும்‌, 
நிணத்தைப்பார்க்கிலும்‌ 
உத்தமம்‌" சாமு 15:22). 


நீங்கள்‌ உங்கள்‌ கைகளை 
விரித்தாலும்‌, என்‌ கண்களை உங்களைவிட்டு 
மறைக்கிறேன்‌; நீங்கள்‌ மிகுதியாய்‌ 
ஜெபம்பண்ணினாலும்‌ கேளேன்‌; உங்கள்‌ 
கைகள்‌ இரத்தத்தினால்‌ நிறைந்திருக்கிறது. 
உங்களைக்‌ கழுவிச்‌ கத்திகரியுங்கள்‌; உங்கள்‌ 
பொல்லாப்பை என்‌ 
மறைவாக அகற்றிவிட்டு, 
விட்டு ஓயுங்கள்‌"' 

(ஏசா 1156). 





யம்‌ 
யய 1 


தேவாலயத்திலிருக்கும்போது. 
வார்த்தைகள்‌ 


கேட்கப்படவேண்டும்‌. மக்க நாம்‌ 
துணிகரமாய்‌ நம்முடைய வாயினால்‌: 
பேசாமலும்‌, மனம்‌ பதறி ஒரு வார்த்தையும்‌ 
சொல்லாமலும்‌ இருக்கவேண்டும்‌. 
பேசினாலும்‌ நம்முடைய ரத்‌ 
குருக்கமாயிருக்கவேண்டும்‌. 
சமுகத்தில்‌. 
பிரவேசிக்கவேண்டும்‌. 

நாம்‌ ஜெபம்பண்ணினாலும்‌, 
'வேண்டுதல்களையும்‌ விண்ணப்பங்களையும்‌ 
ஏறெடுத்தாலும்‌, பொருத்தனைகளைச்‌ 
செய்தாலும்‌ மனம்‌ பதறி ஒருபோதும்‌ 
பேசக்கூடாது. துணிகரமாயும்‌ பேசக்கூடாது. 
நம்முடைய இருதயத்தின்‌ நிறைவினால்‌ வாய்‌ 
பேசும்‌. இருதயத்தின்‌ சிந்தனைகளை நாம்‌ 
ஆளுகை செய்யவேண்டும்‌. நாம்‌ சுருக்கமாய்‌ 
பேசினாலும்‌ கருத்தாய்ப்‌ பேசவேண்டும்‌. 


நம்முடைய இருதயத்திலிருக்கிற 
நினைவுகள்‌ ஒரு விதமாகவும்‌, நம்முடைய 
வாயின்‌ வார்த்தைகள்‌ வேறுவிதமாகவும்‌ 
இருந்தால்‌ நமக்கு பிரயோஜனமில்லை. 
கர்த்தருக்கு முன்பாக நம்மால்‌ 


ஆராய்ந்து பார்க்கிறார்‌ 
இருதயத்தின்‌ சிந்தனைகளே 
வார்த்தைகளாகயிருக்கும்‌. 


நம்முடைய 
சுருக்கமாயிருக்கவேண்டும்‌. 


நம்முடைய இருநயத்திலிருந்து 
வார்த்தைகள்‌ புறப்பட்டு வந்தாலும்‌, அந்த 
வார்த்தைகள்‌  துணிகரமாயிருக்கக்கூடாது. 
நாம்‌ பதறியும்‌ பேசக்கூடாது. நிதானமாக 
பயபக்தியோடு பேசவேண்டும்‌. நாம்‌. 
சர்வவல்லமையுள்ள தேவனுக்கு முன்பாகப்‌ 
பேசுகிறோம்‌ என்னும்‌ பயமும்‌, பக்தியும்‌. 
ம்‌ உள்ளத்தில்‌ 


நிரமியிருக்கவேண்டும்‌ நாம்‌ தேவனுடைய 


பேசுகிறார்‌. அதே கிருபைமினாலேயே. நாம்‌ 
தேவனோடு பேசுவதற்கு அவர்‌ 
அனுமதிகொடுக்கிறார்‌. 


பிரசங்கி - விரிவுரை 
ECCLESIASTES - 


ட 
90% 


COMMENTARY 


எந்தவிதமான தகுதியுமில்லை. ஆகையினால்‌ 
தேவனுக்கு முன்பாக நாம்‌ போகும்போது. 
மனத்தாழ்மையோடு,, மிகுந்த 
கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
நம்முடைய ஜெபவார்த்தைகளை 
ஏறெடுக்கவேண்டும்‌. தொல்லையின்‌ 
திரட்சியினால்‌ சொப்பனங்கள்‌ 
பிறக்கிறது. அதுபோலவே வார்த்தைகளின்‌ 
திரட்சியினால்‌ மூடனுடைய சத்தம்‌ பிறக்கிறது. 
நாம்‌ தேவனிடத்தில்‌ ஜெபம்பண்ணும்போது 
நம்முடைய வார்த்தைகள்‌ 
திரட்சியாமிருக்கவேண்டும்‌ என்னும்‌ 
அவசியமில்லை. அவை பயபக்தியாயும்‌, 
சுருக்கமாயும்‌ இருந்தாலே போதுமானது. 


பொருத்தனை 
பிர 5:4,5 


மிர க தே 
பொருத்தனை ணி ளன வ 


அதைச்‌ செலுத்தத்‌ தாமதியாதே; அவர்‌ 
முடரில்‌ பிரியப்படுகிறதில்லை; நீ 
நேர்த்துகொண்டதைச்‌ செய்‌. 


பிர 55. தீ நேர்ந்துகொண்டதைச்‌. 
செய்யாமற்போவதைப்பார்க்கிலும்‌, 
நேர்த்துகொன்னாதிருப்பதே நலம்‌. 


தேவனுக்கு 
மிகவும்‌ 

நாம்‌ பண்ணிய 
செலுத்துவதற்கு 


நாம்‌ 
பொருத்தனைபண்ணும்போ, 
கவனமாயிருக்கவேண்டும்‌. 
பொருத்தனையை 
தாமதிக்கக்கூடாது. நாம்‌ நேர்ந்து 
கொண்டதை செய்யாமற்போவதைப்‌ 
பார்க்கிலும்‌, நேர்ந்துகொள்ளாதிருப்பதே நலம்‌ 
என்று சாலொமோன்‌ சொல்லுகிறார்‌. 
கர்த்தருக்கு யாதொரு 
அல்லது 
செய்யும்படி 
ஆத்துமாவை 
இந்தனைக்குட்படுத்திக்கொண்டாலம்‌, அவன்‌ 
சொல்தவறாமல்‌ தன்‌ வாயிலிருந்து புறப்பட்ட 
வாக்கின்படியெல்லாம்‌ செய்யக்கடவன்‌"' 
(எண்‌ 30:2). 





மயம்‌ 
யய 1 


“ன்‌ இக்கட்டில்‌ நான்‌ என்‌ 
உதடுகளைத்‌ திறந்து, என்‌ வாயினால்‌. 
சொல்லிய என்‌ பொருத்தனைகளை உமக்குச்‌ 
செலுத்துவேன்‌" (சங்‌ 6644) என்று. 
சங்கீதக்காரர்‌ சொல்லுகிறார்‌. 

“சேனைகளின்‌ கர்த்தாவே, தேவரீர்‌ 
உம்முடைய அடியாளின்‌ சிறுமையைக்‌ 
கண்ணோக்கிப்‌ பார்த்து, உம்முடைய 
அடியாளை மறவாமல்‌ நினைந்தருளி, உமது 
அடியாளுக்கு ஒரு ஆண்‌ பிள்ளையைக்‌ 
கொடுத்தால்‌, அவன்‌ உயிரோடிருக்கும்‌ சகல 
நாளும்‌ நான்‌ அவனைக்‌. ல 
ஒப்புக்கொடுப்பேன்‌;: 
தலையின்மேல்‌ சவரகன்‌ கந்திபடுவதில்லை 
என்று அன்னாள்‌ ஒரு பொருத்தனை 
பண்ணினாள்‌" சாமு 1:11. 


கர்த்தருக்கு 
ஜெபம்பண்ணுவது 
நல்லது. தன்‌ எனக்‌ அதைச்‌ 
செலுத்தவேண்டும்‌. தாமதம்பண்ணாமல்‌ 
உடனே செலுத்திவிடவேண்டும்‌ நாம்‌. 
எவ்வளவு. பொருத்தனைபண்ணினோமோ 
அதை முழுமையாய்ச்‌ செலுத்திவிடவேண்டும்‌. 
நாம்‌ தேவனுக்கு பொருத்தனை பண்ணியது 
அனைத்துமே அவருக்குத்தான்‌ சொந்தம்‌. 
நாம்‌ நமக்கென்று 
அதை நமக்கு 
சொந்தமாக்கிக்கொள்ளக்கூடாது. 
நாம்‌ 


கர்த்தருக்கென்‌, ம்மைப்‌ 
பொருத்தனை பணி ஒப்புக்கொடுத்தால்‌, 
நம்மை கர்த்தருடைய சமுகத்தில்‌ பூரணமாய்‌ 
அர்பணிக்கவேண்டும்‌. கர்த்தருக்கு முன்பாக 
நாம்‌ பேசுகிற வார்த்தைகளில்‌ மிகவும்‌ 
குவனமாமிருக்கவேண்டும்‌. ஆகையினால்‌ 
தேவசமுகுற்தில்‌ நீ துணிகரமாய்‌ உன்‌ 
வாயினால்‌ பேசாமலும்‌, மனம்பதறி ஒரு 
வார்த்தையும்‌ சொல்லாமலும்‌ இரு" 
(மிர 52) என்று சாலொமோன்‌ 
சொல்லுகிறார்‌. 


ம்‌ 
பண்‌: ரிய சந்தோஷமாய்ச்‌ 
செலுத்தவேண்டும்‌. அதை சீக்கிரத்திலும்‌ 
செலுத்தவேண்டும்‌. இதற்கான காரணங்கள்‌ 
இரண்டை சாலொமோன்‌ இங்கு விரிவாகச்‌ 
சொல்லுகிறார்‌. அவையாவன: 


தேவனுக்குப்‌ பொருத்தனை 


பிரசங்கி - விரிவுரை 
ECCLESIASTES - 


I= 
PUELSHERS 


COMMENTARY 


நாம்‌ பொருத்தனை பண்ணியதை, 

செலுத்தாவிட்டால்‌, நாம்‌ 

சமுகத்தை 

தேவனை 

முயற்சிபண்ணுகிறோம்‌. 

கு ஏதாவது சாக்குபோக்கு. 

சொல்லி, அவரை ஏமாற்றிவிடலாம்‌ என்று 

நினைக்கிறோம்‌. தேவன்‌ மூடரில்‌ 

பிரியப்படுகிறதில்லை. 

நாம்‌ 

த்தன ன்ன, 

செலுத்தவில்லையென்றால்‌, அது நமக்கு 

குற்றமாய்‌ எண்ணப்படும்‌. பொருத்தனையை 

மீறிய பாவத்திற்காக நமக்குத்‌ தண்டனை 

கொடுக்கப்படும்‌. ஆகையினால்‌ நாம்‌ 

நேர்ந்துகொண்டதை  செய்யாமற்போலதைப்‌, 

நரகக்‌ நேர்ந்துகொள்ளாதிருப்பதே 

நாம்‌ தேவனிடத்தில்‌ 
க ரது 


தேவனுக்குப்‌ 
அதைச்‌ 


அனனியா, தன்‌ மனைலியறிய, 


தேவனுக்கு பொருத்தனைபண்ணியதில்‌, ஒரு 
வைத்துக்கொண்டாள்‌. 


பொய்சொன்னாய்‌" 
சொன்னார்‌. 
பொருத்தனைபண்ணி, 
செலுத்தாதிருக்கிறவர்கள்‌, 
பொய்சொல்லுகிறார்கள்‌. 


(அப்‌ 5:4) என்று 
தேவனுக்குப்‌ 
அதைச்‌ 
தேவனிடத்தில்‌ 


வார்த்தைகள்‌ 
பிர 5:6 


பிர ௬6. உன்‌  மாம்சத்தைப்‌ 
பாவத்துக்குன்னாக்க உன்‌ வாய்க்கு. 
இடங்கொடாதே; அது புத்தியிசகினால்‌ 


வார்த்தைகளினாலே கோபங்கொண்டு, 
உன்‌ கைகளின்‌ கிரியையை 
அழிப்பானேன்‌? 





மயம்‌ 
யய 1 


நிறைவேறவேண்டும்‌ என்று, 
பொருத்தனைபண்ணக்கூடாது. 

நோக்கத்தோடு _ பொருத்தனையண்ணினால்‌, 
அது நமக்கு சித்திக்காது. நம்முடைய வாய்‌ 
நம்மை பாவத்திற்குள்ளாக்கிவிடும்‌. “உன்‌ 
மாம்சத்தை பாவத்திற்குள்ளாக்க உன்‌ 
வாய்க்கு இடங்கொடாதே” என்று 
சாலொமோன்‌ சொல்லுகிறார்‌ 


ஏரோது ராஜா 
சந்தோஷமாகமிருந்தபோது, ஏரோதியாளின்‌ 
குமாரத்திக்கு, அவசரப்பட்டு பொருத்தனை 
பண்ணினான்‌. யோவான்ஸ்நானனை 
சிரச்சேதப்பண்ணி, அவனுடைய சிரசை 


ஒரு தாலத்தில்‌ வைத்துக்‌ கொடுப்பதாக 
வாக்குப்பண்ணிவிட்டான்‌. 

வார்த்தையை 

ஏரோது 


தூதர்களாயிருக்கிறார்கள்‌. 
தேவனுக்கு, முன்பாக 

பண்ணிவிட்டு, அதை ராகா 
முன்பாக மறுதலிக்கக்கூடாது. “அது. புத்தி 
பிசகினால்‌ செய்தது என்று தூதனுக்‌। 
முன்பாக சொல்லாதே" என்று சாலொமோன்‌ 
எச்சரிக்கிறார்‌. 


பொருத்தனைபண்ணிவிட்டு,. 
பொருத்தனையை 
நிறைவேற்றாமலிருப்பதற்கு, காரணங்களைத்‌ 
தேடிக்கொண்டிருக்கக்கூடாது. ஒரு சிலர்‌ 
தப்பு செய்துவிட்டு, தண்டனையிலிருந்து 
தப்பிப்பதற்காக, சட்டத்தில்‌ ஏதாவது ஓட்டை 
உடைசல்கள்‌ இருக்கிறதா என்று தேடிப்‌ 
பார்ப்பார்கள்‌. அதுபோல, நாமும்‌ 
தேவனுக்குப்‌ பொருத்தனை பண்ணிவிட்டு, 
அதிலிருந்து தப்பிப்பதற்கு, 
வகைதேடிக்கொண்டிருக்கக்கூடாது. 


கப்ரு 
அந்தப்‌ 


பிரசங்கி - விரிவுரை 
ECCLESIASTES - 


ந 
PUELSHERS 


பண்ணிய பொருத்தனையை 
செலுத்தாமல்‌, கர்த்தரை ஏமாற்றக்கூடாது. 
தம்மை ஏமாற்றும்‌ நம்முடைய 
வார்த்தைகளை ஏற்றுக்‌ 
கொள்வதில்லை. நம்முடைய 
வார்த்தைகளினால்‌ தேவன்‌ 
கோபங்கொள்வார்‌. நம்முடைய கைகளின்‌ 
கிரியைகளை அழித்துப்போடுவார்‌. தேவன்‌ 
நீதியும்‌ நியாயமுமுள்ளவர்‌. நாம்‌ சொன்னதை 
நிறைவேற்றாமல்போனால்‌, தேவனுடைய 
கோபம்‌ நம்மீது வரும்‌. நம்முடைய 
விருப்பங்களும்‌ திட்டங்களும்‌ நிறைவேறாது. 


COMMENTARY 


நாம்‌. 


கர்த்தர்‌ 


தேவனுக்குப்‌ பயந்திரு 
பிர 5:7 


பிர 58. அநேக சொப்பனங்கள்‌. 
மாயையாயிருப்பதுபோல, அநேக 
வார்த்தைகளும்‌ வியர்த்தமாயிருக்கும்‌; 
ஆகையால்‌ நீ தேவனுக்குப்‌ பயந்திரு. 


நாம்‌ தேவனுக்குப்‌ 
பயந்திருக்கவேண்டும்‌. கர்த்தருக்குப்‌ 
பயப்படுவதே ஞானத்தின்‌ ஆரம்பம்‌. 
ஏற்பாட்டுக்காலத்தில்‌ 
கர்த்தரிடத்திலிருந்து 
பெற்றுக்கொண்டதாகச்‌ 
சாதாரண சொப்பனங்களைக்கூட, 
கர்த்தருடைய வெளிப்பாடுகள்‌ என்று, 
வியாக்கியானம்‌ பண்ணினார்கள்‌. எரேமியா 
தீர்க்கதரிசி இவர்களை 
“பொய்தீர்க்கதரிசிகள்‌ என்று சொல்லுகிறார்‌. 


சொன்னார்கள்‌. 


“சொப்பனங்கண்டேன்‌,  சொப்பனங்‌. 
கண்டேன்‌ என்று, என்‌ நாமத்தைச்‌ சொல்லிப்‌ 
பொய்த்தீர்க்கதரிசனம்‌. உரைக்கிற 
தீர்க்கதரிசிகள்‌ சொல்லுகிறதைக்‌ கேட்டேன்‌. 
எதுவரைக்கும்‌ இப்படியிருக்கும்‌? பொய்த்‌ 
தீர்க்கதரிசனம்‌ சொல்லுகிற தீர்க்கதரிசிகளின்‌ 
இருதயத்தில்‌ ஏதாகிலுமுண்டோ? இவர்கள்‌ 
தங்கள்‌ இருதயத்தின்‌  வஞ்சகத்தையே 
தீர்க்கதரிசனமாகச்‌ 'சொல்லுகிறவர்கள்‌" 
(எரே 23:25,26). 





மயம்‌ 
யய 1 


அநேக சொப்பனங்களில்‌ 
உண்மையில்லை. அவை மாயையாயிருக்கிறது. 
தெளிவான. சிந்தனையுடையவர்கள்‌ 
கூட, சொப்பனங்களினால்‌ 
குழம்பிப்‌ போய்விடுகிறார்கள்‌. 
குழப்பத்திலிருக்கிறவர்கள்‌ சுருக்கமாகவும்‌, 
தெளிவாகவும்‌ பேசமாட்டார்கள்‌. ஏராளமான 
வார்த்தைகளைப்‌ பேசுவார்கள்‌. அநேக 
வார்த்தைகள்‌ வியர்த்தமாயிருக்கும்‌ என்று 
சாலொமோன்‌ சொல்லுகிறார்‌ எல்லாம்‌. 
நன்றாகமிருந்தாலும்‌, அழிவு வரப்போகிறது 
என்று சொப்பனத்தை ஆதாரமாக வைத்துச்‌ 
சொல்லுவார்கள்‌. 

பிள்ளைகளுக்கு 

ஆதாரமாயிருக்கக்கூடாது. 

எழுதப்பட்ட 

ஆதாரமாயிருக்கவேண்டும்‌. 

சொப்பனங்கள்‌ மாயையாயிருக்கிறது. 
மாயை நமக்கு ஆதாரமாயிருக்கும்போது. 
நாமும்‌ மாயையாயிருப்போம்‌. 


நாம்‌ சொப்பனத்திற்கு அதிக 
முக்கியத்துவம்‌ கொடுக்கக்கூடாது. 
அவற்றைத்‌ திரும்பத்‌ ல்‌ பேசி, அவற்றை 
உண்மையாக்க முயற்சி பண்ணக்கூடாது. 
நாம்‌ கர்த்தருக்குப்‌ பயப்படவேண்டும்‌. 
சொப்பனங்களுக்குப்‌ பயப்படக்கூடாது. 
நம்முடைய குழப்பங்களுக்கு கர்த்தருடைய 
வார்த்தைதான்‌ தெளிவைக்‌ கொடுக்கும்‌. 
சொப்பனங்களை ஆதாரமாக வைத்து, 
நம்முடைய ஜீவியத்திற்கு எந்த முடிவையும்‌ 
எடுக்கக்கூடாது. 


நியாயமும்‌ நீதியும்‌ 
பிர 5:8 


மிர 5:8. ஒரு தேசத்தில்‌ ஏழைகள்‌ 
ஒடுக்கப்படுகிறதையும்‌, நியாயமும்‌ 
நீதியும்‌ புரட்டப்படுகிறதையும்‌ தீ 
காண்பாயானால்‌, அதைக்குறித்து 
ஆச்சரியப்படாதே; உஸ்ர்ந்தவன்‌. 
மேல்‌ உயர்த்தவண்‌. 
காவலானியாயிருக்கிறான்‌; அவர்கள்‌. 
மேல்‌ உயர்த்தவரும்‌ ஒருவருண்டு. 


பிரசங்கி - விரிவுரை 
ECCLESIASTES - 


i 
PUELSHERS 


ஒரு மனுஷனுடைய இருதயத்தில்‌ 
நீதியும்‌ நியாயமும்‌, மனுஷநேயமும்‌ 
இருக்கும்போது. ஏழைகள்‌ 
ஒடுக்கப்படுவதை அவனால்‌ சகித்துக்கொள்ள 
தேசு 
ஒடுக்கப்படுகிறதையும்‌, 
புரட்டப்படுகிறதையும்‌ ணும்‌? 
அவனுடைய மனதிலே கோபமுண்டாகும்‌. 
அவனுடைய இருதயத்தில்‌ அதைக்‌ குறித்து 
ஆச்சரியமுண்டாகும்‌. சட்டத்தின்‌ பெயராலும்‌, 
அதிகாரத்தின்‌ பெயராலும்‌ ஏழைகள்‌ 
ஒடுக்கப்படுகிறார்கள்‌. 


COMMENTARY 


ம்‌ பொதுவாக 

தேசமாகயிருக்கலாம்‌. ஆனாலும்‌ நேசத்தின்‌ 
ஒரு பகுதியில்‌ தீங்கும்‌, கொடுமையும்‌ 
தாராளமாய்‌ நடைபெற்றுக்கொண்டிருக்கும்‌. 
தேசத்தின்‌ அந்தப்‌ பகுதியில்‌ ஏழைகள்‌ 
ஒடுக்கப்படுவார்கள்‌. நீதியும்‌ நியாயமும்‌ 
புரட்டப்படும்‌. அதைக்‌ காணும்போது, நாம்‌ 
அதைக்‌ குறித்து ஆச்சரியப்படக்கூடாது. 
என்று சாலொமோன்‌ சொல்லுகிறார்‌. 


ஏழைகளை ஒடுக்குகிறவர்கள்‌ 
தங்களை பெரியவர்களாகவும்‌, 
அதிகாரமுள்ளவர்களாகவும்‌ காண்பித்துக்‌ 
கொள்கிறார்கள்‌. ஒடுக்கப்படுகிறவர்களைவிட 
தாங்கள்‌ உயர்ந்தவர்கள்‌ என்று 
நினைக்கிறார்கள்‌. உயர்ந்தவன்மேல்‌ 
உயர்ந்தவன்‌ காவலாளியாயிருக்கிறான்‌. 
தனக்குமேல்‌ யாருமில்லை என்று இவர்கள்‌ 
இறுமாப்பாயும்‌. ஆணவமாயும்‌ 
நினைக்கிறார்கள்‌. இவர்களுக்கும்‌ மேல்‌ 
உயர்ந்தவர்‌ ஒருவர்‌ உண்டு. அவரே 
சர்வவல்லவராகிய சிருஷ்டி கர்த்தர்‌. அவரே 
வானத்தையும்‌ பூமியையும்‌ சிருஷ்டித்தவர்‌. 
அவரே. சர்வசிருஷ்டிகளுக்கும்‌ சிருஷ்டி 
கர்த்தா. 


தேசத்தில்‌ 
ஒடுக்கும்போது, 


உயர்ந்தவர்கள்‌ ஏழைகளை 

அவர்கள்‌ நீதியையும்‌ 
நியாயத்தையும்‌ புரட்டும்போது, 
அவர்களுக்கு மேலாகயிருக்கிற தேவன்‌, 
அவர்கள்‌ செய்கிற அநியாயங்களையெல்லாம்‌ 
நோக்கிப்‌ பார்க்கிறார்‌. தங்களுக்கு எதிராக 
எதிர்த்து நிற்பதற்கு யாருமில்லை என்று 
ஏழைகளை ஒடுக்குகிறவர்கள்‌ 
நினைக்கிறார்கள்‌. ஆனால்‌ தேவனோ 
எல்லாவற்றையும்‌ பார்த்துக்கொண்டிருக்கிறார்‌. 
அவர்‌ ஏற்றவேளையில்‌ நியாயம்‌ செய்வார்‌. 
வழக்குகளை நீதியாய்‌ விசாரிப்பார்‌. 
நியாயத்தையும்‌ நீதியையும்‌ மறுபடியும்‌ 
ஸ்தாபிப்பார்‌. கர்த்தர்‌. பார்ப்பார்‌. 
கர்த்தர்‌ கேட்பார்‌. 





மயம்‌ 
யய 1 


மூமியில்‌ விளையும்‌ பலன்‌: 
பிர 5:9-12 


மிர 5:9. பூமியில்‌ வினையும்‌ பலன்‌ 
யாவருக்குமுரியது; ராஜாவும்‌ வயலின்‌: 
பலனால்‌ ஆதரிக்கப்படுகிறான்‌.. 


பிர 5:10. பணப்பிரியன்‌ பணத்தினால்‌ 
திருப்தியடைவதில்லை; செல்வப்‌ 

பிரியன்‌. செல்வப்பெருக்கினால்‌ 
திருப்தியடைவதில்லை; இதுவும்‌ 


மாயையே. 


பிர 5:11. பொருள்‌ பெருகினால்‌ அதைத்‌ 
தின்கிறவர்களும்‌ பெருகுகிறார்கன்‌; 
அதை உடையவர்கள்‌. தங்கள்‌ 
கண்களினால்‌ அதைக்‌ காண்பதேயன்றி. 
அவர்களுக்குப்‌ பிரயோஜனம்‌ என்ன? 


பிர... 502.  வேலைசெய்கிறவன்‌ 
கொஞ்சமாய்ப்‌ புசித்தாலும்‌ 
அதிகமாய்ப்‌ புசித்தாலும்‌ அவன்‌ 
இித்திரை இன்பமாயிருக்கும்‌; 
செல்வனுடைய பெருக்கோ அவனைத்‌ 
தூங்கவொட்டாது. 


்‌ மாயை என்று 
சொல்லுகிறார்‌. திரளான 
ஐசுவரியத்தில்‌ மாயையும்‌ திரளாயிருக்கிறது. 
ஐசுவரியவான்‌ தன்னுடைய ஐசுவரியத்தைப்‌ 
பார்த்து பெருமைப்படுகிறான்‌. கண்களின்‌ 
இச்சையானது திருப்தியடையும்‌ என்று 
எதிர்பார்க்கிறான்‌. அவனுக்கு கண்களின்‌ 
இச்சையோடு மாம்சத்தின்‌ இச்சைகளும்‌, 
ஜீவனத்தின்‌ பெருமையும்‌ வந்துவிடுகிறது. 
ஐசுவரியவானுக்கு அநேக: கள்‌ 
இருக்கும்‌. அவற்றில்‌ ஒன்றும்‌ நிறைவேறாது. 
இதனால்‌ அவனுக்கு சந்தோஷமும்‌ 
இருக்காது. சமாதானமும்‌ இருக்காது. 


பணப்பிரியன்‌ பணத்தினால்‌ 
'திருப்தியடைவதில்லை. செல்வப்பிரியன்‌ 
செல்வப்பெருக்கினால்‌ திருப்தியவைதில்லை. 
நம்முடைய ஐசுவரியத்தை. நாம்‌ 
நல்லமுறையில்‌ செலவுபண்ணினால்நான்‌ 


ஐசுவ 
சாலொமோன்‌ 


சந்தோஷம்‌ வரப்போவதில்லை. 


பிரசங்கி - விரிவுரை 
ECCLESIASTES - 


ட்ட 
090 


COMMENTARY 


பூமியில்‌ விளையும்‌ பலன்‌ யாவருக்கும்‌ 
உரியது. நம்முடைய ஜீலியத்திற்கு 
ஆதாரமான ஏராளமான பயிர்‌ வகைகள்‌ 


தேவைகளை சந்திப்பதற்கு தாவரங்களையும்‌, 
சமுத்திரத்தில்‌ மச்சங்களையும்‌ சிருஷ்டித்தார்‌ 


தேவைகளையும்‌ சந்திப்பதற்காகவே பூமியில்‌ 
பலன்‌ விளைகிறது. பூமியில்‌ விளையும்‌ 
பலன்‌ யாவருக்கும்‌ போதுமானதாயிருக்கும்‌ 


இந்தப்‌ பூமியே நமக்கு களஞ்சியம்‌. 
இந்தப்‌ பூமியிலுள்ள  விலங்குகுளெல்லாம்‌, 
நம்மோடுகூட இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ 
சஞ்சரிக்கின்றன. அவையும்‌ பூமியில்‌ 
விளையும்‌ பலனில்‌ பங்குபோட வருகின்றன. 
பூமியில்‌ விளையும்‌ பலனில்‌ மனுஷருக்குப்‌ 
பங்கிருப்பதுபோல. மிருகங்களுக்கும்‌ 
பங்கிருக்கிறது. தேசத்திலுள்ள சாதாரண 
ஜனங்கள்‌ பூமியில்‌ விளையும்‌ பலனால்‌ 
ஆதரிக்கப்படுவதுபோல, ராஜாவும்‌ வயலின்‌ 
பலனால்‌ ஆதரிக்கப்படுகிறார்‌. பூமி தன்‌ 

பலனைக்‌ கொடுக்கலில்லையென்றால்‌, 
ராஜாவும்‌ பட்டினியாயிருக்கவேண்டியது வரும்‌. 


நிலத்தை உழுது பயிரிட்டு விவசாயம்‌ 
பண்ணுகிறவர்கள்‌, மனுபுத்திரருக்கு 
பேருதவியாக யிருக்கிறார்கள்‌. 
விவசாயமில்லையென்றால்‌ விளைச்சலில்லை. 
விளைச்சலில்லையென்றால்‌ க்‌ 
புசிக்க ஆகாரமில்லை. மனுஷருடைய 
ஆதாரத்திற்கு தேவையான அடிப்படை 
காரியங்களை விவசாயிகள்‌ சந்திக்கிறார்கள்‌. 
எல்லா தேசத்திலுமே விவசாய வேலை 
முக்கியமான வேலையாகவும்‌, 
அத்தியாவசியமான வேலையாகவும்‌ 


இருக்கிறது. 





மயம்‌ 
யய 1 


கர்த்தர்‌ நம்முடைய தேவைகளைச்‌ 
சந்திக்கிறார்‌. நம்முடைய அடிப்படைத்‌: 
தேவைகளெல்லாம்‌ சந்திக்கப்பட்டாலே, நாம்‌ 
திருப்‌ வேண்டும்‌. 
பணப்பிரியனாகவோ, செல்வப்பிரியனாகவோ 
இருக்கக்கூடாது. போதுமென்கிற 
பக்தியுடனே கூடிய தெய்வபக்தியே மிகுந்த 
ஆதாயம்‌. ஒரு சிலர்‌ ஐசுவரியத்தை 
தேடிக்‌ குவிப்பார்கள்‌. அதைப்‌ பயன்படுத்த 
மாட்டார்கள்‌. பணத்தைக்‌ குவிப்பதுபோல, 
நிலங்களையும்‌, வீடுகளையும்‌, 
சொத்துக்களையும்‌ வாங்கிக்‌ குவிப்பார்கள்‌. 
ஆனாலும்‌ அவற்‌ எதையும்‌ 
பயன்படுத்தமாட்டார்கள்‌ அவையெல்லாம்‌ 
சும்மாயிருக்கும்‌. 
ஒரு 
பணப்பி! 


இதனால்‌ அவர்களுக்கு 
பிரயோஜனமும்‌ 
ரியன்‌ 


வரப்போவதில்லை. 

பணத்தினால்‌ 
திருப்தியடைவதில்லை. செல்வப்பிரியன்‌ 
செல்வத்தினால்‌ திருப்தியடைவதில்லை. 
நம்மிடத்தில்‌ பயன்படுத்தாத பணம்‌, நமக்கும்‌ 
பிரயோஜனமாயிருக்காது. மற்றவர்களுக்கும்‌ 
பிரயோஜனமாயிருக்காது. நம்மிடத்தில்‌ 
பணமும்‌ செல்வமும்‌ அதிகரிக்கும்போது. 
மனக்கவலையும்‌ மனபயழும்‌ அதிகரிக்கிறது. 


பெருகினால்‌. அதைத்‌ 
அகில்‌ பெருகுகிறார்கள்‌. நம்முடைய 
தேவைக்கு அதிகமாக நாம்‌ செல்வத்தைப்‌ 
பெருக்கும்போது, அது நமக்கு 
ஆசீர்வாதமாயிராது. எவ்வளவுதான்‌ 
ஒருவனிடத்தில்‌ செல்வம்‌ இருந்தாலும்‌, அவன்‌ 
தனக்கு இன்னும்‌ அதிகமாய்‌ செல்வம்‌. 
வேண்டுமென்று ஆசைப்படுவான்‌. இது 
மனுஷருடைய பாதுவான இயல்பு 
மனுஷனுடைய ஆசை ஒருபோதும்‌. 
திருப்தியடைவதில்லை. பாவமான 
காரியங்கள்மீது ஆசைப்படுகிறவர்களுக்கு, 
ஒருபோதும்‌ நன்மை உண்டாகப்போவதில்லை. 


ஒரு மனுஷனுக்கு மாம்சத்தின்‌ 
இச்சைகளும்‌, கண்களின்‌ இச்சைகளும்‌ 
கண்ணியாயிருக்கும்‌. பொன்னும்‌ வெள்ளியும்‌ 
மாம்சத்தின்‌ இச்சையைத்‌ திருப்திப்படுத்தாது. 
ஒருவன்‌ பசியாயிருக்கும்போது. அவனால்‌. 
பொன்னையும்‌ வெள்ளியையும்‌ புசிக்கமுடியாது. 
வயிற்றில்‌ பசியிருக்கும்போது, அந்தப்‌ 
பசியைப்‌ போக்க போஜனம்‌ தேவை. பசிக்கிற 
வயிறுக்கு, பொன்னுக்கும்‌ மண்ணுக்கும்‌. 
வித்தியாசமில்லை. ண்டும்‌ 

பசிக்கிற 

பிரயோஜனமற்றது. 


பிரசங்கி - விரிவுரை 
ECCLESIASTES - 


COMMENTARY 


நமக்கு உலகப்பிரகாரமான ஆஸ்திகள்‌ 
எவ்வளவு இருந்தாலும்‌, அது நம்முடைய 
ஆவிக்குரிய தாகத்தைத்‌ தீர்த்து வைக்காது. 
பொருள்‌ பெருகினால்‌ அதைத்‌ 
தின்கிறவர்களும்‌ பெருகுகிறார்கள்‌. 
அதிகமான போஜனம்‌ இருக்கும்போது, 
அதிகமானோர்‌ த புசிக்க 
வருவார்கள்‌. மனுஷனுக்கு 
ஐசுவரியமும்‌ சொத்தும்‌.  திகரக்குப்போது, 
அநேகர்‌ அவனிடத்தில்‌ 
ஒட்டிக்கொள்வார்கள்‌. அவனுடைய 
சிநேகிதர்களின்‌ எண்ணிக்கையும்‌ 
அதிகரிக்கும்‌. நம்முடைய சொத்துக்கள்‌ 
அதிகரிக்கும்போது நம்முடைய தேவைகளும்‌ 
அதிகரிக்கும்‌. நம்முடைய 
குடுபபந்திலுள்ளவர்கள்‌ வசதியாயும்‌, 
சொகுசாயும்‌ ழப்பழகிக்கொள்வார்கள்‌. 
வசதி அதிகரிக்க அதிகரிக்க, தேவைகளும்‌ 
அதிகரித்துக்கொண்டுதான்‌ இருக்கும்‌. 


நம்முடைய வீடு எவ்வளவு பெரியது 
என்பது முக்கியமல்ல. அதை எப்படி 
பராமரிக்கிறோம்‌ என்பதுதான்‌ முக்கியம்‌ 
பராமரிக்காத பெரிய வீட்டைப்‌ பார்க்கிலும்‌, 
நன்றாய்ப்‌ பராமரிக்கப்படுகிற சிறிய வீடே 
மிகவும்‌ நல்லது. நம்முடைய வீட்டில்‌ அநேகம்‌ 
பேர்‌ இருக்கும்போது. எல்லோரும்‌ ஆளுக்கு 
ஒரு வேலையாகச்‌ செய்து, வீட்டைப்‌ 
பராமரிக்கவேண்டும்‌. ஒவ்வொருவரும்‌ 
தங்களுடைய வேலைகளை செய்துகொள்ளப்‌ 
பழகவேண்டும்‌. நம்மால்‌ முடிந்த உதவிகளை 
நாம்‌ பிறருக்குச்‌ செய்யவேண்டும்‌. அதில்‌ 
நமக்கு ஒரு சந்தோஷம்‌ கிடைக்கும்‌. 


நாம்‌ எப்போதுமே மற்றவர்களை 
எதிர்பார்த்து ஜீவிக்கக்கூடாது. நாம்‌. 
பிறருடைய உதவிகளை அதிகமாய்‌ 
எதிர்பார்க்கும்போது, நமக்கு வருத்தமும்‌, 
வேதனையும்‌, ஏமா உண்டாகும்‌. 
வாங்குவதைப்‌ பார்க்கிலும்‌ கொடுப்பதே 
பாக்கியம்‌ என்று கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்து உபதேசம்‌ செய்திருக்கிறார்‌. 





மயம்‌ 
யய 1 


நாம்‌ ஆசையாய்ச்‌ சேர்த்த 
ஐசுவரியத்தை, மற்றவர்கள்‌ 
அனுபவிக்கும்போது. நமக்கு சந்தோஷம்‌: 
இருக்காது. நம்முடைய ஐசுவரியத்தை நாம்‌ 
பயன்படுத்தவில்லையென்றால்‌, மற்றவர்கள்‌ 
அதை. அனுபவிப்பார்கள்‌. ஐசுவரியத்தை 
உடையவர்கள்‌ தங்கள்‌ கண்களால்‌ அதைக்‌ 
காண்பார்கள்‌. இ. 
ஐசவரியவான்களுக்கு 

எதுவும்‌ உண்டாகப்போவதில்லை. 

ஐசுவரியம்‌ பெருகும்போது 
நிர்வாகம்பண்‌ ணுவதும்‌ 

நம்முடைய 

அதோடு நம்முடைய 

கவலைகளும்‌ கூடுகிறது. 


நாம்‌ நித்திரை செய்வது நம்முடைய 
சரீரத்திற்கு நல்லது. நாம்‌ ஒரு வேலையும்‌ 
செய்யாமல்‌ நித்திரை பிரியராயிருக்கக்கூடாது. 
நன்றாய்‌ உழைக்கவேண்டும்‌. போதுமான 
அளவு நித்திரை பண்ணவேண்டும்‌. ஒரு 
சிலருக்கு நந்தன வராது. நித்திரை 
வந்தாலும்‌ இன்பமாயிராது. 
க்‌ த்‌ 
இன்பமாயிருக்கும்‌. 
அடிப்படையில்‌ 
வேலை. செய்கிறவன்‌,  கொஞ்சமாய்ப்‌ 
புசித்தாலும்‌, அதிகமாய்ப்‌ புசித்தாலும்‌, அவன்‌ 
நித்திரை இன்பமாயிருக்கும்‌ 


செல்வனுடைய பெருக்கோ அவனைத்‌ 
தூங்கவெட்டாது. ஐசுவரியவானுக்கு 
ஆடம்பரமான படுக்கையிருக்கும்‌. ஆனால்‌ 
அவனுக்குத்‌ தூக்கம்‌ வராது. நமக்கு எல்லாம்‌. 
இருந்தும்‌, தூக்கமில்லையென்றால்‌, 
கட்ட சரீரத்திற்கு ஆரோக்கியமில்லை. 
ல்வப்பிரியன்‌ 


செல்வப்பெருக்கினால்‌. 
த்தின்‌ பணப்பிரியன்‌ 
பணத்தினால்‌ திருப்தியடைவதில்லை. 
ஆகையினால்‌ இதுவும்‌ மாயையே என்று 
சாலொமோன்‌ சொல்லுகிறார்‌. 


த்திரை 
போஜனத்தின்‌ 
நித்திரை வருவதில்லை. 


ஐசுவரியம்‌ 
பிர 519-127 


பிர 5:18. சூரியனுக்குக்‌ கீழே நான்‌ 
கண்ட வேறொரு கொடிய தீங்குமுண்டு; 
அதாவது, ஐகுவரியமானது அதை 
உடையவர்களுக்கே கேடுண்டாகும்படி 
சேகரித்து வைக்கப்படுவதாம்‌. 


பிரசங்கி - விரிவுரை 
ECCLESIASTES - 


ட 
PUELSHERS 


ர 5:34. அத்த ஓகுவரியம்‌ 
விக்கினத்தால்‌ அழித்துபோகிறது; 
அவன்‌ ஒரு புத்திரனைப்‌ பெறுகிறான்‌, 
அவன்‌ கையில்‌ யாதொன்றும்‌ இல்லை. 


COMMENTARY 


பிர 5:15. தன்‌ தாயின்‌ கர்ப்பத்திலிருத்து 
நிர்வாணியாய்‌ வந்தான்‌; 
வத்ததுபோலவே திர்வாணியாய்த்‌ 
திரும்பப்‌ போவான்‌; அவன்‌ தண்‌ 
பிரயாசத்தினால்‌ உண்டான 
பலனொன்றையும்‌ தன்‌ கையிலே 
எடுத்துக்கொண்டுபோவதில்லை. 

516. அவன்‌ வத்தமிரகாரமே 
இதுவும்‌ கொடுமையான 
அவன்‌ காற்றுக்குப்‌ 
பிரயாசப்பட்டதினால்‌ அவனுக்கு லாபம்‌ 
என்ன? 


பிர 5:17. அவன்‌ தன்‌ நாட்களிலெல்லாம்‌ 
இருளிலே புசித்து, மிகவும்‌ சலித்து, 
நோயும்‌ துன்பமும்‌ அடைகிறான்‌. 
ஒரு மனுஷனுக்கு ஐசுவரியம்‌ 
அதிகமாயிருக்கும்போது, அது அவனுக்கு 
ஆசீர்வாதமாயிராமல்‌, அதிக 
கேடாகமிருக்கும்‌. சாலெமோன்‌ சூரியனுக்குக்‌ 
கீழே அநேகக்‌ கொடிய தீங்குகளைக்‌ 
காண்கிறார்‌. அவற்றில்‌ இதுவும்‌ ஒன்று, 
ஐசுவரியமானது அதை உடையவர்களுக்கு 
கேடுண்டாகும்படி சேகரித்து 
வைக்கப்படுகிறது என்று சாலொமோன்‌ 
சொல்லுகிறார்‌. ஐசுவரியவான்களில்‌ அநேகர்‌, 
தங்களுடைய ஐசுவரியத்தை தீமையான 
வழிகளில்‌ பயன்படுத்துகிறார்கள்‌. 
தங்களுக்கும்‌ மற்றவர்களுக்கும்‌, நன்மை 
உண்டாகும்படி தங்கள்‌ ஐசுவரியத்தைப்‌ 
பயன்படுத்தாமல்‌, அநேகருக்கு அதனால்‌ 
கேடுண்டாகும்படி பயன்படுத்துகிறார்கள்‌. 
ஐசுவரியம்‌ 
ஆசீர்வாதமாயிருக்கும்‌ 
அநேகர்‌ ஐகுவரியத்தைச்‌ 
வைக்கிறார்கள்‌. அதற்காக கடினமாய்‌ 
உழைக்கிறார்கள்‌. ஒரு சிலர்‌ பிறரை 
வஞ்சித்து ஐசுவரியத்தைச்‌ சேமிக்கிறார்கள்‌. 
ல்‌ அந்த ஐசுவரியமோ அவர்களுக்கு 
உண்டுபண்ணாமல்‌, கேடு 
இந்த ஐசுவரியம்‌ 


தங்களுக்கு 
என்று நினைத்து 
சேமித்து, 


நன்றாயிருப்பார்கள்‌. 
கேட்டுக்கு, அவர்களுடைய ஐசுவரியமே 
காரணமாயிற்று. 





i FTE 
TT 


மோசேயைப்பற்றியும்‌ அவருடைய 
குடும்பத்தாரைப்பற்றியும்‌ வந்த அதிகாரத்தில்‌ 
சுருக்கமாகச்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
மோசேயின்‌ மாமனாகிய  எத்திரோ, 
மோசேயின்‌ மனைவியாகிய சிப்போராளையும்‌, 
மோசேயின்‌ இரண்டு குமாரரையும்‌, மோசே 
பாளயமிறங்கியிருக்கிற வனாந்தரத்திற்கு 
அழைத்துக்கொண்டு. வருகிறார்‌ 
(யாத்‌ 1851-6) 


மாமனாகிய 
அவருக்குரிய 


மோசே தன்னுடைய 
எத்திரோலை வரவேற்று, 
மரியாதை செலுத்துகிறார்‌ (யாத்‌ 18:7). 
மோசேயும்‌ எத்திரோவும்‌ தங்கள்‌ 
சுமசெய்நியை  விசாரித்துக்கொள்கிறார்கள்‌ 
கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு செய்த 
நன்மையான காரியங்களை மோசே 
எத்திரோலக்கு சொல்லுகிறார்‌ (யாத்‌ 18:8-1) 
ர்‌ சர்வாங்க. 

பலிகளையும்‌ 


செலுத்துகிறார்‌ (யாத்‌ 18:12) 


மோசே இஸ்ரவேல்‌ புத்திரரை 
நியாயம்‌ விசாரிக்கிறார்‌. ஜனங்களை நியாயம்‌ 
விசாரிப்பது சம்பந்தமாக எத்திரோ மோசேக்கு 
ஒரு சில ஆலோசனைகளை சொல்லுகிறார்‌ 
(யாத்‌ 18:13-23), மோசே தன்‌ மாமன்‌ சொல்‌ 
கேட்டு, அவருடைய ஆலோசனையின்படி 
செய்கிறார்‌ (யாத்‌ 18:24-26). 
அதன்‌ பின்பு எத்திரோ மீதியான்‌ 
தேசத்திற்கு திரும்பிப்போகிறார்‌ (யாத்‌ 18:27. 


மோசேயின்‌ 
எத்திரோ 
யாத்‌ 1811-6 


மாமனாகிய 


யாத்‌ 18:1. தேவன்‌ மோசேக்கும்‌ தமது 
ஜனமாகிய இஸ்ரவேதூக்கும்‌ செய்த 
யாவையும்‌, கர்த்தர்‌ இஸ்ரவேலை. 
எகிப்திலிருந்து 
புறப்படப்பண்ணினதையும்‌, மீதியானில்‌ 
ஆசாரியனாயிருத்த மோசேயின்‌ 
மாமனாகிய எத்திரோ 
கேள்விப்பட்டபோது, 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யாத்‌ 18:2. மோசேயின்‌ மாமனாகிய 
எத்திரோ, மோசேயினாலே திரும்பி. 
அனுப்பிவிடப்பட்டிருந்த. அவன்‌ 
மனைவியாகிய சிப்போரானையும்‌, 


18:3. அவளுடைய இரண்டு 
குமாரரையும்‌ கூட்டிக்கொண்டு 
பிரயாணப்பட்டான்‌. நான்‌ அத்திய 
தேசத்திலே பரதேசியானேன்‌ என்று 
மோசே சொல்லி, ஒரு மகனுக்குக்‌ 
கெர்சோம்‌ என்று பேரிட்டிருத்தான்‌. 


யாத்‌ 18:4, என்‌ பிதாவின்‌ தேவன்‌ 
எனக்குத்‌ துணைதின்று பார்வோனின்‌: 
பட்டயத்துக்கு என்னைத்‌ தப்புவித்தார்‌. 
என்று சொல்லி, மற்றவனுக்கு எலியேசர்‌ 
என்று பேரிட்டிருந்தான்‌. 


யாத்‌ 18:5. மோசேயின்‌ மாமனாகிய 
எத்திரோ மோசேயின்‌ குமாரரோடும்‌ 
அவன்‌ மனைவியோடுங்கூட, அவன்‌ 
பானயமிறங்கியிருத்த தேவ 
பர்வதத்தினிடத்தில்‌ வனாந்தரத்துக்கு 
வந்து: 

யாத்‌ 18:6. எத்திரோ என்னும்‌ 
உம்முடைய  மாமனாகிய நானும்‌, 
உம்முடைய மனைவியும்‌, 
அவனோடே கூட அவளுடைய இரண்டு. 
குமாரரும்‌ உம்மிடத்திற்கு 
வந்திருக்கிறோம்‌ என்று மோசேக்குச்‌ 
சொல்லியனுப்பினான்‌.. 


யாத்திராகமம்‌ 18-ஆவது அதிகாரம்‌ 

ஒரு ப்புப்‌ பகுதியாகும்‌. இது 

எண்‌ 10:10 ஆவது வசனத்திற்கும்‌, 

எண்‌ 10:1 ஆவது வசனத்திற்கும்‌ இடையில்‌ 

வரவேண்டும்‌. இதற்கான காரணங்கள்‌ 

1. இஸ்ரவேலர்கள்‌ சீனாயில்‌ இன்னும்‌ 
பாளயமிறங்கவில்லை. (யாத்‌ 1931-2) 
ஆனால்‌ எத்திரோ மோசேயைப்‌ பார்க்க 
வந்தபோது, அவர்கள்‌ ஏற்கெனவே 
சீனாயில்‌ இருக்கிறார்கள்‌. (யாத்‌ 18:5). 


2. உபா 1:6-15 வது வசன, 

வரலாற்றின்‌ பிரகாரம்‌ இஸ்ரவேலர்கள்‌ 

சீனாயிலிருந்து ஆயத்தமாக. 
பற்‌ 


பேசுவதிலிருந்து இது தெரியவருகிறது. 
(யாத்‌ 18:13-26; எண்‌ 1110-18. 





மயம்‌ 
யய 1 


ஐசுவரியவான்கள்‌ தங்கள்‌ மாம்சத்தின்‌ 
இச்சைகளைப்‌ பூர்த்தி செய்வதற்காக, 
தங்களிடத்திலுள்ள திரளான ஐசுவரியத்தை 


'பொறாமைப்படுவார்கள்‌. 
ஐசுவரியத்தை 
கொள்ளைக்காரர்கள்‌ முயற்சி செய்வார்கள்‌. 
ஒருவன்‌ ஐகுவரியவானாகயில்லையென்றால்‌, 
அவள்மீது யாரும்‌ 
'பொறாமைப்படமாட்டார்கள்‌. அவனுடைய 
ஐசுவரியத்தைக்‌ கொள்ளையிடவும்‌ 
மாட்டார்கள்‌. ஒரு மனுஷனுடைய ஐசுவரியம்‌: 
விக்கினத்தால்‌ அழிந்துபோகிறது. 
தன்னுடைய ஐசுவரியத்தைப்‌ பாதுகாக்க 
வேண்டும்‌ என்னும்‌ கவலை ஐகுவரியவானுக்கு 
re தற்போது. வயமான்‌ 
ஐசவ மீது 
திருப்தியடையமாட்டான்‌. த்‌ பன்‌ 
ஐசுவரியத்தைப்‌  பெருக்கவேண்டுமென்று 
ஓய்வில்லாமல்‌ உழைப்பான்‌. அவனுக்கு 
ஐசுவரியம்‌ சேரும்‌. ஆனால்‌ அவனுடைய சரீர 
ஆரோக்கியம்‌ கெட்டுப்போகும்‌. அவனுக்கு 
நினான. சம்பத்து இருக்கும்‌. ஆனால்‌ அதை 
ப்பதற்கு அவனுக்கு ஜீவன்‌ 
இருக்காது. சீக்கிரத்தில்‌. 
மரித்துப்போவான்‌. ஒரு சிலர்‌ ஐசுவரியத்தைத்‌ 
தேடியே அழிந்துபோகிறார்கள்‌. 
ஐசுவரியத்தைச்‌ சேர்ப்பது மாத்திரமே 
தங்கள்‌ ஜீவியத்தின்‌ இலக்கு என்று 
அதிகமாய்ப்‌ பாடுபடுகிறார்கள்‌. 


நம்முடைய ஐசுவரியம்‌ நம்மோடு கூடவராது. 
நாம்‌ அதை த த்தில்‌ 
விட்டுவிட்டுத்தான்‌ போகவேண்டும்‌. நாம்‌ 
கஷ்டப்பட்டு சம்பாதித்த ஐகுவரியத்தை, 
யாரோ ஒருவர்‌ அனுபவிக்கப்போகிறார்கள்‌. 


பிரசங்கி - விரிவுரை 
ECCLESIASTES - 


ந 
PUELSHERS 


COMMENTARY 


ஐசுவரியவானுக்கு ஒரு புத்திரன்‌ 
பிறக்கும்போது, அவனே தன்‌ தகப்பனுடைய 
ஐசுவரியத்தை அனுபவிப்பான்‌. அந்த 
ஐசுவரியம்‌ அவனுக்கு நன்மை செய்யுமா, 
அல்லது தீமை செய்யுமா என்பது 
தகப்பனுக்குத்‌ தெரியாது. தகப்பன்‌ சேமித்து 
வைக்கும்‌ ஐசுவரியத்தினால்‌, அவனுடைய 
பிள்ளைகள்‌ கெட்டுப்போவதற்கும்‌. 
வாய்ப்புண்டு. 


ஒவ்வொரு மனுஷனும்‌ தன்‌ தாயின்‌ 
லிருந்து நிர்வாணியாகவே 
வருகிறான்‌. மரிக்கும்போது, ஒவ்வொரு 
மனுஷனும்‌, வந்ததுபோலவே, நிர்வாணியாய்த்‌ 
திரும்பிப்போவான்‌. தன்‌ பிரயாசத்தினால்‌ 
உண்டான பலன்‌ ஒன்றையும்‌, ஒருவனும்‌ 
எடுத்துக்கொண்டு 

அவன்‌ வந்த பிரகாரமே 

சாலொமோன்‌ இப்படிப்பட்ட 

சம்பவத்தை ஆராய்ந்து பார்த்து, இதுவும்‌ 
கொடுமையான தீங்கு என்று சொல்லுகிறார்‌. 


காற்றிலே தூசி பறப்பதுபோல நாமும்‌ 
இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ அங்கும்‌ இங்குமாக 
அலைந்துகொண்டிருக்கிறோம்‌. பறக்கிற 
தூசி, ஏற்ற வேளை வரும்போது, மறுபடியும்‌ 
பூமிமின்மீது வந்து படியும்‌. பூமியிலிருந்து 
புறப்பட்ட தூசி, பூமிக்கே திரும்பி வரும்‌. 
அதுபோலவே இந்தப்‌ பூமியிலிருந்து 
உண்டான மனுஷன்‌, இந்தப்‌ பூமிக்குத்‌ 
திரும்பி வருவான்‌. மண்ணான மனுஷன்‌ 
மண்ணுக்குத்‌ திரும்புவான்‌. நம்முடைய சரீரம்‌ 
மண்ணுக்குத்‌ திரும்பினாலும்‌, நம்முடைய 
ஆத்துமா பரலோகத்திற்குப்‌ போகவேண்டும்‌. 
சுத்திகரிக்கப்பட்டிருந்தால்‌ மாத்திரமே, 
ற்குப்‌ நாம்‌ இந்தப்‌ 
த்தில்‌ ஐசுவரியத்தைச்‌ 
சேமித்த வைத்திருந்தாலும்‌, நம்முடைய 
ஆத்துமா அகுத்தமாயிருந்தால்‌, நம்முடைய 
முடிவு பரிதாபமானதாகயிருக்கும்‌. நம்முடைய 
ஐசுவரியத்தினால்‌ நமக்கு இந்தப்‌ 
பிரபஞ்சத்தில்‌ சொற்பகாலம்‌ சந்தோஷம்‌ 
கிடைக்கலாம்‌. ஆனால்‌, நம்முடைய 
ஆத்துமாவுக்கு, நித்திய சந்தோஷம்‌ 
உண்டாகவேண்டுமென்றால்‌, நம்முடைய 
ஆத்துமா சுத்தமாயிருக்கவேண்டும்‌. 





மயம்‌ 
யய 1 


ஐசுவரியலான்‌. காற்றுக்குப்‌ 
பிரயாசப்படுகிறான்‌ என்றும்‌. அதனால்‌ 
அவனுக்கு லாபமில்லையென்றும்‌ சாலெமோன்‌ 
சொல்லுகிறார்‌. நம்மிடத்தில்‌ திரளான 
ஐசுவரியம்‌ இருந்தும்‌, நம்முடைய ஆத்துமா 
பரிசுத்தமில்லாமல்‌ 

நம்முடைய 

ன 


பிரபற்சத்தில்‌ ஜீவிக்கும்போது, 
பிரபஞ்சமே நம்முடைய நித்திய வாசஸ்தலம்‌ 
என்று நினைக்கக்கூடாது. ஒரு சிலர்‌ 
உலகத்தோடு 
ஒட்டிக்கொண்டிருப்பார்கள்‌. 
ஒட்டியதுபோல. 


்‌ பசை வைத்து, 
அவர்கள்‌ இந்த 
உலகக்காரியங்கள்மீது ஒட்டியிருப்பார்கள்‌. 
உலகக்காரியங்களிலிருந்து அவர்களைப்‌ 
பிரிக்கவே முடியாது. உலகசந்தோஷத்திற்கு 
ஜசுவரியமே ஆதாரம்‌ என்று இவர்கள்‌: 
தப்பிதமாய்‌ நினைக்கிறார்கள்‌. 


நம்முடைய கைகளின்‌ பிரயாசத்தினால்‌ 
ஐசுவரியம்‌ உண்டாகலாம்‌. நாம்‌. 
இந்த ஐசுவரியத்தை 
எடுத்துக்கொண்டு 
நாம்‌ காற்றுக்குப்‌ 
பிரயாசப்பட்டதுபோல, இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ 
ஐசுவரியத்தைச்‌ சேர்க்கப்‌ பிரயாசப்படுகிறோம்‌. 
இதனால்‌ நமக்கு மெய்யான பலன்‌ 
ஒன்றுமில்லை, ஐசுவரியம்‌ போன்ற 
உலகக்காரியங்களெல்லாம்‌, இம்மையிலேயே 
நின்றுவிடும்‌. இவற்றில்‌ எதுவும்‌ மறுமைக்கு 
வராது. நாம்‌ கர்த்தருக்கக இந்தப்‌ 
பிரபஞ்சத்தில்‌ ஊழியம்‌ செய்தால்‌, கர்த்தர்‌ 
நமக்குக்‌ ம்‌ 
ஆசீர்வாதமும்‌, 
நிலைத்திருக்கும்‌ 
நம்மோடு கூட வரும்‌. 
விசுவாசிகளாகிய நாம்‌ 
உலகப்பொருளுக்காக 
பிரயாசப்படாமல்‌, 
நிலைத்திருக்கிற 
காரியங்களில்‌. 
செலுத்தவேண்டும்‌. 
ஒருவனிடத்தில்‌ அதிகமான ஐசுவரியம்‌ 
இருக்கும்போது... அவனுபைய மனதில்‌ 
சஞ்சலமும்‌, குழப்பமும்‌, பயமும்‌, 
யிருக்‌ 


சிக்கிக்கொள்வார்கள்‌. 


பிரசங்கி - விரிவுரை 
ECCLESIASTES - 


ட்‌ 
090 


COMMENTARY 


பட்ட 
அவனை 


தப்‌ பிரபஞ்சத்தில்‌ மனுஷன்‌: 
ரயாசமெல்லாம்‌, காற்றைப்போல, 
விட்டு விலகிப்போய்விடும்‌. அவன்‌ 
காற்றுக்குப்‌ பிரயாசப்பட்டான்‌. ஆனால்‌ 
அந்தக்‌ காற்றோ அவனோடுகூட எப்போதும்‌ 
ன 


ஐசுவரியத்தின்மீது 

ரத்தத்‌ பதிந்திருக்குமானால்‌, 
நம்முடைய மனதில்‌ நிம்மதியிருக்காது. 
சந்தோஷம்‌ இருக்காது. சமாதானம்‌ 
இருக்காது. நமக்கு ஆறுதலான மரணமும்‌ 
கிடைக்காது. நாம்‌ இங்கு ஜீலிக்கும்போது 
ஆறுதலோடும்‌. மன அமைதியோடும்‌. 
ஜிலிக்கவும்‌ முடியாது. ஐசுவரியவான்‌. 
இப்பிரபஞ்சத்தில்‌ வாழ்கிற நாட்களிலெல்லாம்‌, 


நம்முடைய 


தேவனே நமக்கு 
கொடுத்திருக்கிறார்‌. 


ஜீவியகாலத்தைக்‌, 
நம்முடைய காலங்கள்‌ 


ஜீவியகாலமெல்லாம்‌ புசித்து, குடித்து, மிகவும்‌ 
சலித்து, நோயும்‌ துன்பமும்‌ அடைகிறார்கள்‌. 

இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ நாம்‌ 
பிரயாசத்தின்‌ பலனை 
அனுபவிக்கவேண்டும்‌. இதுவே நமக்கு நலமும்‌ 
உத்தமமுமான காரியம்‌. நாம்‌ சேகரித்து 
வைத்த சம்பத்துக்களை, நமக்கு 
சம்பந்தமில்லாத மற்றவர்கள்‌ அனுபவிப்பது 
நமக்கு சந்தோஷத்தைக்‌ கொடுக்காது. 
நம்முடைய உழைப்பின்‌ பலனை, மற்றவர்கள்‌ 
அனுபவிப்பதைப்‌ பார்க்கும்போது, நம்முடைய 

ம்‌. சலித்துப்போகும்‌. நம்முடைய 
இருதயத்தில்‌. துன்பம்‌: உண்டாகும்‌. 
சரீரத்திற்கு நோய்‌ வரும்‌. நம்முடைய 
ஜீவியம்‌ ஆசீர்வாதமாயிராது. 





மயம்‌ 
யய 1 


"நீங்க அதிகாலையில்‌ எழுந்து, 
நோப்பட வேலையிலே. தரித்து, வருந்தத்தின்‌ 
அப்பத்தைச்‌ சாப்பிடுகிறதும்‌ விருதா; அவரே 
தமக்குப்‌ பிரியமானவனுக்கு நித்திரை 
அளிக்கிறார்‌” (சங்‌ 127:3) 
கர்த்தருடைய வருத்தத்தின்‌ 
அப்பத்தைச்‌ சாப்பிடக்கூடாது. 
சந்தோஷத்தின்‌ அப்பத்தைச்‌ சாப்பிடவேண்டும்‌. 
அதை சாப்பிடும்போதும்‌ நமக்கு சந்தோஷம்‌: 
வேண்டும்‌. சாப்பிட்ட பின்பும்‌ நமக்கு 
திருப்தி வேண்டும்‌. நம்முடைய வருத்தத்தின்‌ 

, மற்றவர்கள்‌ சந்தோஷமாய்ப்‌ 

நாம்‌ பார்க்கும்போது, நமக்கு 

உண்டாகும்‌. நாம்‌ 

ப்‌ பிரியமான 

பிள்ளைகளாகயிருக்கும்போது. கர்த்தர்‌ 

கொடுக்கும்‌ ஆசீர்வாதங்களெல்லாமே நமக்கு 

பிரயோஜனமுள்ளதாயிருக்கும்‌. கர்த்தர்‌ 

நம்முடைய கைகளின்‌ பிரயாசங்களை 

ஆசீர்வதிப்பார்‌. அவை நமக்கு 
ஆசிர்வாதமாயிருக்கும்‌. 


பிள்ளைகள்‌ 


தேவனுடைய அநுக்கிரகம்‌ 
பிர 5:18-20 


பிர 5:18. இதோ, உயிரோடிருக்கும்படி. 
தேவன்‌ அருளிச்செய்த நானெல்லாம்‌ 
மனுஷன்‌ புசித்துக்‌ குடித்து, 
சூரியனுக்குக்‌ கீழே தான்‌ படும்‌ 
மிரயாசம்‌ அனைத்தின்‌ பலனையும்‌ 
அநுபவிப்பதே நலமும்‌ உத்தமுமான 
காரியமென்று நான்‌ கண்டேன்‌, இதுவே 
அவன்‌ பங்கு. 


யிர 5:19. தேவன்‌ ஐகவரியத்தையும்‌ 
சும்பத்தையும்‌ எவனுக்குக்‌ 
கொடுத்திருக்கிறாரோ, அவன்‌ அதிலே 
புசிக்கவும்‌, தன்‌ பங்கைப்‌ பெறவும்‌, தண்‌: 
யிரயாசத்திலே மகிழ்ச்சியாயிருக்கவும்‌ 
அவனுக்கு அதிகாரம்‌ அளிப்பது 
தேவனுடைய அநுக்கிரகம்‌. 


பிர 5:90. அவதுடைய இருதயத்திலே 
மகிழும்படி, தேவன்‌ அவனுக்கு 
அநுக்கிரகம்‌ பண்ணுகிறபடியினால்‌, 
அவன்‌ தன்‌ ஜீவனுன்ன நாட்களை 
அதிகமாய்‌ நினையான்‌.. 


பிரசங்கி - விரிவுரை 
ECCLESIASTES - 


ந 
PUELSHERS 


COMMENTARY 


ஐசுவரியம்‌ ஒரு மாமை. ஆனாலும்‌ 
நாம்‌  ஐசுவரியத்தை ல ல 
பயன்படுத்தும்போது, 
ஆசீர்வாதமாயிருக்கும்‌. 
அதிகமாய்‌ சேகரிக்கவேண்டும்‌. 
பேராசைப்பட்டு, அதை 
சேகரித்து, அதைத்‌ தவறான 
பயன்படுத்தி, நமக்கு நாமே தான்‌ 
வரவழைத்துக்கொள்ளக்கூடாது. நம்முடைய 
ஐசுவரியத்தினால்‌ நாம்‌ தேவனை 
ஆராதிக்கவேண்டும்‌. நம்முடைய ஐசுவரியம்‌ 
தேவனுடைய ஊழியத்திற்குப்‌ 
பயன்படவேண்டும்‌. நம்முடைய 
ஐசுவரியத்தினால்‌ நற்கிரியைகளைச்‌ 
செய்யவேண்டும்‌. நமக்கும்‌. நம்முடைய 
குடும்பத்தாருக்கும்‌, நன்மையும்‌ ஆறுதலும்‌ 
உண்டாக நம்முடைய ஐசுவரியங்களைப்‌ 
பயன்படுத்தவேண்டும்‌. 

சாலொமோன்‌  ஐசுவரியத்தைப்பற்றி 
ஏற்கெனவே விரிவாகச்‌ சொல்லியிருக்கிறார்‌ 
"மனுஷன்‌ புசித்துக்‌ குடித்து, தன்‌ 
பிரயாசத்தின்‌ பலனை அநுபவிப்பதைப்‌ 
பார்க்கிலும்‌, அவனுக்கு ஒரு நன்மையும்‌ 
இல்லை; இதுவும்‌ தேவனுடைய காத்திலிருந்து 
வருகிறது என்று நான்‌ கண்டேன்‌" 


(பிர 2:24). 


“உயர ஏறும்‌ ஷனுடைய 
ஆலும்‌ தாழ விலங்கும்‌ 
மிருகங்களுடைய ஆவியையும்‌ அறிகிறவன்‌ 
யார்‌? ச்‌ வத்தக்‌ சால்‌ தன்‌ 
செய்கை சியாயிருக்கும்‌. 
விலகல்‌ Cr நன்மை 
இல்லையென்று கண்டேன்‌; இதுவே அவன்‌ 
பங்கு; தனக்குப்‌ பின்வரும்‌ காரியங்களைக்‌ 
காணும்படிக்கு அவனைத்‌ திரும்பிவரப்‌ 
'பண்ணுகிறவன்‌ யார்‌?” (பிர 3:21,22). 


நம்முடைய ஜீவன்‌ தேவன்‌ நமக்குக்‌ 
கொடுத்திருக்கும்‌ ஈவு. நம்முடைய நாட்கள்‌ 
தேவனுடைய 
நமக்கு, 


இம்மத்திம்‌ என்று க்க தருக்ககயால்‌. 
அவனுடைய மாதங்களின்‌ தொகை 
உம்மிடத்தில்‌ இருக்கிறது: அவன்‌ 
கடந்துபோகக்கூடாத எல்லையை அவனுக்கு 


ஏற்படுத்தினீர்‌" (யோபு 14:5) 





யம்‌ 
யய 1 


நாம்‌ 
பிரியமானவர்களரயும்‌, 
பிரயோஜனமுள்ளவர்களாயும்‌ ஜீவிக்க 
வேண்டும்‌. கர்த்தருடைய ஊழியத்தை 
சந்தோஷமாய்ச்‌ செய்யவேண்டும்‌. நம்முடைய 
இருதயத்தில்‌ சமாதானமும்‌, சந்தோஷமும்‌ 
நிரம்பியிருக்கவேண்டும்‌. நாம்‌ எந்த 
வேலையைச்‌ செய்தாலும்‌ 
கர்த்தருக்காக செய்யவேண்டும்‌. 
நம்பி நன்மை செய்யவேண்டும்‌. 
நாம்‌ புசிப்பதற்காக சம்பாதிக்கிறோம்‌. 
சம்பாதிப்பதற்காக வேலை செய்கிறோம்‌. 
நமக்கு எவ்வளவு தேவை என்பதும்‌, என்ன 
தேவை என்பதும்‌, நமக்கு நன்றாய்த்‌ தெரியும்‌. 
ஆகையினால்‌ எல்லாவற்றிலும்‌ நாம்‌ 
நிதானமாயிருப்பது நமக்கு நல்லது. ஒரு 
எ நிதம்‌ ஒய்வெடுக்காமல்‌, எப்போதும்‌ 
செய்துகொண்டேயிருப்பார்கள்‌ 
மட்தும்‌ தங்கள்‌ பிரயாசத்தின்‌ 
பலனை அனுபவிக்க முடியாமல்‌, சரீரத்தில்‌ 
நோய்வாய்ப்பட்டு, சீக்கிரத்தில்‌ 
மரித்துப்போவார்கள்‌. இவர்கள்‌ தங்கள்‌ 
வேலைகளுக்கும்‌, தொழில்களுக்கும்‌, 
வியாபாரங்களுக்கும்‌ அடிமையாயிருந்து. 
கடினமாய்‌ உழைப்பார்கள்‌. 


நாம்‌ தொழிலுக்கு அடிமையாயிருக்க 
க்கூடாது. நம்முடைய தொழில்‌ நமக்கு 
அடிமையாயிருக்கவேண்டும்‌. டைய 
ந்‌ 


ஒவ்வொரு மனுஷனும்‌: 
சூரியனுக்குக்கு கீழே தான்‌ படும்‌ பிரயாசம்‌ 
அனைத்தின்‌ பலனையும்‌ அனுபவிப்பதுதான்‌, 
அவனுக்கு நலமும்‌ உத்தமுமுமான காரியம்‌. 
இதுவே அவனுடைய பங்கு. இந்த 
ஆசீர்வாதத்தைத்‌ தவிர, அவனுடைய 
பிரயாசத்தின்‌ பலனுக்கு வேறு ஆசீர்வாதம்‌ 
எதுவும்‌ வரப்போவதில்லை. 


அதை 
கர்த்தரை 


ஒவ்வொரு மனுஷனுக்கும்‌ 
ஆயுசுகாலத்தை நியமித்திருக்கிறார்‌. 
அருளிச்செய்த. இந்த 
மாத்திரம்தான்‌ அவன்‌ உயிரோடிருப்பான்‌. 
அக்காலத்தில்‌ அவன்‌ புசித்து, குடித்து, 
தன்னுடைய கைகளின்‌ பிரயாசத்தினால்‌. 
உண்டான பலனை அனுபவிக்கவேண்டும்‌. 
இதுவே அவனுக்கு நலமும்‌ உத்தமமுமானது. 


பிரசங்கி - விரிவுரை 
ECCLESIASTES - 


ந 
PUELSHERS 


COMMENTARY 


தேவன்‌ நமக்கு ஐசுவரியத்தையும்‌ 
சம்பத்தையும்‌ கொடுத்திருக்கிறார்‌. நாம்‌ இதை 
சந்தோஷமாய்‌, கர்த்தருக்குக்‌ கீழ்ப்படிந்து, 
பயன்படுத்தவேண்டும்‌. அப்போதுதான்‌. 
நமக்கு ஐசுவரியத்தையும்‌ சம்பத்தையும்‌ 
கொடுத்த கர்த்தரை மகிமைப்படுத்துவோம்‌. 
நம்முடைய ஐசவரியத்தினால்‌ நமக்கு 
வேதனைகளும்‌, கவலைகளும்‌, பாடுகளும்‌, 
பயங்களும்‌ வந்தால்‌, நமக்கு ஐசுவரியத்தைக்‌ 
கொடுத்த தேவனை மகிமைப்படுத்தமாட்டோம்‌. 


நம்மிடத்தில்‌ ஐசுவரியமும்‌ சம்பத்தும்‌. 
எவ்வளவு இருந்தாலும்‌, அது தேவனுடைய 
அநுக்கிரகம்‌ என்று நாம்‌ நினைக்கவேண்டும்‌. 
கர்த்தர்‌ செய்ய நினைக்கிற காரியம்‌ 
ஒருபோதும்‌ தடைப்படாது. கர்த்தருடைய 
சித்தம்‌ மாத்திரமே நிறைவேறும்‌. தேவன்‌ 
நமக்குக்‌ கொடுத்திருக்கிற. சம்பத்தில்‌ 
புசிக்கவும்‌, நம்முடைய பங்கைப்‌ பெறவும்‌, 
நம்முடைய பிரயாசத்தில்‌ 
மகிழ்ச்சியாமிருக்கவம்‌, தேவன்‌ நமக்கு 
அதிகாரம்‌ கொடுத்திருக்கிறார்‌. இதுவும்‌ 
தேவனுடைய அநுக்கிரகம்‌. 


வன்‌ நமக்குக்‌ கொடுத்திருக்கி 
நவரியததற்க, ன்‌ பதக்க னக்கு 
ஒப்புவிக்கவேண்டும்‌. நாம்‌ 
உக்கிராணக்காரர்களாக 

உக்கிராணக்காரன்‌ 


ககன இருப்பது மிகவும்‌ 
அவசியம்‌. தேவன்‌ நமக்குக்‌ 
கொடுத்திருக்கும்‌ ஐசுவரியத்தை, அவருடைய 
நாமமகிமைக்காகவும்‌, அவருடைய 
பிள்ளைகளின்‌ பிரயோஜனத்திற்காகவும்‌ 
பயன்படுத்தவேண்டும்‌. நம்முடைய 
ஐசுவரியத்தினால்‌. நமக்கும்‌ பிறருக்கும்‌ 
நன்மை உண்டாகவேண்டும்‌. இதுவே நலமும்‌ 
உத்தமுமான காரியம்‌. 


தம்முடைய 
நமக்கு 
கொடுத்திருக்கிறார்‌. 
நமக்கு 
அவருடைய 
அநுக்கிரகமமே. 
நமக்கு மெய்யான ஆசீர்வாதம்‌. தேவனுடைய 
எல்லா ஈவுகளிலும்‌, தேவனுடைய 
அநுக்கிரகமமே, மேலான ஈவு. 


பராமரிப்பில்‌ 
ஆசீர்வாதங்களைக்‌ 





மயம்‌ 
யய 1 


இருதயத்தில்‌ 
தேவனைப்பற்றிய சிந்தை 
நிரம்பியிருக்கவேண்டும்‌. 
சித்தத்திற்கும்‌, விருப்பத்திற்கும்‌ நாம்‌ 
முக்கியத்துவம்‌ கொடுக்கவேண்டும்‌. நாம்‌ 
தேவனுக்காக ஊழியம்‌ செய்யும்போது, அது 
நமக்கு வேதனையாகவோ, 
பாடுநிரம்பியதாகவோ இராது. நம்முடைய 


நமக்கு அநுக்கிரகம்பண்‌ ணுவார்‌. 


நம்முடைய இருதயத்தில்‌ மெய்யான 
சந்தோஷம்‌ இருக்கும்போது, நம்முடைய 
ஜிவியகாலத்தில்‌ நாம்‌ படும்‌ பாடுகளையும்‌, 
அதிகமாய்‌ 

கர்த்தருடைய 

பெற்றுக்கொள்கிறவர்கள்‌. 

தங்கள்‌ ள்‌ நாட்களை அதிகமாய்‌ 
நினையார்‌. தங்களுடைய வருத்தங்களையும்‌, 
கண்ணீர்களையும்‌ அதிகமாய்‌ நினைத்துப்‌ 


பார்க்கமாட்டார்கள்‌. 


பிரசங்கி - விரிவுரை 
ECCLESIASTES - 


| 
PUELSHERS 


COMMENTARY 


எல்லோருடைய வாழ்க்கையிலும்‌ 
மகிழ்ச்சியான சம்பவங்களும்‌. துக்கமான 
சம்பவங்களும்‌ நடைபெற்றிருக்கும்‌. நாம்‌ 
துக்கங்களையும்‌, னைகளையும்‌. 
எப்போதும்‌ நினைத்துக்கொண்டிருந்தால்‌ 
நமக்கு சந்தோஷம்‌ இருக்காது. நம்முடைய 
இருதயத்தில்‌. மகிழ்ச்சியிருக்காது. 
வருத்தப்பட்டு பாரம்‌ சுமக்கிறவர்கள்‌, தங்கள்‌ 
பாரங்களையெல்லாம்‌ கர்த்தருடைய 
சமுகத்தில்‌ இறக்கி வைத்துவிடவேண்டும்‌. 
தேவனே நம்முடைய இருதயத்திலே 
சந்தோஷத்தையும்‌, சமாதானத்தையும்‌ 
அநுக்கிரகம்பண்ணுகிறவர்‌ 

நாம்‌ சோம்பேறியாயிராமல்‌ வேலை 
செய்யவேண்டும்‌. வேலை செய்தாலும்‌ 
ஒய்வெடுக்கவேண்டும்‌. எல்லாவற்றிலும்‌ நாம்‌ 
நிதானமாயிருக்கவேண்டும்‌. அப்போதுதான்‌ 
நம்முடைய பிரயாசத்தில்‌ நாம்‌ 
மகிழ்ச்சியாமிருக்கு முடியும்‌. நம்முடைய 
பிரயாசத்தின்‌ பலன்‌ அனைத்தையும்‌ 
நம்மால்‌ பூரணமாய்‌ அனுபவிக்க முடியும்‌. 
சாலொமோன்‌ மனுஷருடைய 
பாடுகளையெல்லாம்‌ ஆராய்ந்து 
பார்த்துவிட்டு, முடிவில்‌, “தேவன்‌ 

ஐசுவரியத்தையும்‌ சம்பத்தையும்‌ எவனுக்குக்‌ 


அவனுக்கு அதிகாரம்‌ அளிப்பது தேவனுடைய 
அநுக்கிரகம்‌" என்று சொல்லுகிறார்‌. 





ழ்‌ நள 
யாய 


உலகமும்‌ மாயை, உலகத்திலுள்ள 
ஐசுவரியமும்‌ மாயை. இந்த இரகசியத்தை 
சாலொமோன்‌ ராஜா தன்னுடைய ஜீவியத்தில்‌ 
கண்டுகொண்டார்‌. ஞானமுள்ளவனிடத்தில்‌ 
உள்ள 
பிரயோஜனமுள்ளதாயிருக்கும்‌. 
கஞ்சத்தனம்‌ இருக்காது. 
காரியங்களுக்கு அவன்‌ 
ஐசுவரியத்தைச்‌ 
பேராசைக்காரனிடத்திலுள்ள 
யாருக்கும்‌ பிரயோஜனப்படாது. 


மனுஷருக்குள்ளே 
நடந்துவருகிற பொதுவான 
சாலொமோன்‌ இந்த 
சொல்லுகிறார்‌. ஒரு சிலரிடத்தில்‌ ல்லை 
சம்பத்தும்‌, கனமும்‌ அதிகமாயிருக்கும்‌. 
தேவனே இவற்றை மனுஷனுக்குக்‌ 
கொடுக்கிறார்‌ சில. மனுஷரிடத்தில்‌ 
ஐசுவரியம்‌ அதிகமாயிருக்கும்‌. அதை 
அனுபவிப்பதற்கு பிள்ளைகளும்‌ அவனுக்கு 
அதிகமாய்‌ பிறந்திருப்பார்கள்‌. அவனுடைய 
ஜீவியகாலமும்‌ நீடித்திருக்கும்‌ (பிர 69-3 
ஆனாலும்‌, அந்த மனுஷனிடத்தில்‌ சந்தோஷம்‌ 
இருக்காது கர்த்தர்‌ இவனுக்கு 
செல்வத்தைக்‌ கொடுத்திருப்பார்‌. ஆனால்‌. 
அதை அனுபவிக்கும்‌ சக்தியை அவனுக்குக்‌ 
கொடுக்காதிருப்பார்‌. 


சரீர ஆரோக்கியம்‌ இருக்காது. அவதுக்குக்‌ 
திருப்தி உண்டாகாது. அவன்‌ மரித்த பின்‌! 
அவனை வண துவக்கப்‌ 
பிரேதக்‌ கல்லறையிருக்காது. இப்படிப்பட்ட 
மனுஷன்‌ பரிதாபமானவன்‌. இவனைவிட 
கருவழிந்த பிண்டமே வாசி என்று 
சாலொமோன்‌ சொல்லுகிறார்‌. 


பிரசங்கி - விரிவுரை 
ECCLESIASTES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


கருவழிந்த பிண்டம்‌ இன்னும்‌ 
சூரியனைக்‌ காணவில்லை, அது ஒன்றையும்‌ 
அறியவுமில்லை. அது மாயையாய்த்‌ தோன்றி 
இருளில்‌ மறைந்துவிடுகிறது (பிர 6:42) 
உலகப்பொருள்மீது உண்டாகிற பேராசை 
ஒருபோதும்‌ ஒழிந்துபோவதில்லை. அது 
மனுஷருடைய இருதயத்தில்‌ எப்போதும்‌ 
கிரியை நடப்பிக்கிறது (பிர 6:6). நம்முடைய 
வயிற்றுக்குப்‌ 
அது 
சமாதானத்தையும்‌, 
திருப்தியையும்‌ கொடுக்காது. (பிர 678) 
பேராசைக்காரர்களிடத்தில்‌ அநேக ஆசைகள்‌ 
இருக்கும்‌ அவை அவர்களை வருத்தும்‌ 
(மிர 639) 


க்கு எவ்வளவுதான்‌ ஐசுவரியம்‌ 
வந்து தம்‌ "அவன்‌ எப்போதுமே 
மனுஷனாகத்தான்‌ இருப்பான்‌. ஐசுவரியம்‌ 
எந்த மனுஷனையும்‌ தேவதூதனாக்காது, 
(பிர 610). மனுஷருக்கு மாயையினால்‌ ஒரு 
பிரயோஜனமும்‌ உண்டாகாது. மாயை 
நிழலைப்போன்றது. மனுஷன்‌ மரித்துப்போன 
பின்பு, அவனுடைய ஐசுவரியம்‌ அவனுக்கு 
எவ்விதத்திலும்‌ உதவி செய்யாது. 


செல்வமும்‌ சம்பத்தும்‌ கனமும்‌ 
பிர 6:1-3 


பிர 6. சூரியனுக்குக்‌ கீழே நான்‌ 
கண்டவேறொரு தீங்குமுண்ட;; அது 


யிர 6:2. அதாவது, ஒருவனுக்கு தேவன்‌: 
செல்வத்தையும்‌ சம்பத்தையும்‌ 
கனத்தையும்‌ கொடுக்கிறார்‌; அவன்‌ 
என்ன  இச்சித்தாதும்‌ அதெல்லாம்‌. 
அவனுக்குக்‌ குறைவில்லாமல்‌ கிடைக்கும்‌; 
ஆனாலும்‌ அவைகளை அநுபவிக்கும்‌ 
சக்தியை தேவன்‌ அவனுக்குக்‌ 
கொடுக்கவில்லை; அந்திய மனுஷன்‌ 
அதை அதுபவிக்கிறான்‌; இதுவும்‌ 
மாயையும்‌, கொடிய நோயுமானது. 





ட்ட 
யாய 
பிர 6:3. ஒருவன்‌ நூறு பின்னைகளைப்‌ 


அடைத்திருத்தாலும்‌, 
அவன்‌ ஆத்துமா அத்தச்‌ செல்வத்தால்‌ 
திருப்தியடையாமலும்‌, அவனுக்குப்‌ 
பிரேதக்கல்லறை முதலாய்‌ இல்லாமலும்‌ 
போகுமானால்‌,  அவனைப்பார்க்கிலும்‌ 
கருவழித்த பிண்டம்‌ வாசி என்கிறேன்‌. 


நம்மிடத்திலுள்ள ஐசுவரியத்தை நாம்‌ 
நன்மையான காரியங்களுக்குப்‌ 
பயன்படுத்தவேண்டும்‌. நம்மிடத்தில்‌ ஐசுவரியம்‌ 
இருந்தும்‌, அதை நல்ல காரியத்திற்குப்‌ 
பயன்படுத்தவில்லையென்றால்‌, அந்த 
ஐசுவரியத்தினால்‌ யாருக்கும்‌ நன்மை 
உண்டாகாது. பயன்படுத்தப்படாத ஐசுவரியம்‌ 
நன்மை செய்வதற்குப்‌ பதிலாக தீமை. 
செய்யும்‌. சாலொமோன்‌ சூரியனுக்குக்‌ கீழே 
இந்தத்‌ தீங்கைக்‌ காண்கிறார்‌ இது 
மனுஷருக்குள்ளே பெரும்பாலும்‌ 
நடந்துவருகிறது என்றும்‌ சொல்லுகிறார்‌. 


சாலொமோன்‌ சமஸ்த இஸ்ரவேல்‌ 
தேசத்திற்கும்‌ ராஜாவாயிருக்கிறார்‌ 
ஜனங்கள்‌ மத்தியிலே காணப்படுகிற எல்லாத்‌ 
தீங்குகளையும்‌ கவனமாய்ப்‌ பார்க்கிறார்‌ 
மனுஷரில்‌ சிலர்‌ ஊதாறித்தனமாகச்‌ செலவு 
செய்கிறார்கள்‌. அப்படிப்பட்டவர்கள்‌ 
உருப்படாமல்‌ போய்விடுகிறார்கள்‌. வேறு 
சிலரோ கஞ்சத்தனமாகயிருக்கிறார்கள்‌. 
தங்களிடத்தில்‌ பணம்‌ இருந்தாலும்‌, அதை 
எதற்கும்‌ செலவு  பண்ணமாட்டார்கள்‌. 
சாலொமோன்‌ இந்தத்‌ தீங்குகளையெல்லாம்‌ 
பார்க்கிறார்‌. 


வத்தில்‌ 
இருக்கிறது. 
கஞ்சத்தனமும்‌ 
மதுஷுனுடைய இரத்தத்தில்‌ கலந்திருக்கிறது. 
செல்வம்‌ 


டய 
இயல்பாகவே 


தீயகுணங்கள்‌ 


ஊதாறித்தனமும்‌ 


செல்லவேண்டும்‌. அது ஒரே 
இடத்தில்‌ தங்கியிருக்கக்கூடாது. 
கெட்டிக்கிடக்கிற தண்ணீர்‌ கெட்டுப்போகும்‌. 
அதுபோலவே செலவு பண்ணப்படாமல்‌, 
ஒரிடத்தில்‌ நீண்டகாலமாய்‌ சேமித்து, 
வைக்கப்பட்டிருக்கும்‌ பணமும்‌ கெட்டுப்போகும்‌. 
யாருக்கும்‌ பயன்படாமல்‌, எந்த நல்ல. 
காரியத்திற்கும்‌ செலவு 
பண்ணப்படாமலிருக்கிற செல்வத்தினால்‌. 
தீமைகள்‌ உண்டாகும்‌. 


பிரசங்கி - விரிவுரை 
ECCLESIASTES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


சாலொமோனுக்கு செல்வத்தைப்பற்றி 
நன்றாய்த்‌ தெரியும்‌. அவருடைய காலத்தில்‌ 
அவர்‌ மிகப்பெரிய ஐசுவரியவானாயிருந்தார்‌. 
ஆனாலும்‌ ஒரு சிலர்‌ தங்களிடத்திலுள்ள 
செல்வத்தை, எந்த நற்கிரியைகளுக்கும்‌ 
பயன்படுத்தாமல்‌, கஞ்சத்தனமாகயிருந்து, 
அவற்றை குவித்து வைப்பதை 
சாலொமோன்‌ பார்க்கிறார்‌. மனுஷருடைய 
விரோதமாக. 

கருமிகளைக்‌ 


சுவரியம்‌, 
சுயபலத்தினாலோ, 
சுயபராமக்கிரமத்தினாலோ, 
சுயமுயற்சியினாலோ நமக்கு வரவில்லை, 
தேவனே நமக்கு செல்வத்தையும்‌, 
சம்பத்தையும்‌, கனத்தையும்‌ கொடுக்கிறார்‌. 
ல்லாம்‌ தேவனுடைய  ஈவுகள்‌ 
தேவனுடைய தெய்வீக பராமரிப்பினால்‌ 
இவை நமக்கு ஈவாகக்‌ கிடைத்திருக்கிறது. 
தேவன்‌ நமக்குக்‌ கொடுத்திருக்கிற ஈவுகளை, 
நாமமகிமைக்காகவும்‌, 
பிள்ளைகளின்‌ 


ஆனாலும்‌ நம்மில்‌ 
அநேகர்‌, கர்த்தர்‌ நமக்குக்‌ கொடுத்திருக்கிற 
ஆசீர்வாதங்களை, நன்மையான 
காரியங்களுக்குப்‌ பயன்படுத்துவதில்லை. 


நாம்‌ என்ன இச்சித்தாலும்‌ அதெல்லாம்‌ 
நமக்கு குறைவில்லாமல்‌ கிடைக்கிறது 


தேவன்‌ நம்மை தாராளமாய்‌ 
ஆசிர்கதித்திருக்கிறார்‌ நமக்கு 
செல்வத்தின்மீது ஆசையிருக்கிறது. ஆனால்‌ 
நம்முடைய ஆத்துமாவைப்பற்றி நமக்கு 
அக்கரையில்லை. நம்முடைய ஆத்துமா, 
நம்மிடத்திலுள்ள செல்வத்தினால்‌ ஒருபோதும்‌ 
'திருப்தியடைவதில்லை. 





i THEN 
WEFT 


தேவனிடமிருந்து நமக்கு செல்வம்‌. 


வருகிறது. அது நமக்குத்‌ தேவை தான்‌. 
அதைவிட தேவனுடைய கிருபை நமக்கு 
அதிகமாய்த்‌ தேவைப்படுகிறது. 

தேவகிரு 


நாம்‌ 


நாம்‌ 

கிடைத்தாலும்‌, 
நமக்குத்‌ திருப்தி உண்டாகப்போவதில்லை. 
தேவன்‌ நமக்குக்‌ கொடுத்திருக்கிற ஈவுகளை 


அனு 
'தேவனே நமக்குக்‌ கொடுக்கவேண்டும்‌. 


ஒரு பிள்ளை குட்டிகள்‌ 
ஏராஎமாயிருக்கும்‌. குடும்பம்‌ நிறைய 
பிள்ளைகள்‌ இருப்பார்கள்‌. ஒரு சிலர்‌ நூறு 
பிள்ளைகளைப்‌ பெற்று. அநேக வருஷம்‌ 
ஜிவிப்பார்கள்‌. அவர்களுடைய பெயர்கள்‌ 
ஸ்தாபிக்கப்பட்டிருக்கும்‌. வீடுகள்‌ விசாலமாய்க்‌ 
கட்டப்பட்டிருக்கும்‌. குடும்பத்தில்‌ ஒரு 
குறையும்‌ இராது. அவர்களுக்கு சரீர 
வியாதியும்‌ இருக்காது. அநேக வருஷம்‌ 
ஜீவித்து தீர்க்காயுசை அடைந்திருப்பார்கள்‌. 
இவர்களிடத்தில்‌ 'உலகப்பிரகாரமான 
ஆசீர்வாதம்‌ இருக்கும்‌. ஆனால்‌ 
ஆவிக்குரிய ஆசீர்வாதம்‌ இருக்காது. 
அவர்களுடைய சரீரத்திற்கு சந்தோஷம்‌. 
கிடைக்கும்‌. ஆனால்‌ அவர்களுடைய 
ஆத்துமாவுக்கு சந்தோஷம்‌ கிடைக்காது. 
ஒருவன்‌ ஐசுவரியவானாயிருந்தாலும்‌, 
அவனுடைய ஆத்துமா அவனுடைய 
ஐசுவரியற்தினால்‌ திருப்தியடையப்‌ 
போவதில்லை. 


ப தேவனே. நமக்கு. செல்வத்தையும்‌ 
சம்பத்தையும்‌ கனத்தையும்‌ தாராளமாய்க்‌ 
கொடுத்திருக்கிறார்‌. நம்மை அவர்‌ 

மாய்‌ ஆசீர்வதித்திருக்கிறார்‌. 
கர்த்தரால்‌ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிற நாம்‌, 
கர்த்தருக்கு நன்றி சொல்லவேண்டும்‌. 
நம்முடைய சரீரத்தில்‌ இருதயம்‌ ஒரு சிறிய 

நமக்கு 


கொடுக்கவேண்டும்‌. நம்முடைய இருதயத்தில்‌ 
தேவனுடைய சித்தமும்‌, அவருடைய 
விருப்பமும்‌ நிரம்பியிருக்கவேண்டும்‌. ஆனால்‌ 


பிரசங்கி - விரிவுரை 
ECCLESIASTES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


மனுஷனுக்கு ஆகாரம்‌ இருக்கும்‌. 
ஆனால்‌ அதைப்‌ புசிக்கும்‌ ஆரோக்கியம்‌ 
இருக்காது. கர்த்தர்‌ அநேக 
ஆசீர்வாதங்களை மனுஷருக்குக்‌ 
கொடுத்தாலும்‌, அவைகளை அனுபவிக்கும்‌ 
சக்தியை அவர்களுக்குக்‌ கொடுப்பதில்லை. 
தேவன்‌ நமக்குக்‌ கொடுத்திருக்கிற 
ஆசீர்வாதங்களை, 
நாமமகிமைக்காக 
கர்த்தருடைய 
நம்முடைய _ விருப்பம 

கர்த்தருக்காக 
அப்போதுதான்‌ 

கர்த்தருடைய பவதல நமக்குள்ளே 
தங்கியிருக்கும்‌. கர்த்தர்‌ நமக்குக்‌ 
கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நம்மால்‌ 
அனுபவிக்க முடியும்‌. தேவனிடமிருந்தே 
ஆசீர்வாதமும்‌ வருகிறது. அதை 
அனுபலிக்கும்‌ சக்தியும்‌ வருகிறது. 
கி்‌ மனுஷனுக்கு 
செல்வத்தையும்‌, சம்ப கனத்தையும்‌ 
கொடுக்கும்போது, அதை அவனால்‌ 
அனுபலிக்க முடியவில்லையென்றால்‌, 
அவனுடைய நிலமை மிகவும்‌ 
பரிதாபமாயிருக்கும்‌. அந்த மனுஷனுக்கு 
உலகப்பிரகாரமான ஆசீர்வாதங்கள்‌ 
அதிகமாயிருந்தாலும்‌, அதை அனுபவிக்கும்‌. 
சக்தி அவனுக்கு இல்லையென்றால்‌ 
அவனுடைய நிலமை கேடுள்ளதாயிருக்கும்‌. 
அவனுடைய செல்வத்தையும்‌, சம்பத்தையும்‌ 
அந்நிய மனுஷன்‌ அனுபவிப்பான்‌. 
சாலொமோன்‌ இதைப்‌ பார்த்து, “இதுவும்‌ 
மாயையும்‌, கொடிய நோயுமானது' என்று 
சொல்லுகிறார்‌. 


நமக்கு கர்த்தரே ஆசீர்வாதத்தைக்‌ 
கொடுக்கிறார்‌. அதை நாம்‌ நல்லமுறையில்‌: 
பயன்படுத்தவேண்டுமென்று எதிர்பார்க்கிறார்‌. 
கர்த்தர்‌ கொடுக்கும்‌ ஆசீர்வாதங்களை, நாம்‌ 
அவருடைய நாமத்திற்கு மகிமையாகப்‌ 
பயன்படுத்தவில்லையென்றால்‌, அவைகளை 
அனுபவிக்கும்‌ சக்திகளை தேவன்‌ நமக்குக்‌ 
கொடுக்கமாட்டார்‌. நம்மால்‌ ஒரு காரியத்தை 


இல்லாமலிருப்பதும்‌ ஒன்றுதான்‌. நத நமக்கு 
மாயையாகமிருக்கும்‌. இது நமக்கு கொடிய 
நோயாகயிருக்கும்‌. நம்முடைய இருதயத்தின்‌ 
மாறுபாடுகளினால்‌ நமக்கு இப்படிப்பட்ட 
கொடிய நோய்‌ வருகிறது. 





ழ்‌ நள 
TT 
இந்தப்‌ 


தினிக்க க காலம்‌ வரை 
காரியங்களுக்கு ஆசைப்படுகிறான்‌ 
செல்வமும்‌, சம்பத்தும்‌, 
வேண்டுமென்று விரும்புகிறான்‌. 
ஏராளமான பிள்ளைகள்‌ பிறக்க 
வேண்டுமென்று க்கள்‌ அநேகம்‌ 
தீர்க்காயுசைப்‌ 
வேண்டுமென்று 
ஒருசிலருக்கு, தாங்கள்‌ 


தாக்கல்‌ 
அநேகக்‌ 
தனக்கு 
கனமும்‌ 
தனக்கு 


கிடைத்திருக்கும்‌ 

அவர்களுடைய 

திருபதியிருக்காது. 

பிரேக்கல்லறைகூட 

மரித்த பின்பு அவனுக்கு நல்லடக்கம்‌ கூட 
நடைபெறாது. செத்த மிருகங்கள்‌ மண்ணிலே 
புதைக்கப்படுவதுபோல இவனுடைய சரீரம்‌ 
புதைக்கப்படும்‌. இப்படிப்பட்டவனை விட 
கருவழிந்த பிண்டம்‌ வாசி என்று 
சாலொமோன்‌ சொல்லுகிறார்‌. 


கருவழிந்த பிண்டம்‌ 
பிர 6:4-6 


பிர 6:4. அது மாயையாய்த்‌ தோன்றி 
இருவிலே மறைத்துபோய்விடுகிறது; 
அதின்பேர்‌ அந்தகாரத்தால்‌ மூடப்படும்‌. 


பிர. 8. சூரியனைக்‌ 
கண்டதுமில்லை, ஒன்றையும்‌ 
அறிந்ததுமில்லை அவனுக்கு இல்லாத 
அமைச்சல்‌ அதற்கு உண்டு. 


அது: 


யிர 6:6. அவன்‌ இரண்டாயிரம்‌ வருஷம்‌ 
பிழைத்திருந்தாலும்‌ ஒரு நன்மையையும்‌ 
காண்பதில்லை; எல்லாரும்‌ ஒரே 
இடத்துக்குப்‌ போகிறார்கள்‌ அல்லவா? 


ட. கருவழிந்த. 
குர்ப்பத்திலேயே. 
சாலொமோன்‌ 


பிண்டம்‌ தாயின்‌ 

அழிந்துபோகிறது. 

சந்தர்ப்பங்களில்‌ 
கருவழிந்த பிண்டத்தைப்பற்றிச்‌ 
சொல்லியிருக்கிறார்‌. தாயின்‌ கர்ப்பத்தில்‌ 
௧௫ வளர்ச்சி பெறவேண்டும்‌. அது 
ஜீவனோடிருக்கவேண்டும்‌. ஏற்ற வேளை 
வரும்போது தாய்க்கு சுகப்பிரசவம்‌ நேரிட்டு, 


பிரசங்கி - விரிவுரை 
ECCLESIASTES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


தாயும்‌ சேயும்‌ சுகமாகப்‌ பிரிக்கப்படவேண்டும்‌. 
இருவருமே ஆரோக்கியமாயிருக்கவேண்டும்‌. 
இதுவே அனைவருக்கும்‌ சந்தோஷம்‌, 
கருவழிந்த பிண்டம்‌ அக்கத்திற்கு 
அடையாளம்‌. ௧௬ அழியும்போது தாய்க்கு 
சோகமும்‌, துக்கமும்‌. வேதனையும்‌ 
உண்டாகும்‌. 


கருவழிந்த பிண்டம்‌ மாமையாய்த்‌ 
தோன்றுகிறது. அது இருளிலே மறைந்து 
போய்விடுகிறது. அது கருவிலிருப்பதுகூட 
நமக்குத்‌ தெரிவதில்லை. அதைப்பற்றி யாரும்‌ 
குவனிப்பதுமில்லை. அதற்கு பெயர்‌ 
கொடுப்படுவதில்லை. ௧௬ உற்பத்தியாவதற்கு 
முன்பாகவே, அதற்கு பெயர்‌ கொடுத்தாலும்‌, 
அந்தப்‌ பெயர்‌ நிலைத்து நிற்பதில்லை. 
அதின்‌ பெயர்‌ அந்தகாரத்தால்‌ மூடப்படும்‌. 


பிண்டம்‌ சூரியனைக்‌ 
அது ஒன்றையும்‌ 
அது தாயின்‌ கர்ப்பத்தில்‌ 
குர்ப்பத்திலிருந்து 
மண்ணுக்குள்‌ 
அதற்கு 
சூரியவெளிச்சத்தைக்‌ காண்பதற்கு வாய்ப்ப 
இருக்காது. அதற்கு ஒன்றுமே தெரியாது. 
கருவழிந்த பிண்டம்‌ தன்‌ தாயின்‌ 
வயிற்றில்‌ எத்தனை வருஷம்‌ இருந்தாலும்‌, 
அது ஒரு நன்மையும்‌ காண்பதில்லை. 
இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌. 
வளர்ந்து மரித்துப்போகிறவர்கள்‌, 
கல்லறைக்குப்‌ போவதுபோலவே,  சுருவழிந்த 
பிண்டங்களும்‌ தங்கள்‌ கல்லறைகளுக்கு 
போகும்‌. எல்லாரும்‌ ஒரே இடத்திற்குத்தான்‌ 
போகிறார்கள்‌. ஆனாலும்‌,  கருவழிந்த 
பிண்டம்‌. இந்தப்‌ பூமியில்‌ ஒரு நன்மையும்‌ 
காணாமலேயே கல்லரைக்குப்‌ போகிறது. 


கருவழிந்த 
கண்டதுமில்லை. 


பிறந்து 
தங்கள்‌ 


மனுஷன்‌ படும்‌ பிராயாசம்‌ 
பிர 6:7 


ர 67. படும்‌ 
நிராயசமெல்லாம்‌ அவன்‌ 
வாய்க்காகத்தானே; அவன்‌ மனதுக்கோ 
திருப்தியில்லை. 


மனுஷன்‌: 





f= THE 
WEFT 


ஒரு சிலர்‌ உலகப்பிரகாரமான 
ஐசுவரியங்களை தங்களுக்கு அதிகமாய்ச்‌ 
சேமித்து வைக்கிறார்கள்‌. அதன்‌ மூலமாய்‌ 
தங்களுக்கு அதிகமான சந்தோஷம்‌ 
கிடைக்கும்‌ என்று எதிர்பார்க்கிறார்கள்‌. 
ஆனால்‌ ஐசுவரியம்‌ யாருக்கும்‌ மெய்யான 
சந்தோஷத்தைக்‌ கொடுக்காது. ஐசுவரியமும்‌ 

என்று சாலொமோன்‌ 


சிலர்‌ ஐசுவரியத்தைச்‌ 
சேர்ப்பதற்காக கடினமாய்‌. 
பிரயாசப்படுகிறார்கள்‌. இந்த உலகத்தில்‌ 
அதிகமாய்‌ உழைக்கிறார்கள்‌. அவர்களுடைய 
உழைப்பை அவர்களால்‌ நிறுத்த முடியாது. 
ஓய்வில்லாமல்‌ உழைக்கிறார்கள்‌. 

படும்‌ பிரயாசமெல்லாம்‌ 
வாய்க்காகத்தான்‌ என்று 
சொல்லுகிறார்‌. அவன்‌ 
பிரயாசப்பட்டாலும்‌, 

திருப்தியில்லாமல்‌ போகிறது. 

உழைப்பின்‌ ஊதியம்‌, 

போஜனத்தில்‌ செலவழிந்து போகிறது. 


நம்முடைய வயிற்றுக்குப்‌ போஜனம்‌. 
தேவை. நம்மால்‌ ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு 
மாத்திரமே புசிக்க முடியும்‌. நம்மிடத்தில்‌ 
எவ்வளவு போஜனம்‌ இருந்தாலும்‌, ஒரு 
அளவுக்குமேல்‌ நம்மால்‌ புசிக்க முடியாது. 
புசிப்பதற்கு நமக்கு போஜனமும்‌ வேண்டும்‌. 
நாம்‌ புசிக்கும்‌ போஜனம்‌ க்குள்‌ 
ஜீரணிக்கவும்‌ வேண்டும்‌. 
சரீரத்தில்‌ புசிப்பதற்கு ஆரோக்கியமும்‌ 
வேண்டும்‌. இவையெல்லாம்‌ 
சரியாகமிருந்தால்தான்‌, நம்முடைய ஜீவியம்‌ 
பிரச்சனையில்லாமலிருக்கும்‌. 

ஒரு சிலர்‌ அதிகமாக ஐசவரியத்தைச்‌ 
சேமிக்க வண்டும்‌ என்று 
நரகப்‌ இதற்காக 
அதிகமாய்‌ உழைக்கிறார்கள்‌. அவர்களுடைய 
உழைப்பின்‌ ஊதியமெல்லாம்‌, அவர்களுடைய 
வாயினால்‌ போஜனமாகப்‌ புசிக்கப்படுகிறது. 
நாம்‌ எவ்வளவுதான்‌ பசித்தாலும்‌ 
க திருப்தி உண்டாகப்போவதில்லை. 
பசியுண்டாகும்‌. 
புசிக்கவேண்டும்‌. 


நமக்கு 
சீக்கிரத்தில்‌ 
பசிக்கும்போது 


பிரசங்கி - விரிவுரை 
ECCLESIASTES - 


COMMENTARY 


மனுஷன்‌ பிரயாசப்படுவதும்‌, புசிப்பது, 
மாறி மாறி நடைபெறுகிறது. புசிப்பதினால்‌ 
மனுஷனுடைய பசியடங்கும்‌. ஆனால்‌. 
போஜனத்தால்‌ நம்முடைய ஆத்துமாவுக்கு 
பிரயோஜனமில்லை. நம்முடைய ஆத்தும 
தாகத்தை போஜனம்‌. தீர்த்து வைக்காது. 
நாம்‌ எவ்வளவுதான்‌ புசித்தாலும்‌, நம்முடைய 
வயிற்றுக்குத்‌ திருப்தி உண்டாகுமேயல்லாமல்‌, 
நம்முடைய மனதிற்கு ஒருபோதும்‌ திருப்தி 
உண்டாகப்போவதில்லை. 


ஏழை 
பிர 6:8 


யர 8:8. 
மூடனைப்பார்க்கிலும்‌ ஞானிக்கு. 
உண்டாகும்‌ மேன்மை என்ன? 
ஜீவனுன்னோருக்கு முன்பாக நடந்து 
கொள்ளும்படி. அறிந்த ஏழைக்கும்‌. 
உண்டாகும்‌ மேன்மை என்ன? 


சிலர்‌ 


இப்படியிருக்க, 


ஞானமில்லாத 
அவர்களிடத்திலும்‌ 
ஐசுவரியம்‌. 

அவர்கள்‌ தங்கள்‌ 
சந்தோஷமாய்‌ 


ஒரு 
மூடராயிருப்பார்கள்‌. 
உலகப்பிரகாரமான 
அதிகமாயிருக்கும்‌. 
ஐசுவரியத்தைச்‌ 
அனுபவிப்பார்கள்‌. ஞானிகள்‌ 
சந்தோஷமாயிருப்பதைப்போல மூடனும்‌ 
சந்தோஷமாயிருப்பான்‌. இப்படியிருக்கும்போது 
மூடனைப்‌ பார்க்கிலும்‌ ஞானிக்கு ஒரு 
மேன்மையும்‌ உண்டாகப்போவதில்லை. 


ஞானியைப்போலவே மூடனும்‌ நல்ல 
வஸ்திரத்தை அணிந்திருப்பான்‌. சம்பிரமமாய்‌ 
ஜீவிப்பான்‌. நேர்த்தியான போஜனங்களைப்‌ 
புசிப்பான்‌. சமுதாயத்தில்‌ ஞானி நன்றாய்த்‌ 
தோற்றமளிப்பதுபோல, மூடனும்‌ நன்றாய்த்‌ 
தோற்றமளிப்பான்‌. உலகப்பிரகாரமான 
தோற்றத்தில்‌ ஞானிக்கும்‌ மூடனுக்கும்‌. 
வித்தியாசமிருக்காது, ஆனாலும்‌ 

மனதும்‌ ஞானியின்‌ மனதும்‌ 





i al 
TT 


(யாத்‌ 18:24-27; 


எண்‌ 1011-36). 

4. சீனாயைவிட்டுப்‌, புறப்பட்டுப்‌ 
போனபின்பு, ஆரோனும்‌, மிரியாமும்‌ 
மோசேயின்‌ மனைவிக்கு விரோதமாகப்‌ 

ன்‌ 12) இந்த 
அவர்களைவிட்டுப்‌ 
போனவுடன்‌ 


இஸ்ரவேலருக்குப்‌. 
பிரமாணத்தைக்‌ கொடுத்தபின்பு, 
எத்திரோ  மோசேயைப்‌ பார்க்க 
வருகிறார்‌ (யாத்‌ 20-24, 
யாத்‌ 18:16-26). யாத்‌ 20-40 ஆகிய 
அதிகாரங்களில்‌ மோசே இந்தப்‌ 
பிரமாணங்களைப்‌ பற்றி விரிவாக. 

இதற்கு முன்பாக 


தப்‌ 
பகுதியில்‌ இணைத்திருக்கலாம்‌. 
எத்திரோ மீதியானிலே. 
ஆசாரியராயிருக்கிறார்‌ ்‌ 
மோசேயினுடைய மாமனார்‌. மோசேயின்‌ 
மனைவியும்‌, 
குமாரர்களும்‌ 
மீதியானிலே தங்கியிருக்கிறார்கள்‌. 
எத்திரோ மோசேயின்‌ மாமன்‌ 
வாக்கியத்தில்‌ மாமன்‌ என்பதற்கான எ 


இப்பொழுது மோசேயின்‌. 
அவருடைய குமாரரையும்‌ மோசேயிடம்‌ திரும்ப. 


அழைத்து வருகிறார்‌ (யாத்‌ 18:1-27). 

தேவன்‌ மோசேக்கும்‌ கிய 

இஸ்ரவேலுக்கும்‌ செல்க வாக்கு 

எகிப்திலிருந்து 

மீதியானில்‌. 

ஆசாரியனாயிருந்த மோசேயின்‌ மாமனாகிய 
எத்திரோ கேள்விப்படுகிறார்‌ (யாத்‌ 18:1). 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


புத்திரருக்கு 
நினைத்து 
சந்தோஷப்படுகிறார்‌. 
மோசேயையும்‌, இஸ்ரவேல்‌ புத்திரரையும்‌ 
விசாரிப்பதற்காகவும்‌, அவர்களுடைய 
சுகசெய்திகளை அறிந்துகொள்வதற்காகவும்‌, 
இஸ்ரவேல்‌ புத்திரரோடு கர்த்தருக்குள்‌ 
சந்தோஷமாய்‌ மகிழ்ந்து 
களிகூருவதற்காகவும்‌, எத்திரோ மோசேயை 
பார்க்க வருகிறார்‌. 
மோசேயின்‌ மனைவியைப்பற்றி இங்கு 
சொல்லும்போது, அவள்‌ “மோசேயினாலே. 
திரும்பி அனுப்பிவிடப்பட்டிருந்த அவன்‌ 
மனைவியாகிய  சிப்போராள்‌” என்று, 
சொல்லப்பட்டிருக்கிறது. மோசே தன்‌ 
மனைவியை ஏன்‌ திருப்பி அனுப்பி விட்டார்‌ 
என்று தெரியவில்லை (யாத்‌ 4:24-26) 
எகிப்தில்‌ தான்‌ சந்திக்க வேண்டிய 
ஆபத்திலிருந்து தன்‌ குடும்பத்தைப்‌ 
பாதுகாப்பதற்காகவோ அல்லது தன்‌ மனைவி 
தன்னுடைய ஊழியத்திற்கு இடையூறாக 


ஒரு ப்ச்‌ 11 மோசே தன்‌ 
மனைவியைத்‌ மாமனாகிய 
எத்திரோவிடம்‌ திருப்ப அனுப்பிவிட்டார்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனத்தாரை விடுவித்த பின்பு, 
தன்‌ மனைவியோடு சேர்ந்து வாழலாம்‌ என்று 
மோசே நினைத்திருக்கலாம்‌. 
மீதியான்‌ தேசத்தைச்‌ 

இஸ்ரவேலின்‌ 

புறம்பானவர்‌. 
த்த வாக்குத்தத்த நேசமாகிய 
பங்கு ல. கானான்‌ 
எத்திரோவுக்கு சுதந்தரம்‌ 

கர்த்தர்‌ 

நன்மைகளை 

நினைத்து, எத்திரோவும்‌ ந்தால்‌ 


எத்திரோ இஸ்ரவேல்‌ ஜனத்தார்மீது 
அன்பாயும்‌, இஸ்ரவேலின்‌ தேவனாகிய 
கர்த்தர்மீது பக்தியுள்ளவராயும்‌ 
இருக்கிறார்‌. கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரை 
தம்முடைய பலத்த புயத்தினால்‌ எகிப்தின்‌ 
அடிமைத்தனத்திலிருந்து மீட்டுக்கொண்டார்‌. 
எத்திரோ கர்த்தருடைய மகத்துவமான 
'கிரியைகளைக்‌. கேள்விப்பட்டு 
'சந்தோஷப்படுகிறார்‌. 





ழ்‌ நவள 
யாய 


இந்தப்‌ 
ஐசுவரியவான்‌௧ளைப்போல 
வேலை செய்கிறார்கள்‌. 
பண்ணுகிறார்கள்‌. 
நேர்த்தியாய்ச்‌ செய்கிறார்கள்‌. 
நிர்வாகம்பண்ணுகிறார்கள்‌. 
தங்களால்‌ முடிந்த 
உலகப்பிரகாரமான: 
சம்பாதிக்கிறார்கள்‌. 
அநேகக்‌ கவலைகள்‌ இருக்கும்‌. 
குறைவான கவலைகளே இருக்கும்‌. 


பஞ்சத்தில்‌ 
ஏழைகளும்‌. 
வியாபாரம்‌ 


ஐசுவரியவானைப்‌ பார்த்து 
பொறாமைப்படுவார்கள்‌. ஏழையைப்‌ பார்த்து 
ஒருவனும்‌ பொறாமைப்படப்போவதில்லை. 
ஐசவரியவானை அவனுடைய அயலகத்தார்‌ 
மதிப்பதுபோல, ஏழையையும்‌ அவனுடைய 
உற்றார்‌ உறவினர்கள்‌ மதிக்கிறார்கள்‌. 
ஏழைக்கு மனுஷநேயம்‌ அதிகமாயிருக்கும்‌. 
மனுஷர்மீது பிரியமாயிருப்பதற்கு நேரமும்‌ 
இருக்கும்‌. ஐசுவரியவானுக்கோ, 
ஐசுவரியத்தைச்‌ சம்பாதிப்பதற்கே நேரம்‌: 
போதாது. ஜீவனுள்ளோருக்கு முன்பாக 
எப்டி நடந்துகொள்ளவேண்டும்‌. என்பதை 
ஏழைகள்‌ நன்றாய்‌ அறிந்திருப்பார்கள்‌. 
இவர்கள்‌ ஏழைகளாகமிருந்தாலும்‌, 
ஐசுவரியவான்‌௧ளைப்போல, சமுதாயத்தில்‌ 
ஒழுக்கமாயும்‌, கண்ணியமாயும்‌ ஜீலிப்பார்கள்‌. 
உலகப்பிரகாரமான ஜீவியத்தில்‌ ஏழைக்கும்‌. 
ஐசவரியவானுக்கும்‌ அதிகமான வித்தியாசம்‌. 
இருப்பதில்லை. 


அநேகர்‌ 


ஆசை. 
பிர 6:9 


பிர 6:9. 
அலைத்துதேடுகிறதைப்‌ 


மாயையும்‌, 
சஞ்சலப்படுத்துகிறதுமாயிருக்கிறது.. 


நம்மிடத்திலுள்ளதை 
சந்தோஷமாய்‌ கனுபவிக்கவேண்டும்‌. 
நம்மிடத்தில்‌ இல்லாததற்காக 
ஏங்கிக்கொண்டிருக்கக்கூடாது. நம்மிடத்தில்‌ 
இல்லாத அநேக பொருட்கள்‌ பிறரிடத்தில்‌ 
இருக்கலாம்‌. நம்மிடத்தில்‌ அவை இல்லையே 


பிரசங்கி - விரிவுரை 
ECCLESIASTES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


என்று நினைத்து சோர்ந்துபோய்விடக்கூடாது. 
இல்லாத பொருள்மீது அதிகமாய்‌ 
ஆசைப்படவும்‌ கூடாது. பேராசை வரும்போது 
மனதிலுள்ள நிம்மதி போய்விடும்‌. 
ஒரு சிலர்‌ ஆசைப்பட்டு பல 
ra அலைந்து தேடுவார்கள்‌. 
'றையும்‌ கண்டுபிடிக்கமாட்டார்கள்‌. 
இப்பப்‌. பிரயாசத்தினால்‌ நமக்கு ஒரு 
நன்மையும்‌ உண்டாகப்போவதில்லை. 
இல்லாத பொருளைவிட, நம்முடைய 
கண்களால்‌ காணும்‌ பொருளே நமக்கு 
கண்‌ கண்டதே நலம்‌ என்று 
சாலொமோன்‌ சொல்லுகிறார்‌. 


போதுமென்கிற 
மனதிருப்தியிருக்கும்‌. 
மனதிருப்தியே 
ம்முடைய கண்கள்‌ 
கவனம்‌ வைத்து, 


மனதுள்ளவனுக்கோ 
பேராசையைவிட 
மேன்மையானது. 

காணும்‌ பொருட்கள்மீது 


நாம்‌ உலகப்பொருட்கள்மீது பிரியம்‌. 
க்காமல்‌ கர்த்தர்மீது பிரியம்‌ 
நம்முடைய கண்களை 


கர்த்தர்மீதே பதித்து 


தேவனுக்கு விரோதமான 
நாம்‌ கர்த்தரை 
நம்முடைய 
இளைப்பாறுதலும்‌, 


உலகசிநேகம்‌ 
பகை. 


சார்ந்துகொள்ளும்போது, 
ஆத்துமாவுக்கு 
சந்தோஷமும்‌ கிடைக்கும்‌. 
சார்ந்துகொண்டால்‌ நு 
சந்தோஷம்‌ நம்மைவிட்டு விலகிப்போய்விடும்‌. 
ஒருவன்‌ இந்த உலகம்‌ முழுவதையும்‌ 
ஆதாயப்படுத்தினாலும்‌, தன்னுடைய 
ஜீவனை நஷ்டப்படுத்தினால்‌, அவனுக்கு 
ஒரு லாபமும்‌ இல்லை. எல்லாமே நஷ்டந்தான்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


மனுஷன்‌ 
பிர 6:10 


ய 

எவனும்‌ 

பேரிடப்பட்டிருக்கிறான்‌;. 
மனுஷனென்று தெரிந்திருக்கிறது; 
தன்னிலும்‌ பலத்தவரோடே போராட 
அவனால்‌ கூடாது. 


பிரபஞ்சத்தில்‌ நமக்கு 
எல்வளவதான்‌ ஐசுவரியம்‌ இருந்தாலும்‌, 
எவ்வளவுதான்‌ அதிகாரம்‌ இருந்தாலும்‌, 
எவ்வளவுதான்‌ பேரும்‌ புகழும்‌ இருந்தாலும்‌, 
நாம்‌ இன்னும்‌ மனுஷராக மாத்திரமே. 
இருப்போம்‌. மனுக்குலத்திலுள்ள 
எல்லோருக்கும்‌ நடக்கிற பொதுவான 
காரியங்களே நமக்கும்‌ நடக்கும்‌. ஒரு தரம்‌ 
பிறப்பதும்‌ ஒரு தரம்‌ மரிப்பதும்‌ எல்லா 
மனுஷருக்கும்‌ நியமிக்கப்பட்டிருக்கிறது. இது 
ஐசுவரியவானுக்கும்‌. பொதுவானது. 
தரித்திரனுக்கும்‌ பொதுவானது. 


நாம்‌ இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌, அநேக 
காரியங்களைத்‌ தேடிக்கொண்டிருக்கிறோம்‌. 
அதிகமாய்ப்‌ பிரயாசப்படுகிறோம்‌. 
ஓய்வில்லாமல்‌ உழைக்கிறோம்‌. அதிகமாய்ப்‌ 
பேசுகிறோம்‌. இருக்கிறவன்‌ எவனும்‌ 
தோன்றும்‌ முன்னமே பேரிடப்பட்ிருக்கிறான்‌ 
என்று சாலொமோன்‌ சொல்லுகிறார்‌. நாம்‌ 
பிறப்பதற்கு 1 நமக்கு “மனுஷன்‌” 
என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. 
தேவனே த ந்தப்‌ பெயரைக்‌ 
கொடுத்திருக்கிறார்‌. அவர்‌ நம்மைப்‌ 
பார்க்கும்போது, நம்மை மனுஷனாகத்தான்‌ 
பார்க்கிறார்‌. 


இந்தப்‌ 


மனுஷன்‌ என்னும்‌ பெயர்‌ உயர்ந்த 
பெயரல்ல. அது ஒரு தாழ்மையான பெயர்‌. 
ஆதியிலே தேவன்‌ மனுஷனை சிருஷ்டித்தார்‌. 
அவர்களை ஆணும்‌ பெண்ணுமாக 
சிருஷ்டித்தார்‌. அவர்களை சிருஷ்டித்த: 
நாளிலே, தேவன்‌ அவர்களுக்கு “மனுஷர்‌” 
என்று பேரிட்டார்‌ (ஆதி 5:2). அவர்களுக்கு 
"ஆதாம்‌" என்று போட்டார்‌. ஆதாம்‌ என்னும்‌ 
பெயருக்கு “சிவப்பு மண்‌” என்று பெயர்‌. 


பிரசங்கி - விரிவுரை 
ECCLESIASTES - 


QOODNENS 
PUBLISHERS 


COMMENTARY 


எல்லா... மனுஷரிடத்திலும்‌ 
சபாவம்தான்‌ இருக்கிறது. 
பார்வையில்‌ எல்லோருமே சிவப்பு 
மண்ணாகத்தான்‌ இருக்கிறோம்‌. நாம்‌ 
பெரிய ஐசுவரியவான்‌களாகயிருந்தாலும்‌, 
தலைவர்களாகயிருந்தாலும்‌, நம்மைப்பற்றி 
நினைக்கும்போது, நாம்‌ மனுஷர்‌ என்று 
நினைவுகூரவேண்டும்‌. “ஜாதிகள்‌ தங்களை 
மனுஷரென்று அறியும்படிக்கு, அவர்களுக்குப்‌ 
பயழுண்டாக்கும்‌, கர்த்தாவே சேலா)" 
(சங்‌ 9:20) என்று சங்கீதக்காரர்‌ 


சொல்லுகிறார்‌. 


தாமின்‌ 
தேவனுடைய 


மாயை 
பிர 6:11,12 


பிர. 8:11. மாயையைப்‌ 
பெருகப்பண்ணுகிற அநேக 
விசேஷங்கள்‌ உண்டாயிருக்கிறபடி.யால்‌ 
அதினாலே மனுஷருக்குப்‌. 
பிரயோஜன மென்ன? 


ட்ப 6:12. திழலைப்போன்ற மாயையான 
ஜீவகாலத்தைப்‌ போக்கும்‌ 
தில்‌ இத்த ஜீவனில்‌ நன்மை 
இன்னதென்று அறிந்தவன்‌ யார்‌? 
தனக்குப்பின்பு சூரியனுக்குக்‌ கீழே 
சம்பவிக்குங்காரியம்‌ இன்னதென்று 
மனுஷனுக்கு அறிவிப்பவன்‌ யார்‌? 
பிவத்சத்தில்‌ 1 
காரியங்கள்‌ ஏராளமாய்‌ 
உள்ளன. ஐசுஷியத்தை  திரளாய்ச்‌ 
சேர்ப்பதும்‌, உலகப்பிரகாரமான 
சந்தோஷத்தை விரும்புவதும்‌ இந்தப்‌ 
பிரபஞ்சத்தில்‌ அதிகமாய்க்‌ காணப்படுகிறது. 
ல்‌ நமக்கு மெய்யான 
வரப்போவதில்லை, 
மனவருத்தமும்‌, 
வருகிறது. 


இந்தப்‌ மாயையை 


அதிகரிக்கிற 


சந்தோஷத்திற்கு பதிலாக, 
மனவேதனையும்‌ நமக்கு 
இவையெல்லாம்‌ மாயையை 
பெருகப்பண்ணுகிறதேயல்லாமல்‌, நம்முடைய 
சந்தோஷத்தைப்‌ பெருகப்பண்ணுகிறதில்லை. 





ழ்‌ நவள 
யாய 


நமக்கு எது தேவை என்பதுகூட 
நமக்கு சரியாகத்‌ தெரியவில்லை. நாம்‌ பல 
காரியங்கள்மீது ஆசைப்படுகிறறோம்‌. அவை. 
நமக்கு சந்தோஷத்தைத்‌ தரும்‌ என்று 
எதிர்பார்க்கிறோம்‌. ஆனால்‌ அவை நமக்கு 


நமக்கு எது நன்மையானது என்பதை 
நாம்‌ அறிந்திருக்கவேண்டும்‌. நம்மிடத்தில்‌ 
மெய்யான ஞானம்‌ இருக்கும்போது, நாம்‌ 
எதையும்‌ அவசரப்பட்டு செய்யமாட்டோம்‌. 
ஒவ்வொரு காரியத்தையும்‌ நிதானமாய்‌ 
ஆராய்ந்து அறிந்துகொள்வோம்‌. 
ஜீவனில்‌ நன்மை இன்னதென்று 
அறிந்திருக்கவேண்டும்‌. நம்முடைய 


ல்‌ ்‌ 
நம்முடைய ஜீலியமும்‌ நிழலைப்போலவே. 
கழிந்துபோகிறது. நிலையில்லாத நம்மால்‌, 


நன்மையாயிருக்கும்‌ என்று நினைப்போம்‌. 
அதை கஷ்டப்பட்டு பெற்றுக்கொள்வோம்‌. 
அதைப்‌ பெற்றுக்கொண்ட பின்புதான்‌, அது 
நமக்கு நன்மையானதல்ல என்பதும்‌, அது 
நமக்கு தீமையானது என்பதும்‌ தெரியவரும்‌. 
அநேகக்‌ காரியங்கள்‌ நமக்கு நன்மை 
செய்வதற்குப்‌ பதிலாக தீமை செய்கிறது. 
எல்லாமே மாயையாயிருக்கிறது. 


பிரசங்கி - விரிவுரை 
ECCLESIASTES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


சூரியனுக்குக்‌ கீழே அநேகக்‌ 
காரியங்கள்‌ சம்பவிக்கிறது. நமக்குப்‌ பின்பு, 
சூரியனுக்குக்‌ கீழே என்னென்ன காரியங்கள்‌ 
சம்பலிக்கும்‌ என்பது நமக்குத்‌ தெரியாது. 
இதை யாராலும்‌ நமக்கு அறிவிக்கவும்‌ 
முடியாது. தனக்குப்‌ பின்பு என்னென்ன 
காரியங்கள்‌ நடைபெறும்‌ என்னும்‌ நிச்சயம்‌ 
யாருக்குமில்லை. ஆகையினால்‌ நமக்குப்‌ 
பின்வரும்‌ காரியங்கள்மீது நம்பிக்கை 
வைத்து, நம்மால்‌ சந்தோஷமாயிருக்க 
முடியாது. நம்முடைய பிள்ளைகள்‌ 
எப்டியிருப்பார்கள்‌ என்பதும்‌ நமக்குத்‌ 
தெரியாது. நமக்குப்‌ பின்பு 
நம்முடைய குடும்பத்தாருக்கு என்ன 
சம்பவிக்கும்‌ என்பதும்‌ நமக்குத்‌ தெரியாது. 


மனுஷனுடைய அறிவு குறைவுள்ளது. 
அவனுக்குத்‌ தன்னைப்பற்றியும்‌ தெரிவதில்லை. 


தனக்கு எது நன்மையானது என்பதும்‌. 
தெரிவதில்லை. தன்னுடைய காலத்திற்குப்‌ 
r= இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ என்ன 
நடைபெ டத என்பதும்‌ ல்‌ 


ரணை எகா ரதன்‌ 
மனுஷருமே ்‌ 
குறைவள்ளவர்களாயிருக்கிறார்கள்‌. தனக்குப்‌ 
பின்பு சூரியனுக்குக்‌ கீழே என்ன 
சம்பவிக்கும்‌ என்பதும்‌ மனுஷனுக்குத்‌ 
தெரியாது, அதை அவனுக்கு 
அறிவிக்குமளவக்கு யாருக்கும்‌ 
ஞானமுமில்லை. 

இனிமேல்‌: நடைபெறப்போகிற 
சம்பவங்கள்‌ நமக்குத்‌ தெரியாமலிருப்பது, 
போலவே, மற்றவர்களுக்கும்‌ 
தெரியாமலிருக்கிறது. ஆகையினால்‌ 
இவையெல்லாமே மாயை என்று சாலெமோன்‌ 
சொல்லுகிறார்‌. அறியாத காரியங்கள்‌ 
கர்த்தருக்கே உரியது. 
வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற இரகசியங்களோ 
நமக்கும்‌, நம்முடைய சந்ததியாருக்குமுரியது. 





மயம்‌ 
யய 1 


தப்‌ பிரபஞ்சத்தின்‌ 
விவரிப்பதற்கு சாலொமோன்‌ 
எடுத்துக்காட்டுக்களைச்‌ 
உலகப்பிரகாரமான 
நம்முடைய மனதிற்கு 
வேதனையும்‌ உண்டாகும்‌. 


மாயையை 

அநேக 
சொல்லுகிறார்‌. 
காரியங்களினால்‌ 

vipat ps 
அவற்றிலிருந்து 

நம்முடைய 
சந்தோஷமாயும்‌, 
சமாதானமாயும்‌, ஆறுதலாயும்‌ 
ஜீவிப்பதற்கான வழிகளையும்‌ சாலொமோன்‌ 
இங்கு விரிவாகச்‌ சொல்லுகிறார்‌. நாம்‌ 
தீமையான காரியங்களையும்‌ நமக்கு 
நன்மையான காரியங்களாக மாற்றவேண்டும்‌. 
காலத்தை நமக்குப்‌ பிரயோஜனப்படுத்திக்‌ 
கொள்ளவேண்டும்‌. 


நாம்‌ 
எல்லா 
காரியங்களையும்‌ ஏனோதானோவென்று 
செய்யாமல்‌, எல்லா காரியங்களிலும்‌ மிகுந்த 
கவனத்தோடும்‌ எச்சரிப்போடும்‌. 
இருக்கண்டும்‌ (பிர 7:2-6). நம்முடைய ஆவி 
அமைதலாயிருக்கவேண்டும்‌ (பிர 7:7-10) 
நம்முடைய காரியங்கள்‌ எல்லாவற்றிலும்‌ நாம்‌ 
ஞானமாய்‌. நிர்வாகம்பண்‌ணவேண்டும்‌. 
(பிர 71142). 


நம்முடைய நற்கீர்த்தியை 
காத்துக்கொள்ள வேண்டும்‌ (பிர 7:1) 


நம்முடைய 
தேவனுடைய 
முக்கியமானது. 
காரியங்களிலும்‌ நாம்‌ 
சித்தத்திற்குக்‌ 

(பிர 74345). 
அளவுக்கு மிஞ்சிப்‌ 
அளவுக்கு மிஞ்சுவது 
(பிர 716-18). 


போய்விடக்கூடாது. 
ட. ஆபத்தில்‌ முழம்‌ 
நமக்கு தீங்கு செய்கிற 
காரியங்களைக்‌ குறித்தும்‌, நம்மைச்‌ 
சேதப்படுத்துகிற காரியங்களைக்‌ குறித்தும்‌ 
எச்சரிப்பாயிருக்கவேண்டும்‌. எல்லாவற்றிலும்‌ 
நமக்கு பொறுமையும்‌ நிதானமும்‌ தேவை 
(பிர 719-22). 


பிரசங்கி - விரிவுரை 
ECCLESIASTES - 


ட 
090 


சீக்கிரத்தில்‌ கோபப்படக்கூடாது. 
நம்முடைய கோபத்தை அடக்குவது நமக்கு 
நல்லது. நம்முடைய உணர்வுகள்‌ நம்முடைய 
கப்டுப்பாட்டிற்குள்‌ இருக்கவேண்டும்‌. 
சாலொமோனுக்கு அநேக மனைவிகள்‌ 
இருந்தார்கள்‌. அவர்கள்‌ சாலொமோனை 
தேவனுடைய சமுகத்திலிருந்து பிரித்துச்‌ 
சென்றுவிட்டார்கள்‌. தன்னுடைய 
மணைவிகளினியித்தமாய்‌, சாலொமோனுக்கு 

உண்டாயிற்று. 

சாலொமோன்‌ 

சொல்லுகிறார்‌ 


COMMENTARY 


(பிர 7:23-29). 


தற்கீர்த்தி 
பிர 7:1 


பிர 7:1. பரிமனதைலத்தைப்பார்க்கிலூம்‌ 
தற்கீர்த்தியும்‌, ஒருவனுடைய 
ஜநநநாளைப்‌ பார்க்கிலும்‌ மரணநாளும்‌ 
நல்லது. 


நமக்கு இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ திரளான 


உலகப்பிரகாரமான 
சம்பாதிப்பதற்குப்‌ பதிலாக, நற்கீர்த்தியை 
சய்பாதிக்கவேண்டும்‌. பரிமள தைலத்தைப்‌ 
பார்க்கிலும்‌ நற்கீர்த்தியே நல்லது என்று 


முன்பாக டுக்கும்‌ நற்கீர்த்தி நல்லது என்று 
வேதபண்டிதர்கள்‌ வியாக்கியானம்‌. 
சொல்லுகிறார்கள்‌. 


இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ ஏராளமான 
பொருட்களை உற்பத்தி பண்ணுகிறார்கள்‌. 


கொடுக்கக்கூடியது. 
கிரயமும்‌ அதிகம்‌. 
நகரும்போது, 
ஐம்புலன்களுக்கும்‌ 
மனம்‌ 
ஆகையினால்தான்‌. 
பரிமள தைலம்‌” 
கொடுக்கப்பட்டிருக்கிறது. 


சந்தோஷமுண்டாகும்‌. 
ரம்மியமாகயிருக்கும்‌. 
இந்தத்‌ தைலத்திற்கு 
என்னும்‌ பெயர்‌ 





மயம்‌ 
யய 1 


ராஜாக்களை அபிஷேகம்பண்ணும்போது, 
பரிமள தைலத்தினால்‌ அபிஷேகம்பண்ணுவது 
வழக்கம்‌. ராஜா தன்னுடைய தேசத்திற்கே 
முதன்மையானவர்‌. அவரை முதன்மையான 
தைலந்தினால்‌ அபிஷேகம்பண்ணி, அவரைக்‌ 
கனப்படுத்துகிறார்கள்‌. பரிமள தைலம்‌ 
மக்கள்‌ மத்தியிலே அதிக மதிப்புள்ளது. 
அதிக விலையுள்ளது. அதிக கனமுள்ளது. 
னாலும்‌ பரிமள தைலத்தைப்‌ பார்க்கிலும்‌ 
நற்கீர்த்தி நல்லது. 'திரளான 
ஐசுவரியத்தைப்‌ பார்க்கிலும்‌ நற்கீர்த்தியே 
தெரிந்துகொள்ளப்படத்தக்கது' (நீதி 22) 
என்று சாலொமோன்‌ சொல்லுகிறார்‌. 


மரியாள்‌ பரிமள தைலத்தை 
இயேசுகிறிஸ்துவின்‌ சிரசின்மேல்‌ ஊற்றினாள்‌. 
அதற்கு ஈடாக கிறிஸ்துவானவர்‌ அவளுக்கு 
நற்கீர்த்தியைக்‌ கட்டளையிட்டார்‌ 
சுவிசேஷம்‌... உலகத்தில்‌ ்‌ 
பிரசங்கிக்கப்படுமோ அங்கங்கே இவளை 
இவள்‌ செய்ததும்‌ 
மெய்யாகவே. 


க 2643) 
சிரசின்மேல்‌ 

ஊற்றியநினால்‌, சுவிசேஷத்தில்‌ 
இவளுடைய பெயரும்‌ இடம்‌ பெற்றிருக்கிறது. 


வனுடைய ஜநநநாளைப்பார்க்கிலும்‌ 
நல்லது. நாம்‌ இந்தப்‌ 
பிரபஞ்சத்தில்‌ நற்கீர்த்தியோடு ஜீவனம்‌ 
பண்ணவேண்டும்‌. நம்முடைய நற்‌ 
நம்முடைய மரணநாள்‌ வரையிலும்‌ 
நிற்கவேண்டும்‌. மரணநாளில்‌ 
அநேக வேதனைகளும்‌, வருத்தங்களும்‌, 
கஷ்டங்களும்‌ இருக்கும்‌. ஐநநநாளில்‌ 
சந்தோஷமிருக்கும்‌. சந்தோஷத்தைவிட 
துக்கமே நல்லது. நகைப்பைப்‌ பார்க்கிலும்‌ 
துக்கிப்பு நலம்‌. ஒருவன்‌ தன்னுடைய 
| நாளைக்‌ கொண்டாடும்போது. 
அவனோடுகூட 
'சந்தோஷமாயிருப்பதற்குப்‌ பதிலாக, ஒருவன்‌ 
மரித்துப்போகும்போது, அவனுடைய வீட்டிற்குச்‌ 
சென்று, அவனுடைய வீட்டாரின்‌ 
துக்கத்தில்‌ பங்குபெறுவதே நமக்கு நல்லது. 


மரணநாளே 


பிரசங்கி - விரிவுரை 
ECCLESIASTES - 


ட்ட 
PUEUSHERS 


COMMENTARY 


விருந்துவீடும்‌ துக்கவீடும்‌ 
பிர 7:2-4 


விர 72. அத்‌ ததுவிட்டுக்கு்‌ போவதிலும்‌ 
துக்கவீட்டுக்குப்‌ போவது நலம்‌; இதிலே 
எல்லா மனுஷரின்‌ முடிவும்‌ காணப்படும்‌; 
உயிரோடிருக்கிறவன்‌ இதைத்‌ தன்‌ 
மனதிலே சித்திப்பான்‌. 


யிர 73. நகைப்பைப்‌ பார்க்கிலும்‌ 
துக்கிப்பு நலம்‌; முகதுக்கத்தினாலே 
இருதயம்‌ சீர்ப்படும்‌; 


இருதயம்‌ கனிப்புவீட்டிலே இருக்கும்‌. 


வீட்டுக்குப்‌ போவதைப்‌ 
பக்கது அவ்‌ டந்த ன்கப்போத்‌ 
க உண்டாகும்‌. இதனால்‌ 
துதிப்போம்‌. பிறருக்கு 
பிறர்‌ மூலமாய்‌ நமக்கும்‌ 
நன்மை உண்டாகும்‌. விருந்து வீட்டிற்குப்‌ 
போகும்போது நமக்கு சந்தோஷமுண்டாகலாம்‌. 
ஆனால்‌ நாம்‌ கலந்து கொள்கிற விருந்து 
ஒரு மாயை என்பதை மறந்துவிடக்கூடாது. 
ஒரு சிலர்‌ தங்களுடைய பெருமையை 
வெளிப்படுத்திக்‌ காண்பிப்பதற்காக 
விருந்துகளைச்‌ 
செய்கிறார்கள்‌. தங்கள்‌ மாம்சத்தின்‌ 
இச்சைகளை பூர்த்தி செய்வதற்காக 
அநேகர்‌ விருந்து வீட்டிற்குப்‌ போகிறார்கள்‌. 


ஆடம்பரமான 


துக்க வீட்டிலே பெருமை எதுவும்‌ 
இருக்காது. அங்கு வேதனையும்‌, அழுகையும்‌ 
இருக்கும்‌. துக்க வீட்டிற்குப்‌ போவது 
நமக்கு நன்மையாயிருக்கம்‌ என்று 
சாலொமோன்‌ சொல்லுகிறார்‌. ஒரு சிலர்‌ 
துக்க வீட்டில்கூட, அடக்க ஆராதனையை 
ஆடம்பரமாக நடத்துவார்கள்‌. அந்த 
ஆடம்பரத்தைப்‌ பார்ப்பதற்காகவோ, அந்த 
ஆடம்பரத்தில்‌ பங்குபெறுவதற்காகவோ நாம்‌. 
துக்க வீட்டிற்குப்‌ போகக்கூடாது. துக்க 
வீட்டிலுள்ள வர்களுடைய துக்கத்தைப்‌. 
பகிர்நதுகொள்வதற்காகவே நாம்‌ 
அங்கு போகவேண்டும்‌. 





மயம்‌ 
யய 1 


துக்க வீட்டிலே எல்லா மனுஷரின்‌ 
முடிவும்‌ காணப்படும்‌. ஒரு தரம்‌ பிறப்பதும்‌, 
பின்பு மரிப்பதும்‌ துக்க வீட்டிலுள்ளவர்களுக்கு 
நியமிக்கப்பட்டிருப்பதுபோலவே, நமக்கும்‌ 
நியமிக்கப்பட்டிருக்கிறது என்னும்‌ சத்தியத்தை 
நாம்‌ உணரவேண்டும்‌. உயிரோடிருக்கிறவன்‌. 
இதைத்‌ தன்‌ 

மற்றவர்கள்‌ 

பார்க்கும்போது, 

நாம்‌. த்‌ 

அவர்களுடைய 


பிரசங்கச்‌' 
ஆனாலும்‌ 
பிரயோஜனமுள்ள, ஒரு நல்ல செய்தியை நாம்‌ 
பெற்றுக்கொள்ள முடியும்‌ எல்லா மனுஷரின்‌ 
முடிவும்‌ மரணத்தில்‌ முடியும்‌ என்பதை நாம்‌ 
புரிந்துகொள்ளலாம்‌. 

துக்க வீட்டிலே நாம்‌ அநேக 
சத்தியங்களைக்‌ கற்றுக்கொள்ளலாம்‌. 
ஞானிகள்‌ துக்கவீட்டைக்கூட ஒரு 
பாடசாலையைப்போல  பயன்படுத்துவார்கள்‌. 
அநேக பாடங்களைக்‌ கற்றுக்கொள்வார்கள்‌ 
தங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திற்கு 
அதை பிரயோஜனப்படுத்திக்கொள்வார்கள்‌. 
ஞானிகளின்‌ இருதயம்‌ துக்கவீட்டிலே 
இருக்கும்‌. மூடரின்‌ இருதயமோ களிப்பு 
வீட்டிலே இருக்கும்‌. 


விருந்து வீட்டிலே நகைப்பும்‌, 
களியாட்டுக்களும்‌ அதிகபாயிர்கும்‌ 
ஆனால்‌ நகைப்பைப்‌ பார்க்கிலும்‌ 
நலம்‌ என்று! சாலொமோன்‌. 
சொல்லுகிறார்‌. முகதுக்கத்தினாலே இருதயம்‌ 
சீர்படும்‌. 


துக்கமுண்டாகும்போது, நம்முடைய இருதயம்‌ 
சுத்திகரிக்கப்படும்‌. இருதயத்திலுள்ள 
குழப்பங்கள்‌ நீங்கி அது சீர்படும்‌. 


மூடரின்‌ பாட்டும்‌ நகைப்பும்‌ 
பிர 7:5,8 


யிர 75. ஒருவன்‌ மூடரின்‌ 
பாட்டைக்‌ கேட்பதிலும்‌, ஞானியின்‌ 
கடித்துகொன்ளூதலைக்‌ கேட்பது நலம்‌. 


பிரசங்கி - விரிவுரை 
ECCLESIASTES - 


ந 
PUELSHERS 


COMMENTARY 


மிர 7:8. மூடனின்‌ நகைப்பு 
பானையின்கீழ்‌ எரிகிற முன்ளூகனின்‌ 
படபடய்பைப்‌ போலிருக்கும்‌; 
இதுவும்‌ மாயையே. 


நம்மிடத்திலுள்ள நற்குணங்களை 
அநேகர்‌ பாராட்டுவார்கள்‌. ஆனால்‌ 
நம்மிடத்தில்‌ காணப்படுகிற துர்க்குணங்களை 
ஒருவரும்‌ கடிந்துகொள்ளமாட்டார்கள்‌. நாம்‌ 
மூடரின்‌ பாட்டைக்‌ கேட்பதிலும்‌, ஞானியின்‌ 
கடிந்துகொள்ளுதலைக்‌ கேட்பதுதான்‌ நமக்கு 
நலமானது. நம்மை மற்றவர்கள்‌ 
நியாயமாய்க்‌ கடிந்துகொள்ளும்போது, 
அவர்கள்மீது உடனே கோபப்படக்கூடாது. 
அவர்களுடைய வார்த்தையில்‌ 
உண்மையிருக்கும்போது, அவர்களுடைய 
கடிந்துகொள்ளுதலுக்கு நாம்‌ 
செவிகொடுக்கவேண்டும்‌. நாம்‌ 
திருந்தவேண்டும்‌. 

ன்‌ காரணமில்லாமல்‌ சிரிப்பான்‌. 
அளவுக்கு அதிகமாக சிரிப்பான்‌. மூடன்‌ 
சிரிப்பதினால்‌ யாருக்கும்‌. சந்தோஷம்‌ 
உண்டாகப்போவதில்லை. அவன்‌ திடீரென்று 
சிரிப்பான்‌. அவனுடைய சிரிப்பு சீக்கிரத்தில்‌ 
அணைந்துபோகும்‌. ன்‌ ப 


சாலொமோன்‌ சொல்லுகிறார்‌. 


எரியும்போது 


முள்‌ 
ொுநதலிடடு எம்‌ 


சாம்பலாக பல இடங்களுக்கும்‌ பரவும்‌. ஒரு 
பானையின்கீழ்‌ முள்ளுகளை எரிக்கும்போது, 
பானையிலுள்ள பொருள்‌ சீக்கிரத்தில்‌ 
சூடாவதில்லை. முள்ளை எரித்து சமையல்‌ 
பண்ண முடியாது. அது சீக்கிரத்தில்‌ 
அணைந்துபோவதினால்‌, முள்ளின்‌ நெருப்பு 
நமக்கு பிரயோஜனப்படாது. பானையிலுள்ள 
பொருள்‌ வேகவேண்டும்‌ என்றால்‌, 
பானையின்‌ கீழ்‌ நெருப்பு தொடர்ந்து 
எரிந்துகொண்டிருக்கவேண்டும்‌. னால்‌ 
முள்ளோ சீக்கிரத்தில்‌ எரிந்து, சீக்கிரத்தில்‌ 
அணைந்துபோகக்கூடியது. 





யம்‌ 
யய 1 


மூடரின்‌ நகைப்பு பானையின்கீழ்‌ எரிகிற 
முள்ளுகளின்‌ படபடப்பைப்போல்‌ எரிகிறது. 
அதிகமாய்‌ சத்தம்‌ போடுகிறது. சிறிது நேரம்‌ 
மாத்திரம்‌ கொழுந்துவிட்டு எரிகிறது. அதன்‌ 
பின்பு அது அணைந்துபோகிறது. மூடரின்‌ 
நகைப்பு. சீக்கிரத்தில்‌ ஒழிந்துபோகும்‌. 
அதனால்‌ யாருக்கும்‌ மெய்யான 
சந்தோஷமுண்டாவதில்லை. சாலொமோன்‌ 
மூடரின்‌ நகைப்பைப்‌ பார்த்து, இதுவும்‌ 
மாயையே என்று சொல்லுகிறார்‌. 


இடுக்கண்‌ 
பிர 7:7 


பிர 7:7. இடுக்கணானது ஞானியையும்‌ 
பைத்தியக்காரனாக்கும்‌; பரிதானம்‌ 
இருதயத்தைக்‌ கெடுக்கும்‌. 


சாலொமோன்‌ புல 
இடுக்கண்ணைப்பற்றி 
சொல்லியிருக்கிறார்‌. 
வரும்போது 
சோர்ந்துபோகும்‌. 

சோர்வு உண்டாகும்‌. நம்முடைய சந்தோஷம்‌ 
குறையும்‌. துக்கம்‌ அதிகரிக்கும்‌. நமக்கு 
இடுக்கண்‌ வரும்போது. நம்முடைய 
சோதனையும்‌ அதிகரிக்கும்‌. இடுக்கணானது. 
ஞானியையும்‌ பையித்தியக்காரனாக்கும்‌. ஒரு 
ஞானிக்கு இடுக்கண்‌ தொடர்ந்து 
வரும்போது, அது ல்‌ அவனுக்குள்‌ 


வசனங்களில்‌. 


சிந்தனை 
வார்த்தைய __ வறிவிடகிறது 
இதுவரையிலும்‌ ஞானியைப்போல சிந்தித்து, 
பேசி, செயல்பட்டவன்‌, இப்போது ஒரு 
பைத்தியக்காரனைப்போல சிந்தித்து, 
உளறுவான்‌. பைத்தியக்காரனைப்போல 
நடந்துகொள்வான்‌. தேவனுக்கு விரோதமாக. 
குற்றம்‌ சொல்லுவான்‌. மனுஷனுக்கு 
விரோதமாகப்‌ பேசுவான்‌. 

பரிதானம்‌ இருதயத்தைக்‌ கெடுக்கும்‌ 
என்று சாலொமோன்‌ சொல்லுகிறார்‌. 
இந்த வாக்கியத்திற்கு, “இடுக்கண்‌ ஈவாய்க்‌ 
கொடுக்கப்பட்டிருக்கிற இருதயத்தைக்‌ 
கெடுக்கும்‌" என்று வேதபண்டிதர்கள்‌ பொருள்‌ 
சொல்லுகிறார்கள்‌. நம்முடைய இருதயம்‌ 
உதாரத்துவமாயிருந்தாலும்‌, இடுக்கணானது. 
அதையும்‌ கெடுத்துவிடும்‌. 


பிரசங்கி - விரிவுரை 
ECCLESIASTES - 


ந 
PUELSHERS 


COMMENTARY 


நாம்‌ ஒடுக்கப்படுகிறவர்களைப்‌ 
பார்க்கும்போது, அவர்களுக்காக 
இரக்கப்படவேண்டும்‌. அவர்களுக்கு நம்மால்‌ 
செய்ய முடிகிற எல்லா உதவிகளையும்‌ 
செய்யவேண்டும்‌. அவர்கள்‌ தொடர்ந்து 
ஒடுக்கப்பட்டால்‌, அவர்களுக்கு இடுக்கண்‌ 
அதிகரிக்கும்‌. முடிவில்‌ அவர்களும்‌ 
பைத்தியக்காரனைப்போல. இருப்பார்கள்‌. 
தேவன்மீதும்‌ மனுவன்மீதும்‌ 
குறைசொல்லுவார்கள்‌. பிறருக்கு இடுக்கண்‌ 
வரும்போது. நமக்கே இடுக்கண்‌ 
வந்ததாகப்‌ பாவித்து, அவர்களுக்கு உதவி 
செய்யவேண்டும்‌. 

ஒடுக்குகிறவர்களின்‌ சுபாவம்‌ 
மிகவும்‌ மோசமானது. ஒருவன்‌ 
நற்குணமுள்ளவனாகயிருப்பான்‌. அவனுக்கு 
தொடர்ந்து இடுக்கண்‌ வரும்போது, அவன்‌ 
மற்றவர்களைத்‌ துன்பப்படுத்த 
ஆரம்பித்துவிடுவான்‌. புத்தி 
தெளிவில்லாதவனைப்போல பேசுவான்‌. 
பைத்தியக்காரனைப்போல நடந்துகொள்வான்‌. 
மரிதானத்தை வாங்கிக்கொள்வான்‌. 
இதனால்‌ தன்‌ இருதயத்தைக்‌ கெடுத்துப்‌ 
போடுவான்‌. அவனுக்கு ஏழைகள்மீது இரக்கம்‌ 
இருக்காது. ஏழைகளின்‌ நியாயத்தை 
விசாரிக்கமாட்டான்‌. 


இடுக்கண்‌ வந்தவனைப்‌ பார்த்து நாம்‌ 
பொறாமைப்படக்கூடாது. அவனுக்காக 
பரிதாபப்படவேண்டும்‌. அவனைத்‌ 
தனிமையாக விட்டுவிடவேண்டும்‌. 
அவனுடைய இடுக்கணைப்போக்க முயற்சி 
செய்யவேண்டும்‌. ஒரு மனுஷனுக்கு, 
இடுக்கணுக்குமேல்‌ இடுக்கண்‌ தொடர்ந்து 
வந்துகொண்டே யிருந்தால்‌, 
சீக்கிரத்தில்‌. 
அழித்துப்போடுவான்‌. 


துவக்கமும்‌ முடிவும்‌ 
7:8 


பிர 78. ஒரு காரியத்தின்‌ 
துவக்கத்தைப்‌ பார்க்கிலும்‌ அதின்‌ 
முடிவு நல்லது; பெருமையுன்னவனைப்‌ 
பார்க்கிலும்‌ பொறுமையுள்ளவன்‌. 
உத்தமன்‌. 





மயம்‌ 
யய 1 


எல்லா. காரியத்திற்கும்‌ ஒரு 
துவக்கமும்‌, ஒரு முடிவும்‌ இருக்கும்‌. ஒரு 
காரியத்தின்‌ துவக்கத்தைப்‌ பார்க்கிலும்‌ அதன்‌ 
முடிவு நல்லது என்று சாலொமோன்‌. 
சொல்லுகிறார்‌. சில சமயங்களில்‌ 
துவக்கப்பட்ட ஒரு காரியம்‌ te 
முடிவு பெறாமலிருக்கலாம்‌. 
நீண்டகாலத்திற்கு நடித்துக்கொண்டே 
போகலாம்‌. ஆனாலும்‌ அந்தக்‌ காரியத்தின்‌ 
முடிவே நல்லது. 


இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ எகிப்து 


அடிமைகளாககிருந்தார்கள்‌. 


பார்லோனோடு பேசி, 
ஜனங்களை விடுவிப்பதற்கு முயற்சி 
பண்ணினார்‌. ஆனால்‌ ஆரம்பத்தில்‌ 
பார்வோன்‌ அவர்களை விடுதலை செய்ய 
மறுத்துவிட்டான்‌. இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 
ஒடக்கப்பப்பவர்களாகமிகந்தாலும்‌, முரலிகே 
நேவனுவை பலத்த கரத்தினால்‌ 
விடுவிக்கப்ப்பார்கள்‌ 


இஸ்ரவேல்‌ 


விடுவிக்குமாறு ரன கீது 
பார்வோனின்‌ இருதயம்‌ கடினப்பட்டது. 
அவன்‌ இஸ்ரவேல்‌ ஜனங்களுக்கு அதிக 
துன்பத்தைக்‌ கொடுத்தான்‌. அவர்கள்‌ 
செய்து முடிக்க வேண்டிய செங்கல்களின்‌ 
எண்ணிக்கையை இரண்டு மடங்காக 
அதிகரித்தான்‌. ஆரம்பத்தில்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனங்கள்‌ சோர்ந்துபோனார்கள்‌. ஆனாலும்‌ 
தேவனுடைய ஏற்ற வேளை வந்தபோது. 
இஸ்ரவேல்‌ ஜனங்களெல்லோரும்‌. 
விடுவிக்கப்பட்டார்கள்‌. அவர்களுடைய 
துவக்கத்தைப்‌ பார்க்கிலும்‌, அவர்களுடைய 
முடிவு நன்றாயிருந்தது. 

ய ஜீலியத்திலும்‌, யல 
மாடுகளும்‌. தனைகளும்‌ இருக்காம்‌ 
நாம்‌ ஒடுக்கப்படலாம்‌. ஆனாலும்‌ எல்லா 
சூழ்நிலைகளிலும்‌ நாம்‌ தாழ்மையின்‌ 
வஸ்திரத்தை அணிந்துகொள்ள வேண்டும்‌. 
பெருமையுள்ளவனைப்‌ பார்க்கிலும்‌, 


பிரசங்கி - விரிவுரை 
ECCLESIASTES - 


ட 
190 


COMMENTARY 


பொறுமையுள்ளவன்‌. உத்தமன்‌ என்று 
சாலொமோன்‌ சொல்லுகிறார்‌. பாடுகளின்‌ 
மத்தியிலும்‌ நாம்‌ தேவனுடைய சித்தத்திற்குக்‌ 
கீழ்ப்டியவேண்டும்‌. ஒரு வேளை நம்மை 
ஒடுக்குகிறவர்கள்‌ இன்னும்‌ அதிகமாய்‌ 
நம்மை ஒடுக்கலாம்‌. அவர்களுடைய கரம்‌ 
ஒங்கியதுபோல இருக்கலாம்‌. நாமோ 
அவர்களுடைய கரத்தைப்‌ பார்த்து 
பயந்துவிடாமல்‌, கர்த்தருடைய பலத்த கரம்‌ 
வெளிப்படும்‌ நாளுக்காக பொறுமையோடு 
காத்திருக்கவேண்டும்‌. தேவன்‌ தமக்கு 
ஏற்றவேளையில்‌, தம்முடைய சித்தத்தை: 
நிறைவேற்றுவார்‌. நம்மை 
ஒடுக்கத்திலிருந்தும்‌, நெருக்கத்திலிருந்தும்‌ 
விடுதலை செய்வார்‌. 


கோபம்‌ 
பிர 7:9 


பிர 7:9. உன்‌ மனதில்‌ சீக்கிரமாய்க்‌ 
கோபங்கொள்ளாதே; மூடரின்‌ 
நெஞ்சிலே கோபம்‌ குடிகொள்ளும்‌. 


நம்முடைய உணர்வுகளை 
ஞானத்தினாலும்‌, கிருபையினாலும்‌ ஆளுகை 
செய்யவேண்டும்‌. நம்முடைய ஆவி நமக்கு 
நம்முடைய மனதில்‌ 
கோபங்கொள்ளக்கூடாது. 
பொறுமையில்லாதவர்கள்‌, சீக்கிரத்தில்‌ 
கோபப்படுவார்கள்‌. தாங்கள்‌ எதிர்பார்க்கிற 
காரியம்‌ உடனே நடக்கவில்லையென்றால்‌, 
அவர்களால்‌ பொறுமையாய்க்‌ காத்திருக்க 
முடியாது. அவர்களுக்கு உடனே கோபம்‌. 
வந்துவிடும்‌. 
நம்முடைய மனதில்‌ கோபம்‌ வந்தாலும்‌, 
சீக்கிரத்தில்‌ நம்மை 
வீட்டுப்போய்விடவேண்டும்‌. நம்முடைய 
மனதில்‌ வந்தகோபம்‌, அங்கேயே 
தங்கிவிடக்கூடாது. கோபமானது ஒரு 
வழிப்போக்கனைப்போல வரும்‌. ஆனாலும்‌ 
அது உடனே போய்விடவேண்டும்‌. அதுவே 
நமக்கு நல்லது. மூடரின்‌ நெஞ்சிலே கோபம்‌ 
குடிகொள்ளும்‌. மூடனுக்கு 
கோபத்திலிருந்து எப்படி விடுதலை பெறுவது 
என்று தெரியாது. நாம்‌ கோபத்திற்கு 
இடங்கொடுக்காமலிருந்தால்‌, நம்முடைய 
இருதயத்தில்‌ சந்தோஷமும்‌, சமாதானமும்‌, 
ஆறுதலும்‌ நிரம்பியிருக்கும்‌. 





மயம்‌ 
யய 1 


இத்நாட்களும்‌ முன்நாட்களும்‌ 
பிர 7:10. 


பிர 740. இத்நாட்களைப்பார்க்கிலூம்‌. 
முன்நாட்கன்‌ நலமாயிருந்தது எண்று 
சொல்லாதே; தீ இதைக்‌ குறித்து 
கேட்பது ஞானமல்ல. 


நாட்களைக்‌ 
ஆராச்சி 


கடந்துபோன 

அதிகமாய்‌. 
செய்துகொண்டிருக்கக்கூடாது. 
நாட்கள்‌ நன்றாயிருந்தது என்று சொல்லி, 
அது மறுபடியும்‌ நமக்கு வரவேண்டுமென்று 
ஆசையோடு காத்துக்கொண்டிருக்கக்கூடாது. 
கடந்துபோன நாட்கள்‌ ஒருபோதும்‌ திரும்பி 
வரப்போவதில்லை. ஆகையினால்‌ நம்முடைய 
மனதில்‌  இந்நாட்களைப்‌ பார்க்கிலும்‌ 
முன்நாட்கள்‌ நலமாயிருந்தது என்று 
சொல்லக்கூடாது. 


குடந்தநாட்களில்‌ என்னென்ன 
காரியங்கள்‌ எல்லாம்‌ நடைபெற்றது என்று 
விரிவாக ஆராய்ச்சி 
செய்துகொண்டிருக்கக்கூடாது. நாம்‌ கடந்த 
நாட்களில்‌ அந்நியரைப்போல இருந்தோம்‌. 
ஒன்றும்‌ அறியாதவர்களாயிருந்தோம்‌. 
காலங்களை நிதானித்து அறிந்துகொள்ளத்‌ 
தெரியாதவர்களாயிருந்தோம்‌. இனிமேல்‌. 
என்ன நடைபெறும்‌ என்பதும்‌ நமக்கு, 
அந்நாட்களில்‌ தெரியவில்லை. அந்நாட்களை 
நாம்‌ கடந்து வந்துவிட்டோம்‌. 

நாட்கள்மீது  ஆசைப்படக்கூடாது. 
மறுபடியும்‌ வருமா 
ஏங்கிக்கொண்டிருக்கக்கூடாது. 

நாளுக்கு தேவனுடைய கிருபை 

போதும்‌ என்று ஆறுதலாயிருக்கவேண்டும்‌. 


கர்த்தரே நமக்கு இந்நாட்களைக்‌ 
கொடுத்திருக்கிறார்‌. கர்த்தருடைய கிருபை 
ஒவ்வொரு நாளிலும்‌ புதிதாயிருக்கிறது. 
அவருடைய இரக்கமும்‌ நமக்குப்‌ புதிதாய்க்‌ 
கிடைக்கிறது. இந்நாளில்‌ தேவனுடைய 
கிருபையும்‌ இரக்கமும்‌ கி 
வெளிப்படுத்தப்பட்டிருப்பதற்காக 

கர்த்தரை நன்றியோடு தகடு 
நாம்‌ பழைய காலத்தையே 
நினைத்துக்கொண்டிருந்தால்‌, கர்‌ 
நமக்கு புதிய கிருபைகளையும்‌, புதிய 
இரக்கங்களையும்‌ கொடுக்கமாட்டார்‌ என்று 
நினைக்கிறவர்களாயிருப்போம்‌. 


பிரசங்கி - விரிவுரை 
ECCLESIASTES - 


ட 
PUELSHERS 


COMMENTARY 


தேவனுடைய அன்பு இப்போது. 
முன்புபோல இல்லையென்றும்‌, அவருடைய 
அன்பும்‌ இரக்கமும்‌ குறைந்துபோய்விட்டது 
என்றும்‌ நினைத்து 
ஏங்குகிறவர்களாமிருப்போம்‌. தேவன்‌ 
மாறாதவர்‌. அவருடைய கிருபையான 
அன்பும்‌, இரக்கமும்‌ ஒருபோதும்‌ 
மாறுவதில்லை. கடந்தகாலம்‌ பொற்காலம்‌ 
என்றும்‌, தற்காலம்‌ இரும்புக்காலம்‌ என்றும்‌, 
நாம்‌ காலங்களை ஒப்பிடக்கூடாது. எல்லா 
காலமுமே நல்ல காலம்தான்‌. நம்முடைய 
காலங்கள்‌ கர்த்தருடைய கரத்திலிருக்கிறது. 
கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு, 
காலங்களிலும்‌, 
நன்மைக்கேதுவாகவே நடைபெறும்‌. 


இந்நாட்களைப்‌ 
முன்நாட்கள்‌ நலமாயிருந்தது. 
சொல்லி,  கர்த்தரோடு 
பண்ணக்கூடாது. 
திருப்தியில்லாதவர்கள்நான்‌, கடந்த 
காலங்களையும்‌, நிகழ்காலங்களையும்‌ 
ஒப்பிட்டுப்‌ பார்ப்பார்கள்‌. இந்தப்‌ 
பிரபஞ்சத்தில்‌ நடைபெறுகிற எல்லா 
காரியங்களும்‌, மாறாமல்‌ இப்படியே 
நடைபெறுகிறது. கர்த்தருடைய கிருபை வரவர 
தத்து த்‌ அவனக்கு 

மாற்றங்கள்‌ ஏற்பட்டிருக்கலாம்‌. 
மங்க கடந்த கங்கர்‌ 
நன்றாிரந்திரக்கலாம்‌. அதே வேளையில்‌ 
வே 


பார்க்கிலும்‌ 


வாய்ப்புள்ளது. 

இந்நாட்களையும்‌ 
முன்நாட்களையும்‌ ஒப்பிட்டுப்‌ பேசவும்‌ 
கூடாது. யாராவது இதுபற்றிப்‌ பேசினால்‌, 
நாம்‌ அதைச்‌ செவிகொடுத்து கேட்கவும்‌ 
கூடாது. நீ இதைக்‌ 
குறித்துக்‌ கேட்பது ஞானமல்ல' என்று 
சாலொமோன்‌ சொல்லுகிறார்‌. 


ஞானம்‌ 
பிர 711,12 


௬தந்தரத்தோடே ஞானம்‌ 
ரியணைக்‌ 
இதினாலே. 


By 711. 
நல்லது; 


காண்கிறவர்களுக்கு. 
பிர யோஜனமுண்டு.. 





யம்‌ 
யய 1 


மிர 7:12. ஞானம்‌ கேடகம்‌, திரவியமும்‌ 
கேடகம்‌; ஞானம்‌ தன்னை 
உடையவர்களுக்கு ஜீவணைத்‌ தரும்‌; 
இதுவே அறிவின்‌ மேன்மை. 


சாலொமோன்‌ ஞானத்தைப்‌ புகழ்ந்து 
பேசுகிறார்‌. நமக்கு உலகப்பிரகாரமான 
ஆஸ்தி எவ்வளவு இருந்தாலும்‌, அதை 
நல்லமுறையில்‌ நிர்வாகம்பண்ணவேண்டும்‌ 
என்றாலும்‌, நம்முடைய  ஆஸ்தியை 
அதிகரிக்கச்‌ செய்யவேண்டும்‌ என்றாலும்‌ 
நமக்கு ஞானம்‌ தேவைப்படுகிறது. 
சுதந்தரத்தோடே ஞானம்‌ நல்லது. நமக்கு 
சுதந்தரம்‌ எல்வளவு கிடைத்தாலும்‌, ஞானம்‌ 
இல்லையென்றால்‌, அந்த சுதந்தரத்தின்‌ 
அளவும்‌ குறைவாகயிருக்கும்‌, அதன்‌ 
பயன்பாடும்‌ குறைவாகயிருக்கும்‌. 

ஞானம்‌ தரித்திருக்கும்‌ நல்லது. 
ஐசுவரியவானுக்கும்‌ நல்லது. 
'ஞானமுள்ளவனாகயிருக்கும்‌. 
அவனுக்கு தன்னுடைய 

பாதிப்போ, சேதாரமோ 
உண்டாகாது. ஞானமுள்ள ஐசவரியவான்‌ 
தன்‌ ஐசுவரியத்திற்கு அடிமையாகமிருக்க 
மாட்டான்‌. தன்னிடத்திலுள்ள ஐசுவரியத்தை 
ஞானமாய்ச்‌ செலவுபண்ணுவான்‌. நல்ல 
காரியங்களுக்கு தன்னுடைய ஐசுவரியத்தைப்‌ 
பயன்படுத்துவான்‌. 

ஞானம்‌ நல்லது. இது 
பிரயோஜனமுள்ளவனாக 
ஞானமுள்ளவனுக்கு, 
இருக்கும்போது. 


ஒரு மனுஷனை 

மாற்றுகிறது. 
திரளான சம்பத்து. 
அந்த சம்பத்து, 
அதிக பிரயோஜனமுள்ளதாயிருக்கும்‌. 
ஞானமுள்ளவன்‌. ன்‌ 


ஐசவரியத்தினால்‌, 
குடும்பத்தாருக்கும்‌, 
சந்ததியாருக்கும்‌ 
செய்வான்‌. ஒருவனி। 
இருந்தும்‌, 
ஞானமில்லையென்றால்‌, 

சம்பத்தில்‌ யாருக்கும்‌ பிரயோஜனமாயிராது. 


தனக்கும்‌, 
கக்‌ 


ஞானம்‌ நமக்குப்‌ பாதுகாப்பைத்தரும்‌. 


பிரசங்கி - விரிவுரை 
ECCLESIASTES - 


ந 
PUELSHERS 


COMMENTARY 


அநேகப்‌ பிரச்சனைகள்‌ நம்மைத்‌ தாக்கலாம்‌, 
சூரியனின்‌ உஷ்ணத்திற்கு 
பாதுகாப்பாகயிருக்கும்‌. 
ஞானமுள்ளவர்களுக்கு, 

நிழலைப்போல 

சூரியனைக்‌ காண்கிறவர்களுக்கு 
ஞானத்தினாலே பிரயோஜனமுண்டு. 


சூரியனைக்‌ காண்கிறவர்களுக்கு 
பிரயோஜனமுண்டு” என்னும்‌ 
ற்கு, "ஞானத்தினாலே. 
வேதபண்டிதர்கள்‌ 
வியாக்கியானம்‌. வம்‌ பெரிய 
கற்பாறையானது, வறண்ட நிலத்திலே 
ஒதுங்குவதற்கு தேவையான நிழலைக்‌ 
கொடுக்கும்‌. அதுபோலவே ஞானமானது, 
பாடுகள்‌ நிறைந்த இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌, 
நமக்கு ஆறுதலடையும்‌ இடத்தைக்‌ 
கொடுக்கும்‌. 


ஞானமானது நமக்குப்‌ பாதுகாப்பைக்‌ 


அது 
கக்கன்‌ டு 

தன்னுடைய ஐசுவரியத்தைச்‌ 

சேமித்து வைக்கிறான்‌ ஞானவானோ 


பட்டணத்தைப்போல 
பட்டணத்தைப்போல  பாதுகாப்பாயிருப்பான்‌. 
ஞானமே மனுஷனுக்கு. மெய்யான 
சந்தோஷத்தையும்‌, மெய்யான 
சமாதானத்தையும்‌, மெய்யான ஆறுதலையும்‌ 
தரும்‌. 

ஞானத்திலே இரண்டு வகை உண்டு 
ஒன்று உலகப்பிரகாரமான ஞானம்‌, 
மற்றொன்று ஆவிக்குரிய ஞானம்‌. 
இது தெய்வீக ஞானம்‌. ஆவிக்குரிய ஞானம்‌ 
தேவனிடத்திலிருந்து மாத்திரமே வரும்‌. 
இதுவே மெய்யான ஞானம்‌. தெய்வீக 
ஞானத்தை பணத்தால்‌ கிரயம்‌ செலுத்தி 
வாங்கமுடியாது. தெய்வீக ஞானம்‌ எல்லா 
ஞானத்தையும்விட மேன்மையானது. அதுவே 
உன்னதமானது. உலகப்பிரகாரமான 
ஞானத்தைவிட ஆவிக்குரிய ஞானமே 
மேன்மையானது. தெய்வீகஞானம்‌ தன்னை 
உடையவர்களுக்கு ஜீவனைத்தரும்‌. 
கர்த்தருக்குப்‌ பயப்படுவதே தெய்வீகஞானம்‌. 
கர்த்தருக்குப்‌ பயப்படுவதே ஜீவன்‌. 
தெய்வீகஞானம்‌ நம்முடைய ஜீவியகாலத்தை 
அதிகரிக்கும்‌. 





i= FTN 
TT 


எத்திரோ மோசேயைப்‌ பார்க்க 
வரும்போது, மோசேமின்‌ மனைவியையும்‌, 
அவர்களுடைய இரண்டு குமாரர்களையும்‌ 
தன்னோடு அழைத்துக்கொண்டு வருகிறார்‌. 
மோசே அவர்களை தன்‌ மாமனாருடைய 
வீட்டிற்கு ஏற்கெனவே அனுப்பி 
வைத்திருக்கிறார்‌. மகளும்‌, 
பேரப்பிள்ளைகளும்‌ தன்னோடு கூடயிருப்பது 
எத்திரோவுக்கு. சந்தோஷமாயிருக்கும்‌. 
ஆனாலும்‌ அவர்கள்‌ மோசேயோடு 
கூடமிருப்பதுதான்‌ முறையானது. 


எத்திரோ மோசேயையும்‌, மோசேயின்‌ 
மனைவியாகிய சிப்போராளையும்‌ பிரித்து 
வைக்க விரும்பவில்லை. அவர்கள்‌ எல்லோரும்‌ 
குடும்பமாக 
சேர்ந்திருக்கவேண்டுமென்று 
கணவனையும்‌ 
நீண்டநாட்களுக்கு 
நல்லதல்ல. அதுபோலவே, பெற்றோரையும்‌ 
அவர்களுடைய பிள்ளைகளையும்‌ 
நீண்டநாட்களுக்கு பிரித்து வைக்கக்கூடாது. 


மோசே இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு. 
தலைவராயிருக்கிறார்‌. அவர்‌ கர்த்தருடைய 
மத்தினால்‌ இஸ்ரவேல்‌ ஜனத்தாரை 
செய்கிறார்‌. இஸ்ரவேலுக்கு 
அதிபதியாயிருக்கிற மோசே, ஜனங்களுக்கு 
முன்‌! எடுத்துக்காட்டாக 
ஜீவிக்கவேண்டும்‌. மோசே தன்னுடைய 
குடும்பத்தை நன்றாய்‌ நடத்தவேண்டும்‌. 
கண்காணிப்பை விரும்புகிறவன்‌. 
“தன்‌ சொந்தக்‌ குடும்பத்தை நன்றாய்‌ 
நடத்துகிறவனும்‌, தன்‌ பிள்ளைகளைச்‌ 
சகல. நல்லொழுக்கமுள்ளவர்களாகக்‌ 
கீழ்ப்படியப்பண்‌ ணுகிறவனுமாயிருக்கவேண்டும்‌. 
ஒருவன்‌ தன்‌ சொந்தக்‌ குடும்பத்தை நடத்த 
அறியாதிருந்தால்‌, தேவனுடைய சபையை 
எப்படி விசாரிப்பான்‌?” (தீமோ 3:4,5). 


மோசே இப்போது, 

புத்திரரை: கானான்‌. 

வழிநடத்திக்கொண்டு போகிறார்‌. 
0 


அவரோடு கூடமிருப்பது, டட மிகுந்த 


ஆசீர்வாதமாயிருக்கும்‌. 
மோசேக்கு பல 
உதவியாயிருப்பாள்‌. அவள்‌ 
பாரத்தை பகிர்ந்துகொள்வாள்‌. 


சிப்போராள்‌ 
விஷயங்களிலும்‌ 
மோசேயின்‌ 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மோசேக்கும்‌ சிப்போராளூக்கும்‌ 
இரண்டு குமாரர்கள்‌ இருக்கிறார்கள்‌. மூத்த 
குமாரனுக்கு கெர்சோம்‌ என்று பெயர்‌ 
இந்தப்‌ பெயருக்கு “பரதேசி” என்று பொருள்‌. 
மோசேமின்‌ இரண்டாவது குமாரனுக்கு 
எலியேசர்‌ என்று பெயர்‌. இந்தப்‌ 
பெயருக்கு “தேவன்‌ எனக்கு துணை" என்று 
பொருள்‌. 


நான்‌ அந்நிய தேசத்திலே 
பரதேசியானேன்‌” என்று மோசே சொல்லி, 
ஒரு மகனுக்குக்‌ கெர்சோம்‌ என்று 
பேரிட்டிருந்தார்‌. “என்‌ பிதாவின்‌ தேவன்‌ 
எனக்குத்‌... துணைநின்று பார்வோனின்‌ 
பட்டமத்துக்கு என்னைத்‌ தப்புவித்தார்‌" என்று 
சொல்லி, மோசே மற்றவனுக்கு 
யேசர்‌ என்று 
(யாத்‌ 18:34). 


பட்டுத்‌ 


“கெர்சோம்‌' என்னும்‌ பெயருக்கு 
பரதேசி என்று பொருள்‌ (யாத்‌ 
யாத்‌ 2:22; நாளா 2315-16; 
1நாளா 26:24). 


“எலியேசர்‌' என்னும்‌ பெயருக்கு 
தேவன்‌ எனக்குத்‌ துணை நிற்கிறவர்‌ என்று 
பொருள்‌. (நாளா 2315-7). வேதாகமத்தில்‌ 
மேலும்‌ பத்து பேருக்கு எலியேசர்‌ என்னும்‌ 
பெயர்‌ கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவர்களில்‌ 
ஆபிரகாமின்‌ வேலைக்காரனாகிய எலியேசர்‌ 
மிகவும்‌ முக்கியமானவன்‌. (ஆதி 15:2: 
ஆதி 24). 


மோசேயின்‌. 
மோசேமினாலே 
அனுப்பிவிடப்பட்டிருந்த மோசேயின்‌ 
மனைவியாகிய சிப்போராளையும்‌, அவளுடைய 
இரண்டு குமாரரையும்‌ கூட்டிக்கொண்டு 
பிரயாணப்படுகிறார்‌ (யாத்‌ 18:2,3) 


மோசேமின்‌ மாமனாகிய 
மோசேயின்‌ குமாரரோடும்‌, மோசேயின்‌ 
மனைவியோடுங்கூட, மோசே 
பாளயமிறங்கியிருந்த தேவ 
பர்வதத்தினிடத்தில்‌. வனாந்தரத்துக்கு 
வருகிறார்‌ (யாத்‌ 18:5). 


மாமனாகிய எத்திரோ, 
ம்பி 


எத்திரோ 





மயம்‌ 
யய 1 


ஞானம்‌ நமக்கு கேடகத்தைப்போல 
பாதுகாப்பாயிருக்கும்‌. ஞானத்தைப்போலவே 
நம்முடைய  திரவியமாகிய ஐசுஷியமும்‌ 
நமக்கு பாதுகாப்பாயிருக்கும்‌. சில 
சமயங்களில்‌ நம்முடைய ஐசுவரியம்‌ நமக்கு 
பாதுகாப்பாயிருப்பதற்குப்‌ பதிலாக, ஆபத்தை 
வருவிக்கும்‌. ஆகையினால்‌ நம்முடைய 
ஐசுவரியத்தை, நமக்கு நன்மை உண்டாக, 
பாதுகாப்பாய்‌. பயன்படுத்தவேண்டும்‌. 
நம்முடைய ஞானம்‌ நமக்கு பெலனைத்‌ 
தரும்‌. ஞானம்‌ நம்மை ஆதரிக்கும்‌. 
ஞானம்‌ ஞானிமை பலவானாக்கும்‌. 
ஞானியின்‌ ஆவிகளை பலப்படுத்தும்‌. 


ஞானம்‌ தன்னை உடையவர்களுக்கு 
ஜீவனைத்‌ தரும்‌. இதுவே அறிவின்‌ 
மேன்மை. ஞானம்‌ ஞானமுள்ளவனைத்‌ 
தைரியமுள்ளவனாக்கும்‌.  ஞானமுள்ளவன்‌. 
தெளிவாகச்‌ சிந்திப்பான்‌. குழப்பத்திலிருக்க 
மாட்டான்‌. ஞானமான முடிவுகளை 
ப்பான்‌.  ஞானமுள்ளவனின்‌ கால்கள்‌ 
அவனுடைய ஆவிக்குரிய 
வலுவான அஸ்திபாரத்தின்மீது 
குட்டப்பட்டிருக்கும்‌ ஞானமுள்ளவன்‌ 
சறுக்கலான பாதைகளில்‌ நடக்கமாட்டான்‌. 
அவனுடைய நடைகள்‌ பிசகாமல்‌ 
உறுதியாயிருக்கும்‌. 


தேவனுடைய செயல்‌ 
பிர 72914 


பிர 7:18. தேவனுடைய செயலைக்‌ 
கவனித்துப்‌ பார அவர்‌ 
கோணலாக்கினதை  நேர்மையாக்கத்‌ 
தக்கவன்‌ யார்‌? 


பிர 7:44. வாழ்வுகாலத்தில்‌ நன்மையை: 
அநூபவித்திரு, தாழ்வுகாலத்தில்‌ 
சிந்தனைசெய்ந மனுஷன்‌ தனக்குப்பின்‌ 
வருவதொன்றையும்‌ கண்டுபிடியாத 
படிக்கு தேவன்‌ இவ்விரண்டையும்‌ 
ஒன்றுக்கொன்று எதிரிடையாக. 
வைத்திருக்கிறார்‌. 


பிரசங்கி - விரிவுரை 
ECCLESIASTES - 


ட 
(0190 


COMMENTARY 


ஞானமுள்ளவன்‌ தேவனுடைய 
செயலைக்‌ கவனித்துப்‌ பார்ப்பான்‌. நம்முடைய 
ஜீவியத்தில்‌ உயர்வும்‌ வரும்‌, தாழ்வும்‌ வரும்‌. 
சந்தோஷமும்‌ வரும்‌. துக்கமும்‌ வரும்‌. 
ஞானமுள்ளவன்‌, தன்னுடைய ஜீவியத்தில்‌ 
நடைபெறுகிற எல்லா சம்பவங்களையும்‌ 
நிதானமாய்‌ நிதானித்துப்‌ பார்ப்பான்‌. தனக்கு 
சோதனைகளும்‌, சோர்வுகளும்‌ வரும்போது 
முறுமுறுக்கமாட்டான்‌. ஞானம்‌. 

முறுமுநுப்பை 


ளுக்கு 
பிரகாரமாகவே 


பார்க்கவேண்டும்‌. 
காரியங்களை நாம்‌ குறை சொல்லக்கூடாது. 
க விரோதமாய்‌ 
- திறக்கக்கூடாது 
எல்லாமே 
ஞானமுள்ளதாகவும்‌, நீதியுள்ளதாகவும்‌, 
நன்மையுள்ளதாகவும்‌ இருக்கிறது. 
தேவனுடைய கிரியைகளெல்லாவற்றிலும்‌ 
ஒரு ஒற்றுமை காணப்படுகிறது. தேவனுடைய 
கிரியைகள்‌ அழகானவை. தம்மை நம்புகிற 
பிள்ளைகளுக்கு, தேவன்‌ நன்மையான 
காரியங்களைச்‌ செய்கிறார்‌.. 
காரியங்கள்‌ 
குசப்பாகமிருந்தாலும்‌ 


ட 
தெய்வீக 
கோணலாக்கினதை 
நேர்மையாக்க முடியாது. 
ஏராளமான காரியங்களை 
வைத்திருக்கிறார்‌ 
அவருடைய மாறாத 
பிரமாணங்கள்‌. இயற்கையில்‌ சம்பலிக்கிற 
காரியங்களை நம்மால்‌ மாற்றவே முடியாது. 
தேவனுடைய கிரியைகள்‌ எப்படியிருக்கிறதோ, 
அப்படியே அவற்றை 
ஏற்றுக்கொள்ளவேண்டும்‌. தேவனுடைய 
கிரியையில்‌ மகிழ்ச்சியாமிருக்கவேண்டும்‌. 





யம்‌ 
யய 1 


தேவன்‌ இயற்கையில்‌ 


காலங்களையும்‌, 


ஒன்றுபோலிருப்பதில்லை. 
பராமரிப்பு மாறலாம்‌. ஆனால்‌ 

அன்பு ஒருபோதும்‌ 

தேவனுடைய செயலை நாம்‌ - 
பார்த்து, தேவன்‌ நமக்கு யித்திரகக 
செயல்களை பயபக்தியோடு செய்யவேண்டும்‌. 
ஒவ்வொரு நாளிலும்‌ தேவன்‌ நமக்குக்‌ 
கொடுத்திருக்கிற கடமைகளை பொறுப்பாய்‌ 
நிறைவேற்றவேண்டும்‌. 


ஒவ்வொரு நாளிலும்‌ இரவும்‌ பகலும்‌ 
மாறி மாறி வருகிறது. ஒவ்வொரு 
வருஷத்திலும்‌ கோடைகாலமும்‌, 
குளிர்காலமும்‌ மாறி மாறி வருகிறது. இவை. 
ஒன்றுக்கொன்று எதிரிடையாயிருக்கிறது. 
தேவனே இவ்விரண்டையும்‌ ஒன்றுக்கொன்று 
எதிரிடையாய்‌ வைத்திருக்கிறார்‌. மனுஷன்‌ 
ஞானமுள்ளவன்‌. ஆனாலும்‌ அவனுடைய 
ஞானம்‌ குறைவுள்ளது. தனக்குப்‌ பின்‌ 
வருவது ஒன்றையும்‌, எந்த மனுஷனாலும்‌ 
கண்டுபிடிக்க முடியாது. 


, மனுஷனுக்கு வாழ்வு காலமும்‌ 
தாழ்வு காலமும்‌ வரும்‌. “வாழ்வு கா 
நன்பையை அனுபவித்தது” என்றம்‌ “நவ 

"என்றும்‌. 
நமக்கு 
நாம்‌ 
பெற்றுக்கொள்ளாதவர்கள்‌ 
போல. இருக்கவேண்டும்‌ நமக்கு தாழ்வு 
காலம்‌ வரும்போது, நமக்கு தாழ்மை 
வராததுபோல. இருக்கவேண்டும்‌. 
தாழ்வுகாலத்தில்‌ அழுவதற்குப்‌ பதிலாக 
சிந்திக்கவேண்டும்‌. வாழ்வு காலத்தில்‌ 
பெருமைப்படுவதற்குப்‌ பதிலாக கர்த்தரைத்‌. 
துதிக்கவேண்டும்‌. வாழ்வு காலமும்‌, தாழ்வு 
காலமும்‌ நிரந்தரமானதல்ல. அவை மாறி 
மாறி வரும்‌. எல்லாவற்றிற்கும்‌ ஒரு முடிவு 
உண்டு. ஆனால்‌ மனுஷனால்‌ தனக்குப்‌ 
பின்‌ வருவது ஒன்றையும்‌ கண்டுபிடிக்க 
முடியாது. தனக்கு என்ன வருகிறதோ 
அதை அலவன்‌ அனுபவிக்கவேண்டும்‌. 
எல்லாம்‌ தேவனுடைய செயல்‌ என்பதைப்‌ 
புரிந்துகொள்ளவேண்டும்‌. 


பிரசங்கி - விரிவுரை 
ECCLESIASTES - 


ட்ட 
PUELSHERS 


COMMENTARY 


தேவன்‌. 
பராமரிப்பின்‌ 


தம்முடைய தெய்வீக 
பிரகாரம்‌, நமக்கு. 
வாழ்வுகாலத்தையும்‌ தாழ்வுகாலத்தையும்‌ 
நியமித்திருக்கிறார்‌. இவையெல்லாவற்றையும்‌ 
நாம்‌ கர்த்தரை சார்ந்து அனுபவிக்கவேண்டும்‌. 
நம்முடைய வாழ்க்கையில்‌ எப்படிப்பட்ட 
காரியங்கள்‌ சம்பவித்தாலும்‌, 
ல்லாமே கர்த்தருடைய செயல்‌ 
என்று தீர்மானம்‌. செய்து, அவற்றை 
அனுபவிக்க ஆயத்தமாயிருக்கவேண்டும்‌. 
நம்முடைய ஜீவியத்தில்‌ நடைபெறுகிற 
காரியங்கள்‌ மாறலாம்‌. காலங்கள்‌ மாறலாம்‌, 
சூழ்நிலைகள்‌ மாறலாம்‌. ஆனால்‌ கர்த்தரோ 
மாறாதவர்‌. அவருடைய வாக்குத்தத்தங்களும்‌ 
மாறாதவை. அவருடைய வார்த்தைகளும்‌ 
ஒருபோதும்‌ மாறுவதில்லை. கர்த்தருடைய 
உபதேசங்கள்‌ எல்லா சூழ்நிலைகளிலும்‌ 
ஒன்றுபோலவே இருக்கும்‌. தேவனுடைய 
சத்தியம்‌ சூழ்நிலைகளின்‌ மாற்றத்தினால்‌. 
ஒருபோதும்‌ மாறுவதில்லை. மாறுகிற இந்த 
உலகத்தில்‌, மாறாத கர்த்தரை நாம்‌ 
பற்றிக்கொள்ள பழகவேண்டும்‌. 


வாழ்வுகால, 
சந்தோஷமாமிருக்கவேண்டும்‌. 
செய்யவேண்டும்‌. 
பெற்றுக்கொள்ளவேண்டும்‌. ம்மு 
சந்தோஷம்‌ உலகப்பிரகாரமான 
சந்தோஷமாமிருக்கக்கூடாது. அது 
ஆவிக்குரிய பரிசுத்தமான 
'சந்தோஷமாமிருக்கவேண்டும்‌. நம்முடைய 
இருதயத்தின்‌ சந்தோஷத்தினால்‌ நாம்‌ 
கர்த்தரை சேவிக்கவேண்டும்‌. 

தாழ்வுகாலத்தில்‌ சிந்தனை 
செய்யவேண்டும்‌ என்று கன்‌: 
சொல்லுகிறார்‌. நமக்கு தாழ்வு வரும்போது, 
அது ஏன்‌ நமக்கு வந்திருக்கிறது என்பது 
நமக்குத்‌ தெரியாது. இந்தத்‌ தாழ்வு 
காலத்தின்‌ முடிவு எப்படியிருக்கும்‌ என்பதும்‌ 
நமக்குத்‌ தெரியாது. நம்முடைய காலங்கள்‌ 
கர்த்தருடைய 'கரத்திலிருக்கிறது. 
ஆகையினால்‌. எல்லா காலங்களிலும்‌, 
கர்த்தருக்குள்‌ மனரம்மியமாயிருக்கக்‌. 
கற்றுக்கொள்ளவேண்டும்‌. எல்லா 
காலங்களிலுமே போதுமென்ற பக்தியோடு, 
கர்த்தருக்குள்‌ சந்தோஷமாயிருக்கவேண்டும்‌. 





யம்‌ 
யய 1 


நீதிமானும்‌ பாவியும்‌ 
பிர 7:15 


பிர 7:15. இவை எல்லாவற்றையும்‌ எண்‌: 
மாயையின்‌ நாட்களில்‌ கண்டேன்‌; தன்‌: 
நதியிலே கெட்டுப்போகிற 
நீதிமானுமுண்டு, தன்‌ பாவத்திலே. 
நீடித்திருக்கிற பாவியுமுண்டு. 


இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ துன்மார்க்கரில்‌: 
அநேகர்‌ செழித்திருக்கிறார்கள்‌. 
அவர்களிடத்தில்‌ திரளான ஐசுவரியமும்‌ 
சம்பத்தும்‌ குவிந்து கிடக்கிறது. ஆனால்‌ 
கர்த்தருடைய பிள்ளைகளில்‌ அநேகர்‌, 
வறுமையிலும்‌, வேதனையிலும்‌, 
தரித்திரத்திலும்‌ இருக்கிறார்கள்‌. 
இப்பிரபஞ்சத்தில்‌ கர்த்தருடைய 
பரிசுத்தவான்‌௧ள்‌ அநேகருக்கு ஏராளமான 


பிரகாரமாகவே 
நம்முடைய 


காரியங்களை தேவனுடைய ஞானத்தினால்‌ 
மாத்திரமே புரிந்துகொள்ள முடியும்‌ 


ய்வீக ஞானம்‌ வனுடைய 
தியா ஸ்ட தால்‌ மலும்‌ 
நம்முடைய ஜீவியத்தில்‌ உயர்வு வந்தாலும்‌, 
தாழ்வு வந்தாலும்‌, நம்மிடத்தில்‌ தேவனுடைய 
ஞானம்‌ இருக்கும்போது, நாம்‌ தேவனுடைய 
சமுகத்தில்‌ பரிசுத்தமாயும்‌, உண்மையாயும்‌ 
இருப்பதற்கு உதவியாயிருக்கும்‌. தேவனுடைய 
நன்மையே மெய்யான ஆசீர்வாதம்‌. இந்த 
உலகத்தில்‌ நடைபெறுகிற எல்லா 
காரியங்களையும்‌ சாலொமோன்‌ பார்க்கிறார்‌. 
தன்னுடைய நாட்களை மாயையின்‌ நாட்கள்‌ 
என்று சொல்லுகிறார்‌. 'சாலொமோனுக்கு 
எல்லாம்‌ மாயையாயிருக்கிறது. 


பிரசங்கி - விரிவுரை 
ECCLESIASTES - 


ட்ட 
PUEUSHERS 


COMMENTARY 


சாலொமோன்‌ ஞானத்தில்‌ சிறந்தவர்‌. 
ஆனாலும்‌ அவருக்குக்கூட அவருடைய 
நாட்கள்‌ மாயையாயிருக்கிறது. நாம்‌ இந்தப்‌ 
பிரபஞ்சத்தில்‌ ஜீவிக்கிற நாட்களும்‌ நமக்கு 
மாயையானது. நம்முடைய வாழ்வுகாலமும்‌ 
மாயை. நம்முடைய தாழ்வு காலமும்‌ மாயை. 
நம்முடைய நித்தியகாலத்தோடு, 
இப்பிரபஞ்சத்தின்‌ காலத்தை ஒப்பிட்டுப்‌ 
பார்க்கும்போது, இங்குள்ள காலம்‌ எல்லாமே 
நமக்கு மாயையாகவே இருக்கும்‌. 


கொள்கிறார்கள்‌. 

தங்களுடைய அழிவுக்கு 

ஆயத்தமாயிருக்கிறார்கள்‌ 

நியாயத்தீர்ப்பு 

ஒருதரம்‌ 

நியாயத்தீர்ப்படைவதும்‌ 
வரும்‌, 


துன்மார்க்கரோ 
நேராக 

எல்லோருக்கும்‌ 
நியமிக்கப்பட்டிருக்கிறது. 
பிறப்பதும்‌, பின்பு 
எல்லா. மனுஷருக்கும்‌. 
பிரபஞ்சத்தில்‌: 

கெட்டுப்போகிற 

இருக்கிறார்கள்‌. ன்‌ 
நீடித்திருக்கிற பாவியும்‌ இருக்கிறார்கள்‌ 


... நீதிமான்‌ தன்னுடைய சுயநீதியை 
சார்ந்திருக்கக்கூடாது. தேவனுடைய 
கிருபையே பிரதானம்‌. தேவனுடைய 
நியாயத்தீர்ப்பு நாளின்போது தேவநீதி 
வெளிப்படும்‌. தேவனிடத்தில்‌ 
பட்சபாதழுமில்லை. மாறுபாடுமில்லை. 
அந்நாளுக்காக நாம்‌ பொறுமையோடு 
காத்திருக்கவேண்டும்‌. அதன்‌ பின்பு 
எதிலும்‌ மாயையிராது. எல்லாம்‌ 
சத்தியமாயிருக்கும்‌. 


மிஞ்சின நீதிமானும்‌ மிஞ்சின 
துஷ்டனும்‌ 
பிர 7:16-18 


யிர 7:16. மிஞ்சின தீதிமானாயிராதே, 
உன்னை அதிக ஞானியுமாக்காதே; 
உன்னை தீ ஏன்‌ கெடுத்துக்கொன்ன 
வேண்டும்‌? 





மயம்‌ 
யய 1 


பிர 7:17. மிஞ்சின துஷ்டனாயிராதே, 
அதிக பேதையுமாயிராதே உன்‌ 


காலத்துக்கு முன்னே தீ ஏன்‌ 
சாகவேண்டும்‌? 


யிர 7:18. நீ இதைப்‌ பற்றிக்கொள்வதும்‌ 
அதைக்‌ கைவிடாதிருப்பதும்‌ நலம்‌; 


பரிசுத்தவான்கள்‌ தங்கள்‌ பாதையில்‌ 
ந்‌ கவனமாய்‌ முன்செல்லவேண்டும்‌. 
ஞானம்‌ அதிக. 
பரயோஜனமுள்ளதாயிரக்கிறது. பாவிகள்‌ 
தங்கள்‌ வழிகளில்‌ தடுமாறுவார்கள்‌. 
இவர்களுக்கு ஞானம்‌ இருந்தால்‌, தங்கள்‌ 
வழிகளில்‌ இடறாமல்‌ நடப்பார்கள்‌. நம்முடைய 
ஞானம்‌, நம்முடைய நடைகளைக்‌ 
காத்துக்கொள்வதற்கு உதவியாயிருக்கும்‌. 
தன்‌ நீதியினால்‌ கெட்டுப்போகிற நீதிமானும்‌ 
உண்டு என்று சாலொமோன்‌ சொல்லுகிறார்‌ 
யாரும்‌ தங்களுடைய நீதியினால்‌. 
கெட்டுப்போவதில்லை. ஆனாதும்‌ 


அவர்கள்‌ 
கெட்டுப்போவதற்கு வாய்ப்புள்ளது. 


சாலொமோன்‌ இந்தச்‌ சத்தியத்தை 
மனதில்‌ வைத்து, “மிஞ்சின  திமானாிராதே, 
ரன அதக்‌ சரைக்க! என்று 

சொல்லுகிறார்‌. ஒருவன்‌ 
திக 


நீதிமானாயிருந்து. தன்னை 
ஞானியாக்கும்போது, அவன்‌ 
தன்னைத்தானே கெடுத்துக்கொள்கிறான்‌ 
தன்னுடைய தலையின்மேல்‌ 
வரவழைத்துக்கொள்கிறான்‌. 
ஞானமும்‌ நீதியும்‌ இவனுக்கு 
செய்வதற்குப்‌ பதிலாக தீமை செய்யும்‌ 
விசுவாசிகளெல்லோருமே தங்கள்‌ 
சுயத்தை வெறுக்கவேண்டும்‌. நம்முடைய 
மாம்சத்தை சிலுவையில்‌ அறையவேண்டும்‌. 
நாம்‌ பாவத்திற்கு மரிக்கவேண்டும்‌. நீதிக்குப்‌ 
பிழைத்திருக்கவேண்டும்‌. இதுவே நமக்கு 
நன்மையானது. 
பரிசுத்தத்தினாலும்‌, 
நீதியினாலும்‌ நமக்கு 
உண்டாகுமானால்‌, 


தீ 


பிரசங்கி - விரிவுரை 
ECCLESIASTES - 


ந 
PUELSHERS 


COMMENTARY 


இருதயத்தில்‌ பெருமையுள்ளவர்கள்‌ 
தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்கு 
தகுதியில்லாதவர்கள்‌. ஆகையினால்‌ நாம்‌ 
மிஞ்சின நீதிமானாயிருக்கக்கூடாது. 

நம்முடைய சுயபுத்தியின்மீதும்‌, 
சுயஞானத்தின்மீதும்‌, சுயநீதியின்மீதும்‌ 
சார்ந்திருக்கக்கூடாது. நம்முடைய 
சுயபலத்தின்மீதும்‌, சுயபராக்கிரமத்தின்மீதும்‌ 
சார்ந்திருப்போமென்றால்‌, நமக்கு நன்மை 
உண்டாகாமல்‌, தீமையே உண்டாகும்‌. மிஞ்சின 
நீதிமானாயிருக்கிறவர்கள்‌ தங்கள்‌ சுயநீதியை 
சார்ந்திருப்பார்கள்‌. தங்களை அதிக 
ஞானியாக்குகிறவர்கள்‌, தங்கள்‌ 
சுயஞானத்தைச்‌ சார்ந்திருப்பார்கள்‌. 
இப்படிப்பட்டவர்கள்‌ கர்த்தருடைய நீதிக்கும்‌, 
அவருடைய ஞானத்திற்கும்‌ முக்கியத்துவம்‌ 
கொடுக்கமாட்டார்கள்‌. கர்த்தரே 
நீதியுள்ளவர்‌. மாத்திரமே 
சர்வஞானமுள்ளவர்‌. 


நீதிமான்‌ மிஞ்சின 
நீதிமானாயிருக்கக்கூடாது என்று 
சாலொமோன்‌ சொல்லிவிட்டு, 
துஷ்டர்களைப்பற்றியும்‌ 

“மிஞ்சின துஷ்டனாயிராதே, 
பேறையுமாயிராதே' என்றும்‌. 

பாவிகளை எச்சரிக்கிறார்‌. தன்‌ பாவத்திலே. 
நீடித்திருக்கிற பாவிகளும்‌ இருக்கிறார்கள்‌. 
தன்னுடைய பாவத்தில்‌ நிலைத்திருப்பதே: 
தனக்கு நல்லது என்று நினைத்து, பாவிகள்‌ 
மிஞ்சின துஷ்டராயிருக்கக்கூடாது. 


தன்னிடத்தில்‌ குானமில்லாமல்‌ 
ப்பதே தனக்கு நல்லது என்று 
நினைத்து, பாவிகள்‌ தங்களை அதிக 
பேதையாக்கக்கூடாது. வேதபிரமாணத்தைப்‌ 
புரிந்துகொள்வதற்கு நமக்கு ஞானம்‌ தேவை. 
வேதத்தைப்‌ படித்தால்‌ 
என்று நினைத்து, 
படிக்காமலேயே இருந்துவிடக்கூடாது. 
வசனத்தை நாம்‌ 
கொள்ளவில்லையென்றால்‌ 
ஆவிக்குரிய மரணமுண்டாகும்‌. 
பிரகாரமான தீங்கு உண்டாகும்‌. 
தன்னை அதிக பேதையாக்கும்போது, 
அவன்‌ தன்‌ காலத்திற்கு முன்னே 
மரிக்கவேண்டியது வரும்‌. இந்த ஆபத்தை 
எச்சரிக்கும்‌ வண்ணமாக,  சலொமோன்‌ 
பாவிகளைப்‌ பார்த்து, “அதிக 
பேதையுமாயிராதே, உன்‌ காலத்திற்கு முன்னே 
நீ ஏன்‌ சாகவேண்டும்‌" என்று கேட்கிறார்‌. 


அவர்‌ 





மயம்‌ 
யய 1 


நாம்‌ எல்லா 
நிதானமாயிருக்கவேண்டும்‌. உச்சநிலையை 
அடையவேண்டுமென்று பேராசைப்படக்‌ 
கூடாது. நம்மிடத்தில்‌ நிதானமான ஞானம்‌ 
இருக்கும்போது, நம்முடைய சிந்தனைகளும்‌ 
செயல்களும்‌ மட்டாயிருக்கும்‌. தீவிரமான 
யோசனைகளுக்கும்‌, கிரியைகளுக்கும்‌ 
நம்மிடத்தில்‌ இடமிருக்காது. நமக்கு ஞானம்‌ 
தேவை. மிஞ்சின ஞானம்‌ தேவையில்லை. 
மிஞ்சின ஞானம்‌ நம்மை இறுமாப்பு 
அடையச்செய்யும்‌. நிதானமான ஞானமோ. 
நம்முடைய கடமைகளைச்‌ செய்ய நம்மை 
வழிநடத்தும்‌. சரியான பாதையில்‌ செல்ல. 
நமக்கு உதவிசெய்யும்‌. 


நாம்‌ நீதியைப்‌ பற்றிக்கொள்ளவேண்டும்‌. 
ஞானத்தைக்‌ கைவிடாதிருக்கவேண்டும்‌ 
இது நமக்கு மிகவும்‌ நல்லது; நாம்‌ 
மிஞ்சின நீதிமானாயும்‌ இருக்கக்கூடாது. 
மிஞ்சின துஷ்டனாயும்‌ இருக்கக்கூடாது. 
நம்மிடத்தில்‌ நிதானமான 
ஞானமிருக்கும்போது. நாம்‌ 
கண்ணிகளில்‌ சிக்கிக்கொள்ளாதவாறு. 
பாதுகாப்பாயிருப்போம்‌. க்குப்‌ 
பயப்படுகிறவன்‌ மிஞ்சின 
காரியங்களிலிருந்து பாதுகாக்கப்படுவான்‌. 
அவனுடைய சிந்தையும்‌ செயலும்‌ 
நிதானமாயிருக்கும்‌. அவசரப்பட்டு 
ஆயற்திலே சிக்கிக்கொள்ளமாட்டான்‌. 


குதிரைக்கு கடிவாளம்‌ தேவை. குதிரை 
வேகமாக ஒடிக்கூடியது. அது தாறுமாறாக 
ஒடினால்‌, அதன்மீது ஏறி நம்மால்‌ 
பிரயாணம்‌ செய்யமுடியாது. குதிரை ஒடாமல்‌ 
சண்டித்தனம்பண்ணினாலும்‌, அது நமக்குப்‌ 
பிரயோஜனப்படாது. குதிரையின்‌ கடிவாளம்‌ 
ம கையிலிருக்கவேண்டும்‌. 
விருப்பத்தின்‌ பிரகாரம்‌, 

ன்‌ ஓட்டத்தை நாம்‌ 
இயக்கவேண்டும்‌. குதிரைக்குப்‌ புத்தியில்லை. 
கர்த்தரோ நமக்கு ஞானத்தைக்‌ 
கொடுத்திருக்கிறார்‌. கர்த்தர்‌ நமக்குக்‌ 
கொடுத்திருக்கிற ஞானத்தைப்‌ 
பற்றிக்கொள்ளவேண்டும்‌. கர்த்தர்‌ 
கொடுத்ததை. கைவிட்டுவிடக்கூடாது. 
இருதயத்தில்‌ பெருமையுள்ளவர்கள்‌, தங்கள்‌ 
அகந்தையினால்‌, கடிவாளத்தைப்‌ 
பிடிக்கமாட்டார்கள்‌. தங்களுக்கு எல்லாம்‌. 
தெரியுமென்று ஆணவமாயிருப்பார்கள்‌. 
இப்படிப்பட்டவர்கள்‌ வேகமாக ஓடும்‌ 
குதிரையிலிருந்து கீழே விழுந்துவிடுவார்கள்‌. 


காரியங்களிலும்‌ 


பிரசங்கி - விரிவுரை 
ECCLESIASTES - 


ட 
PUEUSHERS 


COMMENTARY 


நம்முடைய மனச்சாட்சி 
பேசும்போது, நாம்‌ 
செவிகொடுக்கவேண்டும்‌. 
எச்சரிப்போடிருக்க வேண்டும்‌. 
கர்த்தரைப்பற்றிக்கொள்ள வேண்டும்‌. 
கர்த்தருக்குப்‌ பமப்படுவதே ஞானத்தின்‌ 
ஆரம்பம்‌. கர்த்தருக்குப்‌ பமப்படுகிறவன்‌, 
தீங்குகளுக்கு விலக்கிப்‌ 
பாதுகாக்கப்படுவான்‌. 


நம்மோடு 
அதற்கு 
மிகுந்த 


ஞானம்‌ 
பிர 7:19-22 


யிர 7:18. நகரத்திலுன்ன பத்து, 
அதியதிகளைப்‌ பார்க்கிலும்‌, ஞானம்‌ 
ஞானியை அதிக பெலவானாக்கும்‌. 


யிர 7:20. ஒரு பாவமும்‌ செய்யாமல்‌, 
நன்மையே செய்யத்தக்க நீதிமான்‌ 
பூமியிலில்லை. 


பிர 721. 
வார்த்தைகளையும்‌ 
கவனித்தால்‌ உன்‌ வேலைக்காரன்‌ 
உன்னை நிந்திப்பதைக்‌ 
கேன்விப்படவேண்டியதாகும்‌. 


பிர 7:22. அநேகந்தரம்‌ நீயும்‌ பிறரை 
திந்தித்தாயென்று, உன்‌ மனதுக்குத்‌ 
தெரியுமே. 


நாம்‌ மற்றவர்களோடு எப்படி 
பேசவேண்டும்‌, எப்படி பழகவேண்டும்‌ என்று 
ஞானம்‌ நமக்குக்‌ கற்றுத்தரும்‌. 
நம்மிடத்தில்‌ ஞானம்‌ இருக்கும்போது, நாம்‌ 
நிதானமாய்‌ நியாயந்தீர்ப்போம்‌. 

ஒரு தப்பிதமும்‌ 

ன்‌ எதிர்பார்ப்போம்‌. 

இருப்பதுபோலவே, 

தப்பிதம்‌ இருக்கும்‌ 

என்பதைப்‌ தொன்‌ வ்‌, ஒரு பாவமும்‌. 
செய்யாமல்‌: நன்மையே செய்யத்தக்க 
நீதிமான்‌ பூமியிலில்லை. எல்லோரும்‌ பாவம்‌ 
செய்து ஏகமாய்க்‌ கெட்டுப்போயிருக்கிறார்கள்‌. 


சொல்லப்படும்‌ எல்லா 
கவனியாதே;; 





யம்‌ 
யய 1 


ஞானம்‌ ஞானியை. 
பெலவானாக்கும்‌. நமக்கு 
சத்துரு யுத்தம்பண்ணும்போது, 
சுயபலந்தினால்‌ நாம்‌ அவனோடு 
யுத்தம்பண்ணக்கூடாது. கர்த்தர்‌ நமக்குக்‌ 
கொடுக்கும்‌ ஞானத்தைப்‌ பெற்றுக்கொண்டு, 
தேவனுடைய சர்வாயுதவர்க்கத்தைத்‌ 
தரித்துக்கொண்டு, சத்துருவோடு 
யுத்தம்பண்ணவேண்டும்‌. நம்முடைய யுத்தம்‌ 
உலகப்பிரகாரமான _யுத்தமல்ல. 
ஆவிக்குரிய யுத்தம்‌. நம்முடைய யுத்தத்தில்‌ 
சகலமும்‌ ஒழுங்கும்‌ கிரமமுமாயிருக்க 
வேண்டும்‌. நம்மிடத்தில்‌ குழப்பம்‌ இருந்தால்‌, 
நம்முடைய செயலும்‌ குழப்பமாயிருக்கும்‌. 
ஞானம்‌ நமக்கு தெளிந்த சிந்தனையையும்‌, 
தெளிந்த புத்தியையும்‌ தரும்‌. 


நகரத்திலுள்ள பத்து 
னய ்தா்‌ அவர்களுக்கு 
ஆனால்‌ 
அவர்களைவிட 
ம்‌ என்று 
தேவனாகிய கர்த்தர்‌ நம்மை 
சிருஷ்டித்திருக்கிறார்‌ 
நம்முடைய சுயஞானத்தையும்‌, சுயநீதியையும்‌ 
நோக்கிப்‌ பார்த்து, இருதயத்தில்‌ 
பெருமைப்பட்டு, நம்மை தேவதூதர்களாகப்‌ 
பாவித்துக்கொள்ளக்கூடாது. நாம்‌. 
தேவதூதர்களல்ல. மனுஷர்கள்தான்‌. 
ஆதாமின்‌ சந்ததியில்‌ வந்திருக்கிற 
சந்ததியார்தான்‌. ஆதாமின்‌ பாவத்தினால்‌, 
நமக்குள்‌ ஜென்மபாவம்‌ பிரவேசித்திருக்கிற 
சந்ததியார்‌. 


இந்த உலகத்தில்‌ நல்லவர்கள்‌ அநேகர்‌ 
இருக்கிறார்கள்‌. அவர்களிடத்திலும்‌ 
தப்பிதங்கள்‌ இருப்பதற்கு வாய்ப்பிருக்கிறது. 
சாலொமோன்‌ இதைப்பற்றிச்‌ 
சொல்லும்போது. 'ஒரு பாவமும்‌ செய்யாமல்‌ 
நன்மையே. செய்யத்தக்க நீதிமான்‌ 
பூமியிலில்லை' என்று சொல்லிவிடுகிறார்‌. 
நம்மிடத்தில்‌ ஞானம்‌ இருக்கும்போது. நாம்‌ 
மற்றவர்களை பார்க்கவேண்டிய விதமாகப்‌ 
பார்ப்போம்‌. யாரையும்‌ அரைகுறையாகப்‌. 
பார்த்து, அவசரப்பட்டு முடிவு 
பண்ணமாட்டோம்‌. 


அதிக 
விரோதமாக. 
நம்முடைய 


அதிபதிகள்‌ 


நமக்கு அநேகர்‌ 
செய்திருக்கலாம்‌. 
வேதனைப்படுத்தி காயப்படுத்தியிகுக்ககாம்‌. 
நமக்கு தீங்கு செய்தவர்களை நோக்கிப்‌ 
பார்க்கும்போது. நமக்கு ஆச்சரியமும்‌, 


அ தீங்குகளைச்‌ 
ன்‌ 


பிரசங்கி - விரிவுரை 
ECCLESIASTES - 


ந 
PUELSHERS 


COMMENTARY 


வரலாம்‌. 
எல்லா 


ஏமாற்றமும்‌, 
ஆகையினால்‌. 
வார்த்தைகளையும்‌ 
சாலொமோன்‌ 


கோபமும்‌ 
சொல்லப்படும்‌ 
கவனியாதே என்று 
சொல்லுகிறார்‌. நாம்‌ 
அதேதந்தாம்‌ பிறரை நிந்திப்பதுபோலவே, 
அவர்களு நம்மை நிந்திப்பார்கள்‌. 
ஒருவரையொருவர்‌ நிந்திப்பது மனுஷருடைய 

ன சுபாவம்‌. இது எல்லோருக்கும்‌ 
பொதுவானது. எல்லா மனுஷரும்‌. 
குறைவள்ளவர்கள்‌. 


நாம்‌ இந்தப்‌ பிரபஞ்ச, 
சமாதானத்தோடு ரக்குவேண்டுமென்றால்‌, 
சொல்லப்படும்‌ எல்லா வார்த்தைகளையும்‌ 
குவனிக்கக்கூடாது. மற்றவர்கள்‌ நம்மைப்பற்றி 
என்ன பேசுகிறார்கள்‌ என்பதை, 
அறிந்துகொள்வதற்கு அதிகமாய்க்‌ சுவனம்‌ 
செலுத்தக்கூடாது. நாம்‌ கர்த்தருக்கு 
பரிசுத்தமாய்‌ 
மனச்சாட்சி 
சுத்தமாயிருக்கவேண்டும்‌. 
சுத்தமிருக்கும்போது, 
நம்மைப்பற்றி பேசுகிற 
வார்த்தைகளை கவனித்துக்‌ கேட்கவேண்டும்‌. 
என்னும்‌ அவசியம்‌ எதுவுமில்லை. அதைக்‌ 
கவனித்தால்‌, நம்முடைய வேலைக்காரன்‌, 
நம்மை நிந்திப்பதையும்‌, நாம்‌ கேள்விப்பட 
வேண்டியதாகும்‌. 


நாம்‌. 
ன்று 
நினைக்கக்கூடாது. அவர்களுக்கு தீங்கு 
செய்யவேண்டுமென்று தீர்மானித்து, நாமும்‌ 
அவர்கள்மீது தூஷணவார்த்தைகளைப்‌ 
பேசக்கூடாது. நாம்‌ மற்றவர்களைப்பற்றியே 
சிந்தித்துக்கொண்டிருந்தால்‌, நம்மைப்பற்றி 
சிந்திப்பதற்கு நமக்கு காலஅவகாசம்‌ 
இல்லாமல்‌ போய்விடும்‌ நம்மிடத்தில்‌ 
ஞானமிருக்கும்போது, அந்த ஞானம்‌ 
நம்முடைய பாவத்தையும்‌. நமக்கு 
சுட்டிக்காண்பிக்கும்‌. நாமும்‌ அநேகந்தரம்‌ 
பிறரை நிந்தித்தோம்‌ என்பது நம்முடைய 
மனதிற்குத்‌ தெரியும்‌. மற்றவர்கள்‌ நம்மை 

ம்‌ வர்களை 


நம்மை நிந்திக்கிறவர்களை 
வாங்க வேண்டு 





மயம்‌ 
யய 1 


நாம்‌ விதைத்ததை நாம்‌ அறுப்போம்‌. 
நாம்‌ தீவினையை விதைக்கும்போது. நாம்‌ 
தீவினையை திரளாய்‌ அறுவடை செய்வோம்‌. 
நிந்திப்பதை  விதைக்கும்போது, 
நிந்தனையை அறுவடை 
நம்முடைய வேதனைகளுக்கு 
காரணமாகயிருக்கிறோம்‌. நாமே 
கிரயம்‌ செலுத்தி தொல்லைகளை கிரயத்திற்கு 
வாங்கிக்கொள்கிறோம்‌. நமக்கு வரும்‌ 
பிரச்சனைகளுக்கு நாமே காரணம்‌. இவை 
நம்முடைய காசுகளினால்‌ நமக்காக 
கிரயத்திற்கு வாங்கப்பட்டது. 


கோபம்‌ வருமென்றால்‌, அது 
நம்மீதே நாம்‌ 
மற்றவர்களை 


நமக்கு 
பிறர்மீது வரக்கூடாது. 
கோபப்படவேண்டும்‌. 

நிந்தித்தற்காக நாம்‌ நம்மீது 
கோபப்படவேண்டும்‌. நாம்‌ மற்றவர்களை 
அநியாயமாய்‌ நியாயந்தீர்த்ததற்காகவும்‌, நாம்‌ 
பிறரைப்பற்றி புறங்கூறியதற்காகவும்‌, நாம்‌ 
நம்மீதே  கோபப்பட்டுக்கொள்ளவேண்டும்‌. 
மற்றவர்கள்‌ நம்மை நிந்திப்பதைக்‌ கேட்டு நாம்‌ 
கோபப்படக்கூடாது. நாம்‌ மற்றவர்களை 
நிந்திப்பதற்காக, நாம்‌ நம்மீதே 


கோபப்படவேண்டும்‌. 


நாம்‌ 


தூரமும்‌ மகா ஆழமுமாயிருக்கிற 
ஞானம்‌ 
பிர 7:28,24 


பிர 7:28. இவை எல்லாவற்றையும்‌ 
ஞானத்தினால்‌ சோதித்துப்பார்த்தேன்‌; 
நான்‌ ஞானவானாவேன்‌ என்றேன்‌, அது 
எனக்குத்‌ தூரமாயிற்று. 


7:24. தூரமும்‌ 
ஆழமுமாயிருக்கிறதைக்‌ 
கண்டடைகிறவன்‌ யார்‌? 


சாலொமோன்‌ இதுவரையிலும்‌ 
உலகத்திலுள்ள மாயையான காரியங்களை 
விவரித்துச்‌ சொல்லியிருக்கிறார்‌. அவற்றால்‌ 
மனுஷருக்கு மெய்யான 
வரப்போவதில்லை. இப்போது 
தீங்கைப்பற்றி சாலொமோன்‌ 
சொல்லுகிறார்‌. பாவத்தினால்‌ 


பிரசங்கி - விரிவுரை 
ECCLESIASTES - 


ட 
090 


நான்‌ ஞானவானாவேன்‌ என்றேன்‌, அவை 
எனக்குத்‌ தூரமாயித்று! என்று சாகொமோன்‌. 
சொல்லுகிறார்‌. சாலொமோன்‌ தான்‌ செய்த 
பாவங்களுக்காக மனம்‌ வருந்துகிறார்‌. 
தன்னுடைய சுயஞானத்தினாலே க 
பாவமன்னிப்பு கிடைக்காது 
சாலொமோனுக்கு 
தெரிந்திருக்கிறது. . 
குறைவுள்ளது என்பதை 
அறிந்து வைத்திருக்கிறார்‌. 


தேவன்‌ சாலொமோனுக்கு ஞானத்தைக்‌ 

கொடுத்திருக்கிறார்‌. எல்லாவற்றையும்‌ 

தன்னுடைய ஞானத்தினாலே சாலொமோன்‌ 
சோதித்துப்‌ பார்க்கிறார்‌. 
சாலொமோனிடத்தில்‌ தேவனுடைய 
விசேஷித்த ஞானம்‌ தங்கியிருக்கிறது. 
மற்றவர்களுடைய ஞானத்தைவிட, 
சாலொமோனுடைய ஞானம்‌ விசேஷமானது. 
தன்னுடைய ஞானத்தினால்‌, தன்னுடைய 
ஞானத்தை இன்னும்‌ அதிகமாய்‌ 
வளர்த்துக்கொள்ள முடியும்‌ என்று, 
சாலொமோன்‌ நம்பினார்‌. ஆனால்‌ அவருக்கு 
ஞானம்‌ தூரமாயிற்று. சாலொபோனுக்குத்‌ 
தோல்வியுண்டாயிற்று. 


COMMENTARY 


சாலொமோன்‌ 


யும்‌ காரணகாரியத்தையும்‌ 
அறியவேண்டும்‌ 

என்னும்‌ ஆர்வம்‌ சாலொமோனுடைய 
இருதயத்தில்‌ உண்டாயிற்று. இதற்காக அவர்‌ 
செலுத்தினார்‌ 

தன்னுடைய 

, தன்னுடைய பக்தியும்‌ 
பிரயோஜனமாயிருக்கும்‌ என்று எதிர்பார்த்தார்‌. 
ஆனால்‌ எல்லாமே அவருக்கு மாயையாயிற்று. 


சாலொமோனுக்கு அவருடைய 
ஞானத்தினால்‌ திருப்தி உண்டாகவில்லை. 
தன்னால்‌ ஞானவானாக முடியும்‌ என்று 
சாலொமோன்‌ தனக்குள்‌ தீர்மானித்திருந்தார்‌. 
ஆனால்‌ அவர்‌ விரும்பிய ஞானத்தை 
அவரால்‌ பெற்றுக்கொள்ள முடியவில்லை. 
டன த்‌ ஞானம்‌ அவருக்குத்‌ 

யிற்று. அவர்‌ எவ்வளவு அதிகமாக 
சொரந்து வைத்திருந்தாலும்‌, இன்னும்‌ 
தெரியவேண்டியது. அதிகமாயிருக்கிறது. 
அறிந்த காரியங்களைவிட அறியாத 
காரியங்களே மிகவும்‌ அதிகம்‌. தனக்கு 
அதிகமாய்‌ ஒன்றும்‌ தெரியவில்லை என்பதை 
சாலொமோன்‌ அறிந்துகொள்கிறார்‌. 
தன்னுடைய அறியாமையையும்‌, 
பேதமையையும்‌ சாலொமோன்‌ 
அங்கீகரிக்கிறார்‌. 


ஞானத்தை! 
விசாரித்து ஆராய்ந்து, 





யம்‌ 
யய 1 


சாலொமோன்‌ 
தேடிக்கண்டுபிடிக்க முயற்சி பண்ணினார்‌. 
ஆனால்‌ ஞானமோ அவருக்கு சமீபத்தில்‌ 
இல்லை. அது அவருக்குத்‌ தூரமாயிற்று. 
முடிவில்‌, தூரமும்‌,  மகாஆழமுமாயிருக்கிற 
ஞானத்தை, தன்னால்‌ கண்டுபிடிக்க 
முடியாது. என்பதை சாலொமோன்‌. 
புரிந்துகொள்கிறார்‌. தன்னால்‌ மாத்திரமல்ல, 
எந்த மனுஷனாலும்‌, பூரண ஞானத்தைக்‌ 
கண்டுபிடிக்க முடியாது என்று 
தீர்மானிக்கிறார்‌. 


ஞானத்தைத்‌ 


பூரணஞானம்‌ கர்த்தரிடத்தில்‌ 
மாத்திரமே உள்ளது. கர்த்தர்‌ மாத்திரமே. 
சர்வஞானமுள்ளவர்‌. தேவன்‌ மாத்திரமே. 
ஆலோசனையில்‌ பெரியவர்‌. அவருடைய 
செய்கைகளில்‌ வல்லவர்‌. தேவனுடைய 
மகத்துவங்களையும்‌, ஞானத்தையும்‌, 
கிரியைகளையும்‌ ஆராய்ந்து பார்க்கும்போது. 
நமக்கு எல்லாமே ஆச்சரியமாமிருக்கிறது. 
நாம்‌ இதுவரையிலும்‌ அறிந்துகொள்ளாத 
காரியங்கள்‌ அநேகமாயிருக்கிறது. நம்முடைய 
வாயில்‌ சத்தியம்‌ இருக்கவேண்டும்‌. 
நம்முடைய வாமின்‌ வாக்குகளெல்லாம்‌. 
நீதியுள்ளவையாயிருக்க வேண்டும்‌. 
அவைகளெல்லாம்‌ புத்தியுள்ளவனுக்குத்‌ 
தெளிவும்‌, ஞானத்தைப்‌ பெற்றவர்களுக்கு 
யதார்த்தமுமாயிருக்கும்‌ (நீதி 8:9) 
நாம்‌ அறியாத காரியங்கள்‌ 
அநேகமாயிருந்தாலும்‌, அவற்றை 
அறிந்துகொள்ளவேண்டும்‌ என்னும்‌ ஆவல்‌ 
மனுஷரிடத்திலும்‌ இருக்கிறது. 
வாத்‌ மகாஆழமாயிருக்கிறதை 
நம்மால்‌. கண்டடையமுடியாது. அதிக 
தூரத்திலிருப்பதையும்‌ நம்மால்‌ எட்டிப்‌ 
பிடிக்க முடியாது. ஞானம்‌ நம்மிடத்தில்‌ 
இருந்தாலும்‌, ஞானத்தின்‌ பெரும்பகுதி 
இன்னும்‌ நமக்குத்‌ தூரமாகவே இருக்கிறது. 
அது இன்னும்‌ நம்மால்‌ கண்டடைய முடியாத 
மகாஆழத்தில்தான்‌ இருக்கிறது. 


மதிகேட்டின்‌ ஆகாமியம்‌ 
பிர 7:25-29 


பிர 725. 
காரணகாரியத்தையும்‌ விசாரித்து 
ஆராய்ந்து அறியவும்‌, மதிகேட்டின்‌ 
ஆகாமியத்தையும்‌ புத்திமயக்கத்தின்‌ 
பைத்தியத்தையும்‌ அறியவும்‌ எண்‌ 
மனதைச்‌ செலுத்தினேன்‌. 


ஞானத்தையும்‌, 


பிரசங்கி - விரிவுரை 
ECCLESIASTES - 


ந 
PUELSHERS 


COMMENTARY 


கசப்புண்ணவனென்று. 
தேவனுக்கு 
சுற்குணனாயிருக்கிறவன்‌' 
தப்புவான்‌;  பாவியோ 
மிடியடுவான்‌.. 


மிர 7:27. காரியத்தை அறியும்படிக்கு 
ஒவ்வொன்றாய்‌ விசாரணைபண்ணி, 
இதோ, இதைக்‌ கண்டுபிடித்தேன்‌. 
என்று பிரசங்கி சொல்லுகிறான்‌. 


பிர 7:28. என்‌ மனம்‌ இன்னும்‌ 
ஒன்றைத்‌ தேடுகிறது, அதை 
நான்‌ கண்டுபிடிக்கவில்லை; 
ஆயிரம்பேருக்குன்ளே ஒரு புருஷனைக்‌. 
கண்டேன்‌; இவர்களெல்லாருக்குள்ளும்‌ 
ஒரு ஸ்திரீயை நான்‌ காணவில்லை. 


பிர 7:29. இதே, தேவன்‌ மனுஷனைச்‌. 

ம்மையானவனாக உண்டாக்கினார்‌; 
அவர்களோ அநேக 
உபாயதத்திரங்கணைத்‌. தேடிக்‌ 
கொண்டார்கள்‌; இதைமாத்திரம்‌. 
கண்டேன்‌. 


அவளால்‌ 


சாலொமோன்‌ தன்னிடத்தில்‌ மதியீனம்‌. 
இருப்பதை ்கிக்கிறா்‌ ன்‌ 
தன்னுடைய மதிமீனத்தை நினைத்துப்‌ 
புலம்புகிறார்‌. மதிகேட்டின்‌ ஆகாமியத்திலும்‌, 
புத்திமயக்கத்தின்‌ பைத்தியத்திலும்‌ 
சாலொமோன்‌ நிறைவாகக்‌ காணப்படுகிறார்‌. 
ஆனால்‌ ஞானத்திலோ அவர்‌ 
குறைவுள்ளவராகவே இருக்கிறார்‌. 


ஞானத்தையும்‌ மதிகேட்டையும்‌ 
ஆராய்ந்து பார்ப்பதற்கு தன்னுடைய மனதை 
செலுத்துகிறார்‌. ஞானத்தை ஆராயும்போது, 
அதோடு சேர்ந்து காரணகாரியத்தையும்‌ 
விசாரித்து ஆராய்ந்து 
அறிந்துகொள்ளவேண்டும்‌ என்னும்‌ ஆவல்‌ 
சாலொமோனுக்கு உண்டாயிற்று. 
ஞானத்தோடு சேர்ந்து மதிகேட்டையும்‌, 
புத்திமயக்கத்தையும்‌ அறியவேண்டும்‌ 
என்னும்‌ ஆவலும்‌ அவருக்கு உண்டாயிற்று. 
ஆகாமியம்‌ இருக்கும்‌. 

பைத்தியம்‌ இருக்கும்‌. 

ஞானத்தையும்‌ 

முடியவில்லை. 

அறிந்துகொள்ள 





மயம்‌ 
யய 1 


பாவத்திற்கு பல உருவங்கள்‌ உண்டு. 
அது பலவிதமான வேஷங்களைப்போடும்‌. 
சில சமயங்களில்‌ பாவமானது மதிகேட்டின்‌ 
ஆகாமியமாகயிருக்கும்‌. 

சமயங்களில்‌. 


ஆராய்ந்து த, 


நம்முடைய 
மனந்திரும்பவேண்டும்‌. 


பாவங்களுக்கு நாம்‌ 
நாம்‌ இதுவரையிலும்‌ 

பாவத்திற்கு ஐக்கியமாயிருந்தாலும்‌, 

அதைவிட்டு விலகிவரவேண்டும்‌. பாவத்தின்‌ 
சம்பளம்‌ மரணம்‌. இந்தத்‌ தண்டனையை 
நாம்‌ மறந்துவிடக்கூடாது. பாவத்தின்‌ 
வு எப்படியிருக்கும்‌ என்பதைப்‌ 


ப்துகொள்ளும்போது, நாம்‌ பாவத்தைகிட்டு 


விலகி ஜீவிப்போ 
தூண்டும்‌. காரண 
ஐக்கியமாமிருக்கமாட்டோம்‌. 


நம்மை பாவம்‌ செய்யத்‌ 
காரியங்களோடு 


நோயைக்‌ 
வேண்டுமென்றால்‌, 

காரணமாகமிருக்கிற 

நம்மைவிட்டு விலக்கவேண்டும்‌ 

ப்‌ விலகி ஜீவிக்கும்போது பாவத்திற்கு 


சாலொமோன்‌ தன்னுடைய மதிகேட்டில்‌ 
ஜீவித்தபோது, தன்னுடைய புத்திமயக்கத்தில்‌, 
சந்தோஷத்தைத்‌ தேட முயற்சிபண்ணினார்‌. 
இதனால்‌ அவருடைய சரீரத்திற்கும்‌ 
ஆத்துமாவுக்கும்‌ ஏராளமான 
சேதாரமுண்டாயிற்று. கர்த்தர்‌ 
சாலொமோனுடைய புத்திமயக்கத்தின்‌ 
பைத்தியத்தை தெளிவுபடுத்தினார்‌. 
சாலொமோனுடைய மனக்கண்களைத்‌ 
திறந்தார்‌. அவர்‌ தன்னுடைய பாவத்தின்‌ 
தீங்குகளைப்‌ புரிந்துகொண்டார்‌. தன்னுடைய 
பாவத்தினால்‌ தனக்கு வரப்போகும்‌. 
தண்டனைகளையும்‌ அறிந்துகொண்டார்‌. 


பிரசங்கி - விரிவுரை 
ECCLESIASTES - 


ட்ட 
90% 


இந்த சூழ்நிலையில்‌ சாலொமோன்‌ 
தன்னுடைய பாவங்களுக்காக மனம்‌ வருந்தி, 
கர்த்தரிடத்தில்‌ பாவமன்னிப்பு கேட்கிறார்‌. 
சாலொமோன்‌  துணிகரமாய்ப்‌ பாவம்‌ 
செய்திருந்தாலும்‌, தன்னுடைய பாவங்களை 
ti ப்ரா ன்ரால 
பயபக்தியாய்‌ வேண்டிக்கொள்கிறார்‌. கர்த்தர்‌ 
நம்முடைய இருதயத்தைப்‌ பார்க்கிறார்‌ 
நம்முடைய பாவங்களுக்கு நாம்‌ உண்மையாய்‌ 
மனம்‌ வருந்தும்போது, அவர்‌ நம்முடைய 
பாவங்களை தம்முடைய கிருபையினால்‌: 
மன்னிக்கிறார்‌. 


COMMENTARY 


சாலொமோன்‌ பாவத்தைப்பற்றி 
ஆராயும்போது. மதிகேட்டின்‌ ஆகாமியத்திற்கு 
முக்கியத்து கொடுக்கிறார்‌. 
சாலொமோனிடத்தி்‌ மதிகேட்டின்‌ ஆகாமியம்‌ 
காணப்பட்டது. பாவத்தின்‌ அசுத்தம்‌ 
அநேகமாயிருந்தது. சாலொமோனுடைய 
பாவம்‌ “மதிகெட்ட காரியம்‌” என்று 
பொதுவாக அழைக்கப்படுகிறது. 


“யாக்கோபின்‌ குமாரர்‌ 
செய்தியைக்‌ கேட்டவுடனே, வெளி 
வந்தார்கள்‌. அவன்‌ யாக்கோபின்‌ 
குமாரத்தியோடே சயனித்து, செய்யத்தகாத 
காரியத்தை இஸ்ரவேலில்‌ 
செய்ததினாலே, அந்த மனிதர்‌ 
மனங்கொதித்து மிகவும்‌ 
கோபங்கொண்டார்கள்‌" (ஆதி 34:7) 


ப்‌ 


“உன்‌ தேவனாகிய கர்த்தர்‌ தமது 
நாமம்விளங்கும்படி ந்துகொள்ளும்‌ 
ஸ்தானம்‌ உனக்குத்‌ தூரமானால்‌, கர்த்தர்‌ 
உனக்கு அளித்த உன்‌ ஆடுமாடுகளில்‌ 
எதையாகிலும்‌ நான்‌ உனக்கு விதித்தபடி நீ 
அழித்து, உன்‌ இஷ்டப்படி உன்‌ வாசல்களிலே 
புசிக்கலாம்‌" (உபா 12:21, 


“ஆகையால்‌ இஸ்ரவேலிலே அவர்கள்‌ 
முறைகேட்டையும்‌ மதிகேட்டையும்‌ 
கதக்‌ நான்‌ என்‌ 
மறுமனையாட்டியைப்‌ பிடித்துத்‌ துண்டித்து, 
இஸ்ரவேலின்‌ சுதந்தரமான சகல. 
நாடுகளுக்கும்‌ அனுப்பினேன்‌" (நியா 20:6). 


“அதற்கு அவள்‌: வேண்டாம்‌, என்‌ 
சகோதரனே, என்னை அவமானப்படுத்தாதே, 
இஸ்ரவேலிலே இப்படிச்‌ செய்யத்தகாது: 
இப்படிப்பட்ட மதிகேடான காரியத்தைச்‌ 
செய்யவேண்டாம்‌" (சாமு 13:12). 





யம்‌ 
யய 1 


சாலொமோன்‌ அந்நிய ஸ்திர்களோடு 
பாவம்‌ செய்தபோது, அவருக்கு பாவத்தின்‌ 
மதிகேடு சரியாய்த்‌ தெரியவில்லை. ப 
புத்திமயக்கத்திலிருந்ததையும்‌ 
பரிந்துகொள்ளவிலைல. பாலத்தில்‌ மதிகேடும்‌ 
புத்திமயக்கமும்‌ இருக்கிறது. பாவத்தில்‌ 
ஆகாமியமும்‌  பைத்தியமும்‌ இருக்கிறது. 
பாவத்தின்‌ சாபங்களை அறிந்துகொள்ளாமல்‌, 
சாலொமோன்‌ பாவத்தில்‌ விழுந்தார்‌. 
பாவத்தினால்‌ தனக்கு சந்தோஷம்‌ கிடைக்கும்‌ 
என்று எதிர்பார்த்தார்‌. ஆனால்‌ அவருடைய 
ஆத்துமாவுக்கு சந்தோஷம்‌ கிடைக்கவில்லை. 
அவருடைய மனதிற்கு வேதனையும்‌, 
வருத்தமும்‌ உண்டாயிற்று. 
பாவத்தை அறிய 
செலுத்துகிறார்‌. 
தன்னுடைய ஜீவியகாலத்தில்‌ சாலொமோன்‌ 
அந்நிய ஜாதியாரான அநேகம்‌ ஸ்திரீகள்‌ 
ஆசைவைத்தார்‌ இராஜா 113). 
சாலொமோன்‌ தன்னுடைய பாவங்களை 
மறந்துவிடவில்லை. அவை அவருக்கு: 
சாவிலும்‌ அதிக  கசப்பாயிருக்கிறது. 
பரஸ்திரீயின்‌ இருதயம்‌ கண்ணிகளாகவும்‌ 
வலைகளாகவும்‌ இருக்கிறது. 
த்தது ஆத்துமாக்கள்‌, 
வைத்து, 
கண்ணிகளில்‌ சிக்கிக்‌ 
அவர்களிடத்தில்‌ 
தேடிப்போகிறார்கள்‌. 
வேதனையைப்‌ 


மனதை 


புத்திமயக்‌, 
பரஸ்திர்கள்மீது 


அவர்களுடைய 
கொள்கிறார்கள்‌. 
சந்தோஷத்தைத்‌ 
ஆனால்‌ 

பெற்றுக்கொள்கிறார்கள்‌ 


பரஸ்திரீகளின்‌ கைகள்‌ 
குமிறுகளைப்போல இருக்கிறது. அவள்‌ தன்‌ 
கைகளால்‌, தன்னிடத்தில்‌ வருகிறவர்களைத்‌ 
தழுவினாலும்‌, அவள்‌ மெய்யாகவே, 
தன்னுடைய கயிறுகளால்‌ அவர்களை 
இறுகக்கட்டிப்போடுகிறாள்‌. டின்‌ 


ன்பாக 
பரஸ்திரீயின்‌ 
அவளுடைய 
வலைகளுக்கும்‌ 
பாவியோ 


சற்குணனாயிருக்கிறவன்‌ , 

கட்டுகளுக்குத்‌ தப்புவான்‌. 
'ணிகளுக்கும்‌, 

தப்ித்தக்கொள்ளான்‌. 


பிரசங்கி - விரிவுரை 
ECCLESIASTES - 


ந 
PUELSHERS 


தேவனுக்கு விரோதமாகப்‌ பாவம்‌ செய்து 
புத்திமய பைத்தியத்தில்‌ 
சிக்கியிருக்கிறார்‌. சாலொமோன்‌ அந்த 
சோகசம்பவங்களையெல்லாம்‌. இப்போது, 
வேதனையோடு நினைவு கூறுகிறார்‌. 


பாவங்களை 
வாழ்வடையமாட்டான்‌. 
அவற்றை. தேவனிடத்தில்‌ அறிக்கை செய்து 
விட்டுவிடுகிறவனோ , தேவனுடைய 
இரக்கத்தையும்‌ தயவையும்‌, மன்னிப்பையும்‌ 
பெற்றுக்கொள்வான்‌. சாலொமோன்‌ 
தன்னுடைய பாவங்களை மறைக்காமல்‌, 
அவற்றை தேவனிடத்தில்‌ 
மனத்தாழ்மையோடு அறிக்கை பண்ணுகிறார்‌. 
தன்னுடைய இருதயத்தில்‌ மெய்யாகவே 
மனந்திரும்புகிறார்‌. தன்னுடைய 
பாவங்களுக்காக மெய்யாகவே மனம்‌ 
வருந்துகிறார்‌. தன்னுடைய பாவங்கள்‌ 
எல்லாவற்றையும்‌, தேவனுடைய சமுகத்தில்‌, 
மறைக்காமல்‌, அங்கீகரித்து, அறிக்கை 
செய்கிறார்‌. 
சாலொமோன்‌ உலகப்பிரகாரமான 
சந்தோஷத்தைப்‌... பெற்றுக்கொள்வதற்காக, 
ஸ்திரீகள்மீது ஆசை வைத்தார்‌ 
ஸ்திரீகளின்‌ எண்ணிக்கையும்‌ 
த்‌ ஆனால்‌ சாலொமோனும்கு 
மெய்யான சந்தோஷம்‌ கிடைக்கவில்லை. 
பரஸ்திரீகள்‌ சாவிலும்‌ அதிக 
கசப்புள்ளவர்கள்‌ என்பதை சாலொமோன்‌ 
புரிந்துகொள்கிறார்‌. காரியத்தை 
அறியும்படிக்கு சாலொமோன்‌ தன்னுடைய 
பாவங்கள்‌ ஒவ்வொன்றாய்‌ விசாரணை 
பண்ணுகிறார்‌. அவற்றையெல்லாம்‌. 
தன்னுடைய இருதயத்தில்‌ நினைவுகூருகிறார்‌. 


சாலொமோன்‌. எல்லாவற்றையும்‌ 
விசாரணைபண்ணி அநேகக்‌ காரியங்களை 
கண்டுபிடித்தாலும்‌. தன்னுடைய மனம்‌ 
இன்னும்‌ ஒன்றைத்‌ நேடுகிறது என்று 
சொல்லுகிறார்‌. அதை அவர்‌ இன்னும்‌ 
கண்டுபிடிக்கவில்லை. பாவத்தினால்‌ வரும்‌ 
தீங்குகளை ஓரளவுதான்‌ 
கண்டுபிடித்திருக்கிறார்‌. பாவத்தினால்‌ 
என்னென்ன தீங்குகள்‌ வரும்‌ என்பதை. 
சாலொமோன்‌ இன்னும்‌ பூரணமாய்க்‌ 
கண்டுபிடிக்கவில்லை. பாவத்தின்‌ சம்பளம்‌ 
மதிகேட்டின்‌ ஆகாமியமும்‌, புத்திமயக்கத்தின்‌ 
வைத்தியமும்‌ ஆகும்‌. பாவத்தின்‌ சம்பளம்‌ 
இவற்றோடு நின்றுபோவதில்லை. பாவத்தின்‌ 
சம்பளம்‌ மரணம்‌ வரையிலும்‌ போகிறது. 


COMMENTARY 





i THE 
TT 


..... “அவன்‌ பாளயமிறங்கியிருந்த தேவ: 
பர்வதம்‌! என்று இந்த வசனத்தில்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. யாத்‌ 18 ஆவது 
அதிகாரம்‌ ஒரு இணைப்புப்‌ பகுதி என்பதை 
இது விளக்குகிறது. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
ஏற்கெனவே சீனாயில்‌ பாளயமிறங்கி 
இருக்கிறார்கள்‌. ரெவிதீமை விட்டுப்‌, புறப்படும்‌ 
வரையிலும்‌ அவர்களால்‌ சீனாயில்‌ 
பாளயமிறங்கியிருக்க முடியாது (யாத்‌ 1931-2) 

எத்திரோ நற்குணமுள்ளவர்‌. பரிசுத்த 
வேதாகமத்தில்‌  எத்திரோவின்‌ நல்ல 
சுபாவத்தைப்‌ பற்றி பல வசனங்களில்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. அதன்‌ விவரம்‌. 
வருமாறு 


1. பக்திமான்‌ 
யாத்‌ 1811-12) 


(யாத்‌ 2:16; யாத்‌ 34; 
குடும்பஸ்தர்‌ (யாத்‌ 216; யாத்‌ 1821-7) 
ஐசுவரியவான்‌. (யாத்‌ 2216-31) 


சூழ்நிலைகளைக்‌ குவனிக்கிறவர்‌. 


(யாத்‌ 218; யாத்‌ 181-12) 


விருந்தினரை 
(யாத்‌ 2:20). 


உபசரிக்கிறவர்‌ 


பரிந்து கொண்டு பாராட்டுகிறவர்‌ 
(யாத்‌ 2:20; யாத்‌ 18-12) 


நற்குணமுடையவர்‌ (யாத்‌ 2:21; 


யாத்‌ 183-12) 
சமாதானத்தை விரும்புகிறவர்‌ 
(யாத்‌ 4:8; யாத்‌ 1821-12). 
சுயநலமில்லாத பரந்த மனமுடையவர்‌ 
(யாத்‌ 18:1-12), 


10. ஞானமுள்ளவர்‌ (யாத்‌ 18: 13-27). 
எத்திரோ தன்‌ மருமகனாகிய 
மோசேயைப்‌ பார்க்க வந்திருக்கிறார்‌. மோசே 


பாளயமிறங்கியிருந்த இடத்திற்கு வந்தபோது. 
தன்னுடைய வருகையைப்பற்றி மோசேக்கு 


" (யாத்‌ 18:6) 
மோசேக்குச்‌ 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மோசேயும்‌ எத்திரோவும்‌ 
யாத்‌ 18:7-12 


யாத்‌ 18:7. அப்பொழுது மோசே. 
தன்‌ மாமனுக்கு எதிர்கொண்டுபோய்‌, 
அவனை வணங்கி, முத்தஞ்செய்தான்‌; 
ஒருவரை ஒருவர்‌ சுகசெய்தி 
விசாரித்துக்‌ கொண்டு, கூடாரத்துக்குள்‌. 
யிரவேசித்தார்கன்‌. 


யாத்‌ 18:8, பின்பு மோசே. கர்த்தர்‌ 
இஸ்ரவேலினிமித்தம்‌ பார்வோனுக்கும்‌ 
எகிப்தியருக்கும்‌ செய்த 
எல்லாவற்றையும்‌, வழியிலே தங்களுக்கு 
நேரிட்ட எல்லா வருத்தத்தையும்‌, 
கர்த்தர்‌ தங்களை விடுவித்து 
இரட்சித்ததையும்‌ தன்‌ மாமனுக்கு 
விவரித்துச்‌ சொன்னான்‌. 


யாத்‌ 18:9. கர்த்தர்‌ 
எகிப்தியரின்‌ கைக்குத்‌ 
அவர்களுக்குச்‌. செய்த 
நன்மைகனணையுங்குறித்து. 
சந்தோஷப்பட்டு: 


இஸ்ரவேலரை 
தப்புவித்து, 
சகல்‌ 
எத்திரோ 


யாத்‌ 18:10. உங்களை எகிப்தியரின்‌ 
பார்வோனின்‌ கைக்கும்‌ 
தப்புவித்து, எகிப்தியருடைய கையின்‌ 
கீழிருந்த: ஜனத்தை விடுவித்த 
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்‌. 


யாத்‌ 1801, கர்த்தர்‌ எல்லாத்‌ 
தேவர்களைப்‌ பார்க்கிலும்‌ பெரியவர்‌ 
என்பதை இப்பொழுது 
அதித்திருக்கிதேன்‌; அவர்கள்‌ இடும்பு 
செய்த காரியத்தில்‌ அவர்களை 
மேற்கொண்டார்‌ என்று சொல்லி; 


யாத்‌ 18:12. மோசேயின்‌ மாமனாகிய 
எத்திரோ  சர்வாங்கதகனபலியையும்‌ 
மற்றப்‌ பலிகளையும்‌ தேவனுக்குக்‌ 
கொண்டுவந்து செலுத்தினான்‌. பின்பு 
ஆரோனும்‌ இஸ்ரவேல்‌ மூப்பர்‌ 
அனைவரும்‌ வந்து, மோசேயின்‌ 
மாமனுடனே தேவசமுகத்தில்‌ போஜனம்‌ 
ஙண்ணினார்கள்‌.. 





மயம்‌ 
யய 1 


இருதயமே. 


மகா 


அதை 
யார்‌? 


“எல்லாவற்றைப்பார்க்கிலும்‌ 
திருக்குள்ளதும்‌ 

'கேடுள்ள துமாயிருக்கிறது. 
அறியத்தக்கவன்‌ 
கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும்‌, 
அவனவன்‌ வழிகளுக்கும்‌ செய்கைகளின்‌ 
பலன்களுக்கும்‌. தக்கதைக்‌ 
கொடுக்கும்படிக்கும்‌, இருதயத்தை 
ஆராய்கிறவரும்‌ உள்ளிந்திரியங்களைச்‌ 
சோதிக்கிறவருமாயிருக்கிறேன்‌” (எரே 17:9.10). 


இந்த உலகத்தில்‌ காணப்படுகிற. 
தீங்குகளை ஆராய்ந்து பார்க்கும்போது. 
தன்னுடைய ஜீவியத்தில்‌ தனக்கு ஏற்பட்ட 
தீங்குகளை சாலொமோன்‌ ஆராய்ந்து 
பார்க்கிறார்‌. தன்னுடைய இருதயத்திலும்‌, 
தன்னுடைய ஜீலியத்திலும்‌ உண்டாயிருக்கிற 


ஒப்பிட்டுப்பார்க்கிறார்‌. 
மெய்யான நீதியும்‌, 


தன்னிடத்‌ 

ம்தவ்ககளிடத்தில்‌்‌ கதிம்‌ 

த்தமும்‌ இல்லை என்பதைப்‌ 

புத்குகொ்கிறர்‌. ஒரு பாலும்‌ செய்வான்‌ 

நன்மையே செய்யத்தக்க நீதிமான்‌ 
பூமியிலில்லை. 


சாலொமோன்‌ இந்தப்‌ பிரயஞ்சத்திறுள்ள 
மனுஷர்களையெல்‌. ஆராய்ந்து 
பார்க்கிறார்‌ ற்கும்‌ ஒரு 
நல்ல மனுஷனை காணவேண்டும்‌ என்னும்‌ 
ஆவல்‌ சாலொமோனுக்கு உண்டாயிற்று. 
ஆயிரம்‌ பேருக்குள்ளே 
புருஷனைக்கண்டார்‌. 
பேரிலும்‌ 
மற்றவர்களைவிட நன்மை 
ஆனாலும்‌, இவனிடத்திலும்‌ 
இருக்கிறது. மனுஷன்‌ 
பிரிந்துபோகும்போது, 


ஒரு 
இவன்‌ ஆயிரம்‌ 
சிறந்தவனாகயிருக்கிறான்‌. 
செய்கிறான்‌. 


மதிகேட்டின்‌ ஆகாமியமும்‌, 
வைத்தியமும்‌ அவனுக்குள்‌ “வேசிக்கறது 


பிரசங்கி - விரிவுரை 
ECCLESIASTES - 


1 
PUELSHERS 


COMMENTARY 


சாலொமோனால்‌ ஆயிரம்பேருக்குள்ளே 
ஒரு புருஷனைக்‌ காணமுடிகிறது. 
ஆனாலும்‌ இவர்களுக்குள்ளே ஒரு ஸ்திரீயை 
சாலொமோனால்‌ காணமுடியவில்லை, 
விபசார ஸ்திரீயின்‌ கைகள்‌, பேதைகளைக்‌ 
கட்டிப்போடுகிற கயிறுகளாகயிருக்கிறது. 
அவளுடைய நெஞ்சம்‌ கண்ணிகளும்‌, 
வலைகளுமாயிருக்கிறது. அவள்‌ சாவிலும்‌ 

கசப்புள்ளவளாயிருக்கிறாள்‌. 
சாலொமோன்‌ ஆயிரம்‌ பேருக்குள்ளே, ஒரு 
நல்ல ஸ்திரீயை காணவேண்டுமென்று 
தேடிப்பார்க்கிறார்‌. ஆனால்‌ இவர்கள்‌ 
எல்லாருக்குள்ளும்‌, ஒரு நல்ல 
ஸ்திரீயைக்கூட, அவரால்‌ 
காணமுடியவில்லை. 


மனுஷனை 
உண்டாக்கினார்‌. 
தேவனுடைய 
நாம்‌ 


வன்‌ 
செம்மையானவனாகவே 
நாம்‌ எல்லோருமே 
சிருஷ்டிகளாகயிருக்கிறோம்‌. 
தேவனுடைய கரத்தின்‌ 
கிரியைகளாயிருக்கிறோம்‌. தேவனே நம்மை 
உண்டாக்கினவர்‌. அவர்‌ செம்மையானவர்‌. 
அவர்‌ நம்மையும்‌ செம்மையானவனாகவே 
உண்டாக்கினார்‌. ஆனால்‌ மனுஷனோ, 
தன்னுடைய பாவத்தினால்‌, தன்னுடைய 
செம்மையை இழந்துவிட்டான்‌. தன்னுடைய 
மதிகேட்டினால்‌, தன்னுடைய மேன்மையை 
இழந்துவிட்டான்‌. தன்னுடைய 
புத்திமயக்கத்தின்‌ பைத்தியத்தினால்‌, தேவன்‌ 
தனக்குக்‌. கொடுத்த ஞானத்தையும்‌ 
இழந்துவிட்டான்‌. கர்த்தரையும்‌, 
கர்த்தருடைய தேடாமல்‌. 
போய்விட்டான்‌. அதற்குப்‌ 
பதிலாக அநேக உபாயதந்திரங்களை 
தேடிக்கொள்கிறான்‌. 

ஏதேன்‌ தோட்டத்திலே, நம்முடைய 
முற்பிதாக்களாகிய ஆதாமும்‌ ஏவாளும்‌, 
அநேக உபாயதந்திரங்களைத்‌ தேடினார்கள்‌. 
தேவனுடைய சித்தத்தின்‌ பிரகாரமாக 
கிரியை நடப்பிக்காமல்‌, தங்களுடைய 
விருப்பத்தின்‌ பிரகாரமாக கிரியை 
நடப்பித்தார்கள்‌. தேவனுடைய சித்தத்திற்குக்‌ 
கீழ்ப்படியாமல்‌, தாங்கள்‌ தேடிக்கொண்ட 
உபாயதந்திரங்களுக்குக்‌  கீழ்ப்படிந்தார்கள்‌. 
முடிவில்‌ அவர்கள்‌ கர்த்தருக்குக்‌ 
கீழ்ப்படியாமல்‌, தங்களுடைய பாவங்களுக்கு 
அடிமைகளானார்கள்‌. 


சித்தத்தையும்‌ 





மயம்‌ 
யய 1 


ஞானமுள்ளவனுக்கு 
ஒருவனுமில்லை (பிர 
பேச்சிலும்‌ 


ஞானமிருக்கவேண்டும்‌. 
காரியங்களில்‌, ஞானத்தோடு 
நடந்துகொள்வது என்று சாலொமோன்‌ சில. 
ஆலோசனைகளைச்‌ சொல்லுகிறார்‌. 
அவற்றின்‌ விவரம்‌ வருமாறு : 
ராஜாவின்‌ கட்டளையைக்‌ 
கைக்கொண்டு நடக்கவேண்டும்‌ (பிர 8:2-5 


திப்பதற்‌ 
ஆயத்தமாமிருக்கவேண்டும்‌. 
நமக்கு மரணமும்‌ 
(பிர 8:6-8). 3. ஆளுகை செய்கிறவர்களில்‌ 
சிலர்‌ ஜனங்களை அடக்கி ஒடுக்குவார்கள்‌. 
அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில்‌ நாம்‌ 
அவர்களையும்‌ சந்திப்பதற்கு 
ஆயத்தமாமிருக்கவேண்டும்‌ (பிர 8:90 


துன்மார்க்கமாய்‌ 
'உடனடியாய்த்‌ 
ஆகையினால்‌ 
பாவம்‌ 


4 
ஜீலிக்கிறவர்களுக்கு 

தண்டனை வருவதில்லை. 
அவர்கள்‌ 'துணிகரமாய்ப்‌ 
செய்கிறார்கள்‌ (பிர 8:1). துன்மார்க்கன்‌ 
நன்றாயிருக்கமாட்டான்‌. கர்த்தருக்கு 
முன்பாக பயந்திருப்பவர்கள்‌ மாத்திரமே 
நன்றாமிருப்பார்கள்‌ (பிர 82-14). தேவன்‌ 
நமக்குத்‌ தந்திருக்கிற ஜீவகாலத்தில்‌, நாம்‌ 
சந்தோஷமாயிருக்கவேண்டும்‌. கர்த்தர்‌ 
நமக்குக்‌ கொடுத்திருக்கிற தாலந்துகளை 
நல்லமுறையில்‌ பயன்படுத்தவேண்டும்‌. 
(மிர 845). தேவனுடைய கிரியைகளில்‌ நாம்‌. 


திருப்தியாயிருக்கவேண்டும்‌ (பிர 8:16 17), 


பிரசங்கி - விரிவுரை 
ECCLESIASTES - 


i ONES 
PUEUSHERS 


COMMENTARY 


ஞானமுன்னவன்‌ 


ஞானம்‌ 
பிரகாசிக்கப்பண்ணும்‌, 
அவன்‌ முகத்தின்‌ மூர்க்கம்‌ மாறும்‌. 


சாலொமோன்‌ 
உயர்வாகப்‌ பேசுகிறார்‌. 
பக்தியுள்ளவர்களாக 
எல்லாவற்றையும்‌ 
ஒவ்வொரு 
செய்வார்கள்‌ 
இருப்பான்‌. 
அறிந்திருப்பான்‌. 
மகிமைப்படுத்துவான்‌. 
ஞானமுள்ளவனுக்கு 
ஒருவனுமில்லை என்று 
தீர்மானம்பண்ணுகிறார்‌. 


ய (னம்‌ உலகப்பிரகாரமான 
தப அது 
பரலோகத்தின்‌ ஞானமாயிருக்கவேண்டும்‌. 
ஆவிக்குரிய ஞானமாயிருக்கவேண்டும்‌. 
நம்மிடத்தில்‌ பரலோகத்தின்‌ ஞானம்‌. 
இருக்கும்போது. நாமே 
மேலானவர்களாகயிருப்போம்‌. நமக்கு 
ஒப்பானவர்கள்‌ யாரும்‌ இருக்கமாட்டார்கள்‌. 
தேவனுடைய 'கிருபையில்லையென்றால்‌ 
அவனிடத்தில்‌ ஒன்றுமில்லை. ஒருவன்‌ 
உயர்கல்வி கற்றவனாகயிருக்கலாம்‌. 
செல்வசெழிப்புள்ள சீமானாகயிருக்கலாம்‌. 
ஐசுவரியம்‌ மிகுந்தவனாகயிருக்கலாம்‌. 
ஆனாலும்‌ இவன்‌ 
கிருபையுள்ளவனுக்கு 

தேவன்‌ உலகப்பிரகாரமான 
அங்கீகரியாமல்‌, தம்முடைய 
ஞானத்தையே அங்கீகரிக்கிறார்‌. 
தேவனுடைய கிருபையுள்ளவனே தேவனால்‌ 
அங்கீகரிக்கப்படுவான்‌. 


ஞானத்தைப்பற்றி 
ஞானமுள்ளவர்கள்‌ 
இருப்பார்கள்‌. 
ஆராய்ந்து அறிவார்கள்‌. 
காரியத்தையும்‌ ஞானத்தோடு 
ஞானவான்‌ நல்லவனாகவும்‌ 
அவன்‌ தேவனை 
தேவனை 
ளை 
ஒப்பானவன்‌. 
சாலொமோன்‌. 





மயம்‌ 
யய 1 


ஞானமுள்ளவன்‌ 
செய்வான்‌. பிறருக்கும்‌ 
அவன்‌ 


தனக்கும்‌ உதவி 
உதவிசெய்வான்‌. 
எல்லோருக்கும்‌ 
பிரயோஜனமுள்ளவனாக இருப்பான்‌. 
ஞானமுள்ளவனால்‌ மாத்திரமே காரியத்தின்‌ 
தாற்பரியத்தை அறிந்துகொள்ள முடியும்‌. 
அவனால்‌ மாத்திரமே மறைபொருளை 
வியாக்கியானம்பண்ண முடியும்‌. 
ஞானமுள்ளவன்‌. காலங்களையும்‌ 
சம்பவங்களையும்‌ அறிந்துகொள்வான்‌. 


மனுஷனுடைய ஞானம்‌ அவனுடைய 
முகத்தைப்‌ பிரகாசிக்கப்பண்ணும்‌. மோசே 
சீனாய்‌ மலையில்‌ தேவனை தரிசித்துவிட்டு, 
மலையிலிருந்து கீழே இறங்கி வரும்போது. 
அவருடைய முகம்‌ பிரகாசமாமிருந்தது. 
ஞானமுள்ளவனுடைய முகம்‌ மோசேயின்‌ 
முகத்தைப்போல பிரகாசமாயிருக்கும்‌. 
ஞானமுள்ளவனுக்கு மதிப்பும்‌, மரியாதையும்‌, 
கனமும்‌ உண்டாகும்‌. அவனுடைய 
வார்த்தைகளில்‌ ஞானமும்‌, தெளிவும்‌ 
இருக்கும்‌. அவனுடைய சிந்தையில்‌ குழப்பம்‌ 
இருக்காது. 


ஞானமுள்ளவனுடைய 
மூர்க்கம்‌ மாறும்‌ சில 
ஞானமுள்ளவனும்‌ கோபப்படுவான்‌. 
அவனுடைய முகத்தில்‌ கோபம்‌ தெரியும்‌. 
ஆனாலும்‌ அவனிடத்திலுள்ள ம்‌ 
அவனுடைய கோபத்தை 
அவனுக்கு சாந்தத்தைக்‌ 

ஒரு சிலர்‌ இயல்பாகவே 

குணமுள்ளவர்களாகயிருப்பார்கள்‌. 
இருதயமுள்ளவர்களாகமிருப்பார்கள்‌. அப்படிப்‌ 
பட்டவர்களுடைய முரட்டுத்தனத்தையும்‌ 
ஞானம்‌ மென்மையானதாக மாற்றும்‌. 
கல்லான இருதயத்தை சதையான 
இருதயமாய்‌ மாற்றும்‌ 


சமயங்களில்‌ 


மனுஷருக்கும்‌ சத்துருக்கள்‌ 
ஒரு சிலர்‌ தங்களுடைய 
தங்களுக்கு ஏராளமான 
உண்டாக்குவார்கள்‌. 
தன்னுடைய 


எல்லா 
இருப்பார்கள்‌. 
மதியீனத்தால்‌ 
சத்துருக்களை 
ஞானமுள்ளவனோ 
சத்துருக்களின்‌ 
குறைப்பான்‌. 
அவனுடைய 


எண்ணிக்கையை 
அவனிடத்திலுள்ள ஞானம்‌. 

சத்துருக்களிடமிருந்து 
அவனைப்‌ பாதுகாக்கும்‌. ஞானமுள்ளவன்‌ 
சத்துருக்களுக்குப்‌ பயப்படமாட்டான்‌. 
அவனுடைய முகத்தில்‌ தெளிவும்‌ தைரியமும்‌, 
பிரகாசமும்‌ இருக்கும்‌. ஞானத்தினால்‌ 
அவனுடைய முகத்தின்‌ தைரியம்‌: 
இரட்டிப்பான கிருபை பெறும்‌. 


பிரசங்கி - விரிவுரை 
ECCLESIASTES - 


ட 
90% 


நியாயமான 


COMMENTARY 


ஞானமுள்ளவன்‌ 

காரியங்களுக்காக வழக்காடுவான்‌. சத்தியம்‌ 

நிலைக்கவேண்டுமென்று, போராடுவான்‌. 

அவனிடத்தில்‌ பக்திவைராக்கியம்‌ இருக்கும்‌. 

க்‌ த்‌ பசிதாகமிருக்கும்‌. 

தன்னிடத்திலுள்ள 

ஞானமாய்ப்‌ 

பயன்படுத்துவான்‌. இவனுடைய மனதைரியம்‌ 
அநேகருக்கு உதவியாயிருக்கும்‌. 


ராஜாவின்‌ கட்டளை 
யிர 8:2-5 


பிர 8:2. ராஜாவின்‌ கட்டனையைக்‌ 
கைக்கொண்டு நட என்று நான்‌ உனக்கு. 
எச்சரிக்கிறேன்‌; தீ தேவனுக்கு இட்ட 
ஆணையின்படியே இதைச்‌ செய்‌. 


பிர 83. தீ அவன்‌ சமுகத்தை 
விட்டுவிலகத்‌. துமிதப்படாதே; 
பொல்லாத காரியத்திலே பிடிவாதமாய்‌ 
நில்லாதே; அவன்‌ தனக்கு 
இஷ்டமானதெல்லாம்‌ செய்வான்‌. 


பிர 8:4, ராஜாவின்‌ வார்த்தை 
எங்கேயோ அங்கே அதிகாரம்‌ உண்டு; 
நீர்‌ என்ன செய்கிறீர்‌ என்று அவனுக்குச்‌. 
சொல்லத்‌ தக்கவன்‌ யார்‌? 


யிர [1 கற்பனையைக்‌ 
கைக்கொள்ளுகிறவன்‌ ஒரு தீங்கையும்‌ 
அறியான்‌; ஞானியின்‌ இருதயம்‌ 
காலத்தையும்‌ நியாயத்தையும்‌ அறியும்‌. 


ஞானமுள்ளவன்‌ தனக்கு மேலான 
அதிகாரத்திற்குக்‌ கீழ்ப்படிந்து நடப்பான்‌. நாம்‌ 
சட்டங்களுக்குக்‌ கீழ்ப்படிந்து நடக்கவேண்டும்‌. 
நாம்‌ எந்த தேசத்திலிருந்தாலும்‌, அந்த 
தேசத்தின்‌ சட்டதிட்டங்களுக்கு கீழ்ப்படிந்து 
நடப்பதுதான்‌ நமக்கு நல்லது. தேசத்தின்‌ 
சட்டதிட்டங்களோடு நாம்‌ போராடக்கூடாது. 
கர்த்தருடைய பிரமாணங்களுக்கு ம்‌ 
கீழ்ப்படிவதுபோல, தேசத்தின்‌ 
பிரமாணங்களுக்கும்‌ கீழ்ப்படியவேண்டும்‌. 





மயம்‌ 
யய 1 


சாலொமோன்‌ இந்தச்‌ சத்தியத்தைச்‌ 
சொல்லும்போது, 'நான்‌ உனக்கு. 
எச்சரிக்கிறேன்‌" என்று சொல்லுகிறார்‌. 
ராஜாவின்‌ கட்டளையை கைக்கொண்டு நட 
என்று சாலொமோன்‌ நமக்கு எச்சரிப்பாய்ச்‌ 
சொல்லுகிறார்‌. இந்த எச்சரிப்பை அவர்‌ 
ஒரு ராஜாவாக சிங்காசனத்தில்‌ அமர்ந்தும்‌ 
சொல்லுகிறார்‌. அவர்‌ தன்னை ஒரு 
பிரசங்கியாக பாவித்தும்‌ இந்தச்‌ செய்தியை 
பிரசங்கம்பண்ணுகிறார்‌. 


ராஜாவின்‌ கட்டளைக்குக்‌ கீழ்ப்படிவது, 
ஞானத்தின்‌ ஒரு பகுதி. “ராஜாவின்‌ 
கட்டளையைக்‌ கைக்கொண்டு நட” என்னும்‌ 
வாக்கியத்திற்கு, “ராஜாவினுடைய வாயின்‌ 
வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நட" என்று 
வேதபண்டிதர்கள்‌ வியாக்கியானம்‌ 
சொல்லுகிறார்கள்‌. ஆனாலும்‌, 
விசுவாசிகளாகிய நமக்கு, ராஜாவின்‌ 
கட்டளைக்குக்‌ கீழ்ப்படிந்து நடப்பதைவிட 

கட்டளைக்குக்‌ கீழ்ப்படிந்து, 


அதிகமாய்க்‌ கீழ்ப்படியவேண்டும்‌. 
ராஜாவின்‌ கட்டளைக்குக்‌ கீழ்ப்படியும்போது, 
நம்முடைய மனச்சாட்சி 
சுத்தமாமிருக்கவேண்டும்‌. தேவனுடைய 
பிரமாணத்தை மீறி விடக்கூடாது. ராஜாவின்‌ 
கட்டளைக்குக்‌ கீழ்ப்படிவது, தேவனுடைய 
பிரமாணத்திற்கு மீறுகிற 
செய்தக்க லு நான்‌ தகம்‌ 
பிரமாணத்திற்கே. கீழ்ப்படியவேண்டும்‌. 
ராஜாவின்‌ கட்டளைக்குக்‌ கீழ்ப்படியாவிட்டால்‌ 
இம்மையில்‌ மாத்திரமே நமக்கு தண்டனை 
கிடைக்கும்‌. கர்த்தருடைய பிரமாணத்திற்குக்‌ 


மறுமையிலே, 
கிடைக்கும்‌. 


பிரசங்கி - விரிவுரை 
ECCLESIASTES - 


ட்ட” 
PUELSHERS 


COMMENTARY 


நாம்‌ அரசாங்கத்தோடு 
சமாதானமாயிருக்கவேண்டும்‌. 
காரியங்களில்‌ 
தலையிடக்கூடாது. 
எப்போதும்‌ குற்றம்‌ கண்டுபிடித்து. அவர்களை 
குற்றப்படுத்திக்கொண்டேயிருக்கக்கூடாது. 
ராஜாவின்‌ சமுகத்தைவிட்டு விலக 
துரித்தப்படாதே என்று சாலொமோன்‌ 
சொல்லுகிறார்‌. ராஜா நம்மீது 
கோபமாயிருக்கும்போது, அவருடைய 
சமுகத்தைவிட்டு சீக்கிரமாய்‌ 
விலகிப்போய்விடக்கூடாது. அங்கிருந்து 
துரிதமாய்‌ ஓடிவிட்டால்‌, ராஜாவின்‌ கோபம்‌ 
அதிகரிக்கும்‌. 


ராஜா தனக்கு இஷ்டமானதையெல்லாம்‌. 
செய்வான்‌. ராஜாவின்‌ வார்த்தை எங்கேயோ 
அங்கே அதிகாரமுண்டு. “நீர்‌ என்ன 
செய்கிறீர்‌" என்று அவனுக்குச்‌ 
சொல்லத்தக்கவன்‌ ஒருவனுமில்லை. 
ஆகையினால்‌ நாம்‌ பொல்லாத காரியத்தில்‌ 
பிடிவாதமாய்‌ நிற்கக்கூடாது. ராஜாவைவிட்டு 
விலகிப்போவது, அவருடைய ராஜ்யத்தின்‌ 
விட்டு விலகிப்போவதற்கு சமம்‌. 
நம்மீது கோபமாமிருக்கும்போது, 
ராஜாவுக்கு முன்பாக 
தாழ்த்தவேண்டும்‌. நம்மிடத்தில்‌ ஒரு 
தப்புமில்லை என்று, நம்முடைய நியாயத்தைச்‌ 
சொல்ல. பிடிவாதமாயிருக்கக்கூடாது. 
ராஜாவுக்கு முன்பாக பிடிவாதமாய்‌ எதிர்த்துப்‌ 
பேசினால்‌, ராஜாவின்‌ கோபம்‌ அதிகரிக்கும்‌. 
ராஜா நமக்கு அதிக தண்டனையைக்‌ 
கொடுப்பார்‌. 


ராஜாவுக்கு முன்பாக நிற்கும்போது நாம்‌ 
ஞானத்தோடு செயல்படவேண்டும்‌. நமக்குக்‌ 
கிடைக்கும்‌ வாய்ப்புக்களை ஞானத்தோடு 
'பயன்படுத்தவேண்டும்‌. ராஜாவின்‌ 
கோபத்திற்கு. தப்பித்துக்கொள்ள 
வகைதேடவேண்டும்‌. ஞானியின்‌ இருதயம்‌ 
காலத்தையும்‌ நியாயத்தையும்‌ அறியும்‌. 
நம்மிடத்தில்‌. 'ஞானமிருக்கும்போது, 
ம்‌ செய்கைகள்‌ நியாயமானதா, 
ன்‌ நம்மால்‌ 
ம்முடைய 
"கீழ்ப்படிந்து. 
கட்டளையைக்‌ 

'கைக்கொள்ளவேண்டும்‌. 





மயம்‌ 
யய 1 


பல... தேசங்களில்‌ 
தேவனுக்குப்‌ 
இருக்கிறார்கள்‌. 


ராஜாக்களும்‌ 
பயப்படுகிறவர்களாக 
அவர்கள்‌ ்‌ 


சொல்லுகிறார்‌. நாம்‌ தேவனுடைய சமுகத்தில்‌ 
இட்ட ஆணைக்கு ராஜாவே 
சாட்சியாகயிருக்கிறார்‌ நாம்‌ இட்ட 
ஆணையை நாம்‌ மீறி நடக்கும்போது, 
ராஜா நம்மைத்‌ தண்டிக்கிறார்‌. நம்மை 
ஆளுகை செய்யும்‌ பொறுப்பை கர்த்தர்‌ 
ராஜாவிடம்‌ ஒப்புக்கொடுத்திருக்கிறார்‌. 


சஞ்சலம்‌ 
பிர 8:6-8 


பிர 86. எல்லாக்‌ காரியத்துக்கும்‌. 
காலமும்‌ நியாயமுமுண்ட; ஆதலால்‌. 
மனுஷனுக்கு நேரிடும்‌ சஞ்சலம்‌ மிகுதி. 


பிர 8:7. இன்னது சம்பவிக்கும்‌ என்று 
அவன்‌ அறியானே; அது 
இன்னவிதமாய்ச்‌ சம்பவிக்கும்‌ என்று 
அவனுக்குச்‌ சொல்லத்தக்கவன்‌ யார்‌? 


பிர 8:8. ஆவியை விடாதிருக்கிறதற்கு. 
ஆவியின்மேல்‌ ஒரு மனுஷனுக்கும்‌ 
அதிகாரமில்லை;  மரணநா 
அவனுக்கு அதிகாரமில்லை; அந்தப்‌ 
போருக்கு நீங்கிப்‌ போவதுமில்லை; 
தூன்மார்க்கரைத்‌ துூன்மார்க்கம்‌. 
விடுவிக்கவுமாட்டாது.. 


வடு வேதனையும்‌ 

பல சமயங்களில்‌ நாம்‌ எதிர்பாராத 

நமக்கு தீங்கு வரும்‌. 

அதனால்‌ நம்முடைய மனது சஞ்சலமடையும்‌. 

ஞானமுள்ளவர்கள்கூட தங்களுக்கு 

திடீரென்று வரும்‌ சஞ்சலத்தைப்‌ பார்த்து 
ஆச்சரியப்படுகிறார்கள்‌. 


பிரசங்கி - விரிவுரை 
ECCLESIASTES - 


ட்ட 
90% 


COMMENTARY 


நம்முடைய ஜீவியத்தில்‌ என்னென்ன 
துன்பங்கள்‌ எப்போது வருமென்று, நம்மால்‌ 
நிதானித்து அறியமுடியாது. அதை 
தீர்க்கதரிசனமாகக்‌ காணவும்‌ முடியாது. 
எந்த வேளையிலும்‌ நமக்கு தீங்கு வரலாம்‌. 
ஆகையினால்‌ தீங்குகளைச்‌ சந்திப்பதற்கு. 
நாம்‌ எப்போதுமே ஆயத்தமாயிருக்கவேண்டும்‌. 
மனசஞ்சலம்‌ வருவதற்கு முன்பாகவே 
அதைத்‌ தாங்கிக்கொள்ள கற்றுக்கொள்ள 
வேண்டும்‌. இன்னது சம்பவிக்குமென்று 
யாரும்‌ இன்னும்‌ அறியவில்லை. அது 
இன்னவிதமாய்‌ சம்பலிக்கும்‌ என்று நமக்கு 
சொல்லத்தக்கவன்‌ ஒருவனுமில்லை. 


எல்லா... காரியத்திற்கும்‌ காலமும்‌ 
நியாயமும்‌ உண்டு. இதனால்‌ மனுஷனுக்கு 
நேரிடும்‌ சஞ்சலம்‌ மிகுதியாயிருக்கிறது. 
நமக்கு எப்போது என்ன நடைபெறும்‌ 
என்பதை நட்சத்திரங்களால்‌ முன்னறிவிக்க 
முடியாது. ஒரு மனுஷன்‌ எப்படியிருப்பான்‌ 
என்பதை ஜோசியம்‌ பார்த்து உறுதிபண்ண 
முடியாது. வானசாஸ்திரங்களை ஆராய்ந்து 
பார்த்து மனுஷனுக்கு சம்பலிக்கப்போகிறறை 
உறுதியாய்‌ சொல்லவும்‌ முடியாது. எந்த 
திலும்‌ நமக்கு எதுவும்‌ சம்பவிக்கலாம்‌. 
சந்திப்பதற்கு 
த்்காவ்கப்குன்ன்‌ நமக்கு நல்லது. 


எல்லா காரியத்திற்கும்‌ காலமும்‌ 
நியாயமும்‌ உண்டு. ஏதாவது ஒரு சம்பவம்‌ 
ஏதாவது ஒரு வழியில்‌ நமக்கு நேரிடுகிறது. 
இதனால்‌ நமக்கு சஞ்சலம்‌ மிகுதியாகிறது. 
நாம்‌ ஆயத்தமாயில்லையென்றால்‌ நம்முடைய 
சஞ்சலம்‌ இன்னும்‌ அதிகரிக்கும்‌. நாம்‌ 
எல்லா... சூழ்நிலைகளிலும்‌ மிகுந்த 
எச்சரிப்பாயிருக்கவேண்டும்‌. சகலவற்றையும்‌ 
உன்னிப்பாய்‌. கவனித்துக்கொண்டிருக்க 
வேண்டும்‌. 'கவனமுமில்லாமல்‌, 
எச்சரிப்புமில்லாமல்‌. ஜீவிப்போமென்றால்‌, 
நமக்கு சஞ்சலமும்‌ வேதனையும்‌ 
மிகுதியாயிருக்கும்‌. 





யம்‌ 
யய 1 


நாம்‌ ஞானத்தோடிருக்கும்போது, 
நம்மால்‌ ஒரு சில தீங்குகளுக்கு விலகி 
ஜீவிக்க முடியும்‌. ஒரு சில சஞ்சலங்களை 
நமக்கு நேரிடாதவாறு தவிர்க்க முடியும்‌. 
ஆனாலும்‌ சில காரியங்களை நம்மால்‌ 
தவிர்க்கவும்‌ முடியாது. தடுக்கவும்‌ முடியாது. 
அப்படிப்பட்ட ஒரு காரியத்தைப்பற்றி 
சாலொமோன்‌ இங்கு சொல்லுகிறார்‌. 
தன்னுடைய ஆவியை விடாதிருக்கிறதற்கு, 
தன்‌ ஆவியின்மேல்‌, எந்த ஒரு மனுஷனுக்கும்‌ 
அதிகாரமில்லை. தன்னுடைய 
மரணநாளின்மேல்‌ எந்த மனுஷனுக்கும்‌ 
அதிகாரமில்லை. ஒரு தரம்‌ பிறப்பதும்‌, 
தரம்‌ மரிப்பதும்‌ 
நியமிக்கப்பட்டிருக்கிறது. 
மரணத்திலிருந்து 
கிடையாது. 


யாருக்கும்‌ 


கர்த்தரே 

ஜீவசுவாசத்தை 

ஜீவாத்துமாவாக வைத்திருக்கிறார்‌ 

ஜீவனைக்‌ கொடுத்த கர்த்தர்‌, 

சித்தமான வேளையில்‌, 

நம்மிடத்திலிருந்து 

தேவன்‌ நம்முடைய ஆலியை க்கப்போது, 

அந்த ஆவியை விடாதிருக்கிறதற்கு, அந்த 

ஆவியின்மீது எந்த மனுஷனுக்கும்‌ 

அதிகாரமில்லை. தேவன்‌ 

நம்முடைய ஆவியை எடுக்கும்போது, அந்த 
நாம்‌ கொடுக்காமல்‌ 


நம்முடைய 


ததக க்ரகாம்‌ 
பிடிவாதம்பண்ண முடியாது. 
போரிட முடியாது. தேவன்‌ 
ஆவியை நம்மிடத்திலிருந்து 
எடுத்துக்கொள்ள 
தீர்மானம்பண்ணுகிறாரோ, 
அவர்‌ எடுத்துக்கொள்வார்‌. 


கேவனிடத்திற்க தரம்ப்பாய்லும்‌ 


மரணம்‌ நமக்கு ஒரு சத்துருவைப்போல. 
இருக்கிறது. மனுஷர்‌ எல்லோருமே அந்த 
சத்துருவை சந்திக்கவேண்டும்‌. அந்த 
சத்துருவோடு  போரிடவேண்டும்‌. எந்த. 
மனுஷனும்‌ அந்த போருக்கு. 
நீங்கிப்போவதில்லை. 


பிரசங்கி - விரிவுரை 
ECCLESIASTES - 


ட்ட 
(090 


COMMENTARY 


மனுஷன்‌ தன்‌ துன்மார்க்கத்தினால்‌ 
எதையும்‌ சாதிக்கலாம்‌ என்று நினைக்கிறான்‌. 
ராஜாவின்‌ கட்டளைக்குக்‌ கீழ்ப்படியாமல்‌ 
தப்பித்துக்கொள்கிறான்‌. சட்டங்களில்‌ 
சிக்கிக்கொள்ளாமல்‌,  விடுதலையாகிறான்‌. 
துன்மார்க்கன்‌. பொல்லாப்பை செய்ய 
துணிகரம்‌ கொண்டிருக்கிறான்‌. அவன்‌ 
எல்வளவுதான்‌ துணிகரமாயிருந்தாலும்‌, 
அவனாலும்‌ அவனுடைய மரணத்திற்குத்‌. 
தப்பிக்க முடியாது; துன்மார்க்கனை 
அவனுடைய துன்மார்க்கம்‌, அவனுடைய 
மரணத்திலிருந்து, விழி, அவனுடைய 
இருதயம்‌ பொல்லாப்பை செய்ய 
எவ்வளவுதான்‌ துணிகரம்‌ 
கொண்டிருந்தாலும்‌, அவனால்‌ மரணத்தின்‌ 
பயங்கரத்திற்குத்‌ தப்பிக்க முடியாது. 
தன்னுடைய இருதயத்தை மரணத்திற்கு 
விரோதமாக துன்மார்க்கனால்‌ 
கடினப்படுத்தவும்‌ முடியாது. 


துன்மார்க்கன்‌ 
பிர 8:9-13 


பிர 8:9. இரககம நான்‌ 
பார்த்து, சூரியனுக்‌ கீழே 
செய்யப்படும்‌ எல்லாக்‌ 
கிரியைகளையும்‌ சிந்தித்தேன்‌; ஒரு 
தனக்கே கேடுண்டாக 
மனுஷனை ஆளுகிற 


பிர 810. பரிசுத்த ஸ்தலத்துக்குப்‌ 
போக்குவரவு செய்த துன்மார்க்கர்‌ 
அடக்கம்பண்ணப்பட்டதைக்‌ கண்டேன்‌; 
அவர்கள்‌ அப்படிச்‌ செய்துவந்த 
பட்டணத்திலேயே மறக்கப்பட்டுப்‌ 
போனார்கள்‌; இதுவும்‌ மாயையே. 


நிர 81 
தண்டனை 
தடவாதபடியால்‌, 
இருதயம்‌ பொல்லாப்பைச்‌ 
செய்ய அவர்களுக்குள்ளே. 
துணிகரங்கொண்டிருக்கிறது. 


தூர்க்கிரியைக்குத்தக்க. 
சீக்கிரமாய்‌ 


மனுபுத்திரரின்‌ 





யம்‌ 
யய 1 


மிர. 812. 
பொல்லைப்பைச்‌ 
வாழ்த்தாலும்‌ 
தேவனுக்கு அஞ்சி, அவருக்கு 
முன்பாகப்‌ பயத்திருப்பவர்கனே 
நன்‌ நாயிருப்பார்கன்‌' என்று 
அறித்திருக்கிறேன்‌. 


பிர 818. 
நன்‌ நாயிருப்பதில்லை; 
தேவனுக்கு. 
பயப்படாதிருக்கிற படியால்‌, 
திழலைப்போலிருக்கிற அவனுடைய 
வாழ்நான்‌ தீடித்திருப்பதுமில்லை. 


ராஜாக்களில்‌ சிலர்‌ கொடுங்கோலாய்‌ 
ஆட்சிசெய்கிறார்கள்‌. ஜனங்களை அடக்கி 
ஒடுக்குகிறார்கள்‌. அவர்கள்‌ "தீங்கு 
செய்தாலும்‌, விசுவாசிகளாகிய நாம்‌ 
கர்த்தரையே நம்பி ஜீவிக்கவேண்டும்‌. 
துன்மார்க்கன்‌ நன்றாயிருப்பதில்லை என்று 
சாலொமோன்‌ தெளிவாகச்‌ சொல்லுகிறார்‌. 
துள்மார்க்கமான ராஜாவைப்பற்றிச்‌ 
சொல்லும்போது. அவன்‌ தனக்கே 
கேடுண்டாக வேறொரு மனுஷனை 
ஆளுகிறான்‌ என்று சொல்லுகிறார்‌. 


ராஜாக்கள்‌ தங்கள்‌ தேசத்தில்‌ நீதி 
நிலவ பாடுபடவேண்டும்‌. தேசத்தில்‌. 
கண்ணியமும்‌, நியாயமும்‌, நேர்மையும்‌ 
அதிகரிப்பதற்கு உதவிபுரியவேண்டும்‌. 
ஜனங்களுடைய உரிமைகளைப்‌ 
பாதுகாக்கவேண்டும்‌. ஆனால்‌ ஒரு சில 
ராஜாக்கள்‌ ஜனங்களுடைய உரிமைகளை 
பாதுகாப்பதற்குப்‌ பதிலாக அதை 
அழித்துப்போடுகிறார்கள்‌. இப்படிப்பட்டவர்கள்‌ 
தங்களுக்கே கேடுண்டாக மற்றவர்களுக்குத்‌ 
நீங்கு செய்கிறார்கள்‌. தாங்கள்‌ பிறருக்கு 
என்ன செய்கிறார்களோ அதுவே 
அவர்களுக்கும்‌ செய்யப்படும்‌. நாம்‌ 
விதைத்ததையே அறுவடை செய்வோம்‌. 
நாம்‌ பிறருக்கு கேடு செய்தால்‌, 
நமக்கும்‌ கேடு வரும்‌. 


.... அதிகாரத்திலிருக்கிறவர்கள்‌, ்‌ 
தங்களுடைய அதிகாரத்தை நல்லமுறையில்‌: 
பயன்படுத்தவேண்டும்‌. அதை தப்பிதமாகப்‌ 
பயன்படுத்தக்கூடாது. பரிசுத்த ஸ்தலத்திற்கு. 
போக்குவரவு செய்த. 

சாலொமோன்‌ பார்க்கிறார்‌. 
ஸ்தலத்திற்குப்‌ போகும்போது. பயபக்தியோடும்‌. 


பாவி. 
செய்து 


நாதுதரம்‌ 
நீடித்து 
என்ன? 


துன்மார்க்கனோ. 
அவன்‌ 


முன்பாகப்‌ 


பிரசங்கி - விரிவுரை 
ECCLESIASTES - 


ட்ட 
PUELSHERS 


பரிகத்தத்தோடும்‌ 

அங்கு நம்முடைய 

காண்பிக்கக்கூடாது. 

நியாயஸ்தலத்தில்‌ 

அமர்திருக்கிறவர்கள்‌, நீதியின்‌ 

வஸ்திரத்தைத்‌ தரித்து, நீதியாய்த்‌ தீர்ப்பு 

சொல்லவேண்டும்‌. குகளை 

பட்சபாதமில்லாமல்‌ விசாரிக்கவேண்டும்‌. 

நியாயத்தீர்ப்பு கர்த்தருடையது. நியாயம்‌ 

விசாரிக்கப்படுகிற இடம்‌ “பரிசுத்த ஸ்தலம்‌” 
என்று அழைக்கப்படுகிறது. 


'அக்காலத்திலே. உங்களுடைய 
நியாயாதிபதிகளை நான்‌ நோக்கி: நீங்கள்‌ 
உங்கள்‌ சகோதரரின்‌ வியாச்சியங்களைக்‌ 
கேட்டு,  இருபட்சத்தாராகிய உங்கள்‌ 
சகோதரருக்கும்‌ அவர்களிடத்தில்‌ தங்கும்‌ 
அந்நியனுக்கும்‌, நீதியின்படி 
தீர்ப்புச்செய்யுங்கள்‌. நியாயத்திலே. 
முகதாட்சிணியம்‌ பாராமல்‌ பெரியவனுக்குச்‌ 
செவிகொடுப்பதுபோலச்‌ சிறியவனுக்கும்‌ 
செவிகொடுக்கக்கடவீர்கள்‌; மனிதன்‌ 

ப்‌ பயப்படீர்களாக; நியாயத்தீர்ப்பு 
தேவனுடையது: உங்களுக்குக்‌ 
குடினமாயிருக்கும்‌ காரியத்தை என்னிடத்தில்‌ 
கொண்டுவாருங்கள்‌: நான்‌ அதைக்‌ கேட்பேன்‌ 
்‌ நீங்கள்‌ செய்யவேண்டிய 
ஈவையும்‌ அக்காலத்திலே. 

(உபா 116-18) 


COMMENTARY 


அமர்ந்து 
விசாரிக்கிறவர்கள்‌ 
ளென்றால்‌, 


குன்மார்க்கராமிருப்பார்க 
அலர்களுக்கு நிர்வாக. 


வீற்றிருக்கிறார்கள்‌. 
துன்மார்க்கராமிருந்தாலும்‌, 
கொடுக்கப்‌ 
ஆராதனையும்‌ 
ஆனாலும்‌ 


மரியாதையும்‌ 
அவர்களுடைய அடக்க 
ஆடம்பரமாய்‌ நடைபெறும்‌. 
ஜனங்கள்‌ துன்மார்க்கமான 
நியாயாதிபதிகளை சீக்கிரத்தில்‌ 
மறந்துவிடுவார்கள்‌. தாங்கள்‌ துன்மார்க்கம்‌. 
செய்து வந்த பட்டணத்திலேயே அவர்கள்‌ 
மறக்கப்பட்டுப்போவார்கள்‌. அவர்களுடைய 
துன்மார்க்கமான கிரியைகளையும்‌ 
மறந்துவிடுவார்கள்‌. அவர்கள்‌ 
மரித்துப்போகும்போது, அவர்களைப்பற்றிய 
நினைவுகளும்‌, அவர்களோடுகூட 
அடக்கம்பண்ணப்படும்‌. 





யம்‌ 
யய 1 


ஒரு மனுஷன்‌ மற்றொரு மனுஷனை: 
கொடுமையாய்‌ ஆளும்போது, அவன்‌ 
தனக்குக்‌ கேடுண்டாகவே அப்படி 
செய்கிறான்‌ என்று சாலொமோன்‌ 
சொல்லுகிறார்‌. சூரியனுக்குக்‌ கீழே. 
செய்யப்படும்‌ எல்லா கிரியைகளையும்‌ 
சாலொமோன்‌ காண்கிறார்‌. 
சாலொமோனுடைய பார்வைக்கு எல்லாமே 
மாயையாயிருக்கிறது. துன்மார்க்கமான 
ராஜாக்களின்‌ ஆளுகையும்‌, துன்மார்க்கமான 
நியாயாதிபதிகளின்‌ நியாயவிசாரிப்பும்‌ 
சாலொமோனுடைய பார்வைக்கு மாயையாய்த்‌ 
தெரிகிறது. 


துன்மார்க்கருக்கு 
துர்க்கிரியைக்குத்தக்க தண்டனை 
சீக்கிரமாய்‌ வருவதில்லை. ஆகையினால்‌ 
அவர்களும்‌ சிலகாலம்‌ செழித்திருக்கிறார்கள்‌. 
அவர்களுடைய செழிப்பினிமித்தமாய்‌, 
அவர்களுடைய இருதயம்‌ கடினப்படுகிறது. 
தங்களுக்கு ஒரு கேடும்‌ வராது என்று 
ஆணவமாயிருக்கிறார்கள்‌. துன்மார்க்கத்தை 
சந்தோஷமாய்ச்‌ செய்கிறார்கள்‌. 
துர்க்கிரியைக்குத்தக்க தண்டனை சீக்கிரமாய்‌. 
நடவாதபடியால்‌,  மனுபுத்திரரின்‌ இருதயம்‌ 
'பொல்லாப்பைச்‌ செய்ய அவர்களுக்குள்ளே 
துணிகரம்‌ கொண்டிருக்கிறது. 


பாவிகளுக்கும்‌ 


அவர்களுடைய 


'துன்மார்க்கமான 
நியாயாதிபதிகளுக்கும்‌, அவர்களுடைய 
துர்க்கிரியைகளுக்குத்தக்க தண்டனை 
சீக்கிரமாய்‌ வருவதில்லை என்பது மெய்தான்‌. 
தண்டனை தாமதமாகும்போது, தங்களுக்கு 
தண்டனையே. வராது 
நினைத்துவிடுகிறார்கள்‌. 

அவர்களுடைய இருதயம்‌ 


அதிகமான பொல்லாப்பு செய்யவேண்டும்‌ 
என்று திட்டமிடுகிறார்கள்‌. தாங்கள்‌ 
அதிகார ஸ்தானத்தில்‌ அமர்ந்திருப்பதினால்‌, 
தங்களுடைய அதிகாரத்தை 
துஷ்பிரயோகம்பண்ணி, 'துணிகரமாய்ப்‌ 
பொல்லாப்பு செய்கிறார்கள்‌. 


பிரசங்கி - விரிவுரை 
ECCLESIASTES - 


| 
PUELSHERS 


COMMENTARY 


நியாயசனத்தில்‌ 
நியாயாதிபதிகளாக 
அவர்களையும்‌ நியாயம்‌ 
கர்த்தர்‌ இருக்கிறார்‌. 
கர்த்தரே நீதியுள்ள நியாயாதிபதி. கர்த்தரே 
வானத்திற்கும்‌ பூமிக்கும்‌ 
நியாயாதிபதியாகமிருக்கிறார்‌ இந்தப்‌ 
பிரபஞ்சத்தில்‌ பெரியோரையும்‌ சிறியோரையும்‌ 
கர்த்தர்‌ நீதியாய்‌ நியாயம்‌ விசாரிப்பார்‌. 
பிரபுக்களையும்‌ ஐசுவரியவான்‌௧ளையும்‌ 
கர்த்தர்‌ நியாயந்தீர்ப்பார்‌ ஜனங்களை 
செய்கிற ராஜாக்களையும்‌, 
வழக்குகளை விசாரிக்கிற 
நியாயாதிபதிகளையும்‌ கர்த்தர்‌ 
நியாயந்தீர்ப்பார்‌. 
நியாயம்‌ தீர்க்கும்போது, 
உடடினயாக 
அவர்கள்‌ 


கர்த்தர்‌ 
துன்மார்க்கரை 
தண்டிப்பதில்லை. 
மனந்திரும்புவற்கு ஒரு வாய்ப்பைக்‌ 
கொடுக்கிறார்‌. ஆனால்‌ துன்மார்க்கரோ 
ள்‌ துர்க்கிரியைக்குத்தக்க தண்டனை 


க்‌ நடவாதபடியால்‌ 
துணிகரமாயிருக்கிறார்கள்‌. 


அவர்களுடைய 
இருதயம்‌ பொல்லாப்பைச்‌ செய்ய 


அவர்களுக்குள்‌ துணிகரம்‌ கொள்ளுகிறது. 
இதனால்‌ துன்மார்க்கர்‌ சிறிது காலம்‌ 
செழிப்பாயிருக்கிறார்கள்‌. தண்டனைக்குத்‌ 
தப்பித்துக்‌ கொள்கிறார்கள்‌. ஆடம்பரமாக 
ஜீவிக்கிறார்கள்‌. 


துணிகரமாய்ப்‌ பொல்லாப்பு செய்கிற 
பாவிகள்‌ தங்களைத்‌ தாங்களே வஞ்சித்துக்‌ 
கொள்கிறார்கள்‌. துர்க்கிரியைக்குத்தக்க 
தண்டனை சீக்கிரமாய்‌ நடவாவிட்டாலும்‌, 
அது நிச்சயமாய்‌ ஒரு நாளில்‌ நிறைவேறும்‌. 
துன்மார்க்கன்‌. 
அவனுடைய 
இருக்கும்‌. அவன்‌ நீடித்த நாளுக்கு 
'ஜீவனோடிருப்பதில்லை. துன்மார்க்கர்‌ 
செழித்திருப்பதைப்‌ பார்த்து நாம்‌ சோர்ந்து 
போகக்கூடாது. பாவி நூறுதரம்‌ 
பொல்லாப்பைச்‌ செய்து நீடித்து வாழ்ந்தாலும்‌, 
அவனுக்கு ஒரு பிரயோஜனமுமில்லை. 
கர்த்தருக்கு முன்பாக பயந்திருப்பவர்கள்‌ 
மாத்திரமே நன்றாயிருப்பார்கள்‌. கர்த்தரை 
நம்புகிறவர்கள்‌ மாத்திரமே 
செழித்திருப்பார்கள்‌. 





மயம்‌ 
யய 1 


கர்த்தருக்குப்‌ பயப்படுகிறவர்கள்‌, 
வேறுவழியில்லாமல்‌ துன்மார்க்கமான 
நியாயாதிபதிகளுக்குப்‌ பயந்தாலும்‌, அவர்கள்‌ 
மெய்யாகவே கர்த்தருக்குத்தான்‌. 
அதிகமாய்ப்‌ பயப்படுவார்கள்‌. தேவனுடைய 
வாக்குத்தத்தம்‌ க்குப்‌ 
பயப்படுகிறவர்களுக்கு 
தேவனுடைய கரங்களிலிருந்து 
நன்மைகளைப்‌ பெற்றுக்கொள்வார்கள்‌. 
கர்த்தருக்குப்‌ பயப்படுவதே ஞானத்தின்‌ 
ஆரம்பம்‌. கர்த்தருக்கு முன்பாக 
பயந்திருப்பவர்கள்‌ நன்றாயிருப்பார்கள்‌ என்று 
சாலொமோன்‌ சொல்லுகிறார்‌. அவர்களுக்கு 
சகலமும்‌ நன்மைக்குகேதுவாக நடைபெறும்‌. 


நல்லவர்களுடைய வாழ்க்கை 
பரிசுத்தமானது. அவர்களுடைய 
இருநயத்தின்‌ சிந்தை தெளிவாயிருக்கும்‌. 
அவர்களுடைய உள்ளத்தில்‌ நல்ல. 
நோக்கங்கள்‌ குடியிருக்கும்‌. நல்லவர்களுடைய 
வாழ்நாள்‌ நல்ல நோக்கத்திற்காக 
செலவிடப்படும்‌. துன்மார்க்கனுடைய 
வாழ்நாளோ நிழலைப்போல இருக்கும்‌. அது. 
வெறுமையாய்‌. பிரயோஜனமற்றிருக்கும்‌. 
துன்மார்க்கன்‌ தனக்கு செழிப்பான 
வாழ்வு கிடைக்கும்‌ என்று 
நினைத்துக்கொண்டிருப்பான்‌. தன்னுடைய 
தர்க்கிரியைக்குத்தக்க ல்‌ 
சீக்கிரமாய்‌ நடவாதபடியால்‌, 
தண்டனையே. வராது 
நினைத்துக்கொண்டிருப்பான்‌. 
அவன்‌ எங்கே ஓடி 
கர்த்தருடைய பார்வையிலிருந்து அவனால்‌ 
தப்பிக்கவே முடியாது. அவன்‌ நீடித்து 
வாழ்ந்தாலும்‌, அவனுக்கு ஒரு 
பிரயோஜனமும்‌ உண்டாகாது. துன்மார்க்கன்‌ 
நன்றாயிருப்பதில்லை. அவனுடைய வாழ்நாள்‌ 
நீடித்திருப்பதில்லை. அவன்‌ சீக்கிரத்தில்‌ 
மரித்துப்போவான்‌. 

துன்மார்க்கனுக்கு நித்திய 
ஜீவனில்லை. அவன்‌ இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ 
நீடித்து வாழ்ந்தாலும்‌, தேவன்‌ அவனுக்கு 
நித்திய ஜீவனைக்‌ கொடுக்கமாட்டார்‌. 
அவன்‌ இந்த உலகத்தில்‌ நீடித்து வாழ்ந்து, 
அநேக பொல்லாப்புக்களைச்‌ செய்தபடியினால்‌, 
அவனுடைய ஜீவியம்‌ அவனுக்குப்‌. 
பிரயோஜனமில்லாமல்‌ போய்விடும்‌. 


பிரசங்கி - விரிவுரை 
ECCLESIASTES - 


| 
(0190 


COMMENTARY 


நீதிமான்கள்‌ 


பிர 8:14 


பர. 884. பூமியின்மேல்‌ நடக்கிற 
வேறொரு மாயையான காரியமுமுண்டு; 
அதாவது, துன்மார்க்கரின்‌ கிரியைக்கு 
வருவது போல, நீதிமான்களுக்கும்‌ 
வரும்‌; நீதிமான்களின்‌ கிரியைக்கு. 
வருவதுபோல, துன்மார்க்கருக்கும்‌ 
வரும்‌; இதுவும்‌ மாயை என்றேன்‌. 


முதுமையடைகிறார்கள்‌. ன்‌ 
கற்பக்களை. இருவரும்‌. அழபலல்கிறார்கள்‌ 
குன்மார்க்கரில்‌ அநேகர்‌ 
செழித்திருக்கிறார்கள்‌. நீதிமான்களில்‌ 
அநேகர்‌ வேதனைகளையும்‌ துன்பங்களையும்‌ 
அனுபவிக்கிறார்கள்‌. துன்மார்க்கரின்‌ 
கிரியைக்கு வருவதுபோல நீதிமான்களுக்கும்‌ 
வருகிறது. கர்த்தரே இந்த உலகத்தை 
ஆளுகை செய்கிறார்‌. நீதிமான்களுக்கு 
துன்பங்கள்‌ வந்தாலும்‌, அவர்கள்‌ 
தேவனுடைய பரிசுத்தத்தினாலும்‌ 
நன்மையினாலும்‌ நிறைந்திருப்பார்கள்‌. இந்த 
உலகத்தில்‌ துன்மார்க்கன்‌ 
கர்த்தருக்குப்‌ 
நீதிமான்கள்‌ 


நன்றாயிருக்கமாட்டான்‌. 
பயந்திருக்கிற 
நன்றாயிருப்பார்கள்‌. 
சாலொமோன்‌ இந்தப்‌ பூமியின்மேல்‌ 
நடக்கிற வேறொரு காரியத்தைப்‌ பார்த்து 
மிகவும்‌ ஆச்சரிப்படுகிறார்‌. அது அவருடைய 
மனதிற்கு மாயையாயிருக்கிறது. நீதிமான்கள்‌ 
நன்மை செய்கிறார்கள்‌. துன்மார்க்கர்‌ தீங்கு 
செய்கிறார்கள்‌. நீதிமான்களுக்கு நன்மை 
ம்‌. துன்மார்க்கருக்குத்‌ தீங்‌ 


துன்மார்க்கருக்கு 
நீதிமான்களுக்கு ர 
நீதிமான்களுக்கு வரவேண்டிய 
துன்மார்க்கருக்கு வருகிறது. 





மயம்‌ 
யய 1 


துன்மார்க்கன்‌  செழித்திருக்கிறான்‌. 
நன்மை செய்து. 
பிரதிபலனைப்‌. 


துன்மார்க்கன்‌ ஒரு நன்மையும்‌ செய்வதில்லை. 
அவன்‌ துர்க்கிரியை மாத்திரமே செய்கிறான்‌. 
அவனுடைய தூர்க்கிரியைக்குத்தக்கு தீங்கு 
அவனுக்கு வராமல்‌, நன்மையே வருகிறது. 


தண்டனைகளை அனுபவிப்பது, 
தீங்குகளை அனுபவிக்கிறான்‌. 
பல பாடுகளையும்‌, 
அனுபவிக்கிறான்‌ 
தன்னுடைய 
'துணிகரமாய்‌ 


துன்மார்க்கனோ 
துன்மார்க்கத்தில்‌ 
நிலைத்திருக்கிறான்‌ 
பயமில்லாமலிருக்கிறான்‌ 


பாதுகாப்பாமிருக்கிறான்‌. 


இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ துன்மார்க்கன்‌ 
செழித்திருப்பதையும்‌, நீதிமான்‌ பாடுகளை 
அனுபவிப்பதையும்‌ பார்த்து, தேவனிடத்தில்‌ 
நீதியில்லை என்று சொல்லக்கூடாது. 
அநியாயம்‌ செய்கிறார்‌ 
சொல்லக்கூடாது. 
குறைசொல்லுவதற்குப்‌ பதிலாக, ந 
த்தைத்தான்‌  குறைசொல்லவேண்டும்‌. 
ல்‌ எல்லாமே 
மாயையாயிருக்கிறது. தேவனிடத்தில்‌ ஒரு 
மாயையுமில்லை. அவரிடத்தில்‌ அநீதியில்லை. 
ர்‌ எந்த தப்பிதமும்‌ 


பிரசங்கி - விரிவுரை 
ECCLESIASTES - 


Me 
PUELSHERS 


COMMENTARY 


இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ நாம்‌ காண்கிற 
க்‌ மெய்யான. 
 உலகப்பிரகாரமான 


நாம்‌ 
சதன்‌ ன்‌ 
நினைக்கிறோம்‌. நாம்‌ நினைப்பதுபோல 
உலகப்பிரகாரமான காரியங்கள்‌ 
முக்கியமானவையுமல்ல. அவை நமக்கு 
மெய்யான சந்தோஷத்தையும்‌ கொடுக்காது. 
உலகப்பிரகாரமான காரியங்கள்‌ நிலைத்து 

அவை சீக்கிரத்தில்‌ 

உலகசிநேகம்‌ தேவனுக்கு. 


துன்மார்க்கர்‌ தேவனுக்கு 
சத்துருக்களாயிருக்கிறார்கள்‌. உலகத்தின்‌ 
ஐசுவரியம்‌ மேன்மையானதாகமிருக்கு 
மென்றால்‌, கர்த்தர்‌ அந்த மேன்மையான 
ஈவை துன்மார்க்கனுக்குக்‌ 
கொடுக்கமாட்டார்‌. நீதிமான்கள்‌ 
தேவனுடைய  சிநேகிதர்களாயிருக்கிறார்கள்‌. 
மனுஷர்‌ பார்க்கிற பிரகாரமாக கர்த்தர்‌ 
பார்ப்பாரென்றால்‌, கர்த்தர்‌ இந்தப்‌ 
பிரபஞ்சத்தின்‌ தொல்லைகளை, தம்முடைய 
சிநேகிதர்களாகிய நீதிமான்களுக்குக்‌ 
கொடுக்கமாட்டார்‌. மனுஷன்‌ இம்மையைப்‌ 
பார்க்கிறான்‌. கர்த்தரோ மறுமையைப்‌ 
பார்க்கிறார்‌. நமக்கு நல்ல ஈவு எது என்பது 
கர்த்தருக்குத்தான்‌ தெரியும்‌. அதை அவர்‌ 
தம்முடைய பிள்ளைகளுக்கு நிச்சயமாய்‌ 


இந்தப்‌. பிரபஞ்சத்தில்‌ 

பாடுகளும்‌, வேதனைகளும்‌ 
கொஞ்சகாலம்‌ மாத்திரமே இருக்கும்‌. நாம்‌ 
நித்திய ஜீவனுக்குள்‌ பிரவேசிக்கும்போது. 
இந்தப்‌ பாடுகளெல்லாம்‌. 
நீங்கிப்போகும்‌. நமக்கு 
சந்தோஷமும்‌, நித்திய . 
நித்திய மகிமையும்‌, நித்திய ஆசீர்வாதமும்‌ 
கிடைக்கும்‌. நித்திய சந்தோஷமே மெய்யான 
சந்தோஷம்‌. இந்த உலகத்தில்‌ நாம்‌ 
மக. ததாது பாடும்‌ 
மாயை. அவற்றில்‌ உண்மையில்‌ 





f= al 
TT 
மாமனும்‌, மனைவியும்‌, 


ன்னுடைய 
இரண்டு பிள்ளைகளும்‌ தன்னைப்‌ பார்க்க 
வந்திருக்கிறார்கள்‌ என்னும்‌ செய்தியை 
மோசே  கேள்விப்படுகிறார்‌. அப்பொழுது 
மோசே தன்‌ மாமனுக்கு எதிர்கொண்டுபோய்‌, 
அவரை வணங்கி, முத்தஞ்செய்கிறார்‌: 
ஒருவரை ஒருவர்‌ சுகசெய்தி விசாரித்துக்‌ 
கொண்டு, கூடாரத்துக்குள்‌ 
பிரவேசிக்கிறார்கள்‌ (யாத்‌ 18:7). 


நிறைவேற்ற தவறவில்லை. அவர்‌ தன்னை 
நேசிப்பதுபோல பிறரையும்‌ நேசிக்கவேண்டும்‌. 
மோசே தன்னுடைய 

நேசிக்கவேண்டும்‌. மோசே 


மாமனையும்‌ 


இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ மத்திமிலே, கர்த்தர்‌ தனக்கு. 
கொடுத்திருக்கிற ஊழியத்தை செய்கிறார்‌ 
அதே வேளையில்‌, மோசே தன்னுடைய 
குடும்பத்தின்‌ காரியங்களையும்‌ கவனிக்கிறார்‌ 
ஒருவரையொருவர்‌ எதிர்கொண்டுபோய்‌ 
வரவேற்பது, அவர்களை வரவேற்கும்‌ 
வண்ணமாக வணக்கம்‌ செலுத்துவது. 
அவர்களுடைய சுகசெய்திகளை விசாரிப்பது. 
ஆகியவையெல்லாமே நல்ல பழக்க 
வழக்கங்கள்‌. ஒருவர்‌ ஆவிக்குரிய 
ஜீவியத்தில்‌, உயர்ந்த “நிலையில்‌ 
வளரும்போது, அவர்‌ நல்ல பண்புகளை 
விட்டு விலகி வரவேண்டும்‌ என்னும்‌ 
அவசியமில்லை. கர்த்தருடைய உபதேசங்கள்‌ 
நல்ல பண்‌ ஒருபோதும்‌ 
விரோதமாயிராது. 


, இஸ்ரவேலினிமித்தம்‌. 


சொல்லுகிறார்‌ (யாத்‌ 18:8). 
மோசே சொல்லுகிற 
செய்திகளைக்‌ கேள்விப்பட்டு 

மிகவும்‌ சந்தோஷப்படுகிறார்‌. 
எகிப்தியரின்‌ 


சந்தோஷப்படுகிறார்‌ (யாத்‌ 18:9). 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மற்றவர்கள்‌ நன்றாயிருப்பதைப்‌ பார்த்து 
நாம்‌ சந்தோஷப்படவேண்டும்‌. மற்றவர்களை 
ஆசீர்வதிக்கிறவர்கள்‌. 
சுயநலமில்லாதவர்களாயிருப்பார்கள்‌. 
எல்லோரும்‌ நன்றாயிருக்கவேண்டும்‌ என்பதும்‌, 
எல்லோரும்‌ ஆசீர்வதிக்கப்படவேண்டும்‌. 
என்பதும்‌ நல்லவர்களின்‌ விருப்பமாயிருக்கும்‌. 

இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
விரோதமாகவும்‌, 
ஊழியக்காரருக்கு 
முறுமுறுத்தார்கள்‌. முறுமுறுப்பதும்‌, 
குலகம்பண்ணுவதும்‌, முரட்டாட்டம்‌ 
பண்ணுவதும்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருடைய 
பொதுவான சுபாவம்‌. ஆனாலும்‌ கர்த்தர்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு நன்மை செய்கிறார்‌. 
எத்திரோ மீதியான தேசத்தவராயிருந்தாலும்‌, 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு. கர்த்தர்‌ 
செய்த நன்மைகளை கேள்விப்பட்டு 
சந்தோஷப்படுகிறார்‌ 


எத்திரோ 


கர்த்தருக்கு 
கர்த்தருடைய 
விரோதமாகவும்‌ 


கர்த்தரை குதிக்கிறார்‌ 
“உங்களை எகிப்தியரின்‌ கைக்கும்‌ 
பார்வோனின்‌ கைக்கும்‌ தப்புவித்து, 
எகிப்தியருடைய கையின்‌ கீழிருந்த ஜனத்தை 
விடுவித்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்‌" 
(யாத்‌ 18:10) என்று சொல்லி எத்திரோ 
கர்த்தரை நன்றியுள்ள இருதயத்தோடு 
ஸ்தோத்திரம்பண்ணி துதிக்கிறார்‌. 

எத்திரோ கர்த்தரை விசுவாசிக்கிறார்‌ 
இப்போது எத்திரோவின்‌ விசுவாசம்‌ 
ஸ்திரப்படுகிறது. அவர்‌ கர்த்தருடைய 
மகிமையையும்‌, மகத்துவத்தையும்‌ அறிக்கை 
செய்கிறார்‌. “கர்த்தர்‌ எல்லாத்‌ தேவர்களைப்‌ 
பார்க்கிலும்‌ பெரியவர்‌ என்பதை இப்பொழுது 
அறிந்திருக்கிறேன்‌” (யாத்‌ 1841) என்று 
எத்திரோ சொல்லுகிறார்‌. 


எத்திரோ விசுவாசமான 
வார்த்தைகளை பேசுகிறார்‌. இந்த உலகத்திலே 
ஏராளமான விக்கிரகங்களும்‌, கள்ள 
தெய்வங்களும்‌ இருக்கிறது. ஒரு சில 
தெய்வங்கள்‌ தங்களை தெய்வங்கள்‌ என்று 

சொல்லி மாய்மாலம்‌ பண்ணுகிறது. 
அப்படிப்பட்ட எல்லா தேவர்களைப்‌ பார்க்கிலும்‌ 
கர்த்தர்‌ பெரியவர்‌ என்பதை எத்திரோ 
இப்போது அறிந்திருக்கிறார்‌. 





மயம்‌ 
யய 1 


ஜீவகாலம்‌ 
பிர 8:15 


பிர 8:15. ஆகையால்‌ நான்‌ களிப்பைப்‌ 
புகழ்த்தேன்‌; 

குடிப்பதும்‌ 

சூரியனுக்குக்கீழே 

வேறொரு நன்மையும்‌ 
சூரியனுக்குக்கீழே தேவன்‌ அவனுக்குத்‌ 
தந்த ஜீவகாலத்தில்‌ அவன்‌. 
பிரயாகத்தினால்‌ அவனுக்கு நிலைக்கும்‌. 
பலன்‌ இதுவே. 


இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ தேவன்‌ நமக்குக்‌ 
கொடுக்கும்‌ 
பயபக்தியோடு 
எல்லாவற்றையும்‌ 
வைத்துவிட்டு, எதையும்‌ அனுபவிக்காமல்‌ 
இருக்கவேண்டும்‌ என்று தேவன்‌ நமக்கு 
கட்டளையிடவில்லை. தேவன்‌ நமக்குக்‌. 
கொடுப்பதில்‌ ந 
சந்தோஷமாயிருக்கவேண்டும்‌. 
நல்லமுறையில்‌ 'யன்படுத்தவேண்டும்‌. 
தேவன்‌ நமக்குக்‌ கொடுக்கும்‌ நன்மைகளை 
நாம்‌ மற்றவர்களோடு. 
பகிர்ந்துகொள்ளவேண்டும்‌. தேவன்‌ நமக்குத்‌ 
தந்திருக்கிற ஜீவகாலத்தில்‌, நம்முடைய 
பிரயாசத்தினால்‌, நமக்கு நிலைக்கும்‌ பலன்‌ 


இதுவே. 


சாலொமோன்‌ களிப்பைப்‌ புகழுகிறார்‌ 
இந்தக்‌ களிப்பு உலகப்பிரகாரமான 
சந்தோஷமல்ல. இது ஆலிக்குரிய 
சந்தோஷம்‌. இது பரிசுத்தமான பாதுகாப்பு 
இந்தக்‌ களிப்பில்‌ நம்முடைய மனது. 
பரிசுத்தமாமிருக்கும்‌. தேவனிடத்தில்‌ நாம்‌. 
நம்பிக்கை வைத்திருப்பதினால்‌ நமக்கு இந்தக்‌ 
களிப்பு உண்டாகும்‌. தேவனுடைய 
வல்லமையிலும்‌, அவருடைய 
வாக்குந்தத்தத்திலும்‌ நாம்‌ நம்பிக்கை 
வைக்கும்போது, நமக்கு மெய்யான 
ஆறுதலும்‌, சந்தோஷமும்‌, சமாதானமும்‌ 
கிடைக்கும்‌. 


பிரசங்கி - விரிவுரை 
ECCLESIASTES - 


ந 
PUELSHERS 


COMMENTARY 


புசிப்பதும்‌ குடிப்பதும்‌ மகிழ்வதும்‌ 
சூரியனுக்குக்‌ கீழே. மனுஷனுக்கு 
நன்மையாகக்‌ கொடுக்கப்பட்டிருக்கிறது. 
கர்த்தர்‌ நமக்கு ஜிவகாலத்தைக்‌ 
கொடுத்திருக்கிறார்‌. இந்தக்‌ காலத்தை நாம்‌ 
பிரயோஜனப்படுத்திக்கொள்ள வேண்டும்‌. 
ந சிந்தையோடும்‌, நன்றியுள்ள 
ம்‌ நம்முடைய ஜீவகாலத்தை 
பயக்‌, பரிசுத்தத்தோடும்‌ 
ஜீவிக்கவேண்டும்‌. கர்த்தர்‌ நமக்கு 
கொடுக்கும்‌ பலனை நாம்‌ சந்தோஷமாய்‌ 
நம்முடைய 
கர்த்தர்‌ 

நமக்குக்‌ கொடுத்திருக்கிறார்‌. 


நம்முடைய ஜீவகாலம்‌ சூரியனுக்குக்‌ 
க்கிறது. நாம்‌ இந்தப்‌ 
பிரபஞ்சத்தில்‌, சூரியனுக்குக்‌. 
ஜீவித்தாலும்‌, நாம்‌ 
உலகத்தையே நோக்கிப்‌ பார்க்கவேண்டும்‌. 
நம்முடைய ஜீவகாலம்‌: இந்தப்‌ 
பிரபஞ்சத்திலிருந்தாலும்‌, நம்முடைய நித்திய 
ஜீவகாலத்தையே நாம்‌ 
எதிர்நோக்கவேண்டும்‌. இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ 
வெளிச்சத்தைக்‌ கொடுக்கிற சூரியன்‌ ஒரு 
நாள்‌ இருளடையும்‌. ஆனால்‌ நீதியின்‌ 
சூரியனாகிய தேவனே ்‌ 
நித்தியகாலமாக 
கொடுப்பார்‌. வானம்‌ ஒழிந்துபோகும்‌. 
ஒழிந்துபோகும்‌. 
கொடுக்கப்போகும்‌ 
நித்தியகாலத்திற்கும்‌ நிலைத்து நிற்கும்‌. 
இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ புசிப்பதும்‌ குடிப்பதும்‌ 
மகிழ்வதுமே நமக்குக்‌ கிடைக்கும்‌ நன்மை. 
வரப்போகிற. நித்திய ஜீவனில்‌, 
கர்த்தருடைய சமுகத்தில்‌ நமக்குக்‌ 
கிடைக்கும்‌. ஆனந்த சந்தோஷமே 
மிகப்பெரிய பாக்கியம்‌. 


கீழே 


தேவன்‌ 
கிரியைகள்‌ 
பிர 8:16,17 


செய்யும்‌ 


பிர 8:18. நான்‌ ஞானத்தை அறியவும்‌, 
மனுஷன்‌. இரவும்‌ பகலும்‌ 
கண்ணுறக்கமில்லாமல்‌ பூமியிலே 
செய்யும்‌ வேலைகளைப்‌ பார்க்கவும்‌ 
என்‌ மனதைச்‌ செலுத்தின போது, 





மயம்‌ 
யய 1 


பிர 807. தேவன்‌ செய்யும்‌ ௪கல. 
கிரியைகளையும்‌ நான்‌ 
கவனித்துப்பார்த்து, சூரியனுக்குக்கீழே 
செய்யப்படும்‌ கிரியையை மனுஷன்‌. 
கண்டுபிடிக்கக்கூடாதென்று கண்டேன்‌. 
அதை அறியும்படி. மனுஷன்‌ 
பிரயாசப்பட்டாதும்‌ அறியமாட்டான்‌; 
அதை அறியலாம்‌ என்னு. ஞானி 
எண்ணினாலும்‌ அவனும்‌ அதை 
அறித்துகொள்ளமாட்டான்‌. 


கர்த்தர்‌ மனுஷனுக்குக்‌ 

மனுஷன்‌ தன்னை 

எண்ணினாலும்‌, சர்வஞானமுள்ள 
நேவனுக்கு முன்பாக, மனுஷனுடைய ஞானம்‌. 
குறைவள்ளது. 


சாலெமோன்‌ ரன, 
தன்னுடைய மனதை சத்துகள்‌. 
மனுஷன்‌ பகலும்‌ 
கண்ணுறக்கமில்லாமல்‌ பூமியில்‌ அநேக 
வேலைகளைச்‌ செய்கிறான்‌. சாலொமோன்‌ 
அவைகளைப்‌ பார்க்க தன்‌ மனதை 
செலுத்துகிறார்‌. தேவன்‌ செய்யும்‌ சகல. 
கிரியைகளையும்‌ கவனித்துப்‌ பார்க்கிறார்‌. 
சாலொமோனைப்போலவே அநேக 
மனுஷர்கள்‌ சூரியனுக்குக்‌ கீழே செய்யப்படும்‌ 
கிரியைகளைக்‌ கண்டுபிடிக்க தங்கள்‌ மனதை. 
செலுத்துகிறார்கள்‌. ஆனால்‌ அவர்களால்‌. 
ஞானத்தை நல்கல்‌ என்றும்‌, மனுஷர்‌ 
செய்யும்‌ கிரியைகளை கண்டுபிடிக்கக்‌ 
கூடாது என்றும்‌. சாலொமோன்‌. 
தீர்மானம்பண்ணுகிறார்‌. 


பிரசங்கி - விரிவுரை 
ECCLESIASTES - 


i ONES 
PUELSHERS 


COMMENTARY 


துன்மார்க்கன்‌ 


நீதிமான்கள்‌ 


செழித்திருப்பதையும்‌, 
துன்பப்படுவதையும்‌ 
சாலொமோன்‌ பார்க்கிறார்‌. இதற்கான 
காரணங்களை அறிந்துகொள்ள 
வேண்டுமென்று அவர்‌ தன்னுடைய மனதை 
செலுத்துகிறார்‌. ஆனால்‌ அவரால்‌ இதன்‌ 
இரகசியத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை. 
சாலொமோனால்‌ மாத்திரமல்ல, வேறு 
எந்த மனுஷனாலும்‌ இந்த இரகசியத்தை 
கண்டுபிடிக்க முடியாது. இதை எப்படியும்‌ 
அறிந்துகொள்ளலாமென்று ஞானி 
எண்ணுகிறான்‌. ஆனால்‌ அவன்‌ அதை 
அறிந்துகொள்ளமாட்டான்‌ என்று 
சாலொமோன்‌ தெளிவாகச்‌ சொல்லுகிறார்‌. 
பூமியிலே மனுஷன்‌ செய்யும்‌ வேலைகளைப்‌ 
படக நம்முடைய மனதை 
'ஓத்துவதினால்‌ நமக்கு ஒரு 
ரபாக! நம்முடைய 
முயற்சிகளெல்லாம்‌ வீணாய்ப்‌ போகும்‌. 


சாலொமோன்‌ தேவன்‌ செய்யும்‌ சகல 
கிரியைகளையும்‌ கவனித்துப்‌ பார்க்கிறார்‌. 
தேவனுடைய தெய்வீக பராமரிப்பை ஆராய்ந்து 
பார்க்கிறார்‌. தேவனுடைய ஒவ்வொரு 
கிரியையையும்‌ ஒப்பிட்டுப்‌ பார்க்கிறார்‌. 
தேவனுடைய ஒரு பராமரிப்பை, மற்றொரு. 
பராமரிப்போடு அளந்து பார்க்கிறார்‌. தேவன்‌ 
சூரியனுக்குக்‌ கீழே அநேகக்‌ கிரியைகளைச்‌ 
செய்கிறார்‌. அவர்‌ செய்கிற கிரியைகளை 
எந்த மனுஷனாலும்‌ கண்டுபிடிக்க முடியாது. 
தேவன்‌ எந்தத்‌ திட்டத்தின்‌ பிரகாரமாக, 
எப்படி செயல்படுகிறார்‌ என்பதை மனுஷனால்‌ 
அறிந்துகொள்ள முடியாது. தேவனுடைய 
வழிகள்‌ நமக்கு மேலேயிருக்கிறது. தேவன்‌ 
எப்போதுமே ஒன்றுபோல்‌ கிரியை 
நடப்பிப்பதில்லை. 
நியாயங்களெல்லாம்‌ 
அவருடைய 
அற்புதமானவை. 
அறியமுடியாதவை. 


அவருடைய 
மிகவும்‌ ஆழமானது. 
கிரியைகளெல்லாம்‌ 


நம்மால்‌ ஆராய்ந்து 





மயம்‌ 
யய 1 


சாலொமோனுடைய பார்வையில்‌ இந்த. 
உலகம்‌ அவருக்கு மாயையாயிருக்கிறது. 
சாலொமோன்‌ பூமியிலுள்ள எல்லாவற்றையும்‌ 
பற்றி தன்னுடைய மனதிலே. 
சிந்தித்துக்கொண்டிருக்கிறார்‌. அவர்‌ நான்கு 
காரியங்களைக்‌ காண்கிறார்‌. அவையாவன : 
1... எல்லோருக்கும்‌ எல்லாம்‌ ஒரேவிதமாய்‌ 
சம்பலிக்கிறது. சன்மார்க்கனுக்கும்‌. 
துன்மார்க்கனுக்கும்‌ ஒன்றுபோலவே 
சம்பவிக்கிறது (பிர மனுஷனுக்கு 
மரணம்‌ வரும்போது அவனுடைய 
உலகப்பிரகாரமான எல்லா காரியங்களும்‌ 
முடிவக்கு வந்துவிடுகிறது. (பிர 9:4-6) 
நம்மிடத்திலுள்ள ஞானமே, நம்முடைய 
ஜீலியத்தை சந்தோஷமாய்‌. ற 
உறலியாயிருக்கும்‌ 
மனுஷனுக்கு சடுதியில்‌ 
வருகிறது. மனுஷன்‌ அதைப்‌ பார்த்து 
அதிர்ச்சியடைகிறான்‌ (பிர 9411-12). ஞானம்‌. 
மனுஷருக்கு அதிகப்பிரயோஜனமுள்ளது. 
(பிர 91318). 


99-3). 


விப்பதற்கு 
(பிர 9:7-10). 
துன்பங்கள்‌ 


எல்லாருக்கும்‌ எல்லாம்‌ 
ஒரேவிதமாய்ச்‌: சம்பவிக்கும்‌ 
பிர 9:1-8. 


பிர 9:1. இவை எல்லாவற்றையும்‌ நாண்‌: 
என்‌ மனதிலே வகையறுக்கும்படிக்குச்‌ 
சிந்தித்தேன்‌; தீதிமான்களும்‌ 
ஞானிகளும்‌, தங்கள்‌ கிரியைகளுடன்‌, 
தேவனுடைய கை 
வசமாயிருக்கிறார்கள்‌; தனக்குமுன்‌ 
இருக்கிறவர்கனைக்கொண்டு ஒருவனும்‌ 
விருப்பையாவது வெறுப்பையாவது 
அறியான்‌. 


பிரசங்கி - விரிவுரை 
ECCLESIASTES - 


ட்ட 
PUELSHERS 


COMMENTARY 


பிர 92. எல்லாருக்கும்‌ எல்லாம்‌. 
ஒரேவிதமாய்ச்‌. சம்பவிக்கும்‌; 
சன்மார்க்கனுக்கும்‌ துண்மார்க்கனுக்கும்‌, 
நற்குணமும்‌ குத்தமுமுன்னவனுக்கும்‌ 
சுத்தமில்லாதவனுக்கும்‌, யலி 
யிடுகிறவனுக்கும்‌ பலியிடாதவனுக்கும்‌, 
ஒரேவிதமாய்ச்‌ சம்பவிக்கும்‌; 
நல்லவனுக்கு. எப்படியோ 
யொல்லாதவனுக்கும்‌ அப்படியே 
ஆணையிடுகிறவனுக்கும்‌ ஆணையிடப்‌ 
யயப்படுகிறவனுக்கும்‌. சமமாய்ச்‌. 
சம்பவிக்கும்‌. 


பிர 9:3, எல்லாருக்கும்‌ ஒரேவிதமாய்ச்‌ 
சம்பவிக்கிறது சூரியனுக்குக்‌ கீழே 
நடக்கிறதெல்லாவற்றிலும்‌ விசேஷித்த 
தீங்காம்‌ ஆதலால்‌ மனுபுத்திரரின்‌: 
இருதயம்‌ 'திமையினால்‌ 
திறைந்திருக்கிறதா, அவர்கள்‌ 
உயிரோடிருக்கும்‌ நானனவும்‌ அவர்கள்‌ 
இருதயம்‌ பைத்தியங்கொண்டிருந்து, 
பின்பு அவர்கள்‌. 
செத்தவர்களிடத்திற்குப்‌ போகிறார்கள்‌. 


ந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ அநேகர்‌ தத்துவ 
சறதைகப்போல்‌ எ வேஷம்போடுகிறார்ள்‌ 
தேடிப்பார்ப்பதுபோல 
செய்கிறார்கள்‌. னால்‌ 
எதையும்‌ கண்டுபிடிப்‌ 
ஆனாலும்‌ சில சமயங்களில்‌, அறிஞர்கள்‌ 
ஒரு காரியத்தைத்‌ தேடும்போது, எதிர்பாராத 
விதமாக வேறொன்றைக்‌ கண்டுபிடிப்பார்கள்‌. 
வர்களுடைய கண்டுபிடிப்புக்களும்‌ 
அநேகருக்கு உதலியாயிருக்கும்‌ 
சாலொமோன்‌ இதுபோலவே, ஒவ்வொரு 
காரியத்தையும்‌ தேடிகண்டுபிடித்துக்‌ 
கொண்டிருக்கிறார்‌. 


தேவன்‌ செய்யும்‌ சகல கிரியைகளையும்‌ 
சாலொமோன்‌ கவனித்துப்‌ பார்த்தார்‌. 
ஆனால்‌. தேவனுடைய கிரியைகளை 
மனுஷனால்‌ கண்டுபிடிக்க முடியாது என்று 
தீர்மானித்துவிட்டார்‌. மனுஷன்‌ 
எவ்வளவுதான்‌ பிரயாசப்பட்டாலும்‌, 
தேவனுடைய இரகசியங்களை அறியமுடியாது, 
உலகப்பிரகாரமான ஞானிகள்‌ தங்களை 
ஞானிகளென்று எண்ணி, தேவனுடைய 
கிரியைகளை கண்டுபிடிப்பதற்கு 
முயற்சிபண்ணுகிறார்கள்‌. ஆனாலும்‌. 
அவர்களாலும்‌ தேவனுடைய இரகசியங்களை 
அறிந்துகொள்ள முடியாது. 





மயம்‌ 
யய 1 


கிரியைகளை 
கண்டுபிடிக்க முடியாமல்‌ போனாலும்‌, 
சாலொமோன்‌ தன்னுடைய முயற்சிகளைக்‌ 
கைவிட்டுவிடவில்லை. எல்லாவற்றையும்‌ 
தன்னுடைய மனதிலே வகையறுக்கும்படிக்கு 
சிந்திக்கிறார்‌. ஒவ்வொரு காரியத்தையும்‌ 
ஆராய்ந்து பார்க்கிறார்‌. சாலொமோனின்‌. 
கண்டுபிடிப்புக்கள்‌ எல்லா ஜனங்களுக்கும்‌ 
பிரயோஜனமுள்ளதாயிருக்கும்‌. தன்னுடைய 
மனதில்‌ வகையறுத்ததை சாலொமோன்‌. 
இந்த அதிகாரத்தில்‌ நமக்கு விரிவாகச்‌ 
சொல்லுகிறார்‌. இவற்றை வாசிக்கிற நமக்கு, 
இவை மிகுந்த பயனுள்ளதாயிருக்கும்‌. 


சாலொமோன்‌ தேவனுடைய தெய்வீக 
பராமரிப்பை ஆராய்ந்து பார்க்கிறார்‌. 
மனுஷஞானத்தினால்‌ தெய்வீக காரியங்களை 
புரிந்துகொள்ள முடியாது. எல்லா 
மனுஷருக்கும்‌ தேவனுடைய பராமரிப்பு 
ஒன்றுபோலவே இருக்கிறது. எல்லாருக்கும்‌. 
எல்லாம்‌. ஒரேவிதமாய்‌ சம்பவிக்கிறது. 
இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ நீதிமான்களும்‌ 
இருக்கிறார்கள்‌. ஞானிகளும்‌ இருக்கிறார்கள்‌. 
இவர்கள்‌ 
கைவசமாயிருக்கிறார்கள்‌. 
கிரியைகளும்‌ தேவனுடைய 
கீழிருக்கிறது. மனுஷன்‌ 
ஞானவானாகவும்‌ இருந்தாலும்‌, தன்னுடைய 
சுயமுயற்சியினால்‌, அவனால்‌ தேவனுடைய 
விருப்பத்தையும்‌, வெறுப்பையும்‌ 
அறிந்துகொள்ள முடியாது. 


தேவன்‌ அர்க்க ஆறுதல்களைக்‌ 
கொடுக்கிறார்‌ தங்கோ 
துன்பங்களையும்‌ க்‌ 
கொடுக்கிறார்‌. சன்மார்க்கனுக்கு 
நன்மையான காரியங்கள்‌ வருவதுபோல 
துன்மார்க்கனுக்கும்‌ நன்மையான 
காரியங்கள்‌ வருகிறது. த்க்‌ 


சுத்தமும்‌ 


பலியிடாதவனுக்கும்‌ 
சம்பவிக்கிறது. 
'பொல்லாதவனுக்கும்‌ 
நடைபெறுகிறது. 


சம்பவிக்கிறது. ஞானிகள்‌ இதை ஆராய்ந்து 
பார்க்கிறார்கள்‌. மனுஷருக்கு சம்பவிக்கிற 
காரியங்களை அவர்களால்‌ ஆராய்ந்து 
அறியமுடியவில்லை 


தேவனுடைய 


பிரசங்கி - விரிவுரை 
ECCLESIASTES - 


I= 
PUEUSHERS 


COMMENTARY 


எல்லோருக்கும்‌ ஒரேவிதமாய்‌ 
கக்க சாலொமோன்‌ காண்கிறார்‌. 

மனுஷனுடைய ஞானத்தினால்‌. 
க துமொள்க்‌ முடியாத 
இரகசியமாயிருக்கிறது. எல்லோருக்கும்‌ 
ஒரேவிதமாய்‌ சம்பவிப்பது மனுஷருக்கு ஒரு 
தடைக்கல்லைப்போல இருக்கிறது. 
சாலொமோன்‌ இதைப்பற்றிச்‌ சொல்லும்போது, 
இது சூரியனுக்குக்‌ கீழே நடக்கிற 
எல்லாவற்றிலும்‌ விசேஷித்த 
தீங்காகமிருக்கிறது என்று சொல்லுகிறார்‌. 
இதனால்‌ மனுபுத்திரரின்‌ இருதயம்‌ 
தீமையினால்‌ நிறைந்திருக்கிறது. 


எல்லோருக்கும்‌ ஒரேவிதமாய்‌ 
சம்பவிப்பதினால்‌, மனுஷர்கள்‌. 
உயிரோடிருக்கும்‌ நாளளவும்‌, அவர்களுடைய 
இருதயம்‌  பையத்தியங்கொண்டிருக்கிறது. 
பின்பு அவர்கள்‌ செத்தவர்களிடத்திற்குப்‌ 
போய்விடுகிறார்கள்‌. சாலொமோன்‌. 
சூரியனுக்குக்‌ கீழே சம்பவிக்கும்‌ எல்‌ 
காரியங்களையும்‌ பார்க்கிறார்‌ 
மனுஷரைப்‌ பார்க்கும்போது தேவனையும்‌ 
பார்க்கிறார்‌. தேவனுடைய பராமரிப்பையும்‌ 
பார்க்கிறார்‌. 


யோபு கர்த்தருடைய சர்வஞானத்தை 

ரித்துச்‌ சொல்லும்போது, 

சர்வவல்லவருக்குக்‌. காலங்கள்‌ 

பதி கண்ல அறிந்தவர்கள்‌ 

நாட்களை 

னர அவன்‌ (யோபு 24:1) என்று 
சொல்லுகிறார்‌. 


எரேமியா டைய 
கு கர்த்தவே, பாடே 
நான்‌ வழக்காடப்போனால்‌, தேவரீர்‌ 
நீதியுள்ளவராமே: ஆகிலும்‌ உம்முடைய 
நியாயங்களைக்‌ குறித்து உம்மோடே நான்‌ 
ட வேண்டுகிறேன்‌: ஆகாதவர்களின்‌ 
வாய்க்கிறதென்ன? 
தரோகஞ்செய்துவுகிற அனைவரும்‌ 
சுகித்திருக்கிறதென்ன?” (எரே 12:1). 





மயம்‌ 
யய 1 


கத்தக்கண்ணனே, ௮ 
நோக்கிக்கொண்டிருக்கமாட்டீரே: 
துரோகிகளை நீர்‌ 
கொண்டிருக்கிறதென்ன? 
தன்னைப்‌ பார்க்கிலும்‌ 
விழுங்கும்போது 
'மெளனமாயிருக்கிறதென்ன?" (ஆப 13) 
தேவனுடைய 
அவர்‌ தம்முடைய 
ளுக்கு காண்பிக்கிற விசேஷித்த 


ற்ப எடுத்துச்சொல்லுகிறார்‌. 


இருதயமுள்ளவர்களாகிய 
இணக்க மன்‌! |நா்வள்களில்‌ 
இருக்கிறார்‌" (சங்‌ 734, 


இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ நன்மையும்‌: 
தீமையும்‌ கலந்திருக்கிறது. மனுஷருக்குள்ளே 
துன்மார்க்கரும்‌, நற்குணமுள்ளவரும்‌ 
இருக்கிறார்கள்‌. குத்தமுள்ளவரும்‌, 
சுத்தமில்லாதவரும்‌ இருக்கிறார்கள்‌. 
தேவனுடைய பார்வையில்‌ எதுவும்‌ 
மறைவாயிருக்காது. மனுஷன்‌ மாயையாகச்‌ 
சுற்றித்திரிந்தாலும்‌, விருதாவாக வேஷம்‌ 
போட்டாலும்‌, அவனுடைய உண்மையான 
சுபாவத்தை கர்த்தர்‌ அறிந்து 
வைத்திருக்கிறார்‌. மனுஷன்‌ முகத்தைப்‌ 
பார்க்கும்போது கர்த்தர்‌ நம்முடைய 
இருதயத்தை ஆராய்ந்து ல்‌ தோ 
சர்வசிருஷ்டிகர்‌. cr தெய்வ 
பராமரிப்பினால்‌ க்‌ 
சிருஷ்டிகளையும்‌. போத்‌ பராமரிக்கிறார்‌. 
ஆகையினால்‌ எல்லோருக்கும்‌ ஒரேவிதமாய்‌ 
சம்பலிக்கிறது. 


| சன்மார்க்கனுக்கும்‌ துன்மார்க்கனுக்கும்‌, 
நற்குணமும்‌ சுத்தமுமுள்ளவனுக்கும்‌, 
சுத்தமில்லாதவனுக்கும்‌ ஒன்றுபோலவே. 
சம்பவித்தாலும்‌, தேவனுடைய விசேஷித்த 
பாதுகாப்பும்‌, பராமரிப்பும்‌, அவருடைய 
உடன்படிக்கையின்‌ பிள்ளைகளுக்கு உண்டு. 
நீதிமான்களும்‌ ஞானிகளும்‌ 
கிரியைகளுடன்‌ 

கைவசமாயிருக்கிறார்கள்‌. 

தேவனுடைய 

பாதுகாப்பிலிருக்கிறார்கள்‌. 


கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு 
சகலமும்‌ நன்மைக்கேதுவாகவே நடைபெறும்‌. 


பிரசங்கி - விரிவுரை 
ECCLESIASTES - 


ட 
PUELSHERS 


இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ துன்மார்க்கருக்கு 
தீங்குகளும்‌ கேடுகளும்‌ வருவதுபோல, 
சன்மார்க்கனுக்கும்‌ வரலாம்‌. இந்தப்‌ 
பிரபஞ்சத்தில்‌ கர்த்தருடைய 
பரிசுத்தவான்கள்‌ நன்மைகளை அனுபவிக்க 
முடியாமல்‌ போகலாம்‌. அவர்களுக்கு இந்தப்‌ 
பூமியில்‌ பாடுகளும்‌, வேதனைகளும்‌, 
சோதனைகளும்‌ அதிகமாய்‌ வரலாம்‌. 
கர்த்தருடைய பரிசுத்தவான்கள்‌ இந்தப்‌ 
பிரபஞ்சத்தில்‌ தீங்குகளை அனுபவித்தாலும்‌, 
அவர்களுடைய நித்திய ஜீவனில்‌ அவர்கள்‌ 
தேவனுடைய நன்மைகளை பரிபூரணமாய்ப்‌ 
பெற்றுக்கொள்வார்கள்‌. இந்த சிலாக்கியம்‌ 
பாவிகளுக்கும்‌. துன்மார்க்கருக்கும்‌ 
கிடைக்காது. 


COMMENTARY 


கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு 
இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ எது சம்பவித்தாலும்‌, 
அது தேவனுடைய தெய்வீக சித்தத்தின்‌ 
பிரகாரமாகவே சம்பலிக்கிறது. நம்முடைய 
காலங்கள்‌ தேவனுடைய கரத்திலிருக்கிறது. 


“மெய்யாகவே அவர்‌ ஜனங்களைச்‌ 
சிநேகிக்கிறார்‌; அவருடைய பரிசுத்தவான்கள்‌ 
ல்லாரும்‌ உம்முடைய கையில்‌ 
அவர்கள்‌ உம்முடைய 
விழுந்து, உம்முடைய 
போதனையடைவார்கள்‌" 

(உபா 333) 


அவைகளை எனக்குத்‌ தந்த என்‌ பிதா 
பெரியவராயிருக்‌ 


எல்லாரிலும்‌ வராயிருக்கிறார்‌; 
அவைகளை என்‌ பிதாவின்‌ கையிலிருந்து 
பறித்துக்கொள்ள ஒருவனாலும்‌ கூடாது" 
(யோவா 10:29). 


என்னைத்‌ தப்புவியும்‌” (சங்‌ 31:15). 





மயம்‌ 
யய 1 


மனுஷருடைய ஜீவியத்தின்‌ 
வெளிப்பிரகாரமான தோற்றத்தை வைத்து 
தேவனுடைய அன்பையும்‌ கோபத்தையும்‌ நாம்‌ 
அளந்து பார்க்க முடியாது. மனுஷனுக்கு 
வரும்‌ இன்பங்களுக்கும்‌, துன்பங்களுக்கும்‌ 
வெவ்வேறு காரணங்கள்‌ உள்ளன. மனுஷன்‌ 
நன்றாயிருக்கும்போது தேவன்‌ அவனை 
ஆசிர்வதிக்கிறார்‌ என்றும்‌, மனுஷன்‌ 
தீங்குகளை அனுபவிக்கும்போது தேவன்‌ 
அவன்மீது கோபப்பட்டு அவனைத்‌ 
தண்டிக்கிறார்‌ என்றும்‌ முடிவு 
பண்ணிவிடக்கூடாது. தனக்கு 
முன்னிருக்கிறவர்களைக்கொண்டு ஒருவனும்‌ 
வெறுப்பையாவது. 

என்று சாலொமோன்‌ 

ர்‌. நம்முடைய பார்வை நம்மை 


நம்மை ஏமாற்றிவிடும்‌. 


)ம்முடை தயத்தோடும்‌ நாம்‌ 

ன்‌ க்கில்‌ ச னிடத்ி்‌ 
சதுக்க, 
ப்‌ தர்ம 


முடியும்‌. நாம்‌ 
கத்தில்‌ ஜீவிப்பது லாகாது 
நம்முடைய ஜீவன்‌ 
பரலோகத்திலுள்ளது. இனிமேல்‌ வரப்போகிற 
உலகத்தில்‌ நாம்‌ நித்தியகாலமாக 
seas தேவனுடைய விருப்பையும்‌. 

வெறுப்பையும்‌ நம்மால்‌ தெளிவாகப்‌ 
புரிந்துகொள்ள முடியும்‌. 


தேவனுடைய கிரியைகளை 
அறிந்துகொள்வதற்காக, சாலொமோன்‌ 
சூரியனுக்குக்‌ கீழே நடைபெறுகிற எல்லா 
சம்பவங்களையும்‌ ஆராய்ந்து பார்க்கிறார்‌ 
எல்லோருக்கும்‌ எல்லாம்‌ ஒரேவிதமாய்‌ 


அனுபவங்கள்‌ 
போகப்போகிறார்கள்‌. 


பிரசங்கி - விரிவுரை 
ECCLESIASTES - 


ட 
090 


COMMENTARY 


எல்லாருக்கும்‌ எல்லாம்‌ ஒரேவிதமாய்‌ 
சம்பவிக்கும்‌ என்று தேவனை நம்பாத 
நாஸ்திகர்களும்‌ சொல்லுகிறார்கள்‌. இவர்கள்‌ 
தேவனுடைய பராமரிப்புக்கு 
பேசுகிறவர்கள்‌. 
பக்தியாகயிருக்கிறவர்களுக்கு 

துன்பங்களும்‌ வேதனைகளும்‌ வருகிறது 
என்று இவர்கள்‌ கேள்விகளைக்‌ 
கேட்கிறார்கள்‌. உலகப்பிரகாரமாகப்‌ 
பார்த்தால்‌ இவர்களுடைய கேள்வியில்‌ 
நியாயமிருப்பதுபோல தெரியும்‌. ஆனால்‌ 
தேவனுடைய தெய்வீக காரியங்களை 
உலகப்பிரகாரமாகப்‌ பார்க்கக்கூடாது. அதை 
தேவனுடைய சித்தத்தின்‌ பிரகாரம்‌, 
ஆவிக்குரிய ரீதியாகப்‌ பார்க்கவேண்டும்‌. 


துன்மார்க்கருக்கு, தீங்குகள்‌ 
வருவதுபோல சன்மார்க்கக்கும்‌ வருகிறது 
சுத்தமில்லாதவனுக்கு வேதனைகள்‌ 
வருவதுபோல சுத்தமுள்ளவனுக்கும்‌ வருகிறது. 
இதனால்‌ கர்த்தரிடத்தில்‌ நகு 
சன்மார்க்கமாய்‌ ஜீவிக்‌ 

பரிசுத்தவான்களுக்கு 
உண்டாகிவிடுகிறது. 
உற்சாகப்படுத்தும்‌ வண்ணமாக 
சாலொமோன்‌ ஆவிக்குரிய சத்தியங்களை 
விவரித்துச்‌ சொல்லுகிறார்‌. கர்த்தர்மீது நாம்‌ 
வைத்திருக்கும்‌ விசுவாசத்தை நாம்‌ எல்லா 
காவலோடும்‌ காத்துக்கொள்ளவேண்டும்‌. 


நாஸ்திகர்கள்‌ மனுஷர்‌ மத்தியிலே. 
விஷவித்துக்களைத்‌ தூவகிறார்கள்‌. 
அதன்‌ பாதிப்பு நமக்கு வரக்கூடாது. நாம்‌ 
கர்த்தர்மீது வைத்திருக்கிற விசுவாசம்‌. 
அசைக்கப்படக்கூடாது. கர்த்தருடைய 


ரி 
இவர்களை 


ஜீவியம்‌ பலவீனமாயிருக்காது, சத்துருவின்‌ 
தாக்குதல்களை சமாளிப்பதற்கும்‌, அவனை 
எதிர்த்து நிற்பதற்கும்‌, அவனிடத்திலிருந்து 
கர்த்தருடைய 
கேடகமாகப்‌ 





மயம்‌ 
யய 1 


வித்திய! 
டரா கலன்‌ 
பட்டம்‌ 
சுத்தமுள்ளதாகயிருக்கிறது. 

சுத்தமில்லாதவனாக 
இருக்கிறான்‌. அவனிடத்தில்‌ அசுத்தமான 
ஆசைகள்‌ இருக்கிறது. துன்மார்க்கமான 
இச்சைகள்‌ அவனை ஆளுகை செய்கிறது. 


ட இந்தப்‌ டட பிரபஞ்சத்தில்‌ 
சுத்தமுள்ளவனுக்கும்‌, சுத்தமில்லாதவனுக்கும்‌. 
வித்தியாச மில்லாமலிருக்கலாம்‌. ஆனால்‌, 
வரப்போகிற மறுமையிலே, தேவன்‌ இவர்கள்‌ 
இருவருக்கும்‌ மிகப்பெரிய வித்தியாசத்தைக்‌ 
காண்பார்‌. தப்‌ பிரபஞ்சத்தில்‌. 
எல்லோருக்கும்‌ எல்லாம்‌ ஒரேவிதமாய்‌ 
சம்பவிக்கலாம்‌. ஆனால்‌ மறுமையிலே, 
எல்லோருக்கும்‌ எல்லாம்‌. ஒரேவிதமாய்‌ 
சம்பவிக்காது. சன்மார்க்கனுக்கும்‌ 
துன்மார்க்கனுக்கும்‌ மறுமையிலே. 
வெவ்‌ ய்‌ 


விதமாய்‌ 
அதுபோலவே 
சுத்தமுமுள்ளவனுக்கும்‌, 
er த 
வெவ்வேறு விதமாய்‌ சம்பலிக்கும்‌. 
வித்தியாசத்தை நம்மால்‌ இம்மையிலே, 
இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ காணமுடியவில்லை. 


துன்மார்க்கனோ 


காணிக்கைகளையும்‌ செலுத்தி 
ஆராதிக்கிறான்‌. துன்‌ 
தேவனுக்கு பலிகளைச்‌ செலுத்தமாட்டான்‌. 


அசட்டைசெய்து 

தன்னிடத்திலுள்ளதை. 

கொடுக்காமல்‌, 

வைத்துக்கொள்கிறான்‌. 

தேவனுடைய மகிமையைத்‌ 
தன்னுடைய மகிமையைத்‌ தேடுகிறான்‌. 


பிரசங்கி - விரிவுரை 
ECCLESIASTES - 


ந 
PUEUSHERS 


COMMENTARY 


நீதிமான்‌ இந்தப்‌ 
நன்மை செய்கிறான்‌. 

'நல்லவனாகயிருக்கிறான்‌. 
பொல்லாதவனாகயிருக்கிறான்‌. நீதிமான்‌ 
தேவனுடைய பெயரில்‌ ஆணையிடுகிறான்‌. 
துன்மார்க்கனோ தேவனுடைய நாமத்தைத்‌ 
தூஷிக்கிறான்‌. நீதிமான்‌ தேவனுடைய 
நாமத்தில்‌ ஆணையிடும்போது, அவனுடைய 
இருதயத்தில்‌ பயமும்‌ பக்தியும்‌ இருக்கும்‌. 
நீதிமான்‌ தான்‌ பொருத்தனை பண்ணியதை 
சீக்கிரத்தில்‌ செலுத்துவான்‌. 
துன்மார்க்கனோ தேவனுடைய சமுகத்திற்கு 
ன ஆணையிடவும்‌ மாட்டான்‌, 
பண்ணவும்‌ மாட்டான்‌. 
பண்ணினாலும்‌ அதை 

உண்மையாய்ச்‌ செலுத்தமாட்டான்‌. 


பிரபத்சத்தில்‌ 
நீதிமான்‌ 


துன்மார்க்கனோ 


இந்த உலகத்தில்‌ துன்மார்க்கனுக்கும்‌ 
சன்மார்க்கலக்கும்‌ சம்பவிக்கும்‌ காரியங்களில்‌ 
சிறிது வித்தியாச! இருக்கிறது. 
வெளிப்பார்வைக்கு எத்னருக்கம்‌ எல்லாம்‌ 
ஒரேவிதமாய்‌ சம்பலிப்பதுபோல தெரிந்தாலும்‌, 
அதை நன்றாய்‌ ஆராய்ந்து பார்க்கும்போது, 
அவர்களுக்கு எல்லாம்‌ ஒரேவிதமாய்‌ 
சம்பலியாதது தெரியவரும்‌. 

ஒரே சம்பவமே துன்மார்க்கனுக்கும்‌ 
சன்மார்க்கனுக்கும்‌ த்‌ விது 
ஒரு சன்மார்க்கன்‌. தேவனிடத்தில்‌ 
பக்தியுள்ளவர்‌. த்‌ ஒரு ஐசுவரியவான்‌. 
நாபால்‌ ஒரு துன்மார்க்கன்‌. அவனும்‌ ஒரு 


இவர்கள்‌ இருவரும்‌ ஐசுவரியவான்கள்தான்‌. 
ஆனால்‌ தாவீதோ சன்மார்க்கமான 
ஐசுவரியவான்‌. நாபாலோ துன்மார்க்கமான 
ஐசவரியவான்‌. ஐசுவரியம்‌ ஒன்றுதான்‌. 
ஆனால்‌ அந்த ஐசுவரியத்தின்‌ தன்மையும்‌ 
தாக்கமும்‌ இல்லிருவரிடத்திலும்‌ 
வெவ்வேறாயிருக்கிறது. 





மயம்‌ 
யய 1 


இயற்கையிலே 
நடைபெற்றாலும்‌, அவை 
விதமாகவும்‌, 
வேறுவிதமாகவும்‌ 
அவற்றின்‌ விளைவுகளும்‌ 
வித்தியாசமாயிருக்கிறது. ... தேவனுடைய 
பராமரிப்பு ஒன்றுதான்‌. ஆனால்‌ அவருடைய 
பராமரிப்பின்‌ விளைவுகள்‌ 
ஒவ்வொருவருக்கும்‌ வித்தியாசமாயிருக்கிறது. 
நீதிமான்களுக்கு ஜீவனுக்கேற்ற 
துன்மார்க்கருக்கு 
துர்க்கந்தமாகவும்‌ 


ஒரே சம்பவம்‌. 
ஒருவருக்கு ஒரு 
மற்றொருவருக்கு. 

நடைபெறுகிறது. 


ஒன்றுபோலிருக்கிறது. லி 
புகை வருகிறது. ஒன்றோ நற்கந்தமான 
நறுமணம்‌. மற்றொன்றோ துர்க்கந்தகமான 
துர்நாற்றம்‌. 

மார்க்கனுக்கும்‌ 
அலிகான்‌ தீங்குகளும்‌, 
பாடுகளும்‌ வருவதுபோல, நீதிமான்களுக்கும்‌ 
சுத்தமுள்ளவர்களுக்கும்‌ தீங்குகளும்‌ 
பாடுகளும்‌ வரும்போது, அவர்கள்‌ 
'வேதனைப்படுகிறார்கள்‌. நீதிமான்கள்‌ 
மிகுந்த துக்கமடைகிறார்கள்‌. தங்களுக்கு 
ஏன்‌ துன்பம்‌ வந்தது என்று நல்லவர்கள்‌ 
புரிந்துகொள்ள முடியாமல்‌ தவிக்கிறார்கள்‌. 
சாலொமோன்‌ இதைப்‌ பார்த்துவிட்டு “இது 
ஒரு விசேஷித்த தீங்கு” என்று 
சொல்லுகிறார்‌. எல்லாருக்கும்‌ ஒரே விதமாய்‌ 
சம்பலிக்கிறது சூரியனுக்குக்‌ கீழே நடக்கிற 
எல்லாவற்றிலும்‌ விசேஷித்த தீங்காம்‌ என்று 
சாலொமோன்‌ தீர்மானிக்கிறார்‌ 


துன்மார்க்கரின்‌ கரங்கள்‌ ஒவங்கியிருக்கிறது. 
எல்லாருக்கும்‌ ஒரேவிதமாய்‌ சம்பவிக்கிறதை, 


துன்மார்க்கனும்‌ சன்மார்க்கனும்‌ 
என்று பாவிகள்‌ நினைக்கிறார்கள்‌. தேவன்‌ 
எல்லோருக்கும்‌ ஒரேவிதமான பராமரிப்பையே 


பிரசங்கி - விரிவுரை 
ECCLESIASTES - 


1 
PUELSHERS 


COMMENTARY 


துன்மார்க்கனுக்கும்‌ சன்மார்க்கனுக்கும்‌ 
ஒன்றுபோல்‌ சம்பவித்தாலும்‌, 
ன்மார்க்கனுக்கு, தீங்குகளை 
ரத்தன்‌ சொல்லுகிறார்‌. 
இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ 
செழித்திருப்பதுபோல. 
அவர்களுடைய ஜீவியத்தில்‌ 
காரியங்கள்‌ 
சம்பவிப்பதுபோன்று தோன்றலாம்‌. ஆனாலும்‌ 
துன்மார்க்கர்‌ உயிரோடிருக்கும்‌ நாளளவும்‌, 
அவர்களுடைய இருதயத்தில்‌ தெளிவு 
இருக்காது. அமைதியும்‌, ஆறுதலும்‌, 
சந்தோஷமும்‌, சமாதானமும்‌ இருக்காது. 
அவர்கள்‌ இருதயம்‌ அவர்கள்‌ 
உயிரோடிருக்கும்‌ நாளளவும்‌ 
பைத்தியங்கொண்டிருக்கும்‌. அதன்‌ பின்பு 
அவர்கள்‌ செத்தவர்களிடத்திற்குப்‌ 
போய்விடுவார்கள்‌. ஜீவனுள்ளோருடைய 
தேசத்திலே துன்மார்க்கருக்கு இடமில்லை, 
துன்மார்க்கனுக்கு நித்திய ஜீவன்‌ 
கிடைக்காது. அவனுக்கு நித்திய மரணமே 
உண்டாகும்‌. 


மரித்தவர்கள்‌ 
அறியார்கள்‌. 
பிர 9:4-6 


ஒன்றும்‌ 


ட்ப று இதற்கு தீங்கலாயிருக்கிறவன்‌ 

உயிரோடிருக்கிற. 
கடவ தத்கல்‌ நம்பிக்கையுண்டு; 
செத்த சிங்கத்தைப்‌ பார்க்கிலும்‌ 
உயிருன்ன நாய்‌ வாசி. 


மிர 95. வமிரோடிருக்கிறவர்கள்‌. 
தாங்கள்‌ மரிப்பதை அறிவார்களே, 
மரித்தவர்கள்‌ ஒன்றும்‌ அறியார்கள்‌; 
இனி | அவர்களுக்கு ஒரு பலனுமில்லை, 
பேர்முதலாய்‌. 
க்வியபக்குக்கிறகு 


நிர 9:6. அவர்கன்‌ சிநேகமும்‌, அவர்கள்‌: 
பகையும்‌, அவர்கள்‌ பொறாமையும்‌ 
எல்லாம்‌. 

போயிற்று; 

கீழே செய்யப்படுகிறதொன்‌ றிலும்‌ 
அவர்களுக்கு இணி என்றைக்கும்‌ 
பங்கில்லை. 





யம்‌ 
யய 1 


சாலொமோன்‌ உலகத்தையும்‌, 
உலகத்தில்‌ நடைபெறுகிற எல்லா 
காரியங்களையும்‌ பார்த்துவிட்டு, எல்லாம்‌ 
மாயை என்று சொல்லிவிடுகிறார்‌. அவருடைய 
மனதில்‌ வியாகுலம்‌ நிரம்பியிருக்கிறது. 
சூரியனுக்குக்‌ கீழே 
'கொடுமைகளையெல்லாம்‌. 
பார்க்கிறார்‌. ல்‌ 
உயிரோடிருந்து 
பார்க்கிலும்‌ முன்னமே 
மரித்தவர்களையே 
(மிர 4:2) என்று சொல்லுகிறார்‌ 

ப்போ, சாலொமோனுடைய 
சல்‌ மாற்றமுண்டாகிறது. 
மரித்தவர்களைவிட உயிரோடிருக்கிறவர்கள்‌. 
மேன்மையானவர்கள்‌ என்று தீர்மானிக்கிறார்‌. 
செத்த சிங்கத்தைப்‌ பார்க்கிலும்‌ உயிருள்ள 
நாய்‌ வாசி என்று சொல்லுகிறார்‌. நாம்‌ 
இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ உமிரோடிருக்கும்போது. 
ம்‌ அநேக. ஆதாயங்களும்‌, 

ம்‌ உண்டு. நாம்‌ 

தத்ர ஜீவிக்கிற காலத்தில்தான்‌, 
மறுமையில்‌ நித்திய ஜீவனைப்‌ 
பெற்றுக்கொள்வதற்கு  ஆயத்தமாகிறோம்‌. 
சாலொமோன்‌ இதைச்‌ சிந்திக்கும்போது. 
அவருடைய சிந்தையில்‌ மிகப்பெரிய 
மாற்றமுண்டாயிருக்கிறது. முன்பு 
மரித்துப்போ மேன்மையானது என்று 
சொன்னவர்‌, இப்போது ஜீவனோடிருப்பதே 
மேன்மையானது என்று சொல்லுகிறார்‌. 


Mi 
எப்படிப்பட்ட நிலமையில்‌. 
அவன்‌ 
மோசமானவனாகவும்‌, துன்மார்க்கனாகவும்‌ 
இருக்கலாம்‌. அவன்‌ உயிரோடிருக்கும்‌ காலம்‌ 
வரையிலும்‌, அவனுடைய தீயசுபாவந்தை 
மாற்றிக்கொள்வதற்கு 
வாய்ப்புள்ளது. 
அனைவரிடத்திலும்‌ க்‌ 
அவனுடைய இருதயம்‌ ல்‌ 
நிறைந்திருந்தாலும்‌, அவனுடைய இருதயம்‌ 
பைத்தியங்கொண்டிருந்தாலும்‌, அவன்‌ 
இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ உயிரோடிருக்கிற நாள்‌ 
வரையிலும்‌, அவனுடைய துர்க்குணத்தை: 
மாற்றிக்கொள்வதற்கு வாய்ப்புள்ளது. 
கிருபையினால்‌, அவன்‌ 
காலத்தில்‌, அவனுக்கு. 
ஆசீர்வாதமான மாற்றமுண்டாகலாம்‌. 


மனுஷன்‌ 
ஜீவிக்கும்போது 
வேண்டுமானாலும்‌ இருக்கலாம்‌. 


பிரசங்கி - விரிவுரை 
ECCLESIASTES - 


COMMENTARY 


உயிரோடிருக்கிறவர்கள்‌ 
மரிப்பதை அறிவார்கள்‌ 
இனிமேல்‌: வரப்போகிற சம்பவம்‌. 
உயிரோடிருக்கிறவர்களுக்கு இப்போது 
நடைபெறுகிற சம்பவமும்‌ தெரியும்‌. இனிமேல்‌ 
நடைபெறப்போகிற சம்பவமும்‌ தெரியும்‌. 
மரித்தவர்களோ ஒன்றும்‌ 
மரித்துப்போனவர்கள்‌, இந்தப்‌ 
உயிரோடிருந்த காலத்தில்‌, 
கடினமாய்‌ உழைத்திருப்பார்கள்‌. அதிகமாய்ப்‌ 
பிரயாசப்பட்டிருப்பார்கள்‌. ஆனால்‌ 
அவர்களுடைய உழைப்புக்கேற்ற ஊதியமும்‌, 
பிரயாசத்திற்கேற்ற பலனும்‌, அவர்கள்‌ மரித்த 
பின்பு அவர்களுக்குக்‌ கொடுக்கப்பட 
மாட்டாது. மரித்த பின்பு அவர்களுக்கு ஒரு 
பலனும்‌ இல்லை. அவர்கள்‌ பேர்‌ முதலாய்‌ 
மறக்கப்பட்டுப்போய்விடும்‌. 


தாங்கள்‌ 
மரணம்‌ 


மரித்துப்போகிறவர்கள்‌. 
பிரயாசத்தின்‌ 


தங்களுடைய 
மற்றவர்களுக்கு 
விட்டு விட்டுப்போகவேண்டும்‌. 
குன்மார்க்கர்கள்‌ தங்களுடைய பாவமான 
கிரியைகளினால்‌ ஐசுவரியத்தை அதிகமாய்க்‌ 
குவித்து வைத்தாலும்‌, அவர்கள்‌ 
செத்துப்போனபின்பு, அந்த ஐசுவரியம்‌. 
அவர்களோடு கூடவராது. நீதிமான்களுக்கு. 
நன்மை உண்டாகும்‌. துன்மார்க்கரின்‌ பேர்‌ 
முதலாய்‌ மறக்கப்பட்டுப்போய்விடும்‌. 
ஆனாலும்‌ நீதிமான்களின்‌ நற்கிரியைகள்‌ 
நினைவுகூரப்படும்‌. 


உலகப்பிரகாரமான  காரியங்களினால்‌ 
நம்முடைய ஆத்துமாவுக்கு ஒரு நன்மையும்‌ 
உண்டாகப்போவதில்லை. நம்முடைய சரீரம்‌ 
மரித்துப்போகும்போது, நம்முடைய 
ஐகவரியமும்‌, பேரும்‌ புகழும்‌, உலகஆஸ்தியும்‌ 
சம்பத்தும்‌, நம்முடைய ஆத்துமாவோடு 
கூடவரப்போவதில்லை. உலகப்பிரகாரமான 
காரியங்களுக்கு நம்முடைய ஆத்துமாவில்‌ 
பங்குமில்லை. பாத்தியமுமில்லை. ம்‌ 
மரிக்கும்போது நம்முடைய 

நம்முடைய சரீரத்தைவிட்டு, 
உலகத்தைவிட்டு, தனியாகப்‌ பிரிந்துவிடும்‌. 





மயம்‌ 
யய 1 


மரித்துப்போகிறவர்களின்‌  சிநேகழும்‌, 
அவர்கள்‌ பகையும்‌, அவர்கள்‌ பொறாமையும்‌ 
எல்லாம்‌ ஒழிந்துபோகும்‌. 
மரித்துப்போனாலும்‌, 
சூரியனுக்குக்கீழே  அநேகக்‌ 
செய்யப்படும்‌. அந்தக்‌ 
மரித்துப்போனவர்களுக்கு 
என்றைக்கும்‌ பங்கில்லை. 
அவர்களுக்கு தப்‌ 
பங்குமில்லை. பாத்தியமுமில்லை. 


பிரபஞ்சத்தில்‌ 


இந்த ஜீவவாழ்வை அநுபவி 
பிர 9:7-10 


பிர 9:7. நீ போய்‌, உன்‌ ஆகாரத்தைச்‌. 
சந்தோஷத்துடன்‌ புசித்து, உன்‌ 
திராட்சரசுத்தை மனமகிழ்ச்சியுடன்‌ 
குடி; தேவன்‌ உன்‌ கிரியைகளை 
அங்கீகாரம்பண்ணியிருக்கிறார்‌. 


பிர... 98. உன்‌ வஸ்திரங்கள்‌ 
எப்பொழுதும்‌ வெள்ளையாயும்‌, உன்‌ 
தலைக்கு எண்ணெய்‌ குறையாததாயும்‌ 
இருப்பதாக. 


பிர 9:9. சூரியனுக்குக்கீழே தேவன்‌ 
உனக்கு நியமித்திருக்கிற மாயையான. 
நாட்கவிலெல்லாம்‌. நீ நேசிக்கிற 
மனைவியோடே நிலையில்லாத இத்த 


ம 
யிரயாச த்திலும்‌ பங்கு இதுவே. 


மிர 9:10. செய்யும்படி உன்‌ கைக்கு 
நேரிடுகிறது எதுவோ, அதை உன்‌ 
பெலத்தோடே. 
பாதானத்திலே 
வித்தையும்‌ 
இல்லையே. 
நாம்‌ இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ ஜீவிக்கும்‌ 
காலத்தில்‌, நம்முடைய £வியத்தைப்‌ 
பிரோஜனப்படுத்திக்கொள்ள வேண்டும்‌. 
இதுவே நமக்கு ஞானமானது என்று 


பிரசங்கி - விரிவுரை 
ECCLESIASTES - 


ட 
PUELSHERS 


COMMENTARY 


பல காரியங்களை இச்சித்து கண்ணிகளில்‌ 
சிக்கிக்கொண்டார்‌. அந்நிய ஸ்திரீகள்‌ 
மூலமாய்‌ அவருக்கு அநேக ஆபத்துக்கள்‌ 
உண்டாயிற்று. பல துன்பங்களை அவர்‌ 
அனுபவித்தபடியினால்‌, அவற்றை நமக்கு 
எச்சரிப்பாகச்‌ சொல்லுகிறார்‌. 
சந்தோஷமாயிருக்கக்கூடாது. என்பதோ, 
சந்தோஷத்தைவிட்டு முழுவதுமாய்‌ விலகி 
வந்துவிடவேண்டும்‌. என்பதோ 
சாலொமோனுடைய உபதேசமல்ல. அவற்றை 
மட்டாய்‌, நிதானமாய்‌, கட்டுப்பாடோடு 
அனுபலிக்கவேண்டும்‌ என்பதே 
சாலொமோனுடைய உபதேசம்‌. 


ஆலி 
வான்‌ டம்‌ 

பாரமில்லாமல்‌. மன்றிருக்கவேண்டும்‌ 
நம்முடைய  ஆவிக்குள்‌ சந்தோஷமும்‌ 
சமாநானமும்‌ இருக்கவேண்டும்‌. நம்முடைய 
இருதயத்திற்குள்‌ அமைதி 
நிரம்பியிருக்கவேண்டும்‌. நம்மை நாமே 


மூலம 
சந்தோஷமாயிருக்கவேண்டும்‌. 
தேவனிடத்திலும்‌ 
சந்தோஷமாமிருக்கவேண்டும்‌. 
மனச்சாட்சியை 
காத்துக்கொள்வதில்‌ 
செலுத்தவேண்டும்‌. 


நாம்‌ சந்தோஷமாய்க்‌ கர்த்தரை 
சேவிக்கவேண்டும்‌. தேவன்‌ தம்முடைய 
கிருபையினால்‌ நமக்குக்‌ கொடுத்திருக்கிற 
ஆசீர்வாதங்களை, நன்றியுள்ள 
இருதயத்தோடு, பயபக்தியோடு, 
சந்தோஷமாய்‌ அனுபலிக்கவேண்டும்‌. தேவன்‌ 
நமக்குக்‌ கொடுத்திருக்கும்‌ நன்மைகளை 
பிறருக்கும்‌. உதாரத்துவமாய்ப்‌ 
பகிர்ந்துகொடுக்கவேண்டும்‌. எல்லாம்‌ நமக்கு 
வேண்டும்‌ என்றும்‌, அவை நம்மிடத்தில்‌ 
மாத்திரமே திரளாயிருக்கவேண்டும்‌ என்றும்‌ 
பேராசைப்படக்கூடாது. மற்றவர்களை 
ஒடுக்கக்கூடாது. உலகத்தை சிநேகித்து 
கர்த்தரை சேவிக்க மறந்துவிடக்கூடாது. 





i THE 
TT 


எத்திரோ தன்னுடைய நம்பிக்கையை 
உறுதிபண்ணுகிறார்‌. “நான்‌ இப்பொழுது 
அறிந்திருக்கிறேன்‌” என்று திட்டமாகவும்‌, 
தெளிவாகவும்‌ சொல்லுகிறார்‌. கர்த்தர்‌ 
எல்லா தேவர்களைப்‌ பார்க்கிலும்‌ பெரியவர்‌ 


வளர்ச்சி 
"தேவர்களைப்‌ பார்க்கிலும்‌ 


எத்திரோ 
முழுநிச்சயத்தோடு நம்புகிறார்‌. 


ஸ்ரவேலரை எகிப்தியரின்‌ 
சம்பவமும்‌, அவர்‌ 
புத்திரருக்கு செய்த சகல: 
ம்‌ த்த காரியங்களும்‌: 
விசுவாசத்தை 


முழுநிச்சயத்தோடு சொல்லுகிறார்‌. 

எத்திரோ கர்த்தரைப்பு 
தகம்‌ ager, 
செய்யும்போது, “அவர்கள்‌ இடும்பு செய்த 
காரியத்தில்‌ அவர்களை மேற்கொண்டார்‌" 
என்று சொல்லுகிறார்‌. எகிப்தியரின்‌ 
மந்திரவாதிகள்‌ மந்திரவித்தை என்னும்‌: 
பெயரில்‌ மாய்மாலம்பண்ணினார்கள்‌. எகிப்து 
தேசத்தின்‌ விக்கிரகங்கள்‌ ஒன்றுமில்லாமல்‌ 
போயிற்று. இருதயத்தில்‌ பெருமையோடிருந்த 
பார்வோன்‌ தாழ்த்தப்பட்டான்‌. 
பார்வோனுடைய வல்லமை முறிக்கப்பட்டது. 


எகிப்தின்‌ ராஜாவாகிய பார்வோனும்‌, 
எகிப்து தேசத்து மந்திரவாதிகளும்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு விரோதமாக கிரியை 
செய்நார்கள்‌. அவர்கள்‌ எல்லோரும்‌ 
ஒன்றாய்க்‌ கூட்டுச்சேர்ந்து கர்த்தருடைய 
ஜனத்திற்கு விரோதமாக. இடுப்பு 
செய்தார்கள்‌. அவர்கள்‌ அனைவரும்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரரை ஒடுக்க. 
நினைத்தார்கள்‌. கர்த்தரோ தம்முடைய 
பலத்த புயத்தினால்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரை 
எகிப்தின்‌ அடிமைத்தனத்திலிருந்து 
விடுதலைபண்ணினார்‌. கர்த்தருடைய 
பலத்த புயம்‌ எகிப்தியரின்‌ கரங்களைவிட 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


வல்லமையுள்ளது. பார்வோனுடைய 
வல்லமையைவிடவும்‌, எகிப்து தேசத்து, 
மந்திரவாதிகளின்‌ வல்லமைகளை விடவும்‌, 
எகிப்து தேசத்திலுள்ள விக்கிரகங்களின்‌ 
வல்லமைகளைவிடவும்‌ கர்த்தருடைய வல்லமை 
பெரியது. 


எத்திரோவும்‌, மோசேயும்‌ ஆரோனும்‌, 
இஸ்ரவேலின்‌ மூப்பர்‌ அனைவரும்‌ 
கர்த்தருக்குள்‌ சந்தோஷமாயிருக்கிறார்கள்‌. 
கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு செய்த 
சகல நன்மையான காரியங்களுக்காக, 
அவர்கள்‌ எல்லோரும்‌ சந்தோஷப்படுகிறார்கள்‌. 
எத்திரோவும்‌ அவர்களுடைய சந்தோஷத்தில்‌ 
பங்குபெறுகிறார்‌. அவர்கள்‌ கர்த்தருக்கு 
பலிசெலுத்தியும்‌, கர்த்தருடைய சமுகத்திலே 
போஜனம்பண்ணியும்‌ தங்களுடைய 
சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிறார்கள்‌. 


மோசேயின்‌ மாமனாகிய எத்திரோ 
சர்வாங்கதகனபலியையும்‌ மற்றப்‌ பலிகளையும்‌ 
தேவனுக்குக்‌ கொண்டுவந்து செலுத்துகிறார்‌. 
பின்பு ஆரோனும்‌ இஸ்ரவேல்‌ மூப்பர்‌ 
அனைவரும்‌ வந்து, மோசேயின்‌ மாமனுடனே 
தேவசமுகத்தில்‌ போஜனம்‌ பண்ணுகிறார்கள்‌ 
(யாத்‌ 18:12), 


பூர்வ காலங்களிலிருந்து தேவனுடைய 
பிள்ளைகள்‌ சர்வாங்க  தகனபலிகளைச்‌ 
செலுத்தினார்கள்‌. வரப்போகிற மீட்பர்மீது. 
தாங்கள்‌ வைத்திருக்கும்‌ விசுவாசத்தின்‌ 
அடையாளமாக அவர்கள்‌ 
பலிசெலுத்தினார்கள்‌. (ஆதி 41-8; 
ஆதி 8:20; ஆதி 22:2-13; யாத்‌ 10:25). 


எத்திரோவின்‌ ஒவ்வொரு செயலும்‌. 
அவர்‌ தேவனிடத்தில்‌ மெய்யாகவே விசுவாசம்‌ 
வைத்திருக்கிறார்‌ என்பதை வெளிப்படுத்திற்று. 
எத்திரோ ஆபிரகாமின்‌ சந்ததியில்‌ வந்தவர்‌. 
பலிசெலுத்துவதைப்‌. பற்றி இவருக்கு 
சிறுவயதிலிருந்து கற்றுக்‌ 
ெொடுக்கபபதகுக்களாம்‌ (ஆதி 251-6). 


இந்த வசனத்தில்‌ மற்ற பலிகள்‌ என்று 
பொதுவாக சொல்லப்பட்டிருக்கிறது. 
சர்வாங்க தகனபலிகளும்‌ பலிகளே. ஆயினும்‌. 
இல்விரண்டு பலிகளுக்கும்‌ வித்தியாசம்‌ 
உள்ளது (யாத்‌ 20:24; லேவி 1:3-17). எல்லா 
பலிகளும்‌ சர்வாங்க தகனபலிகளாகாது. 
தேவனுக்காக எதைச்‌ செலுத்தினாலும்‌ அது 
பலியாகவே கருதப்படும்‌. 





மயம்‌ 
யய 1 


தேவன்‌ நமக்குக்‌ கொடுத்திருக்கும்‌. 
ஆறுதல்களில்‌  சந்தோஷமடையவேண்டும்‌. 
நம்முடைய சந்தோஷத்திற்கு அடையாளமாக 
வஸ்திரங்கள்‌ எப்பொழுதும்‌ 

நம்முடைய 

குறையாததாயும்‌ 

வெள்ளையான 


அழு: 
தூய்மையான வஸ்திரம்‌ இருக்கவேண்டும்‌. 

நம்‌ ய குடும்ப உறவில்‌ 
சந்தோஷம்‌ நிரம்பிமிருக்கவேண்டும்‌. 
நம்முடைய குடும்பத்தோடு நம்மை 
இணைத்துக்கொள்‌ வேண்டும்‌. குடும்ப 
உறவை விட்டு எப்போதும்‌ விலகியே 
இருக்கவேண்டுமென்று நினைக்கக்கூடாது. 
நம்முடைய மனைவியோடே நம்முடைய 
ஜீவவாழ்வை  அனுபவிக்கவேண்டுமென்று, 
சாலொமோன்‌ சொல்லுகிறார்‌ 
குடும்ப வாழ்வில்‌ நம்முடைய சந்தோஷம்‌ 
குறையக்கூடாது. குடும்பத்தில்‌ சந்தோஷம்‌ 
குறைவதற்கு நாம்‌ காரணமாயும்‌ 
இருக்கக்கூடாது. நம்முடைய கவலைகளை 
குடும்பத்தாரிடம்‌ பகிர்ந்துகொடுத்து, 
அவர்களுடைய சந்தோஷத்தை வருத்தமாக 
மாற்றிவிடக்கூடாது. அதே வேளையில்‌ 
குடும்பத்தாருடைய துக்கங்களையும்‌ 
கவலைகளையும்‌ நாம்‌ பகிர்ந்துகொண்டு, 
அவர்களுடைய பாரத்தை 
எளிமையாக்கவேண்டும்‌. 

சாலொமோன்‌ மனைவியைப்பற்றிர்‌ 
சொல்லும்போது, “நீ நத க 
என்று சொல்லுகிறார்‌ வனுக்கு 
ஒருத்திதான்‌ மனைவியாகயிருக்கவேண்டும்‌. 
மனைவிகளின்‌ எண்ணிக்கையை யாரும்‌ 
அதிகரித்துவிடக்கூடாது. சாலொமோனுக்கு 
அநேக மனைவிகள்‌ இருந்தார்கள்‌. இதனால்‌ 
அவருக்கு பாடுகளும்‌ வேதனைகளும்‌ 
உண்டாயிற்று. சந்தோஷமுண்டாகவில்லை. 
நாம்‌ நேசிக்கிற மனையோடே, நாம்‌ 
நம்முடைய ஜீவவாழ்வை 
அனுபவிக்கவேண்டும்‌. நம்முடைய ஜீவவாழ்வு 
நிலையில்லாதது. சீக்கிரத்தில்‌ 
முடிந்துபோகக்கூடியது. சூரியனுக்குக்கீழே 
நம்முடைய நாட்களை தேவன்‌ நமக்கு 
மாயையாக நியமித்திருக்கிறார்‌. 


பிரசங்கி - விரிவுரை 
ECCLESIASTES - 


1 
PUELSHERS 


COMMENTARY 


நாம்‌ உயிரோடிருக்கும்‌ 
நேசிக்கிற நம்முடைய 
இந்த ஜீவவாழ்வை 

க்கவேண்டும்‌. நம்முடைய 
குடும்பத்தார்‌ நமக்கு. திராட்சத்‌ 
தோட்டமாகவும்‌ ஒலிவமரக்கன்றுகளாகவும்‌ 
இருக்கிறார்கள்‌. இது நமக்கு 
இளைப்பாறுதலைத்‌ தரும்‌ ஸ்தலம்‌. 
ந்த இளைப்பாறுதலில்‌: நாம்‌. 
சந்தோஷப்படவேண்டும்‌. 

தேவன்‌ 
அங்கீகாரம்பண்ணவேண்டும்‌. 
நமக்கு மெய்யான ஆசீர்வாதம்‌ 
நம்முடைய கிரியைகளை அங்கீகாரம்‌ 
பண்ணும்போது நம்முடைய இருதயத்தில்‌ 
மிகுந்த சந்தோஷமுண்டாகும்‌. ம்‌ 


நாளளவும்‌, நாம்‌ 
மனைவியோடே 
சந்தோஷமாய்‌ 


நம்முடைய கிரியைகளை 
இதுவே 
தேவன்‌ 


உன்‌ திராட்சரசத்தை மகிழ்ச்சியுடன்‌ குடி" 
என்று சாலொமோன்‌ சொல்லுகிறார்‌. 
ஊழியக்காரர்கள்‌, 
சந்தோஷமாய்‌ ஊழியம்‌ 
தங்களுடைய ஊழியத்தை 
வேதனை யோடும்‌. 
அதை மனமகிழ்ச்சியோடு 
உற்சாகமாய்க்‌ 
உற்சாகமாய்‌ 
கர்த்தர்‌ 


கர்த்தருடைய 
கர்த்தருக்காக 
செய்யவேண்டும்‌. 
வருந்தத்தோடும்‌ 
செய்யக்கூடாது. 
செய்யவேண்டும்‌. 
கொடுக்கிறவனிடத்திலும்‌, 
ஊழியம்‌ செய்கிறவனிடத்திலும்‌ 
மிரியமாயிருக்கிறார்‌. கர்த்தருடைய 
ஊழியத்தை நாம்‌ சந்தோஷமாய்‌ 
பாடல்களைப்‌ பாடி செய்யவேண்டும்‌. 


நம்முடைய ஜீவவாழ்வை சந்தோஷமாய்‌ 
அனுபவிக்கவேண்டும்‌. இந்த உலகத்தில்‌ 
எல்லாம்‌ மாயையாயிருக்கிறது. 

நமக்கு நியமித்திருக்கும்‌ 
மாயையாயிருக்கிறது. 


சந்தோஷமும்‌. சமாதானமும்‌ கிடைக்கும்‌. 
மாயையான இந்த உலகத்தில்‌, கர்த்தருடைய 
கிருபையே, நம்மை காலூன்றி நிற்கச்செய்யும்‌. 
நம்முடைய ஜீவவாழ்வை நாம்‌ சந்தோஷமாய்‌ 
அனுபவிப்பதுதான்‌, இந்த ஜீவியத்தில்‌: 
நமக்குக்‌ கிடைத்திருக்கிற பங்கு. 





மயம்‌ 
யய 1 


நாம்‌  சூரியனுக்குக்கீழே 
பிரயாசங்களைப்‌ படுகிறோம்‌. 
பிரயாசங்களினால்‌ நமக்கு 
பிரயோஜனம்‌ எதுவும்‌ கிடைக்கப்போவதில்லை. 
நாம்‌ அதிகமாய்ப்‌ பிரயாசப்பட்டும்‌, நம்முடைய 
ஜீவவாழ்வு 'சந்தோஷமாயில்லாவிட்டால்‌, 
நமக்கு ஒரு நன்மையுமில்லை. நாம்‌ 
நேசிக்கிற மனைவியோடே, தேவன்‌ 
நமக்கு 
நாட்களிலெல்லாம்‌, 


அநேகப்‌ 


வாழ்விலும்‌, 
சூரியனுக்குக்கீழே படுகிற ட பராசத்தி, 
நமக்குக்‌ கொடுக்கப்பட்டிருக்கிற பங்கு. 


நம்முடைய நித்திய ஜீவனில்‌ நமக்கு. 
வேறொரு பங்கு கொடுக்கப்படும்‌. 
இம்மைக்குரிய ஜீவனுடைய பங்கைவிட 
நந்திய திவதுடைய பங்கு மேன்மையானது. 
நித்திய ஜீவனின்‌ நாம்‌ 
தேவனிடத்தில்‌ பெற்துக்கொள்கிறோம்‌... நாம்‌ 
அந்தப்‌ பங்கை எதிர்பார்த்து, இம்மைக்குரிய 
சந்தோஷமாய்‌ ஜீலிக்கவேண்டும்‌. 


மெய்யான ஆசீர்வாதம்‌ 

என்பதை நினைவுகூர்ந்து, 

நம்முடைய ஆகாரத்தை சந்தோஷத்துடன்‌ 
புசிக்கவேண்டும்‌. ம்முடைய இருதயம்‌ 
களிகூரவேண்டும்‌. கர்த்தருடைய சந்தோஷமே 
நமக்குப்‌ பெலன்‌. அதுவே நம்முடைய ஆயுள்‌ 
சக்கரத்திற்கு தைலமாயிருக்கிறது. 


ம்முடைய ஜீவவாழ்வில்‌, 


கர்த்தர்‌ 
கொடுத்திருக்கிற 


வேலைகளை 
செய்யவேண்டும்‌. 
பிரயாசப்படுகிற. 
உலகம்‌. வரப்போகிற உலகமோ நம்முடைய 
பிரயாசத்திற்கு பலன்‌ கிடைக்கிற உலகம்‌. 
இந்த உலகத்தில்‌, நாம்‌ நித்திய ஜீவனைப்‌ 
பெற்றுக்கொள்வதற்காகப்‌ பிரயாசப்படுகிறோம்‌. 
இம்மையில்‌ நமக்கு பயிற்சியும்‌, ப£ீட்சையும்‌ 
உண்டு. மறுமையில்‌ நமக்கு வெகுமதி 
உண்டு. 


பிரசங்கி - விரிவுரை 
ECCLESIASTES - 


1 
PUELSHERS 


COMMENTARY 


அறுவடை நாட்கள்‌ மிகவும்‌ 
சுறுசுறுப்பான நாட்கள்‌. நாம்‌ பகல்பொழுது 
இருக்கும்போதே அறுவடை செய்யவேண்டும்‌. 
இருள்‌ காலம்‌ வரப்போகிறது. அப்போது 
நம்மால்‌ ஒரு வேலையும்‌ செய்யமுடியாது. 
காற்றுள்ளபோதே தூற்றிக்கொள்கிறவன்‌ 
ஞானமுள்ளவன்‌. நாம்‌ இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ 
ஜீவனோடிருக்கும்போதே, மறுமையிலே. 
ள்‌ பிரவேசிப்பதற்கு 

கர்த்தருடைய 

பெற்றுக்கொண்டு 


நாம்‌ இரட்சிக்கப்படுவது, தேவனுக்கு 
ஊழியம்‌ செய்வது எல்லாம்‌ இந்தப்‌ 
பிரபஞ்சத்தில்‌ நடைபெறுகிற காரியம்‌. 
இவையெல்லாவற்றையும்‌ தேவனுடைய 
கிருபையினால்‌, இம்மையில்‌ நேர்த்தியாய்ச்‌ 
செய்து முடிக்கவேண்டும்‌. தேவன்‌ நமக்குக்‌ 
கொடுக்கும்‌ ஊழியத்தை முழுபலத்தோடே 
செய்யவேண்டும்‌. இம்மையில்‌. ம்‌ 
செய்யாமல்‌ மறுமையில்‌ 
செய்யலாமென்று  இம்மையைக்‌ த 
அசட்டையாயிருக்கக்கூடாது. 

காரியங்களை இம்மையில்‌ மாத்திரமே மெ 
முடியும்‌. சாலொமோன்‌ இநைப்பற்றிச்‌ 
சொல்லும்போது, “நீ போகிற பாதாளத்திலே 
செய்கையும்‌, வித்தையும்‌, அறிவும்‌ ஞானமும்‌ 
இல்லையே" என்று சொல்லுகிறார்‌. 


சமயமும்‌ தேவச்‌ செயலும்‌ 
பிர 9:11 
901. நான்‌ திரும்பிக்கொண்டு 
கண்டதாவது: 
வேகமுன்னவர்களின்‌ 
யுத்தத்துக்குச்‌ 
சுவுறியமும்‌ 
பிழைப்புக்கு. 
ஞானமும்‌ 
போதாது; ஐசுவரியம்‌ அடைகிறதற்குப்‌ 
புத்திமான்களின்‌ புத்தியும்‌ போதாது; 
தயவு அடைகிறதற்கு 
வித்துவான்‌௧னின்‌ அறிவும்‌ போதாது; 
அவர்கனெல்லாருக்கும்‌ சமயமும்‌ தேவச்‌ 
செயலும்‌ நேரிடவேண்டும்‌. 





மயம்‌ 
யய 1 


செய்யும்படி நம்முடைய 
நேரிடுகிறது எதுவோ, 
பலத்தோடே 
சாலொமோன்‌ 
சொல்லுகிறார்‌. 
முக்கியத்துவம்‌ 
நம்முடைய சுயபலம்‌ மாத்திரம்‌ போதாது. 
தேவனுடைய பெலமும்‌ நமக்கு வேண்டும்‌. 


மக்கு நன்மை வருமென்‌ ஈம்‌ 
சதசகளனம்‌. பன்‌ கலங்களில்‌ நாம்‌ 
எதிர்பார்க்கிற நன்மை நமக்கு வராமல்‌. 
போகிறது. இதனால்‌ நமக்கு 
ஏமாற்றமுண்டாகிறது. நம்முடைய தனிப்பட்ட 
வாழ்க்கையிலும்‌, நம்முடைய சமுதாயத்திலும்‌, 
நம்முடைய தேசத்திலும்‌ மயங்களில்‌ 
நாம்‌ 

நடைபெறுவதில்லை. 

காரியம்‌ நடைபெறுவதுபோல 

ஆனால்‌ அது நடைபெறாமல்‌ போய்விடும்‌. 
மேகம்‌ இருக்கும்‌ மழை பெய்யாது. 


மனுஷரிடத்தில்‌ 
பெலமிருக்கும்‌. கால்கள்‌ 
ஆரோக்கியமாயிருக்கும்‌. அவர்களிடத்தில்‌ 
வேகமாய்‌ ஓடக்கூடிய ஆற்றல்‌ இருக்கும்‌. 
ஆனாலும்‌ ற 
வேகமுள்ளவர்களின்‌ வேகம்‌ 
நம்முடைய சுயஒட்டத்தினால்‌ 
வெகுமநியைப்‌ பெறமுடியாது. 

வேகமாக ஓடக்கூடியவராகயிருப்பார்‌. 
ஆனாலும்‌ அவரால்‌ ஓடி பரிசை 
வெல்லமுடியாதவாறு அவருக்கு ஏதாவது. 
தடை வந்துவிடும்‌. அவருக்கு ஏதாவது ஒரு 
விபத்து நேரிடலாம்‌. கால்‌ களுக்கிவிடலாம்‌. 
அவர்‌ ஆரம்பத்தில்‌ வேகமாக ஓடியதுபோல. 
தொடர்ந்து ஓடமுடியாமல்‌ போய்விடலாம்‌. 


ஒடுகிறதற்கு 


பிரசங்கி - விரிவுரை 
ECCLESIASTES - 


ட்ட 
090 


COMMENTARY 


யுத்தம்‌ நடைபெறும்போது, 
பெலமுள்ளவர்கள்‌ யுத்தத்தில்‌ ஜெயிப்பார்கள்‌. 
இதுதான்‌ இயற்கையின்‌ பொதுவான நீதி. 
சேனையில்‌ போர்வீரர்களின்‌ எண்ணிக்கை 
அதிகமாகயிருக்கவேண்டும்‌. அவர்களிடத்தில்‌ 
அநேக ஆயுதங்கள்‌ இருக்கவேண்டும்‌ 
அவர்களே பொதுவாக ஜெயிப்பார்கள்‌. 
ஆனால்‌ யுத்தத்திற்கு சவுரியவான்களின்‌. 
சவரியம்‌ போதாது என்று சாலொமோன்‌ 
சொல்லுகிறார்‌. யோனத்தானுடைய 
நாட்களில்‌ பெலிஸ்தியர்கள்‌ 
திரளான  எண்ணிக்கையுள்ளவர்களாகவும்‌, 
சவரியமுள்ளவர்களாகவம்‌ இருந்தார்கள்‌. 
ஆனால்‌ அவர்கள்‌ யோனத்தானுக்கும்‌, 
அவனுடைய  மனுஷருக்கும்‌ முன்பாக 
நிற்கமுடியாமல்‌ தோற்று ஓடிப்போனார்கள்‌ 


நம்முடைய பிழைப்‌, ஞானம்‌ 
மாத்திரம்‌ இருந்தால்‌ ரகம என்று சிலர்‌ 
நினைக்கிறார்கள்‌. அதுபோலவே ஐசுவரியம்‌ 
அடைகிறதற்கு புத்திமான்களின்‌ புத்தி 
போதுமென்று சொல்லுகிறார்கள்‌. தயவு, 
அடைகிறதற்கு வித்துவான்‌௧ளின்‌ அறிவு 
போதும்‌ என்றும்‌ சொல்லுகிறார்கள்‌. 
ஆனால்‌ சாலொமோனோ இவை போதாது 
என்று சொல்லுகிறார்‌. மனுஷனுக்கு 
சமயமும்‌, தேவச்செயலும்‌ நேரிடவேண்டும்‌. 
அப்போதுதான்‌ நமக்கு பிழைப்பு கிடைக்கும்‌. 
ஐசுவரியம்‌ கிடைக்கும்‌. தயவு கிடைக்கும்‌ 
கர்த்தருடைய தயவு இல்லாமல்‌ நமக்கு. 
ஒன்றும்‌ கிடைக்காது. 


மனுஷனிடத்தில்‌ ஏராளமான 
ள்‌ இருக்கலாம்‌. அவன்‌ ஞானமாகச்‌ 
சிந்திக்கலாம்‌. புத்தியாய்ச்‌ செயல்படலாம்‌. 
i அறிவை யோசித்துப்‌ 
இவையெல்லாம்‌ 
தேவனுடைய தயவும்‌, 
சமயமும்‌, தேவர்செயலும்‌ இல்லையென்றால்‌, 
அவனுக்கு இந்தப்‌ 
பிரபஞ்சத்தில்‌ ஞானமுள்ளவர்களில்‌ அநேகர்‌, 
புத்தியுள்ளவர்களில்‌ அநேகர்‌, அறிவு 
பெருத்தவர்களில்‌ அநேகர்‌ ஏழ்மையிலும்‌, 
தரித்திரத்திலும்‌ இருக்கிறார்கள்‌. அவர்களால்‌ 
ஐசுவரியத்தை அடையமுடியவில்லை. 
அவர்களிடத்தில்‌ ஞானம்‌ இருக்கும்‌. ஆனால்‌ 
சம்பத்து இருக்காது. 





மயம்‌ 
யய 1 


ஒரு மனுஷனிடத்தில்‌: பத்தி 
அதிகமாயிருந்து. அவனிடத்தில்‌ ஐசுவரியம்‌ 
சிறிதும்‌ இல்லையென்றால்‌, அவனுக்குள்‌ 
மனவேதனையிருக்கும்‌. அவனுக்கு மிகுந்த 
ஏமாற்றமுண்டாகும்‌. தனக்கு ஏன்‌ தரித்திரம்‌ 
வந்திருக்கிறது என்பதைப்‌ புரிந்துகொள்ள 


ஒன்றுமில்லையே என்று 
ஏமாற்றத்தோடிருப்பான்‌. ஐசுவரியம்‌. 
புத்தியுள்ளவனுக்கு மாத்திரமே கிடைக்கும்‌ 
என்னும்‌ நியதியில்லை. வாழ்க்கையில்‌ 
ஏமாற்றங்களும்‌ தவிப்பும்‌ எல்லோருக்கும்‌ 
பொதுவானது. சமயமும்‌ தேலச்செயலும்‌ 
நேரிட்டால்தான்‌, நம்முடைய ஜீவியத்தில்‌ 
செழிப்பு க்‌ சமயம்‌ என்பது 
தேவனுடைய தேவனுடைய 
கோளில்‌, தேவனுக்கு சித்தரான: காரியம்‌ 


நடைபெறும்‌. 
கக்க 


“ஒவ்வொன்றிற்கும்‌ 
காலமுண்டு: வானத்தின்‌ 

ங்கள்‌ 
சமயமுண்டு" (பிர 34). "என்‌ 


ஒவ்வொரு காரியத்துக்கும்‌ 
காளங்கக்‌ உ கரத்திலிருக்கிறது: என்‌ 
சத்ருக்ளின்‌ கைக்கும்‌ என்னைத்‌ 


துன்பப்படுத்துகிறவர்களின்‌ கைக்கும்‌ 
என்னைத்‌ நப்புலியும்‌" (சங்‌ 3115) 


பொல்லாத காலம்‌ 
பிர 9:12 


பிர 92, 
அறியான்‌; 
வலையில்‌ 
குருவிகள்‌ 
பிடிபடுவதுபோலவும்‌, 

பொல்லாத காலத்திலே 
தங்களுக்கு நேரிடும்‌ 


அகப்படுவார்கள்‌. 


தன்‌ காலத்தை மனுஷன்‌: 
மச்சங்கள்‌ கொடிய 
அகப்படுவது போலவும்‌, 
கண்ணியில்‌ 
மனுபுத்திரர்‌ 
சடிதியில்‌ 
ஆபத்தில்‌ 


நமக்கு பொல்லாத காரியங்கள்‌ 
நேரிடும்போது நாம்‌ அதிர்ச்சியடைகிறோம்‌. 
மனுஷன்‌ தன்‌ காலத்தை அறியான்‌. தனக்கு 
என்னென்ன பொல்லாப்புக்கள்‌ எப்போது. 
வரும்‌ என்று எந்த மனுஷனுக்கும்‌ தெரியாது. 
நாம்‌ எப்போது மரிப்போம்‌ 
என்பதும்‌, நாம்‌ மரிப்போம்‌. 
என்பதும்‌ தெரியாது. 


எப்படி 
நமக்குத்‌ 


பிரசங்கி - விரிவுரை 
ECCLESIASTES - 


1 
PUELSHERS 


COMMENTARY 


கர்த்தருடைய 
தேவன்‌ தம்முடைய 
ஞானத்தினால்‌, நம்முடைய காலங்களை, 
நமக்கு மறைவாக வைத்திருக்கிறார்‌. 
ஆகையினால்‌ எல்லா காலத்திற்கும்‌ நாம்‌ 
ஆயத்தமாயிருக்கவேண்டும்‌. 


நம்முடைய காலங்கள்‌ 
கரத்திலிருக்கிறது. 


சில சந்தர்ப்பங்களில்‌ நமக்கு நன்மை 
வரும்‌ என்று எதிர்பார்ப்போம்‌. ஆனால்‌ 
எதிர்பாராத விதமாக நமக்குத்‌ தீங்கு வரும்‌. 
மச்சங்கள்‌ கொடிய வலையில்‌ அகப்படுவது, 
போலவும்‌, குருவிகள்‌ கண்ணியில்‌ 
பிடிபடுவதுபோலவும்‌, நமக்கு ஆபத்து வரும்‌, 
நாம்‌ ஆசீர்வாதத்தை எதிர்பார்ப்போம்‌. 
ஆனால்‌ நமக்கோ  ஆசீர்வாதத்திற்குப்‌ 
பதிலாக, தொல்லைகளும்‌, வேதனைகளும்‌ 
வரும்‌. எல்லாவற்றையும்‌ சந்திக்க நாம்‌. 
ஆயத்தமாயிருக்கவேண்டும்‌. 


நம்முடைய வாழ்க்கையில்‌ மாற்றங்கள்‌ 
வரும்போது, அந்த மாற்றங்களை நாம்‌ 
எதிர்கொள்ளவேண்டும்‌. மாற்றங்கள்‌ 
திடிரென்று வரலாம்‌. மெதுவாகவும்‌ வரலாம்‌. 
மாற்றங்கள்‌ நமக்கு நன்மையைக்‌ 
கொடுக்கலாம்‌. பயங்கரமான தீங்கையும்‌ 
கொடுக்கலாம்‌. மனுபுத்திரர்‌ பொல்லாத 
காலங்களிலே... சடுதியில்‌, தங்களுக்கு 
நேரிடும்‌ ஆபத்திலே அகப்படுவார்கள்‌. 


ஞானமுள்ள காரியம்‌ 
பிர 9:18-15 


பிர 918. சூரியனுக்குக்‌ கீழே 
ஞானமுன்ன காரியத்தையும்‌ கண்டேன்‌; 
அது என்‌ பார்வைக்குப்‌ யெரியதாய்த்‌ 


தோன்றிற்று. 


பிர 9:14. ஒரு சிறு பட்டணம்‌ இருத்தது, 
அதிலே இருந்த குடிகள்‌ கொஞ்ச. 
மனிதர்‌; அதற்கு விரோதமாய்‌ ஒரு 
பெரிய ராஜா வந்து, அதை 
'வளைந்தூகொண்டு, அதற்கு எதிராகப்‌ 
பெரிய கொத்தனங்களைக்‌ கட்டினான்‌. 


பிர 9:15. அதிலே ஞானமுன்ன ஒரு 
ஏழை மனிதன்‌ இருத்தான்‌; அவன்‌ தன்‌ 
ஞானத்தினாலே அந்தப்‌ பட்டணத்தை 
விடுவித்தான்‌; ஆனாலும்‌ அத்த ஏழை 
மனிதனை ஒருவரும்‌ நினைக்கவில்லை. 





மயம்‌ 
யய 1 


நம்முடைய. சமாதானத்தைக்‌ 
காத்துக்கொள்வதற்கு ஞானம்‌ மிகுந்த 
பிரயோஜனமுள்ளது என்று சாலொமோன்‌ 
சொல்லுகிறார்‌. ஞானமுள்ளவன்‌ சுத்த 
இருதயத்தோடும்‌, சுத்தமனதோடும்‌ 
தன்னுடைய தேசத்திற்காக உழைப்பான்‌. 
தன்னுடைய தேசத்தைப்‌ பாதுகாப்பான்‌. 
தன்னுடைய உழைப்பினால்‌ தனக்கு 
ஆதாயம்‌ கிடைக்காவிட்டாலும்‌, அவன்‌ தன்‌ 
தேசத்திற்கு உண்மையுள்ளவனாகயிருப்பான்‌. 
சாலொமோன்‌ இந்த ஞானத்தைப்‌ பார்க்கிறார்‌. 
இந்த ஞானம்‌ அவருடைய பார்வைக்கு. 
பெரிதாய்த்‌ தோன்றுகிறது. 


தன்னுடைய பார்வைக்கு பெரிதாய்த்‌: 
தோன்றுகிற ஞானமுள்ள ஒரு காரியத்தை 
சாலொமோன்‌ இங்கு விவரிக்கிறார்‌. ஒரு 
ஏழை மனிதனைப்பற்றிச்‌ சொல்லுகிறார்‌. 
அவரிடத்தில்‌ ஐசுவரியமில்லை. ஆனால்‌ 
ஞானமிருக்கிறது. தன்னுடைய பட்டணத்தின்‌ 
ஜனங்களுக்கு ஆபத்து வந்தபோது, 
ம்‌! இந்த ஏழை மனிதன்‌, தன்‌ 
னத்தினாலே, அந்த பட்டணத்தை 
விடுக்கிறான்‌ இந்தப்‌ பட்டணமும்‌ பெரிய 
பட்டணமல்ல. இது சிறிய பட்டணம்தான்‌. 
இந்தப்‌ பட்டணத்தில்‌ அநேகக்‌ குடிகளும்‌ 
இல்லை. அதிலிருந்த குடிகள்‌ கொஞ்சம்‌ 
மனிதர்‌ தான்‌. 
பட்டணம்‌ 
அதிலே இருந்த 
மனிதராயிருந்தாலும்‌, 
பட்டணத்திற்கும்‌ ஒரு ஆபத்து கல்‌ 
இந்தச்‌ சிறிய பட்டணத்திற்கு விரோதமாக 
பெரிய ராஜா வருகிறான்‌. இந்தப்‌ 
பட்டணத்திலுள்ள குடிகளால்‌, ந்தப்‌ பெரிய 
ராஜாவுக்கு எதிர்த்து நிற்கழுடியாது. 
ராஜாவோ ந்தப்‌ பட்டணத்தை 
வளைந்துகொண்டு, அதற்கு எதிராக 
பெரிய கொத்தளங்களைக்‌ கட்டுகிறான்‌. 
பலமுள்ளவனுக்கு ஜெயம்கிடைக்கும்‌ பெரிய 
ராஜாவுக்கு ஜெயம்‌ உறுதியாயிற்று. சிறிய 
பட்டணத்திலுள்ள மனிதர்கள்‌ தங்கள்‌ 
ஜீவனைக்‌ காப்பாற்ற தோற்று ஓடிப்போகும்‌. 
நிலமையிலிருக்கிறார்கள்‌. 


த வெற்றி பலத்தினாலோ, 
பராமக்கிரமத்தினாலோ உண்டாவதில்லை. 
ஞானத்தினால்‌ உண்டாகிறது. 
ஞானமே வெற்றியைத்‌ 


ப்பார்‌ 
குடிகள்‌ a 


யுத்தத்தின்‌ 


பிரசங்கி - விரிவுரை 
ECCLESIASTES - 


1 
PUELSHERS 


COMMENTARY 


தீர்மானம்பண்ணுகிறது. இந்தச்‌ சிறிய 
பட்டணத்தில்‌ கொஞ்சம்‌ மனிதர்கள்‌ 
இருந்தாலும்‌, அந்த. ன தக்கா. 
ஞானமுள்ள ஒரு மனிதன்‌ இருக்கிறான்‌. 
இவனிடத்தில்‌: பண்ணுகிற 
வல்லமையில்லை. பராமக்கிரமம்‌ 
இல்லை. ஆனால்‌. இவனிடத்தில்‌ 
ஞானமுள்ளது. இவன்‌ ஒரு ஏழை. இந்தப்‌ 
பட்டணத்தில்‌ இவனால்‌ நன்மை உண்டாகும்‌ 
என்று யாரும்‌ எதிர்பார்க்கவில்லை. 
இவனுக்கு அதிகாரமுமில்லை. 


ஞானமுள்ள 
ஏழையாகயிருந்தாலும்‌, 
ஞானத்தினால்‌, 


யுத்தம்‌ 
சரீர 


இந்த 


அதற்கு எதிராக பெரிய கொத்தளங்களைக்‌ 
கட்டியபோது, இந்தப்‌ பட்டணத்திலுள்ள 
ஜனங்கள்‌ என்ன செய்யவேண்டுமென்று 
புத்தியுள்ள. ஆலோசனைகளைச்‌ 
சொல்லுகிறான்‌ இவள்‌ 
ஏழையாகயிருந்தாலும்‌ இவனுடைய 
ஆலோசனை ஐகுவரியமுள்‌ ளதாயிருக்கிறது. 


கீலேயாத்தின்‌ மூப்பர்கள்‌ தங்களுக்கு 
பந்து வந்தபோது மெப்தாவைத்‌ 
தேப்போனார்கள்‌ (நியா 117) அதுபோலவே 
இந்தப்‌ பட்டணத்தின்‌ ஜனங்கள்‌ ஞானமுள்ள 
ந்‌ த்‌ தேடிப்போகிறார்கள்‌ 


| ம்‌ 
விடுவிக்கிறான்‌. அவர்களுக்கு ஞானமுள்ள 
ஆலோசனைகளைக்‌ கொடுக்கிறான்‌. 
தங்களைப்‌ பாதுகாத்துக்கொள்வதற்கு, 
அவர்கள்‌ என்ன செய்யவேண்டுமென்று 
புத்தியுள்ள யோசனைகளைச்‌ சொல்லுகிறான்‌. 
ஒருவேளை தங்களை வளைந்துகொண்டு, 
தங்களுடைய பட்டணத்திற்கு எதிராக பெரிய 
கொத்தளங்களைக்‌ கட்டியிருக்கும்‌ பெரிய 
ராஜாவோடு சமாதான உடன்படிக்கை 
செய்யுமாறு, இவன்‌ ஆலோசனை 
சொல்லியிருக்கலாம்‌. ஆபேல்‌ பட்டணத்தில்‌ 
புத்தியுள்ள ஸ்திரீ, தன்னுடைய பட்டணத்தை 
சமாதான உடன்படிக்கையினால்‌. 
காப்பாற்றியதுபோல, சோமு 20:16) 
இந்த ஏழை மனிதனும்‌ 
பட்டணத்தைக்‌ 





காப்பாற்றியிருக்கலாம்‌. 


யம்‌ 
யய 1 


பட்டணம்‌. பெரிய ராஜாவின்‌ 
முற்றுகையிலிருந்து விடுவிக்கப்படுகிறது. 
இந்த விடுதலைக்கு ஏழை மனிதனுடைய 
ஞானமே முக்கியமான காரணம்‌. ஆனாலும்‌ 
மனிதனை ஒருவனும்‌ 

அவனை யாரும்‌ 

அவனுக்கு யாரும்‌ 

மேன்மையையும்‌ 

கொடுக்கவில்லை, அவன்‌ இதற்கு முன்பு 
இருந்ததுபோலவே, இப்போதும்‌ ஏழையாகவே 
இருக்கிறான்‌. இதற்கு முன்பு தான்‌ செய்த 
தொழிலையே, இப்போதும்‌ செய்கிறான்‌. 
அவனுக்கு விசேஷித்த மேன்மை எதுவும்‌ 
உண்டாகவில்லை. அவனுடைய 
ஞானத்தினால்‌ ஜனங்கள்‌ 
பிரயோஜனமடைந்திருக்கிறார்கள்‌. ஆனால்‌ 
அவர்களால்‌ அந்த மனிதனுக்கு ஒரு 
பிரயோஜனமும்‌ உண்டாகவில்லை. அவன்‌ 


பெலத்தைப்பார்க்கிலூம்‌ ஞானமே 
உத்தமம்‌ 
பிர 9:16-18 


பிர 9:16. ஆகையால்‌ ஏழையின்‌ னம்‌ 
அசட்டைபண்ணப்பட்டு, 

வார்த்தைகள்‌ சன தப்படாகத்‌ 
போனாலும்‌, யெலத்தைப்பார்க்கிலும்‌ 
ஞானமே உத்தமம்‌ என்றேன்‌. 


பிர 9:17. மூடரை ஆளும்‌ அதிபதியின்‌ 
கூக்குரலைப்‌ பார்க்கிலூம்‌ 
ஞானிகளுடைய அமரிக்கையான. 
வார்த்தைகளே கேட்கப்படத்‌ 
தக்கவைகள்‌. 
யர 9:18. 
ஆயுதங்களைப்பார்க்கிலூம்‌ வ 
நலம்‌; பாவியான ஒருவன்‌ மிகுந்த 


நன்மையைக்‌ கெடுப்பான்‌. 


பிரசங்கி - விரிவுரை 
ECCLESIASTES - 


ட 
PUELSHERS 


COMMENTARY 


. சாலொமோன்‌. இந்தச்‌ சம்பவத்தைச்‌ 
இதன்‌ மூலமாக நமக்கு 
ஆலோசனைகளைச்‌ 
பெலத்தைப்‌ பார்க்கிலும்‌ 
உத்தமம்‌. என்பது, 
சாலொமோனுடைய உபதேசம்‌. யுத்த 
ஆயுதங்களைப்‌ பார்க்கிலும்‌ ஞானமே நலம்‌. 
நம்மைப்‌ பாதுகாக்கவேண்டிய சூழ்நிலைகள்‌ 
வந்தாலும்‌, (ன சத்துருவை அழித்து 
யுத்தம்பண்ண 
வந்தாலும்‌, 
நலமாயிருக்கும்‌. 
அமரிக்கையான 
கேட்கப்படத்தக்கவைகள்‌. 
பேசுகிறார்கள்‌ என்பதை 
கவனமாய்க்‌ கேட்கவேண்டும்‌. 
அவசரப்பட்டு எதையாவது, கபாது 
கூக்குரலிடக்கூடாது. ஞானிகளின்‌ 
வார்த்தைகள்‌ அமைதியானவைகளாயிருக்கு 
வேண்டும்‌. எந்த நோக்கத்தோடு 
பேசுகிறார்களோ அந்த நோக்கத்தை 
அவர்களுடைய வார்த்தைகள்‌ 
தெளிவுபடுத்தவேண்டும்‌. ஞானிகள்‌ 
அமரிக்கையாகவும்‌. பேசவேண்டும்‌, 
தீர்மானமாகவும்‌ பேசவேண்டும்‌. 
தெளிவோடும்‌ பேசவேண்டும்‌. அப்படிப்பட்ட 
வார்த்தைகளைத்தான்‌ நாம்‌ செவிகொடுத்துக்‌ 
கேட்கவேண்டும்‌. 


கூக்குரலிடுவார்கள்‌. 
ஆளுகையின்கீழ்‌ 
மூடரும்‌ 
. , மூடருக்கு 
அவர்கள்‌ அதற்கு 
செவிகொடுக்கமாட்டார்கள்‌. இதனால்‌ 
அதிபதிகளுக்கு கோபம்‌ வரும்‌. மூடரை 
ஆளும்‌ அதிபதிகள்‌ கூக்குரலிடுவார்கள்‌. 
அவர்களுடைய கூக்குரலைவிட, 
ஞானிகளின்‌ அமரிக்கையான வார்த்தைகளே 
உத்தமம்‌. 





மயம்‌ 
யய 1 


நாம்‌ விவாதம்பண்ணினாலும்‌, 
நம்முடை வார்த்தைகள்‌ 
அமரக்கையாயிருக்கவேண்டும்‌. சுருக்கமாய்‌ 
பேசவேண்டும்‌. கூக்குரலிட்டு அதிகமான 
வார்த்தைகளைப்‌ பேசக்கூடாது. கூக்குரலான 
அநேக வார்த்தைகளைப்‌ பார்க்கிலும்‌, 
ஞானமுள்ள, அமரிக்கையான, கொஞ்சம்‌ 
iol க த்‌ 
வார்த்தைகளினால்‌ 
மிரயோஜனமுண்டாகும்‌. 
ஞானிகள்‌ மூலமாய்‌ 
நன்மைகளைப்‌ பெற்றுக்கொள்வார்கள்‌. அதே 
வேளையில்‌ அவர்கள்‌ 
நல்வார்த்தை சொன்ன 
சீக்கிரத்தில்‌ மறந்துவிடுவார்கள்‌. ஞானிகளைப்‌ 
புகழ்ந்து பேசமாட்டார்கள்‌. நமக்கு மனுஷர்‌ 
மூலமாய்‌ புகழ்ச்சி வந்தாலும்‌ வராவிட்டாலும்‌, 
நாம்‌ செய்த நன்மைகளை மனுஷர்கள்‌ 
நினைவுகூர்ந்தாலும்‌, 
நம்முடைய 
ஞானமுள்ளதாயிருக்கவேண்டும்‌. 
கூக்குரலாயில்லாமல்‌, 
வார்த்தைகளாயிருக்கு 
சாலொமோன்‌ இது பற்றிச்‌ சொல்லும்போது 
“ஆகையால்‌ ஏழையின்‌ ஞானம்‌ 
அசட்டைபண்ணப்பட்டு, அவன்‌ வார்த்தைகள்‌ 
கேட்சப்படாமற்‌ போனாலும்‌ 
பெலத்தைப்பார்க்கிலும்‌ ஞானமே உத்தமம்‌” 
என்று சொல்லுகிறார்‌ 


ஞானமுள்ளவன்‌ 
நன்மை செய்வான்‌. அவன்‌ 
தன்னுடைய அயலாருக்கு: 
பிரயோஜனமுள்ளவனாயிருப்பான்‌. ஞானிகளில்‌. 
அநேகர்‌ ஏழைகளாகவே இருக்கிறார்கள்‌. 
தங்கள்‌ ஏழ்மையிலேயே மரித்துப்போகிறார்கள்‌. 
ஏழையின்‌ ஞானம்‌ பொதுவாக 
அசட்டைபண்ணப்படும்‌. அவர்களால்‌ 
உலகத்திற்கு மிகப்பெரிய ஆசீர்வாதமுண்டு. 
ஆனால்‌ இந்த உலகமோ, ர்‌ 
ஞானத்தைப்‌ பார்க்காமல்‌, 

ஐசுவரியத்தைப்‌ பார்க்கிறது. 


அநேகருக்கு 


பிரசங்கி - விரிவுரை 
ECCLESIASTES - 


ந 
(0190 


COMMENTARY 


ஞானிகள்‌ ஏழைகளாகயிருந்தாலும்‌ நாம்‌ 
அவர்களை உற்சாகப்படுத்தவேண்டும்‌. 
அவர்களைத்‌ 'நேடிக்கண்டுபிடித்து 
பயன்படுத்தவேண்டும்‌. சிப்பிக்குள்‌ இருக்கும்‌ 
முத்தை வெளியே எடுத்தால்தான்‌, நமக்கு 
நன்மை உண்டு. நாம்‌ அதை வெளியே 
எடுக்கவில்லையென்றால்‌, அந்த முத்து 
சிப்பிக்குள்ளேயே இருந்துவிடும்‌. 
இக்காலத்தில்‌ ஏராளமான முத்துக்கள்‌, 
சிப்பிக்குள்ளேயே இருந்து அழிந்துபோகிறது. 
அதுபோலவே ஞானமுள்ள ஏழைகளில்‌ 
அநேகர்‌, தங்களுடைய ஞானத்தை 
வெளிப்‌ முடியாமல்‌, அழிந்து 
போகிறார்கள்‌. ஏழை மனிதரை ஒருவரும்‌ 
நினைப்பதில்லை. 


இப்பிரபஞ்சத்தில்‌ ஏழையின்‌ ஞானம்‌ 
அசட்டைபண்ணப்பட்டாலும்‌, கர்த்தருடைய 
நாளில்‌ ஞானம்‌ கனப்படுத்தப்படும்‌. ஞானம்‌ 
ஐசுவரியவானிடத்தில்‌. இருந்தாலும்‌, 
ஏழையினிடத்தில்‌ இருந்தாலும்‌, அதற்குரிய 
மேன்மை கொடுக்கப்படும்‌. நீதிமான்கள்‌ 
பிரகாசமாயிருப்பார்கள்‌. ஞானமுள்ள ஒரு 
மனிதனால்‌, ஒரு பட்டணத்திற்கு நன்மை 
உண்டாகிறது. இதுபோலவே, 
துன்மார்க்கமான ஒரு மனிதனால்‌, ஒரு 
முழுப்பட்டணத்திற்கும்‌ தீங்கு உண்டாகும்‌. 
பாவியான ஒருவன்‌ மிகுந்த நன்மையைக்‌ 
கெடுப்பான்‌. பாவமான காரியங்கள்‌ 
பிரயோஜனமற்றவை. 

தேவன்‌ ற்கையில்‌ அநேக 
நன்மைகளைக்‌ கொடுத்திருக்கிறார்‌. 
தேவனுடைய தெய்வீக பராமரிப்பில்‌. 
சர்வசிருஷ்டிகளுக்கும்‌' ன்‌ 
உண்டாமிருக்கிறது. 


துன்மார்க்கத்தினாலும்‌, 

கிரியையினாலும்‌ 

தேசத்தின்‌ 

ed 

மீறி நடந்தாலும்‌, 

அதனால்‌ அநேகருக்குத்‌ தீங்கு உண்டாகும்‌. 

சாலொமோன்‌ இதை ஆராய்ந்து பார்த்து 

பெலத்தைப்‌ பார்க்கிலும்‌ ஞானமே உத்தமம்‌ 
என்று சொல்லுகிறார்‌. 





மயம்‌ 
யய 1 


சாலொமோனுடைய 
புஸ்தகத்தைப்போல 
எழுதப்பட்டிருக்கிறது. 
ஞானமுள்ள வார்த்தைகள்‌ 
அதிகாரத்தில்‌ தொகுக்கப்பட்டகுக்கிறத. 
சாலொமோன்‌ தன்னுடைய ்‌ 
நீதிமொழிகளின்‌ 

பயன்படுத்துகிறார்‌. நம்மிடத்தில்‌ ஞானம்‌ 
இருக்கவேண்டும்‌. மதிமீனம்‌ சிறிதும்‌ 
இருக்கக்கூடாது. சொற்ப மதியீனம்‌ கூட 
நம்முடைய பெயரைக்‌ 

(பிர 101-3). 


இந்த 


வருமாறு. நடந்து 


கொள்ளக்கூடாது (பிர 10:4). 


ம்‌ எல்லோரோடும்‌ சமாதானமாய்‌ 
ஏலிக்பேண்டும்‌ ய்‌ காரியங்களில்‌ 
தேவையில்லாமல்‌ தலையிடக்கூடாது 
(பிர 10:81). நம்முடைய நாவை அடக்கி 
ஆளுகை செய்யவேண்டும்‌ (பிர 1032-15) 
ம்‌ வீட்டுக்காரியங்களைக்‌ 
நம்முடைய வீட்டாரைப்‌ 
உற்சாகமாய்‌ வேலை 
செய்யவேண்டும்‌ (பிர 10:1819). ராஜாவை. 
நம்முடைய மனதிலும்‌ நிந்திக்கக்கூடாது. 
(பிர 10:20). 
தேசத்திலுள்ள சாதாரண 
ஜனங்களுக்கு சாலொமோன்‌ ஆலோசனை 
சொல்லுவதுபோல அதிபதிகளுக்கும்‌ 
ஆலோசனை சொல்லுகிறார்‌ 
ஜனங்களை 
நற்குணமுள்ளவர்களாயிருக்க 


(பிர 10:5-7). 
ராஜா... சிறுபிள்ளைத்தனமாயிருக்கக்கூடாது. 
பெருந்தீனி உண்ணக்கூடாது. ஆடம்பரத்தை 
நேசிக்கக்கூடாது (பிர 10:1677). 


பிரசங்கி - விரிவுரை 
ECCLESIASTES - 


i ONES 
PUELSHERS 


COMMENTARY 


சொற்ப மதியீனம்‌ 
பிர 10:1-3 


யர 10:1. செத்த. ஈக்கள்‌. 
தைலக்காரனுடைய  பரிமனதைலத்தை: 
நாறிக்‌ கெட்டுப்போகப்பண்ணும்‌; 
ஞானத்திலும்‌ கனத்திலும்‌ 
பேர்பெற்றவனைச்‌ சொற்ப மதியீனமும்‌ 
அப்படியே செய்யும்‌. 


பிர 102. ஞானியின்‌ இருதயம்‌ 
வலதுகையிலும்‌, மூடனின்‌ இருதயமோ 
இடதுகையிலும்‌ இருக்கும்‌. 


1058. மூடன்‌ 
வழியிலே. நடக்கிறபோதும்‌ 
மதிகெட்டவனாயிருக்கிறான்‌; தான்‌ 
மூடனென்று அவன்‌ எல்லாருக்கும்‌ 
சொல்லுகிறான்‌. 


ஒரு சிலர்‌ ஞானத்திலும்‌ கனத்திலும்‌ 
பெற்றவர்களாயிருப்பார்கள்‌. 
அவர்களிடத்தில்‌ 


சொற்பமதியீனம்‌ 

இருந்தாலும்‌, அது அவர்களுடைய 

நற்பெயரைக்‌ கெடுத்துவிடும்‌. செத்த ஈக்கள்‌ 

பரிமள தைலத்தை 

போகப்பண்ணும்‌ 

மும்‌, மேன்மையும்‌ 

த்‌ கெட்டுவிடும்‌. 

அதுபோலவே ஒரு மனுஷனுடைய மெய்யான 

ஞானமும்‌, கனமும்‌ சொற்ப மதியீனத்தால்‌. 
கெட்டுப்போகும்‌. 


ஞானத்தை சம்பாதிப்பது எளிதான 
காரியமல்ல. னால்‌ அதை எளிதாக 
இழந்துவிடலாம்‌. அதுபோலவே கனத்தையும்‌ 
த்தான்‌ சம்பாதிக்கவேண்டும்‌. 
கஷ்டப்பட்டுத்தான்‌ 
நம்முடைய 
செத்த ஈ 
பாழாக்கிப்போடும்‌. அதுபோலவே 
ஞானத்திலும்‌ கனத்திலும்‌ பேர்‌ பெற்ற 
நம்முடைய நற்பெயரை, 
சொற்பமதியீனம்‌ கெடுத்துப்போடும்‌. ஜனங்கள்‌ 
நம்மிடத்திலுள்ள ஞானத்தைப்‌ பார்ப்பதற்குப்‌ 
நம்மிடத்திலுள்ள 
பார்ப்பார்கள்‌. 
அதுவே அவர்களுடைய கண்களுக்கு 
பிரத்தியட்சமாய்த்‌ தெரியும்‌ பொதுவாக 
நன்மையான காரியங்களைவிட தீமையான 
காரியங்களே ஜனங்களுடைய கண்களுக்குத்‌ 
தெளிவாகவும்‌, பெரிதாகவும்‌ தெரியும்‌. 


ஒரு 





மயம்‌ 
யய 1 


இருதயம்‌ 


ஞானமுள்ளவன்‌. 


வலதுகையைவிட இடதுகை பலவீனமானது. 
வலதுகையினால்‌ கடினமாய்‌ வேலை 
செய்வதுபோல இடதுகையினால்‌ 

வேலை செய்ய முடியாது. 
உற்சாகமாய்‌ 

சோம்பல்தனமாயிருப்பான்‌. 

சுறுசுறுப்பு இருக்காது 

மிரியனாயிருப்பான்‌. 


மூடன்‌ எப்போதுமே மூடனாகத்தான்‌ 
இருக்கிறான்‌. மூடனிடத்தில்‌ மதிகேடு 
இருக்கும்‌. அவன்‌ வழியில்‌ நடக்கிறபோதும்‌ 
மதிகெட்டவனாயிருக்கிறான்‌. தன்னை 
மூடனென்று எல்லோருக்கும்‌ சொல்லுகிறான்‌. 
ம்‌ கேட்‌ 


பார்க்கிறவர்கள்‌. 

சந்திக்கிறவர்கள்‌ எல்லோரிடத்திலும்‌, மூடன்‌ 
தன்னை 'நான்‌ மூடன்‌” என்று. 
சொல்லுகிறான்‌. சுயவிளம்பரம்‌ பண்ணுகிறான்‌. 
மூடனுடைய மூடத்தனம்‌ அவனுக்கே. 
தெரிகிறது. அவனுடைய மதிகேட்டை 
அவனால்கூட மறைக்க முடியவில்லை. 


அதிபதி 
பிர 10:4-7 


யிர 10:4.  அதியதியின்‌ 
உன்மேல்‌ எழும்பினால்‌ உன்‌ 
ஸ்தானத்தை விட்டு விலகாதே; 
இணங்குதல்‌ பெரிய குற்றங்களையும்‌. 
அமர்த்திப்போடும்‌. 


கோயம்‌ 


வ 10:5. நான்‌ ஆரியனுக்குக்கீழே ர்க 

தீங்குண்டு, 
திபதியினிடத்தில்‌ 
தப்பிதமே. 


ன்னால்‌ 


யிர 10:6. மூடர்‌ மகா உயர்த்த நிலையில்‌: 
வைக்கப்படுகிறார்கன்‌; சீமான்கனோ 
தாழ்த்த. நிலையில்‌ 
உட்கார்த்திருக்கிறார்கள்‌.. 


பிரசங்கி - விரிவுரை 
ECCLESIASTES - 


1 
PUEUSHERS 


COMMENTARY 


மிர 10:7. வேலைக்காரர்‌ குதிரைகன்மேல்‌ 
ஏறிப்போகிறதையும்‌, யீரபுக்கன்‌' 
வேலைக்காரர்‌ போல்‌ தரையிலே 
'நடக்கிறதையும்‌ கண்டேன்‌. 


தாங்கள்‌ 
உண்மையாய்‌ 
ஜனங்கள்‌ 
கோபப்படக்கூடாது. 
அதிபதிகளோடு விவாதமோ, வாக்குவாதமோ 
ஆளுகை செய்கிற 
தாறுமாறாகப்‌ பேசினால்‌, 

அவருக்கு நம்மீது கோபம்‌ வரும்‌. 
அதிபதியின்‌ கோபம்‌ நம்மீது 
எழும்பினால்‌ நம்முடைய ஸ்தானத்தை 
விட்டு நாம்‌ விலகக்கூபாது. நமக்கு 
நியமிக்கப்பட்டிருக்கும்‌ ஸ்தானத்தில்‌ நாம்‌ 
நிலைத்திருக்கவேண்டும்‌. நம்முடைய 
தேசத்திற்கு நல்ல குடிமகனாகமிருந்து, 
நம்முடைய கடமைகளை 
உண்மையாய்ச்‌ செய்யவேண்டும்‌. நம்முடைய 
கோபத்தையும்‌ வெறுப்பையும்‌ காண்பிப்பதற்கு, 
அதிபதிக்கு விரோதமாகக்‌ கலகம்‌ 
பண்ணக்கூடாது. நாம்‌ மிகுந்த 
பொறுமையோடிருக்க வேண்டும்‌. 
அதிகாரத்திலும்‌, ஆளுகையிலும்‌ 
அமர்ந்திருக்கிறவர்களுக்கு, நாம்‌ மதிப்பும்‌. 
கொடுக்கவேண்டும்‌. 
கட்டளைகளுக்கு 
இணங்குதல்‌ பெரிய 
ர்‌ அமர்த்திப்போடும்‌ ஜனங்கள்‌ 
தங்கள்‌ அதிபதிகளோடு 'க்குவாதம்‌ 

பண்ணக்கூடாது. 


சாலொமோன்‌ சூரியனுக்குக்கீழே ஒரு 
தீங்கைக்‌ காண்கிறார்‌. இந்தத்‌ தீங்கை 
அதிபதிகளால்‌ மாத்திரமே குணப்படுத்த 
முடியும்‌. இந்தத்‌ தீங்கு அதிபதியிடமிருந்தே 
வருகிறது. சாலொமோன்‌ சூரியனுக்குக்கீழே. 
அதிபதியினிடத்தில்‌ தோன்றுகிற தப்பிதத்தை 
ஒரு தீங்காகக்‌ காண்கிறார்‌. 





யம்‌ 
யய 1 


தவறு செய்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ ஜனங்களுடைய வழக்குகளை 
நீதியாய்‌ நியாயம்‌ விசாரிக்கவேண்டியவர்கள்‌. 
அவர்கள்‌ நீதியான தீர்ப்புகளைச்‌ 
சொல்லவேண்டும்‌. நியாயாசனத்தில்‌ 
அமர்ந்திருக்கிற அதிபதிகளே நியாயத்திற்கு. 
விரோதமாகச்‌ செயல்படுகிறார்கள்‌. 
அதிபதிகளிடத்தில்‌ மனுஷநேயம்‌: 
இருக்கவேண்டும்‌. பட்சபாதம்‌ 
இருக்கக்கூடாது. தங்களுடைய சுமவிருப்பு 

ப்‌ க ஏற்ற பிரகாரம்‌ தீர்ப்பு 


தங்களுக்குக்‌ 


கீ! 
நியமிக்கிறார்கள்‌ 4 


இதில்‌ 
நீதியும்‌ 
மகாஉயர்ந்த 
ஞானமுள்ளவர்களையும்‌, 
திறமையுள்ளவர்களையும்‌ 

ஆனால்‌ ஒரு 
அதிபதிகள்‌ தப்பிதங்களைச்‌ செய்கிறார்கள்‌. 
மகாஉயர்ந்த நிலையில்‌: 'மூடரை 
வைத்துவிடுகிறார்கள்‌. சீமான்களோ தாழ்ந்த 
நிலையில்‌ உட்கார்ந்திருக்கிறார்கள்‌. 


ஒரு சிலருக்கு சலுகை 


அதிபதிகள்‌ 
காண்பிக்க விரும்பி, திறமையற்றவர்களையும்‌ 


நிர்வாகப்‌ 


இதனால்‌ 
உண்டாகிறது. 


பொறுப்பில்‌ வைக்கிறார்கள்‌ 
ஜனங்களுக்குத்‌ தீங்கு 


சாலொமோன்‌ அதிபதியினிடத்தில்‌ 
தோன்றும்‌ தப்பிதத்தை  விவரிப்பதற்காக 
ஒரு எடுத்துக்காட்டைச்‌ சொல்லுகிறார்‌ 
வேலைக்காரர்‌ குதிரைகள்மேல்‌ 
ஏறிப்போகிறதைக்‌ காண்கிறார்‌ அதே 
வேளையில்‌ பிரபுக்கள்‌ வேலைக்காரர்போல்‌. 
தரையிலே நடக்கிறதையும்‌ காண்கிறார்‌. 


மார்க்கர்‌. ஆட்சியிலிருக்‌ 
ரி அதப்‌ க்‌ 
உண்மையாய்‌. ஆளுகை 


ய்கிற 
பிரபுக்களுக்கு முக்கியத்துவம்‌ த! 
ரங்கள்‌ 


திறமையில்லாதவர்களுக்குக்‌ கொடுக்கப்படும்‌. 
பிரபுக்களின்‌ கைகளில்‌ பொறுப்புக்கள்‌: 
ஒப்படைக்கப்படுவதற்குப்‌ பதிலாக, 
வேலைக்காரருடைய கைகளில்‌. 
பொறுப்புக்கள்‌ ஒப்படைக்கப்படும்‌. 
திறமையுள்ளவர்கள்‌ சும்மாயிருப்பார்கள்‌. 
திறமையில்லாதவர்கள்‌ சிங்காசனத்தில்‌ 
வீற்றிருப்பார்கள்‌. 


பிரசங்கி - விரிவுரை 
ECCLESIASTES - 


த 
COMMENTARY PUBLISHERS 


படுகுழியை வெட்டுகிறவன்‌' 
பிர 10:8-10 


யிர 10:8. படுகுழியை வெட்டுகிறவன்‌' 
அதிலே வான்‌;  அடைப்பைப்‌ 


பீடுங்குகிறவனைப்‌ பாம்பு கடிக்கும்‌. 


யிர 10:9. கல்துகனைப்‌ பேர்க்கிறவன்‌' 
அவைகளால்‌ காயப்படுவான்‌; மரத்தைப்‌ 
பினக்கிறவன்‌ அதினால்‌ 
மோசப்படுவான்‌. 


யர 10:10. இருப்பு ஆயுதம்‌ 
மழுங்கலாயிருக்த அதை ஒருவன்‌ 
தீட்டாமற்போனால்‌, அதிக பலத்தைப்‌ 
பிரயோகம்‌ பண்ணவேண்டியதாகும்‌; 
ஆகையால்‌ ஒரு காரியத்தைச்‌. 
செவ்வையாய்ச்‌ செய்வதற்கு ஞானமே 
பிரதானம்‌. 


பிரபுவாகமிருந்தாலும்‌, சாதாரண 
ஜனங்களாகமிருந்தாலும்‌ அவர்களிடத்தில்‌ 
சாந்தகுணம்‌ இருக்கவேண்டும்‌. ம்‌ 
பலவந்தம்பண்ணக்கூடாது. 
உண்டுபண்ணுவதற்காக 
உரிமையில்‌, 
தலையிடக்கூடாது. 
கீழ்ப்படிந்திருப்பார்கள்‌. இந்தக்‌ கீழ்ப்படிதலை 
பிரபுக்கள்‌ தங்களுடைய  சுயஆநாயத்திற்கு 
சாதாகமாகப்‌ பயன்படுத்திக்கொள்ளக்கூடாது. 
ஜனங்களுடைய உரிமைகளையும்‌, 
விடுதலையையும்‌ பிரபுக்கள்‌ அடக்கி 
ஒடுக்கக்கூடாது. அதே வேளையில்‌, 
ஜனங்களும்‌ பிரபுக்களுக்குக்‌ 
கீழ்ப்படிந்திருக்கவேண்டும்‌. பிரபுக்களின்‌ 
ஆளுகையை அங்கீகரிக்கவேண்டும்‌. 
அவர்களுடைய ஆளுகைக்கு விரோதமாக 
கலகம்பண்ணக்கூடாது, 


ஜனங்கள்‌ 


விழவேண்டுமென்று 
அதிலே 
மற்றவர்களுக்காக 
வெட்டும்போது, மற்றவர்கள்‌ 
எல்லோருமே. அந்தக்‌ குழியில்‌ 
விழப்போவதில்லை. அவர்களில்‌ அநேகர்‌ 
வெட்டப்பட்ட குழியைப்‌ பார்த்து விலகிப்போய்‌ 
விடுவார்கள்‌. அந்தக்‌ குழியில்‌ யாராவது 
ஒருவர்‌ விழலாம்‌. ஆனாலும்‌, அந்தக்‌ 
குழியை வெட்டுகிறவன்‌ அதிலே நிச்சயமாய்‌ 
விழுவான்‌. ஆகையினால்‌ ஒருவன்‌ குழியை 
வெட்டும்போது, அதை பிறருக்காக அல்ல, 
தனக்காகவே  வெட்டுகிறோம்‌ என்னும்‌ 
பயத்தோடு வெட்டவேண்டும்‌. 





f= FTE 
TT 


கர்ப்பந்திறந்து பிறக்கும்‌ முதலாவது. 
ஆண்பிள்ளைகள்‌ (யாத்‌ 1345); துதி 
(சங்‌ 107:22; சங்‌ 11647; எபி 13:15); 
நொருங்குண்டதும்‌, நருங்குண்டதுமான 
ஆவியும்‌, இருதயமும்‌ (சங்‌ 51:17); சிலுவையில்‌ 
இயேசு கிறிஸ்து தம்மைத்தாமே 
அர்ப்பணித்தது (கொரி 32). 
ஆகியவையெல்லாமே பலிகளாகும்‌. 


"இஸ்ரவேல்‌ மூப்பர்‌" 
வாக்கியம்‌ 
தலைவர்களையும்‌, 
சேனைகளையும்‌ 
(யாத்‌ 31678: யாத்‌ 4:29; 
யாத்‌ 17:5-6,24-25; 
உபா 21:2-6) 


எத்திரோ மீதியான்‌ 
சேர்ந்தவராகமிருந்தாலும்‌, அவரும்‌ 
மோசேயோடும்‌ இஸ்ரவேலின்‌ மூப்பர்‌ 
அனைவரோடும்‌ ஐக்கியமாயிருக்கிறார்‌. 
எத்திரோவும்‌ அவர்களோடு தேலசமுகத்திலே. 
போஜனம்பண்‌ ணுகிறார்‌. மோசேயைப்போலவே 
எத்திரோவும்‌ ஆபிரகாமின்‌. 
குமாரனாகயிருக்கிறார்‌. 


எத்திரோ கர்த்தருக்‌ 
சினத்‌ த வைய்‌ உ பவனை 
செலுத்துகிறார்‌. கர்த்தர்‌ செய்த 
நன்மைகளை நினைத்து எத்திரோ 
கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலிகளை 
ஏறெடுக்கிறார்‌. அவர்‌ மீதியான்‌ தேசத்திலே 
ஆசாரியராமிருக்கிறார்‌ மேலும்‌ அவர்‌ 
இஸ்ரவேலி. தேவனாகிய கர்த்தரை 
ஆராதிக்கிறார்‌ ஆகையினால்‌ கர்த்தருக்கு 
பலிகளை செலுத்தும்போது, எத்திரோவே 
அந்த பலிகளை  செலுத்தியிருப்பதற்கு 
வாய்ப்புள்ளது. 
எத்திரோ கர்த்தருக்கு பலிசெலுத்திய 
அவரும்‌ ஆரோனும்‌, இஸ்ரவேலின்‌ 
அனைவரும்‌ 
போதக ததக 
கர்த்தருக்கு செலுத்தின 
அனைவரும்‌ கர்த்தருடைய 
புசிக்கிறார்கள்‌. 


தேசத்தை. 


க 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


நியாயம்‌ விசாரிப்பு 
யாத்‌ 1818-27 


யாத்‌ 18:18. மறுநான்‌ மோசே. 
ஜனங்களை  தியாயம்‌ விசாரிக்க 
உட்கார்த்தான்‌; ஜனங்கள்‌ காலமே 
துவக்கிச்‌. சாயங்காலம்மட்டும்‌ 
மோசேக்கு முன்பாக தின்றார்கள்‌. 


யாத்‌ 18:14. ஜனங்களுக்கு அவன்‌ 
செய்த யாவையும்‌ மோசேயின்‌ மாமன்‌: 
கண்டு: நீர்‌ ஜனங்களுக்குச்‌ செய்கிற 
இத்தக்‌ காரியம்‌ என்ன? தீர்‌ ஒன்றியாய்‌ 
உட்கார்த்திருக்கவும்‌, ஜனங்கள்‌ 
எல்லாரும்‌ காலமே துவக்கிச்‌ 
சாயங்காலம்மட்டும்‌ உமக்கு முன்பாக 
நிற்கவும்‌ வேண்டியது என்ன என்றான்‌. 


யாத்‌ 18:15. அப்பொழுது மோசே தன்‌: 
மாமனை நோக்கி: தேவனிடத்தில்‌ 
விசாரிக்கும்படி, ஜனங்கள்‌. 
என்னிடத்தில்‌ வருகிறார்கள்‌. 


யாத்‌ 18:46. அவர்களுக்கு யாதொரு 
காரியம்‌ உண்டானால்‌, என்னிடத்தில்‌ 
வருகிறார்கள்‌; நான்‌ அவர்களுக்குள்ள 
வழக்கைத்‌ தீர்த்து, 
தேவகட்டனைகளையும்‌ அவருடைய 
பிரமாணங்களையும்‌ தெரிவிக்கிறேன்‌. 
என்றான்‌. 


மோசேயின்‌: 
காரியம்‌ 


யாத்‌ 
மாமன்‌: 
நல்லதல்ல: 


யாத்‌ 18:18. நீரும்‌ உம்மோடே இருக்கிற 
ஜனங்களும்‌ தொய்த்துபோவீர்கள்‌; 
இது உமக்கு மிகவும்‌ பாரமான காரியம்‌; 
நீர்‌ ஒருவராய்‌ அதைச்‌ செய்ய 
உம்மாலே கூடாது. 


அதற்கு 


18:17. 
நீர்‌ செய்கிற 


யாத்‌ 1849. இப்பொழுது என்‌ 
சொல்லைக்‌ கேளும்‌, உமக்கு ஒரு 
ஆலோசனை சொல்லுகிறேன்‌; தேவனும்‌ 
உம்மோடுகூட இருப்பார்‌, 

தேவசந்திதியிலே. ஜனங்களுக்காக. 
இரும்‌; விசேஷித்தவைகளைத்‌ 
தேவனிடத்தில்‌ கொண்டுபோம்டி 





மயம்‌ 
யய 1 


பிரபுக்கள்‌ துன்மார்க்கராகவும்‌, 
சர்வாதிகாரிகளாகவும்‌, ஜனங்களை அடக்கி 
ஒடுக்கிறவர்களாகவும்‌ இருக்கக்கூடாது. 
பிரபுக்கள்‌ ஜனங்களை அடக்கி ஒடுக்கினால்‌, 
ஜனங்கள்‌ பிரபுக்களுக்கு விரோதமாகக்‌ 
குலகம்பண்ணுவார்கள்‌. வரலாற்றில்‌: 
நடைபெற்றிருக்கிற அநேக சம்பவங்கள்‌ இதை 
உறுதிபண்ணுகிறது. அநேக பத க்கள்‌ 
தங்களுக்கு ஸ்‌ 

ஜனங்களை அடக்கி , 
சர்வாதிகாரமாய்‌ ஆட்சி செய்தருக்கிறார்கள்‌. 


அடைப்பைப்‌ பிடுங்குகிறவனை பாம்பு 

குடிக்கும்‌. அடைப்பு என்பது பூர்வகாலத்து 

ஒவ்வொருவருடைய 

தீர்மானம்‌. 

அவர்களுடைய 

எல்லைக்குறியை 

நாட்டிமிருக்கிறார்கள்‌. இந்த அடைப்பை 

பிடுங்கக்கூடாது. தனக்கு ஏதாவது த ஆகாயம்‌ 

கிடைக்கும்‌ என்று சிலர்‌ 

அப்ப புங்குளர்கக்‌. தருக்க 

இதனால்‌ தீங்கு. செய்ய முயற்சி 

பண்ணுகிறார்கள்‌. அவர்கள்‌ மற்றவர்களுக்குத்‌ 

தீங்கு செய்வதற்கு முன்பாகவே, 
அவர்களுக்குத்‌ தீங்கு வரும்‌. 


அந்த அடைப்புக்குள்‌ பாம்பு இருக்கும்‌. 
அடைப்பை பிடுங்கியவுடன்‌, அதற்குள்‌! 

இருக்கிற பாம்பு வெளியே வந்து, 
அடைப்பைப்‌ பிடுங்குகிறவனைக்‌ குடிக்கும்‌. 
ஆகையினால்‌ ஒருவன்‌ துணிகரமாக 
அடைப்பைப்‌ பிடுங்கப்படும்போது, தன்னைப்‌ 
பாம்பு குடிப்பதற்கு வாய்ப்புள்ளது. என்னும்‌. 


தள்ளிவிடக்கூடாது. அந்த சுவர்‌ பிறருடைய 
சம்பத்து. நியாயத்திற்கு விரோதமாக, 
பிறருடைய சுவற்றையோ, கட்டிடத்தையோ 
நாம்‌ இடிக்கும்போது, அந்த சுவர்‌ நம்மிதே. 
விழும்‌. மற்றவர்களுடைய கல்லுகளை, 
அவர்களுடைய அனுமதியில்லாமல்‌ 
பேர்க்கும்போது, அவைகளால்‌ நமக்கு 
காயமுண்டாகும்‌. 


பிரசங்கி - விரிவுரை 
ECCLESIASTES - 


| 
PUEUSHERS 


COMMENTARY 


அரசாங்கம்‌ நிலைபெற்றிருக்கும்‌. 
அதின்‌ ஆளுகை சிராக நடைபெறும்‌. 
ஆயினும்‌, ஒரு சிலர்‌ நல்ல அரசாங்கத்திற்கு 
எதிராக கலகம்பண்ணுவார்கள்‌. நீதியான 
ஆளுகைக்கு எதிர்த்து நிற்பார்கள்‌. 
ராஜாக்களிடம்‌ தப்பிதம்‌ காண்பார்கள்‌. 
பிறரிடம்‌ தவறு காண்பது எளிது, 
பிறருடைய கண்களிலுள்ள துரும்பைப்‌ 
பார்ப்பதற்கு முன்பாக, நம்முடைய 
கண்களிலுள்ள உத்திரத்தை நோக்கிப்‌ 
பார்க்கவேண்டும்‌. நிலைபெற்றிருக்கிற 
அரசாங்கத்தை நாம்‌ அசைத்துப்‌ 
பார்ப்போமென்றால்‌, அது அசையாது. அது 
நம்மை அசைக்கும்‌. 


மரத்தைப்‌ பிளக்கிறவன்‌ 
மோசப்படுவான்‌. மரத்தைப்‌ 
அதற்குரிய நேர்த்தியான ஆயுதத்தைப்‌ 
பயன்படுத்தவேண்டும்‌. மரத்தை 
மரஆயுதத்தால்‌ பிளக்க முடியாது. அதற்கு 
இருப்பு ஆயுதம்‌ வேண்டும்‌. இருப்பு 
ஆயுதமும்‌ மழுங்கலாயிருக்கக்கூடாது. அது 
கூர்மையாயிருக்கவேண்டும்‌. மரத்தைப்‌ 
பிளப்பதற்கு பயன்படுத்தும்‌ இருப்பு 
ஆயுதத்தை, தீட்டி கூர்மைப்படுத்தவில்லை. 
யென்றால்‌, நாம்‌ அதிக பலத்தை 
பிரயோகம்பண்ண வேண்டியிருக்கும்‌. 
மழுங்கலான ஆயுதத்தால்‌ மரத்தைப்‌ பிளக்க 
முயற்சி பண்ணுகிறவர்கள்‌ மோசம்போவார்கள்‌. 

மரத்தைப்‌ பிளக்கும்போது இருப்பு 
ஆயுதத்தை சரியாகக்‌ கையாளவேண்டும்‌. 
ஆயுதத்தின்‌ கைப்பிடியை நாம்‌ உறுதியாய்ப்‌ 
பற்றிக்கொள்ளவேண்டும்‌. அதை 
உறுதியில்லாமல்‌ பிடித்தால்‌, கைப்பிடி விலகி, 
இருப்பு ஆயுதம்‌ நம்மீது வந்து விழுந்து, 
நம்மைக்‌ காயப்படுத்திவிடும்‌. மரத்தை 
வெட்டும்போது, மரத்தூள்கள்‌ நம்மீது சிதறி 
விழுவதற்கும்‌ வாய்ப்புள்ளது. ஆகையினால்‌ 
மரத்தை வெட்டுகிறவர்கள்‌ பாதுகாப்பான 
இடத்திலிருந்து. மரத்தை வெட்டவேண்டும்‌. 
நமக்கு எல்லாம்‌ தெரியுமென்று நினைத்து, 
நம்முடைய முழுபலத்தையும்‌ பிரயோகம்‌: 
பண்ணிக்கொண்டிருக்கக்கூடாது. ஒரு 
காரியத்தை  செல்வையாய்ச்‌ செய்வதற்கு 
பலத்தைவிட ஞானமே பிரதானம்‌. 


அதினால்‌ 
பிளப்பதற்கு, 





மயம்‌ 
யய 1 


அழிப்பதற்கு முன்பாக, தாறுமாறான ஆவியை 
உடையவர்களே அழிந்துபோவார்கள்‌. 


அலப்புவாயன்‌ 
பிர 10:11 


பிர 10:1. தடைகட்டப்படாத பாம்பு 
கடிக்குமே அலப்புவாயனும்‌ அதற்கு. 
ஒப்பானவன்‌.. 


பிரபுக்களும்‌ 
ஒருவரையொருவர்‌ 
வேண்டும்‌. அவர்களெல்லோருமே. 
ஞானமுள்ள வர்களாயிருக்க வேண்டும்‌. 


சாந்து தயவும்‌ 
இருக்கவேண்டும்‌ 


வா்பொழிகள்‌ 
தயவுள்ளவைகள்‌. பிரபுக்களுக்கு ஞானம்‌ 
தேவை... ஜனங்களை நல்ல முறையில்‌ 
ஆளுகை செய்வதற்கு ஞானம்‌. 
அவர்களுக்கு பேருதவியாயிருக்கும்‌. 
ஞானமுள்ளலன்‌ பிரச்சனைகளைக்‌ கண்டு 
பயந்து விலகி ஒதுங்கமாட்டான்‌. அதை 


சந்திப்பான்‌. அதை ஞானமாய்த்‌ தீர்த்து 
வைப்பான்‌. 


ங்களும்‌ 
நேசிக்க 


சில சமயங்களில்‌ ஜனங்கள்‌ 
பிரபுக்களுக்கு விரோதமாய்க்‌: 
கலகம்பண்ணலாம்‌. பிரபுக்கள்‌ 
ஞானமுள்ளவர்களாயிருப்பார்களென்றால்‌, 

அவர்கள்‌ ஜனங்களின்‌ பிரச்சனைகளைப்‌ 
புரிந்துகொள்வார்கள்‌. அவர்களுக்கு நல்ல 


விரோதமாகக்‌ 
அடக்கி 

அவர்களுடைய 

புரிந்துகொள்ள. 

அவர்கள்மீது கலத்தல்‌. வானத்த 
பதிலாக அன்பைக்‌ காண்பிப்பார்கள்‌. 


பிரசங்கி - விரிவுரை 
ECCLESIASTES - 


ட 
PUELSHERS 


COMMENTARY 


ஜனங்கள்‌ 
நேசிக்கவேண்டும்‌. தங்கள்‌ 
உண்மையுள்ளவர்களாகமிருக்க 
தேசத்தின்‌ ஒவ்வொரு 
தன்னுடைய பொறுப்பை 
தன்னுடைய 
நிறைவேற்றவேண்டும்‌. பல 
ஜனங்களுக்கு தங்களுடைய 
தெரியாது, தங்களுடைய 
தெரியாது. அவர்கள்‌ 
நன்மையான காரியங்களைச்‌ செய்வதற்குப்‌ 
பதிலாக, தங்களுடைய சுயநன்மைகளைத்‌ 
நேடிக்கொண்டிருப்பார்கள்‌. 

இபபட ஜனக்கனத்கு பிக்கள்‌ 
நற்புத்திமதிகளைச்‌ சொல்லவேண்டும்‌. 
அவர்களுடைய கடமைகளை அவர்களுக்கு 
உணர்த்திக்‌ காண்பிக்கவேண்டும்‌. பிரபுக்கள்‌ 
ஜனங்களிடத்தில்‌ சமாதானமாகவும்‌, 
அன்பாகவும்‌ பழகி அவர்களுக்கு 
ஆலோசனை சொல்லவேண்டும்‌. 
ஜனங்களுடைய ஒத்துழைப்போடுதான்‌ 
பிரபுக்களால்‌ நல்லாட்சி செய்ய முடியும்‌ 
ஞானமுள்ள பிரபு தன்னுடைய 
கடமைகளைப்‌ புரிந்துகொண்டு, ஞானமாய்‌ 
ஆட்சிபுரிவான்‌. 


பிரபுவிடத்தில்‌ ஞானமிருக்கும்போ, 
அவனிடத்தில்‌. ரன 
பொல்லாப்பும்‌, ஜனங்களை அடக்கி ஒடுக்கும்‌. 
சுபாவமும்‌ இருக்காது. ஞானமுள்ள பிரபு 
ஜனங்கள்மீது அன்பாகமிருந்து, அவர்களை 
மென்மையாய்‌ ஆட்சி புரிவார்‌. 

தன்னிடத்திலுள்ள கனத்த 
நீக்கப்போடுவார்‌. ள்ளவன்‌ 
தன்னுடைய 
கூர்மையாக்குவதுபோல, ஞானமுள்ள பிரபு 
தன்னுடைய ஞானத்தை விவேகமாகவும்‌, 
கூர்மையாகவும்‌ பயன்படுத்துவார்‌. நம்முடைய 
ஆயுதம்‌ மழுங்கலாமிருந்தால்‌, நாம்‌ அதிக 
பலத்த பிரயோகம்பண்ண வேண்டியது வரும்‌. 
அதிக பலத்தைப்‌ பிரயோகம்பண்‌ ணுவதற்குப்‌ 
பதிலாக, கொஞ்சம்‌ முயற்சி செய்து, 
மழுங்கலாயிருக்கும்‌ ஆயதத்தை தீட்டி 
கூர்மைப்படுத்துவது பிரதானம்‌. 





மயம்‌ 
யய 1 


பட்டமரத்தை வெட்டுவதைவிட 
ஈரப்பதமுள்ள மரத்தை வெட்டுவது எளிது. 
ஆகையினால்‌ மரம்‌ வெட்டுகிறவர்கள்‌, 
மரத்தை வெட்டுவதற்கு முன்பு, மரத்தின்மீது 
தண்ணீர்‌ ஊற்றி, அதைப்‌ பதப்படுத்துவார்கள்‌. 
தங்களுடைய வேலையை எளிதாகச்‌ 
செய்வதற்கு ஆயத்தம்பண்ணுவார்கள்‌. 
அதுபோலவே நம்முடைய வாழ்க்கையிலும்‌ சில 
கடினமான சூழ்நிலைகள்‌ வரலாம்‌. அவற்றை 
சந்திப்பதற்கு முன்பாக, நம்மை 
ஆயத்தப்படுத்திக்கொள்ளவேண்டும்‌. த 

ழ்நிலையில்‌ நாம்‌ என்ன 

என்ன 

நேரம்‌ 
சிந்தனை 


பேசவேண்டுபென்றும்‌, 
செய்யவேண்டுமென்‌ றும்‌, 
நிதானமாய்‌ அமர்ந்து 
செய்யவேண்டும்‌. 


சற்று 


பட்டமரத்தை தண்ணீர்‌ ஊற்றி 
பதப்படுத்துவதற்கும்‌ நாம்‌ சிறிதும்‌ முயற்சி 
எடுக்கவேண்டும்‌. நம்முடைய முயற்சி 
ஒருபோதும்‌ வீணாய்ப்போவதில்லை. 
அதிகபலத்தை . பிரயோகம்பண்ணுவதற்குப்‌ 
பதிலாக, இப்படிப்பட்ட முயற்சிகளை 
ஞானத்தோடு செய்யவேண்டும்‌. 


ஞானமுள்ளவன்‌ பாம்புக்கு நன்றாய்‌ 
மகுடி ஊதுவான்‌. தன்னுடைய மகுடியினால்‌ 
பாம்பை மயக்குவான்‌. முடியை எப்படி 
ஊதவேண்டுமென்று அவனுக்குத்‌ தெரியும்‌. 
பாம்பு சீறும்‌. பாம்பாட்டி மகுடி ஊதாமல்‌, 
பாம்பு சீறுவதுபோல, 
சீறிக்கொண்டிருந்தால்‌ 

அது அதிகமாய்ச்‌ 
அடக்கவேண்டுமென்றால்‌ 

ஊதவேண்டும்‌. அதை நன்றாய்‌ 
தெரிந்திருக்கவேண்டும்‌. பாம்பாட்டி 
மகுடியை சரியாய்‌ ஊதவில்லையென்றால்‌, 
பாம்பு அவனைக்‌ கடிக்கும்‌. தடைகட்டப்படாத 
பாம்பு கடிக்கும்‌ என்று சாலொமோன்‌ 
சொல்லுகிறார்‌. 

உ தப்பும்‌ 
பாம்புக்கு ஒப்பானவன்‌. 
விருப்பமானதைப்‌ 
தடைகட்டப்படாத பாம்பு கடிப்பதுபோல,, 
இவனும்‌ தன்னுடைய வார்த்தைகளால்‌. 
மற்றவர்களைக்‌ கடிப்பான்‌. நம்முடைய நாவை 
நாம்‌ அடக்கி ஆளுகை செய்யவேண்டும்‌. 

நம்முடைய நாவின்‌ 
தாறுமாறாகயிருக்கும்‌. 


தடைகட்டப்படாத 
இவன்‌ தனக்கு 
பேசுவான்‌. 


பிரசங்கி - விரிவுரை 
ECCLESIASTES - 


| 
PUELSHERS 


COMMENTARY 


பிறருடைய மனதை புண்படுத்தும்‌ 
வண்ணமாகப்‌ பேசுவோம்‌. நம்முடைய 
வாயின்‌ வார்த்தைகளினால்‌ மற்றவர்களுக்குக்‌ 
கோபம்‌ உண்டாக்குவோம்‌. கடிக்கிற பாம்பை 
ஜனங்கள்‌ சும்மா விட்டுவைக்கமாட்டார்கள்‌. 
அதை அடித்துப்போடுவார்கள்‌. அதுபோலவே. 
அலப்புவாயனையும்‌: ஜனங்கள்‌: 
சும்மாவிடமாட்டார்கள்‌. அவனைத்‌ 
தண்டிப்பார்கள்‌. நாம்‌ பிறருக்குத்‌ தீங்கு 
உண்டாக்க நினைத்தால்‌, அது நமக்கே 
தீங்காக முடியும்‌. படுகுழியை வெட்டுகிறவன்‌ 
அதிலே விழுவான்‌. 


ன்‌ 
பிர 10:12-15 


பிர 10:12. ஞானியினுடைய 
வாய்மொழிகள்‌ தயையுன்னவைகன்‌; 
மூடனுடைய உதடுகனோ அவனையே 
விழுங்கும்‌. 

மிர 10:18. அவன்‌ வாய்மொழிகளின்‌ 
துவக்கம்‌ மதியினமும்‌, அவண்‌ வாக்கின்‌: 
முடிவு கொடிய பைத்தியமுமாம்‌. 


பிர 10414. 
பேசுகிறான்‌, 
இன்னதென்று. 
தனக்குப்பிற்பாடு 
சம்பவிக்கப்போகிறதை 
அறிவிப்பவன்‌ யார்‌? 


மூடன்‌ மிகுதியாய்ப்‌ 
நடக்கப்போகிறது 
மனுஷன்‌ அறியான்‌; 


அவனுக்கு 


பிர 10:15. ஊருக்குப்‌ போகும்‌ வழியை 
மூடன்‌ அறியாததினால்‌, அவன்‌ 


தொல்லை. ஒவ்வொருவரையும்‌ 


தயலில்லாதவைகள்‌. 

நன்மை உண்டாகப்‌ 

பிறருக்கும்‌ நன்மை உண்டாகப்‌ 

ஞானியின்‌ வார்த்தைகளினால்‌ 
அநேகருக்கு நன்மை கிடைக்கும்‌. 





மயம்‌ 
யய 1 


மூடனுடைய உதடுகள்‌ அவனையே 
விழுங்கும்‌. மூடன்‌ பிறருக்கு கேடுண்டாகப்‌ 
பேசுவான்‌. மூடன்‌ பிறரை நிந்திப்பான்‌. 
அவன்‌ பிறருக்கு தீங்கு செய்வதற்காக தன்‌ 
வாயைத்‌ திறப்பான்‌. முடிவில்‌ மூடனுக்குத்‌ 
தீங்கு வரும்‌. மூடன்‌ தன்‌ வாயின்‌ 
வார்த்தைகளினால்‌ அழிந்துபோவான்‌. 


வார்த்தைகள்‌ அவனுடைய பலவீனத்தையும்‌, 

என்ட பது மதியீனத்தையும்‌ 

வெளிப்படுத்தும்‌. அவனுடைய இருதயத்தில்‌ 
மதிமனம்‌ நிரம்பியிருக்கும்‌. 
ந்‌ கெட்ட 


வார்த்தைகள்‌ வெளிப்படும்‌ 


மூடனுடைய வாக்கின்‌ 
கொடிய  பைத்தியமாயிருக்கும்‌. 
எப்படிிருக்கிறானோ 
வார்த்தைகளும்‌ அப்படியே இருக்கிறது. 
மடன்‌ மிகுதியாகப்‌ பேசுவான்‌. அவனுடைய 
பேச்சை அவனால்‌ நிறுத்தவே முடியாது. 
சுருக்கமாக எப்படி பேசுவதும்‌ என்பதும்‌ 
அவனுக்குத்‌ தெரியாது. கடைசியில்‌ சொல்ல. 
வேண்டியதை முதலில்‌ சொல்லுவான்‌. 
முதலில்‌ சொல்லவேண்டியதை கடைசியில்‌. 
சொல்லுவான்‌. அவனுடைய வார்த்தைகள்‌ 
முதலிலும்‌ கடைசியிலும்‌ ஒன்றுபோலவே 
இருக்கும்‌. முதலில்‌ அவனுடைய மதிமீனம்‌. 
வெளிப்படும்‌. முடிவில்‌ அவனுடைய பைத்தியம்‌ 
வெளிப்படும்‌. 


மூடனுடைய மனதில்‌ 
சிந்தனையிருக்காது. 
சிந்தனையில்லாதவர்கள்‌ 
உளறுவார்கள்‌. 
உலர்ந்துபோயிருக்கும்‌. 
எப்போதுமே 
கொடுக்கும்‌. இருதயத்தில்‌ 
ஒன்றுமில்லாமல்‌  உலர்ந்துபோயிருக்கிறான்‌. 
ஆகையினால்‌ அவன்‌ அதிகமாகவும்‌. 
பேசுகிறான்‌, அதிக சத்தமாகவும்‌ பேசுகிறான்‌. 
மூடன்‌ மிகுதியாகப்‌ பேசினாலும்‌, தான்‌ 
என்ன பேசுகிறோம்‌ என்பது அவனுக்குத்‌. 
தெளிவாகத்‌ தெரியாது. அவன்‌ பொதுவான 
காரியங்களைத்தான்‌ பேசுவான்‌. ஆனாலும்‌ 
அவன்‌ என்ன சொல்லப்போகிறான்‌ என்பதை 
யாராலும்‌ நிதானித்து அறியமுடியாது. 


தெளிந்த 
தெளிந்த 
அதிகமாய்‌ 
அவர்களுடைய இருதயம்‌ 


உலர்ந்த பொருட்கள்‌ 
அதிகமான ஓசையைக்‌ 
மூடனும்‌ 


பிரசங்கி - விரிவுரை 
ECCLESIASTES - 


ட 
PUELSHERS 


தான்‌ மாத்திரமே பேசவேண்டுமென்று 
மூடன்‌ விரும்புவான்‌. அவன்‌ மற்றவர்கள்‌ 

கேட்க விரும்பமாட்டான்‌. மூடன்‌ 
சொன்னதையே திரும்ப திரும்பச்‌ 
சொல்லுவான்‌. மூடன்‌ எவ்வளவுதான்‌. 
பேசினாலும்‌ அவன்‌ சோர்வடையமாட்டான்‌. 
அவனுக்கு, இனிமேல்‌ என்ன 
நடக்கப்போகிறது என்பதையும்‌, அவன்‌ 
இனிமேல்‌ என்ன சொல்லப்போகிறான்‌ 
என்பதையும்‌ எந்த... மனுஷனாலும்‌. 
அறிந்துகொள்ள முடியாது. அவனுக்கு 
இதற்கு பின்பு என்ன சம்பவிக்கப்போகிறது. 
என்பதையும்‌ அவனுக்கு யாராலும்‌ அறிவிக்க 
முடியாது. 


COMMENTARY 


மூடன்‌ எந்தவிதமான 
குறிக்கோளுமில்லாமல்‌ கடினமாய்‌ 
உழைப்பான்‌. அவனுடைய உழைப்பினால்‌. 
அவனுக்கும்‌. பிரயோஜனமிருக்காது. 
மற்றவர்களுக்கும்‌ பிரயோஜமிருக்காது. மூடன்‌ 
தான்‌ விரும்பியதையெல்லாம்‌ செய்வான்‌. 
தன்‌ மனதிற்கு சரியென்று 
தோன்றுவதையெல்லாம்‌. செய்ய 
ஆரம்பித்துவிடுவான்‌. மூடன்‌ வேலை 
செய்யும்போது மற்றவர்களையும்‌ தொந்தரவு 
பண்ணுவான்‌, மூடனுடைய தொந்தரவினால்‌ 
மற்றவர்கள்‌ களைத்துப்போவார்கள்‌. 
மூடனுடைய தொல்லை ஒவ்வொருவரையும்‌. 
இளைக்கப்பண்ணும்‌. 

ஊருக்குப்போகும்‌ வழி மூடனுக்குத்‌ 
தெரியாது. வழிதெரியாமல்‌ நம்மால்‌ 
ஊருக்குப்‌ போகமுடியாது. ஆனால்‌ மூடனோ, 
ஊருக்குப்‌ போகும்‌ வழி தெரியாவிட்டாலும்‌, 
புறப்பட்டுப்போய்விடுவான்‌. வழியில்‌ தான்‌ 
பார்க்கிற எல்லோரையும்‌ நிறுத்தி, 
அவர்களிடத்தில்‌ வழிகேட்பான்‌. அவர்கள்‌ 
சரியான வழியைச்‌ சொன்னாலும்‌ அதை 
செவிகொடுத்துக்‌ கேட்கமாட்டான்‌. தான்‌ 
போக நினைத்த வழியில்தான்‌ 
போய்க்கொண்டிருப்பான்‌. போவதற்கு ஒரு 
வழி மாத்திரமே இருந்தாலும்‌, அந்த வழியும்‌ 
சரியான வழிதான்‌ என்பதும்‌ அவனுக்குத்‌ 
தெரியாது. அது பற்றியும்‌ மற்றவர்களிடம்‌ 
விசாரிப்பான்‌. 
வார்த்தைகள்‌ 
தொல்லையாகயிருக்கும்‌. 
தொல்லையினால்‌ 
சோர்ந்துபோவார்கள்‌. 





BELLMETHER 
யய 1 


ராஜா 
பிர 10:16-17 


பிர 10:16. ராஜா சிறுபின்னையுமாய்‌, 
பிரபுக்கள்‌. அதிகாலமே 
உண்கிறவர்களுமாமிருக்கப்‌ பட்ட 
தேசமே, உனக்கு ஐயோ! 


பிர 1017. ராஜா 
பிரபுக்கள்‌ வெறிக்க உண்ணாமல்‌ 
பெலன்கொன்ன ஏற்றவேணையில்‌ 
உண்கிறவர்களுமாயிருக்கப்‌ பட்ட 
தேசமே, நீ பாக்கியமுன்னது. 


குலமகனுமாய்‌, 


ராஜா 
இருக்கும்போது, 


நற்குணமுள்ளவனாக. 
அவனுடைய தேசத்தில்‌ 


சந்தோஷமும்‌, சமாதானமும்‌ நிரம்பியிருக்கும்‌. 
சுபாவத்தைப்‌ 


தேசத்தில்‌. 
சிறுபிள்ளையாக 


ஆளுகை செய்கிறவர்களின்‌ 
பொறுத்துதான்‌ 
சந்தோஷயிருக்கு்‌. 
இருப்பானென்றால்‌, 
சந்தோஷமிருக்காது. 
ஜனங்களை 
இருக்காது. சிறுபிள்ளைகளால்‌ 
நியாயத்தை. நிதானத்து அறியமுடியாது. 
சிறுபிள்ளைகள்‌, சிறுபிள்ளைகளுக்குகேற்ற 
பிரகாரம்‌ சிந்திப்பார்கள்‌. தங்கள்‌ வயதிற்கேற்ற 
பிரகாரமாகவே கிரியை செய்வார்கள்‌. 
சிறுபிள்ளைகள்‌ சிங்காசனத்தில்‌ அமர்ந்து 
ஜனங்களை ஆளுகை செய்ய 
நிர்வாகத்திறமையில்லாதவர்கள்‌. 


ராஜா 


பெலமுள்ளவனாகயிருக்க. 
மலீனமாமிருக்கக்கூடாது 


ஞானமுள்ளவனாயிருக்க. வேண்டும்‌. 
ஞானத்தில்‌ முதிர்ச்சி பெற்றிருக்கவேண்டும்‌. 
சிறுபிள்ளைத்தனமாகயிருக்கக்‌ கூடாது. 
விளையாட்டுத்தனமாகயிருக்கக்‌ கூடாது. 
சிங்காசனத்தில்‌ வீற்றிருக்கிற ராஜா, மிகுந்த 


செய்யவேண்‌। 
சிறுபிள்ளையாமிருக்கப்ப்ட த 
ஐயோ என்று சாலொமோன்‌ சொல்லுகிறார்‌. 
ராஜா குலமகனாயிருக்கவேண்டும்‌. 
அப்படிப்பட்ட தேசமே பாக்கியமுள்ளது. 


பிரசங்கி - விரிவுரை 
ECCLESIASTES - 


1 
PUELSHERS 


தேசத்தின்‌ பிரபுக்கள்‌ அதிகாலமே 
உண்கிறவர்களாயிருக்கக்கூடாது. வெறிக்க 
உண்கிற பிரபுக்களும்‌, பெருந்தீனி உண்கிற 
பிரபுக்களும்‌ தேசத்திற்கு ஆகாதவர்கள்‌. 
இவர்களுக்கு வயிறுதான்‌. தேவன்‌. 
தங்களுடைய போஜனத்திற்காக இவர்கள்‌ 
எதை வேண்டுமானாலும்‌ செய்வார்கள்‌. 
பிரபுக்கள்‌ வெறிக்க உண்ணாமல்‌, 
பெலன்கொள்வதற்காக ஏற்ற வேளையிலே. 
உண்கிறவர்களாயிருக்க வேண்டும்‌. 
இவர்களே ஞானமுள்ள பிரபுக்கள்‌, 
இவர்களுடைய தேசமே பாக்கியமுள்ளது. 


COMMENTARY 


பிரபுக்கள்‌ தங்களுடைய 
சுயஇச்சைகளுக்கு அடிமைகளாகயிருந்தால்‌, 
அவர்களால்‌ தேசத்தின்‌ நன்மைகளைக்‌ 
கவனிக்க முடியாது. ஜனங்களுடைய 
வழக்குகளை விசாரிப்பதில்‌ கவனம்‌ 
செலுத்துவதற்குப்‌ பதிலாக, இவர்கள்‌ தங்கள்‌ 
போஜனத்தில்தான்‌ கவனம்‌ செலுத்துவார்கள்‌. 
குடிப்பதும்‌, புசிப்பதுமே க்குப்‌ 
பிரதானமாயிருக்கும்‌. 
வெறித்து. 


சோம்பலாயிருப்பார்கள்‌. 


உண்டுவிட்டு, 


உண்கிறவர்கள்‌, 
ஆனால்‌ 


ஜீவிப்பதற்காகப்‌ 


பசப்கத்காகவே ஜீவிக்கிறார்கள்‌. 
கர்த்தருடைய பிள்ளைகள்‌ 
புசிக்கவேண்டும்‌. உமிரோடிருப்பதற்கு 
பெலன்கொள்வதற்காகப்‌ புசிக்கவேண்டும்‌. 
போஜனம்‌ நம்மை ஆளுகை செய்யக்கூடாது. 
நாமே போஜனத்‌ ஞுகை 
செய்யவேண்டும்‌. க்கம்‌ பிறக்கக்‌, 
அதிகாலமே, வெறிக்க 
உண்கிறவர்களாகமிருந்தால்‌, 
அவர்களிடத்தில்‌ எந்த 
எதிர்பார்க்க முடியாது. 
குலமகனாகமிருக்கவேண்டும்‌. 
வார்த்தைகளும்‌, 
ம்‌ ம்‌ கிருபை 
நிரம்பியதாகமிருக்கவேண்டும்‌. ராஜா 
தெளிந்த சிந்தனையுள்ளவராகவும்‌, 
சீக்கிரத்தில்‌ கோபப்படாதவராகவும்‌, 
பொறுமையுள்ளவராகவும்‌, 
சித்தியுடையவராகவும்‌ இருக்கவேண்டும்‌. 
இவையெல்லாவற்றிற்கும்‌ மேலாக ராஜாவிடம்‌ 
ஞானம்‌ காணப்படவேண்டும்‌. கர்த்தருக்குப்‌ 
பயப்படுவதே ஞானத்தின்‌ ஆரம்பம்‌. ராஜா 
கர்த்தருக்குப்‌ பயந்து ஜனங்களை ஆளுகை 
செய்யவேண்டும்‌. அவர்‌ தன்‌ தேசத்திலுள்ள 
எல்லா ஜனங்களுக்கும்‌ நன்மை செய்ய, 
எப்போதுமே ஆயத்தமாயிருக்கவேண்டும்‌. 


ஜனங்கள்‌ 
நன்மையும்‌ 





யம்‌ 
யய 1 


ஒழுக்கமுள்ளவர்களாயும்‌,. 
சுயஆசைகளை 
கட்டுப்படுத்துகிறவர்களாகவும்‌ இருக்க 
வேண்டும்‌. தங்களுடைய சரீர 
நன்மைகளைவிட, குடும்ப நன்மைகளைவிட, 
தேசத்தின்‌ நன்மையே மிகவும்‌ முக்கியமானது 
என்று தீர்மானித்து, தங்கள்‌ தேசத்திற்காக 
நன்‌ செய்யவேண்டும்‌. 
க்கமுள்ள பிரபுக்கள்‌ ஏற்ற 

ல்‌ உணவு உண்பார்கள்‌. தங்கள்‌ 
கடமைகளை சரியாகச்‌ செய்வார்கள்‌. 
அவர்களுடைய தேசம்‌ 
ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும்‌. தேசத்திலுள்ள 
எல்லா ஜனங்களுக்கும்‌ போஜனம்‌ கிடைக்கும்‌. 
பிரபுக்கள்‌ ஜனங்களுடைய நன்மையைப்‌ 
பார்த்துவிட்டு, அதன்பின்பு, ஏற்ற வேளையில்‌ 


வெறிக்க உண்ணாமல்‌. 
உண்ணவேண்டும்‌. 

பீருக்களின. ஆத்துமாக்கள்‌. தேவனுடைய 
ஊழியத்தைச்‌ செய்வதற்கு 
தகுதிபெற்றிருக்கவேண்டும்‌ அவர்களால்‌. 
நன்மை செய்ய 

இதற்காக அவர்கள்‌ 

அவர்களிடத்தில்‌ சரீர 


இன்த நரகன்‌ மன பன 
முடியும்‌. அவர்களிடத்தில்‌ ஆத்தும பெலன்‌ 
இருந்தால்தான்‌, அவர்களால்‌ தேவனுக்கு: 
ஊழியம்‌ செய்ய முடியும்‌ 


ராஜாக்களும்‌ 
தங்கள்‌ தேசத்தின்‌ 
முன்மாதிரிகளாமிருக்க 


பிரபுக்களும்‌, 
குடிமக்களுக்கு 
வேண்டும்‌. 


அவர்களும்‌ ஒழுக்கமுள்ளவர்களாகவும்‌, 
இச்சையடக்கமுள்ளவர்களாகவம்‌ இருந்து, 
தங்கள்‌ நற்குணத்தில்‌ 

பெறவேண்டும்‌. மற்றவர்களுக்கு அதிகமாய்‌ 
உழைக்க விரும்புகிறவர்கள்‌, தங்களைத்‌ 
தாங்களே அதிகமாக வெறுக்க 
கற்றுக்கொள்ளவேண்டும்‌. தன்னைத்தான்‌ 
வெறுக்கிறவன்‌ மாத்திரமே பிறருக்கு ஊழியம்‌ 
செய்ய தகுதியுள்ளவன்‌. 


பிரசங்கி - விரிவுரை 
ECCLESIASTES - 


ட்ட 
PUELSHERS 


COMMENTARY 


மிகுத்த சேம்பலினால்‌ 
தாகும்‌; கைகளின்‌ 


யழுதா 
தெகிழ்வினாலே வீடு ஒழுக்காகும்‌. 


ஒரு ன்‌ மனுஷனுடைய 
சோம்பல்தனத்தினால்‌, அவனுக்கும்‌, 
அவனுடைய குடும்பத்தாருக்கும்‌, அவனுடைய 
சமுதாயத்திற்கும்‌ கேடுண்டாகும்‌. 
சோம்பல்தனமும்‌. கைளின்‌ நெகிழ்வும்‌ 
நம்மிடத்தில்‌ இருக்கக்கூடாது. இந்த 
சுபாவங்களை உடையவர்கள்‌ தங்கள்‌ 
கடமைகளைப்‌  புறக்கணித்துவிடுவார்கள்‌. 
தங்களுடைய பொறுப்புக்களை 
உதாசீனம்பண்ணுவார்கள்‌. ஒரு வேலையும்‌ 
செய்யாமல்‌ சும்மாமிருக்கவேண்டுமென்று 
விரும்புவார்கள்‌. அதே வேளையில்‌ 
டம்பரமாயும்‌, உலகப்பிரகாரமாக 
சந்தோஷமாயும்‌ இருக்கவேண்டும்‌ என்றும்‌ 
ஆசைப்படுவார்கள்‌. 


ஒருவன்‌  சோம்பல்காரனாயிருக்கும்‌. 
போது முதலாவதாக அவனுடைய மேல்பச்சு 
பழுதாகும்‌. அதன்‌ அவனுடைய வீடு 
ஒழுகும்‌. நாம்‌ ஆரம்பத்திலேயே நம்முடைய 
பழுதுகளை குவனிக்கவில்லையென்றால்‌, 
அதன்‌ பின்‌ விளைவுகள்‌ மிகவும்‌ 
மோசமாயிருக்கும்‌. 


ராஜா... சிறுபிள்ளையாகவும்‌ பிரபுக்கள்‌ 
அதிகாலமே  உண்கிறவர்களுமாயிருக்கும்‌. 
போது, அவர்கள்‌ தங்களுடைய கடமைகளை 
சரியாக நிறைவேற்றமாட்டார்கள்‌. எந்த ஒரு 
வேலையையும்‌ பிரயாசப்பட்டு, பொறுப்போடு 
செய்யமாட்டார்கள்‌. இவர்களுடைய 
பொறுப்பிலுள்ள தேசம்‌, இவர்களுடைய 
சோம்பல்தனத்தினால்‌ பாதிப்படையும்‌. 


வீடு ஒழுகும்போது அதனுடைய 
அஸ்திபாரமே கெட்டுப்போகும்‌. இவர்களுக்கு 
ம்‌ நெகிழ்ந்த a 

இவை இரண்டுமே 

பழுதாய்ப்போன 


நம்முடைய கைகளைத்‌ திடப்படுத்தவேண்டும்‌. 
கைகள்‌ நெகிழ்ந்திருக்குமென்றால்‌, நம்மால்‌ 
மேல்மச்சைப்‌ பழுதுபார்க்கவம்‌ முடியாது, 
மழைகாலத்தில்‌ பழுதடைந்த 
மேல்மச்சிலிருந்து தண்ணீர்‌ ஒழுகுவதை 
தடைபண்ணவும்‌ முடியாது. மழை எப்போது 
வரும்‌ என்று நமக்குத்‌ தெரியாது. 





மயம்‌ 
யய 1 


வரும்‌ முன்பு, தடைந்துள்ள 
மேன்மை ப ெய்னிடலேண்டும்‌ 


பிர 10:19 


பிர 1019. விருத்த 
சுந்தோஷத்துக்கென்று செய்யப்படும்‌; 
திராட்சுரசம்‌ ஜீவனுன்வோரைக்‌ 
கவிப்பாக்கும்‌; பணமோ 
எல்லாவற்றிற்கும்‌ உதவும்‌. 


நாம்‌ பணத்தைச்‌ சம்பாதிப்பதற்காகவே 
கடினமாய்‌ உழைக்கிறோம்‌. ஒரு தேசத்தில்‌ 
சாதாரண ஜனங்களாகயிருந்தாலும்‌, 
ஆளுகை செய்கிற பிரபுக்களாகமிருந்தாலும்‌, 
பணத்திற்காகவே எல்லாரும்‌. 
உழைக்கிறார்கள்‌. ஏனென்றால்‌ பணம்‌: 
எல்லாவற்றிற்கும்‌ உதவியாயிருக்கிறது. 
விருந்து சந்தோஷத்திற்கென்று 
செய்யப்படுகிறது. மதிமீனனுடைய நகைப்பு 
பைத்தியமாயிருக்கும்‌. ஞானமுள்ளவனுடைய 
சந்தோஷமோ எல்லோருக்கும்‌ நன்மை தரும்‌. 
ஞானமுள்ளவர்கள்‌ பணத்தை சம்பாதித்து, 
விருந்து செய்கிறார்கள்‌ 
தாங்களும்‌  சந்தோஷமாகயிருக்கிறார்கள்‌. 
மற்றவர்களையும்‌ சந்தோஷப்படுத்துகிறார்கள்‌. 

பணம்‌ சந்தோஷத்தைத்‌ தராது. 
பணத்தை யாராலும்‌ சாப்பிடமுடியாது. 
பணத்தை வஸ்திரமாக உடுத்தவும்‌ முடியாது. 


உணர்ந்தவராக, 
எல்லாவற்றிற்கும்‌ 
சொல்லுகிறார்‌. 
ஜீவிக்கிற காலம்‌ வரையிலும்‌, நமக்கு பணம்‌: 
தேவைப்படுகிறது. பணத்தினால்‌ நம்முடைய 
சரீரத்திற்குத்தான்‌ 
நம்முடைய 
பயன்படாது. 
பணத்தால்‌ பூர்த்தி செய்ய முடியாது. 


பிரசங்கி - விரிவுரை 
ECCLESIASTES - 


fe 
PUELSHERS 


மரணம்‌. 
வைத்து 


COMMENTARY 


பாவத்தின்‌ 


்‌ சம்பளம்‌. 
நம்முடைய 


பணத்தை 


பாவமன்னிப்பைப்‌ பெறமுடியாது. தேவனுடைய 
கிரயத்திற்கு 
அதுபோலவே 


கிருபையைப்‌ பணத்தினால்‌ 
வாங்கமுடியாது. 
கத்தமனச்சாட்சியையும்‌ 
விலைக்கு வாங்கழுடியாது. 
சம்பந்தப்பட்ட காரியங்களுக்கு 
பிரயோஜனமற்றது. இம்மைக்குரிய வாழ்வுக்கு 
மாத்திரமே பணம்‌ பிரயோஜனமாயிருக்கும்‌. 
மறுமைக்குரிய வாழ்க்கைக்கு பணத்தால்‌ ஒரு 
பிரயோஜனமுமில்லை. 


ராஜாவை தித்தியாதே 
பிர 10:20 


பிர 10:20. ராஜாவை உன்‌ மனதிலும்‌ 
தித்தியாதே, ஐசுவரியவானை உன்‌: 
படுக்கையிலும்‌ 

ஆகாயத்துப்‌ 

சத்தத்தைக்‌. கொண்டுபோகும்‌, 
செட்டைகளுள்ளது அந்தச்‌ செய்தியை 
அறிவிக்கும்‌. 


நம்முடைய வார்த்தைகளைக்‌ குறித்து 
நாம்‌ மிகவும்‌ கவனமாயும்‌ எச்சரிப்பாயும்‌ 
இருக்கவேண்டும்‌. நாம்‌ கடினமாக 
உழைக்கிறவர்களாகயிருக்குலாம்‌. ்‌ 


மரியாதையும்‌ இருக்கலாம்‌. 
எத்தனை நற்குணங்கள்‌ 

நம்முடைய மனதில்‌ ராஜாவை நிந்தித்து 
விடக்கூடாது. நம்முடைய அரசாங்கத்திற்கு 
விரோதமாக கலகம்‌ பண்ணக்கூடாது. 
தேசத்துரோகத்திற்கு உடந்தையாயிருக்கக்‌ 
கூடாது. சாவொயோன்‌  இதுற்றச்‌ 
சொல்லும்போது, “ராஜாவை 

மனதிலும்‌ இந்தியாதே" என்று சொல்லுகிறார்‌. 


நாம்‌ ராஜாவை நிநதக்கச்சூடாது 

அதுபோலவே ஐசுவரியவானை 
படுக்கையிலும்‌ திகத 
பிரபுக்களையும்‌, நம்மை ஆளுகை 
செய்கிறவர்களையும்‌, நம்முடைய 
படுக்கையிலும்‌ நிந்திக்கக்கூடாது. 

ராஜாக்களுக்குத்‌ தெரியாத ரகசியம்‌ 
எதுவுமில்லை. நம்முடைய யோசனைகளையும்‌, 
நிந்தனைகளையும்‌ ராஜாவுக்குத்‌ தெரியாமல்‌ 
மறைக்க முடியாது. ஒரு சிலர்‌ ராஜாவுக்கு 
விரோதமாகத்‌ தீங்கு நினைக்கிறார்கள்‌. நாம்‌ 
அப்படிப்பட்டவர்களோடு ஐக்கியமாயும்‌ 
இருக்கக்கூடாது. 





பிய்யப்‌ பிரசங்கி - விரிவுரை ட்டம்‌ 
ரிம்‌ ECCLESIASTES - COMMENTARY PUBLISHERS 


ராஜாவுக்கு விரோதமான 
ஆலோசனைகள்‌, எல்வளவு இரகசியமாக 
ந றாலும்‌, ஆகாயத்துப்‌ பறவைகள்கூட 
சத்தத்தை ராஜாவிடம்‌. 
கொண்டுபோங்விடும்‌.... ராஜாவுக்கு அதே 


ஒற்றர்கள்‌ இருப்பார்கள்‌. நாம்‌ நினையாத 
நேரத்தில்‌ ஒற்றர்கள்‌ நம்முடைய 
இரகசியங்களையெல்லாம்‌ சேகரித்து, 
ராஜாவிடம்‌ அறிவிப்பார்கள்‌. செட்டைகளுள்ள 
ஆகாயத்துப்பறவைகள்‌, நம்முடைய 
இரகசியமான வார்த்தைகளை, ராஜாவுக்கு 
அறிவிக்கும்‌. நம்முடைய மனதில்‌ ராஜாவை 
நிந்தித்தது ராஜாவுக்குத்‌ தெரியவரும்‌. அது 
நம்முடைய மனதிற்கு குழப்பமாயிருக்கும்‌. 
முடிவில்‌ நமக்கு அழிவு வரும்‌. 





யம்‌ 
யய 1 


தரித்திரருக்கு உதவிசெய்ய 
வேண்டுமென்று சாலெமோன்‌ சொல்லுகிறார்‌. 
நம்மிடத்திலள்ளதை நாம்‌ பிறருக்கு 
பகிர்ந்து கொடுக்கவேண்டும்‌ (பிர 113-6). 
நம்முடைய மரணத்தையும்‌ 
நியாயத்தீர்ப்பையும்‌ சந்திப்பதற்கு நாம்‌ 
ஆயத்தமாயிருக்கவேண்டும்‌. 


உன்‌ ஆகாரத்தைத்‌ 
தண்ணீர்கள்‌ மேல்‌ போடு 
பிர 11:1,2 


பிர 141, உன்‌ ஆகாரத்தைத்‌ 
தண்ணீர்கன்மேல்‌ போடு; அநேக 
நாட்களுக்குப்‌ பின்பு அதின்‌ பலனைக்‌ 
காண்பாய்‌. 


பிர 11:2. ஏழுயேருக்கும்‌ எட்டுபேருக்கும்‌ 
பங்கிட்டுக்கொடு; பூமியின்மேல்‌ என்ன 
ஆயத்து நேரிடுமோ உனக்குத்‌ 
தெரியாது. 


சுவரியவான்‌௧ள்‌ தங்களிடத்திலுள்ள 
த்தை தரித்திரருக்கு தாராளமாய்ப்‌ 
பகிர்ந்து கொடுக்கவேண்டும்‌. 
கடமை. 
சொல்லும்போது. 
தண்ணீர்கள்மேல்‌ 


சொல்லுகிறார்‌. 


தரித்திரருக்குக்‌ 
வேதபண்டிதர்களில்‌ சிலர்‌ வியாக்கியானம்‌ 
சொல்லுகிறார்கள்‌. வேறு சிலரோ, 
'உன்னிடத்திலுள்ள விதை தானியத்தை 
உன்‌ நிலத்தில்‌ விதை” என்றும்‌ 
பண்ணுகிறார்கள்‌. 


பிரசங்கி - விரிவுரை 
ECCLESIASTES - 


| 
PUELSHERS 


COMMENTARY 


நம்முடைய குடும்பத்தில்‌, 
நம்பிடத்திலிருக்கும்‌ அப்பத்தின்‌ தானியம்‌ 
மிகவும்‌ முக்கியமானது. அப்பம்‌ சுடுவதற்கு 
இது தேவை. இது குடும்பத்தினருடைய 
பசியைப்‌ போக்கும்‌ ஆனாலும்‌ நாம்‌ 
அப்பத்தின்‌ தானியத்தை, சிறிது எடுத்து, 
அதை... விநைப்பற்கும்‌ பயன்படுத்தவேண்டும்‌. 
க்கவில்‌ நமக்கு. 
நம்மிடத்திலுள்ள 
நாம்‌ புசித்து தீர்த்துவிட்டால்‌, 
நமக்கு விதைப்பதற்கு ஒன்றும்‌ இருக்காது. 
அடுத்த வருஷம்‌ அறுவடை பண்ணவும்‌ 
த்‌ இருக்காது. அடுத்த 
த்தில்‌. நம்முடைய களஞ்சியம்‌ 
இ்பிிரக்கலேண்டுபென்றால்‌, 
வருஷத்தில்‌, நம்முடைய ஆ: 
வைத்திருக்கும்‌. 
கொஞ்சம்‌ எடுத்து, அதை விதைக்கவேண்டும்‌. 


ஏழைகளுக்கு உதவி செய்கிறவர்கள்‌, 
தங்களுடைய ஆகாரத்தை, தரித்திரருக்குப்‌ 
பகிர்ந்துகொடுக்கிறார்கள்‌. இப்படிப்பட்டவர்கள்‌ 
தங்கள்‌ ஆகாரத்தின்‌ தானியத்தை, விதை 
தானியமாக மாற்றுகிறார்கள்‌. தங்களுடைய 
ஆகாரத்தை ஏழைகளுக்கு ஆகாரமாகக்‌ 
கொடுக்கிறார்கள்‌. சாலொமோன்‌ இதையே, 
“உன்‌ ஆகாரத்தை  தண்ணீர்கள்மேல்‌ 
போடு” என்று சொல்லுகிறார்‌. 
“உன்னிடத்திலுள்ள ஆகாரத்தை 
ஏழைகளுக்குப்‌ பகிர்ந்துகொடு' என்பது 
இந்த வாக்கியத்தின்‌ அர்த்தமாம்‌. 


“மாடுகளையும்‌, கழுதைகளையும்‌ 
'நடத்திக்கொண்டுபோய்‌, நீர்வளம்‌ பொருந்திய 
இடங்களிலெல்லாம்‌ விதை விதைக்கிற 
நீங்கள்‌ பாக்கியவான்கள்‌" (ஏசா 32:20) 
“மனுஷன்‌ எதை விதைக்கிறானோ அதையே 
அறுப்பான்‌" (கலா 6:7). விதைத்தால்‌. 
அறுக்கமுடியும்‌. 
தரித்திரருக்கு 
உதாரத்துவமாயும்‌ 
கொடுக்கவேண்டும்‌. ஏழைகளுக்கு 
பகிர்ந்துகொடுப்பது. வெளியே எறிவ, 
இருக்கும்‌. அவையெல்லாம்‌ பக்த 
'நஷ்டமாயிற்று என்று நினைக்கத்தோன்றும்‌. 
ஆனாலும்‌, இது தண்ணீர்கள்மேல்‌ 
நம்முடைய ஆகாரத்தைப்போடுவதற்கு சமம்‌. 





யம்‌ 
யய 1 


தண்ணீரில்‌ ஆகாரத்தைப்‌ போடுவது, 
தண்ணீரின்மீது பிரயாணம்‌ பண்ணுவதற்கு 
சமமானது. வியாபாரிகள்‌ கடலில்‌ 
பிரயாணம்‌ செய்து 
நாம்‌ 


பண்ணுவதுபோல, 
ஆகாரத்தைப்போட்டு 


நாம்‌ அதன்‌ பலனைக்‌ காணலாம்‌. 
நம்முடைய ஆகாரத்தை ஏழுபேருக்கும்‌, 
எட்டுபேருக்கும்‌ பங்கிட்டுக்‌ 
கொடுக்கவேண்டுமென்று சாலொமோன்‌ 
சொல்லுகிறார்‌. ந்த வாக்கியத்திற்கு. 
அநேகருக்கு தாராளமாயும்‌, உதாரத்துவமாயும்‌ 
கொடுக்கவேண்டும்‌ என்பது பொருளாகும்‌. 


நாம்‌ கிள்ளிக்கொடுக்காமல்‌ 
அள்ளிக்கொடுக்கவேண்டும்‌. நம்முடைய 
போஜனத்தின்‌ ஒரு பகுதியை ஏழைகளுக்கு 
தானதருமமாகக்‌ கொடுக்கவேண்டும்‌. ஒரு 
ஏழைக்கு மாத்திரம்‌ உதவிசெய்தால்‌ போதாது. 
ஏராளமானோர்‌ ஏழைகளாகயிருக்கிறார்கள்‌. 
ஆகையினால்‌ ஏழுபேருக்கும்‌, எட்டுபேருக்கும்‌ 
பங்கிட்டுகொடு என்று சாலொமோன்‌ 
சொல்லுகிறார்‌. நாம்‌ அநேகருக்கு 
உதவிசெய்யவேண்டும்‌. 


யாருக்கெல்லாம்‌ 
தேவைப்படுகிறதோ, ெச்கெள்கள்கக்க்‌ 
உதவிசெய்யவேண்டும்‌. ஏழுபேருக்கு, 
மாத்திரமல்ல, நாம்‌ எட்டாவது நபரை 
கண்டுபிடித்தாலும்‌, 
பங்கிப்டுக்கொடுக்கவேண்டும்‌. ன 
தம்முடைய கிருபையிலும்‌, இரக்கத்திலும்‌ 
ஐசுவரியமுள்ளவர்‌. அவர்‌ தம்முடைய 
கிருபையையும்‌ இரக்கத்தையும்‌ தம்‌ 
சர்வசிருஷ்டிகளுக்கும்‌ 


க்‌ 

ஏற்கெனவே 

கணக்குப்‌ 

பார்க்காமல்‌, இன்னும்‌ புதிய கிருபைகளைக்‌ 
கொடுக்கிறார்‌. 

நாம்‌ தண்ணீரின்மேல்‌ நம்முடைய 

ஆகாரத்தைப்‌ போடும்போது அது காணாமல்‌. 

போய்விடாது. அநேக நாட்களுக்குப்‌ பின்பு 

அதின்‌ பலனை நம்மால்‌ காணமுடியும்‌. 


பிரசங்கி - விரிவுரை 
ECCLESIASTES - 


ட 
90% 


விதை விதைக்கிறவர்‌ உடனே அறுவடை 
செய்வதில்லை. விதைத்த நாளிலேயே 
சது பலனை அவரால்‌ காணமுடியாது. 
அறுவடை காலத்திற்காக 
பொறுமையோடு காத்திருப்பார்‌. அறுவடை 
காலம்‌ ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கிறது. அன்று 
அவர்‌ திரளாய்‌ அறுவடை செய்வார்‌. 
கண்ணீரோடு விதைத்தவர்கள்‌ 
கெம்பீரத்தோடு அறுவடை செய்வார்கள்‌. 


COMMENTARY 


நாம்‌ விதைத்ததற்கான பலன்‌, நமக்கு 
உடனே கிடைக்காமல்‌ போகலாம்‌. ஆனாலும்‌ 
பலன்‌ உண்டு. அது மெதுவாக வரும்‌, நாம்‌ 
தண்ணீர்களின்மேல்‌ ஆகாரத்தைப்போட்டால்‌, 
அநேக நாட்களுக்குப்‌ பின்புதான்‌ அதன்‌ 
பலனைக்‌ காணமுடியும்‌. கோதுமையானது 
மிகவும்‌ முக்கியமான தானியம்‌. அதை 
நிலத்தில்‌ விதைத்தால்‌ அநேக நாட்களுக்குப்‌ 
பின்புதான்‌ முளைக்கும்‌. நிலத்திலேயே 
அநேக நாட்கள்‌ வளரும்‌. அதன்‌ பின்புதான்‌, 
அறுவடை நாளின்போது தன்‌ பலனைத்‌ தரும்‌. 


கக்கும்போதே நாம்‌ 
பிறருக்கு உதவி செய்யவேண்‌( ண்டும்‌ ஏனெனில்‌. 
பூமியின்மேல்‌ என்ன ஆபத்து நேரிடும்‌ 
என்பது நமக்குத்‌ தெரியாது. உதவிசெய்கிற 
நமக்கும்‌ ஆபத்து வரலாம்‌. அல்லது 
உதவியைப்‌ பெற்றுக்கொள்கிற 
மற்றவர்‌ ம்‌ வரலாம்‌. ஆபத்து வு 

பின்பு யாராலும்‌ உதவிசெய்யுடியாது. 
நாளைக்கு நம்மால்‌ நன்மை செய்ய முடியுமா 
என்னும்‌ நிச்சயம்‌ நமக்கு இல்லை. 
ஆகையினால்‌ இன்றைக்கு, நமக்கு 
நன்மை செய்ய திராணியிருக்கும்போதே, நாம்‌ 
நன்மை செய்து விடவேண்டும்‌. நாளைக்கு 
ஒரு வேளை நம்மால்‌ நன்மை 
செய்யமுடியாமல்‌ போய்விடலாம்‌. 


நமக்கு வாய்ப்பு 


“பூமியின்மேல்‌ என்ன ஆபத்‌ 
நயா உனக்குத்‌ தெரியாது" என்னும்‌ 
ற்‌ வேதபண்டிதர்கள்‌ 
வியாக்கியானம்‌ 
சொல்லுகிறார்கள்‌. தரித்திரருக்கு 
உதவிபுரிவதற்கு எதிராகவும்‌ இந்த 
வாக்கியத்தைப்‌ பயன்படுத்துகிறார்கள்‌. நமக்கு 
நாளைக்குத்‌: தேவைகள்‌ வரலாம்‌. 
கையினால்‌. நம்மிடத்திலுள்ளதை 
பிறருக்குக்‌ கொடுக்காமல்‌, நமக்கு 
வைத்திருந்தால்‌, அது நமக்கு நாளைக்குப்‌ 
பிரயோஜனபாமிருக்கும்‌. ஏனெனில்‌ 
நாளைக்கு நமக்கு என்ன நேரிடும்‌ என்பது 
தெரியாது என்றும்‌ இந்த வாக்கியத்திற்கு 
வியாக்கியானம்‌ சொல்லுகிறார்கள்‌. 





i= al 
TT 


யாத்‌ 3820. 
பிரமாணங்கனையும்‌ 

வெளிப்படுத்தி; 

நடக்கவேண்டிய வழியையும்‌, அவர்கள்‌: 
செய்யவேண்டிய காரியத்தையும்‌ 
அவர்களுக்குத்‌ தெரியப்படுத்தும்‌. 


யாத்‌ 1821. 
எல்லாருக்குன்ளும்‌ 
பயத்தவர்களும்‌ 
உண்மையுள்ளவர்களும்‌. 
பொருனாசையை 
வெறுக்கிறவர்களுமான  திறமையுன்ன 
மனிதரைத்‌ தெரித்துகொண்டு, 
அவர்களை ஆயிரம்பேருக்கு 
அதியதிகளாகவும்‌, நாதுபேருக்கு 
அதிபதிகளாகவும்‌, இம்பதுபேருக்கு 
அதிபதிகளாகவும்‌, பத்துப்பேருக்கு 
அதிபதிகளாகவும்‌ ஏற்படுத்தும்‌. 


யாத்‌ 18:22. அவர்கள்‌ எப்பெ. 
தியாயம்விசாமித்து, 
காரியங்கள்‌ யாவையும்‌ 
உம்மிடத்தில்‌ கொண்டுவரட்டும்‌, சிறிய 
காரியங்கள்‌. யாவையும்‌ தாங்களே 
தீர்க்கட்டும்‌; இப்படி. அவர்கள்‌ 
உம்மோடேகூட இந்தப்‌ பாரத்தைச்‌ 
சுமந்தால்‌, உமக்கு இலகுவாயிருக்கும்‌. 


யாத்‌ 18:28. இந்தப்பிரகாரம்‌ நீர்‌ 
செய்வதும்‌, இப்படித்‌ தேவன்‌ உமக்குக்‌ 
கட்டனையிடுவதும்‌ உண்டானால்‌, 
உம்மாலே தாங்கக்‌ கூடும்‌; இத்த 
ஜனங்கள்‌ எல்லாரும்‌ தாங்கள்‌ போகும்‌ 
இடத்துக்குச்‌ சுகமாய்ப்‌ போய்ச்‌ 
சேரலாம்‌ என்றான்‌. 


ஜனங்கள்‌ 
தேவனுக்குப்‌. 


தூம்‌ 


யாத்‌ 18:24. மோசே தண்‌ மன்‌, 
சொல்கேட்டு, 
சொன்னபடியெல்லாம்‌ ரப டது 


யாத்‌ 1925. மோசே இஸ்ரவேலர்‌ 
எல்லாரிலும்‌ திறமையுன்ன மனிதரைத்‌ 
தெரித்து கொண்டு, அவர்களை 
ஆயிரம்பேருக்கு அதியதிகளாகவும்‌, 
நூலு பேருக்கு அதிபதிகளாகவும்‌, 
ஒம்பதுபேருக்கு. அதிபதிகனாகவும்‌, 
யத்துப்பேருக்கு அதிபதிகனாகவும்‌ 
ஜனங்கள்‌ மேல்‌ தலைவராக்கினான்‌.. 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யாத்‌ 18:26. அவர்கள்‌ எப்பொழுதும்‌ 
ஜனங்களை தியாயம்‌ விசாரித்தார்கள்‌; 
வருத்தமான காரியங்கனைமாத்திரம்‌ 
மோசேயினிடத்தில்‌ 
கொண்டுவத்தார்கள்‌; 
காரியங்களையெல்லாம்‌ 
தீர்த்தார்கள்‌. 


சிறிய 
தாங்களே 


யாத்‌ 18:27. பின்பு மோசே தன்‌ 
மாமனை அனுப்பிவிட்டான்‌; அவண்‌: 
திரும்பத்‌ தன்‌ தேசத்துக்குப்‌ 
போய்விட்டான்‌. 


மோசே இஸ்ரேல்‌ ஜனத்தாருக்கு 
நியாயாதிபதியாகவும்‌ இருக்கிறார்‌. 
ஜனங்களை நியாயம்‌ வாக்க 
உட்காருகிறார்‌; ஜனங்கள்‌ காலமே துவக்கிச்‌ 
சாயங்காலம்மட்டும்‌ மோசேக்கு முன்பாக 
நிற்கிறார்கள்‌ (யாத்‌ 18:13) 


மோசே ஜனங்களை நியாயம்‌ விசாரிக்க 
உட்காருகிறார்‌. மோசே ஜனங்கள்‌ மத்தியில்‌ 
உண்டாயிருக்கும்‌. கருத்து வேறுபாடுகள்‌ 

நியாயம்‌ 


துவக்கிச்‌ 
மோசேக்கு முன்பாக 
நிற்கிறார்கள்‌ வழக்குகள்‌ விசாரிக்கப்‌ 
படுவதற்காக ஏராளமான ஜனங்கள்‌ 
வருகிறார்கள்‌. எல்லா வழக்குகளையும்‌ மோசே 
விசாரிக்கிறார்‌. மோசே ஒருவராக எல்லா 
வேலைகளையும்‌ செய்ய முடியாது. 
ஆகையினால்‌ வழக்குகளை விசாரிப்பதற்கு 
இஸ்ரவேலரில்‌ திறமையுள்ள  மனுஷரைக்‌ 
கண்டு, அவர்களைப்‌ பயன்படுத்துமாறு, 
எத்திரோ மோசேக்கு ஆலோசனை 
கூறுகிறார்‌ (யாத்‌ 18:14-27). 


எகிப்தின்‌ அடிமைத்தனத்திலிருந்து 
இஸ்ரவேல்‌. புத்திரரை மீட்பதற்கு, கர்த்தர்‌ 


சாயங்காலம்மட்டும்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ மோசேயினிடத்தில்‌ வந்து 
கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தைக்‌ 
குறித்து விசாரிக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
ஓய்வநாளைக்‌ குறித்தும்‌, மன்னாவை 
சேகரிப்பது. அதைப்‌ புசிப்பது சம்பந்தமாகவும்‌ 
மோசேயிடம்‌ விளக்கம்‌ கேட்க வருகிறார்கள்‌. 





மயம்‌ 
யய 1 


நாளைக்கு நமக்கு என்ன ஆபத்து 
நேரிட்டாலும்‌, இன்று நமக்கு உதவி செய்ய 
திராணியிருக்குமென்றால்‌, இன்றே உதவி 
செய்வதுதான்‌ நல்லது. நாளைக்கு நமக்கு 
ஆபத்து நேரிட்டாலும்‌, நாம்‌ உதவி செய்த 
நாட்களை சந்தோஷமாய்‌ நினைத்துப்‌ 
பார்க்கலாம்‌. அந்த நாளைக்‌ குறித்த 
சந்தோஷமும்‌ ஆறுதலும்‌ நம்முடைய 
என்றனை இரம்பவரக்கும்‌ இன்றைய 
நம்மால்‌ முடிந்ததை நாம்‌ 
செய்யவேண்டும்‌. நாளைய தினத்திற்காக: 
நாம்‌ கர்த்தரையே எதிர்பார்த்து அவரையே 
சார்ந்திருக்கவேண்டும்‌. 


மழையும்‌ மரமும்‌ 
பிர 11:3 


பிர 11:9. மேகங்கன்‌ நிறைத்திருந்தால்‌ 
மழையைப்‌ பூமியின்மேல்‌ பொழியும்‌; 
மரமானது தெற்கே விழுந்தாலும்‌ 
வடக்கே விழுந்தாலும்‌, விழுந்த 
இடத்திலேயே மரம்‌ கிடக்கும்‌. 


பிறருக்கு பகிர்ந்து 
விரும்புவதில்லை. 


நம்முடைய 
ஆகாரத்தை ஏன்‌ போடவேண்டும்‌ என்று 
கேள்‌ கேட்கிறார்கள்‌. 
பக்தித்‌ நமக்கே உரியது. 
இதை நாமே அனுபவிக்குவேண்டும்‌ 
என்பது இவர்களுடைய விவாதம்‌. ஆனால்‌ 
நம்மிடத்தில்‌ கஞ்சத்தனம்‌ இருக்கக்கூடாது 
என்று சாலொமோன்‌ சொல்லுகிறார்‌. 
இதற்கு மேகத்தையும்‌ மழையையும்‌ ஓர்‌ 
நல்ல எடுத்துக்காட்டாகச்‌ சொல்லுகிறார்‌. 
மேகம்‌ பட்சபாதம்‌ பார்ப்பதில்லை. . 
எல்லோருக்கும்‌ மழையைப்‌ 
மேகங்கள்‌ நிறைந்திருந்தால்‌ 
த 
வைத்துக்கொள்வேனென்று 
பிடிவாதமாயிராது. 
காய்ந்திருக்கும்போது. மேகம்‌ மழையைத்‌ 
தருகிறது. வானத்திலிருந்து மழை பெய்கிறது. 
வறண்ட பூமியின்மீது மழை பெய்து. 
நிலத்‌, செழிப்பாக்குகிறது. நாமும்‌ 
மேகத்தைப்போல, நம்மிடத்திலுள்ளதை. 
தரித்திரருக்குப்‌ பகிர்ந்து கொடுக்கவேண்டும்‌. 


பிரசங்கி - விரிவுரை 
ECCLESIASTES - 


ட்ட 
PUEUSHERS 


COMMENTARY 


மேகம்‌ வானத்திலிருந்தாலும்‌, 
தனக்குக்‌ கீழே உள்ள பூமிமின்‌ தேவையை 
நோக்‌ 


நிலையிலிருந்தாலும்‌, 
நிலையிலுள்ள தரித்திரரை 


பார்க்கவேண்டும்‌. 


கண்ணோக்கிப்‌ 
பூமியிலுள்ள 
நம்முடைய 
எலும்பாகயிருக்கிறவர்கள்‌. 
நம்மைப்போல. 
தேவசாயலாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறார்கள்‌. 
அவர்களுக்கு ஒரு உதவி தேவைப்படும்போது, 
நாம்‌ உதவிசெய்யாமலிருப்பது நல்லதல்ல. 
கஞ்சத்தனம்‌ கர்த்தருக்கு விரோதமான 
சுபாவம்‌. நம்முடைய கர்த்தர்‌ 
தயாளகுணமுள்ளவர்‌. கர்த்தருடைய 
பிள்ளைகளாகிய நாமும்‌ 
தயாளகுணமுள்ளவர்களாயிருக்கவேண்டும்‌. 


ஒரு சிலர்‌ தங்களைப்‌ பார்க்கும்போது, 
மாத்திரமே 

பார்ப்பார்கள்‌. தங்களிடத்தில்‌ 
ஒன்றுமில்லை என்றும்‌, தங்களால்‌ யாருக்கும்‌ 
உதவிசெய்யமுடியாது என்றும்‌ 
நினைப்பார்கள்‌. பெரிய 
ஐசுவரியவான்களால்‌ மாத்திரமே பிறருக்கு 
உதவிசெய்ய முடியுமென்றும்‌, தங்களால்‌ 
அவர்களைப்போல பிறருக்கு உதவிசெய்ய 
முடியாது என்றும்‌ நினைத்து, யாருக்கும்‌ 
ஒரு உதவியும்‌ செய்யாமல்‌ 
சும்மாயிருப்பார்கள்‌. இப்படிப்பட்டவர்கள்‌ 
மற்றவர்களைப்‌ பார்த்து, 
சோர்ந்துபோகிறார்கள்‌. 
சாலொமோன்‌. 
செய்யாமல்‌ 


ஒரு உதவியும்‌ 
“சும்மாமிருக்கிறவர்களுக்கும்‌. 
ந்த 
றல்‌ 
விழுந்தாலும்‌, வடக்கே விழுந்தாலும்‌, அது 
எந்த இடத்தில்‌ விழுந்ததோ, அந்த 
இடத்தில்தான்‌ கிடக்கும்‌. அந்த மரம்‌ 
யாருக்குரியதோ அவருக்கு பிரயோஜனமாய்‌ 
அங்கேயிருக்கும்‌. மரம்‌ கீழே விழுந்தவுடன்‌. 
எழுந்து எங்கும்‌ ஓடிப்போலதில்லை. அது 
தன்னை வெட்டியவனுக்கு பிரயோஜனமாக 
அங்கேயே விழுந்து கிடக்கும்‌. 





யம்‌ 
யய 1 


, எந்த 
ம்தகத்திகருக்கிறமோ. அந்த 
ஸ்தலத்திலுள்ளவர்களுக்கு ஆசீர்வாதமாயும்‌, 
உதவியாயும்‌ இருக்கவேண்டும்‌. நாம்‌. 
இருக்கிற சமுதாயத்தில்‌, ஊரில்‌ நாம்‌ 
பிறருக்கு உதவி செய்யவேண்டும்‌. நம்மால்‌: 
பல ஊர்களுக்கும்‌ சென்று, அநேகருக்கு 
உதவி செய்ய முடியாமல்‌ போனாலும்‌, நாம்‌ 
இருக்கிற ஊரில்‌, நாம்‌ இருக்கிற இடத்தில்‌, 
நாம்‌ பிறருக்கு உதவியாயிருக்கவேண்டும்‌. 


தேவன்‌ ஒங்வொருவணையம்‌ ஒவ்வொரு 
விதமாய்‌ ஆசீர்வதிக்கிறார்‌. ஒவ்வொரு 
ஸ்தலத்தில்‌ ஸ்தாபிக்கிறார்‌. தேவனுடைய 
சித்தத்தின்‌ பிரகாரம்‌, நாம்‌ நம்முடைய 
ஊரில்‌, நம்முடைய குடும்பத்தில்‌ 
ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறோம்‌. நாம்‌ எங்கு 
இருக்கிறோம்‌ க்கியமல்‌ 
நாம்‌ இருக்கிற 
பிரயோஜனமாயிருக்கிறோமா 
முக்கியம்‌. பிறருக்கு ன்‌ 
வேண்டும்‌ என்னும்‌ சிந்தனை நம்முடைய 
இருநயத்திலிருக்க வேண்டும்‌. அப்போதுதான்‌ 
நம்மால்‌ பிறருக்கு மனப்பூர்வமாயும்‌, 
சந்தோஷமாயும்‌ உதவிபுரியமுடியும்‌. 

ரம்‌. ர மை 
செய்யக்‌ சுற்றுக்கொள்ளவேண்டும்‌. நன்மை 
செய்யவேண்டும்‌. என்னும்‌ 
இருந்தால்‌, நம்மால்‌ நிச்சயமாகவே நன்மை 
செய்ய முடியும்‌ நாம்‌ எந்த 
ஸ்தலத்திலிருந்தாலும்‌, அந்த ஸ்தலத்தில்‌ 
நம்மால்‌ செய்யக்கூடிய நன்மை ஏதாவது 
உண்டா என்று தேடிப்பார்க்கவேண்டும்‌. அந்த 
நன்மையைச்‌ செய்ய பிரயாசப்படவேண்டும்‌. 


மனது. நமக்கு 


காற்று 
பிர 11:4 


பிர 11:4. காற்றைக்‌ கவனிக்கிறவன்‌ 
விதைக்க மாட்டான்‌; மேகங்களை 
நோக்குகிறவன்‌ அறுக்கமாட்டான்‌. 


ஒரு சிலர்‌ யாருக்கும்‌ எந்த உதவியும்‌ 
செய்யமாட்டார்கள்‌. பி 


உதவிசெய்யாமலிருப்பதற்கு 
காரணங்களைச்‌ சொல்லுவார்கள்‌. பிறருக்கு 


பிரசங்கி - விரிவுரை 
ECCLESIASTES - 


ந 
PUELSHERS 


COMMENTARY 


உதவி செய்வதினால்‌ தங்களுக்கு 
பெருமையும்‌, ஆணவமும்‌ வந்துவிடும்‌ என்று 
பயப்படுவார்கள்‌. பரிசேயர்கள்‌ தங்கள்‌ 
சுயவிளம்பரத்திற்காக  உதவிசெய்வார்கள்‌. 
தங்களுக்கும்‌ பரிசேயருடைய குணம்‌ 
வந்துவிடும்‌ என்று பயப்படுவார்கள்‌. 
தங்களுக்கு ஏராளமான செலவுகள்‌ 
உண்டு என்றும்‌, தங்களிடத்திலுள்ள பணம்‌ 
அதற்கே போதாது என்றும்‌ சொல்லி, 
யாருக்கும்‌ உதவி செய்யமாட்டார்கள்‌. 
தாங்கள்‌ தேசத்திற்கு வரி செலுத்துவதாகவும்‌, 
தங்கள்‌ அரசாங்கமே ஏராளமான 
ஜனங்களுக்கு நன்மை செய்கிறது என்றும்‌, 
இதற்குமேல்‌: தாங்கள்‌ ஏன்‌ உதவி 
செய்யவேண்டும்‌ என்று இவர்கள்‌ கேள்வி 
கேட்பார்கள்‌. இப்படிப்பட்ட சாக்குபோக்குகளை 
இவர்கள்‌ யோசித்துப்‌ பார்ப்பார்கள்‌. 
பிறருக்கு, உதவிசெய்யாமலிருப்பதற்கு 
என்னென்ன காரணங்களையெல்லாம்‌ 
சொல்ல முடியுமோ அதையெல்லாம்‌. 
சொல்லுவார்கள்‌. 
சாலொமோன்‌. 
ஜனங்களைப்பற்றிச்‌ சொல்லும்போது, 
இவர்கள்‌ காற்றைக்‌ குவனிக்கிறவர்கள்‌ 
என்றும்‌, மேகங்களை நோக்குகிறவர்கள்‌ 
ன்றும்‌. சொல்லுகிறார்‌ காற்றை 
விதைம்கமாட்டான்‌. 
நோக்குகிறவன்‌ 
அறுக்கமாட்டான்‌. விதைப்பது என்பது 
நன்மை செய்வதற்கு சமம்‌. அறுப்பது என்பது 
பெற்றுக்கொள்வதற்கு சமம்‌, 
பிறருக்கு நன்மையும்‌ 
இவர்கள்‌ தங்களுக்கு 
பெற்றுக்கொள்ளமாட்டார்கள்‌. 


இப்படிப்பட்ட 


நமக்கு பல பிரச்சனைகள்‌ இருக்கலாம்‌. 
பிறருக்கு உதவி செய்யக்கூடிய சாதகமான 
நம்மிடத்தில்‌ இல்லாமல்‌ 


பிரச்சனைகளை 


பெரிதாக்கிவிடக்கூடாது. 

பிரச்சனைகளையும்‌ 
நினைத்துக்கொள்ளக்கூடாது. 
விதைக்கவேண்டுமென்றால்‌ 

பார்க்கவேண்டும்‌. காற்றைப்‌ பார்க்கக்கூடாது. 
காற்றையே கவனித்துக்கொண்டிருந்தால்‌ நாம்‌ 
ஒருபோதும்‌ விதைக்கமாட்டோம்‌. 





மயம்‌ 
யய 1 


நாம்‌ பிரச்சனைகளை: 
கவனித்துக்கொண்டிருந்தால்‌, ஒரு 
வேலையும்‌ செய்யமாட்டோம்‌. பிறருக்கு 
உதவி செய்ய முயற்சி பண்ணமாட்டோம்‌. 
ஒவ்வொரு முறையும்‌ காற்று அடிக்கும்போதும்‌, 
விதைக்காமல்‌ இருப்போமென்றால்‌, நம்மால்‌ 
விதைக்கவே முடியாது. அதுபோல. 
மேகங்களையே. பார்த்துக்‌ 
'கொண்டிருப்போமென்றால்‌, நம்மால்‌ அறுவடை 
பண்ணவே. முடியாது. விதைக்காமல்‌: 
அறுவடை செய்யவே முடியாது. விதைத்த 
பின்பு அறுவடை செய்யவில்லையென்றால்‌ 
நமக்கு ஒரு பயனும்‌ இராது. நாம்‌ 
அறுக்கிறவர்களாய்‌ விதைக்கவேண்டும்‌. 
கண்ணீரோடு விதைக்கிறவர்கள்‌ மாத்திரமே. 
கெம்பீரத்தோடு அறுவடை செய்வார்கள்‌. 


மாத்திரமே 


தேவனுடைய செயல்கள்‌ 
பிர 11:5 


மிர 115. ஆவியின்‌ வழி 
'இன்னதென்றும்‌, கர்ப்பவதியின்‌ 
வயிற்றில்‌ எலூம்புகன்‌ உருவாகும்‌ விதம்‌ 
இன்னதென்றும்‌ நீ அறியாதிருக்கிறது 
போலவே, எல்லாவற்றையும்‌ செய்கிற 
தேவனுடைய செயல்களையும்‌ நீ 
அறியாய்‌. 


பிறருக்கு உதவி செய்ய தங்களுக்கு 


சொல்லுகிறார்கள்‌. 
இவர்களுக்கும்‌ பதில்‌ 

“எல்லாவற்றையும்‌ செய்கிற 

செயல்களையும்‌ நீ அறியாய்‌ 

சாலொமோன்‌ இவர்களுக்குச்‌ சொல்லும்‌ 
பிரதியுத்தரம்‌. க 


காரியங்களைத்‌ 
முடியாது. 

குறைவுள்ளவன்‌. மனுஷனுக்கு தேவனுடைய 
வாக்குத்தத்தமும்‌ தெரியாது. அதை அவர்‌ 
எப்படி நிறைவேற்றுகிறார்‌ என்பதும்‌ தெரியாது. 
தேவனே எல்லாவற்றையும்‌ செய்கிறார்‌. 
ஆனாலும்‌ தேவனுடைய செயல்களை 
மனுஷனால்‌ அறியமுடியாது. 


பிரசங்கி - விரிவுரை 
ECCLESIASTES - 


ட்ட 
PUEUSHERS 


COMMENTARY 


அறியாமையை 
இரண்டு 
விவரிக்கிறார்‌. 


மனுஷனுடைய 
சாலொமோன்‌ 
எடுத்துக்காட்டுக்களால்‌. 
அவையாவன : 


1. நமக்கு ஆவியின்‌ வழி 
இன்னதென்று தெரியாது. ஆவி என்பதற்கு 
காற்று என்று பொதுவாக பொருள்‌ 
சொல்லலாம்‌. காற்று எந்த திசையில்‌ 
அடிக்கிறது என்பதும்‌, எந்த திசையிலிருந்து 
வருகிறது என்பதும்‌, எந்த திசையை 
நோக்கிப்‌ போகிறது என்பதும்‌ நமக்குத்‌ 
தெரியாது. ஆனாலும்‌ நாம்‌ காற்றை 
எதிர்பார்த்துக்கொண்டிருக்கிறோம்‌. கடலில்‌ 
பிரயாணம்‌ பண்ணுகிறவர்கள்‌ காற்று 
அடிக்கிற திசைக்கேற்ப பாய்மரத்தை 
விரித்துக்‌ கட்டுகிறார்கள்‌. தங்களுக்கு 
சாதகமான காற்று அடிப்பதை அவர்கள்‌ 
அறிந்திருக்கிறார்கள்‌. அதுபோலவே நாழும்‌ 
நம்முடைய கடமைகளைச்‌ செய்ய 
ஆமத்தமாயிருக்கவேண்டும்‌. பிறருக்கு உதி 
செய்ய ஆயத்தமாயிருக்கவேண்டும்‌. 
நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாத 
வேளை வரும்‌ என்று எதிர்பார்த்து, பிறருக்கு 
உதவிபுரியவேண்டும்‌. 


2. கர்ப்பவதிமின்‌ வயிற்றில்‌ எலும்புகள்‌ 
உருவாகும்‌ விதம்‌ 

அறியாதிருக்கிறோம்‌. 

ஆத்துமாவைப்பற்றி 

முழுமையாகப்‌ புரிந்துகொள்ள முடியவில்லை. 
தேவன்‌ நம்மை சிருஷ்டித்திருக்கிறார்‌ 
என்பதும்‌, நம்முடைய க 
ஜீவசுவாசத்தை ஊதி 

ஜீவாத்துமாவாக த்தத்தின்‌ என்பதம்‌ 
நமக்குத்‌ தெரியும்‌. அவர்‌ நமக்கு 
ஆத்துமாவைக்‌ கொடுத்திருக்கிறார்‌ என்பதும்‌ 
தெரியும்‌. ஆனால்‌ நம்முடைய சரீரத்திற்குள்‌, 
நம்முடைய ஆத்துமா எவ்வாறு பிரவேசித்தது. 
என்பது நமக்குத்‌ தெரியவில்லை. நாம்‌ எப்படி 
இயங்குகிறோம்‌ என்பதும்‌, நம்முடைய உயிர்‌ 
எப்படி இயங்குகிறது என்பதும்‌, நம்முடைய 
ஆத்துமா நமக்குள்‌ எப்படி கிரியை 





மயம்‌ 
யய 1 


நமக்குள்ளிருக்கும்‌ நம்முடைய 
ஆத்துமாவே நாம்‌ அறிந்துகொள்ள முடியாத 
இரகசியமாயிருக்கிறது. நம்முடைய 
ஆத்துமாவையே நம்மால்‌ புரிந்துகொள்ள 
முடியாமலிருக்கும்போது எல்லாவற்றையும்‌ 
செய்கிற தேவனுடைய செயல்களை 
நம்மால்‌ அறிந்துகொள்ளவே முடியாது. 


கர்ப்பவதிமின்‌ வயிற்றில்‌ எலும்புகள்‌ 
உருவாகிறது. அது உருவாகும்‌ விதம்‌ 
இன்னதென்று நாம்‌ அறியாதிருக்கிறோம்‌. 
ஆனால்‌ கர்ப்பத்தில்‌ ௧௬ உற்பத்தியாகிறது. 
தேவனுடைய அற்புதமான. 
கிருபையினால்‌, கர்ப்பவதியின்‌ வயிற்றில்‌ 
௧௬ உருவேற்கப்படுகிறது. அதை விவரிக்க 
நம்மால்‌ முடியவில்லை. கர்ப்பவதியின்‌ 
வயிற்றுக்குள்‌ சிசுவின்‌ சரீரமும்‌ ஆத்துமாவும்‌ 
எல்வாறு ஒன்றுசேருகிறது என்பதையும்‌ 
நம்மால்‌ புரிந்துகொள்ள 
அந்த இரகசியத்தை 
கொள்ளாவிட்டாலும்‌, 
வயிற்றிலிருந்து 
அங்கீகரிக்கிறோம்‌. 
வருகிற 
ஆசீர்வாதத்தையும்‌ அனுபவிக்கிறோம்‌. 
தேவன்‌ பெரியவர்‌. அவர்‌ நமக்காக: 
பெரிய காரியங்களைச்‌ செய்கிறார்‌. கர்த்தரை 
விசுவாசிக்கிற நாம்‌, கர்த்தருக்காக கிரியை 
செய்யவேண்டும்‌. ஏழைக்கு இரங்குகிறவன்‌ 
கர்த்தருக்குக்‌ கடன்‌ கொடுக்கிறான்‌. கர்த்தர்‌ 
நமக்கு மிகப்பெரிய உதவிகளைச்‌ 
செய்திருக்கும்போது, நாம்‌ ஏழைகளுக்கு 
சிறிய உதவிகளையாவது செய்யவேண்டும்‌ 
என்று எதிர்பார்க்கிறார்‌. 


பிறக்கும்‌ 


கொடுக்கிறவனிடத்தில்‌ 
பிரியமாயிருக்கிறார்‌ 


அதுவோ, இதுவோ 
பிர 11:6 


பிர 11:6. காலையிலே உன்‌ விதையை 
விதை; மாலையிலே உன்‌ கையை 
நெகிழவிடாதே; அதுவோ, இதூவோ, 
எது வாய்க்குமோ என்றும்‌, இரண்டும்‌. 
சரியாய்ப்‌ பயன்படுமோ என்றும்‌ தீ 
அறியாயே. 


பிரசங்கி - விரிவுரை 
ECCLESIASTES - 


ந 
PUELSHERS 


COMMENTARY 


நாங்கள்‌ ஏழைக்கு உதவி செய்கிறோம்‌ 
என்றும்‌, அதினால்‌ தங்களுக்கு ஒரு 
நன்மையும்‌ உண்டாகவில்லை என்றும்‌ ஒரு 
சிலர்‌ வருத்தத்தோடு சொல்லுகிறார்கள்‌. 
ஓ நீண்டகாலமாக தரித்திரருக்கு 
தொடர்‌ந்‌; 
கொண்டேமிரக்கிறோம்‌. 


சொல்லுகிறவர்களுக்கும்‌ 
சொல்லுகிறார்‌. 

உதவி செய்ததற்கான பலனை 
இன்னும்‌ பெற்றுக்கொள்ளாவிட்டாலும்‌, நாம்‌ 
உதவி செய்வதை நிறுத்திவிடக்கூடாது. 


தொடர்ந்து 
கொண்டேயிருக்கவேண்டும்‌. 


சாலொமோன்‌ ஆலோசனை ப ன்‌ 
காலையிலே என்பது ம்முடைய 
இளவயதையும்‌, வாலிபவயதையும்‌ "குறிக்கிற 
வார்த்தை. மாலையிலே என்பது நம்முடைய 
முதிர்வயதைக்‌ குறிக்கிற வார்த்தை. 
பரம்முடைய வாலிப நாட்களிலும்‌ நாம்‌ 
ய்யவேண்டும்‌.  வாலிபர்களிடம்‌. 
சேல்‌ அதிகமாயிராது. ஆனால்‌ சரீர 
பெலன்‌ மிகுதியாயிருக்கும்‌. வாலிபர்களிடம்‌ 
செல்வம்‌ குறைவாகமிருந்தாலும்‌, 
அவர்களும்‌ உதவி செய்யவேண்டும்‌. 
முதிர்வயதுள்ளவர்களிடத்தில்‌ சரீர 
பெலனிருக்காது, ஒரு வேளை 
அவர்களிடத்தில்‌ ஐசுவரியத்தின்‌ 
பெலனிருக்கும்‌.. முதிர்வயதுள்ளவர்களும்‌ 
தங்களுடைய கைகளை நெகிழவிடாமல்‌, 
தங்களால்‌ முடிந்த உதவிகளைச்‌ 
செய்யவேண்டும்‌. 





மயம்‌ 
யய 1 


மனுஷருக்கு ஒன்றும்‌ தெரியாது என்று 
சாலொமோன்‌ சொல்லுகிறார்‌. பிறருக்கு 
உதவிசெய்வதினால்‌ நமக்கு நன்மை 
உண்டாகும்‌ என்பதை சாலொமோன்‌. 
அறிந்திருக்கிறார்‌. ஆனால்‌ எந்த உதவியை 
செய்யவேண்டும்‌ என்று நமக்குத்‌ 
தெளிவாகத்‌ தெரியவில்லை. ஒரு வேளை 
ஒரு உதவியினால்‌ நமக்கு நன்மை. 
வராவிட்டாலும்‌, வேறொரு உதவியினால்‌. 
சீக்கிரத்தில்‌ நன்மை வரலாம்‌. ஒரு வேளை 
நாம்‌ செய்கிற இரண்டு உதவிகளினாலும்‌ 
நமக்கு நன்மை வரலாம்‌. சாலொமோன்‌. 
இது பற்றிச்‌ சொல்லும்போது, "அதுவோ 
இதுவோ எது வாய்க்குமோ என்றும்‌, 
இரண்டும்‌ சரியாய்ப்‌ பயன்படுமோ என்றும்‌ நீ 
அறியாயே" என்று சொல்லுகிறார்‌. 


வெளிச்சம்‌ இன்பமும்‌ 
பிர 11:7,8 
பிர 11:7. வெளிச்சம்‌ 


சூரியனைக்‌ காண்பது 
பிரியமுமாமே. 


இன்பமும்‌, 
கண்களுக்குப்‌ 


பிர 11:8. மனுஷன்‌ அநேக வருஷம்‌ 
ஜீவித்து, அவைகளிலெல்லாம்‌ 
மகிழ்ச்சியாயிரு ந்தாலும்‌, அவன்‌ 
இருனின்‌ நாட்களையும்‌ நினைக்க 
வேண்டும்‌; அவைகள்‌ 
அநேகமாயிருக்கும்‌; வத்து 
சம்பவிப்பதெல்லாம்‌ மாயையே. 


நம்முடைய ஜீலியத்தை நாம்‌ எவ்வாறு 
சந்தோஷமாய்‌ ஜீவிப்ப 
சாலொமோன்‌ 

ஆலோசனைகளைச்‌ 

இப்போதோ நாம்‌ சந்தோஷமாய்‌ எவ்வாறு, 
மரிப்பது. என்பதற்கும்‌ 
ஆலோசனைகளைச்‌ சொல்லுகிறார்‌ 
சத்தியத்தை உபதேசம்பண்ணும்போது. 
சாலொமோன்‌ தன்னையே. ஒரு 
எடுத்துக்காட்டாக பாவிக்கிறார்‌. 
சாலொமோனுக்கு இப்போது வயதாயிற்று. 
அவர்‌ முதிர்வயதிலிருக்கிறார்‌. மரிப்பதற்கு 
ஆயத்தமாகயிருக்கிறார்‌. 


பிரசங்கி - விரிவுரை 
ECCLESIASTES - 


| 
PUEUSHERS 


COMMENTARY 


வெளிச்சம்‌ இன்பமாயிருக்கிறது. 
சூரியனுடைய வெளிச்சமும்‌ நம்முடைய 
மனதிற்கு  இன்பமாயிருக்கிறது. அதே 
வேளையில்‌. சூரியனைக்‌ காண்பது 
கண்களுக்குப்‌ பிரியமாகவும்‌ இருக்கிறது. 
வெளிச்சத்தைக்‌ காண்பது எப்போதுமே 
நல்லதுதான்‌. சூரிய வெளிச்சத்தினால்‌ நாம்‌ 
ங்‌ பிரத்தியட்சமாய்த்‌ 

இதனால்‌ நம்முடைய 

அதிக சந்தோஷமுண்டாகிறது. 

நம்முடைய ஜீவியம்‌ இன்பமாயும்‌, பிரியமாயும்‌ 
இருக்கவேண்டும்‌. நம்முடைய 
ஜீவியத்தைப்போலவே எல்லோரும்‌ 
இன்பமாயும்‌ பிரியமாயும்‌ ஜீவிக்கவேண்டும்‌. 
ஜிவிப்பதையும்‌, 

ஜீவனில்‌ 


தடைபண்ணக்கூடாது. 


மனுஷன்‌ தன்னுடைய 

விரும்புவதுபோல, 

மரணத்தையும்‌ விரும்பவேண்டும்‌. 

அநேக வருஷம்‌ 
அவைகளிலெல்லாம்‌ மகிழ்ச்சியாயிருக்கிறான்‌. 
அந்த மகிழ்ச்சியில்‌ அவன்‌ தன்னுடைய 
மரணநாளையும்‌ நினைத்துப்‌ பார்க்கவேண்டும்‌. 
மனுஷனுடைய ஜீவியகாலம்‌ வெளிச்சத்தின்‌ 
காலம்‌. மரணநாட்களோ இருளின்‌ நாட்கள்‌. 


கிருபையினால்‌ 
ஆயுசைக்‌ 
நல்ல ஆரோக்கியத்தைக்‌ 
, அதை மனுஷன்‌ நன்றாய்‌ 
அவன்‌ அநேக வருஷம்‌ 
தன்னுடைய ஜீவநாட்களில்‌ 
மகிழ்ச்சியாயிருக்கிறான்‌. ஒரு 
சிலர்‌ ஜீவனை மாத்திரமே நினைப்பார்கள்‌. 
மரணத்தைப்பற்றி நினைத்துப்‌ 
பார்க்கமாட்டார்கள்‌. மரணத்தை 
நினைத்தாலே. பயம்‌ வந்துவிடும்‌. 
கர்த்தருடைய பிள்ளைகள்‌ மரணத்தை 
நினைத்துப்‌ பயப்படக்கூடாது. நாம்‌ 
இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ பரதேசிகளைப்போல 
சிறிது காலம்‌ தங்கியிருக்கிறோம்‌. நம்முடைய 
நித்திய வாசஸ்தலம்‌ பரலோகத்திலிருக்கிறது. 
மரித்த பின்புதான்‌ பரலோகத்திற்குப்‌ 
போகமுடியும்‌. பரலோகமே நம்முடைய 
பாக்கியம்‌. ஆகையினால்‌, மரணத்தைப்பற்றி 
நினைக்கும்போது, அது பரலோகத்திற்குப்‌ 
போவதற்கு இடையிலுள்ள ஒரு காலம்‌ 
என்றுதான்‌ நினைக்கவேண்டும்‌. 





யம்‌ 
யய 1 


கர்த்தருடைய 
ரிசுத்தவான்களுக்குத்தான்‌ பரலோக ஜீவியம்‌: 
வாக்குப்பண்ணப்பட்டிருக்கிறது. பாவிகளுக்கு 
பரலோகத்தில்‌ பங்கில்லை. 
பிரபஞ்சத்தில்‌ ஜிலிக்கிற 
கர்த்தருக்குப்‌ 
பரலோகத்திற்குள்‌ 
பாத்திரவான்‌களாகவேண்டும்‌. 
பிரபஞ்சத்தில்‌ நாம்‌ அநேக 
ஜீலிப்பதுபோல, நாம்‌ மரித்த பின்பும்‌ அநேக 
வருஷம்‌ ஜீவிப்போம்‌. நித்திய காலமாய்‌ 
ஜீவிப்போம்‌. பாவத்தில்‌ மரிக்கிறவர்களுக்கு 
நித்திய ஜீவனில்லை. அவர்களுக்கு நித்திய 
மரணமே உண்டாகும்‌. அவர்களுடைய 
மரணநாட்கள்‌ அநேகமாயிருக்கும்‌. 
ஆகையினால்‌ இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ நாம்‌ 
சந்தோஷமாய்‌ ஜீவித்தாலும்‌, நம்முடைய 
மரணநாட்களையும்‌ நினைத்துப்‌ பார்த்து, 
கர்த்தருக்குப்‌ பயந்து. கர்த்தருக்குக்‌ 
கீழ்ப்படிந்து ஜீவிக்கவேண்டும்‌. 


வாலிபனே 
பிர 11:9,10 


பிர 119. வாலிபனே! உன்‌ இனமையிலே 
சுத்தோஷப்படு, உன்‌ வாலிப 
நாட்களிலே உன்‌ இருதயம்‌ உன்னைப்‌ 
பூரிப்பாக்கட்டும்‌ உன்‌ நெஞ்சின்‌ 
வழிகளிலும்‌, உன்‌ கண்ணின்‌. 
காட்சிகளிலும்‌ நட; ஆனாலும்‌ 
'இவையெல்லாவற்றினிமித்தமும்‌ தேவன்‌ 
உன்னை நியாயத்திலே கொண்டுவத்து 
நிறுத்துவார்‌ என்று அறி. 


பிர 11:10. நீ உன்‌ இருதயத்திலிருத்தூ 
கஞ்சலத்தையும்‌, உன்‌ மாம்சுத்திலிருத்த 
தீங்கையும்‌ நீக்கிப்போடு; இனவயதும்‌ 
வாலிபமும்‌ மாயையே. 


பிரசங்கி - விரிவுரை 
ECCLESIASTES - 


ட்ட 
090 


COMMENTARY 


நாட்களாகிய மரணத்தையும்‌ 
நினைக்கவேண்டும்‌ என்று சாலொமோன்‌ 
சொல்லுகிறார்‌. எல்லாம்‌ மாயை என்று 
சொன்னவர்‌, இப்போது, “வாலிபனே, உன்‌ 
இளமையிலே  சந்தோஷப்படு" என்று 
சொல்லுகிறார்‌. இந்த வாக்கியம்‌ 
அவருடைய உபதேசத்திற்கு 
முரண்பட்டதுபோலத்‌ தோன்றுகிறது. 


வாலிபனுடைய  இளமையைப்பற்றிச்‌ 
சொல்லிவிட்டு, 'வாலிபநாட்களிலே 
உன்‌ இருதயம்‌ உன்னைப்‌ பூரிப்பாக்கட்டும்‌” 
என்றும்‌, “உன்‌ நெஞ்சின்‌ வழிகளிலும்‌, 
உன்‌ கண்ணின்‌ காட்சிகளிலும்‌ நட" என்றும்‌. 
சொல்லுகிறார்‌. எல்லாம்‌ மாயை எள்‌ 
சொன்னவர்‌, 


அனுபவி 
சாலொமோனுடைய 
வெளிப்பார்வைக்கு முரண்பட்டிருப்பதுபோல 
தோன்றினாலும்‌, அவருடைய உபதேசத்தில்‌ 
மாற்றம்‌ எதுவுமில்லை. வாழ்க்கையை 
சந்தோஷமாய்‌ அனுபவி என்று 
சொன்னவர்‌, உடனே, “ஆனாலும்‌ 
இவையெல்லாவற்றினிமித்தமும்‌ தேவன்‌ 
உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து 
நிறுத்துவார்‌ என்று அறி என்றும்‌ 
சொல்லுகிறார்‌. 
நமக்கு எச்சரிப்பின்‌ வார்த்தையையும்‌, 
கொடுக்கிறார்‌. வாலிப 
ள்‌... தங்கள்‌ சரீரத்தின்‌ 
மாத்திரம்‌ பார்க்கக்கூடாது. 
ஆத்துமாவையும்‌ நோக்கிப்‌ 
பார்க்கவேண்டும்‌. வாலிபரின்‌ மனதிலே. 
பெருமையிருக்கக்கூடாது. 
இச்சைகளை 
என்று 
சஞ்சலத்தையும்‌, உன்‌ 


மாம்சத்திலிருந்து தீங்கையும்‌ நீக்கிப்போடு" 
என்று சாலொமோன்‌ வாலிபரை எச்சரிக்கிறார்‌. 





மயம்‌ 
யய 1 


உண்டாகும்‌. 
மனது 
அது. 


சஞ்சலம்‌ மனதில்‌ 
நம்முடைய 
'தெளிவாகயில்லையென்றால்‌ 
சஞ்சலத்தோடிருக்கும்‌. வாலிபர்கள்‌ 
பொறுமையில்லாமலிருப்பார்கள்‌. அவர்களால்‌ 
தங்களுடைய உணர்ச்சிகளை அடக்கி 
ஆளுகை செய்ய முடியாது. வாலிபருக்கும்‌ 
மனத்தாழ்மைக்கும்‌ இடைவெளி 
வெகுதூரமாயிருக்கும்‌. அவர்களின்‌ இருதயம்‌ 
பெருமையோடிருக்கும்‌. எல்லாவற்றிற்கும்‌ 
எதிர்த்து நிற்பார்கள்‌. விவாதம்‌ 
பண்ணுவார்கள்‌. முடிவில்‌ 
'வேதனைப்படுவார்கள்‌. சாலொமோன்‌. 
வாலிபருக்கு ஆலோசனை சொல்லும்போது. 
அவர்கள்‌ தங்கள்‌ இருதயத்திலிருந்து 
சஞ்சலத்தை... நீக்கிப்போடவேண்டுமென்று, 
சொல்லுகிறார்‌. சஞ்சலமில்லாத இருதயமே 
ஆரோக்கியமான இருதயம்‌. 


வாலிபர்கள்‌ தங்கள்‌ சரீரத்தையும்‌ 
சுத்தமாய்க்‌ காத்துக்கொள்ளவேண்டும்‌. 
வாலிபர்கள்‌ மாம்சத்தின்‌ இச்சைகளுக்குக்‌ 
கீழ்ப்படிந்து தங்கள்‌ சரீரத்தை கெடுத்துப்‌ 
போடக்கூடாது. நம்முடைய சரீரத்தின்‌ 
அவயவங்கள்‌ அநீதியின்‌ 
ஆயுதங்களாகயிருக்கக்‌ கூடாது. 
நம்முடைய  மாம்சத்திலிருந்து தீங்கை 
நீக்கிப்போடவேண்டும்‌. 


சாலொமோன்‌ 
பிரசங்கத்தின்‌ முடிவில்‌ “இளவயதும்‌ 
வாலிபமும்‌ மாயையே” என்று சொல்லி 
சாலொமோனுடைய பார்வையில்‌ 


தன்னுடைய 


பிரசங்கி - விரிவுரை 
ECCLESIASTES - 


ட்ட 
PUEUSHERS 


COMMENTARY 


இப்பிரபஞ்சத்தின்‌ காரியங்கள்‌ எதுவுமே. 

நித்தியமானதல்ல. எல்லாம்‌ அநித்தியம்‌, 
எல்லாம்‌ குறைவள்ளது. ஒரு மனுஷன்‌ 

அநேக வருஷம்‌ ஜீவித்து, அவைகளில்‌ 

மகிழ்ச்சியாயிருந்தாலும்‌, 

ஆயுசுகாலம்‌ மாயையாகவே 

வாலிபர்கள்‌ தங்கள்‌ 

சந்தோஷப்பட்டு, தங்கள்‌ 

நெஞ்சின்‌ வழிகளிலும்‌, தங்கள்‌ கண்களின்‌ 

காட்சிகளிலும்‌ நடந்தாலும்‌, அவர்களுடைய 

மாயையாகவே 


இளவயதின்‌ சந்தோஷங்க 
வாலிபவயதின்‌ வேகமும்‌. கதம்‌ 
கடந்துபோகும்‌. புல்‌ உலருவதுபோலவும்‌, பூ 
உதிர்வது போலவும்‌ வாலிபம்‌ உதிர்ந்து, 
போகும்‌. பூ பார்ப்பதற்கு அழகாகயிருக்கும்‌. 
விருட்சத்தில்‌ எவ்வளவுதான்‌ பூ இருந்தாலும்‌, 
அதன்‌ கனிதான்‌ Hr 
பிரயோஜனமாயிருக்கும்‌. 
நற்கனியாமிருக்கவேண்டும்‌. கனிகொடுக்கிற 
மரமே நல்ல மரம்‌. அதிகமாக, பூக்கிற 
மரம்‌ அழகான மரமாகமிருக்கலாம்‌. ஆனால்‌ 
அது ஒரு மாமன மரம்‌. அழகு மாயை. 

கொடுத்தால்தான்‌ 
சனகன்‌ மரம்‌. நம்முடைய திலியம்‌ 
அழகான  ஜீவியமாகமிருந்தால்‌ மாத்திரம்‌ 
போதாது. அது பிரயோஜனமுள்ள 
ஜீவியமாகவும்‌ இருக்கவேண்டும்‌. நாம்‌ 
கர்த்தருக்குப்‌ பிரியமானவர்களாகவும்‌ இருக்க 
வேண்டும்‌. பிரயோஜனமானவர்களாகவும்‌ 
இருக்கவேண்டும்‌. 





மயம்‌ 
யய 1 


முடிவரையாக, பிரசங்கத்தைக்‌ கேட்போரின்‌ 
மனதில்‌ பதியும்‌ வண்ணமாக, தெளிவாகவும்‌, 
உறுதியாகவும்‌, 

முதலாவதாக 

பிரயோஜனமுள்ள ஆலோசனைகளைச்‌ 
சொல்லுகிறார்‌. வாலிபர்கள்‌ தங்கள்‌ 
வாலிபபிராயத்திலேயே கர்த்தரை நினைத்து. 
பயபக்தியாய்‌ ஜீனிக்கவேண்டும்‌. வயது 
முதிர்ந்த பின்பு கர்த்தரை ஆராதிக்கலாம்‌ 
என்று காலத்தைக்‌ கடத்தக்கூடாது, 
(பிர 121-7), 


மாயை, மாயை, எல்லாம்‌ மாயை 
என்பது சாலொமோனுடைய பொதுவான 
உபதேசம்‌. இந்தச்‌ சத்தியத்தை சாலொமோன்‌ 


தன்னுடைய பிரசங்கச்‌ செய்தியின்‌ முடி 
(பிர 


சாலொமோன்‌ எழுதியுள்ள யாங்கள்‌. 

இங்கு சுருக்கமாகச்‌ சொல்லுகிறார்‌. 

சாலொமோனுடைய உபதேசங்கள்‌ நம்முடைய 

ஆலிக்குரிய ஜீவியத்திற்கு மிகவும்‌ 

பிரயோஜனமுள்ளவை (மிர 12942) 

சாலொமோன்‌ தன்னுடைய பிரசங்கச்‌ 

செய்தியின்‌ முடிவுரையாக, காரியத்தின்‌ 

கடைத்தொகையைப்பற்றிச்‌ சொல்லுகிறார்‌. 

க்குப்‌ பயந்து அவருடைய 

க்‌ கைக்கொள்‌ எவேண்டும்‌. 

எல்லா மனுஷர்மேலும்‌ விழுந்த 

ன்‌ ஒவ்வொரு காரியத்தையும்‌ 

தம்முடைய நியாயத்திலே கொண்டு வருவார்‌ 
(பிர 121314). 


வாலிபப்பிராயம்‌ 
பிர 121 


பிர 12:1. நீ உன்‌ வாலிபப்பிராயத்திலே 
உன்‌ சிருஷ்டிகரை நினை; தீங்கு 
தாட்கன்‌ வராததற்கு முன்னும்‌, எனக்குப்‌ 
பிரியமானவைகளல்‌ல என்று 
சொல்லும்‌ வருஷங்கள்‌ சேராததற்கு. 
முன்னூம்‌, 


பிரசங்கி - விரிவுரை 
ECCLESIASTES - 


ந 
PUELSHERS 


COMMENTARY 


வாலிபர்கள்‌ 
நினைக்கவேண்டும்‌. 
பயபக்தியாய்‌ ஜீவிக்கவேண்டும்‌. 
கற்பனைகளைக்‌ 


தேவணைப்பற்றி 
தேவனிடத்தில்‌ 
அவருடைய 
கைக்கொள்ளவேண்டும்‌. 
தேவன்‌ தங்களுக்கு நியமித்திருக்கிற 
ன்மீக கடமைகள்‌ எல்லாவற்றையும்‌ 
நேர்த்தியாய்ச்‌ செய்யவேண்டும்‌. அவர்கள்‌ 
தங்கள்‌ வாலிபபிராயத்திலிருக்கும்போது, 
வாலிபத்தின்‌ மாயையில்‌. 
சிக்கிக்கொள்ளக்கூடாது. ஆகையினால்‌ 
சாலொமோன்‌ வாலிபருக்கு ஆலோசனை 
சொல்லும்போது, “நீ உன்‌ 
வாலிபபிராயத்திலே உன்‌ சிருஷ்டிகரை நினை" 
என்று சொல்லுகிறார்‌. 


இந்த உலகத்தில்‌ நம்மைச்‌ சுற்றிலும்‌ 
ஏராளமான காரியங்கள்‌ நடைபெறுகிறது. 
அவை நம்முடைய மனதை மயக்குகிறது. 
நம்முடைய பாதைகளை சறுக்கலான 
பாதைகளாக மாற்றுகிறது. உலகத்தின்‌ 
ஆசாபாசங்களினால்‌ நம்முடைய 


ஆத்துமாவுக்கு, சந்தோஷமோ, 
திருப்தியோ 


சமாதானமோ, உண்டாகப்‌ 
போவதில்லை. நம்முடைய 
ஆசீர்வாதங்களுக்காக, நாம்‌ இந்த 
உலகத்தை நினைத்துப்‌ பார்ப்பதற்குப்‌ பதிலாக, 
நம்முடைய  சிருஷ்டிகரை நினைத்துப்‌ 
பார்க்கவேண்டும்‌. இந்த உலகத்தின்‌ 
மாயைகளுக்கு நம்மை விலக்கிக்‌ 
காத்துக்கொள்ள வேண்டும்‌. 


தேவனாகிய 
பன்ற பப்லு 
நம்முடைய வியாதிகளைப்பற்றியும்‌ தெரியும்‌ 
வியாதிகளுக்கு எப்படிப்பட்ட மருந்தைக்‌ 
கொடுக்கவேண்டும்‌ என்பதும்‌ தெரியும்‌. 
வாலிபத்தின்‌ வியாதிகளில்‌ சிக்கிக்‌ 
கொண்டிருக்கிறவர்களுக்கு, நம்முடைய 
பரமவைத்தியர்‌ மாற்று மருந்தைக்‌ 
கொடுக்கிறார்‌. ந மருந்து 
அவர்களுடைய மாயையான பார்வையை 
குணப்படுத்தும்‌. வாலிபத்தின்‌ மாயையை 
நீக்கிப்போடும்‌. வாலிபத்தின்‌ நோய்‌ மறுபடியும்‌ 
வந்து தாக்காதவாறு பாதுகாக்கும்‌. 
இவையெல்லாவற்றிற்கும்‌. ஒரே மருந்து. 
சிருஷ்டிகரை நினைப்பது" தான்‌. 


கர்த்தர்‌ 
அவருக்கு 





யம்‌ 
யய 1 


தேவனே நம்முடைய சிருஷ்டிகர்‌. அவரே 
நம்மை உண்டாக்கினவர்‌. 
உண்டாக்கிக்கொள்ளவில்லை. 
நம்மை உண்டாக்கியிருப்பதினால்‌, 
ஆளுகை செய்கிற 
இருக்கிறது. 
அதிகாரமுள்ளவர்‌. ன்‌ 
சிருஷ்டிகராகயிருப்பதினால்‌, நாம்‌ அவருக்கு 
கனத்தையும்‌, மகிமையையும்‌, 
மேன்மையையும்‌ செலுத்தவேண்டும்‌. 


சாலொமோன்‌, “உன்‌ சிருஷ்டிகரை 

நினை" என்று சொல்லும்போது. “சிருஷ்டிகர்‌" 

என்னும்‌ வார்த்தையை 

பயன்படுத்துகிறார்‌. 

எலிகூ. தேவனைப்பற்றிச்‌ தவல்‌ 

அவரை “சிருஷ்டி கர்த்தாவாகிய தேவன்‌” 
பன்மைப்பொருளிலேயே 


பூரிமின்‌ ... மிருகங்களைப்பார்க்கிலும்‌ 
எங்களைப்‌ _புத்திமான்களும்‌, ஆகாசத்துப்‌ 
பறவைகளைப்பார்க்கிலும்‌ எங்களை 
ஞானவான்களுமாக்கி, என்னை 
உண்டாக்கினவரும்‌, இரவின்‌... கதம்ப 
அருள்செய்கிறவருமாகிய ன்‌ 
தரஸ்கார்த்தா்வதிய்‌ தேவன்‌ எங்கே என்று 
கேட்பவன்‌ ஒருவனுமில்லை" (யோபு 35:10,1) 


தேவன்‌ மனுஷனை 
உண்டாக்கியபோது “நமது சாயலாகவும்‌ 
நமது  ரூபத்தின்படியேயும்‌ மனுஷனை 
ன றட (ஆதி 1:26) என்று 
பன்மைப்பொருளிலேயே 

தேவன்‌ ஒருவரே 


பிதாவாகவும்‌, குமாரனாகவும்‌, 
பரிசுத்த ஆவியானவராகவும்‌ இருக்கிறார்‌. 
தம்முடைய திரித்துவ பண்பை 
வெளிப்படுத்துவதற்காக, தேவன்‌ தம்மை 
பன்மைப்பொருளில்‌ அழைக்கிறார்‌. 


வாலிபர்கள்‌ 
பிரயாசத்திலேயே 
நினைக்கவேண்டும்‌. 
மறந்துவிடக்கூடாது. 
சோதனைகளுக்கு 
காத்துக்கொள்ள வேண்டும்‌. 
நினைப்பதினால்‌ தங்களுக்கு 
ஆசீர்வாதங்களை, 
பிரயோஜனப்படுத்திக்கொள்ளவேண்டும்‌. 


குறப்பிடருக்கிறார. 


தங்கள்‌ வாலிப 
தங்கள்‌ சிருஷ்டிகரை 


பிரசங்கி - விரிவுரை 
ECCLESIASTES - 


ந 
PUELSHERS 


COMMENTARY 


முதிர்வயதுப்‌ பிராயம்‌ 
பிர 12:2-7 


பிர 12:2. சூரியனும்‌, வெளிச்சமும்‌, 
சத்திரனும்‌, நட்சத்திரங்களும்‌, 
அத்தகாரப்படாததற்குமுன்னும்‌, 


பிர 12:3. மழைக்குப்பின்‌ மேகங்கள்‌: 
திரும்பத்‌ திரும்ப வராததற்குமுன்னும்‌, 
வீட்டுக்‌ காவலானிகள்‌ தன்னாடி, 
பெலசாலிகன்‌ கூனிப்போய்‌, ஏந்திரம்‌ 
அரைக்கிறவர்கள்‌ கொஞ்சமான தினால்‌ 
ஓய்ந்து, பலகணிவழியாய்ப்‌ 
பார்க்கிறவர்கள்‌ இருண்டு. 
போகிறதற்குமுன்னும்‌, 


பிர 12:4. ஏந்திர சத்தம்‌ தாழ்த்ததினால்‌ 
தெருவாசலின்‌ கதவுகள்‌ அடைபட்டு, 
குருவியின்‌ சத்தத்துக்கும்‌ 
எழுந்திருக்கவேண்டியதாகி, 
கீதவாத்தியக்‌. கன்னிகைகளெல்லாம்‌. 
அடங்கிப்போகாததற்குமுன்னும்‌, 


பிர 125. மேட்டுக்காக அச்சமுண்டாகி, 
வழியிலே பயங்கள்‌ தோன்றி, 
வாதுமைமரம்‌ பூப்பூத்து, 
வெட்டுக்கினியும்‌ பாரமாகி, 
பசித்தீபனமும்‌ அற்றுப்போகாததற்கு 
முன்னும்‌, மனுஷன்‌ தண்‌ நித்திய 
வீட்டுக்குப்‌ போகிறதினாலே, துக்கங்‌ 
கொண்டாடுகிறவர்கள்‌. விதியிலே. 
திரியாததற்குமுன்னும்‌, 


பிர 12:6. வெள்ளிக்கயிறு கட்டுவிட்டு, 
பொற்கிண்ணி நசுங்கி, ஊற்றின்‌ அருகே 
சால்‌ உடைந்து, துரவண்டையில்‌. 
உருளை நொறுங்கி, 


யிர 12:7. இவ்விதமாய்‌ மண்ணானது. 
தான்‌ முன்னிருந்த பூமிக்குத்‌ திரும்பி, 
ஆவி தன்னைத்‌ தத்த தேவனிடத்திற்கு 
மறுபடியும்‌ போகாததற்குமுன்னும்‌, 
அவரை உன்‌ வாலியப்பிராயத்திலே 
தினை. 





யம்‌ 
யய 1 


வாலிபர்கள்‌ 
வாலிபப்பிராயத்தில்‌ சிருஷ்டிகரை 
நினையாமல்‌, தங்களுக்கு வயதான பின்பு 
அவரை நினைத்துக்கொள்ளலாம்‌ என்று 
நினைக்கக்கூடாது. மனுஷனுக்குத்‌ தீங்கு 
நாட்கள்‌ வரும்‌. அதற்கு முன்பாகவே. 
வாலிபர்கள்‌ கர்த்தரை நினைக்கவேண்டும்‌. 
நம்முடைய ஆயுசுகாலம்‌ எல்லாமே நமக்குப்‌. 
பிரியமாயிராது. நம்முடைய வாலிபநாட்களில்‌ 
நம்முடைய சரீரம்‌ ஆரோக்கியமாயிருக்கும்‌. 
சரீரத்தில்‌ தெம்பும்‌ பெலமும்‌ இருக்கும்‌. 
மாம்சத்தின்‌ இச்சைகளை நிறைவேற்றக்கூடிய 
ஆரம்‌ இருக்கும்‌. வயதான பின்பு 

பெலன்‌ நம்மைவிட்டு 
தங்மிப்போகம்‌ சரீரத்தில்‌ வியாதியும்‌ 
வேதனையும்‌ வரும்‌. அப்போது நம்முடைய 
ஆயுசநாட்களே நமக்கு கசப்பாயிருக்கும்‌. 
அது நமக்குப்‌ பிரியமாயிருக்காது. அந்த 
வருஷங்கள்‌ நமக்கு வருவதற்கு முன்பாக, 
நாம்‌ நம்முடைய சிருஷ்டிகரை 
நினைக்கவேண்டும்‌. 


வயதான காலத்தில்‌ 
வேதனையும்‌ மரணமும்‌ வரும்‌. வியாதி 
நிரம்பிய வருஷங்கள்‌ நமக்குப்‌ 
பிரியமாமிருக்காது. நம்முடைய ஆயுசநாளை 
நம்மால்‌ சந்தோஷமாய்‌ அனுபவிக்க முடியாது. 
நம்முடைய  பெலமெல்லாம்‌ நம்மைவிட்டு 
நீங்கிப்போகும்‌. வருத்தமும்‌ பிரயாசமும்‌. 
நம்முடைய சரீரத்தில்‌ தங்கியிருக்கும்‌. நமக்கு 
இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ பிரியமான ஜீவியம்‌ 
இல்லாதபோது, பரலோகத்தை நோக்கிப்‌ 
பார்ப்போம்‌. பரலோக ஜீவனே நமக்கு 
மேன்மையானது என்று நினைத்து, 
அதற்காக காத்திருப்போம்‌. 

க ர்வயது வரும்‌ முன்பாகவே, 
நற்றும்‌.  னியனொயத்திகேயே 
நம்முடைய சிருஷ்டிகரை நினைக்கவேண்டும்‌ 
என்பதற்கு சாலொமோன்‌ ஒரு சில. 
காரணங்களைச்‌ சொல்லுகிறார்‌. நம்முடைய 

ன்‌ பிசாசுக்கு 

பிசாசுக்கு ஊழியம்‌ 

வயதான காலத்தில்‌ 

கர்த்தரிடத்தில்‌ திரும்பி வந்தால்‌, க்‌ ஒரு 
ஆசிர்வாதமும்‌ கிடைக்காது. 

சாற்றை சாத்தானுக்குக்‌ கொடுத்துவிட்டு, 


தங்கள்‌ 


சரீர வியாதியும்‌, 


பிரசங்கி - விரிவுரை 
ECCLESIASTES - 


ட்ட 
PUELSHERS 


COMMENTARY 


கரும்பு சக்கையை கர்த்தருக்குக்‌ 
கொடுப்பதற்குச்‌ சமமாயிருக்கும்‌. நம்முடைய 
ஜீவியத்தில்‌ ன்மையானதைக்‌ 
கர்த்தருக்குக்‌ கொடுக்கவேண்டும்‌. நமக்குப்‌ 
பிரியமானதையும்‌, நமக்குப்‌ 
பிரயோஜனமானதையும்‌ கர்த்தருக்குக்‌ 
கொடுக்கவேண்டும்‌. வாலிபநாட்களில்‌ 
சாத்தானை ஆராதனை செய்துவிட்டு, 
வயதான நாட்களில்‌ கர்த்தரிடத்தில்‌ உதவி 
கேட்டு வருவது நல்லதல்ல. 


சிருஷ்டிகரை நாம்‌ 
நம்முடைய மனச்சாட்சி 
சுத்தமுள்ளதாயிருக்க வேண்டும்‌. 
வாலிபநாட்களில்‌ உலகப்பிரகாரமான 
காரியங்களைத்‌ தேடாமல்‌, கர்த்தரைத்‌ 
தேடும்போது, கர்த்தர்‌ நம்மை அதிகமாய்‌ 
ஆசீர்வதிப்பார்‌. வாலிபப்பிராயத்தில்‌ சரீர 
ஆரோக்கியம்‌ நன்றாயிருக்கும்‌. அப்போது 
நமக்கு மற்ற மனுஷருடைய உதவி 
அதிகமாய்த்‌ தேவைப்படாது. ஆகையினால்‌ 
வாலிபர்கள்‌ மற்றவர்களுடைய 
ஆலோசனைகளைக்‌ கேட்கவும்‌ மாட்டார்கள்‌. 
அவர்கள்‌ எப்படியாவது சந்தோஷத்தைத்‌ 
தேடிக்கொள்ளலாம்‌ என்று நினைத்து 
பாவமான வழிகளில்‌ போய்விடுவார்கள்‌. 
அப்படிப்பட்டவர்கள்‌ தங்கள்‌ சிருஷ்டிகரை 
நினைக்கும்போது அவர்‌ அவர்களை 
ஆளுகை செய்வார்‌. அவர்களுடைய 
மனச்சாட்சியை சுத்திகரிப்பார்‌. 
அவர்களுடைய நடைகளை ஸ்திரப்படுத்துவார்‌. 
அவர்களைத்‌ தீங்குக்கு விலக்கி 
பாதுகாத்துக்கொள்வார்‌. 


நம்முடைய 
நினைக்கும்போது, 


முதிர்வயதாகும்போது 
ஆரோக்கியம்‌ 
அநேகருடைய 


வாலிபநாட்களில்‌ நாம்‌ கர்த்தருக்காக 
ஊழியம்‌ செய்தால்‌, நம்முடைய முதுமையின்‌ 
நாட்களில்‌, கர்த்தர்‌ நமக்கு உதவிபுரிவார்‌ 
என்னும்‌ நிச்சயம்‌ நமக்கு இருக்கும்‌. நாமும்‌ 
கர்த்தருடைய உதவிகளை விசுவாசத்தோடு 
எதிர்பார்க்கலாம்‌. 





f= THE 
TT 


மோசே இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு. 
நியாயப்பிரமாணத்தைக்‌ கற்றுக்கொடுக்கிறார்‌. 
ஜனங்கள்‌ கர்த்தரிடத்தில்‌ ஏதாவது 
காரியத்தைக்‌ குறித்து 
விசாரிக்கவேண்டுமென்றால்‌ அவர்கள்‌ 
அதை கர்த்தரிடத்தில்‌ விசாரிக்கும்டியாகவும்‌ 
மோசேயினிடத்தில்‌ வருகிறார்கள்‌ (யாத்‌ 
1815). மோசே கர்த்தரிடத்தில்‌. 
ஜெபம்பண்ணி, கர்த்தர்‌ தனக்கு கொடுக்கும்‌. 
வார்த்தைகளை ஜனங்களுக்கு சொல்லுவார்‌. 


மோசே ஜனங்களை நியாயம்‌. 
விசாரிக்க உட்காரும்போது, அவர்கள்‌ 
காலமே துவக்கி சாயங்காலம்‌ மட்டும்‌ 
அவருக்கு முன்பாக நிற்கிறார்கள்‌. மோசே 
ஜனங்களுக்கு செய்த யாவையும்‌ 
அவருடைய மாமன்‌ கண்டு, அவரை 
நோக்கி, “நீர்‌ ஜனங்களுக்குச்‌ செய்கிற. 
இந்தக்‌ காரியம்‌ என்ன? நீர்‌ ஒன்றியாய்‌ 
உட்சார்ந்திருக்கவும்‌, ஜனங்கள்‌ எல்லாரும்‌ 
காலமே துவக்கிச்‌ சாயங்காலம்மட்டும்‌ உமக்கு 
முன்பாக நிற்கவும்‌ வேண்டியது என்ன” 
(யாத்‌ 1874) என்று கேட்கிறார்‌. 


மோசே 
பிரதியுத்தரமாக, 
விசாரிக்கும்படி 


வருகிறார்கள்‌. 
காரியம்‌ 


வருகிறார்கள்‌: 


மாமனுக்‌ 
என்னிடத்தில்‌ 

யாதொரு 
என்னிடத்தில்‌ 
அவர்களுக்குள்ள 
வழக்கைத்‌ தீர்த்து, தேவகட்டளைகளையும்‌ 


ஜனங்கள்‌ 
, அவர்களுக்கு 
உண்டானால்‌, 
நான்‌ 


பிரமாணங்களையும்‌ 
184516) என்று 


அவருடைய 
தெரிவிக்கிறேன்‌" 
சொல்லுகிறார்‌ 
நியாயப்பிரமாணத்தை 
மோசேயின்‌ 
நேவகட்டளைகளையும்‌, அவருடைய 
பிரமாணங்களையும்‌ ஜனங்களுக்கு 
தெரிவிப்பதே மோசேயின்‌ ஊழியம்‌. மோசே 
கர்த்தருடைய ஊழியக்காரராயிருக்கிறார்‌. 
அவர்‌ கர்த்தருக்கு 'சமமான 
எஜமானராகயில்லை. 


இஸ்ரவேல்‌ 
பலவிதமான வழக்குகள்‌ 
மோசே அந்த வழக்குகளை 
விசாரித்து, நியாயந்தீர்க்கிறார்‌. அவர்கள்‌ 
ஒருவருக்கொருவர்‌ சண்டை போடும்போது, 
கர்த்தருக்கு விரோதமாகப்‌ பாவம்‌ 
செய்கிறார்கள்‌. இஸ்ரவேல்‌. புத்திரர்‌: 
திரளான எண்ணிக்கையிலிருப்பதினால்‌,, 


(யாத்‌ 


எழுதுவது 
வேலையல்ல, 


புத்திரர்‌ மத்தியிலே. 


இருக்கிறது. 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


அவர்கள்‌ மத்தியிலே. ஏராளமான 
வழக்குகள்‌ இருப்பதற்கு வாய்ப்புள்ளது. 
தங்களுடைய வழக்குகளை தீர்த்து 
வைப்பதற்காக ஜனங்கள்‌ மோசேயினிடத்தில்‌ 
வருகிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ ஜனத்தாரை எகிப்து 
தேசத்திலிருந்து விடுதலைபண்ணி, 
கானான்‌ தேசத்திற்கு அழைத்துக்கொண்டு 
போவது, மோசேயின்‌ ஊழியம்‌. இந்த 
ஊழியத்தை செய்வதற்காகவே கர்த்தர்‌ 


கருத்தாய்‌. 

ங்கள்மீது அன்பாயும்‌ 

க்கிறார்‌. ஆகையினால்‌ ஜனங்களும்‌ 
காலமே துவக்கி சாயங்கால மட்டும்‌ 
மோசேக்கு முன்பாக நிற்கிறார்கள்‌. மோசே 
ஒய்வு எடுக்காமல்‌, தன்னுடைய 
சொந்தக்காரியங்களை கவனிக்காமல்‌, 
இஸ்ரவேல்‌ ஜனங்களை நியாயம்‌ விசாரிக்க 
உட்கார்ந்திருக்கிறார்‌ 


கரிசனையாயும்‌ 


மோசே ஜனங்களை நியாயந்தீர்ப்பதை, 
அவருடைய மாமனாகிய  எத்திரோ 
கரிசனையோடு கவனித்துப்‌ பார்க்கிறார்‌. 
மோசேக்கு ஊழியத்திலே உதவி செய்வதற்கு 
வேறு ஒருவரும்‌ நியமிக்கப்படவில்லை. அவர்‌ 
ஒருவராகவே இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 
எல்லோரையும்‌ நியாயம்‌ விசாரிக்கிறார்‌. அவர்‌ 
மோசேயை நோக்கி, "நீர்‌ ஒன்றியாய்‌ 
உட்கார்ந்திருக்கவும்‌, ஜனங்கள்‌ எல்லாரும்‌ 
காலமே துவக்கிச்‌ சாயங்காலம்மட்டும்‌ உமக்கு 
முன்பாக நிற்கவும்‌ வேண்டியது என்ன" 
(யாத்‌ 18:14) என்று கேட்கிறார்‌. 


மோசே ஒன்றியாய்‌ உட்கார்ந்து 
ஜனங்கள்‌ எல்லோரையும்‌ நியாயம்‌ 
விசாரிப்பது. அவத பிடிக்கவில்லை. 
எத்திரோ மருமகன்‌ மோசேயோடு 
உரிமையோடு நாடகக்‌ எத்திரோ தன்‌ 
மனதில்‌ பட்டதை மறைக்காமல்‌ 
மோசேயினிடத்தில்‌ சொல்லுகிறார்‌. 


எத்திரோ மோசேயை நோக்கி, "நீர்‌ 
செய்கிற காரியம்‌ நல்லதல்ல: நீரும்‌ 
உம்மோடே இருக்கிற ஜனங்களும்‌ 
தொய்ந்துபோவீர்கள்‌: இது உமக்கு மிகவும்‌ 
பாரமான காரியம்‌; நீர்‌ ஒருவராய்‌ அதைச்‌ 
செய்ய உம்மாலே கூடாது” (யாத்‌ 182718) 
என்று மிகுந்த கரிசனையோடு சொல்லுகிறார்‌. 





மயம்‌ 
யய 1 


விரிவாகச்‌ 
தானாய்‌. ஸ்‌ 

சூரியனிடத்திலிருந்து வெளிச்சம்‌ கைது! 
சூரியன்‌ இல்லையென்றால்‌ வெளிச்சம்‌ 


இருக்காது. அது இருளாகிப்போகும்‌. 
வயதான பெரியவர்கள்‌ 
வெளிச்சம்‌ மங்கினவர்களாகயிருக்கிறார்கள்‌. 
அவர்களுடைய பார்வையும்‌ 
மங்கிப்போயிருக்கிறது. அவர்களுடைய 
சிந்திக்கும்‌ திறமையும்‌, சரீரத்தின்‌ பெலனும்‌ 
குறைந்துபோயிருக்கிறது. அவர்களுடைய 
ஆத்துமாவின்‌ வெளிச்சம்‌ தன்‌ பெலத்தை 
இழந்து பலவீனமாயிருக்கிறது. அவர்களுடைய 
ஞாபசக்தியும்‌ புரிந்துகொள்ளும்‌ சக்தியும்‌ 
குறைந்துபோயிருக்கிறது. 


மழைக்குப்பின்‌ மேகங்கள்‌ திரும்பத்‌ 
திரும்ப வரும்‌. ஒரு மேகம்‌ கடந்துபோனால்‌, 
அந்த இடத்திற்கு வேறொரு மேகம்‌ வரும்‌. 

வயதிலுள்ளவர்களுக்கு, பாடுகளும்‌ 


கைகளும்‌. இதுபோலவே தொடரந்து 


வந்துகொண்டிருக்கும்‌. ஒரு வேதனை 


கடந்துபோகும்‌. 


வேறொரு வியாதி வரும்‌. 

வியாதிக்கும்‌ முடிவு 

முதிர்வயதுள்ளவர்கள்‌ 
டும்‌ 


வீட்டுக்கு காவலாளிகள்‌ இருப்பார்கள்‌. 
காவலாளிகள்‌ தூக்கத்தில்‌ தள்ளாடாமல்‌ 
எப்போதும்‌ விழித்திருக்கவேண்டும்‌. 
காவலாளிகள்‌ 
போன்றவர்கள்‌. 
தள்ளாடினால்‌, அதின்‌ ல்‌ எல்லாமே 
தள்ளாடும்‌. டைய தலை காவல்‌ 
கோபுரத்தைப்‌ போல உயர்ந்திருக்கிறது. தலை. 
தள்ளாடும்போது கைகள்‌ தள்ளாடும்‌. 
கால்கள்‌ தள்ளாடும்‌. சரீரமே தள்ளாடும்‌. 
அதிகமாய்த்‌ தள்ளாடும்போது, சரீரம்‌ கீழே 
விழுந்துவிடும்‌. வீட்டுக்காவலாளிகள்‌ 
தள்ளாடுவது என்பது. மனுஷனுடைய 
முதிர்வயதைக்‌ குறிக்கிற வார்த்தை. 
அப்படிப்பட்ட முதிர்வயது வரும்‌ முன்பாகவே, 
நம்முடைய சிருஷ்டிகரை, நம்முடைய 
வாலிபப்பிராயத்தில்‌ நினைக்கவேண்டும்‌. 


பிரசங்கி - விரிவுரை 
ECCLESIASTES - 


ட 
90% 


நேராக 
அவர்களுக்கு அதிக 
அவர்களுடைய பெலன்‌ 
அவர்களால்‌ நிமிர்ந்து 
நிற்கமுடியாமல்‌ கூனிப்போய்விடுவார்கள்‌. 
பெலசாலிகள்‌ கூனிப்போவது வயதான 
காலத்தைக்‌ குறிக்கிற வார்த்தை. நம்முடைய 
சரீரம்‌ கூனிப்போகும்போது. நம்முடைய 
கால்கள்‌ பெலமிழந்துபோகும்‌. இதற்கு முன்பு 
நம்முடைய கால்களால்‌ நடந்து 
பிரயாணம்பண்ணியதுபோல, இனிமேல்‌. 
பிரயாணம்‌ பண்ணமுடியாது. சீக்கிரத்தில்‌ 
ப்பு உண்டாகிவிடும்‌ அப்படிப்பட்ட 
வருவதற்கு முன்பாகவே, 
வாலிபப்பிராயத்திலிருக்கும்போதே, 
நம்முடைய சிருஷ்டிகரை 
நினைக்கவேண்டும்‌. 


கர்‌ ஏந்திரம்‌ ல்தான்‌, 
வேலை சக்கரத்தில்‌ முடி த்‌ 
அரைக்கிறவர்கள்‌ கொஞ்சம்‌ பேர்‌ 
மாத்திரமானால்‌, வேலை ஒய்ந்துபோகும்‌. 
அதிகமான அளவு அரைக்க முடியாது. 
எந்திரம்‌ அரைப்பது என்பது மனுஷருடைய 
பற்களைக்‌ குறிக்கிற வார்த்தை, 
வாலிபநாட்களில்‌ நமக்கு எல்லா பற்களும்‌ 
ஆரோக்கியமாக, வலுவாக இருக்கும்‌. 
வயதான காலத்தில்‌ பற்கள்‌ விழுந்துவிடும்‌. 
ஒரு பற்கள்‌ மாத்திரம்‌ இருக்கும்‌. 
அதற்கும்‌ அதிக பலனிருக்காது. ஏந்திரம்‌ 
அரைக்கிறவர்கள்‌ கொஞ்சம்பேராவது 
என்பது, வாயிலுள்ள பற்களெல்லாம்‌ 
விழுந்து. வாயில்‌ கொஞ்சம்‌ பற்கள்‌ மாத்திரம்‌ 
இருக்கும்‌ முதிர்வயதைக்‌ குறிக்கிற 
வார்த்தை. நம்முடைய வாயின்‌ பற்கள்‌ 
விழுந்து கொஞ்சமாவதற்கு முன்பாகவே, 
நம்முடைய வாலிபநாட்களில்‌, நாம்‌ நம்முடைய 
சிருஷ்டிகரை நினைக்கவேண்டும்‌. 


COMMENTARY 


பெலசாலிகள்‌ 
நிமிர்ந்திருப்பார்கள்‌. 
வயதாகும்போது 
குறைந்துபோகும்‌. 


“பலகணி ஈய்ப்‌ பார்க்கிறவர்கள்‌ 
இருண்டு போகிறதற்கு முன்னே" என்னும்‌. 
வார்த்தைக்கு, நம்முடைய கண்பார்வை 
மங்குவதற்கு முன்னே என்று பொருள்‌ 
பொதுவாக மனுஷருக்கு வயதாகும்போது, 
அவர்களுடைய கண்‌ பார்வை மங்கிப்போகும்‌. 
மோசேயை இயற்கையின்‌ இந்தப்‌ பிரமாணம்‌ 
பாதிக்கவில்லை. அவருக்கு 120 
வயதானபோதுகூட, அவருடைய பார்வை 
தெளிவாகயிருந்தது. நம்முடைய 
ஆயுசகாலத்திலும்‌ நம்முடைய கண்பார்வை 

டய கண்பார்வை 

வாலிபநாட்களிலேயே, 





மயம்‌ 
யய 1 


சந்திர சத்தம்‌ தாழ்ந்ததினால்‌ 
தெருவாசலின்‌ கதவுகள்‌ அடைக்கப்படுகிறது 
என்பது, முதியோர்கள்‌ வீட்டுக்குள்ளேயே, 
முடங்கிக்‌ கிடப்பதை குறிக்கிற வாக்கியம்‌. 
முதியோர்‌ வெளியில்‌ எங்கும்‌ அதிகமாக 
போகமாட்டார்கள்‌. புதிய இடங்களுக்குப்‌ 
போகவோ, பொழுதுபோக்கு இடங்களுக்குப்‌ 
போகவோ அவர்களுடைய சரீரத்தில்‌ பெலன்‌ 
இருக்காது. அப்படிப்பட்ட முதுமையான 
காலம்‌ வருவதற்கு முன்பாகவே, நம்முடைய 
வாலிபநாட்களில்‌, நாம்‌ கர்த்தரை 
நினைக்கவேண்டும்‌. 

வயது முதிர்ந்தவர்களுக்கு நித்திரை 
சரியாக வராது. அவர்கள்‌ தூக்கத்தைவிட்டு 
அடிக்கடி... எழுந்திருப்பார்கள்‌. குருவியின்‌ 
சத்தத்திற்கும்‌. அவர்கள்‌ எழுந்திருக்க 
வேண்டியதாயிருக்கும்‌. சிறிய சத்தம்கூட 
அவர்களுடைய நித்திரையைக்‌ கலைத்துவிடும்‌. 


வயதான 
செலிகளின்‌ 
குறைந்துபோகும்‌. 


கீதத்தின்‌ சத்தம்கூட கேட்காது. 


வயதான முதியவர்களால்‌ உயரமான 


பகுதிக்கு டய பன ட பக்கத்து 
அவர்களுக்கு மேட்டுக்காக அச்சமுண்டாகும்‌. 
ஒருவேளை உயரமான பகுதியில்‌ பிராண 
வாயு அவர்களுக்கு அதிகமாய்த்‌ 
தேவைப்படலாம்‌. மேட்டுப்பகுதியை 
அவர்களுடைய சரீர பலவீனத்தினால்‌ ஏற 
முடியாமல்‌ போகலாம்‌. உயர ஏறிப்போக 
போகும்போது அவர்களுக்கு தலைச்சுற்றல்‌: 
வரலாம்‌. இவையெல்லாவற்றையும்‌ சமாளித்து 
அவர்களால்‌ உயர ஏறிப்போகமுடியாது. 
இதனால்‌ முதியோரிடத்தில்‌ மேட்டுக்காக 
அச்சமுண்டாகும்‌. வழியிலே பயங்கள்‌ 
தோன்றும்‌. 


வாதுமை மம்‌ பூ க்கும்‌. 
மரத்தைப்‌ பார்ப்பதற்கு எல்லாமே 
வெண்மையாயிருக்கும்‌. முதியோரின்‌ தலை. 
நரை முடியினால்‌ வெண்மையாகயிருக்கும்‌. 
முதியோரின்‌ தலையானது பார்ப்பதற்கு 
வாதுமை மரம்‌ பூ பூத்ததுபோல சுத்த 
வெள்ளையாகயிருக்கும்‌. 


பிரசங்கி - விரிவுரை 
ECCLESIASTES - 


ட 
PUELSHERS 


வயது முதிர்ந்தவர்களால்‌ எதையும்‌ 
தாங்கிக்கொள்ள முடியாது. பாரமான எந்த 
ம்‌ அவர்களால்‌ சுமக்க முடியாது. 
வெட்டுக்கிளிகள்கூட 
பாரமாகமிருக்கும்‌. அவர்களுடைய சரீரமும்‌ 
மனதும்‌ பெலமிழந்து பலவீனமாயிருக்கும்‌. 
சிறிய கவலைகள்கூட முதியோரின்‌ 
இருதயத்தை உடைத்துவிடும்‌. 


சாலொமோன்‌ இந்த வசனங்களை 
எழுதினபோது. அவருக்கும்‌ முதிர்‌ 
வயதாயிற்று. தன்னுடைய முதுமையின்‌ 
கஷ்டங்களையெல்லாம்‌ அனுபவித்து, 
சாலொமோன்‌ இந்த. வார்த்தைகளை 
, இருதயத்தின்‌ ஆழத்திலிருந்து 
முதுமையின்‌ வேதனைகளை 

சாட்சியாகச்‌ 


COMMENTARY 


தன்னுடைய 

வாலிபநாட்களில்‌ தன்னுடைய மாம்ச 
இச்சைகளை நிறைவேற்றுவதற்குப்‌ 
பிரயாசப்பட்டார்‌. ஆனால்‌ அவருக்கு 
மெய்யான சந்தோஷம்‌ கிடைக்கவில்லை. 
இப்போது அவர்‌ முதிர்‌ வயதிலிருக்கிறார்‌ 
தன்னுடைய வாலிபவயதில்‌. தன்னுடைய 
சிருஷ்டிகரை நினைத்திருந்தால்‌, அது 
ஆசிர்வாதமாகமிருந்திருக்குமே, 


நம்முடைய வாலிபபிராயத்திலே, 
நம்முடைய சிருஷ்டிகரை நாம்‌ நினைத்து, 
அவருக்காக ஊழியம்‌ செய்யவேண்டும்‌. 
அவரை சேவிக்கவேண்டும்‌. அப்போதுதான்‌ 
நமக்கு. தந்து நாட்கள்‌ வரும்போது 
நம்முடைய சிருஷ்டிகர்‌ நம்மை நினைப்பார்‌. 
நம்முடைய  ஆத்துமாவுக்கு ஆறுதலைக்‌ 
கொடுப்பார்‌. நாம்‌ சோர்ந்துபோயிருக்கிற 
வேளைகளில்‌ நம்மை உற்சாகப்படுத்துவார்‌. 


மரணம்‌ 
நியமிக்கப்பட்டிருக்கிறது. பூமியில்‌ 
ஜீவனோடு  சஞ்சரிக்கிற ஒவ்வொரு 
மனுஷனும்‌ ஒரு நாளில்‌ தன்னுடைய நித்திய 
வீட்டிற்குப்போகவேண்டும்‌. மரித்தவனுடைய 
வீட்டாருக்கு, அவனுடைய மரணம்‌ 
துக்கமாயிருக்கும்‌. மரித்தவனுக்கு ஒன்றும்‌ 
தெரியாது. அவன்‌ தன்னுடைய 
இளைப்பாறுதலுக்குள்‌ பிரவேசிக்கிறான்‌. 
அதில்‌ அவன்‌ நித்தியமாகத்‌ தங்கிவிடுவான்‌. 
அந்த இடத்தை சாலொமோன்‌ அவனுடைய 
நித்திய வீடு" என்று சொல்லுகிறார்‌. 


எல்லா க்கும்‌ 


"இந்தப்‌ 





மயம்‌ 
யய 1 


விசுவாசிகளாகிய நாம்‌ 
பயப்படக்கூடாது. நம்மிடத்தில்‌ மரணபயம்‌ 
இருக்கக்கூடாது. நாம்‌ மரிக்கும்போது. 
நம்முடைய நித்திய வீட்டிற்குப்‌ போகிறோம்‌. 
நம்முடைய பிதாவின்‌ வீட்டில்‌ அநேக 
வாசஸ்தலங்கள்‌ உண்டு. அதில்‌ ஒரு 
வாசஸ்தலம்‌. நமக்காக. 
நியமிக்கப்பட்டிருக்கிறது. நாம்‌ அங்கு. 
நம்முடைய பரலோகப்‌ பிதாவோடு நித்திய 
காலமாய்‌ சஞ்சரிப்போம்‌. நம்முடைய நித்திய 
வீட்டிற்குப்போவது நமக்கு கிடைத்திருக்கும்‌ 
மிகப்பெரிய சிலாக்கியம்‌. ஆனாலும்‌ நம்மீது 
பிரியமாகவும்‌, நேசமாகவும்‌ இருக்கிற, 
நம்முடைய வீட்டாருக்கு, நம்முடைய மரணம்‌ 
துக்கமாயிருக்கும்‌. 


மரிப்பதற்குப்‌ 


தன்னுடைய 
அவனுக்காக. 


மனுஷன்‌ மரித்து 
துக்கவீட்டிற்குப்போகும்போது, 
துக்கம்‌ கொண்டாடுகிறவர்கள்‌ வீதியில்‌: 
வந்து கூடுவார்கள்‌. இவர்கள்‌ ஒப்பாரி 
பாடுகிறவர்கள்‌. யூதருடைய பாரம்பரியத்தில்‌, 
ஒருவர்‌ மரித்துப்போகும்போது, அவருக்காக 
அழ துக்கம்‌ கொண்டாடுகிறவர்களை 
அழைந்து வருவார்கள்‌. 
சேர்ந்து,  மரித்தோரின்‌ 
அழுவார்கள்‌. ம்‌ 
வாசஸ்தலம்‌ இங்கு இல்லை. 
நம்முடைய நித்‌ ்‌ ப 
மரணம்‌ முன்‌ 
நாம்‌ வனுுக்கபோதே. 
அதிலும்‌ விசேஷமாய்‌ நம்முடைய 
வாலிபபிராயத்திலிருக்கும்போதே, நம்முடைய 
சிருஷ்கரை நாம்‌ நினைக்கவேண்டும்‌. 
சாலொமோன்‌ மரணத்தைப்பற்றி 
விரிவாகச்‌ சொல்லுகிறார்‌. நாம்‌ 
ஜீவனோடிருக்கும்போது. நம்முடைய 
ம்‌ சரீரமும்‌ அற்புதமாக கட்டி 
ப அது 


மரணம்‌ 
ஆத்துமாவும்‌ 


நேரிடும்போது. 
சரீரமும்‌ 


வெள்ளிக்கயிற்றால்‌ கட்டப்பட்டிருப்பது. சரீர 
மரணத்தின்போது. கட்டலிழ்க்கப்படுகிறது. 


பிரசங்கி - விரிவுரை 
ECCLESIASTES - 


| 
PUEUSHERS 


COMMENTARY 


கிண்ணத்தில்‌ 
வைத்திருப்பார்கள்‌. 


ஜீவியத்தை 


தண்ணீர்‌ நிரப்பி 
சாலொமோன்‌ நம்முடைய 
'பொற்கிண்ணி' என்று 
சொல்லுகிறார்‌. இந்தக்‌ கிண்ணத்தில்‌ 
நமக்காக ஜீவத்தண்ணீர்‌ சேமித்து 
வைக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய சரீர 
மரணத்தின்போது. நம்முடைய 
ஜீவன்‌ நம்மை விட்டு எடுக்கப்படுகிறது. 
பொற்கிண்ணத்திலுள்ள ஜீவத்தண்ணீர்‌ கீழே 
கொட்டி விடுகிறது. பொற்கிண்ணி நசுங்கி 
உடைந்துபோகிறது. நாம்‌ மரிக்கும்போது 
நம்முடைய சரீரம்‌ மரித்துப்போகிறது. நாம்‌ 
மரித்த பின்பு நமக்குத்‌ தேவையான 
ஜீவத்தண்ணீர்‌ நமக்குக்‌ கிடைப்பதில்லை. 
மனுஷருடைய 
சாலொமோன்‌ 
மரணமானது 


மரணத்தைப்பற்றி 

விவரிக்கும்போது, 
ஊற்றினருகே சால்‌ 
உடைந்துபோவதற்கு சமமானது என்று, 
சொல்லுகிறார்‌. சால்‌ உடைந்துபோனால்‌ 
ஊற்றிலிருந்து தண்ணீர்‌ எடுக்க முடியாது. 


தூவிலே தண்ணீர்‌ இறைப்பதற்‌ 

உருளையும்‌ தேவை. தூரலிலே உருளையைக்‌ 
குட்டி வைத்திருப்பார்கள்‌. அந்த உருளையைப்‌ 
பயன்படுத்தி, துரவிலிருந்து தண்ணீர்‌ 
இறைப்பார்கள்‌. உருளை உடைந்துபோனால்‌, 
அதன்பின்பு துரவிலிருந்து தண்ணீர்‌ 
இறைக்க முடியாது. மனுஷனுடைய மரணம்‌ 
உடைந்துபோன. சாலுக்கும்‌. 
நொறுங்கிப்போன உருளைக்கும்‌. 
ஒப்பாயிருக்கிறது. அதன்‌ பின்பு அவனுக்கு 
ட்‌ ன்ப எல்லாம்‌. 


நின்றுபோகும்‌. மனுஷன்‌ 
ஜீவனோரருக்கும்போது பாத்திரமே கிரியை 
நடப்பிக்க முடியும்‌. மரித்த பின்பு அவனால்‌ 


ஒன்றும்‌ செய்யமுடியாது. 


ம்முடைய சரீரம்‌ 
உண்டாக்கப்பட்டிருக்கிறது. நாம்‌. 
மரிக்கும்போது நம்முடைய சரீரமாகிய 
மண்ணானது தான்‌ முன்னிருந்த பூமிக்கே 
திரும்பிப்‌ போய்விடுகிறது. தேவன்‌ 
மனுஷனை சிருஷ்டித்தபோது அவனுடைய 
நாசியிலே ஜீவசுவாசத்தை ஊதினார்‌. 
மனுஷன்‌ ஜீவாத்துமாவானான்‌. நாம்‌ 
மரிக்கும்போது நம்மிடத்திலுளள ஆவி, 
தன்னைத்‌ தந்த தேவனிடத்திற்கு மறுபடியும்‌ 
போய்விடுகிறது. 


மண்ணிலிருந்து 





மயம்‌ 
யய 1 


மனுஷன்‌ 9 
சிருஷ்டியாயிருக்கிறான்‌. 
பாக்கியம்‌ மண்ணில்‌ சேர்க்கப்பட்டிருக்கிறது. 
மண்ணான மனுஷனுடைய சரீரமும்‌, 
தேவனுடைய ஜீவசுவாசமும்‌ மனுஷனுக்குள்‌ 
மனுஷனுக்கு 
சரீரமாகிய 
மண்ணும்‌, தேவன்‌ கொடுத்த ஆவியும்‌ 
பிரிக்கப்படுகிறது. இது எங்கிருந்து வந்ததோ 
அங்கு மறுபடியும்‌ திரும்பிப்போய்விடுகிறது. 
நம்முடைய சரீரம்‌ சாதாரண மண்பாண்டம்‌. 
நாம்‌ மரித்த பின்பு நமது மண்பாண்டம்‌ 
பூமிக்கே திரும்பிவிடுகிறது. 
நம்முடைய ஆத்துமா தேவன்‌ தந்த 
வெளிச்சம்‌. நாம்‌ மரிக்கும்போது நம்முடைய 
ஆத்துமா தேவனிடத்திற்குத்‌ திரும்புகிறது. 
மனுஷனை சிருஷ்டித்த விதம்‌ 
தியாகமத்தில்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
வனாகிய கர்த்தர்‌ மனுஷனை பூமியின்‌ 
மண்ணினாலே உருவாக்கி, ஜீவசுவாசத்தை 
அவன்‌ நாசிமிலே ஊதினார்‌, மனுஷன்‌ 
ஜீவாத்துமாவானான்‌" (ஆதி 2:7). 
நாம்‌ மரிக்கும்போது 
ஆத்தும, நம்முடைய 
மரித்துப்போவதில்லை. அது 


மீட்பார்‌, அவர்‌ என்னை ஏற்றுக்கொள்வார்‌" 
(சங்‌ 4945) 


சமம்‌. விளக்கானது. 
விளக்குத்தண்டின்மீது வைக்கப்பட்டிருக்கும்‌ 
காலம்‌, நாம்‌ ஜீவனோடிருக்கும்‌ காலம்‌. 
இந்தக்‌ காலத்தில்‌ நம்முடைய சரீரமும்‌ 
ஆத்துமாவும்‌ இணைந்திருக்கிறது. நாம்‌ 
மரிக்கும்போது நம்முடைய சரீரத்திலிருந்து, 
ஆத்துமா வேறு பிரிக்கப்படுகிறது. இது 
விளக்கு தண்டிலிருந்து விளக்கை 
எடுப்பதற்கு சமம்‌. 

ப குத்தாத எய்ம்‌ ன! 
விளக்குத்தண்டின்மீது வைக்கப்பட்டிருந்தாலும்‌ 
எரியும்‌. அதை விளக்குத்தண்டிலிருந்து 
எடுத்துவிட்டாலும்‌ அது எரிந்துகொண்டுதான்‌ 


பிரசங்கி - விரிவுரை 
ECCLESIASTES - 


ட்ட 
PUELSHERS 


COMMENTARY 


இருக்கும்‌. இதுவே நம்முடைய ஆத்துமாவின்‌ 
நிலை. நம்முடைய ஆத்துமா நம்முடைய 
சரீரத்திலிருந்தாலும்‌ அது ஜீவனோடிருக்கும்‌. 
அது நம்முடைய சரீரத்தைவிட்டு வெளியே 
எடுக்கப்பட்டாலும்‌, அது ஜீவனோடுதான்‌ 
இருக்கும்‌. ஆத்துமாவுக்கு மரணமில்லை. 


பிரசங்கியரின்‌ வாக்கியங்கள்‌ 
யிர 12:8-12 


பிர 12:8. மாயை மாயை, எல்லாம்‌. 
மாயை என்று பிரசங்கி சொல்லுகிறான்‌. 


பிர 129. மேலும்‌, 
ஞானவானாயிருத்தபடியால்‌, அவன்‌ 
ஜனத்துக்கு அறிவைப்‌ போதித்து, 
கவனமாய்க்‌ கேட்டாராய்ந்து, அநேகம்‌ 
தீதிமொழிகளைச்‌ சேர்த்து எழுதினான்‌. 


பிர 1210. இதமான வார்த்தைகளைக்‌ 
கண்டுபிடிக்க பிரசங்கி வகைதேடினான்‌; 
எழுதின வாக்கியங்கள்‌ செவ்வையும்‌ 
சத்தியமுமானவைகள்‌. 


பிரசங்கி 


பிர 12:11. ஞானிகளின்‌ வாக்கியங்கள்‌ 
தாற்றுக்கோல்கன்‌ போலவும்‌ 
சங்கத்தலைவர்களால்‌ அறையப்பட்ட 
ஆணிகள்‌ போலவும்‌. இருக்கிறது; 
அவைகள்‌ ஒரே மேய்ப்பனால்‌ 
அளிக்கப்பட்டது. 


யிர 12:12. என்‌ மகனே! 
இவைகளினாலே புத்தியடைவாயாக; 
அநேகம்‌ புஸ்தகங்களை 
உண்டுபண்ணுகிறதற்கு முடிவில்லை; 
அதிக படிப்பு உடலுக்கு இணைப்பு. 


சாலொமோன்‌ 
புஸ்தகத்திற்கு முடிவரையாக 
வாக்கியங்களை எழுதுகிறார்‌. 
ஏற்கெனவே சொன்னதை இங்கு மறுபடியும்‌ 
சொல்லுகிறார்‌. மாயை, மாயை, எல்லாம்‌ 
மாயை என்பதுதான்‌ சாலொமோனுடைய 
பிரசங்கச்‌ செய்தியின்‌ சாரம்‌. தேவனுடைய 
தா்‌ பிரகாரமாகவே, தான்‌ 
செய்தியை எழுதியிருப்பதாக 
சாலொமோன்‌ உறுதிபண்ணுகிறார்‌. 
சாலொமோனுடைய வார்த்தை ஜனத்திற்கு 
அறிவைப்‌ போதிக்கிறது. அவை நம்முடைய 
ஆத்துமாவுக்கு பிரயோஜனமாயிருக்கிறது. 





மயம்‌ 
யய 1 


தன்னுடைய முதிர்வயதில்‌ 
கிட்டிச்‌ சேர்ந்திருந்திருக்கிறார்‌. 


சந்தோஷமாயிருந்தது. ஆனால்‌ பதே 
அவருக்கு எல்லாமே மாயையாயிருக்கிறது. 
இந்த உலகமே தனக்கு க்‌ 
தரும்‌ என்று எதிர்பார்த்தார்‌. ஆனால்‌ 
உலகத்திலிருந்து அவருக்கு னன்‌ 
சந்தோஷம்‌ கிடைக்கவில்லை. 

சாலொமோன்‌ சத்தியத்தைத்‌ தேடி 
அலைந்தார்‌. அவர்‌ ஞானவானாயிருந்தார்‌. 
ஜனத்திற்கு அறிவைப்‌ போதித்து. கவனமாய்க்‌ 
கேட்டு ஆராய்ந்தார்‌. அநேகம்‌ 
நீதிமொழிகளை _ சேர்த்து எழுதினார்‌. 
இதனால்‌ சாலொமோன்‌ சேகரித்து 
எழுதுகிறவர்‌” என்று பொருள்படும்‌. 
"கோகேலேத்‌” என்னும்‌ எபிரெயப்‌ பெயரால்‌ 
அழைக்கப்படுகிறார்‌. சாலொமோன்‌ பல. 
சத்தியங்களை சேகரித்து, அவற்றைத்‌ 
தொகுந்து எழதியரக்கிறார்‌ மாயை, மாயை, 
எல்லாம்‌. என்பதுதான்‌ 
i பாதுன்‌ ப பிரசங்கச்‌ செய்தியின்‌ 
சருக்கம்‌. 

| தன்னுடைய ஞானமுள்ள 

வார்த்தைகளை, மற்றவர்கள்‌ கவனமாய்க்‌ 
கேட்டு ஆராயவேண்டும்‌ என்று சாலொமோன்‌ 
எதிர்பார்க்கிறார்‌ தன்னிடத்திலுள்ள 
ஞானத்தினால்‌ சாலொமோன்‌ மற்றவர்களுக்கு 
அறிவைப்‌ போதிக்கிறார்‌. எது மெய்யானது. 
எது ன்‌ 
சாலொமோனுக்குத்‌ 
சாலொமோனால்‌ எல்லா 
ஆராய்ந்து நிதானித்து அறியமுடிகிறது. 

சாலொமோன்‌ எல்லோருக்கும்‌ நன்மை 
செய்கிறவர்‌. தன்னிடத்திலுள்ள ஞானத்தை 
மற்றவர்களுக்கும்‌ பிரயோஜனமுண்டாக, 
நல்லமுறையில்‌ பயன்படுத்துகிறார்‌. 
சாலொமோனுடைய வார்த்தைகள்‌, அவற்றைக்‌ 
கேட்போருக்கு மிகவும்‌ 
உதவியாகமிருக்கிறது. அவருடைய 


எல்லா ஜனங்களுக்கும்‌. 
ஆலோசனையாகவும்‌ 


அனுபவம்‌ 
எச்சரிப்பாகவும்‌, 
இருக்கிறது. 


பிரசங்கி - விரிவுரை 
ECCLESIASTES - 


ட 
PUELSHERS 


சாலொமோன்‌ நன்மை செய்வதற்காக 
அதிகமாய்ப்‌ பிரயாசப்படுகிறார்‌ 
கா அறிவைப்‌ 


வர்களுக்கு அதை 
போதிக்கவேண்டுமென்று, 
பார்க்கிறார்‌. மற்றவர்களிடத்தில்‌ 
கவனமாய்க்‌ கேட்டு, ஆராய்ந்து 
பார்க்கிறார்‌. இதமான வார்த்தைகளைக்‌ 
கண்டுபிடிக்க சாலொமோன்‌ 
வகைதேடினார்‌. செய்திகளை 
நீதிமொழிகளாக எழுதினார்‌. 
நீதிமொழிகளின்‌ வாக்கியங்கள்‌ 
சுருக்கமாகயிருக்கும்‌. சாலொமோன்‌ 
தன்னுடைய புஸ்தகத்தில்‌ அதிகமான 
வார்த்தைகளைப்‌ பயன்படுத்தாமல்‌, 
குறைவான வார்த்தைகளையே 
பயன்படுத்துகிறார்‌. 

சாலொமோன்‌ தன்னுடைய புஸ்தகத்தில்‌ 
ன னந்த நர்‌ பயண்‌ 
சத்தியமுமானவைகள்‌.  சாலொமோனுடைய 
வாக்கியங்கள்‌, எல்லோரும்‌ ஏற்றுக்கொள்ளும்‌ 
வண்ணமாயிருக்கிறது. அவையெல்லாம்‌ 
எல்லோருடைய மனதிற்கும்‌ பிடித்த இதமான 
வார்த்தைகள்‌. இந்த வார்த்தைகளைக்‌ 
கண்டுபிடிக்க சாலொமோன்‌ வகைதேடினார்‌. 
நல்ல செய்தியை நல்லமுறையில்‌ 
சொல்லவேண்டும்‌. அப்போதுதான்‌ ஜனங்கள்‌ 
அதை ஏற்றுக்கொள்வார்கள்‌. செய்தி நல்ல 
செய்தியாகமிருந்தாலும்‌, அதை முறைப்படி 
சொல்லவில்லையென்றால்‌, ஜனங்கள்‌ அதை 
ஏற்றுக்கொள்ளமாட்டார்கள்‌. சாலொமோன்‌ 
தான்‌ சொல்ல விரும்புகிற நீதிமொழிகளையும்‌, 
பிரசங்க வாக்கியங்களையும்‌, இதமான 
வார்த்தைகளினால்‌ வெளிப்படுத்துகிறார்‌ 


சிலர்‌ மான சொற்களைப்‌ 
க்க திப்‌ எறொககாப்‌ 
பேசுகிறார்கள்‌. இவர்களைப்பற்றி ஏசாயா 
தீர்க்கதரிசி இவ்வாறு சொல்லியிருக்கிறார்‌ 
"இவர்கள்‌... கலகமுள்ள ஜனங்களும்‌, 
ப்‌ பிள்ளைகளும்‌, கர்த்தருடைய 
வேதத்தைக்‌ கேட்க மனதில்லாத 
புத்திரருமாயிருக்கிறார்கள்‌. இவர்கள்‌ 
தரிசனக்காரரை நோக்கி: தரிசனங்‌ 
காணவேண்டாம்‌ என்றும்‌, 
ஞானதிருஷ்டிக்காரரை நோக்கி: யதார்த்தமாய்‌ 
எங்களுக்குத்‌ தரிசனஞ்சொல்லாமல்‌, 
எங்களுக்கு இதமான சொற்களை உரைத்து, 
மாயமானவைகளைத்‌ திருஷ்டியுங்கள்‌ என்றும்‌, 
நீங்கள்‌ வழியை விட்டு, பாதையினின்று 
விலகி, இஸ்ரவேலின்‌ பரிசுத்தரை எங்கள்‌ 
முன்பாக இராமல்‌ ஓயப்பண்ணுங்கள்‌ என்றும்‌ 
சொல்லுகிறார்கள்‌" (ஏசா 30:9-11/. 


COMMENTARY 


தன்னுடைய 
சேர்த்து 





மயம்‌ 
யய 1 


இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ 
பயந்து ஜீவிக்கிற 
அநேகர்‌ இருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
நமக்குப்‌ பிரயோஜனமுண்டாக அநேக 
வார்த்தைகளைப்‌ பேசியிருக்கிறார்கள்‌. 
அநேக வாக்கியங்களை எழுதியிருக்கிறார்கள்‌. 
அவர்களெல்லாரும்‌ மெய்ஞானிகள்‌. 
ஞானிகளுடைய வாக்கியங்கள்‌ 
தாற்றுக்கோல்கள்போல இருக்கிறது. 
அவைகள்‌ சங்கத்தலைவர்களால்‌. 
அறையப்பட்ட ஆணிகளைப்போலவும்‌ 
இருக்கிறது. 

நம்முடைய 
அலைபாயும்போது, 
வாக்கியங்கள்‌ 
ஆணியடித்து, 


கர்த்தருக்குப்‌ 
பரிசுத்தவான்கள்‌ 


மனது நிலையில்லாமல்‌ 
ஞானியினுடைய 
அலைபாய்கிற மனதை. 
அலைபாயவிடாமல்‌ ஒரு 
நிலைப்படுத்தும்‌ நம்முடைய மனது 
நன்மையான காரியங்களில்‌ பதிந்திருக்கும்‌. 
மாடுகள்‌ சோம்பேறியாகவும்‌, மெதுவாகவும்‌. 
நடக்கும்போது. தாற்றுக்கோல்களைப்‌ 
பயன்படுத்தி, மாடுகளைத்‌ 
தரிதப்படுத்துவார்கள்‌. நம்முடைய மனதும்‌ 
சரியாக சிந்திக்காமல்‌, 
சோம்பலாகமிருக்கும்போது. ஞா ்‌ 
வாக்கியங்கள்‌, தாற்றுக்கோல்களைப்போல, 
நம்மைத்‌ தட்டியெழுப்ப. நம்முடைய 
சிந்தனையைத்‌ துரிதப்படுத்தும்‌. 
்‌ தும்‌ எங்கள்‌ தேவனாகிய 
கர்த்தர்‌ எங்களிலே தப்பின சிலரை மீதியாக 
வைக்கவும்‌, தம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தில்‌ 
எங்களுக்கு ஒரு குச்சைக்‌ கொடுக்கவும்‌, 
இப்டியே எங்கள்‌ எங்கள்‌ 
கண்களைப்‌ பிரகாசிப்பித்து; எங்கள்‌ 
அடிமைத்தனத்திலே எங்களுக்குக்‌ கொஞ்சம்‌ 
உயிர்‌ கொடுக்கவும்‌, 
கொஞ்சநேரமாவது 


உண்டுபண்ணவேண்டும்‌. 


பரிசுத்தவான்கள்‌ கர்த்தரை 
ஆராதிப்பதற்காக ஒன்றுகூடி வருகிறார்கள்‌. 
சபையாராக சேர்ந்து கர்த்தரைத்‌ 
துதிக்கிறார்கள்‌. தேவனை 
மகிமைப்படுத்துகிறார்கள்‌. 
ஆவிக்குரிய போஜனம்‌. 


சபையாருக்கு 


தேவைப்படுகிறது. 


பிரசங்கி - விரிவுரை 
ECCLESIASTES - 


ந 
PUELSHERS 


COMMENTARY 


பரிசுத்த ஸ்தலத்தில்‌ விசுவாசிகளும்‌ 
இருப்பார்கள்‌. தேவனுக்கு ஊழியம்‌ செய்கிற 
ஊழியக்காரர்களும்‌ இருப்பார்கள்‌. 
கர்த்தருடைய ஊழியக்காரர்கள்‌ ஞானிகளின்‌ 
வாக்கியங்களை விசுவாசிகளுக்குப்‌ பகிர்ந்து 
சொல்லவேண்டும்‌. பச்சை மரத்தில்‌ 


ஆணிகளை அடித்து பதியவைப்பதுபோல, 


தேவனுடைய வார்த்தை 
சம்மட்டியைப்போல இருக்கிறது. ணம்‌ 
அடிப்பதற்கு சம்மட்டி தேவை. “என்‌ 
வார்த்தை அக்கினியைப்போலும்‌, கன்மலையை 
நொறுக்கும்‌. சம்மட்டியைப்போலும்‌. 
இருக்கிறதல்லலோ? என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌” (எரே 23:29). 


ஞானியின்‌ வாக்கியங்கள்‌ பரிசுத்த 
வேதாகமத்தில்‌ எழுதப்பட்டிருக்கிறது. 
வேதவாக்கியங்களெல்லாம்‌ தேவனுடைய 
ஆவியினால்‌: அருளப்பட்டிருக்கிறது. 
தேவவசனங்களெல்லாமே. பரிசுத்த 
ஆலியானவிடத்தில்‌ 
வேதாகமத்தின்‌ 

அநேகராகமிருந்தாலும்‌, எல்லா 
வசனங்களுக்கும்‌ மெய்யான ஆசிரியர்‌ 
ஒருவரே. அவரே பரிசுத்த ஆவியானவர்‌, 


வந்திருக்கிறது. 
ஆசிரியர்கள்‌ 


அ குக்‌ 

வார்த்தைகள்‌ ஒரே 

மேய்ப்பனால்‌ நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. 
இஸ்ரவேலின்‌ மேய்ப்பரே அந்த மேய்ப்பர்‌ 

அவரே ய்‌ பிரதான மேய்ப்பர்‌. 

"இஸ்ரவேலின்‌ மேம்ப்பரே யோசேப்பை 
நடத்துகிறவரே, 
மத்தியில்‌ 
பிரகாசியும்‌" 


ஆட்டுமந்தையைப்போல்‌ 
செவிகொடும்‌: கேருபீன்கள்‌ 
வாசம்பண்ணுகிறவரே, 

(சங்‌ 803). 


பரிசுத்த வேதாகமத்தில்‌ 
எழுதப்பட்டிருக்கிற வசனங்களே நமக்குப்‌ 
போதுமானவை. அவற்றை நாம்‌ தியானித்து, 
அவற்றிற்குக்‌ கீழ்ப்படிந்தாலே, நம்முடைய 
ஆவிக்குரிய ஜீவியம்‌ ஆசீர்வாதமாகமிருக்கும்‌. 
பரிசுத்த வேதாமகத்திலுள்ள வசனங்களே 
நமக்கு மெய்யான சந்தோஷத்தையும்‌, 
மெய்யான சமாதானத்தையும்‌ கொடுக்கும்‌. 
ந்த வசனங்களைத்‌ தவிர, கூடுதலான 
வசனங்கள்‌ வேறு எதுவும்‌ நமக்குத்‌ 


தேவையில்லை. 





யம்‌ 
யய 1 


அநேக புஸ்தகங்களை 
உண்டுபண்ணுகிறதற்கு முடிவே 
அதிகப்படிப்பு உடலுக்கு இளைப்பு. நாம்‌ 
எத்தனை புஸ்தகங்களைப்‌ படித்தாலும்‌, 
எல்லா புஸ்தகங்களுக்கும்‌ ஆதாரமாயும்‌, 
பிரதானமாயும்‌ இருப்பது பரிசுத்த வேதாகமம்‌: 
மாத்திரமே பரிசுத்த வேதாகமத்திலுள்ள 
வார்த்தைகளினால்‌ நாம்‌ புத்தியையடைலாம்‌. 
ஞானத்தைப்‌ பெற்றுக்கொள்ளலாம்‌. 
தேவனுடைய வார்த்தையே 

மெய்யான உபதேசம்‌. 

நித்திய ஜீவனுக்கு வழிநடத்தும்‌. 


காரியத்தின்‌ கடைத்தொகை 
பிர 12:13,14 


பிர 12:13. 
கடைத்தொகையைக்‌ கேட்போமாக, 
தேவனுக்குப்‌ பயந்து, அவர்‌ 
கற்பனைகளைக்‌ கைக்கொள்‌; எல்லா 
மனுஷர்மேலும்‌ விழுந்த கடமை இதுவே. 


யிர 1214. ஒவ்வொரு கிரியையும்‌, 
அந்தரங்கமான ஒவ்வொரு 
காரியத்தையும்‌, 'நன்மையானாலும்‌ 
தீமையானாலும்‌, தேவன்‌ தியாயத்திலே. 
கொண்டுவருவார்‌. 


சாலொமோன்‌ இந்தப்‌ புஸ்தகத்தின்‌ 
ஆரம்பத்தில்‌. 'வானத்தின்கீழ்‌. மறுபுத்திர்‌ 
உயிரோடிருக்கும்‌ நாளளவும்‌ பெற்று 
அநுபவிக்கத்தக்கது இன்னதென்று அறியும்‌ 
பொருட்டு, என்‌ இருதயத்தை ஞானத்தால்‌ 
தேற்றிக்கொண்டிருக்கும்போதே, நான்‌ என்‌ 
தேகத்தை மதுபானத்தால்‌. 
சீராட்டிக்கொண்டிருக்கவும்‌. மதியீனத்தைப்‌ 
பற்றிக்கொண்டிருக்கவும்‌ என்‌ உள்ளத்தில்‌ 
வகைநேடினேன்‌" (பிர. 23) என்று, 
எழுதியிருக்கிறார்‌. மனுபுத்திரர்‌ செய்யத்தக்க 
நன்மையான காரியம்‌ எது என்பதை நாம்‌. 
அறிந்துகொண்டு, 


கடைத்தொகை, 
வரையிலும்‌ நிலைக்கும்‌. 


காரியத்தின்‌ 


மெய்யான சந்தோஷத்தைப்‌ 
பெற்றுக்கொள்வதற்கு, மெய்யான வழி எது 
ம்‌ அறிந்துகொள்ளவேண்டும்‌. 
தேடிப்‌ பார்க்கவேண்டும்‌. 
சாலொமோன்‌ அந்த வழியைத்‌ தேடிப்பார்த்து 
கண்டுபிடித்திருக்கிறார்‌. 


பிரசங்கி - விரிவுரை 
ECCLESIASTES - 


ந 
PUELSHERS 


மனுஷனை நோக்கி: இதோ, 

ப்‌ பயப்படுவதே ஞானம்‌; 

விட்டு விலகுவதே புத்தி 
என்றார்‌ என்று சொன்னான்‌” (யோபு 28:28). 
தெய்வபக்தியே நமக்கு மெய்யான 
சந்தோஷத்தைக்கொடுக்கும்‌. ஒரு ம்ம்‌ 
ஆரம்பத்தைக்‌ கேட்பதைவிட, காரியத்தின்‌ 
கடைத்தொகையைக்‌ கேட்பது நமக்கு நல்லது. 


தேவனுக்குப்‌  பயந்திருக்க 

அவருடைய கற்பனைகளைக்‌ 
கைக்கொள்ளவேண்டும்‌. இதுவே 
காரியத்தின்‌ கடைத்தொகை. நம்முடைய 
இருதயத்தில்‌ தேவனுக்குப்‌ பயப்படும்‌ பயம்‌ 
இருக்கவேண்டும்‌. தேவனுடைய பயம்‌ 
நம்முடைய இருதயத்தை. 
அனகை செய்யவேண்டும்‌. தேலலுவய 
சத்தத்தையும்‌, அவருடைய 
மகத்துவத்தையும்‌ பயபக்தியோடு 
அங்கீகரிக்கவேண்டும்‌. தேவனுடைய 
அதிகாரத்திற்குக்‌ கீழ்ப்படிந்து, அவருடைய 
கோபத்திற்கு விலகி ஜீவிக்கவேண்டும்‌. 


COMMENTARY 


தேவனுடைய பிரமாணங்கள்‌ பரிசுத்த 
வேதாகமத்தில்‌ வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. 
நாம்‌ தேவனுக்கு எப்படி பயப்படவேண்டும்‌. 
என்பதும்‌, அவருடைய கற்பனைகளுக்கு 
எப்படி கீழ்ப்படியவேண்டும்‌ என்பதும்‌ 
பரிசுத்த வேதாகமத்தில்‌. விரிவாக 
எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுக்குக்‌ கீழ்ப்படிய 
விரும்புகிறவர்கள்‌, முதலாவதாக, அவருடைய 
கற்பனைகளை அறிந்துகொள்‌ எவேண்டும்‌. 


“இந்த ஜனங்கள்‌ தங்கள்‌ வாயினால்‌ 
சேர்‌ 


என்னிடத்தில்‌ 
உதடுகளினால்‌ என்னைக்‌ 
கனம்பண்ணுகிறார்கள்‌; அவர்கள்‌ இருதயமோ 
த்‌ தூரமாய்‌ விலகிமிருக்கிறது: 
பயப்படுகிற பயம்‌ 
போதிக்கப்பட்ட 

கற்பணையாயிருக்கிறது' (ஏசா 29.13). 


தேவனுக்குப்‌ பயந்து. அவருடைய 
கற்பனைகளைக்‌ கைக்கொள்வதே, எல்லா 
மனுஷர்மேலும்‌ விழுந்த கடமை. இதற்குக்‌ 
கீழ்ப்படியும்போது நமக்கு. ஆசீர்வாதம்‌ 

ம்‌ நாம்‌ தேவனுக்கு முன்பாக 

ஜீவிக்கவேண்டும்‌ என்பதை 
சாலொமோன்‌ சுருக்கமாகவும்‌ தெளிவாகவும்‌ 
சொல்லுகிறார்‌. நாம்‌ தேவனுக்குப்‌ பயந்து 
அவருடைய கற்பனைகளைக்‌ கைக்கொள்ள 
வேண்டும்‌. நாம்‌ இதைச்செய்யும்போது, நமக்கு 
தேவனுடைய மெய்யான ஆசீர்வாதம்‌. 
கிடைக்கும்‌. 


ர்ந்து, தங்கள்‌ 





மயம்‌ 


INTESRATIORAL ECCLESIASTES 


நாம்‌ ப்‌ பிரபஞ்சத்தில்‌ ஜீலிக்கிற 
நாட்களில்‌, எப்படி வேண்டுமானாலும்‌ 
ஜீவிக்கலாம்‌ என்று  இறுமாப்பாயிருக்கக்‌ 
கூடாது, நம்முடைய ங்களும்‌ 
துன்மார்க்கங்களும்‌ 

என்றும்‌, அவை யாருக்கும்‌ தெரியாது என்றும்‌ 


கொண்டு வருவார்‌ 

மனுஷனுடைய 
'வெளியரங்கமாகமிருந்தாலும்‌, அந்தரங்கமாக 
இருந்தாலும்‌ அவற்றையும்‌ தம்முடைய 


மறைவான காரியம்‌ 


பிரசங்கி - விரிவுரை 
- COMMENTARY 


i 
PUELSHERS 


இப்போது கர்த்தரோடு சீராய்‌ நடந்தால்‌, 
நியாயத்தீர்ப்பு நாளின்போது கர்த்தருடைய 
க்‌ நம்மைக்‌ குறித்து, சந்தோஷமாய்‌ 

நாம்‌ இந்தப்‌ 


கைக்கொண்டால்‌, 
நாளின்போது நமக்கு 
ஒன்றும்‌ இருக்காது. 
தம்முடைய பிள்ளையாக 
நமக்கு 
ஆசீர்வாதங்களைக்‌ 
தேவனோடு ஐக்கியமாயிருப்பதே நமக்கு 
மெய்யான சந்தோஷம்‌. தேவனைவிட்டு 
விலகி ஜீவிப்பது மாயையாகவே இருக்கும்‌. 


கர்த்தர்‌ 


கட்டளையிடுவார்‌. 





மயம்‌ 
யய 1 


உன்னதப்பாட்டு 
சத்தியங்களை 

கிறிஸ்து சபைக்குத்‌ 

தனமாக ககன்‌ கிறிஸ்துவுக்கும்‌ 
விசுவாசிகளுக்கும்‌ இடையேயுள்ள நெருங்கிய 
ஐக்கியத்தை... உன்னதப்பாட்டு புஸ்தகம்‌. 
விரிவாக விவரிக்கிறது. சாலொமோனுடைய 
தகப்பனாராகிய தாவீது ராஜாவும்‌ அநேகப்‌ 
பாடல்களை இயற்றியிருக்கிறார்‌. ஆனாலும்‌ 
சாலொமோனின்‌ பாடலுக்கும்‌, தாவீது 
ராஜாவின்‌ பாடலுக்கும்‌ வித்தியாசமிருக்கிறது. 


சாலொமோனின்‌ 
புஸ்தகத்தில்‌ தேவனுடைய பெயர்‌ ஒரு 
தடவைக்ட குறிப்பிடப்படவில்லை. புதிய 
ஏற்பாட்டு. புஸ்தகங்களில்‌, 
உள்னதப்பாட்டிலுள்ள வசனங்களில்‌. 
ஒன்றுகூட மேற்கோளாகச்‌ 
சொல்லப்படவில்லை. உள்னதப்பாட்டில்‌ 
ஆவிக்குரிய தியானமுமில்லை. இதிலுள்ள 


உன்னதப்பாட்டு 


மறைபொருளாயிருக்கிறது. 

உன்னதப்பாட்டிலுள்ள ்‌ 
'கவனமாய்த்‌ 'தியானிக்கவேண்டும்‌. 
அப்போதுதான்‌ இந்த வசனங்கள்‌ 
நம்முடைய 'ஜீவனுக்கேதுவான 
ஜீவவாசனையாகயிருக்கும்‌. உன்னதப்பாட்டு 
வசனங்களை ஆவிக்குரிய சிந்தையோடு 
தியானிக்கவேண்டும்‌. வாசிக்கும்போது 
நம்முடைய. இருதயம்‌ 
சுத்தமாயிருக்கவேண்டும்‌. உலகப்பிரகாரமான 
சிந்தையோடு உன்னதப்பாட்டின்‌ 
வசனங்களை வாசித்தால்‌. இவை நமக்கு 
மரணத்திற்கேதுவான  மரணவாசனையாக 
மாறிவிடும்‌ ஆபத்து உள்ளது. 


உன்னதப்பாட்டு - விரிவுரை 
SONG OF SOLOMON - COMMENTARY 


ட 
PUELSHERS 


உன்னதப்பாட்டில்‌ மரணவாசனையும்‌ 
ஜீவவாசனையும்‌ வெளிப்படுவதற்கு 
வாய்ப்புள்ளதினால்‌, யூதமார்க்கத்து ரபீமார்கள்‌ 


வாசிப்பதை ஆதரிப்பதில்லை. 

பரிசுத்தமாகவும்‌. 
பத்திவிருத்திக்கேதுவானதாகவும்‌ இருக்கிறது. 
ஆனால்‌ வாலிபர்கள்‌ அதன்‌ பரிசுத்தத்தைப்‌ 
புரிந்துகொள்ளாமல்‌, தங்கள்‌ ஜீலியத்தை 
கறைப்படுத்திக்கொள்வதற்கும்‌ வாய்ப்புள்ளது. 
வாசிக்கும்போது அவர்களுடைய மாம்ச 
இச்சைகள்‌ தூண்டப்படலாம்‌. இப்படிப்பட்ட 
ஆபத்துக்கள்‌ இருப்பதினால்‌, யூதமார்க்கத்து 
ரபீமார்கள்‌ சாலொமோனின்‌ உன்னதப்பாட்டு 
புஸ்தகத்தை வாலிபர்களிடம்‌ வாசிக்கக்‌ 
கொடுப்பதில்லை. 


உன்னதப்பாட்டு, புஸ்தகத்தில்‌ 
ஆவிக்குரிய சத்தியங்கள்‌ புதைந்திருக்கிறது. 
அவையெல்லாமே மறைவாயிருக்கிற 
பொக்கிஷங்களைப்‌ போன்றவை. தேவனோடு 
ஐக்கியணாமிருப்பநற்கு இந்த வசனங்கள்‌ 

உதவியாயிருக்கும்‌. இந்த 

ந்து நம்மால்‌ வசனத்தின்‌ 
அர்த்தத்தை நேரடியாகப்‌ பெற்றுக்கொள்ள 
முடியாது. இவை உருவக நடையிலும்‌, 
உவமை நடையிலும்‌ எழுதப்பட்டிருக்கிறது. 
ஆகையினால்‌. வசனங்களின்‌ அர்த்தம்‌ 
மறைபொருளாயுள்ளது. சத்திய வசனங்களை 
நேசிக்காதவர்களால்‌ இதன்‌ அர்த்தத்தைப்‌ 
புரிந்துகொள்ள முடியாது. பயபக்தியோடு 
வாசித்தால்‌ மாத்திரமே, வசனங்களைப்‌ 
புரிந்துகொள்வதற்கு, பரிசுத்த 
ஆவியானவரின்‌ உதவியைப்‌ பெற்றுக்கொள்ள 
முடியும்‌. 


உன்னதப்பாட்டு ர நேசப்பாடலாகும்‌. 
எபிரெய மொழியி இன்ற “எப்பிதலமியம்‌' 
என்று ல்க மணவாளனுக்கும்‌, 
அவருடைய மணவாட்டிக்கும்‌ இடையேயுள்ள 
அன்பும்‌ நேசமும்‌ இந்தப்‌ பாடலில்‌ 
விவரிக்கப்பட்டிருக்கிறது. தேவனுக்கும்‌. 
தேவனுடைய ஜனத்திற்கும்‌ இடையேயுள்ள 
நேசத்தை இதன்‌ மூலமாக நாம்‌ 
புரிந்துகொள்ளலாம்‌. 





மயம்‌ 
யய 1 


சாலொமோனின்‌ உன்னதப்பாட்டு, 
புஸ்தகம்‌ ஒரு போதக  ஆகமமாகவும்‌ 
இருக்கிறது. மணவாளன்‌ நல்ல மேய்ப்பராக 
சொல்லப்பட்டிருக்கிறார்‌. 
ஜெபாலயங்களில்‌ 

புஸ்தகத்தின்‌ விக்குரிய 
விளக்கிச்‌ சொல்தவறார்கள்‌ 
இந்தப்‌ புஸ்தகம்‌ 
தம்முடைய ஜனமாகிய 
ஜனங்களை, தமக்காகத்‌ 
தெரிந்துகொண்டார்‌. அவர்களைத்‌ தம்முடைய 
மணவாட்டியாக நிச்சயம்‌ செய்து. 
கொண்டார்‌. 


இஸ்ரவேல்‌ ஜனங்களோடு 
செய்திருக்கிறார்‌. இந்த 
ஒரு விவாக 
தேவன்‌ இஸ்ரவேல்‌ 
அன்பாகயிருப்பதை 
நிரூபிப்பதற்கு அநேக 
எடுத்துக்காட்டுக்களையும்‌, சம்பவங்களையும்‌ 
சாலொமோன்‌ விரிவாகச்‌ சொல்லுகிறார்‌. 
தேவன்‌ தம்முடைய ஜனங்கள்மீது. 
அன்பாகமிருக்கும்போது, அவர்களும்‌ தங்கள்‌ 
தேவன்மீது அன்பாகமிருக்கவேண்டும்‌. 
அவரை முழுஇருதயத்தோடும்‌. 
முழுஆத்துமாவோடும்‌ நேசிக்கவேண்டும்‌ 
ஆவிக்குரிய 
ஒப்புமையாகச்‌ 
கர்த்தருடைய 
விக்கிரகாராதனை 
உன்னதப்பாட்டு 
கர்த்தருடைய ஜனங்கள்‌, 
மாத்திரமே நேசிக்கவேண்டும்‌. 
என்றும்‌, அவர்களுடைய நேசம்‌ வேறு 
யார்மீதும்‌ இருக்கக்கூடாது. என்றும்‌ 
தெளிவாகச்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 


உடன்படிக்கை 
உடன்படிக்கை 
உடன்பரக்கையாகும்‌ 
ஜனத்தார்மீது 


விக்கிரகாராதனை 
விபசாரத்திற்கு. 
சொல்லப்படுகிறது. 
பிள்ளைகளிடத்தில்‌ 
இருக்கக்கூடாது. 
புஸ்தகத்தில்‌ 
கர்த்தரை 


மணவாட்டி என்னும்‌ வார்த்தை 
கிறிஸ்துவின்‌ சபையைக்‌ குறிக்கிற வார்த்தை. 
இதுவே உன்னதப்பாட்டு புஸ்தகத்தின்‌ 
ஆவிக்குரிய வியாக்கியானம்‌. 

தம்முடைய மணவாட்டியாகிய 
மணவாளனாகயிருக்கிறார்‌. 

தம்முடைய தெய்வீக அன்பை. 
'சபையாருக்கு 


உன்னதப்பாட்டு - விரிவுரை 
SONG OF SOLOMON - COMMENTARY 


fe 
PUELSHERS 


இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 
நியாயப்பிரமாணத்தின்‌ 
அநேக கட்டுப்பாடுகளுக்குட்பட்டிருந்தார்கள்‌. 
ஆனால்‌ இப்போதோ கர்த்தருடைய 
பிள்ளைகள்‌ சுவிசேஷத்தின்‌ கீழிருக்கிறார்கள்‌. 
நமக்கு சுவிசேஷத்தின்‌ மூலமாய்‌ 
தேவனிடத்தில்‌ தைரியமாய்க்‌ கிட்டிச்‌ சேரும்‌ 
சிலாக்கியம்‌ உண்டாயிருக்கிறது. 


தேவனுடைய 
கீழிருந்தபோது 


தேவன்‌ தம்மைப்பற்றி 
வெளிப்படுத்தும்போது, தம்மை யூதருடைய 
சபையின்‌ மணவாளராக பலவசனங்களில்‌ 


வெளிப்படுத்தியிருக்கிறார்‌. 


உன்‌ சிருஷ்டிகரே உன்‌ நாயகர்‌; 
சேனைகளின்‌ கர்த்தர்‌ என்பது அவருடைய 
நாமம்‌, இஸ்ரவேலின்‌ பரிசுத்தர்‌ உன்‌ மீட்பர்‌ 
அவர்‌ சர்வபூமியின்‌ தேவன்‌ என்னப்படுவார்‌” 
(ஏசா 54:5). 


"அக்காலத்தில்‌ நீ என்னை 
பாகாலி என்று சொல்லாமல்‌, ஈஷி என்று 
சொல்லுவாய்‌ என்று கர்த்தர்‌ உரைக்கிறார்‌ 
நித்திய விவாகத்துக்கென்று. உன்னை 
எனக்கு நியமித்துக்கொள்ளுவேன்‌; நீதியும்‌. 
நியாயமும்‌ கிருபையும்‌ உருக்க இரக்கமுமாய்‌ 
உன்னை எனக்கு நியமித்துக்‌ கொள்ளுவேன்‌" 
(ஓசி 2169) 


கர்த்தர்‌ 
பிரியமாயிருக்கிறார்‌. “நீ 
கைவிடப்பட்டவள்‌ என்னப்படாமலும்‌, உன்‌ 
தேசம்‌ இனிப்‌ பாழான 
தேசமென்னப்படாமலும்‌, நீ எப்சிபா என்றும்‌, 
உன்‌ தேசம்‌ பியூலா என்றும்‌ சொல்லப்படும்‌; 
கர்த்தர்‌ உன்மேல்‌ பிரியமாயிருக்கிறார்‌: உன்‌ 
தேசம்‌ வாழ்க்கைப்படும்‌. வாலிபன்‌ 
கன்னிகையை விவாகம்‌ பண்ணுலதுபோல, 
ன்‌ க்கள்‌ உன்னை விவாகம்‌ 
மணவாளன்‌ 
மகிழ்ச்சியாயிருப்பது 
உன்மேல்‌ 

மகிழ்ச்சியாயிருப்பார்‌” (ஏசா 62:45). 


கிறிஸ்துவானவர்‌ டைய 
சபையின்‌: மணவாளராகயிருக்கிறார்‌. 
அப்பொழுது. பரலோகராஜ்யம்‌ தங்கள்‌ 
ட்‌ ப்‌ பிடித்துக்கொண்டு, 
எதிர்கொண்டுபோகப்‌ 


பத்‌ கன்னிகைகளுக்கு, 
ஒப்பாயிருக்கும்‌” (மத்‌ 25:1). 


தம்முடைய மணவாட்டியிடம்‌ 
இனிக்‌ 





i FTE 
TT 


மோசேயால்‌ ஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 
எல்லோரையும்‌ நியாயம்‌ விசாரிக்க முடியாது. 
அவர்‌ ஒன்றியாய்‌ நியாயம்‌ விசா! , 
மோசேயும்‌, அவருக்கு முன்பாக நிற்கிற 
இஸ்ரவேல்‌ புத்திரரும்‌ தோய்ந்து போவார்கள்‌. 
ஒரு சிலர்‌ நல்ல காரியங்களை செய்வார்கள்‌. 
ஆனாலும்‌ அதை அளவுக்கு அதிகமாக. 
செய்துவிடுவார்கள்‌. அளவுக்கு. 
மிஞ்சினால்‌ அமிர்தமும்‌ நஞ்சாக மாறும்‌. 
நற்காரியங்களை செய்கிறவர்கள்‌, 
தங்களுடைய சரீர ஆரோக்கியத்தையும்‌, 
கவனிக்கவேண்டும்‌. ஈதுவாழ்க்கைக்கு 
முக்கியத்துவம்‌ கொடுக்கிறவர்கள்‌, தாங்கள்‌ 
தனிப்பட்ட வாழ்க்கைக்கும்‌, குடும்ப 
வாழ்க்கைக்கும்‌ முக்கியத்துவம்‌ 
கொடுக்கவேண்டும்‌. நாம்‌ எதைச்‌ செய்தாலும்‌ 
நிதானமாக செய்யவேண்டும்‌. செல்லும்‌ 
செலவை கணக்குப்‌ பார்க்கவேண்டும்‌. 
என்பது இயேசுகிறிஸ்துவின்‌ உபதேசம்‌ 


நியாயலிசாரிப்பு காரியங்களில்‌ மோசே 
செய்யவேண்டுமென்று எத்திரோ 
ஆலோசனை சொல்லுகிறார்‌ 
மோசேயை நோக்கி, “இப்பொழுது 
சொல்லைக்‌ , உமக்கு 
ஒரு. ஆலோசனை சொல்லுகிறேன்‌: 
தேவனும்‌ உம்மோடுகூட இருப்பார்‌, நீர்‌ 
நேவசந்நிதிமிலே ஜனங்களுக்காக 
விசேஷித்தவைகளைத்‌ தேவனிடத்தில்‌ 
கொண்டுபோய்‌; கட்டளைகளையும்‌, 
பிரமாணங்களையும்‌ அவர்களுக்கு 
வெளிப்படுத்தி: அவர்கள்‌ நடக்கவேண்டிய 
வழியையும்‌, அவர்கள்‌ செய்யவேண்டிய 
அவர்களுக்குத்‌ 
18:1920) என்று 


என்ன 
அவருக்கு 
எத்திரோ 


என்‌ 


யாத்‌ 


ப்‌ ர தேவசந்நிதியிலே 
ஜனங்களுக்காக இருக்கவேண்டும்‌. மோசே 
தேவனுடைய சமுகத்தில்‌ ஜனங்களுக்காக 
விசாரிக்கவேண்டும்‌. ஜனங்களுக்கு 
கர்த்தருடைய பிரமாணங்களை வெளிப்படுத்தி, 
அவர்கள்‌ செய்ய வேண்டிய காரியத்தை 
அவர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும்‌. 
மாத்திரமே. மோசேயின்‌ 
ஊழியமாயிருக்கவேண்டும்‌. 
ஊழியத்திற்கு மோசேயை தவிர, இஸ்ரவேல்‌: 
புத்திரரில்‌ வேறு யாரும்‌ அழைக்கப்படவில்லை. 


பதிர்ந்துகொள்ளக்கூடாது. 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அப்பொழுது என்‌ 
வார்த்தைகளைக்‌ கேளுங்கள்‌; 
உங்களுக்குள்ளே. ஒருவன்‌ 
தீர்க்கதரிசியாயிருந்தால்‌, கர்த்தராகிய நான்‌ 
தரிசனத்தில்‌. என்னை அவனுக்கு 
வெளிப்படுத்தி, சொப்பனத்தில்‌ அவனோடே 
பேசுவேன்‌. என்‌ தாசனாகிய மோசேயோ 
அப்படிப்பட்டவன்‌ அல்ல, என்‌ வீட்டில்‌ எங்கும்‌ 
அவன்‌ உண்மையுள்ளவன்‌. நான்‌ அவனுடன்‌ 
மறைபொருளாக அல்ல, முகமுகமாகவும்‌ 
பிரத்தியட்சமாகவும்‌ பேசுகிறேன்‌: அவன்‌ 
கர்த்தரின்‌ சாயலைக்‌ காண்கிறான்‌; 
இப்படியிருக்க, நீங்கள்‌ என்‌ தாசனாகிய 
மோசேக்கு விரோதமாய்ப்‌ பேச, உங்களுக்குப்‌ 
பமமில்லாமற்போனதென்ன என்றார்‌” 
(எண்‌ 12:6-8). 


அவர்‌: 


இஸ்ரவேல்‌ சபையார்‌ 


எல்லோருக்கும்‌ 
பொதுவாக 


சொல்லவேண்டிய செய்தியை, 
நேரடியாக அவர்களுக்கு 
ஜனங்களுடைய 


அதிபதிக 
ச்டுத்துவதற்றி மோசேக்கு ஆலோசனை 


சொல்லுகிறார்‌. அவர்‌ மோசேயை நோக்கி, 
“ஜனங்கள்‌ எல்லாருக்குள்ளும்‌ தேவனுக்குப்‌ 
பயந்தவர்களும்‌ உண்மையுள்ளவர்களும்‌ 
பொருளாசையை  வெறுக்கிறவர்களுமான 
திறமையுள்ள மனிதரைத்‌ தெரிந்துகொண்டு, 
அவர்களை ஆயிரம்பேருக்கு 
அதிபதிகளாகவும்‌, நூறுபேருக்கு 
அதிபதிகளாகவும்‌, ஐம்பதுபேருக்கு 
அதிபதிகளாகவும்‌, பத்துப்பேருக்கு 
அதிபதிகளாகவும்‌ ஏற்படுத்தும்‌” என்றும்‌, 

“அவர்கள்‌ எப்பொழுதும்‌ ஜனங்களை 
நியாயம்‌ விசாரித்து. பெரிய காரியங்கள்‌ 
யாவையும்‌ உம்மிடத்தில்‌ கொண்டுவரட்டும்‌, 
சிறிய காரியங்கள்‌ யாவையும்‌ தாங்களே 
தீர்க்கட்டும்‌' என்றும்‌ சொல்லுகிறார்‌ 
(யாத்‌ 18:21,22). 


முன்பாக இஸ்ரவேலர்கள்‌ 

வகுப்பு வகுப்பாக 
பிரிக்கப்பட்டிருந்தார்கள்‌ என்று வேதாகமத்தில்‌ 
கூறப்படவில்லை. ஆனாலும்‌ அவர்களிடத்தில்‌ 
ஒரு சமுதாய அமைப்பு முறை ஏற்கெனவே 
இருந்திருக்க வேண்டும்‌ என்பது யாத்‌ 
17943 ஆகிய வசனங்கள்‌ மூலமாகத்‌ தெரிய 
வருகிறது. 





மயம்‌ 
யய 1 


“அப்படிப்போல, என்‌ சகோதரரே, 
நீங்கள்‌ மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து 


நியாயப்பிரமாணத்துக்கு 
மரித்தவர்களானீர்கள்‌" (ரோம 7:4) 


“நான்‌ உங்களைக்‌ கற்புள்ள 
கன்னிகையாகக்‌ கிறிஸ்து என்னும்‌ ஒரே 
புருஷனுக்கு ஒப்புக்கொடுக்க நியமித்தபடியால்‌, 
உங்களுக்காக தேவை 
வைராக்கியங்கொண்டிருக்கிறேன்‌' 

(கொரி 11:2). 


“இந்த இரகசியம்‌ பெரியது: 
கிறிஸ்துவைப்‌ பற்றியும்‌ சபையைப்பற்றியும்‌ 
சொல்கிறேன்‌" (எபே 5:32). 

சபையானது கிறிஸ்துவின்‌ 
மணவாட்டியாகயிருக்கிறது. சபையின்‌ 
விசுவாசிகள்‌ ஆட்டுக்குட்டியானவருடைய 
மணவாட்டியாக இருக்கிறார்கள்‌. 
சந்தோஷப்பட்டுக்‌ களிகூர்ந்து 

துதிசெ। 


லுத்தக்கடவோம்‌. 
கலியாணம்‌ 


“நாம்‌ 
அவருக்குத்‌ 
ஆட்டுக்குட்டியானவருடைய 
வந்தது." (வெளி 19:7). 


ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது!' 

கடைசியான ஏழு வாதைகளால்‌ நிறைந்த 
ஏழு கலசங்களையுடைய அந்த ஏழு தூதரில்‌ 
ஒருவன்‌ என்னிடத்தில்‌ வந்து: நீ இங்கே வா, 
ஆப்டுக்குட்டியானவருடைய மனைவியாகிய 
மணவாட்டியை உனக்குக்‌ காண்பிக்கிறேன்‌” 
(வெளி 21:29). 


உன்னதப்பாட்டு - விரிவுரை 
SONG OF SOLOMON - COMMENTARY 


ட 
090 


சாலொமோனின்‌ உன்னதப்பாட்டு 
புஸ்தகத்திற்கு 45-ஆவது சங்கீதம்‌ 
ஆதாரமாயிருக்கிறது. இந்த சங்கீதத்தில்‌ 
புதிய ஏற்பாட்டு சபைக்கும்‌ கிறிஸ்துவுக்கும்‌ 
இடையேயுள்ள ஐக்கியமும்‌ உறவும்‌ 
விவரிக்கப்பட்டிருக்கிறது. 
உன்னதப்பாட்டு புஸ்தகத்‌ 
வசனங்களைப்‌ புரிந்துகொள்ளவும்‌, அதன்‌ 
அர்த்தத்தைத்‌ தியானிக்கவும்‌ நமக்கு 
பரிசுத்த ஆவியானவரின்‌ உதவியும்‌ 
ஒத்தாசையும்‌ தேவை. தாவீதின்‌ சங்கீதங்கள்‌ 
சாதாரண ஜனங்களுக்கும்‌ எளிமையாகப்‌ 
புரியும்‌. சாலொமோனுடைய உன்னதப்பாட்டு 
புஸ்தகமமோ கற்றுத்‌ தேர்ச்சி பெற்றிருக்கிற 
அறிஞர்களுக்கும்‌ புரிந்துகொள்ள 
குடினமாமிருக்கும்‌. சாலொமோன்‌ இந்தப்‌ 
ல்‌ ஆவிக்குரிய சத்தியங்களை 
பொக்கிஷங்களைப்போல 


புஸ்தகத்தின்‌ வசனங்களைத்‌ தியானித்து, 
அதன்‌ அர்த்தத்தையும்‌, தாற்பரியத்தையும்‌ 
புரிந்துகொண்டு, தெய்வீக 
ஆசீர்வாதங்களைப்‌ பெற்றுக்கொள்ளலாம்‌. 





யம்‌ 
யய 1 


உன்னதப்பாட்டு 
தப்‌ புஸ்தகத்திற்கு தலைப்பு 
கொடுக்கப்ப க்கிற 
கிறிஸ்துவுக்கும்‌ அவருடைய 
இடையிலுள்ள ஐக்கியம்‌ இந்தப்‌ புஸ்தகத்தில்‌ 
விரிவாகச்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
கிறிஸ்துவானவரும்‌ ஒரு விசுவாசியும்‌ 
தங்களுக்கு இடையேயுள்ள அன்பையும்‌, 
நேசத்தையும்‌, ஐக்கியத்தையும்‌ விரிவாகப்‌ 
பகிர்ந்துகொள்கிறார்கள்‌. 


மணவாட்டியாகிய சபை தன்னுடைய 
மணவாளனிடம்‌ பேசுகிற சம்பவம்‌ 
(உன்‌ 132-4) மணவாட்டி எருசலேமின்‌ 
குமாரத்திகளோடு பேசுகிற சம்பவம்‌. 
(உன்‌ 1:55), மணவாட்டி தன்‌ 
மணவாளனோடு பேசுகிற சம்பவம்‌. 


கிறிஸ்துவானவர்‌ மணவாளனாக 
சொல்லப்பட்டிருக்கிறார்‌. அவர்‌ தம்முடைய 
மணவாட்டியாகிய சபையிடம்‌ சொல்லுகிற 
சம்பவம்‌ (உன்‌ 1:81), 


மணவாட்டியாகிய 
மணவாளனாகிய 
வைத்திருக்கும்‌ அன்பை 
சொல்லுகிற சம்பவம்‌ (உன்‌ 112-14). 
கிறிஸ்துவானவர்‌ 
அழகை வர்ணிக்கிறார்‌. (உன்‌ 145). 
மணவாட்டியாகிய சபை, மணவாளனாகிய 
இயேசுகிறிஸ்துவை மகிமைப்படுத்தி பேசுகிற 


சம்பவம்‌ (உன்‌ 1:16,17). 


)டைய சபையின்‌ 


உன்னதப்பாட்டு 
உன்‌ 11 


உன்‌ 1:1. சாலொமோன்‌ 
உன்னதப்பாட்டு. 


பாடின்‌ 


உன்னதப்பாட்டு - விரிவுரை 
SONG OF SOLOMON - COMMENTARY 


1 
PUELSHERS 


உன்னதப்பாட்டு 
கிறிஸ்துவின்மீது நாம்‌ 
அன்பையும்‌, நேசத்தையும்‌, பக்தியையும்‌ 
உற்சாகப்படுத்துகிறது. இந்தப்‌ புஸ்தகம்‌ 
கிறிஸ்துவின்‌ சுவிசேஷத்தை அறிவிக்கிற 
புஸ்தகமாகும்‌. சுவிசேஷத்தின்‌ காலம்‌ 
சந்தோஷத்தின்‌ காலம்‌. தேவனுடைய 
கிருபையினால்‌ நமக்கு சுவிசேஷம்‌ 
அறிவிக்கப்படுகிறது. நமக்குள்‌ இரட்சிப்பின்‌ 
சந்தோஷம்‌ நிரம்பி வழியும்போது நம்முடைய 
வாயில்‌ புதுப்பாட்டுக்கள்‌ புறப்பட்டு வருகிறது. 
கர்த்தருக்குப்‌ புதுப்பாட்டைப்‌ பாடுங்கள்‌, 
அவர்‌ அதிசயங்களைச்‌ செய்திருக்கிறார்‌" 
(சங்‌ 983) என்று சங்கீதக்காரர்‌ பாடுகிறார்‌. 


புஸ்தகம்‌ 


வைத்திருக்கும்‌ 


உன்னதப்பாட்டு புஸ்தகத்தை பாடியவர்‌ 
சாலொமோன்‌ ராஜா. உன்னதப்பாடல்கள்‌ 
மதிமீனமானவர்களின்‌ பாடல்களல்ல, 
பொதுவாக நேசப்பாடல்களை 
உலகப்பிரகாரமான ஜனங்கள்‌ 
படியிருப்பார்கள்‌. அதில்‌ மெய்யான அன்பு 
இருக்காது. பாடல்களின்‌ வார்த்தைக 
நல்ல அர்த்தமும்‌ இருக்காது. ஆனால்‌ 
பாடின  உன்னதப்பாட்டோ 


உன்னதப்பாட்டை 
விளங்குகிற 
பாடியிருக்கிறார்‌. 


ஞானப்பாட்டு 
பாடப்பட்டிருக்கிற ஒவ்வொரு படம்‌ 
சாலொமோனுடைய ஞானத்திற்குச்‌ சாட்சி 
பகருகிறது, தேவன்‌  மனுக்குலத்தின்மீது 
வைத்திருக்கும்‌ அன்பையும்‌, நேசத்தையும்‌ 
சாலொமோன்‌ பாடல்‌ வடிவில்‌ 
எழுதியிருக்கிறார்‌. சாலொமோனுடைய 
பாட்டுக்கள்‌ ஆயிரத்து ஐந்து 
இராஜா 4:32). சாலொமோனின்‌ 
உன்னதப்பாட்டு புஸ்தகம்‌ மாத்திரமே நமக்குக்‌ 
கிடைத்திருக்கிறது. அவர்‌ பாடிய மற்ற 
பாடல்களெல்லாம்‌ நமக்குக்‌ கிடைக்கவில்லை. 
அவை சரித்திரத்தில்‌ காணாமல்‌ போயிற்று. 





மயம்‌ 
யய 1 


சாலொமோன்‌ தன்னுடைய தகப்பனார்‌ 
தாவீது ராஜாவைப்போல பாடல்களில்‌ 
பிரியமுள்ளவர்‌. நேர்த்தியான இசையோடு 
பாடல்களை இயற்றக்கூடியவர்‌. ஒரு மனுஷன்‌ 
எப்படிப்பட்ட பாடல்களை எழுதுகிறார்‌ 
என்பதை வைத்து, அவருடைய அறிவையும்‌: 
ஞானத்தையும்‌. அளந்து பார்க்கலாம்‌. 
சாலொமோனின்‌ உன்னதப்பாட்டு புஸ்தகத்தில்‌ 
அவருடைய ஞானம்‌ ஒவ்வொரு 
வார்த்தையிலும்‌ பிரதிபலிக்கிறது. 
சாலொமோன்‌. புஸ்தகத்தில்‌ 
தேவனைக்‌ கனப்படுத்துகிறார்‌. 
'தேவனைப்பற்றிய சத்தியங்களை 
தெளிவுபடுத்துகிறார்‌. உன்னதப்பாட்டு 
புஸ்தகத்தைத்‌ தியானித்துப்‌. 
புரிந்துகொள்வது சபையின்‌ பக்திவிருத்திக்கு 
பிரயோஜனமாயிருக்கும்‌. 


சாலொமோன்‌ 

ஜீலியகாலத்தின்‌ 

உன்னதப்பாட்டு 
ரியவில்‌ல 


இந்தப்‌ 


சேர்ந்துகொண்டார்‌. 
சாலொமோன்‌ உன்னதப்பாட்டு புஸ்தகத்தை 
எழுதினார்‌ என்று வேதபண்டிதர்கள்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 


கத்தத்‌ 
டதத 
ர .... இவிக்குரிய ஜீவியம்‌. 
பரிசுத்தமாயிருந்தது. இந்தக்‌ காலத்தின்‌ 
ஆரம்பத்தில்‌, சாலொமோன்‌ உன்னதப்பாட்டு 
புஸ்தகத்தை  எழுதியிருக்கவேண்டுமென்று 
வேதபண்டிதர்கள்‌ பொதுவான கருத்தை 
சொல்லுகிறார்கள்‌. 
சாலொமோன்‌ தேவனோடு. 
ஐக்கியத்திலிருந்தார்‌. 


உன்னதப்பாட்டு - விரிவுரை 
SONG OF SOLOMON - COMMENTARY 


1 
PUELSHERS 


சாலொமோனின்‌ உன்னதப்பாட்டு 
புஸ்தகம்‌ பரிசுத்த வேதாகமத்தில்‌ 
i புஸ்தகத்திற்கு அடுத்ததாக 

ட்‌ பிரசங்கி 


சந்தோஷத்தைக்‌ கொடுக்காது. அவற்றால்‌ 
நம்முடைய ஆத்துமாவுக்குத்‌. திருப்தி 
உண்டாகாது. நமக்கு மெய்யான ஆறுதலும்‌, 
சந்தோஷமும்‌, சமாதானமும்‌ 
வேண்டுமென்றால்‌. தேவனிடத்தில்‌ 
மாத்திரமே அவற்றைப்‌ பெற்றுக்கொள்ள 
முடியும்‌. கிறிஸ்துவினுடைய தூய்மையான 
அன்பில்தான்‌ நாம்‌ சந்தோஷத்தைப்‌ 
பெற்றுக்கொள்ள முடியும்‌. நாம்‌ தேவனோடு 
ஐக்கியமாயிருக்கும்போது, அவர்‌ மூலமாய்‌ 
நம்முடைய ஆத்துமாவிற்கு சந்தோஷமும்‌ 
சமாதானமும்‌, ஆறுதலும்‌ உண்டாகிறது. 


உமது நேசம்‌ 
உன்‌ 1:2 


உன்‌ 1:2, அவர்‌ 
முத்தங்களால்‌ 
முத்தமிடுவாராக: 
திராட்சரசத்தைப்‌ 
இன்பா 


வாயின்‌ 
என்னை 
நேசம்‌ 
பார்க்கிலும்‌ 


தமது 


உமது 


சாலொமோன்‌ உன்னதப்பாட்டு 
புஸ்தகத்தில்‌, கிறிஸ்துவை மணவாளனாகவும்‌, 
கிறிஸ்துவின்‌ சபையை மணவாட்டியாகவும்‌ 
வருணித்து எழுதுகிறார்‌. முதலாவதாக 
கிறிஸ்துவின்‌ சபையாகிய மணவாட்டி, 
தன்னுடைய மணவாளனாகிய கிறிஸ்துவிடம்‌ 
தன்னைப்பற்றிச்‌ சொல்லுகிறாள்‌. அதன்பின்பு 
அவள்‌ எருசலேம்‌ குமாரத்திகளிடம்‌ 
தன்னைப்பற்றி விவரிக்கிறாள்‌.. 
மணவாளனுக்கு பெயர்‌ எதுவும்‌ 
கொடுக்கப்படவில்லை. அவரை எந்தவொரு 
பட்டப்பெயரினாலோ,  காரணப்பெயரினாலோ 
மணவாட்டி அழைக்கவில்லை. மணவாட்டி 
மணவாளனின்‌ பெயரைக்‌ குறிப்பிடாமலேயே 
“அவர்‌ தமது வாயின்‌ முத்தங்களால்‌ 
என்னை முத்தமிடுவாராக” என்று 
சொல்லுகிறாள்‌. மணவாட்டி 
மணவாளினிடமிருந்து இரண்டு 
காரியங்களை எதிர்பார்க்கிறாள்‌. 
அவையாவன: 1. மணவாளனுடைய நேசம்‌. 2. 
மணவாளனுடைய ஐக்கியம்‌. 





மயம்‌ 
யய 1 


மணவாளன்‌ தன்னோடு ஒப்புரவாகி,. 
தன்னிடத்தில்‌ அன்பாயிருக்கவேண்டுமென்று 
மணவாட்டி விரும்புகிறாள்‌. இதற்கு 
அடையாளமாக “அவர்‌ தமது வாயின்‌ 
முத்தங்களால்‌ என்னை முத்தமிடுவாராக"' 
என்று சொல்லுகிறாள்‌. மணவாளன்‌ 
மணவாட்டியை முத்தமிடுவது, அவர்‌ 
மணவாட்டியோடு ஒப்புரவாகி, 
அன்போடிருக்கிறார்‌ என்பதற்கு யா்‌ 


இது தேவனுடைய. ிருபையையும்‌, 
நேசத்தையும்‌, ண்க்வற்கத்‌ 
பெற்றுக்‌ கொண்டதற்கு 
அடையாளமாயிருக்கிறது. 


ஏற்பாட்டு சபை ஆசையாய்‌ எதிர்பார்த்தது. 
பழைய ஏற்பாட்டுக்காலத்தில்‌ தேவனாகிய 
கர்த்தர்‌ தம்முடைய  தீர்க்கதரிசிகளை 
தம்முடைய சார்பாக, தம்முடைய சபையார்‌ 
மத்தியில்‌ அனுப்பினார்‌. தேவதூதர்களையும்‌ 
அனுப்பினார்‌. தேவன்‌ இனிமேல்‌. 
தீர்க்கதரிசிகளையும்‌,  தேவதூதர்களையும்‌ 
அனுப்பாமல்‌, நாமே தம்மை மாம்சத்தில்‌: 
வெளிப்படுத்தி, தங்கள்‌ மத்தியில்‌ 
பிரத்தியட்சமாய்‌ வரவேண்டும்‌ என்பது. 
பழைய ஏற்பாட்டுக்காலத்து சபையாரின்‌ 
விருப்பம்‌. இதுவே அவர்களுடைய எதிர்பார்ப்பு 
இனிமேல்‌ தம்முடைய 
மூலமாகவும்‌ தீர்க்கதரிசிகள்‌ 
தம்முடைய 


தூதர்கள்‌ 


தங்களோடு 
கர்த்தருடைய 
பரிசுத்தவான்கள்‌ எதிர்பார்த்தார்கள்‌. 


எல்லாரும்‌ அவருக்கு நற்சாட்சி கொடுத்து, 
அவருடைய வாயிலிருந்து. 

கிருபையுள்ள வார்த்தைகளைக்‌ 
ஆச்சரியப்பட்டு: இவன்‌ யோசேப்பின்‌ குமாரன்‌ 
அல்லவா என்றார்கள்‌" (லூக்‌ 4:21.22). 


உன்னதப்பாட்டு - விரிவுரை 
SONG OF SOLOMON - COMMENTARY 


Me 
PUELSHERS 


கிருபையுள்ள 
வார்த்தைகளை, சாலொமோன்‌ இங்கு 
மணவாளனுடைய வாயின்‌ முத்தங்கள்‌ 
என்று வர்ணிக்கிறார்‌ மணவாட்டி 
தன்னுடைய மணவாளனிடம்‌, “அவர்‌ தமது 
என்னை 

என்று சொல்லுகிறாள்‌. 
ஒப்புரவாதலுக்கு அடையாளம்‌. 
மணவாளன்‌ மணவாட்டியின்மீது 
கோபமாயிராமல்‌, மறுபடியும்‌ 
அன்பாயிருக்கிறார்‌ என்பதற்கு அடையாளம்‌, 
சகோதரன்‌ யாக்கோபை, 


தேவனுடைய 


தெய்வீக அன்பை, தம்முடைய 
சபையாருக்கு வெளிப்படுத்துகிறார்‌. 


சுவிசேஷத்தின்‌ கிருபை முத்தங்களால்‌ 
வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. கெட்ட 
குமாரன்‌ புத்திதெளிந்து மனந்திருந்தி 
தன்னுடைய தகப்பனிடம்‌ திரும்பி வந்தான்‌. 
தகப்பன்‌ மிகுந்த  சந்தோஷமடைந்து, 
தன்னுடைய குமாரனை கட்டிப்பிடித்து, 
முத்தம்‌ செய்தார்‌. இது சமாதானத்தின்‌ 
முத்தம்‌. அதுபோலவே தேவன்‌ தம்முடைய 
சபையை முத்தமிடும்போது, அவர்‌ நம்மோடு 
சமாதானமாயிருக்கிறார்‌ என்பதற்கும்‌, 
நம்முடைய பாவங்களை மன்னித்து, நம்மோடு 
ஒப்புரவாகியிருக்கிறார்‌ என்பதற்கும்‌. 
அடையாளமாமிருக்கிறது. 


மணவாளன்‌ தம; வாயின்‌ 
முத்தங்களால்‌ தன்னை முத்தமிடுவதற்கான 
காரணங்களையும்‌ மணவாட்டி 
சொல்லுகிறாள்‌. தன்‌ 
மணவாளனிடத்தில்‌ அதிகமாய்‌ அன்பு 
கூருகிறாள்‌. அவருடைய அன்பை 
மேன்மைப்படுத்துகிறாள்‌. அவருடைய 
அன்பை நேசிக்கிறாள்‌. மணவாட்டி 
மணவாளனுடைய அன்பைப்பற்றிச்‌: 
சொல்லும்போது. உமது. நேசம்‌ 
திராட்சரசத்தைப்பார்க்கிலும்‌ இன்பமானது" 
என்று அன்பான வார்த்தைகளை 


பயன்படுத்துகிறாள்‌. 


மணவாட்டி 





மயம்‌ 
யய 1 


நம்முடைய ஆத்துமா 
கிருபையுள்ளதாகயிருக்கும்போது, அது 
கிறிஸ்துவின்‌ அன்பில்‌ பிரியமாயிருக்கும்‌. அது 
கிறிஸ்துவின்‌ அன்மை. நேசிக்கும்‌. 
கிறிஸ்துவின்‌ அன்பை நாடும்‌. கிறிஸ்துவின்‌ 
அன்பினால்‌ ன்டாகும்‌ 
பெற்றுக்கொள்ள 
வாஞ்சையோடிருக்கும்‌. 
அன்பினால்‌ 
ஆத்துமாவுக்கு, உலகப்பிரகாரமான 
சந்தோஷத்தைவிட கிறிஸ்துவின்‌ நேசமே 
இன்பமானது. 


உமது நாமம்‌ 
உன்‌ 1:8 


1:8. உமது பரிமனதைலங்கள்‌ 
இன்பமான  வாசனையுன்னவைகள்‌; 
நாமம்‌ ஊற்றுண்ட. 
பரிமனதைலிமாயிருக்கிறது; ஆகையால்‌ 
கன்னியர்கள்‌ உம்மை நேசிக்கிறார்கள்‌. 


கிறிஸ்துவின்‌ அன்பை 
தன்னுடைய பிரியமான வார்த்தைகளினால்‌ 
விவரிக்கிறாள்‌. கிறிஸ்துவின்‌ அன்பு 
இன்பமான வாசனையுள்ளவைகள்‌. 

பரிமள தைலங்களைப்போல 
வாசனையுள்ளவை. அவருடைய 

கனிகள்‌ இன்பமானவை. 
மணவாளனுடைய அன்பைப்பற்றிச்‌ 
சொல்லும்போது, “உமது பரிமள தைலங்கள்‌ 
இன்பமான வாசனையுள்ளவைகள்‌" என்று 


சொல்லுகிறாள்‌. 


ன்பமான வாசனையை எல்லோரும்‌ 
ஏற்றுக்கொள்வார்கள்‌. 

வாசனையானது 

சந்தோஷத்தையும்‌, 

ஆறுதலையும்‌ கொடுக்கும்‌. 


மணவாட்டி 


௬ுசிபார்க்கவேண்டுமென்றால்‌, 
நாம்‌ கிறிஸ்துவையும்‌, கிறிஸ்து நமக்காக 
செய்திருக்கிற தியாகங்களையும்‌ தியானித்துப்‌ 
பார்க்கவேண்டும்‌. அவருடைய கிருபைகளைப்‌ 
புரிந்துகொள்ளவேண்டும்‌. 


உன்னதப்பாட்டு - விரிவுரை 
SONG OF SOLOMON - COMMENTARY 


ட்ட 
PUELSHERS 


கிறிஸ்துவின்‌ நாமம்‌ ஊற்றுண்ட 
பரிமள தைலமாயிருக்கிறது. கிறிஸ்துவின்‌ 
நாமமே பரிசுத்தமானது. எல்லா 
பரிசுத்தவான்‌௧ளும்‌ கிறிஸ்துவின்‌ நாமத்தை 
நேசிக்கிறார்கள்‌. அவருடைய பரிமள 
தைலம்‌ எல்லோருடைய இருதயத்திற்கும்‌ 
சந்தோஷத்தைக்‌ கொடுக்கிறது. பரிசுத்தமான 
ஆத்துமாக்கள்‌ கிறிஸ்துவின்மீது 
அன்பாகமிருக்கும்‌. பரிசுத்தவான்கள்‌ 
எல்லோருமே. 
பரிமளதைலங்களுடைய 
வாசனைகளை நேசிப்பார்கள்‌. 
பரிசுத்தவான்‌களுக்கும்‌ 
பிரியமானவர்‌. அவரே 
ஆத்தும நேசர்‌. மணவாட்டி இதைப்பற்றிச்‌ 
சொல்லும்போது, “ஆகையால்‌ கன்னியர்கள்‌ 

என்று 


கிறிஸ்துவுக்குள்‌ அவருடைய அன்பு 
நம்முடைய இருதயத்திற்குள்‌ ஊற்றப்படுகிறது. 
கிறிஸ்துவின்‌ நாமம்‌ ஊற்றுண்ட பரிமள 
தைலம்‌. நம்முடைய இயல்பான சுபாவத்தில்‌ 
பாமும்‌ சாபமும்‌ இருக்கிறது. ந। ய 


இருதயம்‌ பா 
பாவத்தின்‌ 


த்க்‌ ம 
துர்நாற்றத்தினால்‌ நம்முடைய 
கெட்டுப்போயிருக்கிறது. 
நம்முடைய 


இருதயம்‌ 

அசுத்தமாகயிருக்கும்‌. 

த கிறிஸ்துவின்‌ பரிமள 
தாராளமாய்‌ ஊற்றப்படுகிறது. 

இண்‌ நம்முடைய பாவசபாவத்தின்‌ 

துர்நாற்றம்‌ நீங்கி, கிறிஸ்துவினுடைய பரிமள 

தைலத்தின்‌ இன்பமான வாசனை நமது 


இருதயத்தில்‌ நிரம்புகிறது. 


கிறிஸ்துவின்‌ 
ன்‌ மணவாட்டி 
“கன்னியர்கள்‌ என்று சொல்லுகிறாள்‌. 
மணவாளன்‌ எங்கே போனாலும்‌, இவர்கள்‌ 
அவரைப்‌ பின்பற்றிப்‌ போகிறவர்கள்‌. 
இருதயத்‌ சுத்தமுள்ளவர்கள்‌. 
எல்லோருக்கும்‌ கிறிஸ்துவானவர்‌ 
அவர்களுடைய ஆத்தும நேசராகயிருக்கிறார்‌. 


மீது 





மயம்‌ 
யய 1 


“ஸ்திரீகளால்‌ தங்களைக்‌ 
கறைப்படுத்தாதவர்கள்‌ இவர்களே; 
கற்புள்ளவர்கள்‌ இவர்களே; 
ஆட்டுக்குட்டியானவர்‌ எங்கே போனாலும்‌: 
ப்‌ பின்பற்றுகிறவர்கள்‌ இவர்களே: 
மனுஷரிலிருந்து தேவனுக்கும்‌ 
ஆட்டுக்குட்டியானவருக்கும்‌  முதற்பலனாக 
மீட்டுக்கொள்ளப்பட்டவர்கள்‌” (வெளி 14:4) 


ராஜா 
உன்‌ 124 


உன்‌ 1:4. என்னை இழுத்துக்கொள்ளும்‌, 
உமக்குப்‌ பின்னே ஓடிவருவோம்‌; ராஜா 
என்னைத்‌ தமது அறைகளில்‌: 
அழைத்துக்கொண்டுவத்தார்‌; நாங்கள்‌. 
உமக்குன்‌ கவிகூர்ந்து. வாம்‌; 
திராட்சுரசுத்தைப்பார்க்கிலும்‌ உமது 
நேசத்தை நினைப்போம்‌; உத்தமர்கள்‌ 
உம்மை நேசிக்கிறார்கள்‌. 


மணவாட்டி மணவாளனுடைய 
ஐந்கியத்தற்காக விண்ணப்பம்பண்ணுகிறாள்‌. 
தனக்கு மணவாளனுடைய தெய்வீக கிருபை 
கிடைக்கவேண்டுமென்று மன்றாடுகிறாள்‌. 
தன்னுடைய விண்ணத்தை வெளிப்படுத்தும்‌: 
வண்ணமாய்‌, என்னை 
இழுந்துக்கொள்ளும்‌' என்று சொல்லுகிறாள்‌ 
இந்த வாக்கியத்திற்கு, “என்னை 
உம்மிடமாய்‌ இழுத்துக்கொள்ளும்‌, உமக்கு 
அருகாமையில்‌ இழுத்துக்கொள்ளும்‌, 
உம்முடைய வாசஸ்தலத்திற்குள்‌ என்னை 
இழுத்துக்கொள்ளும்‌" என்று பொருளாகும்‌. 


கிறிஸ்துவானவரும்‌ 

த்துக்கொள்வதைப்பற்றி” 

சம்‌ செய்திருக்கிறார்‌. 
அனுப்பின பிதா 
இழுத்துக்கொள்ளாவிட்டால்‌ அவன்‌ 
என்னிடத்தில்‌ வரமாட்டான்‌" (யோவா 6:44) 
என்று கிறிஸ்துவானவரும்‌ சொல்லுகிறார்‌. 


மணவாளன்‌ தன்னை 
இழுத்துக்கொள்ளும்போது. “உமக்குப்‌ பின்னே 
ஒடிவருவோம்‌" என்று மணவாட்டி 
சொல்லுகிறாள்‌. மணவாளன்‌ தம்முடைய 
அன்பை தனக்குக்‌ காண்பிக்கும்போது, 
மணவாட்டி மணவாளனுடைய கிருபையிலும்‌, 
நேசத்திலும்‌ வளர்ச்சி பெறுவதாகவும்‌, 


இவ்வாறு 
என்னை 
ஒருவனை 


உன்னதப்பாட்டு - விரிவுரை 
SONG OF SOLOMON - COMMENTARY 


க 
090 


முன்னேறி. ப... வருவதாகவும்‌ 
வாக்குப்பண்ணுகிறாள்‌. நம்முடைய ஆத்துமா 
கிறிஸ்துவின்‌ பின்னே ஓடிவரவேண்டும்‌. 
கிறிஸ்துவைப்‌ பின்பற்றிச்‌ செல்லவேண்டும்‌. 
கிறிஸ்து நம்மை இழுத்துக்கொள்ளும்போது, 
நாம்‌ அவர்‌ மின்னே போகாமல்‌ 
முரண்டுபிடிக்கக்கூடாது. 


கிறிஸ்துவானர்‌ தம்முடைய 
நம்மீது காண்பிக்கும்போது, 
அவருடைய அன்புக்கு மதிப்பும்‌ மரியாதையும்‌ 
கொடுக்கவேண்டும்‌. கிறிஸ்துவின்‌ 
பனு அற்பமாய்‌ நினைத்துவிடக்கூடாது. 
புறக்கணித்துவிடக்கூடாது. 
ணட. மணவாளனிடம்‌, “என்னை 
இழுத்துக்கொள்ளும்‌, உமக்குப்‌ பின்னே 
ஒடிவருவோம்‌' என்று வாக்குப்பண்ணுவது 
போல, நாமும்‌ கிறிஸ்துவிடம்‌ வாக்குப்பண்ணி 
ஒப்புரவாகவேண்டும்‌. 


“ஏனெனில்‌ எங்கள்‌ 
ஊழியத்தினால்‌ உண்டாகிய 
கிறிஸ்துவின்‌  நிருபமாயிருக்கிறீர்களென்று, 
வெளியரங்கமாயிருக்கிறது: 
மையினாலல்ல, ஜீவனுள்ள. 
ஆவியினாலும்‌: 
இருதயங்களாகிய 
பலகைகளிலேயும்‌ எழுதப்பட்டிருக்கிறது 
நாங்கள்‌ தேவனுக்கு முன்பாகக்‌ கிறிஸ்துவின்‌ 
மூலமாய்‌ இப்படிப்பட்ட நம்பிக்கையைக்‌ 
கொண்டிருக்கிறோம்‌. எங்களால்‌ ஏதாகிலும்‌ 
ஆகும்‌ என்து போல ஒன்றை. 
யோசிக்கிறதற்கு நாங்கள்‌ எங்களாலே 
தகுதியானவர்கள்‌ அல்ல; எங்களுடைய தகுதி 
உண்டாயிருக்கிறது. 
உடன்படிக்கையின்‌ 
தக்க அவரே 
எங்களைத்‌. 'தகுதியுள்ளவர்களாக்கினார்‌"' 
(2கொரி 3:3-6). 


நீங்கள்‌ 


£ழ்ந்திருக்கவும்‌ எனக்‌ ம்‌, 
தகம்‌ எனகக கெய்‌ 
எவ்விடத்திலும்‌ எல்லாவற்றிலும்‌ 
திருப்தியாயிருக்கவும்‌ பட்டினியாயிருக்கவும்‌, 
பரிபூரணமடையவும்‌: குறைவுபடவும்‌ 
போதிக்கப்பட்டேன்‌. என்னைப்‌ 
பெலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே 
எல்லாவற்றையுஞ்செய்ய எனக்குப்‌ 
பெலனுண்டு” (பிலி 4:12,13). 





மயம்‌ 
யய 1 


கிறிஸ்துவானவர்‌ தம்முடைய ஆவியை, 
தம்முடைய சபையின்மீது ஊற்றும்போது. 
சபையானது புதிய பெலனைப்‌ 
பெற்றுக்கொள்கிறது. சபையே கிறிஸ்துவின்‌ 
மணவாட்டி. சபையிலுள்ள விசுவாசிகள்மீது, 
கிறிஸ்துவின்‌ ஆவியானவர்‌ 
ஊற்றப்படும்போது, விசுவாசிகளெல்லோரும்‌ 
புதுபெலனடைந்து, கர்த்தருக்கு பக்தி 
வைராக்கியமுள்ள சாட்சிகளாயிருப்பார்கள்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய மணவாட்டியாகிய 
சபையை இழுத்துக்கொள்ளும்போது, 
சபையானது கர்த்தருக்குப்‌ பின்னே 
ஒடிவரும்‌. 


'மணவாட்டியின்‌ 
மணவாளன்‌ 
கொடுத்துவிடுகிறார்‌. 
சொல்லும்போது 


உடனே 
மணவாட்டி இதுபற்றிச்‌ 
ராஜா என்னை 
அனைத்துக்கொண்டு 
சொல்லுகிறாள்‌. 
விண்ணப்பத்திற்கு 
பிரதியுத்தரம்‌ 


விண்ணப்பத்திற்கு. 
பதில்‌ 


மணவாளனிடபிருந்து 

தேவனுடைய கிருபை 

வார்த்தையில்‌ வெளிப்படு; 

அவருடைய வாக்குத்தத்தங்களை, ம 

விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்கிறோம்‌. 
மணவாளனின்‌ வாக்குத்தத்தம்‌, 


பிரத்தியட்சமாக நிறைவேறுகிறது. 


“என்னை இழுத்துக்கொள்ளும்‌' என்று 
விசுவாசிகள்‌ ஜெபிக்கும்போது, நம்முடைய 
கர்த்தராகிய றிஸ்‌, 

ம்முடைய பினா 
ன பல்கு 
வருகிறவர்களை அவர்‌ புறம்பே தள்ளமாட்டார்‌ 
என்பது வாக்குத்தத்தம்‌. நாம்‌ இந்த 
வாக்குத்தத்தத்தை நம்பி கிறிஸ்துவிடம்‌ 
வரும்போது. கிறிஸ்துவானவர்‌ நம்மை 
புறம்பே தள்ளிவிடாமல்‌, நம்மை தம்மிடமாகச்‌ 
சேர்த்துக்கொள்கிறார்‌. 


கிறிஸ்துவின்‌ வாக்குத்தத்தம்‌ 
நம்முடைய ஜீவியத்தில்‌ நிறைவேறுவதை 
நம்மால்‌ அனுபவிக்க முடியும்‌. மணவாட்டி 
மணவாளினிடம்‌, “என்னை 


இழுத்துக்கொள்ளும்‌, உமக்குப்‌ பின்னே 


அழைத்துக்கொண்டு வருகிறார்‌ 


உன்னதப்பாட்டு - விரிவுரை 
SONG OF SOLOMON - COMMENTARY 


1 
PUELSHERS 


கிறிஸ்துவினிடத்தில்‌ 
கொள்ளப்படுகிறவர்கள்‌, 
அறைகளில்‌: 


இழுத்துக்‌ 
அவருடைய 
அழைத்துக்கொண்டு 
வரப்படுகிறார்கள்‌. அறைகளில்‌ மாத்திரமல்ல 
ராஜாவின்‌ அரமனைக்குள்ளும்‌ அவர்கள்‌ 
பிரவேசிப்பார்கள்‌. சங்கீதக்காரர்‌ இது பற்றிச்‌ 
சொல்லும்போது. “சித்திரத்தையலாடை 
தரித்தவளாய்‌, ராஜாவினிடத்தில்‌ அழைத்துக்‌ 
கொண்டுவரப்படுவாள்‌: அவள்‌ பின்னாலே. 
செல்லும்‌ அவளுடைய தோழிகளாசிய 
கன்னிகைகள்‌ உம்மிடத்தில்‌ 
கூட்டிக்‌ கொண்டுவரப்படுவார்கள்‌. 
அவர்கள்‌ மகிழ்ச்சியோடும்‌ களிப்போடும்‌ 
வந்து, ராஜ அரமனைக்குள்‌ பிரவேசிப்பார்கள்‌" 
(சங்‌ 4511415) என்று சொல்லி 
பாடுகிறார்‌. தம்மிடத்தில்‌ வருகிறவர்களை, 
கர்த்தர்‌ தம்முடைய பரிசுத்த பிரசன்னம்‌ 
தங்கியிருக்கும்‌ பரிசுத்த வாசஸ்தலத்திற்கு 
அழைத்துக்கொண்டு வருகிறார்‌. 
ராஜா. மணவாட்டியை மது 
அழைத்துக்கொண்டு வருகிறார்‌. 
நமக்கு என்ன கிடைக்கவேண்டுமோ அது 
கிடைக்கிறது. நமக்கு வாக்குத்தத்தம்‌ 
பண்ணப்பட்டிருக்கிறது குறைவில்லாமல்‌ 
கிடைக்கிறது. நம்முடைய விருப்பங்களும்‌, 
விண்ணப்பங்களும்‌, நம்முடைய இருநயத்தில்‌ 
நிறைவான சந்தோஷம்‌ உண்டாகுமாறு 


இருதயத்தில்‌ சந்தோஷம்‌ நிரம்பி வழிகிறது. 
மணவாட்டி  இதைப்பற்றிச்‌ சொல்லும்போது 
“ராஜா என்னை தமது அறைகளில்‌ 
அழைத்துக்கொண்டு வந்தார்‌. நாங்கள்‌ 
உமக்குள்‌ களிகூர்ந்து மகிழுவோம்‌" என்று 
சொல்லுகிறாள்‌. 


ராஜாவின்‌ அறைகளில்‌ இல்லை. நம்முடைய 
மெய்யான சந்தோஷம்‌ தேவனிடத்தில்‌ 
மாத்திரமே இருக்கிறது. மணவாட்டி இதைச்‌ 
சொல்லும்போது, “நாங்கள்‌ உமக்குள்‌ 
களிகூர்ந்து, மகிழுவோம்‌” என்று 
சொல்லுகிறாள்‌. 





மயம்‌ 
யய 1 


நமக்கு கிறிஸ்துவில்‌ மாத்திரமே 
மெய்யான சந்தோஷமுண்டு. சங்கீதக்காரர்‌ 
தன்னுடைய "மகிழ்ச்சியைப்பற்றிச்‌ 
சொல்லும்போது “நான்‌ தேவனுடைய 
பீடத்தண்டைக்கும்‌ எனக்கு ஆனந்த 
மகிழ்ச்சியாயிருக்கிற தேவனிடத்திற்கும்‌ 
பிரவேசிப்பேன்‌” (சங்‌ 434) என்று 
சொல்லுகிறார்‌. தேவனே நமக்கு மெய்யான 
சந்தோஷம்‌. அவரிடத்தில்‌ மாத்திரமே நமக்கு 
ஆனந்த சந்தோஷம்‌ கிடைக்கும்‌. 
கிறிஸ்துவில்லாமல்‌, நமக்கு மெய்யான 
சந்தோஷம்‌ வேறு எங்கும்‌, எதிலும்‌ 
கிடைக்காது. 


ஒவ்வொரு விசுவாசியும்‌ கிறிஸ்துவோடு. 
ஐக்கியமாமிருக்கிறார்‌ விசுவாசியின்‌ 
ஆத்துமா பரிசுத்தமுள்ளதாகவும்‌, 
கிருபையுள்ளதாகவும்‌ இருக்கும்போது. அவர்‌ 
மற்ற விசுவாசிகளோடு, தன்னுடைய 
சந்தோஷத்தையும்‌, ஆறுதலையும்‌ 
பகிர்ந்துகொள்வார்‌ கிறிஸ்துவிடத்தில்‌ 
ஐம்கியமாகமிருப்பது போல 
ற பரிசுத்தவான்களிடத்திலும்‌ 
்‌ நாம்‌ ராஜாவின்‌ 
அறைகளில்‌ பிரவேசிக்கும்போது. அங்கு 
கிறிஸ்துவையும்‌ சந்திப்போம்‌, மற்ற 
பரிசுத்தவான்‌௧ளையும்‌ சந்திப்போம்‌. 
தேவனுடைய பிரசன்னத்தில்‌, கிறிஸ்துவை 
முகமுகமாய்த்‌ தரிசிப்பதுபோல, 
கிறிஸ்துவினுடைய உ பரிசுத்தவான்களையும்‌: 
முகமுகமாய்த்‌ தரிசிப்போம்‌. 
மத்தியில்‌ கருத்து, 
வேறுபாடுகள்‌ இருக்கலாம்‌. 
விசுவாசிகளுடைய விசுவாசத்தில்‌ ஏற்ற 
தாழ்வுகளும்‌, குறைபாடுகளும்‌ இருக்கலாம்‌. 
விசுவாசிகள்‌ ஒரு சில காரியங்களைக்‌ 
குறித்து ஒத்துப்போகாமலிருக்கலாம்‌. 
நமக்குள்‌ எவ்வளவு கருத்து வேறுபாடுகள்‌ 
இருந்தாலும்‌, கிறிஸ்துவின்‌ சமுகத்திற்கு 
முன்பாக வரும்போது, நம்முடைய 
வேறுபாடுகள்‌. நீங்கவேண்டும்‌. 
விசுவாசிகளுக்குள்‌ ஒற்றுமை 
காணப்படவேண்டும்‌. கிறிஸ்துவே நமக்குப்‌ 
பிரதானம்‌. கிறிஸ்துவைவிட நம்முடைய 
சுயத்திற்கு முக்கியத்துவம்‌ 
கொடுக்கக்கூடாது. விசுவாசிகளெல்லோருமே 
கிறிஸ்துவுக்குள்‌ ஐக்கியமாமிருக்கவேண்டும்‌. 


விசுவாசிகள்‌ 


உன்னதப்பாட்டு - விரிவுரை 
SONG OF SOLOMON - COMMENTARY 


i 
PUEUSHERS 


மணவாட்டி இதைப்பற்றிச்‌ 
சொல்லும்போது, “திராட்சரசத்தைப்‌ 
பார்க்கிலும்‌ உமது நேசத்தை நினைப்போம்‌" 
என்று சொல்லுகிறாள்‌. திராட்சரசம்‌ 
ஒவ்வொரு தனிநபருக்கும்‌ இன்பத்தைத்‌. 
தரும்‌. ஆனால்‌ கிறிஸ்துவின்‌ நேசமோ, 
பரிசுத்தவான்கள்‌ எல்லோருக்கும்‌ இன்பத்தைத்‌ 
தரும்‌. கிறிஸ்துவின்‌ சமுகத்திற்கு முன்பாக, 
அவருடைய பரிசுத்தவான்கள்‌ அத்ய, 
தங்களுடைய சுயத்திற்கு 

இன்பமாயிருக்கும்‌ 
பார்க்கக்கூடாது. 
கிறிஸ்துவின்‌ 
நினைக்கவேண்டும்‌. 


என்க ளை க்ள 
"அதற்குப்‌ பதிலாக 
நேசத்தை மாத்திரமே 


கிறிஸ்துவின்‌ நேசம்‌ 
இது எல்லா 
பொதுவானது. 
மணவாட்டி 
நேசத்தைப்பற்றி 
சொல்லும்போது, 
நேசிக்கிறார்கள்‌" 
கர்த்தருடைய 


அற்புதமானது 
பரிசுத்தவான்களுக்கும்‌ 
அதுவே மேன்மையானது. 
மணவாளனுடைய 
மேலும்‌ விரிவாகச்‌ 
“உத்தமர்கள்‌ உம்மை 
என்று சொல்லுகிறார்‌. 
பரிசுத்தவான்கள்‌, 
மெய்யாகவே, தங்களை நேசிப்பதைவிட, 
தங்களுடைய ஆத்தும  நேசராகிய 
கர்த்தரையே, அதிகமாய்‌ நேசிக்கிறார்கள்‌. 


நான்‌ கறுப்பாயிருக்கிறேன்‌ 
உன்‌ 1:5 


உன்‌ 1:5 எருசலேமின்‌ குமாரத்திகனே! 
கேதரின்‌ கூடாரங்களைப்போலவும்‌, 
சாலொமோனின்‌ திரைகளைப்போலவும்‌. 

கறுப்பாயிருந்தாலும்‌, 


எருசலேமின்‌ 
பேசுகிறாள்‌. இந்த 

சபையிலுள்ள 

பேசுவதற்கு 

ஒப்புமையாக எழுதப்பட்டிருக்கிறது. இவர்கள்‌ 
ஆவிக்குரிய. ஜீவியத்தில்‌ வளர்ச்சி 
பெற்றவர்களல்ல. விசுவாசத்தில்‌. 
பலவீனமானவர்கள்‌. இவர்கள்‌ 
சிறுகுழந்தைகளாக 


இவர்கள்‌ 
எதிர்பார்க்கிறார்கள்‌. 





மயம்‌ 
யய 1 


மணவாட்டி கறுப்பாகயிருக்கிறாள்‌. 
எருசலேமின்‌ குமாரத்திகள்‌ மணவாட்டியைப்‌ 
பார்க்கும்போது முகம்‌ சுளிக்கிறார்கள்‌. 
மணவாட்டியின்‌ கறுப்பு நிறம்‌ அவர்களுக்குப்‌ 
பிடிக்கவில்லை. 
பார்க்கிறார்கள்‌. 
விசுவாசியை 
ஏளனமாய்ப்‌ 
விசுவாசியினிடத்தில்‌ பாவமும்‌, பாடுகளும்‌ 
இருக்கும்போது, மற்ற விசுவாசிகள்‌ 
அவருக்கு மதிப்பு கொடுப்பதில்லை. 
பாவத்தின்‌ விளைவினால்‌ சாபம்‌ 
வந்திருக்கிறது என்றும்‌, இப்படிப்பட்ட 
விசுவாசியால்‌ தேவனுடைய சமுகத்தில்‌ 
நெருங்கிச்‌ சேரமுடியாது என்றும்‌ மற்ற 
விசுவாசிகள்‌ நினைக்கிறார்கள்‌. 


எருசலேமின்‌ குமாரத்திகளும்‌ 
மணவாட்டியின்‌ நிறத்தைப்‌ பார்க்கிறார்கள்‌. 
அவள்‌ குறுப்பு நிறமாகயிருப்பதினால்‌, 
மணவாளன்‌ அவருடைய வாயின்‌ 
முத்தங்களால்‌, கறுப்பான மணவாட்டியை 
முத்தமிடமாட்டார்‌ என்று நினைக்கிறார்கள்‌. 
இதனால்‌ மணவாட்டிக்கு, 


சந்தோஷமுண்டாகாது என்றும்‌, அவளுடைய 


சந்தோஷத்தில்‌ பங்குபெறுவது தங்களுக்கு 
வாய்ப்பு இருக்காது என்றும்‌ ஏமாற்றத்தோடு 
நினைக்கிறார்கள்‌. 
குறுப்பாகயிருப்பதினால்‌ 
மணவாளானுக்குள்‌ 
மகிழமாட்டாள்‌ என்று 
குமாரத்திகள்‌ தீர்மானம்பண்ணுகிறார்கள்‌. 
நான்‌ சறப்பமிருய்தை 
மணவாட்டியும்‌ மறைக்கவில்லை. 
மறுக்கவில்லை. அதை  அங்கீரிக்கிறாள்‌. 
நம்முடைய குற்றவுணர்வு கறுப்பு நிறத்திற்கு 
ஒப்புமையாயிருக்கிறது. சபையில்‌ காணப்படக்‌ 
துர்உபதேசங்களும்‌, தேவனுக்கு 
விரோதமான காரியங்களும்‌, மனுஷருக்கு 
விரோதமான குற்றங்களும்‌, மணவாட்டியை 
கறுப்பு நிறத்திற்கு மாற்றியிருக்கிறது. 
எல்லா விசுவாசிகளிடமும்‌ ஏதாவது. 
குறைபாடுகள்‌ இருக்கும்‌. தன்னிடத்தில்‌ ஒரு 
பாவமும்‌ இல்லையென்று யாராலும்‌ சொல்ல. 
மணவாட்டியின்‌ பார்வையில்‌, 


இருக்கிறார்கள்‌. வருத்தம்‌ நமக்கு கறுப்பு 
நிறத்தைக்‌ கொடுக்கிறது. நம்முடைய 
பாவங்களை நாம்‌ நினைத்துப்‌ பார்க்கும்போது, 
நம்முடைய குற்றவுணர்வு நம்மை கறுப்பு 
நிறத்திற்கு மாற்றும்‌. 


உன்னதப்பாட்டு - விரிவுரை 
SONG OF SOLOMON - COMMENTARY 


ட 
PUELSHERS 


பாவம்‌ செய்து 
கர்த்தர்‌ அந்த 
அவருடைய 
மன்னித்து 
மன்னித்தாலும்‌ 
மற்ற 


ஒரு விசுவாசி 
மனந்திருப்பப்போது. 
விசுவாசியை மன்னிக்கிறார்‌. 
பழைய பாவங்களை 
மறந்துவிடுகிறார்‌. கர்த்தர்‌ 
சபையிலுள்ள விசுவாசிகள்‌, 
விசுவாசியின்‌ பாவங்களை 
மன்னிப்பதுமில்லை. மறப்பதுரில்லை. 
சபையில்‌  ஆலிக்குரிய முதிர்ச்சியில்லை. 
புதிய விசுவாசிகளுக்கு ஆதரவு 
கொடுப்பதில்லை. அவர்களுக்கு உபகாரம்‌ 
செய்வதில்லை. உபகாரம்‌ செய்யாவிட்டாலும்‌, 
உபத்திரவம்‌ செய்கிறார்கள்‌. 

மணவாட்டி... தன்னுடைய கறுப்ப 
நிறத்தைப்‌ பார்க்கிறாள்‌. எருசலேமின்‌ 
குமாரத்திகள்‌ மணவாட்டியை அழைக்கும்‌ 
விதமாகப்‌... பேசுகிறார்கள்‌. 
மணவாட்டியோ 
ந்பிக்கையோடிருக்கிறாள்‌. 
கறுப்பாமிருந்தாலும்‌, 
என்று தெளிவாகவும்‌, 
சொல்லுகிறாள்‌. மணவாட்டி 
கூடாரங்களைப்போல குறுப்பாயிருந்தாலும்‌ 
அழகாயிருக்கிறாள்‌. இந்தக்‌ கூடாரங்களில்‌ 
இஸ்ரவேலின்‌ 


மேய்யப்பர்கள்‌ 

தங்கிிருப்பார்கள்‌. அவர்கள்‌ 
வன௱ந்தாப்பகுதியில்‌ கூடாரம்‌ போப்டு 
தங்கும்போ 


மணல்‌ காற்று அதன்மேல்‌ 
பட்டு, கூடாரம்‌ கறுப்பாயிருக்கும்‌. கேதாரின்‌ 
கூடாரங்களை வனாந்தரத்தில்‌ 
வெண்மையாக்குவதற்கு வாய்ப்பில்லை. 
இந்தக்‌ கூடாரங்கள்‌ நீண்டகாலமாக 
பயன்படுத்தப்பட்ட வருவதினால்‌, இவற்றின்‌ 
நிறம்‌ மங்கிப்போயிற்று இவை கறுப்பு 
நிறத்திற்கு மாறிற்று. 

தான்‌ சாலொமோனின்‌ 
'திரைகளைப்போல: அழகாகயிருப்பதாக. 
மணவாட்டி சொல்லுகிறாள்‌. சபையில்‌ 
பாடுகளும்‌ உபத்திரவங்களும்‌ வரும்போது, 
அது கறுப்பு நிறமாயிருக்கிறது. நீடிய 
பொறுமையே சபைக்கு அழகு. சபைக்கு 
உபத்திரவம்‌ வந்தாலும்‌, அது நீடிய 
பொறுமையினால்‌ தன்னுடைய அழகைக்‌ 
காத்துக்கொள்ளவேண்டும்‌. கர்த்தருடைய 
வார்த்தையினால்‌ ஆதரவு பெறவேண்டும்‌. 
உபத்திரவத்திலும்‌ விசுவாசத்தில்‌ நிலைத்து, 
நிற்கவேண்டும்‌. இதுவே சபைக்கு அழகு. 
நீடிய பொறுமையைக்‌ காத்துக்கொண்டு, 
விசுவாசத்தில்‌ நிலைத்திருக்கிற சபை, 
கறுப்பாயிருந்தாலும்‌ அழகாயிருக்கும்‌. 





மயம்‌ 
யய 1 


உண்மையான விசுவாசிகள்‌ 
தங்களுக்குள்‌ கறுப்பாகவே இருக்கிறார்கள்‌. 
ஆனாலும்‌ அவர்கள்‌ கிறிஸ்துவுக்குள்‌ 
அழகாகமிருக்கிறார்கள்‌. கிறிஸ்து தம்முடைய 
அழகை, தம்மை விசுவாசிக்கிறவர்களுக்கு 
பகிர்ந்து கொடுக்கிறார்‌. நாம்‌ 
'வெளித்தோற்றத்தில்‌ கறுப்பாகமிருந்தாலும்‌,. 
உள்தோற்றத்தில்‌ அழகாகயிருக்கிறோம்‌. 
இந்த உலகத்தாருக்கு நம்முடைய மெய்யான 
அழகு தெரியாது. அவர்கள்‌ நம்முடைய 
வெளித்தோற்றத்தை மாத்திரமே பார்ப்பார்கள்‌. 
நம்முடைய உள்ளான அழகை அவர்களால்‌ 


சங்கீதக்காரர்‌ சொல்லுகிறார்‌. 


என்‌ தாயின்‌ பின்ளைகளே 
உன்‌ 1:8 


நான்‌ கறுப்பாயிருக்கிறேன்‌ 

பாராதேயுங்கள்‌; வெய்யில்‌ 
என்மேற்பட்டது; என்‌ தாயின்‌ 
யின்னைகன்‌ என்மேல்‌ கோபமாயிருந்து, 
என்னைத்‌ திராட்சத்தோட்டங்களுக்குக்‌ 
காவற்காரியாக வைத்தார்கள்‌; என்‌ 
சொந்தத்‌ திராட்சத்தோட்டத்தையோ 
நான்‌ காக்கவில்லை. 


கேதாரின்‌ கூடாரங்கள்‌ 
கறுப்பாகயிருக்கவில்லை. 

இயல்பான நிறமுமல்ல. ஆனாலும்‌ 
வனாந்தரத்தில்‌ அந்தக்‌. கூடாரங்கள்‌ 
அதிகமாகப்‌ பயன்படுத்தப்பட்டதினால்‌, ன 
உண்மையான நிறம்‌ மங்கிப்போய்‌, 

கறுப்பு நிறமாய்‌ மாறிற்று. ன ட 
தன்னுடைய நிறத்தைப்பற்றிச்‌ சொல்லும்‌ 
நான்‌ குறுப்பாமிருக்கிறேன்‌ என்று 
பாராதேயுங்கள்‌" என்று சொல்லுகிறாள்‌. 


ஆரம்பத்தில்‌ 
கறுப்பு அதன்‌ 


தான்‌ கறுப்பாயிருப்பதற்கான 
காரணத்தையும்‌ மணவாட்டி விவரிக்கிறாள்‌. 


“வெயில்‌ என்‌ மேல்‌ பட்டது: இதுவே. 
அவளுடைய கறுப்பு நிறத்திற்கான காரணம்‌. 
அவள்‌ ஆரம்பத்தில்‌ நல்ல நிறத்தோடும்‌. 
அழகோடும்‌ இருந்தாள்‌. அவள்‌ 
வெண்மையாகயிருந்தாள்‌. ஆனாலும்‌ 
அவள்மீது வெயில்‌ பட்டதினாலும்‌, கடின 
வேலைகளும்‌, பாரங்களும்‌ அவள்மேல்‌ 
சுமத்தப்பட்டதினாலும்‌ அவளுடைய 
வெண்மை நிறம்‌ கறுப்பாக மாறிற்று. 
அவளைக்‌ கட்டாயப்படுத்தி அவள்மீது 
பாரமான சுமையை ஏற்றினார்கள்‌. 


உன்னதப்பாட்டு - விரிவுரை 
SONG OF SOLOMON - COMMENTARY 


ட்ட 
PUELSHERS 


மணவாட்டியின்‌ வீட்டாரே அவள்மீது, 
கோபமாயிருந்தார்கள்‌. “என்‌ தாயின்‌ 
பிள்ளைகள்‌ என்மேல்‌ கோபமாயிருந்து, 
என்னை திராட்சத்தோட்டங்களுக்கு 
காவல்காரியாக வைத்தார்கள்‌” என்று 
மணவாட்டி வேதனையோடு சொல்லுகிறாள்‌. 
அவளுடைய தாயின்‌ பிள்ளைகள்‌, 
அவளுக்கு மெய்யான சகோதரர்களல்ல, 
அவர்கள்‌ சமாரியர்கள்‌. சமாரியர்கள்‌ 
யூதருக்கு. உறவின்‌ முறையார்‌ என்று 
சொல்லிக்கொள்கிறார்கள்‌ ஆனால்‌ 
யூதருக்கும்‌ சமாரியருக்கு இரத்த சம்பந்தம்‌ 
எதுவுமில்லை. சமாரியர்கள்‌ யூதருடைய 
நன்மையை விரும்புவதுமில்லை. 

அர்த்தசஷ்டா ராஜாவின்‌ காலத்தில்‌. 
நெகேமியா எருசலேமின்‌ அலங்கத்கை 
கட்டியபோது சன்பல்லாத்தும்‌, தொலியாவும்‌ 
நெகேமியாவின்மீது கோபமாமிருந்தார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ நன்மையை விசாரிக்க 
ஒருவன்‌ வந்தான்‌ என்பது அவர்களுக்கு 
மிகவும்‌ விசனமாயிருந்தது (நெகே 2:10), 
அதுபோலவே சமாரியருக்கு இஸ்ரவேலின்‌ 
நன்மை விசனமாயிருக்கிறது. 


அவர்கள்‌ மணவாட்டியை 
திராட்சத்தோட்டங்களுக்கு காவற்காரியாக 
வைத்தார்கள்‌. அவளை பாவத்திற்கு நேராக 
வழிநடத்தினார்கள்‌. விக்கிரகாராதனையை 
அவளுக்கு அறிமுகம்‌ செய்து வைத்தார்கள்‌. 
விக்கிரகங்களுக்கு ஆராதனை செய்யுமாறு 
அவளைக்‌ கட்டாயப்படுத்தினார்கள்‌. 
அவர்களுடைய திராட்சத்தோட்டங்களுக்கு 
காவற்காரியாக வைப்பது என்பதற்கு, 
அவர்களுடைய பாவங்களில்‌ பங்கு பெற 
வைப்பது என்று பொருளாகும்‌. 


கர்த்தருடைய பரிசுத்தவான்களில்‌ 
அநேகர்‌, தங்களுக்கு சோதனையான 
காலங்கள்‌ வரும்போது, மணவாட்டி இங்கு 
புலம்புவது போல புலம்புகிறார்கள்‌. 
மற்றவர்கள்‌ தங்களுக்கு இந்தத்‌ துன்பத்தைக்‌ 
கொடுத்திருப்பதாகவும்‌, மற்றவர்கள்‌ 
தங்கள்மீது. கோபமாயிருப்பதாகவும்‌, 
மற்றவர்கள்‌ மூலமாய்‌ தங்களுக்கு இந்த 
வேதனையும்‌, சோதனையும்‌ வந்திருப்பதாகவும்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 





i FTE 
TT 


அதிபதிகள்‌ ஜனங்களை நியாயம்‌ 
விசாரிப்பார்கள்‌. பெரிய காரியங்களை மோசே 
நியாயம்‌ விசாரிப்பார்‌. சிறிய காரியங்கள்‌ 
அனைத்தையும்‌ அதிபதிகள்‌ ம்‌ 


பாரத்தை சுமக்கவேண்டும்‌ என்று எத்திரோ 
ஆலோசனை சொல்லுகிறார்‌. 


அதிபதிகளிடத்தில்‌ காணப்படவேண்டிய 
தகுதிகளைப்பற்றியும்‌ எத்திரோ மோசேக்கு 
ஆலோசனையாக சொல்லுகிறார்‌. அவர்கள்‌ 
ஜனங்கள்‌ எல்லாருக்குள்ளும்‌ தேவனுக்குப்‌ 
பயந்தவர்களும்‌ உண்மையுள்ளவர்களும்‌ 
பொருளாசையை ப்‌ 
திறமையுள்ள மனிதராயிருக்கவேண்டும்‌. 
மோசே இப்படிப்பட்ட தகுதியுள்ளவர்களை 
மாத்திரமே தனக்கு கீழே  அதிபதிகளாய்‌ 
தெரிந்துகொள்ளவேண்டும்‌. 

கள்‌ 
ந்த்‌ ரகக ககேண்டும்‌ ப க்‌ 
திறமையுள்ளவர்களாயும்‌ இருக்கவேண்டும்‌. 
இல்விரண்டு தகுதிகளையும்‌ 
பெற்றிருப்பவர்கள்‌ மாத்திரமே, ஜனங்களை 
நியாயம்‌ விசாரிப்பதற்கு தகுதியானவர்கள்‌. 
கர்த்தருக்கு, பயப்படுகிறவர்கள்‌ 
உண்மையுள்ளவர்களாயிருப்பார்கள்‌. 
அவர்களுடைய மனச்சாட்சி சுத்தமாயிருக்கும்‌. 
இவர்கள்‌ இரகசியத்தைக்‌ 
காத்துக்கொள்வார்கள்‌. உண்மையுள்ளவர்கள்‌ 
வீண்வார்த்தைகளை அலப்பமாட்டார்கள்‌. 


அதிபதிகள்‌ திறமையுள்ள 
மனிதராயிருக்கவேண்டும்‌. அவர்களிடத்தில்‌ 
தெளிந்த சிந்தனையும்‌, உறுதியான மனமும்‌ 
இருக்கவேண்டும்‌. அவர்கள்‌ கர்த்தருக்கு 
பயந்து, வழக்குகளை விசாரித்து, நீதியான 
தீர்ப்புக்களை சொல்லவேண்டும்‌. 
உண்மையுள்ளவர்களிடத்தில்‌ ஒழுக்கமும்‌ 
கண்ணியமும்‌ இருக்கும்‌. 

வழக்குகளை விசாரிக்கிற அதிபதிகள்‌ 
பொருளாசையை. வெறுக்கிறவர்களாக 
இருக்கவேண்டும்‌. உலகசிநேகம்‌ தேவனுக்கு 
விரோதமான பகை. வழக்குகளிலே தீர்ப்பு 
சொல்லுகிறவர்கள்‌, பரிதானம்‌ வாங்கி, 
அநியாயமான தீர்ப்பை சொல்லிவிடக்கூடாது. 
அதிபதிகள்‌ உலகப்பொருளுக்கு ஆசைப்பட்டு, 
நியாயத்தைப்‌ புரட்டக்கூடாது. 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


எத்திரோ மோசேக்கு 
ஆலோசனையை சொல்லுகிறார்‌. 
வார்த்தைகளை 
வேண்டுமென்று அவர்‌ 
கட்டாயம்‌ பண்ணவில்லை. 
மோசேமை நோக்கி, “இந்தப்பிரகாாம்‌' ட்‌ 
செய்வதும்‌, இப்படித்‌ தேவன்‌ உமக்குக்‌ 
கட்டளையிடுவதும்‌ உண்டானால்‌, உம்மாலே 
தாங்கக்‌ கூடும்‌; இந்த ஜனங்கள்‌ எல்லாரும்‌ 
தாங்கள்‌ போகும்‌ இடத்துக்குச்‌ சுகமாய்ப்‌ 
போய்ச்‌ சேரலாம்‌" (யாத்‌ 18:23) என்று 


சொல்லுகிறார்‌. 


தேவன்‌ உமக்குக்‌ கட்டணையிடுவதும்‌ 
உண்டானால்‌" என்று எத்திரோ 
மோசேக்கு ஆலோசனை கூறுகிறார்‌ 
தேவனுடைய சித்தத்திற்கு முதலாவதாகக்‌ 
கீழ்ப்டியுமாறு எத்திரோ மோசேயை 
வலியுறுத்துகிறார்‌ 


மோசே தன்‌ மாமன்‌ சொல்கேட்டு, 
அவர்‌ சொன்னபடியெல்லாம்‌ செய்கிறார்‌. 
மோசே தேவனுடைய சித்தத்தைத்‌ தெரிந்து 
கொள்கிறார்‌. எண்‌ 1147)... எழுபது 
மூப்பர்கள்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்குப்‌ 
பொதுவான ப இருக்கிறார்கள்‌. 
மோசே இஸ்ரே எல்லாரிலும்‌ 
திறமையுள்ள மனிதன்‌. தெரிந்து காடு 
அவர்களை 
அதிபதிகளாகவும்‌, 
அதிபதிகளாகவும்‌, 
அதிபதிகளாகவும்‌, 
அதிபதிகளாகவும்‌ 
தலைவராக்குகிறார்‌ (யாத்‌ 18:25). 

அவர்கள்‌ எப்பொழுதும்‌ ஜனங்களை 
நியாயம்‌ விசாரிக்கிறார்கள்‌: வருத்தமான 
காரியங்களைமாத்திரம்‌ மோசேயினிடத்தில்‌ 
கொண்டுவருகிறார்கள்‌; சிறிய 
காரியங்களையெல்லாம்‌. 
தீர்க்கிறார்கள்‌ (யாத்‌ 
மோசேயோடேகூட ஜனங்களை நியாயம்‌. 
விசாரிக்கிற பாரங்களை சுமக்கிறார்கள்‌. 
இதனால்‌ மோசே சுமக்க வேண்டிய பாரம்‌ 
இலகுவாயிருக்கிறது. 


தன்னுடைய 
தன்னுடைய 
ஏற்றுக்கொள்ள 

பு 


தாங்களே 


18:26). அதிபதிகள்‌ 





BELLMETHER 
INTERNATIQMAL 


திராட்சத்தோட்டத்தை காவல்‌ காப்பது 
சாதாரண வேலையல்ல. இது மிகவும்‌ 
கடினமான வேலை. முழுஈடுபாட்டோடு 
திராட்சத்தோட்டத்தைக்‌ கால்பரிவலேண்டும்‌. 
தங்களுடைய குடும்பத்தில்‌ எந்த வேலை 
கடினமான வேலையோ, அந்த வேலையை 
மணவாட்டியினுடைய தாயின்‌ பிள்ளைகள்‌ 
மணவாட்டிக்கு கொடுத்திருக்கிறார்கள்‌. 


மணவாட்டி தன்னுடைய 
பிள்ளைகளுடைய 
திராட்சத்தோட்டங்களுக்கு காவற்காரியாக 
காவல்‌ காத்தாள்‌. ஆனால்‌ அவள்‌ தன்‌ 
சொந்த திராட்சத்தோட்டத்தைக்‌ 
காக்கவில்லை. ள்‌ ள்னைப்‌ 
பராமரிக்கவில்லை. 
காரியங்களைப்‌ பராமரித்தாள்‌. 
தன்னைப்‌ பராமரியாமல்‌ 
அவளுடைய நிறம்‌ மங்கிப்போயிற்று. அவள்‌ 
மற்றவர்களுக்கு கடினமாக உழைத்தாள்‌. 
அவளால்‌. தன்னுடைய நன்மையைக்‌ 
காத்துக்கொள்ள முடியவில்லை. இதனால்‌ 
அவளுடைய நிறம்‌ கறுப்பாயிற்று. 


என்‌ ஆத்தும நேசர்‌ 
உன்‌ 1:7 


உன்‌ 1:7. என்‌ ஆத்தும நேசரே! உமது 
மந்தையை எங்கே மேய்த்து, அதை 
மத்தியானத்தில்‌ எங்கே மடக்குகி தீர்‌? 
எனக்குச்‌ சொல்லும்‌; உமது 
தோழரின்‌: மந்தைகள்‌ அருகே. 
அலைந்தூதிரிகிறவனைப்‌ போல நான்‌ 
இருக்கவேண்டி. யதென்ன?' 


மணவாட்டி தனக்கு 
தன்னுடைய 
விண்ணப்பம்பண்ணுகிறாள்‌. 
மணவாட்டியின்‌ ஆத்தும நேசர்‌. மணவாளன்‌ 
மந்தையின்‌ மேய்ப்பராகயிருக்கிறார்‌. 
மணவாட்டியும்‌ மந்தையை மேய்க்கும்‌ பெண்‌ 
சபையிலுள்ள 
பிரதான 


நேசமானவரிடம்‌ 


அந்நியோன்னிய ஐக்கியத்திலிருக்கவேண்டும்‌. 


உன்னதப்பாட்டு - விரிவுரை 
SONG OF SOLOMON - COMMENTARY 


i ONES 
PUELSHERS 


தங்களுடைய துக்கங்களையும்‌, 
சந்தோஷங்களையும்‌ மேய்ப்பரிடம்‌ பகிர்ந்து, 
சொல்லவேண்டும்‌. கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
மாத்திரமே நமக்கு மெய்யான ஆறுதல்‌ 

உண்டு. 
மணவாட்டி இதுவரையிலும்‌ 
தன்னுடைய வேதனைகளை எருசலேமின்‌ 
குமாரத்திகளிடம்‌ சொன்னாள்‌. இப்போதோ 
அவர்களை விட்டுத்‌ திரும்பி, வானத்திற்கு 
நேராக தன்னுடைய கண்களை ஏறெடுத்து, 
பன்‌ பிரதான மேய்ப்பரிடம்‌, 
வருத்தங்களையும்‌ 

ய சொல்லுகிறாள்‌. 
மணவாட்டி தன்னுடைய மேய்ப்பரை, 
ஆத்தும நேசரே என்று 
அழைக்கிறாள்‌. இதுவே கிறிஸ்துவுக்குக்‌ 
கொடுக்கப்படும்‌ பெயர்‌. மணவாட்டி 
கிறிஸ்துவை நல்ல மேய்ப்பராகப்‌ பார்க்கிறாள்‌. 
நல்ல மேய்ப்பர்‌ தம்முடைய மந்தையை 
நன்றாய்‌ மேய்த்து, அதை மத்தியானத்தில்‌, 
நல்ல இடத்தில்‌ அடக்குகிறார்‌. மணவாட்டி 
மேய்ப்பரைப்பற்றி சந்தேகப்படவில்லை. 
மேய்ப்பரின்‌ குரிசனையைப்பற்றியும்‌, 
குடமையைப்பற்றியும்‌ நன்றாய்‌ அறிந்து 

வைத்திருக்கிறாள்‌. 

மேய்ப்பராகிய 


நம்முடைய 

இயேசுகிறிஸ்து, தம்முடைய ஆடுகளுக்காக 
நல்ல மேய்ச்சலையும்‌ கொடுக்கிறார்‌, நல்ல 
ஒய்வையும்‌ கொடுக்கிறார்‌. கர்த்தருடைய 
ள்‌ உள்ளான போராட்டங்கள்‌ 
வெளிப்படையான 
இருக்கலாம்‌. 
மத்தியான 
பொழுதில்‌ இடைவேளை தேவைப்படுகிறது. 
நமக்கு துன்பங்களுக்குமேல்‌ துன்பங்களும்‌, 
வேதனைகளுக்குமேல்‌. வேதனைகளும்‌ 
வரும்போது, அவற்றை நம்மால்‌ 
தாங்கிக்கொள்ள முடியாது. நமக்கு ஒய்வு 
தேவை. நமக்கு மெய்யான ஓய்வும்‌, 
பண்ன சமாதானமும்‌ 
மேய்ப்பராகிய 

இவேகுகறிஸ்துவினிடத்திலள்ளது. 


“ன்‌ 





மயம்‌ 
யய 1 


மணவாளன்‌ 
சேர்த்துக்கொள்ள 


எங்கே மடக்குகிறீர்‌, 


எனக்குச்‌ சொல்லும்‌" என்று மணவாட்டி 


எங்கே ஐக்கியமாகமிருக்க முடியும்‌ என்றும்‌, 
தன்னுடைய உள்ளத்திலுள்ள பாரங்களையும்‌ 
வேதனைகளையும்‌, அவரோடு எங்கே 
பகிர்ந்து சொல்ல முடியும்‌ என்றும்‌. 
கேட்கிறாள்‌. மேய்ப்பர்‌ தன்னுடைய 
மந்தையை மேய்க்கும்‌ இடத்தில்‌, தனக்கும்‌ 
மேய்ச்சல்‌ கிடைக்கும்‌ என்று மணவாட்டி 
எதிர்பார்க்கிறாள்‌. மேய்ப்பர்‌ தன்னுடைய 
மந்தையை _ மத்தியானத்தில்‌ எங்கே 
மடக்குகிறாரோ, அங்கே தனக்கும்‌ ஓய்வு 
கிடைக்கும்‌. என்று மணவாட்டி 
வாஞ்சையோடு எதிர்பார்க்கிறாள்‌. 
மணவாட்டி மணவாளனோடு சேர்ந்து 


கொள்ள விரும்புகிறாள்‌. 


மணவாப்‌ 
பணிவோடும்‌, 
"உமது. 

அலைந்து திரிகிறவர்களைப்போல நான்‌ 
இருக்கவேண்டியதென்ன' என்று கேட்கிறாள்‌. 


மேய்ப்பரிடம்‌ 
பேசுகிறாள்‌. 


டி 
உரிமையோடும்‌ 
தோழரின்‌ மந்தைகள்‌ அருகே 


ஆனால்‌ அவர்கள்‌ 
மேய்ப்பரின்‌ தோழர்களல்ல. 
சத்துருக்கள்‌. மேய்ப்பருக்கு 
விரோதமாக கலகம்பண்ணுகிறவர்கள்‌. 
விசுவாசிகள்‌ 


கர்த்தரை மாத்திரமே. 
நேசிக்கவேண்டும்‌. நம்முடைய 
முழுஇருதயத்தோடும்‌, முழுஆத்துமாவோடும்‌, 
முழுபலத்தோடும்‌. கர்த்தர்மீது. 
அன்புகூரவேண்டும்‌. கர்த்தர்மீது, 
அன்புகூராமல்‌, உலகக்காரியங்கள்மீது. 
அன்புகூருகிறவர்களோடு நம்மால்‌ 
ஐக்கியமாயிருக்க முடியாது. அவர்களுடைய 
ஐக்கியம்‌ நம்முடைய ஆத்துமாவுக்குப்‌ 
பாரமாயிருக்கும்‌. விசுவாசிகளாகிய 
நம்முடைய விசுவாசம்‌ பரிசுத்தமானது. நாம்‌ 
கிறிஸ்துவின்மீது வைத்திருக்கிற அன்பும்‌ 
பரிசுத்தமானது. இந்த அன்பில்‌ 
சந்தேகத்திற்கு இடமில்லை. இது பூரணமான 
அன்பு. கிறிஸ்துவை மெய்யாகவே 
நேசிக்கிறவர்கள்‌, தங்கள்‌ ஆத்தும 
நேசர்மீது, தாங்கள்‌ வைத்திருக்கிற அன்பைக்‌: 
கறைப்படுத்த அனுமதிக்கமாட்டார்கள்‌. 


உன்னதப்பாட்டு - விரிவுரை 
SONG OF SOLOMON - COMMENTARY 


ஸ்திரீகளில்‌ குபவதியே 
உன்‌ 1:8 


உன்‌ 1:8. ஸ்திர்கனில்‌ குபவதியே! அதை 

தீ... அதியாயாகில்‌, மந்தையின்‌ 

தொடர்ந்து, 

மேய்ப்பர்களுடைய 

கூடாரங்கனண்டையில்‌ உன்‌ 
ஆட்டுக்குட்டிகளை மேயவிடு. 


மணவாட்டியின்‌.. விண்ணப்பத்திற்கு 


ண்ட i 
அவர்‌ மணவாட்டியை, 
ரூபவதியே' என்று 
கர்த்தரை விசவாசிக்கிற 
ஆத்துமாக்கள்‌ அழகானது. கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்துவின்‌ பார்வையில்‌, மற்ற 
எல்லாவற்றையும்விட, தம்மை நேசிக்கிற 
ஆத்துமாக்களே, மிகுந்த 
அழகுள்ளவையாயிருக்கிறது. 


மணவாப்‌ ஈமையினால்‌, 
கப நம்முடைய மந்தையை எங்கே 
மேய்க்கிறார்‌ என்றும்‌, அதை எங்கே 
மடக்குகிறார்‌ என்றும்‌ கேட்கிறாள்‌. 
மணவாளனோ. மென்மையான 
வார்த்தைகளினால்‌, மணவாட்டியின்‌ 
அறியாமையைக்‌ கடிந்துகொள்கிறார்‌. 
“அதை நீ அறியாயாகில்‌" என்று கேட்கிறார்‌. 
இந்த வாக்கியத்திற்கு, என்னையும்‌, 
என்னுடைய மந்தையையும்‌ எங்கே 
கண்டுபிடிப்பது என்பதை 
அறியாதிருக்கிறாயே என்பது பொருளாகும்‌. 

பிலிப்பு ஒரு சமயம்‌ 
இயேசுகிறிஸ்துவிடம்‌, “ஆண்டவரே, பிதாவை 
எங்களுக்குக்‌ காண்பியும்‌ அது எங்களுக்குப்‌ 
போதும்‌” என்று சொன்னார்‌. அதற்கு 
இயேசு, “பிலிப்புவே, இவ்வளவு காலம்‌ நான்‌ 
உங்களுடனே கூடயிருந்தம்‌ நீ 
அறியவில்லையா" (யோவா 14:89) என்று 
அன்போடு அவரைக்‌ கடிந்து கொள்கிறார்‌. 





மயம்‌ 
யய 1 


தம்மை 
என்பதை 


எங்கே கண்டுபிடிக்கலாம்‌ 
மணவாளன்‌ அன்பான 
வார்த்தைகளினால்‌ அறிவிக்கிறார்‌. 
ந்தையின்‌ காஷகளை தொடர்ந்து போய்‌ 
பார்‌" என்பதே மணவாளன்‌ மணவாட்டிக்கு 
சொல்லுகிற பிரதியுத்தரம்‌ கர்த்தர்‌ 
எங்கேயிருக்கிறார்‌ என்பதை நாம்‌ தேடிப்‌ 
பார்க்கவேண்டும்‌. கர்த்தரிடத்திற்குப்‌ போகும்‌ 
பெரும்பாதையை பிறரிடத்தில்‌ கேட்டு 
க்ப்‌ அந்தப்‌ பாதை 


பாதையாகயிருந்தாலும்‌, 

பூர்காலத்திகருந்து அதுவே நல்‌ 
பாதையாகயிருக்கிறது. 

கர்த்தரைப்பற்றிய 
அறிந்துகொள்ள 
அவருடைய 
உபதேசங்களைக்‌ 
அவர்களோடு 
நேவனைப்பற்றிய 
புரிந்துகொள்ளவேண்டும்‌. “மேய்ப்பர்களுடைய 
கூடாரங்களண்டையில்‌ 
ஆப்டுக்குட்டிகளை. மேயவிடு” 
மணவாளன்‌ சொல்லுகிறார்‌. 
தன்னோடு கூடமிருக்கிற 
மணவாளனிடம்‌ அழைத்து 
மணவாளன்‌ தம்மிடத்தில்‌ வருகிற யாரையும்‌ 
புறம்பே தள்ளாமல்‌ தம்மிடத்தில்‌ 
சேர்த்துக்கொள்வார்‌ 


மந்தையின்‌ மேய்ப்பர்கள்‌ 
இருதயமுள்ளவர்கள்‌. 
கூடாரங்களில்‌ 
சேர்த்துக்கொள்வார்கள்‌. 
கூடாரங்களண்டையில்‌, மற்றவர்களுடைய 
ஆட்டுக்குட்டிகளையும்‌ மேயவிடும்போது. 
அவற்றையும்‌ பாதுகாப்பாக கவனித்துக்‌ 
கொள்வார்கள்‌. 


உதவிபுரிகிற 
தங்களுடைய 
மற்றவர்களையும்‌ 
அவர்களுடைய 


ரிசுத்தவான்‌௧ளோடும்‌ 
பண்ண 


டும்‌. 
'தலைவராகயிருக்கிறவர்கள்‌, 
குடும்பத்தாரை கர்த்தருடைய ஆலயத்திற்கு 


அழைத்து 
பிள்ளைகள்‌, 
வேலைக்காரர்கள்‌ 
கர்த்தருடைய 


வரவேண்டும்‌. தங்களுடைய 
உற்றார்‌ உறவினர்கள்‌, 
எல்லோரையுமே 
ஆலயத்திற்கு அழைத்து 
வரவேண்டும்‌. கர்த்தருடைய ஆலயம்‌: 
மேய்ப்பர்களுடைய கூடாரங்களைப்போல. 
இருக்கிறது. இங்கு நமக்குத்‌ தேவையான 
ஆலிக்குரிய ஆசீர்வாதங்கள்‌ கிடைக்கும்‌. 


உன்னதப்பாட்டு - விரிவுரை 
SONG OF SOLOMON - COMMENTARY 


என்‌ பிரியமே 
உன்‌ 1:9-11 


உன்னை ஒப்பீடுகிறேன்‌. 


உன்‌ 1:10. ஆபரணாதிகன்‌ பூண்ட உன்‌ 
கன்னங்களும்‌, ஆரங்கள்‌ பூண்ட உன்‌: 
கழுத்தும்‌ அழகாயிருக்கிறது. 


உன்‌ 1:11. வெள்ளிப்‌ பொட்டுகளுள்ள. 
பொன்‌ ஆபரணங்களை உனக்குப்‌ 
பண்ணுவோம்‌. 


மணவாளன்‌ தன்‌  மணவாட்டியை 
பிரியமுள்ள வார்த்தைகளினால்‌ அழைக்கிறார்‌. 
“என்‌ பிரியமே' என்று 
இந்த வார்த்தை 
சாலொமோனின்‌ உன்னதப்பாட்டு புஸ்தகத்தில்‌ 
பல வசனங்களில்‌ பயன்படுத்தப்பட்டருக்கிறது. 
“என்‌ பிரியமே' என்னும்‌ வார்த்தைக்கு, “என்‌ 
சிநேகிதியே என்‌ தோழியே, எனக்கு 
அதிகப்பிரியமுள்ளவளே என்று பொருள்‌ 
சொல்லலாம்‌. மணவாளன்‌ 
தன்னுடைய மணவாட்டியை பார்வோனுடைய 
இரதங்களில்‌ பூண்டிருக்கிற பரிகள்‌ 
பவுஞ்சுக்கு ஒப்பிடுகிறார்‌. இந்தக்‌ 
குதிரைகளின்‌ கூட்டம்‌ மிகவும்‌ 
வலுவானலைகள்‌ பாதுகாப்பாக 
ஒடக்கூடியவைகள்‌.  பூர்வகாலத்தில்‌ எகிப்து 
தேசத்தில்‌ நேர்த்தியான ஜாதிக்குதிரைகள்‌ 
ஏராளமாயிருந்தன. 


சனபையோ சத்துருக்களுக்கு முன்பாக 


அலைந்துகொண்டிருக்கிறான்‌. 

தங்களுடைய பலவீனத்தினால்‌ சாத்தானுக்கு 
இறையாகிவிடும்‌  ஆபத்திலிருக்கிறார்கள்‌. 
இப்படிப்பட்ட சூழ்நிலையில்‌ கிறிஸ்துவானவர்‌ 
தம்முடைய சபையைப்‌ பார்த்து, 
“பயப்படாதேயுங்கள்‌" என்றும்‌, “நான்‌ 
உங்களை குதிரைகளின்‌ கூட்டத்திற்கு 


கொடுத்திருக்கிறேன்‌" என்பது பொருளாகும்‌. 





மயம்‌ 
யய 1 


கர்த்தருடைய சபையார்‌ 
பெலழுள்ளவர்களாக இருப்பதினால்‌, 
இனிமேல்‌ அவர்கள்‌ சத்துருக்களைப்‌ பார்த்து 
பயப்படவேண்டிய அவசியமில்லை. அவர்கள்‌ 
பார்வோனுடைய இரதங்களில்‌ பூண்டிருக்கிற 
பரிகள்‌ பவுஞ்சுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள்‌. 
கர்த்தருடைய பரிசுத்தமான 
அக்கினி தங்களுக்கும்‌, 
குதிரைகளுக்கும்‌ ஒப்பாயிருக்கிறார்கள்‌. 

மணவாளன்‌ மணவாட்டியினுடைய 
ஆபரணங்களின்‌ அழகை புகழ்ந்து 
கூறுகிறார்‌. அவளுடைய கழுத்து ஆரங்கள்‌ 
பூட்டப்பட்டு அழகாயிருக்கிறது. அவளுடைய 
கன்னங்களிலும்‌ ஆபரணாதிகள்‌ 
பூட்டப்பட்டிருக்கிறது. அவளுடைய 
கழுத்துக்களைப்போலவே கன்னங்களும்‌ 
அழகாயிருக்கிறது. மணவாட்டியின்‌ தலையும்‌, 
சுருள்‌ முடியும்‌ ர 
ஆபரணங்களைப்போல 
அழகாயிருக்கிறது. 
ஆபரணாதிகள்‌ 
சமுதாயத்தில்‌ உயர்ந்திருப்பவர்கள்‌ 
மாத்திரமே அணிந்திருப்பார்கள்‌. இவை. 


பசும்பொன்னால்‌ செய்யப்பட்டது. 


கிறிஸ்துவின்‌ பிரமாணங்கள்‌ சபைக்கு 
ஆபணாதிகள்‌ போலவும்‌, 
போலவும்‌ அழகாயிருக்கிறது. 
ஆவியானவரின்‌ 
ஆறுதல்களும்‌, வரங்களும்‌ வாசிகளுக்கு 
பொன்னாபரணங்களைப்‌ போன்றது. 
விசுவாசிகள்‌ இந்த ஆபரணாதிகளை 
தங்கள்‌ இருதயத்தில்‌ அணிந்துகொண்டு, 
ஆலிக்குரிய அழகோடு இருக்கவேண்டும்‌. 
மணவாளன்‌ 


ஆபரணங்களையெல்லாம்‌. 


அவளுக்கு அணிவித்து, 
பார்க்கிறார்‌. மணவாட்டி 


மணவாட்டிக்கு. வற்த 


அதிகமான 
கர்த்தருடைய பிள்ளைகள்‌ 
கிருபையின்மேல்‌ 
பெற்றுக்கொள்கிறார்கள்‌. 


கிருபையைக்‌ கொடுக்கிறார்‌. 
அவரிடமிருந்து. 
கிருபையைப்‌ 


உன்னதப்பாட்டு - விரிவுரை 
SONG OF SOLOMON - COMMENTARY 


| 
PUEUSHERS 


வெள்ளிப்‌ பொட்டுகளுள்ள 
பொன்னாபரணங்களை உனக்குப்‌ 
பண்ணுவோம்‌” என்று மணவாளன்‌ 
சொல்லுகிறார்‌. நமக்குள்‌ நற்கிரியைகளைத்‌ 
துவக்கியிருக்கிறவர்‌, அவற்றை முடிப்பதற்கும்‌ 
வல்லவராகயிருக்கிறார்‌. நாம்‌ 
கர்த்தருடைய கரங்களின்‌ 
கிரியைகளாகமிருக்கிறோம்‌. அவருடைய 
கிரியைகளில்‌ மாசு எதுவும்‌ இருக்காது. 
குறைபாடுகள்‌ இருக்காது. எல்லாம்‌ 
நேர்த்தியாயிருக்கும்‌. 


ராஜாவின்‌ பந்தி 
உன்‌ 1:12 


உன்‌ 1412. ராஜா தமது 
யத்தியிலிருக்குத்தனையும்‌ என்னுடைய 
நனததைலம்‌ தன்‌ வாசனையை வீகும்‌. 


கிறிஸ்துவம்‌ அவருடைய மணவாட்டியும்‌ 
ஒருவருக்கொருவர்‌ அன்பான 
வார்த்தைகளைப்‌ பரிமாறிக்கொள்கிறார்கள்‌. 
விசுவாசிகள்‌ கிறிஸ்துவில்‌ 
ஐக்கியமாயிருக்கிறார்கள்‌. விசுவாசிகள்‌ 
கிறிஸ்துவானவரை தங்களுடைய ராஜாவாக 
அங்கீகரித்து, சரம்‌ ஆளுகைக்குத்‌ 
தங்களைக்‌ ழ்ப்படுத்துகிறார்கள்‌. 
கிறிஸ்துவானவர்‌ ழம்‌ பிள்ளைகளோடு 
ஜக்கியமாகயிருக்கிறார்‌. அவர்களில்‌ 
பிரியமாகமிருக்கிறார்‌. அவர்களுடைய 
ஐக்கியத்தில்‌ சந்தோஷப்படுகிறார்‌. தம்முடைய 
விசுவாசிகளை வரவேற்கும்‌ வண்ணமாய்‌, 
கிறிஸ்துவாகிய ராஜா தமது பந்தியில்‌ 
அமர்ந்திருக்கிறார்‌. 


நாம்‌ கர்த்தருடைய ஊழியத்தைச்‌ 
செய்யும்போது, கர்த்தருடைய பந்தியில்‌ 
அவரோடுகூட அமர்ந்து போஜனம்‌ பண்ணும்‌ 
சிலாக்கியத்தைப்‌ பெற்றுக்கொள்வோம்‌. 
கர்த்தருடைய பந்தியில்‌, ராஜாதி ராஜாவாகிய 
கிறிஸ்துவும்‌, நம்மோடு பந்தியில்‌ அமர்ந்து. 
நம்மோடுகூட போஜனம்பண்ணுவார்‌. இது 
நம்முடைய ராஜாவுக்குப்‌ பிரியமானது. இந்தப்‌ 
பந்தி ராஜாவின்‌ பந்தி 





மயம்‌ 
யய 1 


நாம்‌ ராஜாவோடு அவருடைய 
பந்தியில்‌ அமர்ந்திருக்க வேண்டுமென்றால்‌, 
நாம்‌ தேவனுடைய கிருபைகளைப்‌ 
பெற்றவர்களாகயிருக்க வேண்டும்‌. 
கிருபைகளை 
நம்முடைய 
மனம்வருந்தி, நம்முடைய 
உடைந்திருக்கவேண்டும்‌. 
கிறிஸ்துவைப்பற்றும்‌ விசுவாசத்தினால்‌, 
நம்முடைய உடைந்துபோன இருதயம்‌ காயம்‌ 
கட்டப்பட்டு, குணப்பட்டிருக்கவேண்டும்‌. 
நம்முடைய இருதயம்‌ பரிசுத்தமான 
அன்பினால்‌ பற்றியெறியவேண்டும்‌. அப்போது. 
நம்மிடத்திலுள்ள நளததைலம்‌ தன்னுடைய 
வாசனையை வீசும்‌. பந்தியில்‌ ராஜாவும்‌. 
வீற்றிருக்கிறார்‌. நாமும்‌ வீற்றிருக்கிறோம்‌. 
அது ராஜாவின்‌ பந்தி. அங்கு நளததைலம்‌ 
நறுமணமாக வீசுகிறது. 


என்‌ நேசர்‌ 
உன்‌ 118,14 


உன்‌ 1:19. என்‌ நேசர்‌ எனக்கு என்‌ 
ஸ்தனங்களின்‌' நடுவில்‌ தங்கும்‌ 
வென்னைப்போனச்‌ செண்டு. 


உன்‌ 1:14. என்‌ நேசர்‌ எனக்கு எங்கேதி 
ஊர்‌ திராட்சத்தோட்டங்களில்‌. 
முளைக்கும்‌ மருதோன்றிப்‌ பூங்கொத்து. 


விசுவாசிகள்‌ கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்துவின்மீது மிகவும்‌ 
பிரியமாயிருக்கிறார்கள்‌. அவரை “என்‌ 
நேசர்‌" என்று அன்போடு அழைக்கிறார்கள்‌. 
கிறிஸ்துவானவர்‌ நமக்கு பிரியமுள்ள 
நேசராகயிருக்கிறார்‌ கிறிஸ்துவை 
விசுவாசிக்கிற எல்லா ஆத்துமாக்களுக்கும்‌. 
கிறிஸ்துவானவர்‌ பிரியமுள்ள 
நேசராகயிருக்கிறார்‌. கிறிஸ்து மாத்திரமே. 
அவர்களுக்கு நேசர்‌. விசுவாசிகளுக்கு 
கிறிஸ்துவைத்தவிர வேறு நேசர்‌ யாருமில்லை. 


கிறிஸ்துவைப்பற்றி இங்கு 
சொல்லும்போது. அவரை 
வெள்ளைப்போளச்செண்டு என்றும்‌, 
மறுதோன்றிப்‌ பூங்கொத்து என்றும்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது.. இவையெல்லாமே 
பார்ப்பதற்கு அழகானவை. நறுமணம்‌ 
கொடுப்பவை. மனதிற்கு. 
ஆறுதலாகயிருப்பவை. உள்ளத்திற்கு. 
சந்தோஷத்தைக்‌. கொடுப்பவை. 

சுவிசேஷத்தின்‌ உபதேசமும்‌, ஆவியானவரின்‌ 
ஆறுதல்களும்‌ நம்முடைய ஆத்துமாவுக்கு: 


உன்னதப்பாட்டு - விரிவுரை 
SONG OF SOLOMON - COMMENTARY 


சந்தோஷத்தைக்‌ கொடுக்கிறது. 
கிறிஸ்துவானவருடைய 
இளைப்பாறுகிறோம்‌. 
'வெள்ளைப்போளச்செண்டு" என்னும்‌ 
வார்த்தைக்கு பயன்படுத்தப்படும்‌ கிரேக்கச்‌ 
சொல்லுக்கு, “பாவநிவாரணம்‌' என்றும்‌. 
பொருள்‌ சொல்லலாம்‌. கிறிஸ்துவானவர்‌ 
எல்லா விசுவாசிகளுக்கும்‌ நீதியாகயிருக்கிறார்‌. 
அவரே நமக்கு நீதியான வெள்ளைப்போளச்‌ 
செண்டாகமிருக்கிறார்‌. நம்முடைய எல்லா 
பாவங்களுக்கும்‌ அவரே 
பரிகாரமாகமிருக்கிறார்‌. கிறிஸ்துவானவரே 
நம்முடைய பாவங்களைப்‌ போக்கும்‌ 
பாவநிவாரணமாகவும்‌ இருக்கிறார்‌. 


நாம்‌ 
அன்பில்‌ 


தன்‌  நேசரைப்பற்றிச்‌ 
சொல்லும்போது, “என்‌ நேசர்‌ எனக்கு என்‌ 
ஸ்தனங்களின்‌ நடுவில்‌ தங்கியிருக்கிறார்‌" 
ந்‌ சொல்லுகிறார்‌. இந்த வாக்கியத்திற்கு 

என்னுடைய இருதயத்திற்கு 
இருகாமையிலிருக்கிறார. என்பது பொருள்‌. 
கிறிஸ்துவக்கு அன்பான சீஷர்கள்‌ 
அவருடைய மடியில்‌. தங்கி 
இளைப்பாறுதலடைவார்கள்‌. நாம்‌ 
கிறிஸ்துவின்‌ மடியில்‌ தங்கியிருக்கும்போது, 
கிறிஸ்துவானவரும்‌ நம்முடைய இருதயத்தில்‌ 
தங்கிமிருக்கவேண்டுமென்று விரும்புகிறார்‌. 
பரிசுத்த வியானவர்‌ நம்முடைய 
இருதயங்களில்‌ தங்கி வாசம்பண்ணவேண்டும்‌ 
என்று வாஞ்சையோடிருக்கிறார்‌. 


மணவாட்டி 


நீ குபவதி 
உன்‌ 1:15 


உன்‌ 1:45, என்‌ பிரியமே! நீ ரூபவதி; 
நீ குபவதி; உன்‌ கண்கள்‌ புறாக்கண்கன்‌. 


கிறிஸ்துவானவர்‌ டைய 
ரா அம்பலக்‌ 
தம்மை உண்மையாய்‌  விசுவாசிக்கிற 
ஒவ்வொரு விசுவாசியினிடத்திலும்‌ அவர்‌ 
பிரியமாயிருக்கிறார்‌. நாம்‌ கர்த்தருக்கு 
அவருடைய கண்ணின்‌ 
மணிகளாகயிருக்கிறோம்‌. நம்முடைய 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து, நம்மைக்‌ 
கூப்பிடும்போது. “என்‌ பிரியமே, நீ ரூபவதி, 
நீ ரூபவதி” என்று சொல்லுகிறார்‌. நம்மை 
ரூபவதி என்று ஒரு தரம்‌ அழைப்பதற்குப்‌ 
பதிலாக, “நீ ரூபவதி” என்று இரண்டுதரம்‌: 
அழைக்கிறார்‌ நாம்‌ கர்த்தருடைய 
பார்வையில்‌ மிகவம்‌ 
அழகுள்ளவர்களாகயிருக்கிறோம்‌. 





மயம்‌ 
யய 1 


மெய்யான. 
பரிசுத்தத்திலிருக்கிறது. 
பரிசுத்தவான்௧ளிடத்தில்‌ அந்த அழகைப்‌ 
பார்க்கிறார்‌. யாரெல்லாம்‌  பரிசுத்தமாக்கப்‌ 
பட்டிருக்கிறார்களோ,  அவர்களெல்லோருமே 
கிறிஸ்துவின்‌ பார்வையில்‌ அழகுள்ளவர்கள்‌. 
தம்முடைய பரிசுத்தவான்களின்‌ அழகை 
வர்ணிக்கும்‌ வண்ணமாய்‌, “நீ ரூபவதி” என்று 

கர்த்தர்‌ சந்தோஷமாய்ச்‌ சொல்லுகிறார்‌. 
மணவாளன்‌ தம்முடைய 
மணவாட்டியின்‌ அழகை வர்ணிப்பதற்கு, 
இங்கு ஒரு சம்பவத்தை மாத்திரம்‌ 
சொல்லுகிறார்‌. மணவாட்டியின்‌ கண்கள்‌ 
புறாக்கண்களைப்போல அழகாகயிருக்கிறது. 
இதே வாக்கியத்தை மணவாளன்‌ 
மறுடியும்க சொல்லி  மணவாட்டியின்‌ 
நீ ரூபவதி, என்‌ 
உன்‌ முக்காட்டின்‌ 
கண்கள்‌ 

புறாக்கண்களாயிருக்கிறது” (உன்‌ 4:1) 


கிறிஸ்துவின்‌ பார்வையில்‌ 
கூர்மையான  கண்களைவிட, புறாவின்‌ 
கண்களே அழகாகமிருக்கிறது. புறாவின்‌ 
கண்கள்‌ சுத்தமானது. பிறருக்கு நீங்கு 
தாழ்மையானது. 

கள்ளம்‌ கபடமில்லாதது. 

கண்களோ எப்போதுமே 
நோக்கமாயிருக்கும்‌. 

ன்‌ இச்சைகளைத்‌: 
தீர்த்துக்கொள்வதற்காக கூர்மையாகப்‌ 
பார்க்கும்‌. புறாவின்‌ கண்களோ பிறருக்குத்‌ 
தீங்கு நினையாது. பரிசுத்த ஆவியானவரால்‌ 
வழிநடத்தப்படுகிறவர்கள்‌ புறாவைப்போல 
கள்ளம்‌ கபடமில்லாதவர்களாகவும்‌, 
மென்மையான மன துடையவர்களாகவும்‌ 


இருப்பார்கள்‌ 


கர்த்தர்‌ தம்முடைய 


கழுகின்‌ 


நீர்‌ குபமுன்னவர்‌ 
உன்‌ 116,17 


உன்‌ 1:16. தீர்‌ கூபமுன்னவர்‌ என்‌ 
நேசரே! நீர்‌ இன்பமானவர்‌; நம்முடைய 
மஞ்சம்‌ பகமையானது. 


உன்‌ 107. நம்முடைய வீட்டின்‌ 
உத்திரங்கன்‌ கேதுருமரம்‌, நம்முடைய 
மச்சு தேவதாருமரம்‌. 


உன்னதப்பாட்டு - விரிவுரை 
SONG OF SOLOMON - COMMENTARY 


கிறிஸ்துவானவர்‌ சபையின்மீது 
அன்பாகயிருப்பதுபோல, சபையும்‌ 
கிறிஸ்துவின்மீது அன்பாகமிருக்கவேண்டும்‌. 


மணவாட்டி மணவாளனுடைய அன்பான 
வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு, அவரை: 
நீர்‌ ரூபமுள்ளவர்‌" என்று சொல்லுகிறாள்‌. 
கிறிஸ்துவின்‌ சாயல்‌ நம்மிடத்தில்‌ 
இருப்பதினால்‌ நாம்‌ 
அழகுள்ளவர்களாகமிருக்கிறோம்‌. நாம்‌ 
கிறிஸ்துவை, “நீர்‌ ரூயமுள்ளவர்‌' என்று 
சொல்லும்போது, நாம்‌ கிறிஸ்துவின்‌ 
அன்புக்கு பாத்திரமுள்ளவர்களாக 
நடந்துகொள்ள வேண்டும்‌. கிறிஸ்துவின்‌ 
நாமம்‌ நம்மூலமாய்‌ மகிமைப்படவேண்டும்‌. 
அவருடைய நாமம்‌ தூஷிக்கப்படுவதற்கு நாம்‌ 
ஒருபோதும்‌ காரணமாகிவிடக்கூடாது. 
மணவாட்டி தன்னுடைய 


அழகைப்‌ புகழ்ந்து, 


மஞ்சத்தைப்பற்றிப்‌ பேசுகிறாள்‌. 
பசுமையானது" 


மஞ்சம்‌ 


தங்கள்‌ கர்த்தராகிய 
பரிசுத்த பிரமாணத்தினால்‌ 
இணைக்கப்பட்டிருக்கிறார்கள்‌. இந்தப்‌ 
பிரமாணத்தின்படி கிறிஸ்து நம்மீது 
அன்பாயிருக்கிறார்‌. நாமும்‌ கிறிஸ்துவின்மீது 


மணவாளனுக்கும்‌. 
கிறிஸ்துவுக்கும்‌ 
விசுவாசிகளுக்கும்‌, ஒருவருக்கொருவர்‌ 
அன்பைப்‌ பரிமாறிக்கொள்வதில்‌ பங்கு 
இருக்கிறது. இந்த அன்பு தேவனால்‌ 
உண்டாயிருக்கிறது. தேவனுடைய தெய்வீக 
அன்பு விசுவாசிகளுக்குக்‌ கிடைத்திருக்கிற 
மிகப்பெரிய சிலாக்கியம்‌. இந்த அன்பில்தான்‌ 
கிறிஸ்துவம்‌, அவருடைய விசுவாசிகளும்‌. 
சங்கமமாகிறார்கள்‌. 





மயம்‌ 
யய 1 


கிறிஸ்து 
இருப்பாரென்றால்‌, 
நம்முடையதாயிருக்கும்‌. 
மஞ்சத்தைப்பற்றிச்‌ சொல்லும்போது, 
அதன்‌ நிறத்தைப்பற்றியும்‌ சொல்லுகிறாள்‌. 
நம்முடைய மஞ்சம்‌ பசுமையானது' என்று 
வர்ணிக்கிறாள்‌. 


ம்முடையவராக 
அவருக்குரியதேல்வாமே 


மணவாட்டி 


மஞ்சம்‌ பசமையானது. அது பச்சை 
நிறத்திலிருக்கிறது. மற்ற எல்லா 
நிறங்களைவிட பச்சை நிறம்‌ கண்டனக்‌ 
பசுமையாகயிருக்கும்‌. இதுவே 

நிறம்‌. வயல்‌ நிலம்‌ கவிக்கு 
வனாந்தரமும்‌ பசுமையாகமிருக்கும்‌. பசுமை 
நிறம்‌ மனதிற்கு இன்பத்தையும்‌, ஆறுதலையும்‌ 
கொடுக்கும்‌. 


வீட்டின்‌ உத்திரங்கள்‌ கேதுருமரத்தால்‌ 
செய்யப்பட்டிருக்கிறது என்றும்‌, மச்சு 
தேவதாரு மரத்தினால்‌ செய்யப்பட்டிருக்கிறது. 
என்றும்‌ சொல்லுகிறாள்‌. வீட்டையும்‌, 
மச்சையும்‌ பற்றிச்‌ சொல்லும்போது. அவற்றை, 
“நம்முடைய வீடு, நம்முடைய மச்சு" என்றே 
சொல்லுகிறாள்‌. 

சாலொமோன்‌ ராஜா த்‌ 
கேதுரு மரங்களினால்‌ கட்டினார்‌. 
தேவனுக்கும்‌ இஸ்ரவேல்‌ ஜனங்களுக்கும்‌ 
ஐக்கியம்‌ உண்டாயிருப்பதற்காக 
தேவாலயத்தைக்‌ கட்டினார்‌. கேதுரு மரம்‌ 
வலுவானது. நறுமணமுள்ளது. நீடித்து 


தேவாலயத்தை 


உன்னதப்பாட்டு - விரிவுரை 
SONG OF SOLOMON - COMMENTARY 


ட்ட 
090 


மனதில்‌ 
ராஜா 
கேதுரு 


நிலைத்திருக்கவேண்டும்‌. இதை 
கொண்டுதான்‌ சாலொமோன்‌ 
தேவாலயத்தின்‌ உத்திரங்களை 


மரத்தினால்‌ கட்டினார்‌. 


பார்வைக்கு அழகாயிருக்கும்‌. 
வீசும்‌. பரிசுத்தவான்கள்‌ 

கிறிஸ்துவோடு நடக்கும்போது, 
அவர்களுடைய மனதிற்கு ரம்மியமாயிருக்கும்‌ 
ஆறுதலாயும்‌ இரக்கும்‌. 


உடன்படிக்கை இடம்‌ 


அசைக்கப்படுவதில்லை. 
மனதிற்கு ஆறுதலையும்‌ சமாதானத்தையும்‌ 
கொடுக்கக்கூடியது. 


மணவாட்டி மணவாளனை சந்திக்கும்‌ 
அட்டப்பதறிர்‌. சொல்லும்போது, தள்‌ 
உத்திரங்களைப்பற்றியும்‌. மச்சைப்பற்றியும்‌ 
அன்பாய்‌ வர்ணிக்கிறாள்‌. கர்த்தரோடு 
நம்முடைய ஐக்கியத்தை வெளிப்படுத்துகிற 
பரிசுத்த ஸ்தலம்‌ மிகவும்‌ பரிசுத்தமானது. 
அது உறுதியானது. அழகானது. மனதிற்கு 
இனிமையானது. இந்தப்‌ பரிசுத்த 
ஸ்தலத்தில்தான்‌ மணவாளனாகிய 
கிறிஸ்துவும்‌, மணவாட்டியாகிய அவருடைய 
சபையாரும்‌ சந்திக்கிறார்கள்‌. தங்களுடைய 
அன்பை ஒருவருக்கொருவர்‌ 
பரிமாறிக்கொள்கிறார்கள்‌.. 





மயம்‌ 
யய 1 


கிறிஸ்துவானவர்‌ தம்மைப்பற்றியும்‌ 
தம்முடைய சபையைப்பற்றியும்‌ பேசுகிறார்‌. 
(உன்‌ 2112). கிறிஸ்துவின்‌ சபையாகிய 
மணவாட்டி 


த்க்‌ ஆத்தும திருப்தியையும்‌ 
நினைவுகூருகிறாள்‌ (உன்‌ 2:34). மணவாட்டி 
கிறிஸ்துவின்‌ அன்பை அன்போடு 
அங்கீகரிக்கிறாள்‌. மணவாளனுடைய 
அன்பையும்‌, கிருபையையும்‌ பகிர்ந்து 
சொல்லுகிறாள்‌ (உன்‌ 2:5-7). மணவாளன்‌ 
மணவாட்டியிடம்‌ நெருங்கி வருகிறார்‌ 
(உன்‌ 2:89), 

மணவாளன்‌ மணவாட்டியிடம்‌ 
மறுபடியும்‌ பேசுகிறார்‌. அவளை அன்போடு 
அழைக்கிறார்‌. வசந்தகாலம்‌ மறுபடியும்‌. 
வந்திருப்பதாகச்‌ சொல்லி, அந்தக்‌ காலத்தில்‌ 
தம்மோடு அன்பாயிருக்குமாறு அழைக்கிறார்‌ 
(உன்‌ 20-13). மணவாட்டியின்‌ முகரூபம்‌ 
அழகாயிருக்கிறதாக மணவாளன்‌ 
சொல்லுகிறார்‌ (உன்‌ 2:14). 


குழிநரிகளுக்கும்‌ 

தேவனுடைய 

இடமில்லை (உன்‌. 

மணவாளனோடு. 

சந்தோஷமாமிருக்கிறாள்‌ - 
மணவாளனுடைய வருகைக்காக ஆவலா! 
காத்துக்கொண்டிருக்கிறாள்‌. நம்முடைய 
இருதயத்தில்‌ கிறிஸ்துவின்‌ அன்பு 
நிரம்பிமிருக்கவேண்டும்‌. 

வாஞ்சையாய்‌ எதிர்பார்க்கவேண்டும்‌. 


உன்னதப்பாட்டு - விரிவுரை 
SONG OF SOLOMON - COMMENTARY 


சாரோனின்‌ ரோஜா 
உன்‌ 21 


உன்‌ ௮. நான்‌  சுரரோனின்‌ 
ரோஜாவும்‌, பன்னத்தாக்குகளின்‌ லீலி. 
புஷ்பமுமாயிருக்கிறேன்‌.. 


கிறிஸ்துவானவர்‌ உன்னதமான 
தேவனுடைய குமாரனாயிருக்கிறார்‌. அவர்‌ 
தம்மைப்பற்றி வெளிப்படுத்தும்போது, தாம்‌ 
சாரோனின்‌ ரோஜாவாகவும்‌, 
பள்ளத்தாக்குகளின்‌ லீலிபுஷ்பமாகவும்‌ 
இருப்பதாகச்‌ சொல்லுகிறார்‌. இந்தப்‌ 
பிரபஞ்சத்தில்‌ கிறிஸ்துவானவருடைய 
பிரசன்னம்‌ வருடைய பிள்ளைகள்‌ 
மத்தியிலிருக்கிறது. அவர்கள்‌ கிறிஸ்துவின்‌ 
சமுகத்திற்கு எளிதாகவும்‌, தைரியமாகவும்‌ 
கிட்டிச்‌ சேரலாம்‌. விசுவாசிகள்‌ கிறிஸ்துவை 
தரிசிக்கும்போது, அவருடைய 
இனிமையையும்‌, அவரில்‌ 


காணலாம்‌. 


அழகையும்‌ 


ரோஜா என மலர்‌. 
தைம என்டு ப்‌ எல்லா மன்களிவும்‌ 
ரோஜா மலரே உயர்ந்தது. அதுவே 
நம்முடைய கர்த்தராகிய 
தம்மைப்பற்றி 


பிரதானமானது. 
றிஸ்து, 


பட்டர்‌ 
லாம்‌ 

நிரம்பியிருக்கும்‌. சாரோனுடைய 

அழகை எல்லாரும்‌ பார்த்து ரசிக்கலாம்‌. 
அதை எல்லோரும்‌ பயன்படுத்திக்கொள்ளலாம்‌. 
அதுபோலவே... கிறிஸ்துவின்‌ சுவிசேஷமும்‌, 
எல்லோருக்கும்‌ பொதுவாயிருக்கிறது. அதை 
எல்லோரும்‌ பயன்படுத்திக்கொள்ளலாம்‌. 


சாரோன்‌ என்பது ஒரு தோட்டமல்ல. 
இது ஒரு விளைச்சல்‌ நிலம்‌. தோட்டத்தில்‌ 
அதை 
பாதுகாப்பார்கள்‌. 
யாரும்‌ அதற்கு உள்ளே 
பிரவேசிக்க முடியாது. ரோஜாவின்‌ அழகை 
அனுபவிக்க முடியாது. சாரோனின்‌ 
ரோஜாவோ, வேலியடைத்து 
பூட்டப்பட்டிருக்கிற தோட்டத்திற்குள்‌ 
மலர்ந்திருக்கிற ரோஜா மலரல்ல. இது 
வெளிப்படையான விளைச்சல்‌ நிலத்தில்‌, 
எல்லோருக்கும்‌ பொதுவாக மலர்ந்திருக்கிறது. 
இதை எல்லோரும்‌ பார்த்து ரசிக்கலாம்‌. 
இதன்‌ நறுமணத்தை நுகர்ந்து 
'சந்தோஷமாயிருக்கலாம்‌. 





மயம்‌ 
யய 1 


கிறிஸ்துவானவர்‌. தம்மைப்பற்றி 
வெளிப்படுத்தும்‌ போது 
தாம்‌ பள்ளத்தாக்குகளின்‌ 
லீலிபுஷ்பமாகயிருப்பதாகச்‌ சொல்லுகிறார்‌. 
சாலொமோன்‌ தன்னுடைய மகிமையில்‌: 
தன்னை வெளிப்படுத்திக்‌ காண்பித்ததைவிட, 
பள்ளத்தாக்குகளின்‌ லீலிபுஷ்பம்‌ மிகுந்த 
அழகுள்ளதாகயிருக்கிறது. பள்ளத்தாக்கு, 
முழுவதுமே லிலிபுஷ்பத்தை வஸ்திரமாக 
அணிந்து, அழகாக  தோற்றமளிப்பதுபோல 
இருக்கிறது. 
லீலிபுஷ்பம்‌ 
நிறத்திலிருக்கும்‌, 
மலர்ந்திருக்கிற 
பார்ப்பதற்கும்‌ 
நுகருவதற்கும்‌ 


வெண்மை 

பள்ளத்தாக்குகளில்‌ 

லீலிபுஷ்பங்கள்‌ 

அழகாகயிருக்கும்‌. 
நறுமணமுள்ளதாகயிருக்கும்‌. 
கிறிஸ்துவானவர்‌ தம்மை லீலிபுஷ்பம்‌ என்று, 
சாதாரணமாகச்‌ சொல்லாமல்‌, 
“பள்ளத்தாக்குகளின்‌ லீலிபுஷ்பம்‌' என்று 
சொல்லுகிறார்‌. பள்ளத்தாக்கு என்பது 
தாழ்வான பகுதி. இது கிறிஸ்துவானவரின்‌ 
தாழ்மையைக்‌ குறிக்கிறது. கிறிஸ்து தம்மை 
மலையின்மேல்‌, உயரத்தில்‌ மலர்ந்திருக்கிற 
லீலிபுஷ்பமாக வெளிப்படுத்தாமல்‌, 
பள்ளத்தாக்குகளில்‌, தாழ்வான பகுதிகளில்‌, 
மலர்ந்திருக்கிற லீலிபுஜ்பங்களாக 
'வெளிப்படுத்துகிறார்‌. மனத்தாழ்மையுள்ள 
ஆத்துமா தனக்குள்ளே அதிக 
அழகுள்ளதாகயிருக்கும்‌. யாரெல்லாம்‌. 
பள்ளத்தாக்குகளிலிருக்கிறார்களோ. 
அவர்களுக்கெல்லாம்‌. கிறிஸ்துவானவர்‌ 
லீலிபுஷ்பமாகமிருக்கிறார்‌ 
தாழ்மையிலிருக்கிற ஆத்துமாக்களிடத்தில்‌, 
அவர்‌. அழகான லீலிபுஷ்பமாக 
மலர்ந்திருக்கிறார்‌. 


முள்ளுகளுக்குள்ளே லீலிபுஷ்பம்‌ 
உன்‌ 22 


உன்‌ 25. முன்ளூகளூக்குன்னே லீலி. 
புஷ்பம்‌ 
அப்படியே 
எனக்குப்‌ 
இருக்கிறான்‌. 

கிறிஸ்துவானவர்‌ முள்‌ ள்ளே 
இருகி கலி ்வையன்‌ இவற்‌ 


சபையாரும்‌ 


உன்னதப்பாட்டு - விரிவுரை 
SONG OF SOLOMON - COMMENTARY 


| 
PUELSHERS 


நம்மிடத்தில்‌ 

கிறிஸ்துவின்‌ 

மணவாட்டியானவள்‌ குமாரத்திகளுக்குள்ளே 
அவருக்கு பிரியமான வளாயிருக்கிறாள்‌. 
கிறிஸ்துவானவர்‌ லலிபுஷ்பமாகமிருப்பதுபோல 
அவருடைய மணவாட்டியும்‌, அப்படியே 


சல்ண்பாயிகுக்கொள்‌, 


நம்முடைய ஜீவியம்‌ கிறிஸ்துவின்‌ 
ஜீவியத்தைப்போல மாறவேண்டும்‌. நம்முடைய 
'துவின்‌: 


கிறிஸ்‌, 
நிரம்பியிருக்கவேண்டும்‌. 


கிறிஸ்துவைப்போல னிபஞ்பபகமிரப்போம்‌ 
இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ கிறிஸ்துவின்‌ சபையார்‌ 
முள்ளுகளுக்குள்ளே இருக்கிற 
லீலிபுஷ்பங்களைப்போல. இருக்கிறார்கள்‌. 
லீலிபுஷ்பத்தைச்‌ சுற்றிலும்‌ முட்கள்‌ இருக்கும்‌. 
முட்கள்‌ மத்தியில்தான்‌ லீலிபுஷ்பம்‌ மலரும்‌. 
அநேகர்‌ 


ரத ணம்‌ 
கல்ப்‌ es அன்பை 


பார்க்காதவர்களாகயிருக்கிறார்கள்‌. 


அவர்களுடைய 
கிறிஸ்துவை நேசிக்காது, 
முட்களைப்‌ போன்றவர்கள்‌. 
பிரயோஜனமில்லாதவர்கள்‌, 

னன எ 


பறலாதியார்‌ 
மத்தியில்‌ மலர்ந்திருக்கிறார்கள்‌. முள்ளுகள்‌ 
மலர்களை குத்தும்‌. மலர்களைக்‌ கிழிக்கும்‌. 
மலர்களின்‌ அழகை மறைக்கும்‌. 
முள்ளுகளால்‌ மலருக்கு தீமைதான்‌ 
உண்டாகும்‌. முள்ளுகளுக்கு மத்தியிலும்‌ 
லீலிபுஷ்பம்‌ அழகாகயிருக்கும்‌. அதுபோலவே 
விசுவாசிகளும்‌, உலகப்பிரகாரமான 
ஜனங்கள்‌ மத்தியில்‌ துன்பங்களையும்‌, 
வேதனைகளையும்‌, பாடுகளையும்‌ 
அனுபவித்தாலும்‌, அவர்கள்‌ 
த 


போல 
அழகாகயிருக்கிறார்கள்‌. இவர்களே 
கிறிஸ்துவுக்குப்‌ பிரியமானவர்கள்‌. அநேக 
பிரச்சனைகள்‌ தங்களைச்‌ சூழ்ந்திருந்தாலும்‌, 
விசுவாசிகள்‌ கிறிஸ்துவின்‌ அன்பையும்‌ 
அழகையும்‌ வெளிப்படுத்துகிறார்கள்‌. 
வேதனைகளைச்‌ சகித்துக்கொண்டு 
கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாக ஜீவிக்கிறார்கள்‌. 


பதக போல்‌ இருக்கிற 





மயம்‌ 
யய 1 


கிச்சிலி மரம்‌ 
உன்‌ 23 


உன்‌ 25. க௱ட்டுமரங்களுக்குன்னே 
கிச்சிலி மரம்‌ எப்படியிருக்கிறதோ, 
அப்படியே குமாரருக்குன்னே என்‌ நேசர்‌ 
இருக்கிறார்‌; அதின்‌. 'திழலிலே. 
வாஞ்சையாய்‌ உட்காருகிறேன்‌, அதின்‌: 
கனி என்வாய்க்கு மதுரமாயிருக்கிறது. 


மணவாட்டி தன்னுடைய 
மணவாளன்மீது தனக்கு இருக்கும்‌ ட 
'வெளிப்படுத்துகிறாள்‌. 

எல்லோரையும்விட, தன்னுடைய னாரே 
அழகானவர்‌... என்றும்‌, தனக்குப்‌ 
பிரியமானவர்‌ என்றும்‌. சாட்சியாக 
அறிவிக்கிறாள்‌. காட்டு மரங்களுக்குள்ளே 
கிச்சிலி மரம்‌ எப்படியிருக்கிறதோ, அப்படியே 
குமாரருக்குள்ளே என்‌ நேசர்‌ இருக்கிறார்‌ 
என்று சொல்லுகிறாள்‌. கிச்சிலி மரம்‌ 
மனுஷருக்குப்‌ பிரயோஜனமுள்ளது. 
கிச்சிலி மரத்தில்‌ கிக்சிலி பழங்கள்‌ பழுக்கும்‌. 
கிச்சிலி கனிமின்‌ சுவை மதுரமாயிருக்கும்‌. 
மற்ற மரங்கள்‌ கிச்சிலி மரத்தைப்போல. 
விசேஷித்தவையல்ல. 


மற்ற மரங்களால்‌ கிச்சிலி 
மரத்தைப்போல பயன்தரமுடியாது. கேதுரு 
மரம்கூட கிச்சிலி மரத்தைப்போல. 
பிரயோஜனமாயிராது. கேதுரு மரத்தை 
வெட்டினால்தான்‌ அது பயன்படும்‌. கிச்சிலி. 
மரமோ, அது மரமாகத்‌ தழைத்திருக்கும்‌ 
போதே பிரயோஜனமுள்ளதாயிருக்கும்‌. 
அதின்‌ நிழலில்‌ வாஞ்சையாய்‌ உட்காரலாம்‌. 
அதின்‌ கனி நம்முடை வாய்க்கு 
மதுரமாயிருக்கும்‌. 

மணவாட்டி 
மணவாளனைப்பற்றிச்‌ 
குமாரருக்குள்ளே 
மரங்களுக்குள்ளே 


தன்னுடைய 
சொல்லும்போது. 
என்‌ நேசர்‌ காட்டு 
கிச்சிலி மரம்‌ 
எப்படியிருக்கிறதோ, அப்படி 
உயர்ந்திருக்கிறார்‌, 'அழகாயிருக்கிறார்‌, 
தனக்குப்‌ பிரயோஜனமாயிருக்கிறார்‌ என்று 
சொல்லுகிறாள்‌. 


உன்னதப்பாட்டு - விரிவுரை 
SONG OF SOLOMON - COMMENTARY 


ர 
090 


மணவாளனோடு 
அந்த ஐக்கியத்தில்‌ 


நிழலில்‌: 

உட்கார்ந்திருப்பதுபோல, மணவாட்டியும்‌ தன்‌ 
மணவாளனுடைய நிழலில்‌ வாஞ்சையாய்‌ 
உட்கார்ந்திருக்கிறாள்‌. மேய்ப்பர்கள்‌ 
மத்தியான வெயிலில்‌ டுகளை 
மேய்க்கும்போது, கிச்சிலி மரத்தின்‌ நிழலில்‌ 
வாஞ்சையாய்‌ உட்காருவார்கள்‌. 


கிறிஸ்துவின்‌ நிழலில்‌ உட்காருகிற 
நமக்கு அநேக ஆசீர்வாதங்கள்‌ உண்டு, நாம்‌. 
கிறிஸ்துவின்‌ சமுகத்தை கிட்டிச்‌ சேரும்போது. 
அவருடைய நன்மையை அனுபவிக்கிறோம்‌. 
முதலாவதாக கிறிஸ்துவின்‌ நிழல்‌ நமக்கு 
ன்‌ க்‌ , இதமாயிருக்கிறது. 
சொல்லும்போது 
வாஞ்சையாய்‌ 
என்று சொல்லுகிறாள்‌. 
தம்மை 
விசுவாசிக்கிறவர்களுக்கு கிச்சிலி மரத்தின்‌ 
நிழலைப்போல இருக்கிறார்‌. வருத்தப்பட்டு 
பாரம்‌ சுமக்கிறவர்கள்‌ எல்லோரும்‌. 
கிறிஸ்துவினிடத்தில்‌ இளைப்பாறுதல்‌ 
பெறலாம்‌. நாம்‌ கிறிஸ்துவின்‌ சமுகத்தில்‌ 
வாஞ்சையாய்‌ அமர்ந்து நன்றாய்‌ 
இளைப்பாறவேண்டும்‌. நம்முடைய கவலைகள்‌, 
துக்கங்கள்‌, பாரங்கள்‌ எல்லாவற்றையும்‌ 
கிறிஸ்துவின்‌ சமுகத்தில்‌ இறக்கி 
வைத்துவிடவேண்டும்‌. கர்த்தர்மேல்‌ 
நம்முடைய பாரத்தை வைத்துவிடும்போது 
அவருடைய ஆதரவு நமக்குக்‌ கிடைக்கும்‌. 


கிச்சிலி மரத்தில்‌ ஏராளமான கனிகள்‌ 
இருக்கும்‌. அவை சுவை மிகுந்தவை. அவை 
சந்து மதுரமாயிருக்கும்‌. 


உட்கார்ந்திகுக்கும்போது, 
கிச்சிலி பழங்கள்‌ கீழே விழும்‌. 

மரத்தின்மீது ஏறி, அதன்‌ 

பறிக்கும்‌ முன்பாகவே, அந்தக்‌ கனிகள்‌ 
தானாகவே நம்மீது கீழே விழும்‌. அவை 
நம்முடைய வாய்க்கு மதுரமாயிருக்கும்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


பின்பு மோசே தன்‌ மாமனை 
அனுப்பிவிடுகிறார்‌; எத்திரோ திரும்பத்‌ தன்‌ 
தோரந்துக்குப்‌ போய்விடுகிறார்‌ (யாத்‌ 18:27). 
தன்‌ மாமனை அதிகமாக 
கேக்கறா தன்னுடைய குடும்‌: 
மோசே நன்றாகப்‌ பராமரிக்கிறார்‌ (எபி 
3:2) எத்திரோவைத்‌ தன்னோடு 
தங்கியிருக்குமாறு மோசே கேட்டுக்‌ 
கொண்டார்‌ (எண்‌ 10:29-32) 
மோசே இஸ்ரவேல்‌ ஜனத்தாரை எவ்வித 
பாரபட்சமில்லாமல்‌ சுயநலமில்லாமல்‌ நியாயம்‌ 
விசாரிக்கிறார்‌. தன்னுடைய சொந்த 
மகன்களுக்குக்கூட மோசே எந்தவிதமான 
விசேஷித்த சலுகைகளையும்‌ 
காண்பிக்கவில்லை. 


மோசே இஸ்ரவேலரின்‌ வரலாற்றில்‌ 
தன்னை அர்ப்பணித்துக்‌ கொண்ட ஒரு 
தலைவர்‌, இஸ்ரவேல்‌ ஜனத்தையெல்லாம்‌ 
எகிப்து தேசத்திலிருந்து கானான்‌ தேசத்திற்கு 
வழிநடத்துவதற்கு தேவனால்‌. 
பயன்படுத்தப்பட்டவர்‌. மோசேயின்‌ 
வாழ்க்கையில்‌ யாரும்‌ எந்தக்‌ ம்‌ 
காணமுடியாது. ஆனாலும்‌ 

வாழ்க்கையில்‌ தேவனுக்குக்‌ கீழ்ப்படியாத ஒரு 
சிறிய சம்பவம்‌ நடைபெற்றது. இதற்காக 
தேவன்‌ வாக்குத்தத்த 
மதக. பிரவேசிப்பதற்கு 
அனுமதிக்கவில்லை. (எண்‌ 20. 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மோசே பல 
பிரச்சனைகளைச்‌ சந்தித்தார்‌ சில, 
பிரச்சனைகள்‌ புறஜாதியாரால்‌ வந்தவை. 
அநேக பிரச்சனைகள்‌ தன்னுடைய சொந்த 
இஸ்ரவேல்‌ ஜனத்தின்‌ மூலமாக வந்தவை. 
இவையெல்லாவற்றிலும்‌ மோசே தேவனையே 
நோக்கிப்‌ பார்த்து ஜெயம்‌ பெற்றார்‌. 

கேனியர்கள்‌ எத்திரோவின்‌ சந்ததியை 
சேர்ந்தவர்கள்‌. கேனியர்கள்‌. இஸ்ரவே 

ன்‌ முற்பிதாக்களுக்கு 


வனாந்தரத்தில்‌ 


த ர! 
பின்சந்ததியார்கள்‌ அவர்களை விசேஷமாய்ப்‌ 
பாதுகாக்கிறார்கள்‌. 


மோசேயின்‌ மாமனாகிய கேனியனின்‌ 
புத்திரரும்‌. யூதாவின்‌ புத்திரரோடேகூடப்‌ 
போச்சமரங்களின்‌ 
ஆராத்திற்குத்தெற்கேமிருக்கிற யூதாவின்‌ 
வனாந்தர; வந்துஜனங்களோடே 
குடியேறினார்கள்‌" (நியா 1:16). 


“சவுல்‌ கேனியரை 
அமலேக்கியரோடேகூட 
வாரிக்கொள்ளாதபடிக்கு, 


நோக்கி: நான்‌ 
உங்களையும்‌ 
நீங்கள்‌ அவர்கள்‌ 


விலகிப்போனார்கள்‌" (சாமு 15:6). 





மயம்‌ 
யய 1 


கிறிஸ்துவின்‌ வாக்குத்தத்தங்கள்‌ 
அதை விசவாசிக்கிறவர்களுக்கு மதுரமானது. 
நமக்கு பாவமன்னிப்பு மதுரமானது. 
நம்முடைய மனச்சாட்சியில்‌ கிறிஸ்துவானவர்‌ 
கொடுத்திருக்கிற சமாதானமும்‌ மதுரமானது. 
தேவனுடைய  அன்பைப்பற்றிய நிச்சயங்கள்‌ 
நமக்கு மதுரமானது. அதுபோலவே பரிகத்த 
ஆவியானவரின்‌ சந்தோஷங்களும்‌, நித்‌ 
ஜீவனைப்பற்றிய 

இம்மையிலேயே 

ஆசீர்வாதங்களை அனுபவிப்பதும்‌ நமக்கு 
மதுரமானது. பரிசுத்த ஆவியானவர்‌. 
நமக்குள்ளே வரும்போது, அவர்‌ 
நம்மை சகல சத்தியத்திற்குள்ளும்‌ 
வழிநடத்துகிறார்‌. நம்முடைய ஆவிக்குரிய 
ஜீவியமும்‌ கர்த்தருக்கு நேராக வளரும்‌. 
ஆலிக்குரிய அனுபவங்கள்‌ எல்லாமே, 
ரநிஸ்துவை நம்புகிறவர்களுக்கு, 
கிறிஸ்துவுக்குள்‌ மதுரமாயிருக்கும்‌ 


விருந்தூசாலை 
உன்‌ 24 


உன்‌ 224. என்னை விருத்துசாலைக்கு. 
அழைத்துக்கொண்டுபோனார்‌; என்மேல்‌ 


பறந்த அவருடைய கொடி, நேசமே. 


கிறிஸ்துவானவர்‌ தனக்குக்‌ 
கொடுக்கிற எல்லா நன்மைகளுக்காகவும்‌, 
மணவாட்டி கிறிஸ்துவுக்கு, 
நன்றியுள்ளவளாகயிருக்கிறாள்‌. கிறிஸ்துவின்‌ 
மூலமாகவே தனக்கு எல்லா நன்மையும்‌ 
வந்திருப்பதாக அங்கீகரிக்கிறாள்‌. 
கிறிஸ்துவோடு ஐக்கியமாகயிருப்பதினால்‌ 
மணவாட்டிக்கு ஆறுதலும்‌ ஆசீர்வாதமும்‌ 
உண்டாமிருக்கிறது. மணவாட்டி கிச்சிலி 
மரத்தின்‌ நிழலிலே ்‌ 
உட்கார்ந்திருக்கிறாள்‌. 

தம்முடைய மரத்தின்‌ 
உட்கார்ந்திருக்கிற 

விருந்துசாலைக்கு 

போகிறார்‌. மணவாட்டி 

ஒரளவு க 


நெருக்கமாய்‌, 
கொள்கிறார்‌. 


தம்மோடு கிட்டிச்‌ சேர்த்துக்‌ 


உன்னதப்பாட்டு - விரிவுரை 
SONG OF SOLOMON - COMMENTARY 


1 
PUELSHERS 


விருந்துசாலை என்பது இஸ்ரவேல்‌ 
பத்திரரின்‌ ஆளரிபபுக்கூடாரத்தைக்‌ 
குறிப்பிடுகிற வார்த்தை. கர்த்தருடைய 
ஆசரிப்புக்கூடாரத்தில்‌ நாம்‌ அவருடைய 
பிரசன்னத்தை உணரமுடியும்‌. தேவனுடைய 
1 மகிமையை அனுபவிக்க 

முடியும்‌. அங்கு கிறிஸ்துவின்‌ சுவிசேஷம்‌ 
பிரசங்கிக்கப்படும்‌. சுவிசேஷத்தின்‌ 
பிரமாணங்களுக்கு வியாக்கியானம்‌ 
சொல்லப்படும்‌ கர்த்தருடைய நியமங்கள்‌ 
ம்‌. கர்த்தருடைய பரிசுத்த 
கர்த்தருடைய பந்தி 

மணவாட்டி இதைப்பற்றிச்‌ 

தன்னுடைய நேசர்‌ 

ந்து சாலைக்கு 

போவதாக 


கிறிஸ்துவானவர்‌ நம்மை 
விருந்துசாலைக்கு அழைத்துக்கொண்டு 
போகவில்லையென்றால்‌, நமக்கு அங்கே 
பிரவேசிக்கும்‌ சிலாக்கியம்‌ கிடைக்காது. 
விருந்துசாலையில்‌. பரிமாறப்படும்‌ 
திராட்சரசத்தை நம்மால்‌ பானம்பண்ணவும்‌ 
முடியாது. விருந்துசாலை 
சந்தோஷமாமிருக்கிற இடம்‌. கிறிஸ்துவின்‌ 
பிரசன்னத்தில்‌ நமக்கு ஆவிக்குரிய 
சந்தோஷமுண்டு. கிறிஸ்து 
நம்மை தம்மிடத்தில்‌ அழைத்துக்‌ 
கொள்ளவில்லையென்றால்‌, நம்முடைய 
சுயமுயற்சியினால்‌ ஆலிக்குரிய 
சத்தக்கக்‌ அனுபலிக்கமுடியாது. 


ச்‌ ன்ப 
கொடி ஏற்றப்படுகிறது. மணவாட்டி அந்தக்‌ 
கொடியைப்பற்றிச்‌ சொல்லும்போது, “என்‌ மேல்‌ 
பறந்த அவருடைய கொடி நேசமே” என்று 
சொல்லுகிறாள்‌. கிறிஸ்துவின்‌ சுவிசேஷம்‌ ஒரு 
கொடிக்கு ஒப்புமையாக 
சொல்லப்பட்டிருக்கிறது. “ஜாதிகளுக்கு ஒரு 
கொடியை ஏற்றி, இஸ்ரவேலில்‌ 
தூத்துண்டவர்களைச்‌ சேர்த்து, யூதாவில்‌ 
சிதறடிக்கப்பட்டவர்களை பூமியின்‌ நான்கு 
திசைகளிலுமிருந்து கூட்டுவார்‌” 
(ஏசா 1142). இங்கு சொல்லப்பட்டிருக்கிற 
கொடி அன்பின்‌ கொடி. இது நேசத்தின்‌ 
கொடி கர்த்தரோடு நாம்‌ விருந்துசாலையில்‌ 
அமர்ந்திருக்கும்போது. நமக்கு கிறிஸ்துவின்‌ 
, பரிமாறப்படும்‌. 
மிகுந்த 


தம்முடைய 


சந்தோஷமுண்டாகும்‌. 





BELLMETHER 
யய 1 


நேசத்தால்‌ சோகம்‌ 
உன்‌ 2:5 


உன்‌ 25. திராட்சரசுத்தால்‌ என்னைத்‌ 
தேற்றுங்கன்‌, ச்சிலிப்பழங்கனால்‌ 
என்னை ஆற்றுங்கன்‌; நேசத்தால்‌ 
சோகமடை த்திருக்கிறேன்‌. 


மணவாட்டி 
கிறிஸ்துவின்மீது 
அன்பாகயிருப்பதையும்‌, நேசமாகயிருப்பதையும்‌ 
அறிக்கை செய்கிறாள்‌. அவள்‌ நேசத்தால்‌ 
சோகமடைந்திருக்கிறாள்‌. கிறிஸ்துவின்‌ 
நேசம்‌ அவளை ஆளுகை செய்கிறது. அது 
அவளை மேற்கொள்கிறது. தன்னுடைய 
நேசத்தின்‌ சோகத்தினால்‌, “திராட்சரசத்தால்‌ 
என்னைத்‌ தேற்றங்கள்‌" என்றும்‌, “கிச்சிலி 
பழங்களால்‌ என்னை ஆற்றுங்கள்‌" என்றும்‌ 
சொல்லுகிறாள்‌. கிறிஸ்துவானவரே காட்டு 
மரங்களுக்குள்ளே கிச்சிலி மரத்தைப்போல. 
இருக்கிறார்‌. ்‌ ப்பற்‌ 
தியானத்தினாலும்‌, 
ஐம்கியத்தினாலும்‌ 
'நேற்றப்படவேண்டும்‌. 
நேசமாகமிருக்கிறார்‌ என்பதும்‌, அவருடைய 
டைய  ஆத்துமாவில்‌ 
என்பதும்‌ நமக்கு 


தன்‌ மணவாளனாகிய 


அன்பு நம்மு, 
நிரம்பியிருக்கிறது 
ஆறுதலான சத்தியம்‌. 


இடதுகையும்‌ வலதுகையும்‌ 
உன்‌ 2:8 


உன்‌ 26. அவர்‌ இடதுகை என்‌ 
தலையின்கீழ்‌ இருக்கிறது; அவர்‌ 
வலதுகை என்னை 
அணைத்துக்கொள்ளுகிறது. 


தெய்வீக கிருபையின்‌ 

மென்மையையும்‌ 

)பவிக்கிறாள்‌. அவள்‌ 

நேச்ீது இருந்த 

நேசத்தினால்‌ 

sh இப்போது தன்னுடைய 

சோகத்திலிருந்து மீண்டு, தேவனுடைய. 

தெய்வீக கிருபைக்குள்‌ பிரவேசித்திருக்கிறாள்‌. 

கிறிஸ்துவானவர்‌ தன்‌ மணவாட்டியைவிட்டு 

சிறிதுகாலம்‌ பிரிந்திருப்பதுபோல இருந்தாலும்‌, 

தன்னுடைய 'மணவாட்டிக்கு உதவி 
தேவைப்படும்போது, அவர்‌ உடனே ங்‌ 
வந்துவிடுகிறார்‌. கர்த்தரை 
கூப்பிடுகிற எல்லோருக்கும்‌ 

'சமீபமாயிருக்கிறார்‌. 


அங்கு 
நோக்கிக்‌ 
அவர்‌ 


உன்னதப்பாட்டு - விரிவுரை 
SONG OF SOLOMON - COMMENTARY 


மணவாளனுடைய 
மணவாட்டியின்‌ 


இடதுகை 
தலையின்கீழிருக்ிறது 
அவளுடைய தலையைத்‌ தாங்கிப்‌ 
பிடித்துக்கொள்வது போல இருக்கிறது. 
மணவாட்டி ஆறுதலாகப்‌ படுத்திருப்பதற்கு 
வசதியாக, 
அவளுக்கு 
தலையணையைப்போல இருக்கிறது. 
மணவாளனுடைய இடதுகை, 
மணவாட்டியின்‌ தலையின்‌ கீழிருக்கும்போது. 
அவருடைய வலதுகை அவளை 
அணைத்துக்கொள்கிறது. கிறிஸ்துவின்‌ 
மாசில்லாத அன்பு அவருடைய 
விசுவாசிகளுக்கு தாராளமாய்க்‌ கிடைக்கிறது. 
கிறிஸ்து நம்மீது அன்பாயிருக்கிறார்‌ என்னும்‌ 
நிச்சயம்‌ நமக்கு  உண்டாயிருப்பதற்காக, 
கிறிஸ்துவானவர்‌ தம்முடைய அன்பை 
நமக்கு உறுதிபண்ணுகிறார்‌. 


விசுவாசிகளாகிய 
கிறிஸ்துவின்‌ அன்பே 
தேறுதலையும்‌ தருகிறது. கிறிஸ்துவின்‌ 
ஆதரவே நமக்கு பெலன்‌. கிறிஸ்துவின்‌ 
இடதுகை நமக்கு ஆதரவாயிருக்கவேண்டும்‌ 

நம்மை தாங்கி 

வழிநடத்தவேண்டும்‌. 
கிறிஸ்துவின்‌ அன்பும்‌ ஆதரவும்‌ இல்லாமல்‌, 
நம்மால்‌ இந்தப்பிரபஞ்சத்தில்‌ 
சந்தோஷமாகவோ, சமாதான மாகவோ 
ஜீவிக்க முடியாது. 


நமக்கு 
ஆறுதலையும்‌, 


எருசலேமின்‌ குமாரத்திகனே 
உன்‌ 27 


உன்‌ 27. எருசலேமின்‌ குமாரத்திகனே! 
எனக்குப்‌ பிரியமானவளுக்கு மனதாகு 
மட்டும்‌, நீங்கள்‌ அவனை விழிக்கப்‌ 
பண்ணாமலும்‌ எழுப்பாமலுமிருக்கும்படி 
வெனிமான்கன்மேலூம்‌ வெளியின்‌ 
மரைகள் மேலும்‌ உங்களை 
ஆணையிடுகிறேன்‌. 





மயம்‌ 
யய 1 


மணவாளன்‌ தனக்கு 
அருகாமையிலிருப்பதையும்‌, அவருடைய 
அன்பு தனக்கு உறுதிபண்ணப்பட்டிருப்பதையும்‌ 
மணவாட்டி அறிந்துகொள்கிறாள்‌. தனக்கும்‌, 
தன்னுடைய மணவாளனுக்கும்‌ 

யிலுள்ள க்கியத்தை யாரும்‌ 
கெடுத்துப்போடக்கூடாது என்றும்‌, 
தங்களுக்கு இடையில்‌ யாரும்‌ 
தொந்தரவாயிருக்கக்கூடாது என்றும்‌ 
மணவாட்டி விரும்புகிறாள்‌. கிறிஸ்துவோடு 
நாம்‌ வைத்திருக்கிற ஐக்கியத்திற்கு 
இடையூறாக, நாம்‌ எந்தக்‌ காரியத்தையும்‌ 
அனுமதிக்கக்கூடாது. கிறிஸ்துவின்‌ 
ஐக்கியத்தில்‌ நாம்‌ மிகுந்த 
கவனமுள்ளவர்களாயிருக்கவேண்டும்‌. 


மணவாளனோடு 
உண்டாமிருக்கிற 
ஐக்கியத்தைக்‌ 
வண்ணமாய்‌, 


குமாரத்திகளுக்கு 


தனக்கு. 
நெருக்கமான 
காத்துகொள்ளும்‌ 
மணவாட்டி எருசலேமின்‌ 
ணையிடுகிறாள்‌. 
எருசவேறின்‌ குமாரத்திக்கே, உங்களை 
ஆணையிடுகிறேன்‌” என்று தெளிவான 
வார்த்தைகளினால்‌ பேசுகிறாள்‌. அவர்களை 
வெளிமான்கள்‌ மேலும்‌ வெளியின்‌ மரைகள்‌ 


எல்லாவற்றின்மீதும்‌ 
என்பது பொருளாகும்‌. 


கிடைக்கவேண்டுமென்று எதிர்பார்ப்பார்கள்‌. 
மணவாட்டி... எருசலேமின்‌ குமாரத்திகளுக்கு 
ஆணையிடும்போது, “எனக்குப்‌ 
பிரியமானவளுக்கு மனதாகும்‌ மட்டும்‌, 
நீங்கள்‌ அவளை விழிக்கப்பண்ணாமலும்‌: 
எழுப்பாமலும்‌ ங்கள்‌ ன்‌ 
சொல்லுகிறாள்‌. 

கிறிஸ்துவின்‌ 

பிரிந்துவிடக்கூடாது என்பது 

மேலும்‌ கிறிஸ்துவுக்கும்‌. 
இடையிலுள்ள ஐக்கியத்திற்கு 
'தடையாகயிருக்கக்கூடாது என்பதும்‌ 
பொருளாகும்‌. 


உன்னதப்பாட்டு - விரிவுரை 
SONG OF SOLOMON - COMMENTARY 


ட்ட 
090 


என்‌ நேசர்‌ 
உன்‌ 2:8 


உன்‌ 28. இது என்‌ நேசருடைய 
சத்தம்‌! இதோ, அவர்‌ மலைகவ்மேல்‌ 
குதித்தும்‌ மேடுகள்‌ மேல்‌ தூன்னியும்‌ 
வருகிறார்‌. 


கிறிஸ்துவோடு ஜக்கியமாகயிருப்பதே. 
சபையின்‌ சந்தோஷம்‌. அவரோடு இன்னும்‌ 
நெருக்கமான ஐக்கியத்திலிருப்பதற்கு 
வாய்ப்புள்ளது என்பதை நினைத்து சமை 
அதிகமாய்ச்‌ சந்தோஷப்படும்‌. 
கிறிஸ்துவானவர்‌ தங்களை கிட்டிச்‌ 
சேருவதை உணரும்போது விசுவாசிகளுக்கு 
மிகுந்த சந்தோஷமும்‌, ஆறுதலும்‌ உண்டாகும்‌. 


மணவாளன்‌ 
அருகாமையில்‌ 
செவிகளில்‌ 
தொனிக்கிறது. அதை 
இது என்‌ நேசருடைய 
சந்தோஷமாய்ச்‌ 
கிறிஸ்துவானவர்‌ 
க்கிறார்‌. 
வருகையைக்‌ 


மணவாட்டிக்கு 
அவளுடைய 
சத்தம்‌, 
அவள்‌ உணர்ந்து 
சத்தம்‌" என்று 
சொல்லுகிறாள்‌ 
ம்‌ வருவதை 
கிறிஸ்துவின்‌ 
மாத்திரமல்ல, 
அவருடைய வருகையை காணவும்‌ 
செய்கிறாள்‌. தன்னுடைய நேசர்‌ 
மலைகள்மேல்‌ குதித்தும்‌, மேடுகள்‌ மேலும்‌ 
துள்ளியும்‌ வருகிறதை மணவாட்டி 
காண்கிறாள்‌. 


கிறிஸ்துவின்‌ 


வருகிறார்‌. 
நேசருடைய 


நா 
மணவாட்டி 
கேட்பது 


பரிசுத்தவான்கள்‌ 
வருகைக்காக 
ஆவலோடு  காத்துக்கொண்டிருந்தார்கள்‌. 
கிறிஸ்துவானவர்‌ மாம்சத்தில்‌ வெளிப்படுவார்‌ 
என்று நம்பினார்கள்‌. ஆபிரகாம்‌ 
கிறிஸ்துவின்‌ வருகையை, தன்னுடைய 
தூரத்திலிருந்து தரிசித்தார்‌ 
சந்தோஷப்பட்டார்‌. 
ஆறுதலுக்காகக்‌ 
காத்திருந்தவர்கள்‌ எல்லோருமே தங்கள்‌ 
விசுவாச கண்களால்‌. கிறிஸ்துவின்‌ 
வருகையைப்‌ பார்த்தார்கள்‌. அந்தக்‌ 
காட்சியில்‌ சந்தோஷப்பட்டார்கள்‌. 


ஏற்பாட்டு 





மயம்‌ 
யய 1 


கிறிஸ்துவானவர்‌ சந்தோஷத்தோடு 
வருகிறார்‌. அவர்‌ வெளிமானைப்போலவம்‌, 
மரைக்குட்டியைப்போலவும்‌ குதித்து 


கிறிஸ்து வரும்போது, அவர்‌ வரும்‌ 
பாதையில்‌ பல இடறல்களும்‌, தடங்கல்களும்‌ 
இருக்கும்‌. அவரோ எல்லா தடைகளையும்‌ 
மேற்கொண்டு அவற்றைத்‌ தாண்டி 
வருகிறார்‌. கிறிஸ்துவானவர்‌ மலைகள்மேல்‌ 
குதித்தும்‌, மேடுகள்‌ மேல்‌ துள்ளியும்‌. 
வருகிறார்‌. மலைகளாலும்‌ மேடுகளாலும்‌ 
கிறிஸ்துவின்‌ வருகையைத்‌ தடைபண்ண 
முடியவில்லை. கிறிஸ்துவானவர்‌ 
மலைகளையும்‌ மேடுகளையும்‌ பார்த்து 
சோர்ந்துபோய்விடவில்லை. உற்சாகம்‌ 
குறையாதவராக துள்ளியும்‌ குதித்தும்‌ 
வருகிறார்‌ 


கிறிஸ்து, வரும்‌ பாதையில்‌ 
நியாயப்பிரமாணத்தின்‌ சாபங்கள்‌ இருக்கிறது. 
கிறிஸ்துவுக்கு 

மரணம்‌. 

துவா ஆயத்தமாய்‌, சந்தோஷமாய்‌ 
வருகிறார்‌. ஜெயகிறிஸ்துவாக வருகிறார்‌. 


கிறிஸ்து வரும்போது மலைகளும்‌ மேடுகளும்‌ 
சமபூமிகளாகும்‌. கிறிஸ்துவக்கு விரோதமாக 


கிறிஸ்துவுக்கு விரோதமாய்‌ 
கோட்டைகளைக்‌ கட்டியிருந்தாலும்‌, 


உன்னதப்பாட்டு - விரிவுரை 
SONG OF SOLOMON - COMMENTARY 


ட 
090 


அவைகளை நிர்மூலமாக்கும்‌ வல்லமையோடு 
வருகிறார்‌. கிறிஸ்துவின்‌ வருகை 
தாமதமாகும்‌ என்று சிலர்‌ நினைத்தார்கள்‌. 
ஆனால்‌ அவரோ தாமதிக்காமல்‌. 
சீக்கிரத்திலேயே வருகிறார்‌. அவர்‌ 
வெளிமானுக்கும்‌ மரைக்குட்டிக்கும்‌ ஒப்பாக 
வேகமாய்‌ ஓடிவருகிறார்‌. 


என்‌ நேசர்‌ முகத்தைக்‌ 
காண்பிக்கிறார்‌ உன்‌ 2:9 


உன்‌ 2:9. என்‌ நேசர்‌ வெளிமானுக்கும்‌ 
மரைக்குட்டிக்கும்‌ ஒப்பாயிருக்கிறார்‌; 
இதே, அவர்‌ எங்கன்‌ மதிலுக்குப்‌ 
புறம்பே நின்று, பலகணி வழியாய்ப்‌ 
பார்த்து, கிராதியின்‌ வழியாய்த்‌ தமது 

மலர்ந்த முகத்தைக்‌ காண்பிக்கிறார்‌. 
மணவாட்டி மணவாளனுடைய 
முகத்தைப்‌ பார்க்கிறாள்‌ இதனால்‌ 
அவளுடைய சந்தோஷம்‌ அதிகரிக்கிறது. 
“அவர்‌ எங்கள்‌ மதிலுக்கு புறம்பே நிற்கிறார்‌” 
என்று மணவாட்டி சொல்லுகிறாள்‌. 
மணவாளன்‌ தனக்கு அருகாமையிலிருப்பதை 
மணவாட்டி அறிந்துகொள்கிறாள்‌. ஆனால்‌ 
அவர்‌ உள்ளே  பிரவேசியாமல்‌, 
அவர்களுடைய மதிலுக்குப்‌ புறம்பே நிற்கிறார்‌. 
பலகணி வழியாய்ப்‌ பார்க்கிறார்‌. கிராதியின்‌ 
மலர்ந்த முகத்தைக்‌ 





மயம்‌ 
யய 1 


பழைய ஏற்பாட்டுக்காலத்தில்‌: 
மேசியாவின்‌ 

இவ்வாறுதான்‌ 

கிறிஸ்துவின்‌ 

ஆலலாய்‌  எதிர்பார்த்தார்கள்‌. 

தங்களுக்கு சமீபமாய்‌ வந்துவிட்டார்‌ என்பதை 
அவர்கள்‌ புரிந்துகொண்டார்கள்‌. ஆனாலும்‌ 
அவர்களால்‌ மேசியாவைத்‌ தெளிவாகப்‌ 
பார்க்க முடியவில்லை. தங்களுக்கு 
அருகாமையிலிருக்கிறார்‌ என்னும்‌ நிச்சயம்‌. 
அவர்களிடத்தில்‌ இருந்தது. ஆனாலும்‌ 
அவர்களால்‌ அவரை. பிரத்தியட்சமாய்ப்‌ 
பார்க்க முடியவில்லை. கிறிஸ்துவானவர்‌ 
பலகணி வழியாகவும்‌, கிராதியின்‌ வழியாகவும்‌ 
தமது முகத்தைக்‌ காண்பிப்பதை மாத்திரமே 
அவர்களால்‌ பார்க்க முடிந்தது. 


பலகணிகள்‌, கிராதிகள்‌ ஆகியவை. 
யூதமார்க்கத்து சடாங்காச்சாரங்களைக்‌ 
குறிப்பிடுகிற வாக்கியம்‌. யூதர்களுடைய 
பலிழுறைமைகளிலும்‌. சுத்திகரிப்புக்களிலும்‌ 
அவர்கள்‌ மேசியாவைப்‌ பார்த்தார்கள்‌. 
தேவனுடைய ப்‌ 
பெற்றுக்கொண்டார்கள்‌. 
நியமங்களில்‌ மேசியாவின்‌ பிரசன்னத்தை 
உணர்ந்தார்கள்‌. நியமங்களில்‌ மேசியாவைப்‌ 
பிரத்தியட்சமாய்ப்‌ பார்க்க முடியாது. அவரை 
பலகணி வழியாகவும்‌, 'கிராதியின்‌ 
வழியாகவும்‌ பார்ப்பது போலவே பார்க்க. 
முடியும்‌. 

நியமங்களில்‌ கிறிஸ்துவானவர்‌ நமக்கு 
அருகாமையிலிருக்கிறார்‌. ஆனாலும்‌ அவர்‌ 
நம்மோடு கூடயிராமல்‌, நம்முடைய மதிலுக்குப்‌ 
புறம்பே நிற்கிறார்‌. நியமங்கள்‌ புறம்பான 
அடையாளங்கள்‌. நாம்‌ இப்போது நம்முடைய 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்துவை பலகணி 
வழியாகவும்‌, கிராதியின்‌ வழியாகவும்‌ 
பார்ப்பதுபோலவே பார்க்கிறோம்‌. சீக்கிரத்தில்‌, 
நம்முடைய கர்த்தரை, அவர்‌ இருக்கும்‌ 
வண்ணமாய்‌, முகமுகமாய்த்‌ தரிசிப்போம்‌. 


உன்னதப்பாட்டு - விரிவுரை 
SONG OF SOLOMON - COMMENTARY 


ட்ட 
PUELSHERS 


மாரிகாலம்‌ 
உன்‌ 2:10-18 


உன்‌ 10. என்‌ நேசர்‌ என்னோடே 
பேசி: என்‌ பிரியமே! என்‌ சூபவதியே! 


எழுத்துவா. 


உன்‌ 2:11. இதே, மாரிகாலம்‌ சென்றது, 
மழையெய்து ஒழித்தது. 


உன்‌ 212. பூமியிலே புஷ்பங்கள்‌ 
காணப்படுகிறது; குருவிகள்‌ 
பாடுங்காலம்‌ வந்தது, காட்டுப்புறாவின்‌' 
சுத்தம்‌ நமது தேசத்தில்‌ 
கேட்கப்படுகிறது. 


உன்‌ 218. அத்திமரம்‌ காய்காய்த்தது; 
'திராட்சக்கொடி.கன்‌ பூப்பூத்து 
பரிமனிக்கிறது; என்‌: 

என்‌ குபவதியே! நீ 


மணவாளன்‌ மணவாட்டியை 
அன்போடு அழைக்கும்‌ அழைப்பு இரண்டு 
சொல்லப்பட்டிருக்கிறது. மணவாட்டி, 
மணவாளனோடு கூட நடக்கவேண்டும்‌. 
இதுவே. மணவாளனின்‌ விருப்பம்‌. 
நாம்‌ கிறிஸ்துவை நமக்குப்‌ பிரியமானவராக 
ஏற்றுக்கொள்ளும்போது, நாமும்‌ அவருக்குப்‌ 
பிரியமானவர்களாயிருக்கிறோம்‌. கிறிஸ்து 
நமக்கு பிரியமானவராகயிருக்கும்போது. 
நாம்‌ அவருக்கு  சொந்தமானவராக 
இருக்கிறோம்‌. கிறிஸ்துவின்மீது நாம்‌ 
வைத்திருக்கிற அன்பு ஒருபோதும்‌ 
வீணாய்ப்போவதில்லை. நம்முடைய அன்பு 
காணாமல்போவதுமில்லை. நாம்‌ 
கிறிஸ்துவின்மீது அன்புகூரும்போது, அவர்‌ 
நம்மீது அன்புகூருகிறார்‌. 





மயம்‌ 
யய 1 


கிறிஸ்துவானவர்‌. தம்முடைய 
மணவாட்டியைப்‌ பார்த்து, “என்‌ பிரியமே, 
என்‌ ரூபவதியே, எழுந்துவா” என்று 
அழைக்கிறார்‌. வாக்கியத்தை 
மறுபடியுமாக அமைக்கிறார்‌ 
(உன்‌ 2:13), மணவாட்டி தன்னிடத்தில்‌ 
திரும்பி வரவேண்டும்‌ என்பதற்கான 
காரணத்தையும்‌ மணவாளன்‌ சொல்லுகிறார்‌. 
வசந்தகாலம்‌ வந்திருக்கிறது. வசந்தத்தின்‌ 
சந்தோஷம்‌ அவர்களுடைய இருதயத்தில்‌ 
நிரம்பியிருக்கிறது. மாரிகாலம்‌ 
முடிந்துவிட்டது. மழை பெய்து 
ஒழிந்துவிட்டது. வசந்தகாலம்‌ 
வந்திருக்கிறது. வசந்தத்தின்‌ இனிமையை 

அனுபவிப்பதற்காக, மணவாட்டியை எழுந்து 
வருமாறு மணவாளன்‌ அழைக்கிறார்‌. 


மாரிகாலம்‌ என்பது இருளான காலம்‌. 
குளிர்மிகந்த காலம்‌. குளிர்காலத்தில்‌ 
எல்லாம்‌ பட்டுப்போகும்‌. அதிகமான குளிரை 
நம்மால்‌ தாங்கிக்கொள்ள முடியாது. 
குளிர்காலத்திற்குப்‌ பின்புதான்‌ வசந்த காலம்‌ 
வரும்‌. குளிர்காலத்தில்‌ குஷ்டப்பட்டவர்கள்‌ 
தான்‌ வசந்தகாலத்தின்‌ னிமையைப்‌ 
பூரணமாய்‌ அனுபவிப்பார்கள்‌. குளிர்காலம்‌ 
இல்லையென்றால்‌ வசந்தகாலத்தின்‌ இனிமை 
நமக்குத்‌ தெரியாது 


“வாழ்வுகாலத்தில்‌ 
அநபலித்திர ன்‌ 


சிந்தனைசெய்‌: மனுஷன்‌ தனக்குப்பின்‌ 
வருவதொன்றையும்‌ கண்டுபிடியாதபடிக்கு 
தேவன்‌ இல்விரண்டையும்‌ ஒன்றுக்கொன்று 
எதிரிடையாக வைத்திருக்கிறார்‌" (பிர 7:14). 


மழை பெய்து ஒழிந்தது. 
குளிர்காலத்து மழை. இது சற்று 
வரும்‌. சீதோஷ்ணம்‌ மிகவும்‌ 
குளிர்ச்சியாகமிருக்கும்‌. அப்படிப்பட்ட 
மழைகாலம்‌ முடிந்துவிட்டது. இப்போது. 
வசந்தகாலம்‌ ஆரம்பமாயிருக்கிறது. பூமியிலே 
புஷ்பங்கள்‌ காணப்படுகிறது. பயிர்கள்‌. 
எல்லாம்‌ பசுமையாயிருக்கிறது. பசும்புல்லின்‌ 
மீது பனித்துளிகள்‌ பெய்திருக்கிறது. 
மாரிகாலம்‌ முழுவதிலும்‌ செடிகள்‌ 
பட்டுப்போயிருந்தன. அவை மரித்துப்போனது 
போன்று இருந்தன. அவற்றின்‌ வேர்களும்‌ 


இதே 
சொல்லி 


அவை பார்ப்பதற்கு அழகாகயிருக்கிறது. 
மனதிற்கு ரம்மியமாகயிருக்கிறது. 


உன்னதப்பாட்டு - விரிவுரை 
SONG OF SOLOMON - COMMENTARY 


ட்ட 
090 


குருவிகள்‌ பாடும்‌ காலம்‌ வந்தது. 
ல்லாம்‌. சிறிய பறவைகள்‌. 
குளிர்காலத்தின்‌ குளிரை தாங்க முடியாமல்‌ 
தக்‌ குருவிகள்‌ எங்கேயோ ஒழிந்து ஓய்வு 
'டுத்துக்கொண்டிருந்தது. குளிர்‌ 
அதிகமாயிருந்ததினால்‌, குருவிகளால்‌ ன்‌ 
வாயைத்‌ திறக்க முடியவில்‌: 
பாடமுடியவில்லை. இப்போதோ வசந்த காலம்‌ 
வந்திருக்கிறது. மாரிகாலம்‌ சென்றது. 
மழை பெய்து ஒழிந்தது. வசந்தகாலத்தின்‌: 
யில்‌, குருவிகள்‌ மாரிகாலத்தின்‌ 
குளிரை மறந்து, இப்போது சந்தோஷமாய்ப்‌ 
பாடுகிறது. குருவிகளும்‌ தங்களுடைய 
சிருஷ்டிகரை நன்றியோடு ததிக்கிறது. 


அவர்‌ மிருகஜீவன்களுக்கும்‌. 
கூப்பிடுகிற காக்கைக்‌ குஞ்சுகளுக்கும்‌ 
ஆகாரங்கொடுக்கிறார்‌! (ங்‌ 1479) 
காயத்துப்பறவைகள்‌ 
பாடும்‌” 
(சங்‌ 104:12). 
காட்டுப்புறாவும்‌, கொக்கும்‌, 
குருவியும்‌ தாங்கள்‌ வரத்தக்க 
அறியும்‌" (எரே 8:7). 


சாதாரண 


காலத்தை 


குருவிகளுக்குக்கூட 
வசந்தகாலம்‌ வருவது தெரிகிறது. தாங்கள்‌ 
பாடும்‌ காலத்தை அய்‌ அறிந்திருக்கிறது. 


மனுபுத்திரராகிய நா 
அறியாதவர்களாயிருக்கிறோம்‌. 
துதித்து பாடவேண்டிய காலத்தில்‌, பாடாமல்‌ 
மெளனமாயிருக்கிறோம்‌. பாடும்‌ காலம்‌ 
குருவிகளுக்குத்‌ தெரிவதுபோல 
காட்டுப்புறாக்களுக்கும்‌ தெரிகிறது. 
வசந்தகாலத்தில்‌ காட்டுப்புறாவின்‌ சத்தம்‌ 
தேசத்தில்‌ கேட்கப்படுகிறது. 


காலத்தை 
கர்த்தரைத்‌ 


அத்திமரம்‌: காய்‌ காய்த்தது. 
கோடைகாலத்தில்‌ அத்திமரம்‌ காய்‌ காய்க்கும்‌, 
அத்திமரம்‌: காய்‌ காய்க்கும்போது 
கோடைகாலம்‌ வரப்போகிறது என்பதை நாம்‌ 
அறிந்துகொள்ளலாம்‌. தேவனுடைய 
ஜனங்களுக்கு பழைய ஏற்பாட்டுக்காலம்‌ 
மாரிகாலத்தைப்போல  குளிர்காலமாகவும்‌, 
மழைபெய்கிற காலமாகவும்‌ இருந்தது. 
கிறிஸ்துவின்‌ வருகையோ அவருடைய 
ஜனங்களுக்கு வசந்தகாலமாயிருக்கிறது. 
கிறிஸ்துவின்‌ சுவிசேஷம்‌ மாரிகாலத்தின்‌ 
குளிரை நீக்கிப்போடுகிறது. நமது 
ஆத்துமாவிற்குள்‌ அக்கினி தழலை அனுப்பி 
அனல்‌ மூட்டுகிறது. 





மயம்‌ 
யய 1 


கிறிஸ்துவின்‌ 
வரும்போது, 
கனிகொடாதிருந்த 
இப்போது கனிகொடுக்க. 
இதுவரையிலும்‌ 

அழகில்லாமல்‌ இருந்த நம்முடைய ஜீவியம்‌ 
இப்போது புஷ்பங்களோடு அழகாகயிருக்கிறது. 
மரித்துப்போமிருந்த நம்முடைய ஜீவியம்‌ 
இப்போது மறுபடியும்‌ உயிர்பெற்றிருக்கிறது. 
கிறிஸ்து எங்கே இருக்கிறாரோ அங்கே 
ஜீவனிருக்கும்‌. 


“எழுத்துக்களினால்‌ தப்பட்டுக்‌ 
கற்களில்‌ பதிந்திருந்த மரணத்துக்கேதுவான 
ஊழியத்தைச்‌ செய்த மோசேயினுடைய 
முகத்திலே மகிமைப்பிரகாசம்‌ உண்டான 
படியால்‌, இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ அவன்‌ முகத்தை 
நோக்கிப்‌ பார்க்கக்கூடாதிருந்தார்களே. 
ஒழிந்துபோகிற மகிமையையுடைய அந்த. 

ஊழியம்‌ 
மகிமையுள்ளதாயிருந்தால்‌, 


ஊழியம்‌ எல்வளவு 
மகிமையுள்ளதாயிருக்கும்‌?" (2கொரி 3:7 8). 


சுவிசேஷம்‌ நமக்குள்‌ 


அப்படிப்பட்ட 
ஆவிக்குரிய 
அதிக 


வசந்தகாலம்‌ சந்தோஷமான காலம்‌. 
| ஆனந்தமான காலம்‌. சுவிசேஷ 

வசந்தகாலத்தைப்போலவே. 
மனை காலம்‌. சத்துரு கிறிஸ்துவின்‌ 
சபையைத்‌ துன்புறுத்துகிறான்‌. 
விசுவாசிகளுக்கு பாடுகளையும்‌ 

ம்‌ கொடுக்கிறான்‌. 
ஆளுகையின்‌ 


இது 
கா 


காலம்‌ 
இருக்கிறது. 


சாத்தானுடைய 
மாரிகாலம்போல. 
மாரிகாலத்திற்குப்‌ வசந்தகாலம்‌. 
வருவதுபோல, சத்துருவினுடைய 
சோதனையைத்‌ தொடர்ந்து, கிறிஸ்துவில்‌ 
நமக்கு ஜெயம்‌ கிடைக்கும்‌. நம்முடைய 
துக்கம்‌ சந்தோஷமாய்‌ மாறும்‌. நம்முடைய 
கவலைகள்‌, கண்ணீர்கள்‌ எல்லாம்‌ 

நம்மைவிட்டு நீங்கும்‌. 
நம்முடைய துன்பங்களும்‌, 
வேதனைகளும்‌, வருத்தங்களும்‌, 
நம்மைவிட்டு நீங்கிப்போனபின்பு நம்முடைய 
ல்‌, காட்டுப்புறாவின்‌ சத்தத்தைப்போல, 
தேசத்தில்‌ கேட்கப்படவேண்டும்‌. 


பின்பு 


உன்னதப்பாட்டு - விரிவுரை 
SONG OF SOLOMON - COMMENTARY 


கர்த்தருடைய 
சுவிசேஷத்தின்‌ 

சந்தோஷமாய்ப்‌ பாடவேண்டும்‌. 

திருச்சபை ஓய்ந்திருக்கும்போது, அதற்கு 
ஆவிக்குரிய போஜனம்‌ கொடுக்கவேண்டும்‌. 
அப்பொழுது யூதேயா கலிலேயா சமாரியா 
நாடுகளிலெங்கும்‌ சபைகள்‌ சமாதானம்‌ 
பெற்று, பக்திவிருத்தியடைந்து, கர்த்தருக்குப்‌ 
பயப்படுகிற பயத்தோடும்‌, பரிகத்தஆவியின்‌ 
ஆறுதலோடும்‌ நடந்து பெருகின" (அப்‌ 9:31). 


பாவிகள்‌ மனந்திரும்புவது, மாரிகாலம்‌ 
சென்று, மழை பெய்து ஒய்ந்து, வசந்தகாலம்‌ 
வருவதற்கு ஒப்பாயிருக்கிறது. 
வசந்தகாலத்திற்கும்‌ மாரிகாலத்திற்கும்‌ 
ஏராளமான வித்தியாசங்கள்‌ உள்ளது. 
வசந்தகாலத்தில்‌ எல்லாம்‌ புதிதாயிருக்கும்‌. 
ஒருவர்‌ கிறிஸ்துவுக்குள்‌ வரும்போது 
அவருக்கு எல்லாம்‌ புதிதாயிருக்கும்‌ 
பிறையவையெல்லாம்‌. ஏறிந்துபோகும்‌ 
இரட்சிக்கப்படுகிறவர்‌ மறுபடியும்‌ பிறந்த 
அனுபவத்தைப்‌ பெற்றுக்கொள்கிறார்‌. 


இரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக 
ஒருவருடைய ஆத்துமா, 
மாரிகாலத்தைப்போல கடினமாக இருக்கும்‌. 
அதிக  குளிராகமிருக்கும்‌. பனியில்‌ 
உறைந்து போயிருக்கும்‌. பிரயோஜனமற்றதாக 
இருக்கும்‌. குளிர்காலத்து பூமியைப்போல. 
அதில்‌ ஒன்றும்‌ முளைத்து எழும்பாது. அவர்‌ 
இரட்சிக்கப்பட்ட பின்போ, அவருடைய 
ஆத்துமா வசந்தகாலம்‌ போல 
கனிகொடுக்கும்‌. பூமியில்‌ புல்‌ முளைத்து 
பசுமையாயிருப்பதுபோல. அவருடைய 
ஆத்துமாவும்‌ பசுமையாயிருக்கும்‌. 
இரட்சிக்கப்பட்டவர்‌ தன்‌ ஜீவியத்தில்‌. 
ஆவியின்‌ கனிகளைக்‌ கொடுப்பார்‌. 


ஆத்துமாலில்‌  மாற்றமுண்டாலதற்கு 
நீதியின்‌ சூரியனாகிய தேவனே 
காரணராகயிருக்கிறார்‌. அவரால்‌ மாத்திரமே 
மனுஷருடைய ஆத்துமாவிற்குள்‌ மாற்றத்தை 
உண்டுபண்ண முடியும்‌. தேவனுடைய 
அநுக்கிரகமில்லாமல்‌, _ நம்முடைய 
சுயமுயற்சியினால்‌, நமக்குள்‌ ஒரு மாற்றமும்‌ 
உண்டாகாது. 





மயம்‌ 
யய 1 


வேதனைகளும்‌ அதிகமாயிருக்கும்‌. 
இப்போது மாரிகாலத்திலிருந்தாலும்‌, நமக்கு 
வசந்தகாலம்‌ நியமிக்கப்பட்டிருக்கிறது. 

வசந்தகாலம்‌ 

சீக்கிரமாய்‌. 
வரப்போகிறது. அப்போது நாம்‌ இழந்துபோன 
சந்தோஷத்தைத்‌ திரும்பப்‌. 
பெற்றுக்கொள்வோம்‌. நம்மைவிட்டு 
விலகிப்போன ஆறுதல்‌ நமக்குத்‌ திரும்பக்‌ 
கிடைக்கும்‌. 


வசந்தகாலத்தில்‌ குருவிகள்‌ 
மறுடியும்‌ பாடும்‌. காட்டுப்புறாவின்‌ சத்தம்‌. 
மறுபடியும்‌ கேட்கப்படும்‌. பூமியிலே புஷ்பங்கள்‌ 
காணப்படும்‌. அத்திமரத்தில்‌ காய்‌ காய்க்கும்‌. 
திராட்சக்கொடிகள்‌ பூ பூக்கும்‌ 

வாசனை 

வசந்தகாலத்தின்தான்‌ இந்த மேன்மையான 
ஆசீர்வாதங்களை நாம்‌ காணமுடியும்‌. நாம்‌ 
கிறிஸ்துவின்‌ சமுகத்தில்‌ வரும்‌ காலமே 
நமக்கு வசந்தகாலம்‌. கிறிஸ்துவைவிட்டு நாம்‌. 
விலகி ஜீவிக்கிற காலம்‌ 

மாரிகாலம்‌. கர்த்தர்‌ 
வசந்தகாலத்திற்கு 

அழைக்கிறார்‌. “என்‌ 

ரூபவதியே, நீ எழுந்து வா" என்று நம்மை 
அன்போடு அழைக்கிறார்‌ 


நாம்‌ கர்த்தருடைய அழைப்பை ஏற்‌! 
கர்த்தரிடத்தில்‌ எழும்பிப்போகலேண்டும்‌. 
நம்முடைய ஆத்துமா வேதனையிலும்‌, 
வியாகுலத்திலும்‌ இருந்தாலும்‌, கர்த்தருடைய 
அழைப்பை ஏற்று. அவரிடத்திற்குப்‌ 
போகும்போது, நம்முடைய ஆத்துமாவக்கு 
ஆறுதலும்‌, சமாதானமும்‌ கிடைக்கும்‌. 
கர்த்தரிடத்தில்‌ வருகிற உலர்ந்த எலும்புகள்‌ 
உயிரையும்‌. பூமிக்கடியில்‌. 
பட்டுப்போயிருக்கிற தாவரங்கள்‌ 
வசந்தகாலத்தில்‌ மறுபடியும்‌ முளைத்து 
எழும்புவதுபோல, நாம்‌ கர்த்தருக்குள்‌ 
வரும்போது. நமக்கு புதிய ஜீவன்‌ 
கிடைக்கும்‌. பழையவை ஒழிந்துபோகும்‌. 


உன்னதப்பாட்டு - விரிவுரை 
SONG OF SOLOMON - COMMENTARY 


அதைக்‌ காணும்போது, 
இருதயம்‌ மகிழ்ந்து உங்கள்‌ 
பசும்புல்லைப்போலச்‌ செழிக்கும்‌; 

கர்த்தருடைய 
அவருடைய கரமும்‌, 


'நீங்கள்‌ 
உங்கள்‌ 
எலும்புகள்‌ 


அப்பொழுது 
ஊழியக்காரரிடத்தில்‌ 


மரித்த உம்முடையவர்கள்‌ பிரேதமான 
என்னுடையவர்களோடே கூட 
எழுந்திருப்பார்கள்‌; மண்ணிலே 
தங்கிமிருக்கிறவர்களே,, விழித்துக்‌ 
கெம்பீரியுங்கள்‌; உம்முடைய பனி 
பூண்டுகளின்‌ மேல்‌ பெய்யும்‌ பனிபோல்‌ 
இருக்கு மரித்தோரைப்‌ பூமி 
புறப்படப்பண்ணும்‌" (ஏசா 2619). 


இயற்கையில்‌ மாரிகாலமும்‌ 
வசந்தகாலமும்‌ மாறி மாறி வரும்‌. மழை 
பெய்து ஒழிந்தால்‌ வசந்தகாலம்‌ வரும்‌. 
வசந்தகாலம்‌ முடிந்தால்‌ மறுபடியும்‌ 
மாரிகாலம்‌ வரும்‌. ஆனால்‌ ம்‌ 
கிறிஸ்துவுக்குள்‌ வரும்போது. 
மறுபடியும்‌ மாரிகாலமும்‌, 
வரப்போவதில்லை. நமக்கு 
வசந்தகாலம்‌ உண்டாயிருக்கும்‌. 
காணும்‌ பேன்ட்‌ 
காணமாட்டாய்‌. 
அக்கப்ணிங்கங்களட. நாம்‌ இப்போது 
அனுபவிக்கிற மாரிகாலத்தையும்‌, 
மழைகாலத்தையும்‌: இனிமேல்‌: 
அனுபவிக்கமாட்டோம்‌. 
வசந்தகாலத்தில்‌ 


நித்தியகாலமாய்‌ 
தேவனுடைய 


தேவனுடைய 

பிரவேசித்திருக்கிற நாம்‌, 

வசந்தத்தில்‌ தங்கியிருப்போம்‌. 
வசந்தகாலம்‌ நித்திய 
வசந்தகாலமாயிருக்கிறது. கர்த்தருடைய 
சந்தோஷத்திற்குள்‌ பிரவேசித்திருக்கிற நமக்கு 
என்றும்‌ ஆனந்தம்‌. இந்த ஆனந்தத்தை, 
சந்தோஷத்தை, ஆசீர்வாதத்தை நாம்‌ 
பெற்றுக்கொள்ள வேண்டும்‌ என்பதற்காகவே, 
நம்முடைய ஆத்தும நேசர்‌, நம்மை, “நீ 
எழுந்து வா” என்று அன்போடு அழைக்கிறார்‌. 





மயம்‌ 
யய 1 


என்‌ புறாவே 
உன்‌ 2:14 


உன்‌ ஊக. 
வெடிப்புகளிலும்‌ சிகரங்களின்‌ 
மறைவிடங்கவிலூம்‌ தங்குகிற என்‌: 
புறாவே! உன்‌ முகருபத்தை எனக்குக்‌ 
காண்பி, உன்‌ சத்தத்தை நான்‌ 
கேட்கட்டும்‌; உன்‌ சத்தம்‌ இன்பமும்‌, 
உன்‌ முகருபம்‌ அழகுமாயிருக்கிறது. 
என்றார்‌. 


கிறிஸ்துவானவர்‌ தம்முடைய சபைக்கு 
தம்முடைய அன்பான அழைப்பைக்‌ 
கொடுக்கிறார்‌. கிறிஸ்துவை விசவாசிக்கிற 
ஒவ்வொரு ஆத்துமாவுக்கும்‌ இந்த 
அழைப்பு கொடுக்கப்படுகிறது. 
விசுவாசிகளெல்லோருமே 
கிறிஸ்துலினிடத்தில்‌ ஐக்கியமாகமிருப்பதற்கு 
ப ள்‌ தாவீது. 
'காட்டுப்புறா” என்று 
74:19). இதே 
ர்த்தையே இந்த வானத்தில்‌ 
பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. 


கன்மலையின்‌ 


(சங்‌. 


அழகானது. அது பிறருக்குத்‌ 
தீங்கு நினையாது. புறாவினிடத்தில்‌ கள்ளம்‌ 
கபடம்‌ எதுவும்‌ இருக்காது. கிருபையுள்ள 
ஆலி புறாவைப்போன்ற ஆலியாகயிருக்கிறது. 
சுத்தமாகயிருக்கும்‌. 
ஆரவாரம்பண்ணாது. 
விசுவாசிக்கிறவர்களும்‌ 
கள்ளம்‌ 

குபடமற்றவர்களாகமிருக்கவேண்டும்‌ 


புறா 


கிறிஸ்துவானவர்‌ ஞானஸ்நானம்‌ பெற்று 

கரையேறினபோது ஆவியானவர்‌ புறாவின்‌ 

ரூபங்கொண்டு அவர்மீது வந்திறங்கினார்‌. 
இப்‌! 


ஆவியாகவும்‌ மாற்றுகிறார்‌. 


உன்னதப்பாட்டு - விரிவுரை 
SONG OF SOLOMON - COMMENTARY 


A 
PUELSHERS 


புறா... குன்மலையின்‌ வெடிப்புகளிலும்‌ 
சிகரங்களின்‌ 
தங்கியிருக்கும்‌. 
கன்மலையாகயிருக்கிறார்‌. 
கன்மலையினிடத்திற்கு 
அடைக்கலம்‌ 
பறந்துபோகிறாள்‌. 
வெடிப்புகளில்‌ 
கிறிஸ்துவின்‌ சபையார்‌ 
கிறிஸ்துவிடம்‌ அடைக்கலம்‌ 
தங்குவதற்காகப்‌ போகிறார்கள்‌. 
தேவை. 


மணவாட்டியானவள்‌ 
பெறுவதற்காக. 
'கன்மலையின்‌ 
தங்குவதுபோல, 
குன்மலையாகிய 
நேடி 
புறாவுக்குப்‌ 
சிகரங்களின்‌ 
தங்கியிருக்கும்போது 

புறாவுக்குப்‌ பாதுகாப்பு கிடைக்கும்‌. 


'மோவாப்‌ தேசத்தின்‌ குடிகளே, நீங்கள்‌ 
பட்டணங்களை விட்டுப்போய்‌, கன்மலையில்‌ 
வாய்‌ ஓரங்களில்‌ 
புறாவுக்கு ஒப்பாயிருங்கள்‌"' 
48:28). 
தகா பதற்கு 
இருதயத்தோடு, 
பேசிக்கொள்ளும்‌. 
சமயங்களில்‌ வனாந்தரமான இடத்திற்கு 
ஜெபம்பண்ணுவதற்காக தனியே 
போனார்‌. புறாவும்‌ சிகரங்களின்‌ 
மறைவிடங்களில்‌ தனியாகத்‌ தங்கியிருக்கும்‌. 
வம்பே நாமும்‌ த்‌ 
பரிசுத்த. முகத்தில்‌. 
ம்ப நாடவேண்டும்‌ 


ஒரு புறா 


கிறிஸ்துவானவர்‌ 
மணவாட்டியிடம்‌ உன்‌ 
எனக்குக்‌ காண்பி, உன்‌ சத்தத்தை 


கேட்கட்டும்‌ என்று 
மணவாட்டியின்‌ சத்தம்‌ இன்பமாயிருக்கிறது 
அவளுடைய. முகரூபம்‌ 


என்றும்‌, 
அழகாயிருக்கிறது என்றும்‌ மணவாளன்‌ 
வர்ணிக்கிறார்‌. 
ஜெபதொனியும்‌, 
கர்த்தருடைய செவிக்கு இன்பமாயிருக்கிறது. 


குழிதரிகளும்‌ சிறூதரிகளும்‌ 
உன்‌ 2:15 


உன்‌ 2:15. திராட்கத்தோட்டங்களைக்‌ 
கெடுக்கிற குழிநரிகளையும்‌ 
சிறுநரிகனையும்‌ நமக்குப்‌ பிடியுங்கள்‌; 
நம்முடைய  திராட்சத்தோட்டங்கள்‌. 
பூவும்‌ பிஞ்சுமாயிருக்கிறதே.. 





மயம்‌ 
யய 1 


கிறிஸ்துவின்‌ சபைக்கு விரோதமாக 
சில தீயசக்திகள்‌  எழும்பியிருக்கின்றன. 
அவை சபையை பயமுறுத்துகிறது. 
அவற்றைப்‌ பிடித்து அடக்கி 
ஒடுக்கவேண்டுமென்று கிறிஸ்து 
தம்முடைய  ஊழியக்காரருக்குக்‌ கட்டளை 
கொடுக்கிறார்‌. திராட்சத்தோட்டங்களைக்‌ 
கெடுக்கிற குழிநரிகளையும்‌ சிறுநரிகளையும்‌ 

ல்‌ விவ்‌ k 


நோக்கமில்லை. 

சிறுநரிகளாகயிருந்தாலும்‌, 

உருவத்தில்‌ சிறியவையாகயிருந்தாலும்‌, 
திராட்சக்கொடிக்கு பாதிப்பு உண்டுபண்ணும்‌. 


திராட்சத்தோட்டங்கள்‌ 
பிஞ்சுமாகமிருக்கிறது. 


கர்த்தருடைய 
த்தை பூவும்‌. 


திராட்சக்கொடிகளைப்போல இருக்கிறார்கள்‌. 
அவர்களுடைய கனிகள்‌ ஆரம்பத்தில்‌ பூவும்‌ 
பிஞ்சுமாகமிருக்கிறது. இவை வளர்ந்து 
முதிர்ச்சி பெறுவதற்கு சற்று காலமாகும்‌. 
அது வரையிலும்‌ நாம்‌ 
திராட்சத்தோட்டத்தைப்‌ பாதுகாக்கவேண்டும்‌. 


குழிநரிகளையும்‌ 
பிடியுங்கள்‌ என்னும்‌ 
வேதபண்டிதர்கள்‌ 
வியாக்கியானம்‌ 
அவையாவன: 


சிறுநரிகளையும்‌ 
வாக்கியத்திற்கு 

இரண்டுவிதமாக 

சொல்லுகிறார்கள்‌. 


கர்த்தர்‌ 
கசக்கத்‌ இந்தக்‌. 


குழிநரிகளைப்போலவும்‌ 
இந்தப்‌ பாவமான 
விசுவாசிகளுடைய 
ஜீவியத்தையே 


உன்னதப்பாட்டு - விரிவுரை 
SONG OF SOLOMON - COMMENTARY 


ட்ட 
90% 


தேவன்‌ அவர்களுக்குக்‌ கொடுத்திருக்கிற 
கிருபைகளை அளித்துப்போடும்‌. நல்ல 
ஆரம்பத்தை அடியோடு நாசம்பண்ணிவிடும்‌. 
அவர்கள்‌ விசுவாசத்தில்‌ வளர்ந்து 
பூரணமாவதை தடைபண்ணிப்போடும்‌. 


பிடிக்கவேண்டும்‌. 
மனதில்‌ 


சிறுநரிகளைப்போல 
சிறியதாகயிருக்கும்‌. 
ஆரம்பத்திலேயே  பிடிக்கவில்லையென்றால்‌, 
சிறுநரி பெருநரியாக வளர்ந்துவிடும்‌. 
பெரிய நரியைப்‌ பிடிப்பது கடினம்‌. 
பெரியநரியினால்‌ உண்டாகும்‌ ஆபத்து மிகவும்‌ 
அதிகமாயிருக்கும்‌. 


2. கிறிஸ்துவின்‌ சத்தியத்திற்கு 

விரோதமாக, மாறுபாடான உபதேசங்களைப்‌ 

போதிக்கிறவர்கள்‌ சிறுநரிகளாகவும்‌, 

குழிநரிகளாகவும்‌ இருக்கிறார்கள்‌. 

இவர்கள்‌ கள்ளக்கிறிஸ்துக்களாகவும்‌, 

கள்ளத்தீர்க்கதரிசிகளாகவும்‌. 'துவின்‌ 

பிரவேசித்திருக்கிறார்கள்‌. 

எதிர்த்து நிற்கவேண்டும்‌. 

இவர்களுடைய கள்ள 

விசுவாசிகள்‌ மத்தியில்‌ 

தடைபண்ண வேண்டும்‌. என்றும்‌ 

கிறிஸ்துவானவர்‌ எல்லா விசுவாசிகளுக்கும்‌. 

கட்டளை கொடுக்கிறார்‌. 

கள்ளக்கிறிஸ்துக்கள்‌ விசுவாசிகளின்‌ 

நல்மனச்சாட்சியைக்‌. கெடுத்துப்‌ 
போடுகிறார்கள்‌. அவர்களுடைய பன; 

சிந்தனைகளைக்‌ கறைப்படுத்திவிடுகிறார்கள்‌. 

அவர்களுடைய விசுவாசத்தைப்‌ 

பலவீனப்படுத்துகிறார்கள்‌. விசுவாசிகள்‌ 

ப்‌ பின்பற்றி, ஆவிக்குரிய 

வளர்ச்சியடையாதபடி 

தடைக்கற்களைப்போல 

விசுவாசிகளைத்‌ 

நரிகளைப்‌ 

13:32). 

நரிகளைப்‌ 


(லூக்‌ 
கள்ளத்தீர்க்கதரிசிகளும்‌ 
போன்றவர்களே (எசே 13:4). 





f= FT 
TT 


கர்த்தர்‌ சீனாய்‌ மலையிலே இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கு தம்முடைய கட்டளைகளை 
சொல்லுகிறார்‌. இந்த சம்பவத்தின்‌ ஆரம்பம்‌ 
இந்த அதிகாரத்தில்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
கர்த்தர்‌ மலையில்‌ 
வருகிறார்‌ ்‌ 

ஸ்தலமும்‌ 

சொல்லப்பட்டிருக்கிறது (யாத்‌ 19:1,2/ 


கர்்தருக்கும இஸ்ரவேல்‌ புத்திரருக்கும்‌ 

யே பொதுவான உடன்படிக்கை 
உறுதிபண்ணப்படுகிறது (யாத்‌ 19:3-6) 
இஸ்ரவேல்‌ புத்திரரும்‌ கர்த்தருடைய 
கட்டளைக்கு கீழ்ப்படிய சம்மதிக்கிறார்கள்‌. 

கர்த்தர்‌ கார்மேகுத்தின்மேல்‌ வருவதாக 
வாக்குப்பண்ணுகிறார்‌. அவர்‌ வருவதற்கு 


நாட்களுக்கு 
வருகையைக்‌ 


முன்னறிவிக்கப்படுகிறது (யாத்‌ 193), 
ப்‌ புத்திரர்‌ கர்த்தரை வரவேற்பதற்கு 
;த்தம்பண்ணவேண்டும்‌ 


ர 

(யாத்‌ 1910-13. மோசே இஸ்ரவேல்‌ புத்திரரை 

பரிசுத்தப்படுத்துகிறார்‌ (யாத்‌ 19:14,15) 
ன்றாம்‌. நாள்‌ விடியற்காலத்தில்‌ 

கர்த்தர்‌ சீனாய்‌ மலையின்மேல்‌ அக்கினியில்‌ 


இறங்குகிறார்‌ (யாத்‌ 1926-20). கர்த்தர்‌ 
மோசேயோடு பேசுகிறார்‌. அவர்‌ தனக்கு 
சொன்னதை மோசே ஜனங்களுக்கு 
சொல்லுகிறார்‌ (யாத்‌ 19:21-25), 


கர்த்தருடைய உடன்படிக்கை 
யாத்‌ 19:1-8 


யாத்‌ 19:1. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ எகிப்து 
தேசத்திலிருந்து புறப்பட்ட மூன்றாம்‌. 
மாதம்‌ முதலாம்‌ நானிலே, சீனாய்‌ 
வனாந்திரத்தில்‌ சேர்த்தார்கள்‌. 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யாத்‌ 19:2. அவர்கள்‌ ரெவி தீமிலிருத்து 
பிரயாணம்‌ புறப்பட்ட, சீனாய்‌ 
வனாந்திரத்தில்‌ சேர்த்து, அத்த 
வனாந்திரத்தில்‌ பானயமிறங்கினார்கள்‌; 
இண்ரவேலர்‌ அங்கே மலைக்கு எதிராக 
பானயமிறங்கினார்கள்‌. 


யாத்‌ 19:3. மோசே தேவனிடத்திற்கு 
ஏறிப்போனான்‌; கர்த்தர்‌ மலையிலிருத்து 
அவனைக்‌ கூப்பிட்டு: தீ யாக்கோபு 
வம்சத்தாருக்குச்‌ சொல்லவும்‌, 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு அறிவிக்கவும்‌ 
வேண்டியது என்னவென்றால்‌, 


நான்‌ எகிப்தியருக்குச்‌. 
செய்ததையும்‌, நான்‌ உங்களைக்‌ 
டய செட்டைகவின்மேல்‌ 
சுமந்து, உங்கனை என்னண்டையிலே 
சேர்த்துக்கொண்டதையும்‌, நீங்கள்‌ 
கண்டிருக்கிறீர்கள்‌. 


இப்பொழுது நீங்கள்‌ 
என்‌: உள்ளபடி. கேட்டு, 
என்‌ உடன்படிக்கையைக்‌ 
கைக்கொள்வீர்களானால்‌, சகல 
ஜனங்களிலும்‌ நீங்கனே எனக்குக்‌ 
சொந்த சம்பத்தாயிருப்பீர்கள்‌; 
பூமியெல்லாம்‌ என்னுடையது. 


யாத்‌ 1954. 


19. 
வாக்கை. 


யாத்‌ 


யாத்‌ 19:8. நீங்கள்‌ எனக்கு ஆசாரிய 
ராஜ்யமும்‌ பரிசுத்த ஜாதியுமாய்‌ 
இருப்பீர்கள்‌ என்று நீ இஸ்ரவேல்‌ 
புத்திரரோடே சொல்ல வேண்டிய 
வார்த்தைகள்‌ என்றார்‌. 


யாத்‌ 19:7. மோசே வந்து ஜனங்களின்‌: 
மூப்பரை அழைப்பித்து, கர்த்தர்‌ 
தனக்குக்‌ கற்பித்த 
வார்த்தைகளையெல்லாம்‌ அவர்களுக்கு. 
முன்பாகச்‌ சொன்னான்‌. 


அதற்கு. 
ஏகமாய்‌, 
' சொன்னவைகனை யெல்லாம்‌ 
செய்வோம்‌ என்று பிரதியுத்தரம்‌ 
சொன்னார்கள்‌. ஜனங்கள்‌ சொன்ன 
வார்த்தைகளை மோசே. கர்த்தரிடத்தில்‌ 
தெரிவித்தான்‌. 


ஜனங்கள்‌. 


கர்த்தர்‌ 





மயம்‌ 
யய 1 


இவர்கள்‌ 
பரப்புகிறார்கள்‌. 
மத்தியில்‌ 
உபதேசங்களாக திரித்து சொல்லுகிறார்கள்‌. 
அண்சே்த்தின்‌ ன்ப 
'தடைபண்ணுகிறார்கள்‌. 

சிறுநரிகளும்‌, 

திராட்சத்தோட்டத்திற்கு 

விளைவிக்கிறார்கள்‌. இப்படிப்பட்ட நரிகளைப்‌ 
பிடிக்கவேண்டும்‌. இவை 
திராட்சத்தோட்டத்தை அழித்துப்போடாதவாறு, 
ஆரம்பத்திலேயே 

அழித்துப்போட 

நாம்‌ அழித்துப்போடவில்லையென்றால்‌, 
இவை நம்மை அழித்துப்போடும்‌ 


என்‌ நேசர்‌ என்னுடையவர்‌ 
உன்‌ 2:16 


உன்‌ 2:16. என்‌ நேசர்‌ என்னுடையவர்‌, 
நான்‌ அவருடையவன்‌. அவர்‌ லீலி. 


புஷ்பங்களுக்குள்ளே மேய்கிறார்‌. 


கிறிஸ்துவுக்கும்‌ தனக்குழுள்ள 
சபையாகிய மணவாட்டி 
அறிவிக்கிறாள்‌. சமை 
ஐக்கியமாகயிருக்க 
கிறிஸ்துவைத்‌ தனக்கு 
கொள்ள வாஞ்சையாயிருக்கிறது. 
கிறிஸ்துவானவர்‌ தம்முடைய மணவாட்டியைப்‌ 
பார்த்து, “என்‌ பிரியமே, என்‌ ரூபவதியே, நீ 
எழுந்து வா” என்று அழைத்தார்‌. 
கிறிஸ்துவின்‌ அழைப்புக்கு பிரதியுத்தரம்‌ 
சொல்லும்‌ வண்ணமாக மணவாட்டி இந்த 
வாக்கியத்தைச்‌ சொல்லுகிறாள்‌. தனக்கும்‌. 
தன்னுடைய ஆத்தும நேசருக்கும்‌ 
இடையேயுள்ள ஐக்கியத்தை நினைவுகூர்ந்து. 
இருதயத்தில்‌ 
நேசர்‌ 
“நான்‌ 


உன்னதப்பாட்டு - விரிவுரை 
SONG OF SOLOMON - COMMENTARY 


ட்ட 
090 


விசுவாசிகள்‌ கிறிஸ்துவுக்குரியவர்கள்‌. 
கிறிஸ்துவோடுகூட அவருடைய 
சுதந்தரத்திற்கு பாத்திரமானவர்கள்‌. நாம்‌ 
கிறிஸ்துவோடுகூட உடன்படிக்கையில்‌ 
இணைக்கப்பட்டிருக்கிறோம்‌. அவரோடு 
ஐக்கியமாமிருக்கும்‌. சிலாக்கியத்தைப்‌ 
பெற்றிருக்கிறோம்‌. கிறிஸ்துவானவர்‌ 
சுவிசேஷத்தில்‌ வாக்குப்பண்ணியிருக்கிற 
வாக்குத்தத்தங்களெல்லா வற்றிற்கும்‌, 
அவருடைய சபையார்‌ சுதந்தரவாளிகளாக 
இருக்கிறார்கள்‌. கிறிஸ்துவானவர்‌ 
பரலோகத்தில்‌. ஆயத்தம்பண்ணி. 
வைத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும்‌ 
நமக்கே உரியவை. நாம்‌ அவருடையவர்கள்‌. 
அவர்‌ நம்முடையவர்‌. 

கிறிஸ்துவின்‌ கிருபை 
பிள்ளைகளுக்கு, 
கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்‌ 
விசுவாசிகளோடு  ஜக்கியமாகமிருக்கிறார்‌. 
கிறிஸ்துவுக்கும்‌, அவருடைய சபைக்கும்‌ 
இடையேயுள்ள ஐக்கியத்தை நினைவுகூர்ந்து, 
மணவாட்டி... தன்னைத்தானே ஆறுதல்‌ 
செய்துகொள்கிறாள்‌. தன்னுடைய நேசர்‌ 
வலிபுஷ்பங்களுக்குள்ளே மேய்கிறார்‌ என்று 
மணவாட்டி 
கிறிஸ்துவானவர்‌. 
விசுவாசிகளுக்குள்ளே 


அவருடைய 
பகிர்ந்து 
தம்முடைய 


கிறிஸ்துவானவர்‌ 
விசுவாசிகளே 
பிரியமானவர்கள்‌ 


அவருக்குப்‌ 


என்‌ 


சாய்த்துபோகும்வரைக்கும்‌, நீர்‌ திரும்பி, 
குன்றும்‌ பிணப்புமான கன்மலைகளில்‌ 
குதித்துவரும்‌ கலைமானுக்கும்‌ 
மரைகளின்‌ குட்டிக்கும்‌ சமானமாயிரும்‌. 





மயம்‌ 
யய 1 


'சபையாருக்கு, சிறிதும்‌ 
ஆனாலும்‌ அவருடைய 
ள்‌ எப்போது இருக்கும்‌. 
பிரத்தியட்சமாய்‌ 
அந்த நாளுக்காக 
நாம்‌ ஆவலோடு காத்துக்கொண்டிருக்கிறோம்‌. 
கிறிஸ்து வரும்போது. நம்மைச்‌ 
சுற்றிலுமிருக்கிற மேகங்களெல்லாம்‌ நம்மை 
விட்டு நீங்கிப்போகும்‌. அப்போது அனைத்தும்‌ 
பிரத்தியட்சமாகவும்‌, பிரகாசமாகவும்‌ நமக்கு 
விளங்கும்‌. 
சுவிசேஷத்தின்‌ நாள்‌ பகல்‌ 
பொழுதைப்போல இருக்கும்‌. அது சூரியன்‌ 
உதிக்கும்‌ காலைப்பொழுதைப்போல இருக்கும்‌. 
உதிக்கும்போது இருள்‌ நீங்கிப்‌ 
போகிறது. அதுபோலவே கிறிஸ்துவானவர்‌ 
இந்த உலகத்திற்கு மறுபடியும்‌ வரும்போது, 
நம்மைச்‌ சூழ்ந்திருக்கிற சந்தேகங்களும்‌, 
அவிசுவாசங்களும்‌ நம்மை விட்டு 
நீங்கிப்போகும்‌. 
கிறிஸ்துவானவர்‌ இந்த உலகத்திற்கு 


மறுபடியும்‌ வரும்போது பழைய ஏற்பாட்டு 
பாரம்பரிய பிரமாணங்களெல்லாம்‌ 


இஙககறில்துவ்‌ இப்‌, வருகை 


நிச்சயமாய்‌ - 


உன்னதப்பாட்டு - விரிவுரை 
SONG OF SOLOMON - COMMENTARY 


ட்ட 
090 


கிறிஸ்து தம்முடைய இரண்டாம்‌. 
வருகையில்‌ வருவதற்கு முன்பாகவே, 
கர்த்தருடைய பிரசன்னம்‌ தம்முடைய 
பிள்ளைகளோடு கூடமிருந்து, அவர்களுக்கு 
ஆதரவாகவும்‌, ஆறுதலாகவும்‌ 
இருக்கவேண்டும்‌ என்று மணவாட்டி 
விரும்புகிறாள்‌. “என்‌ நேசரே நீர்‌ திரும்பி 
வாரும்‌" என்று அன்போடு கூப்பிடுகிறாள்‌. 
திரும்பி வந்து தன்னைச்‌ சந்திக்குமாறு 
அழைக்கிறாள்‌. முடிவுபரியந்தம்‌ தன்னோடு. 
கூடமிருக்குமாறு  வேண்டிக்கொள்கிறாள்‌. 
“பதல்‌ குளிர்ச்சியாகி, நிழல்‌ சாய்ந்துபோகும்‌ 
வரைக்கும்‌! என்னும்‌ வார்த்தைக்கு, 
“நித்தியகாலம்‌' என்று பொருள்‌. இந்தக்‌ 
காலத்தின்‌ முடிவு வரையிலும்‌ தன்னுடைய 
நேச! தன்னோடு கூடயிருக்க 
வேண்டுமென்று மணவாட்டி விரும்புகிறாள்‌. 


குன்றும்‌ பிளப்புமான கன்மலைகளில்‌ 
குலையானும்‌, மரைகளின்‌ குட்டியும்‌ குதித்து 
வரும்‌. அதுபோலவே தன்னுடைய நேசர்‌ 
குதித்து 'வவேண்டுகென்று. கிறிஸ்துவின்‌. 
ர்‌ விரும்புகிறார்கள்‌. கிறிஸ்துவின்மீது, 
அன்பாயிருக்கிறவர்கள்‌ அவருடைய 
வருகையை ஆவலாய்‌ எதிர்பார்த்துக்‌ 
காத்துக்கொண்டிருக்கிறார்கள்‌. “கர்த்தராகிய 
இயேசுவே வாரும்‌" என்று அன்போடு 
அழைக்கிறார்கள்‌. 





மயம்‌ 
யய 1 


மணவாளனும்‌ 
பிரிந்திருக்கிறார்கள்‌ இதனால்‌ 
மணவாட்டிக்கு, மிகுந்த மனவேதனை 
உண்டாயிற்று. மணவாட்டி தன்‌ ஆத்தும 
நேசரைக்‌ தேடிக்‌  கண்டுபிடிக்கிறாள்‌ 
(உன்‌ 34-5) எருசலேமின்‌ குமாரத்திகள்‌ 
சபையின்‌ அழகையும்‌ நேர்த்தியையும்‌ பார்த்து 
ச்சரியப்படுகிறார்கள்‌ (உன்‌ 3:6). சபையார்‌ 

ருத்‌ அழகையும்‌, 
பலத்தையும்‌, த்தையும்‌ பார்த்து 
ரப டகனா கல்‌ இதை விவரிப்பதற்கு 
சாலொமோனுடைய மஞ்சம்‌, அவருடைய 
சவுரியவான்கள்‌, (உன்‌ 3:78) 
சாலொமோனுடைய இரதம்‌ (உன்‌ 3941) 
தியவை எடுத்துக்காட்டாகச்‌ 


சொல்லப்படுகிறது. 


மணவாட்டியும்‌. 


என்‌ ஆத்தும நேசரைத்‌ 
தேடினேன்‌ 
உன்‌ 8:1 


உன்‌ 84. இராக்காலங்களில்‌ என்‌ 
படுக்கையிலே என்‌ ஆத்தும நேசரைத்‌ 
தேடினேன்‌; தேடியும்‌ நான்‌ அவரைக்‌ 
காணவில்லை. 


ஏற்பாட்டுக்கால 

'சடங்காச்சார 
இயேசுகிறிஸ்துவைக்‌ 
1 அது 
மிகவும்‌ கடினமாயிருந்தது. 
முன்பாக, 
இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கு ஆறுதலாயிருந்தது. 
தங்களுக்கு வாக்குப்பண்ணப்பட்ட மேசியா 
சீக்கிரத்தில்‌ வருவார்‌ என்று யூதர்கள்‌ 
ஆவலாய்க்‌  காத்துக்கொண்டிருந்தார்கள்‌. 
தங்களுடைய சடங்காச்சார பிரமாணங்கள்‌ 
மூலமாய்‌ மேசியாவைத்‌ தேடிப்‌ பார்த்தார்கள்‌. 


பம்‌ 
பரிசுத்தவான்கள்‌ 
பிரமாணங்களில்‌ 
கண்டுபிடிக்க முயற்சி செய்தார்கள்‌. 
அவர்களுக்கு 


வருவதற்கு 
த்தி தியானம்‌ 


உன்னதப்பாட்டு - விரிவுரை 
SONG OF SOLOMON - COMMENTARY 


இகிறி்துவின்‌ பெற்றோர்‌, 
பாலகனை தேவாலயத்திற்கு அழைத்து 
வந்தார்கள்‌. சிமியோன்‌ இயேசு பாலகனை 
தன்னுடைய கைகளில்‌ ஏந்திக்கொண்டு 
சந்தோஷப்பட்டார்‌. மேசியாவின்‌ வருகை 
ஏற்கெனவே வாக்குபபண்ணப்பட்டிுந்தாலம்‌ 
காலம்‌ நிறைவேறியபோதுதான்‌ 

வந்தார்‌. மேசியாவின்‌ க்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ நீண்டகாலமாகக்‌ 
காத்துக்கொண்டிருந்தார்கள்‌. அதுவரையிலும்‌ 
அவர்‌ இருளில்‌ நடந்தார்கள்‌. 

ஏற்பாட்டுக்கா, 

பரிகத்தவான்‌௧ணப்போகவே வத்தில்‌ 
ஏராளமான விசுவாசிகள்‌, 
இயேசுகிறிஸ்துவைப்‌ பார்க்க முடியாமல்‌ 
இருளில்‌ நடக்கிறார்கள்‌. தம்மைத்‌ 
தேடுகிறவர்கள்‌ கண்டடைவார்கள்‌ என்று 
இங்சகிிக்ு | வாக்குபபண்ணிிருக்கறார 
இயேசுகிறிஸ்‌; கண்டுபிடிப்பதில்‌ 
காலதாமதம்‌ es னாலும்‌ நாம்‌ 
அவரைத்‌ தேடுவதை நிறுத்திவிடக்கூடாது. 
தொடர்ந்து தேடிக்கொண்டேயிருக்கவேண்டும்‌. 


மணவாட்டி இராக்காலங்களில்‌, 
தன்னுடைய படுக்கையிலே, தன்னுடைய 
ஆத்தும நேசரைத்‌ தேடுகிறாள்‌. அவர்‌ 
அங்கு இல்லை. மணவாட்டி படுக்கையில்‌: 
நன்றாய்த்‌ தேடிப்பார்க்கிறாள்‌. தேடியும்‌ அவள்‌ 
அவரைக்‌ காணவில்லை. மணவாட்டி 
மணவாளனோடு ஐக்கியமாயிருந்தாள்‌. அந்த 


வேண்டுமென்று விரும்புவார்கள்‌. 





மயம்‌ 
யய 1 


தாவீதின்‌ ஆத்துமா தேவன்மீது 
தாகமாயிருந்தது. தேவனே ஜீவனுள்ளவர்‌. 
அவரை நாம்‌ வாஞ்சையோடு தேடும்போது. 
நிச்சயமாகவே அவரை நம்மால்‌ கண்டுபிடிக்க 
முடியும்‌. தன்னுடைய ஆத்தும நேசரை 
எப்படியாவது, தேடிக்கண்டு 
பிடித்துவிடலாமென்று நினைத்து, 
மணவாட்டி அவரை வாஞ்சையாய்த்‌ 
தேடுகிறாள்‌. ஆத்தும நேசரின்‌ 
அடையாளத்தைக்கூட மணவாட்டியால்‌ 
பார்க்க முடியவில்லை. ஆனாலும்‌ அவள்‌ 
தன்னுடைய ஆத்தும நேசரை தேடுவதை 
நிறுத்திவிடவில்லை. தொடர்ந்து 
தேடிக்கொண்டிருக்கிறாள்‌. வாஞ்சையாய்த்‌ 


தேடியும்‌ அவளால்‌ தன்னுடைய ஆத்தும 
நேசரைக்‌ கண்டுபிடிக்க முரமவில்லை 
அவளுடைய முயற்சிகளில்‌ தோல்வி 
உண்டாயிற்று 


நான்‌ எழுந்து தேடுவேன்‌ 
உன்‌ 82 


உன்‌ 94. நான்‌ எழுத்து நகரத்தின்‌ 
வீதிகளிலும்‌ தெருக்களிலும்‌ திரித்து, 
என்‌ ஆத்தும நேசரைத்‌ தேடுவேன்‌ 


என்றேன்‌; தேடியும்‌ நான்‌ அவரைக்‌ 
காணவில்லை. 


மணவாட்டி தன்னுடைய ஆத்தும 
நேசரைத்‌ தேடியும்‌, அவரை அத்‌ 
கண்டுபிடிக்க முடியவில்லை. 
இடங்களிலும்‌ அவரைத்‌ நேடப்பார்ககிறாள்‌. 
தேடியும்‌ கண்டுபிடிக்க முடியவில்லை. 
அவளுடைய 

வீணாய்ப்போயிற்று. அவளுக்கு. 
ஏமாற்றமுண்டாயிற்று. மணவாட்டி 
ஏமாற்றத்தினால்‌ சோர்ந்து போய்விடவில்லை. 
இன்னும்‌ தேட வேண்டுமென்று. 
தீர்மானத்தோடிருக்கிறாள்‌. தன்னுடைய 
ஆத்தும நேசரைத்‌ தேடுவதற்காக மணவாட்டி 
இப்போது எழும்புகிறாள்‌. 


தன்னுடைய ஆத்தும 
கண்டுபிடிக்கும்‌ வரையிலும்‌, 
தன்னுடைய படுக்கையில்‌ தனிமையாகப்‌ 
படுத்திருக்க விரும்பவில்லை. ஆத்தும 
நேசரைக்‌ கண்டுபிடிக்காமல்‌ தான்‌ மாத்திரம்‌ 
தன்னுடைய படுக்கையில்‌ படுத்திருப்பது 


நேசரைக்‌ 
மணவாட்டி 


உன்னதப்பாட்டு - விரிவுரை 
SONG OF SOLOMON - COMMENTARY 


தனக்கு இன்பமானதல்ல என்பதைப்‌ 
புரிந்துகொள்கிறாள்‌. ஆத்தும நேசரை 
எப்படியும்‌ கண்டுபிடித்துவிடவேண்டும்‌ என்று 
தீர்மானித்து. காலதாமதம்‌ பண்ணாமல்‌ 
எழும்புகிறாள்‌. அவரைத்‌ தேடுவதற்காக 
பல. இடங்களுக்கும்‌ உட 
புறப்பட்டுப்போகிறாள்‌. மணவாட்டி காலதாமதம்‌ 
பண்ணினால்‌, மணவாளன்‌ அவளை விட்டு 
இன்னும்‌ தூரமாய்‌ விலகிப்போய்விடுவார்‌. 


கிறிஸ்துவைத்‌: தேடுகிறவர்கள்‌ 
தடைகளைப்‌ பார்த்து பயந்துவிடக்கூடாது. 
பிரச்சனைகளைப்‌ பார்த்து 
சோர்ந்துபோய்விடக்கூடாது. மணவாட்டி 
சோர்ந்துபோகவில்லை. “நான்‌ எழுந்து. 
நகரத்தின்‌ வீதிகளிலும்‌ தெருக்களிலும்‌ 
திரிந்து, என்‌ ஆத்தும நேசரை தேடுவேன்‌" 
என்று சொல்லுகிறாள்‌. கிறிஸ்துவானவர்‌ 
ஒரு வழிப்போக்கரைப்போல, ஏதாவது ஒரு 
ஓரத்தில்‌ ஒழிந்துகொண்டிருக்கமாட்டார்‌. 
அவர்‌ நம்முடைய ஆத்தும நேசர்‌. அவர்‌ 
நகரத்தின்‌ வீதிகளிலும்‌, தெருக்களிலும்‌ 
திரிந்துகொண்டிருப்பார்‌. அவர்‌ செல்லும்‌ 
இடங்களிலெல்லாம்‌. நன்மை 
செய்துகொண்டிருப்பார்‌ ஜனங்கள்‌ 
இருக்குமிடத்தில்‌ இயேசுகிறிஸ்குவும்‌ 
இருப்பார்‌ 

இயேசுகிறிஸ்துவைத்‌ தேடுகிறவர்கள்‌, 
அவரை நகரத்தில்‌ தேடவேண்டும்‌. இந்த 
வாக்கியத்தில்‌ “நகரம்‌” என்னும்‌ வார்த்தை 
எருசலேம்‌. நகரத்தைக்‌ குறிப்பிடுகிறது. 
எருசலேமில்‌ தேவாலயம்‌ இருக்கிறது. இது 
சுவிசேஷ சபைக்கு அடையாளமாக இங்கு 
சொல்லப்பட்டிருக்கிறது. எருசலேம்‌ சபை 
என்பது பரிசுத்த பிரமாணங்களினால்‌ 
நிரம்பியிருக்கிற சபை என்று பொருள்‌. 


மணவாட்டி, “நான்‌ எழுந்து என்று 
சொல்லும்போது, தன்னால்‌ மணவாளனைத்‌ 
தேடிக்கண்டுபிடிக்க முடியும்‌ என்று 
உறுதியோடு சொல்லுகிறாள்‌. அவளுடைய 
நோக்கம்‌ சரியாகயிருக்கிறது. அவளுடைய 
முயற்சிகளும்‌ நேர்த்தியாகயிருக்கிறது. 
இயேசுகிறிஸ்துவைத்‌ தேடுகிறவர்கள்‌ 
சோர்ந்துபோகாமல்‌ தேடவேண்டும்‌. 
மணவாட்டி எழுந்து நகரத்தின்‌ 
வீதிகளிலும்‌, தெருக்களிலும்‌ திரிந்து, 
தன்னுடைய ஆத்தும நேசரைத்‌ தேடுகிறாள்‌. 
தேடியும்‌ அவள்‌ அவரைக்‌ காணவில்லை. 
அவளுடைய முயற்சியில்‌ மறுபடியும்‌ தோல்வி 
உண்டாயிற்று. 





யம்‌ 
யய 1 


என்‌ ஆத்தும நேசரைக்‌. 
கண்டீர்களா 
உன்‌ 3:3 


உன்‌ 3. நகரத்திலே திரிகிற 
காவலானர்‌ என்னைக்‌ கண்டார்கள்‌: எண்‌: 
ஆத்தும நேசரைக்‌ கண்டீர்களா என்று 
அவர்களைக்‌ கேட்டேன்‌. 


இரவுவேளையில்‌, நகரத்திலே 
காவலாளர்‌ சுற்றித்திரிந்து, நகரத்தைக்‌ 
காவல்‌ காப்பார்கள்‌. அவர்கள்‌ தன்‌ நேசரைத்‌ 
தேடுகிற மணாவாட்டியைக்‌ காண்கிறார்கள்‌. 
அவள்‌ அவர்களிடத்தில்‌, “என்‌ ஆத்தும 
நேசரைக்‌ கண்டீர்களா" என்று 
விசாரிக்கிறாள்‌. காவலாளர்கள்‌ நகரத்திற்கு 
சமாதானத்தையும்‌, பாதுகாப்பையும்‌ 
உறுதிபண்ணுவதற்காகு நகரத்தைக்‌ காவல்‌ 
காக்கிறார்கள்‌. 

காக்கிறவர்கள்‌ 

பார்க்கிறார்கள்‌. 

நேசரைப்பற்றிய 

காவலாளர்களிடம்‌ 

தெரிந்துகொள்ள 

மணவாட்டிக்கு நகரத்தின்மீது. பிரியமில்லை. 
அவள்‌ தன்னுடைய ஆத்தும நேசர்மீதே 
பிரியமாயிருக்கிறாள்‌ 


. கிறிஸ்துவைத்‌ 
கூட்டத்திலும்‌ புகுந்து 
அருகாமையில்‌ வருவார்கள்‌. 
வருஷமாய்‌ பெரும்பாடுள்ள 
இயேசுகிறிஸ்துவின்‌ 
தொடவேண்டுமென்று 
கூட்டத்திற்கு நடுவே புகுந்து, கிறிஸ்துவுக்கு 
அருகாமையில்‌ வந்தாள்‌. நாம்‌ கிறிஸ்துவைத்‌ 
தேடும்போது கூட்டம்‌ நமக்குத்‌ 
தடையாகயிருக்கக்கூடாது. நம்மைச்‌ சுற்றிலும்‌ 
திரளான கூட்டம்‌ இருக்கும்போது அவர்களை 
வேடிக்கை பார்த்துக்கொண்டு ம்‌ 
நிற்கக்கூடாது. நாம்‌ 
தேடுகிறவர்கள்‌. அவரைக்‌ 
வரையிலும்‌ தேடிக்கொண்டேயிருக்கவேண்டும்‌. 
கூட்டத்தாரின்‌ அழகை... ரசிப்பதற்குப்‌. 
பதிலாக, நம்முடைய ஆத்தும நேசரைக்‌ 
கண்டுபிடிப்பதற்கு 
உதவியாயிருப்பார்களா 
அறியவேண்டும்‌. 
திரிகிற 


நேசரைக்‌ கண்டீர்களா” என்று கேட்கிறாள்‌. 


உன்னதப்பாட்டு - விரிவுரை 
SONG OF SOLOMON - COMMENTARY 


| 
PUEUSHERS 


வேதவாக்கியங்களை ஆராய்ந்து 
பார்த்து நம்முடைய தேவனாகிய கர்த்தரை 
கண்டுபிடிக்க வேண்டும்‌. ஜெபத்தில்‌ அதிக 
நேரம்‌  தரித்திருந்து தேவனைத்‌ 
தேடிக்கண்டுபிடிக்க வேண்டும்‌. 
பிரமாணங்களைக்‌ கைக்கொண்டு கர்த்தரைத்‌ 
தேடவேண்டும்‌. நம்முடைய இருதயத்தின்‌ 
ஆழத்திலிருந்து கர்த்தரைத்‌ தேடவேண்டும்‌. 
நாம்‌ கர்த்தரைத்‌ தேடினாலும்‌, அவரைப்‌ 
பார்க்க முடியாமல்‌ போனாலும்‌, நம்முடைய 
இருதயத்தில்‌ கர்த்தர்‌ இருக்கவேண்டும்‌. 
கர்த்தருடைய நேசம்‌ நமக்குள்‌ 
நிரம்பியிருக்கவேண்டும்‌. மணவாட்டி 
மணவாளனைப்பற்றி விசாரிக்கும்போது, “என்‌ 
ஆத்தும நேசரைக்‌ கண்டீர்களா” 
என்றே விசாரிக்கிறாள்‌ அவள்‌ 
அவை கண்டுபிடித்தாலும்‌, 
கண்டுபிடிக்காவிட்டாலும்‌, அவர்‌ 
அவளுடைய ஆத்துமாவிற்கு நேசராகவே 
இருக்கிறார்‌. 


கி கண்டவர்களால்‌ 
மாத்திர மற்றவர்களை 
கிறிஸ்துவினிடத்திற்கு ப்‌ முடியும்‌. 
நகரத்திலே திரிகி காவலாளர்‌, 
ஆத்தும நேசரை ண்டகந்தால்‌ மாத்திரமே, 
அவர்களால்‌ மணவாட்டியை அவளுடைய 
ஆத்தும நேசரிடம்‌ வழிநடத்த முடியும்‌. 
அப்போதுதான்‌, அவர்களால்‌ “ஆத்தும 
நேசரைக்‌ கண்டோம்‌, அவர்‌ இங்கே 
இருக்கிறார்‌" என்று பதில்‌ சொல்லமுடியும்‌. 


க்கக்‌ 


நேசரைக்‌ 


என்‌ ஆத்தூம 
கண்டேன்‌ 
உன்‌ 3:4 


உன்‌ 3:4. நான்‌ அவர்களை விட்டுக்‌ 
கொஞ்சதூரம்‌ கடந்துபோனவுடனே, 
என்‌ ஆத்தும நேசரைக்‌ கண்டேன்‌; 
அவரை நான்‌ எண்‌ தாயின்‌ வீட்டிலும்‌ 
என்னைப்‌ பெற்றவனின்‌ அறையிலும்‌ 
கொண்டுவந்து விடுமட்டும்‌ விடாமல்‌ 
பற்றிக்கொண்டேன்‌. 





மயம்‌ 
யய 1 


விரும்புகிறாள்‌. ஆனால்‌ அவர்கள்‌ மூலமாய்‌ 
மணவாட்டிக்கு நல்ல செய்தி எதுவும்‌ 
கிடைக்கவில்லை. ஆத்தும நேசர்‌ 
எங்கேயிருக்கிறார்‌ என்று அவர்களுக்குத்‌. 
தெரியவில்லை. அவர்கள்‌ மூலமாய்‌ தான்‌ 
எதிர்பார்க்கிற உதவி தனக்குக்‌ கிடைக்காது 
என்பதை மணவாட்டி புரிந்துகொள்கிறாள்‌. 


அதன்‌ பின்பு மணவாட்டி நகரத்திலே 
திரிகிற காவலாளரைவிட்டு கொஞ்சதூரம்‌: 
கடந்துபோகிறாள்‌. அப்போது அவள்‌ 
தன்னுடைய ஆத்தும நேசரைக்‌ 
காண்கிறாள்‌. கிறிஸ்துவைத்‌ தொடர்ந்து 
தேடிக்கொண்டிருக்கிறவர்கள்‌ அவரை 
நிச்சயமாகவே கண்டுபிடிப்பார்கள்‌. தம்மைத்‌ 
தேடுகிற அனைவருக்கும்‌ அவர்‌ 
சமீபமாமிருக்கிறார்‌. நமக்கு 
தோல்விகளும்‌, தடைகளும்‌ வந்தாலும்‌, 
நாம்‌ கிறிஸ்துவைத்‌ 

நிறுத்திவிடக்கூடாது. தொடர்ந்து 
தேடவேண்டும்‌. கண்டுபிடிக்கும்‌ வரையிலும்‌. 
தேடவேண்டும்‌. தேடுகிறவர்கள்‌ மாத்திரமே 


கண்டுபிடிப்பார்கள்‌. 


/ரைகளும்‌ எல்லாம்‌ என்மேல்‌ 
ண்டும்‌ 
பதற்காலத்திலே 
கட்டளையிடுகிறார்‌:: இராக்காலத்திலே 
அவரைப்‌ பாடும்பாட்டு என்‌ வாயிலிருக்கிறது:: 
என்‌ ஜீவனுடைய தேவனை நோக்கி 
விண்ணப்பஞ்செய்கிறேன்‌” (சங்‌ 42:7 8). 


“தேவன்‌ இரக்கஞ்செய்ய மறந்தாரோ? 
கோபத்தினாலே தமது உருக்கமான 
இரக்கங்களை  அடைத்துக்கொண்டாரோ? 


என்‌ ; 
தவக்‌ 
வருஷங்களை 

(சங்‌ 77:910). 


உன்னதப்பாட்டு - விரிவுரை 
SONG OF SOLOMON - COMMENTARY 


ட்ட 
090 


உன்னைக்‌ 

உருக்கமான 

உன்னைச்‌. 
சேர்த்துக்கொள்வேன்‌. அற்பகாலம்‌ மூண்ட 
கோபத்தினால்‌ என்‌ முகத்தை இமைப்பொழுது 
உனக்கு மறைத்தேன்‌: ஆனாலும்‌ நித்திய 
கிருபையுடன்‌ உனக்கு இரங்குவேன்‌ என்று 
கர்த்தராகிய உன்‌ மீட்பர்‌ சொல்லுகிறார்‌” 
(ஏசா 54:7 8). 


மணவாட்டி தன்னுடைய ஆத்தும 
நேசரைக்‌ கண்டவுடன்‌, அவரிடத்தில்‌ 
நெருக்கமாகக்‌ கிட்டிச்‌ சேருகிறாள்‌. அவரை 
விடாமல்‌ பற்றிக்கொள்கிறாள்‌. ஏற்கெனவே 
தன்னுடைய ஆத்தும நேசரை விட்டுப்‌ 
பிரிந்தவள்‌. அப்படிப்பட்ட பிரிவு தனக்கு 
மறுபியும்‌ வந்துவிடக்கூடாது என்று மிகுந்த 


பிரிந்துபோன 
நேசரை, மிகவும்‌ 
தேடிக்கண்டுபிடித்திருக்கிறாள்‌. 


நாம்‌ கர்த்தரைத்‌ 
கண்டுபிடிக்கும்போது. 
விசுவாசத்தின்‌ கரங்களினால்‌ 
பற்றிக்கொள்ளவேண்டும்‌. 
கரங்களினால்‌ அவரை அணைத்துக்கொள்ள 
வேண்டும்‌. நம்முடைய சமுகத்தைவிட்டு 
அவரும்‌ கடந்துபோய்விடக்கூடாது. நாமும்‌ 
அவரை விட்டுப்‌ பிரிந்துபோய்விடக்கூடாது. 
அவர்‌ நமக்குள்‌ வாசம்பண்ணவேண்டும்‌. 
நாம்‌ அவருக்குள்‌ வாசம்பண்ணவேண்டும்‌. 


மணவாட்டி தன்னுடைய நேசரை 
கண்டுபிடித்த பின்பு, அவரை தன்னுடைய 
வீட்டாருக்கு அறிமுகம்‌ செய்து வைக்க 
விரும்புகிறாள்‌. அவரை தன்‌ தாயின்‌ 
வீட்டிலும்‌, தன்னைப்‌ பெற்றவளின்‌ 
அறையிலும்‌ கொண்டு வந்து விடுகிறாள்‌. 
தன்னுடைய உற்றார்‌ உறவினர்கள்‌, 
குடும்பத்தார்‌ எல்லாருக்கும்‌ தன்னுடைய 
ஆத்தும நேசரை அறிமுகம்‌ செய்து 
வைக்கிறாள்‌. தன்னுடைய ஆத்தும 
நேசருடைய ஐக்கியத்தினால்‌, தனக்குக்‌ 
கிடைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை, 
தன்னுடைய குடும்பத்தாரோடு 
பகிர்ந்துகொள்ள விரும்புகிறாள்‌. 





மயம்‌ 
யய 1 


நாம்‌. கிறிஸ்துவை எங்கே 
கண்டுபிடித்தாலும்‌, அவரை நம்மோடுகூட 
நம்முடைய வீட்டிற்கு அழைத்து வரவேண்டும்‌. 
ந டய இருதயத்திற்கு அழைத்து. 
வரவேண்டும்‌. சபை நம்முடைய 
தாய்வீட்டைப்போல இருக்கிறது. சபையின்‌ 
காரியங்களில்‌ நாம்‌ கவனம்‌ 
செலுத்தவேண்டும்‌. சபையில்‌ கிறிஸ்துவை. 
மேன்மைப்படுத்தி, மகிமைப்படுத்‌ 

சபையாருக்கு 

வைக்கவேண்டும்‌. 


அவரை அறிமுகம்‌ செய்து. 
அவர்‌ நமக்கு செய்த 
நன்மைகளையெல்லாம்‌ சாட்சியாகச்‌ 
சொல்லவேண்டும்‌. கிறிஸ்துவானவர்‌ 
நமக்குக்‌ கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை, 
நம்முடைய தாய்‌ வீட்டைப்போல இருக்கிற 
சபையாரிடம்‌ பகிர்ந்துகொடுக்கவேண்டும்‌. 


எருசலேமின்‌ குமாரத்திகளே 
உன்‌ 3:5 


உன்‌ 35, எருசலேமின்‌ குமாரத்திகனே! 
எனக்குப்‌ பிரியமானவளுக்கு மனதாகு. 
மட்டும்‌ நீங்கள்‌ அவனை விழிக்கப்‌ 
பண்ணாமலும்‌ எழுப்பாமலுமிருக்கும்படி, 
வெளிமான்கள்மேலும்‌ வெளியின்‌. 
மரைகள் மேலும்‌. உங்களை 
ஆணையிடுகிறேன்‌. 

ந்தா 
டாமல்‌: 


மணவாட்டி தன்னுடைய 
நேசரை  தேடிக்கண்டுபிடித்து. 
ப்றிக்கொள்கிறாள்‌. 
ஐக்கியமாகமிருக்கிறாள்‌. 
இடையேயுள்ள ஐக்கியத்திற்கு 
இடையூறாகயிருக்கக்கூடாது 
விரும்புகிறாள்‌. 
சொன்னதுபோல (உன்‌ 
மறுபடியும்‌ சொல்லுகிறாள்‌. 
எருசலேமின்‌ 
சொல்லப்படுகிறது. 
பிரியமானவளுக்கு மனதாகும்‌ மட்டும்‌ நீங்கள்‌ 
"விழிக்கப்பண்ணாமலும்‌: 
உங்களை 
எருசலேமின்‌ 
ந்த கத்‌ சொலல்‌ 
நம்மிடத்திலுள்ள கசப்புக்கள்‌, 
வெறுப்புக்கள்‌ எல்லாம்‌ நம்மைவிட்டு 
நீங்கவேண்டும்‌. இது தேவனுடைய பரிசுத்த. 
ஆலியானவரைத்‌ துக்கப்படுத்தும்‌. 


உன்னதப்பாட்டு - விரிவுரை 
SONG OF SOLOMON - COMMENTARY 


தேவனோடு 
ஐக்கியத்திற்கு 


நாம்‌ கொண்டிருக்கிற 
'தடையாகயிருக்கிற 
பாவசுபாவங்களெல்லாம்‌ நம்மை விட்டு 
நீங்கிப்போகவேண்டும்‌. தீயஎண்ணங்கள்‌ 
நமக்குள்‌ பிரவேசித்துவிடாதவாறு நம்மை 
பரிசுத்தமாய்க்‌ காத்துக்கொள்ளவேண்டும்‌. 

அன்றியும்‌, நீங்கள்‌ மீட்கப்படும்‌ 
நாளுக்கென்று முத்திரையாகப்‌. 
தேவனுடைய பரிசுத்த ஆவியைத்‌ 
துக்கப்படுத்தாதிருங்கள்‌. சகலவிதமான 
கசப்பும்‌, கோபமும்‌, மூர்க்கமும்‌, கூக்குரலும்‌, 
தூஷணமும்‌ மற்ற எந்தத்‌ துர்க்குணமும்‌ 
உங்களை விட்டு நீங்கக்கடவது"' 
(எபே 4:30,31). 


எருசலேமின்‌ குமாரத்திகளே" என்னும்‌ 
வாக்கியத்தை மணவாளனாகிய 
சொல்லுவதாக 
வேதபண்டிதர்களில்‌ சிலர்‌ வியாக்கியானம்‌. 
பண்ணுகிறார்கள்‌. தம்முடைய சபையை 
யாரும்‌ தொந்தரவு பண்ணக்கூடாது, 
விசுவாசிகளின்‌ மனதை யாரும்‌ 
கெடுத்துப்போடக்கூடாது. என்று 
கிறிஸ்துவானவர்‌ கட்டளை கொடுக்கிறார்‌. 


இவர்‌ யார்‌ 
உன்‌ 3:8 


உன்‌ 3:8. வெள்ளைப்போளத்தினாலும்‌ 
சாம்பிராணியினாலும்‌ வர்த்தகருடைய 
கந்தப்பொடியினாலும்‌ 

வாசனையை வீசி, 

போல்‌ 

வனாந்தரத்திலிருந்து வருகிற இவர்‌ 


யார்‌? 


எருசலேமின்‌ க இந்த 
வாக்கியத்தைச்‌ சொல்லுகிறார்கள்‌. 
ட்டி கறுப்பாயிருக்கிறாள்‌ (உன்‌ 1:6) 
அவளை எருசலேமின்‌ 
'வெட்கத்தோடும்‌. 


பார்த்தார்கள்‌. ஆனால்‌. 


வேதனையோடும்‌ 
இப்போதோ மணவாட்டியின்‌ அழகைப்‌ பார்த்து 


ஆச்சரியப்படுகிறார்கள்‌. 
அழகைப்‌ புகழ்ந்து சொல்லுகிறார்கள்‌. 
அவளுக்கு மதிப்பும்‌ மரியாதையும்‌: 
கொடுக்கிறார்கள்‌. 'வனாந்தரத்திலிருந்து 
வருகிற இவர்‌ யார்‌” என்று மிகுந்த 
மரியாதையோடு கேட்கிறார்கள்‌. 


அவளுடைய 





யம்‌ 
யய 1 


மணவாட்டியின்‌ ரூபம்‌ 
சவுந்தரியமுள்ளதாகயிருக்கிறது. 
சவுந்தரியமுள்ள. 

ராஜஅரமனையிலிருந்து 

வனாந்தரத்திலிருந்து வரமாட்டார்‌. 

ல்‌ மணவாட்டியோ மிகுந்த 

வனாந்தரத்திலிருந்து. 

இந்த வாக்கியம்‌ யூதருடைய 

இஸ்ரவேல்‌ 

நாற்பது வருஷங்களாக 


அதிக 
இப்படி 
ஒருவர்‌ 
வருவார்‌. 


திரிந்துகொண்டிருந்தார்கள்‌. 
அவர்களுக்கு கானான்‌ 
வாக்குப்பண்ணினார்‌ 'த்தைச்‌ 
சுதந்தரிப்பதற்காக இஸ்ரவேல்‌ புத்திரர்கள்‌ 
வனாந்தரத்திலிருந்து வருகிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
பாளமிறங்கியிருப்பதை பிலேயாம்‌ 
பார்த்து. ஆச்சரியப்படுகிறார்‌. அவரும்‌ 
அவர்களைப்‌ புகழ்ந்து. சொல்லுகிறார்‌ 
"கன்மலையுச்சியிலிருந்து நான்‌ அவனைக்‌ 
கண்டு,  குன்றுகளிலிருந்து அவனைப்‌ 
பார்க்கிறேன்‌; அந்த ஜனங்கள்‌ ஜாதிகளோடே 
கலவாமல்‌ தனியே வாசமாயிருப்பார்கள்‌" 
(எண்‌ 239 யாக்கோபே, 
கூடாரங்களும்‌, இஸ்ரவேலே, 
வாசஸ்நலங்களும்‌ 

அழகானவைகள்‌!" (எண்‌ 24:5). 


உன்‌ 
உன்‌ 
எவ்வளவு. 


கர்த்தருடைய 
ன்‌ வாங்கிப்போய்விட்டு, 


சந்தோஷத்தோடு வரும்‌. 

வன்க தக்கு 
இவர்‌ யார்‌" என்னும்‌ வாக்கியம்‌ 
வர்ணிப்பதாகவும்‌, சிலர்‌ வியாக்கியானம்‌. 
சொல்லுகிறார்கள்‌. வனாந்தரங்களில்‌ 
கஷ்டங்களை அனுபவித்துவிட்டு 
வருவதுபோல, கர்த்தரை விட்டுப்‌ 
பின்வாங்கிப்போன ஆத்துமா, வறட்சியான 
இடங்களில்‌: அலைந்து திரிந்து 
கஷ்டப்பட்டு, வனாந்தரத்தைவிட்டு 

வெளியேறி வருவதுபோல வருகிறது. 
மணவாட்டி... வனாந்தரத்திலிருந்து 
வெளியேறி வருகிறாள்‌. வனாந்தரம்‌ 
பசுமையாயிராது. வறட்சியாயிருக்கும்‌. அங்கு 
நீர்‌ ஆதாரம்‌ எதுவம்‌ இருக்காது. 


உன்னதப்பாட்டு - விரிவுரை 
SONG OF SOLOMON - COMMENTARY 


ந 
PUELSHERS 


வனாந்தரமானது 
இருக்கும்‌. 
தூபபுகை 
வனாந்தர 


| தூபஸ்தம்பம்‌ போல. 
பரிசுத்த பலிபீடத்திலிருந்து 
மேலே எழும்புவதுபோல, 
51 அனுபவம்‌ இருக்கும்‌. 
மணவாட்டி வனாந்தரத்திலிருந்து 
வரும்போது தூபஸ்தம்பங்களைப்போல்‌ 
வனாந்தரத்திலிருந்து வருகிறாள்‌. 


பலிபீடம்‌ தேவனோடு நாம்‌ 
வந்திருக்கும்‌ க்கத்தறக அடையாளம்‌. 
அக்கினி, 


அதற்கு ஜீவனைத்‌ தருகிறார்‌. தேவனோடு 
நமக்குள்ள ஐக்கியம்‌ புதுப்பிக்கப்படுகிறது. 
வனாந்தரத்திலிருந்து வெளியேறி வரும்போது, 
தேவனோடுள்ள நம்முடைய ஐக்கியம்‌ 
இன்னும்‌ அதிக நெருக்கமாயிருக்கும்‌. 

மணவாட்டியிடமிருந்து நறுமணம்‌. 
வீசுகிறது. இந்த வாசனை வெள்ளைப்‌ 
போளத்தினாலும்‌,  சாம்பிராணியினாலும்‌, 
வர்த்தகருடைய சகலவித 
கந்தப்பொடியினாலும்‌ உண்டாகிய 
வாசனையாகும்‌. மணவாட்டி தேவனுடைய 
ஆவியானவரின்‌. 'கிருபைகளினால்‌ 
நிரப்பப்பட்டிருக்கிறாள்‌. இவை பரிசுத்தமான 
தூபவர்க்கம்‌ இவை இனிமையான 
வாசனையைக்‌ கொடுக்கும்‌. 


“வனாந்தரத்திலிருந்து வருகிற இவர்‌ 
யார்‌" என்று எருசலேமின்‌ குமாரத்திகள்‌ 
கேட்கிறார்கள்‌. மணவாட்டி தேவனுடைய 
கிருபையும்‌ இரக்கமும்‌ 
நிரம்பியவளாகயிருக்கிறாள்‌. 
தேவனுடைய ம்‌ 
சமாதானமும்‌ 


தூபவர்க்கங்களைத்‌ 
கொண்டு வந்து 
காணிக்கையாகச்‌ 
தூபவர்க்கங்களின்‌ 
கிறிஸ்துவானவர்‌ 
நமக்கும்‌ 


தம்முடைய சபையாராகிய 
'வெள்ளைப்போளத்தையும்‌, 
சாம்பிராணியையும்‌ சகலவித 
கந்தப்பொடியையும்‌ அன்பளிப்பாகக்‌ 
கொடுக்கிறார்‌. இந்தத்‌ தூபவர்க்கங்களை 
தம்முடைய இரத்தத்தையே கிரயமாகச்‌ 
செலுத்தி நம்முடைய ஆத்தும நேசர்‌ 
நமக்காக கிரயத்திற்கு வாங்கியிருக்கிறார்‌. 





மயம்‌ 
யய 1 


சாலொமோனுடைய மஞ்சம்‌ 
உன்‌ 9:7,8. 


உள்‌ 3:7. இதேர, சாலொமோனுடைய 
மஞ்சம்‌; இஸ்ரவேலின்‌ 
சவுரியவான்‌ கில்‌ அறுபது 
சுவுரியவான் கன்‌ அதைச்‌. 
குற்றிநிற்கிறார்கள்‌. 


உன்‌ 3:8. இவர்களெல்லாரும்‌ பட்டயம்‌ 
பிடித்து, யுத்தத்துக்குப்‌ 
பழகினவர்களாயிருக்கிறார்கள்‌; 
இராக்கால பயத்தினிமித்தம்‌ 
அவனவனுடைய பட்டயம்‌ அவனவன்‌ 
அரையிலிருக்கிறது. 


எருசலேமின்‌ 
மணவாட்டியை 
பார்க்கிறார்கள்‌. 
வார்த்தைகளினால்‌ அவனைப்‌ புகழ்ந்து 
பேசுகிறார்கள்‌. மணவாட்டியோ 
அவர்களுடைய புகழ்ச்சியான வார்த்தைகளை 
தனக்குச்‌ சொந்தமாக்கிக்கொள்ளாமல்‌, 
கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகிறாள்‌. 
தன்னுடைய மணவாளரை 
மேன்மைப்படுத்துகிறாள்‌ மணவாளருக்கு 
துதியும்‌ கனமும்‌, மகிமையும்‌ செலுத்துகிறாள்‌. 
எருசலேமின்‌ குமாரத்திகள்‌ தன்னைப்‌ 
பார்ப்பதற்குப்‌ பதிலாக, அவர்கள்‌ 
தன்னுடைய ஆத்தும நேசரைப்‌ பார்ப்பதற்கு 
வழிநடத்துகிறாள்‌. 


ஆத்தும நேசரின்‌ மகிமையைப்பற்றிச்‌ 
சொல்லுவதற்கு சாலொமோனின்‌ பெயர்‌ 
இங்கு மூன்று வசனங்களில்‌: 
பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவானவர்‌ 
சாலொமோனைவிட பெரியவர்‌. 
வாக்கியங்களில்‌ “சாலொமோன்‌” என்னும்‌ 
பெயர்‌ இயேசகிறிஸ்துவைக்‌ குறிக்கிறது. 
சாலொமோன்‌ ஞானத்தில்‌ சிறந்தவர்‌. 
கிறிஸ்துவானவரோ  சர்வஞானமுள்ளவர்‌. 
சாலொமோன்‌ தேவனுக்கு ஒரு ஆலயம்‌ 
கட்டினார்‌. கிறிஸ்து தேவாலயத்திலும்‌: 
பெரியவர்‌. 


குமாரத்திகள்‌ 
ஆச்சரியத்தோடு 
அன்பான 


உன்னதப்பாட்டு - விரிவுரை 
SONG OF SOLOMON - COMMENTARY 


| 
PUEUSHERS 


மணவாட்டி சாலொமோனைப்‌ புகழ்ந்து 
பேசுகிறாள்‌. சாலொமோனுடைய மஞ்சம்‌, 
அவருடைய சவரியவான்கள்‌, 
சாலொமோனுடைய இரதம்‌ ஆகியவற்றைப்‌ 
பார்த்து... மணவாட்டி ஆச்சரியப்படுகிறாள்‌. 
சாலொமோனுடைய 
பாதுகாப்பாயிருக்கிறது. 
சாலொமோனுடைய மஞ்சம்‌" என்று 
ஆச்சரியத்தோடு பார்க்கிறாள்‌. அது மிகவும்‌ 
நேர்த்தியாகச்‌ செய்யப்பட்டிருக்கிறது. 
சாலொமோனுடைய திரைச்சீலைகள்‌ 
அவருடைய. மஞ்சத்தைச்‌ சுற்றிலும்‌ 
தொங்கிக்கொண்டிருக்கிறது. தொங்கு 
திரைகளும்‌, திரைச்சீலைகளும்‌ மிகவும்‌ 
நேர்த்தியாய்‌ உள்ளது. 


தலை சாய்க்க 
னாலும்‌ கிறிஸ்துவின்‌ 
ஈனுடைய மஞ்சத்தைவிட 


வாசமாயிருக்கிறார்‌ 
இருதயமே. 
விசுவாசத்தினாலே. 
இருதயங்களில்‌ 
(எபே 347). 


கிறிஸ்து, 
வாசமாயிருக்கிறார்‌ 


மணவாட்டி சாலொமோனுடைய 
ச்சரியமாகப்‌ பார்த்து 
அதைச்‌ சுற்றி நிற்கிற 
பார்த்து 
சாலொமோனுடைய 
இஸ்ரவேலின்‌ 
பாதுகாப்புக்காக 
கிறிஸ்துவில்‌ இளைப்பாறுதல்‌ 
மிகுந்த 
பாதுகாப்போடிருப்பார்கள்‌. நமக்கு 
வெளியிலே எப்படிப்பட்ட ஆபத்துக்கள்‌ 
இருந்தாலும்‌, கிறிஸ்துவின்‌ சமுகத்தில்‌ 
வரும்போது, நமக்கு மெய்யான 
பாதுகாப்பு உண்டு. 


மஞ்சத்தை 
வர்ணிப்பதுபோல, 
சவுரியவான்‌௧ளையும்‌ 





மயம்‌ 
யய 1 


சாலொமோனுடைய மஞ்சத்தைச்‌ 
சுற்றிலும்‌ நிற்கிற சவுரியவான்கள்‌ எல்லோரும்‌ 
பட்டயம்‌ பிடித்திருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
யுத்தத்திற்குப்‌ பழகினவர்கள்‌. பட்டயத்தை 
எப்படி பிடிக்கவேண்டும்‌ என்பதும்‌, எப்படி 
்‌ என்பதும்‌ 
அவர்கள்‌ 
பாதுகாப்பதற்கு 
ஆயத்தமாயிருக்கிறார்கள்‌. சவரியவான்களின்‌ 
பட்டயம்‌ அவனவன்‌ அரையிலிருக்கிறது. 
அவர்களுடைய கைகள்‌  பட்டயத்தின்மீது 
இருக்கிறது. எச்சரிப்பின்‌ சத்தம்‌ 
கேட்டவுடன்‌, சவுரியவான்கள்‌ பட்டயத்தை 
உருவுவதற்கு ஆயத்தமாயிருக்கிறார்கள்‌. 
இரவில்‌ எப்படிப்பட்ட ஆபத்துக்கள்‌ 
வேண்டுமானாலும்‌ வரலாம்‌. ஆனாலும்‌ 
மணவாட்டியை இரவின்‌ பயங்கரங்கள்‌ 
எதுவும்‌ ம்‌ 
மணவாளன்‌. 
பலப்படுத்திமிருக்கிறார்‌. 
பாதுகாப்பில்‌ 
திருப்தியோடிருக்கிறாள்‌. 
அநேக ஆபத்துக்கள்‌ வரலாம்‌. தீங்குகள்‌: 
அவர்களைச்‌ சூழ்ந்திருக்கிறது. ஆனாலும்‌ 
எந்தத்‌ தங்கும்‌, எந்த ஆபத்தும்‌ நம்மைச்‌ 
சேதம்பண்ணாதவாறு, கர்த்தர்‌ நம்மைப்‌ 
நம்முடைய ஆவிக்குரிய 
நமக்கு அநேக சத்துருக்கள்‌ 
இருப்பார்கள்‌. ஆவிக்குரிய அனுபவம்‌ நமக்கு 
இரவு வேளையைப்போல, மப்பும்‌, மந்தாரமும்‌, 
மேகமும்‌ சூழ்ந்திருப்பதுபோல இருக்கும்‌. 
எதுவுமே தெளிவாகயிருக்காது. இப்படிப்பட்ட 
காலத்தில்கூட நம்முடைய மணவாளராகிய 
கிறிஸ்துவானவர்‌ நமக்கு 
பாதுகாப்பாகயிருக்கிறார்‌. 


குமாரனாகிய கிறிஸ்துவை, 
அவருடைய பிதாவாகிய தேவன்‌ தம்முடைய 
விசேஷித்த பாதுகாப்புக்களினால்‌ 
பாதுகாத்துக்கொண்டார்‌. ஆயிரக்கணக்கான 
தேவதூதர்கள்‌ கிறிஸ்துவுக்குப்‌ பணிவிடை 
செய்தார்கள்‌. கிறிஸ்து 
பாதுகாப்பாகமிருப்பதுபோல, அவருடைய 
சபையும்‌ பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. சபைக்கு: 
விரோதமாக  எழும்பியிருக்கிறவர்களைவிட. 
சபைக்கு, ஆதரவாக. பாதுகாப்பாக 
இருப்போரின்‌ எண்ணிக்கை அதிகம்‌. இந்த 
உலகத்திலிருக்கிறவனைவிட நமக்குள்‌ 
இருக்கிறவர்‌ பெரியவர்‌. 


உன்னதப்பாட்டு - விரிவுரை 
SONG OF SOLOMON - COMMENTARY 


ட 
PUELSHERS 


பாதுகாப்பாயிருக்கிறது. 
சமாதானம்‌ அவருடைய 

பாதுகாக்கிறது. ஆளுகை செய்கிறவர்கள்‌ 
கர்த்தருக்குப்‌ பயந்து ஜனங்களை 
நீதியாகவும்‌, நியாயமாகவும்‌ ஆளுகை 


புத்திக்கும்‌ 

உங்கள்‌ 
இருதயங்களையும்‌ உங்கள்‌ தவரு 
கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாகக்‌ காத்துக்‌ 
கொள்ளும்‌" (பிலி 4:7). 


நமக்கு. இந்தப்‌ பிரபஞ்சத்தின்‌ 
அந்தகார லோகாதிபதியிடமிருந்து ஆபத்து 
வருவதற்கு வாய்ப்புள்ளது. நாம்‌ ஒளியின்‌ 
ஆயுதங்களைத்‌ தரித்தவர்களாக, 
கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
பாதுகாப்பாகமிருக்கவேண்டும்‌. தேவனுடைய 
சர்வாயுதவர்க்கத்தைத்‌ தரித்துக்கொண்டு, 
சத்துருவோடு யுத்தம்பண்ணவேண்டும்‌. 


சாலொமோனுடைய இரதம்‌ 
உன்‌ 3:9,10 


உன்‌ 30, சாலொமோன்‌ ராஜா தனக்கு 
லீபனோனின்‌. மரத்தினால்‌ ஒரு 


இரதத்தைப்‌ பண்ணுவித்தார்‌. 


உன்‌ 940. அதின்‌ 
வென்னியினாலும்‌, அதின்‌ 
தட்டைப்பொன்னினாலும்‌, அதின்‌ 
ஆசனத்தை  இரத்தாம்பரத்தினாலும்‌ 
பண்ணுவித்தார்‌; அதின்‌ உட்புறத்திலே 

குமாரத்திகளினிமித்தம்‌ 


தூண்களை 


சாலொமோனுடைய இரதம்‌ நேர்த்தியாக 
வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. தில்‌ 
பயன்படுத்தப்பட்டிருக்கிற பொருட்களெல்லாம்‌. 
விலைமதிப்பு மிகுந்தவை. இந்த இரதத்தில்‌ 
வெள்ளியும்‌, பொன்னும்‌, இரத்தாம்பரமும்‌ 
பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. சாலொமோன்‌ 
ராஜாவே இதை  வடிவமைத்திருக்கிறார்‌ 
சாலொமோன்‌ ராஜா இந்த இரதத்தை 
தனக்காக லீபனோன்‌. மரத்தினால்‌ 
பண்ணுவித்தார்‌. அதின்‌ தூண்களை 
வெள்ளிமினாலும்‌, அதின்‌ தட்டை 
பொன்னினாலும்‌, அதின்‌ ஆசனத்தை 
இரத்தாம்பரத்தினாலும்‌ பண்ணுவித்தார்‌ 





f= FTE 
ETT 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ எகிப்து 
தேசத்திலிருந்து புறப்பட்ட மூன்றாம்‌ மாதம்‌ 
முதலாம்‌ நாளிலே, சீனாய்‌ வனாந்திரத்தில்‌ 
சேருகிறார்கள்‌. அவர்கள்‌ ரெவிதீமிலிருந்து 
பிரயாணம்‌ புறப்பட்டு, சீனாய்‌ வனாந்திரத்தில்‌. 
சேர்ந்து, அந்த வனாந்திரத்தில்‌ 
பாளயமிறங்குகிறார்கள்‌; இஸ்ரவேலர்‌ அங்கே 
மலைக்கு எதிராக பாளயமிறங்குகிறார்கள்‌. 
(யாத்‌ 1912). 


சீனாய்‌ 
மலையே 


வனாந்தரத்தில்‌ சீனாய்‌ 
உயர்ந்த பர்வதமாகும்‌. த 
வனாந்தரம்‌ முழுவதும்‌ 
மலைப்பகுதியாயிருக்கிறது. இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ சீனாய்‌ வனாந்தரத்திற்கு வந்து. 
சேர்ந்த காலம்‌ இந்த வசனப்பகுதியில்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. சீனாய்‌ வனாந்தரம்‌ 
முழுவதும்‌ முட்செடிகள்‌ திரளாய்‌ 
வளர்ந்திருக்கிறது. முட்செடிகள்‌ வனாந்தரம்‌ 
முழுவதையும்‌ மூடியிருக்கிறது. 

கர்த்தர்‌ சீனாய்‌ மலையிலிருந்து 
மோசேயைக்‌ கூப்பிடுகிறார்‌. கர்த்தர்‌ சீனாய்‌ 
மலையிலே தம்மை இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
வெளிப்படுத்துகிறார்‌. கர்த்தர்‌ 
வெளிப்படுத்துவதற்கு, 
நகரங்களையோ, 
மாளிகளைகளையோ 
பிரமாண்டமான கட்டடங்களையோ அல்லது. 
மிகப்பெரிய மைதானங்களையோ 
தெரிந்துகொள்ளவில்லை. கர்த்தர்‌ சீனாய்‌. 
மலையிலிருந்து, தம்மை இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கு வெளிப்படுத்த வேண்டுமென்று 
சித்தங்கொள்கிறார்‌. சீனாய்‌ மலையும்‌, அதைச்‌ 
சுற்றிலுமுள்ள சீனாய்‌ வனாந்தரமும்‌ முள்‌ 
புதர்களாகமிரந்தாலம்‌. இந்த மலையில்‌ 
தம்மை வெளிப்படுத்துவது கர்த்தருக்கு 
பிரிமாயிருக்கிறது. 

,ர்த்தர்‌ இஸ்ரவேல்‌  புத்திரரோடு 
உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள 
தீர்மானித்திருக்கிறார்‌. 
உடன்படிக்கையை 
சொல்லுகிறார்‌. 
உடன்படிக்கையின்‌ 
பெற்றுக்கொள்‌ வதற்கு, 
மலையிலே தேவனிடத்திற்கு ஏறிப்போகிறார்‌. 
அந்த மலையிலிருந்து கர்த்தர்‌ மோசேயைக்‌ 
கூப்பிடுகிறார்‌. 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


மோசேயை நோக்கி, “நீ 
வம்சத்தாருக்குச்‌ சொல்லவும்‌, 
இஸ்ரவேல்‌  புத்திரருக்கு அறிவிக்கவும்‌ 
வேண்டியது” (யாத்‌ 19:3) என்று சொல்லி, 
மோசே இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
சொல்லவேண்டிய தம்முடைய 
உடன்படிக்கையின்‌ வார்த்தைகளை 


சொல்லுகிறார்‌. 


மோசே எட்டுமுறை, 
சீனாய்‌ மலைக்கு ஏறி இறங்கியிருக்கிறார்‌. 
அந்த சம்பவங்களெல்லாம்‌ பரிசுத்த 
வேதாகமத்தில்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
அதன்‌ விவரம்‌ வருமாறு : 


கர்த்தர்‌ 
யாக்கோபு 


கர்த்தர்‌ இருந்த 


ஏறிப்போனது (யாத்‌ 19:3-6); 
வந்தது யாத்‌ 19:7-8) 


ஏறிப்போனது (யாத்‌ 19:8-13): இறங்கி 
வந்தது (யாத்‌ 19:14-19) 


3. ஏறிப்போனது (யாத்‌ 19:20-24); இறங்கி 
வந்தது (யாத்‌ 19:25) 


இறங்கி 


ஏறிப்போனது (யாத்‌ 20:21); 
வந்தது (யாத்‌ 24:3) 


ஏறிப்போனதும்‌, இறங்கி 


(யாத்‌ 2427) 


இறங்கி 
வந்ததும்‌ 


(மலையின்மீது, 
முதலாவது நாற்பது நாட்கள்‌) 
(யாத்‌ 2442-3214; உபா 9:9); இறங்கி 
வந்தது (யாத்‌ 3295-30) 


ஏறிப்போனது 


ஏறிப்போனது (யாத்‌ 32:30-33); இறங்கி 
வந்தது (யாத்‌ 32:24) 


ஏறிப்போனது (மலையின்மீது 

இரண்டாவது நாற்பது நாட்கள்‌ 

(யாத்‌ 341-28; உபா 10:10): இறங்கி 

வந்தது (யாத்‌ 34:29) 

கர்த்தர்‌ தாமே இந்த உடன்படிக்கையின்‌ 
ஸ்தாபகர்‌. அவரே இஸ்ரவேல்‌ புத்திரரோடு 
உடன்படிக்கை பண்ணவேண்டுமென்று 
முதலாவதாக தீர்மானிக்கிறார்‌. இஸ்ரவேல்‌ 
புத்திரரோடு உடன்படிக்கைபண்ணுவது 
கர்த்தருக்கு பிரியமானதாயிருக்கிறது. 





மயம்‌ 
யய 1 


இந்த 
பயன்படுத்தப்பட்டுள்ள “இரதம்‌” 
வார்த்தை வேதாகமத்தில்‌ வேறு 
பயன்படுத்தப்படவில்லை. த்‌ 
“கிறிஸ்துவின்‌ 
கிறிஸ்துவின்‌ “மாம்ச சரீரம்‌” என்று 
வேதபண்டிதர்கள்‌ பொருள்‌ சொல்லுகிறார்கள்‌. 
கிறிஸ்துவின்‌ மாம்ச சரீரத்தை, பிதாவாகிய 


பிரகாரமாகவும்‌ ப்ச்‌ 
இந்த இரதத்தின்‌ 
நேர்த்தியாயிருக்கிறது. நாதத்தின்‌ 
உட்புறத்திலே நேசம்‌ என்னும்‌ சமுக்காளம்‌: 
விரிக்கப்பட்டிருக்கிறது. த இரதத்திற்கு 
அன்பே ஆதாரம்‌. கிறிஸ்துவானவர்‌ 
மனுபுத்திரர்மீது. மாசில்லாத அன்பு 
வைத்திருக்கிறார்‌ 

இந்த இரதம்‌ நித்திய சவிசேஷத்தைக்‌ 
குறிக்கும்‌ என்றும்‌ ஒருசிலர்‌ வியாக்கியானம்‌. 
பண்ணுகிறார்கள்‌. இந்த இரதம்‌ 
அடைக்கப்படாமல்‌, எல்லா 
பக்கத்திலும்‌ திறக்கப்பட்டதாகமிருக்கிறது. 
கிறிஸ்துவானவர்‌ நமக்கு மறைவாகயில்லை. 
அவர்‌ தம்மை நமக்கு பிரதியட்சமாக 
'வெளிப்படுத்தியிருக்கிறார்‌ 

சாலொமோனுடைய த்தின்‌ 
நான்க. னி 
செய்யப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய 
சொற்கள்‌ மண்குகையில்‌ ஏழுதரம்‌ உருக்கி, 
புபமிடப்ப்ட வெள்ளிக்கொப்பான சுத்த. 
சொற்களாயிருக்கிறது" (சங்‌ 12:6). இரதத்தின்‌ 
சனம்‌ இரத்தாம்பரத்தினால்‌. 
செய்யப்ட்ிருக்கிறது. இரத்தாம்பரம்‌ 


'தத்தின்‌ 


இர; சாயம்‌ 
தொய்க்கப்பட்ரக்கிறது அது இரத்தாம்பர 
சிவப்பு நிறத்திலிருக்கிறது. 


இந்த இரதத்தன்‌ உட்பு க 
எருசலேமின்‌ குமாரத்திகளினியித்தம 

என்னும்‌ சமுக்காளம்‌ ரித்திருக்கிறது. 
இந்த இரதத்திற்கு அன்பே ஆதாரம்‌. இந்த 
இரதத்தின்‌ எல்லா பகுதிகளிலும்‌ அன்பு 


இணைக்கப்பட்டிருக்கிறது. வெள்ளி கேதுரு 
பொன்‌ 


அன்போ 
உயர்ந்தது. 
எல்லாவற்றையும்விட அன்பே பிரதானமானது. 


உன்னதப்பாட்டு - விரிவுரை 
SONG OF SOLOMON - COMMENTARY 


... சாலொமோன்‌ தன்னுடைய இரதத்தை 
செய்யும்போது, அதில்‌ நேசம்‌ என்னும்‌ 
சமுக்காளத்தை கடைசியாக விரிக்கிறார்‌. 
அதன்பின்பு அதில்‌ சேர்ப்பதற்கு 
ஒன்றுமேயில்லை. அன்பைவிட நேர்த்தியான து 
வேறு ஒன்றுமில்லை. தேவன்‌ அன்பாகவே 
இருக்கிறார்‌. தேவனுடைய அன்பு 
சுவிசேஷத்தில்‌ வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. 


சாலொமோனின்‌ கலியாண நான்‌ 
உன்‌ 3:11 


சீயோன்‌ குமாரத்திகனே! 

புறப்பட்டுப்போய்‌, 
ராஜாவாகிய சாலொமோனின்‌ கலி. 
யாண நாவிலும்‌, மனமகிழ்ச்சியின்‌ 
நானிலும்‌, அவருடைய தாயார்‌ 
அவருக்குச்‌ சூட்டின முடியோடிருக்கிற 
அவரைப்‌ பாருங்கள்‌. 


உன்‌ 8. 
நீங்கள்‌. 


மணவாளன்‌ தம்முடைய கலியாண 
நாளுக்கு ஆயத்தமாயிருக்கிறார்‌. தம்மை 
நேர்த்தியாய்‌. அழகுபடுத்தியிருக்கிறார்‌. 
ராஜாவின்‌ அலங்காரத்திலிருக்கிறார்‌. 
மணவாளனைப்‌ பார்க்கும்‌ அழைப்பு 
சீயோன்‌ குமாரத்திகளுக்குக்‌ 
கொடுக்கப்படறது. கிறிஸ்துவானவர்‌ 
தம்முடைய 'விசேஷத்தில்‌ து 
வெளிப்படுத்திக்‌ காண்பித்திுக்கிறார்‌. 
சுவிசேஷத்திலே 
பார்க்கவேண்டும்‌. 


றிஸ்‌, 
“சீயோன்‌ குமாரத்திகளே, 
நீங்கள்‌ புறப்பட்டுப்போய்‌ அவரைப்‌ பாருங்கள்‌" 


என்னும்‌ கட்டளை 
கொடுக்கப்பட்டிருக்கிறது. ராஜாவை 
மகிமைப்படுத்துகிற திரளான ஜனங்களோடு 
நாமும்‌ சேர்ந்துகொள்ளவேண்டும்‌. நாமும்‌ 
அவரை மகிமைப்படுத்தவேண்டும்‌. 
கிறிஸ்துவை அவருடைய மகிமையில்‌ 
பார்த்து நாம்‌  சந்தோஷப்படவேண்டும்‌. 
அவரை விசுவாசக்கண்களால்‌ 
காணவேண்டும்‌. நம்முடைய பார்வை 
கிறிஸ்துவின்மீது  நிலைத்திருக்கவேண்டும்‌. 
ராஜாவாகிய சாலொமோனின்‌ கலியாண 
நாளில்‌ அவருடைய தாயார்‌ அவருக்கு 
கிரீடத்தை  சூட்டியிருக்கிறார்‌. இது 
ஒருவேளை பொன்னால்‌ செய்யப்பட்ட 
கிரீடமாகமிருக்கலாம்‌. இதில்‌ விலையுயர்ந்த 
கற்கள்‌ பதிக்கப்பட்டிருக்கலாம்‌. சாலொமோன்‌ 
ராஜாவின்‌ பட்டத்திற்கு வந்தபோது, அவர்‌ 
தக்‌ கிரீடத்தை அணிந்திருக்கலாம்‌. 
சாலொமோனுடைய தாயார்‌, சாலொமோனின்‌. 
கலியாண நாளிலும்‌,  மணமகிழ்ச்சியின்‌ 
நாளிலும்‌ அவருக்கு கிரீடத்தை சூட்டினார்‌. 





யம்‌ 
யய 1 


நேசகுமார்‌, 

பிரியமாயிருக்கிறேன்‌” என்று _பிதாவானவர்‌ 
குமாரனைப்பற்றிப்‌ புகழ்ந்து சொல்லுகிறார்‌. 
பிதாவானவர்‌ தம்முடைய குமாரனாகிய 
இயேசுகிறிஸ்துவைத்‌ தம்முடைய 
பரிசுத்தமான சீயோன்‌ மலையிலே, 
ராஜாவாக அபிஷேகம்‌ 
பண்ணிவைத்திருக்கிறார்‌ 


"முடி"... என்னும்‌ வார்த்தைக்கு, 
முன்று என்றும்‌ சிலர்‌ வியாக்கியானம்‌ 
பண்ணுகிறார்கள்‌. சாலொமோனின்‌ தாயார்‌ 
அவருக்கு முடியைச்‌ சூட்டினார்‌. 
ஆலோசனை சங்கம்‌ 
தாயாராக இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. 
அவர்கள்‌ இயேசுகிறிஸ்துவுக்கு முள்முடியை 
சூட்டினார்கள்‌, இயேசுகிறிஸ்து மரித்த. 
அந்த நாளிலே அவருக்கு முள்முடி 
சூட்டப்பட்டது. குமாரனாகிய கிறிஸ்து 
தம்முடைய சபையை அதிகமாய்‌ நேசிக்கிறார்‌. 
தம்முடைய சபைக்காக அவர்‌ தம்முடைய 
ஜீவனையே கொடுத்திருக்கிறார்‌. 
கிறிஸ்துவானவர்‌ தம்முடைய ஜீவனைக்‌ 
கொடுத்த நாளே, அவருடைய கலியாண 
நாளாகும்‌. அந்த நாளில்‌ கிறிஸ்துவம்‌ 
அவருடைய  சபையாரும்‌ கலியாண 
பந்தத்தில்‌, ஒப்பந்தத்தில்‌, ஐக்கியத்தில்‌ 

'க்கப்பட்டார்கள்‌. கிறிஸ்துவானவர்‌ 
தம்முடைய பிள்ளைகளுக்காக, தம்முடைய 
ஜீவனை ஒப்புக்கொடுத்த நாளே அவருடைய 
மனமகிழ்ச்சியின்‌ நாளாகும்‌. 

“புருஷர்களே, உங்கள்‌ மனைவிகளில்‌ 
அன்புகூருங்கள்‌; அப்படியே கிறிஸ்துவும்‌ 
சபையில்‌ அன்புகூர்ந்தார்‌” (எபே 5:25). 


உன்னதப்பாட்டு - விரிவுரை 
SONG OF SOLOMON - COMMENTARY 


| 
PUEUSHERS 


கிறிஸ்துவின்‌ தாய்‌ சபையாகிய 
யூதருடைய ஆலோசனைச்சங்கத்தார்‌, 
அவரைத்‌ துன்பப்படுத்தினார்கள்‌. அவருடைய 
சுவிசேஷத்தின்‌ சபையாராகிய நாமோ 
கிறிஸ்துவைக்‌ கனப்படுத்துகிறோம்‌. 
அவரோடு நித்திய உடன்படிக்கையில்‌ 
இணைக்கப்பட்டிருக்கிறோம்‌. விசுவாசிகள்‌ 
இயேசுகிறிஸ்துவை தங்கள்‌ சொந்த 
இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும்போது, 
அவர்கள்‌ கிறிஸ்துவோடு நித்திய 
உடன்படிக்கையில்‌ இணைக்கப்படுகிறார்கள்‌. 
இது அவர்களுடைய ஆத்துமாக்களில்‌ 
முடிசூட்டப்படும்‌ நாளாகும்‌. விசுவாசிகள்‌ 
கிறிஸ்துவின்‌ சமுகத்தில்‌ ராஜாக்களாக 
அங்கீகரிக்கப்படுகிறார்கள்‌. ராஜாவின்‌ 
மேன்மையைச்‌ சுதந்தரித்துக்கொள்கிறார்கள்‌. 


விசுவாசிகள்‌ இரட்சிக்கப்பட்ட நாளில்‌ 
ராஜாவாக... அபிவேகம்பண்ணப்பட்டாலும்‌, 
அந்த நாளிலிருந்து அவர்கள்‌ தங்களுடைய 
இரட்சராகிய இயேசுகிறிஸ்துவை, ராஜாவாக 
அங்கீகரித்து அவரைக்‌ கனப்படுத்துகிறார்கள்‌ 
விசுவாசத்தினால்‌ கிரீடத்தைச்‌ 
தேவனுடைய அன்பையும்‌, 
கிருபையையு, இரக்கத்தையும்‌ 
பெற்றுக்கொள்வதற்காக, விசுவாசிகள்‌ 
கிறிஸ்துவோடு உடன்படிக்கை 
பண்ணிக்கொள்கிறார்கள்‌. இந்த நாளே 
விசுவாசிகளுக்கு மனமகிழ்ச்சிமின்‌ நாளாகும்‌. 
தம்முடைய பிள்ளைகள்‌ தம்மை ராஜாவாக 
அங்கீகரித்து. தம்மைக்‌ கனப்படுத்துவதைப்‌ 
பார்க்கும்போது. கிறிஸ்துவானவரும்‌ 
மணமகிழ்ச்சியாயிருக்கிறார்‌. கிறிஸ்து நம்மில்‌ 
பிரியமாயிருக்கிறார்‌. 





யம்‌ 
யய 1 


மணவாளராகிய 
மணவாட்டியாகிய தம்முடைய சபையோடு 
திருமண ஒப்பந்தம்‌ செய்து கொள்கிறார்‌ 
(உன்‌ 341), மணவாட்டியின்‌ அழகை 
வர்ணிக்கிறார்‌ (உன்‌ 4-5). மணவாட்டியின்‌ 
அழகில்‌ பழுது ஒன்றுமில்லை (உன்‌ 4:6-8). 
மணவாளன்‌ தம்முடைய மணவாட்டியோடு 
நேசமாயிருப்பதை அறிக்கை செய்கிறார்‌ 
(உன்‌ 4:9-14). மணவாட்டி மணவாளனுக்கு 
தன்னையே பூரணமாய்‌ அர்ப்பணிக்கிறாள்‌ 
(உன்‌ 41576) 


இயேசுகிறிஸ்து. 


நீ குபவதி 
உண்‌ 441-5 


உன்‌ கமி. நீ குபவதி, என்‌ பிரியமே! நீ 
குபவதி; உன்‌ முக்காட்டின்‌ நடுவே உன்‌ 


கண்கள்‌  புறாக்கண்களாயிருக்கிறது; 
உன்‌ கூந்தல்‌ கீலேயாத்‌ மலையில்‌ 
தழைமேயும்‌ வெள்ளாட்டு மத்தையைப்‌ 
போலிருக்கிறது. 


உன்‌ 42. உன்‌ பற்கள்‌, மயிர்‌ 
கத்தரிக்கப்பட்டபின்‌ குனிப்‌ 
பாட்டப்பட்டுக்‌ கரையேறுகிறவைகளும்‌, 
ஒண்றாகிலும்‌ மலடாமிராமல்‌ எல்லாம்‌ 
இரட்டைக்‌  குட்டியின்றவைகளுமான: 
ஆட்டு மத்தையைப்‌ போலிருக்கிறது. 


உன்‌ 4 உன்‌ உதடுகள்‌ 
சிவப்புநூலுக்குச்‌ சமானமும்‌, உன்‌ 
வாக்கு இன்பமுமாயிருக்கிறது; உன்‌ 
முக்காட்டின்‌ நடுவே உன்‌ கன்னங்கள்‌. 
வெடித்த மாதனம்‌ பழம்போலிருக்கிறது. 
உன்‌ கரக. உன்‌ து, 
பராக்கிரமசாலிகவின்‌ கேடகங்களாகிய 
ஆயிரம்‌ பரிசைகள்‌ தூக்கியிருக்கிற 
ஆயுதகாலையாக்கப்பட்ட தாவீதின்‌. 
கோபுரம்போலிருக்கிறது.. 


உன்‌ 435. உன்‌ இரண்டு ஸ்தனங்களும்‌ 
வீலியுஷ்பங்கனில்‌ மேயும்‌ வெளிமானின்‌ 
இரட்டைக்குட்டிகளுக்குச்‌ சமானம்‌. 


உன்னதப்பாட்டு - விரிவுரை 
SONG OF SOLOMON - COMMENTARY 


கர்த்தருடைய பார்வையில்‌ அவருடைய 
சபை மிகவும்‌ அழகாயிருக்கிறது. கர்த்தர்‌ 
நம்முடைய ஆத்துமாவைப்‌ புதுப்பிக்கும்போது, 
தம்முடைய சாயலாகவே  புதுப்பிக்கிறார்‌ 
நமக்குள்‌ மங்கிப்போயிருக்கிற அழகு 
மறுபடியும்‌ பிரகாசமாய்‌ 
வெளிப்படுத்தப்படுகிறது. இது பரிசுத்தமான 
அழகு, 


நாம்‌ கிறிஸ்துவைக்‌ கனப்படுத்தும்போது 
அவர்‌ நம்மைக்‌ கனப்படுத்துகிறார்‌. “என்னைக்‌ 
கனம்பண்ணுகிறவர்களை நான்‌ கனம்‌: 
பண்ணுவேன்‌. என்னை அசட்டை 
பண்ணுகிறவர்கள்‌ கனானப்படுவார்கள்‌ என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌" (சாமு 2:30) 


மணவாளன்‌ வீணான வார்த்தைகளை 
பேசவில்லை. அவர்‌ உள்ளதை உள்ளது. 
என்றே சொல்லுகிறார்‌. மணவாட்டியின்‌ 
அழகை. மிகைப்படுத்தியும்‌ சொல்லவில்லை. 
மணவாட்டி மெய்யாகவே 
பூரண அழகுள்ளவளாகயிருக்கிறாள்‌. 
மணவாட்டியோ தான்‌ கறுப்பாமிருப்பதை 
நினைத்து. சோர்ந்துபோயிருக்கிறாள்‌. 
எருசலேமின்‌ குமாரத்திகளும்‌ 
மணவாட்டியின்‌ கறுப்பு நிறத்தைப்‌ பார்த்து 
வேதனைப்படுகிறார்கள்‌. மணவாளன்‌. 
மணவாட்டியின்‌ அழகைப்‌ புகழ்ந்து சொல்லி, 
அவளை உற்சாகப்படுத்துகிறார்‌. 


மணவாட்டி மணவாளனோடு 
கலியாண நிச்சயம்‌ செய்யப்பட்டிருக்கிறாள்‌. 
இது அவளுடைய அழகை 
அதிகரிக்கிறது. அவள்‌ கறுப்பாயிருந்தாலும்‌ 
அழகாயிருக்கிறாள்‌ என்பது மெய்தான்‌. 
சபையின்‌ அழகு இங்கு வர்ணிக்கப்படுகிறது. 
சபை மெய்யாகவே கிறிஸ்துவைப்‌ 
பிரதிபலிக்கிறது. இப்பிரபஞ்சத்தின்‌ மத்தியில்‌ 
கர்த்தருடைய சபையார்‌ 
பிரகாசமாயிருக்கிறார்கள்‌. மணவாளன்‌. 
ஒவ்வொரு 

அவளுடைய 

சொல்லுகிறார்‌. 

மணவாட்டியின்‌ அழகு பூரணமாயிருக்கிறது. 





மயம்‌ 
யய 1 


கிறிஸ்துவின்‌ சபையில்‌ பரிசுத்த 
ஆவியானவரின்‌ கிருபை நிரம்பியிருக்கிறது. 


கிறிஸ்துவானவர்‌ 
இருக்கிறார்‌. 

முதற்‌ 

ராஜாக்களுக்கு அ 
இயேசுகிறிஸ்துவினாலே 

கிருபையும்‌ சமாதானமும்‌ உண்டாயிருக்கிறது. 
ஏழு ஆவியானவர்‌ சபையின்‌ ஏழு 
குணாதிசயங்களை வர்ணிக்கிறார்‌. 
மணவாட்டி ஏழு அழகும்‌ நிரம்பியவளாக, 
பரிபூரண அழகோடு இருக்கிறாள்‌. 


“யோவான்‌ 
ஏழுசபைகளுக்கும்‌ 

இருக்கிறவரும்‌ 

வருகிறவருமானவராலும்‌, 

சிங்காசனத்திற்கு முன்பாக இருக்கிற ஏழு 
ஆலிகளாலும்‌, உண்மையுள்ள சாட்சியும்‌, 
மரித்தோரிலிருந்து முதற்பிறந்தவரும்‌, ப்‌ 
ராஜாக்ளுக்கு அதிபதியுமாகி, 
இயேசுகிறிஸ்துவினாலும்‌ 
கிருபையும்‌ சமாதானமும்‌ 
(வெளி 1:45) 


உங்களுக்குக்‌ 
உண்டாவதாக" 


“நீங்கள்‌ இயேசகி| 
எல்லா உபதேசத்திலும்‌ 
அறிவிலும்‌, மத்றெல்லாவற்றிலம்‌ 
சம்பரணமுள்ளவர்களாக்கப்பட்டிருக்கிற டியால்‌ 
, அவர்‌ மூலமாய்‌ உங்களுக்கு அளிக்கப்பட்ட 
தேவகிருபைக்காக, நான்‌ உங்களைக்‌ 
குறித்து எப்பொழுதும்‌ என்‌ தேவனை 
ஸ்தோத்திரிக்கிறேன்‌. அப்படியே நீங்கள்‌ 
யாதொரு வரத்திலும்‌ குறைவில்லாதவர்களாய்‌, 


நிஸ்தலக்குள்ளாய்‌ 


கொரி 1:5-7) 


'மணவாட்டியின்‌ 
வெங்கள்‌ கண்கள்‌ 
பழுதில்லாமல்‌ இருக்கவேண்டும்‌. கண்கள்‌ 
நேர்த்தியாகவும்‌ அழகாகவும்‌ இருந்தால்தான்‌ 
முகம்‌ அழகாகயிருக்கும்‌. மணவாட்டியின்‌ 
கண்களோ புறாக்கண்களைப்போல 
அழகாயிருக்கிறது. அது தெளிவாயும்‌: 
பரிசுத்தமாயும்‌ இருக்கிறது. புறா அடிக்கடி 
வானத்தைப்‌ பார்க்கும்‌ அதுபோலவே. 
மணவாட்டியும்‌ தன்‌ கண்களால்‌ அடிக்கடி 
பரலோகத்தை 

பார்த்துக்கொண்டிருக்கிறாள்‌. 


கண்கள்‌ 


நமக்கு கண்களைப்போல இருக்கிறது. 


உன்னதப்பாட்டு - விரிவுரை 
SONG OF SOLOMON - COMMENTARY 


ட 
PUEUSHERS 


நம்‌ கண்கள்‌ 
பார்க்கவேண்டும்‌. எதையும்‌ 
பார்க்கக்கூடாது. விநோதமான 
இருக்கக்கூடாது. 

ஆசாபாசங்களைக்‌ காணும்போது, நம்முடைய 
கண்களின்‌ பார்வை கட்டுப்பாடோடு 
இருக்கவேண்டும்‌. எல்லாப்‌ பொருட்களையும்‌ 
பார்த்து ஆசைப்படக்கூடாது. 
நம்முடைய நோக்கமும்‌ 
குறிக்கோளும்‌ உண்மையுள்ளதாகவும்‌, 
நேர்மையுள்ளதாகவும்‌, 
கண்ணியமுள்ளதாகவும்‌ இருக்கவேண்டும்‌. 
அப்போது நம்முடைய கண்களும்‌ புறா 
கண்களாகயிருக்கும்‌. 


_ புறாவின்‌ கண்களை அதன்‌ இமைகள்‌ 
பாதுகாக்கும்‌. கண்கள்மீது 
வெயில்‌ தாக்காதவாறும்‌ 
புறாவின்‌ கண்‌ இமைகள்‌ அதைப்‌ 
பாதுகாப்பாக வைத்திருக்கும்‌. புறாவின்‌ கண்‌ 
இமைகள்‌, அதன்‌ கண்களை மூ 
மறைப்பதினால்‌, புறாவால்‌ முழுமையாய்ப்‌ 
பார்க்க முடியாது. நாமும்‌ இந்தப்‌ 
பிரபஞ்சத்திலிருக்கும்‌ வரையிலும்‌, நம்மாலும்‌ 
பரலோகத்தின்‌ காரியங்களை முழுமையா 
பார்க்க முடியாது. அநேகக்‌ காரியங்கள்‌ 


நமக்கு இன்னும்‌ மறைவாகவே இருக்கிறது. 


மணவாட்டியின்‌ கூந்தல்‌ கீலேயாத்‌ 
த) தழையும்‌ வெள்ளாட்டு 
மந்தையைப்போலிருக்கிறது. இவை 
வெண்மை நிறத்திலிருக்கும்‌. மலையின்மீது 
வெள்ளாடுகள்‌ கூட்டமாய்‌ மேயும்போது, 
அவை தலையை. மூடிமிருக்கிற 
கூந்தலைப்போல அழகாயிருக்கும்‌. “கூந்தல்‌" 
என்னும்‌ வார்த்தைக்கு வியாக்கியானம்‌. 
சொல்லும்போது. இது விசுவாசிகள்‌ 
மற்றவர்களோடு பேசுகிற சம்பாஷணையைக்‌ 
க்கும்‌ என்று சொல்லுகிறார்கள்‌. 
சம்பாஷணையின்‌ 

கண்ணியமுள்ளதாகவும்‌, 
உண்மையுள்ளதாகவும்‌, தெளிவள்ளதாகவும்‌ 
இருக்கவேண்டும்‌. தெளிவான பேச்சே 
அழகான பேச்சு. நம்முடைய பேச்சுக்கும்‌ 
ம்‌ ஒற்றுமையிருக்கவேண்டும்‌. 

யத்தின்‌ பரிசுத்தம்‌ நாவின்‌ 
பேச்சுக்களாக வெளிப்படவேண்டும்‌. 





மயம்‌ 
யய 1 


மண மாட்டை பத்க்‌ 
ஆட்டுமந்தையைப்‌. போலிருக்கிறது. 
கர்த்தருடைய ஊழியக்காரர்கள்‌ அவருடைய 
சபையின்‌ பற்களைப்போல இருக்கிறார்கள்‌. 
இவர்கள்‌ கடினமான உணவைப்‌ புசித்து. 
தங்களுக்குள்‌... ஜீரணித்து... தங்கள்‌ 
பிள்ளைகளுக்கு பாலைப்‌ பருகக்கொடுக்கும்‌ 
தாயைப்போல கிறிஸ்துவின்‌ குழந்தைகளாக 
இருக்கிறவர்களுக்கு, கொடுக்கிறார்கள்‌. 
சிறுகுழந்தைகளுக்கு திடமான ஆகாரத்தைக்‌ 
கொடுக்க முடியாது. 


மணவாட்டியின்‌ 
கத்தரிக்கப்பட்ட பின்‌ 
கரையேறுகிற 
மந்தையைப்போலிருக்கிறது. 
வரிசையாகயிருக்கும்‌. 
அன்ற, ஒன்றாக 

கரையேறும்‌. அவை 
களப்ப்பப்டு சுந்தமாயிருக்கிறது. 
அதுபோலவே மணவாட்டியின்‌ பற்களும்‌ 
சுந்தமாயும்‌ வெண்மையாயும்‌ இருக்கிறது. 


கரையேறுகிற ஆடுகளில்‌ ஒன்றும்‌. 
மலடாயிருக்கவில்லை. எல்லாம்‌. 
இரட்டைக்குட்டி  ஈன்றவைகளாயிருக்கிறது. 
மணவாட்டியின்‌ வாயிலும்‌ எங்கெல்லாம்‌ 
பற்கள்‌ இருக்கவேண்டுமோ, அங்கெல்லாம்‌. 
இடைவெளியில்லாமல்‌ பற்கள்‌ இருக்கிறது. 
வாயில்‌ பற்கள்‌ நிரம்பியிருப்பதே ஒரு அழகு. 
மணவாட்டிக்கு பற்களில்‌ குறை ஏதுமில்லை. 

மணவாட்டியின்‌ உதடுகள்‌ சிவப்பு 
கூத்து சமானமாவிதக்கதது. சிவப்பு நன 
உதடுகள்‌ அழகானவை. இது 
ஆரோக்கியத்திற்கு அடையாளம்‌. உதட்டின்‌ 
நிறம்‌ பழுப்படைந்து இருக்கும்போது, அந்த 
நபர்‌ ஆரோக்கியமில்லாமல்‌ நோய்வாய்ப்பட்டு, 
பலவீனமாயிருக்கிறார்‌ என்று 
பொருள்‌. மணவாட்டியோ 
ஆரோக்கியத்தோடிருக்கிறாள்‌. 


நம்முடைய உதடுகளின்‌ கனிகளினால்‌ 
கர்த்தரைத்‌ துதிக்கவேண்டும்‌. நம்முடைய 


வாயினால்‌. கர்த்தரை 
செய்யவேண்டும்‌. துதிகளும்‌ 
டய வாயில்‌ 


ஸ்தோத்திரங்களும்‌ நம்மு 
பிறக்கவேண்டும்‌. இவையே சிவப்பு நூலுக்கு 
ன்‌ 


இயயககிறி்துலன்‌ 
தோய்க்கப்பட்டிருக்கவேண்டும்‌. 


உன்னதப்பாட்டு - விரிவுரை 
SONG OF SOLOMON - COMMENTARY 


1 
PUELSHERS 


ஸ்தோத்திரங்களையும்‌ 
மணவாட்டியின்‌ வாக்கு 
மணவாளனுக்கு இன்பமாயிருக்கிறது. 


மணவாட்டியின்‌ கன்னங்கள்‌ 
முக்காட்டின்‌ நடுவே இருக்கிறது. அவை 
வெடித்த மாதளம்போல இருக்கிறது. 
மாதளம்பழத்தை இரண்டாக வெட்டி, 
பிளந்து பார்த்தால்‌, அதில்‌ முத்துக்கள்‌ 
வரிசையாயிருக்கும்‌. சிவப்பு நிறத்திலிருக்கும்‌. 
மணவாட்டியின்‌ கன்னங்கள்‌ வெடித்த 
மாதளம்‌ பழம்போல. சிவப்பாக, 
தகாகலிகக்கிறது.. 


, நம்முடைய இருதயத்தில்‌ 
தாழ்மையிருக்கவேண்டும்‌. கர்த்தருக்கு 
முன்பாக மனத்தாழ்மையோடு வரவேண்டும்‌. 
தேவனுடைய சமுகத்திற்கு முன்பு 
வரும்போது நம்முடைய பாவங்களை 
நினைவுகூர்ந்து, நாம்‌ பாலியென்பதை 
அங்கீகரித்து, மிகுந்த பணிவோடு 
வரவேண்டும்‌. தேவனுடைய சமுகத்திற்கு 
முன்பாக நிற்பதற்குக்கூட நாம்‌ 
தகுதியற்றவர்கள்‌. என்பதைப்‌ 
புரிந்துகொள்ளவேண்டும்‌. மனத்தாழ்மையை 
நாம்‌ வஸ்திரமாக அணிந்துகொள்ள வேண்டும்‌. 

நம்மை நாம்‌ பார்க்கும்போது நமக்குள்‌ 
பெருமை எதுவும்‌ இருக்கக்கூடாது. நாம்‌. 
சனத்தாழ்மையேரிரந்தாதம்‌ நம்முடைய 
கர்த்தர்‌ நம்மைப்‌ பார்க்கும்போது, நம்முடைய 
காண்கிறார்‌. 
நாம்‌. பார்வையில்‌ 
அழகுள்ளவர்களாகயிருக்கிறோம்‌. நம்முடைய 
மனத்தாழ்மை நமக்கு அழகு சேர்க்கிறது. 


மணவாட்டியின்‌ கழுத்து தாவீதின்‌ 
கோபுரம்‌ போலிருக்கிறது. கழுத்து நம்முடைய 
சரீரத்தையும்‌ தலையையும்‌ இணைக்கிறது. 
அதுபோல விசுவாசிகளாகிய நாம்‌ 
கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம்‌. 
கிறிஸ்துவே தலையானவர்‌. நாம்‌ அவருடைய 
சரீரமாயிருக்கிறோம்‌. விசுவாசத்தினால்‌ நாம்‌ 
கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம்‌. 
இந்த வசனத்தில்‌ “கழுத்து' என்று 
சொல்லப்பட்டிருக்கற வார்த்தை, நாம்‌. 
தேவன்மீது வைத்திருக்கிற விசுவாசத்தைக்‌ 
குறிக்கும்‌ என்று வேதபண்டிதர்கள்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 





மயம்‌ 
யய 1 


வின்‌ கெல்க்க்கைது 
ஈலையைப்‌ 

இதில்‌ பராக்கரபாஸிகளின்‌ கேடகங்களாகிய 

ஆயிரம்‌ பரிசைகள்‌ தூக்கியிருக்கிறது. யுத்த 


யுத்தம்‌ பண்ணுகிறவர்களுக்கு தக்கல்‌ 
பரிசைகளும்‌ தேவை. அவர்கள்‌ 
யுத்தத்திற்குப்‌ போகும்போது தாவீதின்‌ 
கோபுரத்தில்‌ சேமித்து வைக்கப்பட்டிருக்கும்‌ 
கேடகங்களையும்‌ பரிசைகளையும்‌ எடுத்துச்‌ 
செல்வார்கள்‌. 


விசுவாசமே 
'பொல்லாங்கன்‌ 
அக்கினி 
பறகத்்ித்கப்ப்ி்‌ 

மேலாக விசவாசமென்னும்‌ வடகத்தை 
பிடித்துக்கொண்டவர்களாயும்‌ நில்லுங்கள்‌" 
(எபே 6:16), நம்மிடத்தில்‌ விசுவாசம்‌ என்னும்‌ 
கேடகம்‌ இருக்கும்போது. கர்த்தருடைய 
பாதுகாப்பும்‌ நமக்கு கிடைக்கும்‌. தேவனே 
நமக்கு கேடகமாகமிருந்து நம்மைப்‌ 
பாதுகாப்பார்‌. 


மணவாட்டியின்‌ இரண்டு 
ஸ்தனங்களும்‌ வெளிமானின்‌ 
இரட்டைக்குட்டிகளுக்கு சமானமாயிருக்கிறது. 
"நீங்கள்‌ அவளுடைய ஆறுதல்களின்‌ 
முலைப்பாலை உண்டு திருப்தியாகி, நீங்கள்‌ 
சூப்பிக்குடித்து, அவளுடைய மகிமையின்‌ 
பிரகாசத்தினால்‌ மனமகிழ்ச்சியாகுங்கள்‌"' 
(ஏசா 6631) 


மணவாட்டியின்‌. இரண்டு 

ஸ்தனங்களும்‌ பரிசுத்த வேதாகமத்திலுள்ள 

இரண்டு ஏற்பாடுகளை குறிப்பதாக: 

வேதபண்டிதர்கள்‌ வியாக்கியானம்‌. 
இவை 


சொல்லுகிறார்கள்‌. இரண்டு 
நியமங்களாகிய ஞானஸ்நானம்‌. 
கர்த்தருடைய பந்தி ஆகியவற்றை 
குறிப்பதாகவும்‌ வியாக்கியானம்‌. 
சொல்லுகிறார்கள்‌. இவை கிருபையின்‌ 
உடன்படிக்கையை முத்திரையிடுகிறது. 


உன்னதப்பாட்டு - விரிவுரை 
SONG OF SOLOMON - COMMENTARY 


ந 
(0190 


மணவாட்டியின்‌ இரண்டு ஸ்தனங்கள்‌ 
ஊழியக்காரரை குறிப்பதாகவும்‌ 
வியாக்கியானம்‌ சொல்லுகிறார்கள்‌. இவர்கள்‌ 
தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆவிக்குரிய 
தாயாரைப்போல. ஊழியம்‌ செய்து, 
அவர்களுக்கு. களங்கமில்லாத 
ஞானப்பாலைப்‌ பருகக்கொடுக்கிறார்கள்‌. 
கர்த்தருடைய பிள்ளைகள்‌ தங்கள்‌ 
ஆலிக்குரிய ஜீவியத்தில்‌ வளர்ச்சி பெற 
அவர்களுக்கு. ஆவிக்குரிய போஜனம்‌ 
தேவை. போஜனமில்லாமல்‌ வளரமுடியாது. 
கிறிஸ்துவானவர்‌. மேயும்‌ 
அவருடைய பிள்ளைகளுக்கும்‌ 
கிடைக்கும்‌. “என்‌ நேசர்‌ 
நான்‌ அவருடையவள்‌. 
புஷ்பங்களுக்குள்ளே மேய்கிறார்‌" (உன்‌ 2:16). 


சாம்பிராணி மலை 
உன்‌ 4:6 


உன்‌ 43. பகல்‌ குளிர்ச்சியாகி நிழல்‌. 
சாய்த்துபோகும்வரைக்கும்‌, நான்‌ 
'வென்னைப்போன: மலையிலும்‌ 
சாம்பிராணி. மலையிலும்‌ 
போயிருப்பேன்‌. 


ள்‌ இந்த வாக்கியத்தைச்‌ 
அவர்‌. வெள்ளைப்போள 

ஓய்வெடுக்கிறார்‌. இதுவே 
அவருடைய வாசஸ்தலம்‌. வெள்ளைப்போள 
மலை மோரியா மலையை குறிப்பதாக 
வேதபண்டிதர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. இந்த 
மலையின்மீது கர்த்தருடைய தேவாலயம்‌ 
கட்டப்பட்டிருக்கிறது. தேவனை 
ஆராதிப்பதற்கு இந்த மலையில்‌ அன்றாட 
தூபபலி செலுத்தப்படும்‌. 


கிறிஸ்துவானவர்‌ 
உயிர்த்தெழுந்த பின்பு, வானத்திற்கு 
பரமேறிப்போனார்‌. அவர்‌ தம்முடைய 
சீஷர்களைவிட்டுக்‌ கடந்துபோகும்போது, 
“இதோ, நான்‌ உலகத்தின்‌ கடைசிபரியந்தம்‌ 
உங்களோடு  கூடமிருப்பேன்‌” என்று 
வாக்குப்பண்ணினார்‌. தேவனுடைய பிரமாணம்‌ 
எங்கு முறைப்படி அனுசரிக்கப்படுகிறதோ 
அங்கு கிறிஸ்துவானவர்‌ இருப்பார்‌. 


மரித்து 





மயம்‌ 
யய 1 


பரிகத்த  பர்வதத்திலே கர்த்தர்‌ 
இராம்‌ இந்த பர்வதத்தைக்‌ குறிப்பதற்கு. 
இரண்டு வார்த்தைகள்‌ இங்கு 
பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒன்று 
வெள்ளைப்போள மலை. மற்றொன்று 
சாம்பிராணி மலை. வெள்ளைப்போள மலை. 
கசப்பானது. சாம்பிராணி மலையோ 
இனிமையானது. கர்த்தருடைய பர்வதத்தில்‌ 
நமக்கு கண்ணீர்விட்டு புலம்புவதற்கும்‌. 
வாய்ப்புண்டு. அங்கு சந்தோஷப்பட்டு 
களிகூருவதற்கும்‌ வாய்ப்புண்டு. 


நம்முடைய பாவங்களிலிருந்து 
மனந்திரும்புவது கசப்பை இனிமையாக 
மாற்றும்‌. பரலோகத்திலே வெள்ளைப்போளம்‌ 
இருக்காது. வெள்ளப்போளம்‌ வருத்தத்திற்கு 
அடையாளம்‌. அங்கு சாம்பிராணி 
மாத்திரமே இருக்கும்‌. சாம்பிராணி 
சந்தோஷத்திற்கு அடையாளம்‌. 


நீ பூரண குபவதி 
உன்‌ 4&7 


உன்‌ 49. என்‌ பிரியமே! நீ பூரண 
குபவதி; உன்னில்‌ பழுதொன்றுமில்லை. 


மணவாளன்‌ 
மணவாட்டியின்‌ அழகை 
வர்ணிக்கிறார்‌. “என்பிரியமே, நீ பூரண 
ரூபவதி” என்று சொல்லுகிறார்‌. தேவனாகிய 
கர்த்தர்‌ இந்தப்‌ பூமியிலுள்ள எல்லா 
காரியங்களையும்‌ சிருஷ்டித்தார்‌. 
ஒவ்வொன்றையும்‌ சிருஷ்டித்து முடித்த பின்பு, 
தேவன்‌ அது நல்லது என்று கண்டார்‌. 
தேவனுடைய சிருஷ்டிப்பில்‌ 
ஒன்றுமில்லை. 

மணவாட்டியினிடத்திலும்‌ 

ஒன்றுமில்லை. அவள்‌ 
ரூபவதியாயிருக்கிறாள்‌. 

எல்லா அம்சங்களும்‌ 
பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறது. 


தம்முடைய 
மறுபடியுமாக: 


உன்னதப்பாட்டு - விரிவுரை 
SONG OF SOLOMON - COMMENTARY 


ர 
PUEUSHERS 


Fk 
இருக்கும்போது: 
புதிதாயிருக்கும்‌. 
ஒருவன்‌ கிறிஸ்துவுக்குள்ளிருந்தால்‌ 
புதுச்சிருஷ்டியாயிருக்கிறான்‌: பழையவைகள்‌ 
ஒழிந்துபோயின, எல்லாம்‌ புதிதாயின"' 
கொரி 5:17, நம்முடைய முகமும்‌ 
புதிதாயிருக்கும்‌. நமக்கு புதிய நாமம்‌ 
கொடுக்கப்படும்‌. அது மாத்திரமல்ல நாம்‌. 
புதிய மனுஷராகவும்‌ இருப்போம்‌. நம்முடைய 
சுபாவமும்‌ புதிதாயிருக்கும்‌. 


என்‌ மணவாளியே 
உன்‌ 4:8 


உன்‌ 48, லீபனோனிலிருந்து 
என்னோடே வா, என்‌ மணவானியே! 
லீபனோனிலிருந்து என்னோடே வா. 
அமனாவின்‌ கொடுமுடியிலிகுந்தும்‌, 
சேனீர்‌ எர்மோனின்‌ கொடு 
முடியிலிருந்தும்‌, சிங்கங்களின்‌ 
தாபரங்களிலிருந்தும்‌, சிவிங்கிகளின்‌' 
மலைகவிலிருந்தும்‌ கீழே பார்‌. 


கிறிஸ்துவானவர்‌. ம்முடைய 
ண்ணா இன்றும்‌. தொடர்ந்த 
பேசிக்கொண்டிருக்கிறார்‌. தம்முடைய 
அன்பையும்‌, நேசத்தையும்‌ மணவாட்டிக்கு 
தொடர்ந்து வெளிப்படுத்துகிறார்‌. அவர்‌ 
மணவாட்டியை அழைக்கும்போது "என்‌: 
மணவாளியே" என்று அன்போடு 
அழைக்கிறார்‌. இந்த வார்த்தையில்‌ 
மணவாளனுடைய அன்பு நிரம்பியிருக்கிறது. 
தம்முடைய அன்பை அவளுக்கு 
உறுதிபண்ணும்‌ விதமாக, மணவாளன்‌ 
மணவாட்டியை, “என்‌ மணவாளியே" என்று 
அழைக்கிறார்‌ 

“என்‌ மணவாளியே” என்னும்‌ வாக்கியம்‌ 
இரண்டுதரம்‌  பயன்படுத்தப்பட்டிருக்கிறது 
(உன்‌ 4:8,1). கிறிஸ்துவானவர்‌ தம்முடைய 
மணவாட்டியை, “என்‌ சகோதரியே, 
என்‌ மணவாளியே” என்றும்‌ அழைக்கிறார்‌. 
இந்த வாக்கியம்‌ மூன்று தரம்‌ 
பயன்படுத்தப்பட்டிருக்கிறது (உன்‌ 4:9,10,12), 





மயம்‌ 
யய 1 


மணவாளனுடைய கலியாண 
நாளைப்பற்றியும்‌, மனமகிழ்ச்சியின்‌ 
நாளைப்பற்றியும்‌ சொல்லப்பட்டிருக்கிறது 
(உன்‌ 3:11). மணவாளன்‌ மணவாட்டியை 
கலியாண ஒப்பந்தம்‌ செய்துகொள்கிறார்‌. 


தம்முடைய 

செய்துகொள்கிறார்‌. 

அவளை, “என்‌ 

அழைக்கிறார்‌. அதற்கு முன்பு அவளை 
கிறிஸ்துவானவர்‌, “என்‌ மணவாளியே” என்று 
அழைக்கவில்லை. 


கிறிஸ்துவுக்கும்‌ அவருடைய சபைக்கும்‌. 
திருமண உடன்படிக்கை நடைபெற்றிருக்கிறது. 
இந்த உடன்படிக்கையில்‌ கிறிஸ்துவை 
விசுவாசிக்கிற ஒவ்வொரு 
உண்மையான விசுவாசியும்‌, 
கிறிஸ்துவுக்கு மணவாட்டியாகமிருக்கிறார்கள்‌. 
கிறிஸ்துவோடு கலியாண உடன்படிக்கை 
பண்ணிக்கொள்கிறார்கள்‌. இந்த 
சத்தியத்தின்‌ பிரகாரம்‌ கிறிஸ்துவானவர்‌. 
தம்முடைய சபையை, தம்முடைய 
மணவாட்டியாக அழைக்கிறார்‌ 


கிறிஸ்து தம்முடைய சபையின்மீது 
அன்பாயிருக்கிறார்‌. அவருடைய அன்பு 
பரிசுத்தமானது. மனுஷருக்கு பரியும்விதமாசு 

'சபையின்மீது தாம்‌ 


சிந்தாமல்‌ கிறிஸ்துவுக்கும்‌ அவருடைய 
சணபம்கும்‌ இடையிலுள்ள ஐக்கியத்தையும்‌, 
அன்பையும்‌ வெளிப்படுத்துவதற்கு, 
கலியாண ஐக்கியத்தைத்‌ தவிர வேறு 
ஐக்கியம்‌ பொருத்தமாகயிருக்காது. 


இந்தப்‌ பூமியிலே மனுஷர்‌ மத்தியிலே. 
கலியாணம்‌ நடைபெறுகிறது. ஒரு ஆனம்‌ 
பெண்ணும்‌ தங்களை 

ஒப்பந்தத்தில்‌ ன கதங்கொட்கிள்கள்‌ 
அவர்கள்‌ திருமணம்‌ செய்துகொண்டு 
தம்பதியராகமிருக்கிறார்கள்‌. கிறிஸ்து 
த சபையை. மணவாட்டியாக. 
ஏற்றுக்கொள்கிறார்‌. இது உலகப்பிரகாரமான 
கலியாணமல்ல. இது ஆவிக்குரிய 


கலியாணம்‌. கிறிஸ்து த ப 


நாம்‌ ஆ 
புரிந்துகொள்ளவேண்டும்‌. 


உன்னதப்பாட்டு - விரிவுரை 
SONG OF SOLOMON - COMMENTARY 


ட 
PUELSHERS 


கிறிஸ்து மணவாட்டியை 
அழைக்கும்போது, “என்‌ சகோதரியே, என்‌ 
மணவாளியே" என்று அழைக்கிறார்‌. இங்கு 
இரண்டு உறவுகளைப்‌ பற்றிச்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. சபை கிறிஸ்துவுக்கு 
சகோதரியாகவும்‌ இருக்கிறது. 
மணவாளியாகவும்‌ இருக்கிறது. தேவனாகிய 
கர்த்தர்‌ இந்தப்‌ பூமிமிலே மனுஷராகு 
அவதரித்தார்‌. மாம்ச சாயலைத்‌ 
தெரிந்துகொண்டார்‌. அவர்‌ நம்மைப்போல 
மாம்ச சரீரத்தில்‌ இருப்பதினால்‌, அவர்‌ 


மணவாளனை க்ப்‌ 
நம்புகிற மணவாட்டியை, 
தம்மிடத்தில்‌ வருமாறு, 

அன்போடு அழைக்கிறார்‌. 


எல்லா 
கிறிஸ்துவினிடத்தில்‌ 
வரவேண்டும்‌. அவர்கள்‌ 
கூடவரவேண்டும்‌. விசுவாசிகள்‌ 
கிறிஸ்துவுக்குப்‌ பரிசுத்தமாய்க்‌ 
கீழ்ப்படியவேண்டும்‌. தங்களுடைய பயபக்தியை 
வெளிப்படுத்தவேண்டும்‌. நாம்‌ கிறிஸ்துவோடு 
இணைக்ககப்பட்டிருப்பதினால்‌,  அவரோடுகூட 
நடக்கும்‌ சிலாக்கியத்தைப்‌ பெற்றிருக்கிறோம்‌. 
விசுவாசிகளாகிய நாம்‌ கிறிஸ்துவிடத்திலும்‌ 
வரவேண்டும்‌. கிறிஸ்துவோடும்‌ வரவேண்டும்‌. 
கிறிஸ்துவிடமும்‌ நாம்‌ நடந்து வரவேண்டும்‌, 
கிறிஸ்துவோடும்‌ கூட நாம்‌ நடந்து 
வரவேண்டும்‌. 


விசுவாசிகளுமே 
விசுவாசத்தோடு 
கிறிஸ்துவோடு 


நம்முடைய மணவாளனாகிய 
கிறிஸ்துவானவர்‌, அவருடைய 
விசுவாசிகளாகிய நம்மைப்‌ பார்த்து “என்‌ 
மணவாளியே என்னோடே வா" என்று 
அழைக்கிறார்‌. இது ஒரு கட்டளை. இந்தக்‌ 
கட்டளை  அன்றாடக கட்டளையாக 
நமக்குக்‌ கொடுக்கப்பட்டிருக்கிறது. 
விசுவாசிகளெல்லோரும்‌, ஒவ்வொரு நாளும்‌, 
கிறிஸ்துவோடு கூட நடக்கவேண்டும்‌. நாம்‌. 
குமாரனாகிய கிறிஸ்துவோடுகூட 
பிதாவினிடத்திற்கு நடந்து வரவேண்டும்‌. 
ஒரு பிள்ளை தன்‌ தகப்பனோடு நடந்து 
வருவதுபோல, நம்முடைய பரம தகப்பனாகிய 
கிறிஸ்துவோடுகூட நாம்‌ நடக்கவேண்டும்‌. 





மயம்‌ 
யய 1 


நாம்‌ கிறிஸ்துவோடுகூட ஒவ்வொரு 
நாளும்‌ நடந்து, நம்முடைய இலக்கை நோக்கி 
முன்னேறிச்‌ செல்லவேண்டும்‌. பரலோகமே 
நம்முடைய இலக்கு. நாம்‌ அனுதினமும்‌: 
பரலோகத்தை நோக்கி, கிறிஸ்துவோடுகூட 
நடந்து, முன்னேறிச்‌ செல்லவேண்டும்‌. 


மணவாளன்‌ தன்‌ 
பார்த்து என்‌ மணவாளியே, 
லீபனோனிலிருந்து என்னோடே வா, 
அமனாவின்‌ கொடுமுடியிலிருந்தும்‌, சேனீர்‌ 
எர்மோனின்‌ 
சிலிங்கிகளின்‌ 
என்னோடே வா” என்று அழைக்கிறார்‌. இங்கு 
'சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு மலைக்கும்‌ 
ஒரு ஆவிக்குரிய அர்த்தமுண்டு. 

இந்தப்‌ பர்வதங்களெல்லாமே மிகவம்‌ 
அழகானது. லீபனோன்‌ நல்ல தேசம்‌ என்றும்‌, 
நல்ல மலை என்றும்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
(உபா 3:25). எர்மோன்‌ மேல்‌ பனி இறங்கும்‌ 
என்றும்‌, அங்கே கர்த்தர்‌ என்றென்றைக்கும்‌ 
ஆசீர்வாதத்தையும்‌ ஜீவனையும்‌. 
கட்டளையிடுகிறார்‌ என்றும்‌ தாவீது. 
சொல்லுகிறார்‌ (சங்‌ 133:3). எர்மோன்‌ 
கர்த்தருடைய நாமம்‌ விளங்க கெம்பீரிக்கும்‌. 
(சங்‌ 89:12) 


மணவாட்டியைப்‌ 


பிரபஞ்ச; 

சக்க்ககொள்ளாதலாறு, 

நம்மை விடுவித்து. 

வந்துவிடவேண்டும்‌. இந்தப்‌ மதன 
உயர்ந்த பர்வதங்கள்மீது 
தங்கியிருக்கும்போது, 

சமீபமாமிருப்போம்‌. நம்முடைய நோக்கம்‌ 
உன்னதமாயிருக்கவேண்டும்‌. நம்முடைய 
தரிசனம்‌ உன்னத தேவனையே நோக்கிப்‌ 
பார்க்கவேண்டும்‌. இந்தப்‌ பிரபஞ்சம்‌ நமக்கு 
நித்திய வாசஸ்தலமல்ல. பரலோகமே 
நம்முடைய நித்திய வாசஸ்தலம்‌. 


உன்னதப்பாட்டு - விரிவுரை 
SONG OF SOLOMON - COMMENTARY 


| 
PUBLISHERS 


எர்மோனின்‌ 
யோர்தானுக்கு 
இங்கிருந்து 


சேனீரின்‌ கொடுமுடியும்‌, 
கொடுமுடியும்‌ 
அப்புறத்திலுள்ளது. 
பார்க்கும்போது பிஸ்கா பர்வதத்திலிருந்து 
பார்ப்பதுபோல இருக்கும்‌. பிஸ்காவின்‌ 
கொடுமுடியிலிருந்து கானான்‌ தேசத்தைப்‌ 
பார்க்க முடியும்‌. நாம்‌ இந்தப்‌ 
பிரபஞ்சத்திலிருந்தாலும்‌, நம்முடைய பரம 
தேசத்தையே நாம்‌ நோக்கிப்‌ பார்க்கவேண்டும்‌. 


லீபனோனும்‌, அமனாவும்‌, சேனீரும்‌ 

சந்தோஷமான ஸ்தலங்கள்‌. ஆனாலும்‌ 

இங்கு சிங்கங்களின்‌ தாபரங்கள்‌ 

இந்த மலைகளில்‌ 

வாசம்பண்ணுகின்றன. 

நம்மை 

இந்தப்‌ 

பா se ல்‌ 

ஆபத்து நிரம்பியிருக்கிறது. 

்‌ கொடுமுடியில்தான்‌ 

ஏராளமான சோதனைகளும்‌ ஆபத்துக்களும்‌ 
உள்ளன. 


“மகத்துவமுள்ளவரே, கொள்ளையுள்ள 
பர்வதங்களைப்பார்க்கிலும்‌ நீர்‌ 
பிரகாசமுள்ளவர்‌' (சங்‌ 760) என்று 
சங்கதக்கா்‌ சொல்லுகிறார்‌. 

உச்சிகளிலும்‌ 
மேடுகளிலும்‌ விக்கிரகாராதனைக்காரரின்‌ 
விக்கிரகதோப்புக்கள்‌ உள்ளன. 
துன்மார்க்கமான ஜனங்கள்‌ 
ங்‌ வாசம்பண்ணுகிறார்கள்‌ 
நாம்‌. விக்கிரகாராதனைக்காரரோடு 
ஐக்கியமாமிராமல்‌, அவர்களை விட்டு விலகி, 
கர்த்தரிடத்தில்‌ வந்துவிடவேண்டும்‌. 
டது கிறிஸ்துவும்‌ 

மணவாளியே, 
வெனோளலிருந்து டே ட எண்று 
அன்பாய்‌ அழைக்கிறார்‌. இந்தக்‌ 
கொடுமுடிகளிலிருந்தும்‌, மலைகளிலிருந்தும்‌ 
கீழே பார்‌ என்று நம்மிடத்தில்‌ சொல்லுகிறார்‌. 
நம்‌ ய மாம்சத்தின்‌ 
இச்சை! ந்தும்‌, உலக 
சிநேகத்திலிருந்தும்‌ நாம்‌ விடுதலைபெற்று, 
கர்த்தரோடு ஐக்கியமாயிருக்கவேண்டும்‌. 
இச்சைகளும்‌, பாவங்களும்‌ சிங்கங்களைப்‌ 
போலவும்‌ 'சிவிங்கிகளைப்போலவும்‌ 
ஆபத்தானவை. அவை நம்மைப்‌ 
பட்சித்துப்போடும்‌. 





மயம்‌ 
யய 1 


திசைகளிலுள்ளவர்களும்‌ 
வந்து சேரவேண்டும்‌. 

ஜீவனுள்ள ஆத்துமாக்கள்‌ 
கர்த்தரிடத்தில்‌ வந்து 

வடக்கிலே லீபனோன்‌ இருக்கிறது. மேற்கில்‌ 
அமனா உள்ளது. கிழக்கே எனன. 
தெற்கே சேனீரும்‌ உள்ளன. 

திசைகள்‌ எல்லாயற்திலரத்தம்‌ 
கர்த்தருடைய ஜனங்கள்‌ கர்த்தரிடத்தில்‌ வந்து 
சேரவேண்டும்‌. அநேகர்‌ கிழக்கிலும்‌. 
மேற்கிலும்‌ இருந்து வந்து பரலோக. 
ராஜ்யத்தில்‌ ஆபிரகாம்‌, ஈசாக்கு, யாக்கோபு 
என்பவர்களோ பந்திமிருப்பார்கள்‌ 
(மத்‌ 841), இந்தப்‌ பந்தியில்‌ பங்குபெற. 
வருமாறு கர்த்தர்‌ தம்முடைய பிள்ளைகளை 
அழைக்கிறார்‌. 

“என்‌ மலைகளையெல்லாம்‌. 
வழிகளாக்குவேன்‌: என்‌ பாதைகள்‌ 
உயர்த்தப்படும்‌. இதோ, இவர்கள்‌ தூரத்திலி 
ருந்து ; இதோ, அவர்கள்‌ 
வடக்கிலும்‌ மேற்கிலுமிருந்து வருவார்கள்‌; 
இவர்கள்‌ சீனீம்தேசத்திலுமிருந்து வருவார்கள்‌ 


என்கிறார்‌" (ஏசா 49:12) 


கவர்ந்து 


என்‌ இருதயத்தைக்‌ 
கொண்டாய்‌ 
உன்‌ 4:9-11 


உன்‌ 439. என்‌ இருதயத்தைக்‌ கவர்ந்து 
கொண்டாய்‌; என்‌ சகோதரியே! 
எண்‌: மணவானியே! உன்‌ 
கண்களிலொன்‌ நினாலும்‌. உன்‌ 
குர்து ஒரு சரப்பணியினாலும்‌ 
இருதயத்தைக்‌ 
த்துல 


உன்‌ 400. உன்‌ நேசம்‌ எவ்வனவு 
இன்பமாயிருக்கிறது; என்‌ சகோதரியே! 
என்‌ மணவாளியே! திராட்சரசத்தைப்‌ 
பார்க்கிலும்‌ உன்‌ நேசம்‌ 
எவ்வனவு மதுரமாயிருக்கிறது! ௬௧௨ 
கந்தவர்க்கங்கனைப்பார்க்கிலும்‌ உன்‌ 
பரிமவதைலங்கள்‌. 'எவ்வனவு 
வாசனையாயிருக்கிறது! 


உன்னதப்பாட்டு - விரிவுரை 
SONG OF SOLOMON - COMMENTARY 


உன்‌ கப, என்‌ மணவானியே! உன்‌ 
உதடுகளிலிருத்து தேன்‌ ஒழுகுகிறது, 
உன்‌ நாவின்கீழ்‌ தேனும்‌ பாலும்‌ 
இருக்கிறது, உன்‌  வஸ்திரங்கவின்‌ 
வாசனை லீபனோனின்‌ 
வாசனைக்கொப்பாயிருக்கிறது. 


கிறிஸ்துவானவர்‌ தம்முடைய 
சபையின்மீது பிரியமாயிருக்கிறார்‌ 
தம்முடைய பிள்ளைகளை நினைத்து 
சந்தோஷப்படுகிறார்‌. கிறிஸ்து தம்முடைய 
சபையின்மீது வைத்திருக்கும்‌ அன்மை 
இங்கு விரிவாகச்‌ சொல்லுகிறார்‌. தம்முடைய 
அன்பை. உறுதிபண்ணும்‌ விதமாக, 
கிறிஸ்துவானவர்‌, தம்முடைய சபைக்காக, 
தம்முடைய ஜீவனையே ஒப்புக்கொடுத்தார்‌. 
கிறிஸ்துவின்‌ அன்புக்கு ஈடாக, நம்மால்‌ 
எதையும்‌ திரும்பக்‌ கொடுக்க முடியாது. தாம்‌ 
நேசிக்கிற சபைக்காக, கிறிஸ்துவானவர்‌ 
தம்முடைய சொந்த இரத்தத்தையே அன்பின்‌ 
கிரயமாகச்‌ செலுத்தினார்‌. 


கி டய சபையாரிட, 
த்திக்‌ ல்‌ ஒன்னப்‌ 
சொல்லும்போது, “என்‌ இருதயத்தைக்‌ 
குவர்ந்துகொண்டாய்‌" என்று சொல்லுகிறார்‌. 
இந்த வாக்கியம்‌ பரிசத்த வேதாகமத்தில்‌ 
இந்த வசனத்தில்‌ 
பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. 

அன்பை வெளிப்படுத்துவதற்கு வார்த்தைகள்‌ 
போதாது. கிறிஸ்துவானவர்‌ தம்முடைய 
தெய்வீக அன்பை இந்த வாக்கியத்தினால்‌ 
வெளிப்படுத்துகிறார்‌. புதிய வார்த்தைகளை 
உருவாக்கி, தம்முடைய சபையாருக்கு 
தம்முடைய அன்பை வெளிப்படுத்திச்‌ 
சொல்லுகிறார்‌. 


சபையானது கிறிஸ்துவின்‌ 
இருதயத்தைக்‌  கவர்ந்துகொண்டிருக்கிறது. 
“உன்‌ கண்களில்‌ ஒன்றினாலும்‌ உன்‌ 
கழுத்திலுள்ள ஒரு சரப்பணியினாலும்‌ என்‌ 
இருதயத்தைக்‌ கவர்ந்துகொண்டாய்‌" என்று 
நம்முடைய ஆத்தும நேசர்‌ நம்மோடு 
அன்பான வார்த்தைகளைப்‌ பேசுகிறார்‌. 
நம்முடைய கண்கள்‌ புறாக்கண்களைப்போல 
தெளிவாகவும்‌ சுத்தமாகவும்‌ இருக்கிறது. 





f= THE 
TT 


கர்த்தர்‌ நமக்கு ஏராளமான 
நன்மைகளை செய்கிறார்‌. அவருடைய 
நன்மையான ஈவுகள்‌ நமக்கு ஆசீர்வாதமாக 
'கொடுக்கப்படுகிறது. நாம்‌ கர்த்தரை 
எவ்வளவு தெரிந்து வைத்திருக்கிறோம்‌ 
என்பதன்‌ அடிப்படையில்‌, நாம்‌ கர்த்தருடைய 
ஆசீர்வாதங்களைப்‌ பெற்றுக்கொள்வதில்லை. 
கர்த்தர்‌ நம்மை தெரிந்து வைத்திருப்பதினால்‌, 
அவர்‌ தம்முடைய ஆசீர்வாதங்களை நமக்கு 
கொடுக்கிறார்‌. 


நாம்‌ கர்த்தரை முதலாவதாக 

தெரிந்துகொள்ளவில்லை. நாம்‌ கர்த்தரைத்‌. 

தெரிந்துகொள்வதற்கு முன்பாகவே. கர்‌ 
தெரிந்துகொள்கிறார்‌. 


தேவனால்‌ 


கிறத? (கலா 4:9). 


கர்த்தருடைய உடன்படிக்கை 
கிருபையும்‌, இரக்கமும்‌, அன்பும்‌ நிரம்பியது. 
கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ பத்திரரோடு 
உடன்படிக்கைபண்ணுவது அவர்களுக்கு 
கிடைத்திருக்கிற மிகப்பெரிய சிலாக்கியம்‌. 
இது அவர்களுடைய பாக்கியம்‌. கர்த்தர்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரரோடு உடன்படிக்கை: 
பண்ணுவதினால்‌, அவர்களுக்கு ஏராளமான 
நன்மைகளும்‌, சிலாக்கியங்களும்‌ உண்டாகும்‌. 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரோடு 
முன்பாக, 
இதுவரையிலும்‌ 
செய்திருக்கிற நன்மையான காரியங்களை 
நினைவுபடுத்துகிறார்‌. “நான்‌ எகிப்தியருக்குச்‌ 
செய்ததையும்‌, நான்‌ உங்களைக்‌ 
கழுகுகளுடைய செட்டைகளின்மேல்‌ சுமந்து. 
உங்களை என்னண்டையிலே 
சேர்த்துக்கொண்டதையும்‌, நீங்கள்‌ 
கண்டிருக்கிறீர்கள்‌" (யாத்‌ என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


19:4) 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரர்மீது மிகுந்த 
அன்பாயும்‌, கரிசனையாயும்‌ இருக்கிறார்‌. 
கர்த்தருடைய கரிசனையை விவரிப்பதற்கு, 
கழுகு தன்‌ குஞ்சுகளை தன்‌ 
செட்டைகளின்மேல்‌ சுமந்து போவது 
உவமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 
உவமை உபாகமம்‌ புஸ்தகத்தில்‌ வ்வாறு, 
விளக்கப்பட்டிருக்கிறது. 


கலைத்து, 
அசைவாடி, 


கழுகு தன்‌ கூட்டைக்‌ 
தன்‌ குஞ்சுகளின்மேல்‌ 
தன்‌ செட்டைகளை விரித்து, அவைகளை 
எடுத்து, அவைகளைத்‌ தன்‌ 
செட்டைகளின்மேல்‌: சுமந்துகொண்டு 
போகிறது போல, கர்த்தர்‌ ஒருவரே அவனை 
வழிநடத்தினார்‌; அந்நிய தேவன்‌ அவரோடே 
இருந்ததில்லை" (உபா 321,12. 


வ்‌ 
இஸ்ரவேல்‌ 


மாக பறக்கக்கூடிய 
புத்திரர்‌ எகிப்து 
தேசத்தின்‌ அடிமைத்தனத்தினால்‌ 
பாடுகளையும்‌ வேதனைகளையும்‌ 
அனுபவித்துக்கொண்டிருக்கிறார்கள்‌. கர்த்தர்‌ 
மீட்டுக்கொள்வதற்காக, 
அதிவேகமாக விரைந்து 


கழுகு தன்னுடைய செட்டைகளின்மேல்‌ 
தன்‌ குஞ்சுகளை சுமந்துகொண்டு பறக்கும்‌. 
கழுகு வேகமாகவும்‌ பறந்து வரும்‌. அது 
பாதுகாப்பாகவும்‌ 
பறக்கும்‌. கர்த்தர்‌ 
கழுகைப்போல வேகமாக வந்து, இஸ்ரவேல்‌ 
புத்திரரை எகிப்தின்‌ அடிமைத்தனத்திலிருந்து, 
விடுவித்தார்‌. 
கழுகு தன்‌ குஞ்சுகளை தன்‌ 
செட்டைகளில்‌. சுமந்துகொண்டு பறப்பதுபோல, 
கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரை, எகிப்தின்‌ 
அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து, கானான்‌ 
தேசத்திற்கு சுமந்துகொண்டு போகிறார்‌. 
கர்த்தருடைய ஒவ்வொரு கிரியையிலும்‌, 
பலமும்‌ வேகமும்‌ இருக்கிறது இதற்கு 
அடையாளமாக, கழுகு இங்கு உலமையாகச்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. 





மயம்‌ 
யய 1 


விசுவாசிகளுக்கு கீழ்ப்பிதலே 
அலங்காரமான ஆபரணமாகயிருக்கிறது. 
மணவாட்டி தன்னுடைய மணவானனுக்குக்‌ 
கீழ்ப்படிந்து, 
அழகுபடுத்தியிருக்கிறாள்‌. 
அடையாளமாக அவள்‌ தன்‌ கழுத்தில்‌ ஒரு 
சரப்பணியை அணிந்திருக்கிறாள்‌. கீழ்ப்படிதல்‌ 
அவளுடைய 
அழகுபடுத்துகிறது. அவளுடைய 
ஆத்துமாவில்‌ தேவனுடைய கிருபை 
நிரம்பியிருக்கிறது. நாம்‌ உலகப்பிரகாரமான 
காரியங்களினால்‌, இந்த உலகத்தோடு 
கட்டப்பட்டிருக்கக்கூடாது. 


“தூசியை உதறிவிட்டு எழுந்திரு; 
எருசலேமே, வீற்றிரு; சிறைப்பட்டுப்போன: 
சீயோன்‌ குமாரத்தியே உன்‌ கழுத்திலுள்ள. 
கட்டுகளை அலிழ்த்துலிடு" (ஏசா 52:2) 
நம்முடைய பேல்‌ இந்த உலகத்தோடு. 
குட்டப்பட்டிருக்‌ அந்த கட்டுகளை 
அவிழ்த்து நாம்‌ இந்த உலகத்திலிருந்து 
வேறுபிரிந்து கர்த்தரிடத்தில்‌ வரவேண்டும்‌. 
நம்முடைய கழுத்தில்‌ ப 
அணிந்துகொள்ளவேண்டும்‌ 
அடிமைத்தனத்திலிருந்து 
கர்த்தருக்குக்‌ 
கிறிஸ்துவின்‌ த்தை 
எற்றுக்கொள்ளவேண்டும்‌. 
நுகம்‌ இனிமையானது. 
மென்மையானது. 


நம்முடைய ௬ ள 
எங்கள்‌ பாக்கம்‌... படத்த 
காணப்படுகிற மனத்தாழ்மையையும்‌, 
கீழ்ப்படிதலையும்‌ பார்த்து கிறிஸ்துவானவர்‌ 
சந்தோஷப்படுகிறார்‌. நம்முடைய 
நற்குணங்கள்‌ கர்த்தருடைய இருதயத்தைக்‌ 
கவர்ந்து கொள்கிறது. கிறிஸ்துவின்‌ அன்பு 
பெரியது. அவருடைய அன்பு பரிசுத்தமானது. 
அவருடைய அன்பு அழகானது. கிறிஸ்துவை 
நேசிப்பது நமக்குக்‌ கிடைத்திருக்கிற பெரிய 
சிலாக்கியம்‌. நாம்‌  கிறிஸ்துவுக்குக்‌ 
கீழ்ப்படியும்போது அவர்‌ நம்மை நேசிக்கிறார்‌. 
நம்முடைய கீழ்ப்படிதல்‌ கிறிஸ்துவின்‌ 
இருதயத்தைக்‌ கவர்ந்துகொள்கிறது. 


உன்னதப்பாட்டு - விரிவுரை 
SONG OF SOLOMON - COMMENTARY 


ட 
PUELSHERS 


கிறிஸ்து நம்முடைய நேசத்தைப்பற்றிச்‌ 
சொல்லும்போது “உன்‌ நேசம்‌ எவ்வளவு 
இன்பமாயிருக்கிறது" என்று ஆச்சரியப்பட்டு 
சொல்லுகிறார்‌. கிறிஸ்துவின்‌ பார்வைக்கு, 
நாம்‌ அவர்மீது வைத்திருக்கிற அன்பும்‌, 
அவருக்கு கீழ்ப்படிகிற சுபாவமும்‌ 

இன்பமாயிருக்கிறது. திராட்சரசத்தைப்‌ 
பார்க்கிலும்‌ நாம்‌ கர்த்தர்மீது வைத்திருக்கிற 
நேசம்‌ கிறிஸ்துவுக்கு மதுரமாயிருக்கிறது. 
சகல கந்தவர்க்கங்களைப்‌ பார்க்கிலும்‌, 
நம்முடைய பரிமள தைலங்கள்‌, 
கிறிஸ்துவுக்கு அதிக வாசனையாயிருக்கிறது. 
மணவாட்டியின்மீது பரிமள தைலங்களின்‌ 
வாசனை வீசுகிறது. 


சபையார்‌ மத்தியிலே 
ஆலியானவருடைய வரங்களும்‌ கிருபைகளும்‌ 
அதிகமாய்க்‌ கிரியை செய்கிறது. சபை 
கிறிஸ்துவுக்குள்‌ நற்கிரியைகளைச்‌ செய்கிறது. 
இதுவே கர்த்தருக்கு ஏற்ற சுசுந்தவாசனை. 
இதுவே கர்த்தர்‌ ஏற்றுக்கொள்கிற பலி. 
தேவன்மீது நாம்‌ வைத்திருக்கிற நேசமே, 
அவருக்கு சுகந்தவாசனையாகவும்‌, 
தேவனுக்குப்‌ பிரியமான உகந்த 
பலியுமாகயிருக்கிறது. (பிலி 4:18). அன்பும்‌. 
கீழ்ப்படிதலும்‌, பலியையும்‌ 
குந்தவர்க்கங்களையும்விட தேவனுக்கு, 
மதுரமானது. 

மணவாட்டியின்‌: வஸ்திரங்களிலும்‌ 
வாசனை வீசுகிறது. இந்த வாசனை 
லீபனோனின்‌ வாசனைக்கு ஒப்பாயிருக்கிறது. 
மணவாட்டியின்‌ வஸ்திரங்களை எல்லோரும்‌ 
பிரத்தியட்சமாய்ப்‌ பார்க்க முடியும்‌. சபை 
கிறிஸ்துவைத்‌ தன்னுடைய ஆண்டவராக 
ஏற்றுக்கொண்டு, ஆவியின்‌ கனியை 
வெளிப்படுத்துகிறது. கிறிஸ்துவோடு 
ஐக்கியமாயிருப்பதை நற்கிரியைகள்‌ மூலமாக 
சாட்சியாய்‌ அறிவிக்கிறது. இவையெல்லாம்‌ 
லீபனோனின்‌ வாசனைக்கு ஒப்பானவை. 


மணவாட்டியின்‌ வார்த்தைகளும்‌ 
மதுரமாயிருக்கிறது. “என்‌ மணவாளியே, உன்‌ 


உதடுகளிலிருந்து தேன்‌ ஒழுகுகிறது' என்று 
மணவாளன்‌ சொல்லுகிறார்‌. மேலும்‌, “உன்‌ 
நாவின்‌ கீழ்‌ தேனும்‌ பாலும்‌ இருக்கிறது" 
என்றும்‌ மணவாளன்‌ தன்‌ மணவாட்டியைப்‌ 
புகழ்ந்து பேசுகிறார்‌. தேவன்‌ நம்மோடு. 
பேசுவதுதான்‌ நமக்கு இனிமையானது. 





மயம்‌ 
யய 1 


பயப்படுகிற பயம்‌ 
என்றைக்கும்‌ 
கர்த்தருடைய 


கு ருக்குப்‌ 
நிலைக்கிறதுமாலிருக்கிறதம்‌ 


விரும்பப்படத்தக்கதும்‌, 

தேன்கூட்டிலிருந்து ஒழுகும்‌ 

மதுரமுள்ள துமாய்‌ றது” (சங்‌ 19:9,10). 
ஆனால்‌ நம்முடைய கர்த்தருக்கோ, 
நம்முடைய வார்த்தைகளே மதூரமாயிருக்கிறது. 
ஜெபத்தில்‌ நாம்‌ ஏறெடுக்கிற வேண்டுதலின்‌ 
வார்த்தைகளும்‌, விண்ணப்பங்களின்‌: 
வார்த்தைகளும்‌, கர்த்தரைத்‌ துதிக்கிற 
துதிகளின்‌ வார்த்தைகளும்‌, ஸ்தோத்திர 
வார்த்தைகளும்‌ கர்த்தருக்கு மிகவும்‌ 
பிரியமாயிருக்கிறது. 


வார்த்தைகள்‌ 
தேன்‌ 


நம்முடைய 

கிறிஸ்துவானவருக்கு 
ஒழுகுகிறதுபோலவும்‌, 
போலவும்‌ இருக்கிறது. 
வார்த்தையில்‌ ஆவிக்குரிய 
ஆகாரமுள்ளது. குழந்தைகள்‌ 
பருகுவதற்கு பாலைப்போன்ற மென்மையான 
போஜனமுமுள்ளது. முதிர்ச்சி பெற்ற 
விசுவாசிகளுக்கு தேனைப்போன்ற 
சுவையான ஆகாரமுழுள்ளது. நம்முடைய 
நேசம்‌ கர்த்தருக்குப்‌ பிரியமாயிருப்பதுபோல, 
கர்த்தருடைய நேசமோ நமக்குப்‌ 
பிரியமாயிருக்கிறது. 


தேனும்‌ பாலும்‌ 
கிறிஸ்துவின்‌ 


நாம்‌ கர்த்தருடைய இருதயத்தைக்‌ 
கவர்ந்துகொண்டபோல, அவரும்‌ நம்முடைய 
இருதயத்தைக்‌ கவர்ந்துகொண்டார்‌. கர்த்தர்‌ 
நம்முடைய அன்பைப்‌ புகழும்போது. நாம்‌. 
கர்த்தருடைய அன்பைப்‌ புகழ்ந்து 
சொல்லவேண்டும்‌. அவருடைய அன்பை 
நினைத்து, அவரைப்‌ போற்றிப்‌ 
புகழவேண்டும்‌. அவரைப்‌ புதுப்பாடல்களால்‌ 
பாடிக்‌ கீர்த்தனம்பண்ண வேண்டும்‌. 


சிங்காரவனம்‌ 
உண்‌ 412-15 


உன்‌ 4:32. என்‌ சகோதரியே! எண்‌: 
மணவானியே! நீ அடைக்கப்பட்ட 
தோட்டமும்‌, மறைவு கட்டப்பட்ட 
நீரூற்றும்‌, முத்திரிக்கப்பட்ட 
கிணறுமாயிருக்கிறாய்‌.. 


உன்னதப்பாட்டு - விரிவுரை 
SONG OF SOLOMON - COMMENTARY 


உன்‌ 418. 
மாதனஞ்செடிகளும்‌, அருமையான 
கனிமரங்களும்‌, மருதோன்றிச்‌. 
செடிகளும்‌, நனதச்‌ செடிகளும்‌, 


உன்‌ கக. 
வசம்பும்‌, சகலவித 
தாபவர்க்க மரங்களும்‌, 
வென்னைப்போனக்‌ செடிகளும்‌, சந்தன 
விருட்சங்களும்‌, சகலவித: 
கந்தவர்க்கச்‌. செடிகளூமுன்ன 
சிங்காரவனமாயிருக்கிறது. 


உன்‌ தோட்டம்‌ 


நனதமும்‌, 
லவங்கமும்‌, 


குங்குமமும்‌, 


சபையானது. ஒரு தோட்டத்திற்கு, 
ஒப்புமையாக இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. 
பொதுவாக தோட்டத்தில்‌ நீரூற்றும்‌, 
கிணறும்‌ இருக்கும்‌. இந்தத்‌ தோட்டம்‌ 
அடைக்கப்பட்ட தோட்டமாகும்‌. தேவனுடைய 

உலகப்பிரகாரமான 

வேறுபிரிக்கப்பட்டு, 
அழகாக 
இதுவே 
கர்த்தர்‌ 


வ்த்விக்கப்பட்டகக்கிகு. 
தேவனுக்குப்‌ பிரியமானது. 
தம்முடைய சபையைப்‌ பார்த்து, “என்‌ 
சகோதரியே என்‌ மணவாளியே" என்று 
அன்போடு அழைக்கிறார்‌. விசுவாசிகளாகிய 
நோட்டம்‌. கர்த்தருக்காகவே 
வேறுபிரிக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்காகவே 
அடைக்கப்பட்டிருக்கிறது. 
தேவனுடைய 


, இஸ்ரவேல்‌ 
இதில்‌ தேவனுடைய 
ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. 
பலத்த செய்கைகள்‌ 


இஸ்ரவேல்‌ தேசம்‌ 


பங்கு 
பிரமாணம்‌ 

தேவனுடைய 
விளங்கும்படியாக 
மற்ற தேசங்களிலிருந்து 
வேறு பிரிக்கப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல்‌ 

த்தில்‌ தேவனுடைய மறைவான 
இரகசியங்களெல்லாம்‌ புதைந்து கிடக்கின்றன. 
தேவனுடைய பரிசுத்தவான்கள்‌ அவரால்‌ 
பாதுகாப்பாக  மறைக்கப்பட்டிருக்கிறார்கள்‌. 
கிறிஸ்துவானவர்‌ தம்முடைய தோட்டத்தின்‌ 
நடுவே உலாவுகிறார்‌. கிறிஸ்துவின்‌ 
பிரசன்னத்தை உலகப்பிரகாரமான 
ஜனங்களால்‌ பிரத்தியட்சமாய்க்‌ 
காணமுடியாது. 





மயம்‌ 
யய 1 


சபையின்‌ பாதுகாப்புக்காகவே அது 
க தோட்டமாகயிருக்கிறது. 
கற்றதும்‌ 
அந்தகார 
ள்‌, சாத்தானின்‌ வல்லமைகள்‌ எதுவும்‌ 
ள்‌ பிரவேசித்துவிடாதவாறு. 
அடைக்கப்பட்ட தோட்டமாக 
பாதுகாக்கப்படுகிறது. கர்த்தருடைய 
தோட்டத்தில்‌ நீரூற்றுள்ளது. ஒரு 
கிணறுமுள்ளது. இந்த நீரூற்று மறைவு 
கட்டப்பட்ட நீரூற்று. இந்தக்‌ கிணறு 
முத்திரிக்கப்ப்ட கிணறு. நீரூற்றில்‌ 
மறைவு கட்டப்பட்டிருப்பதினாலும்‌, 
கிணறு முத்திரிக்கப்பட்டிருப்பதினாலும்‌, 
இந்தத்‌ தண்ணீரில்‌ வேறு எந்த 
தண்ணீரையும்‌ கலந்து கலப்படம்‌ பண்ண 
முடியாது. மற்ற தண்ணீரின்‌ அசுத்தம்‌ இதில்‌. 
கலந்து, நீரூற்றையும்‌ கிணற்று நீரையும்‌ 
கெடுத்து அசுத்தமாக்கி விடாதவாறு இது 
பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. 
விசுவாசிகளின்‌ ஆத்துமாக்கள்‌ அடை 
கட்டப்பட்ட தோட்டத்தைப்‌ போன்றவர்கள்‌. 
விசுவாசிகளுக்குள்‌ இருக்கிற கிருபை 
மறைவு கட்டப்பட்ட நீரூற்றைப்போல 
இருக்கிறது. அவர்களுடைய இருதயத்தில்‌ 
அவர்களுடைய ஆத்துமா உள்ளான 
மனுஷனாக  மறைவாயிருக்கிறது. அந்த 
த்துமாவக்கு கிறிஸ்துவானவர்‌ 
'வத்தண்ணீரைத்‌ தருகிறார்‌. 
விசுவாசிகளுக்குள்ளே ஜீவத்தண்ணீர்‌ 
நீரூற்றாக புறப்பட்டு வருகிறது. 


“நான்‌ கொடுக்கும்‌ 
குடிக்கிறவனுக்கோ 
தாகழுண்டாகாது: நான்‌ 
கொடுக்கும்‌ தண்ணீர்‌ அவனுக்குள்ளே 
நித்திய ஜீவகாலமாய்‌. ஊறுகிற 
நீரூற்றாயிருக்கும்‌ என்றார்‌” (யோவா 4:14). 

“வேதவாக்கியம்‌ சொல்லுகிறபடி 
என்னிடத்தில்‌ விகுவாசமாயிருக்கிறவன்‌ 
எவனோ, அவன்‌ உள்ளத்திலிருந்து 
ஜீவத்தண்ணீருள்ள நதிகள்‌ ஓடும்‌ என்றார்‌" 
(யோவா 7:38). 


தண்ணீரைக்‌ 
ஒருக்காலும்‌ 
அவனுக்குக்‌ 


உன்னதப்பாட்டு - விரிவுரை 
SONG OF SOLOMON - COMMENTARY 


ட்‌ 
PUEUSHERS 


ஏற்பாட்டுக்காலத்து சபையும்‌ 
அடைக்கப்பட்ட தோட்டமாகயிருந்தது. 
சடங்காச்சார பிரமாணங்களால்‌ அந்த 
சபையைச்‌ சுற்றிலும்‌ தடுப்பு சுவரைப்போல 
வேலியடைக்கப்பட்டிருந்தது. அக்காலத்தில்‌ 
பரிசுத்த வேதாகமம்‌ மறைவு கட்டப்பட்ட 
நீரூற்றைப்போலவும்‌, முத்திரிக்கப்பட்ட 
கிணற்றைப்போலவும்‌ அவர்களுக்கு இருந்தது. 
பரிசுத்த வேதாகமம்‌ இஸ்ரவேல்‌ என்னும்‌ 
ஒரு தேசத்திற்கு மாத்திரமே 
சொந்தமாயிருந்தது. ஆனால்‌ இப்போதோ 
பிரிவினையாகிய நடுச்சுவர்‌ தகர்க்கப்பட்டு 
விட்டது. எல்லா 
தேசங்களுக்கும்‌ சுவிசேஷம்‌ 
பிரசங்கிக்கப்படுகிறது. கர்த்தராகிய 
கிறிஸ்துவானவர்‌ உலக 
இரட்சகராகமிருக்கிறார்‌. கிறிஸ்துவுக்குள்‌ 
கிரேக்கனென்றும்‌, 


யூதனென்றும்‌ 
வித்தியாசமில்லை. இயேசுகிறிஸ்துவிடம்‌ 
பட்சபாதமில்லை. 


பழைய 


விசுவாசிகளின்‌: தோட்டத்தில்‌ 
மாதுளஞ்செடிகளும்‌, அருமையான 
கனிமரங்களும்‌, மருநோன்றிச்‌ செடிகளும்‌, 
நளதச்‌ செடிகளும்‌ நிரம்பியிருக்கின்றன. 
தோட்டத்திலே கனிகள்‌ மாத்திரமல்ல, 
ன்‌ கபடம்‌ பப்ப ன்றன 
தூபவர்க்க 
நிரம்பிிரக்கின்றன. 
வெள்ளைப்போளச்செடிகளும்‌, 
விருட்சங்களும்‌, சகலவித 
செடிகளும்‌ திரளாய்‌ உள்ளன. 
விசுவாசிகளின்‌: தோட்டத்தில்‌ 
கனிதரும்‌ விருட்சங்களும்‌ அதிகம்‌. தூபவர்க்க 
மரங்களும்‌ அதிகம்‌. கந்தவர்க்க செடிகளும்‌ 
ம்‌ நேர்த்தியானவை. 
நேர்த்தியானவை, 
மலர்களைவிட 


விசுவாசிகள்‌ 

தூபவர்க்கங்களுக்கும்‌ 

சொல்லப்பட்டிருக்கிறார்கள்‌. 

அருமையான கனிமரங்களைப்‌ 

சகலவித தூபவர்க்க 
மரங்களைப்போலவும்‌ இருக்கிறார்கள்‌. 





மயம்‌ 
யய 1 


"சியோனிலே.. துயரப்பட்டவர்களைச்‌ 
சீர்ப்படுத்தவம்‌, அவர்களுக்குச்‌ சாம்பலுக்குப்‌ 
பதிலாகச்‌ சிங்காரத்தையும்‌, துயரத்துக்குப்‌ 
பதிலாக ஆனந்த தைலத்தையும்‌, 
ஆலிக்குப்‌ பதிலாகத்‌ துதியின்‌ உடையையும்‌ 
கொடுக்கவும்‌, அவர்‌ என்னை அனுப்பினார்‌: 
அவர்கள்‌ கர்த்தர்‌ 
மகிமைக்கென்று நாட்டின 
விருட்சங்களென்னப்படுவார்கள்‌" (ஏசா 6:3). 


கர்த்தருடைய 
இந்தப்‌ 


இவர்கள்‌ 
அழிந்துபோகமாட்டார்கள்‌. 

காலத்திற்கு 

பரிசுத்தவான்‌களிடத்தில்‌ 

நல்ல பேச்சும்‌, நல்ல சித்தமும்‌ இருக்கும்‌. 
பூக்கள்‌ உதிர்ந்துபோனால்‌ அதன்பின்பு 
அது. ஒன்றுக்கும்‌ பிரயோஜனப்படாது. 
கர்த்தருடைய பரிசுத்தவான்கள்‌ சிறிதுகாலம்‌ 
மலர்ந்து, அதன்பின்பு அழிந்துபோகிற 
பூக்களைப்போன்றவர்களல்ல. கர்த்தருடைய 
பிள்ளைகள்‌ அருமையான கனிமரங்களைப்‌ 
போலவும்‌, சகலவித தூபவர்க்க 
மரங்களைப்போலவும்‌ இருக்கிறார்கள்‌. 


பரிசுத்தவான்கள்‌. 
பூரிக்கு ஆசீர்வாதமானவர்கள்‌. 


கர்த்தருடைய பரிசுத்தவான்கள்‌ 
நிரம்பிிருக்கிற சபையானது 
சிங்காரவனத்தைப்போல இருக்கிறது. இதில்‌ 
தேவனுடைய கிருபையும்‌ அன்பும்‌, ஐக்கியமும்‌ 
எப்போதுமே நிரம்பியரக்கிறது. தேவனுடைய 


பரிசுத்தவான்களின்‌ 
கர்த்தரைத்‌ துதிக்கும்‌ துதி 
வந்துகொண்டேயிருக்கிறது. 

அருமையான 

கனிமரங்கள்‌ எக்காலத்திலும்‌ நற்கனிகளைக்‌ 
கொடுப்பதுபோல, கர்த்தருடைய 
பரிசுத்தவான்களின்‌ ஜீவியத்தில்‌ ஆவியின்‌ 
கனிகள்‌ வெளிப்பட்டுக்கொண்டேயிருக்கிறது. 


ஜீவதண்ணீரின்‌ துரவு 
உண்‌ 4:15 


உன்‌ 5. தோட்டங்களுக்கு. 
தீகூற்றும்‌, ஜீவதண்ணீரின்‌. 
துரவும்‌, லீபணோனிலிருந்து ஓடிவரும்‌ 
வாய்க்கால்களும்‌ உண்டாயிருக்கிறது. 


உன்னதப்பாட்டு - விரிவுரை 
SONG OF SOLOMON - COMMENTARY 


இந்த வாக்கியத்தை மணவாட்டியாகிய 
சபை பேசுகிறாள்‌. மணவாளனாகிய 
கிறிஸ்து, தம்முடைய மணவாட்டியின்‌ 
அழகைப்‌ புகழ்ந்து பேசுகிறார்‌. “நீ என்‌: 
இருதயத்தைக்‌ கவர்ந்துகொண்டாய்‌" என்று 
கிறிஸ்து தம்முடைய சபையிடம்‌ 
சொல்லுகிறார்‌. சபையானது அடைக்கப்பட்ட 
தோட்டத்தைப்போலவும்‌, கனிமரங்களும்‌ 
தூபவர்க்க மரங்களும்‌ நிரம்பியுள்ள 
சிங்காரவனத்தைப்போலவும்‌ இருக்கிறது. 

ல்லாம்‌ மணவாளன்‌ தம்முடைய 
மணவாட்டியைப்‌ புகழ்ந்து பேசுகிற 
வார்த்தைகளாகும்‌. 


மணவாட்டியோ தன்னைப்‌ புகழ்ந்து 
சொல்லும்‌ மணவாளனுக்கு முன்பாக தன்னை 
முற்றிலுமாய்த்‌ தாழ்த்துகிறாள்‌. தன்னுடைய 
தோட்டத்தில்‌ விருட்சங்கள்‌ 
கனிதரவேண்டுமென்றால்‌, கர்த்தர்‌ தாமே 
தோட்டத்திற்குத்‌ தண்ணீர்‌ பாய்ச்சவேண்டும்‌. 
தான்‌ கனிதருவது, மணவாளனின்‌ 
கிருபையைச்‌ சார்ந்திருக்கிறது. தன்னுடைய 
எல்லா தேவைகளையும்‌ மணவாளனே 
சந்திக்கவேண்டுமென்று, அவள்‌ அவரையே 
நோக்கிப்‌ பார்க்கிறாள்‌. 


உண்டாயிருக்கவேண்டும்‌. 
க்‌ 

தோட்டத்திற்கு 
கருவையிருந்தால்தாள்‌ 
சிங்காரவனமாகயிருக்கும்‌. 
வக்கா தோட்டம்‌ பாலைவனம்‌ 
போல வறண்டு கிடக்கும்‌. மணவாட்டி 
கர்த்தருடைய கிருபையின்‌ முக்கியத்துவத்தை 
உணர்ந்தவளாக, கர்த்தரை 
மகிமைப்படுத்துகிறாள்‌. கர்த்தருடைய 
கிருபையில்லாமல்‌ தன்னால்‌ ஒன்றும்‌ செய்ய 
முடியாது என்பதை  அங்கீகரிக்கிறாள்‌. 
கர்த்தருடைய காருணியத்தினாலேயே. 
தன்னுடைய தோட்டத்தில்‌ கனிகள்‌ 

உண்டாயிருப்பதாகச்‌ சொல்லுகிறாள்‌. 





மயம்‌ 
யய 1 


சபையார்‌ தாங்கள்‌ பெற்றிருக்கிற 
எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும்‌, 
கர்த்தரையே துதிக்கிறார்கள்‌. எங்களுடைய 
நீரூற்றுக்களெல்லாம்‌ உம்மிடத்திலிருந்து: 

என்று சொல்லுகிறார்கள்‌. 


துரவாகயிருக்கிறீர்‌” 
கர்த்தரைப்‌ போற்றுகிறார்கள்‌. 

“என்‌ ஜனங்கள்‌ இரண்டு தீமைகளைச்‌ 
செய்தார்கள்‌; ஜீவத்தண்ணீர்‌ ஊற்றாகிய 
என்னை  விட்டுவிட்டார்கள்‌; தண்ணீர்‌ 
நிற்காத தொட்டிகளாகிய  வெடிப்புள்ள 


தொட்டிகளைத்‌ தங்களுக்கு. வெட்டிக்‌ 
கொண்டார்கள்‌" (எரே 213). 


கிறிஸ்துவுக்கு 
சிங்காரவனமாகவும்‌ 
தங்கள்‌ தோட்டத்தில்‌ 
நீரூற்றுக்களுக்காக 
துதிக்கவேண்டும்‌. 
'துரவுகளுக்காகவும்‌ 
சொல்லவேண்டும்‌. 
பரிபூரணமான 


தோட்டமாகவும்‌, 
இருக்கிறவர்கள்‌, 
உண்டாயிருக்கிற 


ஜீவத்தண்ணீரைக்‌ 
கொடுப்பதினால்தான்‌ நம்முடைய ஆத்துமா 
செழித்திருக்கிறது. கர்த்தருடைய 
ஜீவித்தண்ணீர்‌ நமக்குக்‌ 
கிடைக்கவில்லையென்றால்‌ நம்முடைய 

்‌ போகும்‌. கர்த்தருடைய 


பிள்ளைகளின்‌ ஆத்துமா நீர்ப்பாய்ச்சலான. 
தோட்டங்களைப்போல இருக்கிறது. 

ர்கள்‌ வந்‌ சீயோனின்‌ 
உச்சியின்‌. கெய்யிரிததப்‌ அர்த்த அருளும்‌ 
கோதுமை, திராட்சரசம்‌, எண்ணெய்‌, 
ஆட்டுக்குட்டிகள்‌, கன்றுக்குட்டிகள்‌ 
என்பவைகளாகிய நன்மைகளுக்காக 
ஓடிவருவார்கள்‌: அவர்களுடைய ஆத்துமா 
நீர்ப்பாய்ச்சலான தோட்டம்போலிருக்கும்‌; 
அவர்கள்‌ இனித்‌ தொய்ந்துபோவதில்லை” 
(எரே 31:12). 


உன்னதப்பாட்டு - விரிவுரை 
SONG OF SOLOMON - COMMENTARY 


i ONES 
PUELSHERS 


வாடையே எழும்பு 
உன்‌ 4:16 


உன்‌ 448. வாடையே! எழும்பு; 
தென்றலே! வரு கத்தப்பிசின்கள்‌ வடிய 
என்‌ தோட்டத்தில்‌ வீச என்‌ நேசர்‌ 
தம்முடைய தோட்டத்துக்கு வந்து, 
தமது அருமையான கனிகளைப்‌ 
புசிப்பாராக. 

பரிசுத்த வியானவரின்‌: 
ஆசீர்வாதத்தினால்‌. வாசிகளின்‌: 
சிங்காரவனத்திலே சகலவித 
தூபவர்க்கங்களும்‌ நறுமணத்தை வீசுகிறது, 
இதுவும்‌ கர்த்தருடைய கிருபையே. 
மணவாட்டி தான்‌ பெற்ற நன்மைகளுக்காக, 
தன்னுடைய மணவாளனை நன்றியோடு 
துதிக்கிறாள்‌. “வாடையே எழும்பு தென்றலே 

என்று உள்ளத்தின்‌ ஆழத்திலிருந்து 
சொல்லுகிறாள்‌. இது சபையின்‌ பொதுவான 
ஜெபமாகும்‌. சபையில்‌ பரிசுத்த 
ஆவியானவரின்‌ கிரியைகள்‌ அதிகமாய்‌ 
நடைபெறுகிறது. அவருடைய அருள்மாரி 
தாராளமாய்‌ ஊற்றப்படுகிறது. 


சபையின்‌ ஜெபத்திற்கு கர்த்தர்‌ 
பதில்‌ கொடுத்திருக்கிறார்‌. பெந்தேகொஸ்தே 
நாளில்‌ விசுவாசிகளெல்லோரும்‌ ஒருமனப்பட்டு 
ஜெபம்பண்ணியபோது. பரிசுத்த. 
ஆவியானவரின்‌ அருள்மாரி அவர்கள்மீது 
ஊற்றப்பட்டது. அப்போது பலத்த காற்று 
அடிக்கிற முழக்கம்போல வானத்திலிருந்து 
சடுதியாய்‌ 9௫. -முழக்கமுண்டாயிற்று, 
(ம்‌. 28), பரிசத்த ஆலியினால்‌. 
நிரப்பப்படுவதற்கு ன்பாக 
அப்போஸ்தலர்கள்‌ கட்டப்பட்டவர்களைப்போல 
இருந்தார்கள்‌. பரிசுத்த ஆவியினால்‌. 
நிரப்பப்பட்ட பின்போ, ஆவியானவர்‌ 
தங்களுக்குத்‌ தந்தருளின வரத்தின்படியே 
வெவ்வேறு. பாஷைகளில்‌. 
பேசத்தொடங்கினார்கள்‌. அவர்களிடமிருந்து 
கிறிஸ்துவின்‌ நற்கந்தம்‌ வெளிப்பட்டது. 
ஜீவனுக்கேதுவான ஜீவவாசனை புறப்பட்டு 
வந்தது. 





யம்‌ 
யய 1 


"கிறிஸ்துவுக்குள்‌ எப்பொழுதும்‌ 
எங்களை  வெற்றிசிறக்கப்பண்ணி, எல்லா 
இடங்களிலேயும்‌ எங்களைக்கொண்டு அவரை 

அறிவின்‌ 

வெளிப்படுத்துகிற 

ஸ்தோத்திரம்‌. 

படுகிறவர்களுக்குள்ளேயும்‌, 
போகிறவர்களுக்குள்ளேயும்‌, 

தேவனுக்குக்‌ கிறிஸ்துவின்‌ 
நற்கந்தமாயிருக்கிறோம்‌. யுகட்டுப்‌ 

போகிறவர்களுக்குள்ளே மரணத்திற்கேதுவான 

மரண வாசனையாகவும்‌, இரட்சிக்கப்‌ 

படுகிறவர்களுக்குள்ளே ஜீவனுக்கேதுவான 
ஜீவவாசனையாகவும்‌ இருக்கிறோம்‌. 
இலைகளை நபப்பிக்கிறதற்கு 

தகுதியானவன்‌?" (2கொரி 2:14-16). 


எவன்‌. 


பரசத்தாக்கப்ப்ட ஆத்துமாக்கள்‌ 
தோட்டங்களைப்‌ போலவும்‌, 
சிங்காரவனங்களைப்போலவும்‌ இருக்கிறார்கள்‌. 
இவர்கள்‌ கர்த்தருடைய தோட்டங்களாகவும்‌, 
கர்த்தருக்காக அடைக்கப்பட்டவர்களாகவும்‌ 
இருக்கிறார்கள்‌. விசுவாசிகளின்‌ 
ஆத்துமாவில்‌ நிரம்பியிருக்கிற தேவனுடைய 
கிருபைகள்‌, சிங்காரவனத்தில்‌ மணம்‌: 
வீசுகிற 'தூபவர்க்கங்களுக்கும்‌, 
குந்தவர்க்கங்களும்‌ ஒப்பாயிருக்கிறது. 

பரிசுத்த ஆவியானவர்‌ விசுவாசிகளின்‌ 
ஆத்துமாக்களில்‌ கிரியை நடப்பிக்கிறார்‌ 
அவர்‌ வாடையாகவும்‌, தென்றலாகவும்‌ 
சபைக்குள்‌ வருகிறார்‌ வாடை என்‌ 
வடக்கு காற்றையும்‌ தென்றல்‌ 
தெற்கு 
வடக்கு காற்று பாவத்தைக்‌ கண்டித்து 
உணர்த்தும்‌. தெற்கு காற்று ஆத்துமாவுக்கு 
சமாதானத்தையும்‌ ஆறுதலையும்‌ தரும்‌. 
பரிசத்த ஆவியானவர்‌ விசுவாசிகளை 
கண்டித்தும்‌ உணர்த்துகிறார்‌. அவர்களுக்கு 
ஆறுதலையும்‌ தருகிறார்‌. 

தோட்டத்திலே 'தூபவர்க்கங்களின்‌ 
நறுமணம்‌ பரவுவது. ஆவியானவரின்‌ 
காற்றடிக்கிற திசையைப்‌ பொறுத்துதான்‌. 
இருக்கும்‌. ஆவியானவர்‌ எப்படி கிரியை 
நடப்பிக்கிறாரோ அப்படித்தான்‌ சபையில்‌ 
கிரியை நடக்கும்‌. இ. 
உணர்ந்தவளாக, 


ள்பது, 
என்பது 
காற்றையும்‌ குறிக்கிற வார்த்தை. 


வீசு" 
ஆலியானவரிடம்‌ விண்ணப்பம்பண்ணுகிறாள்‌. 


உன்னதப்பாட்டு - விரிவுரை 
SONG OF SOLOMON - COMMENTARY 


பரிசுத்த ஆவியானவர்‌ தம்முடைய 
ட தோட்டத்திற்கு வரும்போது, 

ஆவியின்‌ கனிகளை அவருக்கு 
வெளிப்படுத்தக்‌ காண்பிக்கவேண்டும்‌. 
விசுவாசிகளின்‌ ஜீவியம்‌ கனிகொடுக்கிற 
ஜீலியமாகமிருக்க வேண்டும்‌. 
தோட்டத்திலுள்ள கனிகளெல்லாம்‌. 
கர்த்தருக்கே உரியது. கர்த்தருடைய 
காருணியத்தினால்நான்‌ அருமையான 
கனிமரங்களில்‌ கனிகள்‌ உண்டாயிருக்கிறது. 
இந்தக்‌ கனிகளுக்கெல்லம்‌ கர்த்தரே 
சொந்தக்காரர்‌. 

மணவாட்டி 
மணவாளரின்‌ 
“என்‌ நேசர்‌ 
வந்து, 


தன்னுடைய 
கிருபையை அங்கீகரித்து, 


தம்முடைய தோட்டத்திற்கு 
தமது அருமையான கனிகளைப்‌ 


கர்த்தருடையது. 
ட ந்ினாள கனிகளும்‌ கர்த்தருடையது. 
கிறிஸ்து இல்லையென்றால்‌ 
தோட்டமுமில்லை. தோட்டத்தில்‌ கனியுமில்லை. 
கிறிஸ்து இல்லையென்றால்‌ நாழுமில்லை. 
கிறிஸ்து அல்லாமல்‌ நம்மால்‌ ஒன்றும்‌ செய்ய 
முடியாது. 
தோட்டத்திலுள்ள  கனிகளுக்கெல்லாம்‌. 
கர்த்தரே சொந்தக்காரர்‌. சிங்காரவனத்தில்‌ 
கனிகள்‌ அநேகம்‌ 
சகலவித தூபவர்க்கங்களும்‌, 


உரியது. நாம்‌ குர்த்தருக்குரிய த்‌ 
கனத்தையும்‌ மகிமையையும்‌ அவருக்கே 
செலுத்தவேண்டும்‌. கர்த்தர்‌ நம்முடைய 
கனிகளை அங்கீகரிப்பதே நமக்கு ஆறுதல்‌. 


தோட்டத்தில்‌. ஏராளமான கனிகள்‌ 
இருந்தாலும்‌, அந்தக்‌ கனிகள்‌ 
எல்லாவற்றையும்‌ நம்முடைய ஆத்தும 
நேசருக்கு புசிக்கக்‌ கொடுக்கவேண்டும்‌. 
நம்முடைய கனிகள்‌ மூலமாய்‌ கர்த்தருக்குப்‌ 
பிரயோஜனமுண்டாக வேண்டும்‌. அதைப்‌ 
பார்த்து நாம்‌ சந்தோஷப்படவேண்டும்‌. 
கர்த்தர்‌... நம்முடைய ஆத்துமாவிற்குள்‌ 
வரவில்லையென்றால்‌, நம்முடைய 
ஆத்துமாவில்‌ மெய்யான சந்தோஷம்‌ 
இருக்காது. நம்முடைய கனியை 
கர்த்தருக்குப்‌ படைப்பதுதான்‌ நமக்கு 
மெய்யான சந்தோஷம்‌. கர்த்தரை நேசிக்கிற 
ஆத்துமா தன்னையே அவருக்கு 
ஜீவபலியாக ஒப்புவிக்கும்‌. 





மயம்‌ 
யய 1 


தன்னுடைய பேச்சிலும்‌ கிரியையிலும்‌ 
கர்த்தரை மகிமைப்படுத்தும்‌. மணவாட்டி 
தன்னுடைய மணவாளனிடம்‌, “என்‌ நேசர்‌ 
தம்முடைய தோட்டத்திற்கு வருவாராக" 
என்று அழைப்பதுபோல, நாமும்‌ நம்முடைய 
கர்த்தரை, நமக்குள்‌ வருவாராக என்று, 
அழைக்கவேண்டும்‌. “என்‌ நேசர்‌, தமது 
அருமையான கனிகளைப்‌ புசிப்பாராக” என்று 
மணவாட்டி சொல்லுவதுபோல, நாமும்‌, 
நம்முடைய கர்த்தர்‌ நம்மை ஆளுகை 
செய்வாராக, நம்மை ஆட்கொள்வாராக 
என்று விண்ணப்பம்பண்ணவேண்டும்‌. 


உன்னதப்பாட்டு - விரிவுரை 
SONG OF SOLOMON - COMMENTARY 


1 
PUBLISHERS 


்பபண்டு்‌ அவருக்கே துதியும்‌ 
கனமும்‌ உண்டாகவேண்டும்‌. நாம்‌ 
நம்மைத்‌ தாழ்த்தவேண்டும்‌. கர்த்தரை 
உயர்த்தவேண்டும்‌. இதுவே 
விசுவாசிகளாகிய டைய ஜீவியத்தில்‌. 
பிரதான என்னல கவ ப 





மயம்‌ 
யய 1 


மணவாட்டி தன்னுடைய தோட்டத்திற்கு. 
வருமாறு மணவாளனை றாள்‌. 
மணவாளன்‌ மணவாட்டியின்‌ அழைப்பை 
கிருபையாக ஏற்றுக்கொண்டு, அவளுடைய 
தோட்டத்திற்கு வருகிறார்‌. சபையிலிருந்து 
ஏறெடுக்கப்படும்‌ ஸ்‌ 

கர்த்தர்‌ செலிகொடுக்கிறார்‌ 

மணவாளன்‌ தம்முடைய தோட்டத்திற்கு 
வந்தாலும்‌, மணவாட்டியோ தன்னுடைய 
மதியீனத்தினால்‌ அவரை வரவேற்காமல்‌: 
நித்திரைபண்ணிக்‌ கொண்டிருக்கிறாள்‌. 
இதனால்‌ மணவாளன்‌ தோட்டத்திற்குள்‌ 
பிரவேசிக்காமல்‌ திரும்பிப்போய்விடுகிறார்‌. 
மணவாட்டிக்கு மிகுந்த 
மனவருத்தமுண்டாயிற்று. தான்‌ 
மணவாளனை வரவேற்காததற்கான 
காரணங்களை மணவாட்டி சொல்லுகிறாள்‌ 
(உன்‌ 5:2-8). 


எருசலேமின்‌ குமாரத்திகளிடம்‌ 
மணவாட்டி தன்னுடைய மணவாளனைப்பற்றி 
விசாரிக்கிறாள்‌ (உன்‌ 5:9). எருசலேமின்‌ 
குமாரத்திகள்‌ கேட்கும்‌ கேள்விக்கு 
மணவாட்டி ஸ்‌ 
மணவாளனுடைய 

பகரும்‌ அனந்தம்‌ சொல்லுகிறாள்‌ 
(உன்‌ 540414). கர்த்தரை 
விசுவாசிக்கிறவர்களுக்கு, அவர்‌ 
விசேஷித்தவராகயிருக்கிறார்‌ கர்த்தரை 
விசுவாசிக்கிறவர்களும்‌ அவருக்கு 
'விசேஷித்தவர்களாயிருக்கிறார்கள்‌. 

நான்‌ என்‌ 
வந்தேன்‌ 
உன்‌ 51 


தோட்டத்தில்‌ 


உன்‌ 54. எண்‌ சகோதரியே! என்‌ 
மணவானியே! நான்‌ என்‌ தோட்டத்தில்‌ 
வந்தேன்‌, எண்‌: வெள்ளைப்‌ 
போனத்தையும்‌ 
கத்தவர்க்கங்கனையும்‌ 
என்‌ தேன்கூட்டை. 


என்‌ 

சேர்த்தேன்‌; 
என்‌ தேனோடு 
புசித்தேன்‌; என்‌ திராட்சரசுத்தை என்‌ 


பாலோடும்‌ குடித்தேன்‌; சிநேகிதரே! 
புசியுங்கள்‌; பீரியமானவர்கனே!. 
குடியுங்கள்‌, பூர்த்தியாய்க்‌ குடியுங்கள்‌. 


உன்னதப்பாட்டு - விரிவுரை 
SONG OF SOLOMON - COMMENTARY 


ட 
PUEUSHERS 


சபையார்‌. ஏறெடுக்கும்‌ 
விண்ணப்பத்திற்கு கிறிஸ்துவானவர்‌ 
செவிகொடுத்து, பதில்‌ கொடுக்கிறார்‌. “என்‌ 
நேசர்‌ தம்முடைய தோட்டத்திற்கு வந்து, 
தமது அருமையான கனிகளைப்‌ புசிப்பாராக" 
மணவாட்டி தன்னுடைய 
அன்போடு அழைக்கிறாள்‌. 
அன்பான அழைப்பை 
ஏற்றுக்கொண்டு, மணவாளன்‌ இப்போது 
தோட்டத்திற்கு வந்திருக்கிறார்‌. 
தோட்டத்திற்கு 
மணவாளன்‌, தம்முடைய 
என்‌ சகோதரியே, என்‌: 
என்று அன்போடு, 
மெய்யாகவே மணவாளன்‌: 
மணவாட்டியை அன்பாய்‌ 
மணவாட்டியும்‌ தன்னுடைய மணவாளனை 
நோசித்து, அவரை “என்‌ நேசர்‌" என்று 
கூப்பிடுகிறாள்‌. மணவாளனும்‌ மணவாட்டியும்‌ 
ஒருவருக்கொருவர்‌ அன்பாயிருக்கிறார்கள்‌. 
பரஸ்பரமாக அன்பான 
பகிர்ந்துகொள்கிறார்கள்‌. 
அன்பை வெளிப்படுத்தும்‌. 
ஒருவரையொருவர்‌ 
அழைத்துக்கொள்கிறார்கள்‌. மணவாளன்‌. 
“என்‌ சகோதரியே, என்‌ 


வந்திருக்கிற 
மணவாட்டியை, 
மணவாளியே”' 
அழைக்கிறார்‌. 
தம்முடைய 
நேசிக்கிறார்‌. 


அன்மேடு கூப்பிடுகிறாள்‌ 


கிறிஸ்துவானவர்‌ 
நேசராகமிருக்கவேண்டும்‌. 
நேசிக்கவேண்டும்‌. 
நேசிக்கிறவர்களை 
தமக்குச்‌ சொந்தமாக்கிக்கொள்கிறார. 
அவர்களை தமக்கு அருகாமையில்‌ வைத்து, 
அன்பாய்‌ நேசிக்கிறார்‌. கிறிஸ்துவுக்குப்‌ 
பிரியமானவர்கள்‌ அவருக்கு நெருங்கிய 
சொந்தமானவர்களாகயிருக்கிறார்கள்‌. 
கர்த்தர்‌ டைய 
சகோதரியோ என்று 
சகோதர பாசத்தை 
கிறிஸ்துவின்‌ 
அவருக்குப்‌ 
இருக்கிறார்கள்‌. 
சபையை தமக்கு 
அங்கீகரித்திருக்கிறார்‌. 
சபையாரை, “என்‌ 
அன்போடு 


அழைத்து, தம்முடைய 
வெளிப்படுத்துகிறார்‌. 
சபையிலுள்ளவர்கள்‌. 
பிரியமானவர்களாகவும்‌. 
கிறிஸ்து தம்முடைய 
மணவாட்டியாக 
ஆகையினால்‌. 
மணவாளியே” 


கூப்பிடுகிறார்‌. 


அவர்‌ 
என்றும்‌ 





மயம்‌ 
யய 1 


மணவாட்டி தன்‌ மணவாளனை, 
“என்‌ நேசர்‌ தம்முடைய தோட்டத்திற்கு வந்த. 
தமது அருமையான கனிகளைப்‌ புசிப்பாராக" 
என்று அன்போடு அழைத்தாள்‌. 
மணவாளனும்‌ அவளுடைய அழைப்பை ஏற்று, 
இப்போது தோட்டத்திற்கு வந்திருக்கிறார்‌. 
இந்தத்‌ தோட்டம்‌ கர்த்தருடைய தோட்டம்‌. 
ஆகையினால்‌ மணவாளன்‌ தம்முடைய 
வருகையைப்பற்றிச்‌ சொல்லும்போது. 
என்‌ தோட்டத்தில்‌ வந்தேன்‌" 
சொல்லுகிறார்‌. 


நம்‌ த்துமாவின்‌ கதவுகளைக்‌ 
கர்த்தருக்கு றந்‌ துகொடுக்கவேண்டும்‌. 
கிறிஸ்துவானவர்‌ வாசற்படியில்‌ நின்று. 
நம்முடைய இருதயத்தின்‌ கதவுகளைத்‌ 
க்கொண்டு க்‌ அவருக்கு 
ம்முடைய ஆத்தும கதவுகளைத்‌: 
நறந்துகொடுநதா்‌. அவர்‌ நம்குள்‌ 
(வேசித்து, நம்முடைய “இருகயத்திற்கள்‌ 
ளு வாசம்பண்ணுவார்‌. கிறிஸ்துவானவர்‌ 
நப்‌ ய இருதயத்திற்குள்‌ பிரவேசிக்க 
ப்போதுமே ஆயத்தமாயிருக்கிறார்‌. நாமும்‌ 
நமக்குள்‌ வரவேற்பதற்கு 
எப்போதுமே ஆயத்தமாயிருக்கவேண்டும்‌. 


நாம்‌ 


என்‌ நாமத்தைப்‌ 
எந்த ஸ்தானத்திலும்‌ 
உன்னை 

நாம்‌ 


“நான்‌ 
பிரஸ்தாபப்படுத்தும்‌ 
உன்னிடத்தில்‌ வந்து. 

ஆசீர்வதிப்பேன்‌" (யாத்‌ 20:24) 


கர்த்தருடைய நாமத்தைத்‌ துதிக்குவேண்டும்‌. 


அவருடைய நாமத்தைப்‌ பிரஸ்தாபப்படுத்த 
வேண்டும்‌. நம்முடைய சபையில்‌ கர்த்தரைத்‌ 
துதிக்கும்‌ துதிகளின்‌ சத்தமும்‌, 
ஸ்தோத்திர பலிகளின்‌ சத்தமும்‌ தொடர்ந்து 
கேட்கப்படவேண்டும்‌. அங்கு நம்முடைய 
கர்த்தர்‌ வந்து வாசம்பண்ணுகிறார்‌ 


மணவாட்டி தன்னுடைய மணவாளனை 
அழைக்கும்போது, “என்‌ நேசர்‌ தம்முடைய 
தோட்டத்திற்கு வந்து, தமது அருமையான 
கனிகளைப்‌ புசிப்பாராக” என்று சொன்னாள்‌. 
தோட்டத்திலுள்ள கனிகளை மாத்திரம்‌ 
புசிப்பதற்காக மணவாட்டி அவரை 
அழைத்தாள்‌. ஆனால்‌ மணவாளனோ, 
தம்முடைய தோட்டத்திற்கு வரும்போது, 
தம்மோடுகூட தேனையும்‌. 
திராட்சரசத்தையும்‌, பாலையும்‌ கொண்டு. 
வருகிறார்‌. கனிகளைப்‌ புசிப்பதோடு 
இவற்றையும்‌ பருகவேண்டுமென்று நேசர்‌ 
விரும்புகிறார்‌. பாலும்‌ தேனும்‌ கானான்‌. 
தேசத்தின்‌ ஆகாரம்‌. கர்த்தர்‌ நம்முடைய 
ஆத்துமாவிற்குள்‌ பிரவேசிக்கும்போது, 
தம்முடைய ஆசீர்வாதங்களையும்‌ தம்மோடு 
கொண்டு வருகிறார்‌. 


உன்னதப்பாட்டு - விரிவுரை 
SONG OF SOLOMON - COMMENTARY 


ட 
090 


உன்னதமானது. 
உடன்படிக்கை 


டய மீட்பு 
தேவனுடைய கிருபையின்‌. 
ஐசவரியமுள்ளது. இவை கர்த்தருடைய 
பிள்ளைகளுக்கு, அவருடைய பந்தியில்‌ 
புசிக்கும்‌ விருந்து போஜனம்‌ போலயிருக்கும்‌. 
நாம்‌ கர்த்தரிடத்தில்‌ ஒன்றைக்‌ கேட்கும்போது, 
அவர்‌ அதைக்‌ கொடுப்பதோடு, நாம்‌ 
கேட்காத அநேக ஆசீர்வாதங்களையும்‌. 
நமக்குக்‌ கொடுக்கிறார்‌. 


நேசர்‌ 
வரும்போது, 
வெள்ளைப்போளத்தையும்‌, தம்முடைய 
கந்தவர்க்கங்களையும்‌ தம்மோடு கூட 
கொண்டுவருகிறார்‌. தம்முடைய தேன்கூட்டை, 
தம்முடைய தேனோடு புசிக்கிறார்‌. 
தம்முடைய திராட்சரசத்தை தம்முடைய 
பாலோடு குடிக்கிறார்‌. இந்த விருந்தை தாம்‌ 
மாத்திரம்‌ புசிக்காமல்‌, 'தம்மோடுகூட 
சிநேகிதரையும்‌ பிரியமானவர்களையும்‌ 
விருந்துக்கு அழைத்து வந்திருக்கிறாள்‌. 
மணவாளன்‌ தம்மோடுகூட 
வந்திருக்கிறவர்களையும்‌ பார்த்து, “சிநேகிதரே 
புசியுங்கள்‌, பிரியமானவர்களே குடியுங்கள்‌, 
பூர்த்தியாய்க்‌ குடியுங்கள்‌" என்று அன்போடு 
சொல்லுகிறார்‌. கர்த்தருடைய பந்தியில்‌ நாம்‌ 
பங்குபெறுவதுபோல, நம்மோடுகூட 
கர்த்தருடைய பரிசுத்தவான்‌௧ளெல்லோரும்‌. 
பங்குபெறுவார்கள்‌. அவர்களும்‌ கர்த்தருடைய 
ஆசீர்வாதங்களைப்‌ பெற்றுக்கொள்வார்கள்‌. 


தம்முடைய தோட்டத்திற்கு 


தம்முடைய 


நான்‌ நித்திரை பண்ணினேன்‌ 
உன்‌ 5:2 


உன்‌ 5:2. நான்‌ தித்திரை பண்ணினேன்‌, 
என்‌ இதயமோ விழித்திருந்து; 
கதவைத்‌ தட்டுகிற என்‌ நேசரின்‌ 
சத்தத்தைக்‌ கேட்டேன்‌: என்‌ 
சகோதரியே! என்‌ பிரியமே! எண்‌: 
புறாவே! என்‌ உத்தமியே! 
ப்‌ திற; என்‌: ன பனியினாதூம்‌, 
தலைமயி! இரவில்‌ 
ஸ்வம்‌ தூறலினாலும்‌ 
'நனைத்திருக்கிறது என்றார்‌. 





மயம்‌ 
யய 1 


சாலொமோனின்‌ உன்னதப்பாட்டு ஒரு 
'நேசப்பாட்டு. இது ஒரு சந்தோஷமான பாட்டு. 
இந்த சந்தோஷத்திற்கு நடுவில்‌ 


ஒரு கமான 
எழுதப்பட்டிருக்கிறது. 


அதை அவள்‌ 
சொல்லிக்கொள்கிறாள்‌. 
தன்னுடைய மதியீனத்தையும்‌, தன்னுடைய 
சோம்பல்தனத்தையும்‌ நினைத்து மணவாட்டி 
தனக்குள்ளே வேதனைப்படுகிறாள்‌. 
மணவாளன்‌  மாணவாட்டியினுடைய 
அழைப்பை ஏற்று, அவர்‌ தம்முடைய 
தோட்டத்தில்‌ வருகிறார்‌ ஆனால்‌. 
மணவாட்டியோ, அவரை வரவேற்காமல்‌: 
நித்திரைபண்ணிக்‌ கொண்டிருக்கிறாள்‌. 
அவள்‌ ஆண்க அனலாயிருந்தாள்‌. ஆனால்‌ 
இப்போ. அந்த அனல்‌ அவளை விட்டு 
நீங்கிப்போமிற்று. குளிருமில்லாமல்‌ 
அனலுமில்லாமல்‌ வெதுவெதுப்பாக 
தூங்கிக்கொண்டிருக்கிறாள்‌ 


மணவாளனை 
மணவாட்டிதான்‌. 


அழைத்தது. 
தன்னுடைய அழைப்பை 
வருவார்‌ என்று 
அவருடைய வருகைக்காக 
எதிர்பார்ப்போடு காத்திருக்க 
வேண்டும்‌. ஆனால்‌ அவளோ தன்னுடைய 
கடமையை சரியாக நிறைவேற்றாமல்‌. 
சோம்பலாயிருக்கிறாள்‌. தன்‌ நேசர்‌ தன்மீது, 
பிரியமாகயிருப்பதினால்‌, அவருடைய 
நேசத்தையே அசட்டைபண்ணுகிறாள்‌. ஒரு 
சிலருக்கு சந்தோஷமும்‌ ஆசீர்வாதமும்‌ 
அதிகமாய்க்‌ கிடைக்கும்போது, 
அவர்களுடைய  ஆலிக்குரிய ஜீவியம்‌ 
அனலில்லாமல்‌ குளிர்ந்துபோகும்‌. 
விசுவாசிகளுடைய விக்குரிய 
ஜீவியம்‌ போதும்‌ எடே 
நிலமையிலிருப்பதில்லை. சில வேளைகளில்‌ 
உற்சாகமாயிருப்பார்கள்‌. சில வேளைகளில்‌ 
சோர்ந்துபோய்விடுவார்கள்‌. நம்முடைய 
ஆவிக்குரிய ஜீவியம்‌ சில சந்தர்ப்பங்களில்‌ 
உயர்ந்த நிலமையில்‌ காணப்படும்‌. வேறு சில 
சந்தர்ப்பங்களில்‌ தாழ்ந்த நிலமையில்‌. 
காணப்படும்‌. ஆவிக்குரிய அனல்‌ 
நம்மைவிட்டு. நீங்கிப்போனாலும்‌, 
தேவனுடைய கிருபை நமக்குள்‌ இருக்கும்‌. 
அது நம்மைவிட்டு நீங்கிப்போவதில்லை. 


உன்னதப்பாட்டு - விரிவுரை 
SONG OF SOLOMON - COMMENTARY 


ட 
PUELSHERS 


மணவாட்டி நித்திரைபண்ணிக்‌ 
கொண்டிருந்தாலும்‌ அவளுடைய இருதயம்‌ 
விழித்திருக்கிறது. அவளுடைய மனச்சாட்சி 
அவளைத்‌ தட்டியெழுப்பி அவளோடு 
பேசுகிறது. அவளுடைய 
சோம்பல்தனத்தையும்‌, நித்திரையையும்‌ 
அவளுக்கு கண்டித்து உணர்த்துகிறது. 
அவளுடைய சரீரம்‌ நித்திரையாயிருந்தாலும்‌, 
அவளுடைய இருதயமும்‌, மனச்சாட்சியும்‌ 
விழித்திருக்க றது. மணவாட்டி 
நித்திரைபண்ணிக்‌ கொண்டிருக்கிறாள்‌. 
ஆனால்‌ அது ஆழ்ந்த நித்திரையல்ல. 
அவள்‌ மரித்தவளைப்போல. 


நித்திரையாயிருக்கவில்லை. 


மணவாட்டி நித்திரையாயிருக்கும்‌ 
போது, அவளுக்குள்‌ ஒரு போராட்டம்‌. 
உண்டாகிறது. அது நித்திரைக்கு எதிரான 
போராட்டம்‌. சரீரம்‌ தூங்குகிறது. இருதயம்‌ 
விழித்திருக்கிறது. இந்தக்‌ குழப்பத்திற்கு 
நடுவில்‌ யாருக்கும்‌ ஆழ்ந்த நித்திரை வராது. 
அரைகுறை... தூக்கப்‌. போடுவார்கள்‌. 
அரைகுறை துக்கம்போடுவது ஆபத்தானது, 
இவர்களால்‌ தங்கள்‌ தூக்கத்தையும்‌ 
அனுபவிக்க முடியாது. தங்கள்‌ கடமையையும்‌ 
சரியாகச்‌ செய்ய முடியாது. தங்களுடைய 
பொறுப்புக்களை உற்சாகமாய்ச்‌ செய்ய 
முடியாமல்‌ சோர்வடைந்து 
ப இவர்கள்‌ சரியாகவும்‌ 
ஒய்வெடுக்கமாட்டார்கள்‌. 
'பொறுப்புக்களைப்பற்றிய 

இவர்களுடைய 


நம்முடைய ஆவிக்குரிய நிலமையைக்‌ 
குறித்து நாம்‌ மிகவும்‌ எச்சரிப்பாயும்‌, 
குவனமாயும்‌ இருக்கவேண்டும்‌. நமக்கு 
ஆவிக்குரிய தூக்கம்‌ வந்துவிடக்கூடாது. 
விழித்திருந்து ஜெபிக்கவேண்டும்‌. நமக்குள்‌ 
ஆவிக்குரிய சோர்வு வரும்போது, அதை 
நீக்கிப்போடும்‌. 
கண்டுபிடிக்கவேண்டும்‌. 
நீக்கிவிட்டு, 
உற்சாகமாயிருக்க 
உலகக்கவலைகளும்‌, 
நம்முடைய ஆவிக்குரிய 
சோர்வடையச்‌ செய்யும்‌. 





f= FTE 
ETT 


எகிப்து தேசம்‌ 
காளவாயைப்போல இருக்கிறது. இந்த தேசம்‌ 
கழுகின்‌ கூட்டிற்கு அடையாளம்‌. 
கழுகு இந்தக்கூட்டில்தான்‌ தன்‌ குஞ்சுகளை 
பொரித்தது. கர்த்தர்‌ எகிப்து தேசத்திலே, 
இஸ்ரவேல்‌ புத்தரை ஒரு தேசமாக 
உருவாக்கினார்‌. கழுகின்‌ குஞ்சுகள்‌ அதின்‌ 
கூட்டிலிருந்ததுபோல, இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
தங்கள்‌ ஆரம்ப காலத்திலே எகிப்து 
தேசத்திலே இருந்தார்கள்‌. 


கழுகின்‌ குஞ்சுகள்‌ அதின்‌ கூட்டில்‌: 
வளரும்‌. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ எகிப்து 
தேசத்திலே வளருகிறார்கள்‌. அவர்கள்‌ 
திரளான எண்ணிக்கையில்‌ ப்‌ 
பெருகுகிறார்கள்‌. தன்‌ குஞ்சுகள்‌ வளர்ந்து 
பெரிதாகும்போது, கழகு அந்தக்‌ 
குஞ்சுகளை கூட்டைவிட்டு வெளியேற்றும்‌. 
கழுகு தன்‌ கூட்டை கலைத்துவிட்டு, தன்‌ 
குஞ்சுகளை தன்னுடைய செட்டைகளின்மேல்‌ 
சுமந்துகொண்டு பறக்கும்‌. 


ஒரு சில பறவைகள்‌ தங்கள்‌ 
குஞ்சுகளை, தங்களுடைய அலகினால்‌ 
கவ்லிக்கொண்டு போகும்‌. அவ்வாறு செய்வது 
குஞ்சுகளுக்கு பாதுகாப்பாயிராது. 
கழுகுகளோ தன்‌ குஞ்சுகளை, தங்கள்‌ 
செட்டைகளின்மேல்‌ மிகவும்‌ பாதுகாப்பாக, 
சுமந்து செல்கிறது; வேடன்‌ கழுகை 
வேட்டையாடும்போது, 
கொல்லாமல்‌, 

வேட்டையாட முடியாது. குஞ்சுகள்‌ கழுகின்‌ 
தேக்கும்‌ பாதுகாப்பாயிருக்கும்‌. 


இருப்பு 


தன்‌ குஞ்சுகளை 

சுமந்துகொண்டு தல்‌ 

இஸ்ரவேல்‌ புத்திரரை எகிப்து தேசத்தையிட்டு 
சுமந்துகொண்டு போகிறார்‌. கர்த்தர்‌ 
அவர்களை தம்மண்டையில்‌ 
சேர்த்துக்கொள்கிறார்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
அடிமைத்தனத்திலிருந்து 
விடுதலையோடிருக்கிறார்கள்‌. 
விடுதலையோடு கர்த்தருடைய கிருபையும்‌ 
கிடைத்திருக்கிறது. அது மாத்திரமல்ல 
அவர்கள்‌ கர்த்தரோடு உடன்படிக்கை 
பண்ணிக்கொள்ளவம்‌, அவரோடு 
ஐக்கியமாயிருக்கவும்‌, அவர்களுக்கு 
இப்போது சிலாக்கியம்‌ உண்டாயிருக்கிறது. 


எகிப்தின்‌ 
விடுவிக்கப்பட்டு. 
அவர்களுக்கு 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


புதிய ஏற்பாட்டுக்காலத்து 
விசுவாசிகளாகிய நமக்கு 
இயேசுகிறிஸ்துவின்‌ மூலமாக இரட்சிப்பு 
'கிடைத்திருக்கிறது. நம்முடைய இரட்சராகிய 
இயேசுகிறிஸ்துவன்‌ மூலமாக நாம்‌ 
தேவனோடு ஐக்கியமாயிருக்கும்‌ 
சிலாக்கியத்தைப்‌ பெற்றிருக்கிறோம்‌. 
'ஏனெனில்‌, 
தேவனிடத்தில்‌ 
அநீதியுள்ளவர்களுக்குப்‌ 
நீதியுள்ளவராய்ப்‌ பாவங்களினிமித்தம்‌ ஒருதரம்‌ 
பாடுபட்டார்‌. அவர்‌ மாம்சத்திலே 
கொலையுண்டு, ஆவியிலே. 
உயிர்ப்பிக்கப்பட்டார்‌" (பேது 3:18). 


அவரோடு 
அவரோடு 
அவர்களுக்கு 


கர்த்தருடைய ஜனம்‌ 
மறுபடியும்‌ சேர்க்கப்படுவதும்‌, 
ஜக்கியமாமிருப்பதும்‌. 
கிடைத்திருக்கிற மிகப்பெரிய சிலாக்கியம்‌ 
இஸ்ரவேல்‌. புத்திரர்‌ கர்த்தருக்கு 
விரோதமாக கலகம்பண்ணி அவரை விட்டுப்‌ 
பிரிந்துபோனார்கள்‌. கர்த்தரோ தம்முடைய 
கிருபையினாலும்‌, இரக்கத்தினாலும்‌, 
மனவுருக்கத்தினாலும்‌ தம்முடைய ஜனத்தை 
மீட்டுக்கொண்டு, தம்மண்டையிலே. 
சேர்த்துக்கொள்கிறார்‌. 


நாம்‌ கர்த்தரை விட்டு தூரமாய்‌ 
விலகிப்போனாலும்‌, மறுபடியும்‌ 
கர்த்தருடைய சமுகத்திற்கு வரவேண்டும்‌. 
கர்த்தருடைய சமுகத்தில்‌ மாத்திரமே நமக்கு 
மெய்யான சந்தோஷமும்‌, சமாதானமும்‌, 
ஆறுதலும்‌ உண்டு. 

பழைய ஏற்பாட்டுக்காலத்தில்‌, கர்த்தர்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரரை, கழுகு தன்‌ 
செட்டைகளில்‌ சுமந்துகொண்டு வருவதுபோல, 
எகிப்து தேசத்திலிருந்து, அவர்களை 
சுமந்துகொண்டு வந்தார்‌. 

புதிய ஏற்பாட்டுக்காலத்து, 
விசுவாசிகளாகிய நமக்கும்‌, கர்த்தருக்கும்‌. 
இடையிலுள்ள ஐக்கியத்தை விவரிப்பதற்கு 
சொல்லப்படவில்லை. 

குஞ்சுகளை 
கர்த்தர்‌ நம்மை 
என்று உலமையாக 


தன்‌ 
சேர்த்துக்கொள்வதுபோல, 
சேர்த்துக்கொண்டார்‌ 

சொல்லப்பட்டிருக்கிறது. 





மயம்‌ 
யய 1 


கிறிஸ்துவானவர்‌ 
தோட்டத்திற்கு வரும்போது, 
அழைத்த மணவாட்டி, இப்போது 
வரவேற்காமல்‌ 
கொண்டிருக்கிறாள்‌. 
நமக்குள்‌ வாரும்‌ 
அழைக்கிறோம்‌. அவர்‌ வரும்போது நாம்‌ 
அவரை வரவேற்பதற்கு ஆயத்தமாயிருக்க 
வேண்டும்‌. அவரை வரவேற்காமல்‌, 
ஆவிக்குரிய பிரகாரமாக நித்‌ 
கொண்டிருந்தால்‌, நம்முடைய 
மிகவும்‌ பரிதாபமானதாகயிருக்கும்‌ 


கிறிஸ்துவானவர்‌ 
தோட்டத்தில்‌ வருகிறார்‌. 

தோட்டத்தின்‌ கதவைத்‌ 

மணவாட்டி 

கொண்டிருந்தாலும்‌ கதவைத்‌ தட்டுகிற தன்‌ 
நேசரின்‌ சத்தத்தைக்‌ கேட்கிறாள்‌. தன்‌ 
நேசர்‌ வருவார்‌ என்பது மணவாட்டிக்குத்‌ 
தெரியும்‌. அந்தச்‌ சத்தம்‌ நேசருடைய சத்தம்‌. 
தான்‌ என்பதும்‌ அவளுக்குத்‌ தெரியும்‌. 
அவளுடைய இருதயம்‌ விழித்திருக்கிறது. 


சா சிறபிள்னையாகமிரந்த 


போது கர்த்தர்‌ சாமுவேலே' என்று 


சொல்லி கூப்பிட்டார்‌. கர்த்தர்‌ 
கூப்பிட்டபோது, தன்னை 
கூப்பிடுகிறார்‌ என்பதை 
அறியாதிருந்தார்‌ மணவாட்டியோ 
சாமுவேலைப்போல, தன்‌ நேசருடைய 
சத்தத்தை அறியாதவளல்ல. அவள்‌ தன்‌ 
நேசரின்‌ சத்தத்தைக்‌ கேட்கிறாள்‌. தன்னைக்‌ 
கூப்பிடுவது தன்னுடைய நேசர்தான்‌ 
என்பதைப்‌ புரிந்துகொள்கிறாள்‌. 


நேசர்‌ தம்முடைய தோட்டத்திற்கு. 
வந்து குதவைத்‌ தட்டுகிறார்‌. தம்‌ 
மணவாட்டியைத்‌ தட்டியெழுப்புகிறார்‌. அவள்‌ 
எழுந்து கதவைத்‌ திறந்தால்தான்‌, நேசர்‌ 
உள்ளே பிரவேசிப்பார்‌. அதுபோலவே. 
இன்றும்‌ தேவனாகிய கர்த்தர்‌ தம்முடைய 
வார்த்தையினாலும்‌, - 
மூலமாயும்‌ 
கதவுகளைத்‌ தட்டுக்‌ 
பாடுகள்‌ 
நம்முடைய 


முதல்தடவை 
கர்த்தர்‌ தான்‌ 
சாமுவேல்‌ 


மனச்சாட்சி 
கதவுகளைத்‌ 
நம்முடைய கதவைத்‌ தட்டும்போது 
நித்திரையாயிருக்கக்கூடாது. 
கர்த்தருடைய சத்தத்தைக்‌ கேட்டு கதவைத்‌ 
திறக்காமல்‌ அசட்டையாயிருக்கக்கூடாது. 


உன்னதப்பாட்டு - விரிவுரை 
SONG OF SOLOMON - COMMENTARY 


நம்மீது மிகவும்‌ 
பிரிமாயிருக்கிறார்‌. அவர்‌ நம்முடைய 
இருதயத்தின்‌ கதவைத்‌ தட்டியும்‌, நாம்‌ 
அவருக்கு திறக்கவில்லையென்றால்‌, அவர்‌ 
நம்மை அப்படியே விட்டுவிட்டுப்‌ 
போய்விடமாட்டார்‌. வேறு வழிகளில்‌ தட்ட 
ஆரம்பித்துவிடுவார்‌. நம்மை கண்டிப்பார்‌. 
நம்மைத்‌ தண்டிப்பார்‌. கடிந்து கூறுவார்‌. 
எப்படியாவது நம்மை எழுப்பி, நமக்குள்‌ 
பிரவேசிக்கவேண்டும்‌ என்பதே கர்த்தருடைய 


கர்த்தர்‌ 


தம்முடைய 
வந்து கதவைத்‌ தட்டுகிறார்‌. 
நித்திரையாயிருக்கிறாள்‌ 


தோட்டத்திற்கு 
மணவாட்டி 
அவளுடைய 

கதவைத்‌ 
சத்தத்தைக்‌ 
கேட்கிறாள்‌. ஆனாலும்‌ மணவாட்டி நித்திரை 
மயக்கத்திலிருப்பதினால்‌, அவள்‌ எழுந்து 
வந்து, தன்‌ மணவாளனுக்கு கதவைத்‌ 
திறக்கவில்லை. கதவைத்‌ திறக்காவிட்டாலும்‌ 
மணவாளன்‌ அங்கேயிருந்து உடனே 
போய்விடவில்லை. தம்முடைய அன்பான 
வார்த்தைகளினால்‌ மணவாட்டியை 
எழுப்புகிறார்‌. “என்‌ சகோதரியே, என்‌ 
பிரியமே, என்‌ புறாவே, என்‌ உத்தமியே, 
கதவைத்‌ என்று அன்போடு 
சொல்லுகிறார்‌. 


மணவாளனுக்கு, 
தோட்டத்தில்‌ உரிமையுள்ளது. 
கதவைத்‌ தட்டுகிறார்‌. கதவு 
திறக்கப்படலில்லையென்றால்‌, அவரால்‌ 
அந்தக்‌ கதவை கழற்றி, தூக்கி வெளியே 
எரிந்துவிட முடியும்‌. தம்முடைய 
சத்தத்திற்கு செவிகொடுத்து, மணவாட்டி 
கதவைத்‌ திறக்காவிட்டால்‌, அவரால்‌ கதவை 
உடைத்துக்கொண்டு உள்ளே பிரவேசிக்க. 
யும்‌. நேசர்‌ தமக்கு சொந்தமான 
£ட்டத்திற்குள்‌ வருகிறார்‌. தமக்குச்‌ 
சொந்தமானதில்‌ வருவதற்கு அவருக்கு 
வேறு யாருடைய அனுமதியும்‌ தேவையில்லை. 
ஆனாலும்‌ தேவன்‌ தமது கிருபையினாலும்‌ 
அன்பினாலும்‌, அன்பான வார்த்தைகளையே 
பேசுகிறார்‌. தம்முடைய தோட்டத்திற்கோ, 
தோட்டத்திலிருக்கிற. மணவாட்டிக்கோ 
எந்தவிதமான சேதமும்‌ 
உண்டுபண்ணவில்லை. 


தம்முடைய 
அவர்‌ 





மயம்‌ 
யய 1 


மணவாட்டி கதவைத்‌ 
திறக்காவிட்டாலும்‌. நேசர்‌ அவள்மீது 
வைத்திருக்கிற அன்பு குறைந்துபோகவில்லை. 
தம்முடைய மணவாட்டியை எப்படியெல்லாம்‌ 
அன்பான பெயர்களினால்‌ அழைக்கலாமோ 
அப்படியெல்லாம்‌ அழைக்கிறார்‌. என்‌ 
சகோதரியே, என்‌ பிரியமே, என்‌ புறாவே, என்‌ 
உத்தமியே” என்று அன்பாய்க்‌ கூப்பிடுகிறார்‌. 
கடினமான வார்த்தைகள்‌ ஒன்றையும்‌ 
பயன்படுத்தவில்லை. தேவனுடைய அன்பு 
ஒருபோதும்‌ மாறுவதுமில்லை. அது ஒரு 
காலத்திலும்‌ குறைந்துபோவதுமில்லை. 
தேவன்‌ தம்முடைய பிள்ளைகள்மீது 
எப்போதுமே பூரண அன்புள்ளவர்‌. 


மணவாளன்‌ தம்முடைய மணவாட்டியை 
அன்பான பெயர்களினால்‌ அழைத்து, 
“கதவைத்‌ திற' என்று சொல்லுகிறார்‌. 
ப்பட்ட அன்பான வார்த்தைகளைப்‌ 
பேசும்‌ நேசருக்கு, நம்முடைய 
இருதயத்தின்‌ கதவைத்‌ திறவாமல்‌. 
அமைதியாயிருக்கக்கூடாது. நம்முடைய நேசர்‌ 
நமக்கு விசேஷித்த விருந்தினர்‌. அவரே 
நம்முடைய ஆத்துமாவின்‌ சொந்தக்காரர்‌ 
அவரே நமக்கு சரீரத்தையும்‌, 
ஆத்துமாவையும்‌, ஆலியையும்‌, ஜீவனையும்‌ 
இந்த ஜீவன்‌ 

ஆனாலும்‌ 

இருதயத்திற்குள்‌ பிரவேசிக்க, 

ஆத்தும நேசர்‌, நம்முடைய 


ட்டன 
காத்துக்கொண்டிருக்கிறார்‌. 

திறக்குமாறு நம்மோடு 
கேட்டுக்கொள்கிறார்‌ 


சன்‌ போடு 


ஓர்‌ ஊரிலிருந்து மற்றொரு ம்‌ 
பிரயாணம்பண்ணுகிறவர்கள்‌, 
தங்குவதற்காக, அந்த 
வீட்டாரிடம்‌ தங்களுடைய நிலமையை 
எடுத்துச்‌ சொல்லுவார்கள்‌. அவர்கள்‌ 
வீட்டிற்குள்‌ பிரவேசித்து தங்குவதற்கு 
அனுமதி கேட்பார்கள்‌. நம்முடைய கர்த்தரோ, 
சர்வலோகத்திற்கும்‌ அதிபதியாகமிருந்தாலும்‌, 
தம்முடைய தோட்டத்திற்குள்‌ - 
AS 
கேட்கிறார்‌. 
அவர்களுக்கு எடுத்துச்‌ சொல்லுகிறார்‌. “என்‌: 
தலை. பனியினாலும்‌, என்‌ தலைமயிர்‌ 
இரலில்‌ வெம்‌. தினால்‌ 
நனைந்திருக்கிறது' என்‌ று சொல்லுகிறார்‌. 


வன்‌ 


உன்னதப்பாட்டு - விரிவுரை 
SONG OF SOLOMON - COMMENTARY 


i ONES 
PUELSHERS 


கர்த்தர்‌ நமக்கு இரட்சிப்பை 
உண்டுபண்ணுவதற்காக, தம்முடைய 
ஜீவனையே கல்வாரி சிலுவையில்‌ 
ஒப்புக்கொடுத்தார்‌. நம்முடைய பாவங்களை 
நீக்குவதற்காக, கிறிஸ்துவானவர்‌ 
தம்முடைய சொந்த இரத்தத்தையே, மீட்பின்‌ 
கிரயமாகச்‌ செலுத்தினார்‌. நமக்காக பல. 
பாடுகளையும்‌, வேதனைகளையும்‌ 
அனுபவித்தார்‌. அவருடைய தலையில்‌ 
முள்முடியை சூட்டினார்கள்‌. அவருடைய 
சிரசிலிருந்து இரத்தம்‌ வடிந்தது. 


கிறிஸ்துவானவர்‌ தம்முடைய இரத்தம்‌ 
வகிற தலையைப்பற்றிச்‌ சொல்லும்போது, 
“என்‌ தலை பனியினாலும்‌, என்‌ தலைமயிர்‌ 
தூறலினாலும்‌ 
என்று சொல்லுகிறார்‌. 
தம்முடைய தோட்டத்தின்‌ 
வாசலில்‌ நின்றுகொண்டு, நமக்காக தாம்‌ 
அனுபவித்த பாடுகளையெல்லாம்‌ 
விவரித்துச்‌ சொல்லுகிறார்‌. கர்த்தர்‌ நமக்காக 
இவ்வளவு பாடுகளையும்‌, வேதனைகளையும்‌ 
அனுபவித்திருக்கும்போது, அவருடைய 
அழைப்பை ஏற்று, நம்முடைய இருதயத்தின்‌ 
கதவைத்‌ திறக்காமல்‌, நித்திரைபண்ணிக்‌ 
கொண்டிருக்கக்கூடாது. 


கழற்றிப்‌ 


என்‌ வஸ்திரத்தைக்‌ 
போட்டேன்‌ 
உன்‌ 5:8 


உன்‌ 5:3. என்‌ வஸ்திரத்தைக்‌ கழற்றிப்‌ 
போட்டேன்‌; நான்‌ எப்படி அதைத்‌ 
திரும்பவும்‌ உடுப்பேன்‌; என்‌: 
பாதங்களைக்‌ கழுவினேன்‌, நாண்‌. 
எப்படி அவைகளைத்‌ திரும்பவும்‌. 
அழுக்காக்குவேன்‌ என்றேன்‌. 


மணவாளன்‌ தம்முடைய தோட்டத்திற்கு 
அதன்‌ கதவைத்‌ தட்டினார்‌. 
ட்‌ அன்போடு கூப்பிட்டார்‌. 
திறக்குமாறு சொன்னார்‌. 
தலை. பனியினாலும்‌ 
நனைத்திருப்பதையும்‌ 
ஆனால்‌ மணவாட்டியோ 
மணவாளனுக்குக்‌ கதவைத்‌ திறக்கவில்லை. 
கதவைத்‌ திறக்க வருவதற்குப்‌ பதிலாக, 
கதவைத்‌ திறக்காமலிருப்பதற்கான 
சாக்குப்போக்குகளைச்‌ சொல்லுகிறாள்‌. 





மயம்‌ 
யய 1 


“என்‌ வஸ்திரத்தைக்‌ கழற்றிப்போட்டேன்‌. 
நாம்‌ எப்படி அதை திரும்பவும்‌ உடுப்பேன்‌”' 
என்று சொல்லுகிறாள்‌. மணவாட்டி 
அரைத்தூக்கத்திலிருக்கிறாள்‌. அவளுக்கு 
நேசரின்‌ சத்தம்‌ கேட்கிறது. ஆனால்‌ 
அவருக்குக்‌ கதவைத்‌ திறந்துகொடுக்க 
அவளுடைய இருதயத்தில்‌ விருப்பமில்லை. 
ஆகையினால்‌: சாக்குப்போக்குகளைச்‌ 
சொல்ல ஆரம்பிக்கிறாள்‌. 


என்‌ பாதங்களைக்‌ கழுவினேன்‌, எப்படி 
அவைகளைத்‌ திரும்பவும்‌ அழுக்காக்குவேன்‌" 
என்று இரண்டாவது சாக்குப்போக்கைச்‌ 
சொல்லுகிறாள்‌. நம்முடைய ஆவிக்குரிய 
ஜீலியத்தில்‌ சோம்பல்தனம்‌ வந்துவிட்டால்‌, 
இதைப்போன்ற சாக்குப்போக்குகளை நாம்‌ 
ஏராளமாய்ச்‌ சொல்லுவோம்‌. 


கிறிஸ்து நம்முடைய இருதயத்தின்‌ 
கதவைத்‌ தட்டுகிறார்‌. ஆனால்‌ நாமோ 
இருதயத்தின்‌ கதவைத்‌ திறக்க 
மனதில்லாதவர்களாக, அவரிடத்‌ பல 
சாக்குப்போக்குகளைச்‌ சொல்லுகிறோம்‌. 
நமக்கு நேரமில்லை என்கிறோம்‌. நமக்கு 
பெலமில்லை என்கிறோம்‌. மனப 
என்பதுதான்‌ காரணம்‌. மனமிருந்தால்‌: 
மார்க்கம்‌ இருக்கும்‌. நம்முடைய படுக்கை: 
வெதுவெதுப்பாகயிருக்கலாம்‌. நமக்கு 
தூக்கந்தின்மீது பிரியம்‌ இருக்கலாம்‌. நாம்‌ 
என்ன நிலமையிலிருந்தாலும்‌ நம்முடைய 
கர்த்தரை நாம்‌ மறந்துவிடக்கூடாது. அவர்‌ 
நமக்காகப்‌ பட்ட பாடுகளையும்‌, 
வேதனைகளையும்‌ மறந்துவிடக்கூடாது. 
நம்முடைய நேசரின்‌ தலை பனியினாலும்‌, 
அவருடைய தலை மயிர்‌ இரவில்‌ பெய்யும்‌ 
தூறலினாலும்‌ நனைத்திருக்கிறது என்பதை 
நாம்‌ எப்போதும்‌ நினைவுகூரவேண்டும்‌. நாம்‌ 
கிறிஸ்துவைப்‌ பார்க்கும்போது. அவருடைய 
சிரசின்மீது சூட்டப்பட்ட முள்முடியையும்‌, 
அவருடைய சிரசிலிருந்து வடிந்த, அவருடைய 
திருஇரத்தத்தையும்‌ நினை வகூரவேண்டும்‌. 


என்‌ நேசர்‌ தமது கையைக்‌ 
கதவுத்‌ துவாரத்தின்‌ வழியாய்‌ 
நீட்டினார்‌ 
உன்‌ 5:4 


உன்‌ 5:4. என்‌ நேசர்‌ தமது கையைக்‌ 
கதவுத்‌ துவாரத்தின்‌. வழியாய்‌. 
நீட்டினார்‌, அப்பொ என்‌ உன்னம்‌. 
அவர்திமித்தம்‌ மொங்கினது.. 


உன்னதப்பாட்டு - விரிவுரை 
SONG OF SOLOMON - COMMENTARY 


ந 
PUELSHERS 


கிருபை அன்புள்ளது. 
'பெலழுள்ளது. மணவாட்டி 
நித்திரையிலிருந்தாலும்‌, தேவனுடைய 
வல்லமையான கிருபை அவளை எழுப்புகிறது. 
முதலில்‌ தூங்கினவள்‌, பின்பு 
சாக்குப்போக்குகளைச்‌ சொன்னவள்‌, 
இப்போது தன்னுடைய நேசருக்கு கதவைத்‌ 
திறக்க ஆயத்தமாயிருக்கிறாள்‌. மணவாளன்‌ 
கதவைத்‌ தட்டிப்பார்த்தார்‌ அன்பான 
வார்த்தைகளைச்‌ சொன்னார்‌. தம்முடைய 
வேதனைகளையும்‌ அவளுக்குத்‌ 
தெளிவுபடுத்தினார்‌. ஆனால்‌ மணவாட்டியோ 
எழுந்து வந்து கதவைத்‌ திறக்கவில்லை. 
மணவாளன்‌ தம்முடைய முயற்சிகளை 
அத்துடன்‌ நிறுத்திக்கொள்ளாமல்‌, தமது 
கையை கதவு துவாரத்தின்‌ வழியாக 
நீட்டுகிறார்‌. கதவின்‌  தாள்பாள்களை 
தாமாகவே திறப்பதற்காக, கதவு துவாரத்தின்‌ 
வழியாக தம்முடைய கையை நீட்டுகிறார்‌. 
அவர்‌ இனிமேலும்‌. பொறுமையோடு 
காத்திருக்க ஆயத்தமாயில்லை. 
பரிசுத்த ஆவியானவரின்‌ கிரியைகளும்‌ 
நம்முடைய  ஆத்துமாவில்‌ இப்படித்தான்‌. 
நடைபெறுகிறது. லீதியாள்‌ பவுலின்‌ 
பிரசங்கத்தைக்‌ கேட்டுக்கொண்டிருந்தாள்‌. 
பவுல்‌ சொல்லியவைகளை கவனிக்கும்போது 
கர்த்தர்‌ அவளுடைய இருதயத்தைத்‌ 
திறந்தருளினார்‌ (அப்‌ 1644). ஆவியானவர்‌ 
நம்முடைய இருதயத்தின்‌ கதவைத்‌ 
தட்டுகிறார்‌. நம்முடைய கதவை நாம்‌ 
அவருக்காகத்‌ திறக்கவேண்டுமென்று 
எதிர்பார்க்கிறார்‌ நாம்‌ திறக்காமல்‌ 
சோம்பலாகமிருந்தால்‌, அவரே நம்முடைய 
திறந்துகொள்வார்‌. 
கிருபையில்‌ அன்புமுள்ளது. 


மணவாளனுடைய 
நினைத்துப்‌ பார்க்கிறாள்‌. 
பரிசுத்தமாயிருக்கிறது. தெய்வீக 
கிருபைகளாக இருக்கிறது. தான்‌ கதவைத்‌ 
திறக்காமல்‌, நித்திரையாயிருந்தாலும்‌, 
சாக்குப்போக்குகளைச்‌ சொன்னாலும்‌, 
தன்னுடைய நேசர்‌ தமது கையை கதவு 
துவாரத்தின்‌ வழியாய்‌ நீட்டுவறைப்‌ 
பார்க்கிறாள்‌. அப்பொழுது மணவாட்டியின்‌ 
உள்ளம்‌ மணவாளனின்‌ நிமித்தம்‌ பொங்கிற்று. 
தன்னுடைய நேரின்‌ அன்பை நினைத்து 
மணவாட்டி சந்தோஷப்படுகிறாள்‌. 
மணவாளரின்‌ தலை. பனி௰ினால்‌ 
நனைந்திருப்பதை நினைத்துப்‌ பார்க்கிறாள்‌. 





மயம்‌ 
யய 1 


கிறிஸ்து நம்மீது இரக்கம்‌ காண்பித்து. 
நமக்காக தம்முடைய ஜீவனையே 
ஒப்புக்கொடுத்தார்‌. கிறிஸ்துவின்‌ 
பாடுகளையும்‌, ம்‌ 
நினைவுகூர்ந்து, 
இரக்கப்பட்டாகிலும்‌, 
இருதயத்தின்‌ கதவுகளை 
திறந்துகொடுக்கவேண்டும்‌. 
கிறிஸ்துவுக்குரியவர்கள்‌. ள்‌ 
நமக்குரியவர்‌. நாம்‌ துன்பப்படும்‌ வேளையின்‌ 
போதெல்லாம்‌, கிறிஸ்துவானவரே நம்‌ 
நேடி வந்து விசாரிக்கிறவர்‌ 

அன்பை நாம்‌ நினைத்துப்‌ பார்க்கும்போது, 
நம்முடைய உள்ளமும்‌ அவர்‌ நிமித்தம்‌. 
பொங்கும்‌. 


நாமும்‌ 
ே 


என்‌ நேசருக்குக்‌ கதவைத்திறக்க 
நான்‌ எழுந்தேன்‌ 
உன்‌ 5:5 


உன்‌ ௧5. என்‌ நேசருக்குக்‌ 
கதவைத்திறக்க நான்‌ எழுந்தேன்‌; 
பூட்டின கைப்பிடிகன்மேல்‌ என்‌: 
கைகளிலிருந்து வென்னைப்போனமும்‌, 
என்‌ விரல்களிலிருந்து வாசனையுள்ள 
வெள்ளைப்போனமும்‌ வடி த்தது. 


மணவாட்டி தன்னுடைய 
சோப்பல்தனத்தை நினைத்துப்‌ பார்க்கிறாள்‌ 
அவளுக்கு வெட்கமும்‌ வேதனையும்‌ 
உண்டாயிற்று அவள்‌ இனிமேலும்‌ 
நித்திரையாயிருக்க விரும்பவில்லை. இப்போது 
தன்‌ நேசருக்கு கதவைத்‌ திறக்க அவள்‌ 
எழும்புகிறாள்‌. மணவாட்டிதான்‌ தன்னுடைய 
நித்திரையை விட்டு எழுந்திருக்கவேண்டும்‌. 
அவளுக்குப்‌ பதிலாக வேறு யாரும்‌ எழும்ப 
முடியாது. கிறிஸ்துவானவர்‌ நம்முடைய 
இருதயத்தின்‌ கதவைத்‌ தட்டும்போது. நாம்‌ 
தான்‌ நம்முடைய கதவை அவருக்குத்‌ 
திறந்துகொடுக்க வேண்டும்‌. நம்முடைய 
கதவை நமக்குப்‌ பதிலாக வேறு யாரும்‌ 
திறக்க முடியாது. நம்முடைய பாவங்களுக்கு 
நாம்‌ தான்‌ மனந்திரும்பி, தேவனுடைய 
மன்னிப்பைப்‌: பெற்றுக்கொள்ளவேண்டும்‌. 
நமக்குப்‌ பதிலாக வேறு யாரும்‌ நமக்காக 
மனந்திரும்பி, பாவமன்னிப்பைப்‌ 
பெற்றுக்கொள்ள முடியாது. 


உன்னதப்பாட்டு - விரிவுரை 
SONG OF SOLOMON - COMMENTARY 


ந 
PUELSHERS 


வெள்ளைப்போளம்‌ வடிந்தது. 
விரல்களிலிருந்து. 
வெள்ளைப்போளமும்‌ 
வாக்கியத்திற்கு 
இரண்டுவிதமாக வியாக்கியானம்‌ 
சொல்லுகிறார்கள்‌. அவையாவன : 


வடிந்தது. 
வேது 


1 மணவாட்டி தன்‌ 
நித்திரையிலிருந்து. எழும்பி, பூட்டின 
கைப்பிடிகள்மேல்‌ தன்‌ கையை வைக்கிறாள்‌. 
கதவைத்‌ திறப்பதற்காக அவளுடைய கை 
கைப்பிடிகள்‌ மேல்படுகிறது. அந்தக்‌ 
கைப்பிடியில்‌, வாசனையுள்ள 
வெள்ளைப்போளம்‌. வடிந்து 
கொண்டிருக்கிறது. மணவாளன்‌ தம்‌ 
தோட்டத்திற்கு வந்து, தம்முடைய கையை 
கதவு துவாரத்தின்‌ வழியாக நீட்டியபோது, 
தாம்‌ வந்ததற்கு அடையாளமாக, கதவு 
கைப்பிடிகள்மேல்‌ வாசனையுள்ள. 
வெள்ளைப்போளத்தை வடிய விட்டிருக்கிறார்‌. 
அது கிறிஸ்துவானவர்‌ கதவைத்‌ தட்டியதற்கு 
அடையாளம்‌. அதுபோலவே நம்முடைய 
மீப்பராகிய இயேசுகிறிஸ்து நம்முடைய 
ஆத்துமாலின்‌ கதவைத்‌ தட்டும்போது. 
நம்முடைய  ஆத்துமாவில்‌ தம்முடைய 
ஆசீர்வாதத்தின்‌ மகிமையையும்‌, 
மேன்மையையும்‌, மகத்துவத்தையும்‌. 
அடையாளமாக விட்டுச்‌ செல்லுகிறார்‌. 


2... மணவாட்டி தன்னுடைய 
நேசருக்காக கதவைத்‌ திறக்க எழும்புகிறாள்‌. 
பூட்டின்‌ கைப்பிடிகள்மேல்‌ தன்னுடைய 
கைகளை வைக்கிறாள்‌. வாசனையுள்ள 
வெள்ளைப்போளத்தை 

தயாரித்துக்கொண்டு 

மணவாளனுடைய 
அபிஷேகம்பண்ணுவதற்காக 
வெள்ளைப்போளத்தைக்‌ 

வந்திருக்கலாம்‌. இந்த வெள்ளைப்போளம்‌ 
மணவாளனை சந்தோஷப்படுத்தும்‌, 
ஆறுதல்படுத்தும்‌, அவளுடைய மனதிற்கு 
ரம்மியமாகமிருக்கும்‌ என்று நினைத்து, 
மணவாட்டியே வாசனையுள்ள 
வெள்ளைப்போளத்தைக்‌ கொண்டு 
வந்திருக்கலாம்‌. 





மயம்‌ 
யய 1 


வெள்ளைப்போளத்தை முறைப்படி 
கலப்பதற்கு நேரமாகும்‌. 
அதுவரையிலும்‌ மணவாளன்‌ கதவின்‌ 
அருகில்‌ நின்றுகொண்டிருப்பாரா என்னும்‌ 
நிச்சயம்‌ அவளுக்கு இல்லை. ஆகையினால்‌ 
மணவாட்டி வாசனையுள்ள 
'வெள்ளைப்போளத்தை அவசரம்‌ 
அவசரமாகக்‌ கலக்குகிறாள்‌. தன்னுடைய 
கைகளையும்‌, கைகளின்‌ விரல்களையும்‌ 
வெள்ளைப்போளத்து பெட்டியில்‌. 
தோய்க்கிறாள்‌. இப்போது. 
வெள்ளைப்போளம்‌ தோய்க்கப்பட்ட 
கைகளோடும்‌, கைவிரல்களோடும்‌, 
தன்னுடைய நேசரின்‌ தலையை 
அமிஷேகம்பண்‌ ணுவதற்காக வருகிறாள்‌. 
தன்னுடைய கைகளை பூட்டின கைப்பிடிகள்‌ 
மேல்‌ வைக்கிறாள்‌. அப்போது அவளுடைய 
கைகளிலிருந்து வெள்ளைப்போளமும்‌, 
அவளுடைய விரல்களிலிருந்து, 
வாசனையுள்ள வெள்ளைப்போளமும்‌, பூட்டின 
கைப்பிடிகள்மேல்‌ வடிகிறது. 


கிறிஸ்துவுக்காக தங்களுடைய 
இருதயத்தின்‌ கதவுகளைத்‌ திறக்கிறவர்கள்‌, 
அவரை விசுவாசம்‌ என்னும்‌ வாசனையுள்ள 
வெள்ளைப்போளத்தோடு சந்திக்க 


ஆயத்தமாயிருக்கவேண்டும்‌. நாம்‌ கர்த்தரை 


ஆலயத்திற்கு 
வெறுங்கையோடு வரக்கூடாது. 


தைலமாகயிருக்கிறது. 


என்‌  நேசருக்குக்‌ கதவைத்‌ 
திறந்தேன்‌ 
உன்‌ 5:6 


உன்‌ 5:6. என்‌ நேசருக்குக்‌ கதவைத்‌ 
திறந்தேன்‌; என்‌ நேசுரோ இல்லை, 
போய்விட்டார்‌; அவர்‌ சொன்ன 
வார்த்தையால்‌, என்‌ ஆத்துமா 
சோர்த்துபோயிற்று. அவரைத்‌ 
தேடினேன்‌, அவரைக்‌ காணவில்லை; 
அவரைக்‌ கூப்பிட்டேன்‌; அவர்‌ எனக்கு 
மறுஉத்தரவு கொடுக்கவில்லை. 


உன்னதப்பாட்டு - விரிவுரை 
SONG OF SOLOMON - COMMENTARY 


ட 
PUEUSHERS 


மணவாட்டி தன்னுடைய நேசருக்கு 
கதவைத்‌ திறக்கிறாள்‌. அங்கு அவர்‌ 
தனக்காகக்‌ காத்துக்கொண்டிருப்பார்‌ 
என்று எதிர்பார்க்கிறாள்‌. ஆனால்‌ 
அவளுடைய நேசரோ அங்கு இல்லை. அவர்‌ 
அந்த இடத்தைவிட்டுப்போய்விட்டார்‌. 
மணவாளன்‌ கதவைத்‌ தட்டியவுடனே 
மணவாட்டி கதவைத்‌ திறக்கவில்‌ை 
அவள்‌ காலதாமதம்‌ பண்ணினாள்‌. 
மணவாளனும்‌ அவளை பெயர்‌ சொல்லி 
கூப்பிட்டார்‌. தன்னுடைய வேதனைகளையும்‌ 
சொல்லிப்‌ பார்த்தார்‌. ஆனால்‌ அவளோ 
கதவைத்‌ திறக்காமலிருப்பதற்கு 
சாக்குப்போக்குகளைச்‌ சொன்னாள்‌. 

அதன்‌ பின்பு 
சித்தமான நேரத்தில்‌ 
வருகிறாள்‌. மணவாளனோ 
அவர்‌ போய்விட்டார்‌. 
சித்தமான நேரத்தில்‌ அவள்‌ கதவைத்‌ 
திறக்க வரவேண்டும்‌. தனக்குச்‌ சித்தமான 
நேரம்‌ வரைக்கும்‌ மணவாளன்‌ தனக்காகக்‌ 
காத்திருப்பார்‌ என்று மணவாட்டி 
நினைக்கக்கூடாது. 


விசுவாசிகளாகிய நாம்‌ 
கண்டுபிடிக்கக்கூடிய நேரமும்‌, 
வாய்ப்பும்‌ இருக்கும்போதே 
கண்டுபிடிக்கவேண்டும்‌. அவரைத்‌ 
தேடவேண்டிய காலத்தில்‌ தேடவேண்டும்‌. 
அவரைப்‌ பிடிக்க வேண்டிய காலத்தில்‌ 
பிடிக்கவேண்டும்‌. நம்முடைய காலத்தை நாம்‌ 
பிரயோஜனப்படுத்திக்கொள்ள வேண்டும்‌. 
நம்முடைய காலத்தில்‌ நாம்‌ 
அசட்டையாகயிருந்தால்‌, நம்முடைய 
ஆலிக்குரிய ஆசீர்வாதங்களை நம்மால்‌ 
பெற்றுக்கொள்ள முடியாது. நமக்கு 
ஏமாற்றமும்‌ ஆத்தும நஷ்டமும்‌ உண்டாகும்‌. 
நாம்‌ கர்த்தரை  அசட்டைபண்ணினால்‌ 
அவரும்‌ நம்மை அசட்டை பண்ணிவிடுவார்‌. 
நாம்‌ கர்த்தரைப்‌ புறக்கணித்தால்‌ அவரும்‌ 
நம்மைப்‌ புறக்கணித்துவிடுவார்‌. 


வேதனைகளுக்கும்‌, 
மே 


மணவாட்டி தமக்கு 
கதவைத்‌ திறக்க 
அங்கு இல்லை 
மணவாளனும்கு 


கர்த்தரைக்‌ 
சமயமும்‌, 
அவரைக்‌ 


er 
காரணமாகயிருப்போம்‌. 
நம்முடைய 


நம்முடைய 
தூக்கமும்‌ 
ஆசீர்வாதங்களைப்‌ 

தடையாயிருக்கும்‌ 


எப்போதும்‌ நன்மை செய்யவேண்டும்‌. 





மயம்‌ 
யய 1 


மணவாட்டி தன்‌ நேசருக்கு கதவைத்‌ 
திறந்தபோது அவர்‌ அங்கு இல்லை. அந்த 
வேளையிலும்‌ மணவாட்டி தன்னுடைய 
மணவாளனை, “என்‌ நேசர்‌" என்றே 
அழைக்கிறாள்‌. சூழ்நிலை வேதனை 
கொடுக்கக்‌ கூடியதாகயிருந்தாலும்‌, 
மணவாளன்‌ அங்கே இல்லாவிட்டாலும்‌, 
மணவாட்டி 
வைத்திருக்கிற 
மணவாளனோடு 
ஐக்கியத்தை 
விலகிப்போய்விடவில்லை. 
ஜீலியத்திலும்‌ 
கர்த்தரிடத்தில்‌ பிரியமாமிருக்கலாம்‌ என்று 
நினைக்கக்கூடாது. நாம்‌ எக்காலத்திலும்‌, 
எல்லா. சூழ்நிலைகளிலும்‌ கர்த்தர்மீது. 
அன்பாயிருக்கவேண்டும்‌. 


மணவாட்டி தன்‌ நேசருக்கு கதவைத்‌ 
திறந்தபோது, அங்கு அவர்‌ இல்லை. அவர்‌ 
போய்விட்டார்‌ அப்போது மணவாளன்‌ 
சொன்ன வார்த்தையினால்‌ மணவாட்டியின்‌ 
ஆத்துமா சோர்ந்துபோயிற்று மணவாளன்‌ 
கதவைத்‌ தட்டிக்கொண்டு, “என்‌ தலை 
பனியினாலும்‌, என்‌ தலை மயிர்‌ இரவில்‌ 
பெய்யும்‌ தூறலினாலும்‌ நனைந்திருக்கிறது' 
என்று வேதனையோடு சொன்னார்‌. அந்த 
வார்த்தைகள்‌, மணவாட்டியின்‌ இருநயத்தில்‌ 
பதிந்திருக்கிறது. 
அந்த வார்த்தைகளினிமித்தம்‌ 
மணவாளன்‌ தன்னுடைய 
சொன்ன பின்பு, மணவாட்டி தன்‌ 
கதவைத்‌ திறக்காமல்‌, சக்குப்போக்குககர்‌ 
சொன்னாள்‌. மணவாள! 


இல்லை, போய்விட்டார்‌. 


மணவாளன்‌ அங்கு இல்லாவிட்டாலும்‌, 
மணவாட்டி அவரைத்‌ தேடுகிறாள்‌. 
ஆனாலும்‌ அவரைக்‌ காணவில்லை. 
அவரைக்‌ கூப்பிடுகிறாள்‌. அவர்‌ அவளுக்கு 
மறுஉத்தரவு கொடுக்கவில்லை. கர்த்தரைத்‌ 
தேடுகிறவர்கள்‌ கண்டுபிடிப்பார்கள்‌. 
கர்த்தர்மீது அன்பாயிருக்கிறவர்கள்‌. 
அவரைக்‌ கண்டுபிடிக்கும்‌ வரையிலும்‌ 
தேடிக்கொண்டேயிருப்பார்கள்‌. தங்களுடைய 
ஜெபத்திற்கு பதில்‌ கிடைப்பதில்‌ தாமதம்‌ 
ஏற்பட்டாலும்‌, தொடர்ந்து 
ஜெபித்துக்கொண்டேயிருப்பார்கள்‌. கர்த்தரே 
நம்மைப்‌ பெலப்படுத்துகிறவர்‌. ம்மைத்‌ 
தொடர்ந்து தேடுவதற்கும்‌, 

சமுகத்தில்‌ 


உன்னதப்பாட்டு - விரிவுரை 
SONG OF SOLOMON - COMMENTARY 


ட 
090 


நான்‌ கூப்பிட்ட நாளிலே எனக்கு 
மறுஉத்தரவு அருளினீர்‌; என்‌ ஆத்துமாவிலே 
பெலன்தந்து என்னைத்‌ தைரியப்படுத்தினீர்‌;” 
(சங்‌. 138:3). அப்போஸ்தலர்‌ பவலுடைய 
சரீரத்திலே ஒரு முள்‌ கொடுக்கப்பட்டிருந்தது. 
அது தன்னைவிட்டு நீங்கவேண்டுமென்று 
பவுல்‌ மூன்று தரம்‌ ஜெபம்பண்ணினார்‌. 
கர்த்தரோ அந்த முள்ளை அவருடைய 
சரீரத்திலிருந்து. எடுத்துப்போடவில்லை. 
அதற்குப்‌ பதிலாக, “என்‌ கிருபை உனக்குப்‌ 
போதும்‌, உன்‌ பலவீனத்திலே என்‌ பலன்‌ 
பூரணமாய்‌ உன்னைத்‌ தாங்கும்‌" என்று 
சொல்லிவிட்டார்‌. 


தகரத்தில்‌ திரிகிற காவலாளர்‌ 
உன்‌ 5:7 


உன்‌ 5:7. நகரத்தில்‌ திரிகிற காவலாளர்‌ 
என்னைக்‌ கண்டு, என்னை அடித்து, 
என்னைக்‌ காயப்படுத்தினார்கன்‌; 
அலங்கத்தின்‌' காவற்காரர்‌ 
என்மேலிருந்த என்‌ போர்வையை 
எடுத்துக்கொண்டார்கள்‌.. 


நகரத்தில்‌. காவலாளர்‌ 
திரிந்துகொண்டிருக்கிறார்கள்‌. மணவாட்டி 
அவர்களிடத்தில்‌ ஏற்கெனவே, “என்‌ ஆத்தும 
நேசரைக்‌ கண்டீர்களா" (உன்‌ 3:3) என்று 
கேட்டிருக்கிறாள்‌. அப்போது அவர்கள்‌ 
அவளைக்‌ கண்டும்‌ ஒன்றும்‌ செய்யவில்லை. 
ஆனால்‌ இப்போதோ அவர்கள்‌ 
மணவாட்டியைக்‌ கண்டு, அவளை 
அடித்து. அவளைக்‌ காயப்படுத்துகிறார்கள்‌. 
மணவாட்டியை ஒழுக்கமுள்ள ஸ்திரீயாகப்‌ 
பார்க்காமல்‌, அவளை ஒரு 
வேசியைப்போலவும்‌,  விபசாரியைப்போலவும்‌, 
திருடுகிற ஸ்திரீமைப்போலவும்‌ பார்த்து, 
அதற்குரிய தண்டனையைக்‌ 
கொடுக்கிறார்கள்‌. 

காவற்காரர்கள்‌ 
அவர்கள்‌ மணவாட்டியின்‌ 
போர்வையை 


த்தின்மேலும்‌ 


அலங்கத்‌ 
இருக்கிறார்கள்‌. 
மேலிருந்த, அவளுடைய 
எடுத்துக்கொள்கிறார்கள்‌. நம்முடைய 
ஆத்துமா கர்த்தரிடத்தில்‌ நிலைத்திருக்க 
வேண்டும்‌. அது நிலையில்லாமல்‌ அங்கும்‌ 
இங்கும்‌ அலைந்துகொண்டிருந்தால்‌, சத்துரு 
நம்மைப்‌ பிடித்துக்கொள்வான்‌. அவன்‌ 
மூலமாய்‌. நமக்கும்‌, நம்முடைய 
உடமைகளுக்கும்‌ சேதமுண்டாகும்‌. கர்த்தரை 
விட்டுப்‌ பிரிந்துபோய்விட்டால்‌ நமக்குப்‌ 
பாதுகாப்பு இல்லை. 





யம்‌ 
யய 1 


எருசலேமின்‌ குமாரத்திகளே 
உன்‌ 5:8 


உன்‌ 5:8. எருசலேமின்‌ குமாரத்திகனே! 
என்‌ நேசரைக்‌ கண்டீர்கவானால்‌, நான்‌: 
நேசத்தால்‌ சோகமடைத்திருக்கிறேன்‌ 
என்று அவருக்குச்‌ சொல்லும்படி. 
உங்களை ஆணையிடுகிறேன்‌. 


மணவாட்டி தன்‌ மணவாளனைத்‌ 
தேடிக்கொண்டிருக்கிறாள்‌. அவரைக்‌ 
காணவில்லை. அவரைக்‌ கூப்பிட்டும்‌, அவர்‌ 
அவளுக்கு மறுஉத்தரவு கொடுக்கவில்லை. 
நகரத்தில்‌ திரிகிற காவலாளர்‌ மூலமாய்‌ 
த்தல்‌ தண்டனை கிடைத்தது. 
காவற்காரர்‌ மூலமாய்‌. 
உடமைகளுக்கு 
மணவாட்டியின்‌ 
சோர்ந்துபோயிருக்கிறது. 
தன்னுடைய சுயமுயற்சியினால்‌, 
சுயபிரயாசத்தினால்‌ மணவாட்டியால்‌ 
மணவாளனைத்‌ தேடமுடியவில்லை. இப்போது. 
மணவாட்டி மற்றவர்களுடைய உதவியை 
நாடுகிறாள்‌. எருசலேமின்‌ குமாரத்திகளைப்‌ 
பார்த்து, தன்னுடைய  மணவாளனைத்‌ 
தேடுவதற்கு உதவி புரியுமாறு 
லிண்ணப்பம்பண்ணுகிறாள்‌. 


ெுடைய 
சேதமுண்டாயிற்று. 
ஆத்துமாவும்‌ 


அவர்கள்‌ மணவாளனைக்‌ 
காணும்போது, தன்னைப்பற்றி அவரிடம்‌ 
நல்ல வார்த்தைகளைச்‌ சொல்லுமாறு. 
கேட்டுக்கொள்கிறாள்‌. தான்‌ நேசத்தால்‌. 
'சோகுமடைந்திருப்பதை: அவருக்குச்‌ 
சொல்லும்படியாகவும்‌ கேட்கிறாள்‌. 
இந்த உலகசிநேகத்தினால்‌ 
பரக்வளாகிபபகத்க கிறிஸ்துவின்‌ 
மீதுள்ள நேசத்தால்‌ சோகமைந்திருப்பதும்‌, 
வியாதியாயிருப்பதும்‌ நமக்கு நல்லது. 


உன்‌ எதினால்‌ 


நேசர்‌ 
விசேஷித்தவர்‌ 
உன்‌ 5:9 


உன்‌ ௬:9. ஸ்திரீகளுக்குன்‌ குபவதியே! 
மற்ற நேசரைப்பார்க்கிதூம்‌ உன்‌ நேசர்‌ 
எதினால்‌ விசேஷித்தவர்‌? தீ இப்படி. 
எங்களை ஆணையிட, மற்ற 
நேசரைப்பார்க்கிலும்‌ உன்‌ நேசர்‌ 
எதினால்‌ விசேஷித்தவர்‌? 


உன்னதப்பாட்டு - விரிவுரை 
SONG OF SOLOMON - COMMENTARY 


மணவாட்டி 
குமாரத்திகளிடம்‌, 
காணும்போது. தன்னுடைய 
அவரிடத்தில்‌ சொல்லுமாறு 
ஆணையிடுகிறாள்‌. 
குமாரத்திகளும்‌, 
ஆணைக்கு 
மணவாட்டியிடம்‌ 
கேட்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
மிகுந்த மரியாதையோடு CR 
ஸ்திரீகளுக்குள்‌ 
கூப்பிடுகிறார்கள்‌. 
கிறிஸ்துவின்‌ சபையே 
தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்தின்‌ அழகு, 
அதைச்‌ சுற்றிலும்‌ பிரகாசமாயிருக்கும்‌. 
விசுவாசிகளின்‌ பரிசத்தமே சபையின்‌ 
அழகு 
னல்‌ கலில்‌ 
பசிகத்தம்ருக்கவேண்டும்‌. இதுவே நமக்கும்‌ 
அழகாகமிருக்கும்‌. பிறருடைய கண்களுக்கும்‌. 
அழகாகமிருக்கும்‌. நாம்‌ கிறிஸ்துவைப்பற்றி 
ஒரளவு தெரிந்திருந்தாலும்‌, ம்‌ 
ஜீவியத்தில்‌. கிறிஸ்‌; 
வெளிப்படவேண்டும்‌. 
குமாரத்திகள்‌ 
பார்க்கும்போது, “ஸ்திரீகளுக்குள்‌ ரூபவதியே" 
என்று கூப்பிடுகிறார்கள்‌. மணவாட்டியின்‌ 
சோர்ந்துபோமிருந்தாலும்‌, 
திரிகிற 'காவலாளர்களால்‌ 
அடிக்கப்பட்டிருந்தாலும்‌,. அவள்மேலிருந்த 
அவளுடைய போர்வையை  அலங்கத்தின்‌ 
காவல்காரர்‌ எடுத்துக்‌ கொண்டிருந்தாலும்‌, 
மணவாட்டி இன்னும்‌. எருசலேமின்‌. 
குமாரத்திகளுடைய பார்வையில்‌ 
ஸ்திரீகளுக்குள்‌ ரூபவதியாகவே இருக்கிறாள்‌. 
அதுபோலவே நம்மிடத்தில்‌ ஐசுவரியம்‌. 
இல்லாவிட்டாலும்‌, உலகப்பிரகாரமான 
ஆசீர்வாதங்கள்‌: இல்லாவிட்டாலும்‌, 
கிறிஸ்துவின்‌ நம்மிடத்தில்‌ 
இருக்கவேண்டும்‌. மற்றவர்கள்‌ 
காணவேண்டும்‌. நமக்கு 
மெய்யான அழகு. 


சாயல்‌ 


அதை 
இதுவே 





மயம்‌ 
யய 1 


எருசலேமின்‌ குமாரத்திகள்‌ 
மணவாட்டியிடம்‌, “மற்ற நேசரைப்‌ பார்க்கிலும்‌ 
உன்‌ நேசர்‌ எதினால்‌ விசேவித்தவர்‌' என்று 
கேட்கிறார்கள்‌. இதே கேள்வியை மறுபடியும்‌ 
கேட்கிறார்கள்‌. மணவாட்டி எருசலேமின்‌ 
குமாரத்திகளிடம்‌ என்‌ நேசரைக்‌ 
கண்டீர்களானால்‌, நான்‌ நேசத்தால்‌ 
சோகமடைந்திருக்கிறேன்‌ என்று அவருக்குச்‌ 
சொல்லும்டி அவர்களை ஆணையிட்டாள்‌. 


மற்ற க பார்க்கும்‌ 
உன்‌ நேசர்‌ எதினால்‌ விசேஷித்தவர்‌' என்று 
கேள்வி கேட்கிறார்கள்‌. 


எருசலேமின்‌: குமாரத்திகளுடைய 
கேள்விக்கு. வேதபண்டிதர்கள்‌ இரண்டு 
விதமாக வியாக்கியானம்‌ சொல்லுகிறார்கள்‌. 
அவர்களுடைய கேள்வி. மணவாட்டியை 
வேதனைப்படுத்தம்‌ கேள்வி என்றும்‌, 
அவரை அவள்‌ ஏன்‌ இப்படி தேடி 
அலையவேண்டும்‌ என்றும்‌ ஏளனமாய்க்‌ 
கேட்பதுபோல உள்ளது என்று சிலர்‌ 
வியாக்கியானம்‌ சொல்லுகிறார்கள்‌. 


இந்த உலகத்தில்‌ 
நமக்குள்‌ இருக்கி 
நமக்குள்ளிருக்கிற 
உலகப்பிரகாரமான ஜனங்களால்‌ பார்க்க 
முடியாது. அவர்‌ எவ்வளவு பெரியவர்‌ 
என்றும்‌, அவர்‌ எதினால்‌ பெரியவர்‌ என்றும்‌ 
அவர்களால்‌ புரிந்துகொள்ள முடியாது. 
நம்முடைய கர்த்தராகிய இயேசுகிறிஸ்துவின்‌ 
அழகும்‌, மேன்மையும்‌, 
உலகப்பிரகாரமான 
தெரியாது. எருசலேமின்‌ கதக்‌ 
உலகப்பிரகாரமாக 


காணாமல்‌ போய்விட்ட 
அக்கரையோடு 


என்று ஏளனமாய்ப்‌ 


உன்னதப்பாட்டு - விரிவுரை 
SONG OF SOLOMON - COMMENTARY 


| 
(0190 


எருசலேமின்‌ குமாரத்திகளுடைய 
வார்த்தைகள்‌ மணவாட்டியை மெய்யாகவே 
ஆறுதல்‌ பண்ணும்‌  விதமாகயிருக்கிறது 
என்று மற்றொரு வியாக்கியானமும்‌ உள்ளது. 
மணவாட்டியின்‌ ஆத்துமா 
சோர்ந்துபோயிரக்கிறது. அவள்‌ தன்‌ நேசர்‌ 

நேசத்தால்‌ 
மணவாளனைத்‌ 


ரகம ந்திருக்கிறால்‌ 
கொண்டிருக்கிறாள்‌. 


தேடி அலைந்து ராள்‌. 
காவலாளர்களால்‌ அடிக்கப்‌ 
பட்டவளாகயிருக்கிறாள்‌. மணவாளனைத்‌ 
தேடும்போது அவள்‌ தன்‌ போர்வையையும்‌ 
த்‌ மிகுந்த சோகத்தோடிருக்கும்‌ 

கு ஆறுதல்‌ சொல்லும்‌ வண்ணமாக, 
எருசலேமின்‌ குமாரத்திகள்‌ அவளோடு 
ஆறுதலாகப்‌ பேசுகிறார்கள்‌. 


மணவாப்டிக்கு ஆறுதல்‌ சொல்லும 

அவளை அன்போடு, 

ரூபவதியே' என்று 

மணவாப்டி தன்‌ நேசர்‌ 

மிகுந்த அன்போடிருப்பதைப்‌ பார்த்து 

ஆச்சரியப்படுகிறார்கள்‌ 

ஆகையினால்‌ அவளுடைய நேசர்‌ மற்ற 

நேசர்களைவிட விசேஷித்தவராக 

இருக்கவேண்டும்‌ என்று எதிர்பார்க்கிறார்கள்‌ 

தை அவர்களும்‌ 

விரும்புகிறார்கள்‌. அந்த 

ஆர்வத்தில்‌ அவர்கள்‌  மணவாட்டியிடம்‌, 

“உன்‌ நேசர்‌ எதினால்‌ விசேஷித்தவர்‌" என்று 
கேட்கிறார்கள்‌. 


இக்காலத்திலும்‌ விசவாசிகளாகிய 
நம்மையும்‌, நம்முடைய விசுவாசத்தையும்‌ 
உலகப்பிரகாரமான ஜனங்கள்‌ 
ஆச்சரியத்தோடு பார்க்கிறார்கள்‌. 
கர்த்தரப்பற்றி அவர்களுக்கு அதிகமாகத்‌ 
தெரியாது. நாமோ கர்த்தர்மீது 


அவர்மீது 
ர்‌ எதினால்‌ விசேஷித்தவர்‌, என்பதை 
ள்‌ உலகப்பிரகாரமான 
ஆவலாயிருக்கிறார்கள்‌. 
க அநேகரை 





மயம்‌ 
யய 1 


உங்கள்‌ மனவிருப்பத்தை 
அறிந்திருக்கிறேன்‌: அகாயாவிலுள்ளவர்கள்‌ 
ஒருவருஷமாக... ஆயத்தமாயிருக்கிறார்‌ 
களென்று, நான்‌ மக்கெதோனியருடனே 
சொல்லி, உங்களைப்‌ புகழ்ந்தேனே; உங்கள்‌ 
ஜாக்கிரதை அநேகரை எழுப்பிவிட்டதுமுண்டு” 
(2கொரி 9:2). 


என்‌ நேசர்‌ சிறந்தவர்‌ 
உன்‌ 5:10 


உன்‌ 5:10. என்‌ நேசர்‌ வெண்மையும்‌ 
சிவப்புமானவர்‌; பதினாயிரம்யேர்களில்‌ 


ன்‌ வார்த்தை 
வார்த்தையாகவே இருக்கிறது. 

அவளுடைய வார்த்தையில்‌, அவள்‌ நேசர்மீது, 
வைத்திருக்கும்‌ அன்பும்‌ பாசமும்‌ 
வெளிப்படுகிறது. எருசலேமின்‌ குமாரத்திகள்‌ 
மணவாட்டியிடம்‌, “மற்ற நேசரைப்‌ பார்க்கிலும்‌ 
உன்‌ நேசர்‌ எதினால்‌ விசேஷித்தவர்‌' 
என்று கேட்டார்கள்‌. மணவாட்டியோ, 
தன்னுடைய நேசரை யாரோடும்‌ ஒப்பிட்டுப்‌ 
பார்க்க முடியாத அளவுக்கு அவர்‌ சிறந்தவர்‌ 
என்று சொல்லிவிடுகிறாள்‌. மணவாட்டியின்‌ 
நேசருக்கு இணையாக வேறு எந்த நேசரும்‌ 
இல்லை. 


மணவாளனிடம்‌ 
நற்குணங்களும்‌ இருக்கிறது 
சவுந்தரியத்தில்‌ பரிபூரணமுள்ளவர்‌. 
நேசர்‌ வெண்மையும்‌ சிவப்புமானவர்‌” என்று 
மணவாட்டி தன்‌  நேசரைப்பற்றிப்‌ 
பெருமையாய்ச்‌ சொல்லுகிறாள்‌. இந்த 
வாக்கியம்‌ கிறிஸ்துவானவருடைய 
சரீரப்பிரகாரமான அழகை விவரிக்கவில்லை. 
இது அவருடைய தெய்வீக மகிமையை 
விவரிக்கிறது. ஆவிக்குரிய காரியங்களை 
அறிந்துகொள்ளவேண்டும்‌ என்று ஆராய்ந்து 
பார்க்கிறவர்களுடைய. கண்களுக்கு, 
கிறிஸ்துவானவர்‌ வெண்மையும்‌ 
'சிவப்புமாயிருக்கிறார்‌. 


உன்னதப்பாட்டு - விரிவுரை 
SONG OF SOLOMON - COMMENTARY 


கிறிஸ்துவில்தான்‌ கர்த்தருடைய 
அழகை நம்மால்‌ பார்க்க முடியும்‌. அவர்‌ 
தேவனுடைய பரிசுத்தமான. குழந்தை 
இயேசுவாகயிருக்கிறார்‌. இயேசுகிறிஸ்துவின்‌ 
பரிசுத்தமே. அவருடைய அழகு. 
கிறிஸ்துவானவர்‌ நம்மீது வைத்திருக்கும்‌ 
அன்பினால்‌, அவருடைய அழகு 
அதிகரிக்கிறது. 


நேசருடைய வெண்மை நிறம்‌ 
அவருடைய ஜீவியத்தில்‌ பாவத்தின்‌ கறை 
எதுவும்‌ இல்லை என்பதைக்‌ காண்பிக்கிறது. 
அவருடைய சிவப்புநிறம்‌, கல்வாரி 
சிலுவையில்‌ அவர்‌ சிந்திய இரத்தத்தையும்‌, 
அவர்‌ அனுபவித்த பாடுகளையும்‌ 
விவரிக்கிறது. கிறிஸ்துவானவர்‌ தம்முடைய 
மகிமையில்‌ தேவனாகுமிருக்கிறார்‌. அதுவே 


ப்‌ ர்க்‌ ஆதாம்‌ என்னும்‌ பெயருக்கு 
மண்‌ என்று பொருள்‌, 
தகவல்க 
ஆதாமாக 
அவதரித்திருக்கிறார்‌. 
ஏராளமான. 


அறகதுினிடத்தில்‌ ப 
குணாதிசயங்கள்‌ 


விசேஷி; 
கடுகதி இந்தக்‌ குணாஜிசங்ள்‌ 
வேறு ரிடத்திலும்‌ 
காணப்படவில்லை. கையினால்‌ 
ர பதினாயிரம்பேர்களிலும்‌ 
மணவாட்டி 


இந்தப்‌ 


அவர்‌ 
சிறந்தவராயிருக்கிறார்‌ 
தன்னுடைய நேசரின்‌ அழகை விரிவாக 


வர்ணித்துக்‌ கூறுகிறாள்‌. அவருடைய 
வல்லமை. மாத்திரமல்ல, அவர்‌ 
முழுவதுமாகவே. அழகாகயிருக்கிறார்‌. 
அவருக்குப்‌ பூரணமகிமையும்‌ 
பூரணஅழகுமுள்ளது. 


அவர்‌ ரூபம்‌ 
உன்‌ 501-16 


உன்‌ 511. அவர்‌ 
தங்கமயமாயிருக்கிறது; 
தலைமயிர்‌ கருன்‌. 
காகத்தைப்‌ 
கருமையாயுமிருக்கிறது. 


தலை 
அவர்‌ 
சுருவாயும்‌, 
போல்‌ 





மயம்‌ 
யய 1 


உன்‌ 542. அவருடைய கண்கள்‌ 
தண்ணீர்‌ திறைத்த நதிகளின்‌ ஓரமாய்த்‌ 
தங்கும்‌ புறாக்கண்களுக்கு. 
ஒப்பானவைகளும்‌, பாலில்‌ 
கழுவப்பட்டவைகளும்‌, நேர்த்தியாய்ப்‌ 
பதிக்கப்பட்டவைகளுமாயிருக்கிறது. 


உன்‌ 503. அவர்‌ கன்னங்கள்‌ 
கந்தவர்க்கப்பாத்திகளைப்‌ போலவும்‌, 
வாசனையுள்ள. புஷ்பங்கனைப்‌ 
போலவுமிருக்கிறது; அவர்‌ உதடுகள்‌ 
லீலிபுஷ்பங்களைப்‌ போன்றது, 
வாசனையுன்ன வென்னைப்போனம்‌: 
அதிலிருந்து வடிகிறது. 


உன்‌ 5:44. அவர்‌ கரங்கள்‌ படிகப்பச்சை. 
பதித்த பொன்வனையல்கனைப்‌ 
போலிருக்கிறது; அவர்‌ அங்கம்‌ 
இந்திரநீல இரத்தினங்கள்‌ இழைத்த 
பிரகாசமான யானைத்‌ தத்தத்தைப்‌ 
போலிருக்கிறது. 


உன்‌ 5:15. அவர்‌ கால்கன்‌ பசும்பொன்‌ 
ஆதாரங்கனின்மேல்‌ நிற்கிற 
வெள்ளைக்கல்‌. தூண்களைப்‌ 
போலிருக்கிறது; அவர்‌ குபம்‌ 
வீபனோனைய்போலவும்‌ கேதுருக்கனைப்‌ 
போலவும்‌ சிறப்பாயிருக்கிறது.. 


உன்‌ 506. அவர்‌ வாய்‌ மிகவும்‌ 
மதுரமாயிருக்கிறது; அவர்‌ முற்றிலும்‌ 
அழகுன்னவர்‌. இவரே என்‌ நேசர்‌; 
எருசலேமின்‌ குமாரத்திகனே! இவரே 
என்‌ சிநேகிதர்‌. 


மணவாட்டி எருசலேமின்‌ 
குமாரத்திகளிடம்‌ தன்‌ நேசரின்‌ விசேஷித்த 
அழகைப்பற்றிச்‌ சொல்லும்போது, அவர்‌ 
பதினாயிரம்‌ பேர்களில்‌ சிறந்தவர்‌ என்று 
சொல்லுகிறாள்‌. நேசரின்‌ பத்துவிதமான 
விசேஷித்த அம்சங்களை ஒவ்வொன்றாக 
விவரிக்கிறாள்‌. மணவாளன்‌ பரிபூரண 
அழகுள்ளவர்‌. அவரிடத்தில்‌ விசேஷித்த 
குணாதிசயங்கள்‌ எல்லாமே இருக்கிறது. 
ஆகையினால்தான்‌. மணவாட்டி அவரைத்‌: 
தேடிக்கொண்டிருக்கிறாள்‌. மணவாட்டி 
மணவாளனைப்பற்றிச்‌ சொல்லும்போது. அவர்‌ 
முற்றிலும்‌ அழகுள்ளவர்‌ என்றும்‌. அவரே 
தன்‌ நேசர்‌ என்றும்‌, தன்‌ சிநேகிதர்‌ என்றும்‌ 
சொல்லி முடிக்கிறாள்‌. 


உன்னதப்பாட்டு - விரிவுரை 
SONG OF SOLOMON - COMMENTARY 


ட 
090 


யோவான்‌ பத்மு தீவிலிருந்தபோது, 
கர்த்தருடைய நாளில்‌ ஆவிக்குள்ளானார்‌. 
அப்போது. கர்த்தரைத்‌ தரிசித்தார்‌ 
(வெளி 113). அவருடைய தரிசனமும்‌, 
மணவாட்டி தன்‌ நேசரைப்பற்றி விவரிப்பதும்‌. 
ஓரளவு ஒன்றுபோல்‌ உள்ளது. கிறிஸ்துவின்‌ 
அழகை வர்ணிக்கும்போது. அவருடைய 
மகிமையும்‌, மகத்துவம்‌ 
வர்ணிக்கப்படுகிறது. கிறிஸ்துவின்‌. 
பரிசுத்தமே அவருடைய அழகு. அவருடைய 
அழகே அவருடைய மகிமை 


நேசருடைய தலை 
தங்கமயமாயிருக்கிறது. கிறிஸ்துவுக்கு தேவன்‌ 
தலையாயிருக்கிறார்‌ (கொரி 1:3) 
கிறிஸ்துவின்‌ தலை கம்‌ 
ஆளுகையையும்‌, 
மகத்துவத்தையும்‌ விவரிக்கிறது. “அவருக்க 
சர்வசிருஷ்டிகளின்மீது  ஆளுகையுள்ளது. 
கிறிஸ்துவே தமது சபைக்குத்‌ 
தலையாயிருக்கிறார்‌. சபையிலுள்ள எல்லா 
விசுவாசிகளுக்கும்‌. அவரே 
தலையாகமிருக்கிறார்‌. 


நேசருடைய தலைமயிர்‌ சுருள்‌ 
குருளாயிருக்கிறது. அது காகத்தைப்போல்‌. 
கருமையாயிருக்கிறது. தலை மயிருக்கு 
குருப்பே அழகு, தலைமயிர்‌ கறுப்பாகவும்‌ 
இருக்கவேண்டும்‌. சுருள்‌ சுருளாகவும்‌ 
இருக்கவேண்டும்‌. குறுப்பு நிற தலைமயிர்‌ 
வாலிப வயதைக்‌ குறிக்கும்‌. வெண்மை 
நிறத்தில்‌ நரை விழுந்துவிட்டால்‌ அது 
முதுமையைக்‌ குறிக்கும்‌. நேசர்‌ எப்போதும்‌ 
தம்முடைய வாலிபபிரயாத்திலிருக்கிறார்‌ 
அவரில்‌ ஒன்றும்‌ பழையதாய்ப்‌ போவதுமில்லை. 
முதுமையடை வதுமில்லை. 


நேசருடைய கண்கள்‌ 
புறாக்கண்களுக்கு ஒப்பாயிருக்கிறது. இந்தப்‌ 
பக்க தம்‌ த்தா நகக்‌ 
ஒரமாய்த்‌ தங்கும்‌ புறாக்கள்‌. 
தெளிவாகவும்‌ சுத்தமாகவும்‌. இருக்கிறது. 
நேசருடைய கண்கள்‌ பாலில்‌ 
கழுவப்பட்டதுபோல வெண்மையாயிருக்கிறது. 
இந்தக்‌ கண்கள்‌ அவருடைய முகத்தில்‌ 
நேர்த்தியாய்ப்‌ பதிக்கப்பட்டிருக்கிறது. 
அவருடைய கண்களில்‌ பழுது ஒன்றுமில்லை. 
அவருடைய பார்வையில்‌ பட்சபாதம்‌ 
எதுவுமில்லை. 





i FTE 
TT 


எருசலேமே, எருசலேமே, 
தீர்க்கதரிசிகளைக்‌ கொலைசெய்து, 
உன்னிடத்தில்‌ அனுப்பப்பட்டவர்களைக்‌ 
கல்லெறிகிறவளே! கோழி தன்‌ குஞ்சுகளைத்‌ 
தன்‌ சிறகுகளின்‌ கீழே கூட்டிச்‌ சேர்த்துக்‌ 
கொள்ளும்‌ வண்ணமாக நான்‌ 
எத்தனைதரமோ உன்‌ பிள்ளைகளைக்‌ கூட்டிச்‌ 
சேர்த்துக்கொள்ள மனதாயிருந்தேன்‌;; 
உங்களுக்கோ மனதில்லாமற்போயிற்று” 
(மத்‌ 23:37). 


கோழி மிகவும்‌ அமைதியான பறவை. 
அது யாருக்கும்‌ 
தன்‌ குஞ்சுகள்மீது 
பாசமாயும்‌ இருக்கும்‌. 
ஏற்பாட்டுக்காலத்து விசுவாசிகளாகிய நாம்‌ 
கர்த்தருடைய கிருபையின்‌ காலத்தில்‌ 
இருக்கிறோம்‌ என்பதற்கு இது அடையாளம்‌. 
நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மை 
மீட்டுக்கொண்ட கர்த்தர்‌, கிருபையும்‌ 
இரக்கமுமுள்ளவர்‌ அவர்‌ 
மனத்தாழ்மையுள்ளவர்‌. நமக்காக பாடுகளை 
அனுபவித்தவர்‌. 
நமக்காக 


தம்முடைய 
மீட்பதற்கு மீட்பின்‌ கிரயமாக செலுத்தியவர்‌ 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தருடைய 
உடன்படிக்கையை கைக்கொள்ள வேண்டும்‌. 
வத்து அவர்களுக்கு மிகுந்த 
ஆசீர்வாதமுண்டாகும்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
உடன்படிக்கையைப்பற்றி இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கு சொல்லும்போது, “இப்பொழுது 
நீங்கள்‌ என்‌ வாக்கை உள்ளபடி கேட்டு, 
என்‌ உடன்படிக்கையைக்‌ 
கைக்கொள்வீர்களானால்‌, சகல 
ஜனங்களிலும்‌ நீங்களே எனக்குச்‌ சொந்த 
சம்பத்தாயிருப்பீர்கள்‌: ல்லாம்‌. 
என்னுடையது” (யாத்‌ என்று 


சொல்லுகிறார்‌. 


நாம்‌ கர்த்தருடைய கிருபையினாலே 
இரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்‌. கர்த்தரே நம்மை 
வ்‌ நம்முடைய இரட்சகர்‌ நம்மை 
செய்யவேண்டும்‌ என்று 
எனா களை கர்த்தர்‌ 
இஸ்ரவேல்‌. புத்திரரை எகிப்தின்‌ 
அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து, 
'தம்மண்டையிலே சேர்த்துக்கொண்டார்‌. 
அவர்கள்‌ தம்முடைய உடன்படிக்கையை 
கைக்கொள்ளவேண்டுமென்று கர்த்தர்‌ 
எதிர்பார்க்கிறார்‌. 


19:5) 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ கர்த்தருடைய 
வாக்கை உள்ளபடி கேட்டு, அவருடைய 
உடன்படிக்கையை கைக்கொள்ளும்போது. 
அவர்கள்‌ சகல ஜனங்களிலும்‌, கர்த்தருக்கு 
சொந்த  சம்பத்தாயிருப்பார்கள்‌. அதினால்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனத்தாருக்கு கனமும்‌ 
மேன்மையும்‌ உண்டாகும்‌. 


மியெல்லாம்‌ என்னுடைய; 
த்தா சொல்லுகிறார்‌. ட 
சர்வஆளுகையுள்ளவர்‌. கர்த்தரே 
சர்வசிருஷ்டிகர்‌. எல்லா ஜீவராசிகள்மீதும்‌. 
கர்த்தருக்கு ஆளுகையுள்ளது. இந்தப்‌ 
பூமியிலுள்ள அனைத்தும்‌ கர்த்தருக்கு. 
சொந்தம்‌. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தருடைய 
உடன்படிக்கையை  கைக்கொள்ளும்போது, 
அவர்கள்‌ கர்த்தருக்கு சொந்த 
சம்பத்தாயிருப்பார்கள்‌. 
ர்‌ இஸ்ரவேல்‌ 
சொந்த ஜனமாக 
அவர்கள்‌ கர்த்தருக்கு 
ஜனமாயிருப்பார்கள்‌. இந்த 
இஸ்ரவேல்‌ ஜனத்தாருக்கு. 
கிடைக்கவேண்டுமென்றால்‌, அவர்கள்‌ 
கர்த்தருடைய உடன்படிக்கையை 
கைக்கொள்ளவேண்டும்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தருடைய 
உடன்படிக்கையை கைக்கொள்ளும்போது, 
அவர்கள்‌ கர்த்தருக்கு ஆசாரிய ராஜ்யமும்‌, 
பரிசுத்த ஜாதியுமாய்‌ இருப்பார்கள்‌ 
(யாத்‌ 19:6). கர்த்தர்‌ தம்முடைய தெய்வீக 
வெளிப்பாடுகளை அவர்களுக்கு 
வெளிப்படுத்திக்‌ காண்பிப்பார்‌. அவர்களுக்கு 
தம்முடைய தெய்வீக நியமனங்களை 
ஸ்தாபனம்பண்ணுவார்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தருடைய 
உடன்படிக்கையை  கைக்கொள்ளும்போது, 
கர்த்தர்‌ அவர்களுக்கு ஏராளமான 
வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய ஜனத்திற்கு நித்திய ஜீவனை 
வாக்குப்பண்ணுகிறார்‌. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
கர்த்தருடைய உடன்படிக்கையைம்‌ 
கைக்கொள்ளும்போது, கர்த்தர்‌ அவர்கள்‌ 
மத்தியிலே தீர்க்கதரிசிகளை அனுப்புவார்‌. 
கர்த்தர்‌ அவர்கள்மீது தம்முடைய பரிசுத்த 
ஆவியானவரை ஊற்றுவார்‌. 


என்று 
கர்த்தர்‌ 


புத்திரரை 





மயம்‌ 
யய 1 


நேசருடைய கன்னங்கள்‌ கந்தவர்க்கப்‌ 
பாத்திகளைப்போலவும்‌, ள்‌ 
புஷ்பங்களைப்போலவும்‌ 


நஙு அத்தனை புதப்பிக்கிறார்‌. 
ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல்‌ தருகிறார்‌. 
வாசனையுள்ள புஷ்பங்கள்‌ நறுமணம்‌: 
வீசும்போது நம்முடைய டன்‌ 
இதமாகயிருக்கும்‌. அதுபோல, 


கிறிஸ்துவானவரும்‌. 

ஆத்துமாவுக்கு தனிக்‌. 
அவருடைய வாசனை கந்தவர்க்கப்‌ 
பாத்திகளின்‌ வாசனையைவிட மேலானது. 
கிறிஸ்துவின்‌ வாசனை வாசனையுள்ள 
புஷ்பங்களைவிடவும்‌ மேன்மையானது. 


நேசரின்‌ உதடுகள்‌ லீலிபுஷ்பங்களைப்‌ 
போன்றது. அவை இனிமையானது. 
மதுரமானது. நேசரின்‌ வார்த்தைகள்‌ 
பரிசுத்தமானது. அவர்‌ பரிசுத்தமான 
வார்த்தைகளையே பேசுகிறார்‌. நேசருடைய 
உதடுகளிலிருந்து வாசனையுள்ள 
வெள்ளைப்போளம்‌ வடிவதுபோல, நேசரின்‌ 
வாயிலிருந்து பரிசுத்தமான வார்த்தைகள்‌ 
புறப்பட்டு வருகிறது. கிறிஸ்துவின்‌ 
வார்த்தைகளைக்‌ கேள்விப்பட்ட யாவரும்‌, 
அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட 
கிருபையுள்ள வார்த்தைகளுக்காக மிகவும்‌ 
ஆச்சரியப்பட்டார்கள்‌. 


பொன்வளையல்களைப்‌ 
படிகப்பச்சை விலையுயர்ந்த. க 


நேசரின்‌ கரங்கள்‌ படிகப்பச்சை பந்த 
இருக்கி) 


சமுதாயத்தில்‌  பிரபுக்களாகயிருக்கிறவர்கள்‌ 
தங்கள்‌ விரல்களில்‌ மோதிரங்களை 
அணிந்துகொள்வார்கள்‌. மோதிரங்களில்‌. 
வவத்து Ds 
பதித்துக்கொள்வார்கள்‌. ஆனால்‌ 

மோதிரம்‌ அணியவில்லை. 

கைகளே படிகப்பச்சை 

'பொன்‌ வளையல்களைப்போல 

அவருடைய கைக்கு 

தேவையில்லை. 

ஆபரணம்‌ போல இருக்கிறது. 


உன்னதப்பாட்டு - விரிவுரை 
SONG OF SOLOMON - COMMENTARY 


கரங்கள்‌ 
பலத்த 
தம்முடைய 
செங்கடலை. 


கர்த்தருடைய 
வல்லமையானவை, அவை 
கிரியைகளைச்‌ செய்யும்‌. கர்த்தர்‌ 
ஒங்கிய புயத்தினால்‌ 
இரண்டாகப்‌ பிளந்து. எகிப்தின்‌ 
அடிமைத்தனத்திலிருந்து, இஸ்ரவேல்‌ 
ஜனங்களை விடுவித்து அழைத்துக்கொண்டு 
வந்தார்‌. கர்த்தருடைய கரத்தில்‌ கிருபையும்‌ 
இருக்கிறது. பாதுகாப்பும்‌ இருக்கிறது. 
பராமரிப்பும்‌ இருக்கிறது. இவையெல்லாமே 
பொன்னைப்போன்று விலைமதிப்பு மிகுந்தவை. 
இவையெல்லாம்‌ படிகப்பச்சை பதிந்த 
பொன்வளையல்களைப்போல மேலானவை. 
கர்த்தருடைய கரங்கள்‌ அழகானவை. அதே 
வேளையில்‌ அவருடைய கரங்கள்‌ வல்லமை 
மிகுந்தவை. 

நேசரின்‌ அங்கம்‌ இந்திரநீல 
இரத்தினங்கள்‌ இணைத்த பிரகாசமான 
யானைத்தந்தத்தைப்போல இருக்கிறது. இது 
அவருடைய கிருபையையும்‌, இரக்கத்தையும்‌, 
மனதுருக்கத்தையும்‌ காண்பிக்கிறது. 
மணவாளன்‌ தம்முடைய மணவாட்டியின்மீது, 
அன்பாகவும்‌ நேசமாகவும்‌ இருக்கிறார்‌. 
அவருடைய அன்பு பிரகாசமான 
யானைத்தந்தத்தைப்போல இருக்கிறது. 
நன்றாய்‌ இழைக்கப்பட்டு 
மழுமழுப்பாகமிருக்கிறது. நன்றாய்‌ 
இழைக்கப்பட்ட தந்தம்‌ மாத்திரமல்ல அந்தத்‌ 
தந்தத்தில்‌  இந்திரநீல இரத்தினங்களும்‌ 
பதிக்கப்பட்டிருந்தது. கிறிஸ்துவின்‌ அன்பு 
வலுவானது. அது உறுதியானது. அது 
பிரகாசமானது. 


நேசரின்‌ கால்கள்‌ பசும்பொன்‌ 
ஆதாரங்களின்மேல்‌ நிற்கிற வெள்ளைக்கல்‌ 
தூண்களைப்போல இருக்கிறது. அவருடைய 
கால்கள்‌ உறுதியானது. நிலைத்து 
நிற்கக்கூடியது. அவர்‌ எல்லா 
பாரங்களையும்‌ சுமக்கக்கூடியவர்‌. 
வருத்தப்பட்டு பாரம்‌ 
குமக்கிறவர்களெல்லோரும்‌ தங்கள்‌ பாரத்தை 
கிறிஸ்துவின்மீது இறக்கி வைத்துவிடலாம்‌. 
ள்‌ எல்லோருடைய பாரங்கணையும்‌ 
வல்லமையுள்ளவர்‌ 
கொல்ப்‌ ராஜ்யத்தின்‌ எல்லா 
பாரங்களும்‌ அவருடைய  தோளின்மீது 
இருக்கிறது. 





மயம்‌ 
யய 1 


நேசருடைய ரூபம்‌ லீபனோனைப்‌ 
போலவும்‌, கேதுருக்களைப்போலவும்‌ 
சிறப்பாயிருக்கிறது. லீபனோனும்‌ கேதுருவும்‌ 
பத்தன்‌ 
நற்குணமுள்ளது. 
அழகானது 
சிறப்பானதாகவும்‌ இருக்கிறது. 


வாய்‌ 
அவருடைய 


நேசருடைய 
மதுரமாயிருக்கிறது. 
வார்த்தைகள்‌ 
விசுவாசிக்கிறவர்களுக்கு 
இனியவை. 
அவருடைய அன்பு 
கிறிஸ்துவிடமிருந்து 
ஆசீர்வாதங்களைப்‌. 
கொள்கிறவர்களுக்கு, 
வார்த்தைகள்‌ எல்லாமே ஆரோக்கியமானவை. 
ச்சரியமானவை. தம்மை 
வாசிக்கிறவர்களுக்கு, அவர்‌ 
விசேஷித்தவராகயிருக்கிறார்‌. கர்த்தருடைய 
பிள்ளைகளுக்கு அவர்‌ முற்றிலும்‌ 
அழகுள்ளவர்‌. 


மணவாட்டி 
நேடிக்கொண்டிருக்கிறாள்‌. அவரைக்‌ 
காணவில்லை. அவரைக்‌ கூப்பிடுகிறாள்‌ 
ஆனால்‌ அவரோ அவளுக்கு மறுஉத்தரவு, 
கொடுக்கவில்லை. ஆனாலும்‌ நேசர்‌ தன்மீது, 
அன்பாகமிருக்கிறார்‌ என்பதில்‌ 
மணவாட்டி பூரணநிச்சயத்தோடிருக்கிறாள்‌. 
ஆகையினால்‌ அவர்‌ முற்றிலும்‌ 
அழகுள்ளவர்‌ என்றும்‌, இவர த்க்‌ 
நேசர்‌ என்றும்‌, 
இருதயத்தின்‌ ஆழ்த்த 
நிச்சயத்தோடு 
ஆகையினால்தான்‌ வ்‌ 
மணவாளனை நேடிக்கொண்டிுக்கறா்‌. 
அவர்மீது இன்னும்‌ பிரியமாகமிருக்கிறாள்‌. 


ல்‌ க்‌ ல்‌, 


தோமாவல்‌। 
வெளிப்படுத்தகறார. அவரிடத்தில்‌, 
“அவிசவா! விசுவாசியாயிரு" 


தன்னுடைய நேசணைத்‌ 


'சியாயிராமல்‌ 
என்று சொல்லுகிறார்‌. அப்பொழுது தோமா 


அவருக்குப்‌ பிரதியுத்தரமாக, “என்‌ 
ஆண்டவரே, என்‌ தேவனே” (யோவா 20:28) 


என்று தன்னுடைய உள்ளத்தின்‌ 
ஆழத்திலிருந்து சொல்லுகிறார்‌. 
கிறிஸ்துவானவர்‌. தோமாவுக்கு 
ஆண்டவராகவும்‌ தேவனாகவும்‌ இருக்கிறார்‌. 


உன்னதப்பாட்டு - விரிவுரை 
SONG OF SOLOMON - COMMENTARY 


பிரகாரமாக 

தம்மை விசுவாசிக்கிற 

ஆண்டவராகவும்‌ 

தேவனாகவும்‌ இருக்கிறார்‌. நமக்கு கிறிஸ்து 

நம்முடைய  ஆத்துமாவக்கு 

கிறிஸ்துவின்‌ அன்பும்‌, அதம்‌ ஆதரவும்‌, 
இளைப்பாறுதலும்‌ 


சுவிசேஷத்தின்‌ 
கிறிஸ்துவானவர்‌ 
எல்லோருக்கும்‌ 


மணவாட்டி தன்னுடைய 
ணகாளன்பிது, நப்ிக்ககயால்ருக்கிதால்‌ 
அவளுடைய நம்பிக்கை சிறிதும்‌ 
குறைந்துபோகவில்லை. அவள்‌ தன்னுடைய 
நேசருக்கு தன்னை முற்றிலுமாய்‌ 
அர்ப்பணித்திருக்கிறாள்‌. தன்னுடைய 
நேசரைத்‌ தேடி எவ்வளவு தூரம்‌ 
வேண்டுமானாலும்‌ செல்லுவதற்கு 
ஆயத்தமாயிருக்கிறாள்‌. தன்‌ நேசருக்காக 
எல்வளவு காலம்‌ வேண்டுமானாலும்‌ 
பொறுமையோடு காத்திருப்பதற்கு 
தன்னை ஒப்புக்கொடுக்கிறாள்‌. 
மணவாட்டி தன்னுடைய மணவாளனைக்‌ 
கண்டுபிடிக்கும்‌ வரையிலும்‌ தேடுகிறாள்‌. 
தேடுகிறவர்கள்‌ கண்டுபிடிப்பார்கள்‌. 
கர்த்தர்மீது, அன்பாயிருக்கிறவர்கள்‌. 
அவரைக்‌ கண்டுபிடிக்கும்‌ வரையிலும்‌: 


மாத்திரமே ம்‌ க்கவும்‌ அங்கு 
கிறிஸ்துவைத்‌ தவிர வேறு யாரும்‌ 
வாசம்பண்ணக்கூடாது. அப்போதுதான்‌. 
மணவாட்டியைப்போல நம்மாலும்‌, “கிறிஸ்துவே 
என்‌ நேசர்‌, அவரே என்‌ சிநேகிதர்‌" என்று 
மனப்பூர்வமாய்ச்‌ சொல்ல முடியும்‌. மணவாட்டி 
தன்‌ மணவாளனுக்கு தன்னைப்‌ பூரணமாய்‌ 
ஒப்புக்கொடுத்திருக்கிறாள்‌. தன்னுடைய 
ஆசீர்வாதங்கள்‌, சமாதானங்கள்‌, 
ஆறுதல்கள்‌ எல்லாமே தன்‌ 
நேசரிடத்திலிருந்தே தனக்கு வரும்‌ என்று 
எதிர்பார்த்து. அவரையே சார்ந்திருக்கிறாள்‌. 





மயம்‌ 
யய 1 


சபையாகிய 


மணவாட்டி 
மணவாளனாகிய 


கிறிஸ்துவைத்‌ த 
விசாரிக்கிறாள்‌. எருசலேமின்‌ குமாரத்திகள்‌ 
மணவாட்டியின்‌ வார்த்தைகளைக்‌ கேட்டு, 
அவளுக்கு பிரதியுத்தரம்‌ சொல்லுகிறார்கள்‌. 
தாங்களும்‌  அவளோடுகூட சேர்ந்து 
மணவாளனைத்‌ தேடுவதாக. 
வாக்குப்பண்ணுகிறார்கள்‌ (உன்‌ 64). தன்‌ 
மணவாளனை எங்கே காணலாம்‌ என்று 
மணவாட்டி எருசலேம்‌ குமாரத்திகளிடம்‌ 
சொல்லி அவர்களை வழிநடத்துகிறாள்‌. 
(உன்‌ 6:2,3). 


கிறிஸ்துவைத்‌ வர்கள்‌ 
அவரைக்‌ கண்டுபிடிக்கிறார்கள்‌. மணவாளன்‌ 
தம்முடைய மணவாட்டியின்‌ அழகைப்‌ புகழ்ந்து, 
பேசுகிறார்‌ (உன்‌ 64-7). மற்ற 
எல்லோருக்கும்‌ முன்பாக மணவாளன்‌ தம்‌ 
மணவாட்டியைப்‌ புகழ்ச்சியாகச்‌ சொல்லுகிறார்‌ 
(உன்‌ 6:89), மணவாட்டிமின்‌ உற்றார்‌ 
உறவினர்கள்‌ அநேகர்‌ 
இருந்தாலும்‌ மணவாட்டியே மிகுந்த 
சவந்தரியமுள்ளவளாயிருக்கிறாள்‌ (உன்‌ 6:10) 
மணவாளன்‌ தன்னுடைய மணவாட்டியின்‌ 
அழகைப்‌  புகழ்ந்துசொல்லி, அவளைத்‌: 
தம்மிடமாக அழைக்கிறார்‌ (உன்‌ 610-1). 


நாங்களும்‌ அவரைத்‌ தேடுவோம்‌. 
உன்‌ 61 


உன்‌ 8ே.நாங்களும்‌ அவரைத்‌: 
தேடுவோம்‌ உன்‌ நேசர்‌ எங்கே 
போனார்‌? ஸ்திரீகனில்‌ சூபவதியே! உன்‌ 
நேசர்‌ எவ்விடம்‌ போய்விட்டார்‌? 
உன்னோடே, கூட நாங்களும்‌ அவரைத்‌ 
தேடுவோம்‌. 


உன்னதப்பாட்டு - விரிவுரை 
SONG OF SOLOMON - COMMENTARY 


ந 
PUELSHERS 


எருசலேமின்‌ குமாரத்திகள்‌ 
கிறிஸ்துவைப்பற்றி விசாரிக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ சபையைக்‌ குறித்து உயர்வான 
சிந்தனை வைத்திருக்கிறார்கள்‌. 
மணவாட்டியை மிகுந்த அன்போடு, 
ஸ்திரீகளில்‌ ரூபவதியே' என்று 
அழைக்கிறார்கள்‌. இதற்கு முன்பும்‌ அவர்கள்‌ 
இதே வார்த்தையினாலேயே மணவாட்டியை 
அழைத்தார்கள்‌. இப்போதும்‌ அவளை 
அழைப்பதற்கு இதே வார்த்தையையே 
பயன்படுத்துகிறார்கள்‌. எருசேலமின்‌ 
குமாரத்திகளுக்கு மணவாட்டியின்‌ மீதுள்ள 
அன்பு மாறாமல்‌ அப்படியே இருக்கிறது. 
அன்பு குறையவில்லை. 


எருசலேமின்‌ குமாரத்திகள்‌ இப்போது, 
கிறிஸ்துவைக்‌ குறித்து விசாரிக்கிறார்கள்‌. 
"உன்‌ நேசர்‌ எங்கே போனார்‌' என்று 
மணவாட்டியிடம்‌ கேட்கிறார்கள்‌. 
சாலொமோனின்‌ உன்னதப்பாட்டு புஸ்தகம்‌. 
உலகப்பிரகாரமான காதல்‌ காவியமல்ல. 
இது ஒரு ஆலிக்குரிய புஸ்தகம்‌. இதில்‌ 
எழுதப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கும்‌ 
ஆவிக்குரிய அர்த்தம்‌ உண்டு. 


குமாரத்திகள்‌ 
“உன்‌ நேசர்‌ எங்கே 
” என்று மணவாளனைக்‌ குறித்து, 
விசாரிக்கிறார்கள்‌ உலகப்பிரகாரமான 
ஸ்திரீகள்‌, தங்கள்‌ மணவாளனைக்‌ குறித்து, 
மற்ற ஸ்திரீகள்‌ விசாரிப்பதை 
விரும்பமாட்டார்கள்‌. பொறாமைப்படுவார்கள்‌. 
ஆனால்‌ உன்னதப்பாட்டு புஸ்தகமோ ஒரு 
ஆவிக்குரிய புஸ்தகம்‌. இதில்‌ பொறாமைக்கு 
லை. மணவாட்டி மணவாளன்மீது 
வைத்திருக்கும்‌ அன்பு பரிசுத்தமானது. 


நாம்‌ கிறிஸ்துவை நேசிக்கும்போது, 
மற்றவர்களும்‌ அவரை நேசிக்கவேண்டும்‌ 
என்று விரும்புவோம்‌. கிறிஸ்து நமக்கு 
மாத்திரம்‌ சொந்தமென்று உரிமை 
கொண்டாடமாட்டோம்‌. கிறிஸ்துவின்மீது, 
மற்றவர்கள்‌ அன்புகூரும்போது அவர்கள்மீது 
பொறாமைப்படமாட்டோம்‌. 





மயம்‌ 
யய 1 


மணவாட்டி 
எருசலேமின்‌ 
சொல்லுகிறாள்‌. 
என்றும்‌, அவரே தன்னுடைய 

என்றும்‌ தன்‌ மணவாளனைப்பற்றி 
பெருமையாகச்‌ சொல்லுகிறாள்‌. 
மணவாளன்மீது மணவாட்டி வைத்திருக்கும்‌ 


தன்‌ மணவாளனைப்பற்றி 


பகிர்ந்து சொல்லுகிறாள்‌. 


உலகப்பிரகாரமான அன்பு பாவமான 
இச்சைகளை தூண்டும்‌. மாம்சத்தின்‌ 
இச்சைகள்‌ பாவமானவை. நாம்‌ மாம்சத்தின்‌ 
இச்சைகளை நிறைவேற்றும்போது நம்முடைய 
சரீரத்தைத்‌ தல்‌ பிறருடைய 


ஆசீர்வாதமுண்டாகும்‌. 
அன்புகூருகிற 
ஆசீர்வாதமுண்டாகும்‌. 
உங்கள்‌ ஜாக்கிரதை அநேகரை 
எழுப்பிலிட்டதுமுண்டு! (2கொரி 9:2) என்று 
அப்போஸ்தலர்‌ பவுல்‌ 
கிறிஸ்துவின்மீது நாம்‌ க 
பத்திவைராக்கியத்தினால்‌, அநேகர்‌ அவர்மீது 
அன்புகூருவார்கள்‌. தேவனுடைய தெய்வீக 
அன்பில்‌ பொறாமையில்லை. நாம்‌ நம்மை 
நேசிப்பதுபோல பிறரையும்‌ நேசிக்கவேண்டும்‌. 
நமக்குரியதை. நாம்‌ தேடுவதுபோல. 
பிறருக்குரியதையும்‌ தேடவேண்டும்‌. கிறிஸ்து 
நம்மை ஆசீர்வதிப்பதுபோல, அவர்‌ 
பிறரையும்‌ ஆசீர்வதிக்கவேண்டுமென்று 
வாஞ்சையாயிருக்கவேண்டும்‌. 


எல்லோருக்கும்‌ 


என்‌ நேசர்‌ 
தோட்டத்துக்குப்‌ போனார்‌ 
உன்‌ 6:23 


தமது 


உன்‌ 6:2. தோட்டங்களில்‌ மேயவும்‌, 
லீலிபுஷ்பங்களைக்‌ கொய்யவும்‌, என்‌ 
நேசர்‌ தமது தோட்டத்துக்கும்‌ 
கத்தவர்க்கப்பாத்திகளுக்கும்‌ போனார்‌. 


உன்னதப்பாட்டு - விரிவுரை 
SONG OF SOLOMON - COMMENTARY 


ட 
90% 


உன்‌ 8:3. நான்‌ என்‌ நேசருடையவன்‌, 
என்‌ நேசர்‌ என்னுடையவர்‌; அவர்‌ லீலி. 
புஷ்பங்களுக்குள்ளே மேய்கிறார்‌. 


எருசலேமின்‌ குமாரத்திகள்‌ 
மணவாட்டியிடம்‌, “உன்‌ நேசர்‌ எங்கே 
போனார்‌" என்று கேட்கிறார்கள்‌. 
அவர்களுடைய கேள்விக்கு மணவாட்டி 
பதில்‌ சொல்லுகிறாள்‌. மணவாளன்‌ எங்கே 
இருக்கிறார்‌ என்பது, இப்போது 
மணவாட்டிக்கு நன்றாய்த்‌ தெரிந்திருக்கிறது. 
மணவாட்டி ஆரம்பத்தில்‌ மணவாளனைத்‌ 
தேடி நகரத்து வீதிகளுக்குப்‌ போனாள்‌. 
அதன்பின்பு அலங்கத்திற்குப்‌ போனாள்‌. 
அங்கு அவளால்‌ நேசரைக்‌ கண்டுபிடிக்க 
முடியவில்லை. நகரத்தின்‌ வீதிகளில்‌ நேசர்‌ 
இல்லை. அங்கு ஜனக்கூட்டமும்‌, 
ஆரவாரமும்‌, மனுஷருடைய சந்தடியும்தான்‌ 
இருக்கிறது. 


னுடைய நேசர்‌, தமது 
தோட்டத்‌ போனார்‌ என்று மணவாட்டி 
சொல்லுகிறாள்‌. அங்கு அவளுடைய நேசர்‌ 
ஒய்வெடுப்பதற்காகப்‌ போயிருக்கிறார்‌. 
த்க்‌ பதுப்பித்துக்கொள்வதற்காக 
தோட்டத்திற்குப்‌ போயிருக்கிறார்‌... இந்தப்‌ 
பிரபஞ்சம்‌ வேகமாக இயங்கிக்‌ 
கொண்டிருக்கிறது. நாம்‌ 
நிலைத்திருக்காவிட்டால்‌, 
போகிற வேகத்தில்‌. 
அடித்துக்கொண்டு 


கர்த்தருக்குள்‌ 
இந்த உலகம்‌ 

அது நம்மையும்‌ 
போய்விடும்‌. நாம்‌ 
கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
வளர்ச்சியடைய வேண்டுமென்றால்‌, 
இப்பிரபஞ்சத்தின்‌ சந்தடிகளிலிருந்து சற்று 
ஒதுங்கி, அமைதியான தோட்டத்திற்குப்‌ 
போகவேண்டும்‌. அமைதியான சூழ்நிலையில்‌ 
நெருங்கிய 

வாய்ப்பு 


கிறிஸ்துவானவர்‌ இந்த உலகத்தில்‌ 
ஊழியம்‌ செய்துகொண்டிருந்த காலத்தில்‌, 
ஜெபம்‌ பண்ணுவதற்காக பல சமயங்களில்‌ 
மலைப்பாங்கான பகுதிக்குச்‌ சென்றார்‌. பல. 
தம்முடைய சீஷர்களை 
கெத்சமனே 
பிதாவினிடத்தில்‌ 

ஜெபம்பண்ணுவதற்காகப்‌ போனார்‌. இந்தத்‌ 
தோட்டத்தில்தான்‌. இயேசுகிறிஸ்து 

வியாகுலத்தோடு ஜெபம்பண்ணினார்‌. 





மயம்‌ 
யய 1 


கிறிஸ்துவின்‌ சபையும்‌ ஒரு தோட்டம்‌. 
க்கி 


காணலாம்‌. 
அவரோடு 
கர்த்தரைக்‌ 
கிறிஸ்துவானவர்‌ 


தம்முடைய சபையில்‌, 

முடிவுபரியந்தம்‌ 

தம்முடைய 

பிள்ளைகளோடு எப்போதும்‌ கூடவே. 
இருப்பார்‌. கிறிஸ்து தம்முடைய சபைக்கு 
வரும்போது அவர்‌ தம்முடைய மந்தையை 
உலகப்பிரகாரமான 


செவன்‌ 


வேியடை்கப்ட்டுக் 
தோட்டமாகிய சபையில்‌, நமக்கு ஆலும்‌ 
போஜனம்‌ கொடுக்கிறார்‌ 


நாம்‌ கிறிஸ்துவுக்கு சிநேகிதர்களாகவும்‌ 
இருக்கிறோம்‌. அவர்‌ நம்மைப்‌ பராமரிக்கிறார்‌. 
நம்முடைய ளைச்‌ சந்திக்கிறார்‌. 
அவர்‌ நம்மில்‌ சந்தோஷமாயிருக்கிறார்‌. 
கிறிஸ்துவுக்கு பயந்து, பயபக்தியோடு 
ஜீவிக்கிற எல்லோருமே அவருக்குப்‌ 
பிரியமானவர்கள்‌. கிறிஸ்துவானவருக்கு 
வெவ்‌ தோட்டங்கள்‌ 
ஒவ்வொன்றுக்கும்‌ 
அத்தியாாமர்ிகுக்ககால்‌ 
பிரபஞ்சத்தில்‌ கிறிஸ்துவுக்கு ஏராளமான 
சபைகள்‌ உண்டு. எல்லா சபையிலும்‌ 
விசுவாசிகளின்‌ எண்ணிக்கை ஒன்றுபோல்‌ 


அனைத்துமே கிறிஸ்துவின்‌ தோட்டம்‌ தான்‌. 


உன்னதப்பாட்டு - விரிவுரை 
SONG OF SOLOMON - COMMENTARY 


ட 
90% 


கிறிஸ்து தம்முடைய சபையில்‌ தம்மை 
வெளிப்படுத்துகிறார்‌. தம்முடைய நாமத்தைப்‌ 
பிரஸ்தாபப்படுத்துகிற எல்லா சபைகளிலும்‌ 
கிறிஸ்துவானவரின்‌ பிரசன்னம்‌. 
பிரத்தியட்சமாய்‌ வெளிப்படுகிறது. கிறிஸ்து 
தம்முடைய சபைக்கு வரும்போது, தம்முடைய 
பிள்ளைகளைப்‌ பார்த்து 
சந்தோஷப்படுகிறார்‌. அவர்‌ 

மேயவும்‌, லிலிபுஷ்பங்களை 
தோட்டத்திற்கு 

தோட்டத்திலுள்ள மலர்களின்‌ 

பார்த்து சந்தோஷப்படுகிறார்‌. ஒவ்வொரு 
விசுவாசியும்‌ லீலிபுஷ்பத்தைப்போல 
இருக்கிறார்கள்‌. தோட்டத்திற்கு வருகிற. 
ஆத்தும நேசர்‌ ஒவ்வொரு லீலி புஷ்பத்தையும்‌ 
கொய்கிறார்‌. ஒவ்வொரு விசுவாசியையும்‌ 
தமக்கென்று தெரிந்துகொண்டு, 
அவர்களைத்‌ தம்மிடமாகச்‌ சேர்த்துக்‌ 
கொள்கிறார்‌. மகாநாளின்போது மிகப்பெரிய 
அறுவடை நடைபெறும்‌. 


மணவாட்டியோ தன்னுடைய நேசர்மீது 
உண்மையான அன்பு காண்பிக்கவில்லை. 
நேசர்‌ வந்து தம்முடைய மணவாட்டியிடம்‌, 
கதவைத்‌ திறக்குமாறு சொன்னபோது, 
அவளோ நித்திரையாகமிருந்தாள்‌. 
தன்னுடைய நேசருக்கு கதவைத்‌ திறக்காமல்‌. 
அவரை அசட்டைபண்ணினாள்‌. நேசருக்குக்‌ 
கொடுக்கவேண்டிய கனத்தையும்‌, 
மகிமையையும்‌, மரியாதையையும்‌ 
கொடுக்கவில்லை. ஆகையினால்‌ நேசர்‌ 
அவளைவிட்டுப்போய்விட்டார்‌. 


மணவாட்டி காலதாமதமாக தன்‌ 
தூக்கத்தைவிட்டு எழுந்து, கதவைத்‌ 
ந்தாள்‌. ஆனால்‌ அவளுடைய நேசர்‌ 
அங்கே இல்லை. அவர்‌ அவளை 
விட்டுப்போய்விட்டார்‌. இதனால்‌ மணவாளன்‌ 
மணவாட்டியோடு ஏற்கெனவே செய்திருந்த 
உடன்படிக்கை முறிந்துபோயிற்று. அவர்கள்‌ 
இருவருக்கும்‌ இடையில்‌ புதிய உடன்படிக்கை 
உண்டுபண்ண வேண்டியதாயிற்று. இந்த 
புதிய உடன்படிக்கை கிறிஸ்துவுக்கும்‌ 
அவருடைய  விசுவாசிகளுக்கும்‌ இடையே 
உறுதியாயிருக்கும்‌. விசுவாசிகள்‌ கர்த்தரை 
விட்டுப்‌. பின்வாங்கிப்‌ போய்விட்டாலும்‌, 
பாவத்தில்‌ விழுந்துவிட்டாலும்‌, கர்த்தருடைய 
உடன்படிக்கை மாறாத 
உடன்படிக்கையாயிருக்கும்‌. 





யம்‌ 
யய 1 


“அவன்‌ பிள்ளைகள்‌ என்‌ 
நியாயங்களின்படி நடவாமல்‌, என்‌ வேதத்தை 
விட்டு விலகி; என்‌ கட்டளைகளைக்‌ 
கைக்கொள்ளாமல்‌, என்‌ நியமங்களை 
மீறிநடந்தால்‌: அவர்கள்‌ மீறுதலை. 
மிலாற்றினாலும்‌, அவர்கள்‌ அக்கிரமத்தை: 
வாதைகளினாலும்‌ தண்டிப்பேன்‌. ஆனாலும்‌ 
என்‌ கிருபையை அவனை விட்டு 
விலக்காமலும்‌, என்‌ உண்மையில்‌ பிசகாமலும்‌ 
இருப்பேன்‌. என்‌ உடன்படிக்கையை மீறாமலும்‌, 
என்‌ உதடுகள்‌ விளம்பினதை மாற்றாமலும்‌ 
இருப்பேன்‌. ஒருவிசை என்‌ பரிசுத்தத்தின்‌ 
பேரில்‌ ஆணையிட்டேன்‌, தாவீதுக்கு நான்‌ 
பொய்சொல்லேன்‌" (சங்‌ 89:30-35) 


கிறிஸ்துவானவர்‌ 
தோட்டத்திற்கு வரும்போது தோப்பு 
மலர்களைப்‌ பார்த்து 
நின்றுவிடவில்லை. 
மேயலிரும்புகிறார்‌ 
லீலிபுஷ்பங்களை 

தோட்டத்திற்கு 


இதனால்‌. 
நேசர்‌ குந்தவர்க்கப்‌ பாத்திகளுக்குப்‌ 
போகிறார்‌. அந்தப்‌ பாத்திகளில்தான்‌. 


லீலிபுஜ்பங்கள்‌ ஏராளமாய்‌ மலர்ந்திருக்கிறது. 


மணவாட்டி மணவாளனுக்கு கதவைத்‌ 
திறவாமல்‌ தவறு செய்து விட்டதை நினைத்து 
வேதனைப்படுகிறாள்‌. அவள்‌ தன்‌ கடமையைச்‌ 
செய்யவில்லை. அவளுக்கு மணவாளன்‌ 
மீதிருந்த அன்பு குறைந்துபோயிற்று 
தன்னுடைய நேசரை விட்டு தான்‌ 
பின்வாங்கிப்போய்விட்டதை மணவாட்டி 
இப்போது, உணருகிறாள்‌ 
வேதனைப்படுகிறாள்‌. ஆயினும்‌ அவள்‌ 
மணவாளனோடு தன்னுடைய அன்பைப்‌ 
புதுப்பித்துக்கொள்ள விரும்புகிறாள்‌. “நான்‌ 
என்‌ நேசருடையவள்‌, என்‌ நேசர்‌ 
என்னுடையவர்‌' என்று தன்னுடைய அன்பை 
'வெளிப்படுத்துகிறாள்‌. 
மணவாளன்‌ 

தட்டியபோது, 
இருந்ததால்தான்‌, 
விட்டுப்போய்விட்டார்‌ 
புரிந்துகொள்கிறாள்‌. தப்பிதம்‌. 
தன்னிடத்திலுள்ளது என்பதையும்‌, நீதி 
மணவாளனிடமுள்ளது என்பதையும்‌: 
பரிந்தசொள்கிறாள்‌. ஆனாலும்‌ தன்னுடைய 
இன்னும்‌ தன்னுடையவர்‌ என்றும்‌, 
இன்னும்‌: தன்னுடைய 
என்றும்‌ இருதயத்தில்‌ 
அதை விசுவாச 

வார்த்தைகளால்‌ அறிக்கை செய்கிறாள்‌. 


நன்‌ கதவைத்‌ 
தான்‌ திறவாமல்‌: 
அவர்‌. தன்னை 
என்பதை. மணவாட்டி 


உன்னதப்பாட்டு - விரிவுரை 
SONG OF SOLOMON - COMMENTARY 


ட 
90% 


நம்முடைய ஆவிக்குரிய ஜீலியத்திலும்‌, 
சில சமயங்களில்‌ கிறிஸ்துவின்‌ அன்பைக்‌ 
குறித்த நிச்சயம்‌ நமக்கு இல்லாமல்‌ 
போகலாம்‌. அந்த சூழ்நிலையிலும்‌ நாம்‌ 
கர்த்தரை விசுவாசத்தோடு 
பற்றிக்கொள்ளவேண்டும்‌. கர்த்தருடைய 
வார்த்தையை விசுவாசிக்கவேண்டும்‌. அவர்‌ 
நம்மீது இன்னும்‌ அன்பாகமிருக்கிறார்‌ 
என்பதை விசுவாசிக்கவேண்டும்‌. இந்த 
விசுவாசத்தோடு நம்மைக்‌ கர்த்தருக்கு 
ஒப்புக்கொடுக்கவேண்டும்‌. 


ஆரம்பத்தில்‌ 
மணவாளனோடு நெருங்கிய 
ஐக்கியத்திலிருந்தாள்‌. அவர்மீது அதிகமான 
அன்பு கொண்டிருந்தாள்‌. அந்த அன்பு 
இப்போது. குறைந்துவிட்டது. 
மணவாளனுக்கும்‌ மணவாட்டிக்கும்‌ இடையே 
இருந்த நெருக்கம்‌ குறைந்துபோயிற்று. 
இடைவெளி அதிகரித்துவிட்டது. இப்படிப்பட்ட 
யிலும்‌ “நான்‌ என்‌ நேசருடையவள்‌, 
என்‌ நேசர்‌ என்னுடையவர்‌” என்று 
விசுவாசத்தோடு சொல்லுகிறாள்‌. 


நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலும்‌ 
ஏற்ற தாழ்வுகள்‌ வரலாம்‌. நாம்‌ சில 
சமயங்களில்‌ கர்த்தரை விட்டு 
விலகிப்போயிருக்கலாம்‌. அந்த சூழ்நிலையில்‌ 
கூட நாம்‌ கர்த்தரை விசுவாசத்தோடு 
பற்றிக்கொள்ளவேண்டும்‌. 'கிறிஸ்து 
என்னுடையவர்‌" என்றும்‌, நாம்‌ 
கிறிஸ்துவடையவர்கள்‌" என்றும்‌ 
விசுவாசத்தோடு அறிக்கை செய்யவேண்டும்‌. 
கிறிஸ்து நம்மோடு கூடமிருப்பதுதான்‌ 
நமக்கு ஆறுதல்‌. ம்‌ 
'கிறிஸ்துவுக்குரியவர்களாகவும்‌, 
நமக்குரியவராகவும்‌ இருப்பதுதான்‌ நமக்கு 
ஆசீர்வாதம்‌. 


மணவாப்டி தன்‌ 


என்‌ பிரியமே 
உன்‌ 6:4 


உன்‌ 864. என்‌ பிரியமே! நீ 
திர்சாவைப்‌ போல்‌ செனந்தரியமும்‌, 
எருசலேமைப்‌ போல்‌ வடிவமும்‌, 
கொடிகள்‌ பறக்கும்‌ படையைப்போல்‌ 
'கெடியுமான வன்‌. 





யம்‌ 
யய 1 


கிறிஸ்துவானவர்‌ 
மணவாட்டியிடம்‌ 

அவளிடத்தில்‌ கிருபையுள்ள வார்த்தைகளைப்‌ 
பேசுகிறார்‌. தாம்‌ கதவைத்‌ தட்டியபோது. 
மணவாட்டி கதவைத்‌ திறக்காமல்‌ தூங்கிய 
தப்பிதத்தை கிறிஸ்துவானவர்‌ கிருபையாய்‌. 
மன்னிக்கிறார்‌. அவளுடைய தப்பிதத்தை 
மன்னிப்பதோடு அதை மறந்தும்‌ விடுகிறார்‌. 
மணவாளனிடத்தில்‌ கோபம்‌ எதுவுமில்லை. 
மணவாட்டியினிடத்தில்‌ மிகுந்த அன்பாகவும்‌, 
நேசமாகவும்‌, பிரியமாகவும்‌ பேசுகிறார்‌ 


மணவாளன்‌ தம்முடைய மணவாட்டியை, 
“என்‌ பிரியமே, நீ திர்சாவைப்போல்‌. 
செளந்தரிமுள்ளவள்‌" என்று அன்பான 
வார்த்தைகளைச்‌ சொல்லுகிறார்‌. திர்சா 
என்பது மனாசே கோத்திரத்திலுள்ள ஒரு 
பட்டணம்‌. இந்தப்‌ பெயருக்கு சந்தோஷம்‌, 
நேர்த்தியானது, பேரின்பம்‌ என்று பொருள்‌ 
சொல்லலாம்‌. 


மணவாளன்‌ மணவாட்டியை 
திர்சாலைப்போன்றவள்‌ என்று சொன்னபின்பு, 
நீ எருசலேமைப்போல்‌ வடிவமுள்ளவள்‌"' 
என்றும்‌ சொல்லுகிறார்‌ எருசலேம்‌. 
இசைவிணைப்பான நகரமாக 
கட்டப்பட்டிருக்கிறது (சங்‌ 122:3) 
சாலொமோன்‌ இந்த நகரத்தைக்‌ கட்டி 
அதை அழகுபடுத்தியிருக்கிறார்‌ 
இசைவாகவும்‌, இணைப்பாகவும்‌, 
நேர்த்தியாகவும்‌ இந்தப்‌ பட்டணத்தைக்‌ 
கட்டிமிருக்கிறார்‌. எருசலேம்‌ தேவனுடைய 
பரிசுத்தமான நகரம்‌. இதன்‌ பரிசுத்தமே 
அந்த நகரத்திற்குப்‌ பிரதான அழகு. 
தேவனாகிய கர்த்தர்‌ தம்முடைய சபையை 
எருசலேம்‌ நகரத்தோடு ஒப்பிட்டுச்‌ 
சொல்லுகிறார்‌. 


சுவிசேஷ சபையானது மேலான 
எருசலேமைப்போலவும்‌, 'பரமாருசலேமைப்‌ 
போலவும்‌ இருக்கிறது. மேலான 
எருசலேமோ சுயாதீனமுள்ளவள்‌, அவளே 
நம்மெல்லாருக்கும்‌ தாயானவள்‌" 
(கா 4:26). “நீங்களோ சீயோன்‌ 
மலையினிடத்திற்கும்‌, ஜீவனுள்ள தேவனுடைய 
எருசலேயினிடத்திற்கும்‌, 


பதினாயிரமான 
தேவதூதர்களினிடத்திற்கும்‌.. வந்து 
சேர்ந்தீர்கள்‌" (எபி 12:22). 


உன்னதப்பாட்டு - விரிவுரை 
SONG OF SOLOMON - COMMENTARY 


ட 
090 


எருசலேம்‌ நகரத்தில்‌ தேவனுடைய 
பரிசுத்த ஆலயமுள்ளது. மணவாட்டி 
எருசலேமைப்போல்‌ வடிவமுள்ளவளாக 
அழகாகயிருக்கிறாள்‌. மணவாட்டி ஒரு 
ல்‌ அழகாகயிருந்தாலும்‌, மற்றொரு 

கொடிகள்‌ பறக்கும்‌ 
பிக்‌ கெடியுமாயிருக்கிறாள்‌. 
சேனைகள்‌ கொடிகளோடு படையெடுத்து, 
வருவதுபோல பார்வைக்கு பயங்கரமாகவும்‌ 
இருக்கிறாள்‌. 


மணவாட்டியின்‌ அழகு. 
உன்‌ 6:5-7 


உன்‌ 8:5. உன்‌ கண்களை 
என்னைவிட்டுத்‌ திருப்பு, அவைகள்‌ 
என்னை வென்றது; 

அனகபாரம்‌ கீலேயாத்‌ 
தழைமேயும்‌ வென்னாட்டு மத்தையைப்‌ 
போலிருக்கிறது. 


உன்‌ 6:8. 
குனிப்பாட்டப்பட்டுக்‌ 


உன்‌ பற்கள்‌ 
கரையேறு 

ஒன்றானாலும்‌ 
இரட்டைக்‌ 

குட்டியின்‌ தவைகளுமான ஆட்டு 

மந்தையைப்‌ போலிருக்கிறது. 

உன்‌ 6:7. உன்‌ முக்காட்டின்‌ நடுவே உன்‌ 

கன்னங்கன்‌ வெடித்த மாதனம்பழும்‌ 


போலிருக்கிறது. 


மணவாளன்‌ 
மணவாட்டியின்மீது, 
உறுதிபண்ணுகிறார்‌. 


மணவாளன்‌ 


தம்முடைய 
மிரியமாயிருப்பதை 
சிறிதுகாலம்‌ 
மணவாட்டியிடமிருந்து. 
தம்முடைய முகத்தை மறைத்துக்கொண்டார்‌. 
ன்‌ கண்களை என்னைவிட்டு திருப்பு” 
என்று சொல்லுகிறார்‌. இந்த வாக்கியத்திற்கு, 


“உன்‌ கண்களை என்னிடமாகத்‌ திருப்பு” 

என்று வேதபண்டிதர்கள்‌ வியாக்கியானம்‌ 

சொல்லுகிறார்கள்‌. உன்னுடைய 

விசுவாசமுள்ள கண்களையும்‌, நேசமுள்ள 

கண்களையும்‌ என்னிடமாகத்‌ திருப்பு என்பது 
த வாக்கியத்திற்குப்‌ பொருளாகும்‌. 





மயம்‌ 
யய 1 


மணவாட்டியின்‌ கண்கள்‌ 
மணவாளனை வென்றுவிட்டது. மணவாட்டி 
மணவாளனைப்‌ பார்க்கும்போது. மணவாளன்‌ 
மிகவும்‌ சந்தோஷமாயிருக்கிறார்‌. 
அவளுடைய பார்வையில்‌ 
ஆறுதலடைந்திருக்கிறார்‌. நாம்‌ 
கர்த்தரை நோக்கிப்‌ பார்க்கும்போது. 
அவர்‌ நம்மை நோக்கிப்‌ பார்க்கிறார்‌. 
“கர்த்தாவே எங்களை நோக்கிப்பாரும்‌" 
என்று நாம்‌ அவரிடத்தில்‌ ஜெபம்‌ 
பண்ணும்போது, நீ என்னை 
நோக்கிப்‌ பார்‌” என்று அவர்‌ நம்மிடம்‌ 
அன்போடு சொல்லுகிறார்‌. ம்‌ 
கண்கள்‌ 

பார்க்கவேண்டும்‌. 


கர்த்தருக்குக்‌ 
காணப்படவேண்டும்‌. 


மணவாளன்‌ மணவாட்டியின்‌ அழகை 
வர்ணிக்கிறார்‌ 
ஏற்கெனவே 
உள்‌ ஆ 
விவரிக்கப்பட்டிருக்கிறது. 
'மணவாட்டியின்‌ 
கன்னங்கள்‌ 
வர்ணித்திருக்கிறார்‌. 
மறுடியுமாக 
சொல்லி மணவாட்டியை வர்ணிக்கிறார்‌ 
மணவாட்டி கர்த்தருக்குக்‌ கீழ்ப்படியாமல்‌. 
ர்‌ ந்தம்‌ ச தமா வட்ல 
பிள்வாங்கிபபோன போதிலும்‌, கர்த்தர்‌ 
கதவைத்‌ தட்டியபோது, கதவைத்‌ திறக்காமல்‌ 
'தூங்கியபோதிலும்‌, 'மணவாட்டியின்மீது. 
மணவாளனுடைய அன்பு சிறிதும்‌ 
குறையவில்லை.  மணவாட்டியின்‌ அன்மை 
இதற்கு முன்பு எப்படி வர்ணித்தாரோ, 
அப்படியே இப்போதும்‌ அதே 
வார்த்தைகளைப்‌ பயன்படுத்‌ அவளை 
வர்ணிக்கிறார்‌. கிறிஸ்துவின்‌ அன்பு 
மாறாதது. அவர்‌ நேற்றும்‌ இன்றும்‌, என்றும்‌ 
மாறாதவர்‌. கிறிஸ்துவானவர்‌ தம்முடைய 
மணவாட்டியாகிய சபையின்மீது எப்போதுமே 
அன்பு கூருகிறார்‌. அவர்‌ நம்மீது 
வைத்திருக்கிற அன்பு ஒருபோதும்‌ 
குறைந்துபோவதில்லை. 


உன்னதப்பாட்டு - விரிவுரை 
SONG OF SOLOMON - COMMENTARY 


ந 
PUELSHERS 


என்‌ உத்தமியோ ஒருத்தியே 
உன்‌ 6:8,9 
உன்‌ 6:8. ராஜஸ்திரீகள்‌ அறுபது 
பேரும்‌, மறுமனையாட்டிகள்‌ 
எண்பதுபேருமுண்டு; கன்னியருக்குத்‌ 
தொகையில்லை. 
உன்‌ 69. என்‌ புறாவோ, என்‌ 
உத்தமியோ ஒருத்தியே அவன்‌ தன்‌ 
நின்னை; அவன்‌. 
பெற்றவளுக்கு 


குமாரத்திகள்‌ 
அவனை 


அவனைப்‌ 
போற்றினார்கள்‌. 


மணவாளன்‌ தம்முடைய 
மணவாட்டியைப்‌ பார்க்கும்போது, அவளை 
பூரண  அழகுள்ளவளாகக்‌ காண்கிறார்‌, 
ட்‌ எல்லா அழகும்‌ 
அவள்‌ பரிபூரண 
அழகுள்ளவளாகயிருக்கிறாள்‌. அவர்‌ 
மணவாட்டியைப்பற்றிச்‌ சொல்லும்போது, “என்‌ 
புறாவோ, என்‌ உத்தமியோ, ஒருத்தியே 
என்று சொல்லி வர்ணிக்கிறார்‌. 
பழைய ஏற்பாட்டுக்காலத்தில்‌ எஸ்தர்‌ 
மிகுந்த  செளந்தரிமுள்ளவளாகயிருந்தாள்‌. 
அரண்மனை மாடத்தில்‌ ஏராளமான 
கன்னிகைகள்‌ இருந்தாலும்‌, 
அவர்களெல்லோரையும்விட, எஸ்தரே 
அழகில்‌ சிறந்தவளாக விளங்கினாள்‌. 
இதனால்‌ அவள்‌ பெர்சியா மேதியா தேசத்து 
ராஜாவாகிய  அகாஸ்வேரு ராஜாவுக்கு 
பட்டத்து ராணியானாள்‌. மணவாளனுக்கு 
ராஜஸ்திரீகள்‌ அறுபதுபேரும்‌ 
மறுமனையாட்டிகள்‌ எண்பது பேரும்‌ உண்டு. 
கன்னியருக்குத்‌ தொகையில்லை. ஆனாலும்‌ 
மணவாளனுடைய மணவாட்டியோ, 
உத்தமியாகயிருக்கிறாள்‌. ராஜஸ்திரீகள்‌ 
ள்‌ இருந்தாலும்‌ மணவாட்டி 
த்‌ அவர்களில்‌ 
உத்தமியாகயிருக்கிறாள்‌. மணவாளனுடைய 
கண்களுக்கு மணவாட்டி மாத்திரமே 
புறாவைப்போல அழகாகயிருக்கிறாள்‌. 





மயம்‌ 
INTERNATIQMAL 


யற்ற ராஜஸ்திரீகளும்‌, 
மறுமனையாட்டிகளும்‌, கன்னியரும்‌ தங்கள்‌ 
பாவங்களினால்‌. தங்களைக்‌ 
கறைப்படுத்திக்கொண்டார்கள்‌. கர்த்தருடைய 
பிள்ளைகளோ பாவத்திற்கு விலகி, தங்கள்‌ 
பரிசுத்தத்தைக்‌ காத்துக்கொள்கிறார்கள்‌. 
இதனால்‌ கிறிஸ்துவின்‌ பார்வையில்‌: 
அவருடைய ர்‌ 
உத்தமர்களாகயிருக்கிறார்கள்‌. 
பிள்ளைகள்‌ மாத்திரமே 
பரிசுத்தமானவர்கள்‌. 
பிரபஞ்சத்திலுள்ள எல்லா ஜனங்களையும்விட 
மேன்மையுள்ளவளாகயிருக்கிறாள்‌. 


ந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ ராஜாக்களும்‌, 
பக்கம்‌ ர அவலக்‌ 
ஐசுவரியவான்களும்‌ அநேகர்‌ இருக்கிறார்கள்‌. 
இவர்கள்‌ தங்களுடைய உலகப்பிரகாரமான 
மேன்மையைக்‌ குறித்து 
பெருமைப்படுகிறார்கள்‌. தங்களுடைய 
மிகுந்த அதிகாரத்தினால்‌ அவர்கள்‌ 
ஆணவமாயிருக்கிறார்கள்‌. இவர்களுக்கு 
உலகப்பிரகாரமான மேன்மை எவ்வளவு, 
அதிகமாகமிருந்தாலும்‌, கர்த்தருடைய 
பார்வையில்‌, அவருடைய பிள்ளைகள்‌ 
மாத்திரமே அழகுள்ளவர்கள்‌. விசுவாசிகள்‌ 
மாத்திரமே உத்தமர்கள்‌. கிறிஸ்துவின்‌ 
சபையார்‌ மாத்திரமே அவருக்குப்‌ 
பிரியமானவர்கள்‌ 


இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ ஏராளமான 
தலைவர்கள்‌ சாதனைகளைப்‌ 


படைத்திருக்கிறார்கள்‌. பல யுத்தங்களை 
நடத்தி தேசங்களை ஜெயித்திருக்கிறார்கள்‌. 
அவர்களுடைய மொழிகள்‌ 
அழகாகயிருக்கலாம்‌. அந்த மொழிகளில்‌ 

இக்கல்‌ 


ஏராளமான 
வெளிவந்திருக்கலாம்‌. அவர்களுடைய 
நாகரீகமும்‌ 


கலாச்சார 
கே்ததியானதாகமிரக்கலாம்‌ 
இவையெல்லா உலகப்பிரகாரமான 
அழகுதான்‌. த. உலக அழகைவிட 
பரிசுத்தமே மேன்மையான அழகு 

;த உலகத்தில்‌ ஏராளமான சபைகள்‌ 
உள்ளன. சில சபைகளில்‌ அதிகமான 
அங்கத்தினர்கள்‌ இருக்கிறார்கள்‌. வேறு சில: 
சபைகளில்‌ விசுவாசிகளின்‌ எண்ணிக்கை 


உன்னதப்பாட்டு - விரிவுரை 
SONG OF SOLOMON - COMMENTARY 


ட்ட 
90% 


இங்குள்ள விசுவாசிகள்‌ 
படித்தவர்களாகயிருப்பார்கள்‌. உத்தியோகம்‌ 
பார்க்கிறவர்களாகமிருப்பார்கள்‌. சில, 
சபைகளில்‌ படித்தவர்களும்‌, உத்தியோகம்‌ 
பார்க்கிறவர்களும்‌ ஒருவர்கூட 
இருக்கமாட்டார்கள்‌. சில சபைகளிலுள்ள 
விசுவாசிகள்‌ விசேஷித்த வரங்களைப்‌ 
பெற்றிருப்பார்கள்‌. 


சபைகளுக்குள்‌ வித்தியாசம்‌ 
இருக்கும்‌. இவையெல்லாம்‌ 
உலகப்பிரகாரமான வித்தியாசங்கள்‌. சபையின்‌ 
தலையாகிய கிறிஸ்துவோ, தம்முடைய 
சபைகள்‌ எல்லாவற்றையும்‌ ஒரே சபையாகவே 
பாலிக்கிறார்‌. இதை சொல்லும்போது, “என்‌ 
உத்தமியோ ஒருத்தியே" என்று அறிக்கை 
செய்கிறார்‌. கர்த்தருக்குப்‌ பிரியமான 
கள்ளம்‌ 
புறாவைப்போல 
சபைகளுக்குள்‌ 
வித்தியாசங்கள்‌ 
கர்த்தருடைய பார்வையில்‌ 
விசுவாசிகள்‌ எல்லோருமே, 
பிள்ளைகளாகயிருக்கிறார்கள்‌. 
எல்லா சபைகளையும்‌ 

இணைக்கிற மையமாகயிருக்கிறார்‌. 


ய மணவாட்டி மற்ற எல்லா 
த்தின்‌ சிறந்தவள்‌ என்று 
மணவாளன்‌ புகழ்ந்து சொல்லுகிறார்‌ 
சாலொமோன்‌ ராஜா தன்‌ தகப்பனுக்குப்‌ 
பிரியமான குமாரனும்‌, தன்‌ தாய்க்கு மிகவம்‌ 
அருமையான ஒரே பிள்ளையுமானவர்‌ 
(நீதி 4:3). அவளுடைய தாயாருக்கு அநேக 
பிள்ளைகள்‌ இருந்தாலும்‌, தனக்கு 
சாலொமோன்‌ மாத்திரமே ஒரே பிள்ளையாக 
இருக்கிறார்‌ என்று நினைக்குமளவுக்கு, 
சாலொமோன்‌ விசேஷித்தவராகமிருந்தார்‌ 


விசுவாசிகளெல்லோருமே 
குபடமில்லாத 
இருக்கிறார்கள்‌. 
உலகப்பிரகாரமான 


இந்த உலகத்தில்‌ 
ராஜ்யங்கள்‌ இருக்கிறது. 
உலகப்பிரகாரமான மேன்மையிலும்‌, 
மகிமையிலும்‌ சிறந்து விளங்குகிறது. 
இருந்தாலும்‌ எல்லா ராஜ்யங்களையும்‌ ஒன்று 
சேர்த்தாலும்‌, அவை எல்லாமே 
கிறிஸ்துவின்‌ ராஜ்யமாகிய அவருடைய 
சபைக்கு இணையாகாது, ஒப்பாகாது. 


ஏராளமான 
அவை 





மயம்‌ 
யய 1 


பார்த்து, 
த்‌ 
ராஜஸ்திரீகளும்‌ 
மணவாட்டியைப்‌ 
புகழ்ந்து னார்கள்‌ அவர்களோடு 
கன்னிகைகளும்‌ சேர்ந்து மணவாட்டியைப்‌ 
போற்றிப்‌ புகழ்ந்து பேசுகிறார்கள்‌. 


எருசலேமின்‌ குமாரத்திகளோ, 
ராஜஸ்திரீகளோ, மறுமனையாட்டிகளோ, 
கன்னியரோ மணவாட்டியின்மீது 
'பொறாமைப்படவில்லை. மணவாட்டி 
தங்களுக்கு போட்டியாகமிருக்கிறாள்‌ என்றும்‌. 
நினைக்கவில்லை. அவர்களெல்லோருமே. 
மணவாட்டியைக்‌ கண்டு, அவளை 
வாழ்த்துகிறார்கள்‌. அவளைப்‌ 
போற்றுகிறார்கள்‌. அவளைப்‌ பற்றி உயர்ந்த 
வார்த்தைகளைச்‌ சொல்லுகிறார்கள்‌. 

மனச்சாட்சியில்‌ சுத்தமுள்ளவர்கள்‌ 
கர்த்தருடைய பிள்ளைகளை வாழ்த்துவார்கள்‌ 
போற்றுவார்கள்‌. விசுவாசிகளுக்கு 
விரோதமாகத்‌ தூஷணமான வார்த்தைகளைப்‌ 
பேசமாட்டார்கள்‌. அவர்களைப்பற்றி 
நன்மையான வார்த்தைகளையே பேசுவார்கள்‌. 
விசுவாசிகளின்‌ நன்மையை விரும்புவார்கள்‌. 
கர்த்தருக்குப்‌ பயப்படுகிறவர்களை 
கனப்படுத்துகிற ஜனங்கள்மீது கர்த்தரும்‌ 
மிரியமாயிருக்கிறார்‌. தம்முடைய பிள்ளைகளில்‌ 
சிறியவர்களாகயிருக்கிறவர்களுக்கு கூட 
யாரும்‌ இடறல்‌ உண்டுபண்ணக்கூடாது. 
என்று கர்த்தர்‌ எதிர்பார்க்கிறார்‌. தம்முடைய 
பிள்ளைகளுக்குத்‌ தீங்கு வருவதை கர்த்தர்‌ 
அனுமதிப்பதில்லை. 


அருணோதயம்‌ போல்‌ உதிக்கிற 
இவள்‌ யார்‌ 


உன்‌ 6:10 


உன்‌ 600. சத்திரனைப்போல்‌ 
அழகும்‌, சூரியனைப்போல்‌ பிரகாசமும்‌, 
கொடிகள்‌ பறக்கும்‌ படையைப்போல்‌ 
கெடியுமுன்னவனாய்‌, அருணோதயம்‌. 
போல்‌ உதிக்கிற இவன்‌ யார்‌? 


உன்னதப்பாட்டு - விரிவுரை 
SONG OF SOLOMON - COMMENTARY 


ந 
PUELSHERS 


மணவாளன்‌. மணவாட்டியைப்பற்றி 
இன்னும்‌ புகழ்ந்து பேசுகிறார்‌. அவர்‌ 
மணவாட்டியை தமக்குச்‌ சொந்தமானவளாக 
ல்‌ ர்‌. “அருணோதயம்போல்‌ 
ர்‌" என்று கேட்கிறார்‌ 


இருளடைந்திருக்கும்‌. 
சபையின்‌ விசுவாசிகள்‌ 
போல்‌ உதிக்கவேண்டும்‌. 


பழைய ஏற்பாட்டுக்காலத்‌ 
பரிசுத்தவான்‌ களுக்கு... மேசியாவைப்பற்றிய 
வாக்குத்தத்தம்‌ கொடுக்கப்பட்டது. அவர்கள்‌ 
உன்னதத்திலிருந்து க்கும்‌ 
அருணோதயத்திற்காக 
காத்துக்கொண்டிருந்தார்கள்‌. 
அருணோதயம்‌ போல்‌ 
இப்பிரபஞ்சத்திலுள்ள 
வெளிச்சம்‌ வரும்‌ என்று எதிர்பார்த்தார்கள்‌. 
யூதருடைய சபை 
தழுகாகமிருக்கிறது. 
சடங்காச்சார பிரமாணங்கள்‌ 
வெளிச்சத்தைக்‌ கொடுக்கவில்லை. அது 
களங்கமுள்ள அரைகுறையான. 
வெளிச்சத்தையே கொடுத்தது. சூரியனின்‌ 
வெளிச்சத்தை சந்திரன்‌ பிரதிபலிக்கிறது. 
சந்திரனுக்குத்‌ தனியாக வெளிச்சம்‌ 
எதுவுமில்லை. சந்திரனால்‌ ஒரு பகல்‌ 
பொழுதை உண்டுபண்ணமுடியாது. நீதியின்‌ 
சூரியன்‌ உதிக்கும்போதுதான்‌ பூரிக்கு. 
பகல்பொழுது வரும்‌. 


சந்திரனைப்போல 
யூதமார்க்கத்தின்‌ 


பரிபூரணமான 


கிறிஸ்துவின்‌ சபையார்‌ சூரியனைப்‌ 
போல  பிரகாசமுள்ளவர்களாயிருக்கிறார்கள்‌. 
இருளில்‌ அமர்ந்திருக்கிற ஜனங்களுக்கு, 
சபையின்‌ விசுவாசிகள்‌ 
சூரியனின்‌. வெளிச்சத்தைப்‌ 
பிரகாசமாயிருக்கிறார்கள்‌. 
சபையிலுள்ள 


போல, 
சபையும்‌, 
விசுவாசிகளும்‌ கொடிகள்‌ 
பறக்கும்‌. படையைப்போல 
கெடியுள்ளவர்களாகயிருக்கிறார்கள்‌. இதுவே 
சபையின்‌ அழகு. இந்த உலகத்திலுள்ள 
சபையானது. ஒரு படையைப்போல, 


தேவனுடைய சேனையாகயிருக்கிறது. 





i= THE 
TT 


இஸ்ரவேல்‌. 
மற்ற 
வித்தியாசமானவர்களாகவும்‌, 
வேறுபிரிக்கப்பட்டவர்களாகவும்‌, 
விசேஷமானவர்களாகவும்‌ _ 
அவர்கள்‌ கர்‌ 
சம்பத்தாயிருப்பார்கள்‌. 
கர்த்தருக்கு ஆசாரிய ராஜ்யமும்‌ பரிசுத்த 
ஜாதியுமாயிருப்பார்கள்‌. கர்த்தர்‌ 
இந்த வார்த்தைகளையெல்லாம்‌ 
இதை இஸ்ரவேல்‌ புத்திரரோடே சொல்லுமாறு, 
மோசேக்கு கட்டளை கொடுக்கிறார்‌. 


புத்திரர்‌ 


ஜனங்களைவிட 


இருப்பார்கள்‌. 
சொந்த 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 


மோசே வந்து ஜனங்களின்‌ மூப்பரை 
அழைப்பித்து, கர்த்தர்‌ தனக்குக்‌ கற்பித்த 
வார்த்தைகளையெல்லாம்‌ அவர்களுக்கு 
முன்பாகச்‌ சொல்லுகிறார்‌ (யாத்‌ 19:7). 
மோசே கர்த்தருடைய வார்த்தைகளை 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு, உள்ளதை உள்ளபடி, 
உண்மையாய்ச்‌ சொல்லுகிறார்‌ 

மோசே கர்த்தருடைய வார்த்தைகளை 
இஸ்ரவேல்‌ புத்திரருடைய முகத்திற்கு 
முன்பாக சொல்லுகிறார்‌. அவர்களுடைய 
மனச்சாட்சியில்‌ பதியும்‌ வண்ணமாக மோசே 
அவர்களோடு பேசுகிறார்‌. மோசேயின்‌ 
வார்த்தைகளுக்கு இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
செவிகொடுக்கிறார்கள்‌. இஸ்ரவேல்‌ 
ஜனங்கள்‌ எல்லாரும்‌ ஏகமாய்‌, கர்த்தர்‌ 
சொன்னவைகளையெல்லாம்‌ செய்வோம்‌ 
என்று பிரதியுத்ரம்‌ சொல்லுகிறார்கள்‌ 
(யாத்‌ 19:8) 


இது மோசே சீனாய்‌ மலைக்கு 
இரண்டாம்‌ முறையாக ஏறிச்‌ சென்ற சம்பவம்‌ 
ஆகும்‌ யாத்‌ 19:3). தேவனுடைய 
உடன்படிக்கையை ஏற்றுக்‌ கொள்வதாகவும்‌, 
அவருடைய கட்டளைகளுக்குக்‌. 

படிவதாகவும்‌, இஸ்ரவேல்‌ புத்திரர்கள்‌ 
க்க தங்கள்‌ (யாத்‌ 24:37). 


மோசே  கர்த்தருக்கும்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கும்‌ நடுவே மத்தியஸ்தராக ஊழியம்‌ 
செய்கிறார்‌. ஜனங்கள்‌ சொன்ன 
வார்த்தைகளை மோசே கர்த்தரிடத்தில்‌ 
தெரிவிக்கிறார்‌. கிறிஸ்துவானவர்‌ 
தேவனுக்கும்‌ நமக்கும்‌ 
மத்தியஸ்தராயிருக்கிறார்‌. ர்‌ 
தீர்க்கதரிசியாக, 


தேவனுடைய சமுகத்தில்‌ செலுத்துகிறார்‌. 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


மத்தியஸ்தன்‌' 
(யோபு 9:33) 


வைக்கத்தக்க எங்களுக்குள்‌ 
ல்லையே” என்று யோபு 


சொல்லுகிறார்‌. 


கார்மேகத்தில்‌ கர்த்தர்‌ 
யாத்‌ 19:9-15 


யாத்‌ 199. அப்பொழுது கர்த்தர்‌ 
மோசேயை நோக்கி: நான்‌ உன்னோடே, 
பேசும்போது ஜனங்கள்‌ கேட்டு, 
உன்னை என்றைக்கும்‌. 
விசுவாசிக்கும்படி, நான்‌ கார்மேகத்தில்‌ 
உன்னிடத்திற்கு வருவேன்‌ என்றார்‌. 
ஜனங்கள்‌ சொன்ன வார்த்தைகளை 
மோசே கர்த்தருக்குச்‌ சொன்னான்‌. 


18:10. பின்னும்‌ 
நோக்கி: 
ஜனங்களிடத்தில்‌ போய்‌, இன்றைக்கும்‌ 
நாளைக்கும்‌. அவர்களைப்‌ 
பரிசுத்தப்படுத்து; அவர்கள்‌ தங்கள்‌ 
வஸ்திரங்களைத்‌ தோய்த்து, 


கர்த்தர்‌ 
நீ 


யாத்‌ 19:11, மூன்றாம்‌ நாளைக்கு 
ஆயத்தப்பட்டிருக்கக்கடவர்கள்‌; 
மூன்றாம்‌. நானில்‌ கர்த்தர்‌ சகல 
ஜனங்களுக்கும்‌ பிரத்தியட்சமாகச்‌. 
சீனாய்மலையின்மேல்‌ இறங்குவார்‌. 


யாத்‌ 19:12. ஜனங்களுக்குச்‌ சுற்றிலூம்‌ நீ 
ஒரு எல்லை குறித்து, அவர்கள்‌ 
மலையில்‌ ஏறாதபடிக்கும்‌ அதின்‌ 
அடிவாரத்தைத்‌. தொடாதபடிக்கும்‌ 
எச்சரிக்கையாய்‌ இருங்கள்‌ என்று 
அவர்‌: சொல்‌; மலையைத்‌ 
தொடுகிறவன்‌ எவனும்‌ நிச்சயமாகவே 
கொல்லப்படுவான்‌. 


யாத்‌ 19:18. ஒரு கையும்‌ அதைத்‌ 
தொடலாகாது; தொட்டால்‌, 
நிச்சயமாகக்‌ கல்லெறியுண்டு, அல்லது 
ஊடுருவ எய்யுண்டு சாக வேண்டும்‌; 
மிருகமானாலும்‌ சரி, மனிதனானாலும்‌ 
சரி, உயிரோடே வைக்கப்படலாகாது; 
எக்கானம்‌ நெடுத்தொனியாய்த்‌ 
தொனிக்கையில்‌, அவர்கள்‌ மலையின்‌ 
அடிவாரத்தில்‌ வரக்கடவர்கள்‌ என்றார்‌. 





மயம்‌ 
யய 1 


இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ வனாந்தரத்தில்‌ 
பாளயமிறங்கியிருந்தபோது, அவர்கள்‌ 
மகாபெரிய சேனையைப்போல இருந்தார்கள்‌. 
அவர்களைச்‌ சுற்றிலும்‌  சத்துருக்களும்‌, 
சத்துருக்களின்‌ தேசத்தாரும்‌ இருந்தார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ தேசத்தாருக்கு எப்போதும்‌. 
நெருக்கமும்‌, யுத்தமும்‌ உண்டாயிற்று. 
இஸ்ரவேல்‌ ஜனங்களோ கொடிகள்‌ பறக்கும்‌ 
படையைப்போல 
அணிவகுத்து. 
இஸ்ரவேல்‌ ஜனத்தாரின்‌ அழகு. 

விசுவாசிகளாகிய நாமும்‌ கிறிஸ்துவின்‌ 
சேனையில்‌  போர்வீரர்களாகமிருக்கிறோம்‌. 
நம்முடைய சேனைக்கு கொடிகள்‌ உண்டு. 
கிறிஸ்துவின்‌ சுவிசேஷமே நம்முடைய கொடி. 
“ஜாதிகளுக்கு ஒரு கொடியை எற்றி, 
இஸ்ரவேலில்‌ தூரத்துண்டவர்களைச்‌ சேர்த்து. 
யூதாவில்‌ சிதறடிக்கப்பட்டவர்களை பூமியின்‌ 
நான்கு திசைகளிலுமிருந்து கட்டுவார்‌" 


(ஏசா 1112) 


சேனையிலுள்ள போர்வீரர்கள்‌ மிகுந்த 
குட்டுப்பாடோடிருப்பார்கள்‌. ஒழுக்கத்தைக்‌ 
குடைபிடிப்பார்கள்‌. எல்லாவற்றையும்‌ 
ஒழுங்கும்‌ கிரமழுமாகச்‌ 
செய்வார்கள்‌. கிறிஸ்துவின்‌ 
சபையார்‌ கெடியுள்ளவர்களாகயிருக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ பயங்கரமானவர்களாக. 
யிருக்கிறார்கள்‌. இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 
தங்கள்‌ சத்துருக்களுக்கு மாத்திரமே. 
பயங்கரமானவர்கள்‌. 

சபையின்‌ 
கொடிகள்‌ 
கிறிஸ்துவின்‌ 


விசுவாசிகளாகிய நாமும்‌. 
பறக்கும்‌ படையைப்போல, 

யுத்தவீரர்களாகமிருக்க 
வேண்டும்‌. ம்முடைய சத்துருக்களுக்‌ 
நாம்‌ பயங்கரமானவர்களாயிருக்கவேண்டும்‌. 
சபையானது தன்னுடைய பரிசுத்தத்தைக்‌ 
காத்துக்கொள்ளவேண்டும்‌. பரிசுத்தமில்லாமல்‌ 


யுத்தம்‌ கர்த்தருடையது. 


உன்னதப்பாட்டு - விரிவுரை 
SONG OF SOLOMON - COMMENTARY 


ந 
PUELSHERS 


கிறிஸ்துவின்‌ சபை சந்திரனைப்போல்‌ 
அழகும்‌, சூரியனைப்போல்‌ பிரகாசமுமுள்ளது. 
அதே வேளையில்‌ அது கொடிகள்‌ பறக்கும்‌ 
படையைப்போல  திரளானது. கிறிஸ்துவின்‌ 
விசுவாசிகள்‌ கர்த்தருக்கு மாத்திரமே 
பணிந்திருப்பார்கள்‌.  சத்துருவை எதிர்த்து 
நிற்பார்கள்‌. விசுவாசிகள்‌ கிறிஸ்துவுக்குப்‌ 
பிரியமானவர்களாகவும்‌, சத்துருவுக்குப்‌ 
பயங்கரமானவர்களாகவும்‌ இருக்கிறார்கள்‌. 


தோட்டத்துக்குப்‌ போனேன்‌ 
உன்‌ 6:11 


உன்‌ 881. பன்னத்தாக்கிலே 

த. கனிகளைப்‌ பார்க்கவும்‌, 
திராட்சச்செடிகள்‌ துளிர்விட்டு, 
மாதனஞ்செடிகன்‌ பூத்ததா என்று 
அறியவும்‌, வாதுமைத்‌ தோட்டத்துக்குப்‌ 
போனேன்‌. 


கிறிஸ்துவானவர்‌ இப்போது தம்முடைய 
மணவாட்டியினிடத்திற்கு திரும்பி 
வந்திருக்கிறாள்‌ மணவாளனுக்கும்‌ 
மணவாட்டிக்கும்‌ இடையே ஏற்பட்டிருந்த 
முறிவு இப்போது சீர்படுத்தப்பட்டிருக்கிறது. 
மணவாளன்‌ தம்முடைய மணவாட்டியோடு 
ஒப்புரவாகியிருக்கிறார்‌. மணவாட்டியின்‌ 
தப்பிதங்களை மன்னித்து மறந்துவிட்டார்‌ 
கிறிஸ்துவானவர்‌ தமக்கும்‌ தம்முடைய 
மணவாட்டிக்கும்‌ இடையே ஏற்பட்டிருந்த 
பிரிவினையை இங்கு தெளிவபடுத்துகிறார்‌. 
அத்தோடு, 'மணவாட்டியோடு தாம்‌ 
ஒப்புரவாகியிருப்பதையும்‌ விவரிக்கிறார்‌. 


கிறிஸ்துவானவர்‌ 

மணவாட்டியாகிய சபையை 
சிறிதுகாலம்‌ பிரிந்திருந்தாலும்‌, அவருடைய 
கண்கள்‌ எப்போதும்‌. 

தோட்டத்தின்‌ 

a வயு 

தம்முடைய தோட்டத்தைப்‌ பாமக 
பள்ளத்தாக்கிலே பழுத்த கனிகளைப்‌ பார்க்க 
தம்முடைய  வாதுமைத்‌ தோட்டத்திற்குப்‌ 
போனதாக மணவாளன்‌ சொல்லுகிறார்‌. 
ஒரு கரிசனையோடு அவர்‌ அங்கு 
போகிறார்‌. தமக்குச்‌ சொந்தமானதைப்‌ 
பார்ப்பதற்காகப்‌ போகிறார்‌. 


டப்‌ 
விட்டு 





மயம்‌ 
யய 1 


கிறிஸ்துவானவர்‌ 
விட்டுப்‌ பிரிந்துபோயிருந்தாலும்‌, 
தோட்டத்தைவிட்டு அவர்‌ தூரமாய்‌ 
விலகிப்போய்விடவில்லை. தம்முடைய 
தோட்டத்தில்‌ திராட்சச்செடிகள்‌ துளிர்விட்டு, 
மாதுளஞ்செடிகள்‌ பூத்ததா என்று 
அறிவதற்காக மணவாளன்‌ தம்முடைய 
தோட்டத்திற்குப்‌ போகிறார்‌. திராட்சச்செடிகள்‌ 
சரியாகத்‌ துளிர்விடவில்லையென்றாலோ, 
மாதளஞ்செடிகள்‌ சரியாகப்‌ 
பூக்கவில்லையென்றாலோ, அதைப்‌ 
பராமரிப்பதற்கு தேவையான காரியங்களைச்‌ 
செய்வதற்காக மணவாளன்‌ தம்முடைய 
வாதுமைத்‌ தோட்டத்திற்குப்போகிறார்‌. 


மணவாட்டியை 
தம்முடைய 


கிறிஸ்துவானவர்‌ தம்மை விசவாசிக்கிற 
ஒவ்வொரு ஆத்துமாவிலும்‌ தம்முடைய 
கிருபையின்‌ நற்கிரியையை ஆரம்பித்து 
வைக்கிறார்‌. அந்த ஆரம்பம்‌ 
நன்றாயிருக்கிறதா என்பதை 
கிறிஸ்துவானவர்‌ கவனித்துப்‌ பார்க்கிறார்‌ 
கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிற 
ஆத்துமா, தன்னுடைய ஆத்தும நேசர்மீது 
ஆரம்பகாலத்திலிருந்தே அன்பாயும்‌ 
பிரியமாயும்‌ இருக்கும்‌, விசுவாசிக்கிற 
ஆத்துமா கிறிஸ்துவைப்பற்றிக்கொள்ளும்‌. 
கிறிஸ்துவானவரும்‌ தம்மை விசுவாசித்து, 
தம்மைப்பற்றிக்கொள்கிற ஆத்துமாக்கள்மீது. 
பிரியமாயிருக்கிறார்‌ 


திராட்சச்செடிகள்‌  துளிர்விடுவதைப்‌ 
பார்ப்பதில்‌ மணவாளன்‌ பிரியப்படுகிறார்‌. 
மாதுளஞ்செடிகள்‌ பத்திரப்பதைப பார்ப்பதில்‌ 
கிறிஸ்துவானவர்‌ 'சந்தோஷப்படுகிறார்‌. 
நாம்‌ பூப்பக்கிற வசந்தகாலத்திலிருக்கிறோம்‌. 
க ஆவிக்குரிய ஜீவியத்தில்‌ பூ 
பூக்கவேண்டும்‌. ஆரம்பத்தில்‌: ம்‌ 
பூத்தால்தான்‌ பின்பு அது கனிகொடுக்கும்‌. 
கிறிஸ்துவானவர்‌ நம்முடைய விசுவாச 
ஜீவியத்தின்‌ ஆரம்ப முதலேயே நம்மீது, 
கரிசனையாயிருக்கிறார்‌. நம்முடைய 
ஆலியிலே நாம்‌ பூ பூக்கிற காலத்திலேயே 
நம்மைப்‌ பராமரிக்கிறார்‌. அப்போதுதான்‌ 
நம்முடைய ஜீவியத்தில்‌ நம்மால்‌ ஆவியின்‌ 
கனியை ஏற்ற காலத்தில்‌ கொடுக்க முடியும்‌. 


உன்னதப்பாட்டு - விரிவுரை 
SONG OF SOLOMON - COMMENTARY 


ந 
PUELSHERS 


அம்மினதாபின்‌ இரதங்கள்‌ 
உன்‌ 6:12 


உன்‌ 6:12. தினையாததுக்குமுன்னே 
என்‌ ஆத்துமா என்னை அம்மின தாயின்‌ 
இரதங்களுக்கு ஒப்பாக்கிற்று. 


மணவாளன்‌ 
தேடிவந்து 
மணவாளனுக்குக்‌ 
தூக்கத்திலிருக்கிறாள்‌. 
மணவாட்டியின்மீது, 
அவ்விடத்தைலிட்டுப்‌. 
கிறிஸ்துவானவர்‌ 


மணவாட்டியைத்‌ 
கதவைத்‌ தட்டுகிறார்‌. அவளோ 
கதவைத்‌ திறக்காமல்‌ 
மணவாளன்‌ தன்‌ 
பிரியமில்லாதவராக 
போய்விடுகிறார்‌. 
தம்மை விசுவாசிக்கிற 
ஆத்துமாக்களிடம்‌ எப்போதும்‌ 
கோபமாயிருப்பதில்லை. தம்முடைய 
சபையைவிட்டு அவர்‌ எப்போதும்‌ தூரவிலகி 
போய்விடுவதில்லை. 


கிறிஸ்துவே சபைக்குத்‌ 
தலையாகயிருக்கிறவர்‌ தம்முடைய 
பிரசன்னம்‌ சபைக்குத்‌ தேவையாகமிருப்பதை 
அவர்‌ அறிந்திருக்கிறார்‌. மணவாட்டியும்‌ 
மணவாளனைக்‌ காணாமல்‌ துக்கத்தோடு 
தேடிக்கொண்டிருப்பதை அவர்‌ கவனித்துப்‌ 
பார்க்கிறார்‌. மணவாட்டியின்மீது தமக்கு 
உண்டாமிருந்த கோபத்தை நீக்கிவிட்டு, 
அவர்‌ மறுடியுமாய்‌ மணவாட்டியினிடத்திற்கு 
வருகிறார்‌. கிறிஸ்துவானவர்‌ சபையின்‌ 
அழுகையையும்‌, புலம்பலையும்‌ கேட்டு, 
மனதுருகி, தம்முடைய பிள்ளைகளுக்கு 
உதவிசெய்வதற்காக, தம்முடைய சபைக்குத்‌ 
திரும்பி வருகிறார்‌. 


என்‌ ஆத்துமா என்னை அமினதாபின்‌ 
இரதங்களுக்கு ஒப்பாக்கிற்று என்று 
மணவாளன்‌ சொல்லுகிறார்‌. இனிமேலும்‌ 
மணவாளனால்‌  மணவாட்டியைப்‌ பிரிந்து 
தூரமாய்‌ விலகிப்போகமுடியவில்லை. தாம்‌ 

ம்‌ மணவாட்டியிடம்‌ 


வந்துவிடவேண்டுமென்று 
தீர்மானிக்கிறார்‌. மணவாட்டியின்‌ அழுகைக்‌ 
குரலும்‌, துக்கத்தோடு கூடிய 
விண்ணப்பத்தின்‌ குரலும்‌ மணவாளனின்‌ 
செவிகளில்‌ எட்டிற்று. உடனே மணவாளன்‌ 
அமினதாபின்‌ இரதங்களைப்போல, தம்முடைய 
மணவாட்டியிடம்‌ விரைந்து வருகிறார்‌. 
அமினதாபின்‌ இரதங்கள்‌ அழகானவை. 
வேகமாக ஓடக்கூடியவை. 





மயம்‌ 
யய 1 


விசுவாசிக்கிறவர்கள்‌ 
வந்து சேருவதற்கு 
எப்போதும்‌ ஆயத்தமாயிருக்க வேண்டும்‌. 
விசுவாசிகள்‌ தங்கள்‌ பாவத்தினாலும்‌, 
கீழ்ப்படியாமையினாலும்‌, கிறிஸ்துவைவிட்டுத்‌ 
தூரமாய்‌ விலகிப்போய்விட்டாலும்‌, 
தங்களுடைய பாவங்களுக்காக மனம்‌: 
வருந்தவேண்டும்‌. கிறிஸ்துவை. 
முழுஆத்துமாவோடும்‌, முழுமனதோடும்‌. 
முழுபலத்தோடும்‌ 

தேடுகிறவர்கள்‌ 

கண்டுபிடிப்பார்கள்‌. நாம்‌ 

தொடர்ந்து தேடும்போது, 

தொடர்ந்து அன்புகூரும்போது. 

தொடர்ந்து நேசிக்கும்போது. 
ஏற்றகாலத்தில்‌ நம்மிடத்தில்‌ தரம்‌ 
வருவார்‌. அவர்‌ சிறிதுகாலம்‌ நம்மைவிட்டுப்‌. 
பிரிந்துபோயிருந்தாலும்‌. அவர்‌ ஒருபோதும்‌ 
நம்மைவிட்டு. நிரந்தரமாகப்‌ 
பிரந்துபோய்விடுவதில்லை 


ஏற்ற வேளை 
வரும்போது. நாம்‌ நேசிக்கிற 


நம்முடைய 
ஆத்தும நேசர்‌, நம்மிடத்தில்‌ விரைந்து 
வருவார்‌ 


சூலமித்தியே 
உன்‌ 6:18 


கர்த்தரை 
அவரிடத்தில்‌ 


உன்‌ 68. திரும்பிவர, திரும்பிவர, 
சூலமித்தியே! நாங்கள்‌ உன்னைப்‌ 
பார்க்கும்படிக்கு, திரும்பிவா, 
திரும்பிவா சூலமித்தியில்‌ நீங்கள்‌. 
என்னத்தைப்‌ பார்க்கிறீர்கள்‌? அவன்‌ 
இரண்டு சேனையின்‌ கூட்டத்துக்குச்‌. 
சுமானமானவன்‌. 


மணவாளன்‌ 
மணவாட்டியினிடத்திற்குத்‌ 
வந்திருக்கிறார்‌. 
தம்மிடத்திற்குத்‌ திரும்பி வருமாறு அவளை 
அன்போடு அழைக்கிறார்‌ 
மணவாளனைத்‌ தேடி, 
காணமுடியாமல்‌ 


சோர்ந்துபோயிருக்கிறாள்‌. 


அவளுடைய ஆத்துமாவுக்கு ஆறுதலும்‌, 
இன்பமும்‌ உண்டாகும்‌. 


உன்னதப்பாட்டு - விரிவுரை 
SONG OF SOLOMON - COMMENTARY 


fe 
PUELSHERS 


கிறிஸ்துவின்‌ சபையானது இங்கு 
சூலமித்தி என்று அழைக்கப்படுகிறது. 

வார்த்தை “சாலேம்‌ என்னும்‌ 
வார்த்தையைக்‌ குறிக்கிறது. சாலேம்‌ 
மணவாட்டியின்‌ பிறந்த ஊர்‌. அதுதான்‌ 
அவள்‌ வாசம்பண்ணுகிற ஊர்‌. சூனேம்‌ 
ஊரைச்‌ சேர்ந்தவள்‌. “சூலமித்தி' என்று 
அழைக்கப்படுகிறாள்‌. 


பரிசுத்தவான்‌களுக்கு 
அவர்களுடைய  சாலேம்‌, 
அவர்கள்‌ பிறந்த ஊர்‌. 
பிள்ளைகள்‌ பரலோக, 
அவர்கள்‌ பரமதேசத்தைச்‌: 
சேர்ந்தவர்கள்‌. இந்தப்‌ பூமி நமக்கு நித்திய 
வாசஸ்தலமல்ல. பரலோகமே நம்முடைய 
நித்திய வாசஸ்தலம்‌. 
தம்முடைய வாசஸ்தலத்திற்கு திரும்பி 
வருமாறு மணவாளன்‌  மணவாட்டியை 
அன்போடு அழைக்கிறார்‌. கர்த்தருக்கு 
விரோதமாகக்‌ கலகம்‌ செய்கிற பாவிகளை, 
கர்த்தரிடத்திற்கு வருமாறு அன்போடு 
அழைக்கவேண்டும்‌. அவர்களைத்‌ திரும்ப 
திரும்ப அழைக்கவேண்டும்‌. வருத்தப்பட்டு 
பாரம்‌ சுமக்கிறவர்கள்‌ எல்லோரையும்‌ 
தம்மிடத்திற்கு வருமாறு கர்த்தர்‌ அன்போடு 
அழைக்கிறார்‌. பாவிகளும்‌ கர்த்தரிடத்திற்கு 
மனந்திரும்பி வரவேண்டும்‌. கர்த்தரைவிட்டுப்‌ 
பிரிந்து பின்வாங்கிப்போயிருக்கிற 
அவிசுவாசிகளும்‌ கர்த்தரிடத்திற்குத்‌ திரும்பி 
வரவேண்டும்‌. 


தம்மிடத்திற்கு வருமாறு 

எல்லோரையும்‌ 
அழைக்கிறார்‌. “தி தரும்‌ 
என்று மறுபடியும்‌ மறுபடியுமாகத்‌ தம்முடைய 
மணவாட்டியை அழைக்கிறார்‌. “நாங்கள்‌ 
ன்‌ பார்க்கும்படிக்கு, சூலமித்தியே, 
ம்பி வா" என்று 


கர்த்தர்‌ 





மயம்‌ 
யய 1 


“என்‌ ஆத்துமாவே, நீ எனக்குள்‌ ஏன்‌: 
ங்‌ ய்‌ ன்‌ சங்கீதக்காரர்‌ 


தயங்கக்கூடாது. 

முயற்சியில்‌ நாம்‌ சோர்ந்துபோய்விடக்கூடாது. 

கர்த்தர்‌ நம்மைப்‌. பார்க்கும்படிக்கு 

விரும்புகிறார்‌. தம்முடைய மணவாட்டி 

தம்மிடத்தில்‌ திரும்பி வந்தபின்பு, மணவாளன்‌ 

முகத்தைப்‌ பார்க்குமாறு 

“நாங்கள்‌ உன்னைப்‌ 

பார்க்கும்படிக்கு திரும்பி வா, திரும்பி வா” 
என்று அன்போடு அழைக்கிறார்‌. 


மணவாட்டி 
மணவாளனிடம்‌ 

துக்கமாயிருப்பதுபோல, 

தன்னுடைய முகத்தை 
கொள்ளக்கூடாது. கர்த்தரிடத்தில்‌ வந்தபின்பு 
நமக்கு துக்கம்‌ இருக்காது. நம்முடைய 
துக்கும்‌ சந்தோஷமாய்‌ மாறும்‌. தம்முடைய 
பிள்ளைகள்‌ உற்சாகமாயும்‌, சந்தோஷமாயும்‌, 
மனத்தாழ்மையோடும்‌ இருக்கவேண்டுமென்று 
கர்த்தர்‌ விரும்புகிறார்‌. நம்முடைய முகம்‌ 
கர்த்தருக்குள்‌ பிரகாசமாயிருக்குவேண்டும்‌. 
நம்முடைய பரிசுத்தத்தின்‌ அழகை கர்த்தர்‌ 
பார்க்க விரும்புகிறார்‌ 


இங்கு ஒரு கேள்வியும்‌ அதற்குரிய 
கொடுக்கப்பட்டிருக்கிறது. 

“சூலமித்தியில்‌ நீங்கள்‌ என்னத்தைப்‌ 
பார்க்கிறீர்கள்‌" ள்‌ 


வேறபண்டிதர்கள்‌ 

பதிலுக்கும்‌ 

வியாக்கியானம்‌ சொல்லுகிறார்கள்‌. 
விவரம்‌ வருமாறு: 

1. மணவாட்டி தன்னைப்பற்றிக்‌ 
கூறுகிறாள்‌. தன்னுடைய நிலமையை 
பரிநாபமாகச்‌ சொல்லுகிறாள்‌. தன்னிடத்தில்‌ 
பார்ப்பதற்கு விசேஷமாக ஒன்றுமில்லை. 
என்பதை மனத்தாழ்மையோடு 
அங்கீகரிக்கிறாள்‌. தான்‌ இரண்டு சேனையின்‌ 
கூட்டத்திற்கு சமானமானவள்‌ என்று. 
சொல்லுகிறாள்‌. இரண்டு சேனைகள்‌ 
சந்தித்து யுத்தம்பண்ணும்போது அங்கு 
இரத்தம்‌ சிந்துதலும்‌. மரணமும்‌, மாண 
ஒலமும்‌ அதிகமாயிருக்கும்‌. 


உன்னதப்பாட்டு - விரிவுரை 
SONG OF SOLOMON - COMMENTARY 


ட 
90% 


நகரத்தின்‌: காவலாளர்கள்‌ 
மணவாட்டியை அடித்துப்‌ போட்டார்கள்‌. 
அந்தக்‌ காயத்தின்‌ தழும்பு மணவாட்டியின்‌ 
க்கி மணவாட்டியைப்‌ 

ன்‌ ட. தத்தின்‌ 
£யங்களும்‌ அதன்‌ வடுக்களும்‌. 
நிரம்பியவளாகயிருக்கிறாள்‌. மணவாட்டி 
தன்னைப்பற்றிச்‌ சொல்லும்போது "நான்‌. 
கறுப்பாயிருக்கிறேன்‌ என்று பாராதேயுங்கள்‌" 
(உன்‌ 1:6) என்று சொன்னாள்‌. அதுபோலவே 
இரத்தம்‌ தோய்ந்த 

பாராதேயுங்கள்‌" 


அவள்‌ 


சூலமித்தியிடம்‌ நீங்கள்‌ என்னத்தைப்‌ பார்க்க 
முடியும்‌ என்று நான்‌ சொல்லுகிறேன்‌” என்று 
மணவாளன்‌ சொல்லுகிறார்‌. அவள்‌ 
இராஜகம்பீரமுள்ளவள்‌. “ரண்டு சேனையின்‌ 


பிரிவகளாகயிருக்கிறாள்‌. 
சேனையின்‌ கூட்டமும்‌ 

விரோதமாக 

இவ்விரண்டும்‌. 

சத்துருவோடு யுத்தம்பண்ணும்‌. இரட்டிப்பான 
வலிமையோடு யுத்தம்பண்ணும்‌ 


யாக்கோபு தேவதூதர்களைப்‌ பார்த்து 
இது தேவனுடைய சேனை என்று சொல்லி, 


அந்த ஸ்தலத்திற்கு “மக்னாமிம்‌' என்று 
பேரிட்டார்‌. மணவாட்டி மக்னாமிமைப்போல 


இரண்டு சேனையின்‌ 

சமானமாயிருக்கிறாள்‌. 

கூட்டமாகயிருக்கிறாள்‌. 
பரிசுத்தவான்களின்‌ கூட்டமாகயிருக்கிறாள்‌. 
பரிசுத்தவான்களுக்கு ஊழியம்‌ செய்கிற 
தேவதூதர்களின்‌ கூட்டமாகமிருக்கிறாள்‌. 


சபையானது 
கிறிஸ்துவை 
அவருடைய 
போர்வீரர்களாகயிருக்கிறார்கள்‌. சபை 
ஆலிக்குரிய யுத்தத்தில்‌ ஜெயம்‌ பெறும்‌, 
கிறிஸ்துவானவர்‌ ஜெயக்கிறிஸ்‌ துவாகயிருப்பது 
போல, அவருடைய சபையும்‌ ஜெயம்‌ 
கொள்ளுகிற சபையாகவே இருக்கும்‌. 





ழ்‌ நள 
யாய 


கிறிஸ்துவே ராஜரீக மணவாளன்‌. 
தம்முடைய  மணவாட்டியாகிய 
அழகை விவரிக்கிறார்‌. 
தம்முடைய  சபையின்மீது, 
கிறிஸ்துவின்‌ அன்பு 
அது பரிபரணமானது. 
மணவாட்டியாகிய சபை 
பிரியமாமிருக்கிறது. 
மகிழ்சியடைகிறது. 
கிறிஸ்துவோடு எப்போதும்‌ ஐக்கியமாமிருக்க 
வேண்டுமென்று சபையானது 
வாஞ்சையோடிருக்கிறது (உன்‌ 7:10-13, 


அவர்‌ 
சபையின்‌ 
கிறிஸ்து 
அன்பாகுமிருக்கிறார்‌. 
உன்னதமானது. 
(உன்‌ 71-9). 
கிறிஸ்துவினிடத்தில்‌ 
கிறிஸ்துவில்‌ 


ராஜகுமாரத்தியே 
உன்‌ 7:1 


உன்‌ ரம. ராஜகுமாரத்தியே! 
பாதரட்சைகளிட்ட உன்‌ பாதங்கள்‌ 
மிகவும்‌ அழகாயிருக்கிறது; உன்‌ 
இடுப்பின்‌ வடிவு விசித்திரத்‌ 
தொழிற்காரரின்‌ வேலையாகிய 


பூஷணம்‌ போலிருக்கிறது. 


மணவாளனாகிய கிறிஸ்து தம்முடைய 
சபையாகிய மணவாட்டிக்கு புதிய பெயரைக்‌ 
கொடுக்கிறார்‌. சபையை “ராஜகுமாரத்தியே” 
என்று அழைக்கிறார்‌. இந்தப்‌ பெயர்‌ 
சங்கீதப்புஸ்தகத்தில்‌ சமைக்குக்‌ 
கொடுக்கப்பட்டிருக்கிற பெயரோடு 
ஒத்துப்போகிறது. “ராஜகுமாரத்தி உள்ளாகப்‌ 
பூரணமகிமையுள்ளவள்‌: அவள்‌ உடை 
பொற்சரிகையாயிருக்கிறது” (சங்‌ 45:13). 
கிறிஸ்துவின்‌ சபை ராஜாவின்‌ குமாரத்தி 
என்று அழைக்கப்படுகிறாள்‌. 


சபை. புதிதாகப்‌ பிறந்திருக்கிறது. 
இந்தப்‌ பிறப்பு பரலோகத்திலிருந்து. 
வந்திருக்கிறது. சபை தேவனால்‌ 
பிறந்திருக்கிறது. சபையானது. 
தேவனுடைய கிரியை. 


உன்னதப்பாட்டு - விரிவுரை 
SONG OF SOLOMON - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இது அவருடைய கை வண்ணம்‌. 
சபையானது. ராஜாதி ராஜாவாகிய 
கிறிஸ்துவின்‌ சாயலுக்கு ஒப்பாமிருக்கிறது. 
பரிசுத்த ஆவியானவர்‌ கிறிஸ்துவின்‌ 
சபையை வழிநடத்துகிறார்‌. 


மணவாட்டியாகிய சபை 
மணவாளனாகிய கிறிஸ்துவோடு கலியாண 
ஒப்பந்தத்தில்‌ நிச்சயம்‌ பண்ணப்பட்டிருக்கிறது. 
இதன்‌ மூலமாகவும்‌ மணவாட்டியாகிய சபை 
ராஜாவின்‌ குமாரத்தியாகயிருக்கிறாள்‌. 
கிறிஸ்துவானவர்‌ தம்முடைய சபையைத்‌ 
தமக்காக நிச்சயம்‌ செய்துகொண்டிருக்கிறார்‌. 
மணவாட்டியினிடத்தில்‌ சில குறைகள்‌ 
காணப்பட்டாலும்‌, கிறிஸ்துவானவர்‌ 
தம்முடைய சபையாகிய மணவாட்டியை 
ராஜாவின்‌ குமாரத்தியாக 
ஏற்படுத்தியிருக்கிறார்‌. 


கிறிஸ்துவானவர்‌ டைய 
மணவாட்டியின்‌ அழகை விக்ர 
இந்த வார்த்தை கிறிஸ்துவின்‌ வாயிலிருந்து 
புறப்பட்டு வருகிறது. மணவாட்டியின்மீது. 
கிறிஸ்து வைத்திருக்கிற அன்பு சிறிதும்‌ 
குறையவில்லை (உன்‌ 41; 6:56). அவள்மீது 
தாம்‌ வைத்திருக்கிற அன்பை 
வெளிப்படுத்தும்‌ வண்ணமாய்‌, மணவாளன்‌ 
மணவாட்டியின்‌ அழகை வர்ணிக்கிறார்‌. 


இயேசுகிறிஸ்து ஏற்கெனவே தம்முடைய 
மணவாட்டியை வர்ணித்திருக்கிறார்‌ 
அவளுடைய அழகை ரத்‌ 
ஒப்பிட்டுச்‌ சொல்லியிருக்கிறார்‌. 
சொல்லப்பட்ட ஒப்புமைக்கும்‌, 
சொல்லப்பட்டிருக்கிற 
வித்தியாசமுள்ளது. 
இயற்கையான அழகைவிட 
அழகு தாராளமாயிருக்கிறது. 
சபையின்‌ மெய்யான அழகு. 


கிறிஸ்துவானவர்‌. தம்முடைய 
மணவாட்டியை புகழ்ந்து பேசியவுடன்‌, 
அவளை தமக்கு மணவாட்டியாக நிச்சயம்‌. 
செய்து கொள்கிறார்‌. 'மணவாட்டியைப்‌ 
புகழ்ந்தவுடன்‌ தம்முடைய கலியாண 
நாளைப்பற்றியும்‌, மனமகிழ்ச்சியின்‌ 
நாளைப்பற்றியும்‌ சந்தோஷமாய்ச்‌ 
சொல்லுகிறார்‌ (உன்‌ 371) 





மயம்‌ 
யய 1 


மணவாளனோடு 
ஒப்பந்தம்‌ 


மணவாட்டி 
கலியாண 
செய்யப்பட்டிருந்தாலும்‌, _ மணவாளனுக்கும்‌ 
மணவாட்டிக்கும்‌ இடையே பிரிவு 
உண்டாயிற்று. மணவாளன்‌  மணவாட்டியை 
விட்டுப்‌ பிரிந்துவிட்டார்‌. மணவாட்டி 
தன்னுடைய மணவாளனைத்‌ தேடுகிறாள்‌. 
மணவாளன்‌ தம்முடைய மணவாட்டியின்மீது. 
இரக்கம்‌ காண்பித்து, அவள்‌ செய்த 
தப்பிதத்தை மன்னித்து மறந்து, அவளைத்‌: 
தம்மிடத்தில்‌ திரும்பி வருமாறு அழைக்கிறார்‌. 
மணவாட்டி தம்முடைய மணவாளனாகிய 
கிறிஸ்துவிடம்‌ திரும்பி வருகிறாள்‌. அதன்‌ 
பின்பு மணவாளன்‌ மணவாட்டியின்‌ அழகை. 
மறுபடியுமாக வர்ணிக்கிறார்‌. 


கிறிஸ்து தம்முடைய  ஜனத்தின்மீது 
எப்போதுமே அன்புகூருகிறார்‌. கிறிஸ்துவின்‌ 
அன்பு ஒருபோதும்‌ மாறுவதில்லை என்பதை, 
அவர்‌ டய மணவாட்டியின்‌ அழகை 
மறுபடியும்‌ வர்ணிப்பது நெளிவபடுத்தகிறது. 
கிறிஸ்து நம்மீது அன்புகூர்ந்து, நம்மை 
முடிவுபரியந்தம்‌ வழிநடத்துகிறவர்‌. 


மணவாட்டி தன்னுடைய 
மணவாளனின்‌ அழகை ஏற்கெனவே 
வர்ணித்திருக்கிறாள்‌. அவருடைய சிறப்பான 
பத்து அம்சங்களை மணவாட்டி தெளிவாகச்‌ 
சொன்னாள்‌ (உன்‌ 5:1). 
இப்போதோ மணவாளன்‌ தம்முடைய 
மணவாட்டியிடம்‌ காணப்படுகிற ஏராளமான 
அம்சங்களை சிறப்பாக எடுத்துச்‌ 
சொல்லுகிறார்‌. மணவாளன்‌ தம்முடைய 
சபையை தாராளமாய்‌ வர்ணிக்கிறார்‌. 
சபையின்‌ அழகில்‌  கிறிஸ்துவானவர்‌ 
பிரிமாயிருக்கிறார்‌ 


மணவாளன்‌ தம்முடைய மணவாட்டியின்‌ 
அழகை வர்ணிக்கும்போது, 


சபை பூரண அழகுள்ளது. 
விசுவாசிகளின்‌ பாதங்களிலிருந்து. சிரசுகள்‌ 
வரையிலும்‌ எல்லாமே கர்த்தருடைய 
பார்வையில்‌ அழகாயிருக்கிறது. 

மணவாளன்‌. மணவாட்டியை 
'ராஜகுமாரத்தியே' என்று அழைத்து, 
“பாதரட்சைகளிட்ட உன்‌ பாதங்கள்‌ மிகவும்‌ 
அழகாயிருக்கிறது” என்று சொல்லுகிறார்‌. 
சபையாரின்‌ கண்களில்‌ கிறிஸ்துவினுடைய 
ஊழியக்காரரின்‌ பாதங்கள்‌ மிகவும்‌ 
அழகானவை. “சமாதானத்தைக்‌ கூறி, 


உன்னதப்பாட்டு - விரிவுரை 
SONG OF SOLOMON - COMMENTARY 


ட 
PUELSHERS 


நற்காரியங்களைச்‌ சுவிசேஷமாய்‌ அறிவித்து. 
இரட்சிப்பைப்‌ பிரசித்தப்படுத்தி: உன்‌ தேவன்‌ 
ராஜரிகம்‌ பண்ணுகிறாரென்று சீயோனுக்குச்‌ 
சொல்லுகிற சுவிசேஷகனுடைய 
பாதங்கள்‌ மலைகளின்மேல்‌ எவ்வளவு 
அழகாயிருக்கின்றன” (ஏசா 52:7). 


மணவாட்டியின்‌ பாதங்கள்‌ 
கிறிஸ்துவின்‌ கண்களுக்கும்‌ 
அழகாயிருக்கிறது. “பாதரட்சைகளிட்ட உன்‌ 
பாதங்கள்‌ மிகவும்‌ அழகாயிருக்கிறது' என்று 
மணவாளன்‌ தம்முடைய  மணவாட்டியின்‌ 
பாதங்களின்‌ அழகை வர்ணிக்கிறார்‌. 
விசுவாசிகள்‌ பாவத்தின்‌ 
சிறையிருப்பிலிருந்து, விடுவிக்கப்‌ 
பட்டிருக்கிறார்கள்‌. அப்போது, 
அவர்களுடைய பாதங்களில்‌ பாதரட்சைகள்‌ 
தொடுத்துக்கொள்ளப்படும்‌. பாதரட்சை 
என்பது சமாதானத்தின்‌ சுவிசேஷத்தை 
அறிவிப்பதற்கு _ ஆயத்தமாயிருப்பதைக்‌ 
குறிக்கிற வார்த்தை. 


பேதுரு சிறைச்சாலையில்‌ 
அடைக்கப்பட்டிருந்தபோது, தேவதூதன்‌ 
அங்கு வந்து, பேதுருவை நோக்கி, "உன்‌ 
அரையைக்‌ கட்டி, உன்‌ பாதரட்சைகளைத்‌ 
தொடுத்துக்கொள்‌" (அப்‌ 12:8) என்று 
சொன்னார்‌. சமாதானத்தின்‌ சுவிசேஷத்தைப்‌ 
பிரசங்கிப்பதற்கு ஆயத்தமாகமிருக்கிறவர்கள்‌, 
தங்கள்‌ பாதங்களில்‌ ஆயத்தம்‌ என்னும்‌ 
பாதரட்சைகளைத்‌ தொடுத்திருப்பார்கள்‌. 
இவர்கள்‌ சுவிசேஷத்தின்‌ பாதையில்‌ நேராக 
நடப்பார்கள்‌. சத்தியத்தை விட்டு வழிவிலகி 
போகமாட்டார்கள்‌. அவர்களுடைய நடையில்‌ 
உறுதியிருக்கும்‌. இப்படிப்பட்ட பாதங்களையே, 
மணவாளன்‌, “பாதரட்சைகளிட்ட உன்‌ 
பாதங்கள்‌ மிகவும்‌ அழகாயிருக்கிறது' என்று 
சொல்லுகிறார்‌. 


மணவாளன்‌ டய 
மணவாட்டமன்‌. "இடுப்பும்‌ வர்ணிக்கிறார்‌ 
“உன்‌ இடுப்பின்‌ வடிவு 
தொழிற்காரரின்‌ வேலையாகிய 
போலிருக்கிறது" என்று 

பூஷணம்‌ ஒரு பொன்னாபரணம்‌. 
சாதாரண தொழிலாளிகளால்‌ 
முடியாது. அதிக திறமையுள்ள, தொழிலில்‌ 
தேர்ச்சி பெற்றுள்ள விசித்திர 
தொழிற்காரரால்‌ மாத்திரமே அழகான 
பூஜணங்களைச்‌ செய்ய முடியும்‌. அவர்கள்‌ 
செய்கிற பூஷணம்‌ மிகவும்‌ 
நேர்த்தியாகயிருக்கும்‌. 





மயம்‌ 
யய 1 


மணவாட்டியின்‌ இடுப்பில்‌ எலும்புகளும்‌ 
இணைக்கப்பட்டிருக்கிறது. இவையெல்லாம்‌ 
பொன்னாபரணம்போல. 
இணைக்கப்பட்டிருக்கிறது. 
சரீரம்‌ கணுக்களாலும்‌ 
கட்டுகளாலும்‌ இசைவாகவும்‌, நேர்த்தியாகவும்‌ 
இணைக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவின்‌ 
சூட்சம சரீரம்‌ இவ்வாறு இசைவாக கட்டி 
இணைக்ககப்பட்டிருப்பதை। அப்போஸ்தலர்‌ 
பவுலும்‌ தன்னுடைய நிருபத்தில்‌ விரிவாக 
எழுதியிருக்கிறார்‌. 


“அவராலே சரீரம்‌ , 
அதற்கு உதவியாயிருக்கிற சகல. 
கணுக்களினாலும்‌இசைவாய்க்‌ கூட்டி 
இணைக்கப்பட்டு, ஒவ்வொரு அவயலமும்‌: 
தன்தன்‌ அளவுக்குத்‌ தக்கதாய்க்‌ கிரியை 
செய்கிறடியே அது அன்பினாலே தனக்கு 


பக்திவிருத்தி உண்டாக்குகிறதற்கேதுவாகச்‌ 
சரீரவளர்ச்சியை உண்டாக்குகிறது" (எபே 


முழுதும்‌, 


சரீரமுழுவதையும்‌ ஆதரிக்கிற ந்‌ 
பற்றிக்‌ கொள்ளாமல்‌, மாயமான 
தாழ்மையிலும்‌, தேவதூதர்களுக்குச்‌ செய்யும்‌ 
ஆராதனையிலும்‌ விருப்பமுற்று. 
காணாதவைகளிலே துணிவாய்‌ நுழைந்து, 
தன்‌ மாம்சசிந்தைமினாலே வீணாய்‌ 
இறுமாப்புக்கொண்டிருக்கிற எவனும்‌ உங்கள்‌ 
பந்தயப்பொருளை நீங்கள்‌ இழந்துபோகும்படி 
உங்களை வஞ்சியாதிருக்கப்பாருங்கள்‌"' 
(கொலோ 21819) 


கிறிஸ்துவின்‌ பார்வையில்‌ 

சபைமினுடைய இடுப்பின்‌ ஷவு பரிசத்த 

ஒற்றுமையினாலும்‌: 

இணைக்கப்பட்டிருக்கிறது. 

உறுதிபண்ணப்பட்டிருக்கிறது. 

ஒன்றுக்கொன்று 

கிறிஸ்துவின்‌ 

விசுவாசிகள்‌. 

ஒருவருக்கொருவர்‌ இசைவாய்‌ இணைத்து 
கட்டப்பட்டிருக்கிறார்கள்‌. 


உன்னதப்பாட்டு - விரிவுரை 
SONG OF SOLOMON - COMMENTARY 


ட 
90% 


நாபி 
உன்‌ 7:2 


உன்‌ 7:2. உன்‌ நாமி திராட்சரசம்‌ 
நிறைத்த வட்டக்கலசம்போலிருக்கிறது; 
உன்‌ வயிறு லீலிபுஷ்பங்கன்‌ சூழ்த்த 
கோதுமை அம்பாரம்போலிருக்கிறது. 


மணவாட்டியின்‌ நாபியைப்பற்றியும்‌ 
மணவாளன்‌ வர்ணிக்கிறார்‌. நம்முடைய 
சரீரத்தின்‌ தொப்புளைக்‌ குறிப்பதற்கு “நாபி” 
என்னும்‌ வார்த்தை 
பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. “உன்‌ நாபி 
திராட்சரசம்‌ நிறைந்த வட்டக்கலசம்‌ 
போலிருக்கிறது” என்று சொல்லுகிறார்‌. 
கர்த்தருக்குப்‌ பயந்து, 'தீமையைவிட்டு 
விலகுவதே நம்முடைய நாபிக்கு 
ஆரோக்கியம்‌. அதுவே நம்முடைய 
எலும்புகளுக்கு ஊன்‌ (நீதி 3:8). 


மணவாட்டியின்‌ வயிறு லீலிபுஷ்பங்கள்‌ 
சூழ்ந்து கோதுமை அம்பாரம்போலிருக்கிறது 
என்று. மணவாளன்‌ சொல்லுகிறார்‌ 
மணவாட்டி மலர்களாலும்‌ 
அலங்கரிக்கப்பட்டிுக்கிறாள்‌. கோதுமை 
தானியத்தினாலும்‌ அலங்கரிக்கப்‌ 
பட்டிருக்கிறாள்‌. லீலிபுஷ்பங்கள்‌ ம யான்‌ 
கோதுமை நம்முடைய போஜனத்திற்கு 
உதவியாயிருப்பவை, சபையிலுள்ள. 
ஒவ்வொரு அம்சமும்‌ விசுவாசிகளுக்கு லலி 
புஷ்பங்களைப்போல அழகாகவும்‌, கோதுமை 
அம்பாரம்போல பிரயோஜனமாயும்‌ 
இருக்கிறது. 


சரீரத்தில்‌ வயிற்றுப்‌ பகுதியில்தான்‌ 
ஜீரணம்‌ நடைபெறுகிறது. வயிறு 
அழகாகயிருக்கிறது என்னும்‌ வார்த்தை 
"விசுவாசிக்கு. ஆவிக்குரிய போஜனம்‌. 
நேர்த்தியாய்க்‌ கிடைக்கிறது” என்பதைக்‌ 
குறிப்பிடுகிறது. சபையிலுள்ள விசுவாசிகள்‌ 
நேர்த்தியாகப்‌ போஜனம்‌ பண்ணுகிறார்கள்‌. 
அவர்களுடைய ஆத்துமாக்கள்‌ 
ஆரோக்கியமாயிருக்கிறது. சபையின்‌ 
விசுவாசிகள்‌ ஆவிக்குரிய ஜீவியத்தில்‌ 
வளர்ச்சி பெற்றவர்களாமிருக்கவேண்டும்‌. 
இதுவே சபையின்‌ அழகு. 





யம்‌ 
யய 1 


கழுத்தூ 
உன்‌ 7:8-5 


உன்‌ 7:8. உன்‌ இரண்டு ஸ்தனங்களும்‌. 
வெளிமானின்‌: இரட்டைக்‌. 


குட்டிகளுக்குச்‌ சமானமாயிருக்கிறது. 


உன்‌ 74. உன்‌ கழுத்து 
யானைத்தத்தத்தினால்‌ செய்த 
கோபுரத்தைப்போலவும்‌, உன்‌ 
கண்கள்‌ எஸ்போனிலே. 

வாசலண்டையிலிருக்கும்‌ 


நோக்கும்‌ 
வீபனோனின்‌ கோபுரத்தைப்போலவும்‌. 


இருக்கிறது. 


உன்‌ 75. உன்‌ சிரசு 
கர்மேல்‌ மலையைப்‌ போலிருக்கிறது; 
உன்‌ தலைமயிர்‌: 
இரத்தாம்பரமயமாயிருக்கிறது; 

ராஜா 'நடைக்காவணங்களில்‌ 
மயங்கிதிற்கிறார்‌. 


மணவாட்டியின்‌ இரண்டு ஸ்தனங்க। 
வெளிமானின்‌ ட்டைக்குட்டிகளுக்கு 
சமானமாயிருக்கிறது என்று மணவாளன்‌ 
வர்ணிக்கிறார்‌ இந்த வர்ணனை 
ஏற்கெனவே சொல்லப்பட்டிருக்கிறது (உன்‌ 
4:5). மணவாளன்‌ மணவாட்டியின்‌ கழுத்தை 
ஏற்கெனவே வர்ணித்தபோது “அது தாவீதின்‌ 
கோபுரம்‌ போலிருக்கிறது” என்று சொன்னார்‌ 
(ன்‌ 4:4) தாவீதின்‌ கோபுரத்தில்‌ 
பராக்கிரமசாலிகளின்‌ கேடகங்களாகிய 
ஆயிரம்‌ பரிசைகள்‌ தூக்கியிருக்கிற 
ஆயுதசாலை இருக்கிறது. 


இப்போது மணவாட்டியின்‌ கழுத்து 
யானைத்தந்தத்தினால்‌ செய்த 
கோபுரத்தைப்போல இருப்பதாக மணவாளன்‌ 
சொல்லுகிறார்‌. மணவாட்டியின்‌ கழுத்து 
வெண்மை நிறத்தில்‌, யானைத்தந்தம்‌ போல. 
வழவழப்பாகமிருக்கிறது. பரிசுத்தவான்களின்‌. 
விசுவாசம்‌ கழுத்துபோல இருக்கவேண்டும்‌. 
கழுத்து சரீரத்தை. 

இணைக்கிறது. கிறிஸ்துவாகிய 
விசுவாசிகளாகிய நாம்‌ நம்மு 
விசுவாசத்தினால்‌ இணைக்கப்படவேண்டும்‌. 


உன்னதப்பாட்டு - விரிவுரை 
SONG OF SOLOMON - COMMENTARY 


ட 
90% 


மணவாட்டியின்‌ கண்கள்‌ 
எஸ்போனிலே பத்ரபீம்‌ 
வாசலண்டையிலிருக்கும்‌ குளங்களைப்போல 
இருப்பதாக மணவாளன்‌ சொல்லுகிறார்‌. 
இவை இயற்கையான மீன்‌ தடாகங்கள்‌. இது 
எருசலேமிலுள்ள வாசலண்டையில்‌ அல்லது 
எஸ்போனிலுள்ள  வாசண்டையிலிருக்கிறது. 
இந்த இடம்‌ எஸ்போனிலே பத்ரபீம்‌ என்று 
அழைக்கப்படுகிறது. இந்த வாக்கியத்திற்கு. 
திரளான மக்களைப்‌ பெற்ற குமாரத்தி” 
என்று பொருள்‌. இந்த வாசல்‌ ஒரு 
பெரும்பாதையைப்‌ போலிருக்கிறது. 
சபையிலுள்ள விசுவாசியின்‌ நோக்கங்கள்‌, 
தெளிவாகமிருக்கவேண்டும்‌.  எஸ்போனிலே 
பத்ரபீம்‌ வாசலண்டையிலிருக்கும்‌ குளங்கள்‌ 
பளிங்குபோல. தெளிவாகயிருக்கும்‌. 
அதுபோலவே விசுவாசிகளின்‌ மனச்சாட்சியும்‌ 
சுத்தமாயும்‌ தெளிவாயும்‌ இருக்கவேண்டும்‌. 
மணவாட்டியின்‌. மஸ்குவின்‌ 
திசையை க ஸ்னோனின்‌ 
கோபுரத்தைப்போல இருக்கிறது என்று 
மணவாளன்‌ சொல்லுகிறார்‌. “கர்த்‌ 
ஆண்டவர்‌ எனக்குத்‌ 
ஆகையால்‌ நான்‌ 
நான்‌ வெட்கப்பட்டுப்போவதில்லையென்று 
அறிந்திருக்கிறேன்‌ ; ஆதலால்‌ என்‌ முகத்தைக்‌ 
குற்பாறையைப்போலாக்கினேன்‌" (ஏசா 50:7). 
சபையின்‌ முகம்‌ கற்பாறையைப்போல 
குடினமாயும்‌, உறுதியாயும்‌ இருக்கவேண்டும்‌. 
நம்மிடத்தில்‌ பரிசுத்தமான தைரியம்‌ 
நிரம்பியிருக்கவேண்டும்‌. லீபனோனின்‌ 
கோபுரம்‌ உறுதியாகமிருக்கும்‌. அதுபோலவே 
உறுதியாய்‌ 


லீபனோனின்‌ கோபுரம்‌. 
திசையை நோக்கியிருக்கிறது. 
சீரியா நேசத்தின்‌ 
சீரியர்கள்‌ இஸ்ரவேல்‌ 
சத்துருக்களாகமிருந்தார்கள்‌. 
கோபுரமோ தன்னுடைய 
தமஸ்குவைத்‌ தைரியமாய்‌ 
பார்க்கிறது. கர்த்தருடைய 
தங்கள்‌  சத்துருவாகிய சாத்தானை 
தைரியமாக எதிர்க்கவேண்டும்‌. அவனைத்‌ 
தைரியமாய்‌ நோக்கிப்‌ பார்க்கவேண்டும்‌. 
சத்துருவைப்‌ பார்த்து பயந்துவிடக்கூடாது. 


தமஸ்குவின்‌ 
தமஸ்கு 
தலைநகரம்‌. 
ஜனத்தாருக்கு 
லீபனோனின்‌. 
சத்துருவாகிய 
நோக்கிப்‌ 
சபையாரும்‌ 





மயம்‌ 
யய 1 


மணவாட்டியின்‌ சிரசு  கர்மேல்‌ 
மலையைப்போலிருக்கிறது என்று மணவாளன்‌ 
சொல்லுகிறார்‌. விசுவாசியின்‌ தலைகள்‌ 
அவர்களுடைய சத்துருக்களைவிட 
உயர்ந்திருக்கவேண்டும்‌. “இப்பொழுது என்‌ 
தலை என்னைச்‌ சுற்றிலும்‌ இருக்கிற என்‌ 
சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும்‌; 
அதினிமித்தம்‌ அவருடைய கூடாரத்திலே 
நான்‌ ஆனந்த பலிகளையிட்டு, கர்த்தரைப்‌ 
பாடி, அவரைக்‌ கீர்த்தனம்பண்ணுவேன்‌"' 
(சங்‌ 27:6). 


கர்மேல்‌ மலையின்‌ கீழே புயல்காற்று 

அடித்தாலும்‌, கர்மேல்‌ பர்வதம்‌ அசையாது. 

அது பரலோகத்தை கெம்பீரமாய்‌ நோக்கிப்‌ 

பார்த்துக்கொண்டிருக்கும்‌. விசவாசிகளாகிய 

மலையைப்போல 

பார்க்கவேண்டும்‌. 

ஜீவியத்தில்‌: 

போராட்டங்கள்‌ 

வெள்ளம்‌ போலவும்‌, புயல்காற்று போலவும்‌ 

வந்தாலும்‌, நாம்‌ கர்மேல்‌ மலையைப்போல. 
அசையாமல்‌ உறுதியாய்‌ நிற்கவேண்டும்‌. 


மணவாட்டியின்‌ தலைமயிர்‌ இரத்தாம்பர 
மயமாயிருக்கிறது என்று மணவாளன்‌ 
சொல்லுகிறார்‌. தலைமயிர்‌ 
கலைந்திருக்கக்கூடாது. அது ஒழுங்காக 
படிந்திருக்கவேண்டும்‌. விசுவாசிகளும்‌ 
கர்த்தருடைய பார்வையில்‌ 
பணிவுள்ளவர்களாகவும்‌. ஒழுக்கமுள்ளவர்‌ 
களாகவும்‌ இருக்கவேண்டும்‌. கலந்த 
'தலைமயிரைப்போல தாறுமாறாக 
ஜீவிக்கம்கூடாது. 

தன்னை பரிசுத்தத்தினால்‌ 
அலங்கரித்திருக்கிற சபை கர்த்தருடைய 
பார்வைக்கு அழகாயிருக்கிறது. கர்த்தரோ 
தம்முடைய கிருபையுள்ள வார்த்தையினால்‌ 
சபையின்‌ அழகைப்‌ புகழ்ந்து பேசுகிறார்‌. 
கர்த்தரின்‌ புகழ்ச்சி சபையின்‌ அழகை. 
அதிகரிக்கிறது. கர்த்தர்‌ தம்முடைய 
சபையைப்‌ பார்ப்பதில்‌ பிரியப்படுகிறார்‌. ராஜா 
நடைக்காவணங்களில்‌ மயங்கி நிற்கிறார்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய சபையைப்‌ பார்த்து. 
அதன்‌ அழகில்‌ திகைத்து நிற்கிறார்‌. 
சபையின்‌ பரிபூரணமான 


அழகை ரசித்துக்‌ கொண்டிருக்கிறார்‌. 


உன்னதப்பாட்டு - விரிவுரை 
SONG OF SOLOMON - COMMENTARY 


ட 
90% 


தம்முடைய சபையைவிட்டு 
போகமனதில்லை. அவர்‌ 
சபையின்‌ நடைக்காவணங்களில்‌ மயங்கி 
நிற்கிறார்‌. அங்கு சபையிலுள்ள தம்முடைய 
விசுவாசிகளோடு ஐக்கியமாயிருக்கிறார்‌. 


நீ எவ்வளவு ரூபவதி 
உன்‌ 7:6-9 


உன்‌ 76. மனமகிழ்ச்சியை. 
உண்டாக்கும்‌ என்‌ பிரியமே! தீ 
எவ்வளவு ரூபவதி, தீ 
எவ்வளவு இன்பமுன்னவன்‌. 


உன்‌ 7. உன்‌ உயரம்‌ 
பனைமரத்தொழுங்கு போலவும்‌, உன்‌ 
ஸ்தனங்கள்‌. 'திராட்சுக்குலைகன்‌' 
போலவும்‌ இருக்கிறது. 


உன்‌ 7:8. 
அதின்‌ 


நான்‌ பணைமரத்திலேறி, 
மடல்களைப்‌ பிடிப்பேன்‌ 
என்றேன்‌; இப்பொழுதும்‌ உண்‌ 
ஸ்தனங்கள்‌ திராட்சக்குலைகள்‌ 
போலவும்‌, உன்‌ மூக்கின்‌ வாசனை 
கிச்சிலிப்பழங்கன்போலவும்‌ இருக்கிறது. 


உன்‌ 7:9. உன்‌ தொண்டை, என்‌ நேசர்‌ 
குடிக்கையில்‌ மெதுவாயிறங்குகிறதும்‌, 
உறங்குகிறவர்களின்‌ உதடுகளைப்‌ 
பேசப்பண்ணுகிறதுமான, நல்ல. 
திராட்சரசத்தைப்போலிருக்கிறது. 


மணவாளன்‌ 
மணவாட்டியாகிய சபையின்‌ 
பார்த்து ஆச்சரியத்தில்‌. ம்க்‌ 
'மனமகிழ்ச்சியை உண்டாக்கும்‌ என்‌ பிரியமே! 
நீ எவ்வளவு ரூபவதி, நீ 
எவ்வளவு இன்பமுள்ளவள்‌" என்று 
மணவாளன்‌ ஆச்சரியத்தோடு கேட்கிறார்‌. 
மணவாட்டி பிறக்கும்போது  ரூபவதியாகப்‌ 
பிறக்கவில்லை. கிறிஸ்துவானவர்‌ 
சபைக்குக்‌ கொடுத்திருக்கிற 
சபையானது அழகு 
மிகுந்ததாகயிருக்கிறது. 





மயம்‌ 
யய 1 


தம்முடைய சபையோடு 
தொடர்ந்து ஐக்கியமாமிருக்கவேண்டுமென்று 
தீர்மானம்பண்ணுகிறார்‌. 


பனை 


மனற தத்த போலிருக்கிறது” என்று 
ஆச்சரியத்தோடு சொல்லுகிறார்‌. பனைமரம்‌: 
நேராக, உயரமாக, வலிமையாக 
இருப்பதுபோல, மணவாட்டியும்‌ உயரமாகவும்‌, 
வலிமையாகவும்‌ இருக்கிறாள்‌. பனைமரத்தில்‌ 
ஏராளமான ல்‌ காய்த்து 
தொங்கும்‌. பார்ப்பதற்கு 
மிகுந்த. அகோரம்‌. அதுபோலவே. 
. அழகாகமிருக்கிறது. சப 

அது சபைக்கு 


அழகாகவே இருக்கிறது. 

ஏராளமான மட்டைகள்‌ விரிந்து பறந்திருக்கும்‌. 

அது... பனைமரத்தின்‌ ஆரோக்கியமான 

வளர்சி காண்பிக்கிறது. அதுபோலவே 
னது கிளைகள்விட்டு, பல 

சபைகளாகப்‌ பிரிந்திருக்கும்போது. அதுவம்‌ 

சபைக்கு மிகுந்த அழகாகயிருக்கிறது. 


கிறிஸ்துவானவர்‌ தம்முடைய 
சபையைப்பற்றிச்‌ சொல்லும்போது. "நான்‌ 
அதின்‌ மடல்களைப்‌ 


பிடித்து, அதன்‌ அழகை ரசிக்கிறார்‌. 
மணவாளன்‌ 
மணவாட்டியின்‌ 


திராட்சக்குலைகளுக்கு 
காண்கிறார்‌. டாப்டங்கள்‌ 


உண்டாக்குகிறது. 


உன்னதப்பாட்டு - விரிவுரை 
SONG OF SOLOMON - COMMENTARY 


ந 
PUELSHERS 


மணவாளன்‌ பனைமரத்திற்கு வந்து, 
அந்த மரத்திலேறி, அதின்‌ மடல்களைப்‌ 
பிடிக்கிறார்‌. மணவாட்டியினுடைய மூக்கின்‌ 
வாசனை கிச்சிலிப்பழங்கள்‌ போல 
இருக்கிறது. இது மனதிற்கு. 
இன்பமாயிருக்கிறது. உள்ளத்திலிருக்கிற 
சோர்வுகளை நீக்குகிறது. இருதயத்தைப்‌ 
புதுப்பிக்கிறது. மணவாட்டிமின்‌ தொண்டை 
நல்ல திராட்சரசத்தைப்‌ போல இருக்கிறது. 
மணவாட்டி ஆவியினால்‌ நிரம்பி, 
தேவனோடும்‌, மனுஷரோடும்‌ இன்பமான 
வார்த்தைகளைப்‌ பேசுகிறாள்‌. இந்த 
வார்த்தைகள்‌ மணவாட்டியின்‌ 
ட ரத்து புறப்பட்டு வருகிறது. 
மணவாட்டியின்‌. வார்த்தைகள்‌ 
மணவாளனுக்கு மனமகிழ்ச்சியை 
உண்டாக்குகிறது. 


மணவாட்டியின்‌ ஜெபம்‌ 
மணவாளனுக்குப்‌ பிரியமாயிருக்கிறது. நல்ல 
திராட்ச ரசத்தைக்‌ குடிக்கும்போது அது 
தொண்டையில்‌ மெதுவாயிறங்கும்‌. 
அதுபோலவே தேவனுடைய ஆறுதலின்‌ 
வார்த்தைகள்‌, கிருபையுள்ள ஆத்துமாவிற்குள்‌ 
மெதுவாக இறங்குகிறது. கிறிஸ்துவின்‌ 
ஆவியானவர்‌ தம்முடைய ஜனங்கள்‌ மத்தியில்‌ 
பிரசன்னமாயிருக்‌ அவர்‌ ஜனங்களைப்‌ 
புதப்பிக்கிறார்‌. ஜனங்களுக்கு ஆறுதலையும்‌ 
தேறுதலையும்‌ தருகிறார்‌. 


திராட்சரசம்‌ 
உதடுகளை 
மனந்திரும்பாத பாவிகள்‌ 
போலவே 
பரிசுத்தவான்‌கள்கூட 
ஜீவியத்தில்‌ 
அரை 

அரை 
கிறிஸ்துவின்‌ 
வார்த்தையும்‌ 
பெலத்தையும்‌ 
நிறைவினால்‌. 


நல்ல 
உறங்குகிறவர்களின்‌. 
பேசப்பண்ணும்‌. 
உறங்குகிறவர்களைப்‌ 


தூக்கத்திலிருக்கிறார்கள்‌. 
மயக்கத்திலிருக்கிறார்கள்‌. 
ஆவியானவரும்‌, அவருடைய 
ஆத்துமாவுக்கு ஜீவனையும்‌ 
கொடுக்கிறது. இருதயத்தின்‌ 
வாய்‌ பேசுகிறது. 





i THE 
TT 


யாத்‌ 19:14. மோசே மலையிலிருந்து 
இறங்கி, ஜனங்களிடத்தில்‌ வந்து, 
அவர்களைப்‌ பரிசுத்தப்படுத்தினான்‌; 
அவர்கள்‌ தங்கள்‌ வஸ்திரங்களைத்‌: 
தோய்த்தார்கள்‌. 


யாத்‌ 19:15, அவன்‌ ஜனங்களை நோக்கி: 
மூன்றாம்‌. நாளைக்கு. 
ஆயத்தப்பட்டிருங்கன்‌, 
மனைவியினிடத்தில்‌ 
என்றான்‌. 


சேராதிருங்கன்‌ 


கர்த்தர்‌  கார்மேகத்தில்‌ சீனாய்‌ 

மலையின்மீது இறங்கி வருகிறார்‌ (யாத்‌ 19:9) 

சகல ஜனங்களுக்கும்‌ 

சீனாய்‌ மலையின்மேல்‌ 

(யாத்‌ 19:1). கர்த்தர்‌ 

பரிசுத்த பிரசன்னத்தை 

இஸ்ரவேல்‌ ஜனங்களுக்கு பிரத்தியட்சமாய்‌ 

வெளிப்படுத்துவதற்கு ஒரு தெய்வீக 
நோக்கமுள்ளது. 


தம்முடைய நோக்கத்தை 
மோசேக்கு * வெி்பு்திறா்‌ கர்த்தர்‌ 
மோசேயை நோக்கி, "நான்‌ உன்னோடே 
பேசும்போது ஜனங்கள்‌ கேட்டு, உன்னை 

விசுவாசிக்கு்படி, 

உள்ளிடத்திற்கு 
வருவேன்‌" (யாத்‌ 193) என்று சொல்லுகிறார்‌ 
கர்த்தர்‌ கார்மேகத்தின்‌ மேல்‌ 
மோசேயினிடத்தில்‌ வருவதற்கு இதுவே 
காரணம்‌. 


தேவன்‌ இறங்கிவந்து தம்முடைய 
ஜனத்திடம்‌ வருவதாக வாக்குப்பண்ணுகிறார்‌. 
ஜனங்கள்‌ மலையில்‌ ஏறாதபடிக்கும்‌ அதின்‌ 
அடிவாரத்தைத்‌ தொடாதபடிக்கும்‌ ஜனங்களை 
எச்சரித்துக்‌ கூறுகிறார்‌. மலையைத்‌: 
தொடுகிறவன்‌ எவனும்‌ நிச்சயமாகவே. 
கொல்லப்படுவான்‌ என்பது தேவனுடைய 
எச்சரிப்பின்‌ சத்தமாகும்‌. மோசே தேவனுடைய 
கட்டளைகளைப்‌ பெற்றுக்‌. கொண்டு, 
இஸ்ரவேல்‌ ஜனத்தாரிடம்‌ வந்து. அவர்கள்‌ 
தேவனுடைய சமூகத்திற்கு வரவும்‌, 
அவருடைய சத்தத்தைக்‌ கேட்கவும்‌ 
அவர்களை ஆயத்தப்படுத்துகிறார்‌ 
(யாத்‌ 19:9-13), 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தேவன்‌ மோசேயைத்‌ தமது 
வல்லமையோடு அனுப்பியிருக்கிறார்‌. இதை 
ஜனங்கள்‌ விசுவாசிக்க வேண்டும்‌. தம்முடைய 
கேட்கும்போது ஜனங்கள்‌ 
விசுவாசிப்பார்கள்‌ என்பது 
அற்புதங்கள்‌ மூலமாகவும்‌, வேறு ஏதாவது 
அதிசயங்கள்‌ மூலமாகவும்‌ செய்யாமல்‌, தமது 
சப்தத்தை ஜனங்கள்‌ கேட்பதன்‌ 
மூலமாகச்‌ செய்ய விருங்பகிறார்‌ தேவனுடைய 
சப்தத்திற்கு வல்லமையுண்டு. 
கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ ஜனங்களுக்கு 
பிரத்தியட்சமாக சீனாய்‌ மலையின்மேல்‌: 
இறங்கி வருகிறார்‌. கர்த்தருடைய தெய்வீக 
பிரசன்னம்‌ அவர்கள்‌ மத்தியிலே இருக்கிறது. 
ஜனங்கள்‌ சொன்ன வார்த்தைகளை மோசே 
கர்த்தருக்கு சொல்லுகிறார்‌. கர்த்தர்‌ 
சொன்னவைகளையெல்லாம்‌. செய்வோம்‌. 
என்று ஜனங்கள்‌ பிரத்தியுத்தரம்‌ 
சொல்லுகிறார்கள்‌. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
தம்முடைய உடன்படிக்கையை 
கைக்கொள்ளவேண்டும்‌ என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. இஸ்ரவேல்‌ ர்‌ 
எல்லோரும்‌ ஏகமாய்‌ 
வார்த்தைக்கு 
வாக்குப்பண்ணுகிறார்கள்‌. 
கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
உடன்படிக்கை 


அட கயா நார்‌ இந்த 
உடன்படிக்கையின்‌ முதலாவது பகுதி 
இப்போது நிறைவேறுகிறது.  கர்த்தருக்கும்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கும்‌ இடையே 
மோசேயின்‌ மூலமாக சம்பாஷணை 
நடைபெறுகிறது. கர்த்தரும்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ மத்தியிலே பிரத்தியட்சமாக இறங்கி 
வருவதாக வாக்குப்பண்ணுகிறார்‌. 


பத்திரரோடு 


பண்ண 


கர்‌ டய மகிமையான 
ன்னை," இஸ்வேல்‌ பதிக்க 
முன்பாக பிரத்தியட்சமாய்‌ வெளிப்படுத்தி, 
அவர்களோடு உடன்படிக்கை பண்ணுகிறார்‌. 
கர்த்தருக்கும்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்கும்‌ 
நடுவே. உடன்படிக்கை 
உறுதிபண்ணப்படுகிறது. உடன்படிக்கையின்‌ 
ஆரம்பத்தில்‌, கர்த்தருடைய பிரத்தியட்சமான 
பிரசன்னம்‌ வெளிப்படுகிறது. இதன்‌ பின்பு, 
கர்த்தருடைய உடன்படிக்கையின்‌ 
வார்த்தைகள்‌ மோசேயின்‌ மூலமாக 
அமைதியாக நிறைவேற்றப்படுகிறது. 





யம்‌ 
யய 1 


நான்‌ என்‌ நேசருடையவன்‌ 
உன்‌ 7:10 


உன்‌ 7:10. நான்‌ என்‌ நேசருடையவன்‌, 
அவர்‌ பிரியம்‌ என்மேலிருக்கிறது. 


சபையாகிய 
வார்த்தைகளைப்‌ 


ப்‌ 


ஐக்கியம்‌ 
நேத்து 
ஜெயத்தை நினைத்து அவள்‌ 
சந்தோஷத்தோடு இந்த வார்த்தைகளைச்‌ 
சொல்லுகிறாள்‌. மணவாட்டியின்‌ 
வார்த்தைகளில்‌ பரிசுத்தமுள்ளது. 


"நான்‌ என்‌ நேசருடையவள்‌” 
மணவாட்டி தன்னுடைய அன்மை 
வெளிப்படுத்துகிறாள்‌. இனி அவள்‌ 

க்குரியவளல்ல. அவள்‌ தன்னை 
முழுவதுமாகவே தன்னுடைய நேருக்கு: 
அர்பணித்துவிட்டாள்‌. அவளுடைய நேசரே 
இப்போது அவளை பூரணமாய்‌ ஆளுகை 
செய்கிறார்‌. அவளை முழுவதுமாய்‌ 
ஆட்கொள்கிறார்‌. 


என்று 


நான்‌ தன்னுடைய நேசருடையவள்‌ 
என்று மணவாட்டி சொல்லும்போது. இந்த 
வாக்கியம்‌ அவளுக்கு 

சந்தோஷத்தைக்‌ கொடுக்கிறது. 


தன்னுடைய நேசருக்கு மாத்திரமே உரியவள்‌. 
தன்‌ நேசரை மாத்திரமே அவள்‌ சேவிப்பாள்‌. 
இந்த வார்த்தைகளினால்‌ மணவாட்டி 
தன்னை ஆறுதல்‌ படுத்துகிறாள்‌. 


மணவாளனின்‌ பிரியம்‌ மணவாட்டியின்‌ 
மேலிருக்கிறது. தாம்‌ தெரிந்துகொண்ட 
ஜனத்தின்மீது கர்த்தர்‌ பிரியமாயிருக்கிறார்‌. 
கர்த்தர்‌ பரலோகத்திலிருந்து. இந்தப்‌ 
பூமிக்கு வந்து, தம்மால்‌ தெரிந்து, 
கொள்ளப்பட்டவர்களைத்‌ தேடிக்கண்டுபிடித்து, 


ஒப்புக்கொடுக்கிறார்களோ, 
எல்லோரையும்‌ 


தமக்குச்‌ சொந்தமாக்கிக்‌ கொள்கிறார்‌. 


உன்னதப்பாட்டு - விரிவுரை 
SONG OF SOLOMON - COMMENTARY 


ட 
PUELSHERS 


கிறிஸ்துவின்‌ பிரியம்‌ தமக்குச்‌ 
சொந்தமானவர்கள்‌ மேலிருக்கிறது. கிறிஸ்து 
தம்முடைய ஜனத்தின்மீது வைத்திருக்கிற 
பிரியத்தினால்‌ அவர்‌ மறுடியும்‌ 
பரலோகத்திலிருந்து பூமிக்குத்‌ திரும்பி 
வருவார்‌. தம்முடைய பிள்ளைகளை 
மறுடடியுமாக தம்மிடத்திலே கூட்டிச்‌ 
சேர்த்துக்கொள்வார்‌. 


வாரும்‌ என்‌ நேசரே 
உன்‌ 7:11 


ஈரும்‌ என்‌ நேசரே! 
(வில்‌ போய்‌, கிராமங்கவில்‌ 
தங்குவோம்‌. 


மணவாட்டி 
மணவாளனோடு 

வேண்டும்‌. என்று 

தன்னுடைய விருப்பத்தை ந்த 

மனத்தாழ்மையோடு அவரிடத்தில்‌ 

சொல்லுகிறாள்‌. “வாரும்‌ என்‌ நேசரே" என்று 

தன்னுடைய மணவாளனை அன்போடு 

அழைக்கிறாள்‌. தாங்கள்‌ இருவரும்‌ 

இணைந்து நடக்கவேண்டுமென்று மணவாட்டி 

விரும்புகிறாள்‌. மணவாட்டி தன்னுடைய 

மணவாளனோடு கூட நடக்கும்போது, 

ஆலோசனைகளையும்‌, 

றுதல்களையும்‌, 

நற்றுக்கொள்ள 

மனதிலுள்ள 

துக்கங்களையும்‌, 

மணவாட்டியால்‌ 

மணவாளனிடம்‌ சொல்ல முடியும்‌. இருவரும்‌ 

சேர்ந்து ஒன்றாய்‌ நடக்கும்போது, 

அவர்களுக்கு இடையில்‌: யாரும்‌ 

இருக்கமாட்டார்கள்‌. மணவாட்டி தன்‌: 

மணவாளனோடு எந்தவித தடையுமில்லாமல்‌ 

தாராளமாய்ப்‌ பேசலாம்‌. 


இயேசுகிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு, 
எம்மாவு என்னும்‌ ஊருக்குப்‌ போகிற 
வழியிலே, தம்முடைய சீஷர்கள்‌ இருவரோடு 
நடந்துபோனார்‌. அவர்களோடு நடக்கும்‌ 
போது. உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவானவர்‌, 
அவர்களோடு பேசிக்கொண்டே போனார்‌. 
அப்போது அவர்களுடைய இருதயங்கள்‌ 
அவர்களுக்குள்‌ கொழுந்துவிட்டு எரிந்தது. 
இயேசுகிறிஸ்துவின்‌ வார்த்தைகள்‌ 
நம்முடைய  இருதயத்தைச்‌ சென்றடையும்‌ 
போது, அது கொழுந்துவிட்டு எரியும்‌. 


உன்‌ 701. 
வயல்வெளி! 


தன்னுடைய 
ஐக்கியமாமிருக்க 
விரும்புகிறாள்‌. 





மயம்‌ 
யய 1 


மணவாட்டி 
வயல்வெளிகளுக்கும்‌, 
போகவேண்டுமென்று விரும்புகிறாள்‌. 
“வயல்வெளியில்‌ போய்‌, கிராமங்களில்‌ 
தங்குவோம்‌" என்று சொல்லுகிறாள்‌. அங்கு 
தன்னுடைய மணவாளனோடு அவளால்‌ 
நெருங்கிய ஜக்கியத்திலிருக்க முடியும்‌. 
கிறிஸ்துவோடு நெருங்கிய ஐக்கியத்திலிருக்க 
விரும்புகிறவர்கள்‌, பரபரப்பான 
உலகத்தைவிட்டு, சற்று 
இடங்களுக்குப்‌ 
ஆரவாரமில்லாத, சந்தடியில்லாத 
கர்த்தரோடு தனிமையிலிருக்கவேண்‌ 


நம்முடைய மன ப்பம்‌ 
சந்தம்‌ காரியமும்‌. நப்‌ ஜெயந்த்‌ 
'தடையாகயிருக்கக்கூடாது. 
கிறிஸ்துவம்‌ இடையில்‌ 
தடையும்‌, தொந்தரவும்‌ 
பார்த்துக்கொள்ளவேண்டும்‌. அப்படிப்பட்ட 
இடங்களில்‌ நம்மால்‌ கிறிஸ்துவோடு 
நெருங்கிய ஐக்கியத்திலிருக்க முடியும்‌ 


தன்‌ மணவாளனோடு. 
கிராமங்களுக்கும்‌ 


நமக்கும்‌. 
வேறு எந்த 
இல்லாதவாறு. 


'திராட்௪த்தோட்டங்கள்‌ 
உன்‌ 7:12. 


உண்‌ 702. அதிகாலையிலே திராட்சத்‌ 
தோட்டங்களுக்குப்‌ போவோம்‌; 
திராட்சக்கொடி துணிர்த்து அதின்‌ பூ 
க என்றும்‌, மாதனஞ்செடிகன்‌' 

ப்ழித்ததோ என்றும்‌ பார்ப்போம்‌; 

க என்‌ நேசத்தின்‌ உச்சிதங்கனை 
பகல்‌ தருவேன்‌. 

மணவாட்டி தன்னுடைய 
மணவாளனிடம்‌, அதிகாலையிலே 
திராட்சத்தோட்டங்களுக்குப்‌ போவோம்‌" என்று 
கூப்பிடுகிறாள்‌. தன்னுடைய நேசரோடு 


இன்னும்‌ நெருங்கிய 

ஐக்கியத்திலிருக்கவேண்டுமென்று மணவாட்டி 

ம்‌ ள்‌ மணவாளனோடு 

உதவியாயிருக்கும்‌. 

அதிகரிக்கிறாள்‌. 

கிராமங்களுக்கும்‌ 

போனாலே போதுமானது. அங்கே அவளால்‌ 

தன்னுடைய நேசரோடு நெருங்கிய 

ஐக்கியத்திலிருக்க முடியும்‌. மணவாளனின்‌ 

பிரசன்னமே அவளுக்கு சந்தோஷத்தையும்‌ 
ஆறுதலையும்‌ கொடுக்கும்‌. 


உன்னதப்பாட்டு - விரிவுரை 
SONG OF SOLOMON - COMMENTARY 


ட 
90% 


கிறிஸ்துவின்‌ பிரசன்னம்‌. 
சபைக்கு. மனமகிழ்ச்சியையும்‌, தெம்பையும்‌, 
சந்தோஷத்தையும்‌ கொடுக்கும்‌. நாம்‌ எந்த 
சூழ்நிலையிலிருந்தாலும்‌, நம்முடைய ஆத்துமா 
கிறிஸ்துவோடு நெருக்கமாயிருக்க 
வேண்டும்‌. நாம்‌ இருக்கும்‌ சூழ்நிலையிலேயே 
தேவனோடு ஐக்கியமாயிருக்க 
பழகிக்கொள்ளவேண்டும்‌. கிறிஸ்துவோடு 
கூடமிருப்பதே. நமக்கு மிகப்பெரிய 
ஆசீர்வாதம்‌. 


மணவாட்டியோ . வயல்வெளியையும்‌, 
கிராமங்களையும்விட இன்னும்‌ நெருக்கமான 
இடத்தில்‌, தன்னுடைய நேசரோடு அதிக 
நெருக்கமாயிருக்கவேண்டுமென்று 

விரும்புகிறாள்‌. தன்னுடைய ஆத்துமாவை 
தன்‌ நேசரிடத்தில்‌ ஊற்றவேண்டுமென்று 
பிரியப்படுகிறாள்‌. இதற்காக 
“திராட்சத்தோட்டங்களுக்கு அதிகாலையில்‌ 
போவோம்‌ வாருங்கள்‌" என்று மணவாட்டி 
தன்னுடைய மணவாளனை அன்போடு 
அழைக்கிறாள்‌. அங்கு திராட்சக்கொடி 
துளிர்த்து. அதின்‌ பூ மலர்ந்ததோ என்று 
பார்ப்போம்‌ என்று சொல்லுகிறாள்‌ 


நம்முடைய சொந்த 'துமாக்களே 
நம்முடைய க்கப்‌ பாகாக 
யிருக்கிறது. இந்த திராட்சத்தோட்டங்களுக்கு 
நாம்‌ காவற்காரர்களாகவும்‌, 
வேலையாட்களாகவும்‌ இருக்கிறோம்‌. 
நம்முடைய பொறுப்பிலிருக்கும்‌ 
திராட்சத்தோட்டத்தை அடிக்கடி 
கவனிக்கவேண்டும்‌. அதைச்‌ சோதித்துப்‌ 
பார்க்கவேண்டும்‌. அதன்‌ தேவையை 
சந்திக்கவேண்டும்‌. நம்முடைய சொந்த 
ஆத்துமாவை அடிக்கடி பரிசோதித்துப்‌ 
பார்த்து. நன்றாய்‌. 
பராமரிக்கவேண்டும்‌. திராட்சக்கொடி 
துளிர்த்திருக்கிறதா என்பதையும்‌, அதின்‌ பூ 
மலர்ந்திருக்கிறதா என்பதையும்‌ ஆராய்ந்து 
பார்க்கவேண்டும்‌. நம்முடைய ஆத்துமாவில்‌ 
நீதியின்‌ கனிகள்‌ முளைக்கவேண்டும்‌. 





மயம்‌ 
யய 1 


திராட்சக்கொடியில்‌ 
மாத்திரம்‌ போதாது. அது பிஞ்சு 
விடவேண்டும்‌. கனிகொடுக்கவேண்டும்‌. 
திராட்சத்தோட்டத்திலே மாதுளஞ்செடிகளும்‌ 
இருக்கிறது. அவைகளும்‌ பூ பூத்ததோ 
என்று போய்ப்பார்ப்போம்‌ என்று மணவாட்டி 
தன்னுடைய மணவாளனை அழைக்கிறாள்‌. 
திராட்சக்கொடிகளும்‌, மாதுளஞ்செடிகளும்‌ 
பசுமையாகவும்‌, 'ளமையாகவும்‌, 
'மொட்டாகவும்‌, மலராகவும்‌ இருக்கும்போதே, 
அவற்றைப்‌ போய்ப்பார்த்து பராமரிக்க 
வேண்டும்‌. அதிகக்‌ கவனம்‌ செலுத்தி 
அவற்றைப்‌ பாதுகாக்கவேண்டும்‌. 


பூ மலர்ந்தால்‌ 


திராட்சக்கொடிகள்‌  நற்கனிகளைக்‌ 
கொடுப்பதற்கும்‌, மாதளஞ்செடிகளில்‌ நல்ல 
பழங்கள்‌ பழுப்பதற்கும்‌ நாம்‌ மிகுந்த 
கவனம்‌ செலுத்தவேண்டும்‌. நம்மை நாமே 
சோதித்துப்‌ பார்ப்பது. க 
பரிசுத்த ஆவியானவரும்‌ 
சோதித்துப்‌ பார்க்கவேண்டும்‌ 
ஆலியையும்‌ ஆத்துமாவையும்‌ சோதித்துப்‌ 
பார்ப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர்‌ நமக்கு 
உறலிபுரிவார்‌. நம்மை நாமே நிதானித்து, 
அறியவேண்டும்‌. 

அதிகாலையிலே திராட்சத்‌ 
தோட்டங்களுக்குப்‌ போவோம்‌ என்று 
மணவாட்டி தன்‌ மணவாளனை அன்போடு 


தருவதாக வாக்குப்பண்ணுகிறாள்‌. 


என்‌ நேசர்‌ 
உன்‌ 7:18 


உன்‌ 7:18. தூதாயிம்‌ பழம்‌ வாசனை 
வீசும்‌; நமது வாசல்கனண்டையிலே 
புதியவைகளும்‌ பறையவைகளூமான 
சகலவித அருமையான கனிகளுமுண்டு; 
என்‌ நேசரே! அவைகளை உமக்கு 
வைத்திருக்கிறேன்‌... 


உன்னதப்பாட்டு - விரிவுரை 
SONG OF SOLOMON - COMMENTARY 


ட 
PUELSHERS 


மணவாளன்‌ அதிகாலையிலே. 
தன்னோடு திராட்சத்தோட்டத்திற்கு 
வந்தால்‌, தான்‌ அவர்மீது மிகுந்த 
அன்பாயிருக்கப்போவதாகவும்‌, அவரை 
நன்றாகக்‌ கவனித்துக்கொள்ளப்போவதாகவும்‌ 
மணவாட்டி வாக்குப்பண்ணுகிறாள்‌. நம்முடைய 
நேசர்‌ நமக்குள்‌ பிரவேசிக்கும்போது அவர்‌ 
நம்மோடுகூட போஜனம்பண்ணுகிறார்‌. 
இதோ, வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன்‌ ; 
ஒருவன்‌ என்‌ சத்தத்தைக்‌ கேட்டு, கதவைத்‌ 
திறந்தால்‌, அவனிடத்தில்‌ நான்‌ பிரவேசித்து, 
அவனோடே போஜனம்பண்ணுவேன்‌, அவனும்‌ 
என்னோடே போஜனம்பண்ணுவான்‌"' 


நேசத்தின்‌ 
தன்னுடைய 
தருவதாக 
தன்னுடைய 
பராமரிப்புக்களை தன்‌ 
மணவாளனுக்குத்‌ தருவதாகவும்‌ மணவாட்டி 
வாக்குப்பண்ணுகிறாள்‌. திராட்சத்‌ 
தோட்டத்திலே தூதாமீம்‌ பழம்‌ வாசனை 
வீசம்‌. அவை நறுமணத்தைக்‌ கொடுக்கும்‌. 
திராட்சத்தோட்டத்திலே நாவுக்கு சுவையான 
நல்ல போஜனமும்‌ இருக்கிறது. கண்களின்‌ 
பார்வைக்கு. இனிமையான மலர்களும்‌ 
இருக்கிறது. 
வாசல்களண்டையில்‌, 
வலக த்‌ 2, சகலவித 
அருமையான கனிகளுமுண்டு" என்று 
மணவாட்டி தன்‌  மணவாளனும்குச்‌ 
சொல்லுகிறாள்‌. நாம்‌ வெளிப்படுத்துகிற 
ஆவியின்‌ கனி நம்முடைய கர்த்தருக்கு 
மிகவும்‌ பிரியமானது. நாம்‌ கர்த்தர்மீது 
விசுவாசம்‌ வைத்து நன்மை செய்யவேண்டும்‌. 
இதை கர்த்தர்‌ விரும்புகிறார்‌. நாம்‌ 
நற்கனிகளைக்‌  கொடுக்கவேண்டுமென்றும்‌, 
'நற்கிரியைகளைச்‌ செய்யலேண்டுமென்றும்‌. 
நம்முடைய கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து 
பிரியப்படுகிறார்‌. 





மயம்‌ 
யய 1 


நாம்‌ செய்கிற எல்லா நற்கிரியைகளும்‌ 
மைப்படுத்‌ 


பிரியமானவர்களாகவும்‌ இருக்க வேண்டும்‌. 
பிரயோஜனமானவர்களாகவும்‌ இருக்க 
நாம்‌ கிறிஸ்துவுக்கு ஊழியம்‌ 
எப்போதுமே ஆயத்தமாயிருக்க 
வேண்டும்‌. சகலவித அருமையான கனிகளும்‌. 
வாசல்களண்டையில்‌, நம்முடைய நேசரைப்‌ 
பிரியப்படுத்த ஆயத்தமாயிருக்கவேண்டும்‌. 
கனிகளில்‌ வித்தியாசமுண்டு.. வகை 
உண்டு. 


கூழ்நிலைகளுக்கும்‌ தேவையா. 
நம்மிடத்தில்‌ தாராளமாமிருக்க 


உன்னதப்பாட்டு - விரிவுரை 
SONG OF SOLOMON - COMMENTARY 


ட்ட 
090 


திராட்சத்தோட்டத்திலே சகலவித 
அருமையான கனிகள்‌ உண்டு என்றும்‌, 
அவைகளை உமக்கு வைத்திருக்கிறேன்‌” 
என்றும்‌. மணவாட்டி தன்னுடைய 
மணவாளனுக்குச்‌ சொல்லுகிறாள்‌. 
மணவாட்டியிடம்‌ உள்ளது எல்லாமே 
மணவாளனுக்குரியது. “நான்‌ என்‌ 
நேசருடையவள்‌" என்றும்‌, “அவர்‌ பிரியம்‌ 
என்மேலிருக்கிறது' என்றும்‌. சொல்லி 
மணவாட்டி ஏற்கெனவே தன்னை 
தன்னுடைய மணவாளனுக்கு முழுமையாய்‌ 
அர்ப்பணித்திருக்கிறாள்‌. சபையாரும்‌ 
தங்களை, தங்களுடைய மணவாளனாகிய 
கிறிஸ்துவுக்கு பூரணமாய்‌ 
அர்ப்பணிக்கவேண்டும்‌. “நாங்கள்‌ 
கிறிஸ்துவினுடையவர்கள்‌” என்றும்‌, 
“அவர்‌ பிரியம்‌ எங்கள்‌ மேலிருக்கிறது'' 
என்றும்‌ சபையார்‌ விசுவாசத்தோடு 
அறிக்கை செய்யவேண்டும்‌. 





மயம்‌ 
யய 1 


கிறிஸ்துவுக்கும்‌ அவருடைய சபையாகிய 
வாடுதல்‌ ன்‌ தன. அன்பும்‌ 
நேசமும்‌ உன்னதப்பாட்டு புஸ்தகத்தின்‌ 
கடைசி அதிகாரத்தில்‌ விரிவாகச்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. மணவாட்டி 
தன்னுடைய மணவாளனோடு இன்னும்‌: 
அதிக நெருக்கமான, அந்நியோன்னியமான 
ஐக்கியத்தில்‌ இருக்கவேண்டுமென்று. 
விரும்புகிறாள்‌ (உன்‌ 8:-3). தன்னுடைய 
நேசரோடு தான்‌ ஐக்கியமாயிருக்கும்போது, 
எருசலேமின்‌ குமாரத்திகள்‌ தங்களை 
தொந்தரவு பண்ணக்கூடாது என்று 

ப்‌ அவர்களுக்கு, ஆணையிட்டுச்‌ 


ஐக்கியத்திலிருப்பதைப்‌ பார்த்து எருசலேமின்‌ 
குமாரத்திகள்‌ மிகவும்‌ ஆச்சரியப்படுகிறார்கள்‌. 


டய கிருபையினால்‌, 
க்கிற அன்பை 
உறுதிபண்ணவேண்டுமென்று. மணவாட்டி 
மணவாளனிடம்‌ அன்போடு 
கேட்டுக்கொள்கிறாள்‌ (உன்‌ 837) 
மணவாட்டி தன்னுடைய  மணவாளனிடம்‌ 
மற்றவர்களுக்காகவும்‌ பரிந்து பேசுகிறாள்‌. 
மணவாளன்‌ அவர்களையும்‌ 
பாமரிக்கவேண்டுமென்று மணவாட்டி 
விண்ணப்பம்பண்ணுகிறாள்‌ (உன்‌ 8:89). 


பாகால்‌ ஆமோனிலே மணவாளனுக்கு 
ஒரு பத்தா பன்றது அந்தத்‌ 
தோட்டத்திற்கு மணவாட்டி தன்னைக்‌ 
காவலாளியாக ஒப்புக்கொடுக்கிறாள்‌ 
(உன்‌ 8:1,72). உன்னதப்பாட்டு புஸ்தகத்தின்‌ 
முடிவில்‌ மணவாளனும்‌ மணவாட்டியும்‌ 
ஒருவருக்கொருவர்‌ தங்களுடைய அன்பையும்‌, 
நேசத்தையும்‌ பரிமாறிக்கொள்கிறார்கள்‌. 
மணவாளன்‌ தம்முடைய மணவாட்டியின்‌ 
சத்தத்தை அடிக்கடி கேட்கவேண்டுமென்று 
விரும்புகிறார்‌ (உன்‌ 8:13). மணவாளன்‌ 
தன்னிடத்தில்‌ தீவிரமாய்த்‌ திரும்பி 
வரவேண்டுமென்று மணவாட்டி 
விரும்புகிறாள்‌ (உன்‌ 8:14). 


உன்னதப்பாட்டு - விரிவுரை 
SONG OF SOLOMON - COMMENTARY 


ந 
PUELSHERS 


என்‌ சகோதரன்‌ 
உன்‌ 8:1 


உன்‌ 80. ஆ, நீர்‌ என்‌ தாயின்‌ 
பால்குடித்த என்‌ சகோதரனைப்‌ 
போலிருத்தீரானால்‌, நான்‌ உம்மை 
வெளியிலே சத்தித்து முத்தமிடுவேன்‌; 
என்னை தித்திக்கவுமாட்டார்கள்‌. 


மணவாட்டி தன்னுடைய 
மணலானனோடு நெருங்கிய ஐக்கியத்தில்‌ 
இருக்கவேண்டுமென்று விரும்புகிறாள்‌. 
கர்த்தராகிய சுகிறிஸ்துவை 
விடுதலையோடு ஆராதிக்க வேண்டுமென்று 
விரும்புகிறது. மணவாட்டி தன்னுடைய 
மணவாளனுக்கு அருகில்‌ இருக்கும்போது, 
சற்று வெட்கப்படுகிறாள்‌. இதனால்‌ அவள்‌ 
தன்‌ மணவாளனிடமிருந்து சற்று தூரத்தில்‌ 
விலகியே இருக்கிறாள்‌. மணவாளன்‌ 

தன்னை  மணவாட்டியாகப்‌ பாவிக்காமல்‌, 
சகேதாலாகப்‌, பாவித்தால்‌... கன்துல்பப 
வெட்கம்‌. நீங்கிப்போய்விடும்‌ என்று 
எதிர்பார்க்கிறாள்‌. 


ஒரு சகோதரி தன்‌ 

நெருங்கிப்‌ பழகுவதுபோல, மணவாட்டியும்‌ 

தன்னுடைய மணவாளனோடு நெருங்கிய 

இருக்கவேண்டுமென்று 

சகோதரனுக்கும்‌ 

இடையேயுள்ள அன்பு 

கற்புள்ளது. கள்ளம்‌ 

எல்லா விசுவாசிகளுமே, 

ம்முடைய கர்த்தராகிய 

இயேசுகிறிஸ்துவோடு, பரிகத்தமாள 
ஐக்கியத்தில்‌ நெருங்கியிருக்கவேண்டும்‌. 


ஒரு சகோதரி தன்‌ சகோதரனோடு 
நெருங்கியிருக்கும்போது. அவளை யாரும்‌ 
நிந்திக்கமாட்டார்கள்‌. விசுவாசிகள்‌ 


சகோதரனிடம்‌ 


கொள்ளலாம்‌. இந்தப்‌ பரிசுத்த ஐக்கியத்தில்‌ 
கிறிஸ்துவானவர்‌ விசுவாசிகளுடைய 
சகோதரராகயிருப்பார்‌. நாமும்‌ அவருடைய 
சகோதரர்களாயிருப்போம்‌. நாம்‌ 
கிறிஸ்துவுக்கு சகோதரராயிருக்கும்போது, 
கிறிஸ்துவானவருடைய கிருபையினால்‌, 
அவருடைய தெய்வீக சுபாவத்திற்கு 
பங்காளிகளாகவும்‌ இருப்போம்‌. 





மயம்‌ 
யய 1 


“எப்படியெனில்‌, பரிசுத்தஞ்செய்கிறவரும்‌ 
பரிசுத்தஞ்‌. செய்யப்படுகிறவர்களுமாகிய 
யாவரும்‌ ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள்‌:: 
இதினிமித்தம்‌ அவர்களைச்‌ சகோதரரென்று 
சொல்ல அவர்‌ வெட்கப்படாமல்‌: உம்முடைய 
நாமத்தை என்‌ சகோதரருக்கு அறிவித்து, 
சபை நடுவில்‌ உம்மைத்‌ துதித்துப்‌ பாடுவேன்‌ 
என்றும்‌; நான்‌ அவரிடத்தில்‌ 
நம்பிக்கையாயிருப்பேன்‌ என்றும்‌; இதோ, 
நானும்‌, தேவன்‌ எனக்குக்‌ கொடுத்த 
பிள்ளைகளும்‌ என்றும்‌ 
சொல்லியிருக்கிறார்‌" (எபி 2:1-13). 


இப்போது மணவாட்டி 
மணவாளனோடு. நெருங்கிய 
ஐக்கியத்திலிருக்கிறாள்‌ மணவாளன்‌ 
தன்னுடைய  சகோதரனாயிருக்கும்போது. 
தன்னுடைய ஐக்கியம்‌. இதைவிட 

நெருக்கமாமிருக்கும்‌ என்று மணவாட்டி 
வாக்குப்பண்ணுகிறாள்‌. "நான்‌ உம்மை 
வெளியிலே சந்தித்து முந்தம்டுவேள்‌' என்று 


தன்னுடைய 


என்றும்‌ பொருள்படும்‌. ஒரு 
தன்னுடைய சகோதரனை முத்தமிடுவதுபோல, 
மணவாட்டி... தன்னுடைய மணவாளனை 
எல்லோருக்கும்‌ முன்பாக முத்தமிட 
ஆயத்தமாயிருக்கிறாள்‌. 


கிறிஸ்துவானவர்‌ இந்த உலகத்தில்‌ 
மனிதராக அவதரித்தார்‌. அவர்‌ 
'மனுஷசாயலைப்‌ பெற்றுக்கொண்டு, ந்தப்‌ 
பூமிமிலே நம்மைப்போல ஒரு மனுஷரானார்‌. 
சபையானது கிறிஸ்துவிடம்‌ 
ஐக்கியமாயிருக்கவேண்டும்‌. இதற்கு முன்பு 
இருந்ததைவிட, இப்போது கிறிஸ்துவைத்‌ 
தனக்கு அதிக சொந்தமாக்கிக்‌ 
கொள்ளவேண்டும்‌. 


மேசியா இந்த உலகத்தில்‌ வருவதற்கு 
முன்பாக யூதர்கள்‌ அவரை ஆவலாய்‌ 
எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருந்தார்கள்‌. 
மேசியாவை விசுவாசிக்காதவர்களோ,. 
விசுவாசிக்கிறவர்களையும்‌,  மேசியாவையும்‌: 
ஏளனம்பண்ணினார்கள்‌. 
எதிர்பார்த்த 
அவருக்காக 
பிள்ளைகள்‌, 
அன்புகூர்ந்ததைவிட, இப்போது அவர்மீது. 
இன்னும்‌ அதிகமாய்‌ அன்புகூரவேண்டும்‌. 


உன்னதப்பாட்டு - விரிவுரை 
SONG OF SOLOMON - COMMENTARY 


ட 
090 


கிறிஸ்துவானவர்‌ நம்முடைய 

சகோதரராமிருக்கிறார்‌. அவரை நாம்‌ எங்கே 

அங்கே அவர்மீது நாம்‌. 

அன்பை 

எல்லா 

இடங்களிலும்‌ அவரோடு ஐக்கியமாயிருக்க 

நாம்‌ ஆயத்தமாயிருக்கவேண்டும்‌. 

தன்னுடைய மணவாளன்‌ தனக்கு ஒரு 

சகோதரனைப்போல  இருக்கவேண்டுமென்று 

மணவாட்டி விரும்புகிறாள்‌. மணவாட்டி 

தன்னுடைய விருப்பத்தைச்‌ சொல்லும்போது 

நீர்‌ என்‌ தாயின்‌ பால்குடித்த 

என்‌ சகோதரனைப்போலிருந்தீரானால்‌" என்று 
சொல்லுகிறாள்‌. 


தாயின்‌ வீடு 
உன்‌ 8:2 


உன்‌ 82. நான்‌ 
கூட்டிக்கொண்டு, என்‌ தாயின்‌ 
வீட்டுக்கு. அழைத்துக்‌ கொண்டு. 
போவேன்‌; நீர்‌ என்னைப்‌ போதிப்பீர்‌, 
கந்தவர்க்கமிட்ட திராட்சரசுத்தையும்‌, 
என்‌ மாதனம்பழரசத்தையும்‌ உமக்குக்‌ 
குடிக்கக்கொடுப்பேன்‌. 


மணவாளன்‌ 
சகோதரனாகமிருக்கும்போது, 
இன்னும்‌ 

தனக்கு 


உம்மை 


தன்னுடைய 
அவரோடு 
நெருங்கிய ஐக்கியத்திலிருப்பதற்கு 
வாய்ப்பு உண்டாகும்‌ என்று 
மணவாட்டி வாக்குப்பண்ணுகிறாள்‌. ஒரு 
சகோதரி தன்னுடைய சகோதரனை 
அழைத்துக்கொண்டு போவதுபோல, “நான்‌ 
உம்மைக்‌ கூட்டிக்கொண்டு, என்‌ தாயின்‌ 
வீட்டிற்கு... அழைத்துக்கொண்டுபோவேன்‌" 
என்று சொல்லுகிறாள்‌. தாயின்‌ வீடு என்பது 
கிறிஸ்துவின்‌ சபையைக்‌ குறிக்கிற வார்த்தை. 
இங்கு கர்த்தருடைய பரிசுத்தவான்கள்‌ 
தேவனுடைய பிரசன்னத்தில்‌ ஒன்றுகூடி 
வருகிறார்கள்‌. 





மயம்‌ 
யய 1 


சபையைக்‌ குறிப்பதற்கு 
என்னும்‌ வார்த்தையை 
ஏற்கெனவே பயன்படுத்தியிருக்கிறாள்‌. “நான்‌ 
அவர்களை விட்டுக்‌. கொஞ்சதூரம்‌ 
கடந்துபோனவுடனே, என்‌ ஆத்தும நேசரைக்‌ 
கண்டேன்‌: அவரை நான்‌ என்‌ தாயின்‌ 
வீட்டிலும்‌ என்னைப்‌ பெற்றவளின்‌ அறையிலும்‌: 
கொண்டுவந்து விடுமட்டும்‌ விடாமல்‌ 
பற்றிக்கொண்டேன்‌” (உன்‌ 3:4). 


சபையிலே 
போதிப்பார்‌. 


மணவாளன்‌ தம்முடைய 
மணவாட்டிக்குப்‌ 


பிள்ளைகளுக்கு அவருடைய நியமங்களைப்‌ 
பற்றிச்‌ சொல்லப்படும்‌. மணவாளன்‌ 
தனக்குப்‌ போதிக்கவேண்டுமென்று 
மணவாட்டியும்‌ விரும்புகிறாள்‌, 
எதிர்பார்க்கிறாள்‌. “நீர்‌ என்னைப்‌ போதிப்பீர்‌” 
என்று வாஞ்சையோடு சொல்லுகிறாள்‌ 
மணவாட்டி 

நேர்த்தியானவைகளை 

க்குக்‌ கொடுப்பதாக வாக்குப்‌ 

அவரை  வாவேற்கிறாள்‌. 

“குந்தவர்க்கமிட்ட  திராட்சரசத்தையும்‌, என்‌ 
மாதளம்‌  பழரசத்தையும்‌ 
குடிக்கக்கொடுப்பேன்‌" 
சொல்லுகிறாள்‌. மணவாட்டி 


மணவாளனை அன்போடு வரவேற்றான்‌ 


தேவன்‌ நமக்குக்‌ கொடுத்திருக்கிற 


மாதளம்பழரசம்‌ 
ஆகியவை நம்முடைய நற்கிரியைகளையும்‌, 
சாட்சியுள்ள ஜீவியத்தையும்‌, ஜெபத்தையும்‌ 
குறிக்கிற வார்த்தைகளாகும்‌. நாம்‌ 
கர்த்தருடைய சமுகத்திலே வெறுங்கையோடு 
போகக்கூடாது. 'துதிகளோடும்‌, 
ஸ்தோத்திரங்களோடும்‌, நற்கிரியைகளோடும்‌. 
அவருக்கு முன்பாக நிற்கவேண்டும்‌. 


எருசலேமின்‌ குமாரத்திகனே 
உன்‌ 8:9,4 


உன்‌ 83. அவர்‌ இடதுகை என்‌ 
தலையின்‌ கீழிருக்கும்‌, அவர்‌ வலதுகை. 
என்னை அணைக்கும்‌. 


உன்னதப்பாட்டு - விரிவுரை 
SONG OF SOLOMON - COMMENTARY 


ட 
PUELSHERS 


உன்‌ 8:4. எருசலேமின்‌ குமாரத்திகனே! 
எனக்குப்‌ பிரியமானவளுக்கு 
மனதாகுமட்டும்‌ நீங்கக்‌ அவனை 
விழிக்கப்பண்ணாமலும்‌ எழுப்பாமலும்‌ 
இருக்க உங்களை ஆணையிடுகிறேன்‌. 


மணவாளன்‌. 
அன்பாகயிருக்கிறார்‌ என்பதில்‌ மணவாட்டி 
உறுதியாயிருக்கிறாள்‌. இதில்‌ மணவாட்டிக்கு 
சிறிதும்‌ சந்தேகமில்லை. மணவாளனுடைய 
வல்லமை மணவாட்டிக்கு ஆறுதலைக்‌ 
அவருடைய 
வல்லமை அவளைத்‌ தாங்குகிறது. 
அவளை அணைத்துக்கொள்கிறது. 
மணவாளனுடைய இடதுகை மணவாட்டியின்‌ 
தலையின்‌ கீழிருக்கிறது. அவருடைய 
வலதுகை அவளை அணைத்துக்கொள்கிறது. 
இந்த நேசத்தினால்‌ மணவாட்டி 
ஆறுதலடைந்திருக்கிறாள்‌. 


தன்மீது 


நாம்‌ கர்த்தருடைய அடிச்சுடுகளைப்‌ 
பின்பற்றிச்‌ செல்லும்போது, அவருடைய 
வலதுகரம்‌ நம்மைத்‌ தாங்கிக்கொள்ளும்‌, 
"என்‌... ஆத்துமா. உம்மைத்‌ தொடர்ந்து 
பற்றிக்கொண்டிருக்கிறது: உமது வலதுகரம்‌ 
என்னைத்‌ தாங்குகிறது! (சங்‌ 638) 
கர்த்தருடைய கரம்‌ பெலமானது. அது 
நித்தியபுயம்‌. கர்த்தருடைய நித்தியபுயத்தின்‌ 
கீழ்‌ ஆறுதல்‌. பெறுகிறவர்கள்‌ 
சந்தோஷமாயும்‌, சமாதானமாயும்‌ இருப்பார்கள்‌. 
கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு அவருடைய 
நித்திய புயமே ஆதாரம்‌. 
தன்னுடைய தாயின்‌: 
நெருங்கிய 
தங்களுடைய 
கக்கத்‌ குமாரத்திகள்‌ 
இருக்கக்கூடாது என்று 
ஆணைபிடுகிறாள்‌. 
விசுவாசிகளெல்லோருக்கும்‌ 
தாயைப்போல இருக்கிறது. 
கிறிஸ்துவின்‌ பிரசன்னம்‌ 


அவிசுவாசத்தினாலும்‌, முரட்டாட்டத்தினாலும்‌, 
கீழ்ப்டியாமையினாலும்‌. நம்முடைய 
சமுகத்திலிரந்து கிறிஸ்துவின்‌ 
பிரசன்னத்தை புறம்பே தள்ளிவிடக்கூடாது. 





மயம்‌ 
யய 1 


எருசலேமின்‌ குமாரத்திகளிடம்‌ “எனக்குப்‌ 
பிரியமானவளுக்கு மனதாகுமட்டும்‌ நீங்கள்‌ 
அவளை விழிக்கப்பண்ணாமலும்‌ எழுப்பாமலும்‌ 
இருக்க உங்களை ஆணையிடுகிறேன்‌” 
என்று சொல்லுகிறாள்‌. 


இவள்‌ யார்‌ 


உன்‌ 8:5 


உன்‌ 8. நேசர்மேல்‌ 
சார்த்துகொண்டு னததரத்தல்கதத 
வருகிற இவன்‌ யார்‌? 
மரத்தின்கீழ்‌ உம்மை க்க! 
அங்கே உமது தாய்‌ உம்மைப்‌ 
பெற்றான்‌; அங்கே உம்மைப்‌ பெற்றவள்‌ 
வேதனைப்பட்டு உம்மைப்‌ பெற்றான்‌. 


மணவாட்டியைச்‌ சுற்றிலுமிருக்கிற 
எருசலேமின்‌ குமாரத்திகள்‌ அவளைப்‌ பார்த்து 
ஆச்சரியப்படுகிறார்கள்‌. உன்னதப்பாட்டு 
புஸ்தகத்தில்‌ இந்த வாக்கியம்‌ அடைப்புக்‌ 
குறிக்குள்‌ பதன்‌ வ்‌ 
சுவிசேஷத்தின்‌ கிருபையினால்‌ 
அடைப்புக்குறி நக்கப்பட்டிரக்கிறது. 
அடைப்புக்குறிக்குள்‌ 

புதைக்கப்பட்டிருக்கிற 

எல்லாம்‌, 

சுவிசேஷத்தினால்‌ வெளியரங்கமாகிறது. 


எருசலேமின்‌ குமாரத்திகள்‌ மிந்த 
ஆச்சரியத்தோடு நன்‌ நசர்மேல்‌ 
சார்ந்துகொண்டு ர்த்து 
வருகிற இவள்‌ என்று 
ஆச்சரியத்தோடு கேட்கிறார்கள்‌. எருசலேமின்‌ 
குமாரத்திகள்‌ இந்த வார்த்தைகளைச்‌ 
சொல்லுகிறார்கள்‌. மணவாட்டி அவர்களோடு 
பேசினாள்‌. அவர்களும்‌ மணவாட்டியைப்‌ 
பார்த்தார்கள்‌. இப்போது எருசலேமின்‌. 
குமாரத்திகள்‌ மணவாட்டியை 
ஆசீர்வதிக்கிறார்கள்‌. 

இஸ்ரவேல்‌ 
வத்தக்‌ 8 


படுகிறார்கள்‌. பராமரிக்கப்படுகிறார்கள்‌. 


உன்னதப்பாட்டு - விரிவுரை 
SONG OF SOLOMON - COMMENTARY 


ந 
PUELSHERS 


கர்த்தருடைய ஜனமே அவருடைய 
பங்கு: யாக்கோபு அவருடைய சுதந்தரவீதம்‌. 
ம்‌ ஊளையிடுதலுள்ள 


கழுகு தன்‌ கூட்டைக்‌ 
கலைத்து, தன்‌ குஞ்சுகளின்மேல்‌ அசைவாடி, 
தன்‌ செட்டைகளை விரித்து, அக்‌ 
எடுத்து, அவைகளைத்‌ 
செட்டைகளின்மேல்‌ சமந்துகொண்டுபோகிறது 


அந்‌] 
இருந்ததில்லை" (உபா 32:9-12) 


கிறிஸ்துவின்‌ சபையானது ஒரு 
தாழ்மையான நிலமையிலிருந்து, உயர்ந்த 
நிலமைக்கு உயர்த்தப்படுகிறது. நம்முடைய 
ஆரம்பம்‌ அற்பமாயிருந்தாலும்‌, 
கிறிஸ்துவானவருடைய கிருபையினால்‌, 
நம்முடைய முடிவு சம்பூரணமாயிருக்கும்‌ 


"அந்‌ பிள்ளைபெறாத மஷடியே, 
மகிழ்ந்திரு; கர்ப்பவேதனைப்படாதவளே, 
களிப்பாய்‌ எழும்பி ஆர்ப்பரி; 
புருஷனுள்ளவளைப்பார்க்கிலும்‌. அநாத 
ஸ்திரீக்கே அதிக பிள்ளைகளுண்டு என்று 
எழுதியிருக்கிறது" (கலா 4:27) 


ஒவ்வொரு விசுவாசியுமே 
ஆச்சரியமானவர்கள்‌. அதிசயமானவர்கள்‌. 

டய தெய்வீக கிருபை 
அவர்களுக்குள்‌ கிரியை நடப்பிக்கிறது. 
கிறிஸ்துவானவர்‌ தம்முடைய பிள்ளைகளை 
ஆளுகை செய்கிறார்‌. ஆட்கொள்கிறார்‌. 
இதனால்‌ சாதாரணமான ஜனங்கள்கூட 
ஆச்சரியமானவர்களாகவும்‌, அதிசயமானவர்‌ 
களாகவும்‌ மாற்றப்படுகிறார்கள்‌. 


விசுவாசிகள்‌ 
இடங்களிலிருந்து 


வனாந்தரம்‌ போன்ற 
வந்தவர்கள்‌. அவர்கள்‌ 
தங்கள்‌ நேசராகிய இயேசுகிறிஸ்துவின்மேல்‌ 
சார்ந்துகொண்டு பயபக்தியோடும்‌, 
விசுவாசத்தோடும்‌, அவருடைய 
அடிச்சுவடுகளைப்‌ பின்பற்றி வருகிறார்கள்‌. 
கர்த்தருடைய கரம்‌ விசுவாசிகளை 
கரம்பிடித்து வழிநடத்துகிறது. கர்த்தருடைய 
கரமே நமக்குப்‌ பாதுகாப்பு. அவருடைய 
கரமே நமக்கு ஆறுதல்‌. 





மயம்‌ 
யய 1 


நம்முடைய ஆத்துமா, கிறிஸ்துவின்‌ மேல்‌. 
சார்ந்திருக்கவேண்டும்‌. அவரே நம்முடைய 
ஆத்துமாவின்‌ நேசர்‌.  கிறிஸ்துவானவர்‌ 
நம்முடைய ஆத்துமாவிற்குள்‌ வாசம்‌ 
பண்ணுவதுதான்‌, நம்முடைய ஆத்துமாவுக்கு 
அழகு. நம்முடைய ஆத்தும நேசர்‌ நமக்குள்‌ 
வாசம்பண்ணும்போது, தேவனுடைய தெய்வீக 
கிருபைகள்‌, நம்மூலமாக அற்புதங்களையும்‌, 
அதிசயங்களையும்‌ நடப்பிக்கும்‌. 
நாம்‌ அதிசயமானவர்களாகவும்‌, 
அற்புதமானவர்களாகவும்‌ 
நாம்‌ 
வந்தவர்களாகயிருந்தாலும்‌, 
பரலோகத்திற்குப்‌. போகிறவர்களாக 
மிருக்கிறோம்‌. ஆரம்பம்‌ அற்பமாகமிருந்தாலும்‌, 
முடிவு சம்பூரண மகிமையாயிருக்கிறது. 


மணவாட்டி 
மணவாளனோடு பேசுகிறாள்‌. 
மணவாளனோடு இதற்கு முன்பு, 


தன்னுடைய 
தன்‌ 
தனக்கு 


கூடயிருந்தவர்களுக்கும்‌ 
ஆறுதல்‌ உண்டாயிற்று. 

"கிச்சிலி மரத்தின்கீழ்‌ உம்மை 
எழுப்பினேன்‌" என்று மணவாட்டி 
சொல்லுகிறாள்‌. இந்த வாக்கியத்திற்கு, 
நான்‌ பல சமயங்களில்‌ உம்மோடு 
ஜெபத்தினாலும்‌, உபவாசத்தினாலும்‌ போராடி 
ஜெயித்தேன்‌" என்பது பொருளாகும்‌. 


மணவாட்டி கிச்சிலி மரத்தின்கீழ்‌ 

தனிமையில்‌ அமர்ந்து. தன்‌ மணவாளனைப்‌ 

தியானித்துக்கொண்டிருந்தாள்‌. 

ஜெபமும்‌. 

தனக்கு. உதவி 

ஆறுதல்‌ பண்ணுமாறும்‌ 

தன்னுடைய மணவாளனிடம்‌ 
ஜெபம்பண்ணினாள்‌. 

. இயேசுகிறிஸ்துவம்‌ அவருடைய 
சீஷர்களும்‌ ஒரு சமயம்‌ 'படவிலே, 
கடற்பிராயணம்‌. மேற்கொண்டார்கள்‌. 
அப்போது பலத்த சுழல்காற்று உண்டாயிற்று. 
படவு நிரம்பத்தக்கதாக அலைகள்‌ அதின்மேல்‌: 
மோதிற்று. இயேசுகிறிஸ்து கப்பலின்‌ 
பின்னணியத்தில்‌' தலையணையை 
வைத்து நித்திரையாயிருந்தார்‌. 


உன்னதப்பாட்டு - விரிவுரை 
SONG OF SOLOMON - COMMENTARY 


ட 
90% 


சீஷர்கள்‌ அவரை 

நாங்கள்‌ படிந்து 
'கவலையில்லையா"' 
(மாற்‌ 4:38) 


இயேசுகிறிஸ்துவின்‌ 
எழுப்பி, “போதகரே 
போகிறது உமக்குக்‌ 
என்று சொன்னார்கள்‌ 
நம்முடைய 


நாமும்‌ நம்‌ 
ஜெபத்தின்‌. நம்முடைய 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்துவை 
எழுப்புகிறோம்‌. இதுபோலவே மணவாட்டி 
கிச்சிலி மரத்தின்கீழ்‌ தன்னுடைய ஆத்தும 
நேசரை எழுப்பினாள்‌. 


இயேசுகிறிஸ்துவில்‌ நமக்கு 
ஆறும்‌, ஆசிர்வாதமும்‌ உண்டாயிருப்பது 
அவரை  விசுவாசிக்கிற 
கைக்‌ ஆறுதலும்‌ ஆசீர்வாதமும்‌ 
கிடைக்கும்‌. மணவாட்டி தன்னுடைய ஆத்தும 
நேசரை கிச்சிலி மரத்தின்கீழ்‌ எழுப்பி, 
அவருடைய ஆறுதலையும்‌, ஐக்கியத்தையும்‌ 
பெற்றுக்கொண்டாள்‌. மணவாட்டியைப்‌ 
போலவே, மணவாளன்மீது அன்பும்‌, 
ஐக்கியமும்‌ வைத்திருக்கிற 

ம்‌ ஆறுதலும்‌ ஆசீர்வாதமும்‌ 


சீஷர்களைப்போலவே. 


மூலமாய்‌, 


சொல்லுகிறாள்‌. தாய்‌ என்னும்‌ வாக்கியம்‌ 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்துவை 
விசுவாசிக்கிற எல்லா ஆத்துமாக்களையும்‌ 
குறிக்கும்‌ பொதுவான வார்த்தை. இது 
பொதுவான உலக சபையைக்‌ 
குறிக்கிறது. அங்கு கிறிஸ்துவானவர்‌ 
விசுவாசிகளிடத்தில்‌ உருவாகுகிறார்‌. “என்‌ 
சிறுபிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில்‌ 
உருவாகுமளவும்‌ உங்களுக்காக மறுபடியும்‌ 
கர்ப்பவேதனைப்படுகிறேன்‌”' (கலா 4:19) 


ய... பாவங்களினால்‌ நாம்‌ 
உணர்த்தப்பட்டு, நம்முடைய உள்ளம்‌ 
வேதனையடையவேண்டும்‌. பாவத்தினியித்தம்‌ 
கர்ப்பவேதனைப்படும்போ துதான்‌ 

நமக்குள்‌ 

வேதனைப்படுகிறவர்கள்தான்‌ 
பெற்றுக்கொள்வார்கள்‌. 

பிறக்கும்போது ஸ்திரீயானவள்‌ 
வேதனையை மறந்துவிடுவாள்‌. 
குழந்தையைப்‌ பார்த்து 

அதுபோலவே 

உருவாகும்போது. 

பாவத்தினால்‌ குற்றவணர்வுகளினாலும்‌ 
உண்டான வேதனை நம்மை விட்டு 
நீங்கிப்போகும்‌. கிறிஸ்துவினால்‌ உண்டாகும்‌ 
ஆறுதலும்‌, சந்தோஷமும்‌, சமாதானமும்‌, 
ஆசீர்வாதமும்‌ நமக்குள்‌ பெருகும்‌. 





மயம்‌ 
யய 1 


மணவாட்டி இதைப்பற்றிச்‌ 
சொல்லும்போது “அங்கே உம்மைப்பெற்றவள்‌ 
வேதனைப்பட்டு உம்மைப்‌ பெற்றாள்‌” என்று 
சொல்லுகிறாள்‌.  பிள்ளையைப்பெறும்போது, 
தாய்க்கு வேதனையும்‌, பெற்ற பின்பு 
அந்தத்‌ தாய்க்கு சந்தோஷமும்‌ உண்டாகும்‌. 


நேசவைராக்கியம்‌ 
உன்‌ 8:6 


உன்‌ ஸி. நீர்‌ என்னை உமது 
இருதயத்தின்‌ மேல்‌ முத்திரையைப்‌ 
போலவும்‌, உமது புயத்தின்மேல்‌ 
முத்திரையைப்போலவும்‌ வைத்துக்‌. 
கொள்ளும்‌; நேசம்‌ மரணத்தைப்போல்‌ 
வலிது; நேசவைராக்கியாம்‌ 
பாதானத்தைப்‌ போல்‌ 
கொடி.தாயிருக்கிறது; அதின்‌ தழல்‌ 
அக்கினித்தழலூம்‌ அதின்‌ ஜுவாலை 
கடும்‌ ஜுவாலையுமாயிருக்கிறது. 
ஐக்கியத்தில்‌ 
உறுதிபண்ணப்பட 
மணவாட்டி 
கேட்டுக்‌ 


தாங்கள்‌ 
இணைந்திருப்பது 
வேண்டும்‌ என்று 
மணவாளனிடம்‌ அன்போடு 
கொள்கிறாள்‌. ம்‌ தாங்கள்‌ 
ஐக்கியமாகமிருப்பது தொடரவேண்டும்‌ 
என்றும்‌, அது இன்னும்‌ அதிக நெருக்கமாய்‌ 
இருக்கவேண்டும்‌ என்றும்‌ அன்போடு 
கேட்டுக்கொள்கிறாள்‌. 


நீர்‌ என்னை உமது இருதயத்தின்‌ 
வக்‌! தக்க! 


“உம்முடைய மார்பதக்கத்தில்‌, 
இருதயத்திற்கு அருகாமையில்‌, 

பெயர்‌ எழுதப்பட்டிருப்பதாக” 
பொருள்‌ சொல்லலாம்‌. 


உன்னதப்பாட்டு - விரிவுரை 
SONG OF SOLOMON - COMMENTARY 


A 
PUELSHERS 


அன்பாயிருக்கிறார்‌. 
உறுதிபண்ணப்படவேண்டும்‌. 


தமது. 
த்க்‌! 
வேண்டுமென்று 


வைத்துக்கொள்வதுபோல, 
மேலும்‌ தன்னை 
வைத்துக்கொள்ள 
மணவாட்டி விரும்புகிறாள்‌. 
மணவாட்டி தன்‌ 
சார்ந்துகொள்ளப்‌ மிரியப்படுகிறாள்‌. 
மணவாளனுடைய நேசக்கரம்‌ தன்னை 
அணைத்துக்கொள்ளவேண்டுமென்றும்‌, 
தன்னை வல்லமையாய்‌ ஆளுகை செய்து, 
ஆட்கொள்ளவேண்டுமென்றும்‌ மணவாட்டி 
விரும்புகிறாள்‌. மணவாளன்‌ தம்முடைய 


நேசர்மேல்‌ 


வேண்டுமென்று மணவாட்டி விரும்புகிறாள்‌. 


தன்னுடைய விண்ணப்பத்தை 
வலியுறுத்தும்‌ வண்ணமாக, மணவாட்டி 
நேசத்‌ வலிமையைப்பற்றி 
மணவாளனிடம்‌ சொல்லுகிறாள்‌. நேசம்‌ 
மரணத்தைப்போல்‌ வலியது. கிறிஸ்து நம்மீது 
த்திருக்‌ ள்‌ மரண த்தைப்போல 
அவருடைய அன்பு 
ஊடுருவிப்பாய்ந்தது. 
கிறிஸ்து நம்மீது அன்புகூர்ந்தார்‌. அவர்‌ 
நமக்காக தம்முடைய ஜீவனையே 
ஒப்புக்கொடுத்தார்‌. 


நேசவைராக்கியம்‌ 
கொடிதாயிருக்கிறது. 
எல்லாவற்றையும்‌ 
நேசவைராக்கியமும்‌ 
விழுங்கிப்போடுகிறது 
எதுவும்‌ நிற்கமுடியாது. மே அத 
அடிமையாயிருக்கும்‌. இயேசுகிறிஸ்துவின்மீது, 
மெய்யாகவே. அன்புகூருகிறவர்கள்‌, 
அவர்மீது நேசவைராக்கியத்தோடிருப்பார்கள்‌. 
தங்களைப்‌ பூரணமாய்‌ அவருக்கு 
ஒப்புக்கொடுப்பார்கள்‌. அவர்களுக்கு 
இயேசுவைத்‌ தவிர மற்றவையெல்லாமே 
அற்பமும்‌ குப்பையுமாயிருக்கும்‌. 


பாதாளத்தைப்போல 
பாதாளம்‌ 
விழுங்குவதுபோல, 
எல்லாவற்றையும்‌ 
நேசத்திற்கு முன்பாக 
எல்லாமே அதற்கு 





f= FTE 
TT 


உடன்படிக்கையின்‌ 
ஆரவாரமாயிருக்கிறது. 
நிறைவேறுவதோ 
நடைபெறுகிறது. 
ஞானஸ்நானம்‌ பெற்றபோது 
ஆவியானவர்‌. அவர்மீது. 
ரூபங்கொண்டு பிரத்தியட்சமாய்‌ 
வந்தார்‌. அப்போது ச்‌ 
உண்டான சத்தத்தை எல்லோரும்‌ தெளிவாக 
கேட்டார்கள்‌. 
“அன்றியும்‌, வானத்திலிருந்து ஒரு. 
சத்தம்‌ உண்டாகி: னு 
நேசகுமாரன்‌, இவரில்‌ பிரியமாயிருக்கிறேன்‌ 
என்று உரைத்தது" (மத்‌ 3:17). 
இந்த, சம்பவத்திற்கு பின்பு 
ஸ்துவின்‌ ஊழியத்தில்‌ பரிசுத்த 
ஆலியானவரின்‌ பிரசன்னம்‌, இதுபோல 
பிரத்தியட்சமாக வெளிப்படவில்லை. ஜனங்கள்‌ 
இபேசுகிறிஸ்துவின்மீது க 
வைக்கவேண்டும்‌ 
கிறிஸ்துவானவருடைய 
ஆரம்பத்திலே, இதுபோன்ற அற்புதம்‌ நடந்தது. 
ஆவியானவர்‌ 
அப்போஸ்தகள்மீது வந்து இறங்கியபோது, 
ஆரம்பத்தில்‌ இதுபோல பிரத்தியட்சமான 
அற்புதங்கள்‌ உண்டாயிற்று. 


மான 
நாவுகள்‌ 
அவர்கள்‌ 
அமர்ந்தது” 


பிரிந்திருக்கும்‌ 
காணப்பட்டு, 
வந்து 


ங்கு 
நாவுகள்போலப்‌ 
அவர்களுக்குக்‌ 
ஒவ்வொருவர்மேலும்‌ 
(அப்‌ 2:3) 


இந்‌ சம்பவத்திற்கு பின்பு, 
அப்போஸ்தலருடைய ஊழியத்தில்‌ இதுபோன்ற 
அற்புதங்கள்‌. எதுவும்‌ நடைபெறவில்லை. 
ஜனங்கள்‌ அப்போஸ்தலர்கள்மீது நம்பிக்கை 
வைக்கவேண்டும்‌. ற்‌ 
அவர்களுடைய 

ஆரம்பகாலத்தில்‌, இதுபோன்ற அற்புதத்தை 
நடப்பித்தார்‌. 


இதுபோலவே 
என்றென்றைக்கும்‌ 
என்பதற்காக, 


ஜனங்கள்‌ மோசேயை 
'விசுவாசிக்கவேண்டும்‌. 
அவருடைய ஊழியத்தின்‌ 
ஆரம்பகாலத்தில்‌, கர்த்தர்‌ கார்மேகத்தில்‌ 
அவரிடத்திற்கு வந்தார்‌. கர்த்தர்‌ 
சர்வஜனங்களுக்கும்‌ பிரத்தியட்சமாக சீனாய்‌. 
மலையின்மேல்‌ இறங்கினார்‌. 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ மத்தியில்‌ 

5 வரும்போது. அவருடைய 

தரிசிப்பதற்கு இஸ்ரவேல்‌ 

ர்‌ தங்களை 

ஆயந்தப்பண்ணவேண்டும்‌.. இதற்காக 

அவர்கள்‌ என்ன செய்யவேண்டும்‌ என்று 
கர்த்தர்‌ கட்டளை கொடுக்கிறார்‌. 


நாளைக்கும்‌ அவர்களைப்‌ பரிசுத்தப்படுத்து: 
அவர்கள்‌ தங்கள்‌ வஸ்திரங்களைத்‌ தோய்த்து, 
மூன்றாம்‌ நாளைக்கு 
ஆயத்தப்பட்டிருக்கக்கடவர்க: 

யாத்‌ 792071) என்று சொல்லுகிறார்‌. 
மூன்றாம்‌ நாளில்‌ கர்த்தர்‌ சகல 
ஜனங்களுக்கும்‌ பிரத்தியட்சமாகச்‌ 
சீனாய்மலையின்மேல்‌ இறங்குவார்‌ என்று 
மோசே இஸ்ரவேல்‌ ஜனங்களுக்கு 
சொல்லுகிறார்‌. 


இந்த வசனத்தில்‌ மத்தபடத்‌ ல்‌ 
என்பது வத்தில்த 
சுத்திகரிக்கப்படுவதைக்‌ “தற்ப்போது 
தேவனுடைய சப்தத்தைக்‌ கேட்பதற்காக, 
அவருடைய  கற்பனைகளைப்‌ பெற்றுக்‌ 
கொள்வதற்காகவும்‌ இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
தங்களை மூன்று நாட்களுக்கு மட்டும்‌ 
'ிசத்தப்படுத்திக ஈள்கிறார்கள்‌. 
யாத்‌ 1940-11, 1445). அவர்களுடைய 
பாவங்கள்‌ ன்‌ ஜனங்கள்‌ 
மூன்று நாட்களுக்கு, தங்களைப்‌ 
பரிசுத்தப்படுத்திக்‌  சள்கினர்கள்‌ 
(யாத்‌ 19:14). மலை பரிகுத்தப்படுத்தப்படுகிறது. 
ஆசாரியர்கள்‌ தங்களைப்‌ பரிகத்தப்படுத்திக்‌ 
கொள்கிறார்கள்‌ (யாத்‌ 19:22). 
மலையைக்‌ 
கர்த்தருடைய சப்தத்தைக்‌ 
ஆனால்‌ மலையைத்‌ 
(யாத்‌ 19:16; எபி 12:18-21). 


மோசே இஸ்ரவேல்‌ 
பரிசுத்தப்படுத்தவேண்டும்‌. 
பரிசுத்தப்படுத்துவதற்கு கர்த்தர்‌ இரண்டு 
நாட்களை நியமிக்கிறார்‌. இந்த நாட்களில்‌ 
அவர்கள்‌ உலகப்பிரகாரமான வேலைகை 
விட்டுவிட்டு, ஜெபத்திலும்‌, தன்‌ 
இியானப்பதிலும்‌.... நரித்திரக்கவேண்டும்‌ 
அவர்கள்‌ இந்த இரண்டு நாட்களிலும்‌ 
கர்த்தருடைய வார்த்தைக்கும்‌, 
அவருடைய பிரமாணத்திற்கும்‌ முக்கியத்துவம்‌ 
கொடுக்கவேண்டும்‌. 


காணலாம்‌, 
கேட்கலாம்‌ 
தொடக்கூடாது 


ஜனங்கள்‌: 


ஜனங்களை 
அவர்களை 





யம்‌ 
யய 1 


'நேசவைராக்கியத்தின்‌ 
அக்கினித்தழல்‌ போலிருக்கிறது. 
ஜுவாலை. கடும்‌ ஜுவாலையாயிருக்கிறது. 
நேசத்தின்‌ அக்கினி தழலுக்கு விரோதமாக 


க தழல்‌ 

ம்‌. பட்சித்துப்போடுவதுபோல, 

ம்‌, எல்லாவற்றையும்‌ 

அக்கினிதழல்‌ என்னும்‌ 

வார்த்தை தேவனுடைய அக்கினித்தழலைக்‌ 
குறிக்கும்‌ என்றும்‌ வேதபண்டிதர்கள்‌ பொருள்‌ 
சொல்லுகிறார்கள்‌. பரிசுத்தமான நேசம்‌. 
அக்கினியைப்போன்றது. இந்த 
அக்கினியிலிருந்து தழல்‌ வெளிப்படுவதுபோல 
நம்முடைய ஆத்துமாவில்‌ நேசவைராக்கியம்‌ 
இருக்கும்போது. ஆத்துமாவிலிருந்து தழல்‌ 
வெளிப்படும்‌. அக்கினியின்‌ ஜுவாலை 
ஜுவாலையாகயிருந்து 
பட்சித்துப்போடுவதுபோல, 
ஆத்துமாவிலிருக்கும்‌. 
அங்கிருக்கும்‌ 


அகத்தங்களையும்‌ 


கடும்‌ 
எல்லாவற்றையும்‌ 
நம்முடைய 
நேசவைராக்கியமானது. 
களிம்புகளையும்‌ 
பட்சித்துப்போடும்‌. 


'திரனான 
நேசத்தை 
உன்‌ 8:7 


தண்ணீர்கள்‌ 
அவிக்கமாட்டாது 


உன்‌ 8:7. திரவான தண்ணீர்கள்‌ 
நேசத்தை. அவிக்கமாட்டாது, 


வெள்ளங்களும்‌ அதைத்‌ தணிக்க 
மாட்டாது; வீட்டி.லூன்‌. 
ன்திகளையெல்காம்‌ நேசத்துக்காகக்‌ 
கொடுத்தாலும்‌, அது முற்றிலும்‌ 
அசட்டையண்ணப்படும்‌. 


நேசவைராக்கியம்‌ வலியது. இதற்கு 
விரோதமாக எந்தனை சக்திகள்‌ வந்தாலும்‌ 
நேசவைராக்கியமே பெறும்‌. 
நேசவைராக்கியம்‌ தன்னது] 
நம்முடைய ஆத்துமாவில்‌ தேவனுடைய அன்பு 
ஆளுகை செய்யும்போது அது உறுதியாக 
நிலைத்திருக்கும்‌. மரணமோ,  ஜீவனோ 
எதுவந்தாலும்‌ நேசமே நிலைத்திருக்கும்‌. 


உன்னதப்பாட்டு - விரிவுரை 
SONG OF SOLOMON - COMMENTARY 


ட 
PUELSHERS 


எந்நேரமும்‌ 
அடிக்கப்படும்‌ 
எண்ணப்படுகிறோம்‌. 
நேரிட்டாலும்‌, 
அன்பைவிட்டு 
உபத்திரவமோ, 
பசியோ, 
பட்டயமோ?' 
கலு 


ஜெயங்கொள்ளுகிறவர்களாமிரக்கிறோமே. 
மரணமானாலும்‌, ஜீவனானாலும்‌, 
தேவதூதர்களானாலும்‌, அதிகாரங்‌ 
களானாலும்‌, வல்லமைகளானாலும்‌, 
நிகழ்காரியங்களானாலும்‌, வருங்காரியங்‌ 
களானாலும்‌, உயர்வானாலும்‌, தாழ்வானாலும்‌, 
வேறெந்தச்‌ சிருஷ்டியானாலும்‌ நம்முடைய 
கர்த்தராகிய கிறிஸ்து இயேசவிலுள்ள 
தேவனுடைய  அன்பைவிட்டு நம்மைப்‌ 
பிரிக்கமாட்டாதென்று நிச்சமித்திருக்கிறேன்‌"' 
(ரோம 8:35-39). 


கிறிஸ்துவின்‌ அன்பு 

ஆளுகை செய்யும்போது, மரணமோ 
பாதாளமோ நம்மைப்‌  பயமுறுத்தாது, 
திரளான தண்ணீர்கள்‌ நேசத்தை 
அவிக்கமாட்டாது. நேசத்தின்‌ தழல்‌ 
அக்கினித்தழலைப்போன்றது. அதன்மீது 
தண்ணீர்‌ ஊற்றி நேசவைராக்கியத்தின்‌ 
அக்கினித்தழலை அலிக்கமுடியாது. 
அதன்மீது வெள்ளம்‌ வந்தாலும்‌, அதுவும்‌ 
நேசவைராக்கியத்தின்‌  அக்கினித்தழலைத்‌ 
தணிக்கமாட்டாது. 


கிறிஸ்து நம்மீது வைத்திருக்கும்‌ 
அன்பு நிலையானது. அது உறுதியானது. 
தண்ணீர்களோ அல்லது வெள்ளமோ 
கிறிஸ்துவின்‌ அன்பை அவித்துப்போடாது. 
கிறிஸ்து நம்மீது வைத்திருக்கிற அன்பை 
எந்த வல்லமையாலும்‌ அவிக்கவும்‌ 
முடியாது. தணிக்கவும்‌ முடியாது. 
குறைக்கவும்‌ முடியாது. கிறிஸ்துவானவர்‌ 
நம்மீதுள்ள அன்பினால்‌ பல கஷ்டங்கள்‌ 
வழியாகக்‌ கடந்துசென்றார்‌. நமக்காக, 
நம்மீது வைத்திருக்கிற அன்புக்காக, 
கிறிஸ்துவானவர்‌ தம்முடைய இரத்தத்தையே 
சிந்தினார்‌. கிறிஸ்துவின்‌ இரத்தம்‌ வெள்ளம்‌ 
போல புரண்டு வந்தாலும்‌, அது 
பெருங்கடலைப்போல இருந்தாலும்‌, அவர்‌ 
நம்மீது வைத்திருக்கிற அன்பு குறைவதில்லை. 


உமது நிமித்தம்‌ 
கொல்லப்படுகிறோம்‌, 


ஆடுகளைப்‌ போல 


எழுதியிருக்கிறபடி 
கிறிஸ்துவின்‌ 
நம்மைப்பிரிப்பவன்‌ 
வியாகுலமோ, 


யார்‌? 
துன்பமோ, 
நாசமோசமோ, 


நம்மை 
அல்லது, 





மயம்‌ 
யய 1 


கிறிஸ்துவின்‌ அன்பு உறுதியாயிருப்பது. 
போல, நாம்‌ அவர்மீது வைத்திருக்கும்‌ அன்பும்‌ 
உறுதியாயிருக்கவேண்டும்‌. நாம்‌ 
கிறிஸ்துவின்மீது வைத்திருக்கும்‌ அன்பை 
எந்த சக்தியும்‌ பிரித்துவிடக்கூடாது. 
கிறிஸ்துவின்மீது அன்பு செலுத்துவதற்கு, 
இந்த உலகமோ, ஆடம்பர ஜீவியமோ, 
ஐசுவரியமோ நமக்குத்‌ தடையாகயிருக்கக்‌ 
கூடாது. உலகப்பிரகாரமான 
காரியமும்‌ கிறிஸ்துவின்‌ 
நம்மைப்‌ பிரித்துக்கொண்டுபோய்விடக்கூடாது. 


நம்மிடத்தில்‌ நேசவைராக்கியம்‌ 
இருக்கும்‌ போது, நாம்‌ எல்லா 
சோதனைகளையும்‌ தாங்கிக்கொள்வோம்‌. 
எல்லா சோதனைகளிலும்‌ ஜெயம்‌ பெறுவோம்‌. 
பாடுகளும்‌, கஷ்டங்களும்‌, வேதனைகளும்‌ 
வரும்போது அவற்றை சந்தோஷமாகவும்‌, 
தைரியமாகவும்‌ மேற்கொள்வோம்‌. 


சிறிய சகோதரி. 
உன்‌ 88 


உன்‌ 88. 
சுகோதரியுண்டு, 
ஸ்தனங்களில்லை; நம்முடைய 
சகோதரியைக்‌ கேட்கும்‌ நானில்‌ 
அவளுக்காக நாம்‌ என்ன செய்வோம்‌? 


நமக்கு ஒரு சிறிய 
அவளுக்கு 


கிறிஸ்துவானவரும்‌ அவருடைய 
மணவாட்டியும்‌ ஒருவருக்கொருவர்‌ தங்கள்‌ 
அன்பை பரஸ்பரம்‌ பரிமாறிக்கொள்கிறார்கள்‌. 
ஒருவருக்கொருவர்‌ தங்கள்‌ 
நேசவைராக்கியத்தை உறுதிபண்ணிக்‌ 
கொள்கிறார்கள்‌. நேசம்‌ மரணத்தைப்போல்‌ 
வலியது. ஒருதரம்‌ பிறப்பதும்‌, ஒரு தரம்‌ 
மரிப்பதும்‌ எல்லோருக்கும்‌ 
நியமிக்கப்பட்டிருக்கிறது. யாரும்‌ 
மரணத்திற்குத்‌ தப்பிக்க முடியாது. 
மரணத்தைப்பற்றிய பிரமாணம்‌ உறுதியானது. 
இது ஒரு மாறாத பிரமாணம்‌. இந்த 
மரணத்தைப்போலவே நேசமும்‌ வலியதாகவும்‌, 
உறுதியானதாகவும்‌ இருக்கிறது. 


உன்னதப்பாட்டு - விரிவுரை 
SONG OF SOLOMON - COMMENTARY 


fe 
PUELSHERS 


மணவாளனும்‌ மணவாட்டியும்‌. 
காரியங்களைப்பற்றி 
ஒரே நுகத்தை 
தங்களுடைய காரியங்களை 
பகிர்ந்துகொள்ள 

இருதயம்‌ 
இவர்கள்‌ 
கழுத்தை 
நுகத்திற்கு 


தங்களுடைய 
பகிர்ந்துகொள்கிறார்கள்‌. 
சுமக்கிறவர்கள்‌, 
ஒருவருக்கொருவர்‌ 
வேண்டும்‌. இவர்களுடைய 
ஒத்துப்போகவேண்டும்‌. 
இருவருமே தங்களுடைய 


9 
ஒப்புக்கொடுத்திருக்கிறார்கள்‌. 
இவர்களுடைய 
செயல்பாடுகளும்‌ 
தான்‌, இவர்களால்‌ 
பிரச்சனைகளையும்‌ 
முடியும்‌. 


சிந்தனைகளும்‌ 
ஒற்றுமையாயிருந்தால்‌ 
பாரமான எல்லா 
எளிதாக மேற்கொள்ள 
ம்‌ இடையே 
கருத்து. று இருக்குமென்றால்‌, 
இவர்களால்‌ சிறிய பாரத்தைக்கூட சுமக்க 
முடியாது. சிறிய பிரச்சனைகளைக்கூட 
சமாளிக்க முடியாது. 


மணவாட்டியும்‌ 
இங்கு 


சகோதரி, மணவாளனும்‌ 

இதுவரையிலும்‌ தங்களைப்‌ 
பற்றி பத்னி பேசிக்கொண்டிருந்தார்கள்‌. 
இப்போது, தங்களுடைய சிறிய 
சகோதரியைப்பற்றி பேச ஆரம்பிக்கிறார்கள்‌. 


வளர்ந்து முதிர்ச்சி பெறவில்லை. 


"நம்முடைய சகோதரியைக்‌ கேட்கும்‌ 
நாளில்‌ அவளுக்காக நாம்‌ என்ன 
செய்வோம்‌" என்று மணவாளனும்‌ 
மணவாட்டியும்‌ பேசிக்கொள்கிறார்கள்‌. இந்த 
வாக்கியத்திற்கு வேதபண்டிதர்கள்‌ இரண்டு 
விதமாக அர்த்தம்‌ சொல்லுகிறார்கள்‌. 
அவையாவன : 1. யூதமார்க்கத்தைச்‌ 

ர்‌ இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ இந்த 

வாக்கியத்தைப்‌ பேசுகிறார்கள்‌ என்றும்‌, 

புறஜாதி  மார்க்கத்தாரைப்பற்றிப்‌ 

என்றும்‌ இந்த 

ஒரு வியாக்கியானம்‌. 

2. சிறிய சகோதரி 

ம்‌ கிருபையினால்‌. 

தெரிந்தெடுக்கப்படுகிற எல்லா ஜனங்களையும்‌ 

குறிக்கும்‌ என்பது. மற்றொரு 

வியாக்கியானம்‌. இவர்கள்‌ ஒருவேளை 

இன்னும்‌ அழைக்கப்படாதவர்களாகவும்‌ 
இருக்கலாம்‌. 





மயம்‌ 
யய 1 


மணவாளனாகிய கிறிஸ்து 
யூதஜனங்களெல்லோணயும்‌ தம்முடைய 
மணவாட்டியாகத்‌ தெரிந்துகொண்டார்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனத்தாரோடு அவர்‌ கலியாண 
உடன்படிக்கை 


இஸ்ரவேல்‌ 


இந்தப்பிரபஞ்சத்தில்‌. 
ஜனங்களைத்தவிர, 
ஏராளமானோர்‌ 
இஸ்ரவேலின்‌ 
புறம்பானவர்கள்‌. 
இஸ்ரவேல்‌ 
பார்க்கிறார்கள்‌. 


புறஜாதியாரைப்பற்றி 
ஜனங்கள்‌ நினைத்துப்‌ 
புறஜாதியாருடைய நிலமை 
பரிதாபமாகயிருக்கிறது. அவர்களிடத்தில்‌ 
'தேவனைப்பற்றிய ஞானமும்‌ அறிவும்‌ 
போதுமான அளவு இல்லை. ஆகையினால்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ புறஜாதியாரை, “சிறிய 
சகோதரி" என்று சொல்லுகிறார்கள்‌. 
"அவளுக்கு ஸ்தனங்கள்‌ 
அவளுக்கு 
வெளிப்பாடு இல்லை. 
இல்லை. க்‌ 
அவளுக்கு ஆறுதலின்‌ ஸ்தனங்கள்‌ இல்லை. 
அவள்‌ வாக்குத்தத்தத்தின்‌ 
உடன்படிக்கைக்கு அந்நியமாகயிருக்கிறாள்‌. 


“அவளுக்காக நாம்‌ என்ன செய்வோம்‌” 
மணவாளனும்‌,  மணவாட்டியும்‌ 
பேசிக்கொள்கிறார்கள்‌. 
'நம்முடைய சகோதரியைக்‌ கேட்கும்‌ நாளில்‌ 
அவளுக்காக நாம்‌ என்ன செய்வோம்‌" 
என்று மணவாளனும்‌ மணவாட்டியும்‌ 
மிகுந்த கரிசனையோடு. பேசிக்‌ 
கொள்கிறார்கள்‌. 


இஸ்ரவேலின்‌ காணியாட்சிக்குப்‌ 
புறம்பாயிருக்கிற புறஜாதி ஜனத்திற்காக நாம்‌ 
பரிதபிக்கவேண்டும்‌. அவர்களுக்காக 
ஜெபிக்கவேண்டும்‌. கிறிஸ்துவானவர்‌ 
புறஜாதியார்மீதும்‌ அன்புகூர்ந்து. 
அவர்களையும்‌ தம்முடைய மணவாட்டியாக 
அங்கீகரிக்கிறார்‌. யாரெல்லாம்‌. 
கிறிஸ்துவின்‌ இரத்தத்தினால்‌ 
கழுவப்பட்டு இரட்சிக்கப்பட்டிருக்கிறார்களோ, 


உன்னதப்பாட்டு - விரிவுரை 
SONG OF SOLOMON - COMMENTARY 


ட 
090 


அவர்களெல்லோருமே தேவனுடைய 
காணியாட்சிக்குட்பட்டவர்களாயிருக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ எல்லோருமே கிறிஸ்துவின்‌ 
சுதந்தரத்தில்‌ பங்குள்ளவர்களா 
யிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ யூதரா, கிரேக்கரா 
என்னும்‌ வித்தியாசமில்லை. 
இக்காலத்தில்‌ 
அநேகர்‌ கிறிஸ்துவின்‌ சபைக்கு 
அந்நியராயிருக்கிறார்கள்‌. அவர்களை 
சபையில்‌ மறுபடியும்‌ அழைத்து வருவது 
விசுவாசிகளுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற 
கட்டளையாகும்‌. பழைய ஏற்பாட்டுக்காலத்தில்‌ 
மூத்த. சகோதரி, மணவாளனுக்கு 
நெருக்கமாகயிருந்தாள்‌. இப்போதோ 
இளைய சகோதரி பம்‌ 
நெருக்கமாகமிருக்கிறாள்‌. 
ஏற்பாட்டுக்காலத்தில்‌ இளைய சகோதரிக்கு 
மூத்த சகோதரிக்கு 
ஸ்தனங்களிலிருந்தது. 
இளைய சகோதரிக்கு 
ஸ்தனங்கள்‌ இருக்கிறது. மூத்த சகோதரிக்கு 
ஸ்தனங்களில்லை. 


யூதர்களில்‌ 


கர்த்தர்‌ தம்முடைய கிருபையினால்‌ 
தமக்கு சொந்தமானவர்களைத்‌ தமக்கென்று, 
தெரிந்துகொள்கிறார்‌. அவர்கள்‌ ஒருவேளை 
இன்னும்‌ அழைக்கப்படாதவர்களாக 
யிருக்கலாம்‌. இஸ்ரவேலின்‌ 
காணியாட்சிக்குப்‌ புறப்பானவர்கள்‌. 
ஆனாலும்‌ தேவனோடு ஏதோ ஒரு வழியில்‌ 
சம்மந்தமுள்ளவர்கள்‌. இப்படிப்பட்டவர்கள்‌ 
கிறிஸ்துவோடும்‌, அவருடைய சபையோடும்‌ 
ஏதோ ஒரு வழியில்‌ தொடர்புள்ளவர்கள்‌. 


இவர்கள்‌ கிறிஸ்துவுக்குத்‌ 
சொந்தக்காரர்கள்‌. 
கிறிஸ்துவக்குத்‌ தூரமாயிருப்பதுபோல, 
அவருடைய சபைக்கும்‌ தூரமாயிருக்கிறார்கள்‌. 
இந்த ஜனங்கள்‌ மணவாளனாசிய 
கிறிஸ்துவுக்கும்‌, 
மணவாட்டியாகிய 
சகோதரிகளாயிருக்கிறார்கள்‌. 
ஏற்பாட்டுக்காலத்தில்‌ 
இவர்களைப்பற்றிச்‌ 

ந்த  தொழுவத்திலுள்ளவைகளெல்லாமல்‌ 
வேறே ஆடுகளும்‌ எனக்கு உண்டு” 
என்று சொல்லுகிறார்‌. 


அவர்கள்‌ 


தூரத்து 
இவர்கள்‌ 





மயம்‌ 
யய 1 


“இந்தத்‌ தொழுவத்திலுள்‌ளவைக 
எல்லாமல்‌ வேறே ஆடுகளும்‌ எனக்கு 
உண்டு: அவைகளையும்‌ நான்‌ கொண்டுவ 
வேண்டும்‌, அவைகள்‌ என்‌ சத்தத்துக்குச்‌ 
செவிகொடுக்கும்‌ அப்பொழுது ஒரே 
மந்தையும்‌ ஒரே மேய்ப்பனுமாகும்‌' 
(யோவா 10:16). 

"இராத்திரியிலே கர்த்தர்‌ பவலுக்குத்‌ 
தரிசனமாகி: நீ பயப்படாமல்‌ பேசு, 
மவனமாயிராதே; நான்‌ உன்னுடனேகூட 
இருக்கிறேன்‌, உனக்குத்‌ தீங்குசெய்யும்படி 
ஒருவனும்‌ உன்மேல்‌ கைபோடுவதில்லை; 
இந்தப்‌ பட்டணத்தில்‌ எனக்கு அநேக 
ஜனங்கள்‌ உண்டு என்றார்‌" (அப்‌ 18:90). 

விசுவாசிகளெல்லோருமே கிறிஸ்துவின்‌ 
இரட்சிக்கும்‌ ட்ட 
இரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள்‌. அவரு 
கிருபைமினால்தான்‌ விசுவாசிகளெல்வோரும்‌ 
அவருடைய தொழுவத்தில்‌. 
கூட்டிச்சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள்‌. 
கிறிஸ்துவின்‌ தொழுவத்தில்‌ சேர்க்கப்படாத 
ஜனங்கள்‌ இன்னும்‌ அநேகர்‌ இருக்கிறார்கள்‌. 
தொழுவத்திற்குள்‌ இருக்கிற விசுவாசிகள்‌, 
தொழுவத்திற்கு வெளியேயிருக்கிற 
ஜனங்களைக்‌ 
குரிரனையுள்‌ எவர்களாகமிருக்க 


ன்‌ நற்செ। 
அவர்களுக்கும்‌ அறிவிக்கவேண்டும்‌. 


அவர்களுடைய ஆத்துமாக்களும்‌ 
கிறிஸ்துவாகிய மணவாளனோடு, கலியாண 
உடன்படிக்கையில்‌. ஒப்பந்தப்பண்ணப்பட 
வேண்டும்‌. இரட்சிக்கப்பட்ட பாவிகள்‌, 
இரட்சிக்கப்படாத பாவிகளை 
கிறிஸ்துவினிடத்தில்‌ அழைத்து வரவேண்டும்‌. 
தாங்களும்‌ ஒரு காலத்தில்‌ கிறிஸ்துவின்‌ 
காணியாட்சிக்குப்‌ புறம்பாமிருந்தவர்கள்தான்‌ 


உன்னதப்பாட்டு - விரிவுரை 
SONG OF SOLOMON - COMMENTARY 


ந 
PUELSHERS 


மதில்‌, கதவு 
உன்‌ 8:9 


உன்‌ 8:9. அவன்‌ ஒரு மதிலானால்‌, 
அதின்‌ மேல்‌ வென்னிக்கோட்டையைக்‌ 
கட்டுவோம்‌ அவன்‌ கதவானால்‌, 
'கேதுருப்பலகைகளை: அதற்கு. 
இணைப்போம்‌. 


சிறிய. சகோதரிக்காக 
செய்யவேண்டுமென்று 
உடனடியாகத்‌ தீர்மானம்பண்ணுகிறார்‌. 
மணவாளனுடைய தீர்மானத்தை 
ED அங்கீகரிக்கிறாள்‌. "அவள்‌ 
னால்‌ அதின்மேல்‌ 
வெள்ளிக்கோட்டையைக்‌ கட்டுவோம்‌” என்று 
இருவருமே சொல்லுகிறார்கள்‌. 
புறஜாதியாரிடத்தில்‌. நற்கிரியை 
ஆரம்பிக்கப்பட்டிருக்குமென்றால்‌, கர்த்தர்‌ 
அதின்மேல்‌ வெள்ளிக்கோட்டையைக்‌ கட்ட 
விரும்புகிறார்‌. 


சிறிய சகோதரி சுவிசேஷத்திற்கு 
செவிகொடுத்தால்‌, கர்த்தர்‌ அவளையும்‌ 
இரட்சிப்பதற்கு ஆயத்தமாயிருக்கிறார்‌. 
கிறிஸ்துவின்‌ சுவிசேஷத்திற்கு சிறிய 
சகோதரி செலிகொடுக்கவேண்டும்‌. 
கதவி அஸ்திபாரத்தின்மீது அவள்‌ 
கட்டியெழுப்பவேண்டும்‌. 
ல்ல கிறிஸ்துவானவர்‌ அவள்மீது 
வெள்ளிக்கோட்டையைக்‌ கட்டுவார்‌. 
' சகோதரியின்‌ ஜீவியத்தில்‌ 
நற்கிரியையை, 
தொடர்ந்து நடத்துவார்‌. 


என்ன 
மணவாளன்‌ 


னமாக கலா 
கிறிஸ்துவின்‌ கிருபையினால்‌ மதிலானது. 
கோட்டையாக கட்டியெழுப்பப்படும்‌. மதில்‌ 
கற்களால்‌ கட்டப்பட்டிருக்கும்‌. கிறிஸ்துவோ 
கற்களால்‌ கட்டப்பட்டிருக்கிற மதிலின்மீது, 
வெள்ளியினால்‌ கோட்டையைக்‌ கட்டுவார்‌. 





மயம்‌ 
யய 1 


சிறிய சகோதரி கிறிஸ்துவோடு 
தன்னை  இணைத்துக்கொள்ளவேண்டும்‌. 
அப்போது. அவள்‌ கிறிஸ்துவுக்குள்‌ 
கட்டியெழுப்பப்படுவாள்‌. புறஜாதியார்‌ 
கிறிஸ்துவின்‌ சுவிசேஷத்தைக்‌ கேட்டு, 
கிறிஸ்துவின்‌ வார்த்தைக்குக்‌ கீழ்ப்படிய 
வேண்டும்‌. அப்போது கிறிஸ்துவானவர்‌ 
அவர்களையும்‌ தேவனுடைய பரிகத்த. 
ஆலயமாகக்‌ கட்டியெழுப்புவார்‌. 

“அவர்மேல்‌ மாளிகை முழுவதும்‌. 
இசைவாய்‌ இணைக்கப்பட்டு, கர்த்தருக்குள்‌ 
பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது: அவர்மேல்‌: 
நீங்களும்‌ ஆவிமினாலே தேவனுடைய 
வாசஸ்தலமாகக்‌ கூட்டிக்‌ 
கட்டப்பட்டுவருகிறீர்கள்‌” (எபே 2:21,22) 


கோட்டை குட்டி முடிக்கப்பட்ட பின்பு 
அதற்கு கதவுகள்‌ போட்டு பூட்டவேண்டும்‌. 
மணவாளனும்‌ மணவாட்டியும்‌ தங்கள்‌ சிறிய 
சகோதரியைப்பற்றிர்‌ சொல்லும்போது. “அவள்‌ 
குதவானால்‌ கேதுரு பலகைகளை அதற்கு 
இணைப்போம்‌! என்று சொல்லுகிறார்கள்‌. 
கிருபையின்‌ ஆரம்பம்‌ சிறியதாயிருக்கிறது. 
அதன்‌ முடிவோ மிகவும்‌ பெரியதாயிருக்கிறது. 
ஆரம்பத்தில்‌ 


தர்‌ த்க்‌ 
மாத்திரமே இருந்தாள்‌. அதன்பின்பு அவள்‌ 
வெள்ளிக்கோட்டையைப்‌ போல 
குட்டப்படுகிறாள்‌. அந்தக்‌ கோட்டைக்கு 
கேதுரு பலகைகளால்‌ கதவுகள்‌ போடப்பட்டு 
அது பாதுகாக்கப்படுகிறது. 


சபையிலுள்ள விசுவாசிகள்‌ 
வெளியிலிருக்கிற ஜனங்களைக்‌ குறித்து 
கரிசனையோடிருக்கவேண்டும்‌. அவர்களும்‌ 
சபையில்‌ சேர்த்துக்கொள்ளப்படுவதற்கு நாம்‌ 
ஊழியம்‌ செய்யவேண்டும்‌. கிறிஸ்துவே 
இரட்சிக்கிறவர்‌. இரட்சிப்பு கர்த்தருடையது. 
நாம்‌ கிறிஸ்துவின்‌ தொழுவத்திற்குள்ளே, 
மற்ற ஜனங்களையும்‌ அழைத்து 
வரவேண்டும்‌. கிறிஸ்து நம்மை 
ஆசீர்வதிப்பது, போலவே புதிய 
விசுவாசிகளையும்‌ ஆசீர்வதிப்பார்‌. பெரிய 
சகோதரியை ஆசிர்வதிப்பதுபோல, சிறிய 
சகோதரியையும்‌ ஆசீர்வதிப்பார்‌. 


சபைக்கு 


உன்னதப்பாட்டு - விரிவுரை 
SONG OF SOLOMON - COMMENTARY 


ந 
PUELSHERS 


கடாட்சம்‌ 
உன்‌ 8:10 


உன்‌ 8:10. நான்‌ மதில்தான்‌, என்‌ 
ஸ்தனங்கள்‌ கோபுரங்கள்‌; அவருடைய 
கண்களில்‌ கடாட்சம்பெறலானேன்‌. 


மணவாளன்‌. மணவாட்டியின்மீது 

பிரியமாயிருக்கிறார்‌. மணவாளன்‌ தன்மீது 

அன்பை மணவாட்டி 

அவருக்கு நன்றி 

தன்னுடைய சிறிய 

சகோதரியைக்‌ குறித்து மணவாட்டி தன்‌ 

மணவாளனை நம்புகிறாள்‌ 

மணவாளனுடைய கிருபையை மணவாட்டி 

அதிகமாய்‌ 

கடந்த நாட்களில்‌ 

கிருபையும்‌, 

அன்பும்‌, நேசமும்‌, பாதுகாப்பும்‌, பராமரிப்பும்‌ 

அவளுக்கு அதிகமாய்க்‌ கிடைத்திருக்கிறது. 

இதுவரையிலும்‌ தன்‌ மணவாளனிடமிருந்து 

தான்‌ பெற்ற எல்லா நன்மைகளுக்காகவும்‌, 

அவள்‌ அவருக்கு 
நன்றியுள்ளவளாகயிருக்கிறாள்‌. 

"நான்‌ மதில்தான்‌, என்‌ ஸ்தனங்கள்‌ 
கோபுரங்கள்‌: அவருடைய கண்களில்‌ 
குடாட்சம்பெறலானேன்‌" என்று தான்‌ 

தன்னுடைய மணவாளனிடபிருந்து 
பெற்றுக்கொண்ட கடாட்சத்தை மணவாட்டி 
நன்றியுள்ள இருதயத்தோடு 
அங்கீகரிக்கிறாள்‌. தேவன்‌ நமக்குக்‌ 
காண்பித்த அன்புக்கும்‌, கிருபைக்கும்‌ நாம்‌ 
அவருக்கு நன்றியுள்ளவர்களாகமிருக்க 
வேண்டும்‌. மிகுந்த சந்தோஷத்தோடு 
தேவனுடைய  குடாட்சத்தைப்பற்றி நாம்‌ 
பேசவேண்டும்‌. அதைக்‌ குறித்து 
மற்றவர்களுக்கு சாட்சியாய்‌ அறிவிக்க 
வேண்டும்‌. 

கடந்த நாட்களில்‌ நம்முடைய கர்த்தர்‌ 
நமக்கு செய்த நன்மைகளையெல்லாம்‌. 


நினைத்துப்‌ பார்த்து, நம்முடைய இருதயத்தின்‌ 


உண்டாயிருக்கவேண்டும்‌. 
கர்த்தரோடு நமக்கு வித்த 
அனுபவங்கள்‌. உண்டாயிருந்திருக்கும்‌. 





யம்‌ 
யய 1 


நம்முடைய கடந்தகாலத்தில்‌ கர்த்தர்‌ நமக்கு 
விசேஷித்த நாட்களையும்‌, காலங்களையும்‌ 
நியமித்திருந்திருப்பார்‌. அப்போதெல்லாம்‌ நாம்‌. 
கர்த்தருடைய கண்களில்‌ கடாட்சம்‌ 
பெற்றோம்‌. அந்த நாட்களை நாம்‌. 
ஒருபோதும்‌ மறந்துவிடக்கூடாது. 


திராட்சத்தோட்டம்‌ 
உண்‌ 8:11,12 


உன்‌ 8. பாகால்‌ ஆமோனிலே 
காலொமோனுக்கு ஒரு 
திராட்சத்தோட்டம்‌ உண்டாயிருத்தது, 
அந்தத்‌ தோட்டத்தைக்‌ காவலாளிகள்‌ 
வகத்திலே. அதின்‌. பலனுக்காக, 
ஒவ்வொருவன்‌ ஆயிரம்‌ வென்னிக்காகு: 
கொண்டுவரும்படி. விட்டார்‌. 


உன்‌ 8:12. என்‌ திராட்சத்தோட்டம்‌ எனக்கு. 
முன்பாக இருக்கிறது; சாலொமோனே! 
உமக்கு அந்த ஆயிரமும்‌, அதின்‌ கனியைக்‌ 
காக்கிறவர்களுக்கு இருதாலூம்‌ சேரும்‌. 


கிறிஸ்துவும்‌ அவருடைய 
மணவாட்டியும்‌ நாங்கள்‌ ஒருவருக்கொருவர்‌ 
பரிமாறிக்கொள்கிற அன்பை உறுதிபண்ணிக்‌ 
கொள்கிறார்கள்‌. அவர்களுடைய அன்பு 
மரணத்தைப்போல. வலிதாயிருக்கிறது. 
அவர்களுடைய நேசவைராக்கியம்‌ 
பாதாளத்தைப்போல்‌  கொடிதாயிருக்கிறது. 
ர்‌ , அன்பு உறுதியானது. 
தங்கள்‌ தேசத்திலுள்ள 
சந்தர்ப்‌ 
இந்தப்‌ பூமியில்‌ 
சபை ஒரு 
திராட்சத்தோட்டத்தைப்போல இருக்கிறது. 
பாகால்‌ ஆமோனிலே  சாலொமோனுக்கு 
ஒரு திராட்சத்தோட்டம்‌ உண்டாயிருந்தது. 
அவருடைய திராட்சத்தோட்டம்‌ கிறிஸ்துவின்‌ 
சபைக்கு அடையாளமாகும்‌. 


கிறிஸ்துவானவர்‌ திராட்சத்‌ 
தோட்டத்தைப்‌ பற்றிய உவமையில்‌, இந்த 
வசனங்களைப்‌ புரிந்துகொள்வதற்கு நமக்குத்‌ 
திறவுகோல்களைத்‌ தருகிறார்‌. நாம்‌ 
நம்முடைய எஜமானுக்கு நன்றியுள்ள 
தோட்டக்காரராயிருக்கவேண்டும்‌. 


உன்னதப்பாட்டு - விரிவுரை 
SONG OF SOLOMON - COMMENTARY 


ந 
PUELSHERS 


வேறொரு உவமையைக்‌ கேளுங்கள்‌: 
வீட்டெஜமானாகிய ஒரு மனுஷன்‌ கந்தான்‌. 
அவன்‌ ஒரு திராட்சத்தோட்டத்தை 
உண்டாக்கி, அதைச்‌ சுற்றிலும்‌ வேலி 
யடைத்து, அதில்‌ ஒரு ஆலையை நாட்டி, 
கோபுரத்தையும்‌ கட்டி தோட்டக்காரருக்கு. 
க _ குத்தகையாக விட்டு, 
போயிருந்தான்‌” 


காவலாளிகள்‌ 
அல்கல்‌ கில, 
ஒவ்வொருஷிடத்திலும்‌ ஆயிரம்‌ 
இரா்சச்செடிகள்‌ ஒப்ப்டைக்கப்பட்ிருக்கிறது 
ஒவ்வொரு வேலைக்காரரும்‌ ஆயிரம்‌ 
திராட்சச்செடிகளைப்‌ . பராமரிக்கவேண்டும்‌. 
இதன்‌ பலனை அவர்கள்‌ அனுபவிக்கலாம்‌, 
திராட்சத்தோட்டத்து எஜமானுக்கு, ஒவ்வொரு 
காவலாளியும்‌, ஆயிரம்‌ வெள்ளிக்காசுகளை 
கொண்டு வந்து கொடுக்கவேண்டும்‌. 
“அந்நாளிலே, ஆயிரம்‌ வெள்ளிக்காசு பெறும்‌ 
ஆமிரம்‌ திராட்சச்செடியிருந்த நிலமெல்லாம்‌ 
முட்செடியும்‌ நெரிஞ்சிலுமாகும்‌" (ஏசா 7:23) 


கிறிஸ்துவின்‌ சபையே (டைய 
தாட்சத்தேட்டம தங்கும்‌ சபை 
மனமகிழ்ச்சியான ஸ்தலம்‌. கிறிஸ்துவானவர்‌ 
தம்முடைய 'திராட்சத்தோட்டத்திலே 
சந்தோஷமாய்‌ நடக்கிறார்‌. அதன்‌ கனிகளில்‌ 
பிரியமாமிருக்கிறார்‌ 


விசுவாசிகளாகிய நம்‌ 
ஒவ்வொருவரிடத்திலும்‌, கிறிஸ்துவானவர்‌ 
தம்முடைய திராட்சத்தோட்டத்தின்‌ ஒரு 
பகுதியை பொறுப்பாக ஒப்புக்கொடுக்கிறார்‌. 
கர்த்தர்‌ நமக்குக்‌ கொடுத்திருக்கும்‌ 
பொறுப்புக்களை நாம்‌ நேர்த்தியாகச்‌ செய்து 
முடிக்கவேண்டும்‌. இது கர்த்தர்‌ நம்மை 
நம்பி ஒப்படைத்திருக்கும்‌ பொறுப்பு. இது 
பரிசுத்தமான நம்பிக்கை. விசுவாசிகள்‌ 
உண்மையுள்ளவர்களாயிருக்க 
சபையின்‌ ஊழியம்‌ 
ம்‌ விசுவாசிகள்‌ 
ஒவ்வொருவரும்‌ தாங்கள்‌ செய்யவேண்டிய 
ஊழியத்தை கர்த்தருடைய நாமமகிமைக்காக 
பயபக்தியோடு செய்யவேண்டும்‌. 





யம்‌ 
யய 1 


கர்த்தர்‌ தம்முடைய 
திராட்சத்தோட்டத்தின்‌ ஒரு பகுதியை, 
தம்முடைய விசுவாசிகளுக்கு பொறுப்பாய்‌ 
ஒப்புவிக்கும்போது, ஒவ்வொரு விசுவாசியும்‌ 
ஒரு குறிப்பிட்ட தொகையை. குந்தகையாக 
கர்த்தரிடம்‌ கொடுக்கவேண்டும்‌. கர்த்தரே 
திராட்சத்தோட்டத்திற்கு எஜமான்‌. நாம்‌ 
அந்தத்‌ தோட்டத்திலே வேலை செய்கிற 
காவலாளிகள்‌. கிறிஸ்துவானவர்‌ 
தம்முடைய தோட்டத்திற்கு வந்து 
திராட்சப்பழங்களைப்‌ பார்க்க விரும்புகிறார்‌. 


நாம்‌ கிறிஸ்துவின்‌ ஊழியத்தைச்‌ 
செய்வது நமக்குக்‌ கிடைத்திருக்கிற 
சிலாக்கியம்‌. நம்முடைய ஊழியத்தில்‌ கர்த்தர்‌ 
கனியைக்‌ காணவேண்டுமென்று. 
விரும்புகிறார்‌. கர்த்தர்‌ நம்மிடத்தில்‌ 
ஒப்புக்கொடுத்திருக்கிற த்‌ 


கனி 


தம்முடைய 
காவலாளிகள்‌ 
ஒப்புக்கொடுத்திருக்கிறார்‌. 
இன்னும்‌ 
கிறிஸ்துவின்‌ 
தம்முடைய 
இருக்கும்‌. 
சபையாகிய 
நன்மையை 


rg 
வசந்திலே 
ஆனாலும்‌ திராட்சத்தோட்டம்‌ 
தன தா்‌ 
பார்வை... எப்பே 

அடதத ப்‌ நதகம்ததான்‌ 
கிறிஸ்துவானவர்‌ தம்முடைய 
திராட்சத்தோட்டத்தின்‌ 
விசாரிக்கிறார்‌ 


“என்‌ திராட்சத்தோட்டம்‌ எனக்கு 
முன்பாக இருக்கிறது" என்னும்‌ வாக்கியத்தை 
கிறிஸ்துவானவர்‌ 
வேதபண்டிதர்கள்‌ 
பண்ணுகிறார்கள்‌. 


கிறிஸ்து வாசம்பண்ணுகிறார்‌. 
சபை அவருக்கு 

அருகாமையிலிருக்கிறது. சபையிலுள்ளவர்கள்‌ 

கிறிஸ்துவினுடையவர்கள்‌. 

இவ்வுலகத்‌ 


வைத்திருக்கிறார்‌ (யோவா 13). 


உன்னதப்பாட்டு - விரிவுரை 
SONG OF SOLOMON - COMMENTARY 


ட்ட 
PUELSHERS 


பயபக்தியோடு 

திராட்சத்தோட்டம்‌ 

முன்பாகத்தான்‌ 
இருக்கிறது. திராட்சத்தோட்டத்தைக்‌ காவல்‌ 
காக்கவேண்டுமென்றால்‌, விழித்திருந்து 
மிகுந்த கவனமாயிருக்கவேண்டும்‌. சிறிது 
நேரமும்‌ அசந்துவிடாமல்‌, எப்போதும்‌ 
விழிப்பாயிருக்கவேண்டும்‌. 


என்‌ திராட்சத்தோட்டம்‌ எனக்கு 
முன்பாக இருக்கிறது” என்னும்‌ வாக்கியத்தை 
மணவாட்டி சொல்லுவதாகவும்‌ 
வேதபண்டிதர்களில்‌ சிலர்‌ வியாக்கியானம்‌. 
பண்ணுகிறார்கள்‌. 

“என்னை திராட்சத்தோட்டங்களுக்கு 
காவற்காரியாக வைத்தார்கள்‌. என்‌ சொந்த 
திராட்சத்தோட்டத்தையோ நான்‌ 
காக்கவில்லை” டன்‌ 16) என்று 
மணவாட்டி ஏற்கெனவே வேதனையோடு 
சொன்னாள்‌. ஆனால்‌ இப்போதோ அவள்‌ 
தன்னுடைய பொறுப்பில்‌ 
கொடுக்கப்பட்டிருக்கிற திராட்சத்‌ 
தோட்டத்தைக்‌ குவனமாய்க்‌ காவல்‌ 
காக்கிறாள்‌. நம்முடைய இருதயமே 
நமக்குத்‌ திராட்சத்தோட்டம்‌. நம்முடைய 
இருதயத்தை மிகுந்த காவலோடு 
காத்துக்கொள்ள வேண்டும்‌. 


திராட்சத்தோட்டத்தின்‌ எஜமான்‌ 
தம்முடைய திராட்சத்தோட்டத்தை 
காவலாளிகள்‌ வசத்தில்‌ பராமரிப்புக்காக 
ஒப்புக்கொடுக்கிறார்‌. காவலாளிகள்‌ 
ஒவ்வொருவரும்‌, எஜமானுக்கு 
ஆயிரம்‌ வெள்ளிக்காசை 
குத்தகையாகக்‌ கொடுக்கவேண்டுமென்று 
நியமித்திருக்கிறார்‌. கிறிஸ்துவின்‌ 
திராட்சத்தோட்டத்தில்‌ ஊழியம்‌ செய்கிற 
நாம்‌, கர்த்தருக்கு 
கொடுக்கவேண்டிய பங்கைக்‌ கொடுப்பதில்‌ 
கவனமாயிருக்கவேண்டும்‌. 


மணவாட்டி  திராட்சத்தோட்டத்தைக்‌ 
காவல்‌ காப்பதற்கு, தான்‌ கொடுக்கவேண்டிய 

கொடுக்க 
'சாலொமோனே, 
என்று 
திராட்சத்தோட்டத்தில்‌ 
முக்கிய கர்த்தரையே சேரும்‌. 
திராட்சத்தோட்டத்தில்‌ பழுத்திருக்கிற எல்லா 
கனிகளையும்‌ நாம்‌ கர்த்தருக்கு 
அற்பணிக்கவேண்டும்‌. கர்த்தருக்கு 
பிரதிஷ்டை பண்ண வேண்டும்‌. 


என்றம்‌ ப்‌ 3 
உமக்கு அந்த ஆயிரம்‌ சேரும்‌" 


சொல்லுகிறாள்‌. 


பலன்‌ 





மயம்‌ 
யய 1 


சபையார்‌ கிறிஸ்துவைக்‌ கனப்படுத்த 

வேண்டும்‌. அவரைத்‌ துதிக்கவேண்டும்‌. சபை 

கிறிஸ்துவினுடையது. திராட்சத்தோட்டத்தின்‌ 
கிறிஸ்‌; 


கவனமாமிருக்கவேண்டும்‌. 
திராட்சத்தோட்டத்தின்‌ பலனில்‌, 


கிறிஸ்துவானவர்‌ தம்முடைய பிள்ளைகளையும்‌ 
கனப்படுத்துகிறார்‌. நமக்கு ஆறுதலையும்‌, 
ஆசீர்வாதங்களையும்‌ கொடுக்கிறார்‌. 


'திராட்சத்தோட்டத்தின்‌ எஜமானுக்குரிய 
பங்கைக்‌ கொடுக்கும்போது. அதன்‌ 
காவலாளிக்கும்‌ ஒரு பங்கு கிடைக்கும்‌. 
காவலாளிகள்‌ திராட்சத்தோட்டத்தை 
கொத்தி, எருபோட்டு, பண்படுத்தி, 
நீர்ப்பாய்ச்சி, பராமரித்து, பாதுகாத்தார்கள்‌. 
காலலாளிகளின்‌ வேலைக்குத்‌ தகுந்த கூலி 
கொடுக்கப்படும்‌. 'சாலொமோனுக்கு, 
ஆயிரமும்‌, அதின்‌ கனியைக்‌ 
காக்கிறவர்களுக்கு இருநூறும்‌ சேரும்‌. 
காவல்காரருக்கு நூற்றுக்கு இருபது 
ல்‌ பலன்‌ கிடைக்கிறது. 
வேலை. 
செய்கிறவர்களுக்குக்‌ கிடைக்கிற மிகப்பெரிய 
ஆசீர்வாதம்‌. 


தோட்டங்களில்‌ 
வாசம்பண்ணுகி றவனே 
உன்‌ 8:13 


உன்‌ 848. தோட்டங்களில்‌ 
வாசம்பண்ணுகிறவனே! தோழர்‌ உன்‌ 
சத்தத்தைக்‌ கேட்கிறார்கள்‌; நானும்‌ 
அதைக்‌ கேட்கட்டும்‌. 


உன்னதப்பாட்டு - விரிவுரை 
SONG OF SOLOMON - COMMENTARY 


fe 
PUELSHERS 


கிறிஸ்துவும்‌ அவருடைய மணவாட்டியும்‌ 
இங்கு சிறிதுகாலத்திற்கு பிரிந்து 
செல்கிறார்கள்‌. மணவாட்டி இந்தப்‌ 
பூமியிலுள்ள திராட்சத்தோட்டத்தில்‌ 
சிறிதுகாலம்‌ தங்கியிருந்து, அதைக்‌ காவல்‌ 
காக்கவேண்டும்‌ அந்தத்‌ தோட்டத்தில்‌ 
அவளுக்கென்று ஒரு வேலை 
நியமிக்கப்பட்டிருக்கிறது. மணவாட்டி 
தன்னுடைய பொறுப்பைக்‌ கவனமாய்‌ 
நிறைவேற்றவேண்டும்‌. மணவாளனோ 
பரலோகத்திற்குப்‌ போய்‌, அங்கு தம்முடைய 
ஊழியத்தைச்‌ செய்யப்போகிறார்‌. அவர்‌ 
பிதாவின்‌ சமுகத்திலே தம்முடைய 
மணவாட்டிக்காக பரிந்து பேசப்போகிறார்‌. 
கர்த்தருடைய பிள்ளைகள்‌ இந்தப்‌ 
பிரபஞ்சத்தில்‌ கிறிஸ்துவுக்காக ஊழியம்‌ 
செய்யும்போது, கிறிஸ்துவானவர்‌ தம்முடைய 
பிதாவின்‌ சமுகத்திலே நமக்காகப்‌ பரிந்து 


தன்னுடைய 
அடிக்கடி 

விரும்புகிறார்‌. 

இப்‌ மணவாட்டி 
திராட்சத்தோட்டத்திலிருக்கிறாள்‌. மணவாளன்‌ 
அவளைக்‌ கூப்பிடும்போது, “தோட்டங்களில்‌ 
வாசம்பண்ணுகிறவளே" என்று கூப்பிடுகிறார்‌. 
மணவாட்டி தோட்டத்திலே திராட்சச்‌ 
செடிகளைப்‌ பராமரிக்கிறாள்‌. 
விசவாரிகளாகிய நாம்‌ இப்போது இந்தப்‌ 
க்‌ வாசம்‌ 


நாம்‌, காலம்‌ தப்த cr 
வாசம்பண்ணுவோம்‌. 
மியிலிருப்ப; 
அதல்‌ இரவாத்தோட்டம்‌. இதில 
கர்த்தருடைய நியமங்களை ஆசரிக்கிறோம்‌. 
விசுவாசிகளின்‌ ஐக்கியம்‌ 
திராட்சத்தோட்டத்தைப்போல 
விசுவாசிகள்‌ எல்லாருமாகச்‌ 


கர்த்தரைத்‌ துதிக்கிறார்கள்‌. 
பிள்ளைகள்‌ ஏறெடுக்கிற 


சத்தத்தைக்‌ கேட்கிறார்கள்‌, 
கேட்கட்டும்‌” என்று 
சொல்லுகிறார்‌. 





யம்‌ 
யய 1 


பரிசுத்தவான்கள்‌ ஐக்கியமாகமிருக்க 
ஸ்‌ ஒருவருக்கொருவர்‌ 
என்பது கிறிஸ்துவின்‌ 
நாம்‌ ஒருவருக்கொருவர்‌ 
அனுதினமும்‌ புத்தி சொல்லி நம்முடைய 
ஆவிக்குரிய ஜீவியத்தில்‌ வளர்ச்சி 
பெறவேண்டும்‌. சபையின்‌ சத்தத்திற்கு நாம்‌ 
செவிகொடுக்கவேண்டும்‌. சபையின்‌ சத்தமும்‌ 
கிறிஸ்துவின்‌ 
ஒன்றாயிருக்கவேண்டும்‌. 
சிந்தையை சபை நிறைவேற்றவேண்டும்‌. 


விசுவாசிகள்‌ 
ஐக்கியமாயிருக்கவேண்டும்‌. 
வேளையில்‌ நாம்‌ 
ஐக்கியமாயிருக்கவேண்டும்‌. கர்த்தரோடு 
ஐக்கியமாகயிருப்பதையும்‌, ஜெபிப்பதையும்‌, 
அவரைத்‌ துதிப்பதையும்‌ 
அசட்டைபண்ணிவிடக்கூடாது. “தோழர்‌ உன்‌ 
சத்தந்தைக்‌ கேட்கிறார்கள்‌" என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. நாம்‌ கர்த்தரைத்‌. 
மற்ற விசுவாசிகள்‌ கேட்கிறார்கள்‌. 
நம்முடைய துதியின்‌ சத்தத்தை மற்ற 
விசுவாசிகள்‌ ஆர்வமாய்க்‌ கேட்கும்போது. 
நம்முடைய கர்த்தரும்‌ அந்த சத்தத்தைக்‌ 
கேட்கவேண்டுமென்று விரும்புகிறார்‌. “நானும்‌ 
அதைக்‌ கேட்கட்டும்‌" என்று சொல்லுகிறார்‌. 
நம்முடைய ஜெபத்தின்‌ விண்ணப்பங்களை 
கர்த்தர்‌ கேட்கவேண்டும்‌. நாம்‌ போராடி 
ஜெபிப்பதையும்‌, ஜெபத்தில்‌ உறுதியாய்‌ 
தரித்திருப்பதையும்‌ கர்த்தர்‌ பார்க்கவேண்டும்‌. 
கர்த்தர்‌ கேட்கவேண்டும்‌. 


ஒருவருக்கொருவர்‌ 
அதே 
கர்த்தரோடும்‌ 


என்‌ நேசரே 


உன்‌ 8:14 


உன்‌ 844. என்‌ நேசரே! தீவிரியும்‌, 
கந்தவர்க்கங்களின்‌ மலைகன்மேலுன்ன 
வெளிமானுக்கும்‌ மரைகளின்‌' 
குட்டிக்கும்‌ சமானமாயிரும்‌. 


வேண்டுமென்றும்‌ மணவாட்டி விரும்புகிறாள்‌. 


உன்னதப்பாட்டு - விரிவுரை 
SONG OF SOLOMON - COMMENTARY 


ட 
90% 


கந்தவர்க்கங்களின்‌ மலைகள்‌ 
வெளிமானுக்கும்‌ மரைகளின்‌ குட்டிக்கும்‌ 
சமானமாமிரும்‌ என்று மணவாட்டி 
மணவாளனைப்பற்றிச்‌ சொல்லுகிறாள்‌. 
மணவாட்டியைப்போலவே நாமும்‌, “எங்கள்‌ 
கர்த்தராகிய இயேசுவே, வாரும்‌, சீக்கிரமாய்‌ 
வாரும்‌" என்று சொல்லவேண்டும்‌. மெய்யான 
விசுவாசிகள்‌ கர்த்தருடைய நாள்‌ 
சீக்கிரத்தில்‌ வரவேண்டுமென்று 
விரும்புவார்கள்‌. 


மேலுள்ள 


மணவாளன்‌ 
மணவாட்டியோடு 
இருவருக்கும்‌ இடையே நெருங்கிய 
ஐக்கியமுண்டாயிருந்தது. இப்போது 
மணவாளன்‌ தம்முடைய மணவாட்டியை 
விட்டு சிறிதுகாலம்‌ பிரிந்து போகப்போகிறார்‌. 
அவர்கள்‌ இருவரும்‌ பிரிந்தாலும்‌, 
அவர்களுக்கு, இடையேயுள்ள 
நேசவைராக்கியம்‌ குறையவில்லை. 
பிரிவினால்‌ வருத்தமுண்டாகிறது. ஆனாலும்‌ 
தங்களுடைய நேசவைராக்கியத்தை நினைத்து 
அவர்களுக்கு சந்தோஷமுண்டாகிறது. 
வருங்காலத்தில்‌ மணவாளனோடுள்ள 
தன்னுடைய ஐக்கியம்‌ 
பூரணமாயிருக்கவேண்டுமென்று மணவாட்டி 
விரும்புகிறாள்‌. ஐக்கியம்‌ பூரணமாயிருந்தால்‌ 
தான்‌ சந்தோஷம்‌ பூரணமாயிருக்கும்‌. 
மணவாளனோடு கூடயிருப்பதுதான்‌ 
மணவாட்டிக்கு சந்தோஷம்‌. ஆகையினால்‌ 
மணவாட்டி மணவாளனிடம்‌ “என்‌ நேசரே, 
தீலிரியும்‌' என்று சொல்லுகிறாள்‌. 


த்க்‌ 


தேவனுடைய மகிமை 
வெளிப்படுவதற்காக விசுவாசிகளாகிய நாம்‌ 

வெளியிடுகிறோம்‌. 
நம்முடைய கர்த்தரை நாம்‌ மறுபடியும்‌ 
சந்திப்போம்‌ என்னும்‌ விசுவாசம்‌ நமக்கு 
உண்டு. நம்முடைய விசுவாசத்தில்‌ நாம்‌ 
சோர்ந்துபோய்விடக்கூடாது. 





மயம்‌ 
யய 1 


.. ஓய்வுநாளில்‌: 
ஒன்றுகூடி வந்து 
சபை கூடிவருகிற 


பரிசுத்தமான 
சபையாராகிய நாம்‌ 
கர்த்தரைத்‌ துதிக்கிறோம்‌. 
ஒய்வநாளில்‌, நம்முடைய நித்திய 
ஒய்வநாளை நினைவுகூரவேண்டும்‌. அந்த 
ஒய்வுநாளுக்கு முடிவு இருக்காது. இப்போது. 
ஒவ்வொரு வாரமும்‌ ஒய்வநாள்‌ வருவதுபோல, 
ஓய்வுநாள்‌ ஒவ்வொரு 
வாரமும்‌ வராது. எல்லா நாளுமே. 
ஒய்வநாளாகயிருக்கும்‌. எல்லா நாளும்‌, 
நாம்‌ கர்த்தருடைய சமுகத்தில்‌, அவரை 
நன்றியோடு துதிக்கும்‌ நாளாகயிருக்கும்‌. 
நம்முடைய ஸ்தோத்திரங்களையும்‌ 
துதிகளையும்‌ எப்போதும்‌ ஏறெடுக்கிற 
நாளாகயிருக்கும்‌. அந்த நாளை நாம்‌ 
ஆவலாய்‌ நோக்கிப்‌ பார்க்கவேண்டும்‌. 


உன்னதப்பாட்டு - விரிவுரை 
SONG OF SOLOMON - COMMENTARY 


ர 
PUELSHERS 


கர்த்தர்‌ தம்முடைய சபைக்கு இரண்டு 
நியமங்களைக்‌ கொடுத்திருக்கிறார்‌. ஒன்று 
கர்த்தருடைய பந்தி. மற்றொன்று தண்ணீர்‌ 
ஞானஸ்நானம்‌. நாம்‌ கர்த்தருடைய 
பந்தியில்‌ பங்கு பெறும்போது, மகாநாளின்‌ 
விருந்தைக்‌ குறித்து தியானிக்கவேண்டும்‌. 
அந்தப்‌ பரிசுத்த நாளிலே, நாம்‌ 
கர்த்தருடைய ராஜ்யத்தில்‌, அவரோடு கூட 
அமர்ந்து. அவர்‌ கொடுக்கும்‌ விருந்தில்‌ 
பங்குபெறுவோம்‌. அது நமக்கு 
நித்திய விருந்தாகயிருக்கும்‌. 

இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ 
சபைகளில்‌ நடைபெறுகிற பரிசுத்த 
ஆராதனைகளெல்லாம்‌, பரலோகத்தின்‌ 
ஆராதனைக்கு ஒப்புமையாகயிருக்கிறது. 
நாம்‌ இந்தப்‌  பிரபஞ்சத்திலிருந்தாலும்‌, 
பரலோகத்தின்‌ ஆசீர்வாதங்களையும்‌ 
அனுபவிக்கக்‌ கற்றுக்கொள்ளவேண்டும்‌. 


நம்முடைய 





f= THE 
TT 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ மத்தியிலே. 
சீனாய்‌ மலையின்மேல்‌ பிரத்தியட்சமாய்‌ 
இறங்கி வரும்போது, அவர்‌ தம்முடைய 
கட்டளைகளை அவர்களுக்கு கொடுப்பார்‌. 
கர்த்தருடைய வாயிலிருந்து ய்‌ 
வார்த்தைகளைக்‌ கேட்பதற்கு, 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ தங்களை 
ஆயத்தம்பண்ணவேண்டும்‌. அவர்கள்‌ 
மிகுந்த பரிசுத்தத்தோடும்‌, பயபக்தியோடும்‌ 
கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்பட்டு வரும்‌ 
கட்டளைகளைப்‌ பெற்றுக்கொள்ளவேண்டும்‌. 

இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌. 
நாளைக்கு ஆயத்தப்பட்டிருக்கக்கடவர்கள்‌" 
(யாத்‌ 19:11) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
அவர்கள்‌ தங்களுடைய சிந்தனைகளை 
அங்கும்‌ இங்குமாக அலைபாய விடக்கூடாது. 
அவர்களுடைய இருதயத்தில்‌ அசுத்தமான 
சிந்தனைகள்‌ எதுவும்‌ இருக்கக்கூடாது. 
உலசுப்பிரகாரமான ஆசைகளும்‌, மாம்சத்தின்‌ 
இச்சைகளும்‌ அவர்களை விட்டு 
அகற்றப்படவேண்டும்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தருடைய 
சமுகத்தில்‌ நிற்கும்போது, அவர்களுடைய 
இருதயத்தில்‌ உலகப்பிரகாரமான கவலைகள்‌ 
நிரம்பியிருக்கக்கூடாது. அவர்கள்‌ கர்த்தரை 
சந்திப்பதற்கு ஆயத்தமாயிருக்கவேண்டும்‌. 
மோசே இஸ்ரவேல்‌ 
பரிசுத்தப்படுத்தவேண்டும்‌. 

அடையாளமாக அவர்கள்‌ 
வஸ்திரங்களை தோய்க்கவேண்டும்‌ 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ (யாத்‌ 19:00) 
இஸ்ரவேல்‌ புத்திரரும்‌, கர்த்தர்‌ தங்களுக்கு 
கட்டளையிட்ட பிரகாரமாக, 
வஸ்திரங்களை 

(யாத்‌ 19:16) 


மூன்றாம்‌ 


கர்த்தர்‌ நம்முடைய வஸ்திரங்க। 
கசத மக்கல்‌ கொல்ககளப் ன்‌ 
மனுஷனுடைய வஸ்திரங்களைப்‌ பார்த்து 
கர்த்தர்‌ பட்சபாதம்பண்ணவுமாட்டார்‌. 
ஆனாலும்‌ அவர்கள்‌ தங்கள்‌ வஸ்திரங்களை 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


சமுதாய வாழ்க்கையில்‌, 


முக்கியஸ்தர்களையும்‌ 
சந்திக்கப்போகும்போது, நாம்‌ சுத்தமான 
வஸ்திரங்களை 
உடுத்திக்கொண்டு 
பரிசுத்தமான 
நிற்கும்போது, 
சுத்தமாயிருக்கவேண்டும்‌. 
ப்‌ பார்க்கிறான்‌. 
வெளித்தோற்றத்தைப்‌ 
கர்த்தரோ நம்முடைய 
பார்க்கிறார்‌. கர்த்தர்‌ 
இருதயத்தின்‌ சிந்தனைகளை 
ஆராய்ந்து பார்க்கிறார்‌. 
கர்த்தர்‌ சகல ஜனங்களுக்கும்‌. 
பிரத்தியட்சமாக சீனாய்‌ மலையின்மேல்‌ 
இறங்கப்போகிறார்‌. அப்போது இஸ்ரவேல்‌ 
த்‌ தம்மை சந்திப்பதற்கு தங்களை 
ஆயத்தம்பண்ணவேண்டுமென்று 
கட்டளை 


மோசேயை நோக்கி, 
“ஜனங்களுக்குச்‌ சுற்றிலும்‌ நீ ஒரு எல்லை. 
குறித்து. அவர்கள்‌ மலையில்‌ ஏறாதடிக்கும்‌, 
த்‌ தொடாதட்க்கும 

இருங்க என்று 

மலையைத்‌ 

எவனும்‌ நிச்சயமாகவே 
கொல்லப்படுவான்‌. ஒரு கையும்‌ அதைத்‌ 
தொடலாகாது: தொட்டால்‌, நிச்சயமாகக்‌ 
கல்லெறியுண்டு, அல்லது ஊடுருவ எய்யுண்டு 
சாக வேண்டும்‌: மிருகமானாலும்‌ சரி, 
மனிதனானாலும்‌ சரி, உயிரோடே 
வைக்கப்படலாகாது:: எக்காளம்‌. 
நெடுந்தொனியாய்த்‌ தொனிக்கையில்‌, 
அவர்கள்‌ மலையின்‌ அடிவாரத்தில்‌ 
வரக்கடவர்கள்‌” (யாத்‌ 191213) என்று 


சொல்லுகிறார்‌. 


மரண தண்டனை இரண்டு விதமாகக்‌ 
கொடுக்கப்படுகிறது. கல்லெறிநல்‌ 
மூலமாகவோ அல்லது அம்பினால்‌ ஊடுருவ 
எய்யப்புவதன்‌ மூலமாகவோ மரண 


தண்டனை நிறைவேற்றப்படுகிறது 
(எபி 12:20). 





ழ்‌ நள 
யாய 


தீர்க்கதரிசிகள்‌ 
காரியங்களோடு 
வைத்திருந்தார்கள்‌. 
அவர்களுக்கு 
இருந்தது. 


பூமியின்மீதும்‌ அதிகாரம்‌ 
பொதுவாக சொப்பனங்கள்‌, 
தரிசனங்கள்‌ ஆகியவை மூலமாய்‌ 
தீர்க்கதரிசிகளுக்கு தீர்க்கதரிசனங்கள்‌: 
'வெளிப்படுத்தப்படும்‌. தங்களுக்கு 
வெளிப்படுத்தப்பட்ட சத்தியங்களை 
தீர்க்கதரிசிகள்‌ ஜனங்களுக்கு 
அறிவிப்பார்கள்‌. 


“அப்பொழுது அவ்‌: என்‌ 
வார்த்தைகளைக்‌ கேளுங்கள்‌; 
உங்களுக்குள்ளே ஒருவன்‌ 
தீர்க்கதரிசியாயிருந்தால்‌, கர்த்தராகிய நான்‌ 
தரிசனத்தில்‌ என்னை அவனுக்கு 
வெளிப்படுத்தி, சொப்பனத்தில்‌ அவனோடே 
பேசுவேன்‌" (எண்‌ 12:6) 


ஏற்பாட்டு 
எழுநப்படுவதற்கு முன்பாக 
தேவனுடைய வார்த்தைகளை 
ஜனங்களுக்கு அறிவித்து வந்தார்கள்‌. 
திருச்சபைகளில்‌ வேதாகமத்திற்குப்‌ பதிலாக 
தீர்க்கதரிசிகளே குர்த்தரைப்பற்றி 
'வெளிப்படுத்தினார்கள்‌. 


கமங்கள்‌ 
தலித்கள்‌ 


நம்முடைய 
இயேசுகிறிஸ்து 
தீர்க்கதரிசிகளின்‌ 
சேர்த்தக்கொண்டார்‌ (மத்‌. 
ஏனோக்கு ஒரு தீர்க்கதரிசி, நோவா 
நீதியை பிரசங்கித்தவர்‌. தேவன்‌ 
ஆபிரகாமைப்பற்றிச்‌ சொன்னபோது “அவன்‌ 
ஒரு தீர்க்கதரிசி! (ஆதி 20:7) என்று. 
சொன்னார்‌. யாக்கோபு வரப்போகிற 
காரியங்களை முன்னறிவித்தார்‌ (ஆதி 49:1). 


கர்த்தராகிய 
ஆபேலையும்‌ 
பட்டியலில்‌. 
23:3135). 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளில்‌ 
மோசே மிகவும்‌ விசேஷித்தவர்‌. மோசே 
கர்த்தரை முகமுகமாய்‌ அறிந்திருந்தார்‌ 
(உபா 3472). மோசேயின்‌ மரணத்திற்குப்‌ 
பின்பு. கர்த்தருடைய ஆவியானவர்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ மத்தியில்‌ தொடர்ந்து 
கிரியை நடப்பித்தார்‌. ஆனால்‌. 
தீர்க்கதரிசன ஆவியானவராக 
செய்யாமல்‌, தம்முடைய 

கண்டித்து உணர்த்தும்‌ தங்க 
ஊழியம்‌ செய்தார்‌. 


நியாயாதிபதிகளின்‌ காலத்தில்‌ 
தேவனுடைய ஆவியானவர்‌ ஜனங்களோடு 
அதிகமாய்ப்‌ பேசவில்லை. ஆனாலும்‌ அவர்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ மத்தியில்‌ அற்புதமாய்‌ 
கிரியை நடப்பித்தார்‌ ஒத்தினியேல்‌, 
ம்‌ போன்ற 
கர்த்தருடைய 
ஆவியானவர்‌ வந்திறங்கினார்‌. இவர்கள்‌ 
தங்கள்‌ தேசத்திற்கு சேவை செய்தார்கள்‌. 
நியாயாதிபதிகள்‌ தங்கள்‌ வாயினால்‌ 
தீர்க்கதரிசனம்‌ உரைக்கவில்லை. தங்கள்‌ 
எழுதுகோல்களால்‌ தீர்க்கதரிசன 
வார்த்தைகளை எழுதவில்லை. இவர்கள்‌ 
தங்கள்‌ பட்டயங்களால்‌ இஸ்ரவேல்‌ 
தேசத்தை இரட்சித்தார்கள்‌. 
நியாயாதிபதிகளின்‌ புஸ்தகத்தில்‌, ஒரு 
வானத்தங்கட. “தீர்க்கதரிசி என்னும்‌ 
வார்த்தை பயன்படுத்தப்படவில்லை. 
தெபொராள்‌ ஒரு தீர்க்கதரிசி, இவள்‌ 
பெண்ணாயிருந்தபடியினால்‌, இவளை 
“தீர்க்கதரிசினி' என்றே அழைத்தார்கள்‌. 
நியாயாதிபதிகளின்‌ காலத்திற்குப்‌ 
பின்பு கர்த்தருடைய வசனம்‌ 
அபூர்வமாயிருந்தது. பிரத்தியட்சமான 
தரிசனமும்‌ இருந்ததில்லை (சாமு 3:1. 
இக்காலத்தில்‌ கர்த்தர்‌ சாமுவேலை 
தீர்க்கதரிசன ஊழியம்‌. 
உயிர்பெற்றது. இவருடைய 
காலத்தில்‌ இஸ்ரவேல்‌ ஜனங்களுக்கு 
ஆவிக்குரிய வெளிப்பாடு கிடைத்தது. 
சாமுவேலின்‌ தீர்க்கதரிசன ஊழியத்திற்கு 
தடை எதுவும்‌ உண்டாகவில்லை. 


எழுப்பினார்‌. 
மறுபடியும்‌ 





f= FTE 
TT 


சாமுவேலுக்குப்‌ 
தீர்க்கதரிசிகளும்‌ 

வெளிப்பாடுகளை முன்னறிவித்தார்கள்‌. 
தீர்க்கதரிசன ஊழியம்‌ சிறையிருப்பின்‌ 
காலம்‌ வரையிலும்‌ சிறப்பாய்‌ நடைபெற்றது. 
சிறையிருப்புக்‌ காலத்திற்குப்‌ பின்பு பழைய 

ள்‌ ஒரே கோர்வையாக 

கோர்க்கப்பட்டன. அதுவரையிலும்‌ 
கர்த்தருடைய பபபல தேவனுடைய 
இரகசியங்களை படுத்தினார்கள்‌. 
இனிமேல்‌ த்‌ சம்பவங்களை 
முன்னிறிவித்தார்கள்‌. 

ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு, 
குறிப்பிட்ட சம்பவத்தில்‌, ஒரு குறிப்பிட்ட 
ஊழியத்தை நிறைவேற்றுவதற்காக, கர்த்தர்‌ 
தீர்க்கதரிசிகளை எழுப்பினார்‌. இவர்களில்‌ 
எலியா, எலிசா க்‌ 
முக்கியமானவர்கள்‌. இவர்கள்‌ 


இஸ்ரவேல்‌ தேசத்தில்‌ தீர்க்கதரிசன ஊழியம்‌ 
செய்துவந்தார்கள்‌. 


எலியாவின்‌ 
அல்லது 
யோ 


ஏற்பாட்டில்‌ 
தீர்க்கதரிசன  ஆகமமோ 

எலிசாவின்‌ தீர்க்கதரிசன 
கோர்க்கப்படவில்லை. தீர்க்கத। 
கும்கி 


(நோளா 2142). யூதேயா, இஸ்ரவேல்‌ ஆகிய 
தேசங்களில்‌ கடைசிக்காலத்தில்‌, கர்த்தர்‌ 
விசேஷித்த தீர்க்கதரிசிகளை எழுப்பினார்‌. 
தங்களுடைய தீர்க்கதரிசன 
வாக்கியங்களையும்‌, பிரசங்கங்களையும்‌ 
ஆகமங்களாக எழுதுமாறு தேவஆலியானவர்‌ 
அவர்களை வழிநடத்தினார்‌. 


பழைய 
தீர்க்கதரிசிகள்‌ 


தீர்க்கநரிசனங்கள்‌ 


பழைய 


ஏற்பாட்டில்‌ 


ராஜாவாகிய 

எழுதப்பட்டதாகும்‌. 

உசியாவின்‌ காலத்தில்‌, 

ராஜாவாக ஆட்சிபுரிந்த யெரொபெயாமின்‌: 

காலத்திலும்‌ ஆகமம்‌ 

எழுதப்பட்டது. காலம்‌ 
சிறையிருப்புக்கு சுமார்‌ 200 வருஷங்களுக்கு 

முந்திய காலமாகும்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


தீர்க்கதரிசிகள்‌ 
வார்த்தைகளை 
அறிவித்தார்கள்‌. 
செய்திகளைக்‌ கேட்டு 
ராஜாக்கள்‌ தங்களைப்‌ 
செய்திகளைக்‌ கேட்டு  கோபப்பட்டார்கள்‌. 
சில ராஜாக்கள்‌ மிகவும்‌ கோபப்பட்டு, 
தங்களுக்கு விரோதமாய்‌ தீர்க்கதரிசனம்‌ 
சொன்ன தீர்க்கதரிசிகளையே 
கொன்றுமோட்டார்கள்‌. ராஜாக்கள்‌ 
தீர்க்கதரிசிகளைக்‌ கொன்றுபோட்டாலும்‌, 
அவர்கள்‌ சொன்ன. தீர்க்கதரிசன 
வார்த்தைகளை அவர்களால்‌, அழிக்க 
முடியவில்லை. தீர்க்கதரிசிகளின்‌ 
வார்த்தைகள்‌ அவர்களைக்‌ கொலை செய்த 
ராஜாக்களுக்கு விரோதமாய்‌ சாட்சி 
பகர்ந்தது. 

தீர்க்கதரிசிகளின்‌ ஆகமங்களில்‌ 
ஓசியா தீர்க்கதரிசன ஆகமமே முதன்‌ 


முதலில்‌ எழுதப்பட்டது. இதே காலத்தில்‌, 
வேல்‌, ஆமோஸ்‌, ஒபதியா 


ஆகியோரும்‌ தங்கள்‌ தீர்க்கதரிசன 
ஆகமங்களை எழுதி வெளியிட்டார்கள்‌. 
இவர்களுடைய காலத்திற்கு சிறிது காலம்‌ 
சென்ற பின்பு, ஏசாயா தீர்க்கதரிசன 
ஊழியத்தை ஆரம்பித்தார்‌. ம 
பரிசுத்த வேதாகமத்தில்‌, 
ள்‌ ஆகமமே,  தீர்க்கதரிசிகளின்‌: 
முதலாவது புஸ்தகமாக 

சே கக்கத்‌ 

மற்ற தீர்க்கதரிசிகளின்‌ 
ஆகமங்களைவிட ஏசாயா தீர்க்கதரிசியின்‌ 
ஆகமம்‌ அளவில்‌ பெரியது. எல்லா 
தீர்க்கதரிசிகளும்‌ ஏசாயா 
தீர்க்கதரிசியைப்பற்றி சாட்சியாகச்‌ 
சொல்லுகிறார்கள்‌. மற்ற தீர்க்கதரிசிகளைவிட 
ஏசாயா தீர்க்கதரிசியே இயேசு 
கிறிஸ்துவைப்பற்றி 
முன்னிறிவித்திருக்கிறார்‌. 
ஏசாயாவை. 
அழைக்கிறார்கள்‌. ஏசாயாவுக்கு, _ 


கர்த்தருடைய 
ராஜாக்களுக்கு 
ராஜாக்கள்‌ 
ததோ்ப்டார்கள்‌. 
பாதிக்கும்‌ 


அதிகமாய்‌ 
வேதபண்டிதர்கள்‌ 
'சுவிசேஷக தீர்க்கதரிசி" என்று 


“ஐந்தாவது 


தீர்க்கதரிசன 
சுவிசேஷ புஸ்தகமாக 
பாவிக்கிறார்கள்‌. 





ழ்‌ நள 
யாய 


ஆவியானவர்‌, இரகசியங்களை. 
ஏசாயாவுக்கு. வெளியட்தனார்‌ தாசின்‌ 


து. நம்முடை 
நேர்த்தியாய்ச்‌ செய்து முடிக்க 
என்று நம்மை bp 
கொள்ள டம்‌ பகை 
அண்டிக்கொள்ளவேண்டும்‌ என்று ஆலோசனை: 
சொல்லுகிறது. 


ஏசாயாவின்‌ காலத்தில்‌ யூதஜனங்களுக்கு 
இரண்டு பிரச்சனைகள்‌ உண்டாயிற்று. 
முதலாவது பிரச்சனை யூதேயா தேசத்தின்மீது 
சனகெரிப்‌ படையெடுத்து வந்த சம்பவம்‌... இது 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஏற்பாட்டிலுள்ள சுவிசேஷப்‌. 

ஏசாயா தீர்க்கதரிசன 

பல வசனங்கள்‌ 

சொல்லப்பட்டுள்ளன. 

ஸ்துவைப்பற்‌ ஏசாயா சாட்சியாக 

முன்னறிவித்திருக்கிறார்‌. இயேசுகிறிஸ்து, 

ஒரு கன்னிகையினிடத்தில்‌ பிறப்பார்‌ என்றும்‌, 

அவர்‌ பல பாடுகளை அனுபவிப்பார்‌ என்றும்‌ 
ஏசாயா முன்னிறிவித்தார்‌. 


ஏசாயா... தீர்க்கதரிசன ஆகமத்தின்‌ 
முதல்‌ பகுதியில்‌, யூதஜனங்களின்‌ பாவம்‌ 
கண்டித்து உணர்த்தப்படுகிறது. தங்கள்‌ 
பாவங்களுக்கு அவர்கள்‌ 
மனந்திரும்பவில்லையென்றால்‌ தேவனுடைய 
தண்டனை அவர்கள்மீது வரும்‌ என்னும்‌ 
எச்சரிப்பு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 
ஆகமத்தின்‌ பின்பகுதியில்‌ 
யூதஜனங்களுக்குத்‌ தேவையான ஆறுதலின்‌ 
நல்வார்த்தைகள்‌ ஏராளமாய்ச்‌ 
சொல்லப்பட்டுள்ளன. 


அங்கீகரித்து, 

இப்போதும்‌, 

தொடர்ந்து 
முதலாவதாக ஆலியானவர்‌ 
பாவத்தைக்‌ கண்டித்து, 
அதன்‌ பின்பு நமக்கு 
வார்த்தைகளைச்‌ 
தேவனுடைய அ 
ஆசீர்வதிக்கப்படவேண்டும்‌. 
விரும்புகிறவர்கள்‌, ஆவியானவர்‌ கண்டித்து 
உணர்த்தும்‌ காரியங்களுக்கு செவிகொடுத்து 
கீழ்ப்படியவேண்டும்‌.. 





ழ்‌ யனா 
யாய 


ஏசாயா தீர்க்கதரிசன ஆகமத்தின்‌: 
முதல்‌ அதிகாரத்திலுள்ள முதல்‌ வசனத்தில்‌, 
இந்தப்‌ புஸ்தகத்தின்‌ ப 
கொடுக்கப்பட்டிருக்கிறது (ஏசா 14). ஏசாயா. 
தீர்க்கதரிசி. தேவனுடைய பெயரில்‌ 
கட்டளையிடுகிறார்‌. 'யூதஜனங்களுக்கு 
தேவனுடைய வார்த்தைகளை அறிவிக்கிறார்‌. 
யூதஜனங்கள்‌ கர்த்தருக்கு விரோதமாய்க்‌ 
கலகும்பண்ணுகிறார்கள்‌ (ஏசா 12,3) 
ஜனங்கள்‌ தங்கள்‌ பாலத்தினிமித்தமாய்‌. 
அடிக்கப்பட்டிருக்கிறார்கள்‌ (ஏசா 
ஜனங்கள்‌ கர்த்தரை விட்டுப்‌ பின்வாங்கிப்‌ 
போய்விட்டார்கள்‌ (ஏசா 1:45,21,22). 


பிரபுக்கள்‌ நீதியைப்‌ 
(ஏசா 1:23). தேவனுடைய 
யூதஜனங்கள்மேல்‌ வந்திருக்கிறது 
(ஏசா 17-9), ஜனங்களுடைய காணிக்கை 
வீணாயிருக்கிறது. அவர்களுடைய 
ஆராதனையை கர்த்தர்‌ அங்கீகரியாமல்‌ 
புறக்கணித்துவிடுகிறார்‌ (ஏசா 1:10-15) 


புரட்டுகிறார்கள்‌ 
நியாயத்தீர்ப்பு 


ள்‌ தங்களைக்‌ 

கத்திகரிக்கவேண்டுபென்றும்‌, 
மனந்திரும்பவேண்டுமென்றும்‌ அவர்களுக்கு 
அழைப்பு கொடுக்கப்படுகிறது. 
ஆசீர்வாதமும்‌ 
முன்னறிலிக்கப்படுகிறது (ஏசா 
யூதஜனங்கள்‌ மனந்திரும்பவில்லையென்றால்‌ 
அவர்களுக்கு அழிவு வரும்‌. கர்த்தரை 
விட்டு விலகுகிறவர்கள்‌ நிர்மூலமாவார்கள்‌ 
(ஏசா 1:24,28-31). ஜனங்களுக்கு 
ஆசீர்வாதம்‌ வரும்‌ என்றும்‌, அவர்கள்‌ 
ஆதியிலிருந்ததுபோல. மறுபடியும்‌ 
செழித்திருப்பார்கள்‌ என்றும்‌ அவர்களுக்கு 
ஆறுதலான வாக்குத்தத்தம்‌ 
கொடுக்கப்படுகிறது (ஏசா 1:25-27). 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஏசாயா கண்ட தரிசனம்‌ 
ஏசா 1:1 


ஏசா 10. ஆமோத்சின்‌ குமாரனாகிய 
ஏசாயா, யூதாவின்‌ ராஜாக்கனாகிய 
உசியா, யோதாம்‌, ஆகாஸ்‌, எசேக்கியா 
என்பவர்கவின்‌ நாட்களில்‌, 
மூதாவையும்‌ எருசலேமையும்‌ குறித்துக்‌ 
கண்டதரிசனம்‌. 


இந்தத்‌ தீர்க்கதரிசன ஆகமத்தின்‌: 

“ஏசாயா” என்பவராவார்‌. கிரேக்க 

புதிய ஏற்பாட்டில்‌, 

"ஏசாயாஸ்‌” என்று 

எழுதப்பட்டிருக்கிறது. இந்தப்‌ பெயருக்கு 

“கர்த்தருடைய இரட்சிப்பு என்று பொருள்‌. 

இவர்‌ இரட்சகுராகிய இயேககிறிஸ்துவைச்‌ 

குறித்தும்‌, அவர்‌ மூலமாய்‌ உண்டாகும்‌ 

ஆத்தும இரட்சிப்பைக்‌ குறித்தும்‌ அதிகமாய்‌ 
தீர்க்கதரிசனம்‌ சொல்லியிருக்கிறார்‌. 


மோ மாரன்‌. 
ன்‌ எஜாவாகிய 
சகோதரராகவோ அல்லது 
குமாரனாகவோ இருக்கலாம்‌ என்று 
வேதபண்டிதர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌ 
பொதுவாக தீர்க்கதரிசியோடு, அவருடைய 
தகப்பனாரின்‌ பெயர்‌ சொல்லப்பட்டிருந்தால்‌, 
அவரும்‌ ஒரு தீர்க்கதரிசி என்று 
யூதமார்க்கத்தில்‌ சொல்லுவது வழக்கம்‌. 
இதன்‌ 


ஆமோத்ஸ்‌ 
அமத்சியா 


பிரகாரம்‌ ஏசாயாவின்‌ 
தகப்பனாராகிய ஆமோத்சம்‌ ஒரு 
தீர்க்கதரிசியாக இருந்திருக்கவேண்டும்‌. 


ஏசாயாவுக்கு தரிசனத்தின்‌ மூலமாய்‌. 
தேவனுடைய வெளிப்பாடு கிடைத்தது. 
பழைய ஏற்பாட்டுக்காலத்தில்‌ 
தீர்க்கதரிசிகளை, “தரிசனக்காரர்‌' என்று 
அழைப்பது வழக்கம்‌. அவர்களுடைய 
தீர்க்கதரிசனங்களும்‌, “தரிசனங்கள்‌" என்றே 
அழைக்கப்பட்டது. ஏசாயா தன்னுடைய 
மனக்கண்களால்‌ தரிசனம்‌ கண்டார்‌. 
தேவனுடைய தெய்வீக வெளிப்பாடுகளை, 
தன்னுடைய சரீரப்பிரகாரமான 
கண்களினால்‌ பார்ப்பதுபோல, தன்னுடைய 
மனக்கண்களால்‌ தெளிவாகப்‌ பார்த்தார்‌. 





f= THE 
WEFT 


ஏசாயா தீர்க்கதரிசன ஆகமத்தில்‌, 
சில அதிகாரங்கள்‌ பாபிலோன்‌, எகிப்து, 
தீரு ஆகிய தேசங்களோடும்‌, மேலும்‌. 
யூததேசத்திற்கு அருகிலுள்ள சில. 
தேசங்களோடும்‌ தொடர்புள்ளவை. ஏசாயா 
மற்ற. 


யூதாவையும்‌ எருசலேமையும்‌ றக்க! கண்ட 
தரிசனம்‌" என்று எழுதப்பட்டிருக்கிறது. 


ஏசாயா இஸ்ரவேல்‌ ஜனங்களுக்கு 


கட்டளைகளை 
யூதஜனங்களுக்கு 
சொல்லுகிறார்‌. 2. கடிந்துகொள்ளுதல்‌ - 
யூதாவிலும்‌ எருசலேமிலும்‌ அநியாயம்‌ 
காணப்படும்போது, அவர்களுக்கு 
நேவனிடத்திலிருந்து தண்டனை வரும்‌. 3. 
ஆறுதல்‌ - சீயோனின்‌ ஜனங்கள்‌ தங்கள்‌ 
ராஜாவுக்குள்‌ சந்தோஷமாயிருப்பார்கள்‌. 
உசியா, 
எசேக்கியா 


யூதாலின்‌ ராஜாக்களாகிய 


யோதாம்‌, 
என்பவர்களின்‌ 
தீர்க்கதரிசனம்‌. 
நீண்டகாலமாக 
செய்திருக்கவேண்டும்‌. 


ஆகாஸ்‌, 
நாட்களில்‌ 
உரைத்தார்‌ 


தீர்க்கதரிசன தம்‌ 
இவருடை! 


கடைசிக்காலத்தில்‌ மனாசே இவருக்கு 
மரணதண்டனை கொடுத்தார்‌. ஏசாயாவின்‌ 
தலையை வாளால்‌ அறுத்துவிட்டார்கள்‌ 
என்று யூதருடைய வரலாறு சொல்லுகிறது. 
எபிரெயருக்கு நிருபம்‌ எழுதின ஆசிரியர்‌ 
ஏசாயாவின்‌ மரணத்தை நினைவில்‌ 

வைத்திருந்து “வாளால்‌ அறுப்புண்டார்கள்‌" 


(எபி 11:37) என்று எழுதியிருக்கிறார்‌. 


உசியா ராஜா மரணமடைந்த 


வருஷத்திலிருந்து (ஏசா 64), எசேக்கியா 
ராஜா வியாதிப்பட்டு குணமடைந்த காலம்‌ 


எத்தனை வருஷங்கள்‌ தீர்க்கதரிசன த்‌ 
செய்து வந்தார்‌ என்பது தெளிவாகத்‌ 
தெரியவில்லை. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஏசாயா பல சூழ்நிலைகளில்‌, பல 
சந்தர்ப்பங்களில்‌ தீர்க்கதரிசனம்‌ சொல்லி 
வந்திருக்கிறார்‌. யோதாம்‌ ஒரு நல்ல ராஜா. 
நல்லவர்‌. 
ஏசாயா 
லோசனைகளை 
ஏற்றுக்கொண்டு, கர்த்தருக்குப்‌ பிரியமாக 
ஜீவித்தார்கள்‌. இவர்களுக்கு இடையில்‌ 
ஆகாஸ்‌ ஆட்சி புரிந்தான்‌. இவன்‌ ஒரு 
துன்மார்க்கன்‌. ஏசாயா தீர்க்கதரிசி 
தன்னுடைய முக்கியமான ஆயுகநாட்களில்‌: 
காஸ்‌ ராஜாவின்‌ காலத்தில்‌ 
தீர்க்கதரிசன ஊழியம்‌ செய்து வந்தார்‌. பல. 
எதிர்ப்புக்களுக்கு மத்தியிலும்‌ கர்த்தருடைய 
வெளிப்பாடுகளை பயபக்தியோடும்‌, 
உண்மையோடும்‌ சொல்லி வந்தார்‌. 


எனக்கு விரோதமாய்க்‌. 
கல்கம்பண்ணினார்கள்‌ ஏசா 1:2 


ஏசா 1:2. வானங்கனே, கேளுங்கள்‌; 
செவிகொடு; கர்த்தர்‌ 
நான்‌... பின்னைகளை 
வளர்த்து ஆதரித்தேன்‌; அவர்களோ 
எனக்கு விரோதமாய்க்‌ 
கலகம்பண்ணினார்கள்‌. 


ஏசாயா தேவனுடைய நாமத்தினால்‌. 
தீர்க்தரிசனம்‌ சொன்னார்‌. ஆனாலும்‌ 
பூதஜனத்தினுடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக, 
வானங்களோடும்‌, பூமியோடும்‌ 
பேசவது போல பேசுகிறார்‌. “வானங்களே 


கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்கிறார்‌ 
மனுஷரைவிட வானமும்‌ பூமியும்‌ 
தேவனுக்குச்‌ செவிகொடுக்கும்‌. தேவனுடைய 
பிரமாணத்தை மீறாமல்‌ கீழ்ப்படியும்‌ 
மனுஷரோ தங்களை சிருஷ்டித்த 
சிருஷ்டிகருக்கு விரோதமாய்க்‌ 


கலகம்பண்ணுகிறார்கள்‌. 





i a 
TT 


வானத்திலுள்ள வெளிச்சம்‌, 
மனுஷருடைய இருதயத்திலுள்ள இருட்டை 
'வெட்கப்படுத்துகிறது. பூமியின்‌ கனிகள்‌, 
மனுஷருடைய கனிகொடாத இருதயத்தை 
அவமானப்படுத்துகிறது. 
நட்சத்திரங்களும்‌, சந்திரனும்‌ 
தேவனுக்கு எப்போதுமே 
தங்களுடைய வேலைகளை 
கிரமமாயும்‌ செய்கிறது. 
முரண்பாடு 
மத்தியிலே ஒழுங்கும்‌ 
சர்வகுழப்பமாகயிருக்கிறது. 
ஏசாயாவைப்போலவே, மோசேயும்‌, 
“வானங்களே, செவிகொடுங்கள்‌, நான்‌ 
பேசுவேன்‌: பூமியே, என்‌ வாய்மொழிகளைக்‌ 
கேட்பாயாக” (உபா 32:1) என்று தன்னுடைய 
வார்த்தையை ஆரம்பிக்கிறார்‌. 
ஏசாயா மனைங்க ளுடைய 
கலகக்குணத்தை வெளிப்படுத்‌ 
வானங்கள்‌ அதைக்‌ கேட்டு, பூமி ந்த 


தேவன்‌ 


விசேஷித்த 
வெளிப்படுத்தியிருக்கிறார்‌. 


ஜனங்களோ தேவனுக்கு விரதமாக 
கலகம்பண்ணுகிறார்கள்‌. தேவன்‌ தம்முடைய 
பிள்ளைகளை. வளர்த்து ஆதரிக்கிறார்‌ 
ஆனால்‌ அவர்களோ தேவன்‌ தங்களுக்கு 
செய்த உதவிகளை மறந்துவிடுகிறார்கள்‌. 


'விவேகமில்லாத மதிகெட்ட ஜனங்களே. 
இப்படியா கர்த்தருக்குப்‌ பதிலளிக்கிறீர்கள்‌. 
உன்னை ஆட்கொண்ட பிதா அவரல்லவா? 
உன்னை உண்டாக்கி உன்னை 
நிலைப்படுத்தினவர்‌ அவரல்லவா?” (உபா 
326) என்று மோசே இஸ்ரவேல்‌ 
ஜனங்களைப்‌ பார்த்து பாரத்தோடு 
சொல்லுகிறார்‌. 

தேவனோ யூதஜனங்கள்மீது 
மிகவும்‌ அன்பாகவும்‌, குரிசனையாகவும்‌, 
மனதுருக்கமாகவும்‌ இருக்கிறார்‌. அவர்களை 
ஆதரிக்கிறார்‌. ஆனால்‌ அவர்களோ 
தேவனுக்கு விரோதமாய்க்‌ கலகம்‌ 
பண்ணுகிறார்கள்‌. ஜனங்கள்‌ தேவனுக்கு 
நன்றியில்லாதவர்களாயிருக்கிறார்கள்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இஸ்ரவேலே, அறிவில்லாமல்‌ 
இருக்கிறது ஏசா 1:8 


ஏசா 1:8. மாடு தன்‌ எஜமானையும்‌, 
கழுதை. தன்‌ ஆண்டவனின்‌ 
முன்னணையையும்‌ அறியும்‌; 
இஸ்ரவேலோ, அறிவில்லாமலும்‌, எண்‌: 
ஜனம்‌ உணர்வில்லாமலும்‌ இருக்கிறது 
என்கிறார்‌. 


இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ அறிவில்லாமலும்‌ 
rd இருக்கிறார்கள்‌. மாடு 

எஜமானை அறிந்திருக்கிறது. 
இஸ்ரவேல்‌ ஜனங்களோ தங்களுடைய 
கர்த்தரை அறியவில்லை. தேவனுடைய 
சிருஷ்டிப்பில்‌ மாடுகளும்‌ கழுதைகளும்‌ 
அறிவில்லாத ஜீவன்கள்‌. மிகவும்‌ 
மந்தமானவை. அப்படியிருந்தாலும்‌ மாடு தன்‌ 
எஜமானை அறிக்திருக்கறது. தன்னுடைய 
எஜமானுக்கு செய்கிறது. 
மாட்டைப்போலவே க்‌ தன்னுடைய 
எஜமானை அறிந்திருக்கிறது. தனக்கு 
எங்கு உணவு கொடுக்கப்படும்‌ என்பது 
கழுதைக்குத்‌ தெரியும்‌. கழுதை தன்னுடைய 
எஜமானின்‌ கட்டளைக்குக்‌ கீழ்ப்படிந்து, 
அவனுக்குப்‌ பிரியமாய்‌ நடந்துகொள்கிறது. 

இஸ்ரவேல்‌ ஜனங்களோ 
அறிலில்லாமலும்‌, உணர்வில்லாமலும்‌ 
இருக்கிறார்கள்‌. மாடுகளுக்கும்‌, 
கழுதைகளுக்கும்‌ இருக்கிற அறிவும்‌, 
உணர்வும்கூட இஸ்ரவேல்‌ ஜனங்களிடம்‌ 
இல்லை. ஆகையினால்‌ இவர்கள்‌ 
மாடுகளிடத்திலும்‌, கழுதைகளிடத்திலும்‌ 
அறிவையும்‌ உணர்வையும்‌ கற்றுக்கொள்ள 
வேண்டும்‌. சோம்பேறி எறும்பினிடத்தில்‌ 
போய்க்‌ கற்றுக்கொள்ளவேண்டும்‌ என்று 
சாலொமோன்‌ சொன்னார்‌. 


“சோம்பேறியே, நீ 
எறும்பினிடத்தில்‌ போய்‌, அதின்‌ வழிகளைப்‌ 
பார்த்து. ஞானத்தைக்‌ கற்றுக்கொள்‌. 
அதற்குப்‌ பிரபுவும்‌, தலைவனும்‌, அதிகாரியும்‌ 
இல்லாதிருந்தும்‌, கோடைகாலத்தில்‌ தனக்கு 
ஆகாரத்தைச்‌ சம்பாதித்து, அறுப்புக்காலத்தில்‌ 
தனக்குத்‌ தானியத்தைச்‌ சேர்த்துவைக்கும்‌” 
(நீதி 6-6-8). 





i= FTN 
TT 


மனுஷனைவிட 
சிருஷ்டிகளுக்குக்கூட அறிவும்‌ 
இருக்கிறது. ஆனால்‌ 
ஜனங்களோ அவருடைய 
அறியாதிருக்கிறார்கள்‌. 


'ஆகாயத்திலுள்ள நாரை முதலாய்த்தன்‌ 
வேளையை அறியும்‌;  காட்டுப்புறாவும்‌, 
கொக்கும்‌, தகைவிலான்‌ குருவியும்‌ தாங்கள்‌ 
வரத்தக்க காலத்தை அறியும்‌; என்‌ 
ஜனங்களோ கர்த்தரின்‌ நியாயத்தை 
அறியார்கள்‌ என்று கர்த்தர்‌ 
உரைக்கிறாரென்று சொல்‌” (எரே 8:7. 

இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 
ஜனமாயிருந்தாலும்‌, கர்த்தரே 
அவர்களுடைய எஜமான்‌ என்னும்‌ அறிவும்‌ 
உணர்வும்‌ அவர்களிடத்தில்‌ இல்லை. 
கர்த்தரே நம்மை சிருஷ்டித்தவர்‌. அவரே 
நம்மை வளர்த்து ஆதரித்தவர்‌. அவரே 
நம்மை போஷித்துப்‌  பராமரிக்கிறவர்‌. 
அவர்‌ நம்முடைய நன்மைகளையெல்லாம்‌. 
விசாரிக்கிறவர்‌. நாம்‌ தேவனுடைய 
ஜனமாயிருப்பது நமக்குக்‌ கிடைத்திருக்கிற 
சிலாக்கியம்‌. 


கர்த்தருடைய 


ஆனாலும்‌ தேவனுடைய ஜனங்களில்‌ 
அநேகர்‌, “நாங்கள்‌ சர்வவல்லவரை 
ர்‌ அவர்‌ யார்‌' என்று, 


இப்பி கேள்வி 
றிவு 


சேவிப்பதற்கு 
கேட்கிறார்கள்‌. 
கேட்கிறவர்களுக்கு தேவனைப்பற்றிய 
இல்லை. அவரைப்பற்றிய உணர்வும்‌ இல்லை. 


அவர்களுக்கு ஒரளவு அறிவு இருக்கிறது. 
னால்‌ அவர்களுக்கு உணர்வு 
இல்லாமலிருப்பதினால்‌, அவர்களுடைய அறிவு 
அவர்களுக்குப்‌ பிரயோஜனப்படவில்லை. 
அவர்கள்‌ எதையும்‌ சிந்தித்துப்‌ பார்ப்பதில்லை. 
உணர்வடைந்து புரிந்துகொள்வதில்லை. 


“நமக்கு தெரிந்திருப்பதை புரிந்து 


அது பற்றி கவனமாயிருக்கவேண்டும்‌. நாம்‌ 
தெரிந்துகொள்ளவேண்டிய காரியங்களை 
தெரியாமலிருப்பதும்‌ நமக்கு தீமையை 
உண்டுபண்ணும்‌. நமக்கு தெரிந்திருப்பதை 
உணர்ந்து கொள்ளவேண்டும்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆனால்‌ இஸ்ரவேல்‌ ஜனங்களோ 
அறிவில்லாமலிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
கர்த்தருடைய ஜனமாமிருந்தாலும்‌ 
அதைப்பற்றிய உணர்வில்லாமலிருக்கிறார்கள்‌. 


பாவமுன்ன ஜாதி 
ஏசா 1:4-6 


ஏசா 1:4. ஐயோ, பாவமுன்ன ஜாதியும்‌, 
அக்கிரமத்தால்‌ பாரஞ்சுமந்த ஜனமும்‌, 
பொல்லாதவர்களின்‌ சந்ததியும்‌, கேடு 
உண்டாக்குகிற 
புத்திரருமாயிருக்கிறார்கள்‌; கர்த்தரை 
விட்டு, இஸ்ரவேலின்‌ பரிசுத்தருக்குக்‌ 
கோபமுண்டாக்கி, 
யின்வாங்கிப்போனார்கள்‌. 


ஏசா 1:5, இன்னும்‌ நீங்கள்‌ ஏன்‌ 
அடிக்கப்படவேண்டும்‌? அதிகம்‌ 
அதிகமாய்‌ விலகிப்போகிறீர்களே; 
தலையெல்லாம்‌ வியாதியும்‌, 
இருதயமெல்லாம்‌. பலட்சயமுமாய்‌ 
இருக்கிறது. 


உள்ளங்கால்‌. தொடங்கி 

அதிலே 

சுகமேயில்லை; அது காயமும்‌, வீக்கமும்‌, 
நொதிக்கிற இரணமுமுன்னது; அது சீழ்‌ 
யிதுக்கப்படாமலும்‌, கட்டப்படாமலும்‌, 
எண்ணெயினால்‌ ஆற்றப்படாமலும்‌ 


ஜனங்களுக்காகவும்‌, 
தேசத்திற்காகவும்‌ ஏசாயா 
பாவம்‌ யூதேயா தேசம்‌ 
முழுவதிலும்‌ ஒரு கொள்ளை நோயைப்போல 
பரவியிருக்கிறது. ஜனங்கள்‌ பாவமுள்ள 
ஜாதியாயிருக்கிறார்கள. தங்கள்‌ 
அக்கிரமத்தால்‌ பாரம்‌ சுமக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ பொல்லாத 
சந்ததியாராவிருக்கறார்கள்‌ தங்களுடைய 
'வத்தினிமித்தமாய்‌ தங்களுக்கு கேடு 
ன்ப்கக்குக்ரகள்‌. 


யூதஜனங்கள்‌ 
பாவிகளாகுமிருக்கிறார்கள்‌. 
பாவம்‌ தாலந்து. 


ஈயத்தைப்போலிருக்கிறது. 


அவர்களுடைய 
நிறையான 





i al 
TT 


இதோ, ஒரு தாலந்து நிறையான 
ஈயமூடி தூக்கிவரப்பட்டது: மரக்காலின்‌ 
நடுவிலே ஒரு ஸ்திரீ உட்கார்ந்திருந்தாள்‌. 
அப்பொழுது அவர்‌: இவள்‌ அக்கிரமக்காரி 
என்று சொல்லி, அவளை மரக்காலுக்குள்ளே 
தள்ளி ஈயக்கட்டியை அதின்‌ வாயிலே. 
போட்டார்‌" (சக 5:7 8). 


முற்பிதாக்களும்‌ 
அவர்களுடைய 
பொல்லாதவர்களின்‌ 

அவர்கள்‌ 


யூதஜனத்தாரின்‌ 

பாவம்‌ செய்திருக்கிறார்கள்‌. 
சந்ததி. 
சந்ததியாயிருக்கிறது. 
கேடுண்டாக்குகிற  புத்திரராயிருக்கிறார்கள்‌. 
அவர்களுடைய இரத்தத்தில்‌ பாவழும்‌, 
துன்மார்க்கமும்‌, பொல்லாப்பும்‌, கேடும்‌ 
கலந்திருக்கிறது. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கேடு 
செய்கிறவர்களாயிருப்பதோடு, அவர்கள்‌ 
கேடுண்டாக்குகிற புத்திரராயும்‌ 
இருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ தீமையைப்‌ 
பரப்புகிறார்கள்‌. மற்றவர்களுக்குப்‌ பாவத்தைப்‌ 
பகிர்ந்து கொடுக்கிறார்கள்‌. 


ஏசாயா பதக்க மூதஜனங்களுடைய 
பாவத்தைப்பற்றிச்‌ சொல்லும்போது, 
“அவர்கள்‌ இஸ்ரவேலின்‌ பரிசுத்தருக்கு, 
கோபழுண்டாக்குகிறார்கள்‌" என்று 
சொல்லுகிறார்‌. அவர்கள்‌ துணிகரமாய்ப்‌ 
பாவம்‌ செய்கிறார்கள்‌. திட்டமிட்டு 
வேண்டுமென்றே பாவம்‌ செய்கிறார்கள்‌. 
பாவத்திலும்‌ அநியாயத்திலும்‌ 
சந்தோஷப்படுகிறார்கள்‌. கர்த்தருக்கு எது 
கோபமுண்டாக்கும்‌ என்பது அவர்களுக்குத்‌ 
தெரியும்‌. அதைத்‌ தெரிந்தும்‌, அவர்கள்‌ 
கர்த்தருக்கு கோபமுண்டாக்குகிறார்கள்‌. 
அவர்கள்‌  கர்த்தரைவிட்டு பின்வாங்கிப்‌ 
போய்விடுகிறார்கள்‌. 

யூதஜனத்தாருடைய பாவத்தை 
விவரிப்பதற்கு ஏசாயா, மனுஷனுடைய 
சரீரத்தில்‌ உண்டாகும்‌ வியாதியை ர்‌ 
ஒப்புமையாகச்‌ சொல்லுகிறார்‌. இந்‌ 
வியாதியினால்‌ ம்‌ 
குஷ்டரோகத்தைப்போல சரீரம்‌ 
குஷ்டம்‌ படிந்திருக்கிறது. 
சரீரத்தைப்போல, சரீரம்‌ 
புண்களும்‌ பருக்களும்‌ நிரம்பியிருக்கிறது. 
தலையெல்லாம்‌ வியாதியும்‌, இருதயமெல்லாம்‌ 
பலட்சயமுமாயிருக்கிறது. உள்ளங்கால்‌ 
தொடங்கி உச்சந்தலைமட்டும்‌ சுகமில்லை. 
அது. காயமும்‌, வீக்கமும்‌, நொதிக்கிற 
இரணமுமுள்ளது. அது சீள்‌ 
பிதுக்கப்படாமலும்‌, கட்டப்படாமலும்‌, 
எண்ணெயினால்‌ஆற்றப்படாமலும்‌ இருக்கிறது. 
உயிருக்கு மோசம்‌ வந்திருக்கிறது. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


வமான ஜனங்கள்மீது தேவனுடைய 


கால்‌ 
'யூதஜனங்கள்‌ 
மத்தியிலே நீதியில்லை. நியாயமில்லை. சரீர 
ஆரோக்கியமுமில்லை. ஆவிக்குரிய 
ஆரோக்கியமுமில்லை. அவர்களுடைய சரீரம்‌ 
வியாதிப்பட்டிருப்பதுபோல, அவர்களுடைய 
ஆத்துமாவும்‌ வியாதிப்பட்டிருக்கிறது. 
ல்லாம்‌ பாவத்தின்‌ விளைவுகள்‌. 
அவர்களுடைய  மீறுதல்களினால்‌ வந்த 
தண்டனைகள்‌. அவை காயங்களாகவும்‌ 
இரணங்களாகவும்‌ உள்ளன. 
யூதஜனங்களுடைய காயத்தைக்‌ 
குணப்படுத்துவதற்கு ஒரு முயற்சியும்‌ 
மேற்கொள்ளப்படவில்லை. அவர்களுடைய 
சரீரத்திலுள்ள காயம்‌ சீழ்‌ பிதுக்கப்படாமலும்‌, 
எண்ணெயினால்‌ 
இருக்கிறது. 
ளுக்கு அவர்கள்‌. 
மனந்திரும்பாமலிருக்கிறார்கள்‌. மனந்திரும்ப 
வதற்குகேற்ற எந்த முயற்சியையும்‌ அவர்கள்‌ 
இதுவரையிலும்‌: மேற்கொள்ளவில்லை. 
அவர்களுடைய காயம்‌ ஆறாமலிருப்பதுபோல, 
அவர்களுடைய ஆத்துமாவும்‌ நோயினால்‌ 
வாதிக்கப்பட்டு, குணமடையாமலிருக்கிறது. 
நாம்‌ செய்த பாவங்களுக்காக, 
நம்முடைய இருதயத்திற்குள்‌ குற்றவுணர்வு 
இருக்கவேண்டும்‌. நம்முடைய பாவத்திற்காக 
மனந்திரும்பவேண்டும்‌. மனந்திரும்பாத 
பாவங்கள்‌ நம்முடைய இருதயத்தில்‌ 
சேமித்து வைக்கப்படும்போது, அது. லம்‌ 
ஆத்துமா முழுவதும்‌ பரவிவிடும்‌. 
மன்னிக்கப்படுவதற்கு நாம்‌ செய்ய 
வேண்டியதை உடனே செய்து விடவேண்டும்‌. 


வியாதியை ஆரம்பத்திலேயே 
குணப்படுத்தவது எளிது. வியாதி 
குணப்படுத்துவது கடினம்‌. 

த்தில்‌ வருவதற்கு 





i a 
TT 


தாதியாகவரக்கறாரகள்‌ 
பாவம்‌ சுமந்து கொண்டு 
தங்களுடைய பாவங்களைப்‌ 
கர்த்தரிடத்தில்‌ மனம்‌ வருந்தி, மனந்திருந்தி 
வருவதில்லை. தங்களுடைய பாவத்திற்கு: 
தண்டனையாக அடிக்கப்படுகிறார்கள்‌. 
ஆனாலும்‌ கர்த்தரிடத்தில்‌ வராமல்‌, 
கர்த்தரைவிட்டு அதிகம்‌ அதிகமாய்‌ 
விலகிப்போய்விடுகிறார்கள்‌. 
வியாதிப்பட்டவர்களைப்போல இருக்கிறார்கள்‌. 
வியாதி முற்றி மரணத்திற்கு சமீபமாய்‌ 
இருப்பவர்களைப்போல. 

சரீரத்தின்‌ ஒரு பகுதியில்‌ 

வியாதி, இப்போது 

பரவியிருக்கிறது. யூதேயா தேசம்‌ முழுவதுமே 
வியாதிப்பட்டிருக்கிறது. 


அலைகிறார்கள்‌. 
போக்குவதற்கு 


சியோன்‌ குமாரத்தி 
ஏசா 1:7,8 


ஏசா. 12 உங்கள்‌. 
பாழாயிருக்கிறது; உங்கள்‌. 
பட்டணங்கள்‌. அக்கினியினால்‌ 
௬ட்டெரிக்கப்பட்டது; உங்கள்‌ நாட்டை. 
அத்தியர்‌ உங்கள்‌ கண்களுக்கு முன்பாக. 
பட்சிக்கிறார்கன்‌; அது அத்தியரால்‌. 
கவிழ்க்கப்பட்ட பாழ்த்தேச ம்போல்‌ 
இருக்கிறது. 


ஏசா 1:8. சீயோன்‌ குமாரத்தி திராட்சத்‌ 
தோட்டத்திலுன்ன ஒரு குச்சுபோலவும்‌, 
வெள்ளரித்தோட்டத்திலூன்ன. ஒரு 
குடிசைபோலவும்‌, முற்றிக்கை 
போடப்பட்ட ஒரு பட்டணம்போலவும்‌ 
மீத்திருக்கிறான்‌. 
யூதஜனங்கள்மீது 
நியாயத்தீர்ப்பு வந்திருக்கிறது. 
தங்களுடைய பாவத்தி 
தங்களுக்குத்‌ தாங்களே, 
ஆக்கினைத்தீர்ப்பை, 
வரவழைத்துக்கொண்டார்கள்‌. 
பாழாயிருக்கிறது. 
பட்டணங்கள்‌ 
சுட்டெரிக்கப்பட்டிருக்கிறது. 


தேசம்‌ 


தேவனுடைய 
ஜனங்கள்‌ 


தங்கள்மீது 
யூததேசம்‌ 
அவர்களுடைய 
அக்கினியினால்‌ 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஏசாயா இந்தத்‌ தீர்க்கதரிசன 
ஆகாஸ்‌ ராஜாவின்‌ 
பிரசங்கித்திருக்கவேண்டுமென்று 
சொல்லுகிறார்கள்‌. 
இவருடைய காலத்தில்‌ சீரியாவின்‌ ராஜாவும்‌, 
இஸ்ரவேலின்‌ ராஜாவும்‌ யூதாவின்மீது 
படையெடுத்து வந்தார்கள்‌. ஏதோமியர்களும்‌, 
பெலிஸ்தியர்களும்‌ யூதர்களுக்கு விரோதமாக 
வந்தார்கள்‌. அவர்களெல்லோருமாகச்‌ சேர்ந்து 
யூதர்களில்‌ அநேகரைக்‌ கொன்றுபோட்டார்கள்‌. 
அவர்களில்‌ மீதியானவர்களை தங்கள்‌ 
தேசத்திற்கு அடிமைகளாக இழுத்துக்கொண்டு 
போனார்கள்‌ (2நாளா 28:57 18). 
பாவம்‌ 


முழு 
அந்த தேசமே 


யூததேசம்‌ தங்கள்‌ 
பாவத்தினிமித்தமாய்‌ அழிந்துபோயிற்று. 
ஆனாலும்‌ யூதர்கள்‌ இன்னும்‌ 
மனந்திருப்பலில்லை. கர்த்தரோ, தம்முடைய 

ஜனங்கள்‌ மனந்திரும்பவேண்டுமென்று 
எதிபார்க்கள்‌ மனத்திருவபா! ஜனங்கள்‌, 
இன்னும்‌ அடித்து திருத்தவேண்டுமென்று 
கர்த்தர்‌ சித்தங்கொள்கிறார்‌. ஏசாயா 
இதைப்பற்றிச்‌ சொல்லும்போது, “இன்னும்‌ 
நீங்கள்‌ ஏன்‌ அடிக்கப்படவேண்டும்‌" (ஏசா 1:5) 
என்று கேட்கிறார்‌. 


தேசம்‌ 
அதிகரிக்கும்போது. 
அழிந்துபோகும்‌. 


டைய ஜனங்க 
இமயத்து கொடுக்கற. 


தேவன்‌ 
நீதியான 
பாவம்‌ செய்த ஜனங்களுக்கு தண்டனை 


கொடுத்து அவர்களைத்‌ திருத்துகிறார்‌ 
ஜனங்கள்‌ தண்டனைகளை அனுபவித்தும்‌, 
மனந்திரும்பாமல்‌, பிடிவாதமாகவும்‌, 
முரட்டாட்டமாகவும்‌ கர்த்தருக்கு 
தாகக்‌ குலகும்பண்ணும்போது, கர்த்தர்‌ 
தண்டித்து திருத்துவதை 
நற்திவிுிறார்‌. அவர்களுக்கு அழிவை 
நியமிக்கிறார்‌. அழிந்துபோன பின்பு 
மனந்திரும்புவதற்கு வாய்ப்பில்லை. 


சேனைகளின்‌ கர்த்தர்‌ 
ஏசா 1:9 


ஏசா 1:5. சேனைகளின்‌ கர்த்தர்‌ 
நமக்குக்‌. கொஞ்சம்‌ மீதியை 
வைக்காதிருத்தாரானால்‌, நாம்‌ 
சோதோமைப்போலாகி, 
கொமோராவுக்கு ஒத்திருப்போம்‌. 





i THE 
TT 
கர்த்தர்‌ யூதஜனங்கள்‌ 


எல்லோரையும்‌ அழித்துவிடவில்லை. அவர்‌ 
கொஞ்சம்‌ ஜனத்தை தமக்கென்று மீதியாக 
வைத்திருக்கிறார்‌. தேவனுடைய 
இரக்கத்தையும்‌ கிருபையையும்‌ 
'வெளிப்படுத்துகிறது. யூதஜனங்கள்‌ 
எல்லோரும்‌ பாவமுள்ள ஜாதியாயும்‌, 
அக்கிரன்த்தால்‌ பாரம்‌ சுமந்த 
ஜனமாயிருந்தாலும்‌, தேவன்‌ எல்லோரையும்‌ 
மொத்தமாக அழித்துவிடவில்லை. அவர்‌ 
சேனைகளின்‌ கர்த்தர்‌, அவர்‌ 
யூதஜனங்களில்‌ கொஞ்சம்‌ மீதியாக 
வைக்காதிருந்தாரானால்‌, யூததேசத்திற்கு 
சர்வநாசம்‌ உண்டாயிருந்திருக்கும்‌. 
யூததேசத்தின்‌ அழிவு சோதோமின்‌ 
அழிவைப்போலவும்‌ கொமோராவின்‌ 
அழிவைப்போலவும்‌ இருந்திருக்கும்‌. ஆனால்‌. 
சேனைகளின்‌ கர்த்தரோ, தம்முடைய 
மகாபெரிய இரக்கத்தினால்‌, யூதஜனத்தை 
முழுவதுமாக அழித்துப்போடாமல்‌, 
அவர்களில்‌ கொஞ்சம்‌ பேரை மீதியாக 
வைத்திருக்கிறார்‌ 


(தஜனத்தார்‌ எல்லோருமே பாவமுள்ள 
தியாவ அக்கிரமம்‌ செய்கிற ஜாதியாயும்‌ 
இருந்தாலும்‌, அவர்களில்‌ ஒரு சிலர்‌ 
தங்களை பாவத்திற்கும்‌ அக்கிரமத்திற்கும்‌ 
விலக்கிக்‌ காத்துக்கொள்கிறார்கள்‌ 
யூததேசம்‌ முழுவதிலும்‌ பரவிய பாவம்‌. 
இரர்களைப்‌. பதக்கலில்லை.... இவர்கள்‌ 
பரிசுத்தமாய்‌ 
குல்‌ நியாயத்தீர்ப்பு 
வந்தபோது, கர்த்தர்‌ 
எல்லோரையும்‌ தண்டிக்கவில்லை. பாவம்‌. 
செய்யாமல்‌ பரிசுத்தமாய்‌ ஜீவித்த 
ஜனங்களை கர்த்தர்‌ தண்டிக்காமல்‌ 
விட்டுவிடுகிறார்‌. பாவம்‌ செய்த மற்ற 
ஜனங்களையோ ர்்தர்‌ 
அழித்துப்போடுகிறார்‌. 


பகன்‌ சொல்லுகிறார்‌. “அல்லாமலும்‌ 
இஸ்ரவேல்‌ 

சமுத்திரத்தின்‌ மணலத்தனையாயிருந்தாலும்‌ 
மீதியாமிருப்பவர்கள்மாத்திரம்‌ இரட்சிக்கப்‌ 


படுவார்கள்‌ என்று சொல்லுகிறான்‌” (ரோம 
9:27). பவுலின்‌ காலத்தில்‌, யூதமார்க்கத்தாரில்‌ 
சிலர்‌, 

இருதயத்தில்‌ 

ஆண்டவராகவும்‌ 

அவர்களைக்‌ குறிப்பதற்காக 

வாக்கியத்தைச்‌ சொல்லுகிறார்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


மீதமுள்ளவர்களின்‌ தொகை 
பொதுவாக சொற்பமாகவே உள்ளது, 
இவர்களே கர்த்தருக்கு உண்மையானவர்கள்‌. 
சபைமின்‌ திரளான எண்ணிக்கையை 
வைத்து, அது கர்த்தருக்குப்‌ பிரியமான 
சபை என்று முடிவு பண்ணிவிடக்கூடாது. 
திரளான ஜனங்கள்‌ மெய்யான சபைக்கு 
அடையாளமல்ல. கிறிஸ்துவினுடையவர்கள்‌ 
சிறு மந்தையாகவே இருக்கிறார்கள்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய கிருபையினால்‌: 
நம்முடைய அழிவிலிருந்து நம்மைப்‌ 
பாதுகாத்துக்கொண்டார்‌. நாம்‌ அழிவுக்கு 
சமீபமாயிருந்தோம்‌. கர்த்தருடைய 
உண்மையான விசுவாசிகள்‌, திறப்பின்‌ 
வாசலில்‌ நின்று, நம்முடைய ஆத்துமா 
அழிந்துபோகாதவாறு, கர்த்தருடைய 
சமுகத்தில்‌ வேண்டிக்‌ 
கொண்டார்கள்‌. 


ஒரு சபையில்‌ 
அங்கத்தினர்கள்‌. இருந்த்‌ 
வாசலில்‌ நின்று. கர்த்தருடைய 
சமுகத்தில்‌ எத்தனைபேர்‌ அழிந்துபோகிற 
ஜனங்களுக்காக பரிந்துபேசுகிறார்கள்‌ 
என்பது மிகவும்‌ முக்கியம்‌. தேவன்‌ நல்லவர்‌. 
தமக்குப்‌ பிரியமானவர்களை கர்த்தர்‌ 
அழித்துப்போடாமல்‌, மீதியாக 
வைத்திருக்கிறார்‌. மீதியாக 
தப்புவிக்கப்பட்டவர்கள்‌, கர்த்தரைப்போலவே 
நல்லவர்களாக இருக்கவேண்டும்‌. 
மற்றவர்களும்‌ தேவனுடைய  ஆம்கினைத்‌ 
தீரப்பிலிருந்து தப்பிப்பதற்கு  உதவிபுரிய 
வேண்டும்‌. 


நமக்காக 


ஏராளமான 
திறப்பின்‌ 


தமக்காக 


கர்த்தருடைய 
கேளுங்கள்‌ 
ஏசா 1:10 


வார்த்தையைக்‌ 


ஏசா 1:10. சோதோமின்‌ அதியதிகளே, 
கர்த்தருடைய வார்த்தையைக்‌ 
கேளுங்கள்‌; கொமோராவின்‌ ஜனமே, 
தமது தேவனுடைய வேதத்துக்குச்‌ 
செவி கொடுங்கள்‌. 





i FTE 
TT 


மோசே சீனாய்‌ மலையைச்‌ சுற்றிலும்‌ 
ஒரு எல்லையைக்‌ 

ஒருவேளை மோசே சீனாய்‌ 
அடிவாரத்தில்‌, மலையைச்‌ 
எல்லைக்கோடு வரைந்திருக்கலாம்‌.. 
அல்லது அந்த மலையைச்‌ சுற்றிலும்‌: 
அகழிபோல பள்ளம்‌ தோண்டியிருக்கலாம்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரரில்‌ ஒருவரும்‌ 
எல்லையைத்தாண்டி, சீனாய்‌ மலைக்கு 
அருகாமையில்‌ வரக்கூடாது. அவர்கள்‌ சீனாய்‌ 
மலையில்‌ ஏறாதபூடிக்கும்‌, அந்த மலையின்‌ 
அடிவாரத்தை தொடாதபடிக்கும்‌ 
எச்சரிக்கையாயிருக்கவேண்டும்‌. மலையைத்‌ 
தொடுகிறவன்‌ எவனும்‌ நிச்சயமாய்க்‌ 
கொல்லப்படுவான்‌ என்று கர்த்தர்‌ எச்சரிப்பாய்‌ 
சொல்லுகிறார்‌. 


ஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தருடைய 
கான்‌ ரன த்ிற்கு முன்பாக 
தங்களை வெகுவாய்த்‌ தாழ்த்தவேண்டும்‌. 
இருதயத்தில்‌ கர்த்தர்மீது 
நிரம்பியிருக்கவேண்டும்‌. 
புத்திரர்‌ மாத்திரமல்ல, 
விசவாசிகளாகிய நாமும்‌ கர்த்தருடைய 
முன்பாக நிற்கும்போது, 
பரிசுத்தத்தோடும்‌, 
நிற்கவேண்டும்‌. கர்த்தரை 
த ொழ்துகொள்கிகக்கள்‌ அவரை 
ஆவியோடும்‌, உண்மையோடும்‌, 
பயபக்தியோடும்‌, பரிசுத்தத்தோடும்‌ 
தொழுதுகொள்ள வேண்டும்‌. 


எக்காளம்‌ நெடுந்தொளியாய்த்‌ 
தொனிக்கையில்‌, அவர்கள்‌ மலையின்‌ 
அடிவாரத்தில்‌ வரக்கடவர்கள்‌ என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌ (யாத்‌ 1913). அவர்கள்‌ 
மலையின்‌ அடிவாரத்திற்கு வந்து, 
கர்த்தருடைய பாதபடியிலே பயபக்தியோடு 
நிற்க வேண்டும்‌. கர்த்தர்‌ சகல 
ஜனங்களுக்கும்‌ பிரத்தியட்சமாக சீனாய்‌ 
மலையின்மீது இறங்குவார்‌. 

இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ மனுஷனுடைய 
வார்த்தைகளைக்‌ கேட்பதற்காக சீனாய்‌ 
மலையின்‌ அடிவாரத்தில்‌ கூடிவரவில்லை. 
அவர்கள்‌ கர்த்தருடைய வார்த்தையைக்‌ 
கேட்பதற்காக அங்கே கூடிவருகிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌. மனுஷரைப்‌ 
பார்ப்பதற்காக தங்களை 
பரிசுத்தப்படுத்தவில்லை. அவர்கள்‌ 
கர்த்தருடைய பரிசுத்த பிரசன்னத்தை: 
பிரத்தியட்சமாய்ப்‌ பார்ப்பதற்காக, தங்களை 
பரிசுத்தப்படுத்தி ஆயத்தமாயிருக்கிறார்கள்‌. 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


மோசே மலையிலிருந்து இறங்கி, 
ஜனங்களிடத்தில்‌ வந்து, அவர்களைப்‌ 
பரிசுத்தப்படுத்துகிறார்‌; அவர்கள்‌ தங்கள்‌ 
வஸ்திரங்களைத்‌ தோய்க்கிறார்கள்‌. மோசே 
ஜனங்களை நோக்கி, “மூன்றாம்‌ நாளைக்கு 
ஆயத்தம்பட்டிருங்கள்‌, மனைலியினிடத்தில்‌ 
சேராதிருங்கள்‌” (யாத்‌ 191415) என்று 
சொல்லுகிறார்‌. புருஷனும்‌, மனைவியும்‌ 
குடும்ப உறவில்‌ ஈடுபடாமல்‌ விலகியிருக்க 
வேண்டும்‌ (2கொரி 7:5). 


எபிரெயர்கள்‌ ஸ்நானம்‌ பண்ணும்போது 
தங்கள்‌ வஸ்திரங்களைத்‌ தோய்ப்பது வழக்கம்‌. 
யெகோவா. தேவனைச்‌ சந்திப்பதற்கு 
ஸ்நானம்பண்ணி, வஸ்திரங்களைத்‌ 
தோய்ப்பது அவசியமென்று இஸ்ரவேல்‌ 
பத்திரர்‌ கருதுகிறார்கள்‌. 


கர்த்தருடைய மகிமை 
யாத்‌ 19:16-25 


யாத்‌ 1916. 
விடியற்காலத்தில்‌ 
மின்னல்களும்‌, 


மூன்றாம்‌. நான்‌. 
இடிமுழக்கங்களும்‌ 

மலையின்மேல்‌ 
கார்மேகமும்‌ பலத்த. 
எக்கானசத்‌, உண்டாயிற்று; 
பாளயத்திலிருந்த ஜனங்கள்‌ எல்லாரும்‌ 
நடுங்கினார்கள்‌. 


மகா 


யாத்‌ 19:17. அப்பொ ஜனங்கள்‌. 
தேவனுக்கு. எதிர்கொண்டுபோக, 
மோசே அவர்களைப்‌ பானயத்திலிருந்து 
புதப்படப்பண்ணினான்‌; அவர்கள்‌ 
மலையின்‌ அடிவாரத்தில்‌ நின்றார்கள்‌. 
யாத்‌ 19:18. கர்த்தர்‌ சீனாய்‌. 
மலையின்மேல்‌ அக்கினியில்‌ 
இறங்கின படியால்‌, அது முழுவதும்‌ 
புகைக்காடாய்‌ இருந்து; அந்தப்‌ புகை 
சூனையின்‌ புகையைப்போல 
எழும்பிற்று; மலை முழுவதும்‌ மிகவும்‌ 
அதிர்ந்தது. 


யாத்‌ 19:19. எக்கானசத்தம்‌ வரவர 
மிகவும்‌ பலமாய்த்‌ தொனித்தது; மோசே: 
பேசினான்‌; தவன்‌. அவனுக்கு 
வாக்கினால்‌ மறுமொழி கொடுத்தார்‌. 





i FTE ஏசாயா 
TT 


தம்முபை 
கேட்குமாறும்‌, 
செவிகொடுக்குமாறும்‌ 
புத்திரரை 


கர்த்தருடைய 


சோதோமின்‌ 
என்றும்‌, “கொமோராவின்‌ ஜனம்‌" 
சொல்லுகிறார்‌. 
சோதோமின்மீதும்‌ 
வந்தது. 


என்றும்‌ 
தேவனுடைய நியாயத்தீர்ப்பு 
கொமோராவின்மீதும்‌ 
அவர்கள்‌ முற்றிலும்‌ 
நிர்மூலமானார்கள்‌. இஸ்ரவேல்‌ புத்திரரும்‌ 
தங்களுடைய பாவத்துக்கு 
நிர்முலமாகவேண்டியவர்கள்‌. இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கும்‌, சோதோம்‌ கொமோராவின்‌ 
ஜனங்களுக்கும்‌ வித்தியாசமில்லை. 


, யூதாவின்‌ அதிபதிகளை ய 
தீர்க்கதரிசி, “சோதோமின்‌ அதிபதிகள்‌” 
என்று துணிந்து கண்டிக்கிறார்‌. 
ஏசாயாவுக்கு உள்ளதை உள்ளதென்றும்‌, 
இல்லாததை இல்லாததென்றும்‌ மாத்திர! 
சொல்லத்‌. தெரியும்‌ 
வார்த்தைகளைப்‌ பேசத்‌ 
மனுஷர்களைக்‌ கவருவதற்கு அலங்காரமான 
பட்டப்பெயர்களையும்‌  சொல்லத்தெரியாது. 
யூதாவின்‌ அதிபதிகளை,  “சோதோமின்‌. 
அதிபதிகள்‌" என்று சொன்னதினால்‌, 
ஏசாயாவுக்‌ குமரணதண்டனை விதிக்கப்பட்டது. 

ஏசாயா யூதருடைய அதிபதிகளை 
சோதோமின்‌ அதிபதிகள்‌ என்றும்‌, 
எருசலேமின்‌ ஜனங்களை கொமோராலின்‌ 
ஜனமென்றும்‌ சொன்னாலும்‌, ஏசாயா 
சொல்லுகிற காரியம்‌ மிகவம்‌ முக்கியமானது. 
அவர்கள்‌ கர்த்தருடைய வார்த்தையைக்‌ 
கேட்கவேண்டும்‌. தேவனுடைய 
வேதத்திற்குச்‌ செவிகொடுக்கவேண்டும்‌. 
தேவனுடைய பிரமாணம்‌ அவர்களுடைய 
ஜீவியத்தை ஆளுகை செய்யவேண்டும்‌. 


ஏசாயா 


வீண்‌ காணிக்கைகள்‌ 
ஏசா 111-15 


ஏசா 1:11. உங்கள்‌ பலிகளின்‌ திரன்‌ 
எனக்கு என்னத்துக்கு எண்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌; ஆட்டுக்கடாக்களின்‌ 
'தகனபலிகளும்‌, கொழுத்த 
மிருகங்களின்‌ நிணமும்‌ எனக்கு 
அரோசிகமாயிருக்கிறது; காணைகன்‌, 
ஆட்டுக்குட்டிகள்‌, கடாக்களுடைய 
இரத்தத்தின்மேல்‌ எனக்குப்‌ 
பிரியமில்லை.. 


- விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஏசா 1:12. நீங்கன்‌ என்‌ சத்திதியில்‌ 

ம்‌ என்‌ பிரகாரங்களை 

மிதிக்கவேண்டுமென்று 
உங்களிடத்தில்‌ கேட்டது யார்‌? 


ஏசா 1:18. இனி வீண்‌ காணிக்கைகளைக்‌ 

கொண்டுவரவேண்டாம்‌; தூபங்‌ 

எனக்கு 

நீங்கள்‌. 

ஆசரிக்கிற 

மாதப்பிறப்பையும்‌, ஓய்வுநாளையும்‌, 

சபைக்கூட்டத்தையும்‌ நான்‌ இனிச்‌: 
சுகிக்கமாட்டேன்‌. 


ஏசா 114. 
மாதப்பிறப்புகளையும்‌, 
பண்டிகைகனையும்‌ என்‌ ஆத்துமா 
வெறுக்கிறது; அவைகள்‌ எனக்கு 
வருத்தமாயிருக்கிறது; அவைகளைச்‌. 
சுமந்து இளைத்துப்போனேன்‌.. 


உங்கள்‌. 
உங்கள்‌. 


ஏசா 1:15. நீங்கள்‌ உங்கள்‌ கைகளை 
விரித்தாலும்‌, என்‌ கண்களை 
உங்களைவிட்டு மறைக்கிறேன்‌; நீங்கள்‌. 
ஜெபம்பண்ணினாலும்‌ 
உங்கள்‌ கைகள்‌ 
இரத்தத்தினால்‌ நிறைந்திருக்கிறது.. 


யூதருடைய ஜெபத்திற்கு 
மறுத்துவிடுகிறார்‌. 
ஆராதனையை 
அவர்களுடைய 
வெறுத்துவிடுகிறார்‌. 
கொழுப்பும்‌ 
அரோசிகமாயிருக்கிறது. 
யூதஜனங்கள்‌ தேவனுடைய பிரகாரத்தில்‌: 
வருவதையும்‌ கர்த்தர்‌ விரும்பவில்லை. 
அவர்கள்‌ காணிக்கைகளைக்‌ கொண்டு 
வருவதையும்‌, தூபங்காட்டுவதையும்‌, 
விசேஷித்த நாட்களை அனுசரிப்பதையும்‌: 
கர்த்தர்‌ சகித்துக்கொள்ளவில்லை. கர்த்தர்‌ 
யூதஜனங்களை வெறுத்து ஒதுக்கிவிட்டார்‌. 
அவர்களைப்‌ புறக்கணித்து தள்ளிவிட்டார்‌. 
அவர்களுடைய கைகள்‌ இரத்தத்தினால்‌. 
நிறைந்திருக்கிறது. 


தேவன்‌ 
செவிகொடுக்க 
அவர்களுடைய 
அங்கீகரிக்கவில்லை. 
பலிகளையெல்லாம்‌. 
மிருகங்களின்‌ நிணமும்‌ 


கர்த்தருக்கு 





f= FTE 
TT 


யூதஜனங்கள்‌ இஸ்ரவேலின்‌ 
காணியாட்சிக்கு அந்நியர்களல்‌ல. ஆனால்‌ 
ர்‌ தேவனுடைய பிரமாணத்திற்கும்‌. 
வல்லமைக்கும்‌ 
சத்துருக்களாகயிருக்கிறார்கள்‌. ஆனால்‌ 
வெளிப்பார்வைக்கு, தங்களுக்கு 
தேவனிடத்தில்‌ பக்தியிருப்பதுபோல. 
காண்பித்துக்கொள்கிறார்கள்‌. ஆலயத்திற்குப்‌ 
போகிறார்கள்‌. காணிக்கைகளையும்‌, 
பலிகளையும்‌ செலுத்துகிறார்கள்‌. இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ பாவமுள்ள ஜாதியாகயிருக்கிறார்கள்‌. 
ஆனாலும்‌ இஸ்ரவேலின்‌ தேவனிடத்தில்‌ 
ஜெபம்பண்ணுகிறார்கள்‌ அவருடைய 
பலிபீடத்திற்கு பலிகளைக்‌ கொண்டு 
வந்து செலுத்துகிறார்கள்‌. கர்த்தருக்கு 
சமாதான பலிகளையும்‌ தகனபலிகளையும்‌ 
செலுத்துகிறார்கள்‌. ஆனால்‌ அவர்களுடைய 
மனதில்‌ உண்மையான தெய்வபக்தியில்லை. 
வெளிப்பார்வைக்கு தேவனுடைய நாமத்தைக்‌ 
கனப்படுத்துகிறார்கள்‌. ஆனால்‌ 
அவர்களுடைய உள்ளான இருதயமோ 


தேவனைவிட்டுத்‌ தூரமாய்‌ விலகியிருக்கிறது. 
தேவனிடத்தில்‌ அதிகமாய்‌ 
ஜெபத்தில்‌ 


கள்‌ 
ஜெ தார்கள்‌ 
ஏராளமான வார்த்தைகளைப்‌ 
பயன்படுத்துகிறார்கள்‌. மிகுதியாய்‌ ஜெபம்‌ 
பண்ணினால்‌ தங்கள்‌ ஜெபம்‌ கேட்கப்படும்‌ 
என்று நினைக்கிறார்கள்‌. அவர்களுடைய 
வாமில்நான்‌ அதிகமான வார்த்தைகள்‌ 
இருக்கிறது. அவர்களுடைய இருதயத்திலோ 
பயமும்‌ பக்தியும்‌ 


புத்திரர்‌ தேவனுடைய 

முன்பாக வருகிறார்கள்‌. 

தேவாலயத்தில்‌ தங்களை மனுஷர்கள்‌ 

காணவேண்டுமென்று, அங்கு வருகிறார்கள்‌. 

பார்க்கவேண்டும்‌ 

மனுஷர்‌ தங்களை 

பார்க்கவேண்டுமென்று. 

தேவனுடைய சந்நிதிக்கு 
வருகிறார்கள்‌. 


அவர்களுடைய கைகள்‌ இரத்தத்தினால்‌ 
நிறைந்திருக்கிறது. த 
ஒடுக்குகிறார்கள்‌. கொலைபண்ணுகிறார்கள்‌. 
தேவனுடைய பிரமாணத்திற்கு 
சத்துருக்களாகமிருக்கிறார்கள்‌. தேவனுடைய 
நீதியையும்‌, நியாயத்தையும்‌ 
நிறைவேற்றுவதாகச்‌ சொல்லி, தேவனுடைய 
பெயரில்‌ அநியாயத்தையும்‌ அக்கிரமத்தையும்‌ 
செய்கிறார்கள்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஒருவன்‌ தன்னுடைய சகோதரனை, 
தன்னுடைய இருதயத்தில்‌ குற்றப்படுத்தினாலே 
அவன்‌ கொலைக்குற்றம்‌ செய்த பாவத்தைச்‌ 
செய்கிறான்‌. ஆனால்‌. இஸ்ரவேல்‌. 
புத்திரரோ மெய்யாகவே கொலை செய்து, 
தங்களுடைய கைகளை இரத்தத்தினால்‌. 
கறைபடுத்தியிருக்கிறார்கள்‌. அவர்களுடைய 
கைகள்‌ இரத்தத்தினால்‌ நிறைந்திருக்கிறது. 
தேவன்‌ பாவிகளை தம்முடைய 
நீதியினாலும்‌ நியாயத்தினாலும்‌ 
தண்டிக்கிறார்‌. அவர்கள்‌ தங்கள்‌ பாவத்தை 
வெறுத்து ஒதுக்கவேண்டும்‌. பாவத்தைவிட்டு 
விலகி வந்து, கர்த்தருடைய கிருபையினால்‌: 
தங்களுடைய ஜீலியத்தைப்‌ புதுப்பித்துக்‌ 
கொள்ளவேண்டும்‌. தேவனால்‌. 
தண்டிக்கப்படுகிற ஜனங்களோ, தங்களுடைய 
பாவங்களுக்காக மனந்திரும்பாமல்‌, 
தேவனுடைய சமுகத்தில்‌ வந்து 
பக்தியாயிருப்பதுபோல நடிக்கிறார்கள்‌. 
பாவத்தைவிட்டு விலகி தேவனிடத்தில்‌ 
வரவேண்டும்‌. அதுவே தேவனுக்குப்‌ 
பிரியமானது. பாவத்தைவிட்டு விலகாமல்‌ 
தேவனிடத்தில்‌ வருவது கர்த்தருடைய 
பார்வையில்‌ விருதாவாகவும்‌, வேஷமாகவும்‌ 
இருக்கும்‌. 
துன்மார்க்கர்‌ தங்கள்‌ இருநயத்தில்‌ 
மனந்திரும்பவேண்டும்‌. ஆனால்‌ அவருடைய 
மனமாற்றமுண்டாகவில்லை. 
ஜீவியம்‌ புதுப்பிக்கப்‌ 
ஆனாலும்‌ அவர்கள்‌ 
சமுகத்தில்‌ திரளான 
கொண்டுவருகிறார்கள்‌. 
காணிக்கைகளைக்‌ கொண்டு 
வந்து செலுத்துகிறார்கள்‌. அக்கிரமத்தோடே 
செலுத்தப்படுகிற காணிக்கைகளை 
கர்த்தர்‌ அங்கீகரிப்பதில்லை. அக்கிரமத்தோடு 
தூபங்காட்டுவது, கர்த்தருக்கு 
அருவருப்பாயிருக்கிறது. பலியிடுவதைப்‌ 
பார்க்கிலும்‌ கீழ்ப்டிதலே கர்த்தருக்குப்‌ 
பிரியமானது. னால்‌ இஸ்ரவேல்‌ 
கர்த்தருடைய பிரமாணத்திற்குக்‌ 
கர்த்தருக்கு திரளான 
செலுத்துகிறார்கள்‌. 
பலிகள்‌ கர்த்தருடைய 


பார்வையில்‌ அருவருப்பாயிருக்கிறது. 


ஏராளமான 





i FTE 
ETT 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
“உங்கள்‌ பலிகளின்‌ திரள்‌ எனக்கு 
என்னத்துக்கு" என்று கர்த்தர்‌ கேட்கிறார்‌. 
அவர்கள்‌ கர்த்தருடைய சமுகத்தில்‌ வீண்‌ 
காணிக்கைகளைக்‌ கொண்டு வருகிறார்கள்‌. 
தேவனுடைய நியமத்திற்கு கீழ்ப்படிவது போல்‌ 
நடிக்கிறார்கள்‌. ஆனால்‌ அவர்களுடைய 
இருதயத்தில்‌ சுத்தமில்லை. என்‌ 
பிரகாரங்களை இப்படி மிதிக்கவேண்டுமென்று 
உங்களிடத்தில்‌ கேட்டது யார்‌" என்று 
கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரிடம்‌ கேட்கிறார்‌. 


அவர்கள்‌ தேவனிடத்தில்‌ 
ஜெப்பண்ணாகிறார்கள்‌ ஆனால்‌ 
தேவனோ அவர்களுடைய ஜெபத்திற்குச்‌ 
செவிகொடுக்கவில்லை. அவர்கள்‌ மிகுதியாய்‌ 
ஜெபம்பண்ணுகிறார்கள்‌. ஆனாலும்‌ தேவன்‌ 
அவர்களுடைய ஜெபத்தில்‌ எதையும்‌ 
கேட்கவில்லை. அவர்கள்‌ திரளான பலிகளைச்‌ 
செலுத்துகிறார்கள்‌. இவையெல்லாமே 
அவர்களுடைய பலிகள்‌. இவற்றில்‌ கர்த்தர்‌ 
பிரியமா யிருப்பதில்லை. அவர்களுடைய 
பலிகளை அங்கீகரிப்பதுமில்லை. 


பத்திரரிடம்‌, 


்ரவேல்‌ புத்திரர்‌ தம்முடைய 


ஆலயத்திற்கு வருவதை, "என்‌ பிரகாரங்களை 


சொல்லுகிறார்‌. 
கர்த்தருக்கு. 


மிதிப்பது” என்று கர்த்தர்‌ 
அவர்கள்‌ தூபங்காட்டுவது 
அருவருப்பாயிருக்கிறது. அவர்கள்‌ 
மாய்மாலத்தோடும்‌, கபடமான 


இருதயத்தோடும்‌ தூபங்காட்டுகிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ 
சபைக்கூட்டத்தையும்‌ கர்த்தர்‌ சகித்துக்‌ 
கொள்ளவில்லை. இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ 
அக்கிரமத்தை தேவனால்‌ பொறுமையோடு 
சகித்துக்கொள்ளமுடியவில்லை. 
நீதிமான்களின்‌ ஜெபம்‌ 
பிரியமானது. ஆனால்‌ 
மாய்மாலமான ஜெபமோ 
அருவருப்பாயிருக்கிறது. 
துன்மார்க்கர்‌ 
ஜெபம்பண்ணினாலும்‌, கர்த்தர்‌ அவர்களுடைய 
க்‌ கேட்க மறுத்துவிடுகிறார்‌. 
பலிகளைச்‌ 
, கர்த்தர்‌ அவற்றை 
அங்கீகரிக்க மறுத்துவிடுகிறார்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


தேவன்‌ 
பாவியாமிருக்கிற 
மனந்திரும்பாமல்‌, 
ஜெபத்தையும்‌. 
அவர்களுடைய 
வெறுக்கிறார்‌. 


பாவத்தை வெறுக்கிறார்‌. 
மனுஷர்கள்‌. 
தம்மிடத்தில்‌ ஏறெடுக்கிற 
தேவன்‌ வெறுக்கிறார்‌. 
ஆராதனைகளையும்‌ 
அவர்களுடைய 
மாதப்பிறப்புக்களையும்‌  பண்டிகைகளையும்‌ 
தேவன்‌ வெறுக்கிறார்‌. மாய்மாலமான பக்தி 
கர்த்தருக்கு அருவருப்பானது. 


உங்களைக்‌ கழுவிச்‌: 
சுத்திகரியுங்கள்‌ ஏசா 1:16,17 
சுத்திகரியுங்கள்‌; 


க 
உங்கள்‌ 
கிரியைகளின்‌ ' பொல்லாப்பை என்‌ 
கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு, 

'தீமைசெய்தலை விட்டு ஓயுங்கள்‌. 
117. 'நன்மைசெய்யப்‌ 
தியாயத்தைத்‌ 
ஒடுக்கப்பட்டவனை 
திக்கற்றப்பின்னையின்‌ 
விதவையின்‌: 

வழக்கையும்‌ விசாரியுங்கள்‌. 


ஏசா 106. உங்களைக்‌ 


யூதஜனங்கள்‌ மனந்திரும்ப 
வேண்டுமென்றும்‌; தங்களுடைய ஜீலியத்தை 

ரத்‌ புதுப்பித்துக்கொள்ள 

ஏசாயா தீர்க்கதரிசியின்‌ 

கர்த்தருடைய வார்த்தை 

உங்கள்‌ பலிகள்‌ 

அங்கீகரிக்கப்படவேண்டுமென்றால்‌, உங்கள்‌ 


ண்டு பதில்‌ கிடைக்க 
வேண்டுமென்றால்‌ நீங்கள்‌ நன்மை செய்ய 
ஆரம்பிக்கவேண்டும்‌' என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
தேவனுடைய பிரமாணங்களை 
ஏற்றுக்கொள்‌ எவேண்டும்‌. தேவனுக்கு 
சித்தமான காரியங்களைச்‌ செய்யவேண்டும்‌. 
ல்‌, இஸ்ரவேல்‌ புத்திரருடைய 
கர்த்தர்‌ 
ஏற்றுக்கொள்ளமாட்டார்‌. அவர்களுடைய 
பக்திவைராக்கியங்களையும்‌ 
அங்கீகரிக்கமாட்டார்‌. 





f= FTE 
TT 


தானதருமங்களைச்‌ 
காரியங்களைச்‌. 

கர்த்தருடைய பார்வையில்‌ 

இருக்கும்‌. அதுபோலவே 
துன்மார்க்கமாய்‌ ஜீவித்து. 

ஒடுக்கி, கர்த்தருக்குப்‌ பலி செலுத்தினாலும்‌, 
கர்த்தரிடத்தில்‌ ஜெபம்பண்ணினாலும்‌ 
அது கர்த்தருடைய பார்வையில்‌ 
அருவருப்பானதாகவே இருக்கும்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ தீமை 
செய்வதை விட்டு ஒயவேண்டும்‌. அவர்கள்‌ 
'துவரையிலும்‌ ஏராளமான தீமைகளைச்‌ 
செய்திருக்கிறார்கள்‌. இனிமேலும்‌ அவர்கள்‌ 
தீமை செய்யக்கூடாது. அவர்கள்‌ தங்கள்‌ 
கிரியைகளின்‌ பொல்லாப்பை கர்த்தருடைய 
கண்களுக்கு முன்பாக அகற்றிவிடவேண்டும்‌. 
இ; அவர்களைக்‌ கழுவி 
சுத்திகரிப்பதாகும்‌. அவர்கள்‌ இனிமேலும்‌ 
நிரபராதிகளின்‌ கள்ளம்‌ கபடமில்லாத 
இரத்தத்தைச்‌ சிந்தக்கூடாது. 


நம்முடைய 
தீமையிருக்கக்கூடாது. 
செய்கைகளுக்கு, 
காத்துக்கொள்ள வேண்டும்‌ 
வேண்டும்‌ என்னும்‌ சுபாவமும்‌ 
இருதயத்தில்‌ இருக்கக்கூடாது. நாம்‌ 


நம்மை 


செய்வதை விட்டு  ஓய்ந்தால்‌ மாத்திரம்‌ 
போதாது, நன்மை செய்யவும்‌ படிக்கவேண்டும்‌. 
அநியாயம்‌ செய்யாமல்‌ இருந்தால்‌ மாத்திரம்‌ 
போதாது, நியாயத்தையும்‌ தேடவேண்டும்‌. 
ர்‌ வி்‌ 
பாவங்களிலிருந்து மனந்திரும்பும்போது. அவர்‌ 
மனந்திரும்புதலுக்கேற்ற நல்ல கனிகளைக்‌ 
கொடுக்கவேண்டும்‌. மனந்திரும்பியவர்களிடம்‌ 
நல்ல சுபாவமும்‌ Frases 
காணப்படவேண்டும்‌. இதுவே நாம்‌ 
மனந்திரும்பியதற்கு அடையாளமாக 
சாட்சிபகரும்‌. நம்முடைய கர்த்தராகிய 
தேவன்‌ நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிற 
நன்மைகளை நாம்‌ செய்யவேண்டும்‌. 
நன்மை செய்ய படியுங்கள்‌ அல்லது நன்மை 
செய்ய கற்றுக்கொள்ளுங்கள்‌ என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. நம்முடைய கடமைகளை 
செய்வதற்கு நாம்‌ கற்றுக்கொள்ளவேண்டும்‌. 
அதற்காக தேவையான பிரயாசங்களை 


மேற்கொள்ளவேண்டும்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இஸ்ரவேல்‌. புத்திரரிடத்தில்‌ 

என்னென்ன. நற்குணங்களெல்லாம்‌ 

காணப்படவேண்டுமென்று கர்த்தர்‌ விரிவாகச்‌ 

அவர்கள்‌ நியாயத்தைத்‌: 

எது நியாயம்‌ என்பதை 

அறிந்துகொள்ளவேண்டும்‌. 

அவர்களால்‌ நியாயத்தைச்‌ 

நன்மையானது எது என்று 

நம்மால்‌ நன்மை செய்ய 

முடியாது. அதுபோலவே நியாயமானது எது 

என்று தெரியாமல்‌ நம்மால்‌ நியாயம்‌ 

செய்யவும்‌ முடியாது. ஆகையினால்‌ நியாயம்‌ 

செய்வதற்கு முன்பாக நியாயத்தைத்‌ தேடுவது. 
அவசியமாயிருக்கிறது. 


ஒடுக்கப்பட்டவனை 


சொல்லுகிறார்‌. 
பலவீனமானவர்கள்‌ 
உதவி 
இருதயத்தில்‌. பெருமையுள்ளவர்களும்‌, 
அகந்தையுள்ளவர்களும்‌ பலவீனமான 
இவர்களை ஒடுக்குகிறார்கள்‌. அவர்களைத்‌ 
துன்பப்படுத்துகிறார்கள்‌. இவர்களுக்குத்‌ 
தீங்கு செய்கிறார்கள்‌. 

திக்கற்றவர்களோ, 
வாமிருந்தாலும்‌ 
வர்களாகயிருக்கிறார்கள்‌. 


இவர்கள்‌ 


தங்களுக்கு 
பேசமுடியாத 
இவர்களுடைய 
நாம்‌ பேசவேண்டும்‌. 
நியாயம்‌ கிடைக்கு, 
ர்களுடைய வழக்கையும்‌ நியாயத்தையும்‌ 
நாம்‌ விசாரிக்கவேண்டும்‌. நாம்‌ நம்முடைய 
நன்மையை விசாரித்தால்‌ மாத்திரம்‌ 
போதாது, பிறருடைய நன்மைகளையும்‌ 
விசாரிக்கவேண்டும்‌. நாம்‌ தீமை செய்யாமல்‌ 
இருந்தால்‌ மாத்திரம்‌ போதாது, நன்மையும்‌ 
செய்யவேண்டும்‌. 





i FTE 
TT 


வழுக்காடுவோம்‌ வாருங்கள்‌. 
ஏசா 1:18-20 


ஏசா 1:18. வழக்காடுவோம்‌ வாருங்கள்‌: 
என்னு கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌; உங்கன்‌ 
பாவங்கள்‌ சிவேரென்றிருத்தாலும்‌ 
உறைந்த மழையைப்போல்‌ 
வெண்மையாகும்‌; அவைகள்‌ 
இரத்தாம்பரச்‌ சிவப்பாயிருத்தாலூம்‌. 
பஞ்சைப்போலாகும்‌. 


ஏசா 1:19. நீங்கள்‌ மணம்பொருத்திச்‌. 
செவிகொடுத்தால்‌, தேசத்தின்‌ 
நன்மையைப்‌ புசிப்பீர்கள்‌. 


ஏசா. 1:20, மாட்டோம்‌ என்று. 
எதிர்த்துதிற்பீர்கனாகில்‌ பட்டயத்துக்கு. 
'இரையாவீர்கள்‌; கர்த்தரின்‌ வாய்‌: 
இதைச்‌ சொல்லிற்று. 


“வழக்காடுவோம்‌ 
கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 


சொல்லுகிறார்‌. ஜனங்களுடைய கைகள்‌ 
இரத்தத்தினால்‌ நிறைந்திருக்கிறது. 
இரத்தக்கறை படிந்த கைகளோடு, அவர்கள்‌ 
தேவனுடைய சமுகத்தில்‌ பலிகளின்‌ 
'திரள்களை கொண்டு வந்து படைக்கிறார்கள்‌ 
ஆனால்‌ கர்த்தருக்கோ 

பலிகளின்‌ இரத்தத்தின்மேல்‌ 

அவர்கள்‌ தங்களைக்‌ கழுவி சுத்திகரிக்க 
வேண்டுமென்று கர்த்தர்‌ விரும்புகிறார்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ தம்மிடத்தில்‌ வரவேண்டும்‌ 
என்பதே கர்த்தருடைய விருப்பம்‌. ஆனால்‌ 
அவர்கள்‌... பாவழுள்ள இருதயத்தோடு 
தம்மிடத்தில்‌ வருவதை கர்த்தர்விரும்பவில்லை. 
அவர்கள்‌ தங்கள்‌ பாவங்களுக்கு. 
மனந்திரும்பி கர்த்தரிடத்தில்‌ வரவேண்டும்‌. 
பலிசெலுத்துவதைப்‌ பார்க்கிலும்‌ கீழ்ப்படிவதே. 
கர்த்தருக்குப்‌ பிரியமானது. 


ங்கள்‌. ல, 


புத்திரரிட 


அவர்களை அழைக்கிறார்‌. 
தேவனுக்கு கீழ்ப்படிந்து ஜீவிக்கவேண்டும்‌ 
என்றும்‌ அவரிடத்தில்‌ கேட்டுத்‌ தெரிந்து 
கொள்ளலாம்‌. கர்த்தர்‌ சொல்லுகிற ஒவ்வொரு 
காரியத்திற்கும்‌ ஒரு காரணமிருக்கும்‌. அதை 
வழக்காடித்தான்‌ அறிந்துகொள்ளவேண்டு. 
மென்றால்‌, நம்மோடு வழக்காடுவதற்கும்‌. 
கர்த்தர்‌ ஆயத்தமாயிருக்கிறார்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ தங்கள்‌ 
பாவங்களுக்கு மனந்திரும்பவில்லையென்றால்‌, 
அவர்களுக்கு தேவனுடைய ஆசீர்வாதம்‌ 
கிடைக்காது. மனந்திரும்பாமல்‌ எவ்வளவுதான்‌ 
செலுத்தினாலும்‌, அதனால்‌ 
ஒரு பிரயோஜனமும்‌. 
மனந்திரும்பாத 
வீண்காணிக்கைகளில்‌ 
கர்த்தர்‌ பிரியப்படுவதில்லை. கர்த்தருக்கு 
காணிக்கைகளையும்‌, பலிகளையும்‌ 
செலுத்துவதற்கு முன்பாக நாம்‌ நம்மைக்‌ 
கழுவி சுத்திகரிக்கவேண்டும்‌. 
தேவனுடைய சமுகத்தில்‌ நம்முடைய 
வேண்டுதல்களையும்‌  விண்ணப்பங்களையும்‌ 
ஏறெடுப்பதற்கு முன்பாக, நம்முடைய 
கிரியைகளின்‌ பொல்லாப்பை கர்த்தருடைய 
கண்களுக்கு முன்பாக அகற்றிவிடவேண்டும்‌. 
தீமை செய்வதை விட்டுவிடவேண்டும்‌. 
செய்ய படிக்கவேண்டும்‌. 
தேடவேண்டும்‌. 
ஆதரவு கொடுக்க 
நாம்‌ கர்த்தருக்குக்‌ கீழ்ப்படிந்து 
நன்மை செய்யும்போது, நம்முடைய 
பாவங்கள்‌ சிவேரென்று இருந்தாலும்‌, 
அவைகள்‌ உறைந்த மழையைப்போல்‌ 
வெண்மையாகும்‌. அவைகள்‌ இரத்தாம்பர 
சிவப்பாயிருந்தாலும்‌ பஞ்சைப்போல 
வெண்மையாகும்‌. 
“நீங்கள்‌ 
செவிகொடுத்தால்‌ 


மனம்‌ பொருந்தி 
தேசத்தின்‌ நன்மையைப்‌ 
புசிப்ீர்கள்‌" என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
நாம்‌ கர்த்தருக்கு மனப்பூர்வமாய்க்‌ 
கீழ்ப்டியவேண்டும்‌. நன்மை செய்தாலும்‌ 
அதை மனப்பூர்வமாய்ச்‌ செய்யவேண்டும்‌. 
நம்மைக்‌ கழுவி சுத்திகரித்தாலும்‌ 
அதை மனப்பூர்வமாய்ச்‌ செய்யவேண்டும்‌. 
மனப்பூர்வமாய்ச்‌ செய்யும்‌ நற்கிரிமைகளை 
மாத்திரமே. கர்த்தர்‌  அங்கீகரிப்பார்‌. 
நம்முடைய பாவங்களையெல்லாம்‌ மன்னிப்பார்‌. 
மன்னிக்கப்பட்ட நம்முடைய பாவங்களை 
கர்த்தர்‌ இனிமேல்‌. நினைத்துப்‌ 


பார்க்கமாட்டார்‌. 





i FTN 
TT 


நாம்‌ ஒருவேளை  பாவத்தின்மேல்‌: 
பாவம்‌ செய்தவர்களாகயிருக்கலாம்‌. அடிக்கடி 
சாயந்தோய்க்கப்படுவதுபோல, நாம்‌ திரும்பத்‌ 
திரும்ப பாவம்‌ செய்து. நம்முடைய பாவங்கள்‌ 
இரத்தாம்பர சிவப்பு நிறத்திலிருக்கல! 
நாம்‌ கர்த்தரைவிட்டு பல க்கள்‌ 
பின்வாங்கிப்போயிருக்கலாம்‌. நம்முடைய 
பாவம்‌ எவ்வளவு பெரியதாயிருந்தாலும்‌, 
கர்த்தர்‌ தம்முடைய கிருபையினாலும்‌, 
இரக்கத்தினாலும்‌, நம்முடைய பாவங்களை 
முற்றிலும்‌ மன்னித்துவிடுவார்‌. நம்முடைய 
பாவக்கறைகளை நம்மைவிட்டு 
நீக்கிப்போடுவார்‌. நம்முடைய பாவங்கள்‌ 
மன்னிக்கப்பட வேண்டுமென்றால்‌, நம்முடைய 
கிரியைகளின்‌ பொல்லாப்பை நம்மைவிட்டு. 
நீக்கிப்போடவேண்டும்‌. தீமை செய்தலை 
விட்டு  ஒயவேண்டும்‌. மனப்பூர்வமாய்‌ 
மனந்திரும்பவேண்டும்‌. 


நம்முடைய பாவங்களுக்காக நாம்‌ 
மனம்வருந்தி, மனந்திரும்பும்போது, 
கர்த்தர்‌ நம்முடைய பாவங்களை மன்னித்து 
நம்மை ஆசீர்வதிக்கிறார்‌. “தேசத்தின்‌ 
நன்மைகளைப்‌ புசிப்பீர்கள்‌” என்று நமக்கு 
வாக்குப்பண்ணுகிறார்‌. தேசம்‌ என்பது 
வாக்குத்தத்தம்‌ பண்ணப்பட்ட கானான்‌ 
தேசத்தைக்‌ குறிக்கிற வார்த்தை. பாவங்கள்‌ 
மன்னிக்கப்பட்டால்‌, கர்த்தருடைய 
ஆசீர்வாதமும்‌, ஆறுதலும்‌ நமக்கு 
சம்பூரணமாய்க்‌ கிடைக்கும்‌. 


கர்த்தருடைய 


ஆசீர்வாதங்களைப்‌ 
பெற்றுக்கொள்வதற்கு வேறு குறுக்கு வழி 


எதுவுமில்லை. கர்த்தருடைய வார்த்தைக்கு 
கீழ்ப்படியமாட்டேம்‌ என்று எதிர்த்து 
நிற்போமென்றால்‌, தேவனுடைய சாபம்‌ 
நமக்கு வரும்‌ நாம்‌ பட்டத்திற்கு 
இரையாவோம்‌. கர்த்தருடைய நீதியான 
நியாயத்தீர்ப்பு நமக்குக்‌ கொடுக்கப்படும்‌. 
பாவத்தின்‌ சம்பளம்‌ மரணம்‌. கர்த்தருக்கு 
எதிர்த்து நிற்கிறவர்கள்‌. பட்டயத்தை 
சந்திக்கவேண்டும்‌. பட்டயத்திற்கு 
இரையாகவேண்டும்‌. கர்த்தருக்கு 
கீழ்ப்படிகிறவர்கள்‌ தேசத்தின்‌ நன்மையைப்‌ 
பிந்து ஆசர்வாதமாயிகப்ப்கள்‌... நாக்கு 
ஆசீர்வாதம்‌ வேண்டுமா அல்லது 
பட்டயத்தினால்‌ அழிவு வேண்டுமா என்பதை 
நாமே தீர்மானித்துக்கொள்ளவேண்டும்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


உண்மையுன்ன நகரம்‌ 
ஏசா 1:21-23 


ஏசா 121: உண்மையுள்ள நகரம்‌ 
எப்படி வேசியாய்ப்போயிற்று! அது 
தியாயத்தால்‌ நிறைத்திருத்தது, நீதி 
கொண்டிருந்தது; 
அதின்‌ குடிகள்‌. 


உன்‌. வென்னி. 
உன்‌ திராட்சரசம்‌ 


ஏசா 1:28. உன்‌ பிரபுக்கள்‌ முரடரும்‌ 
திருடரின்‌ தோழருமாயிருக்கிறார்கண்‌; 
அவர்களில்‌ ஒவ்வொருவனும்‌. 
பரிதானத்தை விரும்பி, கைக்கூலியை 
நாடி த்திரிகிறான்‌; திக்கற்ற 
பின்னையின்‌. நியாயத்தை 
விசாரியார்கள்‌; விதவையின்‌ வழக்கு, 

அவர்களிடத்தில்‌ ஏறுகிறதில்லை. 
யூதாவும்‌ எருசலேமும்‌ கர்த்தரைவிட்டுப்‌ 
பின்வாங்கிப்‌ போயிற்று. ஒரு காலத்தில்‌ 
பரிசுத்தமாய்‌ ஜீலிந்த ஜனங்கள்‌ இப்போது 
விழுந்து கிடக்கிறார்கள்‌. 


குடிகொண்டிருந்தது. இப்பொழுதோ அதின்‌ 
கொலைபாதகர்களாயிருக்கிறார்கள்‌. 
காலத்தில்‌ எருசலேம்‌ 
தேவனுக்கு 

தத்‌ எங்கை கிக்காக 
கர்த்தருக்குப்‌ பயப்படும்‌ பயம்‌ அவர்களுடைய 
இருதயத்தில்‌ நிரம்பியிருந்தது. இப்போதோ 
அவர்கள்‌ கர்த்தரைவிட்டுத்‌ தூரவிலகிப்போய்‌ 
விட்டார்கள்‌. ஒரு காலத்தில்‌ இஸ்ரவேல்‌ 
தேவனுடைய ராஜ்யத்தையும்‌ 
நீதியையும்‌ தேடினார்கள்‌. 
இப்போதோ தங்களுடைய சுயஇச்சைகளையும்‌, 
உலகப்பிரகாரமான காரியங்களையும்‌ 


தேடுகிறார்கள்‌. 





f= FTE 
TT 


ஒரு காலத்தில்‌ எருசலேம்‌ நகரம்‌. 
நியாயத்தால்‌ நிறைந்திருந்தது. நியாயமான 
நீதி விசாரணை நடைபெற்றது. வழக்குகளை 
நீதியாய்‌ விசாரித்தார்கள்‌. அங்கு நீதி 
குடிகொண்டிருந்தது. எருசலேம்‌ நகரம்‌ 
கற்புள்ள கன்னிகையாகமிருந்தது. அது 
கர்த்தருக்கு உண்மையுள்ள நகரமாயிருந்தது. 
ஆனால்‌ இப்போதோ அது வேசியாய்ப்‌ 
போயிற்று இப்போது எருசலேம்‌ 
நகரத்தில்‌ நீதியுமில்லை, நியாயமுமில்லை. 
கொலைகாரர்கள்‌ எந்தவிதமான 
'தடையுமில்லாமல்‌, கட்டுப்பாடுமில்லாமல்‌, 
மில்லாமல்‌ துன்மார்க்கமாய்‌ 
ஜீவிக்கிார்கள்‌ எருசலேமின்‌ பிரபுக்களும்‌ 
ஏழைகளை  ஒடுக்குகிறார்கள்‌. குடிகள்‌ 
கொலைப்பாதகர்களாயிருப்பதுபோல 
பிரபுக்களும்‌ 
பாதகர்களாயிருக்கிறார்கள்‌ 


கொலை. 


காலத்தில்‌ 
சுத்தமாயிருந்தது. 
ஆனால்‌ வரவாக அது களிப்பாயிற்று. அந்த 
நகரம்‌ காலத்தில்‌ 
திர்ட்ரச்கா்குந்தளு இப்போதோ 
தண்ணீர்‌ கலப்பாயிற்று. 
பிரபுக்கள்‌ முரடரும்‌, 
தோழருமாயிருக்கிறார்கள்‌. 


எருசலேம்‌ நகரம்‌ ஓ 
போல்‌ க 


வெள்ளியைப்போலிருந்த நீதி, களிம்பைப்போல 
அநீதியாயிற்று. 
சுத்த. 
மிகுந்ததாயிருக்கும்‌. 
இப்போது 
சுவை 
வெள்‌! 


திராட்சரசம்‌ சுவை 
ஆனால்‌ அது 
தண்ணீர்‌ கலப்பாயிற்று. அதன்‌ 
குறைந்துபோயிற்று. களிம்பு 
பால மின்னும்‌. ஆனாலும்‌ 
மின்னுவதெல்லாம்‌ வெள்ளியல்ல. களிம்பு 
வெள்ளியாகாது. களிம்பு 
அது பார்வைக்கு 
பளபளப்பாயிருந்தாலும்‌, 

அதன்‌ உண்மையான சுபாவம்‌ களிம்புதான்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


திராட்சரசம்‌ இரத்தாம்பர 
சிவப்பு இறத்திகரக்ும்‌. அதில்‌ அதிகமாய்‌ 
தண்ணீர்‌ கலந்தாலும்‌, தண்ணீர்‌ கலப்பான 
திராட்சரசமும்‌ சிவப்பு நிறத்தில்தான்‌ 
இருக்கும்‌. ஆனாலும்‌ இவ்விரண்டிற்கும்‌. 
சுவையில்‌ வித்தியாசமுண்டு. சுத்தமான 
திராட்சரசம்‌ நல்ல சவையுள்ளது. தண்ணீர்‌ 
கலப்பான திராட்சசசமோ  சுவையற்றது. 
பார்ப்பதற்கு திராட்சரசம்போல 
சிவப்பாயிருந்தாலும்‌, தண்ணீர்‌ கலப்பான 
திராட்சரசத்தில்‌, மெய்யான திராட்சரத்தின்‌ 
சுவையிருக்காது. இதுபோலவே துன்மார்க்கர்‌ 
பக்தியின்‌ வேஷத்தைத்‌ தரித்திருக்கிறார்கள்‌. 
ஆனால்‌ அவர்களுடைய இருதயத்திலோ 
பாவமும்‌, அநீதியும்‌, அக்கிரமமும்‌, 
தேவதூஷணமும்‌, அவபக்தியும்‌ 
நிரம்பியிருக்கிறது. 
தேசத்திலுள்ள பிரபுக்கள்‌ ஜனங்களை 
நீதியாய்‌ ஆளுகை செய்யவேண்டும்‌. 
கர்த்தருடைய பிரமாணத்திற்கு கீழ்ப்படியுமாறு 
அவர்களுக்குப்‌ புத்திசொல்லவேண்டும்‌. 
ஜனங்களை கர்த்தரிடத்தில்‌ வழிநடத்த 
வேண்டும்‌. ஜனங்களுக்கு நன்மை 
செய்ய வேண்டிய பிரபுக்களோ, 
முரடராயிருக்கிறார்கள்‌. திருடர்களைப்‌ பிடித்து 
தண்டிக்கவேண்டிய பிரபுக்கள்‌, திருடரின்‌ 
தோழராயிருக்கிறார்கள்‌. ஜனங்களை 
தே வழிநடத்த வேண்டிய 
வனுக்கு 
சத்துருக்களாயிருக்கிறார்கள்‌. தேவனுடைய 
பிரமாணத்திற்குக்‌ கீழ்ப்படியுமாறு 
ஜனங்களை உற்சாகப்படுத்த வேண்டிய 
பிங்கள, தேவனுடைய பிரமாணத்திற்குக்‌ 
கீழ்ப்படியாமல்‌, தேவனுக்கு விரோதமாகக்‌ 
கலகம்பண்ணுகிறார்கள்‌. 
பிரபுக்கள்‌ திருடரின்‌ 
கொள்ளையை விரும்புகிறார்கள்‌. பாவத்திற்கு 
பங்காளிகளாகயிருக்கிறார்கள்‌. பிரபுக்கள்‌ 
பரிதானத்தை: விரும்புகிறார்கள்‌. 
கைக்கூலியை நாடித்திரிகிறார்கள்‌. தாங்கள்‌ 
போகிற வழி சரியான வழியா என்பதை 
பிரபுக்கள்‌ ஆராய்ந்து பார்ப்பதில்லை. 
சரியோ, தவறோ, தங்களுக்கு லாபம்‌ 
வந்தால்‌ போதுமென்று நினைக்கிறார்கள்‌. 





i= al ஏசாயா 
TT 


பிரபுக்கள்‌ நீதியாய்‌. நியாயம்‌ 
விசாரிக்கவேண்டும்‌. திக்கற்ற பிள்ளையின்‌ 
நியாயத்தை விசாரிக்கவேண்டும்‌. 
விதவையின்‌ வழக்குகளை நீதியாய்‌ 
விசாரிக்கவேண்டும்‌. ஆனால்‌ பிரபுக்களோ 
திக்கற்ற பிள்ளையின்‌ நியாயத்தை 
விசாரிப்பதில்லை. விதவையின்‌ வழக்கு. 
அவர்களிடத்தில்‌ ஏறுகிறதில்லை. அவர்கள்‌ 
விதவைகளையும்‌ திக்கற்ற பிள்ளைகளையும்‌ 
பாதுகாப்பதில்லை. ஏனென்றால்‌ 
இவர்களிடத்தில்‌ பரிதானம்‌ கொடுப்பதற்கு 
பணமில்லை. கைக்கூலி கொடுப்பதற்கு 
வசதியில்லை. இவர்கள்‌ மூலமாய்‌ 
தங்களுக்கு பொருளாதார ஆதாயம்‌ எதுவம்‌ 
கிடைக்காது என்பதினால்‌, பிரபுக்கள்‌ 
இவர்களைப்‌ புறக்கணித்துவிடுகிறார்கள்‌. 


இஸ்ரவேலின்‌ வல்ல்வராகிய 
ஆண்டவர்‌ ஏசா 1:24-81. 


ஏசா 1:24, ஆகையால்‌ சேனைகளின்‌: 
கர்த்தரும்‌ இண்ரவேலின்‌. 
வல்லவருமாகிய ஆண்டவர்‌ 
சொல்லுகிறதாவது: ஓகே, நான்‌ என்‌ 
சுத்துருக்களில்‌ கோபம்‌ ஆறி, என்‌: 
யகைஞருக்கு நீதியைச்‌ சரிக்கட்டுவேன்‌. 


ஏசா 1:25. நான்‌ என்‌ கையை 
உன்னிடமாய்த்‌ திருப்பி, உன்‌ களிம்பு 
நீங்க உன்னைக்‌ சுத்தமாய்ப்‌ புடமிட்டு, 
உன்‌ ஈயத்தையெல்லாம்‌ நீக்குவேன்‌. 


ஏசா 1:96. உன்‌ நியாயாதியதிகனை 
முன்னிருத்ததுபோலவும்‌, உன்‌ 
ஆலோசனைக்காரரை ஆதியில்‌ 
இருந்தது போலவும்‌ திரும்பக்‌ 
கட்டனையிடுவேன்‌; பின்பு தீ தீதிபுரம்‌ 
என்றும்‌, சத்திய நகரம்‌ என்றும்‌. 
பெயர்பெறுவாய்‌. 


ஏசா 1:27. சீயோன்‌ நியாயத்தினாலும்‌, 
அதிலே திரும்பிவருகிறவர்கள்‌ 
தீதியினாலும்‌ மீட்கப்படுவார்கள்‌.. 


ஏசா 1:28. துரோகிகளும்‌ பா மா 
ஏகமாய்‌ நொறுங்குண்டுபோவார்கள்‌; 
கர்த்தரை விட்டு விலகுகிறவர்கள்‌ 
திர்முலமாவார்கள்‌. 


- விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஏசா 1:29. நீங்கள்‌ விரும்பின கர்வாலி 
மரங்களினிமித்தம்‌ வெட்கப்படுவீர்கள்‌; 
நீங்கள்‌ தெரிந்துகொண்ட, 
தோப்புகவினிமித்தம்‌ 
'நாணமடைவீர்கள்‌.. 

ஏசா 1:30. இலையுதிர்த்த கர்வாலி. 
மரத்தைப்‌ போலவும்‌, தண்ணீரில்லாத 
'தோப்பைப்‌ போலவும்‌ இருப்பீர்கள்‌. 
ஏசா 131. பராக்கிரமசாலி. 
சணற்கூனமும்‌, அவன்‌ கிரியை 
அக்கினிப்பொறியுமாகி, இரண்டும்‌ 
அவிப்பாரில்லாமல்‌ ஏகமாய்‌ 
வெத்துபோம்‌ என்று சொல்லுகிறார்‌. 


'வழக்காடுவோம்‌. வாருங்கள்‌" என்று 
கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரிடம்‌ சொன்னார்‌. 
இப்போதோ தேவனாகிய கர்த்தர்‌ 
தம்முடைய தீர்ப்பை அவர்களுக்கு 
வெளிப்படுத்துகிறார்‌. கர்த்தர்‌ தம்மைப்பற்றிச்‌ 
சொல்லும்போது, “சேனைகளின்‌ கர்த்தரும்‌. 
இஸ்ரவேலின்‌ வல்லவருமாகிய ஆண்டவர்‌" 
என்று சொல்லுகிறார்‌ கர்த்தர்‌ 
சர்வவல்லமையுள்ளவர்‌. அவரால்‌ கூடாத 
காரியம்‌ ஒன்‌ நான்‌ என்‌ 
, என்‌ 

சரிக்கட்டுவேன்‌"' 
கர்த்தர்‌ 
ஆற்றுவதற்கு 


நீதியைச்‌ 

சொல்லுகிறார்‌. 
கோபத்தை 
காலத்தையும்‌, வழியையும்‌ கண்டுபிடிக்கிறார்‌. 


என்று தர்‌ 
தம்முடைய 


நம்மை 
சிருஷ்டித்திருக்கிறார்‌ 
இஸ்ரவேலின்‌ பரிகத்தர்‌ (ஏசா 1:4). நாம்‌ 
கர்த்தருடைய பரிசுத்தமான சாயலுக்கு 
கொப்பாய்‌ மாறவேண்டும்‌. இல்லையென்றால்‌, 
இஸ்ரவேலின்‌: பரிசுத்தராயிருக்கிற 
கர்த்தர்‌, இஸ்ரவேலின்‌: வல்லவருமாகிய 
ஆண்டவராயிருப்பதை, நாம்‌ சந்திக்க 
வேண்டியது வரும்‌. வல்லவர்‌ வல்லமையான 
காரியங்களைச்‌ செய்வார்‌. கர்த்தருடைய 
கிருபையை நாம்‌ போக்கடித்துவிட்டால்‌, 
அவருடைய நீதியை நாம்‌ சந்திக்க 
வேண்டியதுவரும்‌. 


கர்த்தர்‌ 
சாயலாக 


தம்முடைய 
அவர்‌ 





ழ்‌ நள 
யாய 
வெள்ளியைப்போல்‌ 


தாகும்‌ ஆனால்‌ அதில்‌ 
களிம்பு ஏராளமாயிருக்கிறது. வெள்ளியில்‌ 


நம்மைவிட்டு ங்கவேண்டும கர்த்தர்‌ 
நம்மைப்‌ புடமிடுவதற்கு ஒப்புக்கொடுக்க 
வேண்டும்‌. அப்போது கர்த்தர்‌ தம்முடைய 
கையை நம்மிடமாகத்‌ திருப்பி, நம்மைப்‌ 
புடமிட்டு சுத்திகரிப்பார்‌. கர்த்தர்‌ நம்மை 
தம்முடைய கைகளினால்‌ உருவாக்கியது போல, 
இப்போது நம்மை மறுபடியும்‌ சுத்திகரித்து: 
உருவாக்குவார்‌. நம்மிடத்திலுள்ள 
அசுத்தங்களையெல்லாம்‌ நீக்கிப்போடுவார்‌. 


நம்மைச்‌ சுத்திகரிக்கும்போது, 
அவர்‌  வாக்குப்பண்ணியிருக்கிற 
ஆசீர்வாதங்களெல்லாம்‌ நமக்குத்‌ திரும்பவும்‌ 
கொடுக்கப்படும்‌. முரடரும்‌ திருடரின்‌ 
தோழருமாயிருந்த பிரபுக்களை கர்த்தர்‌ 
நீக்கிப்போடுவார்‌. அதற்குப்‌ பதிலாக 
நியாயாதிபதிகளை  முன்னிருந்ததுபோலவும்‌, 


ஆலோசனைக்காரரை 
அறிிகரந்ததபோஷம்‌ திரும்பக்‌ 
கட்டளையிடுவார்‌. தீங்கு செய்தவர்களுக்கு 
விரோதமாக தண்டனை கொடுக்கப்படும்‌. 

| எருசலேம்‌ நகரம்‌ ஆதியிலே. 
நியாயத்தால்‌ நிறைந்திருந்தது. அதில்‌ 
நீதி குடிகொண்டிருந்தது. அப்‌ 
அதன்‌ குடிகளும்‌, ர 
கொலையாதகரானார்கள்‌ கர்த்தரோ 
எருசலேம்‌. நகரத்தை ட 
சுத்திகரிக்கிறார்‌. மறுபடியும்‌ 
நகரத்தில்‌ நீதியையும்‌ 
குடிகொண்டிருக்கச்‌ 


கர்த்தர்‌ 


ஆலோசனைக்காரரும்‌. 

த்‌ நீதியை 
நிலைநிறுத்துகிறார்கள்‌. வழக்குகளை நீதியாய்‌ 
விசாரிக்கிறார்கள்‌. இதனால்‌ வேசியாயிருந்த 
நகரம்‌ இப்போது, மறுபடியும்‌ நீதிபுரம்‌ என்றும்‌, 
சத்திய நகரம்‌ என்றும்‌ பெயர்‌ பெறுகிறது. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அவர்களுடைய 
தம்முடைய நீதியினாலும்‌, 
சத்தியத்தினாலும்‌ 
ஆளுகை செய்கிறார்‌. மனுஷர்‌ இதுவரையிலும்‌ 
உலகப்பிரகாரமான காரியங்களினால்‌ 
செய்யப்பட்டார்கள்‌. இப்போதோ 
கர்த்தருடைய ஆவியானவர்‌ ஜனங்களுடைய 
இருதயங்களை ஆளுகை செய்கிறார்‌ 
கர்த்தரால்‌ இரட்சிக்கப்பட்டவர்கள்‌ 
அவருக்காக ம்க்‌ 


மீட்கப்படுவார்கள்‌. 
நீதிபுரம்‌ என்றும்‌, சத்திய நகரம்‌ என்றும்‌ 
பெயர்‌ பெறும்‌. தேவனால்‌ 
கத்திகரிக்க்படாதவர்கள்‌ அழிந்துபோவார்கள்‌ 


கர்த்தர்‌ இல்லையென்று 
மறுதலித்தவர்கள்‌, கர்த்தருக்கு விரோதமாக 
கலகம்பண்ணியவர்கள்‌ எல்லோரும்‌ 
நொறுங்குண்டுபோவார்கள்‌. பக்தியின்‌ 
தரித்துக்கொண்டு, 
தலித்தவர்கள்‌ அழிந்து 
துரோகிகளும்‌ பாவிகளும்‌ 
நொறுங்குண்டுபோவார்கள்‌ 
விட்டு விலகுகிறவர்கள்‌ 
நிர்மூலமாவார்கள்‌ 
கர்த்தரை ஆராதிக்காமல்‌ 
விக்கிரகங்களை ஆராதித்தவர்கள்‌ அழிந்து 
போவார்கள்‌. அவர்கள்‌... கர்வாலி 
மரங்களினால்‌ தங்களுக்கு விக்கிரங்களைத்‌ 
தெரிந்துகொண்டார்கள்‌. தங்களுக்கு தோப்பு 
விக்கிரகங்களை  உண்டுபண்ணினார்கள்‌. 
இவர்கள்‌ அழிந்துபோகும்போது, நிர்மூலமாகும்‌ 
இவர்களுடைய விக்கிரகங்கள்‌ 
உதவிசெய்யாது. தாங்கள்‌ 
கர்வாலி  மரங்களினிமித்தம்‌ 
வெட்கப்படுவார்கள்‌. தாங்கள்‌ 
ஸ்‌ தோப்புகளினிமித்தம்‌ 
நாணமடைவார்கள்‌. 





f= FTE 
TT 


இஸ்ரவேலின்‌ பரிகத்தரை தங்கள்‌ 
தெய்வமாகத்‌ தெரிந்துகொள்ளாமல்‌, கர்வாலி 
ம்‌, தோப்பு விக்கிரகங்களையும்‌ 
தெய்வமாகத்‌ தெரிந்து 
கொண்டார்கள்‌. இப்படிப்பட்ட துரோகிகளும்‌ 
பாவிகளும்‌ ஏகமாய்‌ நொறுங்குண்டு. 
போவார்கள்‌ என்றும்‌, கர்த்தரைவிட்டு விலகி 
தோப்பு விக்கிரகங்களிடத்தில்‌ சேர்ந்தவர்கள்‌ 
நிர்மூலமாவார்கள்‌ என்றும்‌ கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. இவர்களுக்கு வெட்கமும்‌ 
உண்டாகும்‌. நாணமும்‌ உண்டாகும்‌. 
நிர்மூலமும்‌ உண்டாகும்‌. இவர்களுக்கு 
அழிவு நியமிக்கப்பட்டிருக்கிறது. 

“பேல்‌ பணியும்‌, நேபோ 
குனியும்‌, அலைகளின்‌ விக்கிரகங்கள்‌ 
காட்டுமிருகங்களுக்கும்‌ 
நாட்டுமிருகங்களுக்கும்‌ சுமையாகும்‌: நீங்கள்‌ 
சுமந்த சுமைகள்‌ இளைத்துப்போன: 
மிருகங்களுக்குப்‌ பாரமாயிருக்கும்‌. அவைகள்‌ 
ஏகுமாய்க்‌ குனிந்து பணியும்‌; சுமைகளை 
அவைகள்‌ தப்புவிக்கமாட்டாது: அளவைகள்‌ 
தாமே சிறைப்பட்டுப்போகும்‌" (ஏசா 4631 2. 


விக்கிரகாராதனைக்காரர்‌ 
அவர்கள்‌ விரும்புகிற ப்‌ 
மரங்களும்‌ உதவிசெய்யாது. தோப்புகளும்‌ 
உதவிசெய்யாது. அவர்களால்‌ தங்களுக்குத்‌ 
தாங்களே உதவிசெய்து கொள்ளவும்‌ 
முடியாது. அவர்கள்‌ 
பராக்கிரமசாலிகளாகமிருந்தாலும்‌ சணற்‌ 
கூளத்தைப்‌ போலாவார்கள்‌ அவை 
ஒடிந்துபோகும்‌. சணற்சூளம்‌  பலனற்றது. 
எளிதில்‌. தீப்பற்றி எரியக்கூடியது. 
பராமக்கிரமசாலிகளின்‌ கிரியைகள்‌ 
அக்கினிப்பொறியைப்‌ போலாகிவிடும்‌. 


விக்கிரகங்களை  ஆராதிக்கிறவர்கள்‌, 
தாங்கள்‌ அப்பன்‌ கானன்‌ ப்பன்‌ 
இருப்பார்கள்‌. அது இலையுதிர்ந்த கர்வாலி 
மரம்‌. அவர்கள்‌ தோப்பைத்‌ தெரிந்து 
கொண்டார்கள்‌. அந்தத்‌ தோப்போ 
தண்ணீரில்லாத தோப்பு. விக்கிரகாராதனைக்‌ 
காரர்கள்‌ ஜீவத்தண்ணீர்‌ கிடைக்காமல்‌, 
தண்ணீரில்லாத தோப்பைப்போல. 
இருப்பார்கள்‌. கர்வாலி மரமும்‌ சணற்கூளமும்‌ 
அவிப்பாரில்லாமல்‌ ஏகமாய்‌ வெந்துபோகும்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆகாஸ்‌. ராஜாவின்‌ காலத்தில்‌ 
யூதேயா தேசத்தில்‌ விக்கிரகாராதனை 
அதிகமாயிருந்தது. ஆனாலும்‌ எசேக்கியாவின்‌ 
காலத்தில்‌ ஜனங்கள்‌ தங்கள்‌ 
பாவங்களுக்கு மனம்வருந்தி, மனந்திரும்பி, 
ரத்‌ வந்தார்கள்‌. தேசத்தில்‌ 
ம்‌ எழுப்புதலும்‌ 
கர்த்தர்‌ எருசலேம்‌ 
நகரத்தைப்‌ பார்த்து, நீ நீதிபுரம்‌ என்றும்‌, 
சத்திய நகரம்‌ என்றும்‌ பெயர்‌ பெறுவாய்‌ 
என்று சொன்னது, எசேக்கியா ராஜாவின்‌ 
காலத்தைக்‌ குறிக்கும்‌ என்று 
வேதபண்டிதர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. 
பாபிலோன்‌ 


ஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
சிறையகுபிகிகந்து தருப்பி வந்தார்கள்‌ 
இஸ்ரவேலுக்குத்‌ திரும்பி வருகிறவர்கள்‌ 
நீதிமினாலும்‌ நிமாயத்தினாலும்‌ 
மீட்கப்படுவார்கள்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
கிருபையினாலும்‌ இரக்கத்தினாலும்‌ 
தம்மிடத்தில்‌ வருகிறவர்களை ஆசீர்வதிப்பார்‌. 


புதிய ஏற்பாட்டு சபையே, புதிய 
எருசலேம்‌ என்று வேதபண்டிதர்களில்‌ சிலர்‌ 
வியாக்கியானம்‌ சொல்லுகிறார்கள்‌. இதுவே 
நீதிபுரம்‌. இதுவே சத்திய நகரம்‌. 
ஏற்பாட்டு சபை சுவிசேஷ 
சபையிலுள்ள விசுவாசிகள்மீது, 
ஆவியானவர்‌ ஊற்றப்படுகிறார்‌. 
தம்முடைய பிள்ளைகளை 
சத்தியத்திற்குள்ளும்‌ வழிநடத்துகிறார்‌. 


க்‌ இரண்டாம்‌ வருகையின்‌ 
நிறைவேறும்‌ என்று 
தக்‌ பலர்‌ வியாக்கியானம்‌. 
சொல்லுகிறார்கள்‌. அப்போது கர்த்தருடைய 
பிள்ளைகள்‌ அவரோடு 
எடுத்துக்கொள்ளப்படுவார்க்‌. 





f= THE 
TT 


யாத்‌ 1950. 
மலையிலுன்ன 


கர்த்தர்‌ சீனாய்‌. 

கொடுமுடியில்‌ 
இறங்கினபோது, கர்த்தர்‌ மோசேயை 
மலையின்‌. கொடுமுடியிலே. 
வரவழைத்தார்‌; மோசே ஏறிப்போனான்‌.. 


யாத்‌ 1921. அப்பொழுது கர்த்தர்‌ 
மோசேயை நோக்கி: ஜனங்கள்‌ 
பார்க்கிறதற்கு எல்லையைக்‌ கடத்து 
கர்த்தரிடத்தில்‌ வராதபடிக்கும்‌, 
அவர்களில்‌ அநேகர்‌ அழித்து 
போகாதபடிக்கும்‌, தீ இறங்கிப்போய்‌, 
அவர்களை உறுதியாக எச்சரி. 


யாத்‌ 19:22, கர்த்தரின்‌ சமூகத்தில்‌ 
வருகிற ஆகாரியர்களும்‌, கர்த்தர்‌ 
தங்களுக்கள்ளே சங்காரம்‌ 
பண்ணாதபடி, தங்களைப்‌ 
பரிகுத்தப்படுத்திக்கொன்ன வேண்டும்‌ 
என்றார்‌. 


யாத்‌ 19:28. அப்பொழுது மோசே 
கர்த்தரை நோக்கி: மலையைச்‌ சுற்றிலூம்‌. 
எல்லை. குறித்து, அதைப்‌ 
பரிகத்தப்படுத்துங்கன்‌ என்று தேவரீர்‌ 
எங்கனை உறுதியாக 
சர்க்க ஆகையால்‌, 
ஜனங்கள்‌. 'ஈய்மலையின் மேல்‌ 
அன்னவன்‌ என்றான்‌. 


யாத்‌ 19:24. கர்த்தர்‌ மோசேயை 
நோக்கி: நீ இறங்கிப்போ; பின்பு தீயும்‌ 
ஆரோனும்‌ கூடி ஏறிவாருங்கன்‌; 
ஆசாரியர்களும்‌ ஜனங்களும்‌, கர்த்தர்‌ 
தங்களுக்குள்ளே. 
சங்காரம்பண்ணாதபடிக்கு, எல்லையைக்‌. 
கடத்து கர்த்தரிடத்தில்‌ 
வராதிருக்கக்கடவர்கள்‌ என்றார்‌. 


யாத்‌ 19:25. அப்படியே மோசே இறங்கி 
ஜனங்களிடத்தில்‌ யோய்‌, அதை 
அவர்களுக்குச்‌ சொன்னான்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ எல்லோரும்‌ 
பயபக்தியோடு எதிர்பார்த்த அந்த 
பரிசுத்தநாளை காணும்‌ சிலாக்கியம்‌ 
அவர்களுக்கு கிடைக்கிறது. 
கர்த்தருடைய பிரசங்கச்‌ 
கேட்கவேண்டுமென்று 
ஆயத்தத்தோடும்‌ காத்திருக்கிறார்கள்‌. கர்த்தர்‌ 
சீனாய்‌ வனாந்தரத்திலே கூடியிருக்கிற 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


இஸ்ரவேல்‌ சபையாருக்கு 
பிரசங்கம்பண்ணுகிறார்‌. 
பிரசங்கச்‌ செய்தியை 
'துவரையிலும்‌ கேட்டதே இல்லை. 

கர்த்தர்‌ தாமே 
புத்திரருக்கு தம்முடைய 
பிரசங்கம்பண்ணுகிறார்‌ 
கர்த்தர்‌ சீனாய்‌ னன்‌ பொடு வ 
இறங்குகிறார்‌. அவர்‌ சீனாய்‌ 
மலையின்மேல்‌ அக்கினிமில்‌ இறங்குகிறார்‌ 
(யாத்‌ 198). கர்த்தருடைய மகிமையை 
விளக்குவதற்கு, “ஷேக்கைனா” 
என்னும்‌ எபிரெய வார்த்தை 
பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய 
ஷேக்கைனா மகிமை சகல இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கும்‌. பிரத்தியட்சமாய்‌ 
வெளிப்படுகிறது. 
மூன்றாம்‌ நாள்‌ விடியற்காலத்தில்‌ 
இடிமுழக்கங்களும்‌. மின்னல்களும்‌, 
மலையின்மேல்‌ கார்மேகமும்‌ மகா பலத்‌ 
எக்காளசத்தமும்‌ 
பாளயத்திலிருந்த 
நடுங்குகிறார்கள்‌ (யாத்‌ 19:16). 

எக்காளம்‌ நெடுந்தொனியாய்‌ 
தொனிக்கையில்‌ இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
மலையின்‌ அடிவாரத்தில்‌ வரக்கடவர்கள்‌ 
என்று கர்த்தர்‌ சொன்னார்‌. இப்போது 
மலையின்மேல்‌ கார்மேசமும்‌, மகாபலந்த 
எக்காள சத்தத்தமும்‌ உண்டாயிற்று. ஆனால்‌ 


ஜனங்கள்‌ எல்லோரும்‌ நடுங்குகிறார்கள்‌. 


அப்பொழுது ஜனங்கள்‌ 
எதிர்கொண்டு! 'மோசே அவர்களைப்‌ 
மாளயத்திகிரந்து.. புறப்படப்பண்ணுகிறார்‌: 
மலையின்‌ அடிவாரத்தில்‌ 

(யாத்‌. 19907). மோசே 

க்‌ எகிப்தின்‌ 

விடுவித்து, 

வழிநடத்தி 

ர்‌ இஸ்ரவேல்‌ 


தேவனுக்கு 


அடிவாரத்திற்கு அழைத்து வருகிறார்‌. 





f= FTE 
TT 


சபையினால்‌ உலகத்திற்கு 
மிகுந்த சமாதானம்‌ உண்டாயிருக்கும்‌ (ஏசா 
2:4) யாக்கோபின்‌ வம்சத்தாருக்கு 
நியமிக்கப்பட்டிருக்கிற கடமைகளை ஏசாயா. 


தெளிவுபடுத்துகிறார்‌ (ஏசா 2:5) 


யூதர்களும்‌ எருசலேமும்‌ தேவனையும்‌ 
(வருடைய பிரமாணத்தையும்‌ விட்டு 
விலகிப்போனபோது. தேவனும்‌ 
அவர்களைவிட்டு விலகிப்போய்விட்டார்‌. 
இதனால்‌ அவர்களுக்கு வெட்கமும்‌ 
வேதனையும்‌, அவமானமும்‌ உண்டாயிற்று. 
அவர்களுடைய பாவங்களே அவர்கள்‌ 
அனுபவித்த வேதனைகளுக்கு காரணம்‌ 
(ஏசா 2:66). தேவன்‌  ஜனங்கள்மீது 
தம்முடைய நீதியான. 
வெளிப்படுத்துவார்‌. 
தாழ்த்தப்படுவார்கள்‌. 
வெட்கமும்‌ அடைவார்கள்‌ 
விக்கிரகங்கள்மீதும்‌, 
சுயபலத்தின்மீதும்‌ நம்பிக்கை வைத்தவர்கள்‌ 
ஏமாந்துபோவார்கள்‌. வெட்கமடைவார்கள்‌ 
(ஏசா 218-22). 


கர்த்தருடைய 
பர்வதம்‌ ஏசா 2:1,2 


ஆலயமாகிய 


ஏசா 21. ஆமோத்சின்‌ குமாரணாகிய 
ஏசாயா யூதாவையும்‌ எருசலேமையும்‌ 
குறித்துக்‌ கண்ட தரிசணம்‌. 

ஏசா 22, கடைசிநாட்களில்‌ 
கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம்‌ 
பர்வதங்களின்‌' கொடுமுடியில்‌. 
ஸ்தாபிக்கப்பட்டு, மலைகளுக்கு மேலாய்‌ 
உயர்த்தப்படும்‌; எல்லா ஜாதிகளும்‌ 
அதற்கு ஓடி.வருவார்கன்‌.. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


வசனத்திலும்‌, இந்த அதிகாரத்தின்‌: தலைப்பு 
சொல்லப்பட்டிருக்கிறது. முதல்‌ அதிகாரத்தில்‌, 
'ஏசாயா கண்ட தரிசனம்‌” என்று 
சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டாம்‌. 
அதிகாரத்தில்‌ “ஏசாயா கண்ட தரிசனம்‌" 
என்று எழுதப்பட்டிருந்தாலும்‌, மூலஎபிரெய 
பாஷையில்‌, இந்த வாக்கியம்‌ “ஏசாயா கண்ட 
வார்த்தை” என்று எழுதப்பட்டிருக்கிறது. 


கடைசி நாட்களில்‌ நடைபெறப்போகிற 
சம்பவங்களோடு தொடர்பு படுத்தி, ஏசாயா 
தீர்க்கதரிசன செய்தியை 
கடைசிநாள்‌ மேசியாவின்‌ 


ஸ்தாபிக்கப்படும்‌. 
பக்த எருசலேம்‌ 
அப்போது பரமாருசலேம்‌. 

ஸ்தாபிக்கப்படும்‌. 
“நீங்களோ சீயோன்‌ 


மலையினிடத்திற்கும்‌, ஜீவனுள்ள தேவனுடைய 
நகரமாகிய பரம எருசலேமினிடத்திற்கும்‌, 


பழத 
சர்வசங்கமாகிய 
க்கும்‌ நோயாக 
பூரணராக்கப்பட்ட 
ஆவிகளினிடத்திற்கும்‌, 
ன்‌ மத்தியஸ்தராகிய 
ஆபேலினுடைய 
பேசினதைப்பார்க்கிலும்‌ 
நன்மையானவைகளைப்‌ பேசுகிற இரத்தமாகிய 
தெளிக்கப்படும்‌ இரத்தத்தினிடத்திற்கும்‌ வந்து 
சேர்ந்தீர்கள்‌” (எபி 12:22-24). 
“மேலான 
சுயாதீனமுள்ளவள்‌,, 
நம்மெல்லாருக்கும்‌ தாயானவள்‌" (கலா 4:26). 


எருசலேமோ 
அவளே 


சுவிசேஷத்தின்‌ காலமே 
கடைசிநாட்களாகும்‌. பழைய ஏற்பாட்டு. 
பரிசுத்தவான்கள்‌ இந்தக்‌ கடைசி 
நாட்களைக்‌ காணவேண்டுமென்று மிகுந்த 
ஆவலாய்‌. காத்துக்கொண்டிருந்தார்கள்‌. 
அது முடிவில்‌ வந்துவிட்டது. சுவிசேஷத்தின்‌ 
காலம்‌ தேவனுடைய கிருபையின்‌ காலமாகும்‌. 





வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. 


i= a 
TT 


“நாங்கள்‌ உங்களுக்குப்‌ பிரசங்கித்த 
சுவிசேஷத்தையல்லாமல்‌, நாங்களாவது. 
வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது. 
வேறொரு சுவிசேஷத்தை 
பிரசங்கித்தால்‌, அவன்‌ 


வனாயிருக்கக்கடவன்‌" (கலா 1:89). 


கடைசிகாலம்‌ தேவனுடைய கிருபையின்‌ 
காலமல்ல. அது 
நியாயத்தீர்ப்பின்‌ காலம்‌. 
தேவனுடைய கிருபையை எதிர்பார்க்க 
முடியாது. அவருடைய கிருபையின்‌ காலம்‌ 
சுவிசே ஷத்தின்‌ தகடு. முடிந்துபோகும்‌. 
கடைசிகாலத்தின்‌ முடிவில்‌ இயேசு 
கிறிஸ்துவின்‌ இரண்டாம்‌ வருகையை நாம்‌. 
எதிர்பார்க்கலாம்‌. 


பிள்ளைகளே, இது 
கடைசிக்காலமாயிருக்கிறது: அந்திக்கிறிஸ்து 
வருகிறானென்று நீங்கள்‌ கேள்விப்பட்டபடி 
இப்பொழுதும்‌ அநேசு அந்திக்கிறிஸ்துகள்‌ 
இருக்கிறார்கள்‌: அதினாலே இது கடைசிக்‌ 
காலமென்று அறிகிறோம்‌" [யோவா 2:18). 


இயேசுகிறிஸ்துவின்‌ சபை இந்தப்‌ 
பூமியில்‌ ஸ்தாபிக்கப்படும்‌ என்பதை ஏசாயா 
முன்னறிவிக்கிறார்‌. கிறிஸ்தவ மார்க்கம்‌ 
புதிய ஏற்பாட்டுக்காலத்தில்‌  மலையின்மீது 
குட்டப்பட்டிருக்கிற கர்த்தருடைய 
வாசஸ்தலத்தைப்போல இருக்கும்‌. கடைசி 
நாட்களில்‌ கர்த்தருடைய ஆலயமாகிய 
பர்வதம்‌ பர்வதங்களின்‌ கொடுமுடியில்‌. 
ஸ்தாபிக்கப்படும்‌. இதில்‌ ஆபிரகாமின்‌ 
ஆவிக்குரிய சந்ததியார்‌ எல்லோரும்‌. 
பிரவேசிப்பார்கள்‌ 

இயேசுகிறிஸ்துவின்‌ உபதேசம்‌ எல்லா 
ஜனங்களுக்கும்‌ பிரசங்கிக்கப்படும்‌. 
'பர்வதங்களின்‌. கொடுமுடியில்‌. 
ஸ்தாபிக்கப்படும்‌' என்னும்‌ வாக்கியத்திற்கு, 
“பர்வதங்களின்‌ 
ஆயத்தம்பண்ணப்படும்‌” 
எல்லா ஜனங்களும்‌ பார்க்கும்‌ வண்ணமாக, 
கர்த்தருடைய ஆலயம்‌ பர்வதங்களின்‌ 
கொடுமுடியில்‌ ஆயத்தம்பண்ணப்படும்‌. 
அங்கிருந்து பிரசங்கிக்கப்படும்‌ 
இயேசுகிறிஸ்துவின்‌ சுவிசேஷ வார்த்தைகள்‌, 
எல்லா ஜனங்களுடைய  செவிகளிலும்‌ 
கேட்கும்‌. அப்போஸ்தலர்கள்‌ பிரசங்கித்ததும்‌, 
செய்ததும்‌ ஒரு மூலையில்‌ நடைபெற்ற 
காரியமல்ல (அப்‌ 26:26). எல்லா ஜனங்களும்‌ 
கேட்கும்படியாக, பிரத்தியட்சமாக, 
வெளிப்படையாக இயேசுகிறிஸ்துவின்‌: 
சுவிசேஷம்‌ பிரசங்கிக்கப்பட்டது. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆலயமாகிய பர்வதம்‌ 
மலைகளுக்கு மேலாய்‌ 


கர்த்தருடைய 
கடைசிநாட்களில்‌ 
உயர்த்தப்படும்‌. 
கர்த்தருடைய ஆலயம்‌ பர்வதங்களின்‌ 
கொழுடியில்‌ உறுதியாக ஸ்தாபிக்கப்படும்‌. 
அது வேரூன்றி நிலைத்து நிற்கும்‌. 
நித்தியகாலமாய்‌ நிலைத்து நிற்கக்கூடிய 
பர்வதங்களுக்கு மேலாக, கர்த்தருடைய 
ஆலயம்‌ உறுதியாய்‌ ஸ்தாபிக்கப்படும்‌. சபை 
கிறிஸ்துவாகிய கல்லின்மீது 
கட்டியெழுப்பப்பட்டிருக்கிறது. பாதாளத்தின்‌ 
வாசல்களால்‌ இயேசுகிறிஸ்துவின்‌ சபையை 
மேற்கொள்ளமுடியாது. பர்வதங்களைப்‌ 
பெயர்த்தால்தான்‌ சபையை அசைக்க முடியும்‌. 
பர்வதம்‌ அசையாமல்‌ சபை அசையாது. 


சபைக்கு விரோதமாக பல 
எதிர்ப்புக்கள்‌ வந்தாலும்‌, சபை எல்லா 
எதிர்ப்புக்களையும்‌ சந்திக்கும்‌. சமாளிக்கும்‌. 
போராட்டத்தில்‌ வெற்றி பெறும்‌. கர்த்தருடைய 
சபையானது. மலைகளுக்கு மேலாய்‌ 
உயர்த்தப்படும்‌. தேவனுடைய ம்‌ 
நம்மால்‌. புரிந்துகொள்ள 
இரகசியமாயிருக்கிறது. 

ஞானத்தைவிட 

உயர்ந்தது. அது உன்னதமானது. இந்த 
உலகத்தில்‌ ஏராளமான தத்துவ ஞானிகள்‌ 
இருக்கிறார்கள்‌. அவர்களுடய தத்துவங்களும்‌ 
இருக்கிறது. அரசியல்‌ தலைவர்கள்‌ 
இருக்கிறார்கள்‌ உலகப்பிரகாரமான 
ராஜ்யங்களும்‌ இருக்கிறது.  இவையெல்லா 
வற்றையும்விட தேவனே உயர்ந்தவர்‌. 
அவருடைய ஞானமே மேலானது. 


திரளான ஜனங்கள்‌ 
ஏசா 2:3 


ஏசா 23. திரனான ஜனங்கள்‌ 
புறப்பட்டு வந்து: நாம்‌ கர்த்தரின்‌ 
பர்வதத்துக்கும்‌ யாக்கோபின்‌ 
தேவனுடைய ஆலயத்துக்கும்‌ 
போவோம்‌ வாருங்கன்‌; அவர்‌ தமது 
வழிகளை நமக்குப்‌ போதிப்பார்‌, நாம்‌ 
அவர்‌ பாதைகளில்‌ நடப்போம்‌ 
என்பார்கள்‌; ஏனெனில்‌ சீயோனிலி. 
குந்து வேதமும்‌, எருசலேமிலிருந்து 
கர்த்தரின்‌ வசனமும்‌ வெளிப்படும்‌. 





i= THE 
TT 


கர்த்தருடைய 
புறஜாதியாரும்‌ வருவார்கள்‌. 
ஜனங்கள்‌ கர்த்தருடைய 
சபையில்‌. சேர்த்துக்கொள்ளப்படுவார்கள்‌. 
எருசலேமிலிருந்த 
பிரகாரங்களில்‌ 
பிரவேசிக்க முடியும்‌. 
பிரவேசிக்கிறவர்கள்‌ 
பண்ணப்பட்டவர்களாயிருக்கவேண்டும்‌. 
விருத்தசேதனமில்லாத புறஜாதியார்‌ 
இஸ்ரவேலின்‌ காணியாட்சிக்குப்‌ 
புறம்பானவர்கள்‌. புறஜாதியாருக்கு 
தேவாலயத்தின்‌ உட்பிரகாரத்தில்‌ பிரவேசிக்க 
அனுமதியில்லை. 


கடைசி நாட்களில்‌ 
ஆலயமாகிய பர்வதத்தில்‌ 
ஜனங்கள்‌ வந்து சேருவார்கள்‌. அவர்களில்‌ 
யூதர்களும்‌ இருப்பார்கள்‌. பறஜாதியாரும்‌ 
இருப்பார்கள்‌. விருத்தசேதனம்பண்ணப்‌. 
பட்டவர்களும்‌ இருப்பார்கள்‌. விருத்தசேதனம்‌ 
இல்லாதவர்களும்‌ இருப்பார்கள்‌. தேவனுடைய 
ஆலயத்திற்குள்‌ பிரவேசிக்க எல்லோருக்கும்‌ 
உரிமை கொடுக்கப்படும்‌ யாரெல்லாம்‌. 
இயேசுகிறிஸ்துவை விசுவாசிக்கிறார்களோ 
யாரெல்லாம்‌ இயேசுகிறிஸ்துவை தங்கள்‌ 
இரட்சகர்களாக ஏற்றுக்கொள்கிறார்களோ, 
அவர்களெல்லோரும்‌  இயேசுகிறிஸ்துவின்‌ 
சபைக்கு வரலாம்‌. இதனால்‌ திரளான 
ஜனங்கள்‌ கர்த்தருடைய சபைக்குப்‌ புறப்பட்டு 
வருவார்கள்‌. 
கிறிஸ்துவின்‌ சபைக்கு வருகிறவர்கள்‌ 
ஒருவரையொருவர்‌ உற்சாகப்படுத்தி, 
சபைக்கு அழைத்து வருவார்கள்‌. “நாம்‌ 
கர்த்தரின்‌ பர்வதத்துக்கும்‌ யாக்கோபின்‌ 
தேவனுடைய  ஆலயத்துக்கும்‌ போவோம்‌. 
வாருங்கள்‌” என்று சொல்லி, சபைக்கு. 
வருவதற்கு, ஒருவரையொருவர்‌ 
உற்சாகப்படுத்துவார்கள்‌. கர்த்தருடைய 
பர்வதம்‌ பர்வதங்களின்‌ 
ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. 


ஆலயத்திற்கு 


கர்த்தருடைய 
திரளான 


வருவார்கள்‌. ஏனெனில்‌ 
பர்வதம்‌. பர்வதத்தின்மேல்‌ 

கர்த்தர்‌ உதவிபுரிவார்‌. 
உயரத்திலிருந்தாலும்‌. கர்த்தர்‌ நம்முடைய 
ஆத்துமாக்களை, கரம்பிடித்து, தம்மிடத்தில்‌ 
சேர்த்துக்கொள்வார்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஏசாயா இந்த வசனப்பகுதியில்‌, புதிய 
ஏற்பாட்டுக்காலத்தில்‌ ஸ்தாபிக்கப்படும்‌ 
ஷ சபையைத்‌ தீர்க்கதரிசனமாக 
முன்னறிவிக்கிறார்‌. சுவிசேஷ சபையானது 
கர்த்தரின்‌ பர்வதமாகவும்‌ இருக்கிறது, அதே 
சமயத்தில்‌ அது யாக்கோபின்‌ தேவனுடைய 
ஆலயமாகவும்‌ இருக்கிறது. தேவன்‌ 
யாக்கோபோடு செய்து கொண்ட உடன்‌ 
படிக்கை, யாக்கோபுக்கும்‌, அவரைப்போலவே 
தேவனிடத்தில்‌ ஜெபம்பண்ணுகிற 
அவருடைய ஆவிக்குரிய சந்ததியாருக்கும்‌ 
நிச்சயம்‌ பண்ணப்பட்டிருக்கிறது. நாமும்‌ 
யாக்கோபைப்போல தேவனுடைய சமுகத்தில்‌ 
க்‌ நாம்‌ யாக்கோபின்‌ 
சந்ததியாராயிருக்கிறோம்‌. 
தேவனுடைய ஆலயம்‌, 
ஆலயமாகவும்‌ 
வாக்குப்பண்ணப்பட்டிருக்கிறது. 


தேவன்‌ தம்முடைய ஆலயத்திலே, 
தமது வழிகளை நமக்குப்‌ போதிப்பார்‌. 
கர்த்தருடைய வார்த்தையைக்‌ கேட்கவேண்டு 
மென்றால்‌ அவருடைய ஆலயத்திற்குப 
போகவேண்டும்‌. கர்த்தருடைய ஆலயம்‌ 
பர்வதங்களின்‌ கொடுமுடியில்‌. 
ஸ்தாபிக்கப்பட்டிருந்தாலும்‌, அது 
மலைகளுக்கு மேலாய்‌ உயர்த்தப்பட்டிருந்‌ 
தாலும்‌, நாம்‌ சிரமத்தைத்‌ தாங்கிக்கொண்டு, 
பர்வதங்களின்‌ கொடுமுடிக்குப்போகவேண்டும்‌. 
கர்த்தருடைய உபதேசத்தைக்‌ கேட்பதற்கு 
நாம்‌ எவ்வளவு தூரம்‌ வேண்டுமானாலும்‌ 
போகலாம்‌. நம்முடைய பிரயாசம்‌ ஒருபோதும்‌ 
நஷ்டமாவதில்லை. 


கர்த்தர்‌ தம்முடைய ஆலயத்தில்‌, தமது 
வழிகளை நமக்குப்‌ போதிப்பார்‌. நாம்‌ 
அவருடைய வழிகளில்‌ நடப்போம்‌. கர்த்தர்‌ 
நம்முடைய கடமைகளை நமக்கு 
உணர்த்தும்போது. அந்தம்‌ கடமைகளைச்‌ 
செய்வதற்கு நம்மைப்‌ பலப்படுத்தவும்‌ 
செய்வார்‌. கர்த்தர்‌ க 
வேலைகளைச்‌ செய்ய அவர்‌ 
உற்சாகப்படுத்தவம்‌ செய்வார்‌. 
கர்த்தருடையது. நாம்‌ 

பாதைகளில்‌ நடக்கவேண்டும்‌. 

நமக்கு தம்முடைய வழியையும்‌ போதிக்கிறார்‌, 
அந்த வழியில்‌ அவரே நம்மை கரம்பிடித்து 
வழிநடத்தவும்‌ செய்கிறார்‌. நாம்‌ 
கர்த்தருடைய அடிச்கூடுகளைப்‌ 
பின்பற்றும்போது, அவருடைய சமுகத்தில்‌ 
கிட்டிச்சேருவோம்‌. 





i al 
TT 


பழைய ஏற்பாட்டில்‌ மோசேயின்‌ 
்‌ மலையிலிருந்து. 


கர்த்தருடைய 
எருசலேமிலிருந்து புறப்பட்டு 


சுவிசேஷப்‌ பிரமாணம்‌ விசுவாச 
பிரமாணமாகும்‌. இது கர்த்தருடைய 
வசனம்‌. சீயோன்‌ மலையில்‌ ஸ்தாபிக்கப்பட்ட 
தேவாலயத்திலிருந்து, சீஷர்கள்‌, 
இயேசுகிறிஸ்துவின்‌ சுவிசேஷத்தைப்‌ 
பிரசங்கித்தார்கள்‌. 


“கர்த்தருடைய தூதன்‌ இராத்திரியிலே. 
ற்சாையன்‌ தனைத்‌ "ரத்து 
அவர்களை வெளியே கொண்டு வந்து: 
நீங்கள்‌ போய்‌, தேவாலயத்திலே நின்று, இந்த 
ஜீவவார்த்தைகள்‌ எல்லாவற்றையும்‌ 
ஜனங்களுக்குச்‌ சொல்லுங்கள்‌ என்றான்‌” 
(அப்‌ 5:19.20). 

இயேசுகிறிஸ்துவின்‌ சுவிசேஷம்‌ 
எருசலேமிலிருந்து புறப்பட்டு வந்து, ஜனங்கள்‌ 
மத்தியில்‌ அறிவிக்கப்பட்டது. சீயோனிலிருந்து 
வேதமும்‌... எகுசகேயிலிுந்து சர்த்தான்‌ 
வசனமும்‌ வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. 
சுவிசேஷ சபையானது. பர்வதங்களின்‌ 
கொடுமுடியில்‌ ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. 
அது மலைகளுக்கு மேலாய்‌ உயர்ந்திருக்கிறது. 


பட்டயங்களை 
மண்வெட்டிகளாக அடிப்பார்கள்‌ 
ஏசா 2:4 


ஏசா இக, அவர்‌ 
தியாயத் தீர்த்து, 
ஜனங்களைக்‌ கடிந்து கொள்வார்‌; 
அப்பொழுது அவர்கள்‌ தங்கள்‌ 
பட்டயங்களை மண்வெட்டிகளாகவும்‌, 
தங்கள்‌ ஈட்டிகனை அரிவான்கனாகவும்‌ 
அடிப்பார்கள்‌; ஜாதிக்கு விரோதமாய்‌ 
ஜாதிபட்டயம்‌ எடுப்பதில்லை, இனி. 
அவர்கள்‌ யுத்தத்தைக்‌ கற்பதூமில்லை. 


Cn 


'திரனான 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நடப்பித்து, அவர்களை நியாயம்‌ விசாரிக்கிறார்‌. 
ஆவியானவர்‌ நம்முடைய மனச்சாட்சியோடு 
பேசுகிறார்‌. நம்முடைய மனச்சாட்சி நம்மோடு 
ஆவியானவர்‌. நம்முடைய 

நம்மைச்‌ 


இப்‌ ்தினிித்தமும கடந்துகொள்கிறார. 
இதனால்‌ பூமியில்‌ ஆறுதலும்‌, 
சமாதானமும்‌ உண்டாகிறது. ஜனங்கள்‌ 
மனந்திரும்புகிறார்கள்‌. தேசங்கள்‌ மத்தியில்‌ 
யுத்தம்‌ தேவையில்லாமல்‌ போகிறது. 
இதனால்‌ ஜனங்கள்‌ தங்கள்‌ பட்டயங்களை 
மண்வெட்டிகளாகவும்‌, தங்கள்‌ ஈட்டிகளை 
அறிவாள்களாகவும்‌ அடிக்கிறார்கள்‌. 
ஏனென்றால்‌ ஜாதிக்கு விரோதமாய்‌ ஜாதி 
பட்டயம்‌ ப்ப இனி அவர்கள்‌ 

க பதுமில்லை. ஜாதிகள்‌ 
சமாதானம்‌ 'ிம்பிமிருப்பதினால்‌, 
்‌ வாய்ப்பே 


ர்‌ 
தபம்‌ இ யககிறின்‌ ம்‌ 
மனுஷர்‌ மத்தியிலே. 
உண்டுபண்ணும்‌ 
பயன்படுகிறது. 
தூண்டுகிறது. 
இயேசுகிறிஸ்துவின்‌ சுவிசேஷம்‌ எங்கெல்லாம்‌. 
பிரசங்கிக்கப்படுகிறதோ, அங்கெல்லாம்‌ 
மனுஷர்‌ மத்தியிலே சமாதானமுண்டாகிறது. 
கிறிஸ்துவின்‌ வார்த்தை மனுஷருடைய 
ஆவிகளை மென்மையாக்குகிறது. கல்லான 
இருதயங்களை சதையான இருதயமாக 
மாற்றுகிறது. மனுஷர்‌ மத்தியிலே பகை 
நீங்குகிறது. சந்தோஷமும்‌, சமாதானமும்‌, 
மனுஷர்மீது பிரியமும்‌ உண்டாகிறது. 


கருவியாக 





i al 
TT 


செய்யப்படுகிறவர்கள்‌ , 
போலவே பிறரையும்‌ நேசிப்பார்கள்‌. 
தங்களை நேசிப்பவர்களை மாத்திரமல்ல, 
தங்களுடைய சத்துருக்களையும்‌ 
நேசிப்பார்கள்‌. தங்களை சபிப்பவர்களையும்‌: 
ஆசீர்லதிப்பார்கள்‌. ஆதித்திருச்சபையார்‌ 
சகோதர சிநேகிதத்திற்கு எடுத்துக்காட்டாக 
ஜீவித்தார்கள்‌. விசுவாசிகள்‌ தங்களிடத்தில்‌ 
இருந்தவையெல்லாவற்றையும்‌ பொதுவாய்‌ 
வைத்து அனுபவித்தார்கள்‌ ஆதித்திருச்‌ 
சபையின்‌ விசுவாசிகளுடைய அன்பைப்பற்றி 
அவர்களுடைய சத்துருக்களும்‌ நன்றாய்‌ 
அறிந்து வைத்திருந்தார்கள்‌. 


தங்களை நேசிப்பது, 


யாக்கோபின்‌ வம்சத்தாரே 
ஏசா 2:5 


ஏசா 25. யாக்கோபின்‌ வம்சத்தாரே, 
கர்த்தரின்‌ வெளிச்சத்திலே நடப்போம்‌ 
வாருங்கள்‌. 


ஏசாயா 
யாக்கோபின்‌ 


அழைக்கிறார்‌. 


கர்த்தருடைய பிள்ளைகளை, 
வம்சத்தாரே என்று 
இது  மாம்சப்பிரகாரமான 
இஸ்ரவேலின்‌ 'சந்ததியாராகமிருக்கலாம்‌. 
அல்லது இந்த வாக்கியம்‌ ஆவிக்குரிய 
இஸ்ரவேலரைக்‌ குறிக்கலாம்‌. யாக்கோபின்‌: 
தேவனிடத்தில்‌ யாரெல்லாம்‌ சேர்க்கப்‌ 
பட்டிருக்கிறார்களோ,  அவர்களெல்லோருமே 
யாக்கோபின்‌. வம்சத்தாராயிருக்கிறார்கள்‌. 
யாக்கோபைப்போல. ஜெபிக்கிறவர்கள்‌ 
எல்லோருமே. அவருடைய 
சந்ததியராயிருக்கிறார்கள்‌. 
ஏசாயா யாக்கோபின்‌ வம்சத்தாரிடம்‌, 
கர்த்தரின்‌ வெளிச்சத்திலே நடப்போம்‌ 
வாருங்கள்‌” என்று சொல்லுகிறார்‌. தேவன்‌ 
தம்முடைய வழிகளை நமக்கு கற்பிப்பாரா 
என்றும்‌ தேவன்‌ தம்முடைய மகிமையை 
இயேசுகிறிஸ்துவின்‌ முகத்தில்‌ பிரகாசிக்கச்‌ 
செய்து, நமக்குக்‌ காண்பிப்பாரா என்றும்‌ 
உலக ஜனங்கள்‌ விசுவாசிகளிடம்‌ 
கேட்கிறார்கள்‌. கர்த்தர்‌ தம்முடைய வழிகளை 
நமக்குப்‌ போதிப்பார்‌. நாம்‌ கர்த்தருடைய 
பாதைகளில்‌, அவர்‌ கொடுக்கும்‌ 
வெளிச்சத்தில்‌, சமாதானமாய்‌ நடப்போம்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


ஜாதிக்கு விரோதமாய்‌ ஜாதி 
பட்டயமெடுக்காது. தேசங்களிடையே யுத்தம்‌ 
நடைபெறாது. ஆகையினால்‌ கர்த்தர்‌ 
காண்பிக்கும்‌ அவருடைய வழியில்‌, நாம்‌ 
சந்தோஷமாயும்‌, சமாதானமாயும்‌ 
நடக்கலாம்‌. கர்த்தரின்‌ வெளிச்ச, 
நடப்பது. நமக்கு. சந்தோஷத்தையும்‌, 
பாதுகாப்பையும்‌ கொடுக்கும்‌. 


உம்முடைய ஜனத்தைக்‌ 
கைநெகிழ்ந்தீர்‌ ஏசா 2:6 


ஏசா 26. யாக்கோயின்‌ வம்சத்தாராகிய 
உம்முடைய ஜனத்தைக்‌ கைநெகிழ்த்‌ தீர்‌; 
அவர்கள்‌ கீழ்த்திசையாரின்‌. 
போதகத்தால்‌ நிறைந்து, வெலி. 
ஸ்தரைப்போல்‌ 
நான்பார்க்கிறவர்கனாயிருந்து, அந்திய 
புத்திரர்மேல்‌ பிரியப்படுகிறார்களே. 
ஏசாயா தீர்க்கதரிசி 
அழிவையும்‌ 
சொல்லுகிறார்‌. கர்த்தர்‌ 
வம்சத்தாராகிய தம்முடைய ஜனத்தை கை 
நெகிழ்ந்தார்‌. கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரை 
கைவிட்டுவிட்டார்‌. கர்த்தர்‌ யாரைக்‌. 
கைவிட்டுவிடுகிறாரோ அவர்களுடைய 
நிலமை மிகவும்‌ பரிதாபமாகயிருக்கும்‌. 
யூதமார்க்கத்தார்‌ இயேசுகிறிஸ்துவை 
தேவனுடைய குமாரனாக அங்கீகரிக்க 
வில்லை. அவரை மேசியாவாக 
அங்கீகரியாமல்‌ புறக்கணித்து விடுகிறார்கள்‌. 
யூதமார்க்கத்தாரை 


யூதமார்க்கத்தாருடைய 
பரிதாபமாகமிருக்கிறது. “இதோ உங்கள்‌ வீடு 
உங்களுக்கு பாழாக்கிவிடப்படும்‌" (மத்‌ 23:38) 
என்று இயேசுகிறிஸ்து எருசலேமின்‌ 
பரிதாபமான நிலமையைப்பற்றிச்‌ 
சொல்லுகிறார்‌. 





i= FTE 
TT 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ பு்திரரின்‌ 
பாவங்களை அவர்களுக்கு மன்னியாதிருப்பார்‌. 
இதனால்‌ அவர்களுடைய நிலமை மிகவம்‌ 
பரிதாபமாயிருக்கும்‌. ஏசாயா தீர்க்கதரிசியின்‌ 
வார்த்தை இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு ஒரு 
எச்சரிப்பாகக்‌ கொடுக்கப்பட்டிருக்கிறது. 
கர்த்தர்‌ அவர்களை மன்னிக்கவில்லை. 
யென்றால்‌, அவர்களுக்கு மன்னிப்பே இல்லை. 
இஸ்ரவேல்‌ புத்திரரில்‌ ஏதோ ஒருவரை 
மாத்திரம்‌ கர்த்தர்‌ மன்னியாதிருப்பார்‌ 
என்பது ;த வாக்கியத்தின்‌ பொருளல்ல. 
அவர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ எல்லோரையும்‌ 
மன்னியாதிருப்பார்‌. கர்த்தர்‌ பூததேசத்தையே 
மன்னியாதிருப்பார்‌ 

புத்திரரை 
அவர்கள்மீது 

அவர்கள்‌ 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
மன்னிக்கவில்லையென்றால்‌, 
அழிவு நிச்சயமாய்‌ வரும்‌. 
அழிந்துபோவதற்கு அவர்களே 
காரணமாயிருப்பார்கள்‌ மனுஷருடைய 
பாவத்தினிமித்தமாகவே, தேவன்‌ பாவியான 
மனுஷரை கைவிட்டுவிடுகிறார்‌. தம்முடைய 
பரிசுத்தமான சமுகத்திலிருந்து பாவிகளை 
விலக்கி வைத்துவிடுகிறார்‌. இஸ்ரவேல்‌ 
புத்திரரும்‌ தேவனுக்கு விரோதமாக பாவம்‌ 
செய்தபடியினால்‌, கர்த்தர்‌ அவர்களை 
மன்னியாமலிருக்கிறார்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ மத்தியில்‌: 
நிரம்பியிருக்கிற பாவத்தைப்பற்றியும்‌ ஏசாயா 
சொல்லுகிறார்‌. அவர்கள்‌ கீழ்த்திசையாரின்‌ 
போதகத்தால்‌ நிரம்பியிருக்கிறார்கள்‌. 
பெலிஸ்தரைப்போல நாள்‌ 
பார்க்கிறவர்களாயிருக்கிறார்கள்‌. அந்நிய 
புத்திரர்மேல்‌ பிரியப்படுகிறார்கள்‌. இதனால்‌ 
கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரர்களை 
நெகிழ்ந்துவிடுகிறார்‌. . 


பாபிலோனிய சிறையிருப்பு 


புத்திரரின்‌ அழிவுக்கு 
வருங்காலத்தில்‌ ரோமப்பேரரசார்‌ 

புத்திரரை முற்றிலுமாய்‌ 
போடுவார்கள்‌ என்பதற்கு 

சிறையிருப்பு அடையாளமாயிற்று. இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாரின்‌ அழிவுக்கு அவர்களுடைய 
பாவங்களே காரணம்‌. இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌. 
பாவம்‌ செய்தார்கள்‌. கர்த்தர்‌ அவர்களை கை 
நெகிழ்ந்தார்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


தேவனாகிய கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனங்களை தம்முடைய சொந்த ஜனமாகத்‌ 
தெரிந்துகொண்டார்‌. அவர்கள்‌ 
ஜாதிகளோடே கலவாமல்‌. 
வாசமாயிருப்பார்கள்‌ (எண்‌ 23:9) 
எதிர்பார்த்தார்‌. ஆனால்‌ 
அந்நிய புத்திரர்மேல்‌. 
அவர்களோடு கலந்துகொண்டார்கள்‌. 
கர்த்தர்‌ தங்களுக்குக்‌ கொடுத்த கானான்‌ 
தேசத்திலே, அந்நிய ஜனத்தாஷக்‌ 
குடியமர்த்தினார்கள்‌. அவர்களோடு 
சம்பந்தங்கலந்தார்கள்‌. 


எப்பிராமீம்‌ அந்நியஜனங்களோடே 
கலந்திருக்கிறான்‌: எப்பிராயீம்‌ திருப்பிப்‌ 
போடாத அப்பம்‌. அந்நியர்‌ அவனுடைய 
பலத்தைத்‌ தின்கிறார்கள்‌: அவனோ அதை 


கானான்‌ தேசத்திலே  சீரியர்க। 
கல்தேயர்களும்‌ திரளான எண்ணிக்கை। 
குடியிருக்கிறார்கள்‌. அவர்களோடு சேர்ந்து, 
மோவாபியர்களும்‌. அம்மோனியர்களும்‌ 
இருக்கிறார்கள்‌. ்‌ ்‌ 


பின்பற்றுகிறார்கள்‌. அந்நிய புத்திரர்களாகிய 
அவர்கள்மேல்‌. இஸ்ரவேல்‌. புத்திரர்கள்‌ 


பிரியப்படுகிறார்கள்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய 
தம்முடைய 
கொடுத்திருக்கிறார்‌. 
கொடுத்திருக்கிறார்‌. 


ஜனத்திற்கு, 
பிரமாணத்தைக்‌ 
வேதவாக்கியங்களைக்‌ 
தீர்க்கதரிரிகளையும்‌ 
கொடுத்திருக்கிறார்‌. ஆனால்‌ இஸ்ரவேல்‌ 
பத்திரர்களோ கர்த்தருடைய வார்த்தையில்‌ 
பிரியப்படாமல்‌, கீழ்த்திசையாரின்‌ 
போதகத்தில்‌ பிரியப்படுகிறார்கள்‌. இஸ்ரவேல்‌ 
புத்திர்‌ பெலிஸ்தரைப்போல நாள்‌ 
பார்க்கிறார்கள்‌. நட்சத்திரங்களையும்‌, 
பறவைகளையும்‌, மிருகங்களையும்‌ நோக்கிப்‌ 
பார்த்து. தங்களுக்கு என்ன நடைபெறும்‌ 
என்று புறஜாதியாரைப்போல நிதானித்துப்‌ 
பார்க்கிறார்கள்‌. பெலிஸ்தர்களில்‌ ஏராளமான 
பூஜாசாரிகளும்‌ குறிசொல்லுகிறவர்களும்‌ 
இருந்தார்கள்‌. இஸ்ரவேல்‌ 
கர்த்தரைப்‌ பின்பற்றுவதற்குப்‌ 
பெலிஸ்தரின்‌ பூஜாசாரிகளையும்‌ 


குறிசொல்லுகிறவர்களையும்‌ பின்பற்றினார்கள்‌. 





i THE 
TT 
பொக்கிஷங்கள்‌ 
ஏசா 2:7 


ஏசா 27. 
வெள்ளியினாலும்‌ 
திழைத்திருக்கிறது; 
பொக்கிஷங்களுக்கு. 
அவர்கள்‌ தேசம்‌ 
திழைந்திருக்கிறது; 
இரதங்களுக்கும்‌ முடி.வில்லை.. 


கர்த்தர்‌ 
ஏராளமான 


அவர்கள்‌ தேசம்‌ 


பொன்னினாலும்‌. 
அவர்கள்‌ 
முடிவில்லை; 
குதிரைகனாலும்‌. 
அவர்கள்‌. 


தம்முடைய ஜனத்திற்கு: 
வாக்குத்தத்தங்களைக்‌ 
கொடுத்திருக்கிறார்‌. கர்த்தரே இஸ்ரவேல்‌. 
புத்திரரின்‌ பெலன்‌. அவரே அவர்களுடைய 
ஐசுவரியம்‌. ஆனால்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரோ 
கர்த்தருடைய வல்லமையிலும்‌, 
வாக்குத்தத்தத்திலும்‌ நம்பிக்கை 
வைக்கவில்லை. தங்கள்‌ நம்பிக்கையை 
கர்த்தர்மீது. வைப்பதற்கும்‌ பதிலாக 
பொன்னின்மீதும்‌, வெள்ளியின்மீதும்‌ 
வைக்கிறார்கள்‌. கர்த்தர்‌ தங்களைப்‌ 
பாதுகாப்பார்‌ நம்பாமல்‌, தங்கள்‌ 
நம்பிக்கையை குதிரைகள்மேலும்‌ 
இரதங்கள்மேலும்‌ வைக்கிறார்கள்‌. கர்த்தர்‌ 
தங்களைப்‌ பாதுகாக்கமாட்டார்‌ என்றும்‌, 
குதிரைகளும்‌ இரதங்களும்‌ தங்களைப்‌ 
பாதுகாக்கும்‌ என்றும்‌ இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
நம்புகிறார்கள்‌. 

இஸ்ரவேல்‌ ஜனத்தாரிடம்‌ 
வெள்ளியும்‌ இருப்பதையோ, 
இரதங்களும்‌ இருப்பதையோ கர்த்தர்‌ 
வெறுக்கவில்லை. ஆனால்‌ அவர்கள்‌ 
கர்த்தரை நம்பாமல்‌, குதிரைகளையும்‌ 
இரதங்களையும்‌ நம்பியது கர்த்தருடைய 
பார்வையில்‌ அருவருப்பாயிருக்கிறது. 
கர்த்தர்மீது நம்பிக்கையை வைக்காமல்‌, 
பொன்னின்மீதும்‌ வெள்ளியின்மீதும்‌ 
அவர்கள்‌ நம்பிக்கை வைத்ததினால்‌, 
கர்த்தருடைய கோபம்‌ அவர்கள்மீது வந்தது. 


என்று 


பொன்னும்‌. 


குதிரைகளும்‌ 


விக்கிரகங்கள்‌ 
ஏசா 2:8 


ஏசா ௨௨. அவர்கள்‌. தேசம்‌. 
விக்கிரகங்களாலும்‌ திழைத்திருக்கிறது; 
தங்கள்‌ கைகளின்‌: யையும்‌, 
தங்கள்‌ விரல்கள்‌ 
உண்டுபண்ணினதையும்‌ பணித்து 
கொள்ளுகிறார்கள்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


(பியட்‌ 
மிள 
கர்த்தரே இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ 
ன்‌ இஸ்ரவேல்‌ ஜனத்தாருக்கு 
கர்த்தரைத்‌ தவிர வேறு தேவனில்லை. 
தேவன்‌ அவர்களுக்கு பிரமாணங்களைக்‌ 
கொடுத்திருக்கிறார்‌. தம்மை ஆராதிக்க 
வேண்டிய முறைமைகளையும்‌ அவர்களுக்கு 
வெளிப்படுத்தியிருக்கிறார்‌. ஆனால்‌ 
இஸ்ரவேல்‌  புத்திரரோ  கர்த்தரையும்‌. 
மறுதலித்துவிட்டார்கள்‌. அவருடைய 
பிரமாணங்களையும்‌ மறுதலித்துவிட்டார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ தேசம்‌ விக்கிரகங்களால்‌ 
நிறைந்திருக்கிறது. அவர்கள்‌ கர்த்தரைப்‌ 
பணிந்துகொள்ளாமல்‌, தங்கள்‌ கைகளின்‌ 
கிரியைகளையும்‌, தங்கள்‌ விரல்கள்‌ 
உண்டுபண்ணினதையும்‌ 

பணிந்துகொள்கிறார்கள்‌. 


எயூதாவே, உன்‌ பட்டணங்களின்‌ 
இலக்கமும்‌ உன்‌ தேவர்களின்‌ இலக்கமும்‌ 
சரி: எருசலேமுடைய வீதிகளின்‌ இலக்கமும்‌, 
நீங்கள்‌ பாகாலுக்குத்‌ தூபங்காட்டும்படி அந்த 
இலச்சையான காரியத்துக்கு ஸ்தாபித்த 
பீடங்களின்‌ இலக்கமும்‌ சரி' (எரே 11213) 


விக்கிரகங்களை செய்கிறவர்கள்‌. 
அவற்றின்‌ எண்ணிக்கையையும்‌ அதிகரிக்கச்‌ 
செய்கிறார்கள்‌. தங்கள்‌ தேசத்தை. 
விக்கிரகங்களால்‌ நிரப்புகிறார்கள்‌. அவர்கள்‌ 
தேசம்‌ வெள்ளிமினாலும்‌ பொன்னினாலும்‌ 
நிறைந்திருக்கிறது. தங்களிடத்தில்‌ 
ஏராளமாயிருக்கிற பொன்னாலும்‌ 
வெள்ளியாலும்‌, ஏராளமான விக்கிரகங்களைச்‌ 
செய்கிறார்கள்‌. 


சிறியவனும்‌ பெரியவனும்‌ 
ஏசா 29 


ஏசா 2:9. சிறியவனும்‌, குனிகிறான்‌, 
பெரியவனும்‌ பணிகிறான்‌; ஆகையால்‌ 
அவர்களுக்கு மன்னியாதிருப்பீர்‌. 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரை புறஜாதி 
ஜனங்களுக்கு மத்தியில்‌ உயர்த்தினார்‌. 
அவர்களைக்‌ கனப்படுத்தினார்‌. ஆனால்‌ 
அவர்களோ தங்களைத்‌ தாங்களே 
கெடுத்துப்போடுகிறார்கள்‌. சிறியவனும்‌ 
குனிகிறான்‌. பெரியவனும்‌ பணிகிறான்‌. 
கல்வியறிவு இல்லாதவன்‌ சிறியவனாகவும்‌, 
கல்வியறிவு, உள்ளவன்‌ 
பெரியவனாகவும்‌ இருக்கிறான்‌. 





ழ்‌ நள 
யாய 


, அவனிடத்தில்‌ ர்‌ 
இருந்தாலும்‌, தேவனைப்பற்றிய 
இல்லை. கல்விய, 


கர்த்தரைப்பற்றிய 

இல்லாதவனாயிருக்கிறான்‌. 

தன்னை சிருஷ்டித்த தேவனுக்கு முன்பாக 

பணியாமல்‌, தான்‌ உண்டுபண்ணின 

விக்கிரகத்திற்கு முன்பாக குனிகிறான்‌, 

பணிகிறான்‌. தேவன்‌ மனுஷனை தம்முடைய 

சாயலாக சிரஸ்டிந்தரக்கறார்‌ ஆனால்‌ 

னிடத்திலுள்ள 

பதத, 

தன்னைத்தானே கெடுத்துப்போகிறான்‌. 


நீ கன்மலையில்‌ ஒதுங்கி, 
மண்ணில்‌ ஒளித்துக்கொன்‌ 
ஏசா 2:10. 


ஏசா 2:10. கர்த்தரின்‌ பயங்கரத்திற்கும்‌, 
அவருடைய மகிமைப்பிரதாயத்திற்கும்‌. 
விலகி, நீ கன்மலையில்‌ ஒதுங்கி, 
மண்ணில்‌ ஒவித்துக்கொன்‌. 


கர்த்தர்‌ தம்முடைய ஜனத்தை 
கைநெகிழும்போது அவர்களுக்கு என்னென்ன 
அழிவுகளெல்லாம்‌. வரும்‌ என்‌: 
குறித்தும்‌ ஏசாயா தீர்க்கதரிசி 
முன்னறிவிக்கிறார்‌. இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
கர்த்தருடைய பாதுகாப்பு தேவை. கர்த்தர்‌ 
அவர்களைக்‌ கைவிட்டுவிட்டால்‌, 
அவர்களுக்கு பாதுகாப்பே இல்லை. கர்த்தர்‌ 
தம்முடைய ஜனத்தை கைநெகிழும்போது. 
முதலாவதாக கல்தேயர்‌ மூலமாய்‌. 
அவர்களுக்கு. அழிவு உண்டாயிற்று. 
அதன்பின்பு ரோமர்கள்‌ மூலமாய்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கு பூரண சங்காரமுண்டாயிற்று. 
இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ தேவனுடைய 
முன்பாக நிற்கிறார்கள்‌. 
நியாயத்தீர்ப்பு அவர்கள்மீது 
இஸ்ரவேல்‌ புத்திரரால்‌. 
விரோதமாய்‌ எதிர்த்து, 
நிற்கமுடியாது. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில்‌ 
என்ன செய்யவேண்டுமென்று 
ல்‌ ர்‌ அவர்கள்‌ 
ஒளித்துக்கொள்ளவேண்டும்‌. 
தேவனுடைய பயங்கரமான நியாயத்தி 
அவர்கள்மீது வந்திருக்கிறது. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தேவனுடைய ஆக்கினைத்தீர்ப்பு இஸ்ரவேல்‌ 
புத்திரர்மீது வரும்போது, அவர்களால்‌ 
தேசத்தில்‌ சுதந்தரமாக நடமாடமுடியாது. 
அவர்கள்‌ கர்த்தருடைய பயங்கரத்திற்கும்‌, 
அவருடைய மகிமை பிரதாபத்திற்கும்‌ விலகி, 
கன்மலையில்‌ ஒதுங்கிக்கொள்வார்கள்‌. 
தங்களை மண்ணில்‌ ஒளித்துக்கொள்வார்கள்‌. 


நிறைந்திருந்தாலும்‌, 

குதிரைகளும்‌ இரதங்களும்‌ 
ஏராளமாயிருந்தாலும்‌, அவர்களால்‌ 
சர்வவல்லமையுள்ள கர்த்தருக்கு விரோதமாய்‌ 
எதிர்த்து நிற்கமுடியாது. அவருடைய 
பயங்கரத்திற்கும்‌, மகிமைப்பிரதாபத்திற்கும்‌ 
அவர்கள்‌ 


வலி 

நிற்கமுடியாமல்‌, 
கொள்ளக்‌ கத்த சரத்தின்‌ 
இலைகள்‌ கீழே விழுவதுபோல, இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ கீழே விழுந்துவிடுவார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தருடைய 
கோபத்திற்கு முன்பாக நிற்கழுடியாமல்‌, 
கன்மலைகளின்‌ கெபிகளிலும்‌, பூமியின்‌ 
குகைகளிலும்‌ பகுந்துகொள்வார்கள்‌ 


219). 


ஒளிந்துகொண்டார்கள்‌. 

இஸ்ரவேல்‌ ஜனங்களின்‌ அழிவைப்பற்றி 
சொன்னபோது, “அவர்கள்‌ மலைகளை 
நோக்கி, எங்கள்மேல்‌ விழுங்கள்‌ என்றும்‌, 
குன்றுகளை நோக்கி எங்களை 
மறைத்துக்கொள்ளுங்கள்‌ என்றும்‌ சொல்லத்‌ 
தொடங்குவார்கள்‌" (லூக்‌ 23:30) என்று, 
சொன்னார்‌. இயேசுகிறிஸ்து சொன்ன 
பிரகாரமாகவே இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
நடைபெற்றது. 





i= a 
WEFT 


கர்த்தருடைய கோபம்‌ பூமியைத்‌ 
தத்தளிக்கப்பண்ணும்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
கோபத்தோடு எழும்பும்போது, அவருடைய 
பயங்கரத்திற்கும்‌, 

மகியைப்பரதாபத்தற்கம்‌. 

ஜனங்கள்‌ 

பர்வதங்களையும்‌. பல்‌ நோக்கி, 
“நீங்கள்‌ 
முகத்திற்கும்‌, i னப 
கோபத்திற்கும்‌ எங்களை மறைத்துக்‌ 
கொள்ளுங்கள்‌, அவருடைய 
கோபாக்கினையின்‌ மகாநாள்‌ வந்துவிட்டது. 
யார்‌ நிலைநிற்கக்கூடும்‌” என்று 
கதறுவார்கள்‌ (வெளி 6:16). 


இஸ்ரவேல்‌ ஜனங்களுக்கு தத்தளிப்பும்‌ 
பயங்கரமும்‌ உண்டாகும்‌. இவை 
அனைத்திற்கும்‌ கர்த்தரின்‌ பயங்கரமும்‌, 
அவருடைய மகிமைப்பிரதாபமுமே 
காரணம்‌. இதுவரையிலும்‌ கர்த்தருக்குப்‌ 
பயப்படாதவர்கள்கூட, கர்த்தர்‌ பூமியை 
தத்தளிக்கப்பண்ண எழும்பும்போது, 
ர்த்தருக்குப்‌ பயப்படுவார்கள்‌. 
கர்த்தருக்கு பயப்படாமல்‌, 
ஒளிந்துகொள்ளாமல்‌, 
துணிகரமாயிருந்தவர்கள்கூட, கன்மலைகளின்‌ 
கெபிகளிலும்‌, பூமியின்‌ குகைகளிலும்‌ 
புகுந்துகொள்வார்கள்‌. 
கர்த்தர்‌ பூமியைத்‌ தத்தளிக்கப்‌ 
பண்ணும்போது. கன்மலைகளின்‌ கெயிகளும்‌, 
பூமியின்‌ குகைகளும்‌ மனுஷருக்குப்‌. 
லான்‌ த இந்த இடங்களில்‌: 
பாதுகாப்பையும்‌, 
விருதாவான 
காரியம்‌. பூமி தத்தளிக்கும்போது: 
கன்மலைகளின்‌ கெபிகளும்‌ தத்தளிக்கும்‌, 
பூமியின்‌ குகைகளும்‌ தத்தளிக்கும்‌. 
கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு 
கர்த்தரிடத்தில்‌ மாத்திரமே பாதுகாப்பும்‌. 
அடைக்கலமும்‌ உண்டு. நாம்‌ கர்த்தரைவிட்டு 
விலகிப்போய்விட்டால்‌, கர்த்தருடைய 
கோபாக்கினை நாளில்‌ நமக்கு பாதுகாப்பும்‌ 
இருக்காது. அடைக்கலமும்‌ இருக்காது. 


அடடைக்கலத்தையும ம்‌ தேது து 


நரரின்‌ மேட்டிமையான கண்கள்‌ 
தாழ்த்தப்படும்‌ ஏசா 2:11 

ஏசா இர. நரரின்‌ மேட்டிமையான 
கண்கள்‌ தாழ்த்தப்படும்‌, 

வீறாப்பும்‌ தணியும்‌; கர்த்தர்‌ ஒருவரே 
அத்நானில்‌ உயர்த்திருப்பார்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இருதயத்தில்‌ பெருமையுள்ளவர்களும்‌, 
துணிகரமாய்ப்‌ பாவம்‌ செய்கிறவர்களும்‌, 
கர்த்தருடைய நாளில்‌ தாழ்த்தப்படுவார்கள்‌. 
நரரின்‌ மேட்மையான கண்கள்‌ 
தாழ்த்தப்படும்‌. மனுஷரின்‌ வீறாப்பு தணியும்‌. 
ஏசாயா தீர்க்கதரிசி இந்த வாக்கியத்தை 
மறுபடியுமாகச்‌ சொல்லுகிறார்‌.  "நரரின்‌ 
மேட்டிமை தாழ்ந்து, மனுஷரின்‌ வீறாப்பு 
தணியும்‌" (ஏசா 2:17) ன்‌ 
இஸ்ரவேல்‌. புத்திரரின்‌ 
தீர்க்கதரிசனமாகச்‌ சொல்லுகிறார்‌. 


உணர்த்தப்படும்போது, 
மனமேட்டிமையானது 
குற்றவுணர்வினால்‌ 
தணியும்‌. கர்த்தருக்கு முன்பாக 
துணிகரமாய்‌ பாவம்‌ செய்ததை து 
வேதனைப்படுவார்கள்‌ 
நீக்கிவிட்டு 
கொள்வார்கள்‌ 
வஸ்திரத்தைத்‌ 
தரித்துக்கொள்வார்கள்‌. 


கர்த்தருடைய வார்த்தையைக்‌ கேட்டு 
மனந்திரும்பவில்லையென்றால்‌, தேவனுடைய 
தெய்வீக கோபம்‌ அவர்கள்மீது வரும்‌. 
அப்போது அவர்கள்‌ வேறு வழியில்லாமல்‌ 
தங்களைத்‌ தாழ்த்துவார்கள்‌. கர்த்தருடைய 
கோபம்‌ வரும்போது மனுபுத்திரரின்‌ 
மேட்டிமையான கண்கள்‌ தாழ்த்தப்படும்‌. 
மனுஷரின்‌ வீறாப்பு தணியும்‌. கர்த்தர்‌ 
ஒருவரே அந்நாளில்‌ உயர்ந்திருப்பார்‌. 
கர்த்தருக்கு சமமாக யாராலும்‌ 
உயர்ந்திருக்கவும்‌ முடியாது. கர்த்தரைப்போல 
தங்களை உயர்த்தவும்‌ முடியாது. சகலமும்‌ 
கர்த்தருடைய மகிமைப்பிரதாபத்திற்கு 
முன்பாக தாழ்த்தப்படும்‌. 
சேனைகளுடைய 
நான்‌ 
ஏசா 212-17 


கர்த்தரின்‌ 


ஏசா 2:12. எல்லாம்‌ தாழ்த்தப்படும்‌ 
பொருட்டு சேனைகளுடைய கர்த்தரின்‌ 
தானானது பெருமையும்‌ 
மேட்டிமையுமானவை எல்லாவற்றின்‌ 

உயர்த்தவை 





i FTE 
TT 


ஏசா 219. லீபனோனிலுள்ள உயரமும்‌ 
ஓங்கலுமான எல்லாக்‌ கே, 

மேலும்‌, பாசானிலுன்ன எல்லாக்‌ கர்வாலி. 
மரங்களின்‌ மேலும்‌, 


ஏசா 2௮14. உன்னதமான எல்லாப்‌. 
பர்வதங்களின்மேலும்‌, உயரமான 
எல்லா மலைகவின்மேலும்‌, 


ஏசா 215. உயர்த்த எல்லாக்‌. 
கோபுரத்தின்‌ மேதூம்‌, அரணான எல்லா 
மதிலின்‌ மேலும்‌, 


ஏசா 218. தர்ஷீசின்‌ கப்பல்கள்‌ 
எல்லாவற்றின்மேலும்‌, எல்லாச்‌. சித்திர 
விநோதங்களின்மேலும்‌ வரும்‌. 


ஏசா 217. அப்பொழுது நரரின்‌ 
மேட்டிமை தாழ்த்து, மனுஷரின்‌ 
வீறாப்புத்‌ தணியும்‌, கர்த்தர்‌ ஒருவரே 
அத்நாவில்‌ உயர்த்திருப்பார்‌. 
இருதயத்தில்‌ பெருமையுள்ள பாவிகள்‌ 
தாழ்த்தப்படுவார்கள்‌. நரரின்‌ மேட்மையான 
கண்கள்‌ தாழ்த்தப்படும்‌. மனுஷருடைய 
மேட்டிமை தாழ்ந்துபோகும்‌. தேவனுடைய 
நியாயத்தீர்ப்பினால்‌ மனுஷருடைய பெருமை 


நாளின்போது நடைபெறும்‌. 

கர்த்தருடைய கோபமும்‌ 
நியாயத்தீர்ப்பும்‌ மனுஷர்மீது. வரும்‌. 
கர்த்தருடைய நாளானது பெருமையும்‌, 
மேட்டிமையுமான எல்லாவற்றின்‌ மேலும்‌ வரும்‌. 
சேனைகளுடைய கர்த்தரின்‌ நாளில்‌ 
எல்லாம்‌ தாழ்த்தப்படும்‌. 


நங்க நாளில்‌ 


வீபனோனிலுள்ள 
உயரமாகவும்‌ ம்‌ 
பாசானிலுள்ள 
கேதுருக்களைப்போல, 
வளரும்‌, சேனைகளுடைய 
நாளில்‌, இவர்கள்மீதும்‌ 
நியாயத்தீர்ப்பு வரும்‌ 
மல்ல உயரமான எல்லா மலைகளின்மேலும்‌, 
உன்னதமான எல்லா பர்வதங்கள்மேலும்‌ 
தேவனுடைய கோபமும்‌, அவருடைய நியாயத்‌ 
தீர்ப்பும்‌ வரும்‌. பர்வதங்கள்‌ இயற்கையாகவே 
ஓங்கி உயரமாய்‌ வளர்ந்துள்ளன. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பள்ளத்‌ தாக்குகளைவிட இவை 
உயர்ந்திருக்கின்றன. உஸ்ர்ந்தவை 
எல்லாவற்றின்‌ மேலும்‌ கர்த்தருடைய நாளில்‌ 
அவருடைய நியாயத்தீர்ப்பு வரும்‌. 


எல்லா கோபுரத்தின்மேலும்‌, 


பெருமையுள்ளவர்கள்‌ 

கேதுருக்களைப்போலவும்‌, 
கர்வாலி மரங்களைப்போலவும்‌ 
நினைக்கிறார்கள்‌. 
உயர்த்துகிறார்கள்‌. 
தாங்கள்‌ ஆழமாய்‌ வேர்விட்டு, 
நிற்பதாக 
பெரிய 


உயர்வாக 
தங்களை 
இந்த மரங்களைப்போல 
உறுதியாய்‌ 
நினைக்கிறார்கள்‌. எவ்லளவு 
புயல்‌ வந்தாலும்‌ அது தங்களை 
அசைப்பதில்லை. 

இறுமாப்பாயிருக்கிறார்கள்‌. 

மின்னல்‌ 

உயரமாயிருப்பதன்‌ மீதுதான்‌ 

தாக்கும்‌ என்பதை 
அறியாதிருக்கிறார்கள்‌. 

நியாயத்தீர்ப்பு ர்த்‌ 

துவங்கும்‌ காலமாயிருக்கிறது. 
இடத்திலிருப்பவர்கள்மீதுதான்‌ 

நியாயத்தீர்ப்பு முதலாவதாக வரும்‌. உயர்ந்த 
பர்வதங்கள்மீதுதான்‌ மின்னல்கள்‌ முதலில்‌ 
தாக்கும்‌. 


உயர்ந்த கோபுரத்திலே மணியோசை 
கேட்டுக்கொண்டேயிருக்கும்‌. அரணான 
மதிலுக்குள்ளே இருக்கிறவர்கள்‌ 
தங்களுக்குப்‌ பாதுகாப்பு கிடைக்குமென்று 
நினைப்பார்கள்‌. தங்களுக்கு விரோதமாக 
சத்துருக்கள்‌ வரும்போது, அரணான 
மதிலும்‌, உயர்ந்த கோபுரத்திலுள்ள 
மணியோசைகளும்‌. தங்களுக்குப்‌ 
பாதுகாப்பாயிருக்குமென்று, ஜனங்கள்‌ 
இறுமாப்பாயும்‌, மனமேட்டிமையாயும்‌ 
இருக்கிறார்கள்‌. பூமியைத்‌ 
தத்தளிக்கப்பண்ண, கர்த்தர்‌ எழும்பும்போது 
உயர்ந்த கோபுரத்தாலும்‌, அரணான 
மதில்களாலும்‌, கர்த்தருடைய கோபத்திற்கு 
எதிர்த்து நிற்கமுடியாது. தங்களுக்‌ 
பாதுகாப்பாயிருக்கும்‌ 

நினைத்தார்களோ 

பாதுகாப்பாயிராது. 

பாதுகாப்பைவிட்டு 

விலகிப்போய்விட்டால்‌, 

இல்லை. 





f= FTE 
TT 


மலையின்‌ அடிவாரம்‌ 
அவர்கள்‌ வருகிறார்கள்‌. 
அவர்கள்‌ மலையில்‌ 
(யாத்‌ 19: 12-13, 17, 21, 23-24). இஸ்ரவேல்‌. 
புத்திரர்‌ பாளத்திற்கு புறம்பே மலையின்‌ 
அடிவாரத்தில்‌ நிற்கிறார்கள்‌. 


பரிசுத்தவேதாகமத்தில்‌  பாளத்திற்கு 
புறம்பே நடைபெற்ற ஒரு சில காரியங்களை 
பற்றிச்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. அதன்‌ 
விவரம்‌ வருமாறு: 


வரைக்கும்‌ 
இதற்குமேல்‌ 
ஏறக்கூடாது. 


தேவன்‌ இஸ்ரவேலரைச்‌ சந்தித்த இடம்‌. 
(யாத்‌ 19,17). 

முதலாவது ஆசரிப்புக்கூடாரம்‌. 

(மோசே சீனாய்‌ வணாந்தாத்தில்‌ உண்டு 

எல்லா. பலிகளும்‌, 

யாத்‌. 

லேவி 

; லேவி 877; லேவி. 

லேவி 


பலிகளைச்‌ செலுத்துதல்‌ (எண்‌ 19:39). 


(லேவி 
எண்‌ 


குஷ்டரோகிகள்‌ 
லேவி 1438; 
எண்‌ 12:14-15). 

மரணதண்டனை 
(எண்‌ 15:35-36). 


நிறைவேற்றுதல்‌ 


சுத்திகரித்தல்‌. (எண்‌ 31:23-24; 


உபா 23:10-11). 


கிறிஸ்து தம்மைத்தாமே பலியாகச்‌ 
செலுத்தியது. (எபி 13:13) 
சீனாய்‌ 


(இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 

மலையின்‌ அடிவாரத்தில்‌ நிற்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ கர்த்தரை நின்றுகொண்டு 
ஆராதிக்கிறார்கள்‌. ஜனங்கள்‌ கர்த்தரை 
நின்றுகொண்டு ஆராதித்த ஒரு 
சில சம்பவங்கள்‌ பரிசுத்த வேதாகமத்தில்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. அதன்‌ விவரம்‌ 
வருமாறு : 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


1. தேவனுடைய ௪ 
(ஆதி 18:22; ஆதி 19:27) 


சீனாயில்‌ தேவனுடைய பிரசன்னத்தில்‌ 
இஸ்ரவேலர்கள்‌. (யாத்‌ 19:17) 

சீனாய்‌ மலையில்‌ தேவனுடைய 
பிரசன்னத்தில்‌ மோசே. (யாத்‌ 34:5) 


சீனாயில்‌ தேவனுடைய பிரசன்னத்தில்‌ 
இஸ்ரவேலர்கள்‌. (லேவி 9:5) 


ஆபிரகாம்‌ 


எஸ்றாவிற்கு முன்பாக இஸ்ரவேலர்கள்‌. 
(நெகே 8:4-9:4) 
கிறிஸ்துவிற்கு முன்பாக 
ஜனங்கள்‌. (மத்‌ 13:2) 
வாசிப்பதற்குக்‌ கிறிஸ்து 
நின்றார்‌. (லேவி 4:16) 


திரளான 
எழுந்து 


சமமான பூமியில்‌ திரளான ஜனங்கள்‌. 
(லூக்கா 6:17) 


இயேசுவிற்கு முன்பாக 


பாவியான 
ஸ்திரீ, (லூக்கா 7:38) 


பரிசேயரும்‌, 
(லூக்கா 181) 


பரலோகத்தில்‌ தேவனுடைய 
ொன்னத்திதத முன்பாக தடச 
பட்டவர்கள்‌. (வெளி 7:9) 


ஆயக்காரரும்‌. 


தேவனுடைய பிரசன்னத்தில்‌ தூதர்கள்‌. 
(வெளி 771) 

பரலோகத்திலுள்ள பலிபீடத்தில்‌ 
தூதர்கள்‌. (வெளி 8:3) 


பரலோகத்தில்‌ 
(வெளி 141) 


144000 பேர்‌ 


இஸ்ரவேலர்‌ திரளான எண்ணிக்கையில்‌. 
சீனாய்‌ மலையின்‌ அடிவாரத்திற்கு புறப்பட்டு 
வருகிறார்கள்‌. அவர்கள்‌ பலத்த 
சேனையைப்போல திரளாயிருக்கிறார்கள்‌. 
மோசே அவர்களுக்கு சேனையின்‌ 
அதிபதியைப்போல இருக்கிறார்‌. இஸ்ரவேல்‌ 
சபையார்‌. கர்த்தரை ஆராதிப்பதற்காக 
மலை அடிவாரத்தில்‌ கூடிவந்திருக்கிறார்கள்‌. 
மோசே இஸ்ரவேல்‌ சபையாருக்கு 
தலைவராயிருக்கிறார்‌. 





i FTE 
TT 


குதிரைகளும்‌, இரதங்களும்‌, 
கப்பல்களும்‌ தங்களுக்கு பாதுகாப்பாயிருக்கு 


பொருளாதாரம்‌ 
எதிர்பார்க்கிறார்கள்‌. 

மிகுதியான பணம்‌ தங்களுக்கு பாதுகாப்பைத்‌ 
தரும்‌ என்று மனமேட்டிமை 
'யோடிருக்கிறார்கள்‌. கர்த்தருடைய 
நாளின்போது, அவருடைய கோபம்‌ தர்ஷீசின்‌ 
கப்பல்கள்‌ எல்லாவற்றின்‌ மேலும்‌ வரும்‌. 
கப்பல்கள்‌ எல்லாம்‌ உடைந்துபோகும்‌ 


சேனைகளுடைய கர்த்தரின்‌ நாளானது 
எல்லா சித்திர விநோதங்களின்மேலும்‌ வரும்‌. 
ஜனங்கள்‌ பல தேசங்களிலிருந்து. கப்பல்களில்‌ 
விசித்திரமான சித்திரங்களை, தங்கள்‌ 
தேசத்திற்கு எடுத்துக்கொண்டு வந்தார்கள்‌. 
அந்த சித்திரங்கள்‌ தங்களைப்‌ பாதுகாக்கும்‌ 
என்று நினைத்தார்கள்‌. கர்த்தருடைய 
நாளோ அந்த சித்திரங்களின்மீதும்‌ வரும்‌. 
அவற்றின்‌ பெருமையும்‌ மேட்டிமையும்‌: 
ஒளிந்துபோகும்‌. எல்லாம்‌ தாழ்த்தப்படும்போது. 
சித்திரங்களும்‌ தாழ்த்தப்படும்‌. 


விக்கிரகங்கள்‌ ஏசா 2:18-21 


ஏசா 2:18. விக்கிரகங்கள்‌ கட்டோடே 
ஓழிந்துபோம்‌.. 


ஏசா 18. 
தத்தளிக்கப்பண்ணக்‌. 
எழும்பும்போது, 
பயங்கரத்திற்கும்‌, அவருடைய 
மகிமைப்பிர தாபத்திற்கும்‌ விலகி, 
கன்மலைகளின்‌ கெயிகளிலும்‌, பூமியின்‌ 
குகைகளிலும்‌ புகுத்துகொள்வார்கள்‌.. 


பூமியைத்‌: 
கர்த்தர்‌ 
அவருடைய 


ஏசா 2.20. பூமியைத்‌ 
தத்தளிக்கப்பண்ணக்‌ கர்த்தர்‌ எழும்பும்‌ 
அந்நாளிலே, அவருடைய 
பயங்கரத்திற்கும்‌, அவருடைய 
மகிமைப்பிர தாபத்திற்கும்‌ விலகி, 
கன்மலைகளின்‌. வெடிப்புகளிலும்‌ 
குன்னுகவின்‌' சுத்துகனிலும்‌ 
புகுத்துகொள்ளும்படிக்கு, 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


'ஏசா 2:21. மனுஷன்‌ பணித்துகொள்ளத்‌' 

தனக்கு உண்டாக்கியிருந்த தன்‌: 
வென்னி விக்கிரகங்கனையும்‌, தண்‌: 
பொன்‌ விக்கிரகங்களையும்‌, 
மூஞ்சூறுகளுக்கும்‌ துரிஞ்சில்களுக்கும்‌ 
எறித்துவிடுவான்‌. 


நாளில்‌ 
தங்களுடைய 

அவமானப்படுவார்கள்‌. 
வேதனையும்‌ வெட்கமும்‌ 
கர்த்தருடைய 
விக்கிரங்கள்‌ 

ஜனங்கள்‌ 


கர்த்தருடைய 
விக்கிரகாராதனைக்காரர்கள்‌ 
விக்கிரங்களினால்‌ 
அவர்களுக்கு 
உண்டாகும்‌. 
கோபாக்கினையின்‌ நாளில்‌ 
கட்டோடே ஒளிந்துபோகும்‌. 
விக்கிரகங்களுக்கு மதிப்பும்‌ மரியாதையும்‌ 
கொடுத்து, அவற்றை தெய்வமாக 
ஆராதித்தார்கள்‌. ஆனால்‌ அவை எல்லாமே 
சேனைகளுடைய கர்த்தரின்‌ நாளில்‌ 
மொத்தமாக அழிந்துபோகும்‌. கர்த்தர்‌ ஒருவரே 
அந்நாளில்‌ உயர்ந்திருப்பார்‌. கர்த்தருடைய 
நாளின்போது பெருமையும்‌ மேட்டிமையும்‌ 
உள்ளவர்கள்மிதும்‌ தேவனுடைய கோபம்‌ 
ஊற்றப்படும்‌. அதே நாளில்‌ தங்களை 
தெய்வங்களைப்‌ போல காண்பித்துக்கொண்ட 
விக்கிரங்கள்மீதும்‌ தேவனுடைய கோபம்‌ 
ஊற்றப்படும்‌. 
விக்கிரகங்களுக்‌ 
அிதேகிதர்களாகவிகுத்தலர்கள்‌.. 
கைவிட்டுவிடுவார்கள்‌. 
சத்துருவாகயிருந்தவர்கள்‌ 
அழித்துப்போடுவார்கள்‌. 
தங்களைத்‌ தாங்களே 


அவ்வக்‌ 
அவற்றிற்கு 


அவற்றை 

விக்கிரகங்களால்‌ 
பாதுகாத்துக்கொள்ள 
முடியாது. அப்படியிருக்கும்போது தங்களை 


ஆராதிக்கிறவர்களை, விக்கிரகங்களால்‌ 

நிச்சயமாய்ப்‌ பாதுகாக்க முடியாது. 

விக்கிரகங்களை ஆராதிக்கிறவர்கள்‌ 
தூக்கி எறிந்துவிடுவார்கள்‌. 


பரிசுத்த. ஆவியானவர்‌ 
விக்கிரகாராதனையின்‌ பாவத்தை 
அவர்களுக்கு உணர்த்தியிருப்பதினால்‌, 
அவர்கள்‌ ஒருவேளை தாங்கள்‌ 
பணிந்துகொண்ட விக்கிரகங்களை வெளியே 
தூக்கி எறிந்துவிடலாம்‌, அல்லது, தங்களுக்கு 
ஆபத்து உண்டாயிருக்கும்போது. 
விக்கிரகங்களால்‌ தங்களுக்கு உதவிசெய்ய 
முடியவில்லை என்பதை உணர்ந்து, அவர்கள்‌ 
விக்கிரகங்களை தூர எறிந்துவிடலாம்‌. 





i THE 
TT 


கர்த்தருடைய 
தன்னுடைய 
மூஞ்சூறுகளுக்கும்‌, 
எறிந்துவிடுவான்‌. 
வம்சத்தைச்‌ சேர்ந்தவை. 
வெளவால்‌. வம்சத்தைச்‌ சேர்ந்தவை. 
மனுஷனோ தன்னுடைய விக்கிரகங்களை 
வெள்ளியினாலும்‌, பொன்னினாலும்‌ 
செய்தான்‌. தான்‌ பணிந்துகொள்ளவேண்டும்‌. 


நாளின்போது, அவருடைய கோபம்‌ எழும்பும்‌. 
பூமியைத்‌ தத்தளிக்கப்பண்ண 
அவருடைய பயங்கரத்திற்கும்‌, 
மகிமைப்பிரதாபத்திற்கும்‌. 
எதிர்த்து நிற்கமுடியாது. 
மனுஷர்கள்‌ பயந்துபோய்‌ கன்மலைகளின்‌ 
வெடிப்புகளிலும்‌, குன்றுகளின்‌ சந்துகளிலும்‌ 
புகுந்துகொள்வார்கள்‌. கன்மலைகளின்‌ 
கெயிகளிலும்‌, பூமியின்‌ குகைகளிலும்‌ 
புகுந்துகொள்வார்கள்‌. தங்களுக்கு 
இப்படிப்பட்ட ஆபத்து வரும்போது, தாங்கள்‌ 
உண்டாக்கியிருந்த விக்கிரகங்கள்‌ 
தங்களுக்கு  உதலியாயிருக்கும்‌ என்று 
நினைத்தார்கள்‌. ஆனால்‌ லிக்கிரகங்களால்‌ 
அவர்களுக்கு உதவி செய்ய முடியவில்லை. 
தங்களுக்கு உதவி செய்யாத 
விக்கிரகங்களை, அவர்கள்‌ பாதுகாக்காமல்‌, 
எலிகளுக்கும்‌, வெளவால்களுக்கும்‌ 
எறிந்துவிடுவார்கள்‌. 


அணக ல்‌ 
ருவேளை தங்கள்‌ 
பிரியமாயிருக்கலாம்‌. 

வல்லமையினால்‌, 


இப்போது 
விக்கரகங்கள்மீத. 


கர்த்தர்‌ தம்முடைய 
மனுஷனுடைய இருதயத்தை மாற்ற முடியும்‌. 
விக்கிரகத்தை நேசிக்கிற மனுஷனுடைய 
இருதயத்தை, விக்கிரத்தை ன்‌ 
இருதயமாக மாற்ற முடியும்‌ 

எதன்மீது தன்‌ யத்தை 
வைத்திருக்கிறானோ, அதன்மீது அவனை 
வெறுப்படையச்செய்ய கர்த்தரால்‌ முடியும்‌. 
கர்த்தரால்‌ கூடாத காரியம்‌ ஒன்றுமே இல்லை. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பேராசையுள்ளவன்‌. தனக்கு 

பொன்னையும்‌ வெள்ளியையும்‌ ஏராளமாய்ச்‌ 

சேகரிக்கிறான்‌. பணமே அவனுடைய 

தெய்வம்‌. பணமே தனக்கு எல்லாம்‌ என்று 

ஒருவேளை இப்போது 

கர்த்தருடைய நாளின்போது 

பணம்‌ அவனுக்கு உதவி 

கர்த்தர்‌ மனுஷர்மீது கிரியை 

செய்யும்போது, அவர்கள்‌ பணத்தின்மீது, 

நம்பிக்கை வைப்பதற்குப்‌ பதிலாக, 
தானு நம்பிக்கை வைப்பார்கள்‌. 


கப்பலில்‌ பிரயாணம்‌ பண்ணுகிறவர்கள்‌, 
தங்கள்‌ கப்பலையும்‌, கப்பலிலுள்ள 
பொருட்களையும்‌, கப்பலின்‌ 
தளவாடங்களையும்‌ நம்புவார்கள்‌. அதன்மீது 
பிரியமும்‌ நம்பிக்கையும்‌ வைத்திருப்பார்கள்‌. 
வேளை வரும்போது கப்பலின்‌ பொருட்களும்‌, 
அதன்‌ தளவாடங்களும்‌ தங்களுக்கு 
தேவையில்லை என்று நினைத்து, அதை 
கடலிலே தூக்கி எறிந்துவிடுவார்கள்‌. 


“அப்பொழுது  குப்பற்காரர்‌ பயந்து, 
அவனவன்‌ தன்தன்‌ தேவனை நோக்கி 
வேண்டுதல்செய்து, பாரத்தை லேசாக்கும்படிக்‌ 
கப்பலில்‌ இருந்த சரக்குகளைச்‌ சமுத்திரத்தில்‌ 
எறிந்துவிட்டார்கள்‌: யோனாவோவென்றால்‌ 
கப்பலின்‌ கீழ்த்தட்டில்‌ இறங்கிப்போய்ப்‌ 
படுத்துக்கொண்டு, அமர்ந்த 
நித்திரைபண்ணினான்‌" (யோனா 1:5) 


“திருப்தியாகப்‌ புசித்தபின்பு அவர்கள்‌ 
கோதுமையைக்‌ கடலிலே எறிந்து, கப்பலை 
இலகுவாக்கினார்கள்‌" (அப்‌ 27:38) 


மூஞ்சூறுகளும்‌ துரிஞ்சில்களும்‌ 
இருட்டான வளைக்குள்‌ நங்கயிதக்கும்‌ அந்த 
இருட்டான வளையே 
நியமிக்கப்பட்டிருக்கிற 
விக்கிரகங்களுக்கு 
ஆனால்‌ அவற்றால்‌ பார்க்க முடியாது. 


நம்முடைய பாவங்களுக்கு 
மனந்திரும்பவேண்டும்‌. தேவன்‌ தம்முடைய 
அன்பையும்‌, கிருபையையும்‌ நமக்குக்‌ 
காண்பிக்கும்போதே, நம்முடைய 
பாவங்களுக்கு நாம்‌ மனந்திரும்பி 
விடவேண்டும்‌. சில சமயங்களில்‌ நாம்‌. 
பாவங்களைவிட்டு பூரணமாய்‌ விலகிவராமல்‌, 





ழ்‌ நயனா 
யாய 


பாவத்தின்‌ ஒரு பகுதியை நமக்கு: 
சொந்தமாக வைத்திருப்போம்‌. கர்த்தருடைய 
அன்புக்கு நாம்‌ கீழ்ப்படியவில்லையென்றால்‌, 
அவருடைய கோபத்திற்கு நாம்‌ கட்டாயம்‌ 
கீழ்ப்படிந்தே ஆகவேண்டும்‌. சேனைகளுடைய 
கர்த்தரின்‌ நாளில்‌ இஸ்ரவேல்‌ புத்திரர்‌, 
தாங்கள்‌ உண்டுபண்ணியிருந்த 
விக்கிரகங்களை எறிந்துவிட்டதுபோல, 
நாமும்‌ எறிந்துவிட வேண்டிய சூழ்நிலை 
வரும்‌. தேவனுடைய கோபம்‌ வெளிப்படுவதற்கு 
முன்பாக நாம்‌ மனந்திருமபுவது நமக்கு 
நல்லது. கிருபையின்‌ நாளை நாம்‌ 
அசட்டைபண்ணிவிடக்கூடாது. 


நாசியிலே 
மனுஷன்‌ ஏசா 2:22. 


சுவாசமுன்ன 


ஏசா 222. நாசியிலே சுவாசமுன்ன 
மனுஷனை நம்புவதை விட்டுவிடுங்கள்‌; 
எண்ணப்படுவதற்குஅவன்‌ எம்மாத்திரம்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சிலர்‌ கர்த்தரை 
நம்புவார்கள்‌. கர்த்தருடைய 
நம்பாமல்‌, தங்களுடைய 
சுயபராக்கிரமத்தையும்‌ 
மனுஷரை நம்புகிற வீணான. 
நம்மைவிட்டு நீங்கவேண்டும்‌. 
'நாசியிலே  சுவாசமூள்ள மனுஷனை 
விட்டுவிடுங்கள்‌" என்று ஏசாயா 
எச்சரிப்போடு சொல்லுகிறார்‌. மனுஷன்‌ 
நம்முடைய நம்பிக்கைக்குப்‌ பாத்திரவானல்ல. 
அவன்‌ பலவீனமானவன்‌. அவனுடைய 
சுவாசம்‌ அவனுடைய நாசிமிலுள்ளது. எந்த 
நேரத்திலும்‌ மனுஷனுடைய சுவாசம்‌ 
நின்றுபோகலாம்‌. மனுஷன்‌ தன்‌ ஜீவனைக்‌ 
குறித்து நம்பிக்கையில்லாதவன்‌. அப்படிப்பட்ட 
மனுஷனைநம்புவதைநாம்‌ விட்டுவிடவேண்டும்‌. 
நாம்‌ மனுவனுக்குப்‌ பயப்படவும்‌ 
கூடாது. நாம்‌ மனுஷனை நம்பவும்‌ கூடாது, 
வல்லமையை பாத்திரமே நாம்‌ 
பார்க்கவேண்டும்‌. இந்தப்‌ 
எல்லா  வல்லமைகளும்‌ 
வல்லமைக்குக்‌ கீழ்ப்பட்டவை. 
சர்வவல்லமையுள்ளவர்‌. 


ஒரு. 
மனுஷரை 
பலத்தை 
mes 
நம்புவார்கள்‌. 
நம்பிக்கை 


நம்பாமல்‌ 


நம்முடைய 

மாத்திரமே இருக்கவேண்டும்‌. 
நம்புவதற்கு அவனிடத்தில்‌ 
விசேஷித்த தகுதியுமில்லை. 
படுவதற்கு அவன்‌ எம்மாத்திரம்‌" 
ஏசாயா கேட்கிறார்‌. 





ஏசாய! 


f= FTE 
TT 


வும்‌ எருசலேமும்‌ 
விரோதமாக பாவம்‌. செய்திருக்கிறது. 
அவர்களுடைய பாவங்களினிமித்தமாய்‌ 
அவர்களுக்கு அழிவு வருமென்று ஏசாயா 
தீர்க்கதரிசி 

பாபிலோனியர்கள்‌ 

எருசலேமை அழித்துப்போட்டார்கள்‌. 
அதன்பின்பு ரோமாபுரியாரும்‌ 
எருசலேமின்மீது யுத்தம்‌ செய்து, அதை 
முற்றிலுமாய்‌ நாசமாக்கிப்போட்டார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ 
உணர்த்துகிறார்‌. 
ஜீவியத்திற்கும்‌, 
ஆதாரமாகயிருக்கும்‌ 
விலக்கிப்போடப்போவதாக 


கர்த்தருக்கு 


சேனைகளின்‌: 
புத்திரரைக்‌ 
அவர்களுடைய 
அரசாங்கத்திற்கும்‌ 
எல்லாவற்றையும்‌ 
கர்ததர்‌ 
(ஏசா 3-3, 
ஒடுக்கப்படுவார்கள்‌, 
குழப்பழண்டாகும்‌. 
சீரழிந்துபோகும்‌ (ஏசா 3:4,5]2). இஸ்ரவேல்‌ 
புத்திரரை ஆளுகை செய்வதற்கு யாரும்‌ 
இருக்கமாட்டார்கள்‌. அரசாங்கத்தில்‌ 
கர்த்தருடைய ஆசீர்வாதம்‌ தங்கியிருக்காது 
(ஏசா 36-8). 


கர்த்தர்‌ 
கண்டித்து 


அவர்கள்‌ மத்தியிலே. 
எல்லாமே 


சீயோன்‌ குமாரத்திபின்‌ ஆபரணங்கள்‌ 
எல்லாவற்றையும்‌ கர்த்தர்‌ உரிந்துபோடுவார்‌ 
(ஏசா 317-24). யுத்த ஆயுதங்களினால்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ மடிந்துபோவார்கள்‌ 
(ஏசா 3:25,26). இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
தேவனுக்கு விரோதமாக அநேக பாவங்களை 
செய்து, அவருக்கு கோபழுண்டாக்கினார்கள்‌ 
கர்த்தருடைய மகிமையின்‌ 
எரிச்சலுண்டாக்கினார்கள்‌ 
அவர்கள்‌ பாவத்தை 
வெளிப்படுத்துகிறார்கள்‌ (ஏசா 3:9). கர்த்தர்‌ 
தங்களுக்குக்‌ கொடுத்திருக்கும்‌ அதிகாரத்தை 
தவறாய்‌. பயன்படுத்‌ ங்களை 
ஒடுக்குகிறார்கள்‌ (ஏசா 3:12-15). சீயோன்‌ 
குமாரத்திகள்‌  அகந்தையாயிருக்கிறார்கள்‌ 
(ஏசா 316). 
இஸ்ரவேல்‌ 
விரோதமாய்‌ பாவம்‌. 
போனாலும்‌, அவர்களில்‌ நீதிமான்களுக்கு 
நன்மை உண்டாகும்‌ (ஏசா 310 
துன்மார்க்கனுக்கு கேடுண்டாகும்‌ (ஏசா 3:11. 


புத்திர்‌ தேவனுக்கு. 
செய்து அழிந்து 


- விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


அப்பமும்‌ தண்ணீரும்‌ 
ஏசா 31 


ஏசா 84. இதே, சேனைகளின்‌ 
கர்த்தராகிய ஆண்டவர்‌ 
எருசுலேமிலிருத்தும்‌ மூதாவிலி. 
குத்தும்‌ சகலவிதமான ஆதரவுகளாகிய 
அப்பமென்கிற எல்லா ஆதரவையும்‌, 
தண்ணீரென்கிற எல்லா ஆதரவையும்‌; 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
கைகளின்‌ கிரியைகளினால்‌ 
விக்கிரகங்களைச்‌ செய்து, 
ஆராதிக்கிறார்கள்‌. 


தங்கள்‌ 
தங்களுக்கு 
அவற்றை 
கர்த்தரோ 
நம்பிக்கையாயிருக்கும்‌ 


அழித்துப்போட 
சித்தமுள்ளவராயிருக்கிறார்‌. விக்கிரகங்கள்‌ 
தங்களுக்கு உதவி செய்யுமென்று 
இஸ்ரவேல்‌ புத்திரர்கள்‌ எதிர்பார்த்தார்கள்‌ 
ஆனால்‌ அவர்களுக்கு உதலிக்குப்‌ பதிலாக 
ஏமாற்றமே உண்டாகும்‌. 
அவர்களுக்கு. 
எல்லாவற்றையும்‌ அழித்துப்போடுவார்‌. 
எருசலேமிலிருந்தும்‌ யூதாவிலிருந்தும்‌ 
சகலவித ஆதரவுகளாகிய அப்பம்‌ என்கிற 
எல்லா ஆதரவையும்‌, தண்ணீர்‌ என்கிற 
கர்த்தர்‌ 


ஊண்தாங்யோயித்று வதாக ன்ப, 

பாதையில்‌. போய்க்கொண்டிரகிறது 
வயதானவர்கள்‌ மரணத்தை நோக்கிப்‌ 
போவதுபோல, யூதா தேசமும்‌ அழிவை 


நோக்கிப்போகிறது. 

“திரும்பவும்‌ எருசலேமின்‌ வீதிகளில்‌ 
முதிர்வயதினாலே தங்கள்‌ கைகளில்‌ 
கோலைப்பிடித்து நடக்கிற கிழவரும்‌ 


பிடித்துக்கொண்டுதான்‌ நடக்க முடியும்‌. 
கோல்‌ அவர்களுக்கு ஆதரவாயிருக்கிறது. 
கர்த்தரோ அவர்களுக்கு ஆதரவாயிருக்கிற 
கோலை 'விலக்கிப்போடப்போவதாக 
எச்சரிக்கிறார்‌. 





ஏசாய! 


i THEN 
TT 


சென்று சந்தோ 

, “அன்றியும்‌ அவர்களுடைய பந்தி 
அவர்களுக்குச்‌ சுருக்கும்‌ கண்ணியும்‌ 
இடறுதற்கான கல்லும்‌ பதிலுக்குப்‌ 
பதிலளித்தலுமாகக்கடவது: காணாதபடிக்கு 
அவர்களுடைய கண்கள்‌ அந்தகாரப்படக்‌ 
கடவது: அவர்களுடைய முதுகை எப்போதும்‌ 
குனியப்பண்ணும்‌ என்று தாவீதும்‌ 
சொல்லியிருக்கிறான்‌” (ரோம 11:90), 

யூததேசம்‌ மாத்திரமல்ல, கர்த்தருக்கு 
விரோதமாகப்‌ பாவம்‌ செய்கிற எல்லா 
தேசங்களும்‌ அழிந்துபோகும்‌. அவர்களுக்கு 
ஆதரவாகயிருக்கிற எல்லா 
காரியங்களையும்‌ கர்த்தர்‌ அவர்களைவிட்டு 
விலக்கிப்போடுவார்‌ 

சமது ஆதரமாயிருக்கிறது. 

க்கட ன்கிற எல்லா 
ஆதரவையும்‌. த்‌ என்கிற 
எல்லா ஆதரவையும்‌ விலக்கிப்போடுவதாக 
எச்சரிக்கிறார்‌. கர்த்தரே இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கு அப்பத்தையும்‌ தண்ணீரையும்‌ 
ஆதரவாகக்‌ கொடுத்து அவர்களைப்‌ 
பராமரித்தார்‌. இவ்விரண்டு ஆதரவுகளையும்‌, 
அவர்கள்‌ தங்களுடைய ஜீவனுக்கு 
ஆதாரமாகப்‌ பயன்படுத்திக்கொள்‌எவேண்டும்‌. 
ஆனால்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரோ ர்‌ 


மகிமைக்காக பயன்படுத்தாமல்‌, அவருடைய 
நாமத்தைத்‌ தூஷிப்பதற்காகவம்‌, அவருக்கு 
கோபமுண்டாக்குவதற்காகவும்‌ பாவமான 
வழிகளில்‌ பயன்படுத்தினார்கள்‌. 

கர்த்தருடைய கோபம்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரர்மேல்‌ வந்திறங்கிற்று. கானான்‌ 
தேசத்திலே மழை பெய்யாதடிக்கு கர்த்தர்‌ 
வானத்தை அடைத்துவிட்டார்‌. இதனால்‌. 
அவர்களுக்கு அப்பம்‌ என்கிற ஆதரவும்‌, 
தண்ணீர்‌ என்கிற ஆதரவும்‌ இல்லாமல்‌ 
போயிற்று, 


- விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ தம்முடைய ஆசீர்வாதங்களை 
நமக்குக்‌ கொடுக்காமல்‌ நிறுத்திவிட்டால்‌, 
நம்முடைய ஆதரவுகளெல்லாம்‌ நம்மை 
விட்டு நீங்கிப்போகும்‌. நமக்கு அப்பமும்‌ 
கிடைக்காது. தண்ணீரும்‌ கிடைக்காது. 
ட்ட ஜீலிப்பதற்கு அப்பமும்‌ தண்ணீரும்‌ 

நம்முடைய கர்த்தராகிய 
இேககிறல்துவே ஜிவதுப்பமாகவும்‌, 
ஜீவத்தண்ணீராகவும்‌ இருக்கிறார்‌. அவர்‌ 
நம்முடைய கர்த்தராக இருக்கும்‌ வரையில்‌ 
மாத்திரமே நமக்கு அப்பமும்‌ தண்ணீரும்‌ 
கொடுப்பார்‌. இது கர்த்தர்‌ நமக்குக்‌ 
கொடுக்கும்‌ நல்ல பங்கு, கர்த்தர்‌ இந்தப்‌ 
பங்கை நம்மை விட்டு எடுத்துப்போடாமல்‌ 
இருப்பதற்கு, நாம்‌ மிகுந்த 
ஜாக்கிரதையுள்ளவர்களாய்‌ ஜீவிக்கவேண்டும்‌. 


“நான்‌ கொடுக்கும்‌ 
குடிக்கிறவனுக்கோ 
தாகழுண்டாகாது:: 


தண்ணீரைக்‌ 
ஒருக்காலும்‌ 


நித்திய 
நீரூற்றாமிருக்கும்‌ என்றார்‌" (யோவா 414) 


“அழிந்துபோகிற  போஜனத்திற்காக. 
அல்ல, நித்தியஜீவன்‌வரைக்கும்‌ நிலைநிற்கிற 
போஜனத்திற்காகவே கிரியை நடப்பியுங்கள்‌: 
அதை மனுஷகுமாரன்‌ உங்களுக்குக்‌ 
கொடுப்பார்‌: அவரைப்‌ பிதாவாகிய தேவன்‌ 
முத்திரித்திருக்கிறார்‌ என்றார்‌" 
(யோவா 6:27), 

பராக்கிரமசாலி 

ஏசா 3:2,3 


ஏசா 82. பராக்கிரமசாலியையும்‌, 
யுத்தவீரனையும்‌, 
'தியாயாதியதிகயையும்‌, 
தீர்க்கதரிசிகயையும்‌, சாஸ்திரியையும்‌, 
முப்பனையும்‌; 





f= THEN 
TT 


ஏசா வ. ஓம்பதூபேருக்கு. 
அதியதியையும்‌, கனம்பொருத்தின. 
வளையும்‌, ஆலோசனைக்காரனையும்‌, 
தொழில்களில்‌ சாமர்த்திய 
முன்னவனையும்‌, சாதுரியனையும்‌ 
விலக்குவார்‌. 


தமக்கு விரோதமாய்‌ பாவம்‌ செய்கிற 
எருசலேமிலிருந்தும்‌ 
சகலவிதமான  ஆதரவுகளையும்‌ 
விலக்கிப்போடுவார்‌. அப்பத்தையும்‌ 
தண்ணீரையும்‌ அவர்களுக்கு விலக்குவார்‌. 
அதோடு அவர்களுடைய சேனையையும்‌, 
அவர்களுடைய அதிபதிகளையும்‌, 
அவர்களுடைய வீரர்களையும்‌ 
அவர்களைவிட்டு விலக்கிப்போடுவார்‌. 
யுத்தத்தில்‌ பராமக்கிரமசாலிகளையும்‌, 
யுத்தவீரனையும்‌ அவர்களைவிட்டு 
விலக்குவார்‌. சேனைத்தளபதிகளை 
மாத்திரமல்ல, அவர்களில்‌ சாதாரண 
ஐம்பது பேருக்கு 


தளபதிகளாகயிருக்கும்‌ 
அதிபதி" 


பராக்கிரமமுள்ளவனும்‌, பலமுள்ளவனும்‌ 
தன்னுடைய பராக்கிரமத்தையும்‌, பலத்தையும்‌ 
பெருமைப்படக்கூடாது. 

சொந்த பலத்தின்மீதும்‌, 
பராக்கிரமசாலிகள்மீதும்‌ 


மாத்திரமே இருக்கவேண்டும்‌. 


கர்த்தர்‌ வீரர்களை 
இரத்தமா... ண்கள்‌ 
கனம்பொருந்தினவனையும்‌. ஆலோசனைக்‌ 
காரனையும்‌, தீர்க்கதரிசியையும்‌, 
சாஸ்‌ மூப்பனையும்‌ 
விலக்கிப்போடுவார்‌ அவர்களுடைய 
ஊழியமும்‌ உதவியும்‌ தேசத்திற்குக்‌ 
கிடைக்காது. ஒரு தேசம்‌ முன்னேறவேண்டு 
மென்றால்‌ அந்த தேசத்தில்‌ 
ஆலோசனைக்காரரும்‌, 
சாமர்த்திமுள்ளவர்களும்‌, 
ர்களும்‌ இருக்கவேண்டும்‌. 
கர்த்தரோ எருசலேமின்‌ பாவத்தினிமித்தமாய்‌, 
அவர்களுக்கு உதவியாயிருக்கிற 
எல்லோரையும்‌, அவர்களை விட்டு 
விலக்கிப்போடுகிறார்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


க்குகளை 
வேண்டும்‌. 
மூப்பர்கள்‌ 


ஜனங்களுடைய 
விசாரிக்க நியாயாதிபதிகள்‌. 
உயர்ந்த பதவிகளை வகிக்க 
வேண்டும்‌. ஆனால்‌ கர்த்தரோ 
இவர்களெல்லோரையும்‌ அவர்களைவிட்டு 
விலக்கிப்போடுகிறார்‌. தேசத்தில்‌ சாதுரியமான 
வார்த்தைகளை பேசத்தெரிந்தவர்கள்‌ 
இருக்கவேண்டும்‌. மோசே திக்குவாயும்‌ 
மந்தநாவமுள்‌ எவர்‌. அவருக்குப்‌ பதிலாக 
நயமாய்ப்‌ பேசுவதற்கு கர்த்தர்‌ ஆரோனை 
அவரோடு கூட அனுப்பினார்‌ ஒரு 
தேசத்தின்‌ காரியம்‌ நேர்த்தியாய்‌ 
நடைபெறவேண்டுமென்றால்‌. அங்கு 
சாதுரியமுள்ளவர்கள்‌ வேண்டும்‌. கர்த்தரோ 
எருசலேபிலிருந்தும்‌: யூதாவிலிருந்தும்‌ 
சாதுரியமுள்ளவர்களை விலக்கிப்போடுகிறார்‌. 


பிள்ளைகள்‌ அவர்களை 
ஆளுவார்கன்‌ ஏசா 84 


ஏசா 84. வாலிபரை அவர்களுக்கு 
அதியதிகனாகத்‌ தருவேன்‌ என்கிறார்‌; 
மின்னைகள்‌ அவர்களை ஆளுவார்கள்‌. 


கர்த்தர்‌ பூமியின்‌ தூண்களை நிலை 
நிறுத்துகிறார்‌ (சங்‌ 75:3), ஒரு தேசம்‌ 
நிலைத்திருக்கவேண்டுமென்றால்‌, அதில்‌ 
தூண்களைப்போல. இருக்கிறவர்கள்‌ 
நிலைநிறுத்தப்படவேண்டும்‌. தேசத்திலே. 
பராக்கிரமசாலிகளும்‌ யுத்தவீரரும்‌, 
நியாயாதிபதிகளும்‌, ஆலோசனைக்காரரும்‌ 
தூண்களைப்போல. இருக்கிறார்கள்‌. 
கர்த்தரோ இவர்களை தேசத்தைவிட்டு 
விலக்கிப்போடுகிறார்‌. யூததேசம்‌. 
தூண்களில்லாமல்‌ ஆட்டங்காண்கிறது. 


|, யூததேசத்தில்‌. இதுவரையிலும்‌ 
பரக்கிரமசாலிகளும்‌, யுத்தவீரரும்‌, 
நியாயாதிபதிகளும்‌ 
அதிபதிகளாகயிருந்தார்கள்‌. 
அவர்களை விலக்கிப்போட்டார்‌. இப்போது, 
அப்படிப்பட்ட அதிபதிகளுக்குப்‌ பதிலாக, 
வாலிபரை அவர்களுக்கு  அதிபதிகளாகத்‌ 
தருவேன்‌ என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
வாலிபர்கள்‌ வயதில்‌ குறைந்தவர்கள்‌. 
போதிய அனுபவமில்லாதவர்கள்‌. இவர்களுக்கு 
மற்றவர்கள்‌ கற்றுத்தரவேண்டும்‌. 
இவர்களுக்கு அதிபதியாக ஆளுகை 
செய்வதற்கு அனுபவமோ, திறமையோ 
இல்லை. 


கர்த்தரோ 





f= FTE 
ETT 


சிறுபிள்ளைகளிடத்தில்‌ 
சிறுபிள்ளைத்தனம்‌ இருக்கும்‌. 
முதிர்ச்சியிருக்காது. அதிபதிகளுக்கு அனுபவ 
முதிர்ச்சி தேவை. கர்த்தரோ தேசத்திலே 
மூப்பர்களை விலக்கிப்போடுகிறார்‌. 
மூப்பர்களுக்குப்‌ பதிலாக பிள்ளைகள்‌ 
அவர்களை ஆளுகிறார்கள்‌. சிறுபிள்ளைகள்‌ 
தொட்டிலில்‌ விளையாடவேண்டியவர்கள்‌. 
இவர்களுக்கு சிங்காசனத்தில்‌ அமர்ந்து 
ஆளுகை செய்யத்தெரியாது. 

யூததேசத்தார்‌ கர்த்தருக்கு. 
விரோதமாகப்‌ பாவம்‌ செய்ததினால்‌, 
அவர்களை ஆளுகை செய்த மூப்பர்களை, 
கர்த்தர்‌ அவர்களை விட்டு விலக்கிப்‌ 
போடுகிறார்‌.  மூப்பர்களுக்குப்‌ பதிலாக 
சிறுபிள்ளைத்தனமும்‌, துன்மார்க்கமும்‌, 
கேடும்‌, மதிமீனமும்‌ நிரம்பியவர்களை 
அவர்களுக்கு அதிபதிகளாகத்‌ தருகிறார்‌. 
தேசத்தில்‌ துன்மார்க்கர்‌ ஆளுகை 
செய்யும்போது அங்கு நீதியோ, நியாயமோ 
இருக்காது. ஜனங்களுக்கு பாதுகாப்பு 
இருக்காது. தேசத்தில்‌ அமைதியிருக்காது. 


ஜனங்கள்‌ ஒடுக்கப்படுவார்கள்‌ 
ஏசா 3:5 


ஏசா 3. 
ஒடுக்கப்படுவார்கள்‌; 
ஒருவருக்கொருவரும்‌, அயலானுக்கு. 
அயலானும்‌ விரோதமாயிருப்பார்கள்‌; 
வாலிபன்‌ முதிர்வயதுன்னவனுக்கும்‌, 


கீழ்மகன்‌  மேன்மகனுக்கும்‌ இடும்பு 
செய்வான்‌. 


ஜனங்கள்‌ 


எருசலேமிலும்‌, 


யூததேசத்திலும்‌ 
நல்லாட்சி நடப்பதற்கு வாய்ப்பில்லாமல்‌: 


போயிற்று. - தேசத்தில்‌ 
ஆட்சிபுரியக்கூடியவர்கள்‌ எல்லோரையும்‌ 
கர்த்தர்‌ அவர்களை விட்டு 
விலக்கிப்போடுகிறார்‌. தேசத்தின்‌ நடுவே 
பொல்லாப்பு உண்டாக்கும்‌ ஆவியை தேவன்‌ 
வரப்பண்ணியதுபோன்று யூததேசம்‌ 
அலைக்கழிக்கப்படுகிறது (நியா 9:23). 
தேசத்தில்‌ பொல்லாத ஆவி வந்துவிட்டால்‌ 
அங்கு சமாதானம்‌ இருக்காது. சண்டைகளும்‌, 
'பொறாமைகளும்‌, போட்டிகளும்‌ இருக்கும்‌. 


நன்றாய்‌ 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


COODNENS 
PUBLISHERS 
கர்த்தர்‌ எருசலேமிலிருந்தும்‌ 
யூதாவிலிருந்தும்‌ சகலவிதமான 
ஆதரவுகளையும்‌ நீக்கிப்போடுகிறார்‌. 
இதனால்‌ ஜனங்கள்‌ ஒருவருக்கொருவரும்‌ 
அயலானுக்கு அயலானும்‌ 
விரோதமாயிருக்கிறார்கள்‌. வாலிபன்‌ 
முதிர்வயதுள்ளவனுக்கு இடும்பு செய்கிறான்‌. 
கீழ்மகன்‌ மேன்மகனுக்கு இடும்பு செய்கிறான்‌. 
ஜனங்கள்‌ ஒடுக்கப்படுகிறார்கள்‌. தேசத்தின்‌ 
பிரபுக்களும்‌, நியாயாதிபதிகளும்‌ தேசத்தின்‌ 
நன்மைகளை விசாரிப்பதில்லை. ஜனங்களை 
ஒடுக்கிறவர்களைத்‌ தண்டிப்பதில்லை. 
ஜனங்களுடைய பாதுகாப்புக்கு உத்திரவாதம்‌ 
கொடுப்பதுமில்லை. 
தேசத்திலுள்ள ஜனங்களை யாரும்‌. 
சரியாக ஆளுகை செய்யவில்லையென்றால்‌, 
கப்டுப்பாடில்லாமல்‌. 
சட்டதிற்கோ, நீதி 
கீழ்ப்படியமாட்டார்கள்‌. 
அடங்காதவர்களாகயிருப்பார்கள்‌. 
துணிகரமாய்த்‌ தீங்கு 
இப்படிப்பட்ட 
வளருகிறவர்களை, ஆ 
மிகவும்‌ கடினமாயிருக்கும்‌. 
சந்ததியார்‌ ஆளுகை செய்யப்பட முடியாத 
முரட்டாட்டமான சந்ததியாரானார்கள்‌. 


செய்வார்கள்‌. 


நீ எங்களுக்கு அதிபதியாயிரு 
ஏசா 3:6-8 


ஏசா 3:6. அப்பொழுது ஒருவன்‌ ன்‌ 
தகப்பன்‌ வீட்டானாகிய 
சகோதரனைப்‌ பிடித்து: வந்த்து 
வஸ்திரம்‌ இருக்கிறது, நீ எங்களுக்கு 
அதியதியாயிரு; கேட்டுக்கு இனமான 
இந்தக்‌ காரியம்‌ உண்‌: 
கீழாவதாக என்று சொல்ல; 
ஏசா 3:7. அவன்‌ அந்நானிலே தன்‌ 
கையை உயர்த்தி: நான்‌ 
சீர்ப்படுத்துகிறவனாயிருக்கமாட்டேன்‌; 
என்‌ வீட்டிலே அப்பமுமில்லை, 
வஸ்திரமுமில்லை; என்னை 
ஜனங்களுக்கு அதியதியாக வைக்க 
வேண்டாம்‌ என்பான்‌. 


கையின்‌ 





i THE 
TT 


ஏசா 88. ஏனென்றால்‌ எருசலேம்‌ 
பாழாக்கப்பட்டது, 
விழுத்துபோயிற்று; 

அவர்கன்‌ கிரியைகளும்‌, கர்த்தருடைய. 
மகிமையின்‌ கண்களுக்கு எரிச்சல்‌ 
உண்டாக்கத்தக்கதாக அவருக்கு 
விரோதமாயிருக்கிறது. 


தேசத்தை ஆளுகை செய்வதற்கு: 
ஒருவரும்‌ இருக்கமாட்டார்கள்‌. ஜனங்களை 
ஆளுகை செய்ய 
மாட்டார்கள்‌. ஒருவரும்‌ 
மாட்டார்கள்‌. தேசத்தில்‌ 
அதிகமாயிருப்பதினால்‌, 
சீர்படுத்துவது இயலாத காரியமாயிருக்கும்‌. 
ஜனங்களுடைய பாவத்தினிமித்தம்‌. 
தேவனுடைய கோபம்‌ அவர்கள்மீது 
வந்திருப்பதினால்‌, அவர்களுக்கு 
ஆசீர்வாதம்‌ இல்லாமற்போயிற்று. கர்த்தர்‌ 
அவர்களுடைய ஆதரவுகளையெல்லாம்‌ 
விலக்கிப்போட்டார்‌. இதனால்‌ ஜனங்களுடைய 
பிரச்சனைகளை தீர்த்‌ 
இயலாத 
குறைகளைக்‌ கேட்டு 
செய்வதும்‌ முடியாத காரியமாயிருக்கும்‌. 
ஆகையினால்‌ ஜனங்களை ஆளுகை 
செய்வதற்கு ஒருவரும்‌ முன்வரமாட்டார்கள்‌. 


தேசம்‌ பாழாய்ப்போயிருந்தாலும்‌ நல்ல 
நியாயாதிபதிகளால்‌ மாத்திரமே அவர்களை 
சீர்படுத்த முடியும்‌... பாழாய்ப்போனதை 
மறுபடியும்‌ ஒழுங்குபடுத்தி, எல்லாவற்றையும்‌ 
ஒழுங்கும்‌ கிரமமுமாக மாற்றுவது மிகப்பெரிய 
வேலை. இதற்காக அதிக நேரமும்‌, அதிக 
பிரயாசமும்‌ செலவு 
'வேண்டியதிருக்கும்‌. அதிக கடு 
ஜனங்களை செய்யவேண்டும்‌. 
என்பதை யோசித்துப்‌ பார்த்து, யாரும்‌ 
ஆளுகை செய்யவே முன்வரமாட்டார்கள்‌. 

கர்த்தரோ எருசலேமிலும்‌ யூதாவிலும்‌: 
வாலிபரை அவர்களுக்கு அதிபதிகளாகக்‌ 
கொடுத்திருக்கிறார்‌. பிள்ளைகள்‌ 
அவர்களை ஆளுகிறார்கள்‌. இவர்களுடைய 
ஆளுகையில்‌ ஜனங்களுக்குத்‌ திருப்தி 
உண்டாகாது. ஜனங்களுடைய வழக்குகள்‌ 
நீதியாய்‌ விசாரிக்கப்படமாட்டாது. கர்த்தர்‌ 
பராக்கிரமசாலியையும்‌, 


ஆக்கவேண்டுமென்று 
பிரயாசப்படுவார்கள்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அப்பொழுது ஒருவன்‌ தன்‌ தகப்பன்‌ 
வீட்டானாகிய தன்‌ சகோதனைப்‌ பிடித்து : 


எங்களுக்கு 
சொல்லுவான்‌. 
அதிதியாமிரக்குமாறம்‌ 

செய்யுமாறும்‌. 
ப பயட்டுத்தவான்‌ 
ஆளுகை செய்வதற்கு 
சாதியமும்‌ நற்குணமும்‌ 
ஆனால்‌ இங்கோ அப்படிப்பட்ட தகுதிகளை 
ஜனங்கள்‌ எதிர்பார்க்கவில்லை. அப்படிப்பட்ட 
தகுதியுள்ளவர்கள்‌ யாரும்‌ கிடைப்பதுமில்லை, 
ஒருவனுக்கு வஸ்திரமிருந்தாலே, அவன்‌ 
ஜனங்களுக்கு அதி! 
தகுதியுள்ளவனாயிருப்பான்‌ 


“அந்நாளிலே 
தன்‌ நான்‌ 
சீர்ப்படுத்துகிறவனாயிருக்கமாட்டேன்‌ : என்‌ 
வீட்டிலே... அப்பமுமில்லை, வஸ்திரமுமில்லை 

என்னை ஜனங்களுக்கு அதிபதியாக 
வைக்கவேண்டாம்‌" 
இருப்பான்‌ 
உயர்த்துவது, 
ஆணையிடுவதற்கு சமம்‌. 


“நான்‌ சீர்ப்படுத்துகிறவனாயிருக்க 
மாட்டேன்‌" என்று ர்‌ 
ஆணையிடுகிறான்‌. 
அதிபதியாகமிருக்கிறவர்கள்‌, 
சீர்ப்படுத்தவேண்டும்‌. ல்‌ 
ஜனங்களுடைய துர்க்குணங்களையும்‌, 
துர்ச்செய்கைகளையும்‌ நீக்கிப்போட்டு 
அவர்களை சீர்ப்படுத்தவேண்டும்‌. ஜனங்கள்‌ 
ஒருவருக்கொருவர்‌  விரோதமாயிருந்தாலும்‌, 
அவர்களை ஒற்றுமைப்படுத்தவேண்டும்‌. 
ஜனங்கள்‌ மத்தியில்‌ காணப்படுகிற கருத்து 
வேறுபாடுகளை நீக்கிப்போட்டு, 

கருத்து ஒற்றுமையைக்‌ 

வேண்டும்‌. ஆனால்‌ இவனோ 

முடியாது என்று, தன்‌ கையை உயர்த்தி 
ஆணையிடுகிறான்‌. 





i= al 
TT 
சீர்ப்படுத்துகிறவனாயிருக்க 


மாட்டேன்‌" என்று இவன்‌ சொல்லுவதற்கு 
காரணம்‌, “என்‌ வீட்டிலே அப்பமுமில்லை, 
வஸ்திரமுமில்லை” என்பதாகும்‌. இது தேசம்‌ 
சீரழிந்துபோகிறதைக்‌ காண்பிக்கிறது. 
ஜனங்களுக்கு அதிபதியாகமிருக்க ஒருவரும்‌ 
ஆயத்தமாயில்லை. கர்த்தர்‌ தேசத்தைச்‌ 
சபிக்கும்போது, அந்தத்‌ தேசத்தில்‌ செழிப்பு 
இருக்காது. சகலமும்‌ சாபமாயிருக்கும்‌. 
தத்தர்‌ கொடுத்த சாபத்தை ஆசீர்வாதமாய்‌ 
மாற்ற யாராலும்‌ முடியாது. கர்த்தர்‌ ஒரு 
தேசம்‌ முழுவதையும்‌ சபிக்கும்போது, அந்தத்‌ 
தேசத்தின்‌ அதிபதியிலிருந்து, கடைசி 
குடிமகன்‌ வரைக்கும்‌ சபிக்கப்பட்டிருப்பார்கள்‌. 
எல்லோரும்‌ ஒருவருக்கொருவர்‌ 
செய்வார்கள்‌. எல்லோருமே ஒன்றுமில்லாமல்‌: 
இருப்பார்கள்‌. கர்த்தருடைய பார்வையில்‌ 
தேசத்தில்‌ ஒரு நன்மையும்‌ இல்லை. 
ஆகையினால்‌ அவர்‌ தமது கோபத்தினால்‌, 
அந்தத்‌ தேசத்திலிருந்து நன்மையான எல்லா 
காரியங்களையும்‌ விலக்கிப்போடுகிறார்‌. 


ரசலேம்‌. பாழாக்கப்பட்டது. 
யூதா விழுந்துபோயிற்று. அவர்கள்‌ நாவும்‌ 
அவர்கள்‌ கிரியைகளும்‌ 
விரோதமாயிருக்கிறது. 

கர்த்தருடைய மகிமையின்‌ 
எரிச்சலுண்டாக்குகிறது. 

அழிவுக்கு அவர்களே காரணம்‌. 
தங்களுக்குத்‌ தாங்களே 
வரவழைத்துக்கொண்டார்கள்‌. 
வார்த்தையினாலும்‌, 

கிரியைகளினாலும்‌ 

பிரமாணத்திற்கு விரோதமாய்க்‌ 
குலகம்பண்ணினார்கள்‌. அவர்கள்‌ தேவனுக்கு 
எரிச்சலுண்டுபண்ணினார்கள்‌. கர்த்தருடைய 
மகிமையைப்‌ பார்த்து யூதஜனங்கள்‌ தங்கள்‌ 
இருநயங்களில்‌ (] 

கர்த்தருடைய 

தங்களைத்‌ 

தங்களை உயர்த்தினார்கள்‌. 
அவர்களுடைய பேச்சும்‌ 

கர்த்தருடைய மகிமையின்‌ 
எரிச்சலுண்டாக்கிற்று. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தங்களுக்கே திமையை 
வருவித்துக்கொள்ளுகிறார்கள்‌ 
ஏசா 3:9-12 


கப்பார்வை 
'ரோதமாய்ச்‌. 
தங்கள்‌. 
சோதோம்‌ 


அவர்கள்‌ 
பாவத்தை மறைக்காமல்‌, 
ஊராரைப்போல்‌ 
வெனிப்படுத்துகிறார்கள்‌; அவர்கள்‌ 
ஐயோ! 
தீமையை 


வருவித்துக்கொள்ளுகிறார்கள்‌. 


ஏசா 310. உங்களுக்கு 
நன்மையுண்டாகும்‌ என்னு 
தீதிமான்களுக்குச்‌. சொல்லுங்கள்‌; 
அவர்கள்‌ தங்கள்‌ கிரியைகளின்‌ பலனை 
அதுபவிப்பார்கள்‌.. 


ஏசா 3:11. துன்மார்க்கனுக்கு ஜயோ! 
அவனுக்குக்‌ கேடு உண்டாகும்‌; அவன்‌: 
கைகளின்‌ பலன்‌ அவனுக்குக்‌ 
கிடைக்கும்‌. 


ஏசா 3:12. பின்னைகள்‌ என்‌ ஜனங்களை: 
ஒடுக்குகிறவர்கவாயிருக்கிறார்கன்‌; 
ஸ்திரீகள்‌ அவர்கனை ஆளுகிறார்கள்‌. 
என்‌: ஜனமே, உன்னை 
நடத்துகிறவர்கன்‌' உன்னை 
மோசம்போக்கி, நீ நடக்க வேண்டிய 
வழியை அழித்துப்போடுகிறார்கள்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய ஜனங்களோடு 
தொடர்ந்து வழக்காடுகிறார்‌. இஸ்ரவேல்‌ 
புத்திரரின்‌ பாவத்தினால்‌ தேவனுடைய கோபம்‌ 
அவர்கள்மேல்‌ வந்தது. அவர்கள்‌ தங்கள்‌ 
பாவத்திற்கு மனந்திரும்பினால்‌, கர்த்தர்‌ 
அவர்களை மன்னிப்பதற்கு 
கிருபையுள்ளவராயிருக்கிறார்‌. ஆனால்‌ 
அவர்களோ கர்த்தருக்கு விரோதமாய்த்‌ 
துணிகரமாய்ப்‌ பாவம்‌ செய்கிறார்கள்‌. 
அவர்களுடைய நாவும்‌, அவர்களுடைய 
கிரியைகளும்‌ கர்த்தருக்கு 
விரோதமாயிருக்கிறது. அவர்கள்‌ 
கர்த்தருடைய மகிமையின்‌ கண்களுக்கு 
எரிச்சலுண்டாக்குகிறார்கள்‌. 





f= FTE 
TT 


'அவர்கள்‌ ஆத்துமாவுக்கு 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
தங்களுக்கே 
வருவித்துக்கொள்கிறார்கள்‌. 
அவர்களுக்காக புலம்புவதுபோல 
வாக்கியத்தைச்‌ சொல்லுகிறார்‌. அவர்கள்‌ 
முகப்பார்வை அவர்களுக்கு விரோதமாய்ச்‌ 
சாட்சியிடுகிறது. சோதோம்‌ ஊராரைப்போல, 
யூதாதேசத்தார்‌ தங்கள்‌ பாவத்தை 
மறைக்காமல்‌ வெளிப்படுத்துகிறார்கள்‌. 
அவர்களுக்கு மனந்திரும்பவேண்டும்‌ என்னும்‌ 
எண்ணமேயில்லை. அவர்களுடைய இருதயம்‌ 
கடினப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய 
மனச்சாட்சியும்‌ மழுங்கிப்போயிற்று. கர்த்தர்‌ 
அவர்களை வெட்கப்படுத்தினாலும்‌, 
அவர்களுக்கு வெட்கமுண்டாவதில்லை. 
இதனால்‌ கர்த்தர்‌ தம்முடைய கிருபையை 
அவர்களுக்குக்‌ காண்பிப்பதில்லை. எருசலேம்‌ 
புத்திரர்‌ நம்பிக்கையில்லாமலிருக்கிறார்கள்‌. 


ஐயோ” 
அவர்கள்‌ 
தீமையை 

கர்த்தர்‌ 


ஈதேசத்தாரின்‌. 

மாக்கள்‌ அவர்களை 

நடத்துகிறவர்கள்‌, அவர்களை 

மோசம்போக்கி, அவர்கள்‌ நடக்கவேண்டிய 

அழித்துப்போடுகிறார்கள்‌. 

பிரபுக்களும்‌, 

அவர்களை கர்த்தருக்குப்‌ 

ல்‌ வழிநடத்தவேண்டும்‌. 

ஒடுக்குகிறவர்களிடமிருந்து. 

அவர்களைப்‌ பாதுகாக்கவேண்டும்‌. ஆனால்‌ 

பிரபுக்களும்‌, நியாயாதிபதிகளும்‌ ஜனங்களை 
ஒடுக்குகிறார்கள்‌. 


யூததேசத்தாரை 
ஆளுகிறார்கள்‌. பிள்ளைகள்‌ 
ஜனங்களை 
ஒடுக்குகிறவர்களாயிருக்கிறார்கள்‌. ஸ்திரீகள்‌ 
அவர்களை ஆளுகிறார்கள்‌. அவர்களை 
ஆளுகை செய்வதற்கு 
சாமர்த்தியமுள்ளவர்களும்‌, சாதுரிய 
முள்ளவர்களும்‌, மூப்பர்களும்‌ தேசத்தில்‌ 
இல்லை. கர்த்தர்‌ அவர்களை தேசத்திலிருந்து 
விலக்கிப்போட்டார்‌. 


பிரபுக்களும்‌. 


பிள்ளைகள்‌ 
கர்த்தருடைய 


ததன்‌ ப 
திராட்சத்தோட்டத்தை பட்சித்துப்‌ 
போட்டார்கள்‌. சிறுமையானவனிடத்தில்‌ 
கொள்ளையிட்ட பொருள்‌ அவர்களுடைய 
வீடுகளில்‌ இருக்கிறது. 
திராட்சத்தோட்டத்தில்‌ 
பிரபுக்களையும்‌, 
வேலையாட்களாக 


மூப்பர்கள்‌ 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அவர்கள்‌ 'திராட்சத்தோட்டத்தைப்‌ 
பராமரிக்கவேண்டும்‌.  பாதுகாக்கவேண்டும்‌. 
ஆனால்‌ அவர்களோ திராட்சத்தோட்டத்தைப்‌ 
பராமரித்து பாதுகாக்காமல்‌, அக்கினியினால்‌ 
சுட்டெரித்துப்போடுகிறார்கள்‌. 


ஜனத்‌ 
பிரபுக்களும்‌ 
நொறுக்கிப்போடுகிறார்கள்‌. 
முகத்தை  நெரிக்கிறார்கள்‌. 
தம்முடைய ஜனங்களை 
தேசத்திலே 
நியாயாதிபதிகளையும்‌ 
அவர்களைப்‌ 
மூப்பர்களையும்‌ 


மூப்பர்களையும்‌, 

வைக்கவில்லை. 
பாதுகாப்பதற்காகவே 
நியாயாதிபதிகளையும்‌ 
வைத்திருக்கிறார்‌. ஆனால்‌ அவர்களோ 
கர்த்தருடைய ஜனத்தை நொறுக்கி 
அவர்களுடைய முகத்தை நெரிக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ கர்த்தருடைய ஜனத்தை 
மோசம்போக்குகிறார்கள்‌. 

கர்த்தர்‌, “துன்மார்க்கனுக்கு ஐயோ" 
என்று சாபவார்த்தைகளைச்‌ சொன்னாலும்‌, 
“உங்களுக்கு நன்மை உண்டாகும்‌ என்று 
நீதிமான்களுக்குச்‌ சொல்லுங்கள்‌" என்றும்‌ 
சொல்லுகிறார்‌. யூததேசத்தில்‌ 
நீதிமான்களாயிருக்கிறவர்களுக்கு' இது 
ஆறுதலான வார்த்தை. நீதிமான்கள்‌ தங்கள்‌ 
கிரியைகளின்‌ பலனை அனுபவிப்பார்கள்‌. 
துன்மார்க்கரோ தங்களுக்கே தீமையை 
வருவித்துக்கொள்கிறார்கள்‌. 
துன்மார்க்கனுக்கு கேடுண்டாகும்‌. 
நீதிமான்களுக்கு நன்மை உண்டாகும்‌. 


கர்த்தர்‌ 


எழுந்திருந்திருக்கிறார்‌ 
ஏசா 318-15 


வழக்காட. 


ஏசா 8, 
எழுந்திருந்து, 
தியாயத்தீர்க்க நிற்கிறார்‌. 
ஏசா 334. கர்த்தர்‌ தமது ஜனத்தின்‌ 
மூப்பரையும்‌, அதின்‌ பிரபுக்களையும்‌ 
நியாயம்‌ விசாரிப்பார்‌. நீங்கனே 
இந்தத்‌: திராட்சத்தோட்டத்தைப்‌ 
பட்சித்தூப்‌ போட்டீர்கள்‌; 
சிறுமையானவனிடத்தில்‌: 
கொள்ளையிட்ட பொருன்‌ உங்கள்‌ 
வீடுகளில்‌ இருக்கிறது. 


கர்த்தர்‌ வழக்காட 
ஜனங்களை 





i= THE 
TT 


கர்த்தர்‌ 
பிரத்தியட்சமாக சீனாய்‌ 
இறங்குகிறார்‌. அது 
'வேளையாயிருக்கிறது. அப்பொழுது 
இடிமுழக்கங்களும்‌, மின்னல்களும்‌, 
மகாபலத்த எக்காள சத்தமும்‌ உண்டாயிற்று. 
இடியும்‌ மின்னலும்‌ 

உண்டாகும்‌ காரியங்கள்‌. 

தேவனுடைய 

வெளிப்படுத்துவதற்காக, சீனாய்‌ மலையிலே, 
விடியற்காலத்திலே, இடிமுழக்கங்களும்‌, 
மின்னல்களும்‌ உண்டாயிற்று. 
பாளயத்திலிருக்கிற இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
எல்லோரும்‌ இந்த பலத்த சத்தத்தைக்‌ கேட்டு 
நடுங்குகிறார்கள்‌. அவர்களுடைய 
இருதயத்திற்குள்‌ பயமுண்டாயிற்று. 


சகல. ஜனங்களுக்கும்‌ 
மலையின்மேல்‌ 


விடியற்காலை 


சீனாய்‌ மலையிலே இடிமுழக்கங்களும்‌ 
மின்னல்களும்‌ உண்டான போது. 
மலையின்மேல்‌ கார்மேகமும்‌, மகாபலத்த 
எக்காள சத்தமும்‌ உண்டாயிற்று. எக்காள 
சத்தம்‌ ஊர வர மிகவும்‌ பலமாய்த்‌ 
தொனிக்கிறது (யாத்‌ 19:19). மோசே 
கர்த்தருடைய ஊழியக்காரராக, இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கு முன்பாக நிற்கிறார்‌. அவர்‌ 
கர்த்தருக்கும்‌ இஸ்ரவேல்‌ ஜனத்தாருக்கும்‌ 
நடுவே மத்தியஸ்தராக ஊழியம்‌ செய்கிறார்‌ 
அப்பொழுது மோசே பேசுகிறார்‌. கர்த்தர்‌ 
மோசேக்கு டைய வாக்கினால்‌ 
மறுமொழி கொடுக்கிறார்‌ (யாத்‌ 19:19). 


கர்த்தர்‌ சீனாய்‌ மலையின்மேல்‌ 
அக்கினியில்‌ இறங்குகிறார்‌. ஆகையால்‌ அது 
முழுவதும்‌ புகைக்காடாய்‌ இருக்கிறது. 
(யாத்‌ 19;9-யாத்‌ 19:16). எக்காளசத்தம்‌ வரவர 
மிகவும்‌ பலமாய்த்‌ தொனிக்கிறது. தேவனோ 
அல்லது தேவதூதரோ  எக்காளத்தைப்‌ 
பலமாய்த்‌ தொனிக்கச்‌ செய்கிறார்கள்‌. தேவன்‌ 
மோசேயோடு தம்முடைய வாக்கினால்‌ அவர்‌ 
கேட்கும்‌ பிரகாரமாகப்‌ பேசுகிறார்‌. 


க்கங்களின்‌ சத்தத்தையும்‌, மகா 
எக்காள சத்தத்தையும்‌ கேட்டு, 
ல்‌ புத்திரர்‌ எல்லோரும்‌ 


மோசேயும்‌ அவர்களோடு 
ர்‌. மின்னல்களும்‌, 

கார்மேகழும்‌ 

மோசேயும்‌ 

மோசேயின்‌ 

நடுக்கத்தையும்‌ பயத்தையும்‌ அவரை விட்டு 


நீக்குகிறார்‌. கர்த்தர்‌ அவருக்கு விசேஷித்த 
கிருபைகளை வெளிப்படுத்துகிறார்‌. 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


(OODNEYS 
PUEUSHERS 


கர்த்தர்‌ சீனாய்மலையிலுள்ள 
கொடுமுடியில்‌ இறங்குகிறார்‌. அப்போது, 
கர்த்தர்‌ மோசேயை மலையின்‌ கொடுமுடியிலே 
வரவழைக்கிறார்‌: மோசே சீனாய்‌ 
மலையிலுள்ள கொடுமுடிக்கு எறி போல்‌ 
(யாத்‌ 19:20). கர்த்தரே 
தம்மிடத்தில்‌ வரவழைக்கிறார்‌. i 
மோசேயின்‌ விசுவாச த்தையும்‌, 
தைரியத்தையும்‌ சோதித்துப்‌ பார்ப்பதற்காக, 
மோசேயை தம்மிடத்தில்‌ வரவழைக்கிறார்‌. 
கர்த்தர்‌ சீனாய்மலையிலுள்ள 
கொடுமுலில்‌ இறங்குகிறார்‌. கர்த்தர்‌ 
த்திலிருந்தோ, அல்லது 
மேகஸ்தம்பத்திலிருந்தோ அல்லது 
பரலோகத்திலிருந்தோ சீனாய்‌ மலையிலுள்ள 
கொடுமுடியில்‌ இறங்கி வந்திருக்கலாம்‌. 
கர்த்தர்‌ இதுபோன்று, ஏற்கெனவே 
இறங்கி வந்திருக்கிறார்‌. ஆதாம்‌ 
(ஆதி 3:8-19); பாபேல்‌ (ஆதி 11:5); ஆபிரகாம்‌. 
(ஆதி 181-833); இஸ்ரவேலர்‌ 
(யாத்‌ 14:24-25). 


இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 
சீனாய்‌ மலையின்‌ 
நிற்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
அடிவாரத்தைத்‌ தொடக்கூடாது. மோசே அந்த 
மலையைச்‌ சுற்றிலும்‌ ஒரு எல்லையைக்‌ 
குறித்திருக்கிறார்‌. அவர்கள்‌ அந்த 
எல்லையைத்‌ தாண்டி சீனாய்‌ மலையின்மேல்‌ 
ஏறக்கூடாது. இது இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
கர்த்தர்‌ கொடுத்திருக்கிற உறுதியான 
கட்டளை. இதை ஒருவரும்‌ மீறக்கூடாது. 
இவன்‌ புத்தருடைய கைகள்‌ சீனாய்‌ 
தொட்டால்‌, அவர்கள்‌ 
க்வி 


னவே 
வார்த்தைகளை 
சொல்லுகிறார்‌. 


சொன்ன 
இங்கு 
கர்த்தர்‌ 
“ஜனங்கள்‌ 


எச்சரிப்பின்‌ 
மறுடியுமாக 
மோசேயை நோக்கி, 
பார்க்கிறதற்கு எல்லையைக்‌ கடந்து, 
கர்த்தரிடத்தில்‌ வராதபடிக்கும்‌ அவர்களில்‌ 
அநேகர்‌ அழிந்து போகாதடிக்கும்‌, நீ 
ங்கிப்போய்‌, அவர்களை உறுதியாக எச்சரி, 

சமூகத்தில்‌ வருகிற 

கர்த்தர்‌ தங்களுக்கள்ளே 

ல தங்களைப்‌ 
ிசுத்தப்படுத்திக்கொள்ள வேண்டும்‌” 
(யாத்‌ 19:21,22) என்று சொல்லுகிறார்‌. 





i THE 
TT 


ஏசா 3:15. நீங்கள்‌ என்‌ ஜனத்தை 
நொறுக்கிச்‌  சிறுமையானவர்களின்‌. 


முகத்தை நெரிக்கிறது என்னவென்று 
சேனைகளின்‌ கர்த்தராகிய ஆண்டவர்‌ 
உரைக்கிறார்‌. 


கர்த்தருக்கும்‌ 
புத்திரருக்கும்‌ 

உண்டாயிருக்கிறது. 

வாருங்கள்‌" என்று கர்த்தர்‌ தம்முடைய 
ஜனத்தை அழைக்கிறார்‌. இப்போது இந்த 
வழக்கில்‌ வழக்காடுலதற்கு, 


நியாயந்தீர்க்க 
பட்டவர்களுக்கும்‌, ஒடுக்கப்பட்டவர்களுக்கும்‌ 
கர்த்தரே ஆதரவாகமிருக்கிறார்‌ 


ஒடுக்குகிறவர்களாயிருக்கிறார்கள்‌. 
கர்த்தர்‌ தமது ஜனத்தின்‌ மூப்பரையும்‌, 
பிரபுக்களையும்‌ நியாயம்‌ விசாரிப்பார்‌ 
ஒருவர்‌ தேசத்தில்‌  எல்வளவு பெரிய 
தலைவராகயிருந்தாலும்‌, அவரும்‌ 
தேவனுடைய நியாயத்தீர்்புக்குத்‌ தப்பிக்க 
முடியாது. தம்முடைய ஜனங்களை 
ஒடுக்குகிறவர்களை கர்த்தர்‌ கண்ணோக்கிப்‌ 
பார்க்கிறார்‌ அவர்கள்‌ முகப்பார்வை. 
அவர்களுக்கு விரோதமாய்‌ சாட்சியிடுகிறது. 
தம்முடைய ஜனத்தை ஆளுகை 
செய்யும்‌ அதிகாரத்தை கர்த்தர்‌ 
மூப்பர்களுக்கும்‌, பிரபுக்களுக்கும்‌, 
நியாயாதிபதிகளுக்கும்‌ கொடுத்திருக்கிறார்‌. 
அவர்கள்‌ தங்கள்‌ அதிகாரத்தை 
ஜனங்களின்‌ நன்மைக்காக 
பயன்படுத்தவேண்டும்‌. அதிகாரத்தை 
'துஷ்பிரயோகம்பண்ணக்கூடாது. ஆனால்‌. 
பிரபுக்களும்‌ அதிபதிகளும்‌ கர்த்தருடைய 
ஜனத்தை ஒடுக்குகிறார்கள்‌. ஜனங்கள்‌ 
சிறுமையானவர்களாயிருக்கிறார்கள்‌. 
பலவீனமுள்ளவர்களாயிருக்கிறார்கள்‌. 


அதிபதிகளும்‌ 
பாதுகாக்கவேண்டும்‌. 
உடமைகளையும்‌ 
ஆனால்‌. 
சிறுமையானவர்களை 
அவர்களிடத்தில்‌ 
பொருட்களை 


பிரபுக்களும்‌ 
சிறுமையானவர்களை 
அவர்களுடைய 
பாதுகாக்கவேண்டும்‌. 
அதிபதிகளோ 
கொள்ளையிடுகிறார்கள்‌. 
கொள்ளையிட்ட 
தங்களுடைய 
சேர்த்துக்கொள்கிறார்கள்‌. 
துன்மார்க்கருக்கு ஐயோ 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அவர்களுக்கு கேடுண்டாகும்‌ என்றும்‌, 
அவர்களுடைய கைகளின்‌ பலன்‌ 
அவர்களுக்கு கிடைக்கும்‌ என்றும்‌ கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 

தேசத்திலே கர்த்தர்‌ அப்பம்‌ என்னும்‌ 
ஆதரவு கோலை எடுத்துப்போட்டாலும்‌, 
நீதிமான்களுக்கு ஒரு குறையும்‌ இருக்காது, 
அவர்கள்‌ தங்கள்‌ கிரியைகளின்‌ பலனை 

ப்பார்கள்‌. அவர்களுடைய 
மனச்சாட்சி சுத்தமாயிருக்கும்‌. நீதிமான்கள்‌ 
தீங்குக்கு விலகி ஜீவிப்பார்கள்‌. 
தேசத்தின்மீது, பொதுவான நீங்கு 
வரும்போது, அது அவர்களை அணுகாது. 
துன்மார்க்கனுக்கு கேடுண்டாகும்போது, 
நீதிமான்களுக்கோ நன்மை உண்டாகும்‌. 


கர்த்தர்‌ 
ஆளுகை 
பிரபுக்களிடமும்‌, 
நியாயாதிபதிகளிடமும்‌ ஒப்புக்‌ 
கொடுத்திருக்கிறார்‌. கர்த்தருடைய ஜனம்‌ 
ஒரு திராட்சத்தோட்டத்தைப்போல இருக்கிறது. 
அதிபதிகள்‌: 'திராட்சத்தோட்டத்தைப்‌ 
பாதுகாத்து பராமரிக்கவேண்டும்‌. ஆனால்‌. 
அவர்களோ திராட்சத்தோட்டத்திற்கு 
நன்மை செய்வதற்குப்‌ பதிலாக தீங்கு 
செய்கிறார்கள்‌. திராட்சத்தோட்டத்தைப்‌ 
பட்சித்துப்போடுகிறார்கள்‌. 
அதிபதிகள்‌ 
ஜனத்தை 
அவர்களுடைய 
வேண்டும்‌. 


தம்முடைய ஜனங்களை 
செய்யும்‌ பொறுப்பை 
மூப்பரிடமும்‌, 


கர்த்தருடைய 

பாதுகாக்கவேண்டும்‌. 
நன்மையை விசாரிக்க 
ஆனால்‌ அவர்களோ 
கர்த்தருடைய ஜனத்தை நொறுக்குகிறார்கள்‌. 
அவர்களுடைய முகத்தை நெரிக்கிறார்கள்‌. 
சேனைகளின்‌ கர்த்தராகிய ஆண்டவர்‌, 
தம்முடைய தேசத்தின்‌ அதிபதிகளிடம்‌, 
"நீங்கள்‌ ஏன்‌ இப்படி செய்கிறீர்கள்‌" என்று 
வழக்காடுகிறார்‌. 


சீயோன்‌ குமாரத்திகள்‌ 
ஏசா 3:16 


ஏசா 3:16. பின்னும்‌ 
சொல்லுகிறதாவது: சீயோன்‌: 
குமாரத்திகள்‌. அகத்தையாயிருத்து, 
கழுத்து நெறித்து நடத்து, கண்களால்‌. 
மருட்டிப்‌ பார்த்து, ஒய்யாரமாய்‌ 
நடத்து, தங்கள்‌ கால்களில்‌ சிலம்பு ஒலி. 
க்கத்‌ திரிகிறார்கள்‌. 


கர்த்தர்‌ 





i= al 
TT 


யூததேசம்‌ முழுவதுமே பாவத்தினாலும்‌. 
அக்கிரமத்தினாலும்‌ நிரம்பியிருக்கிறது. 
தேவனுடைய கோபம்‌ நேசம்‌ முழுவதும்‌ 
வந்து இறங்கியிருக்கிறது. யூதாதேசத்தார்‌ 
என்னென்ன பாவங்களையெல்லாம்‌. 
செய்தார்கள்‌ என்பதை தீர்க்கதரிசி 
விரிவாக எடுத்துச்‌ சொல்லுகிறார்‌. 
தேசத்தின்மீது வந்திருக்கும்‌ தேவனுடைய 
நியாயத்தீர்ப்பில்‌, பாவம்‌ செய்தவர்களுக்கு 
என்னென்ன தண்டனைகள்‌ கிடைக்கும்‌ 
என்பதையும்‌ தெளிவுபடுத்துகிறார்‌. சீயோன்‌ 
குமாரத்திகளின்‌ பாவங்களை கடிந்து 
சொல்லி, அவர்களை எச்சரிக்கிறார்‌. 


சீயோன்‌ குமாரத்திகளிடம்‌ 
இரண்டுவிதமான பாவங்கள்‌ இருக்கிறது. 
அவர்கள்‌ அதந்தையாயிருக்கிறார்கள்‌. 
மனமேட்டிமையாய்‌. நடக்கிறார்கள்‌. 
அவர்களுடைய மனதில்‌ மனத்தாழ்மையில்லை. 
இருதயத்தில்‌ அகந்தையும்‌, பெருமையும்‌, 
மனமேட்டிமையும்‌ இருக்கிறது. 

சீயோன்‌ குமாரத்திகள்‌ 
அகந்தையாமிருந்து, கழுத்தை நெறித்து 
நடக்கிறார்கள்‌. தங்கள்‌ கண்களால்‌ மருட்டிப 
பார்க்கிறார்கள்‌. அவர்களுடைய கண்கள்‌ 
வஞ்சிக்கிற கண்களாயிருக்கிறது. ஒய்யாரமாய்‌ 
நடக்கிறார்கள்‌. அவர்களுடைய கா 
சிலம்பு ஒலிக்க திரிகிறார்கள்‌. 
சீயோன்‌ குமாரத்திகளின்‌ 
கர்த்தரிடத்தில்‌ 
விசுவாசமுமுள்ளவர்கள்‌. 
வேஷம்‌ தரிக்கக்கூடாது. 
பேச்சும்‌ 
ஒழுக்கமாயிருக்கவேண்டும்‌ 


அவர்களுடைய 
வஸ்திரங்களும்‌, ஆடை அணிகலன்களும்‌, 
அலங்காரங்களும்‌ கண்ணியமுள்ளதாயிருக்க 
வேண்டும்‌ 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சீயோன்‌ 
மானத்தைக்‌ 


ஆண்டவர்‌ 
குமாரத்திகளின்‌ 
குலைப்பார்‌ 

ஏசா 317-23 


ஏசா 3:17. ஆதலால்‌ ஆண்டவர்‌ சீயோன்‌. 
குமாரத்திகளின்‌' உச்சந்தலையை 
மொட்டையாக்குவார்‌; கர்த்தர்‌ அவர்கள்‌. 
மானத்தைக்‌ குலைப்பார்‌. 


ஏசா 9௮8. அத்நானிலே ஆண்டவர்‌ 
அவர்களுடைய  ஆபரணங்களாகிய 
சிலம்புகளையும்‌, குட்டிகளையும்‌, 
பிதைச்சித்தாக்குகனையும்‌, 


ஏசா 38. 
அஸ்தகடகங்களையும்‌, 
தலைமுக்காடுகளையும்‌, 


ஏசா 920. சிரபூஷணங்களையும்‌, 
யாதசரங்களையும்‌, 
மார்க்கச்சைகளையும்‌, 
பரணிகளையும்‌, 


ஆரங்களையும்‌, 


சுகந்த 


ஏசா 8  தாயித்துகனையும்‌, 
மோதிரங்களையும்‌, மூக்குத்திகளையும்‌, 


ஏசா 3:22. விநோத வஸ்திரங்களையும்‌, 
சகால்வைகளையும்‌, போர்வைகளையும்‌, 
குப்பிகளையும்‌, 


ஏசா. 925. 
சல்லாக்களையும்‌, 
துப்பட்டாக்கனையும்‌ 
உரித்துபோடுவார்‌. 

சீயோன்‌ குமாரத்திகளின்‌ 
பாவங்களுக்குத்‌ தகுந்த தண்டனைகள்‌ 
அவர்களுக்குக்‌ கொடுக்கப்படுகிறது. கர்த்தர்‌ 
அவர்களுடைய எல்லா பாவங்களையும்‌ 
விசாரித்து, அறிந்து, நீதியாய்‌ 
நியாயந்தீர்த்து அவர்களைத்‌ தண்டிக்கிறார்‌. 
சீயோன்‌ குமாரத்திகள்‌ தங்கள்‌ கழுத்தை 
நெறித்து ஒய்யாரமாய்‌ நடந்தார்கள்‌. 
கர்த்தரோ அவர்களுடைய 
பாவத்தினிமித்தமாய்‌ அவர்களுடைய 
தலையை மொட்டையாக்குவார்‌. 
அவர்களுக்கு அவமானமும்‌, நிந்தையும்‌, 
இலச்சையுமுண்டாகும்‌. கர்த்தர்‌ அவர்கள்‌ 
மானத்தைக்‌ குலைப்பார்‌. 


கண்ணாடிகளையும்‌, 
குல்லாக்கனையும்‌, 





f= FTE 
TT 


சீயோன்‌ 
ஒய்யாரமாயிருக்கவேண்டும்‌ 
ஆடம்பரமான 
அணிந்தார்கள்‌. 
அதந்தையுள்ளவர்களாயிருந்தார்கள்‌. 
கர்த்தரோ அவர்களுக்கு நிந்தையை 
கொடுப்பார்‌. அவர்களுடைய ஐசுவரியம்‌: 
அவர்களைவிட்டு நீங்கிப்போய்விடும்‌. 
அவர்களுக்குத்‌. தரித்திரம்‌ வரும்‌. 
தங்களுடைய நிர்வாணத்தை மூடி 
மறைப்பதற்குக்கூட, அவர்களுக்கு 
போதுமான வஸ்திரம்‌ இருக்காது. 

சீயோன்‌ குமாரத்திகள்‌ 
ஆபரணங்களை 
மனமேட்மையாயிருந்தார்கள்‌. 
அகந்தையுள்ளவர்களாயிருந்தார்கள்‌. 
கர்த்தரோ அவர்களுடைய ஆபரணங்கள்‌ 
எல்லாவற்றையும்‌ உரிந்துபோடுவார்‌. அவர்கள்‌ 
குடியிருக்கும்‌ வாசஸ்தலங்கள்‌ 
மண்‌ மேடாய்ப்போகும்‌. அவர்களுடைய 
ஜசுவரியங்களெல்லாம்‌ பாழாய்ப்போகும்‌. 
அவர்களுக்கு மிகுந்த வேதனையும்‌, 
நிந்தையும்‌, துன்பமும்‌ உண்டாகும்‌. அவர்கள்‌ 


அந்‌ 
சிறையிருப்புக்குப்போவார்கள்‌ 


ஏசாயா 
குமாரத்திகளின்‌ 
விவரமாகச்‌ 
ஆபரணங்களெல்லாம்‌ 
ஆபரணங்கள்‌. தற்காலத்தில்‌ 
இவற்றை அணிவதில்லை. 
ன்‌ குமாரத்தியின்‌ வஸ்திரங்களும்‌ 
நாகரீகத்தைச்‌ சேர்ந்தவை. 
யாரும்‌ 


தீர்க்கதரிசி 


பிள்ளைகள்‌ எந்தக்‌ 

கண்ணியமான 
வஸ்திரங்களை அணிந்துகொள்ளவேண்டும்‌. 
ஆடம்பரமான வஸ்திரங்களை அணிந்து, 
மனதில்‌ பேட்டிமையாகவும்‌. இருதயத்தில்‌ 
அகந்தையாகவும்‌, ஆடம்பரமாகவும்‌ 
ஜீவிக்கக்கூடாது. எளிமை ஒருபோதும்‌ 
ஏழ்மையாகாது. நம்முடைய நிர்வாணத்தை 
மறைப்பதற்கு ம்‌ தேவை. நமக்குத்‌ 
தேவையான வஸ்திரங்களை கர்த்தரிடத்தில்‌ 
பெற்றுக்கொள்‌ எவேண்டும்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய சித்தத்தின்‌ பிரகாரமாய்‌ நமக்கு 
உடுத்துவிப்பார்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சுகந்தத்துக்குப்‌ பதிலாகத்‌ 
தூர்க்கந்தம்‌ ஏசா 3:24-26 


ஏசா 8:24. அப்பொழுது, 
சுகத்தத்துக்குப்‌ பதிலாகத்‌ 
துர்க்கத்தமும்‌, கச்சைக்குப்‌ பதிலாகக்‌. 
கயிறும்‌, மயிர்ச்கருளூக்குப்‌ பதிலாக 
மொட்டையும்‌, ஆடம்பரமான 
வஸ்திரங்களுக்குப்‌. பதிலாக 
இரட்டுக்கச்சும்‌, அழகுக்குப்‌ பதிலாகக்‌ 
கருகிப்போகுதலும்‌ இருக்கும்‌. 


ஏசா 3:25. உன்‌ புருஷர்‌ 
கட்கத்தினாலும்‌, உன்‌ பெலசாலிகன்‌: 
யுத்தத்திலும்‌ விழுவார்கள்‌. 


ஏசா 8:26. அவளுடைய வாசல்கள்‌ 
துக்கித்துப்‌ புலம்பும்‌; அவன்‌ 
வெறுமையாக்கப்பட்டுத்‌ தரையிலே 
உட்காருவான்‌ என்கிறார்‌. 


எருசலேம்‌ குமாரத்திகள்‌ தங்கள்‌ 
ஆடம்பரமான வஸ்திரங்களினால்‌ 
தங்களை அழகுபடுத்துகிறார்கள்‌. ஆனால்‌ 
கர்த்தரோ அவர்களுடைய ஆடம்பரமான 
வஸ்திரங்களுக்குப்‌ பதிலாக இரட்டுக்கச்சும்‌, 
அழகுக்குப்‌ பதிலாக சுருகிப்போகுதலும்‌ 
கொடுக்கப்படும்‌ என்று சொல்லுகிறார்‌ 
அவர்களுக்கு சுகந்தத்திற்குப்‌ பதிலாக 
துர்க்கந்தம்‌ கொடுக்கப்படும்‌ சுகந்த 
பரணிகள்‌ நறுமணம்‌ கொடுக்கும்‌. கர்த்தரோ 
சீயோன்‌ குமாரத்திகளிடமிருந்து சுகந்த 
பணிகளை உரிந்துபோடுவார்‌. 

அவர்களுடைய வஸ்திரங்கள்‌ துர்நாற்றம்‌ 
வீசம்‌. 


அவர்கள்‌ ஒருகாலத்தில்‌ விநோத 
வஸ்திரங்களையும்‌, சால்வைகளையும்‌, 
துப்பட்டாக்களையும்‌ அணிந்து தங்களை 
அழகுபடுத்தினார்கள்‌. கர்த்தரோ 
ஆடம்பரமான  வஸ்திரங்களுக்குப்‌ பதிலாக 
தன வஸ்திரங்களைக்‌ கொடுப்பார்‌. 

அழுக்கு கந்தையைப்போல 
கிழந்துபோமிரக்கம்‌ கச்சைக்குப்‌ பதிலாக, 
கயிறு கொடுக்கப்படும்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


| சீயோன்‌ குமாரத்திகள்‌ தங்கள்‌ மமிரை 
பின்னி 

கர்த்தரோ 
மொட்டையைக்‌ 
சீயோன்‌ 
உச்சந்தலையை 


மயிர்கருளுக்குப்‌ பதிலாக 
கொடுக்கிறார்‌. ஆண்டவர்‌ 
குமாரத்திகளின்‌ 
மொட்டையாக்குவார்‌ 


அழகாயிருப்பதற்குப்‌ பதிலாக கருகிப்போகும்‌. 


சீயோன்‌ குமாரத்திகள்‌ ஒரு காலத்தில்‌ 
ஆடம்பரத்தில்‌ மயங்கியிருந்தார்கள்‌. 
உலகப்பிரகாரமான ஆசைகளே 
அரக கதன்‌... அதிவனக்தது 
அவர்கள்‌ கர்த்தரை மறந்தார்கள்‌. 
அவருடைய பிரமாணங்களை மறந்தார்கள்‌. 
அவருக்கு விரோதமாக பாவம்‌ செய்தார்கள்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இப்போதோ கர்த்தர்‌ 
தண்டிக்கிறார்‌... அவர்களு 


அவர்களைத்‌ 


ளுடைய அழகை 
நீக்கிப்போடுகிறார்‌. 
பரணங்களையும்‌ 
உரிந்துபோடுகிறார்‌. 
இப்போது அவர்களிடத்தில்‌ அழகில்லை. 
ம்‌ புருஷர்‌ 
அவர்களுடைய 
யுத்தத்திலும்‌ விழுகிறார்கள்‌. 
சியோனைப்‌ பாதுகாத்தவர்கள்‌ யுத்தத்தில்‌ 
மரித்துப்போகிறார்கள்‌ ஒரு காலத்தில்‌ 
சீயோனின்‌ வாசல்களில்‌ சந்தோஷபாடல்கள்‌ 
பாடப்பட்டது. இப்போதோ... அவளுடைய 
வாசல்கள்‌ துக்கித்துப்‌ புலம்புகிறது. சீயோன்‌ 
குமாரத்திகள்‌ ஒரு காலத்தில்‌ கழுத்தை 
நெறித்து நடந்து, கண்களால்‌ மருட்டிப 
பார்த்து, ஒய்யாரமாய்‌ நடந்து தங்கள்‌ 
கால்களில்‌ சிலம்பு ஒலிக்க திரிந்தார்கள்‌. 
இப்போதோ அவர்கள்‌ வெறுமையாக்கப்பட்டு 
தரையிலே உட்காருகிறார்கள்‌. ஒரு விதவை 
தரையிலே அமர்ந்து ஒப்பாரி பாடுவதுபோல, 
சீயோன்‌ குமாரத்திகள்‌ தரையிலே உட்கார்ந்து 
குர்க்கித்துப்‌ புலம்புகிறார்கள்‌. எருசலேம்‌ 
நகரம்‌ அழிந்தது. மனமேட்டிமையாயிருந்த 
நகரம்‌ பாழாய்ப்போயிற்று. 





ழ்‌ ளன 
யாய 


தேசத்தில்‌ புருஷர்களின்‌ எண்ணிக்கை. 
குறைந்துபோகும்‌ (ஏசா 44). மேசியாவின்‌ 
நாட்களில்‌, எருசலேமின்‌ சமாதானமும்‌ 
பரிசுத்தமும்‌, நீதியும்‌, பாதுகாப்பும்‌ மறுபடியும்‌ 
புதுப்பிக்கப்படும்‌ பன 4:2-6). இவ்வாறாக. 
தேவன்‌ து கோபத்திலும்‌, 
தம்முடைய ந்கத்தையும்‌ கெப்‌ 
நினைவுகூருகிறார்‌. 


ஏழு ஸ்திரீகள்‌ ஒரே புருஷன்‌ 
ஏசா 4ம்‌ 


ஏசா கப. அத்நாவில்‌ ஏழு ஸ்திரீகள்‌. 
ஒரே புருஷனைப்‌ பிடித்து: நாங்கள்‌ 
எங்கள்‌ சொத்த ஆகாரத்தைப்‌ புசித்து, 
எங்கள்‌. சொந்த வஸ்திரத்தை: 
உடுப்போம்‌; எங்கள்‌ நிந்தை 
நீங்கும்படிக்கு உன்‌ பேர்மாத்திரம்‌ 
எங்கள்மேல்‌ விளங்கட்டும்‌ என்பார்கள்‌. 


சீயோன்‌ குமாரத்திகளின்‌ புருஷர்‌ 
கட்கத்தினால்‌ விழுவார்கள்‌. பட்டயத்தினால்‌. 
மடிந்துபோவார்கள்‌. 

பெலசாலிகள்‌ 

விழுந்துவிடுவார்கள்‌. 

ஏராளமான புருஷர்கள்‌ த்வம்‌ 
அங்கு. புருஷர்களின்‌ எண்ணிக்கை 
குறைந்துபோகும்‌. ஸ்திரீகளுக்கு 
புருஷர்களைக்‌ கண்டுபிடிப்பது. 
சிரமமாயிருக்கும்‌. பொதுவாக தேசத்திலே. 
புருஷரின்‌ எண்ணிக்கையும்‌, ஸ்திரீகளின்‌ 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சில சமயங்களில்‌ தேசங்களில்‌ யுத்தம்‌ 
நடைபெறலாம்‌. இதில்‌ ஏராளமான 
புருஷர்களும்‌ பலசாலிகளும்‌ 
மரித்துப்போகலாம்‌. புருஷர்களின்‌ 
எண்ணிக்கை குறைந்துபோகலாம்‌. ஏழு 
புருஷர்களில்‌ ஒருவர்‌ மாத்திரமே 
உயிரோடிருப்பார்‌. மற்ற ஆறு புருஷர்களும்‌ 
பட்டயத்தினால்‌ மடிந்துபோயிருப்பார்கள்‌. 


ஸ்திரீகள்‌ கர்ப்பவதியாகி 
பிள்ளைகளைப்‌ பெற்றெடுப்பது அவர்களுக்குக்‌ 
கொடுக்கப்பட்டிருக்கிற சிலாக்கியம்‌. 
பிள்ளைபேறு உண்டாவதற்கு பருஷர்‌ 
வேண்டும்‌. ஸ்திரீகள்‌ பிள்ளைகளைப்‌ 
பெற்றெடுக்க ஆயத்தமாயிருக்கிறார்கள்‌. 
ஆனால்‌ அவர்களுக்கு புருஷர்கள்‌ இல்லை. 
அந்நாளில்‌ ஏழு ஸ்திரீகள்‌ ஒரே புருஷனைப்‌ 
பிடிக்கிறார்கள்‌. ஒருவன்‌ தங்கள்‌ 
ஏழுபேருக்கும்‌. பருஷனாயிருக்கவேண்டு 
மென்று சொல்லுகிறார்கள்‌. யூததேசத்திலே. 
இப்படிப்பட்ட சம்பவம்‌ நடக்குமென்று ஏசாயா 
முன்னறிலிக்கிறார்‌. 


ஏழுஸ்திரீகள்‌ ஒரே புருஷனைப்‌ பிடித்து, 
“நாங்கள்‌ எங்கள்‌ சொந்த ஆகாரத்தைப்‌ 
புசிப்போம்‌' என்றும்‌, “எங்கள்‌ சொந்த 
வஸ்திரத்தை உடுப்போம்‌' என்றும்‌, “எங்கள்‌ 
நிந்தை நீங்கும்படிக்கு உன்‌ பேர்‌ மாத்திரம்‌ 
ங்கள்மேல்‌: விளங்கட்டும்‌" என்றும்‌ 
சொல்லுங்கள்‌. புருஷர்களின்‌ எண்ணிக்கை 
குறைந்துபோவதே இப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு 
காரணம்‌. பொதுவாக புருஷர்கள்நான்‌. 
ஸ்திரீகளைத்‌ தேடிப்போவார்கள்‌. ஆனால்‌ 
புரஷரைத்‌ தேடி 





ழ்‌ யனா 
யாய 


பழைய ஏற்பாட்டு பிரமாணத்தின்படி, 


“அவன்‌ வேறொரு 
கொண்டானாகில்‌, 
அன்னவஸ்திரவிவாகக்கடமை 

இவைகளில்‌ குறைவுசெய்யாமல்‌ இருப்பானாக"' 
(யாத்‌ 21:10), 


ஆனால்‌ சீயோனின்‌ குமாரத்திகளோ 
புருஷன்‌ தங்களுக்கு அன்னவஸ்திர 
ஆதாரத்தைக்‌. கொடுக்கவேண்டியதில்லை 
என்று சொல்லுகிறார்கள்‌. தங்கள்‌ சொந்த 
க்க புசிப்பதாகவும்‌, தங்கள்‌ 
வஸ்திரத்தை உடுத்துவதாகவும்‌: 
சொ்துதார்க்‌ இவர்கள்‌ தங்களுடைய 
தேவைகளை தாங்களே பார்த்துக்கொள்ள 
ஆமத்தமாயிருக்கிறார்கள்‌ 
சீயோன்‌ குமாரத்திகள்‌ தாங்களாகவே 
வேலை செய்து, தங்களுடைய 
சம்பாதித்துக்கொள்கிறார்கள்‌. 
கைகளின்‌ பிரயாசத்தினால்‌ வேலை செய்து, 
தங்களுக்கு வஸ்திரங்களை வாங்கி, 
தாங்கள்‌ உடுத்திக்கொள்வதாகவும்‌ 
சொல்லுகிறார்கள்‌. தங்கள்‌ புருஷர்‌ 
தங்களுக்கு ஆகாரத்தையோ, 
வஸ்திரத்தையோ கொடுக்கவேண்டியதில்லை. 
என்று அறிவிக்கிறார்கள்‌. அந்த புருஷனை, 
புருஷன்‌" என்று 
அனுமதி கிடைத்தாலே. 
தங்களுக்குப்‌ போதுமென்று நினைக்கிறார்கள்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சீயோன்‌ குமாரத்திகளுக்கு, 
திருமணமாகவில்லை" என்னும்‌ 
அவர்களைவிட்டு நீங்கவேண்டும்‌. அந்த 
தங்கள்மேல்‌ 
இது மாத்திரமே 
தங்களுக்குப்‌ போதும்‌ என்கிறார்கள்‌. இது 
தவிர புருஷனுடைய வேறு ஆதரவு எதுவும்‌ 
தங்களுக்குத்‌ தேவையில்லை என்று 
சொல்லிவிடுகிறார்கள்‌. சீயோனின்‌ 
குமாரத்திகளிடம்‌ கண்ணியமில்லை. 
ஆனால்‌ நிந்தையும்‌ அவமானமும்‌ 
அதிகமாயிருக்கிறது. சீயோன்‌ குமாரத்திகள்‌ 
தங்கள்‌ நிந்தை நீங்குவதற்காக எதையும்‌ 
செய்வதற்கு ஆயத்தமாயிருக்கிறார்கள்‌. ஏழு 
ஸ்திரீகள்‌ சேர்ந்து ஒரே புருஷனை 
திருமணம்‌ செய்துகொள்வநற்கும்‌. 
முன்வருகிறார்கள்‌. 


“இன்னும்‌. 
நிந்தை 


கர்த்தரின்‌ கிளை ஏசா 4:2. 


ஏசா க்கி 
தப்பினவர்களூக்கு 
கர்த்தரின்‌ கிணை 
ப்‌ 
அவர்களுக்குச்‌. 
தும கதவம்‌ 


இஸ்ரவேலில்‌ 
அந்நானிலே 


அலங்காரமும்‌ 
பூமியின்‌ 
சிறப்பும்‌ 





i FTN 
TT 


ஏசாயா. 


யூததேசத்தின்மீதும்‌, 
நியாயத்தீர்ப்பையும்‌ 


சொன்னார்‌. 
வரும்போது அவர்கள்‌ 

வழியில்லாமல்‌ போகிறது. 
கிருபையுமுள்ளவர்‌. அவர்‌ 

கோபத்தின்‌ மத்தியிலும்‌, தம்முடைய 
கிருபையையும்‌ இரக்கத்தையும்‌ தம்முடைய 
பிள்ளைகளுக்குக்‌ காண்பிக்கிறார்‌. 
மேகத்திற்கு நடுவில்‌ சூரியவெளிச்சம்‌ 
தெரிவதுபோல, கர்த்தருடைய கோபத்திற்கு 
நடுவில்‌, அவருடைய கிருபையும்‌ இங்கு 
வெளிப்படுகிறது. 


இந்த வசனப்பகுதிகளில்‌ கர்த்தருடைய 
வாக்குத்தத்தங்களை ஏசாயா 
வெளிப்படுத்துகிறார்‌. இவையெல்லாமே 
மிகவம்‌ முக்கியமான வாக்குந்தத்தங்களாகும்‌. 
இந்த வாக்குத்தத்தங்கள்‌ நமக்கு 
சந்தோஷத்தையும்‌, சமாதானத்தையும்‌, 
ஆறுதலையும்‌ உறுதிபண்ணுகிறது. 
கர்த்தருடைய ஆசீர்வாதமான 
வாக்குந்தத்தங்களெல்லாம்‌ மேசியாவின்‌ 
ராஜ்யத்தில்‌, கர்த்தருடைய நாளில்‌ நமக்குக்‌ 
கொடுக்கப்படும்‌. 
மனுக்குலத்திற்கு 


உண்டாகும்‌. 


மிகப்பெரிய 


யூதாவும்‌ எருசலேமும்‌ தங்கள்‌ 
அழிவுகளிலிருந்து மறுபடியும்‌. 
மீட்டுக்கொள்ளப்படும்‌. ஆகாஸ்‌ ராஜாவின்‌ 
ஆட்சிக்காலத்தில்‌ 'விக்கிரகாராதனை 
நிரம்பியிருந்தது. ஜனங்கள்‌ கர்த்தருக்கு 
விரோதமாகப்‌ பாவம்‌ செய்து 
கலகம்பண்ணினார்கள்‌. ஆகாசுக்குப்‌ பின்பு 
எசேக்கியா ராஜாவின்‌ ஆட்சிக்காலம்‌ வந்தது. 
இக்காலத்தில்‌ ஆவிக்குரிய மறுமலர்ச்சி 
உண்டாயிற்று. இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 
பாபிலோனிய சிறையிருப்புக்கு அடிமைகளாக 
இழுத்துச்‌ செல்லப்பட்டார்கள்‌. கர்த்தருடைய 
கிருபையினால்‌ அவர்கள்‌ 
அழிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு 
யூததேசத்திற்குத்‌ திரும்பி வந்தார்கள்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தேவன்‌ நீதியுள்ள 
எழுப்புவார்‌. அந்தக்‌ கிளையில்‌ நீதியின்‌ 
கனிகள்‌ உற்பத்தியாகும்‌. ஏசாயா இந்தத்‌ 
தீர்க்கதரிசனத்தைச்‌ சொல்லும்போது, 
அந்நாளிலே என்னும்‌ வார்த்தையைச்‌ 
சொல்லுகிறார்‌. அந்நாள்‌” என்பது 
எருசலேம்‌ நகரம்‌ அழிக்கப்படும்‌ நாளைக்‌ 
குறிக்கும்‌. யூததேசம்‌ சிதறிப்போகும்‌ 
நாளைக்‌ குறிக்கும்‌. மேசியாவின்‌ ராஜ்யம்‌ 
தப்‌ பூமியில்‌ ஸ்தாபிக்கப்படும்‌ நாளைக்‌ 


ஒரு கிளையை 


இவேசுகிறிஸ்துவே 
கிளையாகயிருக்கிறார்‌ 


என்பது, கிறிஸ்துவானவருக்குக்‌ 
கொடுக்கப்படும்‌ தீர்க்கதரிசன பெயர்களில்‌ 
ஒன்று. 


“இப்போதும்‌, பிரதான ஆசாரியனாகிய 
யோசுவாவே, நீ கேள்‌; உனக்கு முன்பாக 
உட்கார்ந்திருக்கிற உன்‌ தோழரும்‌ 
கேட்கக்கடவர்கள்‌; இவர்கள்‌ 
அடையாளமாமிருக்கிற புருஷர்‌; இதோ, 
கிளை என்னப்பட்டவராகிய என்‌ தாசனை 
நான்‌ வரப்பண்ணுவேன்‌" (சக 3:8) 
“அவனோடே சொல்லவேண்டியது: 
சேனைகளின்‌ கர்த்தர்‌ உரைக்கிறது 
என்னவென்றால்‌, இதோ, ஒரு புருஷன்‌, 
"நாமம்‌ கிளை என்னப்படும்‌: 
ஸ்தானத்திலிருந்து 
கர்த்தருடைய 
ஆலயத்தைக்‌ கட்டுவார்‌" (சக 642) 
ee ந்த ச 
ன்‌ 
கிளை எழும்பிச்‌ செழிக்கும்‌” (ஏசா 113. mo 


த அந்நாளில்‌ கிறிஸ்துவானவர்‌ 
மகிமையுமாயிருப்பார்‌. இந்த 


'கிறிஸ்துவானவர்‌ பிதாவோடுகூட, அவருடைய 
மகிமையில்‌ இருந்தார்‌. கர்த்தருடைய நாளில்‌, 
கிறிஸ்துவானவர்‌ அதே மகிமையிலிருப்பார்‌. 





ழ்‌ நவள 
யாய 


கிறிஸ்துவின்‌ சுவிசேஷத்திற்கு 
ஜனங்கள்‌ செவிகொடுப்பார்கள்‌. சுவிசேஷ 
செய்தியை தங்கள்‌ இருதயங்களில்‌ 
ஏற்றுக்கொள்வார்கள்‌. தங்கள்‌ ஆவிக்குரிய 

ஆவிக்குரிய கனிகளைக்‌ 

கர்த்தருடைய கிளையில்‌ 
கனிகள்‌ உண்டாகவேண்டும்‌. துவே 
சுவிசேஷத்தின்‌ ஜெயம்‌. சவிசேஷத்தின்‌ எல்லா 
கிருபைகளும்‌, ஆறுதல்களும்‌ இயேசுகிறிஸ்து 
விடமிருந்தே புறப்பட்டு வருகிறது. 


கிளையின்‌ கனியைப்பற்றி ஏசாயா 
சொல்லும்போது, அதை “பூமியின்‌ கனி" 
என்று சொல்லுகிறார்‌. ஏனென்றால்‌ இந்தக்‌ 

பூமியிலிருந்து உண்டாகிறது. 

கவிச்‌ செய்தியினால்‌ இரட்சிக்கப்படுகிற 
ஜனங்களையும்‌, 
நடைபெறுகிற 
என்னும்‌ 
இரட்சிக்கப்படுகிறவர்கள்‌ 
கனியாகமிருக்கிறார்கள்‌. 
பட்டவர்களின்‌ நற்கிரியைகளும்‌, நல்ல. 
சுபாவங்களும்‌, நல்ல வார்த்தைகளும்‌: 
கிறிஸ்துவின்‌ கனியாகவே இருக்கிறது. 


உண்டாகிற கனியும்‌ நமக்கு அலங்காரமும்‌. 
மகிமையுமாயிருக்கும்‌. இவை 
உலகப்பிரகாரமான 

ஆலிக்குரிய 
வாக்குத்தத்தத்தின்‌ கனிகள்‌. 


கனிகளல்ல. 
கனிகள்‌. 


இவை 
இவை 


“அநேக துன்மார்க்கருக்குள்ள 
செல்வத்திரட்சியைப்பார்க்கிலும்‌, நீதிமானுக்‌ 
குள்ள கொஞ்சமே நல்லது" (சங்‌ 37:16). 


“சரீரமுயற்சி அற்ப பிரயோஜனமுள்‌எது:: 
புக்தியானது இந்த ஜீவனுக்கும்‌. 
பின்வரும்‌ ஜீவனுக்கும்‌ 
வாக்குத்தத்தமுள்ளதாகையால்‌ எல்லா 


வற்றிலும்‌ பிரயோஜனமுள்ளது” (தீமோ 4:5). 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஜீவனுக்கென்று 
பேரெழுதப்பட்டவன்‌ ஏசா 4:8,4 


ஏசா 43. அப்பொழுது ஆண்டவர்‌, 
சீயோன்‌ குமாரத்திகனின்‌ அழுக்கைக்‌ 
கழுவி, நியாயத்தின்‌ ஆவியினாலும்‌, 
சுட்டெரிப்பின்‌ ஆவியினாலும்‌, 
எருசலேமின்‌ இரத்தப்பழிகளை அதின்‌ 
நடுவிலிருந்து நீக்கிவீடும்போது, 


ஏசா கக்‌. போனின்‌ மீதியாயிருத்து, 


தரித்திருத்து 
எனுக்வள்ு 
பேரெழுதப்பட்டவனெவனும்‌ 
பரிசுத்தனென்று சொல்லப்படுவான்‌. 


தேவன்‌ தமக்கென்று பரிசுத்தமான 
வித்தை மீதியாக வைத்திருப்பார்‌. அவர்கள்‌ 
இஸ்ரவேலில்‌ தப்பினவர்களாகயிருப்பார்கள்‌. 
சீயோனில்‌ மீதியாயிருப்பார்கள்‌. 
அவிசுவாசத்தினாலும்‌, துன்மார்க்கத்‌ 
தினாலும்‌, பல கிளைகள்‌ விருட்சத்திலிருந்து, 
ஒடிந்து கீழே விழுந்துவிடும்‌. 
பட்டுப்போகும்‌. அதிலுள்ள. 
கருகிப்போகும்‌. ஆனாலும்‌ 
க கீழே விழாமல்‌, அந்த 
விருட்சத்தோடு விசுவாசத்தினால்‌. 
ஒட்டிக்கொண்டிருக்கிற கிளையும்‌ இருக்கும்‌. 
இவர்களே இஸ்ரவேலில்‌ தப்பினவர்கள்‌. 
இவர்களே சீயோனில்‌ மீதியாமிருப்பவர்கள்‌. 


இஸ்ரவேலில்‌ தப்பினவர்களைப்பற்றி 
ஏசாயா சொல்லும்போது, அவர்கள்‌ 
ஜீவனுக்கென்று பேரெழுதப்பட்டவர்கள்‌ என்று 
சொல்லுகிறார்‌. இவர்கள்‌ சங்காரத்தின்‌ 
நாளில்‌, சங்கரிக்கப்படாமல்‌, ஜீவனோடு 
விட்டுவிடப்பட்டவர்கள்‌. மரித்தவர்களின்‌ 
கூட்டத்திலிருந்தவர்கள்‌. இப்போது 
ன்‌ கூட்டத்திலிருக்கிறார்கள்‌. 
களுடைய பெயர்கள்‌ ஜீவனுக்கென்று 
எழுதப்பட்டிுப்பதினால்‌, மரணநாளில்‌ 
சங்காரமாகவில்லை. 
பெயர்கள்‌ தேவனுடைய 
| பராமரிப்பின்‌ புஸ்தகத்தில்‌ 
இவர்களுடைய 
கர்த்தருடைய  ஜீவபுஸ்தகத்தில்‌ 
எழுதப்பட்டிருக்கிறது. 





i FTE 
TT 


, “உலகத்தோற்றமுதல்‌ அடக்கப்பட்ட 
ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவபுஸ்தகத்தில்‌ 
பேரெழுதப்பட்டிராத பூமியின்‌ குடிகள்‌ யாவரும்‌ 
அதை வணங்குவார்கள்‌” (வெளி 13:8). 


ஜீவனுக்கென்று பேரெழுத்தப்பட்டவர்கள்‌ 
எல்லோரும்‌ ஜீவனுள்ளோரின்‌. 
கூட்டத்திலிருப்பார்கள்‌. அவர்கள்‌ 
எருசலேமில்‌ தரித்திருப்பார்கள்‌. சீயோனில்‌ 
மீதியாயிருப்பார்கள்‌. தம்மிடத்தில்‌. 
ஒப்புக்கொடுக்கப்பட்டவர்கள்‌ யாரையும்‌ 
கிறிஸ்து ஒருபோதும்‌ இழந்துபோகமாட்டார்‌. 


ஜீவனுக்கென்று பேரெழுத்தப்பட்டவன்‌ 
எவனும்‌ பரிசுத்தவான்‌ என்று 
சொல்லப்படுவான்‌. இஸ்ரவேலில்‌ 
தம்பினவர்கள்‌. தேவனுடைய கிருபையினால்‌ 
தப்பித்திருக்கிறார்கள்‌. 
மீதியாமிருப்பவர்கள்‌ 
பரிசுத்தவான்களாயிருப்பதினால்‌, அவர்கள்‌ 
தேவனால்‌  அங்கீகரிக்கப்பட்டவர்களாகவும்‌: 
இருப்பார்கள்‌ 

கர்த்தர்‌ தம்முடைய சபையை 
சீர்படுத்துவார்‌. அதைப்‌ புதுப்பிப்பார்‌. 
சீயோன்‌ குமாரத்திகளின்‌ அழுக்கைக்‌ 
கழுவார்‌. அப்போது ஈனில்‌ 
மீதியாயிருப்பவர்கள்‌ பரிசுத்தவான்கள்‌ என்று 
சொல்லப்படுவார்கள்‌. ஆண்டவர்‌ சீயோன்‌ 
குமாரத்தியை நீதிமின்‌ ஆவியினாலும்‌ 
சுட்டெரிப்பின்‌ ஆவியினாலும்‌ சுத்திகரிப்பார்‌. 
எருசலேமின்‌  இரத்தப்பழிகளை அதின்‌ 
நடுவிலிருந்து நீக்கிவிடுவார்‌. 
எருசலேமிலுள்ள  துன்மார்க்கரையெல்லாம்‌. 
சங்காரம்பண்ணிவிடுவார்‌. 
பாவமான 
துன்மார்க்கமான 
நீக்கிவிட்டு அந்த நகரத்தை சுத்திகரிப்பார்‌ 
எருசலேம்‌ “பரிசுத்த நகரம்‌” என்று பெயர்‌ 
பெற்றிருந்தாலும்‌, அதற்கும்‌ சுத்திகரிப்பு 
தேவைப்படுகிறது. 

சீயோன்‌ குமாரத்திகள்‌ என்னும்‌: 
வாக்கியம்‌ யூததேசத்திலுள்ள நகரங்களையும்‌, 
கிராமங்களையும்‌ குறிக்கலாம்‌. இந்த 
ஊர்கள்‌ எல்லாவற்றிற்கும்‌ 
'தாயானவளாகயிருக்கிறாள்‌. 
சுத்திகரிக்கப்படவேண்டும்‌. 
சுத்திகரிக்கப்படவேண்டும்‌. 
குமாரத்திகள்‌ எல்லோருமே 
சுத்திகரிக்கப்படவேண்டியவர்கள்‌. 
அவர்களுடைய இருதயங்களில்‌ துன்மார்க்கம்‌ 
அழுக்கைப்போல  ஒட்டிக்கொண்டிருக்கிறது. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


அவர்கள்‌ மத்தியிலே இரத்தம்‌ சிந்துதலும்‌, 

இரத்தப்பழியும்‌ காணப்படுகிறது. 

சீயோன்‌ குமாரத்திகளின்‌ 
அவர்களை 


-சத்திகரிப்பது 


நியாயத்தீர்ப்பினால்‌ ஜனங்களை 
சுத்திகரிக்கிறார்‌. பாலிகள்மீது தம்முடைய 
நீதியான தீர்ப்பைக்‌ கொடுத்து, அவர்களை 
தம்முடைய தெய்வீக பராமரிப்பினால்‌ 
அழித்துப்போடுகிறார்‌. நீதிமான்களையோ, 
தம்முடைய கிருபையினாலும்‌, தம்முடைய 
ஆவியினாலும்‌. சுத்திகரிக்கிறார்‌, 
புதுப்பிக்கிறார்‌. அவர்களுடைய இருதயத்தில்‌ 
மனமாற்றத்தைக்‌ கொடுக்கிறார்‌ 


- ஆண்டவரே 


- சீயோன்‌ குமாரத்திகளின்‌ 
எருசலேமின்‌ 

ஆலியும்‌, 

சு்திகரிப்பின்‌ ஆவியும்‌ கிரியை நடப்பிக்கிறது. 
கர்த்தருடைய  ஆலியானவர்‌ மனுஷருடைய 
மனச்சாட்சியோடு பேசுகிறார்‌. அவர்களுடைய 
பாவங்களை அவர்களுக்கு உணர்த்துகிறார்‌ 
வழிநடத்துகிறார்‌. 


ட பன்ன 
அவர்கள்‌ எற்ற 


அவர்கள்‌ விலகிப்‌ 
போகவேண்டியதையும்‌ அவர்களுக்குப்‌ புரிய 
வைக்கிறார்‌. 


கூடாரம்‌ ஏசா ,6 


ஏசா 4:8. அப்பொழுது கர்த்தர்‌ சீயோன்‌ 

மலையிலுன்ன எல்லா 

அதின்‌ 

பகலில்‌. 

புகையையும்‌, 

கொழுந்துவிட்டு எரியும்‌. 

அக்கினிப்பிரகாச த்தையும்‌ 

உண்டாக்குவார்‌; மகிமையானவைகளின்‌ 

மேலெல்லாம்‌ காவல்‌ உண்டாயிருக்கும்‌. 





i THEN 
ETT 


ஏகா 46. 
திழலாகவும்‌, 
மழைக்கும்‌ 

மறைவிடமாகவும்‌, 
உண்டாயிருக்கும்‌. 


பகலிலே வெயிலுக்கு 
பெருங்காற்றுக்கும்‌ 
அடைக்கலமாகவும்‌, 

ஒரு கூடாரம்‌ 


சபையை 
பாதுகாப்பார்‌. சபைக்குரியது 
எல்லாவற்றையும்‌ பாதுகாப்பார்‌. 
மகிமையானவைகளின்‌ மேலெல்லாம்‌ காவல்‌ 
உண்டாயிருக்கும்‌. பரிசுத்தமாக்கப்‌ 
பட்டவைகள்‌ பாதுகாக்கப்படும்‌. சீயோன்‌ 
மலையிலுள்ள எல்லா வாசஸ்தலங்களிலும்‌ 
காவல்‌ உண்டாயிருக்கும்‌. அவர்கள்‌ 
வீடுகளிலும்‌ காவல்‌ உண்டாயிருக்கும்‌. 
கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலத்தில்‌, 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌, தங்கள்‌ 
குடும்பத்தாரோடு கூடிவந்து, கர்த்தரை 
ஆராதிக்கிறார்கள்‌. தம்முடைய பிள்ளைகள்‌ 
தங்கி தாபரிக்கும்‌ வாசஸ்தலங்களை கர்த்தர்‌ 
பாதுகாக்கிறார்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
நேசத்தில்‌ எளியவர்களின்‌ குடிசைகளையும்‌, 
ஐசுவரியவான்களின்‌ மாளிகைகளையும்‌ 
பாதுகாக்கிறார்‌. 


கர்த்தர்‌ தம்முடைய 


தம்முடைய 


சீயோன்‌ மலையிலுள்ள 
சரக்காக! அதின்‌ 
மேலும்‌ 
உண்டாயிருக்கும்‌. 
விசுவாசிக்கிறவர்கள்‌, 
நாமத்தினாலே எங்கு கூடியிருக்கிறார்களோ, 


கர்த்தருடைய காவல்‌ 
எங்கே இரண்டு பேர்‌ 
மூன்று பேர்‌, இயேசுகிறிஸ்துவின்‌ 
நாமத்தினாலும்‌ கூடியிருக்கிறார்களோ, 
அங்கே இயேசுகிறிஸ்துவின்‌ பரிகத்தமான 
பிரசன்னம்‌ அவர்கள்‌ நடுவே இருக்கிறது. 
அந்த ஸ்தலத்திற்கு பரலோகத்தின்‌ 
விசேஷித்த பாதுகாப்பு கிடைக்கும்‌. 


இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 
வழியாகப்‌ பிரயாணம்‌ 
வனாந்தரத்திலே 
தங்கியிருந்தார்கள்‌. அப்போது ன 
தேவனுடைய பாதுகாப்பும்‌, பராமரிப்பும்‌, 
வழிநடத்துதலும்‌ கிடைத்தது. 


அங்கு 
உண்டாயிருக்கும்‌. 


கர்த்தர்‌ 
மேகத்தையும்‌ 

கொழுந்துவிட்டு 

பிரகாசத்தையும்‌. 
உண்டாக்கினார்‌. அப்படிப்பட்ட பாதுகாப்பையும்‌ 
பராமரிப்பையும்‌ கிறிஸ்துவானவர்‌ தம்முடைய 
சபைக்கும்‌ கொடுப்பார்‌. 


இஸ்ரவேலை பாதுகாத்த தேவன்‌, 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


இக்காலத்தில்‌ 
பாதுகாப்பார்‌. கர்த்தர்‌ 
பாதுகாப்பதன்‌ மூலமாய்‌, 
கரிசனையோடிருக்கிறார்‌ என்பது, 
நிரூபணமாகிறது. பழைய 
ஏற்பாட்டுக்காலத்தில்‌ கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனங்களை பாதுகாத்து பராமரித்ததுபோல, 
புதிய ஏற்பாட்டுக்காலத்தில்‌ அவர்‌ தம்முடைய 
சபையை பாதுகாத்து பராமரிக்கிறார்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ வனாந்தரத்தில்‌ 
கர்த்தருக்கு ஆசரிப்புக்‌  கூடாரத்தைப்‌ 
போட்டார்கள்‌. ஆசரிப்புக்‌ கூடாரத்தின்‌ 
திரைச்சீலைகள்மீது தகசுத்தோல்‌ 
போர்த்தப்பட்டிருந்தது. வெளிப்பிரகாரம்‌ 
ஆப்டுக்கடாலின்‌ தோலால்‌ மூடப்பட்டிருந்தது. 
கூடாரத்தைப்‌ 


தம்முடைய சபையை 
தம்முடைய சபையை 
அவர்‌ அதன்மீது 


உண்டாயிருக்கும்‌. 
கூடாரம்‌ காற்றுக்கும்‌ 
பாதுகாப்பாயிருக்கும்‌. காற்றும்‌ 
கூடாரத்தை சேதப்படுத்தாது. 
கர்த்தருடைய கூடாரம்‌ பகலிலே வெயிலுக்கு 
நிழலாகயிருக்கும்‌. பெருங்காற்றுக்கும்‌ 
மழைக்கும்‌ அடைக்கலமாகவும்‌ இருக்கும்‌. 
கர்த்தர்‌ தாமே டய கூடார; 
நடுக்‌, த்தா ய்‌ க ப rd 
வெளிப்படுவார்‌. கை சுற்றிலும்‌ ப 
அக்கினி மதிலாயிருப்பார்‌. அக்கினிக்கு 
ஊடாக யாரும்‌ உட்பிரவேசித்து, வழுவாது 
கர்த்தருடைய மகிமை இரவிலே. 
கொழுந்துவிட்டு 
அக்கினிப்பிரகாசத்தைப்போல இருக்கும்‌. 
நம்முடைய ஆத்துமாவில்‌ கர்த்தருடைய 
கிருபை கிரியை நடப்பிக்கும்போது, அது 
ஆத்துமாவுக்கு மகிமையாயிருக்கிறது. 
மகிமையானவைகளின்‌. மேலெல்லாம்‌ 
கர்த்தருடைய காவல்‌ உண்டாயிருக்கும்போது, 
அவர்‌ நம்முடைய மகிமையான 
ஆத்துமாவையும்‌ காவல்‌ காப்பார்‌. 


எரியும்‌ 


“கடைசிக்காலத்திலே. 
ஆயத்தமாக்கப்பட்டருக்கிற 


வெளிப்பட 
இரட்சிப்புக்கு 

கொண்டு 
பலத்தினாலே. 
க்கு அந்தச்‌ 
பரலோகத்தில்‌ 
வைக்கப்பட்டிருக்கிறது' பேது 1:5). 





ழ்‌ நள 
யாய 


வைத்திருக்கிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌, 
உண்டான  கார்மேகத்தைப்‌ 
அந்த மலையின்‌ 
குறிக்கப்பட்டிருக்கிற எல்லையைத்‌ தாண்டி, 
கர்த்தரிடத்தில்‌ வரக்கூடாது. கர்த்தர்‌ இதை 
மோசேயிடம்‌ மறுபடியுமாக எச்சரித்து, 
சொல்லுகிறார்‌. அப்பொழுது மோசே கர்த்தரை 
நோக்கி, “மலையைச்‌ சுற்றிலும்‌ எல்லை. 
குறித்து, அதைப்‌ பரிசுத்தப்படுத்துங்கள்‌ 
என்று தேவரீர்‌ எங்களை உறுதியாக 
எச்சரித்திருக்கிறீர்‌; ஆகையால்‌, 
ஜனங்கள்‌ சீனாய்மலையின்மேல்‌ 
ஏறிவரமாட்டார்கள்‌" (யாத்‌ 19:23) என்று 


பார்ப்பதற்கு, 
அடிவாரத்தில்‌ 


சுற்றிலும்‌ 
எல்லையைத்‌ தாண்டி 
ஆசாரியருக்கும்‌, 
ஒல்‌ ஜனங்களுக்கும்‌ அனுமதியில்லை. 
ஆனாலும்‌ கர்த்தர்‌ மோசேயையும்‌ 
ஆரோனையும்‌ தம்மிடத்தில்‌ 
வரச்சொல்லுகிறார்‌. 
கர்த்தர்‌ மோசேயை நோக்கி: “நீ 
இறங்கிப்போ; பின்பு நீயும்‌ ஆரோனும்‌ கூடி 
ஏறிவாருங்கள்‌; ஆசாரியர்களும்‌ 
ஜனங்களும்‌, கர்த்தர்‌ தங்களுக்குள்ளே 
சங்காரம்பண்ணாதபடிக்கு, எல்லையைக்‌ 
கடந்து கர்த்தரிடத்தில்‌ 
வராதிருக்கக்கடவர்கள்‌” (யாத்‌ 19:24) என்று 


சொல்லுகிறார்‌. 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ மோசேயையும்‌ ஆரோனையும்‌ 
கனம்பண்ணுவதில்‌ பிரியப்படுகிறார்‌. ஜனங்கள்‌ 
கர்த்தருடைய சமுகத்திலே இருக்கும்போது 
மிகுந்த பயபக்தியோடு இருக்கவேண்டும்‌. 
கர்த்தர்‌ பிரத்தியட்சமாக இறங்கி வந்திருக்கிற 
சீனாய்‌ மலையின்மீது ஏறிப்போகவேண்டும்‌. 
என்று ஜனங்கள்‌ ஆசைப்படக்கூடாது. 
கர்த்தர்‌ நம்முடைய ஆசைகளையும்‌, 
ஆர்வங்களையும்‌ நிறைவேற்றுவார்‌ என்று 
எதிர்பார்க்கக்கூடாது. நாமே கர்த்தருடைய 
சித்தத்திற்கும்‌, அவருடைய விருப்பத்திற்கும்‌ 
நம்மை ஒப்புக்கொடுக்கவேண்டும்‌. காரத்‌ 
நம்முடைய விருப்பங்கள்‌ எல்‌ 
நிறைவேற்றவில்லையென்றாலும்‌, 
தேவைகளை நிச்சயமாய்‌ சந்திப்பார்‌ என்று 
கர்த்தர்மீது நம்பிக்கை வைக்கவேண்டும்‌. 


நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலும்‌ 
கர்த்தர்‌ நமக்கு ஒரு எல்லையைக்‌ 
குறித்திருக்கிறார்‌. அந்த எல்லையை கடந்து 
மீறி வருவது நமக்கு ஆசீர்வாதமாயிராது. 
நமக்கு ஆசைகள்‌ இருக்கலாம்‌. ஆர்வங்களும்‌ 
இருக்கலாம்‌. நம்முடைய ஜீவியத்தில்‌, 
சைகளுக்கும்‌ ர்வங்களுக்கும்‌. 
தனே கெுக்கான்‌ கத்தக்‌ 
சித்தத்திற்கும்‌ திட்டத்திற்கும்‌ முக்கியத்துவம்‌ 
கொடுக்கவேண்டும்‌. 


கர்த்தர்‌ 
அனுமதிக்கிறாரோ 
செய்யவேண்டும்‌. அவர்‌ 
அனுமதிக்கவில்லையோ, 
பிரயாசப்படக்கூடாது. 
நியமித்திருக்கிற 
செய்யாமலிருப்பதும்‌ பாவம்‌. கர்த்தர்‌ 
தடைபண்ணியிருக்கிற 
செய்வதும்‌ பாவம்‌. 

மோசே சீனாய்‌ மலையிலுள்ள 
கொடுமுடியிலிருந்து இறங்கி ஜனங்களிடத்தில்‌ 
வருகிறார்‌. இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ எல்லோரும்‌ 
சீனாய்‌ மலையின்‌ அடிவாரத்தில்‌ 
நிற்கிறார்கள்‌... அவர்களில்‌. ஒருவதம்‌ 
குறிக்கப்பட்ட எல்லையைத்‌ தாண்டி 
வரவில்லை. கர்த்தர்‌ அவர்களுக்கு சொன்ன 
வார்த்தைகளை மோசே அவர்களிடத்தில்‌ 
பயபக்தியோடு சொல்லுகிறார்‌ (யாத்‌ 19:25). 





1 ஏசாயா - விரிவுரை 
ELL ISAIAH - COMMENTARY 


தேவனுடைய வல்லமையும்‌ அவருடைய 
நன்மையும்‌ எல்லா பரிசுத்தவான்களுக்கும்‌. 
கூடாரமாமிருக்கிறது. கர்த்தர்‌ தாமே நமக்கு 
மறைவிடமாயிருக்கிறார்‌. ர 
மறைவிடமாயிருக்கிறீர்‌: 
இக்கட்டுக்கு விலக்கிக்காத்து. 
பாடல்கள்‌ என்னைச்‌ சூழ்ந்துகொள்ளும்படி 
செய்வீர்‌" (சங்‌ 32:7). கர்த்தரை நமக்கு 
தாபரமாகக்‌ கொண்டிருக்கிறோம்‌. “எனக்கு 
அடைக்கலமாயிருக்கிற உன்னதமான 
கர்த்தரை உனக்குத்‌ தாபரமாகக்கொண்டாய்‌” 
(சங்‌ 91:9). கர்த்தரே நமக்கு எக்காலத்திலும்‌, 
எல்லா சூழ்நிலைகளிலும்‌ 
அடைக்கலமாகயிருக்கிறார்‌. 





f= FTE 
TT 


ஏசாயா தீர்க்கதரிசி தேவனுடைய 
நாமத்தினால்‌, ஜனங்களுடைய 
பாவங்களையும்‌, அவர்களுடைய 
மீறுதல்களையும்‌, அவர்களுடைய 
பாவங்களினிமித்தமாய்‌ அவர்கள்‌ தங்கள்மீது 
வரவழைத்துக்கொண்ட தேவனுடைய 
நியாயத்தீர்ப்புக்களையும்‌ பற்றி தெளிவாகச்‌ 
சொல்லுகிறார்‌. 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ ஜனத்தார்மீது. 
தமது அன்பையும்‌, பாதுகாப்பையும்‌, 
பராமரிப்பையும்‌ வெளிப்படுத்துகிறார்‌. 
இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ கர்த்தருடைய 
திராட்சத்‌ தோட்டமாயிருக்கிறார்கள்‌. ஆனால்‌ 
அவர்களோ நல்ல பழங்களைக்‌ கொடுக்காமல்‌ 
கசப்பான பழங்களைக்‌ கொடுக்கிறார்கள்‌. 
இதனால்‌ அவர்களுக்கு அழிவு 
நியமிக்கப்படுகிறது. (ஏசா 51-7). 

இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ மத்தியில்‌ 
காணப்படும்‌ பாவங்களை ஏசாயா 
வரிசையாகச்‌ சொல்லுகிறார்‌. அவர்களுடைய 
பாவங்களெல்லாவற்றிற்கும்‌ அவர்களுக்குத்‌ 
தண்டனை கிடைக்கும்‌. அவர்களிடத்தில்‌ 
பேராசை: இருக்கிறது. பேராசைக்கு, 
தண்டனையாக பஞ்சம்‌ கொடுக்கப்படும்‌ 
(ஏசா... 5:8-0). அவர்கள்‌ 
வெறித்திருக்கிறார்கள்‌. 
பண்ணுகிறார்கள்‌. நீதியைப்‌ புரட்டுகிறார்கள்‌ 
(ஏசா 5311,12,22,23), அவர்கள்‌ அந்நிய 
தேசத்தாரின்‌ சிறையிருப்புக்கு 
அனுப்பப்படுவார்கள்‌ (ஏசா 53-17. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ தீமையை நன்மை 
என்றும்‌, இருளை வெளிச்சம்‌ என்றும்‌ 
மாறுபாடாக பேசி, தாங்கள்‌ பேசியதை. 
சாதிக்கிறார்கள்‌ (ஏசா 5:20). அவர்களிடத்தில்‌ 
சுயபெருமை காணப்படுகிறது. (ஏசா 
அவர்கள்‌ நீதியைப்‌ புரட்டுகிறார்கள்‌. 
இதனிமித்தம்‌ கர்த்தருடைய கோபம்‌ 
அவர்களுக்கு விரோதமாய்‌ மூளும்‌ 
(ஏசா... 52425). தூரத்திலுள்ள ஜாதியார்‌ 
அவர்கள்மீது படையெடுத்து வருவார்கள்‌ 
(ஏசா 5:26-30). சனகெரிப்பின்‌ சேனை 
யூததேசத்தின்மீது. வந்த சம்பவத்தை 
ஏசாயா தீர்க்கதரிசனமாக முன்னறிவிக்கிறார்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நேசருடைய திராட்சத்தோட்டம்‌ 
ஏசா 5:1,2 


ஏசா 54. இப்பொழுது நான்‌ என்‌: 
தேசரிடத்தில்‌ அவருடைய திராட்சத்‌ 


திராட்சத்தோட்டம்‌ உண்டு. 


ஏசா 5:2. அவர்‌ அதை வேலியடைத்து, 
அதிலுன்ன கற்களைப்‌ பொறுக்கி, 
அதிலே நற்குல திராட்சச்‌ செடிகளை 
நட்டு, அதின்‌ நடுவில்‌ ஒரு 
கோபுரத்தைக்‌ கட்டி, அதில்‌ 
ஆலையையும்‌ உண்டு பண்ணி, அது 
நல்ல திராட்சப்பழங்களைத்‌ தருமென்று 
காத்திருந்தார்‌; அதுவோ கசப்பான 
பழங்களைத்‌ தந்தது. 

பாவிகள்‌  மனந்திரும்பவேண்டுமென்று 
கர்த்தர்‌ எதிர்பார்க்கிறார்‌. அவர்களை 
மனந்திரும்புமாறு தூண்டுகிறார்‌. சில 
சமயங்களில்‌ தெளிவான, வெளிப்படையான 
வார்த்தைகளைச்‌ சொல்லி, பாவிகளை 
மனந்திரும்புமாறு உற்சாகப்படுத்துகிறார்‌. சில 
சமயங்களில்‌ கர்த்தர்‌ வெளிப்படையான 
வார்த்தைகளைச்‌ சொல்லுவதற்குப்‌ 
உவமைகளைச்‌ சொல்லுகிறார்‌ 
சமயங்களில்‌ பாடல்களையும்‌, வேறு சில 
சமயங்களில்‌ உரைநடைகளையும்‌ 
பயன்படுத்துகிறார்‌. 

பிதாவாகிய தேவன்‌ குமாரனாகிய 
கனப்படுத்துகிறார்‌. 
ன்‌ நேசகுமாரன்‌. 


அவரைக்‌ 
ஏற்பாட்டுக்கால 
மணவாளனுக்கு 
கிறிஸ்துவானவர்‌ 
நேசகுமாரனாகவும்‌, நமக்கு 
இருக்கிறார்‌. 


சிநேகிதராயிருந்தார்கள்‌. 
தேவனுடைய 
நேசரட்சராகவும்‌ 





i FTE 
TT 


ஏசாயா தீர்க்கதரிசி  நேசருடைய 
திராட்சத்தோட்டத்தைக்‌ குறித்து, ஒரு பாட்டு 
பாடுகிறார்‌. கர்த்தர்‌ வெளிப்படுத்துகிற 


கொள்வதற்கு எளிதாயிருக்கும்‌. 
எளிதாக நினைவில்‌ வைத்திருக்கலாம்‌. 
நம்முடைய  பின்சந்ததியாருக்கும்‌ இதை. 
மறவாமல்‌, முழுமையாய்‌ 
குற்றுக்கொடுக்கலாம்‌. 
மோசே தன்னுடைய பாடலில்‌. 
முன்னறிவித்திருந்த சம்பவங்கள்‌, 
(உபா 32-ஆவது அதிகாரம்‌) இப்போது, 
ஏசாயாவின்‌ காலத்தில்‌ நிறைவேறியிருக்கிறது. 


தேவன்‌ யூததேசத்திற்கும்‌, 
நறனத்தாருக்கம்‌. (பொரிய காரியங்களைச்‌ 
ய்திருக்கிறார்‌. அவர்களை கானான்‌. 
தேசத்திற்கு அழைத்து வந்து. க்‌ 
ஒரு தேசமாக 
ஸ்தாபித்திருக்கிறார்‌ ம்‌ 
மகாசெழிப்பான மேடாகயிருக்கிறது. 
யூதர்கள்‌ அபிஷேக தைலத்து குமாரனுடைய 
கொம்பாகயிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
திரளான  எண்ணிக்கையிலிருக்கிறார்கள்‌. 
கானான்‌. தேசத்தின்‌ நன்மையைப்‌ 
புசிக்கிறார்கள்‌. உச்சிதமான  கோதுமையைப்‌ 
புசித்து, நவமான திராட்சரசத்தைப்‌ 
பானம்பண்ணி ஆரோக்கியமாயிருக்கிறார்கள்‌. 


இஸ்ரவேலின்‌ வம்சமே கர்த்தருடைய 
திராட்சத்தோட்டம்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
திராட்சத்தோட்டத்தை ஸராமரிக்கிறார்‌. 
பாதுகாக்கிறார்‌. நேசருடைய 
திராட்சத்தோட்டம்‌ மகாசெழிப்பான 
இடத்திலிருக்கிறது. கர்த்தரோ அதை 
வேலியடைத்துப்‌ பாதுகாக்கிறார்‌. 
திராட்சத்தோட்டத்திற்கு வேலியடைக்க. 
வில்லையென்றால்‌ அந்நியர்கள்‌ 
உள்ளே பிரவேசித்துவிடுவார்கள்‌. 
திராட்சத்தோட்டத்திலுள்ள பழங்களுக்கு 
பாதுகாப்பு இருக்காது. கர்த்தர்‌ 
தமக்குச்‌ சொந்தமான 
திராட்சத்தோட்டத்தை வேலியடைத்துப்‌ 
பாதுகாக்கிறார்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


பர்வதங்கள்‌ 
இருக்குமாப்போல்‌, கர்த்தர்‌ 
என்றென்றைக்கும்‌ தம்முடைய 
சுற்றிலும்‌ இருக்கிறார்‌" (சங்‌ 
இதோ,  இஸ்ரவேலைக்‌ 
உறங்குவதுமில்லை. 

(சங்‌ 121:4). 


எருசலேமைச்‌ 


பொறுக்குகிறார்‌. நம்முடைய 
இருதயத்தை நீக்கிவிட்டு, அதற்குப்‌ பதிலாக 
தமது கிருபை நிரம்பிய சதையான. 
இருதயத்தை நமக்குக்‌ கொடுக்கிறார்‌. 
தம்முடைய திராட்சத்தோட்டத்திலே கர்த்தர்‌ 
நற்குல திராட்சச்செடிகளை நட்டுகிறார்‌. 
இஸ்ரவேல்‌. புத்திரர்‌ மத்தியிலே. 
சுத்தமான உபதேசம்‌ போதிக்கப்படுகிறது. 


கர்த்தர்‌ 
திராட்சத்தோட்டத்தின்‌ 
கோபுரத்தைக்கட்டி, 
உண்டுபண்ணுகிறார்‌. 


பாதுகாப்பாக 


திராட்சத்தோட்டம்‌ 
வேலியடைக்கப்பட்டிருக்கிறது. 
நடுவில்‌ கோபுரமும்‌ 
கட்டப்பட்டிருக்கிறது. கோபுரம்‌ 
எருசலேமில்‌ கட்டப்பட்டிருக்கிற 
குறிக்கிற வார்த்தை. 
அலங்கங்களினால்‌ 
பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. 


தேவாலயத்தில்‌. தேவனுடைய 
பலிபீடம்‌ இருக்கிறது. இதுவே 
திராட்சத்தோட்டத்திலுள்ள ஆலை. 
பலிபீடத்திலே இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ தங்கள்‌ 
பலிகளை கொண்டு வந்து செலுத்தவேண்டும்‌. 
திராட்சத்தோட்டத்திலுள்ள ஆலையில்‌ 
பழங்களைக்‌ கொண்டு வந்து சேர்ப்பதுபோல, 
படத்திலே கர்த்தருக்கு செலுத்தவேண்டிய 

கொண்டு வந்து 
கக 





i THE 
TT 


கர்த்தர்‌ தம்முடைய 
'திராட்சத்தோட்டத்தை உண்டுபண்ணி, 
அதில்‌ நற்குல திராட்சச்செடிகளை நட்டி, 
அது நல்ல திராட்சப்பழங்களைத்‌ தரும்‌ 
என்று காத்திருக்கிறார்‌. திராட்சத்தோட்டத்தை 
நட்டி, பாதுகாத்து பராமரிக்கிறவர்‌, அதன்‌ 
மூலமாய்‌ தமக்கு நன்மை. 
உண்டாகவேண்டுமென்று விரும்புகிறார்‌. 
இது ஒரு நியாயமான எதிர்பார்ப்பு. 
கர்த்தரும்‌ திராட்சத்தோட்டத்திலே 
நற்குல திராட்சச்செடிகளை நட்டி, அது 
நல்ல திராட்சப்பழங்களைத்‌  தருமென்று 
காத்திருக்கிறார்‌. 


நல்ல நோக்கமும்‌, நல்ல துவக்கமும்‌ 
நல்லதுதான்‌. ஆனால்‌ நன்மைகளைப்‌ 
பெற்றுக்கொள்வதற்கு, நோக்கமும்‌, 
துவக்கமும்‌ இருந்தால்‌ மாத்திரம்‌ போதாது. 
நாம்‌ ஆரம்பித்தது கனிகொடுக்கவேண்டும்‌. 
நம்முடைய நோக்கத்தில்‌ பரிமோஜனுண்டாக 

வேண்டும்‌. நம்முடைய இருதயம்‌: 
நல்ல இருதயமாகயிருந்தால்‌. நம்முடைய 
'வியம்‌ நல்ல சபாவங்களால்‌ 


இபிமரக்கவேண்டும்‌ 


கர்த்தர்‌ 
திராட்சத்தோட்டத்தில்‌ 
திராட்சச்செடிகளை 
அவை நல்ல. திராட்சப்பழங்களைக்‌. 
கொடுக்கவேண்டும்‌. நம்முடைய ஜீவியத்தில்‌ 
பரிசுத்த. ஆவியானவர்‌ 
நடப்பிக்கும்போது, ல்‌ 
வார்த்தைகளிலும்‌, கிரியைகளிலும்‌ பரிசுத்தம்‌ 
நிரம்பிமிருக்கவேண்டும்‌.  ஆவலியானவருக்கு 
காரியங்களை நாம்‌ 
i நம்முடைய சிந்தையில்‌ 
பரிசுத்தம்‌ நிரம்பியிருக்கவேண்டும்‌. 


கர்த்தர்‌ தம்முடைய தோட்டத்திலே 
நற்குல திராட்சச்செடிகளை நட்டியிருக்கிறார்‌. 
த்தில்‌ நல்ல 


காரியம்‌ 

அவருக்கு 

திராட்சச்செடிகள்‌ 

நல்ல... திராட்சப்பங்களைத்‌ தருமென்று 

கர்த்தர்‌ காத்திருக்கிறார்‌. ஆனால்‌ அந்தத்‌ 

திராட்சச்செடிகளோ கசப்பான பழங்களைத்‌ 
தருகிறது. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


நற்குல திராட்சச்செடியின்‌ பழங்கள்‌ 
இனிப்பாயிருக்கும்‌. ஆனால்‌ இந்தப்‌ 
பழங்களோ கசப்பாயிருக்கிறது. இதன்‌ 
சுபாவம்‌ மாகபட்டுவிடுகிறது. நற்குலத்தோடு 
தீயகுலம்‌ கலந்துவிடுகிறது. இதனால்‌ 
இனிப்பான திராட்சப்பழங்களுக்குப்‌ பதிலாக 
கசப்பான திராட்சப்பழங்கள்‌ முளைக்கிறது. 


கசப்பான ராட்சப்பழங்க। 
பார்ப்பதற்கு இன்னை தாடா பள்‌ 
க இருக்கும்‌. செடிகளைப்‌ பார்த்தால்‌ 
நற்குல திராட்சச்செடிகளைப்‌ 

பசுவே இக்கும்‌... புங்கன்‌ இம்‌ 
நற்குல திராட்சப்பழங்களைப்போலவே 
க்கும்‌. னால்‌ சுவையில்‌ 

வித்தியாசமிருக்கிறது. 


ஒப்‌ 
திராட்சப்பழங்கள்‌ மனுஷருபை 
பாகமான. ஜீலிலததிற்கு: அன்பார்‌ 
கர்த்தருக்கு, விரோதமாய்க்‌ 
கலகம்பண்ணுகிறவர்கள்‌, தேவபக்தியின்‌ 
வேஷத்தைத்‌ தரித்திருப்பார்கள்‌. 
அவர்களிடத்தில்‌ மெய்யான 
தெய்வபக்தியிருக்காது. பரிசுத்த 
ல்‌ நிரப்பப்பட்டிருப்பதுபோல 
ர்கள்‌ னால்‌ 


எருசலேமின்‌ குடிகளே. 
ஏசா 53ம்‌ 


ஏசா 5:3. எருசலேமின்‌ குடிகளே, 
யூதாவின்‌ மனுஷரே, எனக்கும்‌ எண்‌: 
திராட்சத்‌ தோட்டத்துக்கும்‌ 
தியாயந்தீருங்கள்‌. 


ஏசா 3. நான்‌ என்‌ 
திராட்சத்தோட்டத்திற்காகச்‌ செய்யாத 
வே ற்‌ 


திராட்சப்பழங்களைத்‌ 
நான்‌ காத்திருக்க அது கசப்பான 
பழங்கனைத்‌ தத்ததென்ன? 





f= FTN 
TT 


கர்த்தர்‌ தம்முடைய 
'திராட்சத்தோட்டத்தில்‌, நல்ல திராட்சப்பழங்கள்‌ 
கிடைக்குமென்று எதிர்பார்க்கிறார்‌. ஆனால்‌ 
தோட்டத்திலுள்ள செடிகள்‌ கசப்பான 
பழங்களைத்‌ தருகிறது. கர்த்தருக்கு. 
ஏமாற்றமுண்டாகிறது. கர்த்தர்‌ தம்முடைய 
மனதின்‌ வேதனையை எருசலேமின்‌ 
குடிகளிடத்திலும்‌, யூதாவின்‌ புத்திரரிடத்திலும்‌ 
முறையிடுகிறார்‌. தமக்கும்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கும்‌ இடையிலுள்ள வழக்குகளை, 
விசாரிக்கவேண்டுமென்று கர்த்தர்‌ 
விரும்புகிறார்‌. தமக்கும்‌ தம்முடைய திராட்சத்‌ 
நோட்டத்திற்கும்‌ நடுவே, எருசலேமின்‌ 
குடிகளும்‌ யூதாவின்‌ 
நியாயாதிபதிகளாயிருந்து, 
நீதியாய்‌ நியாயந்தீர்க்க 
கர்த்தர்‌ எதிர்பார்க்கிறார்‌ 
கர்த்தரே நீதியுள்ள 
மகாநாளின்போது கர்த்தரே தம்முடைய 
சிங்காசனத்தில்‌ வீற்றிருந்து 
சர்வசிருஷ்டிகளையும்‌ நியாயம்‌ விசாரிப்பார்‌ 
இப்போதோ தமக்கும்‌, தம்முடைய திராட்சத்‌ 
நோட்டத்திற்கும்‌ இடையேயுள்ள வழக்கை 
விசாரிக்குமாறு. எருசலேமின்‌ குடிகளையும்‌ 
யூதாவின்‌ புத்திரரையும்‌ கேட்டுக்கொள்கிறார்‌. 


கர்த்தர்‌ தம்முடைய டட. 
சொல்லும்போது. நான்‌ 
நிராப்சத்தோட்டத்திந்காக செய்யாத ன 

வேலையை அதற்கு செய்யலாம்‌" 
என்று கேட்கிறார்‌. தம்முடைய 
திராட்சத்தோட்டத்தின்‌ வேலியை 
அடைத்திருக்கிறார்‌. 


நியாயாதிபதி 


கர்த்தர்‌ 


அதிலுள்ள கற்களைப்‌ 
பொறுக்கியிருக்கிறார்‌. அதிலே  நற்குல. 
திராட்சசெடிகளை நட்டியிருக்கிறார்‌. 
இப்போது அது நல்ல திராட்சப்பழங்களைத்‌ 
தருமென்று காத்திருக்கிறார்‌ 

ஈட்சச்செ! என்னென்ன 
வனர வனக தக்‌ 
கர்த்தர்‌ செய்து முடித்துவிட்டார்‌. இனிமேல்‌ 
திராட்சத்தோட்டத்திற்கு கர்த்தர்‌ செய்ய 
வேண்டியது ஒன்றுமேயில்லை. திராட்சச்‌ 
செடிகள்தான்‌ நல்ல திராட்சப்பழங்களைக்‌ 
கொடுக்கவேண்டும்‌. ஆனால்‌ அந்தச்‌ 
செடிகளோ நல்ல பழங்களைக்‌ 
கொடுக்காமல்‌ கசப்பான பழங்களைக்‌ 
கொடுக்கிறது. தாம்‌ இனிமேலும்‌ தம்முடைய 
திராட்சத்‌ தோட்டத்திற்கு வேறு என்ன 
வேலையை செய்யவேண்டும்‌ என்று கர்த்தர்‌ 
எருசலேமின்‌ குடிகளிடத்திலும்‌ யூதாவின்‌ 
மனுஷரிடத்திலும்‌ கேட்கிறார்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ தாம்‌ செய்யவேண்டிய எல்லா 
காரியங்களையும்‌ நேர்த்தியாய்‌ செய்து 
முடித்துவிடுகிறார்‌. இனிமேல்‌. நாம்‌ 
தான்‌ நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற 
நற்கிரியைகளைச்‌ செய்யவேண்டும்‌. நாம்‌ 
தான்‌ நற்கனிகளைக்‌ கொடுக்கவேண்டும்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய தோட்டத்தில்‌ நல்ல 
திராட்சப்பழங்களை எதிர்பார்க்கும்போது, 
தோட்டத்திலுள்ள திராட்சச்செடிகள்‌ 
கசப்பான பழங்களைக்‌ கொடுக்கக்கூடாது. 
கர்த்தர்‌ நம்மிடத்தில்‌ நற்கிரியைகளை 
எதிர்பார்க்கும்போது, நாம்‌ துர்க்கிரியைகளை 
வெளிப்படுத்தக்கூடாது. 


திராட்சத்தோட்டத்தைப்‌ 
பாழாக்கிவிடுவேன்‌ 
ஏசா 5:5,6 


ஏசா ௧. இப்போதும்‌ நான்‌ என்‌ 
திராட்சத்தோட்டத்துக்குச்‌ செய்வதை 
உங்களூக்கு அறிவிப்பேன்‌; அதின்‌ 
வேலியை எடுத்தூப்போடுவேன்‌, அது 
மேய்த்துபோடப்படும்‌; அதின்‌ 
அடைப்பைத்‌  தகர்ப்பேன்‌, அது 
மிதியுண்டுபோம்‌. 


ஏசா 54. அதைப்‌ பாழாக்கிவிடுவேன்‌; 
அதின்‌ கினை நறுக்கப்படாமலும்‌, 
கனைகொத்தி. எடுக்கப்பட மலும்‌ 
போவதினால்‌, முட்செடியும்‌ 
நெரிஞ்சிலும்‌ முளைக்கும்‌ அதின்மேல்‌ 
மழை பெய்யாதபடிக்கு மேகங்களுக்கும்‌ 
கட்டனையிடுவேன்‌ என்கிறார்‌. 
திராட்சத்தோட்டத்திற்கு 
கர்த்தர்‌ தம்முடைய 
திராட்சத்தோட்டத்தில்‌ நல்ல 
திராட்சப்பழங்களை எதிர்பார்த்தார்‌. இது 
நீதியான எதிர்பார்ப்பு நியாயமான 
சிபா கர்த்தர்‌ எதிர்பார்த்த 
ரியம்‌ நடைபெறவில்லை. 
தசச்ரெகருக்க சாக்குப்போக்கு 
சொல்லவும்‌ இடமில்லை. த்தர்‌ 
அந்த செடிகளுக்கு 
காரியங்களையெல்லாம்‌. 
அவையெல்லாவற்றையும்‌ 
முடித்துவிட்டார்‌. ஆனால்‌ அந்தச்‌ 
செடிகளோ நல்ல திராட்சப்பழங்களைக்‌ 
கொடுக்காமல்‌, கர்த்தரை வஞ்சித்துவிட்டது. 


கர்த்தர்‌ 
அழிவை நியமிக்கிறார்‌. 


செய்யவேண்டுமோ, 
செய்து 





ழி al 
TT 

| திராட்சச்செடியின்மீது, 
த 


பழங்களைக்‌ கொடுக்காத 
தோட்டத்தின்மீது 
க்கினைத்தீர்ப்பைக்‌ 
ப்போதும்‌ 
திராட்சத்தோட்டத்திற்க 
உங்களுக்கு அறிவிப்பேன்‌" 
சொல்லுகிறார்‌. 


'திராட்சத்தோட்டத்திற்கு தேவனுடைய 
தண்டனை வருகிறது. அது இனிமேல்‌: 
தரட்சந்தோப்‌ மாலே இருக்காது. தாம்‌ 
போட்ட கர்த்தர்‌ 
கனா அப்போது 
தோட்டத்திலுள்ள  திராட்சச்செடிகளெல்லாம்‌. 
மேய்ந்துபோடப்படும்‌. கர்த்தர்‌ தோட்டத்தின்‌ 
அடைப்பை தகர்ப்பார்‌. அப்போது அது 
மிதியுண்டுபோகும்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
ல்‌ பாழாக்கிவிடுவார்‌. 
இனிமேல்‌ திராட்சத்தோட்டத்தைப்‌ 
போலவே "இருக்காது, கர்த்தருடைய 
பாதுகாப்பும்‌, பராமரிப்பும்‌ நிறுத்தப்பட்டால்‌, 
நமக்கு அழிவு நிச்சயம்‌ வரும்‌. 


திராட்சத்தோட்டத்திலுள்ள 


கர்த்தர்‌ 
செடிகளின்‌ கிளையை. 
நிறுத்திவிடுகிறார்‌. 

நறுக்கப்படாமலிருக்கிறது. 


அவை 


கர்த்தர்‌ களையைக்‌ 
நிறுத்திவிடுகிறார 
நறுக்கப்படாமலும்‌, 
கொத்தியெடுக்கப்படாமலும்‌ 
திராட்சத்தோட்டத்தில்‌ 
நெரிஞ்சிலும்‌ முளைகிறது. 


அவர்களுக்கு வேறு ப தவய்‌ 
கர்த்தர்‌ அடைப்பைத்‌ தகர்த்துப்போடும்போது. 
இஸ்ரவேல்‌ ஜனத்தாரின்‌ நிர்வாணத்தை 
மறைப்பதற்கு வஸ்திரம்‌ எதுவம்‌ இருக்காது. 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ இனிமேல்‌ ஒரு 
தேசமாகயிருக்கமாட்டார்கள்‌. கர்த்தர்‌ 
வேலியடைத்து பாதுகாக்கும்‌ வரையிலும்தான்‌.. 
நமக்குப்‌ பாதுகாப்பு உண்டு. கர்த்தர்‌ வேலியை 
எடுத்துப்போட்டால்‌, திராட்சத்தோட்டத்தில்‌ 
வருவோரும்‌ போவோரும்‌ உள்ளே 
பிரவேசிப்பார்கள்‌. மனுஷரோடு 
மிருகங்களும்‌ சேர்ந்து. பிரவேசிக்கும்‌. 
திராட்சச்செடிகளை அந்நியர்கள்‌ 
அழிக்கும்போது. திராட்சச்செடிக்காக பரிந்து 
அங்கு யாருமே இருக்கமாட்டார்கள்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ நம்மோடு கூடயிருக்கும்‌ வரையிலும்‌, 
அவர்‌ நம்மைப்‌ பாதுகாப்பார்‌. பராமரிப்பார்‌ 
நமக்காக சத்துருவோடு யுத்தம்பண்ணுவார்‌. 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
தாம்‌ இதுவரையிலும்‌ கொடுத்த வந்த 
பாதுகாப்பை நிறுத்திவிடுகிறார்‌. 
அந்நியர்கள்‌ அவர்கள்மீது படையெடுத்து, 
அவர்களை எளிதாக ஜெயித்து, 
அவர்களைத்‌ தங்களுக்கு அடிமைகளாக்கிப்‌ 
போடுகிறார்கள்‌. கர்த்தர்‌ அடைப்பைத்‌ 
தகர்த்துப்போடும்போது, திராட்சத்தோட்டம்‌ 
மிதியுண்டுபோகும்‌. அதில்‌ முட்செடியும்‌ 
நெரிஞ்சிலும்‌ முளைக்கும்‌. அதைப்‌ 
பார்ப்பதற்கு திராட்சத்தோட்டம்‌ போலவே 
இருக்காது. அதுபோலவே கர்த்தருடைய 
பாதுகாப்பு யூததேசத்திலிருந்து விலக்கிக்‌ 
கொள்ளப்படும்போது அந்த தேசத்தைப்‌ 
பார்ப்பதற்கு ஒரு தேசம்‌ போலவே இருக்காது. 
அது பாழிடம்‌ போலிருக்கும்‌. 
நாம்‌ கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
நற்கனிகளைக்‌ கொண்டுவரவில்லை. 
யென்றால்‌, நாம்‌ ஒன்றுமே கொண்டு 
வரவில்லை என்றுதான்‌ பொருள்‌. கசப்பான 
கனிகளை எவ்வளவு திரளாய்க்‌. 
கர்த்தர்‌ அதில்‌ 
கர்த்தருடைய 
பராமரிப்பையும்‌ 


கொண்டுவந்தாலும்‌ 
பிரியப்படுவதில்லை. 
பாதுகாப்பையும்‌, 
பெற்றுக்கொண்டு கனிகொடுக்காமலிருப்பது 
பாவம்‌. கனிகொடுக்காமலிருக்கும்‌ 
பாவத்திற்கு அழிவு நியமிக்கப்பட்டிருக்கிறது. 
இஸ்ரவேலின்‌ வம்சம்‌ 
சேனைகளின்‌. கர்த்தருடைய 
திராட்சத்தோட்டமாமிருக்கிறார்கள்‌. கர்த்தர்‌ 
அவர்களை நற்குல திராட்சச்செடிகளைப்போல 
நட்டி பாதுகாத்து பராமரித்து 
வருகிறார்‌. அவர்களிடத்தில்‌ நற்கனிகளை 
எதிர்பார்க்கிறார்‌. ஆனால்‌ அவர்களோ 
கெட்ட கனிகளைக்‌ கொடுக்கிறார்கள்‌. 
நற்கனி கொடுக்காத இஸ்ரவேல்‌. 
புத்திரர்மீது தேவனுடைய நியாயத்தீர்ப்பு 
வருகிறது. கல்தேயர்கள்‌ எருசலேமின்மீது 
யுத்தம்பண்ணி, அந்த 
அழித்துப்போடுகிறார்கள்‌. அதன்‌ 
ரோமாபுரியார்‌ யூதர்களை ற்‌ 


முடிவில்‌ தேவஆலியானவர்‌ 
புத்திரரை விட்டு விலகிப்போய்விட்டார்‌. 





ழ்‌ நள 

யாய 
கர்த்தருடைய 
திராட்சத்தோட்டம்‌ 
இஸ்ரவேலின்‌ வம்சமே 
ஏசா 5:7 


ஏசா 5:7. சேனைகளின்‌ கர்த்தருடைய 
திராட்சுத்தோட்டம்‌ இஸ்ரவேலின்‌ 
வம்சமே; அவருடைய மனமகிழ்ச்சியின்‌ 
நாற்று யூதாவின்‌ மனுஷரே; அவர்‌ 


இதே, 
காத்திருந்தார்‌, இதோ, முறைப்பாடு. 


தாம்‌ சொன்ன உவமைக்கு 
தாமே வியாக்கியானம்‌ சொல்லுகிறார்‌. 
இஸ்ரவேலின்‌ வம்சமே சேனைகளின்‌ 
கர்த்தருடைய திராட்சத்தோட்டமாமிருக்கிறது. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ எல்லோருமாய்ச்‌ 
சேர்ந்து இஸ்ரவேல்‌ தேசமாயிருக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ பன்னிரண்டு கோத்திரங்களாகப்‌ 
பிரிந்திருந்தாலும்‌, ஒரே தேசமாக 
இணைக்கப்பட்டிருக்கிறார்கள்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய தோட்டத்திலே 
நற்குல திராட்சச்செடிகளை நட்டிமிருக்கிறார்‌. 
நாவின்‌. மனுஷரே நற்குல 
ஈட்சச்செடிகள்‌. அவர்களே கர்த்தருடைய 
மனமகிழ்ச்சியின்‌ நாற்றுகளாகமிருக்கிறார்கள்‌ 
கர்த்தர்‌ தம்முடைய ஜனங்களுக்கு 
ஏராளமான ஆசீர்வாதங்களைக்‌ 
கொடுத்திருக்கிறார்‌ அவர்களை 
அன்பாய்‌ வழிநடத்தி, ஆதரவாய்ப்‌ 
பராமரித்திருக்கிறார்‌ தம்முடைய 
அன்புக்கும்‌, ஆதரவுக்கும்‌, பாதுகாப்புக்கும்‌, 
பராமரிப்புக்கும்‌ ஈடாக, யூதாவின்‌ 
மனுஷர்‌, தங்கள்‌ ஜீவியத்தில்‌ 
நற்கனிகளைக்‌ கொடுக்கவேண்டு. 
மென்று எதிர்பார்க்கிறார்‌. 
அவர்கள்‌ கர்த்தருக்குப்‌ 
பிரியமானவர்களாகவும்‌,  பிரயோஜனமான 
வர்களாகவும்‌ ஜீவிக்கவேண்டும்‌. 


கர்த்தர்‌ யூதாவின்‌ மனுஷரிடத்தில்‌ 
நா்‌ பா பததி 
தம்முடைய ஜனங்கள்‌ பரிசுத்தமாய்‌ 
ஜீவிக்கவேண்டுமென்றும்‌, கண்ணியன்‌ 
நடந்துகொள்ளவேண்டுமென்றும்‌ கர்த்தர்‌ 
எதிர்பார்க்கிறார்‌. அவர்‌ யூதாவின்‌ 
மனுஷரிடத்தில்‌ நியாயத்திற்குக்‌ காத்திருந்தார்‌. 
ஆனால்‌ அவர்களிடத்தில்‌ நியாயமில்லை. 
நியாயத்திற்குப்‌ பதிலாக கொடுமையிருந்தது. 


கர்த்தர்‌ 


கர்த்தர்‌ 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ தம்முடைய திராட்சத்தோட்டத்தில்‌ 
நல்ல திராட்சப்பழங்களுக்காக காத்திருந்தார்‌ 
ஆனால்‌ அதுவோ கசப்பான பழங்களைத்‌ 
தந்தது. அதுபோலவே கர்த்தர்‌ யூதாவின்‌ 
மனுஷரிடத்தில்‌ நீதிக்குக்‌ காத்திருந்தார்‌. 
ஆனால்‌ அவர்களோ முறைப்பாடுகளையும்‌, 
முறைகேடுகளையும்‌ வெளிப்படுத்தினார்கள்‌. 


விட்டோடே 
சேர்க்கிறவர்கள்‌. 
ஏசா 58-10 


வீட்டைச்‌. 


ஏசா 54. 
தேசத்தின்‌. நடுவில்‌ 
வாசமாயிருக்கும்படி மற்றவர்களுக்கு 
இடமில்லாமற்போகுமட்டும்‌, வீட்டோடே. 
வீட்டைச்‌. சேர்த்து, வயலோடே. 
வயலைக்‌ கூட்டுகிறவர்களுக்கு ஐயோ! 


தாங்கள்‌ மாத்திரம்‌ 


ஏசா 59. சேனைகளின்‌ கர்த்தர்‌ என்‌ 
செவிகேட்கச்‌ சொன்னது: 
மெய்யாகவே அந்தத்திரனான வீடுகள்‌: 
பாழாகும்‌; பெரியவைகளும்‌ 
நேர்த்தியானவைகளுமாகிய வீடுகள்‌: 
குடியில்லாதிருக்கும்‌. 


ஏசா 500, பத்தேர்‌ நிலமாகிய 
திராட்சத்தோட்டம்‌ ஒரேபடி. ரசம்‌ தரும்‌; 
ஒருகல விதை ஒரு குறுணி விளையும்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரரிட; 
உலகசிநேகம்‌ அதிகமாய்க்‌ காணப்படுகிறது. 
அவர்கள்‌ இந்தப்‌ பிரபஞ்சத்தின்மீது ஆசை 

வைத்து, கர்த்தரை விட்டுத்‌ 
தூரவிலகிப்போயிருக்கிறார்கள்‌. மாம்சத்தின்‌ 
இச்சைகளை நிறைவேற்ற வேண்டுமென்று 
ஆசைப்படுகிறார்கள்‌. ஏசாயா தீர்க்கதரிசி, 
தேவனுடைய நாமத்தினால்‌, இவர்களுடைய 
பாவங்களைக்‌ கடிந்துகொள்கிறார்‌. 
இவர்களுக்கு அழிவு நிச்சயமாய்‌ வரும்‌ என்று 
எச்சரித்துச்‌ சொல்லுகிறார்‌. 

யூதாவின்‌ மனுஷர்‌. கர்த்தருடைய 
திராட்சத்தோட்டமாயிருக்கிறார்கள்‌.. அவர்கள்‌ 
நல்ல திராட்சப்பழங்களைத்‌ தரவேண்டும்‌. 
ஆனால்‌ கசப்பான பழங்களைத்‌ 
தருகிறார்கள்‌. அவர்களுடைய பழங்களில்‌ 
உலகசிநேகம்‌, பேராசை, மாம்சத்தின்‌ இச்சை 
ஆகிய கசப்பான. சுபாவங்கள்‌ 


காணப்படுகிறது. 





i THE 
ETT 


உலகத்தின்மீதும்‌, உலகத்திலுள்ள 
பொருட்கள்மீதும்‌ தங்கள்‌ நம்பிக்கையை 
வைத்திருக்கிறவர்களுக்கு ஐயோ என்று 
ஏசாயா சொல்லுகிறார்‌. இவர்கள்‌ 
வீட்டோடே வீட்டைச்‌ சேர்க்கிறார்கள்‌. 
வயலோடே வயலைக்‌ கூட்டிக்கொள்கிறார்கள்‌. 
இவர்கள்‌ வசிக்கிற இடத்தில்‌ வேறு யாரும்‌ 
வசிக்கமுடியாது. தாங்கள்‌ மாத்திரம்‌ 
தேசத்தின்‌ நடுவில்‌ வாசமாயிருக்கவேண்டும்‌ 
என்று ஆசைப்படுகிறார்கள்‌. 
மற்றவர்களுக்கு இடமில்லாமல்‌ போகுமட்டும்‌, 
எல்லா வீடுகளையும்‌ தாங்களே 
வைத்துக்கொள்கிறார்கள்‌. 


பேராசையுள்ளவர்கள்‌. 
குடியிருப்பது மிகவும்‌ சிரமம்‌. எல்லாமே 
தங்களுக்கு வேண்டுமென்று இவர்கள்‌ 
பேராசைப்படுவார்கள்‌. இவர்களிடத்தில்‌ 
பணபலமும்‌, ஆள்பலமும்‌ இருக்கும்‌. தாங்கள்‌ 
விரும்பியதை வாங்குவதற்கு எல்வளவு 
பணம்‌ வேண்டுமானாலும்‌ கொடுப்பார்கள்‌ 
இவர்களுடைய ஆசைக்கு முடிவு இருக்காது. 
இவர்களுக்கு எத்தனை வீடுகள்‌ இருந்தாலும்‌ 
மனதில்‌ திருப்தியிருக்காது. இன்னும்‌ அநேக 
வீடுகள்‌ வேண்டும்‌ என்று ஆசைப்படுவார்கள்‌. 
வீட்டோடே வீட்டைச்‌ சேர்ப்பார்கள்‌. 


மத்தியிலே 


பேராசைக்காரர்களிடத்தில்‌ மற்றவர்‌ 
களைப்பற்றிய கரிசனையிருக்காது. 
தங்களைப்போலவே மற்றவர்களும்‌ 
த்‌ விரும்ப 
மாட்டார்கள்‌. நேசிப்பதுபோல 
பிறரை தக்கா பார்கள்‌ மற்றவர்கள்‌ 
எவ்வளவு கஷ்டப்பட்டாலும்‌ அவர்கள்மீது 
இரக்கம்‌ காண்பிக்கமாட்டார்கள்‌. 
தங்களுடைய ஐசுவரியத்தைப்‌ 
பெருக்குவதற்கு, எல்லா வழிகளையும்‌, 
எல்லா தந்திரங்களையும்‌ பயன்படுத்துவார்கள்‌. 
கர்த்தர்‌ இவர்களுடைய பேராசையினிமித்தம்‌. 
இவர்களைத்‌ தண்டிப்பார்‌. இவர்களுடைய 
திரளான வீடுகள்‌ பாழாகும்‌. இவர்களுடைய 
வீடுகள்‌ குடியில்லாததிருக்கும்‌. 


பேராசைக்காரர்கள்‌ 
இடமில்லாமல்‌ போகுமட்டும்‌, 
வீட்டைச்‌ சேர்த்தாலும்‌, 
வீடுகள்‌ பாழாய்ப்போகும்‌. 
வீடுகளில்‌ குடியிருப்பதற்குக்கூட 
ஆட்கள்‌ இருக்கமாட்டார்கள்‌. 
வீடுகளைப்‌ பராமரிப்பதற்கு இவர்களிடத்தில்‌ 
ஆள்‌ வசதியும்‌, பொருளாதார 
வசதியும்‌ இருக்காது. 


மற்றவர்களுக்கு 
வீட்டோடே 
வர்களுடைய 
இவர்களுடைய 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பேராசைக்காரர்களின்‌ குடும்பத்திலுள்ள 
வர்கள்‌ பட்டயத்தினாலும்‌, பஞ்சத்தினாலும்‌ 
கொள்ளை நோயாலும்‌ சங்காரமாவார்கள்‌. 
தங்கள்‌ வீட்டைக்கட்டிவிட்டு, அதில்‌ 
குடியிருக்க முடியாதபடி, அந்நியதேசத்திலே 
சிறையிருப்பிலிருப்பார்கள்‌. ஞானிகள்‌ 
வாசம்பண்ணுவதற்காக  மதியில்லாதவர்கள்‌ 
வீடுகளைக்‌ கட்டுகிறார்கள்‌. பேராசைக்‌ 
காரர்களோ, ஒருவரும்‌ குடியில்லாமல்‌ 
போவதற்காக, வீடுகளைக்‌ கட்டுகிறார்கள்‌. 


பேராசைக்காரர்கள்‌ 
கட்டுவதுபோல. 
கூட்டுகிறார்கள்‌. 
வயல்களில்‌ 


வீடுகளைக்‌ 


ஆனால்‌ 
விளைச்சல்‌ 
வறண்டுபோய்‌ காணப்படும்‌. 
மேனி கிடைக்காது. பத்தேர்‌ நிலமாகிய 
திராட்சத்தோட்டம்‌ ஒரு படி ரசம்‌ மாத்திரமே 
தரும்‌. ஒரு கல விதை ஒரு குறுணி 
மாத்திரமே விளையும்‌. பத்து ஏக்கர்‌ நிலத்தில்‌ 
ஏராளமான  திராட்சப்பழங்கள்‌ பழுக்கும்‌. 
அவற்றை ஆலையில்‌ ஆட்டும்போது ரசம்‌ 
திரளாய்‌ கிடைக்கும்‌. ஆனால்‌ இவர்களோ 
பேராசைக்காரர்கள்‌. இவர்களுடைய 
சாபமே கிடைக்கிறது. தாங்கள்‌ 
இவர்களுக்குத்‌ 
திரும்பக்‌ கிடைக்காது. எல்லா வேலைகளிலும்‌ 
நஷ்டமுண்டாகும்‌. ஏசாயா தீர்க்கதரிசி இந்த 
வாக்கியத்தைச்‌ சொல்லும்போது, 
சேனைகளின்‌ கர்த்தர்‌ நன்‌ செலிகேட்கச்‌ 
சொன்னார்‌ என்று சொல்லுகிறார்‌ 


சாராயத்தை குடித்துக்‌ 
கொண்டேயிருக்கிறவர்கள்‌ 
ஏசா 501-17 


ஏசா 581. சாராயத்தை நாடி 
அதிகாலமே எழுத்து, மதுபானம்‌ 
தங்களைக்‌ சூடாக்கும்படி தரித்திருத்து, 
இருட்டிப்போகுமனவும்‌ 
குடித்துக்கொண்டேயிருக்கிறவர்களுக்கு 
ஜயோ! 


ஏசா 512. அவர்கள்‌. 
சுரமண்டலத்தையும்‌, தம்புருவையும்‌, 
மேனத்தையும்‌, நாகசுரத்தையும்‌, 
மீதுபானத்தையும்‌ வைத்து 
விருந்துகொண்டாடுகிறார்கள்‌;. 
ஆனாலும்‌ கர்த்தரின்‌ கிரியையை 
தோக்குகிறதுமில்லை; அவர்‌ கரத்தின்‌ 
செய்கையைச்‌ சித்திக்கிறதூமில்லை. 





f= THE 
TT 


ஏகா 503. என்‌ 
அறிவில்லாமையினால்‌ 

போகிறார்கள்‌; 

கனமுன்னவர்கள்‌ 
தொய்த்துபோகிறார்கள்‌;அவர்களுடைய 
திரளான கூட்டத்தார்‌ தாகத்தால்‌ 
நாவறண்டுபோகி றார்கன்‌.. 


ஏசா 504, அதினிமித்தம்‌ பாதானம்‌ 
தன்னை விரிவாக்கி, தன்‌ வாயை 
ஆவென்று மட்டில்லாமல்‌ திறந்தது; 
அவர்கன்‌ மகிமையும்‌ அவர்கள்‌ 
திரன்கூட்டமும்‌, அவர்கள்‌ ஆடம்பரமும்‌, 
அவர்களில்‌: களிகூருகிறவர்களும்‌ 
அதற்குள்‌ இறங்கிப்போவார்கள்‌. 


ஏசா 5:05. 
தாழ்த்தப்படுவான்‌, 
தாழ்ச்சியடைவான்‌; 
யான வர்களின்‌ கண்கள்‌ தாழ்த்துபோம்‌.. 


ஏகா 506. சேனைகளின்‌ கர்த்தர்‌ 
தியாயத்தீர்ப்பினால்‌ உயர்த்து, 
பரிசுத்தமுன்ன தேவன்‌ நீதியினால்‌ 
பமிசுத்தராய்‌ விளங்குவார்‌. 
அப்பொ 
கண்டவிடமெல்லாம்‌. 
கொழுத்தவர்களுடைய 
பாழாய்ப்போன: 
பரதேசிகள்‌ 


ஏசா 507. 
ஆட்டுக்குட்டிகள்‌ 
மேயும்‌; 
தாயிருந்து 
நிலங்களைப்‌ 
அநூபவிப்பார்கள்‌. 


மாம்சத்தின்‌ இச்சையினால்‌. 
மனுஷருக்கு அழிவு வரும்‌. உலக கவலைகள்‌ 
நம்முடைய எலும்பையும்‌ உருக்கிவிடும்‌. 
'பேராசைப்படுகிறவர்களுக்கு பெருநஷ்ட 
முண்டாகும்‌. கர்த்தர்‌ குடிகாரர்களுக்கு. 
விரோதமாக தம்முடைய ஆக்கிளைத்‌ 
தீர்ப்பைச்‌ சொல்லுகிறார்‌. இவர்கள்‌ 
எப்போதுமே குடித்துக்கொண்டிருக்கிறவர்கள்‌ 
அதிகாலமே எழுந்து சாராயத்தை 
நாடிப்போய்விடுவார்கள்‌. காலையில்‌ குடிக்க 
ஆரம்பிக்கிறவர்கள்‌, இருட்டிப்போகுமளவும்‌ 
குடித்துக்கொண்டேயிருப்பார்கள்‌. மதுபானம்‌ 
தங்களை சூடாக்கும்‌ என்று 
நினைக்கிறார்கள்‌. சாராயத்தைக்‌ 
குடித்து தங்களுடைய மாம்சத்தின்‌ 
இச்சைகளைத்‌ தீர்த்துக்கொள்ளலாமென்று 
நினைக்கிறார்கள்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


சாராயம்‌ குடிக்கிறவர்கள்‌ தங்களுடைய 
சுயநலத்தை மாத்திரமே பார்ப்பார்கள்‌. 
மற்றவர்களுடைய நன்மைகளை 
விசாரிக்கமாட்டார்கள்‌. குடிகாரர்கள்‌ 
கர்த்தரின்‌ கிரியையை நோக்குகிறதுமில்லை. 
இவர்கள்‌ கர்த்தருடைய வல்லமையையும்‌, 
ஞானத்தையும்‌, நன்மையையும்‌ 
சிந்திப்பதுமில்லை, தியானிப்பதுமில்லை. 
கர்த்தருடைய பாதுகாப்புக்காகவும்‌, 
பராமரிப்புக்காகவும்‌ இவர்கள்‌ நன்றி 
சொல்வதுமில்லை. குடிகாரர்கள்‌ 
கர்த்தருடைய சிருஷ்டிகளைத்‌ 
தூஷிக்கிறார்கள்‌. கர்த்தர்‌ தங்களுக்குக்‌ 
கொடுத்திருக்கும்‌ ஆசீர்வாதங்களை, 
தவறான வழிகளில்‌ பயன்படுத்துகிறார்கள்‌ 


ரதன்‌ 

கொள்ங்களாவக.. அகத்‌. தற்‌ 

பகுதியாக சுரமண்டலம்‌, தம்பு, மேளம்‌, 

ஆகிய இசைக்கருவிகளை 

விருந்துகளில்‌ மதுபானம்‌ 

இவையெல்லாம்‌ 

த்தின்‌ இச்சைகளை 

என்று நினைக்கிறார்கள்‌ 

ஏமாற்றமே உண்டாகும்‌. 

இப்படிப்பட்டவர்கள்மீது, தேவனுடைய 
கோபம்‌ வரும்‌. 


சாராயத்தை விரும்பி 

வெறித்திருக்கிறவர்கள்‌,. 

அறிவில்லாமையினால்‌. 

போவார்கள்‌. அவர்களில்‌ கனமுள்ளவர்கள்‌ 
கூட பட்டினியினால்‌ தொய்ந்துபோவார்கள்‌. 
அவர்களுடைய திரளான கூட்டத்தார்‌ 
தாகத்தால்‌ நாவறண்டு போவார்கள்‌. 
சாராயத்தை அதிகமாகக்‌ குடிக்கிறவர்களுக்கு 
மூளை பாதிக்கும்‌. அவர்களால்‌ 
தெளிவாய்ச்‌ சிந்திக்க முடியாது. மனதில்‌. 
குழப்பமும்‌, வார்த்தையில்‌ உளரலும்‌ 


உண்டாகும்‌. 


சாராயத்தைக்‌ குடித்து 
வெறிக்கிறவர்களுக்கு நிதானமிருக்காது. 
தங்களுடைய பணத்தையும்‌, 
ஐசுவரியத்தையும்‌ தவறான வழிகளில்‌ செலவு 
பண்ணுவார்கள்‌. ஊதாறித்தனமாய்‌ 
நடந்துகொள்வார்கள்‌. தாறுமாறாக 
செலவுபண்ணுவார்கள்‌. முடிவில்‌ 
எல்லாவற்றையும்‌ இழந்து தரித்திரராவார்கள்‌. 





i THE 
TT 


- குடிகாரர்கள்மீது பஞ்சமும்‌ பட்டயமும்‌ 
பாதாளமே இவர்களுக்கு 
பாதாளம்‌ 
குடிகாரர்களை 
விழுங்கிக்கொள்வதற்காக தன்‌ வாயை 
ஆவென்று மட்டில்லாமல்‌ திறந்திருக்கும்‌. 
குடிகாரர்கள்‌ பாதளத்திற்குள்‌ 
இறங்கிப்போவார்கள்‌. குடிகாரர்களுடைய 
மகிமையும்‌, அவர்களுடைய திரள்‌ கூட்டமும்‌, 
அவர்கள்‌ ஆடம்பரமும்‌, அவர்களில்‌ 
களிகூருகிறவர்களும்‌, பாதாளத்திற்குள்‌ 
இறங்கிப்போவார்கள்‌. பாதாளமே. 
அவர்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. 
பழைய ஏற்பாட்டுக்காலத்தில்‌ “தோபேத்‌” 
மரித்தோரை அடக்கம்பண்ணும்‌ பொதுவான 
இடமாகும்‌. பாதாளத்தில்‌ ஏராளமான 
குடிகாரர்கள்‌ இறங்கிப்போவதினால்‌, 
எல்லோரையும்‌ 


குடிகாரரின்‌ திரள்கூட்டத்தை 
அடக்கம்பண்ண முடியும்‌ 


குடிகாரர்கள்‌ 


ஈழ்த்தப 
சமுதாயத்தில்‌ அவர்களுக்கு 
மரியாதையும்‌ கிடைக்காது. அவர்களிடத்தில்‌ 


கண்ணியம்‌ இருக்காது. 
தாழ்த்தப்படுவான்‌. பெரியவனும்‌ 
தாழ்ச்சியடைவான்‌. மேட்டிமையானவர்களின்‌ 
கண்கள்‌ நாழ்ந்துபோகும்‌. அவர்களுடைய 


சிறியவன்‌ 


நியாயத்தீர்ப்பினால்‌ உயர்ந்திருப்பார்‌. 
கர்த்தருடைய பிள்ளைகள்‌ பரிகத்தமாய்‌ 
ஜீவிப்பார்கள்‌. அவர்களுக்கு கனமும்‌ 
மகிமையும்‌ உண்டாகும்‌. ஆப்‌ கள்‌ 
கண்ட இடமெல்லாம்‌ மேயும்‌ இந்தப்‌ 
பூமியில்‌ தாழ்மையுள்ளவர்கள்‌ 
ஆட்டுக்குட்டியானவரைப்‌. பின்பற்றிப்‌ 
வலியவர்கள்‌ இவர்களை 
வர்கள்‌ கர்த்தரிடத்தில்‌ 
பெற்றுக்கொள்வார்கள்‌. 
மேய்ப்பனுக்குக்‌ கீழிருக்கிற ஆட்டுக்குட்டிகள்‌ 
பாதுகாப்பு உணர்வோடு, பயமில்லாமல்‌, 
அமைதியாக, தன்னுடைய மேய்ச்சலில்‌ மேயும்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அதுபோலவே கர்த்தருடைய பிள்ளைகள்‌ 
தேசத்தின்‌ நன்மையை பயமில்லாமலும்‌, 
ஆறுதலும்‌, சமாதானமாயும்‌, சந்தோஷமாயும்‌ 
புசிப்பார்கள்‌. 
பாவிகளின்‌ 
அவர்களுடைய 
புசிப்பார்கள்‌. 


போஜனங்களை, 
சத்துருக்கள்‌ திருப்தியாய்ப்‌ 
தேசம்‌  பாழாய்ப்போகும்‌. 
பாவிகளோ சத்துருக்களின்‌ சிறையிருப்புக்‌ 
குட்படுவார்கள்‌. பாழாய்ப்போன நிலங்களை 
பரதேசிகள்‌ அனுபவிப்பார்கள்‌. இவர்கள்‌ 
தங்களுக்காக கட்டிய வீடுகளில்‌ 
அந்நியர்கள்‌ குடியிருப்பார்கள்‌. 
ஐசுவரியவான்‌ தனக்கும்‌ தன்னுடைய 
குடும்பத்தாருக்கும்‌ வீடுகளை கட்டி 
வைத்திருப்பான்‌. ஐசுவரியங்களைச்‌ 
சேகரித்து வைத்திருப்பான்‌. இவையெல்லா 
வற்றையும்‌ இவனால்‌ அனுபவிக்க முடியாது, 
இவனுடைய அந்நியன்‌ இவனுடைய 
நன்மைகளைப்‌ புசித்து அனுபவிப்பான்‌. 


வந்து 


மாயையின்‌ கயிறுகள்‌ 
ஏசா 51819 


ஏசா 5:18. மாயையின்‌ கயிறுகளால்‌ 
அக்கிரமத்தையும்‌, வண்டியின்‌ 
வடங்கனால்‌ பாவத்தையும்‌ 
இழுத்துக்கொண்டு வத்து, 


ஏசா 5:49. நாம்‌ பார்க்கும்படி அவர்‌ 
தீவிரித்துத்‌ தமது 'கிரியையைச்‌. 
சீக்கிரமாய்‌. நடப்பிக்கட்டுமென்றும்‌, 
இஸ்ரவேலின்‌. யரிசுத்தருடைய 
ஆலோசனையை நாம்‌ அறியும்படி அது 
சமீபித்து, வரட்டுமென்றும்‌ 
சொல்லுகிறவர்களுக்கு ஜயோ! 


மனுஷர்‌ பாவம்‌ செய்யும்போது 
அவர்கள்மீது தேவனுடைய நியாயத்தீர்ப்பு 
பாவத்தின்‌ சம்பளம்‌ மரணம்‌. 
வாக்கியம்‌, ஏசாயாவின்‌ 
யூதாதேசத்திலே குடியிருந்த 

ஷமாய்ச்‌ 

என்றாலும்‌, எல்லா. 

பாவம்‌ செய்கிறவர்கள்‌ 

எல்லோருக்கும்‌ எச்சரிப்பாக இந்த வாக்கியம்‌ 
சொல்லப்பட்டிருப்பதாக நாம்‌ வியாக்கியானம்‌ 


பரிதாபமாய்‌ ஜீவிக்கிறார்கள்‌. 





f= FT 
TT 


கர்த்தர்‌ சீனாய்‌. மலையிலிருந்து 
தம்முடைய பத்துக்கட்டளைகளை 
சொல்லுகிறார்‌ (யாத்‌ 20-17). ஜனங்கள்‌ 
எல்லாரும்‌ இடி முழக்கங்களையும்‌, 
மின்னல்களையும்‌, எக்காள சத்தத்தையும்‌, 
மலைபுகைகிறதையும்‌ காண்கிறார்கள்‌. 
மோசே தங்களோடு பேசவேண்டும்‌ என்றும்‌, 
தேவன்‌ தங்களோடு  பேசாதிருப்பாராக. 
என்றும்‌ சொல்லுகிறார்கள்‌ (யாத்‌ 20:18-21) 


மோசேக்கு 
முறையில்‌ ஒரு சில கட்டளைகளை 
சொல்லுகிறார்‌. இவை கர்த்தரை 
ஆராதிப்பது சம்பந்தமான கட்டளைகளாகும்‌. 
மோசே கர்த்தருடைய வார்த்தைகளை 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு சொல்லவேண்டும்‌ 


கர்த்தர்‌ தனிப்பட்ட 


பத்துக்கட்டளைகள்‌ 
யாத்‌ 20:1-17 


யாத்‌ 20:1. தேவன்‌ பேசிச்‌ சொல்லிய 
சகல வார்த்தைகளுமாவன: 


யாத்‌ 20:2, உன்னை அடிமைத்தன 
வீடாகிய எகிப்துதேசுத்திலிருந்து 
புறப்படப்பண்ணின உன்‌ தேவனாகிய 


கர்த்தர்‌ நானே. 


யாத்‌ 20:3, என்னையன்றி உனக்கு. 
வேறே தேவர்கள்‌. 
உண்டாமிருக்கவேண்டாம்‌. 


யாத்‌ 20:4. மேலே வானத்திலும்‌, கீழே 
பூமியிலும்‌, பூமியின்‌ கீழ்த்‌ தண்ணீரிதூம்‌ 
உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான 
ஒரு சொகுபத்தையாகிலூம்‌ யாதொரு 
விக்கிரகத்தையாகிலும்‌ நீ உனக்கு. 
உண்டாக்க வேண்டாம்‌; 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யாத்‌ 20. ந அவைகளை. 
'நமஸ்கரிக்கவும்‌ சேவிக்கவும்‌ வேண்டாம்‌; 
உன்‌ தேவனாகிய கர்த்தராயிருக்கிற 
நான்‌ எரிச்சலுன்ன தேவனாயிருத்து, 
என்னைப்‌: பகைக்கிறவர்களைக்‌. 
குறித்துப்‌ பிதாக்களுடைய 
அக்கிரமத்தைப்‌ யின்னைகளிடத்தில்‌ 
மூன்றாம்‌ நான்காம்‌. 
தலைமுறைமட்டும்‌ 
விசாரிக்கிறவராயிருக்கிறேன்‌. 


யாத்‌ 20:6. என்னிடத்தில்‌ 
அன்புகூர்ந்து, என்‌ கற்பனைகளைக்‌ 
கைக்கொள்ளுகிறவர்களுக்கோ ஆயிரம்‌ 
தலைமுறைமட்டும்‌. இரக்கஞ்‌ 
செய்கிறவராயிருக்கிறேன்‌.. 


யாத்‌ 20:7, உன்‌ 
கர்த்தருடைய நாமத்தை 
வழங்காதிருப்பாயாக; 
தம்முடைய நாமத்தை 
வழங்குகிறவணைத்‌. 
விடார்‌. 


தேவனாகிய 
வீணிலே. 
கர்த்தர்‌ 
வீணிலே 
தண்டியாமல்‌. 


யாத்‌ 20:8. ஓய்வுநாளைப்‌ பரிசுத்தமாய்‌ 
ஆசரிக்க நினைப்பாயாக; 
20:9. ஆறுநாளும்‌ நீ 
உன்‌ 
கிரியைகளையெல்லாம்‌. 
நடப்பிப்பாயாக; 


யாத்‌ 20:10. ஏழாம்நானோ உண்‌: 
தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வுநான்‌; 
அதிலே நீயானாலும்‌, 
குமாரனானாலும்‌, 
குமாரத்தியானாலும்‌, 
'வேலைக்காரனானாலும்‌, 
வேலைக்காரியானாலும்‌, உன்‌ மிருக 
ஜீவனானாலும்‌, உன்‌ வாசல்களில்‌: 
இருக்கிற அத்தியனானாலும்‌, யாதொரு 
வேலையும்‌ செய்ய வேண்டாம்‌. 


யாத்‌ 20:11. 
ஆறுநாளைக்குன்னே 
பூமியையும்‌ 


கர்த்தர்‌ 
வானத்தையும்‌ 
சழுத்திரத்தையும்‌ 
அவைகளிலுன்ன. எல்லாவற்றையும்‌. 
உண்டாக்கி, ஏழாம்நானிலே 
ஓய்ந்திருத்தார்‌ ஆகையால்‌, கர்த்தர்‌ 
ஒய்வுநானை ஆசிர்வதித்து, அதைப்‌ 
பரிசுத்தமாக்கினார்‌. 





i a 
ஈயா 


பாவத்தை இழுத்துக்கொண்டு வருகிறார்கள்‌. 
மிகவும்‌ சிரமப்பட்டு பாவம்‌ செய்கிறார்கள்‌. 
இரண்டு மாடுகள்‌ சேர்ந்து, ஒரு வண்டியை 
கஷ்டப்பட்டு இழுத்துக்கொண்டு 
வருவதுபோல, யூதாவின்‌ மனுஷர்கள்‌ 
கஷ்டப்பட்டு பாவம்‌ செய்கிறார்கள்‌. 
எப்படியாவது, பாவம்‌ செய்துவிட 
வேண்டுமென்று பிரயாசப்படுகிறார்கள்‌. 


வண்டியின்‌ வடங்களால்‌ வண்டியை 
இழுக்கிறவர்கள்‌, வண்டியை எப்படியாவது. 
இழுத்துவிடவேண்டுமென்று, அதிக 
பிரயாசப்பட்டு வண்டியை இழுப்பார்கள்‌ 
அதுபோலவே யூதாவின்‌ 
தீர்மானத்தோடு, அதிகப்‌ 

பாவம்‌ செய்கிறார்கள்‌. இந்தக்‌ 
மாயையின்‌ சுயிறுகள்‌. 

கமிறுகளை வலுவாகப்‌ பயன்படுத்தலாம்‌. 
ஆனால்‌ மாயையின்‌ கமிறுகளை நம்பி 
பயன்படுத்த முடியாது. நமக்குத்‌ 
தேவைப்படும்போது, அது பெலனில்லாமல்‌, 
உறுதியில்லாமல்‌, அறுந்துபோகும்‌ 


அறியாமையினால்‌ பாவம்‌ 
செய்கிறவர்களை, அவர்களுடைய பாவம்‌. 
வழிநடத்தும்‌ அவர்களும்‌ தாங்கள்‌ 

செய்வது பாவம்‌ என்று தெரியாமலேயே, 
பாவம்‌ செய்வார்கள்‌. துணிகரமாய்ப்‌ பாவம்‌ 
செய்கிறவர்கள்‌, பாவத்தை 
வழிநடத்துவார்கள்‌. தாங்கள்‌ செய்வது பாவம்‌ 


என்று தெரிந்திருந்தும்‌, 
துணிகரமாய்ச்‌ செய்வார்கள்‌. 


பாவம்‌ 

அவர்களுடைய மனச்சாட்சி 

எச்சரிக்கும்‌. 

மனுஷருடைய 

விரோதமாய்‌ எழும்பும்‌ 

பாவம்‌ செய்கிறவர்களோ மனச்சாட்சிக்கும்‌. 
கீழ்ப்படியமாட்டார்கள்‌. தேவனுடைய 
பிரமாணத்திற்கும்‌, அவருடைய 
பராமரிப்புக்கும்‌. கீழ்ப்படியமாட்டார்கள்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இவர்கள்‌ தேவனுடைய நியாயத்தீர்ப்புகளை 
தங்கள்‌ 'தலையின்மீது, தாங்களே 
வருவித்துக்கொள்வார்கள்‌. வண்டியின்‌ 
வடங்களால்‌ பாவத்தை இழுத்துக்கொண்டு 
வந்து, தங்கள்மீது குவித்துக்கொள்வார்கள்‌. 


'துணிகரமாய்ப்‌ பாவம்‌ செய்கிறவர்கள்‌ 
தேவனுடைய நீதிக்கும்‌, நியாயத்திற்கும்‌, 
நியாயத்தீர்பபக்கும்‌ கீழ்ப்படியமாட்டார்கள்‌. 
பயப்படவும்‌ மாட்டார்கள்‌. சர்வவல்லமையுள்ள 
தேவன்‌ தங்களை எப்படி வேண்டுமானாலும்‌ 
தண்டித்துக்கொள்ளட்டும்‌. என்று 
துணிகரமாய்‌ எதிர்த்து நிற்பார்கள்‌. தேவன்‌ 
தீவிரித்து தமது கிரியையை சீக்கிரமாய்‌ 
நடப்பிக்கட்டும்‌ என்று ணவமாய்ச்‌ 
சொல்லுவார்கள்‌. இப்படிப்பட்டவர்கள்‌. 
தீர்க்கதரிசிகளை  பரியாசம்பண்ணுவார்கள்‌. 
அவர்களுடைய எச்சரிப்பின்‌ வார்த்தைக்குச்‌ 
செவிகொடுக்கமாட்டார்கள்‌. 


பாவிகள்மீது தேவனுடைய கோபம்‌. 

வெளிப்படும்‌ என்று தீர்க்கதரிசிகள்‌ 

முன்னறிவிக்கிறார்கள்‌. பாலிகளோ 

ர்க்‌ வார்த்தைகளை 

தேவனுடைய 

பயப்படுவதுமில்லை. 

கோபம்‌ தங்கள்மீது வரும்‌ 

, இவர்கள்‌ ஆணவமாகத்தான்‌. 

அதுவரையிலும்‌, 

| தேவனுடைய தீர்க்கதரிசி 

பரியாசம்பண்ணிக்‌ 

கொண்டுதான்‌ இருப்பார்கள்‌. 

வானத்திலிருந்து தேவனுடைய 

கோபாக்கினை, ஒவர்கள்மீறு வந்து இறங்கிய 
பின்புதான்‌, இவர்களுக்கு 'தேவனுபை 

கோபத்தைப்பற்றி தெரியவரும்‌. அப்போது 

அழுது புலம்புவார்கள்‌. இவர்களுக்கு உதவி 

செய்ய ஒருவரும்‌ இருக்கமாட்டார்கள்‌. 


துணிகரமாய்ப்‌ பாவம்‌ செய்கிறவர்கள்‌, 
தண்டிக்கப்படும்‌ வரையிலும்‌, தங்கள்‌ 
பாவத்தில்‌ துணிகரமாய்த்‌ 
தொடர்ந்திருப்பார்கள்‌. இஸ்ரவேலின்‌ 
பரிசுத்தருடைய ஆலோசனையை நாம்‌ 
அறியும்படி அது சமீபித்து வரட்டும்‌ என்று 
ஆணவமாய்ச்‌ சொல்லுவார்கள்‌. அவருடைய 
ஆலோசனை, பாவிகளுக்கு விரோதமாக. 
வந்த பின்புதான்‌. தேவனுடைய கோபம்‌ 
என்ன என்பது அவர்களுக்குத்‌ தெரியவரும்‌. 
பட்டால்தான்‌ புரியும்‌. அதுவரையிலும்‌ 

தங்கள்‌ நாவை அடக்காமல்‌, தங்கள்‌ 
இஷ்டம்போல பேசுவார்கள்‌. 





f= FTE 
ETT 


தேவன்‌ துணிகரமாய்ப்‌ பாவம்‌ 
செய்கிறவர்களுக்கு விரோதமாய்‌ எழும்புவார்‌ 
என்று தீர்க்கதரிசிகள்‌  எச்சரித்துச்‌ 
சொல்லுகிறார்கள்‌. ஆனால்‌ பாவிகளோ, 
தேவனுடைய கோபத்திலிருந்து எளிதாக 
தப்பித்துக்கொள்ளலாம்‌ என்று 
இறுமாப்பாயிருக்கிறார்கள்‌. தேவனுடைய 
வார்த்தையை அசட்டைபண்ணுகிறார்கள்‌. 
தாங்கள்‌ இதுவரையிலும்‌ தேவனுடைய 
எச்சரிப்பின்‌ வார்த்தைகளை  ஏராளமாய்க்‌ 
கேட்டிருப்பதாகவும்‌, அவை வெறும்‌ 
வார்த்தைகள்‌ தான்‌ என்றும்‌, அவர்‌ 
ஒருபோதும்‌ பாவிகள்மீது கோபப்படமாட்டார்‌ 
என்றும்‌ பாவிகள்‌ சொல்லுகிறார்கள்‌. 
தேவன்‌ தாம்‌ சொன்ன பிரகாரமாக 
சீக்கிரத்தில்‌ தங்கள்மீது டத்‌ 
என்றும்‌, தாங்கள்‌ 
கோபப்படுவநைப்‌ பார்க்க விரும்புகிறோம்‌ 
என்றும்‌ ஏளனமாய்ப்‌ பேசுகிறார்கள்‌. 
இப்படி பேசுகிறவர்களுக்கு ஐயோ என்று 
ஏசாயா சொல்லுகிறார்‌. 


தீமையை நன்மையென்று 
சொல்லி சாதிக்கிறவர்கள்‌ 
ஏசா 5:20-23 


ஏசா 5:20. தீமையை நன்மையென்தும்‌, 
நன்மையைத்‌ தீமையென்றும்‌ சொல்லி, 
'இருளை வெளிச்சமும்‌, வெளிச்சத்தை 
இருளுமாகப்‌ பாவித்து, கசப்பைத்‌ 
தித்திப்பும்‌, தித்திப்பைக்‌ கசப்புமென்று 
சாதிக்கிறவர்களுக்கு ஐயோ! 


ஏகா 521. தங்கள்‌ பார்வைக்கு. 
ஞானிகளும்‌, தங்கள்‌ எண்ணத்துக்குப்‌ 
புத்திமான்களுமாய்‌ 
இருக்கிறவர்களுக்கு ஐயோ! 


ஏசா 522, காராயத்தைக்‌ குடிக்க 
வீரரும்‌, மதுவைக்‌ கலத்துவைக்கப்‌ 


பராக்கிரமசாலிகளுமாயிருந்து, 


ஏசா 5:2. பரிதானத்திற்காகக்‌. 
குற்றவானியை தீதிமானாகத்‌ தீர்த்து, 
தீதிமானிண்‌ நியாயத்தை 
அவனுக்கு விரோதமாய்ப்‌ 
புரட்டுகிறவர்களுக்கு ஐயோ! 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தேவனுடைய... எத்தியத்திற்கு 
விரோதமாய்‌ எதிர்த்து நிற்கிறவர்கள்‌ 
தீமையை நன்மையென்று சொல்லுவார்கள்‌. 
நன்மையைத்‌: தீமையென்று 
சொல்லுவார்கள்‌. இப்படிப்பட்டவர்களுக்கு 


எல்லாமே தலைகீழாகமிருக்கும்‌. 
வெளிச்சமாகப்‌ பாவிப்பார்கள்‌. 


செய்கிறவர்கள்‌ நிதானமிழந்து அலைவார்கள்‌ 
இவர்கள்‌ கசப்பை தித்திப்பு என்றும்‌, 
தித்திப்பை கசப்பு என்றும்‌ 
சாதிப்பார்கள்‌. இவர்கள்‌ தேவனுக்கு 
விரோதமாகவும்‌, அவருடைய வார்த்தைக்கு 
விரோதமாகவும்‌ பாவம்‌ செய்கிறார்கள்‌. 


துணிகரமாய்ப்‌ பாவம்‌ செய்கிறவர்கள்‌ 
தேவனுடைய வார்த்தைக்கும்‌ 
செலிகொடுக்கமாட்டார்கள்‌, தங்கள்‌ 
மனச்சாட்சிமின்‌ சத்தத்திற்கும்‌ 
செவிகொடுக்கமாட்டார்கள்‌. தங்களுடைய 
ஆத்துமாக்களுக்கு இவர்கள்‌ 
கேடுசெய்வதோடு, மற்றவர்களுடைய 
ஆத்துமாக்களுக்கும்‌. கேடுசெய்வார்கள்‌. 
இவர்களுக்கு தேவனோடு ஐக்கியமாமிருக்க 
பிடிக்காது. ஆனால்‌ மதுபானத்தோடு, 
ஐக்கியமாயிருப்பார்கள்‌. 


கர்த்தருக்கு எதிர்த்து நிற்கிறவர்கள்‌ 
துணிகரமாய்ப்‌ பாவம்‌ செய்கிறார்கள்‌. 
இவர்கள்‌ தங்கள்‌ பார்வைக்கு தாங்கள்‌ 
ஞானிகளாகமிருக்கிறார்கள்‌. தங்கள்‌ 
எண்ணத்திற்கு இவர்கள்‌ 
புத்திமான்களாயிருக்கிறார்கள்‌. இவர்களுக்கு 
ன்‌ ஏசாயா சொல்லுகிறார்‌. 
நியாயத்தீர்ப்பைவிட, 
தங்களுடைய நியாயத்தீர்ப்பே உயர்ந்தது 
என்றும்‌, உன்னதமானது என்றும்‌ பாவிகள்‌ 
நினைக்கிறார்கள்‌. 
தேவன்‌ 
அவருடைய 
பாவிகளோ 
ஞானத்தைப்பற்றித்‌ 
அவருடைய 
ஞானமே. ப்‌ 
நினைக்கிறார்கள்‌. 
பார்வைக்கு, 
தேவனைவிடவம்‌ 
தெரிகிறார்கள்‌. 


சர்வஞானமுள்ளவர்‌ 





f= FTE ஏசாயா 
TT 


பாவிகள்‌ 
பெருமை 


சாராயத்தை குடிப்பதிலும்‌ 
பாராட்டுகிறார்கள்‌ தாங்கள்‌ 


எவ்வளவுதான்‌ சாராயத்தைக்‌ குடித்தாலும்‌ 
என்றும்‌. 


அது தங்களை பாதிப்பதில்லை. 
தாங்கள்‌ நிதானமிழக்கவில்லை 
தங்களைப்பற்றி பெருமையாய்ச்‌ 
சொல்லுகிறார்கள்‌. இவர்கள்‌ சாராயத்தைக்‌ 
குடிக்க வீரராயிருக்கிறார்கள்‌. மதுவைக்‌ 
கலந்து வைக்க பராக்கிரமசாலி 
களாயிருக்கிறார்கள்‌ தங்களுடைய 
மாம்சத்தின்‌ இச்சைகளைத்‌ தீர்த்து 
வைப்பதற்காகவே, தங்கள்‌ பலத்தையும்‌, 
பராக்கிரமத்தையும்‌  பயன்படுத்துகிறார்கள்‌. 
குடிகாரர்கள்‌ தங்களுடைய சரீர பலத்தை 
தவறாகப்‌ பயன்படுத்துகிறார்கள்‌. 


கர்த்தர்‌ நல்ல நோக்கத்திற்காக நமது 
சரீரத்தில்‌ பலத்தையும்‌ பராக்கிரமத்தையும்‌ 
கொடுத்திருக்கிறார்‌ துணிவையும்‌ 
தெம்பையும்‌ கொடுத்திருக்கிறார்‌. இவற்றை 
தேவனுடைய விருப்பத்தின்‌ பிரகாரம்‌ நல்ல 
வழிகளில்‌ பயன்படுத்தவேண்டும்‌. ஆனால்‌ 
குடிகாரர்களோ சாராயத்தைக்‌ குடிப்பதற்கும்‌, 
தங்களைப்பற்றி 'ணாய்ப்‌ 
பெருமைப்படுவதற்கும்‌ தங்களுடைய 
பலத்தையும்‌, பராக்கிரமத்தையும்‌ 
பயன்படுத்துகிறார்கள்‌. 

கர்த்தர்‌ கொடுக்கும்‌ ஆசீர்வாதங்களை 
கர்த்தருக்கு விரோதமாய்ப்‌ பஸ்ன்படுத்தும்‌ 
போது, அந்த ஆசீர்வாதங்கள்‌ நம்மைவிட்டு 
விலகிப்போய்விடும்‌. சாராயத்தைக்‌ 
குடிக்கிறவர்கள்‌, தங்கள்‌ சரீர பலத்தை 
குடித்து வெறித்திருப்பதற்காக பயன்படுத்து: 
வதினால்‌, சீக்கிரத்தில்‌ அவர்கள்‌ சரீர 
பெலமிழந்து, வியாதிப்பட்டு விடுவார்கள்‌. 


நியாயாசனத்தில்‌ 
விசாரிக்கிற. 
நீதிபதிகள்‌ 
வழக்குகளை 


பாவிகளில்‌ சிலர்‌ 
அமர்ந்து, வழக்குகளை 
நீதிபதிகளாகயிருக்கிறார்கள்‌. 
உண்மை பேசவேண்டும்‌. 
நீதியாய்‌ விசாரிக்கவேண்டும்‌. 
குற்றவாளியைத்‌ தண்டிக்கவேண்டும்‌. 
நீதிமானை விடுவிக்கவேண்டும்‌. பரிதான 
பிரியனாயிருக்கக்கூடாது. ஆனால்‌. 
பாவிகளோ பரிதானத்திற்காக குற்றவாளியை. 
நீதிமானாகத்‌ தீர்க்கிறார்கள்‌. அத்தோடு, 
நீதிமானின்‌ நியாயத்தை அவனுக்கு 
விரோதமாகப்‌ புர்டிவிடுகிறார்கள்‌. 
பரிதானத்திற்காக எதையும்‌ 
செய்ய துணிந்திருக்கிறார்கள்‌. 
இப்படிப்பட்டவர்களுக்கு ஐயோ என்று. 
ஏசாயா சொல்லுகிறார்‌. 


- விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


இதினிமித்தம்‌ 
வைக்கோலைப்‌ 
பட்சிப்பதுபோலவும்‌, செத்தையானது 
நெருப்புக்கு. 
எரித்துபோவதுபோலவும்‌, 
வேர்‌ வாடி, அவர்கள்‌ 
தூசியைப்போல பறத்துபோகும்‌; 
அவர்கள்‌ சேனைகளின்‌ கர்த்தருடைய 
வேதத்தை வெறுத்து, 
இஸ்ரவேலிலுன்ன பரிகத்தருடைய 
வசனத்தை அசட்டைபண்ணினார்களே. 


ஏசா 525. ஆகையால்‌ கர்த்தருடைய 
கோபம்‌ தமது ஜனங்களுக்கு 
விரோதமாய்‌ மூண்டது; அவர்‌ தமது 
கையை அவர்களுக்கு விரோதமாய்‌ 
நீட்டி, பர்வதங்கள்‌ அதிரத்தக்கதாயும்‌, 
அவர்கள்‌ பிணங்கள்‌ நடுவிதிகளில்‌ 
குப்பை போலாகத்தக்கதாயும்‌, 
அவர்களை, அடித்தார்‌; இவை 
எல்லாவற்றிலும்‌ அவருடைய கோபம்‌ 
ஆறாமல்‌, இன்னும்‌ அவருடைய கை 
தீட்டினபடியே இருக்கிறது. 


ஏசா 5:28. அவர்‌ தூரத்திலுன்ன 


ஜாதியாருக்கு ஒரு கொடியை ஏற்றி, 
அவர்களைப்‌. பூமியின்‌: 


கடையாத்தரங்களிலிருந்து பயில்காட்டி. 
அழைப்பார்‌, அப்பொழுது அவர்கள்‌ 
தீவிரமும்‌ வேகமுமாய்‌ வருவார்கள்‌. 


ஏசா 5:27. அவர்களில்‌ விடாய்த்‌ தவனும்‌. 
இடறுகிறவனும்‌. இல்லை; 
தூங்குகிறவனும்‌ உறங்குகிறவனும்‌ 
இல்லை; அவர்களில்‌ ஒருவனுடைய 
இடுப்பின்‌ கச்சை அவிழ்வதும்‌, 
பாதரட்சைகளின்‌ வார்‌ 
அறுந்துபோவதூம்‌ இல்லை. 


ஏசா 5:28. அவர்கள்‌ அம்புகள்‌ 
கூர்மையும்‌, அவர்கள்‌ வில்லுகளெல்லாம்‌ 
'நாணேற்றினவைகளும்‌, அவர்கள்‌. 
குதிரைகளின்‌ குளம்புகள்‌: 
கற்பாறையாக எண்ணப்பட்டவைகளும்‌, 
அவர்கள்‌ உருளைகள்‌ சழல்காற்றுக்கு. 
ஓத்தவைகளுமாயிருக்கும்‌. 





i= FTE 
TT 


ஏகா 529. அவர்கள்‌ கெர்ச்சிப்பு 
சிங்கத்தின்‌ கெர்ச்சிப்புபோலிருக்கிறது; 
பாலசிங்கங்களைப்போலக்‌ கெர்ச்சித்து, 
உறுமி, இரையைப்‌ பிடித்து, 
தப்புவிக்கிறவன்‌ இல்லாமல்‌, அதை 
எடுத்துக்கொண்டு போய்விடுவார்கள்‌. 


ஏசா 5:30. அத்நானில்‌, சமுத்திரம்‌ 
இரைவதுபோல்‌ அவர்களுக்கு 
'இரைவார்கள்‌; 


விரோதமாய்‌ 

அப்பொழுது... தேசத்தைப்பார்த்தால்‌, 
இதோ, அத்தகாரமும்‌ வியாகுலமும்‌ 
உண்டு; அதின்‌  மேகங்கவினால்‌ 
வெளிச்சம்‌ இருண்டுபோம்‌. 


துணிகரமாய்ப்‌ 
செய்கிறவர்கள்மீது 
நியாயத்தீர்ப்புகள்‌ வரும்‌ 
வரும்‌ தண்டனைக்கு 
பாவங்களே காரணம்‌. தேவன்‌ நீதியுள்ளவர்‌ 
கர்த்தர்‌ தம்முடைய ஜனத்தை 
இட்ச்வககுக்கு ஒப்பிட்டுச்‌ 
சொன்னார்‌. ஸ்ரவேல்‌ புத்திரரை 
ததாக வன்ன றற பவறு! 
தோட்டத்திலே நாட்டினார்‌. அவர்கள்‌ நல்ல 
கனிகளைக்‌ வ்‌ என்று 
எதிர்பார்த்தார்‌. நக்‌ கனிகள்‌ 
இனிக்கும்‌ என்று காத்துக்கொண்டிரந்தார்‌ 
ஆனால்‌ அவர்களோ நல்ல 
கனிகளைக்‌ கொடுக்கவில்லை. கசப்பான 
கனிகளையே கொடுத்தார்கள்‌. 


பாவம்‌ 
தேவனுடைய 
அவர்களுக்கு 
அவர்களுடைய 


கிருபை அவர்களுக்கு 


டைய 
அசட்டைபண்ணிவிட்டார்கள்‌ 

வேர்களும்‌ அழுகிப்போ 
பூமிக்குள்ளே செழித்து வளரவேண்டிய வேர்‌ 
அங்கேயே கருகிப்போமிற்று.. இதனால்‌ 
பூமிக்குமேலே 


பறந்துபோயிற்று. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


பாவம்‌ 
பெலவீனப்படுத்துகிறது. 
வாடிப்போகச்செய்கிறது. 
பரிதாபமான 
அழைத்துக்கொண்டு போகிறது. 
சிக்கியிருக்கிறவர்கள்‌ தங்கள்‌ 
அழகை இழந்து அலங்கோலமாயிருப்பார்கள்‌. 
பூமிக்குள்ளே இருக்கிற வேரும்‌ 
கருகியிருக்கும்‌. வெளியே தெரிகிற 
செடிகளும்‌ இலைகளும்‌ கருகிப்போயிருக்கும்‌. 
கருகிப்போன செடியினால்‌ ஒரு நன்மையும்‌ 
உண்டாகாது. அதில்‌ பூவும்‌ பூக்காது. காயும்‌ 
காய்க்காது. கனியும்‌ பழுக்காது. அது ஒரு 
பிரயோஜனமற்ற மரமாகவே இருக்கும்‌. 
பாவிகளும்‌  பிரயோஜனமற்றவர்களாகவே 
இருப்பார்கள்‌. 


மாறிகள்‌. தங்களைத்‌ தாங்களே 
கெடுத்துப்போடுகிறார்கள்‌. செழித்து 
வளரக்கூடிய 

இருக்கவேண்டியவர்கள்‌ 

வாடிப்போய்‌ இருப்பார்கள்‌. 

ஜுவாலை வைக்கோலை பட்சிப்பதுபோல, 
பாவத்தினால்‌ வரும்‌ ஆக்கினைத்தீர்ப்பு 
பாவிகளைப்‌ பட்சித்துப்போடும்‌. 
செத்தையானது நெருப்புக்கு இரையாகி 
எரிந்துபோவதுபோல, பாவிகளும்‌ 
தேவனுடைய கோபாக்கினைக்கு இரையாகி 
எரிந்துபோவார்கள்‌. இவர்களுக்கு உதவியும்‌ 
கிடைக்காது. இவர்களுக்கு யாராலும்‌ 
உதவிசெய்யவும்‌ முடியாது. இவர்கள்‌ 
அழிந்துபோகும்போது இவர்களுக்காக 
யாரும்‌ பரிதாபப்படவும்‌ மாட்டார்கள்‌. 


தேவன்‌ மிகுந்த கிருபையுள்ளவர்‌. 
மனுஷர்கள்‌ பல சமயங்களில்‌ தேவனுடைய 
பிரமாணத்தையும்‌, அவருடைய 
வார்த்தையையும்‌ மீறுகிறார்கள்‌. பல 
சமயங்களில்‌ நாம்‌ தேவனுடைய 
பிரமாணங்களை மீறினாலும்‌, அவருடைய 
வார்த்தையை மீறினாலும்‌, கர்த்தரோ நம்மை 
உடனை  தண்டித்துவிடாமல்‌, நம்மீது 
தம்முடைய பொறுமையைக்‌ காண்பிக்கிறார்‌. 
நாம்‌ எப்படியாவது மனந்திரும்பிவிடுவோம்‌. 
என்று எதிர்பார்க்கிறார்‌. ஈல்‌ நாம்‌ 
துணிகரமாய்ப்‌ பாவம்‌ செய்யும்போது 
நாம்‌ தொடர்ந்து பாவத்தில்‌ 
நிலைத்திருக்கும்போது, கர்த்தருடைய 
கோபம்‌ நம்மீது மெய்யாகவே வருகிறது. 


ஜனங்களை 
சூழ்நிலைக்கு 
பாவத்தில்‌ 
த்துமாவின்‌ 





f= THE 
TT 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
பிரமாணத்திற்கும்‌, அவருடைய 
வார்த்தைக்கும்‌ எதிர்த்து நின்றார்கள்‌. 
அவர்கள்‌ எப்டியாவது 
மனந்திரும்பிவிடுவார்கள்‌ என்று கர்த்தர்‌ 
பொறுமையோடு  காத்துக்கொண்டிருந்தார்‌. 

ல்‌ ப 


அவர்களோ 
இஸ்ரவேலிதுள்ள 
பரிசுத்தருடைய வசனத்தை 
அசட்டைபண்ணிவிட்டார்கள்‌ ஆகையால்‌. 
கர்த்தருடைய கோபம்‌ தமது ஜனங்களுக்கு 
விரோதமாய்‌ மூண்டது. அவர்‌ தமது கையை 
அவர்களுக்கு விரோதமாய்‌ நீட்டினார்‌. 
அவர்களை அடித்தார்‌. ஆனாலும்‌ 
கர்த்தருடைய கோபம்‌ இன்னும்‌ ஆறவில்லை. 
அவருடைய கை இன்னும்‌ அவர்களுக்கு 
விரோதமாய்‌ நீட்டினபடியே இருக்கிறது. 


. மனுஷர்‌ பாவம்‌ செய்யும்போது தேவன்‌ 
்‌ தண்டிக்கிறார்‌. 
நீதி, பாவிகள்மீது 

கர்த்தருடைய கோபம்‌ வருகிறது. பாவம்‌. 
செய்கிறவர்கள்‌ தமது ஜனமாயிருந்தாலும்‌, 
கர்த்தருடைய கோபம்‌ அவர்களுக்கு 
விரோதமாய்‌ மூளுகிறது. கர்த்தருடைய 
கை தம்முடைய ஜனங்களை அணைத்து 
ஆதரிக்கும்‌ கையாகவம்‌ இருக்கிறது. 
அவர்களைத்‌ தண்டிக்கிற கையாகவும்‌ 
இருக்கிறது. 

சேனைகளின்‌ கர்த்தர்‌ பல சமயங்களில்‌, 
தம்முடைய ஜனங்களை, அவர்களுடைய 
சத்துருக்களிடமிருந்து பாதுகாப்பாக மீட்டு 
வழிநடத்தி வந்திருக்கிறார்‌. தம்முடைய 
ஜனத்தைப்‌ பாதுகாப்பதற்காகவும்‌, 
அவர்களுடைய சத்துருக்களை 
அழிப்பதற்காகவும்‌ தேவன்‌ ந 
பலத்த கரத்தை பல 
நீட்டிமிருக்கிறார்‌. ஆனால்‌ இப்போதோ 
தேவன்‌ தம்முடைய கோபத்தின்‌ கரத்தை, 
தம்முடைய ஜனங்களுக்கு விரோதமாகவே 
நீட்டுகிறார்‌. ஜனங்களுடைய பாவமே 
தேவனுடைய கோபத்திற்கு காரணம்‌. 


தேவனுடைய 


வெறுத்துவிட்டார்கள்‌. 


பயம்‌ பிடித்துக்கொள்கிறது. மனுஷருடைய 
பிணங்கள்‌ 


குப்பைபோல 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இதைப்‌ பார்க்கும்போது பெலமுள்ளவர்‌ 
களுக்கும்‌, பெலசாலிகளுக்கும்‌ பயமுண்டாகும்‌. 
அவர்களுக்கு திகிலும்‌ நடுக்கமும்‌ 
உண்டாகும்‌. கர்த்தர்‌ தம்முடைய கையை 
கோபத்தினால்‌ நீட்டும்போது ஏராளமான 
ஜனங்கள்‌ மரித்துப்போவார்கள்‌. 


யுத்தத்திலே. 
நகரங்களிலும்‌, 
குடியிருக்கிறவர்களும்‌  மரித்துப்போவார்கள்‌. 
அவர்களை  அடக்கம்பண்ணுவதற்குக்கூட 
ஒருவரும்‌ இருக்கமாட்டார்கள்‌ 
உயிரோடிருக்கிறவர்கள்‌ பயத்தினால்‌ 
நடுங்கிக்கொண்டிருப்பார்கள்‌. 
செத்துப்போனவர்களின்‌ 

குப்பைகளைப்போல 

அவர்களை அடக்கம்பண்ணும்‌ 
உயிரோடிருக்கிறவர்களுக்கு வராது. 


வீரர்கள்‌ 


பிணங்கள்‌ 
கிடக்கும்போது, 
துணிவு 


கர்த்தருடைய ஜனங்கள்‌ தங்களுடைய 
க்கப்‌ 

பிணங்கள்‌, நடுவீதிகளில்‌ 
கிடக்கும்‌. ஆனாலும்‌ 


இன்னும்‌ 

கை 
அவர்களுக்கு கக்‌ நீட்டின படியே 
இருக்கும்‌. துணிகரமாம்ப்‌ பாவம்‌ 
செய்கிறவர்கள்‌ யாராயிருந்தாலும்‌, 
கர்த்தருடைய கோபத்திலிருந்து தப்பிக்கவே 
முடியாது. 


யூதாவின்‌ புத்திரருக்கு அந்நிய தேசத்து 
சத்துருக்கள்‌ மூலமாய்‌ அழிவு வரும்‌. 
அவர்கள்‌ இஸ்ரவேல்‌ புத்திரைக்கொன்று 
குவிப்பார்கள்‌. சத்துருக்களின்‌ பலன்‌ 
ஒங்கியிருக்கும்‌. கர்த்தரே தூரத்திலுள்ள 
ஜாதியாருக்கு ஒரு கொடியை ஏற்றுவார்‌. 
தம்முடைய ஜனத்திற்கு 

வருமாறு, கர்த்தரே 
கடையாந்தரங்களிலிருந்து, 


அழிந்துபோகிறார்கள்‌. 
அறியாதவர்கள்‌ அவர்களை அழிக்கிறார்கள்‌. 





f= FTE 
TT 


கர்த்தர்‌ 
சத்துருக்களைப்‌ 


இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ 

பெலப்படுத்துகிறார்‌. 
அவர்களில்‌ விடாய்த்தவனும்‌ 
இடறுகிறவனும்‌ ஒருவனும்‌ இல்லாத 
அளவுக்கு அவர்களைப்‌ பெலப்படுத்துகிறார்‌. 
சத்துருக்களில்‌ தூங்குகிறவனுமில்லை. 
உறங்குகிறவனுமில்லை. எல்லோரும்‌. 
விழிப்பாயிருப்பார்கள்‌. கர்த்தருடைய 
சித்தத்தின்‌ பிரகாரமாய்‌, தூரத்திலுள்ள 
ஜாதியார்‌, யூதா புத்திரரை அழிப்பதற்கு 
ஆயத்தமாயிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
எல்லோருமே யுத்தசன்னத்தராயிருக்கிறார்கள்‌. 
சர்வாயுத வர்க்கத்தைத்‌ தரித்திருந்து, 
கர்த்தருடைய ஜனத்தை: அழிப்பதற்கு 
ஆயத்தமாயிருக்கிறார்கள்‌. அவர்களுடைய 
இடுப்பின்‌ கச்சை சரியாக 
அணியப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய 
கச்சை அவிழவில்லை. பாதரட்சைகளின்‌ 
வார்‌ சரியாகக்‌ கட்டப்பட்டிருக்கிறது. 
அவர்களுடைய பாதரட்சைகளின்‌ வார்‌ 


அறுந்துபோவதில்லை. 


தேவனே தூரத்திலுள்ள 
ஜாதியாருக்கு ஒரு கொடியை 
வைத்திருக்கிறார்‌. தேவன்‌ 
ஏற்றும்போது அதை யாராலும்‌ 
இறக்கமுடியாது. தேவனால்‌ சத்துருக்களின்‌ 
கெ! ஏற்றவும்‌ ப்‌ தம்முடைய 


த 
ஏற்றி 
கொடி 


கரையச்செய்யவும்‌ முடியும்‌ 
புத்திரர்‌ தங்களுக்குத்‌ 
பெருமையோடிருந்தார்கள்‌. 
இருதயத்தில்‌ 
ஆணவத்தோடும்‌ இருந்தார்கள்‌. 

இஸ்ரவேல்‌ புத்திரரை 
தூரத்திலுள்ள ஜாதியாரை 

த்‌ வருகிறார்‌. 
தீவிரமும்‌ வேகழுமாய்‌ வருகிறார்கள்‌. 
அவர்கள்‌ வேகமாய்‌ வந்தாலும்‌ அவர்களில்‌ 
ஒருவனும்‌ விடாய்த்துப்போகவில்லை. 
ஒருவனும்‌ இடறி விழவுமில்லை. 
அவர்கள்‌ இஸ்ரவேல்‌ புத்திரர்மீது 
கண்ணோக்கமாய்‌ வருகிறார்கள்‌. ஆனாலும்‌ 
அவர்கள்‌ தூங்கவுமில்லை. உறங்கவுமில்லை. 
அவர்கள்‌ ஓய்வெடுக்கவுமில்லை. 
அவர்களுக்கு ஓய்வு தேவைப்படவுமில்லை. 

அவர்கள்‌ 
பாதரட்சைகளின்‌ வார்களை 


ஒய்வெடுக்கவுமில்லை, 


ங்களுடைய 
கழற்றி 
தங்களுடைய 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இடுப்பின்‌ கச்சைகளை அவிழ்த்து 
ஓய்வெடுக்கவுபில்லை. அவர்கள்‌ எல்லோரும்‌ 
சர்வாயுதவர்க்கத்தைத்‌ தரித்தவர்களாக 
தீவிரமும்‌ வேகமுமாய்‌ வருகிறார்கள்‌ 
(யோசு 9:13). 


ப்‌ 
ஒன்றும்‌ 


அவர்கள்‌ 
கூர்மையாயிருக்கிறது. 
மழுங்கிப்போகவில்லை. அவர்களுடைய 
வில்லுகளெல்லாம்‌ நாண்‌ ஏற்றப்பட்ட 
வைகளாயிருக்கிறது. அவர்கள்‌ யுத்தத்திற்கு 
ஆயத்தமாயிருக்கிறார்கள்‌. அவர்களைப்‌ 
போலவே அவர்களுடைய குதிரைகளும்‌ 
இரதங்களும்‌ யுத்தத்திற்கு ஆயத்த 
மாயிருக்கிறது. குதிரைகளின்‌ குழம்புகள்‌ 
குற்பாறையைப்போல. உறுதியாமிருக்கிறது. 
இரதங்களின்‌ உருளைகள்‌ சுழற்காற்றுக்கு, 
ஒத்தவைகளாயிருக்கிறது. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்மீது தூரத்திலுள்ள 
ஜாதியார்‌ படையெடுத்து வருகிறார்கள்‌. 
அவர்களுடைய செர்ச்சிப்பு சிங்கத்தின்‌ 
கெர்ச்சிப்புபோல இருக்கிறது. அவர்கள்‌ 
எல்லோருமே பலசாலிகளாகயிருக்கிறார்கள்‌. 
அவர்களுடைய குதிரைகளும்‌ இரதங்களும்‌ 
ட்‌ ஒடிவருகிறது. அவர்களில்‌ 
சோர்ந்துபோகலில்லை, 
எல்லோருமே யுத்தம்பண்ணுவதற்கு ஆயத்த 
மாயிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
பாலசிங்கங்களைப்போல கெர்ச்சித்து 
உறுமுகிறார்கள்‌. சமுத்திரம்‌ இரைவதுபோல 
அவர்கள்‌ இஸ்ரவேல்‌  புத்திருக்கு, 
விரோதமாக இரைகிறார்கள்‌. 
யூதாவின்‌ புத்திரரால்‌ 
சத்துருக்களை ஜெயிக்க 
இஸ்ரவேல்‌ ஜனத்தாருக்கு 
உதவியும்‌ கிடையாது. 
தைரியமும்‌, பெலமுமி 
அவர்களை எளிதாய்‌. 
சிங்கம்‌ இரையைப்‌ 
தூரத்திலுள்ள ஜாதியார்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரைப்‌ பிடிக்கிறார்கள்‌. அவர்களுடைய 
கையிலிருந்து இஸ்ரவேல்‌ புத்திரை யாராலும்‌ 
அவர்களுக்கு 
எதிர்த்து 
அவர்களைத்‌ 


அம்புகள்‌ 


தங்கள்‌ 
முடியாது. 
கர்த்தருடைய 
அவர்களிடத்திலும்‌ 
மில்லை. சத்துருக்கள்‌ 
மேற்கொள்கிறார்கள்‌. 
பிடிப்பதுபோல. 


பிடித்துக்கொண்டுபோய்‌ விடுகிறார்கள்‌. 





ழ்‌ நயனா 
சியா 


அந்தகாரமும்‌ 

வெளிச்சம்‌ 
ரல்‌ ராம்‌ 
வன்‌ _ 


கத வெளிச்சம்‌ 
இருக்காத நம்மால்‌ தேவனுடைய முகத்தைக்‌ 
காணமுடியாது. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மாயக்காரன்‌ ஆளாதடடிக்கும்‌, 
ஜனங்கள்‌ சிக்கிக்கொள்ளப்படாதபடிக்கும்‌, 
ஒரு ஜனத்துக்கானாலும்‌: ஒரு 
மனுஷனுக்கானாலும்‌, அவர்‌ சமாதானத்தை 
அருளினால்‌ யார்‌ கலங்கப்பண்ணுவான்‌?' 
அவர்‌ தமது முகத்தை மறைத்தால்‌ அவரைக்‌ 
காண்கிறவன்‌ யார்‌?" (யோபு 34:29,30) 


தேவன்‌ தாமே தம்முடைய முகத்தை 
நமக்கு வெளிப்படுத்தவேண்டும்‌. அவர்‌ தமது, 
முகத்தை மறைத்துவிட்டால்‌, அரை 
ஒருவரும்‌ காணமுடியாது. மேகங்கள்‌ 
வரும்போது வெளிச்சமும்‌ இருண்டுபோகும்‌. 





i FTE 
TT 


ஏசாயாவின்‌ தீர்க்கதரிசன ஊழியத்தில்‌. 
இதுவரையிலும்‌ ஒரளவு மாத்திரமே 
ஜெயமுண்டாயிற்று. திரளான ஜனங்கள்‌ 
எச்சரிப்பின்‌ சத்தத்தைக்‌ 

தங்க 
ப க்கல்‌ 
தன்னுடைய ஊழியத்தை 
மயில்‌ 


கைவிட்டுவிடக்கூடிய 
சோர்ந்துபோயிருக்கிறார்‌. இந்த சூழ்நிலையில்‌ 
கன்னம்‌: 


கர்த்தர்‌ ஏசாயாவின்‌ 
புதுப்பிக்கிறார்‌ 
ட தசாகப்டுத்துகிறார்‌. சராயாலின்‌ ஊழியம்‌ 
வீணாய்ப்போய்விடவில்லை என்றும்‌, கர்த்தர்‌ 
அவரை இன்னும்‌ அதிக வல்லமையோடு 
பயன்படுத்தப்போவதாகவும்‌, தேவனாகிய 
கர்த்தர்‌ வெளிப்படுத்துகிறார்‌. 

ஏசாயா தீர்க கர்த்தருடைய 
மகிமையைத்‌ ரசிக்கிறார்‌ (ஏசா 61-4) 
சேனைகளின்‌ கர்த்தராகிய ராஜாவைக்‌ 
கண்டபோது ஏசாயாவின்‌ இருதயத்தில்‌ 
மிகுந்த பயமுண்டாயிற்று (ஏசா 
கர்த்தரோ ஏசாயாவின்‌ அக்கிரமத்தை 
நீக்கிவிட்டு, அவருடைய பாவத்தை நிவிர்த்தி 
பண்ணுகிறார்‌ (ஏசா 6:67). 


கர்த்தருடைய நாமத்தினால்‌ 
தீர்க்கதரிசன ஊழியம்‌ ய்கிற 
கட்டளையை, ஏசாயா கர்த்தரிடமிருந்து 
பெற்றுக்கொள்கிறார்‌ (ஏசா 6:8). ஏசாயா 
மனந்திரும்பாத ஜனங்கள்‌ மத்தியில்‌ 
கர்த்தருடைய வார்த்தையைப்‌ 
பிரசங்கம்பண்ணுகிறார்‌ (ஏசா 6942) 
கர்த்தர்‌ எல்லா ஜனங்களையும்‌ 

அழித்துப்போடாமல்‌, தமக்கென்று கொஞ்சம்‌ 
பேரை மீதியாக. வைத்திருக்கிறார்‌. 
அவர்கள்மீது கர்த்தர்‌ தம்முடைய 
கிருபையை வெளிப்படுத்துகிறார்‌ (ஏசா 6:13). 
ஏசாயா தீர்க்கதரிசி சுவிசேஷ 
தீர்க்கதரிசியாக ஊழியம்‌ செய்கிறார்‌. 
கர்த்தர்‌ தனக்குக்‌ காண்பித்த, தன்னிடத்தில்‌ 
சொன்ன இரகசியங்களை , ஏசாயா 
ஜனங்களுக்கு விசுவாசத்தோடு 
அறிவிக்கிறார்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


உசியா ராஜா 
வருஷத்தில்‌ 
ஏசா 6:1 


மரணமடைந்த 


ஏசா 60. உசியா ராஜா மரணமடைந்த 
வருஷத்தில்‌, ஆண்டவர்‌ உயரமும்‌ 
உன்னதமுமான  சிங்காசனத்தின்மேல்‌ 
வீற்றிருக்கக்‌ கண்டேன்‌; அவருடைய 
வஸ்திரத்தொங்கலால்‌ தேவாலயம்‌ 
திறைத்திருந்தது.. 


ஏசாயா கர்த்தருடைய தீர்க்கதரிசிதான்‌. 
என்று உறுதிபண்ணப்படுகிறது. அப்போது 
ஏசாயா தேவனுடைய மகிமையைக்‌ 
காண்கிறார்‌. பழைய ஏற்பாட்டுக்காலத்தில்‌ 
சாமுவேலும்‌ கர்த்தருடைய தீர்க்கதரிசிதான்‌ 
என்று சகல இஸ்ரவேலுக்கும்‌ விளங்கின 
போ, கர்த்தர்‌ தம்முடைய 
சாமுவேலுக்கு தம்மை 
சோமு 3:20) 
கர்த்தருடைய 
சகல 


வார்த்தையினாலே 
வெளிப்படுத்தினார்‌ 
அதுபோலவே ஏசாயாவும்‌: 
தீர்க்கதரிசிதான்‌ என்று 
இஸ்ரவேலருக்கும்‌ விளங்கியபோது, கர்த்தர்‌ 
தம்முடைய மகிமையின்‌ தரிசனத்தினாலே, 
ஏசாயாவுக்கு தம்மை வெளிப்படுத்துகிறார்‌. 


கர்த்தர்‌ ஆபிரகா ன்முறலில்‌ 
ம வ்ளிபடத்திபோது நகர்‌ 
மகிமையின்‌ தேவனாக அவருக்குத்‌ 
தரிசனமானார்‌ (அப்‌ 7:2. அதுபோலவே 
மோசேக்கும்‌ கர்த்தர்‌ தம்மை மகிமையின்‌ 
தேவனாகவே வெளிப்படுத்தினார்‌ (யாத்‌ 3:2). 
எசேக்கியேலின்‌ தீர்க்கதரிசனங்களும்‌, 
யோவானுடைய வெளிப்படுத்தின 
விசேஷமும்‌ கர்த்தருடைய தெய்வீக 
மகிமையின்‌ தரிசனங்களோடு 
ஆரம்பமாயிற்று. , மற்றவர்களுக்கு 
தேவனைப்பற்றிய சத்தியத்தை உப 
பண்ணுகிறவர்கள்‌, முதலாவதாக தாங்கள்‌ 
தேவனைப்பற்றி  அறிந்திருக்கவேண்டும்‌. 
தேவனுடைய மகிமையை 
புரிந்திருக்கவேண்டும்‌. கர்த்தருடைய 
நன்மைகளைப்‌ பெற்று 
அனுபவித்திருக்கவேண்டும்‌. 





i al 
ETT 


உசியா ராஜா 
வருஷத்திலே ஏசாயா 
மகிமையை தரிசிக்கிறார்‌ 
ராஜாக்களைப்போல, உசியா 
ஐம்பது வருஷங்களுக்கு மேலாக 
புத்திரரை ஆட்சிபுரிந்தார்‌. அவர்‌ மரணடைந்த 
வருஷத்தில்‌, ஆண்டவர்‌ உயரமும்‌ 
உன்னதமான சிங்காசனத்திலே வீற்றிருப்பதை 
ஏசாயா தரிசிக்கிறார்‌. இஸ்ரவேலின்‌ ராஜா 
மரித்துப்போனார்‌. ரவேலின்‌ 
தேவனோ ஒருபோதும்‌ மரித்துப்போவதில்லை. 
அவர்‌ என்றும்‌ ஜீவிக்கிறார்‌. 

உசியா ராஜாவுக்கு குஷ்டரோகம்‌ 
வந்தது. அவர்‌ மரணப்படுக்கையில்‌. 
வேதனைகளை அனுபவித்து அதன்பின்பு 
மரித்துப்போனார்‌. இஸ்ரவேலின்‌ 
தேவனாகிய ராஜாதி ராஜாவாகிய 
கர்த்தரோ, தம்முடைய சிங்காசனத்தின்மீது. 
இன்றும்‌ வீற்றிருக்கிறார்‌ 

ஆண்டவர்‌ வீற்றிருக்கிற சிங்காசனம்‌ 
உயரமும்‌ உன்னதமானதுமாகயிருக்கிறது. 
பூமியிலுள்ள எல்லா சிங்காசனங்களுக்கும்‌ 
மேலாக கர்த்தருடைய சிங்காசனமே. 
உயர்ந்தது. மற்ற சிங்காசனங்களெல்லாம்‌ 
பூமிக்குரிய சிங்காசனங்கள்‌. கர்த்தருடைய 
சிங்காசனமோ பரலோகத்திற்குரிய 
சிங்காசனம்‌. கர்த்தர்‌ பரலோகத்திலிருந்து 
ராஜாதி ராஜாவாக, எல்லா ஜாதிகளையும்‌, 
எல்லா தேசங்களையும்‌ ஆளுகை செய்கிறார்‌. 


ஏசாயா யெகோவா தேவனை 
பூரணமாய்‌. தரிசிக்கவில்லை. கர்த்தரை 
எந்த மனுஷனாலும்‌ முழுமையாக பார்க்க 
முடியாது. அவர்‌ ஆண்டவரைத்‌ தரிசிக்கிறார்‌. 


சிங்காசனம்‌. கர்த்தருடைய சிங்காசனத்திற்கு 
முன்பாக நாம்‌ பணிந்து குனிந்து அவரை 


தொழுதுகொள்ளவேண்டும்‌. - 
சிங்காசனம்‌ 


சிங்காசனம்‌. 
சிங்காசனத்திற்குக்‌ 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


வீற்றிருக்கிற 
சிங்காசனம்‌. 

சிங்காசனத்திற்கு அருகாமையில்‌ 

தைரியமாய்க்‌ கிட்டிச்சேரவேண்டும்‌. 


கர்த்தர்‌ 
கிருபை! 


ஏசாயா உயரமும்‌ உன்னதமுமான 
சிங்காசனத்தில்‌ ஆண்டவர்‌ வீற்றிருப்பதைக்‌ 
காண்கிறார்‌. ஆண்டவருடைய வஸ்திர 
தொங்கலால்‌ தேவாலயம்‌ நிறைந்திருப்பதையும்‌ 
ஏசாயா தரிசிக்கிறார்‌. பூமிமிலே கர்த்தர்‌ 
தம்முடைய சபையை ஸ்தாபித்திருக்கிறார்‌. 
இதுவே அவருடைய தேவாலயம்‌. 
கர்த்தருடைய சபையில்‌ அவருடைய மகிமை 
நிரம்பியிருக்கிறது. கர்த்தருடைய மகிமை 
வெளிப்படுகிறது. தேவாலயம்‌ கர்த்தருடைய 
வஸ்திர தொங்கலால்‌  நிறைந்திருக்கிறது, 
தேவனுடைய விசேஷித்த பிரசன்னமானது. 
இந்தப்‌ பூமியிலுள்ள, எல்லா சபைகளிலும்‌ 
நிரம்பியிருக்கிறது. கர்த்தருடைய மகிமையே 
சபைக்கு அழகும்‌, அலங்காரமுமாயிருக்கிறது. 


சேராபீன்கள்‌. 
ஏசா 62 


ஏசா 
மேலாகதின்‌ றார்கள்‌; 
ஒவ்வொருவனுக்கும்‌ 
செட்டைகளிருந்தன; 
இரண்டு செட்டைகளால்‌ தன்‌ தண்‌ 
முகத்தை மூடி, இரண்டு செட்டைகளால்‌ 
தன்‌ தன்‌ கால்களை மூடி, இரண்டு. 
'செட்டைகளால்‌ பறந்து; 


6:2. சேராபீன்கன்‌ அவருக்கு. 
அவர்களில்‌ 

அவ்வாறு 
அவனவன்‌. 


ஆண்டவர்‌ சிங்காசனத்தில்‌ 
வீற்றிருக்கிறார்‌. அவருக்கு மேலாக 
சேராபீன்கள்‌ நிற்கிறார்கள்‌. சேராபீன்கள்‌ 
பரிசுத்தமான தூதர்கள்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
தூதர்களை காற்றுகளாகவும்‌, தம்முடைய 
ஊழியக்காரரை அக்கினி ஜுவாலைகளாகவும்‌ 
செய்கிறார்‌ (சங்‌ 104:4),  சேராபீன்கள்‌ 
கர்த்தருடைய ஊழியக்காரர்கள்‌. 
சேராபீன்கள்‌ என்னும்‌ பெயருக்கு “அக்கினி 
ஜுவாலையாக எரிந்துகொண்டிருக்கிற 
வர்கள்‌" என்று பொருள்‌. அவர்கள்‌ 
அன்பினாலே தேவனுக்கு அக்கினியாக 
த்துக்‌ கொண்டிருக்கிறார்கள்‌. 
மகிமைக்காக பக்தி 
ஜொலித்துக்‌ 
கொண்டிருக்கிறார்கள்‌. அதே வேளையில்‌ 
சேராபீன்கள்‌ பாவத்திற்கு விரோதமாக, 
அதைப்‌ பட்சித்துப்போடும்‌ அக்கினியாகவும்‌ 
ஜொலித்துக்கொண்டிருக்கிறார்கள்‌. 





i THE 
TT 


சேராபீன்கள்‌ 
பரிசுத்தமான தூதர்கள்‌. 
தூதர்களுக்கும்‌ 
கொடுத்திருக்கிறார்‌. 
திரளான எண்ணிக்கையிலிருக்கிறார்கள்‌. 
தேவதூதர்களிடத்தில்‌ தேவனைப்பற்றிய 
அறிவு அதிகமாயிருக்கிறது. அதைவிட 
மேலாக, சேராபீன்களிடத்தில்‌ தேவனுடைய 
பரிசுத்தமான அன்பு நிரம்பியிருக்கிறது. 


சேராபீன்களில்‌ 
அல்வாறு 
எசேக்கியேல்‌ சேராபீன்களை 
தரிசத்தபோது அவைகளுடைய செட்டைகள்‌ 
பிரிந்திருந்தன. ஒவ்வொரு 
வல்ல இரண்டிரண்டு 
செட்டைகள்‌ ஒன்றோடொன்று 
சேர்ந்திருந்தன. மற்ற இரண்டிரண்டு 
செட்டைகள்‌ அவைகளுடைய உடல்களை 
மூடின (எசே 111). ஆனால்‌ 
ஏசாயா கண்ட சேராபீன்களின்‌ செட்டைகள்‌ 
மேலே பிரிந்திருக்கவில்லை. 
சேராபீன்களில்‌ 


ஒவ்வொருவனுக்கும்‌ 
அவ்வாறு. சொல்லான்‌... இருக்கிக்‌ 


அவனவன்‌ இண்டு செட்டைகளால்‌ தன்‌ 
முகத்தை மூடுகிறான்‌. இரண்டு 
ட்டைகளால்‌ தன்‌ கால்களை மூடுகிறான்‌. 
இரண்டு  செட்டைகளால்‌ க 
சேராபீன்கள்‌ கர்த்தருடைய ்‌ 
முன்பாக பயபத்தியோடும்‌, த்க்‌ 
நிற்கின்றன.  சேராபீன்கள்‌ தங்களுடைய 
கால்களை  மூடுவதோடு, தங்கள்‌ 
முகங்களையும்‌ மூடுகின்றன. 
ரன்கள்‌ 


கர்த்தர்‌ தம்முடைய 
மகிமையைக்‌ 


த 
செட்டைகள்‌ இருக்கி 


கர்த்தருடைய 
எல்லா இடங்களுக்கும்‌. 
"அறிவிக்கவேண்டும்‌. அவை விரைவாக 
பறந்துபோகும்‌. அதற்காக தன்னுடைய 
செட்டைகளில்‌ இரண்டை பறப்பதற்கு 
பயன்படுத்துகிறது. 


நான்‌ 
கொண்டிரக்கம்போந் 
நான்‌ கண்ட லம்‌ 
வேகமாய்ப்‌ பறந்துவந்து. 

நேரமாகிய வேளையிலே 
தொட்டான்‌" (தானி 

தானியேல்‌ சொல்லுகிறார்‌. 


முதல்‌ தரிசனத்திலே 
காபிரியேல்‌, 
அந்திப்பலிமின்‌ 
என்னைத்‌ 


9௮) என்று 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தருடைய  ஊழியக்காரர்களாகிய 
நாம்‌, சேராபீன்களைப்போல உற்சாகமாய்‌ 
ஊழியம்‌ செய்யவேண்டும்‌. கர்த்தர்‌ 
அனுப்புகிற இடங்களுக்கு வேகமாய்ப்‌ 
போகவேண்டும்‌. 


சேனைகளின்‌ கர்த்தர்‌ பரிசுத்தர்‌ 
ஏசா 6:3 


ஏசா 83. ஒருவரையொருவர்‌ நோக்கி: 
சேனைகளின்‌ கர்த்தர்‌ பரிசுத்தர்‌, 
பரிசுத்தர்‌, பரிசுத்தர்‌, பூமியனைத்தூம்‌ 
அவருடைய மகிமையால்‌ 
'திறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டுச்‌ 
சொன்னார்கள்‌. 


ஆண்டவர்‌ உயரமும்‌ 
சிங்காசனத்தின்‌ மேல்‌ வீற்றிருக்கிறார்‌. 
சேராபீன்கள்‌ அவருக்கு மேலாக 
நின்றுகொண்டிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
ஒருவரையொருவர்‌ நோக்கி, கர்த்தரைத்‌ 
குதித்துப்‌ பாடுகிறார்கள்‌. சிங்காசனத்தில்‌ 
வீற்றிருக்கிறவரை மகிமைப்படுத்தி, 
கனப்படுத்துகிறார்கள்‌. அவர்கள்‌ 
கர்த்தருடைய துதியின்‌ வார்த்தைகளை 
ஒருவரையொருவர்‌ நோக்கி, சத்தமிட்டுக்‌ 
கூப்பிட்டுச்‌ சொல்லுகிறார்கள்‌. 
அவர்களுடைய வார்த்தைகளில்‌ பயபக்தியும்‌ 
இருக்கிறது. உற்சாகமும்‌ இருக்கிறது. 
கேராபீன்கள்‌ எல்லோரும்‌ ஒன்றுபோல. 
பாடுகிறார்கள்‌. அவர்களுடைய பாடலின்‌ 
நயமாயிருக்கிறது. 
அனைவரும்‌ இசைவாகப்‌ 


உன்னதமுமான 


கேராபீன்கள்‌ 
பாடுகிறார்கள்‌. 


டார்‌ விசேஷத்தில்‌ நாலு 

ம்‌ அதே பாட்டையே, 

பாடுகிறார்கள்‌. 

ஜீவன்களிலும்‌ 

று ட அவம்‌ 

சிறகுகளுள்ளவைகளும்‌, சுற்றிலும்‌ உள்ளேயும்‌ 

கண்களால்‌  நிறைந்தவைகளுமாயிருந்தன. 

அவைகள்‌: இருந்தவரும்‌ இருக்கிறவரும்‌ 
வருகிறவருமாகிய ர்வவல்‌ ள்‌ 
தேவனாகிய. 


கர்த்தர்‌ 
திதா ன்‌ 


பரிசுத்தர்‌ 


சொல்லிக்கொண்டிருந்தள” (வெளி 4:8) 





i THE 
TT 


யாத்‌ 20:12. உன்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
உனக்குக்‌ கொடுக்கிற தேசத்திலே உன்‌ 
நாட்கள்‌ தீடித்திருப்பதற்கு, உன்‌ 
தகப்பனையும்‌ உன்‌ தாயையும்‌ 
கனம்பண்ணுவாயாக. 


யாத்‌ 20-18. 
செய்யாதிருப்பாயாக. 


கொலை 


யாத்‌ 90:14. 
செய்யாதிருப்பாயாக. 


யாத்‌ 20:15. 
செய்யாதிருப்பாயாக. 


யாத்‌ 20:16. பிறனுக்கு விரோதமாகப்‌ 
பொய்ச்சாட்சி சொல்லாதிருப்பாயாக. 


யாத்‌ 20:07. பிறனுடைய வீட்டை 
இச்சியாதிருப்பாயாக; பிறனுடைய 
மனைவியையும்‌, அவனுடைய 
வேலைக்காரனையும்‌,. அவனுடைய 
வேலைக்காரியையும்‌, அவனுடைய 
எருதையும்‌, அவனுடைய 
கழுதையையும்‌, பின்னும்‌ பிறனுக்குன்ன 
யாதொன்றையும்‌ 
இச்சியாதிருப்பாயாக என்றார்‌. 


தேவன்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
பத்துக்கட்டளைகளைக்‌ கொடுக்கிறார்‌. இந்த 
அதிகாரத்தின்‌ ஆரம்பத்தில்‌ “தேவன்‌ 
பேசிச்சொல்லிய சகல வார்த்தைகளுமாவன" 
(யாத்‌ 204) என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 
கர்த்தர்‌ தாமே இந்த வார்த்தைகளை 
சொல்லுகிறார்‌. கர்த்தரே இந்தக்‌ 
கட்டளைகளை இயற்றியவர்‌. கர்த்தரே 
இந்தக்‌ கட்டளையின்‌ வார்த்தைகளை 


கட்டளைகளை 
தேவனுடைய 
தாங்கள்‌ கேட்டால்‌. 
செத்துப்போவோம்‌ என்று இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
சொல்லுகிறார்கள்‌. (உபா 5:22-29) அதன்‌ 

தேவன்‌ மோசேயிடம்‌ மட்டுமே 

ர்‌. கர்த்தர்‌ மோசேயின்‌ மூலமாக 


கட்டளைகளையும்‌ ஒரு புஸ்தகத்தில்‌ எழுதி, 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அதை மிருகங்களின்‌ இரத்தத்தினால்‌ 
உறுதிபண்ணுகிறார்‌. (யாத்‌ 24:3-8) தேவன்‌ 
சகல வார்த்தைகளையும்‌ சொல்லுகிறார்‌. 
மோசே அந்த வார்த்தைகள்‌ எல்லாவற்றையும்‌ 
எழுதுகிறார்‌ (யாத்‌ 20:1-யாத்‌ 24:3-4). 


வேதாகமத்தில்‌ 
பத்து 
தெளிவாக 
விவரம்‌ 


பரிசுத்த. 
பத்துக்கட்டளைகள்‌ அல்லது 
கற்பனைகளைப்பற்றிய சத்தியம்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. அதன்‌ 
வருமாறு : 


1, பத்துக்‌ கற்பனைகள்‌ என்னும்‌ வாக்கியம்‌ 
வேதாகமத்தில்‌ மூன்று முறைகள்‌ 
மட்டுமே  பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. 
(யாத்‌ 34:28; உபா 4:13; உபா 10:4). 
மோசேயின்‌ மொத்த மாணத்தற்கம்‌ 

பத்து கற்பனைகள்‌ 
தப்பவும்‌ இயேக. கிறிஸ்து 
மத்‌ 22:35-40 ஆகிய வசனங்களில்‌ 

“இவ்விரண்டு கற்பனைகளிலும்‌ 

நியாயப்பிரமாணம்‌ 

ம்‌ தீர்க்கதரிசனங்களும்‌ 

i என்று 

போன்று. பத்துக்‌ 

கற்பனைகளில்‌ மோசேயின்‌ மொத்த 
பிரமாணமும்‌ அடங்கியிருக்கிறது. 


3 மோசேயின்‌ பிரமாணத்தில்‌ இந்தப்‌ 
பகுதியை மட்டுமே கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாரின்‌ செவிகளில்‌ தொனிக்கும்‌. 
படியாகக்‌ கூறினார்‌. (உபா 5:22; 
உபா 10:4). 


ஆதாமுக்குப்‌ பத்துக்‌ கற்பனைகளைப்‌ 
பற்றித்‌ தெரியாது. அவருக்கு ஒரு 
கட்டளை மட்டுமே கொடுக்கப்பட்டது. 
அவர்‌ அதற்குக்‌ கீழ்ப்படியாமல்‌ 
போனதினால்‌ மனுக்குலம்‌ முழுவதற்கும்‌ 
அவர்‌ மூலமாக பாவம்‌ வந்தது 
(ஆதி 237; ரோமர்‌ 512-21). தன்‌ 
தாயையும்‌, தகப்பனையும்‌ 
கனம்பண்ணுவதற்கு ஆதாமிற்குப்‌ 
பெற்றோர்‌ யாருமில்லை. அதுபோலவே 
விபசாரம்‌. பண்ணாதிருப்பாயாக, 
பிறர்பொருளை  இச்சியாதிருப்பாயாக 
என்னும்‌ பிரமாணங்களும்‌ ஆதாமும்‌, 
ஏவாளும்‌ மட்டும்‌ இருந்த காலத்தில்‌ 
அவர்களுக்குப்‌ பொருந்தாது. 





i al 
TT 


கர்த்தரைத்‌ துதிப்பதில்‌. 
பரலோகத்திலுள்ள சபையும்‌, பூமியிலுள்ள 
கர்த்தருடைய சபையும்‌ ஒன்றுபோலவே 
இருக்கிறது. துதியைப்‌ பொறுத்தவரையில்‌ 
இல்விரண்டு சபைகளுக்கும்‌. 
வித்தியாசம்‌ எதுவுமில்லை. கேராபீன்கள்‌ 
கர்த்தரைத்‌ துதிக்கும்போது “சேனைகளின்‌ 
கர்த்தர்‌ பரிசுத்தர்‌, பரிசுத்தர்‌, பரிசுத்தர்‌ 
என்று துதித்துப்‌ பாடுகிறார்கள்‌. கர்த்தர்‌ 
எல்லா சேனைகளுக்கும்‌ 
கர்த்தராகமிருக்கிறார்‌ கர்த்தருடைய 
சுபாவங்களில்‌, அவருடைய பரிசுத்தம்‌, 
மிகவும்‌ விசேஷமான சுபாவமாகும்‌. 


நில்லாத. வல்லமை 
ற்கு கேடுவிளைவிக்கக்கூடியது. 
அது. மனுஷருக்கு பயங்கரமான 
விளைவுகளைக்‌ கொடுக்கும்‌. கர்த்தரோ 
வல்லவராகவும்‌ இருக்கிறார்‌. பரிசுத்தராகவும்‌ 
இருக்கிறார்‌ கர்த்தருடைய வல்லமை: 
வெளிப்படும்போது. அவருடைய பரிசுத்தமும்‌. 
சேர்ந்தே வெளிப்படும்‌. அதுபோலவே, 
கர்த்தருடைய பரிசுத்தம்‌ வெளிப்படும்போது, 
அவருடைய வல்லமையும்‌ சேர்ந்தே 
வெளிப்படும்‌. 


மனக்குலத்‌ 


தேவனுடைய 
தாவீதின்‌ சங்கீதத்தில்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. 
ஒருதரம்‌ விளம்பினார்‌, 
கேட்டிருக்கிறேன்‌; வல்லமை தேவனுடையது. 
ன்‌ சங்‌ ற. ஆனால்‌ 
கர்த்தருடைய பரிசுத்தத்தைப்பற்றி 
£ சொல்லப்பட்டிருக்கிறது. 
பரிசுத்தர்‌, 


இரண்டுதரம்‌ 


தேவனாகயிருக்கிறார்‌. 
கர்த்தருடைய மூன்று ஆள்தத்துவத்தை 
கனப்படுத்தும்‌ வண்ணமாய்‌, 
சேனைகளின்‌ கர்த்தர்‌ பரிகத்தர்‌, பரிசுத்தர்‌, 
பரிசுத்தர்‌" என்று மூன்று முறை 
'சொல்லப்பட்டிருக்கிறது. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ தம்மைப்பற்றிச்‌ 
சொல்லும்போது, பன்மை 
பிரதிப்பெயர்ச்சொல்லைப்‌ பயன்படுத்துகிறார்‌. 
யார்‌... நமது காரியமாய்ப்போவான்‌” 
(ஏசா 7:8) என்று கர்த்தர்‌ தம்மைப்பற்றிச்‌ 
சொல்லும்போது "நமது" என்னும்‌ பன்மை 
பிரதிப்பெயர்ச்சொல்லைப்‌ பயன்படுத்துகிறார்‌. 
கர்த்தர்‌ இருந்தவரும்‌, இருக்கிறவரும்‌, 
இனிமேல்‌ இருக்கப்போகிறவருமாயிருக்கிறார்‌. 
தேவாலயம்‌ கர்த்தருடைய வஸ்திர 
தொங்கலால்‌ நிறைந்திருக்கிறது. பூமி 
அனைத்தும்‌ கர்த்தருடைய மகிமையால்‌ 
நிறைந்திருக்கிறது. 
டய 
பத்வா 
பூமி நிரம்பியிருக்கிறது. கர்த்தர்‌ 
தம்முடைய கிரியைகளெல்லாவற்றிலும்‌ 
பரிசுத்தராயிருக்கிறார்‌. “கர்த்தர்‌ தமது 
ன்‌ நீதியுள்ளவரும்‌, 
கிரியைகளிலெல்லாம்‌ 

வவ ளவகளா விருக்கும்‌ (சங்‌ 14547). 


வல்லமையினாலும்‌, 
மகிமையினாலும்‌ 


ஆலயம்‌ 
ஏசா 


ஏசா 
சத்தத்தால்‌ 
அசைந்து, 

நிறைந்தது. 


தேவாலயம்‌ 
தொங்கலால்‌ 
வேளையில்‌. 


அங்கு. 


4. கூப்பிடுகிறவர்களின்‌. 
வாசல்கனின்‌ நிலைகள்‌ 
ஆலயம்‌ புகையினால்‌ 


கர்த்தருடைய வஸ்திர 
நிறைந்திருக்கிறது. ஸ்ர 
கர்த்தருடைய பயங்கரமும்‌ 
நிரம்பியிருக்கிறது. ஏசாயா 
தேவனுடைய தெய்வீக மகிமையை 
தரிசிக்கும்போது, அவர்‌ தேவனுடைய 
பயங்கரமான மகத்துவத்தையும்‌ காண்கிறார்‌. 
ஆண்டவர்‌ உயரமும்‌ உன்னதமுமான 
சிங்காசனத்தின் மேல்‌ வீற்றிருக்கிறார்‌. 
கேரூபீன்கள்‌ அவருக்கு மேலாக நின்று, 
அவரைத்‌ துதித்துப்‌ பாடுகிறார்கள்‌. 
இவர்களுடைய துதிமின்‌ சத்தத்தால்‌ 
வாசல்களின்‌ நிலைகள்‌ அசைகிறது. 
ஆலயம்‌. எம்‌ நிரம்பியிருக்கிறது. 
கர்த்தர்‌ ம்முடைய ஜனத்தை 
நியாயந்தீர்க்க கூப்பிடும்போது. அவருடைய 

மகா பயங்கரமாயிருக்கும்‌ 





i THE 
TT 


தேவாலயம்‌ புகையினால்‌ 
நிறைந்திருக்கிறது. “அவர்‌ தமது சிங்காசனம்‌. 
நிற்கும்‌ ஆகாசத்தை. ஸ்திரப்படுத்தி.. 
அதின்‌! தமது மேகத்தை 
(யோபு 269), கர்த்தருடைய 

ம்‌  மேகத்தினால்‌ 

ஆலயம்‌ 

நிரம்பியிருந்தாலும்‌,, 
பிரத்தியட்சமாகத்‌ 
மறைவாயிருக்காது. 
பரலோகத்திலுள்ள தம்முடைய 
ல்‌ ஒளிபில்‌ வாசம்பண்ணுகிறார்‌. 


வாசம்பண்ணுகிறார்‌ (நாளா 63). 


நான்‌ அசுத்த உதடுகளூன்ன 
மனுஷன்‌ 
ஏசா 6:5 


ஏசா 6. க நான்‌: ஜயோ! 
அதமானேன்‌, அகத்த 
உதடுகளூன்ன தி்‌ அசுத்த 
உதடுகளூன்ன ஜனங்களின்‌ நடுவில்‌ 
வாசமாமிருக்கிறவன்‌; சேனைகளின்‌ 
கர்த்தராகிய ராஜாவை எண்‌ கண்கன்‌ 
கண்டதே என்றேன்‌. 


ஏசாயா தீர்க்கதரிசி தேவனுடைய 
மையை தரிசித்துவிட்டு, தன்னுடைய 
பாவத்தை beats வேதனைப்படுகிறார்‌. 
“ஐயோ, அதமானேன்‌, நான்‌ அசத்த 
உதடுகளுள்ள ஷன்‌" என்று 
மனவேதனையோடு எ லுங்க 
பொதுவாக கர்த்தருடைய மகிமையை ஒருவர்‌ 
தரிசிக்கும்போது, அவர்‌ மிகுந்த 
சந்தோஷப்படுவார்‌. நான்‌ பாக்கியவான்‌. 
நான்‌ கர்த்தருடைய மகிமையைத்‌. 
தரிசித்தேன்‌” சந்தோஷத்தோடே 
சொல்லுவார்‌. ல்‌ 
கர்த்தருடைய 
பயத்தினாலும்‌, 
வருத்தத்தினாலும்‌ 
“ஐயோ, அதமானேன்‌" என்று சொல்லுகிறார்‌. 
ஏசாயா தீர்க்கதரிசி “ஐயோ நான்‌ 
அதமானேன்‌” என்று வேதனையோடும்‌, 
பயத்தோடும்‌ சொல்லுவதற்கு காரணமுள்ளது. 
அவர்‌ 
ன்‌ அசத்த 
என்று ஏசாயா 
தன்னுடைய பாவத்தைப்பற்றிச்‌ சொல்லுகிறார்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஒரு வேளை ஏசாயா 
அவசரப்பட்டு 


இதற்கு முன்பு 
பேசியிருக்கலாம்‌. 
சொல்லக்கூடாத வார்த்தைகளைச்‌ 
சொல்லியிருக்கலாம்‌. அல்லது சொல்ல 
வேண்டியதை சொல்லாமல்‌, அவர்‌ 
அமைதியாகயிருந்திருக்கலாம்‌. மனுஷருடைய 
பாவத்தைக்‌ கண்டித்து உணர்த்தாமல்‌, அவர்‌ 
மெளனம்‌ சாதித்திருக்கலாம்‌. 


ன்‌. உதடுக, ள்‌ ய 
என்றும்‌ ஊாக்கத்தித்து. "நான்‌ ஒரு பலி, 
என்‌ வார்த்தைகளினால்‌ நான்‌ பாலம்‌ 
செய்திருக்கிறேன்‌” என்று பொதுவாக 
பொருள்‌ சொல்லலாம்‌. ஏசாயாவைப்போலவே, 
எல்லோரும்‌. கர்த்தருக்கு முன்பாக 
தங்களைத்‌ தாழ்த்தவேண்டும்‌. நம்முடைய 
பாவங்களை கர்த்தரிடத்தில்‌ அறிக்கை 
பண்ணவேண்டும்‌. ஏசாயாவின்‌ உதடுகளைப்‌ 
போலவே நம்முடைய உதடுகளும்‌ 
அசத்தமாகத்தான்‌ இருக்கிறது. நம்முடைய 
உதடுகள்‌ தேவனுக்கு, முன்பாக 
பரிசுத்தமாயில்லை. 

நம்முடைய அசுத்தமான உதடுகளால்‌, 

த்‌ நாமத்தை 
அபாத்திரராயி 
உதடுகளின்‌ 

, நம்முடைய  ஆத்துமாவுக்கு 
வேதனையையும்‌, வருத்தத்தையும்‌ கொடுக்க 
வேண்டும்‌. நம்முடைய வார்த்தைகளினால்‌ 
நாம்‌ நியாயந்தீர்க்கப்படுவோம்‌. 

ஏசாயா உதடுகளுள்ள 

வாசமாயிருக்கிறார்‌ 

அசுத்தம்‌ 
மற்றவர்களுக்கும்‌ 
கொள்ளைநோயைப்போல 
ஏராளமான ஜனங்களை அழித்துப்போடும்‌. 
சப நாமும்‌ அசுத்த 
உதடுகளுள்‌। ஜனங்களின்‌ நடுவில்‌. 
வணம்ஸ்குக்கிதோ்‌! நம்முடைய உதடுகளின்‌ 
அசுத்தம்‌ அதிகரிக்கும்போது, நம்முடைய 
பாவங்களும்‌, பாவத்தினால்‌ உண்டாகும்‌ 
வேதனைகளும்‌ நமக்குள்‌ அதிகரிக்கிறது. 


உதடுகளுள்ளவர்‌ 
அவர்களுடைய 
அவர்களுக்கு 
அவர்களுடைய 


அசுத்த 
நடுவில்‌ 


ஜனங்கள்‌ அசத்த 
களாயிருக்கும்போது.. 

த்தங்‌ நாம்‌ 
உணர்த்தவேண்டும்‌. 
அசுத்தங்களை குத்திகரிக்கவேண்டும்‌. 
கர்த்தருடைய வார்த்தையினால்‌ 
அவர்களை சுத்தப்படுத்தவேண்டும்‌. 





f= THE 
TT 


ஒருவேளை 
உதடுகளுள்ள 
வாசமாயிருந்தாலும்‌, 
பாவங்களைக்‌ குறித்து 
கண்டித்து 
சொல்லியிருக்கமாட்டோம்‌. 
கடமைகளைச்‌ செய்யாமல்‌ நாம்‌ 
'அமைதியாயிருந்திருப்போம்‌. பேசக்கூடாத 
வார்த்தைகளை பேசுவதும்‌ பாவம்‌. 
பேசவேண்டிய வார்த்தைகளை 
பேசாமலிருப்பதும்‌ பாவம்‌. 


ம்‌ 
களங்க நடிக்‌ ல வாசமாலிருக்கும 
அவர்களுடைய உதடுகளின்‌ 
அசுத்தம்‌ நம்முடைய உதடுகளுக்கும்‌ 
வருவதற்கு வாய்ப்புள்ளது. அவர்களுடைய 
பாவமான வழிகளையும்‌, அவர்களுடைய 
பாவமான வார்த்தைகளையும்‌ நாம்‌ 
கற்றுக்கொள்வோம்‌. அவர்களுடைய பாவம்‌ 
நமக்கும்‌ வரும்‌. யோசேப்பு எகிப்து 
தேசத்திலிருந்தபோது, பார்வோனின்‌ 
ஜீவனைக்கொண்டு ஆணையிடுவதை" 
கற்றுக்கொண்டார்‌ (ஆநி4216). 
கர்த்தருடைய நாமத்தினால்‌ ஆணையிட 
வேண்டியவர்‌, பார்வோனின்‌ 
ஜீவனைக்கொண்டு ஆணையிட்டார்‌. 


நாம்‌ 
ஜனங்களின்‌ த்‌ 
அவர்களுடைய 
அவர்களிடத்தில்‌, 
உணர்த்தி 
நம்முடைய 


ள்ள 


ஏசாயா தன்னுடைய 
மனவேதனைக்கான காரணத்தையும்‌ 
சொல்லுகிறார்‌. "சேனைகளின்‌ கர்த்தராகிய 
ராஜாவை என்‌ கண்கள்‌ கண்டதே" என்று 
அழுது புலம்புகிறார்‌ 

தேவனுக்கும்‌ 


மத்தியஸ்தர்‌ வ 
ன்றால்‌ நம்முடைய 
மிகவும்‌ பரிதாபமாயிருக்கும்‌. 
நம்மை சூழ்ந்துகொள்ளும்‌. 
இருதயத்தில்‌ வேதனையும்‌ வியாகூலமும்‌ 
நிரம்பியிருக்கும்‌. பெத்விமேசின்‌ மனுஷர்‌ 
கர்த்தருக்கு முன்பாக நிற்கபயப்பட்டார்கள்‌. 
பரிசுத்தமான தேவனாகிய 
நிற்கத்தக்கவன்‌ 
ர்‌ 620) என்று 
பயத்தோடும்‌ நடுக்கத்தோடும்‌ சொன்னார்கள்‌. 


ஏசாயா கர்த்தருக்கு முன்பாக 
தன்னைத்‌ தாழ்த்துகிறார்‌. கர்த்தருடைய 
ர்க்‌ ஊழியம்‌ செய்ய 
ஆயத்தம்பண்ணுகிறார்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


உன்னதமான சிலாக்கியம்‌. 

பெருமையில்லை. 

பெருமையில்லாதவர்களை 

மாத்திரமே கர்த்தர்‌ தம்முடைய ஊழியத்தில்‌ 
பயன்படுத்துவார்‌. 


உன்‌ பாவம்‌ நிவிர்த்தியானது 
ஏசா 6:6,7 


ஏசா 6:8. அப்பொழுது சேராபீன்களில்‌ 
ஒருவன்‌ பலிபிடத்திலிருந்து, தண்‌ 
கையிலே பிடித்த குறட்டால்‌ ஒரு 
நெருப்புத்‌ தழலை எடுத்து, 
என்னிடத்தில்‌ பறந்து வத்து, 


ஏசா 6:7. அதினால்‌ என்‌ வாயைத்‌ 
தொட்டு: இதே, இது உன்‌ 
உதடுகளைத்‌ தொட்டதினால்‌ உண்‌: 
அக்கிரமம்‌ நீங்கி, உன்‌ பாவம்‌ 
நிவிர்த்தியானது என்றான்‌. 


ண்டவர்‌ உயரமும்‌ உன்னதமுமான 
சிங்காசனத்தின்‌ மேல்‌ வீற்றிருக்கிறார்‌ 
சேராபீன்கள்‌ அவருக்கு மேலாக 
நிற்கிறார்கள்‌. ஏசாயா கர்த்தராகிய 
ராஜாவை தன்னுடைய கண்களால்‌ கண்டு 
பயப்படுகிறார்‌. அப்போது சேராபீன்களில்‌ 
ஒருவன்‌, ஆறுதலான வார்த்தைகளினால்‌ 
ஏசாயாவின்‌ பயத்தைப்‌ போக்குகிறார்‌. 
சேராபீன்களில்‌ ஒருவன்‌  பலிபீடத்திலிருந்து, 
தத்‌ பறந்து வருகிறான்‌. 

ஏசாயாவின்‌ பாவத்தை 
நிலிர்த்தியாக்குகிறான்‌. ஏசாயாவை 
சத்திகரிக்கிறான்‌. 


தேவனுடைய 
ஆல்‌. இத்‌ 
சாஷ்டாங்கமாய்‌ 
தம்முடைய 
நம்மை மறுபடியும்‌ 
சேராபீன்கள்‌ 
சிங்காசனத்திற்கு 
கொண்டிருக்கிறார்கள்‌. 
அவர்களில்‌ ஒருவனை ஏசாயாவினிடத்திற்கு 
அனுப்புகிறார்‌. சேராபீன்களில்‌ ஒருவன்‌ 
ஏசாயாவினிடத்திற்கு வருகிறான்‌. 
தேவனுடைய கிருபையின்‌ வார்த்தைகளை 
ஏசாயாவுக்கு அறிவிக்க வருகிறான்‌. 


மகிமையை தரிசித்து, 
பவல்‌. தாத்த 





i THE 
TT 


கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து 
கெத்சமனே தோட்டத்தில்‌ வியாகுலத்தோடு 
ஜெபம்பண்ணினார்‌. 

சித்தமானால்‌ 

என்னைவிட்டு. 

ஆயினும்‌ என்னுடைய சித்தத்தின்‌ படியல்ல, 
உம்முடைய சித்தத்தின்படியே ஆகக்கடவது 


தரையிலே விழுந்தது" (லூக்‌ 22:42-44. 


சேராபீன்களில்‌ வன்‌ 
பலிபீடத்திலிருந்து, தன்‌ கையிலே. த்த 
குறட்டால்‌ ஒரு 
ஏசாயாலினிடத்தில்‌ 


ஏசாயாவை சுத்திகரிக்கிறான்‌. “இதோ இது. 
உன்‌ உதடுகளைத்‌ தொட்டதினால்‌ உன்‌ 
அக்கிரமம்‌ நீங்கி, உன்‌ பாவம்‌ 
நிவிர்த்தியானது' என்று சொல்லுகிறான்‌. 
பரிசுத்த ஆவியானவர்‌ அக்கினியினால்‌ 

கிரியை நடப்பிக்கிறார்‌ (மத்‌ 3:1) 
ஏசாயா சேனைகளின்‌ கர்த்தராகிய 
ராஜாவைக்கண்டு, "ஜயோ அதமானேன்‌ 
நான்‌ அசுத்த உதடுகளுள்ள மனுஷன்‌ 
மனவேதனையோடு சொன்னார்‌. 
சேராபீன்களில்‌ ஒருவன்‌ 


நிவிர்த்தியாக்குகிறான்‌. ஏசாயாவின்‌ அசுத்த 
உதடுகளை சுத்திகரிக்கிறான்‌. தேவனுடைய 
அன்பினால்‌ நம்முடைய ஆத்துமா 
சுத்திகரிக்கப்படுகிறது. 

'தேவனுடைய மன்னிக்கும்‌ 
கிருபையினால்‌, நம்முடைய பாவங்கள்‌. 
மன்னிக்கப்படுகிறது. நம்முடைய 
அக்கிரமம்‌ நம்மை விட்டு நீங்குகிறது. 

கிருபையினாலும்‌ 


நம்முடைய பாவம்‌ நமக்கு நிவிர்த்தியாகிறது. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஏசாயாவைப்போல நாமும்‌ கர்த்தருக்கு 

முன்பாக நம்மைத்‌ தாழ்த்தவேண்டும்‌. 

கர்த்தர்‌ நம்முடைய உதடுகளை 

கத்திகரிக்கவேண்டுமென்று ஜெபிக்க 

பாவஉதடுகளுள்ள 

அவர்களுடைய 

உணர்த்திக்‌ 

காண்பிக்கவேண்டும்‌. நாம்‌ கர்த்தருடைய 

உக்கிராண ஊழியக்காரர்களாய்‌ ஊழியம்‌ 
செய்யவேண்டும்‌. 


யாரை நான்‌ அனுப்புவேன்‌ 
ஏசா 6:8 


ஏசா 6:8. பின்பு யாரை நான்‌ 

அனுப்புவேன்‌, யார்‌ நமது காமியமாய்ப்‌ 

போவான்‌ என்று உரைக்கிற 

ஆண்டவருடைய சத்தத்தைக்‌ 

கேட்டேன்‌. அதற்கு நான்‌: இதேர, 

அடியேன்‌ இருக்கிறேன்‌; என்னை 
அனுப்பும்‌ என்றேன்‌. 

கர்த்தர்‌ ஏசாயாவின்‌ ஊழியத்தைப்‌ 

பதுப்பிக்கிறார்‌. தேவனுக்கும்‌ ஏசாயாவுக்கும்‌. 

இடையே இங்கு ஒரு சம்பாஷணை 

நடைபெறுகிறது. தேவன்‌ பேசுவதை நாம்‌. 

ல்‌ அப்போதுதான்‌ 

“தேவனுபை! வார்த்தையைக்‌ 

கேட்கவேண்டும்‌” என்னும்‌ ஆர்வம்‌ நமக்குள்‌ 

பேசுவது 

நமக்குத்‌ 

ஏசாயாவிடம்‌. 

என்று 

நமது 

காரியமாய்ப்‌ போவான்‌" என்றும்‌ ஆண்டவர்‌ 

உரைக்கிறார்‌. 


படித்து... பட்டம்‌ பெற்றவர்களை 
மாத்திரமே கர்த்தர்‌ தம்முடைய ஊழியத்திற்கு 
அனுப்புவார்‌. என்று, நாம்‌ 
எதிர்பார்க்கக்கூடாது. நம்மை ஊழியத்திற்கு 
அனுப்புவது, கர்த்தருடைய கிருபை 
ஊழியம்‌ கர்த்தருடையது. பெரிய 
அறிஞர்களையும்‌,  ஐசுவரியவான்களையும்‌ 
கர்த்தர்‌ தம்முடைய ஊழியத்திற்கு. 
அனுப்புகிறார்‌. அதே வேளையில்‌ அவர்‌ 
சாதாரண ஜனங்களையும்‌, தரித்திரரையும்‌ 
தம்முடைய ஊழியத்திற்கு அனுப்புகிறார்‌. 





i= THE 
TT 


கர்த்தருடைய ஊழியம்‌ கனமுள்ளது. 
ஊழியக்காரர்களின்‌  அந்தஸ்துக்களினால்‌ 
கர்த்தருடைய ஊழியம்‌ கனம்பெறுவதில்லை. 
கர்த்தருடைய ஊழியம்‌ ஏற்கெனவே 
கனமும்‌ மேன்மையுமுள்ளதாகவே 
இருக்கிறது. கர்த்தருடைய ஊழியத்தை 
மனுஷர்‌ செய்வதினால்‌, மனுஷருக்குத்தான்‌ 
கனமும்‌ மேன்மையுமுண்டாகும்‌. 
தேவன்‌ டைய 
பேசுமாறு. திர்க்கதரிசிகளை 
தேவன்‌ பரலோகத்திலிருந்து, 
ஊழியக்காரியங்களை 
டக்க 


நாமத்தினால்‌ 
அனுப்புகி; 


சந்நததுக்கொ க்‌ 

சகோதரரில்‌ ஒருவரை 

அனுப்புவது கர்த்தருக்குச்‌ சித்தமாயிற்று. 

தேவதூதருக்கு 
பிராமின்‌ 

ஈடுத்தார்‌. 


தலால்‌, அவர்‌ 
கைகொடாமல்‌, 
கை! 

ர்‌ 


தேவகாரியங்களைக்குித்து 
உண்‌, 

அபாவிறக்கம்‌ படிக்கு எவ்விதத்திலும்‌ 
தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக 
வேண்டியதாயிருந்தது. ஆதலால்‌, அவர்தாமே 
சோதிக்கப்பட்டுப்‌ பாடுபட்டதினாலே, 
அவர்‌ சோதிக்கப்படுகிறவர்களுக்கு 
உதவிசெய்ய வல்லவராயிருக்கிறார்‌” 
(எபி 216-18) 


ரன மச்கதாக்க்கறத்‌ 
பிரயோஜனமாயிருந்த செய்தியை, நூ 
மற்றவர்களுடைய பிரயோஜனத்திற்காக 
பிரசங்கம்பண்ணுகிறோம்‌. சுவிசேஷம்‌. 
கர்த்தருடையது. சுவிசேஷத்தை நாமும்‌ 
கேட்கவேண்டும்‌. மற்றவர்களும்‌ 
கேட்கவேண்டும்‌. நாம்‌ கேட்ட சத்தியத்தை 
நாமும்‌ பிறருக்கு அறிவிக்கவேண்டும்‌. 
நம்மூலமாய்க்‌ கேட்டவர்களும்‌ பிறருக்கு 
அறிவிக்கவேண்டும்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


நாம்‌ தேவனுடைய ஊழியத்தில்‌ 
அவருக்கு உடன்‌ ஊழியர்களாயிருக்கிறோம்‌. 
தேவனுடைய 'திராட்சத்தோட்டத்தில்‌, 
அவரோடுகூட வேலை செய்கிற உடன்‌ 
வேலையாட்களாயிருக்கிறோம்‌. தேவனோடு 
கூட ஊழியம்‌ செய்கிறவர்கள்‌ நம்மோடுகூட 
பாடுகளை அனுபவிக்கிறவர்களாகவும்‌, 
பாலிகளாகவும்‌ இருக்கிறார்கள்‌ 
கர்த்தருடைய ஊழியக்காரர்கள்‌ 
எல்லோருமே நம்மைப்போல பாடுள்ள. 
மனுஷராகவே இருக்கிறார்கள்‌. 


கர்த்தருடைய ஊழியத்தை யார்‌ 
செய்யவேண்டும்‌. என்பது பற்றி 
வேதபண்டிதர்கள்‌ விவாதம்பண்ணுகிறார்கள்‌. 
ஆத்தும பாரமுள்ளவர்கள்‌ எல்லோருமே. 
சுவிசேஷ ஊழியம்‌ செய்யலாம்‌. தேவனுடைய 
ராஜ்யத்தின்‌ ரியத்தைப்‌ 
பரிந்துகொண்டவர்கள்‌ எல்லோருமே 
அந்த இரகசியத்தை: மற்றவர்களுக்கு 
புரியும்படியாக விளக்கிச்‌ சொல்லலாம்‌. 

கர்த்தரால்‌ அனுப்பப்பட்டவர்கள்‌ 
மாத்திரமே, கர்த்தருக்கு ஊழியம்‌ 
செய்யவேண்டும்‌. கர்த்தரோ தம்முடைய 
பிள்ளைகள்‌ எல்லோரையும்‌ ஊழியத்திற்கு 
அனுப்ப சித்தமுள்ளவராயிருக்கிறார்‌ 
“அனுப்பப்படாவிட்டால்‌. எப்படி 
பிரசங்கிப்பார்கள்‌" என்று அப்போஸ்தலர்‌ 
பவுல்‌ கேட்கிறார்‌. (ரோம 10:15) 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்துவே நம்மை 
உண்மையுள்ளவர்கள்‌ என்று எண்ணி, 
தம்முடைய ஊழியத்திற்கு, நம்மை 
ஏற்படுத்தியிருக்கிறார்‌ தீமோ 1:12). 

கர்த்தர்‌ மனுஷரைப்‌ 
“யாரை நான்‌ அனுப்புவேன்‌, 
நமது காரியமாய்ப்‌ போவான்‌” 
வாஞ்சையோடு கேட்கிறார்‌. 
ஆண்டவருடைய சத்தம்‌. 
சத்தத்தைக்‌ கேட்பதற்கு நம்முடையசெவிகள்‌ 
எப்போதும்‌. 'திறந்திருக்கவேண்டும்‌. 
ஆண்டவர்‌ உரைக்கிற சத்தத்தை 
ஏசாயா கேட்பார்‌. உடனே அவர்‌, 
“இதோ, அடியேன்‌ இருக்கிறேன்‌, என்னை 
அனுப்பும்‌" என்று மனத்தாழ்மையோடு 
சொல்லுகிறார்‌. 


பார்த்து, 





i= FTE 
TT 


ஊழியம்‌ செய்யவேண்டும்‌. ஜெயம்‌ கர்த்தரால்‌ 
வரும்‌. ஏசாயாவைப்போல நாமும்‌, “இதோ 
அடியேன்‌ இருக்கிறேன்‌, என்னை அனுப்பும்‌” 
என்று மனப்பூர்வமாய்ச்‌ சொல்லவேண்டும்‌. 

தம்முடைய ஊழியத்தைச்‌ செய்யுமாறு 
கர்த்தர்‌ யாரையும்‌ சுட்டாயப்படுத்தவில்லை. 
தம்முடைய ஊழியத்தைச்‌ செய்வதற்கு 
வாய்ப்பு இருக்கிறது என்றும்‌, அதற்கு 
தம்முடைய பிள்ளைகள்‌ முன்வரவேண்டு 
மென்றும்‌ கர்த்தர்‌ எதிர்பார்க்கிறார்‌. 
கர்த்தருடைய ஊழியத்திற்கு நம்மை நாமே 
மனப்பூர்வமாய்‌ ஒப்புக்கொடுக்கவேண்டும்‌. 
யாரும்‌ நம்மைக்‌ சுட்டாயப்படுத்தக்கூடாது. 

அடியேன்‌ இருக்கிறேன்‌ 
வாக்கியத்திற்கு, “என்னைப்‌ பாரும்‌" 
அர்த்தம்‌ சொல்லலாம்‌. 

ஏசாயா 
செய்வதற்கு 


கர்த்தருடைய ஊழியத்தைச்‌ 


தன்னை மனப்பூர்வமாய்‌ 
ஒப்புக்கொடுக்கிறார்‌. “ஊழியத்தில்‌ எத்தனை 
பாடுகள்‌ வந்தாலும்‌, 
கஷ்டங்களும்‌ வந்தாலும்‌, 
வற்றையும்‌ சந்திப்பதற்கு நான்‌ ஆயத்த 
மாகமிருக்கிறேன்‌, உம்முடைய ஊழியத்தை 
நான்‌ உண்மையாய்ச்‌ செய்வேன்‌, என்னை 
அனுப்பும்‌ ஆண்டவரே" என்று ஏசாயா 
மனத்தாழ்மையோடு சொல்லுகிறார்‌ 

_ ஊழியத்திற்கு 
கர்த்தருடைய வேலை. 
நம்முடைய வேலை. 
ஊழியத்தைச்‌ செய்வதற்கு யாரெல்லாம்‌ 
ஆயத்தமாகமிருக்கிறார்களோ, யாரெல்லாம்‌ 
தங்களை ஒப்புக்கொடுக்கிறார்களோ. 
அவர்கள்‌ எல்லோரையும்‌ தம்முடைய 
ஊழியத்திற்கு அனுப்ப கர்த்தர்‌ 
சித்தமுள்ளவராயிருக்கிறார்‌. 


அனுப்புவது 
ஊழியம்‌ செய்வது. 
கர்த்தருடைய 


நீங்கள்‌ காதாரக்‌ 


உணராமலும்‌ 
ஏசா 6:9,10 


கேட்டும்‌ 


ஏசா 62. அப்பொழுது அவர்‌: தீ போய்‌, 
இத்த ஜனங்களை நோக்கி, நீங்கள்‌ 
காதாரக்‌ கேட்டும்‌  உணராமலும்‌, 
கண்ணாரக்கண்டும்‌ அறியாமலும்‌ 
இருங்கள்‌ என்று சொல்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


ஏசா 6:10. இந்த ஜனங்கள்‌ 
தங்கன்‌ கண்களினால்‌ காணாமலும்‌, 
தங்கண்‌ காதுகளினால்‌ கேனாமலும்‌, 
தங்கன்‌ இருதயத்தினால்‌ உணர்த்து 
குணப்படாமலும்‌, நான்‌ அவர்களை 
ஆரோக்கியமாக்காமலுமிருக்க, ந 
அவர்கள்‌: இருதயத்தைக்‌ 
கொழுத்ததாக்கி, அவர்கள்‌ காதுகளை 
மந்தப்படுத்தி, அவர்கள்‌. 
கண்களை மூடிப்போடு என்றார்‌. 


ர்‌... ஏசாயாவிடம்‌ 
வார்த்தையைச்‌ சொல்லுகிறார்‌ 
ஜனங்களுக்கு வரும்‌ 

அவர்களுக்கு முன்னறிலிக்கச்‌ சொல்கிறார்‌ 
அவர்கள்‌ அழிந்துபோகும்‌ காலம்‌ 
ஆயத்தமாயிருக்கிறது என்றும்‌, அது 
சீக்கிரத்தில்‌ வரப்போகிறது என்றும்‌ 
அவர்களுக்கு முன்னறிவிக்கச்‌ சொல்லுகிறார்‌ 


இயேசுகிறிஸ்துவின்‌ காலத்‌ 
தர்களும்‌, பழைய  ஏற்பாட்டுக்காலத்து, 
ந்‌ புத்திரரைப்போலவே பாவம்‌ 
அவர்கள்‌ த்‌ 


ஏற்றுக்கொள்ளவில்லை. 
அவர்கள்‌ தேவனை 
ஏற்றுக்கொள்ளாமல்‌ புறக்கணித்துவிட்டார்கள்‌. 


கர்த்தர்‌ ஏசாயா தீர்க்கதரிசிமிடம்‌ 
சொன்ன இந்த வாக்கியம்‌ மிகவும்‌ 
க்கியமானது. புதிய ஏற்பாட்டில்‌, ஆறு 
ங்களில்‌, இந்த வாக்கியம்‌ 


மேற்காக கள்‌ சொக்க்படடருக்கிறது 


வின்‌ புத்திரரிடம்‌ 
தர்‌ 
அவர்களோ 
தங்கள்‌ 
தங்கள்‌ 


ஏசாயா 
கர்த்தருடைய 
பிரசங்கம்பண்ணப்போகிறார்‌. 

ஏசாயாவின்‌ பிரசங்கத்தை 

காதுகளினால்‌ கேட்கமாட்டார்கள்‌. 
கண்களினால்‌ காணமாட்டார்கள்‌. ஏசாயா 
பிரசங்கம்பண்ணும்போது ஜனங்கள்‌ தங்கள்‌ 
செவிகளை அடைத்துக்கொள்வார்கள்‌. 
தேவனுடைய  சித்தத்தையும்‌, தேவனுடைய 
சிந்தையையும்‌ காணாதபடிக்கு அவர்கள்‌ 
தங்கள்‌ கண்களை வமூடிக்கொள்வார்கள்‌. 
யூதாவின்‌ புத்திரர்‌ காதாரக்கேட்டும்‌ 
உணரமாட்டார்கள்‌. அவர்கள்‌ 
கண்ணாரக்கண்டும்‌ அறியமாட்டார்கள்‌. 





i= a 
TT 


ஏசாயா தீர்க்கதரிசி யூதாவின்‌ புத்திரர்‌ 
மத்தியில்‌ கர்த்தருடைய வார்த்தையை 
பிரசங்கம்‌ செய்து, அவர்களுக்கு ஊழியம்‌ 
செய்தாலும்‌, ஜனங்கள்‌ மனந்திரும்ப. 
மாட்டார்கள்‌. அவர்களுக்கு ஆவிக்குரிய 
நன்மை ஒன்றும்‌ உண்டாகாது. ஏசாயா 
ஊழியம்‌ செய்ததினால்‌, ஜனங்களுடைய 
ஆவிக்குரிய நிலமை இன்னும்‌ அதிக 
மோசமாகும்‌. அவர்கள்‌ வேண்டுமென்றே, 
நீதியான காரியங்களை காணக்கூடாது 
என்று தீர்மானித்து, 

கண்களை மூடிக்கொள்கிறார்கள்‌. 


அவர்கள்‌ கர்த்தருடைய வார்த்தையை 
உணரவுமாட்டார்கள்‌. அறியவுமாட்டார்கள்‌. 
ஆகையினால்‌ ஏசாயா அவர்களுடைய 
இருதயத்தை கொழுத்ததாக்கி, 
அவர்களுடைய காதுகளை மந்தப்படுத்தி, 
அவர்கள்‌ கண்களை மூடிப்போடவேண்டும்‌. 
ர்‌ ர்‌. ஏசாயாவுக்குக்‌ 


என்று கர்த்து 
கட்டளை கொடுக்கிறார்‌. 


இதனால்‌ இஸ்ரவேல்‌ 
மனந்திரும் முடியாமல்‌ போய்விடும்‌. 
அவர்கள்‌ காதுகள்‌ மந்தமாவதினாலும்‌, 
இருதயம்‌ கொழுத்ததாவதினாலும்‌, கண்கள்‌ 
மூடப்பட்டிருப்பதினாலும்‌ யூதாவின்‌ புத்திரர்‌ 
மனந்திரும்புவது இயலாத காரியமாயிருக்கும்‌. 
தேவனுடைய வார்த்தை பாவிகளுக்கு 
பிரசங்கம்பண்ணப்படும்போது, 

அவர்களுடைய இருதயங்கள்‌ கஷப்பட்டல்‌ 
தேவனே அவர்களைக்‌ கேட்டிற்கு 


ஒப்புக்கொடுத்துவிடுகிறார்‌. 


புத்திரர்‌ 


ஆண்டவரே, எதுவரைக்கும்‌ 
ஏசா 6:11,12 


ஏகா 6:01. அப்பொழுது நான்‌: 
ஆண்டவரே, எதுவரைக்கும்‌ என்று 
கேட்டேன்‌. அதற்கு அவம்‌: 
பட்டணங்கள்‌ குடியில்லாமலும்‌, வீடுகள்‌ 
மனுஷசஞ்சாரமில்லாமலும்‌ பாழாகி, 
பூமி அவாத்தரவெளியாகி, 

ஏசா 6:12. கர்த்தர்‌ மனுஷரைத்‌ 
தூரமாக விலக்குவதினால்‌, 
தேகத்தின்‌. நடுமையம்‌ முந்நிதூம்‌ 
வெறுமையாக்கப்படும்‌ வரைக்குமே. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யூதாவின்‌ புத்திரர்‌ 
வார்த்தையை உணராதபடிக்கும்‌, 
அறியாதபடிக்கும்‌ தங்கள்‌ இருதயத்தைக்‌ 
கொழுத்ததாக்குகிறார்கள்‌. தங்கள்‌ 
காதுகளை மந்தப்படுத்துகிறார்கள்‌. தங்கள்‌ 
கண்களை மூடிக்கொள்கிறார்கள்‌. இதன்‌ 
விளைவாக அவர்களுக்கு அழிவு 
உண்டாகிறது. 


கர்த்தருடைய 


ஏசாயா 


தீர்க்கதரிசி கர்த்தருடைய 
வார்த்தையைக்‌ 


கேட்டு, அவரிடத்தில்‌, 
ஆண்டவரே, எதுவரைக்கும்‌ என்று, 
கேட்கிறார்‌. யூதாவின்‌ புத்திரர்‌ 
எதுவரைக்கும்‌ கர்த்தருடைய வார்த்தையை 
தங்கள்‌ காதுகளால்‌ கேட்டும்‌. 
உணராமலிருப்பார்கள்‌ என்றும்‌, 
கர்த்தருடைய மகிமையை தங்கள்‌ 
கண்களால்‌ கண்ணாரக்கண்டும்‌ 
எதுவரைக்கும்‌ அறியாமலிருப்பார்கள்‌ 
என்றும்‌ ஏசாயா கர்த்தரிடத்தில்‌ கேட்கிறார்‌. 
தீர்க்கதரிசிகள்‌: கர்த்தருடைய 
வார்த்தையைச்‌ சொல்லும்போது, ஜனங்கள்‌ 
க்‌ கேட்டு மனந்திரும்பவேண்டும்‌. 
ள்‌ எவ்வளவுதான்‌ பிரசங்கம்‌ 
ஜனங்கள்‌ உணராமலும்‌ 
அறியாமலும்‌ இருந்தால்‌,  தீர்க்கதரிசிகளின்‌ 
ஊழியங்கள்‌ வீணாய்ப்போய்விடும்‌. 
அவர்களுடைய பிரயாசங்களெல்லாம்‌ 
பிரயோஜனமில்லாமல்‌ போய்விடும்‌. 


ஏசாயா இதை மனதில்‌ நினைத்து 
கர்த்தரிடத்தில்‌, "ஆண்டவரே எதுவரைக்கும்‌ 
என்று கேட்கிறார்‌. தாங்கள்‌ ஜனங்கள்‌ 
மத்தியில்‌ செய்கிற ஊழியம்‌ 
காலத்திற்கு மாத்திரம்‌. 
பிரயோஜனமில்லாமல்‌ போய்விடுமா அல்லது 
எப்போதுமே பிரயோஜனமில்லாமல்‌ 
போய்விடுமா என்றும்‌, ஜனங்கள்‌ 
மனந்திரும்புவதற்கும்‌,, உணருவதற்கும்‌, 
அறிந்துகொள்வதற்கும்‌ வாய்ப்பே இல்லையா 
என்றும்‌ பொருள்படுமாறு கேட்கிறார்‌. 
ஏசாயாவின்‌ கேள்விக்குத்‌ 

சொல்லுகிறார்‌. 
“பட்டணங்கள்‌ குடியில்லாமலும்‌, வீடுகள்‌ 
மனுஷசஞ்சாரமில்லாமலும்‌ பாழாகி, பூமி 
அவாந்தரவெளியாகி, கர்த்தர்‌ மனுஷரைத்‌ 
தூரமாக விலக்குவதினால்‌, தேசத்தின்‌ 
நடுமையம்‌ முற்றிலும்‌ வெறுமையாக்கப்படும்‌ 
வரைக்குமே” என்று கர்த்தர்‌ ஏசாயாவிடம்‌ 
சொல்லுகிறார்‌. 


கர்த்தர்‌ 
ன 





ழ்‌ நவள 
ஈயா 


யூதஜனத்தாருக்கு முடிவான அழிவு 
உண்டாகும்‌. அவர்கள்‌ மொத்தமாக 
சங்காரமாவார்கள்‌. அவர்களுடைய 
பட்டணங்கள்‌ குடியில்லாமல்‌ போய்விடும்‌. 
அவர்களுடைய வீடுகள்‌ 
மனுஷசஞ்சாரமில்லாமல்‌ பாழாய்ப்போய்விடும்‌. 
அவர்களுடைய பூமி அவாந்தரவெளியாகும்‌. 
அதுவரையிலும்‌ யூதாவின்‌ 
புத்திரர்‌ மனந்திரும்புவதற்கு வாய்ப்பே 
இல்லையென்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்மீது தேவனுடைய 
ஆவிக்குரிய நியாயத்தீர்ப்பு வந்திருக்கிறது. 
ஆவிக்குரிய நியாயத்தீர்ப்பைத்‌ டந்து 
அவர்கள்மீது ஆக்கினைத்தீர்‌ 
வந்திருக்கிறது. க தது பத்திரமும்‌ 
அவர்‌ தேசத்தின்‌: கர்த்தருடைய 
பயக்கக்‌. “பு வந்திருக்கிறது. 
கர்த்தர்‌ சொன்ன வார்த்தை சீக்கிரத்தில்‌ 
நிறைவேறிற்று. கல்தேயர்கள்‌ யூதா 
'தேசத்தின்மீது யுத்தம்‌ பண்ண வந்தார்கள்‌. 
அவர்கள்‌ எருசலேமை சமுற்றிக்கையிட்டு, 
நகரத்தை அழித்துப்போட்டார்கள்‌. 
வுக்கு அழிவு 
கர்த்தர்‌ முன்னறிவித்தார்‌. 
புதிய. ஏற்பாப்டுக்காலம்‌ 
உண்டாயிற்று கியி 
நூற்றாண்டில்‌ ரோமாபுரியார்‌ யூதஜனங்களை 
முற்றிலும்‌ 'சங்காரம்பண்ணினார்கள்‌. 
எருசலேமின்‌ தேவாலயத்தை தீவைத்து 
கொளுத்திவிட்டார்கள்‌. கர்த்தர்‌ சொன்ன 
பிரகாரமாகவே யூதா தேசத்தின்‌ 
நடுமையம்‌ முற்றிலும்‌ 
வெறுமையாக்கப்பட்டுப்போயிற்று. 


ரவேல்‌ ர்‌ கர்த்தரைவிட்‌। 
ணட ல்‌ வாகக்‌! துகள்‌ 
அவர்களை தம்மை விட்டுத்‌ தூரமாய்‌ 
விலக்கிப்போட்டார்‌. இதனால்‌ யூதாவின்‌ 
புத்தருக்கு. 'சங்காரமுண்டாயிற்று. 
யூதஜனங்களும்‌, 
தழிந்தபோயற்று 
தேசமும்‌ அழிந்துபோகும்‌ 
யூதர்கள்‌ கர்த்தருடைய 
வார்த்தையை 
உணராமலும்‌, கண்ணாரக்கண்டும்‌ 


அறியாமலும்‌ இருந்தார்கள்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பத்தில்‌ ஒரு பங்கிருக்கும்‌ 
ஏசா 6:18 


ஏசா 8:19. ஆகிலும்‌ அதில்‌ இன்னும்‌ 
யத்தில்‌ ஒரு பங்கிருக்கும்‌, அதுவும்‌ 
திரும்ப திர்மூலமாக்கப்படும்‌; கர்வாலி. 
மரமும்‌ அரசமரமும்‌ இலையற்றுப்‌ 
போனபின்பு அவைகளின்‌ அடிமரம்‌ 
இருப்பதுபோல, அதின்‌ அடிமரமும்‌ 
பரிசுத்தவித்தாயிருக்கும்‌ என்றார்‌. 


நீதம்‌ கிருபையுமள்ளவர்‌. 
யூதர்களையும்‌, யூததேசத்தையும்‌ 


கர்த்தர்‌ 
கர்த்தர்‌ 
அழித்‌; 


நியா 

நீதியுள்ள. 

இரக்கமுழுள்ளவராக 

கர்த்தருடைய இரக்கத்தை உறுதிபண்ணும்‌ 

வண்ணமாய்‌, யூதாவின்‌ புத்திரரில்‌ ஒரு 

சிலர்‌ நிர்மூலமாகாமல்‌ அழிவுக்குத்‌ 

தப்புவிக்கப்படுகிறார்கள்‌. ஒரு சிறு கூட்டம்‌ 
ங்கள்‌ அழிந்துபோகாமல்‌. 

மீதியாயிருக்கிறார்கள்‌. இவர்கள்‌ 

கர்த்தருடைய கிருபையினாலும்‌, அவருடைய 

இரக்கத்தினாலும்‌ மீந்திருக்கிறார்கள்‌. 


அழிந்துபோகாமல்‌ 
மீதியாயிருக்கிறவர்களின்‌ எண்ணிக்கை 
கொஞ்சமாகவே இருக்கும்‌. அது பத்தில்‌ 

மாத்திரமே இருக்கும்‌. 

திரளான ஜனங்கள்‌, 

அவிசுவாசத்தினாலும்‌, 
முரண்பாடுகளினாலும்‌  நிர்மூலமானார்கள்‌. 
நிர்மூலமானவர்களின்‌ எண்ணிக்கையோடு, 
நிர்மூலமாகாமல்‌ தப்பித்துக்கொண்டவர்களின்‌ 
எண்ணிக்கை மிகவும்‌ சொற்பமாயிருக்கிறது. 
யத்தில்‌ ஒரு பங்கு மாத்திரமே 
மீந்திருக்கிறார்கள்‌. 


மீதியாயிருப்பவர்கள்‌. யாக்கோபில்‌ 
மீதியாயிருப்பவர்களே. இவர்கள்‌ வல்லமை 

தேவனிடத்தில்‌ திரும்புவார்கள்‌ 

அழிந்துபோகாமல்‌ மீந்திருக்கிற 
ர்கள்‌ தங்கள்‌ பாவங்களுக்கு மனந்திரும்பி, 
தேவனிடத்தில்‌ திரும்பி வருவார்கள்‌. 
யூதாவின்‌ புத்திரர்‌ கர்த்தருக்கு விரோதமாக 
கலகம்பண்ணியதினால்‌, கர்த்தர்‌ அவர்களை 
அந்நிய தேசத்தின்‌  சிறையிருப்புக்கு 
ஒப்புக்கொடுத்தார்‌. கர்த்தரிடத்தில்‌ 
மனந்திரும்பி வருகிறவர்களோ, 
சிறையிருப்பிலிருந்து தங்கள்‌ தேசத்திற்கு 
திரும்பி வருவார்கள்‌. 


நிர்மூலமாகாமல்‌, 





i= FTE 
TT 


கர்த்தர்‌ தசமபாகத்தை 
அங்கீகரிப்பதுபோல, இஸ்ரவேல்‌ புத்திரரில்‌: 
மீதியாயிருக்கிறவர்களையும்‌ அங்கீகரிப்பார்‌. 
இவர்கள்‌ தேவனுடைய ஆலயத்தில்‌ 
கர்த்தருக்குப்‌ பிரியமான, 
கர்த்தரால்‌ அங்கீகரிக்கப்பட்ட 
ஆகாரமாயிருப்பார்கள்‌. “என்‌ ஆலயத்தில்‌ 
ஆகாரம்‌ உண்டாயிருக்கும்படிக்கு 
தசமபாகங்களையெல்லாம்‌ பண்டசாலையிலே. 
கொண்டு வாருங்கள்‌" 310) 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. யூதாவின்‌ 
பத்திரரில்‌  மீந்திருக்கிற ஜனங்கள்‌ 
கர்த்தருக்கு பிரியமானவர்களாகவும்‌, 
கர்த்தரால்‌ அங்கீகரிக்கப்பட்டவர்களாகவும்‌: 


(மல்‌. 


அரச மரமும்‌ 
இலையற்றுப்போகும்‌. 


குர்வாலி மரமும்‌ அரச மரமும்‌ இலையற்றுப்‌ 
போனபின்பும்‌, அவைகளின்‌ 
உயிரோடிருக்கும்‌. 


குளிர்காலத்தில்‌ 


மறுபடியும்‌ துளிர்க்கும்‌. 
மறுபடியும்‌ உண்டாகும்‌. மரம்‌ 
இலையற்றுப்போனாலும்‌, அதன்‌ அடிமரம்‌ 
உயிரோடிருக்கும்‌. 
ஈலவே, யூதாவின்‌ புத்திரரில்‌ 
ப ழிததுபொனாளம்‌ 
அவர்களில்‌. மீதியாயிருப்பவர்கள்‌ 
உயிரோடிருப்பார்கள்‌. பொதுவான 
சங்காரத்திற்கு தப்பித்துக்கொள்ளுகிறவர்கள்‌. 
அடிமரத்தைப்போல  ஜீவணோடிருப்பார்கள்‌. 
மீந்திருக்கிற அடிமரம்‌ யூதாதேசத்திற்கு 
பரிசுத்த வித்தாகயிருக்கும்‌. 
யூதாவின்‌ புத்திரரில்‌ நிர்மூலமாகாமல்‌, 


தப்பித்துக்கொண்டவர்கள்‌, கர்த்தருக்கு 
பரிசுத்தமானவர்களாகயிருப்பார்கள்‌. அடிமரம்‌. 


மறுபடியும்‌ உயிர்பெற்று எழும்புவதுபோல, 
யூதாவின்‌ புத்திரரில்‌ மீந்திருக்கிறவர்கள்‌, 
மறுபடியும்‌ யூதாதேசமாக எழும்புவார்கள்‌. 


ஏராளமா 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QODNENS 
PUBLISHERS 


மனுஷனுடைய  ஆத்துமாவிலிருக்கிற 
ரிசுத்தவித்தே க 
ஜீவனைத்தருகிறது. தேவனுடைய 
நம்முடைய இருதயத்தை 
செய்யும்போது, அது 
தாகமிருக்கும்‌. தேவனால்‌ பிறந்த ஏவும்‌ 
பாவம்‌ செய்யமாட்டான்‌. ஏனெனி. 
தேவனுடைய வித்து 
தரித்திருக்கிறது ரயோவா 3:9) 


இலையற்றுப்போன மரங்கள்‌ 
வசந்தகாலத்தில்‌ மறுபடியும்‌ முளைக்கும்போது, 
இலைகளெல்லாம்‌ துளிர்விடும்‌. அதன்‌ 
கிளைகள்‌ எல்லா பக்கங்களிலும்‌ 
படர்ந்து வளரும்‌. மறுபடியும்‌ ஒங்கி வளர்ந்த 
இந்த மரங்களே, கர்த்தருடைய 
ஆலயத்திற்குள்‌ பிரவேசிக்கும்‌ 
நடைமண்டபத்தில்‌ தூண்களாக 
நிறுத்தப்பட்டிருக்கும்‌ (இராஜா 10:8) 
இந்தத்‌ தூண்கள்‌ கர்த்தருடைய 
ஆலயத்தில்‌ நடைமண்டபத்திற்கு ஆதரவாய்‌ 
நிறுத்தப்பட்டிருக்கிறது. 


தேவனுடைய சபையில்‌, 
தூண்களைப்போல ஒரு சில விசுவாசிகள்‌, 
சபைக்கு ஆதரவாகயிருக்கிறார்கள்‌. இவர்கள்‌ 
கர்த்தரிடத்தில்‌ ஜெபிக்கிறவர்களாகவும்‌, 
பரிந்து பேசுகிறவர்களாகவும்‌ இருப்பார்கள்‌. 
இவர்களுடைய ஜெபத்தினாலும்‌, 
ஆவிக்குரிய ஆலோசனைகளினாலும்‌, 
சாட்சியுள்ள ஜீவியங்களினாலும்‌, 
ஊழியங்களினாலும்‌ இவர்கள்‌ தங்கள்‌ 
சபைக்கு தூண்களைப்போல இருக்கிறார்கள்‌. 

ர்கள்‌ சபையிலுள்ள எல்லா 
விசுவாசிகளோடும்‌ ஐக்கியமாயிருப்பார்கள்‌. 
எல்லோரையும்‌ ஒன்றாய்க்‌ கூட்டிச்சேர்ப்பார்கள்‌. 


அவனுக்குள்‌ 


ஆலயத்திற்குள்‌ 
நடைமண்டபத்தை 
மாத்தூண்கள்‌ தாங்கிப்‌ பிடிப்பதுபோல, 
கர்த்தருக்கு மிதமாயிருக்கிற ஜனங்கள்‌, 
யூதாதேசத்திற்கு: ஆதரவாயிருப்பார்கள்‌. 
தேசம்‌ இனிமேலும்‌ நிர்மூலமாகாதபடிக்கும்‌, 
அது அழிந்துபோகாதபடிக்கும்‌, தேசத்தில்‌ 
மீந்திருக்கிற. கொஞ்ச ஜனங்களே, 
கர்த்தருடைய பரிசுத்தவித்தாகமிருப்பார்கள்‌. 
அடிமரத்திலிருந்து, துளிர்த்த இ 
கர்த்தருடைய ஐ 
ஆதரவாகயிருப்பார்கள்‌. 


கர்த்தருடைய 
பிரவேசிக்கும்‌ 





i FTE 
ETT 


தேவனுடைய 
புரிந்துகொள்ளாமல்‌, 
கீழ்ப்படியாமலிருக்கிற 
தேவனுடைய 
ஆனாலும்‌, 
ஜீவிக்கிற ஜனத்தின்மீதோ 
கிருபை பெருகும்‌. 


சீரியாலின்‌ ராஜாவும்‌ 

ராஜாவும்‌ எருசலேமின்மேல்‌ 

வருகிறார்கள்‌. அதை  கேள்விப்பட்டபோது, 
யூதாவின்‌ ராஜாவாகிய ஆகாஸ்‌ 
கலங்குகிறார்‌. (ஏசா 71,2). கர்த்தர்‌ ஏசாயா 
தீர்க்கதரிசியின்‌ மூலமாக ஆகாஸ்‌ ராஜாவை. 
உற்சாகப்படுத்துகிறார்‌ ராஜாவுக்கு 
ஆறுதலான வார்த்தைகளைச்‌ சொல்லுகிறார்‌ 
எருசலேம்‌ பாதுகாக்கப்படும்‌ என்றும்‌, 
அவர்களுக்கு விரோதமாக வருகிறவர்களால்‌ 
எருசலேமை பிடிக்கக்கூடாமற்போய்விடும்‌ 
என்றும்‌ கர்த்தர்‌ வாக்குப்பண்‌ ணுகிறார்‌ 
(ஏசா 7:3-9) 


தம்முடைய வார்த்தையை 
ற்ப ததக ஆகாஸ்‌ ராஜாவுக்கு 
ஒர்‌... அடையாளத்தைக்‌ கொடுக்கிறார்‌ 
(ஏசா 74046). ஆகாஸ்‌ ராஜாவின்மீதும்‌, 
அவருடைய ராஜ்யத்தின்மீதும்‌ அசிரியர்களால்‌ 
பேரழிவு உண்டாகும்‌ என்று கர்த்தருடைய 
வார்த்தை வெளிப்படுகிறது. 

புத்திரர்‌ கர்த்தருக்கு 

துன்மார்க்கமாய்‌. ஜீ 
தேவனுடைய ஆக்கினைத்தீர்ப்பு அவர்கள்மீது, 
வருகிறது (ஏசா 7:17 -25). 


ஆகாஸ்‌ 
ஏசா 7:1 


ஏசா 71. உசியாவினுடைய 
குமாரனாகிய யேதாமின்‌ குமாரன்‌ 
ஆகாஸ்‌ என்னும்‌ மூதாதேசத்து 
ராஜாவின்‌ நாட்களிலே, ரேத்சீன்‌ 
என்னும்‌ சீரியாவின்‌ ராஜாவும்‌, 
ரெமலியாவின்‌ குமாரனாகிய பெக்கா 
என்னும்‌ இஸ்ரவேலின்‌ ராஜாவும்‌ 
எருசலேமின்மேல்‌ யுத்தம்பண்ண 
வந்தார்கள்‌, அவர்களால்‌ அதைப்‌ 
பீடிக்கக்கூடாமற்போயிற்று. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


உரியா ராஜா மரணமடைந்த 
வருஷத்திலே ஏசாயா தீர்க்கதரிசியின்‌ 
ஊழியம்‌ புதுப்பிக்கப்படுகிறது. உசியாவின்‌ 
குமாரனாகிய யோதாம்‌ யூதாதேசத்தை 
பதினாறு வருஷங்கள்‌ ஆட்சிபுரிந்தார்‌. 
யோதாமின்‌ ஆட்சிக்காலம்‌ முழுவதிலும்‌, 
ஏசாயா தீர்க்கதரிசி, யூதாவின்‌ புத்திரர்‌ 
கர்த்தருடைய ஊழியத்தை 

ஆனாலும்‌ யோதாமின்‌ 

ஏசாயா சொன்ன 

தீர்க்கதரிசன வாக்கியங்கள்‌ எதுவும்‌ இந்தப்‌ 
புஸ்தகத்தில்‌ எழுதப்படவில்லை. 
பின்பு அவருடைய 
யூதாதேசத்திற்கு 
இவருடைய 


யோதாமுக்குப்‌ 
குமாரன்‌ ஆகாஸ்‌ 
ராஜாவாக ஆட்சிபுரிகிறார்‌. 
காலத்தில்‌ கர்த்தருடைய வார்த்தை 
ஏசாயாவுக்கு உண்டாயிற்று. ரேத்சீன்‌ 
என்னும்‌ சீரியாவின்‌ ராஜாவும்‌, ரெமலியாவின்‌ 
குமாரனாகிய பெக்கா என்னும்‌ 
இஸ்ரவேலின்‌ ராஜாவும்‌ எருசலேமின்மேல்‌ 
யுத்தம்பண்ண வருகிறார்கள்‌. 

“அந்நாப்களிலே கர்த்தர்‌ சீரியாவின்‌ 
ராஜாவாகிய ரேத்சீனையும்‌, ரெமலியாவின்‌ 
குமாரனாகிய பெக்காவையும்‌ யூதாவுக்கு 
விரோதமாக. அனுப்பத்தொடங்கினார்‌" 
(2இராஜா 15:37). அவர்கள்‌ யூதாவின்மீது 
பலமுறை யுத்தம்பண்ண வந்தும்‌, 
அவர்களால்‌. எருசலேமை 
பிடிக்கக்கூடாமற்போயிற்று. இப்போது 
மறுபடியுமாக ஆகாஸ்‌ ராஜாவின்‌. 
இரண்டாம்‌ வருஷ ஆட்சிக்காலத்தின்‌ போது, 
சீரியாவின்‌ ராஜாவும்‌, இஸ்ரவேலின்‌ ராஜாவும்‌, 
யூதாவுக்கு விரோதமாக கூட்டுச்‌ சேர்ந்து, 
எருசலேமின்மேல்‌ யுத்தம்பண்ண 
வருகிறார்கள்‌. 


ஆகாஸ்‌ ராஜாவின்‌ தலைக்குமேல்‌. 
பட்டயம்‌ வந்துகொண்டிருக்கிறது. 
ராஜாவின்‌ ஜீவனுக்கு ஆபத்து, 
கண்டாமித்று நதா தோம்‌ அழகன்‌ 
பாதையில்‌ சென்றுகொண்டிருக்கிறது. 
ஆனால்‌  ஆகாசோ விக்கிரகாராதனையில்‌: 
ஈடுபட்டிருக்கிறார்‌. இவருடைய 
ஆட்சிக்காலத்தில்‌, யூதாதேசத்தில்‌, 
விக்கிரகாராதனை அதிகமாய்‌ 
காணப்படுகிறது. ஆகாஸ்‌ பாகால்களுக்கு 
வார்ப்பு விக்கிரகங்களைச்‌ செய்தார்‌. ன்‌ 
குமாரரை 
தகிர்த்துப்போட்டார்‌ 

மலைகளிலும்‌, பச்சையான சகல மரங்களின்‌ 
கீழும்‌ பலியிட்டு தூபம்‌ காட்டிவந்தார்‌. 





நயன யாத்திராகமம்‌ - விரிவுரை COODNENS 


INTERNATIOMAL 


5. ஆபிரகாம்‌, ஈசாக்கு, யாக்கோபு, சீனாய்‌ 
வனாந்தரத்திற்கு இஸ்ரவேலர்‌ 
வருவதற்கு முன்பாக இருந்த 
அவர்களுடைய முற்பிதாக்கள்‌ 
ஆகியோருக்கும்‌ பத்துக்‌ கற்பனைகளைப்‌ 
பற்றித்‌ தெரியாது. 3). 
துல்‌ அவர்‌ சந்ததிக்கும்‌ 
தேவன்‌ பதினான்கு கட்டளைகளைக்‌ 
கொடுத்தார்‌. (ஆதி 12:1; ஆதி 26:5) 
இவை தவிர, நோவாவின்‌ மூலமாக 
மனுஷரைக்‌. குறித்த சில 
பிரமாணங்களும்‌  மனுக்குலத்திற்குக்‌ 
கொடுக்கப்பட்டது. (ஆதி 9:18) 
தேவன்‌ இஸ்ரவேலருக்குச்‌ 
சீனாய்மலையில்‌ பத்துக்‌ கற்பனைகளைக்‌. 
கொடுப்பதற்கு முன்பாக மோசேக்கு 
ஏற்கெனவே 184 கற்பனைகள்‌ 
கொடுக்கப்பட்டிருக்கிறது. (யாத்‌ 16:28) 


சீனாய்‌ வனாந்தரத்திற்கு வருவது 
முன்பாக இஸ்ரவேலருக்கும்‌ 
கற்பனைகளைப்‌ 
(உபா 47-8; 
நெகே 9112-14). 


மோசேயின்‌ பிரமாணத்தில்‌ மட்டுமே 
பத்துக்‌ கற்பனைகள்‌ காணப்படுகிறது. 
(யாத்‌ 20: உபா 5). மோசேயின்‌ 
பிரமாணத்தில்‌ 
சேர்க்கப்படவில்லையென்றால்‌, 
இஸ்ரவேலருக்குப்‌ பத்துக்‌ 
கற்பனைகளைப்‌ ற்றித்‌ 
தெரிந்திருப்பதற்கு 


க்‌ 
வாய்ப்பில்லை. 
ஏனெனில்‌ தேவன்‌ பத்துக்‌ 
கற்பனைகளை எழுதிய கற்பலகைகள்‌ 


இப்பொழுது எங்குள்ளது என்று 
தெரியவில்லை. ஒருசிலர்‌ ச்‌ 
பிரமாணத்தைப்‌ 

கட்டளையிலிருந்து வேறுபிரித்து 
அதைத்‌ தேவனுடைய பிரமாணம்‌ 
என்று கூறுகிறார்கள்‌. ஆனால்‌ இது. 
தவறான உபதேசம்‌. மோசேயின்‌ 
பிரமாணத்தில்‌ ஒரு பகுதியே பத்துக்‌ 
கற்பனைகளாகும்‌. 

8. மோசேயின்‌ பிரமாணத்தில்‌ பத்துக்‌ 
கற்பனைகளோடு மேலும்‌ 203 
கட்டளைகள்‌ இடம்‌ பெற்றுள்ளன. 
இவை சீனாய்‌ மலையில்‌ தேவன்‌ 
மோசேயிடம்‌ பத்துக்‌ கற்பனைகளைக்‌ 
கொடுப்பதற்கு முன்பாகக்‌ கொடுக்கப்‌ 
பட்டவையாகும்‌. மோசே பத்துக்‌. 


EXODUS - COMMENTARY PUBLISHERS 


கற்பனைகளைப்‌ பெற்றுக்‌ 
கொண்டபோது. மேலும்‌ 155 
கற்பனைகளைத்‌ தேவனிடத்திலிருந்து 
பெற்றுக்‌ கொண்டார்‌ 
(யாத்‌ 20:18-23:33) இந்தக்‌ 
கற்பனைகள்‌ எல்லாவற்றையும்‌ 
பெற்றுக்‌ கொண்டபின்பு, நியாயப்‌ 
பிரமாணப்‌ புஸ்தகம்‌ மிருகங்களின்‌ 
இரத்தத்தினால்‌ உறுதிபண்ணப்பட்டது. 
(யாத்‌ 24-8). இதன்பின்பு, மோசேயின்‌ 
பிரமாணப்‌ புஸ்தகத்தில்‌ மேலும்‌ 2,345 
கற்பனைகள்‌ சேர்க்கப்பட்டன. 
(யாத்‌ 24-உபா 34). 


பத்துக்‌ கற்பனைகள்‌ உடன்படிக்கை 
என்று அழைக்கப்படுகிறது. சீனாய்‌ 
வனாந்தரத்தில்‌ தேவனுக்கும்‌, 
இஸ்ரவேலருக்கும்‌ இடையில்‌ 
ஏற்படுத்தப்பட்ட உடன்படிக்கையின்‌ 
அஸ்திபாரம்‌ பத்துக்கட்டளையாகும்‌ 
(யாத்‌ 34:28; உபா 4:13). பத்துக்‌ 
கட்டளைகள்‌ மட்டுமே தேவனுடைய 
பிரமாணம்‌ என்றோ, மோசேயின்‌ 
பிரமாணம்‌ என்றோ கூறமுடியாது. 
இவை தேவன்‌ உரைத்த பிரமாணத்தின்‌ 
முதற்பகுதியாகும்‌. (உபா 5:22) 
பத்துக்‌ கற்பனைகள்‌ கொடுத்தவுடன்‌, 
பிரமாணம்‌. முடிந்துபோகவில்லை. 
தேவனுடைய சப்தத்தை இனிமேல்‌: 
தங்களால்‌ கேட்க முடியாது. என்று 
இஸ்ரவேலர்கள்‌ முறையிட்டார்கள்‌. 
தேவன்‌ அவர்களுடைய முறையீட்டைக்‌ 
கேட்டு, அவர்களோடு நேரடியாகப்‌ 

நிறுத்திக்‌ கொண்டார்‌. 


பத்துக்‌ கற்பனைகளும்‌, தேவனுடைய 
இதர பிரமாணங்களும்‌, மோசேயின்‌ 
முழுப்‌ பிரமாணமும்‌ இஸ்ரவேல்‌ 
பத்திரருக்கு மாத்திரம்‌: 
கொடுக்கப்பட்டவை (யாத்‌ 24:7-8;. 
யாத்‌ 34:27-28; லேவி 26:9,44-45 
325; 
ரோமர்‌ 34-27 
4-5) புறஜாதியாருக்கும்‌, 
பத்துக்‌ கற்பனைகளுக்கும்‌ சம்பந்தம்‌ 
எதுவுமில்லை. புறஜாதியார்‌ இஸ்ரவேல்‌ 
தேசத்தில்‌ அங்கம்‌ வகிக்க 
விரும்பும்போது அவர்கள்‌ மோசேயின்‌ 
பிரமாணத்திற்குக்‌ கீழ்ப்படியவேண்டும்‌. 
(யாத்‌ 12:24; எண்‌ 15:16,29). 





i FTE 
TT 


“ஆகையால்‌ அவனுடைய தேவனாகிய 
கர்த்தர்‌ அவனைச்‌ சீரியருடைய ராஜாவின்‌ 
கையில்‌ ஒப்புக்கொடுத்தார்‌; அவர்கள்‌ 
அவனை முறிய அடித்து, அவனுக்கு 


தமஸ்குவுக்குக்‌ கொண்டு 
; அவன்‌ இஸ்ரவேலுடைய 
ராஜாவின்‌ 


கையிலும்‌ 
ஒப்புக்கொடுக்கப்பட்டான்‌: இவன்‌ அவனை 
வெகுவாய்‌ முறிய அடித்தான்‌" (2நாளா 28:5). 


சீரியாவின்‌ ராஜாவுக்கும்‌, இஸ்ரவேலின்‌ 
ல்‌ யூதாதேசத்தின்மீது 
வெற்றியுண்டாயிற்று. இந்த வெற்றியைத்‌ 
தொடர்ந்து அவர்கள்‌  எருசலேமின்மேல்‌ 
யுத்தப்பண்ண வருகிறார்கள்‌. எருசலேம்‌. 
நகரத்தை முற்றிக்கையிடுகிறார்கள்‌. 
ஆனாலும்‌ அவர்களால்‌ எருசலேமை 
பிடிக்கக்கூடாமற்போயிற்று. 


ராஜாவின்‌ இருதயம்‌ 
ஏசா 7:2 


ஏசா 7:2 சீரியர்‌ எப்பிராயிமைச்‌. 
கரர்ந்திருக்கிறார்கனென்று தாவீதின்‌ 
குடும்பத்துக்கு அறிவிக்கப்பட்டபோது, 
ராஜாவின்‌. இருதயமும்‌ அவன்‌ 
ஜனத்தின்‌ இருதயமும்‌ காட்டிலுன்ன 
மரங்கள்‌ காற்றினால்‌ அசைகிறதுயோல்‌ 
அசைந்தது. 


எருசலேம்‌ _ நகரத்தில்‌ 
வம்‌ இல்வலன்‌. 
முற்றிக்கையிட்டிருக்கிறார்கள்‌. 
ராஜாக்களும்‌ 
விரோதமாக 


யுத்தம்பண்ண 


சீரியாவின்‌ 
ராஜாவும்‌ 
வ்விரண்டு 
ஆகாகக்கு 
கூட்டுச்சேர்ந்து, அவர்மீது 
த்து! வந்திருக்கிறார்கள்‌. 
சீரியர்‌ எப்பிராயீமைச்‌ சார்ந்திருக்கிறார்கள்‌ 
என்று தாவீதின்‌ குடும்பத்திற்கு 
அறிவிக்கப்படுகிறது. காஸ்‌ 
தாவீதின்‌ குடும்பத்தைச்‌ சேர்ந்தவர்‌. 
சீரியரும்‌ எப்பிராயீமரும்‌ யூதாவுக்கு 
விரோதமாக வருகிறார்கள்‌. சீரியரின்‌ 
ராணுவமும்‌, இஸ்ரவேலின்‌ ராணுவமும்‌ 
எருசலேமின்‌. கோட்டைக்கு வெளியே. 
முகாமிட்டிருக்கிறார்கள்‌. எருசலேமை 
முற்றிக்கையிட்டிருக்கிறார்கள்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எருசலேம்‌ முற்றிக்கையிடப்பட்டிருக்கிறது. 
என்னும்‌ செய்தி ஆகாஸ்‌ ராஜாவுக்கும்‌, 
யூதாவின்‌ ஜனத்திற்கும்‌ அறிவிக்கப்படுகிறது. 
அப்போது ராஜாவின்‌ இருதயமும்‌ அவன்‌ 
ஜனத்தின்‌ இருதயமும்‌, காட்டிலுள்ள 
மரங்கள்‌ காற்றினால்‌ அசைகிறதுபோல்‌ 
அசைகிறது. அவர்களுடைய இருதயம்‌ 
கலங்குகிறது. அவர்களை பயம்‌ 
பிடித்துக்கொள்கிறது. 


யூதா தேசத்தார்‌ 
விலகிப்போய்விட்டார்கள்‌. ஆகாஸ்‌ ராஜாவும்‌ 
விக்கிரகாராதணையில்‌ இருக்கிறார்‌. 
இவர்கள்‌ கர்த்தருக்கு விரோதமாய்க்‌ 
கலகம்பண்ணியதினால்‌, கர்த்தருடைய 
உதவியும்‌ இவர்களுக்குக்‌ கிடைக்கவில்லை. 
இதனால்‌ இவர்களுடைய இருதயம்‌. 
கலங்குகிறது. மரங்கள்‌ காற்றினால்‌ 
அசைகிறதுபோல்‌ இவர்களுடைய 
இருதயங்கள்‌ அசைகிறது. இவர்கள்‌ 
தங்கள்‌ தேவனாகிய கர்த்தரை, 
தங்களுடைய சத்துருவாக மாற்றிவிட்டார்கள்‌. 
இப்போது கர்த்தரை எப்படி தங்களுடைய 
சிநேகிதராக மாற்றுவது என்பது தெரியாமல்‌ 
தவித்துக்கொண்டிருக்கிறார்கள்‌. 


கர்த்தரைவிட்டு 


ஏசாயா 
ஏசா 7:3 


ஏசா 7:3. அப்பொழுது கர்த்தர்‌ 
ஏசாயாவை நோக்கி: நீயும்‌ உன்‌ மகன்‌ 
சேயார்‌ யாசூபுமாக வண்ணார்‌. 
துறைவழியிலுன்ன. மேற்குளத்து 
மதகின்‌ கடைசி மட்டும்‌ ஆகாசுக்கு 
எதிர்கொண்டு போய்‌, 


ராஜாவின்‌ 
அவருடைய ஜனத்தின்‌ 
கலங்கிக்கொண்டிருக்கிறபோது, 
ஏசாயாவிடம்‌ தம்முடைய 
சொல்லுகிறார்‌. ஆகாசுக்கு இக்கட்டான 
சூழ்நிலை உண்டாயிருக்கிறது. இந்த 
சூழ்நிலையில்‌ ஆகாசை உற்சாகப்‌ 
படுத்துமாறு. கர்த்தர்‌ ஏசாவுக்கு 
கட்டளைகொடுக்கிறார்‌. ஆகாஸ்‌ 
கர்த்தரைவிட்டு விலகிப்போயிருந்தாலும்‌, 
அவர்‌ தாவீதின்‌ வம்சத்தைச்‌ 
சேர்ந்தவர்‌. யூதேயா தேசத்தின்‌ 
ராஜாவாகயிருக்கிறவர்‌. கர்த்தர்‌ 
தாவீதோடு பண்ணிய உடன்படிக்கையில்‌ 
உண்மையுள்ளவராயிருக்கிறார்‌. 





i= THE 
TT 


ஆகாஸ்‌ கர்த்தரை. மறந்துிட்டாலு்‌, 
கர்த்தர்‌ தாவீதையும்‌, தாவீதின்‌ 
வம்சத்தையும்‌, தாவீதின்‌ குடும்பத்தாரோடு 
தாம்‌ பண்‌: உடன்படிக்கையையும்‌ 
மறக்கவில்லை. ஆகாசின்‌ முற்பிதாக்களின்‌ 
நிமித்தமாய்‌, யூததேசத்து ஜனங்கள்‌ 
நிமித்தமாய்‌, கர்த்தர்‌ ஆகாசுக்கு 
தம்முடைய கிருபையை வெளிப்படுத்துகிறார்‌. 
சீரியாவின்‌ ராஜாவும்‌, 
ராஜாவும்‌, எருசலேமின்மேல்‌ 
வந்திருக்கிறபோது, கர்த்தர்‌ 
ஜனங்களை கைவிடாமல்‌ பாதுகாக்கிறார்‌. 
அவர்களுக்கு தம்முடைய ஆறுதலான. 
வார்த்தைகளை வெளிப்படுத்துகிறார்‌. 

கர்த்தர்‌ ஏசாயாவை நோக்கி, “நீயும்‌ 
உன்‌ மகன்‌ சேயார்‌ யாசூபுமாக 
வண்ணார்த்துறையிலுள்ள மேற்குளத்து. 
மதகின்‌ கடைசிமட்டும்‌ ஆகாசக்கு. 
எதிர்கொண்டு போ” என்று 
குட்டளையிடுகிறார்‌, ஏசாயா தன்னுடைய 
மகனை தன்னோடு கூட அழைத்துச்‌ 
செல்லவேண்டும்‌. ஏசாயாவின்‌ மகனுடைய 
பெயர்‌ “சேயார்‌ யாசூப்‌' என்பதாகும்‌. 
இந்தப்‌ பெயருக்கு,  "மீந்திருக்கிறவர்கள்‌ 
திரும்பி வருவார்கள்‌" என்று பொருள்‌. 
இந்தப்‌ பெயரிலேயே. ஏசாயாவின்‌ 
பிரசங்கச்செய்தி அடங்கியிருக்கிறது. 


தேவனுடைய ஜனங்கள்‌ 
தேசத்திலே சிறைப்பிடித்து கொண்டு 
போகப்பட்டார்கள்‌. அவர்கள்‌ மறுபடியும்‌ 
தங்கள்‌ தேசத்திற்கு திரும்பி வருவார்கள்‌ 
வாக்குப்பண்ணுகிறார்‌. 

, உறுதிபண்ணும்‌ 

மகனுக்கு, 

'மீந்திருக்கிறவர்கள்‌ திரும்பி வருவார்கள்‌” 
என்று பொருள்படும்‌, “சேயார்‌ யாசூப்‌" என்று 
பேரிட்டிருக்கிறார்‌ 
ஏசாயாவும்‌ 
ஆகாசை எங்க, 


அந்நிய 


அவருடைய மகனும்‌ 
ப ண்டுபிக்கவேண் டம்‌ 
என்றும்‌ கர்த்தர்‌ ஏசாயாவுக்கு. 
லெளிப்படுத்துகிறார்‌. காஸ்‌ 
வண்ணார்த்துறை வழியிலுள்ள மேற்குளத்து 
மதகின்‌ கடைசிப்பகுதிமில்‌ இருக்கிறார்‌. 
சீரியாவின்‌ ராஜாவும்‌, இஸ்ரவேலின்‌ 
ராஜாவும்‌ எருசலேம்‌ 
நகரத்தை முற்றிக்கையிட்டிருக்கிறார்கள்‌. 
நகரத்திற்குள்ளே இருக்கிற ஜனங்களுக்கு. 
தண்ணீர்‌ வசதி வேண்டும்‌. அதை 
உண்டுபண்ணுவதற்காக ஆகாஸ்‌ 
மேற்குளத்து மதகின்‌ அருகிலிருக்கிறார்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கொடுத்துக்கொண்டு இருந்திருக்கலாம்‌. 


சனகெரிப்‌ வந்து, எருசலேமின்மேல்‌: 
யுத்த்பண்ண  நோக்கங்கொண்டிருப்பதை 
எசேக்கியா கண்டபோது நகரத்திற்குப்‌ 
புறம்பேயிருக்கிற ஊற்றுகளைத்‌ 
தூர்த்தப்போட, தன்‌ பிரபுக்களோடும்‌. 
i பராக்கிரமசாலிகளோடும்‌. 
பண்ணினான்‌; அதற்கு 

உதவியாயிருந்தார்கள்‌. 
அசீரியா... ராஜாக்கள்‌. வந்து. அதிக 
தண்ணீரைக்‌ கண்டுபிடிப்பானேன்‌. என்று 
சொல்லி, அநேகம்‌ ஜனங்கள்‌ கூடி, எல்லா 
ஊற்றுகளையும்‌ நாட்டின்‌ நடுவில்‌ பாயும்‌ 
ஒடையையும்‌ தூர்த்துப்போட்டார்கள்‌" 
(நாளா 32:2-4). 


தன்‌ 
ஆலோசனை 
அவர்கள்‌ 


“நீங்கள்‌ தாவீது நகரத்தின்‌ இடிதல்கள்‌ 
அநேகமாமிருப்பதைக்‌ கண்டு, கீழ்க்குளத்துத்‌ 
தண்ணீர்களை கட்டி வைத்து, எருசலேமின்‌ 
வீடுகளை எண்ணி, லங்கத்தை 
அரணிப்பாக்கும்டி வீடுகளை இடித்து, 
இரண்டு மதில்களுக்கு நடுவே பழைய 
குளத்துத்‌ தண்ணீர்களுக்கு ஒரு அகழை 
உண்டுபண்ணுவீர்கள்‌; ஆனாலும்‌ அதைச்‌ 
செய்தவரை நீங்கள்‌ நோக்காமலும்‌, அதை 
ஏற்படுத்தித்‌ தூரத்திலிருந்து 
வரப்பண்ணினவரைக்‌ 'கவனியாமலும்‌ 
போகிறீர்கள்‌" (ஏசா 22:91, 

கர்த்தரே 
வார்த்தைகளைக்‌ கொடுக்கிறார்‌. 
ஏசாயாலிடம்‌, 
இருக்கிற 
கர்த்தர்‌ 


ஏசாயாவுக்கு தம்முடைய 


கர்த்தரே 
ஆகாஸ்‌ 
இடத்தையும்‌ சொல்லுகிறார்‌. 
வெளிப்படுத்தவில்லையென்றால்‌, 
ஆகாசைப்போன்ற துன்மார்க்கனும்கு, 
ஏசாயா கர்த்தருடைய ஆறுதலான 
வார்த்தைகளை  சொல்லியிருக்கமாட்டார்‌. 
ராஜா துன்மார்க்கனாயிருந்தாலும்‌, யூதாவின்‌ 
மனுஷரில்‌ அநேகர்‌ கர்த்தரைவிட்டுத்‌ 
தூரமாய்‌ விலகிப்போயிருந்தாலும்‌, அந்த 
தேசத்திலே கர்த்தரை உண்மையாய்ப்‌ 
பின்பற்றுகிற ஒரு சிலர்‌ இருக்கத்தான்‌ 
செய்கிறார்கள்‌. கர்த்தர்‌ இவர்களை 
தம்முடைய நாமத்திற்கு மகிமையாக மீதமாய்‌ 
வைத்திருக்கிறார்‌. இஸ்ரவேல்‌ புத்திரரில்‌, 
தமக்கென்று மீதமாயிருக்கிற இவர்களுக்கு 
உதவிசெய்வது கர்த்தருக்குப்‌ பிரியமாயிற்று. 





i FTE 
TT 


உன்‌ இருதயம்‌ 


வேண்டாம்‌ 
ஏசா 7:4-6. 


ஏசா 7:4. நீ அவனை நோக்கி: சீரியர்‌ 
எப்பிராயிமோடும்‌, 'ரெமலியாவின்‌. 
மகனோடும்‌ உனக்கு விரோதமாகத்‌ 
துராலோசணை பண்ணி, 


ஏசா 76, நாம்‌ வூதாவுக்கு 
விரோதமாய்ப்‌ போய்‌, அதை நெருக்கி, 
அதை 
பங்கிட்டுக்கொண்டு, 
தபேயாலின்‌ குமாரனை 
ஏற்படுத்துவோம்‌ 
சொன்ன தினிமித்தம்‌; 


ந 
அதற்குத்‌. 
ராஜாவாக. 
என்று 


ஏசா 76. தீ 
அமர்த்திருக்கப்பார்‌. 
புகைகிற 


பயப்படாமல்‌. 
இந்த இரண்டு 
கொள்னிக்கட்டைகளாகிய 
சீரியரோடே வந்த 
ரெமலியாவின்‌ மகனும்‌ 
உக்கிரக்கோபத்தினிமித்தம்‌ 
இருதயம்‌ துவள வேண்டாம்‌. 


காசம்‌, அவருடைய ஜனங்களும்‌ 
பயப்படுகிறார்கள்‌. ஏசாயா அவர்களுடைய 
பயத்தைக்‌ கடிந்துகொள்ளவேண்டும்‌. “நீ 
பயப்படாமல்‌ அமர்ந்திருக்கப்‌ பார்‌" என்று 
ஆகாசிடம்‌ சொல்லவேண்டும்‌. ஆகாஸ்‌ 
தன்‌ ஆவியில்‌ உற்சாகமடைந்த 
தைரியமாயிருக்கவேண்டும்‌. ஆகாஸ்‌ 
தன்னுடைய சுயபலத்தை நம்பாமல்‌ கர்த்தர்மீது 
நம்பிக்கையாமிருக்கவேண்டும்‌.  ஆகாசுக்கு. 
விரோதமாக சீரியாவின்‌ ராஜாவும்‌, 
இஸ்ரவேலின்‌ ராஜாவும்‌ கூட்டாக 
வந்திருந்தாலும்‌, ஆகாஸ்‌ அவர்களைப்‌ 
பார்த்து பயப்படக்கூடாது. ஆகாசின்‌ 
நம்பிக்கை கர்த்தர்மீது மாத்திரமே 
இருக்கவேண்டும்‌. 


சீரியாவின்‌ ராஜாவும்‌. இஸ்ரவேலின்‌ 
ராஜாவும்‌ படைபலம்‌ மிகுந்தவர்கள்‌. ஆகாஸ்‌ 
ராஜா அவர்களில்‌ யாருக்கும்‌ 
சமமானவரல்ல. அவர்கள்‌ பெலத்தினாலும்‌, 
பராக்கிரமத்தினாலும்‌, திரளான 
சேனையினாலும்‌, ஆகாசைவிட உயர்ந்திருக்க 
றார்கள்‌. ஆனால்‌ ஏசாயாவோ அவர்கள்‌ 
இருவரையும்‌ “இரண்டு புகைகிற கொள்ளிக்‌ 
கட்டைகள்‌" என்று சொல்லுகிறார்‌. அவர்கள்‌ 
கோபமாயிருக்கிறார்கள்‌. கொள்ளிக்‌ 
கட்டையைப்போல. ஆர்ப்பரிக்கிறார்கள்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


அவர்கள்‌ தனியான கொள்ளிக்கட்டையல்ல. 
கூட்டுச்சேர்ந்திருக்கிற இரண்டு 
கொள்ளிக்கட்டைகள்‌. இரண்டு 
கொள்ளிக்கட்டைகள்‌ சேர்ந்தால்‌, அக்கினி 
அதிகமாய்‌ எரியும்‌. 


அவர்கள்‌  கொள்ளிக்கட்டைகளாக. 
யிருந்தாலும்‌, அவர்கள்‌ இருவரும்‌ புகைகிற 
கொள்ளிக்கட்டைகளாகவே இருக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ ஏற்கெனவே எரிந்து 
முடிந்துவிட்டார்கள்‌. இப்போது அந்தக்‌ 
கட்டையில்‌ புகை தான்‌ வருகிறது. எரிகிற 
சாரமெல்லாம்‌ எரிந்து முடிந்துவிட்டது. 
அவ்விரண்டு புகைகிற 
கொள்ளிக்கட்டைகளையும்‌, ஆகாஸ்‌ தன்‌ 
கால்களால்‌ மிதித்து அணைத்துப்போடலாம்‌. 


சிரியாவின்‌ ராஜாவும்‌, இஸ்ரவேலின்‌ 
ராஜாவும்‌ எருசலேமின்மேல்‌ யுத்தப்பண்ண 
வந்திருக்கிறார்கள்‌. ஆனால்‌ அவர்களால்‌. 
எருசலேமைப்‌ பிடிக்கு முடியாது. 
பெலனற்றவர்களாயிருக்கிறார்கள்‌. i 
யுத்தத்தில்‌ அவர்கள்‌ தோற்றுப்போவார்கள்‌. 
அவர்களால்‌ எருசலேமுக்கு எந்த சேதமும்‌ 
உண்டுபண்ண முடியாது. அவர்கள்‌ எரிந்து 
முடிந்த, புகைகிற கொள்ளிக்கட்டைகள்‌. 


தா... தேசத்தார்‌ இஸ்ரவேல்‌ 
தேசத்‌ விரோதமாகவோ, சீரிய 
கேர்திந்த விரோதமாகவோ ஒரு தப்பிதமும்‌ 
பண்ணவில்லை. அவர்கள்மீது யுத்தம்‌ 
பண்ணவேண்டும்‌ என்னும்‌ திட்டமும்‌ 
ஆகாசிடம்‌ இல்லை. ஆனால்‌ சிரியாவின்‌ 
ராஜாவும்‌, இஸ்ரவேலின்‌ ராஜாவும்‌, எந்தக்‌ 
காரணமுமில்லாமல்‌, “நாம்‌ யூதாவுக்கு 
விரோதமாய்ப்போய்‌, அதை நெருக்கி, 
அதை நமக்குள்ளே பங்கிட்டுக்கொள்வோம்‌" 
என்று சொல்லுகிறார்கள்‌. யூதாதேசத்தை 
இரண்டாகப்‌ பிரித்து, அதில்‌ ஒரு 
சீரியாவின்‌ ராஜாவும்‌, 
பகுதியை இஸ்ரவேலின்‌ 
ராஜாவும்‌ பங்கிட்டு எடுத்துக்கொள்ளலாம்‌. 
என்று திட்டமிட்டிருக்கிறார்கள்‌. 
எருசலேமின்மீது தாங்கள்‌ பண்ணுகிற 
யுத்தத்தில்‌, தங்களுக்கு நிச்சயம்‌ 
ஜெயமுண்டாகும்‌ என்று 
தீர்மானமாயிருக்கிறார்கள்‌. எருசலேமைப்‌ 
பிடித்து, அதற்கு தபேயாலின்‌ குமாரனை 
ராஜாவாக ஏற்படுத்துவோம்‌. என்றும்‌ 
தங்களுக்குள்‌ திட்டமிட்டிருக்கிறார்கள்‌. 





i= THEN 
TT 


முன்பாகவே, 
பங்கிட்டுக்கொள்ளவும்‌, 
தாங்கள்‌ விரும்புகிற 
ராஜாவாக நியமிக்கவும்‌ திட்ட 
மிட்டிருக்கிறார்கள்‌. ஜெயம்பெறுவதற்கு 
முன்பாகவேகொள்ளையைப்‌ பங்கிடுகிறார்கள்‌. 
ஏசாயா தீர்க்கதரிசி, ஆகாசிடம்‌, "உன்‌ 
இருதயம்‌ துவளவேண்டாம்‌" என்று 
சொல்லுகிறார்‌. சீரியரோடே வந்த ரேத்சீனும்‌, 
ரெமலியாவின்‌ மகனும்‌ எருசலேமின்மீது 
உக்கிர கோபம்‌ கொண்டிருக்கிறார்கள்‌. 
அவர்களுடைய கோபம்‌ ஆகாசின்மீதும்‌ 
பற்றியெரிகிறது. ஆனாலும்‌ ஆகாசின்‌ 
இருதயம்‌ துவளவேண்டியதில்லை. ஏனெனில்‌ 
ஆலோசனை நிலை 
அவர்கள்‌ 
சம்பவிப்பதில்லை 
தம்முடைய வார்த்தையை 
ஏசாயாவுக்கு வெளிப்படுத்துகிறார்‌. 
அந்த ஆலோசனை 
நிலைநிற்ப தில்லை 
ஏசா 7:7-9 


ஏசா 7:7. கர்த்தராகிய ஆண்டவர்‌ 
அத்த ஆலோசனை நிலைதிற்பதில்லை, 
அதின்படி சம்பவிப்பதுமில்லை; 


ஏசா 7:8. சீரியாவின்‌ தலை தமஸ்கு, 
தமஸ்குவின்‌ தலை ரேத்சீன்‌; இன்னும்‌ 
அறுபத்தைத்து வருஷங்களிலே 
எப்பிராயீம்‌ ஒரு ஜனமாயிராதபடிக்கு. 
நொறுங்குண்டுபோம்‌. 


ஏசா 79. எப்பிராமீமின்‌ தலை 
சமாரியா, சமாரியாவின்‌ தலை ரெமலி. 
யாவின்‌ மகன்‌; நீங்கள்‌ 
விசுவாசியாவிட்டால்‌ நிலைபெற. 
மாட்டீர்கள்‌ என்று சொல்‌ என்றார்‌. 


கர்த்தராகிய ஆண்டவர்‌ ஆகாசுக்கு 
தம்முடைய வார்த்தையை வெனிப்படுத்துகிறார்‌. 
“அந்த ஆலோசனை நிலை நிற்பதில்லை” 
என்றும்‌, "அதின்பி சம்பவிப்பதுமில்லை” 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


கர்த்தராகிய 
சீரியாவின்‌ 
ராஜாவும்‌ 


என்றும்‌ 
சொல்லுகிறார்‌. 
இஸ்ரவேலின்‌ 
தேசத்தின்‌ 

விஸ்தாரம்பண்ணவேண்டும்‌ 

ஆலோசனை பண்ணுகிறார்கள்‌. ஆனால்‌ 
அவர்களுடைய ஆலோசனை நிறைவேறாது. 
அவர்களுக்கு எருசலேமின்மீது ஜெயம்‌ 
கிடைக்காது. 


சீரியாவின்‌ தலை தமஸ்கு, 
தமஸ்குவின்‌ தலை ரேத்சீன்‌. இதில்‌ சீரியர்‌ 
பெருமைப்படுகிறார்கள்‌. அவர்கள்‌ இந்தப்‌ 
பெருமையோடே நிறுத்திக்கொள்ளவேண்டும்‌. 
எருசலேமைப்‌ பிடித்து அதையும்‌ 
தங்களுக்குப்‌ பங்கிட்டுக்கொள்ளலாம்‌ என்று 
ஆலோசனை பண்ணக்கூடாது. 
எருசலேமுக்கு விரோதமாக அவர்கள்‌ 
பண்ணுகிற ஆலோசனை நிலைநிற்காது 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ 

எப்பிராமீமின்‌ தலை சமாரியா 
சமாரியாவின்‌ தலை ரெமலியாவின்‌ மகன்‌. 
இப்போது பெக்கா ரெமலியாவின்‌ மகனாக 
இருக்கிறான்‌. இவர்களுடைய தேசத்தின்‌ 
எல்லை ஏற்கெனவே நியமிக்கப்பட்டிருக்கிறது. 
இவர்கள்‌ தங்களுடைய எல்லைகளை 
அறிந்திருக்கவேண்டும்‌. தங்கள்‌ 
எல்லைகளைத்‌ தாண்டி, மற்றவர்களுடைய 
எல்லைக்குள்‌ பிரவேசித்து, அவர்களுடைய 
தேசத்தை தங்களுக்கு 
சொந்தமாக்கிக்கொள்ளவேண்டும்‌ என்று 
நினைக்கக்கூடாது. 


எருக்கம்‌ மூதா 
அந்த நகரத்தை 
இஸ்ரவேலின்‌ கா்‌ 
பங்கிட்டுக்கொள்ள 
எருசலேம்‌. 
எருசலேமுக்கு 


சத்திற்குரிய 
யான்‌ ன 
தங்களுக்குள்ளே 
நினைக்கக்கூடாது. 
அவர்களுக்குரியதல்ல. 
விரோதமாக இரண்டு 
சத்துருக்கள்‌ கூட்டாக வந்தாலும்‌, 
அவர்களால்‌ எருசலேமுக்கு விரோதமாய்‌ 
ஒன்றும்‌ செய்யமுடியாது. 


பிறருடைய சொத்தை அபகரிக்க 
நினைத்தால்‌, அவர்களுக்குத்தான்‌ 
சேதமுண்டாகும்‌. பிறருக்கு குழிகளை 
வெட்டுகிறவர்கள்‌, அந்தக்‌ குழிகளில்‌ 
தாங்களே விழுவார்கள்‌. சீரியரும்‌ 
இஸ்ரவேலரும்‌ யூதாவை தங்களுக்கு 
சொந்தமாக்கிக்கொள்ள வேண்டுமென்று 
போராசைப்படுகிறார்கள்‌. 





i= FTE 
TT 


கர்த்தரோ... யூதாவுக்கு விரோதமாய்‌ 
வந்திருக்கிற எப்பிராமீமின்மீது தம்முடைய 


ஜனமாயிராதடிக்கு. 
நொறுங்குண்டுபோம்‌' என்று சொல்லுகிறார்‌. 
சீரியாவும்‌ 
விரோதமாய்‌ 
வந்திருக்கிறார்கள்‌. 
எப்பிராமீமின்‌ புத்திரர்‌, 
வேகத்தையும்‌, 
காண்பிக்கிறார்கள்‌. 
எப்பிராமீமின்மீது தேவனுடைய நியாயத்தீர்ப்பு 
சீக்கிரமாய்‌ வரப்போகிறது. அவர்களுடைய 
வேர்‌ அழிந்துபோகும்‌. அவர்கள்‌ 
மற்றவர்களுடைய தேசத்தை அபகரித்துக்‌ 
கொள்ளவேண்டுமென்று நினைத்தார்கள்‌. 
ஆனால்‌ அவர்களால்‌ தங்களுடைய தேசத்தை 
காப்பாற்றிக்கொள்ள முடியாமல்‌ போய்விடும்‌. 
எப்பிராயீம்‌ ஒரு ஜனமாயிராதடிக்கு 
நொறுங்குண்டுபோகும்‌. 


எப்பிராமீமைப்போலவே, இக்காலத்திலும்‌ 
அநேகர்‌, பிறருடைய சொத்துக்களை 
அபகரிக்க நினைக்கிறார்கள்‌. பிறர்‌ 
பொருள்மீது ஆசைப்படுகிறார்கள்‌. தங்கள்‌ 
அயலகத்தாருடைய காணியாட்சிகளை 
அநியாயமாய்‌ கைப்பற்றிக்கொள்கிறார்கள்‌. 
இப்படிப்பட்டவர்கள்‌ தங்களுக்கு அழிவு 
உண்டாகவே, பிறரை மோசம்போக்க 
நினைக்கிறார்கள்‌. பிறருக்குத்‌ தீங்கு 
செய்கிறவர்கள்மீது, சீக்கிரமாய்‌ தீங்கு வரும்‌. 


எப்பிராமீமும்‌ யூதாவக்கு 
யுத்தம்‌ பண்ண 


ஆகாசம்‌, யூதாவின்‌ புத்திரரும்‌. 
கர்த்தருடைய வார்த்தையை நம்பவேண்டும்‌. 
அவர்கள்‌ விசுவாசியாவிட்டால்‌ 
நிலைபெறமாட்டார்கள்‌. கர்த்தரிடத்தில்‌. 
விசுவாசமாயிருந்தால்தான்‌, கர்த்தர்‌ 
அவர்களை ஊன்றக்கட்டுவார்‌. அவர்களை 
ஸ்தாபிப்பார்‌. ஏசாயா சொல்லுகிற வார்த்தை 
ல்‌ ஜனத்தையும்‌ 
இந்த வாக்கியம்‌ 
'சத்தக்கவேண்டுபென்றால்‌ 
கர்த்தருடைய 
த்தை; விசுவாசிக்கவேண்டும்‌. 
விசுவாசிக்கவில்லையென்றால்‌, அவர்களுக்கு 
கர்த்தருடைய பாதுகாப்பும்‌ 
ஆசிர்வாதமும்‌ கிடைக்காது. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


ஒரு அடையானத்தை 
வேண்டிக்கொள்‌ 
ஏசா 7:10,11 


ஏசா 7:10. பின்னும்‌ கர்த்தர்‌ ஆகாசை 
நோக்கி: 


ஏசா 9௮1. தீ உன்‌ தேவனாகிய 
கர்த்தரிடத்தில்‌ ஒரு அடையானத்தை 
வேண்டி.க்கொன்‌; அதை 
ஆழத்திலிருத்தாகிலும்‌, உன்னதத்‌ 
திலிருத்தாகிலும்‌ உண்டாகக்‌. 
கேட்டுக்கொள்‌ என்று சொன்னார்‌. 


கர்த்தர்‌ ஏசாயா தீர்க்கதரிசியின்‌ 
மூலமாய்‌ ஆகாசோடு பேசுகிறார்‌. தாம்‌ 
முன்னறிவித்ததை உறுதிபண்ணும்‌ 
வண்ணமாக, ஆகாஸ்‌ ஒர்‌ அடையாளத்தை 
வேண்டிக்கொள்ளலாம்‌ என்று சொல்லுகிறார்‌ 
ஆகாஸ்‌ ஓர்‌  அடையாளத்தையோ 
அல்லது ஒர்‌  அற்புதத்தையோ 
கர்த்தரிடத்திலிருந்து வேண்டிக்கொள்ளலாம்‌. 
இதை ஆகாஸ்‌ தன்‌ தேவனாகிய 
கர்த்தரிடத்தில்‌ தான்‌ 
வேண்டிக்கொள்ளவேண்டும்‌. 
கர்த்தர்‌ நம்மைப்பற்றி நன்றாய்‌ 
அறிந்துவைத்திருக்கிறார்‌. நம்முடைய உருவம்‌ 
இன்னதென்று அவர்‌ அறிந்திருக்கிறார்‌. 
நாம்‌ மண்‌ என்பதை 
நாம்‌ இந்த 
காலம்‌ வரையிலும்‌, 
உலகப்பிரகாரமான சுபாவங்கள்‌ கொஞ்சம்‌ 
இருக்கத்தான்‌ செய்யும்‌. கர்த்தரிடத்திலிருந்து 
அடையாளத்தையும்‌, அற்புதத்தையும்‌ 
எதிர்பார்ப்பது உலகசுயாவம்‌. ஆனாலும்‌ 
கர்த்தர்‌ தம்முடைய நாமமகிமைக்காகவும்‌, 
தம்முடைய வார்த்தையை  உறுதிபண்ணும்‌ 
விதமாகவும்‌, நமக்கு பரிசுத்தமான. 
அடையாளங்களையும்‌, அற்புதங்களையும்‌ 
காண்பிக்கிறார்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
வார்த்தைகளை அற்புதங்களினாலும்‌, 
அடையாளங்களினாலும்‌ உறுதிபண்ணுகிறார்‌. 





i FTE 
TT 


ஆகாஸ்‌ ஒரு துன்மார்க்கன்‌. அவன்‌ 
ஒரு “விக்கிரகாராதனைக்காரன்‌... 
பிள்ளைகளைத்‌ 


ஆகாசுக்கு 
பத்தியுமில்லை. 

பேசுவதற்காக ஆகாஸ்‌ அவருக்கு 
சொல்லவுமில்லை. ஆனாலும்‌ 
அவனுக்கும்‌  கிருபையுள்ளவராயிருக்கிறார்‌. 
ஆகாஸ்‌ தன்‌ தேவனாகிய கர்த்தரிடத்தில்‌ ஒர்‌ 
அடையாளத்தை வேண்டிக்கொள்ளலாம்‌. 
என்று சொல்லுகிறார்‌. கிதியோன்‌ 
கர்த்தரிடத்தில்‌ த்தைக்‌ 
கேட்டதுபோல, 
அடையாளத்தைக்‌ 
அடையாளத்தை 
உன்னதத்திலிருந்தாகிலும்‌ 
ஆகாஸ்‌ 
கேட்டுக்கொள்ளலாம்‌. 


உண்டாகுமாறு, 
கர்த்தரிடத்தில்‌. 


“அப்பொழுது 
நோக்கி: தேவரீர்‌ 
கையினாலே 
இரட்சிக்கவேண்டுமானால்‌, 


கிதியோன்‌ தேவனை 
சொன்னபடி என்‌: 
இஸ்ரவேலை. 
இதோ, நான்‌ 
களத்திலே 


தகதக 
சொன்னபடி 
என்கையினால்‌ இரட்சிப்பீர்‌ 
என்று அதினாலே அறிவேன்‌ என்றான்‌. 
அப்படியே ஆயிற்று. அவன்‌ மறுநாள்‌ காலமே 
எழுந்திருந்து, தோலைக்‌ கசக்கி, அதிலி 
ருந்து பனிநீரை ஒரு கிண்ணம்‌ நிறையப்‌ 
பிழிந்தான்‌" (நியா 636-38). 
நான்‌ கர்த்தரைப்‌ பரீட்சை: 
செய்யமாட்டேன்‌ 
ஏசா 7:12 


ஏசா 712. ஆகாசேோ: நான்‌ 
கேட்கமாட்டேன்‌; நான்‌ கர்த்தரைப்‌ 
பரீட்சை: செய்யமாட்டேன்‌ என்றான்‌. 


கர்த்தர்‌ கிருபையாகக்‌ 


வாய்ப்பை ஆகாஸ்‌. த்த 
மறுத்துவிடுகிறான்‌. “நான்‌ கேட்கமாட்டேன்‌" 
என்று ஆகாஸ்‌ உடனே சொல்லிவிடுகிறான்‌. 

ங்‌ கர்த்தரிடத்தில்‌ அடையாளத்தைக்‌ 


கொடுக்கிற 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அவர்களுடைய சேனைகளையும்‌, 
அவர்களுடைய தெய்வங்களையும்‌ நம்புகிறான்‌. 
கர்த்தருடைய உதவி தனக்குத்‌ 
தேவையில்லையென்றும்‌, அசீரியரின்‌ உதவி 
மாத்திரமே தனக்குத்‌ தேவையென்றும்‌ 
ஆகாஸ்‌ நினைக்கிறான்‌. அவன்‌ 
இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தரைவிட்டு. 
வெகுதூரம்‌ விலகிப்போய்விட்டான்‌. 
ஆகையினால்‌ அவன்‌ கர்த்தரிடத்தில்‌ ஓர்‌ 
அடையாளத்தை வேண்டிக்கொள்ள 
ஆனால்‌ ஆகாஸ்‌ 

அலிசுவாசத்தை 
காண்பிக்கவில்லை. 

“நான்‌ கர்த்தரைப்‌ பரீட்சை 
செய்யமாட்டேன்‌" என்று பணிவோடு 
சொல்லுகிறான்‌. தான்‌ கர்த்தரிடத்தில்‌ 
பக்தியாமிருப்பதுபோல வேஷம்‌ போடுகிறான்‌. 


ஆகையினால்‌, 


தாவீதின்‌ வம்சத்தாரே 
ஏசா 7:13 


ஏசா 718. அப்பொழுது ஏசாயா 
தாவீதின்‌ வம்சத்தாரே கேளுங்கள்‌; 
நீங்கள்‌ மனுஷரை விசனப்படுத்துகிறது. 
போதாதென்று. எண்‌: தேவனையும்‌ 
விசனப்படுத்தப்‌ பார்க்கிறீர்கனோ?' 


காசின்‌ வேஷமும்‌ நடிப்பும்‌ 
ஏசாயாவக்குத்‌ தெரிகிறது. "நான்‌ 
கர்த்தரிடத்தில்‌ ஓர்‌ அடையாளத்தைக்‌ 
கேட்கமாட்டேன்‌" என்றும்‌, “நான்‌ கர்த்தரைப்‌ 
பரீட்சை செய்யமாட்டேன்‌” என்றும்‌ ஆகாஸ்‌ 
சொன்னதினியித்தமாய்‌, ஏசாயா தீர்க்கதரிசி 
ஆகாசையும்‌, யூதாவின்‌ புத்திரரையும்‌ 
கடிந்துகொள்கிறார்‌. அவர்கள்‌ கர்த்தருடைய 
தீர்க்கதரிசனத்தை அசட்டைபண்ணுகிறார்கள்‌. 
ஏசாயா தாவீதின்‌ வம்சத்தாரிடம்‌ 
“நீங்கள்‌ மனுஷரை விசனப்படுத்துகிறது 
போதாதென்று என்‌ வனையும்‌ 
விசனப்படுத்தப்‌ பார்க்கிறீர்களோ” என்று 
ர்‌. அவர்கள்‌ கர்த்தருடைய 
விசனப்படுத்துகிறார்கள்‌. 
கர்த்தரையும்‌ 
றார்கள்‌. கர்த்தருடைய 
தீர்க்கதரிசிகளுக்கு செவிகொடாமலிருப்பது, 
கர்த்தருக்கு செவிகொடாமல்‌ 
இருப்பதைப்போன்றது. கர்த்தருடைய 
ஊழியக்காரர்களுக்கு நாம்‌ செவிகொடுக்க 
கவனமாயிருக்கவேண்டும்‌. 





i= al 
TT 


இம்மானுவேல்‌ 
ஏசா 714,15 


ஏசா 704. ஆதலால்‌ ஆண்டவர்‌ தாமே 
உங்களுக்கு ஒரு அடையாளத்தைக்‌: 
கொடுப்பார்‌, இதோ, ஒரு கன்னிகை 


ஏசா 705. 
நன்மையைத்‌ 
அறியும்‌ வயது 
வெண்ணெயையும்‌ 
சாப்பிடுவார்‌. 


ஏசாயா தீர்க்கதரிசி கர்த்தருடைய 
நாமத்தினால்‌, தாவீதின்‌ வம்சத்தாருக்கு ஓர்‌ 
அடையாளத்தைச்‌ சொல்லுகிறார்‌. இஸ்ரவேல்‌ 
தேசத்நார்‌ எல்லோருக்கும்‌, அதிலும்‌ 
விசேஷமாய்‌ தாவீதின்‌ வம்சத்தாருக்கும்‌ 
நன்மை செய்யக்கூடிய பொதுவான 
அடையாளத்தை ஏசாயா சொல்லுகிறார்‌. 
அவர்களுடைய தேசத்தில்‌, அவர்களுடைய 
குடும்பத்தில்‌, அவர்களுக்கு el 
பிறப்பர்‌. இந்த விசேஷித்த ஆசிர்வாதம்‌ 
அவர்களிடத்திலிருக்கிறது. ஆகையினால்‌. 
தாவீதின்‌ வம்சத்தாரை யாரும்‌ அழிக்க 


500 
நிறைவேறுகிறது. 
தீர்க்கதரிசனத்தைக்‌ 
தாவீதின்‌ வம்சத்தார்‌. 

மிகுந்த சந்தோஷமடைகிறார்கள்‌. கர்த்தர்‌ 
அவர்களை புறக்கணித்துவிடவில்லை. 
என்பதற்கு ஏசாயாவின்‌ தீர்க்கதரிசனம்‌ 
அடையாள மாகயிருக்கிறது. அவர்‌ 
சொன்ன வார்த்தை கர்த்தருடைய 
அன்பை அவர்களுக்கு உறுதிபண்ணுகிறது. 


ஏசாயா சொன்ன தீர்க்கதரிசனம்‌, 


பின்பு 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆண்டவர்‌ தாமே தாவீதின்‌ 
வம்சத்தாருக்கு இந்த அடையாளத்தைக்‌ 
கொடுக்கிறார்‌. ஒரு கன்னிகை 
கர்ப்பவதியாகி ஒரு குமாரனைப்‌ பெறுவாள்‌ 
என்பதே அந்த அடையாளம்‌. 


என்று அர்த்தமாம்‌. 
மாம்ச க த்தலிருக்கிறார்‌ 

நம்மோடு சமாதானத்திலிருக்கிறார்‌. தேவன்‌ 
நம்மோடு உடன்படிக்கையிலிருக்கிறார்‌. 


ஏசாயா தீர்க்கதரிசனமாய்ச்‌ 
சொன்னபிரகாரம்‌, கன்னிகையாகிய மரியாள்‌ 
ஒரு குமாரனைப்‌ பெற்றெடுத்தாள்‌. அவருக்கு 
இயேசு என்று பேரிட்டார்கள்‌. 
தீர்க்கதரிசனம்‌ நிறைவேறிற்று 

“அவள்‌ ஒரு குமாரனைப்‌ பெறுவாள்‌, 
அவருக்கு இயேசு என்று பேரிடுவாயாக; 
ஏனெனில்‌ அவர்‌ தமது ஜனங்களின்‌ 
பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார்‌ 
என்றான்‌. தீர்க்கதரிசியின்‌  மூலமாய்க்‌ 
கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி 
இதெல்லாம்‌ நடந்தது. அவன்‌: இதோ, ஒரு 
கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனைப்‌ 
பெறுவாள்‌; அவருக்கு இம்மானுவேல்‌ என்று 
பேரிடுவார்கள்‌ என்று 
இம்மானுவேல்‌ என்பதற்கு 
நம்மோடிருக்கிறார்‌ என்று அர்த்த 
யோசேப்பு நித்திரைதெளிந்து 
கர்த்தருடைய தூதன்‌ 
குட்டளையிட்டடியே தன்‌ மனைவியைச்‌ 
சேர்த்துக்கொண்டு: அவள்‌ தன்‌ முதற்‌ 
பேறான குமாரனைப்‌ பெறுமளவும்‌ அவளை 
அறியாதிருந்து, அவருக்கு இயேசு என்று 
பேரிட்டான்‌” (மத்‌ 1:21-25). 


கன்னிகை பெற்றெடுத்த குமாரன்‌ 
இம்மானுவேலாக இல்லையென்றால்‌, அவர்‌ 
நமக்கு இயேசுவாக, அதாவது இரட்சராகு 
இருக்க முடியாது. 
பண்ணப்பட்ட வித்து 
யிருக்கிறார்‌. தேவன்‌ 
கூடமிருக்கிறார்‌. தாவீதின்‌ வம்சத்தாரோடு 
கூடமிருக்கிறார்‌. அவர்களுடைய தேசம்‌ 
இம்மானுவேலின்‌ தேசம்‌ என்று அழைக்கப்‌ 
படுகிறது. ஆகையினால்‌ தாவீது ராஜாவின்‌ 
வம்சத்தில்‌ வந்திருக்கிற ஆகாஸ்‌ 
ராஜாவின்‌ இருதயமும்‌, அவருடைய 
ஜனத்தின்‌ இருதயமும்‌ கலங்கவேண்டியது 
மில்லை, பயப்படவேண்டியதுமில்லை. 





ழ்‌ [பபப 
யாய 


சீரியாலின்‌ ராஜாவும்‌, இஸ்ரவேலின்‌ 
ராஜாவும்‌ யூதாவை நெருக்கி, அதைத்‌ 
தங்களுக்குள்ளே பங்கிட்டு, அதற்கு 
தபேயாலின்‌ குமாரனை ராஜாவாக 
ஏற்படுத்துவோம்‌ என்று சொன்னதினிமித்தம்‌, 
ஆகாசம்‌, யூதேயா  தேசத்தாரும்‌ 
பயப்படுகிறார்கள்‌. அவர்கள்‌  தபேயாலின்‌ 
குமாரனுக்காக பயப்படவேண்டிய 
அவசியமில்லை. ஏனெனில்‌: தாவீதின்‌ 
குமாரனாகிய இம்மானுவேல்‌ அவர்களுடைய 
தேசத்தில்‌ பிறந்திருக்கிறார்‌. மற்ற எல்லா 
ராஜாக்களையும்விட, இம்மானுவேல்‌ ராஜாதி 
ராஜாவாகயிருக்கிறார்‌.  இம்மானுவேலுக்கு 
விரோதமாக யாரும்‌ யுத்தம்பண்ணி ஜெயிக்க: 
முடியாது. 


யூதாவின்‌. 
நெருக்கங்களும்‌ பயங்களும்‌ 

நமக்கும்‌ வரலாம்‌. 
ஆபற்துக்காலத்தில 

நமக்குத்‌ துணையாகயிருக்கிறார்‌. 

நம்மோடு எப்போதும்‌ கூடமிருக்கிறார்‌. 
தேவனோடு வைத்திருக்கிற ஐக்கியம்‌ 
வலுவாகமிருக்கவேண்டும்‌. அது 
பரிசுத்தமாயிருக்கவேண்டும்‌. நம்மோடு 
கூடமிருக்கிற இயேசு நமக்குள்ளும்‌ 
இருக்கவேண்டும்‌. உலகத்தில்‌, 
இருக்கிறவனைவி. பெரியவராகயிருக்கிற 
இயேசுகிறிஸ்து நமக்குள்ளே 
வாசம்பண்ணவேண்டும்‌. இதுவே நமக்கு 


நன்மையைத்‌ தெரிந்துகொள்ள அறியும்‌ வயது 


மட்டும்‌ அவர்‌ வெண்ணெயையும்‌ தேனையும்‌ 
சாப்பிடுவார்‌" என்றும்‌ சொல்லுகிறார்‌. அவர்‌ 
இந்தப்‌ பூமியில்‌ அவதரித்து, நம்மைப்போல 
மனுஷராகவே இருப்பார்‌. இம்மானுவேலிடத்தில்‌ 
பரிபூரண மனுஷத்துவம்‌ இருக்கும்‌. மற்ற 
பிள்ளைகளைப்போலவே,  இம்மானுவேலும்‌ 
'போஜனம்பண்ணுவார்‌. அவர்‌ 
வெண்ணையையும்‌ தேனையும்‌ சாப்பிடுவார்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அத்தப்‌ பின்னை 
ஏசா 7:16 


ஏசா 7:16. அந்தப்‌ பின்னை 
தீமையை வெறுக்கவும்‌, நன்மையைத்‌ 
தெரித்துகொன்ளவும்‌ அறிகிறதற்கு 
முன்னே, தீ அருவருக்கிற தேசம்‌ அதின்‌: 
இரண்டு ராஜாக்கனால்‌ 
விட்டுவிடப்படும்‌. 


யூதா தேசத்திற்கு விரோதமாக 
அசீரியாவின்‌ ராஜாவும்‌, இஸ்ரவேலின்‌ 
ராஜாவும்‌ யுத்தம்‌ பண்ண வந்திருக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ எருசலேமை முற்றிக்கை 
பண்ணியிருக்கிறார்கள்‌. அவர்களால்‌ 
எருசலேமைப்‌ பிடிக்க முடியாது. சிரியா 
தேசமும்‌, இஸ்ரவேல்‌ தேசமும்‌ யூதேயா 
தேசத்தைவிட பெரிய தேசங்கள்‌. ஆனாலும்‌ 
அல்விரண்டு தேசங்களும்‌ சீக்கிரமாய்‌ 
அழிந்துபோகும்‌ என்று ஏசாயா தீர்க்கதரிசி 
கர்த்தருடைய வார்த்தையை 
முன்னறிவிக்கிறார்‌. 


"அந்தப்‌ பிள்ளை தீமையை வெறுக்க 
அறிதற்கு முன்னே" ன்று யா 
சொல்லுகிறார்‌. ஏசாயா இங்கு “அந்தப்‌ 
பிள்ளை" என்று சொல்லுகிற வாக்கியம்‌ 
அவருடைய பிள்ளையைக்‌ குறிக்கும்‌. 
ஏசாயாவின்‌ மகனுடைய பெயர்‌ "சேயார்‌ 
யாசூப்‌” என்பதாகும்‌. “அந்தப்‌ பிள்ளை" 
என்னும்‌ வாக்கியம்‌: இம்மானுவேலைக்‌ 
குறிக்காது. ஏசாயாவின்‌ குமாரனாகிய 
சேயார்‌ யாசூப்பைக்‌ குறிக்கும்‌. அந்தப்‌ 
பிள்ளை இப்போது, ஏசாயாவின்‌ 
கரத்திலிருக்கிறார்‌. ஏசாயாவின்‌ 
குமாரனாகிய  சேயார்‌ யாசூப்‌ தீமையை 
வெறுக்கவும்‌, நன்மையைத்‌ 
க்‌்‌ அறிகிறதற்கு முன்னே, 
சீரியா தேசமும்‌, இஸ்ரவேல்‌ தேசமும்‌ 
அழிந்துபோகும்‌ என்று ஏசாயா 
சொல்லுகிறார்‌. 





ழ்‌ நள 
யாய 


ஏசாயாவின்‌ குமாரனாகிய சேயார்‌ 
யாசூப்‌ இப்போதுதான்‌ பிறந்திருக்கிறான்‌. 
அந்தப்‌ பிள்ளைக்கு மூன்று அல்லது நான்கு: 
வயதாகும்‌ முன்பு, சீரியா தேசமும்‌ 
இஸ்ரவேல்‌ தேசமும்‌ அழிந்துபோகும்‌. இந்த 
இரண்டு தேசங்களும்‌, அவர்க 
ராஜாக்களை கைவிட்டுவிடும்‌. பெக்காவும்‌, 
ரேத்சீனும்‌ அவர்களுடைய தேசத்தாரால்‌ 
கைவிடப்படுவார்கள்‌. 


ஏசாயா சொன்ன ந்த 
தீர்க்கதரிசனம்‌ இரண்டு அல்லது மூன்று 
வருஷங்களுக்குள்‌ நிறைவேறிற்று ஓசியா 
பெக்காவுக்கு விரோதமாய்‌ கட்டுப்பாடுபண்ணி 
அவனை வெட்டிக்கொன்றுபோட்டான்‌. 
"ஏலாவின்‌ குமாரனாகிய ஒசெயா ரெமலி 
யாவின்‌ குமாரனாகிய பெக்காவுக்கு. 
விரோதமாய்‌ கட்டுப்பாடுபண்ணி, அவனை 
உசியாலின்‌ குமாரனாகிய  யோதாமின்‌ 
இருபதாம்‌ 


இந்த 
அசீரியாவின்‌ 
ரேத்சீனைக்‌ கொன்றுபோட்டான்‌. 


ராஜா 


ராஜா அவனுக்குச்‌ 
தமஸ்குவுக்குப்போய்‌. அதைப்பிடித்து, 
அதின்‌ குடிகளைக்‌  கீர்பட்டணத்திற்குச்‌ 
சிறைபிடித்துக்கொண்டுபோய்‌, ரேத்சீனைக்‌ 
கொன்றுபோட்டான்‌" (2இராஜா 16:9) 


செவிகொடுத்து. 


ஏசாயாவினுடைய குமாரனுடைய பெயர்‌ 
சேயார்‌ யாசூப்‌ என்பதாகும்‌ 
பெயருக்கு ல ள்‌ 
வருவார்கள்‌' 
பெயருக்கேற்ற பிரகாரம்‌, 
சிறையிருந்த  யூதஜனங்கள்‌ ங்கள்‌ 
தேசத்திற்கு திரும்பி வந்தார்கள்‌. பெக்காவும்‌ 
ரேத்சீனும்‌ யூதரில்‌ இரண்டு லட்சம்‌ பேரை 
கைதிகளாக அழைத்துக்கொண்டு 
சலிகந்தா்கள்‌, அவர்களை சேனைகளின்‌ 
கர்த்தராகிய ஆவியானவர்‌ 
அவர்களுடைய தேசமாகிய யூதேயா 
தேசத்திற்கு திரும்பவும்‌ அழைத்துக்கொண்டு 
வந்தார்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ தங்கள்‌ 
சகோதரரில்‌ இரண்டு லட்சம்பேராகிய 
ஸ்திரீகளையும்‌ குமாரரையும்‌ 
குமாரத்திகளையும்‌ சிறைபிடித்து, 
அவர்களுடைய அநேக திரவியங்களைக்‌ 
கொள்ளையிட்டு, 'கொள்ளைப்பொருளைச்‌ 
சமாரியாவுக்கு கொண்டுபோனார்கள்‌. அங்கே 
ஒதேத்‌ என்னும்‌ பேருள்ள கர்த்தருடைய 
தீர்க்கதரிசி ஒருவன்‌ இருந்தான்‌; அவன்‌ 
சமாரியாவுக்கு வருகிற சேனைக்கு எதிராகப்‌ 
போய்‌, அவர்களை நோக்கி: இதோ, உங்கள்‌ 
தேவனாகிய கர்த்தர்‌ 
கோபங்கொண்டபடியினால்‌ 
உங்கள்‌ கைகளில்‌ 
ர்‌: நீங்களோ வானபரியந்தம்‌ 
உக்கிரத்தோடே அவர்களைச்‌ 
சங்காரம்பண்ணினீர்கள்‌. இப்போதும்‌ 
யூதாவின்‌ புத்திரரையும்‌ எருசலேமியரையும்‌ 
நீங்கள்‌ உங்களுக்கு வேலைக்காரராகவும்‌. 
வேலைக்காரிகளாகவும்‌ கீழ்ப்படுத்தவேண்டும்‌. 
என்று நினைக்கிறீர்கள்‌; ஆனாலும்‌ உங்கள்‌ 
தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமான 
குற்றங்கள்‌ உங்களிடத்திலும்‌ இல்லையோ?" 
தல்‌ 
செலிகொடுத்‌ 
சகோதரரிடத்தில்‌ 
கொண்டுவந்தவர்களைத்‌ 
அனுப்பிவிடுங்கள்‌: கர்த்தருடைய உக்கிரமான 
கோபம்‌ உங்கள்‌ மேல்‌ இருக்கிறது என்றான்‌. 
அப்பொழுது எப்பிராயீம்‌ புத்திரரின்‌ தலைவரில்‌ 
சிலபேராகிய யோகனானின்‌ குமாரன்‌ 
அசரியாவும்‌, மெஷிலெமோத்தின்‌ குமாரன்‌ 
பெரகியாவும்‌, சல்லூமின்‌ குமாரன்‌ 
எகிஸ்கியாவும்‌, அத்லாமின்‌ குமாரன்‌ 
அமாசாவும்‌ யுத்தத்திலிருந்து வந்தவர்களுக்கு 
விரோதமாக எழும்பி, அவர்களை நோக்கி: 
நீங்கள்‌ சிறைபிடித்த இவர்களை இங்கே 
உள்ளே கொண்டுவரவேண்டாம்‌; நம்மேல்‌ 
திரளான குற்றமும்‌ இஸ்ரவேலின்மேல்‌ 
உக்கிரமான கோபமும்‌ இருக்கையில்‌, நீங்கள்‌ 
கர்த்தருக்கு முன்பாக நம்மேல்‌ குற்றம்‌ 
சுமரப்பண்ணத்தக்கதாய்‌, நம்முடைய 
பாவங்களையும்‌ நம்முடைய குற்றங்களையும்‌ 
அதிகமாக்க நினைக்கிறீர்கள்‌ என்றார்க: 


நீங்கள்‌ எனக்குச்‌ 





ழ்‌ நயனா 
யாய 


“அப்பொழுது ஆயுதபாணிகளானவர்கள்‌ 
சிறைபிடித்தவர்களையும்‌, 
கொள்ளையுடைமைகளையும்‌, பிரபுக்களுக்கு 
முன்பாகவும்‌ சமஸ்த சபைக்கு முன்பாகவும்‌ 
விட்டுவிட்டார்கள்‌. அப்பொழுது பேர்‌ 
குறிக்கப்பட்ட மனுஷர்‌ எழும்பி, 
சிறைபிடிக்கப்பட்டவர்களைச்‌ சேர்த்துக்‌ 

அவர்களில்‌  வஸ்திரமில்லாத 

கொள்ளையில்‌ எடுக்கப்பட்ட 

க்‌ கொடுத்து. உடுப்பையும்‌ 
பாதரட்சைகளையும்‌ போடுவித்து, 
அவர்களுக்குச்‌ சாப்பிடவும்‌ குடிக்கவும்‌ 
கொடுத்து, அவர்களுக்கு எண்ணெய்‌ 
வார்த்து, அவர்களில்‌ 
பலட்சயமானவர்களையெல்லாம்‌ 
கழுதைகள்மேல்‌ ஏற்றி, பேரீச்சமரங்களின்‌ 
பட்டணமாகிய எரிகோவிலே அவர்கள்‌ 
சகோதரரிடத்துக்குக்‌ கொண்டுவந்து விட்டு, 
சமாரியாவுக்குத்‌ திரும்பினார்கள்‌” 
(நாளா 28:8-15). 


ஏசாயாவின்‌ 
யாசூப்‌ என்று 
கொடுக்கப்பட்டது. 
அர்த்தத்தின்‌ 

சிறையிருப்புக்குப்போன. யூதஜனங்கள்‌, 
நங்கள்‌ நேசத்திற்குத்‌ திரும்பி வந்தார்கள்‌ 
ஏசாயா தீர்க்கதரிசனமாய்ச்‌ சொன்னபிரகாரம்‌, 
சீரியா தேசமும்‌, இஸ்ரவேல்‌ தேசமும்‌. 
அவர்களுடைய ராஜாக்களை 
கைவிட்டுவிட்டது. கர்த்தருடைய ஜனத்தை 
அழிக்கலேண்டுமென்று பேராசையாய்‌ வந்த 
இல்விரண்டு. ராஜாக்களும்‌, 
அழிந்துபோனார்கள்‌ கர்த்தருடைய 
பிள்ளைகளுக்கு விரோதமாய்‌ 
யுத்தம்பண்‌ணுகிறவர்கள்‌, கர்த்தருக்கு. 
விரோதமாய்‌ யுத்தம்பண்ணுகிறார்கள்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய பிள்ளைகளுக்காக 
யுத்தம்பண்ணுவார்‌. ஜெயம்‌ கர்த்தருடையது. 


குமாரனுக்கு சேயார்‌ 
தீர்க்கதரிசன பெயர்‌ 


கர்த்தர்‌ வரப்பண்ணுவார்‌. 
ஏசா 7:17 


ஏசா 7:17. எப்பிராயீம்‌ மூ தாவைவிட்டுப்‌ 
பிரித்த நான்முதல்‌ வராத நாட்களைக்‌: 
கர்த்தர்‌ உன்மேலும்‌, உன்‌ ஜனத்தின்‌ 
மேலும்‌, உன்‌ பிதாவுடைய வம்சத்தின்‌ 
மேலும்‌, அசீரியாவின்‌ ராஜாவினாலே 
வரப்பண்ணுவார்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஏசாயா தீர்க்கதரிசி இதுவரையிலும்‌ 
ஆகாஸ்‌ ராஜாவுக்கு கர்த்தருடைய 
ஆறுதலான வார்த்தைகளைச்‌ சொல்லுகிறார்‌. 
்‌ ஆகாஸ்‌ 


தாவீதினிமித்தமாய்‌, கர்த்தர்‌ 
அவருடைய தேசத்தையும்‌ 
பாதுகாக்க சித்தமுள்ளவராயிருக்கிறார்‌. 


இப்போதோ ஏசாயா  ஆகாகக்கு 

விரோதமாக கர்த்தருடைய வார்த்தைகளைச்‌ 

சொல்லுகிறார்‌. ஆகாகக்கு பயங்கரமான 

விளைவுகள்‌ உண்டாகும்‌. அவர்‌ தாவீதின்‌ 

வம்சத்தில்‌ பிறந்திருந்தாலும்‌, அவர்‌ 

கிளையைப்போலவும்‌, 

கிளையைப்போலவும்‌, 

கிளையைப்போலவும்‌ 

ஆகாசின்‌ பாவங்கள்‌, 

ப ளாத்கா்‌, கர்த்தர்‌ அவரை 
தமது கோலினால்‌ தண்டிப்பார்‌. 

பயங்கரமான 


ஈசின்மீது 

நியாயத்தீர்ப்பு வருகிறது. கர்த்தருடைய 
கோபம்‌ அவர்மேலும்‌, அவருடைய தேசத்து 

ஜனத்தார்மேலும்‌, அவருடைய பிதாவின்‌ 
வர்த்தி! மேற்று வருகிறது... எபி 
யூதாவை விட்டுப்‌ பிரிந்த நாள்‌ முதல்‌ வராத 
துன்பமான நாட்களை கர்த்தர்‌ 
ஆகாசின்மேல்‌ வரப்பண்ணுவார்‌. அதை 
அசீரியாவின்‌ ராஜாவினால்‌ வரப்பண்ணுவார்‌. 
அசீரியாவின்‌ ராஜா தனக்கு. 
துணையாயிருப்பார்‌ என்று ஆகாஸ்‌ 
நம்புகிறார்‌. ஆனால்‌. அசீரியாவின்‌ 
ராஜாவோ ஆகாசுக்கு நன்மை செய்யாமல்‌, 
தீமை செய்வான்‌. 


அசீரியா 
ஏசா 7:18,19 


ஏசா 748. அத்நாட்கவிலே, 
எகிப்து நதிகளின்‌ 
கடையாத்தரத்திலுன்ன சுயையும்‌, 
அசீரியாதேசதத்திலிருக்கும்‌ தேனீயையும்‌ 
பாயில்காட்டி அழைப்பார்‌. 


கர்த்தர்‌ 





நயம்‌ 
INTERNATIOMAL 


12. சீனாய்‌ 


ஆதித்திருச்சபையில்‌ இருந்த 
விசுவாசிகள்‌ பத்துக்‌ 
கற்பனைகளுக்கும்‌ கீழ்ப்படிந்து 
ஜீவித்தார்கள்‌ என்று சிலர்‌ படம்‌ 
பண்ணுகிறார்கள்‌. ஆனால்‌ 
தவறான உபதேசம்‌. புதிய எற்பட்ட 
சபையில்‌ பத்துக்‌ கற்பனைகளில்‌ 
ஒன்பது கற்பனைகளை மட்டுமே 
விசுவாசிகள்‌ கடைபிடித்தார்கள்‌. 
ஓய்வுநாள்‌ பிரமாணம்‌ முழுவதுமாக 
ஒதுக்கி வைக்கப்பட்டது. 
யூதருடைய ஓய்வுநாள்‌ பிரமாணத்தை 
ஆரரிக்க வேண்டிய அவசியம்‌: 
விசுவாசிகளுக்கு 
லிங்கை ஆகையினால்‌ 
ஆதித்‌ திருச்சபையின்‌ விசுவாசிகள்‌ 
யூதருடைய ஓய்வுநாளை 
ஆசரிக்கவில்லை. மற்றவர்களையும்‌, 
இதை ஆசரிக்குமாறு ம்‌ 
பண்ணவும்‌ இல்லை/ரோமர்‌ 14:5-6, 
கலா 43-10: கொலோ 2114-17). 


அவர்கள்‌ வாரத்தின்‌ முதலாம்‌ நாளை 


ஒய்வநாளாக ஆசரித்து அதைப்‌ 
பரிசுத்தப்படுத்தினார்கள்‌. 

மலையில்‌ தேவன்‌ 
மோசேயிடம்‌ பத்துக்கற்பனைகளைக்‌ 
கொடுப்பதற்கு முன்பாக இவை செவி 
வழிசெய்தியாகப்‌ பல சந்ததிகளுக்குக்‌. 
கடந்து வந்திருக்கிறது என்று 
ஒருசிலர்‌ உபதேசம்‌ பண்ணுகிறார்கள்‌. 
ஆனால்‌ இதற்கு வேதாகமத்தில்‌ 
ஆதாரம்‌ எதுவுமில்லை. 


மோசேயின்‌ பிரமாண ப்‌ 
ததி க்‌ த்தின்‌ வல்‌ 
கற்பலகைகளில்‌ எழுதப்பட்டது. 
(உபா 443; உபா 9:9-15; உபா 10:4). 
அதே சமயத்தில்‌ அப்போஸ்தலர்‌ 
பவுல்‌ மோசேயின்‌ பிரமாணத்தில்‌ 
இந்தப்‌ பகுதி மட்டுமே 
ஒழிந்துபோயிற்று என்று வலியுறுத்திக்‌ 
கூறுகிறார்‌ (கொரி 36-15, 
கொலோ 2:14-17). 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


14. 


17. 


QOODNENS 
PUBLISHERS 


சடங்காச்சார பிரமாணங்கள்‌ 

(ceremonial laws) கொடுக்கப்பட்ட 

பத்துக்‌ 

கொடுக்கப்‌ 

197-23; 

25:40; 

; யாத்‌ 318; 

யாத்‌ 387 

7:38; 

26:46; 

3; 

எண்‌ 1522-23, ன்‌ 28367 
எபி 8:5). 


பத்துக்‌ கற்பனைகளை மோசேயின்‌ 
பிரமாணம்‌ என்றும்‌, தேவனுடைய 
பிரமாணம்‌ என்றும்‌ வேதாகமம்‌ 
அங்கீகரிக்கிறது. 
பிரமாணம்‌ இல்‌ை 
அது மோசேயின்‌ பிரமாணமாகவும்‌ 
இராது. பிரமாணத்திற்கு 
வேதாகமத்தில்‌ பல 
கொடுக்கப்பட்டிருக்கின்றன. 
அன்றய அப்போஸ்தலர்களும்‌ 
கற்பனைகளை 
கோரேயினுபைய்‌ பிரயாணத்தின்‌ ஒரு 
பகுதியாகக்‌ கூறிமிருக்கிறார்கள்‌. 


இதை தேவனுடைய பிரமாணம்‌ என்று 
அப்போஸ்நலரின்‌ 


பெயர்கள்‌ 


2021-6; 
யாத்‌ 20:12; 
ரோமர்‌ 7:7-16- 
யோசு 7; 


ரோமர்‌ 2:21-22; 
யாத்‌ 2032-7, 
யாத்‌ 20:15) 


வேதாகமத்தின்‌ மற்ற புஸ்தகங்களை 

எழுதியிருக்கும்‌ ஆசிரியர்கள்‌ பத்துக்‌ 

கற்பனைகளை மோசேயினுடைய 

பிரமாணத்தின்‌ ஒரு பகுதி என்று 

அறிவித்திருக்கிறார்கள்‌. 

; நியா 34; 

2இராஜா 18:6; 

2இராஜா 23:25; 

; நெகே 17; 

; நெகே 10:29; மல்‌ 4:4) 

பிரமாணத்தை மோசேயே 

கொடுத்தார்‌ என்று நெகேமியாவில்‌ 
கூறப்பட்டிருக்கிறது. (நெகே 9:14) 





ழ்‌ நள 
யாய 


ஏசா. 709. அவைகள்‌ வத்து 
ஏகமாய்‌ வனாத்தரங்கனின்‌ 
பன்னத்தாக்குகளிலும்‌, வி்‌ 
வெடிப்புகளிலும்‌, 

முட்காடுகளிலும்‌, மேய்ச்சதூன்ன. யு 


இடங்களிலும்‌ தங்கும்‌. 


கர்த்தர்‌ ஆகாஸ்‌ மீது 
நியாயத்தீர்ப்பை 

அசீரியாவின்‌ ராஜாவை 

பயன்படுத்துகிறார்‌ 

ராஜாவின்மீது 

முழுநம்பிக்கையையும்‌ 

தனக்கு விரோதமாக சீரியாவின்‌ ராஜாவும்‌, 
இஸ்ரவேலின்‌ ராஜாவும்‌ யுத்தம்பண்ண 
வரும்போது, அசீரியாவின்‌ ராஜா தனக்கு 
துணையாகயிருப்பார்‌ என்று ஆகாஸ்‌ 
நம்புகிறார்‌. 


காஸ்‌ அசீரியாவின்‌ ராஜாவாகிய 
நிககாத்சிகேளிடந்தற்க ஸ்தானாபதிகளை 
அனுப்பி: நான்‌ உம்முடைய 
உம்முடைய  குமாரனுமாயிருக்கிறேன்‌: 
வந்து, எனக்கு விரோதமாயெழும்பின சீரியா 
ராஜாவின்‌ கைக்கும்‌, இஸ்ரவேல்‌ ராஜாவின்‌ 
கைக்கும்‌ என்னை நீங்கலாக்கிவிடும்‌ 
என்று சொல்லச்சொல்லி, கர்த்தருடைய 
ஆலயத்திலும்‌ ராஜாவின்‌  அரமனைப்‌ 
பொக்கிஷங்களிலும்‌ அகப்பட்ட வெள்ளியையும்‌ 
பொன்னையும்‌ எடுத்து, அசிரியாவின்‌. 
ராஜாவுக்குக்‌ காணிக்கையாக அனுப்பினான்‌' 
(2இராஜா 167 8). 


)துவரையிலும்‌ 


ராஜாக்கள்‌ 
ற்று 


இப்போதிரந்த 
யூதாதேசத்திற்கு 
இருப்பார்கள்‌. 
அவர்களுக்கு 
உண்டுபண்ணுவார்கள்‌. 


அசீரியாவின்‌ 
யூதாதேசத்திற்கு 
கர்த்தரோ 
மாற்றிவிட்டார்‌ 
அசீரியாவின்‌ ராஜாக்கள்‌ 
முட்களைப்போல 
அவர்களைக்‌ குத்தி 
வேதனைகளை 


கர்த்தர்‌ ஈயையும்‌ தேனியையும்‌ 
பமில்காட்டி அழைப்பார்‌. சத்துருக்கள்‌ 
ஈயைப்போலவும்‌ தேனீக்களைப்போலவும்‌ 
திரளான  எண்ணிக்கையிலிருக்கிறார்கள்‌. 
ஈக்களும்‌ தேனீக்களும்‌ சரீர 
பெலழுள்ளவையல்ல முதுகெலும்புகள்‌ 
இல்லாதவை. ஆனாலும்‌ தேவனுடைய 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சித்தத்தின்‌ பிரகாரமாய்‌, தேவன்‌ 
விரும்பும்போது. ஈக்களும்‌ தேனீக்களும்‌ 
சிங்கங்களையும்‌ பாலசிங்கங்களையும்‌ போல 
பெலமுள்ளவைகளாயிருக்கும்‌. தங்கள்‌ 
கொடுக்குகளால்‌ கொட்டி வேதனைகளை 
உண்டுபண்ணும்‌. 

ஈக்கள்‌ எகிப்து நதிகளின்‌ 
கடையாந்தரத்திலிருந்து வருகிறது. ஈக்கள்‌ 
என்பது எகிப்தின்‌ ராஜாவையும்‌, அவனுடைய 
சேனைகளையும்‌ குறிக்கிற வார்த்தை. 
தேனீக்கள்‌ அசீரியா தேசத்திலிருந்து 
வருகிறது. தேனீக்கள்‌ என்னும்‌ வார்த்தை 
அசீரியாவின்‌ ராஜாவையும்‌, அவனுடைய 
சேனைகளையும்‌ குறிக்கிற வார்த்தை. 


கர்த்தர்‌ ஈயையும்‌, தேனீயையும்‌ 
பயில்காட்டி அழைக்கும்போது அவைகள்‌ 
வந்த ஏகமாய்‌ எல்லா இடங்களிலும்‌ தங்கும்‌. 
திரளாயும்‌ வேகமாயும்‌ பறந்து 
வரும்போது, அவற்றிற்கு எதிர்த்து நிற்பார்‌ 
ஒருவரும்‌ இருக்கமாட்டார்கள்‌.  ஈக்களும்‌ 
தேனீக்களும்‌ எந்தவித சிரமமுமில்லாமல்‌, 
தங்களை தடைபண்ணுவார்‌ ஒருவருமில்லாமல்‌, 
சுலபமாய்‌ வரும்‌. அவை பள்ளத்தாக்குகளிலும்‌, 
கன்மலைகளின்‌ வெடிப்புகளிலும்‌, எல்லா 
முட்காடுகளிலும்‌, மேய்ச்சலள்ள எல்லா 
இடங்களிலும்‌ தங்கும்‌. அங்கு ஏற்கெனவே 
தங்கியிருக்கிறவர்கள்‌ 
எண்ணிக்கையையும்‌, 
வேகத்தையும்‌, இவை உண்டுபண்ணுகிற 
தீங்கையும்‌ பார்த்து. அந்த இடத்தை விட்டே 
ஒடிப்போய்விடுவார்கள்‌. 
ஈக்களும்‌ தேனீக்களும்‌ 
சமமான பள்ளத்தாக்குகளில்‌ 
தங்கியிருக்கும்‌. அவை 
சாதாரண  ஈக்களைப்போலவே. 
சீக்கிரத்தில்‌ அவை தங்களுடைய 
சுபாவத்தைக்‌ காண்பிக்கும்‌. 
பள்ளத்தாக்குகளில்‌ தங்கியிருக்கிற 
ஈக்களும்‌, தேனீக்களும்‌ சீக்கிரத்தில்‌ 
கன்மலைகளின்‌ வெடிப்புகளில்‌ போய்‌ 
தங்கும்‌. அவை எல்லா முட்காடுகளிலும்‌, 
மேய்ச்சலுள்ள எல்லா இடங்களிலும்‌ தங்கும்‌. 
அவை தேசத்தை நிரப்பும்‌ தேசத்தில்‌ எங்கு 
பார்த்தாலும்‌ ஈக்களும்‌ தேனீக்களும்‌. 
நிரம்பியிருக்கும்‌. 


ஆய்ந்த 
பக 
நாட்டிலுள்ள 
இருக்கும்‌. 
உண்மை 


ஆரம்பத்தில்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


யூததேசத்தில்‌ 
இருந்தாலும்‌, கர்த்தர்‌ 
எகிப்தியரும்‌, அசீரியரும்‌ 
திரளான எண்ணிக்கையிலிருப்பார்கள்‌. 
அவர்கள்‌ எல்லா இடங்களிலும்‌ இருப்பார்கள்‌. 
அவர்கள்‌ மூலமாய்‌ யூதாவின்‌ புத்திரருக்கு 
பேரழிவு உண்டாகும்‌. 
வாங்கின 


கூலிக்கு. சவரகன்‌ 


கத்தி 
ஏசா 7:20-22 


ஏசா 7:20. அக்காலத்திலே ஆண்டவர்‌ 
வாங்கின. சுவரகன்‌ 
அதாவது, நதியின்‌ 
அசீரியா 
தலைமயிரையும்‌ 
சிரைப்பித்து, 
தாடியையும்‌ வாங்கிப்போடுவிப்பார்‌. 


ஏசா 7:21. அக்காலத்தில்‌ ஒருவன்‌ ஒரு 
இனம்பசுவையும்‌, இரண்டு 
ஆடுகளையும்‌ வளர்த்தால்‌, 


ஏசா 7:22. அவைகள்‌ பூரணமாய்ப்‌ பால்‌ 
கறக்கிறபடியினால்‌  வெண்ணெயைச்‌. 
சாப்பிடுவான்‌; தேசத்தின்‌ 

'மீதியாயிருப்பவனெவனும்‌ 
வெண்ணெயையும்‌ தேனையுமே 
சாப்பிடுவான்‌. 


யூதாதேசத்தின்மீது கர்த்தர்‌ 
வரவழைக்கும்‌. பேரழிவு உண்டாகும்‌. 
தேசத்தில்‌ ஜனங்கள்‌ மீந்திருக்கமாட்டார்கள்‌. 
தேசம்‌ முழுவதும்‌ அவாந்தர வெளியைப்போல. 
இருக்கும்‌. கர்த்தர்‌ யூதஜனத்தாரின்‌ 
தலைமயிரையும்‌ கால்மயிரையும்‌ சிரைப்பிப்பார்‌ 
அவர்களுடைய தாடியையும்‌ 
வாங்கிப்போடுவிப்பார்‌. அவர்களை 
மொத்தமாய்‌ அழித்துப்போடுவார்‌. 
கத்தியினால்‌ சிரைக்கும்போது தலையிலுள்ள 
எல்லா மயிரும்‌ சிரைக்கப்படும்‌. 
ஒன்றும்‌ மீந்திருக்காதுத; அதுபோலவே 
யூததேசத்தின்மீது தேவனுடைய 
ஆக்கினைத்தீர்பபு வரும்போது, தேசத்தில்‌ 
ஒருவரும்‌ மீந்திருக்கமாட்டார்கள்‌. எல்லோரும்‌ 
அழிந்துபோவார்கள்‌. யூதாதேசம்‌ 
சிரைக்கப்பட்ட தலையைப்போல 
'மொட்டையாயிருக்கும்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தம்முடைய தத்தை நிறைவேற்றுவதற்கு, 
தம்முடைய நியாயத்தீர்ப்பை 
யூதாஜனத்தின்மீது, வரலழைப்பதற்கு, 
யூதஜனங்களை மொத்தமாய்‌ அழிப்பதற்கு, 
கூலிக்கு வாங்குகிறார்‌. தம்முடைய 
வேலையை செய்வதற்காக அவர்களை 
வாடகைக்கு அமர்த்துகிறார்‌. யூதரில்‌ 
அநேகர்‌ கர்த்தருடைய கரத்தினால்‌ 
அழிந்துபோகாமல்‌, மனுஷருடைய 
கரங்களினால்‌ அழிந்துபோகிறார்கள்‌. 


யூதாதேசத்திற்கு பேரழிவு 
உண்டாயிற்று. ஜனங்கள்‌ எல்லோரும்‌. 
சங்காரமானார்கள்‌. தேசத்தில்‌ ஒரு சில 
ஜனங்கள்‌ மாத்திரமே மீந்திருப்பார்கள்‌. 
யூததேசத்திலே யூதா  புத்திரரின்‌ 
எண்ணிக்கை மிகவும்‌ சொற்பமாகவே 
இருக்கும்‌. அசீரியாவின்‌ ராஜா யூதாவின்‌ 
புத்திரரை அழிக்கும்போது, அந்த 
தேசத்திலிருந்த பசுமாடுகளையும்‌, 
தற்‌ அழித்துப்போட்டான்‌. இதனால்‌ 

தேசத்திலே ஜனங்களின்‌ எண்ணிக்கையும்‌ 
பண்ன பன எர அவர்களுடைய 
ஆடுமாடுகளின்‌ எண்ணிக்கையும்‌ 
குறைவாகயிருக்கிறது. 


யூதாவுக்கு அழிவு வருவது 

முன்பாக, அந்த தேசத்தில்‌ யூதாவின்‌ ர] 
திரளாயிருந்தார்கள்‌. 

ஆடுமாடுகளின்‌ 
சாமிக்கு. இப்போதோ, ன்ன ராஜா 

ங்கரித்த பின்பு, யூததேசத்திலே, 
தாவின்‌ புத்திரருடைய எண்ணிக்கையும்‌ 
பாகன்‌ பத்தா அவர்களுடைய 
ஆடுமாடுகளின்‌ எண்ணிக்கையும்‌ 
சொற்பமாயிருக்கிறது. யாரிடத்திலும்‌ பெரிய 
மந்தையில்லை. ஒருவனிடத்தில்‌ ஒரு 
இளம்பசுவும்‌, இரண்டு ஆடுகளும்‌ 
மாத்திரமே இருக்கிறது. 





i THE 
TT 


ஒருவனுடைய ஒரு இளம்பசம்‌, 
இரண்டு ஆடுகளும்‌ பூரணமாய்ப்‌ பால்‌ 
கறக்கும்‌. இது அதிகமான பால்‌ அல்ல. 
ஆனால்‌ இதைப்‌ பருகுவதற்குக்கூட 
தாதேசத்திலே ஆப்கள்‌ 
க்கமாட்டார்கள்‌. ஒருவனே அவ்வளவு, 
பாலையும்‌ பருகவேண்டும்‌. அவன்‌ 
ஏராளமான பாலை சாப்பிடுவான்‌. 
வெண்ணையை திரளாய்‌ சாப்பிடுவான்‌. 
தேசத்தின்‌ நடுவில்‌ மீதியாமிருப்பவன்‌ எவனும்‌ 
ம்‌ மாத்திரமே 
பால்‌ சாப்பிடுவதற்குக்கூட 
அவனுக்கு மனமிருக்காது. ஜனத்தின்‌: 
எண்ணிக்கை மிகவும்‌ குறைவாகயிருக்கும்‌. 
ஒரு இளம்பசுவும்‌, இரண்டு ஆடுகளும்‌ 
குறக்கிற பாலை சாப்பிடுவதற்குக்கூட 
யூததேசத்திலே, போதுமான ஜனங்கள்‌ 
இருக்கமாட்டார்கள்‌. 
ரியா ராஜா த்திலே 
எனல்‌ ழி த்போடுக அழிவு 
பேரழிவாகயிருக்கும்‌.  மீதமுள்ளவர்களுக்கு 
கொஞ்சம்‌ பாலும்‌ தேனும்‌ கிடைத்தாலும்‌, 
அதுவே அவர்களுக்கு தாராளமாயிருக்கும்‌. 


முட்செடியும்‌ நெரிஞ்சிலூமாகும்‌ 
ஏசா 7:23-25 


ஏசா 7:29. அந்நானிலே, ஆயிரம்‌ 
வென்னிக்காக பெறும்‌ ஆயிரம்‌ 
திராட்சச்செடியிருந்த நிலமெல்லாம்‌ 


முட்செடியும்‌ நெரிஞ்சிலுமாகும்‌. 


ஏகா 7:24. தேசமெங்கும்‌ முட்செடியும்‌ 
நெரிஞ்சிலும்‌ உண்டாயிருப்பதினால்‌, 
அம்புகளையும்‌ வில்லையும்‌ பிடித்தூ 
அங்கே போகவேண்டியதாயிருக்கும்‌. 


ஏசா 7:25. மண்வெட்டியால்‌ 
கொத்தப்படுகிற மலைகள்‌ உண்டே; 
முட்செடிகளுக்கும்‌ ப்ர 
பயப்படுவதினால்‌ 

ஒன்றிற்கும்‌ போகக்‌ கடனைக்‌ 
அவைகள்‌. மாடுகளை 
ஓட்டிவிடுவதற்கும்‌, ஆடுகள்‌ 
மிதிப்பதற்குமான இடமாவிருக்கும்‌. 


என்றான்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


யூததேசம்‌. நல்ல 
நிலமாகயிருந்தது. அந்நாளிலே பூததேசத்தன்‌ 
நிலங்களில்‌ ஆயிரம்‌ வெள்ளிக்காசு பெறும்‌ 
ஆயிரம்‌  திராட்சச்செடிகள்‌ இருந்தது. 
செழிப்பான திராட்சத்தோட்டங்கள்‌ 
ஏராளமாயிருந்தது. ஆனால்‌ இப்போதோ, 
செழிப்பான நிலங்களெல்லாம்‌ முட்செடியும்‌ 
நெரிஞ்சிலுமாயிற்று. தேசமெங்கும்‌. 
திராட்சச்செடிகளும்‌, திராட்சத்தோட்டங்களும்‌ 
அழிந்துபோயிற்று அங்கு முட்செடியும்‌, 
நெரிஞ்சிலும்‌ உண்டாயிருக்கிறது. 


தேசத்தில்‌ விளைச்சல்‌ நிலமுமில்லை. 
விவசாயம்பண்ணுவதற்கு ஆட்களும்‌ இல்லை. 
விவசாய கருவிகளும்‌ அவர்களுக்குத்‌ 
தேவைப்படவில்லை. தேசமெல்லாம்‌. 
முட்செடிகளாகவும்‌, நெரிஞ்சில்களாகவும்‌ 
இருப்பதினால்‌, யூததேசத்தில்‌ மீந்திருக்கிற 
ஜனங்கள்‌, அந்த நிலங்களுக்குப்‌ போக. 
பயப்படுகிறார்கள்‌. ஒரு காலத்தில்‌ விவசாய 
கருவிகளை சுமந்துகொண்டு, விளைச்சல்‌ 
கு ஆடிபாடிக்‌ கொண்டு 
சந்தோஷமாய்ச்‌ சென்றார்கள்‌. இப்போதோ 
நிலத்தில்‌ ஒன்றுமில்லை. ஜனங்களுடைய 
மனதில்‌ பயமிருக்கிறது. 
விவசாய கருவிகளும்‌ அவர்க 
தேவைப்படவில்லை. அந்தக்‌ ௧௬ 
யுத்தக்கருவிகளாக மற்றகிறாரகள்‌. 
மண்வெட்டிகளையும்‌, குப்பைகளையும்‌ 
அழித்து, அவற்றினால்‌ அம்புகளையும்‌ 
வில்லையும்‌ செய்துகொள்கிறார்கள்‌. விவசாய 
கருவிகளைப்‌ பிடித்துக்கொண்டு தங்கள்‌ 
பசுமையான விளைச்சல்‌ நிலங்களுக்குச்‌' 
சென்றவர்கள்‌, இப்போதோ அம்புகளையும்‌. 
வில்லையும்‌ பிடித்துக்கொண்டு, அங்கு 
பயத்தோடு போகிறார்கள்‌. 
திராட்சத்தோட்டங்கள்‌ இருந்த 
இடங்களில்‌ இப்போது முட்செடியும்‌ 
நெரிஞ்சிலும்‌ உண்டாயிருக்கிறது. 
திராட்சப்பழங்களும்‌, ஆலைகளும்‌ இருந்த 
இடங்களில்‌ இப்போது காட்டுமிருகங்கள்‌ 
கூடியிருக்கிறது. கள்ளர்கள்‌ அங்கு 
க அதவது ராட்‌ ன யூதாவின்‌. 
ன்பு தங்கள்‌ 
ர தோட்டத்தை போகும்போது. 
சந்தோஷமாய்ப்‌ போவார்கள்‌. 
பாடிக்கொண்டே திராட்சை ஆலைகளை 
மிதிப்பார்கள்‌. ஆனால்‌ இப்போதோ அங்கு 
பயத்தோடு போகிறார்கள்‌. தங்கள்‌ 
பாதுகாப்புக்களுக்காக, அம்புகளையும்‌ 
வில்லையும்‌, பிடித்துக்கொண்டு போகிறார்கள்‌. 


்குத்‌ 





ழ்‌ நயனா 
யாய 


திராட்சத்தோட்டத்தில்‌ முட்செடிகளும்‌ 
நெரிஞ்சல்களும்‌ இருக்கக்கூடாது. ஆனால்‌ 
அவைதான்‌. திரளாய்‌ 
உண்டாமிருக்கிறது. திராட்சத்தோட்டத்தில்‌ 
திராட்சச்செடிகள்‌ அதிகமாயிருக்கவேண்டும்‌. 
ல்‌ ங்‌ திராட்சச்செடிகள்‌ 


சமப்படுத்தினார்கள்‌. ஆனால்‌ 
அந்த இடங்களில்‌: 
நெரிஞ்சில்களும்‌ 


இப்போதோ 
முட்செடிகளும்‌ 
ஏராளமாயிருக்கிறது. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மனுஷரால்‌ அங்கு போகமுடியவில்லை. 
அப்படிப்பட்ட இடங்களில்‌ இப்போது 
ஆடுகளும்‌, மாடுகளும்‌ முட்செடிகளுக்கும்‌ 
நெரிஞ்சில்களுக்கும்‌ பயந்து 
ஒளிந்துகொண்டிருக்கிறது. கர்த்தர்‌ 
அடைப்புகளைத்‌ தகர்த்துப்போடும்போது, 
நிலத்திற்கும்‌, தேசத்திற்கும்‌ 

கிடைக்காது. 


“இப்பொழுதோ வழிநடக்கிற யாவரும்‌ 
அதம்‌ மறிக்கம்பழயாக, அதின்‌ 
அடைப்புகளை ஏன்‌ தகர்த்துப்‌ போட்டீர? 


மேய்ந்துபோடுகிறது' (சங்‌ 80:12,13). 





ழ்‌ நள 
யாய 


தேசத்தின்மீது மிகப்பெரிய 
ந்த அழிவின்‌ காலத்திலும்‌, 
பயந்து ஜீலிக்கிறவர்கள்மீது. 

கிருபையும்‌ 


கர்த்தருக்குப்‌ 
தேவனுடைய பெரிதான 
இரக்கமும்‌ வெளிப்படும்‌. 


சீரியலின்‌ ராஜாவும்‌ இஸ்ரவேலின்‌ 
ராஜாவும்‌ கூட்டாகச்‌ 
யூதாதேசத்தின்மீது 

வருகிறார்கள்‌. அவர்கள்‌ 
முற்றிக்கையிட்டிருக்கிறார்கள்‌. 

எருசலேமை ஜெயிக்க 

எருசலேமுக்கு விரோதமாக 

இந்த இரண்டு ராஜாக்களுக்கும்‌ 
அசீரியாவின்‌ ராஜாவின்‌ மூலமாக அழிவு 
வரும்‌ (ஏசா 81-4) 


இஸ்ரவேல்‌ 
யூதாதேசத்தின்மீதும்‌ 
(ஏசா 8:5-8). 
அசட்டைபண்ணி, 
சார்ந்துகொண்டபடியினால்‌, 
மூலமாகவே அவர்களுக்கு அழிவு வரும்‌. 


தேசத்தில்‌ அழிவும்‌ நாசமும்‌ த்‌ 
கர்த்தருக்குப்‌ பயந்து ஜீவிக்கி] 
ங்களுக்கு தேவனுடைய க்‌ 
க்கமும்‌, ஆறுதலும்‌ கிடைக்கும்‌. 
சத்துருக்கள்‌ இவர்களை 
மேற்கொள்ளமாட்டார்கள்‌ 8.910). 
கர்த்தருடைய பிள்ளைகள்‌ கர்த்தருக்கு. 
பயந்து ஜீவிக்கவேண்டும்‌. மனுஷருக்குப்‌: 
பயப்படாமல்‌ கர்த்தருக்கு மாத்திரமே 
பயப்படவேண்டும்‌. அப்பொழுது கர்த்தர்‌ 
தாமே அவர்களுக்கு அடைக்கலமாயிருப்பார்‌ 
(ஏசா 8111-4). 


(ஏசா 


கர்த்தரை ஜனங்கள்‌ 
அழிந்துபோகும்போது. கர்த்தருக்குப்‌ 
பயப்படுகிற ஜனங்கள்‌ மாத்திரம்‌ கர்த்தரால்‌ 


நம்பாத 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பாதுகாக்கப்படுவார்கள்‌. அவர்கள்‌ 
நன்மையான காலங்களுக்காக கர்த்தருடைய 
சமுகத்தில்‌. பொறுமையோடு 
க (ஏசா 8115-8) 
பார்க்கிறவர்களிடத்திலும்‌ 
குறிகாரர்களிடத்திலும்‌ விசாரிக்கக்கூடாது. 
வேதத்தையும்‌ சாட்சி ஆகமத்தையும்‌ 
கவனிக்கவேண்டும்‌ (ஏசா 8:19-22). 


பெரிய பத்திரம்‌ 
ஏசா 8:1 


ஏசா 8:1. பின்னும்‌ கர்த்தர்‌ என்னை: 
நோக்கி: தீ ஒரு பெரிய பத்திரத்தை 
னை மனுஷன்‌ எழுதுகிற பிரகாரமாய்‌ 

மகேர்‌-காலால்‌-அஷ்‌-பாஸ்‌ 
அ எழுது என்றார்‌. 


தமஸ்கு, சமாரியா, 
தேசங்கள்மீது 
வெற்றிபெறுவார்‌ 
தீர்க்கதரிசனமாகச்‌ 
அசீரியாவின்‌ 
'சமாரியாவையும்‌ 
அழித்துப்போடுவார்‌. யூதாதேசம்‌ 
ராஜாவை நினைத்து பயந்து நடுங்கும்‌. 

கர்த்தர்‌ சொல்லுகிற 
தீர்க்கதரிசனங்களை ஏசாயா தீர்க்கதரிசி 
ஒரு பெரிய பத்திரத்தில்‌ எழுதவேண்டும்‌. 
என்று கட்டளை பெறுகிறார்‌. எல்லோரும்‌ 
வாசிக்கும்‌ வண்ணமாக (தை 
எழுதவேண்டும்‌. இதில்‌ எழுதப்பட்டுள்ள 
சம்பவங்கள்‌ நிறைவேறும்போது, கர்த்தர்‌ 
சொன்ன தீர்க்கதரிசனம்‌ நிறைவேறிற்று 
என்பதை ஜனங்கள்‌ புரிந்துகொள்வார்கள்‌. 
அசீரியாவின்‌ ராஜாவை கர்த்தரே 
அனுப்பினார்‌ என்பதையும்‌ ஜனங்கள்‌ 
அறிந்துகொள்வார்கள்‌. தீர்க்கதரிசனத்தின்‌ 
ஒரு பகுதி சீக்கிரத்தில்‌ நிறைவேறுகிறது. 


இது நடக்கும்போது நீங்கள்‌ 

விசுவாசிக்கும்படியாக,  நடப்பதற்குமுன்னமே. 

இதை உங்களுக்குச்‌ சொன்னேன்‌. இனி 

ன்‌ அதிகமாய்ப்‌ 

வ 

அதிபதி வருகிறான்‌, அவனுக்கு என்னிடத்தில்‌ 
ஒன்றுமில்லை" (யோவா 14:29,30), 


யூதா ஆகிய 


ராஜா, 





i THE 
யாய 


ஏசாயாவுக்கு முக்கியமான 

கொடுக்கிறார்‌. 

பெரிய 
எடுத்துக்கொள்ளவேண்டும்‌. அசீரியா ராஜா 
இஸ்ரவேல்‌ தேசத்தின்மீது படையெடுத்து 
வரப்போவதை ஏசாயா முன்னறிவிக்கிறார்‌. 
தான்‌ முன்னறிவிப்பது எல்லாவற்றையும்‌ 
ஏசாயா பெரிய பத்திரத்தில்‌ எழுதவேண்டும்‌. 
அதை மனுஷர்‌ எழுதுகிற பிரகாரமாய்‌, 
மனுஷர்‌ பயன்படுத்துகிற  பேனாவினால்‌ 
எழுதவேண்டும்‌. அந்தப்‌ பத்திரத்திற்கு 
“மகேர்‌-சாலால்‌-அஷ்‌-பா। என்று 
பெயரிடவேண்டும்‌. தப்‌ பெயருக்கு 
“கொள்ளைப்பொருளுக்கு விரைந்து வா” 
என்று பொருள்‌. அசீரியருடைய சேனை 
இஸ்ரவேல்‌ தேசத்தின்மீது விரைந்து 
வருவார்கள்‌. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
எல்லோரையும்‌ சங்காரம்பண்ணுவார்கள்‌. 
அவர்களுடைய 'உடமைகளைக்‌ 
கொள்ளையிடுவார்கள்‌. கொள்ளைப்பொருள்‌ 
ஏராளமாயிருக்கும்‌. 


உண்மையுள்ள சாட்சிக்காரர்‌ 
ஏசா 8:2 


ஏசா 82. 
உண்மையுள்ள 


அப்பெர நான்‌ 
சாட்‌ ராகிய 
ஆசாரியனான உரியாவையும்‌, 
யெபெரெகியாவின்‌ குமாரனான 
சுகரியாவையும்‌ அதற்குச்‌ சாட்சிகளாக: 
வைத்துக்கொண்டேன்‌. 


சொன்னதை ஏசாயா 
ஒரு பெரிய பத்திரத்தில்‌ 
தான்‌ எழுதுவதை 
உண்மையுள்ள 

அதற்கு 


கர்த்தர்‌ 
தீர்க்கதரிசி. 
எழுதுகிறார்‌. 
உறுதிபண்ணுவதற்காக 
இரண்டு சாட்சிக்காரரை, 
சாட்சிகளாக வைத்துக்கொள்கிறார்‌. கர்த்தர்‌ 
சொன்ன தீர்க்கதரிசன வார்த்தைகளை 
சாட்சிக்காரர்களுக்கு முன்பாக எழுதுகிறார்‌. 
இதனால்‌ ஏசாயா கர்த்தருடைய 
வார்த்தையை கூட்டியும்‌ சொல்லவில்லை, 
குறைத்தும்‌ சொல்லவில்லை என்பது. 
உறுதியாகிறது. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


சமமாயிருக்கிறது. 

ஏசாயாவின்‌ மூலமாய்‌ கர்த்தர்‌ 
வார்த்தை நிச்சயமாய்‌ 
என்பதற்கு இவர்கள்‌ 
சாட்சிகளாகயிருக்கிறார்கள்‌. சாட்சிக்காரரில்‌ 
ஒருவர்‌ ஆசாரியனான உரியா. மற்றொருவர்‌ 
யெபெரெகியாவின்‌ குமாரனான சகரியா. 
இவர்கள்‌ இருவரும்‌ உண்மையுள்ள 
சாட்சிக்காரர்‌ 

ஏசாயா தீர்க்கதரிசனமாய்‌ 
முன்னறிவித்த பிரகாரம்‌ அசீரியர்கள்‌ சீரியா 
தேசத்தின்மீதும்‌, இஸ்ரவேல்‌ தேசத்தின்மீதும்‌ 
படையெடுத்து வருவார்கள்‌. அவர்கள்‌ 
இவ்விரண்டு தேசங்களிலிருந்தும்‌ திரளான 
கொள்ளைப்பொருளை எடுத்துச்‌ செல்வார்கள்‌. 
அவர்கள்‌ கொள்ளையிடுவதற்கு தீவிரமாய்‌ 
வருவார்கள்‌ 


உண்மையுள்ள சாட்சிகளில்‌ ஒருவராகிய 
உரியாவின்‌ பெயர்‌ ஆகாசின்‌ சரித்திரத்தில்‌ 
குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 


“அப்பொழுது ராஜாவாகிய ஆகாஸ்‌ 
தமஸ்குவிலுள்ள அசீரியாவின்‌ ராஜாவாகிய 
திகிலாற்பிலேசருக்கு  எதிர்கொண்டுபோய்த்‌ 
தமஸ்குவிலுள்ள பலிபீடத்தைக்‌ கண்டான்‌ 
ராஜாவாகிய ஆகாஸ்‌ அந்தப்‌ பலிபீடத்தின்‌ 

அதினுடைய சகல. 

அதின்‌ மாதிரியையும்‌ 
ஆசாரியனாகிய உரியாவுக்கு அனுப்பினான்‌. 
ராஜாவாகிய ஆகாஸ்‌ தமஸ்குவிலிருந்து, 
வருகிறதற்குள்‌  ஆசாரியனாகிய உரியா 
அப்படிக்கொத்த பலிபீடத்தைக்கட்டி, 
ராஜாவாகிய ஆகாஸ்‌ தமஸ்குவிலிருந்து, 
அனுப்பின கட்டளையின்‌ படியெல்லாம்‌ 
செய்தான்‌" (2இராஜா 16.1071). 


மகேர்‌-சாலால்‌-அஷ்‌-பாஸ்‌ 
ஏசா 8:3 


ஏசா 8:3. நான்‌ தீர்க்கதரிசியானவனைச்‌ 
சேர்ந்தபோது, அவன்‌ கர்ப்பவதியாகி 
ஒரு குமாரனைப்‌ பெற்றான்‌; 
அப்பொழுது கர்த்தர்‌ என்னை நோக்கி: 
முகேர்‌-காலால்‌-அஷ்‌-பாஸ்‌ என்னும்‌ 
பேரை அவனுக்கு இடு. 





ழ்‌ நள 
யாய 


ஏசாயா தீர்க்கதரிசி தான்‌ எழுதின 
“மகேர்‌-சாவால்‌-அஷ்‌-பாஸ்‌' 


தீர்க்கதரிசியானவளாகயிருக்கிறாள்‌. இவள்‌ 
தீர்க்கதரிசனம்‌ சொன்னாளா, என்பது 
தெரியவில்லை. அக்காலத்தில்‌ தீர்க்கதரிசியின்‌ 
மனைவியை, “தீர்க்கதரிசியானவள்‌” என்று 
அழைப்பது வழக்கமாயிருந்தது. ஏசாயா 
தீர்க்கதரிசியானவளை சேர்ந்துகொண்டார்‌. 
அப்போது அவள்‌ ஒரு கர்ப்பவதியாகி ஒரு 
குமாரனைப்‌ பெற்றாள்‌. இந்தக்‌ குமாரன்‌ 
இவர்களுக்குப்‌ பிறந்த இரண்டாவது பிள்ளை. 


ஏசாயாவுக்கு ஏற்கெனவே 

பிள்ளை பிறந்திருக்கிறது. அந்தப்‌ 

பிள்ளையைப்பற்றி ஏசாயா 7:3-ஆவது. 

்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. அந்தப்‌ 
சேயார்‌ 


96 


ஒரு... ஆறுதல 
'மகேர்‌-சாலால்‌-அஷ்‌-பாஸ்‌" 


ஆக்கினைத்தீர்ப்பின்‌ வாக்கியம்‌. 
தன்னுடைய இரண்டு 
பெயர்களை வைத்து, 

செய்திகளைச்‌ 

இரண்டுமே தீர்க்கதரிசன செய்திகள்‌. 


ஏசாயா ஒவ்வொரு முறையும்‌ 
தன்னுடைய இரண்டாவது மகனின்‌ பெயரை 
வதுமாகவோ அல்லது ஒரு பகுதி 
மாத்திரமோ சொல்லும்போது. தேவனுடைய 
நியாயத்தீர்ப்பு சீக்கிரமாய்‌. ப்‌ 
என்பதை அறிவிக்கிறார்‌. 
ஜனத்திற்கு விரோதமாய்‌. 
விரைந்து வந்து, 
கொள்ளையிடுவார்கள்‌ 


அறிவிக்கிறார்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சொன்ன 
தீர்க்கதரிசி, 
மகனுக்கு, 


கர்த்தர்‌ தனக்குச்‌ 
பிரகாரமாகவே, ஏசாயா 
தன்னுடைய இரண்டாவது. 
'மகேர்‌-சாலால்‌-அஷ்‌-பாஸ்‌" என்று 
பெயரிடுகிறார்‌. இஸ்ரவேல்‌ தேசத்தாருக்கு 
அழிவின்‌ நாள்‌ நெருங்கிவிட்டது. 


இந்தப்‌ பாலகன்‌ 
ஏசா 8:4 


ஏசா 8:4. இந்தப்‌ பாலகன்‌, அப்பரு, 
அம்மா என்று கூப்பிட அறியுமுன்னே, 
தமஸ்குவின்‌ ஆஸ்தியும்‌, சமாரியாவின்‌. 
கொள்ளையும்‌, அசிரியாவின்‌. 
ராஜாவுக்கு முன்பாகக்‌ 
கொண்டுபோகப்படும்‌ என்றார்‌. 


ஏசாயா சொல்லுகிற தீர்க்கதரிசனம்‌, 
அவருடைய குமாரனின்‌ பெயரிலேயே 
இருக்கிறது. அந்த பாலகனுடைய பெயர்‌ 
ஒரு தீர்க்கதரிசன பெயர்‌. சீரியாவின்‌ 
ராஜாவும்‌, இஸ்ரவேலின்‌ ராஜாவும்‌ கூட்டாகச்‌ 
சேர்ந்து, யூதாவுக்கு விரோதமாய்‌ 
யத்தம்பண்ணுகிறார்கள்‌. அவர்களால்‌ யூதா 
தேசத்தைப்‌ பிடிக்க முடியாது. அத்தோடு 
சீரியாவையும்‌ 'இஸ்ரவேலையும்‌ 
அசீரியாவின்‌ ராஜா அழித்துப்போடுவான்‌. 


ஏசாயா தீர்க்கதரிசியானவளைச்‌' 
சேர்ந்தபோது அவள்‌ கர்ப்பவதியாகி ஒரு 
குமாரனைப்‌ பெற்றிருக்கிறாள்‌. பிள்ளை 
இப்பொழுதுதான்‌ பிறந்திருக்கிறது. 
புதிதாகப்‌ பிறந்த பிள்ளைக்கு 
“மகேர்‌-சாலால்‌-அஷ்‌-பாஸ்‌" என்று 
பேரிட்டிருக்கிறார்கள்‌. அந்தப்‌ பாலகன்‌ 
இன்னும்‌ அப்பா, அம்மா என்று கூப்பிட 
அறியவில்லை. அந்தப்‌ பாலகன்‌ அப்படி 
கூப்பிடுவதற்கு இன்னும்‌ ஒரு வருஷம்‌. 
அல்லது இரண்டு வருஷம்‌ ஆகலாம்‌. இந்தப்‌ 
பாலகன்‌, அப்பா, அம்மா என்று கூப்பிட 
அறியுமுன்னே, தமஸ்குவின்‌ ஆஸ்தியும்‌, 
சமாரியாவின்‌ கொள்ளையும்‌, அசீரியாவின்‌ 
ராஜாவுக்கு முன்பாகக்‌ கொண்டுபோகப்படும்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


தமஸ்குவும்‌, சமாரியாவும்‌ இப்போது 
பாதுகாப்பாயிருக்கிறது. இவ்விரண்டும்‌. 
செழிப்பான பட்டணங்கள்‌. தமஸ்குவிலே 
ஏராளமான ஆஸ்தியிருக்கிறது. சமாரியாவில்‌ 
கொள்ளைப்பொருள்‌ திரளாயிருக்கிறது. 
அசீரியாவின்‌ ஐ தப்‌ 
பட்டணங்களின்மீது படையெடுத்து வருவான்‌. 
இவ்விரண்டு பட்டணங்களையும்‌ பிடிப்பான்‌. 
அவர்களுடைய ஆஸ்திகளையும்‌, 
கொள்ளைப்பொருள்களையும்‌, அசீரியாவின்‌ 
ராஜா எடுத்துக்கொண்டு, அவற்றை od 
தேசத்திற்குக்‌ கொண்டு போவான்‌. 
யுத்தத்தில்‌ அசீரியாவுக்கு கணத்த 
வெற்றிக்கு அடையாளமாக,  தமஸ்குவின்‌ 
சமாரியாவின்‌ கொள்ளையும்‌ 


தேசத்திற்குக்‌ கொண்டு 


ஓடுகிற 
சிலோவாவின்‌ தண்ணீர்கள்‌. 


ஏசா 8:5,6 


ஏசா 85. 
நோக்கி: 


பின்னும்‌ கர்த்தர்‌ என்னை 


ஏகா 8:6. இந்த மெதுவாய்‌. 
ஓடுகிற சீலோவாவின்‌ தண்ணீர்கனை 
அசட்டைபண்ணி, ரே, 
ரெமலியாவின்‌ குமாரணையும்‌ சார்ந்து 
சத்தோலஷிக்கிறபடியினால்‌, 


சீரியாவின்‌ ராஜாவும்‌ இஸ்ரவேலின்‌ 

ராஜாவும்‌ யூதாவுக்கு. விரோதமாக. 

யுத்தம்பண்ண வந்திருக்கிறார்கள்‌. யூதாவின்‌ 
ஒன்று சேர்ந்து. 


பிரியமாயிருக்கிறார்கள்‌. 
அவர்களோடு இரகசியமாய்‌ உடன்படிக்கை 
செய்திருக்கிறார்கள்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யூதாவின்‌ புத்திரர்‌ தாவீதின்‌. 
வம்சத்தைச்‌ சேர்ந்தவர்கள்‌. என்றாலும்‌ 
இவர்களில்‌ சிலர்‌ தாவீதின்‌ வம்சத்தின்மீது, 
பிரியமாயில்லை. கர்த்தர்‌ தாவீதின்‌ 
வம்சத்திற்கு விரோதமாய்‌, யூதா தேசத்தில்‌ 
எழும்பியிருக்கிறவர்களையும்‌ தண்டிப்பார்‌. 
அசீரியாவின்‌ ராஜாவை இவர்களைத்‌ 
தண்டிப்பதற்கு பயன்படுத்துவார்‌. 
யூதாவின்‌ பாவத்தையும்‌ ஏசாயா 
வித்தும்‌ சொல்லுகிறார்‌. 
என்று ஏசாயா சொல்லுவது 
குறிக்கும்‌. இவர்கள்‌ 
தாவீதின்‌ வம்சத்தைச்‌ 
சேர்ந்தவர்‌. யூதாவின்‌ புத்திரர்‌, மெதுவாய்‌ 
ஓடுகிற சீலோவின்‌ தண்ணீர்களை 
அசட்டைபண்ணுகிறார்கள்‌. தங்களுடைய 
சொந்த தேசத்திற்கே 
துரோகம்பண்ணுகிறார்கள்‌. தங்களுடைய 
யூதாதேசம்‌ செழித்திருக்கக்கூடாது என்றும்‌, 
அது... அழிந்துபோகவேண்டும்‌ என்றும்‌. 
பிரியப்படுகிறார்கள்‌. 
சிலோவாவின்‌ தண்ணீர்கள்‌ மெதுவாய்‌ 
ஓடுகிறது. ஆரவாரமும்‌, 
ஆர்ப்பரிப்புமில்லாமல்‌ அமைதியாய்‌ ஒடுகிறது. 
சீலோவாவில்‌ உலகப்பிரகாரமான சத்தமும்‌ 
ஆரவாரமும்‌ கேட்கப்படவில்லை. தாலின்‌ 
ராஜாக்கள்‌ அமைதியாகயிருக்கிறார்கள்‌. 
மற்ற தேசத்தின்‌ ராஜாக்கள்‌ ஆரவாரம்‌ 
அவர்களுடைய 
விளையாட்டுக்களும்‌, 
ஏராளமாயிருக்கிறது. 
கூக்குரல்களோ,, 
யூததேசத்தில்‌ 
தேசம்‌ மெதுவாய்‌ 
ஓடுகிற சீலோவாவின்‌ தண்ணீர்களைப்போல 
இருக்கிறது. யூதஜனங்கள்‌ தங்கள்‌ 
தேசத்தையும்‌, தங்கள்‌ ராஜாவையும்‌ 
அசட்டைபண்ணுகிறார்கள்‌. 





ழ்‌ நள 
யாய 


கர்த்தர்‌ தம்முடைய 
தம்முடைய தீர்க்கதரிசிகள்‌ 
தம்முடைய வார்த்தையின்‌ 
ஆறுதல்‌ பண்ணுகிறார்‌. 
வாக்குத்தத்தங்களைக்‌ கொடுக்கிறார்‌. 
னால்‌ யூதாவின்‌ புத்திரரோ 
கர்த்தருடைய வார்த்தையில்‌ பிரியப்படவில்லை. 


மூலமாயும, 
மூலமாயும்‌ 
அவர்களுக்கு 


சத்துருக்கள்‌. 
கூட்டுச்‌ சேர்ந்து யூதாவின்மீது 
யுத்தம்பண்ண வந்திருக்கிறார்கள்‌. இவர்கள்‌ 
இப்போது எருசலேமை 
முற்றிக்கையிட்டிருக்கிறார்கள்‌. அவர்களுக்கு 
விரோதமாய்‌ _யுத்தம்பண்ண வேண்டிய 
யூதாவின்‌ புத்திரர்‌, அவர்களுக்கு 
சாதகமாகயிருக்கிறார்கள்‌. அவர்களுக்கு 
ஆதரவாய்ப்‌ பேசுகிறார்கள்‌. அவர்கள்மீது 
கோபமாயிருப்பதற்குப்‌ பதிலாக 
அன்பாயிருக்கிறார்கள்‌. 
வாலின்‌ புத்திரர்‌ நச்சுப்பாம்பைப்‌ 
கட்டுவிரியனைப்போலவும்‌ 
இவர்கள்‌ தங்கள்‌ 
பலனைப்‌ புசித்துவிட்டு, தங்கள்‌ 
'துரோகம்பண்ணுகிறார்கள்‌. 
கனியைப்‌ புசித்துவிட்டு, 
திராட்சரசத்தைப்‌ 
பானம்பண்ணிவிட்டு, யூதாவின்‌ அப்பத்தைப்‌ 
போஜனம்பண்ணிவிட்டு, இவர்கள்‌ தங்கள்‌ 
சத்துருக்களை சேர்ந்துகொள்கிறார்கள்‌. 
தங்கள்‌ சத்துருக்களின்‌ நன்மைகளுக்காக 
பிரயாசப்படுகிறார்கள்‌. இப்படிப்பட்ட 
துரோகிகள்‌ தங்கள்‌ சொந்த தேசத்தையே 
சொற்ப கிரயத்திற்கு விற்றுப்போடுவார்கள்‌. 


அசீரியாவின்‌ ராஜா 
ஏசா 8:7,8 


ஏசா 87. 
வல்லமையுன்ன 
ஆற்றுதீரைப்போன்ற அசீரியாவின்‌. 
ராஜாவையும்‌, அவனுடைய சகல 
ஆடம்பரத்தையும்‌ அவர்கள்மேல்‌: 


இதோ, ஆண்டவர்‌ 
திரவான 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


புரனப்பண்ணுவார்‌; அது 
அவர்களுடைய ஓஒடைகனெல்லாவற்றின்‌' 
மேலும்‌ போய்‌, அவர்களுடைய எல்லாக்‌ 
கரைகள்மேலும்‌ புரண்டு, 


ஏசா 8:8. யூதாவுக்குன்‌ புகுந்து 
யிரவாகித்துக்‌ கடத்து, கழுத்துமட்டும்‌ 
வரும்‌ என்றார்‌. இம்மானுவேலே, அவண்‌ 
செட்டைகளின்‌ விரிவு உமது தேசத்தின்‌ 
விசாலத்தை மூடும்‌. 


அசீரியாவின்‌ ராஜா எப்பிராமீமையும்‌, 
சீரியாவையும்‌ பாழாக்கிப்போடுவான்‌. இந்த 
தேசத்து ஜனங்களை சங்காரம்பண்ணுவான்‌. 
தமஸ்குவின்‌ ஆஸ்தியையும்‌, சமாரியாவின்‌ 
கொள்ளையையும்‌, அசீரியாலின்‌ ராஜா 
தன்னுடைய தேசத்திற்கு 
கொள்ளைப்பொருளாய்‌ கொண்டு 
போய்விடுவான்‌. அசீரியாவின்‌ ராஜா, 
சீரியாவின்‌ ராஜாவையும்‌, இஸ்ரவேலின்‌ 
ராஜாவையும்‌ அழித்துப்போட்டான்‌. இப்போது 
அசீரியாலின்‌ ராஜா... யூநாதேசத்தின்மீது 
திரும்பியிருக்கிறான்‌. யூதாவின்‌ ராஜாவுக்கும்‌, 
ஜனங்களுக்கும்‌ 
ராஜா  நெருங்கங்களைக்‌ 
கொடுக்கிறான்‌. இதுவும்‌ கர்த்தரால்‌ வந்த 
காரியமாயிருக்கிறது. 


யூதாவின்‌ புத்திரர்‌ 
ஓடுகிற சீலோவாவின்‌ 
அசட்டைபண்ணுகிறார்கள்‌. 
ஆண்டவர்‌ அவர்கள்மீது, 
திரளான ஆற்று 
அசீரியாவின்‌ ராஜாவையும்‌ அவனுடைய 
சகல ஆடம்பரத்தையும்‌, அவர்கள்மேல்‌ 
பாயப்பண்ணுவார்‌. ஜபிராத்தின்‌ நதி 
தாவின்மீது பாயும்‌. யூதா தேசத்திலே, 

ப்படும்படியான நதிகள்‌ எதுவுமில்லை. 
நைல்‌ நதி, ஜபிராத்து நதி போன்ற பெரிய 
நதிகள்‌ யூதாவில்‌ இல்லை. யூதாவின்‌ 
புத்திரர்‌ ஐபிராத்தின்‌ நதியையும்‌, அதின்‌ 
ஆடம்பரத்தையும்‌ விரும்புகிறார்கள்‌. 
ஐபிராத்து: மெதுவாய்‌ ஒடுகிற 
தண்ணீர்களல்ல. அது திரளான ஆற்றுநீர்‌ 
பிரவாகித்து ஒடிக்கூடிய  காட்டுவெள்ளம்‌. 
யூதாவின்‌ ஜனங்கள்‌ 
விரும்பினார்களோ, அதையே 
அவர்களுக்குக்‌ கொடுக்கிறார்‌. 
ஜபிராத்து நதி யூதா தேசத்‌ 
செய்வதற்குப்‌ பதிலாக, அழித்துப்போடுகிறது. 


மெதுவாய்‌ 
தண்ணீர்களை 
ஆகையினால்‌ 
வல்லமையுள்ள 
நீரைப்போன்ற. 





ழ்‌ நவள 
யாய 


அசீரியாவின்‌ ராஜா வல்லமையுள்ள 
திரளான ஆற்று நீரைப்போல இருக்கிறான்‌. 
அசீரியா தேசத்தில்‌ மிகப்பெரிய நதிகள்‌ 
உள்ளன. வெள்ளம்‌ பிரவாகித்து. 
வருவதுபோல,  அசீரியாவின்‌ ராஜா, 
தன்னுடைய திரளான சேனைகளோடு, 
யூததேசத்தின்மீது: வருவான்‌. கர்த்தர்‌ 

அசீரியா ராஜாவுடைய சகல. 
ஆடம்பரத்தையும்‌ அவர்கள்மேல்‌ 
புறப்படப்பண்ணுவார்‌. அசீரியாவின்‌ ராஜா 
திரளான சேனைகளோடு  யூதாவின்மீது. 
வருவான்‌. 


நம்முடைய நதி  சீலோவாவின்‌ 
தண்ணீர்களைப்போல மெதுவாய்‌ ஓடினாலும்‌, 
நாம்‌ இதை  அசட்டைபண்ணக்கூடாது. 
நம்முடைய நதி. ஆரவாரமில்லாமல்‌, 
அமைதியாய்‌ ஓடினாலும்‌, நாம்‌ அதை 
வெறுத்துவிடக்கூடாது. இது கர்த்தர்‌ நமக்குக்‌ 
கொடுத்திருக்கிற ஆசீர்வாதமான நதி. 


வல்லமையுள்ள 


& திரளான 
ஆபத்தானது. அது 


ஆரவாரம்பண்ணும்‌. 


அவர்களுடைய 
ஒடைகளெல்லாவற்றின்மேலும்‌ போய்‌ புரண்டு 
ஒடும்‌. அவர்களுடைய எல்லா 
கரைகளின்மேலும்‌ புரண்டு ஒடும்‌. அந்த 
ஆற்றுநீர்‌ யூதாவுக்குள்‌ புகுந்து பிரவாகித்து 
குடந்துவரும்‌. ஆற்றுநீர்‌ உயரமாய்‌ வரும்‌. 
அது கழுத்து மட்டும்‌ வரும்‌. 

அசீரியாவின்‌ சேனை, திரளான 
ஆற்றுநீரைப்போல, கட்டுக்கடங்காமல்‌ வரும்‌. 
அவர்கள்‌ வெள்ளம்‌ பிரவாகித்து 
வருவதைப்போல,  யூததேசத்திற்குள்ளே 
பிரவாகித்து வருவார்கள்‌. ஆரவாரத்தோடு 
வருவார்கள்‌. அழிப்பதற்காக வருவார்கள்‌. 
காட்டாற்று வெள்ளம்‌ போல வருவார்கள்‌. 
யூததேசத்தின்மீது அசீரியரின்‌ சேனை 
ஜலப்பிரளயமாய்‌. வந்து, அவர்களை 
மொத்தமாய்‌ அழித்துப்போடுவார்கள்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QODNENS 
PUBLISHERS 


அசீரியாவின்‌ சேனை யூதாவுக்குள்‌ 
புகுந்து பிரவாகித்து கடந்துவருவார்கள்‌ 
கழுத்து மட்டும்‌ வருவார்கள்‌. அவர்கள்‌ 
எருசலேமின்‌ கோட்டையை முற்றிக்கையிடும்‌ 
அளவுக்கு வந்துவிடுவார்கள்‌. வெள்ளம்‌ 
பிரவாகித்து ஒடினாலும்‌, அதனால்‌ வரும்‌ 
ஆபத்து, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, 
கழுத்து. வரையிலும்தான்‌ இருக்கும்‌ 
அவர்களுடைய தலைப்‌ பகுதிக்கு ஒரு 
ஆபத்தும்‌ வராது. அவர்கள்‌ கர்த்தரை 
நோக்கிக்‌ கூப்பிடும்‌. அளவுக்கு, 
அவர்களுடைய வாய்‌ தண்ணீருக்கு மேலே 
தான்‌ இருக்கும்‌ கர்த்தர்‌ தம்முடைய 
பிள்ளைகளை  சோதித்தாலும்‌, அந்த 
சோதனையிலிருந்து தப்பித்துக்கொள்ளும்‌. 
வழியையும்‌ உண்டுபண்ணுவார்‌. 


அசீரியர்கள்‌ கழுகைப்போல தங்கள்‌ 
செட்டைகளை விரித்து வருகிறார்கள்‌. 
அசீரிய சேனையின்‌ வலதுபுறத்திலும்‌, 
இடத்திலும்‌ இருக்கிறவர்கள்‌, கழுகின்‌ 
இரண்‌। செட்டைகளைப்போல, 
வலந்த விசாலத்தை மூடுகிறார்கள்‌. 

ரியரின்‌ சேனை யூததேசத்திற்குள்‌ 
வித்த வந்தாலும்‌, 


அந்த தேசம்‌ 
இன்னும்‌ யூதருடைய  தேசமாகவே 
இருக்கிறது. அது இன்னும்‌ தாவீதின்‌ 


வம்சத்தாருடைய தேசமாகவே இருக்கிறது. 


ஏசாயா தீர்க்கதரிசி 
யூதாதேசத்தைப்பற்றியும்‌, அசீரியாவின்‌ 
ராஜா... அவர்கள்மேல்‌ வருவதைப்பற்றியும்‌ 
சொல்லும்போது, “இம்மானுவேலே அவன்‌ 
செட்டைகளின்‌ விரிவு உமது தேசத்தின்‌ 
விசாலத்தை மூடும்‌" என்று சொல்லுகிறார்‌. 
மூததேசந்தை "உமது நேசம்‌" என்றே 
ஈல்லுகிறார்‌. யூததேசத்தின்மீது 
சத்துருக்கள்‌ வந்தாலும்‌, அந்த தேசம்‌ 
யூதர்களுடைய  தேசமாகவே 
அது கிறிஸ்துவின்‌ தேசமாகவே 
உலகஇரட்சகரான 
இயேசுகிறிஸ்து பிறக்கப்போகிற தேசமாகவே 
இருக்கும்‌. 


நம்முடைய கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து. 
யூதேயா தேசத்திலுள்ள பெத்லகேம்‌ என்னும்‌ 
ஊரில்‌ பிறந்தார்‌. கிறிஸ்துவானவர்‌ தமது 
தேசத்தில்‌ பிறந்தார்‌. தாவீதின்‌ 
குமாரனாகிய இயேசுகிறிஸ்து தாவீதின்‌ 
தேசத்தில்‌ பிறந்தார்‌. 





i THE] யாத்திராகமம்‌ - விரிவுரை 
LLL EXODUS - COMMENTARY 


புத்திரரோடும்‌ செய்துகொண்ட 
உடன்படிக்கையே பத்துக்‌ கற்பனைகள்‌ 
என்னும்‌ உபதேசமும்‌ உள்ளது. (யாத்‌ 
34:28: நோளா 510). மோசே 
உடன்படிக்கை புஸ்தகத்தை எடுத்து, 
அதைப்‌ பிரதிஷ்டை பண்ணினார்‌. 
இதில்‌ பத்துக்‌ கற்பனைகளும்‌, மேலும்‌ 
715 கட்டளைகளும்‌ உள்ளன. 
(யாத்‌ 24:7-8). 


டய பிரமாண 
மோசேயின்‌ பிரமாணமும்‌ திதி 


பிரமாணம்‌ (மாக! 18) என்றும்‌, 
சல்ங்காச்சார பிரமாணம்‌ 
(ceremonial வஸு. என்றும்‌ 
பிரிக்கப்படவில்லை. பத்துக்‌ 
கற்பனைகள்‌ கற்பலகைகளில்‌ 
எழுதப்பட்டது. மற்றவை தண்டன்‌ 
எழுதப்பட்டிருக்கிறது. 

வேளையில்‌ மோசேயின்‌ பஸ்தகத்தில 
பத்துக்‌ கற்பனைகளும்‌, மற்ற எல்லாக்‌. 
கட்டளைகளும்‌ எழுதப்பட்டிருக்கிறது. 


நீதிநெறி பிரமாணத்தில்‌ 
வாழவேண்டிய முறையைப்‌ பற்றி 
யாத்‌ 2018-23:33 ஆகிய 
வசனங்களில்‌ பதினான்கு 
கட்டளைகள்‌ உள்ளன. (யாத்‌ 20:26; 
யாத்‌ 21:2-1122-23; 
யாத்‌ 22:16-17 19) 


பத்துக்‌ கற்பனைகளில்‌ ன்று 
கற்பனைகள்‌ மனுஷன்‌ தே: 
வைத்திருக்க வேண்டிய தத்‌ 
பற்றிக்‌ 
யாத்‌ 20:18-23:33 
வசனங்களில்‌ இதுபோன்று 
கட்டளைகள்‌ உள்ளன. 
(யாத்‌ 20:23-26; யாத்‌ 22:20,28-31; 
யாத்‌ 2313-19, 21-22,24-25,32-33).. 


நியமங்கள்‌. (ordinances) 
ஆகியவை அடங்கியுள்ளன. மார்க்கச்‌ 
சம்பந்தமான நியமங்களும்‌: 
(யாத்‌ 12:14: யாத்‌ 13:10; எசே 4624: 
2கொரி 11:2) வாழும்முறை 


18. தேவன்‌ மோசேயோடும்‌, இஸ்ரவேல்‌: நியமங்களும்‌ (civil laws) 


சாமு 30:25; ஏசா 58:2) மோசேயின்‌ 
பிரமாணங்களில்‌ உள்ளன. 


20, வேதாகமத்தில்‌ கற்பனை 
கூறப்பட்ிருப்பது 
கற்பனைகளை மட்டும்‌ குறிக்காமல்‌, 
அநேக கற்பனைகளைக்‌ குறிக்கிறது. 
பழைய ஏற்பாட்டில்‌ பத்துக்‌ 
கற்பனைகள்‌ என்னும்‌ வாக்கியம்‌ 
ல்லாக்‌ கற்பனைகளையும்‌ 
(யாத்‌ 15:26, 
லேவி 4:213,22; 


மத்‌ 549 
யோவான்‌ 
2கொரி 7:19; 


வார்த்தை 
கற்பனைகள்‌ 
குறிக்கும்‌. 
கற்பனைகளைக்‌ 


ஏற்பாட்டிலுள்ள. 

ஆராய்ந்து 

பார்க்கும்பொழுது, பத்துக்‌ 

கற்பனைகளில்‌ ஒன்பது கற்பனைகள்‌ 

புதிய ஏற்பாட்டில்‌ 
அங்கிகரிக்கப்பட்டிருக்கின்றன. 

ஓய்வுநாள்‌ கற்பனை 

மட்டும்‌ அங்கீகரிக்கப்படவில்லை. 


(ரோமர்‌ 14:5-6; கொலோ 2:14-17). 


புறஜாதி தேசத்தார்‌ மோசேயின்‌. 
பிரமாணங்களுக்கு கீழ்ப்பியவேண்டும்‌ 
என்று வேதாகமத்தில்‌ எங்கும்‌ 
உபதேசம்பண்ணப்படவில்லை. புறஜாதியார்‌ 
ஒரு சில காரியங்களில்‌ பங்குபெறக்கூடாது 
என்று மோசேயின்‌ பிரமாணத்தில்‌ 
அவர்கள்‌ தடைபண்ணப்பட்டிருக்கிறார்கள்‌. 
அதன்‌ விவரம்‌ வருமாறு : 





i= a 
TT 


தேவன்‌ 
இருக்கிறார்‌ 
ஏசா 8:9,10 


8:9. ஜனங்களே, 
லக்கன 
முறியடிக்கப்படுவீர்கன்‌; 

தேசத்தாராகிய நீங்கள்‌ எல்லாரும்‌ 
செவிகொடுங்கள்‌; இடைக்கட்டிக்‌ 


கொள்ளுங்கள்‌, முறி த்தோடுவீர்கன்‌, 


ஏசா 8:10. ஆலோசனை செய்யுங்கள்‌, 

அது அபத்தமாகும்‌; வார்த்தையை 

வசனியுங்கள்‌, அது நிற்காது; தேவன்‌ 

எங்கனோடே இருக்கிறார்‌. 
யூதாதேசத்திற்கு விரோதமாக. 
ரலேலின்‌ பத்துக்கோத்திரத்தாரும்‌, 

சீரியா தேசத்தாரும்‌ யுத்தம்‌ பண்ண 

வந்திருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ எருசலேமை 

முற்றிக்கைப்போட்டிருக்கிறார்கள்‌. ்‌ 

ராஜாவாகிய ஆகாசம்‌, 

ஜனங்களும்‌ இஸ்ரவேலின்‌ 

சீரியாவின்‌ ராஜாவையும்‌ 

த்தினால்‌ குலங்கிப்போயிருக்கிறார்கள்‌. 


அழிவு 
நெருங்கியிரக்கிறது இந்த சூழ்நிலையில்‌ 


ஏசாயா தீர்க்கதரிசி 
வார்த்தையை முன்னறிவிக்கிறார்‌ 


கர்த்தருடைய 


ப மதாதேரற்தானை 
சத்துருக்களால்‌ ஜெயிக்க 
சீரியராலும்‌, இஸ்ரவேலராலும்‌ யூதாவை. 
ஒன்றும்‌ செய்யமுடியாது. அவர்கள்‌ 
இருவரும்‌ தங்களால்‌ முடிந்தவரையிலும்‌, 
யூதாவின்மீது படையெடுத்து வந்தாலும்‌, 
எருசலேமுக்கு விரோதமாக 
முற்றிக்கைப்போட்டாலும்‌, அவர்களால்‌ 
யூதாவையும்‌ எருசலேமையும்‌, தாவீதின்‌ 
வம்சத்தாரையும்‌ ஒன்றும்‌ செய்யமுடியாது. 
ர்க்கதரிசி சீரிய ம்‌ 
த்‌ த்‌ 
ப்‌ நங்கள்‌ 
என்று 
ஏசாயா 
'தூரதேசத்தாராகிய 
செவிகொடுங்கள்‌, 
இடைக்கட்டிக்‌ கொள்ளுங்கள்‌” ஆனாலும்‌, 


அவர்களுடைய 
முடியாது. 


ஏசாயா 
இஸ்ரவேலரிடமும்‌, 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


நீங்கள்‌ முறிந்தோடுவீர்கள்‌" 
சொல்லுகிறார்‌. ஏசாயா 
தேவனுடைய நாமத்தினால்‌ 
கர்த்தருடைய 
ஜனங்களெல்லோரும்‌ 
செவிகொடுக்கவேண்டும்‌. 


சீரியரும்‌ இஸ்ரவேலரும்‌ யூதாவுக்கும்‌ 
எருசலேமுக்கும்‌ விரோதமாக தங்களால்‌ 
யுத்தம்‌ பண்ண 

சீரியரும்‌ இஸ்ரவேலரும்‌ 

விரோதமாய்‌ 
அவர்கள்‌ 
விரோதமாக 


என்றும்‌. 
தீர்க்கதரிசி, 
பேசுகிறார்‌. 
வார்த்தைக்கு 


யூதாதேசத்தாருக்கு 
ஒன்றுகூடியிருக்கிறார்கள்‌. 
தாவீதின்‌ வம்சத்தாருக்கு 
இடைக்கட்டியிருக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ தங்களுக்கு 
இடைக்கட்டியிருப்பதாகச்‌ 
அவர்கள்‌ யூதருக்கு 
ஆலோசனை பண்ணுகிறார்கள்‌. 
அவர்களுடைய ஆலோசனைகள்‌ 
நிறைவேறாது. அவை அபத்தமாகும்‌. 
சீரியரும்‌ இஸ்ரவேலரும்‌ வார்த்தையை 
வசனிக்கிறார்கள்‌. யூதாவுக்கு விரோதமாக 
தாங்கள்‌ என்ன  செய்யவேண்டுமென்று, 
அவர்களே தீர்மானம்பண்ணுகிறார்கள்‌. 
தாங்கள்‌ நினைப்பதும்‌, சொல்லுவதும்‌ 
நிச்சயமாய்‌. நடைபெறும்‌ என்று 
நம்பிக்கையோடிருக்கிறார்கள்‌. அவர்களுடைய 
முயற்சிகளெல்லாம்‌ வீணாய்ப்போகும்‌. 
அவர்கள்‌ சொன்ன வார்த்தைகள்‌ 
நிறைவேறாது. அவர்கள்‌ முறிந்தோடுவார்கள்‌. 


சீரியரும்‌ இஸ்ரவேலரும்‌ தாவீதின்‌ 
வரத்தான்‌. சக்த வேள்ட்‌ ப 
வந்திருக்கிறார்கள்‌. அவர்களுடைய 
தீய ஆகோசனை அவர்களுக்கே தீங்காய்‌ 
முடியும்‌. அவர்களால்‌ தாவீதின்‌ வம்சத்தாரை 
அழிக்க முடியாது. இந்த யுத்தத்தில்‌ சீரியரும்‌ 
இஸ்ரவேலரும்‌ அழிந்துபோவார்கள்‌. யுத்தத்தில்‌ 
தோற்றுப்போய்‌ முறிந்தோடுவார்கள்‌. 
எருசலேமுக்கு விரோதமாய்‌ அவர்கள்‌ செய்த 
ஆலோசனைகள்‌ சித்திக்காது. ஏனெனில்‌, 
“தேவன்‌ எங்களோடே இருக்கிறார்‌" என்று 
ஏசாயா சொல்லுகிறார்‌. தேவன்‌ தாவீதின்‌ 
வம்சத்தாரோடு கூடயிருக்கிறார்‌. 
அவர்களுக்காக யுத்தம்பண்ணுகிறார்‌. 
தேவன்‌ நம்மோடு கூடயிருக்கும்போது. 
நமக்கு விரோதமாய்‌ யாராலும்‌ எதிர்த்து 
நிற்கமுடியாது. 





f= THE 
TT 


இந்த ஜனத்தின்‌ வழி 
ஏசா 8:11 


ஏசா 8:11. கர்த்தருடைய கரம்‌ என்மேல்‌ 
அமர்த்து, அவர்‌ என்னுடனே பேசி, 
நான்‌ இத்த ஜனத்தின்‌ வழியிலே. 
நடவாதபடி எனக்குப்‌ புத்திசொல்லி. 
வினம்பின தாவது: 


கர்த்தர்‌ ஏசாயாவுக்கு 
வார்த்தைகளைச்‌ சொல்லுகிறார்‌. 
உற்சாகப்படுத்துகிறார்‌. 
கர்த்தருடைய 


ஆறுதலான 
அவரை 
ஏசாயா 
ஜனத்துக்கு அதே 
வார்த்தைகளைச்‌ சொல்லி, அவர்களை 
உற்சாகப்படுத்துகிறார்‌ கஷ்டமான 
சூழ்நிலைகள்‌ வரும்போது, நாம்‌ கர்த்தர்மீது. 
வைத்திருக்கிற விசுவாசத்தை 
விட்டுலிடக்கூடாது. கர்த்தரிடத்தில்‌ மாத்திரம்‌ 
பயபக்தியோடிருக்குவேண்டும்‌. 
யாருக்கும்‌ பயப்படக்கூடாது. 
சத்தியத்தை கர்த்தர்‌ 
கற்றுக்கொடுத்திருக்கிறார்‌. 


கர்த்தருடைய கரம்‌ என்மேல்‌ அமர்ந்‌ 
அவர்‌ என்னுடனே பேரி, நான்‌ இந்த 
ஜனத்தின்‌ வழிமிலே நடவாதபடி எனக்குப்‌ 
புத்திசொல்லி விளம்பினார்‌' என்று ஏசாயா 
சொல்லுகிறார்‌ 


யூநாவின்‌ புத்திரர்‌ பேசுவதுபோல 
ஏசாயா பேசக்கூடாது. அவர்கள்‌ 
செய்வதுபோல ஏசாயா செய்யவும்‌ கூடாது. 
சீரியரும்‌ இஸ்ரவேலரும்‌ தங்களுக்கு 
விரோதமாய்‌ யுத்தம்பண்ண வந்தபோது. 
யூதாவின்‌ புத்திரர்‌ அசீரியரோடு சமாதான 
உடன்படிக்கை செய்தார்கள்‌. அவர்கள்‌ 
செய்ததுபோல ஏசாயா செய்யக்கூடாது. 
தாவீதின்‌ வம்சத்தார்‌ அசீரியரின்‌ உதவியை 
நாடினார்கள்‌. ஏசாயா அவர்களைப்போல 
அசீரியரின்‌ உதவியை நாடாமல்‌, கர்த்தரின்‌ 
உதவியை மாத்திரமே நாடவேண்டும்‌. 


தாவீதின்‌ வம்சத்தார்‌ எல்லோரும்‌ ஒரு 
வழியாகப்போனால்‌, ஏசாயாவும்‌ அதே 
வழியில்‌ போகவேண்டும்‌ என்னும்‌ அவசியம்‌ 
எதுவுமில்லை. கர்த்தர்‌ எந்த வழியில்‌ 
தன்னை வழிநடத்துகிறாரோ, அந்த வழியில்‌ 
மாத்திரமே ஏசாயா போகவேண்டும்‌. 
கர்த்தருடைய பலத்தகரம்‌ ஏசாயாவின்மீது 
அமர்ந்திருக்கிறது. கர்த்தரே 
ஏசாயாவை கரம்‌ பிடித்து வழிநடத்துகிறார்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


ஏசாயா கர்த்தருடைய அடிச்சுவடுகளை 
மாத்திரமே பின்பற்றிச்‌ செல்லவேண்டும்‌. 
திரளான யூதஜனத்தாரின்‌ அடிச்சுவடுகளைப்‌ 
பின்பற்றவேண்டுமென்று நினைக்கக்கூடாது. 


கர்த்தருடைய பிள்ளைகள்‌ அவருடைய 
வார்த்தைக்கும்‌, அவருடைய 
வழிநடத்துதலுக்கும்‌' மாத்திரமே 
முக்கியத்துவம்‌ கொடுக்கவேண்டும்‌. ஆனால்‌ 
இக்காலத்தில்‌, ஆவிக்குரிய தலைவர்கள்கூட, 
கர்த்தருடைய வழியில்‌ நடவாமல்‌, திரளான 
ஜனங்களுடைய வழியில்‌ 
நடக்கவேண்டுமென்று நினைக்கிறார்கள்‌. 
கூட்டத்தோடு கூட்டமாகப்‌ போய்விட்டால்‌, 
அது தங்களுக்கு எளிதாகயிருக்கும்‌ என்று 
நினைக்கிறார்கள்‌. 

பிரச்சனைகளும்‌, வேதனைகளும்‌, 
வரும்போது, அவற்றை 
பயந்துகொண்டு, திரள்கூட்டத்தாரோடு 
ஒப்புரவாகிவிடுகிறார்கள்‌. ஊருக்கு ஒத்த 
வேலும்‌ போடுகிறார்கள்‌. ஏசாயா 
அப்படிப்பட்ட தப்பிதத்தை செய்துவிடக்கூடாது 
என்று, கர்த்தர்‌ அவருக்கு 
புத்திசொல்லுகிறார்‌ 


கட்டுப்பாடு. 
ஏசா 8:12 


ஏசா 8:12. இந்த ஜனங்கள்‌ கட்டுப்பாடு 

என்று. சொல்லுகிறதையெல்லாம்‌ 
கட்டுப்பாடு. 
சொல்லாமலும்‌, அவர்கள்‌ பயப்படுகிற 
பயத்தின்படி நீங்கள்‌ பாயப்படாமலும்‌, 
கலங்காமதும்‌, 


நீங்கள்‌. என்று 


சீரியரும்‌ இஸ்ரவேலரும்‌ எருசலேமுக்கு 
விரோதமாக முற்றிக்கைப்போட்டிருக்கிறார்கள்‌. 
நரகத்திற்குள்ளே இருக்கிற தாவீதின்‌ 
சந்ததியார்‌ த்‌ ல்‌ 
நிரம்பியிருக்கிறார்கள்‌. 
நம்பாதவர்களுக்குத்தான்‌ 
கர்த்தரை நம்பாமலிருப்பது பாவம்‌. தாவீதின்‌ 
வம்சத்தாரிடம்‌ கர்த்தருக்குப்‌ பயப்படும்‌ பயம்‌ 
மாத்திரமே இருக்கவேண்டும்‌. மனுஷருக்குப்‌ 
பயப்படும்‌ பயம்‌ இருக்கக்கூடாது. ஆனால்‌ 
எருசலேமுக்குள்ளே இருக்கும்‌ தாவீதின்‌ 
சந்ததியாரை பயம்‌ பிடித்துக்கொள்கிறது. 
கர்த்தரும்‌, கர்த்தருடைய வார்த்தையும்‌ 
அவர்களை ஆளுகை செய்யவில்லை. பயம்‌ 
அவர்களை ஆளுகை செய்கிறது. 





ப்‌ FTE 
TT 


சோர்ந்துபோகும்போது. 
இருதயமும்‌ சோர்ந்துபோகும்‌. 

மின்‌; 
ஜனங்களுடனே 
திடனற்றவதமாயிருக்கிறவள்‌ எவனோ, 
அவன்‌ தன்‌ சகோதரரின்‌ இருதயத்தைத்‌ 
தன்‌ இருதயத்தைப்போலக்‌. 
கரைந்துபோகப்பண்ணாதடிடிக்கு, தன்‌ 
வீட்டுக்குத்‌ திரும்பிப்‌ போகக்கடவன்‌ என்று. 
சொல்லவேண்டும்‌" (உபா 20:8). 


யூதாவின்‌ புத்திரர்‌ 
"கட்டுப்பாடு" என்று சொல்லுகிறார்கள்‌. 
அவர்களைப்போல ஏசாயாவும்‌ “கட்டுப்பாடு” 
என்று சொல்லக்கூடாது. “இந்த ஜனங்கள்‌ 
கட்டுப்பாடு என்று சொல்லுகிறதையெல்லாம்‌ 
நீங்கள்‌ கட்டுப்பாடு என்று 
சொல்லாமலிருங்கள்‌” என்று ஏசாயா 
யூதாவின்‌ புத்திரருக்கு ஆலோசனை 
சொல்லுகிறார்‌ 

கர்த்தரே 
ஏசாயாவுக்குச்‌ சொன்னார்‌. 
சொன்ன 
இப்போது 


எல்லோரும்‌ 


லோசனைமை 
காத்தர்‌ தனக்கு 
ஆலோசனையை ஏசாயா 

யூதாவின்‌ புத்திரருக்குச்‌ 
சொல்லுகிறார்‌ மேலும்‌, “அவர்கள்‌ 
பயப்படுகிற பயத்தின்படி நீங்கள்‌ 
பயப்பபாமலும்‌, கலங்காமலும்‌ இருங்கள்‌" 
என்றும்‌ ஏசாயா சொல்லுகிறார்‌. 


யூதாவின்‌ ஜனத்தார்‌ 
உடன்படிக்கை பண்ணுகிறார்கள்‌. சீரியரும்‌ 
இஸ்ரவேலரும்‌ தங்களுக்கு விரோதமாய்‌ 
யுத்தம்பண்ண வந்திருப்பதினால்‌ தங்களுக்கு 
மோசமும்‌ நாசமும்‌ வருமென்று 
பயப்படுகிறார்கள்‌. இப்பிப்பட்ட சூழ்நிலையில்‌ 
அவர்கள்‌ கர்த்தரை நம்பவேண்டும்‌. 
ஆனால்‌. தாவீதின்‌ வம்சத்தாரிடம்‌. 
அவிசுவாசமே காணப்படுகிறது. அவர்கள்‌ 
கர்த்தரை நம்பாமல்‌ அசீரியரை நம்புகிறார்கள்‌. 
அப்படிப்பட்ட ஜனத்தோடு ஏசாயாவும்‌ 
சேரக்கூடாது. தாவீதின்‌ வம்சத்தாரும்‌ 
சேரக்கூடாது. 


அசீரியரோடு 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யூதாவின்‌ ஜனங்கள்‌ இப்போது சிறிய 
காரியத்திற்கும்‌ அதிகமாய்ப்‌ பயப்படுகிறார்கள்‌. 
கட்டுப்பாடு, கட்டுப்பாடு” என்று 
சொல்லுகிறார்கள்‌. சீரியரும்‌ 
இஸ்ரவேலரும்‌ தங்களுக்கு விரோதமாய்‌ 
கட்டுப்பாடு" பண்ணியிருக்கிறார்கள்‌ என்று 
தாவீதின்‌ சந்ததியார்‌ வேதனையோடு 
சொல்லுகிறார்கள்‌. சீரியர்‌ எப்பிராமீமரோடு 
சேர்ந்துகொண்டாலும்‌, அதனால்‌ யூதாவின்‌ 
த்திற்‌ பாதிப்பு ஒன்றும்‌ 
ஏனெனில்‌ யூதாவின்‌. 
புத்திரர்‌ கர்த்தரோடு சேர்ந்திருக்கிறார்கள்‌. 
தங்களோடுகூட சேனைகளின்‌ கர்த்தர்‌ 
இருக்கும்போது, தங்களுக்கு விரோதமாய்‌ 
யாரும்‌ வரமுடியாது. என்று யூதாவின்‌ 
_ பரிசுத்த தைரியத்தோடு. 
ஆனால்‌ அவர்களோ 
கோணம்‌ நினைத்து, 
பயப்படுகிறார்கள்‌. கலங்குகிறார்கள்‌. 
அப்படிப்பட்ட பயம்‌ ஏசாயாவுக்கு வரக்கூடாது. 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. கர்த்தர்‌ 
தனக்கு சொல்லியிருக்கிற இந்த 
வார்த்தைகளை, ஏசாயா யூதாவின்‌ 
புத்திரருக்குச்‌ சொல்லுகிறார்‌. 


சேனைகளின்‌ கர்த்தரையே 
பரிசுத்தம்பண்ணுங்கள்‌ 
ஏசா 8:18 


ஏசா 8:18. சேனைகளின்‌ கர்த்தரையே 
பரிசுத்தம்பண்ணுங்கன்‌; அவரே 
உங்கள்‌ பயமும்‌, அவரே உங்கள்‌. 
அச்சமுமாயிருப்பாராக. 


கர்த்தருடைய பிள்ளைகளிடம்‌, 
கர்த்தருக்குப்‌ பயப்படுகிற பரிசுத்தமான பயம்‌ 
மாத்திரமே இருக்கவேண்டும்‌. மனுஷருக்கு 
பயப்படும்‌ பயம்‌ இருக்கக்கூடாது. நம்மிடத்தில்‌. 
மனுஷபயம்‌ இருக்கக்கூடாது என்றால்‌, 
கர்த்தருக்குப்‌ பயப்படும்‌ பயம்‌ 
இருக்கவேண்டும்‌. கர்த்தருக்கு பயப்படுகிற 
பயம்‌, மனுஷபயத்தை நம்மைவிட்டு 
நீக்கிப்போடும்‌. 

ஏசாயா தீர்க்கதரிசி இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாரிடம்‌ “சேனைகளின்‌ கர்த்தரையே 
பரிசுத்த்பண்ணுங்கள்‌" என்று சொல்லுகிறார்‌. 
மேலும்‌, “அவரே உங்கள்‌ பயமும்‌, அவரே 
உங்கள்‌ அச்சமுமாயிருப்பாராக” என்றும்‌ 
சொல்லுகிறார்‌. 





f= FTN 
TT 


"நீதியினிமித்தமாக நீங்கள்‌ பாடுபட்டால்‌ 
பாக்கியவான்களாயிருப்பீர்கள்‌; அவர்களுடைய 


நம்பிக்கையைக்குறித்து 
விசாரித்துக்‌ கேட்கிற 
சாந்தத்தோடும்‌ வணக்கத்தோடும்‌ 
உத்தரவுசொல்ல எப்பொழுதும்‌ 
ஆயத்தமாயிருங்கள்‌" பேது 31475) 


உங்களிடத்தில்‌ 
யாவருக்கும்‌ 


பேதுரு இந்த வாக்கியத்தை பாடுகளை 
அனுபவிக்கிற விசுவாசிகளுக்கு 


ஆறுதலாக எழுதியிருக்கிறார்‌ 


அவர்‌ உங்களுக்குப்‌ 
பரிசுத்தஸ்தலமாயிருப்பார்‌. 
ஏசா 8:14 


ஏசா 84. அவர்‌ 
பரிசுத்தஸ்தலமாயிருப்பார்‌, 
இஸ்ரவேலின்‌ 

கோத்திரத்துக்கும்‌ தடுக்கலின்‌ கல்லும்‌, 
இடறுதலின்‌ கன்மலையும்‌, 
எருசலேமின்‌ குடிகளூக்குச்‌ கருக்கும்‌ 
கண்ணியுமாயிருப்பார்‌. 


a புத்திரருக்கு 
கர்த்தா rire பரிசுத்தமான பாதுகாப்பு 
கிடைக்கும்‌. கர்த்தர்‌ அவர்களுக்கு பரிசுத்த 
ஸ்தலமாயிருப்பார்‌. தாவீதின்‌ வம்சத்தாருக்கு 
கர்த்தரே அவர்களுடைய பயமும்‌, அவரே 
அவர்களுடைய அச்சமுமாயிருக்கவேண்டும்‌. 
அப்போது கர்த்தரே அவர்களுடைய 
நம்பிக்கையாயும்‌, 'உதவியாயும்‌, 
பாதுகாப்பாயும்‌ இருப்பார்‌. கர்த்தரே 
அவர்களை அவர்களுடைய சத்துருக்களின்‌ 
கைகளிலிருந்து விடுவிக்கிறவராயும்‌ இருப்பார்‌. 


கர்த்தர்‌ தாவீதின்‌ வம்சத்தாருக்கு 
பரிசுத்த ஸ்தலமாகமிருப்பார்‌. 
புத்திர்‌ கர்த்தருடைய 
பாதுகாப்பைத்‌ தேடி ஓடிவரலாம்‌. கர்த்தருடைய 
பரிசுத்த ஸ்தலத்தில்‌, 
பிரசன்னம்நிரம்பியிருக்கிறது. 
பரிசுத்த. ஸ்தலத்தில்‌, 


பரிசுத்தவான்‌களுக்கு, பரிபூரணமான. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


பாதுகாப்பு கிடைக்கும்‌. கர்த்தரே நம்முடைய 
பயமும்‌, அவரே நம்முடைய 
அச்சமுமாயிருக்கும்போது, நாம்‌ 
சத்துருக்களுக்கு பயப்படவேண்டிய 
தேவையில்லை. சத்துருக்கள்‌ நிமித்தமாய்‌ 
நமக்கு அச்சம்‌ வரக்கூடாது. மனுஷபயம்‌. 
தேவனுக்கு விரோதமான பாவம்‌. 


அவர்களில்‌ 


இடறி விழுவார்கள்‌ 
ஏசா 8:15 


அநேகர்‌ 


ஏசா 8:10. அவர்களில்‌ அநேகர்‌ இடறி 
விழுந்து நொறுங்கிக்‌ சிக்குண்டு. 
ீடிபடுவார்கள்‌. 


யூதாவும்‌ இஸ்ரவேலும்‌ கர்த்தருடைய 
ஜனங்கள்‌. இரண்டு. தேசத்தாரும்‌ 
கர்த்தரையே க்கவேண்டும்‌. 
கர்த்தருக்கு மாத்திரமே பயப்படவேண்டும்‌. 
ஆனால்‌ யூதாவிலும்‌ இஸ்ரலேலிலும்‌, 
ஏராளமான ஜனங்கள்‌ கர்த்தரிடத்தில்‌ 
பயபக்தியில்லாமலிருக்கிறார்கள்‌. கர்த்தரை 
நம்பாமலும்‌ இருக்கிறார்கள்‌. கர்த்தருக்கு 
விரோதமாக 'துணிகரமாய்ப்‌ பாவம்‌. 
செய்கிறார்கள்‌. இப்படிப்பட்டவர்கள்மீது 
தேவனுடைய ஆக்கினைத்திர்ப்ப 
வருமென்றும்‌, கர்த்தரை நம்பாத ஜனங்கள்‌ 
அழிந்துபோவார்கள்‌ என்றும்‌ ஏசாயா 
சொல்லுகிறார்‌. 


ஏசாயா இதுவரையிலும்‌ கர்த்தருடைய 
வார்த்தைகளைச்‌ சொன்னார்‌. 
ஆலோசனைகள்‌ 
அபத்தமாகும்‌ என்றும்‌, அவர்கள்‌ வசனிக்கிற 
வார்த்தைகள்‌ நிற்காது என்றும்‌ ஏசாயா 
யூதாவின்‌ புத்திரருக்கு' ஆறுதலான. 
வார்த்தைகளைச்‌ சொன்னார்‌. ஆனால்‌. 
கர்த்தரை விசுவாசியாத ஜனங்களுக்கு, 
இந்த ஆறுதலும்‌ ஆசீர்வாதமும்‌ கிடைக்காது. 
யூதாவிலும்‌ இஸ்ரவேலிலும்‌ ஏராளமான 
ஜனங்கள்‌ கர்த்தரை விசுவாசிக்கமாட்டார்கள்‌ 
என்பதை ஏசாயா அறிந்துகொள்கிறார்‌. 
அவர்கள்‌ சேனைகளின்‌ கர்த்தரையே 
பரிசுத்தம்‌. பண்ணவேண்டும்‌. ஆனால்‌ 
கர்த்தருடைய ஜனத்தாரில்‌ அநேகர்‌ 
சேனைகளின்‌. கர்த்தரை 
பரிசுத்தம்பண்ணமாட்டார்கள்‌. 





ழ்‌ நள 
யாய 


இஸ்ரவேலின்‌ 
புத்திரரும்‌ 
போனபடியினால்‌, 
ஆசீர்வாதமும்‌, 


புத்திரரும்‌, 
கர்த்தரை 


யூதாவின்‌ 
நம்பாமல்‌. 
கர்த்தருடைய 
பாதுகாப்பும்‌, தெய்வீக 
அவர்களுக்குக்‌ கிடைக்காது. 
கர்த்தருடைய கோபம்‌ வரும்‌. 


குடிகளுக்குச்‌ 

கண்‌: யிருப்பா! 

விசுவாசியாத 

கர்த்தருடைய கோபத்தை தீர்க்கதரிசனமாகச்‌ 
சொல்லுகிறார்‌. 


கர்த்தரை நம்பாதவர்களில்‌ அநேகர்‌ 
இடறிலிழுவார்கள்‌. அவர்களில்‌ அநேகர்‌ 
நொறுங்கி சிக்குண்டு பிடிபடுவார்கள்‌. 
தமக்குப்‌ பயந்து ஜீலிக்கிற. 
மிசுத்தவான்களுக்கு கர்த்தர்‌ 
ஜீவனுக்கேற்ற நற்கந்தமாகயிருப்பார்‌. 
தமக்கு பயப்படாமல்‌, தம்மை விசுவாசிக்காமல்‌, 
துணிகரமாய்ப்‌ பாவம்‌ செய்து. 

துன்மார்க்கமாய்‌. ஜீவிக்கிறலர்களுக்கோ 
கர்த்தர்‌ மரணத்திற்கேதுவான 
துர்க்கந்தமாகமிருப்பார்‌ 


சாட்சி ஆகமம்‌ 
ஏசா 8:16 


ஏசா 8:16. சாட்சி ஆகமத்தைக்‌ கட்டி, 
என்‌ ருக்குன்னே வேதத்தை 
முத்திரையிடு என்றார்‌. 


பிள்ளைகளிடத்தில்‌ 
வேதாகமம்‌ 


கர்த்தருடைய 
பரிசுத்த 
ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது. 
தேவஜனத்திற்குக்‌ 
மிகப்பெரிய சிலாக்கியம்‌. 
பிள்ளைகள்‌ சேனைகளின்‌ 
பரிசந்தம்பண்ண வேண்டும்‌. 
அவர்களுக்கு பயமும்‌, அச்சமுமாகயிருப்பார்‌. 
சேனைகளின்‌ கர்த்தரே, தம்முடைய 
பிள்ளைகளுக்கு பரிசுத்த ஸ்தலமாகவும்‌ 
இருப்பார்‌. தம்முடைய ஜனங்கள்‌ சாட்சி 
ஆகமத்தைக்‌ கட்டவேண்டுமென்று கர்த்தர்‌ 
கட்டளையிடுகிறார்‌. 


ன. 
கிடைத்திருக்கிற 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தம்முடைய 
தம்முடைய சீஷருக்குள்ளே 
முத்திரையிட்டிருக்கிறார்‌. கர்த்தருடைய 
வேதமே அவருடைய சாட்சி ஆகமம்‌. சாட்சி 
விசுவாசத்தை 
நம்முடைய 
நடத்தையை வழிநடத்துகிறது. சாட்சி 
ஆக சொல்லப்பட்டிருக்கிற 
சத்தியங்களுக்கு நாம்‌ கீழ்ப்படியவேண்டும்‌. 
தேவனுடைய பிரமாணத்திற்கும்‌ கீழ்ப்படிந்து, 
பயபக்தியோடு ஜீவிக்கவேண்டும்‌. 
தேவனுடைய வன்‌ 
ஆகமமும்‌, அவருடைய 
முத்திரையிடப்பட்டிருக்கிறது. 
நாம்‌ 


னார்‌ 
ஒன்றையும்‌ 
குறைக்கவும்‌ 

வேதவாக்கியங்களெல்லாம்‌ 
தேவஆலியானவரால்‌ அருளப்பட்டிருக்கிறது. 
தேவன்‌ தம்முடைய வார்த்தைகளை 
பல்பின்‌, தம்முடைய பரிசுத்தவான்கள்‌ 


அதை எழுதி, 
முத்தலிப்‌ நம்முடைய 
கையிலுள்ள பரிசுத்த வேதாகமம்‌ 
முழுமையானது. இதோடு எதையும்‌ 
கூட்டவேண்டிய அவசியமோ அல்லது 
குறைக்க வேண்டிய அவசியமோ இல்லை, 
கர்த்தர்‌ நமக்கு வெளிப்படுத்த. 
வேண்டுமென்று சித்தங்கொண்ட எல்லா 
சத்தியங்களையும்‌, தம்முடைய பரிசுத்த 
வேதாகமத்தில்‌ முழுமையாய்‌ 

வெளிப்படுத்தியிருக்கிறார்‌ 
கர்த்தருடைய சாட்சி 
அவருடைய  சீஷர்களின்‌ கரங்களில்‌ 
ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய 
சீஷர்கள்‌ தீர்க்கதரிசிகளுக்கு புத்திராகவும்‌, 
ன்‌ புத்திரராகவும்‌ 


ஆகமம்‌ 


“நீங்கள்‌ அந்தத்‌ தீர்க்கதரிசிகளுக்குப்‌ 
புத்திரராயிருக்கிறிர்கள்‌; உன்‌ சந்ததியினாலே 
பூமியிலுள்ள 
ஆசீர்வதிக்கப்படும்‌. 
ஆபிரகாமுக்குச்‌ 
முன்னோர்களோடே 
உடன்படிக்கைக்கும்‌ 
(அப்‌ 3:25). 


புத்திரராயிருக்கிறீர்கள்‌" 





ழ்‌ நள 
யாய 


அப்வக்கப்பப் வுக்கு. 

யேசுவைப்பற்றும்‌ 

விசுவாசத்தோடும்‌ அன்போடும்‌ என்னிடத்தில்‌ 

கேட்டிருக்கிற ஆரோக்கியமான வசனங்களின்‌ 

சட்டத்தைக்‌ கைக்கொண்டிரு. உன்னிடத்தில்‌ 

ஒப்புவிக்கப்பட்ட அந்த  நற்பொருளை 

நமக்குள்ளே வாசம்‌ பண்ணுகிற பரிசுத்த 

ஆவியினாலே. காத்துக்கொள்‌” 
(தீமோ 123/4), 


நானும்‌, கர்த்தர்‌ எனக்குக்‌ 
கொடுத்த பிள்ளைகளும்‌ 
ஏசா 8:17,18 


ஏசா 847. நானே யாக்கோபின்‌ 
குடும்பத்துக்குத்‌ தமது முகத்தை 
மறைக்கிற கர்த்தருக்காகக்‌ காத்திருந்து, 
அவருக்கு எதிர்பார்த்‌ திருப்பேன்‌.. 


ஏசா 8:18. இதே, நானும்‌, கர்த்தர்‌ 
எனக்குக்‌ கொடுத்த பின்னைகளும்‌ 
சீயோன்‌ பர்வதத்தில்‌ வாசமாயிருக்கிற. 
சேனைகளின்‌: கர்த்தராலே. 
இஸ்ரவேலில்‌ அடையானங்கனாகவும்‌ 


அற்புதங்களாகவும்‌ இருக்கிறோம்‌. 


கர்த்தர்‌ தம்முடைய சாட்சி 
ஆகமத்தையும்‌, தம்முடைய வேதத்தையும்‌ 
நம்மிடத்தில்‌ ஒப்புக்கொடுத்திருக்கிறார்‌. இது, 
நமக்குக்‌ கிடைத்திருக்கிற சிலாக்கியம்‌. இந்த 
சிலாக்கியத்தை நாம்‌ யில்‌. 
பயன்படுத்திக்கொள்ளவேண்டும்‌. ஏசாயா 
இந்த  சிலாக்கியத்தை 
நாமமகிமைக்காகவும்‌, 
பிரயோஜனத்திற்காகவும்‌ 

கொள்ளப்போவதாக தீர்மானம்பண்ணுகிறார்‌. 


கர்த்தர்‌ தம்முடைய பிள்ளைகளிடத்தில்‌ 
சாட்சி ஆகமத்தையும்‌ வேதத்தையும்‌ 
கொடுத்திருக்கிறார்‌. ஆனால்‌ யூதாதேசத்தில்‌ 
இரண்டுவிதமான பிரச்சனைகள்‌ 
காணப்படுகிறது. அவையாவன : 1. கர்த்தர்‌ 
யாக்கோபின்‌ குடும்பத்திற்கு தமது முகத்தை 
மறைக்கிறார்‌. 2. யூதாவின்‌ புத்திரர்‌ 
கர்த்தரை விட்டு விலகிப்போயிருக்கிறார்கள்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ யூதாவின்‌ புத்திரர்மீது 
தம்முடைய கோபத்தை வெளிப்படுத்துகிறார்‌. 
அவர்கள்‌ கர்த்தரைவிட்டு 
விலகிப்போய்விட்டதினால்‌, கர்த்தரும்‌ 
ர்‌ ப விலகிப்போய்விடுகிறார்‌. 
முகத்தை அவர்களுக்கு 
அவர்கள்மீது பிரியப்படாமல்‌ 
ர்‌. யூதாவின்‌ புத்திரரும்‌ 
கர்த்தருக்கு விரோதமான பாவங்களைச்‌ 
செய்கிறார்கள்‌. கர்த்தரோ தம்முடைய 
சீஷருக்குள்ளே சாட்சி ஆகமத்தையும்‌, 
வேதத்தையும்‌ முத்திரையிட்டிருக்கிறார்‌. 
ஆனால்‌ யூதாவின்‌ புத்திரரோ கர்த்தருக்கு 
ரதமாய்‌ பாவம்‌ செய்வதோடு, 
அவருடைய சீஷர்களுக்கு விரோதமாயும்‌ 
தீங்கு செய்கிறார்கள்‌. 


இப்படிப்பட்ட சூழ்நிலையில்‌ தன்னுடைய 
நிலமையை ஏசாயா தெளிவுபடுத்துகிறார்‌. 
1. கர்த்தர்‌ தமது முகத்தை யாக்கோபின்‌ 
குடும்பத்திற்கு மறைத்திருந்தாலும்‌, தான்‌ 
கர்த்தருக்காகக்‌ காத்திருந்து, அவருக்கு 
எழிரபார்த்திரம்பதாக ஏசாயா அறிவிக்கிறார்‌ 
மேலும்‌ “இதோ, நானும்‌, கர்த்தர்‌ 
கொடுத்த பிள்ளைகளும்‌ 
சீயோன்‌ பர்வதத்தில்‌ வாசமாயிருக்கிற 
சேனைகளின்‌ கர்த்தராலே இஸ்ரவேலில்‌ 
அடையாளங்களாகவும்‌  அற்புதங்களாகவும்‌ 
இருக்கிறோம்‌" என்றும்‌ சொல்லுகிறார்‌ 


கிறிஸ்துவானவர்‌ தம்முடைய 
சீஷர்களைப்‌ பார்க்கும்போது, அவர்களை 
தம்முடைய பிள்ளைகளாகவே பாலிக்கிறார்‌. 
அவர்களை பிதாவாகிய தேவன்‌, 
குமாரனாகிய 

கொடுத்திருக்கிறார்‌. 

தெரிந்தெடுத்து எனக்குத்‌ தந்த மனுஷருக்கு 
உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன்‌. 
அவர்கள்‌ உம்முடையவர்களாயிருந்தார்கள்‌, 
அவர்களை எனக்குத்‌ தந்தீர்‌, அவர்கள்‌ 
உம்முடைய வசனத்தைக்‌ 
கைக்கொண்டிருக்கிறார்கள்‌” (யோவா 17:6). 


க்கம்‌ 





i FTE 
TT 


| இயேசகிறிஸ்துவம்‌ 
பிள்ளைகளும்‌ 


அவருடைய 
இந்த உலகத்தில்‌ 
அடையாளங்களாகவம்‌  அற்புதங்களாகவும்‌ 
இருக்கிறார்கள்‌. சிமியோன்‌ தேவாலயத்தில்‌ 
இயேசு பாலகனை தன்னுடைய கைகளில்‌ 
ஏந்திக்கொண்டு, தேவனை ஸ்தோத்தரித்து, 
இயேசுவையும்‌, அவருடைய பெற்றோரையும்‌ 
ஆசீர்வதித்து 'அவருடைய தாயாகிய 
மரியாளை நோக்கி: இதோ, அநேகருடைய 
இருதய சிந்தனைகள்‌ வெளிப்படத்தக்கதாக, 
இஸ்ரவேலில்‌ அநேகர்‌ விழுகிறதற்கும்‌. 
எழுந்திருக்கிறதற்கும்‌, விரோதமாகப்‌ 
பேசப்படும்‌ அடையாளமாவதற்கும்‌, இவர்‌ 
நியமிக்கப்‌ பட்டிருக்கிறார்‌” (லூக்‌ 2:34) என்று 
சொன்னார்‌. 


கர்த்தருடைய பிள்ளைகள்‌ 
மதபேதத்திற்கு விரோதமாய்‌. 
பேசுகிறவர்களாக கருதப்பட்டார்கள்‌. "எங்கு 
இந்த  மதபேதத்துக்கு விரோதமாய்‌! 
பேசுகிறதாக நாங்கள்‌ அறிந்திருக்கிறபடியால்‌, 
இதைக்குறித்து உன்னுடைய அபிப்பிராயம்‌ 
என்னவென்று கேட்பறிய விரும்புகிறோம்‌. 
என்றார்கள்‌" (அப்‌ 28:22) 


டய முகத்தை 
கடுத்தது இப்பொழுது 

யூதாவின்‌ புத்திரர்மீது. 
கிருபையும்‌ இரக்கமும்‌ 


கர்த்தர்‌ 
யாக்கோபின்‌ 
மறைத்திருக்கிறார்‌. 
கர்த்தருடைய 

வெளிப்படவில்லை. ஆனால்‌ 


வேதமும்‌, கர்த்தருடைய 


சாட்சி இகம்‌ 
ஒப்ிககப்ட்ருக்து 


சீஷர்களிடத்தில்‌ 
ஏசாயா 
கர்த்தருடைய 
'வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. 
ம்முடைய 
கோபமாமிரந்தாதம்‌ 
கர்த்தருக்காக 
சித்தங்கொள்கிறார்‌. 
மறுபடியும்‌ வெளிப்படும்‌. 
எதிர்பார்த்துக்கொண்டிருக்கிறார்‌. 
கர்‌ 
களுக்கு! சா கத்து 
மறைத்தாலும்‌, சீக்கிரத்தில்‌, தம்முடைய 
பிள்ளைகள்மீது தம்முடைய அன்பையும்‌, 
ஆதரவையும்‌, பாதுகாப்பையும்‌, பராமரிப்பையும்‌, 
கிருபையையும்‌, இரக்கத்தையும்‌ 
வெளிப்படுத்துவார்‌. என்று ஏசாயா 
விசுவாசத்தோடு காத்திருக்கிறார்‌. 


ஏசாயா த்தார்‌ 
காத்திருக்க 
அவருடைய கிருபை 

என்று 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


அஞ்சனம்‌ 
பார்க்கிறவர்களிடத்தில்‌ 
விசாரிக்கலாமோ 

ஏசா 8:19 


ஏசா 8:19. அவர்கள்‌ உங்களை நோக்கி: 
அஞ்சனம்‌  பார்க்கிறவர்கவிடத்திலூம்‌, 
முணுமுணென்று ஓதுகிற 
குறிகாராடத்திலும்‌ விசாரியுங்கள்‌ 
என்று சொல்லும்‌ போது, ஜனங்கள்‌ 
தன்‌ தேவனிடத்தில்‌ 
விசாரிக்கவேண்டியதல்லவோ?. 
உயிருன்னவர்களுக்காகச்‌ 
செத்தவர்களிடத்தில்‌ விசாரிக்கலாமோ? 


கர்த்தர்‌ தம்முடைய சீஷருக்கு சாட்சி 
ஆகமத்தையும்‌ வேதத்தையும்‌ முத்திரையிட்டு 
கொடுத்திருக்கிறார்‌. ஆனால்‌ அவர்களோ 
கர்த்தருடைய சாட்சி ஆகமத்தின்‌ 
சத்தியத்திற்குக்‌ கீழ்ப்படியாமல்‌, கர்த்தருக்கு 
விரோதமாய்ப்‌. பாவம்‌. செய்கிறார்கள்‌ 
அவர்களுக்கு பிரச்சனைகள்‌ வரும்போது, 
கர்த்தரிடத்தில்‌. வந்து விசாரியாமல்‌, 
அஞ்சனம்‌ பார்க்கிறவர்களிடத்தில்‌ போய்‌ 
விசாரிக்கிறார்கள்‌. 


இஸ்ரவேலின்‌ ராஜாவாகிய சவுலின்‌ 
காலத்தில்‌. பெலிஸ்தர்‌ இஸ்ரவேலுக்கு 
விரோதமாகக்‌ கூடிவந்து பாளமிறங்கினார்கள்‌. 
சலல்‌  பெலிஸ்தரின்‌ பாளயத்தைக்‌ 
கண்டபோது பயந்தார்‌. அவருடைய இருதயம்‌ 
மிகவும்‌ தத்தளித்துக்கொண்டிருந்தது. கர்த்தர்‌ 
சவலுக்கு மறுஉத்தரவு அருளவில்லை. சவுல்‌ 
கர்த்தரிடத்தில்‌ தன்னைத்‌ தாழ்த்தாமல்‌, 
அஞ்சனம்‌ பார்க்கிற ஒரு ஸ்திரீயை 
நாடிப்போனார்‌. 


“அப்பொழுது சவுல்‌. தன்‌ 
அழியக்காரரை நோக்கி: அஞ்சனம்பார்க்கிற 
ஒரு ஸ்திரீயைத்‌ தேடுங்கள்‌; நான்‌ 
அவளிடத்தில்‌ போய்‌ விசாரிப்பேன்‌ என்றான்‌; 
அதற்கு அவனுடைய ஊழியக்காரர்‌, 
இதோ,  எந்தோரில்‌ அஞ்சனம்பார்க்கிற 
ஒரு ஸ்திரீ இருக்கிறாள்‌ என்றார்கள்‌" 
(சாமு 28:7). 





i FTN 
TT 


“சாமுவேல்‌ சவுலை நோக்கி: நீ 
என்னை  எழும்பிவரப்பண்ணி, என்னைக்‌ 
கலைத்தது என்ன என்று கேட்டான்‌. 
அதற்குச்‌ சவுல்‌: நான்‌ மிகவும்‌ 


நெருக்கப்பட்டிருக்கிறேன்‌; பெலிஸ்தர்‌ எனக்கு 
விரோதமாய்‌ 
தேவனும்‌ 


யுத்தம்பண்ணுகிறார்கள்‌; 
என்னைக்‌ கைவிட்டார்‌; 
அவர்‌ தீர்க்கதரிசிகளினாலாவது, 
சொப்பனங்களினாலாவது. எனக்கு மறு 
உத்தரவு அருளுகிறதில்லை: ஆகையால்‌. 
நான்‌ செய்யவேண்டியதை நீர்‌ எனக்கு. 
அறிவிக்கும்படிக்கு, உம்மை அழைப்பித்தேன்‌ 
என்றான்‌" (சாமு 28:15) 


சவுல்‌ ராஜாவைப்போலவே  அகசியா 
ராஜாவும்‌ தான்‌ வியாதிப்பட்டபோது. 
கர்த்தரிடத்தில்‌ விசாரியாமல்‌ எக்ரோனின்‌ 
தேவனாகிய பாகால்‌  சேயூரிபத்தில்‌ 
விசாரித்தார்‌. 


சமாரியாவிலிருக்கிற தன்‌ 
மெல்லி ருக்து கராதியின்‌ வத்வால்‌ 
விழுந்து, வியாதிப்பட்டு: இந்த வியாதி நீங்கிப்‌ 
பிழைப்பேனா என்று எக்ரோனின்‌ தேவனாகிய 
பாகால்சேபூபிடத்தில்‌ போய்‌ விசாரியுங்கள்‌ 
என்று ஆட்களை அனுப்பினான்‌" 
(2இராஜா 1:2). 


விக்கிரகாராதனைக்காரரின்‌ பூசாரிகள்‌ 
குறிசொல்லுவார்கள்‌. இவர்கள்‌ 
)ணுமுணென்‌. ஈர்கள்‌. கர்த்தருடைய 
ஜனங்கள்‌ "தங்கள்‌ தேவனிடத்தில்‌ 
விசாரியாமல்‌, குறிகாரரிடத்தில்‌ 
விசாரிக்கிறார்கள்‌. உமிருள்ளவர்களுக்காக 
செத்தவர்களிடத்தில்‌ விசாரிக்கிறார்கள்‌. 


கர்த்தருடைய சாட்சி ஆகமமும்‌ 
வேதமும்‌ தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. 
கர்த்தரை நம்புகிறவர்கள்‌ எப்படி 
ஜீவிக்கவேண்டும்‌ என்னும்‌ கற்பனைகள்‌ 
தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. சாட்சி 
ஆகமத்தில்‌ குழப்பம்‌ எதுவுமில்லை. 
வேதத்தைப்‌ போதிக்கிறவர்கள்‌ தெளிவாகப்‌ 
போதிக்கவேண்டும்‌. குறிகாரரோ. 
முணுமுணென்று ஓதுகிறார்கள்‌. 
இவர்களுடைய வார்த்தையில்‌ தெளிவபில்லை. 

தைரியமாகப்‌ பேசவும்‌ 

குறிசொல்லுகிறவர்களால்‌ 

போதிக்க முடியாது. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அவர்கள்‌ மனுஷரை மயக்குகிறவர்கள்‌. 
கர்த்தருடைய சாட்சி ஆகமமோ உள்ளதை 
உள்ளதென்றும்‌, இல்லாததை 
இல்லாததென்றும்‌ தெளிவாகச்‌ சொல்லும்‌. 
சாட்சி ஆகமத்திலும்‌, வேதத்திலும்‌ குழப்பம்‌ 
எதுவும்‌ இருக்காது. 


அஞ்சனம்‌ பார்க்கிறவர்களை நாடி, 
குறிசொல்லுகிறவர்களைத்‌ _ தேடாதிருங்கள்‌; 
அவர்களாலே தீட்டுப்டவேண்டாம்‌; நான்‌ 
உங்கள்‌ தேவனாகிய கர்த்தர்‌" (லேவி 19:31) 


“அஞ்சனய்பார்க்கிறவர்களும்‌ 
குறிசொல்லுகிறவர்களுமாயிருக்கிற 

பருஷனாகிலும்‌ ஸ்திரீயாகிலும்‌ 
கொலைசெய்யப்பட வேண்டும்‌; அவர்கள்‌ மேல்‌ 
கல்லெறிவார்களாக; அவர்கள்‌ இரத்தப்பழி 
அவர்கள்‌ மேல்‌ இருக்கக்கடவது என்று 
சொல்‌ என்றார்‌" (லேவி 20:27). 


அஞ்சனம்‌ 
குறிசொல்லுகிறவர்களும்‌ 
சாட்சி  ஆகமத்திற்கும்‌, 
விரோதமானவர்கள்‌. 
கிரியைகள்‌  துன்மார்க்கமானவை என்று 
சாட்சி ஆகமத்தில்‌ தெளிவாகச்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனாலும்‌, 
இஸ்ரவேல்‌ த்திலே, கர்த்தருக்கு 
விரோதமான இந்தப்‌ பாவம்‌ தாராளமாய்க்‌ 
காணப்படுகிறது. 

குறிசொல்லுதல்‌, அஞ்சனம்‌ பார்ப்பது, 
பூஜாசாரிகளைப்போய்‌ விசாரிப்பது 
ஆகியவையெல்லாமே தேவனுடைய 
பிரமாணத்திற்கு விரோதமான செயல்‌. 
விசுவாசிகளுடைய ஜீவியத்தில்‌ இப்படிப்பட்ட 
தியபழக்கவழக்கங்கள்‌ எதுவும்‌ 
காணப்படக்கூடாது. அதிர்ஷ்டத்தை 
நம்புவது, ஜோசியம்‌ பார்ப்பது ஆகிய 
பழக்க... வக்ஷ்க்கங்கள்‌ கர்த்தருடைய 
பிள்ளைகளுக்கு உகந்ததல்ல. 
வியாதிகளைக்‌ குணப்படுத்துவதற்காக 
குறிசொல்லுகிறவர்களையும்‌, 
ஜோசியக்காரரையும்‌  தேடிப்போகக்கூடாது. 
கர்த்தரே நமக்கு 
பரமவைத்தியராகயிருக்கிறார்‌. நாம்‌ 
கர்த்தரிடத்தில்‌ மாத்திரமே ஜெபிக்கவேண்டும்‌. 
கர்த்தருடைய வார்த்தைகளை மாத்திரமே. 
கேட்கவேண்டும்‌. 


பார்க்கிறவர்களும்‌, 
தேவனுடைய 
வேதத்திற்கும்‌ 
இவர்களுடைய 





f= al 
TT 


துன்மார்க்கர்‌ யூதாவின்‌ புத்திரரிடத்தில்‌ 
“அஞ்சனம்‌ பார்க்கிறவர்களிடத்திலும்‌ 
குறிகாரரிடத்திலும்‌ போய்‌ விசாரியுங்கள்‌" 
என்று சொல்லுகிறார்கள்‌. 
விட்டு விலகிப்போனவர்‌ 
பக்தியாயிருக்கிற ற்‌ 
கர்த்தரைவிட்டு 
வழிநடத்துகிறார்கள்‌. 
“ஜனங்கள்‌ தேவனிடத்தில்‌ 
விசாரிக்கவேண்டும்‌" 
பிரதியுத்தரமாய்ச்‌ சொல்லவேண்டும்‌. மேலும்‌ 
உயிருள்ளவர்களுக்காக செத்தவர்களிடத்தில்‌ 
விசாரிக்கலாமோ” என்றும்‌ அவர்களிடத்தில்‌ 
கேட்கவேண்டும்‌. 

சகல ஜனங்களும்‌ தேவனாகிய 
கர்த்தரிடத்தில்‌ மாத்திரமே விசாரிக்க 
வேண்டும்‌. கர்த்தரே நம்முடைய தேவன்‌. 
நம்முடைய காரியங்களெல்லாவற்றையும்‌ 
கர்த்தர்‌ மாத்திரமே அறிந்திருக்கிறார்‌. 
அஞ்சனம்‌. பார்க்கிறவர்களிடத்திலும்‌, 
கறிகாரர்களிடத்திலம அஞ்ஞானிகள்‌ 
தேடிப்போகிறார்கள்‌. தேவனாகிய 
கர்த்தரிடத்தில்‌ மாத்திரமே 
விசாரிக்கவேண்டும்‌. உமிருள்ளவர்களுக்காக 
செத்தவர்களிடத்தில்‌ விசாரிக்கக்கூடாது. 


நாமோ 


“சகல ஜனங்களும்‌ நங்கள்‌ தங்கள்‌ 
தேவனுடைய நாமத்தைப்‌ பற்றிக்‌ கொண்டு 
நடப்பார்கள்‌; நாங்களும்‌ எங்கள்‌ தேவனாகிய 
கர்த்தருடைய நாமத்தைப்பற்றிக்கொண்டு 
என்றென்றைக்குமுள்ள சதாகாலங்களிலும்‌ 
நடப்போம்‌" (மீகா 4:5). 


சிலர்‌ ஞ்சனம்‌ 
பார்ப்பவர்களிடத்திறும்‌ குறிஙரர்கள்டதறிதும்‌ 


போய்‌ தங்களுடைய காரியங்களை 
விசாரிக்கிறார்கள்‌. அவர்களுக்கு ஒரு 
நன்மையும்‌ உண்டாவதில்லை. 
ஏமாற்றமடைகிறார்கள்‌.  அப்படிப்பட்டவர்கள்‌ 
மறுபடியும்‌ கர்த்தரிடத்தில்‌ திரும்பி வந்து, 
பாவமன்னிப்பு கேட்கிறார்கள்‌. அவர்களுடைய 
இருதயம்‌ குற்றவுணர்வோடு இருப்பதினால்‌, 
கர்த்தரிடத்தில்‌ 'சமாதானத்திற்காக 
ஜெபிக்கிறார்கள்‌. 


கர்த்தருடைய பிள்ளைகள்‌ 
இருமனமுள்ளவர்களாயிருக்கக்கூடாது. 

அங்கு ஒரு காலும்‌, இங்கு ஒரு காலும்‌ 
என்று குந்திக்‌ குந்தி நடக்கக்கூடாது. 
கர்த்தரைப்‌ பின்பற்றும்போது நம்முடைய 
இருதயத்தில்‌ கர்த்தரைப்பற்றிய சந்தேகம்‌ 
எதுவும்‌ இருக்கக்கூடாது. நம்முடைய. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


சிந்தையில்‌ தெளிவு இருக்கவேண்டும்‌. 
கர்த்தருடைய வார்த்தையைக்‌ கேட்டு அதற்கு 
ச்ப்மவேண்டும்‌. 

நாம்‌ பிறருக்காக ஜெபம்பண்ணும்போது, 
கர்த்தரிடத்தில்தான்‌ ஜெபம்பண்ண। வேண்டும்‌. 
ந்‌ மற்றவர்களுக்காக 

பார்க்கிறவர்களிடத்திலோ, 

குறிகாரர்களிடத்திகோ போய்‌ விசாரிக்கக்‌. 
கூடாது. அஞ்சனம்‌ பார்க்கிறவர்கள்‌ 
மரித்தோரிடத்தில்‌ போய்‌ விசாரிக்கிறார்கள்‌. 
தங்களுக்கு கேடுண்டாகவே அவர்கள்‌ 
உயிரோடிருக்கிறவர்களுக்காக 
செத்தவர்களிடத்தில்‌ போய்‌ விசாரிக்கிறார்கள்‌. 
கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாமோ 
வேதத்தையும்‌, சாட்சிஆகமத்தையும்‌ கவனிக்க 
வேண்டும்‌. கர்த்தர்‌ நமக்கு இவ்விரண்டையும்‌ 
முத்திரையிட்டுக்‌ கொடுத்திருக்கிறார்‌. 
வேதத்தையும்‌ சாட்சி 
ஆகமத்தையும்‌ 
கவனிக்கவேண்டும்‌ 
ஏசா 8:20 


வேதத்தையும்‌ சாட்சி 
கவனிக்கவேண்டும்‌; 
வார்த்தையின்படியே 
சொல்லாவிட்டால்‌, அவர்களுக்கு 
விடியற்காலத்து வெளிச்சமில்லை. 


தீர்க்கதரிசிகள்‌ கர்த்தருடைய 
வார்த்தையை நமக்கு அறிவிக்கிறார்கள்‌. சில 
சமயங்களில்‌ அவர்கள்‌ நமக்கு எல்லா 
அறிவிக்கமாட்டார்கள்‌. 
சூழ்நிலைகளில்‌ நாம்‌ 
வேதத்தையும்‌, சாட்சி ஆகமத்தையும்‌ வாசித்து, 
கர்த்தருடைய வார்த்தைகளை 
அறிந்துகொள்ளவேண்டும்‌. தேவனுடைய 
செய்திகள்‌ எல்லாமே, அவருடைய பரிசுத்த 
வேதாகமத்தில்‌ எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர்‌ 
'ீர்க்கதரிசிகளைக்‌. 
அதே வேளையில்‌, 
ர்‌ நமக்கு, சாட்சி ஆகமத்தையும்‌, 
வேதத்தையும்‌ கொடுத்திருக்கிறார்‌. நமக்கு 
சில காரியங்கள்‌ தீர்க்கதரிசிகள்‌ மூலமாய்‌ 
வெளிப்படுத்தப்படவில்லையென்றால்‌, நாம்‌ 
சோர்ந்துபோய்விடக்கூடாது. உடனே 
அஞ்சனம்‌. பார்க்கிறவர்களிடத்திலும்‌, 
குறிகாரர்களிடத்திலும்‌ போய்‌ விசாரிக்கக்‌ 
கர்த்தருடைய பிள்ளைகள்‌ 
சாட்சி ஆகமத்தையும்‌. 
கவனிக்கவேண்டும்‌. 





i FTE 
ERRATA 


; நமக்கு 
நன்றாகப்‌ 
தெரிந்திருக்குமென்றால்‌, 
அஞ்சனம்‌ க 


பரிசுத்த 


விசாரிக்கமாட்டோம்‌. கர்த்தருடைய 
ஆகமமே நமக்கு ஆலோசனை 
சொல்லவேண்டும்‌. அவருடைய வேதமே 
நம்மை வழிநடத்தவேண்டும்‌. 


நம்முடைய வார்த்தையும்‌, செய்கையும்‌ 
வேதத்தின்‌: 


ஆகமத்தின்‌: 
இருக்கவேண்டும்‌. நம்முடைய 


பிரகாரமாகவும்‌ சாட்சி 
பிரகாரமாகவும்‌ 
கர்த்தராகிய 

க்‌ ன 

நாம்‌ 


ய கர்த்தராகிய 


போதிக்கிறவனானால்‌, 
இறுமாப்புள்ளவனும்‌, ஒன்றும்‌ அறியாதவனும்‌, 
தர்க்கங்களையும்‌ வாக்குவாதங்களையும்பற்றி 
நோய்கொண்டவனுமாயிருக்கிறான்‌' 

(தீமோ 6:34) 


வேதத்தின்படியும்‌, சாட்சி 
ஆகமந்தின்படியும்‌ சொல்லாதவர்களிடத்தில்‌ 
வெளிச்சம்‌ இருக்காது. அவர்களிடத்தில்‌ 
விடியற்காலத்து வெளிச்சமில்லை என்று 
ஏசாயா 


தெய்வீக 


புத்தியுமில்லை. 

ளிந்த 
சிந்தனையுமில்லை. வேதத்தையும்‌, சாட்சி 
ஆகமத்தையும்‌ கவனிக்கிறவர்கள்‌, அதில்‌ 
சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையின்‌ படியே 
பேசுவார்கள்‌. இதன்படி பேசாதவர்கள்‌ 
இருளில்‌ தள்ளப்படுவார்கள்‌. அவர்கள்‌ 
இருளின்‌ பிள்ளைகளாயிருப்பார்கள்‌. 
இவர்கள்மீது தேவனுடைய 
ஆக்கினைத்தீ்ப்பு வரும்‌ 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அத்தகாரத்திலே 
அலைவார்கள்‌ 
ஏசா 8:21,22 


தள்ளூண்டு 


ஏசா 821. 
அடைத்தவர்கனாயும்‌ பட்டினியாயும்‌ 
தேசத்தைக்‌ கடந்து போவார்கள்‌; 
அவர்கன்‌ பட்டினியாயிருக்கும்போது, 
மூர்க்கவெறி கொண்டு, தங்கள்‌ 
ராஜாவையும்‌ தங்கன்‌ தேவனையும்‌. 
தூாஷிப்பார்கள்‌. 


இடுக்கண்‌ 


ஏசா 822. அவர்கள்‌ 
அண்ணாத்துபார்ப்பார்கன்‌, பூமியையும்‌ 
நோக்கிப்பார்ப்பார்கள்‌;. ஆனாலும்‌ 
இதே, இக்கட்டும்‌ அத்தகாரமும்‌ 
இருக்கும்‌; இடுக்கத்தால்‌ இருவடைந்து, 
அத்தகாரத்திலே. 'தன்ளூண்டு 
அலைவார்கள்‌. 


ராஜா அஞ்சனம்‌ பார்க்கிற 
தாதி போய்‌ தன்னுடைய 
காரியத்தை விசாரித்தார்‌. ஆனால்‌ அவருக்கு 
ஆறுதலான வார்த்தையோ, ஆசீர்வாதமான 
வார்த்தையோ கிடைக்கவில்லை. சாபமான 
வார்த்தைகளே உண்டாயிற்று. கர்த்தருக்குக்‌ 
கீழ்ப்படிந்து நடந்தால்‌ ளிச்சத்தில்‌ 
நடக்கலாம்‌. ழ்யனில்லையென்னுல்‌ 
இருளில்‌ நடக்க வேண்டியதுவரும்‌. சவுல்‌ 
கர்த்தருக்குக்‌ கீழ்ப்டியாமல்‌. அஞ்சனம்‌ 
பார்க்கிற மினிடத்தில்‌ போய்‌ 
விசாரித்தார்‌. அவரால்‌ தன்னுடைய 
மரணச்செய்தியை மாத்திரமே கேட்கமுடிந்தது. 
பயம்‌ அவரைப்‌ பிடித்தது. 


“நீ கர்த்தருடைய சொற்கேளாயலும்‌, 
அமலேக்கின்மேல்‌ அவருக்கு இருந்த 
கோபத்தின்‌ உக்கிரத்தைத்‌ தீர்க்காமலும்‌ 
போனபடியினால்‌, கர்த்தர்‌ இன்றைய தினம்‌. 
உனக்கு இந்தப்‌ பிரகாரமாகச்‌ செய்தார்‌. 
கர்த்தர்‌ உன்னுடைய ஜனமாகிய 
இஸ்ரவேலரையும்‌ பெலிஸ்தர்‌. கையில்‌ 
ஒப்புக்கொடுப்பார்‌; நாளைக்கு நீயும்‌ உன்‌ 
குமாரரும்‌ என்னோடிருப்பீர்கள்‌. இஸ்ரவேலின்‌ 
பாளையத்தையும்‌ கர்த்தர்‌ பெலிஸ்தரின்‌: 
கையில்‌ ஒப்புக்கொடுப்பார்‌ என்றான்‌. 
அந்தக்ஷணமே சவுல்‌ நெடிதாங்கிடையாய்த்‌ 


விழுந்து, 
மிகவும்‌ 


சாப்பிடாதிருந்தபடியினால்‌, 
பலவீனமாமிருந்தான்‌"' (1சாழு 28:18-20)) 





i= THEN 
TT 


விருத்தசேதனம்‌. பண்ணிக்‌ 
கொள்ளாமல்‌ பஸ்காவைப்‌ 
புசிக்கக்கூடாது (யாத்‌ 12:43,45) 
ரிசுத்தமானலைகளைப்‌ 
கூடாது. (யாத்‌ 

லேவி 22:10-13). 

பரிசுத்த அபிஷேக எண்ணெயினால்‌ 
அபிஷேகம்‌ பண்ணிக்கொள்ளக்கூடாது. 
(யாத்‌ 30:33). 


புசிக்கக்‌ 
29:33; 


4. ஆசரிப்புக்கூடார வேலையில்‌ 
பங்குபெறக்‌ கூடாது. அதற்கு அருகிலும்‌ 
வரக்கூடாது. (எண்‌ 1:5]. 


சாரிய ஊழியம்‌ செய்யக்கூடாது. 
(எண்‌ 310,38). 
தூபம்‌ காண்பிக்கக்கூடாது 
(எண்‌ 16:40). 


ஆசாரியருடைய ஊழியத்தில்‌ 
அவர்களுக்கு அருகில்‌ போகக்கூடாது. 
(எண்‌ 18:47). 


இஸ்ரவேலருக்கு ராஜாவாக இருக்கக்‌ 


கூடாது. (உபா 17:15) 


வட்டி கொடுப்பதிலிருந்து விலக்கு 
கொடுக்கப்பட்டிருக்கிறது (உபா 23:20) 


10. இஸ்ரவேலிலள்ள விதலைகளைத்‌ 
திருமணம்‌ செய்யக்கூடாது (உபா 25:5). 


புறஜாதி தேசத்தார்‌ மோசேயின்‌ 
பிரமாணங்களுக்குக்‌ கீழ்ப்படிய 
வேண்டுமென்று வேதாகமம்‌ எங்கும்‌ 
உபதேசம்‌ பண்ணவில்லை. மோசேயின்‌ 
பிரமாணத்தில்‌ அந்நியர்‌ என்னும்‌ வார்த்தை 
80 தடவைகள்‌ பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. 
மோசேயின்‌ பிரமாணத்தில்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரரும்‌, அந்நியரும்‌ சமமானவர்கள்‌ என்று 
எங்கும்‌ கூறப்படவில்லை. தேவன்‌ 
புறஜாதியாரைப்‌ பழைய பிரமாணத்தின்‌ 
பிரகாரம்‌ நியாயந்தீர்க்கிறார்‌. (ஆதி 227; 
ரோமர்‌ 52-21) 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


புதிய ஏற்பாட்டிலுள்ள கிருபையின்‌ 

பிரமாணம்‌ மோசேயின்‌ பிரமாணத்தில்‌ ஒரு 

புதிய பிரமாணத்தில்‌ 

க கீழ்ப்படிகிறவர்கள்‌ 

இரட்சிக்கப்படுகிறார்கள்‌ 

கலா 3:36; எபி 411-2; 

புறஜாதியார்‌ நோவாவின்‌ 

உடன்படிக்கைக்கும்‌, (ஆதி 9) ஆபிரகாமின்‌ 

உடன்படிக்கைக்கும்‌ (ஆதி 12-3; ரோமர்‌ 4) 

கீழ்ப்பட்டிருக்கிறவர்கள்‌. இவர்கள்‌ மோசேயின்‌ 
உடன்படிக்கைக்குக்‌ கீழ்ப்பட்டவர்களல்ல. 


இஸ்ரவேலரின்‌ பிரமாணங்களில்‌ 
புறஜாதியாருக்கு பங்கில்லை. இதன்‌ விவரம்‌ 
வருமாறு : 


1. இயேசு கிறிஸ்து த்‌ 
நிறைவேற்ற வந்தபோது, 
இஸ்ரவேல்‌ ஜனத்தாரிடம்‌. 
சென்றார்‌. (மத்‌ 10:5-6; மத்‌ 15:24) 


யூதர்கள்‌ இயேசு கிறிஸ்துவையும்‌, 
அவருடைய சுவிசேஷத்தையும்‌ ஏற்றுக்‌ 
கொள்ளாமல்‌ புறக்கணித்தார்கள்‌. 
ஆகையினால்‌ இயேசு கிறிஸ்து 
யூதரிடமிருந்து தேவனுடைய 
ராஜ்ஜியத்தை அதைப்‌ 
பறஜாதியாருக்குக்‌ கொடுத்தார்‌. 
மோசேயின்‌ பிரமாணத்தைப்‌ 
புறஜாதியாருக்குக்‌ கொடுக்கவில்லை. 
(மத்‌ 21:33-46; யோவான்‌ 10:16). 


எடுத்து 


3. புதிய ஏற்பாட்டின்‌ சுவிசேஷத்தினால்‌ 
புறஜாதியாரும்‌: இஸ்ரவேலரோடு 
ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள்‌. மோசேயின்‌ 
பிரமாணத்தினால்‌ புறஜாதியார்‌ 
ஆசீர்வதிக்கப்படவில்லை. 

(யோவான்‌ 3 
ரோமர்‌ 111-25, 
கலா 28-29; 
கொலோ 3:11). 


ரோமர்‌ 116; 
2கொரி 1243; 
எபே 31-6; 


புறஜாதியார்‌ விசுவாசத்தினால்‌ யூதராக 
முடியாது. (ரோமர்‌ 2:28-29; 
ரோமர்‌ 9:6-7). 





f= FTE 
TT 


அஞ்சனம்‌ பார்க்கிறலர்களிடத்திலும்‌ 
குறிகாரர்களிடத்திலும்‌ 
விசாரிக்கிறவர்கள்மீது 
ஆக்கினைத்தீர்ப்பு வரும்‌. 
தேவனுடைய வேதத்தையும்‌, 
ஆகமத்தையும்‌ கவனிக்காமல்‌, 
பார்க்கிறவர்களை 
இப்படிப்பட்டவர்களுக்கு 
இருக்காது. அவர்கள்‌ 
கடந்துபோவார்கள்‌. 
அடைந்தவர்களாயும்‌, 
தேசத்தைக்‌ 


ழகை 
இவர்கள்‌ 
சாட்சி 
அஞ்சனம்‌. 


விசாரிக்கிறார்கள்‌. 


கடந்துபோவார்கள்‌. 
அவர்களுக்கு போஜனம்‌ கிடைக்காது. 
தாகத்தைத்‌ தீர்ப்பதற்கு தண்ணீரும்‌ 
திராட்சரசமும்‌ கிடைக்காது. அவர்களுடைய 
ஜீவஆதாரம்‌ அற்றும்போகும்‌. 


ஞ்சனம்‌  பார்க்கிறவர்களிடத்திலும்‌, 
குறிகாரர்களிடத்திலும்‌ ரிக்கி 
பட்டினியாய்க்‌ கிடப்பார்கள்‌. அவர்கள்‌ 
கர்த்தரை சார்ந்து. வேதத்தையும்‌ சாட்சி 
த்தையும்‌ கவனித்தபோது, 
புசித்தார்கள்‌. இப்போதோ 
கர்த்தரைவிட்டுத்‌ தூரமாய்‌ 
விலகிப்போய்விட்டார்கள்‌. கர்த்தருடைய 
ஆசீர்வாதமும்‌, பாதுகாப்பும்‌. பராமரிப்பும்‌ 
அவர்களைவிட்டு. தூரமாய்‌ விவமிப்பேயிற்று 
கர்த்தரை விட்டு விலகிப்போகிறவர்கள்‌ 
நன்மையை விட்டு விலகிப்போகிறார்கள்‌. 
தங்களுக்கு கர்த்தர்‌ வேண்டாம்‌. என்று 
சொல்லுகிறவர்கள்‌, தங்களுக்கு ஆசீர்வாதம்‌ 
வேண்டாம்‌ என்று சொல்லுகிறார்கள்‌. 


கர்த்தரை விட்டு விலகிப்போனவர்கள்‌ 
பட்டினியாயிருப்பார்கள்‌. அப்போது, 
மூர்க்கவெறிகொண்டு, தங்கள்‌ ராஜாவையும்‌, 
தங்கள்‌ தேவனையும்‌ தூவிப்பார்கள்‌. 
அவர்களுடைய மனதில்‌ கர்த்தருடைய 
சாட்சி ஆகமமும்‌ இருக்காது. வேதமும்‌ 
இருக்காது. அவர்களுடைய இருதயத்தில்‌ 
கர்த்தருடைய வார்த்தையும்‌ இருக்காது. 
வாக்குத்தத்தமும்‌ இருக்காது. அவர்கள்‌ 
கர்த்தருடைய பிரமாணத்தையும்‌ 
மறந்துவிடுவார்கள்‌. பட்டியினிலும்‌ 
சாபத்திலும்‌ இருப்பார்கள்‌. தங்களுடைய 
துன்பத்திற்கும்‌, வேதனைக்கும்‌, 
கஞ்டத்திற்கும்‌ தாங்களே காரணம்‌ என்பதை 
புரிந்துகொள்ளமாட்டார்கள்‌. தாங்கள்‌ படுகிற 
கஷ்டத்திற்காக தங்கள்‌ ராஜாவைக்‌ 
குற்றப்படுத்துவார்கள்‌. தங்கள்‌ தேவனை 
தூஷிப்பார்கள்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தருடைய பிள்ளைகள்‌, 
வேதத்தையும்‌, சாட்சி ஆகமத்தையும்‌ 
கவனிக்காமல்‌, குறிகாரர்களிடத்திலும்‌, 
அஞ்சனம்‌ பார்க்கிறவர்களிடத்திலும்‌ போய்‌ 
விசாரிக்கும்போது, அவர்கள்‌ கர்த்தரோடு 
தாங்கள்‌ பண்‌, உடன்படிக்கையை 
மறந்துவிடுகிறார்கள்‌. பரிசுத்தமான 
உடன்படிக்கையை  முறித்துப்போடுகிறார்கள்‌. 
உடன்படிக்கையின்‌ பிரகாரம்‌ அவர்களுக்கு 
கிடைக்கவேண்டிய பாதுகாப்பும்‌ பராமரிப்பும்‌ 
கிடைப்பதில்லை. கர்த்தருடைய வாக்குத்‌ 
தத்தங்கள்‌ அவர்களுக்கு சித்திப்பதில்லை. 
கர்த்தரும்‌ அவர்களை ஆசீர்வதிக்கவில்லை. 


நம்மை 
நமக்கு 


கர்த்தர்‌ 
ஆசீர்வதிக்கவில்லையென்றால்‌, 
சாபமே வரும்‌. பாவத்தின்‌ சம்பளம்‌ மரணம்‌, 
சாபத்தின்‌ தொடர்ச்சியாக வியாதியும்‌ 
மரணமும்‌ உண்டாகும்‌. 


கர்த்தருடைய பிள்ளைகள்‌ கர்த்தரை 
மறக்கும்போது, கர்த்தருடைய 
ஆக்கினைத்தீர்ப்பு அவர்கள்மீது வரும்‌. 
அவர்களுக்கு பசியும்‌ பஞ்சமும்‌ உண்டாகும்‌. 
அப்போது அவர்கள்‌ தங்களை ஆசிர்வதித்த 

நோக்கிப்‌ பார்ப்பார்கள்‌. ஆனால்‌ 
தேவனிடத்திலிருந்து அவர்களுக்கு 
ஆசீர்வாதம்‌ வராது. அவர்கள்‌ வானத்தை 
அண்ணார்ந்து பார்ப்பார்கள்‌. பூமியையும்‌ 
நோக்கிப்‌ பார்ப்பார்கள்‌. அவர்கள்‌ பார்க்கும்‌ 
இடங்களிலெல்லாம்‌ அவர்களுக்கு இக்கட்டும்‌, 
அந்தகாரமும்‌ இருக்கும்‌. சாபமும்‌, பசியும்‌ 
பட்டினியும்‌, வியாதியும்‌, மரணமும்‌ இருக்கும்‌. 


கர்த்தரை விட்டு விலகிப்போனவர்கள்‌ 
பரலோகத்தை அண்ணார்ந்து பார்த்தாலும்‌ 
அவர்கள்மீது ஆசீர்வாதமான மழை 
பெய்யாது. கர்த்தரால்‌ சபிக்கப்பட்டவர்களுக்கு 
ஆசீர்வாதமே இல்லை. இவர்களுக்கு 
வானத்திலிருந்தும்‌ சீர்வாதமில்லை. 
பூமியிலிருந்தும்‌ ஆசீர்வாதமில்லை. இவர்கள்‌ 
எந்த திசையில்‌ நோக்கிப்‌ பார்த்தாலும்‌, 
அந்த திசையிலிருந்து ஆசீர்வாதம்‌ வராது, 
ர்‌ இவர்களோடு யுத்தப்பண்ணுகிறார்‌. 
யுத்தம்பண்ணுகிறவர்களுக்கு 
மாத்திரமே வரும்‌. இவர்கள்‌ 
இடுக்கத்தால்‌ இருளடைந்து, அந்தகாரத்திலே 
தள்ளூண்டு அலைவார்கள்‌. நாம்‌ 
ர்த்தருடைய ஆக்கினைத்தீர்ப்புக்கு 
தப்பிக்கவேண்டுமென்றால்‌, வேதத்தையும்‌ 
சாட்சி ஆகமத்தையும்‌ கவனித்து, 
கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து 
ஜீவிக்கவேண்டும்‌. 





f= THE 
TT 


ஏசாயா தீர்க்கதரிசி 
அதிகாரத்தில்‌ நீதிமான்களைக்‌ 
பேசுகிறார்‌. அவர்களுக்கு கர்த்தருடைய 
நன்மை உண்டாகும்‌. துன்மார்க்கருக்கோ 
கர்த்தருடைய தீங்கு வரும்‌. தேவனுடைய 
சாட்சி ஆகமத்தையும்‌, வேதத்தையும்‌ 
கைக்கொள்கிறவர்கள்மீது, தேவனுடைய 
கிருபை வந்திறங்கும்‌. அஞ்சனம்‌. 
பா்க்கிறவர்களிடத்திலம்‌ 
குறிசொல்லுகிறவர்களிடத்திலும்‌ 
விசாரிக்கிறவர்கள்மீது தேவனுடைய கோபம்‌ 
வரும்‌. அவர்கள்‌ அந்தகாரத்திலே 
தள்ளுண்டு அலைவார்கள்‌. 


ந்த 
குறித்து 


மார்க்கருக்கு, 
தங்கக்‌ 


 ந்தகாரத்திலே தள்ளுண்டு 

நீதிமான்கள்‌ மிகப்பெரிய 

காண்பார்கள்‌. 

அவர்களுடைய வேதனைகளுக்கு நடுவிலும்‌ 

அவர்களுக்கு ஆறுதல்‌ உண்டாகும்‌. இது 

சுவிசேஷத்தின்‌ கிருபையை 
அடையாளமாகச்‌ சொல்லுகிறது. 

மேசியாவின்‌ உபதேசம்‌ 

ன்‌ ஜெயங்கள்‌ 


(ஏசா 
(ஏசா 


(ஏசா 9:67). 
ஸ்ரவேல்‌ ர்‌... கர்த்தருக்‌ 
ராக எ கள்‌ வல்‌ பல்டி 
அவர்களுக்கு விரோதமாக. வரும்‌ 
தேவனுடைய பயங்கரமான நியாயத்தீர்ப்புகள்‌ 
(ஏசா 9:80). அவர்களுக்கு அருகிலிருக்கிற 
தேசத்தார்‌ ர்களைப்‌ 
பட்சித்துப்போடுவார்கள்‌ (ஏசா 9112. 
இஸ்ரவேல்‌ புத்திரரிடம்‌ கர்த்தருக்குப்‌ 
பயப்படுகிற பயமில்லை. அவர்கள்‌ 
மாய்மாலமாய்‌ ஜீவிக்கிறார்கள்‌. அவர்களுடைய 
ஆபரணங்களும்‌ ஆதரவுகளும்‌ 
அழிந்துபோகும்‌ (ஏசா 9:13-17). அவர்களுக்கு 
விரோதமாக தேவனுடைய கோபம்‌ எழும்பும்‌ 
ட ஒருவருக்கொருவர்‌ விரோதமாய்‌ 
ஒருவரையொருவர்‌ 
டுக்‌ ஏசா 9820. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


முத்தின காலத்‌ திலிருந்ததுபோல்‌ 
அது இருண்டிருப்ப தில்லை 
ஏசா 9:1 


ஏசா 9:1. ஆகிலும்‌ அவர்‌ செபுலோன்‌ 
நாட்டையும்‌, நப்தலி நாட்டையும்‌ 
இடுக்கமாய்‌ ஈனப்படுத்தின முத்தின 
காலத்திலிருத்ததுபோல்‌ 
இருண்டிருப்பதில்லை; 

அவர்‌ கடற்கரையருகிலும்‌, யோர்தான்‌ 
ததியோரத்திலுமுன்ன. 
புறஜாதியாநுடைய 
அத்தேசத்தைப்‌ 
மகிமைப்படுத்துவார்‌. 


எட்டாவது அதிகாரத்தில்‌ கர்த்தருக்கு, 
பாவம்‌ செய்கிறவர்கள்மீது 

கோபம்‌ வரும்‌ என்று 
சொல்லப்பட்டிருக்கிறது. அஞ்சனம்‌ 
பார்க்கிறவர்களிடத்திலும்‌, குறிகாரரிடத்திலும்‌ 
விசாரிக்கிறவர்கள்‌, அந்தகாரத்திலே 
தள்ளுண்டு அலைவார்கள்‌. அவர்கள்‌ 
வேதத்தையும்‌ சாட்சி கமத்தையும்‌ 
கவனிக்காமல்‌ 'வித்தார்கள்‌. 
துன்மார்க்கமாய்‌ ஜீவித்த அவர்களுக்கு, 
ஆக்கினைத்தீர்ப்பு வரும்‌ 
தீர்க்சுதரிசனமாய்ச்‌ 


கலிலேயாவாகிய 
பிற்காலத்திலே. 


செம்மையானவர்கள்‌ 
மனஉருக்கமும்‌, 
செம்மையானவர்களுக்கு 
வெளிச்சம்‌ உதிக்கும்‌. 12:4) 
துன்மார்க்கர்‌ அந்தகாரத்தில்‌ தள்ளுண்டு 
நீதிமான்களுக்கோ 
நீதிமான்கள்‌ 
இருட்டிலிருப்பதுபோல 
ஆனால்‌ அவர்கள்‌ 
நீண்டகாலத்திற்கு இருளிலிருக்கமாட்டார்கள்‌. 
தேவனுடைய ஜனங்களுக்கு சில சமயங்களில்‌ 
கஷ்டமான காலங்கள்‌ வரும்‌. ஆனாலும்‌ அந்த 
கஷ்டங்கள்‌ சீக்கிரத்தில்‌ அவர்களைவிட்டு 
நீங்கிப்போகும்‌. துன்பங்களுக்கு மத்தியிலும்‌ 
அவர்களுக்கு ஆறுதல்‌ உண்டாயிருக்கும்‌. 


'நாங்கள்‌ எப்பக்கத்திலும்‌ 
நெருக்கப்பட்டும்‌ ஒடுங்கிப்போகிறதில்லை: 
கலக்கமடைந்தும்‌ மனமுறிவடைகிறதில்லை; 
துன்பப்படுத்தப்பட்டும்‌ கைவிடப்படுகிறதில்லை; 
கீழே தள்ளப்பட்டும்‌ மடிந்து போகிறதில்லை" 
(கொரி 4:89). 


ரக்கமும்‌, 
யப்‌ 
ளிலே. 


(சங்‌ 


உதிக்கும்‌. 





f= a 
TT 


'அறியப்படாதவர்களென்னப்பட்டாலும்‌ 
நன்றாய்‌ அறியப்பட்டவர்களாகவும்‌, 
சாகிறவர்கள்‌ என்னப்பட்டாலும்‌ 
உயிரோடிருக்கிறவர்களாகவும்‌, 
'தண்டிக்கப்படுகிறவர்கள்‌  என்னப்பட்டாலும்‌ 
கொல்லப்படாதவர்களாகவும்‌, 
துக்கப்படுகிறவர்கள்‌ என்னப்பட்டாலும்‌ 
எப்பொழுதும்‌ சந்தோஷப்படுகிறவர்களாகவும்‌, 
தரித்திரர்‌  என்னப்பட்டாலும்‌ அநேகரை 
ஐசுவரியவான்களாக்குகிறவர்களாகவும்‌, 
ஒன்றுமில்லாதவர்களென்னப்பட்டாலும்‌ 
சகலத்தையு முடையவர்களாகவும்‌ எங்களை 
விளங்கப்பண்ணுகிறோம்‌” (2கொரி 6270). 

நீதிமான்கள்‌ சிறிதுகாலம்‌ துன்பத்தை 
அனுபவித்தாலும்‌, அவர்கள்‌ அந்தத்‌ 
துன்பத்தில்‌ அழிந்துபோவதில்லை. 
நீதிமான்களின்‌ துக்கம்‌ சந்தோஷமாய்‌ மாறும்‌. 
ஏசாயா தீர்க்கதரிசி நீதிமான்களுக்கு வரும்‌ 
ஆசீர்வாதத்தைப்பற்றி சொல்லும்போது, 
“ஆகிலும்‌ அவர்‌ செபுலோன்‌ நாட்டையும்‌, 
நப்தலி ட்‌ இடுக்கமாய்‌ 
ஈனப்படுத்தின காலத்திலி 
ருந்ததுபோல அது  இருண்டிருப்பதில்லை" 
என்று சொல்லுகிறார்‌ 


ஏனென்றால்‌ அவர்‌ கடற்கரையருகிலும்‌, 
யோர்தான்‌ தியோ 
புறஜாதியாருடைய 
அத்தேசத்தைப்‌ 
மகிமைப்படுத்துவார்‌. 

நானே கர்த்தர்‌, வேறொருவர்‌ 
என்னைத்‌ தவிர 
என்னைத்தவிர ஒருவரும்‌ 
சூரியன்‌ உதிக்கிற 
அஸ்தமிக்கிற திசையிலும்‌ அறியப்படும்படிக்கு 
நீ என்னை அறியாதிருந்தும்‌, நான்‌ உனக்கு 
இடைகட்டு கட்டினேன்‌: நானே கர்த்தர்‌, 
வேறொருவர்‌ இல்லை. ஒளியைப்‌ படைத்து, 
இருளையும்‌ உண்டாக்கினேன்‌. 
சமாதானத்தைப்‌ படைத்து தீங்கையும்‌ 
உண்டாக்குகிறவர்‌ நானே; கர்த்தராகிய 
நானே இவைகளையெல்லாம்‌ செய்கிறவர்‌” 
(ஏசா 45:5-7). 


தேவன்‌ ஆதியிலே வெளிச்சத்தையும்‌ 
இருளையும்‌ வெவ்வேறாகப்‌ பிரித்தார்‌. தேவன்‌ 
வெளிச்சத்துக்கு பகல்‌ என்று போரிட்டார்‌ 

இரவு என்று பேரிட்டார்‌ 
தேவன்‌ பகலுக்கும்‌ 


இருளுக்கு 
(ஆதி 1:4) 


எல்லைகளை 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தேவனுடைய சித்தத்தின்‌ பிரகாரமாகவே 
சிறிதுகாலம்‌ இருள்‌ வருகிறது. அதன்பின்பு 
இருள்‌ மறைந்து வெளிச்சம்‌ உண்டாகிறது. 
கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சிறிதுகாலம்‌ 
இருளாயிருந்தாலும்‌, பின்பு வெளிச்சம்‌ வரும்‌. 


இருளில்‌ நடக்கிற ஜனங்கள்‌ 
பெரிய வெளிச்சத்தைக்‌ 
கண்டார்கள்‌ 

ஏசா 9:2 


ஏசா 9:2. இருவில்‌ நடக்கிற ஜனங்கள்‌ 
பெரிய வெளிச்சத்தைக்‌ கண்டார்கள்‌; 
மரண இருவின்‌' தேசத்தில்‌. 
குடியிருக்கிறவர்கனின்மேல்‌ வெளிச்சம்‌ 
பிரகாசித்தது. 


ஏசாயா தீர்க்கதரிசி கர்த்தருடைய 
பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமான 
வாக்குத்தத்தங்களைச்‌ சொல்லுகிறார்‌. 
த்தின்‌ காலம்‌ தேவனுடைய கிருபை 
வெளிப்படும்‌ காலமாகும்‌. அக்காலத்தில்‌ 
இந்த வாக்குத்தத்தங்களெல்லாம்‌ பூரணமாய்‌ 
நிறைவேறும்‌. கர்த்தருடைய பரிசுத்தவான்கள்‌ 
சிறிதுகாலம்‌ இருளிலே இருந்தாலும்‌, 
அவர்களுக்கு சீக்கிரத்திலே. 
வெளிச்சமுண்டாகும்‌. அவர்கள்‌ சிறிதுகாலம்‌ 
நக்கந்திலும்‌ வேதனையிலும்‌ இருந்த்‌ 
அவர்களுக்கு சீக்கிரத்திலே சந்தோஷமும்‌ 
ஆறுதலும்‌ உண்டாகும்‌. ஏசாயா தீர்க்கது 
இந்த ல்‌ முன்னறிவிக்கும்போது, 
“இருளில்‌ நடக்கிற ஜனங்கள்‌ பெரிய 
வெளிச்சத்தைக்‌ கண்டார்கள்‌" என்று 


சொல்லுகிறார்‌. 


வெளிச்சம்‌ வரும்போது இருள்‌ 
கடந்துபோகும்‌. தேவனாகிய கர்த்தர்‌ 
செபுலோன்‌ நாட்டையும்‌, நப்தலி நாட்டையும்‌ 
சிறிதுகாலம்‌ இடுக்கமாய்‌ ஈனப்படுத்தினார்‌. 
இது முந்தின காலம்‌. கர்த்தர்‌ அவர்களை 
ஈனப்படுத்தின காலம்‌ முடிவடைந்துவிட்டது. 
கர்த்தர்‌ அவர்களை ஈனப்படுத்தின முந்தின 
காலத்தில்‌ இருந்ததுபோல, அவர்களுடைய 
தேசம்‌ இனிமேல்‌ இருண்டிருப்பதில்லை. 
அக்காலத்தில்‌ அவர்களுடைய சத்துருக்கள்‌ 
அவர்களுக்கு  அருகாமையிலிருந்தார்கள்‌. 
அவர்களுக்கு அருகிலிருந்த தேசத்தார்‌ 
எல்லாரும்‌ அவர்களுக்கு விரோதமாய்‌ 
எழும்பினார்கள்‌. 





ழ்‌ நள 
யாய 


கர்த்தருடைய கோபம்‌ மாறிற்று. கர்த்தர்‌ 
செபுலோன்‌ நாட்டையும்‌ நப்தலி நாட்டையும்‌ 
ஈனப்படுத்துவதை நிறுத்திவிட்டார்‌. இப்போது 
அந்த தேசத்தை மகிமைப்படுத்துகிறார்‌. 
கடற்கரை அருகிலும்‌, யோர்தான்‌ 
நதியோரத்திலுமுள்ள புறஜாதியாருடைய 
குலிலேயாவாகிய நேசத்தை கர்த்தர்‌ 
பிற்காலத்தில்‌ மகிமைப்படுத்துவார்‌ என்று 
ஏசாயா சொல்லுகிறார்‌. 


“அந்நாட்கள்முதல்‌ கர்த்தர்‌ 


இஸ்ரவேலைக்‌ குறைந்துபோகப்பண்ணினார்‌; 

இஸ்ரவேலின்‌ 
அடித்து, 
வ்‌ 


ஆசகேல்‌ அவர்களை 
எல்லைகளிலெல்லாம்‌ முறிய 
யோர்தான்‌ துவக்கிக்‌ கி 
அர்னோன்‌ நதிக்குச்‌ சமீபமான ஆரோவேர்‌ 
முதற்கொண்டிருக்கிற கீலேயாத்திலும்‌ 
பாசானிலுமுள்ள காதியர்‌, ரூபேனியர்‌ 
மனாசேயர்‌ இவர்களுடைய தேசமாகிய 
கீலையாத்‌ முழுவதையும்‌ முறிய அடித்தான்‌ 
(2இராஜா 10:32). 


கர்த்தர்‌ நமக்கு பாடுகளையும்‌ 
வேதனைகளையும்‌ அனுமதிக்கும்போது. நாம்‌ 
கர்த்தருக்கு, முன்பாக நம்மைத்‌ 
தாழ்த்தவேண்டும்‌. நம்முடைய இருதயத்தை 
ராய்ந்து பார்க்கவேண்டும்‌. கர்த்தருக்கு 
அனோக்வள்‌ ஊழிகள்‌. நம்மிடத்தில்‌ உண்டோ 
என்பதை கண்டுபிடித்து, அவற்றை 
நம்மைவிட்டு நீக்கிப்போடவேண்டும்‌. 
கர்த்தருடைய பாடுகளும்‌ வேதனைகளும்‌ 
நம்மைத்‌ தாழ்த்தவில்லையென்றால்‌, நாம்‌ 
மனந்திரும்பவில்லையென்றால்‌, நமக்கு 
பாடுகளும்‌ வேதனைகளும்‌ இன்னும்‌. 


கர்த்தருக்‌ 
செய்த்‌ 
தூரமாய்‌ 
இஸ்ரவேலிலே. 
அவர்களுக்கு 
உபதேசம்பண்ணுகிற 
அந்த நாட்களில்‌ 

இஸ்ரவேல்‌ தேசத்திலே சமாதானமுமில்லை. 


கர்த்தர்‌. இஸ்ரவேலரைத்‌ தண்டித்தார்‌. 
அவர்கள்‌ இடுக்கண்‌ அடைந்தார்கள்‌. 
பட்டினியாய்த்‌ தேசத்தைக்‌ கடந்துபோனார்கள்‌. 
அந்த வேளையில்கூட, அவர்கள்‌ 
மனந்திரும்பாமல்‌,  மூர்க்கவெறிகொண்டு, 


புத்திரர்‌ 
பாவம்‌ 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தங்கள்‌ ராஜாவையும்‌, தங்கள்‌ தேசத்தையும்‌ 
தூஷித்தார்கள்‌. அவர்கள்‌ தேசத்தில்‌ 
இக்கட்டும்‌ அந்தகாரமும்‌. இருந்தது. 
அவர்கள்‌ இடுக்கத்தால்‌ இருளடைந்து, 
அந்தகாரத்திலே தள்ளுண்டு அலைந்தார்கள்‌ 
(ஏசா 8:21,22). 
தேசத்திலே நீதிமான்கள்மீது 
கர்த்தருடைய கிருபை வந்திறங்கிற்று. 
கர்த்தர்‌ தமது கோபத்தினால்‌ அவர்களை 
இடுக்கமாய்‌. த்‌ 
காலத்திலோ, 
இருண்டிருந்தது. 
அவர்களுக்கு 
கொடுக்கிறார்‌. 
அந்த த்‌ 
இருளிலேநடக்கிற ஜனங்கள்‌ 
வெளிச்சத்தைக்‌ காண்கிறார்கள்‌. 

ஏசாயா தீர்க்கதரிசியின்‌ காலத்தில்‌, 


ஏராளமான 


த்தன ஊழியம்‌ செய்து வந்தார்கள்‌. 
அவர்கள்‌ சொன்ன தீர்க்கதரிசன 
வார்த்தைகள்‌ ஜனங்களுக்கு பெரிய 
வெளிச்சத்தைப்போல இருந்தது. அவர்கள்‌ 

நடந்தாலும்‌, அவர்களுடைய 
தீர்க்கதரிசனங்கள்‌, ஜனங்களுக்கு பெரிய 
வெளிச்சமாமிருந்தது. அது அவர்களை 
வழிநடத்திற்று. அதனால்‌ கர்த்தருடைய 
ஜனங்களுக்கு ஆறுதலும்‌ சமாதானமும்‌ 
உண்டாயிற்று, வேதத்தையும்‌ சாட்சி 
ஆகமத்தையும்‌ கவனித்து, அதற்குக்‌ 
கீழ்ப்படிந்து ஜீவித்த ஜனங்கள்‌ பெரிய 
வெளிச்சத்தைக்‌ கண்டார்கள்‌. 


இந்தத்‌ தீர்க்கதரிசனம்‌ புதிய 
ஏற்பாட்டுக்காலத்தில்‌, கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்துவின்‌ நாட்களில்‌ முழுமையாய்‌ 
நிறைவேறிற்று. இயேசுகிறிஸ்து ஜனங்கள்‌ 
மத்தியில்‌ ஒரு தீர்க்கதரிசியாக ஊழியம்‌ 
செய்து வந்தார்‌. அவர்‌ 


ஊழியம்‌ செய்து 
மரணஇருளின்‌ 
குடியிருக்கிறவர்களின்மேல்‌ 
பிரகாசித்தது. 


வந்தார்‌. 





i THE 
TT 


உமக்கு முன்பாக மகிழுகிறார்கள்‌ 
ஏசா 9:3 


ஏசா 95. அத்த ஜாதியைத்‌ திரனாக்கி, 
அதற்கு மகிழ்ச்சியைப்‌: 
பெருகப்பண்ணினீற்‌ அறுப்பில்‌: 
மகிழ்கிறது போலவும்‌, கொள்ளையைப்‌: 
பங்கிட்டுக்‌ கொள்ளுகையில்‌ 
களிகூருகிறதுபோலவும்‌, உமக்கு 
முன்பாக மகிழுகிறார்கன்‌. 


தேவனாகிய கர்த்தர்‌ தமக்குப்‌ பயந்து 

ஜீவிக்கிற ஜாதியைத்‌ திரளாக்குவார்‌. அதற்கு 

மகிழ்ச்சியைப்‌ பெருகப்பண்ணுவார்‌. கர்‌ 

அந்த தேசத்தை சிறிதுகாலம்‌ இடுக்கமாய்‌ 

ஈனப்படுத்தினார்‌. ஆனால்‌ இப்போதோ 
ல்‌ 


ழ்‌ மீது 
ஆக்கினைத்தீர்பபு ஒங்வொன்றாய்‌ வந்தது. 
இதனால்‌. அந்த ஜாதியார்‌ 
குறைந்துபோனார்கள்‌. 


றைற்‌ அவர்களுக்கு 
துக்கம்‌ அதிகமாயிருந்தது. இப்போதோ 
கர்த்தர்‌ 


அந்த ஜாதியை தாளாக்குகிறார. 
அவர்களுக்கு மகிழ்ச்சியை 
பெருகப்பண்ணுகிறார்‌. 


உலகப்பிரகாரமான 


அதே 
ஆலிக்குரிய 
அறுப்பில்‌ 
 கொள்ளையைப்‌. 


அவர்களுக்கு 
சந்தோஷமும்‌ உண்டாகிறது 
சமயத்தில்‌ அவர்களுக்கு 
சந்தோஷமும்‌ உண்டாகிறது. 
மகிழ்கிறது போலவும்‌, 
பங்கிட்டுக்கொள்கையில்‌ 
களிகூருகிறதுபோலவும்‌ 
மகிழ்ச்சியாயிருக்கிறார்கள்‌ 
உலகப்பிரகாரமான சந்தோஷம்‌. 
வேளையில்‌ அவர்கள்‌ 
முன்பாகவும்‌ மகிழுகிறார்கள்‌. 
ஆவிக்குரிய சந்தோஷம்‌. 


கர்த்தருடைய பிள்ளைகள்‌ அவருடைய 
சமுகத்திற்கு முன்பாக பரிசுத்த 
அலங்காரத்துடனே வந்து அவனைத்‌ 
தொழுதுகொள்வார்கள்‌. அவர்கள்‌ 
கர்த்தருக்கு முன்பாக சந்தோஷமாய்க்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சந்தோவமாயிருக்கம்‌ 
கிருபையையும்‌, 
பெற்றுக்கொண்டதற்கு 
அடையாளமாய்‌, அவர்களுடைய ஜீவியத்தில்‌ 
நன்மை உண்டாகும்‌. இந்த நன்மைகளை 
நினைத்து அவர்கள்‌ கர்த்தருக்கு முன்பாக 
மகிழ்ச்சியாயிருப்பார்கள்‌. 
இயேசுகிறிஸ்து ஆலியிலே 
களிகூர்ந்தார்‌ (லூக்‌ 10:21). கிறிஸ்துவானவர்‌ 
பிதாவுக்கு முன்பாக தமது ஆவியிலே. 
களிகூர்ந்ததுபோல, கர்த்தருடைய 
ஜனங்களும்‌: அவருக்கு முன்பாக 
களிகூருவார்கள்‌. "அந்த வேளையில்‌ இயேசு 
ஆலிமிலே களிகூர்ந்து: பிதாவே! 
வானத்துக்கும்‌ பூமிக்கும்‌ ண்டவரே! 
இவைகளை நீர்‌ ருக்கும்‌. 
கல்விமான்களுக்கும்‌ மறைத்து, பாலகருக்கு 
வெளிப்படுத்தினபடியால்‌ உம்மை 
ஸ்தோத்தரிக்கிறேன்‌; ஆம்‌, பிதாவே! இப்படிச்‌ 
செய்வது உம்முடையதிருவுளத்துக்குப்‌ 
பிரியமாமிருந்தது" (லூக்‌ 10:21) 


இந்த சந்தோஷம்‌ 
மகிழ்கிறதுபோல இருக்கும்‌. 
விதைத்துவிட்டு, அறுவடை காலத்திற்காக 
பொறுமையோடு காத்திருந்து. அறுவடை 
செய்யும்போது, சந்தோஷப்படுவதுபோல, 
கர்த்தருடைய ஜனங்கள்‌ அவருக்கு முன்பாக 
மகிழ்சியாயிருப்பார்கள்‌. 


யுத்தத்திற்குப்‌ 
ஜீவனை. 
தத்ண்னுவர்கள்‌. 
பெற்ற 
பொக்கிஷங்களை கொள்ளையாய்ப்‌ 
பங்கிட்டுக்கொள்வார்கள்‌. அப்போது. 
அவர்களுக்கு ஜெயத்தின்‌ சந்தோஷமும்‌, 
கொள்ளையை பங்கிட்டுக்கொள்வதினால்‌. 
உண்டாகும்‌ சந்தோஷமும்‌ உண்டாகும்‌. 
அதுபோலவே கர்த்தருடைய பிள்ளைகள்‌ 
அவருக்கு முன்பாக களிகூருவார்கள்‌.. 


சுவிசேஷத்தினால்‌ நமக்கு ஜெயமும்‌, 
தாராளமான கிருபையும்‌ கிடைக்கும்‌. இதை 
கர்த்தருக்கு முன்பாக நாம்‌ 
சந்தோஷத்தோடே அனுபவிக்கவேண்டும்‌. 
கர்த்தருடைய தாராளமான கிருபையை 
நினைத்து மகிழ்ந்து களிகூரவேண்டும்‌. 


அறுப்பில்‌ 
விதை 


போகிறவர்கள்‌. தங்கள்‌ 





i al 
றிய 
அவர்கள்‌ சுமந்த நுகத்தடியை 


முறித்தூப்போட்டீர்‌ 
ஏசா 9:4,5. 


ஏகா 94. 
நடந்தது போல, 


மீதியானியமின்‌ நானில்‌ 
அவர்கள்‌ சுமத்த 
நுகத்தடியையும்‌, அவர்கள்‌ 
தோனின்மேலிருத்த மிலாற்றையும்‌, 
அவர்கள்‌ ஆனோட்டியின்‌ கோலையும்‌ 
முறித்துப்போட்டீர்‌. 


அமனியாய்‌. 
வீரருடைய 


ஏசா 95. 
யுத்தம்பண்ணுகிற. 
ஆயுதவர்க்கங்களும்‌, இரத்தத்தில்‌ 
புரண்ட  உடுப்பும்‌ அக்கினிக்கு. 
'இரையாகச்‌ சுட்டெரிக்கப்படும்‌. 


கர்த்தருடைய ஜனங்களுக்கு விடுதலை 
உண்டாகும்‌. இந்த விடுதலையை நினைத்து 
அவர்கள்‌ 'சந்தோஷமாயிருக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ இதுவரையிலும்‌ நுகத்தடியை 
சுமந்துகொண்டிருந்தார்கள்‌. கர்த்தரோ 
அவர்கள்‌ சுமந்த ்‌ 
முறித்துப்போட்டார்‌ 
மேலிருந்த _ மிலாற்றையும்‌, 
ஆளோட்டியின்‌ கோலையும்‌ 
முறித்துப்போட்டார்‌. கர்த்தருடைய ஜனங்கள்‌ 
அடிமைத்தனத்திலிருந்து தலை 
பெற்றிருக்கிறார்கள்‌. கிதியோனுடைய 
நாட்களிலே மீதியானியர்கள்‌ இஸ்ரவேலரை 
ஒடுக்கினார்கள்‌. மீதியானியரின்‌ நுகத்தடி 
முறிந்ததுபோல, கர்த்தர்‌ இப்போது, 
தம்முடைய ஜனத்தார்‌ சுமக்கிற நுகத்தடியை 
முறித்துப்போடுகிறார்‌. 

தீர்க்கதரிசி 
என்று சொல்லுவது 
தேசத்தின்‌ நுகத்தடி என்று 
தெரியவில்லை. 


Fi 


எந்த 
தெளிவாக 
கர்த்தருடைய ஜனத்தாருக்கு 
அந்நிய தேசத்தின்‌ ஆளுகையிலிருந்து 
விடுதலை கிடைத்திருக்கிறது. இக்காலத்தில்‌ 


சனகெரிப்‌ எருசலேமின்மீது யுத்தம்‌ பண்ண 
வந்தான்‌. எருசலேமை ஆளுகை 
செய்யவேண்டுமென்று நினைத்தான்‌. 
ஆனால்‌ கர்த்தரோ. எருசலேமைப்‌ 
பாதுகாத்தார்‌. சனகெரிப்பின்‌ ஆளுகைக்கு 
கர்த்தர்‌ எருசலேமை ஒப்புக்கொடுக்கவில்லை. 
தேவனுடைய பலத்த. 

மீதியானியரின்‌ நாளிலே 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பலத்த கரத்தினால்‌ கிரியை 
நடப்பிக்கிறார்‌. கர்த்தருடைய ஜனங்கள்‌ 
நுகத்தடியை  சுமந்துகொண்டிருக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ தோளின்மேல்‌ மிலாறு இருக்கிறது. 
ஆளோட்டிகள்‌ தங்கள்‌  கோலினால்‌ 
அவர்களை அடக்குகிறார்கள்‌. கர்த்தர்‌ 
இவையெல்லாவற்றையும்‌, எந்தவிதமான 
ஆரவாரமுமில்லாமல்‌  அகற்றிப்போடுகிறார்‌. 
ஜனத்தார்‌ எல்லோரும்‌. 
க ஜனங்களைப்போல 
கர்த்தருடைய கிருபையினால்‌. 
இப்போது இவர்கள்‌ பெரிய வெளிச்சத்தைக்‌ 
காண்கிறார்கள்‌. சத்துருக்களின்‌ 
இவர்கள்‌ 
தேசத்தில்‌ 
குடியிருக்கிறவர்கள்போல்‌. இருந்தார்கள்‌. 
இப்போதோ  இவர்கள்மேல்‌ கர்த்தருடைய 
கிருபையினால்‌ வெளிச்சம்‌ பிரகாசிக்கிறது. 
இயேசுகிறிஸ்துவின்‌ 
நொறுங்குண்டவர்களை 
விடுதலையாக்குகிறது. சிறைப்பட்டவர்களுக்கு 
விடுதலையை அறிவிக்கிறது. “கர்த்தருடைய 
வியானவர்‌ என்மேலிருக்கிறார்‌; 
தரித்தரருக்குச்‌ சுவிசேஷத்தைப்‌ 
பிரசங்கிக்கும்படி என்னை 
அபிஷேகம்பண்ணினார்‌; இருதயம்‌ 
நருங்குண்டவர்களைக்‌ குணமாக்கவும்‌, 
சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும்‌, 
குருடருக்குப்‌ பார்வையையும்‌ 
பிரசித்தப்படுத்தவும்‌, நொறுங்குண்டவர்களை 
விடுதலையாக்கவும்‌, கர்த்தருடைய 
அநுக்கிரக வருஷத்தைப்‌ பிரசித்தப்படுத்தவும்‌, 
என்னை அனுப்பினார்‌" (லூக்‌ 4:18,19), 


பாவத்தின்‌: 


கர்த்தர்‌ 


கீழ்‌ 


சுவிசேஷம்‌ 


சுவிசேஷத்தின்‌ வல்லமை 
நுகத்தடியையும்‌, சாத்தானுடைய 
நுகத்தடியையும்‌ முறித்துப்போடும்‌. பாவத்தின்‌ 
கட்டுகளிலிருந்து நமக்கு. விடுதலையைக்‌ 
கொடுக்கும்‌. பாவத்தினால்‌ உண்டாகும்‌. 
குற்றவுணர்வுகளிலிருந்து நமக்கு விடுதலை 
கிடைக்கும்‌. நாம்‌ பாவத்திலிருந்தபோது, 
p தத்வ 
வருத்தப்பட்டு 
நம்முடைய கர்த்தராகிய 


அதன்‌ 
சுமந்தவர்களாகமிருந்தோம்‌. 
பாரம்‌ சுமந்தோம்‌. 
இயேசுகிறிஸ்துவோ, 
வார்த்தையினால்‌, நாம்‌ 
சுமக்கிற பாவத்தின்‌ 
முறித்துப்போட்டார்‌. 





f= a 
TT 


நாம்‌ பாவத்தில்‌ ஜீவித்தபோது இருளில்‌ 
நடக்கிற ஜனங்களைப்போல இருந்தோம்‌. 
கர்த்தரோ தம்முடைய சுவிசேஷத்தின்‌: 
மூலமாய்‌ நமக்கு பெரிய வெளிச்சத்தைக்‌ 
கட்டளையிட்டார்‌. நாம்‌ சாத்தானின்‌. 
ல்‌ கட்டுண்டவர்களாயிருந்த 
மரணஇருளின்‌: தேசத்தில்‌. 
குடியிருக்கிறவர்கள்போல. இருந்தோம்‌. 
இயேசுகிறிஸ்துவோ சாத்தானுடைய 
நுகத்தடியை முறித்து நம்மை 
விடுவித்தார்‌. நம்மேல்‌ இயேசுகிறிஸ்துவின்‌ 
வெளிச்சம்‌ பிரகாசித்தது. சாத்தானுக்கு 
அடிமைகளாகமிருந்த நாம்‌, இப்போது. 
கிறிஸ்துவின்‌  பிள்ளைகளாகயிருக்கிறோம்‌. 
கிறிஸ்துவானவர்‌ நமக்கு மகிமையுள்ள 
விடுதலையைக்‌ கொடுத்திருக்கிறார்‌. 


ம்முடைய கர்த்தராகிய இயேசுகி, 
பகவ படர னாங்க. 
நுகத்தடிகளையும்‌ முறித்துப்போட்டார்‌. 
"இப்படியிருக்க, நம்முடைய பிதாக்களாலும்‌ 
நம்மாலும்‌ சுமக்கக்கூடாதிருந்த நுகத்தடியைச்‌ 
சீஷர்‌ கழுத்தின்‌ மேல்‌ சுமத்துவதினால்‌, நீங்கள்‌ 
தேவனைச்‌ சோதிப்பானேன்‌?" (அப்‌ 1510). 
ஆனபியினாலே, நீங்கள்‌... மறுபடியும்‌ 
அடிமைத்தனத்தின்‌: நுசுத்துக்குட்படாமல்‌, 
கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுவாதீன 
நிலைமையி நிலைகொண்டிருங்கள்‌"' 
(கலா 51) 


சத்துருக்களின்‌ 
கருக்க கிறிஸ்துவானவர்‌ நம்மை 
விடுதலையாக்கி மீட்டுக்கொண்டார்‌. “தமது. 
ஜனத்தைச்‌ சந்தித்து மீட்டுக்கொண்டு. 
நம்முடைய சத்துருக்களினின்றும்‌, நம்மைப்‌ 
பகைக்கிற  யாவருடைய கைகளினின்றும்‌, 
நம்மை இரட்சிக்கும்‌ படிக்கு, தம்முடைய 
தாசனாகிய தாவீதின்‌ வம்சத்திலே நமக்கு 
இரட்சணியக்கொம்பை ஏற்படுத்தினார்‌” 
(லூக்‌ 1:7475). 


கிறிஸ்துவானவர்‌ 
ஆவியினாலும்‌ 
ஞானஸ்நானம்‌ கொடுக்கிறார்‌. 
ஆவியானவர்‌. 

அக்கினியைப்போல கிரியை நடப்பிப்பதினால்‌, 
நமக்கு சத்துருவின்‌ கைகளிலிருந்து, 
விடுதலை உண்டாகிறது “அவர்‌ பரிசுத்த 
ஆவியினாலும்‌ அக்கினியினாலும்‌ 
உங்களுக்கு ஞானஸ்நானம்‌ கொடுப்பார்‌” 
(மத்‌ 341). 


நமக்கு 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


உலகப்பிரகாரமாய்‌ 
சத்துருவோடு 


நாம்‌ 
யுத்தம்பண்‌ணுவதுபோல 


சேனைகளோடும்‌. 


உலகப்பிரகாரமாக நடைபெறுகிற யுத்தத்தில்‌ 


அமளி அதிகமாயிருக்கும்‌. ஆயுதவர்க்கங்கள்‌ 
த 
த்தில்‌ 


அதிகமாய்‌ பயன்படுத்தப்படும்‌. 
உடுப்புக்களெல்லாம்‌ த்த, 
புரண்டிருக்கும்‌. இவையெல்லாமே 
அக்கினிக்கு இரையாக சுட்டெரிக்கப்படும்‌. 


ஆலிக்குரிய யுத்தத்திற்கு 
நாம்‌ உலகப்பிரகாரமான 
ஆயுதவர்க்கங்களை பயன்படுத்தமாட்டோம்‌. 
பரிசுத்த, ஆவியானவர்‌ தம்முடைய 
அக்கினியினால்‌ நமக்காக யுத்தம்‌ 
பண்ணுவார்‌. அவருடைய அக்கினி 
சத்துருவின்‌ அந்தகார வல்லமைகள்‌ 
அனைத்தையும்‌ சுட்டெரித்துப்போடும்‌. நமக்கு 
விடுதலை பரிசுத்த 


நம்முடைய 


ஆரவாரமும்‌ 
அக்கினியினால்‌. 


சுட்டெரிப்பது இருக்கும்‌. 


நமக்கு ஒரு பால்கன்‌ பிறந்தார்‌ 
ஏசா 9:6,7 


ஏசா 94. நமக்கு ஒரு பாலகன்‌ 
பிறந்தார்‌, நமக்கு ஒரு குமாரன்‌ 
கொடுக்கப்பட்டார்‌; கர்த்தத்துவம்‌ அவர்‌ 
தோனின்மேலிருக்கும்‌ அவர்‌ நாமம்‌ 
அதிசயமானவர்‌, ஆலோசனைக்கர்த்தா, 
வல்லமையுள்ள தேவன்‌, நித்திய பிதா, 
சமாதானப்பிரபு என்னப்படும்‌. 


ஏசா 9:7. தாவீதின்‌ சிங்காசனத்தையும்‌ 
அவனுடைய ராஜ்யத்தையும்‌ அவர்‌ 
திடப்படுத்தி, அதை இதுமுதற்கொண்டு 
என்றென்றைக்கும்‌ நியாயத்தினாலும்‌. 
தீதியினாலும்‌ திலைப்படுத்தும்படிக்கு, 
அவருடைய கர்த்தத்துவத்தின்‌' 
பெருக்கத்துக்கும்‌, அதின்‌ 
சுமாதானத்துக்கும்‌ முடிவில்லை; 
சேனைகளின்‌ கர்த்தருடைய 
வைராக்கியாம்‌ இதைச்‌ செய்யும்‌. 





f= a 
TT 


“நமக்கு ஒரு பாலகன்‌ பிறந்தார்‌” என்று 
ஏசாயா தீர்க்கதரிசனமாக அறிவிக்கிறார்‌ 
இந்த சம்பவம்‌ எங்கு நடைபெறும்‌ என்றோ, 
யார்‌ மத்தியில்‌ இது நடைபெறும்‌ என்றோ 


கர்த்தர்‌ தாமே நமக்குக்‌ 
ஏசாயா ஏற்கெனவே 


(ஏசா 744) 
அடையாளத்தின்‌ 


கொடுப்பார்‌ என்று 
முன்னறிவித்திருக்கிறார்‌ 
அந்த 


தீர்க்கதரிசன வாக்கியம்‌ 
ஏற்கெனவே நடைபெற்று 
ஏசாயா சொல்லுகிறார்‌. 
“நமக்கு ஒரு பாலகன்‌ பிறந்தார்‌" என்று 
இறந்தகால வினைவடிவத்தில்‌ ஏசாயா 
இந்த வாக்கியத்தை அமைத்திருக்கிறார்‌. 


இயேசகி, உலகத்தில்‌. 
தேனால்‌ சவக்‌ சனங்க 
தேவனுடைய சபைக்கு மிகப்பெரிய 
சீர்வாதம்‌ உண்டாயிருக்கிறது. 
திறில்துவாளவர்‌ அடிக்கப்பட்ட 
ஆட்டுக்குட்டியானவர்‌. அவரே இந்த 
பூமியில்‌ மனுஷனாக அவதரித்த பாலகன்‌ 
இயேசுகிறிஸ்து உலகத்தோற்றமுதல்‌ 
இழக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாகமிருக்கிறார்‌ 
(வெளி 13:8). பழைய ஏற்பாட்டுக்காலத்தில்‌ 
கர்த்தர்‌ தம்முடைய இஸ்ரவேல்‌ ஜனத்திற்கு 
ஏராளமான நன்மைகளை செய்திருக்கிறார்‌ 
அவர்களுக்கு பலத்த கிரியைகளை 
நடப்பித்துக்‌ கொடுத்திருக்கிறார்‌ 


இவையெல்லாமே 
வார்த்தையின்‌ மூலமாய்‌. 
கிறிஸ்துவானவரே 
தேவனுக்கும்‌ மனுஷருக்கும்‌ நடுவே 
மத்தியஸ்தராகவும்‌ இருக்கிறார்‌. தேவனாகிய 
கர்த்தர்‌ அநேக அற்புதங்களைச்‌ செய்தார்‌. 
அவையெல்லாவற்றையும்‌ தமது குமாரனாகிய 
இயேசுகிறிஸ்துவின்‌ மூலமாகவே செய்தார்‌. 


யூதேயா தேசத்திற்கும்‌, விசேவயாக 
தாவீதின்‌ வம்சத்தாருக்கும்‌ சரித்திரத்தில்‌. 
அநேக பேரழிவுகள்‌ உண்டாயிற்று தேசம்‌ 
முழுவதுமாக அழிந்துபோகக்கூடிய 
சூழ்நிலைகள்‌ உண்டாயிற்று. ஆனபோதிலும்‌, 
கர்த்தர்‌ தாவீதின்‌ வம்சத்தாரோடு 
உடன்படிக்கை செய்து, அவர்களை 
இதுவரையிலும்‌ பாதுகாத்து வந்திருக்கிறார்‌. 
தாவீதின்‌ வம்சத்தார்‌. தீங்குகளுக்கும்‌, 
அழிவுகளுக்கும்‌, நாசங்களுக்கும்‌, 
மோசங்களுக்கு விலக்கிப்‌ 
பாதுகாக்கப்பட்டிருக்கிறார்கள்‌. 


நித்திய 
நடைபெற்றது. 
வார்த்தையாகவும்‌, 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


றத்‌ 
சொல்லுகிறார்கள்‌. அவருடைய ஆளுகை 
நித்திய காலமாயிருக்கும்‌. 

குமாரனாகிய இயேசுகிறிஸ்து 
தாழ்மையில்‌ தம்மை வெளிப்படுத்தினார்‌. 
அவர்‌ சர்வவல்லமையுள்ள தேவன்‌. அதே 
வேளையில்‌ அவர்‌ இந்த உலகத்தில்‌ ஒரு 
குமாரனாக _ 


தாழ்மையைத்‌ தெரிந்துகொண்டார்‌. 
நிரப்பவேண்டும்‌ என்பதற்காக அவர்‌ தம்மை 
வெறுமையாக்கினார்‌. 
மத்தியிலே. 
வார்த்தையானவர்‌ 
மத்தியிலே. 
கர்த்தத்துவம்‌ 


கிறிஸ்துவானவர்‌ நம்‌ 
பிறந்திருக்கிறார்‌. 


அவருக்குக்‌ கொக்க 
சர்வவல்லமையுள்ளவர்‌, 
சிநேகிதராயிருக்கிறார்‌. இது 
திருக மிகப்பெரிய 


நாமம்‌ அதிசயமானவர்‌, 
ஆனோசனைக்கர்த்தா என்று சொல்லப்படும்‌. 
அவருடைய நாமம்‌ வல்லமையுள்ள தேவன்‌, 
சமாதான பிரபு என்றும்‌ 

கர்த்தருடைய பிள்ளைகள்‌, 

இந்த நாமங்களை 


ஆலோசனைக்கர்த்தா. நித்திய 
தேவனுடைய ஆலோசனைகளின்‌ 

அவர்‌ கூடவே இருந்தவர்‌. 

தேவனுடைய சிந்தையும்‌, பன்ன 
நன்றாய்த்‌ 

ஆலோசனைக்கர்த்தராகிய 

தம்முடைய பிள்ளைகளாகிய நமக்கு, தெய்வீக 
ஆலோசனைகளைச்‌ சொல்லுகிறார்‌. 





i FTE 
TT 


அவர்‌ பிதாவின்‌ ஞானமாகமிருக்கிறார்‌. 
அவரே சர்வஞானமுள்ளவர்‌. அவரிடத்தில்‌ 
ஞானமும்‌ இருக்கிறது. வல்லமையும்‌ 


ம்‌ இவரே மனுக்குலத்தை முற்றும்‌ 


பிதாவோடு ஒன்றாயிருக்கிறார்‌. பிதாவும்‌, 
குமாரனாகிய கிறிஸ்துவம்‌ தேவனாகவே 
இருக்கிறார்கள்‌. கிறிஸ்து நித்திய காலமாய்‌ 
'தேவனாகயிருக்கிறார்‌. 


கிறிஸ்துவானவரே நித்திய ஜீவனுக்கு 
ஆதாரமாயிருக்கிறவர்‌. அவரே 
முக்குமத்திற்கு சந்தோஷத்தையும்‌ 
சமாதானத்தையும்‌ தாராளமாய்க்‌. 
கொடுக்கிறவர்‌. அதனால்‌ அவருடைய பெயர்‌ 
சமாதான பிரபு என்னப்படும்‌ இயேசுகிறிஸ்து 
தாவீதின்‌ சிங்காசனத்தையும்‌ 

ராஜ்ய; 

கிறிஸ்துவானவரே 
குர்த்தாவாகவும்‌, 
இருக்கிறார்‌. ராஜா 
பாதுகாக்கிறார்‌. தம்முடைய ஜனங்களுக்குக்‌ 
கட்டளை கொடுக்கிறார்‌. தம்முடைய 
ஜனங்கள்‌ மத்தியிலும்‌, தேசத்திலும்‌. 
சமாதானத்தை உண்டுபண்ணுகிறார்‌ 
கிறிஸ்துவே நம்முடைய சமாதானம்‌. 
அவருடைய சிங்காசனம்‌ எல்லா 
சிங்காசனங்களுக்கும்‌ மேலாயிருக்கிறது. 


ராஜாதி 


கர்த்தத்துவம்‌. அவருடைய தோளின்‌ 
மேலிருக்கிறது. கர்த்தத்துவம்‌ கிறிஸ்துவின்‌ 
தோளின்மீது மாத்திரம்‌ இருக்கிறதேயல்லாமல்‌, 
வேறு யார்மீதும்‌ இல்லை. கிறிஸ்துவுக்கு 
ராஜா என்னும்‌ முத்திரை 
கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்‌ 
பெயரளவுக்கு ராஜாவாகயிருக்கிறவரல்ல. 
ராஜ்யபாரமும்‌ அவருக்கு ஒப்புக்கொடுக்கப்‌. 
பட்டிருக்கிறது. தாவீதினுடைய வீட்டின்‌ 
திறவுகோல்‌ அவர்‌ தோளின்‌ மேல்‌ 
வைக்கப்பட்டிருக்கிறது. அவர்‌ ஒருவரும்‌. 
பூட்டக்கூடாதபடிக்கு திறப்பார்‌. ஒருவரும்‌: 
திறக்கக்கூடாதபடிக்கு அவர்‌ பூட்டுவார்‌ 
(ஏசா 22:22). ராஜ்யத்தின்‌ பாரத்தையும்‌ 
அவர்‌ சுமப்பார்‌. 

கிறிஸ்துவின்‌ 
மகிமையான கா 
தீர்க்கதரிசனமாய்ச்‌ 
கிறிஸ்துவின்‌ ராஜ்யம்‌ 


ராஜ்யத்தைக்குறித்த 
ஏசாயா 
சொல்லுகிறார்‌. 
விருத்தியடையும்‌ 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


வளர்ந்து பெருகும்‌. 
தானப்‌ திடப்படும்‌. 
நிலைப்படுத்தப்படும்‌. 
சர்ந்தத்துவத்தின்‌ பெருக்கத்திற்கு, 
சமாதானத்திற்கும்‌ முடிவு 
கிறிஸ்துவின்‌ ராஜ்யம்‌ 
இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ கிறிஸ்துவின்‌ ராஜ்யம்‌ 
மேலும்‌ மேலும்‌ பிரகாசமாயிருக்கும்‌. 


ராஜ்யம்‌ சமாதானம்‌ 
கிறிஸ்துவே சமாதான. 
அவருடைய 
சபாவமாகிய 
சமாதானம்‌ அவர்‌ 
தம்முடைய அன்பினால்‌ 
க க்‌ அவருடைய ராஜ்யத்தில்‌, 
தலான தான ததி்க முடிவு இருக்காது. 
கிறிஸ்துவானவர்‌ தம்முடைய ராஜ்யத்தை 
என்றென்றைக்கும்‌ நியாயத்தினாலும்‌, 
நீதியினாலும்‌ நிலைப்படுத்துவார்‌. அவருடைய 
ராஜ்யத்தில்‌ ஞானமும்‌, புத்தியும்‌, நீதியும்‌ 
நியாயமும்‌ நிரம்பியிருக்கும்‌. 
கிறிஸ்துவின்‌ ராஜ்யத்தில்‌ அவரே 
கட்டளையிடுவார்‌. அவரே வழக்குகளை 
விசாரிப்பார்‌. அவரே நியாயத்தையும்‌ 
நீதியையும்‌ நிலைப்படுத்துவார்‌. கிறிஸ்துவின்‌ 
ராஜ்யம்‌ பாதியில்‌ அழிந்துபோவதில்லை. அது 
நித்தியகாலமாய்‌ நிலைத்திருக்கிற ராஜ்யம்‌ 
அவருடைய கர்த்தத்துவத்தின்‌ 
பெருக்கத்திற்கும்‌, அதின்‌ சமாதானத்திற்கும்‌ 
முடிவு இருக்காது. 
தேவனாகிய 
கிறிஸ்துவைப்பற்றிச்‌ 


கர்த்தரே, 
சொல்லப்பட்டிருக்கிற, 
இந்த தீர்க்கதரிசன வாக்கியங்களை, 
நிறைவேற்றுவார்‌. சேனைகளின்‌ 
கர்த்தருடைய வைராக்கியம்‌ இதைச்‌ செய்யும்‌ 
என்று ஏசாயா சொல்லுகிறார்‌. சேனைகளின்‌ 
கர்த்தர்‌ சர்வவல்லமையுள்ளவர்‌. அவர்‌ 
செய்ய நினைக்கிற காரியம்‌ ஒருபோதும்‌ 
தடைபடாது. அவரால்‌ எல்லாம்‌ கூடும்‌. 
அவரால்‌ எல்லாம்‌ ஆகும்‌. அவர்‌ சொல்ல 
நடக்கும்‌. சேனைகளின்‌ கர்த்தருடைய 
கரங்களில்‌ சர்வவல்லமையிருக்கிறது. 
சர்வசிருஷ்டிகளும்‌ அவருடைய 
ஆளுகைக்குக்‌ கீழ்ப்டிந்திருக்கிறது. 
அப்படிப்பட்ட சேனைகளின்‌ கர்த்தருடைய 
வைராக்கியம்‌, கிறிஸ்துவைப்பற்றிச்‌ 
சொல்லப்பட்டிருக்கிற இந்தக்‌ காரியங்கள்‌ 
எல்லாவற்றையும்‌ செய்யும்‌. 





i THE ஏசாயா 
TT 


ஆண்டவர்‌ யாக்கோபுக்கு ஒரு 
வார்த்தையை அனுப்பினார்‌ 
ஏசா 9:8-10 


ஏசா 9:8. ஆண்டவர்‌ யாக்கோபுக்கு ஒரு 
வார்த்தையை அனுப்பினார்‌; அது 
'இஸ்ரவேலின்மேல்‌ இறங்கிற்று. 


ஏசா செங்கல்கட்டு. 
இடிந்துமோவிற்று, பொனிந்த கல்லாலே. 
திரும்பக்‌ 

காட்டத்திமரங்கள்‌ 

போடப்பட்டது, 

பதிலாகக்‌ கேதுருமரங்களை வைப்போம்‌. 
என்னு, 


ஏசா 9:10. 
மனப்பெருமையுமாய்ச்‌: 
எப்பிராயிமரும்‌, 
குடிகளுமாகிய எல்லா 
அது தெரியவரும்‌. 


அகந்தையும்‌, 
சொல்லுகிற 
சுமாரியாவின்‌ 


ஜனத்துக்கும்‌. 


ராஜ்யம்‌ 


சமஸ்த இஸ்ரே 
இரண்டாகப்‌ ா்தக்கறது. அது வடக்கு 


இஸ்ரவேல்‌ 
யூதா. 


ராஜ்யம்‌ 


பிரிந்துபோயிருக்கிறார்கள்‌. ட 
இஸ்ரவேலின்‌ புத்திரர்‌. இங்கு எப்பிராயீம்‌, 
சமாரியா ஆகிய முக்கியமான பட்டணங்கள்‌ 
உள்ளன. இஸ்ரவேல்‌ தேசத்திற்கு 
விரோதமாய்‌ கர்த்தருடைய கோபம்‌: 
வந்திருக்கிறது. எப்பிராயீம்‌, சமாரியா ஆகிய 
பட்டணங்கள்‌ அழிந்துபோகுமென்று ஏசாயா 
தீர்க்கதரிசனமாய்ச்‌ சொல்லுகிறார்‌. இந்த 
அழிவு சீக்கிரத்தில்‌, ஒரு சில 
வருஷங்களுக்குள்‌ வந்துவிடும்‌ என்றும்‌. 
முன்னறிவிக்கிறார்‌. 

இஸ்ரவேல்‌ தேசத்தின்மீது மாத்திரமல்ல, 
கர்த்தரை  மறந்துபோயிருக்கிற ல்‌ 
தேசத்தின்மீதும்‌ அழிவு வரும்‌. 


ஆளுகைக்குட்டாத 
அழிந்துபோகும்‌. ஏசாயாவின்‌ தீர்க்கதரிசனம்‌. 


- விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இஸ்ரவேல்‌ தேசத்திற்கென்று பொதுவாகச்‌ 
சொல்லப்பட்டாலும்‌, அது கர்த்தரைவிட்டுப்‌ 
பின்வாங்கிப்போயிருக்கிற எல்லா 
தேசத்தாருக்கும்‌ பொதுவாகவே 
சொல்லப்பட்டிருக்கிறது. 


ஏசாயா தீர்க்கதரிசி கர்த்தருடைய 
வார்த்தையைச்‌ சொல்லும்‌ முன்பு, “ஆண்டவர்‌ 
யாக்கோபுக்கு ஒரு வார்த்தையை 
அனுப்பினார்‌" என்று சொல்லுகிறார்‌. 
தீர்க்கதரிசிகள்‌ மூலமாய்‌ இந்த வார்த்தை 
அனுப்பப்பட்டிருக்கிறது. கர்த்தர்‌ ஒருவனை 
அடிப்பதற்கு முன்பாக அவனை எச்சரிப்பார்‌, 
அவன்‌ மனந்திரும்புவதற்கு வாய்ப்புக்களைக்‌ 
கொடுப்பார்‌. அவன்‌ கர்த்தருடைய 
வார்த்தைக்குக்‌ கீழ்ப்படியாமல்‌, துணிகரமான 
பாவங்களை தொடர்ந்து செய்து வந்தால்‌, 
தேவனுடைய கோபம்‌ அவன்மீது வந்து 
இறங்கும்‌. கர்த்தருடைய 
தண்டனையிலிருந்து அவனால்‌ தப்பிக்கவே 
முடியாது. 


ஒரு தேசத்தின்மீது தேவனுடைய 
கோபம்‌ வரும்போது, அது “ுதியிலும்‌ வரும்‌, 
அது. 


கல்மழை 
பெய்வதுபோலவும்‌ வரும்‌. 
கோபம்‌ வல்லமையாய்‌ இறங்கி வரும்போது, 
அதற்கு யாராலும்‌ தப்பிக்க முடியாது. 
ஏசாயா தீர்க்கதரிசியின்‌ மூலமாய்‌ கர்த்தர்‌ 
முன்னறிவித்திருக்கிற ஆக்கினைத்தீர்ப்பு 
இஸ்ரவேலின்‌ மேல்‌ வந்திறங்குகிறது. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ வனுக்கு 
கீழ்ப்படியாமல்‌, அவருக்கு விரோதமாய்‌ கலகம்‌ 
பண்ணுகிறார்கள்‌. தங்கள்மீது தாங்களே 
அழிவை வரவழைத்துக்கொள்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ தேவனை கோடப்படுத்துகிறார்கள்‌. 
தேவனுடைய நீதியையும்‌ நியாயத்தையும்‌: 
அசட்டைபண்ணுகிறார்கள்‌. அவர்களிடத்தில்‌ 
மனத்தாழ்மையில்லை. அகந்தையும்‌, 
மனபெருமையும்‌ அதிகமாயிருக்கிறது. 
தேவனுடைய நீதிக்கு முன்பாக தாங்கள்‌ 
செய்யவில்லையென்று, 
நினைக்கிறார்கள்‌. 
தங்களிடத்திலுள்ள பாவத்தை மறைத்துவிட்டு, 
நாங்களும்‌ தேவனைப்போல நீதியும்‌, 
நியாயமும்‌, பரிசுத்தமுமுள்ளவர்கள்‌ என்று 
வெளிவேஷம்‌ போடுகிறார்கள்‌. 





i FTE 
TT 


5, மோசேயினுடைய 
பிரகாரம்‌ 
இஸ்ரவேலரு: 
சிலாக்கியங்கள்‌. சொடுக்கப்பட்டிுந்து. 
(ரோமர்‌ 2:17-29; ரோமர்‌. 31 
ரோமர்‌ 9:4-5). புதிய ஏற்பாட்டிலும்‌, 
சுவிசேஷத்திலும்‌ பட்சபாதம்‌ 
எதுவுமில்லை. (ரோமர்‌ 109-21; 
ரோமர்‌ 13-25; 2கொரி 12213; 
கலா 3:28; கொலோ 3:11). 


புறஜாதியார்‌... நியாயப்பிரமாணத்தைப்‌ 
பெற்றிருக்கவில்லை என்று பவுல்‌ 
கூறியிருக்கிறார்‌. (ரோமர்‌ 2:12-16/ 


இஸ்ரவேலின்‌ வாக்குத்தத்தங்களுக்கும்‌ 
உடன்படிக்கைகளுக்கும்‌ புறஜாதியா! 
பரதேசிகளாகவும்‌ 
அப்போஸ்தலர்கள்‌ 
பண்ணியிருக்கிறார்கள்‌ 

(எபே 212,19). 


லோசனைச்‌ சங்கம்‌ 

விருத்தசேதனம்‌ 
கொள்ள வேண்டாமென்றும்‌, 
ஓய்வுநாளை ஆசரிக்க வேண்டாமென்றும்‌, 
மோசேயின்‌ பிரமாணத்தில்‌ எதிலும்‌ 
பங்குபெற வேண்டியதில்லையென்றும்‌ 
அப்போஸ்தலர்கள்‌ தீர்மானம்‌ பண்ணினார்கள்‌. 
(அப்‌ 154-41) 


முதலாவது 
கூடியபோது, புறஜாதியார்‌ 
பண்ணிக்‌ 


வேதாகமத்தில்‌ 
வேறு சில. 


கொடுக்கப்பட்டிருக்கிறது. 
அதன்‌ விவரம்‌ வருமாறு : 


அக இமாம்பிலானம்‌. “வர்க்‌ 


நியாயப்பிரமாணம்‌ 
(யோசு 17-8; 


மத்‌ 7:12; மத்‌ 103; மத்‌ 23:23; 
யோவான்‌ 1:7; எபி 7:11-10:28); 


என்‌ (தேவனுடைய) போதகம்‌ “ர 
(God's) law’ (சங்‌ 8930-3; 
நீதி 33; நீதி 7:2; எசே 22:26; 
ஓசி 8:12-13); 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


4. கர்த்தருடைய வேதம்‌ “the law of the 
Lord” (எஸ்றா 710; 
லூக்கா 2:22-39); 


தேவனுடைய கர்த்தரின்‌ 
நியாயப்பிரமாணப்‌ புஸ்தகம்‌ “the book 
(not stones) of the law of Gud” 
(யோசு 24:25-26; 2கொரி 17:6-9; 
நெகே 843: நெகே 93; 
நெகே 10:29); 


மோசேயின்‌ நியாயப்பிரமாணப்‌ புஸ்தகம்‌ 
“the book of the law of Moses” 
(யோசு 8:30; யோசு 23:6; 
2இராஜா 14:6; 2நாளா 3414-19, 
நெகே 81) 


தேவனுடைய நியாயப்பிரமாணமும்‌, 
மோசேயின்‌ நியாயப்பிரமாணமும்‌ 
“the law of God and the law of 
(யோவான்‌ 1 
749; யோவான்‌. 
ப்‌ 13:39; அப்‌ 15 
ரோமர்‌ 7:22-25; எபி 10:28) 


. சட்டதிட்டங்களாகிய நியாயப்பிரமாணம்‌, 
“the law of commandments and 
the hand writing of ordinances” 
(எபே 215; கொலோ 2;14-17) 


நியாயப்பிரமாணமும்‌, கற்பனையும்‌ 
“the law and commandment” 
(2இராஜா 17:34) 

திட்டங்களும்‌, முறைமைகளும்‌, 
நியாயப்பிரமாணங்களும்‌, 
கற்பனைகளும்‌ “the statutes, and 
the ordinances, and the law, 
and the commandment” 
(இராஜா 17:37) 


நியாயப்பிரமாணத்தின்படி என்‌ 
(தேவனுடைய) கற்பனைகளும்‌, என்‌ 
கட்டளைகளும்‌ “ர (5) 
commandments, and My 
statutes, according to all the 
law” (இராஜா Tas; 
2இராஜா 21:8) 





i= FTE 
EFT 


இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ வார்த்தைகளில்‌ 
தாழ்மையில்லை. எப்பிராமீமரும்‌, சமாரியாவின்‌ 
குடிகளும்‌ அகந்தையாயும்‌, மனப்பெருமையாயும்‌ 
பேசுகிறார்கள்‌. கர்த்தர்‌ தம்முடைய நீதியான 
நியாயத்தீர்ப்பை அவர்கள்மீது. 
போதுதான்‌, அவர்களுடைய 
நிலமை வெளியே தெரியவரும்‌. கர்த்தருடைய 
கோபம்‌ அவர்கள்மீது வரும்போதுதான்‌, 
அவர்களுடைய அகந்தையும்‌, 
மனப்பெருமையும்‌ ஒழியும்‌. 

கர்த்தர்‌ எப்பிராயீமரையும்‌, சமாரியாவின்‌ 
குடிகளையும்‌ தம்முடைய கோபத்தினால்‌. 
அடித்தாலும்‌, அவர்கள்‌ மனந்திரும்புவதில்லை. 
தாங்கள்‌ மறுபடியும்‌ எழும்பி நிற்போம்‌. 
என்றும்‌, சாகாமல்‌ பிழைப்போம்‌ என்றும்‌ 
அகந்தையாய்ப்‌ பேசுகிறார்கள்‌. கர்த்தர்‌ 
தங்களுடைய வீடுகளை இடித்துப்போட்டால்‌, 
தாங்கள்‌ அதை மறுபடியும்‌ நன்றாய்க்‌ 
கட்டுவதாகச்‌ சொல்லுகிறார்கள்‌. பலவீனமான 
கட்டிடங்களை பலப்படுத்தி புதுப்பித்துக்‌ 
கட்டுவோம்‌ என்றும்‌ சொல்லுகிறார்கள்‌. 


இடிந்துபோயிற்று, 
பொளிந்த கல்லாலே திரும்பக்கட்டுவோம்‌" 
என்று  ஆணாவமாய்ப்‌ பேசுகிறார்கள்‌ 
செங்கல்கட்டு பலவீனமாயிருக்கும்‌. 
யுத்தத்தில்‌ செங்கலால்‌ கட்டப்பட்ட வீடுகள்‌ 
எளிதாக இடிந்துபோகும்‌. தங்கள்‌ செங்கல்‌ 
வீடுகள்‌  இடிந்துபோனாலும்‌, ற்‌ 
பதிலாக பொளிந்த கற்களால்‌, 
பலமான, வலுவான வீடுகளை, திரும்பவும்‌ 
கட்டிக்கொள்வோம்‌ என்று அகந்தையாய்ச்‌ 
சொல்லுகிறார்கள்‌. கர்த்தர்‌ தங்களை எப்படி 
அடித்தாலும்‌, கர்த்தருக்குக்‌ 
கீழ்ப்படியமாட்டோம்‌. என்று. கர்த்தருக்கு 
துணிகரமாய்‌ எதிர்த்து நிற்கிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரின்‌ வீடுகள்‌ 
செங்கல்களால்‌ கட்டப்பட்டிருக்கிறது. அந்த 
வீடுகளில்‌ காட்டத்திமரங்களால்‌ செய்யப்பட்ட 
தூண்கள்‌ இருக்கிறது. தேவனுடைய கோபம்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரர்மீது வரும்போது. 
அவர்களை அழிக்க, கர்த்தர்‌ அவர்கள்மீது 
சத்துருக்களை அனுப்புகிறார்‌. அவர்கள்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌  வீடுகளிலுள்ள 
காட்டத்தி மரங்களை வெட்டிப்போடுகிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு அழிவு உண்டாயிற்று. 
ஆனால்‌ அவர்கள்‌ மனந்திரும்பவில்லை. 
காட்டத்தி மரங்களுக்குப்‌ பதிலாக, அவை 
இருந்த இடங்களில்‌ கேதுரு மரங்களை 
வைப்போம்‌ என்று ஆணவமாய்ச்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 


“செங்கல்கட்டு 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சத்துருக்களை உயர்த்துவார்‌ 
ஏசா 9:11,12 


ஏசா 91. 


ரேத்சீனுடைய 


ஆதலால்‌ கர்த்தர்‌ 
சத்துருக்களை 
அவர்கள்மேல்‌: உயர்த்தி, 
அவர்களுடைய மற்றச்‌ சத்துருக்களை: 
அவர்கனோடே கூட்டிக்‌ கலப்பார்‌. 


ஏசா 9:12. முற்புறத்தில்‌ சீரியரும்‌, 
ிற்புறத்தில்‌ பெலிஸ்தரும்‌ வந்து, 
'இஸ்ரவேலைத்‌: 'திறத்தவாயால்‌ 
பட்சிப்பார்கன்‌; இவையெல்லாவற்றிலும்‌ 
அவருடைய கோபம்‌ ஆறாமல்‌, இன்னும்‌ 
அவருடைய கை 'தீட்டினபடியே 
இருக்கிறது. 


| இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு விரோதமாய்‌, 
அருகாமையிலிருக்கிற 
வருவார்கள்‌. ஏசாயா 
இந்த தீர்க்கதரிசனத்தைச்‌ சொல்லுகிறபோது. 
யூதாதேசத்திற்கு விரோதமாக இஸ்ரவேல்‌. 
தேசத்தார்‌. யுத்தம்பண்ணுகிறார்கள்‌. 
இஸ்ரவேலின்‌ ராஜா சீரியாவின்‌ ராஜாவோடு 
கூட்டுச்சேர்ந்து, யூதாவுக்கும்‌ எருசலேமுக்கும்‌ 
விரோதமாய்‌ வந்திருக்கிறான்‌. அசீரியர்கள்‌ 
சீரியருக்கு 'விரோதமானவர்கள்‌. 
அசீரியருக்கும்‌ சீரியருக்கும்‌ 
யுத்தமுண்டாயிற்று. யுத்தத்தில்‌ அசீரியர்கள்‌ 
சீரியரை  ஜெயித்தார்கள்‌. இப்போது 
சீரியரோடு உடன்படிக்கை செய்திருக்கிற 
இஸ்ரவேல்‌ தேசத்தாரோடு, அசீரியர்கள்‌ 
யுத்தம்பண்ண வருகிறார்கள்‌. 


யூதாவுக்கு விரோதமாய்‌ யுத்தம்‌ 
பண்ணுவதற்கு இஸ்ரவேலரும்‌ சீரியரும்‌ 
சேர்ந்து வந்தார்கள்‌. தேவனுடைய ஜனத்திற்கு 
விரோதமாய்‌ இவர்கள்‌ இருவரு 
ஒன்றுகூடினார்கள்‌. தம்முடைய ஒனத்திற்க 
விரோதமாய்‌ யுத்தம்பண்ணிய தேசத்தாரை 
கர்த்தர்‌ தண்டிக்கிறார்‌. கர்த்தர்‌ சீரியரைத்‌ 
தண்டிக்கும்போது, இஸ்ரவேலருக்கும்‌ 
தண்டனை கிடைக்கிறது. அவர்கள்‌ 
இருவரும்‌ பாவத்தில்‌ கூட்டாளிகளாகவும்‌, 
பங்காளிகளாகவும்‌ இருந்தார்கள்‌. 
இப்போது தண்டனையை அனுபவிப்பதிலும்‌ 
பங்காளிகளாகயிருக்கிறார்கள்‌. பாவத்தின்‌ 
தண்டனை இரண்டு தேசத்தாருக்கும்‌ 
வருகிறது. 





i FTE 
ETT 


ஒரு காலத்தில்‌ சீரியர்கள்‌ 
இஸ்ரவேலரோடு நட்பாயிருந்தார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ யூதாவுக்கு விரோதமாக 
யுத்தம்பண்ணியபோது, சீரியர்கள்‌ 
இஸ்ரவேலருக்கு த 
இப்போதோ ரியர்களுக்கும்‌ 
இஸ்ரவேலருக்கும்‌ பகை பண்பால்‌ 
சீரியர்கள்‌ இஸ்ரவேல்‌  தேசத்தின்மீது. 
யுத்தம்பண்ண வருகிறார்கள்‌. 
சீரியணப்போலவே, பெலிஸ்தரும்‌ 
இப்போது இஸ்ரவேல்‌ தேசத்தாருக்கு 
சத்துருவாயிருக்கிறார்கள்‌. முற்புறத்திலே. 
சீரியரும்‌, பிற்புறத்திலே பெலிஸ்தரும்‌ 
இஸ்ரவேலுக்கு விரோதமாய்‌ வருகிறார்கள்‌. 
இவர்கள்‌ இருதேசத்தாரும்‌ இஸ்ரவேலைத்‌ 
திறந்த வாயால்‌ பட்சிப்பார்கள்‌ என்று ஏசாயா 
கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்கிறார்‌. 


இஸ்ரவேலுக்கு விரோதமாய்‌ எல்லா 
பக்கங்களிலும்‌ நெருக்கமுண்டாயிற்று 
இஸ்ரவேலைச்‌ சுற்றிலுமிருக்கிற எல்லா 
தேசத்தாரும்‌ அவர்களுக்கு 
சந்துருக்களாயிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
எல்லோருமே இஸ்ரவேலை திறந்த வாயால்‌ 
க்‌ சீரியர்கள்‌ இதுவரையிலும்‌ 
இஸ்ரவேலரு சிநேகிதராயிருந்தார்கள்‌. 
பெலிஸ்தர்கள்‌ மாத்திரமே இஸ்ரவேலருக்கு 
நிரந்தர சத்துருக்களாகயிருந்தார்கள்‌. ஆனால்‌ 
இப்போது இஸ்ரவேலருக்கு 
வந்திருக்கிறான்‌. 
இஸ்ரவேலுக்கு சிநேகிதராயிருந்த சீரியர்கள்‌, 
இப்போது இஸ்ரவேலுக்கு சத்துருக்களாக 
மாறிவிட்டார்கள்‌. 

இஸ்ரவேல்‌ 
கர்த்தருடைய 
இறங்கியிருக்கிறது. 
மறந்துவிட்டு 


இஸ்ரவேல்‌ புத்திரர்மீது தம்முடைய கோபத்தை 
'வெளிப்படுத்துகிறார்‌. கர்த்தருடைய கோபம்‌ 
வெளிப்படும்‌ வண்ணமாகவே, முற்புறத்தில்‌ 
சீரியரும்‌, க பெலிஸ்தரும்‌ வந்து, 
இஸ்ரவே: திறந்‌ 
படசக்கிறார்கள்‌. 


இன்னும்‌ ஆறவில்‌: 
நீட்டினபடியே இருக்கிறது. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஜனங்கள்‌ 
கர்த்தரைத்‌ 
இருக்கிறார்கள்‌ 
ஏசா 9:18 


ஏசா 9:8. ஜனங்கள்‌ தங்களை 
அடிக்கிறவரிடத்தில்‌ திரும்பாமதும்‌, 
சேனைகளின்‌ கர்த்தரைத்‌ தேடாமலும்‌ 
இருக்கிறார்கள்‌. 

இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ கர்த்தருடைய 
வார்த்தைக்கு செவிகொடுக்காமல்‌, அவரைத்‌ 
தேடாமல்‌, அவரை விட்டுத்‌ தூரமாய்‌ 
விலகிப்போயிருக்கிறார்கள்‌. இதனால்‌ 
கர்த்தருடைய கோபம்‌ அவர்கள்மேல்‌ வந்தது. 
அவர்கள்‌ எல்லா பக்கங்களிலும்‌ 
நெருக்கப்படுகிறார்கள்‌ அவர்களுடைய 
சத்துருக்கள்‌ இஸ்ரவேலை திறந்த வாயால்‌ 
பட்சிக்கிறார்கள்‌. ஆனாலும்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனங்கள்‌ இன்னும்‌ மனந்திரும்பலில்லை, 
கர்த்தரே தங்களை அடிக்கிறார்‌ என்பதை 
அவர்கள்‌ இன்னும்‌ உணரவில்லை, 
தங்களை அடிக்கிற கர்த்தரிடத்தில்‌ அவர்கள்‌ 
திரும்பாமலிருக்கிறார்கள்‌. சேனைகளின்‌ 
கர்த்தரைத்‌ தேடாமலும்‌ இருக்கிறார்கள்‌ 

இஸ்ரவேல்‌ புத்திரர்‌, இக்காலத்தில்‌, 
தேவனைவிட்டு விலகிப்போய்‌, 
விக்கிரகாராதனை செய்கிறார்கள்‌. கர்த்தரை 
சேலியாமல்‌, விக்கிரங்களை சேவிக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ தங்கள்‌ கைகளின்‌ 
கிரியைகளினால்‌, தங்களுக்கு தெய்வங்களை 
உண்டுபண்ணுகிறார்கள்‌. 

உதவி 

அவர்களுக்கு உது 
உதவிசெய்யவில்லை. விக்கிகரங்களால்‌ 
அவர்களுக்கு உதவிசெய்ய பமுவாது. அவை 
ஜீவனில்லாதவை. கர்த்தரோ ஜீவனுள்ளவர்‌. 
அவர்‌ சேனைகளின்‌ கர்த்தர்‌. இஸ்ரவேல்‌ 
ஜனங்கள்‌ கர்த்தரிடத்தில்‌ திரும்பி வந்தால்‌, 
கர்த்தர்‌ அவர்களுக்கு அடைக்கலம்‌ 
கொடுப்பார்‌. அவர்கள்‌ சேனைகளின்‌ 
கர்த்தரைத்‌ தேடினால்‌, அவரை மெய்யாகவே 
கண்டுபிடிப்பார்கள்‌. 





f= FTE 
TT 


மூப்பனும்‌ 
கனம்பொருந்தினவனுமே தலை 
ஏசா 9:14,15 


ஏசா 9:14. 
இஸ்ரவேலிலே. 
வாலையும்‌, 
'நாணாலையும்‌, 
வெட்டிப்போடுவார்‌. 


ஆகையால்‌ 


ஏசா 9:15. 
கனம்பொருந்தினவனுமே 
பொய்ப்போதகம்‌ 
தீர்க்கதரிசியே வால்‌. 


தமக்கு விரோதமாய்‌ எழும்பியிருக்கிற 
ஜனங்களை கர்த்தர்‌ தண்டிக்கிறார்‌. 
அவர்களை அடிக்கிறார்‌. அவர்களை 
சங்காரம்பண்ணுகிறார்‌. தமக்கு விரோதமாய்‌ 


நாணலையும்‌ ஒரே நாளிலே 
வெட்டிப்போடுவார்‌ என்று ஏசாயா 
சொல்லுகிறார்‌. த. 
வாக்கியத்தைச்‌ சொல்லும்போது, யார்‌ தலை, 
யார்‌ வால்‌ என்பதையும்‌ தெளிவுபடுத்துகிறார்‌. 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ மத்தியில்‌ 
கம்‌ க்கும்‌ நன்பால்‌ பககள்‌ 

கனம்பொருந்தினவர்களாயிருக்கிறார்கள்‌. 
ஜனங்களுடைய வழக்குகளை நீதியாய்‌ 
நியாயம்‌ விசாரிக்கிற மிகப்பெரிய பொறுப்பு 
இவர்களிடத்தில்‌ ஒப்புக்கொடுக்கப்‌ 
பட்டிருக்கிறது. இவர்களே இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாருக்கு தலையாகவும்‌, கிளையாகவும்‌ 
இருக்கிறார்கள்‌. ஆனால்‌ இவர்கள்‌ 
தங்களுடைய கடமைகளை உண்மையாய்ச்‌ 
செய்வதில்லை. வழக்குகளை நீதியாய்‌ 
விசாரிப்பதில்லை. இவர்கள்‌ 

பிரயோஜனமற்றவர்களாயிருக்கிறார்கள்‌. 
உபகாரம்பண்ணுவதற்குப்‌ 
பண்ணுகிறார்கள்‌. 

இவர்களை 


ஒரேநாளிலே 
வேண்டுமென்று 
சித்தங்கொண்டிருக்கிறார்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ மத்தியில்‌ 
கள்ளத்தீர்க்கதரிசிகளும்‌ இருக்கிறார்கள்‌. 
இவர்கள்‌ உண்மை 
கர்த்தருக்கு விரோதமான 
'துணிகரமாய்ப்‌ 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இவர்கள்‌ பொய்ப்போதகம்‌ பண்ணுகிறார்கள்‌. 
இவர்களே இஸ்ரவேல்‌ ஜனத்தாருக்கு 
வாலாகவம்‌, நாணலாகவும்‌ இருக்கிறவர்கள்‌. 
இவர்கள்‌ துன்மார்க்கர்கள்‌. பொய்ப்போதகம்‌ 
பண்ணுகிறவர்கள்‌, ஜனங்களுக்கு அநேக 
தீங்குகளை விளைவிப்பார்கள்‌. தங்களை 
நீதிமான்கள்‌ போல 
காண்பித்துக்கொள்வார்கள்‌. ஆனால்‌ 
இவர்களுடைய இருநயங்களிலோ அநீதியும்‌, 
பொய்யும்‌, துன்மார்க்கமும்‌ நிரம்பியிருக்கும்‌. 
இவர்களால்‌. மனுஷருக்கு அதிக 
கேடுண்டாகும்‌. 


ஜனத்தை நடத்துகிறவர்கள்‌' 
எத்தராயிருக்கி றார்கள்‌ 
ஏசா 9:16 


ஏசா 98. இந்த 
நடத்துகிறவர்கன்‌. எத்தருமாய்‌, 
அவர்களால்‌. நடத்தப்படுகிறவர்கள்‌ 
நாசமடைகிறவர்களுமாய்‌ 
இருக்கிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ மத்தியில்‌, 
மூப்பரும்‌, பிரபுக்களும்‌, நியாயாதிபதிகளும்‌ 
ஜனத்தை நீதியாய்‌ நடத்தவேண்டியவர்கள்‌. 
இவர்கள்‌ உண்மையுள்ள வர்களாயும்‌, 
நீதியுள்ளவர்களாயும்‌ இருக்கவேண்டும்‌. 

ர்களுபை வார்த்தைகளிலும்‌ 
கிரியைகளிலும்‌ உண்மையும்‌ நீதியும்‌ 
காணப்படவேண்டும்‌. ஆனால்‌ ஜனத்தை. 
நடத்துகிறவர்கள்‌ எத்தராயிருக்கிறார்கள்‌. 
அவர்களிடத்தில்‌ உண்மையில்லை. அவர்கள்‌ 
ஜனங்களை ஏமாற்றுகிறார்கள்‌. இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ மத்தியில்‌ ஏமாற்று வேலை 
அதிகமாய்க்‌ காணப்படுகிறது. 


ஜனத்தை. 


நடத்துகிறவர்களும்‌ 
அவர்களால்‌ 


வன்‌ ன்ற ல ததி 
எத்தராயிருக்கிறார்கள்‌. 
நடத்தப்படுகிறவர்களும்‌ நாசமடைகிறவர்களா 


யிருக்கிறார்கள்‌. 
வேஷம்போடுகிறார்கள்‌. 
போடுகிறார்கள்‌. 
உண்மையில்லை. 
உண்மையில்லை. 
நீதியின்‌ பாதையில்‌ 
ஆனால்‌ அவர்களோ 
பாதையில்‌ 
மோசம்போக்குகிறார்கள்‌. 
நாசமடைகிறார்கள்‌. 


பிரபுக்களும்‌ 
ஜனங்களும்‌ வேஷம்‌. 
மூப்பரிடத்திலும்‌ 
ஜனங்களிடத்திலும்‌ 
மூப்பர்கள்‌ ஜனங்களை 
வழிநடத்தவேண்டும்‌. 
ஜனங்களை கேட்டின்‌ 
வழிநடத்தி 
ஜனங்களும்‌ 





f= FTE 
TT 


மருத்துவர்‌ ஆரோக்கியமாயிருந்தால்தான்‌ 
அவரால்‌ நோயாளிக்கு சிகிச்சை பண்ண 
முடியும்‌. மருத்துவருக்கே பெருநோய்‌. 
இருக்கும்போது. அவரால்‌ நோயாளிக்கு. 
வைத்தியம்பண்ணவும்‌ முடியாது. நோயைக்‌ 
குணப்படுத்தவும்‌ முடியாது. ஜனத்தை 
நடத்துகிறவர்கள்‌, ஜனங்களை 
ஆசிர்வதிக்கிறார்கள்‌ அவர்களை 
“ஆசர்வதிக்கப்பட்டவர்கள்‌” என்று 
சொல்லுகிறார்கள்‌. ஆனால்‌ அவர்களுடைய 
வார்த்தையில்‌ உண்மையில்லை. 
'தலைவர்களிடத்தில்‌ துன்மார்க்கம்‌ இருக்கிறது. 
ஜனங்களிடத்தில்‌ மதிகேடு இருக்கிறது. 
ஆனாலும்‌ தலைவர்கள்‌ ஜனங்களை 
வாழ்த்துகிறார்கள்‌. அவர்களுடைய 
வாழ்த்துதலின்‌ வார்த்தைகள்‌ சித்திக்காது. 
ஜனங்களுக்கு சமாதானமும்‌, சந்தோஷமும்‌ 
உண்டாகும்‌ என்று சொல்லுகிறார்கள்‌. 
ஆனால்‌. அவர்களுடைய வார்த்தையின்‌ 
பிரகாரம்‌, ஜனங்களுக்கு சமாதானமோ, 
சந்தோஷமோ உண்டாகாது. ஜனங்கள்‌ 
மத்தியில்‌ சண்டையும்‌, துக்கமும்‌ 
அதிகமாயிருக்கும்‌. 


நாம்‌ 
நம்மை 
மிகவும்‌ 
“துன்மார்க்கனைப்‌ 
நீதிமானாயிருக்கிறாய்‌ 
சொல்லுகிறவனை ஜனங்கள்‌ 
பிரஜைகள்‌ அவனை 
(நீதி 24:24). 


தப்பு செய்யும்போது, 
வாழ்த்துகிறவர்களைக்‌ குறித்து 
எச்சரிப்பாயிருக்கவேண்டும்‌. 


வெறுப்பார்கள்‌" 
பிறனை முகஸ்துகி 
செய்கிறவன்‌, அவன்‌ கால்களுக்கு வலையை 
விரிக்கிறான்‌" (நீதி 29:5) 


அவர்கள்‌ அனைவரும்‌ 
மாயக்காரரும்‌ பொல்லாதவர்‌ 
களுமாயிருக்கிறார்கள்‌ 

ஏசா 9:17 


ஏசா 907. ஆதலால்‌, 
அவர்கள்‌: 
பீரியமாயிருப்பதில்லை; 
அவர்கனிலிருக்கிற திக்கற்ற பின்னைகள்‌ 
மேலும்‌ விதை 
இரங்குவதுமில்லை; அவர்கள்‌ 
அனைவரும்‌ மாயக்காரரும்‌ 
பொல்ரைதவர்களுமாயிருக்கிறார்கன்‌; 
எல்லா வாயும்‌ ஆகாமியம்‌ பேசும்‌; 


ஆண்டவர்‌ 
வாலியர்மேல்‌ 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இவையெல்லாவற்றிலும்‌ அவருடைய 
கோபம்‌ ஆறாமல்‌, இன்னும்‌ அவருடைய 
கை தீட்டினபடியே இருக்கிறது. 


இஸ்ரவேல்‌ தேசம்‌ முழுவதிலுமே 
துன்மார்க்கம்‌ நிரம்பியிருக்கிறது. ie 
புத்திரர்‌ எல்லோர்‌. லும்‌ 
துன்மார்க்கமானது ஒரு ள்கள்‌ 
நோயைப்போல பரவியிருக்கிறது. அவர்கள்‌ 
அனைவரும்‌ மாயக்காரராயும்‌ 
பொல்லாதவர்களாயும்‌ இருக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ தேவனுக்கு. விரோதமாகவும்‌ 
தூஷண வார்த்தைகளைப்‌ பேசுகிறார்கள்‌. 
மனுஷருக்கு விரோதமாகவும்‌ 
பொல்லாதவைகளைப்‌ பேசுகிறார்கள்‌. 
பொல்லாத கிரியைகளை நடப்பிக்கிறார்கள்‌. 
கர்த்தருக்குப்‌ பயப்படாதவர்கள்‌ மனுஷரை 
மதிக்கமாட்டார்கள்‌. கர்த்தர்மீது, 
அன்பாயிராதவர்கள்‌ மனுஷரிடத்திலும்‌ 
அன்பாயிருக்கமாட்டார்கள்‌. 


இஸ்ரவேல்‌. 
பொல்லாதவர்களாயும்‌, 


புத்திர்‌ எல்லோருமே 


மாயக்காரராயும்‌ 


பூ பூக்கிற காலத்தைப்போல 
ர்‌. பூக்களை மென்மையாகக்‌ 
கையாளவேண்டும்‌. அவற்றின்‌ அழகை 
பார்த்து ரசிக்கவேண்டும்‌. பக்கள்மீது. 
பிரியமாயிருக்கவேண்டும்‌. கர்த்தரோ 
அவர்கள்மீது பிரியமாமிருக்கமாட்டார்‌ என்று 
ஏசாயா சொல்லுகிறார்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ மத்தியில்‌ திக்கற்ற 
பிள்ளைகளும்‌, விதவைகளும்‌ ஏராளமானோர்‌ 
ன்ற யுத்தத்திலே புருஷர்கள்‌ 
மரித்துப்போனதினால்‌, 
எண்ணிக்கையும்‌, திக்கற்ற 
எண்ணிக்கையும்‌ 
அவர்களுக்கு 
உதலியும்‌ தேவை. 
கர்த்தருடைய ஆதரவும்‌ தேவை. ஆனால்‌ 
கர்த்தர்‌ அவர்கள்மேல்‌ இறங்குவதில்லை 
என்று ஏசாயா சொல்லுகிறார்‌. திக்கற்ற 
பிள்ளைகளை ஆதரிக்கவேண்டிய கர்த்தர்‌, 
அவர்களை ஆதரியாமல்‌ கைவிட்டுவிடுகிறார்‌. 





i al ஏசாயா 
WEFT 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
வாயும்‌ ஆகாமியம்‌ பேசுகிறது. 
விரோதமாகவும்‌ பேசுகிறது. 
விரோதமாகவும்‌ பேசுகிறது. 
ஆகாமியம்‌ பேசுகிறார்கள்‌. 
பிள்ளைகளும்‌, விதவைகளும்‌ ஆகாமியம்‌ 
பேசுகிறார்கள்‌. ஜனத்தை வழிநடத்துகிற 
மூப்பரும்‌ ஆகாமியம்‌ பேசுகிறார்கள்‌. 
அவர்கள்‌ எத்தராயிருக்கிறார்கள்‌. ல்‌ 
கர்த்தருடைய கோபம்‌ 
புத்திரர்மேல்‌ வந்திருக்கிறது. 
அவர்களைத்‌ தண்டிக்கிறார்‌. 
கர்த்தருடைய கோபம்‌ 
த்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு. 

ஈதமாய்‌, கர்த்தர்‌ தம்முடைய 
கோபத்திலே நீட்டின கை, நீட்டினபடியே 
இருக்கிறது. அவர்களுக்கு சங்காரம்‌ 
நியமிக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள்‌ 
பூரணமாய்‌ சங்காரம்‌ பண்ணப்படும்‌. 
வரையிலும்‌ கர்த்தருடைய கோபம்‌ 
அவர்கள்மேல்‌ பற்றியெரியும்‌. 


சேனைகளின்‌ 
சினம்‌ 
ஏசா 9:18,19 


கர்த்தருடைய 


ஏசா 918. ஆகாமியமானது 
அக்கினியைப்‌ போல எரிகிறது; அது 
முட்செடியையும்‌ நெரிஞ்சலையும்‌ 
பட்சிக்கும்‌, அது நெருங்கிய காட்டைக்‌ 
கொளுத்தும்‌, புகை திரண்டு எழும்பும்‌. 


ஏசா 9:19. சேனைகளின்‌ கர்த்தருடைய 
சினத்தால்‌ தேசம்‌ அந்தகாரப்பட்டு, 
ஜனங்கள்‌ அக்கினிக்கு 
இரையாவார்கள்‌; ஒருவனும்‌ தன்‌ 
சுகோதரனைத்‌ தப்பவிடான்‌.. 


புத்திரர்‌ 

மாயக்காரரும்‌ 
'பொல்லாதவர்களுமாயிருக்கிறார்கள்‌. 

அவர்களுடைய  துன்மார்க்கத்தினிமித்தமாய்‌, 

அவர்கள்மீது தேவனுடைய ஆக்கினைத்தீர்ப்பு 

வந்திருக்கிறது. அவர்கள்‌ எல்லோருடைய 

ம்‌ ஆகாமியம்‌ பேசுகிறது. இஸ்ரவேல்‌ 


- விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அக்கினியைப்போல 
முட்செடியையும்‌ 


எரியும்‌. 
ர்வ 


நெருங்கிய காட்டையும்‌ 
அதனால்‌ உண்டாகும்‌ புகை 
ம்‌ தேசம்‌ முழுவதும்‌ 
இருண்டுபோயிருக்கும்‌. 
இக்கட்டில்‌ 
சிக்கிக்கொள்வார்கள்‌. அவர்கள்‌ 
அக்கினிக்கு இரையாவார்கள்‌. தேசம்‌ 
அந்தகாரப்படும்‌. சேனைகளின்‌ கர்த்தருடைய 
சினத்தால்‌, இஸ்ரவேல்‌ தேசத்திற்கு 
அந்தகாரமுண்டாயிற்று. இந்த 
ஆபத்திலிருந்து அவர்களால்‌. 
தப்பித்துப்போகமுடியாது. தப்பிப்பதற்கு 
அவர்களால்‌ வழியையும்‌ கண்டுபிடிக்க 
முடியாது. ஜனங்களுடைய ஆகாமியமும்‌, 
அக்கினியைப்போல எரிகிறது. ஜனங்கள்‌ 
அக்கினியை அதிகமாய்‌ எரியவைக்கிறார்கள்‌. 
ஒருவனும்‌ தன்‌ சகோதரனை அழிவிலிருந்து 
தப்பித்துப்போகவிடமாட்டான்‌. எல்லோரும்‌ 
ஏகமாய்‌ அக்கினிக்கு இரையாவார்கள்‌. 


அவனவன்‌ தன்‌ தன்‌ புயத்தின்‌ 
மாம்சத்தைத்‌ தின்பான்‌ 
ஏசா 9:20,21 


ஏசா 9:20. வலதுபுறத்தில்‌ பட்சித்தாலும்‌ 
பசித்திருப்பார்கன்‌; இடதுபுறத்தில்‌ 
தின்றாலும்‌ திருப்தியடையார்கள்‌; 
அவனவன்‌ தன்‌ தன்‌ புயத்திண்‌ 
மாம்சத்தைத்‌ தின்பான்‌. 


ஏசா 921. மனாசே எப்பிராவிமையும்‌, 
எப்பிராயீம்‌ மணாசேயையும்‌ 
பட்சிப்பார்கள்‌; இவர்கள்‌ ஏகமாய்‌ 
வூதாவுக்கு விரோதமாயிருப்பார்கள்‌; 
'இவையெயல்லாவற்றிலூம்‌ 





ழ்‌ நள 
யாய 


மற்றவனுக்கு உதவிசெய்வான்‌. ஒருவனும்‌ தன்‌ 
சகோதரனை அழிவுக்குத்‌ தப்பவிடமாட்டான்‌. 
ஒவ்வொருவனும்‌ மற்றவனுடைய அழிவக்குத்‌ 
'துணையாயிருப்பான்‌. தேசத்தில்‌ ஜனங்கள்‌ 
மத்தியிலே குழப்பமும்‌, கலவரமும்‌ உண்டாகும்‌. 
இஸ்ரவேல்‌ தேசத்தில்‌ உள்நாட்டு கலவரம்‌ 
உண்டாகி, அது எல்லோரையும்‌ 
அழித்துப்போடும்‌ 
இஸ்ரவேல்‌ தேசத்திலுள்ள ஜனங்கள்‌ 
எல்லோரும்‌ சேனைகளின்‌ கர்த்தருடைய 
சினத்தால்‌  சங்காரமாவார்கள்‌. அவர்கள்‌ 
அக்கினிக்கு இரையாவார்கள்‌. அவர்கள்‌ 
வலதுபுறத்திலிருக்கிறவர்களை பட்சித்துப 
போடுவார்கள்‌. ஆனாலும்‌ அவர்களுடைய 
பசியடங்காது. அவர்கள்‌ (னும்‌ 
பசியோடிருப்பார்கள்‌. அவர்கள்‌ 
ஒருவரையொருவர்‌ அழித்துப்போடுவார்கள்‌. 
தங்களையும்‌ அழித்துப்போடுவார்கள்‌. 
அவனவன்‌ தன்‌ தன்‌ புயத்தின்‌ மாம்சத்தைத்‌: 
தின்பான்‌. எல்லோரையும்‌ அழிக்கவேண்டும்‌ 
ம்‌ வெறி இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
உண்டாயிருக்கும்‌. அவர்கள்‌ 
ப திக்கபபகாவளான்‌ அழிப்பார்கள்‌. 
இடதுபுறத்திலிருப்பவர்களையும்‌ அழிப்பார்கள்‌. 
ஆனாலும்‌ அவர்களுக்குத்‌ திருப்தி 
உண்டாகாது. முடிவில்‌ தங்களையே அழித்து 
சங்காரமாவார்கள்‌. 


மனாசே எப்பிராமீமையும்‌, எப்பிராயீம்‌ 
மனாசேயையும்‌ பட்சிப்பார்கள்‌ என்று ஏசாயா 
சொல்லுகிறார்‌. இவர்கள்‌ ஏகமாய்‌ யூதாவுக்கு 
விரோதமாயிருப்பார்கள்‌. யூதாவுக்கு. 
விரோதமாய்‌ யுத்தம்பண்ணும்போது 
மனாசேயும்‌ எப்பிராமீமும்‌ ஒன்றுசேர்ந்து 
ஒற்றுமையாயிரந்தார்கள்‌, ஆனால்‌ இப்போது 
அவர்கள்‌ இருவரும்‌. தங்களுக்குள்‌. 
ஒற்றுமையாயிருக்கமாட்டார்கள்‌. அவர்கள்‌ 
தங்களைத்‌ தாங்களே பட்சித்துப்போடுவார்கள்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இஸ்ரவேலின்‌ பன்னிரண்டு 
கோத்திரத்தாரும்‌ கர்த்தருடைய பிள்ளைகள்‌. 
ஆனால்‌ அவர்களுக்குள்‌ 
காணப்படவில்லை. 
ஒருவருக்கொருவர்‌ 
பிரிந்திருந்தார்கள்‌. 
சிநேகமில்லாமல்‌, ஒருவரையொருவர்‌ 
பட்சித்துப்போட்டார்கள்‌. இது மனுஷருக்கு 
விரோதமாகவும்‌, தேவனுக்கு விரோதமாகவும்‌ 
அவர்கள்‌ செய்த மிகப்பெரிய பாவம்‌. இந்தப்‌ 
ல்‌ அவர்களுக்கு அழிவு 


எப்பிராயீமும்‌ 

ணக ஆனாலும்‌ 

கோபம்‌ ஆறாது. ஏசாயா 

இஸ்ரவேல்‌ புத்திரர்மீது வரும்‌ நியாயத்தீர்ப்பை 
மிகுந்த மனவேதனையோடு சொல்லுகிறார்‌. 
இந்த அதிகாரத்தில்‌ 12,7,21 ஆகிய மூன்று 
வசனங்களிலும்‌ கர்த்தருடைய 
கோபத்தைப்பற்றி ஏசாயா சொல்லும்‌ போது, 
வற்றிலும்‌ அவருடைய கோபம்‌ 

இன்னும்‌ அவருடைய கை 

என்று 


ங்கள்‌ சங்காரமாகிறார்கள்‌. 
ஆனாலும்‌ அவர்கள்‌ கர்த்தரிடத்தில்‌ திரும்பி 
வரவில்லை. ஜனங்களுக்கு அழிவு வருகிறது. 
ஆனாலும்‌ அவர்கள்‌ தங்கள்‌ பாவத்திற்கு. 
மனந்திரும்பவில்லை. இதனால்‌ கர்த்தருடைய 
கோபம்‌ அவர்கள்மீது இன்னும்‌ 
வெளிப்படுகிறது. இவையெல்லாவற்றிற்கு 
மத்தியிலும்‌ இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ தங்களை 
திரும்பாலும்‌ 





i THE 
TT 


கர்த்தருடைய தேசத்திலுள்ள 
அதிகாரிகள்‌ ஏழைகளை ஒடுக்குகிறார்கள்‌. 
கர்த்தர்‌ தங்களுக்குக்‌ கொடுத்திருக்கும்‌ 
அதிகாரத்தை துஷ்பிரயோகம்‌ 
பண்ணுகிறார்கள்‌ (ஏசா 10:1-4). அந்நிய 
தேசத்திலிருந்து கர்த்தருடைய ஜனங்களுக்கு 
ஆபத்து வரும்‌. அசீரியாவின்‌ ராஜாவாகிய 
சனகெரிப்‌ யூதாவுக்கு விரோதமாக வருவான்‌. 
தமக்கு விரோதமாக கலகம்பண்ணின 
ஜனங்களை கொள்ளையிடவும்‌, சுறையாடவும்‌ 
கர்த்தர்‌ அசீரியா தேசத்து ராஜாவுக்குக்‌ 
கட்டளைகொடுப்பார்‌ (ஏசா 10:5 5). 


அந்நிய தேசத்தின்‌ ராஜா கர்த்தர்‌ 
சொன்ன பிரகாரம்‌ யூததேசத்தின்‌ ஜனத்தை 
கொள்ளையிடுவான்‌. ஆனால்‌ அவனுடைய 
இருதயம்‌ இறுமாப்பாமிருக்கும்‌. தன்னுடைய 
சுயபலத்தினால்‌ 
சங்காரம்பண்ணினதாக. 
மனதிலே 
(ஏசா 10:741). 


கர்த்தர்‌ 
பெருமையான 
அவனுடைய 


'ரியா 
கேக்சன்‌ 
கண்களின்‌ 


ராஜாவினுடைய 

*னையையும்‌, 
மேட்டிமையான 
பார்வை விசாரிப்பார்‌ 
(ஏசா 10421549). கர்த்தருடைய ஜனங்கள்‌ 
பாடுகளை அனுபவிக்குமாறு தேவனுடைய 
கிருபை அவர்களுக்கு உண்டாயிருக்கும்‌ 
(ஏசா 10:20-23). இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 


சத்துருவாயிருக்கிறவர்களை 
அழித்துப்போடுவார்‌ (ஏசா 10:24-34). 


அநியாயமான 
செய்கிறவர்கள்‌ 
ஏசா 10:1,2 


தீர்ப்புகளைச்‌: 


ஏசா 100. ஏழைகளை வழக்கிலே 
தோற்கப்பண்ணவும்‌, என்‌ னத்தில்‌ 
சிறுமையானவர்களின்‌ தியாயத்தைப்‌ 
புரட்டவும்‌, விதவைகளைச்‌. 
சூறையாடவும்‌, திக்கற்ற பின்னைகளைக்‌ 
கொள்ளையிடவும்‌, 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஏசா 10:2. அதியாயமான தீர்ப்புகளைச்‌. 
செய்கிறவர்களூக்கும்‌, கொடுமையான 
கட்டனைகனை எழுதுகிறவர்களுக்கும்‌ 
ஐயோ! 


ஏசாயா தீர்க்கதரிசி 
செய்கிறவர்களுக்கு 
கர்த்தருடைய 
அறிவிக்கிறார்‌. 
தாதேசத்திலுள்ளவர்களா 
ஸ்ரவேல்‌ தேசத்திலுள்ளவர்களா என்பது 
தெளிவாகத்‌ தெரியவில்லை. ஏசாயா 
தீர்க்கதரிசி இந்த தேசங்களிலுள்ள 
பிரபுக்களைப்பற்றிச்‌ சொல்லுகிறாரா அல்லது 
நியாயாதிபதிகளைப்‌ பற்றிச்‌ சொல்லுகிறாரா 
என்பதும்‌ உறுதியாகத்‌ தெரியவில்லை. 


அநியாயமான 
செய்கிறவர்களுக்கும்‌ கொடுமையான 
கட்டளைகளை எழுதுகிறவர்களுக்கும்‌ 
விரோதமாய்‌ ஏசாயா தீர்க்கதரிசி பொதுவான 
தீர்க்கதரிசனத்தைச்‌ 
அவர்களுக்கு 
எச்சரிக்கிறார்‌. 
வழக்கிலே 
கர்த்தருடைய 
சிறுமையானவர்களின்‌ 
புரட்டுகிறார்கள்‌. 
சூறையாடுகிறார்கள்‌. திக்கற்ற பிள்ளைகளை 
கொள்ளையிடுகிறார்கள்‌. இவர்களிடத்தில்‌ 
உண்மையுமில்லை. நீதியுமில்லை. 


அநியாயம்‌ 
விரோதமாக 
ஆக்கினைத்தீர்ப்பை 
அவர்கள்‌ 

அல்லது 


தீர்ப்புகளை 


துன்மார்க்கமான 
நியாயாதிபதிகளும்‌ அநியாயமான 
தீர்ப்புக்களைச்‌ செய்கிறார்கள்‌. இப்படிப்பட்ட 
அதிகாரிகளுக்கு “ஐயோ” என்று ஏசாயா 
சொல்லுகிறார்‌. மேலதிகாரிகளுக்கு 
மாத்திரமல்ல, அவர்களுடைய அநியாயமான 
தீர்ப்புகளை நிறைவேற்றுகிற 
கீழ்‌அதிகாரிகளுக்கும்‌ “ஐயோ” என்று 
ஏசாயா சொல்லுகிறார்‌. 


பிரபுக்களும்‌ 


தங்கள்‌ 
அநியாயமான 
கொடுமையான 





f= FTE 
WEFT 


நியாயாதிபதிகள்‌ 
தீர்ப்புகளை  சொல்லுவதினால்‌ அவர்கள்‌ 
நியாயத்தைப்‌ புரட்டுகிறார்கள்‌. அவர்கள்‌ 
சிறுமையானவர்களின்‌ நியாயத்தைப்‌ புரட்டி, 


அநியாயமான 


சேர்த்துக்கொள்கிறார்கள்‌. 
திக்கற்ற பிள்ளைகளிடத்தில்‌ ஒன்றும்‌ 
இருக்காது. அவர்களிடத்தில்‌ ஐசுவரியம்‌ 
இருந்தாலும்‌, மிகவும்‌ சொற்பமாகவே 
இருக்கும்‌. அவர்களுக்காக பரிந்து பேசவோ, 
வாதாடவோ யாரும்‌ இருக்கமாட்டார்கள்‌. 
அவர்களுடைய நிலமை மிகவும்‌ பரிதாபமானது. 
துள்மார்க்கமான நியாயாதிபதிகள்‌ 
அவர்களையும்‌ கொள்ளையிடுகிறார்கள்‌. 
இவர்களுக்கு விரோதமாக கர்த்தருடைய 
நியாயத்தீர்ப்பு வரும்‌ என்று ஏசாயா 
எச்சரிக்கிறார்‌. 


விசாரிப்பின்‌' 
என்னசெய்வீர்கள்‌ 
ஏசா 10:8,4 


நானில்‌ 


ஏசா 10:3. விசாரிப்பின்‌ நானிலும்‌, 
தூரத்திலிருந்து வரும்‌ பாழ்க்கடிப்பின்‌ 
நானிலூம்‌ நீங்கள்‌ என்னசெய்விர்கள்‌? 
உதவி பெறும்படி. யாரிடத்தில்‌ 
ஓடுவீர்கள்‌? உங்கள்‌ மகிமையை எங்கே. 
வைத்து விடுவீர்கள்‌? 


ஏகா 10:4. கட்டுண்டவர்கவின்‌' 
கீழ்முடங்கினாலொழிய கொலை 
செய்யப்பட்டவர்களுக்குன்‌ 
விழுவார்கள்‌; இவையெல்லாவற்றிலும்‌ 
அவருடைய கோபம்‌ ஆறாமல்‌, இன்னும்‌ 
அவருடைய கை நீட்டிணபடியே. 
இருக்கிறது. 


துன்மார்க்கமான நியாயாதிபதிகள்‌ 
தேவனுடைய வார்த்தைக்கும்‌, அவருடைய 
நீதிக்கும்‌, அவருடைய பிரமாணத்திற்கும்‌ 
விரோதமாய்‌ செயல்படுகிறார்கள்‌. 
இவர்களிடத்தில்‌ பெருமையும்‌, 
அதிகாரமுமிருக்கிறது. இவர்கள்‌ 
ஜனங்களுடைய வழக்குகளை விசாரிக்கிற 
நியாயாதிபதிகள்‌. இவர்களுக்கு மேலாக 
பெரிய 

அவர்‌ 

சாதாரண ஜனங்களையும்‌, ராஜாக்களையும்‌, 
பிரபுக்களையும்‌, 'திபதிகளையும்‌ 


நியாயம்‌ விசாரிப்பார்‌. அவருடைய 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


விசாரிப்பின்‌ நாளின்போது, அவருடைய 
விசாரணைக்கு யாராலும்‌ தப்பிக்க முடியாது. 
அந்த நாளில்‌ “நீங்கள்‌ என்ன செய்வீர்கள்‌" 
என்று ஏசாயா தீர்க்கதரிசி துன்மார்க்கமான 


நியாயாதிபதிகளிடத்தில்‌ கேட்கிறார்‌. 


அநியாயமான தீர்ப்புகளைச்‌ செய்கிற 
நியாயாதிபதிகள்‌, இப்போது 
சிறுமையானவர்களின்‌ நியாயத்தைப்‌ 
புரட்டுகிறார்கள்‌. விதவைகளை 
சூறையாடுகிறார்கள்‌. திக்கற்ற பிள்ளைகளை 
கொள்ளையிடுகிறார்கள்‌ விசாரிப்பின்‌ 
நாளிலே கர்த்தர்‌ இந்த நியாயாதிபதிகளையும்‌ 
அந்த நாள்‌ தூரத்திலிருந்து 

- நாளாகமிருக்கும்‌. 


யாரிடத்தில்‌ ஒடுவீர்கள்‌” 
என்றும்‌ ஏசாயா கேட்கிறார்‌ 


“தேவன்‌. எழும்பும்போது. நான்‌ 
என்னசெய்வேன்‌; அவர்‌ விசாரிக்கும்போது, 
நான்‌ அவருக்கு என்ன மறுஉத்தரவு, 
சொல்லுவேன்‌” (யோபு 31:14) என்று யோபு 
சொல்லுகிறார்‌. கர்த்தருடைய விசாரிப்பின்‌ 
நாளில்‌ மனுஷருடைய மாயமான 
லாம்‌ அவர்களைவிட்டு 
எடுத்துப்போடப்படும்‌. அவர்கள்‌ கர்த்தருக்குப்‌ 
பயந்து தங்கள்‌ மகிமையை எங்கும்‌ 
ஒழித்துவைக்க முடியாது. கர்த்தருடைய 
விசாரிப்பின்‌ நாள்‌ முடிந்த பின்பு, தங்கள்‌ 
மகிமையை மறுபடியும்‌ 
எடுத்துக்கொள்ளும்‌ வண்ணமாக, 
அவர்களால்‌ எங்கும்‌ மறைந்து வைக்குவும்‌ 


துன்‌! ர்‌ 
நியாயத்தீர்ப்பு வந்திருக்கிறது. அவர்களுக்கு 
அழிவு நியமிக்கப்பட்டிருக்கிறது. அவர்களில்‌ 


அநேகர்‌ கைதுபண்ணப்பட்டு 
சிறைச்சாலையில்‌ அடைக்கப்பட்டிருக்கிறார்கள்‌. 
மேலும்‌ அநேகர்‌ அந்நிய தேசத்தின்‌ 
சிறையிருப்புக்குட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள்‌. 

மற்றவர்கள்‌ மரித்துப்போனார்கள்‌. 
கர்த்தருடைய ஜனத்திற்கு விரோதமாய்‌ தீங்கு 
செய்தவர்கள்‌  கட்டுண்டவர்களின்‌ கீழ்‌ 
முடங்குவார்கள்‌. அவர்களில்‌ பலர்‌ கொலை 
செய்யப்பட்டவர்களுக்குள்‌. விழுவார்கள்‌. 
தேவனுடைய கோபம்‌ துன்மார்க்கமான 
ஜனங்கள்‌ மீது வரும்போது. அவர்கள்‌ 
கட்டுண்டவர்களாகவும்‌, கொலை 
செய்யப்பட்டவர்களாகவும்‌ இருப்பார்கள்‌. 





f= THEN 
TT 


விதவைகளை  சூறையாடியவர்களும்‌, 
திக்கற்ற பிள்ளைகளை 
கொள்ளையிட்டவர்களும்‌ 
சூறையாடப்படுவார்கள்‌. 
கொள்ளையிடப்படுவார்கள்‌. கர்த்தர்‌ 
இப்போது தம்முடைய தேசத்திற்கு பாதுகாப்பு 
கொடுக்கவில்லை. அவர்களுக்கு 
கர்த்தரிடத்திலிருந்தும்‌ பாதுகாப்பு இல்லை. 
வேறு தேசத்திலிருந்தும்‌ பாதுகாப்பு இல்லை. 
கர்த்தர்‌ நம்மைப்‌ பாதுகாக்கவில்லையென்றால்‌, 
நமக்கும்‌ மெய்யான பாதுகாப்பு இருக்காது. 
இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ கர்த்தரைவிட்டு 
விலகிப்போனார்கள்‌. கர்த்தரும்‌ 
அவர்களைவிட்டு தூரமாய்‌ 
விலகிப்போய்விட்டார்‌. 


விட்டு 


கர்த்தருடைய ஜனத்தின்மீது. 

தேவனுடைய கோபம்‌ வந்து இறங்குகிறது. 

அவர்கள்‌ கட்டப்படுகிறார்கள்‌. 
'கொல்லப்படுகிறார்கள்‌. 

சிறையிருப்புக்குட்படுகிறார்கள்‌. அவர்களுக்கு 

ம்‌, வேதனைகளும்‌, 

உண்டாகிறது. 

கர்த்தர்‌ 

டிருக்கிற கோபம்‌ 

அவர்களுக்கு. 

மடங்காமல்‌ 


அப்படியே இருக்கிறது. 


என்‌ கோபத்தின்‌ கோலாகிய 
அசிரியர்‌ 
ஏசா 10:5,6 


ஏசா 10:5. என்‌ கோபத்தின்‌ கோலாகிய 
அசீரியனுக்கு ஜயோ! 
கையிலிருக்கிறது எண்‌: 

தண்டாயுதம்‌. 


ஏசா 10:6. அவபக்தியான ஜனங்களுக்கு. 
விரோதமாய்‌ நான்‌ அவனை அனுப்பி, 
எனக்குக்‌ கோபமூட்டிண ஜனத்தைக்‌ 
கொள்ளையிடவும்‌,  சூறையாடவும்‌, 
அதை வீதிகளின்‌ சேற்றைய்போல்‌ 
மிதித்துப்போடவும்‌ அவனுக்குக்‌ 
கட்டனைகொடுப்பேன்‌.. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


ஏசாயா 
ஒன்பதாவது 
தேசத்தின்‌ 


தீர்க்கதரிசி  புஸ்தகத்தின்‌ 
அதிகாரத்தில்‌ இஸ்ரவேல்‌ 


முன்னறிவிக்கப்பட்டிருக்கிறது. 
ராஜாவாகிய சல்மனேசர்‌ 
ஜனத்தாரை அழித்துப்போடுவார்‌.இந்த சம்பவம்‌ 
எசேக்கியா ராஜ்யபாரம்‌ பண்ணின ஆறாம்‌ 
வருஷத்தில்‌ நிறைவேறிற்று. 


ன்ட்‌ வருஷம்‌ 
அவர்கள்‌ அதைப்‌ 
எசேக்கியாவின்‌ ஆறாம்‌ வருஷத்திலும்‌, 
இஸ்ரவேலின்‌ ராஜாவாகிய  ஒசெயாவின்‌ 
ஒன்பதாம்‌ வருஷத்திலும்‌ சமாரியா பிடிபட்டது” 
(2இராஜா 18:10). 


இஸ்ரவேல்‌ தேசத்திற்கு 
சங்காரமுண்டாயிற்று. 
தலையையும்‌, வாலையும்‌ 
அதம்பண்ணிப்போட்டார்‌. 
யூதாதேசத்தின்மீது. 


சென்றபின்பு, 
பிடித்தார்கள்‌; 


பூரண 
இஸ்ரவேலின்‌ 
கர்த்தர்‌ 
இதன்பின்பு 
வரும்‌ அழிவைப்பற்றி 
ஏசாயா தீர்க்கதரிசி  முன்னறிவிக்கிறார்‌ 
அசீரியாவின்‌ ராஜாவாகிய  சனகெரிப்‌ 
தாதேசத்தை அழிப்பதற்காக வருவான்‌. 
ந்த தீர்க்கதரிசனம்‌. எசேக்கியா 
ராஜ்யபாரம்பண்ணின பதிநான்காம்‌ 
வருஷத்தில்‌ நிறைவேறிற்று. 


யூதாவின்‌ ராஜாவாகிய 
எசேக்கியாவின்‌ பதினாலாம்‌ வருஷத்திலே. 
அசீரியா ராஜாவாகிய சனகெரிப்‌ யூதாவிலி 
க்கிற அரணான சகல பட்டணங்களுக்கும்‌ 
விரதோமாய்‌ வந்து அவைகளைப்‌ பிடித்தான்‌” 
(2இராஜா 18:13). 


கிலும்‌ அசீரியா ராஜா 
அக்கக்கத்தி தர்தானையும்‌ ரப்சாரீ£ சையும்‌ 
ரப்சாக்கேயையும்‌ பெரிய சேனையோடே 
எருசலேமுக்கு எசேக்கியா ராஜாவினிடத்தில்‌ 
அனுப்பினான்‌: அவர்கள்‌ 

வந்து, வண்ணார்‌ 
வழியிலுள்ள 
சாலகத்தண்டையிலே நின்று, 
அழைப்பித்தார்கள்‌; அப்பொழுது 
இல்க்கியாவின்‌ குமாரனாகிய எலியாக்கீம்‌ 
என்னும்‌ அரமனை விசாரிப்புக்காரனும்‌, 
செப்னா என்னும்‌ சம்பிரதியும்‌, ஆசாப்பின்‌ 
குமாரனாகிய யோவாக்‌ என்னும்‌ கணக்கனும்‌ 
அவர்களிடத்திற்குப்‌ புறப்பட்டுப்போனார்கள்‌" 
(2இராஜா 18:17,18). 


ராஜாவை 





i= FTE 
TT 


அசீரியர்களால்‌ 
பிடிக்க முடியவில்லை. 
சேனையில்‌ மிகப்பெரிய குழப்பமுண்டாயிற்று. 
கர்த்தருடைய கிருபையினால்‌ எசேக்கியா 
ராஜா அசீரிய ராஜாவின்‌ கைகளிலிருந்து 
தப்பினார்‌. இதனால்‌  எசேக்கியாவும்‌, 
அவருடைய தேசத்தாரும்‌ கர்த்தரிடத்தில்‌ 
திரும்பி வருவதற்கு மிகப்பெரிய அநுகூலம்‌ 
உண்டாயிற்று 


யூதாதேசத்தைப்‌ 
ரியருடைய 


தெய்வீக 
பராமரிப்பின்‌ 


கர்த்தர்‌ தம்முடைய 
சித்தத்தின்‌ பிரகாரமாகவம்‌, 
பிரகாரமாகவும்‌ அசீரியாவின்‌ ராஜாவை 
தம்முடைய வேலையாளாகவும்‌, தம்முடைய 
கருவியாகவும்‌ பயன்படுத்துகிறார்‌. 
அசீரியாவின்‌ ராஜாவாகிய சனகெரிப்பை 
கர்த்தர்‌ “தம்முடைய கோபத்தின்‌ கோலாகிய 
அசீரியன்‌" என்று சொல்லுகிறார்‌. அவன்‌ 
கையிலிருக்கிறது கர்த்தருடைய சினத்தின்‌ 
தண்டாயுதம்‌. அவபக்தியான ஜனங்களுக்கு 
விரோதமாக கர்த்தர்‌ சனகெரிப்பை 
அனுப்புகிறார்‌. தமக்கு கோபமூட்டின 
தம்முடைய ஜனத்தை கொள்ளையிடவும்‌, 
சூறையாடவும்‌, அதை வீதிகளின்‌ 
சேற்றைப்போல்‌ மிதித்துப்போடவும்‌ கர்த்தர்‌ 
அவனுக்கு கட்டளைகொடுத்திருக்கிறார்‌. 
வெளிப்பார்வைக்கு 
பத்தியுள்ளவர்கள்‌ 
நற்குணமுள்ளவர்கள்போலவும்‌ 
னால்‌ அவர்களுடைய 
மாய்ண்கம்‌ நா்பியிரு்கிறது 
மாய்மாலமாயிருக்கிறது. 
அவர்‌ கர்த்தருடைய பிரமாணத்திற்கு 
கீழ்ப்படிந்து ஜீவிப்பதாக சொல்லுகிறார்கள்‌. 
னால்‌ அவர்களுடைய ஜீவியத்தில்‌ 
நற்குணம்‌ எதுவுமில்லை. தெய்வபக்தியுமில்லை. 
தேவனுக்குப்‌ பயப்படும்‌ பயமுமில்லை. 
விக்கிரகாராதனை 
நாபிக்கு. எசேக்கியா ராஜா 
ஜனங்களை விக்கிரகாராதனையிலிருந்து, 
விடுவித்து, கர்த்தரிடத்தில்‌ மறுபடியும்‌ கொண்டு 
வருவதற்கு அதிக பிரயாசம்‌ மேற்கொண்டார்‌. 
அவர்கள்‌ விக்கிரகாராதனையிலிருந்து ஓரளவு, 
விடுதலைபெற்று வந்திருக்கிறார்கள்‌. 
ஆனால்‌ அவர்களிடத்தில்‌ பொல்லாப்பும்‌, 
மாய்மாலமும்‌ நிரம்பிமிருக்கிறது. அவர்கள்‌ 
அனைவரும்‌. மாயக்காரரும்‌ 
பொல்லாதவர்களுமாயிருக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ எல்லோருடைய வாயும்‌ ஆகாமியம்‌ 
பொல்லாதவர்கள்மீது 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


கர்த்தருடைய 
கர்த்தரால்‌ 
அவர்கள்‌ 
ஜாதியாய்‌ 


அவர்கள்‌ 


யூதாதேசத்தார்‌ 


பிள்ளைகள்‌. 
தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள்‌. 
கர்த்தருக்கு பரிசுத்த 
ஜீவிக்கவேண்டியவர்கள்‌. 
கர்த்தருக்குப்‌ பிரியமானவர்கள்‌. ஆனால்‌ 
இப்போதோ அவர்கள்‌ கர்த்தருடைய 
கோபத்தின்‌  பிள்ளைகளாயிருக்கிறார்கள்‌. 

க்குக்‌ கீழ்ப்படியாத, பொல்லாப்பும்‌ 

நிரம்பிய, தம்முடைய 
சிட்சிப்பது கர்த்தருக்குப்‌ 

பிரியமாயிற்று. யூதஜனத்தை சிட்சிப்பதற்காக 
கர்த்தர்‌ அசீரியரை தம்முடைய கோபத்தின்‌ 
கோலாகத்‌ தெரிந்தெடுத்திருக்கிறார்‌. 

அசிரியர்கள்‌, கர்த்தருடைய தெய்வீக 
சித்தத்தின்‌ பிரகாரமாக, கர்த்தருடைய 
ஜனமாகிய யூதஜனத்தை அடிக்கிறார்கள்‌. 
கர்த்தரே தம்முடைய கோபத்தினால்‌ 
அசீரியர்களின்‌ கையில்‌, யூதர்களை அடிக்கும்‌ 
கோலைக்கொடுத்திருக்கிறார்‌. அசீரியர்கள்‌ 
கர்த்தரை ஆராதியாதவர்கள்‌. ஆனாலும்‌ 
கர்த்தரை ஆராதிக்கிற இஸ்ரவேல்‌ 
ஜனங்களை அடிக்கும்‌ பொறுப்பை, கர்த்தர்‌ 
அசிரியருக்குக்‌ கொடுத்திருக்கிறார்‌, சில 
சமயங்களில்‌ தம்முடைய ஜனங்களை 
கண்டித்து திருத்துவதற்கு, சிட்சிப்பதற்கு 
கர்த்தர்‌ விக்கிரகாராதனைக்காரரையும்‌ 
பயன்படுத்துகிறார்‌. 


விக்கிரகாராதனைக்காரர்‌ 


கர்த்தரை 
சேவிப்பதில்லை. ஆனாலும்‌ 


கர்த்தருக்கு. 
முன்பாக மாய்மாலமாகவும்‌, 
பொல்லாப்பாகவும்‌ ஜீவிக்கிற தம்முடைய 
சிட்சிப்பதற்கு, கர்த்தர்‌ சில 
விக்கிரகாராதனைக்காரரைப்‌ 
பயன்படுத்துகிறார்‌. 


கர்த்தரால்‌ 
சிட்சிக்கப்படுகிற ஜனங்கள்‌, கர்த்தருடைய 


தொமுதுகொள் வேண்டும. 

முன்பாக. பயபக்தியோடு 
செய்யவேண்டும்‌. 

சேவிக்கவேண்டும்‌. ஆனால்‌ கர்த்தருடைய 
பிள்ளைகளோ, கர்த்தருக்கு விரோதமாய்ப்‌ 
பாவம்‌ செய்து. அவருடைய சமுகத்தைவிட்டு 
தூரமாய்‌ விலகிப்போய்விடுகிறார்கள்‌. 
இவர்களைத்‌ கண்டித்துத்‌ திருத்துவதற்கு 
கர்த்தர்‌. சமயங்களில்‌ 
தனை கான்‌ தம்முடைய 
கோபத்தின்‌ கோலாகப்‌ பயன்படுத்துகிறார்‌. 





i al 
TT 


நியாயப்பிரமாணம்‌ முழுவதும்‌ 
“the whole law” (கலா 5:3) 


மோசே “30565” (லூக்கா 162931; 
லூக்கா 24:27,44: ப்‌ 
அப்‌ 26:22; அப்‌ 28:23) 


“the old 
316-15; 


ஏற்பாடு 
(2கொரி 


பழைய 
testament” 
எபி 8: 6-9:10). 


மோசேயின்‌ பிரமாணத்தில்‌ 
கற்பனைகள்‌, தெய்வீகக்கட்டளைகள்‌, 
நியமங்கள்‌ ஆகியவை அடங்கியிருக்கின்றன. 
(கொரி, 33:8) நியாயப்பிரமாணம்‌ 
ஒழிக்கப்பட்டபோது இவையெல்லாமே 
ஒழிந்துபோயிற்று. (கொரி 36-15; 
3:19-25; கலா 421-31; 
18), கீழே சொல்லப்பட்டிருக்கிற 
ளுக்கு. 

எடுத்துக்காட்டுகளாகும்‌. 

1. லேவி 1-29 ஆகிய அதிகாரங்களில்‌ 
கூறப்பட்டிருக்கும்‌ திருமணம்‌, பாலியல்‌ 
உறவு ஆகியவற்றின்‌ கட்டளைகள்‌ 

நியமங்கள்‌ என்று 
அழைக்கப்படுகின்றன (லேவி 18:30) 
தீட்டுக்களிலிருந்து சுத்திகரிக்கப்படுவது, 
தொடர்பான சரீர ஆரோக்கிய 
பிரமாணங்கள்‌ நியமங்கள்‌ என்று 
அழைக்கப்படுகின்றன 

(லேவி 22:8-9) 

மார்க்கக்‌ கட்டளைகள்‌ - பத்துக்‌ 
கற்பனைகளில்‌ முதலாம்‌ கற்பனையும்‌, 
இரண்டாம்‌ கற்பனையும்‌ நியமங்கள்‌ 
என்று அழைக்கப்படுகின்றன. 
(யோசு 24:20-25) 


யுத்தத்தில்‌ வெற்றி பெறும்போது 
கொள்ளைப்‌ பொருட்களைப்‌ பங்கிடுவது, 
தொடர்பான நியமங்கள்‌ 


ரிசாமு 30:21-26) 
நீதியின்‌ சட்டங்கள்‌ 
பிரமாணங்கள்‌ என்று 
படுகின்றன. (ஏசா 58:2) 


Es 
அழைக்கப்‌ 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தேவனுடைய 
கொடுப்பது 
கட்டளைகள்‌ 
என்‌, 
(நெகே 10:32) 


தமான மார்க்கக்‌ 
நியமங்கள்‌ 
த கப்பதுக்றன. 

மார்க்கத்தோடு தொடர்பில்லாத 
அரசாங்கத்தின்‌ சட்டங்கள்‌ நியமங்கள்‌ 
என்று அழைக்கப்படுகின்றன. 
(ரோமர்‌ 13:2; கொலோ 214,20; 
பேதுரு 2:13) 


பிரமாணங்கள்‌ “பீஜம்‌? என்னும்‌ 
வார்த்தையும்‌, கற்பனைகள்‌ 
“commandments,” என்னும்‌ வார்த்தையும்‌ 
ஒரே பொருளைக்‌ கொடுக்கக்கூடியவை, 
யாத்‌ 209-7 ஆகிய வசனங்களில்‌ 
கூறப்பட்டிருக்கும்‌ பத்துக்‌ கற்பனைகளுக்கும்‌, 
யாத்‌ யாத்‌ 24:3; 
லேவி. ஆகிய வசனங்களில்‌ 
கூறப்பட்டிருக்கும்‌ நியாயத்‌ தீர்ப்புக்களுக்கும்‌. 
எல்வித வேறுபாடும்‌ இல்லை. 


எபிரெய மொழியில்‌ நியாயத்தீர்ப்பு 
என்பதற்கான எபிரெய வார்த்தை “மிஸ்பத்‌" 
பக) என்பதாகும்‌. வேதாகமத்திலுள்ள 
நியாயத்‌ தீர்ப்புக்களைக்‌ கற்பனைகளைப்‌ 
னன்றே. பாவிக்க வேண்டும்‌ 

; லேவி 19:37; லேவி 20:22; 

மற்ற கற்பனைகளைப்‌ 
நியாயத்தீர்ப்புக்களும்‌ 

கூறப்பட்டிருக்கிறது 

(உபா 7:11; 1இராஜா 8:58). 
தெய்வீகக்‌ கட்டளைகளும்‌ 
(Statutes) அதிகாரப்பூர்வமான 
நியமங்களாகும்‌. தேவனுடைய 
பிரமாணங்களை வலியுறுத்திக்‌ கூறுவதற்குத்‌ 
தெய்வீகக்‌ கட்டளைகள்‌ என்னும்‌ 
வாக்கியம்‌ பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. 
(யாத்‌ 15:26; யாத்‌ 18:6; லேவி 10:11; 
5. ஒரு கற்பனையைக்‌ 
நியமங்கள்‌ என்னும்‌ 
தெய்வீகக்‌ கட்டளை 
ர்த்தையும்‌ மாறிமாறி 
26:46; 

S31; 





i al 
TT 


யூதாவின்‌ 
கொள்ளையாடவும்‌ சூறையாடவும்‌ கர்த்தர்‌ 
அசீரியரை அனுப்புகிறார்‌. யூதர்கள்‌ 

கோபமூட்டுகிறார்கள்‌. 
அவர்களைத்‌ தண்டிப்பது கர்த்தருடைய 
சித்தமாயிற்று. அதற்காக அவர்‌ அசீரியரை 
தம்முடைய கோபத்தின்‌ கோலாகப்‌ 
பயன்படுத்துகிறார்‌. யூதாவின்‌ புத்திரருடைய 
இரத்தத்தை சிந்துவதற்கு, கர்த்தர்‌ 
அசீரியருக்கு அனுமதி கொடுக்கவில்லை. 
அவர்கள்‌ யூதஜனத்தாரைக்‌ 
கொள்ளையிடலாம்‌, சூறையாடலாம்‌, அதை 
வீதிகளின்‌ சேற்றைப்போல்‌ 
மிதித்தும்போடலாம்‌. தம்முடைய 
பிள்ளைகளைத்‌ தண்டிப்பதற்கு கர்த்தர்‌ எந்த 
அளவுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறாரோ, 
அந்த அளவுக்குட்பட்டுத்தன்‌ அசீரியர்கள்‌ 
யூதாவின்‌ புத்திரைத்‌ தண்டிக்கவேண்டும்‌. 
ஆனால்‌ அவர்களோ தங்களுடைய 
எல்லையைக்‌ கடந்து, வரம்பை மீறுகிறார்கள்‌. 
கர்த்தருடைய ஜனத்தின்‌ இரத்தத்தை 
சிந்துகிறார்கள்‌. இதனால்‌ கர்த்தருடைய 
கோபம்‌ அசீரியா தேசத்தார்மீது வருகிறது. 


தம்முடைய பிள்ளைகளை மொத்தமாய்‌ 
அழித்துப்போடவேண்டுமென்பதோ அல்லது 
அவர்களை முற்றிலுமாய்‌ 
சங்காரம்பண்‌ணவேண்டும்‌ என்பதோ 
கர்த்தருடைய சிற்தமல்ல. அவர்களைத்‌ 
ன்‌ அவர்கள்‌ மறுபடியுமாய்‌ 
வரவேண்டும்‌. 
பயபக்தியோடு 
அவர்கள்‌ 
விக்கிரகாராதனையை விட்டுவிட்டு, கர்த்தரை 
மாத்திரமே சேவிக்கவேண்டும்‌. இதுவே 
கர்த்தரின்‌ சித்தம்‌. இதுவே அவருக்குப்‌ 
பிரியம்‌. யூதாவின்‌ புத்திரர்‌ மனந்திரும்பி, 
சீரடையவேண்டுமென்று கர்த்தர்‌ 
விரும்புகிறார்‌. 


ஜனத்தை 


அவனோ 
எண்ணுகிறதுமில்லை 
ஏசா 10:7 


அப்படி. 


ஏசா 10:7. அவனோ அப்படி 
எண்ணுகிறதுமில்லை, அவன்‌ இருதயம்‌ 
அப்படிப்பட்டதை தினைக்கிறதூமில்லை; 
அநேகம்‌ ஜாதிகளை 
சங்கரிக்கவுமே. தன்‌ 
'நினைவுகொள்ளுகிறான்‌.. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


அசீரியாவின்‌ ராஜா 
மனதில்‌ பெருமையோடும்‌, இருதயத்தில்‌ 
அகந்தையோடும்‌ இருக்கிறான்‌. கர்த்தரே 
தன்னை தம்முடைய கோபத்தின்‌ கோலாக 
பயன்படுத்துகிறார்‌ என்பதை நினைத்துப்‌ 
பார்க்காமல்‌, அவன்‌. தன்னையே 
பெருமைப்படுத்துகிறான்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
நீதியான நியாயத்தீர்ப்பை: தம்முடைய 
ஜனத்தின்மீது. செலுத்துவதற்கு 
சித்தங்கொண்டிருக்கிறார்‌. அதற்காக 
கர்த்தர்‌ அசீரியாவின்‌ ராஜாவை தம்முடைய 
கோபத்தின்‌ கோலாக பயன்படுத்துகிறார்‌. 


தன்னுடைய 


சர்லசங்காரமாகவேண்டும்‌ 
கர்த்தருக்குப்‌ பிரியமில்லை. 
அசீரியாவின்‌ ராஜாவோ 
எண்ணத்தின்படி எண்ணவில்லை. 
நினைப்பதுபோல அசீரியா 
இருதயம்‌ நினைக்கவுமில்லை. 
அசீரியாலின்‌ ராஜா. தன்னை 
ஊழியக்காரனாகவும்‌ 
தன்னை. இஸ்ரவேல்‌ 
சிநேகிதனாகவும்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
மனந்திரும்பவேண்டுமென்று ர்த்தர்‌ 
விரும்புகிறார்‌. இப்படிப்பட்ட ்‌ 
அசீரியா ராஜாவினிடத்தில்லை. அசீரியாவின்‌ 
ராஜா இஸ்ரவேலுக்கு 
சிநேகிதனாகமிருந்தால்‌, அவர்கள்‌ 
மனந்திரும்புவதில்‌ பிரியமாயிருந்திருப்பான்‌. 


; இனத்தை 
கர்த்தருடைய 


பு... 
திருத்தவேண்டுமென்பதே. 
திட்டம்‌. அவர்களுடைய மாய்மாலத்திலிருந்து 
அவர்களைக்‌ குணப்படுத்த வேண்டுமென்பது 


கர்த்தருடைய விருப்பம்‌. தம்மைவிட்டு 
தூரமாய்‌ விலகிப்போயிருக்கிற தம்முடைய 
ஜனங்களை, தம்மிடத்தில்‌ மறுபடியுமாய்‌ 
திரும்ப அழைத்துவரவேண்டுமென்று கர்த்தர்‌ 
விரும்புகிறார்‌. ஆனால்‌ இப்படிப்பட்ட 
விருப்பமும்‌ எண்ணமும்‌, அசிரியாவின்‌ 
ராஜாவாகிய சனகெரிப்பிடம்‌ 
காணப்படவில்லை. அநேகம்‌ ஜாதிகளை 
அழிக்கவும்‌, சங்கரிக்கவுமே சனகெரிப்‌ தன்‌ 
மனதிலே நினைவுகொள்கிறான்‌. 
அவர்களெல்லோரையும்‌ அழித்து, 
ராஜாவாக 


அவர்களுக்கு 
இருக்கவேண்டுமென்று விரும்புகிறான்‌. 





f= FTE ஏசாயா 
TT 


சனகெரிப்பின்‌ இருதயத்தில்‌. 
பேராசையிருக்கிறது. அநேகம்‌ ஜாதிகளை 
அழித்து, அவர்களை சங்கரித்து, தன்னுடைய 
தேசத்தின்‌ எல்லையை விஸ்தாரம்பண்ண 
வேண்டுமென்று விரும்புகிறான்‌. ராஜாவின்‌ 
சேனாதிபதி, ராஜாவின்‌ நாமத்தினால்‌ 
எசேக்கியா ராஜாவுக்கு ஒரு நிருபம்‌ 
எழுதினான்‌. அந்த நிருபத்தில்‌ ராஜாவின்‌ 
பேராசையும்‌, அவனுடைய தூர்க்குணமும்‌ 
வெளிப்படுகிறது. யூததேசத்து ஜனங்களின்‌ 
நன்மையில்‌ சனகெரிப்புக்கு அக்கரையில்லை. 
மற்ற தேசத்தார்‌ மத்தியில்‌ தன்னை 
பெரியவனாகக்‌ காண்பித்துக்கொள்ள 
வேண்டும்‌ என்பதும்‌, எல்லா தேசத்தாரும்‌, 
எல்லா ஜாதியாரும்‌ தனக்கு கீழ்ப்படிந்து 
அடிமைகளாகமிருக்கவேண்டும்‌ என்பதுமே 
சனகெரிப்‌ ராஜாவின்‌ பேராசை. 


என்‌ பிரபுக்கள்‌ 
ராஜாக்கனல்லாவோ 
ஏசா 10:8-14 


அனைவரும்‌ 


ஏசா 10:8. அவன்‌: என்‌ பிரபுக்கள்‌ 
அனைவரும்‌ ராஜாக்கனல்லாவோ? 


கல்னோபட்டணம்‌ 
போலான தில்லையோ? 
ஆமாத்‌ அர்பாத்தைப்‌ 
போலன தில்லையோ? சமாரியா 
தமஸ்குவைப்‌ போலான தில்லையோ?. 


ஏசா 1058. 
கர்கேமிசைப்‌ 


ஏசா 10:10. 
சுமாரியாவையும்‌. 
விசேஷித்த சிலைகளூன்ன 
ராஜ்யங்கனை என்‌ 
கண்டுபிடித்திருக்க, 


ஏசா 1011. 
அதின்‌ 
செய்ததுபோல்‌, 
அதின்‌ 
செய்யாமலிருப்பேனோ 
சொல்லுகிறான்‌. 


நான்‌ சமாரியாவுக்கும்‌, 
விக்கிரகங்களுக்கும்‌ 


எருசலேழுக்கும்‌ 
விக்கிரகங்களுக்கும்‌ 


என்று. 


- விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஏசா 10:12. ஆதலால்‌: ஆண்டவர்‌ 
சீயோன்‌ மலையிலும்‌ எருசலேமிலும்‌ 
செயலையெயல்லாம்‌ 

அசீரிய 


பார்வையையும்‌ நான்‌ விசாரிப்பேன்‌ 
என்கிறார்‌. 


ஏசா 10:18. அவன்‌ என்‌ கையின்‌ 
பெலத்தினாலும்‌, என்‌ ஞானத்தினாலும்‌ 
இதைச்‌ செய்தேன்‌; நான்‌ புத்திமான்‌, 
நான்‌ ஜனங்களின்‌ எல்லைகளை மாற்றி, 
அவர்கள்‌ பண்டகசாலைகளைக்‌ 
கொள்ளையிட்டு வல்லவனைப்யோல்‌ 
குடிகளைத்‌ தாழ்த்தினேன்‌. 


ஏசா 1014. ஒரு குருவிக்கூட்டைக்‌ 
கண்டுபிடிக்கிறதுபோல்‌ என்‌ கை 
ஜனங்களின்‌ ஆஸ்தியைக்‌ 
கண்டுபிடித்தது; விட்டு விடப்பட்ட 
முட்டைகளை வாரிக்கொன்வதுபோல்‌ 
பூமியையெல்லாம்‌. நான்‌ 
வாரிக்கொண்டேன்‌; ஒருவரும்‌. 
செட்டையை அசைத்ததுமில்லை, 
வாயைத்‌ திறந்ததூமில்லை, கீச்சென்று 
சத்தமிட்டதுமில்லை என்று 
சொல்லுகிறான்‌. 


அசீரியா தேசத்தில்‌ இப்போது 
பிரபுக்களாகயிருக்கிறவர்கள்‌ எல்லோரும்‌ 
ஒரு காலத்தில்‌ மற்ற தேசங்களில்‌ 
ராஜாக்களாகமிருந்தவர்கள்‌. 'சனகெரிப்‌ 
ராஜாவுக்கு முன்பாக அவர்களெல்லோரும்‌ 
தங்கள்‌ கிரீடங்களை கழற்றி வைத்து, 
ராஜாவைப்‌ பணிந்துகொண்டவர்கள்‌. 
இப்போது ராஜாவுக்கு கப்பம்‌ கட்டுகிறார்கள்‌. 
தங்கள்‌ வெகுமதிகளைக்கொடுத்து 
ராஜாவுக்கு மரியாதை செலுத்துகிறார்கள்‌. 
அசீரியாவின்‌ ராஜா பல பட்டணங்களுக்கும்‌ 
ராஜாவாகயிருக்கிறான்‌. 


சனகெரிப்பின்‌ இருதயத்‌ 

ம்‌. ஆணவமும்‌ நா்ியரக்கிறது. 
அவன்‌ யுத்தத்திலே பல பட்டணங்களைப்‌ 
பிடித்திருக்கிறான்‌. அவற்றையெல்லாம்‌ இங்கு 
மனப்பெருமையோடு பட்டியலிட்டுச்‌ 
சொல்லுகிறான்‌. இந்தப்‌ 
பட்டணங்களெல்லாவற்றையும்‌  சனகெரிப்‌ 
அழித்துப்போட்டான்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


கல்னோ 
போலாயிற்று. 
அர்பாத்தைப்போலாயிற்று. 
'தமஸ்குவைப்போலாயிற்று. தப்‌ 
பட்டணங்களெல்லாவற்றிலும்‌ அசீரியாவின்‌ 
ராஜாவுக்கு ஜெயம்‌ கிடைத்தது. சனகெரிப்‌ 
பல தேசங்கள்மீது படையெடுத்து அவற்றை 
ஜெயித்தான்‌. சில ராஜ்யங்களில்‌ ஏராளமான 
சிலைகளும்‌ விக்கிரகங்களும்‌ இருந்தது. 
அவற்றையெல்லாம்‌ 
கைப்பற்றினான்‌. 
விக்கிரகங்களின்‌ 
எருசலேமிலும்‌ 
விக்கிரகங்களின்‌ 
பார்க்கிலும்‌ 
விக்கிரகங்களை விட 
அவற்றை எப்படி பிடிக்கவேண்டுமென்று 
அசீரியாவின்‌ ராஜாவுக்குத்‌ தெரிந்திருக்கிறது. 
சனகெரிப்‌ ஒவ்வொரு சமயமும்‌ 
தேசங்களின்மீது கக்‌ 
பண்ணப்போகும்போது, 


கர்கேமிசைப்‌ 
ஆமாத்‌ 
சமாரியா 


பட்டணம்‌ 


யுத்தம்‌ 
அவன்‌ ஒரு 


விக்கிரகத்தை ஜெயித்ததாகவே நினைத்தான்‌. 
தேசத்தில்‌, 


தான்‌ ஜெயித்த ஜனங்களின்‌ 


எல்லைகளை மாற்றினான்‌. அவர்களுடைய 
பண்டகசாலைகளைக்‌ கொள்ளையிட்டான்‌. 
அங்கு குடியிருந்த குடிகளைத்‌ தாழ்த்தினான்‌. 
தன்னுடைய ராஜ்யத்தின்‌ எல்லைக்குள்‌ 
ஏராளமான பட்டணங்களைச்‌ 
சேர்த்துக்கொண்டான்‌. யுத்தத்தில்‌ வெற்றி 
பெற்ற ராஜாக்களுக்கும்‌ 
கொள்ளைக்காரர்களுக்கும்‌ வித்தியாசமில்லை. 
திருடர்கள்‌ சாமானிய மனுஷரைக்‌ 
கொள்ளையிடுகிறார்கள்‌. ராஜாக்களோ 
தாங்கள்‌ ஜெ த்தின்‌ 
பண்டகசாலைகளைக்‌ 
கொள்ளையிடுகிறார்கள்‌. 


சனகெரிப்‌ ஒரு 
யுத்தம்பண்ணும்போது, அந்த தேசத்திலுள்ள 
பலவான்களையும்‌, வல்லவர்களையும்‌ 
சிறைப்பிடித்து அவர்களைத்‌ தாழ்த்தினான்‌. 

தன்னுடைய 

தன்னுடைய 
ஞானத்தினாலும்‌ ததால்‌ அசீரியாவின்‌ 
ராஜா. பெருமைப்படுகிறான்‌. அவன்‌ 
ன்னைப்பற்றிச்‌ சொல்லும்போது. “நான்‌ 
புத்திமான்‌" என்று சுயபெருமை பேசுகிறான்‌. 


தேசத்தின்மீது 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


COODNENS 
PUBLISHERS 


சனகெரிப்‌ ஒரு 
மத்தப்பண்ணும்போது, 
சேனைகளோடு 


தேசத்தின்மேல்‌ 

திரளான 
போவது வழக்கம்‌. 
இவனுக்கு முன்பு யாரும்‌ எதிர்த்து 
நிற்கமாட்டார்கள்‌. இவனுக்கு விரோதமாக 
யாரும்‌ வாயைத்‌ திறக்கமாட்டார்கள்‌. தங்கள்‌ 
கையை ஓங்கவும்‌ மாட்டார்கள்‌. யாரும்‌ 
சனகெரிப்புக்கு எதிர்த்து நிற்கமாட்டார்கள்‌. 
சனகெரிப்‌ ராஜா தன்னுடைய கையின்‌ 
பலத்தையும்‌, பராக்கிரமத்தையும்‌ பற்றிச்‌: 
சொல்லும்போது, “ஒரு குருவிக்கூட்டைக்‌ 
கண்டுபிடிக்கிறதுபோல்‌ என்‌ கை ஜனங்களின்‌ 
ஆஸ்தியைக்‌ கண்டுபிடித்தது: விட்டு 
விடப்பட்ட முட்டைகளை 
வாரிக்கொள்வதுபோல்‌ பூமியையெல்லாம்‌ நான்‌ 
வாரிக்கொண்டேன்‌; ஒருவரும்‌ செட்டையை 
அசைத்ததுமில்லை, வாயைத்‌ திறந்ததுமில்லை, 
கீச்சென்று சத்தமிட்டதுமில்லை' என்று, 
சொல்லுகிறான்‌. 


சனகெரிப்புக்கு பல தேசங்கள்மீது, 
வெற்றியுண்டாயிற்று. இப்போது அவன்‌ 
ந முற்றிக்கையிட்டிருக்கிறான்‌. 

பட்டணங்களை எளிதாகப்‌ 
த்துப்‌ எருசலேமையும்‌ எளிதாகப்‌ 
பிடித்து விடலாம்‌ என்று நினைக்கிறான்‌. 
“நான்‌ சமாரியாவுக்கும்‌, அதின்‌ 
விக்கிரகங்களுக்கும்‌ செய்ததுபோல்‌, 
எருசலேமுக்கும்‌ விக்கிரகங்களுக்கும்‌ 
வமாக பள்‌ 
சொல்லுகிறான்‌. 


சனகெரிப்‌ 


ஆனால்‌ அவனுக்கு 
மெய்த்தேவனுக்கும்‌, 
விக்கிரகத்திற்கும்‌ வித்தியாசம்‌ தெரியவில்லை. 
இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தரை ஒரு. 
விக்கிரகம்‌ என்று சொல்லுகிறான்‌. கர்த்தர்‌ 
விக்கிரகமல்ல. அவரை எந்த மனுஷரும்‌ 
தங்கள்‌ கைகளின்‌ கிரியைகளினால்‌ 
உண்டாக்கவில்லை. உண்டாக்கவும்‌ முடியாது. 
ஆனால்‌ சனகெரிப்போ “எருசலேமுக்கும்‌, 
அதின்‌ விக்கிரகங்களுக்கும்‌' என்று 
எருசலேமின்‌ தேவனுக்கு விரோதமாய்த்‌ 
தூஷண வார்த்தைகளைப்‌ பேசுகிறான்‌. 





i= FTE 
TT 


சனகெரிப்‌ ராஜா அநேக தேசங்களை 
ஜெயித்திருக்கிறான்‌. எல்லா தேசங்களிலும்‌ 
ஏராளமான விக்கிரகங்கள்‌ இருக்கிறது. 
ஒவ்வொரு தேசத்திலும்‌, அந்த தேசத்தின்‌ 
விக்கிரகம்‌ இருக்கும்‌ என்று சனகெரிப்‌ 
நினைக்கிறான்‌. இந்த எண்ணத்தில்தான்‌, 
சனகெரிப்‌ ராஜா அந்நிய தேசத்தின்‌ 
விக்கிரகங்களைப்போலவே, ஸ்ரவேலின்‌: 
தேவனையும்‌ ஒரு சாதாரண விக்கிரகமாக 
நினைத்துவிடுகிறான்‌. சனகெரிப்‌ சூரியனை 
தெய்வமாக வழிபடுகிறவன்‌. அசீரியாதேசத்தில்‌ 
சூரிய தேவனுக்கு “மித்ராஸ்‌" என்று பெயர்‌. 
சனகெரிப்பின்‌ எண்ணத்தில்‌ மிற்ராஸ்‌ 
மாத்திரமே சர்வவல்லமையுள்ள உண்மையான 
தெய்வம்‌. மற்றவையெல்லாம்‌ மித்ராகக்கு 
முன்பாக தோற்றுப்போன தெய்வங்கள்‌. 


கர்த்தருடைய ஜனங்கள்‌ 
விக்கிரகங்களை செய்யவும்‌ கூடாது. 
விக்கிரகங்களை ஆராதிக்கவும்‌ கூடாது. மற்ற 
தேசங்களிலுள்‌ எவர்கள்‌ தங்கள்‌ 
விக்கிரகங்களை பொன்னாலும்‌ வெள்ளியாலும்‌ 
செய்து அழகுபடுத்துகிறார்கள்‌. 
விக்கிரகங்களுக்கு விலையுயர்ந்த 
ஆபரணங்களை அணிலிக்கிறார்கள்‌. அவை. 
பார்ப்பதற்கு ஆடம்பரமாகயிருக்கும்‌. 
சநானேயின்‌. தேணாகவத்தினோ பெண்ணால்‌ 
செய்யப்பட்ட விக்கிரகமில்லை. 
தேவாலயத்திற்குள்‌ உடன்படிக்கை பெட்டியும்‌, 
கிருபாசனமும்‌ இருக்கிறது. சனகெரிப்பின்‌ 
பார்வைக்கு பெட்டியும்‌ கிருபாசனமும்‌ மிகவும்‌ 
சாதாரணமானவையாகத்‌ தெரிகிறது. மற்ற 
தேசங்களின்‌ ஆடம்பரமான 
சிலைகளைப்போல, தேவாலயத்திலுள்ள 
உடன்படிக்கை பெட்டியும்‌ கிருபாசனமும்‌ 
ஆடம்பரமாக செய்யப்படவில்லை. சனகெரிப்‌ 
உலகப்பிரகாரமான சிந்திக்கிறான்‌. 
மாம்சகண்களினால்‌ கர்த்தரையும்‌ மற்ற 
விக்கிரகங்களையும்‌ ஒப்பிட்டுப்‌ பார்க்கிறான்‌. 
அவன்‌ தன்னை “நான்‌ புத்திமான்‌” என்று 
பெருமையோடு சொல்லிக்கொண்டாலும்‌, 
அவன்‌ மதியில்லாதவனாகவே இருக்கிறான்‌. 


இக்காலத்திலும்‌ அநேகர்‌ 
திருச்சபையின்‌ ஆடம்பரத்தையும்‌ அழகையும்‌ 
பார்த்து, சபையை மதிப்பிடுகிறார்கள்‌. 
சபைமின்‌ உண்மையான அழகு அதன்‌ 
பரிசுத்தத்தில்தான்‌ இருக்கிறது. ஆலயத்தின்‌ 
கட்டிடத்திலோ, ஆலயத்தில்‌ அலங்காரமாக 


ஆராதிக்கிறவர்கள்‌ 
உண்மையோடும்‌ தொழுதுகொள்ளவேண்டும்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


அசீரியாவின்‌ ராஜாவாகிய சனகெரிப்‌ 
சமாரியாவைப்‌ பிடித்தான்‌. அதுபோல, 
எருசலேமையும்‌ எளிதாகப்‌ பிடித்துவிடலாம்‌ 
என்று நினைத்தான்‌. ஆனால்‌ அவனுடைய 
நினைவு சித்திக்கவில்லை. அவனுக்கு காரியம்‌ 
கைகூடி வரவில்லை. சமாரியாவிலுள்ளவர்கள்‌ 
கர்த்தரைப்‌ புறக்கணித்தவர்கள்‌. கர்த்தர்‌ 
அவர்களோடு கூடயில்லை. ஆனால்‌ 
எருசலேமிலுள்ளவர்களோ கர்த்தரை சார்ந்து, 
ஜீவிக்கிறார்கள்‌. கர்த்தருக்கு பயபக்தியோடு 
ஆராதனை. செய்கிறார்கள்‌. கர்த்தர்‌ 
எருசலேமில்‌ தம்முடைய பிள்ளைகள்‌ 
மத்தியிலே வாசம்பண்ணுகிறார்‌. எருசலேமில்‌ 
கர்த்தருடைய பரிசுத்த பிரசன்னம்‌ இருக்கிறது. 

சனகெரிப்‌ சாதாரண மனுஷன்‌ 
இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தரோ 
கர்த்தாதி கர்த்தர்‌. அவரே ராஜாதி ராஜா. 
சாதாரண மனுஷனால்‌ 


தன்னைப்பற்றி டணால்‌ நினைக்கிறான்‌. 
தனக்கு எதிராக ஒருவரும்‌ செட்டையை 
அசைத்ததுமில்லை, வாயைத்‌ திறந்ததுமில்லை, 
கீச்சென்று சத்தமிட்டதுமில்லை என்று, 
சொல்லுகிறான்‌. கர்த்தர்‌ 

சொன்னால்‌ போதும்‌. 

நடக்கும்‌. அவர்‌ சொல்ல ஆகும்‌. 
சத்தியம்‌ சனகெரிப்புக்குத்‌ தெரியவில்லை, 
ஆகையினால்‌ அவன்‌ சுயபெருமையோடும்‌, 
ஆணவத்தோடும்‌. என்‌ கை! 
பெலத்தினாலும்‌, என்‌ ஞானத்தினாலும்‌ 
இதைச்‌ செய்தேன்‌, நான்‌ புத்திமான்‌" என்று 
மதியீனமாய்ப்‌ பேசுகிறான்‌ 


கோடமியானது 
வெட்டுகிறவனுக்கு விரோதமாய்‌ 
மேன்மை பாராட்டலாமோ 

ஏசா 10:15 


தன்னால்‌ 


ஏசா 10:15. கோடரியானது தன்னால்‌ 
வெட்டுகிறவனுக்கு. விரோதமாய்‌ 
மேன்மை பாராட்டலாமோ? வானானது 
தன்னைக்‌. கையாடுகிறவனுக்கு 
விரோதமாய்ப்‌ பெருமை 
பாராட்டலாமோ? பாராட்டினால்‌, 
தடியானது தன்னைப்‌ பிடித்தவனை 
ட்ப கோலானது 
மரக்கட்டையல்லவென்று 
தக்கன எதவும்‌ இருக்குமே. 





i= FTN 
TT 


அசீரியாவின்‌ ராஜா 
பெருமையோடும்‌, 
இறுமாப்போடும்‌ இருக்கிறான்‌. கர்த்தரோ 
தம்முடைய நீதியினால்‌ அவனை 
நியாயந்தீர்க்கிறார்‌. அவனுக்கு அழிவு 
நியமிக்கப்பட்டிருப்பதாகச்‌' சொல்லுகிறார்‌. 
அசிரியாவின்‌ ராஜா வீணாகவே 
பெருமைப்பட்டுக்கொள்கிறான்‌. அவன்‌ 
பெருமைப்படுவதற்கு அவனிடத்தில்‌ 
ஒன்றுமேயில்லை. கோடரியானது தன்னால்‌ 
வெட்டுகிறலனுக்கு விரோதமாய்‌ மேன்மை 
பாராட்டுவதுபோல, அவன்‌ மேன்மை: 
பாராட்டுகிறான்‌. வெட்டுகிறவன்‌ இல்லாமல்‌. 
கோடரியால்‌ ஒன்றும்‌ செய்யமுடியாது. 
கோடரி தானாக எதையும்‌ வெட்டாது. 
வெட்டுகிறவன்‌ தன்னுடைய இஷ்டத்தின்படி 
கோடரியைப்‌ பயன்படுத்துவான்‌. 


ஒரு பெரிய இரதத்தின்‌ சக்கரத்தில்‌, 
ஒரு சிறிய ஈ அமர்ந்துகொண்டு, 
தன்னால்தான்‌ இந்த இரதம்‌ ஓடுகிறது 
என்று பெருமைப்படுவதுபோல, அசீரியாவின்‌ 
ராஜா... தன்னைப்பற்றிப்‌ பெருமைப்படுகிறான்‌. 
ஈக்கும்‌, ஓடுகிற இரதத்திற்கும்‌ 
சம்பந்தமேமில்லை. அதுபோலவே 
யூதருடைய அழிவுக்கும்‌,  அசீரியாவின்‌ 
ராஜாவுக்கும்‌. சம்பந்தம்‌ எதுவுமில்லை. 
கர்த்தர்‌... அசீரியனை தம்முடைய 
கோபத்தின்‌ கோலாகப்‌ பயன்படுத்தினார்‌. 
அவன்‌ அவர்களை அழித்துப்போட்டான்‌. 
கர்த்தர்‌ ப்‌ 
பயன்படுத்தவில்லையென்றால்‌, 

ஜனத்திற்கு விரோதமாய்‌, 

செய்ய முடியாது. 


டட தது 
இருதயத்தில்‌ 


வாளானது 
கையாடுகிறவனுக்கு விரோதமாய்‌ ரம்‌ 
பாராட்டக்கூடாது. தன்னுடைய 
சுயமுயற்சியினால்தான்‌ மரமானது 
வெட்டப்பட்டு கீழே விழுந்தது என்று 
கோடரியும்‌ சொல்லக்கூடாது. வாளும்‌ 
சொல்லக்கூடாது. சனகெரிப்‌ தேவதூஷணம்‌ 
சொல்லுகிறான்‌. மற்ற தேசங்களிலிருக்கிற 
விக்கிரங்களைப்போல, எருசலேமிலுள்ள 
தேவாலயத்தில்‌ தேவனாகிய கர்த்தர்‌ ஒரு 
விக்கிரகத்தைப்போல இருக்கிறார்‌ என்று 
தூஷண வார்த்தைகளைப்‌ பேசுகிறான்‌. 
இவனுடைய ஆணவமான பேச்சுக்களினால்‌ 
இவனுக்குத்‌ தண்டனை கிடைக்கும்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கோடரியை பிடித்து வெட்டுகிறவர்‌ 
அதை உறுதியாய்ப்‌ 
பிடித்துக்கொள்ளவேண்டும்‌. கவனக்குறைவாக 


ராஜாவாகிய 

ப்‌ தன்னைத்தானே 
சேதப்படுத்திக்கொள்கிறான்‌. கர்த்தர்‌ 
அவனை தம்முடைய கோபத்தின்‌ கோலாகப்‌ 
பயன்படுத்தினார்‌. அவனோ அந்தக்‌ 
கோலால்‌ தன்னைத்தானே 
அடித்துக்கொள்கிறான்‌. இதனால்‌ 
சனகெரிப்புக்கு அழிவு வரும்‌. 

மண்பாண்டம்‌ செய்கிற 
தன்னுடைய இஷ்டத்தின்‌ 
மண்ணைப்‌ பிசைந்து, ஒரு 
பண்ணுகிறார்‌. தன்னை 
வனையவேண்டுமென்று 
சொல்லக்கூடாது. 
மண்ணுக்கு உரிமையில்லை. அதுபோலவே 
கோலுக்கு, தன்னைப்‌ பயன்படுத்துகிறவர்‌ 
மீதும்‌ உரிமையில்லை. கோல்‌ மாத்திரமல்ல, 
எந்த ஆயுதங்களுக்குமே தன்னிச்சையாக 
எந்த உரிமையுமில்லை. அந்த ஆயதத்தைப்‌ 
பயன்படுத்துகிறவருக்குத்தான்‌, அதன்மீது 
உரிமையிருக்கிறது. 


கர்த்தர்‌ 


குயவர்‌, 
பிரகாரம்‌ 
பாத்திரத்தைப்‌ 
இப்டித்தான்‌ 


பாத்தித்ின்மது 


இருவயினால்‌ 
த்தையும்‌, 
ரகவ 

இவை தன்னுடைய 

சுயபலத்தினாலும்‌ 

யாரும்‌ நினைக்கக்கூடாது. 

இவற்‌ தேவனுக்கு. விரோதமாய்‌ 
பயன்படுத்தி, தேவனோடு யுத்தபண்ணவும்‌ 


கூடாது. 


தம்முடைய 


கோடரியானது மரத்தை 
வெட்டுவதற்கு பயன்படுத்தப்படுகிறது. 
இதனால்‌ கோடரிக்கு ஒரு பெருமையும்‌ 
வரப்போவதில்லை. அது தன்னைப்பற்றி 
பெருமையாய்‌ நினைக்கவும்‌ கூடாது. கோடரி 
மரத்தை வெட்டுகிறவனுக்கு விரோதமாய்‌ 
பெருமைப்படுவது. தடியானது தன்னைப்‌ 
பிடித்தவனை. மிரட்டினாற்போலவும்‌, 
கோலானது நான்‌ மரக்கட்டையல்ல என்று 
எழும்பினால்‌ போலவும்‌ இருக்கும்‌. 





ழ்‌ நள ஏசாயா 
யாய 


கர்த்தர்‌ 
கோபத்தின்‌ கோலாகப்‌ 

ப்ட்‌ வடப்காது 

இஸ்ரவேல்‌ புத்திரரை, 

தண்டிக்கிறார்‌. 

கையிலிருக்கிற 

தண்டாயுதம்‌. 

கோபத்தின்‌ கோல்‌, கர்த்தர்‌ அவனை எப்படி 
இயக்குகிறாரோ அப்படித்தான்‌ அவன்‌ 
இயங்கவேண்டும்‌. ஆனால்‌ அவனோ தன்‌ 
இருதயத்தில்‌ பெருமைப்படுகிறான்‌. கர்த்தர்‌ 
இஸ்ரவேல்‌ புத்தரை தண்டிக்கும்போது, 
இதை தன்‌ கையின்‌ பலத்தினாலும்‌, 
தன்‌ ஞானத்தினாலும்‌ செய்ததாகச்‌ 
சொல்லுகிறான்‌. 


கர்த்தர்‌. தம்முடைய கையிலிருக்கிற 
கோலை  ஓங்கும்போது, கோலானது. 
கர்த்தருக்கு விரோதமாய்த்‌ தன்னை பெருமை 
பாராட்டக்கூடாது. கர்த்தருடைய கையைவிட 
தான்‌ தான்‌ பலமானது என்றோ 
முக்கியமானது. என்றோ 

ன்னைப்பற்றி பெருமை து. 
கர்த்தர்‌ தம்முடைய கையை கவ்வு 
அவருடைய கையிலுள்ள கோலும்‌, 
அவருடைய கையோடு உயர எழும்பும்‌. 
கோலானது உயர எழும்பினாலும்‌, அது. 
மரக்கட்டையாகத்தான்‌ இருக்கும்‌. கர்த்தர்‌ 
அசீரியாவின்‌ ராஜாவை தம்முடைய 
கோபத்தின்‌ கோலாகப்‌ பயன்படுத்தினாலும்‌, 
கர்த்தருக்கு ன்பாக அவன்‌ 
மரக்கட்டையைப்போல பெலனற்றவனாகவே. 


இருப்பான்‌. 


இஸ்ரவேலின்‌ ஒனியானவர்‌ 
ஏசா 10:16-19 


ஏசா 10:16. ஆகையால்‌ சேனைகளின்‌ 
ஆண்டவராகிய கர்த்தர்‌, 


பட்சிக்கும்‌ அக்கினியைப்யோலும்‌ ஒரு 
அக்கினியை அவன்‌ மகிமையின்கீழ்‌ 
கொளுத்தூவார்‌.. 


- விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஏசா 10:17. இஸ்ரவேலின்‌ ஒனியானவர்‌. 
அக்கினியும்‌, அதின்‌ பரிசுத்தர்‌ அக்கினி 
ஜுவாலையுமாகி, ஒரேநாவிலே 
அவனுடைய முட்செடிகளையும்‌, 
நெரிஞ்சில்களையும்‌ தகித்துப்‌ 
யட்சித்து, 


ஏசா 10:18. அவனுடைய வனத்தின்‌ 
மகிமையையும்‌, அவனுடைய 
பயிர்திலத்தின்‌ மகிமையையும்‌, 
உள்ளும்‌ புறம்புமாய்‌ அழியப்‌ 
பண்ணுவார்‌ கொடி பிடிக்கிறவண்‌ 
கனைத்து விழுவதுபோலாகும்‌. 


ஏசா 10:19. அவனுக்கு 
மீதியான. மரங்கள்‌: 
கொஞ்சமாயிருக்கும்‌, ஒரு சிறுபின்னை 
அவைகளை எண்ணி எழுதலாம்‌. 


காட்டில்‌ 


ராஜாவின்‌ 
ஏசாயா 


வீழ்ச்சியையும்‌ 
தீர்க்கதரிசனமாக 


தமது 
முடித்திருப்பார்‌ 
அவர்களைத்‌ தண்டிப்பதற்கு எசரியாலின்‌ 
ராஜாவைப்‌ பயன்படுத்துவார்‌. ஆனால்‌ 
அசீரியா ராஜாவோ பெருமையான 
நெஞ்சோடும்‌, மேட்டிமையான கண்களோடும்‌ 
இருக்கிறான்‌. கர்த்தர்‌ அவனுடைய 
பெருமையான நெஞ்சின்‌ வினையையும்‌, 
அவன்‌ கண்களின்‌ மேட்டிமையான 
பார்வையையும்‌ விசாரிப்பார்‌. 
சனகெரிப்‌ 
யூதாதேசத்தின்மீது, யுத்தம்பண்ண 
வந்திருக்கிறான்‌. யூதாவை இப்போது 
அழிப்பது கர்த்தருடைய சித்தமல்ல. ஆனால்‌ 
'சனகெரிப்போ தன்னுடைய சுயபலத்தினாலும்‌, 
சுயஞானத்தினாலும்‌ எருசலேமை 
அழித்துப்போடலாம்‌ என்று நினைக்கிறான்‌. 
கர்த்தரோ தம்முடைய தெய்வீக பராமரிப்பின்‌ 
பிரகாரமாய்‌, சீயோனுக்கும்‌ எருசலேமுக்கும்‌ 
நன்மை செய்யவேண்டுமென்று. 
சித்தங்கொண்டிருக்கிறார்‌. 


இப்போது 





i= THEN 
TT 


யூதாவின்‌ பந்தார்‌ 
ஜனங்கள்‌. அவர்களோ 
மறந்துவிட்டார்கள்‌. 


கர்த்தருடைய 

கர்த்தரை 
கர்த்தர்‌ அவர்களுக்கு 
வேதனைகளையும்‌, பாடுகளையும்‌, 
இடுக்கண்களையும்‌ கொடுத்தார்‌. அவர்களை 
அழித்துப்போடவேண்டுமென்பது கர்த்தருடைய 
நோக்கமல்ல. அவர்கள்‌ தங்களுடைய 
பாவங்களுக்கு மனந்திரும்பவேண்டும்‌. 
கர்த்தரிடத்தில்‌ மறுபடியும்‌ பயபக்தியாய்த்‌ 
திரும்பி வரவேண்டும்‌. கர்த்தர்‌ அவர்களுக்கு 
நியமித்திருக்கிற கடமைகளை நேர்த்தியாய்ச்‌ 
செய்யவேண்டும்‌. அவர்கள்‌ கர்த்தரிடத்தில்‌. 
ஜெபப்பண்ண . குற்றுக்கொள்ளவேண்டும்‌. 
தங்களை நேசிப்பதுபோல, அவர்கள்‌ 
மற்றவர்களையும்‌ நேசிக்கவேண்டும்‌. 
அவர்கள்‌ தங்களுடைய நன்மைகளை 
தேடுவதுபோல, பிறருடைய நன்மைகளையும்‌ 
தேடவேண்டும்‌. 


கர்த்தர்‌ நம்முடைய நன்மைக்காகவே 
நம்மை சிட்சிக்கிறார்‌. தம்முடைய சிட்சை 
முடிந்த பின்பு, அவர்‌ நமக்கு அதிகமான 
இரக்கத்தையும்‌ கிருபையையும்‌ காண்பிப்பார்‌ 


அலிகள்‌ எனக்கு விரோதமாகத்‌ 
துரோகம்‌ பண்ணி நடப்பித்த தங்கள்‌ 
அக்கிரமத்தையும்‌, தங்கள்‌ பிதாக்களின்‌ 
அக்கிரமத்தையும்‌ அறிக்கையிடுகிறதுமன்‌ றி. 
அவர்கள்‌ எனக்கு எதிர்த்து நடந்தபடியினால்‌, 
நானும்‌ அவர்களுக்கு எதிர்த்து நடந்து, 
அவர்களுடைய சத்துருக்களின்‌ தேசத்திலே. 
அவர்களைக்‌ கொண்டுபோய்விட்டதையும்‌: 
அறிந்கைப்டடு, விருந்தே தனமிக்காத 
தங்கள்‌ இருதயத்தைத்‌ தாழ்த்தி, தங்கள்‌ 
அக்கிரமத்துக்குக்‌ கிடைத்த தண்டனையை 


நியாயம்‌ என்று ஒத்துக்கொண்டால்‌, நான்‌ 
பண்ணின. என்‌ 


ஈசாக்கோடே 

உடன்படிக்கையையும்‌, 
ற்கான. பண்ணின 
உடன்படிக்கையையும்‌ தனைப்‌, 
தேசத்தையும்‌ நினைப்பேன்‌" 
(லேவி 26:40-42). 


நோக்கத்திற்காக 
பத்தின்‌ 


கோலை. 
நோக்கம்‌ 


தம்முடைய 


அந்த 
கர்த்தர்‌ 
காண்பிக்கும்போது. அவர்களுக்கு 
விரோதமாய்‌ வருகிற சத்துருக்கள்மீது. 
தம்முடைய கோபத்தையும்‌ காண்பிப்பார்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


சேனைகளின்‌ ஆண்டவராகிய 
அசீரியாவின்‌ ராஜாவைச்‌ 
கொழுத்தவர்களுக்குள்ளே 
அனுப்புவார்‌. 
அசீரியாவின்‌ 
எருசலேமின்மீதும்‌ 
வந்திருக்கிறான்‌. அவனுடைய 
நிறைவேறாது. அவனால்‌ 
பிடிக்க முடியாது. அவன்‌ வெறுமையாய்த்‌ 
திரும்பிப்போவான்‌. கர்த்தர்‌ சீயோனைப்‌ 
பாதுகாக்கிறார்‌. அவர்‌ சேனைகளின்‌ 
ஆண்டவராகிய கர்த்தர்‌. அசீரியாவின்‌ 
ராஜாவாகிய சனகெரிப்பிம்‌ திரளான 
சேனைகள்‌ இருந்தாலும்‌, அவர்களால்‌ 
கர்த்தருடைய சேனைக்கு முன்பாக எதிர்த்து 
நிற்கமுடியாது. யுத்தம்‌ கர்த்தருடையது, 
நம்முடைய கர்த்தர்‌ நமக்காக 
யுத்தம்பண்ணுவார்‌. அவர்‌ சேனைகளின்‌ 
ஆண்டவராகிய கர்த்தர்‌. வானத்திலும்‌ 
பூமிமிலுமுள்ள சர்வசேனைகளும்‌, அவருடைய 
கட்டளைகளின்‌ பிரகாரமாய்‌ யுத்தம்பண்ணும்‌. 
சத்துருக்களின்‌ 
பலத்தைப்‌ பார்த்து பயந்துபோகவும்‌ கூடாது. 
நம்முடைய பலவீனத்தைப்‌ பார்த்து, 
சோர்ந்துபோகவும்‌ கூடாது. நாம்‌ 
சேனைகளின்‌ ஆண்டவராகிய கர்த்தரையே 
நோக்கிப்‌ பார்க்கவேண்டும்‌. அவரால்‌ கூடாத 
காரியம்‌ ஒன்றுமில்லை. ம்முடைய 
நம்பிக்கை சேனைகளின்‌ கர்த்தர்மீது. 
மாத்திரமே இருக்கவேண்டும்‌. அவரே 
இஸ்ரவேலின்‌ ஒளியானவர்‌. அவரே 
இஸ்ரவேலின்‌ பரிசுத்தர்‌. 


ராஜா 


நாம்‌ 
சிக்கிக்கொள்ளும்போது, 


அக்கினியாகமிருக்கிறார்‌ 
எருசலேம்‌ நகரத்திற்கு விரோதமாக 
வந்திருக்கும்‌ அசீரியா ராஜாவின்மீது 
சேனைகளின்‌ ஆண்டவராகிய கர்த்தர்‌ 
பட்சிக்கும்‌ அக்கினியைப்போல ஒரு 
க அவன்‌ மகிமையின்கீழ்‌ 
கொளுத்துவார்‌. கர்த்தருடைய அக்கினி 
ஜுவாலையாகி, ஒரே நாளிலே அவனுடைய 
முட்செடிகளையும்‌, நெரிஞ்சில்களையும்‌ 
தகித்துப்‌ பட்சித்துப்போடும்‌. ர்த்தர்‌ 


கர்த்தர்‌ 





f= FTE 
TT 
ககக நு அழிவு வரும்‌. 


ராஜாவும்‌ 
சேர்ந்தவர்களும்‌ இப்போது 
கொளுத்தவர்களாயிருக்கிறார்கள்‌. திரளான 
எண்ணிக்கையுள்ளவர்களாயிருக்கிறார்கள்‌. 
ஒரு சரீரத்தை திரளான கொழுப்பு 
மூடியிருப்பதுபோல, அசீரியரின்‌ சேனை 
திரளாயிருக்கிறார்கள்‌. அவர்களுடைய 
எண்ணிக்கை குறைந்துபோகும்‌. அவர்கள்‌ 
பலனற்று, ஒன்றுக்கும்‌ உதவாமல்‌. 
போய்விடுவார்கள்‌. கொளுத்திருக்கும்‌ 
அவர்கள்‌ எலும்புக்கூடுகளைப்போல. 
குறைந்துபோவார்கள்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய அக்கினியை 
அசிரியாவின்‌ சேனையின்மீது அனுப்புவார்‌. 
அவர்கள்‌ அக்கினியினால்‌ 
பட்சிக்கப்படுவார்கள்‌. அவர்கள்மீது, 
திடீரென்று அழிவு வரும்‌. இஸ்ரவேலின்‌ 
ஒளியானவர்‌  அசிரியருக்கு 
இக்கிளியாகயிருக்கிறார்‌ 
ஜனங்கள்‌ செங்கடல்‌ 


குடந்துபோனபோது. 
இஸ்ரவேலுக்கு ஒளியாகமிருந்தது. 
அவர்களைப்‌ பின்தொடர்ந்து வந்த 
எகிப்தியருக்கோ கர்த்தருடைய அக்கினி 
ஸ்தம்பம்‌ அவர்களைப்‌ பட்சிக்கிற 
அக்கினியாயிருந்தது. 

அசீரியரின்‌ சேனையில்‌ ராஜாவின்‌ 
தளபதிகளும்‌, சேனைத்தலைவர்களும்‌ 
முப்ஸகளைப்‌ போவம்‌. நொஞ்சிக்களைப்‌ 
லவும்‌ திரளாயிருக்கிறார்கள்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய அக்கினியினால்‌ 
அவர்களெல்லோரையும்‌ ஒரே நாளில்‌ தகித்து 
பட்சித்துப்போடுவார்‌. 


'சனகெரிப்‌ ராஜாவினுடைய வனத்தின்‌ 
மகிமையையும்‌ கர்த்தர்‌ அழித்துப்போடுவார்‌. 
இவர்கள்‌ அவனுடைய சேனையிலுள்ள 
பராக்கிரமசாலிகள்‌. இவர்கள்‌ வனத்திலுள்ள 
மரங்களைப்போல  உறுதியாயிருக்கிறார்கள்‌. 
ஒருவேளை இவர்கள்‌ வனத்திலுள்ள 
கனிவிருட்சங்களைப்போலவும்‌ இருக்கலாம்‌. 
இவர்கள்‌ மூலமாய்‌ அசீரியாவின்‌ ராஜாவுக்கு 
ஏராளமான அநுகூலங்கள்‌ 
உண்டாயிருக்கலாம்‌. கர்த்தரோ தம்முடைய 
அக்கினியினால்‌, அசீரியா ராஜாவினுடைய 
வனத்தின்‌ மகிமையை அழித்துப்போடுவார்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சேனையிலுள்ள 
எல்லோரையும்‌ கர்த்தர்‌ 
இவர்களெல்லோரும்‌ 


அவனுடைய 
பாக்கிரமசாலிகள்‌ 
சங்காரம்பண்ணுவார்‌. 
முட்செடிகளைப்போலவும்‌, 
போலவும்‌ அக்கினியால்‌ 
பட்சிக்கப்படுவார்கள்‌. 


சனகெரிப்‌ ராஜா தன்னுடைய திரளான 
சேனையினால்‌ எருசலேமை 
முற்றிக்கையிட்டான்‌. அவனுடைய திரள்‌ 
எங்க குறைந்துபோகும்‌. கர்த்தர்‌ 
அவனுடைய சேனையை ்‌ 
அவனுக்கு கொஞ்சம்‌ 
மீந்திருப்பார்கள்‌. ஏசாயா 
இதைப்பற்றி: முன்னறிவிக்கும்போது. 
'அசீரியாவின்‌ ராஜாவுக்கு காட்டில்‌ மீதியான 
மரங்கள்‌ கொஞ்சமாயிருக்கும்‌” என்று 
சொல்லுகிறார்‌. சனகெரிப்பின்‌ சேனையில்‌ 
கொஞ்சம்‌ பேர்‌ மாத்திரமே 
அழிந்துபோகாமல்‌ தப்பித்துக்கொள்வார்கள்‌. 
அவர்களுடைய எண்ணிக்கை மிகவும்‌ 
கொஞ்சமாகயிருக்கும்‌. ஒரு சிறு 
பிள்ளைகூட 
எண்ணி எழுதிவிடலாம்‌. 
பலனற்றவர்களாகவும்‌, பயம்‌ 
நிரம்பியவர்களாகவும்‌ இருப்பார்கள்‌. 
அசீரியரின்‌ சேனைமிலுள்ளவர்கள்‌ கொடி 
ந்‌ விழுவதுபோல 
கர்த்தர்‌ 
அடிக்கும்போது அவர்கள்‌ 
உள்ளும்‌ புறம்புமாக  அழிந்துபோவார்கள்‌. 
அவர்களுக்கு சர்வசங்காரமும்‌, 
சர்வநாசமும்‌ உண்டாகும்‌. 


அவர்களின்‌ எண்ணிக்கையை 
அவர்கள்‌ 


மீதியாயிருப்பவர்கள்‌' 
தேவனிடத்தில்‌ திரும்புவார்கள்‌' 
ஏசா 10:20-22 


அக்காலத்திலே 
'யானவர்களும்‌, 
வம்சத்தில்‌ 
பின்னொரு 
அடித்தவனைச்‌ 
சார்த்துகொன்னாமல்‌ இஸ்ரவேலின்‌ 
பரிசுத்தராகிய கர்த்தரையே 
உண்மையாய்ச்‌ சார்த்துகொள்வார்கள்‌.. 
ஏசா 1021. 
யாக்கோயில்‌ 
வல்லமையுள்ள. 
திரும்புவார்கள்‌. 


மீதியாயிருப்பவர்கள்‌, 
மீதியாமிருப்பவர்கனே, 
தேவனிடத்தில்‌ 





i FT 
TT 


ஏகா 10:22. இஸ்ரவேலே, உன்‌ 
ஜனங்கள்‌ சமுத்திரத்தின்‌ 
மணலத்‌தனையாயிருத்‌ தாலம்‌, 

அவர்களில்‌. மீதியாயிருப்பவர்கள்‌ 
மாத்திரம்‌ திரும்புவார்கள்‌; 
தீர்மானிக்கப்பட்ட அழிவு திறைத்த 
'தீதியோடே புரண்டுவரும்‌. 


சீயோன்‌ மலையிலும்‌ 
எருசலேமிலும்‌ செயலையெல்லாம்‌ 

ப்பார்‌ என்று ஏசாயா தீர்க்கதரிசி 
ஏற்கெனவே சொல்லியிருக்கிறார்‌. கர்த்தர்‌ 
அசீரியாவின்‌ ராஜாவாகிய சனகெரிப்பை 
தம்முடைய கோபத்தின்‌ கோலாகப்‌ 
பயன்படுத்துவார்‌. அவன்‌ சீயோன்‌ 
மலையிலும்‌, எருசலேமிலும்‌ கர்த்தருடைய 
கோபத்தின்‌ கோலாக கிரியை நடப்பிப்பான்‌. 
யூததேசத்தில்‌ அழிவு வரும்‌. ஜனங்களுக்கு 
வேதனைகளும்‌, இக்கட்டுக்களும்‌ உண்டாகும்‌. 

சீயோன்‌ மலையிலும்‌ எருசலேமிலும்‌ 
கர்த்தருக்குப்‌ பயந்து நீதிமான்களாய்‌ 


ஆண்டவர்‌ 
தமது 


ஜிலிக்கிறவர்கள்‌ இருப்பார்கள்‌. அவர்களுக்கு 
அழிவு 
ஜீவிக்கிற 


வராது. கர்த்தருக்குப்‌ பயந்து, 
ஜனங்கள்மீது கர்த்தருடைய 
கிருபையும்‌, இரக்கமும்‌ வரும்‌. சனகெரிப்‌ 
ராஜா  ்தாலின்மீது யுத்தம்பண்ணும்போது, 
யூதாவின்‌ புத்திரருக்கு 
சந்தோஷமுண்டாகவில்லை. 
சங்காரமுண்டாயிற்று. 
அழுகையும்‌ உண்டாயிற்று. 
இக்காலத்தில்‌ 
மீதியானவர்களும்‌, யாக்கோபின்‌ வம்சத்தில்‌ 
தப்பினவர்களும்‌ இருப்பார்கள்‌. இவர்கள்‌ 
இஸ்ரவேலின்‌ பரிசுத்தராகிய கர்த்தரையே 
உண்மையாய்ச்‌ சார்ந்துகொள்வார்கள்‌. 
யாக்கோபின்‌ குடும்பத்தார்‌ கர்த்தரை 
விட்டுத்‌ தூரமாய்‌ விலகிப்போயிருக்கிறார்கள்‌. 
கர்த்தருக்கு விரோதமாய்ப்‌ பாவம்‌ 
செய்கிறார்கள்‌. ஆனாலும்‌ அவர்களில்‌ 
மீதமாயிருக்கிறவர்கள்‌, யாக்கோபின்‌ 
வம்சத்தாருடைய துன்மார்க்கத்திற்கு 
தப்பினவர்களாயிருப்பார்கள்‌. இவர்களே 
யாக்கோபின்‌ வம்சத்தில்‌ தப்பினவர்கள்‌. 
யூததேசத்தில்‌ எங்கு பார்த்தாலும்‌: 
கர்த்தரைவிட்டு விலகிப்போயிருக்கிற. 
பின்மாற்றம்‌ இருக்கும்‌. விக்கிரகாராதனை 
அதிகமாயிருக்கும்‌. ஆனாலும்‌ யாக்கோபின்‌ 
வம்சத்தில்‌ தப்பினவர்கள்‌, தேசத்தில்‌ 
காணப்படுகிற பொதுவான 
துன்மார்க்கத்திற்கும்‌, விக்கிரகாராதனைக்கும்‌ 
தப்பினவர்களாயிருப்பார்கள்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யூதாவின்‌ புத்திரர்மீது இஸ்ரவேலின்‌ 
ராஜாவும்‌, சீரியாவின்‌ ராஜாவும்‌ 
யுத்தம்பண்ண வந்தார்கள்‌. யூததேசத்திற்கு 
மிகப்பெரிய நெருக்கமுண்டாயிற்று. யூதர்கள்‌ 
தங்களுடைய இக்கட்டான காலத்தில்‌ 
கர்த்தரை நம்பாமல்‌, அசீரியரை நம்பினார்கள்‌. 
யாக்கோபின்‌ வம்சத்தில்‌ 
இக்காலத்தில்‌ அசீரியரை 
கர்த்தரையே நம்பினார்கள்‌. 
சதிகள்‌ இப்போது யூததேசத்தாருக்கு 
சிநேகிதர்களாயிருக்கிறார்கள்‌. 


இப்போது சிரேகிறராயிரக்கிற 

சீக்கிரத்தில்‌ 
எருசவேமிலுள்ளவர்களை சங்காரம்‌ 
பண்ணுவார்கள்‌. சிநேகிதராகயிருக்கிறவர்கள்‌ 
சீக்கிரத்தில்‌ சத்துருக்களாவார்கள்‌. 
யாக்கோபின்‌ வம்சத்தில்‌ தப்பினவர்களோ, 
தங்களை அடித்த அசீரியரை சார்ந்து 
கொள்ளாமல்‌, இஸ்ரவேலின்‌ பரிசுத்தராகிய 
கர்த்தரையே உண்மையாய்ச்‌ 
சார்ந்துகொள்வார்கள்‌. 


மீதியாமிருப்பவர்கள்‌ தேவனிடத்தில்‌ 
திரும்புவார்கள்‌ என்று ஏசாயா சொல்லுகிறார்‌. 
தீர்க்கதரிசி தன்னுடைய உகுமாரனில்‌ 
ஒருவனுக்கு “சேயார்‌ யாசூப்‌' என்று 
பேரிட்டார்‌. இந்தப்‌ பெயருக்கு 
“மீதியாயிருப்பவர்கள்‌ திரும்புவார்கள்‌" என்று 
பொருள்‌. யாக்கோயில்‌ மீதியாமிருப்பவர்கள்‌ 
தேவனிடத்தில்‌ திரும்புவார்கள்‌. சனகெரிப்‌ 
ராஜா இப்போது எருசலேமை 
முற்றிக்கையிட்டிருக்கிறான்‌. முற்றிக்கை 
முடிந்தவுடன்‌, யாக்கோபின்‌ வம்சத்தார்‌ 
தங்களுடைய வீடுகளுக்கும்‌, தங்களுடைய 
நிலங்களுக்கும்‌ திரும்புவார்கள்‌. இவர்கள்‌ 


கர்த்தரிடத்திற்கும்‌ கல்‌ 

கர்த்தரை ஆராதிக்கும்‌ 
ஆராதனைக்கும்‌. ம்புவார்கள்‌. 
பாவங்களை நினைத்து மனம்‌ வருந்துவார்கள்‌. 
மனந்திரும்பி இரட்சிக்கப்படுவார்கள்‌. 
கர்த்தரிடத்தில்‌ ஜெபம்பண்ணுவார்கள்‌. 
கர்த்தருடைய முகத்தைத்‌ தேடுவார்கள்‌. 
தங்களுடைய ஜீவியத்தை கர்த்தருக்குள்‌ 
புதுப்பித்துக்கொள்வார்கள்‌. 


ஆவிக்குரிய 
ங்கள்‌ 





i= al 
TT 


இக்காலத்தில்‌ இஸ்ரவேலிலே. 
மீதியானவர்களும்‌ யாக்கோபின்‌ வம்சத்தில்‌ 
தப்பினவர்களும்‌, இஸ்ரவேலின்‌ 
பரிசுத்தராகிய கர்த்தரையே உண்மையாய்‌ 
சார்ந்துகொள்வார்கள்‌. அவர்கள்‌ 
வல்லமையுள்ள தேவனிடத்தில்‌ திரும்புவார்கள்‌. 
இஸ்ரவேலில்‌ மீதியாயிருப்பவர்கள்‌ 
தேவனிடத்தில்‌ திரும்பி இரட்சிக்கப்படுவதை, 
அப்போஸ்தலர்‌ பவுல்‌ தன்னுடைய நிருபத்தில்‌ 
சொல்லுகிறார்‌. 


அலை ர இன்க்‌ 
புத்திரருடைய இலக்கம்‌ சமுத்திரத்தின்‌: 
மணலத்தனையாயிருந்தாலும்‌, 
மீதியாமிருப்பவர்கள்மாத்திரம்‌ 
இரட்சிக்கப்படுவார்கள்‌' (ரோம 9:27), 
தருக்குள்ளே மீதியாமிருப்பவர்கள்‌ 
ட்சிக்கப்படுவார்கள்‌ என்று பொருள்படும்‌ 
படியாக பவுல்‌ இந்த வசனத்தை தன்னுடைய 
நிருபத்தில்‌ மேற்கோளாக எழுதுகிறார்‌ 

சுவிசேஷம்‌ முதன்‌ முதலில்‌ யூதருக்கே 
பிரசங்கிக்கப்பட்டது. 


ங்களின்‌ 
அவர்கள்‌ 
சமுத்திரத்தின்‌ மணலத்தனையாயிருப்பார்கள்‌. 
ஆனாலும்‌ அவர்களில்‌ பெரும்பாலானோர்‌ 
கர்த்தருக்கு விரோதமாய்ப்‌ பாவம்‌ செய்து. 
அவரை விட்டு விலகிப்போய்விடுவார்கள்‌. 
விக்கிரகாராதனை செய்வார்கள்‌ 
அவர்கள்மீது கர்த்தருடைய கோபம்‌ வரும்‌. 
அவர்களுடைய எண்ணிக்கை சமுத்திரத்தின்‌ 
மணலத்தனையாயிருக்கும்‌. இருந்தாலும்‌, 
அவர்களில்‌ மீதியாயிருப்பவர்கள்‌ மாத்திரம்‌ 
கர்த்தரிடத்தில்‌ திரும்புவார்கள்‌. 
கர்த்தரிடத்தில்‌ திரும்பாத ஜனங்கள்மீது 
தீர்மானிக்கப்பட்ட அழிவு நிறைந்த நீதியோடு 
புரண்டு வரும்‌. 


ரவேலுடைய 
என்னிக்கக ணிக்கு அ 


தீர்மானிக்கப்பட்ட அழிவு 
ஏசா 10:23 


ஏசா 10:28. சேனைகளின்‌ கர்த்தராகிய 


ஆண்டவர்‌ தேகத்துக்குள்ளெங்கும்‌. 
தீர்மானிக்கப்பட்ட. அழிவை 
வரச்செய்வார்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இஸ்ரவேல்‌ ஜனங்களின்‌ எண்ணிக்கை 
சமுத்திரத்தின்‌ மணலத்தனையாயிருக்கிறது. 
அவர்களில்‌ ஏராளமானோர்‌ கர்த்தரைவிட்டு 
விலகிப்போய்விடுகிறார்கள்‌. தங்களுடைய 
பாதுகாப்புக்கு அசீரியரை நம்புகிறார்கள்‌. 
ஆனாலும்‌ அக்காலத்திலே இஸ்ரலேலில்‌: 
மீதியானவர்களும்‌, யாக்கோபின்‌ வம்சத்தில்‌ 
தப்பினவர்களும்‌, இஸ்ரவேலின்‌ 
பரிசுத்தராகிய கர்த்தரையே உண்மையாய்ச்‌ 
சார்ந்துகொள்கிறார்கள்‌. இவர்கள்‌ 
மாத்திரமே கர்த்தரிடத்தில்‌ திரும்புகிறார்கள்‌. 
மற்றவர்கள்‌, திரளான 
எண்ணிக்கையிலிருந்தாலும்‌, அவர்கள்‌ 
கர்த்தரைவிட்டு தூரமாய்‌ 
விலகிப்போய்விடுகிறார்கள்‌. 


சேனைகளின்‌ கர்த்தராகிய ஆண்டவர்‌ 
யூததேசத்திற்குள்ளே அழிவை 
வரச்செய்கிறார்‌. தேசத்திலே திரளான 
ஜனங்கள்‌ கர்த்தருக்கு விரோதமாய்ப்‌ பாவம்‌ 
செய்கிறார்கள்‌. அவர்கள்மீது தேவன்‌ 
வரவழைக்கும்‌ அழிவு வரும்‌ கர்த்தர்‌ 
இந்த அழிவை ஏற்கெனவே 
தமானித்திரக்கிதார்‌. அசிரியன நம்முடைய 
கோபத்தின்‌ கோலாக பயன்படுத்துகிறார்‌. 
அவர்கள்‌ யூததேசத்திற்குள்ளே பிரவேசித்து, 
யூதர்களுடைய குடும்பத்தாரையும்‌, 
அவர்களுடைய உடமைகளையும்‌ 


அழித்துப்போடுகிறார்கள்‌. 


அசீரியர்கள்‌ 


(வர்களுடைய 
எல்லைகளை 


மற்றவர்கள்‌ 
அவர்களுடைய பண்டகசாலைகளைக்‌ 
கொள்ளையிடுகிறார்கள்‌. (வர்களுடைய 
குடிகளைத்‌ தாழ்த்துகிறார்கள்‌. ஜனங்களை 
அழித்துப்போடுகிறார்கள்‌. இந்த அழிவு 
கர்த்தரால்‌. ஏற்கெனவே 
தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர்‌ 
யூததேசத்திற்குள்‌ எங்கும்‌ தம்மால்‌ 
தீர்மானிக்கப்பட்ட அழிவை வரச்செய்கிறார்‌. 


அசீரியர்கள்‌ 


தர்களுடைய 
எல்லைகளை 


மாற்றுகிறார்கள்‌. 
அவர்களுடைய பண்டகசாலைகளைக்‌ 
கொள்ளையிடுகிறார்கள்‌. அவர்களுடைய 
குடிகளைத்‌ தாழ்த்துகிறார்கள்‌. ஜனங்களை 
னத்‌ இந்த 

கர்த்தரால்‌ பில்‌ 
திணனிக்கப்ட்டரக்கிறது. கர்த்தர்‌ 
யூததேசத்திற்குள்‌ தம்மால்‌ தீர்மானிக்கப்பட்ட 
அழிவை வரச்செய்கிறார்‌. 





fe யி யாத்திராகமம்‌ - விரிவுரை ராயா 
நியாமா EXODUS - COMMENTARY PUBLISHERS 


இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
கொடுப்பதற்கு 
எல்லாக்‌ கற்பனைகளும்‌ | முன்பாக, ர்‌ கர்த்தர்‌. 
கட்டளைகளாகக்‌ கூறப்பட்டிருக்கிறது. " (யாத்‌ 20:2) என்று தம்மைப்பற்றிச்‌ 
(உபா 413; உபா 6:25; உபா 270; ல்‌ 
உடன்படிக்கையும்‌ கட்டளையிடப்‌ | பத்துக்கட்டளைகளின்‌ ஆசிரியர்‌ 
பட்டிருக்கிறது (உபா கா3); தெய்வீகக்‌ கட்டளைகளை இயற்றியவர்‌. 
கட்டளையும்‌ கட்டளையிடப்‌. க்‌ பத்துக்கட்டளைகளின்மீது 
பட்டிருக்கிறது. (உபா 4:14; உபா 697); | தெய்வீக அதிகாரமுள்ளது. 
பிரமாணங்களும்‌ கட்டளையிடப்பட்டிருக்கிறது. 
(பா 494; உபா 6:20); சாட்சிகளும்‌ இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
கட்டளையிடப்‌ பட்டிருக்கிறது. (உபா 6:17,20): | தம்மைப்பற்றிச்‌ சொல்லும்போது, "உன்னை 
நியமங்களும்‌ கட்டளையிடப்பட்டிருக்கிறது. | அடிமைத்தன வீடாகிய எகிப்து 
(எண்‌ 19:2; எண்‌ 31:21); கர்த்தருடைய | தேசத்திலிருந்து புறப்படப்பண்ணினவர்‌" என்று 
$தைகளும்‌ கட்டளைகளாகவே | சொல்லுகிறார்‌. இந்த நிகழ்ச்சி வேதாகமத்தில்‌ 
கூறப்பட்டிருக்கிறது. (யாத்‌ 35). மிகவும்‌ முக்கியமானதாகும்‌. பஞ்சாகமத்தில்‌ 
மட்டும்‌ 44 தடவைகள்‌ இந்த நிகழ்ச்சியைப்‌ 
பற்றிக்‌ கூறப்பட்டிருக்கிறது. 
பரிசுத்த வேதாகமத்தில்‌ கர்த்தர்‌ 
குற்பனைகளாகும்‌. (யாத்‌ 34:32; லேவி 7:38; | தம்மைப்பற்றிச்‌ சொல்லும்‌ பல்வேறு 
லேவி 25:1; லேவி 26:46: லேவி 27:34). சம்பவங்கள்‌ இடம்பெற்றிருக்கிறது. அதன்‌ 
விவரம்‌ வருமாறு :: 


ர்த்தர்‌  மனுபுத்திரரோடு பல 
வழிகளில்‌ பேசுகிறார்‌. “தேவன்‌ ஒருவிசை கர்த்தர்‌ நானே (1 வாட the Lr) 


மதல மட நித ன்‌ (ehovah) (ஆதி 169 
விசை பார்த்துத்‌ திருந்துகிறவரல்லவே' பள்‌ த்ர 
(யோபு 33:14). அவர்‌ பத்துக்கட்டளைகளை ன 
கொடுக்கும்போது பேசியதுபோல, மற்ற 
சந்தர்ப்பங்களில்‌ அதுபோல பேசியதில்லை 
ரி ்‌ ்‌ நான்‌ சர்வ வல்லமையுள்ள தேவன்‌ 
கர்த்தர்‌ மனுஷருக்கு பத்து 
கட்டளைகளை கொடுப்பதற்கு முன்பாகவே, மு பம ஜே. அயி வேடு 
இந்தக்‌ கட்டளைகளின்‌ வார்த்தைகளெல்லாம்‌. (ஆதி 17:1. 
மனுஷருடைய இருதயங்களில்‌ - 1 ப 
க்‌ ருதயங்க நான்‌ ஆபிரகாமுடைய தேவன்‌ 
ண கப்‌ கத்தக்‌, { am the God of Abraham) 
இந்த வார்த்தைகள்‌ மனுஷருடைய (ஆதி 26:24; ஆதி 28:13). 
இருதயத்தில்‌ மங்கிப்போயிற்று. இந்த க்கே. அல்கல்‌ 
நத ன்‌ ்‌ த்தேலி குத்‌ தரிசனமான 
சரதகளிக பக அரிக்‌ பமக தேவன்‌ நானே. ( நாட (15 மே ர 


கர்த்தர்‌ மனுக்குலத்திற்கு Bethel) (ஆதி 3113). 
கொடுத்திருக்கிற பத்துக்கட்டளைகள்‌, 
நம்முடைய நன்மைக்காக. நான்‌ சர்வவல்லமையுள்ள தேவன்‌ 
'கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவை நமக்கு {am God Almighty) (ஆதி 351. 
மிகுந்த பிரயோஜனமாயிருக்கும்‌. ஆனால்‌ 
மனுஷருடைய பாவம்‌, நான்‌ தேவன்‌, நான்‌ உன்‌ தகப்பனுடைய 
பிரயோஜனமாயிருக்கிற தேவன்‌ (1 am Cd, the God of thy 

father) (ஆதி 46:3; யாத்‌ 3:6). 


நான்‌ இருக்கிறவராக இருக்கிறேன்‌ 


வேண்டியது அவசியமாயிற்று. {amthat I am) யாத்‌ 314). 





i THE 
ETT 


கர்த்தர்‌ தம்முடைய அழிவை. 
தீர்மானிக்கும்போது. அழிவின்‌ அளவையும்‌ 


கர்த்தர்‌ ஏற்கெனவே தீர்மானித்திருக்கிறார்‌. 
கர்த்தரால்‌ தீர்மானிக்கப்பட்ட அழிவு நிறைந்த 
நீதியோடே புரண்டு வரும்‌. கர்த்தர்‌ தமக்கு 
விரோதமாய்‌. பாவம்‌ செய்து, 
கலகம்பண்ணுகிற ஜனங்கள்மீது நீதியான 
நியாயத்தீர்ப்பை வரவழைக்கிறார்‌. அதே 
சமயத்தில்‌ கர்த்தர்‌ தமது கிருபையினால்‌ 
அந்த அழிவுக்கு எல்லையையும்‌ வகுக்கிறார்‌. 
கர்த்தர்‌ தீர்மானிக்கிற. வகுக்கிற 
எல்லையைத்‌ தாண்டி, அவர்‌ வரச்செய்கிற 
அழிவு, யாருக்கும்‌ தீங்கு செய்யாது. அழிவை 
கர்த்தரே... வரச்செய்தாலும்‌, அது 
கர்த்தருடைய தீர்மானத்தின்‌ பிரகாரமாகவே. 
கிரியை நடப்பிக்கும்‌. 


அசீரியனுக்குப்‌ பயப்படாதே. 
ஏசா 10:24 


ஏகா 10:24. ஆகையால்‌ சீயோனில்‌ 
வாசமாயிருக்கிற என்‌ ஜனமே, 
அசிரியனுக்குப்‌ பயப்படாதே; அவன்‌ 
உன்னைக்‌ கோலால்‌ அடித்து, 
எகிப்தியரைப்‌ போல்‌ தன்‌ 
தண்டாயுதத்தை உன்மேல்‌ ஓங்குவான்‌. 


யூததேசத்திலே திரளான ஜனங்கள்‌ 
இருக்கிறார்கள்‌. அவர்களில்‌ அநேகர்‌ 
விக்கிரகாராதனை செய்து துன்மார்க்கமாய்‌ 
ஜீவிக்கிறார்கள்‌. ஆனாலும்‌ ஜனங்களில்‌. 
கொஞ்சம்‌ பேர்‌ கர்த்தருக்குப்‌ பயந்து, 
நீதியாய்‌ ஜீவிக்கிறார்கள்‌. ஏசாயா 
தீர்க்கதரிசி துன்மார்க்கருக்கும்‌, 
நீதியான்களுக்கும்‌ இங்‌ த்தியாசம்‌ 
காண்பிக்கிறார்‌. 
வாசமாயிருக்கிற 
நீதிமான்களை வேறுபிரித்து அழைக்கிறார்‌. 
“அசீரியனுக்குப்‌ பயப்படாதே' என்று 
நீதிமான்களுக்கு மாத்திரம்‌ சொல்லுகிறார்‌. 

துன்மார்க்கருக்கு அசீரியர்‌ மூலமாய்‌ 
அழிவு வரும்‌. சேனைகளின்‌ கர்த்தராகிய 
ஆண்டவர்‌ யூததேசத்தில்‌, தம்மால்‌. 
தீர்மானிக்கப்பட்ட அழிவை துன்மார்க்கர்‌ மீது 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மாத்திரமே வரச்செய்வார்‌. துன்மார்க்கர்‌ 
மாய்மாலக்காரராயிருக்கிறார்கள்‌. இவர்கள்‌ 
அவபக்தியான ஜனங்கள்‌. அக்கிரமக்காரர்கள்‌. 
தேவனுக்கு கோபமூட்டுகிறார்கள்‌. 

கர்த்தர்‌ இவர்களுக்கு விரோதமாய்‌ 
அசீரியாவின்‌ ராஜாவாகிய  சனகெரிப்பை 
அனுப்புகிறார்‌ அவன்‌ கர்த்தருடைய 
கோபத்தின்‌ கோலாக செயல்பட்டு, 
துன்மார்க்கரை அடிக்கிறான்‌. கர்த்தருக்கு 
கோபமூட்டின ஜனத்தை  சனகெரிப்‌ 
கொள்ளையிடுகிறான்‌.  சூறையாடுகிறான்‌. 
அவர்களுடைய பண்டகசாலைகளை 
வீதிகளில்‌. 


சேற்றைப்போல 
மிதித்துப்போடுகிறான்‌. இவையெல்லாம்‌. 
கர்த்தருடைய 


கட்டளையின்‌ பிரகாரம்‌ 
நடைபெறுகிறது. 


கர்த்தர்‌ தம்முடைய கோபத்தினால்‌. 
துன்மார்க்கரை த்தாலும்‌, தமக்குப்‌ 
பயந்து நீதிமான்களாய்‌ ஜீவிக்கிறவர்கள்மீது, 
தம்முடைய கிருபையையும்‌ இரக்கத்தையும்‌ 
வெளிப்படுத்துகிறார்‌. ஏசாயா தீர்க்கதரிசி. 
கர்த்தருடைய ஜனத்திற்கு 
வார்த்தைகளைச்‌ 

துன்மார்க்கர்கள்‌ 

கோபத்தின்‌ பிள்ளைகளாயிருக்கிறார்கள்‌. 
மரிசுத்தவான்௧ளோ தேவனுடைய அன்பின்‌ 
பிள்ளைகளாயிருக்கிறார்கள்‌. 


ஏசாயா க்‌ தேயா தேசத்தில்‌ 
வாசம்பண்ணுகி! சுத்தவான்‌௧ளைப்‌ 
பார்த்து. "சீயோனில்‌ வாசமாயிருக்கிற என்‌ 
ஜனமே, அசீரியனுக்குப்‌ பயப்படாதே” என்று 
சொல்லுகிறார்‌. 

கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும்‌ 
ஆபத்துக்கள்‌ வரும்‌, சோதனைகளும்‌ 
வேதனைகளும்‌ வரும்‌, பிரச்சனைகளும்‌ 
வரும்‌. இவையெல்லாம்‌ நமக்கு விரோதமாய்‌ 
வந்தாலும்‌, நம்முடைய கர்த்தர்‌ நம்மோடு. 
கூடமிருக்கிறார்‌. ஆகையினால்‌ நமக்கு 
விரோதமாய்‌ வருகிற சத்துருக்களுக்கு நாம்‌ 
பயப்படக்கூடாது. “சீயோனிலுள்ள பாவிகள்‌ 
திகைக்கிறார்கள்‌, மாயக்காரரை நடுக்கம்‌ 
பிடிக்கிறது” (ஏசா 33:14), சீயோனிலுள்ள 
பாவிகள்‌ தங்கள்‌ சத்துருக்களுக்குப்‌ 
பயப்படவேண்டும்‌. ஆனாலும்‌, சீயோனில்‌ 
வாசமாயிருக்கிற கர்த்தருடைய பரிசுத்தமான 
ஜனம்‌, தங்கள்‌ சத்துருக்களுக்குப்‌ 
பயப்படக்கூடாது. 





i FTE 
TT 


அசீரியன்‌ சீயோனில்‌ வாசமாயிருக்கிற 
ஜனங்கள்மீது தன்‌  தண்டாயுதத்தை 
ஒங்குவான்‌. அவன்‌ அவர்களை கோலால்‌ 
அடிப்பான்‌. அசீரியன்‌ எகிப்தியரைப்போலவே 
கர்த்தருடைய ஜனத்தின்மீது ்‌ 
தண்டாயுதத்தை ஒங்குவான்‌. 
கையிலிருக்கிறது கர்த்‌ 


தண்டாயுதம்‌. 


கர்த்தரால்‌ 
பிரகாரமாகவே 


ஆகையினால்‌ அசீரியன்‌ 

பிள்ளைகளை கோலால்‌ 

அவர்கள்மேல்‌ தன்‌ 

ஒங்கினாலும்‌, அவர்கள்‌ 

பயப்படக்கூடாது. 

பயப்படுகிறவர்கள்‌ 

பயப்படலேண்டிய அவசியமில்லை. நம்முடைய 
காலங்கள்‌ கர்த்தருடைய கரங்களில்‌: 
பாதுகாப்பாயிருக்கிறது. 


கர்த்தருடைய உக்கிரமமும்‌ 
கோபமும்‌ தீர்ந்துபோம்‌ 
ஏசா 10:25-27 


ஏசா 1025, ஆனாலும்‌ 
கொஞ்சக்காலத்துக்குன்னே 
உக்கிரமும்‌, 


இன்னும்‌ 
என்‌ 
அவர்களைச்‌. 
சுங்கரிக்கப்போகிறதினால்‌ எண்‌: 
கோபமும்‌ தீர்த்துபோம்‌ என்று. 
சேனைகளின்‌ கர்த்தராகிய ஆண்டவர்‌ 
சொல்லுகிறார்‌. 
ஏசா 10:28. ஒரேப்‌ 
கன்மலையண்டையிலே மீதியானியர்‌ 
வெட்டுண்டதுபோல்‌ சேனைகளின்‌: 
கர்த்தர்‌ அவன்மேல்‌ ஒரு சவுக்கை. 
எழும்பிவரப்பண்ணி, எகிப்திலே தமது 
கோலைக்‌ கடலின்மேல்‌ ஓங்கின துபோல்‌ 
அதை அவன்மேல்‌ ஓங்குவார்‌. 


10:27. அத்நானில்‌ உன்‌ 
தோனினின்று அவன்‌ சுமையும்‌, உன்‌ 
கழுத்தினின்று அவன்‌ நூகமும்‌ 
நீக்கப்படும்‌ அபிஷேகத்தின்‌ நுகம்‌ 
முறித்துபோம்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அசீரியர்கள்‌ யூததேசத்தின்மீது 
யுத்தம்பண்ண வந்திருக்கிறார்கள்‌. 
சீயோனிலே துன்மார்க்கரும்‌ நீதிமான்களும்‌ 
ஜீவிக்கிறார்கள்‌. அசிரியர்‌ நிமித்தமாய்‌ 
எல்லோருடைய மனதிலும்‌ பயமுண்டாயிற்று, 
ஏசாயா தீர்க்கதரிசி கர்த்தருடைய 
பரிசுத்தவான்களைப்‌ பார்த்து, “அசீரியனுக்குப்‌ 
பயப்படாதே" என்று சொல்லுகிறார்‌. 
கர்த்தருடைய பிள்ளைகளின்‌ பயத்தை 
நீக்கிப்போடுவதற்கு ஆறுதலான 
வார்த்தைகளைச்‌ சொல்லுகிறார்‌. சீயோனில்‌ 
வாசமாயிருக்கிற ஜனங்கள்‌ கர்த்தருக்கு 
கோபமூட்டினார்கள்‌. அவர்களை 
கொள்ளையிடவும்‌ சூறையாடவும்‌ கர்த்தர்‌ 
அசிரியனுக்குக்‌ கட்டளை கொடுத்திருக்கிறார்‌ 
கர்த்தர்‌ 


மாத்திரமே அசீரியனால்‌ 
கொள்ளையிடவும்‌ சூறையாடவும்‌ முடியும்‌. 
கர்த்தருடைய கட்டளைக்கு மீறி அசீரியனால்‌ 
ஒன்றும்‌ செய்யமுடியாது. 
சீயோனிலே 
ஜனங்கள்மீது 
நியமிக்கப்பட்டிருக்கிறது. 
அழிலின்‌ எல்லைகளை நியமித்திருக்கிறார்‌. 
கர்த்தர்‌ நியமித்திருக்கிற எல்லையைத்‌ 
தாண்டி அழிவு வராது. கர்த்தர்‌ இந்த 
அழிவை நியமிக்கும்போது, அது நிறைந்த 
நீதியோடே வரும்‌. துன்மார்க்கருக்கு 
மாத்திரம்‌ அழிவு வரும்‌. கர்த்தருடைய 
பரிசுத்தவான்களுக்கு அழிவு வராது. 
பண்னு இப்போது 
ஜன 
கத்தோட்கக்கிறா்‌ கர்த்தர்‌ எப்போதும்‌, 
நித்திய காலமாய்‌ தம்முடைய ஜனங்கள்மீது 
கோபமாயிருக்கமாட்டார்‌. கர்த்தருடைய 
உக்கிரமமும்‌ அவருடைய கோபமும்‌ இன்னும்‌ 
கொஞ்சகாலத்திற்குள்ளே 'தீர்ந்துபோகும்‌. 
ஏசாயா தீர்க்கதரிசி சீயோனிலே 
வாசமாமிருக்கிற கர்த்தருடைய ஜனத்திற்கு 
இந்த  வாக்கியத்தைச்‌ 
ஆனாலும்‌ இன்னும்‌ 
கொஞ்சக்காலத்துக்குள்ளே என்‌ உக்கிரமும்‌, 
அவர்களைச்‌ சங்கரிக்கப்போகிறதினால்‌ என்‌ 
கோபமும்‌ தீர்ந்துபோம்‌ என்று சேனைகளின்‌ 
கர்த்தராகிய ஆண்டவர்‌ சொல்லுகிறார்‌". 
ஆகையினால்‌, கர்த்தருக்குப்‌ பயப்படுகிற 
ஜனமே “அசீரியனுக்குப்‌ பயப்படாதே" என்று 
சொல்லுகிறார்‌. 


வாசமாயிருக்கிற 
ழிவு 


கர்த்தரே இந்த 


அவக்தியான 
விரோதமாய்‌ 





f= FTE 
TT 


கர்த்தருடைய கோபம்‌. 
யூதஜனத்தார்மீது ஒரு புயல்காற்றைப்போல 
கடந்து வந்திருக்கிறது. புயலுக்குப்‌ பின்‌ 
அமைதி உண்டாகும்‌. அந்த அமைதி 
சீக்கிரத்தில்‌ வரும்‌. கர்த்தர்‌ 
கோபமாயிருக்கும்போது, அசீரியன்‌. 
அவருடைய கரத்தில்‌, அவருடைய கோபத்தின்‌ 
கோலாகயிருக்கிறான்‌. கர்த்தருடைய 
கோபம்‌ தீர்ந்துபோகும்போது அவர்‌ 
அசீரியனை தம்முடைய கோபத்தின்‌ 
கோலாகப்‌ பயன்படுத்தமாட்டார்‌. அவன்‌ 
சாதாரண மரக்கட்டையாகவே இருப்பான்‌. 


ஜனத்தின்மீது. 
கோபமாயிருக்கும்‌ வரையில்தான்‌, அசீரியன்‌ 
அவருடைய கையில்‌ கோபத்தின்‌: 
கோலாகயிருப்பான்‌. கர்த்தருடைய உக்கிரமும்‌ 
கோபமும்‌ தீர்ந்துபோன பின்பு, அசீரியன்‌ 
சாதாரண கோல்தான்‌. அவன்‌ வெறும்‌ 
மரக்கட்டைதான்‌. டல்‌ கர்த்தருடைய 
கோபத்தின்‌ கோல்‌ கர்த்தர்‌ 
நியமித்திருக்கிற அழிவை மீறி, அசீரியன்‌ 
யூதஜனங்களை அதிகமாய்‌ அழித்தால்‌, 
அதிகமாய்‌ சங்கரித்தால்‌, கர்த்தருடைய 
கோபம்‌ அசீரியன்‌ மேல்‌ வரும்‌. 


கர்த்தர்‌ தம்முடைய 


பட அனக்ககுக்கு 
கர்த்தர்‌ அசீரியனை 
அவர்களை கொள்ளையிடவும்‌. 
அவனுக்குக்‌ 


அவயக்தியான 
விரோதமாய்‌ 


அனுப்பினார்‌. 
குறையாடவும்‌ 
கட்டளைகொடுத்தார்‌ ஆனால்‌ 
அசீரியனுடைய எண்ணம்‌ கர்த்தருடைய 
எண்ணத்தோடு ஒத்துப்போகவில்லை. அவன்‌ 
அநேகம்‌ ஜாதிகளை அழிக்கவேண்டும்‌. 
என்றும்‌, சங்கரிக்கவேண்டும்‌ என்றும்‌ தன்‌ 
மனதிலே நினைக்கிறான்‌. அவனுடைய நெஞ்சு 
பெருமைகொள்கிறது. அவனுடைய கண்களின்‌ 
பார்வை. மேட்டிமையடைகிறது. 
கர்த்தருடைய கரத்திலுள்ள 

கோல்‌ என்பதை அசீரியன்‌ மறந்துவிடுகிறான்‌. 
தன்‌ கையின்‌ பலத்தினாலும்‌, தன்னுடைய 
ஞானத்தினாலும்‌ சீயோனிலே 
வாசமாயிருக்கிற ஜனங்களை 
சங்கார்பண்ணுவதாக நினைக்கிறான்‌. 


அசீரியன்‌ கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு 
பயங்கரமானவனாகயிருக்கிறான்‌. 
ஆகையினால்‌. கர்த்தர்‌. அசீரியனுக்கு 
பயங்கரமானவராக. இருக்கப்போகிறார்‌. 
ஒரேப்‌ கன்மலையண்டையிலே மீதியானியர்‌ 
வெட்டுண்டு 


விழுந்தார்கள்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


அதுபோல 
அசீரியன்மேல்‌ 
வரப்பண்ணுவார்‌. 
விழுவார்கள்‌. 
முடிந்த பின்பு, 
ஒருவன்‌: 


சேனைகளின்‌ கர்த்தர்‌ 
ஒரு சவுக்கை எழும்பி 
அசீரியர்கள்‌ வெட்டுண்டு 
மீதியானியரோடு யுத்தம்‌ 
அவனுடைய பிரபுக்களில்‌ 

கொலைசெய்யப்பட்டான்‌. 
அதுபோலவே அசீரியர்கள்‌ தோற்று 
ஒடினபின்பு, அசிரியரின்‌ ராஜாவாகிய 
சனகெரிப்‌ கொல்லப்படுவான்‌. 


கர்த்தர்‌ எகிப்திலே தமது கோலை 
செங்கடலின்‌ மேல்‌ ஓங்கினார்‌. அதுபோலவே 
இப்போது இழைல கோபத்தின்‌ கோலை 
ஒங்குவார்‌. இஸ்ரவேல்‌ 
எகிப்தின்‌ 
அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்று 
செங்கடல்‌ வழியாகப்‌ போனார்கள்‌. 
எகிப்தியர்கள்‌ அவர்களைப்‌ 
பின்தொடர்ந்தார்கள்‌. இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 
செங்கடலைக்‌ கடந்து தப்பித்தார்கள்‌. 
அவர்களைப்‌ பின்தொடர்ந்து வந்த 
எகிப்தியரையோ செங்கடல்‌ மூடிப்போட்டது. 
அவர்கள்‌ எல்லோரும்‌ கடலிலே. 
மரித்துப்போனார்கள்‌. அதுபோலவே கர்த்தர்‌ 
தம்முடைய கோலை ஒங்கும்போது, 
எருசலேமுக்கு மீட்பு உண்டாகும்‌. 
அசீரியருக்கு அழிவு உண்டாகும்‌. 


சீயோனிலே. 


த்‌ 


வாசமாயிருக்கிறவர்கள்‌ 
அசீரியனுடைய அக்கிரமத்திற்கு 
முழுவதுமாய்‌ விடுவிக்கப்படுவார்கள்‌. 
அவர்கள்‌ இனிமேல்‌ அசீரியனை நினைத்துப்‌ 
யூதஜனத்தாரின்‌ 


நுகம்‌ முறிந்துபோகும்‌. 
என்று ஏசாயா தீர்க்கதரிசி கர்த்தருடைய 
வார்த்தையை அறிவிக்கிறார்‌. 
எசேக்கியா ராஜா 
அபிஷேகம்பண்ணப்பட்டவர்‌. 
காலத்தில்‌ யூதஜனங்கள்‌ 
ஆவிக்குரிய மறுமலர்ச்சி 
விக்கிரகாரானையில்‌. 


கர்த்தரால்‌ 
இவருடைய 
மத்தியிலே 
உண்டாயிற்று. 
மூழ்கிப்போயிருந்த 
எசேக்கியா ராஜா 
மறுபடியுமாக 
வந்தார்‌. இந்த 
யூதருடைய கழுத்தில்‌ 
சுமத்தப்பட்ட நுகம்‌ முறிந்துபோயிற்று 





f= a ஏசாயா 
TT 


கர்த்தர்‌ 
பண்ணினார்‌. 
தாவீதின்மீது 
அபிஷேகத்தினால்‌ கர்த்தர்‌ 
சனகெரிப்பின்‌ துன்மார்க்கமான 
கிரியைகளுக்கு விலக்கி விடுவித்தார்‌. 
"என்னிமித்தமும்‌ என்‌ 
தாவீதினிமித்தமும்‌, நான்‌ த 
இரட்சிக்கும்படிக்கு 
ஆதரவாயிருப்பேன்‌ என்பதைக்‌ கர்த்தர்‌ 
உரைக்கிறார்‌ என்று சொல்லியனுப்பினான்‌"' 
(ஏசா 37:33) 


தாசனாகிய 
நகரத்தை 
இதற்கு 


மீதியானவர்கள்‌ 
வம்சத்திலே 
அவர்கள்மீது 
, முறிந்துபோயிற்று. 
பரிசத்தராகிய 
கர்த்தரையே உண்மையாய்ச்‌ 
சார்ந்துகொண்டவர்கள்‌. இவர்களே 
வல்லமையுள்ள தேவனிடத்தில்‌ திரும்பி 
வந்திருக்கிறவர்கள்‌. 


மேசியா 


இஸ்ரவேலிலே 
நிமித்தமாயும்‌, யாக்கோபின்‌ 
தப்பினவர்கள்‌ நிமித்தமாயும்‌, 
சமத்தப்பட்டரந்த நுகம்‌ 
இவர்கள்‌ இஸ்ர! 


தேவனால்‌ 
அபிஷேகம்பண்ணப்பட்டவர்‌. மேசியாவின்‌ 
நிமித்தமாய்‌ சீயோனில்‌ வாசமாயிருக்கிற 
ஜனங்களுடைய கழுத்தின்மீது சுமத்தப்பட்ட 
நுகம்‌ முறிந்துபோகும்‌. 


சேனைகளின்‌ கர்த்தராகிய 
ஆண்டவர்‌ தோப்புகளைப்‌ 
பயங்கரமாய்‌ வெட்டுவார்‌ 

ஏசா 10:28-94 


அவன்‌ ஆயாத்துக்கு 

மிக்ரோனைக்‌ கடத்து, 

தன்‌ ரஸ்துக்கனை 
வைத்திருக்கிறான்‌. 


ஏகா 10:29. கணவாயைத்‌ தாண்டி, 
கேபாவிலே பானயமிறங்குகிறார்கண்‌; 
ராமா அதிர்கிறது; சவுலின்‌ ஊராகிய 
கிபியா ஓடிப்போகிறது. 


ஏசா 10:30. காலீம்‌ குமாரத்தியே, 
உரத்த சத்தமாய்க்‌ கூப்பிடு; 
ஆனதோத்தே, ப்‌ 

எட்ட சத்தமிட்டுக்‌ கூப்பிடு. 


- விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


ஏசா 1051. மத்மே வலசை 
வாங்கிப்போம்‌, கேபிமின்‌ குடிகள்‌ 
தப்பிஓடக்‌ கூட்டங்கூடுகிறார்கள்‌.. 


ஏசா 10:32. இணி ஒருநான்‌ நோபிலே. 
தங்கி, சீயோன்‌ குமாரத்தியின்‌ 
பர்வதத்துக்கும்‌, எருசலேமின்‌ 
மேட்டுக்கும்‌ விரோதமாய்க்‌ கைநீட்டி. 
மிரட்டுவான்‌. 


ஏசா 10:38. இதோ, சேனைகளின்‌. 
கர்த்தராகிய ஆண்டவர்‌ தோப்புகனைப்‌ 
பயங்கரமாய்‌ வெட்டுவார்‌; ஓங்கி 
வனர்த்தவைகள்‌ வெட்டுண்டு 
'மேட்டிமையானவைகள்‌ தாழ்த்தப்படும்‌. 


ஏசா. 1054. 
அடர்த்தியைக்‌. 
வெட்டிப்போடுவார்‌; 
மகத்துவமானவராலே லீபனோன்‌ விழும்‌. 


அவர்‌ காட்டின்‌ 
கோடரியினாலே. 


சீயோனிலே. வாசமாயிருக்கிற 
ஜனங்கள்மீது, அவர்களுடைய சத்துரு 
பயங்கரமாய்‌ வருவான்‌. அவனால்‌ 
கர்த்தருடைய ஜனங்களுக்கு. பேரழிவு. 
உண்டாகும்‌. அசீரியாவின்‌ ராஜாவாகிய 
சனகெரிப்‌ வேகமாகவும்‌, பயங்கரமாகவும்‌. 
வருவான்‌ தன்னுடைய திரளான. 
சேனையோடு அவன்‌ வருவதைப்‌ 
பார்ப்பதற்கே பயங்கரமாமிருக்கும்‌. அந்தப்‌ 
பயங்கரத்தை ஏசாயா தீர்க்கதரிசி இங்கு 
விவரமாய்ச்‌ சொல்லுகிறார்‌. சனசெரிப்‌ 
ஆத்துக்கு கந்த 'மிக்ரோனைக்‌ கடந்து, 


ரஸ்துக்களை 
வத்தக்‌ 


சனகெரிப்போடுகூட அவனுடைய 
மொத்த சேனையும்‌ வருகிறது. அவர்களுக்கு 
யுத்தம்‌ பண்ண வேறு தேசம்‌ எதுவுமில்லை. 
ஆகையினால்‌ அவர்கள்‌ மொத்தமாய்‌ 
யூதாவுக்கு விரோதமாய்‌ வருகிறார்கள்‌. 
அவர்களை எதிர்த்து நிற்க யாராலும்‌. 
யவில்லை. எந்தவிதமான எதிர்ப்பும்‌ 
ணம கொப்‌ யூதாதேசத்திற்குள்ளே 
தாராளமாய்‌ பிரவேசிக்கிறான்‌. 





f= FTE 
TT 


மிக்மாஸ்‌ யூதருடைய  பண்டசாலை 
பட்டணம்‌. அதில்‌ யூதருக்குத்‌ தேவையான 
சேமிக்கப்பட்டிருக்கும்‌. 
ராஜாவோ, அந்த 
கொள்ளையிட்டு, அந்தப்‌ 
தன்னுடைய ரஸ்துக்களை 
பண்டசாலை 


பட்டணங்களில்‌ 
வைத்திருக்கிறான்‌. 
பட்டணத்தைத்‌ தனக்கு ஆயுதசாலை 
பட்டணமாக மாற்றியிருக்கிறான்‌. 
யூதாவின்‌ பட்டணங்களெல்லாம்‌ ல்‌ 
கட்டப்பட்டிருக்கிறது. 

ொண்களால்‌. சனகெரிப்கப்‌ தடுத்து நிறத்த 
முடியவில்லை. 


அசீரியாவின்‌ ராஜாவாகிய சனகெரிப்‌ 
கணவாயைத்‌ தாண்டி, கேபாவிலே 
பாளயமிறங்கியிருக்கிறான்‌. யூதாவின்‌ 
ஜனங்கள்‌ அசீரியரைப்‌ பார்த்து 
பயப்படுகிறார்கள்‌. யூதாவின்‌ கோத்திரத்தார்‌ 
பாலசிங்கத்திற்கு ஒப்பானவர்கள்‌. இப்போதோ. 
அசிரியர்‌ வருவதை கேள்விப்பட்டு பயந்து 
நடுங்குகிற சிங்கமாகமிருக்கிறார்கள்‌. 
அசிரியர்‌ வருவதைக்‌ கேட்டு ராமா 
அதிருகிறது. சவுலின்‌ ஊராகிய கிபியா 
ஒடிப்போகிறது. 


வன்ம 


தைரியமாயிருக்கவேண்டும்‌. 
ஜனங்களுக்கு தைரியம்‌ சொல்லவேண்டும்‌. 


ஆசாரியரின்‌ பட்டணம்‌. 
கர்த்தரை நம்பி 
'திடனற்ற 


ஆனால்‌ _ஆனதோத்திலிருக்கிற 
ஆசாரியர்களும்‌ பயந்து நடுங்குகிறார்கள்‌. 
சாதாரண ஜனங்களைப்போலவே ஆனதோத்‌. 
ஊராரும்‌ பயத்தினால்‌ அலறுகிறார்கள்‌. 
காலீம்‌ குமாரத்தி த்‌ த்தமாய்க்‌ 
கூப்பிட்டு 

ஆனதோத்திலுள்ளவர்கள்‌ 

மட்டும்‌ கேட்கும்‌ வண்ணமாக. 

கூப்பிட்டு அலறுகிறார்கள்‌. 
வாசமாயிருக்கிற 


இருதயத்திலும்‌ பயம்‌ நிரம்பியிருக்கிறது. 


யூதாவின்‌. புத்திரர்‌ எல்லோரும்‌ 
கூட்டங்கூடுகிறார்கள்‌. இவர்கள்‌ அசீரியருக்கு 
விரோதமாய்‌ யுத்தம்பண்‌ ணுவதற்காக 
கூட்டங்கூடவில்லை. அசீரியரின்‌ கைகளில்‌ 
பிடிபடாமல்‌ ஒடுவதற்காக 
கூட்டங்கூடுகிறார்கள்‌. யுத்தம்பண்ணாமல்‌. 
தோற்று கூட்டங்கூட்டமாய்‌ 
ஒடிப்போகிறார்கள்‌. மத்மேனா வலசை 
வாங்கிப்போகிறது. கேபினின்‌ குடிகள்‌ 
தப்பி ஓட கூட்டங்கூடுகிறார்கள்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


அசீரியாவின்‌ (ஜு 
யூததேசத்திற்குள்ளே விரைந்து வருகிறான்‌ 
என்னும்‌ செய்தி தேசம்‌ முழுவதும்‌ 
சீக்கிரமாய்ப்‌ பரவுகிறது. அவன்‌ 
ஆயாத்துக்கு வந்துவிட்டான்‌ என்று ஒருசிலர்‌ 
சொல்லுகிறார்கள்‌. அவன்‌ மிக்ரோனை 
கடந்துவிட்டான்‌ என்றும்‌ அவனைப்பற்றிய 
செய்தியைப்‌ பரப்புகிறார்கள்‌. 


சனகெரிப்‌ எருசலேமுக்கு விரோதமாக. 
சீக்கிரமாய்‌ வந்தாலும்‌, அவனால்‌. 
கர்த்தருடைய நகரத்தை அழிக்க முடியாது. 
அவன்‌ ஒரு நாள்‌ நோபிலே தங்கியிருப்பான்‌. 
சீயோன்‌ குமாரத்தியின்‌ பர்வதத்திற்கும்‌, 
எருசலேமின்‌ மேட்டுக்கும்‌ விரோதமாய்‌ தன்‌ 
கையை நீட்டுவான்‌. அவனால்‌ அது 
மாத்திரமே செய்யமுடியும்‌. கையை நீட்ட 
மாத்திரமே முடியும்‌. எருசலேமோடு 
யுத்தம்பண்ண முடியாது. எருசலேமின்‌ மீது 
யுத்தம்பண்ணுகிறவர்கள்‌ 
யுத்தம்பண்ணவேண்டும்‌. 
எருசலேமுக்கு விரோதமாய்‌ தன்‌ கையை 
நீட்டி மிரட்டுகிறான்‌. அவனால்‌ மிரட்ட 
மாத்திரமே முடியும்‌. அதற்கு அதிகமாக 
அவனால்‌ ஒன்றும்‌ செய்ய முடியாது. 

சனகெரிப்‌ சீயோன்‌ குமாரத்தின்‌ 
பர்வதத்திற்கும்‌, எருசலேமின்‌ படுக்கும்‌ 
விரோதமாய்‌ தன்‌ கையை நீட்டி மிரட்டுவதை 
கர்த்தர்‌ பார்க்கிறார்‌. சனகெரிப்‌ தனக்கு 
கேடுண்டாகவே எருசலேமை மிரட்டுகிறான்‌. 
கர்த்தர்‌ சனகெரிப்பையும்‌, அவனுடைய 
சேனையையும்‌, அவனுடைய மிரட்டுதலையும்‌ 
பார்க்கிறார்‌. அவன்‌ எருசலேமின்‌ மேட்டுக்கு 
விரோதமாய்‌ தன்‌ கையை நீட்டி 
மிரட்டும்போது, சேனைகளின்‌ கர்த்தராகிய 
ஆண்டவர்‌, தேங்க்‌ 
பயங்கரமாய்‌ வெட்டுகிறார்‌. ஓங்கி 
வளர்ந்தவைகளை வெட்டிப்போடுகிறார்‌. 
மேட்டிமையானவைகளைத்‌ தாழ்த்துகிறார்‌ 
சேனைகளின்‌: கர்த்தர்‌ காட்டின்‌ 
அடர்த்தியை கோடரியினாலே. 
வெட்டிப்போடுகிறார்‌. 





ழ்‌ யான 
யாய 


அசீரியரின்‌  சேனையிலுள்ளவர்கள்‌. 
ஆயுதங்களைத்‌ தாங்கிப்‌ பிடித்திருக்கிறார்கள்‌. 
தங்கள்‌ வில்லை வளைத்து யுத்தத்திற்கு 
ஆயத்தமாயிருக்கிறார்கள்‌. அவர்களைப்‌ 
பார்க்கும்போது லீபனோனின்‌ அடர்த்தியான 
காட்டைப்போலிருக்கிறார்கள்‌. அவர்கள்மீது 


கர்த்தருடைய கோபம்‌ வருகிறது. அவர்‌ ஒரே 


காட்டின்‌ அடர்த்தியை 
வெட்டிப்போடுலதுபோல 
சேனையை மொத்தமாய்‌ 

அழித்துப்போடுகிறார்‌. 

வீபனோனின்‌ 

காட்டைப்போலிருந்தது. 

கர்த்தராலே 

விழுந்துவிடுகிறது. 

சங்கார தூதனை 

சேனையை வீழ்த்துகிறார்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு 
விரோதமாய்‌ சத்துரு வெள்ளம்‌ போல. 
பிரவாகித்து வந்தாலும்‌ நாம்‌ அவனுக்குப்‌ 
பயப்படவேண்டிய அவசியமில்லை. கர்த்தர்‌ 
நம்மைப்‌ பாதுகாப்பார்‌. கர்த்தர்‌ நமக்காக 
சத்துருவோடு யுத்தம்பண்ணுவார்‌. நாம்‌ 
கர்த்தருடைய மறைவில்‌ பாதுகாப்பாய்‌ 
அடைக்கலம்‌ பெற்றிருக்கிறோம்‌. ஏசாயா 
தீர்க்கதரிசி இந்த வார்த்தைகளினால்‌. 
யூதாவின்‌ ஜனத்தை மக்‌ 
“ஆகையால்‌ சீயோ வாசமாயிருக்கிற 
என்‌ ஜனமே, த்க்‌ பயப்படாதே" 
என்று சொல்லுகிறார்‌. 





i THE 
TT 


யூதஜனங்களுக்கு வரும்‌ 

விடுதலைகளை அவர்‌ தீர்க்கதரிசனமாய்ச்‌ 
சொன்னார்‌. இப்போதோ எல்லா 
ஜனங்களுக்கும்‌ வரப்போகிற மிகப்பெரிய 
இரட்சிப்பைக்குறித்து தீர்க்கதரிசனமாக 
சொல்லுகிறார்‌. 

இந்த தீர்க்கதரிசனம்‌. காலம்‌ 
நிறைவேறும்போது,  இயேசுகிறிஸ்துவினால்‌ 
நிறைவேறும்‌. இயேசுகிறிஸ்துவின்‌ மூலமாய்‌ 
வரப்போகிற இரட்சிப்பை ஏசாயா இங்கு 
அடையாளங்களாகவும்‌, உவமைகளாகவும்‌ 
சொல்லுகிறார்‌. எருசலேம்‌ சனகெரிப்‌ 
ராஜாவிடமிருந்து விடுதலை பெறும்‌ என்று 
ஏசாயா தீர்க்கதரிசனம்‌ சொல்லுகிறார்‌ 
இதைத்‌ தொடர்ந்து ராஜாதி ராஜாவாகிய 
மேசியாவைப்பற்றி ஏசாயா தீர்க்கதரிசனம்‌. 
சொல்லுகிறார்‌. 


மேசியா நாவீதின்‌. குடும்ப்திகிரந்து 
தோன்றுவார்‌ (ஏசா 119) 
குணாதிசயங்கள்‌ (ஏசா 1123. சேசியாலின்‌ 


சமாதானம்‌ நிரம்பியிருக்கும்‌. 
(ஏசா... 1-9)... புறஜாதியார்‌ மேசியாவின்‌ 
ராஜ்யத்தில்‌ சேர்த்துக்கொள்ளப்படுவார்கள்‌ 
(ஏசா 1140) 


ன வ மீதியாயிருப்பவர்‌: 
சிய னந்த ல்‌ த மிருப்‌ க்களும்‌ 
கொள்ளப்படுவார்கள்‌. அவர்கள்‌ 
பிரிவினையில்லாமல்‌ ஒன்றாய்‌ இணைக்கப்‌ 
படுவார்கள்‌ (ஏசா 1:16). கர்த்தர்‌ தாமே 
தம்முடைய ஜனங்களுக்கு சீக்கிரத்தில்‌ ஒரு 
அடையாளத்தைக்‌ கட்டளையிடுவார்‌. 
எசேக்கியா ராஜாவின்‌ காலத்தில்‌ தேசத்தில்‌ 
மிகுந்த சமாதானம்‌ நிரம்பியிருக்கும்‌. 
சனகெரிப்‌ இஸ்ரவேல்‌ தேசத்தை அழித்துப்‌ 
போட்டபோது, இஸ்ரவேல்‌ புத்திரர்கள்‌ பல: 
தேசங்களுக்கும்‌ சிதறிப்போனார்கள்‌. இதன்‌ 
பின்பு இஸ்ரவேலின்‌ பத்துக்கோத்திரத்தாரும்‌.. 
தங்கள்‌ 'சகோதரராகிய யூதாவின்‌ 
புத்திரரிடத்தில்‌, யூததேசத்திற்கு திரும்பி 


வருவார்கள்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


ஈசாயென்னும்‌ அடிமரம்‌ 
ஏசா 11:1 


ஏசா 111. சகாயென்னும்‌ 
அடிமரத்திலிருத்து ஒரு துனிர்‌ 
தோன்றி, அவன்‌ வேர்களிலிருந்து ஒரு 
கினை எழும்பிச்‌ செழிக்கும்‌. 
ஏசாயா தீர்க்கதரிசி 
பிறப்பைப்பற்றி 
தீர்க்கதரிசனமாய்ச்‌ சொல்லியிருக்கிறார்‌. 
'நமக்கு ஒரு பாலகன்‌ பிறந்தார்‌, நமக்கு ஒரு 
குமாரன்‌ கொடுக்கப்பட்டார்‌, கர்த்தத்துவம்‌ 
அவர்‌ தோளின்‌ மேலிருக்கும்‌" (ஏசா 9:6) 
என்று ஏசாயா மேசியாவின்‌ பிறப்பை 
தீர்க்கதரிசனமாகச்‌ சொல்லியிருக்கிறார்‌. 
மேலும்‌ “அந்நாளில்‌ உன்‌ தோளினின்று 
அவன்‌ சுமையும்‌, உன்‌ கழுத்தினின்று அவன்‌ 
ம்‌ நீக்கப்படும்‌; அபிஷேகத்தின்‌ 
ல்‌ ம்‌ முறிந்துபோம்‌' 
ஏசாயா 
தீர்க்கதரிசனமாகச்‌ சொல்லியிருக்கிறார்‌. 
இந்த அபிஷேகம்‌ யார்மீது தங்கியிருக்கும்‌ 
என்பதை ஏசாயா நமக்குத்‌ 
தெளிவுபடுத்துகிறார்‌. 


காலம்‌ நிறைவேறும்போது தாவீதின்‌ 
வம்சத்திலிருந்து மேசியா தோன்றுவார்‌. 
ஏசாயா தீர்க்கதரிசி  மேசியாவைப்பற்றி 
ஏற்கெனவே சொன்னபோது “இஸ்ரவேலில்‌ 
தப்பனவர்களுக்கு அந்தானிே கரத்தின்‌ 

அலங்காரமும்‌ மகிமையுமாயிருக்கும்‌ 
பின்‌ கனி அவர்களுக்குச்‌ சிறப்பும்‌ 
அலங்காரமுமாயிருக்கும்‌" (ஏசா 4:2) என்று 
சொன்னார்‌. இந்தக்‌ கிளை ஈசாயென்னும்‌ 
அடிமரத்திலிருந்து தோன்றும்‌. 
ஈசாயென்னும்‌ அடிமரத்திலிருந்து ஒரு துளிர்‌ 
தோன்றி, அவன்‌ வேர்களிலிருந்து ஒரு கிளை 
எழும்பிச்‌ செழிக்கும்‌. 

மேசியா தாவீதின்‌ 
குமாரனாயிருக்கிறார்‌. தேவனாகிய கர்த்தர்‌ 
தாவீதோடு ராஜ்யார உடன்படிக்கை 
செய்திருக்கிறார்‌. 'தாவீதைப்பற்றிச்‌ 
சொல்லும்போது, அவர்‌ பொதுவாக 
“ஈசாமின்‌ குமாரன்‌" என்றே அழைக்கப்பட்டார்‌. 
தாவீதின்‌ குமாரனாகிய இயேசுகிறிஸ்துவும்‌ 
ஈசாயென்னும்‌ அடிமரத்திலிருந்து தோன்றிய 
துளிர்‌” என்றும்‌, 'ஈசாயென்னும்‌ 
வேர்களிலிருந்து எழும்பிச்‌ செழிக்கும்‌ ஒரு 
கிளை" என்றும்‌ அழைக்கப்படுகிறார்‌. 





i FTE 
WEFT 


எளிதில்‌ ஒடித்துப்போடலாம்‌. தேவனுடைய 
ஜனத்திற்கு விரோதமாயிருக்கிறவர்கள்‌ 
“தோப்புகள்‌” என்று அழைக்கப்படுகிறார்கள்‌. 
தோப்பு நெருக்கமாயிருக்கும்‌. அதிலுள்ள 
மரங்கள்‌ ஓ வளர்ந்திருக்கும்‌. அது 
அடர்த்தியான காடாயிருக்கும்‌. 


இதோ, சேனைகளின்‌ 
ஆண்டவர்‌ தோப்புகளைப்‌ 
வெட்டுவார்‌: ஒங்கி  வளர்ந்தவைகள்‌ 
வெட்டுண்டு மேட்டிமையானவைகள்‌ 
தாழ்த்தப்படும்‌. அவர்‌ காட்டின்‌ அடர்த்தியைக்‌ 
கோடரியினாலே. வெட்டிப்போடுவார்‌: 
மகத்துவமானவராலே லீபனோன்‌ விழும்‌" 
(ஏசா 10:33,34). 


கர்த்தராகிய 
பயங்கரமாய்‌ 


சத்துருக்கள்‌ தோப்பைப்‌ 
வளர்ந்திருக்கிறார்கள்‌. 
காட்டைப்போல 
நம்முடைய இரட்சகராகிய 
மென்மையான  துளிரைப்‌ 


அடர்த்தியான 
இருக்கிறார்கள்‌. 
மேசியாவோ 
போலவும்‌, வளரவேண்டிய கிளையைப்போலவும்‌ 
இருக்கிறார்‌. மேசியாவின்‌ ஆரம்பம்‌ மிகவும்‌ 
சாதாரணமாயிருக்கிறது. ஆனாலும்‌ 
அவருடைய முடிவு மகிமையாயிருக்கும்‌. 


ங்கிளையைப்போலவும்‌, வறண்ட 
ந்து துளிர்க்கிற வேரைப்போலவும்‌ 
அவனுக்கு முன்பாக எழும்புகிறார்‌: அவருக்கு 
அழகுமில்லை, செளந்தரியமுமில்லை: அவரைப்‌ 
பார்க்கும்போது, நாம்‌ அவரை விரும்பத்தக்க 
ரூபம்‌. அவருக்கு இல்லாதிருந்தது. 
அவர்‌ அசட்டை பண்ணப்பட்டவரும்‌, 
மனுஷரால்‌, புறக்கணிக்கப்பட்டவரும்‌, 
நிறைந்தவரும்‌, ய 
அநுபவித்துவருமாயிருந்தார்‌: 
நம்முடைய 
மறைத்துக்‌ கொண்டோம்‌; 
பண்ணப்பட்டிருந்தா 
எண்ணாமற்போனோம்‌" (ஏசா 53:23). 


இப்போது. 
இருக்கிறார்‌. 
தோப்பைப்போல. 
தம்முடைய 
ஜெயிப்பார்‌. 
சொல்லும்போது. 


மேசியா 
இளங்கிளையைப்போல 
ஆனாலும்‌ 
வலுவாகயிருக்கிற 
சத்துருக்களை 
'மேசியாவைப்பற்றிச்‌ 


அவர்‌ 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


என்றே 
“தாவீது. 
என்னும்‌ அடிமரத்திலிருந்து தோன்றிய 
துளிர்‌” என்று சொல்லப்படவில்லை. ஈசா 
சாதாரண குடும்பத்தில்‌ பிறந்தவர்‌. சாதாரண 
வாழ்க்கை வாழ்ந்தவர்‌. தன்னுடைய 
வாழ்நாள்‌ முடிவில்‌ அவர்‌ சாதாரண 
மனுஷனைப்போலவே மரித்தார்‌. அவருடைய 
குடும்பமும்‌ பிரசித்திப்‌ பெற்ற குடும்பமல்ல. 


அப்பொழுது தாவீது சவலைப்‌ பார்த்து: 
ராஜாவுக்கு மருமகனாகிறதற்கு நான்‌ 
எம்மாத்திரம்‌, என்‌ ஜீவன்‌ எம்மாத்திரம்‌, 
இஸ்ரவேலிலே என்‌ தகப்பன்‌ வம்சமும்‌ 
எம்மாத்திரம்‌ என்றான்‌" (சாமு 18:18) 


தாவீதோ சமஸ்த இஸ்ரலேலுக்கும்‌ 

ராஜாவாகமிருந்தவர்‌. அவர்‌ ஐசுவரியத்திலும்‌, 

வல்லமையிலும்‌ பெருகியிருந்தார்‌. மேசியாவைப்‌ 

பற்றிச்‌ சொல்லும்போது, தாவீதின்‌ மேன்மை 

அவரோடு  சேர்க்கப்படவில்லை. அதற்குப்‌ 

மேசியா “ஈசாயென்னும்‌ 

ஒரு துளிரைப்போல. 

" என்றே சொல்லப்பட்டிருக்கிறது. 

அவர்‌ தாழ்மையின்‌ கோலம்‌ எடுத்திருக்கிறவர்‌. 

சாதாரணமான ஈசாயென்னும்‌' 

அடிமரத்திலிருந்தும்‌,. அவருடைய 

வேர்களிலிருந்தும்‌, துளிரைப்போலவும்‌, 
கிளையைப்போலவும்‌ தோன்றியவர்‌. 


இயேசுகிறிஸ்து இந்த உலகத்தில்‌ 
அவதரித்த போது, தாவீதின்‌ குடும்பத்தார்‌ 
மிகவும்‌ தாழ்மையான நிலமையிலிருந்தார்கள்‌. 
பொருளாதாரத்தில்‌ மிகவும்‌ 
பின்தங்கியிருந்தார்கள்‌. யோசேப்பும்‌ 
மரியாளும்‌ ஏழைகளாகவே இருந்தார்கள்‌. 
யோசேப்பு தன்னுடைய குடும்பத்தின்‌ அன்றாட 
உணவுக்காகவும்‌, குடும்பத்தின்‌ தேவைகளை 
சந்திப்பதற்காகவும்‌, தச்சு வேலைகளை 
செய்து வந்தார்‌. 

கல்தேயருடைய வேதாகமத்தில்‌ இந்த 
வாக்கியம்‌, "ஈசாயின்‌ குமாரர்களிடத்தில்‌ 
ராஜா தோன்றுவார்‌” என்றும்‌, “ஈசாயின்‌ 
குமாரருடைய குமாரிடமிருந்து மேசியா 
அபிஷேகம்பண்ணப்படுவார்‌" என்றும்‌ 
எழுதப்பட்டிருக்கிறது. 





i FTE 
TT 
கர்த்தருடைய ஆவியானவர்‌ 
ஏசா 11:2 


ஏசா 11:2. ஞானத்தையும்‌ உணர்வையும்‌ 
அருளும்‌ ஆவியும்‌, ஆலோசனையையும்‌ 
பெலனையும்‌ அருளும்‌ ஆவியும்‌, 
அறிவையும்‌ கர்த்தருக்குப்‌ பயப்படுகிற 
பயத்தையும்‌ அருளும்‌ ஆவியுமாகிய 
கர்த்தருடைய ஆவியானவர்‌ அவர்மேல்‌ 
தங்கியிருப்பார்‌. 


மேசியாவுக்‌ மிகப்பெரிய 
பொய்‌ கொடுக்கப்பட்டிருக்கிறது. 
இந்த ஊழியத்தை நேர்த்தியாய்ச்‌ 
செய்லதற்கு மேசியா எல்லா தகுதிகளையும்‌ 
உடையவராயிருக்கிறார்‌. அவர்‌ ஈசாயென்னும்‌ 
அடிமரத்திலிருந்து தோன்றிய துளிர்‌. அவர்‌ 
ஈசாயென்னும்‌ வேர்களிலிருந்து எழும்பிச்‌ 
செழிக்கவேண்டிய கிளை. இந்த துளிரும்‌ 
கிளையும்‌ நன்றாக வளரவேண்டுமென்றால்‌, 
அடிமரத்திற்கும்‌ வேருக்கும்‌ போதுமான 
அளவு தண்ணீர்‌ பாய்ச்சவேண்டும்‌. 
வானத்திலிருந்து ஆசீர்வாதமான 


செ 
வலிமையடையும்‌. கிளை உறுதியாகமிருக்கும்‌. 


'மேசியாவின்மேல்‌ 


தேவனாகிய கர்த்தர்‌ தம்முடைய குமாரனாகிய 


வியானவர்‌ 
தங்கியிருப்பார்‌ 


இயேசுகிறிஸ்துவின்மீது, தம்முடைய ஆவியை 
அளவில்லாமல்‌ கொடுத்திருக்கிறார்‌. சகல 
பரிபூரணமும்‌ கிறிஸ்துவுக்குள்ளே 
வாசமாயிருக்கிறது. 

“அவர்‌ எல்லாவற்றிற்கும்‌ முந்தினவர்‌, 
எல்லாம்‌ அவருக்குள்‌ நிலைநிற்கிறது. அவரே 
சபையாகிய சரீரத்துக்குத்‌ தலையானவர்‌;: 
எல்லாவற்றிலும்‌ முதல்வராயிருக்கும்படி 
அவரே ஆதியும்‌ மரித்தோரிலிருந்து எழுந்த 
முதற்பேறுமானவர்‌. சகல பரிபூரணமும்‌. 
அவருக்குள்ளே வாசமாயிருக்கவும்‌, 

அவர்‌ சிலுவையில்‌ சிந்தின 
இரத்தத்தினாலே சமாதானத்தை 
உண்டாக்கி, பூலோகத்திலுள்‌ளவைகள்‌ 
பரலோகத்திலுள்ளவைகள்‌ யாவையும்‌ அவர்‌ 
மூலமாய்த்‌ தமக்கு ஒப்புரவாக்கிக்‌. 
கொள்ளவும்‌ அவருக்குப்‌ பிரியமாயிற்று” 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


(கொலோ 1:17-20) 
பரிபூரணமெல்லாம்‌ 
இயேசுகிறிஸ்துவுக்குள்‌ 
(கொலோ 2:9) 


இயேசுகிறிஸ்து தம்முடைய பிரசங்க 
ஊழியத்தை ஆரம்பித்தபோது “கர்த்தருடைய 
ஆவியானவர்‌ என்மேலிருக்கிறார்‌" 
(லூக்‌ 428) என்று சொல்லியே ஆரம்பித்தார்‌ 
ஞானத்தையும்‌ உணர்வையும்‌ அருளும்‌ 
ஆலியும்‌, ஆலோசனையையும்‌ பெலனையும்‌ 
அருளும்‌ ஆவியும்‌, அறிவையும்‌ கர்த்தருக்குப்‌ 
பயப்படுகிற. பயத்தையும்‌ அருளும்‌ 
ஆலியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர்‌ 
கேசியாலின்மேல்‌ தங்கியிருக்கிறார்‌. 


தேவத்துவத்நின்‌ 
சரீரப்பிரகாரமாக 
வாசமாயிருக்கிறது 


நாமமகிமைக்காகவும்‌, 
நன்மைக்காகவும்‌, 

பிரயோஜனத்திற்காகவும்‌, 

ஆவிக்குரிய ராஜ்யத்தின்‌ 

எவ்வாறு, ஆளுகை 

செய்யவேண்டும்‌ என்பதை மேசியா அறிந்து, 
வைத்திருக்கிறார்‌. அவர்‌ சர்வஞானமுள்ளவர்‌. 
இயேசுகிறிஸ்து சத்தியமுள்ளவர்‌. அவர்‌ 
தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமாய்ப்‌ 
போதிக்கிறவர்‌ அவர்‌ 
முகத்தாட்சணியமில்லாதவர்‌. எந்த 
அவருக்கு 
(மத்‌ 22:16). 
உள்ளதை 
இல்லாததை 


இயேசுகிறிஸ்துவின்‌ பிரசங்கம்‌ 
உள்ளதென்று சொல்லும்‌. 
இல்லாததென்று சொல்லிவிடும்‌, 


கர்த்தருக்குப்‌ பயப்படுதல்‌ 
ஏசா 11:3-5 


ஏசா 119. கர்த்தருக்குப்‌ பயப்படுதல்‌ 
அவருக்கு உகந்த வாசனையாயிருக்கும்‌; 
அவர்‌ தமது கண்‌ கண்டபடி 
'தியாயத்தீர்க்காமதும்‌, தமது காது 
கேட்டபடி. தீர்ப்புச்செய்யாமலும்‌, 


நீதியின்படி ஏழைகளை 
விசாரித்து, 
பூமியிலுள்ள. 


ஏசா 11:4. 
நியாயம்‌ 


யதார்த்தத்தின்படி. 
சிலுமையானவர்களுக்குத்‌ 
தீர்ப்புச்செய்து, பூமியைத்‌ தமது 
வாக்கின்‌ கோலால்‌ அடித்து, தமது 
வாயின்‌ ௬வாசத்தால்‌ தூன்மார்க்கரைச்‌. 
சங்கரிப்பார்‌. 





i= FTE 
TT 


ஏசா 11:5. தீதி 
அரைக்கட்டும்‌, சத்தியம்‌ 
இடைக்கச்சையுமாயிருக்கும்‌. 


கிறிஸ்துவானவர்‌ . 


அவருக்கு 
அவருக்கு. 


நீதியும்‌ 


வாசனையாயிருக்கும்‌. மனுஷருக்குப்‌ பயப்படும்‌ 
பயம்‌ மேசியாவினிடத்தில்‌ இருக்காது. அவர்‌ 
நீதியின்படி ஏழைகளை விசாரிப்பார்‌. தமது 
கண்‌ கண்டபடி நியாயந்தீர்க்கமாட்டார்‌. 
தமது காது கேட்டபடி தீர்ப்பு செய்யமாட்டார்‌. 
யதார்த்தத்தின்படி பூமியிலுள்ள. 
சிறுமையானவர்களுக்குத்‌ தீர்ப்பு செய்வார்‌. 
தம்மிடத்தில்‌ ஒப்புக்கொடுக்கப்பட்டிருக்கிற 
அதிகாரத்தை அவர்‌ சரியாகப்‌ 
பயன்படுத்துவார்‌. 
கர்த்தருடைய ஆவியானவர்‌ 
மேசியாவின்மேல்‌ ல்‌ 
கர்த்தருக்குப்‌ பயப்படுகிற பயத்தை அரு! 
;வியானவர்‌ அவர்மேல்‌ தங்கியிரக்கிறா்‌ 
பிதாவாகிய தேவன்‌ இயேசுகிறிஸ்துவின்மீது 


ரிூரணமாய்ச்‌ செய்கிறார்‌. 
வாக்கிலும்‌, 


அவருடைய 
செய்கையிலும்‌ குறை எதுவும்‌ 
இருக்காது. அவர்‌ பரிபூரணமானவர்‌ 
அவருடைய 


கிரியைகளும்‌. 
மிபரணமாயிருக்கும்‌. 


மேசியாவின்‌ ராஜ்யத்தில்‌ டய 
தவகளொ்காமே 1. சிம்‌ 
சத்தியமுமுள்ளதாயிருக்கும்‌. அவரிடத்தில்‌ 
பட்சபாதம்‌ இருக்காது. அவர்‌ பிரபுக்களின்‌ 
முகத்தைப்‌ பார்க்கிறவரல்ல. அவர்‌ ஏழையைப்‌ 
பார்க்கிலும்‌ ஐசுவரியவானை அதிகமாய்‌ 
எண்ணாமலும்‌ இருக்கிறவர்‌ (யோபு 349) 
அவரிடத்தில்‌ பட்சபாதம்‌ சிறிதும்‌ இருக்காது. 
மேசியா தமது கண்‌ கண்டபடி 
நியாயந்தீர்க்கமாட்டார்‌. தமது காது கேட்டபடி 
தீர்ப்பு செய்யவும்‌ மாட்டார்‌. 


உலகப்பிரகாரமான 


நியாயாதிபதிகள்‌ 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மேசியாவோ நம்முடைய இருதயங்களை 
ஆராய்ந்து அறிகிறவர்‌. நாம்‌ அவரை நோக்கி, 
கர்த்தாவே, கர்த்தாவே" என்று 
கூப்பிட்டாலும்‌, அவர்‌ நம்முடைய இருதயத்தில்‌ 
மறைவாயிருக்கிற இரகசியங்களை 
அறிந்துகொள்வார்‌. 


நம்முடைய மனச்சாட்சியே, நம்முடைய 
ள்‌ நினைவுகளுக்கு சாட்சி பகரும்‌. 
ம்‌ நியாயமும்‌ 


இடைக்கச்சையாகவும்‌ இருக்கும்‌. 
சத்தியமும்‌ அவரோடுகூட 

வஸ்திரம்போல ஒட்டியிருக்கும்‌. 
அவருடைய மகிமை. 


கிறிஸ்துவானவர்‌ ம்‌ 
வார்த்தையிலும்‌ செய்கை ங்கைமிலும்‌ 
அரைக்கட்டாக கட்டியிருப்பார்‌. சத்‌ 
ர்‌ கட்டியிருப்பார்‌ 

போராயுதம்‌. 

நிடை்படுத்துவதற்காக கிறிஸ்துவானவர்‌ 
சத்தியத்தைப்‌ பட்டயமாகப்‌ பயன்படுத்துவார்‌. 
தம்முடைய நீதியின்படி ஏழைகளை நியாயம்‌ 
விசாரிப்பார்‌. யார்‌ பக்கந்தில்‌ 
நியாயமிருக்கிறதோ, அவர்கள்‌ 
பக்கத்தில்தான்‌ நீதியான தீர்ப்பு கிடைக்கும்‌. 

மேசியா மனுஷரைப்‌ பார்க்கமாட்டார்‌. 
நீதியையும்‌ நியாயத்தையும்‌ பார்ப்பார்‌. 
அவர்கள்‌ இந்த உலகத்தில்‌. 
ஏழைகளாகமிருக்கலாம்‌. 
ஏழைகளாகமிருந்தாலும்‌ மேசியா 
அவர்களுக்கு நீதியையும்‌ நியாயத்தையும்‌ 
மறுக்கமாட்டார்‌. இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌. 
ஏனழைகாகளிரக்கிதவர்க்‌, தங்கள்‌ 
ஆலியில்‌ எளிமையுள்ளவர்களாக 
மிருப்பார்கள்‌. அவர்கள்‌ பாக்கியவான்கள்‌ 
என்று இயேசு சொல்லுகிறார்‌. 
கிறிஸ்துவானவர்‌ தம்முடைய ஜனங்களை 
நீதியோடும்‌, தம்முடைய ஏழைகளை 
நியாயத்தோடும்‌ விசாரிப்பார்‌ (சங்‌ 72:2) 
அவர்‌ ஏழைகளின்‌ ராஜா. “ஜனத்தில்‌: 
சிறுமைப்படுகிறவர்களை அவர்‌ நியாயம்‌ 
விசாரித்து; ஏழையின்‌ பிள்ளைகளை 
இரட்சித்து, இடுக்கண்‌ செய்கிறவனை 
நொறுக்குவார்‌" (சங்‌ 72:4). 





யணம்‌ 
யய 1 


நான்‌ இருக்கிறேன்‌ (1 வ) (யாத்‌ 374. 


உங்கள்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
{A am the Lord your God) 
(யாத்‌ 6:7; லேவி 11:44; எண்‌ 10:10: 
நியா 6:0; எசே 20:5; யோவே 2:27). 


உன்‌ தேவனாகிய கர்த்தர்‌ நானே 
(am the Lord thy God) 
(யாத்‌ 20:2; உபா 5:6; சங்‌ 8110; 
ஏசா 43:3; ஓசி 13:4). 


நான்‌ அவர்கள்‌ தேவனாகிய 
கர்த்தர்‌ (1 ௮m the Lord their 
ப) (லேவி 26:44; எசே 28:26; 
சக 10:6). 


நான்‌ நானே அவர்‌ (1 வட 11ஐ. 
(உபா 32:39; ஏசா 41:4; ஏசா 43:10). 


நானே தேவன்‌ (1 வு மெல்‌. 
(சங்‌ 4610: ஏசா 43:12: ஏசா 45:22; 
ஓசி 11:9). 


நான்‌ உன்‌ தேவன்‌ (1 வ ரஙர மேடு, 
(ஏசா 4110). 


நான்‌ உங்கள்‌ பரிசுத்தராகிய 
கர்த்தர்‌ (1 வ the Lord, your 
Holy One) (ஏசா 43:15). 


நான்‌ முந்தினவரும்‌, நான்‌ 
பிந்தினவருந்தானே (1 வ the ராஸ்‌, 
and I am the last) (ஏசா 44:6; 
ஏசா 48:12) 

நான்‌ இஸ்ரவேலின்‌ பரிசுத்தரும்‌, 
உன்‌ இரட்சகருமாயிருக்கிற உன்‌ 
தேவனாகிய கர்த்தர்‌ (1 ௮ the 
Lord thy God, the Holy One of 
Israel) (ஏசா 43:3). 

கர்த்தரும்‌, யாக்கோபின்‌ 
வல்லவருமாகிய நான்‌ உன்‌ 
இரட்சகரும்‌, உன்‌ மீட்பரும்‌ (1 the 
Lord am thy Saviour and thy 
Redeemer, the mighty One of 
Jacob) (ஏசா 49:26). 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


பிரியப்‌ 
UBLISHERS 


நானே சாட்சி ([ வ ௨ witness) 
(எரே 29:23) 


நான்‌ மாம்சமான யாவருக்கும்‌ 
தேவனாகிய கர்த்தர்‌ (1 க the 
Lord, the God of all flesh) 
(எரே 32:27). 


கர்த்தராகிய ஆண்டவர்‌ (1 ௮ the 
Lord God) எசே 139; 
எசே 23:49; எசே 24:24; 
எசே 28:24; எசே 29:16). 


நான்‌ உங்கள்‌ தேவன்‌ (1 வ மயா 
Gd) (எசே 34:31). 


நான்‌ மகத்துவமான ராஜா (1 ஊக 
Great King) (wa 1:14) 


நான்‌ பிரகாமின்‌ தேவனும்‌, 
ஈசாக்கின்‌ தேவனும்‌, யாக்கோபின்‌ 
தேவனுமாயிருக்கிறேன்‌. (1 ஊட the 
God of Abraham, and the God 
of Isaac, and the God of Jacob) 
(மத்‌ 22:31; மாற்கு 12:26), 


நான்‌ ஆபிரகாமின்‌ தேவனும்‌, 
ஈசாக்கின்‌ தேவனும்‌, யாக்கோபின்‌ 
தேவனுமாகிய உன்‌ பிதாக்களுடைய 
தேவனாயிருக்கிறேன்‌. (1 வாட te 
God of thy fathers, the God of 
Abraham, and the God of 
Isaac, and the God of Jacob) 
(அப்‌ 7:32). 


புதிய ஏற்பாட்டில்‌ 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து 
சொன்ன பல்வேறு சம்பவங்களின்‌ விவரம்‌ 
வருமாறு : 


நம்முடைய 
தம்மைப்பற்றி 


1. ஜீவதுப்பம்‌ நானே (7 the bread of 
1476) (யோவான்‌ 6:35.48). 


2. நானே வானத்திலிருந்திறங்கின 
ஜீவதுப்பம்‌ (1 வா the living bread) 
(யோவான்‌ 6:51) 


3. நான்‌ உலகத்தின்‌ ஒளி ( க the 
light of the world) 
(யோவான்‌ 8:12). 





i FTN 
TT 


கிறிஸ்துவானவர்‌ யதார்த்தத்தின்படி 
பூமியிலுள்ள சிறுமையானவர்களுக்கு தீர்ப்பு 
செய்வார்‌. இந்த வாக்கியத்திற்கு, “மேசியா 
இந்த பூமியிலுள்ள சிறுமையானவர்களை 
யதார்த்தமாய்த்‌ தண்டித்து திருத்துவார்‌" 
என்று வேதபண்டிதர்களில்‌ சிலர்‌ 
வியாக்கியானம்‌ சொல்லுகிறார்கள்‌. 


சொந்தமான 
பூமியில்‌. 


கர்த்தருக்கு 
ஜனங்கள்‌, அவர்கள்‌ 
சிறுமையானவர்களாகமிருந்தாலும்‌, கர்த்தர்‌ 
அவர்களை தமது கோலால்‌ அடித்து 
திருத்துவார்‌. பூமியிலுள்ள துன்மார்க்கமான 
மனுஷனையோ தமது வாயின்‌ சுவாசத்தினால்‌ 


சங்கரிப்பார்‌. 
படட னல்‌ பால்ல 
பிள்ளைகளுக்கும்‌ 
வழ்க பிபபவர்களுக்கல்‌ நீதிசெய்ய 
உம்முடைய செவிகளைச்‌ 
சாய்த்துக்கேட்டருளுவீர்‌" (சங்‌ 10:18). 


சர்த்தருடைய வாம்‌ தன்மார்க்கரக்கு 
பயங்கரமான காரியங்களைச்‌ சொல்லும்‌. 
அவர்களுடைய அழிவை அறிவிக்கும்‌. 
கர்த்தருடைய வாயின்‌ சுவாசம்‌ என்பது. 
அவருடைய ஆவியானவரின்‌ கிரியையைக்‌ 
குறிப்பிடுகிறது. அவர்‌ தம்முடைய 
வார்த்தையின்‌ பிரகாரமான துன்மார்க்கரை 
சங்கரிப்பார்‌ 


மண்ணான 


பூமி கர்த்தரை 
அறிவினால்‌ நிறைந்திருக்கும்‌ 
ஏசா 11:6-9 


அறிகிற 


ஏசா. 11:6. அப்பொழுது னாய்‌ 
ஆட்டுக்குட்டியோடே, தங்கும்‌, 
புலி வென்னாட்டுக்குட்டியோடே. 
படுத்துக்கொன்ளும்‌; கன்றுக்குட்டியும்‌, 
மாலசிங்கமும்‌, காளையும்‌, 
ஒருமித்திருக்கும்‌ ஒரு சிறுபையன்‌: 
அவைகளை நடத்துவான்‌. 


ஏசா 3127. 
கூடிமேயும்‌, 


பசுவும்‌ கரடியும்‌ 


அவைகளின்‌. 
குட்டிகள்‌: ஒருமித்துப்படுத்துக்‌. 
கொள்ளும்‌; சிங்கம்மாட்டைப்போல்‌. 
வைக்கோல்‌ தின்னும்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பால்‌ குடிக்குங்குழந்தை 
ம்‌ வனையின்மேல்‌ 
ம்‌, பால்‌ மறந்த பின்னை 
கட்டுவிரியன்‌ புற்றிலே தன்‌ கையை 
வைக்கும்‌. 
ஏசா 11:9. என்‌ பரிகத்த. 
பர்வதமெங்கும்‌ தீங்குசெய்வாருமில்லை; 
கேடுசெய்வாருமில்லை; சமுத்திரம்‌ 
ஜலத்தினால்‌ நிறைந்திருக்கிறதூபோல்‌, 
பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால்‌ 
திறைத்திருக்கும்‌. 


கிறிஸ்துவின்‌ ராஜ்யத்தில்‌ ஆறுதலும்‌ 
சமாதானமும்‌ பெருகியிருக்கும்‌. கர்த்தத்துவம்‌ 
அவர்‌ தோளின்மேலிருக்கும்‌. அவருடைய 
நாமம்‌ சமாதான பிரபு என்னப்படும்‌. ஒரு 
தேசத்தில்‌ சமாதானம்‌ இருக்கும்போது, 
அங்கு இரண்டு காரியங்கள்‌ 
பிரதானமாயிருக்கும்‌. அவையாவன: 
1. ஒற்றுமை 2. பாதுகாப்பு, 


ஏசாயா தீர்க்கதரிசி மேசியாவின்‌ 
ராஜ்யத்தில்‌ ப ஒற்றுமையைப்பற்றி 
இங்கு கிறார்‌. ஓநாய்‌ 
கக்க சமாதானமாய்த்‌ 
தங்கியிருக்கும்‌. துன்மார்க்கமான மனுஷர்கூட, 
பூமியிலுள்ள சிறுமையானவர்களோடு 
அன்பாகவும்‌, சமாதானமாகவும்‌ 
பழகுவார்கள்‌. வலியவர்களால்‌ ஏழைகளுக்கு 
எளிதாக தீங்கு செய்ய முடியும்‌. ஆனால்‌. 
வலியவர்கள்‌ தீங்கு செய்யமாட்டார்கள்‌. 
எல்லோரோடும்‌ ஒற்றுமையாகப்‌ பழகுவார்கள்‌. 


கிறிஸ்துவானவரே நம்முடைய சமாதான 
பிரபு. அவரே நம்முடைய சமாதானம்‌. அவர்‌ 
மனுஷருக்குள்ளே காணப்படுகிற பகையை 
சிலுவையில்‌ அறைவதற்காக இந்தப்‌ 
பூமிக்கு வந்தவர்‌. தம்முடைய பிள்ளைகள்‌ 
மத்தியிலே சமாதானமும்‌, சிநேகமும்‌, பிரியமும்‌ 
உண்டாயிருக்கலேண்டுமென்று விரும்புகிறவர்‌. 
இயேசுகிறிஸ்துவின்‌ மூலமாய்‌ யூதருக்கும்‌ 
புறஜாதியாருக்கும்‌ சமாதானமுண்டாயிற்று. 
இல்லிருவருக்கும்‌ இடையே இருக்கிற 
பிரிவினை என்னும்‌ தடுப்புச்சுவர்‌ 
இயேசகிறிஸ்துவின்‌ மூலமாய்‌ 
இடிந்துபோயிற்று. 





i= THE 
TT 


கிறிஸ்துவின்‌ 
புலி வெள்ளாட்டுக்குட்டியோடே படுத்துக்‌ 
கொள்ளும்‌. புலி வெள்ளாட்டுக்குட்டியை 
குடித்து தின்றுபோடாது. அதோடு கூட 
அமைதியாகப்‌ படுத்திருக்கும்‌. கன்றுக்குட்டியும்‌ 
பாலசிங்கமும்‌ காளையும்‌ ஒருமித்திருக்கும்‌.. 
பசுவும்‌ கரடியும்‌ கூடி மேயும்‌. அவைகளின்‌ 
குட்டிகள்‌ ஒருமித்துப்‌ படுத்துக்கொள்ளும்‌. 
இவையெல்லாமே தங்களுக்கு இடையேயுள்ள 
பகையை மறந்து  சமாதானமாயிருக்கும்‌. 
கிறிஸ்துவாகிய மேசியா, தம்முடைய 
ராஜ்யத்தில்‌ சமாதானத்தைக்‌ 
கட்டளையிட்டிருக்கிறார்‌. நமக்கு 
சமாதானமான ஆசீர்வாதத்தைக்‌ 
கற்றுக்கொடுக்கிறார்‌ 


கிறிஸ்துவின்‌ ராஜ்யத்தில்‌ சிங்கம்‌ 
மாட்டைப்போல்‌ வைக்கோல்‌ தின்னும்‌. சிங்கம்‌ 
மற்ற மிருகங்களை அடித்து தின்பதை. 
மறந்துவிடும்‌. பசுமாட்டைப்போல புல்லையும்‌ 
வைக்கோலையும்‌ தின்னப்‌ பழகிக்கொள்ளும்‌. 
ஏதேன்‌ தோட்டத்திலே, ஆதாமும்‌ ஏவாளும்‌, 
பாவம்‌ செய்து விழுந்துபோவதற்கு முன்பாக, 
அங்கு எல்லா மிருகங்களும்‌ 
சமாதானமாயிருந்தததாக  வேதபண்டிதர்கள்‌ 
சொல்லுகிறார்கள்‌. அப்படிப்பட்ட மேலான 
சமாதானம்‌ கிறிஸ்துவின்‌ ராஜ்யத்தில்‌ 
மறுபடியும்‌ வரும்‌. 

பால்குடிக்கும்‌ குழந்தை விரியன்பாம்பு 
வளையின்மேல்‌ விளையாடும்‌.  பால்மறந்த. 
பிள்ளை கட்டுவிரியன்‌ புற்றிலே தன்‌ கையை 
வைக்கும்‌. சிறுபிள்ளைகளின்‌ பெற்றோர்கள்‌, 
அவர்களை விரியன்‌ பாம்புகளோடும்‌. 
கட்டுவிரியன்களோடும்‌ விளையாடுவதற்கு 
அனுமதிப்பார்கள்‌. விரியன்பாம்பின்‌ 
குட்டிகளாயிருக்கிறவர்கள்‌, 
பரிசுத்தவான்களின்‌ வித்தாக மாறுவார்கள்‌. 
மனுஷருடைய இருதயத்திலே சுவிசேஷம்‌: 
பிரசங்கிக்கப்படும்போது, அவர்களுடைய 
இருதயத்தில்‌ மாற்றமுண்டாகும்‌. அவர்கள்‌ 
இரட்சிக்கப்படுவார்கள்‌. அவர்களுடைய 
துர்க்குணம்‌ நீங்கி, அவர்களுக்குள்‌ நற்குணம்‌: 
நிரம்பியிருக்கும்‌ 
இயேசுகிறிஸ்துவின்‌ 
அவருடைய இரட்சிப்பின்‌ கிருபையினாலும்‌ 
உண்டாகும்‌. 


ராஜ்யத்தில்‌. 


கிறிஸ்துவின்‌ ராஜ்யத்தில்‌ மிகப்பெரிய 
பூமியிலுள்ள 


பட்சிக்கமாட்டார்கள்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அன்பாயிருப்பார்கள்‌. 
ஒருமித்து 
மத்தியிலே. 


ஒருவருக்கொருவர்‌ 
சமாதானமாமிருப்பார்கள்‌. 
கூடிவாழுவார்கள்‌. 
சண்டைகளும்‌ யுத்தங்களும்‌ இருக்காது. 
அவர்களுக்கு யுத்த ஆயுதங்களும்‌ 
தேவைப்படாது. அப்போது அவர்கள்‌ தங்கள்‌ 
யுத்தஆயுதங்களை மண்வெட்டிகளாக 
அடித்து, அவற்றை விவசாயத்திற்கு 
பயன்படுத்துவார்கள்‌. 


கிறிஸ்துவின்‌ ராஜ்யத்தில்‌ எல்லோருக்கும்‌ 
பாதுகாப்பு கிடைக்கும்‌. இயேசுகிறிஸ்துவே 
நம்முடைய பிரதானமேய்ப்பர்‌. அவர்‌ தம்முடைய 
தொழுவத்திலுள்ள எல்லா ஆடுகளையும்‌ 
நன்றாய்‌ பாதுகாத்து பராமரிப்பவர்‌. ஆடுகள்‌ 
ஒன்றுக்கொன்று சண்டையிட்டு, 
ஒன்றையொன்று  அழித்துப்போடாதவாறு, 
அவற்றை கவனமாய்க்‌ கவனிப்பார்‌. 
வெளியிலிருந்து எந்த  சத்துருக்களும்‌ 
தொழுவத்திற்குள்‌ வந்து, தொழுவத்திலுள்ள 
ஆடுகளை  பட்சித்துப்போடாதபடி, நல்ல 
மேய்ப்பர்‌ எல்லா ஆடுகளையும்‌ பாதுகாப்பார்‌. 
கிறிஸ்துவின்‌ ராஜ்யத்தில்‌ எல்லா 
மனுஷருக்கும்‌. பாதுகாப்பு இருக்கும்‌. 
யாருக்கும்‌ உள்ளேமிரந்தோ அல்லது, 
வெளியேயிருந்தோ ஆபத்து வராது. 


கர்த்தருடைய பரிசுத்த பர்வதமெங்கும்‌. 
தீங்கு செய்வார்‌ ஒருவரும்‌ 
இருக்குமாட்டார்கள்‌. அங்கு கேடுசெய்வாரும்‌ 
இருக்கமாட்டார்கள்‌. கர்த்தருடைய 
ஜனங்களெல்லோரும்‌ தீங்குக்கு விலக்கிப்‌ 
பாதுகாக்கப்படுவார்கள்‌. தீங்குக்கு, 
மாத்திரமல்ல, தீங்கைப்பற்றிய பயத்திற்கும்‌ 
விலக்கிப்‌ பாதுகாக்கப்படுவார்கள்‌. 
கிறிஸ்துவின்‌ ராஜ்யத்தில்‌, கர்த்தருடைய 
பிள்ளைகளுக்கு சத்துருவைப்பற்றிய பயமே. 
இருக்காது. 


கிறிஸ்துவின்‌ ராஜ்யத்தில்‌ சமாதானம்‌ 
நிரம்பியிருக்கும்‌. பயம்‌ இருக்காது. 
போதகத்தைக்‌ கேட்க 
ஆயத்தமாயிருப்பார்கள்‌. 
சிறு பிள்ளைகூட 
பாலசிங்கத்தையும்‌. 
காளையையும்‌ நடத்துவான்‌. இதற்கு முன்பு 
இவைகளை நடத்தவேண்டுமென்றால்‌, சரீர 
பெலமுள்ளவர்களாலும்‌,  வலியவர்களாலும்‌: 
மாத்திரமே நடத்த முடியும்‌. இப்போதோ 
அவை herd படுத்திருக்கிறது. தங்கள்‌ 
பகையை மறந்து சமாதானமாய்‌ 
ஒருமித்திருக்கிறது. ஆகையினால்‌ ஒரு சிறு 
பையனால்‌ அவைகளை நடத்த முடிகிறது. 


மனுஷர்‌. 





f= FTE ஏசாயா 
TT 


ல்‌ கிறிஸ்துவின்‌ ராஜ்யத்தில்‌ 
து 


சமாதானம்‌ 


தின்கிறது தேவணைய்பற்தில அறிவு 
எங்கு அதிகமாயிருக்கிறதோ அங்கு 
சமாதானம்‌ அதிகமாயிருக்கும்‌. பூமி 
கர்த்தரை... அறிகிற அறிவினால்‌ 
நிறைந்திருக்கும்‌. இந்த அறிவு 
மனுஷருடைய இருதயங்களில்‌ காணப்படுகிற 
பகைகளையும்‌, வெறுப்புக்களையும்‌, 
பொறாமைகளையும்‌, துர்க்குணங்களையும்‌: 
அவர்களை விட்டு நீக்கிப்போடும்‌. சமுத்திரம்‌ 
ஜலத்தினால்‌ நிறைந்திருக்கிறதுபோல பூமி 
கர்த்தரை அறிகிற அறிவினால்‌ 
நிறைந்திருக்கும்‌. 


மோசேயின்‌ பிரமாணத்தின்‌ மூலமாய்‌ 
தேவனைப்பற்றிய அறிவை ஓரளவு, 
பெற்றுக்கொள்ள முடிந்தது. கிறிஸ்துவின்‌ 
சுவிசேஷத்தின்‌ மூலமாய்‌ தேவனைப்பற்றிய 
அறிவை இன்னும்‌ அதிகமாய்ப்‌ 
பெற்றுக்கொள்ள முடியும்‌. கிறிஸ்துவின்மேல்‌ 
அறிவையும்‌, கர்த்தருக்குப்‌ பயப்படுகிற 
பயத்தையும்‌ அருளும்‌ ஆலியுமாகிய 
கர்த்தருடைய ஆவியானவர்‌ 
தங்கியிருக்கிறார்‌. கிறிஸ்துவின்‌ சுவிசேஷம்‌ 
சமாதானத்தின்‌ சுவிசேஷம்‌. 


மேசியாவின்‌ தாபரஸ்தலம்‌ 
ஏசா 1110-16 


ஏசா 11:10. அக்காலத்திலே, 
ஜனங்களுக்குக்‌ கொடியாக திற்கும்‌ 
ஈகாயின்‌' வேருக்காக ஜாதிகள்‌ 
விசாரித்துக்‌ கேட்பார்கள்‌; அவருடைய 
தாபரஸ்தலம்‌ மகிமையாயிருக்கும்‌. 


ஏகா 11:11. அக்காலத்திலே, ஆண்டவர்‌ 
அசீரியாவிலூம்‌, எகிப்திலும்‌, 
யத்ரோசிலூம்‌, எத்தியோப்பியாவிலும்‌, 
பெர்சியாவிலும்‌, சிநேயாரிலூம்‌, 
ஆமாத்திலும்‌, சமுத்திரத்‌ தீவுகளிலும்‌, 
தம்முடைய ஜனத்தில்‌ 
மீதியானவர்களை மீட்டுக்‌ கொள்ளத்‌ 
திரும்ப இரண்டாம்விகை தமது கரத்தை 
நீட்டி, 


- விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஏசா 1142. ஜாதிகளுக்கு ஒரு 
யை ஏற்றி, இஸ்ரவேலில்‌ 
'துரத்துண்டவர்களைச்‌. சேர்த்து, 
யூதாவில்‌ சிதறடிக்கப்பட்டவர்களை: 
பூமியின்‌ நான்கு திசைகளிலுமிருத்து 
கூட்டுவார்‌. 


ஏசா 11:19. எப்பிராமிமின்‌ பொறாமை 
தீங்கும்‌ யூதாவின்‌ சத்துருக்கள்‌ 
சங்கரிக்கப்படுவார்கள்‌; எப்பிராயீம்‌ 
யூதாவின்‌ மேல்‌ பொறாமையாயிரான்‌, 
யூதா எப்பிராயிமைத்‌ 
துன்பப்படுத்தான்‌. 


ஏசா 1144. அவர்கள்‌. 
ஏகமாய்க்‌ கூடி மேற்கேயிருக்கிற வெல 
ஸ்தருடைய எல்லைகளின்மேல்‌. 
பாய்த்து, கீழ்த்திசையாரைக்‌ 
கொள்ளையிட்டு, ஏதோமின்மேலும்‌ 
மோவாபின்மேலும்‌ கைபோடுவார்கள்‌; 
அம்மோன்‌ புத்திரர்‌ அவர்களுக்குக்‌ 
கீழ்ப்படிவார்கள்‌.. 


ஏசா 11415. எகிப்தின்‌ 
சமுத்திரமுனையைக்‌ கர்த்தர்‌ முற்றிலும்‌ 
அழித்து, தம்முடைய காற்றின்‌ 
வலுமையினால்‌ நதியின்‌ மேல்‌ தமது 
கையை நீட்டி, ஏழாறுகளாகப்‌ பிரித்து, 
ஜனங்கள்‌ கால்நனையாமல்‌ 
கடந்துபோகும்படி. பண்ணுவார்‌. 


இஸ்ரவேலர்‌ எகிப்து 
தேசத்திலிருந்து புறப்பட்டநானில்‌ 
அவர்களுக்கு. இருந்ததுபோல, 
அசீரியாவிலே அவருடைய னத்தில்‌ 
மீதியானவர்களுக்கு. 
பெரும்பாதையிருக்கும்‌. 


மேசியாவின்‌ 
விஸ்தாரமாகுமென்று 
தீர்க்கதரிசனமாகச்‌ 
சனகெரிப்‌ 


ஏசா 11:16. 


அவருடைய ஜனங்களுக்கும்‌ 

பெரிய காரியங்களை 
அடையாளங்களாகச்‌ செய்திருக்கிறார்‌. 
அவர்கள்‌ மத்தியிலே அற்புதங்களையும்‌ 
அதிசயங்களையும்‌ நடந்திருக்கிறார்‌. 





i FTE 
TT 


நூதாதேோத்தில்‌. ப நடைபெற 
அற்புதங்களைப்‌ பார்த்து, கேள்விப்பட்டு, 
அதைக்‌ குறித்து விசாரிப்பதற்காக பக்கத்து 
தேசங்களிலிருந்து ஜாதிகளெல்லோரும்‌ 
யூதாதேசத்திற்கு வருவார்கள்‌. 
சந்தர்ப்பத்தில்தான்‌ 
ராஜாவினுடைய. 
யூதாதேசத்திற்கு வந்தார்கள்‌. 
எருசலேம்‌ ஜனத்தாரிடம்‌ 
கேட்பார்கள்‌. 
தாபரஸ்தலமாகிய 
மகிமையாயிருக்கும்‌. 


அசீரியாவின்‌ ராஜா 
யுத்தம்‌ செய்ய வந்தான்‌. இஸ்ரவேல்‌ 
தேசத்நாருக்கு தோல்வி உண்டாயிற்று. 
இஸ்ரவேலின்‌ பத்து கோத்திரத்தாரும்‌ பல. 
சிதறிப்போய்விட்டார்கள்‌ அவர்கள்‌ 
மறுபடியுமாக தங்கள்‌ தேசத்திற்குத்‌ திரும்பி 


த 
பாபிலோன்‌ 
சேனாபதிகளும்‌ 
புறதாதியாரும்‌ 
விசாரித்து 
கர்த்தருடைய 
எருசலேம்‌ 


சமாரியாவின்மீது 


வருவார்கள்‌. யூதாவின்‌ ராஜா அவர்களுக்குப்‌ 
பாதுகாப்பாயிருப்பார்‌ 
பத்துக்கோத்திரத்தார்‌, 


எந்தெந்த 

ஒடிப்போனார்கள்‌ என்று ஏசாயா விரிவாகச்‌ 
சொல்லுகிறார்‌. அவர்கள்‌ அசீரியா, எகிப்து, 
பத்ரோஸ்‌, எத்தியோப்பியா, பெர்சியா, 
சிநேயார்‌, ஆமாத்‌ ஆகிய தேசங்களுக்கும்‌, 
சமுத்திர தீவுகளுக்கும்‌ ஒடிப்போனார்கள்‌. 
இஸ்ரவேலில்‌ 


கர்த்தரோ 
கூட்டிச்சேர்ப்பார்‌ 


துரத்துண்டவர்களை 
கர்த்தர்‌ தம்முடைய ஜனத்தில்‌. 
மீதியானவர்களை மீட்டுக்கொள்ள திரும்ப 
இரண்டாம்‌ விசை தமது கரத்தை நீட்டுவார்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ எகிப்து தேசத்தில்‌ 
அடிமைகளாகயிருந்தபோது. அவர்களை 
அங்கிருந்து மீட்டுக்கொள்ள கர்த்தர்‌ 
திவிக. நமது காந்த நீப்னா்‌. 
இப்போது கர்த்தர்‌ இஸ்ரவேலி 
துரத்துண்டவர்களை மீட்டுக்கொள்ள. 
திரும்ப இரண்டாம்‌ விசை தமது கரத்தை 
நீட்டுகிறார்‌. இஸ்ரவேலில்‌ 
துரத்துண்டவர்களை தம்மிடமாகச்‌ 
சேர்த்துக்கொள்கிறார்‌. ஜாதிகளுக்கு ஒரு 
கொடியை ஏற்றுகிறார்‌. இஸ்ரவேலில்‌ 
துரத்துண்டவர்களை மாத்திரமல்ல, 
சிதறடிக்கப்பட்டவர்களையும்‌, 

நான்கு திசைகளிலுமிருந்து. 
கூட்டிச்சேர்க்கிறார்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


பல வருஷங்களாக இஸ்ரவேல்‌ 
தேசமும்‌ யூதாதேசமும்‌ பகையோடிருந்தது. 
யூதாவின்மீது எப்பிராயீம்‌ பொறாமைப்பட்டது. 
அவர்களுக்குள்‌ சிநேகம்‌ காணப்படவில்லை, 
ஒருவரையொருவர்‌  சத்துருக்களைப்‌ போல 
பாவித்துக்கொண்டார்கள்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய ஜனத்தில்‌ மிதியானவர்களை 
மீட்டுக்கொள்ளும்போது, இஸ்ரவேலில்‌ 
தூத்துண்டவர்களும்‌, யூதாவில்‌. 
சிதறடிக்கப்பட்டவர்களும்‌, அவர்களுடைய 
காணியாட்சிக்குத்‌ திரும்பி வருவார்கள்‌. 
அப்போது அவர்களுக்கு இடையே பல 
வருஷங்களாக இருந்த பகை நீங்கிப்போகும்‌. 
எப்பிராயீமின்‌ பொறாமை நீங்கும்‌. எப்பிராயீம்‌ 
யூதாவின்மேல்‌ பொறாமையாயிரான்‌. யூதா 
எப்பிராமீமை துன்பப்படுத்தான்‌. யூதாவின்‌ 
சத்துருக்கள்‌ சங்கரிக்கப்படுவார்கள்‌. 


நியாயாதிபதிகளின்‌ 
பெலிஸ்தர்கள்‌ இஸ்ரவேல்‌. 
புத்திரருக்கு சத்துருக்களாகமிருந்தார்கள்‌. 
இஸ்ரவேலின்‌ பன்னிரண்டு கோத்திரத்தாரும்‌ 
ஒன்றுசேர்ந்து, பெலிஸ்தர்மீது 
யுத்தம்பண்ணினார்கள்‌. அதன்பின்பு சமஸ்த 
இஸ்ரவேல்‌ ராஜ்யம்‌, யூதா தேசமென்றும்‌, 
இஸ்ரவேல்‌ தேசமென்றும்‌ இரண்டாய்ப்‌ 
பிரிந்தது. அவர்களிடையே போட்டியும்‌ 
பொறாமையும்‌, யுத்தமும்‌ நடைபெற்றது. 


காலத்தில்‌ 


கர்த்தர்‌ அவர்களை 
கூட்டிச்சேர்த்த பின்பு. 
இடையே இருந்த 


மறுபடியுமாகக்‌ 
அவர்களுக்கு 
கோபம்‌ நீங்கிற்று. 
அவர்கள்‌ மறுபடியும்‌ ஒன்றுசேர்ந்து 
இருவரும்‌ ஏகமாய்க்கூடி, மேற்கேயிருக்கிற 
பெலிஸ்தரோடு யுத்தம்பண்ணுவார்கள்‌. 
அவர்களுடைய எல்லைகளின்மேல்‌ 
இருவரும்‌ ஏகமாய்ப்‌ பாய்வார்கள்‌ 
கீழ்த்திசையாரைக்‌ கொள்ளையிடுவார்கள்‌. 
ஏதோமின்‌ மேலும்‌, மோவாபின்‌ மேலும்‌ கை 
போடுவார்கள்‌. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ இப்போது 
பொறாமையில்லாமல்‌. ஏகமாய்க்‌ 
கூடியிருப்பதினால்‌, அவர்களோடு எதிர்த்து 
நின்று யுத்தம்பண்ண ஒருவராலும்‌ முடியாது. 

அவர்களுக்குக்‌ 





i= ராண 
யாய 


கர்த்தர்‌ தம்முடைய ஜனத்தை 
மீட்டுக்கொள்ள சித்தமுள்ளவராயிருக்கிறார்‌. 
ம்முடைய ஜனத்தில்‌ மீதியானவர்களை 
மீட்டுக்கொள்வதற்கு, ர்த்தர்‌ ந்தக்‌ 
காலத்தையே, 


இஸ்ரவேல்‌ 
விடுவிப்பதற்காக _ 
கரத்தை 
தம்முடைய ஜனத்தில்‌ 
மீட்டுக்கொள்வதற்காக 

தமது கரத்தை நீட்டுகிறார்‌. 

தம்முடைய ஜனத்தோடு கூடயிருக்கும்போது, 
அவர்களுக்கு விரோதமாய்‌ யாரும்‌ எழும்பி 
வரமுடியாது. கர்த்தருடைய ஜனத்தாருக்கு 
எதிர்ப்புகள்‌ மலைகளைப்போல 
பெரிதாயிருந்தாலும்‌, கர்த்தருடைய 
வல்லமையினால்‌ மேடான மலைகள்‌ எல்லாம்‌ 
அவருக்கு முன்பாக சமமான பூமியாகும்‌. 


தாழ்த்தப்பட்டதுபோல தெரியலாம்‌. ஆனாலும்‌ 
கர்த்தருடைய சபைக்கு ஒருபோதும்‌ தோல்வி 
வராது. கர்த்தர்‌ தம்முடைய சபையின்‌ 
மத்தியிலிருக்கிறார்‌. சபைமினுடைய துக்கு 
நாட்கள்‌ முடிந்துபோகும்‌. அவை சீக்கிரத்தில்‌. 
மகிமையின்‌ நாளாகமாறும்‌. கர்த்தருடைய 
பிள்ளைகள்‌ கர்த்தருடைய சர்வவல்லமையை 
நோக்கிப்‌ பார்த்து, தங்களுக்கு விரோதமாய்‌. 
வருகிற பிரச்சனைகளை விசுவாசத்தோடு, 
மேற்கொள்ளவேண்டும்‌. 


மேசியாவின்‌ நாட்களில்‌, 
புறஜாதியாரும்‌ அவருடைய ராஜ்யத்தில்‌ 
சேர்த்துக்கொள்ளப்படுவார்கள்‌. அப்போஸ்தலர்‌ 
பவுல்‌ ரோமாபுரியாருக்கு எழுதின நிருபத்தில்‌ 
ஏசா 1110-ஆவது வசனத்தை இவ்வாறு 
மேற்கோளாக எழுதுகிறார்‌. 

ஈசாயின்‌ வேரும்‌. 
ஆளுப்படிக்கு 


“மேலும்‌, 
புறஜாதியாரை 
எழும்புகிறவருமாகிய ஒருவர்‌ தோன்றுவார்‌; 


அவரிடத்தில்‌ 
நம்பிக்கைவைப்பார்கள்‌ என்று 
சொல்லுகிறான்‌” (ரோம 1522). 


புறஜாதியார்‌ 
ஏசாயா 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


ஏசாயா. தரத்‌ 


சொன்னார்‌. இயேசுகிறிஸ்துவே ஈசாயென்னும்‌ 
அடிமரத்திலிருந்து தோன்றிய துளிர்‌. அவரே 
ஈசாயின்‌ வேர்களிலிருந்து எழும்பிச்‌ 
செழிக்கும்‌ கிளை. 


'எங்கிளையைப்போலவும்‌, வறண்ட 

ந்து துளிர்க்கிற வேரைப்போலவும்‌ 
அவனுக்கு முன்பாக  எழும்புகிறார்‌" 
(ஏசா 53:2). 


ஈசாமின்‌ வேராகிய மேசியா, 
தம்முடைய ஜனங்களுக்கு கொடியாக நிற்பார்‌ 
அவர்களுக்கு அடையாளமாகயிருப்பார்‌. 
இயேசுகிறிஸ்துவை சிலுவையில்‌ 
அறைந்தபோது, பூமியிலிருந்து. 
உயர்த்தப்பட்டார்‌. கிறிஸ்துவானவர்‌ 
பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டபோது, அவர்‌ 
எல்லா ்‌ ்‌ 


அவர்‌ 


"நா பூமியிலிருந்து 
வார்த்த தென்பது. எல்லாரையும்‌. 
என்னிடத்தில்‌. இழுத்துக்கொள்ளுவேன்‌ 
என்றார்‌. தாம்‌ இன்னவிதமான மரணமாய்‌ 
மரிக்கப்போகிறாரென்பதைக்‌  குறிக்கும்படி 
இப்படிச்‌ சொன்னார்‌" (யோவா 12:32,33) 


நித்திய சுவிசே ப்‌ 
மரசங்கம்ண்ணுவதற்கு இயேசுகிறிஸ்துவை 
கொடியாக நிற்கிறார்‌. எல்லா 
ஊழியக்காரர்களுக்கும்‌. கிறிஸ்துவின்‌ 
ஜீவியமே அடையாளமாயும்‌, முன்மாதிரியாயும்‌ 
இருக்கிறது. இயேசுகிறிஸ்து தம்முடைய 
ஜனங்களுக்கு கொடியாகவும்‌ 
அடையாளமாகவும்‌ நிற்பதுபோல, அவருடைய 
ஊழியக்காரர்களும்‌, உலகத்திலுள்ள 
ஜனங்களுக்கு முன்பாக கிறிஸ்துவுக்கு 
சாட்சிகளாக நிற்கவேண்டும்‌. 

ஈசாயின்‌ வேராகிய 
ஜனங்களுக்கு கொடியாக 
அவருக்காக புறஜாதியாரும்‌ விசாரித்துக்‌ 
கேட்பார்கள்‌. அவரைப்பற்றி  கிரேக்கரும்‌. 
“இயேசுவைக்‌ காண விரும்புகிறோம்‌" என்று 
விசாரித்துக்‌ கேட்டார்கள்‌. 


மேசியா 
நிற்கும்போது, 





i al 
TT 
ஆராதனை 


பண்டிகையில்‌ 
செய்யவந்தவர்களில்‌ சில கிரேக்கர்‌ 
இருந்தார்கள்‌. அவர்கள்‌ கலிலேயாநாட்டுப்‌ 


பெத்சாமிதா ஊரானாகிய பிலப்புவினிடத்தில்‌. 
இயேசுவைக்‌ 


அவனை! 
கேட்டுக்கொண்டார்கள்‌" (யோவா 12:20,21). 


காண 
க்‌ 


மேசியாவின்‌ 
மகிமையாயிருக்கும்‌. 
மேசியா ஓய்ந்து அமர்ந்திருப்பது. 
மகிமையாயிருக்குமென்று வேதபண்டிதர்கள்‌ 
வியாக்கியானம்‌ சொல்லுகிறார்கள்‌. மேலும்‌ 
இந்த வாக்கியம்‌ கிறிஸ்துவின்‌ மரணத்தைக்‌ 
குறிப்பதாகவும்‌ சிலர்‌ வியாக்கியானம்‌ 
பண்ணுகிறார்கள்‌. 

இயேசுகிறிஸ்து 
வெற்றி சிறந்தார்‌. அவர்‌ சிலு 
மகிமையடைந்தார்‌. கிறிஸ்துவானவர்‌ பத்து 
உயிர்த்தெழுந்து, பரமேறிப்போனது அவருக்கு 

மகிமையாயிருக்கிறது என்றும்‌ சிலர்‌ 
வியாக்கியானம்‌ சொல்லுகிறார்கள்‌. 


கிறிஸ்துவானவர்‌ பரமேறி, 
பிதாவினுடைய வலதுபாரிசத்தில்‌ அமர்ந்தார்‌. 
இதுவே அவருடைய மகிமையுள்ள 
தாபரஸ்தலம்‌ என்றும்‌ சிலர்‌ வியாக்கியானம்‌ 
சொல்லுகிறார்கள்‌. கிறிஸ்துவின்‌ 
தாபரஸ்தலம்‌ என்பது, அவருடைய சுவிசேஷ. 
சபையைக்‌ குறிக்கிற வாக்கியம்‌ என்றும்‌ சிலர்‌ 
வியாக்கியானம்‌ சொல்லுகிறார்கள்‌. 


கிறிஸ்துவின்‌ ராஜ்யத்தில்‌ யூதரும்‌. 
புறஜாதியாரும்‌ கள்‌ 
கர்த்தர்‌ தம்முடைய 
மீதியானவர்களை தம்முடைய சாதயத்தல்‌ 
கூட்டிச்சேர்ப்பார்‌. மீதியானவர்கள்‌ 
யூதஜனத்தார்‌ மத்தியிலும்‌ இருக்கிறார்கள்‌, 
அவர்கள்‌ புறஜாதி ஜனத்தார்‌ மத்தியிலும்‌ 
இருக்கிறார்கள்‌. இவர்கள்‌ எண்ணிக்கையில்‌ 
கள்‌ கர்த்தர்‌ 
பலத்த கரத்தை நீட்டி 
ண்மை 


தம்மிடமாகச்‌ 
சேர்த்துக்கொள்கிறார்‌. 


நாபாஸ்தகம்‌ 


கர்‌ 
சிதறடிக்கப்பட்டவர்களையும்‌, 
துரத்துண்டவர்களையும்‌ 

தம்முடைய ராஜ்யத்தில்‌ சேர்த்துக்கொள்கிறார்‌. 
புதிய ஏற்பாட்டுக்காலத்தில்‌, யூதர்களுக்கு 
ரோமப்பேரரசு மூலமாய்‌ மிகுந்த 


இன்பமும்‌ உபத்திரவமும்‌ உண்டாயிற்று. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


யூதர்களில்‌ அநேகர்‌ பல தேசங்களுக்கும்‌ 
சிதறிப்போனார்கள்‌. சிதறிப்போன யூதர்களை 
கிறிஸ்துவானவர்‌ தம்முடைய சபையில்‌ 
சேர்த்துக்கொண்டார்‌. 


மேசியாவின்‌ ராஜ்யத்தில்‌ 
எப்பிராமீமுக்கும்‌ இடமிருக்கும்‌, யூதாவுக்கும்‌. 
இடமிருக்கும்‌. எப்பிராமீமின்‌ பொ 
நீங்கும்‌. யூதா 
தன்பப்படுத்தமாட்டான்‌. 
அவர்களுக்கு இடையே கத 
நீங்கும்‌. ஒருவரையொருவர்‌ 
ஆளுகை செய்யவேண்டுமென்று 
முரட்டுக்குணமாயிருக்கமாட்டார்கள்‌. அவர்கள்‌ 
மத்தியில்‌ பகையும்‌ இருக்காது. பொறாமையும்‌ 
இருக்காது. அவர்கள்‌ 
ஒற்றுமையாயிருப்பார்கள்‌. கிறிஸ்துவின்‌ 
ராஜ்யத்தில்‌ யூதரும்‌ புறதாதியாரும்‌ 
ஒற்றுமையாயிருப்பார்கள்‌. இதற்கு 
அடையாளமாக, எப்பிராமீமரும்‌ யூதரும்‌ 
ஒற்றுமையாயிருப்பார்கள்‌ என்று ஏசாயா 
தீர்க்கதரிசி தீர்க்கதரிசனமாய்ச்‌ 
சொல்லுகிறார்‌. 


எப்பிராயீமரும்‌ யூதருமாகிய இருவரும்‌ 

ஏகமாய்க்‌ கூடி பெலிஸ்தருடைய 

எல்லைகளின்‌ மேல்‌ பாய்வார்கள்‌. கழுகு 

சிறகுகளால்‌ பாய்வதுபோல 

பாய்ந்து செல்வார்கள்‌. மேற்கே 

பெலிஸ்தரை ஜெயிப்பார்கள்‌. 

க்‌. கொள்ளையிடுவார்கள்‌. 

மோவாபின்‌ மேலும்‌ 

அம்மோன்‌ புத்திரர்‌ 

கீழ்ப்படிவார்கள்‌ 

ராஜ்யத்தில்‌ எல்லா 

கிறிஸ்துவை விசுவாசிக்கும்‌. 

விசுவாசத்திற்குக்‌ கீழ்ப்படிவார்கள்‌ என்பதை 

ஏசாயா இங்கு அடையாளமாய்ச்‌ 
சொல்லுகிறார்‌. 

சுவிசேஷத்தின்‌ 

தடையாயிருக்கிற எல்லாம்‌. 

வல்லமையினால்‌ அழிந்துபோகும்‌. எகிப்தின்‌ 

சமுத்திர முனையை கர்த்தர்‌ முற்றிலும்‌ 

அழித்துப்போடுவார்‌. தம்முடைய காற்றின்‌ 

வல்லமையினால்‌ நதியின்மே்ல்‌ தமது 

கையை நீட்டுவார்‌. நதி ஏழு ஆறுகளாகப்‌ 

பிரியும்‌. ஜனங்கள்‌ அதன்‌ வழியாக கால்‌ 

நனையாமல்‌ கடந்துபோகும்படி பண்ணுவார்‌. 

யூதரும்‌ புறஜாதியாரும்‌ சுவிசேஷத்தின்‌ 

சபைக்குக்‌ கூட்டிச்சேர்க்கப்படும்போது, 

அவர்கள்‌ வருவதற்குத்‌ தடையாகயிருக்கிற 
எல்லா தடைகளும்‌ நீங்கிப்போகும்‌. 


அடக்கி 


பிரபல்யத்திற்கு 
தேவனுடைய 





ழ்‌ நள 
யாய 


இஸ்ரவேலர்‌ எகிப்து தேசத்திலிருந்து 


தேசத்திற்கு அவர்களை அழைத்‌; 
குருடரும்‌ பெரும்பாதையிலே 
நடந்துவருவார்கள்‌. 


“நான்‌ 


மலைகளையும்‌: 
குன்றுகளையும்‌ பாழாக்கி, அவைகளிலுள்ள 


நான்‌ அவர்களுக்குச்‌ செய்து, அவர்களைக்‌ 
கைவிடாதிருப்பேன்‌" (ஏசா 421576) 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அவாந்தரவெளியிலே. றுகளையும்‌ 
உண்டாக்குவேன்‌. நான்‌. தெரிந்துகொண்ட 
என்‌ ஜனத்தின்‌ தாகத்துக்கு வனாந்தரத்திலே 
தண்ணீர்களையும்‌ அவாந்தரவெளியிலே. 
யும்‌ உண்டாக்குவதினால்‌, 
காட்டுமிருகங்களும்‌, வலுசர்ப்பங்களும்‌, 
கோட்டான்‌. குஞ்சுகளும்‌ என்னைக்‌ 
கனம்பண்ணும்‌" (ஏசா 43:19,20). 


தம்முடைய ஜனத்தின்‌ மீதியானவர்களை 
கர்த்தர்‌... மீட்டுக்கொள்வார்‌. இஸ்ரவேலில்‌ 
தூத்துண்டவர்களையும்‌, யூதாவில்‌ 
சிதறடிக்கப்‌ களையு அவர்களுடைய 
காணியாட்சிக்குக்‌ கூட்டிச்சேர்ப்பார்‌. அவர்கள்‌ 
திரும்பி வரும்போது குதிரைகளின்மேலும்‌, 
இரதங்களின்மேலும்‌, பெரும்பாதையின்‌ 
வழியாக கம்பீரமாய்‌ வருவார்கள்‌. 


ரவேல்‌ புத்திரர்‌ மான 
பாத்தி தத்‌ காணிக்கைகள்‌ த்துல 
ஆலயத்துக்குக்‌ கொண்டுவருகிறதுபோல, 
உங்கள்‌ சகோதரரெல்லாரையும்‌ அவர்கள்‌ 
குதிரைகளின்‌ மேலும்‌, இரதங்களின்‌ மேலும்‌, 
குலாரி வண்டில்களின்மேலும்‌, கோவேறு 
கழுதைகளின்மேலும்‌, வேகமான 
ஒட்டகங்களின்மேலும்‌, சகல 
ஜாதிகளிடத்திலுமிருந்து எருசலேமிலுள்ள 
கர்த்தருக்குக்‌ காணிக்கையாக என்‌ பரிசுத்த 
பர்வதத்திற்குக்‌ கொண்டுவருவார்கள்‌ என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌” (ஏசா 66:20). 





ஏசாய! 


i FTE 
TT 


ஏசாயா இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
இரட்சிப்பை வாக்குப்பண்‌ ணுகிறார்‌. 
அவர்களுடைய இரட்சிப்பு இஸ்ரவேலர்‌ 
எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 
நாளைப்போல இருக்குமென்று ஒப்பிட்டுச்‌ 
சொல்லுகிறார்‌. மோசேயும்‌. இஸ்ரவேல்‌ 
புத்திரரும்‌ செங்கடலை கடந்து போன பின்பு 


தேவனுடைய மதிமையைத்‌ 
பாடினார்கள்‌ (யாத்‌ 159) 


ஈசாமின்‌ வேராகிய மேசியா, ஜனங்களுக்கு 
கொடியாக நிற்கும்‌ நாளிலே, எல்லா 
ஜனத்தாரும்‌ சந்தோஷப்படுவார்கள்‌. 


அந்தநாளிலே, ஒவ்வொரு விசுவாசியும்‌ 
கர்த்தரை துதித்து பாடும்‌ பாடலைப்‌ பாடுவார்‌ 
(ஏசா 121-2). கர்த்தரைத்‌ துதிப்பதற்கு, 
அநேகர்‌ ஒன்றுகூடுவார்கள்‌. கர்த்தர்‌ 
கொடுக்கும்‌ இரட்சிப்பினால்‌ திரளான 
ஜனங்களுக்கு பொதுவான நன்மைகள்‌ 
உண்டாகும்‌ (ஏசா 12:4-6, 


கர்த்தராகிய யேகோவா 
ஏசா 121-3 


ஏசா 12:1, அக்காலத்திலே நீ சொல்வது: 
கர்த்தாவே, நான்‌ உம்மைத்‌ தூதிப்பேன்‌; 
நீர்‌ என்மேல்‌ கோபமாமிருந்தீர்‌; 
ஆனாலும்‌ உம்முடைய கோயம்‌. 
நீங்கிற்று; நீர்‌ என்னைத்‌ தேற்றுகிதீர்‌. 


ஏசா 122. இதோ, தேவனே என்‌ 
இரட்சிப்பு நான்‌ பயப்படாமல்‌ 
நம்பிக்கையாயிருப்யேன்‌; கர்த்தராகிய 
யேகோவா என்‌ பெலனும்‌, என்‌ 
கீதமுமானவர்‌ அவரே எனக்கு 
இரட்சிப்புமானவர்‌. 


ஏகா 12:8. நீங்கன்‌ இரட்சிப்பின்‌ 


ஊரற்றுகவிலிருந்து மகிழ்ச்சியோடே 
தண்ணீர்‌ மொண்டுகொள்வீர்கள்‌. 


- விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


வசனப்பகுதி கர்த்தரைத்‌ 

பாடும்‌ துதியின்‌ கீதத்தின்‌ 
முதலாவது பகுதியாகும்‌. கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கு பெரிய விடுதலையைக்‌ 
கட்டளையிட்டபோது, அவர்கள்‌ கர்த்தரைத்‌ 
துதித்து இந்தத்‌ துதியின்‌ கீதத்தைப்‌ 
பாடுகிறார்கள்‌. இந்த உலகத்தில்‌ 
மேசியாவின்‌ ராஜ்யம்‌ ஸ்தாபிக்கப்படும்போது, 
கிறிஸ்துவின்‌ சபையார்‌ துதியின்‌ இந்த 
கீதத்தை... சந்தோஷமாய்ப்‌ பாடுவார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌. பல தேசங்களிலும்‌: 
சிதறிப்போயிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
மறுபடியுமாய்‌ ஒரே தேசமாக. 
கூட்டிச்சேர்க்கப்படுவார்கள்‌. அப்போது 
அவர்கள்‌ ஏகதொனியோடு, கர்த்தரைத்‌. 
துதித்துப்‌ பாடுவார்கள்‌. 


வார்த்தையில்‌ அவருடைய பிள்ளைகளுக்கு 
ஆசிர்வாதம்‌ இருக்கிறது. கர்த்தருடைய 
கிரியைகள்‌ ஒவ்வொன்றையும்‌ நினைத்து, 
அவருடைய ஜனங்கள்‌ அவரை நன்றியோடு 
துதித்துப்‌ 


செய்த நன்மைகளுக்கு சமமாக, நம்மால்‌ 
அவரை முழுமையாய்த்‌ துதிக்க முடியாது. 
நம்முடைய துதி வார்த்தைகள்‌ 
குறைவுள்ளதாகவே இருக்கும்‌. 

ஏசாயா தீர்க்கதரிசி, துதியின்‌ பாடலை 
ஆரம்பிக்கும்போது, “நீ சொல்வது" என்று 
சொல்லுகிறார்‌. இந்த வாக்கியத்திற்கு 
இல்வாறு சொல்லவேண்டும்‌" என்று பொருள்‌. 
இந்த வாக்கியத்தை அவர்கள்‌ 
"அக்காலத்திலே" சொல்லவேண்டும்‌. 
அக்காலம்‌ என்பது இயேசுகிறிஸ்துவின்‌ 
தொழுவத்திற்குள்‌ திரளான ஜனங்கள்‌ 
கூட்டிச்சேர்க்கப்படுகிற காலத்தைக்‌ குறிக்கும்‌. 
தங்கள்‌ கூடுகளுக்குள்‌ புறாக்கள்‌ 
ஏராளமாய்‌. வந்து சேருவதுபோல, 
கர்த்தருடைய ஜனங்கள்‌ அவருடைய 
சபைக்கு ஏராளமாய்‌ வருவார்கள்‌. அந்த 
நாளைப்பற்றி ஏசாயா “அக்காலத்திலே” 
என்று சொல்லுகிறார்‌. 





f= THE 
TT 


“கர்த்தாவே நான்‌ உம்மைத்‌ துதிப்பேன்‌, 
நீர்‌ என்மேல்‌ கோபமாயிருந்தீர்‌” என்று 
துதியின்‌ பாடல்‌ ஆரம்பமாகிறது. கர்த்தர்‌ 
நம்மீது கோபமாயிருந்தாலும்‌, நம்முடைய 
வாயில்‌ கர்த்தரைத்‌ துதிக்கும்‌ வார்த்தைகள்‌ 
நிரம்பியிருக்கவேண்டும்‌. நாம்‌ எந்த 
சூழ்நிலையிலும்‌ கர்த்தரைத்‌ துதிப்பதை 
நிறுத்திவிடக்கூடாது. கர்த்தர்‌ 
மனுக்குலத்தின்மீது கோபமாயிருக்கிறார்‌. 
ஈசாயின்‌ வேராகிய இயேசகிறிஸ்துவின்‌: 
மூலமாய்‌ தேவனுடைய கோபம்‌ நம்மைவிட்டு 
நீக்கப்பட்டிருக்கிறது. அவரே நம்முடைய 
சமாதானமாயிருக்கிறார்‌. தம்மோடு 
யாரெல்லாம்‌ ஒப்புரவாயிருக்கிறார்களோ, 
அவர்களெல்லோரையும்‌ கர்த்தர்‌ 
தேற்றுகிறார்‌. கர்த்தருடைய கோபம்‌ 
அவர்களைவிட்டு நீங்கும்‌. 

கர்த்தர்‌ சில சமயங்களில்‌ தம்முடைய 
பிள்ளைகளை வனாந்தரமான பகுதிக்கு 


அழைத்துக்கொண்டு போடுகிறார்‌. அங்கு 
அவர்களோடு பட்சயமாய்ப்‌ பேசுவார்‌ 


ஃ இதோ, நான்‌ அவளுக்கு 
த க்காடத அவளை வனாந்தரத்தில்‌. 


அதைத்துக்கொண்டுபேம்‌, 
பட்சமாய்ப்‌ பேசி, 


அவளுக்கு 
திராட்சத்தோட்டங்களையும்‌, நம்பிக்கையின்‌ 
வாசலாக ஆகோரின்‌ பள்ளத்தாக்கையும்‌ 
கொடுப்பேன்‌" (ஓசி 2:14,15) 

கர்த்தருடைய பிள்ளைகள்‌ அவருக்குள்‌ 
சந்தோஷமாயிருக்கவேண்டும்‌. தமக்குள்‌ 
வெற்றி சிறப்பதைப்பற்றி கர்த்தர்‌ தம்முடைய 
பிள்ளைகளுக்குக்‌ கற்றுக்கொடுக்கிறார்‌. 
இதோ, தேவனே என்‌ இரட்சிப்பு” என்று 
கர்த்தருடைய ஜனத்தார்‌ சந்தோஷமாய்ச்‌ 
சொல்லவேண்டும்‌. கிறிஸ்துவானவர்‌ 
நம்முடைய இரட்சகர்‌ மாத்திரமல்ல. அவரால்‌ 
நாம்‌ இரட்சிக்கப்பட்டிருப்பது மாத்திரமல்ல. 
அவரே நம்முடைய இரட்சிப்பாயிருக்கிறார்‌. 
அவரில்‌ நாம்‌ பாதுகாப்பாயிருக்கிறோம்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


நாம்‌ சோதனைகளுக்கு 
நிற்கவேண்டும்‌. 
செய்வதற்கும்‌, 


எதிர்த்து 
கர்த்தருடைய ஊழியத்தைச்‌ 
சோதனைகளை எதிர்த்து 
நிற்பதற்கும்‌, தேவனே நமக்கு பெலத்தைக்‌ 
கொடுப்பார்‌. நாம்‌ எல்லா சூழ்நிலைகளிலும்‌ 
கர்த்தரையே நம்பியிருக்கவேண்டும்‌. 

நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில்‌ 
நமக்கு அநேக உபத்திரவங்கள்‌ உண்டு. 
நாம்‌ பல பாடுகள்‌ வழியாக கடந்து 
செல்லவேண்டும்‌. நம்முடைய வேதனைகள்‌, 
பாடுகள்‌ எல்லாவற்றிலும்‌ கர்த்தரே நமக்கு 
ஆறுதலைக்‌ கொடுப்பார்‌ என்று நாம்‌ 
அவர்மீது நம்பிக்கையாமிருக்கவேண்டும்‌. 
'நான்‌ பயப்படாமல்‌ நம்பிக்கையாயிருப்பேன்‌" 
என்று கர்த்தருடைய பிள்ளைகள்‌ 
பாடவேண்டும்‌. 

“கர்த்தராகிய யேகோவா என்‌ பெலனும்‌, 
என்‌ கீதமுமானவர்‌: அவரே எனக்கு 
இரட்சிப்புமானவர்‌" என்று நாம்‌ பாடவேண்டும்‌. 
கர்த்தர்‌ இரவுவேளையிலே நாம்‌ 
பாடுவதற்கு  கீதங்களைக்‌ கொடுப்பார்‌. 
ஏசாயா தீர்க்கதரிசி கர்த்தரை, “கர்த்தராகிய 
யேகோவா” என்று அழைக்கிறார்‌. யேகோவா 
என்னும்‌ பெயருக்கு “கர்த்தர்‌ நித்தியமானவர்‌, 
அவர்‌ மாறாதவர்‌” என்று பொருள்‌. கர்த்தரை 
நம்புகிறவர்களுக்கு, அவருடைய பெயரின்‌ 
பொருளே ஆறுதலாமிருக்கிறது. அவரே 
நம்முடைய பெலனும்‌, நம்முடைய 
கீதமுமானவர்‌. 

ஆகையினால்‌ நாம்‌ இரட்சிப்பின்‌ 
ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியோடே தண்ணீர்‌ 
மொண்டுகொள்வோம்‌. கர்த்தராகிய 
யேகோவா நம்முடைய பெலனும்‌, நம்முடைய 
கீதமுமான வராயிருப்பதினாலும்‌, அவரே 
நமக்கு இரட்சிப்புமானவராயிருப்பதினாலும்‌, 
நம்மால்‌ இரட்சிப்பின்‌ 
ஊற்றுகளிலிருந்து, மகிழ்ச்சியோடே தண்ணீர்‌ 
மொண்டுகொள்ள முடியும்‌. கர்த்தரே 
தம்முடைய ஜனங்களுக்கு எல்லா 
நன்மைகளின்‌  ஊற்றாகவும்‌, ஊற்றின்‌ 
கண்ணாகவும்‌ இருக்கிறார்‌. ஆகையினால்‌ 
நாம்‌ மகிழ்ச்சியோடே தண்ணீர்‌ 
 மொண்டுகொள்‌ வோம்‌. 





i= FTE 
TT 


தேவனுடைய வாக்குத்தத்தம்‌ நமக்கு 
'வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அவருடைய 
வார்த்தைகளும்‌ பிரமாணங்களும்‌ நமக்கு 
கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவையே நமக்கு 
இரட்சிப்பின்‌ ஊற்றுகள்‌. இவற்றிலிருந்து 
நாம்‌ சியோடே தண்ணீர்‌ 
மொண்டுகொள்ளலாம்‌. 


இஸ்ரவேலின்‌ பரிசுத்தர்‌ 
ஏசா 12:4-6 


ஏசா 124. அக்காலத்திலே நீங்கள்‌. 
சொல்வது: கர்த்தரைத்‌ துதியுங்கள்‌; 
அவர்‌ நாமத்தைத்‌ 
தொழுதுகொள்ளுங்கன்‌; அவருடைய 
செய்கைகளை: 
அறிவியுங்கள்‌; 
உயர்த்ததென்று 
பண்ணுங்கள்‌. 


பிரஸ்தாபம்‌ 


ஏசா 125. 
பண்ணுங்கள்‌, 
கிரியைகளைச்‌ 
பூமியெங்கும்‌ 
என்பீர்கள்‌. 


ஏகா 12:8. 
வாசமாயிருக்கிறவனே, 

சத்தமிட்டுக்‌ கெம்பீரி; 
பரிகத்தர்‌ உன்‌ 
பெரியவராயிருக்கிறார்‌. 


கர்த்தரைக்‌ கீர்த்தனம்‌. 
அவர்‌ மகத்துவமான 


செய்தார்‌ இது 
அறியப்படக்கடவது. 


சீயோனில்‌ 


அக்கை 
நடுவில்‌ 


கர்த்தரைத்‌. துதித்தப்‌ பாடுகிற 
துதியின்‌ கீதத்தில்‌ இது இரண்டாவது 


நாம்‌ 


மற்றவர்களும்‌ அவரைத்‌ 
அவர்களை உற்சாகப்படுத்த 
சீயோனில்‌ 
எருசலேமில்‌ 
கர்த்தரைத்‌ 
ராஜா 


வாசமாயிருக்கிறவர்களும்‌, 
வாசமாயிருக்கிறவர்களும்‌ 
துதிக்கவேண்டும்‌. சனகெரிப்‌ 
எருசலேமுக்கு விரோதமாய்‌ வந்தபோது 
கர்த்தராகிய யேகோவா தம்முடைய 
பிள்ளைகளைப்‌ பாதுகாத்துக்கொண்டார்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


ஆகையினால்‌ 
வாசமாயிருக்கிறவளே, நீ சத்தமிட்டு கெம்பீரி” 
என்று ஏசாயா சொல்லுகிறார்‌. சீயோனில்‌ 
வாசமாயிருக்கிறவர்களை குறிப்பிடுவதற்கு, 
சீயோனில்‌ வாசமாயிருக்கிறவளே" என்று 
பெண்பால்‌ பெயர்ச்சொல்லால்‌ 
குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்குள்‌ 
ஸ்திரீகளும்‌ பெலமுள்ளவர்களாயிருக்க 
வேண்டும்‌. ஸ்திரீகளின்‌ வாயிலிருந்தும்‌, 
கர்த்தரைத்‌ துதிக்கிற துதியின்‌ வார்த்தைகள்‌ 
பரிபூரணமாய்‌. வெளிப்படவேண்டும்‌. 
சனகெரிப்‌ ராஜா எருசலேமுக்கு வெளியே 
முற்றிக்கை போட்டிருக்கிறான்‌. 
இஸ்ரவேலின்‌ பரிசுத்தரோ, தம்முடைய 
ஜனங்களின்‌ நடுவில்‌ பெரியவராயிருக்கிறார்‌. 


ஏசாயா... தீர்க்கதரிசி மறுபடியுமாக, 
அக்காலத்திலே நீங்கள்‌ சொல்வது” என்று, 
அக்காலம்‌ என்பது, 
புத்திரரும்‌, தாவன 
சிறையிருப்பிலிருந்து 
தங்களுடைய 
பசிக்‌ திரும்பி வரும்‌ காலத்தைக்‌ 
குறிக்கும்‌. 
கர்த்தரைத்‌ துதியுங்கள்‌, அவர்‌ 
நாமத்தைத்‌ தொழுதுகொள்ளுங்கள்‌" என்று 
ஏசாயா சொல்லுகிறார்‌. நாம்‌ ஜெபத்தினால்‌ 
கர்த்தரைத்‌ துதிக்கவேண்டும்‌. அவருடைய 
நாமத்தினால்‌ ஜெபிக்கவேண்டும்‌. நாம்‌ 
கர்த்தரோடு பேசினால்‌ மாத்திரம்‌ போதாது. 
நாம்‌ கர்த்தரைப்பற்றி மற்றவர்களிடமும்‌ 
பேசவேண்டும்‌. கர்த்தருடைய நாமம்‌ 
உயர்ந்தது என்று மற்றவர்களிடம்‌ பிரஸ்தாபம்‌ 
பண்ணவேண்டும்‌. கர்த்தருடைய 
நாமத்தைப்பற்றி புறஜாதியாரிடமும்‌ 
அறிவிக்கவேண்டும்‌. 


புறஜாதியாரிடத்தில்‌, 
நாமம்‌ உயர்ந்தது என்று 
பிரஸ்தாபம்பண்ணும்போது. அவர்களும்‌ 
இஸ்ரவேலோடும்‌, இஸ்ரவேலின்‌ தேவனோடும்‌. 
ஐக்கியமாயிருப்பார்கள்‌. அப்போஸ்தலர்கள்‌ 
இயேசுகிறிஸ்துவின்‌ சுவிசேஷத்தை எல்லா 
தேசங்களிலும்‌ பிரசங்கித்தார்கள்‌. 
அவர்களுடைய சுவிசேஷ பிரசங்க ஊழியம்‌ 
எருசலேமில்‌ ஆரம்பமாயிற்று. அப்போது “நீ 
சத்தமிட்டு கெம்பீரி' என்னும்‌ வாக்கியம்‌ 
நிறைவேறிற்று. 


கர்த்தருடைய 





நயம்‌ 
INTERNATIOMAL 


நானே அவர்‌ (வ ந) 
(யோவான்‌ 8:24,28; யோவான்‌ 13:19). 


நான்‌ இருக்கிறேன்‌ 
(யோவான்‌ 8:58). 


முஸ்‌ 


நானே ஆடுகளுக்கு வாசல்‌ 
( am the door of the sheep) 
(யோவான்‌ 10:7). 


நானே வாசல்‌ 
(யோவான்‌ 10:9). 


(am the door) 


நானே நல்ல மேய்ப்பன்‌ (1 ௮ the 
00d shepherd) (யோவான்‌ 101114) 


நானே தேவனுடைய குமாரன்‌ (1 வ 
the Son of God) (யோவான்‌ 10:36) 


நானே உயிர்த்தெழுதலும்‌, 
ஜீவனுமாயிருக்கிறேன்‌ (1 ௮ the 
resurrection, and the life) 
(யோவான்‌ 11:25). 


நானே வழியும்‌, சத்தியமும்‌ 
ஜீவனுமாயிருக்கிறேன்‌ 1 ௮ th 
way, the truth, and the life) 
(யோவான்‌ 14:6). 


நான்‌ மெய்யான திராட்சச்செடி (1 வ 
the true vine) (யோவான்‌ 15 


இயேசு நானே (1 வ 32209) 
(அப்‌ 9:5; அப்‌ 22:8; அப்‌ 26:15) 
நான்‌. இல்பாவும்‌ மெகாவும்‌, 
ஆதியும்‌ அந்தமுமாயிருக்கிறேன்‌ 
(am Alpha and Omega, the 
beginning and the ending) 
(வெளி 


18; வெளி 21%: 
வெளி 22:13) 


(am the first and the last) 
(வெளி 1:1]7; வெளி 2213). 


சதாகாலங்களிலும்‌ உ௰ிரோடிருக்கிறேன்‌ 
(am He that liveth) (வெளி 118). 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


உடன்படிக்கையிலும்‌, 
உடன்படிக்கையிலும்‌ 
அதன்‌ விவரம்‌ வருமாறு : 


QOODNENS 
PUBLISHERS 


நான்‌ தாவீதின்‌ வேரும்‌, 
சந்ததியுமாயிருக்கிறேன்‌ (1 வட the 
root and offspring of David) 
(வெளி 22:16). 

18. நான்‌ பிரகாசமுள்ள விடிவெள்ளியாய்‌ 
இருக்கிறேன்‌. (1 வ (மீ ஸரர்ஜம்‌ 
and morning star) (வெளி 22:16). 

பத்துக்கற்பனைகளைப்பற்றி புதிய 


பழைய 
சொல்லப்பட்டிருக்கிறது. 


லூக்கா 10:27 ஆகிய வசனங்களோடு 
ஒப்பிடுக. 


யாத்‌ 20:4-6 

அப்‌ 15202 

ரோமர்‌ 11 

2கொரி 10:7]4; கலா 5: 
கொலோ 3:5; [யோவான்‌ 5:20 ஆகிய 


வசனங்களோடு ஒப்பிடுக. 


யாத்‌ 20:7 ஆகிய வசனத்தை 
த்‌ மாற்கு 328-29; 
ற்கு ; லூக்கா 1210; 
கொலோ 3: ஆகிய வசனங்களோடு 
ஒப்பிடுக. 


யாத்‌ 20:8-1 ஆகிய வசனங்களை 
ரோமர்‌ 14: கலா 4.9210; 
கொலோ -17 ஆசிய 
வசனங்களோடு ஒப்பிடுக 


யாத்‌ 2012 ஆகிய வசனங்களை 
மத்‌ 15: மத்‌ 19:19; மாற்கு 7:10; 
மாற்கு ; லூக்கா 19:20; 
எபே கொலோ 3:20: 
2தீமோ 3:2 ஆகிய வசனங்களோடு 
ஒப்பிடுக. 


ன 20:13 ஆகிய வசனங்களை 

மாற்கு 10:19; லூக்கா 18:20; 
சோய்‌ 139; யாக்‌ 231; 1பேதுரு 4:15; 
யோவான்‌ 345 ஆகிய வசனங்களோடு 
ஒப்பிடுக. 





ழ்‌ நயனா 
யாய 


சுவிசேஷத்தை நாம்‌ 
ஏற்றுக்கொள்ள வேண்டும்‌. 
நாம்‌ ஏற்றுக்கொண்ட 
மற்றவர்களுக்கும்‌ 
அறிவிக்கவேண்டும்‌. 
உயர்ந்தது என்று 
பிரஸ்தாபம்‌ 
கர்த்தருடைய 
ஜனங்களுக்குள்ளே 


ய தொனி ஜெயதொனியாகிய 
சத்தம விக்கும்‌ க்‌! 32:18) 
ராஜாவின்‌ ஜயகெம்பீரம்‌ நமக்குள்ளே 
இருக்கவேண்டும்‌ (எண்‌ 23:21). பரிசுத்தர்‌ 
செரியவாமிருக்கிறார்‌. அவர்‌ நமது 
மகிமையுள்‌எவர்‌ 
பரிகத்தர்‌ உன்‌ நடுவில்‌ 
என்று ஏசாயா 
அவர்‌ 
பரிசுத்தராயிருப்பதினால்‌. 
பெரியவராயிருக்கிறார்‌ தங்களோடு 
உடன்படிக்கை செய்திருக்கிறவரும்‌ தங்கள்‌ 
நடுவிலே இருக்கிறவரும்‌ பரிசுத்தராகவும்‌: 
பெரியவராகவும்‌ இருப்பது. சீயோனில்‌ 
வாசமாமிருக்கிற ஜனங்களுக்கு மிகுந்த 
சந்தோஷமாயிருக்கிறது. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆகையினால்‌ அவர்கள்‌ 
கெம்பீரிக்கவேண்டும்‌. 

கீர்த்தனம்பண்ணவேண்டும்‌. கர்த்தரைத்‌ 
துதிக்கவேண்டும்‌. அவருடைய நாமத்தைத்‌ 
தொழுதுகொள்ளவேண்டும்‌. கர்த்தருடைய 
செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே 
அறிவிக்கவேண்டும்‌. கர்த்தருடைய நாமம்‌ 
உயர்ந்தது என்று ஜனங்கள்‌ மத்தியில்‌ 
பிரஸ்தாபம்பண்ணவேண்டும்‌. “கர்த்தர்‌ 
மகத்துவமான கிரியைகளைச்‌ செய்தார்‌, இது 
பூமியெங்கும்‌ அறியப்படக்கடவது' என்று 
பூமியெங்கும்‌ சாட்சியாய்ச்‌ சொல்லவேண்டும்‌. 


சத்தமிட்டு 
கர்த்தரைக்‌ 





i= THEN 
WEFT 


ஏசாயா தீர்க்கதரிசி இதுவரையிலும்‌ 
ே 


தீர்க்கதரிசனம்‌. 

இஸ்ரவேல்‌ 

அருகாமையிலிருக்கும்‌ 

ராஜ்யங்கள்மீதும்‌ வரப்போகும்‌ அழிவைப்பற்றி 
சொல்ல ஆரம்பிக்கிறார்‌. பரிசுத்தவான்களின்‌ 
ராஜாவாகமிருக்கிற கர்த்தர்‌, தேசங்களின்‌ 
ராஜாவாகவும்‌ இருக்கிறார்‌. 


ஏசாயா தீர்க்கதரிசி 
மோவாப்‌, தமஸ்கு, எகிப்து. தீரு 

தேசங்களுக்கு விரோதமாய்‌ தீர்க்கதரிசனம்‌ 
சொல்லுகிறார்‌. கர்த்தருக்குப்‌ பயந்த 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு ஆறுதலான 
வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. 
கர்த்தருடைய பிள்ளைகளை அடக்கி 
ஒடுக்கிய அண்டை தேசத்தாருக்கோ அழிவு, 
நியமிக்கப்பட்டிருக்கிறது. துன்மார்க்கருக்கு 
அழிவு வரும்‌. நீதிமான்களுக்கு ஆசீர்வாதம்‌ 


வரும்‌. 
பாபிலோன்‌ தேசத்தார்‌ இஸ்ரவேல்‌ 

ஜனத்தாருக்கு  சத்துருவாயிருக்கிறார்கள்‌. 

மற்ற  தேசங்களைவிட இவர்களே 

கர்த்தருடைய ஜனத்திற்கு வெகுவாய்த்‌ 

நீங்கு. செய்தார்கள்‌. இதனிமித்தமாய்‌ 

கர்த்தர்‌ பாபிலோன்‌ தேசத்தின்மீதும்‌, 

அதன்‌ ராஜா மீதும்‌ தம்முடைய கோபத்தை 

வெளிப்படுத்துகிறார்‌. 

விரோதமாக வரும்‌ 

ஏசாயா 

(ஏசா 134-5). 

தங்களுடைய இரத்தத்தை 

சிந்துவார்கள்‌ (ஏசா 13:6-18). 

சர்வசங்காரமும்‌, சர்வநாசமும்‌, அழிவும்‌ 

வரும்‌ (ஏசா 13:19-22). 


பாபிலோண்மேல்‌ 
பாரம்‌ ஏசா 18:1,2 


வரக்கண்ட. 


ஏசா 184. ஆமோத்சின்‌ குமாரனாகிய 
ஏசாயா பாமிலோன்மேல்‌ 
வரக்கண்டபாரம்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஏசா 18:2. உயர்த்த பர்வதத்தின்மேல்‌ 
கொடியேற்றுங்கள்‌; உரத்த சத்தமிட்டு. 
ஜனங்களை வரவழையுங்கள்‌; அவர்கள்‌ 
பிரபுக்களின்‌ வாசல்களுக்குன்‌ 
நிரவேசிப்பதற்குச்‌ சைகை காட்டுங்கள்‌. 
ஏசாயா தீர்க்கதரிசியின்‌ புஸ்தகத்திற்கு 
'ஆமோத்சின்‌ குமாரனாகிய ஏசாயா கண்ட 
தரிசனம்‌” என்று பொதுவான தலைப்புப்‌ 
பெயர்‌ கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய 
தரிசனத்தின்‌ ஒரு பகுதி பாபிலோன்‌ மேல்‌ 
வரப்போகிற பாரமாகும்‌. “பாரம்‌' என்னும்‌ 
ர்த்தைக்கு பெரும்‌ சுமை என்று பொருள்‌. 
பாபிலோன்‌ தேசத்தார்மீது 
நிகமா ஏற்றப்பட்டிருக்கிறது. இதைச்‌ 
சுமப்பதற்கு கடினம்‌. பாரம்‌" என்னும்‌ 
வாக்கியத்திற்கு, “அவர்கள்‌ கற்றுக்கொள்ள 
வேண்டிய பாடம்‌” என்றும்‌ சிலர்‌ பொருள்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 
பாபிலோன்‌ தேசம்‌ இப்போது அசீரியா 
தேசத்திற்கு அடிமையாயிருக்கிறது. நினிவே 
அசீரியருடைய தலைநகரம்‌. பாபிலோன்‌. 
அசீரியாவுக்கு விரோதமாய்க்‌ கலகம்பண்ணி, 
விடுதலைபெற்று தனி நாடாயிற்று. 
நேபுகாத்நேச்சாருடைய காலத்திலே 
பாபிலோன்‌ தேசம்‌ வல்லமையுள்ள 
தேசமாயிற்று. பாபிலோன்‌ தேசத்திலே 
யூதர்கள்‌ சிறையிருப்பிலிருப்பார்கள்‌ என்று 
ஏசாயா தீர்க்கதரிசி  முன்னறிவிக்கிறார்‌ 
(ஏசா 39:6) 


பாபிலோன்‌ தேசத்தார்‌ 
சத்துருவாய்‌ மாறிவிட்டார்கள்‌. பாபிலோனை 
அழிய்தற்கு, கர்த்தர்‌... பவழன்ன மற்ற 
தேசங்களைப்‌ பயன்படுத்துகிறார்‌. மேதியரும்‌ 
பெர்சியரும்‌ பாபிலோனை  அழிப்பார்கள்‌. 
தரியு, கோரேசு ஆகிய ராஜாக்களின்‌ 
காலத்தில்‌ பாபிலோன்‌ தேசம்‌ முற்றிலுமாய்‌ 
அழிந்துபோகும்‌. 


கர்த்தருக்கு 


ஏசாயா தீர்க்கதரிசி பாபிலோனை 

சொல்லும்போது, “பிரபுக்களின்‌ 
வாசல்கள்‌" என்று சொல்லுகிறார்‌. 
பாபிலோன்‌ தேசத்தில்‌ பிரபுக்களின்‌ வீடுகள்‌ 
ஏராளமாயிருக்கிறது. கர்த்தருடைய 
கோபத்தினால்‌ பாபிலோன்‌ தேசம்‌ எல்லாமே 
அழிந்துபோகும்‌. பாபிலோனின்‌ பிரபுக்கள்‌ 
தான்‌ யூதர்களை அதிகமாய்த்‌ 
துன்பப்படுத்தினார்கள்‌. ஆனால்‌ பாபிலோன்‌ 
மீது தேவனால்‌ உண்டாகும்‌. அழிவு 
வரும்போது. அது முழுதேசத்தின்மீதும்‌ 
வரும்‌. பிரபுக்களும்‌ அழிந்துபோவார்கள்‌. 
சாதாரண ஜனங்களும்‌ அழிந்துபோவார்கள்‌. 





i THE 
TT 


கர்த்தர்‌ வருகிறார்‌ 
ஏசா 18:8-5 


ஏசா 13:3. நான்‌ 
பரிசுத்தமாக்கினவர்களுக்கு கட்டனை 
கொடுத்தேன்‌; என்‌ கோபத்தை 
நிறைவேற்ற என்‌ பராக்கிரமசாலிகனை 
அழைத்தும்‌ இருக்கிறேன்‌; அவர்கள்‌ 
என்‌ மகத்துவத்தினாலே. 
கவிகூருகிறவர்கள்‌ என்கிறார்‌. 


ஏசா 18:4. திரனான ஜனங்களின்‌. 
சுத்தத்துக்கொத்த வெகு கூட்டத்தின்‌ 
இரைச்சலும்‌, கூட்டப்பட்ட 
ஜாதிகளுடைய ராஜ்யங்களின்‌ 
அமனியான இரைச்சலும்‌ மலைகளில்‌ 
கேட்கப்படுகிறது; சேனைகளின்‌ 
கர்த்தர்‌ யுத்தராணுவத்தை 
'இலக்கம்பார்க்கிறார்‌. 


ஏசா 13:5. கர்த்தர்‌ வருகிறார்‌ 
அவருடைய கோபத்தின்‌ ஆயுதங்களும்‌, 
தேசுத்தையெல்லாம்‌ அழிக்க, 
வானங்கவிழ்ந்த: கடையாத்தர 
தேசத்திலிருந்து வருகிறது. 


பாபிலோன்‌ ப்ள அழிப்பதற்கு 
கர்த்தர்‌ ஜாதியாரை 
வரவழைக்கிறார்‌. கை கர்த்தர்‌ 
பரிசுத்தமாக்கியிருக்கிறார்‌ தேவனுடைய 
நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக, 
அவருடைய அநாதி தீர்மானத்தின்‌ பிரகாரம்‌, 
அந்நிய தேசத்தார்‌ தேவனால்‌ 
பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறார்கள்‌. கர்த்தர்‌ 
நியமித்திருக்கிற வேலையைச்‌ செய்வதற்கு 
அவர்கள்‌ வேறுபிரிக்கப்பட்டிருக்கிறார்கள்‌. 

பாபிலோனை  அழிக்கவேண்டுமென்று 
கர்த்தரே இந்த தேசத்தாருக்கு கட்டளை 
கொடுத்திருக்கிறார்‌. பாபிலோ: 
அழிக்கவேண்டுமென்பது 
தேசத்தாருடைய எண்ணமோ, 


ஜாதியாருக்கு கட்டளையாய்க்‌ கொடுக்கிறார்‌. 
அவர்கள்‌ கர்த்தருடைய வார்த்தைக்குக்‌ 
கீழ்ப்படிந்து; அவருடைய கட்டளையை 
நிறைவேற்றுகிறார்கள்‌. பரிசுத்தமான 
யுத்தம்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அந்நிய தேசத்தார்‌ 

திட்டமிடுகிறார்கள்‌. கர்த்தருடைய திட்டமோ 
வேறுவிதமாயிருக்கிறது. பாபிலோன்‌ 
தேசத்தில்‌ கர்த்தருடைய ஜனம்‌ 
அடிமைகளாயிருக்கிறார்கள்‌. அவர்களை 
விடுழ்லைபண்ண வேண்டுமென்பதே 
கர்த்தருடைய திட்டம்‌. தம்முடைய திட்டத்தை 
நிறைவேற்றுவதற்கு கர்த்தர்‌ கோரேசு 
ராஜாவைப்‌ பயன்படுத்துகிறார்‌. அவன்‌ இந்த 
வசனத்தில்‌ “கர்த்தரால்‌ 
பரிசுத்தமாக்கப்பட்டவன்‌” என்று 
கர்த்தருடைய நீதியினால்‌ 
அழைக்கப்படுகிறான்‌. 
“கர்த்தராகிய நான்‌ அபிலேகம்‌ 
முன்பாக 
ராஜாக்களின்‌ 
அவிழ்க்கும்படிக்கும்‌, 

முன்பாக வாசல்கள்‌ 
பூட்டப்படாதிருக்க, கதவுகளைத்‌ 
திறந்துவைக்கும்படிக்கும்‌, அவனைப்‌ பார்த்து, 
அவன்‌ வலதுகையைப்‌ பிடித்துக்கொண்டு, 
அவனுக்குச்‌ சொல்லுகிறதாவது” (ஏசா 4531) 


கோரேசு 
அடையாளமாமிருக்கிறான்‌. 
தேசத்தார்‌ 


வரப்போகிறவருக்கு 
கோரேசு 
கர்த்தருடைய 
ஸராக்கிரமசாலிகள்‌ என்றும்‌ 
அழைக்கப்படுகிறார்கள்‌. இவர்கள்‌ 
கர்த்தருடைய கரத்திலிருந்து பலத்தையும்‌, 
ப்ராக்கிரமத்தையும்‌ பெற்றுக்கொண்டவர்கள்‌. 
அந்தப்‌ பராக்கிரமத்தை இப்போது 
கர்த்தருக்காக  பயன்படுத்தப்போகிறார்கள்‌. 
கர்த்தர்‌ கோரேசு ராஜாவின்‌ வலதுகையைப்‌ 
பிடித்துக்கொண்டு, அவனை வழிநடத்துகிறார்‌. 


கோரேசுக்கு கர்த்தரைப்பற்றிய 
ஞானமில்லை. ஆனாலும்‌ கர்த்தர்‌ 
கோரேசை தம்முடைய ஊழியக்காரனாகப்‌ 
பயன்படுத்தகிறார்‌ 

உன்னைப்‌ பெயர்சொல்லி அழைக்கிற 
இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தர்‌ நானே 
என்று நீ அறியும்டிக்கு,.. நான்‌ என்‌ 
தாசனாகிய யாக்கோபினிமித்தமும்‌, நான்‌ 
தெரிந்துகொண்ட  இஸ்ரவேலினிமித்தமும்‌, 
நான்‌ உன்னைப்‌ பெயர்சொல்லி அழைத்து, 
நீ என்னை அறியாதிருந்தும்‌, உனக்கு நாமம்‌ 
தரித்தேன்‌” (ஏசா 45:3,4). 





ஏசாய! 


i THE 
TT 


கர்த்தர்‌ கோரேசை பெயர்‌ சொல்லி 
அழைத்திருக்கிறார்‌. கோரேசைத்‌ தம்முடைய 
தாசன்‌ என்றும்‌ சொல்லுகிறார்‌. கோரேசு 
தம்மை அறியாதிருந்தும்‌ கர்த்தர்‌ அவனுக்கு 
நாமம்‌ தரிக்கிறார்‌. கோரேசின்‌ சேனை 
மிகவும்‌ பெரியது. அவனிடத்தில்‌ திரளான 
ஜனங்கள்‌ இருக்கிறார்கள்‌. அவனுடைய 
சேனையில்‌ வெகுகூட்டம்‌ இருக்கிறது. 
அவன்‌ பாபிலோனுக்கு விரோதமாய்‌ 
வரும்போது திரளான ஜனங்களின்‌ 
சத்தத்திற்கு ஒத்த. வெகுகூட்டத்தின்‌ 
இரைச்சல்‌ கேட்கப்படும்‌. 

கோரேசின்‌ சேனையிலுள்ளவர்கள்‌ 
மிகுந்த கட்டுப்பாடுள்ளவர்கள்‌. அவர்கள்‌ 
தாறுமாறாக எதையும்‌ செய்யமாட்டார்கள்‌. 
எல்லாவற்றையும்‌ ஒழுங்காயும்‌ கிரமமாயும்‌ 
செய்கிறவர்கள்‌. அவர்கள்‌ மலைகளின்‌ 
வரும்போது, கூட்டப்பட்ட ஜாதிகளுடைய 
ராஜ்யங்களின்‌ அமளியான இரைச்சல்‌ 
கேட்கும்‌, 


கோரேரின்‌ சேலை 
நூரதேசத்திகிருந்து வருகிறது. அவர்கள்‌ 
வானம்‌ கவிழ்ந்த கடையாந்தர 
தேசத்திலிருந்து வருகிறார்கள்‌. அசீரியாவின்‌ 
ம்‌ பாபிலோனுக்கும்‌ பெர்சியாவுக்கும்‌ 
்‌ பரவியிருக்கிறது. 
சேனைகளின்‌ கர்த்தர்‌. யுத்த இராணுவத்தை 
இலக்கம்‌ பார்க்கிறார்‌. கேரேசின்‌ 
சேனையோடு. கர்த்தரும்‌ வருகிறார்‌ 
அவருடைய கோபத்தின்‌ ஆயுதங்கள்‌ 
பாபிலோன்‌ தேசத்தை முற்றிலுமாய்‌ 
அழிப்பதற்கு அவரோடு கூட வருகிறது. 
பாபிலோன்‌ 


பர்வதத்தின்மேல்‌ கொடியேற்றுங்கள்‌ 
சத்தமிட்டு ஜனங்களை 
அவர்கள்‌ பிரபுக்களின்‌ 
பிரவேசிப்பதற்குச்‌ சைகை 
என்று ஏசாயா சொல்லுகிறார்‌. 


கர்த்தரின்‌ 
சமீபமாயிருக்கிறது 
ஏசா 19:6-12. 


13:8. அலறுங்கன்‌, 
சமீபமாயிருக்கிறது, 
சுர்வவல்வைரிடத்திலிருத்து 
கங்காரமாய்‌ வரும்‌. 


கர்த்தரின்‌. 
அது 
மகா 


- விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


ஏசா 13:7. ஆதலால்‌ எல்லாக்‌ கைகளும்‌ 
நெகிழ்த்து, எல்லா மனுஷரின்‌ 
இருதயமும்‌ கரை த்துபோம்‌. 


ஏசா 18:8. அவர்கள்‌ திகிலடைவார்கள்‌; 
வேதனைகளும்‌ வாதைகளும்‌ 
அவர்களைப்‌ பிடிக்கும்‌, 
பின்னைபெறுகிறவனைப்‌ போல்‌ 
'வேதனைப்படுவார்கள்‌; 
ஒருவரையொருவர்‌ பிரமித்துப்‌ 
பார்ப்பார்கள்‌; அவர்கன்‌ முகங்கள்‌: 
நெருப்பான முகங்களாயிருக்கும்‌. 


189. இதோ, தேசத்தைப்‌ 

அதின்‌ பாவிகளை அதிலி. 
ருந்து அழிப்பதற்காகக்‌ கர்த்தருடைய 
நான்‌ கடூரமும்‌, மூர்க்கமும்‌, 
உக்கிரகோபமுமாய்‌ வருகிறது. 


ஏசா 18410. வானத்தின்‌ 
நட்சத்திரங்களும்‌ ராசிகளும்‌ ஒளி 
கொடாதிருக்கும்‌; சூரியன்‌ உதிக்கையில்‌ 
இருண்டுபோம்‌; சந்திரன்‌ ஒளி 
கொடாதிருக்கும்‌. 


ஏசா 1801. பாவத்தினிமித்தம்‌ 
உலகத்தையும்‌, அக்கிரமத்தினிமித்தம்‌ 
துன்மார்க்கரையும்‌ நான்‌ தண்டித்து, 
அகங்காரரின்‌ பெருமையை 
ஒழியப்பண்ணி, கொடியரின்‌ 
இடும்யைத்‌ தாழ்த்துவேன்‌. 

ஏசா 1812. புருஷனைப்‌ 
பசும்பொன்னிலும்‌ மனுஷனை ஓப்பீரின்‌ 
தங்கத்திலும்‌ அபூருவமாக்குவேன்‌. 


மேதியரும்‌ பெர்சியரும்‌ பாபிலோன்‌ 
தேசத்தை அழித்துப்போடுவார்கள்‌. பாபிலோன்‌ 
தேசத்தாருக்கு சர்வநாசமும்‌, 
சர்வசங்காரமும்‌, சர்வதுழிவும்‌ உண்டாகும்‌. 
ஏசாயா தீர்க்கதரிசி பாபிலோன்மீது வரும்‌ 
ன்‌ உக்கிரத்தை விவரமாகச்‌ 
பாபிலோன்‌ தேசத்தார்‌ 
பாதுகாப்பாயிருக்கிறார்கள்‌. 
ஆனால்‌ அவர்கள்மீது கர்த்தரின்‌ கோபம்‌ 
வரப்போகிறது. அவருடைய 
நியாயத்தீர்ப்பின்‌ நாள்‌ அவர்கள்மீது 
சீக்கிரத்தில்‌ வரப்போகிறது. 





i FT 
TT 


ஆகையினால்‌ இப்போது 
அமைதியாகவும்‌. பாதுகபபாகளம்‌ இருக்கிற 
பாபிலோனியர்‌, அலறவேண்டும்‌ என்று 
ஏசாயா சொல்லுகிறார்‌. அங்கள்‌, 
கர்த்தரின்‌ 

சமீபமாயிருக்கிறது, அது சர்வவல்லவரிடத்திி 
ருந்து மகா சங்காரமாய்‌ வரும்‌” என்று 
ஏசாயா பாபிலோனியருக்குச்‌ சொல்லுகிறார்‌. 


ன்‌ நாளாகயிருக்கும்‌. 
ஜனத்தையும்‌ 
தம்முடைய 
சத்துருக்க, 
விசாரிக்கிறார்‌. இதுவே கர்த்தரின்‌ நாள்‌. 
கர்த்தருடைய நாள்‌ கடூரமும்‌, மூர்க்கமும்‌, 
உக்கிர கோபமுமாய்‌ வருகிறது. கர்த்தரின்‌ 
நாள்‌ சமீபமாயிருக்கிறது. கர்த்தர்‌ தம்முடைய 
நாளில்‌ நீதியாய்‌ நியாயம்‌ விசாரிப்பார்‌. 
தம்முடைய பிள்ளைகளுக்கு: தீங்கு 
செய்தவர்களை பழிவாங்குவார்‌. 
கர்த்தருடைய அவருடைய 
சத்துருக்களை பழிவாங்குகிற 
நாளாகயிருக்கும்‌. 
சத்துருக்கள்‌ கர்த்தருடைய 
பிள்ளைகளை மோசமாய்‌. 
அழித்துப்போட்டார்கள்‌. அவர்கள்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரரையும்‌, யூதாவின்‌ புத்திரரையும்‌. 
அழித்து சங்கரித்தார்கள்‌. 


பிள்ளைகளை 
சத்துருக்களை, 
தண்டிப்பார்‌ 
சர்வசங்காரம்பண்ணுவார்‌. 


நாள்‌ 


கர்த்தரின்‌ நாள்‌ வரும்போது எல்லா 
கைகளும்‌ நெகிழ்ந்துபோகும்‌ எல்லா 
மனுஷரின்‌ இருதயமும்‌ கரைந்துபோகும்‌. 
அவர்களிடத்தில்‌ தைரியமும்‌ இருக்காது. 
ஆறுதலும்‌ இருக்காது. ள்‌ 
திகிலடைவார்கள்‌: 

வாதைகளும்‌ அவர்களைப்‌ 


நெருப்பான முகங்களாயிருக்கும்‌. 


பாபிலோன்‌ 
சமாதானத்திகிருந்தபோது 
திரளாய்ப்‌ 
ந்‌ 
இருந்தார்கள்‌. 
அகங்காரமும்‌ 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அவர்கள்‌ கொடியராயும்‌ இடும்புள்ளவராயும்‌ 
இருந்தார்கள்‌. கர்த்தரோ தம்முடைய 
நாளில்‌, “பாவத்தினிமித்தம்‌ உலகத்தையும்‌, 
அக்கிரமத்தினியித்தம்‌. துன்மார்க்கரையும்‌ 
நான்‌ தண்டித்து, அகங்காரரின்‌ பெருமையை 
ஒழியப்பண்ணி, கொடியரின்‌ இடும்பைத்‌ 
தாழ்த்துவேன்‌” என்று சொல்லுகிறார்‌. 
கர்த்தருடைய பயங்கரம்‌ பாபிலோன்‌ 
தேசத்தார்மீது வரும்போது அவர்கள்‌ 
எல்லாருடைய கைகளும்‌ நெகிழ்ந்துபோகும்‌. 
அவர்களால்‌ யுத்த ஆயுதங்களைப்‌ பிடிக்க 
முடியாது. கைகளுக்கு நடுக்கம்‌ கொடுக்கும்‌. 
இருதயம்‌ 
அவர்கள்‌ 
ஒருவரையொருவர்‌ பிரமித்துப்‌ பார்ப்பார்கள்‌. 
ள்‌ தேசத்தாரைப்‌ பார்த்தே 
அவர்களுக்கு மனுஷரைப்‌ 
பயமாயிருக்கும்‌. 


சிவப்பு 
அவர்களுடைய 
கோழைத்தனம்‌. த்‌ வெளிப்படும்‌. 


கர்த்தருடைய நாளில்‌, 
நட்சத்திரங்களும்‌ ராசிகளும்‌ 
கொடாதிருக்கும்‌; சூரியன்‌: 
இருண்டுபோ। 
கொடாதிருக்கும்‌. வானத்தில்‌ 
அதிகமாயிருக்கும்‌. பூமியில்‌ வெளிச்சம்‌ 
இருக்காது. இவையெல்லாமே ஆபத்தான 
காலத்திற்கு அடையாளமாகும்‌. 

கர்த்தர்‌ பாபிலோன்‌ தேசத்தாரின்‌ 
அக்கிரமத்தை விசாரிப்பார்‌. அவர்களுடைய 
பாவத்தையும்‌, அக்கிரமத்தையும்‌, 
பெருமையையும்‌ விசாரிப்பார்‌. அவர்களுடைய 
அகங்காரமும்‌ பெருமையும்‌ ஒளிந்துபோகும்‌. 
அவர்களுடைய த்‌ 
அக்கிரமத்திற்கும்‌, 
தண்டன கடையம்‌, நேகாந்காசு 
அவருடைய குமாரன்‌ பெல்ஷசாத்சாரும்‌ 
தங்கள்‌ பெருமையினால்‌ கர்த்தருடைய 
ஜனங்களை அழித்து 
சங்காரம்பண்ணினார்கள்‌.. தம்முடைய 
ஜனங்களை அழித்த பாபிலோனின்‌. 
ராஜாக்களை கர்த்தர்‌ அழிப்பார்‌. 
அவர்களுடைய பெருமையை 

ப்பண்ணுவார்‌. அவர்களுடைய 
இடும்பைத்‌ தாழ்த்துவார்‌. 





f= FTE 
TT 


பாபிலோன்‌ 
கர்த்தருடைய 


தேசத்தின்மீது 
மகாபயங்கரம்‌ வரும்‌ 
கர்த்தருடைய நாள்‌ பயங்கரமான 
நாளாயிருக்கும்‌. பாபிலோன்‌ தேசத்திலே 
கர்த்தருடைய சங்காரமுண்டாகும்‌. ஏராளமான 
புருஷர்கள்‌ சங்காரமாவார்கள்‌. தேசத்தில்‌ 
புருஷரைப்‌ பார்க்கவே முடியாது. ஒரு. 
காலத்தில்‌ பாபிலோன்‌ தேசத்தில்‌ 
ஏராளமான புருஷர்கள்‌ இருந்தார்கள்‌. 
நேபுகாத்நேச்சாருடைய சேனையின்‌ 
எண்ணிக்கை திரளாயிருந்தது. யுத்தத்திலே. 
ஏராளமான புருஷர்கள்‌ செத்துப்போனார்கள்‌. 


தம்முடைய நாளில்‌ 

புருஷரையெல்லாம்‌. 
தேசத்தில்‌  புருஷருக்கு. 
பாபிலோனில்‌ பசும்பொன்‌ 
தங்கம்‌ இருக்கும்‌ 
இருக்கமாட்டார்கள்‌. 
புருஷர்கள்‌ 
சாபமும்‌ 
பாபிலோன்‌ 


கர்த்தர்‌ 
பாபிலோனிலுள்ள 
அழித்துப்போடுவார்‌. 
பஞ்சமுண்டாகும்‌. 


இருக்கும்‌. ஒப்பேரின்‌ 


பூ 
க்‌ கோபத்தினால்‌ 
தேசத்தில்‌ உண்டாயிற்று. 


கர்த்தருடைய கடுங்கோபத்தின்‌ 
நாள்‌ ஏசா 19:18-16. 

ஏகா 1318. 
சேனைகளின்‌: 
உக்கிரத்தினால்‌ 
கடுங்கோபத்தின்‌ நானிலே பூமி 
தன்னிடத்தைவிட்டு நீங்கும்படி. 
வானத்தை அதிரப்பண்ணுவேன்‌.. 


இதினிமித்தம்‌ 
கர்த்தருடைய 
அவருடைய 


ஏசா 
வெளிமானைப்‌ 
சேர்க்காத: 


1814. துரத்தப்பட்ட 
போலும்‌, யாரும்‌ 
ஆட்டைப்போதும்‌ 
இருப்பார்கள்‌; அவரவர்‌ தங்கள்‌ 
ஜனத்தண்டைக்குப்‌ போகமுகத்தைத்‌ 
திருப்பி, அவரவர்‌ தங்கள்‌ தேசத்துக்கு. 
ஓடிப்போவார்கள்‌.. 


ஏசா 19:15. அகப்பாட்டவனெவனும்‌ 
குத்துண்டு, அவர்களைச்‌: 
சேர்த்திருத்தவனெவனும்‌ பட்டயத்தால்‌ 
விழுவான்‌. 

ஏசா 18:16. அவர்கள்‌ குழத்தைகள்‌ 
அவர்கள்‌ கண்களுக்கு முன்பாக. 
மோதியாடிக்கப்படும்‌; அவர்கள்‌ வீடுகள்‌ 
கொள்ளையிடப்படும்‌; அவர்கள்‌: 
மனைவிகள்‌ அவமானப்படுவார்கள்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


பாபிலோன்‌ 
குழப்பமுண்டாகும்‌. வானம்‌ அதிரும்போது 
பூமியிலே குழப்பமுண்டாவதுபோல, 
பாபிலோன்‌ தேசத்திலே குழப்பமுண்டாகும்‌. 
சேனைகளின்‌ கர்த்தர்‌ தம்முடைய உக்கிர 
கோபத்திலிருப்பார்‌. அவருடைய 
கடுங்கோபத்தின்‌ நாள்‌ சீக்கிரத்தில்‌ வரும்‌. 
அப்போது கர்த்தர்‌ பாபிலோனை தம்முடைய 
நீதியினால்‌ விசாரிப்பார்‌ அவர்களைத்‌ 
தண்டிப்பார்‌. அவர்களுடய அகங்காரத்தையும்‌ 
பெருமையையும்‌ ஒழியப்பண்ணுவார்‌ 
அவர்களுடைய இடும்பைத்‌ தாழ்த்துவார்‌. 
பூமி தன்னிடத்தை விட்டு நீங்கும்படி 
வானத்தை 

பூமியதிர்ச்சிகள்‌ 

தேசத்தின்மது ௯ கர்த்தருடைய கடுங்கோபத்தின்‌ 
நாள்‌ வரும்போது, அவர்களுக்கு 
சர்வநாசமுண்டாகும்‌. 


பாபிலோனியர்கள்‌ ஒரு 
கெர்ச்சிக்கிற சிங்கம்போல 
கம்பீரமாயிருந்தார்கள்‌. சுற்றி அலைகிற 
கரடிகளைப்போல திரிந்தார்கள்‌. ஆனால்‌ 
இப்போதோ. அவர்கள்‌ துரத்தப்பட்ட 
வெளிமானைப்போலவும்‌, யாரும்‌ சேர்க்காத 
ஆட்டைப்போலும்‌ இருக்கிறார்கள்‌. 
பாபிலோன்‌ தேசத்து சேனையில்‌ பல 
தேசத்தைச்‌ சேர்ந்தவர்களும்‌ இருக்கிறார்கள்‌. 
அவர்களை பயம்‌ பிடித்துக்கொள்ளும்‌ 
அவரவர்‌ தங்கள்‌ ஜனத்தண்டைக்குப்போக 
தங்கள்‌ முகத்தைத்‌ திருப்புவார்கள்‌. அவரவர்‌ 
ஒடிப்போவார்கள்‌. 

ன்‌ கர்த்தருடைய 


காத்த எதிர்த்து நிற்கமுடியாது. 

பாபிலோன்‌ தேசத்தில்‌ எங்கு 
பார்த்தாலும்‌ இரத்தமும்‌ பயங்கரமும்‌. 
அதிகமாயிருக்கும்‌. பட்டயம்‌ எங்கெல்லாம்‌ 
அழிக்கிறதோ 


காலத்தில்‌ 


பெறுகிறவன்‌ இரக்கம்‌ காண்பிக்கமாட்டான்‌. 
எல்லா சத்துருக்களையும்‌ பட்டயத்தால்‌ 
கொன்றுபோடுவான்‌. ஒருவனையும்‌ தன்‌ 
பட்டயத்திற்குத்‌ தப்ப விடமாட்டான்‌ 
பாபிலோன்‌ தேசத்திற்கு உதவியாய்‌ வருகிற 
தேசத்தாரையும்‌ கர்த்தர்‌ அழித்துப்போடுவார்‌. 
ப குத்துண்டு, 
சேர்ந்திருந்தவனெவனும்‌ 





ஏசாய! 


f= THEN 
TT 


அன்பு, இரக்கம்‌, பாசம்‌, 
நேசம்‌ ஆகியவற்றிற்கு இடமேயில்லை. 
யுத்தகளத்தில்‌ பட்டயத்தால்‌ 
சங்காரமும்‌, அழிவும்‌ உண்டாகும்‌. 
யுத்தம்பண்‌ ணுகிறவர்களிடத்தில்‌ மனுஷநேயம்‌ 
இருக்காது. சிறுகுழந்தைகளைக்கூட 
பாறைகளில்‌ மோதியடித்துவிடுவார்கள்‌. 
ஸ்திரீகளை அவமானப்படுத்துவார்கள்‌. 
இப்படிப்பட்ட சம்பவங்கள்‌ யுத்தநாட்களில்‌: 
பொதுவாக காணப்படும்‌. அந்த பயங்கர 
சம்பவங்கள்‌ பாபிலோன்‌ தேசமெங்கும்‌. 
காணப்படும்‌. அவர்கள்‌ குழந்தைகள்‌ அவர்கள்‌ 
கண்களுக்கு முன்பாக மோதியடிக்கப்படும்‌; 
அவர்கள்‌ வீடுகள்‌ கொள்ளையிடப்படும்‌: 
அவர்கள்‌ மனைவிகள்‌ அவமானப்படுவார்கள்‌. 


மேதியர்‌ 
ஏசா 18:17,18 


ஏகா 19:17. இதேர, நான்‌ அவர்களுக்கு. 
விரோதமாய்‌ மேதியரை எழுப்புவேன்‌; 
அவர்கள்‌ வெள்ளியை மதியாமலும்‌, 
பொன்னின்மேல்‌ பிரியப்படாமலும்‌, 


ஏசா 18:18. வில்லுகனால்‌ இனைஞரைச்‌ 
சிதைத்துவிடுவார்கன்‌; கர்ப்பக்கனியின்‌ 
மேல்‌ அவர்கள்‌ 'இரங்குவதில்லை; 
அவர்கள்‌... கண்‌. பின்னைகளைத்‌ 
தப்பவிடு வதூமில்லை. 


மேதியர்கள்‌ பாபிலோன்‌ தேசத்தின்மீது. 
யுத்தம்‌ பண்ண வருவார்கள்‌. அவர்கள்‌ 
பண ஆசையில்லாதவர்கள்‌. வர்கள்‌ 
வெள்ளியை மதிக்கமாட்டார்கள்‌. 
பொன்னின்மேல்‌ பிரியப்படவும்‌ மாட்டார்கள்‌. 
ஒரு  தேசத்தின்மீது யுத்தம்பண்ண 
வரும்போது, யுத்தத்தில்‌ 
வெற்றிபெறவேண்டுமென்பதே. ம்‌ 
'நோக்கமாயிருக்கும்‌. மேதியர்கள்‌ 
யுத்தப்பண்ணும்போது ஈவு இரக்கம்‌ எதுவும்‌ 
பார்க்கமாட்டார்கள்‌. 


மேதியர்கள்‌ தங்கள்‌ வில்லுகளால்‌. 
இளைஞரரைச்‌ சிதைத்துவிடுவார்கள்‌. 
இளைஞர்கள்‌ வருங்காலத்தை: 
கட்டியெழுப்பப்போகிறவர்கள்‌. ள்‌ 
அப்படிப்பட்ட இளைஞர்களைத்‌ தேடிப்பார்த்து. 
கொன்றுபோடுவார்கள்‌. இளைஞர்கள்‌ 
செத்துப்போனால்‌, அந்த தேசத்தை திரும்பவும்‌: 
கட்டியெழுப்புவது கடினமாயிருக்கும்‌. 


- விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இளைஞர்களை சிதைத்துவிடுவதோடு , 
கர்ப்பக்கனியின்மேலும்‌ அவர்கள்‌ 
இரங்குவதில்லை. இனிமேல்‌ பிறக்கப்போகிற 
பிள்ளைகள்‌ வருங்காலத்தை 
கட்டியெழுப்புவார்கள்‌ என்று நினைத்து, 
அவர்களையும்‌ கொன்றுபோடுவார்கள்‌. 
அவர்களுடைய கண்‌ பிள்ளைகளை 
தப்பவிடுவதில்லை. 

இளைஞர்கள்‌ 
சிறுபிள்ளைகள்மீதும்‌ அவர்கள்‌ 
காண்பிக்காமல்‌, 
கொன்றுபோடுவார்கள்‌. அப்படிப்பட்ட 
இரக்கமில்லாத மேதியரை கர்த்தர்‌ 
பாபிலோன்‌ தேசத்திற்கு விரோதமாய்‌ 
அனுப்புவார்‌. 


பாபிலோன்‌ 
ஏசா 13:19-22 


மீதும்‌, 
இரக்கம்‌ 


அவர்களைக்‌ 


ஏசா 18:19. ராஜ்யங்களுக்குன்‌. 
அலங்காரமும்‌, கல்தேயருடைய பிர தான 
மகிமையுமாகிய பாபிலோனானது. 
தேவனால்‌ சோதோமும்‌ கொமோராவும்‌ 
கவிழ்க்கப்பட்டதுபோல கவிழ்க்கப்படும்‌. 
ஏசா 1820, இனி ஒருபோதும்‌ அதில்‌ 
ஒருவரும்‌ குடியேறுவதுமில்லை, 
தலைமுறைதோறும்‌ அதில்‌ ஒருவரும்‌ 
தங்கித்‌ தரிப்பதுமிலலை அங்கே 
அரபியன்‌ கூடாரம்‌ போடுவதுமில்லை; 

மத்தையை 


18:21. காட்டுமிருகங்கன்‌ அங்கே 
படுத்துக்கொள்ளும்‌; ஊளையிடும்‌. 
பிராணிகள்‌ அவர்கள்‌ வீடுகளை 
நிரப்பும்‌ கோட்டான்‌௧ன்‌ அங்கே 
குடிகொள்ளும்‌; காட்டாடு அங்கே 
துள்ளும்‌. 

ஏசா 18:22, அவர்கள்‌ பாழான 
மானிகைகளில்‌ ஓரிகன்‌ ஊனையிடும்‌; 
வலுசர்ப்பங்கள்‌ அவர்கள்‌ 
செல்விக்கையான. அரமணைகளில்‌. 
ஏகமாய்க்‌ கூடும்‌; அதின்‌ காலம்‌ சீக்கிரம்‌ 
வரும்‌, அதின்‌ நாட்கன்‌ தீடித்திராது 
என்கிறார்‌. 





i ETHER 
TT 


தேசத்திற்கு. மேதியர்‌ 
பெர்சியர்‌ மூலமாகவும்‌ 


பாபிலோன்‌ நகரம்‌ 

அழைக்கப்படுகிறது. 

ராஜ்யங்களுக்கு மகிமையாகவும்‌ 

குல்தேயருக்கு அலங்காரமாகவும்‌ இருக்கிறது. 

பாபிலோன்‌ நகரம்‌ இப்போது ராஜ்யங்களின்‌ 
நாயகி என்று அழைக்கப்படுகிறது (ஏசா 

47:5), பாபிலோன்‌ நகரம்‌ பூமி முழுவதும்‌ 
புகழும்‌ புகழ்ச்சியுமாயிருக்கிறது (எரே 51:41. 


ஈஜாவே, நீர்‌ 
ராஜாவாயிருக்கிறிர்‌: பரலோகத்தின்‌ 
உக்கு சாஜரீகத்தையும்‌ பராக்கிரத்தையும்‌ 

அருளினார்‌ 


மிருகங்களையும்‌ ஆகாயத்துப்‌ 
பறவைகளையும்‌ அவர்‌ உமது கையில்‌ 
ஒப்புக்கொடுத்து. உம்மை 
அவைகளையெல்லாம்‌ ஆளும்படி செய்தார்‌ 
பொன்னான அந்தத்‌ தலை நீரே” (தானி 
2:37.38) 


ராஜாதி 
தேவன்‌ 


மகிமையான பாபிலோன்‌ நகரம்‌, 
கர்த்தருடைய கடுங்கோபத்தின்‌ நாளிலே, 
துரத்தப்பட்ட வெளிமானைப்போல்‌ இருக்கும்‌. 
அதன்‌ அழகும்‌ மகிமையும்‌ 
நீங்கிப்போகும்‌. பாபிலோன்‌ 
அழிந்துபோகும்‌ 

தீர்க்கதரிசனம்‌ 

பாபிலோனுக்கு 

மகாசங்காரமாயிருக்கும்‌. 


தேவன்‌ 

கொமோராவையும்‌ கவிழ்த்துப்போட்டார்‌. 
அதுபோலவே கர்த்தர்‌ பாமிலோனையும்‌ 
கவிழ்த்துப்போடுவார்‌. பாபிலோன்‌ இப்போது 
ராஜ்யங்களுக்குள்‌ அலங்காரமாயிருக்கிறது. 
அது கல்தேயருடைய பிரதான 
மகிமையாயிருக்கிறது. கர்த்தர்‌ 
பாபிலோனைக்‌ கவிழ்த்துப்போடும்போது அது. 
ஒன்றுமில்லாமல்‌ போகும்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


பாபிலோன்மீது  கோரேசு ராஜாவும்‌, 
தரியு ராஜாவும்‌ யுத்தம்பண்ண வந்தார்கள்‌. 
ஆனால்‌ அவர்கள்‌ இருவருமே 


ஓரளவு அழித்துவிட்டு 
விட்டுவிட்டார்கள்‌. 
மேதிய பெர்சிய 
ராஜாவாயிருந்த பெல்ஷாத்சார்‌ 
முற்றிலுமாய்‌ 


ஏசாயா தீர்க்கதரிசி பாபிலோன்‌ 
நகரத்தின்‌ அழிவை தீர்க்கதரிசனமாய்ச்‌ 
சொல்லுகிறார்‌. "இனி ஒருபோதும்‌ 
அதில்‌ ஒருவரும்‌ குடியேறுவதுமில்லை, 
தலைமுறைதோறும்‌ அதில்‌ ஒருவரும்‌ தங்கித்‌ 
தரிப்பதுமில்லை; அங்கே அரபியன்‌ கூடாரம்‌. 
போடுவதுமில்லை; அங்கே மேய்ப்பர்‌ 
மந்தையை மறிப்பதுமில்லை' என்று ஏசாயா 


கு விரோதமாக 
கர்த்தருடைய வார்த்தை வெளிப்பட்டது. 
நினிவே நகரம்‌ அழிந்துபோகும்‌. அங்கு 
ஒருவரும்‌ குடியிருக்கமாட்டார்கள்‌ என்று 
கர்த்தர்‌ நினிவேமின்‌ அழிவைப்பற்றிச்‌ 
சொன்னார்‌. நினிவேமிலே மனுஷர்‌ 
குடிமிராமல்‌ போனாலும்‌, அந்தப்‌ 
பட்டணத்தின்‌ நடுவில்‌ ஆட்டுமந்தைகளும்‌, 
மாட்டுமந்தைகளும்‌ தங்கியிருக்கும்‌. ஆனால்‌ 
பாபிலோன்‌ நகரத்நிலோ, மனுஷரும்‌ 
குடியிருக்கமாட்டார்கள்‌. அங்கே மேய்ப்பரும்‌ 
மந்தையை மேய்க்கமாட்டார்கள்‌. அங்கே 
அரபியன்‌ கூடாரம்‌ போடமாட்டான்‌. 
பாபிலோன்‌ தேசம்‌ அழிந்த பின்பு. ங்‌ 
ஆடுமாடுகள்‌ 

இருக்காது. 

அழிந்துபோகும்‌. 





ழ்‌ நள 
யாய 


பாபிலோன்‌ நகரத்தில்‌ 


மந்தையும்‌ 

ஆகையினால்‌ அங்கே காட்டுமிருகங்கள்‌ 
வந்து படுத்துக்கொள்ளும்‌. ஊளையிடும்‌ 
பிராணிகள்‌ அவர்கள்‌ வீடுகளை நிரப்பும்‌, 
கோட்டான்கள்‌. அங்கே குடிகொள்ளும்‌! 
காட்டாடு அங்கே துள்ளும்‌. பாபிலோன்‌ 
தேசத்திற்குள்‌ மேதியரும்‌ பெர்சியரும்‌ வந்து 
பாபிலோனியரை பயமுறுத்தினார்கள்‌.. 
இப்போது பாபிலோன்‌ தேசத்திற்குள்ளேயே 
காட்டு மிருகங்களும்‌, ஊளையிடும்‌ 
பிராணிகளும்‌ ஏராளமாய்‌. 
குடிகொண்டிருக்கிறது. இவை 
பாபிலோனியரைப்‌ பயமுறுத்துகிறது. 


பாபிலோன்‌ நகரம்‌ 


மனுஒரும்‌ 
ட்டார்கள்‌. 


முப்பது மைல்‌: 


வள்‌ அத போட்ப்கம்‌ நகரம்‌ 
முழுவதும்‌ ஒன்றுமில்லாமல்‌ போயிற்று. 
நேபுகாத்நேச்சரின்‌ அரண்மனை 
இடிந்துபோய்க்‌ கிடக்கிறது. ராஜா ஒரு 
காலத்தில்‌ தன்னுடைய அரண்மனையில்‌, 
சிங்காசனத்தில்மேல்‌ கெம்பீரமாய்‌ 
வீற்றிருந்தான்‌. இப்போது அவனுடைய 
மாளிகை பாழாய்க்‌ கிடக்கிறது. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பாழான மாளிகையில்‌: 
ஊளையிடுகிறது. 

அரமணையில்‌ கடன ரத 
காலத்தில்‌ ன்‌ 
நேபுகாத்நேச்சாரின்‌ 

அடையாளமாயிருந்தது. 

வலுசர்ப்பங்கள்‌ ஏகமாய்க்‌ கூடும்‌ இடமாகவும்‌, 
ஒரிகள்‌ ஊளையிடும்‌ இடமாகவும்‌ இருக்கிறது. 


பாபிலோன்‌ தேசத்திற்கு சீக்கிரம்‌ 
அழிவு வரும்‌. “அதின்‌ நாட்கள்‌ நீடித்திராது' 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. பாபிலோன்‌ 
தேசத்தின்‌ அழிவு, கர்த்தருடைய ஜனத்திற்கு 
ஆறுதலாயும்‌ ஆதரவாயும்‌ இருக்கிறது. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ பாபிலோன்‌ தேசத்தில்‌ 
சிறையிருப்பிலே. இருக்கிறார்கள்‌ 
பாபிலோனியர்கள்‌ கர்த்தருடைய ஜனத்தை 
ஒடுக்குகிறார்கள்‌. பாபிலோன்‌ அழிந்தால்‌, 
கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விடுதலை 
கிடைக்கும்‌. ஏசாயா தீர்க்கதரிசி 
கர்த்தருடைய வார்த்தையை 
தீர்க்கதரிசனமாகச்‌ சொல்லுகிறார்‌. ஏசாயா 
இந்த வார்த்தையைச்‌ சொல்லி இருநூறு 
வருஷங்களுக்குப்‌ பின்பு, அவர்‌ சொன்ன 
தீர்க்கதரிசனம்‌ அப்படியே நிறைவேறிற்று. 
பாபிலோன்‌ தேசம்‌ முற்றிலுமாய்‌ அழிந்தது. 
மேதியரும்‌ பெர்சியரும்‌ பாபிலோன்‌ நகரத்தை 
தீமிட்டுக்கொளுத்திவிட்டார்கள்‌. 





f= FTN 
TT 


ஏசாயா தீர்க்கதரிசி பாபிலோன்மீது. 
வரும்‌ பாரத்தைப்பற்றி இன்னும்‌ அதிகமாய்ச்‌ 
சொல்லுகிறார்‌. இஸ்ரவேலின்‌ 
பாபிலோன்‌ தேசத்தாரிடம்‌ 
(ஏசா 141-3). பாபிலோனின்‌ 
தாழ்த்தப்படுவான்‌ (ஏசா 14:4-20), 
பாபிலோன்‌ தேசத்தார்‌ எல்லோரும்‌ 
சங்காரமாவார்கள்‌ (ஏசா 14:21-23). 


அழிவு 

ஏசாயா தீர்க்கதரிசனமாய்ச்‌ 

இந்த தீர்க்கதரிசனம்‌ 

நிறைவேறும்‌. அசீரியர்கள்‌ 

யூதாவுக்கு விரோதமாக வந்தார்கள்‌ 

அவர்கள்‌ அழிந்துபோவார்கள்‌. அசீரியரின்‌ 

அழிவு, பாபிலோனியரின்‌ அழிவுக்கு 

அடையாளமாயிருக்கிறது. இது பாபிலோனியர்‌ 

நிச்சயமாய்‌ அழிந்துபோவார்கள்‌ என்பதை 
உறுதிபண்ணுகிறது (ஏசா 14:24-27). 


டைபெறும்‌ யுத்தத்தில்‌ 
ச சாதா? வான்‌, அதவ எள்‌ 
ஏசாயா முன்னறிலிக்கிறார்‌. இதனால்‌ 
கர்த்தருடைய ஜனங்களுக்கு மிகுந்த 
ஆசீர்வாதங்களும்‌ நன்மைகளும்‌ 
உண்டாகும்‌ (ஏசா 14:28-32). 


கர்த்தர்‌ யாக்கோபுக்கு இரங்குவார்‌ ஏசா 
141-3 


ஏசா 1441. 
இரங்கி, 
தெரித்து 
அவர்கள்‌ 
'தாபரிக்கப்பண்ணுவார்‌; 
அவர்களோடு. 
யாக்கோபின்‌: 
கூடிக்கொள்வார்கள்‌.. 


கர்த்தர்‌ யாக்கோபுக்கு 
பின்னும்‌ இஸ்ரவேலரைத்‌ 
கொண்டு, அவர்களை 
தேசத்திலே 
அத்தியரும்‌ 
சேர்க்கையாகி, 
வம்சத்தோடே. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஏசா 14:2. ஜனங்கள்‌ அவர்களை 
அழைத்துக்‌ கொண்டுபோய்‌ அவர்கள்‌: 
ஸ்தானத்தில்‌ விடுவார்கள்‌; இஸ்ரவேல்‌ 
வம்சத்தார்‌ கர்த்தருடைய தேசத்திலே. 
அவர்களை வேலைக்காரராகவும்‌ 
வேலைக்காரிகனாகவும்‌ கையாண்டு, 
தங்களைச்‌ சிறையாக்கினவர்களைச்‌. 
சிறையாக்கி, தங்களை 
ஓடுக்கினவச்களை ஆளுவார்கள்‌. 


ஏசா 148. கர்த்தர்‌ உன்‌ துக்கத்தையும்‌, 
உன்‌ தத்தவிப்பையும்‌, தீ 
அடிமையாக்கப்பட்டிருந்த கடினமான 
அடிமைத்தனத்தையும்‌ நீக்கி, உன்னை 
இனணைப்பாறப்பண்ணும்‌ அக்காலத்திலே, 


பாபிலோன்‌ அழிந்துபோகும்‌. 


- கர்த்தர்‌ 
தம்முடைய 


ஜனங்களுக்கு கிருபையும்‌ 
இரக்கமும்‌ காண்பிப்பார்‌. பாபிலோனியர்கள்‌ 
கர்த்தருடைய ஜனத்தை 
சேதப்பு்தார்கள தம்முடைய ஜனத்தைத்‌ 
பாபிலோன்‌ தேசத்தாரை 
கர்த்தர்‌ த்க்‌ பாபிலோனின்‌ நுகம்‌ 
கர்த்தருடைய ஜனத்தார்மீது பல 
வருஷங்களாக சுமத்தப்பட்டிருந்தது. கர்த்தரோ 
தம்முடைய பிள்ளைகளின்‌ கழுத்திலிருக்கிற 
பாபிலோனின்‌ நுகத்தை முறித்துப்போடுவார்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய ஜனத்தை பாபிலோனிய 
சிறையிருப்பிலிருந்து விடுதலை பண்ணுவார்‌. 


யாக்கோபுக்கு வ்‌ 

அவர்‌ இஸ்ரவேலைத்‌ 
தெரிந்துகொள்வார்‌. அவர்களுக்கு 
தம்முடைய கிருபையையும்‌, இரக்கத்தையும்‌ 
காண்பிப்பார்‌. யாக்கோபின்‌ சந்ததியார்‌ 
இப்போது பாபிலோன்‌ தேசத்திலே. 
சிறையிலிருப்பிலிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
சிறிதுகாலம்‌ கர்த்தரை மறுதலித்து, அவரை 
விட்டு தூரமாய்‌ விலகிப்போனார்கள்‌. 
ஆனாலும்‌ கர்த்தர்‌ தம்முடைய ஜனமாகிய 
இஸ்ரவேல்‌ புத்திரரை கைவிடமாட்டார்‌. 
அவர்களை மறுபடியுமாய்த்‌ 


தெரிந்துகொள்வார்‌. 





i THE 
TT 


யாத்‌ 20:14 ஆகிய வசனங்களை 
மத்‌ 527-32; மத்‌ 19938; 
மாற்கு 1031-12, 19; லூக்கா 1648; 
லூக்கா 18:20: ரோமர்‌ 2:22; 
ரோமர்‌ 13:9; கலா 5:9; யாக்‌ 231 
ஆகிய வசனங்களோடு ஒப்பிடுக. 


யாத்‌ 2015 
மத்‌ 19187 
லூக்கா 18:20; 
ரோமர்‌ 13:9; எபே 

வசனங்களோடு ஒப்பிடுக. 


ஆகிய வசனங்களை 
மாற்கு 1099; 
ரோமர்‌ 2:21; 
4:28 ஆகிய 


யாத்‌ 20:16 ஆகிய வசனங்களை 
மத்‌ 1549; மத்‌ 19:18; மாற்கு 10:19; 
லூக்கா 18:20: ரோமர்‌ 13:9 ஆகிய 
வசனங்களோடு ஒப்பிடுக. 


யாத்‌ 2017 
மாற்கு 7. 
ரோமர்‌ 
ரோமர்‌ 
எபே 
தீமோ தெச 2 
ஆகிய வசனங்களோடு ஒப்பிடுக. 
புத்திரருக்கு 


'உன்னை 


ஆகிய வசனங்களை 
லூக்கா 12:15: 
ரோமர்‌ 7:7; 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 

தம்மைப்பற்றிச்‌ சொல்லும்போது, 
அடிமைத்தன வீடாகிய எகிப்து, 
தேசத்திலிருந்து புறப்படப்பண்ணின உன்‌ 
தேவனாகிய கர்த்தர்‌ நானே" (யாத்‌ 20:2) 
என்று சொல்லுகிறார்‌. அவர்கள்‌ கர்த்தரை 
மாத்திரமே. ஆராதிக்கவேண்டும்‌.. 
“என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள்‌ 
உண்டாயிருக்கவேண்டாம்‌" (யாத்‌ 20:3) 
என்று கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ ஜனத்தாருக்கு 
தெளிவாகச்‌ சொல்லுகிறார்‌ 


பத்துக்கட்டளைகளில்‌ முதல்‌ நான்கு 
கட்டளைகளும்‌ கர்த்தரை 


சம்பந்தமானது. 
புத்திரருடைய தேவனாகயிருக்கிறார்‌. 
ஆகையினால்‌ அவர்‌ மாத்திரமே இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாருடைய 'துதிகளுக்கும்‌, 
ஸ்தோத்திரங்களுக்கும்‌, ஆராதனைகளுக்கும்‌. 
பாத்திரராயிருக்கிறார்‌. 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


புத்திரர்‌ கர்த்தருடைய 
கீழ்ப்படியவேண்டும்‌. 
கட்டளைகளுக்கெல்லாம்‌, 
ஜனத்தார்‌ கீழ்ப்படிய 
வேண்டுமென்று கர்த்தர்‌ எதிர்பார்க்கிறார்‌. 
கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படந்தால்‌ 
அவர்களுக்கு ஆசிர்வாதம்‌ கிடைக்கும்‌. 
அவர்கள்‌ கீழ்ப்படியவில்லையென்றால்‌ 
அவர்களுக்கு தண்டனை கிடைக்கும்‌. 
கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரோடு 
உடன்படிக்கை செய்திருக்கிறார்‌. இதன்‌ 
மூலமாக அவர்‌ இஸ்ரவேல்‌ ஜனத்தாருக்கு 
உடன்படிக்கையின்‌ தேவனாகயிருக்கிறார்‌ 
இஸ்ரவேல்‌ ஐனத்தாரும்‌ கர்த்தரோடு 
உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார்கள்‌. 


புதிய ஏற்பாட்டுக்காலத்து 
விசவாசிகளாகிய நாம்‌, ஞானஸ்நானத்தின்‌ 
மூலமாக, நம்முடைய ஆண்டவரும்‌ 
இரட்சகருமாகிய இயேசுகிறிஸ்துவோடு 
உடன்படிக்கை செய்துகொள்கிறோம்‌. 
இயேசுகிறிஸ்துவானவரே நம்முடைய கர்த்தர்‌ 
்‌ நம்முடைய ஞானஸ்நானத்தின்‌ 
ங்கீகரித்‌ அறிக்கை 


ம்‌ கிறிஸ்துவோடு உடன்படிக்கை 
கதம்‌ அவருடைய 
உ்்த்க விசுவாசிகளாகிய நாம்‌ 
எல்லோரும்‌ 
இயேசுகிறிஸ்துவின்‌ 
நாம்‌ கீழ்ப்படியவில்லையென்றால்‌, 
நாம்‌. கிறிஸ்துவானவருக்கு 
உண்மையுள்ளவர்களாயில்லை 

நாம்‌ கிறிஸ்துவோடு 
உடன்படிக்கையை மீறிவிட்டோம்‌ 
அர்த்தமாகும்‌. 


கர்த்தர்‌ 


என்றும்‌ 


இஸ்ரவேல்‌ புத்திரரை 
அவர்களுடைய அடிமைத்தன வீடாகிய 
எகிப்து. தேசத்திலிருந்து 
புறப்படப்பண்ணினவர்‌. கர்த்தரே அவர்களை 
மீட்டுக்கொண்டவர்‌. ஆகையினால்‌. 
அவர்களை ஆளுகை செய்யும்‌ உரிமையும்‌ 
அதிகாரமும்‌ அவர்களுடைய தேவனாகிய 
கர்த்தருக்கு உண்டு. 





i= THE 
ETT 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
ஆசீர்வதிப்பார்‌. 
தெரிந்துகொண்டு, 
தேசத்திலே அவர்களைத்‌ 
'தாபரிக்கப்பண்ணுவார்‌. அவர்கள்‌ தங்கள்‌ 
காணியாட்சிக்கு வரும்போது  அந்நியரும்‌ 
அவர்களோடு கூடவருவார்கள்‌. அந்நியரும்‌ 
அவர்களோடு சேர்கையாகி, யாக்கோபின்‌ 
வம்சத்தோடே கூடிக்கொள்வார்கள்‌. 


புத்திரரை 
அவர்களைத்‌ 
அவர்களுடைய 


"அந்நாட்களில்‌ 
பாஷைக்காரராகிய 


கூடப்‌ போவோம்‌ என்று சொல்லி, அவனைப்‌ 
பற்றிக்கொள்வார்கள்‌ என்று சேனைகளின்‌ 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ என்றார்‌" (சக 8:23). 


இஸ்ரவேல்‌. பத்தன்‌ 


ர்‌ 
தாபரிக்கும்போது, து கூடவந்த 


அந்நிய தேசத்தார்‌ 

உதவியாயிருப்பார்கள்‌. 

இஸ்ரவேல்‌ 

அழைத்துக்கொண்டு போய்‌ 
ஸ்தானத்தில்‌ விடுவார்கள்‌. 

இஸ்ரவேலருக்கு 

வேலைக்காரராகவும்‌ 

இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ 

தேசத்திலே, அந்நியரை வேலைக்காரராகவும்‌, 
வேலைக்காரிகளாகவும்‌ கையாளுவார்கள்‌. 
அந்நியர்களும்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
வேலை செய்ய ஆர்வமாயிருப்பார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
தேசத்து சிறையிருப்பிலிரந்து 
தேசத்திற்குத்‌ திரும்பி வருகிறார்கள்‌. 


“பெர்சியாவின்‌ ராஜாவாகிய 
கோரேசுடைய முதலாம்‌ வருஷத்திலே, கர்த்தர்‌ 
பெர்சியாவின்‌ ராஜாவாகிய ல்‌ 
ஆவியை ஏவினதினாலே அவன்‌. 
ஜனங்களில்‌. மீதியாயிருக்கிறவன்‌ 
எவ்விடத்தில்‌ தங்கியிருக்கிறானோ, 
அவ்விடத்து ஜனங்கள்‌ எருசலேமிலுள்ள 
தேவனுடைய ஆலயத்துக்கென்று. 
அவனிடத்தில்‌ உற்சாகமாய்க்‌ காணிக்கை 
கொடுத்து அனுப்புகிறதுமன்றி, அவனுக்குப்‌ 
பொன்‌ வெள்ளி முதலிய திரவியங்களையும்‌, 


பாபிலோன்‌ 
தங்கள்‌ 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


மிருகஜீவன்களையும்‌ 

உதவிசெய்யவேண்டும்‌ என்று பெர்சியாவின்‌ 

ராஜாவாகிய கோரேஸ்‌ அறிவிக்கிறார்‌ என்று 

தன்ராஜ்யமெங்கும்‌ எழுதியனுப்பி 
விளம்பரம்பண்ணுவித்தான்‌" (எஸ்றா 11,4) 

"அப்பொழுது எருசலேமிலுள்ள 

கர்த்தருடைய ஆலயத்தைக்‌ கட்டுகிறதற்குப்‌ 

ம்‌ பென்யமீன்‌ வம்சங்களின்‌ 

ம்‌ லேலியருமன்றி, 

ன்‌ ஏவினாரோ 

எல்லாரும்‌ எழும்பினார்கள்‌. 

அவர்களைச்‌ சுற்றிலும்‌ குடியிருக்கிற யாவரும்‌ 

மனஉற்சாகமாய்க்‌ காணிக்கை 

கொடுத்ததுமன்றி, வெள்ளிப்‌ 

பணிமுட்டுகளையும்‌ பொன்னையும்‌ மற்ற 

வஸ்துக்களையும்‌ மிருகஜீவன்களையும்‌. 

உச்சிதமான பொருள்களையும்‌ கொடுத்து, 

அவர்கள்‌ கைகளைத்‌ 

திடப்படுத்தினார்கள்‌'(எஸ்றா 1:55). 
இஸ்ரவேல்‌ 
அனுப்பியதுபோல. 


அனுப்பவில்லை. எகிப்தியர்கள்‌ இஸ்ரவேலை 
கோபத்தோடு அனுப்பினார்கள்‌. தங்கள்‌ 


தேசத்தை விட்டுப்போகுமாறு இஸ்ரவேலரத்‌ 


தங்கள்‌ வோட்‌ 

இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 

தங்கள்‌ தேசத்திற்குத்‌ திரும்பிப்போனபோது, 

அந்நிய தேசத்தாரில்‌ அநேகர்‌ 

அவர்களோடுகூட அவர்கள்‌ தேசத்திற்குப்‌ 
போகவேண்டுமென்று விரும்பினார்கள்‌. 

- இஸ்ரவே 
தேசத்திலே, 
அந்நியர்களை 
வேலைக்காரிகளாகவும்‌ 
கொண்டார்கள்‌. அந்நிய ஜாதியாருக்கு 
கர்த்தருடைய தேசம்‌ பாலும்‌ தேனும்‌ 
ஓடுகிற பரதேசீசைப்போல இருக்கிறது. 


ல்‌ வம்சத்தார்‌, கர்த்தருடைய 
தங்களோடு கூட வந்த 
வேலைக்காரராகவும்‌, 





ழ்‌ நள 
ஈயா 


அந்நிய தேசத்தார்‌ இஸ்ரவேலின்‌ 
காணியாட்சிக்குப்‌ புறம்பானவர்கள்‌. அவர்கள்‌ 
கர்த்தருடைய வாக்குத்தத்ததிற்கும்‌.. 
உடன்படிக்கைக்கும்‌ அந்நியர்கள்‌. ஆனாலும்‌ 
அவர்கள்‌ 


வேல்‌ 


ஏனெனில்‌ 

அந்நியருக்கும்‌, 

சுதேசிக்கும்‌ ஒரே 

பிரமாணமும்‌ இருக்கிறது. 
அந்நியர்கள்‌ இப்போது 

புத்திரரை ஒடுக்கவில்லை. 

அவர்கள்‌ 

சிறையாக்கினார்கள்‌. 

கள்‌ 

இஸ்ரவே 

ணன 

சிறையாக்குகிறார்கள்‌. 

அந்நியர்களை ஆளுகை செய்கிறார்கள்‌. 


னால்‌ 


புத்திரர்கள்‌. 


தங்களுக்கு செய்த 
இஸ்ரவேலர்கள்‌ 
தாழ்த்திய 
ன்‌ ன்ட்‌ 


“இஸ்ரவேல்‌ திரும 


அந்நியர்கள்‌ 
கொடுமைகளை 
மறக்கவில்லை. 
அந்நியர்களை 
தாழ்த்துகிறார்கள்‌. 
அந்நிய தேசத்தாரை 
ஒடுக்குகிறார்கள்‌. 
நீதியின்‌ 


தங்களைத்‌ 


பழிவாங்கவேண்டும்‌ என்னும்‌ 
எண்ணத்தோடு செய்கிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
கஷ்டங்களெல்லாம்‌ முடிவுக்கு 
கர்த்தர்‌ இவர்களுடைய 
அவர்களுடைய 
அவர்களுடைய 
நீக்கிப்போடுகிறார்‌ 
இளைப்பாறப்பண்ணுகிறார்‌. 
அடிமைத்தனம்‌ மிகவும்‌ கடினமான 
அடிமைத்தனமாயிருந்தது. கர்த்தரே இந்த 
மாற்றத்தை உண்டுபண்ணுகிறார்‌. 


அனுபவித்த 
பிறது. 
துக்கத்தையும்‌. 
தத்தளிப்பையும்‌. 
அடிமைத்தனத்தையும்‌ 
அவர்களை 
அவர்களுடைய 


விடுதலைபண்ணுகிறார்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பாபிலோன்‌ ராஜா 
ஏசா 144-20 


பாபிலோன்‌ 
சொல்லும்‌ 
ஒடுக்கினவன்‌. 
பொன்னகரி 


ஏசா 1444. ந 
ராஜாவின்மேல்‌ 
வாக்கியமாவது: 
ஒழித்துபோனானே! 
ஒழித்துபோயிற்றே! 


ஏசா 145. கர்த்தர்‌ 
தண்டாயுதத்தையும்‌, 
அரசாண்டவர்கவின்‌ செங்கோலையும்‌ 
முறித்துப்போட்டார்‌. 


ஏசா 14:6. உக்கிரங்கொண்டு ஓயாத 
அடியாய்‌ ஜனங்களை அடித்து, 
கோபமாய்‌ ஜாதிகளை அரசாண்டவன்‌, 
தடுப்பாரில்லாமல்‌ 
துன்பப்படுத்தப்படுகிறான்‌. 


ஏசா 1447. பூமிமுழுதும்‌ இளைப்பாறி 
அமைந்திருக்கிறது; கெம்பீரமாய்‌ 


முழங்குகிறார்கன்‌. 


ஏசா 14:8. தேவதாரு விருட்சங்களும்‌, 
லீபனோனின்‌. கேதுருக்களும்‌, 
உன்னிமித்தம்‌ சந்தோஷப்பட்டு, நீ 
விழுந்து கிடந்தது முதற்கொண்டு 
எங்கனை வெட்டவருவார்‌ ஒருவரும்‌ 
இல்லை என்று சொல்லுகிறது. 


ஏசா 14:9. கீழே இருக்கிற பாதானம்‌ 
உன்னிமித்தம்‌ அதிர்ந்து; உன்‌ 
வருகைக்கு எதிர்கொண்டு, பூமியில்‌ 
அதிபதிகனாயிருந்து செத்த 
இராட்சதர்‌ யாவரையும்‌ உன்னிமித்தம்‌ 
எல்லா 
அவர்களுடைய 
சிங்காசனங்களிலிருத்து 
எழுத்திருக்கப்பண்ணுகிறது. 


ஏசா 14:10. அவர்களெல்லாரும்‌ உன்னை 
நோக்கி: நீயும்‌ எங்கனைய்போல 
பலட்சயமானாயோ? எங்களுக்குச்‌ 
சமானமானாயோ? என்று 
சொல்லுவார்கள்‌. 


துஷ்டரின்‌ 





ஏசாய! 


f= THE 
TT 


ஏசா 1481. உன்‌ ஆடம்பரமும்‌, உன்‌ 
வாத்தியங்களின்‌ முழக்கமும்‌ 
பாதானத்தில்‌ தன்ளுண்டுபோயிற்று; 
புழுக்கனே உன்‌ படுக்கை, பூச்சிகனே 
உன்‌ போர்வை. 


ஏசா 14:12. அதிகாலையின்‌ மகனாகிய 
விடிவென்னியே, தீ வானத்திலிருந்து. 
விழுத்தாயே! ஜாதிகளை 
ஈனப்படுத்தினவனே, தீ தரையிலே விழ 
வெட்டப்பட்டாயே! 


ஏசா 1409. நான்‌ வானத்துக்கு 
ஏறுவேன்‌, தேவனுடைய 
நட்சத்திரங்களுக்கு மேலாக எண்‌: 
சிங்காசனத்தை உயர்த்துவேன்‌; 
வடபுறங்களிலுன்ன ஆராதனைக்‌. 
கூட்டத்தின்‌ யர்வதத்திலே. 
வீற்றிருப்பேன்‌ என்றும்‌, 


ஏசா 1414. நான்‌ மேகங்களுக்கு மேலாக. 
உன்ளதங்களில்‌ 
உன்னதமான வருக்கு 
என்றும்‌ நீ உன்‌ 
சொன்னாயே. 


இருதயத்தில்‌ 


ஏசா 14415. ஆனாலும்‌ நீ அகாதமான 
பாதானத்திலே தன்ளுண்டுபோனாய்‌. 


ஏசா 14:16. உன்னைக்‌ காண்கிறவர்கன்‌ 
உன்னை உற்றுப்பார்த்து, 
உன்னைக்குறித்துச்‌ சிந்தித்து: 
இவன்‌ தானா பூமியைத்‌ தத்தளிக்கவும்‌, 
ராஜ்யங்கனை அதிரவும்‌ செய்து, 


ஏசா 14:17. உலகத்தை வனாத்தரமாக்கி, 
அதின்‌ நகரங்களை அழித்து, 
சிறைப்பட்டவர்களைத்‌ தங்கள்‌. 
வீடுகளுக்குப்‌ போகவிடாமலிருத்தவன்‌ 
என்பார்கள்‌. 
ஏகா 1418. ஜாதிகளுடைய ௪௧௨ 
ராஜாக்களும்‌, அவரவர்‌ தங்கள்‌ 
அறையிலே மகிமையோடே. 
கிடத்தப்பட்டிருக்கிறார்கள்‌. 


- விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


ஏசா 14:19. நீயோ 
அழுகிப்போன கினையைய்போலவும்‌, 
பட்டயக்குத்தால்‌ 
கொலையுண்டவர்களின்‌ உடுப்பைப்‌ 
குழியின்‌: 
கிடக்கிறவர்கணைப்‌ 


பிணத்தைப்போலவும்‌, 
கல்லறைக்குப்‌  புறம்பாய்‌ 
விடப்பட்டாய்‌. 


ஏசா 1420. தீ அவர்களோடே, 
அடக்கம்பண்ணப்படுவதில்லை; தீ உன்‌ 
தேசத்தைக்‌ கெடுத்து உன்‌ 
ஜனத்தைக்‌ கொன்றுபோட்டாய்‌; 
தீமைசெய்கிறவர்களுடைய சுத்தி 
ஒருபோதும்‌ பேர்பெறுவதில்லை. 


பாபிலோன்‌ 
எல்லோருமே கர்த்தருடைய 
ஒடுக்கினார்கள்‌. பாபிலோன்‌ 
விஸ்தாரமாய்ப்‌ 
ன்‌ ராஜாக்கள்‌ 


தேசத்து ராஜாக்கள்‌ 
ஜனத்தை 
தேசத்தின்‌ 
பரவியிருந்தது. 
எல்லோருமே 
ஆணவத்தோடும்‌, 
இருந்தார்கள்‌ 
தேவனோடு தங்களை 
ஒப்ட்டுக்கோண்பா்கள்‌ ராஜாக்களில்‌ பலர்‌ 
தங்களை  தேவனைவிட உயர்வான 
ஸ்தலத்தில்‌ உயர்த்தினார்கள்‌. இருதயத்தில்‌ 
பெருமையுள்ளவர்களுக்கு கர்த்தர்‌ எதிர்த்து 
நிற்கிறார்‌. அகந்தையுள்ளவர்களைத்‌. 
நாழ்்தகிறர்‌. பாபிலோன்‌ தேசத்து கடைசி 
ராஜாவாகிய பெல்ஷாத்சார்‌. 
கொலைசெய்யப்படுகிறான்‌ (தானி 5:30), 


பாபிலோன்‌. தேசத்து 

வெகுவாய்த்‌ தாழ்த்தப்படுகிறான்‌. அவன்‌ 

எல்லோருக்கும்‌ மேலாக 

தன்னை கர்த்தரைவிடவும்‌ 

வாழ்க்கை 

முடிகிறது. 

அவனுடைய முடிவு அலங்கோலமாயிருக்கிறது. 

கர்த்தருடைய ஜனங்களை ஒடுக்கினவன்‌ 

ஒழிந்துபோனான்‌. பாபிலோன்‌ தேசத்து 

ராஜாக்களுக்கு வரும்‌ அழிவைப்பற்றி 

எசேக்கியேல்‌. தீர்க்கதரிசனமாகச்‌ 

சொல்லியிருக்கிறார்‌. அவர்கள்‌ பட்டயத்தால்‌ 
வெட்டுண்டு விழுவார்கள்‌. 


ராஜா 





f= THE 
TT 


“ஜீவனுள்ளோருடைய தேசத்திலே. 
பராக்கிரமசாலிகளுக்குக்‌ 
கெடியுண்டாக்குகிறவர்களாயிருந்தும்‌, 
அவர்கள்‌ விருத்தசேதனமில்லாதவர்களாய்‌ 
விழுந்து, தங்கள்‌ யுத்த ஆயுதங்களோடு 
காத்தி பாக்கா பாகனே ட்‌ 
இவர்கள்‌ கிடப்பதில்லை: அவர்கள்‌ தங்கள்‌ 
பட்டயங்களைத்‌ தங்கள்‌ தலைகளின்‌ கீழ்‌ 

வைத்தார்கள்‌. ஆனாலும்‌ அவர்களுடைய 
அக்கிரமம்‌ தங்கள்‌ எலும்புகளின்மேல்‌: 
இருக்கும்‌" (எசே 32:27. 


பாபிலோன்‌ தேசம்‌ ஒரு 
செல்வச்செழிப்போடு 
விளங்கிற்று. அவர்கள்‌ 
அதிகாரமுள்ளவர்களாயிருந்தார்கள்‌ 
தேசத்தாரையும்‌ ஒடுக்கினார்கள்‌. 
நகரத்திற்கு “பொன்னகரி' என்னும்‌ 
பெயருமுண்டாயிற்று. பாபிலோன்‌ தேசத்து, 
ராஜாக்களிடம்‌ ஏராளமான பொக்கிஷங்கள்‌ 
இருந்தது. தங்களுடைய பொக்கிஷத்தினாலும்‌. 
அதிகாரத்தினாலும்‌ அவர்கள்‌ ஜாதிகளை 
கோபமாய்‌ அரசாண்டார்கள்‌. மற்ற 
ஜாதியாரை தங்களுடைய பெருமையினால்‌. 
ஈனப்படுத்தினார்கள்‌. அவர்களை எதிர்க்க 
ஒருவராலும்‌ முடியவில்லை. அவர்களை 
தடுப்பார்‌ ஒருவரும்‌ இல்லாதபடிமினால்‌, 
அவர்கள்‌ தங்கள்‌ இஷ்டம்போல மற்ற 
தேசத்தாரை துன்பப்படுத்துகிறார்கள்‌. 


காலத்தில்‌ 
சிறந்து 
சர்வ 
எல்லா 
பாபிலோன்‌ 


தேசத்தாரும்‌ பாபிலோன்‌ 
த்தான்‌ நினைத்துப்‌ பயப்படுகிறார்கள்‌. 
அவர்களுக்குப்‌ பயந்து இடி 
ஒளிந்துகொள்கிறார்கள்‌. ஆனாலும்‌ 
பாபிலோன்‌ தேசத்தார்‌ அவர்களை 
விட்டுவிடவில்லை. அவர்களைத்‌ தேடி 
கண்டுபிடித்து, உக்கிரங்கொண்டு, ஓயாத 
அடியாய்‌ அடிக்கிறார்கள்‌. பூமி முழுவதும்‌ 
பாபிலோனுக்கு விரோதமாய்‌ பேசாமல்‌, 
அமைதியாயிருக்கிறது. பாபிலோன்‌ 
தேசத்தாரோ கெம்பீரமாய்‌ முழங்குகிறார்கள்‌. 
பாபிலோனின்‌ ராஜாக்கள்‌ பூமியைத்‌ 
தத்தளிக்கப்பண்ணுகிறார்கள்‌. ராஜ்யங்களை 
அதிரச்செய்கிறார்கள்‌. பாபிலோனைப்பற்றிய 
பயம்‌ எல்லா தேசத்தார்மீதும்‌ வந்திருக்கிறது. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


பாபிலோன்‌ தேசத்து ராஜாவுக்கு 
மிகுந்த செல்வாக்கும்‌ அதிகாரமும்‌ இருந்தது. 
அவனிடத்தில்‌ திரளான  ஜசுவரியமும்‌ 
இருக்கிறது. ஆனால்‌ அவனோ தன்னுடைய 
அதிகாரத்தையும்‌ ஐசுவரியத்தையும்‌ தவறான 
வழிகளில்‌. துஷ்பிரயோகம்பண்ணுகிறான்‌. 
எல்லா ஜனங்களையும்‌ ஒடுக்குகிறான்‌. அவன்‌ 
துஷ்டரின்‌ தண்டாயுதமாகயிருக்கிறான்‌. 
கொடூரமான செங்கோலைப்‌ 
பிடித்திருக்கிறான்‌. ஜனங்களை அடிக்கிறான்‌. 
பாபிலோன்‌ ராஜாவினிடத்தில்‌ நீதியில்லை. 
தப்பு செய்தவர்களை  திருத்தவேண்டும்‌ 
என்னும்‌ ஆர்வமும்‌ இல்லை. ஜனங்களைத்‌ 
திருத்துவதற்காக அடிக்காமல்‌, தன்னுடைய 
உக்கிரகோபத்தினால்‌, அவர்களை ஓயாத 
அடியால்‌ அடிக்கிறான்‌. 


பாபிலோன்‌ ராஜாவின்‌ ஆளுகையில்‌ 
நீதிமில்லை. அவன்‌ கோபமாய்‌ ஜாதிகளை 
அரசாளுகிறான்‌. தன்னுடைய தேசத்தைச்‌ 
சுற்றிலுமிருக்கிற எல்லா தேசங்களுக்கும்‌. 
பாபிலோன்‌ தேசத்து ராஜாவே 
ராஜாவாயிருக்கிறன்‌. இவனை ஆளுகை 
செய்வதற்கு வேறு எந்த ஒரு ராஜாவும்‌, 
எந்த தேசத்திலும்‌ இல்லை. இதனால்‌ 
தன்‌ இஷ்டம்போல செயல்படுகிறான்‌. 
உலகத்தை க வணந்காமாக்குக்ன்‌.' ஆன்‌ 
நகரங்களை அழித்துப்போடுகிறான்‌. 


பாபிலோன்‌. த்தில்‌ 
ஏராளமான ஜனங்கள்‌ 
சிறைப்பட்டிருக்கிறார்கள்‌. னால்‌ 
ராஜாவோ, சிறைப்பட்டவர்களை விடுவிக்க 
ன்றாம்‌ சிறைப்பட்டவர்களை 
வீடுகளுக்கு 
பாபிலோன்‌ 
ஜனங்கள்‌ 


தேசத்தில்‌ 


போகவொட்டாமலிருக்கிறான்‌ 
தேசத்தில்‌ அந்நிய 
ஏராளமானோர்‌ 

'சிறையிலிருப்பிலிருக்கிறார்கள்‌.. 
யூதர்களின்‌ எண்ணிக்கையே அதிகம்‌. 
பாபிலோன்‌ ராஜா. மற்றவர்களை 
அழித்ததோடு தன்னுடைய ஜனத்தையும்‌ 
அழித்துப்போட்டான்‌. அவன்‌ தன்‌ தேசத்தைக்‌: 
கெடுத்து, தன்‌ ஜனத்தைக்‌ 


அவர்களில்‌ 


கொன்றுபோட்டான்‌. 





f= THE 
TT 


பாபிலோன்‌ ராஜாவின்‌ இருதயத்தில்‌ 
அகந்தையும்‌. பெருமையும்‌ இருக்கிறது. 
அவனிடத்தில்‌ ஆடம்பரமும்‌, வாத்தியங்களின்‌ 
முழக்கமும்‌ காணப்படுகிறது. அவனுடைய 
பெருமையே அவனுடைய அழிவுக்குக்‌ 
காரணமாயிற்று. பாபிலோன்‌ ராஜா 
மனப்பெருமையோடு தன்‌ இருதயத்தில்‌ 
இவ்வாறு சொல்லிக்கொள்கிறான்‌. 


"நான்‌ வானத்துக்கு 
தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு. 

என்‌. சிங்காசனத்தை உயர்த்துவேன்‌; 
வடபுறங்களிலுள்ள ஆராதனைக்‌ கூட்டத்தின்‌ 
பர்வதத்திலே வீற்றிருப்பேன்‌ என்றும்‌, நான்‌ 
மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில்‌ 
ஏறுவேன்‌; உன்னதமானவருக்கு ஒப்பாவேன்‌" 
(ஏசா 14134). 


லூசிபரும்‌ 
ராஜாவைப்போலவே 
“நான்‌ வானத்திற்கு 
சொன்னான்‌ 


பாபிலோன்‌ 

தன்‌ இருதயத்தில்‌, 
ஏறுவேன்‌" என்று 
பாபிலோன்‌ ராஜா 
தனக்குத்தானே பேசிக்கொள்கிறான்‌. 
தன்னைத்தானே உயர்த்திக்கொண்டு, 
தன்னைத்தானே புகழுகிறான்‌. மற்ற தேசத்து 
ராஜாக்களைவிட பாபிலோன்‌ ராஜா 
உயர்ந்திருக்கிறான்‌. ஆனாலும்‌ அவனும்‌ ஒரு 
சாதாரண  மனுஷன்தான்‌. ஒரு தரம்‌ 
பிறப்பதும்‌, ஒரு தரம்‌ மரிப்பதும்‌, 
எல்லோருக்கும்‌ நியமிக்கப்பட்டிருப்பதுபோலவே. 
பாபிலோன்‌ ராஜாவுக்கும்‌ 
நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால்‌ அவனோ 
தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக 
தன்னுடைய சிங்காசனத்தை உயர்த்துவேன்‌ 
என்று சொல்லுகிறான்‌. 


பாபிலோன்‌ 
தேவாலயத்திலுள்ள 


அவற்றைத்‌ தீட்டுப்படுத்தினான்‌. 


“பெல்ஷூத்சார்‌ என்னும்‌ ராஜா தன்‌ 
பிரபுக்களில்‌ ஆயிரம்பேருக்கு ஒரு பெரிய 
விருந்து செய்து, அந்த ஆயிரம்‌ பேருக்கு 
முன்பாகத்‌  திராட்சரசம்‌ குடித்தான்‌. 
பெல்ஷாத்சார்‌ திராட்சரசத்தை 
ருசித்துக்கொண்டிருக்கையில்‌, அவன்‌ தன்‌ 
தகப்பனாகிய நேபுகாத்நேச்சார்‌ எருசலேம்‌. 
தேவாலயத்திலிருந்து கொண்டுவந்த 
பொன்‌ வெள்ளி பாத்திரங்களில்‌, 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


சஜாவாகில தானும்‌ தன்‌ பிரபுக்களும்‌ தன்‌ 
மனைவிகளும்‌ தன்‌ வைப்பாட்டிகளும்‌ 
குடிக்கிறதற்காக அவைகளைக்‌ 
கொண்டுவரும்படி கட்டளையிட்டான்‌" 
(தானி 512). 


பாபிலோன்‌ ராஜா 
பெருமையோடு 


தன்‌ த்க்‌ 
தேவனுடைய 
நட்சத்திரங்களுக்கு மேலாக என்‌ 
சிங்காசனத்தை உயர்த்துவேன்‌" என்றும்‌, 
“வடபுறங்களிலுள்ள ஆராதனைக்கூட்டத்தின்‌ 
பர்வதத்திலே  வீற்றிருப்பேன்‌” என்றும்‌. 
பெருமையோடு சொல்லுகிறான்‌. இந்தப்‌ 
பர்வதம்‌ சீயோன்‌ பர்வதத்தைக்‌ குறிக்கிற 
வார்த்தை. 

"வடதிசையிலுள்ள சீயோன்‌ பர்வதம்‌ 
வடிப்பமான ஸ்தானமும்‌ சர்வபூமியின்‌ 
மகிழ்ச்சியுமாயிருக்கிறது, அதுவே 
மகாராஜாவின்‌ நகரம்‌" (சங்‌ 48:2). 


கர்த்தர்‌ 
காலத்தில்‌. 
விரோதமாய்‌ 
பண்ணப்போயிருக்கலாம்‌. 
தேவாலயம்‌ சீயோன்‌ 
கட்டப்பட்டிருப்பதைப்‌ பார்த்திருக்கலாம்‌. 
பெல்ஷாத்சாரும்‌ அதைப்‌ பார்த்து தன்‌ 
இருதயத்தில்‌, “நான்‌ வானத்திற்கு ஏறுவேன்‌, 
தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக 
என்‌  சிங்காசனத்தை 
ஆராதனைக்கூட்டத்தின்‌ 
வீற்றிருப்பன்‌" என்று 
சொல்லியிருக்கலாம்‌. 
பெல்ஷாத்சார்‌. 
கர்த்தரோடு தன்னை 
“நான்‌ வானத்திற்கு ஏ 
தன்னைப்பற்றி பெருமையாகப்‌ பேசுகிறான்‌. 
“உன்னதமானவருக்கு ஒப்பாவேன்‌" என்றும்‌ 
தன்‌ சொல்லுகிறான்‌. 
ல்‌ மாத்திரமே 
வானங்களுக்கு மேலாக, உன்னதத்தில்‌ ஏற 
முடியும்‌. ஆனால்‌ பெல்ஷாத்சார்‌ ராஜாவோ, 
தன்னாலும்‌ அங்கு ஏறமுடியும்‌ என்று 
பெருமையாய்‌ நினைக்கிறான்‌. 


பெல்ஷாத்சாரை 
அவன்‌ 


சர்வவல்லமையுள்ள 
ஒப்பிடுகிறான்‌. 
நுவேன்‌” என்று 





i al 
TT 


அசீரியா 
ராஜாக்களுக்கு 
பெயர்களைக்‌ 


சாம்ராஜ்யத்தில்‌, 
நட்சத்திரங்களின்‌: 
கொடுப்பது. வழக்கம்‌. 
பெல்ஷாத்சார்‌ தன்னைப்போலவே 
தேவனையும்‌... நினைத்து... “நேவதுடைய 
நட்சத்திரங்களுக்கு மேலாக. 
சிங்காசனத்தை உயர்த்துவேன்‌” 
சொல்லுகிறான்‌. 


பாபிலோன்‌ 
ஒடுக்கினான்‌. 
ஒளிந்துபோவான்‌. அவனுடைய 
பொன்னகரியாயிருக்கிறது. அதுவும்‌ 
ஒளிந்துபோகும்‌. அவனுடைய ஐகுவரியமும்‌ 
அதிகாரமும்‌ த்‌ மனுஷர்‌: 

ய்வதை நிறுத்தவில்லையென்றால்‌, 
கர்த்தர்‌ அதை த நிறுந்திப்போடுவார மனுஷர்‌ 
தங்கள்‌ ஐசுவரியத்தினாலும்‌, பெலத்தினாலும்‌ 
தொடர்ந்து பாவம்‌ செய்தால்‌, அவர்களுடைய 
ஐசுவரியத்தையும்‌ பெலத்தையும்‌ 
ஒளித்துப்போடுவார்‌. 

கர்த்தர்‌ நீதியுள்ளவர்‌. 

துன்மார்க்கமாய்‌ ஆளுகை 
ராஜாக்களின்‌ 
முறித்துப்போடுவார்‌. பாபிலோன்‌ 
உக்கிரங்கொண்டு ஜனங்களை 
அடியாய்‌ அடிக்கிறான்‌. ஜாதிகளைக்‌ 
கோபமாய்‌ அரசாளுகிறான்‌. அவனைத்‌: 
தடுப்பவர்‌ ஒருவருமில்லாமல்‌ ஜனங்களைத்‌ 
துன்பப்படுத்துகிறான்‌. அப்படிப்பட்ட 
துன்மார்க்கனை அடிப்பார்‌. 
சரித்திரத்தில்‌ ராஜாக்கள்‌ 
சர்வாதிகாரிகளாக ஆட்சி 
செய்திருக்கிறார்கள்‌. ங்களை 
கொடுமையாய்த்‌ 'ுன்பப்படத்தியிருக்கிறார்கள்‌. 
அவர்களுடைய முடிவு மிகவும்‌ பரிதாபமாய்‌ 
முடிந்துபோயிருக்கிறது. திபேரியு ராஜா, 
நீரோ ராஜா ஆகியோர்‌ பரிதாபமாய்‌. 
செத்துப்போனார்கள்‌. 


எ று 

ராஜா ஜனங்களை 
a rs 

நகரம்‌ 


கர்த்தர்‌ 
ஏராளமான 


பாபிலோனின்‌ 
செய்யப்படுவான்‌. 


ராஜா கொலை 
மரித்தவர்களைப்போல 
பலட்சயப்பட்டுப்போனான்‌. அவனுடைய 
ஆடம்பரம்‌ பாதாளத்தில்‌ தள்ளுண்டு 
போயிற்று. அவனுடைய  ஐசுவரியமும்‌, 
ஆடம்பரமும்‌, மேன்மையும்‌, மகிமையும்‌ 
அவனோடு கூட அழிந்துபோயிற்று. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பாபிலோன்‌ ராஜா மலர்ப்படுக்கையில்‌ 
படுப்பது வழக்கம்‌. ஆனால்‌ இப்போதோ 
அவனுக்கு புழுக்களே அவனுடைய 
படுக்கையாயிற்று. பூச்சிகளே அவனுக்குப்‌ 
போர்வையாயிற்று. அவன்‌ தன்னைத்தானே 
உயர்த்தி, தேவனுக்கொப்பாக தன்னை 
நினைத்துக்கொண்டாலும்‌, மற்ற மனுஷரைப்‌ 
போல பாடுள்ளவனாகவே இருக்கிறான்‌. 


ஜா; டய சகல ராஜாக்க 
ங்கள்‌ ம ைறிலிருப்பார்கள்‌.. அவர்கள்‌ 
ஒவ்வொருவருக்கும்‌ தனித்தனியாக 
கல்லறைகள்‌ இருக்கும்‌. ஆனால்‌ பாபிலோன்‌ 
ராஜாவுக்கு கல்லறையிருக்காது. அவன்‌ 
மரித்துப்போனபின்பு, அவனுடைய சரீரம்‌ 
வெளியிலே தூக்கி எரியப்படும்‌. அவனுடைய 
பிணம்‌ காலால்‌ சமிதிக்கப்படும்‌ அது 
கல்லறைக்கு புறம்பாய்‌ எரிந்துபோடப்படும்‌. 
அழுகிப்போன 
கிளையைப்போலிருப்பள்‌. இந்தக்‌ கிளையும்‌ 
கிளையைப்போலிருக்கும்‌. 
யாரும்‌ தொடமாட்டார்கள்‌. 
அவனுடைய சரீரம்‌ குழியின்‌ கற்களுக்குள்ளே 
கிடக்கும்‌. பட்டயக்குத்தால்‌ 
கொலையுண்டவர்களின்‌  உடுப்பைப்போல, 
ராஜாவின்‌ சரீரம்‌ கேட்பாரில்லாமல்‌ 
வெளியிலே கிடக்கும்‌. பாபிலோன்‌ ராஜாவின்‌ 
பிணத்தை குதிரைகள்‌ தங்கள்‌ கால்களால்‌. 
அவன்‌ தன்னுடைய 
கல்லறைகளில்‌ 
அடக்கம்பண்ணப்படுவதில்லை. 


பாபிலோன்‌ ராஜா மரித்துப்போன பின்பு, 
தேசம்‌ அமைதியாயிருக்கும்‌. தேசத்திற்கு 
பிரச்சனையாயிருந்தவன்‌ செத்துப்போனான்‌. 
இனிமேல்‌ தேசத்தில்‌ பிரச்சனையிருக்காது. 
ஜனங்களைத்‌  துன்பப்படுத்தின ராஜா 
மரித்துப்போனதினால்‌, பூமி முழுவதும்‌ 
இளைப்பாறி அமைந்திருக்கிறது. ஜனங்கள்‌ 
ஆனந்த சந்தோஷமாய்‌ பாடல்களைப்‌ 
பாடுகிறார்கள்‌. கெம்பீரமாய்‌ 
முழங்குகிறார்கள்‌. 

தேவதாரு விருட்சங்களும்‌, 
லீபனோனின்‌. கேதுரக்களும்‌ பாபிலோனின்‌ 
ராஜா செத்துப்போனதினால்‌ 
சந்தோஷமாயிருக்கிறது. தங்களை 
வெட்டுவதற்கு ஒருவருமில்லை என்று 
ஆனந்த சந்தோஷமாய்‌ நினைக்கிறது. 
இஸ்ரவேல்‌ தேசத்திற்கு அருகாமையிலுள்ள 
தேசத்தார்‌ தேவதாரு விருட்சங்களாகவும்‌, 
கேதுரு விருட்சங்களாகவும்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறார்கள்‌. 





f= FTE 
TT 


“லபனோனே, அக்கினி உன்‌ கேதுரு 
மரங்களைப்‌ பட்சிக்கும்படி உன்‌ வாசல்களைத்‌ 
நற தேவதாரு விருட்சங்களே, புலப்ுங்கள்‌:: 

கேதுருமரங்கள்‌ விழுந்ததே; 
பிரபலமானவைகள்‌ பாழாக்கப்பட்டன. 
பாசானின்‌ கர்வாலிமரங்களே, புலம்புங்கள்‌;: 
அரணுள்ள சோலை கீழே தள்ளப்பட்டது” 
(சக 1112. 


பாபிலோன்‌ 
மரித்துப்போகும்போது. 
ஏற்கெனவே மரித்துப்போனவர்கள்‌,. 
பாதாளத்திலே அவனை வரவேற்பார்கள்‌. 
கீழேமிருக்கிற ப்‌ க்கல்‌ 


தொண்டு பூல பிமல்‌ அதிபதிகளாமிருந்து 
செத்த இராட்சதர்‌ யாவரும்‌ அவனிமித்தம்‌ 
எழும்புவார்கள்‌. அவர்களோடு சேர்ந்து 
ஜாதிகளுடைய. எல்லா ராஜாக்களும்‌ 
அவர்களுடைய சிங்காசனத்திலிருந்து: 
எழும்புவார்கள்‌. 


ராஜா 
ந்தப்‌ பூமியிலே 


இவர்கள்‌ உயிரோடிருந்தபோது, 
பாபிலோன்‌ ராஜாவுக்கு முன்பாக தங்கள்‌ 
சிங்காசனத்தில்‌ அவனுக்கு சமமாய்‌ 
அமர்ந்திருக்க முடியாது. ராஜா அனுமதி 
கொடுக்கும்போதுதான்‌ அவர்களால்‌ 
உட்காரமுடியும்‌. ஆனால்‌ இப்போதோ 
பாபிலோன்‌ ராஜா மரித்துப்போய்விட்டான்‌. 
அவனுடைய அதிகாரமும்‌, பெலனும்‌ 
அவனோடுகூட மரித்துப்போய்லிட்டது. ஒரு 
காலத்தில்‌ அவனுக்குக்‌ கீழாகமிருந்த 
ராஜாக்களெல்லோரும்‌ அவனைப்‌ பார்த்து. 
நீயும்‌ எங்களைப்போல  பலட்சயமானாயோ, 
எங்களுக்கு சமானமானாயோ” என்று 
ஏளனமாய்க்‌ கேட்பார்கள்‌. 


பாபிலோன்‌ ராஜா உமிரோடிருந்தபோது 
தன்னை உன்னதமான தேவனுக்கு 
ஒப்பாக்கினான்‌. தனக்கு மரணமே. 
இல்லாதவன்போல 

ஆனால்‌ இப்போதோ. 
ராஜாக்களைப்போல 

மரித்துப்போய்விட்டான்‌. 

ஜனங்களுக்கு மரணம்‌ 

பாபிலோன்‌ ராஜாவுக்கும்‌ 
வந்திருக்கிறது. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பாபிலோன்‌ ராஜா “நான்‌ வானத்திற்கு 
ஏறுவேன்‌, மேகங்களுக்கு மேலாக 
உன்னதங்களில்‌ ஏறுவேன்‌” என்று 
பெருமையோடு சொன்னான்‌. ஆனால்‌ 
இப்போதோ அவன்‌ மரித்துப்போய்‌ 
பாதாளத்தில்‌. தள்ளப்பட்டிருக்கிறான்‌. 
அவனோடு சேர்ந்து அவனுடைய 
ஆடம்பரமும்‌, அவனுடைய வாத்தியங்களின்‌ 
முழக்கமும்‌ பாதாளத்தில்‌ தள்ளுண்டு 
போயிற்று. 


க்கு முன்பாக மரித்துப்போய்‌ 
பாதாளத்திலே இருக்கிறவர்கள்‌ அவனைப்‌ 
பார்த்து “அதிகாலையின்‌ மகனாகிய 
விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து 
விழுந்தாயே' என்று பரிதாபமாகக்‌, 
கேட்பார்கள்‌. அவன்‌ விடிவெள்ளியைப்போல 
பிரகாசமாமிருந்தான்‌. ஆனால்‌ இப்போதோ 
அகாதமான பாதாளத்திலே 
தள்ஞூண்டுபோயிருக்கிறான்‌. 


கண்னன்‌ 
இருக்கிறார்கள்‌. 
வராததுபோல 
பேசுகிறார்கள்‌. 
தங்களுடைய 
பார்க்கவேண்டும்‌. 
ங்களுடைய 
“தங்களோடு 


அப்படிப்பட்டவர்கள்கூட 
மரணத்தை நினைத்துப்‌ 
தாங்கள்‌ மரிக்கும்போது 
ஐசுவரியமும்‌, அதிகாரமும்‌ 
கூடவரப்போவதில்லை 
உணரவேண்டும்‌. 
ஏற்கெனவே மரித்துப்போன ற்‌ 
மனுஷரைப்போலவே, தாங்களும்‌ அகாதமான 
பாதாளத்திலே தள்ளப்படுவோம்‌ என்பதைப்‌ 
புரிந்துகொள்ளவேண்டும்‌. 
பாபிலோன்‌ ராஜா 
தள்ளுண்டு போனபின்பு, 
முன்பாக போனவர்கள்‌, 
உற்றுப்பார்த்து அவனைக்‌ 
சிந்திப்பார்கள்‌. “இவன்தானா பூமியைத்‌ 
தத்தளிக்கவும்‌, ராஜ்யங்களை அதிரவும்‌ 
செய்து. உலகத்தை வனாந்தரமாக்கி, அதின்‌ 
நகரங்களை அழித்து, சிறைப்பட்டவர்களைத்‌ 
தங்கள்‌ வீடுகளுக்குப்‌ 
போகவிடாமலிருந்தவன்‌" என்பார்கள்‌. 


பாதாளத்திலே 
அங்கு அவனுக்கு 
அவனை 


குறித்து 





i FTN 
TT 


மரணம்‌ வரும்போது 
மிகப்பெரிய மாற்றம்‌ வரும்‌. பாபிலோன்‌ 
ராஜாவக்கோ அவனுடைய மரணம்‌ 
அவனுக்கு பெரிய மாற்றத்தைக்‌ 
கொடுத்திருக்கிறது. மரிப்பதற்கு முன்பாக. 
அவன்‌ “நான்‌ வானத்திற்கு ஏறுவேன்‌, 
தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக 
என்‌ சிங்காசனத்தை உயர்த்துவேன்‌, 
ஆராதனைக்கூட்டத்தின்‌ பர்வத்திலே 
வைத்திருப்பேன்‌, உன்னதமானவருக்கு 
ஒப்பாவேன்‌" என்று தன்‌ இருதயத்தில்‌ 
சொல்லிக்கொண்டிருந்தான்‌. இருதயத்தில்‌ 
பெருமையோடிருந்த பாபிலோன்‌ ராஜாவுக்கு 
மரணம்‌ வந்திருக்கிறது. 

பாபிலோன்‌ ராஜா உயிரோடிருந்தபோது 
பொன்னகரியில்‌, பொன்‌ சிங்காசனத்தில்‌. 
வீற்றிருந்தான்‌. மரித்த பின்போ ன்‌ 
அகாதமான 
தள்ளுண்டுபோனான்‌. இப்போது அவனால்‌: 
பேசமுடியவில்லை. 
பாதாளத்திலிருக்கிறவர்கள்‌ அவனை 
ஏளனமாய்ப்‌ பார்த்‌ தூஷண 
வார்த்தைகளைச்‌ சொல்லுகிறார்கள்‌. 
ராஜ்யங்களை அதிரச்செய்த பாபிலோன்‌ 


மனுஷனுக்கு. 


பாதாளத்தில்‌ தத்தளித்துக்கொண்டிருக்கிறான்‌. 
நீங்கள்‌ தேவர்கள்‌ என்றும்‌, 
நீங்களெல்லாரும்‌ உன்னதமானவரின்‌ மக்கள்‌ 
என்றும்‌ நான்‌ சொல்லியிருந்தேன்‌. ஆனாலும்‌ 
நீங்கள்‌... மனுஷரைப்போலச்‌ செத்து. 
லோகப்பிரபுக்களில்‌ ஒருவனைப்போல 
விழுந்துபோவீர்கள்‌" (சங்‌ 82:67). 


பாபிலோன்‌ ராஜாவுக்கு இப்படிப்பட்ட 
சீரழிவு வருமென்று யாரும்‌ நினைத்துக்கூட 
பார்க்கவில்லை. யாரும்‌ நினையாத 
வேளையில்‌ அவனுக்கு மரணம்‌ வந்தது. 
வந்தப்‌. சதக சாஜார்களும்‌ அண்‌ 
தங்கள்‌  கல்லறையிலே  மகிமையோடு 
அடக்கம்பண்ணப்பட்டிருக்கிறார்கள்‌. ஆனால்‌ 
பாபிலோன்‌ ராஜாவின்‌ சரீரத்தை 
அடக்கம்பண்ணுவதற்கு, ஒரு நல்ல 
கல்லறைகூட கிடக்கவில்லை. அவனுடைய 
சரீரம்‌ கல்லறைக்குப்‌ புறம்பாய்‌ 
எரிந்துபோடப்பட்டது. அவனுடைய சரீரம்‌ 
காலால்‌ மிதிக்கப்பட்ட பிணத்தைப்போல 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


வீதியிலே கிடக்கிறது. ஜாதிகளை 
ஈனப்படுத்தின பாபிலோன்‌ ராஜா இப்போது 
வெட்டப்பட்டு தரையிலே விழுந்து, 
கிடக்கிறான்‌. 

ஏசாயா தீர்க்கதரிசி பாபிலோன்‌ 
ராஜாவுடைய முடிவு எப்படியிருக்கும்‌ 
என்பதை தீர்க்கதரிசனமாய்ச்‌ சொல்லுகிறார்‌. 
அவனுடைய ஜீவியத்திலிருந்து ்‌ 
கற்றுக்கொள்ளவேண்டிய 
உபதேசத்தையும்‌ நமக்குச்‌ சொல்லுகிறார்‌. 
தீமை  செய்கிறவர்களுடைய சந்ததி 
ஒருபோதும்‌ பேர்‌ பெறுவதில்லை". பாபிலோன்‌ 
தேசத்தின்‌ ராஜாக்கள்‌ எல்லோருமே 
துன்மார்க்கராயிருந்தார்கள்‌. 
அவர்களெல்லோரும்‌ தீமையைச்‌ செய்தார்கள்‌. 
ஆகையினால்‌ கர்த்தருடைய சாபம்‌ 
அவர்கள்மேல்‌ வந்தது. பாவத்தின்‌ சம்பளம்‌ 
மரணம்‌. பாபிலோன்‌ ராஜாக்களில்‌ ஒருவனும்‌ 
பேர்‌ பெறவில்லை. எல்லோரும்‌ 
அழிந்துபோனார்கள்‌. ஒன்றுமில்லாமல்‌ 
போய்விட்டார்கள்‌ 


பிதாக்களுடைய அக்கிரமம்‌ 
ஏசா 14:21-23 


ஏசா 14:21. அவன்‌ புத்திரர்‌ எழும்பித்‌ 
தேசத்தைச்‌ ௬தந்தரித்துக்கொண்டு, 
உலகத்தைப்‌ பட்டணங்கனால்‌ 
நிரப்பாதபடிக்கு, அவர்கள்‌ 
பிதாக்களுடைய அக்கிரமத்தினிமித்தம்‌ 
அவர்களைக்‌ கொலைசெய்ய 
ஆயத்தம்பண்ணுங்கள்‌. 


ஏசா 1422. நான்‌ 
விரோதமாய்‌ எழும்‌! 
சேனைகளின்‌ கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌; 
பாபிலோனுடைய பேரையும்‌, அதில்‌ 
மீத்திருக்கிறதையும்‌, புத்திரனையும்‌ 
பெனத்திரனையும்‌ சங்கரிப்பேனென்று. 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


ஏசா 14:28. அதை 
முன்னம்பன்‌ நிகளுக்குச்‌. ௬தத்தரமும்‌, 
தண்ணீர்‌ நிற்கும்‌ பன்னங்களுமாக்கி, 
அதைச்‌ சங்காரம்‌ என்னும்‌ 
துடைப்பத்தினால்‌ பெருக்கிவிடுவேன்‌. 

கர்த்தர்‌ 





i FTE 
TT 


பாபிலோன்‌ தேசத்து ராஜகுடும்பத்தார்‌ 
ம்‌ சீரழிந்துபோவார்கள்‌ என்று 
க்கதரிசனமாய்ச்‌ சொல்லுகிறார்‌. 
அவர்களோடு சேர்ந்து பாபிலோன்‌ நகரமும்‌ 
அழிந்துபோகும்‌. பாபிலோன்‌ ராஜாவின்‌ 
குடும்பத்தில்‌ யாருமே 
மீதியாயிருக்கமாட்டார்கள்‌. அவர்களுடைய 
புத்திரரில்‌ ஒருவரும்‌ எழும்பி தேசத்தைச்‌ 
சுதந்தரித்துக்கொள்ளமாட்டார்கள்‌. 
அவர்களால்‌ உலகத்தை பட்டணங்களால்‌ 
நிரப்பமுடியாது. அவர்களுடைய 
பிதாக்களின்‌ அக்கிரமத்தினிமித்தம்‌ 
அவர்களெல்லோரும்‌ கொலையுண்டு 
போவார்கள்‌. 


மேதியரும்‌ பெர்சியரும்‌ பாபிலோன்‌ 
தேசத்து அரசகுடும்பத்தார்‌ எல்லோரையும்‌ 
கொன்றுபோட்டார்கள்‌. பாபிலோன்‌ ராஜாவை 
அழிக்கும்‌ பொறுப்பை கர்த்தர்‌ மேதியரிடமும்‌ 
பெர்சியரிடமும்‌ ஒப்புக்கொடுத்தார்‌ 
கர்த்தருடைய திட்டத்தின்‌ பிரகாரம்‌ அவர்கள்‌ 
பெல்ஷாத்சாரைக்‌  கொன்றுபோட்டார்கள்‌. 

பிள்ளைகளைக்‌ 


அவனுடைய 
கொன்றுபோடுவதற்கும்‌ திட்டம்‌ வகுத்தார்கள்‌ 


நேபுகாத்நேச்சார்‌ ராஜா சிதேக்கியா 
ராஜாவின்‌... குமாரரை அவனுடைய 
கண்களுக்கு, முன்பாகவே. 
கொன்றுபோட்டான்‌. 


பாபிலோன்‌ 
சிதேக்கியாவின்‌ குமாரரை அவன்‌ 
கண்களுக்கு முன்பாக வெட்டினான்‌; 
யூதாவின்‌ பிரபக்களொம்காறையும்‌. சிப்லி, 
ட்டினான்‌. சிதேக்கியாவின்‌ கண்களைக்‌ 
குருடாக்கி, அவனுக்கு இரண்டு 
விலங்குகளைப்‌ போடுவித்தான்‌; பின்பு 
பாபிலோன்‌ ராஜா அவனைப்‌ பாபிலோனுக்குக்‌ 
கொண்டுபோய்‌, அவன்‌ மரணமடையும்‌: 
நாள்மட்டும்‌ அவனைக்‌ காவல்‌ வீட்டில்‌ 
அடைத்துவைத்தான்‌" (எரே 52:10 11). 


க்கம்‌ 


“பின்பு ராஜா 


நேபுகாத்நேச்சாரின்‌ 


விசாரிக்கிறார்‌. 
நேபுகாத்நேச்சாரின்‌ அக்கிரமத்தை, கர்த்தர்‌ 
அவனுடைய பிள்ளைகளிடத்தில்‌ விசாரித்து. 
அவர்களைக்‌ கொன்றுபோட்டார்‌. 
நேபுகாத்நேச்சார்‌ செய்த பாவத்திற்கு 
சரியான தண்டனை கிடைத்தது. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


தேவனாகிய கர்த்தர்‌ தம்முடைய 
செய்கைகள்‌ எல்லாவற்றிலும்‌ நீதியும்‌ 
நியாயமுமுள்ளவர்‌. கர்த்தருடைய பார்வையில்‌ 
தேசத்தின்‌ நலனே மிகவும்‌ 
முக்கியமானதாகயிருக்கும்‌. பாபிலோன்‌ ராஜா 
மரித்துப்போனால்தான்‌ கர்த்தருடைய 
பிள்ளைகளுக்கு நன்மை உண்டாகும்‌ 
என்பதை கர்த்தர்‌ கண்டார்‌. பாபிலோன்‌ 
ராஜாவைலிட கர்த்தருக்கு தம்முடைய 
ஜனமே முக்கியமானவர்கள்‌. பாபிலோன்‌ ராஜா 
உயிரோடிருந்த நாட்களிலெல்லாம்‌, 
கர்த்தருடைய பிள்ளைகளுக்குத்‌ 
செய்தான்‌. கர்த்தர்‌ அவனைத்‌ தண்டித்தார்‌. 
தம்முடைய பிள்ளைகளை விடுவித்தார்‌. 


பாபிலோன்‌ தேசத்து 
விரோதமாக கர்த்தர்‌ எழும்பியிருக்கிறார்‌. 
“நான்‌ அவர்களுக்கு விரோதமாய்‌ 
எழும்புவேன்‌ என்று சேனைகளின்‌ கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌: பாபிலோனுடைய பேரையும்‌, 
அதில்‌ மீந்திருக்கிறநையும்‌, புத்திரனையும்‌ 
பெளத்திரனையும்‌ சங்கரிப்பேனென்று கர்த்தர்‌ 
ல்‌ பிதாக்களுடைய 
கர்த்தர்‌ அவர்களுடைய 
பெளத்திரரிடத்திலும்‌ 
அவர்களெல்லோரையும்‌ 
தீமை செய்கிறவர்களுடைய 
சந்ததி ஒருபோதும்‌ பேர்‌ பெறுவதில்லை. 
கர்த்தருடைய நாளிலே அவர்களெல்லோரும்‌. 
சங்கரிக்கப்படுவார்கள்‌. 


ராஜாக்களுக்கு 


பாபிலோன்‌. 
பொன்னகரி 


அழைக்கப்பட்ட 


நகரம்‌ அழிந்தது. 
என்று பெருமையாய்‌ 
நகரம்‌ ஒன்றுமில்லாமல்‌ 
போயிற்று அது  முள்ளம்பன்றிகளுக்கு 
சுதந்தரமாயிற்று. தண்ணீர்‌ நிற்கும்‌ 
பள்ளங்களாயிற்று. சேனைகளின்‌ கர்த்தரோ 
பாபிலோன்‌ நகரத்தை சங்காரம்‌ என்னும்‌ 
துடைப்பதினால்‌ பெருக்கி விடுகிறார்‌. 





i al 
TT 


பாபிலோனின்‌ அழிவைப்பற்றி ஏசாயா 
இல்வாறு தீர்க்கதரிசனம்‌ சொல்லுகிறார்‌. 
“இரவும்‌ பகலும்‌ அது அவியாது; அதின்‌ புகை 
என்றென்றைக்கும்‌ எழும்பும்‌: தலைமுறை 
தலைமுறையாக அது பாழாயிருக்கும்‌: 
சதாகாலம்‌ சதாகாலமாக அதை ஒருவரும்‌ 
கடந்துபோவதில்லை. நாரையும்‌ 
முள்ளம்பன்றியும்‌ அதைச்‌ குதந்தரிக்கும்‌, 
ஆந்தையும்‌: காக்கையும்‌ அதிலே 
குடியிருக்கும்‌; அதின்மேல்‌ வெட்டவெளியின்‌ 
நூலையும்‌, வெறுமையின்‌ தூக்கையும்‌ 
பிடிப்பார்‌. ராஜ்யபாரம்பண்ண 
அதின்மேன்மக்களை அழைத்தால்‌, அங்கே 
அவர்களில்‌ ஒருவரும்‌ இரார்கள்‌; அதின்‌ 
பிரபுக்கள்‌ அனைவரும்‌ இல்லாமற்போவார்கள்‌. 
அதின்‌ அரமனைகளில்‌ முட்செடிகளும்‌, 
அதின்‌ கோட்டைகளில்‌ காஞ்சொறிகளும்‌ 
தள்‌ முளைக்கும்‌: அது. 

பங்களின்‌ தாயரும்‌, 
கோட்டான்களின்‌ மாளிகையுமாயிருக்கும்‌. 
அங்கே காட்டுமிருகங்களும்‌ ஓரிகளும்‌ 
ஒன்றையொன்று சந்தித்து, காட்டாட்டைக்‌ 
காட்டாடு கூப்பிடும்‌: அங்கே சாக்குருவிகளும்‌ 
தங்கி, இளைப்பாறும்‌ இடத்தைக்‌ 
கண்டடையும்‌. அங்கே வல்லூறும்‌ கூடுகட்டி, 
முட்டையிட்டு, குஞ்சுபொரித்து, அவைகளைத்‌: 
தன்‌ நிழலிலே கூட்டிக்கொள்ளும்‌: அங்கே 
கூளிகளும்‌ ஜோடு ஜோடாகச்‌ சேரும்‌" (ஏசா 
3410-1). 


அசீரியன்‌ 
ஏசா 14:24-27 


ஏசா 14194. 
தினைத்திருக்கிறபடியே நடக்கும்‌; நண்‌ 
திர்ணயித்தபடியே திலைதிற்கும்‌ என்று 
சேனைகளின்‌ கர்த்தர்‌ ஆணையிட்டுச்‌. 
சொன்னார்‌. 


ஏசா 145. அசீரியனை எண்‌: 
தேசத்திலே. 


முறித்து, என்‌ 
மலைகளின்மேல்‌ அவனை 
மிதித்துப்போடுவேன்‌; அப்பொழுது 
அவனுடைய நுகம்‌ அவர்கன்மேலிருத்தூ 
விலகி, அவனுடைய ௬மை அவர்கள்‌ 
தோளிலிருந்து தீங்கும்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


ஏசா 14:28. தேசமனைத்தின்மேலும்‌ 
இிர்ணயிக்கப்பட்ட யோசனை இதுவே; 
சகல ஜாதிகன்மேலும்‌ 
தீட்டப்பட்டிருக்கிற கையும்‌ இதுவே 
என்றார்‌. 


ஏசா 14:27. சேனைகளின்‌ கர்த்தர்‌ 
இப்படி. திர்ணயித்திருக்கிறார்‌, யார்‌ 
அதை வியர்த்தமாக்குவான்‌? 
அவருடைய கை நீட்டப்பட்டிருக்கிறது, 
யார்‌ அதைத்‌ திருப்புவான்‌? 


ஏசாயா தீர்க்கதரிசி பாபிலோன்‌ 
தேசத்து அழிவைப்பற்றி தீர்க்கதரிசனமாகச்‌ 
சொல்லுகிறார்‌. சுமார்‌ 
வருஷங்களுக்குப்‌ பின்பு ஏசாயா 
தீர்க்கதரிசனம்‌. பாபிலோன்‌ தேசத்தில்‌ 
நிறைவேறிற்று. ஏசாயாவின்‌ 
தீ்க்தரிசனத்தைக்‌ கேட்டு ஜனங்கள்‌ 
குழப்பத்திலிருக்கிறார்கள்‌. பாபிலோன்‌ 

ஈல்‌ தங்களுக்கு என்ன நன்மை 

உண்டாகும்‌ என்று ஒன்றும்‌ புரியாமல்‌ 
தவிக்கிறார்கள்‌. 

ஜனங்கள்‌ ஏசாயாவிடம்‌. 
கேட்கிறார்கள்‌ பாபிலோன்‌ 
அழிவதைப்போலவே 
பெலிஸ்தியரும்‌ சீக்கிரத்தில்‌ அழிந்து 
போவார்கள்‌ என்று ஏசாயா தீர்க்கதரிசனம்‌. 
சொல்லுகிறார்‌. இவர்களுடைய 
கைகளிலிருந்து இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
சீக்கிரத்தில்‌ விடுதலை கிடைக்கும்‌ 
அதுபோலவே வருங்காலத்தில்‌ பாபிலோன்‌ 
ராஜாவின்‌ கைகளிலிருந்தம்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கு விடுதலை உண்டாகும்‌ என்று 
ஏசாயா தீர்க்கதரிசனமாய்ச்‌ சொல்லுகிறார்‌. 


ஷ்‌ 
6 
அசீரியரும்‌, 


அசீரியாவின்‌ ராஜாவாகிய சனகெரிப்‌ 
யூதா தேசத்தின்‌ மிது படையெடுத்து 
வந்திருக்கிறான்‌. தன்னுடைய சேனை 
முழுவதையும்‌ எருசலேமுக்கு விரோதமாய்‌ 
முற்றக்கைப்போட்டிுக்கறான்‌. கர்த்தரோ 


அவனுபை! ஆலோசனையை 
முறியதத்குப்போடுகினா்‌. அசீரியனை என்‌ 
தேசத்திலே முறித்து. என்‌ மலைகளின்மேல்‌ 
அவனை மிதித்துப்போடுவேன்‌" என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. அப்பொழுது 
சனகெரிப்பின்‌ நுகம்‌ யூதஜனங்கள்‌ 
மேலிருந்து விலகும்‌. அவனுடைய சுமை 
அவர்கள்‌ தோளிலிருந்து நீங்கும்‌. 





f= FTE 
TT 


மீட்டுக்கொண்டதினால்‌, 
நன்றியுள்ளவர்களாயிருக்க 

வேண்டும்‌. அவர்கள்‌ கர்த்தரை மாத்திரமே 
சேவிக்கவேண்டும்‌. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
இனிமேல்‌ எகிப்தியருக்கு அடிமைகளல்ல. 
ஆனாலம்‌ அவர்கள்‌ கர்த்தருடைய 
கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து 
ஜீவிக்கவேண்டும்‌. 

புதிய ஏற்பாப்டுக்காலத்து, 
விசுவாசிககளாகிய நம்மை, 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து, 
அடிமைத்தனத்திலிருந்து 
இரட்சித்திருக்கிறார்‌ 
இயேசுகிறிஸ்துவுக்கு 
ஜீலிக்கவேண்டும்‌. 
ஊழியம்‌ செய்யவேண்டும்‌. 
ஆராதிக்கவேண்டும்‌. 


பகையான 

நன்றியுள்ளவர்களாய்‌ 

கிறிஸ்துவுக்கு 
அவரை 


தமது ஜனத்தைச்‌ 
மீட்டுக்கொண்டு, 
சத்துருக்களினின்றும்‌, நம்மைப்‌ பகைக்கிற 
யாவருடைய  கைகளினின்றும்‌, நம்மை 
இரட்சிக்கும்‌ படிக்கு, க. நம்முடைய தாசனாகிய 
தாவீதின்‌ 
இ்சளிழ்க்கொல்ப்‌ 
(லூக்‌ 17475). 
கர்த்தர்‌ ம்முடைய 
பத்துக்கட்டளைகளையும்‌ இரண்டு 
குற்பலகைகளில்‌ எழுதியிருக்கிறார்‌. முதல்‌ 
நான்கு கட்டளைகளும்‌ முதலாவது பலகையில்‌ 
எழுதப்பட்டிருக்கிறது. 
கட்டளைகளும்‌, 
ஆராதிக்கவேண்டிய 
சொல்லுகிறது. 
நம்முடைய உற்றார்‌ உறவினர்கள்‌, 
அயல்‌ வீட்டுக்காரர்கள்‌ ஆகியோரை நாம்‌ 
நேசிப்பதற்கு முன்பாக, நம்மை சிருஷ்டித்த 
நேசிக்கவேண்டும்‌. 
அன்புகூரவேண்டியது 


கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து செய்யவேண்டும்‌. . 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல்‌ நம்மால்‌ எந்த 
நல்ல காரியத்தையும்‌ செய்ய முடியாது. நாம்‌. 
எதைச்‌ செய்தாலும்‌: கர்த்தரை 
கனம்பண்ணும்‌ வண்ணமாகவே 
செய்யவேண்டும்‌. அப்போதுதான்‌ நம்முடைய 
நற்கிரியைகள்‌ கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
அங்கீகரிக்கப்படும்‌. 

நாம்‌ கர்த்தருக்கு 
உண்மையுள்ளவர்களாமில்லையென்றால்‌, 
நம்முடைய சகோதரர்களுக்கும்‌ 
உண்மையுள்ளவர்களாயிருக்கமாட்டோம்‌. 
தாங்கள்‌ கர்த்தருக்கு  பொய்யர்களாக 
இருப்போமென்றும்‌, ஆனாலும்‌ தங்கள்‌ 
சகோதாருக்கு தாங்கள்‌ 
உண்மையுள்ளவர்களாயிருப்போம்‌ என்றும்‌ 
ஒருசிலர்‌ சொல்லுகிறார்கள்‌. இவர்களுடைய 
வார்த்தைகளில்‌ உண்மையில்லை. இது 
மாய்மாலமான வார்த்தை, கர்த்தர்மீது. 
அன்புகூராமல்‌, மனுஷர்மீது மெய்யான 
அன்பு கூரமுடியாது. 


முதலாவது கட்டனை : நாம்‌ 
யாரை ஆராதிக்கவேண்டுமென்று, 
பத்துக்கட்டளைகளில்‌ லாவது 
கட்டளை தெளிவாக சொல்லுகிறது. 
"என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள்‌ 
உண்டாமிருக்கவேண்டாம்‌" (யாத்‌ 20:3) 
என்பதை கர்த்தர்‌ டய முதலாவ, 
கைய இக்க பக்கத்து 
சொல்லுகிறார்‌. 


எகிப்து 
தேசத்திற்கு அருகின்‌ 
ங்களிலும்‌ 


ஏராளமான தெய்வங்கள்‌ 
இருக்கிறது. அவர்கள்‌ சிருஷ்டிகளை 
ஆராதிக்கிறார்கள்‌. அவர்கள்‌ தங்களுக்கு 
விநோதமான தெய்வங்களை 
உண்டுபண்ணுகிறார்கள்‌. இவையெல்லாம்‌ 
நூதன தெய்வங்களாக இருக்கிறது. இவை 


மனுஷரால்‌ உண்டாக்கப்பட்டவை. 


கர்த்தரே... சர்வசிருஷ்டிகர்‌. 
நம்மை சிருஷ்டித்தவர்‌. நம்முடைய 
கனம்‌, மகிமை அனைத்தையும்‌ கர்த்தருக்கு 
மாத்திரமே செலுத்தவேண்டும்‌. ஆனால்‌ 
மனுஷனோ கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய 
அவை, அரு ருக்கு 
செலுத்தி விடுகிறான்‌. இது கர்த்தருக்கு 
விரோதமான பாவம்‌. 


அவரே 
துதி 





i THE 
TT 


தோள்களின்மேல்‌ 
கொண்டிருக்கிறார்கள்‌. கர்த்தர்‌ 

முறித்து. அவனை. மிதிக்கும்போது, 
அவனுடைய நுகமும்‌, அவனுடைய சுமையும்‌ 
கர்த்தருடைய பிள்ளைகளின்‌ தோளிலிருந்து 
நீங்கும்‌ 


ஏசாயா தீர்க்கதரிசி 
2 த 


ஆணையிடுவதாகச்‌ சொல்லுகிறார்‌. 
நினைத்திருக்கிறபடியே நடக்கும்‌; 
நிர்ணமித்தடடியே நிலைநிற்கும்‌” என்று 
சேனைகளின்‌ கர்த்தர்‌ ஆணையிட்டுச்‌ 
சொன்னார்‌. தம்முடைய பிள்ளைகளுக்கு 
விரோதமாக வருகிறவர்களை கர்த்தர்‌ 
அழித்துப்போடுவார்‌. 

கர்த்தர்‌ el 
முறித்துப்போடுவார்‌. 
மிதித்துப்போடுவார்‌. அவனை ழித்தப்‌ 
போடுவார்‌. கர்த்தருடைய ஜனத்தின்மீது, 
அவர்களுடைய சுமை நீங்கும்‌. 
அவர்களுடைய வல்லமை அழியும்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய ஜனத்தைப்‌ பாதுகாப்பதற்காகவே. 
அசீரியரை அழிக்கிறார்‌ அசீரியரை 
மாத்திரமல்ல தம்முடைய ஜனத்திற்கு. 
விரோதமாகவும்‌, தம்முடைய க 
விரோதமாகவும்‌ எழும்பி வருகிற 
அந்தகார வல்லமைகளையும்‌ 
முறித்துப்போடுவார்‌ 
அனைத்தின்மேலும்‌ 
யோசனை இதுவே. சகல ஜாதிகளின்மேலும்‌ 
நீட்டப்பட்டிருக்கிற கையும்‌ இதுவே என்று 
ஏசாயா கர்த்தருடைய வார்த்தையைச்‌ 
சொல்லுகிறார்‌. 


ஏசாயா இந்த தீர்க்கதரிசனத்தைச்‌ 
சொல்லும்போது. அசீரியர்கள்‌ யூதாவின்மீது. 
யுத்தம்பண்ண வந்திருக்கிறார்கள்‌. கர்த்தர்‌ 
அவர்களை முறித்துப்போடுகிறார்‌. இதன்‌ 
பின்பு ரோமப்பேரரசு கர்த்தருடைய 
ஜனத்திற்கு விரோதமாய்‌ வருகிறார்கள்‌ 
(லூக்‌ 23. அவர்களும்‌, அவர்களுக்குப்‌ 
பின்பு மேலும்‌ பல தேசங்களும்‌ கர்த்தருடைய 
பிள்ளைகளை ஒடுக்கினார்கள்‌. கர்த்தர்‌ 
அவர்கள்‌ எல்லோரையும்‌ அழித்துப்போட்டார்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பிள்ளைகளுக்கு 
கர்த்தருக்கும்‌ 


கர்த்தருடைய 
சத்துருவாகயிருக்கிறவர்கள்‌ 
சத்துருவாகயிருக்கிறார்கள்‌. 

'நீ அவர்‌ வாக்கை நன்றாய்க்‌ கேட்டு, 
நான்‌ சொல்வதையெல்லாம்‌ செய்வாயாகில்‌, 
நான்‌ உன்‌ சத்துருக்களுக்குச்‌ சத்துருவாயும்‌, 
உன்‌ விரோதிகளுக்கு விரோதியாயும்‌ 
இருப்பேன்‌” (யாத்‌ 23:22), சேனைகளின்‌ 
கர்த்தர்‌ இப்படியே நிர்ணயித்திருக்கிறார்‌. 
இதை யாராலும்‌ வியர்த்தமாக்க முடியாது. 
கர்த்ருடை கை, அவருடைய 
பிள்ளைகளின்‌ சத்துருக்களுக்கு விரோதமாக 
நீட்டப்பட்டிருக்கிறது. அந்தக்‌ கையை 
யாராலும்‌ திருப்ப முடியாது. இதுவே கர்த்தர்‌ 
நிர்ணயித்திருக்கிற யோசனை. கர்த்தருடைய 
நியாயத்தீர்ப்பை யாராலும்‌ தடைபண்ண 
முடியாது. 


பெலிஸ்‌ தியார்‌ 
ஏசா 14:28-31 


ஏசா 14:28. ஆகாஸ்‌ ராஜா 
மரணமடைந்த வருஷத்திலே உண்டான 
பாரம்‌ என்னவென்றால்‌: 


ஏசா 14:9. முழு பெலிஸ்தியாவே, 
உன்னை அடித்த கோல்‌ முறிந்ததென்று 
அக்கனிப்பாயிராதே; பாம்பின்‌ வேரிலி. 
டாது கட்டுவிரியன்‌ தோன்றும்‌; அத்‌, 


படுத்திருப்பார்கன்‌; 
பஞ்சத்தினாலே  காகப்பண்ணுவேன்‌, 
உன்னில்‌ மீதியானவர்கனை அவன்‌ 
கொன்றுபோடுவான்‌.. 


ஏசா 14:81. வாசலே அலறு; நகரமே 
கதத; பெலிஸ்தியாவே, நீ முழுதும்‌ 
கரைந்து போகிறாய்‌; ஏனென்றால்‌, 
வடக்கே இருந்து புகைக்காடாய்‌ 
வருகிறான்‌; அவன்‌ கூட்டங்களில்‌ 
தனித்தவனில்லை. 





i FTE 
TT 


தீர்க்கதரிசனமாய்ச்‌ சொல்லுகிறார்‌. 
ராஜா மரணமடைந்த வருஷத்திலே 

சம்பவம்‌ நடைபெறுகிறது. எசேக்கியா 

ராஜ்யபாரம்பண்ணின முதலாம்‌ வருஷமாகும்‌. 

மரணமடைந்தபோது. 

அந்தச்‌ செய்தியைக்‌ 

மிகுந்த 

சந்தோஷமடைந்தார்கள்‌. கர்த்தர்‌ இதற்காக 

பெலிஸ்தியரைக்‌ கடிந்துகொள்கிறார்‌. 

தங்களை அடித்த கோல்‌ முறிந்துபோயிற்று 

என்று பெலிஸ்தர்கள்‌ களிப்படைகிறார்கள்‌. 


பெலிஸ்தருக்கு 


அவர்களை 


உசியா ராஜா 
பாம்பைப்போல இருந்தான்‌. 
வெகுவாய்த்‌ தாழ்த்தினான்‌ அவன்‌ 
புறப்பட்டுப்போய்‌, பெலிஸ்தரோடு 
யுத்தம்பண்ணி, காத்தின்‌ அலங்கத்தையும்‌, 
யப்னேயின்‌ அலங்கத்தையும்‌, அஸ்தோத்தின்‌ 
அலங்கத்தையும்‌ இடித்துப்போட்டு, 
அஸ்தோத்‌ நாட்டிலும்‌ பெலிஸ்தருக்குள்ளும்‌ 
பட்டணங்களைக்‌ கட்டினான்‌" (நோளா 26%). 
உசியா மரணமடைந்ததைக்‌ கேட்டு 
பெலிஸ்தர்கள்‌ மிகுந்த 
சந்தோஷமடைந்தார்கள்‌. அந்தச்‌ செய்தியை 
காத்திலும்‌, அஸ்கலோனின்‌ வீதிகளிலும்‌ 
பரயபச்செய்தார்கள்‌: தங்களை: அடித்த கோல்‌ 
முறிந்துபோயிற்று ன்று 
களிப்பாயிருந்தார்கள்‌. 


த்தில்‌ காஸ்‌ 
ஆட்களில்‌. பெல்த்கள்‌ 
மறுபடியும்‌ யூததேசத்திற்கு விரோதமாக 
எழும்பி வந்தார்கள்‌. யூதாவிலே பல. 
பட்டணங்களைப்‌ பிடித்தார்கள்‌. 


வெலிஸ்தகும்‌ மூதாலிலே சமபமிமிலும்‌ 
தெற்கேயும்‌ இருக்கிற பட்டணங்களின்‌ மேல்‌ 
விழுந்து, பெத்ஷிமேசையும்‌, ஆயலோனையும்‌, 
கெதெரோத்தையும்‌, சொக்கோவையும்‌ அதின்‌ 
கிராமங்களையும்‌, திம்னாவையும்‌ அதின்‌ 
கிராமங்களையும்‌, கிம்சோவையும்‌ அதின்‌ 
கிராமங்களையும்‌ பிடித்து அங்கே. 
குடியேறினார்கள்‌” (நாளா 28:18). 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


உசியா என்னும்‌ பாம்பின்‌ வேரிலிருந்து 
கட்டுவிரியன்‌. தோன்றும்‌. இவன்‌ 
உசியாவைவிடவும்‌, எசேக்கியாவை விடவும்‌ 
கொடியவனாயிருப்பான்‌. இவள்‌ 
பெலிஸ்தியாவுக்கு மிகப்பெரிய 
சத்துருவாயிருப்பான்‌. இவன்‌ கணி பறக்கிற 
சர்ப்பமாயிருக்கும்‌. இவன்‌ 


சங்காரம்பண்ணி அழித்துப்போடுவான்‌. 


“அவன்‌ பெலிஸ்தரைக்‌ காசாமட்டும்‌ 
அதின்‌ எல்லைகள்‌ பரியந்தமும்‌, காவலாளர்‌ 
காக்கிற கோபுரங்கள்‌ தொடங்கி அரணான 
நகரங்கள்‌ பரியந்தமும்‌ முறியஅடித்தான்‌" 
(2இராஜா 18:8). 


த்தருடைய ஜனத்தை பெலிஸ்தர்கள்‌ 
சங்காரம்பண்ணினார்கள்‌. அவர்களை 
அடக்கினார்கள்‌. ஒடுக்கினார்கள்‌. 
அவர்களுடைய தானியங்களைக்‌ 
கொள்ளையிட்டார்கள்‌. டெலிஸ்தியரின்‌ 
அடிமைத்தனத்திலிருந்த இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
மறுபடியும்‌ விடுதலை பெற்று எழும்புவார்கள்‌. 
தரித்திரரின்‌ 'தலைப்பிள்ளைகள்‌ 
திருப்தியாய்ப்‌ புசிப்பார்கள்‌. இஸ்ரவேல்‌ 
பத்திரரில்‌. 


கொடிய 
தரித்திரத்திலிருக்கிறவர்களுக்குக்‌ கூட 
திருப்தியான ஆகாரம்‌ கிடைக்கும்‌. 
எளியவர்கள்‌ சுகமாய்ப்‌ படுத்திருப்பார்கள்‌. 
பெலிஸ்தியரோ அழிந்துபோவார்கள்‌. கர்த்தர்‌ 
அவர்களை பஞ்சத்தினால்‌ சாகப்பண்ணுவார்‌. 
பெலிஸ்தியரில்‌ மீதியாயிருப்பவர்களை உசியா 
ராஜாவின்‌ சந்ததியில்‌ வருகிறவன்‌ 
கொன்றுபோடுவான்‌. 
கர்த்தர்‌ 
பெலிஸ்தியரின்‌ 
பாதுகாப்பார்‌. 
எளியவர்களாயிருக்கிறவர்கள்கூட 
சமாதானத்தின்‌ 
பாடுவார்கள்‌. அப்போது 
வாசல்களெல்லாம்‌ அலறும்‌. 
அவர்களுடைய நகரம்‌ கதறும்‌. அவர்களுக்கு 
சர்வசங்காரமும்‌, சர்வநாசமும்‌, சர்வஅழிவும்‌ 
ம்‌. பெலிஸ்தியர்கள்‌ முழுவதுமாய்‌ 
கரைந்துபோவார்கள்‌. 





f= FTE 
TT 


யூதர்கள்‌ பெலிஸ்தியருக்கு 
வடக்கேயிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
பெலிஸ்தியர்மீது புகைக்காடாய்‌ வருவார்கள்‌. 
அவர்கள்‌ தனித்து வராமல்‌ திரள்‌ கூட்டமாய்‌ 
வருவார்கள்‌. கைகளில்‌ தீப்பந்தங்களோடு 
வருவார்கள்‌. கர்த்தர்‌ 
காலத்தில்‌ 
சேனைகளின்‌ கர்த்தர்‌ 
நிர்ணயம்பண்ணியிருக்கிறாரோ, 
நிச்சயமாய்‌ நிறைவேறும்‌. கர்த்தருடைய 
யோசனையை யாராலும்‌ வியர்த்தமாக்க. 
முடியாது. கர்த்தருடைய கை பெலிஸ்தியருக்கு 
விரோதமாய்‌ நீட்டப்பட்டிருக்கிறது. 
கர்த்தருடைய பலத்த கரத்தை யாராலும்‌: 
வேறு திசைக்கு திருப்பவும்‌ முடியாது. 
கர்த்தர்‌ தீர்மானித்த பிரகாரம்‌, அவருடைய 
கோபத்தின்‌ நாளிலே, பெலிஸ்தர்கள்‌ 
அனைவருக்கும்‌ அழிவு வரும்‌. 


எதை 


சீயோன்‌ 
ஏசா 14:82 


ஏகா 14392 இப்போதும்‌ இந்த 
ஜாதியின்‌ ஸ்தானாபதிகளுக்கு என்ன 
மாறுத்தரவு சொல்லப்படும்‌? கர்த்தர்‌ 
சியோனை அண்திபாரப்படுத்தினார்‌. 
அவருடைய னத்தில்‌ 
சிலுமையானவர்கன்‌ அதிலே 
'திடன்கொண்டு தங்குவார்கள்‌ என்பதே. 
ஏசாயா சொன்ன 
கர்த்தருடைய 
ஆறுதலாயிருக்கிறது. 
கர்த்தருக்குள்‌ 


தீர்க்கதரிசனம்‌. 
பிள்ளைகளுக்கு 

அவர்கள்‌ 
பெலனடைந்து 
உற்சாகமாயிருக்கிறார்கள்‌. கர்த்தர்‌ 
தங்களுக்காக யுத்தம்‌ பண்ணுவார்‌ என்னும்‌ 
நல்ல செய்தியை இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 
கேள்விப்படுகிறார்கள்‌. “இப்போதும்‌ இந்த 
ஜாதியின்‌ ஸ்தானாபதிகளுக்கு என்ன 
மாறுத்தரவு சொல்லப்படும்‌” என்று ஏசாயா 
கேட்கிறார்‌. இந்த வாக்கியத்திற்கு 
வேதபண்டிதர்கள்‌ இவ்வாறு வியாக்கியானம்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ தம்முடைய ஜனங்களுக்காக 
பெரிய காரியங்களைச்‌ செய்திருக்கிறார்‌. 
அவர்‌ செய்திருக்கிற அதிசயங்களையும்‌, 
அற்புதங்களையும்‌ இஸ்ரவேல்‌ தேசத்தாருக்கு 
அண்டை தேசங்களிலிருக்கிற ஜனத்தார்‌ 
கேள்விப்படுகிறார்கள்‌. இஸ்ரவேலில்‌ 
நடப்பதை கவனித்துப்‌ பார்க்கிறார்கள்‌. 
தங்களுடைய தேசத்தின்‌ ஸ்தானாபதிகளை 
இஸ்ரவேல்‌ தேசத்திற்கு அனுப்புகிறார்கள்‌. 
அவர்கள்‌ இஸ்ரவேல்‌ தேசத்தில்‌: 
நடைபெறும்‌ சங்கதிகளைக்‌ குறித்து 
விசாரிக்கிறார்கள்‌. அவர்களுக்கு என்ன 
மாறுத்தரவு சொல்லப்படும்‌ என்று ஏசாயா 
கேட்கிறார்‌. தேவனுடைய  பராமரிப்பைக்‌ 
குறித்து நாம்‌ உத்தரவு சொல்ல எப்போதுமே 
ஆயத்தமாமிருக்கவேண்டும்‌. 
தேவனை உங்கள்‌ 
பரிசுத்தம்பண்‌ ஹுங்கள்‌: 
நம்பிக்கையைக்குறித்து 
விசாரித்துக்‌ கேட்கிற 
சாந்தத்தோடும்‌. 
உத்தரவுசொல்ல. 


“கர்த்தராகிய 
க 


டய சபைக்கும்‌. 
சிதேிதாமிுக்களர்‌ 
அவர்‌ தம்முடைய 
பிள்ளைகளுக்கு  உண்மையுள்ளவராகவே 
இருப்பார்‌. ஜாதியின்‌ ஸ்தானாபதிகளிடம்‌, 
“கர்த்தர்‌ சீயோனை அஸ்திபாரப்படுத்தினார்‌'' 
என்று பிரதியுத்தரம்‌ சொல்லவேண்டும்‌. 


பல. தேசங்களிலே குழப்பங்கள்‌ 
உண்டாயிற்று. பல ராஜ்யங்கள்‌ வீழ்ந்தது. 
அந்நிய தேசங்கள்‌ அழிந்துபோயிற்று. 

ல்லாமே சீயோனை 
அஸ்திபாரப்படுத்துவதற்காகவே நடைபெற்றது. 
கர்த்தருடைய நோக்கம்‌ ஒன்றுதான்‌. 
சீயோனை அஸ்திபாரப்படுத்த வேண்டும்‌. 
என்பதே அவருடைய விருப்பம்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


கர்த்தருடைய சபை 
ஸ்தாபிக்கப்படவேண்டும்‌.. அது வளர்ச்சி 
பெறவேண்டும்‌. சபையின்‌ எல்லைகள்‌ 
விஸ்தாரமடையவேண்டும்‌ இதுவே 
கர்த்தருடைய நோக்கம்‌. இதுவே அவருடைய 
சித்தம்‌. கர்த்தர்‌ இதற்காகவே கிரியை 
செய்கிறார்‌ தம்முடைய சபையை 
ஸ்தாபிப்பதற்காக ஜாதிகளை 
உயர்த்துகிறார்‌, ஜாதிகளைத்‌ தாழ்த்துகிறார்‌. 


எசேக்கியா ராஜாவின்‌ காலத்தில்‌, 
இஸ்ரவேல்‌ புத்தருக்கு பெலிஸ்தர்மீது. 
ஜெயமுண்டாயிற்று. யூதா தேசத்தாரின்‌ 
அரசியல்‌ தந்திரங்களைக்‌ கற்றுக்கொள்ளவும்‌, 
அவர்களுடைய யுத்த நுணுக்கங்களைப்‌ 
புரிந்துகொள்ளவும்‌ பக்கத்து தேசத்தின்‌ 
ராஜாக்கள்‌ தங்கள்‌ ஸ்தானாபதிகளை 
அவர்களிடத்திற்கு அனுப்பினார்கள்‌. 
யுத்தம்‌ தங்களுடைய யுத்தமல்ல என்றும்‌, 
கர்த்தருடைய யுத்தம்‌ என்றும்‌ இஸ்ரவேல்‌. 
புத்திரர்‌ ஜாதிகளின்‌ தானா திகள்‌ 
சொல்லவேண்டும்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
சபைக்காக  யுத்தம்பண்ணுகிறார்‌. அவர்‌ 
தம்முடைய சபையை பாதுகாக்கிறார்‌ என்று 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ எல்லோரிடமும்‌. 
சொல்லவேண்டும்‌. 

கர்த்தருடைய ஜனத்தில்‌. 
சிறுமையானவர்கள்‌ சீயோனிலே 
திடன்கொண்டு தங்குவார்கள்‌. இவர்கள்‌ 
பிற்காலத்தில்‌ மிகவும்‌ எளியவர்களானார்கள்‌. 
இயேசுகிறிஸ்து இவர்களைப்பற்றிச்‌ 
சொல்லும்போது, “தரித்திருக்கும்‌ சுவிசேஷம்‌ 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பிரசங்கிக்கப்படுகிறது" (மத்‌ 11:5) என்று 
சொல்லுகிறார்‌. கர்த்தருடைய ஜனத்தில்‌ 
சிறுமையானவர்களும்‌ தரித்திரர்களும்‌ 
கர்த்தரை நம்புவார்கள்‌. கர்த்தருடைய 
வார்த்தையை நம்புவார்கள்‌. கர்த்தர்‌ 
சீயோனை அஸ்திபாரப்படுத்தினார்‌ 
என்பதையும்‌ நம்புவார்கள்‌. தங்களுடைய 
நம்பிக்கையை இந்த சத்தியத்தின்மீது 
கட்டியெழுப்புவார்கள்‌. கர்த்தருடைய 
பிள்ளைகளின்‌: ஆவிக்குரிய 
ஜீவியம்‌: மாம்சப்பிரகாரமாக 
கட்டியெழுப்பப்படுவதில்லை. அது 
விசுவாசத்தினால்‌ ஆவிக்குரிய பிரகாரமாக 
கட்டியெழுப்பப்படும்‌. 


தேவனே சீயோனை 
அஸ்திபாரப்படுத்துகிறவர்‌. கர்த்தரே 
தம்முடைய சபையை கட்டுகிறவர்‌, தேவன்‌ 
தாமே தம்முடைய சபையை ஸ்தாபிக்கிறவர்‌ 
கிறிஸ்துவே 


உறுதியாய்க்‌ கப்கள்‌ 
அசைக்கப்படுவதில்லை. இந்த 
கர்த்தருடைய 

சிறுமையானவர்களும்‌ 

தங்குவார்கள்‌. கர்த்தர்‌ 

கூடமிருக்கிறார்‌. ஆகையினால்‌ 

தங்களை ஒன்றும்‌ செய்யமுடியாது 
விசுவாசத்தோடிருப்பார்கள்‌. அவர்களிடத்தில்‌ 
மனுஷபயம்‌ இருக்காது. கர்த்தருக்குப்‌ 
ப்படும்‌ பயபக்தி மாத்திரமே இருக்கும்‌. 





ஏசாய! 


i FTE 
TT 


ஏசாயா “தீர்க்கதரிசி மோவாபின்‌ 
பாரத்தைப்பற்றி தீர்க்கதரிசனமாகச்‌ 
சொல்லுகிறார்‌. மோவாப்‌ தேசம்‌ இஸ்ரவேல்‌ 
தேசத்திற்கு அருகாமையிலிருக்கிறது. அந்த 
தேசத்தின்மீது மிகப்பெரிய அழிவு 
வரப்போகிறது. இவர்கள்‌ இஸ்ரவேல்‌ 
தேசத்தாருக்கு பல சமயங்களில்‌ 
நெருக்கங்களையும்‌, இடுக்கண்களையும்‌ 
கொடுத்தவர்கள்‌. 
மோவாபியர்‌ லோத்தின்‌ 
சேர்ந்தவர்கள்‌. 
சொந்தக்காரர்‌ 
மோவாபியரை 
முடியும்‌ 


சந்ததியைச்‌ 
லோத்து ஆபிரகாமுக்கு 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
எளிதாக ஜெயித்திருக்க 
யுத்தங்களில்‌ அவர்களை 
அழித்திருக்க முடியும்‌. 

தேவனுடைய சித்தத்தின்‌ 

இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 

இதுவரையிலும்‌ அழித்துப்போடவில்லை. 


தங்கள்மீது வரும்‌ அழிவுக்காக 
மோவாபியர்கள்‌ அழுது புலம்புகிறார்கள்‌ 
ஏசாயா தீர்க்கதரிசியும்‌ அவர்களுக்காக 
புலம்புகிறார்‌ (ஏசா 151-5). மோவாபியர்‌ மீது 
வரும்‌ அழிவுக்கான காரணம்‌ (ஏசா 15:5-9), 


மோவாபின்‌ பாரம்‌ 
ஏசா 1511-5 


ஏசா 15:1. மோவாபின்‌ பாரம்‌. இரவிலே 
மோவாபிலுன்ன ஆர்‌ என்னும்‌ பட்டணம்‌ 
பாழாக்கப்பட்டது, அது 
சுங்காரமாயிற்று; இரவிலே 
மோவாபிலுன்ன கீர்‌ என்னும்‌ பட்டணம்‌ 
பாழாக்கப்பட்டது, அது 
சங்காரமாயிற்று. 


ஏசா 15:2. அழும்படி மேடைகனாகிய 
பாயித்துக்கும்‌ தீபோனுக்கும்‌ 
போகிறார்கள்‌; நேபோவினிமித்தமும்‌ 
மேதெபாவினிமித்தமும்‌ மோவாப்‌ 
அலறுகிறது; அவர்களுடைய 
தலைகளெல்லாம்‌. 
மொட்டையாடித்திருக்கும்‌; 
தாடிகனெல்லாம்‌ கத்தரி த்திருக்கும்‌.. 


- விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஏசா 15:3. அதின்‌ வீதிகளில்‌ இரட்டைக்‌ 
கட்டிக்கொண்டு, எல்லாரும்‌ அதின்‌ 
வீடுகன்மேலும்‌, அதின்‌ தெருக்களிலும்‌ 
அலறி, அழுதுகொண்டிருக்கிறார்கள்‌. 


ஏசா 154. 
எலெயாலே 
டுகிறார்கள்‌; 
யாகாஸ்மட்டும்‌ 


எஸ்போன்‌ ஊராரும்‌ 
ஊராரும்‌ கூக்குரலி 
அவர்கள்‌ சுத்தம்‌ 
கேட்கப்படுகிறது; 
ஆகையால்‌ மோவாபின்‌ 
ஆயுதபாணிகள்‌. கதறுகிறார்கள்‌; 
அவனவனுடைய ஆத்துமா அவனவனில்‌ 
கிலேசப்படுகிறது. 
ஏசா 15. என்‌ இருதயம்‌ 
மோவாபினிமித்தம்‌. ஓலமிடுகிறதா; 
அதிலிருந்து ஓடி. வருகிறவர்கள்‌ மூன்று 
வயது கிடாரியைப்போல 
அலைகிறார்கள்‌; ஜூகித்துக்கு. 
ஏறிப்போகிற வழியிலே அழுகையோடே, 
ஏதுகிறார்கன்‌; ஒரோனாயிமின்‌' 
வழியிலே நொறுங்குதலின்‌ கூக்குரல்‌ 
இடுகிறார்கள்‌. 


மோவாப்‌ மிகச்‌ சிறிய தேசம்‌. 
வளமுள்ளது. ்‌ 
தாராளமாய்‌ 


அதிக 
தானியங்கள்‌ 
விளையும்‌. இது ஒரு 
செழிப்பான நேசம்‌. யோர்தான்‌ நதிக்கு 
அப்புறத்திலே ரூபன்‌ கோத்திரத்தாரின்‌ 
காணியாட்சிக்கு அருகாமையில்‌ மோவாபியர்‌ 
வாசம்பண்ணுகிறார்கள்‌. கானான்‌ தேசத்தில்‌ 
மிகப்பெரிய பஞ்சமுண்டாயிற்று. அப்போது 
பஞ்சத்திலிருந்து தப்பிப்பதற்காக, நகோமி 
மோவாபியரின்‌ தேசத்திற்குப்‌ போனாள்‌. 


மோவாபியரின்‌ தேசம்‌ ஒன்றுமில்லாமல்‌ 
போய்விடும்‌. அது அழிக்கப்படும்‌ என்று 
ஏசாயா தீர்க்கதரிசனமாகச்‌ சொல்லுகிறார்‌. 
மோவாபின்‌ அழிவைப்பற்றிய மற்றொரு 
தீர்க்கதரிசனம்‌ எரேமியாவின்‌ புஸ்தகத்தில்‌ 
எழுதப்பட்டிருக்கிறது (எரே 48-ஆவது, 
அதிகாரம்‌). பாபிலோன்‌ தேசத்து ராஜாவான 
நேபுகாத்நேச்சார்‌ மோவாப்‌ தேசத்தை 
அழித்துப்போடுவார்‌. மோவாபின்‌ 
அழிவைப்பற்றி ஏசாயா சொல்லுகிற 
தீர்க்கதரிசனம்‌ மூன்று வருஷங்களுக்குள்‌ 
நிறைவேறும்‌ (ஏசா 16:14). 





i= FTE 
TT 


அவர்கள்‌ சமாரியாவைக்‌ த! க 
மோவாபையும்‌ கைப்பற்றி மோவாபியரை 
சங்காரம்பண்ணியிருந்திருக்கலாம்‌. 
எசேக்கியா ராஜ்யபாரம்‌ 

நான்காம்‌ வருஷத்தில்‌ நடைபெற்றிருக்க 
வேண்டும்‌ என்று வேதபண்டிதர்கள்‌. 
சொல்லுகிறார்கள்‌. 


ஒருவேளை மோவாபின்‌ அழிவு, பத்து 
வருஷங்களுக்குப்‌ பின்பு சனகெரிப்பின்‌ 
காலத்தில்‌ நடைபெற்றிருக்கலாம்‌. சனகெரிப்‌ 


அழித்துப்போட்டிருக்கவேண்டும்‌ 

ஏசாயா... தீர்க்கதரிசி... மோவாபின்‌ 
பாரத்தைப்பற்றிய தீர்க்கதரிசனத்தை, 
கர்த்தருடைய ஜனத்தாரிடம்‌ சொல்லுகிறார்‌. 
தேவனுடைய தெய்வீக பராமரிப்பு எல்லா 
தேசங்களையும்‌ ஆளுகை செய்கிறது. 
கர்த்தருடைய சித்தத்தின்‌ பிரகாரம்‌ 
தேசங்கள்‌ ஸ்தாபிக்கப்படும்‌. அல்லது 
ஸ்தாபிக்கப்பட்ட தேசங்கள்‌ கீழே 
விழுந்துவிடும்‌. இந்த சத்தியத்தை 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ புரிந்துகொள்‌ எவேண்டும்‌. 
கர்த்தரே சர்வஆளுகையுள்ளவர்‌. அவரே 
ராஜாதி ராஜாவாகவும்‌, கர்த்தாதி 
குர்த்தாவாகவும்‌ இருக்கிறார்‌. 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ தேவனாகிய 
கர்த்தரை மாத்திரமே ஆராதிக்கவேண்டும்‌. 
அவரே இஸ்ரவேலின்‌ பரிசுத்தர்‌. ஆனால்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரரோ கர்த்தரை 
ராதியாமல்‌, அந்நிய தெய்வங்களையும்‌, 
க்கிரகங்களையும்‌ ஆராதிக்கிறார்கள்‌. 
கர்த்தரைவிட்டு  விலகிப்போயிருக்கிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ தங்களுடைய 
பாவங்களுக்கு கர்த்தரிடத்தில்‌ கணக்கு 
ஒப்புவிக்கவேண்டும்‌. 


, ஏசாயா 
பாரத்தைப்பற்றி 
சொல்லிவிட்டு, 
தீர்க்கதரிசனம்‌. 
நிறைவேறும்‌ 
சொல்லுகிறார்‌. ந்த 
நிறைவேறும்போது ஏசாயா 
வார்த்தைகளெல்லாமே 


தீர்க்கதரிசி... மோவாபின்‌ 
தீர்க்கதரிசனமாய்ச்‌ 

தான்‌ சொன்ன 

மூன்று வருஷத்தில்‌: 
என்றும்‌ 

சம்பவம்‌ 
சொன்ன 
மெய்யானவை. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
புரிந்துகொள்வார்கள்‌. ஏசாயா சொன்ன 
வார்த்தைகளெல்லாம்‌ உறுதிபண்ணப்படும்‌. 
ஏசாயா இஸ்ரவேல்‌ தேசத்தைப்பற்றியும்‌, 
யூதாதேசத்தைப்பற்றியும்‌ சொன்ன 
தீர்க்கதரிசனங்களும்‌ நிறைவேறும்‌ என்பதற்கு 
மோவாபின்‌: அழிவு ஓர்‌ 
அடையாளமாயிருக்கிறது. 


மோவாப்‌ தேசத்திலுள்ள பெரிய 
பட்டணங்களையெல்லாம்‌ அவர்களுடைய 
சத்துருக்கள்‌ பிடித்துக்கொள்வார்கள்‌. 
அவர்கள்மீது திடீரென்று நாசமும்‌ அழிவும்‌ 
வரும்‌. இரலிலே மோவாபிலுள்ள ஆர்‌ 
ன்னும்‌ பட்‌ பாழாக்கப்படும்‌. 
அப்போதே சங்காரமாகும்‌. 
அதுபோலவே மோவாபிலுள்ள கீர்‌ என்னும்‌ 
பட்டணமும்‌ இரவிலே பாழாக்கப்படும்‌. 
அதுவும்‌ அப்போதே சங்காரமாகும்‌. 
ல்விரண்டு பட்டணங்களும்‌ மோவாப்‌ 
தேசத்தில்‌ பிரதான பட்டணங்களாகும்‌. 
இவை இரண்டுமே இரவிலே 
பாழாக்கப்படுகிறது. இரவிலே. 
சங்காரமாகிறது. 


என்பதை 


மோவாபியரின்‌ சத்துருக்கள்‌ 
இவ்விரண்டு பட்டணங்களையும்‌ 
பிடிக்கும்போது. மோவாமியருக்கு இனிமேல்‌ 
பாதுகாப்பு இருக்காது. மோவாப்‌ தேசம்‌ 
அவர்களுடைய சத்துருக்களுக்கு திறந்த 
தேசமாகமிருக்கும்‌. இந்த தேசத்திற்குள்‌ 
சத்துருக்கள்‌ எப்போது வேண்டுமானாலும்‌ 
உள்ளே வரலாம்‌, எப்போது 
வேண்டுமானாலும்‌ வெளியே போகலாம்‌. 
சத்துருக்களைத்‌ தடுப்பதற்கு ஒருவரும்‌ 
இருக்கமாட்டார்கள்‌. மோவாப்‌ தேசத்திலுள்ள 
ஐசுவரியங்கள்‌ எல்லாவற்றையும்‌ 
சத்துருக்கள்‌ எளிதாகக்‌ 
கொள்ளையிடுவார்கள்‌.. 


கிராமங்கள்‌ பட்டணங்களுக்குத்‌ தேவை. 
கிராமங்களில்‌ விளையும்‌ தானியங்களை 
பட்டணத்து வாசிகள்‌ ஆகாரமாகப்‌ 
புசிக்கிறார்கள்‌. ம்‌ 


பட்டினியாயிருக்கும்‌. 
பட்டணங்கள்தான்‌ 

பாதுகாக்கிறது. மோவாபியரின்‌ இரண்டு 
பட்டணங்களும்‌. பாழாக்கப்படும்போது, 
தேசத்தின்‌ கிராமங்களுக்கு பாதுகாப்பு 
இல்லாமல்‌ போய்விடும்‌. 





i FTE 
TT 


, மோவாபியருக்கு சங்காரமும்‌ அழிவும்‌ 


போகிறார்கள்‌. 
மேடைகளாகிய பாயித்துக்கும்‌ தீபோனுக்கும்‌. 
போகிறார்கள்‌. பாமித்தில்‌ மோவாபியரின்‌ 
தெய்வமாகிய கேமோகக்கு ஒரு விக்கிர 
கோயில்‌ இருக்கிறது. தீபோனின்‌ குடிகள்‌ 
உயர்ந்த மேடைகளுக்குப்‌ போகிறார்கள்‌. 
அங்கே அவர்கள்‌ தங்கள்‌ கங்களை 
ஆராதனை செய்து, தங்களுக்கு வந்திருக்கும்‌ 
[ழிவையு 


மோவாப்‌ சிறிய தேசம்தான்‌. 
அந்த தேசத்திற்கு 
சங்காரமுண்டாகும்‌. 
நிமித்தமும்‌, 
மோவாப்‌ 
தீர்க்கநரிசனமாய்‌. றுக்‌ நோபோவும்‌, 
தேசத்திலுள்ள 
சத்துருக்கள்‌ 
பட்டணங்களையும்‌ 
போடுவார்கள்‌. 
அக்கினியால்‌ சுட்டெரிப்பார்கள்‌. மோவாப்‌ 
இதைப்‌ பார்த்து கண்ணீர்விட்டு அழும்‌. 
கதறும்‌. 
மோவாபியரின்‌ துக்கம்‌ மிகவும்‌ 
அதிகமாயிருக்கும்‌. தங்கள்‌ துக்கத்தின்‌ 
மிகுதியால்‌ அவர்கள்‌ தங்கள்‌ தலைகளிலுள்ள 
களையும்‌, தாடிகளிலுள்ள முடிகளையும்‌ 
டடுங்கிக்கொள்வார்கள்‌. இதனால்‌. 
அவர்களுடைய தலைகளெல்லாம்‌. 
மொட்டையடித்திருக்கும்‌. அவர்களுடைய 
தாடிகளெல்லாம்‌ கத்தரித்திருக்கும்‌. 
தங்களுக்கு மிகுந்த துக்கம்‌ உண்டாகும்போது. 
'மோவாபியர்‌ 
மொட்டையடித்து, 
அழுது புலம்புவது வழக்கம்‌. மோவாபியருக்கு 
மிகப்பெரிய அழிவும்‌, மிகப்பெரிய சங்காரமும்‌ 
வரப்போகிறது. அப்போது அவர்கள்‌ தங்கள்‌ 
தலைகளை மொட்டையடித்து. தாடிகளைக்‌ 
கத்தரித்து, தங்கள்‌ விக்கிர கோவில்களில்‌ 
அழுது புலம்புவார்கள்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


மோவாபியர்கள்‌ 
இரட்டைக்கட்டிக்கொண்டு 
துக்கமாயிருப்பார்கள்‌. 
வீடுகளெல்லாம்‌. மொட்டை 
மாடிகளாகயிருக்கும்‌. மோவாபியர்கள்‌ 
வீதிகளில்‌ அழுவதோடு தங்கள்‌ வீடுகளின்‌ 
மொட்டை மாடிகளுக்கும்‌ ஏறி, அங்கு 
நின்றுகொண்டு, எல்லோருக்கும்‌ கேட்கும்‌ 
வண்ணமாய்‌, அழுது புலம்புவார்கள்‌. தங்கள்‌ 
விக்கிரகங்களிடம்‌ அழுவார்கள்‌. 


வீடுகளின்‌ மாடிகளில்‌ நின்று அழுத 
பின்பு, அவர்கள்‌ கீழே இறங்கி வந்து, 
தெருக்களிலும்‌ 
இழுதுகொண்டிருப்ா்கள்‌. 
றி அழுது புலம்பியது! ரல்‌ 
தெருக்களிலும்‌ வீதிகளிலும்‌ அழுது 
புலம்புவார்கள்‌. 


தங்கள்‌ வீதிகளில்‌. 


அவர்களுடைய 


மோவாபியரின்‌ 
இராணுவத்திலிருக்கிறவர்களும்‌. அழுவார்கள்‌. 
வீரமும்‌ பெலரும்‌ 
விலகிப்போயிருக்கும்‌. 
பயம்‌ பிடித்துக்கொள்ளும்‌. 
அவர்கள்‌ பயத்தினால்‌ கதறுவார்கள்‌. 
எலெயாலே 
ஊராரும்‌ கூக்குரலிடுவார்கள்‌; அவர்கள்‌ 
சத்தம்‌ யாகாஸ்மட்டும்‌. கேட்கப்படும்‌; 
மோவாபின்‌ ஆயுதபாணிகள்‌ கதறுவார்கள்‌; 
அவனவனுடைய ஆத்துமா அவனவனில்‌ 
கிலேசப்படும்‌. 


எஸ்போன்‌ ஊராரும்‌. 


ஏசாயா தீர்க்கதரிசி மோவாயின்‌ 
பாரத்தைப்பற்றி தீர்க்கதரிசனமாய்ச்‌ 
சொல்லும்போது, அவருடைய இருதயமும்‌ 
வேதனைப்படுகிறது. ஏசாயாவின்‌ இருதயம்‌ 
மோவாபின்‌ நிமித்தம்‌ ஓலமிடுகிறது. ஒரு 
தேசத்திற்கு அழிவு வரும்போது, அந்த 
தேசத்திலுள்ளவர்கள்‌ அழுது புலம்பும்போது, 
பக்கத்து தேசத்திலுள்ளவர்களும்‌ அதைப்‌ 
பார்த்து மனம்‌ வேதனைப்படுவார்கள்‌. 
அப்படிப்பட்ட வேதனை இப்போது 
ஏசாயாவுக்கு வந்திருக்கிறது. 





i FTE 
TT 


மோவாபியர்கள்‌ இஸ்ரவேல்‌ 
தேசத்திற்கு சத்துருக்களாகயிருக்கிறார்கள்‌. 
ஆனாலும்‌... அவர்களுக்கு வரப்போகிற 
அழிவை நினைத்து ஏசாயாவின்‌ இருதயம்‌: 
கலங்குகிறது. மோவாபின்‌ நிமித்தம்‌ 
ஓலமிடுகிறது. மோவாபியரும்‌ 
தங்களைப்போல தேவனுடைய 
சிருஷ்டிகளாயிருக்கிறார்கள்‌ என்பதை 
ஏசாயா அறிந்துகொள்கிறார்‌. 


ஊழியக்காரர்களின்‌ 
மென்மையானதாகயிருக்க 
ஊழியக்காரருக்கு கல்லான 
இருக்கக்கூடாது. பிறருடைய 
துக்கங்களையும்‌ வேதனைகளையும்‌ பார்த்து 
இருதயம்‌ வேண்டும்‌. 
எருசலேமின்மீது அழிவு 
சொன்னார்‌. ஆனாலும்‌ 
கிறிஸ்துவானவர்‌ அந்த அழிவை நினைத்து 
கண்ணீர்‌ விட்டு அழுதார்‌. கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்து பாவிகளின்‌ மரணத்தில்‌ 
பிரியப்படுகிறவரல்ல. பாவிகள்‌ மனந்திரும்பி 
நித்திய ஜீவனைப்‌ பெற்றுக்கொள்ள 
வேண்டும்‌ என்பதே இயேசுகிறிஸ்துவின்‌ 
விருப்பம்‌. 


.. மொவாப்புக்கு அழிவு வருவதைப்‌ 
பார்த்து, அவர்களுக்கு அருகிலிருக்கி, 

எல்லா தேசத்தாரும்‌ கலங்குவார்கள்‌. அழுது 
புலம்புவார்கள்‌.  மோவாபியரின்‌ புலம்பல்‌ 
பக்கத்து தேசங்களிலும்‌ எதிரொலிக்கும்‌. 
மோவாப்புக்கு அழிவு வரும்போது, அந்த 
தேசத்தில்‌ கோழைகளாகயிருக்கிறவர்கள்‌ 
பயந்து ஒடிப்போவார்கள்‌. அவர்களுடைய 
சத்தம்‌ யாகாஸ்‌ பட்டணம்‌ மட்டும்‌. 


கேட்கப்படும்‌. 


மோவாபின்‌ கூக்குரல்‌ 
எல்லையெங்கும்‌ சுற்றும்‌ 
அழுகையின்‌ குரல்‌ 
கேட்கப்படும்‌. கர்த்தர்‌ சோதோமை 
அக்கினியினால்‌ எரித்தபோது. லோத்து. 
சோதோமிலிருந்து சோவாருக்குத்‌ தப்பித்து 
ஓடினார்‌. லோத்தினிமித்தமாய்‌ சோவார்‌ 
அழிக்கப்படாமல்‌ பாதுகாக்கப்பட்டது. 
மோவாபியர்‌ லோத்தின்‌ சந்ததியைச்‌ 
சேர்ந்தவர்கள்‌. ஆனால்‌. அவர்களோ 
லோத்தைப்போல தங்கள்‌ பாவங்களுக்கு: 
மனந்திரும்பவில்லை. மோவாபியர்‌ 
தேவனாகிய கர்த்தரை ஆராதியாமல்‌ 
விக்கிரகங்களை ஆராதிக்கிறார்கள்‌. 


அதன்‌ 
அவர்களுடைய 
சோவாரிலும்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மோவாபின்‌ பட்டணங்களிலிருந்து 
தப்பித்து ஓடி வருகிறவர்கள்‌ மூன்று வயது 
கிடாரியைப்போல அலைகிறார்கள்‌. 
கர்த்தருடைய பெட்டியை சுமக்கும்‌ 
வண்டிலை இழுத்துக்கொண்டுபோன பசுக்கள்‌ 
பெத்ஷிமேசுக்குப்போகிற வழியிலே 
போனதுபோல, மோவாபியர்கள்‌ நேர்வழியாய்‌ 
கூப்பிட்டுக்கொண்டே போகிறார்கள்‌. 

ந்த மனுஷர்‌ இப்படியே செய்‌, 
இரண்டு" கறவைப்‌ பாக்களைக்‌. கொண்டு 
வந்து, அவைகளை வண்டிலிலே கட்டி 
அவைகளின்‌ கன்றுக்குட்டிகளை வீட்டிலே. 
அடைத்துவைத்து, கர்த்தருடைய 
பெட்டியையும்‌, பொன்னால்‌ செய்த சுண்டெலி 
களும்‌ தங்கள்‌ மூலவியாதியின்‌ சாயலான 
கரூபங்களும்‌ வைத்திருக்கிற சிறிய 
பெட்டியையும்‌, அந்த  வண்டிலின்மேல்‌ 
வைத்தார்கள்‌. அப்பொழுது அந்தப்‌ பசுக்கள்‌ 
பெத்ஷிமேசுக்குப்‌ போகிற வழியிலே 
செவ்வையாய்ப்‌ போய்‌, வலது இடது பக்கமாய்‌ 
விலகாமல்‌, பெரும்பாதையான நேர்வழியாகக்‌ 
கூப்பிட்டுக்‌ கொண்டே நடந்தது: பெலி 
ஸ்தரின்‌ அதிபதிகள்‌ பெத்விமேரின்‌ 
எல்லைமட்டும்‌. ளின்‌ பிறகே 

சோமு 60-12) 


போனார்கள்‌" 
மோவாபிலிருந்து ப்பித்து 
ஒடிவருகிறவர்கள்‌ லூகித்துக்கு ஏறிப்போகிற 
வழியிலே அழுகையோடு ஏறுகிறார்கள்‌. 
தாவீது ராஜா அழுதுகொண்டு 
ஒலிவமலையின்மேல்‌  ஏறிப்போனதுபோல, 
சோமு 15:30), இவர்கள்‌ லூகித்துக்கு 
ஏறிப்போகிறார்கள்‌. அவர்கள்‌ 
ஒரோனாயீமின்‌. வழியிலே நொறங்குதலின்‌ 
கூக்குரலிடுகிறார்கள்‌. இது 
மேல்பெத்தோரோனுக்கும்‌, 
கீழ்பெத்தோரோனுக்கும்‌ போகும்‌ வழியாகும்‌. 
இந்த ஸ்தலத்தைப்பற்றி விவரம்‌ யோசுவாவின்‌ 
புஸ்தகத்தில்‌ எழுதப்பட்டிருக்கிறது. 


மேற்கே யப்லெத்தியரின்‌ எல்லைக்கும்‌. 
தாழ்வான பெத்தொரோன்‌ காசேர்‌ என்னும்‌ 
எல்லைகள்மட்டும்‌ இறங்கி, 
சமுத்திரம்வரைக்கும்‌ போய்‌ முடியும்‌. இதை 
யோசேப்பின்‌ புத்திரராகிய  மனாசேயும்‌ 
எப்பிராமீமும்‌ சுதந்தரித்தார்கள்‌. எப்பிராயீம்‌ 
புத்திரருக்கு அவர்களுடைய வம்சங்களின்படி 
உண்டான  சுதந்தரத்தினுடைய கிழக்கு 
எல்லை, அதரோத்‌ அதார்‌ துவக்கி, மேலான 


பெத்தொரோன்மட்டும்‌ போகிறது" 
(யோசு 16:3-5). 





f= FTE 
TT 


மோவாபின்‌ கூக்குரல்‌. 
ஏசா 15:6-9 


ஏசா 15:6. திம்ரீமின்‌ தீர்ப்பாய்ச்சலான 
இடங்கள்‌ பாழாய்ப்போம்‌; புல்‌ 
உலர்ந்து, முனை அழித்து, 
பச்சையில்லாமற்போகிறது. 


ஏசா 157. ஆதலால்‌ மிகுதியாகச்‌. 
சேர்த்ததையும்‌, அவர்கன்‌ சம்பாதித்து 
வைத்ததையும்‌, 

ஆற்றுக்கப்பாலே 

போவார்கள்‌. 


ஏசா 15:8. கூக்குரல்‌ 
எல்லையெங்கும்‌ 

எக்லாயிம்மட்டும்‌ அதின்‌ 
பெரேலீம்மட்டும்‌ அதின்‌ 

எட்டும்‌. 

ஏசா 15:9, தீமோனின்‌: 
இரத்தத்தால்‌ நிறைந்திருக்கும்‌; 
தீமோனின்‌ மேல்‌ அதிக கேடுகளைக்‌ 
கட்டனையிடுவேன்‌; மோவாபிலே 
தப்பினவர்கள்‌ மேலும்‌, தேசத்தில்‌ 
மீதியானவர்கன்‌ மேலும்‌ சிங்கத்தை 
வரப்பண்ணுவேன்‌. 


மோவாபின்‌ எல்லையெங்கும்‌ கூக்குரல்‌ 
சுற்றும்‌ என்று ஏசாயா சொல்லுகிறார்‌. 
எக்லாயிம்மட்டும்‌ அதின்‌  அலறுதலும்‌, 
பெரேலீம்மட்டும்‌ அதின்‌ புலம்புதலும்‌ எட்டும்‌. 
எக்லாயிம்‌ மோவாப்‌ தேசத்தின்‌ கடைசி 
எல்லையிலிருக்கிற பட்டணம்‌. பெரேலீம்‌ 
அந்த தேசத்தின்‌ மற்றொரு திசையின்‌ 
கடைசி எல்லையிலிருக்கிற பட்டணம்‌. 


நிம்ரீமின்‌ நீர்ப்பாய்ச்சலான இடங்கள்‌ 
பாழாய்ப்போகும்‌. தேசம்‌ வேளாண்மை 
செய்வதற்கு. பிரயோஜனமற்றதாகிவிடும்‌. 
ஒரு தேசத்தில்‌ யுத்தம்‌ நடைபெறும்போது. 
பொதுவாக யுத்தத்தைத்‌ தொடந்து பஞ்சம்‌ 
வரும்‌. தேசத்தை ஜெயித்தவர்கள்‌, அந்த 
தேசத்திலுள்ள களஞ்சியங்களையெல்லாம்‌ 
'கொள்ளையிடுவார்கள்‌. வீடுகளையெல்லாம்‌. 
அழித்துப்போடுவார்கள்‌. ஜனங்கள்‌ 
சம்பாதித்து வைத்தது எல்லாவற்றையும்‌ 
எடுத்துக்கொண்டு போய்விடுவார்கள்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மோவாபின்‌ ஜனங்கள்‌ பல 
வருஷங்களாக ஐசவரியங்களை மிகுதியாகச்‌ 
சேர்த்து வைத்திருந்தார்கள்‌. அவர்கள்‌ 
சம்பாதித்து வைத்த 
ஐசுவரியங்களெல்லாவற்றையும்‌ 
சத்துருக்கள்‌ எடுத்துக்கொண்டு போவார்கள்‌. 

தங்கள்‌ தேசத்திற்கு சத்துருக்கள்‌ 
வருகிறார்கள்‌ என்பதைக்‌ கேள்விப்பட்டு, 
மோவாபின்‌ ஜனங்கள்‌ தாங்கள்‌ சம்பாதித்து 
வைத்த பொக்கிஷங்களையெல்லாம்‌, 
ஒருவேளை பாதுகாப்பாக எடுத்துக்கொண்டு 
போயிருக்கலாம்‌. சத்துருக்களின்‌ கண்களுக்கு 
மறைவாக அவற்றை ஒளித்துவைப்பதற்கு, 
மோவாபியர்கள்‌ தங்கள்‌ சம்பாத்தியத்தை 
எடுத்துக்கொண்டு போயிருக்கலாம்‌. 


மோவாபியரின்‌ சொத்துக்களை 
லைம்‌ எடுத்துக்கொண்டு போனாலும்‌, 


சத்துருக்கள்‌ வந்து 
எடுத்துக்கொண்டு 
அலரிகளின்‌ 


போனாலும்‌ அவர்கள்‌ 
ஆற்றுக்கு அப்பாலே 
கொண்டுபோகவேண்டும்‌. சத்துருக்கள்‌ 
இந்த ஆற்றைத்‌ தாண்டி, மோவாபியரின்‌ 
ஐசுவரியங்களையெல்லாம்‌, தங்கள்‌ 
தேசத்திற்கும்‌ கொண்டு போவார்கள்‌. 
நிம்ரீமின்‌ 


நீர்ப்பாய்ச்சலான இடங்கள்‌ 
பாழாய்ப்போகும்‌. 
நிலங்களை 


சத்துருக்கள்‌ விளைச்சல்‌ 
அழித்துப்போடுவார்கள்‌. 
குளங்களையும்‌ 


குளத்தின்‌ 


கண்மாய்களையும்‌ 

உடைத்துப்போடுவார்கள்‌. 
கரைகளையெல்லாம்‌  நாசம்பண்ணுவார்கள்‌. 
இதனால்‌ மோவாபின்‌ தேசத்திலே புல்‌ 
உலர்ந்துபோகும்‌. முளை அழிந்துபோகும்‌. 
பச்சையில்லாமல்‌ போகும்‌. தேசத்தில்‌ 
எங்குமே. பசுமையிருக்காது. பயிர்‌ 
பச்சைகளெல்லாமே வாடிப்போயிருக்கும்‌. 


தீமோனின்‌: தண்ணீர்கள்‌ 
இரத்தத்தால்‌ நிறைந்திருக்கும்‌. மோவாப்‌ 
தேசத்திலுள்ள ஜனங்களில்‌ ஏராளமானோர்‌ 
பட்டயங்களினால்‌ வெட்டுண்டு விழுவார்கள்‌. 
மரித்துப்போனவர்களின்‌ எண்ணிக்கையும்‌ 
அதிகமாயிருக்கும்‌. தீமோன்‌ என்னும்‌ 
பெயருக்கு “இரத்தம்‌ சிந்துதல்‌” என்று, 
பொருள்‌. இந்தப்‌ பெயருக்கு ஏற்ற 
பிரகாரமாக தீமோனில்‌ இரத்தம்‌ சிந்துதல்‌ 
அதிகமாகயிருக்கும்‌.. 





ழ்‌ நயனா 
யாய்‌ 


கர்த்தர்‌ தீமோனின்மேல்‌ 
கேடுகளை கட்டளையிடுவார்‌. அவர்கள்மீது 
வாநைகளுக்குமேல்‌ வாதைகள்‌ வரும்‌. 
கர்த்தர்‌ அவர்கள்மீது கொடுக்கவேண்டிய 
நியாயத்தீர்ப்பு இன்னும்‌ அதிகமாயிருக்கிறது. 
மோவாபியர்கள்‌ பெற்றுக்கொள்ள வேண்டிய 
தண்டனையும்‌ இன்னும்‌ ஏராளமாயிருக்கிறது. 

பேரழிவு வந்தபோதிலும்‌, 

கோபம்‌ இன்னும்‌ 


அதிக 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ மோவாப்‌ தேசத்தை 
அழிக்கும்போது, மோவாபியரில்‌ சிலர்‌ 
அழிவுக்குத்‌ தப்பி ஓடுவார்கள்‌. கர்த்தரோ 
அவர்களைத்‌ தப்பலிடமாட்டார்‌. தேசத்தில்‌ 
சிலர்‌ அழிந்துபோகாமல்‌ 


தேசத்தில்‌ 


மீதமாகயிருப்பார்கள்‌.. 
தப்பிப்போனவர்களையும்‌, 
மீதமாமிருக்கிறவர்களையும்‌ கர்த்தர்‌ 
தண்டிப்பார்‌. அவர்கள்மேல்‌ சிங்கத்தை 
வரப்பண்ணுவார்‌. சத்துருக்களுக்குத்‌ தப்பின 
மோவாபியரை சிங்கம்‌ கொன்றுபோடும்‌. 





f= FTE 
TT 
டய மனதிலே பெருமை 


இருக்கிறது. அவனுடைய பெருமையே 
அவனுக்கு ஒரு விக்கிரகமாக மாறிவிடுகிறது. 
மனுஷனுடைய குணத்திலே பேராசை 
இருக்கிறது. மனுஷனுடைய பேராசை 
பணத்தை அவனுக்கு தெய்வமாக 
ஆக்குகிறது. ஒரு 
போஜனபிரியராயிருக்கிறார்கள்‌. 
அவர்களுக்கு தெய்வமாக 
இப்படிப்பட்டவர்கள்‌. கர்‌ 

வேண்டிய 

தங்களுடைய 

பணஆசைக்கும்‌, 

கொடுக்கிறார்கள்‌ 


பொருளாசைக்காரருக்கு, கர்த்தரைவிட 
உலகப்பிரகாரமான பொருட்களே 
பெரிதாயிருக்கும்‌. அவர்கள்‌ கர்த்தரை 
நம்புவதற்கு பதிலாக தங்கள்‌ ஐசுவரியத்தை 
நம்புவார்கள்‌. அவர்கள்‌ கர்த்தருக்குள்‌ 
சந்தோஷமாயிருப்பதற்கு 
தங்களுடைய 
சந்தோஷமாயிருக்கவேண்டுபென்று முயற்சி 
செய்வார்கள்‌. 


த்தர மாத்திரமே அதிகமாய்‌ 
அவருக்கு மாத்திரமே 
அவரை மாத்திரமே 
நாம்‌ கர்‌ 
'சந்தோஷமாயிருக்கவேண்டும்‌. 
நாம்‌ கர்த்தரை மாத்திரமே சார்ந்து, 
ஜீவிக்கவேண்டும்‌. நாம்‌ கர்த்தருக்கு 
பயப்படாமல்‌, வேறு பலய அதிகமாக 
பயப்பட்டால்‌, 
க்காக வளக்க எற்‌ 
நேசிக்காமல்‌, கர்த்தரைவிட 
எதையாவது அதிகமாய்‌ நேசித்தால்‌ அதுவும்‌ 
நமக்கு விக்கிரகமாகமிருக்கும்‌. 


சிக்க 
பயப்படவேண்டும்‌. 
சேவிக்கவேண்டும்‌. 


மாத்திரமே 


ஜனங்கள்‌ கல்லினாலும்‌, 
மண்ணினாலும்‌, மரத்தினாலும்‌ 
விக்கிரகங்களை செய்கிறார்கள்‌. 
கர்த்தருடைய ஜனம்‌ ஒருவேளை இப்படிப்பட்ட 

விக்கிரகங்களை செய்யாமலிருக்கலாம்‌. 
ஆனாலும்‌ அவர்கள்‌ தங்களுடைய 
மனதிற்குள்ளே பெருமை, பேராசை, 
பொருளாசை போன்ற விக்கிரகங்களை 
செய்து, அவற்றை ஆராதிப்பார்கள்‌. 
கர்த்தரை ஆராதியாமல்‌ இப்படிப்பட்ட 
காரியங்களை ஆராதிக்கும்போது. இவர்களும்‌ 
புறஜாதியாரைப்போல, 
விக்கிரகாராதனைக்காரராகவே 
இருக்கிறார்கள்‌. 


புறஜாதி. 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


கர்த்தர்‌ தம்முடைய முதலாவது 
கட்டளையை “என்னையன்றி உனக்கு வேறே 
தேவர்கள்‌ உண்டாயிருக்கவேண்டாம்‌' என்று 
தெளிவாகவும்‌, திட்டமாகவும்‌ சொல்லுகிறார்‌ 
நாம்‌ கர்த்தருக்கு தெரியாமல்‌, மறைவாக, 
இரகசியமாக எந்த  விக்கிரசுத்தையும்‌ 
சத்தை முடியாது. கர்த்தருக்கு தெரியாத 
இரகசியம்‌ எதுவுமில்லை. கர்த்தர்‌ 
சர்வஞானமுள்ளவர்‌. அவர்‌ சகலவற்றையும்‌ 
ர்‌. கர்த்தர்‌ மனுஷருடைய 
நினைவுகளையும்‌ 


மனுஷன்‌ கர்த்தரையல்லாமல்‌ வேறே 
தேவர்களை ஆராதிக்கும்போது, அவன்‌ 
கர்த்தருடைய முகத்திற்கு முன்பாக 
துணிகரமாய்ப்‌ பாவம்‌ செய்கிறான்‌. கர்த்தர்‌ 
நம்முடைய பாவங்களை கண்டுகொள்ளாமல்‌ 
விட்டுவிடமாட்டார்‌. மனுஷருடைய 
பாவங்களெல்லாம்‌ கர்த்தருடைய பார்வையில்‌: 


பிரத்தியட்சமாயிருக்கும்‌. 


இரண்டாவது கட்டனை : கர்த்தர்‌ 
இரண்டாவது கட்டளையாக தம்மை 
ஆராதிக்கும்‌. பிரமாணங்களை 
சொல்லுகிறார்‌. நாம்‌ கர்த்தரை எவ்வாறு 
ஆராதிக்கவேண்டும்‌ என்பது இரண்டாவது, 
க சொல்லப்பட்டிருக்கிறது. 
கர்த்தரைத்‌ தொழுதுகொள்கிறவர்கள்‌ அவரை 
ஆவியோடும்‌, உண்மையோடும்‌. 
தொழுதுகொள்ளவேண்டும்‌. கர்த்தரை 
ஆராதிப்பதற்காக, ஒரு விக்கிரகத்தை 
செய்து, அதை ஆராதிக்கக்கூடாது. 


“மேலே வானத்திலும்‌, கீழே 
பூமியிலும்‌. பூமியின்கீழ்த்‌ தண்ணீரிலும்‌ 
உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு 
சொரூபத்தையாகிலும்‌ யாதொரு 
விக்கிரகத்தையாகிலும்‌ நீ உனக்கு 
உண்டாக்க வேண்டாம்‌; நீ அவைகளை 
நமஸ்கரிக்கவம்‌ சேவிக்கவும்‌ வேண்டாம்‌” 
(யாத்‌ 20:4,5) என்று கர்த்தர்‌ தம்முடைய 
இரண்டாவது கட்டளையை சொல்லுகிறார்‌. 


பரிசுத்த வேதாகமத்தில்‌ நாம்‌ 
ஆராதிக்கக்கூடாது என்று ஒரு சில 
காரியங்களைப்பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. 
அதன்‌ விவரம்‌ வருமாறு : 





ஏசாய! 


i FTE 
TT 


ஏசாயா தீர்க்கதரிசி மோவாபின்‌ 
பாரத்தை தொடர்ந்து சொல்லிக்கொண்டு. 
வருகிறார்‌. மோவாபியர்கள்‌ 
மனந்திரும்புவதற்கு ஏசாயா 
ஆலோசனைகளைச்‌ 
அவர்கள்‌ தேவனுடைய 
அன்பாயிருக்கவேண்டும்‌. 
அவர்களால்‌ 
நியாயத்தீர்ப்புக்குத்‌ 
(ஏசா 161: 

ன்னுடைய 
மோவாபியாகள்‌. அல்கொடுத்த 
கீழ்ப்பிவார்களா என்னும்‌ சந்தேகம்‌. 
ஏசாயாவுக்கு வந்திருக்கிறது. ஆகையினால்‌ 
அவர்களுடைய தேசம்‌ இன்னும்‌ மூன்று 
வருஷத்தில்‌ அழிந்துபோகும்‌ என்று ஏசாயா 
கர்த்தருடைய வார்த்தையை 
தீர்க்கதரிசனமாகச்‌ சொல்லுகிறார்‌ (ஏசா 
16:6-14). 


'சனைக்கு, 


மோவாயே 
ஏசா 16-5 


ஏசா 16:1. தேசாதிபதிக்குச்‌ செலுத்தும்‌ 
ஆட்டுக்குட்டிகளை நீங்கள்‌. 
சேலாபட்டணந்துவக்கி 
வனாந்தரமட்டும்‌ சேர்த்துச்‌ சீயோன்‌. 
குமார த்தியின்‌ மலைக்கு அனுப்புங்கள்‌. 


ஏசா 162. 
கூட்டைவிட்டுத்‌ துரத்தப்பட்டு 
அலைகிற குருவியைப்‌ போல 
மோவாபின்‌ குமாரத்திகன்‌ அர்னோன்‌ 
நதியின்‌ தூறைகளிடத்திலிருப்பார்கள்‌. 


ஏசா 16:3. நீ ஆலோசணைபண்ணி, 
இியாயஞ்செய்து, மத்தியானத்திலே 
உன்‌ நிழலை இரவைப்போலாக்கி, 
துரத்தப்பட்டவர்கனை 
மறைத்துக்கொள்‌, ஓடிவருகிறவர்களைக்‌ 
காட்டிக்கொடாதிரு. 


இல்லாவிட்டால்‌ 


- விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


ஏசா 16:4. 
துரத்திவிடப்பட்ட 


மோவாபே, 
ஜனங்கள்‌ 
தங்கட்டும்‌; 
தப்ப 
அடைக்கலமாயிரு; 
ஓடுக்குகிறவன்‌ இல்லாதேபோவான்‌; 
சங்கரிப்பு ஓழித்துபோம்‌; 
மிதிக்கிறவர்கள்‌ தேசத்தில்‌ 
இராதபடிக்கு அழித்து போவார்கள்‌. 


ஏசா 195. கிருபையினாலே சிங்காசனம்‌. 
ஸ்தாபிக்கப்படும்‌; நியாயம்‌ விசாரித்துத்‌ 
துரிதமாய்‌: தீதிசெய்கிற ஒருவர்‌ 
அதின்மேல்‌ தாவீதின்‌ கூடாரத்திலே 
தியாயாதியதியாய்‌  உண்மையோடே, 
வீற்றிருப்பார்‌. 


என்‌ 


எந்த மனுஷனையும்‌ அழித்துப்போட 
வேண்டுமென்பது தேவனுடைய விருப்பமல்ல. 
மனுஷருடைய அழிவில்‌ 
பிரியப்படுகிறவருமல்ல. 
அழிந்துபோகக்கூடாது என்றே 
விரும்புகிறார்‌. பாலிகள்‌ ங்‌ 
பாவங்களிலிருந்து ந்திருப்பவேன்டும 
அவர்கள்‌ அழிவுக்குத்‌ தப்பித்துக்கொள்ள 
என்ன செய்யவேண்டும்‌ என்று கர்த்தர்‌ 
அவர்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறார்‌. 
கர்த்தரிடத்தில்‌ பட்சபாதமில்லை. அவர்‌ 
மோவாயிவரிடத்திலும்‌  பிரியமாமிருக்கிறார்‌ 
மோவாபியருக்குத்‌ தேவையான 
ஆலோசனைகளை கர்த்தர்‌ இங்கு ஏசாயா 
மூலமாய்ச்‌ சொல்லுகிறார்‌. 


மோவாபியர்கள்‌ 
குடும்பத்தாரிடத்தில்‌ 
நடந்துகொள்ளவேண்டும்‌. இதற்கு முன்பு 
தாவீதுக்கு கப்பம்‌ கட்ட மோவாபியர்கள்‌ 
உடன்படிக்கை பண்ணியிருந்தார்கள்‌. 
ஆனால்‌ மோவாபியர்கள்‌ அந்த 
உடன்படிக்கையை மீறி, தாவீதுக்கு கப்பம்‌ 
கட்டுவதை நிறுத்திவிட்டார்கள்‌. இப்போது 
அவர்கள்‌ மறுபடியும்‌ தாவீதின்‌ 
குடும்பத்தாருக்கு கப்பம்‌ கட்டவேண்டும்‌. 


தாவீதின்‌ 
நீதியாய்‌ 





f= THE 
TT 


'தேசாதிபதிக்குச்‌ 
ஆட்டுக்குட்டிகளை நீங்கள்‌ 
சேலாபட்டணந்துவக்கி வனாந்தரமட்டும்‌ 
சேர்த்துச்‌ சீயோன்‌ குமாரத்தியின்‌ மலைக்கு 

அனுப்புங்கள்‌". தாவீது இதற்கு முன்பு 
வாயவே முறியடித்தார்‌. மோவாபியர்கள்‌' 
தாவீதை சேவித்து, அவருக்கு 
கப்பங்கட்டுகிறவர்களானார்கள்‌. 


செலுத்தும்‌ 


"அவன்‌ மோவாபியரையும்‌ முறிய 
அடித்து, அவர்களைத்‌ தரைமட்டும்‌. 
ண்ணி, அவர்கள்மேல்‌ நூல்போட்டு, 
இரண்டுபங்கு மனுஷரைக்‌ கொன்றுபோட்டு, 
உயிரோடே வைத்தான்‌: 

மோவாபியர்‌ தாவீதைச்‌ 

அவனுக்குக்‌ 

கப்பங்கட்டுகிறவர்களானார்கள்‌" (2சாமு 8:2. 


ன்‌ பின்பு மோவாபின்‌ ராஜா 
டன்‌ குப்ங்கட்டுவதை நிறுத்தி 
இஸ்ரவேலின்‌ ராஜாவுக்கு சுப்பங்கட்டினான்‌ 
“மோவாபின்‌ ராஜாவாகிய மேசா ஆடுமாடுகள்‌ 
பெருந்தவனாயிருந்து, இஸ்ரவேலின்‌ 
ராஜாவுக்கு இலட்சம்‌ ஆட்டுக்குட்டிகளையும்‌, 
இலட்சம்‌ குறும்பாட்டுக்கடாக்களையும்‌ 
செலுத்திவந்தான்‌" (இராஜா 34) 
மோவாபின்‌ ராஜா பணமாக கப்பம்‌ 
கட்டாமல்‌ ஆட்டுக்குட்டிகளையும்‌ 
குறும்பாட்டுக்கடாக்களையும்‌ இஸ்ரவேலின்‌ 
ராஜாவுக்குக்‌ கொடுத்தான்‌. 

இப்போது மோவாபின்‌ ஜனங்கள்‌ 
எசேக்கியா ராஜாவுக்கு கப்பம்‌ 
கட்டவேண்டுமென்று ஏசாயா சொல்லுகிறார்‌. 


மோவாப்‌ தேசத்திலுள்ள. எல்லோருமே 
குப்பங்கட்டவேண்டும்‌. சேலா பட்டணம்‌ 
துவங்கி, வனாந்தரம்‌ மட்டும்‌ 
உள்ளவர்களெல்லோரும்‌  எசேக்கியாவுக்கு 
கப்பங்கட்டவேண்டும்‌. வனாந்தரம்‌ 
மோவாப்‌ எல்லையிலுள்ளது. 
மோவாபியர்கள்‌ சீயோன்‌ குமாரத்தியின்‌: 
மலைக்கு தங்கள்‌ கப்பங்களை 
அனுப்பவேண்டும்‌. சீயோன்‌ தாவீதின்‌ நகரம்‌. 


ஏசாயா இந்த வாக்கியத்தை அடையாளமாகச்‌ 
சொல்லுகிறார்‌ என்று 


ஆளுகை செய்கிறவர்‌. அவரே ற 
எஜமான்‌. இயேசுகிறிஸ்துவே நம்முடைய 
தேசத்திற்கு ராஜாதி ராஜாவாகவும்‌, 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தாதி கர்த்தாவாகவும்‌ இருக்கிறார்‌. நாம்‌ 
இயேசுகிறிஸ்துவுக்குக்‌ 
இது சுவிசேஷத்தின்‌ 
கொடுக்கப்பட்டிருக்கிற. 
பிரதான கடமை. 


தானியேல்‌. ர்க்கதரிசி 
நேபுகாத்நேச்சார்‌ ராஜாவிடம்‌ கர்த்தருடைய 
வார்த்தையை மறைக்காமல்‌ சொன்னார்‌. 
ஆகையால்‌ ராஜாவே, நான்‌ சொல்லும்‌ 
ஆலோசனையை நீர்‌ அங்கீகரித்துக்கொண்டு 
நீதியைச்‌ செய்து உமது பாவங்களையும்‌, 
சிறுமையானவர்களுக்கு இறங்கி உமது 
அக்கிரமங்களையும்‌ அகற்றிவிடும்‌; 
அப்பொழுது உம்முடைய வாழ்வு 
நீடித்திருக்கலாம்‌ என்றான்‌" (தானி 4:27) 
நம்முடைய அக்கிரமங்களை நாம்‌ 
அகற்றிவிட்டால்‌, கர்த்தருடைய சமுகத்தில்‌. 
நமக்கு தயவும்‌ இரக்கமும்‌ கிடைக்கும்‌ 

ம்முடைய ராஜா, ராஜாவின்‌ 
ல்கள்‌ முன்பாக ப வரும்போது, 
தேவ ஆட்டுக்குட்டியாகிய இயேசுகிறிஸ்துவின்‌ 
நாமத்தினாலேயே வருகிறோம்‌. மோவாபின்‌. 
குமாரத்திகள்‌ அர்னோன்‌ நதியின்‌ 
துறைகளிடத்திலிருக்கிறார்கள்‌. அந்த 
நதியின்‌ துறைக்குப்போய்‌, அவர்கள்‌ 
மோவாப்‌ தேசத்திலிருந்து 
தப்பித்துப்போய்விடலாம்‌ என்று 
திட்டமிட்டிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
எசேக்கியா ராஜாவுக்கு கப்பம்‌ செலுத்தினால்‌, 
தங்கள்‌ தேசத்தைவிட்டு தப்பித்து 
ஒடவேண்டிய சூழ்நிலை அவர்களுக்கு. 
இருக்காது. 


மோவாபின்‌ ஜனங்கள்‌ 

குடும்பத்தாருக்கு 

இதனால்‌ கர்த்தருடைய கோபம்‌ அவர்கள்மேல்‌ 

வந்திருக்கிறது. அவர்கள்‌ கூட்டைவிட்டுத்‌ 

துரத்தப்பட்டு அலைகிற குருவியைப்போல 

அங்கும்‌ இங்கும்‌ அலைந்து 

கொண்டிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 

கக்க ராஜாவுக்கு கப்பங்கட்டினால்‌, 
ம்‌ அலையவேண்டியதில்லை. அர்னோன்‌ 

'துறைக। ரட்‌ 

கவனிக்கக்‌ 

தேசத்தைவிட்டு. 

ஓடவேண்டியதில்லை. 





i FT 
TT 


மோவாபியர்கள்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
இரக்கம்‌ காண்பிக்கவேண்டும்‌. அவர்கள்‌ 
இதுவரையிலும்‌ கர்த்தருடைய ஜனத்திற்குத்‌ 
தீங்கு செய்தார்கள்‌. அவர்களுடைய 
நீதிகளைப்‌ புரட்டி, அவர்களுக்கு அநியாயம்‌ 
செய்தார்கள்‌. இனிமேல்‌ மோவாபியர்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனத்தாருக்கு தீங்கு 
செய்யக்கூடாது. அவர்கள்‌ ஏசாயா 
தீர்க்கதரிசியின்‌ ஆலோசனையைக்‌ கேட்டு, 
கர்த்தருடைய ஜனத்தாருக்கு நன்மை 
செய்யவேண்டும்‌. 

ஏசாயா தீர்க்கதரிசி மோவாமியரின்‌ 
மேல்‌. வரப்போகிற அழிவைப்பற்றி 
தீர்க்கதரிசனமாய்ச்‌' சொல்லுகிறார்‌. 
கர்த்தருடைய ஜனத்தின்மீதும்‌ அழிவு 
வரப்போகிறது. அசீரியாவின்‌ ராஜா யூதா 
தேசத்தின்மீது உக்கிர கோபத்தோடு 
வருவான்‌. ஆனாலும்‌ கர்த்தருடைய ஜனம்‌, 
அவருடைய இரக்கமுள்ள கிருபையினாலும்‌, 
தெய்வீக பராமரிப்பினாலும்‌, அசீரியாவின்‌ 
சேனைக்குத்‌ தப்பித்து ஓடிவிடுவார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்குப்‌ பாதுகாப்பு 
இருக்காது. தங்களுடைய பாதுகாப்பைத்‌ 
நேடி. அவர்கள்‌ மோவாப்‌ தேசத்திற்கு 
ஓடுவார்கள்‌. மத்தியானத்தில்‌ வெயில்‌ 
அடிப்பதுபோல இஸ்ரவேல்‌ புத்திரர்மீது. 
அசீரியரின்‌ கோபம்‌ விழும்‌. 


கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு 
அவர்களுடைய சொந்த தேசத்தில்‌ பதக்‌ 
இருக்காது. தங்கள்‌ பாதுகாப்பைத்‌ 
அவர்கள்‌ மோவாப்‌ தேசத்திற்கு வருவார்கள்‌. 
தேசம்‌ தங்களுக்கு. 
வெயிலைப்போல. 
நிழலைத்தேடி 
வருவார்கள்‌. 
மோவாபியர்கள்‌ கர்த்தருடைய ஜனத்திற்கு 
அடைக்கலம்‌ கொடுக்கவேண்டும்‌. 
மத்தியானத்தில்‌ தங்களுடைய நிழலை 
இரவைப்போல. குளிர்ச்சியாக்கவேண்டும்‌. 
துரத்தப்பட்டு வருகிற இஸ்ரவேல்‌ புத்திரரை 
மறைத்துக்கொள்ளவேண்டும்‌. தங்களிடத்தில்‌: 
அடைக்கலமாய்‌ வருகிற கர்த்தருடைய 
ஜனத்தை, அவர்கள்‌ 
காட்டிக்கொடுத்துவிடக்கூடாது. 
இஸ்ரவேல்‌ ப தங்கள்‌ தேசத்திற்கு 
பாதுகாப்பைத்‌ ஓடிவரும்போது.. 
மோவாபியர்‌ அழிந்துபோகாமல்‌ 
உயிரோடு காக்கப்பட்டிருக்கிறார்கள்‌. 


இருக்கும்போது, அவர்கள்‌ 
மோவாப்‌. தேசத்திற்கு 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு 
க்கலம்‌ கொடுக்கவேண்டும்‌. 
தங்களுடைய வீடுகளில்‌ அவர்களைத்‌ தங்க 
வைப்பதற்கு, தங்கள்‌ வீட்டின்‌ கதவுகளைத்‌ 
திறந்துகொடுக்க வேண்டும்‌. 
'தூத்திவிடப்பட்ட ஜனங்கள்‌ 
உன்னிடத்தில்‌: தங்கட்டும்‌, 
சங்கரிக்கிறவனுக்கு தப்ப அவர்களுக்கு 
அடைக்கலமாமிரு"' என்று கர்த்தர்‌ 
மோவாபியரிடத்தில்‌ சொல்லுகிறார்‌ 


என்‌ 


கர்த்தருடைய சபை 
பிள்ளைகளுக்கு 
ஸ்தலமாகவும்‌, ஆறுதலுள்ள ஸ்தலமாகவும்‌ 
இருக்கும்‌. மத்தியான வெயிலுக்கு அது 
நிழலைப்போல இருக்கும்‌. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
மோவாப்‌ தேசத்திற்கு துரத்தப்பட்டவர்களாக 
ஒடி வரும்பே மோவாபியர்கள்‌ 
கர்த்தருடைய பிள்ளைகளைக்‌ 
காட்டிக்கொடுக்கக்கூடாது. ஏதோமியர்கள்‌ 
கர்த்தருடைய ஜனத்தைக்‌ 
காட்டிக்கொடுத்தார்கள்‌. மோவாபியர்கள்‌ 
ஏதோமியரைப்போல கர்த்தருடைய ஜனத்தை 
காட்டிக்கொடுத்துவிடக்கூடாது. அவர்களை 
மறைத்துக்கொள்ளவேண்டும்‌. 


அவருடைய 
சமாதானமுள்ள 


“என்‌ ஜன; பத்துநாளிலே 
அங்கள்‌ வககதங்கள்‌ பர்வம்‌ 
அவர்கள்‌ ஆபத்தநாளிலே அவர்கள்‌ 
அநுபவிக்கிறதீங்கை.. நீ பிரியத்தோடே 
பாராமலும்‌, அவர்கள்‌ ஆபத்துநாளிலே. 
அவர்கள்‌ ஆஸ்தியில்‌ கைபோடாமலும்‌, 
அவர்களில்‌ தப்பினவர்களைச்‌ சங்கரிக்கும்படி 
வழிச்சந்திகளிலே நிற்காமலும்‌, இக்கட்டு 
நாளில்‌ அவர்களில்‌ மீதியானவர்களைக்‌. 
காட்டிக்கொடாமலும்‌ இருக்க 
வேண்டியதாயிருந்தது" (ஒப 113/4). 


தன்னுடைய தேசத்தில்‌ ஓடி வருகிற 
இஸ்ரவேல்‌ புத்திரரை காட்டிக்கொடுக்காமல்‌ 
மறைத்துக்கொண்டால்‌ மாத்திரம்‌ போதாது. 
அவர்கள்‌ தங்கள்‌ தேசத்தில்‌ தங்குவதற்கும்‌ 
அவர்களுக்கு 
வேண்டும்‌. 
ஜனங்கள்‌ 
துரத்திவிடப்பட்டவர்களாகயிருக்கிறார்கள்‌. 
தூரத்திவிடப்பட்டாலும்‌. அவர்கள்‌ இன்னும்‌ 
கர்த்தருடைய ஜனமாகவே இருக்கிறார்கள்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய ஜனத்தைப்பற்றிச்‌ 
சொல்லும்போது “துரத்திவிடப்பட்ட என்‌ 
ஜனங்கள்‌” என்றே சொல்லுகிறார்‌. 





i= FTE 
TT 


தம்முடைய பிள்ளைகளை 
அறிந்திருக்கிறார்‌. அவர்களை எங்கு: 
கண்டுபிடிக்க முடியும்‌ என்று கர்த்தருக்குத்‌ 
தெரியும்‌. மற்றவர்கள்‌ கர்த்தருடைய 
பிள்ளைகளை அறியாமலிருந்தாலும்‌, 
கர்த்தர்‌ தம்முடையவர்களை அறிந்து 
வைத்திருக்கிறார்‌. அவர்கள்‌ 
துரத்திவிடப்பட்ட 
அப்போதும்‌ 
ஜனங்கள்தான்‌" 
சொல்லுகிறார்‌. 
ஒருவரும்‌ 
கொடுக்கவில்லையென்றாலும்‌, 
நமக்கு அடைக்கலமாயும்‌ ஆதரவாயும்‌ 
இருப்பார்‌ கர்த்தருடைய வாசஸ்தலமே 
நமக்கு அடைக்கல ஸ்தலமாகயிருக்கிறது. 
மோவாபியர்கள்‌ 
பிள்ளைகளுக்கு இரக்கம்‌ காண்பித்தால்‌, 
கர்த்தர்‌ மோவாபியருக்கு இரக்கம்‌ 
காண்பிப்பார்‌. அவர்களை ஒடுக்குகிறவர்கள்‌ 
ஒருவரும்‌ இருக்கமாட்டார்கள்‌. மோவாபியரை 
சங்கரிக்கிறவர்களும்‌ இருக்கமாட்டார்கள்‌ 
அவர்கள்மீது வரும்‌ சங்கரிப்பும்‌ 
ஒளிந்துபோம்‌. மோவாபியரை மிதிக்கிறவர்கள்‌. 
அவர்களுடைய தேசத்திலிராதபடிக்கு 
அழிந்துபோவார்கள்‌. 
இஸ்ரவேலின்‌ 
பத்துக்கோத்திரத்தாரும்‌ அழிந்துபோனார்கள்‌. 
வடக்கு இஸ்ரவேல்‌ ராஜ்யம்‌ ஒன்றுமில்லாமல்‌ 
போய்விட்டது. ஆனாலும்‌ கர்த்தர்‌ தம்முடைய 
கிருபையினால்‌ தாவீதின்‌ சிங்காசனத்தை 
ஸ்தாபிப்பார்‌. கிருபையினாலே சிங்காசனம்‌. 
ஸ்தாபிக்கப்படும்‌ என்று ஏசாயா 
சொல்லுகிறார்‌. இந்த வாக்கியத்திற்கு 
கர்த்தருடைய கிருபையினால்‌ தாவீதின்‌ 
சிங்காசனம்‌ ஸ்தாபிக்கப்படும்‌ என்று 
பொருள்‌ 


கர்த்தர்‌ 


கர்த்தருடைய 


மோவாபியர்கள்‌ 
ஜனத்திற்கு இரக்கம்‌ 
கர்த்தருடைய கிருபை 
வரும்‌. தாவீதின்‌ 
கர்த்தருடைய 
ஸ்தாபிக்கப்பட்டதுபோல, 
கிருபையினால்‌ 
சிங்காசனமும்‌ ஸ்தாபிக்கப்படும்‌. 


கர்த்தருடைய 
காண்பித்தால்‌, 
மோவாபியர்மீது. 
சிங்காசனம்‌. 
கிருபையினால்‌. 


அதே 
மோவாபியரின்‌ 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மோவாபியர்கள்‌ எசேக்கியா ராஜாவை 
தங்கள்‌ சிநேகிதராக 
ஏற்றுக்கொள்ளவேண்டும்‌. எசேக்கியா ராஜா 
தாவீதின்‌ கூடாரத்தில்‌ நியாயாபதியாய்‌ 
உண்மையோடே வீற்றிருப்பார்‌. 
நியாயம்‌ விசாரித்து துரிதமாய்‌ 
செய்வார்‌. கர்த்தருடைய 
பாதுகாப்பு கொடுத்தவர்களை எசேக்கியா 
ராஜா பாதுகாப்பார்‌. கர்த்தருடைய 
ஜனத்திற்கு இரக்கம்‌ காண்பித்தவர்களுக்கு, 
எசேக்கியா ராஜா இரக்கம்‌ காண்பிப்பார்‌. 
கர்த்தருடைய ஐஜனத்திற்கு அடைக்கலம்‌ 
கொடுத்தவர்களுக்கு, எசேக்கியா ராஜா 
அடைக்கலமாயிருப்பார்‌ 

ஏசாயா தீர்க்கதரிசி எசேக்கியா 
ராஜாவின்‌ நல்ல சுபாவங்களைப்பற்றி இங்கு 
சொல்லுகிறார்‌. அவர்‌ நியாயம்‌ 
விசாரிக்கிறவர்‌. துரிதமாய்‌ நீதி செய்கிறவர்‌. 
தப்பு செய்தவர்களை துரிதமாய்‌ நியாயம்‌ 
விசாரிக்கிறவர்‌. எசேக்கியா ராஜாவின்‌ 
நியாயாசனத்தில்‌ தீர்ப்பு தாமதமாவதில்லை. 
துரிதமாய்‌ நீதி கிடைக்கும்‌. எசேக்கியா 
ராஜாவுக்கு கர்த்தர்‌ கிருபை காண்பித்தார்‌. 
கர்த்தருடைய கிருபையினால்‌ எசேக்கியா 
ராஜாவின்‌ சிங்காசனம்‌ ஸ்தாபிக்கப்படும்‌. 
மோவாபியர்கள்‌ இந்த சம்பவத்தை 
தங்களுக்கு. ஒரு  எடுத்துக்காட்டாகப்‌ 
பமன்படுத்திக்கொண்டு, தங்களுடைய 
சிங்காசனத்தையும்‌ ஸ்தாபித்துக்‌ 
கொள்ளவேண்டும்‌. கர்த்தருடைய 
கிருபையைப்‌ பெற்றுக்கொள்ள வேண்டும்‌. 


மோவாபின்‌ பெருமை 
ஏசா 16:6-11 


மோவாபின்‌ 
அவன்‌ 


ஏசா 16:6. 
பெருமையையும்‌, 
'மேட்டிமையையும்‌, அவன்‌ 
அகங்காரத்தையும்‌, அவன்‌ 
உக்கிரத்தையும்‌ குறித்துக்‌ கேட்டோம்‌; 
அவன்‌ மெத்தப்‌ பெருமைக்காரன்‌; 
ஆனாலும்‌ அவன்‌ வீம்பு செல்லாது. 


ஏசா 16:7. ஆகையால்‌, மோவாயியர்‌ 
ஒருவருக்காக ஒருவர்‌ அலறுவார்கன்‌, 
எல்லாரும்‌ ஏகமாய்‌  அலறுவார்கன்‌; 
கிராரேசேத்‌ ஊரின்‌ அஸ்தியாரங்கள்‌. 

என்று 





ஏசாய! 


i THE 
TT 


ஏசா 16:8. எஸ்போன்‌ ஊர்‌ வயல்கள்‌ 
வாடிப்போயின; சிப்மாணஊர்த்‌ 
திராட்சுச்செடியின்‌ நல்ல்‌ கொடிகளை 
ஜாதிகளின்‌ அதியதிகன்‌ 
நறுக்கிப்போட்டார்கன்‌; அவைகள்‌ 
யாசேர்மட்டும்‌ செண்று வன௱த்தரத்தில்‌ 
படர்த்திருத்தது; அவைகளின்‌ 
கொடிகள்‌ நீண்டுக்‌ கடலுக்கப்பாலே. 
எட்டியிருந்தது. 


ஏகா 18:9. ஆகையால்‌ 
அழுததுபோல, 
திராட்சச்செடிக்காகவும்‌ மிகவும்‌ 
அழுவேன்‌; எஸ்போனே, எலெயாலேயே, 
உனக்கு, என்‌ கண்ணீரைப்‌ 
பாய்ச்சுவேன்‌; உன்‌ வசத்தகாலத்தூப்‌: 
உன்‌ 


பழங்களுக்காவும்‌, 
திராட்சுப்பழ அலுப்புக்காகவும்‌. 
ஆரவாரிக்கிற சந்தோஷ சுத்தம்‌ 


விழுந்துபோயிற்று. 
பமிர்வெளியிலிருத்து: 
களிப்பும்‌ 


(க. 
சிப்மாஊர்த்‌ 


ஏகா 1610. 
சந்தோஷமும்‌ 
அற்றுப்போயின; 
தோட்டங்களில்‌. 
ஆர்பரிப்புமில்லை; 
இரசத்தை 
சந்தோஷ 
ஓயஙப்பண்ணினேன்‌.. 


ஆரவாரத்தை 


ஏகா 16:11. ஆகையால்‌ 
மோவாபினிமித்தம்‌ என்‌ குடல்களும்‌, 
கிராரேசினிமித்தம்‌ என்‌ உன்னமும்‌. 
சுரமண்டலத்தைப்‌ போல. 
தொனிக்கிறது. 


'மோவாபியரின்‌ பாவங்களைப்பற்றி 
ஏசாயா இங்கு வரியாகச்‌ சொல்லுகிறார்‌. 
ஆரம்பத்தில்‌ ஏசாயா மோவாபியருக்கு நல்ல. 
ஆலோசனைகளைச்‌ சொல்லவேண்டுமென்று 
தீர்மானம்‌ பண்ணியிருக்கிறார்‌. 
அவர்களுடைய பாவங்களிலிருந்து. 
அவர்களை குணப்படுத்தவேண்டுமென்று 
ஏசாயா பிரியப்படுகிறார்‌. ஆனால்‌. 
அவர்களோ குணப்படாமலிருக்கிறார்கள்‌ 
கர்த்தருக்கு விரோதமாய்த்‌ துணிகரமாய்ப்‌ 
பாவம்‌ செய்கிறார்கள்‌. 


- விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


பிரியப்‌ 
UBLISHERS 


மோவாபியரிடத்தில்‌ பெருமையும்‌, 
மேட்டிமையும்‌, அகங்காரமும்‌ இருக்கிறது. 
மற்ற எல்லா பாவங்களைவிட பெருமையே 
ஆத்துமாவை மொத்தமாய்‌ அழித்துப்போடும்‌. 
பெருமையும்‌ மேட்டிமையும்‌, அகங்காரமும்‌ 
மிகவும்‌ ஆபத்தானது.  மோவாபியரிடத்தில்‌ 
ஆபத்தான. இந்தப்‌ பாவம்‌ அதிகமாய்க்‌ 
காணப்படுகிறது. “மோவாபின்‌ 
பெருமையையும்‌, அவன்‌ மேட்டிமையையும்‌ 
அவன்‌ உக்கிரத்தையும்‌ குறித்து கேட்டோம்‌” 
என்று ஏசாயா சொல்லுகிறார்‌ 


தாங்கள்‌ 
என்றும்‌, 
ஆலோசனையும்‌ 
மோவாபியர்கள்‌ 
ஆகையினால்‌ 
தங்களுக்கு 
அங்கீகரிக்கமாட்டார்கள்‌. 
நீதியாயும்‌, இரக்கமாயும்‌ 
நடத்துவார்‌ என்பதையும்‌ 
ஏற்றுக்கொள்ளமாட்டார்கள்‌. 
ர்கள்‌ எவன்‌ 
உக்கிரகோபமுள்ளவர்களாகவும்‌ இருப்பார்கள்‌. 
ஏசாயா... மோவாபின்‌  உக்கிரத்தைக்‌ 
குறித்தும்‌ கேள்விப்பட்டிருக்கிறார்‌. அவர்கள்‌ 
தேவனுடைய ஜனத்தின்மீது 
உக்கிரகோபத்தோடிருப்பார்கள்‌. தம்முடைய 
ஜனத்தின்மீது கோபமாயிருக்கிற ஜனங்களை 
கர்த்தர்‌ பாதுகாக்கமாட்டார்‌. அவர்களை 
அழித்துப்போடுவார்‌. 


மோவாப்‌ மெத்தப்‌ பெருமைக்காரன்‌ 
ஏசாயா சொல்லுகிறார்‌. அவன்‌ 
பெருமையில்‌ ஆணவமாயும்‌, 
அகங்காரமாயும்‌ பேசுகிறான்‌. பொய்‌ 
பேசுகிறான்‌. வீம்பு பேசுகிறான்‌. 
மோவாபின்‌ வீம்பு செல்லாது று 
ஏசாயா சொல்லுகிறார்‌. மோவாபியர்‌ 
கர்த்தருடைய பிள்ளைகள்மீது 
உக்கிரகோபத்தோடிருந்தாலும்‌, அவர்களால்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரரை ஒன்றும்‌ செய்யமுடியாது. 


அதிகஞானமுள்ளவர்கள்‌. 
தங்களுக்கு யாருடைய 
தேவையில்லை என்றும்‌. 
நினைக்கிறார்கள்‌. 
எசேக்கியாவை 
எடுத்துக்காட்டாக 
எசேக்கியா 
தங்களை 
அவர்கள்‌ 


அவர்கள்‌ 


பெருமையும்‌ 





i THE 
TT 


மோவாபியர்மீது தேவனுடைய கோபம்‌ 
வந்திருக்கிறது. ஆகையால்‌ மோவாபியர்‌ 
ஒருவருக்காக ஒருவர்‌ அலறுவார்கள்‌. 
அவர்கள்‌ எல்லாரும்‌ ஏகமாய்‌ அலறுவார்கள்‌. 
கிராரேசேத்‌ ஊரின்‌ அஸ்திபாரங்கள்‌ 
தகர்க்கப்பட்டது என்று  அவைகளுக்காக 
பெருமூச்சுவிடுவார்கள்‌. கிராரேசேத்‌ ஊர்‌ 
அரணிப்பான பட்டணம்‌. ப்‌ பட்டணம்‌ 
தங்களைப்‌ பாதுகாக்‌ 
மோவாபியர்கள்‌ நம்புகிறார்கள்‌. 

இந்தப்‌ பட்டணத்தின்‌ அஸ்திபாரங்களெல்லாம்‌ 


இடிப்போகத்தக்கதாய்‌ முறியஅடித்து, அவர்கள்‌ 
தேசத்திற்குள்‌ 

மோவாபியரை 

பட்டணங்களை 

நிலத்திலும்‌ 1 ப 
ரத்தக்‌ தூர்த்து, 
மரங்களையெல்லாம்‌ வெட்டிப்போட்டார்கள்‌; 
கிராரேசேத்திலேமாத்திரம்‌ அதின்‌ மதில்கள்‌ 
இன்னும்‌ இடிபடாதிருக்கிறபோது: கவண்காரர்‌ 
அதைச்‌ சுற்றிக்கொண்டு 
சேதமாக்கினார்கள்‌" (2இராஜா 3:24.25) 


மோவாப்‌ தேசத்திலே 
ணத 
'திராட்சத்தோட்டங்களும்‌ உள்ளன. 
தோட்டங்களில்‌ நல்ல 
நட்டப்பட்டிருக்கிறது. 
யுத்தம்பண்ண வருகிறவர்கள்‌ 
திராட்சச்செடியின்‌ நல்ல கொடிகளை 
நறுக்கிப்போடுவார்கள்‌. எஸ்போன்‌ ஊர்‌ 
ள்‌ வாடிப்போகும்‌. மோவாப்‌. 
த்தில்‌ நட்டப்பட்டிருக்கிற 
திராட்சக்கொடிகள்‌ நன்றாய்‌ வளரக்கூடியவை. 
அவை யாசேர்‌ மட்டும்‌ சென்று 
வனாந்தரத்தில்‌ படர்ந்திருக்கிறது. 
அவைகளின்‌ கொடிகள்‌ நீண்டு 
கடலுக்கப்பாலே எட்டியிருக்கிறது. ஆனால்‌ 
மோவாப்புக்கு விரோதமாக வரும்‌ ஜாதிகளின்‌ 
அதிபதிகள்‌ திராட்சச்செடியின்‌ நல்ல. 
கொடிகளை நறுக்கிப்போடுவார்கள்‌. 


ஏராளமான 
நிலங்களும்‌ 
இந்தத்‌ 
கொடிகள்‌ 
மோவாபின்மீது 
சிப்மா ஊர்‌ 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


மோவாப்‌ 
திராட்சத்தோட்டங்களில்‌ 
பழங்களும்‌ இருக்கும்‌. 
பழங்களும்‌ இருக்கும்‌. 
திராட்சப்பழங்‌ 
திராட்சத்தோட்டங்களில்‌ 
சந்தோஷ சத்தம்‌. ட்‌ 
இப்‌! 


வசந்தகாலத்து 


மோவாப்‌ தேசத்தின்மீது 
வந்த சத்துருக்கள்‌ 
திராட்சக்கொடிகளை அறுத்துப்போடுவார்கள்‌. 
அவர்களுக்கு வசந்த காலத்து பழங்களும்‌ 
இருக்காது. திராட்சப்பழ அறுப்பும்‌ 
இருக்காது. ஆரவாரிக்கிற சந்தோஷ. 
சத்தமும்‌ இருக்காது. 
மோவாபியர்‌ ஈட்சப்பழங்களைப்‌ 
புசித்து, டனந. பானம்பண்ணி 
சந்தோஷமாயிருப்பார்கள்‌. இனிமேல்‌ 
அவர்களுக்கு. பழமும்‌ இருக்காது, 
திராட்சரசமும்‌ இருக்காது. ஆரவாரிக்கிற 
இருக்காது. 
சந்தோஷமும்‌ களிப்பும்‌ 
திராட்சத்தோட்டங்களில்‌ 


ஆ ரசத்தை 
மிதிக்கிறவனும்‌ இருக்கமாட்டான்‌. கர்த்தர்‌ 
மோவாப்‌ தேசத்திலே சந்தோஷ ஆரவாரத்தை. 
ஓயப்பண்ணுவார்‌. 


ஏசாயா 
தேசத்தின்மீது. 
தீர்க்கதரிசனமாகச்‌ 
எஸ்போன்‌ ஊர்‌ வயல்கள்‌ வாடிப்போகும்‌ 
என்றும்‌, சிப்மா ஊர்‌ திராட்சக்கொடிகளை 
சத்துருக்கள்‌ நறுக்கிப்போடுவார்கள்‌ என்றும்‌. 
ஏசாயா முன்னறிலிக்கிறார்‌. மோவாபின்‌ 
அழிவை நினைத்துப்‌ பார்க்கும்போது 
ஏசாயாவின்‌ இருதயம்‌ கலங்குகிறது. 
அவருடைய மனம்‌ வேதனைப்படுகிறது. 


மோவாபின்‌ அழிவை 

மனம்‌ கலங்கி, “ஆகையால்‌ 
யாசேருக்காக அழுததுபோல, சிப்மாணர்த்‌ 
திராட்சச்செடிக்காகவும்‌ மிகவும்‌ அழுவேன்‌; 
எஸ்போனே, எலெயாலேயே, உனக்கு என்‌ 
கண்ணீரைப்‌ பாய்ச்சுவேன்‌” என்று 


சொல்லுகிறார்‌. 


தீர்க்கதரிசி 
வரும்‌ 





i= THE 
TT 


எஸ்போன்‌ ஊர்‌ வயல்கள்‌ 
வாடிப்போகும்‌. சத்துருக்கள்‌ மோவாபியர்மீது 
ர்கள்‌ ர ஏசாயா 
என்று 

மோவாப்‌ 

தேசத்திற்குள்‌ வந்து திராட்சச்செடியின்‌ 
நல்ல கொடிகளை நறுக்கிப்போடுவார்கள்‌. 
இதனால்‌ மோவாபியருக்கு திராட்சப்பழ 
அறுப்புக்காலம்‌ இருக்காது. 
அறுப்புக்காலத்தில்‌ ஆரவாரிக்கிற சந்தோஷ 
சத்தமும்‌ இருக்காது.  பயிர்வெளியிலிருந்து, 
சந்தோஷமும்‌ களிப்பும்‌ இருக்காது. 
திராட்சத்தோட்டங்களில்‌ பாடலும்‌ 
இருக்காது, தேசம்‌ 

£ மோவாமியர்களைவிட்டு 

ஆர்ப்பரிப்பும்‌ 


ய எல்லா மகிழ்ச்சியையும்‌, 
அவளுடைய பண்டிகைகளையும்‌, அவளுடைய 
மாதப்பிறப்புகளையும்‌ அவளுடைய 
ஒய்வுநாட்களையும்‌, சபைகூடுகிற அவளுடைய 
எல்லா ஆசரிப்புகளையும்‌ ஒழியப்பண்ணுவேன்‌. 
என்‌ நேசர்கள்‌ எனக்குக்‌ கொடுத்த பணையம்‌ 
என்று அவள்‌ சொன்ன அவளுடைய 
திராட்சச்செடிகளையும்‌, அவளுடைய 
அத்திமர்களையும்‌ நான்‌ பாழாக்கி, 
அவைகளைக்‌  காடாய்ப்போகப்பண்‌ணுவேன்‌. 
காட்டுமிருகங்கள்‌ அவைகளைத்‌ தின்னும்‌" 
(ஓசி 21112). 
மோவாபியரின்‌ 
திராட்சத்தோட்டத்திலும்‌, 
பழங்களிலும்‌, உலகப்பிரகாரமான 
ஆசீர்வாதங்களிலும்‌ க்கிறது. 
திராட்சப்பழம்‌ இல்லையென்றால்‌ அவர்களுக்கு 
சந்தோஷமுமில்லை. விசுவாசிகளாகிய 
கர்த்தருக்குள்‌ சந்தோஷமாயிருக்க 
ம ,திராட்சப்பழம்‌ இருந்தாலும்‌, 
நாம்‌ கர்த்தருக்குள்‌ 
'சந்தோஷமாய்க்‌ களிகூரவேண்டும்‌. 


இப்ன்‌ 


உண்டாகாமற்போனாலும்‌, 


சந்தோஷம்‌ 
திராட்சப்‌ 


துளிர்விடாமற்போனாலும்‌, 
பழம்‌. 


கிடையில்‌ 
முதலற்றுப்போனாலும்‌ 

இல்லாமற்போனாலும்‌, நான்‌ கர்த்தருக்குள்‌ 
மகிழ்ச்சியாமிருப்பேன்‌, என்‌ இரட்சிப்பின்‌: 
தேவனுக்குள்‌ களிகூருவேன்‌” (ஆப 3:17,18). 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QODNENS 
PUBLISHERS 


மோவாபியர்‌ துக்கத்தோடு அழும்போது, 
ஏசாயா தீர்க்கதரிசியும்‌ அவர்களோடு சேர்ந்து, 
அழுகிறார்‌. யாசேருக்காக அழுததுபோல, 
சிப்மா ஊர்‌ திராட்சச்செடிக்காகவும்‌ 
மிகவும்‌ அழுகிறார்‌. மோவாப்‌ தேசம்‌ 
செழித்திருந்தது. அது இனிமேல்‌: 
வாடிப்போகும்‌. ஏசாயா மோவாபியர்மீது 
இரக்கமும்‌ மனஉருக்கமுமாயிருக்கிறார்‌. 
ஆகையினால்‌, “எஸ்போனே, எலெயாலேயே 
உனக்கு என்‌ கண்ணீரைப்‌ பாய்ச்சுவேன்‌" 
என்று ஏசாயா வேதனையோடு 
சொல்லுகிறார்‌. 

மோவாபியரின்‌ அழிவை நினைத்து 
ஏசாயாவின்‌ உள்ளம்‌ வேதனைப்படுகிறது. 
மோவாபினிமித்தம்‌ ஏசாயாவின்‌ குடல்கள்‌ 
துடிக்கிறது. கிராரேசினிமித்தம்‌ ஏசாயாவின்‌ 
உள்ளம்‌ சுரமண்டலத்தைப்போல 
தொனிக்கிறது. கர்த்தருடைய சபையிலும்‌, 
இந்த உலகத்திலும்‌: பாடுகளும்‌ 
வேதனைகளும்‌ வருவதைப்‌ பார்த்து, 
வ்கி நம்முடைய உள்ளமும்‌ 
குடிக்கவேண்டும்‌. மற்றவர்களுடைய 

யைப்‌ பார்த்து, 
பரிதபிக்கவேண்டும்‌. 
சந்தோஷத்தைப்‌ பிந்துகொள்வதுபோல 
அவர்களுடைய துக்கத்தையும்‌ 
பகிர்ந்துகொள்ளவேண்டும்‌. 

“என்‌ இருதயம்‌ 
ஓலமிடுகிறது: 
வருகிறவர்கள்‌ 
கிடாரியைப்போல 
லூகித்துக்கு ஏறிப்போகிற 
அழுகையோடே ஏறுகிறார்கள்‌; 
ஒரோனாயீமின்‌ வழியிலே நொறுங்குதலின்‌ 
கூக்குரல்‌ இடுகிறார்கள்‌" (ஏசா 15:5). 


மோவாபினிமித்தம்‌ 


மோவாபின்‌ மேடைகள்‌ 
ஏசா 16:12-14 


ஏசா 16:12. மோவாப்‌ மேடைகளின்மேல்‌ 
சுலித்துப்போனான்‌ என்று 
காணப்படும்போது, 
நிரார்த்தனைசெய்யத்‌ தன்‌ பரிசுத்த 
ஸ்தானத்திலே பிரவேசிப்பான்‌; 
ஆனாலும்‌ அநுகூலப்படமாட்டான்‌. 

ஏசா 1813. 
அக்காலத்திலே. 
வார்த்தை இதுவே. 


மோவாயைக்குநித்து, 
கர்த்தர்‌ சொன்ன. 





i THE 
TT 


ஏசா 18:14. ஒரு. 
வருஷங்களுக்கொத்த 
வருஷங்களுக்குன்னே 
மகிமையும்‌ அதின்‌ மகா ஜனக்கூட்டமும்‌ 
சீரழித்துபோம்‌; அதில்‌ மீதியாயிருப்பது 
மிகவும்‌ சிறுதும்‌ அற்பமுமாயிருக்கும்‌. 
என்று கர்த்தர்‌ இப்பொழுது 
சொல்லுகிறார்‌. 


கூலிக்காரனுடைய 


'மோவாபியர்கள்‌ 
ஆராதிக்கிறார்கள்‌. 


விக்கிரகங்களை 
தங்களுக்கு ஆபத்து 
வரும்போது, தங்களுடைய தெய்வங்கள்‌ 
தங்களுக்கு உதவிசெய்யுமென்று 
நம்புகிறார்கள்‌. ஆனால்‌ அவர்களுடைய 
விக்கிரகங்களினால்‌ அவர்களுக்கு 
உதவிசெய்ய முடியாது. தங்களுக்கு அந்நிய 
தேசத்தார்‌ மூலமாய்‌ ஆபத்து வரும்போது, 
மோவாபியர்‌ மேடைகளின்மேல்‌ பிரார்த்தனை 
செய்வார்கள்‌. விக்கிரகங்களை வேண்டிக்‌ 
கொள்வார்கள்‌. ஆனால்‌ அவர்களுக்கு 
விக்கிரகங்களிடமிருந்து உதவி கிடைக்காது. 
மோவாப்‌ மேடைகளின்‌ மேல்‌ சலித்துப்போவான்‌. 
அவனுடைய பிரார்த்தனையும்‌, 


மந்தகொள்வார்கள்‌ இந்த சூழ்நிலையில்‌. 
அவர்கள்‌ இஸ்ரவேலின்‌ தேவனாகிய 
கர்த்தருடைய ஆலயத்திற்குப்‌ போகவேண்டும்‌. 
கர்த்தருடைய பரிசுத்த. 

பிரார்த்தனை செய்யவேண்டும்‌ 


மோவாபியர்‌ கேமோஸ்‌ என்னும்‌. 
விக்கிரகத்தை வழிபட்டு வருகிறார்கள்‌. இது 
மோவாபியரின்‌ பிரதான தெய்வம்‌. கேமோஸ்‌ 
மோவாபியருக்கு உதவி செய்யவில்லை. 
கேபோசால்‌ அவர்களுக்கு உதவி செய்யவும்‌. 
முடியாது. கர்த்தர்‌ மோவாபின்‌ 
குறித்து ஏற்கெனவே 
செய்திருக்கிறார்‌. கர்த்தர்‌ 
தீர்மானித்த  நியாயத்தீர்ப்பை தம்முடைய 
வார்த்தைகளினால்‌ வெளிப்படுத்துகிறார்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மோவாப்‌ 
அகந்தையோடும்‌, 
இருந்தானோ, 
நியாயத்தீர்ப்பு 
மோவாப்‌ 


எப்போது பெருமையோடும்‌, 

ஆணவத்தோடும்‌ 
அப்போதே தேவனுடைய 
அவன்மீது வந்துவிட்டது. 
எப்போது கர்த்தருடைய 
பிள்ளைகளைத்‌ துன்பப்படுத்தினானோ, 
அக்காலத்திலேயே கர்த்தருடைய கோபம்‌ 
அவன்மீது வந்துவிட்டது. 


மோவாப்‌ தேசத்திற்கு ஏற்கெனவே 
அழிவு நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும்‌ 
கர்த்தர்‌ அந்த அழிவை இப்போதுதான்‌ 
வெளிப்படுத்துகிறார்‌. மோவாபுக்கு எப்போது 
அழிவு வரும்‌ என்று கர்த்தர்‌ திட்டமும்‌. 
தீர்மானமுமாகச்‌ சொல்லுகிறார்‌. மூன்று 
வருஷங்களுக்குள்ளே மோவாபின்‌ மகிமையும்‌ 
அதின்‌ மகாஜனக்கூட்டமும்‌ சீரழிந்துபோகும்‌. 
என்பதுகர்த்தருடைய ஆக்கினைத்தீர்ப்ப 

கர்த்தர்‌ தம்முடைய 
காரியங்களை கொஞ்சம்‌: 
வெளிப்படுத்துகிறார்‌. 
வெளிப்பாடுகள்‌ 


மனதிலுள்ள 
கொஞ்சமாக 

தெய்வீக 
ஒரே வேளையில்‌ 
மொத்தமாக வெளிப்படுத்தப்படாமல்‌, 
கொஞ்சம்‌ கொஞ்சமாக 
வெளிப்படுத்தப்படுகிறது. நாம்‌ தேவனுடைய 
தெய்வீக ளை நம்முடைய 
இருதயங்களில்‌ பெற்றுக்கொள்ள 
வேண்டுமென்று கர்த்தர்‌ விரும்புகிறார்‌. நாம்‌ 
தேவனுக்கு விரோதமாக பாவம்‌ 
செய்யும்போது, கர்த்தர்‌ நம்மை உடனே 
அழித்துப்போடாமல்‌, நாம்‌ திருந்துவதற்கு 
ஆலோசனைகளையும்‌, வாய்ப்புக்களையும்‌ 
கொடுக்கிறார்‌. நாம்‌ பாவத்‌ 
தீர்மானமாயிருக்கும்போது, கர்த்தரும்‌ நம்மை 
அழிப்பதில்‌ தீர்மானமாயிருப்பார்‌. 


மோவாபில்‌ மெய்யான மகிமை 
ஒன்றுமில்லை. அவர்களிடத்தில்‌ பெருமையும்‌, 
ஆணவமும்‌, அகம்பா: தான்‌ 
இருக்கிறது. திராட்ச த்தோட்டங்களும்‌, 
மகாஜனக்கூட்டங்களும்‌ தங்களுடைய 
மகிமை என்று மோவாபியர்‌ 
நினைக்கிறார்கள்‌. கர்த்தருடைய கோபம்‌. 
மோவாபியர்‌ மீது வருகிறது. மோவாப்‌ 
சீரழிந்துபோகிறது. மோவாப்புக்கு அழிவு 
மொத்தமாய்‌ வருகிறது. கர்த்தர்‌ மோவாப்‌ 
சீரழிக்கும்போது, அதில்‌ 

மிகவும்‌ சிறிதும்‌ 





ட்‌ ஏசாயா - விரிவுரை மரமா 
ரியா ISAIAH - COMMENTARY PUBLISHERS 


ல்‌ ததால்‌ | மோவாப்‌... நேசம்‌ கர்த்தரைலிட்டு 
ரும்‌ பண்‌ “ச தூரமாய்‌ விலகிப்போயிருக்கிறது. 
வருஷங்களுக்குள்ளே வரும்‌ கர்த்தருடைய ஜனத்திற்கு 

வருரங்கள்‌ என்பது ஒரு கலிக்காரனுடைய | செய்கிறார்கள்‌. கர்த்தரோ மோவாபியரை 

வரரங்களுக்கு ஒத்தது... மோவாபியர்கள்‌ | எச்சரிக்கிறார்‌. அவர்கள்‌ மனந்திருமபுவதற்கு 

ளுக்கு வேகத்த | வாய்ப்பக்களைக்‌ கொடுக்கிறார்‌. நினிவே 

க சற | பட்டணத்தார்‌ கர்த்தருக்கு விரோதமாய்ப்‌ 

அபத்தம்‌ செய்து பாவம்‌ செய்தார்கள்‌. அவர்கள்‌ எச்சரிப்பின்‌ 

இிந்தக்கொள்வார்கள்‌ மூன்று வருஷம்‌  பனந்திரும்பினார்கள்‌. 
முடிந்த. வேறு | கத்‌ ட த்க்‌ 

தங்கள்‌ பாவங்களிலிருந்து 

மனந்திரும்ப மறுக்கிறார்கள்‌. துணிகரமாய்ப்‌ 

பாவம்‌ செய்கிறார்கள்‌. இதனால்‌ 

மோவாபியர்மீது, கர்த்தரால்‌ தீர்மானிக்கப்பட்ட 

அழிவு அவர்‌ தீர்மானித்த காலத்தில்‌, 

மொத்தமாய்‌ வந்துவிடுகிறது. 





f= FTE 
TT 


ரவேலின்‌ 
யூதா 
த்தம்‌ பண்ண 
என்னும்‌ பெயர்‌ 
ராஜ்யத்தை குறிக்கிற 
சீரியரும்‌  எப்பிராமீமரும்‌ 
ஒன்று 


சீரியாவின்‌ ராஜாவும்‌ 
ராஜாவும்‌ கூட்டாகச்‌ சே 
தேசத்தின்மீது ய; 
வருகிறார்கள்‌. எப்பிராயீம்‌ 
வடக்கு இஸ்ரவேல்‌ 
வார்த்தை. 
யூதருக்கு விரோதமாக 
சேர்ந்திருக்கிறார்கள்‌. 
சீரியாவின்‌ தலைநகரம்‌ தமஸ்கு. 
ஏசாயா தீர்க்கதரிசி இந்த அதிகாரத்தில்‌ 
தமஸ்குவின்‌ பாரத்தைப்பற்றிச்‌ சொல்லுகிறார்‌. 
தமஸ்குவுக்கு அழிவு வரும்போது, 
அவர்களுடைய கூட்டாளியாயிருக்கிற 
இஸ்ரவேலுக்கும்‌ அழிவு வரும்‌. 


சீரியா, இஸ்ரவேல்‌ ஆகிய 
கொங்கனி! பெரிய 
அழிந்துபோகுமென்று 
தீர்க்கதரிசனமாய்ச்‌' 
(ஏசா 17. எசாயா 


மறுபடியுமாய்ச்‌ சொல்லுகிறார்‌ 


இரண்டு 


பட்டணங்கள்‌ 
ஏசாயா 
சொல்லுகிறார்‌ 
இந்த 
(ஏசா 17.941). 


அவர்களுக்குத்‌ தம்முடைய 
வாக்குத்தத்தங்களைச்‌ 

இஸ்ரவேலில்‌ கொஞ்சம்‌ 

அழிவுக்கும்‌ | தப்பி மீதியாயிருப்பார்கள்‌ என்று 
இஸ்ரலேலி்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌ (ஏசா 17:6-8) 


அசீரியருடைய சேனை 
தோற்றுப்போகும்‌ (ஏசா 1742-14). ஏசாயா 
அதிகாரத்தைத்‌ தொடர்ந்து, 


தீர்க்கதரிசனமாய்ச்‌ சொல்லுகிறார்‌. 
ராஜாவின்‌ காலத்தில்‌ 
அழிந்துபோயிற்று. 


அழிக்கப்பட்டார்கள்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QODNENS 
PUBLISHERS 


ராஜா அவனுக்குச்‌ 
'தமஸ்குவுக்குப்போய்‌ 


கொன்றுபோட்டான்‌"' (2இராஜா 16:9). 
தமஸ்குவின்‌ பாரம்‌ 
5 


ஏசா 174. தமஸ்குவின்‌ பாரம்‌, இதோ, 
தமஸ்குவானது நகரமாயிராமல்‌ 
தன்னப்பட்டு, பாழான மண்மேடாகும்‌., 


ஏசா 17:2. ஆரோவேரின்‌ பட்டணங்கள்‌ 
பாழாய்‌ விடப்பட்டு, மத்தைகளின்‌ 
வெனியாயிருக்கும்‌; மிரட்டுவாரில்லாமல்‌ 
அவைகள்‌ அங்கே படுத்துக்கொள்ளும்‌. 


ஏசா 17:3. அரண்‌ எப்பிராயிமையும்‌, 
ராஜாங்கம்‌ 
விட்டொழியும்‌; 
புத்திரருடைய 
நேரிட்டதுபோல 
மீதியாமிருப்பவர்களுக்கும்‌ 
என்று. சேனைகளின்‌: 
சொல்லுகிறார்‌. 


கர்த்தர்‌ 


ஏசா 17:4. அக்காலத்திலே யாக்கோபின்‌ 
மகிமை குறைந்துபோம்‌, அவனுடைய 
கொழுத்த தேகம்‌ மெலிந்துபோம்‌. 


ஏசா 17:5. ஒருவன்‌ ஓங்கின பயிரை 
அரித்து, தன்‌ கையினால்‌ கதிர்களை 
அறுத்து, ரெப்பாயிம்‌ பன்னத்தாக்கிலே 
கதிர்களைச்‌ சேர்க்கிறதுபோலிருக்கும்‌. 
ஏசாயா. தீர்க்கதரிசி தமஸ்குவின்‌ 
பாரத்தைப்பற்றி தீர்க்கதரிசனமாய்ச்‌ 
சொல்லுகிறார்‌. கல்தேயருடைய 
வேதாகமத்தில்‌ இந்த வாக்கியம்‌, “தமஸ்கு 
பானம்பண்ணவேண்டிய சாபத்தின்‌ 
பாத்திரமாகிய பாரம்‌" என்று 
எழுதப்பட்டிருக்கிறது. வடக்கு இஸ்ரவேல்‌ 
தேசத்தில்‌ பத்துக்‌ கோத்திரத்தார்கள்‌ 
இருக்கிறார்கள்‌. இவர்கள்‌ சீரியாவின்‌ 
ராஜாவோடு உடன்படிக்கை 
பண்ணியிருக்கிறார்கள்‌. தத்தளிப்பின்‌ 
பாத்திரத்தில்‌ தமஸ்கு பானம்பண்ணும்போது, 
அவர்களுடைய கூட்டாளிகளாகிய 
இஸ்ரவேலின்‌ பத்துக்கோத்திரத்தாரும்‌ 
இந்தப்‌ பாத்திரத்தில்‌ பானம்பண்ணவேண்டும்‌. 





i FTN 
ETT 


மரம்‌, கல்‌, உலோகம்‌ ஆகியவற்றால்‌ 
செதுக்கப்பட்ட விக்கிரகம்‌ (யாத்‌ 20:4; 
உபா 4115-16) 

ஆண்‌. அல்லது பெண்ணுக்கு: 
ஒப்பாயிருக்கும்‌ சொரூபம்‌. (யாத்‌ 20:4; 
உபா 416) 

மிருகத்தின்‌ சொரூபம்‌. (உபா 417) 
பறவைகளின்‌ சொரூபம்‌ (உபா 47) 


தரையில்‌ ஊரும்பிராணிகளின்‌ 
சொரூபம்‌ (உபா 4:18; ரோமர்‌ 1:23) 


பூமியின்கீழ்‌. 
உண்டாமிருக்கிறவைகளுக்கு ஒப்பான 
சொரூபம்‌ (யாத்‌ 20:4) 

தண்ணீரில்‌ 
உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான 
மச்சத்தின்‌ சொரூபம்‌ (யாத்‌ 20:4; 
உபா 4118) 


வானத்தில்‌ 
உண்டாமிருக்கிறவைகளுக்கு ஒப்பான 
சொரூபம்‌ (யாத்‌ 20:4; ரோமர்‌ 1:23) 
சூரியன்‌ (உபா 4:19; எசே 816) 
சந்திரன்‌ (உபா 419) 

நட்சத்திரங்கள்‌ ( உபா 449) 


பரலோகத்தின்‌ சேனைகள்‌ (யாத்‌ 20:4; 

உபா 419; 2இராஜா 1746; 
2இராஜா 21:3; 2நாளா 33:3) 

கர்த்தர்‌ எரிச்சலுள்ள. 

'தேவனாயிருக்கிறார்‌. கர்த்தர்‌ எரிச்சலுள்ள 

தேவன்‌ என்று வேதாகமத்தில்‌ 10 இடங்களில்‌ 

குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 

14; 4:24: 

யோசு 24:19; 


பக்தியுள்ள எரிச்சல்‌ 
(godly jealousy) (கொரி 11:2), பக்தியற்ற 
எரிச்சல்‌ (யோஜ]ர) (நீதி 6:34: உன்‌ 8:6) 
என்றும்‌ வேறுபாடு உள்ளது. 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தருடைய கட்டளைகளுக்கு 
கீழ்ப்படியும்போது நமக்கு ஆசீர்வாதமும்‌, 
அவருடைய கட்டளைகளை மீறும்போது 
நமக்கு தண்டனைகளும்‌ கொடுக்கப்படும்‌. 
கர்த்தருடைய பத்துக்கட்டளைகளில்‌, அந்தக்‌ 
கட்டளைகளை மீறுகிறவர்களுக்கு 
கொடுக்கப்படும்‌ தண்டனையைக்‌ குறித்து 
எச்சரிப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 
எச்சரிப்புக்களின்‌ விவரம்‌ வருமாறு : 

1. என்னைப்‌ பகைக்கிறவர்களைக்‌ 
குறித்துப்‌ பிதாக்களுடைய 
அக்கிரமத்தைப்‌  பிள்ளைகளிடத்தில்‌ 
மூன்றாம்‌ நான்காம்‌ தலைமுறைமட்டும்‌. 
விசாரிக்கிறவராயிருக்கிறேன்‌. 

(யாத்‌ 20:5) 


2. கர்த்தர்‌ தம்முடைய நாமத்தை வீணிலே. 
வழங்குகிறவனைத்‌ தண்டியாமல்‌ விடார்‌ 
(யாத்‌ 20:7) 


ஆயுசுநாட்கள்‌ குறைந்துபோகும்‌. 
(யாத்‌ 20:12) 
பத்துக்கட்டளைகளை 
மீறுகிறவர்களுக்கு கொடுக்கப்படும்‌ 
தண்டனைகளின்‌ விவரம்‌ வருமாறு : 

1. வேறே. 
ஆராதிக்கிறவர்களுக்கு 
மரண தண்டனை 
லேவி 18:21-29; 


தேவர்களை 


யாத்‌ 203; 
லேவி 2011-6; 
17: அரச, 
உபா 18:20-22; உபா 30415-19). இந்தப்‌ 
செல்கிறவர்களுடைய 

தேவன்‌ 
ஜீவபுஸ்தகத்திலிருந்து 

கிறுக்கிப்போடுவார்‌. (யாத்‌ 32:30-33). 
விக்கிரகங்களைச்‌ செய்கிறவர்களுக்கு 
ஸ்‌ (யாத்‌ 20:4-6; 
உபா 17:2-7; 
2715; 
கலா 549-21). இந்தப்‌ 
பாவம்‌ செய்கிறவர்களுடைய 
பெயர்களைத்‌ தேவன்‌ தம்முடைய 
ஜீவபுஸ்தகத்திலிருந்து கிறுக்கிப்‌ 
போடுவார்‌. (யாத்‌ 32:30-33; ற. 
சங்‌ 69: 25-28; 2கொரி 69-10; 
கலா ட்‌ கொலோ 35-67. 
வெளி 3:5; வெளி 22:18-19). 


உபா 13; 
18:20-22; 
உபா 30:15-19; 


உபா 





i FTE 
TT 


தமஸ்கு சீரியா தேசத்தின்‌ தலைநகரம்‌. 
தமஸ்கு அழிக்கப்படும்‌. அதிலுள்ள 
வீடுகளெல்லாம்‌ தீயிட்டுக்‌ கொளுத்தப்படும்‌. 
அதனுடைய வாசல்கள்‌, அரண்கள்‌, 
கோட்டைச்சுவர்கள்‌, 


நகரமில்லாமல்‌ தள்ளப்படும்‌. அது பாழான 
மண்மேடாகும்‌. 


தமஸ்கு பட்டணத்திலுள்ளவர்கள்‌ 
அந்த ஊரைவிட்டே ஒடிப்போய்விடுவார்கள்‌. 


தலைநகரமான தமஸ்கு ஒன்றுமில்லாமல்‌: 
படும்‌. தக்கர்‌. சத்துடன்‌ 
மற்ற. பட்டணங்களும்‌ அழிந்துபோகும்‌. 
ரோவேரின்‌ பட்டணங்கள்‌ பாழாய்‌ 
பட்டுவிடும்‌. இந்தப்‌ பட்பணத்திதளள 
ஜனங்களும்‌, ங்கிருந்து 
ஒடிப்போய்விடுவார்கள்‌. காலத்தில்‌ 
ஆரோவேரில்‌ ஜனங்கள்‌ 
குடியிருந்தார்கள்‌. அங்கு 
ஒருவரும்‌ 
பட்டணம்‌ 
மந்தைகளின்‌ 


ஒரு 
ஏராளமான 


இப்போதோ 
குடி 
இருக்கமாட்டார்கள்‌. 


பாழாய்ப்போயிருக்கும்‌. அது 
வெளியாயிருக்கும்‌. 


காலத்தில்‌ 
அவ்ல்வங்களும்‌ 


ஆரோவேரின்‌ பட்டணங்கள்‌ இப்போது 
ஆட்டுமந்தைகளும்‌, மாட்டுமந்தைகளும்‌. 
தங்கிமிருக்கிற வெளியாகமிருக்கும்‌. இந்த 
மந்தையை யாரும்‌ மிரட்டமாட்டார்கள்‌. 
துரத்திவிடவும்‌ மாட்டார்கள்‌. ஆகையினால்‌ 
ஆரோவேரின்‌ பட்டணங்களில்‌ மந்தைகள்‌ 
மிரட்டுவாரில்லாமல்‌. சுகமாய்ப்‌ 
படுத்துக்கொள்ளும்‌. 
, சீரியரின்‌ 

தமஸ்குவுக்கு 


ri 
வாசம்பண்ணிய 


தலைநகரமாகிய 

அழிவு வந்திருக்கிறது. 
அவர்களுடைய கூட்டாளிகளாகிய 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கும்‌ அழிவு வரும்‌. 
இஸ்ரவேலின்‌ பத்துக்கோத்திரத்தார்‌ வடக்கு 
ராஜ்யத்திலிருக்கிறார்கள்‌. இவர்கள்‌ 
சீரியரோடு கூட்டுச்சேர்ந்து யூதா 
தேசத்தின்மீது யுத்தம்பண்ணப்போனார்கள்‌. 


ன்று ஏசாயா 
ககன்‌ கவ்‌ சொல்லுகிறார்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


இஸ்ரவேலின்‌: 
பட்டணங்களெல்லாம்‌ 
ராஜாங்கம்‌ 
ஒழிந்துபோவதுபோல, 
எப்பிராமீமையும்விட்டு 
யூதாவுக்கு விரோதமான 
சீரியர்களே 


அரணான 
அழிந்துபோகும்‌. 
தமஸ்குவைவிட்டு 

அரண்‌ 
ஒழிந்துபோகும்‌. 

யுத்தத்தில்‌, 
தலைமைப்பொறுப்பேற்று 
யுத்தத்தை நடத்தினார்கள்‌. ஆகையினால்‌ 
தேவனுடைய கோபம்‌: சீரியர்மீது 
முதலாவதாக வருகிறது. கர்த்தர்‌ சீரியரை 
முதலாவதாக தண்டிக்கிறார்‌. அவர்களுக்கு 
பேரழிவு உண்டாகிறது. சீரியரைத்‌ 
தொடர்ந்து, இஸ்ரவேல்‌ புத்திரர்மீதும்‌ 
கர்த்தருடைய கோபம்‌ திரும்பியிருக்கிறது. 
கர்த்தருடைய ஆக்கினைத்தீர்ப்பில்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரரும்‌ அழிந்துபோகிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரரை 
கோபத்தினால்‌ அழித்தாலும்‌, 
அவர்களில்‌ கொஞ்சம்‌ பேர்‌ அழிவுக்குத்‌ 
தப்பி மீதியாமிருப்பார்கள்‌. இது 
இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தருடைய 
கிருபையினால்‌ உண்டாயிற்று. இஸ்ரவேல்‌ 
புத்திரருடைய மகிமைக்கு நேரிட்டதுபோல. 
சீரியாவில்‌ மீதியாயிருப்பவர்களுக்கும்‌ நேரிடும்‌ 
என்று சேனைகளின்‌ கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனத்தில்‌ மீதியாயிருப்பவர்கள்‌ பல 
பாடுகளையும்‌, வேதனைகளையும்‌ 
அனுபலிப்பதுபோல, சீரியரில்‌ 
மீதியாமிருப்பவர்களும்‌ மிகுந்த துன்பங்களை 
அனுபவிப்பார்கள்‌. 


கர்த்தர்‌ ரவேை ண்டிய்கும்‌ 
துத்தி எ ஹக்க பக்‌ 
குறைந்துபோகும்‌. திரளான என்ணிக்கமே 
யாக்கோபின்‌ மகிமை. வடக்கு இஸ்ரவேல்‌ 
தேசத்திலே பத்துக்கோத்திரத்தார்‌ 
இருக்கிறார்கள்‌. அவர்களுடைய புருஷரின்‌ 
எண்ணிக்கை அதிகம்‌. கர்த்தருடைய கோபம்‌ 
அவர்கள்மீது வரும்போது, அவர்களுடைய 
எண்ணிக்கை குறைந்துபோகிறது. 





i FTE 
TT 


கொழுத்திருக்கிறான்‌. 
மகிமை. ஆனால்‌ 

இஸ்ரவேல்‌ புத்திரர்மீது 

அவர்களுடைய கொழுப்பு, 

அகம்பாவம்‌ எல்லாம்‌ 

நீங்கிப்போகிறது. இப்போது யாக்கோபு 
மெலிந்த தேகத்தோடு, கொழுப்பில்லாமல்‌, 
எலும்பும்‌ தோலுமாயிருக்கிறான்‌. இஸ்ரவேலின்‌ 
மகிமை அவனை விட்டு நீங்கிப்போயிற்று. 
சரீரத்தில்‌ பெலனில்லை. 


ஸ்ரலேல்‌ புத்திரர்‌ மத்தியில்‌ 

வதில்‌ கொள்ளை நோயும்‌ வருகிறது. 
அவர்களில்‌ அநேகர்‌ நோயினால்‌ 
செத்துப்போகிறார்கள்‌. வடக்கு இஸ்ரவேல்‌ 
ராஜ்யத்தின்‌ பத்துக்கோத்திரத்தாரும்‌ 
கொஞ்சம்‌ கொஞ்சமாக 
குறைந்துபோகிறார்கள்‌. அசீரியர்கள்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரரை  கூட்டிச்சேர்த்து, 
தங்களுடைய தேசத்தின்‌ சிறையிருப்புக்கு: 
இழுத்துக்கொண்டு போய்விடுகிறார்கள்‌. 

ரெப்பாயீம்‌ 
சனக அறுக்கிறவர்கள்‌ 

வேலை செய்வார்கள்‌. அவர்கள்‌ ஒங்கின 
பமிரை அரிந்து, தங்கள்‌ கையினால்‌ 
கதிர்களை அறுத்து பள்ளத்தாக்கின்‌ 
களத்திலே. கூட்டிச்‌ சேர்ப்பார்கள்‌. அதுபோல 
அசீரியர்கள்‌ இஸ்ரவேல்‌ தேசத்தின்மீது வந்து. 
அவர்களையெல்லாம்‌ அரிந்து. அறுத்து, 
கதிர்களை  கூட்டிச்சேர்ப்பதுபோல கூட்டிச்‌ 
சேர்க்கிறார்கள்‌. விளைச்சல்‌. 
திரளாயிருக்கிறது. இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
அழிவும்‌ ஏராளமாய்‌ வந்திருக்கிறது. 
கதிர்‌ அறுக்கிறவர்கள்‌ ஒன்றையும்‌ 
விட்டுவிடாமல்‌ அறுப்பதுபோல, அசீரியர்கள்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனத்தாரை மொத்தமாக. 
சங்காரம்பண்ணுகிறார்கள்‌. அவர்களைக்‌ 
கூட்டிச்சேர்த்து தங்கள்‌ தேசத்திற்கு 
அடிமைகளாக சிறைப்பிடித்துக்கொண்டு 
போகிறார்கள்‌. தமஸ்கு அழியும்போது. 
இஸ்ரவேலும்‌ அழிகிறது. 


பள்ளத்தாக்கிலே 
சறுசறுப்பாய்‌ 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கொஞ்சம்‌ மீதியாயிருக்கும்‌ 
ஏசா 17:6-8 


ஏசா 17:6. ஆனாலும்‌ ஓலிவமரத்தை: 
உலுக்கும்போது க்கொம்பிலே. 
இரண்டு மூன்று காய்களும்‌, காய்க்கிற 
அதின்‌. கினைகளிலே நாலைந்து, 
காய்களும்‌  மீதியாஸிருப்பதுபோல, 
அதிலே பின்பறிப்புக்குக்‌ கொஞ்சம்‌ 
மீதியாமிருக்கும்மென்று இஸ்ரவேலின்‌: 
தேவனாகிய கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


ஏசா 17:7. அக்காலத்திலே மனுஷன்‌: 
தன்‌ கைகளின்‌ கிரியையாகிய 
பீடங்களை  நோக்காமலும்‌, தன்‌ 
விரல்கள்‌ உண்டுபண்ணின தோப்பு 
விக்கிரகங்களையும்‌, சிலைகளையும்‌ 
நோக்காமலும்‌, 


ஏசா 178. 
உண்டாக்கினவரையே. 
அவன்‌ கண்கள்‌. 
பரிசுத்தரையே 
கொண்டிருக்கும்‌. 


கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு 
இஸ்ரவேல்‌ புத்திரர்மீது வருகிறது. அதே 
வேளையில்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
கிருபையையும்‌, இரக்கத்தையும்‌ அவர்கள்மீது, 
காண்பிக்கிறார்‌ இஸ்ரவேலின்‌ 
பத்துக்கோத்திரத்தாருக்கு பொதுவான 
ல வருகிறது. அழிவும்‌ 

போறியா கிருத்கிறது.. ஆனாலும்‌ அந்தப்‌ 
பேரழிவுக்கு மத்தியிலும்‌, கர்த்தருடைய 
கிருபையினால்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரில்‌ சிலர்‌ 
இந்த அழிவுக்குத்‌ தப்புகிறார்கள்‌. 
கர்த்தருடைய கோபத்தின்‌ நாளில்‌, பூமியில்‌ 
தாழ்மையுள்‌ எவர்கள்‌, அவருடைய 
கோபத்திற்கு. மறைவாக 
தப்புவிக்கப்படுகிறார்கள்‌. தப்பினவர்களின்‌ 
எண்ணிக்கை மிகவும்‌ கொஞ்சமாயிருக்கும்‌. 


தன்னை 
நோக்குவான்‌, 
இஸ்ரவேலின்‌ 
நோக்கிக்‌ 


ஒலிவ... மரத்தை  உலுக்கும்போது 

நுனிக்கொம்பிலே இரண்டு மூன்று காய்கள்‌ 

கீழே விழாமல்‌ தப்பித்துக்கொள்ளும்‌. 

காய்க்கிற அதன்‌ கிளைகளிலே நாலைந்து 

காய்களும்‌ மீதியாயிருக்கும்‌. ஒலிவமரத்தை 

உலுக்குகிறவர்கள்‌ அதை பின்பறிப்புக்காக 

மீதியாக விட்டு 

அதுபோலவே. 

இஸ்ரவேல்‌ புத்திரரில்‌ சிலர்‌ அழிந்துபோகாமல்‌ 
மீதியாகயிருக்கிறார்கள்‌. 





i FTE 
TT 


தாழ்த்தப்பட்டவர்கள்‌. 
எப்படித்தான்‌... உலுக்கினாலும்‌, 
நுனிக்கொம்பிலே இரண்‌ 
மீதியாயிருப்பதுபோல 
தப்பித்திருக்கிறார்கள்‌. 


, ஒலிவமரத்தின்‌ 

உலுக்க முடியாது. 
உலுக்குகிறவர்களுக்கு சொத ப 
உயரத்திலிருக்கும்‌. கைகளுக்கும்‌ அல்லது 
தட்டி கம்புகளுக்கும்‌ த்க்‌ எட்டாது. 
அதுபோலவே கைக்கு 
இஸ்ரவேல்‌ புத்திரரில்‌ ந்‌ எட்டாத 
தூரத்திலிருப்பார்கள்‌. இவர்கள்‌ தேசத்தில்‌ 


உயர்த்தவர்களல்ல. மிகவும்‌ தாழ்ந்தவர்கள்‌. 


ஒலிவமரத்து கிளைகளை 
உலுக்கும்போது நாலைந்து காய்கள்‌ கீழே 
விழாமல்‌ கிளையோடு ஒட்டிக்கொள்ளும்‌. 
அவை மரத்தில்‌. 
மீதியாமிருக்கும்‌ அதுபோலவே  அசீரியர்கள்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரரை ல்‌ த்த 
அவர்களில்‌ சிலர்‌ தேசத்தில்‌. 
ஒட்டிக்கொள்வார்கள்‌. 
சிறைப்பிடிக்கப்படமாட்டார்கள்‌. 


தேசத்திலே மீதியாயிருக்கிறவர்கள்‌ தங்கள்‌ 
பாவங்களுக்கு மனந்திரும்பியவர்கள்‌. 


இவர்களுடைய 

பரிசுத்தமாயிருக்கிறது. 

கர்த்தருடைய கோபம்‌ 

வரவில்லை. இவர்கள்‌ 

நெருப்பிலிருந்து 

கொள்ளிக்கட்டையைப்போல. 

எரிந்துகொண்டிருக்கிறார்கள்‌. 

தங்கள்‌ 

வரும்போது, 

தேசத்தாரையோ, மற்ற இஜ்க்ககளைஙள்‌ 

நோக்கிப்‌ பார்க்காமல்‌, கர்த்தரையே 

நோக்கிப்‌ பார்ப்பார்கள்‌. தங்கள்‌ சிருஷ்டிகரை 

நோக்கிப்‌ பார்ப்பார்கள்‌. எல்லா 
சூழ்நிலைகளிலும்‌ கர்த்தருடைய கிருபையும்‌ 

இரக்கமும்‌ தங்கள்மீது இருக்கும்‌ என்று 

நம்பிக்கையோடிருப்பார்கள்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இஸ்ரவேலின்‌ தேவனாகிய 
இஸ்ரவேல்‌ தேசத்தின்மீது, அழிவை 
வரப்பண்ணும்போது, ஒரு சிலரை தமக்கு 
மீதியாக வைத்திருப்பார்‌. அவர்களுடைய 
எண்ணிக்கை கொஞ்சமாகயிருக்கும்‌. 
அவர்கள்‌ கர்த்தருடைய வார்த்தைக்கு 
கீழ்ப்படிந்து ஜீலிக்கிறவர்கள்‌. கர்த்தருடைய 


கர்த்தர்‌, 


விக்கிரகாராதனைக்கு விலகி, 
சேவிக்கிறவர்கள்‌. 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ தேசத்தின்மீது, 
அழிவை வரவழைக்கும்போது, தேசத்தில்‌ 
அநேகர்‌ தங்கள்‌ கைகளின்‌ கிரியையாகிய 
பீடங்களை நோக்கிப்‌ பார்ப்பார்கள்‌. தங்கள்‌ 
விரல்கள்‌ உண்டுபண்ணின தோப்பு 
விக்கிரகங்களையும்‌ சிலைகளையும்‌ நோக்கிப்‌ 
பார்ப்பார்கள்‌. இவர்கள்‌ கர்த்தரை நம்பாமல்‌ 
விக்கிரகங்களை நம்புவார்கள்‌. இவர்கள்மீது, 
தேவனுடைய கோபம்‌ வரும்‌.  அசீரியர்கள்‌ 
இவர்களை சிறைப்பிடித்து தங்கள்‌ 
தேசத்திற்கு இழுத்துக்கொண்டு போவார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரரில்‌ அநேகர்‌ 
பீடங்களையும்‌, தோப்பு விக்கிரகங்களையும்‌, 
சிலைகளையும்‌ நோக்கிப்‌ பார்த்தாலும்‌, 
அவர்களில்‌ சிலர்‌  விக்கிரகாராதனையில்‌ 
ஈடுபடமாட்டார்கள்‌. மனுஷனுடைய கைகளின்‌ 
கிரியையாகிய மீடங்களையும்‌, 
மனுஷவிரல்களினால்‌ உண்டுபண்ணின 
தோப்பு விக்கிரகங்களையும்‌, சிலைகளையும்‌ 
நோக்கிப்‌ பார்க்காமல்‌, தங்களை 
உண்டாக்கினவரையே நோக்கிப்‌ பார்ப்பார்கள்‌. 


இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தரே 
தங்களை  உண்டாக்கினவர்‌ என்பதை 
உணர்ந்து. அவரையே நோக்கிப்‌ 
பார்ப்பார்கள்‌. இஸ்ரவேல்‌ ஜனத்தாரில்‌ 
மீதியாயிருப்பவர்களின்‌ கண்கள்‌ 
இஸ்ரவேலின்‌ பரிசுத்தரையே நோக்கிக்‌ 
கொண்டிருக்கும்‌. நம்மை உண்டாக்கினவரை 
நாம்‌. நோக்கிப்‌ பார்க்கும்போது, 
மனுஷனுடைய கைகளினாலும்‌ 
விரல்களினாலும்‌ உண்டாக்கப்பட்ட 
படங்களையும்‌, தோப்பு விக்கிரகங்களையும்‌, 
சிலைகளையும்‌ நோக்கிப்‌ பார்க்கக்கூடாது. 
கர்த்தரை நம்பியிருக்கிறவர்கள்‌ மாத்திரமே. 
அழிவுக்குத்‌ தப்பித்துக்கொள்வார்கள்‌. 





i= THE 
TT 


துக்கமும்‌ கடும்வேதனையும்‌ 
ஏசா 179-1 


ஏசா 178. அக்காலத்திலே. 
அவர்களுடைய அரணான 
பட்டணங்கள்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
மீதியாய்‌ வைக்கப்பட்ட 
'தழையைப்போலவும்‌, 
நுனிக்கொம்பைப்போலவுமாகி, 
பாழாய்க்‌ கிடக்கும்‌. 


ஏசா 17:10. உன்‌ பெலமாகிய 
கன்மலையை நீ நினையாமல்‌, உன்‌ 
இரட்சிப்பாகிய தேவனை மறந்தாய்‌; 
ஆதலால்‌ தீ நேர்த்தியான நாற்றுகளை: 
நட்டாமதும்‌, அந்திய  தேசத்துக்‌ 
கன்றுகனை வைத்தாலும்‌, 


ஏசா 1701. பகற்காலத்திலே உன்‌ 
நாற்றை வளரவும்‌, விடியற்காலத்திலே 
உன்விதையை முனைக்கவும்‌ 
பண்ணினாலும்‌, பலனைச்‌ சேர்க்கும்‌ 
நாளிலே துக்கமும்‌ கடும்வேதனையுமே 
உங்கள்‌ அறுப்பாயிருக்கும்‌. 


ஏசாயா தீர்க்கதரிசி இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கு வரும்‌ அழிவை 
இங்கு தீர்க்கதரிசனமாய்ச்‌ 
அசிரியரின்‌ சேனை 
அழித்துப்போடும்‌. தங்களுடைய 
பட்டணங்கள்‌ தங்களுக்கு பாதுகாப்பைக்‌ 
கொடுக்குமென்று இஸ்ரவேல்‌ புத்திரர்கள்‌ 
நம்பிக்கையாயிருப்பார்கள்‌. ஆனால்‌ இந்தப்‌ 
பட்டணங்களால்‌ அவர்களைப்‌ பாதுகாக்க 
முடியாது. இந்தப்‌ பட்டணங்களுக்கே 
பாதுகாப்பு இருக்காது. அசீரியரின்‌ சேனை 
இஸ்ரவேலின்‌ அரணான பட்டணங்களை 
பாழாக்கிப்போடுவார்கள்‌. 


பழைய மரத்திலே மீதியாய்‌ 
வைக்கப்பட்ட தழையும்‌, நுனிக்கொம்பும்‌ 
பாழாய்க்கிடக்கும்‌. மரத்தை வெட்டுகிறவர்கள்‌ 
அதைப்‌ பயன்படுத்தமாட்டார்கள்‌. அது 
பிரயோஜனமற்றது என்று தீர்மானித்து 
அப்படியே  விட்டுவிட்டுப்போய்விடுவார்கள்‌. 
கவனிப்பற்றுக்‌ கிடக்கிற தழையும்‌ 
நுனிக்கொம்பும்‌ வெயிலில்‌ காய்ந்து, கருகி, 
ஒன்றுமில்லாமல்‌ செத்துப்போகும்‌. 
அதுபோலவே இஸ்ரவேல்‌ புத்திரருடைய 
அரணான பட்டணங்களும்‌. 
'கவனிப்பாரில்லாமல்‌ பாழாய்ப்போகும்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஒரு. காலத்தில்‌ கானானியர்கள்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு முன்பாக தோற்று, 
ஓடிப்போனார்கள்‌. இப்போதோ 
அசிரியர்களுக்கு முன்பாக இஸ்ரவேல்‌ 
புத்திரர்கள்‌ தோற்று ஓடிப்போகிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ தேசம்‌ பாழாய்ப்போகும்‌. 
அவர்களுடைய அழிவுக்கு அவர்களே 
காரணம்‌. 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ தங்கள்‌ 
பெலமாகிய கன்மலையை நினைக்காமல்‌ 
போய்விட்டார்கள்‌. தங்கள்‌ இரட்சிப்பாகிய 
தேவனை மறந்தார்கள்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
ஜனங்களை இரட்சிப்பதற்கு அநேக 
வாய்ப்புக்களைக்‌ கொடுத்தார்‌. பலமுறை 
அவர்களை எச்சரித்தார்‌. ஆனால்‌ அவர்களோ 
கர்த்தருடைய வார்த்தைக்குக்‌ 
கீழ்ப்படியவில்லை. அவருடைய எச்சரிப்பின்‌ 
சத்தத்திற்குச்‌. செவிகொடுக்கவில்லை. 
மனந்திரும்பவில்லை. இதனால்‌ 
கர்த்தருடைய கோபம்‌ அவர்கள்மேல்‌ 
வருகிறது. 

இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு இஸ்ரவேலின்‌ 
தேவனாகிய கர்த்தரே பெலமாகிய 
கன்மலையாயிருக்கிறார்‌. பல சமயங்களில்‌ 
அவர்கள்‌ சோர்ந்துபோயிருந்தபோது, 
பலவீனமாயிருந்தபோது, கர்த்தரே 
அவர்களைப்‌ பலப்படுத்தினார்‌. கர்த்தர்‌ 
அவர்களை பலப்படுத்தியிருக்கவில்லை. 
யென்றால்‌, அவர்கள்‌ எப்போதோ 
முறிந்துபோயிருப்பார்கள்‌.. இஸ்ரவேல்‌ 


காணாமல்‌ 


பாதுகாத்து இதுவரையிலும்‌ 
வந்திருக்கிறார்‌. தேவனாகிய கர்த்தரே 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு பெலமாகிய 
கன்மலையாயிருக்கிறார்‌. ஆனால்‌ 
அவர்களோ கர்த்தரை நினைக்கவில்லை. 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ ஆவிக்குரிய 
செலுத்தாமல்‌, 
கவனம்‌ 
தங்களுடைய 
வயல்நிலங்களிலே நேர்த்தியான நாற்றுகளை 
நடுகிறார்கள்‌. அந்நிய தேசத்து கன்றுகளை 
வைக்கிறார்கள்‌. இஸ்ரவேலின்‌ 
தேவனாகயிருக்கிற கர்த்தரை 
ஆராதியாமல்‌, அந்நிய தேசத்திலிருந்து 
மேடைகளையும்‌, தோப்பு விக்கிரகங்களையும்‌, 
சிலைகளையும்‌,  பீடங்களையும்‌ தங்கள்‌ 
தேசத்திலே கொண்டு வந்து ஸ்தாபிக்கிறார்கள்‌. 





i FTE 
TT 


தங்களுடைய 
உலகப்பிரகாரமாக 
மேம்படுத்தவும்‌ 
செலுத்துகிறார்கள்‌. 
வளமாக்குகிறார்கள்‌. அவர்களுடைய தேசம்‌ 
்‌ சிங்காரவனத்தைப்போலவும்‌, 
திராட்சத்தோட்டத்தைப்போலவம்‌ 
இருக்கிறது. தோட்டத்திலே நேர்த்தியான 
நாற்றுகளை நடுகிறார்கள்‌. அந்நிய தேசத்து 


கொண்டு வந்து நடுகிறார்கள்‌. 


நர்த்தியான நாற்றுகளையும்‌, அந்நிய 
கேத்தி! கன்றுகளையும்‌ தங்கள்‌ தேசத்தில்‌ 
நடும்போது அவை நன்றாய்‌ வளரும்‌ என்று 
எதிர்பார்க்கிறார்கள்‌. அதிக கனிகொடுக்கும்‌ 
என்று அவற்றை பராமரிக்கிறார்கள்‌. ஆனால்‌ 
துக்கமும்‌ கடும்வேதனையுமே அவர்களுடைய 
அறுவடையாயிருக்கும்‌. பகற்காலத்திலே 
நட்டிய நாற்றை நன்றாக 
நீர்ப்பாய்ச்சுகிறார்கள்‌. 
எருப்போடுகிறார்கள்‌. 
தாங்கள்‌ நட்டிய 
முளைக்கப்பண்ணுவதற்காக 
அதையும்‌ நன்றாய்‌ பராமரிக்கிறார்கள்‌. 
ஆனால்‌ அவர்களுக்கு பிரயோஜனமுள்ள 
அறுவடை கிடைக்காது. 


தாங்கள்‌ 


நேர்த்தியான 


நேர்த்தியான நாற்றுகள்‌ 
்‌ என்று 


பழங்களைக்‌ கொடுக்கும்‌ 
எதிர்பார்க்கிறார்கள்‌. 
கன்றுகள்‌ 
கொடுக்கும்‌ என்று 
பார்க்கிறார்கள்‌. ஆனால்‌ 
சேர்க்கும்‌ அறுவடை நாளிலே, 
கடும்வேதனையுமே 
அறுப்பாயிருக்கும்‌. 

றுவடை நாள்‌ 
TE மானான்‌ உன ஆனால்‌. 
இஸ்ரவேலருக்கோ அவர்களுடைய 
அறுவடையின்‌ நாள்‌ துக்கநாளாயிருக்கிறது. 
அவர்களுடைய கன்றுகள்‌ 
மெலிந்துபோயிருக்கிறது. காய்ப்பு 
குறைந்துபோயிருக்கிறது. அவர்களுடைய 
எதிர்பார்ப்பு ஏமாற்றத்தைக்‌ கொடுக்கிறது. 


பொதுவாக 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஒருவேளை இந்த 
ஏமாற்றமாயிருந்தாலும்‌, 

தங்களுக்கு நல்ல 

கிடைக்குமென்று எதிர்பார்க்கிறார்கள்‌. 
ஆனால்‌ அவர்களுக்கோ அடுத்த முறையிலும்‌ 
நல்ல அறுவடை கிடைக்காது. இந்த முறை 
துக்கத்தை அறுக்கிறார்கள்‌. அடுத்த முறை 
கடும்வேதனையை அறுப்பார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு மிகுந்த 

துக்கமும்‌ மனவேதனையும்‌ உண்டாகும்‌. 

அவர்களால்‌ இந்த வருஷத்து அறுவடையை 
பார்க்க முடியும்‌... 


இருக்கமாட்டார்கள்‌. 
அவர்களை 
கொண்டுபோய்விடுவார்கள்‌. 


த்தியான நாற்றுகளையும்‌, 
தேசத்து கன்றுகளையும்‌ 

நினைத்துப்‌ பார்ப்பார்கள்‌. 

அவற்றை அறுவடை 

இஸ்ரவேல்‌ தேசத்தார்‌ 
தேசத்திலிருக்கமாட்டார்கள்‌. 

நாட்களின்‌ போது 

அறுவடையின்‌ பலன்‌ கிடைக்காது. அதற்குப்‌ 
பதிலாக துக்கமும்‌ கடும்‌ வேதணையுமே 
அவர்களுக்குக்‌ கிடைக்கும்‌. 

தேசத்தார்‌, 

நாற்றுகளிலும்‌, 

அறுவடையின்‌ பலனைச்‌ சேர்ப்பார்கள்‌. 


துரத்தப்படுவார்கள்‌ 
ஏசா 17:12-14 


ஏசா 1712 ஜயோ! கடல்கள்‌: 
கொத்தளிக்கிறதுபோல்‌ கொத்தனிக்கிற 
அநேக ஜனங்களின்‌ திரளும்‌, பலத்த. 
தண்ணீர்கள்‌ இரைகிறதுபோல இரைகிற 
ஜனக்கூட்டங்களின்‌ அமளியும்‌ 
உண்டாயிருக்கிறது. 


ஏசா 1748. ஜனக்கூட்டங்கள்‌ திரனான 

தண்ணீர்கள்‌ 'இரைகிறதுபோல. 

அவர்களை அவர்‌ 

தூரமாய்‌ 

மலைகளிலே. 

யறக்கடிக்கிற 

சுழல்காற்றிலே 

தரும்பைப்போலவும்‌ 
துரத்தப்படுவார்கள்‌. 





i FTE 
TT 


ஏசா 17:14. இதோ, சாயங்காலத்திலே. 
கலக்கமுண்டாகும்‌, 

விடியற்காலத்துக்குமுன்‌ அவர்கள்‌ 
ஒழித்துபோவார்கன்‌; இதுவே நம்மைக்‌ 
கொன்னையாடுகிறவர்களின்‌ பங்கும்‌, 
நம்மைச்‌: சூறையாடுகிறவர்களின்‌. 
வீதமுமாயிருக்கும்‌. 


தேவனுடைய 
கொள்ளையிடுகிறவர்களுக்கு 
ஏசாயா... தீர்க்கதரிசி 


வார்த்தையை 
சொல்லுகிறார்‌. 
புத்திரரும்‌ 
விரோதமாய்‌. 
யூததேசத்தாரைக்‌ 


யுத்தம்பண்ணுகிறார்கள்‌. 
கொள்ளையிடுகிறார்கள்‌. 


காணியாட்சியாகக்‌ 
பாழாக்கிப்போடுகிறார்கள்‌. 
ஜனந்திற்கு 

தேசத்தார்‌ 

கர்த்தருடைய 
கொள்ளையிடுகிறவர்களின்‌ 
அவர்களை 
வீதமுமாயிருக்கும்‌. 


அசீரியருடைய சேனையிலே பல 
தேசத்து, ஜனங்களும்‌ இருக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ குடல்கள்‌ கொந்தளிக்கிறதுபோல 
கொந்தளிக்கிறார்கள்‌. அசீரியரின்‌ சேனையில்‌ 
அநேக. ஜனங்களின்‌ திரள்கூட்டத்தார்‌ 
இருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
தண்ணீர்கள்‌ 


ஜனக்கூட்டங்களின்‌ 
உண்டாயிரும்கிறது. 
சேனையில்‌ 
இருப்பதினால்‌ 
கிடைக்குமென்று 
நினைக்கிறார்கள்‌. 

அசீரியரின்‌ சேனையில்‌ 
ஜனங்களின்‌ திரள்‌ 
ஆர்ப்பரிக்கிறார்கள்‌. 
உண்டுபண்ணுகிறார்கள்‌. 
ஜனத்தை பயமுறுத்துவதற்காக 
சேனையிலுள்ளவர்கள்‌ 
கொந்தளிக்கிறதுபோல கொந்தளிக்கிறார்கள்‌. 


அநேக 
இருக்கிறது. அவர்கள்‌ 
ரைகிறார்கள்‌. அமளி 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


அசிரியரை தங்களால்‌ 
என்னும்‌ பயம்‌ 
வரவேண்டும்‌ 
நோக்கம்‌. 


எதிர்க்க முடியாது 
கர்த்தருடைய ஜனத்திற்கு 
என்பதே சத்துருவின்‌ 


எசேக்கியா ராஜாவின்‌ காலத்தில்‌ 
சனகெரிப்பும்‌, ராப்சாக்கேயும்‌ கர்த்தருடைய 
ஜனத்திற்கு விரோதமாய்‌ கோபமான 
வார்த்தைகளைப்‌ பேசினார்கள்‌. கடினமான 
வார்த்தைகளினால்‌ நிருபங்களை எழுதி 
அனுப்பினார்கள்‌. அதைப்‌ பார்த்தபோது 
எசேக்கியா ராஜாவுக்கும்‌, யூததேசத்தின்‌ 
ஜனங்களுக்கும்‌ மிகுந்த பயமுண்டாயிற்று. 
அசீரியரின்‌ சேனையிலிருக்கிறவர்கள்‌ பலத்த 
தண்ணீர்கள்‌ இரைகிறதுபோல 
இரைகிறார்கள்‌. அதிகமாய்‌ சத்தம்போட்டே 
ஜெயித்துவிடலாம்‌ என்பது ஆசிரியரின்‌ 
நோக்கம்‌. 


கர்த்தரோ, 
விரோதமாய்‌ 


கைய ஜனத்திற்கு 
இரைகிற ஜனங்களை 
அதட்டுவார்‌. அசீரியரின்‌ சேனையிலுள்ள 
ஜனக்கூட்டங்கள்‌ திரளான தண்ணீர்கள்‌ 
இரைகிறதுபோல இரைந்தாலும்‌, கர்த்தர்‌ 
அவர்களை  அதட்டுவார்‌. அவர்கள்‌ 
தூரமாய்‌ ஒடிப்போவார்கள்‌. சனகெரிப்பும்‌, 
ராப்சாக்கேயும்‌, அவனோடு கூடமிருக்கிற 
அவனுடைய சேனையும்‌ கர்த்தர்‌ 
அதட்டுவதைக்‌ கேட்டு பயந்து 
ஓடிப்போவார்கள்‌. கர்த்தருடைய வார்த்தை 
அவர்களைத்‌ துரத்தும்‌. அவர்கள்‌ மலைகளில்‌ 
காற்றினால்‌ பறக்கடிக்கிற பதரைப்போல. 
துரத்தப்படுவார்கள்‌. அசீரியரின்‌ 
சேனையிலுள்ளவர்கள்‌ சுழற்காற்றிலே. 

ப்பட்‌ துரும்பைப்போல 


கடல்‌ 
கொந்தளிக்கிறதுபோல கொந்தளிக்கிறார்கள்‌. 
ஆனாலும்‌ அவர்கள்‌ கர்த்தருடைய 
ஜனத்திற்குப்‌ பயந்து ஒடிப்போவார்கள்‌. 
பலத்த தண்ணீர்கள்‌ இரைகிறதுபோல 
இரைகிற அசீரியர்கள்‌, துரும்பைப்‌ போல. 
துரத்தப்படுவார்கள்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


“என்‌ தேவனே, 
காற்றின்‌  புழுதிக்கும்‌, 


அவர்களைச்‌ சுழல்‌ 
காற்றுமுகத்தில்‌ 


பறக்கும்‌ துரும்புக்கும்‌ சமமாக்கும்‌. நெருப்பு 
காட்டைக்‌ கொளுத்துவதுபோலவும்‌, அக்கினி 
ஜுவாலைகள்‌ மலைகளை எரிப்பதுபோலவும்‌, 
நீர்‌ உமது 


புசலினாலே அவர்களைத்‌ 
உமது, 


அசீரியர்மீது அழிவு சடுதியாய்‌ வரும்‌. 
அவர்களுக்கு சாயங்காலத்திலே 
கலக்கழுண்டாகும்‌. விடியற்காலத்திற்கு முன்‌ 
அவர்கள்‌ ஒழிந்துபோவார்கள்‌. 
சாயங்காலத்தில்‌ உயிரேடிருக்கிறவர்கள்‌. 
விடியற்காலத்திற்கு 

செத்துப்போவார்கள்‌. 

கர்த்தருடைய 

கொள்ளையிடுவார்கள்‌. 

சூறையாடுவார்கள்‌. கர்த்தரோ 
ஜனத்திற்கு தீங்கு செய்த சத்துருக்களை 
'கொள்ளையாடுவார்‌. அவர்களுடைய 
ஜீவன்களை சூறையாடுவார்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நெஞ்சள்ளவர்கள்‌ 
நித்திரையடைந்து 


தைரிய 
கொள்ளையிடப்பட்டு, 
அசர்ந்தார்கள்‌: வல்லமையுள்ள எல்லா 
மனுஷருடைய கைகளும்‌ அவர்களுக்கு 
உதவாமற்போயிற்று. யாக்கோபின்‌ தேவனே, 
உம்முடைய கண்டிதத்தினால்‌ இரதங்களும்‌: 
குதிரைகளும்‌ உறங்கி விழுந்தது" 
(சங்‌ 76:58). 

மனுஷரெல்லாம்‌ தூங்கும்போது 
அசரியருக்கு. நித்திய தூக்கமுண்டாகும்‌. 
அவர்கள்‌ 
எழும்பமாட்டார்கள்‌. 
கர்த்தருடைய 
சங்காரம்பண்ணுவார்‌. 
சேனையிலுள்ளவர்கள்‌ 
முன்‌ ஒழிந்துபோவார்கள்‌. 





i FTE 
TT 


எத்தியோப்பியாவின்‌ நதிகளுக்கு 
அக்கரையிலுள்ள தேசத்தைப்பற்றி ஏசாயா 
தீர்க்கதரிசனம்‌ சொல்லுகிறார்‌. இஸ்ரவேலின்‌ 
தேவனாகிய கர்த்தர்‌, தம்முடைய நீதியான 
நியாயத்தின்படி, 
கோபமாயிருக்கிறார்‌ 
கர்த்தருடைய ஜன; 
சத்துருக்களாகமிருக்கிறார்கள்‌ (ஏசா 1812) 
இந்த தேசத்திற்கு வரும்‌ அழிவை, மற்ற 
தேசத்திலுள்ளவர்களும்‌ பார்க்கவேண்டும்‌, 
கேட்கவேண்டும்‌ என்று ஏசாயா 
சொல்லுகிறார்‌ (ஏசா 18:3). 


கர்த்தர்‌ 
கஷ்டங்களை 
காணாதவர்போல இருக்கிறார்‌. ஆனாலும்‌ 
ஏற்ற வேளை வரும்போது, கர்த்தர்‌ தம்முடைய 
பிள்ளைகள்மீது இரக்கம்‌ காண்பிப்பார்‌ 
தம்முடைய பிள்ளைகளுக்கு சத்துருவாக. 
நீங்கு செய்தவர்களை அழிப்பார்‌ 
(ஏசா 18:4-6). 
எத்தியோப்பியாவின்‌' 
அக்கரையிலுன்ன தேசம்‌ 
ஏகா 1812 


தம்முடைய ஜனத்திற்கு வரும்‌ 
சிறிதுகாலம்‌ 


நதிகளுக்கு 


ஏகா 180. எத்தியோப்பியாவின்‌ 
நதிகளுக்கு அக்கரையிலே திழலிடும்‌ 
செட்டைகளுடையதும்‌, 


ஏகா 18:2. 
தண்ணீர்களின்மேல்‌. 

படவுகளிலே ஸ்தானாபதிகளை 
அனுப்புகிறதுமான தேசத்துக்கு ஜயோ! 
வேகமான தூதர்களே, 
நெடுந்தூரமாய்ப்‌ பரவியிருக்கிறதும்‌, 
கிரைக்கப்பட்டதும்‌, துவக்கமுதல்‌ 
இதுவரைக்கும்‌ கெடியாயிருத்ததும்‌, 
அனவிடப்பட்டதும்‌, மிதிக்கப்பட்டதும்‌, 
நதிக்‌ பாழாக்குகிறதுமான 
ஜாதியண்டைக்குப்‌ போங்கள்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


இந்த தேசம்‌ பூமியிலே எங்கு 
கண்டுபிடிப்பதற்கு 
இன்னும்‌ ஆராய்ச்சி 
இது 
நதிகளுக்கு 
எத்தியோப்பியாவில்‌ 
பாய்கிறது. இந்த தேசம்‌ 
எகிப்து தேசமாகயிருக்கலாம்‌ 
சிலர்‌  வியாகிக்கியானம்‌ 
சொல்லுகிறார்கள்‌. ஆனால்‌ ஏசாயா 
தீர்க்கதரிசி, அடுத்த அதிகாரத்தில்‌ (ஏசாயா 
19-ஆவது அதிகாரம்‌) எகிப்தின்‌ 
பாரத்தைப்பற்றி தனியாகச்‌ சொல்லுகிறார்‌ 
ஆகையினால்‌ ஏசாயா இங்கு சொல்லுவது 
எகிப்தின்‌ பாரமாயிராது. 


ஏசாயா இங்கு சொல்‌ சம்‌ 
எத்தியோப்பிய கென்றும்‌ 
வேதபண்டிதர்கள்‌ வியாக்கியானம்‌ 
சொல்லுகிறார்கள்‌. இந்த தேசத்திற்கு 
தீராக்கா ராஜாவாக ஆட்சிபுரிகிறான்‌. 
இவன்‌ யூதர்களை பாதுகாப்பதாக 
நினைத்தான்‌. தன்னுடைய செட்டைகளின்‌ 
நிழலில்‌: யூதர்களுக்கு பாதுகாப்பு 
கிடைக்கும்‌ என்று சொன்னான்‌. இவனுடைய 
காலத்தில்‌: அசீரியாவின்‌ ராஜா 
எருசலேமுக்கு விரோதமாய்‌ வந்தான்‌. 


அப்போது, எத்தியோப்பியாவின்‌ 
ராஜாவாகிய தீராக்கா, தன்னோடு யுத்தம்‌ 
பண்ண வருகிறான்‌ என்று அசீரியாவின்‌ 
ராஜா கேள்விப்படுகிறான்‌ (2இராஜா 19:9) 
இதனால்‌ அசீரியா ராஜாவின்‌ கவனம்‌ 
எருசலேமைவிட்டுத்‌ திரும்புகிறது. அவன்‌ 
எருசலேமின்மீது, யுத்தம்பண்ணாமல்‌ 
திரும்பிப்போய்விடுகிறான்‌. 


தீராக்கா 
ஸ்தானாபதிகளை 
ராஜாவினிடத்திற்கு 
அசீரியாவின்‌ 
உண்டாகிறது. 
ஜனங்களையும்‌, 
நகரத்தையும்‌, தம்முடைய வல்லமையினால்‌ 
பாதுகாக்கிறார்‌. எத்தியோப்பியாவின்‌ 
மூலமாய்‌ கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு 
பாதுகாப்பு வராது. கர்த்தரே தம்முடைய 
பிள்ளைகளுக்கு பாதுகாப்பாயிருக்கிறவர்‌. 





ஏசாய! 


i= FTN 
TT 


ஏசாயா தீர்க்கதரிசி 
விரோதமாக இந்த அதிகாரத்தில்‌ 
தீர்க்கதரிசனம்‌ சொல்லுகிறார்‌ என்று 
வியாக்கியானம்‌ பண்ணுகிறார்கள்‌. ஏசாயா 
17-ஆவது அதிகாரத்தின்‌ கடைசி மூன்று 
வசனங்களின்‌ தொடர்ச்சியாக, ஏசாயா 
18-ஆவது அதிகாரம்‌ எழுதப்பட்டிருப்பதாக: 
வேதபண்டிதர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. 


த்‌ பன்‌ பரவ 
சேனைக்கு விரோதமாய்ச்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. அசீரியரின்‌ சேனை 
அநேக ஜனங்களின்‌ திரளாயிருக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ கடல்கள்‌ கொந்தளிக்கிறதுபோல 
கொந்தளிக்கிறார்கள்‌. பலத்த தண்ணீர்கள்‌ 
இரைகிறதுபோல இரைகிறார்கள்‌. 
அசீரியாவின்‌ சேனை மிகுந்த பலத்தோடு 
எருசலேமுக்கு விரோதமாய்‌ வருகிறார்கள்‌. 


யூததேசத்திற்கு விரோதமாய்‌ வருகிற. 
அசீரியரமீது ஏசாயா தே 
நியாயத்தீர்ப்பை முன்னறிவிக்கிறார்‌ 

தேசம்‌ ஜபிராத்து, டைகிரிஸ்‌ ஆகிய 
நதிகளுக்கு அப்பாலுள்ளது. 
எத்தியோப்பியாவின்‌ நதிகளுக்கு 
அக்கரையிலுள்ள தேசம்‌ என்பது அசீரிய 
தேசத்தைக்‌ குறிக்கும்‌ என்றும்‌ ஒரு 
வியாக்கியானமுள்ளது. 


இந்த தேசம்‌ 

பரவியிருக்கிறது. 
சிரைக்கப்பட்டதாயிருக்கிறது. 
எத்தியோப்பியர்கள்‌ 
இக்காலத்தில்‌ யுத்தம்‌ 
அல்லது அசீரியர்கள்‌ யூதாவின்மீது யுத்தம்‌ 
செய்திருக்கலாம்‌. யுத்தம்‌ பண்ணுகிறவர்கள்‌ 
துவக்கம்‌ முதலே 
கொடியவர்களாயிருக்கிறார்கள்‌. 
அவர்களுடைய நதிகளே அவர்களை 
பாழாக்கிப்போடுகிறது. அவர்கள்‌ 
மிதிக்கப்பட்டவர்களாகயிருக்கிறார்கள்‌. 


அசீரியருக்கு. 


நெடுந்தூரமாய்‌ 


கர்த்தருடைய ஜனத்திற்கு விரோதமாய்‌. 

வருகிற தேசம்‌ ரது 

சிரைக்கப்பட்டதாயிருக்கிறது. 

பெலனிழந்து போயிருக்கிறது. க 

மிதிக்கப்பட்டதாகவும்‌, நதிகளால்‌ 

பாழாக்கப்பட்டதாகவும்‌ பெலமிழந்திருக்கிறது. 
இந்த தேசத்தை 


யூதாதேசத்தார்‌ 
கர்த்தருடைய கிருபையினால்‌ எளிதாக 


- விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


ஜெயித்துவிடலாம்‌. யூதர்கள்‌ 
தேசத்தை 
பமப்படவேண்டியதில்லை 
ஆறுதலான செய்தியை 
சொல்லுகிறார்‌. 


சேனைகளின்‌ கர்த்தர்‌ 
ஏசா 18:3-7 


ஏசா 18:8. பூச்சக்கரத்தில்‌ 

வாசமாயிருக்கிறவர்களும்‌, தேசத்துக்‌ 

'தீங்களெல்லாரும்‌, 

கொடியேற்றப்படும்‌ 

பாருங்கள்‌, எக்காளம்‌. 
ஊதப்படும்போது கேளுங்கள்‌. 


ஏசா 184. நான்‌ அமர்ந்திருந்து 
பயிரின்மேல்‌ காயும்‌ காத்தியுள்ன 
வெயிலைப்போலவும்‌, அறுப்புக்காலத்து 
உஷ்ணத்தில்‌ உண்டாகும்‌ 
பனிமேகத்தைப்போலவும்‌, என்‌ 
வாசஸ்தலத்திலிருந்து 

கண்ணோக்குவேன்‌ என்று 
என்னுடனே சொன்னார்‌. 


கர்த்தர்‌ 


ஏசா 18:5. திராட்சச்செடி.கன்‌ 
அறுப்புக்கு முன்னே பூப்பூத்து பத்திக்‌ 
காய்க்கிற ாய்கன்‌' 
யிஞ்சாயிருக்கும்போதே, அவர்‌ 
அமிவான்‌௧னினாலே கப்புக்கவர்கனை 
அறுத்துக்‌. கொடிகளையமரிந்தூ 
அகற்றிப்போடுவார்‌. 


ஏசா 18:8. அவைகள்‌ ஏகமாய்‌ 
மலைகளின்‌ பட்சிகளுக்கும்‌, பூமியின்‌ 
மிருகங்களுக்கும்‌ விடப்படும்‌; பட்சிகள்‌: 
அதின்மேல்‌ கோடைகாலத்திலும்‌, 
காட்டுமிருகங்களெல்லாம்‌ அதின்மேல்‌ 
மாரிகாலத்திலும்‌ தங்கும்‌. 


ஏசா 18: 
நெடுத்தூரமாய்ப்‌. 


அக்காலத்திலே. 
பரவியிருக்கிறதும்‌, 
சிரைக்கப்பட்டதும்‌, துவக்கமுதல்‌ 
இதுவரைக்கும்‌ கெடியாயிருத்ததும்‌, 
அனவிடப்பட்டதும்‌, மிதிக்கப்பட்டதும்‌, 
நதிகள்‌ பாழாக்குகிறதூமான 
ஜாதியானது, சேனைகளின்‌ கர்த்தரின்‌ 
நாமம்‌ தங்கும்‌ ஸ்தலமாகிய சீயோன்‌ 
மலையில்‌, சேனைகளின்‌ கர்த்தருக்குக்‌ 
காணிக்கையாகக்‌ கொண்டுவரப்படும்‌. 





f= a 
TT 


தம்முடைய ஜனத்திற்கு விரோதமாய்‌. 


எல்லாரும்‌ எச்சரிப்போடும்‌ பயத்தோடும்‌ வந்து 
பார்க்கவேண்டும்‌ 
சொல்லுகிறார்‌. 
வாசமாயிருக்கிறவர்களும்‌, 
குடிகளெல்லோரும்‌ 
தேசத்திற்கு வரும்‌ 
அவர்களுக்கு விரோதமாய்‌ 
அதைக்‌ 
தேசத்திற்கு விரோதமாய்‌ 
கொடியேற்றப்படும்போது. 
அதை அவர்கள்‌ பார்க்கலாம்‌. 


தம்முடைய ஜனத்திற்கு விரோதமாய்‌ 
எழும்பியிருக்கிற சத்துருக்கள்மீது கர்த்தர்‌ 
பிரகடனம்பண்ணுகிறார்‌. 
ன்‌ பரிசுத்தர்‌ சேனைகளின்‌ 
ர்‌ மிகப்பெரிய காரியத்தைச்‌ 
கர்த்தர்‌ தாம்‌ 
செய்யப்போவதை வந்து பார்க்குமாறு எல்லா 
ஜனங்களுக்கும்‌ அழைப்புக்‌ கொடுக்கிறார்‌. 
ஏசாயா தீர்க்கதரிசி 
குர்த்தரிடத்திலிருந்து தீர்க்கதரிசனங்களைப்‌ 
பெற்றுக்கொண்டு, அதை ஜனங்களுக்கு 
அறிவிக்கிறார்‌. தம்முடைய ஜனத்திற்கு 
தல்ல. வருவதை... கர்த்தர்‌. ஹக்கை 
பார்க்கமாட்டார்‌. சத்துருக்கள்‌ தம்முடைய 
ஜனத்தை அழிப்பதை பார்த்து கர்த்தர்‌ 
சும்மா அமர்ந்திருக்கமாட்டார்‌ இஸ்ரவேலைக்‌ 
காக்கிறவர்‌ தூங்குவதுமில்லை. 
உறங்குவதுமில்லை. கர்த்தர்‌ தம்முடைய 
தீர்க்கதரிசியாகிய ஏசாயாவுக்கு, தாம்‌ 
செய்யப்போவதை முன்னறிவிக்கிறார்‌. 


“நான்‌ அமர்ந்திருந்து பயிரின்மேல்‌. 
காயும்‌ காந்தியுள்ள ௦ ப்‌ ம்‌ 
அறுப்புக்காலத்து உஷ்ணத்தில்‌ 
பனிமேகத்தைப்போலவும்‌, 
வாசஸ்தலத்திலிருந்து கண்ணோக்குவேன்‌” 
என்று கர்த்தர்‌ ஏசாயாவிடம்‌ சொல்லுகிறார்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


கர்த்தர்‌ தம்முடைய ஜனத்தை 
பாதுகாப்பார்‌. அவர்களை தீங்குகளுக்கு 
விலக்கிக்கொள்வார்‌. அவர்களுக்கு 
அடைக்கலமாகவும்‌ ஆதரவாகவும்‌ இருப்பார்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய வாசஸ்தலத்தை 
மதிக்கிறவர்‌. சீயோன்‌ கர்த்தருடைய நித்திய 
வாசஸ்தலம்‌. “என்‌ வாசஸ்தலத்திலிருந்து 
கண்ணோக்குவேன்‌' என்னும்‌ 
வாக்கியத்திற்கு, “என்‌ வாசஸ்தலமாகிய 
சீயோன்மீது கண்ணோக்கமாயிருப்பேன்‌” 
என்பது பொருளாகும்‌. 


அறுப்புக்காலத்து உஷ்ணத்தில்‌ உண்டாகும்‌ 
க 'போல கர்த்தர்‌ வெளிப்படுவார்‌. 

உஷ்ணமாகவும்‌ இருப்பார்‌. 
அசில்‌ இருப்பார்‌. நிலத்திற்குப்‌ பனி 
தேவை. வேலையாட்களுக்கு மேகம்‌ தேவை. 
கர்த்தர்‌ பனியாகவும்‌, மேகமாகவும்‌ 
இருக்கிறார்‌. 


இந்த உலகத்தில்‌. 
ஐசுவரியவான்களும்‌, பிரபுக்களும்‌, 
ராஜாக்களும்‌ தங்களுக்கு 
கோடைகாலத்திற்கு ஒரு வாசஸ்தலத்தையும்‌, 
குளிர்காலத்திற்கு தனியாக வேறொரு 
வாசஸ்தலத்தையும்‌ கட்டுகிறார்கள்‌. 
“மாரிகாலத்து வீட்டையும்‌ கோடைகாலத்து, 
வீட்டையும்‌ அழிப்பேன்‌; அப்பொழுது 
யானைத்தந்தத்தால்‌ செய்யப்பட்ட வீடுகள்‌ 
அழியும்‌; பெரிய வீடுகளுக்கும்‌ முடிவு வரும்‌ 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌" (ஆமோ 3:15). 


வாசஸ்தலமானது. 
வீட்டைப்போலவும்‌, 
வீட்டைப்போலவும்‌ 
ஒரே வாசஸ்தலமே 
மாரிகாலத்திற்கும்‌ கோடைகாலத்திற்கும்‌ 
போதுமானதாயிருக்கிறது. நாம்‌ கர்த்தரோடு 
நெருங்கிய ஐக்கியத்திலிருக்கும்போது, 
கர்த்தருடைய வாசஸ்தலம்‌ நமக்கு 
பனிமேகத்தைப்போல இருக்கும்‌. 


கர்த்தருடைய 
மாரிகாலத்து 
கோடைகாலத்து 
இருக்கிறது. 





i FTE 
TT 


10. 


தேவதூஷணம்‌ சொல்லுகிறவர்களுக்கு 
மரண தண்டனை (யாத்‌ 20:7; 
லேவி 24:10-16,23; எண்‌ 15: 30-31; 
மத்‌ 12:31-32; எபி 10:29). 
ஒய்வுநாளைப்‌  பரிசுத்தக்குலைச்சல்‌. 
ஆக்குகிறவர்களுக்கும்‌, ஒய்வநாளில்‌. 
வேலை செய்கிறவர்களுக்கும்‌ மரண 
தண்டனை யாத்‌ 20: 841; 
யாத்‌ 3014-5; யாத்‌ 
எண்‌ 15:33-36). புதிய ஏற்பாட்டில்‌ 
இதற்குத்‌ தண்டனை கொடுக்கப்பட 
வில்லை. (ரோமர்‌ 14:5-6) 
பெற்றோரைக்‌ கனம்பண்ணாதோருக்கு 
மரணதண்டனை. (யாத்‌ 2022; 
்‌ ர; லேவி 209; 
ப்‌ உபா 27:16; 
ரோமர்‌ 1:29-32; எபே 6: 2-3). 


கொலைசெய்கிறவர்களுக்கு மரண 
தண்டனை (யாத்‌ 20113; யாத்‌ 212, 14- 
15,23; லேவி 2417 2; 
உபா 27:24-25; மத்‌ 5:21-22; 
கலா 519-21; யோவான்‌ 315). 


விபசாரம்‌ செய்கிறவர்களுக்கு 
தண்டனை (யாத்‌ 2044: லேவி 18:20, 


லேவி 20:10-22; உபா 22:20-30: 
உபா 27:20-23: ரோமர்‌ 1:29-32; 
குலா 59-21) 


களவுசெய்கிறவர்களுக்கு மரண 
தண்டனை (உபா 24:7); யாத்‌ 20:15, 


யாத்‌ 2231-12; 2கொரி 6:8-10). 
பொய்ச்சாட்சி சொல்லுகிறவர்களுக்கு 
மரண தண்டனை (யாத்‌ 20:6) 
உபா 19:16-2, வெளி 21:827; 
வெளி 22:15) 


இச்சிக்கிறவனுக்கு மரணதண்டனை 
என்று கூறப்படவில்லை. (யாத்‌ 20:17) 
ஆனாலும்‌ யோசு 7:21-26 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


என்னைப்‌ பகைக்கிறவர்களைக்‌ 
குறித்துப்‌ பிதாக்களுடைய அக்கிரமத்தைப்‌ 
பிள்ளைகளிடத்தில்‌ மூன்றாம்‌. 
நான்காம்‌ தலைமுறைமட்டும்‌. 
விசாரிக்கிறவராயிருக்கிறேன்‌" என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. தாயாருடைய அக்கிரமம்‌: 
என்று இங்கு கூறப்படவில்லை. ஏவாளின்‌ 
அக்கிரமம்‌ அல்ல. ஆதாமின்‌ அக்கிரமமே 
மனுக்குலத்திற்குப்‌ பாவத்தைக்‌ 
கொண்டுவந்தது. தகப்பன்‌ என்பவன்‌ தனி 
மனுஷன்‌ மட்டுமல்ல. அவன்‌ தன்‌ சந்ததிக்குப்‌ 
பிரதிநிதியாக இருக்கிறான்‌. 
தேவனுக்குக்‌. கீழ்ப்படிந்தால்‌ 
ஆசீர்வாதமும்‌, தேவனுக்கு எதிராகக்‌ கலகம்‌ 
பண்ணினால்‌ சாபமும்‌, அவனுக்கும்‌, அவன்‌ 
சந்ததிக்கும்‌ வரும்‌. (ஆதி 207 
ஆதி 3142 ரோமர்‌ 512-217 
கொரி 15:21-22,45-48)..... தந்தையின்‌ 
மூலமாகவே பாவம்‌ தொடரும்‌ என்றும்‌, 
தாயாரின்‌ மூலமாக பாவம்‌ தொடராது 
என்றும்‌ வேதம்‌ கூறுகிறது. (யாத்‌ 20: 
34:7; லேவி 26:39-40; எண்‌ 14: 
59) ஆகையினால்தா 
கன்னிமரியாளின்‌ வயிற்றில்‌ பிறந்தார்‌. பத்துக்‌ 
ப்‌ கூறப்பட்டிருக்கும்‌ 
அட்டவணைகளிலும்‌, இந்த 


கர்த்தர்‌ தம்முடைய கட்டளைகளை 
சொல்லும்போது. ஒரு சில பிரதான 
அறிவிப்புக்களையும்‌ சொல்லுகிறார்‌. அதன்‌ 
விவரம்‌ வருமாறு : 


1. பிதாக்களுடைய 
பிள்ளைகளிடத்தில்‌ 


நான்காம்‌ த 
விசாரிக்கிறவராயிருக்கிறேன்‌ 

(யாத்‌ 20:5; யாத்‌ 34:7; எண்‌ 1418; 
உபா 


ஏதோமியர்‌, எகிப்தியர்‌ 
பிள்ளைகளில்‌ மூன்றாம்‌ தலைமுறை 
வரைக்கும்‌. கர்த்தருடைய 
சபைக்குட்படலாகாது (உபா 23:7-8) 


ஆகியோரின்‌ 


வேசிப்பிள்ளையும்‌. கர்த்தருக்கு 
சபைக்கு உட்படலாகாது. அவனுக்குப்‌ 
பத்தாம்‌ தலைமுறையான வனும்‌ 
கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. 
(உபா 23:2) 





ஏசாய! 


i FTE 
TT 


கொள்ளையிடவேண்டும்‌ ன்னும்‌ 
பேராசையில்‌ அசீரியரின்‌ சேனை வேகமாய்‌ 
வருகிறது. சத்துருவின்‌ பார்வைக்கு 
எருசலேம்‌ அறுவடைக்கு ஆயத்தமாயிருக்கிற 
வயல்நிலத்தைப்போல றது. அவர்கள்‌ 
எருசலேமுக்குள்‌ பிரவேசித்து அதன்‌ 
அறுவடையை எளிதாய்‌ அறுத்துவிடலாம்‌ 
என்று நினைக்கிறார்கள்‌. 


அழித்துப்போடுவார்‌. 
திராட்சச்செடிகள்‌ அறுப்புக்கு முன்னே பூ 
பூத்து பிஞ்சாமிருக்கும்‌. அது முற்றி காய்‌ 
காய்ப்பதற்கு முன்பாக மென்மையாயிருக்கும்‌. 
அதை அறுப்பது மிகவும்‌ எளிது. 

தம்முடைய சத்துருக்களை 

அறுப்பதுபோல எளிதாய்‌ அறுத்துப்போடுவார்‌ 
கர்த்தருடைய கரத்தில்‌ அரிவாள்கள்‌ 
இருக்கிறது. அவர்‌ தம்முடைய 
அறிவாள்களினாலே. கப்புக்கவர்களை 
அறத்து, கொடிகளை அரிந்து 
'அகற்றிப்போடுவார்‌ 


கர்த்தர்‌ இசிரியரின்‌ சேனையை 
அறுக்கும்போது, திராட்சத்தோட்டத்திலே 
காய்கள்‌ பிஞ்சாயிருக்கும்போதே 
அறுக்கப்பட்டு, எரிந்துவிடுவதுபோல, 
அசீரியரின்‌ தரையிலே 
சிதறிக்கிடக்கும்‌. அரிவாள்களினால்‌. 
குப்புக்கவர்களை அறுத்து 
கொடிகள்‌ அரிந்து அகற்றிப்போடப்படுவது 
போல, அசீரியரின்‌ சேனையிலுள்ளவர்கள்‌. 
கீழே விழுந்து கிடப்பார்கள்‌. 


அசீரியரின்‌ பிரேதங்கள்‌ மலைகளின்‌ 
பட்சிகளுக்கும்‌ பூம்கின்‌ மிருகங்களுக்கும்‌ 
இரையாகக்‌ கிடப்பார்கள்‌. 
திராட்சச்செடிகளின்‌ பிஞ்சுகளும்‌, 
கொடிகளும்‌ கீழே விழுந்துகிடக்கும்போது. 
அவைகள்‌ மலைகளின்‌ பட்சிகளுக்கும்‌, 
பூமியின்‌ மிருகங்களுக்கும்‌ 
இரையாகமிருக்கும்‌. அதுபோலவே. 
அசிரியரின்‌ சரீரங்கள்‌ அவற்றிற்கு. 
போஜனமாகக்‌ கிடக்கும்‌. 
காட்டுமிருகங்களெல்லாம்‌, 


கீழே 


பிணங்கள்‌ 


- விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பிஞ்சுகளின்மேலும்‌, 
கோடைகாலத்திலும்‌ 
தங்கியிருக்கும்‌. 
அசீரியர்களுடைய 
காட்டுமிருகங்கள்‌ 
தங்கியிருக்கும்‌. 

இந்த சம்பங்களெல்லாம்‌ நிறைவேறுகிற 
காலத்தில்‌ சேனைகளின்‌ கர்த்தருக்கு 
காணிக்கை கொண்டு வரப்படும்‌. 
நெடுந்தூரமாய்‌ பரலியிருக்கிற ஜனங்களும்‌, 
சிரைக்கப்பட்ட ஜனங்களும்‌, துவக்குமுதல்‌ 
இதுவரைக்கும்‌ கெடியாமிருந்த ஜனங்களும்‌, 
அளவிடப்பட்ட ஜனங்களும்‌, மிதிக்குப்பட்ட 
ஜனங்களும்‌ கர்த்தருக்கு காணிக்கையாகக்‌ 
கொண்டு வரப்படுவார்கள்‌. 


கொடிகளின்‌ மேலும்‌ 
மாரிகாலத்திலும்‌ 
அதுபோலவே 
பிணங்கள்மீது 


காலத்திலும்‌ 


எல்லா 


சத்துருக்களின்‌ நிலமை மிகவும்‌ 
மோசமாயிருக்கிறது. அவர்கள்‌ 
பிரயோஜனமற்றவர்களாகயிருக்கிறார்கள்‌. 
சத்துருக்கள்‌ கீழே விழுந்து கிடக்கிற பிஞ்சு 
காய்களைப்போலவும்‌, அறுந்து கிடக்கிற 
திராட்சக்கொடிகளைப்போலவும்‌ 
இவைகளால்‌ இனிமேல்‌: 
ம்‌ உண்டாகாது. 


அசீரியரின்‌ சேனையால்‌ 
யாருக்கும்‌ ஒரு பிரயோஜனமுமில்லை. 


இந்த ஜாதியை 
அங்கீகுரிப்பார்‌ 
பிரகாரமாக 
மனுஷன்‌ 
கர்த்தர்‌ 
பார்க்கிறார்‌ 
அன்பையும்‌ 
ஒருபோதும்‌ 
வைத்து 


ஆனாலும்‌ கர்த்தர்‌ 
காணிக்கையாக 
நியாயந்தீர்க்கிற 
நியாயந்தீர்ப்பதில்லை. 
ப்‌ பார்க்கிறான்‌. 
இருதயத்தைப்‌ 
விசுவாசத்தையும்‌, 
கர்த்தர்‌ 


தமக்கு 


மனுஷர்‌: 
கர்த்தர்‌ 


பார்க்கிறார்‌. 
வெளித்தோற்றத்தை 
நியாயந்தீர்ப்பதில்லை. 
கர்த்தருடைய கோபத்தினால்‌ 
அழிக்கப்பட்ட ஜனங்கள்‌ 
பிரயோஜனமற்றவர்களாகயிருக்கிறார்கள்‌. 
ஆனாலும்‌ கர்த்தர்‌ அவர்களைத்‌ தமக்கு 
காணிக்கையாக அங்கீகரிக்கிறார்‌ 
சத்துருக்களின்‌ பிரேதங்கள்‌ நெடுந்தூரமாய்‌ 
பரவியிருக்கிறது. அவர்களுடைய பிணங்கள்‌ 
சிரைக்கப்பட்டதாகவும்‌, எப்போதுமே 
கெடியாகவும்‌ இருக்கிறது. அவர்கள்‌ 
அளவிடப்பட்டவர்களாகவும்‌, 
மிதிக்கப்பட்டவர்களாகவும்‌, நதிகளால்‌ 
பாழாக்கப்படுகிறவர்களாகவும்‌ இருக்கிறார்கள்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


சீயோன்‌ மலையானது சேனைகளின்‌ 


கண்ணோக்கமாயிருக்கிறார்‌. 

சேனைகளின்‌: 

சங்காரம்பண்ணப்பட்ட 

எல்லோரும்‌ 

கொண்டுவரப்படுகிறார்கள்‌. கர்த்தர்‌ 

காணிக்கையை அங்கீகரிக்கிறார்‌. 
பிரியப்படுகிற 

ஜனங்களை! சிதறடிப்பார்‌. பிரபுக்கள்‌ 

எகிப்திலிருந்து வருவார்கள்‌; எத்தியோப்பியா 

தேவனை நோக்கி கையெடுக்கத்‌ தீவிரிக்கும்‌" 

(சங்‌ 68:30,31). 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சேனைகளின்‌ கர்த்தருக்கு 
காணிக்கையாகக்‌ கொண்டுவரப்படும்‌" 
என்னும்‌ வாக்கியத்திற்கு வேதபண்டிதர்கள்‌ 
மற்றொரு வியாக்கியானத்தையும்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 


சன கெரிப்பின்‌ 
சேனையிலுள்ளவர்கள்‌ சங்காரமாவார்கள்‌. 
கர்த்ருடைய ஜனம்‌ பா்‌ 
கொள்ளையிடும்‌. 

கொள்ளையிலிருந்து யூதாவின்‌ பத்தர்‌ 
சேனைகளின்‌ கர்த்தருக்கு 
காணிக்கைகளைக்‌ கொண்டு வருவார்கள்‌ 
என்று இந்த வாக்கியத்திற்கு சிலர்‌ 
வியாக்கியானம்‌ சொல்லுகிறார்கள்‌. 





ஏசாய! 


i= THEN 
TT 


கர்த்தர்‌ 
தம்முடைய 
பயன்படுத்துகிறார்‌. அவர்‌ 
கோலினால்‌ தம்முடைய 
அடிக்கிறார்‌. எகிப்தியரோ 
நாணலாயிருக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ நல்ல  நாணலைப்போல 
திடமாயிருக்கிறார்கள்‌. உள்ளுக்குள்ளேயோ 
அது முறிந்துபோயிருக்கிறது. யூதாவின்‌ 
புத்திரர்‌ எகிப்தியரைப்‌ பார்த்து, 
ஏமாற்றமடைகிறார்கள்‌. இதனால்‌ கர்த்தர்‌ 
அசிரியாவின்மீதும்‌, எகிப்தின்மீதும்‌ 
கோபங்கொள்கிறார்‌. 


அரிவை யூதாவின்மீது 
கோபத்தின்‌ கோலாகப்‌ 
அந்தக்‌ 
ஜனங்களை 
முறிந்துபோன 
வெளிப்பார்வைக்கு 


ஏசாயா தீர்க்கதரிசி 
பாரத்தை இந்த அதிகாரத்தில்‌ 
சொல்லுகிறார்‌. எகிப்து தேசம்‌ தாழ்த்தப்படு்‌. 
எகிப்தியருக்குள்ளே யுத்தமும்‌ கலகமும்‌ 
உண்டாகும்‌. இப்போது எகிப்தியர்‌ 
ஒற்றுமையாயிருக்கிறார்கள்‌. அவர்களுடைய 
ஒற்றுமை சீரழிந்துபோகும்‌ (ஏசா 19:1-17). 

எகிப்து தேசத்திலே 


வார்த்தையும்‌, உபதேசமும்‌ 
ஸ்தாபிக்கப்படும்‌ ர்‌ 


எகிப்தின்‌ 


கர்த்தருடைய 


அவர்கள்‌ தங்களோடு 

வார்த்தையையும்‌ எகிப்து 
கொண்டுபோவார்கள்‌. 

சுவிசேஷம்‌ உலகமெங்கும்‌. 
பிரசங்கிக்கப்படும்‌. அப்போது அது எகிப்து 
தேசத்திலும்‌ பிரசங்கிக்கப்படும்‌. கர்த்தரை 
விசுவாசிக்கிறவர்கள்‌ எகிப்து தேசத்திலும்‌ 


(ஏசா 1918-25), 


- விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


எகிப்தின்‌ பாரம்‌ 
ஏசா 191-4 


ஏசா 19:1. எகிப்தின்‌ பாரம்‌. இதேர, 
கர்த்தர்‌ வேகமான மேகத்தின்மேல்‌ ஏறி 
எகிப்துக்கு வருவார்‌; அப்பொழுது 
எகிப்தின்‌ விக்கிரகங்கள்‌ அவருக்கு 
முன்பாகக்‌ குலுங்கும்‌, எகிப்தின்‌ 
இருதயம்‌ தனக்குன்னே 
கரைத்துபோகும்‌. 


ஏசா 182. சகோதரனோடே. 
சகோதரனும்‌, சிநேகிதனோடே, 
சிநேகிதனும்‌, பட்டணத்தோடே, 
பட்டணமும்‌, ராஜ்யத்தோடே ராஜ்யமும்‌ 
யுத்தம்பண்ணும்படியாய்‌, எகிப்தியரை 
எகிப்தியரோடே போர்‌ 
கலக்கப்பண்ணுவேன்‌.. 


ஏசா 19:3. அதினால்‌ எகிப்தியருடைய 
ஆவி அவர்களுக்குள்‌ சோர்த்துபோகும்‌; 
அவர்கள்‌ ஆலோசனையை 
முழுகிப்போகப்‌ பண்ணுவேன்‌; 
அப்பொழுது விக்கிரகங்களையும்‌, 
மந்திரவாதிகளையும்‌, சன்னதக்காரர்‌ 
களையும்‌, குறிசொல்லுகிறவர்களையும்‌ 
தேடுவார்கள்‌. 


ஏசா 194. 
கடினமான 


நான்‌ எகிப்தியரைக்‌ 
அதிபதியின்‌ 
ஒப்பிப்பேன்‌; கடூரமான 
அவர்களை ஆளுவான்‌. 
சேனைகளின்‌ கர்த்தராகிய ஆண்டவர்‌ 
சொல்லுகிறார்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்கள்‌ ஏற்கெனவே 
எகிப்தின்‌ அடிமைத்தனத்தில்‌ 
கஷ்டப்பட்டிருக்கிறார்கள்‌. இஸ்ரவேலருக்கு 
எகிப்து அறிமுகமில்லாத புதிய தேசமல்ல. 
அவர்களுக்கு 
விக்கிரகாராதனையைப்பற்றி 
தெரியும்‌. அவர்களுக்கு 
நம்பிக்கையில்லை. ஆனால்‌. 
புத்திரரோ, தங்களுடைய 
கர்த்தரிடத்தில்‌ நம்பிக்கையில்லாத 
எகிப்தியரை நம்புகிறார்கள்‌. 





f= FTE 
TT 


"பாவத்தோடே பாவத்தைக்‌ கூட்டும்படி, 
என்னை அல்லாமல்‌ ஆலோசனை பண்ணி, 
என்‌ ஆவியை அல்லாமல்‌ தங்களை 
கொள்வ பார்க்கிறவர்களும்‌, என்‌ 
வாக்கைக்‌ கேளாமல்‌ பார்வோனின்‌ 
பெலத்தினாலே பெலக்கவும்‌, எகிப்தின்‌ நிழலி 
லே ஒதுங்கவும்‌ வேண்டும்‌ என்று 
எகிப்துக்குப்‌ போகிறவர்களுமாகிய 
முரட்டாட்டமுள்ள புத்திரருக்கு ஐயோ! என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. பார்வோனுடைய 
பெலன்‌ உங்களுக்கு வெட்கமாகவும்‌ 
எகிப்தினுடைய நிழலொதுக்கு உங்களுக்கு 
இலச்சையாகவும்‌ இருக்கும்‌” (ஏசா 30:1-3) 
இப்போதோ கர்த்தருடைய பிள்ளைகள்‌, 
கர்த்தருடைய சத்தத்திற்குச்‌ செவிகொடாமல்‌ 
எகிப்து தேசத்திற்கு ஓடிப்போகிறார்கள்‌. 


“அப்டியே யூதாவின்‌ தேசத்திலே. 


தரித்திருக்கலேண்டும்‌ என்னும்‌ கர்த்தருடைய 
சந்தந்ுக்குக 


கரேயாவின்‌ குமாரனாகிய 

சகல இராணுவச்‌ 

சகல ஜனங்களும்‌ 
செவிகொடாமற்போனார்கள்‌. பூதா தேசத்தில்‌ 
தங்கியிருப்பதற்கு, தாங்கள்‌ துரத்துண்டிருந்த 
சகல ஜாதிகளிடத்திலுமிலுந்து திரும்பிவந்த 
மீதியான யூதரெல்லாரையும்‌, புருஷரையும்‌, 
ஸ்திரீகளையும்‌, குழந்தைகளையும்‌, ராஜாவின்‌ 
குமாரத்திகளையும்‌, காவற்சேனாதிபதியாகிய 
நேபுசராதான்‌, சாப்பானின்‌ குமாரனாகிய 
அதிக்காமின்‌ மகனான கெதலியாவினிடத்தில்‌ 
விட்டுப்போன சகல ஆத்துமாக்களையும்‌, 
தீர்க்கதரிசியாகிய எரேமியாவையும்‌, 
நேரியாவின்‌ குமாரனாகிய பாருக்கையும்‌, 
கரேயாவின்‌ குமாரனாகிய யோகனானும்‌ 
சகல இராணுவச்‌ சேர்வைக்காரரும்‌ 
கூட்டிக்கொண்டு, கர்த்தருடைய சத்தத்துக்குச்‌ 
செலிகொடாதபடியினாலே, கிப்து. 
தேசத்துக்குப்போக எத்தனித்து, தனலை 
'தக்பானேஸ்‌ மட்டும்போய்ச்சேர்ந்தார்கள்‌" 
(எரே 43:4-7). 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தருடைய 
வார்த்தைக்குக்‌ கீழ்ப்படியாமல்‌ எகிப்து 
தேசத்திற்கு ஒடிப்போனதை  அசீரியாவின்‌. 
படைத்தளபதி ரப்சாக்கே கேள்விப்படுகிறான்‌. 
இதற்காக அவன்‌ ர்களைக்‌ 
குடிந்துகொள்கிறான்‌. 
ஜனத்தை. த 
அவமானப்படுத்துகிறான்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இதோ, நெரிந்த நாணல்கோலாகிய 
அந்த எகிப்தை நம்புகிறாய்‌; அதின்‌ மேல்‌ 
ஒருவன்‌ சாய்ந்தால்‌, அது அவன்‌ 
உள்ளங்கையில்‌ பட்டுருவிப்போம்‌: எகிப்தின்‌ 
ராஜாவாகிய பார்வோன்‌ தன்னை நம்புகிற 
யாவருக்கும்‌ அப்டியே இருப்பான்‌” 
(ஏசா 36:6). 


யூதர்கள்‌ 
உடன்படிக்கையிலிருக்கிறார்கள்‌. 
எகிப்தியரை நம்புகிறார்கள்‌. 
நம்பவில்லை. இதனால்‌ தேவனுடைய 
நியாயத்தீர்ப்புக்கு முன்பாக யூதர்கள்‌ 
நிறுத்தப்படுகிறார்கள்‌. எகிப்து நேசம்‌ 
தங்களைப்‌ பாதுகாக்குமென்று, கர்த்தருடைய 
பிள்ளைகள்‌ அந்த தேசத்தின்மீது, 
நம்பிக்கையாயிருக்கிறார்கள்‌. கர்த்தரோ 
தம்முடைய ஜனத்தின்‌ நம்பிக்கையை 
அவமாக்கிப்போடுகிறார்‌. எகிப்து தேசத்தை 
ஒன்றுமில்லாமல்‌ போகப்பண்ணிவிடுகிறார்‌. 


எகிப்தியரோடு 
அவர்கள்‌ 
கர்த்தரை 


ஏராளமான 
அவற்றிற்கு 
3 எகிப்தை 
விசாரிப்பதற்காக வேகமான மேகுத்தின்மேல்‌ 
ஏறி எகிப்திற்கு வருவார்‌. அப்போது 
எகிப்தின்‌ விக்கிரகங்கள்‌ கர்த்தருக்கு 
முன்பாக குலுங்கும்‌. நியாயாதிபதி 
துன்மார்க்கரை தண்டிக்க வருவதுபோல 
கர்த்தர்‌ தம்முடைய தண்டனையோடு 
எகிப்து தேசத்திற்கு வேகமாய்‌ வருவார்‌. 
கர்த்தர்‌ எகிப்தின்மீது வரும்போது, 
அவருடைய கோபமும்‌ நியாயத்தீர்ப்பும்‌ 
அவரோடுகூட வருகிறது. 


ஏசாயா தீர்க்கதரிசி எகிப்தின்‌ 
பாரத்தைப்பற்றிச்‌ சொல்லும்போது, அந்நிய 
தேசத்தார்‌ யாரும்‌ எகிப்து தேசத்தின்மீது, 
யுத்தம்பண்ண வருவார்கள்‌ என்று 
சொல்லவில்லை. தேவன்‌ தாமே 
எகிப்தியருக்கு விரோதமாய்‌ வருவார்‌. 
அவர்களுக்குள்‌ தாறுமாறுகளின்‌ ஆவியை 
அனுப்புவார்‌. எகிப்தியரின்‌ ஒற்றுமை 
முறிந்துபோகும்‌. அவர்கள்‌ தங்களுக்குள்ளே 
யுத்தம்பண்ணி, தங்களைத்‌ தாங்களே 
அழித்துக்கொள்வார்கள்‌. 





f= FTE 
TT 


இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
எகிப்திற்கு வரும்போது. எகிப்தின்‌ 
விக்கிரகங்கள்‌ அவருக்கு முன்பாக குலுங்கும்‌. 
ஈசிஸ்‌, ஒசிரிஸ்‌, ஆபீஸ்‌ ஆகியவை எகிப்து, 


ராதிக்கிறார்கள்‌. ஆனால்‌ 
க்கிரகங்களால்‌ எகிப்தியரை பாதுகாக்க 
முடியாது. கர்த்தர்‌ தங்கள்‌ தேசத்திற்குள்‌ 
வருவதைப்‌ பார்த்து அவருக்கு முன்பாக 
எகிப்தின்‌ விக்கிரகங்கள்‌ குலுங்கும்‌. 
எகிப்தின்‌ இருதயம்‌ தனக்குள்ளே 
கரைந்துபோகும்‌. 


எகிப்தியர்‌ மத்தியிலே. 
ககக்கந்தை.. உண்டுர்வ்ணுகார்‌. அப்போது 
எகிப்திலள்ள சகோதரனோடே சகோதரனும்‌, 
சிநேகிதனோடே சிநேகிதனும்‌ யத்தம்‌ 
பண்ணுவார்கள்‌. எகிப்தின்‌ பட்டணத்தோடே 
© ம்‌, ராஜ்யத்தோடே ராஜ்யமும்‌ 
ர்கள்‌ கர்த்தரே 

எகிப்தியரோடு 


போர்கலக்கப்பண்ணுவார்‌. 


எகிப்தியர்‌ மத்தியிலே கலக்கமும்‌, 
ம்‌, யுத்தமும்‌, அழிவும்‌ கண்டார்‌ 
எகிப்தியருடைய 


அதல்‌ 
முழுகிப்போகப்பண்ணுவார்‌. 

நன்றாய்‌ பு்தம்பண்ணக்கபலர்கள்‌ 
ஆனால்‌ ர்‌ அவர்களை 
கக்கப்பண்ணிலிட்டா்‌. யாரோடு 
யுத்தம்பண்ணுவது என்பதுகூட 
எகிப்தியருக்குத்‌ தெரியவில்லை. 
அவர்களிடத்தில்‌ தெளிந்த சிந்தனையில்லை. 
குழப்பத்திலிருக்கிறார்கள்‌. 


எகிப்தியர்கள்‌ தங்கள்‌ சத்துருக்களோடு 
யுத்தம்பண்ணுவதற்குப்‌ பதிலாக, 
எகிப்தியரோடேயே யுத்தம்‌ பண்ணுகிறார்கள்‌. 


எகிப்தியர்‌ தங்கள்‌ மனுஷரோடும்‌. தங்கள்‌ 
சகோதரரோடும்‌, தங்கள்‌ சிநேகிதரோடும்‌, 


அவர்களுக்குள்‌ சோர்ந்துபோகிறது. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எகிப்தியர்கள்‌ போர்வீரராயிருந்தாலும்‌ 
அவர்களுக்குள்‌ கலக்கமுண்டாகும்‌. 
அவர்களுக்கு சோர்வும்‌ பயமும்‌ வரும்‌. 
எகிப்தியர்கள்‌ யுத்தத்தில்‌ ஜெயம்பெற்று 
தங்கள்‌ தேசத்திற்குத்‌ திரும்பி வரும்போது, 
எகிப்து தேசத்தார்‌ அவர்களை நல்ல. 
வார்த்தைகளினால்‌ புகழுவார்கள்‌. 
அவர்களை  புகழ்ச்சியான பெயர்‌ சொல்லி 
அழைப்பார்கள்‌. 
கர்த்தரோ 

கலங்கப்பண்ணுகிறார்‌. 


எகிப்தியரைக்‌ 
அவர்களுடைய ஆவி 
அவர்களுக்குள்‌ சோர்ந்துபோயிருக்கிறது. 
அவர்களுடைய இருதயங்களில்‌ பயம்‌ 
நிங்ிிகக்கிறது. தைரியசாலிகளாகயிருந்த. 
டடம 

கோஷளாவிடய்களிகள்‌ 
நிமிர்ந்த நெஞ்சோடு 
அணிவகுத்து சென்றவர்கள்‌, 
பெண்டுகளைப்போல 
(ஏசா 1916). அஞ்சி 


ன்‌ 
இப்போது... 
இருக்கிறார்கள்‌. 
நடுங்குகிறார்கள்‌ 


எகிப்தியரை 
தேசத்திலிருந்து அத்தககக்‌ ர்‌ 
அவர்கள்மீது யுத்தம்பண்ண வரவில்லை. 
அதற்கு அவசியமில்லாமல்‌ போகும்‌. 
எகிப்தியர்‌ தங்களைத்‌ தாங்களே 
அழித்துக்கொள்வார்கள்‌. 
தங்களுக்குள்ளேயே சண்டைபோட்டுக்‌ 
கொள்வார்கள்‌. அந்நியர்கள்‌ தங்களை 
அழிப்பதற்குப்‌ பதிலாக, எகிப்தியர்கள்‌ 
தங்களைத்‌ தாங்களே 
அழித்துக்கொள்வார்கள்‌. 

ஏசாயா எகிப்து தேசத்திற்கு 
வரப்போகிற. பாரத்தைச்‌ சொல்லுகிறார்‌. 
அக்காலத்தில்‌ எகிப்து தேசம்‌ பன்னிரண்டு 
மாகாணங்களாகப்‌ பிரிந்திருக்கும்‌. அவற்றில்‌ 
ஒரு மாகாணத்திற்கு சம்மத்தீகஸ்‌ என்பவர்‌ 
ஆளுநராகயிருப்பார்‌. அவர்‌ மற்ற தேசத்து 
அதிபதிகளோடு, ஒத்துப்போகமாட்டார்‌. 

2 த்தி ட்‌ 


மாகாணங்களுக்குள்ளே 
உண்டாகும்‌. இந்த சண்டையில்‌ எகிப்து 
தேசத்திற்கு பேரழிவு வரும்‌. 





i FTE 
TT 


கர்த்தர்‌ 
அழிக்கும்போது 
ஆலோசனையையும்‌ 
அப்போது எகிப்தியர்‌ 
மந்திரவாதிகளையும்‌, 
களையும்‌, 


எகிப்து தேசத்தை 
அவர்களுடைய 
அழித்துப்போடுகிறார்‌. 
ரகங்களையும்‌ 
சன்னதக்காரர்‌ 
குறிசொல்லுகிறவர்களையும்‌ 
தேடுவார்கள்‌. எகிப்தியருக்கு. 
விக்கிரகங்களும்‌ உதவிசெய்யாது. 
மந்திரவாதிகளும்‌ உதவிசெய்யமாட்டார்கள்‌. 


அப்போது. எகிப்திரை 
கடினமான 
ஒப்புக்கொடுப்பார்‌. 
தேசத்திலிருந்து 
எகிப்து தேசத்திலுள்ள ஒரு மாகாணத்திற்கு 
அதிபதியாகயிருப்பான்‌ அவனிடத்தில்‌ 
அன்பும்‌ இருக்காது. பண்பும்‌ இருக்காது. 
அவன்‌ கடினமான அதிபதியாயிருப்பான்‌. 
அவன்‌ தன்னையே ராஜாவாக்கிக்கொள்வான்‌. 
அவன்‌  கடூரமான ராஜாவாயிருந்து 
எகிப்தியரை தன்‌ இஷ்டம்போல ஆளுகை 
செய்வான்‌. 


கர்த்தர்‌ 
அதிபதியின்‌ 


நதியும்‌ வற்றி வறண்டுபோம்‌ 
ஏசா 19:5-10 


ஏசா 1985. அப்பொ கடலின்‌ 
தண்ணீர்கள்‌ குறைந்து, நதியும்‌ வற்றி 
வறண்டுபோம்‌. 


ஏசா 19:8. 
திருப்பிவிடுவார்கண்‌; 
அகழிகள்‌. 
வறண்டுபோம்‌; 
நாணலும்‌ வாடும்‌. 


ஆறுகளைத்‌ 
அரணிப்பான 
வெறுமையாகி. 
கொறுக்கையும்‌. 


ஏசா 1927. நதியோரத்திலூம்‌ 
நதிமுகத்திலும்‌ இருக்கிற மடதுன்ள 
செடிகளும்‌, நதியருகே விதைக்கப்பட்ட 
யாவும்‌ உலர்ந்துபோம்‌; அது 
பறக்கடிக்கப்பட்டு இல்லாதேயோம்‌. 


ஏகா. 198. 
பெருமுச்சுவிடுவார்கள்‌, 
தூண்டில்போடுகிற. 
துக்கிப்பார்கள்‌; 
வலைகளை 
சலித்துப்போவார்கள்‌. 


மீன்பிடிக்கிறவர்கள்‌. 
நதியிலே 
யாவரும்‌ 

வீசுகிறவர்கள்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


ஏசா 19:9. மெல்லிய 
யக்குவப்படுத்துகிறவர்களும்‌, 
சுலலாக்கனை நெய்கிறவர்களும்‌ 
"நாணுவார்கன்‌. 


ஏசா 1800. மீன்‌ வளர்க்கிற 
குளங்களைக்‌ கூலிக்கு அணைக்கட்டுகிற 
அனைவருடைய  அணைக்கட்டுகளும்‌ 
உடைத்துபோம்‌. 


எகிப்து தேசத்தில்‌ பாய்கிற நைல்‌ நதி 
மிகவும்‌ பிரசித்திப்பெற்றது. எகிப்திற்கு 
நைல்‌ நதியே பெலமும்‌ 
ஐசுவரியமுமாயிருக்கிறது. கர்த்தருடைய 
கோபம்‌ எகிப்து தேசத்திற்கு வரும்போது 
நைல்‌ நதியின்‌ தண்ணீர்‌ வற்றி 
வறண்டுபோகும்‌. எகிப்தின்‌ எல்லையிலுள்ள 
கடலின்‌ தண்ணீரும்‌ குறைந்துபோகும்‌. 
தேசத்தில்‌ செழிப்பு இருக்காது. நைல்‌ நதி 
பிரவாகித்து ஓடி வரும்‌. அது எகிப்து 
தேசத்தின்‌ ப்ர 

செழிப்பாக்கும்‌. 

வறண்டுபோ்விட்டால்‌ 


சுணலைப்‌ 


முழுவதும்‌ பாலைவனமாகிவிடும்‌. 
அவர்களுக்கு களிலிரட்சங்களும்‌ இருக்காது 

நிலங்களும்‌. க்கத்‌ தானிய 
ன்வ்கத்‌ இருக்காது. 


ஓர நைல்‌ 

மத்ததக்க மஜ சக மார்‌ 
தண்ணீரில்லாமல்‌ பட்டுப்போகும்‌. நைல்‌ நதி 
அருகே விதைக்கப்பட்ட யாவும்‌ உலர்ந்து 
போகும்‌. விதைம்கப்பட்டதெல்லாம்‌ 
பறக்கடிக்கப்ப்டு  இல்லாதே போகும்‌. 
எகிப்தியருக்கு நைல்‌ நதி அரணிப்பான 
அகழியைப்போல. பாதுகாப்பாயிருக்கிறது. 
நைல்‌ நதி வற்றி வறண்டுபோகும்போது 
அவர்களுக்கு பாதுகாப்பு இருக்காது. 

தேசத்திலே பஞ்சமும்‌ வறட்சியும்‌ 
உண்டாகும்‌. நேராக ஓடுகிற 
ஆறுகளையெல்லாம்‌ ஜனங்கள்‌ தங்கள்‌ 
இஷ்டப்படி திருப்பிவிடுவார்கள்‌. அதனால்‌ 
அரணிப்பான அகழிகளைப்போல இருந்த 
ஆறுகளெல்லாம்‌. வெறுமையாகி 
வறண்டுபோகும்‌. நைல்‌ நதியின்‌ ஓரத்திலும்‌ 
அதன்‌ முகத்திலும்‌ ஒங்கி வளர்ந்திருக்கிற 
கொறுக்கை நாணலும்‌ தண்ணீரில்லாமல்‌ 
வாடிப்போகும்‌. இந்த அழிவுக்கு அந்நிய 
தேசத்து ராஜாக்கள்‌ யாரும்‌ காரணமல்ல. 





i= FTN 
TT 


சனகெரிப்‌ 
உள்ளங்காலினால்‌ 
இடங்களின்‌ யெல்லாம்‌ 
வறளப்பண்ணக்கூடியலன்‌ (ஏசா 37:25) 
எகிப்து தேசத்தில்‌ அவனால்‌ ஒரு சேதமும்‌ 
உண்டாகவில்லை. அவன்‌ நைல்‌ 
நதிமின்‌  அரணிப்பான  அகழிகளை 
வெறுகையாக்கிப்போபபப்லை. எகிப்து 
தேசத்திற்கு கர்த்தருடைய தெய்வீக. 
சித்தத்தின்‌ பிரகாரமாகவே அழிவு, 
வந்திருக்கிறது. 

கர்த்தர்‌ தம்முடைய 
பிரகாரம்‌ 
அவாந்தரவெளியாகவும்‌, 
வறண்ட ஸ்தலமாகவும்‌, 
பொல்லாப்பினிமித்தம்‌ 
உவர்நிலமாகவும்‌ 
(சங்‌ 107:33,34). 
வற்றிப்போனால்‌, 
செத்துப்போகும்‌. 
வாதித்தபோது, 
தண்ணீர்களை 
அவர்களுடைய 
சாகப்பண்ணினார்‌ (சங்‌ 


ரது தேசத்திலுள்ள நைல்‌ நதியில்‌ 

அது வறண்டு 

மீன்பிடிக்கிறவர்கள்‌ 

வறண்டுபோமிருக்கிற நைல்‌ நதியைப்‌ 
பார்த்து பெருமூச்சு விடுவார்கள்‌. 


ராஜா 
அரணிப்பான 


சித்தத்தின்‌ 

ஆறுகளை 

நீரூற்றுகளை 
குடிகளுடைய 
செழிப்பான தேசத்தை 
மாற்றுகிறார்‌ 

நைல்‌ நதியில்‌ தண்ணீர்‌ 

அதிலுள்ள மீன்களெல்லாம்‌ 


மீன்பிடிக்கிறவர்கள்‌ பெருமூச்சு 
விடுவார்கள்‌, நதியிலே தூண்டில்போடுகிற 
யாவரும்‌ துக்கிப்பார்கள்‌: தண்ணீர்களின்‌ மேல்‌ 
வலைகளை வீசுகிறவர்கள்‌ 
சலித்துப்போவார்கள்‌. மெல்லிய சணலைப்‌ 
பக்குவப்படுத்துகிறவர்களும்‌, சல்லாக்களை 
க்‌ நாணுவார்கள்‌. நைல்‌. 


மச்சங்களெல்லாம்‌ 
த்து ன்னால்‌ தேசத்திலே 
மீன்பிடிக்கிற தொழிலும்‌ இருக்காது. மீன்‌ 
வளர்க்கிற குளங்களைக்‌ கூலிக்கு 
அணைக்கட்டுவார்கள்‌. அவர்கள்‌ 
அனைவருடைய அணைக்கட்டுகளும்‌ 
உடைந்துபோம்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


வந்திருக்கிற 
எகிப்தியரே 

கர்த்தருடைய கோபம்‌ எகிப்தியர்‌ 

மீது வரும்போது, அவர்களுடைய தேசத்தில்‌ 
வறட்சியும்‌. வருகிறது. 


இருதயம்‌ 
கலங்கிப்போமிருக்கிறது. அவர்களிடத்தில்‌ 
தெளிந்த சிந்தனையில்லை. 


அவர்கள்‌ 
சர்வகுழப்பத்திலிருக்கிறார்கள்‌. நைல்‌ நதி 


வற்றி வறண்டுபோகும்போது, எகிப்தியர்கள்‌ 
ஆறுகளைத்‌ 
நதியில்‌ 


திருப்பிவிடுவார்கள்‌. 
வரும்‌ தண்ணீரை 
பயன்படுத்த 
பிரபுக்களும்‌ 


நைல்‌ 
பொது 
முடியாது. 
நதியின்‌: 
தங்களுடைய 
மாளிகைகளுக்கும்‌, 
வீடுகளுக்கும்‌ 
திருப்பிக்கொண்டுபோய்விடுவார்கள்‌. 
பண்னி நைல்‌ நதி மூலமாய்‌ 
பொதுவான நன்மை உண்டாவநற்குப்‌ 
பதிலாக, ஒரு சிலருக்கு மாத்திரம்‌ 


பயன்படும்‌. 


பார்வோன்‌ நேபோ நைல்‌ நதியின்‌ 
தண்ணீரை தன்னுடைய அரண்மனைக்குச்‌ 
கொண்டு வரும்‌ பெரிய வேலையைச்‌ 
செய்தான்‌ என்று வரலாற்று ஆசிரியர்கள்‌ 
சொல்லுகிறார்கள்‌. செங்கடலுக்கு அடியிலே 
ஒரு கால்வாயை வெட்டி அதன்‌ வழியாக 
நைல்‌ நதியை தன்‌ அரண்மனைக்குக்‌ 
கொண்டுவந்தான்‌ என்றும்‌ ஒரு குறிப்பு 
உள்ளது. இந்தப்‌ பெரிய வேலையில்‌ 
ஏராளமானோர்‌ வேலை செய்தார்கள்‌. 


ஜனங்களால்‌ 
ராஜாக்களும்‌ 
தண்ணீரை 
அரண்மனைக்கும்‌, 
பெரிய 


அது 


வரலாற்று குறிப்பு சொல்லுகிறது. 





f= FTE 
TT 


மூடர்கள்‌ 
ஏசா 19:11-14. 


ஏசா 191. சோவான்பட்டணத்தின்‌. 
பிரபுக்கனானவர்கன்‌' மூடர்கள்‌; 
பார்வோனுடைய ஞானமுன்ன 
ஆலோசனைக்காரரின்‌ ஆலோசனை 
மதியினமாயிற்று: நான்‌ ஞானிகளின்‌ 
புத்திரன்‌, நான்‌ பூர்வ ராஜாக்களின்‌ 
குமாரன்‌ என்று பார்வோனுடனே 
எப்படிச்‌ சொல்லுகிறீர்கள்‌? 


ஏசா 1912. அவர்கள்‌ எங்கே? உன்‌ 
ஞானிகள்‌ எங்கே? சேனைகளின்‌ 
கர்த்தர்‌ எகிப்தைக்குறித்துப்‌ பண்ணின 
யோசனையை அவர்கள்‌ உனக்குத்‌ 
தெரிவிக்கட்டும்‌ அல்லது தாங்களே 
அறித்து கொள்ளட்டும்‌. 

ஏசா 19:18. சோவான்‌ பிரபுக்கள்‌ 
மூடரானார்கள்‌; நேரப்பின்‌ பிரபுக்கள்‌ 
மோசம்‌ போனார்கள்‌; எகிப்தையும்‌ 
அதின்‌ கோத்திரத்தலைவரையும்‌ 
வழிதப்பப்‌ பண்ணுகிறார்கள்‌. 


ஏசா 19:14. கர்த்தர்‌ அதின்‌ நடுவில்‌ 
தாறுமாறுகளின்‌' ஆவியை 
வரப்பண்ணினார்‌; ஆனதுகொண்டு. 
வெறியன்‌ வாந்தி பண்ணி, தன்னாடித்‌ 
திரிகிறதுபோல, அவர்கள்‌ எகிப்தை 
அதின்‌ எல்லாக்‌ செய்கையிலும்‌. 
தன்னாடித்‌ திரியப்பண்ணுகிறார்கள்‌.. 


எகிப்தியரின்‌ மெல்லாம்‌. 
அவர்களைவிட்டு  இதன்றுபோகும்‌ 
அவர்களுடைய ந்திரங்கள்‌ 
அவமாகும்‌. 
அழிக்கும்போது, 
ஆலோசனையை 
எகிப்தியர்கள்‌ ஒருவரையொருவர்‌ 
வஞ்சிக்கிறார்கள்‌. சோவான்‌ பட்டணத்தின்‌ 
பிரபுக்கள்‌ மூடர்களாயிருக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ மற்றவர்களையும்‌ 
மூடராக்குகிறார்கள்‌. தேவனுடைய தெய்வீக 
பராமரிப்போ அவர்கள்‌ எல்லோரையும்‌ 
மூடராக்குகிறது. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பார்வோனிடத்தில்‌ ஞானமுள்ள 
ஆலோசனைக்காரர்‌ அநேகர்‌ இருக்கிறார்கள்‌. 
அவர்களுடைய ஆலோசனை 
மதியீனமாயிற்று. எகிப்தியர்கள்‌ தங்கள்‌ 
பாரம்பரிய பழக்க வழக்கங்களைப்பற்றியும்‌, 
ர்‌ ர்களின்‌ சரித்திரத்தைப்பற்றியும்‌ 


இருக்கிறது என்று 
பெருமையோடு 
சொல்லுகிறார்கள்‌. 


மற்ற தேசங்களின்‌ நாகரீகங்களைவிட 
தங்கள்‌ தேசத்தின்‌ நாகரீகம்‌ ஆயிரம்‌ வருஷம்‌: 
அதிகம்‌ பழமையானது என்று எகிப்தியர்கள்‌ 
நம்புகிறார்கள்‌. மற்ற 
ஸ்தாபிக்கப்படுவதற்கு, 
வருஷங்களு 


ப்பு நினைக்கிறார்கள்‌. 
புத்திரன்‌, 
வானாய்‌ குமாரன்‌" 
ஞானமுள்ள ஆலோசனைக்காரர்‌ 
ராஜாவாகிய பார்வோனுடனே 
ப ஆனால்‌ கர்த்தரோ 
டைய ஆலோசனையை 
மதியீனமாக்கிலிடுவார்‌ 
“அவர்கள்‌ எங்கே? உன்‌ 
எங்கே”? என்று ஏசாயா 
பார்வோனுடைய 
ஆலோசனைக்காரரிடத்தில்‌ 
ஞானமிருக்குமென்றால்‌, 
எகிப்தைக்‌ குறித்துப்‌ 
அவர்கள்‌ 


அறிவிக்கவேண்டும்‌. 


ஞானிகள்‌ 
கேட்கிறார்‌. 
ஞானமுள்ள 


சேனைகளின்‌ 


ஆண வக்காரக்காகலும்‌ கர்த்தருடைய 
யோசனை தெரிந்திருக்கவேண்டும்‌. 


பார்வோனுடைய 
காரரிடத்தில்‌ ஞானமில்லை. 
மூடராயிருக்கிறார்கள்‌. 
ஞானிகளின்‌ புத்திரன்‌ 
பூர்வராஜாக்களின்‌ குமாரன்‌ 
சொல்லுகிற இவர்களிடத்தில்‌ 
சிறிதுமில்லை. புத்தியீனம்‌ 
இருக்கிறது. இவர்களால்‌ 

அறிந்துகொள்ள 


ஆலோசனைக்‌ 
அவர்கள்‌ 


யோசனையை 


முடியவில்லை. 





i= al 
TT 


சோவான்‌ பிரபுக்கள்‌ மூடரானார்கள்‌. 
நோப்பின்‌ பிரபுக்கள்‌ மோசம்போனார்கள்‌. 
இவர்களுடைய ஆலோசனைகளால்‌ எகிப்து 
தேசத்திற்கு நன்மை  உண்டாவதற்குப்‌ 
பதிலாக, தீங்கு உண்டாகிறது. இவர்கள்‌ 
எகிப்தையும்‌ அதின்‌ கோத்திரத்தலைவரையும்‌ 
வழிதப்பப்பண்‌ ணுகிறார்கள்‌. இவர்கள்‌ 
மோசம்போனது மாத்திரமல்ல, இவர்கள்‌ 
எகிப்தியர்‌ எல்லோரையும்‌ 
மோசம்போக்குகிறார்கள்‌. 


இக்காலத்திலும்‌ அநேகர்‌ சோவான்‌ 
பிரபுக்களைப்போலவும்‌, நோப்பின்‌ 
பிரபுக்களைப்போலவும்‌ மூடராகவும்‌, 
மோசம்போனவர்களாகவும்‌ இருக்கிறார்கள்‌. 
இவர்கள்‌ மற்றவர்களையும்‌ மோசம்‌: 
போக்குகிறார்கள்‌. தங்களுடைய 
பாதுகாப்புக்காக. இவர்கள்‌ மற்றவர்களை 
அழித்துப்போடுகிறார்கள்‌. தாங்கள்‌ 
அழிலின்‌ பாதையில்‌ செல்லும்போது, இவர்கள்‌ 
மற்றவர்களையும்‌ 
வழிநடத்துகிறார்கள்‌. 
செல்லுபவர்களைக்கூட 
பண்ணிவிடுவார்கள்‌. சோவான்‌ பிரபுக்க। 
நோப்பின்‌ பிரபுக்களும்‌ எகிப்தையும்‌ ல 
கோத்திரத்தலைவரையும்‌ வழிதப்ப 
பண்ணுகிறார்கள்‌. 


கர்த்தர்‌ எகிப்தின்‌ நடுவில்‌ 
தாறுமாறுகளின்‌ ஆவியை வரப்பண்ணுகிறார்‌ 
சோவான்‌ பிரபுக்களும்‌, நோப்பின்‌ 
பிரபுக்களும்‌ எகிப்து ஜனங்களுக்கு தீங்கு 
செய்கிறார்கள்‌. அவர்களை வழிதப்ப. 
பண்ணுகிறார்கள்‌. தள்ளாடி 
திரியப்பண்ணுகிறார்கள்‌. எகிப்து ஜனங்களும்‌ 
குடிகாரன்‌ தள்ளாடி திரிகிறதுபோல, 
தள்ளாடுகிறார்கள்‌. அதிகமாக குடித்து 
வெறித்திருக்கிற வெறியன்‌ வாந்திபண்ணி 
'தள்ளாடுவான்‌. சோவான்‌ பிரபுக்கள்‌, 
நோப்பின்‌ பிரபுக்கள்‌ ஆகியோருடைய 
மோசம்‌ போக்குதலினால்‌, எகிப்தின்‌ 
கோத்திரத்தலைவர்‌ எல்லோரும்‌, 
குடிகாரனைப்போல தள்ளாடி, வழிதப்பி 
அலைகிறார்கள்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


எகிப்தியர்‌ 
நடுங்குவார்கள்‌ 


ஏசா 19:16. அக்காலத்திலே எகிப்தியர்‌ 
பெண்டுகணைப்போலிருத்து, 
சேனைகளின்‌ கர்த்தர்‌ தங்கன்மேல்‌ 
அசைக்கும்‌ கையசைவினாலே அஞ்சி 
நடுங்குவார்கள்‌. 


ஏசா 19:17. சேனைகளின்‌ கர்த்தர்‌ 
விரோதமாக. 

கொண்ட, 

யூதாவின்‌ 
எகிப்தியருக்குப்‌ 
பயங்கரமாயிருக்கும்‌ தனக்குள்‌ அதை: 
தினைக்கிறவனெவனும்‌ திடுக்கிடு வான்‌. 


எகிப்‌ சத்திலே 
ம்டுவஸ்திங்களை வ்‌ 
உற்பற்திபண்ணி வியாபாரம்‌ செய்வார்கள்‌. 
கர்த்தருடைய கோபம்‌ எகிப்து தேசத்தின்மீது, 
வரும்போது, அவர்களுடைய வாணிபம்‌. 
ஒழிந்துபோகும்‌. சாலொமோன்‌ ராஜாவின்‌ 
வர்த்தகர்கள்‌ எகிப்தியரிடம்‌ புடவைகளை 
ஒப்பந்த விலைக்கிரயத்திற்கு வாங்கினார்கள்‌ 
இராஜா 10:29). 


தேசத்தின்‌ 
ற அறு மிகவும்‌ நேர்த்தியானது. 
அந்த தேசத்தில்‌ மெல்லிய சணலைப்‌. 
பக்குவப்படுத்துகிறவர்களும்‌, சல்லாக்களை 
நெய்கிறவர்களும்‌  ஏராளமாயிருக்கிறார்கள்‌. 
கர்த்தருடைய கோபம்‌  இவர்கள்மீது 
வரும்போது, நேர்த்தியாக தொழில்செய்கிற 
இவர்களெல்லோரும்‌ நாணுவார்கள்‌. 
இவர்களுடைய தொழிலும்‌ வியாபாரமும்‌ 
நின்றுபோகும்‌. 





ஏசாய! 


i FTN 
TT 


எகிப்து தேசத்தின்‌ வியாபாரம்‌ 
குறைந்துபோகும்‌. எகிப்தில்‌ தலையாகிலும்‌, 
வாலாகிலும்‌, கிளையாகிலும்‌, நாணலாகிலும்‌ 
செய்யும்‌ வேலை ஒன்றுமிராது. மெல்லிய 
சணலுக்கும்‌ சல்லாக்களுக்கும்‌' 
தேவையுமிருக்காது. ல்‌ 
உற்பத்தியுமிருக்காது. 
இருக்கிறார்கள்‌. 
இருக்கிறார்கள்‌. 
ஒருவருக்கும்‌ ஒரு வேலையும்‌: 
இருக்காது. எகிப்து தேசத்திலே வியாபாரம்‌ 
ஸ்தம்பித்துப்போயிருக்கும்‌. 
அக்காலத்திலே 
பெண்டுகளைப்போலிருந்து, சேனைகளின்‌ 
கர்த்தர்‌ தங்கள்மேல்‌ அசைக்கும்‌ 
கையசைவினாலே அஞ்சி நடுங்குவார்கள்‌ 
எகிப்து தேசத்தின்மீது கர்த்தருடைய 
கோபம்‌ வருவதினால்‌ அவர்கள்‌ அஞ்சி 
நடுங்குவார்கள்‌. இது அவர்களுடைய 
அழிவுக்கு அடையாளம்‌. 


எகிப்தியர்‌ 


ராஜா 


அழித்துப்போட்டான்‌ 
எகிப்தியர்‌ கேள்விப்படுவார்கள்‌.  யூதாவுக்குப்‌ 
பிறகு, சனகெரிப்‌ தங்கள்‌ தேசத்தின்மீது, 
யுத்தம்பண்ண வருவான்‌ என்று நினைத்து, 
எகிப்தியர்‌ பயப்படுவார்கள்‌. சேனைகளின்‌ 
கர்த்தர்‌ தம்முடைய கையை அசைக்கும்போது. 
அவருடைய கை அசைவைப்பார்த்து. 

எகிப்தியர்கள்‌ அஞ்சி நடுங்குவார்கள்‌. 
ன்‌ ற்‌ யூதாவுக்கு. 
ஆலோசனை பண்ணுகிறார்‌ 
கோபத்தின்‌ பிரகாரம்‌ 
யூதாதேசத்தார்மீது 
யுத்தம்பண்ண வருகிறார்கள்‌.  அசிரியரை 
யூதர்கள்‌ கலங்குகிறார்கள்‌. 
எகிப்தியரும்‌. 
கர்த்தர்‌ யூதாவுக்கு. 
நிர்ணயம்பண்ணியிருக்கிற 
எகிப்தியருக்கும்‌. 

பயங்கரமாயிருக்கிறது. 


- விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


கர்த்தர்‌ தம்முடைய கையை 
அசைக்கும்போது, அவருடைய கை அசைவு 
யூததேசத்திற்கு. விரோதமாயிருப்பதுபோல, 
தங்கள்‌ தேசத்திற்கும்‌ விரோதமாயிருப்பதாக 
எகிப்தியர்கள்‌ நினைக்கிறார்கள்‌. இதனால்‌ 
எகிப்தியர்கள்‌ கர்த்தருடைய கை 
அசைவினாலே அஞ்சி நடுங்குகிறார்கள்‌. 
யூதா தேசத்திற்கு அழிவுவரும்போது, 
எகிப்தியருக்கு பயம்‌ வருகிறது. கர்த்தருடைய 
நியாயத்தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே 
துவங்கும்‌ காலமாமிருக்கிறது. கர்த்தருடைய 
கோபத்திற்கு. அவருடைய ஜனத்தார்‌ 
தப்பிக்க முடியாமலிருக்கும்போது, மற்ற 
புறஜாதியாரால்‌. நிச்சயமாய்‌ தப்பிக்க 
முடியாது. யூதா தேசத்திற்கு வரும்‌ அழிவை 
நினைக்கிறவன்‌ எவனும்‌ திடுக்கிடுவான்‌ 


நடுவிலே 
பலி பீடம்‌ 


எகிப்துதேசத்தின்‌ 
கர்த்தருக்கு ஒரு 
உண்டாயிருக்கும்‌ 

ஏசா 19:18-21 


ஏசா 18418. அக்காலத்திலே 
எகிப்துதேச த்திலிருக்கும்‌ ஐந்து. 
பட்டணங்கள்‌ கானான்‌ பாஷையைப்‌ 
பேசி, சேனைகளின்‌ கர்த்தரை 
முன்னிட்டு ஆணையிடும்‌; அவைகளில்‌ 
ஒன்று... திர்மூலமான பட்டணம்‌ 
என்னப்படும்‌. 


ஏசா 19:19. அக்காலத்திலே. 
எகிப்துதேசத்தின்‌ நடுவிலே கர்த்தருக்கு 
ஒரு பலி பீடமும்‌, அதின்‌ எல்லையருகே 
கர்த்தருக்கு. ஒரு ஸ்தம்பமும்‌ 
உண்டாயிருக்கும்‌. 

ஏசா 1920. அது எகிப்து தேசத்திலே 
சேனைகளின்‌. கர்த்தருக்கு 
அடையானமும்‌ சாட்சியுமாமிருக்கும்‌; 
ஒடுக்குகிறவர்களினிமித்தம்‌ அவர்கள்‌ 


அனுப்பி அவர்களை விடுவிப்பார்‌. 





f= FTE 
ETT 


4. அம்மோனியனும்‌ மோவாபியனும்‌ 
கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. 
பத்தாம்‌ தலைமுறையிலும்‌ என்றைக்கும்‌ 
அவர்கள்‌ கர்த்தருடைய சபைக்கு. 
உட்படலாகாது. (உபா 23:3) 


வீற்றிருப்பார்கள்‌. 
ராஜா 15:12) 


பனகல்‌. ப பக ந்தர்‌ 
சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்த பின்பு, 
இந்தக்‌ கட்டளைக்கு அதிக முக்கியத்துவம்‌ 
கொடுத்தார்கள்‌. அவர்களில்‌ அநேகர்‌ 
அதுவரையிலும்‌ கர்த்தருக்கு ஒப்பாக: 
விக்கிரகங்களை செய்து, சித்திரங்களை 
வரரந்து, அவற்றை ஆராதித்தார்கள்‌. 
யூதர்கள்‌ சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்த 
ன்பு, கர்த்தருக்கு ஒப்பாக தாங்கள்‌ 
செய்திருந்த விக்கிரகங்களையும்‌, தாங்கள்‌ 
வரைந்திருந்த சித்திரங்களையும்‌ 
அழித்துப்போட்டார்கள்‌. 

ரோமப்பேரரசின்‌ 
இராயனுடைய உருவத்தை 
மார்புகளிலும்‌, 


(2இராஜா 10:30. 


படைவீரர்கள்‌ 

ங்களுடைய 
வ்திங்களின்‌ 
தோள்பட்டைகளிலும்‌ பதக்கங்களாக 
அணிந்திருப்பார்கள்‌. |வையெல்லாம்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு அருவருப்புக்கள்‌ 
என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 


, “மேலும்‌, பாழாக்குகிற அருவருப்பைக்‌: 
'னியேல்‌ 


(மத்‌ 24156). 


விக்கிரகங்கள்‌ பொய்யை 
உபதேசிக்கும்‌. அவை சத்தியத்தை பொய்யாக 
மாற்றும்‌. “தேவனுடைய சத்தியத்தை அவர்கள்‌ 
பொய்யாக மாற்றி, சிருஷ்டிகரைத்‌ தொழுது 
தொழுது 
, என்றென்றைக்கும்‌. 
ஸ்தோத்திரிக்கப்பட்டவர்‌. ஆமென்‌" 
(ரோம 1:25). 


நாம்‌ ஆராதிக்கிற தேவனுக்கு எந்த. 
ஒரு உருவத்தையும்‌ கொடுக்க முடியாது. 
கர்த்தர்‌ ஆலியாயிருக்கிறார்‌. 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சித்திரக்காரனுக்கு அவன்‌ செய்த 
குரூபமும்‌, ஊமையான தெய்வங்களை 
உண்டுபண்ணித்‌ தான்‌ உருவாக்கின 
குரூபத்தை நம்பினவனுக்கு வார்க்கப்பட்டதும்‌. 
பொய்ப்போதகம்‌ பண்ணுகிறதுமான 
விக்கிரகமும்‌ என்னத்துக்கு உதவும்‌?" 
(ஆப 218). 


மனுஷன்‌ தன்னுடைய 
குற்பனையின்படி க 


விக்கிரகத்தை செய்கிறான்‌. 
மனுஷனாகயிருப்பதினால்‌, 
த்திலே. 


மனுஷரூப; 
உண்டுபண்ணுகிறான்‌. நம்முடைய ஆராதனை 
விக்குரியதாகு இருக்கவேண்டும்‌. 
விக்கிரகங்கள்‌ நம்முடைய ஆராதனையை 
ஆளுகை செய்யக்கூடாது. நம்முடைய 
ஆராதனையை... விசுவாசத்தின்‌ வல்லமை 
ஆளுகை செய்யவேண்டும்‌. நம்முடைய 
குற்பனையின்‌ வல்லமை ஆராதனையை 
ஆளுகை செய்யக்கூடாது. மனுஷருடைய 
கற்பனையின்‌ வல்லமையினால்‌ விக்கிரகங்கள்‌ 
செய்யப்படுகிறது. 


உண்டாக்கக்கூடாது என்பதற்கும்‌ 
காரணத்தை 

“உன்‌ தேவனாகிய கர்த்தராயிருக்கிற 
நான்‌  எரிச்சலுள்ள தேவனாயிருந்து, 
என்னைப்‌ பகைக்கிறவர்களைக்‌ குறித்துப்‌ 
பிதாக்களுடைய அக்கிரமத்தைப்‌ 
பிள்ளைகளிடத்தில்‌ மூன்றாம்‌ 
நான்காம்‌. தலைமுறைமட்டும்‌ 
விசாரிக்கிறவராமிருக்கிறேன்‌" (யாத்‌ 20:5) 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


ர்‌ ராதனையில்‌ 
எத்‌ சலக ம்‌ 
வைராக்கியமுள்ளவர்‌. கர்த்தர்‌ 
விக்கிரகாராதனைக்காரருக்கு 
தண்டனைகளை நியமித்திருக்கிறார்‌. 
விக்கிரகங்களை ஆராதிக்கிறவர்கள்‌ 
கர்த்தரைப்‌  பகைக்கிறார்கள்‌. கர்த்தர்‌ 
விக்கிரகாராதனைக்காரருடைய 
அக்கிரமங்களை, 
பிள்ளைகளிடத்தில்‌ 
சொல்லுகிறார்‌. 


அவர்களுடைய 
விசாரிப்பதாக 





ழ்‌ நவள 
யாய 


ஏகா 1921. அப்பொழுது கர்த்தர்‌ 
எகிப்தியருக்கு அறியப்படுவார்‌; 
எகிப்தியர்‌ கர்த்தரை அக்காலத்திலே 
அழித்து, அவருக்குப்‌ பலிகனோடும்‌, 
காணிக்கைகனோடும்‌ ஆராதனை 
செய்து, கர்த்தருக்குப்‌. 
பொருத்தனைகனைப்பண்ணி. 

அவைகளைச்‌ செலுத்துவார்கள்‌. 


ஏசாயா 
தேசத்தின்மீது 
நீர்க்கதரிசனமாய்ச்‌ 

மேகத்திற்கு நடுவே 

தெரிவதுபோல, 

நடுவே ஆறுதலும்‌ Fr 
எகிப்தியர்‌ மீது கோபமாயிருந்தாலும்‌, 
அவர்களுக்கு இரக்கமும்‌ காண்பிக்கிறார்‌. 
எகிப்து தேசத்தார்மீது நீதியின்‌ 
சூரியனாகவும்‌ வெளிப்படுகிறார்‌ 


தீர்க்கதரிசி 
வரப்போகும்‌ 


எகிப்‌ த்தில்‌ கர்த்தரை 
விசுவாசிக்கிற ற கடக ஜனம்‌ இருக்கும்‌. 
தேவனுடைய கிருபையும்‌ இரக்கமும்‌ எகிப்து 
தேசத்திலும்‌ காண்பிக்கப்படும்‌. 
மெய்த்தேவனாகிய கர்த்தரை 
ஆராதிப்பதற்கு எகிப்து தேசத்தாருக்கும்‌ 
வாய்ப்பு கிடைக்கும்‌. 
ஏற்பாட்டுக்காலத்தில்‌, சுவிசேஷகராகிய 
மாற்கு, இயேசுகிறிஸ்துவின்‌ சுவிசேஷத்தை 
எகிப்து தேசத்தில்‌ பிரசங்கித்தார்‌. அந்த 
தேசத்தில்‌ அநேக சபைகளை ஸ்தாபித்தார்‌. 


எகிப்து தேசத்தைப்பற்றி 
'சொல்லப்பட்டிருக்கிற தீர்க்கதரிசனங்களில்‌ 
அநேகம்‌ மேசியாவின்‌ நாட்களில்‌ 
நடைபெறும்‌. சுவிசேஷத்தின்‌ கிருபைகளும்‌, 
பிரமாணங்களும்‌ பழைய 
ஏற்பாட்டுக்காலத்திலேயே ரன்‌ 
'வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. 
அதிர நுக்காகதது நங்கலரிககள்‌. திய 
ஏற்பாட்டுக்காலத்தில்‌ 'நடைபெறப்போகிற. 
சம்பவங்களையும்‌ தீர்க்கதரிசனமாய்‌ 
முன்னறிவித்திருக்கிறார்கள்‌. இந்த உலகம்‌ 
காரிருளிலிருக்கும்போது உன்னதத்திலிருந்து 
அருணோதயம்‌ தோன்றி, இந்த உலகத்திற்கு 
வெளிச்சத்தைக்‌ கொடுக்கிறது. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஏற்பாட்டுக்காலத்தில்‌ 
நிறைவேறும்‌ என்பது ஒரு வியாக்கியானம்‌. 
த தீர்க்கதரிசனத்தின்‌ ஒரு 
பழைய ஏற்பாட்டுக்காலத்திலும்‌. 
ம்‌ யூதர்கள்‌ தங்கள்‌ 
க தப்பித்து ஓடி எகிப்து 
அடைக்கலம்‌ பெறுவார்கள்‌ 
ந்த சம்‌ சம்பவம்‌ சனகெரிப்‌ யூததேசத்தின்மீது 
யுத்தம்பண்ண வந்தபோது நடைபெற்றது. 
கர்த்தருடைய ஜனம்‌ யூததேசத்திலிருந்து 
எகிப்து தேசத்திற்கு வந்தபோது, அவர்கள்‌ 
தங்களோடு கர்த்தருடைய வார்த்தையையும்‌ 

எடுத்து வந்தார்கள்‌. 
க்காலத்தில்‌  ஒனியாஸ்‌ என்பவர்‌ 
எகிப்து. சத்தில்‌, எ ெக்சாண்டரிய்‌ 
பட்டணத்தில்‌ யூதருடைய பிரதான 
ஆசாரியராயிருந்தார்‌. இஸ்ரவேலின்‌ 
தேவனாகிய கர்த்தருக்கு, எகிப்து தேசத்தில்‌ 
பூபாஸ்தீஸ்‌ என்னுமிடத்தில்‌, 
எருசலேமிலுள்ள தேவாலயத்தைப்போல ஒரு 
தேவாலயம்‌ கட்டும்‌ வேலை ஒனியாசிடம்‌ 
ஒப்படைக்கப்பட்டது. இந்த கட்டிட 
வேலைக்கான பொறுப்பு பிலோமித்தர்தால்மி, 
அவருடைய பட்டத்து ராணியான 
கிளியோபட்ரா ஆகியோரின்‌ காலத்தில்‌ 

ஒப்புவிக்கப்பட்டது. 


வேதபண்டிதர்கள்‌ 
தீர்க்கதரிசனமானது, 
தேவாலயம்‌ 


ஏசாயாவின்‌ 
எகிப்து தேசத்திலே. 
கட்டப்பட்டபொழுது 
நிறைவேறியதாக வியாக்கியானம்‌ 
சொல்லுகிறார்கள்‌. எகிப்தில்‌ தேவாலயம்‌ 
கட்டப்படும்பொழுது அங்கு கர்த்தருக்கு ஒரு 
பலிபீடமும்‌, எகிப்தின்‌ எல்லையருகே 
கர்த்தருக்கு ஒரு ஸ்தம்பழும்‌ 
உண்டாயிருக்கும்‌ என்னும்‌. 
தீர்க்கதரிசனமும்‌ நிறைவேறும்‌. எகிப்து 
தேசத்தில்‌. மிகப்பெரிய ஆவிக்குரிய 
மாற்றமுண்டாகும்‌. 





i FTN 
TT 


எகிப்து தேசத்தார்‌ கானான்‌ தேசத்து 
பாஷையைப்‌ பேசுவார்கள்‌. கானான்‌ தேசத்து 


பாஷை பரிசுத்தமான பாஷை. த 
பாஷையில்தான்‌ கர்த்தருடைய பிரமாணம்‌: 
எழுதப்பட்டிருக்கிறது. எகிப்தியர்கள்‌ கானான்‌ 
பாஷையைப்‌. ப்‌ ல்‌ அந்தப்‌. 
பாஷையில்‌ செய்வார்கள்‌. 
அக்காலத்திலே எகிப்து தேசத்திலிருக்கும்‌ 
ஐந்து பட்டணங்கள்‌ கானான்‌ பாஷையைப்‌ 
பேசுவார்கள்‌ என்று ஏசாயா சொல்லுகிறார்‌. 
யூததேசத்திலிருந்து அநேகர்‌ எகிப்து. 
தேசத்தில்‌ வந்து குடியேறுவார்கள்‌. எகிப்தின்‌ 
பட்டணங்கள்‌ யூதர்களால்‌ நிரம்பியிருக்கும்‌. 


ஹெலியாபோலீஸ்‌ என்பது 
எகிப்நியருடைய முக்கியமான பட்டணங்களில்‌ 
ஒன்று. இந்தப்‌ பட்டணத்தார்‌ 


விக்கிரகாராதனைக்கு 
தப்‌ பட்டணத்திலும்‌ ஜனங்‌ 
ஆராதிப்பார்கள்‌. 


பட்டணத்திலுள்ளவர்கள்‌ 
ன்னிட்‌ ஆணையிடுவார்கள்‌. 


னிட்டு 
ஹெலியாபோலீஸ்‌ விக்கிரகாராதனை 
நிரம்பிய நிர்மூலமான பட்டணம்‌ 
பட்டணத்திலுள்ளவர்களும்‌ 
பாஷையைப்‌ பேசி இஸ்ரவேலின்‌ தேவனாகிய 
கர்த்தரை ஆராதனை செய்வார்கள்‌. 


தேசத்திலுள்ள ஜந்து 
பட்டணத்தார்‌ சேனைகளின்‌ கர்த்தரை 
முன்னிட்டு. ஆணையிடுவார்கள்‌. 
கர்த்தருடைய பெயரால்‌ ஆனை ிடுவர்தாடு்‌ 
கர்த்தருடைய நாமத்தில்‌ பொருத்தனையும்‌ 
செய்துகொள்வார்கள்‌. தாங்கள்‌ கர்த்தரை 
மாத்திரமே ஆராதனை செய்யப்போவதாகவும்‌, 
மாத்திரமே 

கர்த்தருக்கு 


எகிப்து 


மகிமைப்படுத்தப்போவதாகவும்‌, 
முன்பாக ஆணையிடுவார்கள்‌. 
|. அக்காலத்தில்‌ எகிப்து தேசத்திலே 
கர்த்தரை ஆராதனை செய்வதற்கு. 
பொதுவான ஆராதனை ஸ்தலம்‌ ஒன்று 
ஸ்தாபிக்கப்படும்‌. எகிப்தின்‌ நடுவிலே. 
கர்த்தருக்கு ஒரு பலிபீடமுண்டாயிருக்கும்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


எகிப்தியர்‌ கர்த்தருக்கு பலிகளோடும்‌ 
காணிக்கைகளோடும்‌. ஆராதனை 
செய்வார்கள்‌. பலிகளைச்‌ செலுத்தும்போது 
எகிப்தியர்கள்‌ கர்த்தருக்கு 
பொருத்தனைகளையும்‌ பண்ணுவார்கள்‌ 
(ஏசா 19:21 


எகிப்து தேசத்தின்‌ நடுவிலே. 

கர்த்தருக்கு ஒரு பலிபீடம்‌ உண்டாயிருக்கும்‌. 

த்திற்கு ஆவிக்குரிய 

கொடுக்கவேண்டும்‌. 

பிரமாணத்தின்‌ படி 

பலிபீடத்தில்‌ மாத்திரமே 

கர்த்தருக்கு பலிகளைச்‌ செலுத்தவேண்டும்‌. 

ஆனால்‌  ஏசாயாவோ, எகிப்து தேசத்தின்‌ 

நடுவிலேயிருக்கும்‌ பலிபீடத்தில்‌, கர்த்தருக்கு 
பலிசெலுத்தப்படும்‌ என்று சொல்லுகிறார்‌. 


க க்குள்‌ தேசங்கள்‌ 
இருக்கும்‌ பிரிவினைகளெ்லாம்‌. 
தகப்பன்‌ கிறிஸ்துவின்‌ சுவிசேஷத்தின்‌ 
பிரகாரம்‌ நமக்கு ஆவிக்குரிய பலிபீடம்‌ 
கொடுக்கப்பட்டிருக்கிறது. சுவிசேஷ சபையே 
பலிபீடம்‌ உள்ள இடம்‌. எங்கெல்லாம்‌ சபை 
ஸ்தாபிக்கப்படுகிறதோ. அங்கெல்லாம்‌. 
கர்த்தருடைய பலிபீடமும்‌ இருக்கும்‌. 

ந்த வியாக்கியான, பிரகாரமாக 
இன்வே சத்த ம்‌ 
இருப்பதுபோலவே, எகிப்து தேசத்திலும்‌ 
இருக்கும்‌. இந்தப்‌ பலிபீடமே கர்த்தருடைய 
. விசுவாசிகளெல்லோரும்‌, 
விசவாசத்தோடும்‌, 
சபையில்‌, அவருடைய 

பலிபீடத்தில்‌ தைரியமாய்க்‌ கிட்டிச்சேரலாம்‌. 


எகிப்து தேசத்தின்‌ நடுவிலே 

கர்த்தருக்கு ஒரு பலிபீடம்‌ இருப்பதுபோலவே, 
அந்த தேசத்தின்‌ எல்லையருகே கர்த்தருக்கு 
ஒரு ஸ்தம்பமும்‌ உண்டாயிருக்கும்‌. 
ஆராதிக்கும்‌ 
நடைபெறுவதுபோல, 
எல்லைப்பகுதியிலும்‌ ஆராதனை நடைபெறும்‌. 

த ஸ்தம்பத்தில்‌ “யெகோவா தேவனுக்கு 
மகிமை” என்னும்‌ வாக்கியம்‌ 
எழுதப்பட்டிருக்கும்‌. எகிப்து தேசத்திலும்‌ 
கர்த்தரை உண்மையாய்‌ ஆராதிக்கிற 
ஜனங்கள்‌ இருப்பார்கள்‌ அவர்கள்‌ 
கர்த்தருடைய நாமத்தைத்‌ தங்களுக்கு 
பலத்த துருகமாக்கிக்கொள்வார்கள்‌. 





i FTN 
TT 


எகிப்து 
வேதனையும்‌, 
உண்டாகும்‌. 
தேடுவார்கள்‌. 


மிகுந்த 
இடுக்கமும்‌ 
கர்த்தரைத்‌. 
தேடுகிறவர்கள்‌ 
கண்டுபிடிப்பார்கள்‌. கர்த்தர்‌ எகிப்தியருக்கு 
அறியப்படுவார்‌. எகிப்தியர்‌ அக்காலத்திலே 
கர்த்தரை அறிந்து, அவருக்கு பலிகளோடும்‌ 
காணிக்கைகளோடும்‌ ஆராதனை 
செய்வார்கள்‌. அது எகிப்து தேசத்திலே 
சேனைகளின்‌ கர்த்தருக்கு அடையாளமும்‌ 
சாட்சியுமாயிருக்கும்‌ 


எகிப்தியரை அவர்களுடைய 
சத்துருக்கள்‌ ஒடுக்குவார்கள்‌. எகிப்தியருக்கு 
ஒடுக்கமும்‌ நெருக்கமும்‌ உண்டாகும்‌. கர்த்தர்‌ 
எகிப்தியரை வாதியினால்‌ அடிப்பார்‌ 
அடித்து குணமாக்குவார்‌. அவர்கள்‌ 
கர்த்தரிடத்தில்‌ மனந்திரும்புவார்கள்‌ 
கர்த்தரிடத்தில்‌ ஜெபம்பண்ணுவார்கள்‌. 


தங்‌ ஒடுக்குகிறவர்கள்‌ 
நிமித்தமாய்‌ | எகிப்தியர்‌ கர்த்தரை நோக்கிக்‌ 
கூப்பிடுவார்கள்‌. கர்த்தர்‌ அவர்களுடைய 
விண்ணப்பத்தைக்‌ கேட்டு, அவர்களுக்குப்‌ 
பதில்‌ கொடுப்பார்‌. அவர்களுக்கு ஒரு 
இரட்சகனையும்‌, ஒரு பெலவானையும்‌ அனுப்பி 
அவர்களை விடுவிப்பார்‌. எகிப்தியர்கள்‌ 
கர்த்தருக்குப்‌ பொருத்தனைகளைப்‌ பண்ணி 


அவைகளைச்‌ செலுத்துவார்கள்‌. 


எகிப்தியர்‌ மத்தியிலே தங்கள்‌ 
இரட்சகரை அறிந்துகொள்ளவேண்டும்‌. 
என்னும்‌ ஆர்வம்‌ உண்டாயிருக்கும்‌. 
எகிப்தியர்கள்‌ தங்கள்‌ பாவங்களுக்கு மனம்‌ 
வருந்தி மனந்திரும்பியிருப்பார்கள்‌. 
நினிவேயின்‌ ஜனத்தார்‌ மனந்திரும்பியபோது. 
கர்த்தருடைய கிருபையும்‌ இரக்கமும்‌ 
அவர்களுக்கு உண்டாயிற்று. அதே போன்ற 
கிருபை மனந்திரும்பிய எகிப்தியருக்கும்‌. 
உண்டாகும்‌. இஸ்ரவேலுக்கு விடுதலை 
கிடைத்ததுபோலவே, எகிப்தியருக்கும்‌ 
விடுதலை கிடைக்கும்‌. நக விடுதலை 
ஆலிக்குரிய 
பாவத்திலிருந்து உண்டாகும்‌ ம்‌ விடுதலை 
சுவிசேஷத்தினால்‌ உண்டாகும்‌ இரட்சிப்பு 


தேசத்தாருக்கு 
துன்பமும்‌, 
அவர்கள்‌ 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எகிப்தியர்‌ மத்தியிலே. 
கர்த்தரைப்பற்றிய அறிவு நாப்ிிருக்ும்‌ 
எகிப்து தேசத்தில்‌, அலெக்சந்திரியா என்னும்‌ 
பட்டணத்தில்‌ எபிரெய பாஷையிலுள்ள பழைய 
ஏற்பாடு, கிரேக்க. பாஷையில்‌ 
மொழிபெயர்க்கப்பட்டது. இந்த 
மொழிபெயர்ப்புக்கு செப்துவஜிந்த்‌ என்று 
பெயர்‌. இக்காலத்தில்‌ எகிப்தியர்கள்‌ 
கிரேக்கு பாஷையைப்‌ பேசினார்கள்‌. 
கிரேக்கு பாஷையில்‌ கர்த்தருடைய பரிசுத்த. 
வேதாகமம்‌  மொழிபெயர்க்கப்பட்டதினால்‌, 
எகிப்தியர்கள்‌ வேதாகத்தை வாசித்து, 
கர்த்தரைப்பற்றிய சத்தியங்களை 
அறிந்துகொள்வார்கள்‌. அப்பொழுது கர்த்தர்‌ 
எகிப்தியருக்கு அறியப்படுவார்‌. எகிப்தியர்‌ 
கர்த்தரை அக்காலத்தில்‌ 
அறிந்துகொள்வார்கள்‌ என்று ஏசாயா 
தீர்க்கதரிசனமாய்ச்‌ சொல்லுகிறார்‌. 


எகிப்தியர்‌ கர்த்தரிடத்தில்‌ 
மனந்திரும்புவார்கன்‌ 
ஏசா 19:22-25 


ஏசா 1922, கர்த்தர்‌ 
வாதையினால்‌ 
குணமாக்குவார்‌; 
கர்த்தரிடத்தில்‌ மனந்திரும்புவார்கள்‌; 
அப்பொழுது. அவர்கள்‌ 
விண்ணப்பத்தைக்‌ கேட்டு, அவர்களைக்‌ 
குணமாக்குவார்‌. 


எகிப்தியரை 
அடிப்பார்‌ அடித்து 
அவர்கள்‌. 


ஏசா 19:28. அக்காலத்திலே 
எகிப்திலிருந்து அசீரியாவுக்குப்‌ 
போகிறபெரும்பாதை உண்டாயிருக்கும்‌; 
அசீரியர்‌ எகிப்துக்கும்‌, எகிப்தியர்‌ 
அசீரியாவுக்கும்‌ வந்து, எகிப்தியர்‌ 
அசீரியரோடுங்கூட, ஆராதனை 
செய்வார்கள்‌. 


ஏசா 19:24. அக்காலத்திலே இஸ்ரவேல்‌ 
எகிப்தோடும்‌ 'அசீரியாவோடும்‌ 
மூன்றாவதாக பூமியின்‌ நடுவில்‌ 
ஆசீர்வாதமாயிருக்கும்‌. 


ஏசா 19:25. அவர்களைக்‌ குறித்துச்‌ 
சேனைகளின்‌ கர்த்தர்‌: எகிப்தியராகிய 
என்‌ ஜனமும்‌, அசீரியராகிய என்‌ 
கரத்தின்‌ கிரியையும்‌, இஸ்ரவேலராகிய 
என்‌ சுதந்தரமும்‌ ஆசீர்வதிக்கப்பட்டது 

சொல்லி, அவர்களை 





i FTN 
TT 


ெர்த்துகொள்ளாகள்‌. 
சபையில்‌ சேர்க்கப்படுவார்கள்‌. 


அசீரியா தேசத்திற்கும்‌ 
கர்த்தருடைய 

பகை 
அக்காலத்தில்‌. 
அசீரியாவுக்குப்‌ போகிற 


உண்டாயிருக்கும்‌. 
இருதேசத்தாரும்‌. வியாபாரம்‌ 
பண்ணிக்கொள்வார்கள்‌. அவர்கள்‌ 
மத்தியிலே பகை நீங்கி சமாதானமும்‌ 
சிநேகமும்‌ உண்டாயிருக்கும்‌. 


எகிப்தியர்‌ யர்‌ அரபா வுக்கும்‌. க வந்து. எகி்தியர்‌ 


அசீரியரோடும்‌ கூட கர்த்தரை ஆராதனை 
செய்வார்கள்‌. அவர்கள்‌ ஒரே கர்த்தரை 
ஆராதிக்கிறார்கள்‌. தேவனுடைய ஒரே 
கிருபாசனதண்டையில்‌  கூடிவருகிறார்கள்‌. 
நாம்‌ ஒரே தேவனை ஆராதிக்கும்போது, 
விசுவாசிகளாகிய நமக்குள்‌ பகை, போட்டி, 
பொறாமை பிரிவினை ஆகிய எதுவும்‌ 
இருக்கக்கூடாது. நம்முடைய இரு 
நீங்கி, பரிசுத்தமான அன்பு 
நாம்‌ ஒவ்வொருவரும்‌ 


அந்தப்‌ 


ஒன்றாய்‌ கட்டப்பட்டிருக்கிறார்கள்‌. 
புறஜாதியாராகிய நாம்‌ ஒன்றாய்க்‌ 
கட்டப்பட்டிருப்பதுபோல, யூதர்களோடும்‌. 
ஒன்றாய்க்‌ கட்டப்பட்டிருக்கிறோம்‌. நம்முடைய 
கர்த்தராகிய இத க்கல்‌ யூதர்‌ 
என்றும்‌, ஜாதியார்‌. என்றும்‌ 
வித்தியாச மில்லை. நாமெல்லோருமே 
கிறிஸ்துவுக்குள்‌ ஒன்றாயிருக்கிறோம்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


எகிப்தியரும்‌ அசீரியரும்‌ 
கர்த்தரை ஆராதிப்பார்கள்‌. அக்‌ 
இஸ்ரவேல்‌ எகிப்தோடும்‌. 
மூன்றாவதாக ன்‌ 
ஆசீர்வாதமாயிருக்கும்‌. 
அசீரியரும்‌ யூதரும்‌ முப்புரி ர 
இருப்பார்கள்‌. முப்புரி நூல்‌ சீக்கிரத்தில்‌ 
அறுந்துபோகாது. அவர்கள்‌ வலுவாக 
ஒன்றுகூட்டிச்‌ சேர்க்கப்பட்டிருப்பார்கள்‌. 
அவர்களுடைய 
உறுதியாயிருக்கும்‌. அவர்கள்‌ 
நடுவில்‌ ஆசீர்வாதமாயிருப்பார்கள்‌. 
சேனைகளின்‌: 


எகிப்தியரையும்‌, அசிரியரையும்‌, 
டல்‌ இம்மூன்று 


ஆதர்வாதமாலிகபபார்கள்‌. 
எகிப்தியர்கள்‌ இஸ்ரவேல்‌ 


அடிமைப்படுத்தி 
கொடுமைப்படுத்தினார்கள்‌ 
யூததேசத்தின்மீது 
யுத்தம்பண்ண வந்தார்கள்‌. ஆனாலும்‌ 
கர்த்தர்‌... இவ்விரண்டு தேசத்தாரையும்‌ 
ஆசீர்வதிப்பார்‌. அவர்களுடைய பாவங்களை 
மன்னித்து மறந்துவிடுவார்‌. கர்த்தருடைய 
சமுகத்தில்‌ இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
சந்தோஷமாய்‌ வரலாம்‌. அ 
எகிப்தியரும்‌ 
தடையுமில்லாமல்‌ 


காரணமில்லாமல்‌ 


'ரியரும்‌ 
கர்த்தருடைய கக்கன்‌ 
சந்தோஷமாய்‌ வரலாம்‌. தம்மிடத்தில்‌ 
வருகிறவர்கள்‌ யாரையும்‌ தேவனாகிய 
கர்த்தர்‌ புறம்பே தள்ளமாட்டார்‌. 
அ ன்‌ கர்த்தர்‌ எகிப்தியரைக்‌ 
அசிரியரைக்‌ குறித்தும்‌, யூதரைக்‌ 
குறித்தும்‌ ஆசீர்வாதமான வார்த்தைகளைச்‌ 
சொல்லுகிறார்‌. எகிப்தியராகிய என்‌ ஜனமும்‌, 
அசீரியராகிய என்‌ கரத்தின்‌ கிரியையும்‌, 
இஸ்ரவேலராகிய என்‌ சுதந்தரமும்‌ 
ஆசீர்வதிக்கப்பட்டது என்று சொல்லி, 
அவர்களை ஆசீர்வதிப்பார்‌. கர்த்தரிடத்தில்‌ 
மனந்திரும்பி பயபக்தியோடு வருகிறவர்கள்‌ 
எல்லோருமே, அவருடைய ஆசிர்வாதத்தில்‌ 
பங்குள்ளவர்களாயிருப்பார்கள்‌. 





f= FTE 
TT 


ஆசீரியாவின்‌ ராஜா எகிப்தியரையும்‌ 
எத்தியோப்பியரையும்‌ தங்கள்‌ தேசத்திற்கு 
சிறைப்பிடித்து செல்லுவான்‌. ஏசாயா இந்த 
தீர்க்கதரிசனத்தைச்‌ சொல்லும்போது ஒரு 
அடையாளத்தைக்‌ காண்பிக்கிறார்‌. அவர்‌ 
இந்த தீர்க்கதரிசனத்தை 
உறுதிபண்ணுவதற்காக  வஸ்திரமில்லாமலும்‌ 
வெறுங்காலமாய்‌ நடக்கிறார்‌ (ஏசா 20:1-2). 
எகிப்து, எத்தியோப்பியா ஆகிய 
தேசங்களின்மீது ஏசாயா அடையாளமும்‌ 
குறிப்பாக சொன்ன தீர்க்கதரிசனம்‌ 
நிறைவேறும்‌ (ஏசா 20:3-5). விசுவாசிகள்‌ 
மாம்ச புயத்தை நம்பக்கூடாது. மாம்ச புயம்‌ 
நம்மை வஞ்சிக்கும்‌. நாம்‌ கர்த்தரை 
மாத்திரமே நம்பவேண்டும்‌ (ஏசா 20:6). 


ஏசாயா வஸ்திரமில்லாமலும்‌ 
வெறுங்காலுமாய்‌ நடக்கிறார்‌ 
ஏசா 20:1,2 


ஏசா 900. தர்த்தான்‌, அசீரியா 
ராஜாவாகிய சுர்கோனாலே 
அனுப்பப்பட்டு, அஸ்தோத்துக்கு வத்து, 
அஸ்தோத்தின்‌ மேல்‌ யுத்தம்பண்ணி, 


அதைப்‌ பிடித்தவருஷத்திலே, 


ஏசா 202. கர்த்தர்‌ ஆமோத்சின்‌ 
குமாரனாகிய ஏகாயாவை நோக்கி: நீ 
போய்‌ உன்‌ அரையிலிருக்கிற இரட்டை 
அவிழ்த்து, உன்‌ கால்களிலிருக்கிற 
பாதரட்சைகளைக்‌ கழற்று என்றார்‌; 
அவன்‌. அப்படியே செய்து, 
வஸ்திரமில்லாமதும்‌ வெறுங்காலுமாய்‌ 
நடத்தான்‌. 


எல்லா 
ராஜாவாகயிருக்கிறார்‌. 

ராஜாவாகவும்‌, கர்த்தாதி கர்த்தராகவும்‌ 
இருந்து சர்வத்தையும்‌ ஆளுகை செய்கிறவர்‌. 
கர்த்தர்‌ இப்போது எகிப்து தேசத்தின்மீதும்‌, 
எத்தியோப்பியா தேசத்தின்மீதும்‌ மிகுந்த 
பாடுகளையும்‌ வேதனைகளையும்‌ 
வரவழைக்கிறார்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தேவனாகிய கர்த்தர்‌ தேசங்களுக்கு 
ராஜாவாகமிருப்பதுபோல, அவர்‌ தம்முடைய 
பரிசுத்தவான்களுக்கும்‌ ராஜாவாகயிருக்கிறார்‌. 
எகிப்திற்கும்‌, எத்தியோப்பியாவுக்கும்‌ தீங்கு 
உண்டானாலும்‌, அந்த தீங்கிலிருந்து 
தம்முடைய ஜனங்களுக்கு கர்த்தர்‌ 
நன்மையை உண்டுபண்ணுகிறார்‌ 
ஏசாயா தீர்க்கதரிசி 
இந்த வார்த்தையை 
சொன்ன கா இங்கு 
எழுதப்பட்டிருக்கிறது. பெலிஸ்தியருடைய 
தேசத்திலே அஸ்தோத்‌ என்னும்‌ பட்டணம்‌ 
பட்டணமாயிருந்தது. 
சேனைகள்‌  அஸ்தோத்தை 
முற்றிக்கையிட்டு, அதன்மேல்‌ யுத்தம்பண்ணி 
அதைப்‌ பிடித்தார்கள்‌. அந்த வருஷத்தில்‌ 
ஏசாயா இந்த தீர்க்கதரிசனத்தைச்‌ 
சொல்லுகிறார்‌. 


இந்த சம்பவம்‌ எசேக்கியா ராஜாவின்‌ 
ஆட்சிக்காலத்தில்‌ எந்த 
நடைபெற்றது என்பது 
தெரியவில்லை. 
சிரியாவுக்கு i 
ராஜாவாயிருக்கிறார்‌. இவருடைய சேனையில்‌: 
தர்த்தான்‌ ன்‌ 
படைத்தளபதியாகயிருக்கிறார்‌. 
சனகெரிப்பின்‌ படைத்தளபதிகளில்‌ ஒருவர்‌. 


அசீரியாவின்‌ ராஜாவாகிய 
எருசலேமிலுள்ள 
ராஜாவினிடத்திற்கு 
படைத்தளபதிகளில்‌ மூன்று 
அனுப்பினார்‌ (2இராஜா 18:17) 
தர்த்தான்‌. ரப்சாரிஸ்‌, 
என்பவராவர்‌. ஏசாயா இந்த வசனத்தில்‌ 
சொல்லுகிற தர்த்தானும்‌, எசேக்கியா 
ராஜாவினிடத்தில்‌ அனுப்பப்பட்ட தர்த்தானும்‌ 
ஒரே நபர்தான்‌ என்று வேதபண்டிதர்கள்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 


ஏசாயா சொல்லுகிற 
நிறைவேறும்‌ 
உறுதிபண்ணுலதற்காக 
அடையாளத்தையும்‌ 
கொடுக்கிறார்‌. 
பொதுவாக அணிகிற 
பர்‌ 
துக்கமும்‌, 
வரும்போது, அந்த த வேதனை 
என்பதை ஏசாயா 


அடையாளமாக 
காண்பிக்கிறார்‌. 


கர்த்தருடைய 
தீர்க்கநரிசனமாகச்‌ 


சனகெரிப்‌, 
எசேக்கியா 
தன்னுடைய 
பேர்களை 
அவர்கள்‌ 
ரப்சாக்கே 


தீர்க்கதரிசனம்‌ 
என்பதை 
கர்த்தர்‌ 
குறிப்பையும்‌ 
எப்போதும்‌ 
க 
ஜனங்களுக்கு 
வேதனையும்‌ 
எப்படியிருக்கும்‌ 
தீர்க்கதரிசி 
வெளிப்படுத்திக்‌ 


ஏசாயா 





f= THE 
ETT 


கர்த்தருடைய ஜனத்திற்கு ன்பம்‌. 
வரும்‌. துன்பநாட்களிலே ஜனங்கள்‌ தங்கள்‌ 
அரையில்‌ இரட்டைக்கட்டிக்கொள்வது 
வழக்கம்‌. அதுபோலவே ஏசாயா 
யூததேசத்திற்கு கர்த்தருடைய கோபமான 
வார்த்தையை அறிவித்துவிட்டு, தன்னுடைய 
அரையிலே இரட்டைக்‌ கட்டிக்கொள்கிறார்‌. 


தீர்க்கதரிசிகள்‌. த உலகத்திற்கு 
ஒத்த... வேஷம்‌ தரிக்காதவர்கள்‌. இவர்கள்‌ 
உலகத்திற்கும்‌, உலகத்தின்‌ ஆசைகளுக்கும்‌ 
மரித்துப்போனவர்கள்‌. இதை வெளிப்படுத்திக்‌ 
காண்பிப்பதற்காக தீர்க்கதரிசிகள்‌ தங்கள்‌ 
அரையில்‌ இரட்டைக்‌ சுட்டிக்கொள்வது. 
வழக்கம்‌. 

எலியா தீர்க்கதரிசி மமிர்‌ உடையைத்‌ 
தரித்திருந்தார்‌. தன்னுடைய அரையில்‌ 
வார்க்கச்சையைக்‌ கட்டிக்கொண்டிருந்தார்‌ 
(இராஜா 14) யோவான்ஸ்நானன்‌ 
ஒட்டகமமிர்‌ உடையைத்‌ தரித்து தன்‌ 
அரையில்‌ வார்க்கச்சையை 
கட்டிக்கொண்டிருந்தார்‌ (மத்‌ 334) 
ஏசாயா இப்போது தன்னுடைய அரையில்‌ 
இரட்டைக்கட்டிக்கொண்டிருக்கிறார்‌ 
கர்த்தரோ ஏசாயாலிடம்‌ “நீ உன்‌ 
அரையிலிருக்கிற இரட்டை அவிழ்த்துவிட" 
என்று கட்டளையிடுகிறார்‌ 


ஏசாயா அரையிலிருக்கிற 
இரட்டை அலழத்துட்டு “வேறு நல்ல 
வஸ்திரம்‌ உடுத்திக்கொள்ளக்கூடாது. 
அவருடைய சரீரத்தில்‌ ஒரு வஸ்திரமும்‌ 
இருக்கக்கூடாது என்பதுதான்‌ 
கர்த்தருடைய கட்டளை. ஏசாயா தன்‌ 
கால்களிலிருக்கிற பாதரட்சைகளைக்‌ 
கழற்றிப்போடவேண்டும்‌. ஏசாயா 
கர்த்தருடைய வார்த்தைக்குக்‌ கீழ்ப்படிந்து, 
தன்‌ அரையிலிருக்கிற இரட்டை 
அலிழ்த்துப்போடுகிறார்‌. 
கால்களிலிருக்கிற 


(ஆ 
பாதரட்டைகளைக்‌ 


கழற்றிப்போடுகிறார்‌. அவர்‌ 


வஸ்திரமில்லாமலும்‌ 
நடக்கிறார்‌ 


வெறுங்காலுமாய்‌ 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


ஏசாயா 
வஸ்திரமில்லாமலும்‌  பாதட்சையில்லாமலும்‌ 
நிர்வாணமாய்‌ நடப்பது மிகவும்‌ 
சிரமமாகயிருந்திருக்கும்‌. அவரைப்‌ பார்க்கிற 
ஜனங்கள்‌ கேலியாய்ப்‌ பேசி 
நகைத்திருப்பார்கள்‌. அவர்மீது தூஷண 
வார்த்தைகளையும்‌  சொல்லியிருப்பார்கள்‌. 
ஆனாலும்‌ ஏசாயா மனுஷருடைய 
வார்த்தைகளுக்கு செவிகொடுக்காமல்‌, 
கர்த்தருடைய கட்டளைக்கு  கீழ்ப்படிகிறார்‌. 
ஏசாயா கர்த்தருக்குக்‌ கீழ்ப்படிகிறார்‌ 
என்பதற்கு, அவர்‌ வஸ்திரமில்லாமலும்‌, 
வெறுங்காலுமாய்‌ நடப்பது ஒரு 
அடையாளமாயிருக்கிறது. 


கர்த்தருடைய ஜனத்தார்‌ அவருடைய 
வார்த்தைக்குக்‌ கீழ்ப்படியவில்லை. அவர்கள்‌ 
கர்த்தரைவிட்டு விலகிப்போயிருக்கிறார்கள்‌. 
அவர்கள்மீது தேவனுடைய கோபம்‌ 
வரப்போகிறது. கர்த்தருடைய ஜனத்தாரின்‌ 
கீழ்ப்பியாமையினால்தான்‌ ஏசாயா 
வஸ்திரமில்லாமலும்‌, வெறுங்காலமாய்‌ 
நடக்கவேண்டியதாமிற்று. இதனால்‌ வருகிற 
வெப்கமும்‌, அவமானமும்‌ கீழ்ப்படியாத 
ஜனங்கள்‌ மூலமாகவே உண்டாயிற்று, 


நாம்‌ 


ஊழியத்தைச்‌ 
செய்யும்போது, - 


நம்பி 
எல்லா 
லும்‌ கர்த்தரை 
சார்ந்திருக்கவேண்டும்‌. நம்முடைய 
பாதுகாப்புக்கும்‌, கண்ணியத்திற்கும்‌ 
கர்த்தரையே நம்பவேண்டும்‌. கர்த்தரை 
நம்புகிறவர்கள்‌ ஒருபோதும்‌ வெட்கப்பட்டுப்‌ 
போகமாட்டார்கள்‌. அவர்கள்‌ எல்லா 
கர்த்தருக்குக்‌ 


கர்த்தருடைய 
நாம்‌ அவரை 


அடையாளமும்‌ குறிப்பும்‌ 
ஏசா 20:3,4 


ஏசா 20:3. அப்பொழுது கர்த்தர்‌ 
எகிப்தின்‌ மேலும்‌ எத்தியோப்பியாவின்‌ 
மேலும்‌ வரும்‌ மூன்றுவருஷத்துக்‌ 
காரியங்களுக்கு. அடையானமும்‌ 
குறிப்புமாக என்‌ ஊழியக்காரனாகிய 
ஏசாயா வஸ்திரமில்லாமலும்‌ 
வெறுங்காலுமாய்‌ நடக்கிறதுபோல, 





i FTE 
TT 


ஏகா 204. அசீரியா ராஜா, தான்‌ 
சிறையிடிக்கப்போகிற எகிப்தியரும்‌, 
தான்‌ குடிவிலக்கப்போகிற 
எத்தியோப்பியருமாகிய 
இளைஞரையும்‌: கிழவரையும்‌ 
வஸ்திரமில்லாமலும்‌ வெறுங்காலுமாய்‌ 
எகிப்தியருக்கு வெட்கமுண்டாகும்படி, 
இருப்பிடம்‌ மூடப்படாதவர்களாய்க்‌ 
கொண்டுபோவான்‌. 


ஏசாயா கர்த்தருடைய வார்த்தைக்குக்‌ 
கீழ்ப்படிந்து வஸ்திரமில்லாமலும்‌. 
வெறுங்காலுமாய்‌ நடக்கிறார்‌. 
எகிப்தியருக்கும்‌ எத்தியோப்பியருக்கும்‌ 
அடையாளமாகவும்‌ குறிப்பாகவும்‌ 
இருக்கிறது. கர்த்தர்‌ எகிப்தின்மேலும்‌. 
எத்தியோப்பியாவின்மேலும்‌ அழிவை 
வரவழைக்கப்போகிறார்‌. அசீரியாவின்‌ ராஜா 
அவர்களை சிறைப்பிடித்து 
கொண்டுபோகப்போகிறான்‌. ஏசாயா 
இப்போது வஸ்திரமில்லாமலும்‌ 
வெறுங்காலுமாய்‌. நடக்கிறதுபோல, 
எகிப்தியரும்‌ எத்தியோப்பியரும்‌ 
வஸ்திரமில்லாமலும்‌ வெறுங்காலுமாய்‌ நடந்து 
அசீரியாவின்‌ சிறையிருப்புக்குப்போவார்கள்‌ 
கர்த்தர்‌ ஏசாயாவைப்பற்றிச்‌ சொல்லும்‌ 
கேளி சனை சோல்‌ 
ஏசாயா" என்று சொல்லுகிறார்‌. ஏசாயா 
கர்த்தருக்குக்‌ கீழ்ப்படிதலுள்ள ஊழியக்காரன்‌. 
அவர்‌ ரத்‌ சித்தத்‌ 


கட்டளையிட்ட 
அரையிலிருக்கிற 
அவிழ்த்துவிட்டார்‌. 
கால்களிலிருக்கிற பாதரட்சைகளையும்‌ 
குழற்றிவிட்டார்‌. இப்போது கர்த்தர்‌ சொன்ன 
பிரகாரம்‌ வஸ்திரமில்லாமலும்‌ 
வெறுங்காலுமாய்‌ நடக்கிறார்‌. ஏசாயாவிடம்‌ 
உலகப்பிரகாரமான வஸ்திரமில்லாவிட்டாலும்‌ 
அவரிடத்தில்‌ நீதியின்‌ வஸ்திரமும்‌, 
கீழ்ப்படிதலின்‌ வஸ்திரமும்‌ இருக்கிறது. 
ஏசாயா வஸ்திரமில்லாமலும்‌ 
வெறுங்காலுமாய்‌ நடப்பது, அவரைப்‌ 
பார்க்கிற ஜனங்களுக்கு அவமானமாயும்‌, 


வார்த்தைக்குக்‌ கீழ்ப்படிந்து செயல்படும்போது 
கர்த்தர்‌ மகிமைப்படுகிறார்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஏசாயா வருஷங்களாக 
வஸ்திரமில்லாமலும்‌ வெறுங்காலுமாய்‌ 
நடக்கிறார்‌. ஏசாயாவிடம்‌ வஸ்திரமும்‌ 
பாதரட்சையும்‌ இல்லாவிட்டாலும்‌, அவரிடத்தில்‌ 
கர்த்தருடைய வார்த்தையிருக்கிறது. அவர்‌ 
வஸ்திரமில்லாமலும்‌ வெறுங்காலுமாய்‌ 
நடந்தாலும்‌, கர்த்தருடைய 
ழி காரனாகவும்‌, அவருடைய 
'தரிசியாகவுமே நடக்கிறார்‌. 


எகிப்தியரையும்‌, எத்தியோப்பியரையும்‌ 
கொள்யையிடுவதற்காகவும்‌, அவர்களை 
சிறைப்பிடிப்பதற்காகவும்‌ அசீரியர்கள்‌ 
அவர்கள்மேல்‌ மூன்றுமுறை தொடர்ந்து 
யுத்தம்பண்ணுகிறார்கள்‌ தாங்கள்‌ 
தீர்மானித்த பிரகாரம்‌ அசிரியர்கள்‌ 
எகிப்தியரையும்‌ எத்தியோப்பியரையும்‌ 
சிறைப்பிடித்துவிடுகிறார்கள்‌. இப்போது, 
ஏசாயா சொன்னதுபோலவே, அசீரியாலின்‌. 
ராஜா எகிப்தியர்‌, எத்தியோப்பியர்‌ 
ஆகியோரின்‌ வஸ்திரங்களை 
அவிழ்த்துப்போடுகிறான்‌. அவர்களுடைய 
கால்களிலிருக்கிற பாதரட்சைகளைக்‌ 
குழற்றிப்போடுகிறான்‌. 


அசீரியா ராஜா எகிப்தியரையும்‌ 
எத்தியோப்பியரையும்‌ சிறைப்பிடிக்கிறான்‌. 
அவர்களில்‌  இளைஞரையும்‌ கிழவரையும்‌ 
வஸ்திரமில்லாமலும்‌ வெறுங்காலுமாய்‌ 
கொண்டுபோகிறான்‌. அவர்களுக்கு 
வெட்சுமுண்டாகிறது. அவர்களுடைய 
இருப்பிடம்‌. மூடப்படாமலிருக்கிறது. 
அவர்கள்‌ நிர்வாணமாயிருக்கிறார்கள்‌. கர்த்தர்‌ 
ஏசாயா மூலமாய்‌ சொன்ன தீர்க்கதரிசனம்‌. 
அப்படியே நிறைவேறுகிறது. அவர்களுடைய 
நிர்வாணத்தை மூடுவதற்கு அவர்களுக்கு 
இரட்டுகூட கொடுக்கப்படவில்லை. 


எத்தியோப்பியரும்‌. 
நடந்துபோவார்கள்‌. 
எகிப்தியருக்கு 
ஏசாயா 
எத்தியோப்பியரைவிட 
ர ட 
ஆடை 

கவனம்‌ 


அ 
ஆனால்‌ இப்போதோ 


அவர்‌ 


வெட்கமுண்டாகுமென்று 


தங்களுடைய நிர்வாணத்தைப்‌ பார்க்கும்போது, 
எகிப்தியருக்கு மிகுந்த வெட்கமுண்டாகிறது. 





f= FTN 
TT 


கடற்கரைக்‌ குடிகள்‌ 
ஏசா 205,6 


ஏகா 205. 
கடற்கரைக்‌ 
நம்பியிருந்த 
குறித்தும்‌, 
பெருமைபாராட்டின 
குறித்தும்‌ கலங்கி வெட்கி: 


அப்பொழுது இத்தக்‌ 
குடிகன்‌ தாங்கள்‌ 
எத்தியோப்பியாவைக்‌ 


ஏசா 20:6. இதோ, அசீரிய ராஜாவின்‌. 
முகத்துக்குத்‌ தப்பும்படிக்கு நாங்கள்‌ 
நம்பி, சகாயத்துக்கென்று ஓடிவந்து 
அண்டினவன்‌ 'இப்படியாணானே; 
நாங்கள்‌ எப்படி விடுவிக்கப்படுவோம்‌. 
என்று அக்காலத்திலே சொல்லுவார்கள்‌ 
என்றார்‌. 


எத்தியோப்பியர்மீதும்‌ 
அழிவை ஏசாயா 
தீர்க்கதரிசனமாய்ச்‌ சொல்லுகிறார்‌. இந்த 


னன பன்‌ 


புத்திரர்‌ கர்த்தரை 
எத்தியோப்பியாவின்‌ 

தீராக்காவை நம்புகிறார்கள்‌ 

ராஜா சகல 

யுத்தம்பண்ணி வருகிறான்‌. அவன்‌ தங்கள்‌ 
தேசத்திற்கு வராநபடிக்கு தீராக்கா அவனை 
தடுத்து நிறுத்துவான்‌ என்று யூதாவின்‌ 
புத்திரர்‌ நம்புகிறார்கள்‌. 


இக்காலத்தில்‌ எகிப்து, 
வல்லமையுள்ளதாகயிருக்கிறது. 

ராஜாவாகிய பார்வோன்‌ தங்களுடைய 
விண்ணப்பத்தை ஏற்று, தங்களுக்கு. 
உதவிசெய்ய வருவான்‌ என்று யூதாவின்‌. 
புத்திரர்‌ நம்புகிறார்கள்‌. ஆனால்‌ 
எகிப்தியராலும்‌ எத்தியோப்பியராலும்‌ 
தங்களையே காப்பாற்றிக்கொள்ள 
முடியவில்லை. அசீரியாவின்‌ ராஜா 
இல்விரண்டு தேசத்தாரையும்‌ சிறைப்பிடித்துக்‌. 
'கொண்டுபோகிறான்‌. தைப்‌ பார்த்து 
யூதாவின்‌ புத்திரருக்கு மிகுந்த 
பயமுண்டாயிற்று. 


தேசமும்‌ 
எகிப்தின்‌ 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஏசாயா 


குறிப்பிடுவதற்கு 


யூததேசத்தாரைக்‌ 
கடற்கரைக்‌ குடிகள்‌" 
என்னும்‌ வார்த்தையைப்‌ பயன்படுத்துகிறார்‌. 
யூததேசம்‌ கடலால்‌ சூழப்படவில்லை. 
ஆனாலும்‌ இது கடற்கரை ஓரத்திலுள்ளது. 
யூதர்கள்‌ எத்தியோப்பியாவை 
நம்பியிருந்தார்கள்‌. எகிப்தைக்‌ குறித்து 
பெருமையோடு பேசினார்கள்‌. அசீரியாவின்‌ 
ராஜாவோ, எகிப்தியரை சிறைப்பிடிக்கிறான்‌. 
எத்தியோப்பியரை குடிவிலக்குகிறான்‌. 

அவர்களுடைய ளஞரையும்‌ 
கிழவரையும்‌ வஸ்திரமில்லாமலும்‌, 
வெறுங்காலுமாய்‌ கொண்டுபோகிறான்‌. 
அவர்கள்‌ இருப்பிடம்‌ மூடப்படாதவர்களாக, 
நிர்வாணமாய்‌. அசீரியா தேசத்திற்கு 
நடந்துபோகிறார்கள்‌ அவர்களுக்கு 

வெட்கமும்‌ அவமானமும்‌ உண்டாயிற்று. 
இதைப்‌ பார்த்து, யூதாவின்‌ புத்திரர்‌ கலங்கி 
வெட்கப்படுகிறார்கள்‌. எகிப்தியரும்‌ 
எத்தியோப்பியரும்‌. தங்களுக்கு 
உதவிசெய்வார்கள்‌ என்று யூதாவின்‌ புத்திரர்‌ 
நம்பினார்கள்‌. னால்‌ அவர்களோ 
இப்போதே சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள்‌. 


தா தேசத்தாருக்கு அசீரியாவின்‌ 
ராஜாமீது ஏற்கெனவே பமமிருந்தது, அந்த 
பயம்‌ இப்போது அதிகரித்திருக்கிறது. 
அசீரியாவின்‌ ராஜா தன்னுடைய பலத்தை 
நிரூபித்திருக்கிறான்‌. எகிப்து தேசத்தையும்‌, 
எத்தியோப்பியா தேசத்தையும்விட, அசீரியா 
தேசமே பலமிக்கது என்பதை யுத்தத்தில்‌ 
காண்பித்திருக்கிறான்‌. எகிப்தியரும்‌ 
எத்தியோப்பியரும்‌ எரிகிற அக்கினியில்‌ 
முட்களைப்போல. எரிந்துபோகிறார்கள்‌. 
அவர்கள்‌ முறிந்தபோன நாணலை 
நம்பினார்கள்‌. அந்த நாணல்‌ அவர்களுக்குப்‌ 
பாதுகாப்பு கொடுப்பதில்லை. 


இப்போது யூதா புத்திரரின்‌ கண்கள்‌ 
திறக்கப்படுகிறது. அவர்களுடைய 
எதிர்பார்ப்பு உடைந்துபோயிற்று. 
அவர்களுடைய நம்பிக்கை 
அவமாய்ப்போயிற்று. அசீரியாவின்‌ 
ராஜாவுக்குப்‌ பயந்து யூதாவின்‌ புத்திரர்‌ 
எகிப்து தேசத்திற்கும்‌, எத்தியோப்பியா 
தேசத்திற்கும்‌ ஒடிப்போனார்கள்‌. இந்த தேசம்‌ 
பாதுகாக்கும்‌ என்று 

ஆனால்‌  அசீரியாவின்‌ 

இல்லிரண்டு தேசங்களையும்‌ 





ழ்‌ நயனா 
யாய 


அசீரியா 
தப்புப்டிக்கு 


ராஜாவின்‌  முகத்திற்குத்‌ 
யூதாவின்‌ புத்திரர்‌ 
எகிப்தியரையும்‌ எத்தியோப்பிரையும்‌ 
நம்பினார்கள்‌. தங்களுக்கு உதவி 
கிடைக்கும்‌ என்று எதிர்பார்த்து யூதர்கள்‌ 
இந்த தேசங்களுக்கு சகாயத்திற்கென்று, 
ஒடிவந்தார்கள்‌. எகிப்தியரையும்‌ 
எத்தியோப்பியரையும்‌ 
அண்டிக்கொண்டார்கள்‌. தாங்கள்‌ நம்பின 
எகிப்தியரும்‌, எத்தியோப்பியரும்‌ இப்படி 
ஆனார்களே, நாங்கள்‌ எப்படி 
விடுவிக்கப்படுவோம்‌' என்று யூதாவின்‌ 
புத்திரர்‌ அக்காலத்திலே சொல்லுவார்கள்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எகிப்தியரைப்போலவோ, 
எத்தியோப்பியரைப்போலவோ 
யூதாதேசத்தாரிடம்‌ பலமுள்ள சேனையில்லை. 
ஆயுதங்கள்‌ இல்லை. அவர்களிடத்தில்‌: 
யுத்தவீரர்களும்‌ அதிகமாயில்லை. 
யூதர்களால்‌: அசீரியருக்கு எதிர்த்து, 
நிற்கமுடியாது. அவர்கள்‌ எகிப்தியரையும்‌ 
எத்தியோப்பியரையும்‌ நம்பினார்கள்‌. ஆனால்‌ 
இப்போது. இவ்விரு  தேசத்தாரும்‌ 
அசீரியரிடம்‌ தோற்றுப்போனார்கள்‌. 
யூதாவின்‌ புத்திரரால்‌ அசீரியாவின்‌ 
ராஜாவை எதிர்க்க முடியாது. இப்படிப்பட்ட 
சூழ்நிலையில்‌ “நாங்கள்‌ எப்படி 
விடுவிக்கப்படுவோம்‌' என்று யூதாவின்‌ 
புத்திரர்‌ பரிதாபமாகக்‌ கேட்கிறார்கள்‌. 





i FTN 
TT 


சோகமான. காலங்களும்‌, 
பார்களும்‌ வரப்போகிறது என்று 
தீர்க்கதரிசனமாய்ச்‌ சொல்லுகிறார்‌. 
பாரம்‌ பாபிலோன்‌ தேசத்தின்மேல்‌ வரும்‌ 
இதை “கடல்‌ வனாந்தரத்தின்‌ பாரம்‌" 
என்று சொல்லுகிறார்‌. மேதியரும்‌ பெர்சியரும்‌. 
பாபிலோன்‌ தேசத்தை அழித்துப்போடுவார்கள்‌ 
(ஏசா 212-10). தூமாவின்‌ பாரம்‌ (ஏசா 
211112). அரபியாவின்‌ பாரம்‌ (ஏசா 21:13-17). 


கடல்‌ வனாந்தரத்தின்‌ பாரம்‌ 
ஏசா 21:1,2 


ஏசா 211. கடல்‌ வன௱த்தரத்தின்‌ பாரம்‌. 
கழல்காற்று தென்திசையிலிருந்து 
எழும்பிக்‌ கடந்துவருகிறதுபோல, 
பயங்கரமான தேசுமாகிய 
வனாந்தரத்திலிருந்து அது வருகிறது. 


ஏசா 21:2. கொடிய தரிசனம்‌ எனக்குத்‌ 
தெரிவிக்கப்பட்டது; துரோகி துரோகம்‌ 
பண்ணி, 

பாழாக்கிக்கொண்டே. 

ஏலாமே எழும்பு; 

முற்நிக்கை போடு; 

உண்டான. 

ஒழியப்பண்ணினேன்‌. 


பாபிலோனின்‌ 
ஏற்கெனவே 


ஏசாயா தீர்க்கதரிசி 
பாரத்தைப்பற்றி 
சொல்லியிருக்கிறார்‌ (ஏசா... 13-ஆவது 
அதிகாரம்‌. பாபிலோன்‌ விழும்‌ என்று 
ஏசாயா மறுபடியும்‌ சொல்லுகிறார்‌. பாபிலோன்‌ 
தேசத்தார்‌ மாய்மாலமாயிருக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ யூதரோடு சிநேகிதராயிருப்பதுபோல. 
நடிக்கிறார்கள்‌ 


“அக்காலத்திலே. பலாதானின்‌. 
குமாரனாகிய மெரோதாக்பலாதான்‌ என்னும்‌ 
பாபிலோனின்‌ ராஜா, எசேக்கியா 
வியாதிப்பட்டிருந்து ஆரோக்கியமானதைக்‌ 
கேள்விப்பட்டு, அவனிடத்திற்கு 
நிருபங்களையும்‌ வெகுமானத்தையும்‌ 
அனுப்பினான்‌” (ஏசா 3931). 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


பாபிலோனுடைய  சிநேகுத்தை யூதா 
தேசத்தார்‌ நம்பவும்‌ கூடாது. அவர்களுடைய 
கோபத்தைப்‌ பார்த்து யூதாவின்‌ புத்திரர்‌ 
பயப்படவும்‌ கூடாது. பாமிலோன்மீது அழிவு 
நியமிக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர்மீது, 
நம்பிக்கை வைத்திருக்கிறவர்கள்‌ எல்லோருமே. 
பாபிலோனுடைய அழிவைப்‌ பார்ப்பார்கள்‌. 
பாபிலோன்‌ தேசம்‌. அழிந்துபோவதை 
ஏசாயா தரிசனமாய்க்‌ காண்கிறார்‌ 


ஏசாயா. தீர்க்கதரிசி. 
பாமிலோனைப்பற்றிச்‌ சொல்லும்போது, அதை 
'கடல்‌ வனாந்தரம்‌' என்று சொல்லுகிறார்‌. 
இது ஒரு சமபூமி இங்கு ஏராளமான 
குளங்களும்‌ ஏரிகளும்‌ இருக்கிறது. ஐபிராத்‌ 
நதி பாபிலோன்‌ தேசத்தில்‌ பாய்ந்து அந்த 
தேசத்தை செழிப்பாக்குகிறது. 


ஒரு காலத்தில்‌ பாபிலோன்‌ தேசம்‌ 
அசீரியரின்‌ ஆளுகையின்‌ கீழிருந்தது. 
அப்போது. நினிவே நகரம்‌ அங்கு மிகவம்‌ 
பிரசித்திப்பெற்றதாய்‌. 
நேபுகாத்நேச்சாருடைய 


தீர்க்கதரிசி திரும்பத்‌ 
சொல்லுகிறார்‌. பாபிலோன்‌ 

வல்லரசாக எழும்புவதைப்‌ 
கர்த்தருடைய ஜனங்கள்‌ பயப்படுகிறார்கள்‌. 
யூதர்கள்‌ அவர்களைப்‌ பார்த்து 
பயப்படக்கூடாது. 


கர்த்தருடைய ஜனத்தார்‌ பாபிலோன்‌ 
தேசத்தின்‌ சிறையிருப்பிலிருப்பார்கள்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய ஜனத்தை விடுவிப்பார்‌ 
சிறையிலிருப்பலிருந்தாலும்‌ கர்த்தருடைய 
பிள்ளைகள்‌ கலங்கக்கூடாது. தங்களுடைய 
விடுதலைக்காக அவர்கள்‌ கர்த்தரையே 
நம்பவேண்டும்‌. 

“கோபம்‌ நிர்மூடனைக்‌ கொல்லும்‌; 
பொறாமை புத்தியில்லாதவனை 
அதம்பண்ணும்‌.. நிர்மூடன்‌ ஒருவன்‌ 
வேரூன்றுகிறதை நான்‌ கண்டு உடனே 
அவன்‌  வாசஸ்தலத்தைச்‌ சபித்தேன்‌” 
(யோபு 5:23). 





i FTN 
ETT 

பெற்றோர்‌ 
விக்கிரகாராதனைக்காரராயிருக்கும்போது. 


வியாக்கியானம்‌ சொல்லக்கூடாது. பெற்றோர்‌ 
விக்கிரகாராதனைக்காரராயிருந்து, 
அவர்களுடைய பிள்ளைகளும்‌ 
விக்கிரகாராதனைக்காரர்களாயிருப்பார்களெ 
ன்றால்‌, கர்த்தர்‌ பெற்றோரின்‌ 
அக்கிரமங்களை அவர்களுடைய 
பிள்ளைகளிடத்தில்‌ விசாரிப்பார்‌ 


தர்‌ 1 
விக்கிரகாராதனைக்காரராயிருந்து, 
அவர்களுடைய பிள்ளைகள்‌ விக்கிரகங்களை 
ஆராதிக்காமல்‌, கர்த்தரை ஆலியோடும்‌ 
உண்மையோடும்‌ ஆராதிப்பார்களென்றால்‌, 
கர்த்தர்‌ அவர்களுடைய பெற்றோரின்‌ 
அக்கிரமங்களை, இந்தப்‌ பிள்ளைகளிடத்தில்‌. 
விசாரிக்கமாட்டார்‌ 


பு ஏற்பாட்டுக்காலத்து 
விசுவாசிகளாகிய நாம்‌, நம்முடைய 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்துவை, "அப்பா 
பிதாவே” என்று அழைக்கும்‌ சிலாக்கியத்தைப்‌ 
ற்றிருக்கிறோம்‌. கிறிஸ்துவானவரே 
நம்முடைய பரமதகப்பனாகயிருக்கிறார்‌. 
அவரிடத்தில்‌ பாவமோ,  அக்கிரமமோ 
இல்லை. ஏற்பாட்டுக்காலத்து, 
விசுவாசிகள்‌ கிறிஸ்துவுக்குள்‌ புதிய 
சிருஷ்டிகளாயிருக்கிறோம்‌. 


மாம்சப்பிரகாரமான 
இருந்தாலும்‌, அவர்கள்‌ 
கர்த்தரைப்‌ 
அக்கிரமங்களை 
செய்தவர்களாகயிருந்தாலும்‌ நம்முடைய 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்துவே நமக்கு, 
விக்குரிய பிதாவாகயிருக்கிறார்‌. 
கிறிஸ்துவினிடத்தில்‌ பாவமோ, அக்கிரமமோ, 
பகைக்கும்‌ சுபாவமோ இல்லை. 
ர தம்முடைய பிதாவின்‌ 
சித்து பூரணமாய்க்‌ கீழ்ப்படிந்தவர்‌. 
கிறிஸ்துவின்‌ ஆலிக்குரிய பிள்ளைகளாகிய 
நாம்‌ அவருடைய ஆசீர்வாதத்திற்கு 
சுதந்தரவாளிகளாகயிருக்கிறோம்‌. 


நமக்கு 
பெற்றோர்‌ 
விக்கிரகங்களை ஆராதித்து. 


பகைத்து, 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


அப்படிப்பட்ட பெற்றோரை 
தண்டித்துவிடமாட்டார்‌. 
விக்கிரகாராதனைக்காரர்கள்‌ தங்கள்‌ 
பாவங்களுக்கு மனந்திரும்ப வேண்டுமென்று 
கர்த்தர்‌ நீடியபொறுமையோடு 
காத்திருக்கிறார்‌. 
ஒருவேளை 
விக்கிரகாராதனைக்காரர்கள்‌ 
பாவங்களுக்கு மனந்திரும்பாமல்‌ 
மரித்துப்போனால்‌, அவர்களுடைய 
பிள்ளைகள்‌ விக்கிரகங்களை ஆராதியாமல்‌ 
தம்மை ஆராதிப்பார்கள்‌ என்று கர்த்தர்‌ 
எதிர்பார்க்கிறார்‌. ஒருவேளை பிள்ளைகளும்‌ 
கர்த்தரை ஆராதியாமல்‌, விக்கிரகங்களை 
ஆராதிப்பார்களென்றால்‌, கர்த்தர்‌ 
அப்போதும்‌ அவர்களை தண்டியாமல்‌, 
அவர்கள்‌ தங்கள்‌ பாவங்களுக்கு 
மனந்திரும்புவார்கள்‌ என்று நீடிய 
பொறுமையோடு காத்திருப்பார்‌. 
பிள்ளைகளுடைய மூன்றாம்‌, நான்காம்‌. 
தலைமுறை மட்டும்‌, அவர்களுடைய 
அக்கிரமங்களை  விசாரியாமல்‌ கர்த்தர்‌ 
பொறுமையோடு காத்திருக்கிறார்‌. 
அவர்களுடைய  அக்கிரமத்தின்‌ அளவு 
பூரணமாகும்போது, கர்த்தர்‌ அவர்களை 
விசாரியாமல்‌ விட்டுவிடமாட்டார்‌. கர்த்தர்‌ 
தம்மைப்‌ பகைத்து, விக்கிரகங்களை 
ஆராதிக்கிற பிதாக்களுடைய அக்கிரமத்தை, 
பிள்ளைகளிடத்தில்‌ மூன்றாம்‌, நான்காம்‌ 
தலைமுறை மட்டும்‌ விசாரிப்பார்‌ (யாத்‌ 20:5). 


கர்த்தரோ 
உடனே 


தங்கள்‌ 


கர்த்தர்‌ 
விக்கிரகாராதனைக்காரர்களை உடனே 
தண்டியாமல்‌ பொறுமையோடிருந்தாலும்‌, 
அவர்‌ நித்திய காலமாக அவர்கள்மீது 
பொறுமையோடிருக்கமாட்டார்‌. ஏற்ற காலம்‌ 
வரும்போது கர்த்தர்‌ அவர்களை தண்டிக்க 
ஆரம்பிப்பார்‌. விக்கிரகங்களை ஆராதியாமல்‌, 
கர்த்தரை ஆராதிக்கிறவர்களுக்கு, 
அவருடைய ஆசீர்வாதம்‌ கிடைக்கும்‌. 

என்னிடத்தில்‌ அன்புகூர்ந்து, 
என்‌ கற்பனைகளைக்‌ 
கைக்கொள்ளுகிறவர்களுக்கோ ஆயிரம்‌ 
தலைமுறைடட்டும்‌ இரக்கக்‌ 
செய்கிறவராயிருக்கிறேன்‌" 20:6) 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


(யாத்‌ 





i al 
TT 


“கொடிய  பலவந்தனான ஒரு 
துன்மார்க்கனைக்‌ கண்டேன்‌ அவன்‌ 
தனக்கேற்ற நிலத்தில்‌ முளைத்திருக்கிற 
பச்சைமரத்தைப்போல்‌ 
தழைத்தவனாயிருந்தான்‌. ஆனாலும்‌ அவன்‌ 
ஒழிந்து போனான்‌; பாருங்கள்‌, அவன்‌ 
இல்லை; அவனைத்‌ தேடினேன்‌, அவன்‌ 
காணப்படவில்லை" (சங்‌ 37:35 36). 


மேதியரும்‌ பெர்சியரும்‌ பாபிலோன்‌ 
தேசத்தின்மேல்‌ படையெடுத்து வருவார்கள்‌. 
அவர்கள்‌ வேகமாய்‌ விரைந்து வருவார்கள்‌. 
சுழல்காற்று தென்திசையிலிருந்து கடந்து 
வருகிறதுபோல மேதியரும்‌ பெர்சியரும்‌. 
பாபிலோன்‌ தேசத்தின்மேல்‌ பயங்கரமாய்‌ 
வருவார்கள்‌. ஏசாயா அவர்களுடைய 
தேசத்தை பயங்கரமான தேசம்‌ என்று 
சொல்லுகிறார்‌. மேதியரும்‌ பெர்சியரும்‌. 
பயங்கரமான தேசமாகிய 
வனாந்தரத்திலிருந்து வருவார்கள்‌. 

மேதிய பெர்சியா தேசத்தின்‌ வடக்கு 
பகுதி  வனாந்தரமாகவும்‌, மலைகள்‌ 
நிரம்பியதாகவும்‌ இருக்கிறது. அந்நியர்கள்‌ 
இந்தப்‌ பகுதிக்குப்‌ போவதற்கே. 
பயப்படுவார்கள்‌. ஆகையினால்‌ ஏசாயா இதை 
பயங்கரமான தேசமாகிய வனாந்தரம்‌. 
என்று சொல்லுகிறார்‌ 


'ஏலாமே எழும்பு" என்று ஏசாயா 
ஏலாமுக்குக்‌ கட்டளைகொடுக்கிறார்‌. ஏலாம்‌. 
என்பது பெர்சியரைக்‌ குறிக்கிற வார்த்தை. 
இவர்கள்‌ பாபிலோனுக்கு விரோதமாய்‌ 
யுத்தம்பண்ணப்‌. ல்‌ 
பெர்சியரோடு. 
சேர்ந்துகொள்வார்கள்‌. 
முற்றிக்கைப்போடு' என்றும்‌ 
சொல்லுகிறார்‌. இல்விரு தேசத்தாரும்‌ 
பாபிலோனை முற்றிக்கைபோடுவார்கள்‌. 


மேதியரும்‌ பெர்சியரும்‌. 
தென்திசையிலிருந்து  சுழல்காற்றைப்போல. 
வேகமாய்‌ வருகிறார்கள்‌. பாபிலோனியர்கள்‌ 
துரோகம்பண்ணுகிறவர்கள்‌. துரோகி 
துரோகம்பண்ணி, பாழாக்குகிறவன்‌ 
பாழாக்கிக்கொண்டேயிருப்பான்‌. என்று 
ஏசாயா பாபிலோனைப்பற்றிச்‌ சொல்லுகிறார்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பாபிலோன்‌ ராஜாவின்‌ சேனையில்‌ 

கததாஸ்‌, கோபிரியாஸ்‌ ஆகியோர்‌ 
முக்கியமான படைத்தளபதிகளாயிருந்தார்கள்‌. 
அவர்கள்‌ கோரேசினிடத்தில்‌ தூதுவர்களாக 
அனுப்பப்பட்டார்கள்‌. இவ்விரு. 
படைத்தளபதிகளும்‌. கோரேசின்‌ 
தேசத்திற்குள்‌ போய்‌, அதிலுள்ள 
பட்டணங்களையெல்லாம்‌ வேவு பார்த்தார்கள்‌. 
அவருடைய அரண்மனைக்கு தன்னுடைய 
சேனையை அனுப்பினார்கள்‌. அங்கு 
பெல்ஜாத்சாரை கொன்று போட்டார்கள்‌. 
பாபிலோனியர்கள்‌ 'துரோகம்பண்ணி 
பெர்சியரை அழித்தார்கள்‌. 

விரோதமாய்த்‌ 

பாபிலோனுக்கு 
துரோகம்பண்ணுவார்கள்‌ 
பாபிலோனியர்கள்‌ அநீதியான 
யுத்தங்களினாலும்‌,  துரோகங்களினாலும்‌ 
தங்களுக்கு அருகாமையிலுள்ள எல்லா 
தேசங்களையும்‌ 
ஆக்கிரமித்துக்கொண்டார்கள்‌. அப்போது 
அவர்களை யாராலும்‌ எதிர்க்க முடியவில்லை. 
இப்போதோ கர்த்தர்‌ பாபிலோனுக்கு 
விரோதமாய்‌ மேதியரையும்‌ பெர்சியரையும்‌ 
எழுப்புகிறார்‌. 


தங்களுக்கு 
துரோகம்பண்ணின 
பெர்சியரும்‌ 


என்‌ இருதயம்‌ திகைத்தது 
ஏசா 21:3,4 


ஏசா 21:3. ஆகையால்‌, என்‌ இடுப்பு 
மகா வேதனையால்‌ திழைந்திருக்கிறது;. 
பின்னையெறுகிறவவின்‌ 
வேதனைகளுக்கு ஒத்த வேதனைகள்‌ 
என்னைப்‌ பிடித்தது; கேட்டதினால்‌ 
உளைவுகொண்டு, கண்டதினால்‌ 
கலங்கினேன்‌. 


ஏசா 21:4. என்‌ இருதயம்‌ திகைத்தது; 
திகில்‌ என்னைத்‌ திடுக்கிடப்பண்ணிற்று; 


இரவு 


விரோதமாய்‌ 
எழும்பிமிருக்கிறார்கள்‌. 

பாபிலோனின்‌ பட்டணங்களை மேதியர்கள்‌ 
முற்றிக்கைப்போட்டிருக்கிறார்கள்‌. மேதியரும்‌ 
பெர்சியரும்‌ கூட்டாகச்‌ சேர்ந்து, பாபிலோன்‌ 
யுத்தம்பண்ண 

அவர்களைப்‌ பார்த்து 

கலக்கமும்‌, 





அதிர்ச்சியும்‌ உண்டாயிற்று. 


ழ்‌ நவள 
யாய 


பாபிலோன்‌ 
ஜனங்கள்‌ 
பாபிலோன்‌. கேசத்ின்சத 
பெர்சியரும்‌ யுத்தம்பண்ண 
சிறையிலிருப்பிலிருக்கிறவர்களுக்கு - 


ல்‌ 


சிறையிருப்பிலிருக்கிறார்கள்‌. 
அழிக்கிறவர்‌ சீக்கிரத்தில்‌ வருவார்‌ என்றும்‌, 
அவரே கர்த்தருடைய ஜனங்களை மீட்பார்‌ 
கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு 

தீர்க்கதரிசனமாய்ச்‌ 


என்றும்‌, 
ஏற்கெனவே 
சொல்லப்பட்டிருக்கிறது. 


கேள்விப்படுகிறார்கள்‌. 
சிறையிருப்பில்‌ தவிப்போடிருக்கிறார்கள்‌ 
கர்த்தரோ தம்முடைய பிள்ளைகளுக்கு: 
உண்டாயிருக்கிற தவிப்பையெல்லாம்‌. 
ஏலாமியரும்‌ 
பாபிலோனை 
பாபிலோன்‌ 
சிறையிருப்பிலிருக்கிற 

யூதர்களுடைய தவிப்பு ஒழிந்துபோகிறது. 
பாபிலோனின்‌ ராஜாவும்‌, அவனுடைய 
சேனையும்‌, கர்த்தருடைய ஜனங்களை 
ஒடுக்குகிறார்கள்‌, துன்பப்படுத்துகிறார்கள்‌ 
சிறைப்பிடித்து வைத்திருக்கிறார்கள்‌. 
மேதியரும்‌ பெர்சியரும்‌ தங்கள்‌ தேசத்திற்கு 
விரோதமாய்‌ வருகிறார்கள்‌ என்னும்‌ செய்தி 
பாபிலோனின்‌ ராஜாவுக்கு 

'வேதனையாயிருக்கிறது. 


கேள்விப்பட்டு, 
கலங்குகிறான்‌. 


மகாவேதனையால்‌ 


ற்கு 
முற்றிக்கைப்போட்டிருப்பதைக்‌ 
பாபிலோனின்‌ ராஜா 
அவனுடைய இடுப்பு 
நிறைந்திருக்கிறது. 


அவன்‌ தன்னுடைய வேதனையைப்பற்றி 
இவ்வாறு சொல்லுகிறான்‌. “என்‌ இடுப்பு 
மகா வேதனையால்‌ நிறைந்திருக்கிறது: 
பிள்ளைபெறுகிறவளின்‌  வேதனைகளுக்கு 
ஒத்த வேதனைகள்‌ என்னைப்‌ பிடித்தது: 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கேட்டதனால்‌. உளைவுகொண்டு, 
கண்டதினால்‌ கலங்கினேன்‌. என்‌ இருதயம்‌ 
திகைத்தது; திகில்‌ என்னைத்‌. 
திடுக்கிடப்பண்ணிற்று; எனக்கு இன்பந்தந்த 
இரவு பயங்கரமாயிற்று'. 


இந்த சம்பவம்‌ 
காலத்தில்‌ நிறைவேறிற்று. மேதியரும்‌ 
பெர்சியரும்‌ பாபிலோன்‌ தேசத்தை 
முற்றிக்கையிட்டு அதைக்‌ கைப்பற்றினார்கள்‌ 
பாபிலோன்‌ பட்டணம்‌ பிடிபட்டது. அந்த 
இரவிலேயே மேதியர்களும்‌ பெர்சியர்களும்‌ 
பெல்ஷாத்சாரைக்‌ கொன்றுபோட்டார்கள்‌. 


'அந்நேரத்திலே மனுஷ கைவிரல்கள்‌ 
விளக்குக்கு எதிராக ராஜ 
அரமனையின்‌ சாந்து பூசப்பட்ட சுவரிலே. 
எழுதிற்று எழுதின அந்தக்‌ கையுறுப்பை 
ராஜா கண்டான்‌. அப்பொழுது ராஜாவின்‌ 
முகம்‌ வேறுபட்டது: அவனுடைய நினைவுகள்‌ 
அவனைக்‌ கலங்கப்பண்ணினது: அவனுடைய 
இடுப்பின்‌ கட்டுகள்‌ தளர்ந்தது. அவனுடைய 
முழங்கால்கள்‌ ஒன்றோடொன்று 
மோதிக்கொண்டது” (தானி 5:55). 


பெல்ஷாத்சாரின்‌ 


தோன்றி, 


சுவற்றில்‌ எழுதப்பட்ட எழுத்தின்‌ 
பிரகாரமாகவே ராஜா அழிந்துபோனான்‌. 
அவன்‌ திராட்சரசம்‌ குடித்து மகிழ்ந்திருந்த 
நானக்‌. அவனுதை மரணமும்‌ 
உண்டாயிற்று, ராஜா ஆமிரம்பேருக்கு 
விருந்து செய்தான்‌. ராஜாவும்‌, அவனுடைய 
பிரபுக்களும்‌, அவனுடைய மனைவிகளும்‌, 
அவனுடைய வைப்பாட்டிகளும்‌ எருசலேம்‌ 
தேவாலயத்திலிருந்து கொண்டு வந்த பொன்‌ 
வெள்ளி பாத்திரங்களில்‌ திராட்சரசத்தைக்‌ 
குடித்தார்கள்‌. அன்று ராத்திரியிலேயே 
கல்தேயரின்‌ ராஜாவாகிய பெல்ஷாத்சார்‌ 
கொலைசெய்யப்பட்டான்‌. 


பந்தியை 
ஆயத்தப்படுத்துங்கள்‌ 
ஏசா 21:5 


ஏசா பத்தியை 
ஆயத்தப்படுத்துங்கன்‌, ஜாமக்காரரை 
வையுங்கள்‌, புசியுங்கள்‌, குடியுங்கள்‌; 
மீரபுக்கனே, எழுந்து பரிசைகளுக்கு 
எண்ணெய்‌ பூசுங்கள்‌. 





f= FTN 
TT 


பாபிலோன்‌ 
பண்டிகைகளும்‌, 

களியாட்டுக்களும்‌ 

பாபிலோனின்‌. 

கேளிக்கையிலிருந்தாலும்‌, 

பாதுகாப்பதற்கு அவன்‌  ஜாமக்காரரை 
வைத்திருப்பான்‌. எதிரிகள்‌ தங்கள்‌ 
தேசத்தின்மீது யுத்தம்பண்ண வந்தால்‌, 
ராஜா உடனே கேளிக்கையை விட்டுவிட்டு, 
யுத்தம்பண்ண போய்விடுவான்‌ 


பாபிலோன்‌ 
அரண்மனையில்‌ 
ஆயத்தப்படுத்துங்கள்‌" என்று சொல்லுகிறான்‌. 
அதே வேளையில்‌ 'ஜாமக்காரரை 
வையுங்கள்‌" என்றும்‌ கட்டளையிடுகிறான்‌. 
ராஜாவின்‌ அரண்‌ மனையிலுள்ளவர்கள்‌ 
எல்லோரும்‌ பந்தியில்‌ புசித்துக்‌ 
குடிக்கிறார்கள்‌. 


ராஜா, 


அரண்மனையிலே 
ஆயத்தப்படுத்தப்பட்டாலும்‌, ராஜா 
தன்னுடைய பரிசைகளுக்கும்‌ எண்ணெய்‌ 
பூசுகிறான்‌. தன்னுடைய யுத்த ஆயுதங்களை 
ஆயத்தமாக வைத்திருக்கிறான்‌. 
தன்னுடைய பிரபுக்களிடம்‌ பிரபுக்களே. 
எழுந்து. பரிசைகளுக்கு ன்‌ 
பூசுங்கள்‌' என்றும்‌ சொல்லுகிறான்‌. 
பக்கத்தில்‌ பத்தியும்‌, மற்றொரு பக்கத்தில 
யுத்தமும்‌ ஆயத்தமாமிருக்கிறது. ஒரு 
பக்கத்தில்‌ புசிப்பும்‌ குடிப்பும்‌ நடைபெறுகிறது. 
மற்றொரு பக்கத்தில்‌ யுத்த தளவாடங்களை 
எண்ணெய்‌ பூசி ஆயத்தம்‌ பண்ணும்‌. 
வேலையும்‌ நடைபெறுகிறது. 


பாபிலோன்‌. ராஜா 
மிகுந்தவனாயிருந்தாலும்‌ 
நிம்மதியில்லாதவனாயிருக்கிறான்‌. 
அரண்மனையில்‌ விருந்து 
அதில்‌ சந்தோஷமாய்‌ 
முடியாதவனாயிருக்கிறான்‌. 
ராஜாவுக்கு அழிவு 
நியமிக்கப்பட்டருக்கிறது. ஆகையினால்‌ 
அவனுக்குள்‌ சந்தோஷமுமில்லை. விருந்தை 
அனுபவிக்க மனமுமில்லை. 


பந்தி 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


ஜாமக்காரன்‌ 
ஏசா 21:6-9 


ஏசா 21:6. ஆண்டவர்‌ என்ணை நோக்கி: 
தீ போய்‌, காண்பதைத்‌ தெரிவிக்கும்படி. 
ஜாமக்காரனை வை என்றார்‌. 


ஏசா 21:7. அவன்‌ ஒரு இரதத்தையும்‌, 
ஜோடு ஜோடான குதிரைவீரரையும்‌, 
ஜோடு ஜோடாகக்‌ கழுதைகளின்மேலும்‌ 
ஒட்டகங்கவின்மேலும்‌ 
ஏதிவருகிறவர்களையும்‌ கண்டு, மிகுத்த. 
கவனமாய்க்‌ கவனித்துக்கொண்டே, 
இருத்து: 


தரித்திருக்கிறேன்‌ 
என்று சிங்கத்தைப்போல்‌ சத்தமிட்டுக்‌ 
கூப்பிடுகிறான்‌. 


ஏசா 21:9. இதோ, நகு ஜோடு குதிரை 
பூண்ட இரதத்தின்மேல்‌ ஏறியிருக்கிற 
ஒரு மனுஷன்‌ வருகிறான்‌; பாபிலோன்‌: 
விழுந்தது, விழுந்தது; அதின்‌ விக்கிரக 
தேவர்கனையெல்லாம்‌ தரையோடே. 
மோதி உடைத்தார்‌ என்று 


யிரதியுத்தரம்‌ சொல்லுகிறான்‌. 


கோரேசு ராஜாவும்‌, தரியு ராஜாவும்‌ 
பாபிலோன்‌ தேசத்தின்மீது யுத்தம்பண்ண 
வருகிறார்கள்‌. யுத்த  ஆபத்தைப்பற்றி 
பாபிலோனுக்கு எச்சரிப்பு 
கொடுக்கப்படுகிறது. பாபிலோன்‌ நகரத்தின்‌ 
கோபுரத்திலே. ஜாமக்காரன்‌ 
வைக்கப்பட்டிருக்கிறான்‌. ன்‌ க்‌ 
காண்கிறானோ 
வேண்டும்‌. அதுவே 
கடமை. 


ஜாமக்காரனுடைய 


ஜாமக்காரன்‌  கோபுரத்தின்மீது ஏறி 
காவல்‌ காத்துக்கொண்டிருப்பான்‌. அவன்‌ 
ஒரு இரதத்தையும்‌, ஜோடு ஜோடான 
குதிரைவீரரையும்‌, ஜோடு ஜோடாகக்‌ 
கழுதைகளின்மேலும்‌ ஒட்டகங்களின்மேலும்‌ 
ஏறிவருகிறவர்களையும்‌ கண்கிறான்‌. 
அதை மிகுந்த கவனமாய்க்‌ 
கவனித்துக்கொண்டேயிருக்கிறான்‌. 





i FTN 
TT 


இரதம்‌ வருகிறது. 

இரதந்தோடுகூட ஜோடு ஜோடான கன 
வீரரும்‌ வருகிறார்கள்‌. அந்த இரதத்தில்‌ 
படைத்தளபதி ஏறி வருகிறான்‌. இந்த 
இரதம்‌ குதிரைகள்‌ பூட்டப்பட்ட இரதம்‌ 

ராமக்காரன்‌ மற்றொரு இரதத்தையும்‌ 
காண்கிறான்‌. அந்த இரதமோ கழுதைகள்‌ 
பூட்டப்பட்ட இரதமாகும்‌. பெர்சியர்கள்‌ 
தங்கள்‌  இரதத்திற்கு கழுதைகளைப்‌ 
பூட்டுவது வழக்கம்‌. 


ஜாமக்காரன்‌ மற்றொரு இரதத்தையும்‌ 
காண்கிறான்‌. அந்த இரதமோ ஒட்டகங்கள்‌ 
பூட்டப்பட்ட இரதமாகும்‌. மேதியர்கள்‌ 
தங்கள்‌ ரதத்திற்கு ஒட்டகங்களைப்‌ பூட்டுவது 
வழக்கம்‌. 

கழுதைகள்‌ பூட்டப்பட்ட 
ஒட்டகங்கள்‌ பூட்டப்பட்ட 
பெர்சியரையும்‌ மேதியரையும்‌ குறிக்கிறது. 
இல்லிரு தேசத்தாரும்‌ பாபிலோன்மீது 
யுத்தம்‌ பண்ண வருகிறார்கள்‌. ஜாமக்காரன்‌ 
கழுதைகளின்மேலும்‌ ஒட்டகங்களின்மேலும்‌ 
ஏறி வருகிறவர்களைக்‌ காண்கிறான்‌. 


ஜாமக்காரன்‌ 
வீரர்களையும்‌ பார்த்தவுடன்‌ 

காண்பநைத்‌ 

ஜாமக்காரனின்‌ 

வார்த்தை ன்‌ 

ர்க்‌ காமின்‌ அவன்‌ 
சிங்கத்தைப்போல்‌ சத்தமிட்டுக்‌ கூப்பிடுகிறான்‌. 


 தாமக்காரன்‌ 
நோக்‌, 
வீரர்களையும்‌ பார்த்து, 


அங்கத தப்போல்‌ ௪ சத்தமிட்டுக்‌ கூப்பிடுகிறான்‌. 

பாபிலோன்‌ தேசத்திற்கு இதுவரையிலும்‌ 
ஒரு ஆபத்தும்‌ வந்ததில்லை. இப்போதோ 
ஆபத்து வருகிறது. இதுவரையிலும்‌ தேசம்‌ 
அமைதியாயிருந்தது. இனிமேல்‌ அங்கு 
குழப்பம்‌ உண்டாகப்போகிறது. ஜாமக்காரன்‌ 
இரதங்களையும்‌ வீரர்களையும்‌ பார்த்து 
சிங்கத்தைப்போல்‌ சத்தமிட்டுக்‌ கூப்பிடுகிறான்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


அவன்‌ மறுபடியும்‌ “இதோ, ஒரு ஜோடு 
குதிரை பூண்ட இரதத்தின்மேல்‌ ஏறிமிருக்கிற 
ஒரு மனுஷன்‌ வருகிறான்‌” என்றும்‌ 
சத்தமாய்ச்‌ சொல்லுகிறான்‌. 

ஜாமக்காரன்‌ சிங்கத்தைப்போல்‌. 
சத்தமிட்டுச்‌ சொல்லுவதை இரதத்தின்மேல்‌ 
ஏறியிருக்கிற மனுஷன்‌ கேட்கிறான்‌. அவன்‌ 
ஜாமக்காரனின்‌ காதுகள்‌ கேட்க, 
பாபிலோன்‌ விழுந்தது, விழுந்தது: அதின்‌ 
விக்கிரக தேவர்களையெல்லாம்‌ தரையோடே 
மோதி உடைத்தார்‌" என்று பிரதியுத்தரம்‌ 
சொல்லுகிறான்‌. 


பாபிலோன்‌ தேசம்‌ எவ்வாறு விழும்‌, 

எவ்வாறு அழியும்‌ என்று கர்த்தர்‌ தம்முடைய 

தீர்க்கதரிசிகள்‌ மூலமாய்‌ சொல்லிபிருக்கிறார்‌. 

பாபிலோன்‌ தேசம்‌ அழியும்போது, அதிலுள்ள 

அதிலுள்ள 

அழிந்துபோகும்‌. 

பாபிலோனுக்கு சர்வதழிவும்‌, சர்வசங்காரமும்‌ 
உண்டாகும்‌. 


என்‌ போரடிப்பின்‌ தானியமே 
ஏசா 21:10 


என்‌ 
என்‌ 


ஏசா 2110, 
தானியமே, களத்தின்‌ 
கோதுமையே, இஸ்ரவேலின்‌: 
தேவனாகிய சேனைகளின்‌ கர்த்தரால்‌ 
நான்‌ கேன்விப்பட்டதை உங்களுக்கு 
அறிவித்தேன்‌. 


பாபிலோன்‌ தேசத்தில்‌ கர்த்தருடைய 
ஜனங்கள்‌ சிறையிருப்பிலிருக்கிறார்கள்‌. 
பாபிலோன்‌ நேசம்‌ அழியும்‌ என்னும்‌ 
தீர்க்கதரிசனம்‌, சிறையிலிருப்பிலிருக்கிற 
யூதர்களுக்கு உற்சாகத்தைக்‌ கொடுக்கும்‌. 


போரடிப்பின்‌ 


போரடிப்பின்‌ தானியமே” 
களத்தின்‌ கோதுமையே" 
சொல்லுகிறார்‌. 


ஏசாயா கர்த்தருடைய ஜனத்தை 
“என்‌” ஜனம்‌ என்றே சொல்லுகிறார்‌. 
ஏசாயாவைப்போலவே, பாபிலோன்‌ 
சிறையிருப்பிலிருக்கிற யூதர்களும்‌ 
கர்த்தருடைய  ஜனமாயும்‌, கர்த்தருடைய 
தேசத்தாராயும்‌ இருக்கிறார்கள்‌. ஏசாயா 
கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, 
கர்த்தருடைய வார்த்தையைச்‌ சொல்லுகிறார்‌. 





f= THE 
TT 


கர்த்தருடைய சபையே அவருடைய 
போரடிப்பின்‌ களமாயிருக்கிறது. கர்த்தருடைய 
மெய்யான விசுவாசிகள்‌ தேவனுடைய 
களத்திலிருக்கிற தானியமாயும்‌, 
கோதுமையாயும்‌ இருக்கிறார்கள்‌. 
ன்மார்க்கரோ பதராகயிருக்கிறார்கள்‌. 
கர்த்தருடைய களத்திலிருக்கிற தானியம்‌ 
போரிக்கப்படும்‌. போரடிக்கப்படும்போது 
நெருக்கமும்‌ வேதனையும்‌ உண்டாகும்‌. 


அதுபோலவே 
பிள்ளைகளுக்கு, 

பாடுகளும்‌, 
உபத்திரவங்களும்‌ வருகிறது. 
கர்த்தருடைய களத்திலிருக்கிற 
தானியமாயிருக்கிறோம்‌. 
போரடிக்கப்பட்டாலும்‌, கர்த்தருடைய 
ஜனமாகவே இருக்கிறோம்‌. அவருடைய 
களத்தில்தான்‌ போரடிக்கப்படுகிறோம்‌. நாம்‌. 
எப்போதுமே கர்த்தருடைய தானியமாகவே 
இருப்போம்‌. 


போரடிக்கும்‌ 
நாம்‌ 


ஏசாயா தீர்க்கதரிசி இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கு கர்த்தருடைய வார்த்தையைச்‌ 
சொல்லி, அவர்களை உற்சாகப்படுத்துகிறார்‌. 
இஸ்ரவேலின்‌ தேவனாகிய சேனைகளின்‌ 
கர்த்தரால்‌ நான்‌ கேள்விப்பட்டதை 
உங்களுக்கு அறிவித்தேன்‌" என்று 
சொல்லுகிறார்‌ இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
கர்த்தர்மீது நம்பிக்கை வைக்கவேண்டும்‌. 


தூமாவின்‌ பாரம்‌ 
ஏசா 21:11,12 


ஏசா 21:11. தூமாவின்‌ பாரம்‌. சேயீரிலி. 
ருந்து என்னை நோக்கி: ஜாமக்காரனே, 
இரவு எவ்வளவு சென்றது? என்று 
கூப்பிட்டுக்‌ கேட்க; 


ஏகா 02. அதற்கு ஜாமக்காரன்‌: 
விடியற்காலம்‌ வருகிறது, இராக்காலமும்‌ 
வருகிறது; தீங்கன்‌ கேட்க மனதானால்‌ 
திரும்பிவந்து, கேளுங்கள்‌ என்று 
சொல்லுகிறான்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஏசாயா தீர்க்கதரிசி தூமாவைப்பற்றி 
சுருக்கமாய்ச்‌. சொல்லுகிறார்‌. இந்தத்‌ 
தீர்க்கதரிசன வார்த்தைகளைப்‌ 
புரிந்துகொள்வதற்கும்‌ கடினமாயுள்ளது. 
தூமா என்பது அரபு தேசத்தின்‌ ஒரு பகுதி 
என்று சிலர்‌ சொல்லுகிறார்கள்‌. இங்கு 
வாசம்பண்ணுகிற ஜனங்கள்‌ 
சந்ததியைச்‌ சேர்ந்தவர்கள்‌. 
இஸ்மவேலின்‌ ஆறாவது குமாரன்‌. 

ஏசாயா தீர்க்கதரிசி 
பாரத்தைப்பற்றிச்‌ சொல்லும்போது, 
மலையைப்பற்றியும்‌ சொல்லுகிறார்‌. 
தூமா என்பது, 
தேசமாயிரு 


தூமாவின்‌ 
தூமா 


தூமாவின்‌ 
சேயீர்‌ 
இதனால்‌ 


ட்‌ 
லல தமியான்‌ 


க்கலாம்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 
தேசம்‌. 


ஏசாயா தீர்க்கதரிசி 
பாரத்தைப்பற்றிச்‌ சொல்லும்போது, 
தேசத்தைப்பற்றி சொல்லுகிறார்‌ 
சரியாகத்‌ தெரியவில்‌ை 


தூமாவின்‌ 
எந்த 
என்பது 


ன்னற்லிகப்படரக்கிறது தூமாவின்‌ 
ஜனங்கள்‌ வரப்போகிற உ அழிவுக்குத்‌ 
தப்பித்துக்கொள்ள  ஆயத்தப்படவேண்டும்‌. 
அதே வேளையில்‌ இஸ்ரவேல்‌ மத்தகம்‌ 
ள்‌ பாதுகாப்புக்காக 
தேவன்மீது மாத்திரமே 
நம்பிக்கை வைக்கவேண்டும்‌. 


சேயீரிலிருந்து 
கூப்பிடுகிறான்‌. யார்‌ 


தெரியவில்லை. த்க்‌ 
ஒருவன்‌ அப்போஸ்தலர்‌ பவுலைக்‌ 
கூப்பிட்டதுபோல, இந்த மனுஷன்‌ 
சேயீரிலிருந்து கூப்பிடுகிறான்‌ (அப்‌ 16:9) 


அந்த மனுஷன்‌ “இரவு எவ்வளவு சென்றது" 
என்று கேள்வி கேட்கிறான்‌. இந்தக்‌ 


கேள்வியைக்‌ கேட்கும்போது “ஜாமக்காரனே" 
என்று கூப்பிட்டு, அதன்‌ பின்பு இந்தக்‌ 
கேள்வியைக்‌ கேட்கிறான்‌. 


ஒருவன்‌ 
என்பது, 
தேசத்தான்‌ 





i FTE 
TT 


கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளும்‌ 
ஊழியக்காரர்களும்‌ 
ஜாமக்காரர்களாயிருக்கிறார்கள்‌. 
சமாதானத்தின்‌ காலத்தில்‌ பட்‌ 
ஜாமக்காரராயிருப்பார்கள்‌. 
பாதுகாப்பாயிருக்கிறார்களா 
உறுதிபண்ணிக்கொள்வார்கள்‌ 
ஜாமக்காரர்கள்‌ ஒவ்வொரு வீடாகச்‌ சென்று, 
ட்டி, “வீடு பூட்டப்பட்டிருக்கிறதா, 
பாதுகாப்பாயிருக்கிறதா” 
என்றெல்லாம்‌ கேள்வி கேட்பார்கள்‌. இவர்கள்‌ 
பட்டணத்திலுள்ள ஜாமக்காரர்கள்‌. 


யுத்தகாலத்திலே பாளயங்களிலும்‌ 
ஜாமக்காரர்கள்‌ இருப்பார்கள்‌. “மனுபுத்திரனே, 
நான்‌ உன்னை இஸ்ரவேல்‌ வம்சத்தாருக்குக்‌ 
காவற்காரனாக வைத்தேன்‌: ஆகையால்‌ நீ 
என்‌ வாயினாலே வார்த்தையைக்கேட்டு, என்‌ 
நாமத்தினாலே அவர்களை எச்சரிப்பாயாக”' 
(எசே 33:7). இவர்கள்‌ பாளயத்திலே 
கண்லிழித்திருப்பார்கள்‌. எதிரி தேசத்தார்‌ 
தங்களை நோக்கி வருகிறார்களா 
என்பதைப்‌ பார்த்து தங்கள்‌ சேனையை 
எச்சரிப்பார்கள்‌ 


வேளை நீடித்த பொழுதாகமிருந்திருக்கலாம்‌. 
எப்பொழுது பொழுது விடியுமென்று நாம்‌ 
ஆவலாய்க்‌ காத்துக்கொண்டிருப்போம்‌ 
எவ்வளவு சென்றது கய்‌ 
தெரிந்துகொண்டால்‌, எவ்வளவு, 
சீக்கிரத்தில்‌ பொழுது விடியும்‌ என்பதை 
நம்மால்‌ புரிந்துகொள்ள முடியும்‌. 


கதய இன்று இரவு நீர்‌ தரிசித்த 
தரிசனம்‌ என்ன” என்பது பொருளாகும்‌ 
என்றும்‌ சிலர்‌ வியாக்கியானம்‌ 
சொல்லுகிறார்கள்‌. "உம்முடைய 
தீர்க்கதரிசனத்தை ஏற்றுக்கொள்ள நாங்கள்‌ 
ஆயத்தமாயிருக்கிறோம்‌" என்றும்‌ 
வாக்கியத்திற்கு பொருள்‌ சொல்லலாம்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இன்று இரவு என்ன நடைபெறுகிறது" 
இன்றைய முக்கிய செய்தி என்ன”, 

இன்றைய காலநிலை எப்படியிருக்கிறது'' 
என்றெல்லாம்‌ ஜாமக்காரனிடம்‌ கேள்வி 
கேட்கப்படுகிறது. ஜாமக்காரன்‌ 
தூங்குகிறவனாகவும்‌ இருக்கக்கூடாது. 
செவிடனாகவும்‌ இருக்கக்கூடாது. 
ஜாமக்காரனைக்‌ கூப்பிட்டுக்‌ கேட்கிறவன்‌ 
சேயீரிலிருந்து கூப்பிடுகிறான்‌. 

தன்னைக்‌ கூப்பிட்டு கேட்கிற 
மனுஷனுக்கு ஜாமக்காரன்‌ பதில்‌ 
சொல்லுகிறான்‌. “விடியற்காலம்‌ வருகிறது" 
என்பது ஜாமக்காரன்‌ சொல்லுகிற பதிலாகும்‌. 
முதலாவதாக. காலைப்பொழுதின்‌: 
வெளிச்சமும்‌, சமாதானமும்‌, நல்ல 
வாய்ப்புக்களும்‌ கிடைக்கிறது. இவற்றினால்‌ 
உண்டாகும்‌ ஆறுதலையும்‌ 
சந்தோஷத்தையும்‌, சமாதானத்தையும்‌ 
ஜனங்கள்‌ அனுபவிக்கலாம்‌. 


இதன்‌ பிறகு, “இராக்கா 
வாட என்க ல்க 


சொல்லுகிறான்‌. இராக்காலத்தில்‌ 
வேதனைகளும்‌, பாடுகளும்‌, 
வருத்தங்களும்‌, துன்பங்களும்‌ வரும்‌. 
வரப்போகிற இரவு வேளையை சந்திப்பதற்கு, 
ளிச்சத்திலேயே நாம்‌ 
இராக்காலம்‌ 
மனவி காலம்‌. 
வேதனைகளை அனுபவிக்க 
நம்மை ஆயத்தப்படுத்தும்‌ காலம்‌ 
ஜாமக்காரன்‌ கர்த்தருடைய 
வார்த்தையை அறிவித்துவிட்டு, 


கேட்டு கீழ்ப்படியுங்கள்‌" என்பது பொருளாகும்‌. 
இதற்கு “மனந்திரும்புங்கள்‌" என்றும்‌. 
பொருள்‌ சொல்லலாம்‌. 


அரபியாவின்‌ பாரம்‌ 
ஏசா 21:18-17 


ஏசா 21:18. அரயியாவின்‌ பாரம்‌. 
திதானியராகிய பயணக்கூட்டங்களே, 
நீங்கள்‌ அரமியாவின்‌ காடுகளில்‌ 
'இராத்தங்குவீர்கள்‌.. 





ழ்‌ நள 
யாய 


ஏசா 21:14. தேமாதேசத்தின்‌ குடிகனே, 
தீங்கன்‌ தாகமாயிருக்கிறவர்களுக்குத்‌ 
தண்ணீர்‌ கொண்டுபோய்‌, தப்பி. 
ஓடுகிறவர்களுக்கு அப்பங்கொடுக்க. 
எதிர்கொண்டு போங்கள்‌. 


ஏசா 2:15. 
பட்டயங்களுக்கும்‌, உருவின 
கட்கத்துக்கும்‌, நாணேற்றின 
வில்லுக்கும்‌, யுத்தத்தின்‌ கொடுமைக்கும்‌ 
தப்பி ஓடுகிறார்கள்‌. 


அவர்கள்‌, 


ஏகா 21:18. ஆண்டவர்‌ எண்னை நோக்கி: 
ஒரு கூலிக்காரனுடைய 
வருஷங்களுக்கொத்த ஒரே 
வருஷத்திலே கேதாருடைய 
மகிமையெல்லாம்‌ அற்றுப்போம்‌. 


ஏசா 2117. கேதார்‌ புத்திரராகிய 
பராக்கிரம வில்வீரரின்‌ தொகையில்‌ 
மீதியானவர்கள்‌. 
கொஞ்சுப்பேராயிருப்பார்கன்‌ என்றார்‌ 
இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
இதை உரைத்தார்‌. 


அரபியா தேசம்‌ மிகப்பெரிய தேசம்‌. 
இது கானான்‌ தேசத்திற்கு கிழக்குப்‌ 
பக்கத்திலும்‌, தெற்கு பக்கத்திலும்‌ 

அமைந்துள்ளது. திநானியர்‌ என்பவர்கள்‌ 
தேதானின்‌ வம்சத்தைச்‌ சேர்ந்தவர்கள்‌. 
தேதான்‌ ஆபிரகாமுக்கும்‌ கேந்தூருக்கம்‌ 
பிறந்த குமாரன்‌. தேமா தேசத்‌ 

குடிகளும்‌, கேதார்‌ புத்திரரும்‌ இல்மவேலின்‌ 
சந்ததியைச்‌ சேர்ந்தவர்கள்‌ (ஆதி 25:31315). 


அரபியர்கள்‌ 
வாசம்பண்ணுவார்கள்‌. 
உழைக்கக்கூடியவர்கள்‌. 
முரட்டுகுணமுள்ளவர்கள்‌. 
தேசத்திற்குக்‌ கிழக்கே 
கிழக்கத்திய நாடுகள்‌ 
புத்தருக்கு. த்த கதம்‌ 
அரபியா தேசத்தார்‌ க்‌ 
யூதர்களுக்கும்‌ 
அரணாகயிருக்கிறார்கள்‌. 
பாதுகாப்புக்கு யூதர்கள்‌. 
நம்புகிறார்கள்‌. ஏசாயா 
யூதர்களை எச்சரிக்கிறார்‌. 
பாரத்தை தீர்க்கதரிசனமாய்ச்‌ சொல்லுகிறார்‌. 
யூதர்கள்‌ தங்களுடைய பாதுகாப்புக்கு 
கர்த்தரை மாத்திரமே நம்பவேண்டும்‌. 
அரபியரை நம்பக்கூடாது. 


கூடாரங்களில்‌ 
கடினமாக 


கானான்‌ 
அக்க 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அரபு தேசத்தின்மீது அவர்களுடைய 
சத்துருக்கள்‌ யுத்தம்பண்ண வருவார்கள்‌ 
அவர்கள்‌ பட்டயங்களோடும்‌, உருவின 
கட்கத்தோடும்‌, நாணேற்றின வில்லோடும்‌. 


வருவார்கள்‌. அவர்கள்‌ மிகவும்‌ கொடியர்கள்‌. 
ஒரு வேளை 


அசீரியாவின்‌ ராஜா, மற்ற 


னங்கள்‌ 

ப்பதற்கு 
பெலமில்லாமலிருக்கிறார்கள்‌. தங்களுக்கு 
விரோதமாய்‌. எதிரி தேசத்தார்‌ 
பட்டயங்களோடும்‌, நாணேற்றின வில்லோடும்‌ 
முன்னேறி வரும்போதும்‌, அரபி தேசத்தார்‌ 
அவர்களோடு எதிர்த்து யுத்தம்‌ 
பண்ணவில்லை. யுத்தம்‌ பண்ணாமல்‌ 
யுத்தத்தின்‌ கொடுமைக்கு தப்பி 
ஓடுகிறார்கள்‌. அரபு தேசத்தின்‌ 
கிராமப்பகுதிகளிலிருக்கிறவர்களும்‌ 
காடுகளிலே இராத்தங்குகிறார்கள்‌. ஏசாயா 
இவர்களை திதானியராகிய 
பயணக்கூட்டங்கள்‌ என்று சொல்லுகிறார்‌. 


தங்களுக்கு விரோதமாய்‌ 

பண்ண நி எதிரி சோரி ்த 

அரபியர்கள்‌ தப்பித்து ஓடுகிறார்கள்‌. 

அவர்களால்‌. ஒடமுடியவில்லை. 

களைப்படைந்திருக்கிறார்கள்‌. அவர்களுக்கு 

தாகமுண்டாயிருக்கிறது. 

குடிப்பதற்கு தண்ணீர்‌ 

றது. ஏசாயா தீர்க்கதரிசி 

தேமா தேசத்தின்‌ குடிகளுக்கு கட்டளை 
கொடுக்கிறார்‌. 


தேமா தேசமானது திதானியருடைய 

தேசத்திற்கு அருகாமையிலுள்ளது. தேமா 

ர்‌ தப்பி ஓடுகிற அரபியர்மீது 

காண்பிக்கவேண்டும்‌. 

உதவி செய்யவேண்டும்‌. 

குடிகளே. நீங்கள்‌ 

தாகமாயிருக்கிறவர்களுக்குத்‌ தண்ணீர்‌ 

கொண்டுபோய்‌, தப்பி ஒடுகிறவர்களுக்கு 

அப்பங்கொடுக்க எதிர்கொண்டு போங்கள்‌" 
என்று ஏசாயா சொல்லுகிறார்‌. 





ழ்‌ ளா 
யாய 


அரபியர்கள்‌ யுத்தத்தின்‌ கொடுமைக்குத்‌ 
தப்பி ஓடுகிறார்கள்‌. அவர்கள்‌ 
பட்டயங்களுக்கும்‌, நாணேற்றின வில்லுக்கும்‌ 
தப்பித்து ஓடுகிறார்கள்‌. துயரப்படுகிற 
அரபியர்மீது தேமா தேசத்தின்‌ குடிகள்‌ 
இரக்கம்‌ காண்பிக்கவேண்டும்‌. 
அவர்களைப்போலவே, விசுவாசிகளாகிய 
நாமும்‌  துன்பப்படுகிறவர்களுக்கு உதவி 
புரியவேண்டும்‌. அவர்களுடைய துக்கங்களை 
நீக்குவதற்கு, மனப்பூர்வமாயும்‌, 
சந்தோஷமாயும்‌ உதவிசெய்யவேண்டும்‌. 


யுத்தத்திலே தோற்‌; 
த்தின்‌ கொடுமைக்கும்‌ 
தப்பி ஓடுகிறார்கள்‌. பொதுவாக 
'தோற்றுப்போனவர்களுக்கு யாரும்‌ உதவி 
செய்யமாட்டார்கள்‌. ஜெயிக்கிறவர்களோடு 
ஒட்டிக்கொள்வார்கள்‌. ஆனால்‌ தேமா 
நேசத்தின்‌ குடிகளோ, தோற்று ஒடிப்போகிற 
அரபியருக்கு உதவிபுரிகிறார்கள்‌. 


மகிமையற்றுப்போகும்‌. 
"த்திரிடத்தில ஆடுமாடுகள்‌ 


அரபியர்கள்‌ 
ஓடுகிறார்கள்‌. யுத்‌ 


கேதா 
கேதார்‌ 
பெருகியிருக்கிறது. இவையெல்லாவற்றையும்‌ 


சத்துருக்கள்‌ வந்து ஒட்டிக்கொண்டு 
போய்விடுவார்கள்‌. கேதாரின்‌ வில்‌ 
வீரர்களால்‌ அவர்களுடைய எதிரிகளைத்‌ 
தூத்த முடியாது. எதிரிகளை கீழே விழ: 
வைப்பதற்குப்‌ பதிலாக கேதாரின்‌ புத்திரர்கள்‌ 
விழுந்து கிடப்பார்கள்‌. 

மரித்தவர்கள்போக 

கொஞ்சம்‌ 
மீதியாயிருப்பார்கள்‌. 
வில்வீரரின்‌ எண்ணிக்கை குறைந்துபோகும்‌. 
கேதார்‌ புத்திரராகிய பராக்கிரம வில்வீரரின்‌ 
தொகையில்‌ மீதியானவர்கள்‌ 
பேராயிருப்பார்கள்‌. எதிரி 

பட்டயத்திற்கு இவர்களே 
இரையாவார்கள்‌. 


பேர்‌ 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கூலிக்காரனுடைய 
ஒரே வருஷத்தில்‌ 
மகிமையெல்லாம்‌ 
அற்றுப்போகும்‌. கேதாரின்மீது தேவனுடைய 
நியாயத்தீர்ப்பு வரும்‌. இந்த நியாயத்தீர்ப்பு 
ஒரே வருஷத்தில்‌ நிறைவேற்றப்படும்‌. 
கேதாருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற 
நியாயத்தீர்ப்பு அரபியருக்கு 
எச்சரிப்பாயிருக்கிறது. நினிவேமின்‌ மனுஷர்‌ 
மனந்திரும்பியதுபோல, அரபியரும்‌ 
மனந்திரும்பவேண்டும்‌. கர்த்தருடைய 
சமுகத்தில்‌ மனம்‌ வருந்தி, மனந்திரும்பி 
வந்தால்‌, அவர்‌ அரபியரையும்‌ அன்போடு 
ஏற்றுக்கொள்வார்‌. தம்மிடத்தில்‌ வருகிற 
யாரையும்‌ கர்த்தர்‌ புறம்பே தள்ளமாட்டார்‌. 
கர்த்தர்‌ நீதியும்‌ கிருபையுமுள்ளவர்‌. 
கடல்‌ வனாந்தரத்தின்‌ பாரம்‌, தூமாவின்‌ 
பாரம்‌, அரபியாவின்‌ பாரம்‌, கேதாருடைய 
மகிமை அற்றுப்போவது 
கர்த்தருடைய 
பிரகாரமாய்‌ நடைபெறுகிறது. 
இஸ்ரே 


ஆண்டவரே ஏசாயாவை நோக்கி 
வாக்கியத்தைச்‌ சொன்னார்‌. 


த 





f= FTE 
TT 


ஏசாயா தீர்க்கதரிசி 
தரிசனப்பள்ளத்தாக்கின்‌ பாரத்தைப்பற்றிச்‌ 
சொல்லுகிறார்‌. இது எருசலேமைக்‌ 
குறிக்கிற வார்த்தை. எருசலேம்‌ தன்னுடைய 
அழிவைப்பற்றி கேள்விப்படுகிறது. எருசலேம்‌ 
நகரத்திற்கும்‌, அதற்கு அருகாமையிலுள்ள 
ஸ்தலங்களுக்கும்‌ அழிவு வரும்‌. சனகெரிப்‌ 
எருசலேமின்மீது யுத்தம்பண்ண வருவான்‌. 
இதனால்‌ எருசலேமிலுள்ள ஜனங்களுக்கு 
மிகுந்த துன்பமும்‌ வேதனையும்‌ உண்டாகும்‌ 
(ஏசா 221-7) 


எருசலேம்‌ நகரத்தார்‌ கர்த்தருக்கு 
விரோதமாய்ப்‌ பாவம்‌ செய்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
தங்களுடைய பாதுகாப்புக்கு கர்த்தரை 
நம்பாமல்‌ மனுஷரை நம்புகிறார்கள்‌ 
(ஏசா 22:81). கர்த்தருடைய பலத்த 
குரத்தின்கீழ்‌ அவர்கள்‌ தங்களைத்‌ 
தாழ்த்தவில்லை (ஏசா 22:12-14). 


செப்னா 
ராஜாவுக்கு 
விசாரிப்புக்காரனாயும்‌ 
பொக்கிஷக்காரனாயுமிருக்கிறான்‌. இவன்‌ ஒரு 
துன்மார்க்கன்‌. கர்த்தர்‌ செப்னாவை. 
துரத்திவிடுவார்‌ (ஏசா 22115-1925). கர்த்தர்‌ 
எலியாக்கீம்‌ என்னும்‌ ஊழியக்காரனை 
தம்மோடு சேர்த்துக்கொள்வார்‌. அவன்‌ 
எருசலேமின்‌ குடிகளுக்கும்‌ யூதாவின்‌ 
வம்சத்திற்கும்‌. நன்மை செய்வான்‌ 
(ஏசா 22:20-24). 


எசேக்கியா 
அரண்மனை 


என்பவன்‌ 


தரிசனப்‌ பள்ளத்தாக்கின்‌ பாரம்‌ 
ஏசா 221,2 


ஏசா 221. தரிசனப்‌ பன்னத்தாக்கின்‌ 
பாரம்‌. உன்னில்‌ உன்னவர்கள்‌ 
எல்லாரும்‌ வீடுகளின்மேல்‌ ஏறுவதற்கு. 
உனக்கு இப்பொழுது வந்தது என்ன? 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


ஏசா 22.2. சந்தடிகளால்‌ நிறைந்து 
ஆரவாரம்பண்ணி,  களிகூர்ந்திருந்த 
நகரமே, உன்னிடத்தில்‌ 
பட்டயத்தால்‌ 

யுத்தத்தில்‌ 


'கொலையுண்டவர்கள்‌. 
கொலையுண்ட தில்லை, 
செத்ததும்‌ இல்லை. 


ஏசாயா சொல்லுகிற இந்த 

தீர்க்கநரிசனத்திற்கு தரிசனப்பள்ளத்தாக்கின்‌ 

பாரம்‌ என்னும்‌ se 
கொடுக்கப்பட்டிருக்கிறது. 

யூதாவைப்பற்றியும்‌, ரகப்‌ 

சொல்லப்பட்டிருக்கிற _தீர்க்கதரிரனமாகும்‌. 

ஒரு பள்ளத்தாக்கு என்று 

எருசலேம்‌ நகரத்தைச்‌ 

மலைகள்‌ உள்ளன. யூதா 

ஏராளமான பள்ளத்தாக்குகள்‌ 


எருசலேமும்‌ 

என்று 

கர்த்தர்‌ 

அறியப்பட்டிருக்கிறார்‌. தீர்க்கதரிசிகள்‌ 
தரிசனங்கள்‌ மூலமாய்‌ கர்த்தருடைய 
சித்தத்தையும்‌, விருப்பத்தையும்‌, 
கட்டளைகளையும்‌ வெளிப்படுத்துகிறார்கள்‌. 


பாபிலோன்‌ தேசமோ ஸ்ரவேலின்‌ 
காணியாட்சிக்குப்‌ ஸம்‌ கக்கு 
அவர்கள்‌ கர்த்தருடைய ஜனமாயிராமல்‌ 
அவருக்கு அந்நியராயிருக்கிறார்கள்‌. 
பாமிலோன்‌ தேசம்‌ ஐசுவரியமுள்ள தேசம்‌. 
அது ஆள்பலமும்‌ படைபலமுமுள்ள தேசம்‌. 
பாபிலோனைப்பற்றிச்‌ 

அது கடல்‌ 
அழைக்கப்படுகிறது. 
கர்த்தருடைய வார்த்தையை 
அது 


வனாந்தரம்‌" 
எருசலேமோ. 
நம்புவதினால்‌, 
தரிசனப்பள்ளத்தாக்காயிருக்கிறது. 

ஏசாயா தீர்க்கதரிசி 
தரிசனப்பள்ளத்தாக்கின்‌  பாரத்தைப்பற்றிச்‌ 
சொல்லுகிறார்‌. எருசலேமையும்‌ யூதாவையும்‌ 
அழிக்கவேண்டுமென்பது கர்த்தருடைய 
சித்தமல்ல. எருசலேமை அழிப்பதற்காக 
ஏசாயா தீர்க்கதரிசனம்‌ சொல்லவில்லை. 
எருசலேமை பயமுறுத்துகிறார்‌. 





f= FTE 
யாய 


நேபுகாத்நேச்சாரின்‌ காலத்தில்‌ 
எருசலேம்‌ நகரம்‌ அழிந்தது. அவர்‌ 
யூதஜனங்களை சிறைப்பிடித்துக்‌ 
கொண்டுபோனார்‌. ஏசாயா அந்த 
சம்பவத்தை இங்கு தீர்க்கதரிசனமாய்ச்‌ 
சொல்லவில்லை. 

சனகெரிப்‌ ராஜா 

யூதாவின்மேலும்‌ 

வந்ததைப்பற்றியே 

நீர்க்கதரிசனமாய்ச்‌ 

(ஏசா 10,36 ஆகிய அதிகாரங்கள்‌). 


வந்துகொண்டிருக்கிறார்கள்‌. 
ஏராளமான தொழில்களும்‌, வியாபாரங்களும்‌ 
நடைபெறுகிறது. இங்கு ஜனநெருக்கம்‌ 
அதிகமாயிருக்கும்‌. மனுஷருடைய சந்தடியும்‌ 
மிகுதியாயிருக்கும்‌. எருசலேமின்‌ ஜனங்கள்‌ 
எப்போதும்‌ சந்தோஷமாய்‌, ஆடிபாடி 
களிகூருவார்கள்‌. ஆனால்‌ இப்போது 
எருசலேமில்‌ அமைதி நிலவுகிறது. 
சந்தடியுமில்லை. ஆரவாரமுமில்லை. 
ஜனங்கள்‌ களிகூரவுமில்லை. 


"உணக்கு இப்பொழுது வந்தது என்ன” 


என்று ஏசாயா எருசலேம்‌ நகரத்தைப்‌ 
பார்த்து கேட்கிறார்‌. வீட்டிற்குள்ளே 
இருந்தவர்கள்‌ எல்லோரும்‌ இப்போது தங்கள்‌ 
பாதுகாப்புக்காக வீடுகளின்மேல்‌. 
ஏறியிருக்கிறார்கள்‌. கடைகளெல்லாம்‌. 
அடைக்கப்பட்டிருக்கிறது. வியாபாரங்கள்‌ 
முடங்கிப்போயிருக்கிறது. சந்தடிகள்‌ ஓய்ந்து 
அதுக்கு. ஆரவாரயில்லாமல்‌ 
மெளனமாயிருக்கிறார்கள்‌. 
க்‌ களிகூர்ந்திருக்கிற எருசலேம்‌ 
நகரம்‌ இப்போது கவலையோடிருக்கிறது. 


எருசலேமுக்கு ப்பட்ட சம்பவம்‌ 
ஏன்‌ நடைபெறுகிறது என்று ஏசாயா கேள்வி 
கேட்கிறார்‌. எருசலேமில்‌ 
கொலையுண்டவர்கள்‌ பட்டயத்தால்‌ 
கொல்லப்படவில்லை. அவர்களில்‌ ஒருவரும்‌ 
யுத்தத்தில்‌ செத்ததுமில்லை. 

லேபில்‌. 


சனகெரிப்‌ ராஜா 
தங்கள்‌ நகரத்திற்கு விரோதமாய்‌ 
முற்றிக்கையிட்டிருப்பதைக்‌ கேள்விப்பட்டு, 
யூதாவின்‌ புத்திரர்‌ ... கலக்கத்தோடும்‌. 
நடுக்கத்தோடும்‌ இருக்கிறார்கள்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எருசலேம்‌ நகரத்திலுள்ளவர்களின்‌. 
இருதயமெல்லாம்‌ கலங்குகிறது. அவர்களில்‌ 
ஒருவரும்‌ பட்டயத்தாலோ அல்லது, 
யத்தத்தாலோ சாகவில்லை. ஆனாலும்‌ 
அவர்களெல்லோரும்‌ பட்டயத்தால்‌ 
செத்துப்போனதுபோல பயப்படுகிறார்கள்‌. 
சனகெரிப்‌ ராஜா எருசலேமுக்கு 
வெளியில்தான்‌ முற்றிக்கைப்போட்டிருக்கிறான்‌. 
நகரத்திற்குள்ளே இருக்கிற ஜனங்களோ 
பயத்தினால்‌ நடுங்குகிறார்கள்‌. _ சனகெரிப்‌ 
நகரத்திற்குள்ளே வந்து தங்கள்மீது பாய்ந்து. 
தங்களைக்‌ கொன்றுபோடுவதுபோல 
பயப்படுகிறார்கள்‌. தங்கள்‌ பாதுகாப்புக்காக, 
தங்கள்‌ வீடுகளின்மேல்‌ ஏறி 
ஒளிந்துகொள்கிறார்கள்‌. 


எருசலேமின்‌ அதிபதிகள்‌ 
ஏசா 22:3 


ஏசா 22:8. உன்‌ அதிபதிகள்‌ எல்லாரும்‌ 
ஏகமாய்‌ ஓடி. அலைந்தும்‌, வில்வீரரால்‌ 
கட்டப்படுகிறார்கள்‌; உன்னில்‌. 
அகப்பட்ட யாவரும்‌ தூரத்துக்கு 
ஓடியும்‌ ஏகமாய்க்‌ கட்டப்படுகிறார்கள்‌. 
யூதாவின்‌ ஜனங்களும்‌ 
பயப்படுகிறார்கள்‌. அதன்‌ அதிபதிகளும்‌ 
பயப்படுகிறார்கள்‌. சனகெரிப்‌ எருசலேமை 
முற்றிக்கைப்போட்டிருக்கிறான்‌. என்னும்‌ 
செய்தியைக்‌ கேள்விப்பட்டவுடன்‌, யூதாவின்‌ 
அதிபதிகளெல்லோரும்‌ ஏகமாய்‌ 
ஓடிப்போகிறார்கள்‌. எருசலேமிலிருந்து, 
தூரதேசங்களுக்கெல்லாம்‌ ஓடுகிறார்கள்‌. 
எருசலேம்‌ நகரத்தை அப்படியே விட்டு 
விட்டுப்போய்‌ விடுகிறார்கள்‌. 
அசீரியரின்‌ சேனை 
எதிராக வந்திருக்கும்போது, 
அ ள்‌ அவர்களை 
யுத்தம்பண்ண வேண்டும்‌. ஆனால்‌ 
அதிபதிகளோ தங்களுடைய நகரத்தை 
அப்படியே விட்டுவிட்டு தப்பி ஓடுகிறார்கள்‌. 
அசீரியர்கள்‌ எருசலேம்‌ நகரத்திற்குள்‌ 
பிரவேசித்து, தங்களை எதிர்ப்பதற்கு 
ஒருவருமில்லாமல்‌, எல்லா உடமைகளையும்‌ 
கொள்ளையிடுவார்கள்‌. 


தங்களுக்கு 
யூதாவின்‌ 


எதிர்த்து 





i FTE 
TT 


நம்முடைய. உள்ளான 
முக்கியத்துவம்‌ கொடுக்கிறது. 
ஆராதிக்கிறவர்கள்‌ அவரை ஆவியினாலும்‌ 
உண்மையினாலும்‌ ஆராதிக்கவேண்டும்‌. 
நம்முடைய உள்ளான ஆராதனையில்‌ நமக்கு 
கர்த்தருக்குள்‌ சந்தோஷம்‌ இருக்கும்‌. 
கர்த்தரை ஆராதிக்கவேண்டும்‌ என்னும்‌ 
ஆர்வம்‌ நமக்குள்‌ நிரம்பியிருக்கும்‌. கர்த்தரை 
ஆராதிக்கும்போது நம்முடைய இருதயத்தில்‌ 
சந்தோஷம்‌ நிரம்பியிருக்கும்‌. நாம்‌ கர்த்தரை 
நம்பிக்கையோடும்‌. விசுவாசத்தோடும்‌ 
ஆராதிப்போம்‌. நம்முடைய உள்ளான 
ஆராதனையில்‌, நம்முடைய இருதயத்தின்‌ 
ஆழத்திலிருந்து, கர்த்தரைத்‌ துதிக்கும்‌ 
துதிகளும்‌, ஸ்தோத்திரங்களும்‌ புறப்பட்டு 
வரும்‌. 


கர்த்தருடைய இரண்டாவது. கட்டளை 
வளிப்படையா 


நம்முடைய 
ஆராதனையோடு 

நாம்‌ கர்த்தரை 
கர்த்தரைத்‌ துதிக்கும்‌ 
ஜெபவார்த்தைகளும்‌, விண்ணப்பங்களின்‌ 
வார்த்தைகளும்‌ நம்முடைய வாயிலிருந்து 
புறப்பட்டு வரும்‌. கர்த்தரை ஆராதிக்கும்போது. 
கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம்‌ கவனமாய்ச்‌ 
செவிகொடுப்போம்‌. 


அகன்‌ 
ஆராதிக்கும்போது, 
வார்த்தைகளும்‌, 


கர்த்தரை உண்மையாய்‌ 
நேசிக்கிறவர்கள்‌ அவருடைய 
கற்பனைகளை எப்போதும்‌ காத்து 
நடப்பார்கள்‌. அதிலும்‌ விசேஷமாக கர்த்தரை 
ஆராதிக்கும்‌ விஷயத்திலே, அவர்கள்‌ 
கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிவார்கள்‌. 
ரை. நேசித்து, அவருடைய 
கற்பனைகளைக்‌ கைக்கொள்கிறவர்கள்‌, 
கர்த்தருடைய கிருபைகளைப்‌ 
பெற்றுக்கொள்வார்கள்‌. கர்த்தருடைய 
கற்பனைகளைக்‌ கைக்கொள்ள அவருடைய 
கிருபைகள்‌ நமக்கு உதவி செய்யும்‌. 


 ஏற்பாட்டுக்காலத்து. 
ச ப்திள்கினே்‌ 


சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாமல்‌, நம்மால்‌ 
கர்த்தரை உண்மையாய்‌ ஆராதிக்க முடியாது. 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தம்மை பகைக்கிறவர்களுடைய 
அக்கிரமத்தை கர்த்தர்‌ விசாரிக்கிறார்‌. 
தம்மிடத்தில்‌ அன்புகூர்ந்து, தம்முடைய 
கற்பனைகளை கைக்கொள்கிறவர்களுக்கோ 
கர்த்தர்‌ ஆயிரம்‌ தலைமுறை மட்டும்‌ 
இரக்கம்‌ செய்கிறார்‌. கர்த்தரை 
உண்மையாய்‌ ஆராதிப்பதற்கு, கர்த்தருடைய 
இரக்கம்‌ நமக்கு தேவையாயிருக்கிறது. 
கர்த்தருடைய இரக்கத்தைப்‌ 
பெற்றுக்கொள்வதற்கு, கர்த்தரிடத்தில்‌ 
அன்புகூர்ந்து, அவருடைய கற்பனைகளைக்‌ 
கைக்கொள்வது அவசியமாயிருக்கிறது. 


மூன்றாவது கட்டளை நாம்‌ 
கர்த்தரை எவ்வாறு ஆராதிக்கவேண்டும்‌ 
என்பது பற்றி மூன்றாவது கட்டளை 
விளக்குகிறது. “உன்‌ தேவனாகிய 
கர்த்தருடைய நாமத்தை வீணிலே 
வழங்காதிருப்பாயாக" (யாத்‌ 20:7) என்பது 
மூன்றாவது கட்டளையாகும்‌. கர்த்தருடைய 
நாமம்‌ பரிசுத்தமானது. அந்த நாமத்தை 
வீணிலே வழங்கும்போது, நாம்‌ கர்த்தருடைய 
நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்கிறோம்‌. 
பொய்யாணையிடுதல்‌, தேவதூஷணம்‌. 
ல்‌ “நாமத்தைத்‌ 
பயன்படுத்துதல்‌ 
இந்தக்‌ கற்பனை 
குறிப்பிடுகிறது. தேவனுடைய நாமத்தைப்‌ 
பில்லிசூனியம்‌, குறிசொல்லுதல்‌ 
ஆகியவற்றிற்குப்‌ பயன்படுத்தக்கூடாது 
ஜெபம்‌, துதி, தீர்க்கதரிசனம்‌ உரைத்தல்‌, 
உபதேசம்‌ பண்ணுதல்‌, ஆராதனை செய்தல்‌ 
ஆகிய பக்திவிருத்தியான காரியத்திற்கு 
மட்‌( தேவனுடைய நாமத்தைப்‌ 
பயன்படுத்தவேண்டும்‌. (மல்‌ 346). 


“கர்த்தர்‌ தம்முடைய நாமத்தை வீணிலே 
வழங்குகிறவனைத்‌ தண்டியாமல்‌ விடார்‌” 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. இதற்கு 
என்ன தண்டனை கொடுக்கப்படும்‌ என்று 
இந்த வசனத்தில்‌ கூறப்படாவிட்டாலும்‌, 
லேவி 24:10-6,23; எண்‌ 15:30-31 ஆகிய 
வசனங்களில்‌ அதற்கு மரணதண்டனை 
கொடுக்கப்படும்‌ என்று கூறப்பட்டிருக்கிறது. 





i= FTE 
TT 


“எசேக்கியா 
பதினாலாம்‌ 


ராஜா அரசாண்ட 
வருஷத்திலே அசீரியா 
ராஜாவாகிய சனகெரிப்‌ யூதாவிலிருக்கிற 
அரணான சகல பட்டணங்களுக்கும்‌ 
விரோதமாய்‌ வந்து, அவைகளைப்‌ 
பிடித்துக்கொண்டான்‌” (ஏசா36:1). எருசலேம்‌ 
அரணிப்பான பட்டணம்‌. ம 
அசீரியருக்கு முன்பாக 
பாதுகாப்பில்லாமல்‌ திறந்து கிடக்கிறது. 


யூதாவின்‌ அதிபதிகள்‌ வில்வீரரால்‌. 
குட்டப்படுகிறார்கள்‌. இந்த வாக்கியத்திற்கு 
எருசலேமின்‌ அதிபதிகள்‌ வில்லை வளைத்து. 
கட்ட முடியாதபடிக்கு வலுவிழந்து, 
கிடக்கிறார்கள்‌ என்பது பொருளாகும்‌. 
யூதாவின்‌ அதிபதிகள்‌ தப்பி ஓடுகிறார்கள்‌ 
பயந்து நடுங்குகிறார்கள்‌. தங்களுடைய. 
வில்லை நாணேற்றி கட்டுவதற்குக்கூட 
அவர்களிடத்தில்‌ பெலமில்லை. அசீரியாவின்‌ 
சேனைகள்‌ தப்பி ஓடுகிற யூதாவின்‌ 
அதிபதிகளை பின்தொடர்ந்து பிடிக்கிறார்கள்‌. 
அதிபதிகள்‌ தூரதேசத்திற்கு ஒடிப்போனாலும்‌, 
அசிரியர்கள்‌ அங்கும்‌ வந்து அவர்களைப்‌ 
பிடித்து கட்டுகிறார்கள்‌. 


மனங்கசந்து அழுவேன்‌ 
ஏசா 22:4,5 


ஏசா 224. 
நோக்கிப்‌ 
ஜனமாகிய 
பாழாய்ப்போன தினிமித்தம்‌ 
மனங்கசந்து வன்‌; எனக்கு. 
ஆறுதல்‌ சொல்லி வராதேயுங்கள்‌ 
என்கிறேன்‌. 


ஆகையால்‌, என்னை 
பாராதேயுங்கள்‌; என்‌ 


குமாரத்தி 


ஏசா 22:5. சேனைகளின்‌ கர்த்தராகிய 


நானாயிருக்கிறது; இது அலங்கத்தைத்‌ 
தகர்த்து, பர்வதத்துக்கு. நேரே 
ஆர்ப்பரிக்கும்‌ நானாயிருக்கிறது. 


எருசலேமுக்கு வரப்போகும்‌ 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


ஆகையினால்‌ “எனக்கு ஆறுதல்‌ சொல்ல 
வராதேயுங்கள்‌” என்று சொல்லுகிறார்‌. 
என்னை நோக்கிப்‌ பாராதேயுங்கள்‌" என்றும்‌ 
ஏசாயா சொல்லுகிறார்‌. 


எரு ஜனம்‌. 
பாழாய்ப்போகிறார்கள்‌. இதனிமித்தமாய்‌ 
ஏசாயா மனங்கசந்து அழுகிறார்‌. அவர்‌ 
எருசலேமின்‌ ஜனங்களைப்பற்றிச்‌ 
சொல்லும்போது, “என்‌ ஜனமாகிய குமாரத்தி" 
என்னும்‌ வாக்கியத்தைப்‌ பயன்படுத்துகிறார்‌. 
எருசலேமின்‌ ஜனங்கள்‌ பாழாய்ப்போனாலும்‌, 
அவர்கள்‌ இன்னும்‌ கர்த்தருடைய ஜனமாகவே 
இருக்கிறார்கள்‌. 


ஏசாயா தனிமையிலே மனங்கசந்து 
அழவேண்டுமென்று விரும்புகிறார்‌. தனக்கு 
ஆறுதல்‌ சொல்ல ஒருவரும்‌ வரக்கூடாது 
ஏசாயா தீர்க்கதரிசி, 
மனமும்‌, இளகிய 

அவருடைய இருதயம்‌ 
உடைந்துபோயிருக்கிறது. 
அவருடைய ஜனமாகிய குமாரத்தி 
பாழாய்ப்போயிருக்கிறாள்‌. அசீரியர்கள்‌ 
எருசலேமின்மீது யுத்தம்பண்ண 
வருகிறார்கள்‌. யூதருக்கு 
சிநேகிதர்களாயிருக்கிறவர்களினால்‌ 
அவர்களுக்கு உதவி செய்ய முடியவில்லை. 
எப்டி உதவி செய்வது என்பதும்‌ 
அவர்களுக்குத்‌ தெரியவில்லை. 

அசீரியரின்‌ சேனை எருசலேமின்மேல்‌ 
முற்றிக்கைப்போட்டிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
பெரிய இயந்திரங்களைப்‌ பயன்படுத்தி 
எருசலேமின்‌ அரணிப்பான 
கோட்டைச்சுவர்களை ர்‌ 
தகர்க்கிறார்கள்‌. அவர்கள்‌ அ 
தகர்க்கும்போது, எருசவேழக்குள்ளே 
இருக்கிற ஜனங்களுக்கு என்ன செய்வது 
என்று தெரியவில்லை. 


என்றும்‌ சொல்லுகிறார்‌. 
மென்மையான 
இருதயமுமுள்ளவர்‌. 
இப்போது. 


அவர்கள்‌ பர்வதத்திற்கு நேரே 
தங்கள்‌ கண்களையும்‌, கைகளையும்‌ 
ஏறெடுத்து புலம்புகிறார்கள்‌. பர்வதங்களே 
எங்கள்‌ மேல்‌ விழுந்து எங்களை 
மூடிக்கொள்ளுங்கள்‌ என்றும்‌, எங்கள்‌ 
சத்துருக்களிடமிருந்து எங்களைப்‌ 
பாதுகாத்து காப்பாற்றுங்கள்‌ என்றும்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ பர்வதத்திற்கு நேரே 
ஆர்ப்பரிக்கிறார்கள்‌. 





f= FTE 
TT 


“பர்வதத்திற்கு நேரே ஆர்ப்பரிக்கும்‌ 
நாள்‌' என்னும்‌ வாக்கியத்திற்கு, இஸ்ரவேல்‌ 
ஜனங்கள்‌ தங்களுடைய வழக்குகளை, 
பர்வதங்களிடம்‌ முறையிடுகிறார்கள்‌ என்றும்‌ 
பொருள்‌ சொல்லலாம்‌. பர்வதங்கள்‌ 
தங்களுக்கும்‌, தங்களுக்கு விரோதமாய்‌. 
வந்திருக்கும்‌ அசீரியருக்கும்‌ இடையேயுள்ள 
வழக்கை விசாரித்து, நீதியான தீர்ப்பு 
சொல்லட்டும்‌ என்று இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
ஆர்ப்பரிக்கிறார்கள்‌. 


கர்த்தர்‌ சொல்லுகிறதைக்‌ கேளுங்கள்‌; 
நீ எழுந்து, பர்வதங்களுக்குமுன்‌ உன்‌ 
வழக்கைச்‌ சொல்‌: மலைகள்‌ உன்‌ சத்தத்தைக்‌ 
கேட்கக்கடவது. பர்வதங்களே, பூமியின்‌ 
உறுதியான அஸ்திபாரங்களே, கர்த்தருடைய 
வழக்கைக்‌ கேளுங்கள்‌; கர்த்தருக்கு அவர்‌ 
ஜனத்தோடே வழக்கு இருக்கிறது: 
இஸ்ரவேலோடே அவர்‌ வக்காடுவார்‌" 
(மீகா 61,2). 


அசீரியர்கள்‌ 
விரோதமாய்‌ 
வந்திருக்கிறார்கள்‌. இதனால்‌ 
நகரத்திற்குள்‌ அமளியும்‌, 
கலக்கமும்‌ மிகுதியாயிருக்கிறது. 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
வருத்தமும்‌ மிகுந்த நகக்‌ 
அசீரியர்கள்‌ 

தகர்க்கும்‌ நாளாயிருக்கிறது. 
நகரத்தாருக்கு பர்வதத்திற்கு 
ஆர்ப்பரிக்கும்‌ நாளாயிருக்கிறது. 


ஏலாமியன்‌ 
ஏசா 22:6,7 


ஏசா 22:6. 
அம்பறாத்தூணியை 
இரதங்கனோடும்‌ 
குதிரைவீரரோடும்‌ 
கேடகத்தை வெளிப்படுத்தும்‌. 


ஏசா 2௮7. மகா வடிவான உண்‌ 
பள்ளத்தாக்குகள்‌. 'இரதங்கனால்‌ 
திரப்பப்படும்‌; குதிரைவீரர்‌ வாசல்கன்‌ 
மட்டும்‌ வந்து அணிவகுத்து திற்பார்கன்‌.. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


சத்துருக்கள்‌ அ 
வல்லமையுள்ளவர்களாயிருக்கிறார்கள்‌. தங்கள்‌ 
சேனைகளெல்லோரையும்‌ கூட்டிச்சேர்த்து. 
எருசலேமுக்கு விரோதமாய்‌ முற்றிக்கை 
போட்டிருக்கிறார்கள்‌. ஏலாமியன்‌: 
அம்பாறத்தூணியை எடுத்து நகரத்திற்கு 
விரோதமாக வருகிறான்‌. ஏலாம்‌ என்பது 
பெர்சியரைக்‌ கு வார்த்தை, 
ஏலாமியர்கள்‌ இரதங்களோடும்‌, 
காலாட்களோடும்‌, குதிரை வீரரோடும்‌ 


வருகிறார்கள்‌. 


கீர்‌ கேடகத்தோடு வருகிறான்‌. கீர்‌ 
என்பது மேதியரைக்‌ குறிக்கிற வார்த்தை, 
மேதியர்கள்‌ யுத்தம்‌ பண்ண 
ஆயத்தமாயிருக்கிறார்கள்‌. எருசலேமை 
முற்றிக்கைப்போட்டு அதைப்‌ பிடிப்பதற்கு. 
கேடகத்தோடு வந்திருக்கிறார்கள்‌. 


எருசலேமின்‌ பள்ளத்தாக்கு 
வடிவமான  அமைப்போடிருக்கும்‌. அங்கு 
புல்வெளிகள்‌ நிரம்பியிருக்கும்‌. திரளான 
மந்தைகள்‌ புல்வெளிகளில்‌ மேய்ந்து 
கொண்டிருக்கும்‌. அதைப்‌ பார்ப்பதற்கு 
பசுமையாயும்‌ அழகாயும்‌ இருக்கும்‌. ஆனால்‌ 
இப்போதோ, எருசலேமின்‌ 
பள்ளத்தாக்குகளில்‌ ஆட்டுமந்தைகளும்‌, 
மாட்டுமந்தைகளும்‌ இல்லை. அதற்குப்‌ 
பதிலாக அங்கே பெர்சியரின்‌ இரதங்கள்‌ 
நிரம்பியிருக்கிறது. மேதியரின்‌ குதிரை 
வீரர்கள்‌ பள்ளத்தாக்குகளில்‌ 
நிரம்பியிருக்கிறார்கள்‌. 


குதிரைவீரர்கள்‌ பள்ளத்தாக்குகளைக்‌. 
கடந்து, எருசலேமின்‌ நகரத்திற்குள்‌ வந்து, 
அங்கே வீதிகளிலுள்ள வாசல்கள்மட்டும்‌. 
வந்து. அணியணியாய்‌, அணிவகுத்து 
நிற்கிறார்கள்‌. அழகாகவும்‌, பசுமையாகவும்‌, 
மகாவடிவமாகவும்‌ இருக்கிற எருசலேமின்‌ 
பள்ளத்தாக்கு இப்போது 
யுத்தக்களமாயிருக்கிறது. மந்தைகள்‌ 
நிரம்பியிருந்த இடத்தில்‌ இரதங்களும்‌ 
குதிரை வீரர்களும்‌ நிற்கிறார்கள்‌. 


மகா 





i= FTE 
TT 


ய்ந்தாவின்‌ மறைவு 
ஏசா 22:8-11. 


ஏசா 228, அவன்‌ யூதாவின்‌ மறைவை 
நீக்கிப்போடுவான்‌; அத்நானிலே 
வனமாவிகையாகிய ஆயுதசாலையை 
நோக்குவாய்‌. 


ஏசா 22:9, நீங்கள்‌ தாவீது நகரத்தின்‌: 
இடிதல்கள்‌ அநேகமாயிருப்பதைக்‌. 
கண்டு, கீழ்க்குனத்துத்‌ தண்ணீர்களை 
கட்டி வைத்து, 


ஏசா 2210. எருசலேமின்‌ வீடுகளை 
எண்ணி, அலங்கத்தை அரணிப்பாக்கும்‌ 
நாடி வீடுகளை இடித்து, 


ஏசா இரண்டு மதில்களுக்கு. 
நடுவே பழைய 
தண்ணீர்களுக்கு ஒரு 
உண்டுபண்ணுவீர்கள்‌; 

அதைச்‌ செய்தவரை 
நோக்காமலும்‌, அதை ஏற்படுத்தித்‌ 
தூரத்திலிருந்து வரப்பண்ணினவரைக்‌ 
கவனியாமலும்‌ போகிறீர்கள்‌. 


2௮11. 


“யூதாவின்‌ மறைவை 
நீக்கிப்போடுவான்‌' என்னும்‌ வாக்கியத்திற்கு 
யூதாவின்‌ பாதுகாப்பை விலக்கிப்போடுவான்‌ 
என்று பொருள்‌ சொல்லலாம்‌. யூதாவில்‌ 
அரணிப்பான பட்டணங்கள்‌ இருக்கிறது. 
அவை ததேசத்திற்கு. 
பாதுகாப்பாமிருக்கிறது. அரணிப்பான 
பட்டணங்கள்‌ யூதா தேசத்தை 
சத்துருக்களின்‌ கண்களுக்கு மறைக்கிறது. 
அசீரியரின்‌ சேனையோ இந்த 
மறைவுகளையெல்லாம்‌ நீக்கிப்போடும்‌, 
இனிமேல்‌ எருசலேம்‌ நகரம்‌ யூதர்களுக்குப்‌ 
பாதுகாப்பாயிருக்காது. அங்கு அவர்களால்‌: 
அமைதியாய்‌ தங்கியிருக்கவும்‌ முடியாது. 
டக தல 
நீக்கப்பட்டிருப்பதினால்‌, 

பலவீனம்‌ மறைவாயிருக்காது. 

பலவீனம்‌ எல்லோருக்கும்‌ வெளிப்படையாய்த்‌ 
தெரியும்‌. எருசலேம்‌ நகரத்திற்குள்ளே. 
இருக்கிற பண்டகசாலைகள்‌ எதுவும்‌ 
இனிமேல்‌ மறைவாயிருக்காது. அதை 
வருகிறவர்களும்‌, போகிறவர்களும்‌' 
'கொள்ளையாய்க்கொண்டு போய்விடுவார்கள்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மாய்மாலமாயிருக்கிறது. 

நம்புவதாகவும்‌, அவரை 

வேஷம்‌ போடுகிறது. 

தேவபக்தியில்லை. 

ராஜா எருசலேமுக்கு 

விரோதமாய்‌ வரும்போது, மறைவாயிருக்கிற 

யூதாவின்‌ மாய்மாலம்‌ வெளியரங்கமாகும்‌, 

இதுவரையிலும்‌ அவர்கள்‌ இரகசியமாய்‌ 

மாய்மாலங்களும்‌ 

அவர்களைவிட்டு 

அவர்களுடைய உள்ளான 

துன்மார்க்கங்களும்‌, தேவதூஷணங்களும்‌ 
வெளியே தெரியவரும்‌. 


கர்‌ 


அற்புதத்தைக்‌. 
அனுப்பப்பட்ட 


ப்‌ பிரபுக்களின்‌ 
நடந்த 
eo 
அவன்‌ 
எல்லாவற்றையும்‌ 
சோதிக்கிறதற்காக 


கடி 
விஷயத்‌ 


உண்டான 


(நோளா 32:31) 


யூதாவின்‌ புத்திரர்‌ 
பாதுகாப்புக்காக கர்த்தரை 
அவர்கள்‌ மனுவரையும்‌, 
புயபயலத்தையும்‌ நம்புகிறார்கள்‌. 
நகரத்தை நம்புகிறார்கள்‌. கீழ்குளத்து 
தண்ணீர்களை நம்புகிறார்கள்‌. 
ஜீவத்தண்ணீராகிய கர்த்தரை நம்பவில்லை. 


தங்கள்‌ 
நம்பவில்லை. 
மனுஷருடைய 

தவன்‌ 


அசீரியரின்‌ ராஜா எருசலேமுக்கு 
விரோதமாய்‌  முற்றிக்கைப்போட்டிருக்கிறான்‌. 
இந்த செய்தியைக்‌ கேள்விப்பட்டு, எருசலேம்‌ 
நகரத்திற்குள்ளே இருக்கிற யூதர்கள்‌ 
கலங்குகிறார்கள்‌. 
மறைவுகளெல்லாம்‌. 
அவர்களுடைய 
இரகசியங்களும்‌ 
அவர்களுடைய உன்‌ ம 
தெரியவருகிறது. அவர்கள்‌ இதுவரையிலும்‌ 
கர்த்தரை நம்பாமல்‌ மனுஷரை நம்பியது 
வெளிப்படுகிறது. 





i THEN 
TT 


கர்த்தர்‌ யூதாவின்‌ புத்திரருக்கு அநேக 
நன்மைகளைச்‌ செய்திருக்கிறார்‌ பல 
சமயங்களில்‌ கர்த்தர்‌ அவர்களுக்கு உதவி 
செய்திருக்கிறார்‌. ஆனால்‌ எருசலேபிலுள்ள 
யூதர்களோ கர்த்தர்‌ தங்களுக்கு செய்த 
நன்மைகளை மறந்துவிடுகிறார்கள்‌. 
கர்த்தருக்கு விரோதமாய்த்‌ 
வார்த்தைகளைப்‌ பேசுகிறார்கள்‌. 
குனம்பண்ணாமல்‌ 
குனம்பண்‌ ணுகிறார்கள்‌. 


என்பதை  அங்கீகரியாமல்‌, 
தங்கள்‌ சுயபலத்தையும்‌, சுயபராக்கிரமத்தையும்‌ 
மேன்மை பாராட்டுகிறார்கள்‌. 


சனகெரிப்‌ ராஜா யூதாவின்‌ அரணான 
பட்டணங்கள்மீது முற்றிக்கைப்போடுகிறான்‌. 
அப்போதுகூட யூதர்கள்‌ கர்த்தரை நம்பாமல்‌ 
தங்களுடைய சுயபலத்தையே நம்புகிறார்கள்‌. 
சனகெரிப்பின்‌ சேனைக்கு கீழ்ப்படியாமல்‌, 
தங்களுடைய ஆயுதசாலையை நோக்கிப்‌ 
பார்க்கிறார்கள்‌. தங்களுக்குப்‌ போதுமான 
அளவு ஆயுதங்கள்‌ இருக்கிறதா என்று 
கணக்குப்‌ பார்க்கிறார்கள்‌ 


சாலொமோன்‌ வனமாளிகையைக்‌ கட்டி. 


அதை தன்னுடைய  ஆயுதசாலையாகப்‌ 
பயன்படுத்தினான்‌. சாலொமோன்‌ த 
ஆயுதசாலையை எருசலேமிலே கட்டினான்‌. 
சாலொமோன்‌ ராஜா, அடித்த 
பொன்தகட்டால்‌ இருநூறு பரிசைகளைச்‌ 
செய்வித்தான்‌; ஒவ்வொரு பரிசைக்கு 
அறுநூறு சேக்கல்‌ நிறைபொன்‌ சென்றது. 
அடித்த. பொன்தகட்டால்‌ முந்நூறு 
கேடகங்களையும்‌ செய்வித்தான்‌: ஒவ்வொரு 
கேடகத்திற்கு மூன்று இராத்தல்‌ பொன்‌ 
சென்றது: அவைகளை ராஜா வீபனோன்‌ 
வனம்‌ என்னும்‌ மாளிகையிலே வைத்தான்‌" 
(இராஜா 10:16,17). 
எருசலேமின்‌ னங்கள்‌ தாவீதின்‌ 
நகரத்தை சுற்றிப்பார்க்கிறார்கள்‌. அவாகள்‌ 
நகரத்தின்‌ அலங்கங்கள்மீது 
நடந்துசெல்கிறார்கள்‌. நகரத்தில்‌ இடிதல்கள்‌ 
அநேகமாயிருக்கிறது. 
அசீரியாவின்‌ ராஜா 
முற்றிக்கைப்போட்டிருக்கிறான்‌. 
அலங்கமும்‌ பாதுகாப்பாகயில்லை. 
விழக்கூடிய சூழ்நிலையில்‌ இருக்கிறது. 
பலவீனமாயிருக்கிறது. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நகரத்திலுள்ளவர்களுக்கு 
ர்‌ தேவைப்படுகிறது. எருசலேமின்‌ 
ள்‌ நகரத்திற்கு வரும்‌ தண்ணீர்‌ 
வழிகளையெல்லாம்‌ சோதித்துப்‌ 
பார்க்கிறார்கள்‌. அவர்கள்‌ கீழ்க்குளத்து 
தண்ணீர்களைக்‌ கட்டிவைக்கிறார்கள்‌. 
எருசலேமின்‌ வீடுகளை எண்ணுகிறார்கள்‌. 
ஒவ்வொரு வீட்டிற்கும்‌ எவ்வளவு தண்ணீர்‌ 
தேவை என்பதை கணக்குப்‌ பார்க்கிறார்கள்‌. 
ஒருவேளை அவர்கள்‌ தண்ணீரை 
கிரயத்திற்கு விற்று, அந்தப்‌ பணத்தினால்‌ 
தாவீதின்‌ நகரத்தில்‌ காணப்படுகிற 
இடிபாடுகளை செப்பனிடலாம்‌ என்று, 
தீர்மானம்‌ செய்திருக்கலாம்‌. 


எருசலேம்‌ நகரத்திற்கு பாதுகாப்பு 
இல்லை. நகரம்‌ பலவீனமாயிருக்கிறது. 
நகரத்தைச்‌ சுற்றிலும்‌ அசீரியர்கள்‌ 
முற்றிக்கைப்போட்டிருக்கிறார்கள்‌. 
எருசலேமிலே ஏராளமான வீடுகள்‌ 
இருக்கிறது. தனிநபர்களின்‌ பாதுகாப்பைவிட 
எருசலேமின்‌ மொத்த பாதுகாப்புதான்‌ மிகவும்‌. 
முக்கியம்‌. நகரத்தில்‌ இடிபாடுகள்‌. 
அதிகமாயிருக்கிறது. அந்த இடிபாடுகளை 
சரிபண்ணவேண்டும்‌. எருசலேம்‌ நகரத்தின்‌ 
அலங்கத்தை.. அரணிப்பாக்கும்படி, அதற்கு 
இடையூறாகயிருக்கிற எல்லா வீடுகளையும்‌ 
இடிக்கிறார்கள்‌. 


எருசலேம்‌ நகரத்தின்‌ கோட்டைச்‌ சுவரில்‌: 
இரண்டு மதில்கள்‌ இருக்கிறது. எருசலேம்‌ 
நகரத்தார்‌, இரண்டு மதில்களுக்கு நடுவே 
பழைய குளத்துத்‌ தண்ணீர்களுக்கு ஒரு 
அகழை உண்டுபண்ணுகிறார்கள்‌. இதனால்‌ 
நகரத்திற்கு கூடுதல்‌ பாதுகாப்பு 
கிடைக்கிறது. வெளிமதிலுக்கும்‌, 
உள்மதிலுக்கும்‌ நடுவே அகழை 
உண்டுபண்ணுகிறார்கள்‌. நகரத்திற்குத்‌ 
தேவையான தண்ணீரும்‌ கிடைக்கிறது. 
அந்தத்‌ தண்ணீர்‌ இரண்டு மதில்களுக்கு 
நடுவே அகழியைப்போல பாதுகாப்பாயும்‌ 
இருக்கிறது. 





i al 
TT 


அசீரியர்கள்‌ எருசலேம்‌ நகரத்தைச்‌ 
சுற்றிலும்‌ முற்றிக்கைப்போட்டிருக்கிறார்கள்‌. 
அசீரியருக்கு தண்ணீர்‌ கிடைக்காதபடிக்கு, 


ராஜாக்கள்‌ நகரத்திற்குள்‌ 
வந்துவிட்டால்‌, அவர்களுக்கு தண்ணீர்‌ 
கிடைக்கக்கூடாது என்பதிலும்‌ எருசலேம்‌ 
மக்கள்‌ தீர்மானமாயிருக்கிறார்கள்‌. இதனால்‌. 
எருசலேம்‌ ஜனங்கள்‌ எல்லோரும்‌ கூடி எல்லா 
ஊற்றுகளையும்‌, நாட்டின்‌ நடுவில்‌ பாயும்‌ 
ஒடையையும்‌ தூர்த்துப்போடுகிறார்கள்‌. 
இடிந்துபோன மதில்களையெல்லாம்‌ 
கட்டுகிறார்கள்‌. தாவீது நகரத்தின்‌ 
கோட்டையைப்‌ பலப்படுத்துகிறார்கள்‌. திரளான 
ஆயுதங்களையும்‌ கேடகங்களையும்‌ 
பண்ணுகிறார்கள்‌ (2நாளா 32:3-5). 


எருசலேம்‌ 
சுயபுத்தியினாலும்‌, 
தாவீதின்‌ நகரத்தையும்‌, 
நகரத்நாரையும்‌ 


நகரத்தார்‌ தங்கள்‌ 
சுயபலத்தினாலும்‌ 
எருசலேம்‌ 
பாதுகாப்பதாக 
கர்த்தருடைய பாதுகாப்பு 
அவர்களுக்கு 
இல்லை. 
எருசலேம்‌ நகரத்தாருக்கு, 
வாய்க்கப்பண்‌ ணுகிறவர்‌. 
நகரத்தார்‌ தங்களை 
பார்க்கிறார்கள்‌. 
முற்றிக்கையிட்டிருக்கிற அசீரியரை நோக்கிப்‌ 
பார்க்கிறார்கள்‌. ஆனால்‌ தங்கள்மேல்‌: 
கண்ணோக்கமாயிருக்கிற கர்த்தரை 
நோக்கிப்‌ பார்க்காதிருக்கிறார்கள்‌. 


ஏசாயா இதைப்பற்றிச்‌ ப்‌ 
ஆனாலும்‌ அதைச்‌ செய்தவரை நீங்கள்‌ 
நோக்காமலும்‌, 
தூரத்திலிருந்து 
வமலும்‌ 
சொல்லுகிறார்‌. 
எருசலேமுக்‌ கர்‌ 
கொடுக்கிறார்‌... நகரத்தைச்‌ 
கர்த்தருடைய தெய்வீக 
பிரகாரமாக உயரமான 
இருக்கிறது. இவையெல்லாம்‌ 
நகரத்திற்கு 
அரணாயிருக்கிறது. 
தெய்வீக ஆலோசனையின்‌ 
எருசலேம்‌ நகரத்தை ஸ்தாபித்திருக்கிறார்‌. 


ஒரு 
கர்த்தரே 
காரியங்களை 
எருசலேம்‌. 
த்க்‌ 


போகிறீர்கள்‌” 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


கர்த்தருடைய 
எருசலேமிலிருக்கிறது. ஆனால்‌ 
நகரத்தாரோ, எருசலேமை 
பார்க்கிறார்கள்‌, கர்த்தரை 
பார்க்கவில்லை. 


எருசலேம்‌ 
நோக்கிப்‌ 
நோக்கிப்‌ 


எருசலேம்‌ நகரத்தாருக்கு 
கர்த்தருடைய சித்தம்‌ புரியவில்லை. அந்த 
நகரம்‌ தங்களுக்கு அரணிப்பான பட்டணம்‌ 
என்றும்‌, ஐசுவரியமான பட்டணம்‌ என்றும்‌ 
நினைக்கிறார்கள்‌. அது 
கர்த்தருடைய பரிசுத்தமான நகரம்‌ என்று 
இவர்கள்‌ நினைப்பதில்லை. எருசலேம்‌ 
கன்‌ தேவனுடைய வாசஸ்தலம்‌ 
இருக்கி என்னும்‌ எண்ணமும்‌ 
அவர்களிடத்தில்‌ 


இல்லை! எருசனேகன்‌ 
ஐசுவரியத்திற்காக அதை 
பாதுகாக்கவேண்டும்‌. என்று 
நினைக்கிறார்களேயல்லாமல்‌, அது 
கர்த்தருடைய பரிசுத்தமான நகரம்‌ 
என்பதற்காக அதைப்‌ பாதுகாக்கவேண்டும்‌. 
என்னும்‌ எண்ணம்‌ அவர்களிடத்தில்‌ இல்லை. 


ர்‌ 
கர்த்தர்‌ வாசம்பண்‌; 
பாதுகாப்புக்கு க்‌ 
நம்பவேண்டும்‌. கர்த்தரிடமிருந்து. தால்‌ 
ர்களுக்‌ பாதுகாப்பும்‌ ஆசீர்வாதமும்‌ 
கர்த்தரே அவர்களுடைய 
கைகளின்‌ பிரயாசங்களை ஆசீர்வதிப்பார்‌. 
ல்‌ எருசலேம்‌ நகரத்தாரோ 
நோக்கிப்‌ பார்க்கவில்லை. 
கவனிக்கவில்லை. தங்களுடைய 
சுயழுயற்சியினாலும்‌, சுயபலத்தினாலும்‌ 
தங்களுக்கு. பாதுகாப்பு கிடைக்கும்‌ 
என்று நினைக்கிறார்கள்‌. தங்களுடைய 
சுயபலமே போதும்‌ என்று 
சுயபெருமையோடிருக்கிறார்கள்‌. 
எசேக்கியா கர்‌, கிறான்‌. 
அவன்‌. இன்வேின்‌ தேவனாகிய 
கர்த்தரின்மேல்‌ வைத்த நம்பிக்கையிலே, 
அவனுக்குப்‌ பின்னும்‌ அவனுக்கு முன்னும்‌ 
இருந்த யூதாவின்‌ ராஜாக்களிலெல்லாம்‌ 
அவனைப்போல்‌ ஒருவனும்‌ இருந்ததில்லை" 
(2 இராஜா 18:5). 





i THE 
TT 


அசீரியர்கள்‌ 
யுத்தம்பண்ண வரும்போது. 
ராஜா கர்த்தர்மீது. 
நப்பிக்கையாயிருக்கிறாள்‌. தன்னுடைய 
படைத்தலைவர்களும்‌ கர்த்தரை நம்புமாறு 
அவர்களை உற்சாகப்படுத்துகிறான்‌. 


'ஜனத்தின்மேல்‌ படைத்தலைவரை 
வைத்து, அவர்களை நகரவாசலின்‌ வீதியிலே. 
'தன்னண்டையில்‌ கூடிவரச்செய்து, அவர்களை 
நோக்கி: நீங்கள்‌ திடன்கொண்டு 
தைரியமாமிருங்கள்‌; அசீரியா ராஜாவுக்கும்‌. 
அவனோடிருக்கிற ஏராளமான கூட்டத்திற்கும்‌. 
பயப்படாமலும்‌ கலங்காமலுமிருங்கள்‌: 
அவனோடிருக்கிறவர்களைப்பார்க்கிலும்‌ 
நம்மோடிருக்கிறவர்கள்‌ அதிகம்‌. 
அவனோடிருக்கிறது மாம்ச புயம்‌, நமக்குத்‌ 

துணைநின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த 
நம்மோடிருக்கிறவர்‌ நம்முடைய தேவனாகிய 
கர்த்தர்தானே என்று சொல்லி, அவர்களைத்‌ 
தேற்றினான்‌; யூதாவின்‌ 
எசேக்கியா சொன்ன 
வார்த்தைகளின்மேல்‌ ஜனங்கள்‌ நம்பிக்கை 
வைத்தார்கள்‌" (நாளா 32:6-8). 


எருசவேயின்மீது 
எசேக்கியா 
அதிக 


எசேக்கியா ராஜாவைச்‌ 
சுற்றிலுமிருக்கிறவர்கள்‌ பெரிய பிரபுக்கள்‌ 
அவர்கள்‌ பராக்கிரமமுள்ள வீரர்கள்‌ 
படைத்தளபதிகள்‌. ஆனால்‌ அவர்களிடத்தில்‌ 
கர்த்தருக்குப்‌ பயப்படும்‌ பயம்‌ சிறிதுமில்லை. 
அவர்கள்‌ கர்த்தரை  நம்புவதுமில்லை. 
தங்களுடைய உதவிக்காக அவர்கள்‌ 
கர்த்தரை நோக்கிப்‌ பார்ப்பதுமில்லை. 


அக்கிரமம்‌ உங்களுக்கு 
நிவிர்த்‌ தியாவதில்லை 
ஏசா 2212-14. 


ஏசா 22:12. சேனைகளின்‌ கர்த்தராகிய 
ஆண்டவர்‌ அக்காலத்திலே அழவும்‌, 
புலம்பவும்‌, மொட்டையிடவும்‌, 
இரட்டுடுத்தவும்‌ கட்டளையிட்டார்‌. 


ஏசா 22:18. நீங்களே, ச௪ந்தோஷித்துக்‌ 
கணித்து, ஆடுமாடுகளை அடித்து, 
இறைச்சியைச்‌ சாப்பிட்டு, திராட்சு 
ரசத்தைக்குடித்து: புசிப்போம்‌ 
குடிப்போம்‌, நாளைக்குச்‌ சாவோம்‌. 
என்னு சொல்வீர்கள்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஏசா 92:14. மெய்யாகவே நீங்கள்‌ 
சாகுமட்டும்‌ இத்த அக்கிரமம்‌ 
உங்களுக்கு திவிர்த்தியாவதில்லை 
என்று சேனைகளின்‌ கர்த்தராகிய 
ஆண்டவர்‌ சொல்லுகிறாரென்பது என்‌ 
செவிகேட்கும்படி, சேனைகளின்‌ 
கர்த்தரால்‌ தெரிவிக்கப்பட்டது. 


வனுடைய eu நியாயத்தீர்ப்பும்‌ 
ல்‌ 

எருசலேமிலுள்ள 
தாழ்த்துவதற்காகவே, 
துன்பங்களையும்‌, 
வரவழைத்திருக்கிறார்‌. 
தங்களைத்‌ தாழ்த்தி மனந்திரும்பவேண்டும்‌. 
தங்களுடைய பாவங்களைவிட்டு விலகி 
கர்த்தரிடத்தில்‌ திரும்பி வரவேண்டும்‌, 
இதற்காகவே அவர்‌ அசீரியரை 
எருசலேயின்மீது. மத்தம்பண்ண அழைத்து 
வந்திருக்கிறார்‌. அவர்களும்‌ கர்த்தருடைய 
சித்தத்தின்‌ 


பிரகாரமாகவே 
எருசலேமின்மேல்‌ முற்றிக்கைப்‌ 
போட்டிருக்கிறார்கள்‌. 


கர்த்தருடைய ஜனம்‌ 


எருசலேமின்‌ ஜனங்களுக்கு துக்கமும்‌ 
வேதனையும்‌ வந்திருக்கிறது. இந்த 
காலத்தில்‌ அவர்கள்‌ அழவும்‌, புலம்பவும்‌, 
மொட்டையிடவும்‌, இரட்டுடுத்தவும்‌. 
வேண்டும்‌. இதுவே சேனைகளின்‌ 
கர்த்தராகிய ஆண்டவர்‌ அவர்களுக்குக்‌ 
கொடுத்திருக்கிற கட்டளை அவர்கள்‌ 
தங்கள்‌ பாவங்களுக்காக அழுது 
புலம்பவேண்டும்‌. கர்த்தரிடத்தில்‌ அதிகமாய்‌ 
ஜெபம்பண்ணவேண்டும்‌. அவர்களுடைய 
ஜீவியத்தில்‌ ஆலிக்குரிய மாற்றங்களும்‌, 
மறுமலர்ச்சியும்‌ உண்டாகவேண்டும்‌. 
இதற்காகவே கர்த்தர்‌ ஏசாயா 
தீர்க்கதரிசியின்‌ மூலமாய்‌, தம்முடைய 
தெய்வீக சித்தத்தை, யூதாவின்‌ ஜனத்திற்கு 
வெளிப்படுத்துகிறார்‌. 





i FTE 
TT 


எருசலேமின்‌ ஜனங்களோ கர்த்தர்‌ 
கட்டளையிட்ட பிரகாரம்‌ அழவுமில்லை. 
புலம்பவுமில்லை. மொட்டையிடவுமில்லை. 
அதற்குப்‌ பதிலாக அவர்கள்‌ 
சந்தோஷமாயிருக்கிறார்கள்‌.  சந்தோவித்து. 
களிகூருகிறார்கள்‌. ஆடுமாடுகளை அடித்து 
இறைச்சியைச்‌ சாப்பிடுகிறார்கள்‌. 
திராட்சரசத்தைக்‌ 
களித்திருக்கிறார்கள்‌ 
விரோதமாக 
வரவில்லை 
சந்தோஷப்படுகிறார்கள்‌. 
ஆபத்து இல்லாதவர்கள்போல 
களிகூருகிறார்கள்‌. தங்களுடைய தேசம்‌ 
பாதுகாப்பாகமிருக்கிறது என்றும்‌, 
சத்துருக்களால்‌ தங்களை ஒன்றும்‌ செய்ய 
முடியாது என்றும்‌ நினைக்கிறார்கள்‌. 


எருசலேமின்‌ ஜனங்கள்‌ தங்கள்‌ 
ன்‌ பலப்படுத்துகிறார்கள்‌. 
லங்கத்தை அரணிப்பாக்குகிறார்கள்‌. 
நண்ணிர்களை கட்டிவைக்கிறார்கள்‌. இதுவே 
தங்களைப்‌ பாதுகாக்கும்‌ என்று நினைத்து 
சந்தோஷாமிருக்கறார்கள்‌.... அதரியா 
ராஜா எருசலேமுக்கு தனை 
முற்றிக்கைப்போட்டாலும்‌, தங்களுக்கு 
ஆபத்து இல்லையென்று நினைத்து, 
சந்தோவித்து களிகூருகிறார்கள்‌ 
ஆடுமாடுகளை அடித்து இறைச்சியைச்‌ 
சாப்பிடுகிறார்கள்‌. திராட்சரசத்தைக்‌ குடித்து 
குளிப்பாயிருக்கிறார்கள்‌ புசிப்போம்‌. 
குடிப்போம்‌, நாளைக்கு சாவோம்‌” என்று. 
சொல்லுகிறார்கள்‌. 


கர்த்தருக்கு விரோநமாய்த்‌ தூணை 
வார்த்தைகளைப்‌ பேசுகிறவர்கள்‌, 
கர்த்தரையும்‌, கர்த்தருடைய 
வார்த்தைகளையும்‌, அவருடைய 
தீர்க்கதரிசிகளையும்‌ 
பரியாசம்பண்ணுவார்கள்‌. சரீர 
மரணத்தைக்கூட ஏளனமாய்ப்‌ பேசுவார்கள்‌. 
'புசிப்போம்‌, குடிப்போம்‌, நாளைக்கு. 
சாவோம்‌" என்று சாதாரணமாய்ச்‌ 
சொல்லுவார்கள்‌. மரணத்திற்குப்‌ பின்பு 
என்ன நடைபெறும்‌ என்பதை இவர்கள்‌ 
யோசித்துப்‌ பார்ப்பதில்லை. நரகத்தைப்பற்றிய 
சிந்தனையோ, பயமோ வர்களிடத்தில்‌ 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தரம்‌ பிறப்பதும்‌, பின்பு மரித்து, 

ப்படைவதும்‌ எல்லா மனுஷருக்கும்‌ 
நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால்‌ 
எருசலேமின்‌ ஜனங்களோ நியாயத்தீர்ப்பு 
நாளை பரியாசம்பண்ணுகிறார்கள்‌. 
இவர்களுக்கு. நித்திய  ஜீவன்மீது 
நம்பிக்கையில்லை. பரலோகத்தின்மீது 
நம்பிக்கையில்லாதவர்கள்‌, இந்தப்‌ 
பிரபஞ்ச த்தின்மீதும்‌, இதன்‌ காரியங்கள்மீதும்‌ 
நம்பிக்கை வைத்திருப்பார்கள்‌. உலகசிநேகம்‌ 
தேவனுக்கு விரோதமான பகை என்பதுகூட 
இவர்களுக்கு தெரிவதில்லை. 


மனுஷருக்கு நித்திய ஜீவனைப்பற்றிய 

நியாயத்தீர்ப்பைப்பற்றிய 

இல்லையென்றால்‌, அவன்‌ 

உலகத்திற்கும்‌, உலகத்தின்‌ காரியங்களுக்கும்‌ 

அடிமையாயிருப்பான்‌. தன்னுடைய 

பாவங்களுக்கு மனந்திரும்பமாட்டான்‌. 

எப்படியும்‌ ஜீலிக்கலாம்‌ என்று தீர்மானித்து, 

பாவம்‌ செய்வான்‌. 

இருதயத்தில்‌ இறுமாப்பும்‌ 

ஆணவமும்‌ நிரம்பியிருக்கும்‌. மரித்த பின்பு 

நியாயத்தீர்ப்பு உண்டு என்‌ ம்பாமல்‌ 
டஃப்‌ 


இப்பம்‌ விகற்பம்‌ 
நிவிர்த்தியாவதில்லை. அவர்கள்‌ 
அவர்களுடைய அக்கிரமம்‌ 
கூடவே இருக்கும்‌. 


சாகுமட்டும்‌. 
அவர்களோடு 


இந்த வாக்கியம்‌ சேனைகளின்‌. 
கர்த்தரால்‌ ஏசாயாவுக்குத்‌ 
தெரிவிக்கப்படுகிறது. feel ஆண்டவர்‌ 
ஏசாயாவின்‌ செவிக: இந்த 
வாக்கியங்களை ணத்தில்‌! கதர்‌ 
வீடுகளின்‌ கூரைகளுக்கு மேல்‌ நின்று 
அறிலிப்பதுபோல, கர்த்தர்‌ தம்முடைய 
வார்த்தையை ஏசாயாவுக்கு தெளிவாய்ச்‌ 
சொல்லுகிறார்‌. “மெய்யாகவே, நீங்கள்‌ 
சாகுமட்டும்‌ இந்த அக்கிரமம்‌ உங்களுக்கு 
நிவிர்த்தியாவதில்லை" என்பது கர்த்தருடைய 
எச்சரிப்பின்‌ வாக்கியம்‌. 
நாம்‌ 

வார்த்தைக்கும்‌, 
உபதேசத்திற்கும்‌, 
பிரமாணத்திற்கும்‌ 
நடந்துபோனால்‌, கர்த்தரும்‌. 
விலகிப்போய்விடுவார்‌. கர்த்தர்‌ 
கூடமிருக்கவேண்டுமென்றால்‌, 
அவரோடு கூடயிருக்கவேண்டும்‌. 


கர்த்தருக்கும்‌, அவருடைய 
அவருடைய 
அவருடைய 
விலகி 
நம்மைவிட்டு 
நம்மோடு 
நாம்‌. 


மீறி, 





i FTE 
TT 


செப்னா 
ஏசா 22:15-19 


ஏசா 22:15. சேனைகளின்‌ கர்த்தராகிய 
ஆண்டவர்‌ உரைத்ததாவது: த 
அரமனை விசாரிப்புக்காரனும்‌ 
பொக்கிஷக்காரனுமாகிய செய்னா 
என்பவனிடத்தில்‌ போய்ச்‌ 
சொல்லவேண்டியது என்னவென்றால்‌, 


ஏசா 2216. உயர்த்த ஸ்தலத்திலே தன்‌: 
கல்லறையை வெட்டி, கன்மலையிலே. 
தனக்கு. வாசஸ்தலத்தைத்‌ 
தோண்டுகிறவனைப்‌ போல, நீ. 

இங்கே கல்லறையை வெட்டும்படிக்கு, 
உனக்கு இங்கே என்ன இருக்கிறது? 
உனக்கு இங்கே யார்‌ இருக்கிறார்கள்‌? 


இதோ,  பெலவான்‌ 
ஒருவனைத்‌  துரத்துகிறவண்ணமாகக்‌ 
கர்த்தர்‌ உன்னைத்துர த்திவிட்டு, 
நிச்சயமாய்‌ உன்னை மூடிப்போடுவார்‌. 


ஏசா 217. 


ஏசா 9218, 
உருண்டையைப்‌ போல அகலமும்‌ 
விகாலமுமான தேசத்திலே சுழற்றி 
எறிந்துவிடுவார்‌; அங்கே நீ சாவாம்டி 
அங்கே உன்‌ மகிமையின்‌ இரதங்கள்‌ 
உன்‌ ஆண்டவனுடைய வீட்டுக்கு. 
இகழ்ச்சியாக இருக்கும்‌. 


ஏசா 2219. உன்னை உன்‌ 
திலையைவிட்டுத்‌. துரத்திவிடுவேன்‌; 
உன்‌ ஸ்தானத்திலிருந்தூ தீ 
பிடுங்கிப்போடப்படுவாம்‌.. 


செப்னா 


அவர்‌ உன்னை 


யூதராஜாவின்‌ 
அரமனையில்‌ விசாரிப்புக்காரனாயும்‌,. 
'பொக்கிஷக்காரனாயுமிருக்கிறான்‌. இவன்‌ 
அரமனையிலே உயர்பதவி வகிக்கிறவன்‌. 
கர்த்தர்‌ செப்னாவை இவனுடைய 
ஸ்தானத்திலிருந்து தள்ளிவிட்டு, இவனுக்குப்‌ 
பதிலாக எலியாக்கீம்‌ என்பவனை 
வைக்கிறார்‌. கர்த்தர்‌ தம்முடைய சித்தத்தின்‌ 
பிரகாரமாய்‌ ராஜாக்களை அவர்களுடைய 
சிங்காசனத்தில்‌ அமரச்செய்கிறார்‌. 
அதுபோலவே தம்முடைய விருப்பத்தின்‌ 
பிரகாரமாய்‌ கர்த்தர்‌ ராஜாக்களை 
அவர்களுடைய சிங்காசனத்திலிருந்து 
நீக்கியும்‌ விடுகிறார்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


அரமனையிலே. 
உயர்பதவியிலிருக்கிறவர்கள்‌ 
ஒழுக்கமும்‌ உள்ளவர்களாயிருக்கவேண்டும்‌. 
அவர்கள்‌ கர்த்தருக்குப்‌ பயந்து ஆளுகை 
செய்யவேண்டும்‌. கர்த்தருடைய விருப்பமே. 
அவர்களுடைய விருப்பமாயும்‌, கர்த்தருடைய 
சித்தமே அவர்களுடைய சித்தமாயும்‌ 
இருக்கவேண்டும்‌. கர்த்தருடைய 
வார்த்தையைக்‌ கேட்டு, அதற்குக்‌ கீழ்ப்படிந்து, 
உண்மையாய்‌ வேலை செய்யவேண்டும்‌. 


நற்குணமும்‌, 


ருசலேமுக்கு விரோதமாய்‌ 
அரிசியாவின்‌ ராஜாவாகிய சாகப்‌ ன்‌ 
சேனையோடு வருகிறான்‌. நகரத்தை 
அவள்‌ 

எருசலேமுக்குள்‌ 
காரியங்களை ஏசாயா 


சொல்லுகிறார்‌. 
ஒவ்வொன்றாய்‌ 


முற்றிக்கைப்போட்டிருக்கிறான்‌. 
வருவதற்கு முன்பாக 
நடைபெறப்போகும்‌ 
தீர்க்கதரிசினமாய்ச்‌ 
னர 


ஈம்‌ 
நிறைவேறுகிறது. 


ஏசாயா 
தீர்க்கதரிசனம்‌. 


செப்னாவைப்பற்றித்‌ 
சொல்லும்போது, அவன்‌ 
அரமனையிலே விசாரிப்புக்காரனாயும்‌, 
பொக்கிஷக்காரனாயும்‌ இருக்கிறான்‌. 
இவனுடைய ஸ்தானத்திற்கு இல்க்கியாவின்‌ 
குமாரனாகிய எலியாக்கீம்‌ 
உயர்த்தப்படுகிறான்‌ செப்னாவோ 
தன்னுடைய பதவிகளை இழந்து, இப்போது 
சம்பிரதியாகப்‌ பணிபுரிகிறான்‌. 


"அப்பொழுது இல்க்கியாவின்‌ 
குமாரனாகிய எலியாக்கீம்‌ என்னும்‌ அரமனை 
விசாரிப்புக்காரனும்‌, செப்னா என்னும்‌ 
சம்பிரதியும்‌, ஆசாப்பின்‌ குமாரனாகிய 
யோவாக்‌ என்னும்‌ கணக்கும்‌ 
அவனிடத்திற்குப்‌ புறப்பட்டுப்‌ போனார்கள்‌" 
(ஏசா 36:3. 


அரமனையின்‌ 
கணக்குகள்‌ 
பார்த்து வருகிறான்‌. 
மிகப்பெரிய பொறுப்பு 


அரமனை முழுவதையும்‌ 

அரமனையின்‌ எல்லா 

இவனுடைய ஆளுகையின்‌ 

ஆனால்‌ இவனோ தன்னுடைய ராஜாவுக்கும்‌, 
தன்னுடைய தேசத்திற்கும்‌ 
உண்மையில்லாதவனாயிருக்கிறான்‌. 





f= THE 
TT 


யூதருடைய 
பிரகாரமாய்‌, 


யூததேசத்திற்கு விரோதமாய்‌ சதிஆலோசனை 
பண்ணினான்‌. அசீரியாவின்‌ ராஜா 


எருசலேமைப்‌ பிடித்து, அதை செப்னாவின்‌ 
கையில்‌ ஒப்புக்கொடுக்கும்‌ வண்ணமாக, 
ள்‌ இருவருக்கும்‌ இடையே ஒரு 
ஒப்பந்தம்‌ ஏற்பட்டதாகவும்‌: 

யூதருடைய சரித்திரம்‌ சொல்லுகிறது. 


செப்னா பெருமை மிக்கவன்‌. அவன்‌ 
ஒரு மாயக்காரன்‌. ஐசுவரியவான்களும்‌, 
பிரபுக்களும்‌ உயர்ந்த ஸ்தலத்திலே தங்கள்‌ 
கல்லறையை வெட்டுவார்கள்‌. 
கன்மலையிலை தங்களுக்கு வாசஸ்தலத்தைக்‌ 
கட்டுவார்கள்‌.  செப்னாவோ சாதாரண 
வேலை பார்த்தாலும்‌, அவன்‌ தகாத வழியில்‌ 
தனக்கு ஐசுவரியத்தைச்‌ சேகரித்திருக்கிறான்‌. 
பிரபுக்களைப்போல கன்மலையிலே தனக்கு 
மிகப்பெரிய அரண்மனையைக்‌ கட்டுகிறான்‌. 


கர்த்தருடைய வார்த்தை செப்னாவுக்கு 
விரோதமாய்‌ வருகிறது. “நீ உனக்கு இங்கே 
கல்லறையை வெட்டும்படிக்கு, உனக்கு இங்கே 
என்ன இருக்கிறது? உனக்கு இங்கே யார்‌ 
இருக்கிறார்கள்‌" என்று, கர்த்தர்‌ 
செப்னாலிடம்‌ கேட்கிறார்‌. செப்னா 
தன்னுடைய வாசஸ்தலத்தை கன்மலையில்‌ 
தன்னுடைய மாளிகைக்கு 
அஸ்திபாரம்போடுகிறான்‌. 

இவனுக்கு 

விரோதமாகயிருக்கிறார்‌. கர்த்தர்‌ செய்னாவை 
ரை நிலையைவிட்டு தூரத்திவிடுவார்‌. 
அவனுடைய ஸ்தானத்திலிருந்து. 


உமிரோடிருக்கும்போது. 
மாளிகையில்‌ 
வாசம்பண்ணவேண்டுமென்று விரும்புகிறான்‌. 
அதற்காக கன்மலையிலே தனக்கு 
வாசஸ்தலத்தைக்‌ கட்டுகிறான்‌. தான்‌ மரித்த 
பின்பும்‌, தேசத்திலே தன்னுடைய பெயர்‌ 
விளங்கவேண்டுமென்று ஆசைப்படுகிறான்‌. 
இதற்காக செப்னா உயர்ந்த ஸ்தலத்திலே. 
தன்‌ கல்லறையை வெட்டுகிறான்‌. கர்த்தரோ 
அவனுடைய மகிமையை நீக்கிப்போடுவார்‌. 
கர்த்தர்‌ செப்னாவுக்கு விரோதமான 
வார்த்தைகளைச்‌ சொல்லுகிறார்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


உயாத்தனிகந்து கம 

காயமும்‌ சேதமும்‌ 
அதிகமாயிருக்கும்‌. செப்னா தன்னுடைய 
ஸ்தானத்திலிருந்து உயர்ந்த ஸ்தலத்திற்கு 
ஏறுகிறான்‌. கர்த்தரோ அங்கிருந்து 
அவனைத்‌ துரத்திவிடுகிறார்‌. அவனுடைய 
ஸ்தானத்திலிருந்து அவனைப்‌ 
பிடுங்கிப்போடுவார்‌. 


செப்னாவைப்பற்றிச்‌ 

சொல்லும்போது, “உறுதியான இடத்தில்‌ 
குடாவப்பட்டிருந்த ஆணி அந்நாளிலே 
பிடுங்கப்பட்டு, முறிந்துவிழும்‌: அப்பொழுது 
அதின்மேல்‌ தொங்கின பாரம்‌ அறந்து விழும்‌" 
(ஏசா 22:25) என்று சொல்லுகிறார்‌. செப்னா 
தன்னை உறுதியான இடத்தில்‌ 
குடாவப்பட்டிருக்கிற ஆணியைப்போல 
நினைத்துக்கொண்டிருக்கிறான்‌. தான்‌ 
அசைக்க! லை என்று தனக்குள்ளே 
பெருமைப்படுகிறான்‌. ஆனால்‌ கர்த்தரோ 
அவனுடைய நிலையிலிருந்து அவனைத்‌ 
துறத்திவிடுவார்‌. யூதேயா தேசத்திலிருந்தே 
அவன்‌ துரத்தப்படுவான்‌. 


கர்த்தர்‌ 


கர்த்தர்‌ பெலவான்‌ வனை! 
கள்‌ அண்ணன ய்‌ எய்‌ 
துரத்திவிடுவார்‌. அவனை நிச்சயமாய்‌ 
மூடிப்போடுவார்‌. அசீரியர்கள்‌ செப்னாவை 
கைதுபண்ணினார்கள்‌ என்றும்‌, அவனை 
தங்கள்‌ தேசத்திற்கு சிறைப்பிடித்துக்‌ 
கொண்டுபோனார்கள்‌ என்றும்‌ வரலாற்று 
ஆசிரியர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. எசேக்கியா 
ராஜா செப்னாவின்‌ துரோகத்தைக்‌ 
கண்டுபிடித்து அவனைத்‌ தண்டித்தான்‌ 
என்றும்‌ வேறு சிலர்‌ சொல்லுகிறார்கள்‌. 


செப்னாவுக்கு குஷ்டரோகம்‌ பிடித்தது. 


என்றும்‌ ஒரு வரலாறு சொல்லுகிறது. 
யூததேசத்திலே குஷ்டரோகியாயிருக்கிறவன்‌ 
நகரத்திற்குப்‌ புறம்பே தள்ளப்படுவான்‌. 
குஷ்டரோகம்‌ கர்த்தர்‌ கொடுக்கும்‌ 
தண்டனை. இருதயத்தில்‌ பெருமையும்‌ 
அகந்தையுமுள்ளவர்களை கர்த்தர்‌ 
குஷ்டரோகத்தினால்‌ தண்டிப்பார்‌. 





i= THE ஏசாயா 
TT 


செப்னாவுக்கு குஷ்டரோகம்‌ வந்தது. 
கர்த்தர்‌ அவனை  உண்டையைப்போல 
அகலமும்‌ விசாலமுமான தேசத்திலே சுற்றி 
எரிந்துவிடுகிறார்‌ தேசம்‌ 
விசாலமாயிருக்கிறது. 

சிறியதாயிருக்கிறது. 

நகரத்திற்குள்‌ இருக்க முடியாது. 


தேசத்திலே சுற்றி அலைகிறான்‌. அவனால்‌ 
மறுபடியும்‌ நகரத்திற்குள்‌ பிரவேசிக்க 
முடியவில்லை. செப்னா நகரத்திற்குப்‌ புறம்பே 
செத்துப்போகிறான்‌. 
செப்னா அரமனை 

விசாரிப்புக்காரனாகவும்‌ 
பொக்கிஷக்காரனாகவும்‌ இருந்தபோது, 
அவனிடத்தில்‌ திரளான ஐசுவரியம்‌ இருந்தது. 
தன்னுடைய மகிமைக்காக ஏராளமான 
இரதங்களைச்‌ செய்தான்‌. னால்‌ 
இப்போதோ அவனுடைய மகிமையின்‌ 
அ ண்டவனாகிய 
இகழ்ச்சியாமிருக்கிறது. 
வேண்டியது இப்போது 
கர்த்தர்‌ 


இரதங்கள்‌, 
ஆகாசுக்கு, 
புகழ்ச்சியாமிருக்க 
இகழ்ச்சியாயிருக்கிறது. 
ஒருவனைத்‌ தண்டிக்கும்போது அவனுடைய 


புகழ்ச்சி நீங்கும்‌ 
உண்டாகும்‌. 


அவனுக்கு இகழ்ச்சி 


எலியாக்கீம்‌ 
ஏசா 22:20-25 


ஏசா 2௨௨0. அந்நானிலே 
இல்க்கியாவின்‌ குமாரனாகிய எலி. 
யாக்கீம்‌ என்னும்‌ என்‌ ஊழியக்காரனை 
நான்‌ அழைத்து: 


ஏசா 2௮௮. உன்‌ வஸ்திரத்தை 
அவனுக்குத்‌ தரித்து, உன்‌ கச்சையால்‌ 
அவணை இடைக்கட்டி, உன்‌ 
அதிகாரத்தை அவன்‌ கையிலே 
கொடுப்பேன்‌; அவன்‌ எருசலேமின்‌. 
குடிகளுக்கும்‌, யூதாவின்‌ வம்சத்துக்கும்‌ 
தகப்பனாயிருப்பான்‌.. 


- விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


ஏசா 2௨௨. தாவீதுடைய வீட்டின்‌ 
திறவுகோலை அவன்‌ தோனின்மேல்‌ 
வைப்பேன்‌; ஒருவரும்‌ பூட்டக்கூடாத 
படிக்கு அவன்‌ திறப்பான்‌, ஒருவரும்‌ 
திறக்கக்கூடாதபடிக்கு. அவன்‌ 
பூட்டுவான்‌. 


ஏசா 2228. அவனை உறுதியான 
இடத்திலே ஆணியாகக்‌ கடாவுவேன்‌; 
அவன்‌ தன்‌ தகப்பன்‌ வீட்டுக்கு 
மகிமையான சிங்காசனமாக 
இருப்பான்‌. 

ஏசா 2:24. அதின்மேல்‌ அவண்‌: 
தகப்பன்‌ வம்சத்தாராகிய புத்திரர்‌ 
பெனத்திரருடைய மகிமை 
அனைத்தையும்‌, சிறிதும்‌ பெரிதூமான 
சகல பானபாத்திரங்கனையும்‌ 
தாக்கிவைப்பார்கள்‌. 


ஏசா 2225. உறுதியான இடத்தில்‌ 

கடாவப்பட்டிருந்த ஆணி அந்நாவிலே 

முறித்துவிழும்‌; 

அதின்மேல்‌ தொங்கின 

விழும்‌ என்று 

கர்த்தர்‌ உரைக்கிறார்‌; 

கர்த்தரே இதை உரைக்கிறார்‌ என்று 
சொல்‌ என்றார்‌. 


எலியாக்கீம்‌ கர்த்தருடைய 
ஊழியக்காரன்‌. கர்த்தர்‌ எலியாக்கீமின்‌ 
உண்மையைச்‌ சோதித்துப்‌ பார்த்து, அவனை 
உயர்த்துகிறார்‌. அவனுக்கு பல 
பொறுப்புக்களைக்‌ கொடுக்கிறார்‌ 
எலியாக்கீமின்‌ கையில்‌ அதிகாரத்தைக்‌ 
கொடுக்கிறார்‌. எலியாக்கீம்‌ இதுவரையிலும்‌, 
தன்னிடத்தில்‌ ஒப்புவிக்கப்பட்ட எல்லா 
வேலைகளையும்‌ உண்மையாய்ச்‌ 
செய்திருக்கிறான்‌. கொஞ்சத்தில்‌ 
உண்மையுள்ளவனை கர்த்தர்‌ 
அநேகத்தின்மேல்‌ அதிகாரியாக்குகிறார்‌. 





f= FTE 
ETT 


ஒரு சிலர்‌ கர்த்தருக்கு ஊழியம்‌ 
செய்வதாக சொல்லுகிறார்கள்‌. அவர்கள்‌ 
தேவனுடைய நாமத்தினால்‌ ஊழியம்‌ 
செய்கிறார்கள்‌. ஆனால்‌ அவர்களுடைய 
ஜீவியம்‌ பரிசுத்தமாயிராது. அவர்கள்‌ 


ஆனாலும்‌ இப்படிப்பட்ட மாய்மாலக்காரர்கள்‌ 
கர்த்தருடைய நாமத்தை தாராளமாய்ப்‌ 
பயன்படுத்துவார்கள்‌. 

கர்த்தராகிய 
நாமத்தை நாம்‌ 
நாம்‌ அவருடைய 
கீழ்ப்படியவேண்டும்‌. 
நாம்‌ றிஸ்துவை நம்முடைய 
இரட்சராக பற்றிக்கொள்வோமென்றால்‌, 
நாம்‌ பாவங்களையும்‌, அசுத்தங்களையும்‌, 
அக்கிரமங்களைவிட்டு விலகிப்‌ 
போய்விடவேண்டும்‌. இயேசுகிறிஸ்துவையும்‌ 
பற்றிக்கொண்டு, பாவத்திற்கும்‌. 
பங்காளிகளாமிருப்பது என்பது மாய்மாலம்‌. 
இது கர்த்தருடைய நாமத்தை வீணிலே 
வழங்குகிற காரியம்‌. 

கர்த்தர்‌ நம்மோடு உடன்படிக்கை 
செய்திருக்கிறார்‌. நாம்‌ உடன்படிக்கையில்‌ 
உண்மையுள்ளவர்களாயிருக்கவேண்டும்‌. நாம்‌ 
கர்த்தரோடு பண்ணிய உடன்படிக்கையை 
்‌ கர்த்தருக்கு பொருத்தனை 


நம்முடைய 
இயேசுகிறிஸ்துவின்‌ 
பயன்படுத்தும்போது. 
உபதேசங்களுக்கு 


“ஆகையால்‌, 

காணிக்கையைச்‌ செலுத்த வந்து. 

சகோதரனுக்குக்‌ குறை 

உண்டென்று அங்கே நினைவுகூருவாயாகில்‌, 

அங்கேதானே பலிபீடத்தின்‌ முன்‌ ன்‌ 
காணிக்கையை வைத்துவிட்டுப்போய்‌, 


(மத்‌ 5:23,24). 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


பயன்படுத்துவார்கள்‌. 
வார்த்தைகள்‌ 
பொய்வார்த்தைகளாகயிருந்தாலும்‌, அதை 
மெய்வார்த்தைகளாக மாற்றவேண்டும்‌. 
என்பதற்காக, இப்படிப்பட்டவர்கள்‌ 
தேவனுடைய நாமத்தினாலே 
ணையிடுவார்கள்‌. இவர்களுக்கு 
கர்த்தர்மீது பயம்‌ இருக்காது. இவர்கள்‌ 
தேவனுடைய நாமத்தை வீணிலே 
வழங்குகிறார்கள்‌. 
யூதர்கள்‌ தங்களுடைய 
வார்த்தைகளை மெய்ப்பிப்பதற்காக 
கர்த்தருடைய நாமத்தினால்‌ ஆணையிடுவது 
வழக்கம்‌. “உன்‌ தேவனாகிய கர்த்தருக்குப்‌ 
பயந்து, அவரைச்‌ சேவித்து, அவரைப்‌ 
பற்றிக்கொண்டிருந்து, அவருடைய நாமத்தைக்‌ 
கொண்டு ஆணையிடுவாயாக" (உபா 10:20) 


னாலும்‌ சிலர்‌ 
வெங்ணளைப்்தார்கள்‌.... தங்களுடைய 
பொய்யை உண்மையென்று நிரூபிப்பதற்காக, 
கர்த்தருடைய ஆணையினால்‌ ஆணையிட்டு 
தங்களுக்கு ஆதாயம்‌ தேடப்பார்க்கிறார்கள்‌ 
இதுவும்‌ கர்த்தருடைய நாமத்தை வீணிலே 
வழங்குகிற காரியமாகும்‌. 


கர்த்தருடைய நாமத்தை வீணிலே. 
வழங்குகிறவர்கள்‌ அவருடைய நாமத்தை 
மகிமைப்படுத்தமாட்டார்கள்‌. அவர்கள்‌ 
கர்த்தரை கனம்பண்ண மாட்டார்கள்‌. 
தங்களுடைய மாய்மாலத்திற்கும்‌, 
பொய்வார்த்தைகளுக்கும்‌. கர்த்தருடைய 
நாமம்‌ துணையாகமிருக்கும்‌ என்று 
நினைத்து, கர்த்தருடைய நாமத்தை 
இவர்கள்‌ வீணிலே வழங்குகிறார்கள்‌. கர்த்தர்‌ 
ஒருபோதும்‌ பாவத்தை அங்கீகரிக்கமாட்டார்‌. 
அவர்‌. எக்காலத்திலும்‌ பாவத்திற்கு. 
துணைபோகவும்‌ மாட்டார்‌. 





i a 
TT 


ம்‌ செப்னா 
விசாரிப்புக்காரனாகவும்‌, 
பொக்கிஷக்காரனாகவும்‌ இருந்தான்‌. அந்த 
எலியாக்கீழுக்குக்‌ 

கர்த்தர்‌ செப்னாவின்‌ 

க்கீமுக்‌ தரிப்பார்‌ 

எலியாக்கீமை 
செப்னாவின்‌ 
எலியாக்கீமின்‌ கையில்‌ 
எலியாக்கீம்‌ எருசலேமின்‌ 
யூதாவின்‌ வம்சத்திற்கும்‌. 
என்று கர்த்தர்‌ 
கர்த்தர்‌ எலியாக்கீமைப்‌ 


செப்னாவின்‌ கச்சையால்‌ 
இடைக்கட்டுவார்‌. 
அதிகாரத்தை 
கொடுப்பார்‌. 
குடிகளுக்கும்‌, 
தகப்பனாயிருப்பான்‌ 
சொல்லுகிறார்‌. 
பலப்படுத்துகிறார்‌. 
உயர்ந்த. 
உயர்த்தப்படுகிறவர்கள்‌, 
கிருபைகளை 
பெற்றுக்கொள்‌ எவேண்டும்‌. 


பதவிகளில்‌ 
கர்த்தருடைய 
அதிகமாய்ப்‌ 
கர்த்தருடைய 
அநுக்கிரகமும்‌ 
எந்த வேலையையும்‌ 
ஒழுங்காய்ச்‌ செய்ய முடியாது. நம்முடைய 
கடமைகளை சரியாகச்‌ செய்வதற்கு நமக்கு 
கர்த்தருடைய கிருபை தேவை. இங்கு 
எலியாக்கீமை உயர்த்துகிறார்‌. 
தன்‌ இருதயத்தில்‌ பெருமை 
கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
தன்னைத்‌ தாழ்த்தவேண்டும்‌. 
அத்தர்‌ கல்பாக்கம்‌ 
உயர்வான 
கொடுக்கிறார்‌. 
திறவுகோலை கர்த்தர்‌ எலியாக்கீமின்‌ 
தோளின்மேல்‌ வைப்பார்‌. எலியாக்கீம்‌ 
ஒருவரும்‌ பூட்டக்கூடாதபடிக்கு திறப்பான்‌. 
ஒருவரும்‌ திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுவான்‌. 
எலியாக்கீம்‌ 
விசாரிப்புக்காரனாகவும்‌. 
பொக்கிஷக்காரனாகவும்‌ உயர்த்தப்படுவான்‌.. 
அரமனையிலுள்ள சிறிதும்‌ பெரிதுமான சகல 
பானபாத்திரங்களும்‌ எலியாக்கீமின்‌ 
பொறுப்பிலிருக்கும்‌. அரமனையின்‌ 
பொக்கிஷசாலைக்குள்‌ போவதற்கும்‌, 
ஆயுதசாலைக்குள்‌ போவதற்கும்‌. 
எலியாக்கீமுக்கு அதிகாரமிருக்கும்‌. 
"எசேக்கியா. 
கண்டு சந்தோஷப்பட்டு, 
பொக்கிஷசாலையையும்‌ வெள்ளியையும்‌, 
பொன்னையும்‌, கந்தவர்க்கங்களையும்‌, நல்ல: 
பரிமளதைலத்தையும்‌, தன்‌ ஆயுதசாலை: 
அனைத்தையும்‌, தன்‌ பொக்கிஷசாலைகளில்‌ 


இன்னும்‌ 
யெல்லாம்‌ 


தனந்த வீட்டின்‌ 


அரமனை 


அவர்களைக்‌ 
தன்‌ 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ எலியாக்கீமை 
அவனை ஸ்திரப்படுத்துகிறார்‌ 


எருசலேமின்‌ குடிகளுக்கும்‌, யூதாவின்‌ 
வம்சத்திற்கும்‌ ஆசீர்வாதமாயிருப்பான்‌. 
அவர்களுக்கு தகப்பனாகவம்‌ இருப்பான்‌. 
அவன்‌ ராஜாவினுடைய குடும்பத்தாரின்‌ 
நன்மைகளையும்‌ விசாரிப்பான்‌. அதே 
வேளையில்‌ எருசலேமிலும்‌, யூததேசத்திலும்‌ 
வாசம்பண்ணுகிற பொதுஜனங்களின்‌ 
நன்மைகளையும்‌ விசாரிப்பான்‌. 

அரசாங்கத்தின்‌ 
எலியாக்கீமைப்‌ 
பணிபுரியவேண்டும்‌. 
சுயநலத்தைப்‌ பார்க்காமல்‌, 
பொதுவான நன்மைகளைப்‌ 
தேசத்து நன்மைகளைப்‌ 
தங்கள்‌ 
உண்மையுள்ளவர்களாயிருப்பார்கள்‌. 
வழக்குகளை நியாயமாய்‌ விசாரித்து, 
நீதியான தீர்ப்பு சொல்லுவார்கள்‌. 

ர்களுடைய கையின்கீழ்‌ ஜனங்கள்‌ 
வன்க கன பக்கக்‌ 
போன்றவர்கள்‌. ஜனங்களுக்கு, 
ஆசீர்வாதமாயிருப்பார்கள்‌. ஜனங்களும்‌, 
எலியாக்கீமைப்‌ போன்றவர்களை 
ஆசீர்வதிப்பார்கள்‌. 


உயர்‌ பொறுப்புக்களில்‌ 
போன்றவர்கள்‌ 
அவர்கள்‌ 
ஜனத்தின்‌ 
பார்ப்பார்கள்‌. 
பார்ப்பார்கள்‌. 


தேசத்திற்கு 


அரசாங்கத்தின்‌ உயர்‌ பொறுப்புக்களில்‌. 
எலியாக்கீமைப்‌ போன்றவர்கள்‌ 
பணிபுரியவேண்டும்‌. அவர்கள்‌ 
சுயநலத்தைப்‌ பார்க்காமல்‌, ஜனத்தின்‌ 
பொதுவான நன்மைகளைப்‌ பார்ப்பார்கள்‌. 
தேசத்து நன்மைகளைப்‌ பார்ப்பார்கள்‌. 
தங்கள்‌ தேசத்திற்கு 
உண்மையுள்ளவர்களாயிருப்பார்கள்‌. 
வழக்குகளை நியாயமாய்‌ 
நீதியான தீர்ப்பு 
இவர்களுடைய ஆளுகையின்கீழ்‌ ஜனங்கள்‌. 
சந்தோஷமாயிருப்பார்கள்‌. எலியாக்கீமைப்‌ 
போன்றவர்கள்‌ ஜனங்களுக்கு, 
ஆசீர்வாதமாயிருப்பார்கள்‌. ஜனங்களும்‌ 
எலியாக்கீமைப்‌ போன்றவர்களை 
ஆசீர்வதிப்பார்கள்‌. 





ழ்‌ நள 
யாய 


எலியாக்கீம்‌ 
மகிமையான 


தன்‌ தகப்பன்‌ வீட்டிற்கு 
சிங்காசனமாயிருப்பான்‌. 
அவன்‌ தன்‌ குடும்பத்திற்கு. 
ஆசீர்வாதமாயிருப்பான்‌. எலியாக்கீம்‌ 
உறுதியான இடத்திலே படப்‌ ்டிருக்கிற 
ஆணியைப்போல 'லைத்திருப்பான்‌. 
அவனுடைய குடும்பத்தார்‌. கல அவனை 
சார்ந்து ஜீவிப்பார்கள்‌. வீட்டில்‌ ஆணிகளை 
அடித்து, அதன்மீது ரங்களை 
தொங்க வைப்பதுபோல,  எலியாக்கீமின்‌: 
குடும்பத்தார்‌ அவனை அண்டி பிழைப்பார்கள்‌. 
எலியாக்கீமின்‌ 

வம்சத்தாராகிய புத்திரர்‌, பெத்தா 
எல்லோரும்‌ அவனை சார்ந்து பிழைப்பார்கள்‌ 
அவர்களுடைய மகிமை அனைத்தும்‌ 
எலியாக்கீமையே சார்ந்திருக்கும்‌. ஆர்கன்‌ 
சிறிதும்‌ பெரிதுமான 
பானபாத்திரங்களையும்‌ 
தூக்கிவைப்பார்கள்‌. குடும்பத்தில்‌ 
நடைபெறுகிற சிறிய காரியங்களையும்‌, 
பெரிய காரியங்களையும்‌, எலியாக்கீமின்‌ 
பொறுப்புக்கு விட்டுவிடுவார்கள்‌. அவனே 
குடும்பத்தின்‌ எல்லா கா! யும்‌ 
நிர்வாகம்பண்ணுவான்‌. குடும்பத்திலுள்ள 
சிறியோரையும்‌ பெரியோரையும்‌ எலியாக்கீம்‌ 
பராமரிப்பான்‌. அவர்களுக்குத்‌ தேவையான 
எல்லா உதவிகளையும்‌ செய்வான்‌. 


எலியாக்கீமின்‌ மேல்‌ 


தாவீதுடைய வீட்டின்‌ 
நம்முடைய 
இயேசுகிறிஸ்துவினிடத்தில்‌ 
ஒப்புக்கொடுக்கப்பட்டிருக்கிறது. 
தேவனுடைய வீட்டின்‌ 
குமாரனாகிய இ 
தூக்கிவைக்கப்பட்டிருக்கிறது. 


திறவுகோல்‌ 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆத்துமா 
இதல விசுவாசத்தினால்‌ 


வைக்கப்பட்டிருக்கவேண்டும்‌ 


அழிந்துபோகவிடமாட்டார்‌. 
ஆத்துமா பாரமுள்ளதாகமிருந்தாலும்‌, 
நம்முடைய பாரத்தை கர்த்தர்மீது 
வைக்கலாம்‌. கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து 
தம்மீது சுமத்தப்படுகிற எல்லா பாரங்களையும்‌ 
சுமப்பார்‌. 


செப்னா 
இடத்தில்‌ கடாவப்பட்ட 
இருந்தான்‌. ஆனால்‌ அவனோ தன்‌ 
சுயபெருமையினாலும்‌,  ஆணவத்தினாலும்‌. 
கர்த்தருக்கு விரோதமாய்ப்‌ பாவம்‌ செய்தான்‌. 
ர்த்தர்‌ பிடுங்கிப்போடுவார்‌ 


சில காலம்‌ உறுதியான 
ஆணியைப்போல 


, அறுந்துவிழும்‌. 





i FTE 
TT 


தீரு பழங்காலத்தில்‌ ஐசுவரியம்‌ மிகுந்த 
பட்டணம்‌. து கடற்கரை ஓரத்தில்‌ 
அமைந்துள்ளது. இங்கிருந்து பல. 
தேசங்களுக்கும்‌ கடல்‌ யாத்திரையும்‌, கப்பல்‌ 
வியாபாரமும்‌ நடைபெற்றது. பட்டணம்‌ 
ஆசேர்‌ கோத்திரத்தின்‌ எல்லைப்பகுதியில்‌ 
அமைந்துள்ளது. யோசுவா 19:29-ஆவது 
வசனத்தில்‌ தீரு பட்டணம்‌, “தீரு என்னும்‌ 
அரணிப்பான பட்டணம்‌” என்று 
அழைக்கப்படுகிறது. 
பட்டணத்தார்‌ இஸ்ரவேல்‌. 
ஒருபோதும்‌ 
அவர்கள்‌ 
ஜனத்தாருக்கு 
உண்மையுள்ள சிநேகிதராகவே. 
இருந்திருக்கிறார்கள்‌. தாவீது, 
சாலொமோன்‌ ஆகியோரின்‌ ஆட்சிக்காலத்தில்‌ 
தீரு பட்டணத்தார்‌ சமஸ்த இஸ்ரவேல்‌ 
தேசத்தோடு வியாபாரம்‌ செய்திருக்கிறார்கள்‌. 


அழிவு 


சத்துருக்களாயிருந்ததில்லை. 
கர்த்தருடைய 


வாகாக 
னையும்‌. எருசலேமை 
நாட்களிலே. அவர்கள்‌ 
அழித்துப்போடுவார்கள்‌ 
எழுபது  வருஷத்திற்குப்‌ 
திரும்பவும்‌ கட்டப்படும்‌. 


(ஏசா 234-19). 
பின்பு தீரு, 
பாபிலோனிய 

தீரு பட்டணத்தார்‌ 
மறுபடியும்‌: பல 


(ஏசா 23:15-18). 


தீருவின்‌ பாரம்‌ 
ஏசா 281-8 


ஏசா 291. தீருவின்‌ பாரம்‌. தர்ஷீஸ்‌ 
கப்பல்கனே, அலறுங்கன்‌; அது வீடு, 
இல்லாதபடிக்கும்‌, அதில்‌ வருவார்‌. 
இல்லாத படிக்கும்‌ பாழாக்கப்பட்டது; 
இந்தச்‌ செய்தி கித்தீம்‌ தேசத்திலிருத்து. 
அவர்களுக்குத்‌ தெரிவிக்கப்படுகிறது. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஏசா 282. 
மவுனமாயிருங்கள்‌;; 
வர்த்தகர்‌ 
யாத்திரைபண்ணி. 
திரப்பினார்கள்‌. 


ஏசா 283. சிகோர்‌ நதியின்‌ மிகுந்த 
தீர்ப்பாய்ச்சல்கவால்‌ வினையும்‌ 
பயிர்வகைகளும்‌, ஆற்றங்கரையின்‌ 
அலுப்பும்‌ அதின்‌ வருமானமாயிருத்‌ தது; 
அது ஜாதிகவின்‌ சந்தையாயிருந்தது. 


துறைமுகப்பட்டிணம்‌. ஏசாயா 
தீ 1 ப்ரா கர்த்தருடைய 
வார்த்தையை. அறிவிக்கிறார்‌ 

கப்பல்களே அலறுங்கள்‌" 
வாக்கியமாகமிருக்கிறது. 

வியாபாரம்‌, ஐசுவரியம்‌, 

கப்பல்களையும்‌. கடல்‌ வாணிபத்தையும்‌. 
சார்ந்திருக்கிறது. தீருவின்‌ கப்பல்கள்‌ 
அழிக்கப்பட்டால்‌, தீருவே அழிந்துபோகும்‌. 
அவர்களுடைய பொருளாதாரம்‌ 
சீர்குலைந்துபோகும்‌. 


தீவுக்குடிகளே, 
சீதோனின்‌ 
சமுத்திரத்திலே 
உன்னை 


தீரு, காலமாக 
செழிப்பாயிகக்கிதது. சீதோனின்‌ வர்த்தகர்‌ 
சமுத்திரத்திலே யாத்திரைபண்ணி தீருவை 
நிரப்புகிறார்கள்‌. சீதோன்‌ பழங்காலத்து 
முக்கியமான பட்டணங்களில்‌ ஒன்று. தீருவும்‌ 
சீதோனும்‌ ஒரே சமுத்திர கரையில்‌ 
அமைந்துள்ளது. ஆரம்பத்தில்‌ தீரு 
பட்டணம்‌. “சதன்‌ தேசத்திற்கு ஒரு 
குடியிருப்பு நாடாகவே இருந்தது. 
பிற்காலத்தில்‌ தீரு தனியாகப்‌ பிரிந்து, 
செழிப்பான பட்டணமாயிற்று. குமாரத்தி தன்‌ 
தாயாரை விட்டுப்‌ பிரிவதுபோல, தீரு 
சீதோனை விட்டுப்‌ பிரிந்துவிட்டது. 


சீதோன்‌ தீரு பட்டணத்திற்கு வடக்கே 
ஒரு சில மைல்‌ தூரத்தில்‌ அமைந்துள்ளது. 
தீருவின்‌ பொருளாதாரத்தை உயர்த்துவதற்கு 
எகிப்தியர்கள்‌ பல வழிகளிலும்‌ உதவி 
செய்திருக்கிறார்கள்‌. எகிப்து தேசத்திலே 
நைல்‌ நதியைப்போல, சீகோர்‌ நதியும்‌ மிகவும்‌ 
முக்கியமான நதியாகும்‌. சீகோர்‌ 
ப்து தேசத்தில்‌ பாய்ந்து 
எகிப்தியர்கள்‌ 

கப்பல்களை சீகோர்‌ நதியிலும்‌, அதன்‌ பின்பு 
சமுத்திரத்திலும்‌ செலுத்தி, தீருவோடு 
வியாபாரம்‌ பண்ணினார்கள்‌. 





i= FTE 
TT 


தீரு தேசத்திலே னு திரளான 
தண்ணீர்களும்‌ இருக்கி, ப்பல்‌ 
போக்குவரத்து நன்றாய்‌ 

இதைத்‌ தவிர தீருவில்‌ 

வளம்‌ எதுவுமில்லை. தண்ணீர்‌ வளத்தை 
ஆதாரமாக வைத்து தீரு பட்டணத்தார்‌ 
மற்ற தேசத்தாரோடு அதிகமாய்‌ வியாபாரம்‌ 
பண்ணுகிறார்கள்‌. தீருவில்‌ தொழிலும்‌: 
உற்பத்தியும்‌ அதிகரித்திருக்கிறது. 


மகிழ்ச்சியாயும்‌, 


பட்டணம்‌ எப்போதும்‌ 
சந்தோஷமாயும்‌ 
களிகூருகிறது. இஸ்ரவேலின்‌ தேவனாகிய 
கர்த்தர்‌ தம்முடைய தீர்க்கதரிசிகள்‌ 
மூலமாய்‌ தீரு தேசத்தாருக்கு எச்சரிப்பின்‌ 
சொல்லுகிறார்‌. 
ம்பரமாகவும்‌, 
செல்வச்செழிப்பாகவும்‌ 
அவர்கள்‌ தேவனுடைய 
செவிகொடுக்க 

மறுத்துவிடுகிறார்கள்‌. 


பட்டணம்‌ பூர்வநாட்கள்‌ முதல்‌, 
நிலைபெற்றிருக்கிறது. தீரு கிரீடம்‌ 
தரிப்பிக்கும்‌ பட்டணம்‌. தீருவின்‌ பிரபுக்களும்‌. 
வியாபாரிகளும்‌ பூமியின்‌ 
கனவான்களாயிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
எந்த தேசத்திற்கும்‌ போனாலும்‌, அந்த 
தேசங்களில்‌ அவர்களுக்கு மிகுந்த மதிப்பும்‌ 
மரியாதையும்‌ கொடுக்கப்படுகிறது. 


எகிப்து தேசத்தில்‌ சீகோர்‌ நதி 
பாய்கிறது. இதனுடைய மிகுந்த 
நீர்ப்பாய்ச்சல்களால்‌ எகிப்து தேசத்தில்‌ பயிர்‌ 
வகைகள்‌ ஏராளமாய்‌ விளைகிறது. 
ஆற்றங்கரையின்‌ ப்பம்‌ 
அதிகமாயிருக்கிறது. இதுவே 
வருமானம்‌. எல்லா ஜாதியாரும்‌ 
தேசத்திற்கு வந்து 
பண்ணுகிறார்கள்‌. எகிப்தியரும்‌ 
வியாபாரம்‌ பண்ணுகிறார்கள்‌. 


தீரு இப்போது ஐசவரியத்தினால்‌. 
செழித்திருக்கிறது. கர்த்தர்‌ ஏசாயா 
தீர்க்கதரிசியின்‌ மூலமாய்‌ தீருவின்‌ பாரத்தை 
முன்னறிவிக்கிறார்‌. “தர்ஷீஸ்‌ கப்பல்களே 
அலறுங்கள்‌" என்று ஏசாயா சொல்லுகிறார்‌. 
தர்ஷீஸ்‌ பட்டணம்‌ வீடு இல்லாதபடிக்கும்‌, 
வருவாரில்லாதபடிக்கும்‌ பாழாக்கப்படும்‌. 


அறுப்பும்‌ 
எகிப்தின்‌ 
எகிப்து 
வியாபாரம்‌ 
தீருவோடு 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


தச்‌ செய்தி கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள்‌ 
மூலமாய்‌, கித்தீம்‌ தேசத்திலிருந்து தீருவுக்கு 
அறிவிக்கப்படுகிறது. பூர்வநாட்கள்‌ முதல்‌ 
நிலைபெற்று களிகூர்ந்திருந்த தீரு பட்டணம்‌ 
பாழாக்கப்படும்‌. கிரீடம்‌ தரிப்பிக்கும்‌ தீரு 
அழிந்துபோகும்‌. 


தீரு மிகப்பெரிய வியாபார பட்டணம்‌. 
தீரு தேசத்தார்‌ எல்லா தேசத்தாரோடும்‌ 
சிநேகமாயிருக்கிறார்கள்‌. எல்லோரோடும்‌. 
நல்ல உறவையும்‌, ஐக்கியத்தையும்‌ 
வளர்த்துக்கொண்டு, வியாபாரம்‌ 
பண்ணுகிறார்கள்‌. இவர்கள்‌ எந்த 
தேசத்திற்கு விரோதமாயும்‌ 
கலகம்பண்‌ணுவதில்லை. தங்களுடைய 
தர்ச்செய்கைகளினாலும்‌, 
கன்மார்க்கத்தினாலும்‌ பற்ற தேசத்துக்கு 
நீரு தேசத்தார்‌ 
உண்டுபண்ணுவதில்லை. தீரு தக்வா 
நன்றாகவே இருக்கிறது. 
ஐசுவரியம்‌ நிரம்பியிருக்கிறது. 
இவர்களுடைய ஐசுவரியமே இவர்களுக்குக்‌ 
கண்ணியாயிற்று, 


நேபுகாத்நேச்சார்‌ தீருவின்‌ 
ஐகவரியத்தைப்‌ பார்த்து அதன்மீது 
சைவைக்கிறான்‌. தீருவைக்‌ 
கொள்ளையிடவேண்டும்‌ என்று விரும்பி 
ற்‌ விரோதமாய்‌ யுத்தம்பண்ண 
ஆனால்‌ நேபுகாத்நேச்சாருக்கு 
ஏமாற்றமே உண்டாயிற்று. நேபுகாத்நேச்சார்‌ 
தீரு  பட்டணத்தின்மேல்‌ பதிமூன்று 
வருஷங்கள்‌ முற்றிக்கைப்போட்டிருந்தான்‌. 
தரு பப்பணந்தாரே.. தேபதாற்றேர்சாரக்கு்‌ 
கீழ்ப்படியாமல்‌, கடல்‌ வழியாக தப்பித்து 
ஓடிவிட்டார்கள்‌. தங்களோடு, தங்கள்‌ 
குடும்பத்தாரைக்‌ கூட்டிச்‌ சென்றார்கள்‌. 
தங்கள்‌ உடமைகளையும்‌ ஐசுவரியங்களையும்‌ 
எடுத்துச்‌ சென்றார்கள்‌. நேபுகாத்நேச்சார்‌ 
தீரு பட்டணத்திற்குள்‌ பிரலேசித்தபோது 
அவனுக்கு ஒன்றும்‌ கிடைக்கவில்லை. 
எல்லாம்‌ பாழாக்கப்பட்டது. 
பாழாக்கப்பட்டதினால்‌, அங்கு 
வியாபாரங்களும்‌ 
தீரு தேசத்தாருக்கு 


வருத்தமும்‌ 
அவர்களால்‌ தங்கள்‌ 


வெளிப்படுத்த 





1 
INTERNATICHAL 
கீதோனே, வெட்கப்படு 
ஏசா 28:4-9 

ஏசா 284. 

நான்‌ 

கர்ப்பவேதனைப்படுகிறதும்‌ 
பெறுகிறதும்‌ இல்லை; 

வனர்க்கிறதும்‌ இல்லை; கன்னிகைகளை 
ஆதரிக்கிறதும்‌ இல்லை என்னு 
சமுத்திரக்‌ கோட்டையான கடல்துறை 
சொல்லுகிறது. 


ஏசா 995. எகிப்தின்‌ செய்தி 
கேட்கப்பட்டதினால்‌. 
உண்டானதுபோல, 
கேட்கப்படுவதினாலும்‌ 

உண்டாகும்‌. 


ஏசா 28:6. கரைத்துறைக்‌ குடிகளே, 
நீங்கள்‌ தர்ஷீஸ்மட்டும்‌ 
புறப்பட்டுப்போய்‌ அலறுங்கன்‌. 


ஏசா 287. பூர்வநாட்கன்முதல்‌. 
நிலைபெற்று களிகூர்த்திருத்த உங்கள்‌ 
பட்டணம்‌ இதுதானா? 
பரதேசம்போய்ச்‌. சஞ்சரிக்கிறதற்கு. 
அவன்‌ கால்களே அவனைத்‌ தூரமாய்க்‌ 
கொண்டுபோம்‌. 


ஏசா 288. கிரீடம்‌ 
தீருவுக்கு விரோதமாக இதை 
யோசித்துத்‌ தீர்மானித்தவர்‌ யார்‌? 
அதின்‌ வர்த்தகர்‌ பிரபுக்களும்‌, அதின்‌ 
வியாபாரிகள்‌. பூமியின்‌ 
கனவான்களுமாமே. 


தரிப்பிக்கும்‌ 


ஏசா 289, சர்வ சிங்காரத்தின்‌ 
மேன்மையைக்‌ குலைக்கவும்‌, பூமியின்‌. 
கனவான்கள்‌ யாவரையும்‌ 
கனானப்படுத்தவும்‌, சேனைகளின்‌. 
கர்த்தரே இதை யோசித்துத்‌ 
தீர்மானித்தார்‌. 


தீரு பாழாக்கப்படுவதைப்‌ பார்த்து, 
அவர்களுக்கு அருகாமையிலிருக்கிற மற்ற 
தேசத்தார்‌ மிகவும்‌ வேதனைப்படுகிறார்கள்‌. 
தீருவில்‌ நடைபெறுகிற ஒவ்வொரு 
சம்பவத்தைப்பற்றிய செய்தியும்‌ கடல்‌ கடந்து 
சீதோனுக்கு வந்து சேருகிறது. இதனால்‌ 
சீதோனும்‌ வெட்கப்படுகிறது. தீருவின்‌ 
வேதனையை கடல்‌ அலைகள்‌ மற்ற 
தேசங்களுக்கு அறிவிக்கிறது. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


வளர்க்கிறதும்‌ இல்லை; கன்னிகைகளை 

ஆதரிக்கிறதும்‌ இல்லை" என்று 

சொல்லுகிறது. கடல்‌ அலைகள்‌ மிகவும்‌ 

வலுவாகயிருக்கிறது. தீருவின்‌ கடல்துறை 

கோட்டையைப்‌ போல. 

தீருவின்‌ 

இளைஞரை 

வரும்‌ கப்பல்கள்‌ வராது. 

வியாபாரமும்‌ விருவிருப்பாய்‌ 

மற்ற தேசங்களிலிருந்து 

கன்னிகைகளும்‌ தீரு 

சோத்து கப்பல்கள்‌ மூலமாய்‌ அழைத்து 

வரப்பட்டார்கள்‌. இவர்களை அங்கு. 

வியாபார பொருட்களைப்போல விற்கவும்‌ 
வாங்கவும்‌ செய்தார்கள்‌. 
வியாபாரத்தில்‌ தீருவுக்கு 

பொருளாதார நன்மை உண்டாயிற்று. 


தீரு தேசத்தோடு ஒப்பிட்டுப்‌ 
பார்க்கும்போது எகிப்து தேசம்‌ மிகப்பெரிய 
தேசமாகும்‌. ஆனாலும்‌ தீரு தேசத்தில்தான்‌ 
வியாபாரம்‌ அதிகமாய்‌ நடைபெறுகிறது. 
கடற்கரை ஓரங்களில்‌ ஏதாவது ஒரு 
பட்டணம்‌ அழிக்கப்பட்டாலும்‌, அந்த செய்தி 
எல்லா. தேசத்தாருக்கும்‌ வேதனையைக்‌ 
கொடுக்கும்‌. எகிப்து அழிந்துபோன: 
செய்தியைக்‌ கேட்டு எல்லோரும்‌. 
வேதனைப்பட்டார்கள்‌. இப்போது தீரு 
அழிந்துபோகும்‌. செய்தியைக்‌ கேட்டு 
அவர்களெல்லோருமே வேதனையும்‌ 
வியாதியும்‌ படுகிறார்கள்‌. 


ஏசாயா... தீர்க்கதரிசி 


தீருவின்‌ 
அழிவைப்பற்றிச்‌ சொல்லும்போது, 
“கரைத்துறைக்‌ குடிகளே, நீங்கள்‌ தர்ஷீஸ்‌ 


மட்டும்‌ புறப்பட்டுப்போய்‌ அலறுங்கள்‌” என்று 
சொல்லுகிறார்‌. இவர்கள்‌ இந்த தீவுகளில்‌ 
நீண்டகாலமாய்‌ குடிமிருக்கிறார்கள்‌. 
இவர்கள்‌ தர்ஷீசின்‌ வழியாகப்‌ 
போகவேண்டும்‌. குடல்வழியாகப்‌ 
போவதுதான்‌ சலபமான வழி. தப்பித்து 
ஒடாதவர்கள்‌ சிறையிருப்பில்‌ 
பிடிக்கப்படுவார்கள்‌. பரதேசம்‌ போய்‌ 
சஞ்சரிக்கிறதற்கு அவள்‌ கால்களே 
அவளைத்‌ தூரமாய்க்‌ கொண்டு போகும்‌ 
என்று ஏசாயா சொல்லுகிறார்‌. அவர்கள்‌ 
சிறையிருப்புக்கு காலால்‌ நடந்துபோவார்கள்‌. 
தப்பித்து ஒடுவதற்கு முயற்சி 
பண்ணியவர்கள்கூட, தங்கள்‌ எதிரிகளிடம்‌ 
சிக்கிக்கொள்வார்கள்‌. 





i FTE ஏசாயா 
TT 


ஏசாயா தீர்க்கதரிசி தீருவைப்பற்றிய 

ச்‌ சொல்லும்போது, “சீதோனே 

" என்றும்‌ சொல்லுகிறார்‌. மேலும்‌ 

“நான்‌ இனிக்‌ குர்ப்பவேதனைப்படுகிறதும்‌. 

இல்லை; பெறுகிறதும்‌ இல்லை: இளைஞரை 

வளர்க்கிறதும்‌ இல்லை: கன்னிகைகளை 

ஆதரிக்கிறதும்‌ ல்லை” என்று 

சமுத்திரக்கோட்டையான கடல்துறை 
சொல்லுவதாகவும்‌ சொல்லுகிறார்‌. 


கடல்துறை குடிகள்‌ நீண்டகாலமாக 
தங்கள்‌ தீவுகளில்‌ குடியிருந்தார்கள்‌. ஏசாயா 
அவர்களிடம்‌, “நீங்கள்‌ தர்ஷீஸ்‌ மட்டும்‌ 
புறப்பட்டுப்போய்‌ அலறுங்கள்‌" என்று 
சொல்லுகிறார்‌. அவர்கள்‌ பூர்வநாட்கள்‌ 
முதல்‌. தங்கள்‌ தேசத்தில்‌ 
களிகூர்ந்திருந்தார்கள்‌. இப்போதோ அந்நிய 
நேசத்தாரின்‌ சிறையிருப்புக்கு 
புறப்பட்டுப்போகிறார்கள்‌. தீரு ஒரு காலத்தில்‌ 
கிரீடம்‌ தரிப்பிக்கும்‌ தேசமாமிருந்தது. 
இப்போதோ சிறையிருப்புக்குப்போகிறது. 
அதன்‌ பிரபுக்களும்‌ வியாபாரிகளும்‌: 
ஒரு காலத்தில்‌ பூமியின்‌ 
கனவான்களாயிருந்தார்கள்‌ இப்போதோ 
அவர்கள்‌ அந்நிய தேசத்தின்‌ 
சிறையிருப்புக்கு தங்கள்‌ கால்களால்‌. 
நடந்துபோகிறார்கள்‌. 


நீரு தேசம்‌ 
மேன்மையோடிருந்தது. 


சர்வசிங்காரத்தின்‌ 
கர்த்தரோ அந்த 
குலைத்துப்போடுகிறார்‌ 
பிரபுக்களும்‌ வர்த்தகர்களும்‌ 
கனவான்களாயிருந்தார்கள்‌. 
கர்த்தரோ பூமியின்‌ கனவான்கள்‌ யாவரையும்‌ 
கனவீனப்படுத்துகிறார்‌. சேனைகளின்‌ 
கர்த்தரே இதை யோசித்து 
தீர்மானித்திருக்கிறார்‌. 


தர்ஷீஸின்‌ குமாரத்தியே 
ஏசா 2310-14 


ஏசா 28:10. தர்ஷீஸின்‌ குமாரத்தியே, 
நதியைப்போல்‌ நீ உண்‌ தேசத்தில்‌ 
பாய்ந்துபோ, உனக்கு அணையில்லை.. 


ஏசா 29:11. கர்த்தர்‌ தமது கையைச்‌ 
சமுத்திரத்தின்மேல்‌ தீட்டி, 
ராஜ்யங்களைக்‌ குலுங்கப்பண்ணினார்‌; 
கானானின்‌ அரண்களை அழிக்க அவர்‌ 
அதற்கு விரோதமாய்க்‌ 
கட்டனைகொடுத்து: 


- விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஏசா 28:12. ஒடுங்குண்ட கன்னியாகிய 
சீதோன்‌. குமாரத்தியே, இனிக்‌ 
களிகூர்த்துகொண்டிராம்‌; எழுந்து 
கித்தீமுக்குப்‌ புறப்பட்டுப்போ, அங்கும்‌ 
உனக்கு இணைப்பாறுதல்‌ 
இல்லையெயன்‌ றார்‌. 


ஏசா 2318. 
தேசத்தைப்‌ பார்‌; 
முன்னிருத்ததில்லை; 
வனாந்தரத்தாருக்காக அதை 
அண்தியாரப்படுத்தினான்‌; அவர்கள்‌ 
அதின்‌ கோபுரங்களை உண்டாக்கி, 
அதின்‌ அரமனைகளைக்‌ கட்டினார்கள்‌; 
அவர்‌ அதை அழிவுக்கென்று. 
நியமித்தார்‌. 
ஏசா 2834. 


அலறுங்கன்‌; 
பாழாக்கப்பட்டது. 


கல்தேயருடைய 
அத்த ஜனம்‌ 
அசீரியன்‌ 


தர்ஷீஸ்‌ 
உங்கள்‌ 


கப்பல்களே, 
அரண்‌ 


ர நதியைப்போல தன்னுடைய 
, மத்தகம்‌ 


துக்கத்தின்‌ பள்ளத்திலே 
ங்‌ தீரு துக்கத்தில்‌ 
மூழ்கிப்போகும்‌. தீரு தேசத்தில்‌ இப்போது 
ஒருவரிடத்திலும்‌ பெலனில்லை. தீரு 
தேசத்தார்‌ ஒரு நதியைப்போல தங்கள்‌ 
தேசத்தில்‌ பாய்ந்துபோகிறார்கள்‌. 
அவர்களுக்கு அணையில்லை. அவர்கள்‌ 
துக்கத்தில்‌ மூழ்கும்போது, அவர்களைத்‌ 
தடுத்து நிறுத்துவதற்கு யாரிடத்திலும்‌ 
பெலனில்லை. அவர்கள்‌ சத்துருவின்‌ 
கைகளில்‌ எளிதாக சிக்கிக்கொள்கிறார்கள்‌. 
கர்த்தர்‌ கையை 
சமுத்திரத்தின்மேல்‌ நீட்டுகிறார்‌. 
ராஜ்யங்களைக்‌ குலங்கப்பண்ணுகிறார்‌. 
கானானின்‌ அரண்களை அழிக்க வர்‌ 
அதற்கு 'விரோதமாய்க்‌ கட்டளை 
கொடுக்கிறார்‌. தனக்கு க அழிவிலிருந்து 
தப்பிக்க தீருவுக்‌ 
தீருவைப்போலவே 
சகோதரியாகிய 
பெலனற்றவளாயிருக்கிறாள்‌. 
இளைப்பாறுதல்‌ இல்லை. 





i THE 
TT 


“ஒடுங்குண்ட கன்னியாகிய சீதோன்‌ 
குமாரத்தியே, இனிக்‌ 
களிகூர்ந்துகொண்டிராய்‌” என்று ஏசாயா 


வந்திருக்கிறார்கள்‌. 
சிறைப்பிடிப்பார்கள்‌. 
அவர்களுடைய சந்தோஷம்‌ துக்கமாய்‌ 
மாறும்‌. அவர்களுக்கு 
புலம்பலும்‌ உண்டாகும்‌. 
அவர்களுக்கு களிகூருதல்‌ இருக்காது. 
சீதோன்மீது எப்போது பிரச்சனை 
வரும்‌ என்றும்‌ ஏசாயா சொல்லுகிறார்‌. 
கர்த்தருடைய யோசனையின்‌ பிரகாரமாகவே. 
தீருவுக்கு அழிவு வருகிறது. தீருவுக்கு. 
விரோதமாய்‌ கர்த்தரே யோசித்து, 
தீர்மானிக்கிறார்‌. தேவனுடைய யோசனை 
நித்தியமானது, நியாயமானது. ஞானமானது, 
கர்த்தர்‌ தம்முடைய வல்லமையை 
வெளிப்படுத்தவேண்டும்‌ என்பதற்காக 
நீருவுக்கு. அழிவைக்‌ கொடுக்கமாட்டார்‌. 
தீருவின்‌ ஜனங்கள்‌ தங்கள்‌ இருதயத்தில்‌ 
பெருமையேடிருக்கிறார்கள்‌. பெருமைப்படுகிற 
அவர்களுக்கு தண்டனை கொடுப்பது 
கர்த்தருடைய நீதியாயிருக்கிறது. 
தீரு தேசத்தாரிடம்‌ ௦ 
ஆணவம்‌ ஆகியவற்றோடு 
பாவங்களும்‌ காணப்படுகிறது. 
தேசத்நாரின்‌ பாவங்களில்‌ 
மிகப்பெரிய பாவமாயிருக்கிறது. 
இந்தப்‌ பாவத்தை விசாரித்து 
தண்டனை கொடுக்கிறார்‌. கர்த்தர்‌ 
அழிப்பதன்‌ மூலமாய்‌, அவருடைய 
சித்தம்‌ வெளிப்படுகி, 
ஐசுவரியமும்‌, 
நிலையற்றது. இது  மாயையானது. 
நம்மிடத்தில்‌ உலக சிநேகம்‌ இருக்கக்கூடாது. 
நாம்‌ உலகப்பொருள்மீது நம்பிக்கை 
வைக்கவும்‌ கூடாது. 


இக்காலத்தில்‌, 


உலகப்பிரகாரமான 


ஏராளமான ஜனங்கள்‌ 


உலகப்பிரகாரமான 
காரியங்கள்மீது நம்பிக்கை வைக்கிறவர்கள்‌ 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


தீருவின்‌ அழிவை சிந்தித்துப்‌ 
பார்க்கவேண்டும்‌. தீருவும்‌ உலகப்பிரகாரமாய்‌ 
உயர்ந்திருந்தது. ஐசுவரியமும்‌, தொழிலும்‌, 
வியாபாரமும்‌. அங்கு மிகுதியாமிருந்தது. 
ஆனால்‌ தீருவோ மண்ணோடு மண்ணாய்ப்‌ 
போய்விட்டது. எல்லாம்‌ அழிந்துபோயிற்று. 

ல்‌ தருவை அழிப்பதற்கு 
கல்தேயரை தம்முடைய கருவியாகப்‌ 
பயன்படுத்துகிறார்‌. அசீரியர்கள்‌ தீருவின்‌ 
ஜனங்களை எளிதாக அழித்துப்போட்டார்கள்‌. 
கல்தேயரை எதிர்ப்பதற்கு தீருவில்‌ ஒருவரும்‌ 
வரவில்லை. கல்தேயர்கள்‌ எதிர்ப்பே 
இல்லாமல்‌ தீருவுக்குக்குள்‌ பிரவேசித்து 
அவர்களுடைய  ஜசுவரியங்களையெல்லாம்‌. 
கொள்ளையிட்டார்கள்‌. 


“கல்தேயருடைய தேசத்தைப்‌ பார்‌” 
என்று ஏசாயா சொல்லுகிறார்‌. யர்கள்‌ 
கல்தேயர்‌ என்னும்‌ பாபிலோனியரை எளிதாய்‌ 
அழித்துப்போட்டார்கள்‌. பாபிலோனியர்கள்‌ 
தங்களுக்‌। கோபுரங்களை 
உண்டாக்கினார்கள்‌. ள்‌ 
அரமனைகளைக்‌ கட்டினார்கள்‌ 


அழித்துப்போட்டார்கள்‌. 
நேபுகாத்நேச்சார்‌ தீருவையும்‌ 

அழித்துப்போடுவான்‌. 

மற்ற தேசத்தின்‌ அழிவைப்‌ பார்த்து, 
நாம்‌ எச்சரிப்பு பெறவேண்டும்‌. நிற்கிறவர்கள்‌ 
விழாதிருக்குமாறு, எச்சரிப்போடிருக்க 
வேண்டும்‌. நாம்‌ இப்போதிருப்பதுபோலவே 
எப்போதும்‌ இருப்போம்‌ என்னும்‌. 
நிச்சயமில்லை. நம்முடைய சுயபலத்தில்‌ 
நம்மால்‌ நிலைத்து நிற்கமுடியாது. நம்முடைய 
விசுவாசம்‌ உறுதியாயில்லையென்றால்‌ நாம்‌ 
சறுக்கலான பாதையில்‌ 
நடக்கிறவர்களைப்போல இருப்போம்‌. எளிதில்‌. 
கீழே விழுந்துவிடுவோம்‌. 

ஏசாயா தீர்க்கதரிசி தீருவின்‌ 
பாரத்தைப்பற்றிச்‌ சொல்லும்போது, “தர்ஷீஸ்‌ 
கப்ப்களே அலறங்கள்‌” (ஏசா 234) 
என்று தன்னுடைய தீர்க்கதரிசன 
வாக்கியத்தை ஆரம்பிக்கிறார்‌. தன்னுடைய 
தீர்க்கதரிசனத்தை முடிக்கும்போது, 
மறுபடியுமாக 'தர்ஷீஸ்‌  கப்பல்களே. 
அலறுங்கள்‌" (ஏசா 23:14) என்று சொல்லி 
முடிக்கிறார்‌. 





f= FTN 
TT 


தீருவின்‌ 
அவர்களைச்‌: சேரும்‌ 
ஏசா 2815-18. 


வியாபாரம்‌ 


ஏசா 29:15, அக்காலத்திலே தீரு, ஒரு 
ராஜாவுடைய நாட்கனின்படி, எழுபது 
வருஷம்‌ மறக்கப்பட்டிருக்கும்‌; எழுபது 
வருஷங்களின்‌ முடிவிலே தீருவுக்குச்‌. 
சும்பவிப்பது வேசியின்‌ பாடலுக்குச்‌. 
சமானமாயிருக்கும்‌. 


ஏசா 28:16. மறக்கப்பட்ட வேசியே, 

வீணையை எடுத்து நகரத்தைச்‌. 
சுற்றித்திரி; நீ நினைக்கப்படும்படி. 
அதை இனிதாக வாசித்துப்‌ பல 
பாட்டுகளைப்‌ பாடு. 


ஏசா 2917. எழுபது வருஷங்களின்‌ 
முடிவிலே கர்த்தர்‌ வந்து தீருவைச்‌ 
குத்திப்பார்‌; அப்பொ அது 
தன்‌ பணையத்துக்கு திரும்பிவந்து, 
பூமியிஜுன்ன ௪கல ராஜ்யங்கனோடும்‌ 
வேசித்தனம்‌ பண்ணும்‌. 


ஏசா 2308. அதின்‌ வியாபாரமும்‌, 
அதின்‌ பணையமும்‌ கர்த்தருக்குப்‌ 
பரிசுத்தமாக்கப்படும்‌; அது 
பொக்கிஷமாய்ச்‌ சேர்க்கப்படுவதும்‌ 
இல்லை; பூட்டி வைக்கப்படுவதும்‌ 
இல்லை; கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
வாசமாயிருக்கிறவர்கள்‌ திருப்தியாகச்‌ 
சாப்பிடவும்‌ நல்ல வஸ்திரங்கனைத்‌ 
தபிக்கவும்‌ அதின்‌ வியாபாரம்‌ 
அவர்களைச்‌ சேரும்‌. 


தீருவுக்கு அழிவு 
நியமிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அழிவு 
எவ்வளவு காலத்திற்கு நீடிக்கும்‌ என்பதையும்‌ 
ஏசாயா தீர்க்கதரிசனமாய்ச்‌ சொல்லுகிறார்‌ 
தீருவுக்கு நிரந்தமான அழிவு வரவில்லை. தீரு 
எழுபது வருஷம்‌  மறக்கப்பட்டிருக்கும்‌. 
நேபுகாத்நேச்சார்‌ ராஜா எருசலேம்‌ நகரத்தை 
அழிக்கும்‌ காலத்திலே, அவர்‌ தீருவையும்‌ 
அழித்துப்போடுவார்‌. எருசலேமைப்போலவே, 
தீருவும்‌, நீண்டகாலமாய்‌ அழிந்து கிடக்கும்‌. 
பாபிலோன்‌ ராஜா 


கர்த்தர்‌ தாழ்த்துகிறார்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


தீரு மறுபடியும்‌ கட்டப்படும்‌ என்றும்‌, 
அது தன்னுடைய மகிமைக்கு மறுபடியும்‌ 
திரும்பும்‌ என்றும்‌ ஏசாயா தீர்க்கதரிசனம்‌ 
சொல்லுகிறார்‌. அக்காலத்திலே தீரு ஒரு 
ராஜாவுடைய நாட்களின்படி எழுபது வருஷம்‌ 
க்கப்பட்டிருக்கும்‌ ராஜாவுடைய 
வாக்கியம்‌ 

நேபுகாத்நேச்சாரின்‌ ராஜ்யத்தைக்‌ குறிக்கிற 


வாக்கியமாகும்‌. 


கோரேசு ராஜா தன்னுடைய தேசத்தில்‌. 
சிறையிலிருப்பிலிருந்த யூதர்களை 
விடுவித்தார்‌. அவர்கள்‌ எருசலேமுக்குப்போய்‌ 
தேவாலயத்தைக்‌ கட்டுமாறு அவர்களை 
உற்சாகப்படுத்தினார்‌. அதே காலத்தில்‌ 
தீருவின்‌ ஜனத்நையும்‌ 

தேசத்திற்கு அனுப்பினார்‌. 

திரும்பக்‌ கட்டியெழுப்புமாறு 


கர்த்தர்‌ 
முடிவிலே வந்து 
தீருவின்மீது 
நிரந்தரமாய்த்‌ 
காலத்தில்‌ தீரு ஏராளமான தேசங்களோடு 
வியாபாரம்‌ பண்ணிற்று கர்த்தர்‌ தீருவின்‌ 
வியாபாரத்தை மறுபடியும்‌ செழிக்கச்‌ 
செய்வார்‌. 


எழுபது 
தீருவை 


தீரு தன்னுடைய பெருமையினால்‌ 
அழிந்துபோகும்‌. அவர்கள்‌ சிறையிருப்புக்குப்‌ 
போவார்கள்‌. எழுபது வருஷங்களின்‌. 
முடிவிலே தீருவுக்குச்‌ சம்பவிப்பது வேசியின்‌ 
பாடலுக்கு சமானமாயிருக்கும்‌ என்று ஏசாயா 
சொல்லுகிறார்‌. தீரு ஒரு வேசியைப்போல 
பாடல்களைப்‌ பாடுவாள்‌. அவளுடைய 
வேசித்தனதினிமித்தம்‌. அவளுக்குத்‌ 
தண்டனை கொடுக்கப்பட்டது. அவள்‌ 
விடுவிக்கப்பட்ட பின்பு, மனந்திரும்பாமல்‌, 
மறுபடியும்‌ தன்னுடைய வேசித்தனத்திற்குத்‌' 
திரும்பி விடுகிறாள்‌. 





f= FTE 
TT 


தீருவின்‌ ஜனங்களும்‌ 
வேசிகளைப்போலவே இருக்கிறார்கள்‌. 
சிறையிருப்பிலிருந்த தீருவின்‌ புத்திரர்கள்‌ 
விடுவிக்கப்படுகிறார்கள்‌. அவர்களுக்கு. 
எப்படி வியாபாரம்‌ செய்வது என்பது தெரியும்‌. 
குறுக்கு வழியில்‌ சம்பாதிக்கவும்‌ தெரியும்‌. 
தீரு சிறிதுகாலம்‌ வியாபாரம்‌ செய்யாமல்‌ 
சிறையிருப்பிலிருந்தது. இப்போது 
சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்து மறுபடியும்‌ 
வியாபாரம்‌ பண்ணுகிறது. வியாபாரத்தில்‌ 
தீருவின்‌ துர்க்குணமும்‌, மோசமான 
குபா வஞ்சக எண்ணங்களும்‌ 
நிரம்பியிருக்கிறது. 


தீரு மறக்கப்பட்ட 
இருக்கிறது, ஒரு வேசி, தன்னுடைய 
வேசித்தனத்தைவிட்டுவிட்டு, ஊரைவிட்டே 
போய்விட்டால்‌, ஜனங்கள்‌ சிறிது காலம்‌ 
அவளை. மறந்திருப்பார்கள்‌. அவள்‌ 
மறக்கப்பட்ட வேசியாயிருப்பாள்‌. ஊரைவிட்டுப்‌ 
போனவள்‌, மறுபடியும்‌ அந்த ஊருக்குத்‌ 
திரும்பி வந்தால்‌, அவள்‌ தன்னுடைய 
வேசித்தனத்தை மறுபடியும்‌ ஆரம்பிப்பாள்‌. 
நகரத்தை சுற்றித்‌ 
மனுஷரை மயக்குவாள்‌. 
இனிதாக வாசித்து பல 

பாடல்களைப்‌ பாடுவாள்‌. 


வேசியைப்போல. 


வந்திருக்கிறார்கள்‌. 

ளு பழைய தொழிலை 
செய்யப்போகிறார்கள்‌. தீரு யறுடியும்‌ தன்‌ 
பணையத்திற்குத்‌ திரும்பி வந்து. பூமியிலுள்ள. 
சகல ராஜ்யங்களோடும்‌ வேசித்தனம்‌ 
பண்ணும்‌. தீருவின்‌ வியாபாரத்தை ஏசாயா 
தீர்க்கதரிசி வேசியின்‌ வேசித்தனத்தோடு 
ஒப்பிடுகிறார்‌. 


தீரு இதுவரையிலும்‌ தன்னுடைய 
தேசத்தின்‌ எல்லைக்குட்பட்டு வியாபாரம்‌ 
பண்ணிற்று. பக்கத்திலுள்ள நாடுகளோடும்‌ 
கப்பல்‌ மூலமாய்‌ வியாபாரம்‌ பண்ணிற்று. 
ஆனால்‌ தீரு சிறையிலிருப்பிலிருந்து வந்த 
பின்போ, அது பூமியிலுள்ள சகல 
ராஜ்யங்களோடும்‌ வேசித்தனம்‌ பண்ணும்‌. 
உலக சிநேகம்‌ ஆவிக்குரிய வேசித்தனம்‌. 
ஆகையினால்‌ யாக்கோபு 
பொருளாசைக்காரரை விபசாரரே, 
விபசாரிகளே என்று சொல்லுகிறார்‌ 
(யாக்‌ 4:4). 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


தீரு மறுபடியும்‌. 
வியாபாரத்திற்குத்‌ ம்‌ 
தன்னுடைய தாலந்துகளை 
பயன்படுத்திக்கொள்கிறது. 
வியாபாரமும்‌, அதின்‌ 
கர்த்தருக்கு பரிசுத்தமாயிருக்கும்‌. 
வியாபாரமும்‌, வியாபாரத்தின்‌ மூலமாய்‌ வந்த 
லாபங்களும்‌ கர்த்தருக்கும்‌ அவருடைய 
ஊழியத்திற்கும்‌ அர்ப்பணிக்கப்படும்‌. தீருவின்‌ 
வருமானம்‌ கர்த்தருடைய ஊழியத்தில்‌ 
பயன்படுத்தப்படும்‌. 
ன்பு 
வக்‌ ஆனால்‌ 
இப்போதோ தெய்வபக்தியோடிருக்கிறது. தீரு 
முன்பு தரித்திரருக்குத்‌ தீங்கு செய்து 
கொள்ளை லாபம்‌ சம்பாதித்து இப்போதோ 
தரித்திருக்கும்‌. மனவுருக்கத்தோடு 
உதவிசெய்கிறது. தீரு தன்னுடைய 
தொழிலின்‌ மூலமாய்‌ வருகிற லாபத்தை, 
பொக்கிஷமாய்ச்‌ சேர்க்காது. பணத்தை 
பூட்டியும்‌ வைக்காது. 
தீருவின்‌ கடினமாய்‌ 
உழைக்கிறார்கள்‌. நேர்மையாய்‌ 
வியாபாரம்பண்ணுகிறார்கள்‌. இதனால்‌ வரும்‌ 
லாபத்தை தங்களுக்கும்‌ 
தங்கள்குடுப்பத்திற்கும்‌ பயபக்தியோடு 
பயன்படுத்துகிறார்கள்‌. லாபத்தில்‌. 
மீதமுள்ளதை கர்த்தருடைய ஊழியத்திற்குக்‌ 
கொடுக்கிறார்கள்‌. கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
வாசமாமிருக்கிறவர்கள்‌. திருப்தியாக 
சாப்பிடவும்‌, நல்ல... வஸ்திரங்களைத்‌ 
ஜனங்கள்‌ தங்கள்‌ 
வியாபாரத்தின்‌ மூலமாய்‌ வந்த லாபத்தை 
செலவுபண்ணுகிறார்கள்‌. 


ஜனங்கள்‌ 


ஆசாரியர்களும்‌ த கர்த்தருடைய 
ய 


ஊழியக்காரர்களு! 
வாசமாயிருக்கிறவர்கள்‌. 
திருப்தியாய்ச்‌ சாப்பிடவேண்டும்‌. 
வஸ்திரங்களைத்‌ தரிக்கவேண்டும்‌. 
தீருவிலே கர்த்தரை நம்பும்‌ நம்பிக்கையிருக்க 
வேண்டும்‌. கர்த்தரைப்பற்றிய அறிவு 
தீருவின்‌ ஜனங்களிடத்தில்‌ 
காணப்படவேண்டும்‌. அவர்கள்‌ எல்லோருமே. 
இஸ்ரவேலின்‌. தேவனிடத்தில்‌ 
ஐக்கியமாமிருக்க வேண்டும்‌. 


ய சமுகத்தில்‌ 


அவர்கள்‌ 





i FTN 
TT 


யூதா தேசத்திலே தீருவின்‌ மனுஷர்‌ 
வாசம்பண்ணினார்கள்‌. “மீனையும்‌ சகலவித 
சரக்குகளையும்‌ கொண்டுவந்து. ஓய்வுநாளிலே. 
நா பத்திக்கும்‌ எருசலேமில்‌ 
இருக்கிறவர்களுக்கும்‌ விற்கிற சில தீரியரும்‌ 
உள்ளே குடியிருந்தார்கள்‌" (நெகே 13:16). 

இயேசுகிறிஸ்துவின்‌ காலத்தில்‌, 
இஸ்ரவேலின்‌ பட்டணங்களைவிட தீரு 
சீதோன்‌ ஆகிய  பட்டணங்களுக்கு 
நற்பெயர்‌ இருந்தது. “கோராசினே! உனக்கு 
ஐயோ, பெத்சாயிதாவே! உனக்கு ஐயோ, 
உங்களில்‌ செய்யப்பட்ட பலத்த செய்கைகள்‌ 
தீருவிலும்‌ 
செய்யப்பட்டிருந்ததானால்‌, மு! 
இரட்டுடுத்திச்‌ சாம்பலில்‌ உட்கார்ந்து 
மனந்திரும்பியிருப்பார்கள்‌” (மத்‌ 11:21) 


டைய நாட்க 
பணத்தில்‌ ர்த்து வாசிகள்‌ 


இருந்தார்கள்‌. சப்புதல்‌ கண்டு, அதை 
இடதுபுறமாக விட்டு, சீரியாநாட்டிற்கு இடி, 


சீஷரைக்‌ கண்டுபிடித்து, அங்கே ஏழுநாள்‌ 
தங்கினோம்‌. அவர்கள்‌ பவுலை நோக்கி: நீர்‌ 
க்குப்‌ போகவேண்டாம்‌ என்று 
ஏவுதலினாலே சொன்னார்கள்‌" 
(அப்‌ 21:34) 


நம்முடைய தொழில்‌, வியாபாரம்‌ 


ரத்தப 
மூலமாய்‌ வருகிற 
“கர்த்தருக்குப்‌ பரிசுத்தம்‌ 
எழுதப்படவேண்டும்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பரிசுத்த கிரீடத்தின்‌ பட்டத்தையும்‌ 
பசும்பொன்னினாலே பண்ணி, கர்த்தருக்குப்‌ 
பரிசுத்தம்‌ என்னும்‌ எழுத்துக்களை அதிலே. 
முத்திரை வெட்டாக வெட்டி, அதை உயரப்‌ 
பாகையின்மேல்‌ கட்டும்படி, கர்த்தர்‌ 
மோசேக்குக்‌ கற்பித்தடியே,  இளநீல 
நாடாவினால்‌ கட்டினார்கள்‌” (யாத்‌ 39:30 31). 
நாம்‌ முதலாவதாக 
கர்த்தருக்குப்‌ 
அர்ப்பணிக்கவேண்டும்‌. 
வேலையைச்‌ செய்வதற்கு முன்பாக, 
பொருளை வாங்குவதற்கு முன்பாக 
ரத்‌ ப்‌ பரிசுத்தம்‌ பண்ணவேண்டும்‌. 
பொருளாதாரம்‌ கர்த்தருடைய 
ஆதரவாயிருக்கவேண்டும்‌. 
நம்முடைய ஐசுவரியம்‌: சுவிசேஷப்‌ 
பிரபல்யத்திற்கு பயன்படவேண்டும்‌. 


தரித்திரரையும்‌, விதவைகளையும்‌, 
திக்கற்ற பிள்ளைகளையும்‌ போவிப்பதற்கும்‌, 
து ம்‌ நம்முடைய பணத்தை 
ண்கள்‌ பபண்‌ 
நம்முடைய வியாபாரமும்‌, நம்முடைய 
ம்‌, நம்முடைய வருமானமும்‌ 
பரிசத்தமாக்கப்படும்‌. நாம்‌ 


வியாபாரம்பண்ணும்போது. 

வியாபாரம்‌ செழிக்கும்‌. தீருவின்‌ வியாபாரம்‌. 
அவர்களைச்‌ சேர்ந்ததுபோல, நம்முடைய 
வியாபாரமும்‌ தொழிலும்‌ நம்மைச்‌ சேரும்‌ 
நிலைத்து நிற்கும்‌ நமக்கு செழிப்பு 


உண்டாகும்‌. 





i al 
TT 


தம்முடைய நாமத்தை. 

வழங்குகிறவர்களை கர்த்தர்‌ 
“கர்த்தர்‌ தம்முடைய நாமத்தை 
வழங்குகிறவனை  தண்டியாமல்‌ 
(யாத்‌ 20:7). மனுஷர்‌ மத்தியிலே 
க நியா 


உலகப்பிரகாரமான 
பார்வையில்‌, 
வீணிலே. 
குற்றமாகவோ 
அவர்களுக்கு 
கர்த்தருடைய 


நியாயாதிபதிகளின்‌ 
கர்த்தருடைய 
வழங்குவது. 
அல்லது 


நாமத்தை 
மிகப்பெரிய 
பாதகமாகவோ 
தெரியாது. ஏனென்றால்‌ 
நாமத்தை வீணிலே  வழங்குவதினால்‌, 
எந்த மனுஷருக்கும்‌ இரத்த சேதாரம்‌. 
ஏற்படுவதில்லை. இதனால்‌ யாருடைய 
தனிப்பட்ட சொத்துக்கும்‌ பாதிப்பு 
ஏற்படப்போவதில்லை. 


ஒருவன்‌ கர்த்தருடைய 
வீணிலே. வழங்குவதினால்‌, 
மத்தியில்‌ காணப்படுகிற 
குலைந்துபோவதுமில்லை. 
பாவத்தினால்‌ மனுஷருக்கு பெரிய பாதிப்பு 
எதுவும்‌ ஏற்பபப்போவதில்லை. ஆகையினால்‌ 
ஒருவன்‌ கர்த்தருடைய நாமத்தை வீணிலே. 
உலகப்பிரகாரமான 
, அவனைத்‌ தண்டியாமல்‌ 
விட்டுவிடுகிறார்கள்‌. ஆனால்‌ கர்த்தரோ 
தம்முடைய நாமத்தை வீணிலே 
வழங்குகிறவனை  தண்டியாமல்‌ விடார்‌. 
அவனை நிச்சயமாகவே தண்டிப்பார்‌. 


கர்த்தருடைய நாமத்தை வீணிலே 
வழங்குகிறவன்‌ ர்த்தருக்கு விரோதமாக. 
'துணிகரமாய்ப்‌ பாவம்‌ செய்கிறான்‌. அவன்‌ 
ஜீவனுள்ள தேவனுக்கு விரோதமாக. 
பேசுகிறான்‌. கர்த்தருடைய கைகளில்‌. 
விழுவது மிகவும்‌ பயங்கரமானதாகயிருக்கும்‌ 
என்பதை பாவிகள்‌ அறிந்துகொள்வார்கள்‌. 
உலகப்பிரகாரமான நியாயாதிபதி 
தண்டிப்பதைவிட.. 'சர்வலோகத்தையும்‌ 
நியாயந்தீர்க்கிற தெய்வீக 
நியாயாதிபதியாகிய கர்த்தர்‌, 
தண்டிக்கும்போது, அவருடைய தண்டனை 
மிகவும்‌ பயங்கரமாயிருக்கும்‌. 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


நான்காவது கட்டளை நாம்‌ 
கர்த்தரை ஆராதிக்கும்‌ வேளைகளைக்‌ 
குறித்து இந்தக்‌ கட்டளை விளக்குகிறது. 
நாம்‌ கர்த்தரை எல்லா நாளிலும்‌: 
ஆராதனை செய்யவேண்டும்‌. அவரை எல்லா 
நாளிலும்‌ கனப்படுத்தலேண்டும்‌. ஆனாலும்‌ 
கர்த்தர்‌ ஏழாவது நாளை தமக்கு 
பரிகத்தப்படுத்தியிருக்கிறார்‌. வாரத்தில்‌ 
ஏழுநாட்கள்‌ இருக்கிறது. அந்த ஏழுநாட்களில்‌ 
ஒருநாள்‌ கர்த்தருக்கு பரிசுத்தமானது. இந்த 
நாளில்‌ நாம்‌ கர்த்தரை விசேஷமாய்க்‌ 
கனம்பண்ணவேண்டும்‌. நாம்‌ இந்த நாளை 
பரிசுத்தம்பண்ணவேண்டும்‌. பரிசுத்தமான 
இந்த நாளில்‌ உலகப்பிரகாரமான வேலைகள்‌ 
எதையும்‌ செய்யாமல்‌ நாம்‌ 
ஒய்ந்திருக்கவேண்டும்‌. கர்த்தருக்கு 
பரிசுத்தமான ஓய்வநாளிலே, நாம்‌ கர்த்தருக்கு 
ஊழியம்‌ செய்ய முக்கியத்துவம்‌ 
கொடுக்கவேண்டும்‌. 


"ஓய்வுநாளை பரிசுத்தமாய்‌ ஆசரிக்க 
நினைப்பாயாக" (யாத்‌ 20:8) என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. "ஏழாம்‌ நாளோ உன்‌ 
கர்த்தருடைய ஓய்வுநாள்‌" (யாத்‌ 20:10) என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. இந்த நாளிலே 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ யாதொரு வேலையும்‌ 
செய்யக்கூடாது. 


ந்த வாக்கியம்‌ வ்கி, ன்‌ ஆசிய 

வசனத்தைக்‌  குறிப்பிடவில்‌; இது 

ஓய்வு. தேன்‌! | தம்முடைய 

அவர்‌ 

ஒய்ந்திருந்தார்‌. புத்திரர்‌ 

யாத்‌ 16:22-26 வசனங்களை 

நினைத்துப்‌ பார்க்க வேண்டும்‌. அவர்கள்‌ ஒரு 

குறிப்பிட்ட நாளை ஓய்வுநாளாக ஆசரிக்க 

வேண்டும்‌. அதைப்‌ பரிசுத்தமாகவும்‌ ஆசரிக்க 
வேண்டும்‌. 

“ஆறுநாளும்‌ நீ வேலைசெய்து, உன்‌ 
கிரியைகளையெல்லாம்‌ நடப்பிப்பாயாக ; 
ஏழாம்நாளோ உன்‌ தேவனாகிய கர்த்தருடைய 
ஓய்வுநாள்‌; அதிலே நீயானாலும்‌, உன்‌ 
குமாரனானாலும்‌, உன்‌ குமாரத்தியானாலும்‌, 
உன்‌  வேலைக்காரனானாலும்‌, உன்‌ 
வேலைக்காரியானாலும்‌, உன்‌ மிருக 
ஜீவனானாலும்‌, உன்‌ வாசல்களில்‌ இருக்கிற 
அந்நியனானாலும்‌, யாதொரு வேலையும்‌ 
செய்ய வேண்டாம்‌” (யாத்‌ 20:90) என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 





i= THE 
TT 


“உங்களுக்கு நன்மையுண்டாகும்‌ என்று 
நீதமாள்களுக்கு?்‌ ந ணத்க்‌, அவர்கள்‌ 
தங்கள்‌ பலனை 
க னக ஐயோ! 
அவனுக்குக்‌ கேடு உண்டாகும்‌: அவன்‌ 
கைகளின்‌ பலன்‌ அவனுக்குக்‌ கிடைக்கும்‌" 
(ஏசா 310/1). இதுவே ஏசாயா தீர்க்கதரிசி 
சொல்லுகிற பொதுவான செய்தி. 


தீர்க்கதரிசி 
எந்த ஒரு 
அல்லது 


ஏசாயா 


அதிகாரத்தில்‌ _ 


இந்த 
குறிப்பிட்ட 
எந்த ஒரு 
பாரத்தைச்‌ 
முழுஉலகத்திற்கும்‌ 
பாரத்தைச்‌ சொல்லுகிறார்‌ 


அசிரிய 
சீக்கிரத்தில்‌ 

வரப்போகிறார்கள்‌. 

மகாசங்காரமும்‌ 

ஏசாயா ஒரு வேளை 

தீர்க்கதரிசனமாய்ச்‌ சொல்லியிருக்கலாம்‌. 


இல்லது; இன்னும்‌ நாறு 
வருஷங்களுக்குப்‌ பின்பு நேபுகாத்நேச்சாரும்‌. 
அவனுடைய பாபிலோனிய சேனையும்‌ 
எருசலேமின்மீது வரப்போகிறார்கள்‌. அப்போது 
க்கு வேதனையும்‌, சங்காரமும்‌, 
உண்டாகும்‌. ஏசாயா 

இந்த சம்பவத்தை 
சொல்லியிருக்கலாம்‌. 
வியாக்கியானம்‌. 


தீர்க்கதரிசனமாய்ச்‌ 
என்றும்‌ சிலர்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 
ஏசாயா கர்த்தருடைய 
வாக்குத்தத்தங்களையும்‌, எச்சரிப்பின்‌ 
வார்த்தைகளையும்‌ கலந்து சொல்லுகிறார்‌. 
துக்கத்திலும்‌ வேதனையிலும்‌ இருக்கிற 
ஜனங்களுக்கு ஆறுதல்‌ தேவைப்படுகிறது. 
கர்த்தருடைய ஜனங்கள்‌ 
நெருக்கத்திலிருக்கும்போது, 
ஆறுதலைக்‌ கொடுப்பதற்காக, 
கர்த்தருடைய 
வாக்குத்தத்தங்களைச்‌ சொல்லுகிறார்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


ஏசாயா 
விசேஷமாய்ச்‌ 
மனக்குலத்திற்கு 
வேதனைகளையும்‌ 
விவரமாய்ச்‌ சொல்லுகிறார்‌. 
வார்த்தைகளை நாம்‌ 


யூததேசத்தைக்‌ குறித்து 
சொன்னாலும்‌, 
பொதுவாக வரும்‌ 
துன்பங்களையும்‌ 
தீர்க்கதரிசன 
தியானித்து, 
தெளிந்த சிந்தனையைப்‌ 
பெற்றுக்கொள்ளவேண்டும்‌. நமக்கு 
தேவனைப்பற்றிய சத்தியம்‌ தெளிவாய்த்‌ 
தெரியவேண்டும்‌. தீர்க்கதரிசனங்கள்‌ 
இதற்காகவே. எழுதப்பட்டிருக்கிறது. 
தீர்க்கதரிசனங்களை வியாக்கியானம்‌ 
பண்ணும்போது, அவற்றை நம்முடைய 
சொந்த ஜீவியத்திற்கு. பயனுள்ள 
வழிகளில்‌: வியாக்கியானம்‌ செய்து, 
பிரயோஜனமடையவேண்டும்‌. 


பாவத்திற்கு விரோதமான 
தேவனுடைய நியாயத்தீர்ப்பு (ஏசா 24:1-12) 
தேவனுடைய ஆக்கினைத்தீர்ப்ப 
கர்த்தருக்குப்‌ பயந்து 

ஆறுதலும்‌ 
(ஏசா 2: 
அழிந்துபோவா। 
ர்த்து ஜனங்கள்‌ 


சொல்லப்பட்டாலும்‌, 
ஜீலிக்கிறவர்களுக்கு 
சமாதானமும்‌ உண்டாகும்‌ 
துன்மார்க்கர்‌ 

(ஏசா 2446-22), 
மகிமையடைவார்கள்‌. 


கர்த்தர்‌ தேசத்தை வெறுமையும்‌ 
பாழுமாக்குவார்‌ 
ஏசா 24:1 


ஏசா 241. இதே, கர்த்தர்‌ தேசத்தை 
வெறுமையும்‌ பாழுமாக்கி, அதைக்‌ 
கவிழ்த்து, அதின்‌ குடிகளைச்‌. 
சிதறடிப்பார்‌. 


இந்த நேசம்‌ பாழாய்ப்போகும்‌. கர்த்தர்‌ 
தேசத்தை வெறுமையும்‌ பாழுமாக்குவார்‌ 
என்று ஏசாயா சொல்லுகிறார்‌. ஆதியிலே 
வானத்தையும்‌ பூமியையும்‌ 
ர்‌. பூமியானது ஒழுங்கின்மையும்‌ 
'வெறுமையுமாயிருந்தது. (ஆதி 1:2), 
இப்போதுள்ள பூமி பழைய நிலமைக்குத்‌ 
திரும்பி விடும்‌. இந்த வசனத்தில்‌ தேசம்‌ 
என்னும்‌ வார்த்தை பூமியைக்‌ குறிக்கிறது. 





i al 
TT 


எபிரெய 


என்று 


“எரத்ஸ்‌” என்னும்‌ 
வார்த்தை தமிழில்‌ “பூமி! 
மொழிபெயர்க்கப்பட்டிுக்கிறது. 
வசனத்தில்‌ "நேசம்‌" என்னும்‌ 
“எரத்ஸ்‌” என்‌ 
மொழிபெயர்ப்பாகும்‌. 
கொள்ளையாகி, முற்றிலும்‌ வெறுமையாகும்‌ 
(ஏசா 24:3). 


வார்த்தை 


அநேக தேசங்கள்‌ வெறுமையும்‌ 
பாழுமாயிருக்கிறது. தேசத்தின்‌ ஜனங்கள்‌ 
தங்கள்‌ ஆறுதல்களையும்‌, நம்பிக்கையும்‌ 
இழந்து திருப்தியில்லாமல்‌. 
வெறுமையாயிருக்கிறார்கள்‌. சிறிய 
காரியங்கள்கூட 

பாழாக்கிவிடுகிறது. 


அவர்களை 


மிகுந்த 


தங்கள்‌ 


தவள ளை பககக 
அவர்கள்‌ இப்போது 
சொத்துக்களையெல்லாம்‌ து 
தரித்திரராயிருப்பார்கள்‌. அவர்களுக்கு 
எல்லாம்‌. பாழாய்ப்போமிருக்கும்‌. இப்போது 
ஒன்றுமில்லாமல்‌ வெறுமையாயிருப்பார்கள்‌. 
அவர்களுடைய ஜீவியத்தில்‌ தேவனுடைய 
நியாயத்தீர்ப்பு வந்திருக்கும்‌. கர்த்தர்‌ 
தேசத்தை வெறுமையும்‌ பாழுமாக்குகிறார்‌ 
அதைக்‌ கவிழ்த்து, அதன்‌ குடிகளை 
சிதறடிக்கிறார்‌. 


பாவம்‌ இந்த உலகத்தை தலைகீழாகக்‌ 
கவிழ்த்துப்போடுகிறது. கர்த்தர்‌ தப்‌ 
பூமியை படைத்து அதை ஆசீர்வதித்தார்‌ 
ர்‌ தந்தப்‌ பூமியில்‌ சந்தோஷமாய்‌ 
வாசம்பண்ணவேண்டும்‌. ன்பதே 
தேவனுடைய சித்தம்‌. ஆனால்‌ இந்த. ம்க்‌ 
ஆதியிலே இருந்ததுபோல இப்போது இல்லை. 
ஆதியிலே இந்த பூமி ஆசீர்வாதமாயிருந்தது. 
கனிவிருட்சங்களால்‌ நிரம்பியிருந்தது. 
இப்போதோ பூமி வெறுமையும்‌ 
பாழுமாயிருக்கிறது. 


பூமியெங்கும்‌ பாவம்‌ 
பூமியில்‌ வாசம்பண்ணுகிற மனுபுத்திரர்‌ 
எல்லோருமே. பாவத்திற்கு 
அடிமையாயிருக்கிறார்கள்‌. கர்த்தர்‌ பூமியின்‌ 
குடிகள்மீது கோபமடைந்து. அவர்களை 
சிதறடிக்கிறார்‌. முற்பிதாக்கள்‌ கர்த்தருக்கு 
விரோதமாய்ப்‌ பாவம்‌ செய்து. பாபேல்‌ 
கோபுரத்தை கட்டினார்கள்‌. கர்த்தரோ 
அவர்கள்மேல்‌: கோபங்கொண்டு, 


பரவியிருக்கிறது. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


அவர்களுடைய பாஷைகளை தாறுமாறாக்கி, 
அவர்களை பூமியெங்கும்‌ 
சிதறிப்போகப்பண்ணினார்‌. 


கர்த்தருடைய கோபத்தினால்‌ தேசம்‌ 
புலம்பி வாடும்‌. பூமி சத்துவமற்று 
உலர்ந்துபோகும்‌. தேசத்து ஐஜனத்திலே 
உயர்ந்தவர்கள்‌ தவிப்பார்கள்‌ (ஏசா 24:4). 
த... பூமியின்மீது நம்பிக்கை 
த்திருக்கிறவர்கள்‌ ஏமாந்து போவார்கள்‌. 
த பூமி நமக்கு. சந்தோஷத்தைக்‌ 
கொடுப்பதற்குப்‌ பதிலாக, வேதனையையும்‌ 
துக்கத்தையும்‌ கொடுக்கும்‌. பூமி 
முழுவதுமே சத்துவமற்று 
உலர்ந்துபோயிருக்கிறது. ஒரு பூ 
உலர்ந்துபோவதுபோல, இந்த பூமியும்‌ 
உலர்ந்துபோயிருக்கிறது. 


நம்முடைய கரங்களில்‌ ஒரு அழகான 
மலரைப்‌ பிடித்துக்கொண்டு, அதைப்‌ 


பார்த்து ரசிக்கிறோம்‌. ஆனால்‌ அந்த மலர்‌ 
உலர்ந்துபோகும்‌, 

பார்வைக்கு 

அது நமக்கு 

சந்தோஷத்தையும்‌ கொடுக்காது. அதுபோலவே 

பூமியும்‌ சத்துவமற்று உலர்ந்துபோகும்போது. 

அது நமக்கு இன்பத்தைக்‌ கொடுக்காது. 
கர்த்தர்‌ 

பாழுமாக்குகிறார்‌. 

பழசாய்ப்போகும்‌. 

வெறுமையாய்ப்‌ 

வெறுமையாகும்‌. 

பட்சிக்கும்‌. 

தண்டிக்கப்படுவார்கள்‌. 

மனுஷனும்‌ தன்னுடைய 

சரீரத்தை சுமந்து திரிகிறான்‌. 

சரீரம்‌ ஒரு நாள்‌ அழுகிப்போகும்‌. 


இந்தப்‌ பூமியிலுள்ள குடிகள்‌ 

எல்லோருமே தகிக்கப்படுவார்கள்‌ (ஏசா 24:4). 

சிலர்‌ அக்கினிக்கு இரையாவார்கள்‌. வேறு 

சிலரோ நோய்வாய்ப்படுவார்கள்‌. அல்லது 

மனுஷருக்கு வேறுவிதமான துன்பங்களும்‌, 

வேதனைகளும்‌ வரும்‌. சிலர்‌ மாத்திரம்‌ 
த வேதனைகளுக்கு மீந்திருப்பார்கள்‌. 


மலர்‌ 





i FTE 
TT 


தேவனே 
வெறுமையாக்குகிறவர்‌. 
பூமியைப்‌ பாழாக்குகிறவர்‌. 
இந்தப்‌ பூமியைக்‌ கவிழ்த்து, 
குடிகளை சிதறடிப்பார்‌. 
இந்த உலகத்தை உண்டுபண்ணினபோது. 
அதை அழகாகவும்‌, விருட்சங்கள்‌ 
நிரம்பியதாகவும்‌, இயற்கை வளங்கள்‌. 
நிரம்பியதாகவும்‌ உண்டுபண்ணினார்‌. பூமி 
மனுஷனுக்கு பிரமோஜனமாயும்‌ ஆதரவாயும்‌ 
இருந்தது ஆனால்‌ கர்த்தரோ இப்போது. 
தேசத்தை வெறுமையாக்குகிறார்‌. 
பாழாக்குகிறார்‌ 


தேவனே சர்வசிருஷ்டிகர்‌. அவரே 
வானத்தையும்‌ பூமியையும்‌ உண்டாக்கியவர்‌. 
கர்த்தரே இந்தப்‌ பூமிக்கு நியாயாதிபதி. 
தேசம்‌ முழுதும்‌ கொள்ளையாகி, முற்றிலும்‌ 
வெறுமையாகும்‌ என்பது கர்த்தர்‌ சொன்ன 
வார்த்தை (ஏசா 24:3). கர்த்தர்‌ தம்முடைய 
வார்த்தையின்‌ பிரகாரம்‌ கிரியை நடப்பிப்பார்‌ 


ஜனத்துக்கு எப்படியோ 
அப்படியே ஆசாரியனுக்கும்‌ 
ஏசா 2412-4, 


ஏசா 24:2. அப்பொழுது, ஜனத்துக்கு 
எப்படியோ அப்படியே 
ஆசாரியனுக்கும்‌, வேலைக்காரனுக்கு. 
எப்படியோ அப்படியே எஜமானுக்கும்‌, 
வேலைக்காரிக்கு எப்படியோ அப்படியே 
எஜமானிக்கும்‌, கொண்டவனுக்கு 
எப்படியோ அப்படியே விற்றவனுக்கும்‌, 
கடன்‌ கொடுத்தவனுக்கு எப்படியோ 
அப்படியே  கடன்வாங்கினவனுக்கும்‌, 
வட்டிவாங்கின வனுக்கு எப்படியோ 
அப்படியே வட்டிகொடுத்தவனுக்கும்‌, 
எல்லாருக்கும்‌ சரியாக நடக்கும்‌. 


ஏசா. க்கி. 
கொள்ளையாகி, 
வெறுமையாகும்‌;. 
சொன்ன வார்த்தை. 


தேசம்‌ முழுதும்‌ 
ற்நிலும்‌ 
இத கர்த்தர்‌ 


ஏசா 24:4. தேசம்‌ புலம்பி வாடும்‌; பூமி 
சத்துவமற்று உலர்த்துபோகும்‌; தேசத்து 
ஜனத்திலே. உயர்த்தவர்கள்‌ 
தவிப்பார்கள்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பத்திக்கு, அன்பரும்‌. வரையும்‌ 
வரும்போது, தேசத்து ஜனங்கள்‌ 
எல்லோருமே பாதிக்கப்படுவார்கள்‌. 
ஜனத்திற்கு எப்படியோ அப்படியே 
ஆசாரியனுக்கும்‌ நடக்கும்‌. 
வேலைக்காரனுக்கு எப்படியோ அப்படியே 
எஜமானுக்கும்‌ நடக்கும்‌. வேலைக்காரிக்கு 
எப்படியோ அப்படியே எஜமானிக்கும்‌ 
நடக்கும்‌. கொண்டவனுக்கு எப்படியோ 
அப்படியே விற்றவனுக்கும்‌ நடக்கும்‌. 
கடன்கொடுத்தவனுக்கு எப்படியோ அப்படியே 
கடன்‌ வாங்கினவனுக்கும்‌ நடக்கும்‌. வட்டி 
வாங்கினவனுக்கு எப்படியோ அப்படியே வட்டி 
கொடுத்தவனுக்கும்‌ நடக்கும்‌. எல்லாருக்கும்‌ 
சரியாக நடக்கும்‌. தேவனிடத்தில்‌ 
பட்சபாதமில்லை. 


குடிகளை சிதறிடிப்பார்‌. அப்போது தேசத்தின்‌ 
பிரபுக்களும்‌ சிதறிப்போவார்கள்‌. 
ஆசாரியர்களும்‌ சிதறிப்போவார்கள்‌. 
ஒருவருக்கும்‌ பாதுகாப்பு இருக்காது. நேசம்‌ 
முழுவதும்‌ கொள்ளையாகும்போது.. அந்தக்‌ 
ஈள்ளையிலிருந்து ஒருவராலும்‌ தப்பிக்க 
முடியாது. நேசம்‌ ்‌ 
வெறுமையாகும்போது. 
மீந்திருக்கவும்‌ மாட்டார்கள்‌ 


துன்மார்க்கரைப்போலவே 
ஆசாரியருக்கும்‌ அழிவு வரும்‌. மனுஷருடைய 
சுபாவம்‌. எப்படிப்பட்டது... என்பதன்‌ 
அடிப்படையில்‌ யாருக்கும்‌ அழிவு 
வருவதுமில்லை. யாரும்‌ அழிவிலிருந்து 
தப்பிப்பதுமில்லை. அழிவு எல்லாருக்கும்‌. 
ஒன்றுபோலவே வருகிறது. துன்மார்க்கன்‌ 
பாவத்தில்‌ மூழ்கியிருக்கிறவன்‌. நீதிமானோ 
பாவத்திற்கு விலகி ஜீவிக்கிறவன்‌. கர்த்தர்‌ 
தேசத்தை அழிக்கும்போது, 
துன்மார்க்கனுக்கு அழிவு வருவதுபோலவே, 
நீதிமானுக்கும்‌ அழிவு வரும்‌. தேவனுடைய 

நியாயத்தீர்ப்புக்கு யாரும்‌ தப்பிக்க 
முடியாது. கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு 
ஐசுவரியவான்மேல்‌: வருவதுபோலலே. 
தரித்திரன்‌ மேலும்‌ வரும்‌. 





i= FTE 
TT 


தேசம்‌ முழுவதும்‌ கொள்ளையாகும்‌. 
முற்றிலும்‌ வெறுமையாகும்‌. 

சொன்ன வார்த்தை 

சொல்லுகிறார்‌. 

கொள்ளையாகும்போது, அது புலம்பி வாடும்‌. 
பூமி சத்துவமற்று உலர்ந்துபோகும்‌. தேசத்து 
ஜனத்திலே உயர்ந்தவர்களும்‌ தவிப்பார்கள்‌. 
தாழ்ந்தவர்களும்‌ தவிப்பார்கள்‌. எல்லோருக்கும்‌ 
தவிப்பும்‌ அழுகையும்‌, புலம்பலும்‌ 
உண்டாகும்‌. 


தேசம்‌ தன்‌ குடிகளின்‌ மூலமாய்‌ 
தீட்டுப்பட்டது 
ஏசா 24:5 


ஏசா 240. தேசம்‌ தள்‌ 

முமாய்‌ தீட்டுப்பட்டது; 

நியாயப்‌ பிரமாணங்களை 
கட்டலையை மாறுபாடாக்கி, நித்திய 
உடன்படிக்கையை முறித்தார்கள்‌.. 


தேசத்தின்‌ அழிவுக்கு பாவமே 
காரணம்‌. பாவம்‌ Storr 
தேசத்தின்‌ குடிகள்மீதும்‌ 
வேதனையையும்‌, 


பாடுகளையும்‌ வரவழைக்கிறது. தேசம்‌ தன்‌ 
குடிகளின்‌ மூலமாய்‌ தீட்டுப்பட்டிருக்கிறது. 
இதனால்‌. 
கொள்ளையாகிறது. 
வெறுமையாகிறது. 
நியாயத்தீர்ப்பின்‌ 
'கொள்ளையாகிறது. 
ியின்‌ கள்‌ 
நியாயப்பிரமாணத்தை 
தேவனுடைய கட்டளையை 
மாறுபாடாக்குகிறார்கள்‌. அவர்கள்‌ 
தேவனோடு பண்ணிய நித்திய 
உடன்படிக்கையை முறித்துப்போடுகிறார்கள்‌. 


இதினிமித்தம்‌. சாபம்‌ 
பட்சிக்கிறது. 


தண்டிக்கப்படுகிறார்கள்‌. 


பிரகாரமாகவே 


கர்த்தருடைய 
மீறுகிறார்கள்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தேசத்தின்‌ குடிகள்‌ 
பிரமாணங்களை மீறுகிறார்கள்‌. 
தங்களுடைய பொறுப்புக்களையும்‌, 
கடமைகளையும்‌ செய்ய தவறி விடுகிறார்கள்‌. 
தாங்கள்‌ செய்ய வேண்டிய காரியங்களை 
செய்யாமலிருக்கிறார்கள்‌. தாங்கள்‌ 
செய்யக்கூடாத காரியங்களை 


செய்துவிடுகிறார்கள்‌. 


டன்‌ 


சிருஷ்டிப்பின்‌ 


சக்க. குடிகளுக்கு 


பிரமாணங்களை 
வெளிப்படுத்திிர்கிறார்‌ ஆனால்‌ 
_-“நியாயப்பிரமாணத்தை 
இந்த வாக்கியத்திற்கு 

நியாயப்பிரமாணத்தை  புறக்கணிக்கிறார்கள்‌ 
அல்லது மறுதலிக்கிறார்கள்‌' என்றும்‌ பொருள்‌ 
சொல்லலாம்‌. நியாயப்பிரமாணத்திற்குக்‌ 
கீழ்ப்பபடிவேண்டும்‌ என்று அவர்களுடைய 
மனச்சாட்சி அவர்களுக்குப்‌ 
போதிக்கவில்லை. 

கர்த்தர்‌ தேசத்தின்‌ டிகளோடு 
உடன்படிக்கை செய்திருக்கிறார்‌ 
கர்த்தருடைய உடன்படிக்கை நித்தியமானது. 
அது மாறாதது. ஆனால்‌ தேசத்தின்‌ 
குடிகளோ கர்த்தருடைய நித்திய 
உடன்படிக்கையை  முறித்துவிடுகிறார்கள்‌. 
இதனால்‌ தேவனிடந்திலிருந்து வரும்‌ 
நித்திய ஆசீர்வாதங்களை மனுஷரால்‌. 
பெற்றுக்கொள்ள முடியவில்லை. 
ஆசீர்வாதத்திற்குப்‌ பதிலாக சாபம்‌ 
வருகிறது. செழித்திருப்பதற்குப்‌ பதிலாக 
கொள்ளையாகிறார்கள்‌. 
வெறுமையாயிருக்கிறார்கள்‌. 
களிகூருவதற்குப்‌ 
வாடுகிறார்கள்‌. 
பெருகுவதற்குப்‌ பதிலாக 
உலர்ந்துபோயிருக்கிறது. 


பதிலாக 
சந்தோஷப்பட்டு 
புலம்பி 


சாபம்‌ தேசத்தைப்‌ பட்சித்தது 
ஏசா 24:6-9. 


ஏசா 24:6. இதினிமித்தம்‌ சாபம்‌ 
தேசத்தைப்‌ பட்சித்தது, அதின்‌ குடிகள்‌. 
தண்டிக்கப்பட்டார்கள்‌; தேசத்தார்‌ 
தகிக்கப்பட்டார்கன்‌, சிலர்மாத்திரம்‌ 
மீத்திருக்கிறார்கள்‌. 





i= THE 
TT 


வதங்கும்‌; த்த ல்‌ 
எல்லாரும்‌ பெருமூச்‌ சுவிடுவார்கள்‌.. 


ஏசா 24:8. மேனங்களின்‌ சந்தோஷம்‌ 
ஓயும்‌, களிகூருகிறவர்களின்‌ சந்தடி. 
ஒழியும்‌, வீணையின்‌. களிப்பு 
தின்றுபோம்‌. 


ஏசா 24:9, பாடலோடே திராட்சரசம்‌. 
குடியார்கள்‌; மதுபானம்‌ அதைக்‌ 
குடிக்கிறவர்களுக்குக்‌ கசக்கும்‌. 


நியாயத்தீர்ப்புக்கள்‌ 
பெருமையை நீக்கும்‌. 
தாழ்த்தும்‌. கர்த்தருடைய 
வெளிப்படும்போது தேசத்து 
உயர்ந்தவர்கள்‌ தவிப்பார்கள்‌ 


தேவனுடைய 
மனுஷருடைய 
மனுஷனைத்‌: 
நியாயத்தீர்ப்பு 
ஜனத்திலே 
இவர்களுடைய 
ஆதாரமாயிருப்பது 
அவர்களைவிட்டு 

தங்க 

ணரக் டல 
வஞ்சித்துவிடும்‌. 
சந்தோஷமும்‌ இருக்காது. 
இருக்காது. 


கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு 
தேசத்தின்மீது வரும்போது, அதின்‌ குடிகள்‌ 
தண்டிக்கப்படுவார்கள்‌. தேசத்தார்‌ 
அக்கினிபினால்‌. தகிக்கப்படுவார்கள்‌. 
பாவத்தினால்‌ சாபமும்‌, சாபத்தினால்‌ 
வியாதியும்‌, வியாதியினால்‌ மரணமும்‌ வரும்‌. 
சாபம்‌ தேசத்தைப்‌ பட்சிக்கும்‌. 
கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு 

தேசத்தின்மீது வரும்போது அந்த தேசத்தில்‌ 
மனக்களிப்பாயிருந்தவர்கள்‌ எல்லாரும்‌ 

மூச்‌ சுவிடுவார்கள்‌. அவர்கள்‌ 
கட்டவா சந்தோஷத்தை 
அனுபவித்தார்கள்‌. இது மாம்சப்பிரகாரமான 
சந்தோஷம்‌. மூடனின்‌ நகைப்பு பனையின்‌ 
கீழ்‌ எரிகிற 
படபடப்பைபோலிருக்கும்‌ 
சொல்லுகிறார்‌ (பிர 7:6). 


என்று 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


மாம்சப்பிரகாரமாய்‌ சந்தோஷப்படுகிறவர்கள்‌, 
முடிவில்‌ மகாவருத்தத்தை அனுபவிப்பார்கள்‌. 


தீர்க்கதரிசி 
சந்தோஷப்பற்றிச்‌ 

இது மாயையை 
வைத்து. ஆர்ப்பரிக்கிற 
இரண்டு காரியங்கள்‌ 
மனுஷரை மாம்சப்பிரகாரமான 
சந்தோஷத்திற்குள்‌ அழைத்துக்கொண்டு 
போகும்‌. அவையாவன : 1, மதுபானம்‌ 
பண்ணுவது 2 இசைக்கருவிகளை இசைப்பது. 


திராட்சரசம்‌ துக்கம்‌ கொண்டாடும்‌ 
என்றும்‌, திராட்சச்செடி வதங்கும்‌ என்றும்‌ 
ஏசாயா சொல்லுகிறார்‌. மதுபானம்‌ 
பண்ணுகிறவர்கள்‌, இன்னும்‌ அதிகமாய்க்‌ 
குடிக்கவேண்டும்‌ என்று பேராசைப்படுவார்கள்‌. 
ஆனால்‌ மதுபானம்‌ அவர்களுக்கு, 
கண்ணான, சந்தோஷத்தைக்‌! கொடுக்காது 
திராட்சச்செடிகளெல்லாம்‌ வாடி வதங்கிப்‌ 
போய்விடும்‌. செடிகளில்‌ திராட்சப்பழங்கள்‌ 
இருக்காது. 'திராட்சப்பழமில்லாமல்‌. 
திராட்சரசமும்‌ இருக்காது, 


ஏசாயா 
உலகப்பிரகாரமான 
சொல்லுகிறார்‌. 
ஆதாரமாக 
சந்தோஷம்‌. 


திராட்சரசம்‌. பானம்‌ 
பண்ணுகிறவர்களுக்கு போதுமான அளவு 
திராட்சப்பழமும்‌, திராட்சரசமும்‌ இருக்காது. 
இதனால்‌ திராட்சரசம்‌ குறையும்போது, 
அவர்களுடைய சந்தோஷமும்‌ 
குறைந்துபோகும்‌. திராட்சச்செடி வாடி 
வதங்குவதுபோல, மதுபானம்‌ 
பண்ணுகிறவர்களும்‌ வாடி 
வதங்கிப்போவார்கள்‌. 


றி ய எல்லா மகிழ்ச்சியையும்‌, 
அவளுடைய பண்டிகைகளையும்‌, அவளுடைய 
மாதப்பிறப்புகளையும்‌ அவளுடைய 
ஓய்வநாட்களையும்‌, சபைகூடுகிற அவளுடைய 
எல்லா ஆசரிப்புகளையும்‌ ஒழியப்பண்ணுவேன்‌. 
என்‌ நேசர்கள்‌ எனக்குக்‌ கொடுத்த பணையம்‌ 
என்று அவள்‌ சொன்ன அவளுடைய 
திராட்சச்செடிகளையும்‌, அவளுடைய 

த்திமங்களையும்‌ நான்‌ பாழாக்கி, 
அவைகளைக்‌ காடாய்ப்போகப்பண்‌ ணுவேன்‌; 
காட்டுமிருகங்கள்‌ அவைகளைத்‌ தின்னும்‌" 
(ஓசி 21112). 





f= FTN 
TT 


திராட்சரசம்‌ 
பாடலோடு குடிப்பார்கள்‌. 
இசையைக்கேட்டு சந்தோஷமாயிருப்பார்கள்‌. 
கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு 
மதுபானம்பண்ணுகிறவர்கள்மீது. வரும்‌. 
அப்போது மனக்களிப்பாமிருந்தவர்கள்‌ 
எல்லோரும்‌ துக்கத்தினால்‌. 
பெருமூச்சவிடுவார்கள்‌. அவர்களுடைய 
மேளங்களின்‌ சந்தோஷம்‌ ஒய்ந்துபோகும்‌. 
களிகூருகிறவர்களின்‌  சந்தடியும்‌ ஒழியும்‌. 
வீணையின்‌ களிப்பு நின்றுபோகும்‌ 


குடிக்கிறவர்கள்‌ 
க்‌ 


கர்த்தருடைய 
தேசத்தின்மீது வந்திருக்கிறது. 
தேசத்தைப்‌ பட்சிக்கிறது. 
சாலைகளில்‌ 
இசைக்கருவிகளின்‌ 
சந்தோஷப்பட்ட 
இப்போது 


ந்‌; 
மதுபானம்பண்ணி, 
இசையிலே. 
எல்லோரும்‌ 
துக்கத்தினால்‌ 
பெருமூச்சுவிடுகிறார்கள்‌. அவர்களுடைய 
சந்தோஷம்‌ எல்லாமே ஒய்ந்து போயிற்று. 
அவர்களுடைய முகத்தில்‌ அழகில்லை, 
களையில்லை. பிரகாசமில்லை. அவர்கள்‌ 
பார்ப்பதற்கே அருவருப்பாயிருக்கிறார்கள்‌. 


தேசத்திள்மீது. 
நியாயத்தீர்ப்பு வரும்போது, 
சந்தோஷமெல்லாம்‌ 
நீங்கிப்போகிறது. அவர்களுடைய 
இருதயத்தில்‌ சந்தோஷத்திற்குப்‌ பதிலாக 
துக்கம்‌ நிரம்பியிருக்கிறது. அவர்களுடைய 
துக்கம்‌. முகத்தில்‌ தெரிகிறது. 
மதுபானத்தினாலோ, இசைக்கருவிகளாலோ 
அவர்களை சந்தோஷப்படுத்த முடியவில்லை. 
அவர்களுடைய பாடலும்‌ நின்றுபோயிற்று. 
திராட்சரசம்‌ குடிப்பதும்‌ நின்றுபோயிற்று. 
மதுபானம்‌ அதைக்‌ சூடிக்கிறவர்களுக்கு 
குசப்பாயிருக்கிறது. அவர்களுடைய 
சந்தோஷம்‌ துக்கமாயிற்று. 


ஜனங்கள்‌ 


கர்த்தருடைய 
மனுஷருடைய 
அவர்களைவிட்டு 


நகரத்தில்‌ மீதியாயிருப்பது 
அழிவே ஏசா 2410-12 


ஏகா 24:10. வெறுமையாய்ப்போன 
நகரம்‌ தகர்த்து, ஒருவரும்‌ உன்னே 
மிரவேசிக்கக்கூடாதபடி, 

வீடுகளெல்லாம்‌ அடைபட்டுக்கிடக்கும்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


ஏசா 24:11. திராட்சுரசத்துக்காக 
வீதிகவிலே கூக்குரல்‌ உண்டு; எல்லாச்‌ 
சந்தோஷமும்‌ மங்கி, தேசத்தின்‌ 
மகிழ்ச்சி அற்றுப்போம்‌. 


ஏசா 2412. நகரத்தில்‌ மீதியாயிருப்பது 
அழிவே; வாசல்கள்‌ இடிக்கப்பட்டுப்‌ 
பாழாய்க்‌ கிடக்கும்‌. 


கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு 
தேசத்தின்மீது வரும்போது, அந்த தேசம்‌ 
முழுவதும்‌ கொள்ளையாகும்‌. அது முற்றிலும்‌ 
வெறுமையாகும்‌. நகரங்களும்‌ 
வெறுமையாகும்‌. வெறுமையாய்ப்‌ போன 
நகரம்‌ தகர்ந்துபோகும்‌. அதற்குள்ளே 
ஒருவராலும்‌ பிர! 

நகரத்திலுள்ள 

அடைப்பட்டுக்கிடக்கும்‌. 

சமாதானமும்‌ சந்தோஷமும்‌ 

அங்கு குழப்பமே அதிகமாயிருக்கும்‌. 


நகரத்திற்குள்‌ பாதுகாப்பு இருக்காது 
இவர்கள்மீது, யுத்தம்பண்ண வருகிற 
தேசத்தார்‌, நகரத்திற்குள்‌ எளிதாக. 
பிரவேசிப்பார்கள்‌. நகரத்தை எதிர்ப்பாரின்றி 
கொள்ளையிடுவார்கள்‌. நகரத்திலுள்ள 
வீடுகளெல்லாம்‌ அடைபட்டுக்கிடக்கும்‌. 
ஒருவேளை நகரத்தில்‌ கொள்ளைநோய்‌ 
வந்திருக்கலாம்‌. மரணத்திற்குப்‌ பயந்து, 
ஜனங்கள்‌ தங்கள்‌ வீடுகளின்‌ கதவுகளை 
அடைத்துக்கொண்டிருக்கலாம்‌. தேசத்தார்‌ 
எல்லோருமே. தண்டிக்கப்படுகிறார்கள்‌. 
அவர்கள்‌ அக்கினி௰ினால்‌ 
தகிக்கப்படுகிறார்கள்‌. சிலர்‌ மாத்திரம்‌ 
மீந்திருக்கிறார்கள்‌ (ஏசா 24:6) 


எருசலேம்‌ நகரத்தில்‌ மனுஷர்‌ யாரும்‌ 
மீதியாயில்லை. ற்றிலும்‌ 
வெறுமையாயிருக்கிறது. 

எருசலேம்‌ நகரத்தை முழு 
கொள்ளைபடித்திருக்கிறார்கள்‌. எருசலேமிலே. 
இப்போது. அழிவு மாத்திரமே 
மீதியாயிருக்கிறது. வாசல்கள்‌ இடிக்கப்பட்டு 
பாழாய்க்‌ கிடக்கிறது. 





ழ்‌ நள 
யாய 


'திராட்சரசமுமில்லை. 

மாத்திரம்‌ 
மீதியாயிருக்கிறார்கள்‌. 
திராட்சரசம்‌ கிடைக்கவில்லை. அவர்கள்‌ 
வீதிகளிலே திராட்சரசத்திற்காக 
கூக்குரலிடுகிறார்கள்‌. நகரத்தின்‌ வாசல்கள்‌ 
இடிக்கப்பட்டு பாழாய்க்‌ கிடப்பதினால்‌, அதின்‌ 
க ட மாதும்‌... உடதுவேதககத்‌ 
முடியவில்லை. நகரத்திலிருந்து வெளியேயும்‌ 
போகமுடியவில்லை. 


ஜனங்களின்‌ 
கொஞ்சம்‌ மீந்திருக்கும்‌. 
ஏசா 2418-15 


நடுவிலும்‌ 


ஏசா 2418. ஒலிவமரத்தை 
உலுக்கும்போதும்‌, திராட்சப்பழங்கனை 
அறுத்துத்‌ திரும்போதும்‌, 
பின்பறிப்புக்குக்‌ கொஞ்சம்‌ 
மீந்திருப்பதுபோல, தேசத்துக்குவ்ளும்‌ 
இந்த ஜனங்களின்‌ நடுவிலும்‌ கொஞ்சம்‌ 
மீத்திருக்கும்‌. 


ஏசா 24044. அவர்கள்‌ சத்தமிட்டுக்‌. 
கெம்பிரிப்பார்கள்‌; கர்த்தருடைய 
மகத்துவத்தினிமித்தம்‌ 

சழுத்திரத்தினின்று ஆர்ப்பரிப்பார்கள்‌.. 


ஏகா 24:15. ஆகையால்‌ கர்த்தரை, 
வெளுக்குந்திசையிலூம்‌, இஸ்ரவேலின்‌: 
தேவனாகிய கர்த்தரின்‌ நாமத்தைச்‌: 
சமுத்திரத்‌ தீவுகளிலும்‌ 
மகிமைப்படுத்துங்கள்‌.. 


எருசலேம்‌ நகரத்தின்மீது தேவனுடைய 
கோபம்‌ வெளிப்படுகிறது. அவருடைய 
கோபத்திற்கு நடுவில்‌ கொஞ்சம்‌ இரக்கமும்‌ 
காணப்படுகிறது. கர்த்தர்‌ எருசலேம்‌. 
நகரத்தை அழிக்கவேண்டுமென்று. 
கோபத்தோடு தீர்மானம்‌ பண்ணுகிறார்‌. 
அப்போது கர்த்தருடைய கிருபையும்‌ 
இரக்கமும்‌ அவருடைய கோபத்தைத்‌ 
தணிக்கிறது. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சனகெரிப்‌ 
நேபுகாத்நேச்சார்‌ 


ராஜாவோ அல்லது 
ராஜாவோ யூதா 
தேசத்தின்மீதும்‌, எருசலேம்‌ நகரத்தின்மீதும்‌, 
யூதருக்கு. அருகாமையிலுள்ள 
தேசங்கள்மீதும்‌ யுத்தம்பண்ண வருகிறான்‌. 
தேசத்திற்குள்‌ பிரவேசித்து, தேசத்திலுள்ள 
ஜனங்களையெல்லாம்‌ அழித்துப்போடுகிறான்‌. 
தேசத்தை. முழுதுவமாய்க்‌ 
கொள்ளையிடுகிறான்‌. தேசம்‌ புலம்பி 
வாடுகிறது. சத்துவமற்று உலர்ந்துபோகிறது. 
தேசத்திலே பொதுவான அழிவு 
உண்டாயிற்று. ஆனாலும்‌ எல்லோரும்‌ 
அழிந்துபோகவில்லை. இந்த ஜனங்களின்‌ 
நடுவிலும்‌, ஒரு சிலர்‌ அழிந்துபோகாமல்‌ 
மீதியாயிருக்கிறார்கள்‌. இவர்கள்‌ பொதுவான 
அழிவுக்குத்‌ தப்பித்துக்கொள்கிறார்கள்‌. 
மீதியாயிருப்பவர்களின்‌ எண்ணிக்கை 
மிகவும்‌ கொஞ்சமாயிருக்கும்‌. ஒலிவமரத்தை 
உலுக்கும்போதும்‌, 'திராட்சப்பழங்களை 
அறுத்துத்‌ தீரும்போதும்‌, பின்பறிப்புக்குக்‌ 
கொஞ்சம்‌ மீந்திருப்பதுபோல, 
தேசத்துக்குள்ளும்‌ இந்த 


கொஞ்சம்‌ மீந்திருக்கும்‌. 


தேசத்திற்கு பொதுவான அழிவு 
வருகிறது. இந்த அழிவிலிருந்து ஒரு சிலர்‌ 
தப்பித்துக்கொள்கிறார்கள்‌. இங்கும்‌ 
அங்குமாக அவர்கள்‌ தப்பிக்கிறார்கள்‌. 
இவர்கள்‌ ஒலிவமரத்திலும்‌, திராட்சை 
செடிமிலும்‌ பின்பறிப்பக்கு கொஞ்சம்‌ 
மீந்திருப்பதுபோல மீந்திருக்கிறார்கள்‌. இந்தப்‌ 
பழங்கள்‌ ஒருவேளை இலைகளுக்கு அடியில்‌ 

மறைந்திருக்கலாம்‌. இவை 
உலுக்குகிறவர்களின்‌' 
மறைவாகமிருந்திருக்கலாம்‌. 
தம்முடையவர்களை 
வைத்திருக்கிறார்‌. ஆனால்‌ இந்த 
உலகத்திற்கோ  கர்த்தருடையவர்கள்‌ யார்‌ 
என்பது தெரியவில்லை. 


கண்களுக்கு 
கர்த்தர்‌ 
அறிந்து 





i THE 
TT 


ஜனங்களின்‌ நடுவில்‌ 
மீதியாயிருக்கிறவர்கள்‌ கொஞ்சம்‌ 
பேராயிருக்கிறார்கள்‌. இவர்கள்‌. பேழிவக்கு 
தப்பித்திருக்கிறார்கள்‌. இவர்‌ 
கெம்பீரிப்பார்கள்‌. 
மகத்துவத்தினிமித்தம்‌. 
ஆர்ப்பரிப்பார்கள்‌. 
புதுப்பாட்டைப்‌ பாடுவார்கள்‌. 
சந்தோஷமாயிருக்கிறவர்களால்‌. 
உபத்திரவத்திலும்‌ சந்தோஷமாயிருக்க முடியும்‌ 


ஜனங்களில்‌  மீதியாமிருக்கிறவர்கள்‌ 
கர்த்தருடைய இரக்கத்தையும்‌, 
கிருபையையும்‌ நினைவுகூர்ந்து பாடுகிறார்கள்‌. 
அதே வேளையில்‌ அவர்கள்‌ கர்த்தருடைய 
மகிமையையும்‌, மாட்சிமையையும்‌, 
மகத்துவத்தையும்‌ நினைவுகூர்ந்து, 
கர்த்தரைத்‌ துதித்துப்‌ பாடுகிறார்கள்‌ 


தேசத்திற்கு பொதுவான அழிவு, 
வருகிறது. இந்த அழிவிலிருந்து கொஞ்சம்‌ 
ஜனம்‌... மீந்திருக்கிறார்கள்‌. இவர்கள்‌ 
அழிவுக்குத்‌ தப்பி ஓடிப்போகிறார்கள்‌. 
இவர்களிடத்தில்‌ கர்த்தரைப்பற்றிய அறிவும்‌ 
ஞானமும்‌ இருக்கிறது. இவர்கள்‌ தப்பி ஓடும்‌. 
இடங்களுக்கெல்லாம்‌, குர்த்தரைப்பற்றிய 
செய்தியையும்‌. தங்களோடு கூடவே. 
கொண்டுபோகிறார்கள்‌. இதனால்‌ 
தேவனைப்பற்றிய அறிவு பல தேசங்களிலும்‌: 
பரவுகிறது. 


, பொதுவான அழிவுக்கு மீந்திருக்கிற 


பாடுகிறார்கள்‌. 

திசையிலிருந்தும்‌ 

மகிமைப்படுத்துகிறார்கள்‌. 
தீவுதளிலிருந்தும்‌ ரத்‌ 


இடங்களிலெல்லாம்‌, 
மகிமைப்படுத்துகிறார்கள்‌. 
ஜனங்களின்‌ 
மீதியாயிருக்கிறவர்கள்‌ 
மகிமைப்படுத்தலேண்டுமென்று. 
உற்சாகப்படுத்துகிறார்கள்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


தேசத்திலே உபத்திரவம்‌ வரும்போது, 
தேசம்‌ முழுவதும்‌ கொள்ளையாகிறது. அது 
முற்றிலும்‌ வெறுமையாகிறது. சாபம்‌ 
தேசத்தைப்‌ பட்சிக்கிறது. அதின்‌ குடிகள்‌ 
தண்டிக்கப்படுகிறார்கள்‌. 

தேசத்தார்‌. அக்கினியினால்‌. 
தகிக்கப்படுகிறார்கள்‌. அக்கினி என்பது, 
உபத்திரவத்தைக்‌ குறிக்கிற வார்த்தை. இது 
எரிகிற அக்கினி சூளையைப்போல சூடாக 
எரிகிறது. “வெளுக்கும்‌ திசை" என்னும்‌ 
வார்த்தை, எரிகிற அக்கினி சூளை 
இருக்கும்‌ இடம்‌ என்றும்‌, உபத்திரவத்தை 
அனுபவிக்கிற இடம்‌ என்றும்‌ 
வேதபண்டிதர்கள்‌ வியாக்கியானம்‌ 
சொல்லுகிறார்கள்‌. ஜனங்கள்‌ 
உபத்திரவத்தை அனுபவித்தாலும்‌, தங்கள்‌ 
உபத்திரவத்திற்கு மத்தியிலும்‌. அவர்கள்‌ 
கர்த்தரின்‌ நாமத்தை 
மகிமைப்படுத்தவேண்டும்‌. 


சமுத்திர தீவுகளில்‌ இருக்கிறவர்களும்‌ 

த்‌ நாமத்தை 
தங்கள்‌ 

தேசத்தார்‌ 

இவர்கள்‌ 

ஒருவேளை கடல்‌ வழியாகத்‌ தப்பி, சமுத்திர 
க்‌ அடைக்கலம்‌ பெற்றிருக்கலாம்‌. 
கர்த்தருக்கு சாட்சியாக 
வித்ததினிமித்தமாய்‌ இவர்கள்‌ சமுத்திர 
தீவுகளுக்‌( ஈடு கடத்தப்பட்டிருக்கலாம்‌. 
இலள்‌. அந்தா கோ்கதத்த்ாக 
தீவுகளுக்கு வந்தார்கள்‌ என்பது முக்கியமல்ல. 
ர்கள்‌ சமுத்திரத்‌ தீவுகளில்‌ இருந்தாலும்‌ 
நாமத்தை 


“மனுஷரை எங்கள்‌ தலையின்மேல்‌ 
ஏறிப்போகப்பண்ணினீர்‌, தீயையும்‌ 
தண்ணீரையும்‌ கடந்துவந்தோம்‌: செழிப்பான 
இடத்தில்‌ எங்களைக்‌ கொண்டுவந்து விட்டீர்‌ 
(சங்‌ 6642). 





ழ்‌ நள 
யாய 


திகிலும்‌, 
கண்ணியும்‌ 
ஏசா 24:16-20 


படுகுழியும்‌, 


ஏசம 2419, நீதயரனுக்கு மகிமை என்று 
பாடும்‌ தங்கணை 

கர ந்தத்தில்‌ 

தானே, இனை; 
இனணைத்துப்போனேன்‌; எனக்கு. 
துரோகிகள்‌ தூரோகம்பண்ணுகிறார்கன்‌; 
தூரோகிகன்‌ மிகுதியாயத்‌ 
'துரோகம்பண்ணுகிறார்கன்‌ என்கிறேன்‌. 


ஏசா 2417. தேசத்துக்‌ குடிகனே, திகிலும்‌, 
பதியம்‌, கண்ணியும்‌ உங்களுக்கு. 
ம்‌. 


ஏசா 2418. அப்பொழுது, திகிலின்‌: 
சத்தத்திற்கு விலகி ஓடுகிறவன்‌' 
விழுவான்‌; பகேழயிலகத்து ப்‌ 
கண்ணியில்‌ டுவாண்‌; 


இருக்கம்‌ மாதகல்‌. தரவுண்டு, பூம்வன்‌ 
அஸ்திபாரங்கள்‌ குலுங்கும்‌. 


ஏசா. கமி, தேசம்‌ தொறுங்கவே 
நொறுங்கும்‌, தேசம்‌ முறியவே முறியும்‌, 
தேசம்‌ அசையவே அசையும்‌. 


ஏசா 24:20. வெறித்தவனைப்போல தேசம்‌ 
தன்னாடி, ஒரு லப்‌ 
பெயர்த்துப்போடப்படும்‌; அதின்‌ பாதகம்‌ 
அதின்மேல்‌ பாரமாமிருக்கையால்‌, அதூ 
விழுந்தூபோம்‌, இனி எழுத்திராது. 


தேசத்தின்மீது கர்த்தருடைய 
நியாயத்தீர்ப்பு வரும்போது தேசம்‌ முழுவதும்‌ 
கொள்ளையாகும்‌. அது முற்றிலும்‌ 
வெறுமையாகும்‌. சாபம்‌ தேசத்தைப்‌ பட்சிக்கும்‌. 
ஆனாலும்‌ 
பரிசுத்தவான்களுக்கு 
சமாதானமும்‌ உண்டாயிருக்கும்‌. 
பொதுவான அழிவு 
துன்மார்க்கரைப்போலவே, நீதிமான்களும்‌ 
தேசத்நைவிட்டுத்‌ துரத்தப்படுவார்கள்‌. 
அவர்கள்‌ பூமியின்‌ கடையாந்தரங்களுக்கு 
சிதறி ஓடுவார்கள்‌. கர்த்தருடைய 
பிள்ளைகளுக்கு  விசுவாசத்தினிமித்தமாய்‌. 
உபத்திரவங்கள்‌ வரலாம்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தருடைய பரிசுத்தவான்கள்‌ எங்கு 
இருந்தாலும்‌, எந்த  சூழ்நிலையிருந்தாலும்‌ 
அவர்கள்‌ கர்த்தரைத்‌ துதித்துப்‌ பாடுவார்கள்‌. 
கர்த்தரை நம்புகிறவர்கள்‌ ஒருபோதும்‌ 
வெட்கப்பட்டுப்போவதில்லை. அவர்கள்‌ 
பூமியின்‌ கடையாந்தரத்திலிருந்து, 
பவனுக்கு மகிமை" என்று கீதங்களைப்‌ 
பாடுவார்கள்‌. இந்த 
வாக்கியத்தில்‌ “நீதிபரன்‌" என்னும்‌ பெயர்‌ 
ஒருமையில்‌. எழுதப்பட்டிருக்கிறது. 
ஆகையினால்‌ இந்த வார்த்தை “நீதிபரராகிய 
தேவனை' குறிக்கும்‌ என்று 
வேதபண்டிதர்கள்‌ வியாக்கியானம்‌ 
சொல்லுகிறார்கள்‌. ஒருவேளை, “நீதிபரனுக்கு 
மகிமை” என்னும்‌ வாக்கியம்‌ இந்தப்‌ 
பாடல்களைப்‌ பாடுகிற நீதிமான்களின்‌ 
அழகையும்‌, மேன்மையையும்‌, மகிமையையும்‌ 
குறிக்கலாம்‌ என்றும்‌ சிலர்‌ சொல்லுகிறார்கள்‌. 


கர்த்தருடைய பரிசுத்தலான்களுக்கு. 
ஆறுதலும்‌, சமாதானமும்‌ உண்டாகும்போது, 
பாலிகளுக்கோ துன்பமும்‌, வேதனையும்‌, 
பயங்கரமும்‌ உண்டாகும்‌. துன்மார்க்கரின்‌ 
நிமித்தமாய்‌ பூமிமின்மீது தேவனுடைய 
நியாயத்தீர்ப்பு வந்திருக்கிறது. தேசம்‌ புலம்பி 
வாடுகிறது. பூமி  சத்துலமற்று 
உலர்ந்துபோகிறது. ஏசாயா தீர்க்கதரிசி 
தேசத்திற்கு உண்டாமிருக்கிற பேரழிவைப்‌ 
பார்த்து மனம்‌ வேதனைப்படுகிறார்‌. “நானோ, 
இளைத்துப்போனேன்‌, இளைத்துப்போனேன்‌; 
எனக்கு ஐயோ” என்று ஏசாயா அழுது 
புலம்புகிறார்‌. 


தேசத்திற்கு வரும்‌ அழிவை நினைத்துப்‌ 
பார்க்கும்போதே ஏசாயாவுக்கு. 
வேதனையும்‌ உண்டாகிறது. 
தன்னுடைய ஆத்துமாவிலும்‌, 
இரைத்துப்போலிதால்‌ 
மிகுந்திருக்கிறது. துரோகிகள்‌ மிகுதியாய்த்‌ 
துரோகம்பண்ணுகிறார்கள்‌. 
ஒருவருக்கொருவர்‌ 
எழும்பிமிருக்கிறார்கள்‌. ஒருவரையொருவர்‌ 
ஏமாற்றி வஞ்சிக்கிறார்கள்‌. 
மத்தியிலே உண்மையில்லை. 
கண்ணியமில்லை. செய்கையில்‌ நீதியில்லை. 





i a 
TT 


தேசத்தின்‌ ஜனங்களை சத்தியமே 
ஒன்றாய்க்‌ கூட்டிச்சேர்க்கிறது. சத்தியம்‌ 
ஜனங்களை ஒற்றுமையில்‌ கட்டி வைக்கும்‌. 
இது பரிசுத்தமான கட்டாகும்‌ ஆனால்‌ 
தேசத்தில்‌ அழிவு வரும்போது, ஜனங்கள்‌ 
மத்தியிலே உண்மையில்லை. இதனால்‌ 
அவர்களிடையே ஒற்றுமையுமில்லை. மனுஷர்‌ 
மத்தியிலே ஐக்கியமுமில்லை. துரோகிகள்‌ 
'துரோகம்பண்ணுகிறார்கள்‌. 


பாவிகளிடத்தில்‌ 

பயப்படும்‌ பயமில்லை. 

'துரோகிகளாகயிருக்கிறார்கள்‌. 
விரோதமாயும்‌ தேவனுக்கு 
துரோகம்பண்‌ ணுகிறார்கள்‌ ல்‌ 
புத்திரர்‌ கர்த்தரை மாத்திரமே நம்பவேண்டும்‌. 
தங்களுடைய பாதுகாப்புக்கும்‌, 
பராமரிப்புக்கும்‌ அவர்கள்‌ இஸ்ரவேலின்‌ 
பரிசுத்தரையே சார்ந்திருக்கவேண்டும்‌. 
ஆனால்‌ யூதாவின்‌ புத்திரரோ கர்த்தருக்கு 
மிகுதியாய்த்‌ துரோகம்பண்ணுகிறார்கள்‌. 
கர்த்தரைவிட்டு விலகிப்போய்விடுகிறார்கள்‌. 


தேசத்துக்‌ குடிகளுக்கு 
படுகுழியும்‌, கண்ணியும்‌ நேரிடும்‌ 
ஏசாயா சொல்லுகிறார்‌. அப்பொழுது, திகிலின்‌ 
சத்தத்திற்கு விலகி ஓடுகிறவன்‌ படுகுழியில்‌ 
விழுவான்‌; படுகுழியிலிருந்து ஏறுகிறவன்‌ 
கண்ணியில்‌ அகப்படுவான்‌; உயர இருக்கும்‌ 
மதகுகள்‌ திறவுண்டு, பூமியின்‌ 
அஸ்திபாரங்கள்‌ குலுங்கும்‌. 


தேவனுக்குப்‌ 
அவர்கள்‌ 


தேசத்துக்‌ குடிகள்‌ 
கு 


எங்குபோனாலும்‌, 
மியும்‌ 


வருகிற 

'வேதனையாகயிருக்கிறது. 
நியாயத்தீர்ப்பு இந்தப்‌ 
வரும்போது, பூமியின்‌ 

குலுங்கும்‌. பூமி உடைந்து சிதறிப்போகும்‌. 


ஏசாயா தீர்க்கதரிசி பூமிக்கு வரும்‌ 
அழிவை தீர்க்கதரிசனமாய்ச்‌ சொல்லுகிறார்‌. 
தேசம்‌ நொறுங்கவே நொறுங்கும்‌, 
றியும்‌, 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


தேசத்தைப்‌ பட்சிக்கும்‌. 
ம்‌ நொறுங்கிப்போகும்‌. 
ம்‌ ஒன்றுமில்லாமல்‌ 


தங்கள்‌ நம்பிக்கையை வைத்திருக்கிறவர்கள்‌. 
ஏமாந்துபோவார்கள்‌. இந்தப்‌ பூமியில்‌ 
தங்கள்‌ பொக்கிஷங்களை சேர்த்து, 
வைத்திருக்கிறவர்களுக்கு ன்றும்‌ 
மீதியாயிராது. 2 
கொள்ளையாகி, 
உலர்ந்துபோகும்‌. 

சாபம்‌ தேசத்தைப்‌ பட்சிக்கும்போது, 
பூமியின்‌ அஸ்திபாரங்கள்‌ குலுங்கும்‌. 
மதுபானம்‌ பருகி வெறித்திருக்கிறவன்‌. 
நிலையாக நடக்கமாட்டான்‌. தள்ளாடுவான்‌. 
இந்தப்‌ பூமியும்‌ வெறித்தவனைப்போல. 
தள்ளாடும்‌. உலகப்பிரகாரமான மனுஷர்‌, 
இந்தப்‌ பூமியை நம்புகிறார்கள்‌. பூமியிலுள்ள 
தங்களுடைய வாசஸ்தலங்கள்‌ நித்திய 
காலமாய்‌ நிலைத்திருக்கும்‌ என்று 
நினைக்கிறார்கள்‌. தங்களுடைய ஐசுவரியமும்‌, 
அதிகாரமும்‌ ஒழிந்துபோகாது என்று 
நினைத்து, அதன்‌ மீது தங்கள்‌ நம்பிக்கையை 
வைக்கிறார்கள்‌. ஆனால்‌ மனுஷருடைய 
வாசஸ்தலம்‌ ஒரு குடிலைப்போல 
பெயர்த்துப்போடப்படும்‌. அதிகமான 
விளைச்சல்‌ நிலங்களையும்‌, 
தோட்டங்களையும்‌, சிங்காரவனங்களையும்‌ 
சொந்தமாக வைத்திருக்கிறவர்களுக்கும்‌, 
முடிவில்‌ ஒன்றும்‌ இருக்காது. இந்தப்‌ 
பூமியின்‌ சம்பத்துக்கள்‌ எல்லாம்‌ கீழே விழும்‌. 
அது இனி எழுந்திராது. 


பூமி. சத்துவமற்று உலர்ந்துபோன 
பின்பு, மொத்தமாய்‌ அழிந்துபோகும்‌. அப்போது 
கர்த்தர்‌ புதிய வானங்களையும்‌, 
பூமியையும்‌ உண்டாக்குவார்‌. 
நீதிமான்கள்‌ 

வாசம்பண்ணுவார்கள்‌. 

அறின்லேல்‌ அதிகமிருக்கிறது. 
தேசத்தைப்‌ பட்சிக்கிறது. தேவனுடைய 
எல்லா சிருஷ்டிகளின்மீதும்‌ பாவம்‌ 
கனமான  பாரமாகயிருக்கிறது. பாவம்‌ 
தனிமனுஷனை அழிக்கிறது. குடும்பத்தை 
அழிக்கிறது. சமுதாயத்தை அழிக்கிறது. 
தேசத்தை அழிக்கிறது. பாவத்தினாலும்‌ 
சாபத்தினாலும்‌ விழுந்துபோகிறவர்கள்‌, இனி 
எழுந்திருக்கமாட்டார்கள்‌ என்று ஏசாயா 


சொல்லுகிறார்‌. 





f= THE 
TT 


மோசேயின்‌ பிரமாணத்தில்‌ எட்டு தடவைகள்‌ 
கூறப்பட்டிருக்கிறது. (யாத்‌ 16:26; 
யாத்‌ 209-0; யாத்‌ 2312; யாத்‌ 

யாத்‌ 34:21; யாத்‌ 352; 

உபா 5113) 


ஒழிந்துபோயிற்று, கிறிஸ்தவ 

தங்களுடைய விருப்பம்போல்‌ எந்த நாளையும்‌ 
ஓய்வுநாளாக நியமித்துக்‌ கொள்ளலாம்‌. 
(அப்‌ 20:7, ரோமர்‌ 14:5-6; கலா 4-0: 
கொலோ 2:14.17). 


ஏழாம்நாள்‌ எல்லா வருஷங்களிலும்‌ 
யூதருக்கு ஒரே கிழமையில்‌ வராது, 
"தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வுநாள்‌" 
என்பது  தேவனுக்காகவும்‌, அவருடைய 
குட்டளைகளுக்காகவும்‌ பரிசுத்தமாக்கப்‌ 
பட்டிருக்கிற நாள்‌. 
ஒய்வநாளில்‌ யாதொரு வேலையும்‌ 
செய்ய வேண்டாம்‌ என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌ நியாயப்பிரமாணத்தின்‌ 
பிரகாரம்‌ ஒய்வுநாளில்‌ ஒரு வேலையும்‌ 
செய்யக்கூடாது. பெற்றோர்‌, பிள்ளைகள்‌, 
வேலைக்காரர்கள்‌, மிருசஜீவன்கள்‌, அந்நியர்‌ 
ஆகியோர்‌ யாரும்‌ ஒய்வநாளில்‌ எந்த 
வேலையும்‌ செய்யக்கூடாது. ஆனாலும்‌, அந்த 
நாளில்‌ சில அத்தியாவசியமான 
வேலைகளைச்‌ செய்வதற்கு அனுமதி 

கொடுக்கப்பட்டிருக்கிறது. 
'லேலியர்கள்‌ ஒய்வநாளில்‌ பலிகளைச்‌ 
(எண்‌ 289-10; 


தடைபண்ணப்படவில்லை 
யோவான்‌ 7:22-23). 

எஜமான்கள்‌ தங்களுடைய 
வேலையாட்களையும்‌, மிருகஜீவன்களையும்‌ 
வேலைவாங்காமல்‌, அவர்களுக்கு ஓய்வு 

கொடுக்கவேண்டும்‌ (லேவி 23:7-8,21,25,35). 
மிருகஜீவன்களுக்கு அவசர உதவி 
ஓய்வுநாளில்‌ 

மாற்கு 2:27-28; 

லூக்கா 14:5). 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


வியாபாரம்‌, தொழில்‌ போன்ற அன்றாட 
நடைமுறை காரியங்களை ஒய்வுநாளில்‌ 
செய்யக்கூடாது. (யாத்‌ 16:23; யாத்‌ 34:21; 
: எண்‌ 15:32-36; நெகே 13115; 


கர்த்தர்‌  ஆதிமிலேயே 
நாளை பரிசுத்தப்படுத்தி, அதை 
ஆசீர்வதித்திருக்கிறார்‌. “தேவன்‌ தாம்‌ 
சிருஷ்டித்து உண்டுபண்ணின தம்முடைய 
கிரியைகளையெல்லாம்‌ முடித்தபின்பு அதிலே. 
ஒய்ந்திருந்தபடியால்‌, தேவன்‌ ஏழாம்‌ நாளை 
ஆசீர்வதித்து, அதைப்‌ பரிசுத்தமாக்கினார்‌" 
(ஆதி 2:3) 


கர்த்தர்‌ இப்போது மறுபடியுமாய்‌, 
“ஓய்வுநாளை  பரிகத்தமாய்‌ ஆசரிக்க 
நினைப்பாயாக” என்று  கட்டளையிடுகிறார்‌. 
கர்த்தர்‌ ஏற்கெனவே இந்தக்‌ கட்டளையை 
கொடுத்திருப்பதினால்‌, இது புதிய 
கட்டளையாகாது. கர்த்தர்‌ தம்முடைய பழைய 
கட்டளையை இப்போது, மறுபடியும்‌. 
புதுப்பிக்கிறார்‌. 

இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு ஏழாம்நாள்‌ 
அவர்களுடைய தேவனாகிய கர்த்தருடைய 
ஓய்வுநாள்‌. அவர்கள்‌ ஆறுநாளும்‌ வேலை 
செய்து தங்கள்‌ கிரியைகளையெல்லாம்‌. 
நடப்பிக்கவேண்டும்‌. ஆறு வேலைநாட்களுக்கு 
பின்பு வருகிற நாளே ஏழாம்‌ நாள்‌. அதுவே 
கர்த்தருக்கு ஓய்வுநாள்‌. அந்த நாளை 
அவர்கள்‌ கர்த்தருக்கு பரிசுத்தமாய்‌ 
ஆசரிக்கவேண்டும்‌. 


ஏழாம்‌ 


ய்வநாள்‌ பிரமாணத்தைக்‌ 
காட்கர்‌ “வே 
விளக்கம்‌ சொல்லுகிறார்கள்‌. 
எப்டி கணக்கிடுவது என்பதுபற்றி 
வேதபண்டிதர்கள்‌ மத்தியிலே வேறுபட்ட 
கருத்துக்கள்‌ உள்ளது. இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
எகிப்து தேசத்திலிருந்து விடுதலை பெற்ற 
நாள்‌ முதலாவது 
ஏழாம்‌ நாளை 
கணக்கிடவேண்டும்‌. 
வேதபண்டிதர்களில்‌ சிலர்‌ சொல்லுகிறார்கள்‌. 


வேறு சிலரோ நாளை, 


ஆதிகாலத்திலிருந்தே கணக்கு 
பார்க்கவேண்டும்‌ என்று சொல்லுகிறார்கள்‌. 


ஆகையினால்‌ ஏழாம்‌ நாளை கணக்கிடுவதில்‌ 
தெளிவு இல்லாமல்‌ குழப்பம்‌ காணப்படுகிறது. 


குறித்து 
வேறுவிதமாக 
ய நாளை 


அந்த 


ஏழாம்‌ 





i= THE 
TT 


கர்த்தர்‌ பூமியின்‌ ராஜாக்கனை 
விசாரிப்பார்‌ 
ஏசா 24:21-28 


ஏசா 24:21. அக்காலத்தில்‌ கர்த்தர்‌ 
உன்னதமான சேனையை 
உன்ளதத்திலும்‌, பூமியின்‌ 
ராஜாக்களைப்‌ பூமியிலும்‌ விசாரிப்பார்‌. 


24:22. அவர்கள்‌ கெபியில்‌ 
கட்டுண்டவர்களாகச்‌. 
காவலில்‌ அடைக்கப்பட்டு, 
சென்றபின்பு 


ஏசா 
ஏகமாய்க்‌ 
சேர்த்து, 
அநேகநான்‌ 
விசாரிக்கப்படுவார்கள்‌. 


ஏசா 24:29. அப்பொழுது சேனைகளின்‌ 
கர்த்தர்‌ சீயோன்‌ மலையிலும்‌ 
எருசலேமிலும்‌ ஆளுகைசெய்வதால்‌, 
சூரியன்‌. 

அவருடைய 

மகிமை 


கர்த்தருக்‌। 
ிரபுக்களோடும்‌, 
உயர்ந்தவர்களோடும்‌ 
கர்த்தர்‌ 


தண்டிப்பார்‌. தங்களுக்கு ஆபத்து வராது 
என்று உன்னதமானவர்கள்‌ கற்பனை 
பண்ணுகிறார்கள்‌. தாங்கள்‌ ற்கு 
விலகி பாதுகாப்பாமிருப்பதாக 
நினைத்துக்கொள்கிறார்கள்‌. கர்த்தரோ 
அவர்களை உன்னதத்தில்‌ விசாரிப்பார்‌. 
அவர்களுடைய (மைகளையும்‌, 
அக்கிரமங்களையும்‌ விசாரிப்பார்‌. அவர்கள்‌ 
செய்த அக்கிரமம்‌, அவர்களுடைய 
தலையின்மீது திரும்பி வந்து விழும்‌. 


இக்காலத்தில்‌ 
பிள்ளைகளுக்கு 
உயர்பதவிகளிலும்‌, 
இருக்கிறவர்கள்‌ 
விசுவாசிகளோ 


கர்த்தருடைய 

விரோதமாக, 
உயர்‌அதிகாரங்களிலும்‌ 
தீங்கு செய்கிறார்கள்‌. 


அவர்களை 
உலகப்பிரகாரமாக எதிர்க்க 
'திராணியற்றவர்களாகயிருக்கிறார்கள்‌. 

ஆனாலும்‌ கர்த்தருடைய பிள்ளைகள்‌ 
உயர்பதவியிலிருக்கிறவர்களின்‌ தீங்குகளை 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


நினைத்து பயந்துவிடக்கூடாது. மனம்‌ 
சோர்ந்துவிடக்கூடாது. கர்த்தர்‌ நமக்காக 
வழக்காடுவார்‌. நம்முடைய வழக்குகளை 
அவர்களிடத்தில்‌ விசாரிப்பார்‌. அவர்களோடு 


நம்மால்‌ 
நம்முடைய 
நமக்காக யுத்தம்பண்ணுவார்‌. 


கர்த்தர்‌ 


உன்னதமான சேனையை 
உன்னதத்தில்‌ விசாரிப்பார்‌. அப்போது 
அவர்கள்‌ தங்களுடைய எல்லா 
கிரியைகளையும்‌ குறித்து கர்த்தரிடத்தில்‌ 
கணக்கு ஒப்புவிப்பார்கள்‌. கர்த்தர்‌ 
உன்னதமான சேனையை உன்னதத்தில்‌ 
விசாரிப்பதுபோலவே, பூமியின்‌ 
ராஜாக்களையும்‌ பூமியில்‌ விசாரிப்பார்‌. 
ஆகையினால்‌ ராஜாக்கள்‌ பெருமையோடும்‌, 
இறுமாப்போடும்‌, துன்மார்க்கமாய்‌ ஆளுகை 
செய்யக்கூடாது. இஸ்ரவேலின்‌ தேவனாகிய 
கர்த்தர்‌ தங்களுக்கு மேலாக ராஜாதி 
ராஜாவாகமிருக்கிறார்‌ என்பதையும்‌, அவர்‌ 
தங்களை பூமியில்‌ விசாரிப்பார்‌ என்பதையும்‌ 
நினைவுகூர்ந்து, கர்த்தருக்குப்‌ பயந்து, 
நீதியாயும்‌, நியாயமாயும்‌, கண்ணியமாயும்‌, 
ஞகை செய்யவேண்டும்‌. 
ாதாக்களிட த்தின்‌ மனுஷர்மீது அன்பும்‌, 
கிருபையும்‌, இரக்கமும்‌, மனதுருக்கமும்‌. 
காணப்படவேண்டும்‌. 


கர்த்தர்‌ 


கர்த்தர்‌ 
விசாரிக்கும்போது. 
சேர்க்கப்படுவார்கள்‌. 
கட்டப்படுவார்கள்‌. 
அடைக்கப்படுவார்கள்‌. 
விரோதமாய்‌. கலகம்பண்ணுகிற 
துன்மார்க்கர்கள்‌ படுகுழியில்‌ விழுவார்கள்‌. 
கர்த்தரோ அவர்கள்‌ விழுந்த படுகுழியிலேயே 
அவர்களை அடைத்துப்போடுவார்‌. 


கர்த்தருக்கு 


ங்களுடைய. ஆதிமேன்மையைக்‌ 
காத்துக்கொள்ளாமல்‌, தங்களுக்குரிய 
வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களையும்‌, 
மகாநாளின்‌ நியாயத்தீர்ப்புக்கென்று நித்திய 

அந்தகாரத்தில்‌ 





i= a 
TT 


இப்போது கட்டப்படாமல்‌, 
விடுதலையாகயிருக்கிறவர்கள்‌ , மிகுந்த 
எச்சரிப்போடிருக்கவேண்டும்‌. நிற்கிறவர்கள்‌ 
விழாதிருக்க குவனமாயிருக்கவேண்டும்‌. 
கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு எல்லா ஜனங்கள்‌ 
மேலும்‌ வரும்‌. கர்த்தர்‌ உன்னதமான 
சேனையை உன்னதத்தில்‌ விசாரிப்பார்‌. 
பூமியின்‌ ராஜாக்களை பூமியில்‌ விசாரிப்பார்‌. 
கெயியில்‌ கட்டுண்டவர்களாகக்‌ 
கிடக்கிறவர்களை, சிறிதுகாலம்‌ அங்கே 
அடைத்துப்போடுவார்‌. அதன்‌ பின்பு, அநேக 
நாட்கள்‌ சென்றபின்பு, கர்த்தர்‌ அவர்களை 
விசாரிப்பார்‌ கர்த்தருடைய கோபம்‌ 
குன்மார்க்கர்மீது எப்போதுமே பற்றியெரியும்‌. 
அவர்கள்‌ அக்கினிமினால்‌ 
தகிக்கப்படுவார்கள்‌ 


கர்த்தர்‌ கட்டுண்டவர்களை 
தம்முடைய கிருபையினாலும்‌ 
இரக்கத்தினாலும்‌ விசாரிப்பார்‌. அவர்களுக்கு 
ஏற்பட்டிருக்கிற ணகி 
நீக்கிப்போடுவார்‌. அவர்களுக்கு 
மதிப்பும்‌, மரியாதையும்‌, வனத்‌ றார்‌ 
ஆடம்பரமும்‌, கண்ணியமும்‌ 
கிடைக்காவிட்டாலும்‌, அவர்களுக்கு 
விடுதலை கிடைக்கும்‌. அவர்கள்‌ 
கட்டுக்களிலிருந்து விடுவிக்கப்படுவார்கள்‌. 
சிறையிருப்பிலிருந்து வெளியேறுவார்கள்‌. 
பல. தேசங்கள்மீது, 
அந்த தேசங்களை 

ராஜாக்களையும்‌ 


நேபுகாத்நேச்சார்‌ 
யுத்தம்பண்ணினான்‌. 

ஜெயித்து... அதன்‌ 
பிரபுக்களையும்‌ தன்னுடைய 


கெபிகளில்‌ போட்டு 
கட்டுண்டவர்களாக 
கிடந்தவர்களில்‌ யூதாவின்‌ ராஜாவாகிய 
'யோயாக்கீனும்‌ ஒருவர்‌ 


நேபுகாத்நேச்சார்‌ மரித்த பின்பு 
அவனுடைய குமாரன்‌ பாபிலோன்‌ தேசத்திற்கு 
ராஜாவானான்‌. அவன்‌ யோயாக்கீன்மீது 
அன்போடிருந்து, யோயாக்கீனை விடுதலை. 
பண்ணினான்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யூதாவின்‌: ராஜாவாகிய 
யோயாக்கீனுடைய சிறையிருபபின்‌ 
முப்பத்தேழாம்‌ வருஷம்‌ பன்னிரண்டாம்‌ மாதம்‌ 
இருபத்தைந்தாம்‌ தேதியிலே, 
ஏலில்மெரொதாக்‌ என்னும்‌ பாபிலோன்‌ ராஜா, 
தான்‌ ராஜாவான வருஷத்திலே, யூதாவின்‌ 
ராஜாவாகிய யோயாக்கீனைச்‌ 
சிறைச்சாலையிருந்து வெளிப்படப்பண்ணி, 
அவன்‌ தலையை உயர்த்தி, அவனோடே 
அன்பாய்ப்‌ பேசி, அவனுடைய ஆசனத்தைத்‌ 
தன்னோடே பாபிலோனில்‌ 
ராஜாக்களுடைய 

மேலாகவைத்து, அவனுடைய 
வஸ்திரங்களை மாற்றினான்‌: 
உயிரோடிருந்த சகல நாளும்‌ தன்‌ சுகத்தில்‌ 
நித்தம்‌ போஜனம்பண்ணும்படி செய்தான்‌” 
(எரே 52:31-33). 


கர்த்தருடைய சபைக்கு விரோதமாய்‌ 

எழும்புகிற சத்துருக்களை கர்த்தர்‌ 

அவர்களைத்‌ தண்டிப்பார்‌ 

த்துவார்‌ கர்த்தரே 

செய்கிறவர்‌ 

ங்களுடைய 

கொடுங்கோலன்‌ அட்சிலில்‌. கச்த்துப்பம 

பிள்ளைகளை தண்டிக்கும்போது, ராஜாதி 

ராஜாவாகிய கர்த்தர்‌. துன்மார்க்கமான 

ராஜாக்களைத்‌ தண்டிப்பார்‌. இஸ்ரவேலின்‌ 
பரிசுத்தர்‌ சேனைகளின்‌ கர்த்தர்‌ 


சேனைகளின்‌ 
மலையிலும்‌, எருசலேமிலும்‌ ஆளுகை 
செய்கிறார்‌. எருசலேமில்‌ கர்த்தருடைய 
ஆலயமுள்ளது. கர்த்தருடைய மூப்பர்களுக்கு 
முன்பாக  மகிமையுண்டாயிருக்கும்‌ என்று 
ஏசாயா சொல்லுகிறார்‌. “மூப்பர்கள்‌” என்னும்‌ 
வார்த்தை கர்த்தருடைய பழைய 
பரிசுத்தவான்களைக்‌ குறிக்கிறது. அவர்கள்‌ 
நீண்டகாலமாக. கர்த்தருக்கு 
உண்மையுள்ளவர்களாகவும்‌, சாட்சியாகவும்‌ 
இருந்திருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
எருசலேமிலுள்ள தேவனுடைய ஆலயத்திற்குள்‌ 
பிரவேசிக்கும்போது. அங்கு கர்த்தருடைய 
மகிமையைக்‌ காண்பார்கள்‌. 


கர்த்தர்‌ சீயோன்‌ 


கர்த்தருடைய சபையில்‌ அனுபவமுள்ள 
பழைய விசுவாசிகளும்‌ இருப்பார்கள்‌. புதிய 
விசுவாசிகளும்‌ இருப்பார்கள்‌. அவர்கள்‌ 
ஆலயத்திற்குள்‌: 

A 

கர்த்தர்‌ 

ராஜரீகம்பண்ணுவதைப்‌ புரிந்துகொள்வார்கள்‌. 





ட்ட ஏசாயா - விரிவுரை ம்ம 
ரியா ISAIAH - COMMENTARY PUBLISHERS 


சேனைகளின்‌ கர்த்தர்‌ ஆளுகை 
செய்யும்போது சந்திரன்‌ கலங்கும்‌. சூரியன்‌ 
நாணமடையும்‌. கர்த்தர்‌ மகிமைப்பிரகாசமாக 
இருக்கிறார்‌. அவருடைய வெளிச்சத்திற்கு 
முன்பாக சந்திரனின்‌ வெளிச்சமும்‌, 
சூரியனின்‌ வெளிச்சமும்‌ குறைவுள்ளதாகவே. 
மங்கிப்போயிருக்கும்‌. 

பிரகாசம்‌ மகிமைப்பிரகாசம்‌. 
பரிபூரணமான. வெளிச்சம்‌. 


அதுவே பிரதானமானது. 





ஏசாய! 


i= THE 
ETT 


கர்த்தர்‌ இதுவரையிலும்‌ செய்த. 
நன்மைகளை நினைத்து ஏசாயா தீர்க்கதரிசி 
அவரை நன்றியோடு துதிக்கிறார்‌. 
கர்த்தருக்கு துதிகளையும்‌ 
ஸ்தோத்திரங்களையும்‌ ஏறெடுக்கிறார்‌ (ஏசா 
251-5). கர்த்தர்‌ தம்முடைய சபைக்கு. 
ஏராளமான வாக்குத்தத்தங்களைக்‌ 
கொடுத்திருக்கிறார்‌. சுவிசேஷத்தின்‌ 
கிருபையினால்‌ அவை நிறைவேறும்‌ 
(ஏசா 25:6-8), சபைக்கு விரோதமாய்‌ 
எத்தனை சத்துருக்கள்‌ எழும்பி வந்தாலும்‌ 
சபை கர்த்தருக்குள்‌ வெற்றி சிறக்கும்‌ 
(ஏசா 259-12) ஏசாயா 24-ஆவது 
அதிகாரத்தில்‌ இந்த உலகத்தைப்பற்றி 
அதிகமாகச்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 
அதிகாரத்தில்‌ கர்த்தருடைய  ஜனத்தைப்‌ 
பற்றியும்‌, அவருடைய சபையைப்பற்றியும்‌ 
விரிவாகச்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 


கர்த்தாவே, நீரே என்‌ தேவன்‌ 
ஏசா 251-5 

ஏசா 251. கர்த்தாவே, நீரே என்‌ 
தேவன்‌; உம்மை உயர்த்தி, 
நாமத்தைத்‌ துதிப்பேன்‌; 
அதிசுயமானவைகளைச்‌ 

உமது பூர்வ 

சத்தியமும்‌ உறுதியுமானவைகள்‌. 


ஏசா 25:2. நீர்‌ நகரத்தை மண்மேடும்‌, 
அரணான பட்டணத்தைப்‌. 
பாழுமாக்கினீர்‌; அந்தியமின்‌ 
ராஜதானியை ஊராயிராதபடிக்கும்‌, 
என்றைக்கும்‌  கட்டப்படாதயடிக்கும்‌ 
செய்தீர்‌. 

ஏசா 25:3. ஆகையால்‌ பலத்த ஜனங்கள்‌ 
உம்மை மகிமைப்படுத்தூவார்கள்‌; 
கொடூரமான ஜாதிகளின்‌ நகரம்‌. 
உமக்குப்‌ பயப்படும்‌. 


ஏசா 25:4. கொடூரமானவர்களின்‌ சீறல்‌ 
மதிலை மோதியாடிக்கிற பெரு 
வென்னத்தைப்யோல்‌ இருக்கையில்‌, 


- விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தீர்‌ ஏழைக்குப்‌ பெலனும்‌, 
நெருக்கப்படுகிற எவியவனுக்குத்‌ 
திடனும்‌, பெருவென்னத்துக்குத்‌ தப்பும்‌ 

வெயிலுக்கு ஒதுங்கும்‌ 


5, வறட்சியான இடத்தின்‌ 
காங்கை மேகத்தினால்‌ தணிவதுபோல்‌, 
அத்தியின்‌. மும்முரத்தைத்‌ 
தணியப்பண்ணுவீர்‌ மேகத்தின்‌ திழலி 
னால்‌ வெயில்‌ தணிகிறதுபோல்‌ 
பெலவத்தரின்‌ ஆரவாரம்‌ தணியும்‌. 


ஏசாயா தீர்க்க 
துதிக்கவேண்டும்‌ என்று 
தீர்மானம்பண்ணுகிறார்‌. 
ஏசாயாவோடு 


தனக்குள்ளே 

கர்த்தர்‌ 
உடன்படிக்கை 
பண்ணியிருக்கிறார்‌. அவர்‌ கர்த்தரைத்‌ 
துதிக்கும்போது, “கர்த்தாவே, நீரே என்‌ 
தேவன்‌" என்று நன்றியோடு சொல்லுகிறார்‌. 


கர்த்தர்‌ பூமியின்‌ 
பூமியிலே விசாரிக்கிறார்‌ அவர்களை 
இந்த்‌ பூமியிலே தண்டிக்கிறார்‌. ஆனால்‌ 

தீர்க்கதரிசியோ கர்த்தருடைய 
ரகத்தித்கு நன்றியுள்ள இருதயத்தோடும்‌, 
துதிகளின்‌ வார்த்தையோடும்‌ போகிறார்‌. 
மனத்தாழ்மையோடும்‌, தைரியமாகவும்‌ 
கர்த்தருடைய கிருபாசனத்தண்டையிலே 


கிட்டிச்‌ சேருகிறார்‌. 
ஏசாயா கர்த்தருடைய ச த்திற்கு 
முன்பாக நின்று "கர்த்தாவே, நீரே ௭ 
2 உம்மை உயர்த்தி, உமது பத்க்‌ 
துதிப்பே என்று பயபக்தியோடு 
சொல்லுகிறார்‌. தான்‌ கர்த்தரைத்‌ துதிப்பது, 
மற்றவர்களும்‌ கர்த்தரைத்‌ 
என்று ஏசாயா 
ர்‌. “பலத்த ஜனங்கள்‌ உம்மை 
மகிமைப்படுத்துவார்கள்‌' என்று 
கர்த்தரிடத்தில்‌ சொல்லுகிறார்‌. 


ராஜாக்களை 


ந்தப்‌ பூமியை 

நகரத்தை 

அரணான பட்டணத்தை 

தேவனுடைய நீதியான 

இந்த  தேசத்தின்மீதும்‌, 

ஜனங்கள்மீதும்‌ வரும்‌. 

பலத்த செய்கைகளைப்‌ 

பலத்த ஜனங்கள்‌ அவரை 

ள்‌ கொடூரமான 

ஜாதிகளின்‌ நகரம்‌ கர்த்தருக்குப்‌ பயப்படும்‌. 
ன்ற ஏசாயா சொல்லுகிறார்‌. 


கர்த்தர்‌ 
அழித்துப்போடுவார்‌. 
மண்மேடாக்குவார்‌. 
பாழாக்கிப்போடுவார்‌. 





f= FTE 
ETT 


பலத்த. 
ஜாதிகள்‌ 
க்‌. 


என்பவர்கள்‌ 


கக்கல்‌ 


சத்துருக்களாயிருந்தவர்கள்‌. இப்போதோ 
இவர்கள்‌ கர்த்தருக்குப்‌ பயந்து, அவருக்கு 
ப்‌ சொன்ன வார்த்தைகளையும்‌, 
கிரியைகளையும்‌ 
நிறுத்திக்கொள்கிறார்கள்‌. இஸ்ரவேலின்‌ 
பரிசுத்தரே மெய்யான தேவன்‌ என்பதை 
தங்கள்‌ இருதயத்தில்‌ ஏற்றுக்கொள்கிறார்கள்‌. 
பலத்த ஜனங்கள்‌ என்பது, 
கர்த்தருடைய ஜனத்தைக்‌ குறிக்கும்‌ என்றும்‌ 
வியாக்கியானம்‌ சொல்லுகிறார்கள்‌ 
இன்கள்‌ முன்பு பலவீனமாயிருந்தார்கள்‌ 
இப்போதோ கர்த்தருடைய கிருபையினாலும்‌, 
அவருடைய அநுக்கிரகத்தினாலும்‌ அவர்கள்‌ 
பலத்த ஜனங்களாயிருக்கிறார்கள்‌. 
“கொடுரமான ஜாதிகள்‌" என்னும்‌ 
வாக்கியத்திற்கு பயங்கரமான ஜனங்கள்‌ 
என்று பொருள்‌. பலத்த ஜனங்களாகிய 
இவர்கள்‌, கர்த்தருக்காக வைராக்கியங்‌ 
கொண்டு, பயங்கரமான கிரியைகளைச்‌ 
செய்கிறார்கள்‌. 


4கு பயப்படுகிறவர்களுக்கு கர்த்தர்‌ 
தேவன்‌ 


கிரன்‌ காண்பிப்பார்‌ அவர்கள்‌ 
மத்தியிலே பிரத்தியட்சமாய்த்‌ தரிசனமாவார்‌. 
கர்த்தருடைய ஜனங்கள்‌ அவருடைய 
சமுகத்திற்கு முன்பாக பயபக்தியோடு நின்று, 
அவரை மகிமைப்படுத்துவார்கள்‌. 

ஏசாயா தீர்க்கதரிசி. கர்த்தரை 
உயர்த்தி, அவருடைய நாமத்தைத்‌ 
குதிக்கிறார்‌. அவரைப்போலவே நாமும்‌. 
கர்த்தருடைய நாமத்தைத்‌ துதிக்கவேண்டும்‌. 
கர்த்தர்‌ நமக்கு அதிசயமானவைகளைச்‌ 
செய்திருக்கிறார்‌. கர்த்தருடைய பூர்வ 
ஆலோசனைகள்‌ சத்‌ ம்‌ 
உறுதியுமானவைகள்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
தெய்வீக சித்தத்தின்‌ பிரகாரமாகவும்‌, 
தெய்வீக ஆலோசனையின்‌ பிரகாரமாகவும்‌, 
அதிசயங்களையும்‌ அற்புதங்களையும்‌ 
செய்கிறார்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


அதிசயமான காரியங்கள்‌ 
ஆச்சரியத்தைக்‌ கொடுக்கும்‌. 
அதிசயங்கள்‌ எல்லாமே 
பதிதாயிருக்கும்‌. கர்த்தர்‌ 
பூர்வஆலோசனைகளின்‌ 
அதிசயமானவைகளைச்‌ செய்கிறார்‌. 


இருதயத்தில்‌ 
தாழ்த்துகிறார்‌. 
அதிகாரங்களை 
பூமியிலே. 
கர்த்தருடைய 
முன்பாக 


நமக்கு 
கர்த்தருடைய 
நமக்கு 
தம்முடைய 
பிரகாரமாக 


கர்த்தர்‌ 
பெருமையுள்ளவர்களைத்‌ 
அவர்களுடைய 
முறித்துப்போடுகிறார்‌. 
பலவான்களாயிருக்கிறவர்கள்‌, 
வல்லமைக்கு 
பலவீனராயிருப்பார்கள்‌. கர்த்தர்‌ நகரத்தை 
மண்மேடாக்குகிறார்‌. அதை குப்பையைக்‌ 
கொட்டுகிற இடமாக்கிப்போடுகிறார்‌. 


சில தேசங்களில்‌ 
பட்டணங்கள்‌ ஏராளமாயிருக்கும்‌. 
பட்டணத்தின்‌ அரண்கள்‌ தங்களுக்குப்‌ 
பாதுகாப்பைத்‌ தரும்‌ என்று அவர்கள்‌ 
நினைப்பார்கள்‌. அரணான பட்டணத்தோடு, 
இயற்கையின்‌ அமைப்பும்‌ தங்களுக்கு 
பாதுகாப்பாகயிருக்கும்‌ என்று 
எதிர்பார்ப்பார்கள்‌. கர்த்தரோ அரணான 
பட்டணத்தைப்‌ பாழாக்கிப்போடுகிறார்‌ 

பல பட்டணங்கள்‌ ஐசுவரியம்‌ 
மிகுந்ததாயிருக்கும்‌. அங்கு வியாபாரமும்‌, 
தொழிலும்‌ சிறப்பாய்‌ நடைபெறும்‌. இதை 
சாதாரணமான பட்டணம்‌ என்று 
அழைக்காமல்‌,  “ராஜநானி' என்று 
அழைப்பார்கள்‌. நேசத்தின்‌ எல்லா 
பாகங்களிலிருந்தும்‌ ராஜதானி பட்டணத்திற்கு 
ங்கள்‌ வந்து போவார்கள்‌. ஆகையினால்‌ 
இன தத்தின்‌. சாறுகள்‌ என்று 
அழைக்கப்படுகிறது. கர்த்தரோ இதை 
ஊராயிராதபடிக்கு அழித்துப்போடுவார்‌. 
கர்த்தர்‌ ராஜதானியை அழிக்கும்போது, 
அதை மறுபடியும்‌ யாராலும்‌ கட்ட முடியாது. 


அரணிப்பான 





i= FTE 
TT 


ஒரு காலத்தில்‌ செழிப்போடிருந்த 
பட்டணங்கள்‌, கர்த்தருடைய ஆக்கினைத்‌ 
தீர்ப்பினால்‌ இப்போது சீரழிந்து கிடக்கிறது. 
அது மகிமையிழந்து வெறுமையாய்‌ 
கிடக்கிறது. ஒரு ண்‌ செழிப்பாயிருந்த 


பட்டணங்களை 


ஆராய்ச்சியாளர்கள்‌ 
தோண்டிப்பார்த்து, 

மேன்மைகளை 

சொல்லுகிறார்கள்‌. இஸ்ரவேல்‌ தேசத்தில்‌ ஒரு 
காலத்தில்‌ சீரும்‌ சிறப்புமாமிருந்த அநேக 
பட்டணங்கள்‌ இப்போது மண்மேடாய்க்‌ 
கிடக்கிறது. அவை பாழாய்க்‌ கிடக்கிறது. 


தம்முடைய ஜனத்திற்கு 
அவர்‌ ஏழைக்கு பெலனும்‌, 
எளியவனுக்கு 


கர்த்தர்‌ 
உதவிசெய்கிறார்‌. 
நெருக்கப்படுகிற 
திடனுமாயிருக்கிறார்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
பிள்ளைகளுக்கு பெருவெள்ளத்திற்குத்‌ 
தப்பும்‌ அடைக்கலமாகவும்‌, வெயிலுக்கு 
ஒதுங்கும்‌ நிழலாகவும்‌ இருக்கிறார்‌. 
கர்த்தர்‌ பலவீனரைப்‌ பலப்படுத்துகிறார்‌. 
பலவீன மாயிருக்கிறவர்கள்‌ கர்த்தருக்கு 
முன்பாகத்‌ தங்களைத்‌ தாழ்த்தவேண்டும்‌. 


அவர்களுடைய பெலனாகவும்‌ இருப்பார்‌ 


வலப்‌ வரும்போது அதிலிருந்து 
தப்பிக்க அடைக்கலம்‌ 


தேவைப்படுகிறது. ந்தர்‌ தம்முடைய 
பிள்ளைகளுக்கு அடைக்கலமாகமிருக்கிறார்‌ 
வெயில்‌ 'அதிகமாயிருக்கும்போது. 
ஒதங்குவதற்கு நிழல்‌ தேவைப்படுகிறது. 
கர்த்தரே தம்முடைய 
த கடும்‌ 


பெருவெள்ளம்‌ மதிலை மோதியடிப்பதுபோல, 
கொடூரமானவர்களின்‌.. சீரல்‌ சாதாரண 
ஜனங்களை மோதியடிக்கிறது. ஏழைகளும்‌ 
எளியவர்களும்‌ நெருக்கப்படுகிறார்கள்‌. 
கர்த்தரோ ஏழைக்கு பெலனும்‌, 
எளியவனுக்குத்‌ திடனுமாயிருக்கிறார்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


கொடூரமானவர்கள்‌ சீறுவார்கள்‌. 
இவர்களால்‌ வேறு ஒன்றும்‌ செய்ய முடியாது. 
வெறும்‌ சீற்றம்‌ 

சாய்த்துவிடாது. சாத்தான்‌ ந மெச்சிக்‌ 
சிங்கம்போல சுற்றி அலைகிறான்‌. அவனால்‌ 
கெர்ச்சிக்க மாத்திரமே முடியும்‌. 
கர்த்தருடைய பிள்ளைகளை கடித்து 
தின்பதற்கு சாத்தானுக்கு அனுமதியில்லை. 


ஏழைகளுக்கும்‌, 
சத்துருக்கள்‌ 

கொடூரமானவர்களாகயிருக்கிறார்கள்‌. 
அவர்களுடைய சீற்றம்‌ பெருவெள்ளத்தின்‌ 
சீற்றத்தைப்போல. இருக்கிறது. 
ஆரவாரம்பண்ணுகிறார்கள்‌. உக்கிர 
கோபத்தைக்‌ காண்பிக்கிறார்கள்‌. கர்த்தரோ 
அவர்களுடைய ஆரவாரத்தை 
தணியச்செய்கிறார்‌. கர்த்தர்‌ கடும்‌ 
காற்றையும்‌, ட ரக காற்றையும்‌ தம்முடைய 
கைகளில்‌ அடக்கி த்திருப்‌ 
தேவனுடைய தெய்வீக 
காற்று ஒரு தேசமும்‌ பண்ணாது. காற்றுக்கு 
தெய்வீக கட்டுப்பாடு உண்டு 


சமுத்திரத்திலே குடும்காற்று 
குப்பல்கள்மீது மோதும்‌. அதனால்‌ கப்பல்கள்‌ 
கவிழ்ந்துபோகும்‌. காற்று மதிலின்மீது, 
மோதியடிப்பதினால்‌, மதில்‌ சுவர்‌ கீழே 
விழுந்துவிடாது. சமுத்திரத்தில்‌ கப்பல்‌ 
குவிழ்ந்துவிடுவதைப்போல மதில்சுவர்‌ 
கவிழ்ந்துவிடாது. 

“மனுஷனுடைய கோபம்‌ உமது 
மகிமையை விளங்கப்பண்ணும்‌:: 
மிஞ்சங்கோபத்தை நீர்‌ அடக்குவர்‌ (சங்‌ 
7610). “நான்‌ துன்பத்தின்‌ நடுவில்‌ 
நடந்தாலும்‌ நீர்‌ என்னை உயிர்ப்பிப்பீர்‌: என்‌ 
சத்துருக்களின்‌ கோபத்துக்கு விரோதமாக 
உமது கையை நீட்டுவீர்‌; உமது வலதுகரம்‌ 
என்னை இரட்சிக்கும்‌" (சங்‌ 138.7). 

கர்த்தர்‌ அந்நியரின்‌ மும்முரத்தைத்‌ 
தணியப்பண்ணுவார்‌. வறட்சியான இடத்தில்‌ 
காங்கை மேகத்தினால்‌ தணிவதுபோல, 
கர்த்தர்‌. அந்நியரின்‌ மும்முரத்தைத்‌ 
தணியப்பண்ணுவார்‌. மேகத்தின்‌ நிழலினால்‌ 
காங்கை தணியும்‌. கர்த்தருடைய 
ஜனத்தை ஒடுக்குகிறவர்களை ஏசாயா 
இங்கு “அந்நியர்கள்‌” என்று சொல்லுகிறார்‌. 





i FTE 
TT 


கர்த்தர்‌ மனுபுத்திரர்‌ எல்லோரையும்‌ 
தம்முடைய சாயலாகவே சிருஷ்டித்திருக்கிறார்‌. 
எல்லா மனுஷருடைய நாசியிலும்‌ 
கர்த்தருடைய ஜீவசுவாசம்‌. 
ஊதப்பட்டிருக்கிறது. எல்லா மனுஷருடைய 
இரத்தமும்‌ சிவப்பு நிறத்திலிருக்கிறது. 
அந்நியர்கள்‌ மற்றவர்களைத்‌ துன்பப்படுத்தும்‌ 
போது, அவர்களும்‌  தங்களைப்போல 
மனுஷர்கள்தான்‌. என்பதை 
மறந்துவிடுகிறார்கள்‌. ஆகையினால்‌ ஏசாயா 
அவர்களை கொடூரமானவர்கள்‌ என்று 

சொல்லுகிறார்‌. 
கொடூரமானவர்கள்மீது யாரும்‌ 
அன்புகூரமாட்டார்கள்‌. அவர்களைப்‌ பார்த்து 
பயப்படுவார்கள்‌. கொடுரமானவர்களுக்கும்‌ 
அன்புக்கும்‌ சம்பந்தம்‌ இருக்காது. கர்த்தரோ 
கொடூரமானவர்களை  அழித்துப்போடுவார்‌ 
கொடுரமானவர்களின்‌ கிளைகளில்‌, 
ம்‌ இலைகள்கூட வெட்டி 


கர்த்தருடைய திராட்சத்‌ 
தோட்டத்தில்‌ வேலையாட்களாகயிருக்கிறோம்‌. 
பகலின்‌ உஷ்ணத்தையும்‌, வேலையின்‌ 
பாரத்தையும்‌ தாங்கிக்கொண்டு 
கர்த்தருடைய ஊழியத்தைச்‌ செய்கிறோம்‌ 
கர்த்தரே 
ஒதுங்கும்‌. 
ப்‌ அவர்‌ நம்மை ஆற்றி 
மேகத்தின்‌ நிழல்‌ வெயிலுக்கு 
ஆதரவாயிருப்பதுபோல, கர்த்தருடைய 
பளவ்ககுக்கு அவரே ஆதரவாயிருப்பார்‌ 
மேகத்தின்‌ நிழலினால்‌ வெயில்‌ தணியும்‌ 
கர்த்தருடைய வல்லமையினால்‌ பெலவந்தரின்‌ 
ஆரவாரம்‌ தணியும்‌ கர்த்தருடைய 
பிள்ளைகள்‌ ஏழைகளாகவும்‌, 
எளியவர்களாகவும்‌ இருந்தாலும்‌, கர்த்தரே 
நமக்கு பெலனாகவும்‌, திடனாகவும்‌ 
இருக்கிறார்‌. 


கர்த்தர்‌ மரணத்தை ஜெயமாக 
விழுங்குவார்‌ ஏசா 25:6-8 


ஏசா 25:9, சேனைகளின்‌ கர்த்தர்‌ இத்த 
மலையிலே சகல ஜன! 

ஒருவிருந்தை ஆயத்தப்படுத்துவார்‌; 
அது கொழுமையான பதார்த்தங்களும்‌, 
பழமையான திராட்சரசமும்‌, ஊனும்‌ 
திணமுமுன்ன பதார்த்தங்களும்‌, 
தெவித்த பழமையான திராட்சரசமும்‌ 
'திறைந்த விருத்தாயிருக்கும்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஏசா 25:7. சகல ஜனங்கன்மேலுமுன்ன 
முக்காட்டையும்‌, சகல ஜாதிகளையும்‌. 
மூடியிருக்க மூடலையும்‌, இந்த 
மலையிலே அகற்றிப்போடுவார்‌. 


ஏசா 25:8. அவர்‌ மரணத்தை ஜெயமாக 
விழுங்குவார்‌; கர்த்தராகிய தேவன்‌ 
எல்லா முகங்களிலுமிருத்து கண்ணீரைத்‌ 
துடைத்து, தமது ஜனத்தின்‌ தித்தையை 
பூமியிலிராதபடிக்கு முற்றிலும்‌ திக்கி. 
விடுவார்‌; கர்த்தரே இதைச்‌ சொன்னார்‌. 


யூதாவின்‌ புத்திரருக்கு. பல 
சமயங்களில்‌ நெருக்கங்களும்‌, வருத்தங்களும்‌, 
அவலப்‌! வந்திருக்கிறது. அசீரியரின்‌ 
எருசலேம்‌ நகரத்தை 
னல்‌ சீயோனிலும்‌ 
எருசலேமிலும்‌ இருக்கிற ஜனங்கள்‌ மிகுந்த 
துன்பங்களையும்‌ வேதனைகளையும்‌ 
அனுபவித்தார்கள்‌. அப்போது கர்த்தருடைய 
தூதன்‌ அசீரியரின்‌ சேனையை 
முறியடித்தான்‌. அதைப்‌ பார்த்து சீயோனிலும்‌ 
எருசலேமிலும்‌ இருக்கிற கர்த்தருடைய 
பிள்ளைகள்‌ மிகுதியாய்ச்‌ 
சந்தோஷப்பட்டார்கள்‌. 


"நேபுகாத்நேச்சார்‌... யூததேசத்தின்மேல்‌ 
ணி, யூதர்களை சிறைப்பிடித்து, 
த்‌ த்துக்கொண்டு 
ந்த யூதர்கள்‌ 
கர்த்தருடைய கிருபையினால்‌ விடுவிக்கப்‌ 
பட்டார்கள்‌. அப்போதும்‌ யூதர்களுக்கு மிகுந்த 
சந்தோஷமுண்டாயிற்று. 
ஏசாயா தீர்க்கதரிசி 
ஜனத்திற்கு வரும்‌ சந்தோஷத்தைப்பற்றிச்‌ 
சொல்லுகிறார்‌ இந்த சந்தோஷம்‌ 
அவர்களுக்கு அசீரியரிடமிருந்து தப்பித்துக்‌ 
கொண்டதற்காக கிடைத்ததா அல்லது, 
சிறையிருப்பிலிருந்து விடுதலை பெற்றதற்காக 
கிடைத்ததா. என்பது தெளிவாகத்‌ 
தெரியவில்லை. எருசலேமின்‌ ஜனங்களுக்கு 
இல்விரண்டு சம்பவங்களிலும்‌ மிகுந்த 
சந்தோஷமுண்டாயிற்று. 


கர்த்தருடைய 


ஏற்பாட்டுக்காலத்தில்‌ 
கிருபை நமக்கு 


புதிய 
சுவிசேஷத்தின்‌ 
அறிவிக்கப்படுகிறது. கர்த்தருடைய மகிமையை. 


விசுவாசிகள்‌ அறிந்துகொள்ளும்‌ 
சிலாக்கியத்தைப்‌ பெற்றிருக்கிறார்கள்‌. இயேசு 
கிறிஸ்துவின்‌ அன்பை ருசிபார்க்கிறார்கள்‌. 
இதனால்‌. சபையார்‌ எல்லோரும்‌ 
கிறிஸ்துவுக்குள்‌ சந்தோஷமாயிருக்கிறார்கள்‌. 





i= THE 
TT 


இயேசுகிறிஸ்துவின்‌ மூலமாய்‌ 
இரட்சிப்பும்‌ கிருபையும்‌ ஜனங்களுக்கு வரும்‌ 
என்று ஏசாயா தீர்‌ 
சொல்லுகிறார்‌. 
கிருபையைக்‌ 
தீர்க்கதரிசனஞ்சொன்ன 
இந்த இரட்சிப்பைக்‌. குறித்தத்‌ கருத்தாம்‌. 
ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள்‌" 
பேது 1:10). 


சுவிசேஷத்தின்‌ கிருபை சகல. 
ஜனங்களுக்கும்‌ மிகப்பெரிய விருந்தைப்போல 
இருக்கும்‌ அகாஸ்வேரு ராஜா தன்னுடைய 

மைப்‌ பிரதாபத்தை 
வெிப்பத்துவத்காக ஒரு பெரிய 
விருந்தை ஆயத்தம்பண்ணினார்‌ (எஸ்‌ 1:4), 
கர்த்தர்‌ தம்முடைய பிள்ளைகளுக்கு 
ஆயத்தப்படுத்தும்‌ விருந்தோ,  அகாஸ்வேரு 
ராஜா  ஆயத்தம்பண்ணின விருந்தைவிட 
மிகவும்‌ பெரியது. அதைவிட மேலானது. 
கர்த்தருடைய விருந்தே உன்னதமானது, 
பரிசுத்தமானது, பரிபூரணமானது. 


அகாஸ்வேரு. 
மகிமைப்பிரதாபத்தை 
படுத்துவதற்காக 
பண்ணினான்‌. 
ஜனத்தின்‌ 
சிலாக்கியத்தையும்‌, 
உறுதிபண்ணுவதற்காகவும்‌, மேன்மைப்‌ 
படுத்துவதற்காகவும்‌ தப்‌ பெரிய 
விருந்தை ஆயத்தம்பண்ணுகிறார்‌. 


தன்னுடைய 


மைப்‌ 
விருந்தை ஆஸ்த்தம்‌ 


கர்த்தரோ தம்முடைய 
மேன்மையையும்‌, 
ஆசீர்வாதத்தையும்‌ 


விருந்தில்‌ பங்குகொள்ள வருமாறு 
அன்பாய்‌ அழைக்கிறார்‌ 
விருந்தில்‌ யூதர்களும்‌ 
புறஜாதியாரும்‌ 
“சர்வசிருஷ்டிக்கும்போய்‌. 
பிரசங்கியுங்கள்‌” என்று 
கட்டளை கொடுத்திருக்கிறார்‌. 

சேனைகளின்‌ கர்த்தர்‌ இந்த. 
மலையிலே சகல ஜனங்களுக்கும்‌ ஒரு 
விருந்து ஆயத்தம்பண்ணுவார்‌ என்று 
ஏசாயா சொல்லுகிறார்‌. இந்த மலை என்பது 
“சீயோன்‌ மலை" யைக்‌ குறிக்கும்‌. 
சுவிசேஷத்தைப்‌ பிரசங்கிக்கிறவர்கள்‌... 
முதலாவது எருசலேமிலே. பிரசங்க. 
ஊழியத்தை ஆரம்பிக்கவேண்டும்‌. சுவிசேஷ 
சபை பரமாருசலேமாகயிருக்கிறது. 


சுவிசேஷத்தைப்‌ 
இயேசுகிறிஸ்து 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


கர்த்தர்‌. ஆயத்தம்பண்ணியிருக்கிற 
விருந்தில்‌ கொளுமையான பதார்த்தங்கள்‌ 
நிறைந்திருக்கும்‌. அங்கு ஊனும்‌ 
நிணமுமுள்ள பதார்த்தங்கள்‌ 
அதிகமாயிருக்கும்‌ அதைப்‌ புசிக்கும்போது 
சரீரத்திற்கும்‌ மனதிற்கும்‌ திருப்தியாயிருக்கும்‌. 
சுவிசேஷத்தின்‌ ஆறுதல்கள்‌ நம்முடைய 
ஆத்துமாவைப்‌ போவிக்கும்‌. நம்முடைய 
ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு சுவிசேஷமே 
மெய்யான போஜனமாயிருக்கிறது. 
இந்த விருந்தில்‌ 


திராட்சரசங்களும்‌ 
நீண்டகாலமாக 


மயான 
குலம்‌ 
பாடம்பண்ணப்பட்ட 
திராட்சரசம்‌ பழையதாயிருக்கும்‌. புதிய 
திராட்சரசத்தைவிட பழைய திராட்சரசமே 
அதிக சவையுள்ளது. அதுவே மனதிற்கு 
அதிக இன்பத்தைக்‌ கொடுக்கக்கூடியது. 
கர்த்தருடைய விருந்தில்‌: தெளிந்த 
பழமையான திராட்சரசம்‌ நிறைவாயிருக்கும்‌. 
உலகத்திலுள்ள 
நீண்டகாலமாக. 
தவிக்கிறார்கள்‌. 


ஜனங்கள்‌ 
மாயையில்‌ "சிக்கித்‌ 
தேவனைப்பற்றிய 
ஞானமில்லாமல்‌. இருளிலிருக்கிறார்கள்‌. 
கர்த்தருடைய சமூகத்திற்கு விலகி 
காணாமல்‌ போனவர்களைப்போல 
அலைகிறார்கள்‌ அவர்களில்‌ 
சாத்தானின்‌ கண்ணியில்‌ 
மூழ்கிப்போய்விட்டார்கள்‌. 


சுற்றி 
அநேகர்‌ 
சிக்கி 


கர்த்தரோ சகல. ஜனங்கள்‌ 
மேலுமுள்ள முக்காட்டை இந்த மலையிலே. 
அகற்றிப்போடுவார்‌. சகல ஜாதிகளையும்‌ 
மூடியிருக்கிற மூடரையும்‌ இந்த மலையிலே 
அகற்றிப்போடுவார்‌. தங்களுடைய 
கணவன்மார்‌. தங்களை சபித்து 
குற்றப்படுத்தும்போது அல்லது தங்களுடைய 
கணவன்மார்‌. மரித்துப்போகும்போது, 
பாலஸ்தீன தேசத்திலே ஸ்திரீகள்‌ முக்காடு 
போட்டுக்கொள்வது வழக்கம்‌. இப்போது, 
சகல  ஜனங்கள்மேலும்‌: முக்காடு 
போடப்பட்டிருக்கிறது. அந்த மூடல்‌ சகல 
ஜாதிகளையும்‌ மூடியிருக்கிறது. 





i THE 
TT 


சகல ஜனங்களும்‌, சகல ஜாதிகளும்‌ 
இருளில்‌ உட்கார்ந்திருக்கிறார்கள்‌. யூதர்கள்‌ 
கர்த்தரை அறிந்தவர்கள்‌. ஆனால்‌. 
அவர்களும்‌ கர்த்தரை அறியாதவாறு. 
தங்கள்‌ இருதயத்தை முக்காடு போட்டு 
மூடியிருக்கிறார்கள்‌. 
“மோசேயின்‌ 
வாசிக்கப்படும்போது, 
முக்காடு அவர்கள்‌ 
இருக்கிறதே" (2கொரி 3:15) 


ஆகமங்கள்‌ 
இந்நாள்வரைக்கும்‌ 
இருதயத்தின்மேல்‌ 


கர்த்தர்‌ சகல ஜனங்கள்‌ மேலுமுள்ள 
முக்காட்டை  அகற்றிப்போடுவார்‌. அதை 
அழித்துப்போடுவார்‌. சுவிசேஷத்தின்‌ 
வெளிச்சம்‌ இந்த உலகத்தில்‌ பிரகாசிக்கும்‌. 
ரத்‌ ஆவியானவரின்‌ வல்லமை: 
மனக்கண்களை திறக்கும்‌. 
ஆவிக்குரிய சத்தியங்களைப்‌ புரிந்து 
கொள்வதற்கு வசதியாக, கர்த்தருடைய 
ஆவியானவர்‌ மனுஷருடைய மனக்கண்களை 
பிரகாசமுள்ளதாக்குவார்‌. கர்த்தர்‌ 
மகிமையான இந்தக்‌ காரியங்களை, இந்த 
மலையிலே செய்வார்‌ என்று ஏசாயா 
சொல்லுகிறார்‌. இந்த மலை என்பது சீனாய்‌ 
மலையைக்‌ குறிக்கிறது. 


மரணத்தை ட்ட 


ணத்தின்‌ 

கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து 
தம்முடைய ஜீவனை நமக்காக 
ஒப்ப்கொடுத்நா்‌. 2 அவர்‌ மரித்து மூன்றாம்‌. 
நாளில்‌ உயிரோடு எழும்பினார்‌. 
இயேசுகிறிஸ்து உயிர்த்தெழுந்ததினால்‌, அவர்‌ 
மரணத்தை ஜெயித்தார்‌. இயேசுகிறிஸ்துவின்‌ 
சரீரத்தை. கல்லறையில்‌ அடக்கம்பண்ணிய 
போது, கல்லறை அவரை விழுங்கிவிட்டதாக 
நினைத்தது. ஆனால்‌ உயிர்தெழுந்த 
இயேசுகிறிஸ்துவோ மரணத்தை ஜெயமாக 
விழுங்கினார்‌. கல்லறையால்‌ அவரை 
அடைத்து வைக்க முடியவில்லை. 

பரிசுத்தவான்கள்‌ 
'சந்தோஷமாயிருக்கவேண்டும்‌. a 
நம்முடைய சந்தோஷத்தை 
விழுங்கிவிடக்கூடாது. கர்த்தரைப்போலவே 
நாமும்‌ நம்முடைய மரணத்தை ஜெயமாக 
விழுங்கவேண்டும்‌. பரிசுத்தவான்களின்‌ 
மரணம்‌ கர்த்தருடைய பார்வைக்கு. 
க்கிறது. மரணம்‌ நம்முடைய 

சேதப்படுத்திவிடாதவாறு, 


கர்த்தர்‌ 


கர்த்தருக்குள்‌ 
மரணம்‌ 


அருகமளிய்ருக்கு 
சந்தோஷத்தை 
நாம்‌ கர்த்தருக்குள்‌ திடநம்பிக்கையாமிருக்க 
pi 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


மரணத்தை 
அப்போஸ்தலர்‌ 


அவர்கள்‌ 
பார்த்து கலங்கிப்போய்விடக்கூடாது. 


விசுவாசிகளின்‌ துக்கம்‌ சந்தோஷமாய்‌ 
மாறும்‌. நம்முடைய வருத்தங்கள்‌, 
வேதனைகள்‌ எல்லாம்‌ நம்மை விட்டு 
நீங்கும்‌. நமக்கு மிகுந்த சந்தோஷமுண்டாகும்‌. 
அந்த சந்தோஷத்திற்கு அளவே இருக்காது. 
கர்த்தராகிய தேவன்‌ எல்லா 
முகங்களிலுமிருந்து. ..... கண்ணீரைத்‌ 
துடைப்பார்‌. தமது ஜனத்தின்‌ நிந்தையை 
பூமியிலிராதபடிக்கு முற்றிலும்‌ நீக்கிவிடுவார்‌. 


நம்மோடு உடன்படிக்கை 
இந்த உடன்படிக்கையில்‌ 
நமக்குத்‌ தேவையான எல்லா 
சீர்வாதங்க பாதுகாப்புக்கு 
பணப்‌! இரக்கக்‌ அகபா 
ம்‌ க்கி பாடுகளையும்‌, 
7 துக்கங்களையும்‌ 
ச த்கொள்கிற பெலனும்‌, அவற்றை 
ஜெயிக்கிற. பலனும்‌ நமக்குக்‌ 
கொடுக்கப்பட்டிருக்கிறது. 


கர்த்தர்‌ 
செய்திருக்கிறார்‌. 


“சிங்காசனத்தின்‌  மத்தியிலிருக்கிற 
ஆட்டக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து, 
இவர்க ஜீவத்தண்ணீருள்ள 
த்து வ க நடத்துவார்‌: 
தேவன்தாமே இவர்களுடைய கண்ணீர்‌ 
யாவையும்‌ துடைப்பார்‌ என்றான்‌” (வெளி 
727. அக்‌ ப கண்ணீர்‌ யாவையும்‌ 

இனி மரணமுமில்லை; 
அலறுதலுமில்லை, 
முந்தினவைகள்‌ 
விளம்பினது' 





f= THEN 
TT 


கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு 
இனிமேல்‌ மரணம்‌ இருக்காது. ஆகையினால்‌ 
அவர்களுக்கு துக்கமும்‌ இருக்காது. இந்த 
நம்பிக்கை நம்முடைய கண்ணீர்களைத்‌ 
துடைக்கவேண்டும்‌. பல சமயங்களில்‌ நாம்‌ 
விசுவாசத்தோடு விதைப்பதற்கு, நம்முடைய 
துக்கமும்‌ கண்ணீரும்‌ தடையாகயிருக்கும்‌. 
அந்த தடைகளையெல்லாம்‌. 
விசுவாசத்தினாலே அகற்றிப்போடவேண்டும்‌. 
விழுங்கவேண்டும்‌. 
கண்ணீரைத்‌ 
நிந்தையை 

முற்றிலுமாய்‌ நீக்கிப்போடுவார்‌. 
இக்காலத்தில்‌ கர்த்தருடைய 
பிள்ளைகளுக்கு விரோதமாகவும்‌, அவருடைய 
சபைக்கு விரோதமாகவும்‌ பல பாடுகளும்‌, 
வேதனைகளும்‌ வந்திருக்கிறது. விசுவாசிகள்‌ 
நிந்தையை சுமக்கிறார்கள்‌. கர்த்தருடைய 
ஜனத்தார்மீது அவதூறான செய்திகள்‌ 
பரப்பப்படுகிறது. விசுவாசிகள்மீது தூஷண 
வார்த்தைகளைச்‌ சொல்லுகிறார்கள்‌. 
கர்த்தருடைய ஜனத்திற்கு 
தனா 
ஜனத்தின்‌ ிந்தையை 
பூமியிலிராதபடிக்கு முற்றிலும்‌ நக்கிக்‌ 


இவரே கர்த்தர்‌ 
ஏசா 25:9-12 


ஏசா 259. அக்காலத்திலே இதோ, 
இவரே நம்முடைய தேவன்‌; 
இவருக்காகக்‌ காத்திருந்தோம்‌, இவர்‌ 
நம்மை இரட்சிப்பார்‌; இவரே கர்த்தர்‌, 
இவருக்காகக்‌ காத்திருந்தோம்‌; 
இவருடைய இரட்சிப்பினால்‌ 
களிகூர்ந்து மகிழுவோம்‌ என்று 
சொல்லப்படும்‌. 


ஏசா 25:10. கர்த்தருடைய கரம்‌ இந்த 
மலையிலே தங்கும்‌; கூளம்‌ 
எருக்களத்தில்‌ மிதிக்கப்படுவதுபோல, 
மோவாப்‌ அவர்கீழ்‌ 
மிதிக்கப்பட்டுப்போம்‌. 


ஏசா 211. 'நீத்துகிறவன்‌ 
நீத்துவதற்காகத்‌ தன்‌ கைகளை 
விரிப்பதுயோல்‌ அவர்‌ தமது கைகளை 
அவர்கள்‌ நடுவிலே விரித்து, அவர்கள்‌ 
பெருமையையும்‌, அவர்கள்‌ கைகளின்‌ 
சுதிசர்ப்பனைகனையும்‌ 
தாழ்த்திவிடுவார்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஏசா 25:12. அவர்‌ உன்‌ மதில்களுடைய 
உயர்த்த அரணைக்கீழே தன்னித்‌ 
தாழ்த்தித்‌ தரையிலே தூளாக: 
அழிப்பார்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய ஜனத்தை 
ஆசீர்வதிப்பார்‌. கர்த்தருடைய ஜனங்களும்‌, 
தாங்கள்‌ பெற்றுக்கொண்ட 
ஆசீர்வாதங்களுக்காக கர்த்தரை நன்றியோடு 
துதிப்பார்கள்‌. “இதோ, இவரே நம்முடைய 
தேவன்‌; இவருக்காகக்‌ காத்திருந்தோம்‌, இவர்‌ 
நம்மை இரட்சிப்பார்‌: இவரே கர்த்தர்‌, 
இவருக்காகக்‌ காத்திருந்தோம்‌; இவருடைய 
இரட்சிப்பினால்‌ களிகூர்ந்து மகிழுவோம்‌" 
என்று கர்த்தரைத்‌ துதித்து பாடுவார்கள்‌. 


கர்த்தருடைய பரிசுத்தவான்கள்‌, 
கர்த்தருடைய இரட்சிப்பினால்‌ 
களிகூருகிறார்கள்‌. அவர்கள்‌ கர்த்தருடைய 
சந்தோஷத்திற்குள்‌ பிரவேசிக்கிறார்கள்‌. 
விசுவாசிகள்‌ தங்களுடைய இரட்சிப்பின்‌ 
பரிபூரணத்திற்காக காத்துக்‌ 
கொண்டிருக்கிறார்கள்‌ தாங்கள்‌ விசுவாசித்தது 
நிறைவேறும்போது விசுவாசிகள்‌ உற்சாகம்‌ 
பெறுகிறார்கள்‌. “இவர்‌ நம்மை இரட்சிப்பார்‌ 
என்று தேவனுடைய ஜனங்கள்‌ 
கர்த்தருக்காக காத்திருக்கிறார்கள்‌. 

கர்த்தர்‌ தாம்‌ ஆரம்பித்ததை 
தொடர்ந்து நடத்துவார்‌. அதை 
நிறைவேற்றுவார்‌. கர்த்தர்‌ செய்ய 
நினைக்கிற காரியம்‌ ஒருபோதும்‌ தடைபடாது, 
கர்த்தருடைய சித்தம்‌ நிச்சயமாய்‌ 
நிறைவேறும்‌. கர்த்தர்‌ பரிபூரணமாயிருப்பது, 
போலவே, அவருடைய கிரியையையும்‌ 
பரிபூரணமாயிருக்கிறது. 


கர்த்தருடைய கரம்‌ 
தங்கும்‌" என்று ஏசாயா சொல்லுகிறார்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய 
கொடுக்கிற கூடுதல்‌ ஆசீர்வாதம்‌. 
கர்த்தருடைய பிரசன்னம்‌ அவருடைய 
பிள்ளைகள்‌ மத்தியிலே தங்கியிருக்கிறது. 
கர்த்தர்‌ தம்முடைய ஜனத்திற்கு நன்மை 
செய்வார்‌ என்பதற்கு, அவருடைய 
பிரசன்னம்‌ சாட்சியாயும்‌, அடையாளமாயும்‌ 
இருக்கிறது. 


இந்த மலையிலே 
ர்‌. இது 
ஜனத்திற்குக்‌ 





f= ETH 
TT 


இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு ஏழாம்‌ நாள்‌, 
அவர்களுடைய தேவனாகிய கர்த்தருடைய 
ஓய்வுநாள்‌. அந்த நாளில்‌ அவர்கள்‌ யாதொரு 
வேலையும்‌ செய்யக்கூடாது. 
உலகப்பிரகாரமான வேலைகள்‌ எதையும்‌ 
செய்யாமல்‌ அவர்கள்‌ ஒய்ந்திருக்கவேண்டும்‌. 
ஏழாம்‌ நாள்‌ கர்த்தருக்கு பரிசுத்தமான நாள்‌, 


கர்‌ 
ஆரர்வதித்திருக்கிறார்‌. அ னால்‌ இது 
பரிசுத்தமான நாளாகமிருக்கிறது. இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ இ! ய 
ஆசரிக்கவேண்டும்‌. 

ஓய்வுநாள்‌. யாரெல்லாம்‌ 

ய்வுநாளை 
ஆசரிக்கவேண்டும்‌ 
வசனத்தில்‌, 
இஸ்ரவேல்‌ 
குமாரனும்‌, 
ஓய்வுநாளை 
ஆசரிக்குவேண்டும்‌. 


என்றும்‌ 
சொக்கப்பட்டருக்கிறது 
புத்திரரும்‌, அவர்க ய 
அவர்களுடைய குமாரத்தியும்‌, 
பரிசுத்தமாய்‌ 


கர்த்தர்‌ தம்முடைய ஓய்வநாளை 
யாரெல்லாம்‌ பரிசுத்தமாய்‌ ஆசரிக்கவேண்டும்‌ 


என்று சொல்லும்போது, இஸ்ரவேல்‌ 


மனைவியும்‌ 
ஒன்றாயிருக்கிறார்கள்‌. 
புருஷன்‌ ஓய்வநாளை 

ஆசரிக்கவேண்டும்‌ என்று சொல்லும்போது, 
அவனுடைய மனைவியும்‌ அவனோடுகூட, 
ஓய்வுநாளை பரிசுத்தமாய்‌ ஆசரிக்கவேண்டும்‌. 
என்று பொருள்படும்‌. 


தங்கள்‌ 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


ஓய்வநாட்களிலே நாம்‌ என்ன 
செய்யவேண்டும்‌ என்றும்‌, 
என்ன வேலைகளை செய்யக்கூடாது என்றும்‌ 
கர்த்தர்‌ நமக்கு தெளிவாக சொல்லுகிறார்‌. 
ஓய்வுநாளிலே நம்முடைய வேலைக்காரனும்‌, 
வேலைக்காரியும்‌,  மிருகஜீவனும்‌, நாம்‌ 
வாசல்களிலிருக்கிற அந்நியனும்‌ 
யாதொரு வேலையும்‌ செய்யக்கூடாது. கர்த்தர்‌ 
தம்முடைய ஒய்வநாள்‌ பிரமாணத்தைப்பற்றிர்‌ 
சொல்லும்போது, “ஓய்வுநாளை பரிசுத்தமாய்‌ 
ஆசரிக்க நினைப்பாயாக" என்று 
சொல்லுகிறார்‌. 
கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு, 
ஒய்வநாள்‌ பிரமாணத்தை ஏற்கெனவே 
ஸ்தாபனம்பண்ணியிருக்கிறார்‌. கர்த்தர்‌ 
பத்துக்கட்டளைகளில்‌. நான்காவது, 
கட்டளையாக, ஒய்வுநாளைப்பற்றிய 
கட்டளையை சொல்லுவதற்கு முன்பாகவே, 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ ஒய்வநாளை பரிசுத்தமாய்‌ 
ஆசரித்துக்கொண்டிருக்கிறார்‌. 
ஜனத்தார்‌ 


ன 
பல 


கவடி வகா அந்தக்‌ காலத்திலே 
அவர்கள்‌ ஓய்வநாளை பரிசுத்தமாய்‌ 
ஆசரிப்பதற்கு முக்கியத்துவம்‌ 
கொடுக்கவில்லை. ஒய்வுநாளை 
ஆசரிப்பதிலிருந்து அவர்கள்‌ 
பின்வாங்கிப்போனார்கள்‌ ஒருவேளை 
எகிப்தியர்கள்‌ இஸ்ரவேல்‌ ஜனத்தாரை 
ஒய்வநாட்களிலும்‌ கட்டாயப்படுத்தி வேலை 
செய்ய வைத்திருக்கலாம்‌. இஸ்ரவேல்‌. 
ஜனத்தாரோ அந்நிய தேசத்திலே 
அடிமைகளாயிருக்கிறார்கள்‌. அவர்களால்‌ 
எகிப்தியரின்‌ ஆளோட்டிகளை மீறி, 
ஒய்வநாளை பரிசுத்தமாய்‌ ஆசரிக்க 
முடியாமல்‌ போயிருக்கலாம்‌. 


இப்போதோ கர்த்தர்‌ ஸ்ரவேல்‌ 
புத்திரரை எகிப்தின்‌ அடிமைத்தனத்திலிருந்து 
விடுதலை செய்திருக்கிறார்‌. ஆகையினால்‌ 
அவர்கள்‌ மறுபடியும்‌ ஓய்வுநாளை 
பரிசுத்தமாய்‌ ஆசரிக்க நினைக்கவேண்டும்‌. 
என்று கர்த்தர்‌ அவர்களுக்கு 
கட்டளையிடுகிறார்‌. 





i= THE 
TT 


சத்துருக்கள்‌ அநேகர்‌ இருக்கிறார்கள்‌. 
அவர்களில்‌ மோவாபியரை மாத்திரம்‌ ஏசாயா 
இங்கு சொல்லுகிறார்‌. மோவாபியர்கள்‌ 
கர்த்தருக்குக்‌ கீழே மிதிக்கப்படுவார்கள்‌. 
கூளம்‌ எருக்களத்திலே மிதிக்கப்படுவதுபோல 
மோவாபியர்களும்‌ மிதிக்கப்படுவார்கள்‌. 
போரடிக்கிற. களத்திலே, தானியத்தை. 
போரடித்து மிதிப்பதுபோல, 
மோவாபியரை மிதிப்பார்‌. 
தானியத்தையும்‌ 
வெவ்வேறாகப்‌ பிரிப்பார்கள்‌. 
களஞ்சியத்திலே சேர்க்கப்படும்‌. வைக்கோல்‌ 
ஒன்றுக்கும்‌ உதவாது. அது எருக்களத்திலே 
மிதிக்கப்படும்‌. அதுபோலவே மோவாபியரும்‌. 
வைக்கோலைப்போல ஒன்றுக்கும்‌ 
பிரயோஜனமற்றவர்களாய்ப்போய்விடுவார்கள்‌. 
கர்த்தருடைய கரம்‌ இந்த மலையிலே 
தங்கும்‌. அவர்‌ தமது கைகளை, தம்முடைய 
ஜனங்களுக்கு நடுவிலே  விரிப்பார்‌ 
தம்முடைய சத்துருக்களின்‌ பெருமையையும்‌, 
அவர்கள்‌ கைகளின்‌ சதிசர்ப்பனைகளையும்‌ 
தாழ்த்திவிடுவார்‌ நீந்துகிறவன்‌ 
நீந்துவதற்காக தன்‌ கைகளை விரிப்பான்‌. 
அதுபோலவே கர்த்தர்‌ தம்முடைய கைகளை 
தம்முடைய ஜனத்திற்கு நடுவிலே விரிப்பார்‌ 
நீந்துகிறவன்‌ தன்‌ முழுபலத்தையும்‌ தன்‌ 
கைகளில்‌. காண்பிப்பான்‌. அதுபோலவே 
கர்த்தரும்‌ தம்முடைய முழுபலத்தையும்‌. 
தம்முடைய கைகளில்‌ காண்பிப்பார்‌. 
தம்முடைய சத்துருக்களைத்‌ தாழ்த்துவார்‌. 


நீந்துகிறவன்‌ தண்ணீரிலிருக்கும்‌ 
வரையிலும்‌ தொடர்ந்து நீந்திக்கொண்‌ 
டேமிருப்பான்‌. அவனைப்போலவே, கர்த்தரும்‌ 
தம்முடைய ஜனங்களுக்காக தொடர்ந்து 
யுத்தம்பண்ணிக்கொண்டேயிருப்பார்‌. 
தம்முடைய பலத்த கைகளை, தம்முடைய 
சத்துருக்களுக்கு விரோதமாய்‌ 
நீட்டிக்கொண்டேயிருப்பார்‌. கர்த்தருடைய 
கைகள்‌ விரிக்கப்பட்டிருக்கும்போது. 
அவருடைய சத்துருக்களின்‌ பெருமை ஒழியும்‌. 
அவர்களுடைய கைகளின்‌ சதிசர்ப்பனைகள்‌ 
அவமாய்ப்போகும்‌. மோவாபியர்கள்‌ பெருமை 
மிக்கவர்கள்‌. கர்த்தர்‌ 
நியாயத்தீர்ப்புக்களுக்குமேல்‌ 
தீர்ப்பக்களைக்‌ கொடுத்‌; 
தாழ்த்துவார்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மோவாபின்‌ பெருமையையும்‌, அவன்‌ 
மேட்டிமையையும்‌, அவன்‌ அகங்காரத்தையும்‌, 
அவன்‌ உக்கிரத்தையும்‌ குறித்துக்‌ கேட்டோம்‌; 
அவன்‌ மெத்தப்‌ பெருமைக்காரன்‌: ஆனாலும்‌ 
அவன்‌ வீம்பு செல்லாது" (ஏசா 16:6). 


மோவாபியர்கள்‌ 

பெருமைமிக்கவர்களாகயிருக்கிறார்கள்‌. மற்ற 
தேசத்தாரோடு யுத்தம்பண்ணி, 
அவர்களுடைய உடமைகளை 
கொள்ளையடித்து தங்கள்‌ பொக்கிஷங்களில்‌ 
சேர்த்து வைத்திருக்கிறார்கள்‌. தங்களுடைய 
பாதுகாப்புக்களுக்காக மதில்களையும்‌, 
உயர்ந்த அரண்களையும்‌ கட்டியிருக்கிறார்கள்‌. 
அவை தங்களுக்கு பாதுகாப்பைத்‌ தரும்‌ 
என்று நம்புகிறார்கள்‌. கர்த்தரோ 
மோவாபியரின்‌ மதில்களையும்‌, உயர்ந்த 
அரண்களையும்‌ கீழே தள்ளிவிடுவார்‌. 
அவைகளைத்‌ தாழ்த்தி தரையிலே தூளாக 
அழிப்பா 


கர்த்தர்‌ சர்வவல்லமையுள்ளவர்‌. 
அவரால்‌ கூடாத காரியம்‌ ஒன்றுமில்லை, 
அவருடைய வல்லமைக்கு முன்பாக வேறு 
எந்த வல்லமையும்‌ எதிர்த்து நிற்கழுடியாது. 
மோவாபியரின்‌ மதில்களும்‌, அரண்களும்‌ 
உயரமாயிருந்தாலும்‌, அவையும்‌ கர்த்தருடைய 
சர்லவல்மைக்கு முன்பாக எதிர்த்து நிற்காது. 
கர்த்தர்‌ தம்முடைய பலத்த கைகளினால்‌ 
மோவாபியரின்‌ மதில்களையும்‌, அவர்களுடைய 
அரண்களையும்‌ கீழே தள்ளிவிடுவார்‌. 
அவர்களைத்‌ தூளாக அழிப்பார்‌. 


மோவாபியருக்கு அழிவு வரும்‌ 
இயேசுகிறிஸ்து மரணத்தை ஜெயித்தார்‌. 
மோவாபியரின்‌ அழிவு இதற்கு 
அடையாள மாகயிருக்கிறது. கர்த்தர்‌ 
மரணத்தை ஜெயமாக விழுங்குவார்‌ என்று 
ஏசாயா சொல்லுகிறார்‌ (ஏசா 25:8). 


கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து கல்வாரி 
சிலுவையி சத்துருவின்‌ 
தால்‌ அவனுடைய அந்தகார 
வல்லமைகளையும்‌ முறித்துப்போடுகிறார்‌ 


நமக்கு எதிரிடையாகவும்‌ 
கட்டளைகளால்‌ நமக்கு விரோதமாகவும்‌ 
இருந்த கையெழுத்தைக்‌ குலைத்து, அதை 
நடுவிலிராதடிக்கு எடுத்து, சிலுவையின்‌ 
மேல்‌ ஆணியடித்து; துரைத்தனங்களையும்‌ 
அதிகாரங்களையும்‌ ந 
வெளியரங்கமான 

அவைகளின்மேல்‌ 

சிறந்தார்‌" (கொலோ 2:14/5), 





ஏசாய! 


i நள 
யாய 


பிள்ளைகள்‌ 
நன்றியோடு 

தம்முடைய 
காரியங்களைச்‌ 


கர்த்தருடைய 
சந்தோஷத்தினால்‌ அவரை 
துதித்துப்பாடுகிறார்கள்‌. கர்த்தர்‌ 
பிள்கைளகளுக்கு பெரிய 
செய்திருக்கிறார்‌ ்‌ 
நன்மைகளையெல்லாம்‌ 
அவருடைய பிள்ளைகள்‌ அவரைத்‌ துதித்துக்‌ 
கொண்டாடுகிறார்கள்‌. இந்தப்‌ பாடல்‌ 
பரிசுத்தமான சந்தோஷத்தினால்‌ பாடப்படும்‌ 
பாடலாகும்‌. இது கர்த்தரைத்‌ துதித்துப்‌ 
பாடும்‌ துதியின்‌ கீதம்‌. 


சொல்லியிருக்கிற இந்த 
நிறைவேறும்போது, 
இந்தப்‌ பாடலை. 
இருதயத்தோடு பாடவேண்டும்‌. 
தம்முடைய  கிருபையோடும்‌, 
இரக்கத்தோடும்‌ நமக்கு அருகாமையில்‌ 
வரும்போது, நாம்‌ அவரை துதிகளோடும்‌ 
ஸ்தோத்திரங்களோடும்‌ வரவேற்கவேண்டும்‌. 


ஏசாயா 
தீர்க்கதரிசனங்கள்‌ 


ஏசாயா தீர்க்கதரிசி. குர்த்தருடை 
பிள்ளைகளுக்கு உதார்பன்ணாகதா்‌ 
கர்த்தர்‌ தம்முடைய ஜனத்தை பாதுகாத்து, 
பராமரிக்கிறார்‌. கர்த்தருடைய பிள்ளைகள்‌ 
ஒவ்வொருவருக்கும்‌ தேவனுடைய தெய்வீக 
பாதுகாப்பு வாக்குப்பண்ணப்பட்டிருக்கிறது 
(ஏசா 261-4). நமக்கு விரோதமாக வரும்‌ 
எல்லா அந்தகார வல்லமைகளையும்‌ 
கர்த்தர்‌ முறியடிப்பார்‌ (ஏசா 26:56), 


நாம்‌ கர்த்தரோடு கூட நடக்கவேண்டும்‌. 
அவருடைய சமுகத்தில்‌ 
காத்திருக்கவேண்டும்‌. 

வேளையிலும்‌ ரத்‌ 
பொறுமையோடு 
பழகிக்கொள்ளவேண்டும்‌ 
துன்மார்க்கர்‌ தேவனுடைய 
பராமரிப்பை ம்‌ ல்லை. 
மதிப்பதுமில்லை (ஏசா 26:10). 


26:79). 
தெய்வீக 
அதை 


(ஏசா 


- விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
ம 


தங்களுக்கு தொடர்ந்து 
நன்மை செய்வார்‌ என்று விசுவாசிகள்‌ 
நம்பவேண்டும்‌ (ஏசா 26.13/14). கர்த்தருடைய 
பிள்ளைகள்‌ அவரை மாத்திரம்‌ சார்ந்து 
அவருடைய நாமத்தைப்‌ 
பிரஸ்தாபப்படுத்தவேண்டும்‌ (ஏசா 
261314). கர்த்தர்‌ தம்முடைய 
பிள்ளைகளுக்கு இது வரையிலும்‌ செய்த 
நன்மைகளை ஏசாயா அவர்களுக்கு 
நினைவுபடுத்துகிறார்‌ (ஏசா 2615-18). 


மரித்தோரின்‌ உலிர்த்தெழுதலைப்பற்றி 
ஏசாயா இங்கு சொல்லுகிறார்‌. 
கர்த்தருடைய பிள்ளைகள்‌ மகிமையான 
நம்பிக்கையோடிருக்க 
(ஏசா 2619). இந்த 
நாம்‌ கர்த்தருடைய 
பிரவேசிக்கவேண்டும்‌ 

(ஏசா 26:20,21). 


கர்த்தராகிய யேகோவா 
ஏசா 2611-4 


ஏசா 281. அக்காலத்திலே. 
மூதாதேசத்தில்‌ பாடப்படும்‌. 
பாட்டாவது: பெலனான நகரம்‌ நமக்கு 
உண்டு; இரட்சிப்பையே அதற்கு 
மதிலும்‌ அரணுமாக ஏற்படுத்துவார்‌. 


ஏசா 28:2. சத்தியத்தைக்‌ 
கைக்கொண்டுவருகிற நீதியுன்ன ஜாதி 
உள்ளே யிரவேசிப்பதற்காக 
'வாசல்களைத்‌ திறவுங்கள்‌. 


ஏசா 26:3. உம்மை உறுதியாய்ப்‌ 
பற்றிக்‌ கொண்ட மனதையுடையவன்‌. 
உம்மையை நம்பியிருக்கிறபடியால்‌, நீர்‌ 
அவனைப்‌ பூரண சமாதானத்துடன்‌ 
காத்தூக்கொள்வீர்‌. 


ஏசா 28:4. கர்த்தரை என்றென்றைக்கும்‌ 
நம்புங்கள்‌; கர்த்தராகிய யேகோவா 
நித்திய கன்மலையாளிருக்கிறார்‌. 





ழ்‌ நவள 
சியா 


சுவிசேஷத்தின்‌ 
தீர்க்கதரிசனமாய்ச்‌ 
அதோடு, 


கிருபையை ஏசாயா 

சொல்லுகிறார்‌. 
துதியின்‌ கீதம்‌ 
சேர்க்கப்பட்டிருக்கிறது. ந்த கீதத்தை 
எப்போது பாடவேண்டும்‌ என்றும்‌ ஏசாயா 
தெளிவுபடுத்துகிறார்‌. “அக்காலத்திலே யூதா 
தேசத்தில்‌ பாடப்படும்‌ பாட்டாவது” என்று 
ஏசாயா இந்தப்‌ பாடலைப்பற்றிச்‌ 
சொல்லுகிறார்‌. இந்தத்‌ துதிப்‌ பாடலை யூதா 
தேசத்திலே ப்பம்‌ யூதா தேசம்‌ 
என்பது விசேஷ சபைக்கு. 
பண பான யிருக்கிறது கர்த்தர்‌ யூதா 
குடும்பத்தோடு சுவிசேஷ உடன்படிக்கை 
செய்திருக்கிறார்‌ 


உடன்படிக்கை 
இரண்டாம்‌ 


அந்த முதலாம்‌ 
ிறையில்லாிருந்ததானால்‌ 
உடன்படிக்கைக்கு இடம்‌ 
தேடவேண்டுவதில்லையே. அவர்களைக்‌ 
குற்றப்படுத்தி, அவர்களை நோக்கி: இதோ 
கர்த்தர்‌ சொல்லுகிறதென்னவெனில்‌: 
இஸ்ரவேல்‌ குடும்பத்தோடும்‌ யூதா 
குடும்பத்தோடும்‌ நான்‌ புது உடன்படிக்கையை 
ஏற்படுத்துங்‌ காலம்‌ வருகிறது. அவர்க; 
பிநாக்களை எகிப்து தேசத்திலிருந்து 
கொண்டுவரும்படிக்கு நான்‌ அவர்களுடைய 
கையைப்‌ பிடித்த நாளிலே அவர்களோடு 
பண்ணின உடன்படிக்கையைப்போல இது. 
இருப்பதில்லை: அந்த உடன்படிக்கையிலே 
அவர்கள்‌  நிலைநிற்கவில்லையே, நானும்‌ 
அவர்களைப்‌ புறக்கணித்தேன்‌ என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌" (எபி 8:7-9). 


கர்த்தர்‌... தம்முடைய சபையைப்‌ 
பாதுகாக்கிறார்‌. சபைக்கு விரோதமாய்‌ 
பொல்லாத சத்துருக்கள்‌ எழும்பி 
வருகிறார்கள்‌. அவர்கள்‌ சபையை 
அணுகாதவாறு கர்த்தர்‌ தாமே தம்முடைய 
சபையின்‌ மதிலையும்‌  அரணையும்‌ 
பெலப்படுத்துகிறார்‌. ஏசாயா இதைப்பற்றிச்‌ 
சொல்லும்போது, “பெலனான நகரம்‌ நமக்கு 
என்று சொல்லுகிறார்‌. த 
நகரத்தில்‌ கர்த்தருடைய நித்திய 
உடன்படிக்கை கிரியை செய்கிறது. இந்த 
நகரத்திலுள்ள ஒவ்வொருவரும்‌ கர்த்தரோடு 
உடன்படிக்கை செய்திருக்கிறார்கள்‌. 
சத்துருவின்‌ பொல்லாத பிடிகளிலிருந்து. 
தம்முடைய பிள்ளைகளை, 
உடன்படிக்கையின்‌ 

பிரகாரமாய்‌ விடுதலை செய்திருக்கிறார்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஏசாயா தீர்க்கதரிசி இந்த நகரத்தை 
“பெலனான நகரம்‌' என்று சொல்லுகிறார்‌. 
எருசலேமைப்போல பெலனான நகரம்‌. 
த நகரம்‌ இசைவாய்க்‌ 
கட்டப்பட்டிருக்கிறது. கர்த்தர்‌ தாமே இந்த 
நகரத்தைச்‌ சுற்றிலும்‌. அக்கினி 
மதிலாகயிருக்கிறார்‌. கர்த்தருடைய சபையும்‌ 
பெலனான நகரத்தைப்போல இருக்கிறது. 
கர்த்தர்‌ கொடுக்கிற இரட்சிப்பே இந்த 
நகரத்திற்கு மதிலும்‌ அரணுமாக இருக்கிறது. 
கர்த்தரே. இதை. ஏற்படுத்தியிருக்கிறார்‌ 
கர்த்தர்‌ தம்முடைய வாக்குத்தத்தின்‌ பிரகாரம்‌, 
தம்முடைய இரட்சிப்பையே, தம்முடைய 
பிள்ளைகளுக்குப்‌ பாதுகாப்பாக 
கொடுத்திருக்கிறார்‌. 
எருசலேமில்‌ வாசம்பண்ணுகிறவர்கள்‌ 
கர்த்தருடைய வார்த்தைக்குக்‌ கீழ்ப்படிந்து 
பரிசுத்தமாய்‌ ஜீவிக்கவேண்டும்‌. அவர்கள்‌ 
கர்த்தரை மாத்திரமே ஆராதிக்கவேண்டும்‌. 
அவர்கள்‌ கர்த்தருக்குப்‌ பிரியமான, 
பிரயோஜனமான பிள்ளைகளாயிருக்கும்போது, 
அவர்களே எருசலேம்‌ நகரத்திற்கு 
பெலனாயிருப்பார்கள்‌. 


"எருசலேமின்‌ குடிகள்‌, சேனைகளின்‌ 
கர்த்தராகிய. தங்கள்‌ தேவனுடைய 
துணையினால்‌ எங்களுக்குப்‌ 
வண்ணங்கள்‌ என்று அப்போது யூதாவின்‌ 
தலைவர்‌ தங்கள்‌ இருதயத்திலே 
சொல்லுவார்கள்‌" (சக 12:5). 


பெஷணான நகரத்தின்‌ 
வாசல்களை திறக்குமாறு கட்டளை 
கொடுக்கிறார்‌. சத்தியத்தைக்‌ கைக்கொண்டு 
வருகிற நீதியுள்ள ஜாதி பெலனான இந்த 
நகரத்திற்குள்ளே பிரவேசிக்கவேண்டும்‌. 
இவர்கள்‌ இதுவரையிலும்‌ நகரத்தைவிட்டு 
வெளியே துரத்தப்பட்டிருந்தார்கள்‌. முந்திய 
காலங்களிலே துன்மார்க்கர்‌ 
பெலன்கொண்டு, கர்த்தருடைய பிள்ளைகளை 
நகரத்தை விட்டே வெளியேற்றிவிட்டார்கள்‌. 


கர்த்தர்‌ 


ஆளுகை ய்‌ 
இரட்சிப்பையே இந்த நகரத்திற்கு மதிலும்‌ 
அரணுமாக ஏற்படுத்தியிருக்கிறார்‌ 





ழ்‌ நவள 
யாய 


இப்போது சத்தியத்தைக்‌ கைக்கொண்டு 
வருகிற நீதியுள்ள ஜாதி, பெலனான 
நகரத்திற்குள்ளே. பிரவேசிக்கலாம்‌. 
இதுவரையிலும்‌ நகரத்திலே ஆளுகை 
செய்துகொண்டிருந்த 
துன்மார்க்கரையெல்லாம்‌. 


பரிசுத்த 
கைக்கொண்டு வருகிற நீதியுள்ள தி 


மாத்திரமே வாசம்பண்ணுவார்கள்‌. 


கர்த்தருடைய பிள்ளைகள்‌ 

பாதுகாப்பாயிருப்பார்கள்‌. களுடைய. 
இருதயங்களில்‌ சந்தோஷமும்‌ சமாதானமும்‌ 
நிரம்பியிருக்கும்‌. கர்த்தருடைய ஜனம்‌ 
அவரை உறுதியாய்ப்‌ பற்றிக்கொள்வார்கள்‌. 
அவர்கள்‌ கர்த்தரையே நம்பியிருப்பார்கள்‌. 

அவர்களுடைய மனதும்‌ 
உறுதியாய்ப்‌ பற்றிக்கொள்ளும்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய பிள்ளைகளை பூரண 
சமாதானத்துடன்‌ காத்துக்கொள்வார்‌. 
தேவனுடைய 
இரக்கத்தையும்‌, 
பராமரிப்பையும்‌ குறித்த 


த்தர்‌ தம்முடைய பிள்ளைகளை 
பூரண சமாதானத்துடன்‌ காத்துக்கொள்வார்‌ 
என்று ஏசாயா சொல்லுகிறார்‌. பூரண 
சமாதானம்‌ என்பது உள்ளான 
சமாதானத்தையும்‌, புறம்பான 
சமாதானத்தையும்‌ குறிக்கிற வார்த்தை. 
கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எல்லா 
பக்கத்திலும்‌ சமாதானம்‌ உண்டாயிருக்கும்‌. 
அவர்கள்‌ தேவனோடு 
சமாதானமாயிருப்பார்கள்‌. அவர்களுடைய 
மனச்சாட்சியில்‌ சமாதானம்‌ இருக்கும்‌. 
அவர்கள்‌ எல்லா சூழ்நிலைகளிலும்‌ 
சமாதானத்தோடிருப்பார்கள்‌. 

கர்த்தரை நம்புகிறவர்கள்‌. அவை 
உறுதியாய்ப்‌ பற்றிக்கொள்‌ எவேண்டும்‌. 
அவர்களுடைய மனது கர்த்தர்மீது 
நிலைத்திருக்கவேண்டும்‌. தம்மை 
நம்புகிறவர்களை கர்த்தர்‌ கைவிடமாட்டார்‌ 
என்று உறுதியாய்‌ விசுவாசிக்கவேண்டும்‌. 
அப்போது கர்த்தர்‌ தம்மை நம்புகிற 
பிள்ளைகளை பூரண சமாதானத்துடன்‌ 
காத்துக்கொள்வார்‌. இந்த சமாதானம்‌ 
அவர்களைக்‌ காத்துக்கொள்ளும்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நீதிமான்‌ நித்திய கீர்த்தியுள்ளவன்‌. 
துர்ச்செய்தியைக்‌ கேட்கிறதினால்‌ பயப்படான்‌ ; 
அவன்‌ இருதயம்‌ கர்த்தரை 
திடனாயிருக்கும்‌. அவன்‌ 
உறுதியாயிருக்கும்‌; 


கர்த்தரை 
ம்‌ எல்லா காலத்திலும்‌ 
நம்புவதற்கு நமக்கு 
ஒன்றும்‌ இல்லாவிட்டாலும்‌, கர்த்தரை நம்பி 
உறுதியாய்ப்‌ பற்றிக்கொள்ள 
இந்த  உலகப்பிரகாரமான 
நித்தியமானவையல்ல, 
நமக்கு ஒரளவு, ஒரு 


நமக்குப்‌ மோனத்‌ 
நாம்‌ வைத்திருக்கிற 
உறுதியாயிருக்கும்‌.. அது 

காலத்திற்கும்‌ நிலைக்கும்‌. கர்த்தர்‌ நம்மை 
நம்புகிற பிள்ளைகளை முற்றும்‌ முடிய காத்து 
வழிநடத்த வல்லவராயிருக்கிறார்‌. 


நாம்‌ கர்த்தரை எவ்வளவு காலத்திற்கு 
நம்பவேண்டும்‌ என்று ஏசாயா சொல்லுகிறார்‌. 
கர்த்தரை என்றென்றைக்கும்‌ நம்பவேண்டும்‌. 
ஏனென்றால்‌ கர்த்தராகிய யேகோவா நித்திய 
கன்மலையாயிருக்கிறவர்‌. கர்த்தருடைய 
நாமம்‌ “யேகோவா என்பதாகும்‌. அவர்‌ 
இருந்தவரும்‌, இருக்கிறவரும்‌, 
வரப்போகிறவருமாயிருக்கிறார்‌. கர்த்தராகிய 
யேகோவா தமக்குள்ளே நித்தியமானவர்‌ 
கன்மலையாயிருக்கிறார்‌. 

காலாகாலத்திற்கும்‌ 


நித்திய கன்மலையாகிய கர்த்தரை நாம்‌ 
பற்றிக்கொள்ளவேண்டும்‌. 


நாம்‌ என்றென்றைக்கும்‌ 

அப்படிப்பட்ட நம்பிக்கை 

அஸ்திபாரத்தோடிருக்கும்‌. 

விசுவாசத்தை நித்திய 

கர்த்தர்‌ மீது 

கற்பாறையின்மீது 

உறுதியாயிருப்பதுபோல, 

நித்திய கன்மலையாகிய கர்த்தர்மீது. 

கட்டப்பட்டிருக்கிற விசுவாச ஜீவியம்‌ 
உறுதியாயிருக்கும்‌. 





ழ்‌ நவள ஏசாயா 
TT 


நீதிமான்‌ ஏசா 26:5-9 


ஏசா 285. அவர்‌ உயரத்திலே 
வாசமாயிருக்கிறவர்கனையும்‌ கீழே 
தள்ளுகிறார்‌, உயர்த்த நகரத்தையும்‌ 
அவர்‌ தரைமட்டும்‌ 
மண்ணாகுமட்டும்‌ 


2606. கால்‌ அதை மிதக்கும்‌ 
சிறுமையானவர்களின்‌ 
எனிமையானவர்களின்‌ 


அதை மிதிக்கும்‌. 


ஏசா 26:7, தீதிமானுடைய மாதை 
செம்மையாயிருக்கிறது; 

தீதிபரராகிய தீர்‌ தீதிமானுடைய 
பாதையைச்‌ செம்மைப்படுத்துகிறீர்‌. 


ஏசா 26:8. கர்த்தாவே, உம்முடைய 
நியாயத்தீர்ப்புகளின்‌. வழியிலே. 
உமக்குக்‌ காத்திருக்கிறோம்‌; உமது 
நாமமும்‌, உம்மை நினைக்கும்‌ நினைவும்‌ 
எங்கள்‌. ஆத்தும 
வாஞ்சையாயிருக்கிறது. 


ஸ்‌ 


ஏசா 909. என்‌ ஆத்துமா இரவிலே 
உம்மை வாஞ்சிக்கிறது; எனக்குள்‌ 
இருக்கிற என்‌ ஆவியால்‌. 
அதிகாலையிலும்‌ உம்மைத்‌ தேடுகிறேன்‌; 
உம்முடைய 

பூமியிலே 

பூச்சக்கரத்துக்குடிகன்‌ 
கற்றுக்கொள்வார்கள்‌. 


தாழ்மையுள்ளவர்களையோ 

நாம்‌ கர்த்தருடைய சமுகத்தில்‌ நம்மைத்‌ 
தாழ்த்தி, அவருடைய கிருபைக்காக 
காத்திருக்கும்போது. சத்துருக்கள்‌ 
எல்வளவு பெரிய பெலவான்களாகமிருந்தாலும்‌ 
கர்த்தர்‌ அவர்களை கீழே தள்ளிவிடுவார்‌. 
சத்துருக்கள்‌ உயரத்திலே வாசமாயிருந்தாலும்‌, 
கர்த்தர்‌ அவர்களை கீழே தள்ளுவார்‌. 


- விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
ம 


பாபிலோன்‌ நகரமும்‌, நினிவே நகரமும்‌ 
மிக உயரமாயிருந்தது. கர்த்தரோ உயர்ந்த 
நகரத்தையும்‌ தாழ்த்துகிறார்‌. “அவர்‌ உன்‌ 
மதில்களுடைய உயர்ந்த அரணைக்கீழே 
தள்ளித்‌ தாழ்த்தித்‌ தரையிலே தூளாக 
அழிப்பார்‌ (ஏசா 2512. 


சத்துருக்களை 
மகாபெரிய 
அனுப்பமாட்டார்‌. 
சத்துருக்களை 


கர்த்தர்‌ 
அழிப்பதற்கு, 
சேனைகளை 
கர்த்தருடைய சர்வரேனை 
கீழே தள்ளமாட்டார்கள்‌ கர்த்தரே 
அவர்களை கீழே தள்ளுகிறார்‌. கர்த்தரே 
இருதயத்தில்‌ பெருமையுள்ளவர்களை 
தாழ்த்துகிறார்‌. 


தம்முடைய 
தம்முடைய 


பாபிலோனும்‌, நினிவேயும்‌ மிகுந்த 
பெருமையோடிருந்தது. கர்த்தரே அந்த 
நகரங்களை தரைமட்டும்‌ தாழ்த்தினார்‌. அது 
மண்ணாகுமட்டும்‌ இடிந்துபோகப்பண்ணினார்‌. 
கர்த்தர்‌ சத்துருவுக்கு விரோதமாய்க்‌ கிரியை 
செய்யும்போது, சத்துரவை ஒருவனும்‌. 
பாதுகாக்க முடியாது. கர்த்தருக்கு 
விரோதமாக யாராலும்‌ எதிர்த்து நிற்க 
முடியாது. 
உயரத்திலே 
தள்ளும்‌ 
பிள்ளைகளில்‌ 
அவர்களை 


கர்த்தர்‌ 
வாசமாயிருக்கிறவர்களை கீழே 
போது, கர்த்தருடைய 
சாதாரணமானவர்கள்கூட 
மிதித்துப்போடுவார்கள்‌. 
சிறுமையானவர்களின்‌ 
எளிமையானவர்களின்‌ 
உயர்த்தில்‌ 
மிதிக்கும்‌. 
மிதிக்கும்‌. 

எதுன்மார்க்கரை  மிதிப்பீர்கள்‌: நான்‌ 
இதைச்‌ செல்யம்தாளினே, அவரகள்‌ வந்தம்‌ 
உள்ளங்கால்களின்கீழ்‌ சாம்பலாயிருப்பார்கள்‌ 
என்று சேனைகளின்‌ கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌" 
(மல்‌ 4:3) 

கர்த்தர்‌ சாந்தகுணமுள்ளவர்களை 

உயர்த்துகிறார்‌; துன்மார்க்கரைத்‌ தரைமட்டும்‌. 
தாழ்த்துகிறார்‌" (சங்‌ 147:6). 


காலும்‌, 
அடிகளுமே 
வாசமாயிருக்கிறவர்களை 
அவர்களுடைய காலே அதை 





ழ்‌ நவள 
யாய 


'சமாதானத்தின்‌ தேவன்‌ சீக்கிரமாய்ச்‌ 
சாத்தானை உங்கள்‌ கால்களின்‌. 
நசுக்கிப்போடுவார்‌. நம்முடைய 
இயேசுகிறிஸ்துவினுடைய 
உங்களுடனேகூட இருப்பதாக. 
(ரோம 16:20). 

கர்த்தருடைய 
செம்மையான பாதையில்‌ நடக்கவேண்டும்‌ 
பரிசுத்தமாய்‌ ஜீவிக்கவேண்டும்‌ 
மகா நீதிபரர்‌ அவர்‌ 
பாதையை  செம்மைப்படுத்துகிறார்‌. 
செம்மையான பாதையில்‌ நடப்பதைப்‌ பார்த்து 
கர்த்தர்‌ மிகுந்த  சந்தோஷமடைகிறார்‌. 
நீதிமான்கள்‌ வலது இடதுபுறம்‌ சாயாமல்‌, 
கர்த்தரை நோக்கி செம்மையான பாதையிலே 
நடப்பார்கள்‌. கர்த்தருடைய சத்தத்திற்கு 
எப்போதும்‌ கிழ்ப்படிவார்கள்‌. எல்லா 
சூழ்நிலைகளிலும்‌ கர்த்தருடைய 
பிரமாணத்திற்கு கீழ்ப்படிந்து எப்போதும்‌ 
சீராய்‌ நடப்பார்கள்‌. 

நீதிமான்களுடைய 
க லன்‌ 
இருக்கலாம்‌. 
விழுவதற்கே துவான 
அவர்களுக்கு 
வைக்கப்பட்டிருக்கலாம்‌. 
நடக்கும்‌ பாதையில்‌ கண்ணிகளும்‌, 
வலைகளும்‌ மறைவாக வைக்கப்பட்டிருக்கலாம்‌. 
கர்த்தரோ  நீதிமான்களுடைய பாதையை 
செம்மைப்படுத்துகிறார்‌. தடைகளை 
நீக்கிப்போடுகிறார்‌ கண்ணிகளுக்கும்‌ 
வலைகளுக்கும்‌ விலகி நடக்குமாறு நம்மை 
கரம்பிடித்து வழிநடத்துகிறார்‌. 


பாதையில்‌ 


கர்த்தர்‌ தாமே தம்முடைய ப்ளை கதக்கள்‌ 
தேவையா 


ன கிருபைகளையும்‌, 
கொடுக்கிறார்‌. 


பெலத்தையும்‌ 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நமக்கு. சோதனையான வேளைகள்‌ 
வரலாம்‌. நம்முடைய ஆலி உற்சாகமிழந்து 
சோர்ந்துபோமிருக்கலாம்‌. நாம்‌ செல்ல 
வேண்டிய பாதை நமக்கு தெளிவாகத்‌ 
குழப்பமாகவும்‌, இருளாகவும்‌ 
இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில்‌ 
பதட்டமடையக்கூடாது. 
நமக்கு 
சோர்வுகள்‌ வரும்போது, நாம்‌ கர்த்தருடைய 
சமுகத்தில்‌ பொறுமையோடு 
காத்திருக்கவேண்டும்‌. 


ஏசாயா இந்த 
சொல்லும்போது “கர்த்தாவே, உம்முடைய 
நியாயத்தீர்ப்புகளின்‌ வழியிலே உமக்குக்‌ 
காத்திருக்கிறோம்‌ என்று சொல்லுகிறார்‌. 
கர்த்தருடைய பிள்ளைகள்‌ இந்த 
சுபாவத்தை தங்களுக்கு சொந்தமாக்கிக்‌ 
கொள்ளவேண்டும்‌. கர்த்தருடைய கரம்‌ 
நம்மை கண்டித்துத்‌ திருத்தினாலும்‌, 
அவருடைய கரமே நமக்கு ஆதரவாயிருக்கும்‌ 
ஆபத்துக்களிலிருந்து நம்மை 
கர்த்தருடைய கரத்தை தவிர 
வேறு யாருடைய கரமும்‌ நமக்கு ஆதரவாக 
நீட்டப்படாது. கர்த்தரே நம்மை அடிக்கிறவர்‌. 
அவரே நம்மை அணைக்கிறவர்‌. 


சத்தியத்தைச்‌ 


விசுவாசிகளாகிய ்‌ 
ஜீவியத்தில்‌ சோதனைகளும்‌, பாடுகளும்‌ 
வரும்போது, நாம்‌ கர்த்தருடைய 
சமுகத்தைவிட்டு விலகிப்போய்விடக்கூடாது. 
நாம்‌ வேதனைகளை அனுபவித்தாலும்‌, 
பாடுகள்‌ வழியாகக்‌  குடந்துவந்தாலும்‌, 
கர்த்தருடைய நாமமும்‌, கர்த்தரை நினைக்கும்‌ 
நினைவும்‌, நம்முடைய ஆத்தும 
வாஞ்சையாயிருக்கவேண்டும்‌. நம்முடைய 
நாமத்தைவிட கர்த்தருடைய நாமமே நமக்கு 
முக்கியமானதாயிருக்கவேண்டும்‌. நாம்‌ 
நம்மீது வாஞ்சையாயிருப்பதற்குப்‌ பதிலாக 
கர்த்தர்மீது வாஞ்சையாயிருக்கவேண்டும்‌. 


டைய 


அதுபோலவே நாமும்‌ 

நாமத்தை 

மகிமைப்படுத்தவேண்டும்‌. கர்த்தருடைய 

நாமம்‌ மகிமைப்படும்போது, நம்முடைய 

ஆத்துமாவிற்குள்‌ மிகப்பெரிய சந்தோஷமும்‌, 

சமாதானமும்‌, ஆறுதலும்‌ திருப்தியும்‌ 

உண்டாகவேண்டும்‌. கர்த்தரை நினைக்கும்‌. 
நினைவே. 


நமக்கு ஆதரவாயும்‌, 
ஆறுதலாயும்‌, சந்தோஷமாயும்‌ 
இருக்கவேண்டும்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


நம்முடைய உள்ளான மனுஷன்‌ 
கர்த்தரை நினைக்கும்‌ நினைவால்‌. 
நிரம்பிமிருக்கவேண்டும்‌. அதுவே நம்முடைய 
ஆத்துமாவின்‌ வாஞ்சையாயிருக்கவேண்டும்‌. 
நம்முடைய ஆத்துமாவில்‌ கர்த்தரை 
நினைக்கும்‌ நினைவு, பரிகத்தமானதாயும்‌, 
உண்மையானதாயும்‌ இருக்கவேண்டும்‌. 
இதில்‌ சிறிதும்‌ மாய்மாலம்‌ இருக்கக்கூடாது. 


"மானானது. நீரோடைகளை 
வாஞ்சித்துக்‌ கதறுவதுபோல, தேவனே, என்‌ 
ஆத்துமா உம்மை வாஞ்சித்துக்கதறுகிறது"' 
(சங்‌ 42:1). 


நாம்‌ எல்லோருமே 
தேடவேண்டும்‌ ம்‌ 


கர்த்தரைத்‌ 
இதுவே தேவனுடைய 
விருப்பம்‌. நாம்‌ கர்த்தரைத்‌ தேடவேண்டும்‌ 
என்பதற்காகவே, 

நியாயத்தீர்ப்புக்களைக்‌ 

இதுவே 

நோக்கம்‌. கர்த்தருடைய நியாயத்தீர்ப்புகள்‌ 
பூமியிலே நடக்கும்போது பூச்சக்கரத்துக்‌ 
குடிகள்‌ நீதியைக்‌ குற்றுக்கொள்வார்கள்‌. 


கர்த்தருடைய பரிசுத்தவான்கள்‌ 
மாத்திரமல்ல, பூமியிலே வாசம்பண்ணுகிற 
எல்லா ஜனங்களும்‌, ஜாதியாரும்‌, 
தேசத்நாரும்‌ நீதியைக்‌ கற்றுக்கொள்வார்கள்‌ 
தங்களுடைய தவறுகளை உணர்ந்து, 
மனந்திரும்புவார்கள்‌. மனுஷருடைய ஜீவியம்‌ 
மாற்றமடையும்‌. கர்த்தருடைய 
நியாயத்தீர்ப்புகள்‌ பூமியில்‌ நடக்கும்போது. 
பூச்சக்கரத்து குடிகள்‌ மத்தியிலே. 
அநியாயமும்‌, அக்கிரமமும்‌, துணிகரமான 
பாவமும்‌ குறைந்துபோகும்‌. 


கர்த்தருடைய 
என்றென்றைக்கும்‌ 
எப்போதும்‌ 
இரவு வேளையாகயிருந்தாலும்‌. பகல்‌ 
வேளையாகமிருந்தாலும்‌ நம்முடைய 
ஆத்துமா கர்த்தரையே வாஞ்சிக்கவேண்டும்‌. 
கர்த்தரை நினைக்கும்‌ நினைவே நம்முடைய 
ஆத்தும வாஞ்சையாயிருக்கவேண்டுமென்று 
ஏசாயா சொல்லுகிறார்‌. நம்முடைய ஆத்துமா 
கர்த்தர்மீது வாஞ்சையாயிருக்கும்போது, 
நம்முடைய ஆவி கர்த்தரைத்‌ தேடவேண்டும்‌. 
அதிகாலையிலும்‌ தேடவேண்டும்‌, எல்லா 
வேளைகளிலும்‌ தேடவேண்டும்‌. நம்முடைய 
ஆவி கர்த்தரையே தேடவேண்டும்‌. 


ஜனம்‌ 
அவரை நம்பவேண்டும்‌. 
அவரையே நினைக்கவேண்டும்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


துன்மார்க்கன்‌ ஏசா 26:10,11 


ஏசா 2810. 
தயைசெய்தாலும்‌ 
கற்றுக்கொன்னான்‌;. 
தேசத்திலும்‌ அவன்‌ அதியாயஞ்செய்து 
கர்த்தருடைய மகத்துவத்தைக்‌ 
கவனியாதேபோகிறான்‌. 


துன்மார்க்கனுக்குத்‌ 


ஏசா 26:11. கர்த்தாவே, உமது கை 
ஓங்கியிருக்கிறது, அவர்கள்‌ அதைக்‌ 
காணாதிருக்கிறார்கன்‌; ஆனாலும்‌ உமது 
ஜனத்துக்காக கொண்ட, 
வைராக்கியத்தைக்கண்டு. 

வெட்கப்படுவார்கன்‌; அக்கினி 
உம்முடைய சத்துருக்களைப்‌ பட்சிக்கும்‌. 


ன்மார்க்கன்‌ துணிகரமாய்ப்‌ பாவம்‌ 

செய்வான்‌... கர்த்தருடைய  நியாமத்தர்பபகள்‌ 

பூமியிலே நடந்தாலும்‌, துன்மார்க்கன்‌ 

குற்றுக்கொள்ளமாட்டான்‌. 

தயை செய்தாலும்‌ அவன்‌ 

கற்றுக்கொள்ளமாட்டான்‌. 

அவனுடைய சிந்தையும்‌ செயலும்‌ 
குன்மார்க்கம்‌ நிரம்பியதாகவே இருக்கும்‌. 

துன்மார்க்கரைத்‌ 

'உபாயங்களைக்‌ 


கர்த்தர்‌ 
திருத்துவதற்காக, பல. 
கையாளுகிறார்‌. அவர்கள்மீது தம்முடைய 
நியாயத்தீர்ப்பை அனுப்புகிறார்‌. தம்முடைய 
கிருபையையும்‌, அன்பையும்‌, இரக்கத்தையும்‌ 
காண்பிக்கிறார்‌. ஆனாலும்‌ துன்மார்க்கர்‌ 
மனந்திரும்புவதில்லை. கர்த்தருடைய 
கிருபையையும்‌ இரக்கத்தையும்‌ பார்த்து, 
துன்மார்க்கர்‌ மனந்திரும்பவில்லையென்றால்‌ 
அவர்கள்மீது தேவனுடைய நியாயத்தீர்ப்பு 
வரும்‌. 

நீதிமானுடைய பாதை 
செம்மையாயிருக்கிறது.  துன்மார்க்கனுடைய 
பாதையோ தப்பிதமாயிருக்கிறது. 
துன்மார்க்கர்‌ தேவனுடைய சித்தத்திற்கு 
விரோதமாய்‌ நடக்கிறார்கள்‌. ஆனாலும்‌. 
துன்மார்க்கனுக்கு தயவு செய்யப்படுவதை 
கர்த்தர்‌ அனுமதிக்கிறார்‌. நீதிமான்களைப்‌ 
போலவே, துன்மார்க்கரும்‌ 
கர்த்தரிடத்திலிருந்து, ஏராளமான 
இரக்கங்களைப்‌ பெற்றுக்கொள்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ மனந்திரும்பவேண்டும்‌, பாவத்திற்கு 
விலகி வரவேண்டும்‌, தீமைக்கு விலகி 
நன்மையைப்‌ பற்றிக்கொள்ள வேண்டும்‌. 
என்பதே தேவனுடைய விருப்பம்‌. இதற்காகவே 
கர்த்தர்‌ அவர்களுக்கு தயவு காண்பிக்கிறார்‌. 





ழ்‌ நவள 
ஈயா 


துன்மார்க்கனுக்குக்‌ 
எல்லாமே 


காண்பிக்கப்படும்‌. 
வீணாய்ப்போகிறது. 


அந்த 
அனுகூலமாயிருக்கலாம்‌. 
நீதியுள்ள தேசத்தில்‌ 
அநியாயமே செய்கிறான்‌. 


அநியாயம்‌ செய்கிறவன்‌ கர்த்தருடைய 
மகத்துவத்தைக்‌ கவனிப்பதில்லை. அவள்‌ 
தன்னுடைய சுயநலத்தையும்‌, 
சுயமகிமையையும்‌, சுயபிரயோஜனத்தையும்‌ 
மாத்திரமே தேடுகிறான்‌. கர்த்தருடைய 
மகத்துவத்தைக்‌ கவனியாதவன்‌ ஒருபோதும்‌ 
செம்மையான பாதையிலே நடக்கமாட்டான்‌. 


கர்த்தருடைய 
பூமியிலே நடைபெறும்‌. 

பூச்சக்கரத்துக்‌ குடிகள்‌ எல்லோரும்‌ நீதியைக்‌ 
குற்றுக்கொள்வார்கள்‌. கர்த்தர்‌ பாவம்‌ 
செய்தவர்களைத்‌ தண்டிப்பார்‌ 
அவர்களுடைய மீறுதல்கள்‌, அக்கிரமங்கள்‌ 
நிமித்தமாய்‌ அவர்களுக்கு தண்டனை 
கொடுக்கப்படும்‌. துன்மார்க்கர்‌ 


வரும்‌ தண்டனையையும்‌ 
ஆனாலும்‌ 
மனந்திரும்பமாட்டார்கள்‌. 
தீமையான வழிகளில்‌ 
போய்க்கொண்டிருப்பார்கள்‌. 
ஒருபோதும்‌ 
குற்றுக்கொள்ளமாட்டார்கள்‌. 

அநியாயம்‌ செய்கிறவர்களுக்கும்‌, 
அக்கிரமம்‌ செய்கிறவர்களுக்கும்‌ 
தேவனுடைய நியாயத்தீர்ப்பு உண்டு. 
கர்த்தருடைய கோபமான தண்டனை 
அவர்கள்மீது வரும்‌. துன்மார்க்கன்‌ 
தண்டனையை அனுபவிக்கிறான்‌. ஆனாலும்‌ 
அவன்‌  மனந்திரும்புவதில்லை. அவன்‌ 
கொபர்த்தி அநியாயம்‌ செய்கிறான்‌. 
கர்த்தருடைய மகத்துவத்தை  கவனியாதே 
போகிறான்‌. துன்மார்க்கனுக்கு கண்கள்‌ 
இருந்தும்‌, காணமுடியாத குருடனைப்போலவே 
இருக்கிறான்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 


துன்மார்க்கர்மீது 
கர்த்தர்‌ 
மகத்துவமுள்ளவராயிருக்கிறார்‌. 
துன்மார்க்கன்‌ இதையெல்லாம்‌ 
காண்பதில்லை. அவன்‌ வேண்டுமென்றே. 
தன்னுடைய கண்களை மூடிக்கொள்கிறான்‌. 
கர்த்தருடைய கை  ஓங்கியிருப்பதையும்‌, 
அவருடைய மகத்துவத்தையும்‌ 
குவனியாதிருக்கிறான்‌. “இப்போது 
காணாதிருக்கிற துன்மார்க்கன்‌, கர்த்தருடைய 
நாளில்‌ எல்லாவற்றையும்‌ காண்பான்‌ 
கர்த்தர்‌ அவனை காணவைப்பார்‌. அப்போது 
துன்மார்க்கன்‌ கர்த்தருடைய 
மகத்துவத்தையும்‌, கர்த்ருடைய கை 
தனக்கு விரோதமாக  ஓங்கியிருப்பதையும்‌ 
காண்பான்‌. அவன்‌ விரும்பினாலும்‌, 
விரும்பாவிட்டால்‌, அவன்‌ கர்த்தருடைய 
மகிமையையும்‌, மகத்துவத்தையும்‌ காண்பான்‌ 
நாஸ்திகர்களும்‌, பரியாசக்காரர்களும்‌, 
கர்த்தருடைய பிள்ளைகளைத்‌ 
துன்பப்படுத்துகிறவர்களும்‌ இப்போது 
உலகப்பிரகாரமாய்‌ 
சந்தோஷத்தோடிருக்கிறார்கள்‌. தாங்கள்‌ 
உயர்ந்திருப்பதாகவும்‌, செழித்திருப்பதாகவும்‌ 
நினைக்கிறார்கள்‌. தங்களுக்கு விரோதமாய்‌ 
யாராலும்‌ ஒன்றும்‌ செய்ய முடியாது என்று 
ஆணவத்தோடிருக்கிறார்கள்‌. 


த்ய கரங்களில்‌ விழுவது 


பயங்கரமானது 


புரிந்துகொள்வார்கள்‌. 


என்பதை 


ன்மார்க்கர்‌ தங்கள்‌ 
கண்களால்‌ பார்ப்பார்கள்‌. தாங்கள்‌ செய்த 
தப்பிதங்களுக்காக துன்மார்க்கர்‌ 
வெட்கப்படுவார்கள்‌. கர்த்தருடைய 
பிள்ளைகளைத்‌ தன்பப்படுத்தியதற்காகவும்‌, 
கொடுமைப்படுத்தியதற்காகவும்‌ வெட்கப்‌ 
படுவார்கள்‌. கர்த்தர்‌ தம்முடைய 

ஜனத்திற்காக கொண்ட வைராக்கியத்தை 
துன்மார்க்கர்‌ பார்ப்பார்கள்‌. கர்த்தருடைய 
மகத்துவத்தைப்‌ பார்க்காத துன்மார்க்கர்‌, 
கர்த்தருடைய வைராக்கியத்தைப்‌ 
பார்ப்பார்கள்‌. 





ழ்‌ நவள ஏசாயா 
TT 


துன்மார்க்கர்‌ கர்த்தருடைய ஜனத்திற்கு 
விரோதமாய்க்‌ கிரியை செய்கிறார்கள்‌. 


கர்த்தருடைய பிள்ளைகள்‌ சந்தோஷமாயும்‌, 
சமாதானமாயும்‌, ஆறுதலாயும்‌ ஜீவிப்பதற்கு 
துன்மார்க்கர்‌ இடையூறு பண்ணுகிறார்கள்‌. 
நீதிமான்கள்‌ செம்மையான வழியிலே 
நடப்பதை தடைபண்ணுவதற்காக, 
துன்மார்க்கர்‌ செம்மையான வழிகளில்‌ 
தடைகளை உண்டுபண்ணுகிறார்கள்‌. 
நீதிமான்களுக்கு மறைவாக கண்ணிகளையும்‌, 
வலைகளையும்‌ விரிக்கிறார்கள்‌. 
கர்த்தருடைய பிள்ளைகளோ அவருக்கு 
சிநேகிதராயிருக்கிறார்கள்‌. கர்த்தர்‌ தமது 
ஜனத்திற்காக வைராக்கியங்கொள்வார்‌. 
தம்முடைய பிள்ளைகளுக்கு தீங்கு 
செய்தவர்களைத்‌ தண்டிப்பார்‌. கர்த்தருடைய 
சத்துருக்களை அக்கினி பட்சிக்கும்‌ 


கர்த்தாவே 
ஏசா 26:12-19 


ஏசா 2612. கர்த்தாவே, எங்களுக்குச்‌ 
சமாதானத்தைக்‌ கட்டனையிடுவீர்‌; 
எங்கள்‌ கிரியைகளையெல்லாம்‌ 
எங்களுக்காக நடத்திவருகிறவர்‌ நீரே. 


ஏசா 2619. எங்கள்‌ தேவனாகிய 
கர்த்தாவே, உம்மையல்லாமல்‌ வேறே 
ஆண்டவன்மார்‌ எங்களை: 
ஆண்டார்கள்‌; இனி உம்மைமாத்திரம்‌ 
சார்ந்து உம்முடைய நாமத்தைப்‌ 
யிரஸ்தாபப்படுத்துவோம்‌. 

ஏசா 26:14. அவர்கள்‌ செத்தவர்கள்‌, 
ஜீவிக்கமாட்டார்கன்‌; மாண்ட ராட்சதர்‌ 
திரும்ப எழுத்திரார்கன்‌; நீர்‌ அவர்களை 
விசாரித்துச்‌ சங்கரித்து, அவர்கள்‌ 
பேரையும்‌ அழியப்பண்ணினீர்‌. 


ஏசா 2615. இந்த ஜாதியை 
பெருகப்பண்ணினீர்‌; கர்த்தாவே, இத்த 
ஜாதியைப்‌ பெருகப்பண்ணினீர்‌; தீர்‌ 
மகிமைப்பட்டீர்‌, தேசத்தின்‌ எல்லை. 
எல்லாவற்றையும்‌: நெடுத்தூரத்தில்‌ 
தன்னி வைத்தீர்‌. 


ஏசா 26-16. கர்த்தாவே, நெருக்கத்தில்‌ 
உம்மைத்‌ தேடினார்கள்‌; உம்முடைய 
தண்டனை  அவர்கன்மேலிருக்கையில்‌ 
அந்தரங்க வேண்டுதல்‌ செய்தார்கள்‌. 


- விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஏசா 2817. கர்த்தாவே, பேறுகாலம்‌ 
சமீபித்திருக்கையில்‌ வேதனைப்பட்டு, 
தன்‌ அம்பாயத்தில்‌ கூப்பிடுகிற 
கர்ப்பவதியைப்போல, உமக்கு முன்பாக 
இருக்கிறோம்‌. 

ஏசா 26:18. நாங்கள்‌ கர்ப்பமாயிருத்து 
வேதனைப்பட்டு, காற்றைப்‌ 
பெற்றவர்கனைப்போல்‌ இருக்கிறோம்‌; 
தேசத்தில்‌ ஒரு இரட்சிப்பையும்‌ 
செய்யமாட்டாதிருக்கிறோம்‌; 
பூச்சக்கரத்துக்குடிகன்‌ 
விழுகிறதுமில்லை. 


ஏசா 26:19. மரித்த உம்முடையவர்கள்‌ 
பிரேதமான  என்னுடையவர்கனோடே, 
கூட எழுத்திருப்பார்கள்‌; மண்ணிலே 
தங்கியிருக்கிறவர்கனே, விழித்துக்‌ 
கெம்ப்ரியுங்கள்‌; உம்முடைய பணி 
பூண்டுகளின்‌ மேல்‌ பெய்யும்‌ பனிபோல்‌ 
இருக்கும்‌ மரித்தோரைப்‌ பூமி 
புறப்படப்பண்ணூம்‌. 
ஏசாயா... தீர்க்கதரிசி கர்த்தர்‌ 
இதுவரையிலும்‌ செய்த நன்மைகளையும்‌, 
இனிமேல்‌ செய்யப்போகிற நன்மைகளையும்‌ 
நோக்கிப்‌ பார்க்கிறார்‌. கர்த்தர்‌ செய்த 
நன்மைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது, 
ஏசாயாவின்‌ உள்ளத்திலே சந்தோஷம்‌ 
பொங்குகிறது. கர்த்தர்‌ தம்முடைய 
ஜனத்திற்காக பெரிய காரியங்களை 
செய்திருக்கிறார்‌. அவற்றை பல சமயங்களில்‌ 
செய்து தம்முடைய பிள்ளைகளை 
ஆதரித்திருக்கிறார்‌. எங்கள்‌ 
கிரியைகளையெல்லாம்‌ எங்களுக்காக நடத்தி 
வருகிறவர்‌ நீரே” என்‌; ஏசாயா 
நன்றியுள்ள இருதயத்தோடு கர்த்தரைத்‌ 
துதிக்கிறார்‌. 
நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில்‌ 
நாம்‌ அநேக நன்மைகளைச்‌ செய்திருக்கலாம்‌. 
நாம்‌ எவ்வளவுதான்‌ நற்கிரியைகளைச்‌ 
செய்திருந்தாலும்‌, அந்த 
நற்கிரியைகளுக்கெல்லாம்‌. கர்த்தரே 
சொந்தமானவர்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
கிருபையினால்‌ நமக்குள்ளே நற்கிரியைகளை 
ப்‌ நம்மாலும்‌ 
முடிகிறது. 
உதவியும்‌, ஒத்தாசையும்‌ 
நமக்குக்‌ கிடைக்கவில்லையென்றால்‌, நம்மால்‌ 
ஒன்றும்‌ செய்ய முடியாது. 





ழ்‌ நள 
யாய 


'இந்த ஜாதியைப்‌ பெருகப்பண்ணினிர்‌, 

கர்த்தாவே ஜாதியைப்‌ 

பெருகப்பண்ணினீர்‌” (ஏசா 2615) என்று 
கர்த்தரிடத்தில்‌ சொல்லுகிறார்‌. 
ஜனங்கள்‌ 

கொஞ்சம்‌ பேராகவும்‌, 

சொற்ப  ஜனங்களாகவும்‌ இருந்தார்கள்‌. 

கர்த்தரோ அவர்களை பெருகப்பண்ணினார்‌. 

அவர்கள்‌ எகிப்து தேசத்தில்‌ அடிமைகளாக 


தேசத்திற்கு அழைத்துக்கொண்டு வந்தார்‌. 
கர்த்தர்‌ அந்த தேசத்தையும்‌ தம்முடைய 
ஜனங்களால்‌ நிரப்பினார்‌. இஸ்ரவேல்‌: 
புத்திரரின்‌ எண்ணிக்கை திரளாயிருந்தது. 


டர. பககக ப தத்தின்‌ 
எல்லை எல்லாவற்றையும்‌  நெடுந்தூரத்தில்‌ 
தள்ளிவைத்தீர்‌" (ஏசா 2625) என்றும்‌ ஏசாயா 
கர்த்தரிடத்தில்‌ சொல்லுகிறார்‌. கர்த்தர்‌ 
ஆபிரகாமோடு செய்த உடன்படிக்கைக்கு. 
உண்மையுள்‌ளவராயிருக்கிறார்‌ கானான்‌ 
தேசத்திலே... இஸ்ரவேல்‌ ஜனங்களுக்கு 
அநேக சத்துருக்கள்‌ இருந்தார்கள்‌. கர்த்தரோ 


பரிசுத்த ஜாதி பெருகும்போது, கர்த்தர்‌ 
அவர்களுடைய எல்லைகளை 
விஸ்தாரமாக்கினார்‌. தேசத்தின்‌ எல்லை 
எல்லாவற்றையும்‌, விஸ்தாரமாக்கி, அவற்றை. 
நெடுந்தூரத்தில்‌ தள்ளி வைத்தார்‌. 

£வே எங்களுக்கு சமாதானத்தை 
ட்டர்‌ ர்‌. (ஏசா 2642) என்று 
ஏசாயா கர்த்தரிடத்தில்‌ சொல்லுகிறார்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு கானான்‌ 
தேசத்திலே ஏராளமான சத்துருக்கள்‌ 
இருந்தார்கள்‌. 


அந்நிய ஜாதியார்‌. 
கர்த்தருடைய ஜனத்தை நெருக்கினார்கள்‌, 
ஒடுக்கினார்கள்‌. கர்த்தரோ தம்முடைய 
ஜனத்திற்காக யுத்தம்பண்ணினார்‌. தம்முடைய 
ஜனத்திற்கு சமாதானத்தைக்‌ கட்டளையிட்டார்‌. 


ஏசாயா தீர்க்கதரிசி கர்த்தரை 
நம்புகிறார்‌. கர்த்தரைபற்றிய நினைவு. 
அவகேகு சந்தோஷத்தையும்‌, 
சமாதானத்தையும்‌ கொடுக்கிறது. “கர்த்தாவே, 
சமாதானத்தைக்‌. 

(ஏசா 2642) என்று 

ஏசாயா விசுவாசத்தோடு சொல்லுகிறார்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
UBLISHERS 


கர்த்தருடைய ஜனம்‌ இப்போது 
துன்பங்களையும்‌, வேதனைகளையும்‌, 
பாடுகளையும்‌ அனுபலிக்கிறார்கள்‌. இது 
கொஞ்ச காலம்‌ மாத்திரம்‌ இருக்கும்‌. 
தங்களுடைய துக்கநாட்கள்‌ சீக்கிரத்தில்‌ 
முடிந்துபோகும்‌. என்று ஏசாயா 
நம்பிக்கையோடிருக்கிறார்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
விரோதமாய்ப்‌ பாவம்‌ செய்கிறார்கள்‌. 
கர்த்தரோ அவர்களைத்‌ திருத்தும்‌ 
வண்ணமாய்‌, அவர்களைத்‌ தண்டிக்கிறார்‌ 
அவர்கள்மீது தம்முடைய நியாயத்தீர்ப்பைக்‌ 
கொடுக்கிறார்‌. கர்த்தருடைய ஜனத்திற்கு 
வேதனைகளும்‌, துன்பங்களும்‌, பாடுகளும்‌ 
வந்திருக்கிறது. கர்த்தர்‌ நியமித்திருக்கிற 
காலம்‌ வரையிலும்‌ இஸ்ரவேல்‌ ஜனங்களுக்கு 
துன்பம்‌ இருக்கும்‌. அதன்பின்பு கர்த்தர்‌ 
கிருபையினால்‌, தம்முடைய 
துன்பத்தையும்‌, 
பாடுகளையும்‌ 
அவர்களுக்கு 

சமாதானத்தைக்‌ கட்டளையிடுவார்‌. 


கர்த்தருக்கு 


தாங்கள்‌ கர்த்தருடைய ஜனம்‌ என்றும்‌, 


கர்த்தரே தங்களை ல்‌ செய்வதற்கு 
உரிமையுள்ளவர்‌ என்றும்‌ ஏசாயா 


- சேவிக்கிறவர்கள்‌. 
கீழ்ப்படிந்து, 
டய 
வேல்‌ ஜனத்தாரை 
வேறு ராஜாக்கள்‌ ஆட்சி செய்தார்கள்‌. 
ஏசாயா 
ம்‌ 


கர்த்தாவே உம்மையல்லாமல்‌. 
ண்டவன்மார்‌ எங்களை ஆண்டார்கள்‌" 
(ஏசா 2613) என்று சொல்லுகிறார்‌ 


இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 
கீழ்ப்படியாமல்‌, 
கர்த்தரைவிட்டு 
விட்டார்கள்‌. 
துதிப்பதிலும்‌, 
அசட்டைபண்ணினார்கள்‌ 
ஜனம்‌ அவரை விட்டு 
கர்த்தரும்‌. அவர்களைவிட்டு 
விலகிப்போய்விட்டார்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
ஜனத்தை அவர்களுடைய சத்துருக்களின்‌ 
கைகளில்‌ ஒப்புக்கொடுத்தார்‌. 
கர்த்தருடைய ஜனத்தை 
ஒடுக்கினார்கள்‌. அவர்களை 
ஆளுகை செய்தார்கள்‌. 


கர்த்தருக்கு 
கர்த்தரை ஆராதியாமல்‌, 
தூரமாய்‌ விலகிப்போய்‌ 
கர்த்தரை ஆராதிப்பதிலும்‌, 
கனம்பண்ணுவதிலும்‌ 


கர்த்தருடைய 
விலகிப்போன போது, 





i= THE 
TT 


ஓய்வுநாளை 
ஆசரிப்பதற்கு முன்பு, அந்த நாளுக்காக 
நம்மை ஆயத்தம்பண்ணவேண்டும்‌. 
ஓய்வுநாள்‌ வருவதற்கு முன்பாகவே, நாம்‌ 
ஒய்வுநாளைப்பற்றி நினைத்துப்‌ பார்த்து, 
அதற்கு நம்மை ஆயத்தம்பண்ணவேண்டும்‌. 
அப்போதுதான்‌ ஒய்வநாள்‌ வரும்‌ போது 
அந்த நாளை பரிசுத்தமாய்‌ ஆசரிக்க முடியும்‌. 
ஒய்வுநாளுக்கு முந்தின நாளிலே, நாம்‌ 
என்னென்ன காரியங்களையெல்லாம்‌. 
செய்யவேண்டுமென்று கர்த்தர்‌ நமக்கு 
கட்டளை... கொடுத்திருக்கிறார்‌. ம்‌ 
வரப்போகிற ஓய்வுநாளை நினைத்துப்‌ பார்த்து, 
அதற்காக நம்மை ஆயத்தம்பண்ணினால்‌. 
மாத்திரமே, நம்மால்‌ ஓய்வுநாளை 
பரிசுத்தமாய்‌ ஆசரிக்க முடியும்‌. 
ஆகையினால்‌ கர்த்தர்‌ ஓய்வுநாளைப்பற்றிய 
கட்டளையை சொல்லும்போது, “ஓய்வுநாளை: 
பரிசுத்தமாய்‌ ஆசரிக்க நினைப்பாயாக” என்று 
சொல்லுகிறார்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ ஓய்வுநாளை 
ஏன்‌ பரிசுத்தமாய்‌ ஆசரிக்கவேண்டும்‌. 
என்பதற்கான காரணத்தையும்‌ கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. "கர்த்தர்‌ ஆறுநாளைக்குள்ளே. 
வானத்தையும்‌. பூமியையும்‌ சமுத்திரத்தையும்‌ 
அவைகளிலுள்ள எல்லாவற்றையும்‌ 
உண்டாக்கி, பு ஒய்ந்திருந்தார்‌: 
ஆகையால்‌, ஓய்வுநாளை 
ஆசர்வதிந்த- அதைப்‌ பரிகந்தனக்கினார்‌! 
(யாத்‌ 2031) 


பரிசுத்தமாய்‌ 


யாத்‌ 2041 ஆவது வசனத்திற்கு, 
வேதன்‌ பலவிதமான 
விளக்கங்களை சொல்லுகிறார்கள்‌. அவர்கள்‌ 
சொல்லும்‌ பொதுவான விளக்கம்‌ வருமாறு : 


ஆறுநாளைக்குள்ளே 


(யாத்‌ 20: 8-41-ஆதி 1:3-31) 


கர்த்தர்‌ ஏழாம்நாளிலே ஒய்ந்திருந்தார்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரரும்‌ வாரத்தில்‌: 
ஆறுநாட்கள்‌ வேலைசெய்த பின்பு. 
ஏழாம்நாளிலே ஓய்ந்திருக்க வேண்டும்‌. 
(யாத்‌ 20:8-11-ஆதி 2:2-3) 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


3. வானத்தையும்‌ 
சமுத்திரத்தையும்‌ 
எல்லாவற்றையும்‌ கர்த்தர்‌. 
ஆறுநாட்களில்‌ சிருஷ்டித்தார்‌. ஒரு 
நாள்‌ என்பது 24 மணி நேரங்களைக்‌ 
கொண்ட ஒரு காலமாகும்‌ 

(யாத்‌ 20:8-11-ஆதி 1:3-31) 


பூமியையும்‌ 
அவைகளிலுள்ள 


ர்‌ ஓய்வுநாளை ஆசீர்வதித்து, 

அதைப்‌ பரிசுத்தமாக்கினார்‌. அதுபோல 
இஸ்ரவேல்‌ புத்திரரும்‌ ஒருநாளை 
ஒய்வநாளாக நியமித்து, அதைப்‌ 
பரிசுத்தப்படுத்த வேண்டும்‌ 
(யாத்‌ 20:11- ஆதி 2:2-3; உபா 5:12) 
கிறிஸ்துவில்‌ 
இளைப்பாறுதலுக்கு ஓர்‌ 
அடையாளமாகும்‌. (மத்‌. 11:28-30; 
கொலோ 211447). கிறிஸ்து இந்த 
உலகத்திற்கு வந்தபோது, அடையாளமாக 


உண்டாகும்‌ 
ஓய்வுநாள்‌ 


எபி 701-1018). 


வாரத்திலே ஏழுநாட்கள்‌ உள்ளது. 
ன ஆருக்கும்‌ வேலை செய்யவேண்டும்‌. 

நாட்களிலே நம்முடைய 
இவைகளையெல்லாம்‌ நடப்பிக்கவேண்டும்‌. 
நம்முடைய வேலைகளையெல்லாம்‌ செய்து, 
முடிப்பதற்கு ஆறுநாட்கள்‌ நமக்கு 
போதுமானது. ஏழாம்‌ நாளோ நம்முடைய 
தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வுநாள்‌. 
அந்த நாளிலே நாம்‌ யாதொரு வேலையும்‌ 
செய்யாமல்‌, அந்த நாளை பரிசுத்தமாய்‌ 
ஆசரிக்கவேண்டும்‌.  ஓய்வுநாளில்‌ நாம்‌ 
கர்த்தருக்கு ஊழியம்‌ செய்யவேண்டும்‌. இந்த 
நாளிலே நாம்‌ கர்த்தரை விசேஷமாய்க்‌ 
கனம்பண்ணி, அவரை ஆராதிக்கவேண்டும்‌. 


கர்த்தர்‌ தம்முடைய 
நமக்கு ஓய்வுநாள்‌ 
கொடுத்திருக்கிறார்‌. ஏழாம்‌ நாள்‌ நாம்‌. 
ஓய்ந்திருக்க வேண்டிய நாள்‌. கர்த்தர்‌ 
நம்மீது அன்பும்‌, கிருபையும்‌, இரக்கமும்‌, 
மனதுருக்கழும்‌  உள்ளவராகயிருப்பதினால்‌, 
நாம்‌ ஏழுநாட்களும்‌ வேலை செய்யவேண்டும்‌. 
என்று சொல்லாமல்‌, ஆறுநாட்கள்‌ நாம்‌. 
வேலை செய்தால்‌ போதும்‌ என்றும்‌, ஏழாம்‌ 
நாளிலே யாதொரு வேலையும்‌ செய்யாமல்‌: 
ஓய்ந்திருக்கவேண்டும்‌ என்றும்‌ கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 


கிருபையினால்‌ 
பிரமாணத்தைக்‌ 





ழ்‌ நள 
யாய 


புரிந்துகொள்ளவேண்டும்‌. 
ஆராதிப்பதற்கும்‌, அந்நிய தேசங்களின்‌ 
ராஜாக்களை ஆராதிப்பதற்கும்‌ இடையேயுள்ள 
வித்தியாசங்களை அவர்கள்‌ 
புரிந்துகொள்ளவேண்டும்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
ஜனத்தை அன்பினால்‌ ஆளுகை செய்கிறார்‌, 
கர்த்தருடைய ஜனத்தை  சத்துருக்களோ 
பிரம்புகளினாலும்‌, மிலாறுகளினாலும்‌ 
ஆளுகை செய்கிறார்கள்‌ 

இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ தங்கள்‌ 
தப்பிதங்களையும்‌, பாவங்களையும்‌, 
மீறுதல்களையும்‌ புரிந்துகொள்கிறார்கள்‌. 
கர்த்தரையல்லாமல்‌ வேறே ஆண்டவன்மார்‌ 
தங்களை ஆண்டபோது, தாங்கள்‌ பட்ட 
கஷ்டங்கள்‌, துன்பங்கள்‌, வேதனைகள்‌ 
எல்லாவற்றையும்‌ நினைத்துப்‌ பார்க்கிறார்கள்‌ 
தேவனுடைய சமுசுத்திலே தங்களுடைய 
பாவங்களை அறிக்கை செய்கிறார்கள்‌. 
மனம்திரும்புகிறார்கள்‌. 


“உம்மையல்லாமல்‌ 
ஆண்டவன்மார்‌' என்னும்‌ 
விக்கிரகாராதனையைக்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 
பரிசுத்தராகிய கர்த்தரை 
பாகாலை ஆராதனை 
ஏராளமான 


தங்களுக்கு 
தோப்புவிக்கிரகங்களையும்‌,  மேடைகளையும்‌ 
உண்டுபண்ணினார்கள்‌. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 


6 
வாக்கி 
குறிப்பிடுகிறது. 
இஸ்ரவேலின்‌ 
ஆராதியாமல்‌, 


செய்தார்கள்‌. 


செய்தார்கள்‌. 

இப்போது. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
தாங்கள்‌ செய்த பாவத்தை உணருகிறார்கள்‌. 
கர்த்தரை விட்டு விலகிப்போனதையும்‌, வேறே 
தெய்வங்களை சேவித்ததையும்‌ 
புரிந்துகொள்கிறார்கள்‌. தாங்கள்‌ செய்த 
ம்‌, பாவங்களுக்கும்‌ 
கப கட்டிதான்‌ 
இனிமேல்‌ கர்த்தரை மாத்திரமே சேவிப்பதாக 
இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌: 

வாக்குப்பண்ணுகிறார்கள்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
UBLISHERS 


இனி உம்மை மாத்திரம்‌ 
சார்ந்து உம்முடைய நாமத்தைப்‌ 
பிரஸ்தாபப்படுத்துவோம்‌" (ஏசா 2613) என்று 
பயபத்தியோடு சொல்லுகிறார்கள்‌. இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ இனிமேல்‌ கர்த்தரை மாத்திரமே 
ஆராதிப்பார்கள்‌. கர்த்தர்‌ தங்களுக்கு 
நியமித்துக்‌ கொடுத்திருக்கிற 
பிரமாணத்திற்குக்‌ கீழ்ப்படிந்து. இஸ்ரவேல்‌ 
ஜனங்கள்‌ கர்த்தருக்கு ஆராதனை 
செய்வார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ கர்த்தருடைய 
நாமத்தைப்‌ பிரஸ்தாபப்படுத்துவதாக 
வாக்குப்பண்ணும்போது, “எங்கள்‌ தேவனாகிய 
கர்த்தாவே, உம்மையல்லாமல்‌ வேறே 
ஆண்டவன்மார்‌ எங்களை ஆண்டார்கள்‌" 
என்று கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
பாவதுறிக்கை பண்ணுகிறார்கள்‌. இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாரின்‌ மாம்ச இச்சைகளெல்லாம்‌ 
அவர்களுடைய ஆண்டவன்மாராயிற்று. 
மாம்சத்‌ இச்சையினாலும்‌, 
விக்கிரகாராதனையினாலும்‌. இஸ்ரவேல்‌. 
புத்திரர்‌ தேவனுக்கு விரோதமாகவும்‌, 
தங்களுக்கு விரோதமாகவும்‌: பாவம்‌ 
செய்தார்கள்‌. 
கர்த்தர்‌ ஈழ்மையுள்ளவர்களுக்கு 
கிர கொடுக்கிறார்‌ 
பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார்‌. 
ஜனங்கள்‌ தங்களைத்‌ 
“எங்கள்‌ தேவனாகிய 
உம்மையல்லாமல்‌ வேறே 
ஆண்டவன்மார்‌ எங்களை ஆண்டார்கள்‌" 
என்று மனவேதனையோடு சொல்லுகிறார்கள்‌ 
கர்த்தரை மாத்திரமே. 
மகிமைப்படுத்தப்போவதாக 
வாக்குப்பண்ணுகிறார்கள்‌. “இனி உம்மை 
மாத்திரம்‌ சார்ந்து, உம்முடைய நாமத்தைப்‌ 
பிரஸ்தாபப்படுத்துவோம்‌" என்று கர்த்தரோடு 
பொருத்தனை பண்ணுகிறார்கள்‌. 


ரே தங்கள்‌ கிரியைகளை 
யெல்லாம்‌ தங்களுக்காக நடத்திவருகிறவர்‌ 
என்று இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தருடைய 
சமுகத்தில்‌ அறிக்கை செய்கிறார்கள்‌. 
இனிமேல்‌ தாங்கள்‌ எந்தக்‌ காரியத்தைச்‌ 
செய்தாலும்‌ கர்த்தருடைய கிருபையை 
மாத்திரம்‌ சார்ந்திருக்கப்போவதாக 
வாக்குப்பண்ணுகிறார்கள்‌. 





ழ்‌ நள 
யாய 


பிரஸ்தாபம்பண்ணும்போது. 

ஆண்ட வேறே ஆண்டவன்மாரைப்பற்றியும்‌ 
சொல்லுகிறார்‌. ள்‌ செத்தவர்கள்‌, 
ஜீவிக்கமாட்டார்க மாண்ட 
ராட்சதர்‌. எழுந்திரார்கள்‌" 
(ஏசா 2644) என்றும்‌ சொல்லுகிறார்கள்‌. 


கர்த்தர்‌ சர்வவல்லமையுள்ளவர்‌. 
புறஜாதி தெய்வங்களோ  செத்துப்போனவை. 
அவற்றிற்கு ஜீவனில்லை. 
தங்களுக்காக அந்நிய 
யுத்தம்பண்ணுவார்‌ என்று 
புத்திரர்‌ நம்புகிறார்கள்‌. “நீர்‌ 
விசாரித்து சங்கரித்து, அவர்கள்‌ பேரையும்‌ 


சரத்தடத்தல சொல்லுகிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தருக்கு. 
விரோதமாய்ப்‌ பாவம்‌ செய்தபோது, கர்‌ 
அவர்களை அந்நிய 
ஆளுகைக்கு ஒப்புக்கொடுத்தார்‌. 
சத்துருக்கள்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரை தங்கள்‌ 
தேசத்திற்கு சிறைப்பிடித்துக்‌ 
கொண்டுபோனார்கள்‌. கர்த்தர்‌ 
ஜனத்திற்கு கானான்‌ 
கொடுத்தார்‌ தம்முடைய பரிசுத்தமான 
ஜாதியை பெருகப்பண்ணினார்‌. ஆனால்‌ 
இப்போதோ கர்த்தர்‌, இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ 
பாவத்தினிமித்தமாய்‌, அவர்களைத்‌ 
தண்டிக்கிறார்‌ 


ஆரம்பத்தில்‌ கர்த்தர்‌ தம்முடைய 
ஜாதியைப்‌ பெருகப்பண்ணினார்‌. இப்போதோ 
அவர்‌ தம்முடைய 
சிறுகப்பண்ணுகிறார்‌. 
பண்ணுகிறார்‌. 
ஆசீர்வதித்தபோது, 
நேசத்தின்‌ எல்லைகளை விஸ்தாரமாக்கினார்‌. 
இப்போதோ கர்த்தர்‌ அவர்களைத்‌ 
தண்டிக்கிறார்‌. அவர்களை பூமியிலுள்ள 
எல்லா தேசங்களுக்கும்‌ தூரத்திவிடுகிறார்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


'உன்னுடையவர்கள்‌ வானத்தின்‌ 
கடையான  திசைமட்டும்‌ துரத்துண்டிருந்‌ 
தாலும்‌, உன்‌ தேவனாகிய கர்த்தர்‌ அங்கே 
இருக்கிற உன்னைக்‌ கூட்டி, அங்கேயிருந்து 
உன்னைக்‌ கொண்டுவந்து, உன்‌ பிதாக்கள்‌ 
சுதந்தரித்திருந்த தேசத்தை நீ 

ந்தரிக்கும்படிக்கு, உன்‌ தேவனாகிய 
கர்த்தர்‌ அதில்‌ உன்னைச்‌ சேர்த்து, உனக்கு 
நன்மைசெய்து, உன்‌ பிதாக்களைப்பார்க்கிலும்‌ 
உன்னைப்‌ பெருகப்பண்ணுவார்‌" 
(உபா 30:45). 


கர்த்தர்‌ உன்னைப்‌ பூமியின்‌ ஒரு 
முனை துவக்கி பூமியின்‌ மறுமுனைமட்டும்‌ 
இருக்கிற எல்லா ஜனங்களுக்குள்ளும்‌ சிதற 
அடிப்பார்‌; அங்கே நீயும்‌ உன்‌ பிதாக்களும்‌ 
அறியாத மரமும்‌ கல்லுமான அந்நிய 
தேவர்களைச்‌ சேவிப்பாய்‌” (உபா 28:64). 


இஸ்ரவேல்‌ ஜனங்களை அவர்களுடைய 
சத்துருக்கள்‌ நெருக்குகிறார்கள்‌. 
ஒடுக்குகிறார்கள்‌. அவர்களை தங்கள்‌ 

தி்‌ சிறைப்பிடித்தக்‌ 
இஸ்ரவேல்‌ 
பாடுகளும்‌, 

தங்கள்‌ 


கொண்டுபோகிறார்கள்‌. 

னைகளும்‌, 

மத்தியிலே. அவர்கள்‌ 

நோக்கிக்‌ கூப்பிட்டார்கள்‌. 

கர்த்தரைத்‌ தேடினார்கள்‌ 

தண்டனை அவர்கள்மேல்‌ 

இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 

கர்த்தரிடத்தில்‌ அந்தரங்க வேண்டுதல்‌. 
செய்தார்கள்‌. 

ஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 

ப்புக்குப்போனாலும்‌,. அவர்கள்‌ 

கர்த்தரை மறந்துவிடவில்லை. தங்கள்‌ 

நெருக்கத்திலே அவர்கள்‌ வேறு யாணயும்‌ 

தேடாமல்‌, கர்த்தரையே தேடினார்கள்‌. 

தாங்கள்‌ சிறையிருப்பிலிருந்தாலும்‌, அவர்கள்‌ 

வேறு யாரிடத்திலும்‌ வேண்டுதல்‌ செய்யாமல்‌, 

கர்த்தரிடத்தில்‌ மாத்திரமே வேண்டுதல்‌ 

செய்தார்கள்‌. 

அவர்களை 

தம்முடைய 

இஸ்ரவேல்‌ 

கர்த்தரை 

பாடுகளை 


கர்த்தரும்‌ 
புறக்கணிக்கவில்லை. அவரும்‌ 


எதிர்பார்த்தார்கள்‌. 





ழ்‌ நள 
யாய 


நெருக்கமும்‌ வரும்போது, 
கர்த்தரிடத்தில்‌ கூட்டிச்‌ சேர்க்கிறது. 
செய்ய வேண்டிய 

சீக்கிரமாகவும்‌, 

பயபக்தியாகவும்‌ செய்வதற்கு. நம்மைத்‌. 
தூண்டுகிறது. நமக்கு. நெருக்கங்கள்‌ 
வரும்போது, நாம்‌ கர்த்தரை மாத்திரமே 
சார்ந்திருக்கவேண்டும்‌ என்பதை நமக்கு 
உணர்த்துகிறது. 


நெருக்கங்கள்‌ வரும்போது நாம்‌ 
தணு பப்பு 
சேவிப்போம்‌. க்கல்‌ வேண்டுதல்‌ 
செய்வோம்‌. எல்லோருக்கும்‌ முன்பாக 
ஜெபிக்கும்போது, நம்முடைய ஜெபத்தில்‌ சில 
கட்டுப்பாடுகள்‌ இருக்கும்‌ 
கர்த்தருடைய சமுகத்தில்‌. 
ஜெபிக்கும்போது, 
விடுதலையோடு 


நாம்‌ 
அந்தரங்கமாய்‌ 


நம்முடைய 
குண்ணீர்களையும்‌ 
கர்த்தருடைய 


ஊற்றுவோம்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ சிறையிருப்பிலிருந்த 
காலத்தில்‌ மிகுந்த வேதனைகளையும்‌, 
ன்பங்‌ ம அனுபவித்தார்கள்‌. 

வேதனையிலிருந்து, 

விடுதலை பெற்றிருக்கிறார்கள்‌. ள்‌ 
ஜனங்கள்‌ அந்நிய 
சிறையிருப்பிலிருந்தபோது. 
சமீபித்திருக்கும்போது 


இருக்கிறோம்‌; தேசத்தில்‌ ஒரு இரட்சிப்பையும்‌ 
செய்யமாட்டாதிருக்கிறோம்‌:: 

பூச்சக்கரத்துக்குடிகள்‌. விழுகிறதுமில்லை" 
(ஏசா 2617.18) என்று இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 
கர்த்தரிடத்தில்‌ வேதனையோடு வேண்டுதல்‌ 


செய்தார்கள்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சமீபிக்கும்போது 


அனுபவிக்கிறார்கள்‌. பேறுகாலம்‌ சீக்கிரத்தில்‌ 
இருக்கும்‌, அப்போது வேதனை நீங்கும்‌ 
என்று எதிர்பார்க்கிறார்கள்‌. தங்களுக்கு 

அதிகரிக்கும்போது, இந்த 
வேதனையிலிருந்து விடுதலை பெறுவதற்கு, 
அவர்களே சுயமாய்‌ முயற்சிபண்ணுகிறார்கள்‌. 
தங்களுக்குத்‌ தாங்களே உதவிசெய்ய 
நினைக்கிறார்கள்‌. இந்த பவட 
அவர்களுடைய வேதனைகள்‌ 
அதிகமாயிற்றேயல்லாமல்‌ சிறிதும்‌ 
குறையவில்லை. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ தங்கள்‌ 
வேதனையிலும்‌, நெருக்கத்திலும்‌ கர்த்தருக்கு 
முன்பாக வேண்டுதல்‌ செய்ய 
வரும்போதெல்லாம்‌, அவர்கள்‌ பேறுகாலம்‌ 
சமீபித்திருக்கையில்‌ வேதனைப்பட்டு, தன்‌ 
அம்பாயத்தில்‌ கூப்பிடுகிற, 
கர்ப்பவதியைப்போல, கர்த்தருக்கு முன்பாக 
இருக்கிறார்கள்‌. 

தங்களுடைய கர்ப்பத்தில்‌ 
தத்‌ படம உங்கட வக 
சந்தோஷப்படுவார்கள்‌. அதை பெற்றெடுத்து 
'சந்தோஷமாயிருக்கவேண்டுமென்று 
எதிர்பார்ப்பார்கள்‌. அவர்கள்‌ எதிர்பார்த்த 
பிரகாரம்‌, அவர்களுக்கு பிரசவ வேதனை 
உண்டாயிற்று. அவர்கள்‌ கர்ப்பமாமிருந்து, 
வேதனைப்பட்டார்கள்‌. ஆனால்‌ அவர்கள்‌ 
குழந்தையைப்‌ பெற்றெடுப்பதற்குப்‌ பதிலாக, 
காற்றைப்‌ பெற்றவர்கள்போல்‌ இருக்கிறார்கள்‌. 


கர்ப்பத்தில்‌ குழந்தையில்லை. 
ஏமாற்றமுண்டாயிற்று. 
அவர்களுடைய எதிர்பார்ப்பு வீணாய்ப்‌ 
போயிற்று. அவர்கள்‌ வேதனைப்பட்டதினால்‌. 
பிரயோஜனம்‌ ஒன்றுமில்லை. அவர்களுடைய 
முயற்சிகளெல்லாம்‌ வீணாய்ப்போயிற்று. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ சிறையிருப்பிலிருந்த 
காலத்தில்‌ அதிகமாய்‌ வேதனைப்பட்டார்கள்‌. 
அந்த வேதனையினால்‌ அவர்களுக்கோ, 
அவர்களுடைய சிநேகிதருக்கோ ஒரு பயனும்‌ 
உண்டாகவில்லை. தேசத்தில்‌ ஒரு 
இரட்சிப்பையும்‌ செய்யமாட்டாதிருக்கிறார்கள்‌. 
இவர்களுக்கு முன்பாக. பூச்சக்கரத்துக்‌ 
குடிகள்‌ யாரும்‌ தோற்றுப்போய்‌ கீழே 
இருந்ததுபோலவே 

கர்த்தருடைய 

நிமிர்ந்து, 


அவர்கள்‌ 
அவர்களுக்கு 





ழ்‌ நள 
யாய 
ர்கள்‌. 


அவர்களுக்கு இரட்சிப்பு உண்டாகவில்லை 
கர்த்தருடைய சமுகத்திற்கு முன்பாக வந்து, 
“தேசத்தில்‌ ஒரு இரட்சிப்பையும்‌ 
செய்யமாட்டாதிருக்கிறோம்‌'" என்று 
வேதனையோடு சொல்லுகிறார்கள்‌. 


காலம்‌ நிறைவேறியபோது 
இயேசுகிறிஸ்து இந்த உலகத்தில்‌ பிறந்தார்‌. 
ஆனால்‌ தேவனுடைய ஜனமாகிய 
யூதர்களோ, இயேசுகிறிஸ்து பிறந்ததற்காக 
சந்தோஷப்படலில்லை. ஆனாலும்‌ அவர்கள்‌ 
காற்றைப்‌ பெற்றவர்களைப்போல 
'வேதனைப்படுகிறார்கள்‌. யூதர்களிடத்தில்‌। 
சந்தோஷம்‌ சிறிதுமில்லை. வேதனை 
மாத்திரமே இருக்கிறது. 


அவர்களை 
தம்முடைய 
கர்த்தரை 


கு 
புறக்கணிக்கவில்லை. அவரும்‌ 
ஜனங்களை மறந்துவிடவில்லை. 
ஜனங்களும்‌ தேவனாகிய 
மறந்துவிடவில்லை. தாங்கள்‌ பாடுகளை 
அனுபவித்தாலும்‌, கர்த்தர்‌ தங்களுக்கு 
கிருபையாய்‌ இரங்குவார்‌ என்று இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
எதிர்பார்த்தார்கள்‌. 


தேடினார்கள்‌" (ஏசா 2616) என்று இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ மனந்திரும்பி கர்த்தரிடத்தில்‌ 
விண்ணப்பம்பண்ணுவதை விவரிக்கிறார்‌. 
நமக்கு பாடுகளும்‌ நெருக்கமும்‌ வரும்போது, 
அவை நம்மை சுர்த்தரிடத்தில்‌ கிட்டிச்‌ 
சேர்க்கிறது. நாம்‌ செய்ய வேண்டிய 
கடமைகளை சீக்கிரமாகவும்‌, நேர்த்தியாகவும்‌, 
பயபக்தியாகவும்‌ செய்வதற்கு நம்மைத்‌ 
தூண்டுகிறது. நமக்கு. நெருக்கங்கள்‌ 
வரும்போது. நாம்‌ கர்த்தரை மாத்திரமே. 
சார்ந்திருக்கவேண்டும்‌ என்பதை நமக்கு 
உணர்த்துகிறது. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நமக்கு நெருக்கங்கள்‌ வரும்போது நாம்‌ 
கர்த்தரிடத்தில்‌ வெளிப்படையாகவும்‌ 
வேண்டுதல்‌ செய்வோம்‌. அந்தரங்கமாகவும்‌ 
வேண்டுதல்‌ செய்வோம்‌. எல்லோருக்கும்‌. 
முன்பாக ஜெபிக்கும்போது, நம்முடைய 
ஜெபத்தில்‌ சில கட்டுப்பாடுகள்‌ இருக்கும்‌. 
நாம்‌ கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
அந்தரங்கமாய்‌ ஜெபிக்கும்போது, பூரண 
விடுதலையோடு ஜெபம்பண்ணுவோம்‌. 
உணர்ச்சிகளையும்‌, 
கட்டுப்படுத்தாமல்‌, 
சமுகத்தில்‌ தாராளமாய்‌ 


நம்முடைய 
கண்ணீர்களையும்‌ 
கர்த்தருடைய 
ஊற்றுவோம்‌. 


ஈவேல்‌ புத்திரர்‌ சிறையிருப்பி: 
கணத்தில்‌! தநத! கேதணைகளைய்‌ 
துன்பங்களையும்‌ அனுபவித்தார்கள்‌. 
இப்போதோ அந்த வேதனையிலிருந்து 
விடுதலை பெற்றிருக்கிறார்கள்‌. இஸ்ரவேல்‌ 
ஜனங்கள்‌ அந்நிய தேசத்து 
சிறையிருப்பிலிருந்தபோது, பேறுகாலம்‌ 
சமீபித்திருக்கும்போது. வேதனைப்படுகிற 

கர்ப்பவதியைப்போல வேதனைப்பட்டார்கள்‌. 
லம்‌ 
தன்‌ 
கூப்பிடுகிற 
உமக்கு முன்பாக 
நாங்கள்‌ கர்ப்பமாயிருந்து 
காற்றைப்‌ 
இருக்கிறோம்‌; 
இரட்சிப்பையும்‌ 


ர்த்தாவே, ம 
சமீபித்திருக்கையில்‌ வேதனைப்பட்டு, 
அம்பாயத்தில்‌ 
குர்ப்பவதியைப்போல, 
இருக்கிறோம்‌. 
வேதனைப்பட்டு, 
பெற்றவர்களைப்போல்‌ 
தேசத்தில்‌ ஏரு 
செய்யமாட்டாதிருக்கிறோம்‌; 
பூச்சக்கரத்துக்குடிகள்‌ கிறதுமில்லை” 
(ஏசா 264718) என்று இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 
கர்த்தரிடத்தில்‌ வேதனையோடு வேண்டுதல்‌ 
செய்தார்கள்‌. 
பேறுகாலம்‌ 
கர்ப்பவதிக்கு வேதனை 
இஸ்ரவேல்‌ புத்திரரும்‌ சிறையிருப்பில்‌ 
கர்ப்பவதியைப்போல. வேதனைகளை 
அனுபவிக்கிறார்கள்‌. பேறுகாலம்‌ சீக்கிரத்தில்‌ 
இருக்கும்‌, அப்போது வேதனை நீங்கும்‌ 
ட எதிர்பார்க்கிறார்கள்‌. தங்களுக்கு 
அதிகரிக்கும்போது, இந்த 
வேதனையிலிருந்து விடுதலை பெறுவதற்கு, 
அவர்களே சுயமாய்‌ முயற்சிபண்ணுகிறார்கள்‌. 
தங்களுக்குத்‌ தாங்களே உதவிசெய்ய 
க ட்ப படம 


தம்‌ 


சமீபிக்கும்போது 
அதிகரிக்கும்‌. 





ழ்‌ நவள 
யாய 


பேறுகாலம்‌ 
சமீபித்திருக்கையில்‌ வேதனைப்பட்டு, தன்‌ 
அம்பாயத்தில்‌ கூப்பிடுகிற. 
கர்ப்பவதியைப்போல, கர்த்தருக்கு முன்பாக 
இருக்கிறார்கள்‌. 


தங்களுடைய கர்ப்பத்தில்‌ குழந்தை 
இருப்பதைப்‌ பார்த்து கர்ப்பவதிகள்‌ 
சந்தோஷப்படுவார்கள்‌. அதை பெற்றெடுத்து: 
சந்தோஷமாயிருக்கவேண்டுமென்று 
எதிர்பார்ப்பார்கள்‌. அவர்கள்‌ எதிர்பார்த்த 
பிரகாரம்‌, அவர்களுக்கு பிரசவ வேதனை 
உண்டாயிற்று. அவர்கள்‌ கர்ப்பமாயிருந்து 
வேதனைப்பட்டார்கள்‌. ஆனால்‌ அவர்கள்‌ 
குழந்தையைப்‌ பெற்றெடுப்பதற்குப்‌ பதிலாக, 
காற்றைப்‌ பெற்றவர்கள்போல்‌ இருக்கிறார்கள்‌. 


அவர்கள்‌ கர்ப்பத்தில்‌ குழந்தையில்லை 
அவர்களுக்கு 'ஏமாற்றமுண்டாயிற்று. 
அவர்களுடைய எதிர்பார்ப்பு வீணாய்ப்‌ 
போயிற்று. அவர்கள்‌ வேதனைப்பட்டதினால்‌. 
பிரயோஜனம்‌. ஒன்றுமுண்டாகவில்லை. 
அவர்களுடைய முயற்சிகளெல்லாம்‌. 
வீணாய்ப்போயிற்று. 


வ்‌ ஷ்‌ புத்திரர்‌ சிறையிருப்பிலிருந்த 
அதிகமாய்‌ வேதனைப்பட்டார்கள்‌. 
அந்த வேதனையினால்‌ அவர்களுக்கோ, 


அவர்களுடைய சிநேகிதருக்கோ ஒரு பயனும்‌ 
உண்டாகவில்லை. தேசத்தில்‌ ஒரு 
இரட்சிப்பையும்‌ செய்யமாட்டாதிருக்கிறார்கள்‌. 
இவர்களுக்கு முன்பாக பூச்சக்கரத்துக்‌ 
மகள்‌ பாரும்‌ தொற்றூுவோய்‌ கீழே 

சத்துருக்கள்‌ முன்பு 
ததவ இபத! கந்தன்‌ 
ஜனத்திற்கு விரோதமாய்‌ நிமிர்ந்து 
நிற்கிறார்கள்‌. இவர்களை கடுமையாய்த்‌ 


அவர்களுக்கு இரட்சிப்பு உண்டாகவில்லை. 
கர்த்தருடைய சமுகத்திற்கு முன்பாக வந்து, 
தேசத்தில்‌ ஒரு. இரட்சிப்பையும்‌ 
செய்யமாட்டாதிருக்கிறோம்‌' என்று 


வேதனையோடு சொல்லுகிறார்கள்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


காலம்‌ நிறைவேறியடோது. 
இயேசுகிறிஸ்து இந்த உலகத்தில்‌ பிறந்தார்‌ 
ஆனால்‌ தேவனுடைய ஜனமாகிய 
யூதர்களோ, இயேசுகிறிஸ்து பிறந்ததற்காக 
'சந்தோஷப்படவில்லை. ஆனாலும்‌ அவர்கள்‌ 
காற்றைப்‌ பெற்றவர்களைப்போல 
வேதனைப்படுகிறார்கள்‌. யூதர்களிடத்தில்‌ 
சந்தோஷம்‌ சிறிதுமில்லை. வேதனை 
மாத்திரமே இருக்கிறது. ஆனாலும்‌, 
கர்த்தாவே மரித்த உம்முடையவர்கள்‌ 
எழுந்திருப்பார்கள்‌' என்று ஏசாயா 
விசுவாசத்தோடு சொல்லுகிறார்‌ 


தேவளிடத்திலிருந்து ஜீவஷலியானவர்‌ 
மரித்துப்போ, இரண்டு 
தர்க்கதரிசிகளுக்குள்ளும்‌. பிரவேசித்தபோது, 
அவர்கள்‌ காலூன்றி நின்றார்கள்‌ 
(வெளி 111). உலர்ந்த எலும்புகள்‌ மறுபடியும்‌ 
உமிரடையும்‌.  மரித்துப்போனவர்களுக்குள்‌ 
ஆவி பிரவேசிக்க, அவர்கள்‌ 
உயிரடைந்தார்கள்‌. அவர்கள்‌ காலூன்றி 
மகாசேனையாய்‌ நின்றார்கள்‌ (எசே 3710) 
ஏசாயா இதைப்பற்றிச்‌ சொல்லும்போது, 
“மரித்த உம்முடையவர்கள்‌ மிரேதமான 
என்னுடையவர்களோடே கூட 
எழுந்திருப்பார்கள்‌" (ஏசா 
சொல்லுகிறார்‌. 

எருசலேம்‌ நகரம்‌ கர்த்தருடைய 
பரிசுத்த நகரம்‌. ஆனால்‌ இப்போது அந்த 
நகரம்‌ செத்துப்போன சரீரம்போல கீழே 
கிடக்கிறது. கீழே கிடப்பது மறுபடியும்‌ 
எழும்பும்‌. இடிந்துபோய்க்‌ கிடக்கிற எருசலேம்‌ 
நகரம்‌ மறுபடியும்‌ கட்டப்படும்‌. 
ஒன்றுமிக்காறிகுக்கிற எருசலேம்‌ நகரம்‌ 
மறுபடியும்‌ செழிக்கும்‌. இவையெல்லாம்‌. 
கர்த்தருடைய வேளையில்‌ நிச்சயமாய்‌ 
நிறைவேறும்‌. ஆகையினால்‌, “மண்ணிலே. 
தங்கியிருக்கிறவர்களே, விழித்து 
கெம்பீரியுங்கள்‌" ஏசாயா 
சொல்லுகிறார்‌. 


26:9) என்று 


என்று 


பிள்ளைகள்‌ 
உயிரோடு 


கர்த்தருடைய 
மரித்துப்போனாலும்‌, 
எழும்புவார்கள்‌. 
சிலாக்கியத்தை 
சந்தோஷமாயிருக்கவேண்டும்‌. 
சந்தோஷத்திற்கும்‌ 

சம்பந்தமில்லை. நாம்‌ தரித்திரராகயிருந்தாலும்‌, 
கைவிடப்பட்டவர்களாகயிருந்தாலும்‌, 
தனினைிலிரந்தாதும்‌. கர்த்தருடைய 
வாக்குத்தத்தங்களை நினைத்து, 
கர்த்தருக்குள்‌ சந்தோஷமாயிருக்கவேண்டும்‌. 


மறுபடியும்‌. 





ழ்‌ நள 
ஈயா 


கர்த்தருடைய சிலாக்கியம்‌ டைய 
ஜனத்தின்மீது பனியைப்போல பெய்யும்‌. 
இது சாயங்காலத்து பனிபோலிருக்கும்‌. 
தாவரங்கள்‌ நாள்‌ முழுவதும்‌ சூரியவெயிலில்‌ 
காய்ந்து, கருகிப்போயிருக்கும்போது. 
மாலையில்‌ அதன்மீது பெய்கிற பனி, 
அந்த தாவரத்திற்கு இதமாயிருக்கும்‌. 
குளிர்ச்சியாயிருக்கும்‌. வாடிப்போமிருக்கிற 
தாவரம்‌ மறுபடியும்‌ உயிர்பெறும்‌. ஏசாயா 
கர்த்தருடைய கிருபையை "பனி" என்று. 
சொல்லுகிறார்‌. உம்முடைய பனி 
பூண்டுகளின்மேல்‌ பெய்யும்‌ பணிபோலிருக்கும்‌" 
என்று கர்த்தருடைய தாராளமான 
கிருபைகளைப்பற்றிச்‌ சொல்லுகிறார்‌. 


பூமியிலே விதைகளை 
விதைகள்‌ பூமிக்குள்ளே 

மறைந்திருக்கும்‌. நிலத்தின்மீது 

பனிபெய்யும்போது, பூமிக்குள்ளே 

மறைந்திருக்கும்‌ விதை முளைத்து பூமிக்கு 

மேலே வெளிப்படும்‌. மரித்தோரும்‌ இப்போது 

பூமியிலே அடக்கம்பண்ணப்பட்டிருக்கிறார்கள்‌. 

கர்த்தருடைய கிருபை 

பனிபோல்‌ பெய்யும்போது, 

உயிரோடு  எழும்புவார்கள்‌. 

மரித்தோரைப்‌ புறப்படப்பண்ணும்‌. 


நாம்‌. 


விதைக்கிறோம்‌. 


வாக்கிய, 
கத்‌ கள்‌ வியாக்கியானம்‌ சொக்க 
போது, “புறஜாதியாரும்‌ உயிரோடிருப்பார்கள்‌" 
என்று சொல்லுகிறார்கள்‌. அவர்கள்‌ 
கர்த்தருடைய  சரீரத்தோடு உயிரோடு 
எழுப்புவார்கள்‌ என்றும்‌, இயேசுகிறிஸ்துவின்‌ 


உயிர்த்தெழுதலுக்குப்‌ பின்பு, கர்த்தருடைய 
பிள்ளைகள்‌ உயிர்த்தெழுந்து. 


பரலோகத்திலே. கிறிஸ்துவோடுகூட 
அமர்ந்திருப்பார்கள்‌ என்றும்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 


என்‌ ஜனமே 
ஏசா 26:20,21 


ஏசா 26:20. என்‌ ஜனமே, தீ போய்‌ உன்‌ 
அறைகளுக்குன்னே பிரவேசித்து, உன்‌ 
கதவுகளைப்‌ பூட்டிக்கொண்டு, சினம்‌ 
கடத்துபோகுமட்டும்‌ கொஞ்சநேரம்‌. 
ஒனித்துக்கொள்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஏசா 2931. இதே, பூமியினுடைய 
அக்கிரமத்தினிமித்தம்‌ 

விசாரிக்கும்படி கர்த்தர்‌ 
க 


வைமையடுத்ி, 
கொலை 
இனி 


செய்யப்பட்டவர்கனை 


மூடாதிருக்கும்‌. 


ஏசாயா 26-ஆவது அதிகாரம்‌ கர்த்தரை 
துதித்துப்‌ பாடும்‌ துதியின்‌ கீதமாகும்‌. இந்தப்‌ 
பாடலில்‌ ஏசாயா 26:19,20 ஆகிய வசனங்கள்‌ 
ஏசாயா இந்த 
புதிய சத்தியத்தைச்‌ 
அவர்‌ இங்கு சொல்லுவதை, 
இந்த அதிகாரத்தின்‌ முடிவரை என்று 
சொல்லுவதற்குப்‌ பதிலாக, ஏசாயா 
27-ஆவது அதிகாரத்திற்கு முன்னுரை 
என்று சொல்லுவது சிறப்பாகமிருக்கும்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய பிள்ளைகளை 
அழைக்கிறார்‌. “என்‌ ஜனமே, வாருங்கள்‌" 
என்று கர்த்தர்‌ தம்முடைய ஜனத்தை 
அன்போடு கி கர்த்தருடைய 
பிள்ளைகள்‌ கர்த்தரிடத்திற்கு வரவேண்டும்‌. 
அவரோடு கூடவரவேண்டும்‌. புயல்காற்று 
அடிக்கும்போது, துன்மார்க்கர்கள்‌ 
சிதறிப்போவார்கள்‌. அதே புயல்காற்று 
கர்த்தருடைய பிள்ளைகளை, அவரிடத்தில்‌ 
கூட்டிச்சேர்க்கும்‌. 


“நீ போய்‌ உன்‌ அறைவீட்டிற்குள்ளே 
பிரவேசி' என்று கர்த்தர்‌ தம்‌ 
பிள்ளைகளிடம்‌ சொல்லுகிறார்‌. 

வெளியில்‌ அங்கும்‌ ம்‌ 
அலைந்துகொண்டிருக்கக்கூடாது. வெளியிலே 
புயல்காற்று வீசுகிறது. கர்த்தருடைய 
பிள்ளைகள்‌ புயல்காற்றில்‌ 
சிக்கிக்கொள்ளாமல்‌, பாதுகாப்பான 
இடங்களில்‌ தங்கியிருக்கவேண்டும்‌. 
கர்த்தருடைய பிரசன்னமே அவருடைய 
பிள்ளைகளுக்கு பாதுகாப்பான இடம்‌. 





ழ்‌ நவள 
யாய 


நம்முடைய அறைவீட்டிற்குள்ளே. 
£டும்‌. இந்த வீட்டிற்குள்ளே. 


ண்டும்‌. நம்முடைய அறைவீட்டிற்குள்ளே 
நாம்‌ பிரவேசித்து அங்கு கொஞ்சநேரம்‌ 
நம்மை ஒளித்துக்கொள்ளவேண்டும்‌. 
தேவனுடைய தெய்வீக பாதுகாப்பில்‌ நாம்‌ 
மறைவாயிருக்கவேண்டும்‌. 


நோவாவும்‌ அவருடைய குடும்பத்தாரும்‌ 
பேழைக்குள்ளே பிரவேசித்தார்கள்‌. கர்த்தர்‌ 

பேழையின்‌ கதவைப்‌ பூட்டினார்‌. 
கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆபத்துக்கள்‌ 
வரும்போது. நாம்‌ தேவையில்லாமல்‌. 
ஆபத்துக்களில்‌ சிக்கிக்கொள்ளக்கூடாது. 
நமக்கு கர்த்தருடைய சமுகமே பாதுகாப்பான 


நமக்குப்‌ பாதுகாப்பான 

கர்த்தருடைய சமுகத்திற்கு நாம்‌ 
வந்துவிடவேண்டும்‌. எலியாவுக்கு ஆபத்து, 
வந்தபோது அவர்‌ கேரீத்‌ ஆற்றண்டையில்‌ 
'மறைவாயிருந்தார்‌. 


நமக்கு ஆபத்து வரும்போது, நாம்‌ 

நம்முடைய அறைகளுக்குள்ளே பிரவேசித்து, 
ப்‌ பூட்டிக்கொண்டு, 

வ்‌ நம்மை 
ஒளித்துக்கொள்ளவேண்டும்‌. அமைதியான 
சூழ்நிலையில்‌ நம்மை நாமே சோதித்துப்‌ 
பார்க்கவேண்டும்‌. நம்முடைய இருதயத்தோடு 
நாம்‌ பேசவேண்டும்‌. கர்த்தருடைய 
சமுகத்திற்கு முன்பாக நம்மைத்‌ தாழ்த்தி, 
ஜெபம்பண்ணவேண்டும்‌. 

நமக்கு விரோதமாய்‌ வரும்‌ 
பிரச்சனைகள்‌ சீக்கிரமாய்‌ 
குடந்துபோய்விடும்‌. நாம்‌ அனுபவிக்கிற 
வேதனைகளும்‌, பாடுகளும்‌, துக்கங்களும்‌ 
த்தால்‌. த்திக்‌! இருக்குல 
நம்முடைய  அறைகளுக்குள்ளே நாம்‌ 
பிரவேசித்து, அங்கே கொஞ்சநேரம்‌ நம்மை 
ஒளித்துக்கொண்டால்‌ போதுமானது. நமக்கு 
எதிராக எழும்பியிருக்கிற 
கொஞ்சநேரத்தில்‌ 
அதுவரையிலும்‌ நாம்‌ 
இடத்தில்‌ நம்மை ஒளித்துக்கொள்ளவேண்டும்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
UBLISHERS 


கொஞ்சநேரம்‌" 
க்ஷணப்பொழுதைக்‌ 
நமக்கு பாடுகள்‌ 


என்பது, 
குறிக்கிற வார்த்தை. 
வந்தாலும்‌, அந்தப்‌ 
பாடுகளைத்‌ தாங்கிக்கொள்ளக்கூடிய 
பெலத்தை கர்த்தர்‌ நமக்குக்‌ கொடுப்பார்‌ 
நமக்கு வரும்‌ வேதனைகளை நம்மால்‌ 
நீண்டகாலத்திற்கு தாங்கமுடியாது என்பது 


ஒரு 


நம்மைவிட்டுக்‌ கடந்துபோனபின்பு, 
கர்த்தருடைய சமுகத்திலே சந்தோஷமாயும்‌, 
அமைதியாயும்‌, ஆறுதலாயும்‌ இருக்கலாம்‌. 


கர்த்தருடைய 
விரோதமாய்த்‌ தீங்கு 
| விசுவாசிகளுக்கு மறைவாக 
'வலைகளையும்‌ 
விசுவாசிகளுக்கு எதிராக 
வார்த்தைகளைச்‌ 
சத்துருக்கள்‌ 


சத்துருக்கள்‌ 
பிள்ளைகளுக்கு 


விரிக்கிறார்கள்‌. 
தூஷணமான 
சொல்லுகிறார்கள்‌. 
அக்கிரமக்காரராயிருக்கிறார்கள்‌. 
துணிகரமாய்ப்‌ பாவம்‌ செய்கிறார்கள்‌. 
பூமிமினுடைய குடிகள்‌ மத்தியிலே 
அக்கிரமம்‌ அறிகமாயிருக்கிறது. 
கர்த்தர்‌ அவர்களை 
தம்முடைய 
ஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு வருவார்‌. 
அக்கிரமக்காரரைத்‌ தண்டிப்பதற்காக வருவார்‌ 
கர்த்தருடைய ஸ்தானம்‌ என்பது அவருடைய 
கிருபாசனத்தைக்‌ குறிக்கும்‌ என்று 
வியாக்கியானம்‌ சொல்லுகிறார்கள்‌. 


அக்கிரமக்காரரைத்‌ தண்டிக்கும்போது 
கர்த்தர்‌ தம்முடைய கோபத்தை. 
வெளிப்படுத்துவார்‌. கர்த்தர்‌ 
கிருபாசனத்திலிருந்து ம்முடைய 
கோபத்தை வெளிப்படுத்தாமல்‌, அந்த 
ஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு வந்து, 
அக்கிரமக்காரர்மீது தம்முடைய கோபத்தை 
வெளிப்படுத்துகிறார்‌. பாவிகள்‌ 
மரித்துப்போகவேண்டும்‌ என்பது தேவனுடைய 
சித்தமல்ல.. அவர்களும்‌ 
மனந்திரும்பவேண்டும்‌, அவர்களும்‌ நித்திய 
ஜீவனைப்‌ பெற்றுக்கொள்ளவேண்டும்‌ 
என்பதே தேவனுடைய பிரியம்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


கர்த்தர்‌ தம்முடைய சித்தத்தின்‌ 
பிரகாரமாக, குடிகளின்‌ அக்கிரமத்தினி 
மித்தம்‌ அவர்களை அழித்துப்போடாமல்‌, 
அவர்களை விசாரிக்கும்படியாகவே தம்முடைய 
ஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு வருவார்‌. 
அவர்களை விசாரித்து திருத்தவேண்டும்‌. 
என்பதே கர்த்தருடைய சித்தம்‌. 

'துணிகரமாய்ப்‌ பாவம்‌ செய்தவர்களுக்கு 
தண்டனை கொடுக்கப்படும்‌. கர்த்தர்‌ 
ஜனங்களுடைய அக்கிரமத்தை விசாரிக்கும்‌ 


அநேகருடைய தத்தக்க 
சிந்தியிருக்கிறார்கள்‌. 
ஊழியக்காரரில்‌ அநேகர்‌ 
மரித்திருக்கிறார்கள்‌. 


இரத்தசாட்சியாக 

அவர்களை 
கொன்றுபோட்டவர்களின்‌ இரத்தப்பழிகளை 
கர்த்தர்‌ விசாரிப்பார்‌ 


கர்த்தருடைய பரிசுத்தவான்‌௧ளை யார்‌ 
கொன்றார்கள்‌ என்பது 
தெரியாமலிருக்கலாம்‌. 

வரும்போது, பூமி 
கொலைசெய்யப்பட்டவர்களை 

மூடாதிருக்கும்‌. பூமி தன்‌ இரத்தப்பழிகளை 
வெளிப்படுத்தும்‌. 

மறைவாயிருந்த 

பாவங்களும்‌, , 
இரத்தப்பழிகளும்‌, கர்த்தருடைய நாளின்போது 
வெளியரங்கமாயிருக்கும்‌. கர்த்தருக்கு. 
மறைவானது ஒன்றுமில்லை. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
UBLISHERS 


கர்த்தர்‌ காமீனை 
சகோதரனாகிய ஆபேல்‌ 
அதற்கு அவன்‌: நான்‌ 
சகோதரனுக்கு நான்‌ காவலாளியோ 
என்றான்‌. அதற்கு அவர்‌: என்ன செய்தாய்‌? 
உன்‌ சகோதரனுடைய இரத்தத்தின்‌ சத்தம்‌ 
என்னை நோக்கிக்‌ 
இப்பொழுது உன்‌ 
த்துல இரத்தத்தை உன்‌ கையிலே 
வாங்கிக்‌ கொள்ள தன்‌ வாயைத்‌ திறந்த 
தப்‌ பூமியில்‌ நீ சபிக்கப்பட்டிருப்பாய்‌' (ஆதி 
4901) என்றார்‌. 


நோக்கி: உன்‌ 
எங்கே என்றார்‌: 
அறியேன்‌; என்‌ 


“வானங்கள்‌ அவன்‌ அக்கிரமத்தை 
வெளிப்படுத்தி, பூமி அவனுக்கு விரோதமாக 
எழும்பும்‌" (யோபு 20:27). 





i= THE 
TT 


கர்த்தர்‌. தம்முடைய ஜனத்திற்கு பெரிய 
காரியங்களைச்‌ செய்வா! 
சனகெரிப்பிடமிருந்தும்‌ அரியான்‌ 
சேனையிடமிருந்தும்‌ கர்த்தர்‌ எருசலேமைப்‌ 
பாதுகாப்பார்‌. ர்த்தர்‌ ம்‌ 
ஜனங்களை 

கர்த்தருடைய 

பிரயோஜனத்திற்காக 

காலாகாலமாக போதிக்கப்பட்டு வருகிறது. 


தம்முடைய 

துன்பப்படுத்துகிறவர்களை 
அழித்துப்போடுவார்‌ (ஏசா 27:1). கர்த்தர்‌ 
தம்முடைய திராட்சத்தோட்டத்தைப்‌ 
பாதுகாத்து பராமரிப்பதுபோல, தம்முடைய 
ஜனத்தையும்‌ பாதுகாத்து பராமரிப்பார்‌ (ஏசா 
27:23) கர்த்தருடைய பிள்ளைகள்‌ 
el அவருடைய சமுகத்தில்‌ திரும்பி 
வரும்போது, கர்த்தர்‌ அவர்களோடு 
ஒப்புரவாவார்‌ (ஏசா 27:4,5), 


பிள்ளைகளை 


பிள்ளைகள்‌ 
செழந்திருப்பர்கள்‌ அவர்கள்‌ 
பலுகிப்பெருகுவார்கள்‌ (ஏசா 27:6). கர்த்தர்‌ 
தம்முடைய பிள்ளைகளை மட்டாய்த்‌ 
தண்டிக்கிறார்‌ (ஏசா 27:78). அவர்களைப்‌ 
பரிசுத்தப்படுத்துகிறார்‌ (ஏசா 27:9). 


கர்த்தருடைய ஜனம்‌ சிறிதுகாலம்‌ 
மாத்திரமே தீங்குகளை அனுபவிக்கும்‌ 
(ஏசா 27:01). கர்த்தர்‌ சிதறிப்போயிருக்கிற 
தம்முடைய பிள்ளைகளைக்‌ கூட்டிச்சேர்ப்பார்‌ 
அவர்களை மறுபடியும்‌ அவர்களுடைய 
தேசத்தில்‌ ஸ்தாபிப்பார்‌ (ஏசா 27:12,13). 


டைய 


லிவியாதான்‌ ஏசா 27:1 


ஏகா 271. அக்காலத்திலே கர்த்தர்‌ 
விவியாதான்‌ என்னும்‌ நீண்ட பாம்பை, 
லிவியாதான்‌ என்னும்‌ கோணலான 
கர்ப்பத்தையே கடிதும்‌ பெரிதும்‌ 
பலத்ததுமான தமது பாட்டயத்தால்‌ 
தண்டிப்பார்‌; சமுத்திரத்தில்‌ இருக்கிற 
வலுசர்ப்பத்தைக்‌ கொன்றுபோடுவார்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தருடைய ஜனத்திற்கு விரோதமாய்‌. 
சத்துருக்கள்‌ எழும்புகிறார்கள்‌. அவர்கள்‌ 
விசுவாசிகளுக்கு தீங்கு செய்கிறார்கள்‌. 
கர்த்தர்‌ அவர்கள்மீது தம்முடைய 
நியாயத்தீர்ப்பைக்‌ கொடுப்பார்‌. பூமியினுடைய 
குடிகளின்‌ அக்கிரமத்தினிமித்தம்‌, 
அவர்களை  விசாரிக்கும்டி கர்த்தர்‌ 
தம்முடைய ஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு 
வருவார்‌ (ஏசா 2621). கர்த்தர்‌ 
நிச்சயமாவே லிவியாதான்‌ என்னும்‌ பாம்பைத்‌ 


என்னும்‌ 
வலுசர்ப்பத்தைக்‌ வெள்கி! 


பிள்ளைகளை 


கர்த்தருடைய 
எல்லோருமே 


துன்பப்படுத்துகிறவர்கள்‌ 
லிவியாதானைப்போல. 
கொடியவர்களாயிருக்கிறார்கள்‌. 
இருதயத்தில்‌ 
அதந்தையுழள்ளவர்கள்‌ 


அவர்கள்‌ 

பெருமையும்‌ 

தங்களுடைய 

பராக்கிரமத்தினாலும்‌. 

தீங்கு செய்கிறார்கள்‌. 

கர்த்தருக்கும்‌, கர்த்தருடைய 

பிள்ளைகளுக்கும்‌ 

சத்துருக்களாயிருக்கிறார்கள்‌. 


எ க்க ரியவான்‌ 
ரககம எங்க ன்னர்‌ மனன்‌ 
யார்‌?" “அதின்‌ நெஞ்சு கல்லைப்போலவும்‌, 
எந்திரத்தின்‌ அடிக்கல்லைப்போலவும்‌ 
கெட்டியாயிருக்கும்‌. அது எழும்பும்போது 
பலசாலிகள்‌ பயத்தினால்மயங்கித்‌ 
'திகைப்பார்கள்‌" (யோபு 41:10 24,25). 


சனகெரிப்‌ தன்னுடைய காலத்தில்‌ 
லிலியாதானைப்போலவே துஷ்டனாயிருந்தான்‌. 
அவனைப்போலவே நேபுகாத்நேச்சாரும்‌ 
தன்னுடைய காலத்தில்‌ லிவியாதானைப்போல 
கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தீங்கு 
செய்தான்‌. மோசேயின்‌ காலத்தில்‌ எகிப்து 
தேசத்தின்‌ அதிபதியாகிய பார்வோனும்‌ 
லிவியாதானைப்போலவே, கர்த்தருடைய 
பிள்ளைகளை அடிமைப்படுத்தி 
வைத்திருந்தான்‌. அவர்களை கடினமாய்‌ 


நடத்தினான்‌. 


“எழும்பு, எழும்பு, பெலன்கொள்‌; 
கர்த்தரின்‌ புயமே, முந்தினநாட்களிலும்‌ பூர்வ 
தலைமுறைகளிலும்‌ எழும்பினபடி எழும்பு: 
இராகாபைத்‌ துண்டித்ததும்‌ வலுசர்ப்பத்தை 
வதைத்ததும்‌ நீதானல்லவோ?” (ஏசா 519). 





f= FTE 
TT 


ஜலத்திலுள்ள வலுசர்ப்பங்களின்‌ தலைகளை 
உடைத்தீர்‌. தேவரீர்‌ முதலைகளின்‌ தலைகளை 
நருக்கிப்போட்டு, அதை வனாந்தரத்து: 
ஜனங்களுக்கு உணவாகக்‌ கொடுத்தீர்‌" 
(சங்‌ 7413/4). 


“கர்த்தராகிய ஆண்டவர்‌ 
சொல்லுகிறார்‌, எகிப்தின்‌ ராஜாவாகிய 
பார்வோனே, நீ உன்‌ நதிகளின்‌ நடுவிலே 
படுத்துக்கொண்டு: என்‌ நதி என்னுடையது. 
நான்‌ அதை எனக்காக உண்டுபண்ணினேன்‌ 
என்று சொல்லுகிற பெரிய முதலையே, 
இதோ, நான்‌ உனக்கு விரோதமாய்‌ வந்து, 
உன்‌ வாயிலே துறடுகளை மாட்டி, உன்‌ 
நதிகளின்‌ மச்சங்களை உன்‌ செதிள்களில்‌ 
ஒட்டிக்கொள்ளும்படி செய்து. உன்னை உன்‌ 
நதிகளின்‌ நடுவிலிருந்து தூக்கிவிடுவேன்‌:: 
உன்‌ நதிகளின்‌ மச்சங்களெல்லாம்‌ உன்‌ 
செதில்களில்‌ ஒட்டிக்கொண்டிருக்கும்‌"' 
(எசே 29:34). 


புதிய ஏற்பாட்டு சமைக்கும்‌ 
லிவியாதான்களைப்போல சத்துருக்கள்‌ 
இருக்கிறார்கள்‌. வெளிப்படுத்தின 
விசேஷத்தில்‌ ஒரு வலுசர்ப்பத்தைப்பற்றி 
நமக்குச்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 


“அப்பொழுது வேறொரு அடையாளம்‌ 
வானத்திலே காணப்பட்டது: எழு 
தலைகளையும்‌, பத்துக்‌ கொம்புகளையும்‌, தன்‌ 
தலைகளின்மேல்‌ எழு முடிகளையுமுடைய 
சிவப்பான பெரிய வலுசர்ப்பழிருந்தது' 
(வெளி 12:3), 


கர்த்தருடைய சபையையும்‌, அவருடைய 
பிள்ளைகளையும்‌ துன்பப்படுத்துகிறவர்கள்‌ 
லிவியாதானைப்போன்றவர்கள்‌. 
அவர்களிடத்தில்‌ ஆள்பலமும்‌, 
இருக்கலாம்‌. அவர்களுடைய இருதயத்தில்‌: 
பெருமையும்‌ அகந்தையும்‌ இருக்கிறது. 
லிலியாதான்‌ ஒரு கோணலான சர்ப்பம்‌. 
கர்த்தருடைய பிள்ளைகள்‌ 

செய்யும்போது. 

அவர்களுடைய ஆலோசனைகளுக்கு நடுவே 
ஊடுருவிச்‌ செல்லும்‌. விசுவாசிகளுக்கு. 
தீங்கு செய்யும்‌. அவர்களுடைய 
ஆலோசனைகளை அவமாக்கிப்போடும்‌. 
லிவியாதான்‌ தந்திரமுள்ளது. அதிகமாய்த்‌ 
தீங்கு செய்யக்கூடியது. 


பணபலமும்‌ 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சரித்திரத்தில்‌ ஏராளமான ராஜாக்களும்‌, 
பிரபுக்களும்‌, அரசியல்‌ தலைவர்களும்‌ 
கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எதிராய்க்‌ 
கிரியை செய்திருக்கிறார்கள்‌. 
இப்படிப்பட்டவர்கள்‌ எல்லோரும்‌ கர்த்தருடைய 
பார்வையில்‌ கோணலான சர்ப்பத்தைப்‌ 
போன்றவர்கள்‌. இவர்கள்‌ மனுக்குலத்திற்கு 
வாதையாகவும்‌, வியாதியாகவும்‌, 
கொள்ளைநோயாகவும்‌ இருக்கிறார்கள்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய  சத்துருக்களைப்‌ 
பார்க்கும்போது, லிவியாதான்களாகவே 
பார்க்கிறார்‌. 


லிவியாதான்‌ உருவத்தில்‌ 
நம்முடைய சுயழமுயற்சியினால்‌. 
லிவியாதானோடு யுத்தம்பண்ண 
சர்ப்பம்‌ நம்மைவிட பெரியது. 
வல்லமையும்‌ பெரியது. 
லிலியாதானோடு 
யுத்தம்பண்ணாமல்‌, 
யுத்தம்பண்ணுகிற பொறுப்பை கர்த்தரிடத்தில்‌. 
ஒப்புக்கொடுத்துவிடவேண்டும்‌. கர்த்தர்‌ 
பெரியவர்‌. அவர்‌ தம்முடைய பிள்ளைகளைப்‌ 
பாதுகாப்பதற்காக பெரிய காரியங்களைச்‌: 


பெரியது 
ல 
முடியாது. 


கரத்திலே கடிது, 

பட்டயம்‌ 
இருக்கிறது. இது கர்த்தருடைய பட்டயம்‌. 
துன்மார்க்கருடைய அக்கிரமம்‌ 
அதிகரிக்கும்போது, அதுவே அவர்கள்‌ கீழே 
விழுகிற நாளாகயிருக்கும்‌. அந்த நாளிலே 
கர்த்தர்‌ அவர்களைத்‌ தண்டிப்பார்‌, கர்த்தர்‌ 
தம்முடைய பட்டயத்தினால்‌ கோணலான 
த்க்‌ தண்டிப்பார்‌.  சமுத்திரத்திலே 
இருக்கி) வலுசர்ப்பத்தைக்‌ 
கொன்றுபோடுவார்‌. 


கர்த்தருடைய நாள்‌  துன்மார்க்கரை 
தண்டிக்கும்‌ நாள்‌. கர்த்தருடைய நாள்‌ 
வரப்போகிறது. “துன்மார்க்கன்‌ நீதிமானுக்கு 
விரோதமாய்த்‌ தீங்கு நினைத்து, அவன்‌ 
பேரில்‌ பற்கடிக்கிறான்‌. ஆண்டவர்‌ 
அவனைப்பார்த்து த்‌ அவனுடைய 
நாள்‌ வருகி, காண்கிறார்‌” 
(சங்‌ 371213. 





f= FTE 
ETT 


ஏழாம்‌ நாள்‌ கர்த்தருடைய நாள்‌. 
இந்த நாள்‌ நம்முடைய தேவனாகிய 
கர்த்தருடைய ஓய்வுநாள்‌. கர்த்தரே நமக்கு 
ஓய்வுநாள்‌ பிரமாணத்தைக்‌ 
கொடுத்திருக்கிறார்‌. இந்த நாளை கர்த்தர்‌ 
தமக்கு பரிசுத்தமான நாளாக 
நியமித்திருக்கிறார்‌. ஆகையினால்‌ ஏழாம்‌. 
நாள்‌ மனுஷருடைய ஓய்வுநாள்‌ 


சர்வசிருஷ்டிகர்‌. ஆதியிலே. 
வானத்தையும்‌... பூமியையும்‌ 
சிருஷ்டித்தார்‌. கர்த்தர்‌ இந்தப்‌ பூமியையும்‌, 
இந்தப்‌ பூமியிலுள்ள ஜீவராசிகள்‌ 
அனைத்தையும்‌ சிருஷ்டித்தார்‌. கர்த்தரே 
சர்வசிருஷ்டிகர்‌ என்பதை நாம்‌ நினைவுகூரும்‌: 
வண்ணமாகவும்‌, நம்முடைய சிருஷ்டிகரை 
கனம்பண்ணும்‌ வண்ணமாகவும்‌, அவரை 
ப்‌ ம்‌ வண்ணமாகவும்‌, 


பரிசுத்தமாய்‌ 


கர்த்தரே 
வன்‌ 


கள்‌ ஏழாம்‌ நாளை ஒய்வநாளாக 
அங்கள்த்து அந்த நாளை தால்‌ 
ஆசரிக்கிறார்கள்‌. 
இந்த உலகத்தை சிருஷ்டித்தார்‌ 
அவர்கள்‌ நினைவுகூருகிறார்கள்‌. சிருஷ்டிகரை 
மகிமைப்படுத்தும்‌ வண்ணமாகவே யூதர்கள்‌ 
ஒய்வுநாளை பரிசுத்தமாய்‌ ஆசரிக்கிறார்கள்‌. 


இதன்‌ மூலமாக கர்த்தரே 
என்பதை 


கர்த்தர்‌ ஒய்வநாளை ஆசீர்வதித்து 
அதை  பரிசுத்தமாக்கினார்‌. யூதர்களும்‌ 
ஒய்வுநாளை பரிசுத்தமாய்‌ ஆசரிக்கிறார்கள்‌. 
ஏழாம்‌ நாள்‌ தங்கள்‌ தேவனாகிய 
கர்த்தருடைய ஒய்வநாள்‌ என்பதை யூதர்கள்‌ 
அங்கீகரித்து, அந்த நாளிலே அவர்கள்‌ 
யாதொரு வேலையும்‌ ய்யாமல்‌, 
அந்த நாளை பரிசுத்தமாய்‌ ஆசரிக்கிறார்கள்‌. 
நாளிலே இந்த உலகத்தை 
கர்த்தரை கருத்தாய்‌ 
ஆராதிக்கிறார்கள்‌. 
யூதர்கள்‌ ஓய்வுநாளை பரிசுத்தமாய்‌ 
ஆசரிப்பதினால்‌, 


கர்த்தரை ஆராதிக்கிறார்கள்‌. 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


புறஜாதி தேசத்தார்‌ சிருஷ்டிகரை: 
ஆராதியாமல்‌ சிருஷ்ஷ்களை 
ஆராதிக்கிறார்கள்‌. யூதர்களோ சிருஷ்டிகளை 
ஆராதியாமல்‌, சிருஷ்டிகரை 
ஆராதிக்கிறார்கள்‌. 


நாம்‌ எவ்வாறு ஓய்ந்திருக்கவேண்டும்‌. 
என்பதற்கு கர்த்தர்‌ ஒரு முன்மாதிரியைக்‌ 
கொடுத்திருக்கிறார்‌. கர்த்தர்‌ 
ஆறுநாட்களாக கிரியைகளை நடப்பித்து, 
ஏழாம்‌ நாளிலே ஓய்ந்திருந்தார்‌. நாமும்‌ 
ஆறுநாளும்‌ வேலை செய்து நம்முடைய 
கிரியைகளையெல்லாம்‌ நடப்பிக்கவேண்டும்‌. 
ஏழாம்‌ நாளிலே நாம்‌ யாதொரு வேலையும்‌ 
செய்யாமல்‌ ஒய்ந்திருக்கவேண்டும்‌. 


கர்த்தர்‌ ஓய்வுநாளை ஆசிர்வதித்து 
அதை பரிசுத்தமாக்கினார்‌. கர்த்தர்‌ 
ஓய்வுநாளின்மீது தம்முடைய ஆசீர்வாதத்தை 
சொல்லுகிறார்‌. நாம்‌ ஒய்வநாளை 
பரிசுத்தமாய்‌ ஆசரிக்கும்போது, கர்த்தரால்‌ 
ஆசிர்வதிக்கப்பட்ட ஒய்வுநாளின்‌ 
ஆர்ந்த நமக்கும்‌ பங்கு இருக்கும்‌. 
நாம்‌ கர்த்தருடைய ஓய்வுநாளை பரிசுத்தமாய்‌ 
ஆசரிக்கும்போது, கர்த்தர்‌ ஒய்வநாளை 
ஆசீர்வதித்ததுபோல. நம்மையும்‌ 
ஆசீர்வதிப்பார்‌. இந்த நாள்‌ கர்த்தர்‌ 
உண்டுபண்ணின நாள்‌. கர்த்தருடைய நாளை 
நாம்‌ பரிசுத்தம்பண்‌ணவேண்டும்‌. 


பத்துக்கட்டளைகளில்‌ முதல்‌ நான்கு 
கட்டளைகளும்‌, கர்த்தரை ஆராதிப்பது 
சம்பந்தமான கட்டளைகளாகும்‌. இந்த 
நான்கு கட்டளைகளும்‌ முதலாவது பலகையில்‌ 
எழுதப்பட்டிருக்கிறது என்றும்‌, மீதமுள்ள ஆறு 
கட்டளைகளும்‌ இரண்டாவது பலகையில்‌ 
எழுதப்பட்டிருக்கிறது என்றும்‌ 
வேதபண்டிதர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. 

முதல்‌ நான்கு கட்டளைகளும்‌ 
கர்த்தரை ஆராதிப்பது சம்பந்தமானவை. 
மீதமுள்ள ஆறு கட்டளைகளிலும்‌, நாம்‌ 
நமக்கு ஆற்ற வேண்டிய கடமைகளும்‌, நாம்‌ 
மற்றவர்களுக்கு ஆற்ற 
கடமைக; உள்ளது. 
நம்மை. நேசிப்பதுபோல, 
நேசிக்கவேண்டும்‌. 





i= FTE 
TT 


நம்முடைய கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து 
அந்தகார வல்லமைகளோடு யுத்தம்பண்ணி 
ஜெயிக்கிறார்‌. இது ஆவிக்குரிய ஜெயம்‌. 
இந்த உலகத்தின்‌ அதிபதியினிடத்திலும்‌ 
பட்டயம்‌ உண்டு. கர்த்தரோ அவனுடைய 
பட்டயத்தை அவனிடத்திலிருந்து. 
உரிந்துபோடுகிறார்‌. த்‌ 
ஆயுதமில்லாதவனாயிருக்கிறான்‌. ்‌ 
ணை அப்பும்‌. வர்டுகாமல்‌. 
தம்முடைய பட்டயத்தினால்‌ தண்டிக்கிறார்‌. 
கர்த்தருடைய பட்டயம்‌ கடிதும்‌, பெரிதும்‌ 
பலத்ததுமானது. 


இயேசுகிறிஸ்துவினுடைய சுவிசேஷம்‌: 
பிரசங்கிக்கப்படுவதும்‌, அவருடைய சிலுவை 
மரணத்தினால்‌. 'உண்டாயிருக்கிற 
ஜெயமுமே கர்த்தருடைய பட்டயம்‌. இது 
வல்லமையானது. பிசாசானவன்‌ 
மரணத்தின்மீது அதிகாரமுள்ளவன்‌. 
கர்த்தரோ ம்‌ 
பட்டயத்தினால்‌ 
பிசாசுக்கு சாத்தான்‌ 
பாம்பாகிய வலுசர்ப்பம்‌ 
பெயர்கள்‌ உள்ளது. 

“பிசாசென்றும்‌ 
சொல்லப்பட்ட ப 
வலுசர்ப்பத்தை அவன்‌ - ந ை 
ஆயிரம்‌ வருஷமளவுங்‌ கட்டிவைத்து, அந்த 
ஆயிரம்‌ வருஷம்‌ நிறைவேறும்வரைக்கும்‌ அது 
ஜனங்களை மோசம்போக்காதபடிக்கு அதைப்‌ 
பாதாளத்திலே தள்ளியடைத்து, அதின்மேல்‌ 
முத்திரைபோட்டான்‌” (வெளி 20:2) 


திராட்சத்தோட்டம்‌ 
ஏசா 27:2,3 


ஏகா 27:2. அக்காலத்திலே நல்ல. 
திராட்சரசத்தைத்‌ தரும்‌ 
திராட்சத்தோட்டம்‌ உண்டாயிருக்கும்‌; 
அதைக்குறித்துப்‌ பாடுங்கள்‌. 

ஏகா 27:3. கர்த்தராகிய நான்‌ அதைக்‌ 
காப்பாற்றி, அடிக்கடி. அதற்குத்‌ 
'தண்ணீர்ப்பாய்ச்சி, ஒருவரும்‌ அதைச்‌ 
சேதப்படுத்தாதபடிக்கு அதை 
இரவும்பகலும்‌ காத்துக்கொன்வேன்‌.. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


கர்த்தர்‌ தம்முடைய சபைக்கு, 
தம்முடைய கிருபையையும்‌ இரக்கத்தையும்‌ 
வெளிப்படுத்துகிறார்‌. கர்த்தருடைய ஜனம்‌ 


அவருடைய 
திராட்சத்தோட்டமாயிருக்கிறார்கள்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய திராட்சத்தோட்டத்தை 
பாதுகாத்து பராமரிக்கிறார்‌. கர்த்தருடைய 
ந்‌ அவருடைய திராட்சத்தோட்டம்‌, 
திராட்சரசத்தைத்‌ தரும்‌ 
தராப்ரத்தோட்டமாயிருக்கறது. 
இந்தப்‌ பிரபஞ்சம்‌ 
வனாந்தரத்தைப்போல  பிரயோஜனமற்றது. 
கர்த்தருடைய சபையோ வேலியடைக்கப்பட்ட 
நல்ல திராட்சத்தோட்டமாயிருக்கிறது. இந்தத்‌ 
தோட்டத்திலிருந்து நல்ல சுவையான 
திராட்சப்பழங்களைப்‌ பறிக்கலாம்‌. 
கர்த்தருடைய நிராட்சந்தோட்டத்ில கர்த்தர்‌ 
மகிமைப்படுத்தப்படுகிறா! 
மனுஷனுக்கும்‌ மதிப்பு கொடுக்கப்படுகிறது 


கர்த்தருடைய திராட்சத்தோட்டம்‌ நல்ல 
திராட்சரசத்தைத்‌ தரும்‌ திராட்சத்‌ 
தோட்டமாகும்‌. நல்ல திராட்சரசம்‌ சிகப்பு 
நிறத்திலிருக்கும்‌. நல்ல பழங்களில்‌ 
மாத்திரமே. நல்ல திராட்சரசத்தை 
பிழியமுடியும்‌. நற்குல 
திராட்சச்செடிகளிலிருந்து, நல்ல 
திராட்சப்பழங்கள்‌ முளைக்கும்‌. 

பிள்ளைகளாகிய 
நல்ல. 
நல்ல 


கர்த்தருடைய 
நாம்‌ இப்போது 
திராட்சக்கொடிகளாகயிருக்கிறோம்‌. 
கனிகளைக்‌ கொடுக்கிறோம்‌. ற்‌ 
கசப்பான பழங்களைத்‌ 
காட்டுக்கொடிகளைப்போல. 

கர்த்தர்‌ நம்முடைய 
மாற்றியிருக்கிறார்‌. ம்‌ கசப்பு 
இனிப்பாக மாறியிருக்கிறது. நாம்‌ இப்போது 
கர்த்தருடைய திராட்சத்தோட்டத்திலுள்ள நல்ல 
திராட்சரசத்தைத்‌ தரும்‌ நற்குல 
திராட்சக்கொடிகளாயிருக்கிறோம்‌. 





f= FTE 
TT 


எருசலேமின்‌ குடிகளே, யூதாவின்‌ 
மனுஜரே எனக்கும்‌ என்‌ திராட்சத்‌ 
தோட்டத்துக்கும்‌ நியாயந்தீருங்கள்‌. நான்‌ என்‌ 
திராட்சத்தோட்டத்திற்காகச்‌ செய்யாத எந்த 
வேலையை அதற்கு இனிச்‌ செய்யலாம்‌? அது 
நல்ல திராட்சப்பழங்களைத்‌ தருமென்று நான்‌ 
காத்திருக்க, 

தந்ததென்ன? 

திராட்சத்தோட்டத்துக்குச்‌ 

உங்களுக்கு அறிவிப்பேன்‌; 
எடுத்துப்போடுவேன்‌, 

கயத்துபோப்படும்‌: அதின்‌. அப்பத்‌ 
தகர்ப்பேன்‌, அது மிதியுண்டுபோம்‌' (ஏசா 
S:3-5), 


தம்முடைய 
காப்பாற்றுகிறார்‌. 
கர்த்தரே இஸ்ரவேலைக்‌ காப்பாற்றுகிறவர்‌. 
கனிகொடுக்கிறவர்கள்‌ 
அவருடைய தெய்வீக 
பாதுகாப்பின்‌ கீழிருப்பார்கள்‌. கர்த்‌ 
திராட்சத்தோட்டம்‌ இந்த 
இருக்கிறது. இதற்கு அநேக ஆபத்துக்களும்‌, 
சத்துருக்களும்‌ உண்டு. சத்துரு இந்த 
திராட்சத்தோட்டத்திற்குள்‌ எளிதாக உள்ளே 
பிரவேசித்து, திராட்சக்கொடிகளுக்கு சேதம்‌ 
உண்டுபண்ணிவிடுவான்‌. ஆகையினால்‌ 
திராட்சத்தோட்டத்திற்குப்‌. பாதுகாப்பு 
தேவைப்படுகிறது. 


“காட்டுப்பன்றி 
போடுகிறது. வெளியின்‌ 
மேய்ந்துபோடுகிறது' 

ம்‌ திராட்சத்தோட்டத்தைப்‌ 


தம்முடைய 
பாதுகாப்பார்‌. தம்முடைய தோட்டத்திலுள்ள 
திராட்சக்கொடிகளுக்கு தீங்கு செய்ய 
கர்த்தர்‌ யாரையும்‌ அனுமதிக்கமாட்டார்‌. 
தம்முடைய திராட்சத்தோட்டத்தை ஒருவரும்‌ 
தேசப்படுத்தாதபடிக்கு அதை இரவும்‌ பகலும்‌ 
காத்துக்கொள்வார்‌. 
கர்த்தருடைய 
நெருக்கங்களும்‌, 
உபத்திரவங்களும்‌ இரவு வேளையைப்போல 
வரும்‌. சமாதானமும்‌ செழிம்பும்‌, சந்தோஷமும்‌ 
பகல்‌ வேளையைப்போல வரும்‌. மனுஷருக்கு 
பல சோதனைகளும்‌ வரும்‌. சோதனைகள்‌ 
எல்லாமே நம்முடைய ஆத்துமாவக்கு 
ஆபத்தானது. சத்துருவின்‌ கண்ணியில்‌ நாம்‌ 
சிக்கிக்கொள்ளக்கூடாது. நமக்கு வரும்‌ 
சோதனைகளை நாம்‌ மேற்கொள்‌ ளவேண்டும்‌. 


அதை உழுது 
மிருகங்கள்‌ அதை 
(சங்‌ 803). கர்த்தர்‌ 


பிள்ளைகளுக்கு 
பாடுகளும்‌ 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ தம்முடைய 
திராட்சத்தோட்டத்திற்கு அடிக்கடி தண்ணீர்‌ 
பாய்ச்சகிறார்‌. திராட்சத்தோட்டத்தைச்‌ 

சுற்றிலுமாய்‌ வேலியடைத்துப்‌ பாதுகாக்கிறார்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய தோட்டத்தில்‌ எவ்வளவு 
தண்ணீர்‌ பாய்ச்சினாலும்‌, அந்தத்‌ 
தண்ணீரினால்‌. திராட்சக்கொடிகள்‌ 
அழுகிப்போகாது. கர்த்தருடைய கிருபை 
பனிபோல்‌ இறங்கிவரும்போது, அந்தப்‌ 
பனியினால்‌ திராட்சக்கொடிகள்‌ 
சேதமடையாது. விசுவாசிகளாகிய நமக்கு 
கர்த்தருடைய கிருபையும்‌, ஆசீர்வாதமும்‌ 
அதிகமாய்த்‌ தேவைப்படுகிறது. 


ம்முடைய சுவிசேஷ வார்த்தைகளைப்‌ 
ரசங்கள்‌ மூலமாயும்‌, தீர்க்கதரிசிகள்‌ 
சொல்லுகிற தீர்க்கதரிசன வார்த்தைகள்‌ 
மூலபாயும்‌, கர்த்தர்‌ தம்முடைய 
திராட்சத்தோட்டத்தில்‌ தண்ணீர்‌ 
பாய்ச்சுகிறார்‌. பவல்‌ நட்டார்‌. அப்பொல்லோ 
நீர்பபாய்ச்சினார்‌. தேவனே விளையச்‌ 
செய்கிறார்‌. 


அவண்‌ என்னோடே, 
ஒப்புரவாவான்‌ ஏசா 27:4,5 


ஏசா 27:4, உக்கிரம்‌ என்னிடத்தில்‌ 
ல; முட்செடியையும்‌ 
நெரிஞ்சிலையும்‌ எனக்கு விரோதமாய்‌ 
யுத்தத்தில்‌ கொண்டுவருகிறவன்‌ யார்‌? 
நான்‌ அவைகன்மேல்‌ வந்து, அவைகளை 
ஏகமாய்க்‌ கொளுத்திவிடுவேன்‌; 


ஏசா 27:5, இல்லாவிட்டால்‌ அவன்‌ என்‌ 
பெலனைப்‌ பற்றிக்கொண்டு 
என்னோடே ஒப்புரவாகட்டும்‌; அவன்‌ 
என்னோடே ஒப்புரவாவான்‌. 


கர்த்தர்‌ சில சமயங்களில்‌ தம்முடைய 
ஜனங்களோடு வழக்காடுகிறார்‌. ஆனாலும்‌ 
அவர்கள்‌ தங்களைத்‌ தாழ்த்தி 
ஒப்புக்கொடுக்கும்போது கர்த்தர்‌ அவர்களை 
ர்‌. அவர்களுக்கு தம்முடைய 
கிருபையையும்‌ 
காண்பிக்கிறார்‌. அவர்களோடு 
ஒப்புரவாகுகிறார்‌. 


கர்த்தர்‌ 





i THE 
TT 


கர்த்தர்‌ தம்முடைய சுயாவத்தைப்பற்றிச்‌ 
'உக்கிரம்‌. 
என்று சொல்லுகிறார்‌. 


அவருடைய 
திராட்சத்தோட்டத்தின்மீது. உக்கிரமோ, 
கோபமோ, வெறுப்போ இல்லை. 
திராட்சத்தோட்டம்‌ கர்த்தருடையது. கர்த்தர்‌ 
தம்முடைய தோட்டத்தில்‌ நல்ல 
திராட்சரசத்தைத்‌ தரும்‌ நல்ல பழங்களைத்‌ 
நேடிப்பார்க்கிறார்‌ திராட்சத்தோட்டத்தில்‌, 
நல்ல திராட்சக்கொடிகளுக்குப்‌ பதிலாக 
முட்செடியும்‌ நெரிஞ்சிலும்‌ இருக்கிறது. 
கர்த்தருக்கு கோபம்‌ உண்டாகிறது. 


கர்த்தர்‌ முட்செடியையும்‌ 
நெரிஞ்சிலையும்‌ கூட்டிச்சேர்த்து, 
அவைகளை ஏகமாய்க்‌ கொளுத்திவிடுவார்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய ஜனங்களோடு 
கோபமாயிருக்கும்போது, அவர்கள்‌ 
தங்களைத்‌ தாழ்த்தவேண்டும்‌. 
ஜெபிக்கவேண்டும்‌. கர்த்தருடைய முகத்தைத்‌ 
தேடவேண்டும்‌. விசுவாசிகள்‌ கர்த்தருடைய 
பெலனைப்‌ பற்றிக்கொள்ளவேண்டும்‌. 
கர்த்தரோடு 'சமாதானமாயிருக்க 
வேண்டுமென்று நாடவேண்டும்‌. கர்த்தரோடு 
ஒப்புரவாகவேண்டும்‌. கர்த்தருக்கு 
விரோதமாய்க்‌ கலகம்பண்ணினால்‌ நமக்கு 
நிச்சயமாய்‌ அழிவு வரும்‌. 


ல்‌ க்‌ படான்‌ இடையே 
பாவம்‌ 
மதுவைக்குள்‌ ர்‌ பிரவேசித்த காலத்திலிருந்தே. 
இந்த ப பகை வந்துவிட்டது. இந்த பகையை 
விட்டு, கர்த்தரோடு 
க ரக க நமக்கு ஒரு 
வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தம்மோடு 
ஒப்புரவாக வருமாறு கர்த்தர்‌ நம்மை 
அன்போடு அழைக்கிறார்‌. கர்த்தர்‌ நம்முடைய 
பாவங்களையும்‌, மீறுதல்களையும்‌, 
அக்கிரமங்களையும்‌ மன்னிப்பதற்கு 
பெருத்தவராயிருக்கிறார்‌. கர்த்தருடைய 
மன்னிக்கும்‌ கிருபையே அவருடைய பெலன்‌. 
விசுவாசிகள்‌ கர்த்தருடைய மன்னிக்கும்‌ 
கிருபையாகிய அவருடைய பெலனைப்‌. 
பற்றிக்கொள்‌ எவேண்டும்‌. 
நம்முடைய 
கிறிஸ்துவே 
(ஏசா 531. 
'இயேசுகிறிஸ்துவே 


கர்த்தராகிய யேசு 
கர்த்தருடைய புயமாயிருக்கிறார்‌ 
சிலுவையில்‌ அறையப்பட்ட 

தேவபெலனும்‌, 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தேவஞானமுமாயிருக்கிறார்‌ [கொரி 1:24) 
நாம்‌ விசுவாசத்தினால்‌: கர்த்தருடைய 
பெலனைப்‌ பற்றிக்கொள்ளவேண்டும்‌. கர்த்தர்‌ 
நம்மோடு ப்‌ 
சித்தமுள்‌ளவராயிருக்கிறார்‌ 

கர்த்தரோடு ஒப்புரவாகவேண்டுமென்று 
சித்தமுள்ளவர்களாயிருக்கவேண்டும்‌. 
கர்த்தரோடு ஒப்புரவாகவேண்டுமென்று 
விரும்பமுள்ளவன்‌, அவரோடு ஒப்புரவாவான்‌. 


யாக்கோபு ஏசா 27:6 


யாக்கோபு வேர்பற்றி, 
பூத்துக்காய்த்து 
உலகத்தைப்‌ பலனால்‌ நிரப்பும்‌ நாட்கள்‌ 
வரும்‌. 
இந்த... உலகத்தில்‌ கர்த்தர்‌ 
ஸ்தாபித்திருக்கிற சபை வளரக்கூடியது, 
அது பெருகக்கூடியது. “நாட்கள்‌ வரும்‌" 
ம்‌ ற்‌ “வரப்போகிற 
“இன்னும்‌ 
என்று பொருள்‌ 
சபைக்கு 
உபத்திரவமும்‌ 
துக்கநாட்கள்‌ 
கர்த்தருபை ஜனத்தைவிட்டு 
நீங்கிப்போனபின்பு. அவர்களுக்கு 
விசேஷித்த ஆசீர்வாதம்‌ வரும்‌. 
சுவிசேஷத்தின்‌ நாட்களில்‌ 
கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விசேஷித்த 
ஆசீர்வாதங்கள்‌ கிடைக்கும்‌. அவர்கள்‌ 
கர்த்தருடைய கிருபையையும்‌ இரக்கத்தையும்‌ 
அதிகமாய்ப்‌ கெற்றக்கொ்‌ £வார்கள்‌. கர்த்தர்‌ 
யாக்கோபை செய்வார்‌. 
யாக்கோபின்‌ வேர்‌ தத்தும்‌ ஆழமாய்ச்‌ 
செல்லும்‌. 
கர்த்தருடைய சபையில்‌ 
சேர்த்துக்கொள்ளப்படுவார்கள்‌. 
புறஜாதியாரும்‌ திரளான எண்ணிக்கையில்‌ 
கர்த்தருடைய சபையில்‌ வந்து சேருவார்கள்‌. 
எல்லா தேசங்களிலுமுள்ள சகல ஜாதிகளும்‌ 
கர்த்தருடைய சபையில்‌ 
சேர்த்துக்கொள்ளப்படுவார்கள்‌. 
விசுவாசிகளின்‌ ஜீவியம்‌ கனிகொடுக்கும்‌. 
ஜீவியமாயிருக்கும்‌. இஸ்ரவேல்‌ 
பூத்துகாய்த்து உலகத்தை பலனால்‌ நிரப்பும்‌. 
அவர்கள்‌ நீதியின்‌ கனிகளை 
வெளிப்படுத்துவார்கள்‌. 


அநேகர்‌ 





f= THE ஏசாயா 
TT 


இந்த  உலகத்திற்‌ சுவிசேஷம்‌ 

பிரசங்கிக்கப்படுகிறது. இந்த கிசேர 
உலகமெங்கும்‌ பரம்பி பலன்‌ தருகிறது. 
ந்த நம்பிக்கையைக்‌ குறித்து, நீங்கள்‌ 

சத்தியவசனமாகிய 
சுவிசேஷத்தினாலே கேள்விப்பட்டீர்கள்‌; அந்த 
சுவிசேஷம்‌ உலகமெங்கும்‌ பரம்பிப்‌ பலன்‌ 
தருகிறதுபோல, உங்களிடத்திலும்‌ வந்து. 
நீங்கள்‌ அதைக்கேட்டு, தே: பயைச்‌ 


சத்தியத்தின்படி அறிந்து கொண்ட நாள்முதல்‌, 
அது உங்களுக்குள்ளும்‌ 
பலன்தருகிறதாயிருக்கிறது” (கொலோ 1:6 


கர்த்தருடைய பிள்ளைகள்‌ கொடுக்கிற 
கனி நிலைத்திருக்கும்‌. “நீங்கள்‌ என்னைத்‌ 
தெரிந்துகொள்ளவில்லை, நான்‌ உங்களைத்‌ 
தெரிந்துகொண்டேன்‌; நீங்கள்‌ என்‌ 
நாமத்தினாலே பிதாவைக்‌ கேட்டுக்கொள்வது. 
எதுவோ, அதை அவர்‌ உங்களுக்குக்‌ 
கொடுக்கத்தக்கதாக நீங்கள்‌ போய்க்‌ 
கனிகொடுக்கும்படிக்கும்‌ உங்கள்‌ கனி 
நிலைத்திருக்கும்படிக்கும்‌, நான்‌ உங்களை 
ஏற்படுத்தினேன்‌" (யோவா 15:16). 


யாக்கோபின்‌ அக்கிரமம்‌ 
'நிக்கிரகம்பண்ணப்படும்‌ 
ஏசா 27:7-11 


ஏகா 279. அவர்‌ அவனை 
அடித்தவர்களை அடித்ததுபோல்‌ 
இவனை அடிக்கிறாரோ? அவர்கள்‌ 
கொல்லப்படும்‌ கொலையாய்‌ இவன்‌ 
கொல்லப்படுகி றாணோ? 


ஏசா 27:8. தேவரீர்‌ ஜனத்தைத்‌ 
துரத்திவிடுகையில்‌ மட்டாய்‌ 
அதனோடே வழக்காடுகி தீர்‌; 
கொண்டல்காற்றடிக்கிற நானிலே அவர்‌ 
தம்முடைய கடுங்காற்றினால்‌ அதை 
விலக்கிவிடுகிறார்‌. 

ஏசா 27:9. ஆகையால்‌, 
யாக்கோபின்‌ 
திக்கிரகம்பண்ணப்படும்‌; 
தோப்புவிக்கிரகங்களும்‌ சிலைகளும்‌ 
இனி நிற்காதபடி அவர்கள்‌ பலி. 
பீடங்களின்‌ கல்தூகளையெல்லாம்‌. 
நொறுக்கப்பட்ட. சுண்ணாம்பு 
கல்லுகனாக்கிவிடும்போது, 
அவர்களுடைய பாவத்தை 
அகற்றுவாரென்பதே 
உண்டாகும்‌ பலன்‌. 


அதினால்‌ 
அக்கிரமம்‌ 


அவர்‌ 
அதினால்‌ 


- விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


ஏசா 700. அரணான நகரம்‌ 
அவாத்தரையாகும்‌, அத்த வாசஸ்தலம்‌ 
தன்ளுண்டு. வன௱த்தரத்தைப்போல்‌ 
விட்டுவிடப்பட்டதாயிருக்கும்‌; 
கன்றுக்குட்டிகன்‌ அங்கே 
அங்கே படுத்துக்கொண்டு 
தழைகளைத்‌ தின்னும்‌. 


அதின்‌ கொயப்புகன்‌: 

ஓடிந்துபோம்‌; 

அவைகளைக்‌ 

கொளுத்திவிடுவார்கள்‌; அது 

உணர்வுள்ள ஜனமல்ல ஆகையால்‌ 

அதை  உண்டாக்கினவர்‌ அதற்கு 

இரங்காமலும்‌, அதை உருவாக்கினவர்‌ 

அதற்குக்‌ கிருயைசெய்யாமலும்‌ 
இருப்பார்‌. 


கர்த்தருடைய 
நியாயத்தீர்ப்பும்‌ அவருடைய ஜனத்திற்குக்‌ 
கொடுக்கப்படும்‌ என்று 

தீர்க்கதரிசி சொல்லுகிறார்‌. 
நியாயத்தீர்ப்பும்‌ ள்‌ 
கலந்திருக்கிறது. 

ஜனங்களை இலந்த, 
யாக்கோபையும்‌ 

நியாயந்தீர்ப்பார்‌. யாக்கோபு 
பூத்துகாய்க்கும்‌ (ஏசா 27:6). ஆனாலும்‌ 
யாக்கோபில்‌ சில்‌  அடிக்கப்படுவார்கள்‌. 
கொல்லப்படுவார்கள்‌ (ஏசா. 277) 
நியாயத்தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே 
துவங்கும்‌ காலமாயிருக்கிறது. 


மேய்த்து, 
அதின்‌ 


கிருபையும்‌ 


எருசலேம்‌ இஸ்ரவேல்‌ ஜனத்தாருக்கு 
அரணான நகரம்‌. அது அவாந்தரையாகும்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய ஜனத்தோடு பல 
முறை பேசியிருக்கிறார்‌. அவர்களைத்‌ 
திருத்துவதற்காக பல உபாயங்களை 
கையாண்டிருக்கிறார்‌. எல்லாமே 
பிரயோஜனமில்லாமல்‌ போய்விட்டது. 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ மனந்திரும்பவே. 
இல்லை. ஆகையினால்‌ கர்த்தர்‌ அவர்களை 
சிறிதுகாலம்‌ கைவிட்டுவிடுகிறார்‌. 
அவர்களுடைய தேசத்தை 
பாழாக்கிப்போடுகிறார்‌. இஸ்ரவேல்‌. 
ஜனத்தாரின்‌ வாசஸ்தலம்‌ வனாந்தரத்தைப்‌ 
போல தள்ளிவிடப்பட்டதாக இருக்கும்‌. 





f= FTE 
TT 


கல்தேயர்கள்‌ எருசலேமின்மீது யுத்தம்‌ 
பண்ண வந்தார்கள்‌. அவர்கள்‌ 
எருசலேமைப்‌ பிடித்து அதை தரைமட்டமாக 
இடித்துப்போட்டார்கள்‌. எருசலேம்‌ 
அரணான பட்டணமாமிருந்தது அதற்கு 
இயற்கை ரீதியான பாதுகாப்பும்‌ கிடைத்தது. 
தேவனுடைய தெய்வீக பாதுகாப்பும்‌ 
கிடைத்தது. எருசலேமின்‌ ஜனங்களோ 
கர்த்தரை விட்டு விலகிப்போய்விட்டார்கள்‌. 
கர்த்தரும்‌ அவர்கள்மீது கோபப்பட்டு அந்த 
நகரத்தைவிட்டு விலகிப்போய்விட்டார்‌. 
அப்போது எருசலேம்‌ நகரம்‌ 
தள்ளிவிடப்பட்ட வனாந்தரத்தைப்போல்‌ 
பாழாய்ப்போயிற்று, 

எருசலேமிலே சிங்காரவனம்‌ இருந்தது. 
இது ராஜாவின்‌ தோட்டம்‌. இப்போதோ. 
எருசலேம்‌ நகரம்‌ அவாந்தரையாயிற்று. அது 
வனாந்தரத்தைப்போலாயிற்று. ஒரு காலத்தில்‌ 
சிங்காரவனமாயிருந்த இடத்தில்‌ இப்போது 
கன்றுக்குட்டிகள்‌ மேய்ந்துகொண்டிருக்கிறது. 
ராஜா படுத்து ஓய்வெடுக்க வேண்‌; 
சிங்காரவனத்திலே 
கன்றுக்குட்டிகள்‌ 


கன்றுக்குட்டிகள்‌ மேய்கிறது. 


எருசலேம்‌ நகரத்திற்குப்‌ பாதுகாப்பே 
இவை சத்தர்கள்‌ எந்த வேளையிலும்‌ 
அவர்கள்மீது யுத்த்பண்ண வரலாம்‌. 
சத்துருக்களை எதிர்ப்பதற்கு இஸ்ரவேல்‌. 
ஜனத்தாரிடம்‌ இல்லை. 
சத்துருக்கள்‌ பத்தன்‌ ஜனத்தை 
எளிதாக சிறைப்பிடித்து விடுவார்கள்‌. 

எருசலேமின்‌ கொப்புகள்‌ உலரும்போது, 
அவை ஒடிந்துபோகும்‌. கொப்புகள்‌ 
மரத்தோடு சேர்ந்திருக்கும்‌ வரையிலும்‌ 
உயிரோடிருக்கும்‌. அவை வளர்ந்து 
செழிக்கும்‌. பசுமையாயிருக்கும்‌. இப்போதோ 
மரத்தின்‌ கொப்புகள்‌ உலர்ந்துபோயிற்று. 
கொப்புகளை சேகரித்து பராமரிப்பதற்குக்கூட 
ஒருவருமில்லை. உலர்ந்த கொப்புகள்மீது. 
காற்று அடிக்கும்போது. அவை ஒடிந்து 
கீழே விழுந்துவிடுகிறது. ஸ்திரீகள்‌ கீழே 
விழுந்துகிடக்கிற உலர்ந்த கொப்புகளை, 
விறகுகளாகப்‌ பயன்படுத்துகிறார்கள்‌. தங்கள்‌ 
வீடுகளிலுள்ள அடுப்புகளை எரிக்கிறார்கள்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


எருசலேமில்‌ பூரண அழிவு 
உண்டாயிற்று. மனுஷர்‌ அழிந்ததுபோல, 
நகரத்திலுள்ள மரங்களும்‌ அழிந்துபோயிற்று. 
கொப்புகள்‌ உலர்ந்துபோயிற்று' என்னும்‌ 
வாக்கியம்‌, கர்த்தருடைய திராட்சத்தோட்டம்‌ 
உலர்ந்து. அழிந்துபோயிற்று என்று 
இன்பம்‌ கர்த்தருடைய ஜனமே 
அ 
திரட்சத்தோட்டமாபிருக்கிறார்கள்‌ 
காலத்தில்‌. கர்த்தருக்குப்‌ 
இத்தல பணகலிகத்தவாகள்‌ 

தள்ளிவிடப்பட்ட 

னத தைப்போல்‌ இருக்கிறார்கள்‌. 


திராட்சக்கொடிகள்‌ அதன்‌ செடியோடு 
ஒட்டிமிருக்கவேண்டும்‌. பிரிந்துவிடக்கூடாது. 
செடியிலிருந்து கொடி பிரிந்துவிட்டால்‌ அது 
பட்டுபோகும்‌. உலர்ந்துபோன கொடியில்‌ 
திராட்சப்பழம்‌ பழுக்காது. அது 
எரிப்பதற்குத்தான்‌ பயன்படும்‌. 
இயேசுகிறிஸ்துவும்‌ தம்முடைய உபதேசத்தில்‌ 
இந்த உவமையைப்‌ பயன்படுத்தியிருக்கிறார்‌. 

விட்டால்‌, 
ல அவன்‌ 
போவான்‌; 
சேர்த்து, 
அவைகள்‌ 


“ஒருவன்‌ என்னில்‌ நிலைத்‌ 
வெளியே எறியுண்ட கொடியைப்‌ 
எறியுண்டு உலர்ந்து 
அப்படிப்பட்டவைகளைச்‌ 
அக்கினியிலே போடுகிறார்கள்‌; 
எரிந்துபோம்‌" (யோவா 15:6). 


எருசலேமின்‌ ஜனங்கள்‌ உணர்வள்ள 
ஜனமல்ல. அவர்களுக்கு தெய்வீக 
காரியங்களைப்பற்றிய உணர்வு இல்லை. 
அவர்கள்‌ உலர்ந்துபோன கிளையைப்போல 
இருக்கிறார்கள்‌. உலர்ந்த கிளையில்‌ சத்தும்‌ 
இருக்காது. சாரமும்‌ இருக்காது. இஸ்ரவேல்‌ 
புத்திரரும்‌ சத்துமில்லாமல்‌, சாரமுமில்லாமல்‌, 
ஆவிக்குரிய ஜீவனுமில்லாமல்‌ இருக்கிறார்கள்‌. 
உலர்ந்துபோன மரத்தின்‌ தூர்ப்பகுதி' 
பட்டுப்போயிருக்கும்‌. அதன்‌ வேர்கள்‌ 
அழுகிப்போயிருக்கும்‌. இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ 
அஸ்திபாரங்களெல்லாம்‌. பாவங்களால்‌ 


நிரம்பியிருக்கிறது. 





f= a 
TT 


துன்மார்க்கருக்கு உணர்வு இருக்காது. 
அவர்களிடத்தில்‌ தேவனைப்பற்றிய ஞானமும்‌ 
இருக்காது. கர்த்தரே அவர்களை 
உண்டாக்கினவர்‌. கர்த்தரே இஸ்ரவேல்‌ 
ஜனங்களை ஒரு தேசமாக உருவாக்கினவர்‌. 
அவர்கள்‌ கர்த்தரைத்‌ துதிக்கவேண்டும்‌. 
கர்த்தருக்கு பரிசுத்தமாய்‌ ஜீவிக்கவேண்டும்‌. 
ஆனால்‌ அவர்களோ கர்த்தரைத்‌ துதியாமல்‌, 
கர்த்தரைவிட்டு விலகிப்போய்விடுகிறார்கள்‌. 
கர்த்தருடைய பிரமாணத்திற்குக்‌ 
கீழ்ப்படியாமல்‌, தங்களுடைய மனம்‌ 
விரும்பியபடியெல்லாம்‌ ஜீவிக்கிறார்கள்‌. 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரை ஒரு 
தேசமாக உருவாக்குகிறார்‌. அவர்களை 
தமக்கு பரிசுத்த ஜாதியாக உருவாக்குகிறார்‌. 
ஆனால்‌ அவர்களிடத்தில்‌ ஒரு பரிசத்தமும்‌ 
இல்லை. கர்த்தர்‌ அவர்களுக்கு புதிய 
ஜீவனைக்‌ கொடுக்கிறார்‌ ஆனால்‌ 
அவர்களோ தங்கள்‌ பழைய ஜீவியத்திற்குத்‌ 
திரும்பிப்போய்விடுகிறார்கள்‌. அவர்கள்‌ 
கர்த்தரைப்‌ புறக்கணித்துவிடுகிறார்கள்‌. 
கர்த்தரைவிட்டு விலகிப்போய்விடுகிறார்கள்‌. 
ஸ்ரவேல்‌ 
வண்டாக 
கோபப்படுகிறார்‌. அவர்களுக்கு 
இரங்காமலிருக்கிறார்‌ அவர்களை 
உருவாக்கின கர்த்தர்‌, அவர்களுக்கு கிருபை. 
செய்யாமகிருக்கிறார்‌ அவர்களுக்கு 
கர்த்தருடைய உதவியும்‌, ஒத்தாசையும்‌ 
கிடைக்கவில்லை. அவர்களுக்கு 
தேவனுடைய பாதுகாப்பும்‌, பராமரிப்பும்‌ 
கிடைக்கவில்லை. அவர்கள்‌ உலர்ந்துபோன 
கொப்புகளைப்போல இருக்கிறார்கள்‌. 
மரத்திலிருந்து இரந்து, கீழே ந்து 
கிடக்கிற. கொப்புகளைப்‌! 
குவனிப்பாரில்லாமல்‌ கிடக்கிறார்கள்‌. 


ஜனத்தாரை 
அவர்கள்மீது 


கர்த்தர்‌ தம்முடைய வல்லமையினால்‌ 
நம்மை உண்டாக்கினார்‌. நாம்‌ கர்த்தருடைய 
கிருபையிலும்‌ இரக்கத்திலும்‌ 
சந்தோஷமாயிருக்கவேண்டும்‌. கர்த்தருக்குள்‌ 
மகிழ்ச்சியாயிருக்கவேண்டும்‌. நம்மால்‌. 


ன்று 
எவ்விதத்திலும்‌ நம்மால்‌ தாக்க 


முடியாது. கர்த்தர்‌ தம்முடைய 
கிருபையையும்‌ இரக்கத்தையும்‌ நமக்குக்‌ 
கொடுக்கவில்லையென்றால்‌, நமக்கு 
சந்தோஷமுமில்லை, சமாதானமுமில்லை, 
அமைதியுமில்லை, ஆறுதலுமில்லை. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ தம்முடைய  ஜனத்திற்கு 

ம்‌ காண்பிப்பதுபோல, தம்முடைய 

ப்‌ காண்பிக்கிறார்‌. 

நீதிமான்களும்‌ 

துன்மார்க்கரும்‌ 

கர்த்தருக்குப்‌ பயந்து 

ஜீவிக்கிறவர்களும்‌ 

கர்த்தருக்குப்‌ பயப்படாமல்‌, 

கர்த்தரைவிட்டு விலகி, துணிகரமாய்ப்‌ பாவம்‌ 

செய்து, துன்மார்க்கமாய்‌ ஜீவிக்கிறவர்களும்‌ 

இருக்கிறார்கள்‌. தமக்குப்‌ பயந்து பரிசுத்தமாய்‌ 

ஜீவிக்கிறவர்களுக்கு கர்த்தர்‌ கிருபையும்‌ 

இரக்கமும்‌ காண்பிக்கிறார்‌. 

ஆனாலும்‌ கர்த்தர்‌ 
பரிசுத்தவான்களையும்‌ 

அதிகமாய்த்‌ தண்டிக்காமல்‌ மட்டாய்த்‌ 

தண்டிக்கிறார்‌. கர்த்தர்‌ தம்முடைய 

சத்துருக்களை சங்காரம்பண்ணுவார்‌. 

ம்‌ பிள்ளைகளையோ மட்டாய்த்‌ 

திருத்துகிறார்‌. யாக்கோபு 

பூத்துகாய்த்திருக்கிறார்கள்‌. 

உலகத்தை: பலனால்‌. 


தம்முடைய 
தண்டிக்கிறார்‌ 


நிரப்புகிறார்கள்‌. 


ஆனாலும்‌ கர்த்தர்‌ துன்மார்க்கரை 
அடிப்பதுபோல இவர்களையும்‌ அடிக்கிறார்‌. 
துன்மார்க்கர்‌ கொல்லப்படுவதுபோல. 
இவர்களும்‌ கொல்லப்படுகிறார்கள்‌. ஏசாயா 
த்‌ இதைப்பற்றிச்‌ சொல்லும்போது 

அவனை அடித்தவர்களை 
அறத்ததுபோல இவனை அடிக்கிறாரோ? 
அவர்கள்‌ கொல்லப்படும்‌ கொலையாய்‌ இவன்‌ 
கொல்லப்படுகிறானோ?” (ஏசா 27:7) என்று 
சொல்லுகிறார்‌. 


கர்த்தருடைய ஜனமும்‌ கர்த்தருடைய 
சத்துருக்களும்‌ இங்கு ஒருவரோடொருவர்‌ 
யுத்தம்பண்ணுகிறார்கள்‌. யுத்தத்தில்‌ இரண்டு 
உமிர்சேதமுண்டாகிறது. 
பரிசுத்தவான்‌௧ளைத்‌ 
துன்மார்க்கரைப்‌ 
துன்மார்க்கர்‌ 

கர்த்தருடைய பட்டயமாகயிருக்கிறார்கள்‌. 


“கர்த்தாவே, நீர்‌ எழுந்திருந்து, 
அவனுக்கு எதிரிட்டு, அவனை மடங்கடியும்‌; 
கர்த்தாவே, என்‌ ஆத்துமாவைத்‌ 
துன்மார்க்கனுடைய கைக்கு உம்முடைய 
பட்டயத்தினால்‌ தப்புவியும்‌' (சங்‌ 1743) 





ழ்‌ நள 
யாய 


கர்த்தர்‌ தம்முடைய பரிசுத்தவான்௧ளை 
துன்மார்க்கர்‌ மூலமாய்த்‌ தண்டித்தாலும்‌, 
அவர்‌. துன்மார்க்கரையும்‌ தண்டிக்கிறார்‌. 
தத்தளிப்பின்‌ பாத்திரத்தை அவர்களுடைய 
கைகளில்‌ கொடுக்கிறார்‌. தேவனுடைய 
நீதியான நியாயத்தீர்ப்பினால்‌ 
துன்மார்க்கருக்கு அழிவும்‌ சங்காரமும்‌ 
உண்டாகும்‌. இந்த அழிவு பேரழிவாகவும்‌, 
இந்த சங்காரம்‌ மகாசங்காரமாகவும்‌ 
இருக்கும்‌. கர்த்தருடைய ஜனத்திற்கு வரும்‌ 
தண்டனையைவிட, துன்மார்க்கருக்கு வரும்‌ 
தண்டனை மிகவும்‌ அதிகமாயிருக்கும்‌. 


ஸ்திரீமிறுடைய வித்தின்‌ 
ஸ்திரீயின்‌ 
நசுக்கி 


சாத்தான்‌ 
குதிங்காலை. கா்‌ 
வித்தோ பாம்பின்‌ தலையையே. 
அதை. முறித்துப்போட்டார்‌. சாத்தானுக்கு 
பேரழிவு உண்டாயிற்று. நீதிமான்களுக்‌ 
பாடுகளும்‌ மரணமும்‌ வருகிறதுபோல, 
துன்மார்க்கருக்கும்‌ பாடுகளும்‌ மரணமும்‌ 
வருகிறது. துன்மார்க்கரின்‌ பாடுகளுக்கும்‌ 
நீதிமான்களின்‌ பாடுகளுக்கும்‌ 
வித்தியாசமுண்டு. துன்மார்க்கரின்‌ 
மரணத்திற்கும்‌, நீதிமான்களின்‌ 
மரணத்திற்கும்‌ வித்தியாசமுண்டு. 

கர்த்தர்‌ தம்முடைய பிள்ளைகளைத்‌ 
தண்டிக்கும்போது அவர்களை  மட்டாய்த்‌ 
தண்டிக்கிறார்‌. அவர்களால்‌ தாங்கிக்கொள்ள 
முடியும்‌ அளவுக்கு மாத்திரமே 
அவர்களுக்கு சோதனைகளை அனுமதிப்பார்‌. 
அவர்களுடைய பெலந்திற்கு ல்‌ 
அவர்களை 
இடங்கொடுக்கமாட்டார்‌. ம்மு: 
பிள்ளைகள்‌ அழிந்துபோவதோ, 
சங்காரமாவதோ கர்த்தருடைய விருப்பமல்ல. 

'மனுஷருக்கு 


உங்களுக்கு 
உண்மையுள்‌எவராயிருக்கிறார்‌; 


தாங்கத்தக்கதாக, 
அதற்குத்‌ தப்பிக்கொள்ளும்படியான 
போக்கையும்‌ உண்டாக்குவார்‌" கொரி 103). 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ தம்முடைய பிள்ளைகளைத்‌ 
தண்டிக்கும்போது, அவர்களால்‌ எந்த 
அளவுக்கு தண்டனையை தாங்கிக்கொள்ள 
முடியும்‌ என்பதையும்‌ கவனித்துப்‌ பார்க்கிறார்‌. 
பகல்பொழுதிலே 'கொண்டல்காற்று 
அடிக்கும்‌. அது மகா ஆரவாரத்தோடு 
சூறாவளியைப்போல வரும்‌. தம்முடைய 
பிள்ளைகள்மீது கொண்டல்காற்று 
அடிக்கும்போது, அந்தக்‌ காற்றை 
அவர்களால்‌ எதிர்கொள்ள முடியுமா 
என்பதைக்‌ கவனித்துப்‌ பார்க்கிறார்‌. 

பூமியிலே கடுங்காற்றும்‌ வீசம்‌. இது 
சூறாவளியைப்போல இருக்கும்‌. கர்த்தருடைய 
ஜனத்தின்மீது கடுங்காற்று வீசும்போது, 
அது அவர்களை அடித்துக்கொண்டு. 
போய்விடும்‌. கர்த்தரோ தம்முடைய 
கடுங்காற்றை கட்டுப்படுத்துகிறார்‌. 
தம்முடைய பிள்ளைகளை கடுங்காற்றுக்கு 
விலக்கிப்பாதுகாக்கிறார்‌. கடுங்காற்று 
தம்முடைய பிள்ளைகளை 
சேதப்படுத்தாதவாறு, காற்றுக்கு 
எல்லையை வகுக்கிறார்‌. 


கர்த்தர்‌ 


கோதுமையை புடைக்கும்போ, 
மென்மையான காற்று வீசவேண்டும்‌. 
கோதுமையை மெதுவாக புடைக்கவேண்டும்‌. 
அந்தக்‌ காற்றில்‌ கோதுமையும்‌ பதரும்‌ 
தனித்தனியாகப்‌ பிரியும்‌. கடுங்காற்று 
வீசும்போது கோதுமையைப்‌ புடைக்கமுடியாது. 
குடுங்காற்று கோதுமைக்கு நல்லநல்ல. 
கடுங்காற்று வீசினாலோ அல்லது 
கோதுமையை மென்மையாய்ப்‌ புடைக்காமல்‌ 
வேகமாய்ப்‌ புடைத்தாலோ, கோதுமையும்‌ 
காற்றில்‌ பறந்துபோய்விடும்‌. நமக்கு ஒரு 
பிரயோஜனமும்‌ இருக்காது. 

கர்த்தர்‌ தம்முடைய 
பரிசுத்தவான்களுக்கு துன்பங்களையும்‌ 
பாடுகளை அனுமதிக்கிறார்‌. இவையெல்லாம்‌ 
நம்முடைய  ஆத்துமாவின்‌ நன்மைகாக 
நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு தகப்பன்‌ 
தன்னுடைய பிள்ளைகளை கண்டித்துத்‌ 
திருத்துவதுபோல கர்த்தர்‌ நம்மைத்‌ 
திருத்துகிறார்‌. நம்முடைய இருதயத்திலுள்ள 
மதியீனம்‌ நம்மைவிட்டு நீங்கவேண்டும்‌. 
அதற்காகவே கர்த்தர்‌ நமக்கு பாடுகளைக்‌ 
கொடுக்கிறார்‌. நம்மைப்‌ புடமிட்டு 
சுத்தப்படுத்துகிறார்‌. 





ழ்‌ நள 
யாய 


கர்த்தர்‌ தம்முடைய பிள்ளைகளோடு 
மட்டாய்‌ வழக்காடுகிறார்‌. மென்மையான 
காற்றினால்‌ நம்மைச்‌ சுத்திகரிக்கிறார்‌. 
கடுங்காற்றை நமக்கு விலக்குகிறார்‌. 
இவற்றின்‌ மூலமாய்‌ கர்த்தர்‌ யாக்கோபின்‌ 
அக்கிரமத்தை நிக்கிரகம்பண்ணுகிறார்‌. 
கர்த்தர்‌ யாக்கோபை அழித்துப்போடவில்லை. 
அவர்கள்‌ ஜீவனோடுதான்‌ இருக்கிறார்கள்‌. 
ஆனாலும்‌ கர்த்தருடைய கிரியைகளினால்‌, 
யாக்கோபின்‌ அக்கிரமம்‌ 
நிக்கிரம்பண்ணப்படுகிறது. அவர்களுடைய 
அக்கிரமம்‌ அவர்களைவிட்டு நீக்கப்படுகிறது. 
அவர்கள்‌ சுத்தமாகிறார்கள்‌. 

யாக்கோபிடத்தில்‌ காணப்படுகிற 
குறிப்பிட்ட பாவத்தை மாத்திரம்‌ 


மத்தியிலே. 

நீக்கிப்போடவேண்டும்‌. 

பரிசுத்தரை ஆராதிக்கிற 

ஆராதனை நடைபெறவேண்டும்‌. கர்த்தர்‌ 

இதற்காக இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ மத்தியிலே 

பாடுகளையும்‌, வேதனைகளையும்‌, 

உபத்திரவங்களையும்‌ றார்‌ 

அவர்களுடைய லிக்கிரகாராதனை என்னும்‌: 
கர்த்தர்‌ நிக்கிரகம்‌ 


பாபிலோன்‌ 


புத்திரர்‌ 


விக்கிரகாராதனையைவிட்டு 

விலகிப்போனார்கள்‌. இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
விக்கிரகங்கள்மீது வெறுப்பு உண்டாயிற்று. 
கர்த்தர்‌ தம்முடைய ஜனங்களுக்கு பாபிலோன்‌ 
தேசத்திலே சிறையிருப்பை க 


கர்த்தருடைய பிள்ளைகள்‌ 
பாவங்களுக்கு விலகி 
கற்றுக்கொண்டார்கள்‌. 


ஜீவிக்க 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யாக்கோபு தோப்பு விக்கிரகங்களையும்‌, 
ன்‌ பலிபீடங்களையும்‌ 
அவற்றை 
கல்லுகளாகிவிடுவார்கள்‌. 
கர்த்தர்‌ ்‌ 


கதவில்‌ 
அவர்களுக்கு 
சுண்ணாம்பு 
சாதாரண கற்களாக 

இருக்கிறது. ஒரு காலத்தில்‌ யாக்கோபின்‌ 
கண்களுக்கு விக்கிரகங்களும்‌ சிலைகளும்‌ 
முக்கியமானவையாகத்‌ தெரிந்தது. ஆனால்‌ 
இப்போதோ அவை அவர்களுக்கு 
பிரயோஜனமில்லாத சுண்ணாம்பு 
தெரிகிறது... அதுவும்‌ 

சுண்ணாம்பு கல்லுகளாகத்‌ 


அவை 


யாக்கோபு இப்போது 
மனந்திரும்பியிருக்கிறார்கள்‌. இதுவரையிலும்‌ 
ர்‌ விலகிப்போன வர்கள்‌ 

கர்த்தரிடத்தில்‌ திரும்பி 

ள்‌ இதுவரையிலும்‌: 
விக்கிரகங்களை ஆராதனை செய்தவர்கள்‌, 
இப்போது மனந்திரும்பி 
விக்கிரகாராதனையைவிட்டு விலகி 
வந்திருக்கிறார்கள்‌. மனந்திரும்பிய 
பரிசுத்தவான்களுக்கு முன்பாக தோப்பு 
விக்கிரகங்களும்‌ சிலைகளும்‌ நேராக 
நிற்காது. இவற்றின்‌  பலிபீடங்களின்‌ 
கல்லுகளெல்லாம்‌ நொறுங்கிப்போகும்‌. 
நொறுங்கிப்போன பலிபீடங்களை மறுபடியும்‌ 
கட்டமுடியாது. அவை நொறுக்கப்பட்ட 
சுண்ணாம்பு கல்லுகளைப்போல 
சிதறிப்போகும்‌. 

“நீங்கள்‌ அவர்களுக்குச்‌ 
செய்யவேண்டியது என்னவென்றால்‌: 
அவர்கள்‌ பலிபீடங்களை இடித்து, அவர்கள்‌ 
சிலைகளைத்‌: 
தோப்புகளை 


எரித்துப்போடவேண்டும்‌" (உபா 7:5) 





ழ்‌ நவள 
ஈயா 


இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ பாபிலோன்‌ 
சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்தார்கள்‌. 
அவர்களுக்கு விக்கிரகங்கள்மீதும்‌. 
விக்கிரகாரானையின்மீதும்‌ அருவருப்பு 
உண்டாயிற்று. பாபிலோன்‌ தேசத்தில்‌ 
அவர்களுக்கு சரீரப்பிரகாரமாக ஏராளமான 
வேதனைகள்‌ உண்டாயிற்று. த 
வேதனைகளுக்கு மத்தியிலும்‌ கர்த்தருடைய 
ஜனத்திற்கு ஆலிக்குரிய ஆசீர்வாதமும்‌ 
உண்டாயிற்று. விக்கிரகாராதனை 
அவர்களைவிட்டு நீங்கிற்று கர்த்தர்‌ 
யாக்கோபின்‌ அக்கிரமத்தை 
நிக்கிரகம்பண்ணினார்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரரே, 
நீங்கள்‌ ஒவ்வொருவராய்ச்‌: 
சேர்க்கப்படுவீர்கள்‌' ஏசா 
27:12,18 


ஏசா 27:12. அக்காலத்திலே, கர்த்தர்‌ 
ஆற்றங்கரையின்‌  வினைவுதொடங்கி 
எகிப்தின்‌ நதிமட்டும்‌ போரடிப்பார்‌; 
இஸ்ரவேல்‌ புத்திரரே, நீங்கள்‌. 
ஒவ்வொருவராய்ச்‌ சேர்க்கப்படுவீர்கள்‌. 


ஏசா 27:18. அக்காலத்திலே பெரிய 
எக்கானம்‌ ஊதப்படும்‌; 
அப்பொழுது, அசீரியா தேசத்திலே 
சிதறடிக்கப்பட்டவர்களும்‌, எகிப்து 
தேசத்திலே துரத்திவிடப்பட்டவர்களும்‌ 
வந்து, எருசலேமிலுன்ன பரிசுத்த 
பர்வதத்திலே கர்த்தரைப்‌ 
பணிந்துகொள்வார்கள்‌. 


சிறிதுகாலம்‌. 
அவாந்தரையாயிருக்கும்‌. 
வனாந்தரத்தைப்போல 
எருசலேம்‌ 


தங்கக்‌ கக்கம்‌ 
'துரத்திவிடப்பட்டவர்களும்‌ 

எருசலேமுக்குத்‌ திரும்பி வருவார்கள்‌. 
அவர்கள்‌ எந்தெந்த தேசங்களிலிருந்தாலும்‌, 
கர்த்தருடைய நாளில்‌, அந்தந்த 
தேசங்களிலிருந்து எருசலேமுக்குத்‌ திரும்பி 


வருவார்கள்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தரே சிதறிப்போன இஸ்ரவேல்‌ 
புத்திரர்களை மறுபடியும்‌ கூட்டிச்சேர்த்தார்‌. 
கனிவிருட்சத்திலிருந்து கனிகளை 
உலுப்புவதுபோல, கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
அந்நிய தேசத்திலிருந்து 
கனிவிருட்சத்தை உலுப்பும்போது 
ள்‌ மரத்திலிருந்து தனியாகப்‌ பிரியும்‌. 
அதுபோலவே இஸ்ரவேல்‌ புத்திரரும்‌ அந்நிய 
தேசத்தார்‌ மத்தியிலிருந்து தனியாகப்‌ 
பிரிவார்கள்‌. 


கர்த்தர்‌ தானியத்தைப்‌ போரடிப்பதுபோல 
இஸ்ரவேல்‌... 'ுத்தீரரை.... போர்ப்‌ 
தானியத்தைப்‌ போரடிக்கும்போது 
குதிரிலிருந்து தானியம்‌ தனியாகப்‌ பிரியும்‌ 
அதுபோலவே கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரரைப்‌ போரடிக்கும்போது, அவர்கள்‌ 
அந்நிய தேசத்தார்‌ மத்தியிலிருந்து தனியாகப்‌ 
பிரிவார்கள்‌. அக்காலத்திலே கர்த்தர்‌ 
ஆற்றங்கரையின்‌ விளைவு தொடங்கி, 
எகிப்தின்‌ நதிமட்டும்‌ போரடிப்பார்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ எங்கெல்லாம்‌ 
தூரத்தப்பட்டிருக்கிறார்களோ, 

சிதறடிக்கப்பட்டிருக்கிறார்களோ, அங்கெல்லாம்‌ 
கர்த்தர்‌ போரடித்து, தம்முடைய 
பிள்ளைகளைப்‌ பிரித்து, தம்முடைய பரிசுத்த 
நகரத்திற்கு அழைத்துக்கொண்டு வருவார்‌. 


எகிப்து தேசத்திலே ஐபிராத்து நதி 
வடக்கு திசையிலிருக்கிறது. அது எகிப்தின்‌ 
நதியாகிய நைல்‌. நதிமட்டும்‌ 
பாய்ந்துசெல்கிறது. நைல்‌ நதி எகிப்து 
தேசத்திலே தென்மேற்காக ஒடுகிறது. 
எகிப்தின்‌ அடிமைத்தன த்திலிருக்கிற 
கர்த்தருடைய ஜனங்களெல்லோரும்‌. 
விடுவிக்கப்படுவார்கள்‌. அவர்கள்‌ எருசலேம்‌ 
நகரத்திற்குத்‌ திரும்பி வருவார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ அசீரியா 
தேசத்திலே. சிறையிலிருப்பிலிருக்கிறார்கள்‌. 
இவர்கள்‌ தங்கள்‌ தேசத்திலிருந்து 
சிதறடிக்கப்பட்டார்கள்‌. துரத்திவிடப்பட்டார்கள்‌. 
தங்கள்‌ சத்துருக்களின்‌ தேசத்திலே. 
இஸ்ரவேல்‌ புத்திர்‌ அடிமைகளைப்போல 
சிறையில்‌. அடைக்கப்பட்டிருக்கிறார்கள்‌. 
கர்த்தருடைய ஜனங்கள்‌ எகிப்து தேசத்திலே 
தூரத்திவிடப்பட்டவர்களாயிருக்கிறார்கள்‌. 





ழ்‌ ளான 
யாய 


கர்த்தருடைய ஜனங்கள்‌ பாபிலோன்‌ 
சிறையிருப்பிலிருந்தார்கள்‌. கர்த்தர்‌ 
பாபிலோன்‌ தேசத்திலிருந்து 


தேசத்திலேயே இருந்துவிட்டார்கள்‌. 
அவர்களை இஸ்ரவேல்‌ தேசத்திற்கு நிரம்ப 
அழைத்துக்கொண்டு வரவேண்டும்‌ என்று 
விரும்பினார்‌. ஆனால்‌ ல்‌ 
தேவனுடைய விருப்பத்திற்கு 

பாபிலோன்‌ தேசத்திலேயே தங்கிவிட்டார்கள்‌. 


சிலர்‌ 


ஓ gp 


தங்கினார்கள்‌. 
“கர்த்தருடைய சத்தத்துக்குச்‌ 
செவிகொடாதபடியினாலே, எகிப்து 
தேசத்துக்குப்போக எத்தனித்து, அதிலுள்ள 
தக்பானேஸ்‌ மட்டும்‌ போய்ச்சேர்ந்தார்கள்‌" 
(எரே 43:7). இவர்களே எகிப்து தேசத்தில்‌. 
துரத்திலிடப்பட்டவர்கள்‌. 


எகிப்து 
அங்கே 


கர்த்தர்‌ 
எல்லோருக்கும்‌ 
காண்பிக்கிறார்‌ 
எகிப்து 


தம்முடைய  ஜனத்தார்‌ 
தம்முடைய கிருபையைக்‌ 
கர்த்தருடைய பிள்ளைகள்‌ 
தேசத்திலே. 
தூரத்திவிடப்பட்டவர்களாக வந்திருந்தாலும்‌, 
கர்த்தர்‌ தம்முடைய திட்டத்திலிருந்து 
அவர்களைத்‌ துரத்திவிடவில்லை. கர்த்தர்‌ 
சிதறடிக்கப்பட்டவர்களையும்‌. 
துரத்திவிடப்பட்டவர்களையும்‌ 
ஒவ்வொருவராய்‌ கூட்டிச்சேர்க்கிறார்‌. 


அக்காலத்திலே பெரிய எக்காளம்‌ 

ஊதப்படும்‌. அப்பொழுது, அசீரியா தேசத்திலே. 

சிதறடிக்கப்பட்டவர்களும்‌, ல்‌ 
'துரத்திவிடப்பட்டவர்க। 

ச முன்ன பரிசுத்த பர்வதத்திலே. 

கர்த்தரைப்‌ பணிந்துகொள்வார்கள்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கோரேகு ராஜாவின்‌ 
சிறையிருப்பிலிருந்தவர்களுக்கு விடுதலை 
அறிவிக்கப்படுகிறது. அப்போது 
அவர்களுக்கு பெரிய எக்காளம்‌ ஊதப்பட்டது. 
எக்காள சத்தத்தைக்‌ கேட்டு ஆவிக்குரிய 
நித்திரையிலிருந்த யூதர்கள்‌ விழித்துக்‌ 
கொண்டார்கள்‌. கர்த்தர்‌ அவர்களை 
மறுபடியுமாக கூட்டிச்சேர்த்து, தம்முடைய 
பரிசுத்த நகரத்திற்கு அழைத்துக்கொண்டு 
வருகிறார்‌. கர்த்தருடைய பகத்‌ 
அசீரியா 
சிதறடிக்கப்பட்டவர்களாயும்‌, எகிப்து தேசத்தில்‌ 
தூரத்தப்பட்டவர்களாயும்‌ இருந்தார்கள்‌. 
கூடிவந்து, 
பர்வதத்திலே 
கர்த்தரைப்‌ பணிந்துகொள்வார்கள்‌ 


சிறையிருப்புக்போனவர்கள்‌ ங்கள்‌ 
தேசத்திற்குத்‌ திரும்பி வந்தபோது, அவர்கள்‌ 
கர்த்தரை விடுதலையோடு ஆராதிக்கிறார்கள்‌. 
நன்றியுள்ள இருதயத்தோடு கல்‌ 
தொழுதுகொள்கிறார்கள்‌. 

புத்திரர்‌ சிறையிருப்பிலிருந்து ஏருசலேருக்குத்‌ 
திரும்பி வரும்போது, தேவனுடைய 
இடிபட்டுக்கிடக்கிறது. ஆலயம்‌ 
போனாலும்‌ எருசலேமிலுள்ள 

பர்வதம்‌: சேதமடையாமல்‌ அப்படியே 
இருக்கிறது. ஆதியிலே எருசலேமிலுள்ள 
பரிசுத்த பர்வதத்தில்தான்‌ முதன்முதலில்‌ 
கர்த்தருக்கு பலிபீடம்‌ உண்டாக்கப்பட்டது. 


நாட்களிலே. 


“தான்‌ ஒரு பலிபீடத்தை 
உண்டாக்கினதுமான ஸ்தலமட்டும்‌ போனான்‌; 
அங்கே ஆபிராம்‌ கர்த்தருடைய நாமத்தைத்‌ 
தொழுதுகொண்டான்‌" (ஆதி 13:4) 


சிறையிருப்பிலிருந்து 
எருசலேமிலுள்ள 


பணிந்துகொள்வார்கள்‌ 
தீர்க்கதரிசனமாய்ச்‌ க்லிக்‌ 
விடுதலையோடு ஆராதனை பண்டும்‌ 
பிள்ளைகளுக்கு 
மிகப்பெரிய விடுதலை. 
கர்த்தரை விடுதலையோடு ஆராதிப்பது 
நமக்குக்‌ கிடைத்திருக்கிற பெரிய சிலாக்கியம்‌. 





f= FTE 
TT 


இத்தாவது கட்டனை : நம்முடைய 
உற்றார்‌ உறவினருக்கு நாம்‌ 
செலுத்தவேண்டிய மரியாதைகளைப்பற்றி 
ஐந்தாவது கட்டளையில்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலும்‌ விசேஷமாக 
பிள்ளைகள்‌ தங்கள்‌ பெற்றோருக்கு 
ஆற்றவேண்டிய கடமைகளைப்பற்றி, கர்த்தர்‌ 
தம்முடைய (இந்தாவது கட்டளையில்‌. 
சொல்லுகிறார்‌. "உன்‌ தகப்பனையும்‌, உன்‌ 
தாயையும்‌ கனம்பண்ணுவாயாக" 
(யாத்‌ 2012) என்பது ஐந்தாவது 
கட்டளையாகும்‌. 


குற்பனைகளில்‌ ந்தக்‌ 

வாக்குத்தத்தத்தோடு 
கூறப்பட்டிருக்கிறது. (எபே 6:2). மனுஷர்‌ எந்த 
வயதில்‌ மரிக்க வேண்டுமென்று கால 
அளவாதுவும்‌ நிர்ணமிக்கப்படவில்லை. 
தன்னுடைய ஆயுசுகாலத்தின்‌ அளவை 
மனுஷனே இந்தக்‌ கட்டளையின்‌ பிரகாரம்‌ 
தீர்மானம்‌ பண்ணிக்‌ கொள்ளலாம்‌. (சங்‌ 91; 
2கொரி 11:30) 


பிள்ளைகள்‌ தங்கள்‌ பெற்றோருக்‌ 
மதிப்பு கொடுக்கவேண்டும்‌ பல்ல 
இருநயத்தில்‌, தங்கள்‌ பெற்றோர்மீது 
மதிப்பும்‌ மரியாதையும்‌ நிரம்பியிருக்க 
வேண்டும்‌. அவர்கள்‌ அந்த மரியாதையை 
தங்களுடைய வெளிப்படையான செயல்கள்‌ 
மூலமாகவும்‌ வெளிப்படுத்திக்‌. 
காண்பிக்கவேண்டும்‌. 


கீழ்ப்படிய வேண்டியது அவசியம்‌. 


“பிள்ளைகளே, உங்கள்‌ பெற்றாருக்குக்‌. 
கர்த்தருக்குள்‌ ழப்படியுங்கள்‌ 
நியாயம்‌. 


வாழ்நாள்‌ நீடி்திருப்பத। 

தகப்பனையும்‌ உன்‌ 

பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தமுள்ள 
லாங்‌. கற்பனையாயிருக்கிறது"' 

(எபே 61-3). 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பிள்ளைகள்‌ தங்கள்‌ பெற்றோருக்கு 
அன்பினால்‌ கீழ்ப்படியவேண்டும்‌. ஒருவேளை 
பிள்ளைகள்‌ ஆரம்பத்தில்‌ பெற்றோருக்கு 
கீழ்ப்படியாவிட்டாலும்‌, அதன்‌ பின்பு 
அவர்கள்‌... தங்களுடைய தப்பிதத்திற்கு 
மனந்திரும்பி, தங்கள்‌ பெற்றோருக்கு 
கீழ்ப்படிய முன்வரவேண்டும்‌. “அதற்கு 
அவன்‌: மாட்டேன்‌ என்றான்‌; ஆகிலும்‌, பின்பு 
அவன்‌  மனஸ்தாபப்பட்டுப்‌ போனான்‌” 
(மத்‌ 21:29), 


பிள்ளைகள்‌ 


டபிள்‌ செய்யும்போது, 
பெற்றோர்‌ 


கண்டித்து 
தங்கள்‌ 
புத்திமதிகளை 


றார்‌ நங்கள்‌ 


தப்பு 
அவர்களை 
திருந்துவார்கள்‌. அவர்கள்‌ 
பிள்ளைகளுக்கு நல்ல 
சொல்லுவார்கள்‌. பெற்‌ 
பிள்ளைகளின்‌: நன்மைகளுக்காகவே 
அவர்களைக்‌ கண்டிக்கிறார்கள்‌. பிரம்பைக்‌ 
கையாடாதவன்‌ தன்‌ மகனை பகைக்கிறான்‌. 


ரர்‌ பிள்ளைகளை 
நிதானமாகவும்‌, மென்மையாகவும்‌ 
கண்டிப்பார்கள்‌. தப்பு செய்கிற பிள்ளைகளை 
அவர்களுடைய பெற்றோர்‌ கண்டித்து 
திருத்தவில்லையென்றால்‌, அந்தப்‌ பிள்ளைகள்‌ 
பிற்காலத்தில்‌ 'துன்மார்க்கராய்‌ 
வளருவார்கள்‌. பெற்றோர்‌ கண்டிக்காத 
பிள்ளைகளை ஊரிலுள்ளவர்களும்‌, 
காவல்துறையிலுள்ளவர்களும்‌ கண்டிக்க 
வேண்டிய சூழ்நிலை ஏற்படும்‌. 


பிள்ளைக ளு 


தங்கள்‌ 


மனச்சாட்சி 
கந்தகர்டகாக் போது: அவர்கள்‌ தங்கள்‌ 
பெற்றோரைக்‌ கனம்பண்ணுவார்கள்‌ 
பெற்றோர்‌ தங்களைக்‌ கடிந்துகொண்டாலும்‌, 
தங்களுக்கு புத்திமதிகளை சொன்னாலும்‌, 
பிள்ளைகள்‌ தங்கள்‌ ற்‌ 
வார்த்தைகளுக்கு 

பிள்ளைகளுடைய மனச்சாட்சி 

முன்பாக சுத்தமாயிருக்கும்போது, அவர்கள்‌ 
தங்கள்‌ பெற்றோருக்கு கீழ்ப்படிவார்கள்‌. 
அவர்கள்‌ தங்கள்‌ பெற்றோரைக்‌ 
கனம்பண்ணுவார்கள்‌. கர்த்தருக்கு 
கீழ்ப்டியாதவர்கள்‌ தங்கள்‌ பெற்றோருக்கு 
கீழ்ப்படியமாட்டார்க கர்த்தரைக்‌ 
கனம்பண்ணாதவர்கள்‌ தங்கள்‌ 
பெற்றோரையும்‌ கனம்பண்ணமாட்டார்கள்‌. 





ஏசாய! 


i FTE 
TT 


எப்பிராமீமர்கள்‌ 

பெருமையோடிருக்கிறார்கள்‌. 
மயக்கமடைந்திருக்கிறார்கள்‌. 
நியாயத்தீர்ப்பு அறிவிக்கப்படுகிறது 
(ஏசா 281-8). தம்முடைய ஜனத்தில்‌ 
மீதியாயிருக்கிறவர்களுக்கு கர்த்தர்‌ 
கிருபையுள்ள வாக்குத்தத்தத்தை 
அருளுகிறார்‌ (ஏசா 28:56). 


தீர்க்கதரிசிகள்‌ கர்த்தருடைய 
நாமத்தினால்‌ சத்தியத்தைப்‌ போதிக்கிறார்கள்‌. 
ஆனால்‌ ஜனங்கள்‌ கர்த்தருடைய 
வார்த்தைகளை செவிகொடுத்து கேட்காமல்‌. 
அசட்டைபண்ணுகிறார்கள்‌. இதனிமித்தமாய்‌ 
அவர்கள்மீது தேவனுடைய நியாயத்தீர்ப்பு 
வரும்‌ (ஏசா 28:9-13). 


இருதயத்தில்‌ 
மதுபானத்தால்‌ 
அவர்களுக்கு 


எருசலேழுடைய ஜனத்தை ஆளுகை 
செய்கிறவர்கள்ம்‌ தும்‌ கர்த்தருடைய 
நியாயத்தீர்ப்பு வரும்‌. அவர்கள்‌ கர்த்தருடைய 
வார்த்தைக்கு விரோதமாய்‌ ஜீவிக்கிறார்‌! 
தேவனுடைய நியாயத்தீரப்பக்குத்‌ 
தப்பித்துக்கொள்ளலாம்‌ என்று கற்பனை 
ர்கள்‌. அவர்கள்‌ தங்களைத்‌ 
வஞ்சித்துக்கொள்கிறார்கள்‌ 
(ஏசா 2844-22). 


கர்த்தர்‌ தம்முடைய 
வயத்த 
எடுத்துக்காட்டாகச்‌ 
உழுகிறவன்‌ 


உபதேசத்தை 
உழுகிறவனை 
சொல்லுகிறார்‌ 
தன்னுடைய நிலத்தில்‌ 
ஒவ்வொரு வேலையாய்ச்‌ செய்வதுபோல, 
கர்த்தரும்‌ தம்முடைய உஜனங்கள்மீது 
ஒவ்வொரு கிரியையாய்‌ நடப்பிப்பார்‌ 
கர்த்தருடைய பிள்ளைகள்‌ அவருடைய 
போரடிப்பின்‌ தானியமாகவும்‌, களத்தின்‌ 
கோதுமையாகவும்‌ இருக்கிறார்கள்‌ (ஏசா 
2140) உழுகிறவன்‌ போரடிப்பதுபோல. 
கர்த்தரும்‌ தம்முடைய பிள்ளைகளை 
போரடிப்பார்‌ (ஏசா 28:23-29). இந்த 
அதிகாரம்‌ நமக்கு புத்திமதியாக 
எழுதப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு வசனமும்‌ 
நம்மை கடிந்துகொண்டு எச்சரிக்கிறது. 


- விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இந்த 
நாம்‌ ஆவிக்குரிய 
பெற்றுக்கொள்ளலாம்‌. 


ரத்தை தியானித்து 


ஆசீர்வாதங்களைப்‌ 


இந்த அதிகாரத்தில்‌ 


நம்முடைய. ஆ 
பிரயோஜனத்திற்காக 

வேண்டும்‌. 
பெருமையான கிரீடம்‌ 
ஏசா 2811-4 


பயன்படுத்திக்கொள்ள 


ஏசா 281. எப்பிராயிமுடைய 
வெறியரின்‌ பெருமையான கிரீடத்துக்கு. 
ஐயோ, மதுபானத்தால்‌ 
மயக்கமடைத்தவர்கனின்‌ செழிப்பான 
பன்னத்தாக்குடைய கொடுமுடியின்‌ 
மேலுன்ன அலங்கார  ஜோடிப்பு 
வாடிப்போகும்‌ புஷ்பமே! 

திராணியும்‌ 


இதே, 
ஒருவன்‌ 


ஆண்டவரிடத்தில்‌ இருக்கிறான்‌; அவண்‌ 
கல்மழைப்போலவும்‌, குங்காரப்‌ 
புசல்போலவும்‌, புரண்டு வருகிற 
பெருவென்னம்யபோலவும்‌ வந்து, 
கையினாலே அதைத்‌ தரையில்‌ 
தன்னிவிடுவான்‌. 


ஏசா. 283. எப்பிராயிமுடைய 
வெறியரின்‌ பெருமையான கிரீடம்‌ 
காலால்‌ மிதித்தூப்போடப்படும்‌. 


ஏசா 28:4. செழிப்பான 
பன்னத்தாக்கடைய  கொடுமுடியின்‌ 
மேதுன்ன அலங்கார ஜோடிப்பாகிய 
வாடிய புஷ்பம்‌, பருவகாலத்துக்குழுன்‌ 
பழுத்ததூம்‌, காண்கிறவன்‌ பார்த்து, 
அது தன்‌ கையில்‌ இருக்கும்போதே 
விழுங்குகிறதுமான முதல்‌ 
கனியைப்போல இருக்கும்‌. 
இஸ்ரவேலின்‌ பத்துக்‌ கோத்திரத்தார்‌ 
தேவனுக்கு விரோதமாய்ப்‌ பாவம்‌ 
செய்கிறார்கள்‌. கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு 
அவர்கள்மீது வருகிறது. வடக்கு இஸ்ரவேல்‌ 
ராஜ்யத்தை தண்டிப்பதற்கு, கர்த்தர்‌ 
அசீரியாவின்‌ ராஜாவை தம்முடைய கோலாகப்‌ 
பயன்படுத்துகிறார்‌. அசீரியாவின்‌ ராஜா 
வடக்கு இஸ்ரவேல்‌  ராஜ்யத்தின்மீது 
யுத்தம்பண்ணி, அந்த தேசத்தைப்‌ 
பாழாக்கிப்போட்டான்‌. இஸ்ரவேல்‌ புத்திரரை 
சிறைப்பிடித்து தன்னுடைய தேசத்திற்கு 
இழுத்துக்கொண்டு போனான்‌. 





i FTE 
TT 


இஸ்ரவேல்‌ ராஜ்யத்தைக்‌ 

என்னும்‌ பெயரை 

எப்பிராயீம்‌ 

பயருக்கு செழிப்பு! என்று 

பொருள்‌. எப்பிராயீம்‌ தேசத்தில்‌ செழிப்பான 

பள்ளத்தாக்குகள்‌ ஏராளமாய்‌ உள்ளன 
(ஏசா 2814). 


சமாரியா தேசம்‌ கொடுமுடியின்மேல்‌ 
அமைந்துள்ளது. இது செழிப்பான 
பள்ளதாக்குகளுக்கு தலையைப்போல 

வர்களுடைய தேசம்‌ கானான்‌. 


மகிமையாயிருக்கிறது. 
பள்ளத்தாக்குகளில்‌ 
வயல்களும்‌ 
திராட்சத்தோட்டங்களும்‌ திரளாயிருக்கிறது. 
எப்பிராயீம்‌ தேசத்தையும்‌ 
சமாரியா தேசத்தையும்‌ 
ஆசீர்வதித்திருக்கிறார்‌. அவர்கள்‌ 
செழித்திருக்கிறார்கள்‌. ஆனால்‌ அவர்களோ 
கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை 
தங்களுடைய நனமைக்கேதுவாய்‌ 
பயன்படுத்தாமல்‌, தீமைக்கேதுவாய்‌ 
பயன்படுத்துகிறார்கள்‌. கர்த்தர்‌ 
அவர்களுடைய வருஷங்களை நன்மையினால்‌ 
முடிசூட்டியிருக்கிறார்‌. த நன்மைகளோ 
அவர்களுக்கு பெருமையான 
கிரீடமாயிருக்கிறது. 
எப்பிராயீம்‌ கோத்திரத்தார்‌ 
"பெருமை" என்னும்‌ பாவம்‌ 
காணப்படுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசி 
அவர்களுடைய பெருமையைப்‌ பார்த்து, 
“எப்பிராமீமுடைய வெறியரின்‌ பெருமையான 
கிரீடத்திற்கு ஐயோ” என்று சொல்லுகிறார்‌ 
எப்பிராயீம்‌ புத்திரர்‌ ம்சத்தின்‌ 
பிரியமாயிருக்கிறாரகள்‌ 


கர்த்தர்‌ 


மத்தியிலே 
அதிகமாய்க்‌. 


அவர்கள்‌ 

அருந்துகிறவர்கள்‌. 

பள்ளத்தாக்குகளுக்கு 

போலிருக்கிறது. அவர்களெல்லோருமே. 

மதுபானத்தால்‌ மயக்கமடைந்திருக்கிறவர்கள்‌. 

அவர்கள்‌ குடித்து வெறித்திருக்கிறவர்கள்‌. 
குடிக்கிறவர்கள்‌ 

அவர்கள்‌ குடித்து 
அவர்களுடைய 


மதுபானம்‌ 
மதியீனர்கள்‌. 
வெறிக்கும்போது 
மனுஷசபாவம்‌ அவர்களை விட்டு நீங்கி 
விடுகிறது. அவர்களுக்குள்‌ மிருக சுபாவம்‌ 
வந்துவிடுகிறது. குடிவெறி அவர்களை 
ஆளுகை செய்கிறது. அவர்கள்‌ 
மதுபானத்திற்கு அடிமையாகிறார்கள்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


"தாங்களே 
அடிமைகளாயிருந்தும்‌,. 
சுயாதீனத்தை வாக்குத்தத்தம்‌ 
பண்ணுகிறார்கள்‌: எதினால்‌ ஒருவன்‌ 
ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ அதற்கு அவன்‌ 
அடிமைப்பட்டிருக்கிறானே” (2பேது 2:19). 


அவர்களுக்குச்‌ 


மதுபானத்தால்‌ 

மயக்கமடைந்திருக்கிறவர்களால்‌ 
சிந்திக்கமுடியாது. கர்த்தர்‌ 
பண்ணியிருக்கிற உடன்படிக்கையை 
முறித்துப்போடுகிறார்‌. இதற்கு எப்பிராயீம்‌ 
புத்திரரின்‌ குடிவெறியே காரணம்‌. 
அவர்களுடைய ஆரோக்கியமும்‌ 
கெட்டுப்போகிறது. எப்பிராயீம்‌ புத்திரர்‌ 
மதுபானத்தினால்‌ தங்களுக்கு அழிவைத்‌ 
தேடிக்கொள்கிறார்கள்‌. 


புத்திரர்‌ 


தெளிவாக 
அவர்களோடு 


எப்பிராயீம்‌ 
கர்த்தரோடு ண வலன்‌ 
அவர்களுடைய குடிவெறியினால்‌, 
அவர்களுடைய சமாதானம்‌ முறிந்துபோயிற்று, 
அவர்கள்‌ கர்த்தருக்கு முக்கியத்துவம்‌ 
கொடுக்காமல்‌, தங்கள்‌ மாம்சத்தின்‌ 
இச்சைகளுக்கு முக்கியத்துவம்‌ 
கொடுத்தார்கள்‌. உலகசிநேகமும்‌ மாம்ச 
சிநேகமும்‌ தேவனுக்கு விரோதமான பகை. 


எப்பிராயீமர்‌ மாம்சத்‌ 
இச்சைகளுக்கு அடிமையாகி தேவனைவிட்டு 
விலகிப்போய்விட்டார்கள்‌. ஏசாயா 
தீர்க்கதரிசி குடித்து வெறித்திருக்கிற 
எப்பிராமீமைப்பார்த்து. “எப்பிராமீமுடைய 

என்று 


எப்பிராயீம்‌ ஜனங்கள்‌ 
பிள்ளைகள்‌. அவர்கள்‌ கர்த்தருக்குப்‌ 
பிரியமானவர்களாயும்‌, அவருக்கு 
பிரயோஜனமானவர்களாயும்‌ ஜீலிக்கவேண்டும்‌. 
கர்த்தருடைய பிரமாணத்திற்குக்‌ கீழ்ப்படிந்து 
அவருக்கு சாட்சியாய்‌ ஜீவிக்கவேண்டும்‌. 
கர்த்தருடைய நாமத்தை எல்லா 
ஜனங்களுக்கும்‌ மத்தியிலே பிரஸ்தாபம்பண்ண 
வேண்டும்‌. எப்பிராயீம்‌ புத்திரர்‌ கர்த்தருக்கு 
பரிசுத்தமானவர்கள்‌. ஆனால்‌ அவர்கள்‌ 
இப்போது மதுபானத்தால்‌. 
மயக்கமடைந்திருக்கிறார்கள்‌. குடித்து, 
வெறித்திருக்கிறார்கள்‌. தேவனுடைய 
நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டியவர்கள்‌, 
அவருடைய நாமத்தைத்‌ தூவிக்கிறார்கள்‌. 


கர்த்தருடைய 





i FTE 
TT 


குடித்து வெறித்திருக்கிறவர்களை சிலர்‌ 
ராகப்‌ பேசுவார்கள்‌. குடிகாரர்களை 
புகழ்ந்து பாராட்டுவார்கள்‌. அவர்களுடைய 
சிரசின்மீது பெருமையான கிரீடத்தை 
வைப்பார்கள்‌. அவர்கள்‌ அதிகமாய்க்‌ 
குடிக்கிறார்கள்‌ என்றும்‌, குடித்தாலும்‌: 
தடுமாறாமலிருக்கிறார்கள்‌ என்றும்‌ வீணான 
வார்த்தைகளைச்‌ சொல்லி அவர்களை 
பெருமைப்படுத்துவார்கள்‌. 


குடிகாரர்களுக்குள்ளே 
வைத்தால்‌, அந்தப்‌ போட்டியில்‌ இவர்களே 
ஜெயிப்பார்கள்‌ என்றும்‌ சொல்லி 
அவர்களைப்‌ பெருமைப்படுத்துவார்கள்‌. 
இப்படிப்பட்ட புகழ்ச்சியான 
வார்த்தைகளெல்லாம்‌ மாய்மாலமானவை. 
இவை மனுஷரை அழித்துவிடும்‌. குடிகாரன்‌ 
புகழ்ச்சியான வார்த்தைக்கு அடிபணிந்து, 
இன்னும்‌ அதிகமாய்க்‌ குடித்தால்‌ அவனுடைய 
சரீர ஆரோக்கியம்‌ கெட்டுப்போகும்‌. 


போட்டி 


ஏசாயா தீர்க்கதரிசி இந்த சத்தியத்தை 
எப்பிராயீம்‌ புத்திரருக்கு உணர்த்தும்‌ 
வண்ணமாக, அவர்களிடம்‌, "வெறியரின்‌ 
பெருமையான கிரீடத்துக்கு ஐயோ” என்று 
எச்சரிப்பாய்ச்‌ சொல்லுகிறார்‌ 


தேவனுடைய நியாயத்தீர்ப்பு 
எப்பரோயீம்‌ பத்திர்மீது வருகிறது. அவர்கள்‌ 
குடித்து வெறித்து, மதுபானத்தினால்‌ 
மயக்கமடைந்திருக்கிறார்கள்‌. கர்த்தர்‌ 
அவர்கள்மீது கோபமாயிருக்கிறார்‌. கர்த்தர்‌ 
இதுவரையிலும்‌ அவர்களை அதிகமாக 
ஆசிர்வதித்தார்‌ ஆனால்‌ அவர்களோ 
கர்த்தர்‌ கொடுத்த ஆசீர்வாதங்களை 
தவறான வழிகளில்‌ 
பயன்படுத்திவிடுகிறார்கள்‌. 


அனுபவிக்கிற திரளான 


ஏராளமான 


ட அண்ட்‌ 
நன்மைகளும்‌, 
ஆசீர்வாதங்களும்‌ அவர்களுக்கு அலங்கார 


ஜோடிப்பாயிருக்கிறது. ஆனால்‌ 
அவர்களுக்கு நிலைக்காது. 
கோபம்‌ அவர்கள்மீது 
அவர்களுடைய அலங்கார ஜோடிப்பு 
வாடிப்போகும்‌ புஷ்பமாகிவிடும்‌. புஷ்பம்‌ 
வாடிவிட்டால்‌ அது அழகாயிராது. அதன்‌ 
இதழ்கள்‌ உலர்ந்து உதிர்ந்துபோகும்‌ 


அது 
கர்த்தருடைய 
வந்திருப்பதினால்‌, 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தானியத்தையும்‌ 
எண்ணெயையும்‌ 
தனக்கு நான்‌ 
பொன்னையும்‌. 
பெருகப்பண்ணினவரென்றும்‌ அவள்‌ 
அறியாமற்‌ போனாள்‌; அவைகளை அவர்கள்‌ 
பாகாலுடையதாக்கினார்கள்‌. ஆதலால்‌ நான்‌ 
என்‌ தானியத்தை அதின்‌ காலத்திலும்‌, என்‌ 
திராட்சரசத்தை அதின்‌ காலத்திலும்‌ திரும்ப 
எடுத்துக்கொண்டு, 
நிர்வாணத்தை ற்‌ 
கொடுத்திருந்த ஆட்டுமயிரையும்‌ சணலையும்‌ 
திரும்பப்‌ பிடுங்கிக்கொள்ளுவேன்‌” (ஓசி 
2:89). 


கர்த்தர்‌ கொடுத்த ஆசீர்வாதங்களை 
நாம்‌ தவறான வழிகளில்‌ பயன்படுத்தினால்‌ 
கர்த்தர்‌ அவற்றை நம்மிடத்திலிருந்து திரும்ப 
பிடுங்கிக்கொள்வார்‌. கர்த்தர்‌ கொடுத்ததை 
அவருடைய நாமமகிமைக்காகத்தான்‌. 
பயன்படுத்த வேண்டும்‌ கர்த்தரிடமிருந்து 
ஆசீர்வாதங்களைப்‌ பெற்றுக்கொண்டு, 
அவற்றைப்‌ பாகால்களுக்குப்‌ 
பயன்படுத்தக்கூடாது. 


ம்முடைய ஆசீர்வாதங்களை தவறான 
வழிகளில்‌ பயன்படுத்துகிறவர்கள்மீது 
தேவனுடைய கோபம்‌ வரும்‌. கர்த்தர்‌ 
அவர்களுக்குக்‌ கொடுத்ததை திரும்ப 
பிடுங்கிக்கொள்வார்‌. ஆசீர்வாதங்களை 
திரும்ப பிடுங்கிக்கொள்வதற்கு, கர்த்தர்‌ 
பணியாட்களை ஆயத்தமாய்‌ 
ர்‌. அவர்கள்‌ திராணியும்‌ 
வல்லமையுமுடையவர்கள்‌. அசீரியாவின்‌ 
ராஜா கர்த்தர்‌ பயன்படுத்துகிற கல்‌ 
ஒருவனாயிருக்கிறான்‌. 
கல்மழையைப்போலவும்‌, சங்கார பவம்‌ 
புரண்டுவருகிற பெருவெள்ளம்‌ போலவும்‌ 
கர்த்தருக்கு கீழ்ப்டியாத ஜனங்கள்மீது 
வருவான்‌. பல்ப்‌ கீழே தள்ளிவிடுவான்‌. 
அவனுடைய வல்லமையும்‌ 
அதிகாரமுமுள்ளது. ண்‌ தன்‌ கையினால்‌ 
பெருமையான கிரீடத்தை கீழே 
தள்ளிவிடுவான்‌. 


கர்த்தர்‌ இப்படிப்பட்ட தண்டனையை 
எப்பிராமீம்‌ புத்திரர்மீது வரப்பண்ணுவார்‌. 
அப்போது எப்பிராமீமுடைய வெறியரின்‌ 
பெருமையான கிரீடம்‌ காலால்‌ 
மிதித்துப்போடப்படும்‌. 





f= a 
TT 


குடிகாரர்களிடத்தில்‌ தெளிந்த. 
சிந்தனையும்‌, தெளிந்த புத்தியும்‌ இருக்காது. 
அவர்களுடைய சிந்தனையும்‌ வார்த்தையும்‌ 
குழம்பிப்போயிருக்கும்‌. குடிகாரர்கள்‌ குடித்து 
வெறித்து, தங்களைப்பற்றி 
வார்த்தைகளைப்‌ 
இப்படிப்பட்டவர்கள்‌ 
அவமானப்படுத்துவார்கள்‌. தங்கை 
தாங்களே கேலிபண்ணிக்கொள்வார்கள்‌. 


எப்பிராயீம்‌ புத்திரர்‌ குடித்து வெறித்து, 
மதுபானத்தால்‌ மயக்கமடைந்திருக்கிறார்க 
அவர்களுடைய பாவத்தினிமித்தம்‌ கர்த்தர்‌ 
அவர்களைத்‌ தண்டிக்கிறார்‌. கர்த்தர்‌ 
அவர்களுக்குக்‌ கொடுத்த. 
ஆசீர்வாதங்களையெல்லாம்‌ திரும்ப 
பிடுங்கிக்கொள்கிறார்‌ 


செழிப்பான பள்ளத்தாக்குகள்‌ 
ஈடுமுடியின்‌ மேலுள்ள 
அலங்கார. ஜோடிப்பாகிய புஷ்பமும்‌. 
வாடிப்போகும்‌. பள்ளத்தாக்கில்‌ ஒரு சில 
கனிகள்‌ மாத்திரமே இருக்கும்‌. அவையும்‌ 
பருவகாலத்தில்‌ பழுத்தவையல்ல. 
பருவகாலத்திற்கு முன்பே பழுத்தவை. 
கனிகளைத்‌ 
பருவகாலத்திற்கு 
இந்தக்‌ கனிகளைப்‌ 
அவைகளை உடனே 
பறித்து தின்னவேண்டுமென்று 
ஆசைப்படுகிறார்கள்‌. அவர்கள்‌ 
பேராசையோடு அந்தக்‌ கனிகளைப்‌ பறித்து, 
அவை தங்கள்‌ கைகளிலிருக்கும்போதே 
விழுங்கிவிடுகிறார்கள்‌. 


விருட்சத்தில்‌ முளைக்கும்‌ முதல்கனி 
அதிக சின்னது அதிலும்‌. இது 
பருவகாலத்திற்கு முன்னே பழுத்தது. மற்ற 
விருட்சங்களில்‌ பருவகாலத்தில்தான்‌ 
பழங்கள்‌ பழுக்கும்‌. ஆனால்‌ இதுவோ 
பருவகாலத்திற்கு முன்னே பழுத்து புசிப்புக்கு 
தல அட்‌ பறிக்கிறவர்கள்‌ 

ஆசையாய்ப்‌ பறித்து 
சிலுவைகள்‌ 


வாடிப்போகும்‌. 


ள்ளத்தாக்குகளில்‌ 
தேடிப்பார்க்கிறவர்கள்‌,, 
முன்பே பழுத்த 
பார்க்கிறார்கள்‌ 


பார்க்கிறவர்கள்‌ எல்லோரும்‌, 
பறிக்கவேண்டுமென்று. 
மற்றவர்களிடத்தில்‌ 
ஐசுவரியத்தைப்‌ 
பொறாமைப்படுவார்கள்‌. 


ஆசைப்படுவார்கள்‌. 
இருக்கிற 
பார்த்து 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஏதாவது ஒரு வழியில்‌ 
அவ்ல்ிய்ன்ள்‌ ஆசைப்படுவார்கள்‌. 
தவறான வழிகளில்கூட ஐசுவரியந்தை 
சம்பாதித்து, தங்களுக்கு 
சொந்தமாக்கிக்கொள்வார்கள்‌. 


மரத்திலே  பருவாகலத்திற்கு முன்னே 
பழுத்த பழம்‌, பறிக்கப்படாமல்‌ மரத்திலேயே 
இருந்தாலும்‌ அது அழுகிப்போகும்‌. 
அழுகிப்போகாமல்‌: பழமாகயிருந்தால்‌, 


மற்றவர்கள்‌ அதன்மீது ஆசைப்பட்டு 


கனியைப்போலவே இருக்கிறது. மற்றவர்கள்‌ 
நம்மிடத்திலுள்ள ஐசுவரியத்தைப்‌ பார்த்து, 
அதைப்‌ பறித்துக்கொள்ள வேண்டுமென்று 
ஆசைப்படுகிறார்கள்‌. அதற்கான 
முயற்சிகளையும்‌ மேற்கொள்கிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரருடைய செழிப்பான 
பள்ளத்தாக்கு, பருவகால, 
பழுத்த முதற்கனியைப்போல 
அசீரியர்கள்‌ அதைப்‌ 
இச்சிக்கிறார்கள்‌. அதை 
சொந்தமாக்கிக்கொள்ள 
போராசைப்படுகிறார்கள்‌ 


கொள்ளையிட்டு, 

சொந்தமாக்கிக்கொள்கிறார்கள்‌. 
எப்பிராயீமின்மீது, 

ஆசீர்வாதம்‌ வரும்போது, அவர்களுக்கு 

ஐசுவரியம்‌ தங்குகிறது. அவர்கள்மீது 

கர்த்தருடைய கோபம்‌ வரும்போது, ஐசுவரியம்‌ 

அவர்களைவிட்டு தூரமாய்‌ 

விலகிப்போய்விடுகிறது. 

மகிமையான கிரீடம்‌ 

ஏசா 28:5,6 


ஏசா 8:5. அக்காலத்திலே. 
சேனைகளின்‌ கர்த்தர்‌ தமது ஜனத்தில்‌ 
மீதியானவர்களுக்கு மகிமையான: 
கிரீடமாகவும்‌, அலங்காரமான 
முடியாகவும்‌, 
ஏசா 28:8. நியாயம்‌ விசாரிக்க. 
உட்காருகிறவனுக்கு. நியாயத்தின்‌ 
யுத்தத்தை அதின்‌ 
திருப்புகிறவர்களின்‌ 


ஆவியாகவும்‌, 
வாசல்மட்டும்‌ 
பராக்கிரமமாகவும்‌ இருப்பார்‌. 





f= THE 
ETT 


ராஜ்யத்தில்‌ இருக்கிறார்கள்‌. 
இரண்டு கோத்திரத்தார்‌ 
யூதாதேசத்திலிருக்கிறார்கள்‌. 
கர்த்தருக்கு மீதியானவர்கள்‌. 


தேவனுடைய 

ஆசீர்வாதமும்‌ யூதாதேசத்திற்கு கிடைக்கும்‌ 
என்று ஏசாயா தீர்க்கதரிசனமாய்ச்‌ 
சொல்லுகிறார்‌. கர்த்தர்‌ அவர்களை 
வழிநடத்துவார்‌. அவர்களை பாதுகாப்பார்‌. 
எப்பிராயீம்‌ தரையிலே தள்ளப்படும்‌. 
சத்துருக்கள்‌ அவர்களை 
பட்சித்துப்போடுவார்கள்‌. அந்த வேளையிலும்‌: 
கர்த்தர்‌ யூதாவின்‌ புத்திரரைப்‌ பாதுகாப்பார்‌ 


ஏசாயா யூதா தேசத்தைப்பற்றிச்‌ 
சொல்லும்போது, தன்னுடைய தீர்க்கதரிசன 
வாக்கியத்தை, “அக்காலத்திலே” என்று 
ஆரம்பிக்கிறார்‌ அக்காலம்‌" என்‌ 
அசிரியர்‌ வடக்கு இஸ்ரவேல்‌ 
அழித்து, அவாந்தரமாக்கிப்போட்ட 
காலத்தைக்‌ குறிக்கும்‌. இக்காலத்தில்‌ 
கர்த்தர்‌ தமது ஜனத்தில்‌ மீதியானவர்களுக்கு 
ஆசீர்வாதத்தைக்‌ கொடுப்பார்‌. 
அவர்களுடைய தேவைகளை சந்திப்பார்‌. 
தா... தேசத்தாருக்கு மாத்திரமல்ல, 

ல்ரவேல்‌ தேசத்தாரிலும்‌ கர்த்தருக்குப்‌ 
பயந்து ஜீவிக்கிறவர்களுக்கு, அவருடைய 
ஆசீர்வாதமும்‌, பாதுகாப்பும்‌, பராமரிப்பும்‌ 
கிடைக்கும்‌. 


அசீரியர்கள்‌ 
தேசத்தின்மீது 
அவர்கள்‌ 
புசல்போலவும்‌, 
பெருவெள்ளம்‌ 
அசீரியாவின்‌ 
தன்னுடைய 


இஸ்ரவேல்‌ 
யுத்தம்பண்ண வரும்போது. 
கல்மழை போலவும்‌, சங்கார 
புரண்டு வருகிற 
போலவும்‌ வருவார்கள்‌. 
ராஜா ஆரவாரத்தோடு, 
சேனையைக்‌ கூட்டிக்கொண்டு 
வருவான்‌. அக்காலத்திலே 
கர்த்தர்‌ தம்முடைய 
மீதியானவர்களுக்கு 
கிருபைகளையும்‌, 
கொடுப்பார்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


கர்த்தருடைய பிள்ளைகள்‌ அவருக்குப்‌ 
பிரியமானவர்கள்‌. இவர்களே அவருடைய 
மீதியானவர்கள்‌. இவர்கள்‌ 
வார்த்தையைக்கேட்டு, 
பிரமாணத்திற்கு கீழ்ப்படிந்து 
ஜீவிக்கிறவர்கள்‌. இவர்கள்‌ செம்மையான 
பாதையிலே நடக்கிறவர்கள்‌. இவர்களுக்கு 
கர்த்தர்‌ மகிமையான கிரீடமாகவும்‌, 
அலங்காரமான முடியாகவும்‌ இருப்பார்‌. 


கர்த்தருடைய பிரசன்னம்‌ அவருடைய 
பிள்ளைகள்‌ மத்தியில்‌ பிரத்தியட்சமாயிருக்கும்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய ஐக்கியத்தை, தம்முடைய 
பிள்ளைகளோடு புதுப்பித்துக்கொள்வார்‌. 
அவர்‌ அவர்களுக்கு, அலங்காரமான 
முடியாகமிருப்பார்‌. அவர்களுக்குத்‌ 
தேவையான சகல ஞானத்தையும்‌, சகல 
கிருபைகளையும்‌ கொடுப்பார்‌. 


கர்த்தர்‌ தம்முடைய பிள்ளைகளுக்கு 
த்தின்‌ ஆலியாகமிருப்பார்‌ 
நியாயம்‌ விசாரிக்க 


வழக்குகளை 
நீதியாய்‌ விசாரிக்கவேண்டும்‌. அவர்களுக்கு 
நியாயமான தீர்ப்பு கொடுக்கவேண்டும்‌. 
ஆலோசனைக்காரர்கள்‌ த்‌ 
ஞானத்தினால்‌. 

லோசனைகளைக்‌ கொடுப்பார்கள்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய நீதிமினாலும்‌, சத்தியத்தினாலும்‌ 
நியாயாதிபதிகளை ஆளுகை செய்வார்‌. 


பிள்ளைகளுக்கு 

வேதனைகளும்‌, 

வரும்போது, கர்த்தர்‌ 

பலப்படுத்துவார்‌. 

மேற்கொள்வதற்கு 

அவர்களை தைரியப்படுத்துவார்‌. கர்த்தர்‌ 

அவர்களுக்கு பராமக்கிரமமாகயிருப்பார்‌. 

கர்த்தருடைய பலத்தினாலும்‌, 

பராக்கிரமத்தினாலும்‌, கர்த்தருடைய 

பிள்ளைகள்‌ யுத்தத்தை அதன்‌ வாசல்‌ மட்டும்‌. 

திருப்புவார்கள்‌. 

சத்துருக்கள்‌ தங்கள்‌ தேசத்தின்மீது 

யுத்தம்பண்ண வந்து. தங்கள்‌ நகரங்களை 

முற்றிக்கைப்போடும்போது, கர்த்தருடைய 

பிள்ளைகள்‌ அவர்களைத்‌ 

தூத்திவிடுவார்கள்‌. சத்துருக்களுடைய 

தேசத்தின்‌ வாசல்கள்‌ வரைக்கும்‌ 
அவர்களைத்‌ துரத்திவிடுவார்கள்‌. 





i FTE 
TT 


கர்த்தருடைய னங்கள்‌ மற்ற 


தேசத்தின்மீது யுத்தம்பண்ண போகும்போது. 
அவர்களுடைய 

முற்றிக்கைப்போடும்போது, 
பிள்ளைகள்‌ 
வாசல்மட்டும்‌ 
கர்த்தருடைய 


பட்டணங்களை 
கர்த்தருடைய 
சத்துருக்களின்‌ 
திருப்பிவிடுவார்கள்‌. 
பிள்ளைகளுக்கு ஜெயம்‌ 
கர்த்தர்‌ அவர்களுக்காக 
ர்‌. கர்த்தருடைய 
அவர்களுடைய 
பிள்ளைகளோடு கூடயிருக்கும்‌. ர்கள்‌ 
கர்த்தருக்கு விசேஷித்தவர்கள்‌. இவர்களே 
கர்த்தருடைய ஜனத்தில்‌ மீதியானவர்கள்‌. 


யுத்தத்தை 


கர்த்தர்‌ தம்முடைய பிள்ளைகளுக்கு 
நீதியையும்‌, நியாயத்தையும்‌, 
பராக்கிரமத்தையும்‌ கொடுக்கும்போது, அவரே 
அவர்களுக்கு மகிமையான கிரீடமாகவும்‌, 
அலங்காரமான முடியாகவும்‌ இருப்பார்‌. இந்த 
வாக்கியம்‌ இயேசுகிறிஸ்துவைக்‌ குறிக்கிறது. 
என்று வேதபண்டிதர்கள்‌ வியாக்கியானம்‌ 
சொல்லுகிறார்கள்‌. அக்காலத்திலே மேசியா 
மகிமையான கிரீடமாகமிருப்பார்‌ 
அக்காலத்திலே கிறிஸ்துவானவர்‌ 
அலங்காரமான முடியாகவும்‌ இருப்பார்‌ 


சுத்தமான இடமில்லை. 
ஏசா 28:7,8 


ஏசா 28:7. ஆனாலும்‌ இவர்களும்‌: 
திராட்சரசத்தால்மயங்கி, 
மதுபானத்தால்‌ 
வழிதப்பிப்போகிறார்கன்‌; ஆசாரியனும்‌ 
தீர்க்கதரிசியும்‌ 'மதுபானத்தால்‌ 
திராட்சுரசத்தால்‌ 
சாராயத்தினால்‌ 
தீர்க்கதரிசனத்தில்‌ 
தியாயத்தீர்க்கிறதில்‌ 
இடுகிறார்கள்‌. 


ஏசா 28:8. 0 
வாத்தியினாலும்‌ 
'திறைத்திருக்கிறது; 
இடமில்லை. 
கர்த்தருடைய ஜனத்தில்‌. 
மீதியாயிருக்கிறவர்களில்‌ சிலரும்‌ பாவம்‌ 
செய்கிறார்கள்‌. யூதாவின்‌ புத்திரரில்‌ 
அநேகர்‌ கர்த்தருக்கு விரோதமான 
காரியங்களை செய்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
திராட்சரசத்தால்‌ மயங்கி, 
மதுபானத்தால்‌ வழிதப்பிப்போகிறார்கள்‌. 


'பீடங்கனெல்லாம்‌. 
அசுத்தத்தினாலும்‌ 
சுத்தமான 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


எப்பிராயீமில்‌ குடிகாரர்கள்‌ இருப்பதுபோலவே, 
எருசலேமிலும்‌ குடிகாரர்கள்‌ இருக்கிறார்கள்‌. 
எப்பிராயீமில்‌ காணப்படுகிற பாவங்கள்‌, 
யூதாவிலும்‌ காணப்படுகிறது. ஆனாலும்‌ 
எப்பிராயீம்‌ அழிந்ததுபோல, யூதா 
ன்னும்‌ ல்லை. எப்பிராயீமில்‌ 
காணப்பட்ட அழிவு யூதாவில்‌ இன்னும்‌ 
காணப்படவில்லை. 


யூதாவின்‌ புத்திரர்‌ 
மயங்குகிறார்கள்‌. மதுபானத்தால்‌. 
வழிதப்பிப்போகிறார்கள்‌. அவர்கள்‌ குடித்து 
'வெறித்திருக்கிறார்கள்‌. அளவுக்கு அதிகமாக. 
குடிப்பது, சரீர... ஆரோக்கியத்திற்கு 
ஆபத்தானது. அவர்களிடத்தில்‌ தெளிந்த 
சிந்தனையிருக்காது. அவர்களுடைய 
மனதும்‌, வார்த்தையும்‌ குழம்பிப்போயிருக்கும்‌. 
தீர்க்கதரிசியும்‌ 
மதிமயங்கியிருக்கிறார்கள்‌. 
இவர்களால்‌ நியாயந்தீர்க்கிற 
நியாயாசனத்தில்‌ அமர்ந்து வழக்குகளை 
நீதியாய்‌ விசாரிக்க முடியாது. இவர்களால்‌ 
நீதியான தீர்ப்புக்களையும்‌ சொல்லமுடியாது. 
மதுபானத்தினால்‌ ங்கி, 
கெடுத்துக்கொள்வதுபோல, 
சொல்லுகிற தீர்ப்புக்களையும்‌ 
கெடுத்துப்போடுகிறார்கள்‌. 


குடிகாரர்கள்‌ தாங்கள்‌ குடிப்பதை 
நியாயப்படுத்துவார்கள்‌. அதிகமாய்க்‌ 
குடிப்பதற்கு ஏதாவது ஒரு காரணத்தைக்‌ 
கண்டுபிடித்து சொல்லுவார்கள்‌. மதுபானம்‌ 
குடிப்பது தங்கள்‌ ஆரோக்கியத்திற்கு நல்லது 
என்றும்‌, அதனால்‌ ஜீரணம்‌ நன்றாய்‌ 
நடைபெறும்‌ என்றும்‌ கற்பனையான 
காரணங்களைச்‌ சொல்லுவார்கள்‌. 


திராட்சரசத்தால்‌ 


ஆசாரியனும்‌ 
மதுபானத்தால்‌ 


ஆரோக்கியம்‌ 
உண்மை, 
சீக்கிரத்தில்‌ 
சீக்கிரத்தில்‌ 
இதுவும்‌ உண்மை. 
உண்மை தெரியும்‌. 
ரிந்தும்‌, தன்னுடைய மாம்சத்தின்‌. 
இச்சையை அடக்க முடியாமல்‌, 
மதுபானத்திற்கு அடிமையாகிவிடுகிறான்‌. 


குடிகாரருக்கு 
கெட்டுப்போகும்‌. இதுதான்‌ 
அதிகமாக குடிக்கிறவர்கள்‌ 
வியாதிப்பட்டு, 
செத்துப்போவார்கள்‌. 
குடிகாரனுக்கு இந்த 
தெ 





i FTE 
ETT 


மதுபானத்தால்‌ 
கிறவர்களுக்கு 
அவர்களால்‌ 
புரிந்துகொள்ள. 


மயக்கமடைந்திருக்‌ 
மதிமயங்கியிருக்கும்‌. 
எதையும்‌ தெளிவாகப்‌ 
முடியாது. தெளிவாக 
அவர்களுடைய 
மனச்சாட்சியும்‌ 
குடிகாரர்கள்‌ 

எச்சரிப்பு சத்தத்திற்கு 
செவிகொடுக்கமாட்டார்கள்‌. அவர்களுடைய 
மனச்சாட்சியும்‌ அவர்களை எச்சரிக்காது. 
இதனால்‌ அவர்கள்‌ துணிகரமாய்ப்‌ பாவம்‌ 
செய்கிறார்கள்‌. அவர்களுடைய மனதும்‌: 
மனச்சாட்சியும்‌, அவர்களுடைய பாவத்திற்குத்‌ 
துணைபோகிறது. அவர்களுடைய 
மாம்சத்தின்‌ இச்சைகளை நிறைவேற்றுவதற்கு 
அவர்களைத்‌ தூண்டுகிறது. 


ஆசாரியரும்‌ தீர்க்கதரிசிக। 
கர்த்தருக்கு உண்மையுள்ளவர்களாய்‌ ஊ 

செய்யவேண்டும்‌. மனுஷர்‌ மத்தியிலே. 
இவர்கள்‌ கர்த்தருக்கு சாட்சியாய்‌ 
ஜீவிக்கவேண்டும்‌. இவர்களிடத்தில்‌ 
மாய்மாலமான ஜீவியம்‌ காணப்படக்கூடாது. 
தீர்க்கதரிசிகள்‌ ஜனங்களிடம்‌ எதை 
ட என்று சொல்லுகிறார்களோ 


இவர்களும்‌ செய்யக்கூடாது, 
த்போல்வே 


சொல்லுகிறார்களோ 
செய்யவேண்டும்‌. 


சிந்திக்கவும்‌ முடியாது 
மனதைப்போலவே, ட 


மதுபானத்தால்‌ க்கூடா, 
எண்று ரியல்‌ தீங்கதாசிககுய 
ஜனங்களுக்குப்‌ போதிக்கிறார்கள்‌. ஆனால்‌ 
அவர்களே மதுபானத்தால்‌ 
மதிமயங்கியிருக்கிறார்கள்‌. திராட்சரசத்தால்‌ 
விழுங்கப்பட்டிருக்கிறார்கள்‌. சாராயத்தினால்‌ 
வழிதப்பிப்போகிறார்கள்‌.  தீர்க்கதரிசிகளின்‌ 
தீர்க்கதரிசன ஊழியமும்‌  மதுபானத்தால்‌. 
பாழாய்ப்போயிற்று. மதுபானத்தால்‌ 
மயக்கமடைந்தவர்கள்‌ தீர்க்கதரிசனத்தில்‌ 
மோசம்போனவர்களாயிருக்கிறார்கள்‌. 


ஆசாரியர்கள்‌ 
பலிபீடத்தில்‌ 
இவர்கள்‌ 


கர்த்தருடைய 
பலிகளைச்‌ செலுத்துகிறவர்கள்‌. 

சுத்தமாயிருக்கவேண்டும்‌. 
இவர்களுடைய மனதும்‌, சரீரமும்‌ 
கர்த்தருக்கு முன்பாக பரிசுத்தமாயிருக்க 
வேண்டும்‌. “நீயும்‌ உன்னோடேகூட உன்‌ 
குமாரும்‌ சாகாதிருக்கவேண்டுமானால்‌, 
ஆசரிப்புக்‌ கூடாரத்துக்குள்‌ 
பிரவேசிக்கிறபோது. திராட்சரசத்தையும்‌ 
மதுவையும்‌ குடிக்கவேண்டாம்‌" (லேவி 10:9). 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தீர்க்கதரிசிகள்‌ நசரேய 
விரதமுள்ளவர்கள்‌. “உங்கள்‌ குமாரரில்‌ 
அல்‌ தீர்க்கதரிசிகளாகவும்‌, உங்கள்‌ வாலி 
சிலரை நசரேயராகவும்‌ 
எழக்பிண்ணினேன்‌; இஸ்ரவேல்‌ புத்திரரே, 
இப்படி நான்‌ செய்யவில்லையா என்று கர்த்தர்‌ 
கேட்கிறார்‌" (ஆமோ 2:11). 
மற்றவர்களுடைய பாவங்களை 
கண்டித்து உணர்த்துகிறவர்கள்‌, பாவத்திற்கு 
விலகி  ஜீலிக்கவேண்டும்‌. ஆனால்‌ 
ஆசாரியரிலும்‌ தீர்க்கதரிரிிலும்‌ அநேகர்‌ 
மதுபானத்தால்‌  மதிமயங்கியிருக்கிறார்கள்‌. 
சாராயத்தினால்‌ வழிதப்பிப்போகிறார்கள்‌. 
பாவத்தின்‌ கண்ணியில்‌ விழுந்து 

கிடக்கிறார்கள்‌. 
ஆசாரியரும்‌ தீர்க்கதரிசியும்‌ 
மதுபானத்தால்‌ மயங்கி கிடப்பதினால்‌. 
தீயவிளைவுகள்‌ உண்டாகிறது. 
மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக ஜீவிக்க 
வேண்டியவர்கள்‌ இப்போது, வழிதப்பி 
மோசம்போயிருக்கிறார்கள்‌. இவர்களால்‌ 
கர்த்தருடைய ஊழியத்தை உண்மையாகவும்‌, 
உதாரத்துவமாகவும்‌ செய்ய முடியாது. 
தீர்க்கதரிசிகளால்‌. கர்த்தருடைய 
ர்த்‌ தீர்க்கதரிசனமாய்ச்‌ 
னல குடித்து வெறித்திருக்கிற 


தீர்க்குதரிரனத்நில்‌ 
வலக பார்கள்‌ 


சாரியர்கள்‌ வழக்குகளை நீதியாய்‌ 
விசாரிக்கவேண்டும்‌. கர்த்தருடைய 


பிரமாணத்தின்படி நியாயந்தீர்க்கவேண்டும்‌. 
ஆனால்‌, ஆசாரியன்‌ மதுபானத்தால்‌ மயங்கி 
கிடக்கிறான்‌. அவன்‌  சாராயத்தினால்‌ 
விபி மோசம்போயிருக்கிறான்‌. 
இப்படிப்ப குடிகார ஆசாரியன்‌ 
நியாயந்தர்க்கிறதில்‌ இடறுவான்‌. 
எதிராட்சரசம்‌ குடிப்பது ராஜாக்களுக்குத்‌ 
தகுதியல்: வேழுவேலே, 
ராஜாக்களுக்குத்‌ தகுதியல்ல; 
பிரபுக்களுக்குத்‌ 
மதுபானம்பண்ணினால்‌ 
நியாயப்பிரமாணத்தை 
சிறுமைப்படுகிறவர்களுடைய 
புரட்டுவார்கள்‌" (நீதி 31:4,5). 





f= FTE ஏசாயா 
TT 


'திராட்சரசத்தால்‌ மயங்கி மதுபானத்தால்‌ 
வழிதப்பி போகிற நியாயாதிபதிகள்‌, 
வழக்குகளை நீதியாய்‌ விசாரிக்கமாட்டார்கள்‌. 
நியாயமான தீர்ப்பு கொடுக்கமாட்டார்கள்‌. 
இவர்களும்‌ மிருப்பார்கள்‌. 
இவர்களிடத்தில்‌ தெளிந்த 
சிந்தனையிருக்காது. தங்கள்‌ மனதிற்கு 
தோன்றுகிற பிரகாரம்‌ நியாயந்தீர்ப்பார்கள்‌. 
இதனால்‌ நியாயந்தீர்க்கிறதில்‌ 
இடறிவிழுவார்கள்‌. 


மதுபானம்‌ அருந்துவது ஒரு 
வியாதியைப்போல ஜனங்களைப்‌ பாதிக்கும்‌. 
போஜன பீடங்களெல்லாம்‌  வாந்தியினாலும்‌: 
அசுத்தத்தினாலும்‌ நிறைந்திருக்கும்‌. 
போஜனம்பண்ண அமரும்போது, போஜனம்‌ 
பண்ணுகிறவர்களும்‌ சுத்தமாயிருக்கவேண்டும்‌. 
போஜனபந்தியும்‌, போஜனபீடங்களும்‌ 
சுத்தமாயிருக்கவேண்டும்‌. 

சாராயத்தை 
வெறித்திருக்கிறவர்கள்‌, 
மீது வாந்திபண்ணி, 
அசத்தமாக்கிப்போடுவார்கள்‌. எந்த 
இடத்தில்‌ அமர்ந்து சாப்பிடுகிறார்களோ, 
அந்த இடத்தையே அசுத்தம்பண்ணுவார்கள்‌ 
அவர்களுக்கு சுத்தமான இடமேயிருக்காது. 
போஜனமேஜையில்‌ போஜனம்‌ ஓரிடத்திலும்‌, 
அதற்கு அருகாமையிலேயே அவர்கள்‌ 
வாந்திபண்ணுவதும்‌ கிடக்கும்‌. எல்லாமே 
அசுத்தமாயிருக்கும்‌. 


குடத்து 
போஜனபந்தியின்‌ 
போஜனபீடங்களை 


கர்த்தருடைய வார்த்தை 
ஏசா 28:9-13 


ஏசா 28:9. அவர்‌ யாருக்கு அறிவைப்‌ 
போதிப்பார்‌? யாருக்கு உபதேசத்தை 
உணர்த்துவார்‌? பால்மறத்தவர்களுக்கும்‌, 
முலை 'மறக்கப்பண்ணப்‌ 
பட்டவர்களுக்குமே. 

ஏசா 2810. 

கற்பனையும்‌ 

கற்பனையும்‌, 

பிரமாணமும்‌, 

பிரமாணமும்‌, 

அங்கே கொஞ்சமுமாம்‌ என்கிறார்கள்‌. 


ஏசா 28:11. பரியா௪ உதடுகளினாலும்‌ 
அந்திய  பாஷையினாலும்‌ இந்த 
ஜனத்தோடே, பேசுவார்‌. 


- விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


இதுவே நீங்கள்‌ 
'இளைப்பாறப்பண்ணத்தக்க. 
இளைப்பாறுதல்‌; இதுவே ஆறுதல்‌. 
என்று அவர்களோடே. அவர்‌ 
சொன்னாலும்‌ கேட்கமாட்டோம்‌. 
என்கிறார்கள்‌. 


ஏசா 28:18. ஆதலால்‌ அவர்கள்போய்‌, 
பின்னிட்டு விழுந்து, நொறுங்கும்‌ 
படிக்கும்‌, சிக்குண்டு பீடி.படும்படிக்கும்‌, 
கர்த்தருடைய வார்த்தை அவர்களுக்குக்‌ 

கற்பனையும்‌, 


எவ்வளவுதான்‌ 
போதனையைப்‌ 


புரிந்துகொள்ளமாட்டார்கள்‌. 
இப்படிப்பட்டவர்கள்‌ 
தீர்க்கதரிசிகளும்‌ 
அறிவைப்‌ 


மதிமீனமானவர்கள்‌. 
ஊழியக்காரர்களும்‌ 
போதிக்கவேண்டியவர்கள்‌. 
தேவனைப்பற்றிய அறிவையும்‌, அவருடைய 
சித்தத்தையும்‌ அவர்கள்‌ ஜனங்களுக்கும்‌ 
போதிப்பார்கள்‌. கர்த்தருடைய உபதேசத்தை 
ஜனங்களுக்கு உணர்த்துவார்கள்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய தெய்வீக 
சித்தத்தின்‌ பிரகாரமாய்‌ மனுஷர்‌ மத்தியிலே 
கிரியை நடப்பிக்கிறார்‌. அவர்களுக்கு 
ற்‌ அறியும்‌ அறிவைக்‌ 
அவர்களுக்கு அறிவைப்‌ 
சத்திய உபதேசத்தை 
உணர்த்துவார்‌. ஜனங்கள்‌ தேவனைப்பற்றிய 
அறிவைப்‌ பெற்றுக்கொள்வார்கள்‌. 


அறிவுள்ளவர்கள்‌ 
ர்‌ பயபக்தியாயிருப்பார்கள்‌. 
கர்த்தருடைய வார்த்தைக்குச்‌ செவிகொடுத்து, 
அவருடைய பிரமாணத்திற்குக்‌ கீழ்ப்படிந்து, 
ஜீவிப்பார்கள்‌. 





i THE 
TT 


மூலமாயும்‌, 
உபதேசத்தை உணர்த்துவதன்‌ மூலமாயும்‌, 
அவர்களுடைய அன்பைப்‌ பெற்றுக்‌ 
கொள்கிறார்‌. கர்த்தருடைய வார்த்தைக்கு 
செவிகொடுக்கிறவர்கள்‌, கர்த்தருடைய 
கிருபையைப்‌ பெற்றுக்கொள்கிறார்கள்‌. 
கர்த்தர்‌ தங்கள்மீது அன்பாமிருக்கிறார்‌ 
என்பதை புரிந்துகொள்கிறார்கள்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய பிள்ளைகளுக்கு அறிவைப்‌ 
போதிக்கும்போது, தம்முடைய 
பிரமாணத்தையும்‌ அவர்களுக்குப்‌ 
போதிக்கிறார்‌. தம்முடைய சத்தியத்தை 
அவர்களுக்கு உபதேசித்து உணர்த்துகிறார்‌. 


கர்த்தருடைய பிரமாணத்திற்கு நாம்‌ 
கீழ்ப்டியவேண்டும்‌. கர்த்தருடைய சித்தமும்‌ 
நம்முடைய சித்தமும்‌ ஒத்துப்போகவேண்டும்‌. 
கர்த்தருடைய பிரமாணத்தை நாம்‌ விரும்பும்‌ 
வண்ணமாய்‌, அவர்‌ நமக்கு அறிவைப்‌ 
போதிப்பார்‌. உபதேசத்தை உணர்த்துவார்‌. 
நமக்கு 

அவர்‌ 


கர்த்தர்‌ 
போதிக்காமல்‌, 


நாம்‌ அவருடைய உபதேசத்தை உணர்ந்து 
கொள்வோம்‌... என்பது கர்த்தருக்குத்‌ 
தெரியும்‌. சர்த 
போதிக்கும்போது. நாம்‌ 
வண்ணமாய்ப்‌ 
சிறுபிள்ளைகளுக்கு 
கொஞ்சம்‌ கொஞ்சமாய்‌ போதிப்பார்‌ 
சிறுபிள்ளைகள்‌ ஒரு பாடத்தைக்‌. 
குற்றுக்கொள்ளும்போது. அதை கொஞ்சம்‌ 
கொஞ்சமாய்க்‌ கற்றுக்கொள்ளும்‌. இது 
வரையிலும்‌ தாய்பால்‌ குடித்த குழந்தைகள்‌, 
இப்போது கர்த்தருடைய ஞானப்பாலைக்‌ 
குடிக்க ஆரம்பிக்கிறார்கள்‌. 
சிறுபிள்ளைகளுக்கு ஒரே நேரத்தில்‌ எல்லா 
சத்தியத்தையும்‌ போதிக்க. முடியாது. 
யூதமார்க்கத்து தாய்மார்கள்‌, 
பிள்ளைகளுக்கு ன்‌ 
வரையிலும்‌ 
வளர்ப்பார்களாம்‌. 
கல்வி 


தாய்பால்‌ 


கற்றுக்கொடுப்பார்கள்‌. 
எவ்வளவு கற்றுக்கொள்ள 
அவ்வளவு மாத்திரமே 

அவர்களுக்கு கற்றுக்கொடுக்கப்படும்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பாடசாலையிலே 
சிறுபிள்ளைகளுக்கு கர்த்தரைப்பற்றிய 
அறிவைப்‌ போதிப்பார்கள்‌. அவர்களால்‌ 
எந்த அளவுக்கு புரிந்துகொள்ள முடியுமோ 
அந்த அளவுக்கு மாத்திரமே அவர்களுக்குப்‌ 
போதிப்பார்கள்‌. அவர்கள்‌ இதுவரையிலும்‌ 
தாய்ப்பால்‌ குடித்து வளர்ந்த சிறுபிள்ளைகள்‌. 
திடமான ஆகாரம்‌ அவர்களுக்கு 
ஜீரணமாகாது. சிறுரிள்ளைகளுக்கு 
உபதேசம்பண்ணும்போது, அவர்களால்‌ எந்த 
அளவுக்குபுரிந்துகொள்ள முடியும்‌ என்பதையும்‌ 
நாம்‌ கவனித்துப்‌ பார்க்கவேண்டும்‌. 


சிறுபிள்ளைகள்‌ 
எழுதக்கற்றுக்கொள்ளும்போது ஒவ்வொரு 
எழுத்தாக எழுதப்படிப்பார்கள்‌. அதன்பின்பு 
சிறிய வார்த்தைகளை  எழுதப்படிப்பார்கள்‌. 
அதன்பின்பு சிறிய வாக்கியங்களையும்‌, 
சிறிய “வரிகளையும்‌ எழுதுவார்கள்‌. 
அவர்களுக்கு. கற்றுக்கொடுக்கும்போது 
இங்கே கொஞ்சமும்‌, அங்கே கொஞ்சமுமாக 
கற்றுக்கொடுக்க வேண்டும்‌. ஒரே 
வேளையில்‌ எல்லாவற்றையும்‌ கற்றுக்கொடுக்க. 
முடியாது. 
சிறுபிள்ளைகள்‌ 
கற்றுக்கொள்வார்கள்‌ என்பதையும்‌ ஏசாயா 
இங்கு விவரமாய்ச்‌ சொல்லுகிறார்‌. 
“கற்பனையின்மேல்‌ கற்பனையும்‌ கற்பனையின்‌ 
மேல்‌ கற்பனையும்‌, பிரமாணத்தின்மேல்‌ 
பிரமாணமும்‌, பிரமாணத்தின்மேல்‌ 
பிரமாணமும்‌, இங்கே கொஞ்சமும்‌ அங்கே 
கொஞ்சமுமாம்‌ என்கிறார்கள்‌" (ஏசா 28:10) 


யூதருடைய 


எல்வாறு 


சிறுபிள்ளைகள்‌ கற்றுக்கொள்ளூம்போது, 
சத்தியத்தைக்‌ கற்றுக்கொள்ள அவர்களை 
உற்சாகப்படுத்தவேண்டும்‌. பிள்ளைகள்‌ 
சந்தோஷமாயிருந்தால்தான்‌ பாடங்களைப்‌ 
ப்பார்கள்‌. தங்களுக்குப்‌ பிடித்தமான 
பாடத்தை நன்றாய்ப்‌ படிப்பார்கள்‌. 
சிறுபிள்ளைகளுக்கு போதிக்கும்போது. 
அவர்கள்‌ 'களைப்படைந்துவிடாதவாறு 
குவனமாய்ப்‌ போதிக்கவேண்டும்‌. ஒரே 
நேரத்தில்‌ எல்லாவற்றையும்‌ போதிக்காமல்‌, 
இங்கே கொஞ்சமும்‌, அங்கே கொஞ்சமுமாய்ப்‌ 
போதிக்கவேண்டும்‌. அளவுக்கு அதிகமாகப்‌ 
போதித்தால்‌, சிறுபிள்ளைகளால்‌ 
அவையெல்லாவற்றையும்‌ ஞாபகத்தில்‌ 
வைத்திருக்க முயாது. ஒரு தீர்க்கதரிசி 
சொன்ன 
பகுதியையும்‌, மற்றொரு 
சொன்ன சத்தியத்திலிருந்து 
பகுதியையும்‌, இங்கே கொஞ்சமும்‌, அங்கே 
கொஞ்சமும்‌ போதிக்கவேண்டும்‌. 





i FTE 
ETT 


கர்த்தரே நமக்கு. அறிவைப்‌ 
போதிக்கிறார்‌. அவரே நமக்கு தம்முடைய 
உபதேசத்தை உணர்த்துகிறார்‌. தம்முடைய 
சத்தியத்தை நமக்கு கொஞ்சம்‌ கொஞ்சமாகப்‌ 
போதிக்கிறார்‌. ஒரு _ சத்தியத்திற்குமேல்‌ 
அடுத்த சத்தியத்தைப்‌ போதிக்கிறார்‌. ஒரு 
குற்பனையின்மேல்‌ அடுத்த கற்பனையைப்‌ 
போதிக்கிறார்‌. ஒரு பிரமாணத்தின்மேல்‌ 
அடுத்த  பிரமாணத்தைப்‌ போதிக்கிறார்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய நீதியைப்பற்றிச்‌ 
சொல்லும்போது, தம்முடைய 
அன்பைப்பற்றியும்‌ சொல்லுகிறார்‌ 


கர்த்தர்‌ நமக்கு ஒரு பிரமாணத்தைப்‌ 

த்‌ அதை மறுபடியுமாக 
பிரமாணத்தையே 

திரும்பத்‌ திரும்ப போதிக்கிறார்‌. தம்முடைய 
பிரமாணத்தை நாம்‌ கற்றுக்கொள்ள 
வேண்டும்‌ என்பதே கர்த்தருடைய விருப்பம்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய வார்த்தையை நமக்கு 
ஒருதரம்‌ சொல்லிவிட்டு, அதன்பின்பு அதை 
மறுபடியும்‌ சொல்லாமல்‌ மறைத்துவிடுகிறரல்ல. 


கர்த்தருடைய கற்பனையையும்‌, 
அவருடைய பிரமாணத்தையும்‌ நம்மால்‌ 
எந்த அளவுக்கு கற்றுக்கொள்ள முடியும்‌ 
என்பது கர்த்தகக்குத்‌ தெரியம்‌. அவர்‌ 
கொஞ்சம்‌ கொஞ்சமாகவும்‌ 
திரும்பத்‌ திரும்பவும்‌ 
நமக்குத்‌ தேவையானதைப்‌ 
ல்‌ புரிந்துகொள்ள 
சத்தியத்தை நமக்கு. 
கர்த்தருடைய 
கற்றுக்கொள்ளவேண்டும்‌ 

என்று நம்மை உற்சாகப்படுத்துவார்‌ 


இன்று நான்‌ உனக்குக்‌ 
டுக்க இறத வாகக்‌! உன 
இருதயத்தில்‌ இருக்கக்கடவது. நீ அவைகளை 
உன்‌ பிள்ளைகளுக்குக்‌ கருத்தாய்ப்‌ போதித்து, 
நீ உன்‌ வீட்டில்‌ உட்கார்ந்திருக்கிறபோதும்‌, 
வழியில்‌ நடக்கிறபோதும்‌, 
படுத்துக்கொள்ளுகிறபோதும்‌, 

போதும்‌ 

அவைகளை 

அடையாளமாகக்‌ 

அவைகள்‌ உன்‌ 

ஞாபகக்குறியாய்‌ 

(உபா 6-3) 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


கர்த்தர்‌ தம்முடைய தீர்க்கதரிசிகள்‌ 
மூலமாய்‌ நம்மோடு பேசுகிறார்‌. ஜனங்கள்‌ 
கர்த்தருடைய பிரமாணத்தைக்‌ 
குற்றுக்கொள்ளவேண்டும்‌. இதைக்‌ 
கற்றுக்கொள்ளுமாறு அவர்களை 
உற்சாகப்படுத்தவேண்டும்‌. “இதுவே நீங்கள்‌ 
இளைத்தவனை  இளைப்பாறப்பண்ணத்தக்க 
இளைப்பாறுதல்‌" (ஏசா 28:12) என்று ஏசாயா 
தீர்க்கதரிசி கர்த்தருடைய வார்த்தையை 
அறிவிக்கிறார்‌. 


தேசத்தார்‌ 
இளைத்துப்போயிருக்கிறார்கள்‌. 
தேசத்திற்கு விரோதமாய்‌ 


வருஷங்களாக 
டிருக்கிறார்கள்‌. 
அவர்களுடைய சரீரத்திற்கும்‌ இளைப்பாறுதல்‌ 
தேவைப்படுகிறது, அவர்களுடைய 
ஆத்துமாவுக்கும்‌ இளைப்பாறுதல்‌ 
தேவைப்படுகிறது. 
இளைப்பாறுதல்‌, 
தேவைப்படுகிறவர்களுக்கு, "இதுவே ஆறுதல்‌" 
என்று அவர்களோடு சொல்லவேண்டும்‌. 
யூதர்களுக்கு இளைப்பாறுதல்‌ 
தேவைப்படுகிறது. அவர்களிடத்தில்‌, “இதுவே 
றுதல்‌' என்று சொன்னாலும்‌, அவர்கள்‌ 
“கேட்கமாட்‌ என்று சொல்லுகிறார்கள்‌. 
எது ஆறுதலாயிருக்குமோ, 
செவிகொடுக்க 


தீர்க்கதரிசிகளின்‌ 
கேட்க 


ஆர்வமாயிருக்கிறார்கள்‌.  தீர்க்கதரிசிகளும்‌ 
அவர்களுக்கு கர்த்தருடைய 
வார்த்தைகளைச்‌ சொல்லுகிறார்கள்‌. ஆனால்‌ 
தீர்க்கதரிசிகள்‌ சொல்லுகிற வார்த்தைகள்‌ 
எதுவும்‌, ஜனங்களுடைய இருதயத்தில்‌ 
பதியவில்லை. ஜனங்கள்‌ மத்தியிலே எந்த 
விதமான மனமாற்றமும்‌ உண்டாகவில்லை. 





f= FTE 
TT 


பெற்றோர்‌ 
முதிர்ந்தவராயிரு: 
பிள்ளைகள்‌. 
ஆதரவாயிருக்கவேண்டும்‌. 
பதர கக 


பிள்ளைகள்‌ 


வயது 
க்கும்போது, அவர்களுடைய 
அவர்களுக்கு. 
பெற்றோர்‌ 
சந்தோஷமாய்‌ 
அவர்களுக்கு. 
உதவியாயிருக்கவேண்டும்‌. பெற்றோருக்கு 
தேவையான எல்லா உதவிகளையும்‌ 
செய்வதற்கு பிள்ளைகள்‌ முன்வரவேண்டும்‌. 


கர்த்தராகிய 
இலேசகிறில்துகம்‌ தம்முடைய உபதேசத்திலே. 


விளக்கமாக. 


எவனாகிலும்‌ தகப்பனையாவது. 
நோக்கி: உனக்கு நான்‌ 

செய்யத்தக்க உதவி எது உண்டோ, அதைக்‌ 
காணிக்கையாகக்‌ கொடுக்கிறேன்‌ என்று, 
சொல்லி, தன்‌ தகப்பனையாவது தன்‌ 
தாயையாவது  கனம்பண்ணாமற்போனாலும்‌, 
அவனுடைய கடமை தீர்ந்ததென்று போதித்து, 
உங்கள்‌ பாரம்பரியத்தினலே தேவனுடைய 
அவமாக்கிவருகிறீர்கள்‌"' 


கர்த்தர்‌ அவர்களை 
ல்ல க சவதிக்கறா்‌ பிள்ளைகள்‌ 
தங்கள்‌ தாயையும்‌, தகப்பனையும்‌ 
கனம்பண்ணும்போது, கர்த்தர்‌ அவர்களுக்கு 
கொடுக்கிற தேசத்திலே, அவர்கள்‌ நாட்கள்‌ 
நீடித்திருக்கும்‌ என்று கர்த்தர்‌ 
வாக்குப்பண்ணுகிறார்‌ (யாத்‌ 20:12) 


ஐந்தாவது கட்டளை, இரண்டாவது 
கற்பலகையில்‌ எழுதப்பட்டிருக்கிற முதலாவது. 
கட்டளையாகும்‌. கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரரை கானான்‌ தேசத்திற்கு 

அழைத்துக்கொண்டு வரப்போகிறார்‌. கர்த்தர்‌ 
கானான்‌ தேசத்தை குறிக்கும்‌ வண்ணமாக, 
“உன்‌ தேவனாகிய கர்த்தர்‌ உனக்கு 
கொடுக்கிற தேசம்‌” என்று சொல்லுகிறார்‌. 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


இஸ்ரவேல்புத்திரர்‌ கானான்‌ தேசத்திலே. 
வாசம்பண்ணும்போது, அவர்களுடைய 
ஆயுதநாட்கள்‌ நீடித்திருக்க வேண்டுமென்றால்‌, 
அவர்கள்‌. தங்கள்‌ தகப்பனையும்‌, 
தாயையும்‌ கனம்பண்ண வேண்டும்‌. 


ஆறாவது கட்டளை 

கட்டளையில்‌ கர்த்தர்‌ நம்முடைய 

ஜீவனைப்பற்றியும்‌, மற்றவர்களுடைய 

ஜீவனைப்பற்றியும்‌ சொல்லுகிறார்‌. “கொலை. 

செய்யாதிருப்பாயாக” (யாத்‌ 20:13) என்பது 
ஆறாவது கட்டளையாகும்‌. ம்‌ 

சொந்த. சரீரத்திற்கோ 

மற்றவர்களுடைய சரீரத்திற்கோ நாம்‌ எந்த 

செய்யக்கூடாது. 

காயங்களை 

சரீரத்தின்‌ 

ஆரோக்கியத்தை கெடுத்துப்போடுகிற எந்தக்‌ 
காரியத்தையும்‌ நாம்‌ செய்யக்கூடாது. 


இந்தக்‌ 


ந்தக்‌ கற்பனை மரணதண்டனை 
றைவேற்றுவதையும்‌, யுத்தத்தில்‌ எதிரிகளைச்‌ 
சங்காரம்‌ பண்ணுவதையும்‌ 
தடைபண்ணவில்லை. னால்‌ 
சுயநல. நோக்கத்தோடு, பிறரைக்‌ 
கொலைபண்ணக்கூடாது. கோபம்‌, பொறாமை, 
ge ஆதாயத்திற்காகத்‌ தாக்குதல்‌ 

நிமித்தமாகக்‌ கொலைசெய்வது 
தத்‌, யாத்‌ 2142, 
யாத்‌ 2144, யாத்‌ 21:18, லேவி 19147, 
லேவி 19:18, உபா 22:8) 


நடைபெறும்போது, யுத்தவீரர்கள்‌ தங்களைக்‌ 
காத்துக்கொள்வதற்காக, எதிரி தேசத்து, 
வீரர்களைக்‌ கொன்றுபோடுகிறார்கள்‌. இது 
யுத்தம்பண்ணுகிற பிரமாணம்‌. கர்த்தர்‌ 

பிரமாணத்திற்கு விரோதமாக 


நம்முடைய சமுதாய ஜிவியத்திலே, 
நாம்‌ மற்றவர்களுடைய ஜீவனுக்கு 
அநியாயமாக தீங்கு செய்யக்கூடாது. நாம்‌ 
கோபத்தினாலும்‌, பொறாமையினாலும்‌ 
நிறைந்து பிறரை கொன்றுபோடக்கூடாது. 
தன்னுடைய சகோதரனை பகைக்கிறவன்‌, 
அவனைக்கொலைபண்ணுகிறவனாயிருப்பான்‌. 
பழிவாங்கவேண்டும்‌ என்னும்‌ தீயஎண்ணம்‌. 
ஒருவனுடைய மனதிலே வளர்ச்சி. 
பெறும்போது, அவன்‌ மற்றவனைக்‌ கொலை 
செய்வதற்கும்‌ துணிந்துவிடுகிறான்‌. 





i FTE 
TT 


கர்த்தர்‌ 


ல்‌ ,தம்முபைய ஐனத்திற்கு. 
வப்‌ 


போதித்தார்‌. அவர்களுக்கு 
சத்திய உபதேசத்தை உணர்த்தினார்‌. 
பால்மறந்த சிறுபிள்ளைகளுக்குப்‌ 
போதிப்பதுபோல, இங்கே கொஞ்சமும்‌, அங்கே 
கொஞ்சமுமாய்ப்‌ போதித்தார்‌. ஆனால்‌ 
அவர்களோ கர்த்தருடைய உபதேசத்திற்கு 
செவிகொடுக்கவில்லை கர்த்தர்‌ 
அவர்களுக்கு மென்மையான 
வார்த்தைகளையும்‌, ஆறுதலான 
வார்த்தைகளையும்‌ சொன்னார்‌. ஆனால்‌ 
அவர்களோ கர்த்தருடைய வார்த்தையை 
கேட்கக்கூடாதவாறு தங்களுடைய 
செலிகளையும்‌, இருதயங்களையும்‌ 
அடைத்துக்கொள்கிறார்கள்‌. 


கர்த்தர்‌ இதுவரையிலும்‌ தம்முடைய 
பிள்ளைகளோடு, சிறுபிள்ளைகளுக்கு 
போதிப்பதுபோல போதித்தார்‌. ஆனால்‌ 
அவர்கள்‌ கர்த்தருடைய வார்த்தையைக்‌ 
கேட்கவில்லை. ஆகையினால்‌ கர்த்தர்‌ 
இனிமேல்‌ அவர்களோடு அன்பான 
வார்த்தைகளையும்‌, ஆறுதலான 
வார்த்தைகளையும்‌ பேசமாட்டார்‌ 
சிறுபிள்ளைகளுக்குப்‌ போதிப்பதுபோல, 
இங்கே கொஞ்சமும்‌, அங்கே கொஞ்சமுமாய்ப்‌ 
போதிக்கமாட்டார்‌. அதற்குப்‌ பதிலாக பரியாச 
உதடுகளினாலும்‌, அந்நிய பாஷையினாலும்‌ 
இந்த ஜனத்தோடே பேசுவார்‌ (ஏசா 28:11/ 


)வனுடைய ஆறுதலான 
வார்த்தைகளை கேட்க மனதில்லாதவர்கள்‌, 
அவருடைய கோபமான வார்த்தைகளை 
கேட்பதற்கு ஆயத்தமாயிருக்கவேண்டும்‌. 
அன்பினால்‌ திருந்தாதவர்கள்‌ பிரம்பினால்‌ 
திருத்தப்படுவார்கள்‌. தாலின்‌ புத்திரர்‌ 
கர்த்தருடைய எச்சரிப்‌ வார்த்தைக்கு 
செவிகொடுக்கவில்லை. கர்த்தர்‌ 
சிறுபிள்ளைகளுக்குப்‌ போதிப்பதுபோல. 
போதித்ததற்கும்‌ செவிகொடுக்கவில்லை. 
கர்த்தர்‌ சென்னாலும்‌, 
'கேட்கமாட்டோம்‌' துணிகரமாய்ச்‌ 
சொன்னார்கள்‌. கர்த்தருடைய 
வார்த்தைக்கும்‌, அவருடைய உபதேசத்திற்கும்‌, 
அவருடைய அன்புக்கும்‌ விலகி ஓடினார்கள்‌. 
கர்த்தருடைய 

விலகிப்போனார்கள்‌. 

விலகிப்போகிறவர்கள்‌, 

அழிவுக்கு சமீபமாய்‌ வந்துசேருவார்கள்‌. 


எதை 
என்று 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தருடைய பாதுகாப்பையும்‌, 
பராமரிப்பையும்‌ விட்டு விலகிப்போகிறவர்கள்‌. 
பின்னிட்டு விழுவார்கள்‌. 
நொறுங்கிப்போவார்கள்‌. சத்துருக்களின்‌ 
கைகளிலே சிக்குண்டு 

கர்த்தருடைய வார்த்தை 

அவர்களுக்கு ஆறுதலாயிருக்காது. 
கர்த்தருடைய கற்பனைகளும்‌, அவருடைய 
பிரமாணங்களும்‌ அவர்களுக்கு 
விரோதமாயிருக்கும்‌. 


கர்த்தருக்கு விரோதமாய்‌ பாவம்‌ 
செய்கிறவர்கள்‌ துன்மார்க்கராயிருக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌. பாவத்திற்குமேல்‌ 
செய்கிறார்கள்‌. பின்னிட்டு 
நொறுங்கிப்போகும்‌ வரையிலும்‌ 

பாவம்‌ செய்கிறார்கள்‌. மொத்தமாய்‌ அழியும்‌ 
வரையிலும்‌ துன்மார்க்கமாய்‌ ஜீவிக்கிறார்கள்‌. 
கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு இவர்கள்மீது, 
தொடர்ந்து வரும்‌. கர்த்தருடைய கோபம்‌ 
இவர்கள்மீது இங்கே கொஞ்சமும்‌, அங்கே 
கொஞ்சமுமாக இருக்கும்‌. 


கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து ஜீவிக்கும்‌ 
வரையிலும்‌ கர்த்தர்‌ நமக்கு அறிவைப்‌ 
போதிப்பார்‌. உபதேசத்தை உணர்த்துவார்‌. 
அன்பான வார்த்தைகளைச்‌ சொல்லுவார்‌. 
கொஞ்சம்‌ கொஞ்சமாகப்‌ போதிப்பார்‌. 
ஆறுதலான வார்த்தைகளைப்‌ பேசுவார்‌, 


கர்த்தருடைய வார்த்தைக்கு 


கர்த்தருடைய கோபம்‌ நம்மீது வரும்‌. 
நம்மோடு அன்பான வார்த்தைகளாலும்‌, 
ஆறுதலான வார்த்தைகளாலும்‌ பேசாமல்‌ 
பரியாச உதடுகளினாலும்‌ அந்நிய 
பாஷையிலும்‌ பேசுவார்‌. 


நாம்‌ 
ஜீவிக்கும்போது 


கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து 
கர்த்தருடைய கற்பனையும்‌ 
அவருடைய பிரமாணமும்‌. நமக்கு 
ஆசீர்வாதத்தைத்‌ தரும்‌. நாம்‌ கர்த்தருக்குக்‌ 
கீழ்ப்படியாமல்‌, அவருக்கு விரோதமாய்‌ 
கலகம்பண்ணி ஜீவிக்கும்போது, அவருடைய 
கற்பனையும்‌, அவருடைய பிரமாணமும்‌ 
நமக்கு சாபத்தைத்‌ தரும்‌. ஆகையினால்‌. 
கர்த்தருடைய பிள்ளைகள்‌ எல்லோருமே, 
“கர்த்தருடைய வார்த்தையைக்‌ கேளுங்கள்‌" 
என்று ஏசாயா சொல்லுகிறார்‌ 





i= THE 
TT 


கர்த்தருடைய வார்த்தையைக்‌ 


கேளுங்கள்‌ ஏசா 28:14,15 


ஆகையால்‌. 


ஏசா 98:15, நீங்கள்‌: மரணத்தோடே. 
உடன்படிக்கையும்‌, பாதானத்தோடே. 
ஒப்பத்தமும்‌ பண்ணினோம்‌; வாதை 
பெருவெள்னமாய்ப்‌ புரண்டுவத்தாலும்‌ 
எங்களை அணுகாது; 

பொய்யை 


அடைக்கலமாக்கி, 
மறைவிலே வந்து அடைந்தோம்‌. 
என்கிறீர்களே. 


யூதாவின்‌. பத்திரரில்‌ சிலர்‌ 
கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம்‌ 
கொடுக்கவில்லை. அவர்கள்‌ தேவனுடைய 
கற்பனைகளையும்‌, அவருடைய 
பிரமாணங்களையும்‌ உதாசீனம்‌. 
பண்ணுகிறார்கள்‌. அசட்டையாயிருக்கிறார்கள்‌. 
ஏசாயா தீர்க்கதரிசி அப்படிப்பட்டவர்களை 
கர்த்தருடைய நாமத்தினாலே. 
சுடிந்துகொள்கிறார்‌ 


தேவனுடைய 
அசட்டைபண்ணுகிறவர்கள்‌, 
நியாயத்தீர்ப்புகளையும்‌ 
பண்ணுகிறார்கள்‌. 
கடிந்துகொள்கிறார்‌ 


வார்த்தையை 
அவருடைய 
அசட்டை 
ஏசாயா அவர்களையும்‌ 


நிந்தனைக்கா! ரே 
இவர்கள்‌ நகரத்தின்‌ 
நியாயாபதிபதிகளாயும்‌ 


நிந்தனைக்காரர்‌ 
சர்வவல்லமையுள்ள தேவனுக்கு விரோதமாய்‌ 
எதிர்த்து நிற்கிறார்கள்‌. கர்த்தர்‌ தங்களை 
ஒன்றும்‌ செய்யமாட்டார்‌ என்று 
இருமாப்பாயிருக்கிறார்கள்‌. “மரணத்தோடே 


புரண்டுவந்தாலும்‌ 
அணுகாது” என்று 
தங்களுக்குள்ளே சொல்லிக்கொள்கிறார்கள்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


தங்களுக்கு மரணமே வராது என்றும்‌, 
தாங்கள்‌ எப்போதுமே ஜீவனோடு இருப்போம்‌ 
என்றும்‌ இவர்கள்‌ நினைக்கிறார்கள்‌. 
தேவனுடைய நியாயத்தீர்ப்பு தங்கள்மீது 
வந்தாலும்‌, தாங்கள்‌ மரணத்தோடு 
உடன்படிக்கை பண்ணியிருப்பதினால்‌, 
தங்களுக்கு மரணம்‌ வராது என்றும்‌ 
நினைக்கிறார்கள்‌. தங்களுடைய 
ஆயுசுநாட்கள்‌ நீடித்திருக்கும்‌ என்றும்‌, 
தங்களுடைய முதிர்வயதில்‌ மாத்திரமே 
தாங்கள்‌ மரிக்கப்போவதாகவும்‌ 
சொல்லுகிறார்கள்‌. தாங்கள்‌ பாதாளத்தோடே 
ஒப்பந்தம்பண்ணியிருப்பதினால்‌, வாதை 
பெருவெள்ளமாய்ப்‌ புரண்டு வந்தாலும்‌, அது 
தங்களை அணுகாது. என்றும்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 


நாம்‌ தேவனோடு சமாதானமாயிருக்க 
வேண்டும்‌. அப்போதுதான்‌ நம்மால்‌ 
மரணத்திற்கு பயப்படாமலிருக்க முடியும்‌ 
கர்த்தருடைய பிள்ளைகளை மரணம்‌ 
தேசப்படுத்தாது. 

“உலகமாகிலும்‌, 'வனாகிலும்‌ 
மரணமாகிலும்‌ ஓக்கல, 
வருங்காரியங்களாகிலும்‌, 
உங்களுடையது; 
கிறிஸ்துவினுடையவர்கள்‌:: 
தேவனுடையவர்‌" (கொரி 3:22,23) 

யூதாவின்‌ புத்திரரோ 
சித்தத்திற்கும்‌, 
பிரமாணத்திற்கும்‌ விரோதமாய்‌ 
சிந்திக்கிறார்கள்‌. மரணத்தை தங்களுக்‌ 
சிநேகிதராக்கிக்கொண்டால்‌, மரணத்தோடு 
உடன்படிக்கை செய்துகொண்டால்‌, 
தங்களுக்கு மரணத்தினால்‌ ஒரு பாதிப்பும்‌ 
உண்டாகாது என்பது இவர்களுடைய 
எண்ணம்‌. இந்த எண்ணத்தினால்‌ 
இவர்களுடைய மனது 
இறுமாப்படைந்திருக்கிறது. மரணத்தை 
தங்களுக்கு 'சிநேகிதராக்கியிருப்பதினால்‌, 
தாங்கள்‌ தேவனோடு 
சத்துருவாகமிருந்தாலும்‌, தங்களுக்கு ஒரு 
பாதிப்பும்‌ இல்லை என்று நினைக்கிறார்கள்‌. 


கர்த்தருடைய 
அவருடைய 





i THE 
TT 


பாவம்‌ செய்கிறவர்கள்‌ தேவனுக்கு 
சத்துருக்களாயிருக்கிறார்கள்‌. பாவம்‌ நம்மை 
தேவனிடமிருந்து பதன த்‌ 


சந்திக்கிறார்கள்‌. தாங்கள்‌ எவ்வளவுதான்‌. 
பாவம்‌ செய்தாலும்‌, மரணத்தோடே 
உடன்படிக்கையும்‌ பாதாளத்தோடே ஒப்பந்தமும்‌ 
பண்ணியிருப்பதினால்‌ வாதை தங்களை 
அணுகாது என்று நினைக்கிறார்கள்‌. 
இவர்களுடைய கற்பனை வீணானது. 
இவர்கள்‌ பாவம்‌ செய்து தேவனைவிட்டுப்‌ 
பிரிந்துபோயிருப்பதினால்‌, இவர்களுக்கு 
வாதைவரும்‌. 

நிந்தனைக்காரர்‌ எருசலேமிலுள்ள 
ஜனத்தை ஆளுகை செய்கிறார்கள்‌. 
இவர்களுடைய நிந்தனையும்‌, இறுமாப்பும்‌, 
பெருமையும்‌ அதிகமாயிருக்கிறது. வாதை. 
பெருவெள்ளமாய்‌ புரண்டு வந்தாலும்‌ அது 
தங்களை அணுகாது என்று சொல்லுகிறார்கள்‌. 
வாதை தங்கள்‌ தேசத்தின்மீது புரண்டு 


வராது என்று சொல்லுகிறார்கள்‌ 


இவர்களுடைய நம்பிக்கையும்‌ 
பாயமானதாயிருக்கிறது. இந்த நம்பிக்கையின்‌ 
ஆதாரமும்‌ மாயமானதாயிருக்கிறது. 
இவர்கள்‌ பொய்யை நம்புகிறார்கள்‌. பொய்யை 
கு அடைக்கலமாக்கியிருக்கிறார்கள்‌ 
சருசிகமின்‌ “நத்தார்‌ தங்களுக்கு 
சர்வஞானம்‌ இருப்பதாகவும்‌, தாங்களே 
புத்திமான்கள்‌ என்றும்‌ நினைக்கிறார்கள்‌. 
தங்களுக்கு அரசியல்‌ தந்திரங்களெல்லாம்‌ 
தெரியுமென்றும்‌, சத்துருக்களையும்‌ 
தங்களுடைய கைகளில்‌ போட்டுக்கொள்ள 
முடியும்‌ என்றும்‌ நினைக்கிறார்கள்‌. 
எருசலேமுக்‌ 
எருசலேம்‌ 


'ரியாவின்‌ 
விரோரனாய்‌ 
நகரத்தை அவனுடைய  சமுகத்திலே 
சரணடைய செய்துவிடலாம்‌ என்றும்‌, 
அப்போது அசீரியாவின்‌ ராஜா தங்களைக்‌ 
கொன்றுபோடாமல்‌ உயிரோடு விட்டுவிடுவான்‌. 
என்றும்‌ நினைக்கிறார்கள்‌. அல்லது 
அசீரியாவின்‌ ராஜாவுக்கு யூதா தேசத்தை 
கப்பம்‌ கட்டுகிற தேசமாக 
மாற்றிக்கொள்ளலாம்‌. என்றும்‌ 
சிந்திக்கிறார்கள்‌. இப்படிப்பட்ட காரியங்களை 

செய்வதினால்‌ அசீரியா ராஜாவின்‌ நுகம்‌ 
அதிக பாரமாயிருக்காது என்றும்‌, 


ராஜா 
வருகிறான்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அவன்‌ மூலமாய்‌ தங்களுக்கு ஆபத்து 
வராது என்றும்‌ நினைக்கிறார்கள்‌. 
இக்காலத்திலும்‌ அநேகர்‌ தங்களுடைய 
திட்டங்களை தந்திரமாகவும்‌, 
மறைமுகமாகவும்‌ செயல்படுத்தலாம்‌ என்று 
யோசிக்கிறார்கள்‌. தந்திரம்பண்ணுவதினால்‌ 
சிறிதுகாலம்‌ வாதைக்குத்‌ தப்பிக்கலாம்‌. 
ஆனாலும்‌ எல்லோரையும்‌, எல்லா 


காலத்திலும்‌ ஏமாற்ற முடியாது. தந்திரம்‌ 
சில சமயங்களில்‌ நமக்கு உதவிசெய்யும்‌. 


_தந்திரத்தினால்‌ ஒரு சிலரை, ஒரு சில: 
மாத்திரம்‌. ஏமாற்றலாம்‌. 
வாதைக்கு சிறிதுகாலம்‌ 

விலகியிருக்கிறவர்களுக்கு 
நிம்மதியிருக்காது. ஆறுதலும்‌ இருக்காது. 
இவர்கள்மீது வாதை எப்போதும்‌ வரலாம்‌. 
இவர்கள்‌ சதாகாலமும்‌ பயத்துடனும்‌ 
நடுக்கத்துடனும்‌ ஜீலிப்பார்கள்‌. கர்த்தரை 
நம்புகிறவர்களுக்கு மாத்திரமே பாதுகாப்பு 
உண்டு. 


கர்த்தருக்கு, கீழ்ப்படிகிறவர்கள்‌ 
மாத்திரமே பயமில்லாமலும்‌ நடுக்கமில்லாமலும்‌ 


ஜீவிப்பார்கள்‌ தந்திரங்களையும்‌, 
மாயையையும்‌ நம்புகிறவர்கள்‌ எப்போதும்‌ 
பயந்துகொண்டிருப்பார்கள்‌. யூதாவின்‌. 
புத்திர்‌... தந்திரமாக யோசனைபண்ணி 
“மாயையின்‌ மறைவிலே வந்தடைந்தோம்‌" 
என்று சொல்லுகிறார்கள்‌. நமக்கு 
மாயையின்‌ மறைவில்‌ பாதுகாப்பு இல்லை. 
கர்த்தருடைய மறைவில்‌ மாத்திரமே நமக்கு 
பாதுகாப்பு உண்டு 


அஸ்திபாரமாக ஒரு கல்‌ 
ஏசா 2816-19 


ஏசா 28:16. ஆதலால்‌ கர்த்தராகிய 
ஆண்டவர்‌ உரைக்கிறதாவது: இதோ, 
அஸ்தியாரமாக ஒரு கல்லை நாண்‌: 
சியோனிலே வைக்கிறேன்‌; அது 
பரீட்சிக்கப்பட்டதும்‌, 
விலையேறப்பெற்றதும்‌, திட 
அஸ்தியாரமுன்னதுமான 
மூலைக்கல்லாயிருக்கும்‌,. 
விசுவாசிக்கிறவன்‌ பதறான்‌. 





f= FTE 
TT 


ஏகா 28:17. நான்‌ நியாயத்தை நூலும்‌, 
நீதியைத்‌ தூக்கு நூலூமாக வைப்பேன்‌; 
பொய்‌ என்னும்‌ அடைக்கலத்தைக்‌ 
கல்மழை அழித்துவிடும்‌; மறைவிடத்தை 
ஜலப்பிரவாகம்‌ அடித்துக்கொண்டு 
போகும்‌. 


ஏசா 28:18. நீங்கன்‌ மரணத்தோடு. 
செய்த உடன்படிக்கை விருதாவாகி, 
நீங்கள்‌  பாதானத்தோடு செய்த 
ஒப்பந்தம்‌ திற்காதேபோம்‌; வாதை 
புரண்டுவரும்‌ போது அதின்கீழ்‌ 
மிதிக்கப்படுவீர்கள்‌. 


ஏசா 2819. அது புரண்டுவந்த 
மாத்திரத்தில்‌ உங்களை அடித்துக்‌ 
கொண்டுபோம்‌; அது நான்தோறும்‌. 
இரவும்பகலும்‌ புரண்டுவரும்‌; 
அதைப்பற்றிப்‌ பிறக்குஞ்செய்தியைக்‌. 
கேட்பதும்‌ சஞ்சலத்தை உண்டாக்கும்‌. 


யூதாவின்‌. புத்திரர்‌ பொய்யை. 
தங்களுக்கு பித்தர்கள்‌ 
மாயை 
வந்தடைந்திருக்கிறார்கள்‌ 
பாதுகாப்பு இல்லை. 
தீர்க்கதரிசியின்‌ மூலமாய்‌ 
மாய்மாலத்தை வெளிப்படுத்துகிறார்‌. 

யூதாவின்‌ புத்திரர்‌ 
அடைக்கலத்திலிருக்கிறார்கள்‌. மாயையான 
மறைவிலிருக்கிறார்கள்‌. கர்த்தர்‌ 
அவர்களுடைய மாயையான நம்பிக்கையை 
ஆரம்பத்தில்‌ ஒன்றும்‌ சொல்லவில்லை. 
கர்த்தர்‌ தம்மைப்பற்றி வெளிப்படுத்துகிறார்‌. 
தம்மீது நம்பிக்கை வைப்பதுதான்‌ 
உறுதியான அஸ்திபாரம்‌ என்று 
'தெளிவுபடுத்துகிறார்‌. 


“இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை 
சீயோனில்‌ வைக்கிறேன்‌” என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
பிள்ளைகளுக்கு ஒரு ஸ்திரமான 
அஸ்திபாரத்தைப்‌ போட்டிருக்கிறார்‌. 
கர்த்தருடைய வாக்குத்தங்களெல்லாமே 
நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திற்கு 
அஸ்திபாரமாயிருக்கிறது. கர்த்தர்‌ 
ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணினார்‌. 
இந்த உடன்படிக்கை 
கல்லாகயிருக்கிறது. து 
நீடித்து நிலைக்கக்கூடியது. 


நம்முடைய 
கட்டியெழுப்பவேண்டும்‌. 


பொய்யான 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ அஸ்திபாரமாக வைத்திருக்கிற 
கல்‌ பரீட்சிக்கப்பட்டது. ஏராளமான 
பரிசுத்தவான்கள்‌ இந்த அஸ்திபார கல்லை 
பரீட்சை பார்த்திருக்கிறார்கள்‌. கர்த்தருடைய 
வாக்குத்தத்தை நம்பி ஜீவித்திருக்கிறார்கள்‌. 
கர்த்தரை நம்பினவர்கள்‌ ஒருபோதும்‌ 
வெட்கப்பட்டுப்போனதில்லை. கர்த்தர்‌ போட்ட 
தங்கள்‌ ஆவிக்குரிய 
கட்டியெழுப்பின 
ஒருவரும்‌ 

தோற்றுப்போனதுமில்லை. 


இதோ அஸ்தியாரமாக ஒரு கல்லை 
சீயோனிலே. கிறேன்‌" என்னும்‌. 
வாக்கியம்‌ “ இபேககிறில்துகைப்பற்றிய 
வாக்குத்தத்தைக்‌ குறிக்கும்‌ என்றும்‌ 
வேதபண்டிதர்கள்‌ வியாக்கியானம்‌ 
சொல்லுகிறார்கள்‌. a ஏற்பாட்டிலே 
அஸ்திபாரமான ல்‌ என்பது, 
இயேசுகிறிஸ்துவைக்‌ குறிப்பிடுகிறது. 


"அந்தப்படியே: இதோ, 
கொள்ளப்பட்டதும்‌ விலையே 
பெற்றதுமாயிருக்கிற மூலைக்கல்லைர்‌ 
சீயோனில்‌ வைக்கிறேன்‌; அதின்மேல்‌ 
விசுவாசமாயிருக்கிறவன்‌ வெட்கப்படுவறில்லை 
என்று த்திலே  சொல்லியிருக்கிறது. 
ஆகையால்‌ விசுவாசிக்கிற உங்களுக்கு அது 
விலையேறப்பபெற்றது: கீழ்ப்படியாமலி 
ருக்கிறவர்களுக்கோ வீட்டைக்‌ 
கட்டுகிறவர்களால்‌, தள்ளப்பட்ட பிரதான 
மூலைக்கல்லாகிய அந்தக்‌ கல்‌ 
இடறுதற்கே துவான கல்லும்‌ 
விழுநற்கேதுவான கன்மலையுமாயிற்று: 
அவர்கள்‌ திருவசனத்திற்கு 
கீழ்ப்படியாதவர்களாயிருந்து இடறுகிறார்கள்‌;: 
அதற்கென்றே  நியமிக்கப்பட்டவர்களாயும்‌. 
இருக்கிறார்கள்‌" (1பேது 2:6-8) 


ர்‌ சீயோனிலே அஸ்திபாரமாக 
ல்‌. மூலைக்கல்லாயிருக்கிறது. 


அவர்‌ 
அவர்‌ 
அவர்‌ 
அவரே 


இத்தக 
மூலைக்கல்லாகயிருக்கிறவர்‌. 


இயேசுகிறிஸ்துவிலே மாளிகையின்‌ எல்லா 
பாகங்களும்‌ இசைவாக 
கட்டியெழுப்பப்பட்டிருக்கிறது. இயேசுகிறிஸ்து 
மூலைக்கு தலைக்கல்லாகயிருக்கிறார்‌. 





i FTE 
TT 
இந்த சத்தியத்தை விகவாசிக்கிறவர்கள்‌ 


விசுவாசித்து, 
சார்ந்துகொள்ளும்போது, 
அமைதியாகம்‌ ம்‌ 


கொண்டார்கள்‌. 
வந்தடைந்திருக்கிறார்கள்‌. அவர்களுடைய 
அஸ்திபாரம்‌ பாதுகாப்பானதல்ல. அது 
உறுதியில்லாதது. அது பலவீனமானது. 
பொய்‌ என்னும்‌ அடைக்கலத்தை கல்மழை 
அழித்துவிடும்‌. 
மறைவிடத்தை 
அடித்துக்கொண்டு ம்‌ யூதா 
புத்திரருடைய பலவீனமான அஸ்திபாரத்தின்‌ 
மீது கர்த்தர்‌ நியாயத்தை நூலாகவும்‌, 
நீதியை 'தூக்குநூலாகவும்‌ வைப்பார்‌ 
அப்போது அந்த அஸ்திபாரம்‌ பெலனிழந்து 
ஒன்றுமில்லாமல்‌ போய்விடும்‌ 


வின்‌ ரர்‌. பலவீனமான 
அஸ்தியாரத்தைப்‌ பன ப ரன்னை 
நம்பிக்கையும்‌ 
அவர்கள்‌ 
உடன்படிக்கை 
பண்ணியிருக்கிறார்கள்‌. பாதாளத்தோடே 
ஒப்பந்தம்பண்ணியிருக்கிறார்கள்‌. 
இவையெல்லாம்‌ உறுதியற்ற உடன்படிக்கையும்‌, 
பெலனற்ற ஒப்பந்தமும்‌ ஆகும்‌. 
புங்தாலின்‌. அந்தக்‌. இத 
உடன்படிக்கையையும்‌, ஒப்பந்தத்தையும்‌ 
அதிகமாம்‌. நம்புகிறார்கள்‌. வாதை 
பெருவெள்ளமாய்ப்‌ புரண்டு வந்தாலும்‌ அது 
தங்களை அணுகாது என்று 
அசட்டையாயிருக்கிறார்கள்‌. 
யூதாவின்‌ புத்திரர்‌ மரணத்தோடு 
செய்த உடன்படிக்கை விருதாவாகும்‌. 
அவர்கள்‌ பாதாளத்தோடு செய்த ஒப்பந்தம்‌ 
நிலைத்து நிற்காது. வாதை அவர்கள்மீது 
புரண்டு வரும்‌. அவர்கள்‌ அதின்கீழ்‌ 
மிதிக்கப்படுவார்கள்‌. எந்த வாதை தங்களை 
அணுகாது என்று சொன்னார்களோ, அந்த 
வாதை புரண்டு வந்து அவர்களை 
கீழே தள்ளி, மிதித்துப்போடும்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


அவர்களால்‌ வாதைக்குத்‌ தப்பிக்க முடியாது. 
அவர்களுக்கு சர்வசங்காரமும்‌, சர்வநாசமும்‌, 
'சர்வஅழிவும்‌ உண்டாகும்‌. 

கர்த்தரே சீயோனிலே அஸ்திபாரமாக 
ஒரு கல்லை வைக்கிறார்‌. அந்த 
அஸ்திபாரத்தின்மீது கர்த்தர்‌ தம்முடைய 
கட்டிடத்தைக்‌ கட்டியெழுப்புகிறார்‌. கட்டிடம்‌ 
கட்டுவதற்கு நூலையும்‌ தூக்குநூலையும்‌ 
பயன்படுத்துகிறார்‌. கர்த்தருடைய கையில்‌ 
நியாயம்‌ நூலாகவும்‌, நீதி தூக்குநூலாகவும்‌ 
இருக்கிறது. 

அற்பமான ஆரம்பத்தின்‌ ர்‌ 
அசட்டைபண்ணலாம்‌: பூமியெங்கும்‌. 
சுற்றிப்பார்க்கிறவைகளாகிய கர்த்தருடைய 
ஏழு கண்களும்‌ செருபாபேலின்‌ கையில்‌ 
இருக்கிற தூக்குநூலைச்‌ சந்தோஷமாய்ப்‌ 
பார்க்கிறது என்றார்‌” (சக 4:10) 


நாளை யார்‌ 


சபைக்கு, கிறிஸ்துவே 
அஸ்திபாரமாகயிருக்கிறார்‌. கிறிஸ்துவின்மீது, 
சபை. கட்டியெழுப்பப்படுகிறது. அது 
கர்த்தருடைய வேதவாக்கியத்தினால்‌. 
கட்டியெழுப்பப்படுகிறது. 

கிறிஸ்துவின்‌ சபைக்கு விரோதமாய்‌ 
சத்துருக்கள்‌ எழும்பியிருக்கிறார்கள்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய சபையின்‌ சத்துருக்களைத்‌: 
தண்டிப்பார்‌. சத்துருக்கள்மீது தம்முடைய 
நியாயத்தை நூலாகவும்‌, தம்முடைய நீதியை 
தூக்குநூலாகவும்‌ வைப்பார்‌. அவர்களை 
நீதியாய்‌ விசாரிப்பார்‌. அவர்களுக்கு இரக்கம்‌ 
காண்பிக்கமாட்டார்‌. தம்முடைய நீதியான 
நியாயத்தீர்ப்பின்‌ பிரகாரமாக கர்த்தர்‌ 
சத்துருக்களைத்‌ தண்டிப்பார்‌ 


கர்த்தருக்கு விரோதமானவர்கள்‌ 
அவரை நிந்தித்தார்கள்‌. அவருடைய 
வார்த்தைகளையும்‌, கற்பனைகளையும்‌, 
பிரமாணங்களையும்‌ ஏளனம்பண்ணினார்கள்‌. 
மாயையான காரியங்களை நம்பினார்கள்‌. 
இவர்கள்மீது தேவனுடைய நியாயத்தீர்ப்பு 
வரும்‌. அப்போது தாங்கள்‌ பொய்யைத்‌ 
தங்களுக்கு அடைக்கலமாக்கிக்‌ 
கொண்டதற்காகவும்‌, மாயையின்‌ மறைவிலே 
வந்தடைந்ததற்காகவும்‌  வெட்கப்படுவார்கள்‌. 
வேதனைப்படுவார்கள்‌. இவர்கள்‌ தங்களைத்‌ 
தாங்களே அழித்துக்கொண்டார்கள்‌. கர்த்தர்‌ 
இவர்களுக்கு தம்முடைய நியாயத்தையும்‌, 
நீதியையும்‌ கற்றுக்கொடுக்க சித்த 
முள்ளவராமிருந்தார்‌. ஆனால்‌ இவர்களோ 
கர்த்தருடைய வார்த்தையைக்‌ கற்றுக்கொள்ள 
மனதில்லாதவர்களாயிருந்தார்கள்‌ 





i FTE 
TT 


பொய்யை. தங்களுக்கு 
அடைக்கலமாக்கிக்கொள்கிறவர்களும்‌, 

மாயையின்‌ மறைவிலே வந்தடைந்தவர்களும்‌ 
மணலின்மீது தங்கள்‌ வீடுளை 
கட்டினவர்களுக்கு ஒப்பானவர்கள்‌. இவர்கள்‌ 
மணல்வீட்டிலே அடைக்கலமாக வந்து 
தங்கியிருக்கிறார்கள்‌. மணல்வீட்டின்மீது 
பெருங்காற்று வந்து மோதும்போது, 
மணல்வீடு கீழே விழுந்துவிடும்‌. இதற்கு 
ஸ்திரமான அஸ்திபாரமில்லை. இந்த வீடு 
கீழே விழும்போது த வீட்டைக்‌ 
கட்டியவர்களும்‌ இதன்‌ அழிவில்‌ சிக்கி 
மண்ணோடு மண்ணாக புதைந்துபோவார்கள்‌. 


யூதாவின்‌ புத்திரரோ மரணத்தோடு 
தாங்கள்‌ செய்த உடன்படிக்கையையும்‌, 
பாதாளத்தோடு தாங்கள்‌ பண்ணின 
ஒப்பந்தத்தையும்‌ நம்பினார்கள்‌. வாதை 
பெருவெள்ளமாய்ப்‌ புரண்டு வந்தாலும்‌ அது 
தங்களை அணுகாது என்று சொன்னார்கள்‌. 
அவர்கள்மீது வாதை புரண்டு வரும்‌. அது 
புரண்டு வந்த மாத்திரத்தில்‌, அவர்களை 
அடித்துக்கொண்டு. போய்விடும்‌. 
அவர்களுடைய ஆறுதல்களும்‌, 
நம்பிக்கைகளும்‌ அவர்களுக்கு தங்காது. 
வாதை அவர்களையும்‌, அவர்களுடைய 
நம்பிக்கைகளையும்‌ அடித்துக்கொண்டு 
போய்விடும்‌. 


தங்கள்‌ தேசத்தின்மீது வாதை புரண்டு 


சம்பவிக்கப்போவதை  தீர்க்கதரிசனமாய்ச்‌ 
சொல்லுகிறார்‌. அது புரண்டு 
வந்த மாத்திரத்தில்‌ உங்களை 
அடித்துக்கொண்டுபோம்‌” (ஏசா 28:19) என்று 
எச்சரிப்பாகச்‌ சொல்லுகிறார்‌. அவர்களை 
அடித்துக்கொண்டு போவதற்காகவே அது 

புரண்டு வந்திருக்கிறது. 
வாதை நாள்தோறும்‌ இரவும்‌ 
பகலும்‌ புரண்டு வரும்‌. இந்த வாதைக்கு. 
அவர்களால்‌ தப்பிக்கவே முடியாது. இரவிலே 
வாதையும்‌ கொள்ளை நோயும்‌ வரும்‌. 
பகலிலே அழிவு வரும்‌. மாயையை நம்பின 
யூநாலின்‌ புத்திரர்‌ ம்‌ 

மீதமாயிருக்கமாட்டார்கள்‌. 

நாள்தோறும்‌ இரவும்‌ பகலும்‌ 

ல்‌ அது ஒருவரையும்‌ மீதியாய்‌ 
எல்லோரையும்‌ 


போய்விடும்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


பொய்யை 
அடைக்கலமாக்கினவர்களுக்கு 
முடிவு மாயையின்‌ 
வந்தடைந்தவர்கள்‌ 
ஏமாந்துபோவார்கள்‌. 
யூதாவின்‌ 
அணுகுவதற்கு முன்பாகவே, அதைப்பற்றிய 
பயம்‌ அவர்களை அணுகும்‌. வாதையைப்பற்றி 
பிறக்கும்‌ செய்தியைக்‌ கேட்பதும்‌ 
அவர்களுக்கு சஞ்சலத்தை உண்டாக்கும்‌. 
வாதை அவர்களுக்கு இன்னும்‌ 
தூரத்திலிருக்கலாம்‌. ஆனாலும்‌ வாதை 
வரப்போகிறது. என்னும்‌ செய்தியே 
அவர்களை கலக்கிவிடும்‌. 


நிந்தனைக்காரருக்கும்‌, 
ஏமாற்றுக்காரருக்கும்‌, அவிசுவாசிகளுக்கும்‌ 
வாதையைப்பற்றிய செய்தி. 
பயங்கரமானதாயிருக்கும்‌. நம்முடைய 
இருதயம்‌ கர்த்தருக்குள்‌ உறுதியாய்‌ 

நிலைத்திருக்கும்போது நாம்‌ எதைப்பற்றியும்‌ 
பயப்படவேண்டிய அவசியமில்லை. வாதை 
நம்முடைய கூடாரத்தை அணுகாது. கர்த்தரே 
நமக்கு பாதுகாப்பாயிருக்கிறார்‌. 


அபூர்வமான கிரியை 
ஏசா 29:20-22 


ஏசா 28:20. கால்‌ நீட்டப்‌ படுக்கையின்‌ 
நீனம்‌ போதாது; மூடிக்கொன்னப்‌ 
போர்வையின்‌ அகலமும்‌ போதாது. 


ஏசா 821. கர்த்தர்‌ தமது 
கிரியையாகிய அபூர்வமான: 
கிரியையைச்‌ செய்யவும்‌, தமது 
'வேலையாகிய அபூர்வமான வேலையை 
நிறைவேற்றவும்‌, அவர்‌ பெராத்சீம்‌ 
மலையிலே எழும்பினதுயோல எழும்பி, 
கிபியோனின்‌ பன்னத்தாக்கில்‌ 
கோபங்கொண்டதுபோல 
கோபங்கொன்வார்‌. 

ஏசா 28:22. இப்பொழுதும்‌ உங்கள்‌ 
கட்டுகள்‌ பலத்தூப்போகாதபடிக்குப்‌ 
பரியாசம்பண்ணாதிருங்கள்‌; தேசம்‌ 
அனைத்தின்மேலும்‌ நிர்ணயிக்கப்பட்ட 
சங்காரத்தின்‌ செய்தியைச்‌. 
சேனைகளின்‌ கர்த்தராகிய 
ஆண்டவராலே 
கேள்விப்பட்டிருக்கிறேன்‌.. 





i a 
TT 


கர்த்தரை 

பரியாசம்பண்ணுகிறவர்கள்மீது வாதை 
புரண்டு வரும்‌. அப்போது பரியாசக்காரரின்‌: 
ஆறுதல்களும்‌ நம்பிக்கைகளும்‌ 
அவமாய்ப்போகும்‌. அவர்கள்‌ எதை 
நம்பினார்களோ அவர்களுக்கு. 
உதவிசெய்யாது. 


அது 


கால்நீட்ட படுக்கையின்‌ நீளம்‌ போதாது 
என்றும்‌, மூடிக்கொள்ள போர்வையின்‌ 
அகலமும்‌ போதாது என்றும்‌ ஏசாயா 
சொல்லுகிறார்‌. பரியாசக்காரர்கள்‌ 
தங்களைத்‌. தாங்களே 
சுருக்கிக்கொள்ளவேண்டும்‌. காலை நீளமாய்‌ 
நீட்டுவதற்குப்‌ பதிலாக மடக்கிப்‌ 
படுத்துக்கொள்ளவேண்டும்‌. கர்த்தருடைய 
பிள்ளைகளின்‌ எல்லைகள்‌ விஸ்தாரமாகும்‌. 
சத்துருக்களின்‌ எல்லைகளோ சுருங்கும்‌. 

ர்‌ பரியாசக்காரர்மீது தம்முடைய 

பைக்‌ கொடுப்பார்‌. அவர்களோடு 
வழக்காடுவார்‌. கர்த்தர்‌ தமது கிரியையை 
செய்வார்‌. தமது வேலையை 
நிறைவேற்றுவார்‌ 


கர்த்தரே இந்தப்‌ பூமிக்கு 
நியா 


இனத்திற்கு விரோதமாய்‌ கிரியை நடப்பிப்பார்‌ 


கர்த்தர்‌ தாவீதின்‌ காலத்தில்‌ 
பெலிஸ்தியருக்கு விரோதமாய்‌... பொத்ரீன்‌ 
மலையிலே எழும்பினார்‌. "தாவீது பாகால்‌ 
பிராசீமக்கு வந்து, அங்கே அவர்களை முறிய 
அடித்து: தண்ணீர்கள்‌ 
உடைத்தோடுகிறதுபோல, கர்த்தர்‌ என்‌ 
சத்துருக்களை எனக்கு முன்பாக உடைத்து 
ஒடப்பண்ணினார்‌ என்று சொல்லி, 
அதினிமித்தம்‌. அந்த... ஸ்தகந்தற்கும 
பாகால்பிராசீம்‌ என்று பேரிட்டான்‌" 
(சோமு 5:20). 


கர்த்தர்‌ யோசுவாவின்‌ காலத்தில்‌ 
கானானியருக்கு விரோதமாக கிதியோனின்‌ 
பள்ளத்தாக்கிலே எழும்பினார்‌. அதுபோல 
எழும்புவார்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய சத்துருக்களுக்கு. 
கோபங்கொண்டதுபோல, 
தம்முடைய ஜனத்திற்கு 

விரோதமாய்‌ கோபங்கொள்ளுவார்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நாம்‌ கர்த்தருடைய சபையிலே 
அங்கத்தினர்களாகமிருந்தாலும்‌ நம்மிடத்தில்‌ 
பெருமையோ, கர்த்தருக்கு விரோதமான 
பரியாசமோ இருக்கக்கூடாது. நாம்‌ 
கர்த்தருக்கு விரோதமான  காரியங்களிலே. 
ஈடுபட்டால்‌, கர்த்தருடைய பார்வைக்கு 
நாமும்‌ பெலிஸ்தியர்களைப்போலவும்‌ 
கானானியர்களைப்போலவுமே இருப்போம்‌. 
கர்த்தர்‌ பெலிஸ்தியர்மேலும்‌, கானானியர்‌ 
மேலும்‌ கோபங்கொண்டதுபோல, நம்மேலும்‌ 
கோபங்கொள்வார்‌. நாம்‌ கர்த்தருடைய 
சபையில்‌  அங்கத்தினர்களாகயிருந்தாலும்‌, 
கர்த்தருடைய ஆசீர்வாதத்திற்கு 
பங்குள்ளவர்களாயிருப்பதற்குப்‌ பதிலாக, 
அவருடைய கோபத்திற்கு 
பங்குள்ளவர்களாகயிருப்போம்‌. 


கர்த்தருடைய கிரியை ர்வமான 
கிரியையாமிருக்கிறது. அங்குல வேலை. 
அபூர்வமான வேலையாயிருக்கிறது. கர்த்தர்‌ 
பொதுவாக னா சொந்த ஜனத்திற்கு 
விரோதமாக கிரியையையும்‌ 
நடப்பிப்பதில்லை. இஸ்ரவேலை. 
ஆசிர்வதிப்பதே கர்த்தருக்குப்‌ பிரியமானது. 
ஆனால்‌ இங்கோ கர்த்தர்‌ தம்முடைய 
ஜனத்தின்மீது கோபங்கொள்கிறார்‌. 
கர்த்தருடைய கிரியை அபூர்வமான 
கிரியையாயிருக்கிறது. 
நீதியும்‌ நியாயமுமுள்ளவர்‌. 
பட்சபாதமில்லை. 
யாராகமிருந்தாலும்‌, 
அவர்களைத்‌ தண்டிக்கிறார்‌. 
சத்துருக்களாகயிருந்தாலும்‌, 
ஜனமாகமிருந்தாலும்‌, 

பாவத்திற்குத்‌ தண்டனை 

கர்த்தர்‌ தம்முடைய 

்‌ தண்டித்து, தம்முடைய 
அபூர்வமான வேலையை நிறைவேற்றுகிறார்‌. 


கர்த்தர்‌ தம்முடைய  ஜனத்திற்கு 
சத்துருவாகயிருப்பதும்‌ தம்முடைய ஜனத்திற்கு 
விரோதமாய்‌ யுத்தம்பண்ணுவதும்‌ மெய்யாகவே 
அபூர்வமான கிரியையாகவும்‌, அபூர்வமான 
வேலையாகவும்‌ இருக்கிறது. 

“அவர்களோ கலகம்பண்ணி, 
அவருடைய பரிசுத்‌ ஆவியை 
விசனப்படுத்தினார்கள்‌: அதினால்‌ அவர்‌ 
அவர்களுக்குச்‌ சத்துருவாய்‌ மாறி, அவரே 
அவர்களுக்கு. விரோதமாய்‌. 
யுத்தம்பண்ணினார்‌” (ஏசா 63:10). 





ழ்‌ ளான 
யாய 


ஏசாயா தீர்க்கதரிசி 
சம்பவங்களையெல்லாம்‌ சொன்ன பின்பு. 
கர்த்தருடைய ஜனத்திற்கு ஆலோசனை 
சொல்லுகிறார்‌. “இப்பொழுதும்‌ உங்கள்‌ 
கட்டுக்கள்‌ பலத்துப்போகாதபடிக்கு. 
பரியாசம்பண்ணாதிருங்கள்‌” என்று 
யூதாவின்‌ ஜனங்களை எச்சரிக்கிறார்‌. 
கர்த்தருடைய வார்த்தை அவர்களை 
கண்டிக்கும்போது, அவர்கள்‌ கர்த்தருடைய 
வார்த்தையை பரியாசம்பண்ணக்கூடாது. 
கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு அவர்கள்மீது 
வரும்போது. அவர்கள்‌ கர்த்தருடைய 
நியாயத்தீர்ப்பையும்‌ பரியாசம்பண்ணக்கூடாது. 


வின்‌ த்திரர்‌  கர்த்தருக்‌ 
பெப்புகதர்களாகளிுக்கவேண்டும்‌ ட 2 
அவருடைய வார்த்தைக்கும்‌, 
பிரமாணத்திற்கும்‌ கீழ்ப்டிகிறவர்களாகவம்‌ 
இருக்கவேண்டும்‌. கர்த்தரை 
பரியாசம்பண்ணுகிறவர்களாயிருக்கக்‌ கூடாது. 
அவர்கள்‌ கர்த்தரை பரியாசம்பண்ணினால்‌, 
அவர்களுடைய கட்டுக்கள்‌ பலத்துப்போகும்‌. 
கட்டுக்களை அவிழ்ப்பது சிரமமாயிருக்கும்‌. 
அவர்கள்‌ இப்போது பாவத்தின்‌ கட்டுக்களில்‌. 
குட்டப்பட்டிருக்கிறார்கள்‌. இந்தக்‌ கட்டுக்கள்‌ 
பலத்துப்போகும்போது, அவர்களால்‌ 
பாவத்தின்‌ பிடியிலிருந்து தப்பித்துக்கொள்ள 
முடியாமல்‌ போய்விடும்‌. பாவம்‌ அவர்களை 
ஆளுகை செய்யும்‌. பாவத்தின்‌ சம்பளம்‌ 
மரணம்‌. 


யூதாவின்‌ புத்திர்‌ தேவனுடைய 
நியாயத்தீர்ப்புக்களினாலும்‌ கட்டப்படுவார்கள்‌. 
அவர்களால்‌ தேவனுடைய நியாயத்தீர்பபுக்கு 
தப்பிக்கவே முடியாது. கர்த்தருடைய 
கண்களில்‌ அவர்களுக்கு தயவும்‌, 
கிருபையும்‌, இரக்கமும்‌ கிடைக்காமல்‌. 
போய்விடும்‌. கர்த்தர்‌ தங்களை எச்சரிக்கும்‌ 
போது, அவர்களுடைய எச்சரிப்பின்‌ 
வார்த்தைகளை பரியாசம்பண்ணக்கூடாது. 
தெய்வீக தண்டனை தங்களைத்‌ 
'திருத்துவதற்காகவும்‌, தங்களுடைய 
நன்மைக்காகவுமே தங்கள்மீது வருகிறது 
என்பதை புரிந்துகொள்ளவேண்டும்‌. 
கர்த்தருடைய சித்தத்தை உணர்ந்துகொள்ள 
வேண்டும்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சேனைகளின்‌ கர்த்தராகிய ஆண்டவர்‌ 
தேசம்‌ அனைத்தின்மேலும்‌ சங்காரத்தை 
நிர்ணயம்பண்ணியிருக்கிறார்‌. கர்த்தருடைய 
தீர்மானத்தின்‌ பிரகாரமாகவே தேசத்தின்மீது 
அழிவு வருகிறது. அவருடைய சித்தத்தின்‌ 
பிரகாரமாகவே தேசத்தின்‌ ஜனங்கள்மீது 
வாதை வருகிறது. கர்த்தருடைய 
தீர்மானத்திற்கும்‌, சித்தத்திற்கும்‌ யாராலும்‌ 
எதிர்த்து நிற்கவும்‌ முடியாது. யாராலும்‌ 
தப்பிக்கவும்‌ முடியாது. 


பாதாளத்தோடே ஒப்பந்தம்‌ பண்ணினாலும்‌, 
பொய்யை தங்களுக்கு 
அடைக்கலமாக்கிக்கொண்டாலும்‌, மாயையின்‌ 
மறைவிலே வந்தடைந்திருந்தாலும்‌ 
அவர்களாலும்‌ சங்காரத்திற்கு தப்ப முடியாது. 
இது சேனைகளின்‌ கர்த்தராகிய ஆண்டவர்‌ 
நிர்ணயித்திருக்கிற சங்காரம்‌. ஏசாயா இந்த 
சங்காரச்‌ செய்தியை ஆண்டவராலே 
கேள்விப்பட்டு, யூதாவின்‌ "புத்திரருக்கு 
தீர்க்கதரிசனமாய்ச்‌ சொல்லுகிறார்‌. 


உழுகிறவன்‌ ஏசா 28:23-28 


ஏசா 28:28. செவிகொடுத்து எண்‌ 
சத்தத்தைக்‌ கேளுங்கள்‌; நான்‌ 
சொல்வதைக்‌ கவனித்துக்‌ கேளுங்கள்‌. 


ஏசா 28:24. 
விதைக்கிறதற்காக. 'நான்தோலும்‌ 

றதுண்டோ? தன்‌ நிலத்தைக்‌ 
கொத்தி நான்தோறும்‌ பரம்படிக்கிறது 
உண்டோ? 


ஐவன்‌: 


ஏசா 28:25. அவன்‌ அதை மேலாக 
திரவின பின்பு, அததற்கேற்ற இடத்தில்‌ 
உளுந்தைத்‌ தெளித்து, சீரகத்தைத்‌ 
தூவி, முதல்தரமான கோதுமையையும்‌ 
தெரிந்துகொண்ட 
வாற்கோதுமையையும்‌ 
'விதைக்கிறான்‌ அல்லவோ? 


கம்பையும்‌ 


ஏசா 28:28. அவனுடைய தேவன்‌ 
அவனை நன்றாய்ப்‌ போதித்து, 
அவனை உணர்த்துகிறார்‌. 





i FTE 
TT 


ஏசா 28:27. உளுந்து தூலத்தாலே 
போரடிக்கப்படுகிறதில்லை; 
சீரகத்தின்மேல்‌ வண்டிலின்‌ உருனைச்‌. 
௬ற்ற விடப்படுகிறதூமில்லை; உளுத்து 
கோலினாலும்‌ சீரகம்‌ மிலாற்றினாதூம்‌. 
அடிக்கப்படும்‌. 


ஏசா 28:28. அப்பத்துக்குத்‌ தானியம்‌ 
இடிக்கப்படும்‌; இடைவிடாமல்‌ அவன்‌ 
அதைப்‌ போரடிக்கிறதில்லை அவன்‌ 
தன்‌ வண்டிலின்‌ உருனையால்‌ அதை 
நகக்குகிறதுமில்லை, தன்‌ குதிரைகளால்‌: 
அதை நொறுக்குகிறதுமில்லை. 


ல்‌ 
ப இகத 


சுவிசேஷத்தின்‌ 
உவமைகளினால்‌ விளக்குவது வழக்கம்‌. 
அதுபோல ஏசாயா தீர்க்குதரிசியும்‌ ஒரு 
உவமையைக்‌ கையாளுகிறார்‌. நான்‌ 
சொல்லுகிற உவமையை, “காதுள்ளவன்‌ 
கேட்கக்கடவன்‌” என்று 
அர்த்தங்கொள்ளும்விதமாக, “செவிகொடுத்து 
என்‌ சத்தத்தைக்‌ கேளுங்கள்‌, நான்‌ 
சொல்வதை கவனித்துக்‌ கேளுங்கள்‌" என்று 
சொல்லுகிறார்‌. 


ஏசாயா 
தீர்க்கதரிசனம்‌. 

தெளிவாகயிருக்கிறது. 

விளக்குவதற்கு விசேஷித்த. வக்வொனம்‌ 
எதுவும்‌ தேவையில்லை. 

உழுகிறவன்‌ அதிக பிரயாசப்பட்டு 
கடினமாய்‌ வேலை செய்கிறான்‌. விவசாய 
வேலை கடினமான வேலை. அதை 
பொறுமையோடு செய்யவேண்டும்‌. ஒவ்வொரு 
வேலையும்‌ அதிக பழுவுள்ளதாகயிருக்கும்‌. 


விவசாயம்பண்ணுகிறவர்‌ ஒவ்வொரு 
விவசாய வேலையையும்‌ ஒழுங்கும்‌. 
கிரமமுமாக செய்யவேண்டும்‌. எதை முந்தி 
செய்யவேண்டுமோ அதை முந்தி 
செய்யவேண்டும்‌. விவசாயம்‌ சம்பந்தப்பட்ட 
எல்லா வேலைகளையும்‌ செய்யவேண்டும்‌. 


ஏற்பாட்டில்‌: 


விவசாயி தன்னுடைய 
உழுது பயிரிடுகிறார்‌. 
இதுபற்றிச்‌ சொல்லும்போது. 


நிலத்தை 

ஏசாயா 

உழுகிறவன்‌ 

நாள்தோறும்‌ 

என்று கேட்கிறார்‌. 

விவசாயி நம்பிக்கையோடுதான்‌ உழுகிறார்‌. 
நம்பிக்கையோடுதான்‌ விதைக்கிறார்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


'நமக்காகத்தான்‌. 
சொல்லுகிறாரோ? உழுகிறவன்‌ 
நம்பிக்கையோடே உழவும்‌, போரடிக்கிறவன்‌ 
தான்‌ நம்புகிறதில்‌ பங்கடைவேன்‌ என்கிற 
நம்பிக்கையோடே ப்பட்‌ வேண்டியதே, 
ஆகையால்‌, நமக்காகவே 
எழுதியிருக்கிறது" கொரி 910), 


'உழுகிறவன்‌ தன்‌ நிலத்தை கொத்தி 
நாள்தோறும்‌ பரம்படிக்கிறது. உண்டோ” 
என்றும்‌ ஏசாயா கேட்கிறார்‌. நிலம்‌ 
விதைப்பதற்கு பக்குவமாயிருக்கவேண்டும்‌. 
நிலத்திலே விதைக்கப்பட்ட விதை வேர்பற்றி 
முளைப்பதற்கு சாதகமாக நிலம்‌ 
மென்மையாயிருக்கவேண்டும்‌. மண்‌ 
பக்குவமாயிருக்கவேண்டும்‌. விவசாயி 
பக்குவப்படுத்தப்பட்ட நிலத்தில்தான்‌ விதையை 
விதைப்பார்‌. 

நிலத்தில்‌ பல வகை உண்டு. செம்மண்‌, 
களிமண்‌, வண்டல்மண்‌, கரம்பை மண்‌ என்று 
பல்வேறு மண்‌ வகைகள்‌ உள்ளது. விவசாயி 
விதை விதைக்கும்போது, மண்ணுக்கேற்ற 
விதையை விதைப்பார்‌. எந்த மண்ணுக்கு 
எந்த விதையை விதைக்கவேண்டும்‌ என்பது 
விவசாயிக்கு நன்றாய்த்‌ 
மணல்பாங்கான 
நன்றாய்‌ 
விதைகளோ செம்மண்‌ தரையில்‌ தான்‌ 
நன்றாய்‌ முளைக்கும்‌. 
இஸ்ரவேல்‌ தேசத்தாரும்‌ 

மின்னீத்‌, 
பன்னாக்‌ ஊர்களின்‌ 
கோதுமையையும்‌, தேனையும்‌, 
எண்ணெயையும்‌, பிசின்தைலத்தையும்‌ உன்‌ 
தொழில்துறைக்குக்‌ கொண்டுவந்தார்கள்‌' 
(எசே 27:17), 

விதைகளை விதைப்பதற்கும்‌ ஒரு 
சில வழிமுறைகளை கையாளவேண்டும்‌, 
நிலத்தை உழுது. அதை கொத்தி பரம்படித்து, 
மேலாக  நிரவவேண்டும்‌. அப்போதுதான்‌ 
நிலம்‌ விதைப்பதற்கு பக்குவமாயிருக்கும்‌. 
விவசாயி ஒவ்வொரு விதையையும்‌. 
ஒவ்வொரு விதமாய்‌ நிலத்தில்‌ விதைப்பார்‌. 
உளுந்தை தெளிப்பார்‌. சீரகத்தை தூவுவார்‌. 
கோதுமையையும்‌, வாற்கோதுமையையும்‌, 
கம்பையும்‌ விதைப்பார்‌. 


“யூதரும்‌ 
உன்னோடே வியாபாரம்பண்ணி, 


என்கிற 





i al 
TT 


கானான்‌ தேசத்தில்‌ கோதுமை 
பொதுவான தானியம்‌. வாற்கோதுமையோ 
தெரிந்துகொள்ளப்பட்ட விசேஷித்த. 
நிலத்தில்தான்‌ விளையும்‌. கானான்‌ 
தேசத்திலே உளுந்து முளைக்கிற நிலமும்‌. 
இருக்கிறது. சீரகம்‌ முளைக்கிற நிலமும்‌ 
இருக்கிறது. கோதுமையும்‌, வாற்கோதுமையும்‌, 
ம்‌ வெவ்வேறாக 
எல்லா 
அது பாலும்‌ 

தேனும்‌ ஓடுகிற செழிப்பான தேசம்‌. 


ஒவ்வொரு தானியத்தையும்‌ ஒவ்வொரு 

விதமாய்‌ போரடிக்கவேண்டும்‌. 

கோலினால்‌ அடிக்கவேண்டும்‌. 

மிலாற்றினால்‌ அடிக்கவேண்டும்‌. 
போக்கப்படுகிறதல்கை 
வண்டிலின்‌ உருளை 

சுற்றவிடப்படுகிறதுமில்லை. 


மிலாற்றினால்‌ மெதுவாக 
சீரகம்‌ தனியாகப்‌ 


சீரகத்தை 
அடித்தாலே போதும்‌. 
பிரிந்து வந்துவிடும்‌. அப்பத்திற்கு 
பயன்படுத்தப்படும்‌ தானியத்தை இடிக்க 
வேண்டும்‌. அதை மிலாற்றினால்‌ அத்தால்‌ 
அப்பத்திற்கு தேவையான 
உண்டுபண்ண முடியாது. 


கோதுமையைப்‌  போரக்கவேண்டும்‌. 
ஒரு குறிப்பட்ட அளவு மா 
போரடித்தால்‌ போதுமானது. ps] 
இடைவிடாமல்‌ போரடிக்கக்கூடாது. 
கோதுமை தனியாகப்‌ பிரியவேண்டும்‌. 
இதற்கு எந்த அளவு போரடிக்கவேண்டுமோ 
அந்த அளவு போரடித்தால்‌ போதுமானது. 
கோதுமையைப்‌ போரடிப்பதற்காக அதை 
வண்டிலின்‌ உருளையால்‌ நசுக்கமாட்டார்கள்‌ 
குதிரைகளால்‌ அதை நொறுக்கவும்‌ 
மாட்டார்கள்‌. போரடித்த பின்பு 
கோதுமையை புடைத்து... சுத்தம்பண்ணி, 
அதை இடித்து அப்பத்திற்குப்‌ பயன்படும்‌ 
மாவாக்குவார்கள்‌. 

விவசாயம்‌ 
கடினமானது. கஷ்டப்பட்டு 
உழவேண்டும்‌. கஷ்டப்பட்டு பயிரிடவேண்டும்‌. 
கஷ்டப்பட்டு எருபோட்டு, தண்ணீர்‌ பாய்ச்சி, 
பாதுகாத்து, பராமரிக்கவேண்டும்‌. 
கஷ்டப்பட்டு போரடித்து த 
தனியே 
சேர்க்கவேண்டும்‌. 
இதோடு முடிந்துவிடுவதில்லை. அவர்‌ அப்பம்‌ 
செய்வதற்கு தானியத்தை இடிக்கவும்‌ 
வேண்டும்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


அன்றாட உணவுக்காக நாம்‌ 
இல்வளவு கஷ்டப்பட வேண்டியதாயிருக்கிறது. 
அழிந்துபோகும்‌ போஜனத்திற்காக 
அதிகமாய்ப்‌ பிரயாசப்படுகிறோம்‌. நம்முடைய 
நித்திய ஜீவனுக்குப்‌ பிரயோஜனமாயிருக்கும்‌ 
ஆவிக்குரிய போஜனத்திற்காக நாம்‌ 
அதிகமாய்ப்‌ பிரயாசப்படவேண்டும்‌. 


அப்பத்திற்கு தானியம்‌ இடிக்கப்படும்‌. 
என்று ஏசாயா சொல்லுகிறார்‌. 
இயேசுகிறிஸ்துவே நம்முடைய ஜீவதுப்பம்‌. 
பிதாவாகிய தேவன்‌ தம்முடைய குமாரனாகிய 
இயேசுகிறிஸ்துவை நமக்கு ஜீவதுப்பமாக 
கொடுக்கிறார்‌. இதற்காக இயேசுகிறிஸ்துவை. 
பாடுகளுக்குட்படுத்துவதும்‌, சிலுவையில்‌ 
அடிப்பதும்‌ பிதாவுக்கு பிரியமாயிற்று. 


ஆலோசனையில்‌ 
ஆச்சரியமானவர்‌ ஏசா 28:29 


ஏசா 28:29, இதுவும்‌ சேனைகளின்‌ 
கர்த்தராலே உண்டாகிறது; அவர்‌ 
ஆலோசனையில்‌  ஆச்சரியமானவர்‌, 
செயலில்‌ மகத்துவமானவர்‌. 


ஏசாயா தீர்க்கதரிசி கர்த்தர்‌ 
சொல்லுகிற சத்தியத்தை விளக்குவதற்கு 
உழுகிறவனைப்பற்றிய உலமையைச்‌ 
சொல்லுகிறார்‌. வேதபண்டிதர்கள்‌ இந்த 
உவமைக்கு பல்வேறு வியாக்கியானங்களைச்‌ 
சொல்லுகிறார்கள்‌. ஒரு சிலர்‌ தேவனுடைய 
நியாயத்தீர்ப்பை நம்பாமல்‌ 
பரியாசம்பண்ணுகிறார்கள்‌. தங்களுடைய 
சுயபாதுகாப்பில்‌ நம்பிக்கையோடிருக்கிறார்கள்‌. 
இப்படிப்பட்டவர்களுக்கு, ஏசாயா 
எச்சரிப்பான வார்த்தைகளைச்‌ சொல்லுகிறார்‌. 


உழுகிறவன்‌ விதைக்கிறதற்காக 
நாள்தோறும்‌ உழுகிறதில்லை. 

குறிப்பிட்ட காலம்‌ வரையிலும்‌ 

உழுது பக்குவப்படுத்துவான்‌. அ 
விதையை விதைப்பான்‌. இஸ்‌ 
தேவனாகிய கர்த்தரும்‌, 

ஜனத்தை 
பயமுறுத்திக்கொண்டிருக்கமாட்டார்‌.குறிப்பிட்ட 
காலம்‌ வரும்போது கர்த்தர்‌ பாவிகளுக்கு 
தம்முடைய நியாயத்தீர்ப்பின்படி தண்டனை 
கொடுப்பார்‌. அவர்களுக்குரிய தண்டனை 
அவர்களுக்குக்‌ கொடுக்கப்படும்‌. ஆனாலும்‌ 
பாவிகள்‌ மனந்திரும்பி கர்த்தரிடத்தில்‌ 
வந்தால்‌, கர்த்தர்‌ அவர்களுக்கு 
பாவமன்னிப்பைக்‌ கொடுப்பார்‌. 





f= FTE 
யாய 


ஒரு சிலர்‌ பிறர்மீது 
அவசரத்திலும்‌, ஆத்திரத்திலும்‌ 
மற்றவர்களைக்‌ கொன்றுபோடுகிறார்கள்‌. 
ஒரு சிலர்‌ தங்களுடைய வாழ்க்கையில்‌ 
வரும்‌ பிரச்சனைகளை சந்திக்க முடியாமல்‌, 
வேதனைப்பட்டு, தற்கொலை. 
கொள்கிறார்கள்‌. “கொலை. 
என்பது கர்த்தருடைய 
ஆறாவது கட்டளை. இந்தக்‌ கட்டளையின்‌ 
பிரகாரம்‌ தற்கொலை செய்து கொள்வதும்‌, 
பிறரை கொலை செய்வதும்‌: 
பாவமாகும்‌ 


"நான்‌ உங்களுக்குச்‌ சொல்லுகிறேன்‌; 
தன்‌ சகோதரனை நியாயமில்லாமல்‌: 
னல்‌ நியாயத்தீர்ப்புக்கு 
ஏதுவாயிருப்பா சகோதரனை 
வீணனென்று சொல்லுக்‌ ஆலோசனைச்‌ 
சங்கத்தீர்்புக்கு. ஏதுவாமிருப்பான்‌: மூடனே 

எரிநரகத்துக்கு 


1. ஏழாவது. 
கட்டளை நம்முடைய கற்போடும்‌, 
மற்றவர்களுடைய கற்போடும்‌ தொடர்புடையது. 
'விபசாரம்‌ செய்யாதிருப்பாயாக" (யாத்‌ 204) 
என்பது ஏழாவது கட்டளையாகும்‌. 


திருமண உறவின்‌ மூலமாகவே சந்ததி பெருக 

வேண்டும்‌ என்பது தேவனுடைய சித்தம்‌. 

இதற்கு விரோதமான பாலுறவுகள்‌ 

வேதாகமத்தில்‌ அங்கிகரிக்கப்படவில்லை. 
நம்முடைய கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து 

இந்தக்‌ கட்டளையை, 

கட்டளைக்கு முன்பாக 

“விபசாரஞ்‌ செ 

கொலைசெய்யாதிருப்பாயாக, 

செய்யாதிருப்பாயாக, 

'சொல்லாதிருப்பாயாக, 

செய்யாதிருப்பாயாக, உன்‌ தகப்பனையும்‌ உன்‌ 

தாயையும்‌ கனம்பண்ணுவாயாக என்கிற 

கற்பனைகளை அறிந்திருக்கிறாயே என்றார்‌" 

(மாற்‌ 10:19) 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஜீவன்‌ நமக்கு எல்வளவு 

அதுபோல நம்முடைய 

முக்கியமானதாயிருக்க 

சரீரத்தை 

அழித்துப்போடும்‌ 

பாவமான காரியங்களுக்கு விரோதமாக நாம்‌. 
மிகவும்‌ எச்சரிப்பாயிருக்கவேண்டும்‌. 


எட்டாவது கட்டனை 
கட்டளை நம்முடைய 
மற்றவர்களுடைய சம்பத்தோடும்‌. 
தொடர்புடையது. இந்தக்‌ கட்டளையில்‌ 
நம்முடைய ஐசுவரியம்‌, ஆஸ்தி, அதுபோலவே 
பிறருடைய ஐசுவரியம்‌, 
ஆகியவற்றைப்பற்றிச்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
“களவு செய்யாதிருப்பாயாக” (யாத்‌ 20:13) 
என்பது எட்டாவது கட்டளையாகும்‌. 


நம்மிடத்திலுள்ள ஐசுவரியத்தை 
பாவமான காரியங்களுக்கு செலவு 
பண்ணக்கூடாது. அவ்வாறு செலவு 
பண்ணுவது நம்மிடத்திலுள்ள ஐசுவரியத்தை 
நாமே களவு செய்வதற்கு சமம்‌. நாம்‌ 
பாவமான காரியங்களில்‌ ஈடுபட்டு நம்முடைய 
ஆஸ்திகளை தொலைத்துவிடக்கூடாது. 
கர்த்தர்‌ நமக்கு கொடுத்திருக்கும்‌ 
வசதிகளையும்‌, வாய்ப்புக்களையும்‌ 
பரிசுத்தமாக பயன்படுத்தவேண்டும்‌. 


இந்தக்‌ 
சம்பத்தோடும்‌, 


நாம்‌ 


நாம்‌ மற்றவர்களுடைய 
ஐசுவரியங்களையும்‌ களவு செய்யக்கூடாது. 
பிறருடைய எல்லைக்குறியை அநியாயமாக 
மாற்றிப்போடக்கூடாது. மற்றவர்களுடைய 
உரிமைகளில்‌. தேவையில்லாமல்‌ 
தலையிடக்கூடாது. மற்றவர்களுடைய 
பொருள்களையும்‌, அவர்களுடைய 
நிலங்களையும்‌, அவர்களுடைய வீடுகளையும்‌ 
அநியாயமாக அபகரித்துக்‌ கொள்ளக்கூடாது. 


நாம்‌ பிறரிடத்தில்‌ கடன்‌ 
வாங்கியிருந்தால்‌ அதை முறைப்படி திரும்ப 
செலுத்தவேண்டும்‌. கடன்‌ தொகையை 
திரும்ப செலுத்தாமல்‌, கடன்கொடுத்தவனை 
ஏமாற்றுவது பாவம்‌. அது அவனுடைய 
பொருளை களவு செய்வதற்கு சமம்‌. 
அதுபோலவே வீட்டின்‌ சொந்தக்காரருக்கு 
வாடகை  கொடுக்காமலேயே அதில்‌ 
குடியிருப்பது. நம்மிடத்தில்‌ வேலை 
செய்கிற வேலையாட்களுக்கு 

கொடுக்காமலேயே வேலை 

அவர்களை வஞ்சிப்பது ஆகியவையெல்லாமே 
களவு செய்வதற்கு சமமான பாவம்‌. 





f= FTN 
TT 


உழுகிர 
உழுகிறான்‌. 
கர்த்தரே அவனுடைய தேவன்‌. 
அவனை நன்றாய்‌ 
உணர்த்துகிறார்‌. 


ர்‌ 
போதித்து, 


ஒவ்வொரு வேலையையும்‌ 


பிரயோஜனப்படுத்திக்கொள்கிறான்‌. 
செய்யவேண்டிய 6 
பகுத்தறிகிறான்‌. 

மனுஷர்‌ ண. உழுகிற வேலை: 
பொதுவாக இடங்களிலும்‌ 
நடைபெறுகிறது. எடே தொழிலை 
செய்கிறவர்களைவிட, விவசாய வேலைகளை 
செய்கிறவர்களே அதிகமானோர்‌. 
இருக்கிறார்கள்‌. பண்ணுகிற 
ஞானத்தை. உழுகிறவனுக்குக்‌ 
கொடுக்கிறார்‌. 


விவசாயம்‌ 
கர்த்தரே 


ள்ளவர்‌. 
நதியாய்‌... நயாயந்திரக்கிறவர 
கர்த்தருடைய வார்த்தையிலும்‌ கிரியையிலும்‌ 
நீதியும்‌ சத்தியமும்‌, பரிசுத்தமும்‌. 

நம்பியிருக்கும்‌ கர்த்தரிடத்தில்‌ 
கிருபையுமுள்ளது. பாவத்தின்‌ சம்பளம்‌. 
மரணம்‌. ஆனாலும்‌ கர்த்தர்‌ அவர்கள்மீது, 
கிருபையாக “ இரங்குகிறார்‌. பாவிகளுக்கு 
உடனே மரணதண்டனை 
கொடுக்கமாட்டார்‌. அவர்கள்‌ தங்கள்‌ 
பாவங்களிலிருந்து மனந்திரும்புவதற்காக: 
கர்த்தர்‌ பொறுமையோடு காத்திருப்பார்‌ 


அர்த்த 


கர்த்தர்‌ தம்முடைய பிள்ளைகளை 

தண்டிப்பதற்கு முன்பாக, அவர்களுடைய 

இருதயத்தை பக்குவப்படுத்துவதற்கு, 

தீர்க்கதரிசிகளை அனுப்புகிறார்‌. இவர்கள்‌ 

நிலத்தை உழுகிறவர்களைப்போல 

மனுஷருடைய இருதயங்களை 

பக்குவப்படுத்துவார்கள்‌. 

நிலத்தை கொத்தி 

கர்த்தருடைய 

மனுஷருடைய 

பரம்படித்து, அதைப்‌ பக்குவப்படுத்துவார்கள்‌. 
கர்த்தருடைய  ஊழியக்காரர்களுக்கு. 

கர்த்தரே போதிக்கிறார்‌. ஊழியம்‌ 

செய்வதற்கு கர்த்தரே அவர்களுக்கு: 

ஞானத்தைக்‌ கொடுக்கிறார்‌. கர்த்தரே 

அவர்களை உணர்த்துகிறார்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


உழுகிறவர்‌ நிலத்தை 

த்தார்‌ 

பாய்ச்சுவதற்கு 

அல்‌ கிகா 

சித்தமான வேளையில்தான்‌ 

கிருபை பெருகும்போது மழையும்‌ பெருகும்‌. 

விவசாயி தன்னுடைய விவசாய வேலையின்‌ 

ஒவ்வொரு பகுதியிலும்‌, கர்த்தருடைய 

கிருபையை நம்பி, அவரையே சார்ந்திருப்பார்‌ 


கர்த்தர்‌ உழுகிறவனை 
போதித்து உணர்த்துவதுபோல, நம்மையும்‌. 
போதித்து உணர்த்துகிறார்‌. உழுகிறவன்‌ 
கர்த்தரை நம்பி ஜீலிக்கிறவன்‌ பர நாம்‌ 
கர்த்தரை நம்பி ஜீவிக்கவேண்டும்‌. 
கண்ணீரோடு உழுகிறவர்கள்‌ கெம்பீரத்தோடு 
செய்வார்கள்‌. நாம்‌ 
காலத்திலும்‌ கர்த்தரை 
கெம்பீரத்தோடு அறுவடை 
காலத்திலும்‌ 
துதிக்கவேண்டும்‌. கர்த்தர்‌ 
கொடுத்திருக்கிற 
ஆசீர்வாதங்களையும்‌ 
சேனைகளின்‌ 
உண்டாயிருக்கிறது" 
சொல்லவேண்டும்‌. 


நன்றாய்ப்‌. 


என்று பயபக்தியோடு 


கர்த்தர்‌ நமக்குக்‌ கொடுத்‌ 
அறிவையும்‌ ஞானத்தையும்‌ பயபக்‌; 
பயன்படுத்தவேண்டும்‌. 

ஆலோசனையில்‌ ஆச்சரியமானவர்‌. 
செயலில்‌ மசுத்துவமானவர்‌. 
காரியங்களை எப்படி செய்யவேண்டுமென்று 
கர்த்தரிடம்‌. கற்றுக்கொள்ள வேண்டும்‌. 
அவருடைய ஆலோசனைகளைப்‌ 
பெற்றுக்கொள்ளவேண்டும்‌. நாம்‌ ஒவ்வொரு 
காரியத்தையும்‌ செய்து முடிக்கும்போது, 
கர்த்தரைத்‌ துதித்து மகிமைப்படுத்தவேண்டும்‌. 


க்கிற 
ஈய்ப்‌ 
கர்த்தர்‌ 
அவர்‌ 
ஞானமுள்ள 


கர்த்தருடைய சபை 
திராட்சத்தோட்டம்‌ 

“நாங்கள்‌ 
வேலையாட்களாயிருக்கிறோம்‌: 


தேவனுடைய பண்ணையும்‌ 


திராட்சத்தோட்டக்காரர்‌” (யோவா 15:1/ 





ழ்‌ நள 
யாய 


கர்த்தர்‌ தம்முடைய 
வார்த்தையினாலும்‌, கட்டளைகளினாலும்‌, 
பிரமாணங்களினாலும்‌ நம்மை நாள்தோறும்‌ 

கொத்தி பரம்படிக்கிறார்‌. 

ஆசீர்வாதங்களுக்கு நம்மை: 
பங்குள்ளவர்களாக மாற்றுகிறார்‌. 
நம்மிடத்திலிருந்து ஆவியின்‌ கனிகள்‌ 
வெளிப்படுவதற்கு, ஆவியானவர்‌ நமக்குள்ளே 
கிரியை நடப்பிக்கிறார்‌. 


கர்த்தர்‌ தம்முடைய ஊழியக்காரர்கள்‌ 
நிலத்தைக்‌ கொத்துவதுபோல 


த்தை, 
காரர்களின்‌ கைகளினால்‌ விதைக்கிறார்‌. 


"ஆகையால்‌ விதைக்கிறவனைப்பற்றிய 
உண்மையைக்‌ கேளுங்கள்‌ ஒருவன்‌ 
ராஜ்யத்தின்‌ வசனத்‌ கேட்டும்‌ 
உணராதிருக்கும்போது, பொல்லாங்கன்‌ வந்து, 
அவன்‌ இருதயத்தில்‌ விதைக்கப்பட்டதைப்‌ 
பறித்துக்கொள்ளுகிறான்‌; அவனே வழியருகே 
விதைக்கப்பட்டவன்‌"' (மத்‌ 131819) 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தேவனுடைய வார்த்தை அவருடைய 
கோலாகவும்‌ பயன்படுகிறது. உளுந்து 
கோலினாலும்‌, சீரகம்‌ மிலாற்றினாலும்‌. 
அடிக்கப்படுவதுபோல, கர்த்தர்‌ நம்மையும்‌ 
போரடிக்கிறார்‌. நமக்கு ஏற்ற  போரடிக்கிற 
கருவிகளை நம்மீது பயன்படுத்துகிறார்‌. 
நமக்கு வருகிற பாடுகள்‌, உபத்திரவங்கள்‌ 
எல்லாமே போரடிக்கிற கருவிகளைப்போலவே 
இருக்கிறது. 

தானியத்தைப்‌  போரடிக்கும்போது, 
தானியம்‌ தானியக்கதிரிலிருந்து தனியாகப்‌ 
பிரியும்‌. கர்த்தர்‌ நம்மை உபத்திரவத்தினால்‌. 
போரடிக்கும்போது, நாமும்‌ இந்த உலகத்தின்‌ 
விடுவிக்கப்படுவோம்‌. 
தானியமும்‌ கதிரும்‌. 
பிரிவதுபோல நாமும்‌ 

பாலத்தைவிட்டு பிரிந்து ஜீவிப்போம்‌. 


தானியத்தை அளவுக்கு 
போரடிக்கவேண்டும்‌ என்பது, தனக்குள்‌ 
தெரிந்திருக்கும்‌. 


வலன்‌ உருளையால்‌ நசுக்கமாட்டார்‌. நம்மை 
குதிரைகளால்‌ நொறுக்கமாட்டார்‌. 





f= al 
TT 


என்று ஏசாயா 

வாக்கியத்திற்கு 
'தரிசனப்பள்ளத்தாக்கின்‌ பாரம்‌" (ஏசா 2231) 
என்று பொருள்‌ சொல்லலாம்‌. அசீரியரின்‌ 
எருசலேமை 
கர்த்தருடைய 


சேனை 
முற்றிக்கையிட்டிருக்கிறார்கள்‌. 
அசீ அடித்தார்‌. 


தூதனானவர்‌ 
கர்த்தருடைய ஜனம்‌ அசீரியரிடமிருந்து 
தப்பித்துக்கொண்டது. ஆனாலும்‌ இதற்கு 
பின்பு கல்தேயர்கள்‌ எருசலேமை 
அழித்துப்போட்டார்கள்‌. இறுதியாக 
எருசலேமை ரோமாபுரியாரும்‌ 
அதந்தப்போ்பர்கள்‌ ஏசாயா இந்த 

தீர்க்கதரிசனமாய்ச்‌ 
சொல்லுப்போது. *ததியேலே, ஐயோ” என்று, 
சொல்லுகிறார்‌ 


எருசலேமுக்கு மிகப்பெரிய துக்கமும்‌ 
நெருக்கமும்‌ உண்டாகும்‌ (ஏசா 294-5). 
அவர்களுடைய சத்துருக்கள்‌ 
தோற்றுப்போவார்கள்‌ (ஏசா 29:57 8). 


ஏசாயா மூன்றுவிதமான 
கடிந்துகொள்கிறார்‌. 
எச்சரிப்பின்‌ வார்த்தைகளுக்கு 
செவிகொடுக்காத பாவிகள்‌ (ஏசா 29:9-12). 
மார்க்க காரியங்களில்‌ மாய்மாலம்பண்ணுகிற 
பாவிகள்‌ (ஏசா 2913-14). 
தேவனுடைய பராமரிப்பை 
அசட்டைபண்ணுகிற பாவிகள்‌ (ஏசா 
291516). கர்த்தருடைய மீதியான ஜனத்திற்கு 
கிருபையும்‌, இரக்கமும்‌ வாக்குத்தத்தமாய்ச்‌ 
'சொல்லப்பட்டிருக்கிறது (ஏசா 29:17-24) 


பாவிகளை 
கர்த்தருடைய 


அரியேல்‌ 
ஏசா 29:1-4. 


ஏகா 29:1. தாவீது வாசம்பண்ணின 
நகரமாகிய அரியேலே, அரியேலே, 
ஐயோ! வருஷாவருஷம்‌ பண்டிகைகளை 
அனுசரித்துவத்தாலும்‌, 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஏசா 29.2. அரியேலுக்கு இடுக்கம்‌ 
உண்டாக்குவேன்‌; அப்பொழுது 
துக்கமும்‌ சலிப்பும்‌ உண்டாகும்‌; அது 
எனக்கு அரியேலாகத்தான்‌ இருக்கும்‌. 
ஏசா. 95. உன்னை சூழப்‌ 
பானயமிறங்கி, உன்னைத்‌ 
தெற்றுகனால்‌ முற்றிக்கைபோட்டு, 
உனக்கு விரோதமாகக்‌ 
கொத்தனங்களை எடுப்பிப்பேன்‌.. 
ஏசா 29:4. அப்பொழுது ந 
தாழ்த்தப்பட்டுத்‌ தரையிலிருந்து 
பேசுவாய்‌; உன்‌ பேச்சுப்‌ பணித்ததாய்‌ 
மண்ணிலிருந்து புறப்பட்டு, உன்‌ சத்தம்‌ 
பார்க்கிறவனுடைய 
தரையிலி. 
உன்‌ வாக்கு. 
சென்று 


அஞ்சனம்‌ 
சத்தத்தைப்‌ போல்‌ 
குந்து முணுமுணுத்து, 


ஏசாயா 
அரியேல்‌" 
எருசலேம்‌ 
எருசலேம்‌ 
தேவாலயமும்‌, 
அரண்மனையுமுள்ளது. 
"சீயோன்‌" என்று 
அழைக்கிறார்கள்‌. 


எருசலேம்‌ நகரத்தையே 
என்று சொல்லுகிறார்‌. தாவீது 
நகரத்தில்‌ வாசம்பண்ணினார்‌. 
நகரத்தில்‌ கர்த்தருடைய 

தாவீதின்‌ 


இந்தப்‌ பகுதியை 
விசேஷமாய்‌ 


ஏசாயா எருசலேம்‌ நகரத்‌ 
“அரியேல்‌' என்று ன்‌ அழைக்கிறார்‌ 
என்பது தெரியவில்லை. பட்டணங்களுக்கும்‌, 
நபர்களுக்கும்‌ பட்டப்பெயர்கள்‌ 
கொடுக்கப்பட்டருக்கும்‌. “அரியேல்‌' என்னும்‌ 
பெயருக்கு “தேவனுடைய சிங்கம்‌' என்று 
பொருள்‌. இந்தப்‌ பெயருக்கு “பெலமுள்ள 
சிங்கம்‌' என்றும்‌ பொருள்‌ சொல்லலாம்‌. 
மிருகங்களில்‌ சிங்கமே ராஜாவைப்போன்றது. 
அதுபோலவே பட்டணங்களில்‌, எருசலேமே 
ராஜநானி பட்டணத்தைப்போல இருக்கிறது. 
எருசலேம்‌ நகரம்‌ ஒரு காலத்தில்‌ நீதியுள்ள. 
நகரமாயிருந்தது. சிங்கத்தைப்போல 
பெலமுள்ளதாயிருந்தது. 

அரியேல்‌ என்னும்‌ பெயருக்கு 
கர்த்தருடைய பலிபீடம்‌” என்றும்‌ சிலர்‌ 
பொருள்‌ சொல்லுகிறார்கள்‌. பலிபீடத்தில்‌ 
பலியாக செலுத்தப்படும்‌ மிருகத்தை 
அக்கினி பட்சித்துப்போடும்‌. சிங்கம்‌ 
தன்னுடைய இரையை பட்சிப்பதுபோல, 
பலிபீடத்தில்‌ வைக்கப்பட்டிருக்கும்‌ மிருகத்தை 
அக்கினி பட்சிக்கும்‌. 





i a 
WEFT 


ஏசாயா எருசலேமுக்கு “ஐயோ” என்று 
சொல்லுகிறார்‌. அவர்களுக்கு நிச்சயமாய்‌ 


பரிதபிக்கும்போது 
என்று இரண்டுதரம்‌ 
தரம்‌ சொல்லுவதற்குப்‌ பதிலாக, இரண்டுதரம்‌ 
சொல்லப்பட்டால்‌, சத்தியம்‌ நன்றாய்‌ 
உணர்த்தப்படும்‌. 
“எருசலேமே, எருசலேமே, 
திக்கதரிசிகளைக்‌ கொலைசெய்து, 
உன்னிடத்தில்‌ அனுப்பப்பட்டவர்களைக்‌ 
கல்லெறிகிறவளே! கோழி தன்‌ குஞ்சுகளைத்‌ 
தன்‌ சிறகுகளின்‌ கீழே கூட்டிச்‌ சேர்த்துக்‌ 
கொள்ளும்‌ வண்ணமாக நான்‌ 
எத்தனைதரமோ உன்‌ பிள்ளைகளைக்‌ கூட்டிச்‌ 
சேர்த்துக்கொள்ள மனதாயிருந்தேன்‌; 
உங்களுக்கோ மனதில்லாமற்போயிற்று' (மத்‌ 
23:37). 


ஏசாயா எருசலேமுக்கு வரப்போகும்‌ 
அழிவை தீர்க்கதரிசனமாகச்‌ சொல்லுகிறார்‌ 
எருசலேம்‌ இப்போது, பலமுள்ள 
பட்டணமாயிருக்கிறது. ஆனாலும்‌ இதில்‌ 
அக்கிரமம்‌ காணப்படுகிறது. ஆகையினால்‌ 
எருசலேமுக்கு அழிவு வரும்‌. 


எருசலேம்‌ நகரத்தார்‌ வருஷாவருஷம்‌: 
பண்டிகைகளை அனுசரித்து வருகிறார்கள்‌. 
மார்க்க காரியங்களில்‌ அதிகமாய்‌ ஈடுபடுவது. 
போல தங்களைக்‌ 
காண்பித்துக்கொள்கிறார்கள்‌. னால்‌ 
அவர்களுடைய இருதயத்தில்‌ சுத்தமில்லை. 
மாய்மாலமாய்‌ ஜீவிக்கிறார்கள்‌. 


நியாயத்தீர்பபுகளுக்கு அவர்களால்‌ தப்பிக்க 
முடியாது. 


இஸ்ரவேல்‌ தேசத்தின்‌ ஆண்மக்கள்‌ 
எல்லோரும்‌ ஒவ்வொரு 
எருசலேமுக்கு வந்து ல்‌ 
ஆசரிப்பார்கள்‌. 
வருஷத்திற்கு மூன்றுதரம்‌ 
தேவாலயத்திற்கு வந்து. 
சமுகத்திற்கு முன்பாக நிற்பார்கள்‌. ஒருவரும்‌ 
வெறுங்கையோடு வரமாட்டார்கள்‌. கர்த்தர்‌ 
நியமித்த பலிகளையும்‌, காணிக்கைகளையும்‌ 
கொண்டுவருவார்கள்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எருசலேமின்‌ ஜனங்கள்‌ பலிபீடத்திலே 
பலிகளை அடிப்பார்கள்‌. வருஷா வருஷம்‌ 
பலியிடுகிறார்கள்‌. ஆனாலும்‌ அவர்களுடைய 
ஜீவியத்தில்‌ பரிசுத்தில்லை. அவர்களுடைய 
இருதயம்‌ பெருமையோடிருக்கிறது. அவர்கள்‌ 
முன்பாக தங்களைத்‌ 
பலிசெலுத்தினால்‌. 
கர்த்தர்‌ அதைப்‌ 
தங்கள்மீது அன்பாயிருப்பார்‌ 
என்றும்‌ நினைக்கிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ 
சேனைகளின்‌ கர்த்தர்‌ 
இஸ்ரவேலின்‌ பாவங்கள்‌ தண்டிக்கப்படும்‌. 
கர்த்தர்‌ அவர்களை விசாரிக்கும்போது 
பூமி அதிர்ச்சிகளும்‌, பெரிய இரைச்சல்களும்‌, 
பெருங்காற்றும்‌, புசலும்‌, பட்சிக்கிற அக்கினி 
ஜுவாலையும்‌ உண்டாகும்‌ (ஏசா 29:6) 


பாவங்களை 
விசாரிப்பார்‌. 


“நான்‌ 
கர்த்தர்‌ சொல்லவில்லை. "நான்‌ அரியேலுக்கு 
இடுக்கமுண்டாக்குவேன்‌" (ஏசா 29:2) என்று 
மாத்திரமே கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
அரியேலுக்கு துன்பமும்‌, வேதனையும்‌, 
துக்கமும்‌ உண்டாகும்‌. இடுக்கமுண்டாகும்‌. 
தனக்கு வரும்‌ வேதனைகளைப்‌ பார்த்து 
அரியேல்‌ மனந்திரும்பவேண்டும்‌. தன்னுடைய 
பாவத்தைவிட்டு விலகிவரவேண்டும்‌. 
அப்போது கர்த்தர்‌ ஒருவேளை அரியேலை 
அழிக்காமல்‌ விட்டுவிடுவார்‌. 


அரியேலுக்கு 

இடுக்கழுண்டாக்குப்பேு. அங்கு துக்கமும்‌ 
சலிப்பும்‌ உண்டாகும்‌. கர்த்தருடைய கோபம்‌ 
அரியேல்மீது வந்தாலும்‌, அது கர்த்தருக்கு 
அரியேலாகத்தான்‌ இருக்கும்‌ கர்த்தர்‌ 
சுற்றிலும்‌ சத்துருக்களின்‌. 
முற்றிக்கைப்போடுவதற்கு 
அவர்கள்‌ எருசலேமுக்கு 
கொத்தளங்களைக்‌ 
சத்துருக்களின்‌ சேனை 


பாளையங்களை 
அனுமதிக்கிறார்‌. 
விரோதமாய்‌ 
கட்டுவார்கள்‌. 
எருசலேமைர்‌ 
முற்றிக்கைப்போட்டிருப்பார்கள்‌. 

நமக்கு விரோதமாய்‌ 

வரும்போது. நாம்‌ கர்த்தருடைய கிருபையை 
நோக்கிப்‌ பார்க்கவேண்டும்‌. கர்த்தரே நமக்கு 
இடுக்கத்தை உண்டாக்கும்போது, நம்முடைய 
இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கவேண்டும்‌. 





i FTE 
TT 


ஆலோசனைக்காரரை 

போலவும்‌ திரும்பக்‌ கட்டளையிடுவேன்‌; பின்பு நீ 
நீதிபுரம்‌ என்றும்‌, சத்திய நகரம்‌ என்றும்‌ 
பெயர்பெறுவாய்‌” (ஏசா 1:26/ 


கர்த்தர்‌ எருசலேமுக்கு இடுக்கம்‌ 
உண்டாகும்போது அது தாழ்த்தப்படும்‌. அதன்‌ 
பெருமை அழிக்கப்படும்‌. 


உன்‌ பேச்சுப்‌ 
புறப்பட்டு, உன்‌ 

பார்க்கிறவனுடைய 

தணயிலிருந்து முணுமுணுத்து. 
பண்ணிக்க ன்று உரைக்கு (ரன 
29:1) என்று சாயா 


வார்த்தையே திரக்கதரிசனமாய்ச்‌ சொல்லுக 


உர்ி்கபார்கள்‌ கர்த்தரோ அவர்களைத்‌ 


அப்போது அவர்களுடைய பேச்சு 
(வமான பேச்சுக்கள்‌ 


விலகிப்போய்விடும்‌. 
வியாதிக்காரனைப்போல அவர்கள்‌ தரையிலே 
விழுந்துகிடப்பார்கள்‌. பலவீனமாயிருப்பார்கள்‌. 
தாங்கள்‌ பேசுவதை சத்துருக்கள்‌ 
கேட்டுவிடுவார்களோ என்று பயந்து மெதுவாகப்‌ 


அந்நியரின்‌ திரன்‌ 
ஏசா 29:5-8 


ஏகா 295. 
அந்நியரின்‌ 
பொடித்தூனத்தனையாகவும்‌, 
பலவந்தரின்‌ திரன்‌ பறக்கும்‌ 
பதர்கனத்தனையாகவும்‌ இருக்கும்‌; அது 
திடீரென்று சடிதியாய்ச்‌ சம்பவிக்கும்‌. 


உன்மேல்‌ வருகிற 
திரன்‌ 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஏசா 29:6. இடிகளினாலும்‌, பூமி 
அதிர்ச்சியினாலும்‌, பெரிய 
இரைச்சலினாலும்‌, 
பெருங்காற்றினாலும்‌, புசலினாலும்‌, 
யட்சிக்கிற அக்கினிஜுவாலையினாலும்‌, 
கர்த்தராலே 


அரண்மேலும்‌ யுத்தம்பண்ணி, அதற்கு 
இடுக்கண்‌ செய்கிற அனைவரும்‌, 
இராக்காலத்தரிசனமாகிய 
சொப்பனத்தைக்‌ காண்கிறவர்களுக்கு 
ஒப்பாயிருப்பார்கள்‌.. 


ஏசா 29:8. அது, பசியாமிருக்கிறவன்‌. 
தான்‌ புசிக்கிறதாகச்‌ சொப்பனம்‌. 
கண்டும்‌, விழிக்கும்போது அவண்‌: 
வெறுமையாயிருக்கிறது போலவும்‌, 
தாகமாயிருக்கிறவன்‌, தான்‌ 
குடிக்கிறதாகச்‌ சொப்பனம்‌ கண்டும்‌, 
விழிக்கும்போது அவன்‌ விடரய்த்து 
தவன த்தோடிருக்கிறதுபோலவும்‌ 
சீயோன்‌ மலைக்கு. விரோதமாக. 
யுத்தம்பண்ணுகிற திரணான கல 
ஜாதிகளும்‌ இருக்கும்‌. 


எருசலேமின்‌ சத்துருக்களுக்கு அ| 
வருமென்று ஏசாயா  தீர்க்கதரிசனமாய்ச்‌' 
சொல்லுகிறார்‌. “நீ தாழ்த்தப்படுவாய்‌" என்று 
ஏசாயா... எருசலேமுக்குச்‌ சொன்னார்‌. “நீ 
தரையிலிருந்து... பேசுவாய்‌' என்றும்‌ 
எருசலேமைப்பற்றிர்‌ சொன்னார்‌. அவர்கள்‌ 
அந்த அளவுக்குத்‌ தாழ்ந்துபோவார்கள்‌. 
அவர்களுடைய சத்தம்‌ மண்ணிலிருந்து 
புறப்படுகிற சத்தம்‌ போல இருக்கும்‌. 


எருசலேம்‌ நகரத்தின்மீது அந்நியர்கள்‌ 
வருவார்கள்‌. அவர்கள்‌. 
முற்றிக்கைப்போடுவார்கள்‌. 
அவர்களுடைய 
பொடித்துளத்தனையாயிருக்கும்‌. 
திரள்‌ பறக்கும்‌ பதர்களத்தனையாயிருக்கும்‌. 
சத்துருக்களின்‌ சேனை பெரியதாயிருக்கும்‌. 
சத்துருக்கள்‌ எண்ணிக்கையில்‌ 
திரளாயிருந்தாலும்‌, அவர்கள்‌ 
பொடித்தூளைப்போலவே. இருப்பார்கள்‌. 
அவர்களால்‌ பேசமுடியாது. சத்துருக்கள்‌ 
திரளான. எண்ணிக்கையிலிருந்தாலும்‌, 
அவர்கள்‌ பறக்கும்‌ பதர்களைப்போலவே. 
இருப்பார்கள்‌. 





ஏசாய! 


i FTE 
TT 


அவர்கள்‌ கொல்லப்படும்‌ கொலையாய்‌. 
'கொல்லப்படுகிறானோ?" (ஏசா 27:7). 


சத்துருக்களுக்கு அழிவு திடீரென்று 
சடுதியாய்‌ சம்பவிக்கும்‌. தங்களுக்கு வரும்‌ 
அழிவைப்பார்த்து 
ஆச்சரியப்படுவார்கள்‌. 
பிள்ளைகளுக்கு வரும்‌ 
பார்த்தும்‌ அவர்கள்‌ ஆச்சரியப்படுவார்கள்‌. 
அசீரியரின்‌ 
நகரத்தைச்‌ 
முற்றிக்கைப்போட்டிருந்தார்கள்‌. 
கர்த்தருடைய தூதன்‌ 
சேனையிலுள்ளவர்களை 
அவர்களுக்கு அழிவு 
திடீரென்று  சடுதியாய்‌ 
அவர்கள்‌ எல்லோரும்‌ 
செத்துப்போனார்கள்‌. 


எருசலேமுக்கு விரோதமாக. 
யுத்தம்பண்ண வருகிற சத்துருக்களை கர்த்தர்‌ 
விசாரிப்பார்‌. அவர்‌ சேனையின்‌ கர்த்தர்‌ 
கர்த்தர்‌ விசாரிக்கும்போது 
அடையாளங்கள்‌ உண்டாகும்‌. 

கர்த்தர்‌ தம்‌ 


இரகளினாலும்‌, ம்‌ 
இரைச்சலினாலும்‌, 

கத்தத்‌, புசலினாலும்‌, 
பட்சிக்கிற அக்கினி ஜுவாலையினாலும்‌ 
விசாரிப்பார்‌. 

எருசலேமின்மேல்‌ சகல ஜாதிகளும்‌ 
திரளான எண்ணிக்கையில்‌ ந்‌ 
யுத்தம்பண்ணுவார்கள்‌ 
எருசலேமின்மேலும்‌, 
அரண்கள்மேலும்‌ _ யுத்தம்பண்ணுவார்கள்‌. 
எருசலேமுக்கு இடுக்கண்‌ செய்வார்கள்‌. 
ஏசாயா தீர்க்கதரிசி எருசலேமின்‌ 
சத்துருக்களைப்பற்றிச்‌ ல்லும்‌ 
அவர்கள்‌ அனைவரும்‌, 
தரிசனமாகிய 
காண்கிறவர்களுக்கு 
என்று சொல்லுகிறார்‌. 


- விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சத்துருக்கள்‌ 
அழித்துப்போடவேண்டும்‌. 
நினைக்கிறார்கள்‌. 
கொள்ளையிட்டு தங்கள்‌ 
பெருக்கிக்கொள்ளவேண்டும்‌ 
பேராசைப்படுகிறார்கள்‌. 
அவர்களுக்கு இராக்கால 
சொப்பனத்தைப்போலத்தான்‌ 
அவர்களுடைய ஆசை நிறைவேறாது. 


அது, பசியாயிருக்கிறவன்‌' 
புசிக்கிறதாகச்‌ சொப்பனம்‌ 
விழிக்கும்போது. 
வெறுமையாயிருக்கிறதுபோலவும்‌, 
தாகமாயிருக்கிறவன்‌, தான்‌ குடிக்கிறதாகச்‌ 
சொப்பனம்‌ கண்டும்‌, விழிக்கும்போது அவன்‌ 
விடாய்த்து தவனத்தேடிருக்கிறதுபோலவும்‌ 
சீயோன்‌ மலைக்கு விரோதமாக 
யுத்தம்பண்ணுகிற திரளான சகல ஜாதிகளும்‌ 
இருக்கும்‌” (ஏசா 29:8) என்று ஏசாயா 
தீர்க்கதரிசனமாய்ச்‌ சொல்லுகிறார்‌. 


எருசலேமைப்பிடித்து 


நான்‌ 
கண்டும்‌, 
அவன்‌ 


சத்துருக்களின்‌ பெருமையும்‌, பெலமும்‌, 
வல்லமையும்‌, செழிப்பும்‌ சொப்பனத்தைப்போல. 
மறைந்துபோகும்‌. 


கனநித்திரையின்‌ ஆவி. 
ஏசா 29:9-12 


ஏசா 29:9. தரித்துதின்று திகையுங்கள்‌; 
பிரித்துக்‌ கூப்பிடுங்கள்‌; 
வெறுத்திருக்கிறார்கன்‌, 
திராட்சரசத்தினால்‌ 
தன்னாடுகிறார்கள்‌,, 
அல்ல... 


அல்ல; 
மதுபானத்தினால்‌ 


ஏசா 2910. கர்த்தர்‌ உங்கள்மேல்‌. 
கனதித்திரையின்‌ ஆவியை 
வரப்பண்ணி, உங்கள்‌. கண்களை 
அடைத்து, ஞானதிருஷ்டிக்காரராகிய 
உங்கள்‌ தீர்க்கதரிசிகளுக்கும்‌ 
தலைவர்களுக்கும்‌ முக்காடு போட்டார்‌. 


ஏசா 29:11. ஆதலால்‌ தரிசனமெல்லாம்‌. 
உங்களுக்கு. முத்திரிக்கப்பட்ட. 
புஸ்தகத்தின்‌' வசனங்கணைப்போலி. 
ருக்கும்‌ வாசிக்க  அறித்திருக்கிற 
ஒருவனுக்கு அதைக்‌ கொடுத்து: நீ 
இதை வாசி என்றால்‌, அவன்‌: இது 
என்னால்‌ கூடாது, இத 


முத்திரித்திருக்கிறது என்பான்‌. 





f= FTN 
TT 


ஏகா 29:12. அல்லது வாசிக்கத்‌ 
தெரியாதவனிடத்தில்‌ புஸ்தகத்தைக்‌ 
கொடுத்து: தீ இதை வாசி என்றால்‌, 
அவன்‌: எனக்கு வாசிக்கத்‌ தெரியாது 
என்பான்‌. 


யூததேசத்திலே ஏராளமான ஜனங்கள்‌ 
மதியீனமாயிருக்கிறார்கள்‌. அதைப்‌ பார்த்து 
ஏசாயா ஆச்சரியப்படுகிறார்‌. ்‌ 
திகைக்கிறார்‌. யூதர்கள்‌ 
லேவியர்கள்‌ இருக்கிறார்கள்‌. 
தேவனைப்பற்றிய நல்ல 
ஜனங்களுக்குப்‌ போதிக்கிறார்கள்‌. யூதர்கள்‌ 
மத்தியிலே. தீர்க்கதரிசிகளும்‌ இருக்கிறார்கள்‌. 
இவர்கள்‌ தேவனுடைய ௪ ந்து 
செய்திகளைப்‌ பெற்று, அதை ஜனங்களிடம்‌ 
உடனுக்குடன்‌ அறிவிக்கிறார்கள்‌. 


யூநாதேசம்‌ மிகப்பெரிய தேசம்‌. 
தேவனுடைய வெளிப்பாட்டிற்கு இந்த. 
தேசத்தில்‌ ஏராளமான அநுகூலங்கள்‌ 
உள்ளன. சாதகமான சூழ்நிலைகள்‌ உள்ளன. 
ஜனங்கள்‌ தேவனுடைய 
வெளிப்பாட்டைப்பெற்று ஞானமும்‌, 
உணர்வுமுள்ள ஜனங்களாயிருக்கவேண்டும்‌. 


ஆகையால்‌ அவைகளைக்‌ 
கைக்கொண்டு நடவுங்கள்‌; ஜனங்களின்‌ 
கண்களுக்குமுன்பாகவம்‌ 

உங்க னமும்‌ 

வர்ல கண 

பெரிய ஜாதியே ஞானமும்‌ விவேகமுமுள்ள 
ஜனங்கள்‌ என்பார்கள்‌" (உபா 4:6). 


வயி ன்‌ புத்திரரிடத்தில்‌ 
ஞானமுப்‌ வகமுமில்லை. அவர்கள்‌ 
வெறித்திருக்கிறார்கள்‌. திராட்சரசத்தினால்‌ 
அல்ல. அவர்கள்‌ தள்ளாடுகிறார்கள்‌. 
மதுபானத்தினால்‌ அல்ல என்று ஏசாயா 
சொல்லுகிறார்‌. யூததேசத்தாரின்‌ 
சிந்தனையில்‌ தெளிவு இல்லை. அவர்கள்‌ 
சர்வகுழப்பத்திலிருக்கிறார்கள்‌. தங்களுடைய 
மாய்மாலமான யோசனைகளினால்‌ 
தங்களைத்‌ தாங்களே 
வஞ்சித்துக்கொள்கிறார்கள்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யூதாவின்‌ புத்திரர்‌: கர்த்தருக்கு 
விரோதமாய்க்‌ கலகம்பண்ணுகிறார்கள்‌. 
அவர்கள்‌ கர்த்தருடைய சமுகத்திலே. 
பிரமித்துக்‌ கூப்பிடவேண்டும்‌. தங்களுடைய 
பாவத்தை நினைத்து புலம்பவேண்டும்‌. 
கர்த்தருடைய சமுகத்தில்‌ கண்ணீரோடு 
ஜெபிக்கவேண்டும்‌. பாவங்களுக்கு 
உண்மையாய்‌ மனம்‌ வருந்தி, மனந்திரும்பி, 
பாவமன்னிப்பைப்‌ பெற்றுக்கொள்ள வேண்டும்‌. 
ஆனால்‌ அவர்களிடத்தில்‌ உண்மையான 


தெய்வபயமும்‌, தெய்வபக்தியுமில்லை. 

ஜனங்கள்‌ 
மாம்சத்தின்‌: 
அதிகமாய்ப்‌ 
யூதமார்க்கத்தைப்‌ 


வின்‌ 
வெறித்திருக்கிறவர்களைப்போல. 
இருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
இச்சைகளை 
பானம்பண்ணுகிறார்கள்‌. 
பற்றிய பக்திவைராக்கியம்‌ இருக்கிறது. 
ஆனால்‌ அவர்கள்‌ ரத்‌ 
பிரமாணத்திற்குக்‌ 
ஜீவிக்கவில்லை. அவர்கள்‌ 
பாவமும்‌, அக்கிரமமும்‌, துன்மார்க்கமும்‌ 
நிரம்பியிருக்கிறது. 
குடிகாரர்கள்‌ 
அவர்களுக்கு 
அவர்களால்‌ சீராக நடக்கவும்‌ முடியாது. 
தெளிவாய்ச்‌ சிந்திக்க... முடியாது, 
கர்த்தருடைய ஜனத்தாரால்‌, தேவனுடைய 
தெய்வீக சத்தியங்களை தெளிவாய்ச்‌ 
சிந்திக்க முடியவில்லை. அவர்கள்‌ 
தேவனுடைய பிரமாணத்திற்குக்‌ 
கீழிருந்தாலும்‌, செம்மையான பாதையில்‌ 
நடவாமல்‌ தள்ளாடுகிறார்கள்‌. 


ள்ளாடுவார்கள்‌. 
னமிருக்காது. 


“மதுபானம்‌ இரத்தவருணமாயிருந்து, 
பாத்திரத்தில்‌ பளபளப்பாய்த்‌ தோன்றும்போது, 
நீ அதைப்‌ பாராதே: அது மெதுவாய்‌ 
இறங்கும்‌". “என்னை அடித்தார்கள்‌; எனக்கு 
நோகவில்லை; என்னை அறைந்தார்கள்‌: 
எனக்குச்‌ சுரணையில்லை: நான்‌ அதைப்‌ 
பின்னும்‌ தொடர்ந்து தேட எப்பொழுது 
விழிப்பேன்‌ என்பாய்‌” (நீதி 23:31,35). 

யூதாவின்‌ புத்திரர்‌ ஆலிக்குரிய 
காரியங்களில்‌. திராட்சரசத்தினால்‌ 
வெறித்திருக்கிறவர்கள்‌ போல இருக்கிறார்கள்‌. 
மதுபானத்தினால்‌ தள்ளாடுகிறவர்கள்போல 
தள்ளாடுகிறார்கள்‌. அவர்கள்‌ ஆவிக்குரிய 
இருளிலிருக்கிறார்கள்‌. அவர்களுடைய 
மனக்கண்களின்‌ பிரகாசம்‌ 
மங்கிப்போயிருக்கிறது. 





i FTE 
TT 


கர்த்தர்‌ யூதாவின்‌  புத்திரர்மேல்‌ 
கனநித்திரையின்‌ ஆவியை வரப்பண்ணுவார்‌. 


ஆசையோடிருந்தார்கள்‌. 

காரியங்களில்‌ உற்சாகமாயிராமல்‌, நித்திரை 
மயக்கத்திலிருந்தார்கள்‌. நித்திரையை 
விரும்பினார்கள்‌. கர்த்தர்‌ அவர்கள்‌ 
விரும்பிய நித்திரையை அவர்களுக்கு 
அதிகமாய்க்‌ கொடுத்துவிடுவார்‌. 
அவர்கள்மேல்‌ கனநித்திரையின்‌ ஆவியை 
வரப்பண்ணுவார்‌ 


தாதேசத்தில்‌ 
இயேசகிறிஸ்துவை 
அவிசுவாசிகள்‌ 
இழக்கிறார்கள்‌ 
சுவிசேஷத்தை 


கர்த்தராகிய 
விசுவாசிக்காத 
ஏராளமானோர்‌ 
இவர்கள்‌ கிறிஸ்துவின்‌ 
ஏற்றுக்கொள்ளாமல்‌, 
புறக்கணித்துவிட்டார்கள்‌. 
அவருடைய 

கொடுக்கும்‌ 


அசட்டைபண்ணினார்கள்‌. 
ம்‌ அவர்கள்மீது 


காணாதிருக்கிற 
கேளாதிருக்கிற 

அவர்களுக்குக்‌ டுத்த! 
எழுதியிருக்கிறபடியாயிற்று” (ரோம 11: 


இயேசுகிறிஸ்துவின்‌ காலத்தில்‌. 
பிரதான ஆசாரியரும்‌, வேதபாரகரும்‌ 
ஜனத்தின்‌ மூப்பரும்‌ ஆவிக்குரிய 
நித்திரையிலிருந்தார்கள்‌. கிறிஸ்துவுக்கும்‌, 
அவருடைய சுவிசேஷத்திற்கும்‌ 
சத்துருக்களாயிருந்தார்கள்‌. யூதமார்க்கத்தில்‌ 
ஞானதிருஷ்டிக்காரராகிய தீர்க்கதரிசிகளும்‌, 
தலைவர்களும்‌ ஏராளமானோர்‌ இருந்தார்கள்‌. 
கர்த்தர்‌ அவர்கள்மேல்‌ கனநித்திரையின்‌ 
ஆவியை வரப்பண்ணினார்‌. அவர்‌ 
கண்களை அடைத்துப்போட்டார்‌. அவர்களால்‌ 
தரிசனம்‌ காணமுடியவில்லை. கர்த்தர்‌ 
அவர்களுக்கு முக்காடு போட்டார்‌. த 
முக்காடு அவர்களுடைய மனக்கண்களை 
மூடிப்போட்டது. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஏசாயா தீர்க்கதரிசியின்‌ தரிசனங்கள்‌ 

புரிந்துகொள்வதற்கு 

அவருடைய 

நமக்கு முத்திரிக்கப்பட்ட 

வசனங்களைப்போல. 

இருக்கறது. இது பார்ப்பதற்கு புஸ்தகத்தைப்‌ 

போல இருக்கும்‌. ஆனால்‌ அதை உள்ளே 

திறந்து பார்க்க முடியாது. அதில்‌ 
எழுதியிருப்பதை வாசிக்கவும்‌ முடியாது. 


ஏசாயாவின்‌ தீர்க்கதரிசனம்‌ யூதாவின்‌ 
ஜனங்களுக்கு முத்திரிக்கப்பட்ட புஸ்தகத்தின்‌ 
வசனங்களைப்போல இருக்கிறது. ஏசாயா 
தீர்க்கதரிசனம்‌ சொல்லுகிறார்‌ என்பதை 
ஜனங்கள்‌ அறிந்துகொள்கிறார்கள்‌. அவர்‌ 
தரிசனம்‌ கண்டிருக்கிறார்‌ என்பதையும்‌ 
புரிந்துகொள்கிறார்கள்‌. ஆனால்‌. 
தீர்க்கதரிசனத்தின்‌ மறைபொருளோ 
அவர்களுக்கு மறைவாயிருக்கிறது. அதன்‌ 
அர்த்தம்‌ அவர்களுக்குப்‌ புரியவில்லை. 
சிலுவையைப்பற்றிய உபதேசம்‌ 
இரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு 
தேவபலனாயிருக்கிறது. 
கெட்டுப்போகிறவர்களுக்கோ 
பைத்தியமாயிருக்கிறது. 
"இரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும்‌, 
கெட்டுப்போகிறவர்களுக்குள்ளேயும்‌, 
நாங்கள்‌ தேவனுக்குக்‌ கிறிஸ்துவின்‌ 
நற்கந்தமாயிருக்கிறோம்‌. யுகட்டுப்‌ 
போகிறவர்களுக்குள்ளே மரணத்திற்கேதுவான 
மரணவாசனையாகவும்‌, இரட்சிக்கப்‌ 
படுகிறவர்களுக்குள்ளே ஜீவனுக்கேதுவான 
ஜீவவாசனையாகவும்‌ இருக்கிறோம்‌. 
இவைகளை  நடப்பிக்கிறதற்கு எவன்‌ 
தகுதியானவன்‌?” (2கொரி 2:15,16) 


ஏசாயாவின்‌ 
கெட்டுப்போகிறவர்களுக்கு 
கேதுவான 


அது 


தீர்க்கதரிசனம்‌ 

மரணத்திற்‌ 
மரணவாசனையாகயிருக்கிறது. 
தீர்க்கதரிசனம்‌ இரட்சிக்கப்‌ 


ர்களுக்கு. ஜீவனுக்கேதுவான 
ஜீவவாசனையாகயிருக்கிறது. 
ஏசாயாவின்‌ தரிசனம்‌. எல்லாம்‌ 
முத்திரிக்கப்பட்ட புஸ்தகத்தின்‌ 
வசனங்களைப்போல இருக்கிறது. இந்தப்‌ 
புஸ்தகத்தைத்‌ திறக்கவும்‌ முடியாது. வாசிக்க 
அறிந்திருக்கிறவனாலும்‌,  முத்திரிக்கப்பட்ட 
தப்‌ புஸ்தகத்தை திறந்து பார்க்கவும்‌ 
முடியாது. அவனால்‌ வாசிக்கவும்‌ முடியாது. 





i THE 
TT 
ஒரு அதிசயத்தைச்‌: செய்வேன்‌. 
ஏசா 29:18,14. 


ஏசா 2918. இத்த ஜனங்கள்‌ தங்கள்‌ 
வாயினால்‌ என்னிடத்தில்‌ சேர்ந்து, 
தங்கள்‌ உதடுகனினால்‌ என்னைக்‌ 
கனம்பண்ணுகிறார்கள்‌;; அவர்கள்‌ 
இருதயமோ எனக்குத்‌ தூரமாய்‌ 
வில்கியிருக்கிறது; அவர்கன்‌ எனக்குப்‌. 
பயப்படுகிற பயம்‌ மனுஷராலே. 
போதிக்கப்பட்ட 
கற்பனையாயிருக்கிறது. 


ஏசா 29:14. ஆதலால்‌ இதோ, நான்‌ 
அற்புதமும்‌ 'சரியமுமான 
பிரகாரமாக இத்த ஜனங்களூக்குன்னே 
ஒரு அதிசயத்தைக்‌ செய்வேன்‌; 
அவர்களுடைய ஞானிகளின்‌ ஞானம்‌ 
கெட்டு, அவர்களுடைய விவேகிகவின்‌ 
விவேகம்‌ மறைந்துபோகும்‌ என்று 
ஆண்டவர்‌ சொல்லுகிறார்‌. 

யூதாவின்‌ பண்டிகைகளை 


ஆசரிந்தாலும்‌ தனை செலுத்தினாலும்‌ 
அவர்களிடத்தில்‌ பாவம்‌ அதிகமாயிருக்கிறது. 
அவர்களுடைய ஆராதனையில்‌. 
உண்மையில்லை. மாய்மாலம்‌ 
பண்ணுகிறார்கள்‌. முகத்தைப்‌ 
பார்க்கும்போது, கர்த்தர்‌ மனுஷனுடைய 
இருதயத்தைப்‌ பார்க்கிறார்‌. இருதயத்தின்‌ 
நிறைவினால்‌ வாய்‌ பேசும்‌. இருதயத்தில்‌. 
கர்த்தருக்குப்‌ பயப்படும்‌ பயமும்‌, கர்த்தர்மீது 
அன்பும்‌ இருக்கும்போது. அவர்களுடைய வாய்‌ 
பக்தியுள்ள வார்த்தைகளையே பேசும்‌ 


யூதாவின்‌ புத்திரரோ தங்களுடைய 
வாயின்‌ மாய்மாலம்‌ 

வர்களுடைய 

த்க்‌ 
'தெய்வபக்தியுமில்லை. ஆனால்‌ அவர்களுடைய 
வார்த்தைகளில்‌ பக்தியிருக்கிறது. ஏசாயா 
மாய்மாலத்தைப்பற்றிச்‌ 


மனுஷன்‌ 


கனம்பண்ணுகிறார்கள்‌; அவர்கள்‌ இருதயமோ 
எனக்குத்‌ தூரமாய்‌ விலகியிருக்கிறது' என்று 
சொல்லுகிறார்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள்‌ அவரை 
ஆவியோடும்‌. உண்மையோடும்‌ 
தொழுதுகொள்ளவேண்டும்‌. யூதாவின்‌ 
புத்திரரோ கர்த்தரை ஆராதிக்கிறார்கள்‌. 
ஆனால்‌ அவர்கள்‌ ஆவியோடும்‌. 
உண்மையோடும்‌ அவரைத்‌ தொழுதுகொள்ள 
வில்லை. தங்கள்‌ வாயினாலும்‌ 
உதடுகளினாலும்‌ கர்த்தரைக்‌ 
கனம்பண்ணுகிறார்கள்‌. 


தேவனுடைய வார்த்தை 
அவர்களுடைய இருதயத்தை ஆளுகை 
செய்யவில்லை. அவர்கள்‌ தேவனுடைய 
சித்தத்திற்கும்‌, விருப்பத்திற்கும்‌ 
முக்கியத்துவம்‌ கொடுப்பதுபில்லை. 
கர்த்தருடைய வார்த்தை அவர்களுடைய 
ஆராதனையை ஆளுகை செய்யவுமில்லை. 
அவர்களிடத்தில்‌ கர்த்தருக்குப்‌ பயப்படும்‌. 
பயம்‌ இருக்கிறது. இது மனுஷரால்‌ 
போதிக்கப்பட்ட கற்பனையாயிருக்கிறது என்று 
ஏசாயா சொல்லுகிறார்‌. இவர்களிடத்தில்‌. 
உண்மையான தெய்வபமமும்‌, 
தெய்வபக்தியுமில்லை. 

நாவின்‌ புத்திரர்‌ 
பாரம்பரியத்திற்கு 
கொடுக்கிறார்கள்‌. 
பிரமாணத்தைவிட, 
முன்னோர்களின்‌ 
மேலானதாயிருக்கிறது. 
பிரமாணம்‌. மோ! 
வெளிப்படுத்தப்பட்டது. 
முன்னோர்களின்‌ 
கர்த்தருடைய 
தேடிப்பார்க்கிறார்கள்‌. 


புதிய ஏற்பாட்டுக்காலத்தில்‌ கர்த்தராகிய 
றிஸ்துவும்‌, தம்முடைய உபதேசத்தில்‌ 
ஏசாயாவின்‌ இந்தத்‌ தீர்க்கதரிசன 
வாக்கியங்களை மேற்கோளாகச்‌ 
சொல்லியிருக்கிறார்‌. 

இந்த ஜனங்கள்‌ தங்கள்‌ வாயினால்‌ 
என்னிடத்தில்‌ சேர்ந்து, தங்கள்‌ 
உதடுகளினால்‌ என்னைக்‌ 
கனம்பண்ணுகிறார்கள்‌; அவர்கள்‌ இருதயமோ 
எனக்குத்‌ தூரமாய்‌ விலகியிருக்கிறது; 
மனுஷருடைய கற்பனைகளை 
உபதேசங்களாகப்‌ போதித்து, வீணாய்‌ 
எனக்கு ஆராதனை செய்கிறார்கள்‌ என்று, 
ஏசாயா தீர்க்கதரிசி நன்றாய்ச்‌ சொல்லி. 
யிருக்கிறான்‌ என்றார்‌” (மத்‌ 15:89). 


முன்னோர்களின்‌ 
முக்கியத்துவம்‌ 
மோசேயின்‌ 


அவர்களுக்கு 


பாரம்பரியத்தில்‌ 
பிரமாணத்தைத்‌ 





ழ்‌ நள 
ஈயா 


யூதாவின்‌ புத்திரர்‌ ஆவிக்குரிய 
துன்மார்க்கத்திலிருக்கிறார்கள்‌. கர்த்தர்‌ 
அவர்களுக்கு ஆவிக்குரிய நியாயத்தீர்ப்பைக்‌ 
கொடுக்கிறார்‌. தம்முடைய நீதியின்‌ 
பிரகாரமாகவும்‌, நியாயத்தின்‌ பிரகாரமாகவும்‌ 
அவர்களை நியாயந்தீர்த்து, 
தண்டிக்கப்போகிறார்‌. 


“இதோ, நான்‌ 
ஆச்சரியமுமான 
ஜனங்களுக்குள்ளே 


அற்புதமும்‌ 
பிரகாரமாக இந்த 
ஒரு அதிசயத்தைச்‌ 
செய்வேன்‌" என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
யூதாவின்‌ புத்திரரிடத்தில்‌ உண்மையில்லை. 
அவர்களுடைய இருதயம்‌ கர்த்தரைவிட்டு 
தூரமாய்‌. விலதியிருக்கிறது. அவர்கள்‌ 
இருதயத்தில்‌ அகந்தையும்‌ பெருமையும்‌ 
இருக்கிறது. கர்த்தரோ அவர்களுடைய 
ஞானத்தை அவமாக்கிப்போடுகிறார்‌. 


கர்த்தர்‌ 
தண்டிக்கும்போது, 
ஞானிகளின்‌ ஞானம்‌ 
அவர்களுடைய விவேகிகளின்‌ விவேகம்‌ 
மறைந்துபோகும்‌. அவர்கள்‌ மாய்மாலம்‌ 
பண்ணினார்கள்‌. கர்த்தரை வஞ்சிப்பதற்கு 
முயற்சிபண்ணினார்கள்‌. இப்போதோ 
அவர்கள்‌ வஞ்சிக்கப்படுகிறார்கள்‌. கர்த்தரை 
ஏமாற்ற நினைத்தவர்கள்‌ இப்போது 
ஏமாந்துபோயிருக்கிறார்கள்‌. அவர்களுடைய 
ஜீவியமே மாய்மாலமாய்‌ போயிற்று. 


யூதாவின்‌ 


மெய்யாகவே கர்த்தர்‌ செய்திருக்கிற 
இந்தக்‌ காரியம்‌ ஓர்‌ அதிசயமான 
காரியமாகும்‌. இது அற்புதமும்‌ 
ஆச்சரியமுமான காரியமாகும்‌. ஞானிகள்‌ 
திடீரென்று தங்களுடைய ஞானத்தை 
இழந்துபோகிறார்கள்‌. அவர்களுடைய 
ஞானம்‌ கெட்டுப்போகிறது. இதுவரையிலும்‌ 
விவேகிகளாக இருந்தவர்களின்‌ விவேகம்‌ 
இப்போது மறைந்துபோகிறது. அவர்கள்‌ 
விவேகமில்லாதவர்களாயிருக்கிறார்கள்‌. 
அவர்களுடைய பெருமை அவர்களை விட்டு 
நீங்கிப்போகிறது. அவர்களுடைய 
அகம்பாவமும்‌, ஆணவமும்‌ அவர்களுக்கு 
ஒன்றுமில்லாமல்‌ போகிறது. அவர்களுக்கு 
எல்லாம்‌ மாயையாயிற்று. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


JODNELIS 
PUBLISHERS 


மாறுபாடுன்னவர்கள்‌' 
ஏசா 29:15,16 


ஏசா 29:15. தங்கள்‌ ஆலோசனையைக்‌ 
கர்த்தருக்கு. மறைக்கும்படிக்கு 
மறைவிடங்களில்‌ ஒனித்து, தங்கள்‌ 
கிரியைகளை அத்தகாரத்தில்‌ 
நடப்பித்து: நம்மைக்‌ காண்கிறவர்‌ யார்‌? 
நம்மை அறிகிறவர்‌ யார்‌? 
என்கிறவர்களுக்கு ஐயோ! 


ஏசா 29:16. ஆ, நீங்கள்‌ எவ்வளவு. 
மாறுபாடுன்னவர்கள்‌! குயவன்‌ 
களிமண்ணுக்குச்‌. சமானமாக. 
எண்ணப்படலாமோ? உண்டாக்கப்‌ 
பட்டது தன்னை உண்டாக்கினவரைக்‌ 
குறித்து: அவர்‌ என்னை 
உண்டாக்கின தில்லை. என்றும்‌; 
உருவாக்கப்பட்டது. தன்னை 
உருவாக்கினவரைக்‌ குறித்து: 
அவருக்குப்‌ புத்தியில்லையென்றும்‌ 
சொல்லத்தகுமோ? 
ஒரு சிலர்‌ தங்களுடைய 
ஆலோசனைகளை கர்த்தருக்கு 
மறைத்துவிடலாம்‌ என்று நினைக்கிறார்கள்‌. 
கர்த்தருக்குத்‌ தெரியாமல்‌ இரகசியமாக சில 
காரியங்களை செய்யலாமென்று 
துணிகரமாயிருக்கிறார்கள்‌. தந்திரம்பண்ணி 
கர்த்தரை ஏமாற்றிவிடலாம்‌ என்பது 
இவர்களுடைய எண்ணம்‌. இதற்காக 
இவர்கள்‌ தங்கள்‌ கிரியைகளை 
வெளிச்சத்தில்‌ நடப்பிக்காமல்‌ அந்தகாரத்தில்‌ 
நடப்பிக்கிறார்கள்‌. தங்கள்‌ ஆலோசனையை 
மறைவிடங்களில்‌ ஒளித்துவைக்கிறார்கள்‌. 
தங்களுடைய இரகசியங்களையெல்லாம்‌ 
கர்த்தருக்கு மறைவாக வைக்க 
முயற்சிபண்ணுகிறார்கள்‌. 


கர்த்தருக்குத்‌ தெரியாத 
மறைபொருளுமில்லை. அவருக்குத்‌ தெரியாத 
இரகசியமுமில்லை. அவர்‌ நம்முடைய 
இருதயத்தின்‌ நினைவுகளையும்‌, 
எண்ணங்களையும்‌ அறிந்து வைத்திருக்கிறார்‌. 
ஏசாயா இவர்களைப்பற்றிச்‌ சொல்லும்போது, 
'நம்மைக்‌ காண்கிறவன்‌ யார்‌? நம்மை 
அறிகிறவர்‌ யார்‌? என்கிறவர்களுக்கு ஐயோ” 
என்று சொல்லுகிறார்‌. 





f= FTE 
TT 


ஒரு சிலர்‌ 
செலுத்தவேண்டிய 
செலுத்தாமல்‌, 


அரசாங்கத்திற்கு 
வரிப்பணத்தை 
செய்கிறார்கள்‌. 
ராயனுக்குரியதை ராயனுக்கும்‌, 
கர்த்தருக்குரியதை கர்த்தருக்கும்‌ 
செலுத்தவேண்டும்‌. விசுவாசிகளில்‌ சிலர்‌ 
கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய 
காணிக்கைகளை கொடுக்காமல்‌, ன்‌ 
வைத்துக்கொள்கிறார்கள்‌. 

கர்த்தருடைய பார்வையில்‌ களவு செய்கிற 
காரியமாயிருக்கிறது. 


ஒன்பதாவது கட்டனை : நாம்‌ 

ய நற்பெயரையும்‌, மற்றவர்களுடைய 

யும்‌ கெடுத்துப்போடக்கூடாது. 

'பிறனுக்கு விரோதமாக பொய்ச்சாட்சி 

சொல்லாதிருப்பாயாக" (யாத்‌ 20:16) என்பது, 
ஒன்பதாவது கட்டளையாகும்‌. 


களவு 


மற்றவர்களுக்கு. 
துரோகமான வார்த்தைகளைப்‌ 
அவர்களுக்கு. § 
வார்த்தைகளைப்‌ 
பொய்சொல்லுவது. 
ஏமாற்றுவதற்காக 
சொல்லுவது. 
ஆகியவையெல்லாமே 
பிரகாரம்‌ தடைபண்ணப்பட்டிருக்கிறது. 


மற்றவர்களுடைய நல்ல பெயரை 
கெடுக்கும்‌ வண்ணமாக அல்லது 
களங்கப்படுத்தும்‌ வண்ணமாக, அவர்களுக்கு 
விரோதமாக அநியாயமான 
காரியங்களை  தூஷணமாய்ப்‌ பேசுவது 
பாவமாகும்‌. 


ஒரு, சிலர்‌ பிறருக்கு விரோதமாக 
பொய்ச்சாட்சி சொல்லுவார்கள்‌. தங்களுக்கு 
ர, ன்‌ தெரியாவிட்டாலும்‌, 
தங்களுக்கு நிச்சயமாய்‌ 
தத்தி யதுபேன்‌ பேசுவார்கள்‌. சில. 
வேளைகளில்‌ இவர்களுக்கு ஒரு 
காரியத்தைப்பற்றி நன்றாய்த்‌ தெரிந்திருக்கும்‌. 
ஆனாலும்‌ இவர்கள்‌ தங்களுக்கு தெரிந்த 
காரியத்தை மூடி மறைத்துவிட்டு, தங்களுக்கு 
அதுபற்றி தெரியாது என்று 


சாதிப்பார்கள்‌. 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஒரு சிலர்‌ மற்றவர்களுக்கு விரோதமாக 
பரணி பேசுவார்கள்‌. அவர்களைப்பற்றிய 
கட்டுக்கதைகளை திருப்பி சொல்லுவார்கள்‌. 
தங்களால்‌ மற்றவர்களுக்கு எப்படிப்பட்ட 
பாதிப்பு வரும்‌ என்பதை யோசித்துப்‌ 
பார்க்காமல்‌, பிறர்மீது பொய்யான 
குற்றச்சாட்டுக்களையும்‌, அவதூறான 
வார்த்தைகளையும்‌ பேசுவார்கள்‌. பிறர்மீது, 
கட்டுக்கதைகளையும்‌, அவதூறான 
வார்த்தைகளையும்‌ பேசுகிறவர்களுக்கு 
சமுதாயத்தில்‌ மதிப்பு இருக்காது. இவர்கள்‌ 
மற்றவர்களுடைய மதிப்பையும்‌ 
சேதப்படுத்துவார்கள்‌. 

பத்தாவது. 
பிறனுக்குள்ள 
இச்சியாதிருப்பாயாக 
கட்டளையாகும்‌. மற்றவர்களுக்கு தீங்கு 
உண்டாக்கக்கூடிய எந்தக்‌ காரியத்தையும்‌ 
நாம்‌ பேசவும்‌ கூடாது, செய்யவும்‌ கூடாது. 
மற்றவர்களுக்கு விரோதமாக கிரியை 
செய்வது மாத்திரமல்ல, நம்முடைய மனதிலும்‌ 
மற்றவர்களுக்கு விரோதமாக. எந்தத்‌ 
தீமையான எண்ணமும்‌ ஏற்படக்கூடாது. 

கர்த்தர்‌ தம்முடைய 
கட்டளையில்‌, லு 
இச்சியாதிருப்பாயாக:: 
மனைவியையும்‌, 
வேலைக்காரனையும்‌, 
வேலைக்காரியையும்‌, அவனுடைய எருதையும்‌, 
அவனுடைய கழுதையையும்‌, பின்னும்‌ 
பிறனுக்குள்ள யாதொன்றையும்‌ 
இச்சியாதிருப்பாயாக" (யாத்‌ 20:17) என்று 
சொல்லுகிறார்‌. 


நாம்‌. 


கட்டளை. 3 
யாதொன்றையும்‌. 
என்பது பத்தாவது, 


பிறருடைய பொருட்கள்மீது 
கர்த்தர்‌ அப்போஸ்தலர்‌ 
பவுலின்‌ 
கீழே 
விழுந்தது. இதனால்‌ அவருடைய பார்வை 
பரிசுத்தமாயிற்று. 
பார்வை 
இ்வதிச்குக்போு நம்முடைய 
சிந்தனைகளும்‌ பாவம்‌ நிரம்பியதாயிருக்கும்‌. 
பாவமான சிந்தனைகள்‌, பாவமான 
வார்த்தைகளாகவும்‌, பாவமான 
'கிரியைகளாகவும்‌ வெளிப்படும்‌ மனதின்‌ 
ஆசையே எல்லா பாவங்களுக்கும்‌ 
ஆதரமாயிருக்கிறது. ஆகையினால்‌ 
'பிறனுக்குள்ள யாதொன்றையும்‌ 
இச்சியாதிருப்பாயாக” என்று கர்த்தர்‌ 
திட்டமாக சொல்லுகிறார்‌. 


பாவம்‌ 





f= FTE 
TT 


ஏமாற்ற 

காரியம்‌ வாய்க்காது. 
தங்கள்‌ கிரியைகளை 
ஆனால்‌. 


நினைக்கிறார்கள்‌. 
தங்களுடைய 
ஒத்துவரவேண்டுமென்று எதிர்பார்‌. 
தங்கள்‌ விருப்பம்போலவே கர்த்தருடைய 
விருப்பமும்‌ அமையவேண்டுமென்று. 
நினைக்கிறார்கள்‌. 

கர்த்தரே நம்மை  உண்டாக்கினவர்‌. 
அவரே நம்மை ஆளுகை செய்கிறவர்‌. 
நம்முடைய ஆலோசனைகளெல்லாம்‌ 
அவருக்கு வெளியரங்கமாயிருக்கிறது. 
கர்த்தரை வஞ்சிக்க நினைக்கிறவர்கள்‌. 
மாறுபாடுள்ளவர்கள்‌. நாம்‌ குயவன்‌ 
கையிலுள்ள களிமண்ணைப்போல 
இருக்கிறோம்‌. களிமண்‌ ஒருபோதும்‌ 
குயவனாக முடியாது. களிமண்‌ 
கணிமண்ணாகத்தான்‌. இருக்கும்‌. 
குயவனையும்‌ களிமண்ணையும்‌ சமானமாக 
எண்ணக்கூடாது. 


கர்த்தரே நம்மை உண்டாக்கினவர்‌ 
நாம்‌ கர்த்தரால்‌ உண்டாக்கப்பட்டவர்கள்‌. நாம்‌ 
யாரும்‌ சுயமாக உண்டாகிவிடவில்லை. நம்மை 
உண்டாக்கினவரை பார்த்து. “நீர்‌ என்னை 
உண்டாக்கவில்லை" என்று 
சொல்லக்கூடாது. கர்த்தரே நம்மை 
உருவாக்கியிருக்கிறார்‌. நம்மை உருவாக்கின 
கர்த்தரைப்‌ பார்த்து, “உமக்கு புத்தியில்லை” 
என்றும்‌ சொல்லக்கூடாது. கர்த்தர்‌ 
தம்முடைய சித்தத்தின்டி கிரியை 
நடப்பிக்கிறார்‌. கர்த்தர்‌ செய்ய நினைக்கிற. 
காரியம்‌ ஒருபோதும்‌ தடைபடாது. 
லீபனோன்‌ 
ஏசா 29:17 


ஏசா 27. இன்னும்‌ 
கொஞ்சக்காலத்திலல்லவோ லீபணோன்‌. 
செழிப்பான வயல்வெனியாக மாறும்‌; 
செழிப்பான வயல்வெளி காடாக. 
எண்ணப்படும்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


கர்த்தர்‌ எல்லாவற்றையும்‌ தலைகீழாக 
'ற்றப்போகிறார்‌. யூதாவின்‌ புத்திரர்‌ 
கர்த்தரையும்‌ நம்பவில்லை. அவருடைய 
பராமரிப்பையும்‌ நம்பவில்லை. 
கொஞ்சகாலத்தில்‌" 
ச்‌ செய்யப்போகிறார்‌. 
மாற்றங்களை 
உண்டுபண்ணப்போகிறார்‌. கர்த்தருடைய 
ஜனம்‌ அவருடைய கிரியையை 
பொருத்திருந்து பார்க்கவேண்டும்‌. அப்போது 
இஸ்ரவேலின்‌ பரிசுத்தரே மெய்யான 
தேவன்‌ என்பதையும்‌, அவரே 
சர்வவல்லமையும்‌, சர்வஆளுகையுமுள்ளவர்‌ 
என்பதையும்‌ ஜனங்கள்‌ புரிந்துகொள்வார்கள்‌. 


சனகெரிப்‌ யூதாவின்மீதும்‌, 
எருசலேயின்மீதும்‌ யுத்தம்பண்ண வந்தான்‌ 
ஆனால்‌ அவனுக்கு தோல்லியுண்டாயிற்று, 
கர்த்தர்‌ யூதாவையும்‌ எருசலேமையும்‌ 
ஆசீர்வதிக்கிறார்‌. ஏசாயா யூதாதேசத்திற்கு 
வரும்‌ மிகப்பெரிய சீர்வாதங்களை 
தீர்க்கதரிசனமாய்ச்‌ சொல்லுகிறார்‌. ஏசாயா 
யூதர்‌ மத்தியிலே நடைபெறப்போகும்‌ மேலும்‌ 
சில சம்பவங்களையும்‌ தரிசனமாய்க்‌ 
காண்கிறார்‌. சுவிசேஷம்‌ முதன்முதலில்‌ 
யூதர்கள்‌ மத்தியில்‌ பிரசங்கிக்கப்பட்டது. 
ஆனால்‌ யூதர்களோ இயேசுகிறிஸ்துவையும்‌ 
அவருடைய சுவிசேஷத்தையும்‌ 
ஏற்றுக்கொள்ளாமல்‌ புறக்கணித்துவிட்டார்கள்‌. 
ஏசாயா இதையும்‌ தீர்க்கதரிசமாகக்‌ கண்டு 
அவர்களுக்கு முன்னறிவிக்கிறார்‌. 

லீபனோன்‌ இப்போது 
காடாகயிருக்கிறது. இது செழிப்பான 
வயல்வெளியாக மாறும்‌. கர்மேல்‌ 
செழிப்பான வ்வெலிலாகறிகுக்ககது இது 
காடாக எண்ணப்படும்‌. சனகெரிப்‌ 
யுத்தத்திலே தோற்றுப்போவான்‌ என்பதற்கு 
இதுவே அடையாளம்‌. 
நிலமாகமிருந்தது இப்போது 
செழிப்புள்ள நிலமாக மாறும்‌. அதிகமாய்க்‌ 
கனிதரும்‌. 


உனக்கு அடையாளமாயிருப்பது 
என்னவென்றால்‌: இந்த வருஷத்திலே தப்பிப்‌ 
பயிராகிறதையும்‌, இரண்டாம்‌ வருஷத்திலே 
தானாய்‌ விளைகிறதையும்‌ சாப்பிடுவீர்கள்‌;: 
மூன்றாம்‌ வருஷத்திலோ விதைத்து அறுத்து, 
திராட்சத்தோட்டங்களை நாட்டி, அவைகளின்‌ 
கனிகளைப்‌ புசிப்பீர்கள்‌” (ஏசா 37:30). 





i FTE 
ETT 


பலவலு்குத ன்‌ 
ஆகாரமெல்லாம்‌ இந்தப்‌ பூமியிலிருந்து 
இயற்கையாகவே விளைகிறது. கர்த்தரே 
விளையச்‌ செய்கிறார்‌. லீபனோன்‌. 
இதுவரையிலும்‌ காட்டைப்போல இருந்தது. 
இது செழிப்பான வயல்வெளியைப்போல 
இதுவரையிலும்‌ இருந்ததில்லை. ஆனால்‌ 
கர்த்தருடைய பராக்கிரமத்தினால்‌ லீபனோன்‌ 
செழிப்பான வயல்வெளியாக மாறும்‌. 

புறஜாதியார்‌ மத்தியிலும்‌ கர்த்தருடைய 
சுவிசேஷம்‌ பிரசங்கிக்கப்படும்‌. ஏராளமான 
ஆத்துமாக்கள்‌ கர்த்தருடைய சபையிலே 
சேர்த்துக்கொள்ளப்படுவார்கள்‌. அப்போது 
காடு செழிப்பான வயல்வெளியாக மாறும்‌ 


தேவையான 


“பிள்ளைபெறாத. 
மகிழ்ந்துபாடு: பதன பதுவை: 
கெம்பீரமாய்ப்‌ பாடி ஆனந்தசத்தமிடு;: 
வாழ்க்கைப்பட்டவளுடைய பிள்ளைகளைப்‌. 
பார்க்கிலும்‌, அநாத ஸ்திரீயினுடைய 
பிள்ளைகள்‌ அதிகம்‌ என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌” (ஏசா 54:1). 


இஸ்ரவேலின்‌ பரிசுத்தர்‌ 
ஏசா 29:18,19 


ஏசா 29:18. அக்காலத்திலே செவிடர்‌ 
புஸ்தகத்தின்‌ வசனங்களைக்‌. 
கேட்பார்கள்‌; குருடரின்‌ கண்கள்‌ 
இருளுக்கும்‌ அந்தகாரத்தூக்கும்‌ 
தீங்கலாகிப்‌ பார்வையடையும்‌. 


ஏசா 2919. சிறுமையானவர்கள்‌. 
மிகவும்‌ மகிழ்ந்து, 
எனிமையானவர்கள்‌. 


பரிசுத்தருக்குன்‌ 


இதுவரையிலும்‌ ஞானமில்லாதவர்கள்‌ 
ஞானமுள்ளவர்களாவார்கள்‌. தீர்க்கதரிசனமும்‌ 
பிரத்தியட்சமாய்‌ நிறைவேறும்‌. இதுவரையிலும்‌ 
தீர்க்கதரிசனத்தைப்‌ புரிந்துகொள்ளாதவர்கள்‌, 
தீர்க்கதரிசனம்‌. நிறைவேறுவதைப்‌ 
பார்த்து அதைப்‌  புரிந்துகொள்வார்கள்‌. 
கர்த்தர்‌ பெரியவர்‌ என்பதை 
அங்கீகரிப்பார்கள்‌. கர்த்தருடைய கரம்‌ பெரிய 
காரியங்களைச்‌ செய்யும்‌ என்பதையும்‌ 
கர்த்தருடைய வார்த்தையும்‌ அதை 
முன்னறிவிக்கும்‌ என்பதையும்‌ 
புரிந்துகொள்வார்கள்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அக்காலத்தில்‌ செவிடர்‌ புஸ்தகத்தின்‌ 
வசனங்களைக்‌ கேட்பார்கள்‌. புறஜாதியாரும்‌. 
தெய்வீக வெளிப்பாடுகளைப்‌ பெற்றுக்‌ 
கொள்வார்கள்‌. இருளிலிருக்கிற ஜனங்கள்‌ 
பெரிய வெளிச்சத்தைக்‌ காண்பார்கள்‌. 
குருடரின்‌ கண்கள்‌ இருளுக்கும்‌, 
அந்தகாரத்திற்கும்‌ நீங்கலாகி 
பார்வையடையும்‌. சுவிசேஷம்‌ அவர்களுடைய 
கண்களைத்‌ திறக்கும்‌. 

அவர்கள்‌ என்னைப்‌ பற்றும்‌ 
விசுவாசத்தினாலே. பாவமன்னிப்பையும்‌ 
பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய 
சுதந்தரத்தையும்‌ பெற்றுக்கொள்ளும்படியாக, 
அவர்கள்‌ இருளைவிட்டு ஒளியினிடத்திற்கும்‌, 
சாத்தானுடைய அதிகாரத்தைவிட்டு 
தேவனிடத்திற்கும்‌ 
அவர்களுடைய 
பொருட்டு, 
அவர்களிடத்திற்கு அனுப்புகிறேன்‌ என்றார்‌” 
(அப்‌ 2618), 


அக்காலத்தில்‌ வழுவிப்போகிற 
மனதையுடையவர்கள்‌ புத்திமான்களாவார்கள்‌. 
முறுமுறுக்கிறவர்கள்‌ உபதேசம்‌ 
கற்றுக்கொள்வார்கள்‌ (ஏசா 29:24) 
இதுவரையிலும்‌ ஆவியிலே. 
மாறுபாடுள்ளவர்கள்‌ இனிமேல்‌ தெளிந்த 
சிந்தனையுள்ள வர்களாயிருப்பார்கள்‌. 
மனதிலே குழப்பமுள்ளவர்கள்‌ காரியங்களை 
சரியாகப்‌ புரிந்துகொள்வார்கள்‌. சத்திய 
ஆலியானவர்‌ அவர்களை சகல 
சத்தியத்திற்குள்ளும்‌ வழிநடத்துவார்‌. 
டய சத்தியங்கள்‌ கடினமான 
வனி, நக 
அதை -ஆர்வமாய்த்‌ தியானம்பண்ணுவார்கள்‌. 
மெய்ப்பொருளைக்‌ 
த்றுக்கொன்க க்‌, இதுவரையிலும்‌. 
அவர்கள்‌ கர்த்தருக்கும்‌, அவருடைய 
வார்த்தைக்கும்‌ விலகி ஓடினவர்கள்‌. அவர்கள்‌ 
கர்த்தருக்கும்‌, அவருடைய 
ஒப்புக்கொடுப்பார்கள்‌. 
கர்த்தருடைய வசனம்‌ அவர்களை ஆளுகை 
செய்யும்‌. இதுவரையிலும்‌ 
விரோதமாய்‌ முறுமுறுத்தவர்கள்‌, ல்‌ 
கர்த்தருடைய சமுகத்தில்‌ பயபக்தியோடு 
அமர்ந்திருப்பார்கள்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
தெய்வீக சித்தத்தின்‌ பிரகாரமாய்‌ கிரியை 
செய்கிறார்‌ என்பதை அங்கீகரிப்பார்கள்‌. 





i= FTE 
யாய 


இலைகளை உணரத்தக்க 
ஞானமுள்ளவன்‌ யார்‌? இவைகளைக்‌ 
கிரகிக்கத்தக்க புத்தியுள்ளவன்‌ யார்‌? 
கர்த்தருடைய வழிகள்‌ செம்மையானவைகள்‌,. 
நீதிமான்கள்‌ அவைகளில்‌ நடப்பார்கள்‌: 
பாதகரோவென்றால்‌ 

இடறிவிழுவார்கள்‌" (ஓசி 14:9). 


இதுவரையிலும்‌ துக்கமாயிருந்தவர்கள்‌ 
'சந்தோஷமாயிருப்பார்கள்‌. 
சிறுமையானவர்கள்‌ கர்த்தருக்குள்‌ மகிழ்ந்து 
களிகூருவார்கள்‌. மனுஷரில்‌ 
எளிமையானவர்கள்‌ இஸ்ரவேலின்‌ 
பரிசுத்தருக்குள்‌ களிகூருவார்கள்‌. ஆவியில்‌ 
எளிமையுள்ளவர்கள்‌ பாக்கியவான்கள்‌. நாம்‌ 
கர்த்தருடைய சமுகத்தில்‌ மனத்தாழ்மையாய்‌ 
அமர்ந்திருக்கும்போது, நமக்குள்‌ பரிசுத்தமான 
சந்தோஷம்‌ அதிகரிக்கும்‌. 


கொடியன்‌ 


ஏசா 29:20,21 


ஏகா 29:20. 
அற்றுப்போவான்‌, 
'இல்லாமற்போவான்‌. 


கொடியன்‌. 
சக்கந்தக்காரன்‌. 


ஏசா 29:21. ஒரு வார்த்தையினிமித்தம்‌ 
மனுஷனைக்‌ குத்றப்படுத்தி, 
'தியாயவாசலில்‌ தங்களைக்‌. 
கடிந்துகொள்ளுகிறவனுக்குக்‌. 
கண்ணிவைத்து, 'நீதிமானை 
திர்திமித்தமாய்த்‌ துரத்தி, இப்படி. 
அக்கிரமஞ்செய்ய வகைகேடுகிற 
யாவரும்‌ சங்கரிக்கப்படுவார்கள்‌.. 


என்னும்‌ வார்த்தை 
ப்பைக்‌ குறிக்குமென்று 
வேதபண்டிதர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. இவனும்‌, 
இவனுடைய மிகப்பெரிய சேனையும்‌. 
அற்றுப்போவார்கள்‌. சாத்தானும்‌ 
'கொடியலனாயிருக்கிறான்‌. அவனுடைய 
வல்லமையும்‌ பயங்கரமானது. 
இயேசுகிறிஸ்துவின்‌. சுவிசேஷத்தினால்‌. 
சாத்தானுடைய வல்லமை சமுறிந்துபோகும்‌. 
சாத்தான்‌ ஒன்றுமில்லாமல்‌ அற்றுப்போவான்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆதலால்‌, பிள்ளைகள்‌ மாம்சத்தையும்‌ 
இரத்தத்தையும்‌ உடையவர்களாயிருக்க, 
அவரும்‌ அவர்களைப்போல மாம்சத்தையும்‌ 
இரத்தத்தையும்‌ உடையவரானார்‌; 
மரணத்துக்கு அதிகாரியாகிய 
பிசாசானவனைத்‌: மரணத்தினாலே. 
அழிக்கும்படிக்கும்‌, ஜீவகாலமெல்லாம்‌. 
மரணபயத்தினாலே அடிமைத்‌ 
தனத்திற்குள்ளானவர்கள்‌ யாவரையும்‌ 
விடுதலைபண்ணும்படிக்கும்‌ அப்படியானார்‌" 
(எபி 2:14,15). 


தமது 


கர்த்தருடைய பரிகத்தவான்‌௧ளை 

ன்‌ பப்படுத்துகிறவர்கள்‌ அற்றுப்போவார்கள்‌. 
கர்த்தருடைய ஜனத்திற்கு விரோதமாய்‌ 
எழும்பினவர்கள்‌ ஒன்றுமில்லாமல்‌ போவார்கள்‌. 
தேசத்திலே கர்த்தரையும்‌, அவருடைய 
வார்த்தையையும்‌ பரியாசம்பண்ணினவர்கள்‌ 
அவமாய்ப்போவார்கள்‌. எசேக்கியாவின்‌ 
காலத்தில்‌ ஆவிக்குரிய மறுமலர்ச்சி 
உண்டாயிற்று. அப்போது சக்கந்தக்காரர்கள்‌ 
ஒன்றுமில்லாமல்‌ போய்விட்டார்கள்‌. 


கொடியவர்கள்‌ கர்த்தருடைய 
ஜனத்தையும்‌ அவருடைய தீர்க்கதரிசிகளையும்‌ 
துன்பப்படுத்தினார்கள்‌. அவர்கள்‌ 
ஒருவேளை ஏசாயா தீர்க்குதரிசியையும்‌ 
உபத்திரவப்படுத்தியிருக்கவேண்டும்‌. புதிய 
ஏற்பாட்டுக்காலத்தில்‌ பிரதான ஆசாரியரும்‌, 
பரிசேயரும்‌ இயேசுகிறிஸ்‌ துவையும்‌, 
அவருடைய அப்போஸ்தலர்களையும்‌ 
தன்பப்படுத்தினார்கள்‌. கொடியவர்கள்‌ 
தங்களுடைய பாவங்களினிமித்தமாய்‌ 
அழிந்துபோனார்கள்‌. சத்துருக்கள்‌ இயேசு 
கிறிஸ்துவக்கும்‌, அவருடைய 
அப்போஸ்தலர்களுக்கும்‌. விரோதமாய்‌ 
பதிவிருந்தார்கள்‌. அவர்களைக்‌ 
குற்றப்படுத்துவதற்கு i 
தேடிக்கொண்டிருந்தார்கள்‌. 


பிள்ளைகளைக்‌ 
துன்மார்க்கர்‌ 
காத்துக்கொண்டிருக்கிறார்கள்‌. 
நியாயசனத்திலே 
கடிந்துகொள்வார்கள்‌. 
தண்டனைகளை 


'துன்மார்க்கரோ 
க்கை ட. அறைக்‌ காதும்‌ 
மனந்திரும்பமாட்டார்கள்‌. தங்களை 
நீதியாய்த்‌ தண்டித்தவர்களுக்கு தீங்கு 
செய்யவேண்டுபென்று சதிஆலோசனை 
பண்ணுவார்கள்‌. 





f= FTE 
ETT 


நியாயவாசலில்‌ தங்களை 
கடிந்துகொள்கிற நீதிமான்களுக்கு கண்ணி 
வைப்பார்கள்‌. நீதிமானை நிர்நிமித்தமாய்‌ 
துரத்துவார்கள்‌. இப்படி அக்கிரமம்‌ செய்ய 
வகைதேடுகிற யாவரும்‌ 
சங்கரிக்கப்படுவார்கள்‌ என்று ஏசாயா 
சொல்லுகிறார்‌. நீதிமான்களைப்‌ பிடிப்பதற்கு 
வேவுகாரர்களை வைத்திருப்பார்கள்‌. 
அவர்களுடைய வார்த்தைகளில்‌ ஏதாவது 
குற்றம்‌ கண்டுபிடிக்க முடியுமா என்று. 
அவர்களுடைய வார்த்தைகளை தீவிரமாய்‌ 
ஆராய்ந்து பார்ப்பார்கள்‌. 

தீர்க்கதரிசிகள்‌ 


துன்மார்க்களைக்‌ 


நியாயவாசலில்‌ 
கடிந்துகொள்கிறார்கள்‌. 
நியாயாதிபதிகளும்‌, பிரபுக்களும்‌ 
துஷ்டர்களைக்‌ கடிந்துகொள்வார்கள்‌. 
துன்மார்க்கரோ தங்களைக்‌ 
குற்றப்படுத்தியவர்களை  சத்துருக்களாகப்‌ 
பாவிப்பார்கள்‌. அவர்களுக்கு விரோதமாக 
தீங்கு செய்வார்கள்‌. அவர்களுக்கு 
மறைவாக கண்ணிகளையும்‌ வலைகளையும்‌ 
விரிப்பார்கள்‌. 


இயேசுகிறிஸ்துவின்‌ கால 
பதக்‌ ல்‌ இயேசகிறிஸ் துடக்கு 
விரோதமாய்‌ சதிஆலோசனைபண்ணினார்கள்‌. 
இயேசுகிறிஸ்துவை. அவருடைய 
வார்த்தையில்‌ குற்றம்‌ பிடிப்பதற்காக, 
பரிசேயர்கள்‌ தங்களுடைய ஆட்களை 
கிறிஸ்துவோடு கூட அனுப்பினார்கள்‌. 
“அப்பொழுது, பரிசேயர்‌ போய்‌, பேச்சிலே 
அவரை அகப்படுத்தும்படி யோசனை பண்ணி, 
தங்கள்‌ சீஷரையும்‌ ஏரோதியரையும்‌: 
அவரிடத்தில்‌ அனுப்பினார்கள்‌" (மத்‌ 22:1516). 
துன்மார்க்கர்‌ 
குற்றப்படுத்துவார்கள்‌ 


p மற்றவர்களைப்பற்றி 
பொய்யான தகவல்களைச்‌ சொல்லுவார்கள்‌. 


வஞ்சகமாகப்‌ பேசுவார்கள்‌. 
காரியங்களைச்‌ செய்வார்கள்‌. கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்துவுக்கு வேதபாரகரும்‌, 
பரிசேயரும்‌, பிரதான ஆசாரியரும்‌ தீங்கு. 
செய்ததுபோல, கொடியவர்கள்‌ 
கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும்‌ தீங்கு. 
செய்வார்கள்‌. அக்கிரமம்‌ செய்வார்கள்‌. 
கர்த்தரோ அக்கிரமம்‌ செய்ய வகைதேடுகிற 


இவர்களை சங்காரம்பண்ணுவார்‌. 


தந்திரமாக 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆபிரகாமை மீட்டுக்கொண்ட, 
கர்த்தர்‌ ஏசா 29:22-24 


ஏசா 29:52. ஆகையால்‌, ஆபிரகாமை 
மீட்டுக்கொண்ட கர்த்தர்‌ யாக்கோபின்‌ 
வம்சத்தைக்‌ குறித்து: இனி யாக்கோபு 
வெட்கப்படுவதில்லை; இனி அவன்‌ 
முகம்‌ செத்துப்போவதுமில்லை. 


ஏசா 29:29. அவன்‌ என்‌ கரங்களின்‌: 
செயலாகிய தன்‌ பின்னைகளை தன்‌ 
நடுவிலே காணும்போது, என்‌ 
நாமத்தைப்‌ பரிசுத்தப்படுத்துவார்கள்‌; 
யாக்கோபின்‌ பரிகத்தரை அவர்கள்‌: 
பரிசுத்தப்படுத்தி, இஸ்ரவேலின்‌ 
தேவனுக்குப்‌ பயப்படுவார்கள்‌. 


ஏசா 29:24. வழுவிப்போகிற மனதை: 
உடையவர்கள்‌ புத்திமான்௧வாகி, 
முதுமுறுக்கிறவர்கள்‌. உபதேசம்‌ 
கற்றுக்கொள்ளுவார்கள்‌.. 


யாக்கோபுக்கு 
சத்துருக்கள்‌ 
கர்த்தரோ 


(வர்களுடைய 
நிந்தையாயிருந்தார்கள்‌ 
யாக்கோபின்‌ நிந்தையை 
நீக்குவார்‌. யாக்கோபு 
வெட்கப்படுவதில்லை என்றும்‌, இனி அவன்‌ 
முகம்‌  செத்துப்போவதுமில்லை என்றும்‌ 
ஏசாயா சொல்லுகிறார்‌. ஏசாயா 
கர்த்தருடைய வார்த்தையைச்‌ சொல்லுகிறார்‌. 
அவர்‌ கர்த்தரைப்பற்றிச்‌ சொல்லும்போது, 
"ஆபிரகாமை மீட்டுக்கொண்ட கர்த்தர்‌” 
என்று சொல்லுகிறார்‌. ஆபிரகாமுக்கு பல 
தொல்லைகளும்‌, நெருக்கங்களும்‌ 
உண்டாயிற்று. கர்த்தர்‌ 
இவையெல்லாவற்றிலிருந்தும்‌ ஆபிரகாமை 
மீட்டுக்கொண்டார்‌. ஆபிரகாமின்‌. 
விசுவாசம்‌ உண்மையும்‌ 
பரிசுத்தமுமுள்ளதாயிருந்தது. 


யாக்கோபின்‌ வம்சத்தார்‌ ஆபிரகாமின்‌ 
சந்ததியார்‌. கர்த்தர்‌ ஆபிரகாமுக்குக்‌ 
கொடுத்த வாக்குத்தத்தம்‌ யாக்கோபின்‌ 
வம்சத்தாருக்கும்‌ வந்து சேரும்‌. ஆபிரகாமை 
மீட்டுக்கொண்டவர்‌ யாக்கோபின்‌ 
வம்சத்தாரையும்‌ மீட்டுக்கொள்வார்‌. 
கர்த்தரை நம்புகிறவர்கள்‌ ஒருபோதும்‌ 
வெட்கப்பட்டுப்போகமாட்டார்கள்‌. 





ழ்‌ யனா 
யாய 


யாக்கோபுக்கு சத்துருக்கள்‌ மூலமாய்‌ 
நிந்தைகள்‌ வந்தபோது அவனுடைய முகம்‌ 
செத்துப்போயிற்று. கர்த்தரோ யாக்கோபின்‌ 
வம்சத்திற்கு புதிய ஜீவனைக்‌ கொடுக்கிறார்‌. 
புதிய வல்லமையையும்‌, புதிய பெலத்தையும்‌ 
கொடுக்கிறார்‌. னிமேல்‌ 
முகம்‌ செத்துப்போவதில்லை. 

யாக்கோபு 
அழிந்துபோயிற்று 
கர்த்தருடைய பையினால்‌ அவர்‌ 
தன்னுடைய பிள்ளைகளைப்‌ பார்ப்பார்‌ 
கர்த்தரை விசுவாசிக்கிற திரளான ஜனங்கள்‌ 
யாக்கோபின்‌ வம்சத்தாராயிருப்பார்கள்‌. 
யாக்கோபு இனி  வெட்கப்படுவதில்லை. 
யாக்கோபின்‌ வம்சத்தார்‌ நியாயவாசலிலே 
தங்களுடைய சத்துருக்களோடு பேசுவார்கள்‌. 


யாக்கோபின்‌. 


தன்னுடைய 
என்று 


குடும்பமே 
நினைத்தார்‌. 


ள்‌ , பிள்ளைகள்‌ கர்த்தரால்‌ ம்‌ 
சுதந்தரம்‌, கர்ப்பத்தின்‌ கனி அவரால்‌ 
கிடைக்கும்‌ பலன்‌” (சங்‌. 1274). நாம்‌ 
தேவனுடைய சாயலாகமிருப்பதுபோலவே, 
நம்முடைய பிள்ளைகளும்‌ தேவ 
சாயலாகயிருக்கிறார்கள்‌. நாம்‌ தேவனுடைய 
'சிருஷ்டிகளாகமிருப்பதுபோலவே, 
பிள்ளைகளும்‌ 
சிருஷ்டிகளாகமிருக்கிறார்கள்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நம்முடைய பிள்ளைகள்‌ தேவனுடைய 
சிருஷ்டிகளாகயிருப்பது மாத்திரமல்ல, 
அவர்கள்‌ இயேசுகிறிஸ்துவுக்குள்‌ புது 
சிருஷ்டிகளாகவும்‌ இருக்கவேண்டும்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய கிருபையினால்‌ 

பிள்ளைகளை, தம்முடைய 

பிரகாரமாய்‌ உருவாக்கவேண்டும்‌. 

நமக்கு மெய்யான ஆசீர்வாதம்‌. 





ழ்‌ நவள 
யாய 


சனகெரிப்‌ யூதாவின்மீது 
யுத்தம்பண்ண  வரப்போகிறான்‌ 
மூலமாய்‌ யூதர்களுக்கு ஆபத்து 
வரும்போது, ஏசாயா 
அதிகாரத்திலுள்ள 
சொல்லுகிறார்‌. யூதாவின்‌ புத்திரர்‌ 
உதவியைப்‌ பெற்றுக்கொள்வதற்கு 
காண்பிக்கிறார்கள்‌. ஏசாயா அவர்களைக்‌ 
கடிந்துகொள்கிறார்‌ (ஏசா 30:1-77. 


தேவன்‌ தம்முடைய தீர்க்கதரிசிகள்‌ 
மூலமாய்‌ யூதாவின்‌ புத்திரருக்கு நல்ல 
ஆலோசனைகளைச்‌ சொல்லுகிறார்‌. ஆனால்‌ 
அவர்களோ கர்த்தருடைய 
ஆலோசனைகளை 
அசட்டைபண்ணுகிறார்கள்‌. அவர்கள்மீது 
கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு வரும்‌ 
(ஏசா 30:847). 


மகானின்‌ புத்திரரில்‌ அநேகர்‌ 
சர்ந்த பதில்‌ நம்பிக்கையாயிருக்கிறார்கள்‌ 
அவர்களுக்கு கர்த்தருடைய வாக்குத்தத்தம்‌ 
கொடுக்கப்படுகிறது. அவர்கள்‌ 
சந்தோஷமான நாட்களையும்‌ 
காலங்களையும்‌ காண்பார்கள்‌. அவர்களுக்கு 
செழிப்பும்‌ ஜெயமும்‌ உண்டாகும்‌ (ஏசா 
3018-27). இங்கு சொல்லப்பட்டிருக்கும்‌ 
வாக்குத்தத்தங்கள்‌ புதிய ஏற்பாட்டுக்காலத்தில்‌ 
நிறைவேறும்‌. 

அசீரியரின்‌ 
அழிக்கப்படும்‌. 
அனுபலிக்கப்போகிற 
காலத்திற்கு இதுவே ஆரம்பம்‌ 
30:27-33). 


சேனை 


எகிப்துக்குப்‌ போகிறவர்கள்‌ 
ஏசா 80:1-8 


ஏகா 30:1. பாவத்தோடே பாவத்தைக்‌ 
கூட்டும்படி, என்னை அல்லாமல்‌: 
ஆலோசனை பண்ணி, என்‌ ஆவியை 
அல்லாமல்‌ தங்களை மூடிக்கொள்னப்‌ 
பார்க்கிறவர்களும்‌, 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஏசா 30:2. என்‌ வாக்கைக்‌ கேளாமல்‌: 
பார்வோனின்‌ பெலத்தினாலே 
பெலக்கவும்‌, எகிப்தின்‌ திழலிலே 
ஓதுங்கவும்‌. வேண்டும்‌ என்று 
எகிப்துக்குப்‌ போகிறவர்களுமாகிய 
முரட்டாட்டமுன்ன புத்திரருக்கு ஐயோ! 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


ஏசா 30:3. பார்வோனுடைய பெலன்‌ 
வெட்கமாகவும்‌ 

திழலொதுக்கு 

இலச்சையாகவும்‌ 


ர்க 
தேசந்தாரிடமிரந்து ெக்க்க்‌ 
வரும்போதெல்லாம்‌, அவர்கள்‌ சுர்த்தரை 
நம்பாமல்‌, மற்ற தேசத்தாரை நம்புவார்கள்‌ 
இது அவர்களுடைய பாவம்‌. கர்த்தருடைய 
ஜனத்திற்கு நெருக்கமும்‌ உபத்திரவமும்‌ 
வரும்போது, அவர்கள்‌ கர்த்தரையே 
நோக்கிப்‌ பார்க்கவேண்டும்‌. கர்த்தர்மீது 
நம்பிக்கையாயிருக்கவேண்டும்‌. 


நேசத்தார்‌ நா 
தோத்தின்மீது . யுத்தம்பணணா வந்தார்கள்‌ 
அப்போது யூதா தேசத்தார்‌ சிரியரின்‌ 
உதலியை நாடினார்கள்‌ 


ஸ்ரவேல்‌. 


“அப்பொழுது ஆசா கர்த்தருடைய 
ஆலயத்திலும்‌ ராஜாவின்‌ அரமனையிலுமுள்ள. 
பொக்கிடங்களிலுள்ள வெள்ளியும்‌ பொன்னும்‌. 
எடுத்து, தமஸ்குவில்‌ வாசம்‌ பண்ணுகிற 
பென்னாதாத்‌ என்னும்‌ சீரியாலின்‌ 
ராஜாவினிடத்துக்கு அனுப்பி: எனக்கும்‌ 
உமக்கும்‌, என்‌ தகப்பனுக்கும்‌ உம்முடைய 
தகப்பனுக்கும்‌ உடன்படிக்கை உண்டே: 
இதோ, வெள்ளியும்‌ பொன்னும்‌ உமக்கு 
அனுப்பினேன்‌; இஸ்ரவேலின்‌ ராஜாவாகிய 
பாஷா என்னைவிட்டு விலகிப்போகும்படிக்கு 
நீர்‌ வந்து, அவனோடு செய்த 
உடன்படிக்கையைத்‌ தள்ளிப்போடும்‌ என்று 
சொல்லி அனுப்பினான்‌" (நாளா 16:2,3) 
சீரியர்கள்‌ யூதாதேசத்தாருக்கு 
தன்தன்‌ சதபத. ககக 
அசீரியரின்‌ உதவியை நாடினார்கள்‌. 





ழ்‌ ளன 
யாய 


“ஆகாஸ்‌ அசிரியாவின்‌ ராஜாவாகிய 
'திகிலாத்பிலேசரிடத்திற்கு ஸ்தானாபதிகளை 
அனுப்பி: நான்‌ உம்முடைய அடியானும்‌ 
உம்முடைய குமாரனுமாமிருக்கிறேன்‌: நீர்‌ 
வந்து. எனக்கு விரோதமாயெழும்பின சீரியா 
ராஜாவின்‌ கைக்கும்‌, இஸ்ரவேல்‌ ராஜாவின்‌ 
கைக்கும்‌ என்னை நீங்கலாக்கிவிடும்‌ என்று 
சொல்லச்சொல்லி, கர்த்தருடைய 
ஆலயத்திலும்‌ ராஜாவின்‌ அரமனைப்‌ 
பொக்கிஷங்களிலும்‌ அகப்பட்ட வெள்ளியையும்‌ 
பொன்னையும்‌ எடுத்து, அசீரியாவின்‌. 
ராஜாவுக்குக்‌ காணிக்கையாக அனுப்பினான்‌' 
(2இராஜா 1657). 


அசீரியர்கள்‌ 
விரோதமாய்‌ வந்தபோது, 
எகிப்தியரின்‌ உதவியை நாடினார்கள்‌. 


“இதோ, நெரிந்த நாணல்கோலாகிய 
அந்த எகிப்தை நம்புகிறாய்‌; அதின்மேல்‌ 
ஒருவன்‌ சாய்ந்தால்‌, 

உள்ளங்கையில்‌ பட்டு 

எகிப்தின்‌ ராஜாவாகிய பார்வோன்‌ தன்னை 
நம்புகிற யாவருக்கும்‌ இப்படியே இருப்பான்‌" 
(2இராஜா 18:21), 


யூதாதேசத்தாருக்கு. 
யூதர்கள்‌ 


ஏசாயா தீர்க்கதரிசி 
தேசத்நாரின்‌ பாவங்களை 
சொல்லுகிறார்‌. அவர்கள்‌ தேவனுடைய 
வாக்கைக்‌ கேட்பதில்லை. கர்த்தருடைய 
ஆலோசனணைக்குச்‌ செலிகொடுப்பதில்லை 
அவர்கள்‌ தங்களுக்குத்‌ தாங்களே 
ஆலோசனைபண்ணிக்கொள்கிறார்கள்‌ 
அவர்கள்‌ 'என்னையல்லாமல்‌ 
ஆலோசனைபண்ணி, என்‌ ஆவியையல்லாமல்‌ 
தங்களை லர்‌ 
என்று கர்த்தர்‌ யூதாதேசத்தாரின்‌ 
பாவத்தை விவரிக்கிறார்‌. 


யூதா 
விவரமாகச்‌ 


நாம்‌ கர்த்தருடைய ஆவியினால்‌. 
மூடப்பட்டிருக்கவேண்டும்‌. அதுவே நம்மை 
பரிபூரணமாய்‌ மூடிப்பாதுகாக்கும்‌. மற்ற 
எல்லா. மூடர்களும்‌ குறைவுள்ளவை. 
நமக்குப்‌ போதுமானவையல்ல. 
கர்த்தரிடத்தில்‌ அடைக்கலம்‌ பெறாமல்‌, 
மனுஷரிடத்தில்‌ அடைக்கலம்‌ பெற நினைப்பது 
மதியீனம்‌. மனுஷரை நம்புகிறவர்கள்‌ 
மாயையை நம்புகிறார்கள்‌. அவர்கள்‌ 
பொய்யை நம்புகிறார்கள்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யூதாதேசத்தார்‌ கர்த்தருடைய 
வாக்கைக்‌ கேளாமல்‌ பார்வோனின்‌ 
பெலத்தினாலே பெலக்கலாம்‌ என்று 
யோசனைபண்ணுகிறார்கள்‌. எகிப்தின்‌ 
நிழலிலே. ஒதங்கவேண்டுமென்று 
எகிப்திற்குப்‌ போகிறார்கள்‌. எகிப்து 
மெய்யாகவே நிழலாகத்நான்‌ இருக்கிறது. 
அதில்‌  பிரத்தியட்சமான உண்மை 
எதுவுமில்லை. எகிப்தின்‌ நிழல்‌ தங்களை 
மூடிக்கொள்ளும்‌ என்று நினைக்கிறார்கள்‌. 
எகிப்தின்‌ நிழலிலே ஒதுங்கி, தங்களைத்‌ 
தாங்களே மூடிக்கொள்கிறார்கள்‌. 
யூதாதேசத்தார்‌ 
பிள்ளைகள்‌. ஆனால்‌. இவர்கள்‌ 
கர்த்தரை நம்பவில்லை. இவர்கள்‌ 
முரட்டாட்டமுள்ள  புத்திரராயிருக்கிறார்கள்‌. 
பாவத்தோடே பாவத்தைக்‌ கூட்டுகிறார்கள்‌. 
எகிப்தியரின்‌ உதவியைப்‌ 
யூதாதேசத்தார்‌ 
பண்ணுகிறார்கள்‌. 
ஒதுங்குவதற்காக யூதாதேசத்தார்‌ எகபதிற்கே 
போகிறார்கள்‌. நடந்துபோகிறார்கள்‌. 
தங்களுக்கு சாதகமான பாதை எங்கு 
கிடைக்குமென்று தேடிப்பார்த்து, மேலும்‌ 
கீழும்‌ நடக்கிறார்கள்‌.  யூதாதேசத்தார்‌ 
எகிப்தை தேடிப்போகிறார்கள்‌. கநக 
வார்த்தையைக்‌ கேட்பதற்கு மறுக்கிறார்கள்‌. 
எகிப்திற்குப்போவதை கர்த்தர்‌ 
அங்கீகரிக்கிறாரா என்பதையெல்லாம்‌. 
அவர்கள்‌ சிந்தித்துப்‌ பார்க்கவில்லை. 
எகிப்தின்‌ உதலிமைப்‌ பெறுவதற்காக 
யூதாஜனத்தார்‌ அதிகமாய்‌ 
செலவுபண்ணுகிறார்கள்‌. அவர்கள்‌ கழுதை 
மறிகளுடைய  முதுகின்மே தங்கள்‌ 
ஆஸ்திகளையும்‌, த கக்கள்க்‌) 
முதுகின்மேல்‌ தங்கள்‌ பொக்கிஷங்களையும்‌, 
எகிப்து தேசத்திற்கு ஏற்றிக்கொண்டு 
போகிறார்கள்‌ (ஏசா 30:6). எகிப்தியர்கள்‌ 
கர்த்தருடைய ஜனத்திற்கு வ 


கர்த்தருடைய 


| யூதாவின்‌ ஜனத்தார்‌ 
இற்துலடுவ்தான்‌ 
பாதுகாப்பு தங்கள்‌ 
அவர்களுக்கு பாதுகாப்பு 
அவர்கள்‌ தங்கள்‌ 
எகிப்திற்குப்போகவேண்டிய 
எதுவுமில்லை. அவர்கள்‌ 
பார்வோனுக்கு 
கொடுக்கிறார்கள்‌. 
கள்‌ தங்களுக்கு சகாயமும்‌ 

உதவியும்‌ 


கிடைக்குமென்று 
எதிர்பார்க்கிறார்கள்‌. 





i THE ஏசாயா 
TT 


கர்த்தரே தங்களுடைய பிள்ளைகளுக்கு 
உதவிசெய்வார்‌ அவரே 

பிள்ளைகளைப்‌ பாதுகாப்பார்‌. 

கர்த்தரை நம்பாமல்‌ 

நம்புகிறார்கள்‌. நமக்கு 


பெற்றுக்கொள்ளவேண்டும்‌. 
புத்திரரோ கர்த்தருடைய 
கேளாமல்‌, பார்வோனின்‌ 
பெலக்க நினைக்கிறார்கள்‌. 


க்கலாம்‌ என்று 


நினைக்கிறார்கள்‌. 


பார்வோனுடைய பெலன்‌ 
வெட்கமாகமிருக்கும்‌. 
ன்‌ நிழலிலே 


விரும்புகிறார்கள்‌ 


துக்‌ 
இலர்சையாகயிருக்கும்‌. 
தங்கள்‌ தேசத்திலிருந்து 
எகிப்து தேசத்திற்குப்‌ போகும்போது நீண்ட 
வனாந்தரத்தின்‌ வழியாய்‌ நடந்து 
செல்லவேண்டும்‌. 


உன்னுடைய பின்நாட்களில்‌ உனக்‌ 
நன்மை ய்யும்பொருட்டு, உன்னைச்‌ 
சிறுமைப்படுத்தி, உன்னைச்‌ சோதித்து. 
கொள்ளிவாய்ச்‌ சர்ப்பங்களும்‌ தேள்களும்‌, 
தண்ணீரில்லாத வறட்சியுமுள்ள பயங்கரமான 
பெரிய வனாந்தரவழியாய்‌ உன்னை 
அழைத்துவந்தவரும்‌, உனக்காகப்‌ 
பாறையான கன்மலையிலிருந்து தண்ணீர்‌ 
புறப்படப்பண்ணினவரும்‌" (உபா 8:15) 


எகிப்தியர்‌ சகாயம்பண்ணுவது 
ஏசா 80:4-7 


ஏசா 30:4. 
சோவானிலே. 
ஸ்தானாபதிகன்‌ 
சேருகிறார்கள்‌. 


அவர்கள்‌ பிரபுக்கள்‌ 
போய்‌, அவர்கள்‌ 
ஆனேஸ்மட்டும்‌ 


- விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஏசா 805. ஆனாலும்‌ தங்கள்‌ 
சுகாயத்துக்கும்‌ பிரயோஜனத்துக்கும்‌. 
உதவாமல்‌, வெட்கத்துக்கும்‌. 
திந்தைக்குமே உதவும்‌ ஜனத்தினாலே. 
யாவரும்‌ வொட்கப்படுவார்கள்‌. 


வதற்கேயோகிற 


முதுகின்மேல்‌ தங்கள்‌ ஆஸ்திகளையும்‌, 
ஒட்டகங்களுடைய முதுகின்மேல்‌ 
தங்கள்‌. பொக்கிஷங்களையும்‌, 
தங்களுக்கு உதவாத ஜனத்தண்டைக்கு 
ஏற்றிக்கொண்டுபோகிறார்கன்‌. 


ஏசா 30:7. எகிப்தியர்‌ 
சுகாயம்பண்ணுவது வியர்த்தமும்‌ 
வீணுமாம்‌; ஆகையால்‌, சும்மாயிருப்பதே 
அவர்களுக்குப்‌ பெலன்‌ என்று 
அதற்காகக்‌ கூறுகிறேன்‌. 


பிரபுக்கள்‌ 
எகிப்தியரை நம்புகிறார்கள்‌. 
தங்களுக்கு விரோதமாய்‌ 
வந்திருக்கும்போது, எகிப்தியர்கள்‌ தங்களுக்கு 
ஆதரவாக வந்து  உதவிசெய்கிறார்கள்‌. 
என்று நினைக்கிறார்கள்‌. இதற்காக 
யூதாதேசத்தின்‌ பிரபுக்கள்‌ எகிப்து 
தேசத்திற்குப்‌ போகிறார்கள்‌. அவர்கள்‌ 
எகிப்திலள்ள சோவானிலே போய்ச்‌ 
சேருகிறார்கள்‌. யூதாவின்‌ ஸ்நானாபதிகள்‌ 
எகிப்து தேசத்திலுள்ள ஆனேஸ்‌ மட்டும்‌ 
போய்ச்சேருகிதார்கள்‌. எகிப்தியர்கள்‌ யூதாவின்‌ 
பிரபுக்களையும்‌, ஸ்தானாபதிகளையும்‌ 
வரவேற்பார்கள்‌. அவர்களோடு 
ஒப்பந்தம்பண்ண ஆயத்தமாயிருப்பார்கள்‌. 
யூதாவின்‌ பிரபுக்கள்‌ இப்போது 
சோவானிலே இருக்கிறார்கள்‌. எகிப்தின்‌ 
ராஜாவாகிய பார்வோன்‌ அவர்களுக்கு 
உதவி செய்ய ஆயத்தமாமிருப்பதாக 
வாக்குப்பண்ணுவார்‌. அவர்களுக்குத்‌ துன்பம்‌ 
வரும்போது தாங்கள்‌ உதவிசெய்ய 
வருவதாகவும்‌, அவர்கள்‌ தங்களை நம்பலாம்‌ 
என்றும்‌ 


கர்த்தரை 


ராஜாவிடமிருந்து 
உதவி கிடைக்காது. 
எதிர்பார்ப்புகள்‌ 
யூதர்களுக்கு ஏமாற்றமே உண்டாகும்‌. 





ழ்‌ நள 
யாய 


எகிப்தின்‌ 
சகாயத்திற்கும்‌ 


ராஜா யூதாதேசத்தாரின்‌. 
பிரயோஜனத்திற்கும்‌ 
உதவமாட்டான்‌. அசீரியாவின்‌ ஜனங்கள்‌ 
யூதாவின்‌ புத்திரருக்கு 
நிந்தையாகமிருப்பார்கள்‌. அவர்கள்‌ மூலமாய்‌ 
வரும்‌ நிந்தைகளை அனுபவித்து, 
யூதஜனங்கள்‌ யாவரும்‌ வெட்கப்படுவார்கள்‌. 
எகிப்தியர்கள்‌ 
உதவமாட்டார்கள்‌ 
சொல்லுகிறார்‌. 
உதவுவதாக 
ஆனாலும்‌ 


யூதர்களுக்கு. 
என்று கர்த்தர்‌ 
எகிப்தியர்கள்‌ யூதர்களுக்கு 
வாக்குப்பண்ணுகிறார்‌. 
யூதர்களுக்கு உதவி 
தேவைப்படும்போது எகிப்தியரின்‌ உதவி 
அவர்களுக்கு கிடைக்காது. அசீரியர்கள்‌ 
யூநாவின்மீது யுத்தம்ண்ண வரும்போது, 
எகிப்தியரின்‌ சேனை யூதருக்கு ஆதரவாக 
வராது. 


எகிப்தின்‌ 
யூதாதேசத்தாருக்கு 


ராஜாவாகிய பார்வோன்‌ 
உதவி பண்ணுவதாக 
வாக்குப்பண்ணுவான்‌. யூதர்கள்மீது 
அசீரியர்கள்‌ யுத்தம்பண்ண வரும்போது, 
பார்வோன்‌ தன்னுடைய சேனையோடு வந்து 
யூதர்களுக்கு உதவுவதாக சொல்லுவான்‌. 
ஆனால்‌ பார்வோன்‌ அசீரியரோடு 
தந்திரமாய்‌ உடன்படிக்கை செய்வான்‌ 
ஆனால்‌, எகிப்தியர்கள்‌ அசிரியர்‌ பக்கத்தில 
சேர்ந்து, யூதர்களுக்கு விரோதமாக 
வருவார்கள்‌. 
எகிப்தியர்‌ சகாயம்பண்ணுவது 
வியர்த்தமும்‌ வீணுமாயிருக்கும்‌. பார்வோனின்‌ 
பெலத்நினால்‌ யூதர்கள்‌ 
பெருமைப்படுகிறார்கள்‌. ஆனால்‌ எகிப்தியர்‌ 
மூலமாய்‌ யூதருக்கு 
உண்டாவதற்குப்‌ பதிலாக 
உண்டாகும்‌. எகிப்தியரை நம்பியதற்காக 
யூதர்கள்‌ வெட்கப்படுவார்கள்‌. யூதர்கள்‌ 
எகிப்தின்‌ நிழல்‌ ஒதுக்கையும்‌, நிழலிடும்‌ 
செட்டைகளையும்‌ தங்கள்‌ பாதுகாப்புக்காக 
நம்பினார்கள்‌. ஆனால்‌ அது அவர்களுக்கு 
குழப்பத்தைக்‌ கொடுக்கும்‌. 


இஸ்ரலேலின்‌ பிரபுக்கள்‌ எகிப்தியரோடு. 
உடன்படிக்கை பண்ணுவதற்காக அந்த 
தேசத்திற்குப்‌ போகிறார்கள்‌. பிரபுக்களோடு 
ஸ்தானாபதிகளும்‌ போகிறார்கள்‌. ஆனால்‌. 
எகிப்தியர்‌ மூலமாய்‌ யூதர்களுக்கு சகாயமோ, 
பிரயோஜனமோ உண்டாகாது. அவர்களுக்கு 
வெட்கமும்‌ நிந்தையுமே உண்டாகும்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யூதர்கள்‌ கர்த்தரை 
எகிப்தியரை நம்புகிறார்கள்‌. 
நம்புகிறவர்களை கர்த்தர்‌ 
தம்மிடத்தில்‌ 


நம்பாமல்‌. 
தம்மை 
கைவிடமாட்டார்‌. 
நம்பிக்கையோடு 
வருகிறவர்களை வெட்கப்பட்டுப்‌ 
போகவிடமாட்டார்‌. கர்த்தரை நம்பாமல்‌ 
மனுஷரை நம்புகிறவர்களுக்கு வெட்கமும்‌ 
உண்டாகும்‌. ஆரம்பத்தில்‌ 

ர்‌ | நமக்கு 


எல்லா காலங்களிலும்‌ 

க பர்வதத்தைப்போல: 

சிருஷ்டிகளெல்லாம்‌ 

முறிந்துபோன நாணலைப்போல இருக்கிறது. 

அந்த நாணலின்மீது சாய்ந்தால்‌, முறிந்த 
நாணல்‌ மேலும்‌ முறிந்துபோகும்‌. 

யூதர்கள்‌ எகிப்தியரின்‌: 

பெறுவதற்காக 


|ஷங்களையும்‌ 
கொண்டுபோலிறரகள்‌ 
யூதர்களுக்கு உதவமாட்டார்கள்‌. தங்களுக்கு 


எகிப்தியர்கள்‌ 


ஜனத்தண்டைக்கு தங்கள்‌ 
பொக்கிஷங்களையும்‌ 
யூதர்கள்‌ ஏற்றிக்கொண்டு போகிறார்கள்‌. 


கானான்‌. தேசம்‌ செழிப்பான தேசம்‌. 
அது பாலும்‌ தேனும்‌ ஒடுகிற தேசம்‌. அது 
கர்த்தர்‌ தம்முடைய பிள்ளைகளுக்கு, 
காணியாட்சியாகக்‌ கொடுத்திருக்கிற தேசம்‌. 
எகிப்து தேசமோ நெருக்கமும்‌ 
இடுக்கமுமான தேசம்‌. அங்கு 
குஷ்டசிங்கழும்‌, கிளச்சிங்கமும்‌, விரியனும்‌, 
பறக்கிற கொள்ளிவாய்ச்‌ சர்ப்பமும்‌ வரும்‌. 
அப்படிப்பட்ட தேசத்திற்கு யூதர்கள்‌ தங்கள்‌ 
பொக்கிஷங்களையும்‌ வெகுமதிகளையும்‌ 
கொண்டுபோகிறார்கள்‌. எப்படியாவது 
எகிப்தியருடைய டி உதவியையும்‌. 
பெற்றுக்கொள்ளவேண்டுமென்‌, 

ஆசையாய்ப்‌ போகிறார்கள்‌. 





ழ்‌ நவள 
யாய 


யூதர்களுடைய ஆசை நிறைவேறாது. 
எகிப்தியர்‌ சகாயம்பண்ணுவது வியர்த்தமும்‌ 
வீணுமாயிருக்கும்‌. ஆகையால்‌. 
"சும்மாயிருப்பதே அவர்களுக்குப்‌ பெலன்‌" 
என்று ஏசாயா சொல்லுகிறார்‌. அவர்கள்‌ 
எகிப்திற்குப்போகாமல்‌, தங்கள்‌ தேசத்திலேயே 
கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
அமர்ந்திருக்கவேண்டும்‌. 
வேளையிலே. எகிப்தியரின்‌ அதன்‌ 
நாடாமல்‌, கர்த்தருடைய உதவியை 
மாத்திரமே நாடவேண்டும்‌. 


கல்கமுன்ன ஜனங்கள்‌ 
ஏசா 30:8,9 


ஏசா 80:8. இப்பொழுது தீ போய்‌, இது 
பிற்காலத்துக்கு என்றென்றைக்கும்‌ 
இருக்கும்படி, இதை அவர்களுக்கு 
முன்பாக ஒரு பலகையில்‌ எழுதி, ஒரு 
புஸ்தகத்தில்‌ வரை. 


இவர்கள்‌ கலகமுன்ன 
பொய்பேசுகிற 


கர்த்தருடைய 
மனதில்லாத 


ஏசா 909. 
ஜனங்களும்‌, 
பின்னைக 
வேதத்தைக்‌ கேட்க 
புத்திரருமாயிருக்கிறார்கன்‌. 


என்றென்றைக்கும்‌ 
இருக்கவேண்டும்‌. கர்த்தர்‌ துன்மார்க்கருக்கு 

தம்முடைய வார்த்தைகளைச்‌ 

்‌ கர்த்தர்‌ சொன்ன 
வார்த்தைகள்‌ நிறைவேறும்‌. பிற்காலத்து 
சந்ததிகளுக்கு இந்த வார்த்தைகள்‌ 
எச்சரிப்புக்களாகவும்‌ சாட்சிகளாகவும்‌ 


இருக்கும்‌. 


ஏசாயா கர்த்தர்‌ சொன்ன 
வார்த்தைகளை ஜனங்க முன்பாக 
எழுதவேண்டும்‌. இந்த ஜனங்கள்‌ கலகமுள்ள 
ஜனங்களாகவும்‌, பொய்பேசுகிற. 
பிள்ளைகளாகவும்‌ இருக்கிறார்கள்‌. இவர்கள்‌ 
கர்த்தருடைய வேதத்தைக்‌ கேட்க 
மனதில்லாத புத்திரருமாயிருக்கிறார்கள்‌. 
ஏசாயா பலகையில்‌ எழுதுகிற வார்த்தைகள்‌ 
அக்காலத்து ஜனங்களுக்கு 
அவமானமாகவும்‌ நிந்தையாகவும்‌ இருக்கும்‌. 
ஆனால்‌ அவர்களுடைய பிள்ளைகளுக்கோ 
இந்த வாக்கியங்கள்‌ பிரயோஜனமாயிருக்கும்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யூதா தேசத்தார்‌ கர்த்தருக்குக்‌ 
கீழ்ப்படியாமல்‌ கலகம்பண்ணுகிறார்கள்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய அன்பினால்‌ அவர்களை 
எச்சரிக்கிறார்‌. ஆனால்‌ அவர்களோ 
கர்த்தருடைய வார்த்தைக்கு 
கீழ்ப்படியாதிருக்கிறார்கள்‌. கர்த்தருக்கு 
விரோதமாய்‌ துணிகரமாய்ப்‌ பாவம்‌ 
செய்கிறார்கள்‌. துன்மார்க்கமாய்‌ 
ஜீவிக்கிறார்கள்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
நீதிமினால்‌ யூதாதேசத்தாரைத்‌ 
தண்டிக்கிறார்‌. 


பிற்காலத்தில்‌ வருகிற ஜனங்கள்‌, 
யூதாதேசத்தார்‌ அனுபவித்த பாடுகளையும்‌, 
வேதனைகளையும்‌ உபத்திரவங்களையும்‌ 
கேள்விப்படுவார்கள்‌. அவர்களுக்கு 
பைய சரித்திரம்‌ சரியாகத்‌ 
தெரியவில்லையென்றால்‌, தங்கள்‌ 
மனம்போன பிரகாரம்‌ சிந்தித்துப்‌ 
பார்ப்பார்கள்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
ஜனத்தை கடினமாய்த்‌ தண்டித்துவிட்டார்‌ 
என்று சொல்லுவார்கள்‌. 


அவர்களுக்‌ யூதாஜனத்தார்‌ 
த்தருக்கு ர்‌ பாவம்‌ செய்ததும்‌, 

கலகம்பண்ணியதும்‌ தெரியாது. பிற்காலத்து 
ந சரித்திரத்தின்‌ ஒரு பகுதி 
மற்றொரு பகுதி 


நல்லதல்ல. 
தெரியவேண்டும்‌. 
ந்தர்‌  ஏசாயாவிடம்‌. 
ஆல நீ போய்‌, 6 இது பிற்காலத்துக்கு 
என்றென்றைக்கும்‌ இருக்கும்படி, 
அவர்களுக்கு முன்பாக ஒரு பலகையில்‌: 
எழுதி, ஒரு புஸ்தகத்தில்‌ வரை" (ஏசா 30:8) 
என்று சொல்லுகிறார்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய ஜனத்தைத்‌ 
தண்டிப்பதற்கு முன்பாக, அவர்கள்‌ 
மனந்திரும்புவதற்கு அநேக வாய்ப்புக்களைக்‌ 
கொடுத்தார்‌. அவர்கள்‌ மனந்திரும்பாமல்‌, 
துணிகரமாய்ப்‌ பாவம்‌ செய்ததினாலும்‌, 
கர்த்தருக்கு விரோதமாய்‌ தொடர்ந்து 
கலகம்பண்ணியதினாலும்‌, கர்த்தருடைய 
கோபம்‌: அவர்கள்மீது ந்‌ 
யூதாதேசத்தாருக்கு வந்த 
அவமானங்களும்‌, ட ர 
வேதனைகளும்‌, உபத்திரவங்களும்‌ நமக்கு 
எச்சரிப்பாக எழுதப்பட்டிருக்கிறது. 





i FTE 
TT 


இடிமுழக்கங்களும்‌ 
மிண்னல்களும்‌ 
யாத்‌ 20:19-21 


யாத்‌ 20:18. ஜனங்கள்‌ எல்லாரும்‌ 
இடிமுழக்கங்கனையும்‌ 
மின்னல்களையும்‌ எக்கானச்‌. 
சத்தத்தையும்‌ மலை புகைகிறதையும்‌ 
கண்டார்கள்‌; அதைக்‌ கண்டு, ஜனங்கள்‌ 
பின்வாங்கி, தூரத்திலே தின்று, 


யாத்‌ 20:19. மோசேயை நோக்கி: நீர்‌ 
எங்கனோடே பேசும்‌, நாங்கள்‌ 
கேட்போம்‌; தேவன்‌  எங்கனோடே 
பேசாதிருப்பாராக, பேசினால்‌ நாங்கள்‌ 
செத்துப்போவோம்‌ என்றார்கள்‌. 


யாத்‌ 20:90, 
நோக்கி: 
உங்களைச்‌. 
நீங்கள்‌. 
தம்மைப்‌ 
முகத்திற்கு 
இருப்பதற்காகவும்‌, 
எழுந்தருவிணார்‌ என்றான்‌. 


மோசே ஜனங்களை 
பயப்படாதிருங்கண்‌; 
சோதிப்பதற்காகவும்‌, 
பாவஞ்செய்யாதபடிக்குத்‌ 
பற்றும்‌ பயம்‌ உங்கள்‌. 


யாத்‌ 20:21. ஜனங்கள்‌ தூரத்திலே 
தின்றார்கள்‌; மோசே, தேவன்‌ இரு, 
கார்மேகத்துக்குச்‌ 

சேர்ந்தான்‌. 


கர்த்தர்‌ 
கட்டளைகளை சொல்லும்போது ஜனங்கள்‌ 
எல்லோரும்‌ இடிமுழக்கங்களையும்‌, 
சத்தத்தையும்‌, மலைபுகைகிறதையும்‌ 
காண்கிறார்கள்‌. கர்த்தருடைய மகிமை அங்கு 
வெளிப்படுகிறது. ஜனங்கள்‌ பின்வாங்கி 
தூரத்திலே நிற்கிறார்கள்‌. கர்த்தருடைய 
மகிமைக்கு முன்பாக, இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 
தங்களை வெகுவாய்த்‌ தாழ்த்துகிறார்கள்‌. 
சவிசேஷத்தின்‌ 
மனுஷருடைய ஆத்துமாக்களுக்கு 
கிடைக்கும்‌. அது தெய்வீக ஆறுதல்‌. 
ஜனங்கள்‌ சுவிசேஷத்தின்‌ மூலமாய்‌. 
ஆசீர்வாதங்களைப்‌ பெற்றுக்கொள்வதற்கு. 
தம்முடைய 
மகத்துவத்தையும்‌ 


மூலமாய்‌ 


ஆறுதல்‌ 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மோசேயின்‌ நியாயப்பிரமாணம்‌ 
மனுஷரை தாழ்த்துகிறது. இயேசுகிறிஸ்துவின்‌ 
மூலமாக வரும்‌ கிருபையும்‌ சத்தியமுமோ, 
மனுஷரை கிருபாசனத்தண்டையில்‌ 
தைரியமாய்க்‌ கிட்டிசேரப்பண்ணுகிறது. கர்த்தர்‌ 
தம்முடைய பத்துக்கட்டளைகளை 
வெளிப்படுத்தும்போதோ, ஜனங்கள்‌ 
அதைக்‌ கண்டு, பின்வாங்கி தூரத்திலே 
நிற்கிறார்கள்‌ (யாத்‌ 20:18). 


நியாயப்பிரமாணம்‌ கொடுக்கப்பட்ட 
போது இடிமுழக்கங்களும்‌, எக்காளச்‌ சத்தமும்‌ 
தொனிக்கிறது. ஜனங்கள்‌ மின்னல்களையும்‌, 
மலை புகைகிறதையும்‌ காண்கிறார்கள்‌. இதன்‌ 
மூலமாகத்‌ தேவனுடைய பரிசுத்தமும்‌, 
அவருடைய பிரமாணத்தின்‌ பரிசுத்தமும்‌. 
இஸ்ரவேல்‌: ஜனத்தாருக்கு. 
வலியுறுத்தப்படுகிறது. ஜனங்கள்‌ இதைக்‌ 
கண்டும்‌, கேட்டும்‌ பயப்படுகிறார்கள்‌. இதற்கு 
முன்பு இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ கர்த்தர்‌ 
குறித்திருந்த எல்லையைக்‌ கடந்து, 
அவரிடத்தில்‌ வர முயற்சி பண்ணினார்கள்‌ 
(யாத்‌ 1927-25), ஆனால்‌ இப்போதோ 
ஜனங்கள்‌ பின்வாங்கிப்போய்‌, தூரத்திலே 
நிற்கிறார்கள்‌. இந்தக்‌ காட்சி மோசே “நான்‌ 
மிகவம்‌ பயந்து நடுங்குகிறேன்‌” என்று 
சொல்லத்தக்கதாக அல்வளவு 
பயங்கரமாயிருந்தது. (எபி 12:21) 
தேவனுக்கும்‌, மனுஷருக்கும்‌ மத்தியில்‌ ஒரு 
மத்தியஸ்தர்‌ தேவை என்பதை இந்த நிகழ்ச்சி 
வலியுறுத்துகிறது. (தீமோ 2:4-5). 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ எல்லோரும்‌ 
இடிமுழக்கங்களையும்‌,  மின்னல்களையும்‌, 
எக்காள 
மலைபுகைகிறதையும்‌ கண்டு 
பயப்படுகிறார்கள்‌. அவர்கள்‌ 
மிகுந்த நடுக்கத்தோடும்‌, மோசேயை நோக்கி, 
“நீர்‌ எங்களோடே பேசும்‌, நாங்கள்‌ கேட்போம்‌; 
தேவன்‌ எங்களோடே போசாதிருப்பாராக, 
பேசினால்‌ நாங்கள்‌ செத்துப்போவோம்‌" 
(யாத்‌ 20:29) என்று சொல்லுகிறார்கள்‌. 


“எக்காளமுழக்கத்தினிடத்திற்கும்‌, 
வார்த்தைகளுடைய  சத்தத்தினிடத்திற்கும்‌ 
நீங்கள்‌ வந்து சேரவில்லை; அந்தச்‌ 
சத்தத்தைக்‌ கேட்டவர்கள்‌ பின்னும்‌ 
தங்களுக்கு வார்த்தை சொல்லப்படாதபடிக்கு 
வேண்டிக்கொண்டார்கள்‌" (எபி 12:19). 





ழ்‌ நள ஏசாயா 
TT 


கர்த்தர்‌ யூதஜனங்களின்‌ 
சுபாவங்களைப்பற்றிச்‌ சொல்லுகிறார்‌. 
அவர்கள்‌ கலகமுள்ள ஜனங்கள்‌. 
பொய்பேசுகிற பிள்ளைகள்‌. அவர்களுடைய 
வார்த்தைகளுக்கும்‌ கிரியைகளுக்கும்‌. 
சம்பந்தம்‌ இருக்காது. தாங்கள்‌ 
சொல்லுவதை செய்யமாட்டார்கள்‌. செய்வதை 
சொல்லமாட்டார்கள்‌. உண்மை 
பேசமாட்டார்கள்‌. பல சமயங்களில்‌ பெரிய 
வார்த்தைகளை 
வாக்குப்பண்ணுவார்கள்‌. 
காரியங்களை பொருத்தனைபண்ணுவார்கள்‌. 
ஆனால்‌ பொருத்தனைகளை 
நிறைவேற்றமாட்டார்கள்‌. 
வாக்குப்பண்ணியதற்கு 
உண்மையுள்ளவர்களாயிருக்கமாட்டார்கள்‌. 
ர்கள்‌ டைய ய்வீக 
அதிணித்திற்கு * கறபடியவமப்பார்கள்‌ 
கர்த்தருடைய அதிகாரத்திற்கு விரோதமாய்‌ 
சுலகம்பண்ணுவார்கள்‌. இவர்கள்‌ கலகமுள்ள 
ஜனங்கள்‌. யூதாவின்‌ புத்திரர்‌ கர்த்தருடைய 
வேதத்தைக்‌ கேட்க 
மனதில்லாதவர்களாயிருப்பார்கள்‌. 
நியாயத்தீர்ப்பு 


இவர்கள்மீது தேவனுடைய 
வரும்‌ 


தரிசனங்‌ காணவேண்டாம்‌ 
ஏசா 30:10,11 


ஏசா 80:10. இவர்கள்‌ தரிசனக்காரரை 
நோக்கி: தரிசனங்‌ காணவேண்டாம்‌. 
என்றும்‌, ஞானதிருஷ்டிக்காரரை 
நோக்கி: யதார்த்தமாய்‌ எங்களுக்குத்‌ 
தரிசனஞ்சொல்லாமல்‌, எங்களுக்கு 
இதமான சொற்களை உரைத்து, 
மாயமானவைகளைத்‌ திருஷ்டியுங்கள்‌. 
என்றும்‌, 


ஏசா 8001. நீங்கள்‌ வழியை விட்டு, 
பாதையினின்று விலகி, இஸ்ரவேலின்‌. 
பரிசுத்தரை எங்கள்‌ முன்பாக இராமல்‌ 
ஓயங்பண்ணுங்கள்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 


தீர்க்கதரிசிகள்‌ 
தேவனுடைய நாமத்தினால்‌ 


'தரிசனக்காரரை 
“தரிசனங்காணவேண்டாம்‌” 
சொல்லிவிடுகிறார்கள்‌. 
யூதஜனத்தாரின்‌ 


- விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
UBLISHERS 


பாவங்களையும்‌, கலககுணங்களையும்‌ 
கண்டு அவர்களைக்‌ கண்டித்து 
உணர்த்தினார்கள்‌. பாவத்தின்‌ சம்பளம்‌ 
மரணம்‌ என்று அவர்களுக்கு எச்சரித்துச்‌ 
சொன்னார்கள்‌. அவர்களுடைய 
பாவங்களினாலும்‌, மீறுதல்களினாலும்‌, 
அவர்களுக்கு அழிவும்‌ ஆபத்துக்களும்‌ 
வருமென்று எச்சரித்தார்கள்‌. னால்‌ 
யூதாவின்‌ ஜனங்களோ தீர்க்கதரிசிகளின்‌ 
வார்த்தைகளைக்‌ ட்பதற்‌ 


உணர்த்தக்கூடாது என்றும்‌, 

விரோதமாய்‌ கடினமான வார்த்தைகளைப்‌ 
பேசக்கூடாது என்றும்‌ யூதா தேசத்தார்‌ 
சொல்லுகிறார்கள்‌. கடினமான 
வார்த்தைகளைச்‌ சொல்லுவதற்குப்‌ பதிலாக, 
தங்களுக்கு இதமான சொற்களை 
உரைக்குமாறு சொல்லுகிறார்கள்‌. 


அக்காலத்தில்‌ தீர்க்கதரிசிகளை 
தரிசனக்காரர்‌ என்றும்‌, ஞானதிருஷ்டிக்காரர்‌ 
என்றும்‌ அழைப்பது வழக்கம்‌. கர்த்தர்‌ 
தங்களுக்கு வெளிப்படுத்தின தரிசனத்தை 
ஞானதிருஷ்டிக்காரர்‌ அப்படியே 
யூதாவின்‌ 
நோக்கி, 
யதார்த்தமாய்‌ 
என்று 


ஆனால்‌ 
அவர்களை 


தரிசனஞ்சொல்லவேண்டாம்‌ 
சொல்லுகிறார்கள்‌ இந்த தரிசனத்தில்‌ 
தங்களுக்கு நன்மை இருக்காது என்றும்‌, 
தீமையும்‌ சாபமுமே இருக்கும்‌ என்றும்‌ 
இவர்களுக்குத்‌ தெரிந்திருக்கிறது. தாங்கள்‌ 
செய்த பாவத்திற்கு. கர்த்தரிடமிருந்து 
நிச்சயமாகவே தண்டனை வரும்‌ என்பதை 
இவர்கள்‌ அறிந்திருக்கிறார்கள்‌. அறிந்தும்‌ 
பாவம்‌ செய்கிறார்கள்‌. துணிகரமாய்ப்‌ பாவம்‌ 
செய்கிறவர்கள்மீது தேவனுடைய கோபம்‌ 
அதிகமாய்‌ வரும்‌. 


யூதாவின்‌ புத்திரர்‌ 
ஞானதிருஷ்டிக்காரரை நோக்கி, 
“மாயமானவைகளை திருஷ்டியுங்கள்‌" என்றும்‌, 
“எங்களுக்கு... இதமான சொற்களை 

உரையுங்கள்‌" என்றும்‌ சொல்லுகிறார்கள்‌. 
ஆனால்‌ தீர்க்கதரிசிகளோ யூதாவின்‌ 
புத்திரருடைய பாவங்களை அப்படியே 
சொல்லுகிறார்கள்‌. அவர்களுடைய 
தப்பிதங்களை அவர்களுக்கு, 
உணர்த்துகிறார்கள்‌. கடினமான 
வார்த்தைகளைச்‌ சொல்லுகிறார்கள்‌. 





ழ்‌ நவள 
யாய 


தீர்க்கதரிசிகள்‌ 
'த்தியயான வார்த்தைகள்தான்‌. ஆனால்‌ 
தீர்க்கதரிசிகளோ, யூதர்கள்மீது வரும்‌ 
தண்டனையை எச்சரிப்பாகவும்‌, 
கோபவார்த்தைகளாகவும்‌ சொல்லுகிறார்கள்‌. 
அவர்கள்‌ கோபமான வார்த்தைகளைப்‌ 
பயன்படுத்தாமல்‌, இதமான சொற்களை 
பயன்படுத்தவேண்டும்‌ என்று யூதர்கள்‌ 
எதிர்பார்க்கிறார்கள்‌. தீர்க்கதரிசிகள்‌ 
இதமான வார்த்தைகளை 
சொல்லவில்லையென்றால்‌ யூதர்கள்‌ 
அவர்களுக்கு செவிகொடுக்கமாட்டார்கள்‌. 
கெட்டுப்போக. 
தீர்மானமாயிருக்கிறார்கள்‌. 
வஞ்சிக்கப்படவேண்டுமென்பதிலும்‌, 
ஏமாற்றப்படவேண்டுமென்பதிலும்‌ 
உறுதிமாயிருக்கிறார்கள்‌. இப்படிப்பட்டவர்களை 
திருத்துவது கடினம்‌. இவர்களுடைய 
நன்மைக்கேதுவாக புத்திசொன்னாலும்‌, 
அதை செவிகொடுத்து கேட்கமாட்டார்கள்‌. 


சொல்லுவது 


ஜனங்கள்‌ பாவம்‌ செய்யும்போது, 
தீர்க்கதரிசிகள்‌. அவர்களுக்கு நடுவே 
நின்று அவர்களுடைய 
ய்‌ 

அவர்களுக்‌! 

சொல்லுகிறார்கள்‌ பிலேயாம்‌ 


ஜனங்களுக்கு விரோதமாய்‌. 


தூதன்‌ ஒருவன்‌ உருவின பட்டயத்தோடு, 
பிலேயாமுக்கு  எதிர்ப்பட்டான்‌. வழியிலே 
அவனுக்கு முன்பாக நின்றான்‌. அந்த 
தேவதூதனைப்போலவே, கர்த்தருடைய 
தீர்க்கதரிசிகளும்‌ பாவமான ஜனங்களுக்கு 
முன்பாக நிற்கிறார்கள்‌. 

கோபத்தின்‌ பட்டயம்‌ 


கைகளிலிருக்கிறது. 


தீர்க்கதரிசிகள்‌ யூதஜனங்களுக்‌ 
முன்பாக வழியிலே நிற்கும்போது, அவர்கள்‌ 
தீர்க்கதரிசிகளின்‌ வார்த்தைகளுக்கு 
செவிகொடுக்க விரும்பவில்லை. அவர்களை 
தங்கள்‌ கண்களால்‌ பார்க்கவும்‌ 
பிரியப்படவில்லை. யூதஜனங்கள்‌ 
தீர்க்கதரிசிகளைப்‌ பார்த்து, “நீங்கள்‌ 
வழியைவிட்டு, பாதையினின்று விலகுங்கள்‌" 
என்று கோபத்தோடு சொல்லுகிறார்கள்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
UBLISHERS 


தீர்க்கதரிசிகள்‌: 
வார்த்தைக்குக்‌. 


கர்த்தருடைய 
செவிகொடுக்கிறவர்கள்‌. 
கற்பனைக்கும்‌ 
மனுஷருடைய 
அவர்களுடைய 
கீழ்ப்படியமாட்டார்கள்‌. 
வெளிப்படுத்தின 
வரையிலும்‌. 


கீழ்ப்படிகிறவர்கள்‌. அவர்கள்‌ 
வார்த்தைகளுக்கோ, 
கட்டளைகளுக்கோ 
கர்த்தர்‌ தங்களுக்கு. 
சத்தியத்தை சொல்லும்‌ 
ஓயவுமாட்டார்கள்‌. 


யூதாவின்‌ புத்திர்‌ 
“ஹியைவிட்டு, 


தீர்க்கதரிரிகளைப்‌ 
பாதையினின்று 
சொல்லுகிறார்கள்‌. 
அவர்களுடைய 
கேட்டு, வழியைவிட்டு 
விலகவில்லை.பாதையைவிட்டும்‌ விலகவில்லை. 


போகிற வழியிலே 
தீர்க்கதரிசிகள்‌ நடுவே நிற்கிறார்கள்‌. 
கர்த்தருடைய வார்த்தைகளை 
அவர்களுக்குத்‌ தொடர்ந்து சொல்லுகிறார்கள்‌. 
தீர்க்கதரிசிகள்‌ ஜனங்களுக்கு முன்பாக 
நிற்கும்போது இஸ்ரவேலின்‌ பரிசுத்தரும்‌ 
அவர்களுக்கு முன்பாக நிற்கிறார்‌. 
“கர்த்தர்‌ தம்முடைய தீர்க்கதரிசிகள்‌ 
அவர்கள்‌ 
சத்தத்தைக்‌ கேட்காமல்‌, 
சத்தத்தையே கேட்கிறார்கள்‌. 
பரிசுத்தர்‌ தீர்க்கதரிசிகள்‌ 
ர்‌ என்பதை யூதாவின்‌ 
ஜனங்களும்‌ அறிந்திருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
தீர்க்கதரிசிகளையும்‌ விரும்பவில்லை. 
இஸ்ரவேலின்‌ பரிசுத்தரையும்‌ விரும்பவில்லை. 
யூதாவின்‌ ஜனங்கள்‌ தீர்க்கதரிசிகளிடம்‌ 
"இஸ்ரவேலின்‌ பரிசுத்தரை எங்களுக்கு 
ள்பாக இராமல்‌ ஓயப்பண்ணுங்கள்‌" 
என்று சொல்லுகிறார்கள்‌. 
இஸ்ரவேலின்‌ தேவனாகிய 
பரிசுத்தர்‌ 
பாவிகள்‌ 
எதிர்பார்க்கிறவர்‌. 
பாவிகளோடு 
கர்த்தர்‌ 
அவர்கள்‌ 
செவிகொடுத்து, 


ஜனங்கள்‌ 


கர்த்தர்‌ 
அவர்‌ பாவத்தை வெறுக்கிறவர்‌. 
மனந்திரும்பவேண்டுமென்று, 
கர்த்தர்‌ ஒருபோதும்‌. 
ஐக்கியமாயிருப்பதில்லை. 
ஜனங்களின்‌ பாவத்தை எச்சரிப்பார்‌. 
தம்முடைய வார்த்தைக்கு 
தங்கள்‌ பாவங்களுக்கு 
மனந்திரும்பி, தம்மிடத்தில்‌ வந்தால்‌, 
கர்த்தர்‌ அவர்களை தம்மிடத்தில்‌ 
சேர்த்துக்கொள்வார்‌. தம்முடைய 
வார்த்தைக்குக்‌ கீழ்ப்படியாமல்‌ ஜனங்கள்‌ 
தொடர்ந்து கலகம்பண்ணினால்‌, கர்த்தர்‌ 
அவர்களை நிச்சயமாய்த்‌ தண்டிப்பார்‌. இது 
கர்த்தருடைய நீதி. 





fe நள 
யாய 


கர்த்தருடைய 
பேசவேண்டும்‌. 


அவர்கள்‌ புரிந்துகொள்வார்கள்‌. 
கர்த்தருடைய த்தத்‌ 
'தியானிப்பதுமில்லை. 
கேள்விப்படவும்‌ 
துன்மார்க்கர்‌ இருளில்‌ 
பிரியப்படுகிறார்கள்‌. அவர்கள்‌ 
வர விரும்‌ 
தேவனாகிய கர்த்தரோ 
பரிசுத்தராயிருக்கிறார்‌. அவர்‌ தங்களுக்கு: 
முன்பாக இருக்கக்கூடாது என்று 
யூதாவின்‌ ஜனங்கள்‌ எதிர்பார்க்கிறார்கள்‌. 


அக்கிரமம்‌ 
ஏசா 80:12-14 


ஏசா 30112. நீங்கள்‌ இந்த 
வார்த்தையை வெறுத்து, இடுக்கமும்‌ 
தாறுமாறும்‌ செய்கிறதை நம்பி, அதைச்‌ 
சார்ந்து கொள்ளுகி றபடியால்‌, 


ஏசா 9018. இந்த அக்கிரமம்‌ 
உங்களுக்கு உயர்த்த ௬வரில்‌ விழப்‌ 
பிதுங்கி திற்கிறதும்‌, திடீரென்று 
சடிதியாய்‌ இடியப்போகிறதுமான 
வெடிப்பைப்போல்‌ இருக்கும்‌ என்று 
இஸ்ரவேலின்‌ பரிசுத்தர்‌ சொல்லுகிறார்‌. 
ஏசா. 8014. அவர்களை அவர்‌ 
தப்பவிடாமல்‌ உடையும்படி 
குயக்கலத்தை நொுக்குவதுபோல 
அவர்களை நொறுக்குவார்‌; அடுப்பிலே 
நெருப்பு எடுக்கிறதற்கும்‌, குனத்திலே 
மொன்ளூகிறதற்கும்‌ 
துண்டுகளில்‌, ஒரு 
ஓடாகிலும்‌ அகப்படாதேபோம்‌. 


யூதாவின்‌ புத்திர்‌ கர்த்தருக்கு 
விரோதயாய்க்‌ கலகம்பண்ணுகிறார்கள்‌. 
அவர்கள்‌ சத்தியத்தைப்‌ பேசாமல்‌ பொய்யைப்‌ 
பேசுகிறார்கள்‌. இதனிமித்தமாய்‌ 
அவர்களுக்கு அழிவு 
நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசி 
கர்த்தருடைய வார்த்தையைச்‌ சொல்லும்போது. 
என்று இஸ்ரவேலின்‌ பரிசுத்தர்‌ 
சொல்லுகிறார்‌” என்று சொல்லுகிறார்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
UBLISHERS 


கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு யூதாவின்‌ 
புத்திரர்மீது வரப்போகிறது. அவர்கள்‌ “இந்த 
வார்த்தையை வெறுத்தார்கள்‌. இதுவே 


அவர்கள்மீது வரப்போகிற நியாயத்தீர்ப்புக்கு 
காரணம்‌. 


தீர்க்கதரிசிகள்‌ அவர்களுக்கு 
எல்லா பககம்‌ 

வெறுக்கிறார்கள்‌. 
ஸரசத்தராகிய 


துணிகரமாய்‌ வெறுக்கிறார்கள்‌. 


அவர்கள்‌  இடுக்கமும்‌ தாறுமாறும்‌ 
செய்கிறதை நம்புகிறார்கள்‌. அதையே 
சார்ந்துகொள்ளவும்‌ செய்கிறார்கள்‌. 
அவர்களுடைய ஐசுவரியங்களெல்லாம்‌ 
தீயவழிகளிலும்‌, துன்மார்க்கமான 
வழிகளிலும்‌ சேர்க்கப்பட்டவை. அவர்கள்‌ 
மற்றவர்களைக்‌ கொள்ளையடித்து, ஏமாற்றி, 
வஞ்சித்து தங்கள்‌ சம்பத்தை 
சேர்த்துவைத்திருக்கிறார்கள்‌. தங்களுக்கு. 
ஆபத்து வரும்போது, அவர்கள்‌ கர்த்தரை 
நம்பாமல்‌, தங்களிடத்திலுள்ள ஐசுவரியத்தை 
நம்புகிறார்கள்‌. ஐசுவரியம்‌ அவர்களுக்கு 
நன்மை செய்யாது. அது அவர்களுக்கு 
இடுக்கமும்‌ தாறுமாறும்‌ செய்யும்‌. 

தாலின்‌ புத்திரர்கள்‌ கர்த்தரை 
சார்ந்துகொள்ளாமல்‌, தங்கள்‌ ஐசுவரியத்தை 
சார்ந்துகொள்கிறார்கள்‌. தங்கள்‌ 
ஆஸ்திகளையும்‌, பொக்கிஷங்களையும்‌ 
சார்ந்துகொள்கிறார்கள்‌. 
ராஜாவுக்கு ற்‌ 
அவனுடைய உதவியைப்‌ பெற்றுக்கொள்ளலாம்‌. 
என்று நினைக்கிறார்கள்‌. யூதாவின்‌ 
பத்திரை அவர்களுடைய ஐசுவரியம்‌ 
வஞ்சிக்கும்‌. அவர்கள்‌ அதன்மீது 
சார்ந்திருக்கும்போது. அது அவர்களைத்‌ 
தாங்கிப்‌ பிடிக்காது. முறிந்துபோகும்‌. 
அவர்கள்‌ க விழுந்து 
நொறுங்கிப்போவார்கள்‌. 

யூதாவின்‌ 
நம்பாமல்‌, 


நம்புவதினால்‌, 


புத்திரர்‌ தேவனை 
தங்கள்‌ ஐசுவரியத்தை 
கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு 
வந்திருக்கிறது. “இந்த 


அவர்களுடைய அக்கிரமம்‌ இடிந்து கீழே 
விழுவதற்கு. ஆயத்தாயிருக்கிற 
வெடிப்பைப்போல இருக்கிறது. 





ழ்‌ நயனா 
யாய 


அவர்கள்‌ மணலின்மீது கட்டப்பட்ட 
வீட்டின்மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ தேவனுடைய 

வெறுக்கிறார்கள்‌ 

வார்த்தையின்மீது 

நம்பிக்கையை 

அவர்களுடைய நம்பிக்கை கற்பாறையின்மீது 
கட்டப்பட்ட வீட்டைப்போல. 


உறுதியாயிருக்கும்‌. 
ஆனால்‌ இப்போதோ 


புத்திரர்‌ மாயமான 
நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள்‌. 
எகிப்தை நம்புகிறார்கள்‌. 
கற்பாறையின்மீது கட்டப்பட்ட வீடு அல்ல. 
அது பார்ப்பதற்கு பெரிய வீட்டைப்போல 
இருக்கிறது. வீட்டின்‌ சுவர்கள்‌ 
உயரமாமிருக்கிறது. ஆனால்‌ இந்த 
சுவற்றில்‌ ஏராளமான வெழப்புகள்‌ 
இருக்கிறது. அந்த 

திடீரென்று - சடுதியாய்‌ 
விழக்கூடியதாயிருக்கிறது. 

சுவர்கள்‌. உயரமாமிருந்தாலும்‌, 
லஸ்‌ 


யூதாவின்‌ 


காரியங்கள்மீது, 
அவர்கள்‌ 
எகிப்து, 


கூற்றால்‌ தன்னுடைய 
தாங்கமுடியவில்லை. இது 
பாரத்தைத்‌ தாங்காது. 

ஆ. நீங்கள்‌ 
மாறுபாடுள்ளவர்கள்‌!' 
களிமண்ணுக்குச்‌ சமானமாக 
எண்ணப்படலாமோ? உண்டாக்கப்பட்டது 
தன்னை உண்டாக்கினவனரக்‌ குறித்து: அவர்‌ 
என்னை  உண்டாக்கினதில்லை என்றும்‌; 
உருவாக்கப்பட்டது. தன்னை 
உருவாக்கினவரைக்‌ குறித்து: அவருக்குப்‌ 
த்தியில்லையென்றும்‌ சொல்லத்தகுமோ?" 
(ஏசா 29:16) 


ப தாதேசத்தாரின்‌ 
குயக்கலத்தைப்போல 
குயக்கலம்‌ 


நம்பிக்கை 
பலவீனமாயிருக்கிறது. 
நொறுங்கிப்போவதுபோல. 
அவர்களுடைய நம்பிக்கையும்‌ 
நொறுங்கிப்போகும்‌. கர்த்தரே அவர்களை 
நொறுக்குவார்‌. அவர்களை தப்பவிடமாட்டார்‌. 
கர்த்தர்‌ குயக்கலத்தை நொறுக்குவதுபோல. 
அவர்களை 

நொறுங்கிப்போன குயக்கலத்தை 
பயன்படுத்த முடியாது. 

நொறுங்கின துண்டுகளாகயிருக்கிறது. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கலமாயிருந்தது இப்போது சிறிய 
ஓடுகளாக உடைந்துகிடக்கிறது. 
உடைந்தபோன குயக்கலத்தின்‌ ஓடுகளால்‌ 
அடுப்பிலே நெருப்பை எடுக்க முடியாது. 
குளத்திலே தண்ணீரை மொள்ளமுடியாது. 
அது ஒன்றுக்கும்‌ பிரயோஜனப்படாது. 
நம்முடைய அன்றாட ஜீவியத்திற்கு நெருப்பும்‌ 
தண்ணீரும்‌ தேவை. கர்த்தரே நமக்கு 
தம்முடைய தெய்வீக பராமரிப்பினால்‌ 
இவற்றைக்‌ கொடுக்கிறார்‌. நாம்‌ இவற்றை 
கர்த்தரைப்பற்றும்‌ விசுவாசத்தோடு 
பெற்றுக்கொள்ளவேண்டும்‌. உடைந்துபோன 
ஓடுகளை நம்பக்கூடாது. 


ஓடிப்போவீர்கள்‌ ஏசா 80:15-17 


ஏசா நீங்கள்‌. 
மனத்திரும்பி. அமர்த்திருந்தால்‌ 
இரட்சிக்கப்படுவீர்கள்‌; அமரிக்கையும்‌ 
நம்பிக்கையுமே. உங்கள்‌ 
பெலனாயிருக்கும்‌ என்று இஸ்ரவேலின்‌ 
பரிசுத்தராயிருக்கிற கர்த்தராகிய 
தேவன்‌ சொல்லுகிறார்‌ தீங்கவோ 
அப்படிச்‌ செய்ய மனதாயிராமல்‌; 


30:15. 


ஏசா 30418. அப்படியல்ல, 
குதிரைகவின்மேல்‌ ஏறி ஓடிப்போவோம்‌ 
என்கிறீர்கள்‌; அப்படியே 
ஓடிப்போவிர்கன்‌, வேகமான 
வாகனங்களின்மேல்‌ ஏறிப்போவோம்‌. 
என்கிறீர்கள்‌; அப்படியே உங்களைத்‌ 
தூரத்துகிறவர்கள்‌. வேகமாய்த்‌ 
துரத்துவார்கன்‌. 

ஏசா 30:17. நீங்கள்‌ 
மலையுச்சியின்மேல்‌ ஒரு கம்பத்தைப்‌ 
போலவும்‌, மேட்டின்மேல்‌ ஒரு. 
கொடியைப்போலவும்‌. 
மீத்திருக்குமட்டாக, ஒருவன்‌ பயமுறுத்த 
ஆயிரம்‌ பேரும்‌, ஐத்துபேர்‌ பயமுறுத்த 
நீங்கள்‌ அனைவரும்‌ ஓடிப்போவீர்கள்‌.. 


தேவனாகிய கர்த்தர்‌ யூதாவின்‌ 
பத்திரருக்கு தம்முடைய கிருபையை 
வெளிப்படுத்துகிறார்‌. அவர்களை தம்முடைய 
கிருபையின்‌ பாதையில்‌ வழிநடத்துகிறார்‌. 
ஆனால்‌ அவர்களோ கர்த்தருடைய வழியில்‌ 
நடவாமல்‌, தங்களுக்குப்‌ 
வழிகளில்‌ நடக்கிறார்கள்‌. 
வழியை தங்களுக்குச்‌ 
தீர்க்கதரிசிகளைப்‌ பார்த்து. 
வழியைவிட்டு, 
விலகுங்கள்‌” என்றும்‌ சொல்லுகிறார்கள்‌. 





ழ்‌ நள 
யாய 


இஸ்ரவேலின்‌ பரிசுத்தர்‌ தம்முடைய 
ஜனத்தை அறிந்திருக்கிறார்‌. அவர்களுடைய 
நன்மையை விரும்புகிறார்‌. அவர்களுக்கு. 
நன்மை உண்டாகக்கூடிய தெய்வீக 
ஆலோசனைகளைச்‌ சொல்லுகிறார்‌. கர்த்தர்‌ 


காலங்கள்‌ வரும்போது. 
லோசனைகளை 
பெற்றுக்கொள்‌ எவேண்டும்‌. 
வார்த்தையைக்கேட்டு, 
பிரமாணத்திற்கு 
பாவத்துக்கு 


கர்த்தருடைய 
அவருடைய 
கீழ்ப்படியவேண்டும்‌. 
மனந்திரும்பி, கர்த்தரிடத்தில்‌ வரவேண்டும்‌. 
“நீங்கள்‌ மனந்திரும்பி அமர்ந்திருந்தால்‌ 
இரட்சிக்கப்படுவீர்கள்‌” ன்‌ 
சொல்லுகிறார்‌. 

தேசத்திற்குப்போகாமல்‌ 

திரும்பி வரவேண்டும்‌. 

சமுகத்தில்‌ நமக்கு ஆறுதல்‌ உள்ளது. 
கர்த்தரே நமக்கு சமாதானத்தையும்‌. 
ஆறுதலையும்‌ கொடுக்கிறவர்‌ 


| துன்மார்க்கரின்‌ தீமையான வழிகளில்‌ 


கர்த்தர்‌ 
ம்க்‌ 0. அதற்கு கமத, 
ஜீலிக்கவேண்டும்‌. நாம்‌ மனந்திரும்பி 
கர்த்தருடைய சமுகத்தில்‌ அமர்ந்திருக்கும்‌. 
போதுதான்‌ நமக்கு இரட்சிப்பு கிடைக்கும்‌. 
யூதாவின்‌ புத்திரர்‌ 
இரட்சிப்புக்காக ப 
போகிறார்கள்‌. 
இரட்சிப்பான்‌ 


தங்களுடைய 
எகிப்து  தேசத்திற்குப்‌ 
பார்வோன்‌. தங்களை 
என்று நம்புகிறார்கள்‌. 
பார்வோனால்‌. அவர்களை இரட்சிக்க 
முடியாது. அவர்களுக்கு இரட்சிப்பு 
வேண்டுமென்றால்‌ அவர்கள்‌ கர்த்தரிடத்தில்‌ 
வரவேண்டும்‌. 

இருதயங்களும்‌ 

புதுப்பிக்கப்பட்டிருக்க 

இதுவே மெய்யான 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நீங்கள்‌ மனந்திரும்பி அமர்ந்திருந்தால்‌ 

இரட்சிக்கப்படுவீர்கள்‌" என்று கர்த்தர்‌ 

'அமர்ந்திருப்பது' என்னும்‌ 

நம்முடைய ஆத்துமாவை 

பூரணமாய்க்‌ கீழ்ப்படுத்துவது 

என்று பொருள்‌. நம்முடைய சித்தத்தை 

கர்த்தருடைய சித்தத்திற்கு ஒப்புக்கொடுக்கு 

வேண்டும்‌. கர்த்தருடைய விருப்பமே 
நம்முடைய விருப்பமாயிருக்கவேண்டும்‌. 


நம்மை நாமே இரட்சித்துக்கொள்ள 
முடியாது. நம்முடைய  சுயபலத்தினாலோ, 
சுயபராக்கிரமத்தினாலோ நம்முடைய 
ஆத்துமாவுக்குத்‌ தேவையானதை நம்மால்‌ 
கொடுக்க முடியாது. கர்த்தர்‌ கொடுக்கிற 
பலன்‌ நமக்குத்‌ தேவை. "அமரிக்கையும்‌ 
நம்பிக்கையுமே உங்கள்‌ பெலனாயிருக்கும்‌" 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
கர்த்தரால்‌ கூடாத காரியம்‌ 
என்பதை நாம்‌ 
நாம்‌ கர்த்தமீது 
நம்பிக்கை 


ஒன்றுமில்லை. 
விசுவாசிக்கவேண்டும்‌. 
பரிசுத்தமான 
வைத்திருக்கவேண்டும்‌. கர்த்தர்‌ நம்முடைய 
ஜனங்களுக்கு நன்மையான காரியங்களை 
மாத்திரமே செய்வார்‌ என்பதையும்‌, அவரால்‌ 
நமக்கு நன்மையான ன ல்‌ ட்ட 


இவாசிக்கவேண்டும்‌.. இ 
நமக்கு பெலனாயிருக்கும்‌. 


ன ட பரிசுத்தர்‌ தம்முடைய 
நல்ல அ கண்‌ 


இந்த நம்பிக்கையே 


தக்‌ கர்த்தருடைய 
லோசனைக்கு அவர்கள்‌ செவிகொடுத்து 
கீழ்ப்படிந்தால்‌ அவர்களுக்கு நன்மை 
உண்டாகும்‌. ஆனால்‌ அவர்களோ 
கர்த்தருடைய ஆலோசனைக்கு 
செவிகொடுக்க மறுக்கிறார்கள்‌. 
வியாதியஸ்தர்கள்‌ 


ஆலோசனைகளைக்‌ கேட்டு, 
சிகிக்சை 


மருத்துவரின்‌ 
மருத்துவ 
பெற்றுக்கொள்ளவேண்டும்‌. 
ன்றால்‌ அவர்களுடைய வியாதி 
முற்றி, அவர்களுக்கு ஜீவசேதமுண்டாகும்‌. 
தேவனாகிய கர்த்தர்‌ 
பரமவைத்தியராகயிருக்கிறார்‌. அவருடைய 
ஆலோசனையைக்‌  கேட்கவில்லையென்றால்‌ 
நம்முடைய ஜீவனுக்குப்‌ பாதிப்பும்‌ சேதமும்‌ 
உண்டாகும்‌. 





ழ்‌ நள 
யாய 


யூதாவின்‌ புத்திர்‌ கர்த்தருடைய 
ஆலோசனைக்கு எதிர்த்து நிற்கிறார்கள்‌. 
நீங்கள்‌ மனந்திரும்பி அமர்ந்திருந்தால்‌ 
இரட்சிக்கப்படுவீர்கள்‌' என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. அவர்களோ “அப்படியல்ல, 
குதிரைகளின்மேல்‌ ஏறி ஓடிப்போவோம்‌” 
என்று சொல்லுகிறார்கள்‌. கர்த்தருடைய 
ஆலோசனைக்கு கீழ்ப்படிய மறுக்கிறார்கள்‌. 
தங்களுடைய சுய ஆலோசனைக்கு 
முக்கியத்துவம்‌ கொடுக்கிறார்கள்‌. 


யூதாவின்‌ 
கர்த்தருடைய  உதலவியைவிட 
நேசத்தாரின்‌ உதவியே மிகவும்‌ 
முக்கியமானதாகத்‌ தெரிகிறது. அவர்கள்‌ 
கர்த்தரை நம்புவதற்குப்‌ பதிலாக எகிப்தியரை 
நம்புகிறார்கள்‌. சனகெரிப்‌ ராஜா யூதாவின்‌ 
அரணான பட்டணங்கள்‌ எல்லாவற்றையும்‌ 
பிடித்துக்கொண்டான்‌. இந்த சூழ்நிலையிலும்‌ 
யூதாவின்‌ பிள்ளைகள்‌ கர்த்தரை நம்பாமல்‌ 
கர்த்தருக்கு  விரோதமாய்க்‌ கலகம்‌ 
பண்ணுகிறார்கள்‌. கர்த்தர்‌ தங்களுக்காக 
யத்தம்ண்ணுவார்‌ என்று நம்பாமல்‌, 
எகிப்தியர்‌ தங்களுக்காக யுத்தம்பண்ணுவார்‌ 
என்று நம்புகிறார்கள்‌. அவர்கள்‌ அந்நிய 
தேசத்ாரின்‌ உதவியை நாடிப்போகிறார்கள்‌. 


யூநா ஜனத்தாரின்‌ பாவத்தினால்‌. 
அவர்களுக்கு தண்டனை கிடைக்கிறது. 
அவர்கள்‌ ஓடிய்போவோம்‌' என்று 
சொல்லுகிறார்கள்‌. கர்த்தரும்‌ அவர்களைப்‌ 
பார்த்து. “அப்படியே ஒடிப்போவீர்கள்‌" என்று 
சொல்லிவிடுகிறார்‌. அவர்கள்‌ வேகமான 
வாகனங்களின்மேல்‌ ஏறிப்போவோம்‌ 
என்கிறார்கள்‌. கர்த்தரும்‌ அவர்களுடைய 
விருப்பத்தின்‌ பிரகாரமாக அவர்களைக்‌ 
கைவிட்டுவிடுகிறார்‌. 


ஜனத்தாருக்கு 
அந்நிய 


அப்படியே. உங்களைத்‌ 
லின்க்‌ வேகமாய்த்‌ துரத்துவார்கள்‌" 
கர்த்தர்‌ அவர்களைப்‌ பார்த்து 
தூத்துகிறவர்கள்‌ 


'அமர்ந்திருக்கிறவர்களைப்‌ பாதுகாக்கிறார்கள்‌.. 
வேகமாய்‌ ஓடுகிறவர்களைத்‌ துரத்துகிறார்கள்‌. 


சத்துருக்களுக்கு முன்பாக யூதாவின்‌ 
புத்திரர்‌ தோற்றுப்போவார்கள்‌ என்று 
ஏசாயா தீர்க்கதரிசனமாய்ச்‌ சொல்லுகிறார்‌. 
சத்துருக்கள்‌ அவர்களை 
எளிதாக மேற்கொள்வார்கள்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஒருவன்‌ பயமுறுத்த ஆயிரம்பேரும்‌, 
ஐந்துபேர்‌ பயமுறுத்த நீங்கள்‌ அனைவரும்‌ 
ஒடிப்போவீர்கள்‌ என்று ஏசாயா 
சொல்லுகிறார்‌. யூதாவின்‌ ஜனங்களைத்‌ 
துரத்துவதற்கு ஒரு பெரிய சேனை 
தேவைப்படாது. அவர்களை ஐந்துபேர்‌ 
மாத்திரம்‌ பயமுறுத்தினாலே போதுமானது. 
அவர்கள்‌ அனைவருமே ஒடிப்போவார்கள்‌. 


யூதாவின்‌ ஜனத்திலே ஒரு சிலர்‌ 
மாத்திரம்‌ இங்கும்‌ அங்கும்‌ ஒடிப்போகாமல்‌. 
மீதியாயிருப்பார்கள்‌. மீந்திருக்கிறவர்கள்‌ 
மலை. உச்சிமின்மேல்‌ ஒரு 
கம்பத்தைப்போலவும்‌, மேட்டின்மேல்‌ ஒரு 
கொடியைப்போலவும்‌. மீந்திருப்பார்கள்‌. 
இவர்கள்‌ எல்லோருக்கும்‌ பிரத்தியட்சமாகத்‌ 
தெரியும்படியாய்‌ உயர்ந்த இடத்திலிருப்பார்கள்‌. 
இவர்களைப்‌ பார்த்து, மற்றவர்கள்‌ 
எச்சரிப்படையவேண்டும்‌. 


கர்த்தர்‌ நீதிசெய்கிற தேவன்‌ 
ஏசா 30:18,19 


ஏசா 30:18. ஆனாலும்‌ உங்களுக்கு 
இரங்கும்படி கர்த்தர்‌ காத்திருப்பார்‌, 
உங்கள்‌ மேல்‌ மனதுருகும்படி. 
எழுந்திருப்பார்‌ கர்த்தர்‌ தீதிசெய்கிற 
தேவன்‌; அவருக்குக்‌ காத்திருக்கிற 
அனைவரும்‌ பாக்கியவான்‌ கன்‌. 


ஏசா 8019. 
ஜனங்கள்‌ 
வாசமாயிருப்பார்கள்‌; 
அழுதுகொண்டிராய்ர 
கூப்பிடுதலின்‌ சத்தத்துக்கு 
உருக்கமாய்‌ இரங்கி, 
கேட்டவுடனே உனக்கு மறுஉத்தரவு 
அருளுவார்‌. 
ஏசாயா 


புத்திரருக்கு 


சியோனைச்‌ சேர்ந்த 


தீர்க்கதரிசி யூதாவின்‌ 
வரப்போகும்‌ அழிவைப்பற்றி 
இதுவரையிலும்‌ தீர்க்கதரிசனமாய்ச்‌ 
சொன்னார்‌. அவர்கள்‌ ஒடிப்போவார்கள்‌ 
என்றும்‌, அவர்களில்‌ ஒரு சிலர்‌ மாத்திரம்‌ 
ஓடிப்போகாமல்‌  மீந்திருப்பார்கள்‌ என்றும்‌ 
சொல்லுகிறார்‌. மீந்திருக்கிறவர்கள்‌ மலை 
உச்சிமின்மேல்‌ ஒரு  கம்பத்தைப்போல 
இருப்பார்கள்‌ என்றும்‌ சொல்லுகிறார்‌. 
கர்த்தருக்கு மீதியானவர்கள்‌, அவருடைய 

யும்‌. இரக்கத்தையும்‌. 
பெற்றுக்கொள்கிறவர்களுக்கு அடையாளமாக 
மீந்திருப்பார்கள்‌. 





ழ்‌ நள 
யாய 


ஏசாயா கர்த்தருடைய வார்த்தையைத்‌ 
தொடர்ந்து சொல்லும்போது, “ஆனாலும்‌” 
என்று சொல்லுகிறார்‌. “ஆனாலும்‌” என்று 
சொல்லிவிட்டு, அதன்‌ பின்பு “உங்களுக்கு 
இரங்கும்படி கர்த்தர்‌ காத்திருப்பார்‌” என்றும்‌ 
சொல்லுகிறார்‌. 


கர்த்தர்‌ 
கிருபையாய்‌ 
தம்முடைய 


யூதாவின்‌ 
இரங்குவார்‌. 
இரக்கத்தைக்‌ 


பிள்ளைகள்‌, தம்முடைய டா! தேடும்‌ 
வரையிலும்‌ கர்த்தர்‌ காத்திருப்பார்‌. அப்போது 
கர்த்தர்‌ அவர்கள்மேல்‌ ம்‌ 


கர்த்தருக்கு முன்பாக மெளனபாயிருங்கள்‌;: 
அவர்‌ தமது பரிசுத்த வாசஸ்தலத்திலிருந்து 
எழுந்தருளினார்‌ என்று சொல்‌ என்றார்‌" 
(சக 2:13). ர்த்தர்‌ ம்‌ த்‌ 
ப தம்முடைய 
பிள்ளைகளை இரட்சிக்கும்படியாக கர்த்தர்‌ 
எழுந்திருப்பார்‌. கர்த்தருக்குக்‌ காத்திருக்கிற 
அனைவரும்‌ பாக்கியவான்கள்‌. 
பிள்ளைகள்‌ 
உருக்கமாய்‌ 
அதைக்‌ கேட்டவுடனே 
மறுஉத்தரவு அருளுவார்‌. 
கர்த்தருடைய பிள்ளைகள்‌ அவரை நோக்கிக்‌ 
கூப்பிட்டாலே போதுமானது. கர்த்தர்‌ 
உடனே மறுஉத்தரவு அருளுவார்‌. தம்முடைய 
நோக்கிக்‌ 
நான்‌ இங்கே 
கர்த்தர்‌ 
தாமதமில்லாமல்‌ பிரதியுத்தரம்‌ கொடுப்பார்‌. 
பிள்ளைகளின்‌ 
அவர்கள்‌ 


கர்த்தருடைய 
துக்கநாட்கள்‌ முடிந்துபோகும்‌. 
இனிமேல்‌ பாடுகளினாலும்‌, 
வேதனைகளினாலும்‌, உபத்திரவங்களினாலும்‌: 
அழுதுகொண்டிருக்கமாட்டார்கள்‌. 


கர்த்தருடைய "கிருபையினாலும்‌: 
இரக்கத்தினாலும்‌, அவர்கள்‌ மறுபடியுமாம்‌. 
சந்தோஷத்தைப்‌ பெற்றுக்கொள்வார்கள்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அவர்களை 
அவர்களைவிட்டு 


சூழ்ந்திருந்த ஆபத்து 

விலகிப்போகும்‌. 
பாதுகாப்புக்காக சிதறி  ஓடினவர்கள்‌, 
தங்கள்‌ பரிசுத்த நகரத்திற்கு மறுபடியும்‌ 
திரும்பி வருவார்கள்‌. சீயோனை சேர்ந்த 
ஜனங்கள்‌ எருசலேமிலே வாசமாயிருப்பார்கள்‌. 
அங்கு அவர்கள்‌. பாதுகாப்பாக 
வாசம்பண்ணுவார்கள்‌. பயம்‌ 
அவர்களை விட்டு நீங்கிப்போகும்‌. 

சீயோனில்‌ வாசமாயிருக்கிற 
ஜனங்களுக்கு கர்த்தருடைய ஆறுதல்‌ 
கிடைக்கும்‌. சீயோன்‌ பரிசுத்தமான நகரம்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய பிள்ளைகளின்‌ 
கண்ணீர்களையெல்லாம்‌ துடைப்பார்‌ 
அவர்களுடைய அழுகையின்‌ நாட்கள்‌ 
முடிந்துபோகும்‌. அவர்களுடைய துக்கம்‌. 
சந்தோஷமாய்‌ மாறும்‌. யூதாவின்‌ புத்திரர்‌ 
இரட்சிக்கப்படுவார்கள்‌. 
சந்தோஷமாயிருப்பார்கள்‌. 

கண்ணீர்களையெல்லாம்‌ 
அவர்களுடைய அழுகையின்‌ நாட்கள்‌ 
முடிந்துபோகும்‌. அவர்களுடைய துக்கம்‌ 
சந்தோஷமாய்‌ மாறும்‌. யூதாவின்‌ புத்திரர்‌ 
இரட்சிக்கப்படுவார்கள்‌. 
சந்தோஷமாயிருப்பார்கள்‌. 

யூதாவின்‌ 
சந்தோஷமாயிருப்பதற்கு 
காரணங்கள்‌ உள்ளதாக வேதபண்டிதர்கள்‌ 
சொல்லுகிறார்கள்‌. அவையாவன : 

1. கர்த்தர்‌ நீதி செய்கிற தேவன்‌. 
அவர்‌ ஞானமும்‌ நீதியுமுள்ளவர்‌. தம்முடைய 
தெய்வீக  பராமரிப்பினால்‌ 
காரியங்களையும்‌ ஞானமாயு 
ஆளுகை செய்கிறவர்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
வார்த்தையில்‌ உண்மையுள்ளவர்‌. தம்முடைய 
ஜனங்களுக்கு கிருபையும்‌ இரக்கமுமுள்‌ எவர்‌. 

2. கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்கள்‌ 
எல்லோருமே. ஆசீர்வதிக்கப்படுவார்கள்‌. 
அவர்கள்‌. கர்த்தகநுடைய  சமுகத்திலே 
ஜெபத்திலும்‌ காத்திருக்கிறார்கள்‌. தங்கள்‌ 

காத்திருக்கிறார்கள்‌. 

நம்பிக்கையுமே அவர்கள்‌ 

நாம்‌ கர்த்தருக்காக 

காத்திருக்கும்போது. கர்த்தர்‌ நம்மை 

ஆசீர்வதிப்பதற்காக காத்திருக்கிறார்‌. 

கர்த்தருக்குக்‌ காத்திருக்கிற அனைவரும்‌ 
பாக்கியவான்கள்‌. 


துடைப்பார்‌ 





ழ்‌ நவள 
யாய 


வழி 
ஏசா 80:20,21 


ஏசா 8020. ஆண்டவர்‌ உங்களுக்குத்‌ 
துன்பத்தின்‌ அப்பத்தையும்‌, 
உயத்திரவத்தின்‌. தண்ணீரையும்‌ 
கொடுத்தாலும்‌, உன்‌ போதகர்கள்‌ இணி. 
ஒருபோதும்‌ மறைத்திருக்கமாட்டார்கள்‌;. 
உன்‌ கண்கள்‌ உன்‌ போதகர்களைக்‌ 
காணும்‌. 


ஏசா 80:21. தீங்கள்‌ வலதுபுறமாய்ச்‌. 
காயும்போதும்‌, புறமாய்ச்‌. 
காயும்போதும்‌: வழி. இதுவே, 8 இதிலே. 
நடவுங்கள்‌ என்று உங்களுக்குப்‌ 
பின்னாலே சொல்லும்‌ வார்த்தையை 
உங்கள்‌ காதுகள்‌ கேட்கும்‌. 


கர்த்தருக்கு காத்திருக்கிற 
அனைவரும்‌ பாக்கியவான்கள்‌. கர்த்தர்‌ 
அவர்கள்மேல்‌ மனதுருகும்படி எழுந்திருப்பார்‌ 
கர்த்தர்‌ தமது கிருபையையும்‌ இரக்கத்தையும்‌ 
அவர்களுக்குக்‌ காண்பிப்பார்‌. கர்த்தருடைய 
கிருபை "போதுமானதாயிருக்கும்‌. 
அவர்களுக்கு ஒரு நன்மையும்‌ குறைவுபடாது. 
கர்த்தர்‌ அவர்களுக்கு உருக்கமாக 
இரங்குவதினால்‌, அவர்கள்‌ இனிமேல்‌ 
அழுதுகொண்டிருக்கமாட்டார்கள்‌ 


ஏசாயா தீர்க்கதரிசி 
இரக்கத்தையும்‌, 
சொல்லும்போது. 
உபத்திரவத்தையும்‌ பற்றிச்‌ சொல்க. 
"ஆண்டவர்‌ உங்களுக்கு துன்பத்தின்‌ 
அப்பத்தையும்‌ உபத்திரவத்தின்‌ தண்ணீரையும்‌ 
கொடுத்தாலும்‌" என்று பொதுவாகச்‌ 
சொல்லுகிறார்‌. ஒருவேளை கர்த்தருடைய 
பிள்ளைகளுக்கு துன்பமும்‌ உபத்திரவமும்‌ 
வந்தாலும்‌, “இனி ஒருபோதும்‌ அவர்களுடைய 
போதகர்கள்‌ மறைந்திருக்கமாட்டார்கள்‌. 
அவர்களுடைய கண்கள்‌, அவர்களுடைய 
போதகர்களைக்‌ காணும்‌". 


கர்த்தருடைய 
தண்‌ தக்‌ 


யூதாவின்‌ 
உண்மையுள்ள 
அவர்கள்‌ 
பயபக்தியுள்ளவர்கள்‌. 

சத்தியத்தை உண்மையாயும்‌ தென்‌ 
போதிப்பார்கள்‌. போதகர்களின்‌ இருதயம்‌ 
ஜனங்கள்மீது அன்பாயும்‌ பாசமாயும்‌. 
இருக்கும்‌. அவர்கள்‌ தாழ்ந்திருக்கும்போதும்‌, 


ஜனத்தார்‌ மத்தியிலே. 
போதகர்கள்‌ இருப்பார்கள்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ளை அனுபலிக்கும்போதும்‌ 
போதகர்கள்‌ அவர்கள்‌ விட்டு 
விலகிப்போய்விடமாட்டார்கள்‌. அவர்கள்‌ 
சுகமாய்‌ வாழ்ந்திருக்கும்போது, போதகர்கள்‌ 
அவர்கள்மீது பொறாமைப்படவும்‌ 
மாட்டார்கள்‌. 

போதகர்கள்‌ தங்களுக்கு சத்தியத்தைப்‌ 
போதிக்கும்போது, யூதாவின்‌ புத்திரர்‌ 
கர்த்தருடைய வார்த்தைக்கு 
செவிகொடுக்கவேண்டும்‌. அவருடைய 
பிரமாணங்களுக்கு . கீழ்ப்படியவேண்டும்‌, 


செவிகொடுக்காமல்‌, 
விரோதமாய்க்‌ 
அவர்களுக்கு 
உபத்திரவத்தின்‌ 


கலகம்பண்ணினால்‌, கர்த்தர்‌ 
துன்பத்தின்‌ அப்பத்தையும்‌, 
தண்ணீரையும்‌ கொடுப்பார்‌. 


யூதாவின்‌ புத்திரர்‌ கர்த்தருக்கு. 
விரோதமாய்க்‌ குலகம்பண்ணும்போது, தங்கள்‌ 
போதகர்களை 
தள்ளிவிடுவார்கள்‌. 
ஜனத்தின்‌ x 
அழைத்து வருவார்‌. அவர்கள்‌ ஒருவேளை 
ஜனங்களுக்கு. பயந்து, மூலையிலே 
மறைந்திருக்கலாம்‌. அல்லது தங்களுடைய 
ஊழியம்‌ பிரயோஜனமற்றது என்று 
வேதனைப்பட்டு, ஜனங்களை விட்டு 
ம்‌ அவர்கள்‌ 
ந்திருக்கிற மூலையிலிருந்து 
அவர்களைத்‌ திரும்பவும்‌ அழைத்து வருவார்‌. 
அவர்களுடைய ஊழிய ஸ்தலத்திலே 
அவர்களை மறுபடியும்‌ ஸ்தாபிப்பார்‌ 
கர்த்தருடைய போதகர்கள்‌ 
ஜனங்களுக்கு மறுபடியும்‌. ஊழியம்‌ 
செய்வார்கள்‌. எல்லா ஜனங்களுக்கும்‌ 
மத்தியில்‌ பொதுவாகவும்‌ ஊழியம்‌ 
செய்வார்கள்‌. தனிநபர்களை சந்தித்து 
ர்களுக்கும்‌ ஆலோசனைகளையும்‌ 
சொல்லுவார்கள்‌. 
வலதுபுறமாய்‌ 
சாயும்போதும்‌, இடதுபுறமாய்‌ சாயும்போதும்‌, 
“வழி இதுவே, இதிலே நடவுங்கள்‌" என்று 
அவர்களுக்குப்‌ பின்னாலே சொல்லுவார்கள்‌. 
ஜனங்களுடைய காதுகள்‌ தங்கள்‌ 
போதகர்களின்‌ புத்திமதியான 
வார்த்தைகளைக்‌ கேட்கும்‌. 





ழ்‌ நள 
யாய 


நமக்கு பின்னால்‌ வருகிறவர்களை 
நம்மால்‌ பார்க்க முடியாது. போதகர்கள்‌ 
நமக்குப்‌ பின்னால்‌ வருகிறார்கள்‌. பின்னால்‌. 
வருகிறவர்கள்‌ தங்களுக்கு முன்னாகப்‌ 
போகிறவர்களைப்‌ பார்ப்பார்கள்‌. போதகர்கள்‌ 
ஜனங்களைப்‌ பார்ப்பார்கள்‌. ஜனங்களால்‌ 
போதகர்களைப்‌ பார்க்க முடியாது. 
போதகர்கள்‌ ஜனங்களுக்குப்‌ பின்னாலே. 
சொல்லும்‌ வார்த்தைகளை அவர்கள்‌ காதுகள்‌ 
கேட்கும்‌. ஆனால்‌ அவர்களுடைய கண்கள்‌ 
போதகர்களைக்‌ காணாது. 


ஜனங்களையும்‌ 
பற்றிச்‌ சொல்லும்போது 
ஒருபோதும்‌ 


ஏசாயா 
போதகர்களையும்‌ 
“உன்‌ போதகர்கள்‌ 
மறைந்திருக்கமாட்டார்கள்‌" என்றும்‌. "உன்‌ 
கண்கள்‌ உன்‌ போதகர்களைக்‌ காணும்‌” 
என்றும்‌ சொல்லுகிறார்‌. முன்னால்‌ போகிற 
ஜனங்களால்‌, அவர்களுக்குப்‌ பின்னால்‌. 
வருகிற போதகர்களை பிரத்தியட்சமாய்க்‌ 
காணமுடியாது. "வழி இதுவே, இதிலே 
நடவுங்கள்‌" என்று நமக்குப்‌ பின்னாலே 
சொல்லுகிற போதகரை நம்மால்‌ பார்க்க 
முடியாது. இவர்‌ கண்களால்‌ பார்க்கக்கூடிய 
போதகர்‌ அல்ல. 


மனச்சாட்சியே, 
நந்தி 
நடவுங்கள்‌" 
இதுவரையிலும்‌ நம்முபை 
செத்துப்போயிருந்தது. 
உணர்த்தாமல்‌ மறைவாயிருந்தது. கர்த்தரோ 
நம்முடைய மனச்சாட்சியை மறுபடியும்‌ 
உயிர்ப்பிக்கிறார்‌. தான்‌ செய்யவேண்டிய 
வேலையை மனச்சாட்சி இப்போது சரியாய்ச்‌ 
செய்கிறது. தேவனுடைய கிருபையினால்‌ 
மனச்சாட்சி தன்னுடைய ஸ்தானத்திற்கு 
வந்து, தன்னுடைய ஊழியத்தை மறுபடியும்‌ 
நேர்த்தியாய்ச்‌ செய்கிறது. 
நாம்‌ வலதுபுறமாய்‌ 
இடதுபுறமாய்‌ சாயும்போதும்‌ இடறி 
விழுவதற்கு வாய்ப்புள்ளது. நாம்‌ எந்த 
புறத்தில்‌ போனாலும்‌, கர்த்தருடைய 
சமுகத்தைவிட்டு தூரமாய்‌ விலகிப்போனால்‌, 
நமக்கு ஆபத்து வரும்‌. சோதனைக்காரன்‌: 
நம்மை திசை திருப்புவதற்கு எப்போதுமே: 
முயற்சிபண்ணுவான்‌. நம்மை செம்மையான 
பாதையில்‌ நடக்க  விடாதபடிக்கு 
'தடைபண்ணுவான்‌. சில சமயங்களில்‌ 
வலதுபுறமாயும்‌ இடதுபுறமாயும்‌ 
சாய்ந்து நடக்கும்போது, 


சாயும்போதும்‌, 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சரியான வழி எது என்று தெரியாமல்‌ நாம்‌ 
தடுமாறிக்கொண்டிருப்போம்‌. 


அப்போது 
நமக்கு கர்த்தருடைய ஆலோசனை 
தேவைப்படுகிறது. 

கர்த்தருடைய ஊழியக்காரர்கள்‌ நமக்கு 
கர்த்தருடைய சத்தியத்தைப்‌ போதிக்கிறார்கள்‌. 
பரிசுத்த ஆவியானவர்‌ நம்முடைய 
மனச்சாட்சியை ஆளுகை செய்கிறார்‌. நாம்‌ 
தவறான பாதையில்‌ செல்லும்போது 
ஆவியானவர்‌ நம்மை எச்சரிக்கிறார்‌. 
சரியான பாதைக்கு அழைத்து வருகிறார்‌. 
பரிசுத்த. (வியானவரின்‌ ஆலோசனை 
பேசுகிற வார்த்தைகள்‌" மட்டுமல்ல, அவை 
நம்முடைய செவிகள்‌ “கேட்கும்‌ 
வார்த்தையாகவும்‌" இருக்கிறது. 
ஆவியானவர்‌ நம்முடைய செவிகள்‌ 
கேட்கும்‌ பிரகாரமாக தெளிவாகப்‌ பேசுகிறார்‌. 
காதுள்ளவன்‌ கேட்கக்கடவன்‌ என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 
ருவிசை சொல்லியிருக்கிற 
"இன்பா மாத்த 


னு 


கேட்கவேண்டும்‌. 
சத்தத்தை. 
அவருடைய 
கீழ்ப்படியவேண்டும்‌. 


மெல்லிய 


செவியாகமிருக்கவேண்டும்‌. 
சுகுபங்கள்‌ 
ஏசா 80:22 


ஏசா 8022. உன்‌  சுகுபங்கனை 
மூடியவெள்னித்தகட்டையும்‌, உன்‌ 
விக்கிரகங்களின்‌' பொன்‌: 
ஆடையாபரணத்தையும்‌ திட்டாக 
எண்ணி, அவைகளைத்‌ தீட்டப்பட்ட. 
வஸ்திரம்போல எறிந்து விட்டு, அதைச்‌ 
சீ! போ என்பாய்‌. 

யூதாவின்‌ பத்திரர்‌ 
விக்கிரகாராதனையின்‌ பாவங்களிலிருந்து 
குணப்படுத்தப்படுவார்கள்‌. அவர்கள்‌ தங்கள்‌ 
விக்கிரகங்களை வெளியே 
எரிந்துவிடுவார்கள்‌. விக்கிரகங்களோடு 
மறுபடியும்‌ ஒப்புரவாகி, அவற்றை 
ஆராதிக்கமாட்டார்கள்‌. 





ழ்‌ நவள 
யாய 


யூதாவின்‌ ஜனத்தார்‌ 
கர்த்தரைவிட்டு 
விக்கிரகங்களை 


ஒரு காலத்தில்‌ 
த்திக்‌ 


சேர்ந்துகொண்டார்கள்‌. 


அவர்களுடைய இருந்ததில்‌ 
பதிந்திருந்தது. இப்போதோ 
கிருபையினாலும்‌ இரக்கத்தினாலும்‌, அவர்கள்‌ 
விக்கிரகாராதனை என்னும்‌ பாவத்திலிருந்து 
மீட்கப்பட்டிருக்கிறார்கள்‌. 


ஜனந்தார்‌ கர்த்தரைவிட்டு 
விலகி, வரங்களை பின்பற்றிப்போனபோது 


சிந்தனையில்லாமல்‌, தெளிந்த புத்தியில்லாமல்‌, 
சிந்தனையில்‌ இருளடைந்து, 
விக்கிரகங்களை ஆராதனை செய்தார்கள்‌. 
தங்கள்‌ சுரூபங்களை வெள்ளி தகட்டால்‌ 
மூடினார்கள்‌. தங்கள்‌ விக்கிரகங்களுக்கு 
பொன்‌ ஆடை ஆபரணத்தை 
அணிவித்தார்கள்‌. அவையெல்லாமே 
பொன்னால்‌ செய்யப்பட்டது. பொன்னுக்கு 
இயற்கையான  நிறமுண்டு. அவற்றிற்கு 
வருணம்‌ பூசவேண்டிய அவசியம்‌ 
எதுவுமில்லை. ஆனாலும்‌ அவர்கள்‌ தங்கள்‌ 
சொரூபங்கள்‌ மேல்‌ ஆசைவைத்து, அவற்றை 
வெள்ளித்தகட்டால்‌ மூடினார்கள்‌. அவற்றிற்கு 

ஆபரணங்களை 


ஆபரணங்களையும்‌ செய்வதற்கு தாராளமாய்‌ 
செலவுபண்ணினார்கள்‌. தங்கள்‌ 
சொரூபங்களை மகிமைப்படுத்துவதற்கு 
எதையும்‌ செய்வதற்கும்‌, எதையும்‌ செலவு 
பண்ணுவதற்கும்‌ ஆயத்தமாயிருந்தார்கள்‌. 


யூதாவின்‌ 
விக்கிரகாராதனையிலிருந்து 


கர்த்தரிடத்தில்‌ 
அவர்களுடைய 


வந்து 


சிந்தையிலும்‌ செயலிலும்‌ மாற்றமுண்டாயிற்று. 
தாங்கள்‌ ஆராதித்த சரூபங்களை இப்போது. 
வெறுக்கிறார்கள்‌. சுரூங்களை மூடிய 
வெள்ளித்தகட்டையும்‌, விக்கிரகங்களின்‌ 
பொன்‌ ஆடை ஆபரணத்தையும்‌ 
தீட்டாக எண்ணுகிறார்கள்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இப்போது அவர்கள்‌ விக்கிரகாராதனையை 
விட்டு விலகி, இஸ்ரவேலின்‌ பரிசுத்தரை 
ஆலியோடும்‌, உண்மையோடும்‌ 
ஆராதிக்கிறார்கள்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய கிருபையினாலும்‌, 
பலத்த புயத்தினாலும்‌. எருசலேமை 
சனகெரிப்பின்‌ சேனையிடமிருந்து, 
மீட்டுக்கொள்கிறார்‌. எருசலேமின்‌ ஜனங்கள்‌ 
மரித்துப்போகாமல்‌  உயிரோடிருக்கிறார்கள்‌. 
கர்த்தருடைய கிருபையையும்‌, இரக்கத்தையும்‌, 
பலத்த செய்கையையும்‌ பார்த்து, எருசலேமின்‌ 
ஜனங்கள்‌ கர்த்தரிடத்திற்குத்‌ 
திரும்புகிறார்கள்‌. விக்கிரகாராதனையைவிட்டு 
விலகி வருகிறார்கள்‌. ங்கள்‌ 
பாவங்களிலிருந்து மனந்திரும்புகிறார்கள்‌. 
விக்கிரகங்கள்‌ மாயையானவை என்றும்‌, 
அவை தங்களை அசிரியரிடமிருந்து 
பாதுகாக்க... பெலனற்றவை என்பதையும்‌ 
புரிந்துகொள்கிறார்கள்‌. ஆகையினால்‌ 
அவர்கள்‌ தங்கள்‌ சுரூபங்களையும்‌, 
விக்கிரகங்களின்‌ ஆடை ஆபரணங்களையும்‌ 
தீட்டுப்பட்ட வஸ்திரம்போல. 
எரிந்துவிடுகிறார்கள்‌. “அதை சீ! போ" 
என்று சொல்லுகிறார்கள்‌. 
பாபிலோனிய 
சிறையிகபின்கதது திரும்பி வரகறா்கள்‌ 
கர்த்தருடைய ஜனங்கள்‌ சிறையிருப்புக்குப்‌ 
போகும்‌ முன்பாக விக்கிரகாராதனை 
செய்தார்கள்‌. அவர்கள்‌ பாபிலோனிய 
சிறையிருப்பிலிருந்போது கர்த்தருடைய 
மகத்துவத்தையும்‌, மகிமையையும்‌ 
பரிந்துகொண்டார்கள்‌. சிறையிருப்பிலிருந்து. 
விடுதலை பெற்ற பின்பு யூதர்கள்‌ மறுடியும்‌ 
விக்கிரகாராதனை செய்யவில்லை. அதன்‌ 
பின்பு அவர்களுடைய ஜீவியத்தில்‌. 
விக்கிரகங்களுக்கு இடமில்லாமல்‌ போயிற்று, 
யூதர்கள்‌ சிறையிருப்பிகிரந்து திரும்பி 
பின்‌! பரிசுத்த வியானவரின்‌ 
செவிகொடுத்தார்கள்‌. 
கிருபை அவர்களை 
பரிசுத்த ஆவியானவர்‌ 
தம்முடைய பிள்ளைகளுக்கு சத்தியத்தைப்‌ 


விக்கிரகாராதனையிலிருந்து பிரிந்து வந்து, 
இஸ்ரவேலின்‌ பரிகத்தரை ஆவியோடும்‌. 
உண்மையோடும்‌ ஆராதனை செய்தார்கள்‌. 
அவர்களுடைய யத்தில்‌ 
விக்கிரகாராதனைக்குப்‌ பதிலாக, 
கர்த்தருக்குப்‌ பயப்படும்‌. பயமும்‌, 
கர்த்தர்மீதுள்ள அன்பும்‌ நிரம்பியிருந்தது. 





i THE 
TT 


தங்களோடு 
சொல்லுகிறார்கள்‌. 
ஆனாலும்‌ மோசே தங்களோடு பேசவேண்டும்‌. 
என்றும்‌ அவர்கள்‌ எதிர்பார்க்கிறார்கள்‌. 
இக்காலத்திலும்‌ விசுவாசிகளில்‌ சிலர்‌ 
பரிசுத்த னவர்‌ தங்களோடே 
நேரடியாகப்‌ பேசக்கூடாது என்றும்‌, அவர்‌ 
தங்களுக்கு பிடித்தமான ஊழியக்காரர்‌ 
மூலமாக பேசவேண்டும்‌ என்றும்‌ 
எதிர்பார்க்கிறார்கள்‌. 


பயத்தோடும்‌, நடுக்கத்தோடும்‌ இருக்கிற 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு மோசே 


பாவஞ்செய்யாதடடிக்குத்‌ தம்மைப்‌ பற்றும்‌ பயம்‌ 
உங்கள்‌ முகத்திற்கு முன்பாக 
இருப்தத்காகவும்‌, 0 தேவன்‌ எழுந்தருளினார்‌" 
(யாத்‌ 20:20) என்று சொல்லுகிறார்‌ 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரை பல 

சமயங்களில்‌ சோதித்திருக்கிறார்‌. அதன்‌ 

விவரம்‌ வருமாறு : 

1, தேவன்‌ அவர்களுக்கு மன்னாவைக்‌. 
கொடுத்த போது (யாத்‌ 16:4; 
உபா 846) 


தேவன்‌ அவர்களோடு வானத்திலிருந்து 
பேசியபோது (யாத்‌ 20:20). 


தேவன்‌ அவர்களை வனாந்தரத்தில்‌ 
வழிநடத்தியபோது, (உபா 8:2). 
தேவன்‌ அவர்களுக்குத்‌ தாகத்தை 
அனுமதித்தபோது. (உபா 33:8). 


சத்துருக்கள்‌ 


2:22; 
; ஆதி 221; நோளா 32:31; 
சக 13:9; யாக்‌ 1:3) 


தேவன்‌ தம்முடைய பிள்ளைகளைச்‌ 
சோதிக்கிறார்‌. அதற்கு ஒரு நோக்கமுண்டு. 
கர்த்தரைப்‌ பற்றிய பயம்‌ ஜனங்கள்‌ மத்தியில்‌ 
இருக்க வேண்டும்‌. பாவம்‌ செய்வதினால்‌ 
தங்களுக்குப்‌ பாடுகள்‌ உண்டு என்பதை 
ஜனங்கள்‌ தெரிந்திருக்க வேண்டும்‌. 
(உபா 4:40; உபா 712-24; உபா 8:3; 
உபா 1113-32; உபா 28:1-68). 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மனுஷர்‌ பாவம்‌ செய்யக்கூடாது 
என்னும்‌ உபதேசம்‌ புதிய ஏற்பாட்டிலும்‌, 
(ரோமர்‌ 616-23; ரோமர்‌ 81-13; 
பழைய ஏற்பாட்டிலும்‌ 
44; எசே 3:21) 


புத்திரருக்கு. 


அவர்களுக்கு 
வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. 


இஸ்ரவேல்‌ ஜனத்தாரை 

ண்டும்‌ என்பது 
கர்த்தருடைய நோக்கமல்ல. மின்னல்களும்‌ 
அக்கினியும்‌ இஸ்ரவேல்‌ ஜனத்தாரை 
பட்சித்துப்போடாது. கர்த்தர்‌ அவர்களை 
பட்சித்துப்போடுவதற்காக, மின்னல்களையும்‌, 
இடிமுழக்கங்களையும்‌ அவர்கள்‌ மத்தியிலே. 
அனுப்பவில்லை. 


மோசே  கர்த்தருக்கும்‌ 
புத்திரருக்கும்‌ 


மத்தியஸ்த யிருக்கிறார்‌. 


இஸ்ரவேல்‌ 
நடுவாக 
. மத்தியஸ்தராகிய 


செய்வார்கள்‌ என்பதையும்‌, அவர்கள்‌ எப்படி 
இருப்பார்கள்‌ என்பதையும்‌ கர்த்தர்‌ 
சோதித்தறிய விரும்புகிறார்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
விரோதமாக. பாவம்‌ 
அவர்களுடைய 
கர்த்தரைப்பற்றும்‌ பயம்‌ இருக்கவேண்டும்‌. 
அந்தப்‌ பயம்‌ அவர்களுடைய முகத்திற்கு. 
முன்பாக. எப்போதும்‌ இருக்கவேண்டும்‌. 
அவர்களிடத்தில்‌ கர்த்தரைப்பற்றும்‌ பயம்‌ 
மாத்திரமே இருக்கவேண்டும்‌ என்றும்‌, வேறு 
எந்த பயமும்‌ இருக்கக்கூடாது என்றும்‌ 
கர்த்தர்‌ எதிர்பார்க்கிறார்‌. கர்த்தருக்கு 
பயப்படுகிறவர்கள்‌ மனுஷருக்கு 


பயப்படமாட்டார்கள்‌. 


கர்த்தருக்கு 
செய்யக்கூடாது. 


இருதயத்தில்‌. 





ழ்‌ ளான 
யாய 
மழை 

ஏசா 30:23-25 


ஏசா 80:28. அப்பொழுது நீ நிலத்தில்‌ 
விதைக்கும்‌ உன்‌ தக்கு அவர்‌ 
மழையையும்‌, நிலத்தின்‌ பலனாகிய 
ஆகாரத்தையும்‌ தருவார்‌; அது 
கொழுமையும்‌ புஷ்டியுமாய்‌ இருக்கும்‌; 
அக்காலத்திலே உன்‌ ஆடுமாடுகள்‌. 
விஸ்தாரமான. மேய்ச்சலுன்ன. 
ஸ்தலத்திலே மேயும்‌; 


ஏசா 90:24. நிலத்தை உழுகிற 
எருதுகளும்‌ கழுதைமறிகளும்‌, 
முறத்தினாலும்‌ தூற்றுக்கூடையினாலும்‌ 
தூற்றப்பட்ட ருசியுன்ன கப்பிகளைத்‌ 
தின்னும்‌. 


ஏசா 80:25, கோபுரங்கள்‌ விழுகிற மகா 
சங்காரத்தின்‌ நானிலே, உயரமான 
சகல மலைகளின்மேலும்‌, உயரமான 
சகல மேடுகளின்மேலும்‌ ஆறுகளும்‌ 
வாய்க்கால்களும்‌ உண்டாகும்‌. 


2 கர்த்தர்‌ 
நன்மையான 
தாராளமாய்க்‌ கொடுப்பார்‌ ர்‌ 
அவர்களுக்கு போதகர்களைக்‌ கொடுக்கும்‌ 
போது, அவர்கள்‌ தங்கள்‌ இருதயங்களை 
கர்த்தருக்குக்‌ கொடுப்பார்கள்‌. 


es பப பபன்ல்‌ 


எல்லா 


"முதலாவது 
ராஜ்யத்தையும்‌ அவருடைய 


பங்கள்‌. கசிந்தன. நன்றியோடு 
துதிக்கும்போது, கர்த்தர்‌ அவர்களுக்கு 
நன்மையான ஈவுகளைக்‌ கொடுப்பார்‌. 
துதிகள்‌ பெருகும்போது கிருபையும்‌ பெருகும்‌. 


தேவனே, ஜனங்கள்‌ 
உம்மைத்துதிப்பார்களாக; சகல ஜனங்களும்‌ 
உம்மைத்‌ துதிப்பார்களாக. பூமி தன்‌ பலனைத்‌ 
தரும்‌, தேவனாகிய எங்கள்‌ தேவனே 
எங்களை ஆசீர்வதிப்பார்‌” (சங்‌ 67:58). 


எரிந்துவிடுவார்கள்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
UBLISHERS 


அவர்கள்‌ தா 
விதைக்கும்‌ விதைக்கு கர்த்தர்‌ மழையைத்‌ 
தருவார்‌. நிலத்தின்‌. பலனாகிய 
ஆகாரத்தையும்‌ அவர்களுக்குத்‌ தருவார்‌. 
கர்த்தருடைய பிள்ளைகள்‌ 
விக்கிரகாராதனையை விட்டுவிட்டு, 
கர்த்தரிடத்தில்‌ திரும்பும்போது, அவர்கள்‌ 
கர்த்தரிடமிருந்து நன்மையான ஈவுகளைப்‌ 
பெற்றுக்கொள்வார்கள்‌. அவர்கள்‌ 
விதைக்கும்‌ விதைகளுக்கு கர்த்தர்‌ 
மழையைத்‌ தருவார்‌. 

யூதாவின்‌ புத்திரர்‌ தங்கள்‌ நிலத்தில்‌ 
விதைகளை விதைப்பார்கள்‌. இது மாத்திரமே 
அவர்கள்‌ செய்ய வேண்டிய பங்கு. அதன்‌ 
தம்முடைய வேலையை 
அவர்கள்‌ விதைத்த 
க்கு கர்த்தர்‌ மழையைத்‌ தருவார்‌. 

இது கர்த்தர்‌ செய்கிற வேலை. 


நிலத்தில்‌ 


கர்த்தர்‌ தருவதோடு, 

த்தின்‌ ஆகாரத்தையும்‌ 

பிள்ளைகள்‌, 

ஜிலிக்கும்போது, 

கனிகளைக்‌ 

பூமியின்‌ பலனாகிய 

. கொழுமையும்‌ புஷ்டியுமாயிருக்கும்‌. 

தேவையான ஆகார 

அந்த ஆகாரம்‌ நல்ல. 
ஆகாரமாகவிருக்கும்‌. 


மழையைத்‌ 


க தங்கள்‌ 
பன்ர கர்த்தரிடத்தில்‌ 
திரும்பி வருகிற காலத்தில்‌ அவர்களுடைய 
ஆடுமாடுகள்‌ வதா மேய்ச்சலுள்ள 
ஸ்தலத்திலே மேயும்‌. நிலத்தை உழுகிற 
எருதுகளும்‌ கழுதைமறிகளும்‌, முறத்தினாலும்‌ 
தூற்றுக்கூடைமினாலும்‌ 'தூற்றப்பட்ட 
ருசியுள்ள கப்பிகளைத்‌ தின்னும்‌. 
எருதுகளுக்கம்‌, கழுதை மறிகளுக்கும்‌. 
உச்சிதமான கோதுமை  போஜனமாகக்‌ 
கொடுக்கப்படும்‌. 
கர்த்தர்‌ 
கொடுப்பார்‌. 


பூமியிலே மழையைக்‌ 
கர்த்தருடைய ஜனங்கள்‌ 
விதைக்கும்போது, 

மழை பெய்யும்‌.  சமபூமியில்‌ 
உயரமான சகல 
உயரமான சகல 
ஆறுகளும்‌, 

உண்டாகும்‌. 
பள்ளத்தாக்குகளுக்கு 


நிலத்திலே 
அதன்மீது 
மாத்திரமல்ல, 
மலைகளின்மேலும்‌, 
மேடுகளின்மேலும்‌ 
வாய்க்கால்களும்‌ 
மலைகளிலிருந்து 
ஆறுகளும்‌ வாய்க்கால்களும்‌ புரண்டு ஒடும்‌. 





ழ்‌ நள ஏசாயா 
WEFT 


இந்த சம்பவம்‌ கோபுரங்கள்‌ விழுகிற 
மகாசங்காரத்தின்‌ நாளிலே நடைபெறும்‌ 
என்று ஏசாயா சொல்லுகிறார்‌. அசீரியர்கள்‌ 
எருசலேமை முற்றிக்கைப்போட்டபோது. 
நகரத்தைச்‌ சுற்றிலும்‌ உயரமான 
கோபுரங்களைக்‌ கட்டினார்கள்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய தூதனை அசீரியரின்‌ 
சேனையிலே அனுப்பினார்‌. அசீரியருக்கு 
மகாசங்காரமுண்டாயிற்று. அந்த நாளிலே 
எருசலேமைச்‌ சுற்றி அசீரியர்கள்‌ 
கட்டியிருந்த கோபுரங்கள்‌ கீழே விழுந்தது. 
எப்பக்கத்திலும்‌ மகாசங்காரமுண்டாயிற்று. 


வெளிச்சம்‌ 
ஏசா 30:26 


ஏசா 30:28. கர்த்தர்‌ தமது 
ஜனத்தின்‌: முறிவைக்கட்டி, 
அதின்‌ அடிக்காயத்தைக்‌ குணமாக்கும்‌ 
நாளிலே, சந்திரனுடைய வெளிச்சம்‌ 
சூரியனுடைய வெளிச்சத்தைப்‌ 
போலவும்‌, சூரியனுடைய வெளிச்சம்‌ 
ஏழத்தனையாய்‌ ஏழு பகலின்‌. 
வெளிச்சத்தைப்போலவும்‌ இருக்கும்‌. 


கர்த்தர்‌ டைய பிள்ளை! 
செத்‌ எய்தக்‌! அர்த 
சந்தோஷத்தையும்‌, ஆறுதலையும்‌ கொடுக்கும்‌. 
வெளிச்சம்‌ அதிகரிக்கும்‌. கர்த்தரைப்பற்றிய 
அறிவு யூதாஜனங்கள்‌ மத்தியிலே 
அதிகமாகும்‌. தீர்க்கதரிசனங்கள்‌ 
நிறைவேறும்‌. கர்த்தருடைய ஜனங்கள்‌ 
'த்தியத்தை. தெளிவாய்ப்‌ 
அவர்களுடைய 
விசுவாசமும்‌. 


ச; 
புரிந்துகொள்வார்கள்‌. 


ஞானமும்‌. 
அதிகரிக்கும்‌. 
கர்த்தர்‌ தமது ஜனத்தின்‌ முறிவைக்‌ 
கட்டுவார்‌. அதின்‌ அடிக்காயத்தை 
குணமாக்குவார்‌. அந்த நாளிலே, 
சந்திரனுடைய வெளிச்சம்‌ சூரியனுடைய 
வெளிச்சத்தைப்போல  பிரகாசமாயிருக்கும்‌. 
சூரியனுடைய வெளிச்சம்‌ ஏழத்தனையாய்‌ 
ஏழுபகலின்‌ வெளிச்சத்தைப்போல இருக்கும்‌. 
அசீரியர்கள்‌ 
முற்றிக்கைப்போட்டதினால்‌, 
நகரத்தின்‌ ஜனங்களுக்கு 
காயங்கள்‌ உண்டாயிற்று. 
உண்டாயிற்று. அவர்கள்‌ 
ஆரோக்கியத்தையும்‌, 


அதிகரிக்கும்‌. 


எருசலேமின்மீது. 
பரிசுத்த. 
சரீரத்திலே 
வேதனைகளும்‌ 
தங்களுடைய 
நிம்மதியையும்‌, 


- விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஐசுவரியத்தையும்‌ இழந்துவிட்டார்கள்‌. 
அவர்கள்‌ இழந்துபோனதை கர்த்தர்‌ 
திரும்பவும்‌ அவர்களுக்குக்‌ கொடுப்பார்‌. 
அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கும்‌ காயங்களைக்‌ 
குணப்படுத்துவார்‌. 
ஏற்பாட்டுக்காலத்தில்‌ 
சுவிசேஷத்தின்‌ 
வெளிச்சம்‌ 
இருளில்‌ 
பெரிய 
புதிய 
பழைய ஏற்பாட்டின்‌ 


உட்கார்ந்திருக்கிற ஜனங்கள்‌ 
வெளிச்சத்தைக்‌ காண்கிறார்கள்‌. 
ஏற்பாட்டின்‌ வெளிச்சம்‌ 
வெளிச்சத்தைவிட ஏழத்தனையாய்‌ 
பிரகாசமாயிருக்கும்‌. பழைய ஏற்பாட்டு 
வெளிச்சம்‌ சந்திரனுடைய வெளிச்சம்‌ போல. 
இருந்தது. புதிய ஏற்பாட்டு வெளிச்சமோ 
சூரியனின்‌ வெளிச்சத்தைப்போல 
பிரகாசமாயிருக்கும்‌. 


கர்த்தருடைய நாமம்‌ 
ஏசா 30:27-29 


ஏசா 80:27. இதே, கர்த்தருடைய 
நாமம்‌ தூரத்திலிருந்து 
அவருடைய கோபம்‌ 

கனன்று. புகைகிறதுமாயிருக்கும்‌; 
அவருடைய  உதடுகன்‌ சினத்தால்‌ 
நிறைத்து, அவருடைய நாவு பட்சிக்கிற 
அக்கினிபோல இருக்கும்‌. 


ஏசா 9028, என்னும்‌ 
சல்லடையிலே. ஜாதிகளை 
அரிக்கும்படிக்கு அவர்‌ ஊதும்‌ சுவாசம்‌ 
கழுத்தூமட்டும்‌. எட்டுகிற 
ஆற்றுவென்னத்தைப்போலவும்‌, 
ஜனங்களுடைய வாயிலே 
க்கிற 
கடிவானத்தைப்யபோலவும்‌ இருக்கும்‌. 


நாசம்‌ 


போட்டு 


ஏசா 80:29. பண்டிகை ஆசரிக்கப்படும்‌. 
இராத்திரியிலே. பாடுகிறதுபோலப்‌ 
பாடுவீர்கண்‌; கர்த்தருடைய 
பர்வதமாகிய இஸ்ரவேலின்‌ 
கன்மலையண்டைக்குப்போக. 

நாகசுரத்தோடே நடத்து வருகிறபோது 


மகிழுகிறதுபோல மகிழுவீர்கன்‌. 





ழ்‌ ளான 
யாய 


அசீரியருடைய சேனைக்கு 
வருமென்று கர்த்தர்‌ 
தீர்க்கதரிசனம்‌ சொல்லுகிறார்‌. 
னந்தாரக்கு கரதத 
வாக்குத்தத்தின்‌ ஒரு பகுதியாக, 
அவர்களுடைய சத்துருக்களுக்கு 
சர்வநாசமும்‌, சர்வசங்காரமும்‌ வரப்போகிறது. 
அசீரியர்கள்‌ கர்த்தருடைய ஜனத்திற்கு 
இப்போது தீங்கு செய்வதுபோல, இனிமேலும்‌ 
தீங்கு செய்யக்கூடாது. கர்த்தர்‌ அசீரியரின்‌ 
சேனையை அழித்துப்போடுவார்‌. அதன்‌ பின்பு 
அசீரியரால்‌ யூதாதேசத்தார்மீது. 
யுத்தம்பண்ண வரமுடியாது. 


அழிவு. 


ஏசாயா மூலமாய்‌ 
இஸ்ரவேல்‌. 
கொடுக்கிற 


'சர்வவல்லமையுள்ளவர்‌. 
சர்வ அதிகாரமும்‌ 
அவருடைய 


கர்த்தர்‌ 
அவருக்கு 
கொடுக்கப்பட்டிருக்கிறது. 
கோபம்‌ எரிகிறதும்‌, கனன்று 
புகைகிறதுமாயிருக்கும்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
சத்துருக்கள்மீது உக்கிர கோபத்தோடிருப்பார்‌. 
கர்த்தருடைய நாமம்‌ "யேகோவா" என்பதாகும்‌. 
அவருடைய நாமம்‌ தூரத்திலிருந்து வருவதை 
அசிரியர்கள்‌ காண்பார்கள்‌. 

சேனைகளின்‌ ௧ 
கோபத்தோடு வருவார்‌ 
சத்துருக்கள்மீது பற்றியெரிந்து 
கொண்டிருக்கும்‌. அது கனன்று எரிகிற 
புகையைப்போல இருக்கும்‌. தம்முடைய 
கோபத்தை வெளிப்படுத்துவதற்காகவே 
கர்த்தர்‌ அசீரியருக்கு விரோதமாய்‌ 
வருகிறார்‌ 


டைய 
அவருடைய கோபம்‌ 


கர்த்தருடைய உதடுகள்‌ சினத்தால்‌ 
நிறைந்திருக்கிறது. அவருடைய நாவு 
பட்சிக்கிற 'அக்கினியைப்போலிருக்கிறது. 
அசீரியரின்‌ 


சேனாபதியாகிய ராப்சாக்கே. 
கர்த்தருக்கு 


விரோதமாய்‌ 
தூஷணவார்த்தைகளைப்‌ பேசினான்‌. 
இஸ்ரவேலின்‌ பரிசுத்தமான கர்த்தரை, 
அந்நிய தேசத்தாரின்‌ விக்கிரகங்களோடு 
ஒப்பிட்டு, கர்த்தருடைய நாமத்தைத்‌: 
தூவித்தான்‌. 

கர்த்தர்‌ மகத்துவமானவர்‌. அவர்‌ 
உக்கிரகோபத்தினாலும்‌ பட்சிக்கிற அக்கினி 
ஜுவாலையினாலும்‌, இடி பெருவெள்ளம்‌ 
குல்மழையினாலும்‌: தமது புயத்தின்‌ 
வல்லமையைக்‌ காண்பிப்பார்‌. ராப்சாக்கே 
கர்த்தருக்கு விரோதமாய்ப்‌ பேசினான்‌. 
கர்த்தரோ தம்முடைய சத்தத்தை 
சத்துருக்கள்‌ எல்லோரும்‌ 
'கேட்கப்பண்ணுவார்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மண்ணினாலே 
நாசியிலே. 

ஆதாம்‌ 
கர்த்தருடைய 
அவருடைய 
அக்கினியைப்‌ 
போலிருக்கும்போது, அவருடைய 
சத்துருக்களுக்கு நாசம்வரும்‌. கர்த்தர்‌ 
நாசம்‌ என்னும்‌ சல்லடையிலே ஜாதிகளை 

ர்‌. 


கர்த்தர்‌ ஆதாமை 
உருவாக்கி, அவனுடைய 
ஜீவசுவாசத்தை ஊதினார்‌. 
ஜீவாத்துமாவானான்‌. 
த்து சினத்தால்‌ நிறைந்து, 
பட்சிக்கிற 


கர்த்தர்‌ தம்முடைய பிள்ளைகள்மீது 
ஜீவசவாசத்தை ஊதுவர்‌, அவர்கள்‌ 
ஜீவாத்துமாவாவார்கள்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
சத்துருக்கள்மீது ஊதும்போது, அவர்கள்‌ 
எல்லோரும்‌ அழிந்துபோவார்கள்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய விரோதிகள்மீது ஊதும்‌ 
சுவாசம்‌ கழுத்து மட்டும்‌ எட்டுகிற 
ஆற்றுவெள்ளத்தைப்போல இருக்கும்‌. 
அவருடைய சுவாசம்‌ ஜனங்களுடைய 
வாயிலே போட்டு அலைக்களிக்கிற 
குடிவாளத்தைப்போலவும்‌. இருக்கும்‌. 
கர்த்தருடைய சுவாசம்‌ ஒன்றுதான்‌. அது, 
நீதிமான்களுக்கு ஆசீர்வாதமாகவும்‌, 
பாவிகளுக்கு சாபமாகவும்‌ இருக்கிறது. 


சிலுவையைப்பற்றிய உபதேசம்‌ கெட்டுப்‌ 


தேவபெலனாயிருக்கிறது. 

வார்த்தைகள்‌ அவருடைய பிள்ளைகளுக்கு 
'ஜீவனுக்கேதுவான 
ஜீவவாசனையாயிருக்கிறது. 
சத்துருக்களுக்கோ, அவருடைய 
வார்த்தைகள்‌, மரணத்திற்கேதுவான,, 
மரணவாசனையாயிருக்கிறது. 


அவருடைய 


அசீரியர்கள்‌ 
தோற்றுப்போகும்போது 
மிகுந்த. hun 
தம்முடைய 


யுத்தம்பண்‌ 

அசீரியர்கள்‌ தோற்றுப்போவதையும்‌, எருசலேம்‌ 
சேதமில்லாமல்‌. பாதுகாக்கப்படுவதையும்‌ 

கண்களால்‌. 

கர்த்தருடைய 

பாதுகாப்புக்களையும்‌ நினைத்து 


தங்கள்‌ காண்பார்கள்‌. 
கிருபைகளையும்‌, 

அவரை 
பாடுவார்கள்‌. 


இராத்திரியிலே. 


நன்றியோடு. துதித்துப்‌ 
பண்டிகை ஆசரிக்கப்படும்‌ 
பாடுகிறதுபோல பாடுவார்கள்‌. 





ழ்‌ நவள 
யாய 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ பண்டிகை 
காலத்திலே, இரவுவேளையிலே கர்த்தரைத்‌: 
துதித்து சங்கீதங்களைப்‌ பாடுவது வழக்கம்‌. 
கர்த்தருடைய மகிமையை போற்றிப்‌ புகழ்ந்து 
துதிமின்‌ கீதங்களைப்‌ பாடுவார்கள்‌. 
அசீரியர்கள்‌. தோற்றுப்போகும்போது, 
எருசலேம்‌ ஜனத்தார்‌ கர்த்தருடைய 
சமுகத்திலே அவரை சந்தோஷமாய்த்‌: 
துதித்துப்பாடுவார்கள்‌. 

இஸ்ரவேலின்‌ கன்மலையே 
கர்த்தருடைய பர்வதமாகயிருக்கிறது. த 
வார்த்தை தேவாலயத்தைக்குறிக்குமென்‌ றும்‌, 
கர்த்தரைக்‌ குறிக்குமென்றும்‌ 
வேதபண்டிதர்கள்‌ இரண்டு விதமாய்‌ 
வியாக்கியானம்‌. சொல்லுகிறார்கள்‌. 
கர்த்தருடைய பிள்ளைகள்‌ தேவாலயத்திற்குப்‌ 
போகும்போது, நாகசுரத்தோடே மகிழ்ச்சியாய்‌. 
நடந்துவருவார்கள்‌. அதுபோலவே 
அசீரியாலின்‌ சேனை தோற்றுப்போகும்போது, 
எருசலேமின்‌ ஜனங்கள்‌ கர்த்தருடைய 
ஆலயத்திற்கு மகிழ்ச்சியோடே வருவார்கள்‌. 
கர்த்தருக்குள்‌ சந்தோஷப்பட்டு 
களிகூருவார்கள்‌. 


கர்த்தர்‌ மகத்துவமானவர்‌ 
ஏசா 80:30-33 


ஏசா 80:80. கர்த்தர்‌ மகத்தூவமானவர்‌; 
தமது சத்தத்தைக்‌ கேட்கப்பண்ணி, 
உக்கிர கோபத்தினாலும்‌, பாட்சிக்கிற 
அக்கினிஜுவாலையினாலும்‌, இடி. 
பெருவெள்ளம்‌ கல்மழையினாலும்‌, 
தமது புயத்தின்‌ வல்லமையைக்‌ 
காண்பிப்பார்‌. 


ஏகா 80:31. அப்பொழுது 
தண்டாயுதத்தினால்‌ அடித்த அசீரியன்‌ 
கர்த்தருடைய சுத்தத்தினாலே 
தொறுங்குண்டுபோவான்‌.. 


ஏகா 80:32. கர்த்தர்‌ அவன்மேல்‌: 
சுமத்தும்‌ ஆக்கினைத்தண்டம்‌ 
செல்லுமிட மெங்கும்‌, மேனங்களும்‌ 
வீணைகளும்‌ அதினுடன்‌ போகும்‌; 
கொடிய யுத்தங்களினால்‌ அவனை 
எதிர்த்து யுத்தஞ்செய்வார்‌. 

ஏசா 80:33. தோப்பேத்‌ ஏற்கெனவே 
ஏற்படுத்தப்பட்டது;. ராஜாவுக்கு. 
அது ஆயத்தப்படுத்தப்பட்டது; 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அதை ஆழமும்‌ விசாலமுமாக்கினார்‌; 
வேகும்படி அக்கினியும்‌ மிகுந்த 
விறகுழுண்டு; கர்த்தரின்‌ சுவாசம்‌ 

அதைக்‌ 


அரரியகுக்கு.. எனதனைய்‌ 

வருகிறார்‌. அவருடைய 

சினத்தால்‌ நிறைந்திருக்கிறது. 

நாவு பட்சிக்கிற 
இக்கினியைப்போலிருக்கிறது. கர்த்தர்‌ 
தம்முடைய கோபத்தை அசீரியர்மீது 
வெளிப்படுத்துவார்‌. கர்த்தர்‌ அசீரியருக்கு 
தமது புயத்தின்‌ வல்லமையைக்‌ காண்பிப்பார்‌ 
கர்த்தாவே, 
ஒங்கிமிருக்கிறது, 


உமது கை 
அவர்கள்‌ அதைக்‌ 
காணாதிருக்கிறார்கள்‌; ஆனாலும்‌ உமது 
ஜனத்துக்காக கொண்ட 
வைராக்கியத்தைக்கண்டு வெ்கப்டுகார்கள்‌; 
அக்கினி உம்முடைய சத்துருக்களைப்‌ 
பட்சிக்கும்‌" (ஏசா 26:11) 


கர்த்தருடைய கை ஒங்கிமிருப்பதைக்‌ 
காணாதவர்கள்‌, அவருடைய புயத்தின்‌ 
வல்லமையைக்‌ காண்பார்கள்‌. கர்த்தருடைய 
கோபம்‌ பற்றியெரியும்போது, சத்துருக்கள்‌ 
சங்காரமாவார்கள்‌. இவர்கள்‌ இஸ்ரவேலின்‌ 
பரிசுத்தருடைய சர்வவல்லமையை 
இதுவரையும்‌ காணாதவர்கள்‌. இப்போது 
கர்த்தர்‌ தம்முடைய புயத்தின்‌ வல்லமையைக்‌ 
காண்பிப்பார்‌. சத்துருக்கள்‌ கர்த்தருடைய 
கோபத்தையும்‌, வல்லமையையும்‌ 
காண்பார்கள்‌. 


கர்த்தர்‌ தம்முடைய கோபத்தை 
சத்துருக்கள்மீது எவ்வாறு வெளிப்படுத்துவார்‌ 
தீர்க்கதரிசனமாய்ச்‌ 


கர்த்தருடைய கோபம்‌ கழுத்து மட்டும்‌ 
எட்டுகிற ஆற்றுவெள்ளத்தைப்போல வரும்‌. 
அசிரியரின்‌ சேனை நாதேசத்தாருக்கு 
விரோதமாக ஆற்றுவெள்ளத்தைப்போல 
வந்தார்கள்‌. அவர்களுடைய சேனை 
யூதர்களை மூழ்கிப்போடும்‌ வண்ணமாக, 
அவர்களுடைய கழுத்து மட்டும்‌ எட்டற்று. 
அசீரியர்கள்‌ யூதாதேசத்திற்கு விரோதமாய்‌ 
வரும்போது தேவன்‌ ஊதும்‌ சுவாசம்‌ 
அசீரியர்மீது ஆற்றுவெள்ளம்போலவும்‌, 
அவர்கள்‌ கழுத்துமட்டும்‌ எட்டுகிறதாகவும்‌. 
இருக்கும்‌. கர்த்தருடைய கோபம்‌ 
அசீரியர்மீது வெளிப்படும்‌. 





ழ்‌ நவள 
யாய 


“இதோ, ஆண்டவர்‌ வல்லமையுள்ள 
திரளான ஆற்றுநீரைப்போன்ற அசீரியாவின்‌ 


ஒடைகளெல்லாவற்றின்மேலும்‌ 
அவர்களுடைய எல்லாக்‌. 

புரண்டு, யூதாவுக்குள்‌ புகுந்து பிரவாகித்துக்‌ 
கடந்து, கழுத்துமட்டும்‌ வரும்‌ என்றார்‌. 
இம்மானுவேலே, அவன்‌ செட்டைகளின்‌ விரிவு 
உமது தேசத்தின்‌ விசாலத்தை மூடும்‌” 
(ஏசா 8:78. 


யூதா தேசத்திற்கு விரோதமாக 
அசிரியர்களும்‌ றார்கள்‌. 
அசிரியர்களோடு மேலும்‌ பல தேசத்தாரும்‌ 
கூட்டுச்சேர்ந்து, எருசலேமுக்கு விரோதமாய்‌. 
வருகிறார்கள்‌. கர்த்தரோ அவர்களை 
நாசம்‌ என்னும்‌ சல்லடையிலே  அரிப்பார்‌. 
சத்துருக்களின்‌ ஜாதிகளை வெவ்வேறாகப்‌ 
பிரித்தெடுப்பார்‌. யாரையும்‌ 
தப்பித்துப்போகவிடாமல்‌, எல்லா 
ஜாதியாரையும்‌ தண்டிப்பார்‌. கர்த்தருடைய 
யாரும்‌ நாசத்திற்குத்‌ 
அசீரியரோடு 
சத்துருக்கள்‌ எல்லோருமே 
அழிந்துபோவார்கள்‌. 
கர்த்தருடைய 
ஜனங்களுடைய 
அலைக்களிக்கிற 
இருக்கும்‌. 


கோயம்‌ 
வாயிலேபோட்டு 
கடிவாளத்தைப்போல 
கர்த்தருக்கு விரோதமாயும்‌, 
அவருடைய  ஜனத்திற்கு  விரோதமாயும்‌ 
தீங்கு செய்கிறவர்களுடைய வாயிலே. 
கர்த்தர்‌ தம்முடைய கடிவாளத்தைப்போடுவார்‌. 
கடிவாளம்‌ போடப்பட்ட பின்பு 
தங்கள்‌ சுயஇஷ்டத்தின்படி. 
முடியாது. கடிவாளம்‌ 
கரத்திலிருக்கும்‌. கர்த்தருடைய 
பிரகாரமாகவும்‌. அவருடைய சித்தத்தின்‌ 
பிரகாரமாகவும்‌ சத்துருக்கள்‌ கிரியை 
நடப்பிப்பார்கள்‌. 


அவனோ 
எண்ணுகிறதுமில்லை, 
அப்படிப்பட்டதை 
அநேகம்‌ 
சங்கரிக்கவமே 
நினைவுகொள்ளுகிறான்‌" (ஏசா 10:7). 


ம்‌ DE 

அறன்‌. இத்தால்‌ 

நினைக்கிறதுமில்லை; 

ஜாதிகளை அழிக்கவும்‌, 
தன்‌ 


மனதிலே. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
UBLISHERS 


அசீரியன்‌ கர்த்தருடைய பிள்ளைகளை 
தண்டாயுதத்தினால்‌ அடித்தான்‌. கர்த்தரோ 
அசீரியனை தம்முடைய சத்தத்தினால்‌ 
அடிப்பார்‌. அசீரியன்‌ கர்த்தருடைய 
சத்தந்தைக்கேட்டு நொறுங்குண்டுபோவான்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய சத்துருக்களை 
அழிப்பதற்கு சில சமயங்களில்‌ கோலையும்‌, 
வேறு சில சமயங்களில்‌ மிலாறுகளையும்‌ 
பயன்படுத்துகிறார்‌. இப்போதோ தம்முடைய 
சத்தத்தை பயன்படுத்துகிறார்‌. சத்துருக்கள்‌ 
கர்த்தருடைய சத்தத்தைக்‌ கேட்டு 
நொறுங்குண்டு போவார்கள்‌. அவர்களை 
அழிப்பதற்கு பட்டமோ, தண்டாயுதமோ 


ற்கு அவருடைய 
சத்துருக்களில்‌ யாரும்‌ க்க முடியாது. 
கர்த்தர்‌ அசீரியனை எங்கெல்லாம்‌ 
பார்க்கிறாரோ, அங்கெல்லாம்‌ அவர்‌ 
அவனைத்‌ தண்டிப்பார்‌ கர்த்தர்‌ 
அசீரியன்மேல்‌. சுமத்தும்‌ 
ஆக்கினைத்தண்டம்‌, அவன்‌ செல்லும்‌ 
இடமெங்கும்‌ போகும்‌. அசீரியனால்‌ 
கர்த்தருடைய ஆக்கினைக்குத்‌ தப்பிக்கவே 
முடியாது. 
கர்த்தருடைய ஆக்கினைத்‌ 
தண்டங்களோடு மேளங்களும்‌ வீணைகளும்‌ 
போகும்‌. ஆக்கினைத்தண்டம்‌ 
சத்துருக்களுக்குக்‌ கொடுக்கப்படும்‌. 
மேளங்களும்‌ வீணைகளும்‌ கர்த்தருடைய 
ஜனத்திற்கு கொடுக்கப்படும்‌. சத்துருக்கள்‌ 
தண்டிக்கப்படுவார்கள்‌. அவர்கள்‌ 
அழிந்துபோவார்கள்‌. அசீரியரின்‌ அழிவைப்‌ 
பார்த்து யூதாதேசத்தார்‌ 
சந்தோஷப்படுவார்கள்‌. கர்த்தரைத்‌ துதித்துப்‌ 
பாடுவார்கள்‌. கர்த்தர்‌ கொடுக்கிற 
மேளங்களையும்‌ வீணைகளையும்‌ வாசித்து 
மகிழ்ச்சியாயிருப்பார்கள்‌. 


கர்த்தர்‌ தம்முடைய 
தோப்பேத்தை 
ஏற்படுத்தியிருக்கிறார்‌. 
ஆயத்தமாயிருக்கிறது. 
குமாரின்‌ பள்ளத்தாக்கு எருசலேமுக்கு 
அருகாமையிலிருக்கிறது. இந்தப்‌ 
பள்ளத்தாக்குக்கு தோப்பேத்‌ என்று பெயர்‌. 
அசீரியரின்‌ சேனைகளில்‌ அநேகர்‌ தோப்பேத்‌ 
பள்ளத்தாக்கிலே பாளயமிறங்கியிருக்கிறார்கள்‌. 
கர்த்தருடைய சங்காரதூதன்‌  அசீரியரின்‌ 
சேனையை தோப்பேத்திலே 
கொன்றுபோடுவார்‌. 


சத்துருக்களுக்கு 
ஏற்கெனவே 
அது அசீரியருக்கு 
இன்னோம்‌. 





ழ்‌ யுள 
யாய 


அசீரியரின்‌ சேனையில்‌ ஒருவரும்‌ 
மீதமாமிருக்கமாட்டார்கள்‌. எல்லோரும்‌. 
சங்காரமாவார்கள்‌. இதற்காகவே கர்த்தர்‌ 
தோப்பேத்தை ஆழமும்‌ விசாலமுமாக்கினார்‌. 
சத்துருக்களுடைய சங்காரத்தின்‌ எல்லையை 
கர்த்தர்‌ விஸ்தாரம்பண்ணுகிறார்‌. 

புதைக்கிற குழிகளை 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எரிகிறதும்‌ 
புகைகிறதுமாயிருக்கும்‌. 
உதடுகள்‌ சினத்தால்‌ 
அவருடைய நாவு 

பட்சிக்கிற அக்கினியைப்போல இருக்கும்‌. 
தோப்பேத்‌ எரியும்போது அதில்‌ 
பாளயமிறங்கியிருக்கிற அசீரியரின்‌ சேனை 
அனைத்தும்‌ சர்வசங்காரமாகும்‌, 
அசிரியருக்கு பூரண அழிவு உண்டாகும்‌, 
கர்த்தருடைய  ஜனத்திற்கோ ஜெயழும்‌ 
மகிழ்ச்சியும்‌ உண்டாகும்‌. கர்த்தர்‌ அசீரியரை 
எதிர்த்து யுத்தம்‌ செய்வார்‌. யுத்தம்‌. 

கர்த்தருடையது. 





ழ்‌ யனா 
யாய 


கர்த்தருடைய ஜனத்திற்கு விரோதமாய்‌ 
அசீரியர்கள்‌ யுத்தம்‌ பண்ண வருகிறார்கள்‌. 
யூதா தேசத்தாருக்கு மிகப்பெரிய 
'நெருக்கமுண்டாயிற்று. தங்கள்‌ 
ஆபத்துக்காலத்தில்‌ யூதாவின்‌ புத்திரர்‌ 
கர்த்தருடைய உதவியை நாடாமல்‌, 
எகிப்தியரின்‌ உதவியை நாடுகிறார்கள்‌ (ஏசா 
311-3). எருசலேமுக்கு ஆபத்து வரும்போது, 
கர்த்தர்‌ அதைப்‌ பாதுகாப்பதாக 
வாக்குப்பண்ணுகிறார்‌ (ஏசா 31:4,5) 


புதுப்பித்துக்கொள்ளவேண்டும்‌. (ஏசா 317) 
அசீரியரின்‌ சேனை தோற்றுப்போகும்‌ என்று 
ஏசாயா தீர்க்கதரிசனமாய்ச்‌ சொல்லுகிறார்‌. 


எகிப்து 
ஏசா 31:1-3 


ஏகா சுகாயமடையும்படி. 
இஸ்ரவேலுடைய பரிகத்தரை 
நோக்காமலும்‌, கர்த்தரைத்‌ தேடாமலும்‌, 
எகிப்துக்குப்‌ போய்‌, குதிரைகன்மேல்‌ 
நம்பிக்கை. வைத்து, இரதங்கள்‌ 
அநேகமாயிருப்பதினால்‌ 

நாடி, குதிரைவீரர்‌ மகா 
களாயிருப்பதினால்‌ 
'நம்பிக்கொண்டிருக்கிறவர்களூக்கு. 
ஜயோ! 

ஏகா 31:2. அவரும்‌ ஞானமுன்னவர்‌; 
அவர்‌ தம்முடைய வார்த்தைகளை 
மறுக்காமல்‌, தீங்கு வரப்பண்ணி, தீமை 
செய்கிறவர்களின்‌. வீட்டுக்கும்‌, 
அக்கிரமக்காரருக்குச்‌. சுகாயஞ்‌ 
செய்கிறவர்களுக்கும்‌ விரோதமாக. 
எழும்புவார்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஏசா 81:3. எகிப்தியர்‌ தெய்வம்‌ அல்ல, 
'மனுஷர்தானே அவர்களுடைய 
குதிரைகள்‌ ஆவியல்ல, மாம்சத்தானே; 
கர்த்தர்‌ தமது கரத்தை நீட்டுவார்‌, 
அப்பொழுது சகாயம்‌ செய்கிறவனும்‌ 
இடறி, சகாயம்‌ பெறுகிறவனும்‌ 
விழுந்து, அனைவரும்‌ ஏகமாய்‌ அழித்து 
போவார்கள்‌. 


யூதா தேசத்தார்‌ சகாயமடையும்படிக்கு 
எகிப்திற்குப்‌ போகிறார்கள்‌. எகிப்தியர்கள்‌ 
விக்கிரகங்களை ஆராதிக்கிறவர்கள்‌. 
யூதாதேசத்தார்‌ இலக்‌ பரிசுத்தரை 
ஆராதிக்கிறவர்கள்‌. 
தேவனாகிய 
சர்வவல்லமையுள்ளவர்‌. 
யூதாதேசத்தாருக்கு 
எகிப்தியரின்‌ 
வல்லமையுள்ளதாக தெரிகிறது. 


விக்கிரகங்களே 


விக்கிரகங்களை ஆராதிக்கிறவர்கள்‌. 
பெலமிக்கவர்கள்‌ என்றும்‌. அவர்களே 
யுத்தத்தில்‌ ஜெயிப்பார்கள்‌ என்றும்‌ யூதர்கள்‌ 
நினைக்கிறார்கள்‌. ஜீவனுள்ள மெய்யான 
தேவனாகிய கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள்‌ 
பலவீனமானவர்கள்‌ என்றும்‌, 
விக்கிரகாராதனைக்காரருக்கு முன்பாக 
அர்க்‌ தோற்றுப்போவார்கள்‌ என்றும்‌ 
தாழ்வு மனம்பன்னையோடிருக்கிறார்கள்‌. 
விசுவாசிகளாகிய நம்மிடத்தில்‌ 
தாழ்மையிருக்கவேண்டும்‌. ஆனால்‌ 
மனப்பான்மை இருக்கக்கூடாது. 


எகிப்தியரிடத்தில்‌. 
குதிரைகள்‌ இருக்கிறது. இரதங்களும்‌ 
அநேகமாயிருக்கிறது. குதிரை வீரர்களும்‌ 
மகாபலசாலிகளாயிருக்கிறார்கள்‌. 

இவர்களெல்லோரும்‌ ஒன்று சேர்ந்தால்‌ 
பெரிய சேனையாயிருப்பார்கள்‌ என்று யூதா 
தேசத்தார்‌ நினைக்கிறார்கள்‌. அசீரியாவின்‌ 
ராஜா யூதாவுக்கு விரோதமாய்‌ யுத்தம்பண்ண 
வந்திருக்கிறான்‌. தங்களால்‌ அவனை 
எதிர்க்க முடியாது என்றும்‌, எகிப்தியரால்‌ 
மாத்திரமே அவர்களை எதிர்க்க முடியும்‌ 
என்றும்‌ யூதாதேசத்தார்‌ நினைக்கிறார்கள்‌. 


தாழ்வு 


ஏராளமான 





i al 
TT 


யூதாதேசத்தாருக்கு அசீரியர்‌ மூலமாய்‌ 
ஆபத்து 
சகாயமடையும்படி 
பரிசுத்தரை 
தேடவுமில்லை. அவர்கள்‌ 
எகிப்திரையே 
அவர்களு, 
வைக்கிறார்கள்‌. அவர்களுடைய இரதங்களை 
நாடுகிறார்கள்‌ மகாபலசாலிகளான 
எகிப்தின்‌ குதிரை வீரர்களை நம்புகிறார்கள்‌. 
தங்கள்‌ உதவிக்காக 
நம்பவேண்டியவர்கள்‌, 
நம்புகிறார்கள்‌. 
யூதர்களுக்கு 
சொல்லுகிறார்‌ 


கர்த்தரும்‌ ஞானமுள்ளவர்‌. யூதர்கள்‌ 

ஞானமுள்ள கர்த்தரை நம்பாமல்‌, தங்கள்‌ 

சுயஞானத்தை நம்புகிறார்கள்‌. கர்த்தருடைய 

ஞானம்‌ அனந்தமானது. கர்த்தர்‌ 

தம்முடைய பிள்ளைகளுக்கு உதவிசெய்ய 

விருப்பமுள்ளவராயும்‌, ஆயத்தமுள்ளவராயும்‌ 

இருக்கிறார்‌. கர்த்தர்‌ தம்முடைய 

னத்திற்காக க்‌ ர்‌ 

ஸ்ரவேலின்‌ 

கர்த்தர்‌ 

ஆனால்‌ 

படைபலத்தையும்‌, 

தந்திரங்களையும்‌ நம்புகிறார்கள்‌. 

ஆலோசனையில்‌ பெரியவர்‌ 

யூதாஜனத்தாரோ 

ஆலோசனைகளைவிட, 

ஆலோசனையே 

நினைக்கிறார்கள்‌. 
'சகாயமடையும்படி 

எகிப்திற்குப்‌ 


“ஜயோ” 


சிறந்தது என்று 
யூதாஜனத்தார்‌ 
போகிறார்கள்‌. 
எகிப்துக்குப்போக, அவர்கள்‌ நீண்டதூரம்‌ 
பிரயாணம்பண்ண வேண்டும்‌. கடினமான 
பாதைகள்‌ வழியாகச்‌ செல்லவேண்டும்‌. 
வனாந்தரங்களைக்‌ கடக்கவேண்டும்‌. அதிக 
கஷ்டப்பட்டுத்தான்‌ எகிப்து தேசத்திற்கே 
போக முடியும்‌. அவர்களுக்கு உதவிசெய்ய 


பத்திலிருந்து அவர்களுக்கு கீழே இறக்கி 
வரும்‌. ஆனால்‌ அவர்களோ 
சகாயமடையும்படிக்கு பரலோகத்தை 
நோக்கிப்‌ பார்க்காமல்‌, எகிப்தை நோக்கிப்‌ 
பார்க்கிறார்கள்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


COODNENS 
PUBLISHERS 
தீமை 


கர்த்தர்‌ செய்கிறவர்களின்‌ 


வீட்டிற்கு விரோதமாய்‌ வருவார்‌. 
ஜனத்திற்கு. 
செய்கிறார்களோ 
கர்த்தருக்கு 
அசிரியர்கள்‌ 
வருகிறார்கள்‌. 


யாரெல்லாம்‌. 
அவர்களெல்லாரும்‌ 
சத்துருக்களாகயிருக்கிறார்கள்‌. 
எருசலேமுக்கு விரோதமாக 
கர்த்தர்‌ அசீரியர்மீது தீங்கு 
ர்‌. ஆனால்‌ எருசலேமின்‌ 
தங்களுடைய உதவிக்காக 
பார்க்காமல்‌, எகிப்து 


தேசத்திற்குப்‌ போகிறார்கள்‌. 


கர்த்தர்‌. டய ன, 
தீமை க வ்கிவிளின்‌ தக 
விரோதமாகவும்‌ வருவார்‌. அக்கிரமக்காருக்கு 
சகாயம்செய்கிறவர்களுக்கும்‌ விரோதமாக 
வருவார்‌. கர்த்தர்‌ ஞானமுள்ளவர்‌. அவர்‌ 
தம்முடைய வார்த்தைகளை ஒருபோதும்‌ 
மறுக்கிறவரல்ல. ஆனால்‌ யூதாதேசத்தாரோ 
கர்த்தரையும்‌ நம்பவில்லை, கர்த்தருடைய 
வார்த்தையையும்‌ நம்பவில்லை. அவர்களுடைய 
முழுநம்பிக்கையும்‌ எகிப்தியர்மீதும்‌, 
அவர்களுடைய குதிரைகள்மீதும்‌, 
அவர்களுடைய இரதங்கள்மீதுமே இருக்கிறது. 


எகிப்தியரின்‌ பலவீனத்தை 
ஏசாயா மூலமாய்‌ தம்முடைய ஜனத்திற்குத்‌ 
தெளிவுபடுத்துகிறார்‌. எகிப்தியர்‌ தெய்வமல்ல, 
அவர்கள்‌ மனுஷர்தான்‌. 
குதிரைகளும்‌  ஆவியல்ல. 
மாம்சம்தான்‌. எகிப்தியரின்‌ குதிரைகள்‌ 
பலமுள்ளவைகளாகமிருந்தாலும்‌ அவை 
வானத்திலிருந்து இறங்கி வந்தவையல்ல. 
அவை. சாதாரண உ சிருஷ்டிகள்தான்‌. 
அவற்றிற்கு மாம்ச சரீரம்தான்‌ இருக்கிறது. 
இந்த சத்தியம்‌ எல்லோருக்கும்‌ 
தெரியும்‌. எகிப்தியருக்கும்‌ தெரியும்‌. ஆனால்‌ 
இந்த சத்தியத்தை தெரிந்திருக்கவேண்டிய 
யூதா தேசத்தாருக்கு, இது சரியாகத்‌ 
தெரியவில்லை. ஆகையினால்‌ அவர்கள்‌ 
எகிப்தியரின்‌ குதிரைகள்மேல்‌ நம்பிக்கை 
வைக்கிறார்கள்‌. சகாயமடையும்படி கர்த்தரை 
நாடாமல்‌ எகிப்திரை நாடுகிறார்கள்‌. 


எகிப்தியரும்‌ சாதாரண மனுஷர்தான்‌. 
என்றும்‌, அவர்களுடைய குதிரைகளும்‌ 
சாதாரண மாம்சம்தான்‌ என்றும்‌. 
யூதாதேசத்தார்‌ புரிந்துகொள்ளவில்லை. 
எகிப்தியராலும்‌, அவர்களுடைய 
குதிரைகளாலும்‌ தங்களுக்கு உதவிசெய்ய 
முடியாது. என்பதையும்‌ 
உணர்ந்துகொள்ளவில்லை. மாயையை 
நம்புகிறார்கள்‌. 





i THE 
TT 


எகிப்தியர்மீதும்‌ தேவனுடைய கோபம்‌: 
வரும்‌. சகாயம்‌ செய்கிறவனும்‌ இடறுவான்‌. 

i பெறுகிறவனும்‌ விழுவான்‌. 
அழிந்துபோவார்கள்‌. 


ம்‌ ஏகமாய்‌ 


கர்த்தரை நம்பவேண்டும்‌. 


தேவனுடைய 
கர்த்தர்‌ 
பாரத்தைப்பற்றி வெளிப்படுத்தியிருக்கிறார்‌ 
(ஏசா 19-ஆவது அதிகாரம்‌. 
எகிப்தியருக்கு 
வராமல்‌, அவர்களுடைய 
நாடிவருகிறவர்களுக்கும்‌ வரும்‌. 
ஏகமாய்‌ இடறிவிழுந்து, 
அழிந்துபோவார்கள்‌. கர்த்தர்‌ 
செய்யவேண்டிய வேலையை எகிப்தியர்கள்‌ 
கரங்களில்‌ எடுத்துக்கொள்கிறார்கள்‌. 
கர்த்தர்‌ செய்கிற வேலைகளை அவரால்‌ 
மாத்திரமே செய்ய முடியும்‌. ம்‌ 
மனுஷருக்குரிய வேலையைத்தான்‌. 
செய்யவேண்டும்‌. நம்மால்‌ கர்த்தர்‌ செய்ய 
வேண்டிய வேலையை செய்ய முடியுமென்று 
நினைக்கவும்‌ கூடாது. இப்படிப்பட்ட ஒரு 
மாயமான நம்பிக்கையை நாம்‌. 
மற்றவர்களுக்குக்‌ கொடுக்கவும்‌ கூடாது. 


இஸ்ரவேலின்‌ பரிசுத்தரால்‌ மாத்திரமே 
எருசலேமைப்‌ பாதுகாக்க முடியும்‌. ஆனால்‌ 
சிப்தியரகளோ தங்களால்‌ எருசலே 
பாதுகாக்க முடியும்‌ என்னும்‌ மாயமான 
நம்பிக்கையை யூதாஜனத்தாருக்குக்‌. 
கொடுக்கிறார்கள்‌ யூதாதேசத்தார்‌ 
தங்களோடு உடன்படிக்கை 
செய்துகொண்டால்‌, தாங்கள்‌ யூதாவுக்கு 
ஆதரவாக வருவதாகவும்‌, அவர்களைப்‌ 
பாதுகாப்பதாகவும்‌ வாக்குப்பண்ணுகிறார்கள்‌. 
கர்த்தர்‌ செய்ய வேண்டிய வேலையை 
தாங்கள்‌ செய்யப்போவதாக எகிப்தியர்கள்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 


மாத்திரம்‌ 
சகாயத்தை 
எல்லோரும்‌ 

ஏகமாய்‌ 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தருடைய 
எகிப்தியரின்‌ உதவி தேவையில்லை. 
சேனைகளின்‌ கர்த்தர்‌ சீயோன்‌ 
மலைக்காகவும்‌, அதின்‌ மேட்டுக்காகவும்‌ 
யுத்தம்பண்ண இறங்குவார்‌. எகிப்தியரின்‌: 
உதவியில்லாமலேயே எருசலேம்‌ 
பாதுகாக்கப்படும்‌. கர்த்தரே எருசலேமைப்‌ 
பாதுகாக்கிறவர்‌. கர்த்தர்‌ தம்முடைய கரத்தை 
நீட்டி எகிப்தை அழிப்பார்‌. யூதாதேசத்திலே 
சகாயமடையும்டி கர்த்தரை தேடாமல்‌ 
எகிப்திற்குப்‌ போனவர்களும்‌, 
எகிப்தியரோடுகூட ஏகமாய்‌ 
அழிந்துபோவார்கள்‌. கர்த்தரை நம்பி 
எருசலேமிலேயே  தங்கியிருக்கிறவர்களோ, 
கர்த்தருடைய பலத்த  கரத்தினாலே 
பாதுகாக்கப்படுவார்கள்‌. 


ஜனத்திற்கு 


சேனைகளின்‌ கர்த்தர்‌ 
ஏசா 31:45 


ஏசா 914. 


கர்த்தர்‌ என்னுடனே 
சொன்னது: 


சிங்கமும்‌ பாலசிங்கமும்‌ 
தங்கள்‌ இரையைப்‌ 
பிடித்திருக்கும்போது. கெர்ச்சித்து, 
தங்களுக்கு விரோதமாய்க்‌ கூப்பிடுகிற 
திரனான மேய்ப்பரின்‌ சத்தத்தினாலே. 
கலங்காமலும்‌, அவர்கள்‌ அமனியினாலே 
யணியாமலும்‌ இருக்கிறது போல, 
சேனைகளின்‌ கர்த்தர்‌ சீயோன்‌ 
மலைக்காகவும்‌, அதின்‌ மேட்டுக்காகவும்‌ 
யுத்தம்பண்ண இறங்குவார்‌. 

ஏசா 315, பறந்து காக்கிற 
பட்சிகளைப்போல, சேனைகளின்‌ 
கர்த்தர்‌ எருசலேமின்மேல்‌ ஆதரவாக 
இருப்பார்‌ அவர்‌ அதைக்‌ காத்துத்‌ 
தப்பப்பண்ணுவார்‌; அவர்‌ கடத்துவத்து 
அதை விடுவிப்பார்‌. 


ர்‌ 
க்ப்‌ 
கெம்பீரமாய்‌ 
சிப்பதுபே கர்த்தரும்‌ கெம்பீர 
சத்தத்தோடு எருசலேமின்‌ சத்துருக்களுக்கு 
விரோதமாய்‌ யுத்தம்பண்ணுவார்‌. 
எருசலேமுக்கு விரோதமாய்‌ யுத்தம்பண்ண 
வருகிறவர்கள்‌ கர்த்தரோடுதான்‌ 
யுத்தம்பண்ணவேண்டும்‌. எருசலேமைத்‌ 
தொடுகிறவன்‌ கர்த்தருடைய கண்மணியைத்‌ 
தொடுகிறான்‌. 





i= FTE 
TT 


சிங்கமும்‌ பாலசிங்கமும்‌ 

இன்ன பரத்திருககள்மோது கொச்சிக்கு 
அப்போது திரளான மேய்ப்பர்கள்‌ 
சிங்கத்திற்கு விரோதமாய்‌. 
சத்தம்போடுவார்கள்‌. அந்த மேய்ப்பர்களின்‌ 
சத்தத்திற்கு சிங்கமும்‌ 

கலங்காது. அவர்கள்‌ 

பணியாது. அதுபோலவே 

கர்த்தரும்‌, எருசலேமுக்கு விரோதமாய்‌ 
வந்திருக்கிற சத்துருக்களின்‌ சத்தத்திற்கு 
கலங்கமாட்டார்‌. அவர்களுடைய 
அமளிக்குப்பணியமாட்டார்‌. 


திரளான மேய்ப்பர்கள்‌ 
விரோதமாய்க்‌ கூப்பிடுவார்கள்‌. 
அமளிபண்ணுவார்கள்‌. 


க்க 
அவர்கள்‌ 
ஆனால்‌ 


சிங்கத்திற்கு அருகாமையில்‌ வரும்‌ தைரியம்‌: 
இந்த 
மேய்ப்பர்கள்‌ 
போடுவார்கள்‌. 


மேய்ப்பர்களிடத்தில்‌ இல்லை. 
தூரத்திலிருந்து சத்தம்‌. 
சிங்கத்திற்குப்‌ பக்கத்தில்‌ 
வருவதற்கே பயப்படுவார்கள்‌. 
“சத்தம்போட்டாலே போதும்‌ சிங்கம்‌ 
பயந்துவிடும்‌. அமளிபண்ணினாலே போதும்‌, 
சிங்கம்‌ ஒடிப்போய்விடும்‌' என்று மேய்ப்பர்கள்‌ 
தங்களுக்குத்‌ தாங்களே 
நினைத்துக்கொள்கிறார்கள்‌. ஆனால்‌ சிங்கம்‌ 
மேய்ப்பரின்‌ சத்தத்திற்கு கலங்காது. 
அவர்களுடைய அமளிமினாலே பணியாது. 


சேனைகளின்‌ கர்த்தராகிய 
இஸ்ரவேலின்‌ பரிசுத்தரும்‌ சிங்கத்தைப்போல. 
கெர்ச்சிக்கிறார்‌. எருசலேமுக்கு விரோதமாய்‌ 
யுத்தப்பண்ண வந்திருக்கிற சத்துருக்களைப்‌ 
பார்த்து கெர்ச்சிக்கிறார்‌. 
கர்த்தர்‌ சீயோன்‌ மலைக்காகவும்‌ 
மேட்டுக்காகவும்‌ 
வந்திருக்கிறார்‌ கர்த்தரை அசீரியரால்‌. 
எதிர்க்க முடியாது. சிங்கம்‌ தன்னுடைய 
பண்ணார்‌ பிடித்து த பட்சிப்பதுபோல, 

அசீரியரின்‌: 

பல்கர்‌ க்கு அதைப்‌ 
பட்சித்துப்போடுவார்‌. 

கர்த்தருக்கு விரோதமாய்‌ 
எத்தனைபேர்‌ வந்தாலும்‌. அவர்களால்‌. 
கர்த்தருக்கு எதிர்த்து நிற்கமுடியாது. 
அவர்கள்‌ திரளான மேய்ப்பர்களைப்போல 
எவ்வளவுதான்‌ சத்தம்போட்டாலும்‌, 
எவ்வளவுதான்‌ அமளிபண்ணினாலும்‌, 
சேனைகளின்‌ கர்த்தர்‌ கலங்கவுமாட்டார்‌. 
பணியவுமாட்டார்‌. சத்துருக்களை 


சங்காரம்பண்ணுவதை நிறுத்தவுமாட்டார்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


சேனைகளின்‌ கர்த்தர்‌ எருசலேமின்‌ 
மேல்‌ ஆதரவாகயிருப்பார்‌. பறந்து காக்கிற 
பட்சிகள்‌ தங்கள்‌ குஞ்சுகளைப்‌ பாதுகாக்கும்‌. 
குஞ்சுகளுக்கு விரோதமாய்‌ யாராவது 
வந்தால்‌ பட்சிகள்‌ பறந்து வந்து அதைத்‌ 
தாக்கும்‌ பறவைகள்‌ தங்கள்‌ கூட்டைச்‌ 
சுற்றி பறந்துகொண்டிருக்கும்‌. கூட்டைப்‌ 
பாதுகாக்கும்‌. கர்த்தரும்‌ பறந்து காக்கிற 
பட்சிகளைப்போல எருசலேமின்‌ மேல்‌ 
ஆதரவாகயிருப்பார்‌. பட்சிகள்‌ தங்கள்‌ 
ல்‌ பறந்து காப்பது போல, 

ர்த்தரும்‌ எருசலேமைப்‌ 


கூடுகளுக்‌ பத்‌ 
்‌ 540 வானத்திலே 
பறந்துகொண்டிருக்கிற பட்சிகள்‌, தங்கள்‌ 
கூட்டை நோக்கி வேகமாய்‌ பறந்துவரும்‌. 
கூட்டிலுள்ள குஞ்சுகளை யாராவது 
சேதப்படுத்த வரும்போது, பறந்து காக்கிற 
பட்சிகள்‌, வேகமாய்‌ வந்து தன்னுடைய 
சத்துருக்கள்மீது யுத்தம்பண்ணும்‌. கர்த்தர்‌ 
எருசலேமின்மேல்‌  ஆதரவாகயிருக்கிறார்‌. 
பறந்து காக்கிற பட்சிகளைப்போல அவர்‌ 
எருசலேமைப்‌ பாதுகாக்கிறார்‌. 


எருசலேமைக்‌ காத்‌ 
ல்‌ ஈருசலேறுக்கு 
வந்திருக்கிற சத்துருக்களின்‌ 
கைகளிலிருந்து, கர்த்தர்‌ தம்முடைய பரிசுத்த 
நகரத்தை தப்புலிக்கப்பண்ணுவார்‌. கர்த்தர்‌ 
கடந்து வந்து எருசலேமை விடுவிப்பார்‌ 
இந்த வாக்கியத்தில்‌ கர்த்தர்‌ எருசலேமை 
எவ்வாறு பாதுகாப்பார்‌ என்று ஏசாயா 
சொல்லுகிறார்‌. கர்த்தர்‌ “கடந்து வந்து” அதை 
இங்கு 





i THE 
TT 


மோசே கர்த்தருடைய திட்டத்தை 
அறிந்திருக்கிறார்‌. அவர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரை 
நோக்கி, “பயப்படாதிருங்கள்‌" என்று 
ஆறுதலான வார்த்தைகளை சொல்லுகிறார்‌. 
புத்திரர்‌ பயத்தினால்‌ 
மோசே கர்த்தருடைய 
அவர்களுக்கு சொல்லாமல்‌ 
மறைத்து வைக்கவில்லை. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
பாவம்‌ செய்யக்கூடாது என்றும்‌, 
கர்த்தரைப்பற்றும்‌ பயம்‌ அவர்கள்‌ முகத்திற்கு 
முன்பாக இருக்கவேண்டும்‌ என்றும்‌ மோசே 
கர்த்தருடைய வார்த்தையை அவர்களுக்கு 
சொல்லுகிறார்‌ 
ம்‌ கர்த்தருடைய 
பிரசன்னத்திற்கு முன்பாக. நிற்கும்போது 
நம்முடைய மனதில்‌ ஆச்சரியத்தினால்‌ 
உண்டாகும்‌ பயமோ அல்லது அதிசயங்களைப்‌ 
பார்ப்பதினால்‌ உண்டாகும்‌ பயமோ. 
இருக்கக்கூடாது. கர்த்தருடைய 
மகிமையையும்‌, அவருடைய மகத்துவத்தையும்‌ 
பார்ப்பதினால்‌ உண்டாகும்‌ பரிசுத்தமான பயம்‌ 
மாத்திரமே நமக்குள்‌ காணப்படவேண்டும்‌. 


பரிசுத்த. 


நாம்‌ 
முன்பாக 


கர்த்தருடைய பிரசன்னத்திற்கு 


நிற்கும்போது. அவருடைய 
தெய்வீக ஆளுகை நம்மை ஆளுகை 
செய்கிறது என்றும்‌, நாம்‌ அவருடைய 
ஆளுகைக்கு கீழ்ப்படியவேண்டும்‌ என்றும்‌ 
நம்முடைய மனதில்‌: தீர்மானித்து, 
கர்த்தருக்கு முன்பாக பயபக்தியோடு 
நிற்கவேண்டும்‌. கர்த்தரைப்பற்றும்‌ பயம்‌, 
நம்மை பாவம்‌  செய்யாதடிக்கு 
காத்துக்கொள்ளும்‌. கர்த்தர்‌ நமக்கு 
கொடுத்திருக்கிற ஊழியத்தை செய்வதற்கும்‌, 
கர்த்தருடைய அடிச்சுவடுகளைப்‌ பின்பற்றி 
நடப்பதற்கும்‌, கர்த்தருக்கு பயப்படும்‌ பயம்‌ 
நமக்கு உதவி செய்யும்‌. கர்த்தருக்கு. 
பயப்படுவதே ஞானத்தின்‌ ஆரம்பம்‌. 

ஜனங்கள்‌ எல்லாரும்‌ 
இடிமுழக்கங்களையும்‌ மின்னல்களையும்‌ 
எக்காளச்‌ சத்தத்தையும்‌ மலை 
புகைகிறதையும்‌ காண்கிறார்கள்‌: அதைக்‌ 
கண்டு, ஜனங்கள்‌ பின்வாங்கி, தூரத்திலே. 
நிற்கிறார்கள்‌. மோசே, தேவன்‌ இருந்த 
கார்மேகத்துக்குச்‌ சமீபமாய்ச்‌ சேருகிறார்‌ 
(யாத்‌ 208,21). கர்த்தருடைய தூதனானவர்‌ 
மோசேயை, கர்த்தர்‌ இருந்த கார்மேகத்திற்கு 
சமீபமாக அழைத்துக்கொண்டு போகிறார்‌ 
என்று, யூதருடைய பாரம்பரிய சரித்திரம்‌ 
சொல்லுகிறது. 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நியாயப்பிரமாணத்தின்‌ 
ஜனங்கள்‌ தேவனுடைய 
தூரத்திலே நிற்கிறார்கள்‌. 
பிரமாணத்தின்‌ பிரகாரம்‌ 
தேவனண்டையில்‌ கிட்டிச்‌ 
(எபே 21318; எபி 4114-16; 
யாக்‌ 4:8). 


பிரகாரம்‌ 
சமூகத்திலிருந்து 
கிருபையின்‌ 
ஜனங்கள்‌ 
சேருகிறார்கள்‌. 
எபி 1019-23; 


தேவன்‌. இருந்த கார்மேகத்துக்குச்‌ 
சமீபமாய்ச்‌ சேர்ந்தார்‌” என்பது மோசே 
சீனாய்மலைக்கு நான்காம்‌ முறையாக 
ஏறிப்போன சம்பவமாகும்‌. (யாத்‌ 19:3) 


கர்த்தருக்கு ஆராதனை 
யாத்‌ 20:22-26 


யாத்‌ 20:22. அப்பொழுது 
மோசேயை நோக்கி: இஸ்ரவேல்‌ 
புத்திரரோடே. சொல்லவேண்டியது. 
என்னவென்றால்‌, நான்‌ வானத்திலி. 
குந்து உங்கனோடே பேசினேன்‌ என்று 
கண்டீர்கள்‌. 


கர்த்தர்‌ 


யாத்‌ 20:28. நீங்கள்‌ எனக்கு ஒப்பாக 
வெள்னியினாலே தெய்வங்களையும்‌ 
பொன்னினாலே தெய்வங்களையும்‌ 
உங்களுக்கு உண்டாக்கவே வேண்டாம்‌. 


யாத்‌ 20:24. மண்ணிணாலே பலி. 
பீடத்தை எனக்கு. உண்டாக்கி, 
அதின்மேல்‌ உன்‌ ஆடுகளையும்‌ உன்‌: 
மாடுகளையும்‌ சர்வாங்க தகனபலி. 
யாகவும்‌ சமாதானபலியாகவும்‌ 
செலுத்துவாயாக; நான்‌: என்‌: 
நாமத்தைப்‌ பிரஸ்தாபப்படுத்தும்‌ எத்த 
ஸ்தானத்திலும்‌ உன்னிடத்தில்‌ வந்து, 
உன்னை ஆசீர்வதிப்பேன்‌. 


யாத்‌ 20:25. எனக்குக்‌ கல்லினால்‌ 
பலிபீடத்தை உண்டாக்கவேண்டுமாகில்‌, 


யாத்‌ 20:28. என்‌ பலிபீடத்தின்மேல்‌ 
உன்‌ நிர்வாணம்‌ காணப்படாதபடிக்கு, 
அதின்மேல்‌ ஏறவும்‌ 





f= FTE 
TT 


“அந்த ராத்திரியிலே நான்‌ எகிப்து 
எங்கும்‌ கடந்துபோய்‌, 
தேசத்திலுள்ள 
மிருகஜீவன்கள்மட்டும்‌. 


நீதியைச்‌ செலுத்துவேன்‌: நானே 

நீங்கள்‌ இருக்கும்‌ வீடுகளில்‌ அந்த இரத்தம்‌ 
உங்களுக்காக அடையாளமாய்‌ இருக்கும்‌: 
அந்த இரத்தத்தை நான்‌ கண்டு, உங்களைக்‌ 
கடந்துபோவேன்‌; நான்‌ எகிப்து தேசத்தை 
அழிக்கும்‌ போது, அழிக்கும்‌ வாதை 
உங்களுக்குள்ளே வராதிருக்கும்‌" 
(யாத்‌ 124273), 


இது கர்த்தருடைய பஸ்காவாகிய பலி: 
அவர்‌ எகிப்தியரை அதம்பண்ணி, நம்முடைய 
வீடுகளைத்‌ தப்பப்பண்ணினபோது, 
எகிப்திலிருந்த இஸ்ரவேல்‌ புத்திரருடைய 
வீடுகளைக்‌ கடந்துபோனார்‌ என்று நீங்கள்‌ 
சொல்லவேண்டும்‌ என்றான்‌. அப்பொழுது 
ஜனங்கள்‌ தலை வணங்கிப்‌ 
பணிந்துகொண்டார்கள்‌" (யாத்‌ 12:27). 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ எகிப்து தேசத்தில்‌ 
அடிமைகளாகமிருந்தபோது, கர்த்தர்‌ அந்த 
தேசத்தின்மீது வாதைகளை அனுப்பினார்‌. 
இஸ்ரவேலின்‌ பரிசுத்தர்‌ எகிப்து, 
தேசத்தின்மீது சங்காரதூதனை அனுப்பினார்‌ 
அவன்‌ எ தலைச்சன்‌ பிள்ளைகள்‌ 
எல்லோரையும்‌ 'சங்காரம்பண்ணினான்‌. 
சங்காரதூதன்‌ எகிப்து தேசத்திலே, 
இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ வீடுகளைப்‌ பார்த்து, 
அதிலுள்ள இஸ்ரவேலரை 
கொன்றுபோடாமல்‌, வீடுகளை 
குடந்துபோனான்‌. 

இப்போது அசீரியர்கள்‌ 
எருசலேமுக்கு விரோதமாக கூட்டமாய்‌ 
வந்திருக்கிறார்கள்‌. கர்த்தர்‌ அவர்கள்மீது 
தம்முடைய சங்காரதூதனை அனுப்புகிறார்‌. 
அசீரியரின்‌ சேனை எருசலேமை 
முற்றிக்கைப்போட்டிருக்கிறார்கள்‌. அசீரியரின்‌ 
சேனையிலுள்ளவர்கள்‌ எல்லோரும்‌ 
கொள்ளைநோயினால்‌ மாண்டுபோகிறார்கள்‌. 
எருசலேம்‌ நகரம்‌ முற்றிக்கை 
போடப்பட்டிருக்கிறது. நகரத்திற்குள்ளே 
கொள்ளைநோய்‌. பிரவேசிக்கவில்லை. 
எருசலேலுள்ள ஜனங்களை கொள்ளைநோய்‌ 
பாதிக்கவில்லை. கர்த்தர்‌ தம்முடைய 
ஜனங்களைக்‌ கடந்துவந்த அதை 
விடுவிக்கிறார்‌. 


அந்த 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


இஸ்ரவேல்‌ புத்திரரே 
ஏசா 81:6,7 


ஏசா 919. 


இஸ்ரவேல்‌ புத்திரரே, 
ஸ்கள்‌. முற்றிலும்‌ 
விட்டுவிலகினவரிடத்தில்‌ திரும்புங்கள்‌. 


உங்களுக்குப்‌ பாவமாக 

கைகள்‌ செய்திருந்த 
வென்னி விக்கிரகங்களையும்‌, பொன்‌: 
விக்கிரகங்களையும்‌, உங்களில்‌ 


ஒவ்வொருவரும்‌ அக்காலத்திலே 
வெறுத்துவிடுவிர்கள்‌. 


எருசலேமிலுள்ள 
பிள்ளைகள்‌ தங்கள்‌ 
மனந்திரும்பவேண்டும்‌. 
சகாயமடையும்படிக்கு 
கர்த்தரையே 
கர்த்தர்‌. 
சத்துருக்களிடமிருந்து 
விடுவிப்பார்‌. 


கர்த்தருடைய விடுதலையின்‌ சத்தம்‌ 
எருசலேம்‌ நகரத்திலே தொனிக்கிறது. 
கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள்‌, அவருடைய 
வார்த்தைகளை வியாக்கியானம்‌. 
பண்ணுகிறார்கள்‌ உங்கள்‌ பாவமான 
வழிகளிலிருந்து விலகுங்கள்‌, கர்த்தரிடத்தில்‌ 
திரும்பி வாருங்கள்‌, கர்த்தருக்கு 
விரோதமாம்க்‌  குலகம்பண்ணாதிருங்கள்‌" 
என்று தீர்க்கதரிசிகள்‌ கர்த்தருடைய 
எச்சரிப்பின்‌ வார்த்தைகளைச்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 


எருசலேம்‌ 
கர்த்தருக்குரியவர்கள்‌. 
ஆரம்பத்தில்‌ 
ஐக்கியமாயிருந்தார்கள்‌. 
கர்த்தரைவிட்டு விலகியிருக்கிறார்கள்‌. 
“இஸ்ரவேல்‌ புத்திரரே, நீங்கள்‌ முற்றிலும்‌ 
விட்டுவிலகினவரிடத்தில்‌ திரும்புங்கள்‌” என்று 
ஏசாயா சொல்லுகிறார்‌. 


கர்த்தருடைய 
பாவங்களுக்கு 
அவர்கள்‌ 
மனுஷரை நாடாமல்‌ 
நாடவேண்டும்‌. அப்போது 
அவர்களுடைய 

அவர்களை 


நகரத்தார்‌ 

அவர்கள்‌ 
கர்த்தரோடு 
இப்போதோ 





i al 
TT 


ஏசாயா கர்த்‌ பிள்ளைகளின்‌ 
ஜனனவிபரத்தைப்பற்றிச்‌ சொல்லுகிறார்‌. 
அவர்களுடைய முற்பிதாக்களைப்பற்றியும்‌. 
அவர்களுடைய பி 
அவர்களுக்கு 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
பின்வாங்கிப்போயிருக்கிறார்கள்‌. 
பின்மாற்றத்திலிருந்தாலும்‌, னும்‌ 
அவர்கள்‌ கர்த்தருடைய பிள்ளைகளாவே. 
இருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
விலகியிருக்கிறார்களோ, 
மறுபடியுமாய்‌ 
அவர்களுடைய பின்மாற்றமான பாவங்கள்‌ 
மன்னிக்கப்படும்‌. அவர்களுடைய பாவமான 
இருதயங்கள்‌ குணப்படுத்தப்படும்‌. 
தம்மிடத்தில்‌ வருகிறவர்கள்‌ ஒருவரையும்‌ 
கர்த்தர்‌ புறம்பே தள்ளமாட்டார்‌. அவர்களை 
ஆதரிப்பார்‌, அவர்களுக்கு தம்முடைய 
கிருபை நிரம்பிய வாக்குத்தத்தத்தைக்‌: 
கொடுப்பார்‌. 


அக்காலத்திலே, ஒவ்வொருவரும்‌ 
வெள்ளி விக்கிரகங்களையும்‌, பொன்‌ 
விக்கிரகங்களையும்‌  வெறுத்துவிடுவார்கள்‌. 
தாங்கள்‌ செய்திருந்த விக்கிரகங்களை 
தூரத்திலே எரிந்துவிடுவார்கள்‌. எசேக்கியா 
ராஜாவின்‌ கட்டளைக்குக்‌ கீழ்ப்படிந்து, 
யூதாஜனத்தார்‌ எல்லோரும்‌. 
விக்கிரகாராதனையைவிட்டு 
ிலகிவருவார்கள்‌. ஆனாலும்‌ அவர்களில்‌ 
இன்னும்‌ விக்கிரகங்களைப்‌ 
பற்றிக்கொள்வாரகள்‌ எசேக்கியா 
ராஜாவின்‌ ஆணைக்குக்‌ கீழ்ப்படியாமல்‌, 
தங்களுக்கு வெள்ளி விக்கிரகங்களையும்‌, 
பொன்விக்கிரகங்களையும்‌ செய்வார்கள்‌. 
எருசலேமின்‌ ஜனத்தாரில்‌ அநேகர்‌ 
கர்த்தரை ஆராதியாமல்‌, விக்கிரகங்களைச்‌ 
ஆராதிக்கும்போது, ராஜா 
சவக்‌ 
'கேள்விப்படுவார்கள்‌. 
மனதில்‌. 


யூதர்கள்‌ 
அவர்களுடைய 
பயப்படும்‌ பயம்‌ உண்டாகும்‌. 
தங்களுக்கு வரும்‌ ஆபத்துக்குப்‌ பயந்து, 
எருசலேம்‌ நகரத்தார்‌ கர்த்தரிடத்தில்‌ திரும்பி 
வருவார்கள்‌. தாங்கள்‌ செய்த வெள்ளி 
விக்கிரகங்களையும்‌ பொன்‌ 
விக்கிரகங்களையும்‌ வெறுத்துவிடுவார்கள்‌. 
குர்த்தரைப்பற்றிக்கொள்வார்கள்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ தங்களுக்கு 
பாவமாகவே விக்கிரகங்களைச்‌ செய்தார்கள்‌. 
தங்கள்‌ கைகளால்‌. செய்தார்கள்‌. 
வெள்ளியாலும்பொன்னாலும்‌ விக்கிரகங்களை 
செய்தார்கள்‌. இவையெல்லாமே இஸ்ரவேலின்‌ 
பரிகத்தருக்கு விரோதமான பாவம்‌. 
பாவத்தின்‌ சம்பளம்‌ மரணம்‌. எருசலேம்‌ 
நகரத்தாருக்கோ, அவர்களுடைய 
பாவத்தினிமித்தமாய்‌, அவர்களுடைய 
மனதிலே பயம்‌ உண்டாயிற்று. அவர்கள்‌ 
அசீரியரைப்‌ பற்றியபயத்தினால்‌ நிரம்பினார்கள்‌. 

அசீரியரை நினைத்து நடுங்கினார்கள்‌. 


பயத்தின்‌ மத்தியிலும்‌, நடுக்கத்தின்‌ 
மத்தியிலும்‌ யூதர்கள்‌ கர்த்தரைப்‌ 
பற்றிக்கொள்கிறார்கள்‌. தங்கள்‌ பாவங்களுக்கு 
மனம்‌ வருந்துகிறார்கள்‌. தங்கள்‌ கைகள்‌ 
செய்திருந்த வெள்ளி விக்கிரகங்களையும்‌, 
பொன்‌ விக்கிரகங்களையும்‌ வெறுக்கிறார்கள்‌. 
இஸ்ரவேலிலுள்ள ஒவ்வொருவரும்‌ 
அக்காலத்திலே தாங்கள்‌ செய்திருந்த 
விக்கிரகங்களை வெறுத்துவிடுகிறார்கள்‌. 

யூநாதேசத்திலே மிகப்பெரிய 
மறுமவச்சி உண்டாகிறது. ஆலிக்குரிய 
எழுப்புதல்‌ உண்டாகிறது. கர்த்தருக்கு 
பயப்படும்‌ பயம்‌ ள்‌ த்தியில்‌ 
அதிகமாயிருக்கிறது. 
செல்வாக்கினால்‌ 


ஒரு சம்பந்தமுமில்லை. 
ம்‌ ஆபத்தை யூதர்கள்‌ 
கர்த்தரே தங்களுக்கு 
புரிந்துகொள்கிறார்கள்‌. 


ங்களுக்கு வரு! 
பார்க்கிறார்கள்‌ 
பாதுகாப்பு என்பதை 
தாங்கள்‌ இதுவரையிலும்‌ அடிமைப்பட்டிருந்த 
பாவங்களைவிட்டு விலகி, மனந்திரும்பி 


கர்த்தரைப்பற்றிக்கொள்கிறார்கள்‌. 

யூதா தேசத்தார்‌ தாங்கள்‌ செய்த 
விக்கிரகங்களை தூர எரிந்துவிடுகிறார்கள்‌. 
இதுவரையிலும்‌ அவர்கள்‌ விக்கிரகங்களை 
ஆசையாய்‌ ஆராதனை செய்தார்கள்‌. 
இப்போதோ அந்த விக்கிரகங்களை 
வெறுக்கிறார்கள்‌. இவற்றை அவர்கள்‌ 
தங்களுக்கு பாவமாக செய்திருக்கிறார்கள்‌. 
தங்கள்‌ கைகளால்‌ செய்திருக்கிறார்கள்‌. இந்த 
விக்கிரகங்கள்‌ அவர்களை பாவத்திற்குள்‌ 
கட்டிவைத்தது. அவர்களை 
விக்கிரகாராதனைக்கு  அடிமைப்படுத்திற்று. 
ம்‌ யூதாதேசத்தார்‌ தங்களுடைய 

விக்கிரகங்களை வெறுத்து, ர்த்தரைப்‌ 
பற்றிக்கொள்கிறார்கள்‌. 
காரணமாயிருந்த விக்கிரகங்கள்‌ 
அவர்களுக்கு வெறுப்பாயிருக்கிறது. 





i THE 
TT 
அசீரியன்‌' 
ஏசா 31:8,9 


ஏசா 81:8. அப்பொழுது வீரனுடைய 
பட்டயம்‌ அல்லாத  பட்டயத்தாலே. 
அசீரியன்‌ விழுவான்‌; நீசனுடைய 
பட்டயம்‌ அல்லாத பட்டயமே அவனைப்‌ 
பட்சிக்கும்‌ அவன்‌ பட்டயத்துக்குத்‌ 
தப்ப ஓடுவான்‌; அவன்‌ வாலிபர்‌ 
கலைத்துபோவார்கள்‌.. 


ஏசா 819. அவனுடைய கன்மலை 
பயத்தினால்‌ ஒழித்துபோம்‌, 
அவர்களுடைய பிரபுக்கள்‌ கொடியைக்‌ 
கண்டு கலங்குவார்கன்‌ என்பதை, 
சியோனில்‌ நெருப்பையும்‌ எருசலேமில்‌ 
சூளையையுமுடைய கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 


அசிரியர்கள்‌ 

முற்றிக்கைப்போட்டிருக்கிறார்கள்‌. 
அசீரியர்களுக்கு அழிவு வரும்‌. அவர்கள்‌ 
தோற்று ஒடிப்போவார்கள்‌. எருசலேமிலுள்ள 
ஜனங்கள்‌ தங்களுக்கு பாவமாக, தங்கள்‌ 
கைகள்‌ செய்திருந்த. வெள்ளி 
விக்கிரகங்களையும்‌, பொன்‌ 
விக்கிரகங்களையும்‌ வெறுத்துவிடும்போது, 
கர்த்தர்‌ அவர்களுக்கு உதவிசெய்ய 
வருகிறார்‌. கர்த்தருடைய பிள்ளைகள்‌ 
விக்கிரகங்களை வெறுக்கும்போது, 
அசீரியன்‌ விழுவான்‌. 


எருசலேமை 


அசீரியர்கள்‌ எருசலேமைச்‌ சுற்றிலும்‌ 
முற்றிக்கைபோட்டிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 


எந்த இடத்திலே 
மானமிறங்கயிரக்கிதார்களோ 

இடத்திலே. 

கர்த்தருடைய பட்டயம்‌, அவருடைய 
தூதனின்‌ கரத்திலிருக்கும்‌. கர்த்தருடைய 
பட்டயத்தினால்‌ அசீரியருக்கு சர்வநாசமும்‌, 


சர்வமோசமும்‌, சர்வசங்காரமும்‌ உண்டாகும்‌. 


அந்த 
செத்துப்போவார்கள்‌. 


பட்டயத்தை அவனால்‌ 
பார்க்க முடியாது. 
காணமுடியாவிட்டாலும்‌, ராஜா 
அரணிப்பான பட்டணங்களில்‌ 
ஒளிந்துகொள்வான்‌. 
வாலிபர்களும்‌ கலைந்துபோவார்கள்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


ராஜா கர்த்தருடைய 
தப்ப ஓடும்போது, 
அவனுடைய பிரபுக்களும்‌ அவனோடுகூட 
ஓடுவார்கள்‌. அவர்கள்‌ கொடியைக்‌ கண்டு 
கலங்குவார்கள்‌. அவர்கள்‌ எந்தக்‌ கொடியைப்‌ 
பார்த்தாலும்‌, அது அவர்களுக்கு 
யூதர்களுடைய கொடியாகவே தெரியும்‌ 
யூதர்கள்‌ தங்களை பின்தொடர்ந்து, 
வருகிறார்கள்‌ என்னும்‌ பயம்‌ ஆசிரியரின்‌ 
பிரபுக்களைப்‌ பற்றிக்கொள்ளும்‌. கலக்கம்‌ 
அவர்களைப்‌ பிடித்துக்கொள்ளும்‌. 
ரியர்மீ; ம்‌ ரால்‌ 
கண்டால்‌ வில எப்‌ பலனை 
வெட்டுகிற பட்டயம்‌ மனுஷனுடைய பட்டயமும்‌ 
அல்ல. நீசனுடைய பட்டயம்‌ அல்லாத 
பட்டயமே. அசிரியனை  பட்சிக்கும்‌. 
தனுடைய பட்டயமும்‌ அசீரியனைக்‌ 
ஈல்லவில்லை. யூதருடைய  சேனையிலே 
வீரனாயிருக்கிறவனுடைய பட்டயம்‌ அல்லாத 
பட்டயத்தாலே. அசீரியன்‌ விழுவான்‌. 
அசீரியர்களை யூதர்களும்‌ கொல்லவில்லை. 
வேறு பராக்கிரமசாலிகளும்‌ கொல்லவில்லை, 
கர்த்தருடைய பட்டயமே  அசீரியர்களைக்‌ 
கொன்றுபோடுகிறது. 
அசீரியனுக்கு சர்வசங்காரம்‌ வருகிறது. 
சீயோனிலே நெருப்பையும்‌ எருசலேமிலே. 
சூளையையும்‌ உடைய கர்த்தராலே 
அசீரியனுக்கு அழிவு வருகிறது. கர்த்தர்‌ 
பாதுகாக்கிறார்‌ 
சூளையையும்‌ 
பாதுகாப்பதுபோல, 
தம்முடைய பரிசுத்த நகரமாகிய 
எருசலேமைப்‌ பாதுகாக்கிறார்‌. எருசலேம்‌ 
கர்த்தருடைய நகரம்‌. எருசலேமிலள்ள 
தேவாலயம்‌ கர்த்தருடைய வாசஸ்தலம்‌. 


கர்த்தருடைய நகரத்தை தன்னுடைய 
நகரமாக்கிக்கொள்‌ வேண்டுமென்று 
அசீரியன்‌ ஆசைப்பட்டு, எருசலேமைச்‌ 
சுற்றிலுமாய்‌ முற்றிக்கைப்போட்டிருக்கிறான்‌. 
கர்த்தருடைய வீட்டை தன்னுடைய வீடாக 
ஆக்கிக்கொள்ளவேண்டும்‌. என்று 
அசீரியன்‌ பேராசைப்படுகிறான்‌. அவனுடைய 
ஆசை நிறைவேறாது. கர்த்தர்‌ தம்முடைய 
நகரத்தையும்‌, தம்முடைய வாசஸ்தலத்தையும்‌ 
சத்துருவின்‌ கையில்‌ ஒப்புக்கொடுக்கமாட்டார்‌. 
கர்த்தரே எருசலேமைச்‌ சுற்றிலும்‌ அக்கினி 
மதிலாகயிருப்பார்‌. கர்த்தருடைய 
அக்கினியிலே விழுகிறவர்கள்‌ எல்லோரும்‌ 
பட்சிக்கப்படுவார்கள்‌. அழிந்து 
நாசமாவார்கள்‌. அப்படிப்பட்ட பேரழிவு 
அசீரியனுக்கு உண்டாயிற்று. 





ழ்‌ நயனா 
யாய 


எசேக்கியா 
யூதா தேசத்தில்‌ ஆ 
உண்டாகும்‌ என்னும்‌ தீர்க்கதரிசனம்‌ 
(ஏசா 32:1-8), எசேக்கியா ராஜாவின்‌. 
ஆட்சிக்காலத்தின்‌ பாதியிலை, அசீரியர்கள்‌ 
யூதாதேசத்தின்மீது யுத்தம்பண்ண 
வருவார்கள்‌ என்னும்‌ தீர்க்கதரிசனம்‌ (ஏசா 
32:94). இதற்கு பின்பு யூததேசத்திற்கு 
ஆசீர்வாதமான காலம்‌ வரும்‌ (ஏசா 
32:15-20). 


காலத்திலே, 
ம மறுமலர்ச்சி 


ஒரு ராஜா நீதியாக 
அரசாளுவார்‌ ஏசா 82:1,2 


ஏசா 824. இதோ, ஒரு ராஜா நீதியாக 
அரசாளுவார்‌, பிரபுக்களும்‌ 
நியாயமாகத்‌ 
துரைத்தனம்பண்ணுவார்கள்‌.. 


ஏகா 3௨2, அவர்‌ காற்றுக்கு 
ஒதுக்காகவும்‌, பெருவென்னத்துக்குப்‌ 
புகலிடமாகவும்‌, வறண்ட நிலத்துக்கு 
நீர்க்கால்களாகவும்‌, விடாய்த்த 
பூமிக்குப்‌ பெருங்கன்மலையின்‌ 
நிழலாகவும்‌ இருப்பார்‌. 


யூதாதேசம்‌ க்‌ து 
ராஜாவும்‌, அதன்‌ நியாயமாய்‌ 
ங்க ட கன்‌ ராஜா நீதியாக 
அரசாளுவார்‌. பிரபுக்களைப்போலவே 
ஜனங்களும்‌ ஒழுக்கமாயும்‌, கண்ணியமாயும்‌ 
ஜீவிப்பார்கள்‌. எசேக்கியா ராஜாவின்‌ 
காலத்தில்‌ தேசத்திலே அமைதி நிலவும்‌ 
ஜனங்கள்‌ கர்த்தருக்குப்‌ பயந்து ஜீவிப்பார்கள்‌. 
தங்களுடைய 
ஸ்தானங்களில்‌ அமர்ந்து, தங்களுடைய 
கடமைகளை நிறைவேற்றவேண்டும்‌. 
தேசத்திலே  பிரபுக்களுக்கு' அதிகாரம்‌ 
கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள்‌ 
அதிகாரத்தை துஷ்பிரயோகம்பண்ணக்கூடாது. 
தேசத்திலே ஒரே ஒரு ராஜாதான்‌ இருப்பார்‌. 
இவரே தேசத்தில்‌ பெரியவர்‌. வருக்கு 
உதவியாக தேசத்திலே அநேக பிரபுக்கள்‌ 
இருப்பார்கள்‌. ராஜாவும்‌ பிரபுக்களும்‌ 
இணைந்து ஆட்சிபுரிவார்கள்‌. 


தேசத்து 


பிரபுக்கள்‌ 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ராஜாவின்‌ கட்டளையை 
நிறைவேற்றுவார்கள்‌. 


பிரபுக்கள்‌ 
ராஜாவின்‌ சித்தமும்‌, 
பிரபுக்களின்‌ சித்தமும்‌  ஒன்றாயிருக்கும்‌. 
ராஜாவின்‌ விருப்பமே பிரபுக்களின்‌ 
விருப்பமாயிருக்கும்‌. 


நீங்கள்‌ மனுஷருடைய கட்டளைகள்‌ 
யாவற்றிற்கும்‌ கர்த்தர்நிமித்தம்‌ கீழ்ப்படியுங்கள்‌. 
மேலான அதிகாரமுள்ள 
ராஜாவுக்கானாலுஞ்சரி, 
தீமைசெய்கிறவர்களுக்கு 
நன்மைசெய்கிறவர்களுக்குப்‌ புகழ்ச்சியும்‌ 
உண்டாகும்படி அவனால்‌ அனுப்பப்பட்ட 
அதிகாரிகளுக்கானாலுஞ்‌ சரி, 
கீழ்ப்டியுங்கள்‌" பேது 2:13,4 


ஆக்கினையும்‌ 


ராஜாவும்‌ பிரபுக்களும்‌ 
சட்டங்களை மதிக்கவேண்டும்‌. 
கீழ்ப்படிந்து அரசாளவேண்டும்‌. 
துரைத்தனம்பண்ணவேண்டும்‌. ராஜாவோ, 
அவருக்கு கீழுள்ள பிரபுக்களோ, 
நங்கள்‌ தேசத்தின்‌ சட்டதிட்டங்களுக்கு, 
விரோதமாய்‌ செயல்படக்கூடாது. அவர்கள்‌ 
ஞானத்தோடும்‌ நீதியோடும்‌ ஆளுகை 
செய்யவேண்டும்‌. அவர்களுடைய 
துரைத்தனத்தில்‌ நியாயம்‌ இருக்கவேண்டும்‌. 
ஆளுகையில்‌ நீதியிருக்கவேண்டும்‌. 


யூதாதேசத்திலே ஒரு ராஜா 
அரசாளவார்‌ என்று 
தீர்க்கதரிசனமாய்ச்‌ 
அவருக்குக்‌ கீழே பிரபுக்களும்‌ நியாயமாக 
'துரைத்தனம்பண்‌ ணுவார்கள்‌ என்றும்‌ 
சொல்லுகிறார்‌. இவர்களால்‌ ஜனங்களுக்கு 
மிகுந்த ஆசீர்வாதமுண்டாகும்‌. 


நீதியாக அரசாளுகிற ராஜா 
ஜனங்களுக்கு ஆதரவாகமிருப்பார்‌. அவர்‌ 
காற்றுக்கு ஒதுக்காகவும்‌, 
பெருவெள்ளத்துக்குப்‌ புகலிடமாகவும்‌, 
வறண்ட நிலத்துக்கு நீர்க்கால்களாகவும்‌, 
விடாய்த்த பூமிக்குப்‌ பெருங்கன்மலையின்‌ 
நிழலாகவும்‌ இருப்பார்‌. 


தேசத்தின்‌ 
சட்டத்திற்குக்‌ 
நியாயமாகத்‌ 


நீதியாக 


ஏசாயா 
சொல்லுகிறார்‌ 





f= THE 
ETT 


பிரபுக்கள்‌  எப்படியிருக்கிறார்களோ, 
அப்படியே ஜனங்களும்‌ இருப்பார்கள்‌. 
பிரபுக்கள்‌ நீதியுள்ளவர்களாகயிருக்கும்போது 
ஜனங்களும்‌ நீதியுள்ளவர்களாகயிருப்பார்கள்‌. 
பிரபுக்களிடத்தில்‌ உண்மையும்‌ சத்தியமும்‌ 
காணப்படும்போது. ஜனங்களிடத்திலும்‌ 
உண்மையும்‌ சத்தியமும்‌ காணப்படும்‌. 
பிரபுக்கள்‌ ஜனங்களுடைய நன்மையை 
விசாரிப்பார்கள்‌. அவர்களுக்கு தீங்கு 
வராதவாறு அவர்களை பாதுகாப்பார்கள்‌. 
ஜனங்கள்மீது பெருங்காற்று வீசும்போது, 
பிரபுக்கள்‌ காற்றுக்கு ஒதுக்காகமிருப்பார்கள்‌. 
பெருங்காற்று ஜனங்களை சேதப்படுத்தும்‌. 
பிரபுக்களோ ஜனங்களுக்கு சேதம்‌ 
ஏற்படாதவாறு. அவர்களுக்கு புகலிடம்‌: 
கொடுப்பார்கள்‌. 


நீதியுள்ள பிரபுக்கள்‌ 
திக்கற்ற 
ஆதரவாகயிருப்பார்கள்‌. 
வழக்குகளை நீதியாய்‌ 
அவர்கள்மீது நியாயமாகத்‌. 
துரைத்தனம்பண்‌ணுவார்கள்‌ பிரபுக்கள்‌ 
வறண்ட நிலத்திற்கு நீர்க்கால்களைப்போல. 
இருக்கிறவர்கள்‌. நீர்க்கால்கள்‌ நிலத்தின்மீது, 
பாய்ந்து, நிலத்தை. குளிரச்செய்யும்‌. 
நிலத்திலுள்ள விருட்சங்களெல்லாம்‌ கனிதரும்‌. 


தரித்திருக்கும்‌, 
பிள்ளைகளுக்கும்‌. 
அவர்களுடைய 
விசாரிப்பார்கள்‌. 


பிரபுக்கள்‌ ங்களுக்‌। 
பெருங்கன்மலையின்‌ நகுக. 
பிராயணம்பண்ணுகிறவர்கள்‌ வெயிலின்‌ 
உஷ்ணத்தினால்‌ மிகவும்‌ களைப்படைவார்கள்‌. 
அவர்கள்‌ கன்மலையின்‌ நிழலுக்கு 
வரும்போது. அங்கே அவர்களுக்கு 
ஆறுதலும்‌, ஆசீர்வாதமும்‌ கிடைக்கும்‌. 
பிரபுக்கள்‌ சமுதாயத்தில்‌ உயர்ந்த 
அந்தஸ்துக்களில்‌ இருக்கிறவர்கள்‌. அவர்கள்‌ 
சாதாரண நிழலாகமிருக்காமல்‌, 
பெருங்கன்மலையின்‌ வல்‌, 
பெருங்கன்மலையின்‌ 
பொய்ஙிகிதுய்‌்‌ . இதல்‌ 89) ம்‌ 
வந்து தங்கி இளைப்பாறலாம்‌. 
இயேசுகிறிஸ்து இந்தப்‌ பூமியிலே. 
மனுஷராக அவதரித்தார்‌. அவர்‌ 
தேவனுடைய ஒரே பேறான குமாரன்‌. அவரே 
ராஜாதி ராஜா. கர்த்தாதி கர்த்தாவும்‌ அவரே 
இயேசுகிறிஸ்துவின்‌ ராஜ்யத்தி 
லுள்ளவர்களுக்கு ஆசீர்வாதங்கள்‌ 
கிடைக்கும்‌. கிறிஸ்துவானவர்‌ அவர்களை 
நீதியாக அரசாளுவார்‌. தம்மிடத்தில்‌ 
யாரெல்லாம்‌ வாஞ்சையோடு வருகிறார்களோ, 
அவர்கள்‌ எல்லோரையும்‌ இயேசுகிறிஸ்து 
அன்போடு ஏற்றுக்கொள்வார்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


இயேசுகிறிஸ்துவினிடத்தில்‌ 
ஜீவத்தண்ணீர்‌ உண்டு. அவரிடத்திலிருந்து 
ஜீவநதிகள்‌ புறப்பட்டு ஓடுகிறது. 
கிறிஸ்துவானவர்‌ வறண்ட நிலத்திற்கு. 
நீர்க்கால்களாகயிருக்கிறார்‌. நீதியின்மேல்‌: 
தாகழுள்ளவர்கள்‌ 


இயேசுகிறிஸ்துவினிடத்தில்‌ 


நம்முடைய 

தாகத்தோடிருக்கும்போது, கிறிஸ்துவானவர்‌ 
அதன்‌ தாகத்தைத்‌: தீர்த்துவைக்கிறார்‌. 
தாகமுள்ள ஆத்துமாக்கள்‌ எல்லோருக்கும்‌ 
அவர்‌... பெருங்கன்மலையின்‌ நிழலாகவும்‌, 
காற்றுக்கு ஒதுக்காகவும்‌, 
பெருவெள்ளத்திற்கு புகலிடமாகவும்‌, வறண்ட 
நிலத்திற்கு நீர்க்கால்களாகவும்‌ இருப்பார்‌. 


வரவேண்டும்‌. 
ஆத்துமா 


பெருவெள்ளத்தையும்‌, 
நீக்குவதற்காக, 
அவற்றை 


காற்றையும்‌ 
நம்மைவிட்டு 
இயேசுகிறிஸ்துவான வரே 
தம்மிடத்தில்‌ ஏற்றுக்கொள்கிறார்‌. 


காண்கிறவர்களின்‌ 
மங்கலாயிராது 
ஏசா 3234 


ஏசா 323. 

காண்கிறவர்களின்‌. 

மங்கலாயிராது; கேட்கிறவர்களின்‌ 
செவிகள்‌ கவனித்தே இருக்கும்‌. 


ஏசா 924. 
இருதயம்‌ 
உணர்த்துகொள்ளும்‌, 
தெற்றுவாயருடைய 
தடையின்றித்‌ தெளிவாய்‌ பேசும்‌. 


தேசத்தின்‌ ஜனங்கள்‌ 
பொறுப்புக்களை உணர்ந்து, 
ஸ்தானத்தில்‌ நின்‌ 
கடமைகளை 

கர்த்தருடைய 
கற்றுக்கொள்ளும்‌ சுபாவம்‌ இருக்கவேண்டும்‌. 
தங்களை ஆளுகை செய்கிறவர்களுக்கும்‌, 
தங்களுக்கு உபதேசம்‌ 
பண்ணுகிறவர்களுக்கும்‌. விரோதமான 
மனப்பாங்கு எதுவம்‌ ஜனங்களிடத்தில்‌ 
இருக்கக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள்‌ 
வெளிச்சத்திற்கும்‌, சத்தியத்தின்‌ 
வல்லமைக்கும்‌ கீழ்ப்படியவேண்டும்‌. 


பதற்றமுன்னவர்களின்‌' 
அறிவை 


நாவு 


தங்களுடைய 
தங்களுடைய 





ழ்‌ நள 
யாய 


எசேக்கியாவின்‌ காலத்திலே, 
யூதாதேசத்திலே ஆவிக்குரிய மறுமலர்ச்சி 
உண்டாகும்‌. தேசத்திலுள்ள எல்லா ஜனமும்‌. 
கர்த்தருடைய வார்த்தைக்குக்‌ கீழ்ப்படிந்து, 
பயபக்தியாய்‌ ஜீவிப்பார்கள்‌. அப்போது 
காண்கிறவர்களின்‌ கண்கள்‌ மங்கலாயிராது. 
காண்கிறவர்கள்‌ என்பது தரிசனம்‌. 
காண்கிறவர்களையும்‌, தீர்க்கதரிசிகளையும்‌ 
குறிக்கிற வார்த்தையாகும்‌. கர்த்தர்‌ 
அவர்களுக்கு தம்முடைய தரிசனங்களைக்‌ 
கொடுத்து அவர்களை ஆசீர்வதிப்பார்‌. 
தீர்க்கதரிசிகள்‌ ஜனங்கள்‌ மத்தியிலே. 
கர்த்தருடைய சத்தியத்தை 
உபதேசம்பண்ணுவார்கள்‌. 

கர்த்தருடைய பிள்ளைகள்‌ கர்த்தருக்கு 
கீழ்ப்படிந்து ஜீவிக்கும்போது, 
கேட்கிறவர்களின்‌ செவிகள்‌ கவனித்தே 
இருக்கும்‌. தீர்க்கதரிசிகளும்‌ போதகர்களும்‌ 
பிரசங்கிக்கிற வார்த்தைகளை, ஜனங்கள்‌ 
சுவனித்துக்‌ கேட்பார்கள்‌. யூதாதேசத்திலே, 
கர்த்தருடைய ஜனங்கள்‌ மத்தியிலே 
அற்புதமான மாற்றமுண்டாகும்‌. 


எவர்களின்‌ 
தில்‌ உணந்தொள்ளும 
பொறுமையில்லாமல்‌ 
பேசியிருப்பார்கள்‌. 
பேசியிருப்பார்கள்‌. இனிமேல்‌ 
நிதானமாகப்‌ பேசுவார்கள்‌. அறிவை. 
உணர்ந்து பேசுவார்கள்‌. தேவனுடைய 
ஆலியானவர்‌ அவர்களுடைய இருதயத்தை 
உணர்த்துவார்‌. அவர்களுக்கு சத்தியத்தை 
அறியும்‌ ஆலியைக்கொடுப்பார்‌ 
இயேசுகிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு, 
அவருடைய ஆசீர்வாதமான ஊழியம்‌, 


அவருடைய சீஷர்களிடத்தில்‌ 
ஒப்புக்கொடுக்கப்பட்டது. 


தயம்‌ 

வர்கள்‌ 
அவசரப்பட்டு 
ல்‌ 
வர்கள்‌ 


“அப்பொழுது வேதவாக்கியங்களை 
அறிந்துகொள்ளும்படி அவர்களுடைய மனதை 
அவர்‌ திறந்து அவர்களை நோக்கி: 
எழுதியிருக்கிறபடி, 
மூன்றாம்நாளில்‌ 

தெழுந்திருக்கவும்‌ 
(லூக்‌ 24:44,45). 


வேண்டியதாயிருந்தது' 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அன்றியும்‌, நாம்‌ சத்தியமுள்ளவரை 
த்க்‌ தேவனுடைய குமாரன்‌ 

நமக்குப்‌ புத்தியைத்‌ 
தந்திருக்கிறாரென்றும்‌ அறிவோம்‌; 
அவருடைய குமாரனாகிய இயேசுகிறிஸ்து 
என்னப்பட்ட சத்தியமுள்ளவருக்குள்ளும்‌ 
இருக்கிறோம்‌; இவரே மெய்யான தேவனும்‌ 
நித்தியஜீவனுமாயிருக்கிறார்‌" யோவா 5:20). 


பூதாதேசத்தார்‌ மத்தியிலே, ஆிக்கரிய 
மழ்மனரசி உண்டாகும்போது, 
நாவு 
ண 


தெற்றுவாயருடைய 
ய்ப்‌ 
இதுவரையிலும்‌ 
காரியங்களைத்தான்‌ பேசியிருப்பார்கள்‌. 
ஆனால்‌ அவர்களுடைய பேச்சில்‌ தெளிவு 
இருந்திருக்காது. சரியாக பேசாமல்‌ 
உளறியிருப்பார்கள்‌. அப்படிப்பட்டவர்கள்கூட 
இனிமேல்‌ தெளிவாகப்‌ பேசுவார்கள்‌. 
அவர்களுடைய பேச்சில்‌ தடையிருக்காது. 
சரளமாகப்‌ பேசுவார்கள்‌. தேவனுடைய 
வார்த்தையைப்‌ புரிந்துகொள்கிறவர்கள்‌, 
அதை  விசவாசிக்கிறார்கள்‌. தாங்கள்‌ 
விசுவாசிப்பதை அவர்கள்‌ பேசுகிறார்கள்‌. 


மூடன்‌, லோபி, தயானன்‌ 
ஏசா 32:5-8 


ஏசா 825. மூடன்‌ இனித்‌ தயானன்‌. 
என்னு மதிக்கப்படான்‌; லோபி இணி, 
உதாரன்‌ என்று 
சொல்லப்படுவதுமில்லை. 


ஏசா 326. ஏனென்றால்‌ மூடன்‌, 
மூடத்தனத்தைப்‌ பேசுகிறான்‌; அவன்‌: 
இருதயம்‌ அதியாயத்தை நடப்பிக்கும்‌; 
அவன்‌ மாயாம்பண்ணி, கர்த்தருக்கு 
விரோதமாய்‌ விபரீதம்‌ பேசி, பசியுன்ன. 
ஆத்தூமாவை வெறுமையாக வைத்து, 
தாகமுன்னவனுக்குத்‌ 
தாகத்தீர்க்காதிருக்கிறான்‌. 

ஏசா 827. லோபியின்‌ எத்தனங்களும்‌ 
 பொல்லாதவைகன்‌; ஏழைகள்‌ 
நியாயமாய்ப்‌ பேசும்போது, அவண்‌: 
கள்ளவார்த்தைகளாலே. 
'எனியவர்களைக்‌ கெடுக்கும்படி. 
தீவினைகளை யோசிக்கிறான்‌. 





i= a 
TT 


ஏசா 82:8, தயானகுணமுள்ளவன்‌. 
'தயானமானவைகளை யோசிக்கிறான்‌, 
'தயானமானவைகளிலே  திலைத்தும்‌ 
இருக்கிறான்‌. 


ஜனங்கள்‌ மத்திமிலே ஆவிக்குரிய 
மறுமலர்ச்சி ஏற்படும்போது, அவர்களுக்குள்‌ 
தெளிந்த சிந்தனையிருக்கும்‌. அவர்கள்‌ 
நன்மை தீமையை அறிந்திருப்பார்கள்‌. எது. 
நன்மை, எது தீமை என்பதை 
புரிந்துகொள்லதில்‌ அவர்களுக்குள்‌ குழப்பம்‌ 
இருக்காது. அவர்கள்‌ இதுவரையிலும்‌ 
இருளை வெளிச்சம்‌ என்றும்‌, வெளிச்சத்தை 
இருள்‌ 
நினைத்துக்கொண்டிருந்தார்கள்‌. 
அவர்களுடைய 
தெளிவடைந்திருக்கிறது. 
இருள்‌ இருளாகத்‌ தெரிகிறது. வெளிச்சம்‌ 
வெளிச்சமாகத்‌ தெரிகிறது. அவர்‌ 
இப்போது தெளிவாகப்‌ பேசுகிறார்கள்‌. 
உள்ளதை உள்ளதென்றும்‌, இல்லாததை 
இல்லாததென்றும்‌ சொல்லுகிறார்கள்‌. 

இனித்‌ தயாளன்‌ என்று 
பட்டான்‌ சோபி: ஒளி உதாரன்‌ என்று 
சொல்லப்படுவதுமில்லை. புறஜாதியாரின்‌ 
ராஜாக்கள்‌ அவர்களை ஆளுகிறார்கள்‌. 
அவர்கள்மேல்‌ அதிகாரம்‌ 
செலுத்துகிறவர்களும்‌ உபகாரிகள்‌ 
என்னப்படுகிறார்கள்‌" (லூக்‌ 22:25). 


இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ மெய்யான 
ஞானம்‌ வளரும்போது, மனுஷருக்குரிய 
அந்தஸ்து கொடுக்கப்படும்‌. அவர்களுடைய 
நற்கிரியைகள்‌ அங்கீகரிக்கப்படும்‌. ஜனங்கள்‌ 
மத்தியிலே துன்மார்க்கருக்கு மதிப்பு 
இருக்காது. 


மூடனாகத்தான்‌ மதிக்கப்படுவான்‌. 
லோபியாகத்தான்‌ 

இனிமேல்‌ மூடனை யாரும்‌ 
என்று  சொல்லமாட்டார்கள்‌. 
உதாரகுணமுள்ளவன்‌ 
'சொல்லமாட்டார்கள்‌. 


மூடன்‌ 
லோயியும்‌ 
கருதப்படுவான்‌. 


தயாளன்‌ 
லோபியை 


என்றும்‌ 


மனுஷர்‌ 
அவர்களுடைய 
பிரகாசமில்லாமல்‌ 


அறியாமலிருக்கும்போது 


உலகப்பிரகாரமாகவே 
உலகப்பிரகாரமாகவே 


ஒருவனிடத்தில்‌ 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


அதிகாரமும்‌ அதிகமாயிருக்கும்போது, அவனே 
அவர்களுக்கு பெரியவனாகத்‌ தெரிவான்‌ 
அவனுடைய உண்மையான சுபாவத்தை 
யாரும்‌ ஆராய்ந்து பார்க்கமாட்டார்கள்‌. 
பணத்திற்கும்‌, பதவிக்கும்‌, அதிகாரத்திற்கும்‌ 
முக்கியத்துவம்‌ கொடுப்பார்கள்‌. 

மத்தியிலே. 
கிரியை 
நியாயம்‌, 


தேவனுடைய 
செய்யும்போது. 
நற்குணம்‌ ஆகிய 
முக்கியத்துவம்‌ 


மனுஷர்‌ 
ஆலியானவர்‌. 
மனுஷர்‌ நீதி, 


என்பதைப்‌ பார்த்து அவர்களுக்கு மரியாதை 
கொடுப்பார்கள்‌. 


மூடன்‌ மூடத்தனத்தைப்‌ பேசுகிறான்‌. 
அவன்‌ இருதயம்‌ அநியாயத்தை நடப்பிக்கும்‌. 
அவன்‌ மாயம்‌ பண்ணுகிறான்‌. கர்த்தருக்கு 
விரோதமாய்‌ விபரீதம்‌ பேசுகிறான்‌. பசியுள்ள 
ஆத்துமாவை வெறுமையாக 
வைத்திருக்கிறான்‌. தாகமுள்ளவனுக்கு 
தாகம்‌  தீர்க்காதிருக்கிறான்‌. மூடன்‌ 
ஐசுவரியவானாயிருந்தாலும்‌, அவனுடைய 
மூடத்தனம்‌ அவனை விட்டு நீங்குவதில்லை. 
லோபியின்‌ எத்தனங்களும்‌ 
பொல்லாதவைகள்‌; ஏழைகள்‌ நியாயமாய்ப்‌ 
பேசும்போது, அவன்‌ கள்ளவார்த்தைகளாலே. 
எளியவர்களைக்‌ கெடுக்கும்படி தீவினைகளை 
யோசிக்கிறான்‌. மூடனிடமும்‌, லோபியிடமும்‌ 
அதிகாரம்‌ இருந்தால்‌, அவர்களுடைய 
த்தனம்‌ அதிகரிக்கும்‌. இருதயத்தில்‌ 
ஆணவமும்‌, அகம்பாவமும்‌ 
அதிகமாயிருக்கும்‌. மூடனிடற்தில்‌ 
அதிகாரத்தைக்‌ கொடுத்தால்‌, அவன்‌ 
அதிகமாய்‌ மூடத்தனத்தைப்‌ பேசுவான்‌. 
அவனுக்கு. மதிப்பும்‌ மரியாதையும்‌ 
கொடுத்தால்‌, அவனுடைய மூடத்தனம்‌. 
இன்னும்‌ அதிகரிக்கும்‌. 
லோபி எப்போதுமே தீவினைகளை 
யோசிப்பான்‌. அவனுடைய எத்தனங்கள்‌ 
எப்போதுமே பொல்லாதவையாயிருக்கும்‌. 
கள்ளவார்த்தைகளைப்பேசி, கபடமான 
காரியங்களை செய்வான்‌. பிறரை கெடுப்பது 
லோபிக்குப்‌ பிரியமானது. சாத்தான்‌ 
லோபியை ஆளுகை செய்கிறான்‌. 





i FTE 
ETT 


, மூடன்‌ மூடத்தனத்தைப்‌ 
அவன்‌ கர்த்தருக்கு 
பேசுகிறான்‌. அவனுடைய இருதயம்‌ 
மாயம்பண்ணும்‌. தன்னைச்‌ 
சுற்றியுள்ளவர்களைப்பற்றி தீயவார்த்தைகளைப்‌ 
பேசுவான்‌. பிறரைத்‌ தூஷிப்பது மூடனுக்குப்‌ 
பிரியமானது. மூடன்‌ கர்த்தருடைய நாமத்தை 
தப்பிதமாக பயன்படுத்துவான்‌. கர்த்தர்‌ 
பரிசுத்தர்‌. அசத்தத்திற்கும்‌ கர்த்தருக்கு. 
சம்பந்தமில்லை. னால்‌ மூடனோ 
அசுத்தமான காரியங்களோடு, கர்த்தரை 
தொடர்புபடுத்துவான்‌. தன்னுடைய 
தன்மார்க்கத்திற்கு துணை 
செய்வதாக கூறுவான்‌. மிகப்பெரிய 
'தேவதூஷணம்‌. 


பசியுள்ள ஆத்துமாவுக்கு 
ஆவிக்குரிய போஜனம்‌ கொடுக்கவேண்டும்‌. 
அவர்களுடைய தாகத்தைத்‌ தீர்ப்பதற்கு, 
தேவன்‌ 


பேசுகிறான்‌. 
விரோதமாயும்‌ 


கர்த்தரும்‌ 
இது 


விபரீதமானதை 
ஆத்துமாவை 
வைத்துவிடுகிறான்‌. 
பசியாகமிருக்கும்போது. 
போஜனம்‌ கொடுத்து, அவர்களுடைய பசியை 
நீக்கவேண்டும்‌. மூடனோ தரித்திரனுக்கு 
போஜனமும்‌ கொடுக்கமாட்டான்‌. அவனுடைய 
போஜனத்தையும்‌ அபகரித்துக்கொள்வான்‌. 
நாகமுள்ளவர்களுக்கு தாகம்‌ 
தீர்க்கவேண்டும்‌. மூடன்‌ வஞ்சனையாக 
யோசனைபண்ணி, தாகழுள்ளவனுக்கு வரும்‌ 
ஆதாரத்தை நிறுத்திவிடுவான்‌.  மூடனைச்‌ 
சுற்றிலும்‌ மூடர்களும்‌, துன்மார்க்கரும்‌ 
அதிகமாயிருப்பார்கள்‌ அவர்கள்‌ 
மூடனுடைய துர்க்குணத்திற்கு 
பங்காளர்களாகயிருப்பார்கள்‌. மூடன்‌ 
யோசிக்கிற தீமையான யோசனைகளை 
இவர்கள்‌ நிறைவேற்றி தருவார்கள்‌. 
மூடனுடைய கூட்டம்‌ எப்போதுமே. 
'பெரியதாயிருக்கும்‌. அவனுடைய 
வேலையாட்கள்‌ எல்லோருமே. 
துன்மாக்கராயிருப்பார்கள்‌. 
தயாளகுணமுள்ளவன்‌ 
வைகளை 
'தயாளமானவைகளிலே. 
இருக்கிறான்‌. தயாளகுணமுள்ளவன்‌ 
ஞானமாய்‌ கிரியை நடப்பிக்கவேண்டும்‌. 
ஞானம்‌ அவனை ஆளுகை செய்யவேண்டும்‌. 


தயாளமான 
யோசிக்கிறான்‌, 
க்கு 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தருமம்‌ பண்ணுகிறவர்கள்‌ மதிமீனமாய்‌ 
செயல்படக்கூடாது. தயாளகுணமுள்ளவர்கள்‌, 
தயாளமானவைக 

நிலைத்திருக்கவேண்டும்‌. 
உதவிசெய்யும்போது 
உதவிசெய்யவேண்டும்‌. 


பிறருக்கு 
ஞானத்தோடு 


நம்முடைய ஆஸ்தி, ஐசுவரியம்‌, சம்பத்து 
எல்லாமே கர்த்தரிடமிருந்து, நமக்கு 

வந்திருக்கிறது. நம்முடைய துதிகளினால்‌ 
நாம்‌ கர்த்தரை கனம்பண்ணுவதுபோல, 
நம்முடைய ஆஸ்தியினாலும்‌ கர்த்தரை 
கனம்பண்ண வேண்டும்‌. நாம்‌ கர்த்தரை நம்பி 
நன்மை செய்யவேண்டும்‌. தமக்குப்‌ பயந்து, 
தமக்கு கீழ்ப்படிந்து ஜீவிக்கிற பிள்ளைகள்மீது 
கர்த்தர்‌ பிரியமாமிருக்கிறார்‌. தேவனுடைய 
கிருபையும்‌ சமாதானமும்‌ அவர்களுடைய 
உள்ளத்தில்‌ தங்கியிருக்கும்‌ 


சுகஜீவிகனே 
ஏசா 32:9-14 


ஏசா 82:9. சுகஜீவிகளாகிய ஸ்திரீகளே, 
எழுந்திருந்து, என்‌ வார்த்தைகளைக்‌ 
கேளுங்கள்‌; திர்விசாரமான 
குமாரத்திகனே, என்‌ வசனத்துக்குச்‌ 
செவிகொடுங்கள்‌. 


ஏசா 3210. திர்விசாரிகனே, 
வருஷமும்‌ சில நாட்களுமாய்த்‌ 
தத்தளிப்பீர்கன்‌; 'திராட்சப்பலன்‌ 


அற்தூப்போம்‌; அறுப்புக்காலம்‌ வராது. 


ஏசா 92:11. ௬கஜீவிகனே, நடுங்குங்கள்‌; 
நிர்விசாரிகனே, தத்தனியுங்கன்‌; 
உடையை உரிந்து கனைந்துபோட்டு, 
அரையில்‌ இரட்டைக்‌. 
கட்டிக்கொள்ளுங்கள்‌.. 


ஒரு 


ஏசா 9212. செழிப்பான 
வயல்களினிமித்தமும்‌. கனிதரும்‌ 
திராட்சச்‌ செடிகளினிமித்தமும்‌ 
மாரடித்துப்‌ புலம்புவார்கள்‌. 

ஏசா 8218. என்‌ ஜணத்தினுடைய 
நிலத்திலும்‌, கவிகூர்த்திருத்த 
நகரத்திலுன்ன சந்தோஷம்‌ நிறைந்த. 
எல்லா வீடுகளிலும்‌, முட்செடியும்‌ 
நெரிஞ்சிலும்‌ முளைக்கும்‌. 





i THE 
ETT 


ஏசா. 8214. அரமனை பாழாக 
விடப்படும்‌, ஜனம்‌ Rh நகரம்‌ 
வெறுமையாகும்‌, மேடும்‌ துருக்கமும்‌ 


என்றைக்கும்‌ நகும்‌ அவைகள்‌ 
காட்டுக்‌ தகன்‌ கனக்கும்‌ 
'இடமாயும்‌ மந்தைகளுக்கு மேய்ச்சலி. 


தேவனுடைய 
தம்முடைய 
லோபியை 


மூடர்‌ கர்த்தர்‌ 

நீதியினாலும்‌, நியாயத்தினாலும்‌ 

நியாயம்‌ விசாரிப்பார்‌. 

தயாளகுணமுள்ளவனுக்கோ கர்த்தருடைய 

கிரு இரக்கமும்‌ கிடைக்கும்‌. 

தயாளகுணத்திற்குத்‌ தகுந்த 

கர்த்தர்‌ அவனுக்கு 

கொடுப்பார்‌. 

'தயாளகுணமுள்ளவன்‌ கர்த்தரால்‌ 

ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பான்‌. 

மனுஷர்‌ மத்தியிலே 
அநியாயமும்‌, 


பதியும்‌, 
குன்மார்க்கமும்‌ 
நிரம்பியிருக்கும்போ து. தேசத்திலே 
தேவனுடைய சாபம்‌ வரும்‌. துன்மார்க்கமாய்‌. 
ஜீவிக்கிறவனுக்கு தீங்கு நாட்கள்‌ சடுதியில்‌ 
வரும்‌. மூடருக்கும்‌, லோபிக்கும்‌ விரோதமாய்‌ 
தேவனுடைய வார்த்தை 
சொல்லப்படுகிறது. 


சுகஜீவிகளாகிய ஸ்திரீகளே, 
எழுந்திருந்து. என்‌ வார்த்தைகளைக்‌ 
கேளுங்கள்‌; நிர்விசாரமான குமாரத்திகளே, 
என்‌ வசனத்துக்குச்‌ செவிகொடுங்கள்‌" (ஏசா 
329) என்று ஏசாயா கர்த்தருடைய 
வார்த்தையை அறிவிக்கிறார்‌. இவர்கள்‌ 
ஆடம்பரமாகவும்‌, பெருமையாகவும்‌ 
ஜீவிக்கிறார்கள்‌. இவர்கள்‌ தங்கள்‌ 
கணவன்மாரோடும்‌, பெற்றோரோடும்‌ சேர்ந்து 
தரித்திரரை வஞ்சிக்கிறார்கள்‌. பசியுள்ள 
ஆத்துமாவை வெறுமையாக. 
வைத்திருக்கிறார்கள்‌. தாகமுள்ளவனுக்கு 
தாகம்‌ தீர்க்காதிருக்கிறார்கள்‌. இவர்கள்‌ 
எழுந்திருந்து, கர்த்தருடைய வார்த்தையை 
பயபக்தியோடு கேட்கவேண்டும்‌. 


எச்சரிப்பாக 


சுகஜீவிகளாக: 
நிர்விசாரமாய்‌. 


ஜீவிக்கிறவர்கள்மீதும்‌ 
ஜீவிக்கிறவர்கள்மீதும்‌ 
தேவனுடைய நியாயத்தீர்ப்பு வருகிறது. 
கர்த்தர்‌ தம்முடைய நீதியான தீர்ப்பின்‌ 
மூலமாய்‌ இவர்களை தண்டிப்பதற்கு 
ஆயத்தமாயிருக்கிறார்‌. சனகெரிப்பின்‌ 
சேனை யூதாவின்‌ அரணான 
பட்டணங்களையெல்லாம்‌ முற்றிக்கைபோட்டு, 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ற்‌ அழித்துப்போட்டார்கள்‌. 
தேவனுடைய  ஜனத்திற்கு மிகுந்த 
நெருக்கமும்‌. உபத்திரவமும்‌ உண்டாயிற்று. 
சுகஜீவிகளாக ஜீவித்தவர்கள்‌ இப்போது 
பாடுகளை அனுபவிக்கிறார்கள்‌. 


ஏசாயா 


தீர்க்கதரிசி, 
க்‌ 


வரப்போகும்‌ அழிவை 

க்கதரிசனமாய்ச்‌ சொல்லுகிறார்‌. 
தனாரகளை. ஒரு வருஷமும்‌ சில 
நாட்களுமாய்த்‌ தத்தளிப்பீர்கள்‌" என்று 
சொல்லுகிறார்‌. சனகெரிப்பின்‌ சேனை 
எருசலேமுக்கு விரோதமாய்‌ வரும்போதே, 
யூதாஜனத்தாருக்கு பிரச்சனைகள்‌ 
ஆரம்பித்துவிடுகிறது. அந்த பிரச்சனை 
சீக்கிரத்தில்‌ முடியாது. அவர்கள்‌ ஒரு 
வருஷமும்‌, அதற்கு மேலும்‌ சில நாட்களும்‌ 
தத்தளிப்பார்கள்‌. 


சனகெரிப்‌ யூதாதேசத்திற்குள்ளே 
பிரவேசித்து ஜனங்களை நாசம்பண்ணுவான்‌. 
ஒரு வருஷத்திற்கு மேலாக அவன்‌ மூலமாய்‌ 
ஜனங்களுக்கு தத்தளிப்பு உண்டாயிருக்கும்‌. 
அதன்‌ பின்பு சனகெரிப்‌ எருசலேமின்‌ 
அரணான பட்டணங்கள்‌ எல்லாவற்றையும்‌ 
அழித்துப்போடுவான்‌. யூதாதேசத்தாரரை 

சிறைபிடித்து தன்னுடைய தேசத்திற்கு 
த்துக்கொண்டு போவான்‌. ஏசாயா 
தீர்க்கதரிசி யூதாவின்‌ ஜனங்களைப்பற்றிச்‌ 
அவர்களை 


ஸ்திரீகளே' என்றும்‌, 


ஜனங்கள்‌ 
அவர்களுடைய 

திராட்சப்பலன்‌ அற்றுப்போகும்‌. அவர்களுக்கு 
அறுப்புக்காலம்‌ வராது. யூதாவின்‌ 
புத்திரருக்கு நல்ல போஜனம்‌ கிடைக்காது, 
தாகத்தைத்‌ தீர்ப்பதற்கு நவமான 
திராட்சரசமும்‌ கிடைக்காது. யூதருடைய 
திராட்சத்தோட்டங்களிலே, 
பழுத்திருக்கும்‌. 
பறிப்பதற்கு, 
இருக்கமாட்டார்கள்‌. 
சிறையிருப்புக்குப்‌ போய்விடுவார்கள்‌. 
இதனால்‌ திராட்சத்தோட்டத்திலே 
அறுப்புக்காலம்‌ வராது. பழங்களை அறுவடை 
செய்ய ஒருவரும்‌ அங்கு 
மீதியாயிருக்கமாட்டார்கள்‌. 





ழ்‌ நள 
யாய 


__யூதாதேசத்தார்‌ செழிப்பான 
ளியை விரும்புவார்கள்‌. ஆனால்‌. 
வனாந்தரத்தைப்போல. 
போய்விடும்‌. 
மந்தைகளும்‌ இருக்காது. 
நல்ல பாலும்‌ கிடைக்காது. 
யூதாவின்‌ பட்டணங்களெல்லாம்‌ 
பாழாய்ப்போகும்‌. எல்லா வீடுகளிலும்‌: 
முட்செடியும்‌, நெரிஞ்சிலும்‌ முளைக்கும்‌. 


காலத்தில்‌ யூநாதேசத்திலே 
வயல்நிலங்கள்‌ இருந்தது. 
கனிதரும்‌ திராட்சச்செடிகளும்‌ 
அதிகமாயிருந்தது. ஜனங்கள்‌ 
செழிப்பான நிலத்தைப்‌ 
சந்தோஷப்பட்டார்கள்‌. 
சந்தோஷம்‌ நிரம்பியிருந்தது. 
இப்போதோ ஜனங்கள்‌ தத்தளிக்கிறார்கள்‌. 
தேசத்திலே சந்தோஷமில்லை. செழிப்பான 
நிலங்களுமில்லை. செழிப்பான 
வயல்களினிமித்தமும்‌ கனிதரும்‌ திராட்சச்‌ 
செடிகளினிமித்தமும்‌ மாரடித்துப்‌ 
புலம்புவார்கள்‌. அவர்களுடைய 
வீடுகளில்‌ ப்பதற்குக்கூட 
எல்லோரும்‌. 
சிறைப்பிடிக்கப்பட்டு. போய்விட்டார்கள்‌. 
சந்தோஷம்‌ நிறைந்த வீடுகளில்‌ இப்போது 
நெரிஞ்சிலும்‌ 


அவையோ 
பிரயோஜனமில்லாமல்‌ 
தேசத்திலே 

பருகுவதற்கு 


ஒரு 
செழிப்பான 


ட குடிமிருப்‌ 
ஒருவருமிருக்கமாட்டார்கள்‌. 


ட்செடியும்‌ நெரிஞ்சிலும்‌ 

கனிகள்‌: இலை சாபத்தின்‌ கணவனான 
வருபவை. இந்த சாபம்‌ யூதாதேசத்திலே 
ஒவ்வொரு வீட்டின்மீது வந்திருக்கிறது. 
தேசம்‌ முழுவதும்‌ பாவத்தினாலும்‌ 
சாபத்தினாலும்‌ நிரம்பிமிருக்கிறது. 
சாதாரண வீடுகள்‌ மாத்திரமல்ல, ராஜாவின்‌ 
அரமனையும்‌ பாழாகவிடப்படும்‌ என்று 
ஏசாயா சொல்லுகிறார்‌. ஜனம்‌ நிறைந்த 
நகரம்‌ வெறுமையாகும்‌. 

மேடும்‌ துக்கமும்‌ என்றைக்கும்‌ 
கெபிகளாகும்‌, எருசலேம்‌ நகரத்திற்கு மேடும்‌ 
துருக்கமும்‌ பாதுகாப்பாயும்‌, பலமுள்ளதாயும்‌ 
இருந்தது. ஆனால்‌ 
பாழாய்ப்போகும்‌. அவை 
நகம்‌ கிம்‌... அலைக்‌ 
காட்டுக்‌ கழுதைகள்‌ களிக்கும்‌ இடமாயும்‌ 
மந்தைகளுக்கு மேய்ச்சலிடமாயும்‌ இருக்கும்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தருடைய 
யூதாதேசத்தின்மீது வரும்‌. 
சுகஜீவிகளாயும்‌, 


நியாயத்தீர்ப்பு 
னங்களோ 
நிர்விசாரிகளாயும்‌ 
அவர்களுக்கு தேவனைப்‌ 

கர்த்தருடைய 

கீழ்ப்படிந்து 

ஜீவிக்கவேண்டும்‌ என்னும்‌ ஆர்வமுமில்லை. 
தீங்கு வரும்‌. இப்போது 
நிர்விசாரிகளாயும்‌ 


ஜனங்கள்‌ என்ன 
என்றும்‌ ஏசாயா 
ஆலோசனை சொல்லுகிறார்‌. “சுகஜீவிகளே, 
நடுங்குங்கள்‌; நிர்விசாரிகளே, தத்தளியுங்கள்‌; 
உடையை உரிந்து களைந்துபோட்டு, அரையில்‌ 
இரட்டைக்‌ கட்டிக்கொள்ளுங்கள்‌' (ஏசா 
3271) கர்த்தருடைய பிள்ளைகள்‌ 
தங்களைத்‌ தாழ்த்தும்போது, கர்த்தர்‌ 
அவர்கள்மீது இரக்கம்‌ காண்பிப்பார்‌. 
தேவனுக்கு முன்பாக ஜனங்கள்‌ 
மனந்திரும்பவேண்டும்‌. அவர்களிடத்தில்‌. 
தேவனுக்குகேற்ற க்கம்‌ 
காணப்படவேண்டும்‌. 
உலகப்பிரகாரமான துக்கம்‌ அவர்களைவிட்டு 
நீங்கும்‌ 
எருசலேமின்‌ ஜனங்கள்‌ சஜீலிகளாய்‌ 
ஜீவிப்பதையு। நிர்விசாரிகளாய்‌ 
திலப்பதையும்‌ நிறுத்திவிட்டு, கர்த்தருடைய 
சமுகத்திற்கு பாக... பயபக்தியோடு 
வரவேண்டும்‌. தங்களைத்‌ தாழ்த்தவேண்டும்‌. 
கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பை நினைத்து 
ம்‌. தங்களுக்கு வரப்போகும்‌ 
த்‌ தத்தளிக்க 
ஆடம்பரமான 
அறையிலே. 
இரட்டைக்கட்டிக்கொள்ள வேண்டும்‌. 
அப்போது தேவனுடைய இரக்கத்தைப்‌ 
பெற்றுக்கொள்ளலாம்‌. 





i THEN 
TT 


கர்த்தர்‌ கார்மேகத்திலே இருக்கிறார்‌ 
மோசே கர்த்தர்‌ இருக்கிற கார்மேகத்திற்கு 
சமீபமாய்‌ சேர்ந்திருக்கிறார்‌. அப்பொழுது 
கர்த்தர்‌ மோசேயோடே பேசுகிறார்‌. கர்த்தர்‌ 
பேசுவது மோசேக்கு மாத்திரம்‌ கேட்கிறது. 
கர்த்தருடைய வார்த்தைகள்‌ ஜனங்களுக்கு 
கேட்கவில்லை. ஜனங்கள்‌ ஏற்கெனவே, 
a எங்களோடே பேசாதிருப்பார்களாக” 

“பேசினால்‌ நாங்கள்‌ 

(யாத்‌ 20:19) என்றும்‌ 
பயத்தோடே சொன்னார்கள்‌ 


கர்த்தர்‌ ஜனங்களை பயமுறுத்தவில்லை. 
அவர்‌ மோசேயோடு தனிப்பட்ட விதமாக, 
முகமுகமாகப்‌. பேசுகிறார்‌. இந்த 
அதிகாரத்திலிருந்து; யாத்‌ 23-ஆவது 
அதிகாரம்‌ வரையிலும்‌ கர்த்தர்‌ 
மோசேயோடு பேசின வார்த்தைகள்‌ 
எழுதப்பட்டிருக்கிறது. 


“கர்த்தர்‌ 
பத்துக்கட்டனகளை இஸ்ரவேல்‌. “தா்‌ 
எல்லோருடைய  செவிகளும்‌ கேட்கும்‌. 
வண்ணமாக பேசினார்‌ அப்பொழுது 
இழமுழக்கங்களும்‌, மின்னல்களும்‌ எக்காள 
சத்தங்களும்‌ உண்டாயிற்று. இப்போதோ 
கர்த்தர்‌ மோசேயோடு தனிப்பட்ட முறை 
முகமுகமாகப்‌ பேசுகிறார்‌. . 
சொன்ன 
கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌ 
கர்த்தர்‌ ம்முடைய வாயினால்‌, 
வட வார்த்தைகளை மோசேக்கு 
கர்த்தர்‌ 


கர்த்தர்‌ மோசேயை நோக்கி, “நீ 
இஸ்ரவேல்‌ புத்திரரோடே சொல்லவேண்டியது 
என்னவென்றால்‌, நான்‌ வானத்திலிருந்து, 
உங்களோடே பேசினேன்‌ என்று கண்டீர்கள்‌" 
(யாத்‌ 20:22) என்று சொல்லுகிறார்‌. 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தருக்கு 
ஒப்பாக விக்கிரகங்களை செய்து, அதை 
ஆராதிக்கக்கூடாது. கர்த்தர்‌ தம்முடைய 
இரண்டாவது கட்டளையாக, 
ஏற்கெனவே சொல்லியிருக்கிறார்‌. “மேலே 
வானத்திலும்‌, கீழே பூமியிலும்‌, பூமியின்கீழ்த்‌ 
தண்ணீரிலும்‌ உண்டாயிருக்கிறவைகளுக்கு 
ஒப்பான ஒரு சொரூபத்தையாகிலும்‌ யாதொரு 
விக்கிரகத்தையாகிலும்‌ நீ உனக்கு, 
உண்டாக்க வேண்டாம்‌" (யாத்‌ 20:4) என்பது, 
கர்த்தருடைய இரண்டாவது கட்டளையாகும்‌. 
கர்த்தர்‌ மறுபடியுமாக. 
கட்டளையை சொல்லுகிறார்‌ 
எனக்கு ஒப்பாக 
தெய்வங்களையும்‌ 
தெய்வங்களையும்‌ உங்களுக்கு உண்டாக்கவே 
வேண்டாம்‌" (யாத்‌ 20:23) என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 


கர்த்தருடைய 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ மத்தியில்‌ இருக்கிறது. 
கர்த்தருடைய தெய்வீக மகிமை 
அவர்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. 

மகிமை 


பரிசுத்த பிரசன்னம்‌. 


உண்டாக்கக்கூடாது. 


இஸ்ரவேல்‌ a ப ஒப்பாக 
விக்கிரகங்களை அதை 
ஆராதிக்கும்போது, iy கர்த்தரை 
ஆராதிக்கும்‌ ஆராதனை ஆகாது. 
விக்கிரகாராதனை கர்த்தரை ஆராதிக்கும்‌ 
ஆராதனையாகாது. விக்கிரகம்‌ 
கர்த்தருக்கு சத்துருவாயிருக்கிறது. 
விக்கிரகங்களை ஆராதிக்கிறவர்கள்‌, 
கர்த்தருக்கு விரோதமான எதையோ 

ஆராதிக்கிறார்கள்‌. கர்த்தர்‌ எரிச்சலுள்ள 
தேவனாகவிகுக்கிறார்‌ அவர்‌ தம்முடைய 
மகிமையை எந்த விக்கிரகத்தோடும்‌ பகிர்ந்து 
கொள்ளமாட்டார்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தரை 
ஆராதிக்கும்போது, அவருக்கு சர்வாங்க 
ளயும்‌, சமாதான பலிகளையும்‌ 
செலுத்தவேண்டும்‌. அதற்காக அவர்கள்‌ 
கர்த்தருக்கு பலிபீடத்தை 
உண்டாக்கலேண்டும்‌. தமக்கு எப்படிப்பட்ட 
பலிபீடம்‌ உண்டாக்கவேண்டும்‌ என்றும்‌ 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 





i= FTN 
TT 


யூதாவின்‌ ஜனங்கள்‌ வரப்போகிற 
துக்கநாளை சந்திப்பதற்கு. தங்களை 
ஆயத்தம்பண்ணிக்கொள்ளவேண்டும்‌. 
தங்களைத்‌ தாங்களே வெறுத்து. 
கர்த்தரைப்பற்றிக்கொள்ளவேண்டும்‌. 
உலகசிநேகத்தை வெறுத்து கர்த்தரை 
சிநேகிக்கவேண்டும்‌. உலகக்காரியங்கள்மேல்‌ 
பிரியமாயிருப்பதற்குப்‌ பதிலாக, கர்த்தருடைய 
குற்பனையின்மீது பிரியமாயிருக்கவேண்டும்‌. 


உன்னதத்திலிருந்து 
ஊற்றப்படும்‌ ஆவி 
ஏசா 82:15-20 


நம்மேல்‌ 


ஏசா 9205.  உள்னதத்திலிருத்தூ 
நம்மேல்‌ ஆவி  ஊத்றப்படுமட்டும்‌ 
அப்படியே இருக்கும்‌ அப்பொழுது 
வனாந்தரம்‌. 

வயல்வெளியாகும்‌; 

வயல்வெளி காடாக எண்ணப்படும்‌. 


ஏசா 9216. வனாந்தரத்திலே | ல்‌ 
வாசமாயிருக்கும்‌, 
வயல்வெளியிலே நீதி தத்‌ 


ஏசா 9217. நீதியின்‌ 
சமாதானமும்‌, நீதியின்‌ 
என்றுமுன்ன அமரிக்கையும்‌ ௬கமுமாம்‌.. 


ஏசா 3218. என்‌ ஜனம்‌ சமாதான 
'தாபரங்களிலும்‌, நிலையான 
வாசஸ்தலங்களிலும்‌, அமைதியாய்த்‌ 
தங்கும்‌ இடங்களிலும்‌ குடியிருக்கும்‌. 


ஏசா 8219. ஆனாலும்‌ காடு அழிய 
கல்மழை பெய்யும்‌, அந்த நகரம்‌ மகா 
தாழ்வாய்த்‌ தாழ்த்துபோம்‌. 


ஏசா 


இடங்களிலெல்லாம்‌ விதை விதைக்கிற 
நீங்கள்‌ பாக்கியவான்கள்‌. 


யூதாதேசத்திலே ஜனங்கள்‌ 
கர்த்தருக்கு விரோதமாய்‌ பாவம்‌ செய்தாலும்‌, 
அவர்களில்‌ கர்த்தருக்கென்று 
மீதியானவர்களும்‌ இருப்பார்கள்‌. அவர்கள்‌ 
கர்த்தரையே நம்பி ஜீவிக்கிறவர்கள்‌. 
கர்த்தருடைய கிருபையினால்‌ தங்களுக்கு 
ஆசிர்வாதம்‌ 


எதிர்பார்த்து 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எசேக்கியா ராஜாவின்‌ 
ஆட்சிக்காலத்தின்‌ பின்பகுதியிலே 
அவர்கள்‌ தேவனுடைய ஆசீர்வாதத்தைக்‌ 
காண்பார்கள்‌ என்று. ஏசாயா 
தீர்க்கதரிசனமாய்ச்‌ சொல்லுகிறார்‌. 


ஏசாயா இங்கு தீர்க்கதரிசனமாய்ச்‌ 
சொல்லுகிற ஆசிர்வாதங்கள்‌, ராவின்‌ 
நிறைவேறும்‌ என்றும்‌ 
வியாக்கியானம்‌ 
கிறிஸ்துவாகிய 
ராஜாவாகவும்‌, 
சமாதானத்தின்‌ ராஜாவாகவும்‌ இருக்கிறார்‌. 
'இதோ, ஒரு ராஜா, நீதியாக அரசாளுவார்‌" 
என்னும்‌ வாக்கியம்‌ கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்துவைக்‌ குறிக்கும்‌ என்பது, 
இவர்களுடைய வியாக்கியானம்‌. 


யூதாஜனங்களுக்கு ஆசீர்வாதமான 
காலம்‌ வரும்‌. ஆசீர்வாதத்தின்‌ ஆரம்பமாக 
உன்னதத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவர்‌ 
ஊற்றப்படுவார்‌. பரிசுத்த ஆவியானவரின்‌ 
அருள்மாரியானது. தேவன்‌ நம்மீது, 
கிருபையாக இருப்பதையும்‌, அவர்‌ நமக்குள்‌. 
ற்கிரியையை செய்வதையும்‌ 
தேவனுடைய 
நாம்‌ 
பரிசுத்த ஆவியானவரின்‌ அபிஷேகத்தைப்‌ 
பெற்றுக்கொள்கிறோம்‌. 


தம்மிடத்தில்‌ 
கேட்டுக்கொள்கிறவர்களுக்கு, 
இயேசுகிறிஸ்து. தம்முடைய பரிசுத்த 
ஆலியானவரைக்‌ கொடுக்கிறார்‌. தேவன்‌ 
நமக்கு நன்மையான எல்லா ஈவுகளையும்‌ 
கொடுப்பார்‌ என்பதற்கு 
ஆவியானவரின்‌. 
அடையாளமாயிருக்கிறது. 
'பொல்லாதவர்களாகிய நீங்கள்‌ 
உங்கள்‌ பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளைக்‌ 
கொடுக்க அறிந்திருக்கும்போது, 
பரமபிதாவானவர்‌ தம்மிடத்தில்‌ வேண்டிக்‌ 
கொள்கிறவர்களுக்குப்‌ பரிசுத்த ஆவியைக்‌ 
கொடுப்பது அதிக நிச்சயம்‌ அல்லவா” 
(லூக்‌ 11:13). 


நற்கிரியை 
உறுதிபண்ணுகிறது. 
ஆசிர்வாதங்களுக்கு அச்சாரமாக, 


கர்த்தராகிய 


'பொல்லாதவர்களாகிய நீங்கள்‌ உங்கள்‌ 
பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளைக்‌ கொடுக்க 
அறிந்திருக்கும்போது, பரலோகத்திலிருக்கிற 
உங்கள்‌ பிதா தம்மிடத்தில்‌ 
வேண்டிக்கொள்ளுகிறவர்களுக்கு 
நன்மையானலைகளைக்‌ கொடுப்பது அதிக 
நிச்சயம்‌ அல்லவா?" (மத்‌ 7:11), 





i FTE 
TT 


யூதாவின்‌ ஜனங்கள்‌ 
நெருக்கப்படுகிறார்கள்‌. 
வேதனைகளையும்‌ 
அனுபவிக்கிறார்கள்‌. 
கர்த்தரோ ம்‌ 
முதலான செய்தியைக்‌ கொடுக்கிறார்‌. 
சுத்த ஆவியானவர்‌ உன்னத்திலிருந்து 
தங்கள்மீது ஊற்றப்படுவார்‌ என்னும்‌ செய்தி, 
யூதாவின்‌ ஜனத்திற்கு மிகப்பெரிய 
நம்பிக்கையைக்‌ கொடுக்கிறது. 

தம்முடைய ஜனத்திற்கு: 
அவர்களுக்கு 
கிருபையையும்‌ 

காண்பிக்கிறார்‌. தம்முடைய சிலாக்கியத்தைப்‌ 
பெறுவதற்கு கர்த்தர்‌, 
பிள்ளைகளை 
அவர்கள்‌ இதுவரையிலும்‌ 
அனுபவிக்கிற ஜனங்களாகயிருந்தார்கள்‌. 
இனிமேலோ அவர்கள்‌ கர்த்தருடைய 
ஆசீர்வாதங்களை அனுபவிக்கும்‌. 
ஜனங்களாகயிருப்பார்கள்‌. இதற்கு 
அடையாளமாகவே பரிசுத்த ஆவியானவர்‌ 
உன்னதத்திலிருந்து அவர்கள்மீது 
ஊற்றப்படுகிறார்‌. 

பரிசுத்த ஆவியானவர்‌ 
ஜனத்தின்மீது ஊற்றப்படும்போது, 
பூமியிலே மேசியாவின்‌ ராஜ்யம்‌ 
ஸ்தாபிக்கப்படும்‌. (அப்‌ 2-ஆவது அதிகாரம்‌) 
பரிசுத்த, ஆவியானவர்‌ தம்முடைய 
பிள்ளைகள்மீது தொடர்ந்து ஊற்றப்படுவார்‌. 
'உன்னதத்திலிருந்து நம்மேல்‌ ஆவி 
ஊற்றப்படும்‌ மட்டும்‌ அப்படியே இருக்கும்‌" 
என்று ஏசாயா சொல்லுகிறார்‌. 


கர்த்தருடைய 


பரிசுத்த ஆலியானவர்‌, தம்முடைய 
பிள்ளைகள்மீது, ஊற்றப்படும்போது. 
வனாந்தரம்‌ செழிப்பான வயல்வெளியாகும்‌. 
பூமி தன்‌ பலனைத்தரும்‌. மேசியாவின்‌ 
நாட்களில்‌ இந்த சம்பவம்‌ நிறைவேறும்‌ 
என்று ஏற்கெனவே 
வாக்குப்பண்ணப்பட்டிருக்கிறது. 

“பூமியிலே மலைகளின்‌ உச்சிகளில்‌ 
ஒரு பிடி தானியம்‌ விதைக்கப்பட்டிருக்கும்‌; 
அதின்‌ விளைவு லீபனோனைப்‌ போல. 
அசையும்‌: பூமியின்‌ புல்லைப்‌ போல நகரத்தார்‌. 
செழித்தோங்குவார்கள்‌" (சங்‌ 7226). 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சபையில்‌ 
சேர்த்துக்‌ 
தேவனுடைய 


கர்த்தருடைய சுவிசேஷ 
இரட்சிக்கப்பட்ட புறஜாதியாரும்‌ 
கொள்ளப்படுவார்கள்‌. 
ஆவியானவர்‌ உன்னதத்திலிருந்து, யூதா 
ஜனத்தின்மீது: ஊற்றப்படும்போது, 
வனாந்தரத்திலே நியாயம்‌ வாசமாயிருக்கும்‌. 
செழிப்பான வயல்வெளியிலே நீதி தங்கி 
தரிக்கும்‌. இதனால்‌ செழிப்பான 
வயல்வெளிகள்‌ அதிக 
பலனைத்தரும்‌. 


இன்னும்‌ 


கர்த்தருடைய 
நியாயப்பிரமாணத்திற்கு 
சொல்லுகிறார்கள்‌. 
நியாயப்பிரமாணத்தின்படி, 
விசாரித்து, நீதியான 
சொல்லுகிறார்கள்‌. 
விசாரிக்கிறவர்கள்‌ உண்மையுள்ளவர்‌ 
களாகமிருக்கவேண்டும்‌. வழக்குகளையும்‌ 
நீதியாய்‌ விசாரிக்கவேண்டும்‌. ஜனங்களுக்கு 
நன்மை உண்டாகவேண்டும்‌. 


வனாந்தரத்திலே 
வாசமாயிருக்கும்போது. 
வயல்வெளியாகும்‌. தீமை நன்மையாக 
மாறும்‌. நன்மை இன்னும்‌ அதிக 
நன்மையாக மாறும்‌. தேசத்து ஜனங்கள்‌ 
எல்லோரும்‌ ஒரே அந்தஸ்தில்‌ இருப்பதில்லை. 
சிலர்‌ ஐசுவரியவான்‌களாகவும்‌, சிலர்‌ 
தரித்திரராகவும்‌ இருப்பார்கள்‌. சிலர்‌ கல்வி 
குற்றவர்களாகவும்‌, சிலர்‌ கல்வியறிவு 
இல்லாதவர்களாகவும்‌ இருப்பார்கள்‌. சிலர்‌ 
வனாந்தரத்தைப்போல: 
'ுக்கப்பட்டவர்களாகவும்‌, புறக்கணிக்கப்‌ 
பட்டவர்களாகவும்‌ இருப்பார்கள்‌. தேசத்தில்‌ 
முக்கியமானவர்களோ செழிப்பான 
வயல்வெளிகளைப்போல இருப்பார்கள்‌. 


ஊழியக்காரர்கள்‌ 
வியாக்கியானம்‌ 
நியாயாதிபதிகளோ, 
வழக்குகளை 
தீர்ப்பு 
நியாயம்‌ 


நியாயம்‌ 
அது செழிப்பான 


நியாயம்‌ 
வனாந்தரம்‌ 
செழிப்பான 
எண்ணப்படும்‌. 


வாசமாயிருக்கும்போது, 
செழிப்பான வயல்வெளியாகும்‌. 


வயல்வெளி காடாக 
வனாந்தரத்தைப்போல. 
தரித்திரராகயிருக்கிறவர்களிடத்தில்‌ நியாயம்‌ 
வாசமாயிருக்கும்போது, அவர்கள்‌ 
செழிப்பான வயல்வெளியைப்போல. 
முக்கியமானவர்களாகமிருப்பார்கள்‌. ஒரு 
சிலர்‌ சமுதாயத்தில்‌ செழிப்பான 
ஆனால்‌ 


வயல்வெளியைப்போல 
முக்கியமானவர்களாகயிருப்பார்கள்‌. 
அவர்களிடத்தில்‌ நியாயம்‌ வாசமாயிராது. 
அப்படிப்பட்டவர்கள்‌ வனாந்தரத்தைப்போல 
தாழ்த்தப்படுவார்கள்‌. 





i= al 
TT 


செழிப்பான வயல்வெளியிலே நீதி தங்கி 
தரிக்கும்‌. நீதியின்‌ கிரியை சமாதானமும்‌, 
நீதியின்‌ பலன்‌ என்றுமுள்ள அமரிக்கையும்‌ 


வாசம்பண்ணும்போது, 

சமாதானமும்‌ இருக்கும்‌. 

சிந்தையும்‌ குழப்பமில்லாமல்‌ தெளிவாயிருக்கும்‌. 
பக்தியோடும்‌. 

கலகமில்லாமல்‌ 


நாம்‌ எல்லாப்‌. 
நல்லொழுக்கத்தோடும்‌ 
அமைதலுள்ள  ஜீவனம்பண்ணுய்படிக்கு, 
ராஜாக்களுக்காகவம்‌, அதிகாரமுள்ள 
யாவருக்காவும்‌ அப்படியே செய்ய வேண்டும்‌" 
தீமோ 2:2), அமைதியாகவும்‌ 
சமாதானமாகவும்‌ ஜீவிக்கிறவர்கள்‌ எல்லா 
பக்தியோடும்‌, நல்லொழுக்கத்தோடும்‌. 
ஜீவிப்பார்கள்‌. 


நீதியின்‌ 
சமாதானமாயிருப்பதினால்‌, 
வாசமாயிருக்கிற ஸ்தலத்திலே, சமாதானமும்‌ 
வாசமாயிருக்கும்‌. கர்த்தர்‌ நமக்குக்‌. 
கொடுத்திருக்கிற ஊழியத்தை உண்டையாம்ச்‌ 

செய்யும்போது, நம்முடைய இருதயத்தில்‌ 

மெய்யான சந்தோஷமுண்டாகும்‌. நம்முடைய 
கடமைகளை நாம்‌ கவனமாய்‌ 
நிறைவேற்றவேண்டும்‌. 

பல சமயங்களில்‌ நீதியின்‌ கிரியையை 
செய்வது மிகவும்‌ கடினமாயிருக்கும்‌. 
கஷ்டப்பட்டு நீதியை 
வேண்டியதிருக்கும்‌. 
நமக்கு சமாதானம்‌. 


வரும்‌ சமாதானம்‌. 


நித்திய சமாதானம்‌. இந்த சமாதானத்திற்கு 
முடிவே இல்லை. 


யூதாதேசத்தின்மீது 
போட்ட 


இக்க 
யோனிகள்‌ அவர்களுக்கு இனிமேல்‌ 
யுத்தத்தைப்பற்றிய பயம்‌ இருக்காது. அவர்கள்‌ 


'கிரியையினால்‌ உண்டான 
அனுபவிப்பார்கள்‌. 


நீதியின்‌ 
சமாதானத்தை 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


அவர்களுடைய தேசத்திலே நியாயம்‌. 
வாசமாயிருப்பதினால்‌, அவர்கள்‌ சமாதான 
ங்‌ தங்கியிருப்பார்கள்‌. 
வாசஸ்தலங்களிலும்‌ 


சமாதானம்‌ 
கர்த்தருடைய பிள்ளைகள்‌ 
பாதுகாப்பின்‌ கீழிருப்பார்கள்‌. 
சமாதான 
வாசஸ்தலமாகயிருக்கும்‌. 


நம்முடைய பண்டிகைகள்‌ 
ஆசரிக்கப்படும்‌ நகரமாகிய சீயோனை 
நோக்கிப்பார்‌; உன்‌ கண்கள்‌ எருசலேமை 
அமரிக்கையான தாபரமாகவும்‌, 
பெயர்க்கப்படாத  கூடாரமாகவும்‌ காணும்‌; 
இனி ன்‌ முளைகள்‌ என்றைக்கும்‌ 
பிடுங்கப்படுவதுமில்லை, அதின்‌ சுமிறுகளில்‌ 
ஒன்றும்‌ அறுந்து போவதுமில்லை" (ஏசா 
33:20). 
தேசத்தில்‌ சமாதானம்‌ 
வாசம்பண்ணும்போது, கல்மழையும்‌ பெய்யும்‌. 
அது காடுகளை  அழித்துப்போடும்‌. 
புயல்காற்று காடுகளில்‌ வீசும்போது, 
காடுகளிலுள்ள மரங்களெல்லாம்‌ கீழே 
விழுந்துவிடும்‌. காடு அழிந்துபோகும்‌. 
ஆனாலும்‌ எருசலேம்‌ நகரம்‌ அழியாது. 
அது நிலையான வாசஸ்தலமாயிருக்கும்‌. அது 
அமைதியாய்த்‌ தங்கும்‌ இடமாயிருக்கும்‌. 


"அந்த... நகரம்‌ மகாதாழ்வாய்‌ 
தாழ்ந்துபோம்‌' என்னும்‌ வாக்கியத்திற்கு, 
“அந்த நகரம்‌ தாழ்வான பகுதியிலிருக்கும்‌” 
என்று வேதபண்டிதர்கள்‌ வியாக்கியானம்‌ 
சொல்லுகிறார்கள்‌. எருசலேமைச்‌ சுற்றிலும்‌ 
உயர்ந்த பர்வதங்கள்‌ இருக்கும்‌. இந்தப்‌ 
பர்வதங்களுக்கு நடுவே எருசலேம்‌ 
தாழ்வான பகுதியில்‌ இருக்கும்‌. உயர்வான 
பர்வதங்கள்‌ எருசலேம்‌ நகரத்திற்கு 
பாதுகாப்பாயிருக்கிறது. 





ழ்‌ நள 
யாய 


ர்க்க 
இருக்குமாப்போல்‌, 
என்றென்றைக்கும்‌. 


எருசலேம்‌ அழிந்துபோகாது. 
தம்முடைய பரிசுத்த நகரத்தை. 
பாதுகாப்பார்‌. அதைச்‌ சுற்றிலும்‌ உயர்ந்த 
பர்வதங்களை அரணாக வைத்திருக்கிறார்‌. 
எருசலேம்‌ நிலையான வாசஸ்தலம்‌. அது 
அமைதியாய்த்‌ தங்கும்‌ ம்‌ 
கர்த்தருடைய ஜனங்கள்‌ 
தாபாரங்களில்‌ வாசம்பண்ணுவார்கள்‌. 
கர்த்‌ சீர்‌ ம்போ; 
தாக்‌ சமான்‌ வயல்‌ 
ஒவ்வொரு வருஷமும்‌ வயல்வெளியில்‌ 
அதிகமாய்த்‌ தானியம்‌ விளையும்‌. 
செழிப்பான வயல்வெளிகளிலெல்லாம்‌ நல்ல 
அறுவடைகள்‌ நடைபெறும்‌. கர்த்தர்‌ 
தேசத்திற்கு செழிப்பைம்‌ கட்டளையிடுவார்‌. 
கர்த்தரே செழிப்பைக்‌ கொடுக்கிறவர்‌ 
ஆனாலும்‌  விதைக்கிறவர்‌ தன்னுடைய 
வேலையை நேர்த்தியாய்ச்‌ செய்யவேண்டும்‌. 
கண்ணீரோடு விதைக்கிறவர்கள்‌ 
கெம்பீரத்தோடு அறுவடை செய்வார்கள்‌. 


விலதச்கிறவர்‌ நீர்வளம்‌ பொ 

இடங்களிலெல்லாம்‌ தைக்குவேன்டும்‌ 
அப்போதுதான்‌ ல அறுவடை 
அதிகமாயிருக்கும்‌. மனுஷருக்கும்‌ தானியம்‌ 
இருக்கும்‌. கால்நடைகளுக்கும்‌ தானியம்‌ 
இருக்கும்‌. விதைக்கிறவர்கள்‌ தங்கள்‌ 


சமாதான. 


விளைந்த 
தீவனமாகக்‌ 

கிடைக்கும்‌. ek வேலையிலே அவர்கள்‌ 
மாடுகளையும்‌ தகளையும்‌ 
கால்நடைகள்‌ 
உழுகிறவர்களும்‌ 


பயன்படுத்துவார்கள்‌. 
பட்டினியாயிராது. 
பட்டினியாயிருக்கமாட்டார்கள்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நீர்வளம்‌ 
இடங்களிலெல்லாம்‌ 
பாக்கியவான்கள்‌" என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. இந்த வாக்கியம்‌ 
அப்போஸ்தலருடைய சுவிசேஷ ஊழியத்தை 
குறிக்குமென்று வேதபண்டிதர்கள்‌ 
வியாக்கியானம்‌ சொல்லுகிறார்கள்‌. இவர்கள்‌ 
நீர்வளம்‌ பொருந்திய இடங்களிலெல்லாம்‌. 
சத்திய வசனங்களை விதைக்கிறார்கள்‌. 


பொருந்திய 
நீங்கள்‌. 


விதைக்கிற 


“அவர்‌ அநேக விசேஷங்களை 
உவமைகளாக அவர்களுக்குச்‌ சொன்னார்‌. 
கேளுங்கள்‌, லிதைக்கிறவன்‌ ஒருவன்‌ 
விதைக்கப்‌ புறப்பட்டான்‌" (மத்‌ 13:3). 
கர்த்தர்‌ தம்முடைய ஜனத்தி ற்கு. 
ஆசீர்வாதத்தைக்‌ கொடுப்பார்‌. கர்த்தர்‌ 
தங்களுக்குக்‌ கொடுத்திருக்கிற வேலைகளை 
த்தியாய்ச்‌ செய்கிறவர்களுக்கு, 
அதிகமான ஆசிர்வாதம்‌ கிடைக்கும்‌. கர்த்தர்‌ 
தங்களுக்கு என்னென்ன தாலந்துகளைக்‌ 
கொடுத்திருக்கிறாரோ ன்‌ 
ம்‌ உண்மையாயும்‌, 
நேர்த்தியாயும்‌ 
நீர்வளம்‌ பொருந்திய 
விதை 





f= FTE 
TT 


யூதாவின்மீதும்‌ எருசலேமின்‌ மீதும்‌ 
சனகெரிப்‌ யுத்தம்‌ பண்ண வருகிறான்‌. 
இதனால்‌ கர்த்தருடைய ஜனத்திற்கு: 
மிகுந்த நெருக்கமும்‌ இக்கட்டும்‌ 
உண்டாகிறது. கர்த்தர்‌ அசீரியரின்‌ 
சேனையை அழித்து, தம்முடைய ஜனத்தை: 
மீட்டுக்கொள்கிறார்‌. யூதாவும்‌ எருசலேமும்‌ 
அனுபவிக்கும்‌ மிகப்பெரிய வேதனை 
(ஏசா 337-9). சீயோனிலுள்ள பாவிகள்‌ 
திகைப்பார்கள்‌ (ஏசா 331314). 


வேதனையும்‌ 


;ன்பமும்‌ 
ல்‌ கர்த்தரிடத்தில்‌. 


போது | ந்திான்கள்‌ 
'ஜெபம்பண்‌ ணுகிறார்கள்‌ (ஏசா 33:2). 
கர்த்தர்‌ தம்முடைய பிள்ளைகளை, 
அவர்களுடைய துன்பங்களுக்கு மத்தியிலும்‌ 
பாதுகாக்கிறார்‌ (ஏசா 331576) 
அசீரியருடைய சேனையின்‌ அழிவு 
(ஏசா 331-3) 


தர்கள்‌ இசீரியரின்‌ பாளயத்தை 
கொள்ளையிடுவார்கள்‌ (ஏசா 33:4,23,24) 
எருசலேமில்‌ அமைதி திரும்பும்‌. யூதாதேசத்தில்‌ 
ஆவிக்குரிய காரியங்கள்‌ விருத்தியடையும்‌ 
(ஏசா 33:6). யூநாதேசத்தில்‌ நன்மையும்‌ 
செழிப்பும்‌ உண்டாகும்‌ (ஏசா 33:17-22). 


கொள்ளையிடுகிறவன்‌. 
ஏசா 381 


ஏசா 331. கொள்ளையிடப்‌: 
நாடாதிருந்தும்‌,கொள்ளையிடுகிறவனும்‌, 
துரோகம்பண்ணாதிருக்கிறவர்களுக்குத்‌. 
துரோகம்‌ பண்ணுகிறவனுமாகிய 
உனக்கு ஐயோ! நீ கொன்னையிட்டு 
முடிந்தபின்பு கொள்னையிடப்படு வாம்டி 
நீ துரோகம்‌ பண்ணித்‌ தீர்த்தபின்பு 
உனக்குத்‌ தூரோகம்பண்ணுவார்கள்‌.. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அசீரியன்‌ துன்மார்க்கன்‌. 
இருதயத்தில்‌ பெருமையும்‌, 
அகந்தையுமுள்ளவன்‌. 
நீதியுமில்‌ 


அவள்‌ 
ஆணவமும்‌, 
அவனிடத்தில்‌ 
நியாயமுமில்லை, 


அவனிடத்தில்‌ ஈவும்‌ 
மற்ற தேசத்தாரைக்‌ 


அசீரியன்‌ 
பாழாக்கிப்போட்டான்‌. 
அசீரியனோடு. 


கர்த்தருடைய ஜனத்தை 

யூதாஜனத்தார்‌ 
சமாதான உடன்படிக்கை. 
செய்திருந்தார்கள்‌. அசீரியனிடத்தில்‌ 
உண்மையில்லை. அவன்‌ சமாதான 
உடன்படிக்கையை மீறிவிட்டான்‌. இப்போது 
யூதாதேசத்தின்மீது யுத்தம்பண்ண 
வந்திருக்கிறான்‌. 


யூதர்கள்‌ இதுவரையிலும்‌ 
அரீரியதக்கு ஒரு தீங்கும்‌ செய்ததில்லை. 
அவர்களை சேதப்படுத்தியதுமில்லை, 
காயப்படுத்தியதுமில்லை, அசீரியருடைய 

கொள்ளையிட்டதுமில்லை. 

யுத்தம்‌ பண்ணவேண்டும்‌. 

எண்ணமும்‌ யூதரிபத்தில்‌ 
ல்‌ யூதர்கள்‌ இதுவரையிலும்‌ 
அசீரியருக்கு  உண்மையுள்ளவர்களாகவே 
இருந்திருக்கிறார்கள்‌. அவர்களோடு 
சமாதானமாகவே வாழ்ந்திருக்கிறார்கள்‌ 
ஆனால்‌. இசிரியனோ  யூதர்கள்மீது 
யுத்தம்பண்ண வருகிறான்‌. 


அசீரியன்‌ யூதாவின்‌ அரணான 
பட்டணங்களையெல்லாம்‌ நிர்மூலம்பண்ணி. 
விட்டான்‌. கர்த்தர்‌ அசீரியனுக்கு. 
விரோதமாய்‌ எழும்புகிறார்‌. தேவனுடைய 
தூதன்‌ அசீரியரின்‌ சேனையை 
முற்றிலுமாய்‌ சங்காரம்பண்ணிவிடுகிறார்‌. 
கல்தேயர்களும்‌ அசீரியரோடு 
யுத்தம்பண்ணுகிறார்கள்‌. அவர்களோடு 
கலகம்பண்ணி பிரிந்துபோய்விடுகிறார்கள்‌. 


அசீரியரின்‌ ராஜாவாகிய 
சனகெரிப்புக்கு இரண்டு குமாரர்கள்‌ 
இருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ சனகெரிப்பைக்‌ 
கொன்றுபோடுகிறார்கள்‌. சனகெரிப்‌ 

ன்‌ விக்கிரகக்கோவிலில்‌ 


கொலைபண்ணப்படுகிறான்‌. 
அவனுடைய பிள்ளைகளே அவனைக்கொன்று 
போடுகிறார்கள்‌. 





i= FTE 
TT 


யூதாதேசத்தார்‌ கர்த்தருக்கு. 
விரோதமாய்‌ கலகம்பண்ணினார்கள்‌. 
கர்த்தரைவிட்டுதூரமாய்‌ விலகிப்போனார்கள்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய ஜனத்தை நீதியாய்‌. 
நியாயம்‌ விசாரிக்கிறார்‌. அசீரியனை 
தம்முடைய  கோலாகப்‌ பயண்படுத்தி, 
தம்முடைய ஜனத்தை. தண்டிக்கிறார்‌. 
கர்த்தர்‌ அனுமதிக்கும்‌ வரையிலும்‌, 
அசீரியர்கள்‌, கர்த்தருடைய ஜனத்திற்குத்‌ 
தீங்கு செய்தார்கள்‌. 


பாத்திரத்தை கொடுக்கிறார்‌ 
ஜனத்திற்கு தீங்கு செய்த அசீரியனை 
கர்த்தர்‌ தண்டிக்கிறார்‌ 


ஏசாயா தீர்க்கதரிசி அசீரியனுடைய 
'தீயசபாவங்களைப்பற்றிச்‌ சொல்லுகிறார்‌. 
அவள்‌ பத்‌ 
கொள்ளையிடுகிறான்‌. 
துரோகம்பண்ணாதவர்களுக்கு அ 
பண்ணுகிறான்‌.  அசீரியனுக்கு 'ஐயோ" 
என்று ஏசாயா சொல்லுகிறார்‌ 


ரியன்‌ மற்றவர்களைக்‌ 


அசீ! 
கொள்ளையிட்டாலும்‌, அவன்‌ கொள்ளையிட்டு 


முடிந்தபின்பு, அவனும்‌ கொள்ளையிடப்‌ 
படுவான்‌. அவன்‌ மற்றவர்களுக்கு துரோகம்‌ 
பண்ணினாலும்‌, துரோகம்பண்ணி தீர்ந்த 
பின்பு, அவர்கள்‌ அசீரியனுக்கு துரோகம்‌ 
்ணுவார்கள்‌. பிறருக்கு தீங்குசெய்கிற 

பிறரை அழிக்க 
நினைக்கிறவன்‌ அழிந்துபோவான்‌. பிறருக்கு, 
மறைவாக கண்ணி வைக்கிறவன்‌, தான்‌ 
வைத்த கண்ணியில்‌ விழுவான்‌ பிறருக்கு 
குழி வெட்டுகிறவன்‌, தான்‌ வெட்டிய 
குழிமிலேயேவிழுவான்‌. இப்படிப்பட்ட அழிவுக்கு 
அசீரியன்‌ எடுத்துக்காட்டாயிருக்கிறான்‌ 
கர்த்தாவே, எங்களுக்கு. 
இரங்கும்‌ ஏசா 33:2 


ஏசா 332. கர்த்தாவே, எங்களுக்கு. 
இரங்கும்‌, உமக்குக்‌ காத்திருக்கிறோம்‌; 
தேவரீர்‌ காலையில்‌ அவர்கன்‌ புயமும்‌, 
இக்கட்டுக்காலத்தில்‌ எங்கள்‌ 
இரட்சிப்புமாயிரும்‌. 


பூதாதேசத்தாருக்கு 
மூலமாய்‌ இக்கட்டும்‌, 
துன்பமும்‌,  உபத்திரவமும்‌ வந்திருக்கிறது. 
தாங்கள்‌ துன்பப்படும்போது, கர்த்தருடைய 
ஜனம்‌ அவரை நோக்கிப்‌ பார்க்கிறார்கள்‌. 


அசீரியன்‌ 
வேதனையும்‌, 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தரிடத்தில்‌ ஊக்கமாய்‌ ஜெபிக்கிறார்கள்‌. 
தங்களுடைய தேசத்திலே கர்த்தருடைய 
கிருபையும்‌ இரக்கமும்‌ வரவேண்டுமென்று 
கிருபாசனத்திற்கு முன்பாக கெஞ்சி 
மன்றாடுகிறார்கள்‌. 


எங்களுக்கு இரங்கும்‌ 
யூதாவின்‌ ஜனத்தார்‌ 
கர்த்தரிடத்தில்‌ பாரத்தோடு ஜெபிக்கிறார்கள்‌. 
யூதா தேசத்தின்‌. சேனையிலிருக்கிற 
வீரர்களுக்காக கர்த்தருடைய பிள்ளைகள்‌ 
ஜெபிக்கிறார்கள்‌. “தேவரீர்‌ காலையில்‌ 
அவர்கள்‌ புயமாமிரும்‌" என்று சொல்லி 
கர்த்தருடைய பிள்ளைகள்‌ ஜெபிக்கிறார்கள்‌. 
கர்த்தர்‌ தாமே யூதாவின்‌ சேனையிலுள்ள 
வீரர்களை பலப்படுத்தவேண்டும்‌. 
கர்த்தரே அவர்களுடைய பலத்த 
புயமாமிருக்கவேண்டும்‌. எசேக்கியாவுக்கும்‌, 
அவகுடைய பிரபுக்களுக்கும்‌, அவருடைய 
சன்னதர்களுக்கும்‌ 
கர்த்தரட்திிரத்து பெலமும்‌ தைரியமும்‌ 
தொடர்ந்து தேவைப்படுகிறது. 


ஒவ்வொரு நாள்‌ காலையிலும்‌ 

அவர்கள்‌ தங்கள்‌ வேலையை 

ஆரம்பிக்கப்போவார்கள்‌. பல சமயங்களில்‌ 

ள்‌ புதிய வேலைகளை 

அவர்கள்‌ புதிய 

சந்திக்கவேண்டியது வரும்‌. 

எல்லா... சூழ்நிலைகளிலும்‌ கர்த்தருடைய 

உதவியும்‌ ஒத்தாசையும்‌ அவர்களுக்குத்‌. 
தேவைப்படுகிறது. 


ஆகையினால்‌ 
“இக்கட்டுக்காலத்தில்‌ எங்கள்‌ 
இரட்சிப்புமாமிரும்‌” என்று கர்த்தருடைய 
பிள்ளைகள்‌ பாரத்தோடு ஜெலிக்கிறார்கள்‌ 
"உமக்குக்‌... காத்திருக்கிறோம்‌ என்று 
பயபக்தியோடு சொல்லுகிறார்கள்‌. 
கர்த்தருக்குக்‌. காத்திருக்கிறவர்கள்‌ 
ஒருபோதும்‌ வெட்கப்பட்டுப்போகமாட்டார்கள்‌. 


யூதாதேசத்திலே  பக்தியுள்ளவர்கள்‌. 
கர்த்தரிடத்தில்‌ ஜெபம்பண்ணும்போது, 
சேனையிலுள்ளவர்களுக்காகவும்‌ ஜெபிக்கி 
றார்கள்‌. தேசத்திலுள்ள சாதாரண 
ஜனங்களுக்காகவும்‌ ஜெபிக்கிறார்கள்‌. 
“இக்கட்டுக்காலத்தில்‌ எங்கள்‌ 
இரட்சிப்புமாயிரும்‌' என்று கர்த்தரிடத்தில்‌ 
பணிவோடு. விண்ணப்பம்பண்ணுகிறார்கள்‌. 
யூதா ஜனங்களில்‌ அநேகர்‌ யுத்தத்திற்குப்‌ 
போகாமல்‌ தங்கள்‌ வீடுகளிலிருக்கிறார்கள்‌. 
யுத்தக்களத்திற்குப்போகிற தெம்பும்‌ பலனும்‌ 
அவர்களிடத்தில்‌ இல்லை. 





i= FTN 
ERAT 


அசீரியர்கள்‌ 'ருசலேமுக்கு 
விரோதமாக. 'முற்றிக்கையோட்டரக்கிறர்கள்‌. 
யூதாவின்‌ ஜனத்தார்‌ இக்கட்டு காலத்தி 
லிருக்கிறார்கள்‌. இக்காலத்தில்‌ அவர்கள்‌ 
கர்த்தரையே சார்ந்து கொள்கிறார்கள்‌. 
கர்த்தர்‌ தங்களுக்காக யுத்தம்பண்ண 
வேண்டுமென்றும்‌, சத்துருக்‌ களின்‌ 
கைகளிலிருந்து தங்களை இரட்சித்தருள 
வேண்டுமென்றும்‌ ன்ணப்பம்‌ 
பண்ணுகிறார்கள்‌. 


தம்முடைய 
இரட்சிப்பாயிருக்கிறார்‌. 


கொள்ளை சேர்க்கப்படும்‌ 
ஏசா 8895, 


ஏசா 33:3. அமனியின்‌ சுத்தத்தினாலே 
ஜனங்கள்‌. அலைத்தோடி, நீர்‌ 
எழுந்திருக்கும்போது 
சிதறடிக்கப்படுவார்கள்‌. 


ஏசா 884. வெட்டுக்கிளிகள்‌ 
சேர்க்கிறது போல்‌ உங்கன்‌ கொன்னை 
சேர்க்கப்படும்‌; வெட்டுக்கினிகன்‌ 
குதித்துத்‌ திரிகிறதுபோல மனுஷர்‌ 
அதின்மேல்‌ குதித்துத்‌ திரிவார்கள்‌. 


அசீரியர்கள்‌ பல தேசங்கள்மீது 
யுத்தம்பண்ணி அவர்களை ஜெயித்திருக்கி 
றார்கள்‌. அவர்களுடைய பட்டணங்களை 
யெல்லாம்‌ கொள்ளையிட்டு திரளான 
ஐசுவரியத்தை சேகரித்திருக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ பலமிகுந்தலர்கள்‌. ஆனாலும்‌ 
அசீரியர்கள்‌ யூதாவுக்கும்‌ எருசலேமுக்கும்‌ 
இரையாவார்கள்‌ கர்த்தர்‌ தம்முடைய 
ஜனத்திற்காக யுத்தம்பண்ணுவார்‌. 
கர்த்தருடைய பிள்ளைகள்‌, 
எங்களுக்கு ம்‌ 
காத்திருக்கிறோம்‌" 


கர்த்தர்‌ 
சத்துருக்களிடமிருந்து 
இரட்சிக்கவேண்டுமென்று, 
விண்ணப்பம்பண்ணுகிறார்கள்‌. 
தம்முடைய பிள்ளைகளை 
அவர்களுடைய 
அவர்களுக்கு ஜெயத்தையும்‌ கொடுக்கிறார்‌. 
கர்த்தருடைய பிள்ளைகள்‌ தங்களுக்கு 


யூதாஜனத்தார்‌ 
கர்த்தரோ 
லவ 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இரட்சிப்பைக்‌ கேட்டார்கள்‌. கர்த்தர்‌ 
அவர்களுக்கு இரட்சிப்போடு ஜெயத்தையும்‌ 
கட்டளையிடுகிறார்‌. நாம்‌ வேண்டிக்‌ 
கொள்வதற்கும்‌, விண்ணப்பம்‌. 
பண்ணுவதற்கும்‌ அதிகமாய்க்‌ கொடுக்கிற 
கர்த்தரை நாம்‌ ஆராதிக்கிறோம்‌. 
இஸ்ரவேலின்‌ பரிசுத்தர்‌ தம்முடைய 
ஜனத்திற்கு ஆதரவாயிருக்கிறார்‌. 


அசிரியரின்‌ சேனை (மறி்தோடுகறது. 
கர்த்தருடைய தூதனானவர்‌ 
சேனையிலுள்ள அன்ங்கக்காள 
வீரர்களை சங்காரம்பண்ணுகிறார்‌. 
அசீரியரின்‌ சேனைக்கு பேரழிவு 
உண்டாயிற்று. சங்காரமாகாமல்‌ மீதமுள்ள 
அசீரியர்கள்‌ ஓடிப்போகிறார்கள்‌. அவர்கள்‌ 
அமளியின்‌ சத்தத்தினாலே. 
அலைந்தோடுகிறார்கள்‌. கர்த்தர்‌ 
எழுந்திருக்கும்போது சத்துருக்கள்‌ 
சிதறடிக்கப்படுவார்கள்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
ஜனத்திற்கு ஆதரவாக எழுந்திருக்கிறார்‌. 
யூதாதேசத்தாருக்கு விரோதமாக 

த்து நிற்கிற அசிரியரின்‌ 
சேனையிலுள்ளவர்கள்‌. 
சிதறடிக்கப்படுகிறார்கள்‌. 


இசிரியரின்‌. பாளமத்திலே எராளமான 
பொக்கிஷங்கள்‌ 

பலதேசத்தின்மீது, 

அவர்களைக்‌ கொள்ளையிட்டு, 

திரளான ஐசுவரியத்தை 
வைத்திருக்கிறார்கள்‌. 

அரணான பட்டணங்களையெல்லாம்‌ 
அசீரியர்கள்‌ கொள்ளையிட்டு, தங்கள்‌ 
பாளயத்திலே பொக்கிஷங்களைக்‌ குவித்து, 
வைத்திருக்கிறார்கள்‌. இந்தக்‌ 
கொள்ளையையெல்லாம்‌ கர்த்தருடைய 
பிள்ளைகள்‌ திரும்பப்‌ பெற்றுக்கொள்வார்கள்‌. 


கொள்ளைகளை 
கூட்டிச்‌ 
வெட்டுக்கிளிகள்‌ 
அசீரியரின்‌ கொள்ளை 
வெட்டுக்கிளிகள்‌ குதித்து 
யூதாவின்‌ மனுஷர்‌, 
அசீரியரின்‌ கொள்ளையின்மேல்‌ குதித்து 
திரிவார்கள்‌. தங்கள்‌ ஐசவரியங்களை 
கொள்ளையாய்க்‌ கொடுத்தவர்கள்‌, இப்போது 
தங்களைக்‌ கொள்ளையடித்தவர்களை 
கொள்ளையடிக்கிறார்கள்‌. கர்த்தருடைய 
தாங்கள்‌ இழந்துபோன 
, எவ்வித சிரமமுமில்லாமல்‌, 

திரும்பப்‌ பெற்றுக்கொள்கிறார்கள்‌. 





i= THE 
ETT 


வெட்டுக்கிளிகள்‌ ஒரு நிலத்தின்மீது. 
திரளாய்ப்‌ பறந்து வரும்போது. அந்த 

லுள்ள தாவரங்களும்‌ அழிந்துபோகும்‌. 
வெட்டுக்கிளிகள்‌ ஒரு... மரத்தின்மீது, 
பறந்துவரும்போது, அந்த மரத்திலுள்ள எல்லா 
இலைகளையும்‌ தின்றுபோடும்‌. மரம்‌ 
மொட்டையாயிருக்கும்‌. யூதாவின்‌ ஜனம்‌ 
அசிரியர்மீது வெட்டுக்கிளிகளைப்போல 
வருகிறார்கள்‌. அவர்களிடத்திலுள்ள 
கொள்ளையைச்‌ சேர்க்கிறார்கள்‌. 
அசீரியர்கள்‌. ஒன்றுமில்லாமல்‌ 
வெறுமையாய்ப்‌ போகிறார்கள்‌. 


கர்த்தர்‌ உயர்ந்தவர்‌ 
ஏசா 33:5,6 


ஏகா 8855, கர்த்தர்‌ உயர்ந்தவர்‌, அவர்‌ 
உன்னதத்தில்‌ வாசமாயிருக்கிறார்‌; 
அவர்‌ சீயோனை தநியாயத்தினாலூம்‌. 


தீதியினாும்‌ நிரப்புகிறார்‌. 


ஏசா 88:6. பூரணரட்சிப்பும்‌ ஞானமும்‌ 
அறிவும்‌ உன்‌ காலங்களுடைய 
உறுதியாயிருக்கும்‌; கர்த்தருக்குப்‌ 
பயப்படுதலே அதின்‌ பொக்கிஷம்‌. 


அசீரியரின்‌ கொள்ளையை _ 
புத்திரர்‌ கூட்டிச்‌ 
சத்துருவினிடத்திலுள்ள 
கர்த்தருடைய 
ஆசீர்வாதமாயிருக்கிறது. 
உயர்ந்தவர்‌. எருசலேமுக்கு விரோதமாய்‌. 
சத்துருக்கள்‌ எழும்பும்போது, கர்த்தர்‌ 
எழுந்திருந்து சத்துருக்களை சிதறடிக்கிறார்‌. 
சத்துருக்கள்‌ கூட்டாகச்‌ சேர்ந்து வந்தாலும்‌, 
அவர்களுடைய கூட்டு சிதறடிக்கப்படும்‌. 

கர்த்தர்‌ உன்னத்தில்‌ 
வாசமாயிருக்கிறார்‌. அவர்‌ சீயோனை 
நியாயத்தினாலும்‌ நீதியினாலும்‌ நிரப்புகிறார்‌. 
சீயோன்‌ “நீதிபுரம்‌' என்றும்‌, “சத்திய நகரம்‌” 
என்றும்‌ பெயர்‌ பெறும்‌ (ஏசா 1:26, 
கர்த்தருடைய பலமும்‌, பராக்கிரமமும்‌, 
ஆசீர்வாதமும்‌ அவருடைய பிள்ளைகள்மீது 
தங்கியிருக்கிறது. சீயோன்‌ நியாயத்தினாலும்‌ 
நீதியினாலும்‌ நிரம்பியிருக்கிறது. 

எசேக்கியா ராஜாவும்‌ அவருடைய 
ஜனங்களும்‌ கர்த்தருக்குள்‌ 
உற்சாகமாயிருக்கிறார்கள்‌. தங்களுடைய 
இக்கட்டுக்காலத்தில்‌ கர்த்தரே தங்களுக்கு 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


இரட்சிப்பாயிருக்கிறார்‌ என்பதை நினைத்து 
சந்தோஷப்படுகிறார்கள்‌. ஞானமும்‌ அறிவும்‌ 
கர்த்தருடைய பிள்ளைகளின்‌ காலங்களுடைய 
உறுதியாயிருக்கும்‌. அதுவே அவர்களுக்கு 
பூரண  இரட்சிப்பாயும்‌, இரட்சிப்பின்‌ 
பெலனாயுமிருக்கும்‌. 


கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நல்ல 
முடிவு காத்திருக்கிறது. அவர்களுடைய 
காலங்கள்‌ உறுதியாயிருக்குமென்று ஏசாயா 
சொல்லுகிறார்‌. யூதாதேசத்திலே இனிமேல்‌ 
குழப்பங்கள்‌ இருக்காது. அவர்களுக்கு 
இக்கட்டுக்காலமும்‌ வராது. கர்த்தருடைய 
பிள்ளைகளுக்கு பூரண இரட்சிப்பு 
உண்டாகும்‌. அந்நிய தேசத்து 
சத்துருக்களிடமிருந்து அவர்கள்‌ 
முழுமையாக விடுவிக்கப்படுவார்கள்‌. 
தேசத்தில்‌ நியாயமும்‌ நீதியும்‌ 
நிரம்பியிருக்கும்‌. மனுஷருடைய 
உள்ளங்களில்‌ சந்தோஷமும்‌ சமாதானமும்‌ 
அதிகமாயிருக்கும்‌. கர்த்தர்‌ உயர்ந்தவர்‌. 
அவர்‌ உன்னத்தில்‌ வாசமாமிருக்கிறவர்‌. 
தம்முடைய பிள்ளைகளை ஆதரிக்கிறவர்‌. 


தேசத்தை 
சத்துருக்களிடமிருந்து 
தம்முடைய பிள்ளைகளை 
எசேக்கியா ராஜாவும்‌, 


ர்‌ 
பாதுகாக்கிறார்‌ 
இரட்சிக்கிறார்‌ 
ஆசீர்வதிக்கிறார்‌. 
யூதா தேசத்தின்‌ ஜனங்களும்‌ கர்த்தருடைய 


ஆசீர்வாதத்தைப்‌, பெற்றிருக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ எல்வாறு  ஜீவிக்கவேண்டும்‌ 
என்றும்‌, அவர்கள்‌ தங்களை எவ்வாறு, 
செய்யவேண்டும்‌... என்றும்‌ 
வார்த்தை வெளிப்படுகிறது. 
பயப்படுதலே. அதின்‌ 
பொக்கிஷம்‌" என்று ஏசாயா சொல்லுகிறார்‌. 


கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு 
உலகப்பிரகாரமான ஐசுவரியம்‌ மெய்யான 
பொக்கிஷமல்ல. கர்த்தருக்குப்‌ பயப்படுதலே 
நமக்கு மெய்யான பொக்கிஷம்‌. அதுவே 
நம்முடைய நிலையான ஐசுவரியம்‌. யூதாவின்‌ 
ஜனங்கள்‌ கர்த்தருக்குப்‌ பயந்து 
ஜீவிக்கும்போது. அவர்களுக்கு 
உன்னதத்திலிருந்து மெய்யான பொக்கிஷம்‌ 
பொக்கிஷத்தை எந்த 
கொள்ளையிடமுடியாது. 

கர்த்தருக்குப்‌ பயந்து 

நம்முடைய காலங்கள்‌ 


கரத்தில்‌ உறுதியாயிருக்கும்‌. 





i FTE 
TT 


தேசம்‌ 
விடாய்த்திருக்கிறது 
3827-9 


துக்கித்தூ 
ஏசா 


ஏசா 888. இதே, 
பராக்கிரமசாலிகள்‌ 
அலறுகிறார்கள்‌; 
ஸ்தானாபதிகள்‌ 
அழுகிறார்கள்‌. 


ஏசா 33:8. 


அவருடைய 
வெளியிலே. 


சுமாதானத்து 
மனங்கசந்து 


பாதைகள்‌ பாழாயின; 
வழிப்போக்கர்‌ இல்லை; 
உடன்படிக்கையை மீறுகிறான்‌; 
நகரங்களை  இகழ்ச்சியண்ணுகிறான்‌; 
மனுஷனை எண்ணாதே போகிறான்‌. 


ஏசா 999. தேசம்‌ 
விடாய்த்திருக்கிறது; 
வெட்கி வாடுகிறது; 
வனாத்தரத்துக்கு. 
பாசானும்‌ 
பாழாக்கப்படுகிறது. 


துக்கித்து 
லீபனோன்‌. 


சாரோன்‌ 
ஒப்பாகிறது; 
கர்மேலும்‌ 


எருசலேமுக்கு வரப்போகிற மிகப்பெரிய 
நம்பன்‌ (கிவ்‌ 


ள்‌ விரோதமாய்‌. 
யுத்தம்பண்ண வருவார்கள்‌. ர்கள்‌ 
எருசலேமை முற்றிக்கைபோடுவார்கள்‌. 
சத்துருக்கள்‌ ஈவு. இரக்கமில்லாமல்‌ 
கர்த்தருடைய ஜனத்தை 
உபத்திரவப்படுத்துவார்கள்‌. அவர்களோடு 
சமாதான உடன்படிக்கையும்‌ பண்ணமுடியாது. 
கர்த்தருடைய பிள்ளைகள்‌ அசீரியரோடு 
ஏற்கெனவே உடன்படிக்கை 
பண்ணியிருந்தார்கள்‌. ஆனால்‌ அசீரியர்கள்‌ 
உடன்படிக்கையை மீறிவிடுவார்கள்‌. 
தங்களுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட 
அசீரியருக்கு விருப்பம்‌ இருக்காது. அவர்கள்‌ 
ஒருபோதும்‌ தங்கள்‌ வார்த்தைக்கு 
வேலைக்காரராமிருக்கமாட்டார்கள்‌. தாங்கள்‌ 
சொன்ன வார்த்தைக்கு. 
கீழ்ப்படியுவுமாட்டார்கள்‌. 

அசீரியர்கள்‌ 
விரோதமாய்‌ 
ஆயத்தம்பண்ணுகிறார்கள்‌. 
இகழ்ச்சி 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஜனங்கள்‌ அவர்களிடத்தில்‌ 
கெஞ்சும்போது, 

அவர்களை 
ஏளனம்பண்ணுகிறார்கள்‌. அசீரியர்கள்‌ 
இஸ்ரவேலின்‌ தேவனுக்கும்‌ பயப்படுவதில்லை. 
மனுஷர்மீது அன்பாயிருப்பதில்லை. 
அவர்கள்‌ மனுஷனை எண்ணுவதே இல்லை. 


அசீரியர்கள்‌ எருசலேமுக்கு 
ய்‌ யுத்தம்ண்ண வரும்போது. 
எதிர்ப்பதற்கு கர்த்தருடைய 
த பெலமும்‌ இருக்காது. 
எதிர்ப்பார்‌ ஒருவருமின்றி, 
நகரத்திற்குள்ளே  எளிதாய்ப்‌ 
பிரவேசிப்பார்கள்‌. அவர்களோடு சமாதானம்‌ 
பண்ணவேண்டுமென்று எருசலேமின்‌ 
ஸ்தானாபதிகள்‌ விரும்புவார்கள்‌. 
சமாதானத்து ஸ்தானாபதிகள்‌ அசீரியரின்‌ 
சேனாதிபதியிடம்‌ மனங்கசந்து அழுவார்கள்‌. 
ஆனால்‌ அசீரியனோ  யூதாஜனத்தாருக்கு 
இரக்கம்‌ காண்பிக்கமாட்டான்‌. 
அவர்களுடைய பராக்கிரமசாலிகள்‌ 
வெளியிலே அலறுவார்கள்‌. அந்த 
சத்தத்தைக்‌ கேட்டு எருசலேம்‌ 
நகரத்திற்குள்ளே இருக்கிற கர்த்தருடைய 
பிள்ளைகள்‌ பயந்து நடுங்குவார்கள்‌. 


அசீரியனுக்‌। 


கர்த்தருடைய 
பிள்ளைகளோடு 


சமாதானம்‌ பண்ண மனம்‌ 
இருக்காது. எசேக்கியா ராஜா அசீரியரோடு 
சமாதான உடன்படிக்கை பண்ண, 
தன்னுடைய ஸ்தானாபதிகளை அனுப்புவார்‌. 
அவர்களால்‌. அசீரியரோடு சமாதான 
உடன்படிக்கை பண்ண முடியாது. 
கர்த்தருடைய பிள்ளைகள்‌ 
சிறுபிள்ளைகளைப்போல. மனங்கசந்து 
அழுவார்கள்‌. அவர்களுடைய அழுகையை 
நிறுத்துவதற்கும்‌ சிரமமாயிருக்கும்‌. 

£யரின்‌ சேனை சலேமுக்‌। 
விரோதமாய்‌ வதன அரப்பா து பூதா 
தேசம்‌ கொஞ்சகாலத்திற்குப்‌ பாழாய்ப்போகும்‌. 
எருசலேமிலுள்ள பாதைகளும்‌ பாழாகும்‌. 
அதன்‌ வழியாக வழிப்போக்கர்‌ ஒருவரும்‌ 
நடந்துபோகமாட்டார்கள்‌. எருசலேமின்‌ 
வழியாக நடப்பதற்குக்கூட ஜனங்கள்‌. 
பயப்படுவார்கள்‌. எருசலேமோடு 
வியாபாரம்பண்ணியவர்களும்‌, தொழில்‌ 
செய்தவர்களும்‌ தங்களுடைய 
வியாபாரங்களை நிறுத்திவிடுவார்கள்‌. 
எருசலேம்‌ நகரத்திற்குள்ளே வருவோரும்‌ 
போவோரும்‌ ஒருவரும்‌ இருக்கமாட்டார்கள்‌. 
இதனால்‌ தேசத்தின்‌ பாதைகள்‌ பாழாகும்‌. 





i THEN 
TT 


பத்துசகோத்தரத்த கக்கியது அந்த தேசம்‌ 
ஏற்கெனவே பாழாய்ப்போய்விட்டது. 
இப்போது தெற்கு யூதாதேசத்திற்கும்‌ அழிவு, 
வருகிறது. 

லீபனோனிலே மரங்கள்‌ 
அதிகமாயிருக்கும்‌. சாரோனிலே 
ரோஜாபூக்கள்‌ பூத்துக்குலுங்கும்‌. 
பாசானிலே திரளான மந்தைகள்‌ மேயும்‌. 
குர்மேலிலே தானியம்‌ நன்றாய்‌ விளையும்‌. 
இவையெல்லாமே செழிப்பான பகுதிகள்‌, 
ஆனால்‌ இப்போதோ தேசத்திற்கு அழிவு 
வந்திருக்கிறது. இக்கட்டுக்காலம்‌. 
வந்திருக்கிறது. இக்காலத்தில்‌ லீபனோன்‌ 

வெட்கி வாடுகிறது. சாரோன்‌ 
வனாந்தரத்திற்கு ஒப்பாகிறது. பாசானும்‌. 
கர்மேலும்‌ பாழாக்கப்படுகிறது. 

... லீபனோன்‌ 
என்று 
வெட்கப்படுகிறது. 


கேதுரு. 


தன்னை லீபனோன்‌. 
அழைக்கப்படுவதற்கே 
லீபனோனிலே இதற்கு. 
முன்பு இருந்த கேதுரு மரங்கள்‌ 
எதுவுமில்லை. அது வறட்சியான 
ப வய வபாத்‌ லீபனோன்‌ 

லாம்‌ இழந்து, 
வெட்கத்தோடு நிற்கிறது. பருவகாலத்திற்கு 
முன்னே பழுத்த  பழங்களெல்லாம்‌ 
இப்போது சத்துருக்களின்‌ கைகளிலிருக்கிறது. 
யூதாதேசத்தாரோ ஒன்றுமில்லாமல்‌ 
துக்கித்து விடாய்த்திருக்கிறார்கள்‌. 


இப்பொழுது எழுந்தருளுவேன்‌. 
ஏசா 89:10-12 


ஏகா 3310. 
எழுத்தருளூவேன்‌ 
உயருவேன்‌, 
மேன்மைப்படுவேன்‌ 
சொல்லுகிறார்‌. 
ஏசா 99:11. பதரைக்‌ கர்ப்பத்தரித்துத்‌ 
தானடியைப்‌ பெறுவீர்கள்‌; 
அக்கினியைப்போல்‌ உங்கள்‌ சுவாசமே 
உங்களைப்‌ பட்சிக்கும்‌. 


ப்யெ 
இப்பொது 
இப்பொழுது 
என்று கர்த்தர்‌ 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


முட்செடிகனைப்போலத்‌ 
எறிக்கப்படுவார்கள்‌. 


தங்கள்‌ இருதயத்தில்‌ 
ஆணவத்தோடும்‌, 
இருக்கிறார்கள்‌. 
விரோதமாய்‌ முற்றிக்கை 
போட்டிருக்கிறார்கள்‌. புபதாவின்‌ அரணான 
பட்டணங்களை! நாசம்‌ 
பண்ணுகிறார்கள்‌. | பிள்ளைகள்‌, 
கர்த்தாவே எங்களுக்கு இரங்கும்‌, உமக்குக்‌ 
காத்திருக்கிறோம்‌" என்று பயபக்தியோடு 
ஜெபம்பண்ணுகிறார்கள்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
பிள்ளைகளின்‌: ஜெபத்தைக்கேட்டு, 
அவர்களுக்கு ஆதரவாகவும்‌, அவர்களுடைய 
சத்துருக்களுக்கு எதிராகவும்‌ எழும்பி 
வருகிறார்‌. 


கர்த்தருடைய ஜனத்திற்கு 
இக்கட்டுக்காலம்‌ வந்திருக்கிறது. சத்துருக்கள்‌ 
அவர்களுக்கு விரோதமாய்‌ யுத்தம்பண்ண 
வந்திருக்கிறார்கள்‌. கர்த்தர்‌ இதுவரையிலும்‌ 
தம்முடைய ஜனத்‌ சம்பலிக்கிற 
காரியங்களை அமர்ந்திருந்து பார்ப்பதுபோல 
பார்த்துக்கொண்டிருக்கிறார்‌. ஏற்ற வேளை 
வரும்போது கர்த்தர்‌ எழுந்திருப்பார்‌. அவர்‌ 
எழுந்திருக்கும்போ। சத்துருக்கள்‌ 
சிதறடிக்கப்படுவார்கள்‌. கர்த்தர்‌ எழுந்திருந்து 
தம்மை வெளிப்படுத்துவார்‌. கர்த்தர்‌ தம்மை 
“சத்துருக்களை நியாயந்தீர்க்கிற 
நியாயாதியதியாகவம்‌, சர்வவல்லவராகவும்‌, 

கூதரரகவம்‌' வெளிப்படுத்துவார்‌. 
இல்‌ பரிசுத்தரே கர்த்தாதி 
வச்நாவால்‌, ராஜாதி ராஜாவாகவும்‌ 
இருக்கிறார்‌. 


யூதாவின்‌ ஜனத்தார்‌ மிகுந்த 
நெருக்கத்திலிருக்கிறார்கள்‌. பயங்கரமான 
வேதனைகளை அனுபலிக்கிறார்கள்‌. 
அவர்களுக்கு உதவி செய்ய ஒருவருமில்லை. 
அவர்கள்‌ மனுஷரிடமிருந்து உதவிகளை 
எதிர்பார்த்தார்கள்‌. ஆனால்‌ அவர்களுக்கு 
எதிர்பார்த்த உதவி எதுவுமே 
கிடைக்கவில்லை. கர்த்தருடைய பிள்ளைகள்‌ 
கைவிடப்பட்டவர்களாக, ஆதரவற்றவர்களாக 
பரிதாபமாக இருக்கிறார்கள்‌. தம்முடைய 
பிள்ளைகளுக்கு உதவி செய்யக்கூடிய 
எல்லா கதவுகளும்‌ அடைக்கப்படும்போது, 
கர்த்தர்‌ அவர்களுக்கு உதவி 
செய்ய எழுந்திருக்கிறார்‌. 





i= THE 
TT 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தருக்கு. 
மண்ணினாலே பலிபீடத்தை உண்டாக்கி, 
அதின்மேல்‌ தங்கள்‌ ஆடுகளையும்‌ தங்கள்‌ 
மாடுகளையும்‌ சர்வாங்க தகனபலியாகவும்‌ 
சமாதானபலியாகவும்‌ செலுத்த வேண்டும்‌. 
தம்முடைய நாமத்தைப்‌ பிரஸ்தாபப்படுத்தும்‌ 
எந்த ஸ்தானத்திலும்‌ கர்த்தர்‌ அவர்களிடத்தில்‌ 
வந்து, அவர்களை ஆசீர்வதிப்பார்‌. 
(யாத்‌ 20:24). 


தேவனை. ஆராதிக்கும்‌ எந்த 
இடத்திலும்‌ பலிசெலுத்துவதற்கு பலிபீடம்‌ 
இருக்க வேண்டும்‌. (லேவி 1741. 
தேவனை. அதற்குரிய த்தைத்‌ 
தேர்வுசெய்கிறவர்‌. (உபா 12:571,1518,26) 
இஸ்ரவேலருடைய வரலாற்றில்‌ பலியிடுவதற்கு 
மூன்று இடங்கள்‌ தேர்வு செய்யப்பட்டன. 
அவையாவன: 1. சைலோ (எரே 7:12); 
2, பெத்தேல்‌ சாமு 10:3); சீயோன்‌ 
(சங்‌ 78:68). 


கர்த்தருக்கு மண்ணினால்‌ பலிபீடத்தை 
உண்டாக்குவது போதுமானது. அவர்கள்‌ 
கல்லினால்‌ கர்த்தருக்கு பலிபீடத்தை 
உண்டாக்கவேண்டுமென்றால்‌, கர்த்தர்‌ 
அதற்கு ஒரு சில நிபந்தனைகளை 
சொல்லுகிறார்‌. 


“எனக்குக்‌ கல்லினால்‌ பலிபீடத்‌ 
உண்டாக்கவேண்டுமாகில்‌, அதை வெட்டின 
கல்லுகளால்‌ கட்டவேண்டாம்‌: அதின்மேல்‌ 
உளியிட்டவுடனே, அதை அசசிப்படுத்துவாய்‌. 
என்‌ பலிபீடத்தின்மேல்‌ உன்‌ நிர்வாணம்‌. 
காணப்படாதபடிக்கு, படிகளால்‌ அதின்மேல்‌: 
ஏறவும்‌ வேண்டாம்‌” (யாத்‌ 20:25, 26) என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. மனுஷன்‌ 

சொந்தக்‌ கிரியைகளினால்‌. 

முடியாது வாக்கியம்‌ 
விளக்குகிறது (எபே 2:8-9; தீத்து 3:5). 


ாதியார்‌ டய 
வெங்கள்‌! வன்க 
இடத்தில்‌ வைத்து அங்கு ஏறிச்செல்வதற்குப்‌ 
படிகளை அமைப்பார்கள்‌. மற்ற 
தெய்வங்களைவிட தங்கள்‌ தெய்வங்கள்‌ 
உயர்ந்தவை என்பதைப்‌ பெருமையோடு 
காண்பிக்கும்‌ விதமாக உயர்ந்த பீடங்களைக்‌ 
கட்டுவார்கள்‌. உயர்ந்‌ மேடைகள்‌ 
பாவமானவை. (லேவி 26:30) புறஜாதியாரின்‌ 
பலிபீடங்களில்‌ பலவிதமான விக்கிரகங்கள்‌: 
இருக்கும்‌. இது தேவனுடைய இரண்டாம்‌ 
கற்பனைக்கு எதிரானது. (யாத்‌ 20:4-6) 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஜனத்தாரிடம்‌ தேவன்‌ 


சுபாவங்களை 
ரதீமோ 229-10; 
[பேதுரு 3:3) 


தேவன்‌ மனுக்குலத்தைத்‌ தம்முடைய 
ஒரேபேறான குமாரனாகிய 
கிறிஸ்துவின்‌ 
இரட்சிக்கும்படியாக ம்‌ 
கொண்டிருக்கிறார்‌. தான்‌ இரட்சிக்கப்பட 
வேண்டுமென்று மனுஷன்‌ மேற்கொள்ளும்‌ 
எந்த சுய முயற்சியும்‌ தேவனுக்கு அசுசியாக 
இருக்கும்‌. 


.. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தருக்கு ஒப்பாக 
தெய்வங்களையும்‌, 
தெய்வங்களையும்‌ 

உண்டாக்கக்கூடாது. கர்த்தருக்கு 

பலிசெலுத்த, மண்ணினால்‌ உண்டாக்கப்பட்ட 

சாதாரண பலிபீடமே போதுமானது. 

இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தருக்கு கல்லினால்‌ 

பலிபீடத்தை உண்டாக்கும்போது, அந்தக்‌ 

கல்லிலே கர்த்தருக்கு ஒப்பான 
விக்கிரகத்தை செய்வதற்கு வாய்ப்புள்ளது. 

கர்த்தருக்கு நேர்த்தியான பலிபீடத்தை 

ரல்‌ உண்டாக்கவேண்டும்‌ என்று 

ப்பட்‌ இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 

கல்லை 

பலிபீடத்தை 


அந்தக்‌ 

அந்தப்‌ 
அழகுபடுத்தவேண்டும்‌ என்பதற்காக, அதிலே 
சில உருவங்களையும்‌ செலுக்கி வைப்பார்கள்‌. 


இப்படிப்ப்ட காரியங்கள்‌ 
விக்கிரகாராதனைக்கு நேராக வழிநடத்தும்‌. 
ஆகையினால்‌ கர்த்தர்‌ தமக்கு கல்லினால்‌ 
பலிபீடத்தை உண்டாக்கவேண்டாம்‌ என்று 


தெளிவாக சொல்லுகிறார்‌. 


கர்த்தருக்கு மண்ணினால்‌ செய்யப்பட்ட 
சாதாரண பலிபீடமே போதுமானது. கர்த்தர்‌ 
ப ஆடம்பரத்தையும்‌, 
ஒருபோதும்‌ 
ல்‌ அவர்‌ நம்முடைய 
இருதயத்தின்‌ பரிசுத்தத்தையே விரும்புகிறார்‌. 
கர்த்தரை  ஆராதிக்கிறவர்கள்‌ அவரை 
ஆவியோடும்‌. உண்மையோடும்‌ 
ஆராதிக்கவேண்டும்‌. அவரை பரிசுத்த 
அலங்காரத்துடனே தொழுதுகொள்ள 
வேண்டும்‌. கர்த்தருடைய ஆராதனையில்‌ 
உலகப்பிரகாரமான ஆடம்பரங்களுக்கும்‌ 
அலங்காரங்களுக்கும்‌ இடமில்லை. பரிசுத்தமே 
ஆலயத்தின்‌ அழகு. பரிசுத்தத்தின்‌ அழகுக்கு 
வர்ணம்‌ பூசவேண்டிய அவசியமில்லை. 


அவர்களை 





i a 
TT 


கர்த்தர்‌ எழுந்திருக்கும்போது, அவர்‌ 
உயருவார்‌. அவர்‌ ;ன்மைப்படுவார்‌. 
கர்த்தர்‌ உயர்ந்தவர்‌. அவர்‌ உன்னதத்தில்‌ 
வாசமாயிருக்கிறவர்‌. தம்முடைய ஜனத்திற்கு: 
விரோதமாய்‌  யுத்தம்ண்ண வந்திருக்கிற 
அசீரியரை கர்த்தர்‌ சங்காரம்பண்ணுவார்‌. 
அவர்கள்‌ சுண்ணாம்பைப்போல நீற்றப்படு 
வார்கள்‌. வெட்டப்பட்ட முட்செடிகளைப்போல. 
தீயில்‌ எரிக்கப்படுவார்கள்‌. 


அசீரியரின்‌ சேனை பலமிழந்துபோகும்‌. 
அவர்கள்‌ பதரை கர்ப்பந்தரித்து தாளடியைப்‌ 
பெறுவார்கள்‌. தாளடியில்‌ அக்கினி 
எரியும்போது அது பற்றியெரியும்‌. அந்த 
அக்கினிக்கு அவர்களால்‌ தப்பிக்கவே. 
முடியாது. அவர்களுடைய சுவாசமே 
அவர்களை அக்கினியைப்போல்‌ பட்சிக்கும்‌. 


ரியர்கள்‌ லேமுக்கு 
வின்னா முற்றிக்கை போட்டிருக்கிறார்‌, 
கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக 
கோபப்பார்வையைப்‌. பார்க்கிறார்கள்‌. 
அவர்களைப்‌ பயமுறுத்துகிறார்கள்‌. யூதா 
ஜனத்தாருக்கு, விரோதமாய்‌. 
சுவாசிக்கிறார்கள்‌. அவர்களுடைய சுவாசம்‌ 
அவர்களுக்கு விரோதமாய்த்‌ திரும்பும்‌. 
கர்த்தருடைய ஜனத்தை பட்சித்துப்போட 
வேண்டும்‌ என்று நினைக்கிறவர்கள்‌ 
பட்சிக்கப்படுவார்கள்‌. கர்த்தருடைய 
பிள்ளைகளை எரித்துப்போட வேண்டுமென்று 
நினைக்கிறவர்கள்‌ எரிக்கப்படுவார்கள்‌. 
கர்த்தர்‌ அசீரியரின்‌ சுவாசத்தை 
அவர்களுக்கு விரோதமாய்த்‌ திருப்புவார்‌ 
அவர்களுடைய சுவாசமே ்‌ 
அக்கினியைப்போல 

இவர்கள்‌ அக்கினியில்‌ 

அவர்கள்‌ சுண்ணாம்பைப்போல நீற்றப்படு 
வார்கள்‌. வெட்டப்பட்ட முட்செடிகளைப்போல 
தீயில்‌ எரிக்கப்படுவார்கள்‌. சீக்கிரத்தில்‌ 
எரிந்துபோவார்கள்‌. கர்த்தர்‌ எழுந்திருக்கும்‌ 
போது அசீரியரின்‌ சேனைக்கு அழிவு வரும்‌. 


சியோனிலுன்ன பாவிகள்‌ 
ஏசா 884314 


ஏசா 9913. தாரத்திது்னலவர்களே, 
நான்‌ செய்கிறதைக்‌ கேளுங்கள்‌; 
சமீபத்திலிருக்கிறவர்களே,. என்‌ 
பராக்கிரமத்தை அறித்துகொள்ளுங்கள்‌ 
என்கிறார்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


தித்தியஜாவாலைக்கு முன்பாக நம்மில்‌ 
தாபரிப்பவன்‌ யார்‌ என்கிறார்கள்‌. 


தக கிரியைகளைப்‌ பார்த்து 
பராக்கிரமத்தை நாம்‌. 
அதித்துகொள்ளவேண்டும்‌. சியோரிதுள்ள 
பாவிகள்மீது தேவனுடைய பயங்கரம்‌ 
வந்திறங்குகிறது. அவர்கள்‌ திகைக்கிறார்கள்‌. 
மாயக்காரரை நடுக்கம்‌ பிடிக்கிறது. சீயோன்‌ 
கர்த்தருடைய பரிசுத்த நகரம்‌. கர்த்தருடைய 
விசேஷித்த கிருபையும்‌, சீர்வாதமும்‌ 
சீயோன்‌ நகரத்தில்‌ தங்கியிருக்கிறது. 
சீயோனிலே வாசமாயிருக்கிறவர்கள்‌ 
எல்லோரும்‌ கர்த்தருடைய பெரிதான 
சிலாக்கியங்களை அனுபவிக்கிறார்கள்‌. 
. சியோனிலே வாசமாயிருக்கிறவர்களில்‌ 
மாயக்காரராயிருக்கிறார்கள்‌. 
ஊழியம்‌  செய்வதுபோலவும்‌, 
ஆராதனை செய்வதுபோலவும்‌ 
மாய்மாலம்பண்ணுகிறார்கள்‌. 
இவர்களுடைய இருதயத்திலோ சுத்தமில்லை. 
இவர்களுடைய இருதயம்‌ சய்ஸைந்தகக்கு 
பாய்‌ செம்மையாயில்லை. 
வெளிப்பார்வைக்கு பக்தியுள்ளவர்கள்போல்‌ 
காணப்படுகிறார்கள்‌. மனுஷன்‌ முகத்தைப்‌ 
பார்க்கும்போது, கர்த்தரோ மனுஷனுடைய 
இருதயத்தைப்‌ பார்க்கிறார்‌. 
சீயோனிலுள்ள 
திகைக்கிறார்கள்‌ 
மனச்சாட்சியே. 


பாவிகள்‌ 
அவர்களுடைய 
அவர்களைக்‌ 
த்‌ ந்து நகரத்தைச்‌ 
அசீரிய சேனை 
முதறக்கைபோட்டகக்ிறா்கள்‌ அவர்கள்‌ 
எருசலேம்‌ நகரத்தை தீக்கொளுத்திப்போட 
ஆயத்தமாயிருக்கிறார்கள்‌. எருசலேமிலுள்ள 
பாவிகள்‌, இந்த நகரத்திலிருந்து தப்பித்து, 
எகிப்திற்கு ஓடிப்போய்விடலாம்‌ என்று 
தங்களுக்குள்‌ யோசனைபண்ணுகிறார்கள்‌. 
ஆனால்‌, இவர்களால்‌ எகிப்திற்கும்‌ 
ஓடிப்போகமுடியவில்லை. 





i= THE 
TT 


கர்த்தர்‌ 
மூலமாய்‌, 


தம்முடைய தீர்க்கதரிசிகள்‌ 
எருசலேம்‌ நகரத்தாருக்கு. 
தம்முடைய வாக்குத்தத்தங்களைச்‌ 
சொல்லுகிறார்‌. சீயோனிலுள்ள பாவிகளோ, 
தீர்க்கதரிசிகள்‌ சொன்ன வார்த்தைகளையும்‌ 
நம்பவில்லை. அப்படிப்பட்ட பாவிகள்‌ 
திகைக்கிறார்கள்‌. அவர்களை நடுக்கம்‌ 
பிடிக்கிறது. பயந்து அலறுகிறார்கள்‌. 
“பட்சிக்கும்‌ அக்கினிக்கு முன்பாக நம்மில்‌ 
நரித்திரப்பவன்‌ யார்‌? நித்தியஜுவாலைக்கு 
முன்பாக நம்மில்‌ தாபரிப்பவன்‌ யார்‌” என்று 
சொல்லி அழுது புலம்புகிறார்கள்‌. 


தங்களால்‌ 
வாசம்பண்ணமுடியாது என்றும்‌, 
விட்டு வேறு 
ஒடிப்போய்விடலாம்‌ 


எருசலேமில்‌. 
எருசலேமை 
எங்கேயாவது 
என்றும்‌ அவர்கள்‌ 
தங்களுக்குள்‌ யோசிக்கிறார்கள்‌. 
சீயோனிலுள்ள பாவிகள்‌ திகைப்பதற்கு 
வேறொரு காரணத்தையும்‌ வேதபண்டிதர்கள்‌ 
சொல்லுகிறார்கள்‌ 

சங்காரதூதன்‌ 

அழித்துப்போடுகிறான்‌ 

அழிந்துபோவதை சீயோனிலுள்ள பாவிகள்‌ 
தங்கள்‌ கண்களால்‌ பார்க்கிறார்கள்‌. 


ஏசாயா தீர்க்கதரிசி. அசீரியருக்கு 


வரும்‌ அழிவைப்பற்றி தீர்க்கதரிசனமாய்ச்‌ 
சொல்லுகிறார்‌. 'பதரைக்‌ கர்ப்பந்தரித்துத்‌ 
தாளடியைப்‌ பெறுவீர்கள்‌: அக்கினியைப்போல்‌ 
உங்கள்‌ சுவாசமே உங்களைப்‌ பட்சிக்கும்‌. 
ஜனங்கள்‌ சுண்ணாம்பைப்போல 
நீற்றப்படுவார்கள்‌:: வெட்டப்பட்ட 
முட்செடிகளைப்போலத்‌ தீயில்‌ 
எரிக்கப்படுவார்கள்‌” (ஏசா 33:1112) என்று 
ஏசாயா அசீரியருக்கு வரும்‌ அழிலைப்பற்றிச்‌ 
சொல்லுகிறார்‌. அவர்கள்‌ தீயில்‌ 
சுட்டெரிக்கப்படுவதை, எருசலேமுக்குள்ளே 
இருக்கும்‌ பாவிகளும்‌ பார்க்கிறார்கள்‌. 


தேவனுடைய கோபம்‌ அசீரியர்மீது' 
பற்றியெரிகிறது. ர்கள்‌ 
சுண்ணாம்பைப்போல 
சீயோனிலுள்ள 
திகைக்கிறார்கள்‌ 
பராக்கிரமத்தைப்‌ பார்த்து பயப்படுகிறார்கள்‌. 
இவர்கள்‌ சீயோனிலிருந்தாலும்‌, 
மாயக்காரராயிருக்கிறார்கள்‌. 
நடுக்‌ பிடிக்கிறது. 
மாயக்காரர்‌, இஸ்ரவேலின்‌ 
ஆராதியாமல்‌, விக்கிரகங்களை இரகசியமாய்‌ 
ஆராதிக்கிறார்கள்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இதனால்‌ தங்கள்மீதும்‌ தேவனுடைய கோபம்‌ 
வரும்‌ என்றும்‌ பயப்படுகிறார்கள்‌. கர்த்தர்‌ 
அசீரியனை தீயில்‌ எரிப்பதுபோல, நம்மை 
எரித்துப்போடுவாரோ என்று நினைத்து 
பயப்படுகிறார்கள்‌. 


எருசலேமிலுள்ள ஜனங்களுக்கு 
கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படுகிறது. 
அதிலும்‌ விசேஷமாய்‌, பரிசுத்த 
நகரத்திலுள்ள பாவிகளுக்கும்‌, 
மாயக்காரருக்கும்‌ கர்த்தருடைய விசேஷித்த 
எச்சரிப்பின்‌ வார்த்தை சொல்லப்படுகிறது. 
இவர்கள்‌ தூரத்திலும்‌. சமீபத்திலும்‌ 
இருக்கிறவர்கள்‌. இவர்கள்‌ கர்த்தருடைய 
பிள்ளைகளாயிருந்தாலும்‌, அவருடைய 
பராக்கிரமத்தை 
அறியாதவர்களாயிருக்கிறார்கள்‌. கர்த்தரைத்‌ 
தெரியும்‌ என்று சொன்னாலும்‌, இவர்களுக்கு 
கர்த்தரைத்‌ தெரியவேண்டிய பிரகாரம்‌ 
தெரியவில்லை. கர்த்தர்‌ இப்படிப்பட்ட 
பாவிகளையும்‌, மாயக்காரரையும்‌ பார்த்து, 
“தூரத்திலுள்ளவர்களே, நான்‌ செய்கிறதைக்‌ 

ங்கள்‌: சமீபத்திலிருக்கிறவர்களே, என்‌ 
பராக்கிரமத்தை அறிந்துகொள்ளுங்கள்‌" 
என்று சொல்லுகிறார்‌. 


நீதியாய்‌ நடக்கிறவன்‌ 
ஏசா 891516 


ஏசா 9915. நீதியாய்‌ நடந்து, 
செம்மையானவைகளைப்‌. சி, 
இடுக்கண்‌ செய்வதால்‌ ல்‌ 
ஆதாயத்தை வெறுத்து, 
பரிதானங்கனை வாங்காதபடிக்குத்‌ தன்‌ 
கைகளை உதறி, 
இரத்தஞ்சித்துவதற்கான 
யோசனைகளைக்‌ கேளாதபடிக்குத்‌ தண்‌ 
செவியை அடைத்து, பொல்லாப்பைக்‌ 
காணாதபடிக்குத்‌ தன்‌ கண்களை 
மூடுகிறவனெவனோ, 


ஏசா 3306. அவன்‌ உயர்ந்த: 
இடங்களில்‌. வாசம்பண்ணுவான்‌;. 
கன்மலைகளின்‌ அரண்கள்‌ அவனுடைய 
உயர்த்த அடைக்கலமாகும்‌; அவன்‌ 
அப்பம்‌ அவனுக்குக்‌ கொடுக்கப்படும்‌; 
அவன்‌ தண்ணீர்‌ அவனுக்கு 
திச்சயமாய்க்‌ கிடைக்கும்‌. 





i THE 
TT 


தம்மை நம்புகிறவர்களை கர்த்தர்‌ 
தம்முடைய கிருபையினால்‌ பாதுகாக்கிறார்‌. 
கர்த்தர்‌ செய்கிறதை நாம்‌ கேட்கவேண்டும்‌. 
அவருடைய பராக்கிரமத்தை நாம்‌ 
அறிந்துகொள்ளவேண்டும்‌. நீதியாய்‌ 
நடக்கிறவனும்‌, செம்மையானவைகளைப்‌. 
பேசுகிறவனும்‌ உயர்ந்த இடங்களில்‌ 
வாசம்பண்ணுவான்‌. 


எருசலேம்‌ நகரத்து 
இக்கட்டுக்காலம்‌ வந்‌ 
சீயோனிலே பாவிகளும்‌ மாயக்காரரும்‌ 
இருப்பதுபோல, அங்கே. நீதியாய்‌. 
நடக்கிறவர்களும்‌  செம்மையானவைகளைப்‌ 
பேசுகிறவர்களும்‌ இருப்பார்கள்‌. ்‌ 
நகரத்திற்கு ஆபத்து 

தங்களுக்கு இடுக்கணும்‌, 

வந்தாலும்‌ இவர்கள்‌ நீதியாய்‌ நடப்பார்கள்‌. 
கர்த்தருடைய பிரமாணத்திற்கு 
கீழ்ப்படிவார்கள்‌. தாங்கள்‌ செய்ய வேண்டிய 
கடமைகளை நேர்த்தியாய்‌ செய்து 
முடிப்பார்கள்‌. கர்த்தருக்கு செலுத்த 
வேண்டியதை கர்த்தருக்கும்‌, மனுஷருக்கு 
செலுத்த... வேண்டியதை மனுஷருக்கும்‌. 
சரியாக செலுத்துவார்கள்‌. 


நீதியாய்‌ 
செம்மையாய்ப்‌ பேசுவார்கள்‌ 
செம்மையானவைகளையும்‌ பேசுவார்கள்‌. 
இவர்களுடைய வார்த்தையில்‌ மாய்மாலம்‌ 
இருக்காது. இவர்களுடைய சிந்தையிலும்‌, 
வார்த்தையிலும்‌, செயலிலும்‌ உண்மையும்‌, 
கண்ணியமும்‌ இருக்கும்‌ 

மற்றவர்களுக்கு தீங்கு செய்து 
தாங்கள்‌ வசதியாக ஜீவிப்பதை நீதிமான்கள்‌ 
விரும்பமாட்டார்கள்‌. இவர்கள்‌ இடுக்கண்‌ 
செய்வதால்‌ வரும்‌ ஆதாயத்தை: 
வெறுப்பார்கள்‌. பரிதானங்களை 
வாங்காதடடிக்கு தங்கள்‌ கைகளை 
உதறுவார்கள்‌. பிறரை வஞ்சிக்கமாட்டார்கள்‌. 
நீதியான தீர்ப்பு சொல்லுவார்கள்‌. 
இவர்களிடம்‌ பரிதானத்தைக்‌ கொடுத்து. 
சத்தியத்தை. புரட்டச்சொன்னாலோ,. 
அநீதியான தீர்ப்பு சொல்லச்சொன்னாலோ, 
இவர்கள்‌ சம்மதிக்கமாட்டார்கள்‌. தங்கள்‌ 
கையில்‌ பரிதானத்தைத்‌ திணித்தாலும்‌, 
அதை, வாங்காதபடிக்கு தங்கள்‌ 
கைகளை உதறிவிடுவார்கள்‌. 


"ருக்கு 
றது. 


நடக்கிறவர்கள்‌ 
அவர்கள்‌ 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இரத்தம்‌ சிந்துவதற்கான 
யோசனைகளை கேளாதபடிக்கு தங்கள்‌ 


செவியை அடைத்துக்கொள்வார்கள்‌. 
பொல்லாப்பை காணாதபிக்கு 

கண்களை மூடிக்கொள்வார்கள்‌. 
பழிவாங்குவது, மற்றவர்களை வஞ்சிப்பது 
ஆகியவற்றைப்பற்றி இவர்கள்‌ 
பேசவுமாட்டார்கள்‌. இவர்களுக்கு இது 
சம்பந்தமான ஆலோசனைகளைச்‌ 
சொன்னால்‌, அதற்கு 
செவிகொடுக்கவுமாட்டார்கள்‌. 


என்‌ பக்கல்‌ ஆபத்திலே நான்‌ 
மகிழ்ந்து, பொல்லாப்பு அவனுக்கு 
நேரிட்டபோது களிகூர்ந்திருந்தேனோ? அவன்‌ 
ஜீவனுக்குச்‌ சாபத்தைக்‌ கொடுக்கும்படி 
விரும்பி, வாமினால்‌ பாவஞ்செய்ய நான்‌ 
இடங்கொடுக்கவில்லை" (யோபு 31:29,30) 


நீதிமான்கள்‌ பாவத்தை வெறுப்பார்கள்‌. 
மற்றவர்கள்‌ பாவம்‌ செய்தாலும்‌ அதைத்‌ 
தாங்கிக்கொள்ள மாட்டார்கள்‌. அதைப்‌ 
பிரியமாய்‌ பார்க்கவுமாட்டார்கள்‌. நீதிமான்கள்‌ 
பொல்லாப்பை காணாதபிிக்கு 
கண்களை மூடிக்கொள்வார்கள்‌. 
ஆத்துமாவின்‌ பரிசுத்தத்தை 
காத்துக்கொள்ளவேண்டுமென்றால்‌ நம்முடைய 
செவிகளை சோதனைகளுக்கு 
அடைத்துக்கொள்ளவேண்டும்‌. 

கண்களை 

மூடிக்கொள்ளவேண்டும்‌. 


நம்பவேண்டும்‌. அவருடைய வார்த்தைகளை 
நம்பவேண்டும்‌. கர்த்தரை நம்பி 
ஜீவிக்கவேண்டும்‌. இவ்வாறு ஜீவிப்பதினால்‌. 
நீதிமான்களுக்கு ஆறுதலும்‌ சந்தோஷமும்‌ 
உண்டாகும்‌. நியாயமாய்‌ நடந்து, 
செம்மையானவைகளைப்‌ பேசுகிறவர்கள்‌ 
உயர்ந்த இடங்களில்‌ வாசம்பண்ணுவார்கள்‌. 
இவர்கள்‌ பாதுகாப்பாயிருப்பார்கள்‌. 
தேவனோடு அக்கிமாய்கு பார்கள்‌: கர்த்தர்‌ 
நித்திய ஜுவாலையாகயிருந்தாலும்‌. அவர்‌ 
பட்சிக்கும்‌ அக்கினியாகயிருந்தாலும்‌, 
கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு' அவர்‌ 
எப்போதுமே சந்தோஷத்தைக்‌ 
கொடுக்கும்‌ வெளிச்சமாகவே இருப்பார்‌. 





i al 
TT 
எருசலேம்‌ நகரத்தை  அசீரியர்கள்‌ 
முற்றிக்கைபோட்டிருக்கிறார்கள்‌. எருசலேமுக்கு. 
இக்கட்டுக்காலம்‌ வந்திருக்கிறது. நகரத்தி 
லுள்ள ஜனங்கள்‌ வேதனைகளையும்‌, 
துன்பங்களையும்‌, பாடுகளையும்‌, உபத்திர 
வங்களையும்‌ அனுபவிக்கிறார்கள்‌. 
மத்தியில்‌, நீதியாய்‌. 
செம்மையானவைகளைப்‌ 
உயர்ந்த இடங்களில்‌ வாசம்பண்ணுவார்கள்‌. 
தீங்கு இவர்களை அணுகாது. நாசமோ 
மோசமோ இவர்களை சேதப்படுத்தாது. 


பெருவெள்ளம்போல சத்துரு 
பிரவாகித்து வந்தாலும்‌, அவனால்‌ கர்த்தரை 
நம்புகிறவர்களை அணுகவும்‌ முடியாது. 
அவர்களை சேதப்படுத்தவும்‌ முடியாது. 
சத்துரு கர்த்தருடைய பிள்ளைகளை 
தாக்கினாலும்‌, கன்மலைகளின்‌ அரண்கள்‌ 
அவர்களுக்கு உயர்ந்த அடைக்கல 
மாயிருக்கும்‌. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு 
கன்மலைகள்‌ இயற்கையாகவே அரணாக: 
அமைந்திருக்கிறது. கர்த்தரே அவர்களுக்கு 
கன்மலையாகவும்‌, அரணாகவும்‌ இருந்து 
அவர்களைப்‌ பாதுகாப்பார்‌. 


கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு ஒரு 
நன்மையும்‌ குறைவபடாது. அவர்களுடைய 
தேலைகள்‌ எல்லாம்‌  சந்திக்கப்படும்‌. 
அவர்களுக்கு அப்பம்‌ கொடுக்கப்படும்‌. 
அசீரியர்கள்‌ எருசலேம்‌. நகரத்தை 
முற்றிக்கைபோட்டிருக்கிறார்கள்‌. நகரத்திற்குள்‌ 
அப்பத்துக்கும்‌, தண்ணீருக்கும்‌ பஞ்சம்‌. 
உண்டானாலும்‌, கர்த்தரை 
நம்புகிறவர்களுக்கு அப்பம்‌ கொடுக்கப்படும்‌. 
அவர்களுக்கு தண்ணீரும்‌ நிச்சயமாய்க்‌ 
கிடைக்கும்‌. கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு 
ஒரு நன்மையும்‌ குறைவுடாது. 


ராஜா 
ஏசா 8817-19 


ஏகா 38:17. உன்‌ கண்கள்‌ ராஜாவை 
மகிமை பொருத்தினவராகக்‌ காணும்‌, 
தூரத்திலுன்ன தேசத்தையும்‌ பார்க்கும்‌. 


ஏசா 33:18. உன்‌ மனம்‌ பயங்கரத்தை 
நினைவுகூரும்‌; கணக்கன்‌ எங்கே? 
'தண்டல்காரன்‌ எங்கே? கோபுரங்களை 
எண்ணினவன்‌ எங்கே? 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


உனக்கு வினங்காத 
அறிதற்கரிய 
ஒருவிதமான பேச்சையுமுடைய அத்தக்‌ 
குகுர ஜனங்களை இனி தீ காணாய்‌. 
கர்த்தர்‌ எருசலேமைப்‌ பாதுகாப்பார்‌. 
முற்றிகைபோட்டிருக்கும்‌ 
கைகளிலிருந்து, தம்முடைய 
பரிசுத்த நகரத்தை விடுவிப்பார்‌. எசேக்கியா 
ராஜா தன்னுடைய சத்துருக்களைப்‌ பார்த்து 
கலக்கத்தோடும்‌ நடுக்கத்தோடும்‌ இருக்கிறார்‌ 
அவர்‌ கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
இரட்டுடுத்தி, துக்கத்தோடு காணப்படுகிறார்‌. 
அவர்‌ முடியும்‌ ராஜவஸ்திரங்களை 
அணிந்து மகிமை பொருந்தின வராகயிருப்பார்‌. 
ராஜாவும்‌ யூதாதேசத்து ஜனங்களும்‌ மிகுந்த 
சந்தோஷமாயிருப்பார்கள்‌. 
நீதியாய்‌ நடக்கிறவர்களும்‌, 
செம்மையானவைகளைப்‌ பேசுகிறவர்களும்‌ 
தங்கள்‌ விசுவாச கண்களினால்‌, ராஜாவை 
மகிமை பொருந்தினவராகக்‌ காண்பார்கள்‌. 
யூதாதேசத்தின்‌ ராஜாவாகிய  எசேக்கி 
யாவை மாத்திரமல்ல, அவர்கள்‌ கர்த்தாதி 
ராஜாதி ராஜாவையும்‌ 
பரிசுத்த அலங்காரத்தோடு 
கர்த்தருடைய பரிசுத்தம்‌ 
யூதாஜனத்தார்மீது தங்கியிருக்கும்‌. 


ரியர்கள்‌  எருசலேமைச்‌ சுற்றிலும்‌ 
இப்போது: முத்தி போப்‌ ககக்ளாகள்‌ 
நகரத்திற்குள்ளே இருக்கிற ஜனங்களால்‌ 
வெளியே எங்கும்‌ போகமுடியவில்லை. 
கர்த்தருடைய பலத்த... புயத்தினால்‌ 
அசீரியர்கள்‌ தோற்றுப்போவார்கள்‌. எருசலேம்‌ 
நகரத்தை முற்றிக்கைபோட்டிருப்பதை 
விலக்கிக்‌ கொள்வார்கள்‌. அப்போது 
நகரத்திற்குள்ளே இருக்கிற கர்த்தருடைய 
பிள்ளைகள்‌, எந்தவிதமான பயமுமில்லாமல்‌, 
பதட்டமுமில்லாமல்‌ நகரத்தைவிட்டு வெளியே 
போவார்கள்‌. அவர்களுடைய கண்கள்‌ 
தூரத்திலுள்ள தேசத்தையும்‌ பார்க்கும்‌. 
அசீரியர்கள்‌ 
ஜ்‌ போட்டுக்க மாக்‌ நகரத்திற்கு 
போனால்‌, தாங்கள்‌ 
தக்கல்‌ கைகளில்‌ விழுந்துவிடு 
வோமோ என்னும்‌ பயம்‌ யூதாஜனத்தாருடைய 
இருதயத்தில்‌ நிரம்பியிருந்தது. இப்போது 
அந்தப்‌ பயம்‌ அவர்களைவிட்டு நீங்கிப்‌ 
போயிற்று அவர்கள்‌ தேசத்தின்‌ எல்லா 
பாகங்களுக்கும்‌ தடையில்லாமல்‌ போவார்கள்‌. 
தூரத்திலுள்ள தேசத்தையும்‌ பார்ப்பார்கள்‌. 


எருசலேமை 





i THE 
TT 


விசுவாசிகளாகிய 

விசுவாசக்கண்களோடு பரலோக. 

ப்‌ பார்க்கிறோம்‌. பரலோகம்‌ 

பிரபஞ்சத்திலிருந்து. 

ஆனாலும்‌ 

விசுவாசக்கண்களினால்‌. 

பரமதேசத்தையும்‌ நம்மால்‌. 

நமக்கு தப்‌ 

பிரபஞ்சத்தில்‌ பாடுகளும்‌, வேதனைகளும்‌, 

உபத்திரவங்களும்‌ மிகுதியாயிருந்தாலும்‌, 

பரலோகத்தை விசுவாசத்தோடு நோக்கிப்‌ 

பார்ப்பது நமக்கு மிகுந்த ஆறுதலைக்‌ 
கொடுக்கும்‌. 


நாமும்‌, 


லேம்‌ ஜனங்கள்‌ 
கைகளிலிருந்து 
நகரத்தைவிட்டு 
போவார்கள்‌. 
உண்டாகும்‌. 
சந்தோஷமாயும்‌, 
ஆறுதலாயும்‌ இருப்பார்கள்‌. 
அவர்கள்‌ இதற்கு முன்பு தாங்கள்‌ 
அனுபவித்த பாடுகளையும்‌, 
வேநனைகளையும்‌ நினைத்துப்‌ பார்ப்பார்கள்‌. 
அவர்களுடைய மனம்‌, அவர்கள்‌ அனுபவித்த 
பயங்கரத்தை நினைவுகூரும்‌. அதைப்பற்றிய 
நினைவு, அவர்களுடைய விடுதலையின்‌ 
சந்தோஷத்தை அதிகரிக்கும்‌. 


சத்துருக்களின்‌ 
கப்படுவார்கள்‌. 
சுதந்தரமாக வெளியே 
அவர்களுக்கு விடுதலை: 
கர்த்தருடைய ஜனங்கள்‌ 
'சமாதானமாயும்‌, 


அப்போது. 


நம்முடைய பயங்கரம்‌ நம்மைவிட்டு 
நீங்கிப்போனபின்பு, அதைப்பற்றி நினைத்துப்‌ 
பார்ப்பதே நமக்கு சந்தோஷமாயிருக்கும்‌. 
கர்த்தருடைய 

பயங்கரத்திலிருந்து ட்‌ 
பட்டிருக்கிறோம்‌. இந்த நினைவு நமக்கு. 
ஆறுதலைக்‌ கொடுக்கும்‌. பயங்கரமான 
காலங்களிலும்‌, இடுக்கமான காலங்களிலும்‌: 
எருசலேம்‌ ஜனங்களுடைய செவிகளில்‌ 
ஒலித்துக்கொண்டிருந்த பயங்கரமான சத்தம்‌ 
அவர்களுடைய விகளில்‌ இன்னும்‌: 
ரத்தி கொன்‌ 

அவர்கள்‌ 


வீரர்களைப்பற்றியும்‌, 
இரத்தம்‌ 

அதிகமாய்க்‌ 

கேட்டார்கள்‌. இப்போது அந்த சத்தம்‌ 
கேட்கப்படவில்லை. யுத்தம்‌ முடிந்துபோயிற்று. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


அசிரியர்கள்‌ 
முற்றிக்கைபோட்டிருந்தபோது, நகரத்திலுள்ள 
ஜனங்கள்‌ கணக்கனுடைய சத்தத்தைக்‌ 
கேட்டார்கள்‌. தண்டல்காரனுடைய 
சத்தத்தைக்‌ கேட்டார்கள்‌. கோபுரங்களை 
எண்ணினவனுடைய சத்தங்களையும்‌ 
கேட்டார்கள்‌. கணக்கன்‌ யுத்தசன்னத்தரை 
எத்தனைபேர்‌ 

செத்துப்போனார்கள்‌ என்றும்‌, 
காயமடைந்தார்கள்‌ என்றும்‌, 

எத்தனைபேர்‌ 
கணக்கன்‌: 
அந்தக்‌ 


உமிரோடிருக்கிறார்கள்‌ என்றும்‌ 
அநுதினமும்‌ கணக்குப்‌ பார்ப்பான்‌. 


தண்டல்காரன்‌ சேனையிலுள்ள 
த்த சம்பளம்‌ கொடுக்கிறவன்‌. 


யுத்த 
கணக்கெடுப்பார்கள்‌. 
சேதங்களைப்பற்றிய 
சேகரிப்பார்கள்‌. 


த்த 
சேதாரங்களை 


அசீரியர்கள்‌ 

முற்றிக்கைபோட்டிருந்தபோது, 
ஜனங்கள்‌ அசீரியனைப்‌ 
பயந்தார்கள்‌. 
கொடூரகுணமுள்ளவன்‌. 
நகரத்தார்‌ அசீரியனின்‌ பேச்சைக்‌ 
கேட்பதற்குக்கூட பயந்தார்கள்‌. அவர்கள்‌ 
கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விளங்காத 
பாஷையை பேசினார்கள்‌. அவர்களுடைய 
பேச்சு அறிதற்கரிய ஒருவிதமான நூதன 
பேச்சாகயிருந்தது. அசீரியர்கள்‌ குரூர 
ஜனங்களாகயிருந்தார்கள்‌. அவர்களைப்‌ 
பார்க்கும்போதும்‌, அவர்களுடைய பேச்சைக்‌ 
கேட்கும்போதும்‌ எருசலேம்‌ ஜனங்கள்‌ பயந்து 
நடுங்கினார்கள்‌. “அந்தக்‌ குரூர ஜனங்களை 
இனி நீ காணாய்‌” என்று கர்த்தர்‌ 
்‌ ஜனத்திற்கு ஆறுதலாகச்‌. 


எருசலேமை 
நகரத்து 
பார்ப்பதற்கு 
அசீரியன்‌ 
எருசலேம்‌. 





i FTE 
TT 


எசேக்கியா ராஜா தசீரியரின்‌ 
சேனாபதியிடம்‌ தன்னுடை சேவர்களை 
அனுப்பினான்‌. அவர்களோடு சமாதான 
உடன்படிக்கை செய்துகொள்ள 
முயற்சிபண்ணினான்‌. ஆனால்‌ 
எசேக்கியாவின்‌ வார்த்தைகளுக்கு அசீரியன்‌ 
செவிகொடுக்கவில்லை. அசீரியரின்‌ 
பாஷையும்‌ யூதர்களுக்கு அக்கை, 
அவர்கள்‌ அறிதற்கரிய ஒருவிதமான பேச்சை 
பேசினார்கள்‌. அசீரியர்கள்‌ இஸ்ரவேலின்‌ 
பரிசுத்தருக்கு விரோதமாய்த்‌ தூஷண 
வார்த்தைகளைச்‌ சொன்னார்கள்‌. 
அப்பிப்பட்ட சத்துருக்களை இனிமேல்‌ 
எருசலேம்‌ நகரத்தார்‌ பார்க்கமாட்டார்கள்‌. 
அவர்களுடைய விளங்காத பாஷையையும்‌ 
கேட்கமாட்டார்கள்‌. கர்த்தர்‌ அசீரியரை 
முற்றிலும்‌ அழித்துப்போட்டார்‌. 


சியோனை நோக்கிப்பார்‌ 
ஏசா 88:20 


ஏசா 8920, நம்முடைய பண்டிகைகள்‌ 
ஆசரிக்கப்படும்‌ நகரமாகிய சீயோனை 
நோக்கிப்பார்‌; உன்‌ கண்கள்‌ 
எருசலேமை. அமரிக்கையான. 
தாபரமாகவும்‌, பெயர்க்கப்படாத 
கூடாரமாகவும்‌ காணும்‌; இணி அதின்‌ 
முனைகள்‌ என்றைக்கும்‌ பிடுங்கப்‌ 
படுவதுமில்லை, அதின்‌ கயிறுகணில்‌: 
ஒன்றும்‌ அறுந்து போவதுமில்லை. 


சீயோன்‌ நகரம்‌ 
பரிசுத்தமான நகரம்‌. இங்கு த்தருக்கு 
பண்டிகைகள்‌ ஆசரிக்கபபடுகிறது. த்தை 
ஆராதிக்கிற ஜனங்கள்‌ எருசலேம்‌. 
நகரத்திற்கு கூடிவருவார்கள்‌. அசீரியர்கள்‌ 
எருசலேமை முற்றிக்கைபோட்டபோது, 
நகரத்திலுள்ள ஜனங்கள்‌ கலங்கினார்கள்‌. 
சீயோனுக்கு வந்திருக்கும்‌ த்‌ 
நினைத்து வேதனைப்பட்டார்கள்‌. 

கர்த்தருடைய ஆலயம்‌: 

அசீரியர்கள்‌ அந்த 

தீக்கொளுத்திப்போடுவதாக 
பயமுறுத்தினார்கள்‌. தேவாலயம்‌ தீவைத்து 
கொளுத்தப்பட்டால்‌, பண்டிகைகளை எங்கே 
ஆசரிப்பது என்றும்‌, கர்த்தருக்கு எங்கே. 
பலிகளை செலுத்துவது என்றும்‌, 
கர்த்தரை எங்கே ஆராதிப்பது என்றும்‌ 
பக்தியுள்ள ஜனங்கள்‌ கலக்கத்தோடு 
வேதனைப்பட்டார்கள்‌. 


ல்‌ 


ஆபத்தை 
எருசலேம்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ தம்முடைய ஜனங்களுக்கு 
எருசலேமைக்குறித்த வாக்குத்தத்தங்களைச்‌ 
சொல்லுகிறார்‌. எருசலேம்‌ பெயர்க்கப்படாத 
கூடாரமாகமிருக்கும்‌. அதின்‌ முளைகள்‌ 
என்றைக்கும்‌ பிடுங்கப்படுவதில்லை. அதின்‌ 
கயிறுகளில்‌ ஒன்றும்‌ அறுந்துபோலதில்லை. 
கர்த்தர்‌ தம்முடைய பரிசுத்த நகரத்தை 
பாதுகாக்கிறார்‌. எருசலேம்‌ நகரம்‌ 
கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு 
அமரிக்கையான தாபரமாகயிருக்கும்‌. 
சத்துருக்கள்‌ மூலமாய்‌ எருசலேமுக்கு ஒரு 


சக்கந்தக்காரன்‌ 
(ஏசா 29:20). 


கு 
“சீயோனை நோக்கிப்‌ 
சொல்லுகிறார்‌. அவர்களுடைய கண்கள்‌ 
எருசலேமை அமரிக்கையான  தாபராகக்‌ 
காணும்‌. எருசலேமில்‌ சமாதானம்‌ 
வாசம்பண்ணும்‌. கர்த்தருடைய பிள்ளைகள்‌ 
சமாதானத்தைப்‌ பார்ப்பதற்கு 
ஜீவிப்பார்கள்‌. அதன்‌ 
சமாதானத்தை அனுபவிப்பார்கள்‌. எருசலேம்‌ 
ஒருபோதும்‌ அசைக்கப்படுவதில்லை. அதற்கு 
ஸ்திரமான அஸ்திபாரம்‌ போடப்பட்டிருக்கிறது. 
அது எப்போதுமே பெயர்க்கப்படாத 
கூடாரமாகமிருக்கும்‌. 


புதிய எருசலேமோடு ஒப்பிட்டுப்‌ 

பார்க்கும்போது, எருசலேம்‌ நகரம்‌ ஒரு 

கூடாரமாகமிருக்கிறது. எருசலேம்‌ நகரத்தில்‌ 
டய தெய்வீக மகிமை 


தேவனுை 
தங்கியிருக்கிறது. தேவனுடைய கிருபையும்‌ 


இங்கு வெளிப்படுகிறது. 

'மகிமையோடு ஒப்பிட்டுப்‌ 
பார்க்கும்போது, பூமிக்குரிய எருசலேமின்‌ 
மகிமை. சாதாரணமானதாகவே 
இருக்கும்‌. வருங்காலத்து மகிமையோடு 
இக்காலத்து மகிமை ஒப்பிடக்கூடியது 
அல்ல. எருசலேம்‌. நகரம்‌ 
கூடாரமாகயிருந்தாலும்‌ அது பெயர்க்கப்படாத 
கூடாரமாகயிருக்கும்‌. 





ழ்‌ நவள 
யாய 


எருசலேம்‌ 
இக்கட்டுக்காலத்திலிருக்கிறது. 
வேதனைகளையும்‌ 
எருசலேமின்‌ துக்கம்‌ 
முடிந்துபோகும்‌. அதன்பின்பு 
நீண்டகாலத்திற்கு 
சந்தோஷத்திலும்‌, சமாதானத்திலும்‌, 
ஆறுதலிலும்‌ நிரப்ிிரக்கும்‌ எருசலேமின்‌ 
முளைகள்‌ என்றைக்கும்‌. 
பிடுங்கப்படுவதில்லை... எருசலேமின்‌ 
சமாதானமும்‌ சந்தோஷமும்‌ ஒருபோதும்‌: 
முடிந்துபோவதுமில்லை. 


இப்போது. 
ப்‌ 
அனுபவிக்கிறது. 
சீக்கிரத்தில்‌ 
எருசலேம்‌. 
உறுதியான 


கர்த்தர்‌ தம்முடைய பரிகத்த நகரத்தை 
ஆசீர்வதிக்கிறார்‌. தம்முடைய பரிசுத்தமான 
சிலாக்கியங்களை எருசலேம்‌ நகரத்திற்குக்‌ 
கொடுத்திருக்கிறார்‌. கர்த்தருடைய 
கிருபைகளும்‌, ஆசிர்வாதங்களும்‌, 
சிலாக்கியங்களும்‌ எருசலேம்‌ என்னும்‌ 
பெயர்க்கப்படாத கூடாரத்திற்கு 
குமிறுகளைப்போல இருக்கிறது. இதன்‌ 
கயிறுகளில்‌ ஒன்றும்‌ அறுந்துபோவதில்லை. 


இந்தப்‌ பூமியில்‌ கர்த்தருடைய சமை 
இத கபாரத்வைவாக்‌ ஒர்க்‌ நா்‌ 
ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு, 
சபையாகிய கூடாரத்தை இடம்‌ 
மாற்றினாலும்‌, சபை என்றும்‌ 
நிலைத்திருக்கும்‌. இந்த உலகம்‌ இருக்கும்‌ 
வரையிலும்‌, இந்த உலகத்திலுள்ள 
ரத்‌ சபையும்‌ நிலைத்திருக்கும்‌. 
கர்த்தரை 
ஆராதிக்கிற இருப்பார்கள்‌. 
கர்த்தருடைய தன்‌ வித்து இந்தப்‌ 
பூமியெங்கும்‌ நிரம்பியிருக்கும்‌. 
கர்த்தருடைய உடன்படிக்கையின்‌ 
வாக்குத்தத்தங்கள்‌ கூடாரத்தின்‌ 
முளைகளைப்போல இருக்கிறது. கர்த்தருடைய 
'விசேஷத்தின்‌ 
பாதகன்‌ 
கயிறுகளாகயிருக்கிறது. கூடாரத்தின்‌ 
முளைகள்‌ என்றைக்கும்‌ 
பிடுங்கப்படுவதுமில்லை. அதின்‌ கயிறுகளில்‌ 
ஒன்றும்‌ 
கர்த்தருடைய 
அழிந்துபோவதில்லை. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மகிமையுள்ள கர்த்தர்‌ 
ஏசா 33:21,22 


83:21. மகிமையுள்ள கர்த்தர்‌ 

க்கு மகா விசாலமான 

ஆறுகளுமுன்ன 

ஸ்தலம்போலிருப்பார்‌ வலிக்கிற படவு 

அங்கே ஓடுவதும்‌ இல்லை; பெரிய 

கப்பல்‌ அங்கே கடந்துவருவதும்‌ 
இல்லை. 


ஏசா 3822, கர்த்தர்‌ நம்முடைய 
தியாயாதியதி, கர்த்தர்‌ 
தியாயப்பிரமாணிகர்‌, 
நம்முடைய ராஜா, 
இரட்சிப்பார்‌. 


அவர்‌ 


கர்த்தர்‌ தாமே 
பிள்ளைகளை பாதுகாக்கிறார்‌. 
தம்முடைய ஜனத்தை 
இரட்சிக்கிறார்‌. 
கர்த்தருடைய 
அஸ்திபாரமாகமிருக்கிறது. 
எருசலேமுக்கு இரட்சகராகயிருப்பார்‌. 
மகிமையுள்ள கர்த்தர்‌. கர்த்தர்‌ 
பிள்ளைகளுக்கு மகாவிசாலமான நதிகளும்‌, 
ஆறுகளுமுள்ள ஸ்தலம்‌ போலிருப்பார்‌. 


எருசலேமுக்கு நடுவே எந்த நதியும்‌ 
ஓடவில்லை. எருசலேமில்‌ நதி ஓடினால்‌, 
இந்த நதி நகரத்திற்கு இயற்கையான 
பாதுகாப்பைக்‌ கொடுக்கும்‌. அந்த நதியிலே. 
படகுகளை செலுத்தி வியாபாரமும்‌ தொழிலும்‌ 
நடைபெறும்‌. எருசலேமில்‌ விசாலமான 
நதிகளும்‌ ஆறுகளும்‌ இல்லாதிருப்பது அந்த 
நகரத்திற்கு. ஒரு குறையாகவே 
கருதப்படுகிறது. கர்த்தரோ தம்முடைய 
நகரத்தின்‌ குறையை நீக்கிப்போடுகிறார்‌. 
கர்த்தர்‌ தாமே எருசலேமிலே. 
மகாவிசாலமான நதிகளும்‌, ஆறுகளுமுள்ள 
ஸ்தலம்‌ போலிருக்கிறார்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
ஜனத்தின்‌ குறையை நீக்குகிறவர்‌. 


எருசலேம்‌ நகரத்திலே மெய்யான 
நதிகளும்‌, மெய்யான ஆறுகளும்‌ இல்லை. 
ஆகையினால்‌ வலிக்கிற படவு அங்கு 
ஓடுவதில்லை. பெரிய கப்பல்‌ அங்கே கடந்து 
வருவதில்லை. கர்த்தரே அவர்களுக்கு 
நதியாகவும்‌ ஆறுகளாகவும்‌ இருக்கிறார்‌. 
எருசலேம்‌ நகரத்திற்குள்ளே சத்துருக்கள்‌ 
படவு மூலமாயும்‌, பெரிய கப்பல்‌ மூலமாயும்‌ 
பிரவேசிக்கமுடியாது. 





f= FTE 
TT 


கர்த்தரே நம்முடைய நியாயாதிபதி 


நம்முடைய இரட்சகர்‌ 


ஜனத்தின்‌ அக்கிரமம்‌ 
ஏசா 88:28,24 


ஏசா 9929. 
'தனர்த்துபோம்‌; பாய்மரத்தைக்‌ 
கெட்டி.ப்படுத்தவும்‌, பாயை 
விரிக்கவுங்கூடாமற்போம்‌; அப்பொழுது 
திரனான  கொன்னையொருன்‌ 
பங்கிடப்படும்‌; சப்பாணிகளும்‌ 
 கொன்னையாடுவார்கன்‌.. 


உன்‌ கயிறுகள்‌ 


ஏசா 33:24. வியாதிப்பட்டிருக்கிறேன்‌ 
என்று நகரவாசிகள்‌ சொல்வதில்லை; 
அதில்‌ வாசமாயிருக்கிற ஜனத்தின்‌ 
அக்கிரமம்‌ மன்னிக்கப்பட்டிருக்கும்‌. 


கர்த்தருக்கு பத்‌ 
சத்துருக்கள்‌ றிந்‌துபோவார்கள்‌. 
பெருங்காற்றில்‌ கப்பல்‌ பதத போவது 
போல, சத்துருக்கள்‌ கர்த்தருக்கு முன்பாக 
உடைந்துபோவார்கள்‌. சத்துருக்களின்‌ 
கயிறுகள்‌ தளர்ந்துபோகும்‌. அவர்களுடைய 
பாய்மரத்தை  கெட்டிப்படுத்தவும்‌, பாயை 
விரிக்கவும்‌ கூடாமல்போகும்‌. சத்துருக்கள்‌ 
அழிவுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள்‌. 
கர்த்தர்‌. நியமித்திருக்கிற அழிவுக்கு 
அவர்களால்‌ தப்பிக்க முடியாது. அவர்கள்‌ 
உடைந்துபோன கப்பலைப்போல இருப்பார்கள்‌. 
அவர்களால்‌ கப்பலை பழுதுபார்க்கவும்‌. 
முடியாது. சத்துருக்களுக்கு  சர்வநாசமும்‌, 
சர்வமோசமும்‌, சர்வசங்காரமும்‌ உண்டாகும்‌. 


அவருடைய 


அசீரியர்கள்‌ 
முற்றிக்கைபோட்டிருந்தபோது. அது 
தங்களுக்கு சொந்தமாகும்‌ என்று 
நினைத்தார்கள்‌. எருசலேம்‌ ஒரு 
துறைமுகத்தைப்போல தங்களுக்கு 


எருசலேமை 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


அந்த 
தாங்கள்‌ 


ஆதரவாகயிருக்குமென்றும்‌, 
துறைமுக; 'கப்பலைப்போல 
பாதுகாப்பாக தங்கியிருக்கலாம்‌ என்றும்‌ 
அசீரியர்கள்‌ நினைத்தார்கள்‌. ஆனால்‌ 
அவர்களுடைய கப்பலின்‌ பாயை அவர்களால்‌ 
விரிக்க முடியாமல்‌ போய்விடும்‌. அவர்களால்‌ 
எருசலேம்‌ என்னும்‌ துறைமுகத்திற்குள்ளே 
பிரவேசிக்க முடியாமல்‌ போய்விடும்‌ 
அசிரியரின்‌ சேனையில்‌ ஏராளமான 
பொக்கிஷங்கள்‌ இருக்கிறது. இவையெல்லாம்‌ 
கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கொள்ளைப்‌ 
பொருளாகயிருக்கும்‌. அசீரியரிடத்திலள்ள 
திரளான கொள்ளைப்பொருளை 
கர்த்தருடைய ஜனங்கள்‌ பங்கிடுவார்கள்‌. 
அசீரியர்கள்‌ தங்கள்‌ கூடாரத்தை அப்படியே 
போட்டுவிட்டு ஒடிப்போவார்கள்‌. 
கூடாரத்திலுள்ள பொக்கிஷங்களையெல்லாம்‌. 
அப்படியே விட்டுவிட்டு ஓடிப்போய்விடுவார்கள்‌. 


அசிரியர்கள்‌ 
கொள்ளையிட 
இப்போதோ. 
ஓடிப்போகிறார்கள்‌. 
அசீரியரின்‌ 


எருசலேமைக்‌ 
வந்தவர்கள்‌. ஆனால்‌ 
எருசலேமைவிட்டு 
எருசலேமிலுள்ளவர்கள்‌ 
கூடாரத்திற்கு வந்து, 
பொக்கிஷங்களைக்‌ 
கர்த்தருடைய 


அவர்களுடைய 
கொள்ளையிடுவார்கள்‌. 
பிள்ளைகள்‌ திரளான கொள்ளைப்பொருளை 
பங்கிடும்போது அவர்களை எதிர்ப்பதற்கோ, 


தடுப்பதற்கோ அசிரியர்‌ ஒருவரும்‌ 
இருக்கமாட்டார்கள்‌. சப்பாணிகளும்‌ அங்கு 
வந்து கொள்ளையாடுவார்கள்‌. 


கர்த்தர்‌ தம்முடைய ஜனத்திற்கு நன்மை 
செய்கிறார்‌. அவர்‌ தீமையை நன்மையாக 
ற்‌ ர்‌ கர்த்தர்‌ அசீரியரின்‌. 
கைகளிலிருந்து எருசலேமை விடுவித்ததோடு, 
தம்முடைய ஜனத்தை திரளான 
கொள்ளைப்பொருளினால்‌ நிரப்புகிறார்‌. 


நகரத்திற்குள்ளே 

அகற்றப்படும்‌. 

யாரும்‌ 

வியாதிப்பட்டிருக்கிறேன்‌"' 

என்று சொல்லமாட்டார்கள்‌.  அசீரியரின்‌ 

பொக்கிஷங்‌ சப்பாணிகள்‌ 

கொள்ளையாடுவதுபோல, வியாதிக்காரரும்‌ 

கொள்ளையாடுவார்கள்‌. எருசலேம்‌ 

நகரத்திலே சந்தோஷமும்‌, ஆறுதலும்‌ 
நிரம்பியிருக்கும்‌. 





ழ்‌ நயனா 
யய 


வியாதியஸ்தர்கள்கூட தங்களுடைய 
வியாதிமின்‌ வேதனைகளை மறந்து. எல்லா. 
ஜனங்களைப்போல சந்தோஷமாயிருப்பார்கள்‌. 
கர்த்தர்‌ எருசலேம்‌ 
இரட்சித்திருக்கிறார்‌. 
கைகளிலிருந்து, 
நகரத்தை: 


ந்தம்‌. எரிக்க 
மீட்டுக்கொடுத்திருக்கிறார்‌. 
இதைப்‌ பார்க்கும்போது வியாதியஸ்தர்கள்கூட 
ன்ன வியாதியையும்‌, வேதனையையும்‌ 
நகரவாசிகளோடுகூட 
சந்தோபிகக்கிறாக்கள்‌ 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


ல்‌ பார்க்கிறார்கள்‌. பன்‌ 
'ஷழும்‌, சமாதானமும்‌, ஆறுத 
நி்பிரககறது இதைப்‌ பார்க்கும்போது 
வியாதியஸ்தர்கள்‌ தங்கள்‌ வியாதியைக்‌ 
குறித்து முறுமுறுக்காமல்‌, வியாதியையும்‌ 
வேதனையையும்‌ தாங்கிக்கொள்கிறார்கள்‌. 


எருசலேம்‌ நகரத்தில்‌ வாசமாயிருக்கிற 
ஜனத்தின்‌ அக்கிரமம்‌ மன்னிக்கப்பட்டிருக்கும்‌ 
பாவத்தின்‌ சம்பளம்‌ மரணம்‌. 
பாவத்தினால்‌ ஆத்துமாவுக்கு வியாதி 
வருகிறது. கர்த்தர்‌ தம்முடைய 
பிள்ளைகளின்‌ பாவத்தை மன்னித்து, 
அவர்களுடைய ஆத்தும வியாதியையும்‌, 
சரீர வியாதியையும்‌ குணப்படுத்துகிறார்‌. 





i= THEN 
WEFT 


தேவனுடைய ஜனத்திற்கு விரோதமாய்‌. 
எழும்புகிற சத்துருக்களின்‌ எல்லா 
தேசங்களுக்கும்‌ அழிவு வரும்‌. அசீரியரின்‌ 
சேனை முதலாவதாக அவர்களை 
அழித்துப்போடுவார்கள்‌. அதற்கு பின்பு 
நேபுகாத்நேச்சாரின்‌ சேனை கர்த்தருடைய 
சத்துருக்களில்‌ மீதமானவர்களை 
அழிப்பார்கள்‌. எருசலேமுக்கு 
அருகாமையிலிருந்த அண்டை நாடுகள்‌ 
கர்த்தருடைய ஜனத்திற்கு விரோதிகளாகவே 
இருந்தார்கள்‌. அவர்கள்‌ மூலமாய்‌ 
கானான்‌ தேசத்திற்கு தொல்லைகளும்‌, 
பிரச்சனைகளும்‌ உண்டாயிற்று. இவர்கள்‌ 
எல்லோருக்குமே அழிவு வருமென்று 
ஏசாயா தீர்க்கதரிசனமாய்ச்‌ சொல்லுகிறார்‌ 


அசீரியர்கள்‌ தங்கள்‌ இருதயத்தில்‌ 
பெருமை மிகுந்தவர்கள்‌. தங்கள்‌ 
விரோதிகளின்‌ இரத்தத்தை  சிந்துவதில்‌: 
வல்லவர்கள்‌. அவர்கள்‌ எந்த தேசத்தின்மீது. 
யுத்தம்‌ பண்ண போனாலும்‌, அந்த 
தேசங்களையெல்லாம்‌. பாழாக்கிப்போடு 
வார்கள்‌. பட்டணங்களையெல்லாம்‌ _ தீயிட்டு 
கொளுத்திவிடுவார்கள்‌. சனகெரிப்பும்‌, 
நேபுகாத்நேச்சாரும்‌ தங்களுடைய 
திட்டங்களை நிறைவேற்றுவதாக. 
நினைத்தார்கள்‌. ஆனால்‌ உண்மையிலேயே 
அவர்கள்‌ கர்த்தருடைய திட்டத்தையே 
நிறைவேற்றினார்கள்‌. தம்முடைய து 
விரோதமான சத்துருக்களை 

கர்த்தருடைய திட்டம்‌ சனகெரிய்பம்‌, 
தகரும்‌ கர்த்தருடைய இந்த 
திட்டத்தையே நிறைவேற்றிக்கொண்டு 


வந்தார்கள்‌. 


கர்த்தருடைய வார்த்தையை எல்லா. 
ஜனங்களும்‌ கவனிக்கவேண்டுமென்று 
அவர்களுக்கு அழைப்பு கொடுக்கப்படுகிறது 
(ஏசா 341). சகல ஜாதிகளின்மேலும்‌ 
கர்த்தருடைய கடுங்கோபம்‌ வரப்போகிறது 
(ஏசா 34:2-7). தேவனுடைய 
நியாயத்தீர்ப்புக்கான காரணம்‌ (ஏசா 34:8). 
சத்துருக்களுக்கு தொடர்ந்து அழிவு வரும்‌ 
(ஏசா 349-5). கர்த்தருடைய கோபத்திற்கு 
தப்பிக்கும்‌ வழிகள்‌ (ஏசா 34:16,17). 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தருடைய கடுங்கோபம்‌ 
ஏசா 341-8 


ஏசா 843. ஜாதிகனே, கேட்கிறதற்குக்‌ 
கிட்டிவாருங்கள்‌; ஜனங்களே, 
கவனியுங்கள்‌; பூமியும்‌ அதின்‌ 
நிறைவும்‌, பூச்சக்கரமும்‌ அதில்‌ 
உற்பத்தியான யாவும்‌ கேட்கக்கடவது. 


ஏசா 842. சகல ஜாதிகவின்மேலும்‌ 
கர்த்தருடைய கடுங்கோபமும்‌, 
டய சகல 
சேனைகவின்மேலும்‌ அவருடைய 
உக்கிரமும்‌ மூளுகிறது; அவர்களைச்‌ 
சங்காரத்துக்கு நியமித்து, கொலைக்கு 
ஒப்புக்கொடுக்கிறார்‌. 


ஏசா 34:3. அவர்கனிலே. 
கொலைசெய்யப்பட்டவர்கள்‌ வெளியே 
எறியுண்டுகிடப்பார்கள்‌; அவர்களுடைய 
பிரேதங்கன்‌ நாற்றமெடுக்கும்‌; 
அவர்களுடைய இரத்தத்தினாலே 
மலைகளும்‌ கரைந்துபோம்‌. 


ஏசா 84:4. வானத்தின்‌ சர்வ சேனையும்‌ 
கரைத்து, வானங்கள்‌ புஸ்தகச்சுருளைப்‌: 
போல்‌ கருட்டப்பட்டு, அவைகளின்‌ 
சர்வசேனையும்‌ திராட்சச்செடியின்‌ 
இலைகள்‌. உதிருகிறதுபோலவும்‌, 
அத்திமரத்தின்‌ காய்கள்‌ 
உதிருகிறதுபோலவும்‌ உதிர்ந்து விழும்‌. 


ஏசா 845. வானங்களில்‌ என்‌ பட்டயாம்‌ 
வெறிகொண்டது; இதே, 
ஏதோமின்மேலும்‌, நான்‌ சங்காரத்துக்கு 
நியமித்த ஜனத்தின்மேலும்‌, அது 
தியாயஞ்செய்ய இறங்கும்‌. 


ஏசா 946. போஸ்றாவிலே கர்த்தருக்கு 
ஒரு யாகமும்‌, ஏதோம்‌ தேசத்திலே மகா 
சங்காரமும்‌ உண்டு; கர்த்தருடைய 
பட்டயம்‌ இரத்தத்தால்‌ திருப்தியாகி, 
நிணத்தினால்‌ பூரிக்கின்றது; 
ஆட்டுக்குட்டிகள்‌. கடாக்களுடைய 
இரத்தத்தினாலும்‌, ஆட்டுக்கடாக்‌. 
களுடைய குண்டிக்காய்களின்‌ 
கொழுப்பினாலும்‌ திருப்தியாகும்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


கர்த்தருக்கு உண்டாக்கப்படும்‌ பலிபீடம்‌ 
அதிக உயரமாக இருக்கக்கூடாது. அது 
தாழ்வாகயிருக்கவேண்டும்‌. பலிபீடம்‌ அதிக 
உயரமாகமிருக்குமென்றால்‌, அந்தப்‌ 
பலிபீடத்தின்மேல்‌ ஏறுவதற்கு படிகள்‌ 
குட்டப்பட்டிருக்கும்‌ உயரமான 
பலிபீடத்தின்மேல்‌ பலிகளை 
செலுத்துவதற்காக, அதன்‌ பலிபீடத்தின்மேல்‌ 
ஏறும்போது, அவர்களுடைய நிர்வாணம்‌. 
அங்கே காணப்படும்‌ 


கர்த்தர்‌ உயர வானத்திலே இருக்கிறார்‌. 
உயரமான பலிபீடம்‌ கர்த்தருக்கு 
அருகாமையிலிருக்கும்‌ என்று புறஜாதியார்‌ 
நம்புகிறார்கள்‌. ஆகையினால்‌. புறஜாதி 
ஜனங்கள்‌ தங்கள்‌ க்க 
உயர்ந்த 'மேடைகளிலே 
செலுத்துகிறார்கள்‌. கர்த்தரோ 
பலிபீடம்‌ உயரமாயிருக்கக்கூடாது 
அது தாழ்வாயிருக்கவேண்டும்‌ 
சொல்லுகிறார்‌ 


கர்த்தருடைய 
உயரமாயிருக்கக்கூடாது. ஆனால்‌ 

ஆராதிக்கிற ஜனங்களின்‌ இருதயம்‌ 
கர்த்தருக்கு நேராக உயர்த்தப்படவேண்டும்‌. 


க்‌ 
என்றும்‌, 
என்றும்‌ 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
எங்கு பலிசெலுத்தினாலும்‌, 
கர்த்தருடைய 
பிரஸ்தாபப்படுத்தவேண்டும்‌. 
என்‌ நாமத்தைப்‌ 
எந்த ஸ்தானத்திலும்‌ 
வந்து, உன்னை 
(யாத்‌ 20:24) 
சொல்லுகிறார்‌. 


கர்த்தருக்கு. 
அவர்கள்‌ 
நாமத்தை 
“நான்‌ 
பிரஸ்தாபப்படுத்தும்‌ 
உன்னிடத்தில்‌ 
ஆசிர்வதிப்பே 


என்று கர்த்தர்‌ 


புதிய ஏற்பாட்டுக்காலத்து 

விசுவாசிகளாகிய நாமும்‌, கர்த்தரை எல்லா 

இடங்களிலும்‌ ஆராதிக்கலாம்‌, நாம்‌ 

அவரை 

வரும்போது, 

ன்ன “நம்ோடு 

ம்‌. நாம்‌ கர்த்தருடைய நாமத்தை 
பிரஸ்தாபப்படுத்தும்போது. 

நம்மிடத்தில்‌ வந்து நம்மை ஆசீர்வதிப்பார்‌. 

நாம்‌ கர்த்தருடைய பலிபீடத்தை அழகுபடுத்த 

நம்முடைய 

முன்பாக 

மாத்திரமே 





i FTE 
ETT 


ஏசா 847. அவைகளோடே 
காண்டாமிருகங்களும்‌, ரிஷபங்கனோடே. 
காளைகளும்‌ வத்து மடியும்‌; அவர்கள்‌ 
தேசம்‌ இரத்த வெறிகொண்டு, அவர்கள்‌ 
மண்‌ திணத்தினால்‌ கொழுத்தூப்போம்‌. 


ஏசா 34:8, அது கர்த்தர்‌ பழிவாங்கும்‌ 
நான்‌, சீயோனுடைய வடிக்கினிமித்தம்‌. 
பதிலளிக்கும்‌ வருஷம்‌. 


தம்முடைய ஜனத்திற்கு விரோதமான 
எல்லா சத்துருக்கள்மீதும்‌ கர்த்தர்‌ யுத்தத்தை 
பிரகடனம்பண்ணுகிறார்‌ இதில்‌ 
சம்பந்தப்பட்டிருக்கிற ஜனங்கள்‌ எல்லோரும்‌ 
கர்த்தருடைய வார்த்தையைக்‌ கசுவனித்துக்‌ 
கேட்கவேண்டும்‌. அவர்‌ சகல 
ஜாதிகளின்மேலும்‌ கடுங்கோபமாயிருக்கிறார்‌. 
அவைகளுடைய சகல சேனைகளின்மேலும்‌ 
கர்த்தருடைய உக்கிரம்‌ மூளுகிறது. 


கர்த்தர்‌ யாருக்கு விரோதமாக யுத்தம்‌ 
பண்ணப்போகிறார்‌ என்பதை ஏசாயா 
தீர்க்கதரிசனமாய்ச்‌ சொல்லுகிறார்‌ 
கர்த்தருடைய கடுங்கோபம்‌ சகல. 
ஜாதிகளின்மேலும்‌ மூளுகிறது. அவர்‌ சகல. 
ஜாதிகளுக்கும்‌ விரோதமாக யுத்தம்பண்ணப்‌ 
போகிறார்‌. இந்த ஜனங்கள்‌ எல்லோரும்‌ 
ஒன்றாய்க்கூட்டுச்‌ சேர்ந்து, கர்த்தருக்கு 
விரோதமாகவும்‌, அவருடைய உபதேசத்திற்கு 
விரோதமாகவும்‌ எதிர்த்து நிற்கிறார்கள்‌ 

க்கள்‌ 
றார்கள்‌. 
சேனையை 


கர்த்தருக்கு விரோதமான சத்‌; 


சிநேகிதராயிரு, 
சாத்தானுடைய 
சேர்ந்தவர்கள்‌. சாத்தானுக்காக வேலை. 
செய்கிறவர்கள்‌. கர்த்தரோ தம்முடைய 
கிருபையினாலும்‌, நீடிய பொறுமையினாலும்‌, 
தம்முடைய சத்துருக்களை உடனே அழித்துப்‌ 
போடாமல்‌, அவர்களை சிறிதுகாலம்‌ விட்டு 
வைத்திருக்கிறார்‌. 

சத்துருக்களோ கர்த்தருடைய 
பொறுமையை அசட்டைபண்ணுகிறார்கள்‌. 
தாங்கள்‌ மனந்திரும்புவதற்காகவே கர்த்தர்‌ 
காலஅவகாசம்‌ கொடுக்கிறார்‌ என்பதை 
சத்துருக்கள்‌ புரிந்துகொள்ளவில்லை. கர்த்தர்‌ 
பண்ணுகிற காலதாமதத்தை, அவருடைய 
பலவீனமாக நினைக்கிறார்கள்‌. 


சாத்தானுக்கு 
இவர்கள்‌ 


. கர்த்தருடைய பொறுமையின்‌ காலம்‌ 
முடிந்துவிட்டது. சகல ஜாதிகளின்மேலும்‌: 
கர்த்தருடைய கடுங்கோபம்‌ மூளுகிறது. 
அவைகளுடைய சகல சேனைகளின்மேலும்‌ 


அவருடைய உக்கிரமும்‌ மூளுகிறது. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சத்துருக்கள்‌ கர்த்தருடைய 
த்‌ தீங்கு, செய்தார்கள்‌. 
தேவனுடைய வல்லமைக்கும்‌, அவருடைய 
நீதிக்கும்‌ விரோதமாய்‌ எதிர்த்து நின்றார்கள்‌. 
ஆகையினால்‌ முதலாவதாக முரட்டாட்டமான 
அந்த ஜனங்கள்மீது கர்த்தருடைய 
கடுங்கோபம்‌ மூளுகிறது. 
கர்த்தருடைய 
காரணத்தையும்‌ ஏசாயா 
சொல்லுகிறார்‌. “இது, 
நாள்‌” (ஏசா 34:8). கர்த்தர்‌ 
பொறுமையாயிருக்கும்‌ காலமும்‌ உண்டு. 
அவர்‌ கோபமாயிருக்கும்‌ காலமும்‌ உண்டு 
அவர்‌ க்‌ "பொறுமையாயிருந்தார்‌. 
இப்போதோ கர்த்தர்‌ பழிவாங்க 
ஆயத்தமாயிருக்கிறார்‌. கர்த்தர்‌ பாவிகள்மீது 
சிறிதுகாலம்‌ பொறுமையாயிருப்பார்‌. அவர்‌ 
நித்தியகாலமாய்‌ அவர்கள்மீது 
பொறுமையாயிருப்பார்‌ என்று எதிர்பார்க்கக்‌ 
கூடாது. கர்த்தருடைய பழிவாங்கும்‌ நாள்‌ 
வரும்போது, கர்த்தர்‌ நிச்சயமாகவே 
தம்முடைய நீதியான  நியாயத்தீர்ப்பை 
சத்துருக்களுக்குக்‌ கொடுப்பார்‌. 


இது சீயோனுடைய வடக்கினிநிமித்தம்‌ 
கர்த்தர்‌ பதிலளிக்கும்‌ வருஷமாகும்‌. 
சீயோன்‌ கர்த்தருடைய பரிசுத்தமான நகரம்‌. 
இந்த உலகத்தில்‌ ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிற 
தேவனுடைய சபைக்கு சீயோன்‌ 
அடையாளமாகயிருக்கிறது. சீயோனுக்கு 
விரோதமாக, சுற்றுப்பறத்திலுள்ள ஜனங்கள்‌ 
எல்லாம்‌ தீங்கு செய்கிறார்கள்‌. சீயோனோ 
அவர்கள்மீது நீதியை ஆதாரமாக வைத்து 
யுத்தம்பண்ணுகிறது. சீயோன்‌ யார்மீதும்‌ 
கோபப்படவில்லை. அது யாருக்கும்‌ தீங்கு 
செய்யவில்லை. தனக்கு விரோதமாய்‌ தீங்கு 
செய்கிற ஜனங்கள்மீது கோபப்படுகிறது. 


ஜனத்திற்கு 


கோபத்திற்கான 
தீர்க்கதரிசனமாய்ச்‌ 
கர்த்தர்‌ பழிவாங்கும்‌ 


சீயோன்‌ யார்மீதும்‌ 
யுத்தம்பண்ணுவதில்லை. 
எவ்வளவு பிரச்சனைகளும்‌, 
உபத்திரவங்களும்‌ 
அவையெல்லாவற்றையும்‌ 
சகித்துக்கொள்கிறார்கள்‌. 


நேரடியாக 
தங்களுக்கு 
இக்கட்டுகளும்‌, 
வந்தாலும்‌, 
பொறுமையோடு 
தங்களுடைய 


தம்முடைய ஜனத்தின்‌ விண்ணப்பத்தையும்‌ 
வேண்டுதலையும்‌ செவிகொடுத்து 
கேட்கிறார்‌. ஏற்ற வேளை வரும்போது 
கர்த்தர்‌ தம்முடைய ஜனத்திற்கு விரோதமாய்‌ 
தீங்கு செய்தவர்களை தண்டிக்கிறார்‌. 





i= THE 
TT 


இது பழிவாங்கும்‌ கவும்‌. 
சீயோனுடைய வடக்கினிமித்தம்‌ கர்த்தர்‌ 
பதிலளிக்கும்‌ வருஷமாகவும்‌ இருக்கிறது. 
ஆகையினால்‌ கர்த்தருடைய கடுங்கோபம்‌ 
சகல ஜாதிகளின்மேலும்‌ மூளுகிறது. 
அவைகளுடைய சகல சேனைகளின்மேலும்‌ 
கர்த்தருடைய உக்கிரமும்‌ மூளுகிறது. கர்த்தர்‌ 
அவர்களை சங்காரத்திற்கு. நியமித்து. 
கொலைக்கு ஒப்புக்கொடுக்கிறார்‌. 


நாளாகவும்‌, 


கர்த்தர்‌ 
ஆதரவாகவும்‌, 

சத்துருக்களுக்கு விரோதமாகவும்‌ 
யுத்தம்பண்ணுகிறார்‌. கர்த்தருடைய பட்டயம்‌ 
வானங்களில்‌ வெறிகொண்டது (ஏசா 34:5). 
அது பரலோகத்தில்‌ ஸ்நானம்பண்ணுகிறது. 


பழைய ஏற்பாட்டுக்காலத்தில்‌ 
ல்க ல்‌ வ்‌ 
தங்களுடைய பட்டயங்களை, விசேஷித்த 
தைலங்களில்‌ தோய்ப்பது வழக்கம்‌. இதனால்‌ 
அவர்களுடைய பட்டயங்கள்‌ உறுதியா 
யிருக்கும்‌. அவை பளபளப்பாய்‌ மின்னும்‌. 

மனுபுத்திரனே, நீ தீர்க்கதரிசனம்‌ 
உரைத்து, சொல்லவேண்டியது என்ன 
வென்றால்‌: பட்டயம்‌ கூர்மையாக்கப்பட்டது, 
பட்டயம்‌ கூர்மையாக்கப்பட்டது: அது 
துலக்கப்பட்டுமிருக்கிறது. மகா 
சங்காரஞ்செய்வதற்கு அது கூர்மையாக்கப்‌ 
பட்டிருக்கிறது: மின்னத்தக்கதாய்‌ அது 
துலக்கப்பட்டிருக்கிறது: சந்தோஷப்‌ 
படுவோமோ? அது என்‌ குமாரனுடைய கோல்‌, 
அது சகல விருட்சங்களையும்‌ அலட்சியம்‌ 
பண்ணும்‌. அதைக்‌ கையாடும்படி அதைத்‌ 
துலக்கம்‌ கொடுத்தார்‌; கொல்லுகிறவன்‌ 
கையிலே கொடுக்கும்படி அந்தப்‌ பட்டயம்‌ 
கூர்மையாக்கப்பட்டிருக்கிறது:: அது 
'துலக்கப்பட்டதுமாயிருக்கிறது என்று கர்த்தர்‌ 
உரைக்கிறார்‌ என்று சொல்‌” (எசே 21:9-1). 

கர்த்‌ டய பட்டயம்‌ வானங்களில்‌. 
வெறிகொண்டது: இந்த வாக்கியத்திற்கு 
அவருடைய பட்டயம்‌ பரலோகத்தில்‌ ஸ்நானம்‌ 
பண்ணியிருக்கிறது என்றும்‌, பரலோக. 
காரியங்களில்‌ தோய்க்கப்பட்டிருக்கிறதுஎன்றும்‌ 
பொருள்‌ சொல்லலாம்‌. பரலோகத்தில்‌ 
கர்த்தருடைய ஆலோசனையும்‌, அவருடைய 
பிரமாணமும்‌ இருக்கிறது. அங்கே 
அவருடைய நீதியும்‌ வல்லமையும்‌ இருக்கிறது. 
கர்த்தருடைய பட்டயம்‌ பரலோகத்திலுள்ள 
கர்த்தருடைய நீதியினாலும்‌.. 
வல்லமையினாலும்‌, ஆலோசனையினாலும்‌, 
பிரமாணத்தினாலும்‌ தோய்க்கப்பட்டிருக்கிறது. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தருடைய பட்டயம்‌ 


ஏதோமின்‌ 
மேலும்‌. அவர்‌ சங்காரத்திற்கு நியமித்த 
ஜனத்தின்மேலும்‌ நியாயம்‌ செய்ய இறங்கும்‌. 
இவர்கள்‌ தேவனுடைய சாபத்திற்குக்‌ 
கீழ்‌ ஜீலிக்கிறார்கள்‌. கர்த்தருடைய 
பட்டயம்‌ எப்போதுமே நீதியின்‌ 
பட்டயமாகவே இருக்கிறது. கர்த்தருடைய 
பட்டயம்‌ அவருடைய  நீதியினால்‌ 
மகாசங்காரம்‌ பண்ணும்‌. 

போஸ்றாவிலே கர்த்தருக்கு ஒரு 
யாகமும்‌, ஏதோம்‌ தேசத்திலே மகா 
சங்காரமும்‌ உண்டு; கர்த்தருடைய பட்டயம்‌ 
இரத்தத்தால்‌ திருப்தியாகி, நிணத்தினால்‌ 
பூரிக்கின்றது: ஆட்டுக்குட்டிகள்‌ 
கடாக்களுடைய இரத்தத்தினாலும்‌, 
ஆட்டுக்கடாக்களுடைய குண்டிக்காய்களின்‌ 
கொழுப்பினாலும்‌ திருப்தியாகும்‌ (ஏசா 34:6). 


கர்த்தருடைய இரக்கத்தின்‌ நாளையும்‌, 
அவருடைய பொறுமையின்‌ நாளையும்‌ 
சத்துருக்கள்‌  அசட்டைபண்ணிலிட்டார்கள்‌. 
இப்போது கர்த்தருடைய நீநியின்‌ நாள்‌ 
வந்திருக்கிறது. அவருடைய நீதியின்‌ பட்டயம்‌. 
சத்துருக்களை நீதியாய்‌ சங்காரம்‌ 
பண்ணப்போகிறது. கர்த்தருடைய நீதியின்‌ 
பட்டயத்திற்கு எந்த சத்துருவாலும்‌ தப்பிக்க 

தன்னுடைய 


தேவசாயலை இழந்து 
மிருகசாயலைப்பெற்று, 
ஜீவித்து, அழிந்து 


ர்‌. தம்முடைய சத்துருக்களை 
மிருகங்களைப்‌ பார்ப்பதுபோலவே பார்க்கிறார்‌. 


ஆடுகளையும்‌, கடாக்களையும்‌ 
வெட்டுவதுபோல கர்த்தர்‌ தம்முடைய 
சத்துருக்களை சங்காரம்பண்ணுகிறார்‌. அவர்‌ 
எதிரிகளின்‌ சேனைகளைப்‌ பார்க்கும்போது, 
அவர்களை ஆட்டு மந்தைகளைப்போலவும்‌, 
மாட்டு மந்தைகளைப்போலவுமே பார்க்கிறார்‌. 
கர்த்தருடைய பட்டயம்‌ சத்துருக்களை 
சங்காரம்பண்ணும்போது, அவர்களை 
ஆடுகளை வெட்டுவது போலவும்‌, 
கடாக்களை வெட்டுவதுபோலவும்‌ சங்காரம்‌ 

கர்த்தருடைய பட்டயம்‌ 


திருப்தியாகி நிணத்தினால்‌ 





i FTE 
TT 
கடாக்களும்‌ 


க்கும்‌ ம்‌ 

சத்துருக்களின்‌ சேனையிலுள்ள சாதாரண 
வீரர்களுக்கு அடையாளமாயிருக்கிறார்கள்‌. 
இவர்களுக்கு தளபதிகளும்‌, பிரபுக்களும்‌, 
இராஜாக்களும்‌ உண்டு. இவர்களே 
சேனையின்‌ வீரர்களை வழிநடத்துகிறவர்கள்‌. 


இவர்கள்‌ ஆடுகளல்ல. 
காண்டாமிருகங்களைப்‌ 
ரிஷபங்களைப்போலவும்‌ 
கர்த்தருடையபட்டயம்‌ ஆடுகளையும்‌ வெட்டு 
கிறது. காண்டாமிருகங்களையும்‌ வெட்டுகிறது. 


அவைகளோடே காண்டாமிருகங்களும்‌, 
ரிஷபங்களோடே காளைகளும்‌ வந்து மடியும்‌: 
அவர்கள்‌ தேசம்‌ இரத்த வெறிகொண்டு, 
அவர்கள்‌ மண்‌ நிணத்தினால்‌. 
கொழுத்துப்போம்‌ (ஏசா 34:7). சத்துருக்களின்‌ 
சேனையிலுள்ள படைத்தளபதிகளும்‌ 
வெட்டப்படுவார்கள்‌.  பராக்கிரமசா 
சங்காரமாவார்கள்‌. கர்த்தர்‌ ஆடுகளை 
வெட்டுவதுபோல, காண்டாமிருகங்களையும்‌. 
வெட்டுவார்‌. சாதாரண  போர்வீரர்களை 
அழிப்பதுபோல, படைத்தளபதிகளையும்‌, 
பராக்கிரமசாலிகளையும்‌ அழிப்பார்‌. 
சத்துருக்கள்‌ எல்லோரும்‌ சங்காரமாவார்கள்‌. 
கர்த்தருடைய கடுங்கோபம்‌ 
சகலழாதிகளின்‌மேலும்‌ மூளுகிறது. 
அவருடைய உக்கிரம்‌ சத்துருக்களின்‌ சகல 
சேனைகளின்‌ மேலும்‌ மூளுகிறது. 
கர்த்தருடைய கோபத்திற்கு யாரும்‌ 
எதிர்த்து நிற்கமுடியாது. அவன்‌ எவ்வளவு. 
பெரிய பராக்கிரமசாலியாகமிருந்தாலும்‌, 
எல்வளவு பெரிய தேச, 


த்திற்கு 
ராஜாவாகயிருந்தாலும்‌ கர்த்தருடைய கோபம்‌ 


அவர்களை பட்சித்துப்போடும்‌. சத்துருக்கள்‌ 
மடியும்போது அவர்களுடைய இரத்தத்தின்‌ 
மலைகளும்‌ கரைந்துபோகும்‌ (ஏசா 


அவர்களுடைய பிரேதங்கள்‌ நாற்றமடிக்கும்‌. 


சத்துருவின்‌ 
மகாசங்காரமும்‌,  மகாஅழிவும்‌ உண்டாகும்‌. 
கர்த்தருடைய கோபம்‌ கடுங்கோபமாக 
மிருப்பதினால்‌, சத்துருக்களின்‌ அழிவும்‌ 
பேரழிவாக யிருக்கிறது. சத்துருக்களில்‌. 
கொலைசெய்யப்பட்டவர்கள்‌ எல்லோரும்‌, 
தேவனுடைய நீதிக்கு மிகப்பெரியயாகமாக: 
மிருப்பார்கள்‌. கர்த்தருக்குச்‌ செலுத்தப்படும்‌. 
பலிகளைப்போல, சத்துருக்கள்‌ கர்த்தருடைய 
நீதியின்‌ பட்டயத்தினால்‌ வெட்டப்படுகிறார்கள்‌. 


சேனைக்கு 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நிவாரணம்‌ பண்ணப்பட 
வேண்டும்‌ என்று எதிர்பார்க்கிறார்‌. இரத்தம்‌ 
மாத்திரமே பாவத்தை நிவிர்த்தி பண்ணும்‌. 
இரத்தம்‌ சிந்துதலில்லாமல்‌ பாவமன்னிப்பு 
இல்லை. 


எல்லா மனுஷரும்‌ பாவம்‌ செய்து 

ய்க்‌ கெட்டுப்போனார்கள்‌. 
பாவங்களை நிவிர்த்‌ 

நம்முடைய கர்த்தராகிய 

நமக்காக சிலுவையிலே 

தம்மையே ஜீவபலியாக 

ஒப்புக்கொடுத்தார்‌ நம்முடைய 

பாவங்களுக்குப்‌ நாமே மரிக்கவேண்டும்‌. 

ஆனால்‌ இயேசகிறிஸ்துவோ நம்முடைய 

பாவங்களுக்குப்‌ பதிலீடாக மரித்தார்‌ 

தம்முடைய இரத்தத்தையே சிந்தி நமக்கு 
பாவநிவாரணத்தை உண்டுபண்ணினார்‌. 


கர்த்தருடைய பழிவாங்கும்‌ நாளிலே. 
சத்துருக்களுக்கு மகாசங்காரமுண்டாகும்‌. 

அவர்களுடைய இரத்தத்தினால்‌ மலைகளும்‌ 
கரைந்து போகுமளவுக்கு, இரத்தம்‌ சிந்துதல்‌ 
இருக்கும்‌. கர்த்தருடைய கடுங்கோபம்‌ சகல 
ஜாதிகளின்மேலும்‌ மூளுகிறது. 
அவைகளுடைய சகல சேனைகளின்மேலும்‌ 
அவருடைய உக்கிரம்‌ மூளுகிறது. சங்காரம்‌ 
அவா கடக்கத்‌ பூமி 
முழுவதிலும்‌ பழமும்‌, அழிவும்‌ 
உண்டாகும்‌. மொத்த கம்‌ டம்‌ அவவிதும்‌ 
இருக்கும்‌. இயற்கையில்‌ மிகப்பெரிய 
மாற்றங்கள்‌ உண்டாகும்‌. 


சத்துருக்கள்‌ 
பட்டயத்தினால்‌ 


கர்த்தருடைய 
அவருடைய நீதியின்‌ 
வெட்டப்படுவார்கள்‌. கர்த்தருடைய 
பழிவாங்கும்‌ நாளிலே, கர்த்தர்‌ தம்முடைய 
சத்துருக்கள்‌ எல்லோரையும்‌ பழிவாங்குவார்‌. 
அவர்கள்‌ எல்லோரும்‌ கொலைசெய்யப்படு 
வார்கள்‌. அவர்களுடைய பிரேதங்கள்‌ 
வெளியே எரியுண்டு கிடக்கும்‌. அவை 
நாற்றமெடுக்கும்‌. அப்போது வானத்தின்‌ 
சர்வ சேனையும்‌ கரைந்து, வானங்கள்‌ 
சுருட்டப்பட்டு, 
ம்‌ திராட்சச்‌ 
உதிருகிறதுபோலவும்‌, 
அத்திமரத்தின்‌ காய்கள்‌ உதிருகிறதுபோலவும்‌ 
உதிர்ந்து விழும்‌ (ஏசா 34:4). 





i= FTE ஏசாயா 
TT 


கர்த்தர்‌ தம்முடைய 

நிறைவேற்றி முடித்த பின்பு, 
புஸ்தககருளை _ 
வானங்கள்‌ 


சர்வசேனையும்‌ கரைந்துபோகும்‌. இலையுதிர்‌ 
காலத்தில்‌, விருட்சங்களின்‌ இலைகளெல்லாம்‌. 
உதிர்வதுபோல வானத்தின்‌ சர்வசேனையும்‌ 
உதிர்ந்துவிடும்‌. திராட்சச்செடியின்‌ இலைகள்‌ 
உதிருகிறதுபோலவும்‌, அத்திமரங்களின்‌' 
காய்கள்‌ உதிருகிறதுபோலவும்‌ வானத்தின்‌ 
சர்வசேனையும்‌ உதிர்ந்துவிடும்‌. 


கர்த்தருடைய சத்துருக்களுக்கு 
கலக்கமும்‌, பயமும்‌, நெருக்கமும்‌ வரும்‌. 
அவர்களுடைய சந்தோஷமும்‌ ஆறுதலும்‌, 
அழகும்‌ அவர்களைவிட்டு நீங்கிப்போகும்‌. 
கர்த்தருக்கு விரோதமாக எழும்புகிற 
சத்துருக்கள்‌ எல்லோரும்‌ அழிந்துபோவார்கள்‌. 
கர்த்தருடைய பழிவாங்கும்‌ நாளிலே 
சத்துருக்கள்‌ எல்லோரும்‌ பழிவாங்கப்படு 
வார்கள்‌. சத்துருக்கள்‌ அழியும்போது 
அவர்களுடைய துன்மார்க்கமான 
ஆளுகையும்‌, ராஜ்யங்களும்‌ அழிந்துபோகும்‌. 
ட 'சீயோனுடைய வழக்கினிமித்தம்‌, 


சத்துருக்கள்மீது 
பதினிக்கு்போது.. சத்துருக்கள்‌ எக்கோகும்‌ 
சங்காரமாவார்கள்‌. 


சத்துருக்களுக்கு அழிவு 
ஏசா 8429-15 


ஏசா 849. 
யிசினாகவும்‌, 

கந்தகமாகவும்‌ மாறி, 
எரிகிற கீலாய்ப்போம்‌. 


ஏசா 84410. 
அவியாத; 


இரவும்‌ பகலும்‌ அது 

அதின்‌ புகை 
என்றென்றைக்கும்‌ எழும்பும்‌; தலைமுறை 
தலைமுறையாக அது பாழாயிருக்கும்‌; 


சுதாகாலம்‌  சுதாகாலமாக 
ஒருவரும்‌ கடத்துபோவதில்லை. 


அதை 


ஏசா 3411. 
முன்னம்பன்‌ நியும்‌ 
சுதந்தரிக்கும்‌, ஆத்தையும்‌ காக்கையும்‌ 
அதிலே குடியிருக்கும்‌; அதின்மேல்‌ 
வெட்ட வெனியின்‌' நூலையும்‌, 
வெறுமையின்‌ தூக்கையும்‌ பிடிப்பார்‌. 


- விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஏசா 84:12. ராஜ்யாபாரம்பண்ண 
அதின்மேன்மக்கனை அழைத்தால்‌, 
அங்கே அவர்களில்‌ ஒருவரும்‌ இரார்கன்‌; 
அதின்‌ பிரபுக்கள்‌ அனைவரும்‌ 
இல்லாமற்போவார்கள்‌.. 


ஏசா 34:18. அதின்‌ அரமணைகளில்‌ 
முட்செடிகளும்‌, அதின்‌ கோட்டைகளில்‌ 
காஞ்சொறிகளும்‌ முட்பூண்டுகளும்‌. 
முனைக்கும்‌ அது வலுசர்ப்பங்களின்‌. 
தாபரமும்‌, கோட்டான்களின்‌' 
மானிகையுமாயிருக்கும்‌. 


ஏசா 84:14. அங்கே காட்டுமிருகங்களும்‌ 
ஓரிகளூம்‌ ஒன்றையொன்று சந்தித்து, 
காட்டாட்டைக்‌ காட்டாடு கூப்பிடும்‌; 
அங்கே  சாக்குருவிகளும்‌ தங்கி, 
இளைப்பாறும்‌. இடத்தைக்‌ 
கண்டடையும்‌. 
ஏசா 84:15. அங்கே வல்லூறும்‌ 
கூடுகட்டி, முட்டையிட்டு, 
குஞ்சுபொரித்து, அவைகளைத்‌ தன்‌: 
நிழலிலே கூட்டிக்கொள்ளும்‌ அங்கே 
கூனிகளும்‌ ஜோடு ஜோடாகச்‌ சேரும்‌. 


நாளிலே 

வருகிறது. 

பராமரிப்பினால்‌ 

நகரங்களிலும்‌, 

குடும்பங்களிலும்‌. 

இந்த மாற்றம்‌ 

பிள்ளைகளுக்கு, 

மாற்றமாகவும்‌, 

கர்த்தருடைய சத்துருக்களுக்கு தீமைக்கேற்ற 

மாற்றமாகவும்‌ இருக்கும்‌. இதுவரையிலும்‌ 

செழிப்பாமிருந்த சத்துருக்களின்‌ தேசம்‌. 
சீரழிந்துபோகும்‌.. 


ஒரு காலத்தில்‌ சீரும்‌ சிறப்புமாக 
பட்டணங்களெல்லாம்‌ இப்போது 
'தரைமட்டமாயிருக்கிறது. 

முக்கிய இடம்பெற்றிருந்த 
தேசங்களெல்லாம்‌ இப்போது காணாமல்‌ 
போய்விட்டது. ஒரு சில பட்டணங்களுக்கு 
பேர்தான்‌. தெரிகிறது. அவை 
எங்கேயிருந்து. என்பதை. 
தேடிப்பார்க்கவேண்டியதாயிருக்கிறது. பல. 
பட்டணங்கள்‌ மண்ணுக்குள்‌ புதைந்துவிட்டது. 


கர்த்தருடைய பழிவாங்கும்‌. 





ழ்‌ நவள 
யாய 


தேவனுடைய நீதியான 
ஜனங்கள்மீது வரும்போது, 
மாற்றங்கள்‌ உண்டாகிறது. 
நீதியான தண்டனையினால்‌ 
அழிந்துபோகிறது. 
நிர்மூலமாகிறது. கர்த்தர்‌ 
வழக்கினிமித்தம்‌ பதிலளிக்கும்‌ 
சத்துருக்களின்‌ தேசங்கள்‌ ar 
கர்த்தருடைய  ஜனத்திற்கு விரோதமாய்‌ 
எழும்புகிறவர்கள்‌ அழிந்துபோவார்கள்‌. 
கர்த்தருடைய சபையை 
அழிக்கவேண்டுமென்று முயற்சி 
செய்கிறவர்களுக்கு, காரியம்‌ சித்திக்காது. 
சபை ஒருபோதும்‌ அழியாது. சபையை 
அழிக்க நினைத்தவர்கள்தான்‌. 
அழிந்துபோவார்கள்‌. 


சந்துருவின்‌ தேசம்‌ சோதோமின்‌ 
ஆறுகள்போல மாறும்‌. அதின்‌ ஆறுகள்‌ 
பிசினாகவும்‌, அதின்‌ மண்‌ கந்தகமாகவும்‌ 
மாறி, அதின்‌ நிலம்‌ எரிகிற கீலாய்ப்போம்‌. 
(ஏசா 349). ஆறுகள்‌ ஒரு காலத்தில்‌ 
த்திற்‌ நீர்ப்பாய்ச்சியது. 
தேசமாக 
த ஆறுகள்‌ ன ஜனங்களுக்கு 
தேவையான தண்ணீரைக்‌ கொடுத்தது. 
ஆனால்‌ கர்த்தருடைய கோபம்‌ அந்த 
நேசத்தின்மீது வரும்போது. அதின்‌ ஆறுகள்‌ 
பிசினாக மாறிப்போகும்‌. தண்ணீர்‌ வேகமாக 
ஒடும்‌ பிசின்‌ இருந்த இடத்திலேயே 
இருக்கும்‌. தேசத்தில்‌ ஆறு இருக்கும்‌. 
ஆனால்‌ ஆற்றில்‌ தண்ணீர்‌ ஓடாது. 
தண்ணீருக்குப்‌ பதிலாக பிசின்‌ 
கெட்டிக்கிடக்கும்‌, 


றும்‌. கந்தகம்‌ 

தேசமும்‌ பற்றியெரியும்‌. 

அதின்‌ நிலம்‌ எரிகிற 
கீலாய்ப்போகும்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தருடைய கோபத்தினால்‌ தேசம்‌ 
அக்கினியில்‌ பற்றியெரியும்போது, அக்கினி 
உடனே அவியாது. இரவும்‌ பகலும்‌ அது 
எரிந்துகொண்டேயிருக்கும்‌. 
பாவிகள்‌ அவியாத 
எரிக்கப்படுவார்கள்‌. 
பாவிகளுடைய மனச்சாட்சி அவர்களை 
அவியாத அக்கினியைப்போல. 
வாட்டிக்கொண்டேயிருக்கும்‌. இந்த 
அக்கினிக்கு ஓய்வு இருக்காது. பாவிகளுக்கு 
சந்தோஷம்‌ இருக்காது. பாவிகள்‌ 
மன அமைதியோடும்‌, ஆறுதலோடும்‌ 
இருப்பதற்கு வாய்ப்பேயில்லை. கர்த்தருடைய 
கோபத்தினால்‌ தேசத்தில்‌ எரியும்‌ 
அக்கினியின்‌ புகை என்றென்றைக்கும்‌. 
எழும்பும்‌. 


ந்தப்‌ மியிலே கர்த்தருக்‌! 
ப்பு பாவம்‌ செய்கிறவர்கள்‌. இருக்கும்‌ 
வரையிலும்‌, கர்த்தர்‌ அவர்களை 
பழிவாங்கும்‌ நாள்‌ வந்துகொண்டேயிருக்கும்‌. 
கர்த்தருடைய ஜனத்திற்கும்‌, அவருடைய 
பிரமாணத்திற்கும்‌ விரோதமாக 
கலகம்பண்ணுகிறவர்கள்‌ இந்தப்‌ பூமியில்‌ 
இருக்கும்‌ வரையிலும்‌, கர்த்தருடைய 
பதிலளிக்கும்‌. வருஷம்‌ 
வந்துகொண்டேயிருக்கும்‌. கர்த்தருடைய 
நீதியான தீர்ப்பின்‌ பிரகாரமாய்‌ 
அவர்களுக்கு அழிவும்‌, நாசமும்‌ உண்டாகும்‌. 


அவர்களுடைய தேம்‌. தலைமுறை 
தலைமுறையாக பாழாயிருக்கும்‌. சதாகாலம்‌ 
சதாகாலமாக அவர்களுடைய பாழாய்ப்போன 
தேசத்தை ஒருவரும்‌ கடந்துபோவதில்லை. 
ஜீவனுள்ள தேவனுடைய கரங்களில்‌ 
விழுவது மிகவும்‌ பயங்கரமாயிருக்கும்‌. 


வரப்போகும்‌. 
பாவிகள்‌ 

அக்கரையில்லாதவர்களாகமிருக்கிறார்கள்‌. 
தேவனுடைய நீதியான நியாயத்தீர்ப்பைப்பற்றி 
உணர்வில்லாதவர்களாயிருக்கிறார்கள்‌. 
கர்த்தருடைய பழிவாங்கும்‌ நாள்‌ 
வரும்போதுதான்‌ அவருடைய கோபம்‌ 
எவ்வளவு கடுமையாயிருக்கிறது என்பதையும்‌, 
அவருடைய உக்கிரம்‌ எவ்வளவு அதிகமாய்‌ 
மூளுகிறது. என்பதையும்‌ சத்துருக்கள்‌ 
உணருவார்கள்‌. 





i a 
ETT 


சத்துருக்களின்‌ பட்டணங்கள்‌ 
அழிந்துபோகும்‌. அது பாழாய்ப்போன: 
வீடுகளைப்போலவும்‌, ந்து மண்மேடா! 
போயிருக்கிற வீடுகளைப்போலவும்‌ இருக்கும்‌. 
இதில்‌ யாரும்‌ குடியிருக்கமாட்டார்கள்‌. மனுஷர்‌ 
குடியிருக்கவேண்டிய இடங்களில்‌ 
மிருகங்களும்‌ பறவைகளும்‌ தங்கியிருக்கும்‌. 
நாரை, ஆந்தை, காக்கை 

இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 


கோபமான 
ஆர்தர்‌ தரப்ப. ஒரு பட்டணத்தின்மீது 
வரும்போது, நாரையும்‌ 
முள்ளம்பன்றியும்‌ அதை  சுதந்தரிக்கும்‌. 
ஆந்தையும்‌, காக்கையும்‌ அதிலே குடியிருக்கும்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய சத்துருக்களின்‌ 
பட்பயங்களை அழிவுக்கு நியமித்திருக்கிறார்‌. 
தம்முடைய சத்துருக்களை சங்காரத்திற்கு 
நியமித்து, கொலைக்கு ஒப்புக்கொடுக்கிறார்‌ 


கர்த்தர்‌ போஸ்றாவின்மேல்‌ 
வெட்டவெளியின்‌ நூலையும்‌ வெறுமையின்‌ 
தூக்கையும்‌ பிடிப்பார்‌. வெட்டவெளியின்‌ நூல்‌ 
என்பதற்கு “து நூல்‌” என்று 
பொருள்‌. கர்‌ போஸ்றாவின்மீது 
தம்முடைய நூலைப்‌ பிடிக்கும்போது, அங்கு 
குழப்பமுண்டாகும்‌. வெறுமையுமுண்டாகும்‌. 

வானத்தையும்‌ 
பூமியானது 


அதிகம்‌ தேவன்‌. 
பூமியையும்‌ சிருஷ்டித்தார்‌. 
ஒழுங்கின்மையும்‌ வெறுமையாயுமாயிருந்தது"' 
(ஆதி14,2).இந்த வாக்கியத்தில்‌ ஒழுங்கின்மை, 
வெறுமை ஆகியவற்றை குறிப்பதற்கு. “தோகு, 


போகு” ஆகிய எபிரெய வார்த்தைகள்‌ 
பயன்படுத்தப்பட்டுள்ளன. அதே வார்த்தைகளே 
இங்கும்‌ பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. 
கர்த்தருடைய சாபம்‌ ஒரு தேசத்தின்மீது, 
வரும்போது, அங்கு ஒழுங்கின்மையும்‌, 
வெறுமையுமுண்டாகும்‌. ஒழுங்காகவும்‌, 
நிறைவாகவும்‌ இருந்தது. ஒழுங்கின்‌ மையாகவும்‌, 
வெறுமையாகவும்‌ மாறும்‌. 


தேசத்தில்‌ பாவம்‌ பிரவேசிக்கும்போது, 
அங்கு சாபமும்‌ பிரவேசித்து விடுகிறது. தேசம்‌ 
பரதேசைப்போல இருந்தாலும்‌, 
சாபமானது அதை வனாந்தரத்தைப்போல 
வெறுமையாக்கிவிடும்‌. ஒழுங்காகயிருப்பதை 
குழப்பமாக்கிவிடும்‌. அழகு மங்கும்‌. நிறைவு 
இருக்காது. எல்லாம்‌ குறைவாய்ப்‌ போய்விடும்‌. 
எங்கு குழப்பம்‌ வருகிறதோ, அங்கு. 
வெறுமையும்‌ சீக்கிரத்தில்‌ வந்துவிடும்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தருடைய கோபம்‌ ஒரு 
தேசத்தின்மீது வரும்போது, அந்த 
தேசத்திலுள்ள பிரபுக்களும்‌, இராஜாக்களும்‌ 
'சங்காரம்பண்ணப்படுவார்கள்‌. தங்களை 
தலைவர்கள்‌ என்று சொல்லிக்கொள்வதற்கே 
பிரபுக்கள்‌ பயப்படுவார்கள்‌. தேசத்தில்‌ 
பிரபுக்கள்மீது வரும்‌ தண்டனையைப்‌ 
பார்த்து, அவர்கள்‌ கலங்குவார்கள்‌. 
ராஜ்யபாரம்‌ பண்ண வருமாறு, யாரையாவது 
அழைத்தால்கூட, அந்த பதவிக்கு ஒருவரும்‌ 
வரமாட்டார்கள்‌. தேசம்‌ 
சாபமாயிருப்பதினால்‌, சாபத்தை ஆளுகை 
செய்ய ஒருவரும்‌ விரும்புவதில்லை. 

ராஜ்யபாரம்பண்ண அதின்‌ மேன்மக்களை 
அழைத்தால்‌, அங்கே அவர்களில்‌ ஒருவரும்‌ 
இரார்கள்‌: அதின்‌ பிரபுக்கள்‌ அனைவரும்‌ 
இல்லாமற்போவார்கள்‌. அதின்‌ 
அரமனைகளில்‌  முட்செடிகளும்‌, அதின்‌ 
கோட்டைகளில்‌ காஞ்சொறிகளும்‌ 
முட்பூண்டுகளும்‌ முளைக்கும்‌; அது 
வலுசர்ப்பங்களின்‌ தாபரமும்‌, 
கோட்டான்களின்‌ மாளிகையுமாயிருக்கும்‌ 
(ஏசா 341213). 


வீடுகளெல்லாம்‌ வனாந்தரம்போல 
மாறும்‌. அழகான பூச்செடிகள்‌ வார்ந்த 
கோட்டைகளில்‌. காஞ்சொறிகளும்‌, 
முட்பூண்டுகளும்‌ க்கும்‌. 
அரண்மனைகள்‌ ராஜாக்களும்‌, பிரபுக்கு 
வாழ்ந்த இடம்‌. இப்போதோ சத்துருக்கு 
அரண்மனைகள்‌ வக்க 
அரண்மனைகளெல்லாம்‌ இடிந்து 
அழிந்துபோயிற்று. ராஜாக்கள்‌ வாழ்ந்த 
மாளிகையில்‌ இப்போது  வலுசர்ப்பங்களும்‌, 
கோட்டான்களும்‌ வாழுகிறது. 


“வனாந்தர நாரைக்கு ஒப்பானேன்‌;: 
பாழான இடங்களில்‌ தங்கும்‌ ஆந்தையைப்‌ 
போலானேன்‌” (சங்‌ 10236), சத்துருக்களின்‌ 
அரண்மனையில்‌. நாரையும்‌, ஆந்தையும்‌, 
காக்கையும்‌ குடியிருக்கும்‌. ஆந்தை 
எப்போதுமே துக்கமுகத்தோடு 
தனியாகயிருக்கும்‌. காக்கை இரையைத்‌ 
தேடி அலைந்துகொண்டிருக்கும்‌. 
சத்துருக்களில்‌ கொலைசெய்யப்பட்டவர்கள்‌ 
எரியுண்டு கிடப்பார்கள்‌. அவர்களுடைய 
பிரேதங்கள்‌ நாற்றமெடுக்கும்‌. அவற்றை 
தின்பதற்கு காக்கைகளும்‌ அங்கே கூட்டம்‌ 
கூட்டமாய்‌ கூடிவந்து தங்கும்‌. 





i FTN 
TT 


இவையெல்லாம்‌ அசுத்தமான 
பறவைகள்‌. மோசேயின்‌ பிரமாணத்தின்படி 
இஸ்ரவேல்‌ புத்திர்‌ இந்த பறவைகளை 
புசிக்கக்கூடாது. கர்த்தருடைய சாபம்‌ 
சத்துருக்களின்‌ அரண்மனையில்‌ 
தங்கியிருப்பதினால்‌, அங்கு அசுத்தமும்‌, 
அசுத்தமான மிருகங்களும்‌, அசுத்தமான 
பறவைகளும்‌ தங்கியிருக்கிறது. ஒன்றிலும்‌ 
சுத்தமில்லை. எல்லாம்‌ தீட்டாயிருக்கிறது. 
போஸ்றாவிலே 
யாகமும்‌, 
மகாசங்காரமும்‌ 
பழிவாங்கும்‌ 


கர்த்தருக்கு 
ஏதோன்‌ தேசத்திலே 
உண்டு. கர்த்தர்‌ 
நாளிலே. சத்துருக்கள்‌ 
எல்லோரும்‌ சர்வசங்காரமாவார்கள்‌. 
கர்த்தர்‌ சீயோனுடைய வழக்கினிமித்தம்‌. 
சத்துருக்களுக்குப்‌ பதிலளிப்பார்‌ 
அவர்களுடைய தேசத்தை அழிப்பார்‌. 
லக்‌ மாளிகைகளையும்‌ 

குடியிருக்காதபடிக்கு, 
பாழாக்கிப்போடுவார்‌ ர்‌ 


அங்கே காட்டுமிருகங்களும்‌ ஒரிகளும்‌ 
ஒன்றையொன்று சந்தித்து, காட்டாட்டைக்‌ 


முட்டையிட்டு, தத்வ அவைகளைத்‌ 
தன்‌ நிழலிலே கூட்டிக்கொள்ளும்‌: அங்கே 
கூளிகளும்‌ ஜோடு ஜோடாகச்‌ சேரும்‌ 
(ஏசா 344475). 


ராஜாக்களும்‌ 
அரண்மனையில்‌: 
காட்டுமிருகங்களும்‌, 


பிரபுக்களும்‌ தங்கின 
களும்‌ பேது 


தேசத்தில்‌, 
மிகப்பெரிய 
அவர்களுடைய 
மாறியிருக்கிறது. 
வனாந்தரமாய்ப்‌ 


அவர்களுடைய பாவத்தினால்‌, 

மாற்றமுண்டாயிருக்கிறது. 
சந்தோஷம்‌ துக்கமாய்‌. 
செழிப்பான நிலங்கள்‌ 
போயிற்று. மாளிகைகளெல்லாம்‌ இடிந்து 
ர்‌ குடியிருக்க வேண்டிய 
காட்டுமிருகங்கள்‌ 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


சபிக்கப்பட்ட ஜனங்களை 
செய்வதற்குக்கூட ஒருவரும்‌: 
முன்வரவில்லை. அவர்கள்‌ கவனிப்பார்‌ 
அற்றவர்களாகயிருக்கிறார்கள்‌. கனிதரும்‌ 
விருட்சங்களெல்லாம்‌ கனிதராமல்‌ 
பட்டுப்போயிற்று ஜனங்கள்‌ மிகுந்திருந்த 
நகரங்களெல்லாம்‌. குடியிருப்பாரில்லாமல்‌ 
வெறுமையாய்ப்‌ போயிற்று. 


ஆளுகை 


கர்த்தருடைய புஸ்தகம்‌ 
ஏசா 84:16,17 


ஏசா 8406. 
புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள்‌; 
இவைகளில்‌ ஒன்றும்‌ குறையாது; 
இவைகளில்‌ ஒன்றும்‌ ஜோடில்லாதிராது; 
அவருடைய வாய்‌ இதைச்‌ சொல்லிற்று; 
அவருடைய ஆவி அவைகளைச்‌. 
சேர்க்கும்‌. 


ஏசா 3447. அவரே அவைகளுக்குச்‌. 
சீட்டுப்பேட்டார்‌; அவருடைய கையே 
அதை அவைகளுக்கு அனவுநாலால்‌ 
பகிர்த்து கொடுத்தது; அவைகள்‌. 
என்றைக்கும்‌ அதைச்‌ சுதந்தரித்துத்‌ 
தலைமுறை தலைமுறையாக அதிலே 
சஞ்சரிக்கும்‌. 


ஏசாயா கர்த்தருடைய வார்த்தையை 
தீர்க்கதரிசனமாய்ச்‌ சொல்லுகிறார்‌. இந்த 
தீர்க்கதரிசனம்‌ நிச்சயமாய்‌ நிறைவேறும்‌. 
“கர்த்தருடைய  புஸ்தகத்திலே தேடி 
வாசியுங்கள்‌" என்று ஏசாயா சொல்லுகிறார்‌. 
கர்த்தருடைய புஸ்தகத்தில்‌ 
எழுதப்பட்டுள்ள வேதவாக்கியங்களெல்லாம்‌. 
தேவஆலியினாலே அருளப்பட்டிருக்கிறது. 
கர்த்தருடைய வார்த்தைகள்‌ எல்லாம்‌ 
நிறைவேறும்‌. அதில்‌ ஒன்றும்‌ குறையாது. 
கர்த்தருடைய வாயே இந்த வார்த்தைகளை 
சொல்லிற்று. 


கர்த்தருடைய 


கர்த்தரே பறவைகளுக்கும்‌ 
மிருகங்களுக்கும்‌. சீட்டுப்போட்டார்‌. 
பாழாய்ப்போன நகரங்களில்‌ இவை எங்கே 
தங்கவேண்டுமென்று, கர்த்தரே 
சீட்டுப்போட்டு பாகம்‌ பிரித்துக்கொடுக்கிறார்‌. 
கர்த்தருடைய கையே அதை அவைகளுக்கு 
அளவு நூலால்‌  பகிர்ந்துகொடுத்தது. 
அவைகள்‌ என்றைக்கும்‌ அதை சுதந்தரித்து, 





i a 
TT 


நியாயத்தீர்ப்புகள்‌ 
வருமென்று ஏசாயா 
ஏற்கெனவே தீர்க்கதரிசனமாய்ச்‌ 
சொல்லியிருக்கிறார்‌ (ஏசா. 24-ஆவது 
அதிகாரம்‌. அதைத்‌ தொடர்ந்து கர்த்தர்‌ 
தம்முடைய ஜனத்திற்கு மிகப்பெரிய 
இரக்கத்தைக்‌ காண்பிப்பார்‌ என்றும்‌ 
வாக்குப்பண்ணியிருக்கிறார்‌ (ஏசா 25-ஆவது. 
அதிகாரம்‌. 


தேவனுடைய 
உலகத்தின்மீது 


தீர்க்கதரிசனத்தைப்போலவே, 
மறுபடியுமாய்‌ தீர்க்கதரிசனம்‌ 
சொல்லுகிறார்‌. கர்த்தருடைய 
நியாயத்தீர்பபினால்‌ தேசத்தில்‌ குழப்பமும்‌: 
வெறுமையும்‌ உண்டாகும்‌. அதைத்‌ தொடர்ந்து 
கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நன்மையும்‌ 
செழிப்பும்‌ வரும்‌. 


ஏசாயா 


அந்த 
ஏசாயா இங்கு 


சொல்லுகிறார்கள்‌. ஏதோமியருக்கு அழிவு 
வரும்‌ என்றும்‌, யூதருக்கு ஆசீர்வாதம்‌ வரும்‌ 
என்றும்‌ ஏசாயா சொல்லுகிறார்‌ 


ஏசாயா இங்கு யூதாதேசத்தைப்பற்றி 
தீர்க்கதரிசனமாய்ச்‌' சொன்னாலும்‌, 
இயேசுகிறிஸ்துவின்‌ ராஜ்யத்திற்கும்‌, பரலோக. 
ராஜ்யத்திற்கும்‌  யூதாதேசம்‌ இங்கு 
அடையாளமாய்ச்‌ சொல்லப்பட்டிருப்பதாக 
வேதபண்டிதர்கள்‌ வியாக்கியானம்‌ 
சொல்லுகிறார்கள்‌. சுவிசேஷ 
ஸ்தாபிக்கப்படும்‌. அது வளர்ந்து பெருகும்‌. 

கர்த்தருடைய சபையில்‌ புறஜாதியாரும்‌. 
சேர்த்துக்கொள்ளப்படுவார்கள்‌ (ஏசா 35:1,27). 
சபைக்கு ஆதரவாயிருக்கிறவர்கள்‌ இப்போது. 
பலவீனமாயிருக்கிறார்கள்‌. தளர்ந்து 
போயிருக்கிறார்கள்‌. ஏசாயா அவர்களை 
உற்சாகப்படுத்துகிறார்‌ (ஏசா 35:34). 


மனுஷருடைய ஆத்துமாக்களிலும்‌ 
சரீரங்களிலும்‌ அற்புதங்கள்‌ நடைபெறும்‌ 
(ஏசா 35:58). கர்த்ருடைய சமை 
பரிசுத்தமாயிருக்கும்‌. பரிசுத்தமான 
வழியில்‌ சபை நடத்தப்படும்‌ (ஏசா 35:89). 
கர்த்தருடைய  சபையாருக்கு நி, 
மகிழ்ச்சி உண்டாயிருக்கும்‌ (ஏசா 3510). 


சபை 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


ஏசாயா இந்த அதிகாரத்தில்‌ 
சொல்லுகிற தீர்க்கதரிசனம்‌, பழைய 
ஏற்பாட்டுக்காலத்தில்‌ நிறைவேறிற்று என்று 
வியாக்கியானம்‌ பண்ணுவதற்குப்‌ பதிலாக, 
இயேசுகிறிஸ்துவின்‌ ராஜ்யத்திலும்‌, பரலோக 
ராஜ்யத்திலும்‌ நிறைவேறும்‌ என்று 
சொல்லுவது சிறப்பாகமிருக்கும்‌. 


வறண்ட, நிலம்‌ செழிக்கும்‌ 
ஏசா 95:1-4 


ஏசா 951. வனாத்தரமும்‌ வறண்ட 
திலமும்‌ மகிழ்ந்து, கடுவெளி கவித்து, 
புஷ்பத்தைப்போல செழிக்கும்‌. 


ஏசா 35:2. அது மிகுதியாய்ச்‌ செழித்து 
பூரித்து ஆனந்தக்களிப்புடன்‌ பாடும்‌; 
வீபனோனின்‌ மகிமையும்‌, கர்மேல்‌ 
சாரோன்‌ என்பவைகளின்‌ அலங்காரமும்‌ 
அதற்கு அனிக்கப்படும்‌ அவர்கள்‌ 
கர்த்தருடைய மகிமையையும்‌, நமது 
தேவனுடைய மகத்துவத்தையும்‌ 
காண்பார்கள்‌. 


ஏசா 953. கைகளைத்‌ 
திடப்படுத்தி, தன்வாடுகிற 
முழங்கால்கனைப்‌ பலப்படுத்துங்கள்‌. 


தளர்ந்த 


ஏசா 35:4. மனம்‌ பதறுகிறவர்களைப்‌. 
பார்த்து: நீங்கள்‌ பயப்படாதிருங்கள்‌, 
திடன்கொள்ளுங்கள்‌; இதோ, உங்கள்‌. 
தேவன்‌ நீதியைச்‌ சரிக்கட்டவும்‌, 
உங்கள்‌ தேவன்‌ பதிலளிக்கவும்‌ 
வருவார்‌; அவர்‌ வந்து உங்களை 
இரட்சிப்பார்‌ என்று சொல்லுங்கள்‌. 

செழிப்பான நிலமாக 
அசீரியரின்‌ 


வனாந்தரம்‌. 


வனாந்தரத்தைப்போலவும்‌ 
யூதாதேசம்‌ அசீரியரின்‌ சேனைகளிடமிருந்து 
விடுதலை. பெறும்‌ 


வறண்ட நிலம்‌ மகிழும்‌. கடுவெளி களிக்கும்‌. 
அது புஷ்பத்தைப்போல செழிக்கும்‌. 





f= FTE 
TT 


புறஜாதி தேசத்தார்‌ நீண்டகாலமாக 
வனாந்தரத்தைப்போலவும்‌, வறண்ட 
நிலத்தைப்போலவும்‌ இருந்தார்கள்‌. அவர்கள்‌ 
கர்த்தருக்கு ஒரு கனியையும்‌ 
கொடுக்கவில்லை. அவர்கள்‌ 
இயேசுகிறிஸ்துவின்‌ சுவிசேஷத்தை தங்கள்‌ 

ல்‌ ஏற்றுக்கொண்டபோதோ, 

இரட்சிப்பைப்‌ 


அவர்களுடைய 

கனிகள்‌ 

அவர்களுக்குள்‌ 

சந்தோஷமும்‌, சமாதானமும்‌ காணப்படுகிறது. 

இரட்சிக்கப்பட்ட  புறஜாதியார்‌, இப்போது. 

சந்தோஷத்தோடும்‌ மகிழ்ச்சியோடும்‌, 

கர்த்தருக்கு கனிகொடுக்கிறார்கள்‌. ஒரு 

காலத்தில்‌ வனாந்தரத்தைப்போலவும்‌, 

வறண்ட நிலத்தைப்போலவும்‌ இருந்தவர்கள்‌, 
இப்போது செழித்து கனிதருகிறார்கள்‌. 


“தேவனே, ஜனங்கள்‌ உம்மைத்‌ 
துதிப்பார்களாக: சகல ஜனங்களும்‌ உம்மைத்‌ 
துதிப்பார்களாக தேவரீர்‌ ஜனங்களை 
நிதானமாய்‌ நியாயந்தீர்த்து பூமியிலுள்ள 
ஜாதிகளை நடத்துவீர்‌; ஆதலால்‌ ஜாதிகள்‌ 
சந்தோவித்து, கெம்பீரத்தோடே 
மகிழக்கடவர்கள்‌. (சேலா)! (சங்‌ 67:3, 


“வானங்கள்‌ பிந்து பூமி பூரிப்பாகி, 
சமுத்திரமும்‌ அதின்‌ நிறைவும்‌ முழங்குவதாக. 
நாடும்‌ அதிலுள்ள யாவும்‌ களிகூருவதாக: 
அப்பொழுது கர்த்தருக்கு முன்பாக 
காட்டுவிருட்சங்களெல்லம்‌ கெம்பீரிக்கும்‌ 
(சங்‌ 964112) 


இயேசுகிறிஸ்துவின்‌ சுவிசேஷம்‌ 
சமாரியாவில்‌ பிரசங்கிக்கப்பட்டபோது, அந்தப்‌ 
பட்டணத்திலே. மிகுந்த 
சந்தோஷமுண்டாயிற்று (அப்‌ 8:20) 
கர்த்தருடைய இரட்சிக்கும்‌ கிருபையினால்‌ 
ஆத்துமாவுக்கு சந்தோஷமுண்டாகிறது. 
வனாந்தரத்தைப்‌ போலவும்‌, வறண்ட 
நிலத்தைப்போலவும்‌ இருந்த ஆத்துமா 
மகிழ்ந்து களிகூருகிறது. 
செழிப்பாயிருக்கிறது. கிறிஸ்துவின்‌ 
சுவிசேஷத்தினாலேயே நமக்கு சந்தோஷமும்‌. 
சமாதானமும்‌, ஆறுதலும்‌ கிடைக்கிறது. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தருடைய ஜனங்கள்‌ அவருடைய 

மகத்துவத்தையும்‌ 
காண்பார்கள்‌. கர்த்ருடைய ஜனம்‌ 
மிகுதியாய்ச்‌ செழித்து, பூரித்து, ஆனந்த 
களிப்புடன்‌ பாடுவார்கள்‌. கர்த்தருடைய 
சபைக்கு லீபனோனின்‌ மகிமையும்‌, கர்மேல்‌ 
சாரோன்‌  என்பவைகளின்‌ அலங்காரமும்‌ 
அளிக்கப்படும்‌ விசுவாசிகள்‌ கர்த்தருடைய 
மகிமையையும்‌, தேவனுடைய மகத்துவத்தையும்‌ 
காண்பார்கள்‌. 


இப்போது அதிகமாய்‌ 
கர்த்தருடைய மகிமையையும்‌ 
மகத்துவத்தையும்‌ நாம்‌ பிரத்தியட்சமாய்‌ 
காணும்‌ வண்ணமாய்‌, அவை வெளிப்படும்‌. 
கர்த்தருடைய மகிமையினாலும்‌, 
மகத்துவத்தினாலும்‌ வனாந்தரமும்‌ வறண்ட 
நிலமும்‌ மகிழும்‌. அது புஷ்பத்தைப்போல: 
செழிக்கும்‌. 
நாம்‌ விசுவாசத்தினால்‌ கர்த்தருடைய 
க்‌ காணவேண்டும்‌. நாம்‌ 
கர்த்தருடைய மகிமையை எல்வளவு 
அதிகமாய்க்‌ காண்கிறோமோ அவ்வளவு 
அதிகமாய்‌ நமக்குள்‌ மகிழ்ச்சியிருக்கும்‌. 
நாம்‌. அதிகமாய்‌ மகிழந்து களிகஃருவோம்‌ 
புஷ்பத்தைப்போல. அதிகமாய்ச்‌ 
செழித்திருப்போம்‌. கர்த்தருக்கு அதிகமாய்க்‌ 
கனிகொடுப்போம்‌. 


வெளிப்படுத்தக்‌ 


கர்த்தருடைய பிள்ளைகளை 
அசிரியர்கள்‌ அடக்கி ஒடுக்கி 
வைத்திருந்தா்கள்‌. கர்த்தருடைய ஜனத்திற்கு 
துன்பமும்‌, வேதனையும்‌, உபத்திரவமும்‌ 
உண்டாயிற்று. அவர்கள்‌ சோர்ந்துபோய்‌, 
பலவீனமாயிருக்கிறார்கள்‌. ஏசாயா 
தீர்க்கதரிசி சோர்ந்து, தளர்ந்துபோயிருக்கிற 
கர்த்தருடைய ஜனத்தை 
உற்சாகப்படுத்துகிறார்‌. கர்த்தருடைய 
தீர்க்கதரிசிகளும்‌ ஊழியக்காரர்களும்‌ தளர்ந்த 
திடப்படுத்தவேண்டும்‌. 
முழங்கால்களைப்‌ 
மனம்‌ 
பதறுகிறவர்களுக்கு ஆறுதல்‌ 
ம இதுவே கர்த்தர்‌ 
ஊழியக்காரர்களுக்குக்‌ 
கொடுத்திருக்கிற உன்னதமான ஊழியம்‌. 





i THE 
TT 


துவரையிலும்‌ 


யூதாதேசத்தார்‌. 
ன்‌ கொடுமைகளை 


அசீரியரின்‌ 
அனுபவித்தார்கள்‌. மிகுந்த துன்பங்களையும்‌, 
வேதனைகளையும்‌,  உபத்திரவங்களையும்‌ 
அனுபவித்தார்கள்‌. ந்தப்‌ 


அந்தப்‌ 
பாடுகளிலிருந்தும்‌, நெருக்கங்களிலிருந்தும்‌, 
இக்கட்டுக்களிலிருந்தும்‌ அவர்கள்‌ இன்னும்‌ 
மீளவில்லை. அவர்களுடைய மனம்‌ 
பதட்டத்தோடிருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசி 
அவர்களுக்கு ஆறுதலான வார்த்தைகளைச்‌ 
சொல்லுகிறார்‌. அவர்களை 
உற்சாகப்படுத்துகிறார்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
ஜனங்களுக்கு இரக்கத்தைக்‌ காண்பிப்பார்‌. 
நீதியைச்‌ 


கர்த்தருடைய 
அசீரியர்கள்‌ 


ஸ்ரவேலின்‌ பரிசுத்தர்‌ 
சரிக்கட்ட வருவார்‌ 
பிள்ளைகளுக்கு 
சத்துருக்களாயிருக்கிறார்கள்‌ கர்த்தர்‌ 
அசீரியருக்கு பதிலளிக்க வருவார்‌. அவர்‌ 
தம்முடைய ஜனத்தை. இரட்சிப்பார்‌. 
யூதாஜனத்தார்‌ மனம்‌ பதறவேண்டிய 
அவசியமில்லை. அவர்கள்‌ தங்கள்‌ தளர்ந்த 
கைகளை திடப்படுத்தவேண்டும்‌. 
தங்களுடைய தள்ளாடுகிற முழங்கால்களை 
பலப்படுத்தவேண்டும்‌. 

விசுவாசிகள்‌ மத்தியில்‌ சிலர்‌ 
மன்னர்க்‌ அல்குல்‌ 
கைகள்‌ தளர்ந்து போயிருக்கிறது. 

(வர்களுடைய முழங்கால்கள்‌ தள்ளாடுகி) 
பணிக்க ட க்தன்றுலில்‌ இன்ற 
குழந்தைகளாகவே இருக்கிறார்கள்‌. 
விசுவாசிகளாகிய நாம்‌, விசுவாசத்தில்‌ 
பலவீனமானவர்களைத்‌  தாங்கவேண்டும்‌. 
அத்தோடு அவர்களை விசுவாசத்தில்‌ 
பலப்படுத்தவும்‌ வேண்டும்‌. 

“நானோ 
போகாதபடடிக்கு 
கொண்டேன்‌; 
சகோதரரை 
(லூக்‌ 22:32). 


உன்‌ விசுவாசம்‌ ஒழிந்து 

உனக்காக வேண்டிக்‌ 
நீ குணப்பட்டபின்பு உன்‌ 
ஸ்திரப்படுத்து என்றார்‌” 


அன்றியும்‌, பலமுள்ளவர்களாகிய நாம்‌ 
நமக்கே பிரியமாய்‌ நடவாமல்‌, பலவீனருடைய 
பலவீனங்களைத்‌ தாங்கவேண்டும்‌" 
(ரோம 15:1). 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


மேலும்‌. சகோதரரே, நாங்கள்‌ 
உங்களுக்குப்‌ போதிக்கிறதென்னவென்றால்‌, 
ஒழுங்கில்லாதவர்களுக்குப்‌ புத்தி 
சொல்லுங்கள்‌, 
தேற்றங்கள்‌, 
எல்லாரிடத்திலும்‌ 
தெச 5:14). 


நாம்‌ விசுவாசத்தில்‌ 
பலவீனமானவர்களை  பலப்படுத்துவதோடு, 
நம்மை நாமே பலப்படுத்திக்கொள்ளவும்‌. 
வேண்டும்‌. நாமும்‌ விசுவாசத்தில்‌ உறுதியாய்‌ 
நிலைத்திருக்கவேண்டும்‌. தேவன்‌ நமக்குக்‌ 
கொடுத்திருக்கிற பெலத்தை அதிகரிக்கச்‌ 
செய்யவேண்டும்‌. 


திடனற்றவர்களைத்‌ 
பலவீனரைத்‌ தாற்குங்கள்‌, 
நீடிய சாந்தமாயிருங்கள்‌" 


“ஆகையினால்‌, நெகிழ்ந்த கைகளையும்‌ 
தளர்ந்த முழங்கால்களையும்‌ நீங்கள்‌ திரும்ப 
நிமிர்த்தி, முடமாமிருக்கிறது பிசகிப்போகாமல்‌ 
சொஸ்தமாகும்படிக்கு, உங்கள்‌ பாதங்களுக்கு 

எச்‌ செவ்வைப்படுத்துங்கள்‌" 
(எபி 12:1273). 


விசுவாசத்தில்‌, 
போயிருக்கிறவர்களை உற்சாகப்படுத்த 
வேண்டும்‌. தளர்ந்தபோயிருக்கிறவர்களை 
திடப்படுத்தவேண்டும்‌. தள்ளாடுகிறவர்களை 
பலப்டுத்தவேண்டும்‌. அவர்களைப்‌ பார்த்து, 
“நீங்கள்‌ பயப்படாதிருங்கள்‌, 
திடன்கொள்ளுங்கள்‌" என்று தைரியம்‌ 
சொல்லவேண்டும்‌. 


இருதயத்தில்‌ பயழுன்ளவர்கள்‌ 


அவர்கள்‌ ஆபத்‌! 
தூரத்திலே ந்தவ 
சோர்ந்துபோய்விடுவார்கள்‌. 
“நாங்கள்‌ 


சோர்ந்து 


ர 


என்றும்‌ அழுது புலம்புவார்கள்‌. 
“உம்முடைய கண்களுக்கு முன்பாக 
இராதபடிக்கு வெட்டுண்டேன்‌ என்று நான்‌ 
என்‌ மனக்கலக்கத்திலே சொன்னேன்‌; 
ஆனாலும்‌ நான்‌ உம்மைநோக்கிக்‌ 
கூப்பிட்டபோது, என்‌ விண்ணப்பங்களின்‌ 
சத்தத்தைக்‌ கேட்டீர்‌" (சங்‌ 31:22). 





f= FT 
TT 


ஐந்தாவது கட்டளையோடும்‌, ஆறாவது 
கட்டளையோடும்‌ டர்புடைய 
பிரமாணங்களைப்பற்றி இந்த அதிகாரத்தில்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. இக்காலத்தில்‌ 
நம்முடைய தேசிய அரசியல்‌ அமைப்பு 
சட்டங்களில்‌, இந்தப்பிரமாணம்‌ 
பின்பற்றப்படவில்லை.  இந்தப்பிரமாணத்தில்‌ 
சொல்லப்பட்டிருக்கிற தண்டனைகளும்‌ 
இக்காலத்தில்‌ கொடுக்கப்படவில்லை 


கர்த்தர்‌ இந்த. அதிகாரத்தில்‌ 
சொல்லியிருக்கிற பிரமாணங்களெல்லாம்‌. 
நம்முடைய நீதிநெறி  பிரமாணத்தோடு 
தொடர்புடையவை. நம்முடைய சமுதாயத்தில்‌ 
நாம்‌ நீதியான காரியங்களை செய்வதற்கும்‌, 
நியாயமான காரியங்களை செய்வதற்கும்‌ 
இந்தப்‌ பிரமாணங்கள்‌ நமக்கு 
உதவியாயிருக்கும்‌. 


ஐந்தாவது கட்டளையும்‌, ஆறாவது, 
கட்டளைப்‌ இந்த வனப்பகுதியில்‌ வளியாக 
சொல்லப்பட்டிருக்கிறது. 


பிரமாணம்‌ 
செய்வதற்கு 


அடிமைகளைப்பற்றிய 
(யாத்‌ 21241). கொலை. 
விரோதமான பிரமாணம்‌ (யாத்‌ 2142-14) 
தன்‌ தகப்பனையும்‌, தாயையும்‌ 
அடிக்கிறவனுக்கு விரோதமான பிரமாணம்‌ 
யாத்‌ 215), மனிதனை திருடி 
விற்றுப்போடுகிறவனுக்கு விரோதமான 
பிரமாணம்‌ (யாத்‌ 2136). 


தன்‌ தகப்பனையாவது, தன்‌ 
தாயையாவது சபிக்கிறவனுக்கு விரோதமான 
பிரமாணம்‌ (யாத்‌ 2147). சண்டை போடுவது. 
பிறரை அடிப்பது ஆகியவற்றிற்கு 
விரோதமான பிரமாணம்‌ (யாத்‌ 21489). 
அடிமைகளைப்பற்றிய பிரமாணம்‌ 
(யாத்‌ 21:20,21). கர்ப்பவதியை அடிப்பதற்கு 
விரோதமான பிரமாணம்‌ (யாத்‌ 21:2223). 
பழிவாங்குதல்‌ சம்பந்தமான பிரமாணம்‌ 
(யாத்‌ 24:24,25).  அடிமையானவனுடைய 
கண்ணை கெடுப்பதற்கு விரோதமான 
பிரமாணம்‌ (யாத்‌ 21:26,27). 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


மாடு முட்டுவதினால்‌ காயமுண்டாவது 
சம்பந்தமான பிரமாணம்‌ (யாத்‌ 21:28-32) 
மூடாத குழிமினால்‌ உண்டாகும்‌ ஆபத்துக்கள்‌ 
சம்பந்தமான பிரமாணம்‌ (யாத்‌ 21:33:34) 
மாடுகள்‌ ஒன்றுக்கொன்று முட்டி 
சண்டைபோட்டுக்கொள்வது சம்பந்தமான 
பிரமாணம்‌ (யாத்‌ 21:35,36). 


அடிமைகள்‌ 
யாத்‌ 21:1-11 


மேலும்‌, நீ அவர்களுக்கு. 


யாத்‌ 21. 
விக்க வேண்டிய 


அறி, 


பிரமாணங்களாவன: 


யாத்‌ 212. எமபிரெயரில்‌ ஒரு 
அடிமையைக்‌ கொண்டாயானால்‌, 
அவன்‌ ஆறுவருஷம்‌ சேவித்து, ஏழாம்‌ 
வருஷத்திலே ஒன்றும்‌ கொடாமல்‌. 
விடுதலையெற்றுப்‌ போகக்கடவன்‌. 


யாத்‌ ௨௧. 
வத்திருத்தானானால்‌, 
ஒன்றிக்காரனாய்ப்‌ போகக்கடவன்‌; 
விவாகம்பண்ணினவனாய்‌ 
வத்திருத்தானானால்‌, 
பெண்ஜாதி. 
போகக்கடவன்‌.. 


ஒன்றிக்காரனாய்‌. 


அவன்‌ 
அவனோடே கூடப்‌ 


யாத்‌ 21:4. அவன்‌ எஜமான்‌ அவனுக்கு, 
ஒரு பெண்ணை விவாகஞ்செய்து 
கொடுத்தும்‌, அவன்‌ 
அவனுக்கு ஆண்பின்னைகளையாவது 
பெண்பின்னைகனையாவது பெற்றும்‌ 
இருந்தால்‌, அந்தப்‌ பெண்ணும்‌ அவன்‌ 
பின்னைகளூம்‌ அவன்‌ எஜமானைச்‌. 
சேரக்கடவர்கன்‌; அவன்‌ மாத்திரம்‌. 
ஒன்றியாய்ப்‌ போகக்கடவன்‌. 


யாத்‌ 21:5, அத்த வேலைக்காரன்‌: என்‌ 
எஜமானையும்‌ என்‌ யெண்ஜாதியையும்‌ 
என்‌ பின்னைகளையும்‌ நேசிக்கிறேன்‌; 
நான்‌ விடுதலை பெற்றூப்போக 
மனதில்லை என்று மனப்பூர்வமாய்ச்‌ 
சொல்வானானால்‌, 





i FTN 
TT 


இயேசுகிறிஸ்துவின்‌ சுவிசேஷத்தில்‌ 
நமக்கு ஆறுதலான சத்தியங்கள்‌ ஏராளமாய்‌ 
உள்ளன. நம்மைத்‌ திடப்படுத்தி, பலப்படுத்தும்‌ 
வசனங்களும்‌ அதிகமாய்‌ உள்ளன. 
கர்த்தரே நம்மைப்‌ பார்த்து. “நீங்கள்‌ 
பயப்படாதிருங்கள்‌, திடன்கொள்ளுங்கள்‌ 
என்று சொல்லுகிறார்‌. கர்த்தர்‌ 
சர்வவல்லமையுள்ளவர்‌. அவரே நமக்கு 
திடனாயிருக்கிறவர்‌. கர்த்தரை நம்புகிறவர்கள்‌ 
ஒருபோதும்‌ அசைக்கப்படுவதில்லை. 
கர்த்தருடைய வசனத்தின்மீது நம்முடைய 
விசுவாச ஜீவியத்தை கட்டியெழுப்பவேண்டும்‌. 
நம்முடைய ஜீவியம்‌ கன்மலையின்மேல்‌: 
அஸ்திபாரம்‌ போடப்பட்ட வீடுபோல 
உறுதியாயிருக்கும்‌. நாம்‌ திடன்கொண்டு 
செழித்திருப்போம்‌. 


நம்மை இரட்சிப்பதற்கு இரட்சகர்‌ 
வருவார்‌ என்று ஏசாயா தீர்க்கதரிசனமாய்ச்‌ 
சொல்லுகிறார்‌. “இதோ உங்கள்‌ தேவன்‌ 
நீதியைச்‌ சரிக்கட்ட வருவார்‌ என்று 
ஏசாயா சொல்லுகிறார்‌. நம்முடைய 
சத்துருக்களுக்கு விரோதமாக கர்த்தர்‌ 
எழும்புவார்‌. நமக்கு ஏற்பட்ட காயங்களுக்கு 
காயங்கட்டுவார்‌. நாம்‌ இழந்துபோனதை 
அவர்‌ நமக்கு திரும்பவும்‌ கொடுப்பார்‌. 


ஏற்பாட்டுக்காலத்தில்‌ 
பெட்டியை 


பதறினார்கள்‌. 
நமக்காக யுத்தம்பண்ணுவார்‌ 

நாம்‌ சத்துருக்களைப்பார்த்து, 
பயப்படவேண்டியதில்லை. கர்த்தரைப்‌ பார்த்து 
திடன்கொள்ள வேண்டும்‌. கர்த்தர்‌ 
பதிலளிக்க வருவார்‌. அவர்‌ வந்து நம்மை 
இரட்சிப்பார்‌ 


நாம்‌ கர்த்தருடைய ஊழியத்தைச்‌ 
செய்யும்போது, கர்த்தர்‌ நம்முடைய 
நன்மைகளை கவனித்துக்கொள்வார்‌. நமக்கு 
நன்மையான ஈவுகளைக்‌ கொடுப்பார்‌. நாம்‌ 
கர்த்தருடைய சபையின்மீது கவனமாயிருக்க 
வேண்டும்‌. இந்தப்‌ பூமியிலே தேவனுடைய 
ராஜ்யம்‌ ஸ்தாபிக்கப்படுவதற்கு 
செய்யவேண்டும்‌. கர்த்தர்‌ 

கிரியையை நடப்பிக்கும்போது, 

நமக்குக்‌ கொடுத்திருக்கிற ஊழியத்தை நாம்‌ 


உண்மையாய்ச்‌ செய்யவேண்டும்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


குருடரின்‌ கண்கள்‌ திறக்கப்படும்‌ 
ஏசா 85:5,6 


ஏசா 855. அப்பொ 
கண்கள்‌ திறக்கப்பட்டு, 
செவிகள்‌ திறவுண்டுபோம்‌. 


ஏசா 5:6. அப்பொழுது முடவன்‌. 
மானைப்போல்‌ குதிப்பான்‌; ஊமையன்‌: 
நாவும்‌ கெம்பிரிக்கும்‌; வனாந்தரத்திலே. 
தண்ணீர்களும்‌, கடுவெனியிலே. 
ஆறுகளும்‌ பாய்ந்தோடும்‌. 


குருடசின்‌ 
செவிடரின்‌ 


கர்த்தர்‌ நம்மை இரட்சிக்க 
வரும்போது, அவர்‌ பெரிய காரியங்களை 
செய்வார்‌ என்று நாம்‌ எதிர்பார்க்கலாம்‌. 
இயேசுகிறிஸ்து இந்தப்‌ பூமிமிலே நன்மை 
செய்கிறவராய்‌ சுற்றித்‌ திரிந்தார்‌. கர்த்தர்‌ 
நம்மை ஆளுகை செய்யும்‌ போது நமக்குள்ளே 
அற்புதங்களும்‌, அதிசயங்களும்‌ நடைபெறும்‌. 
தேசங்களிலே அற்புதங்கள்‌ நடைபெறும்‌. 

கிருபை வெளிப்படும்போது, 

வல்லமையும்‌ சேர்ந்து, 


சரீரங்களில்‌ 
அற்புதங்கள்‌ நடைபெறும்‌, குருடரின்‌ 
கண்கள்‌ திறக்கப்படும்‌. நம்முடைய 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து இந்தப்‌ பூமியில்‌ 
ஊழியம்‌ செய்த காலத்தில்‌ குருடர்களின்‌ 
கண்களைத்‌ திறந்தார்‌. அவர்களுக்கு 
பார்வை கிடைக்கச்‌ செய்தார்‌. 


“இயேசு அவ்விடம்‌ விட்டுப்‌ போகையில்‌, 
இரண்டு குருடர்‌ அவர்‌ பின்னே சென்று: 
தாவீதின்‌ குமாரனே, எங்களுக்கு இரங்கும்‌ 
என்று கூப்பிட்டார்கள்‌" (மத்‌ 9:27). 


“அப்பொழுது. பிசாசு பிடித்த குருடும்‌ 
ஊமையுமான ஒருவன்‌ அவரிடத்தில்‌ 
கொண்டுவரப்பட்டான்‌ ; குருடும்‌ 
ஊமையுமானவன்‌ பேசவங்‌ காணவந்தக்கதாக 
அவனைச்‌ சொஸ்தமாக்கினார்‌" (மத்‌ 12:22). 


போழுது... த இயல 
உட்கார்ந்திருந்த இரண்டு குருடர்‌, சு 
அவ்வழியே வருகிறார்‌ என்று கேள்விப்பட்டு: 


ஆண்டவரே, தாவீதின்‌ குமாரனே, 
எங்களுக்கு இரங்கும்‌ என்று கூப்பிட்டார்கள்‌" 
(மத்‌ 20:30). 





f= a 
TT 


சொல்லி, அவர்‌ 
தரையிலே i 
சேறுண்டாக்கி, அந்தச்‌ சேற்றைக்‌ 
குருடனுடைய கண்களின்மேல்‌ பூசி: நீ போய்‌, 

ம்‌ கழுவு என்றார்‌. 


பார்வையடைந்தவனாய்த்‌. 
திரும்பிவந்தான்‌" (யோவா 9:67). 


இயேசுகிறிஸ்து 


வல்லமையினாலே 
காதுகளைத்‌ திறந்தார்‌. . 


தம்முடைய 
செவிடர்களுடைய 
எப்பத்தா” என்று, 

சொன்னார்‌. 


காதுகள்‌ திறந்தது. அவன்‌ செவ்வையாய்க்‌ 
கேட்டான்‌. 


“வானத்‌ ணா! ர்‌; 
கெல்லி எத என்ன்‌ 
அதற்குத்‌ திறக்கப்படுவயாக என்று, 

ர்த்தமாம்‌. உடனே அவனுடைய செவிகள்‌ 
ட்டு, அவனுடைய நாவின்‌ கட்டும்‌ 
அவிழ்ந்து, அவன்‌ செல்வையாய்ப்‌ பேசினான்‌” 
(மாற்‌ 7:34,35) 


இவேசகிறிஸ்‌துவினிடத்தில்‌ 
திமிர்வாதக்காரனையும்‌ 
வந்தார்கள்‌. 


நாமத்தினால்‌ 


(அப்‌ 3:8). 

இயேசுகிறிஸ்துவின்‌ 
வல்லமையினால்‌ ஊமையர்களும்‌ 
பேசினார்கள்‌. அவர்கள்‌ புறப்பட்டுப்‌ 
போகையில்‌, பிசாசுபிடித்த ஊமையான ஒரு 
மனுஷனை அவரிடத்தில்‌ 
கொண்டுவந்தார்கள்‌. பிசாசு துரத்தப்பட்ட 
பின்பு ஊமையன்‌ பேசினான்‌. ஜனங்கள்‌ 
ஆச்சரியப்பட்டு: இஸ்ரவேலில்‌ இப்படி 
ஒருக்காலும்‌ காணப்படவில்லை என்றார்கள்‌” 
(மத்‌ 9:32.33). 


குணமாக்கும்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


. இயேசுகிறிஸ்து தேவனிடத்திலிருந்து 
வந்தவர்‌. இந்த சத்தியத்தை உறுதிபண்ணும்‌ 
வண்ணமாய்‌, இயேசுகிறிஸ்து இந்த 


அற்புதங்களைச்‌ செய்தார்‌. 


யூதருக்குள்ளே அதிகாரியான 
நிக்கொதேழு என்னப்பட்ட பரிசேயன்‌ ஒருவன்‌ 
இருந்தான்‌. அவன்‌  இராக்காலத்திலே 
இயேசவினிடத்தில்‌ வந்து ரபி, நீர்‌ 
தேவனிடத்திலிருந்து வந்த போதகர்‌ என்று 
அறிந்திருக்கிறோம்‌, ஏனெனில்‌ ஒருவனும்‌ 
தன்னுடனே தேவன்‌ இராவிட்டால்‌ நீர்‌ 
செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களைச்‌ செய்ய 
மாட்டான்‌ என்றான்‌" (யோவா 31,2) 


இயேசுகிறிஸ்து. த்‌ 
வந்தவர்‌ மாத்திரமல்ல, 
தேவனாகவும்‌ இருக்கிறார்‌. இயேசுகிறில்தலே 
மனுஷர்‌ பேசுவதற்கு வாயை சிருஷ்டித்தார்‌. 
கேட்பதற்கு காதுகளையும்‌, காண்பதற்கு 
கண்களையும்‌ உண்டாக்கினார்‌. 


மத்நினால்‌ 
* பிய 
கிறிஸ்துவின்‌ 

அவருடைய 
ஆலிக்குரிய 


இயேசுகிறிஸ்துவின்‌ 
மனுஷருடைய ஆத்துமாவிலே 
அற்புதங்கள்‌ நடைபெறுகிறது. 
வார்த்தையினாலும்‌, 
ஆவியினாலும்‌. 
குருடராமிருக்கிறவர்களின்‌ கண்கள்‌ 
திறக்கப்படுகிறது, மங்கிப்போமிருக்கிற 
மனக்கண்கள்‌ பிரகாசமடைகிறது. 

அவர்கள்‌ என்னைப்‌ பற்றும்‌ 
விசுவாசத்தினாலே. பாவமன்னிப்பையும்‌ 
பரிசத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய 
சுதந்தரத்தையும்‌ பெற்றுக்கொள்ளும்படியாக, 
அவர்கள்‌ இருளைவிட்டு ஒளியினிடத்திற்கும்‌, 
சாத்தானுடைய அதிகாரத்தைவிட்டு 
தேவனிடத்திற்கும்‌ திரும்பம்டிக்கு நீ 
அவர்களுடைய கண்களைத்‌ திறக்கும்‌ 
பொருட்டு, இப்பொழுது, உன்னை 
அவர்களிடத்திற்கு அனுப்புகிறேன்‌ என்றார்‌" 
(அப்‌ 2618). 


செவிடர்களாகயிருக்கிறார்கள்‌. 
அவர்களுடைய  செலிகளைத்‌ திறக்கிறார்‌. 
அவர்கள்‌ கர்த்தருடைய வார்த்தையைத்‌ 
தெளிவாய்க்‌ கேட்கிறார்கள்‌. கர்த்தர்‌ 
லீதியாளின்‌ இருதயத்தைத்‌ திறந்தருளினார்‌. 
அப்போது அவள்‌ பவுல்‌ சொல்லியவைகளை 
கவனித்தாள்‌ (அப்‌ 16:14. 





i= FTE 
TT 


ஒரு 
ஊமையர்களாயிருப்பார்கள்‌. 

பற்றியும்‌, தேவனுக்காகவும்‌ 

பேசுவது என்று 

கர்த்தர்‌ அவர்களுடைய 

அற்புதத்தைச்‌ செய்வார்‌. 

கர்த்தரை அறிந்து கொள்ளும்‌ அறிவு 
கிடைக்கும்‌. கர்த்தர்‌ அவர்களுடைய 
உதடுகளைத்‌ திறப்பார்‌. அவர்களுடைய 
உதடுகள்‌ கர்த்தரைத்‌ துதிக்கும்‌ துதியினால்‌ 
நிரம்பியிருக்கும்‌ இதுவரையிலும்‌ 
கர்த்தருக்காக பேசாமல்‌ ஊமைகளைப்போல 
இருந்தவர்கள்‌, இப்போது தைரியமாய்ப்‌ 
பேசுவார்கள்‌. கர்த்தர்‌ அவர்களுக்கு அற்புதம்‌ 
செய்யும்போது, அவர்கள்‌ கர்த்தருடைய 
சத்தியத்தைப்‌ பிரசங்கிப்பார்கள்‌. 


கர்த்தருடைய 
உள்ளத்திலிருந்து ஊற்றப்படுவார்‌. 
வனாந்தரத்திலே. தண்ணீர்களும்‌, 
குடுவெளியிலே ஆறுகளும்‌ பாய்ந்தோடும்‌. 
வனாந்தரத்தில்‌ யாரும்‌ தண்ணீரை 
எதிர்பார்க்க மாட்டார்கள்‌. ஆனால்‌ அங்கு 
ஊற்றுத்தண்ணீர்‌ பாய்ந்து ஓடும்‌. 
வசனத்தைக்‌ கேட்ட புறஜாதியார்மீது பரிசுத்த 
ஆவியானவர்‌ ஊற்றப்பட்டபோது, இந்த 
தீர்க்கதரிசனம்‌ நிறைவேறிற்று. 

“இந்த வார்த்தைகளைப்‌ 
பேசிக்கொண்டிருக்கையில்‌ 
கேட்டவர்கள்‌ 
பரிசுத்தஆவியானவர்‌ 
(அப்‌ 10:44) 


ஆவியானவர்‌ 


தண்ணீர்க। 
"பாய்ந்தோடும்‌" தல்‌ 
புறஜாதியாருக்கு 

ஆச்சரியமாயிருக்கும்‌. 

உலகத்தில்‌ 

பிரவேசிப்பார்கள்‌. வனாந்தரத்தில்‌ தண்ணீர்‌ 
பாய்ந்தோடுவதினால்‌ வெட்டாந்தரை 
தண்ணீர்‌ தடாகமாகும்‌. வறண்ட நிலம்‌ 
நீரூற்றுகளாகும்‌. 


'தண்ணீர்த்தடாகமும்‌, 
நீகுற்றுகளும்‌ 
ஏசா 35:7 


ஏசா 35:7. 
'தண்ணீர்த்தடாகமும்‌, 
தீகுற்துகளூமாகும்‌, 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


வனாந்தரத்திலும்‌ 

தண்ணீர்‌ 

செய்யும்போது, ஆச்சரியமான காரியங்கள்‌ 
நடைபெறும்‌. வனாந்தரத்திலே 
தண்ணீர்களும்‌, கடுவெளியிலே ஆறுகளும்‌ 
பாய்ந்தோடுவது ஆச்சரியமான சம்பவம்‌. 
வெட்டாந்தரையில்‌ எல்வளவு தண்ணீர்‌ 
பாய்ந்தாலும்‌, அந்தத்‌ தரை எல்லா 
தண்ணீரையும்‌ குடித்துவிடும்‌. கர்த்தர்‌ 
தண்ணீர்களையும்‌ ஆறுகளையும்‌ 
பாய்ந்தோடச்‌ செய்யும்போது 
வெட்டாந்தரையிலும்‌ ன்ணீர்‌ 
தடாகமுண்டாகும்‌. 


தேவனே, நீர்‌ என்னுடைய 

அதிகாலமே உம்மைத்‌ தேடும்‌ 

வறண்டதும்‌ 

நண்ணிரற்றதுமான நிலத்திலே ஈன்‌ ஆத்துமா 
தாகமாயிருக்கிறது. என்‌ 

ள்‌ உம்மைவாஞ்சிக்கிறது' 

(சங்‌ 631. 


வெட்டாந்தரையில்‌ 
இருக்காது. புறஜாதியார்‌ 
கர்த்தருடைய சத்தியமும்‌ 
அவருடைய பிரமாணமும்‌ இருக்காது. 
புறஜாதியார்‌ வறண்ட  நிலத்தைப்போல 
இருப்பார்கள்‌. சுவிசேஷ ஊழியத்தினால்‌, 
புறஜாதியாரும்‌. நீரூற்றுக்களைப்போல 
இருப்பார்கள்‌. 


“ஒரு நதியுண்டு, அதின்‌ நீர்க்கால்கள்‌ 
தேவனுடைய நகரத்தையும்‌, உன்னதமானவர்‌ 
வாசம்பண்ணும்‌ பரிசுத்த ஸ்தலத்தையும்‌ 
சந்தோஷிப்பிக்கும்‌" (சங்‌ 46:41 


வனாந்தரத்திலும்‌,  கடுவெளியிலும்‌, 
வெட்டாந்தரையிலும்‌, வறண்ட நிலத்திலும்‌ 
வலுசர்ப்பங்கள்‌ தாபரிக்கும்‌. அங்கு புல்லோ, 
கொறுக்கையோ, நாணலோ முளைக்காது. 
கர்த்தர்‌ அற்புதம்‌ செய்யும்போது 
தண்ணீர்களும்‌, ஆறுகளும்‌ அங்கு 
பாய்ந்தோடும்‌. வலுசர்ப்பங்கள்‌ தாபரித்து, 
கிடந்த இடங்களிலே, புல்லும்‌, கொறுக்கையும்‌, 
நாணலும்‌ உண்டாகும்‌. 





f= al 
TT 


"அதின்‌ ஆறுகள்‌ பிசினாகவும்‌, அதின்‌ 
மண்‌ கந்தகமாகவும்‌ மாறி, அதின்‌ நிலம்‌ 
எரிகிற கீலாய்ப்போம்‌”. அதின்‌ அரமனைகளில்‌ 
முட்செடிகளும்‌, அதின்‌ கோட்டைகளில்‌ 
காஞ்சொறிகளும்‌ முட்பண்டுகளும்‌ 
முளைக்கும்‌: அது வலுசர்ப்பங்களின்‌. 

தாபரமும்‌, கோட்டான்களின்‌ 
மாளிகையுமாயிருக்கும்‌” (ஏசா 34:913). 


வனாந்தரத்திலே 

பாய்ந்து ஒடும்‌. 

நீரூற்றுக்கள்‌ உண்டாகும்‌. புதிய தண்ணீர்‌ 
ஆறுகளைப்போலவும்‌, நதிகளைப்போலவும்‌ 
ஒடும்‌. அதிலே புல்லும்‌, கொறுக்கும்‌, 
நாணலும்‌ முளைத்திருக்கும்‌. கர்த்தருடைய 
சபை ஸ்தாபிக்கப்படும்போது, அது வளர்ந்து 
பெருகும்‌. சபை செழிக்கும்‌. புறஜாதியாரின்‌ 
பட்டணங்கள்‌, பல வருஷங்களாக 
வலுசர்ப்பங்களின்‌ தாபரங்களாகமிருந்தன. 
வலுசர்ப்பங்கள்‌ என்பது க 
குறிக்கிற வார்த்தை. 

பிசாசுகள்‌ ஆளுகை 

அவர்களுடைய பட்டணங்களிலே 

தாபரித்தன. 


புறஜாதியார்கள்‌ இயேசுகிறிஸ்துவின்‌ 
சுவிசேஷத்தை... தங்கள்‌... இருதயத்தில்‌ 
ஏற்றுக்கொண்டு, இரட்சிக்கப்பட்டபோது, 
அவர்களுடைய ஜீவியத்தில்‌ மிகப்பெரிய 
மாற்றங்கள்‌ உண்டாமிற்று அவர்களுடைய 
வாசஸ்தலங்கள்‌ வலுசர்ப்பங்களின்‌ 
தாபரங்களாகமிருப்பதற்குப்‌ பதிலாக, 
செழிப்பான நிலங்களாக மாறிற்று பிசாசுகள்‌ 
அவர்களை இனிமேல்‌ ஆளுகை செய்யாது. 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்துவே அவர்களை 
ஆளுகை செய்வார்‌ 


பரிசுத்த வழி 
ஏசா 85:8,9 


ஏகா அங்கே பெரும்பாதையான 
வழியும்‌ இருக்கும்‌ அது பரிசுத்த 

என்னப்படும்‌;  தீட்டுன்னவண்‌. 
அதிலே நடந்துவருவதில்லை அத்த 
வழியில்‌ நடக்கிறவர்கள்‌ 
பேதையராயிருத்தாலும்‌ திசைகெட்டுப்‌ 
போவதில்லை. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஏசா 85. அங்கே சிங்கம்‌ 
இருப்பதில்லை; துஷ்டமிருகம்‌ அங்கே. 
போவதுமில்லை, அங்கே காணப்படவு 
மாட்டாது; மீட்கப்பட்டவர்கனே அதில்‌ 
நடப்பார்கள்‌. 

விசுவாசம்‌, தெய்வபக்தி, கர்த்தருக்கு 
வழி, “பரி 


இது ராஜாக்களின்‌ 
பெரும்பாதையாகும்‌. கர்த்தருடைய பரிசுத்த 
வழி, ராஜாதி ராஜாவின்‌ பெரும்பாதையான 
வழி. இந்த வழியில்‌ நமக்கு சில நடைகள்‌ 
இருக்கலாம்‌. ஆனாலும்‌ கர்த்தருடைய 
பரிசுத்த வழியில்‌ நாம்‌ போகக்கூடாதவாறு, 
யாராலும்‌ தடுக்கமுடியாது. 
பிரமாணத்தின்‌ வழியே, 
பரிசுத்தமான வழி. இதுவே 
பூர்வவாதையான நல்ல வழி. 


“வழிகளிலே நின்று, பூர்வ பாதைகள்‌ 
எவையென்று கேட்டு விசாரித்து, நல்ல வழி 
எங்கே என்று பார்த்து, அதிலே நடவுங்கள்‌; 
அப்பொழுது உங்கள்‌ ஆத்துமாவுக்கு: 
இளைப்பாறுதல்‌ கிடைக்கும்‌ என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌: அவர்களோ, நாங்கள்‌ அதிலே 
நடக்கமாட்டோம்‌ என்கிறார்கள்‌" (எரே 6:16). 


கர்த்தருடைய "பெரும்பாதையான 
வழியில்‌ தீட்டுள்ளவன்‌ நடந்து வருவதில்லை. 
இந்த வழியில்‌ நடக்கிறவர்களால்‌, பரிசுத்த 
வழியை தீட்டுப்படுத்த முடியாது இந்தப்‌ 
பெரும்பாதையான வழியை  சேதப்படுத்தவும்‌ 
முடியாது. கர்த்தர்‌ தமக்காக வேறுபிரித்து 
வைத்திருக்கிறவர்களுக்கு, இந்தப்‌ பரிசுத்த 
வழியை ஆயத்தம்பண்ணியிருக்கிறார்‌. இந்த 
வழி கர்த்தருடைய பிள்ளைகளுக்காகவே. 
நியமிக்கப்பட்டிருக்கிறது. 

“பக்தியுள்ளவனைக்‌ கர்த்தர்‌ தமக்காகத்‌ 
தெரிந்துகொண்டாரென்று அறியுங்கள்‌: நான்‌ 
கர்த்தரை நோக்கிக்‌ கூப்பிடுகையில்‌ அவர்‌ 
கேட்பார்‌” (சங்‌ 4:3). 





La THEN 
TT 


விட 
நியமிக்கப்பட்டிருக்கிறது. 

பரிசுத்த. வழியை தமது பிள்ளைக 
ஆயத்தம்பண்ணி வைத்திருக்கிறார்‌. 


கர்த்தருடைய பரிசுத்‌ மில்‌ 
நடக்கிறவர்கள்‌, பண்கள்‌ பவார்‌ 
திசைகெட்டுப்போவதில்லை. 
ஐசுவரியத்திலம்‌, சரீர 
பலவீனராயிருந்தாலும்‌, 
உற்சாகமாயிருப்போம்‌. 
பெலமுள்ளவர்களாமிருப்போம்‌. 
ஆலியானவர்‌ தம்முடைய சத்திய 
வசனத்தின்‌ மூலமாய்‌, இந்தப்‌ 
பெரும்பாதையான வழியில்‌ எப்படி நடப்பது 
என்று நமக்கு போதிப்பார்‌ பரிசுத்த. 
ஆவியானவர்‌... சகல சத்தியத்திற்குள்ளும்‌ 
தம்முடைய பிள்ளைகளை வழிநடத்துவார்‌. 
ஆகையினால்‌ நாம்‌ 
'திசைகெட்டுப்போவதில்லை. 

கர்த்தரே நம்மை கரம்பிடித்து 
வழிநடத்துகிறார்‌. நாம்‌ அவருடைய 
அடிச்சுவடுகளைப்‌ பின்பற்றி நடக்கவேண்டும்‌. 
நம்மை கரம்பிடித்திருக்கிற கர்த்தர்‌, 
முடிவுபரியந்தம்‌ நம்மை வழிநடத்துவார்‌. 
பெரும்பாதையான வழியின்‌ கடைசி 
வரையிலும்‌, கர்த்தர்‌ நம்மை 
வழிநடத்திக்கொண்டு போவார்‌ 


கர்த்தருக்குள்‌ 
விசுவாசத்தில்‌. 
தேவனுடைய 


குறுகலாகவும்‌ இருக்கிறது. விசுவாசிகள்‌ 

இந்த வழியில்‌ போகும்போது, ஒரு சிலர்‌ 

ஏதாவது ஒரு பாதையில்‌ இடறி விழுவார்கள்‌. 
வேறு சிலர்‌ வேறு பாதையில்‌ றி 

விழுவார்கள்‌. நாம்‌ இடறி விழுந்தாலும்‌ 

எழுந்திருப்போம்‌. கர்த்தருடைய 

வழியில்‌ நடக்கிறவர்கள்‌ 

ஒரே... இலக்கைத்தான்‌. 

ஒரே எல்லையில்‌ தான்‌ போய்ச்சேருவார்கள்‌. 

கர்த்தரே நம்முடைய இலக்கு. நாம்‌ 

அவரை நோக்கித்தான்‌ பெரும்பாதையில்‌ 

நடந்துபோகிறோம்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சத்திய ஆவியானவர்‌ 
சத்தியத்திற்குள்ளும்‌ வழிநடத்துகிறார்‌. 
நமக்குத்‌ தேவையான ஆலோசனைகளைக்‌ 
கொடுக்கிறார்‌. நாம்‌ சோர்ந்துபோயிருக்கும்‌ 
போது. உற்சாகப்படுத்துகிறார்‌. 
பலவீனமாயிருக்கும்போது 
பலப்படுத்துகிறார்‌. பரலோகத்திற்குப்‌ போகும்‌ 
பாதை தெளிவான பாதை. அது நேரான 
பாதை. அதுவே பாதுகாப்பான பாதை. 
நாம்‌ கர்த்தர்‌ நியமித்திருக்கிற பாதையில்‌ 
எளிதாக பிரயாணம்‌ பண்ணலாம்‌. 
கர்த்தருடைய பரிசுத்த வழியில்‌ சிங்கம்‌ 
இருப்பதில்லை. துஷ்டமிருகம்‌ அங்கே 
போவதுமில்லை. மீட்கப்பட்டவர்களே அதில்‌ 
நடப்பார்கள்‌. நம்மை அழிப்பதற்கோ அல்லது 
சேதப்படுத்துவதற்கோ அந்த வழியில்‌ 
யாரும்‌ இருக்கமாட்டார்கள்‌. அங்கு 
துஷ்டமிருகமும்‌ இருக்காது. துஷ்டனும்‌ 
க்கமாட்டான்‌. சாத்தான்‌ கெர்ச்சிக்கிற 


நம்மை சகல 


கர்த்தருடைய 
பெரும்பாதையான வழியில்‌ நடக்கும்போது, 
நமக்கு சாத்தானால்‌ எந்த பாதிப்பும்‌ வராது, 
வழியில்‌ 
தெளிந்த 
பரிசுத்த வி 
கர்த்தருடைய 


கர்த்தருடைய பரிசுத்த 
நடக்கிறவர்கள்‌ 
சிந்தனையோடிருப்பார்கள்‌. 
நம்மைப்‌ பரிசுத்தப்படுத்தும்‌. 
வழியில்‌ நடக்கும்போது அவர்‌ நம்மைப்‌ 
பாதுகாப்பார்‌ என்றும்‌, சாத்தான்‌ நம்மை 
தொடமாட்டான்‌ என்றும்‌ நமக்குள்‌ நிச்சயம்‌ 
இருக்கும்‌. 

கர்த்தருடைய பரிசுத்த வழியில்‌ 
நடக்கிறவர்கள்‌ அசுத்தங்களை விட்டு 
விலகியிருக்கவேண்டும்‌. பாவத்தினால்‌ 
தீட்டுப்படக்கூடாது. தீட்டுள்ளவன்‌ எவனும்‌ 
பரிசுத்த வழிமில்‌ நடந்து வருவதில்லை. 
கர்த்தருடைய பிள்ளைகள்‌ மாறுபாடான 
சந்ததியை விட்டு விலகியிருக்கவேண்டும்‌. 
இரட்சிக்கப்பட்டவர்கள்‌, தங்களைப்போல 
மீட்கப்பட்டவர்களோடுகூட, பரிசுத்த வழியிலே 
நடக்கவேண்டும்‌. 





i= FTN 
TT 


கர்த்தரால்‌ மீட்கப்பட்டவர்கள்‌ 
ஏசா 85:10 


ஏசா 35:10. கர்த்தரால்‌ 
மீட்கப்பட்டவர்கள்‌ திரும்பி, 
ஆனத்தக்களிப்புடன்‌ பாடி, சீயோனுக்கு. 
வருவார்கள்‌; நித்திய மகிழ்ச்சி 
அவர்கள்‌: தலையின்மேலிருக்கும்‌; 
சந்தோஷமும்‌ மகிழ்ச்சியும்‌ 
அடைவார்கள்‌; சஞ்சலமும்‌ தவிப்பும்‌ 
ஓடிப்போம்‌. 


கர்த்தருடைய 
வழியின்‌ முடிவில்‌ 
இருக்கும்‌. 
வாசம்பண்ணுகிறவர்களுக்கு 
கர்த்தரால்‌ மீட்கப்பட்டவர்கள்‌ 
ஆனந்த களிப்புடன்‌ பாடி, 
சீயோனுக்கு வருவார்கள்‌. கர்த்தருடைய 
பிள்ளைகள்‌ சிறையிரப்ிிுந்தா்‌ 
கர்த்தர்‌... இவர்களுடைய 
கதவுகளைத்‌ திறப்பார்‌. கு 
பிள்ளைகளை சிறையிலிருந்து விடுவிப்பார்‌ 
தம்முடைய பரிசுத்த நகரத்திற்கு அவர்களை 
மறுபடியும்‌ அழைத்து வருவார்‌. 


நீங்களோ சீயோன்‌ 
மலையினிடத்திற்கும்‌, ஜீவனுள்ள தேவனுடைய 
நகரமாகிய பரம எருசலேமினிடத்திற்கும்‌, 
ஆயிரம்‌ பதினாயிரமான 
தேவதூதர்களினிடத்திற்கும்‌, பரலோகத்தில்‌. 
பேரெழுதியிருக்கிற முதற்பேறானவர்களின்‌ 
சர்வசங்கமாகிய. 'சபையினிடத்திற்கும்‌.. 
யாவருக்கும்‌. நியாயாதிபதியாகிய 
தேவனிடத்திற்கும்‌, பூரணராக்கப்பட்ட 


நன்மையானவைகளைப்‌ பேசுகிற இரத்தமாகிய 
தெளிக்கப்படும்‌ இரத்தத்தினிடத்திற்கும்‌ வந்து, 
சேர்ந்தீர்கள்‌” (எபி 12:22-24). 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தரால்‌ மீட்கப்பட்டவர்கள்‌ சுவிசேஷ. 
சபையிலுள்ள விசுவாசிகளோடு 
சேர்ந்துகொள்வார்கள்‌. அவர்கள்‌ 
விசுவாசத்தினால்‌ சீயோனுக்கு வருவார்கள்‌. 
தண்ணீரிலிருந்து 
கர்த்தருடைய 
பிலிப்பைக்‌ 
கொண்டுபோய்விட்டார்‌ மந்திரி அப்புறம்‌. 
அவனைக்‌ காணாமல்‌, சந்தோஷத்தோடே 
தன்‌ வழியே போனான்‌" (அப்‌ 8:39), 


அவர்கள்‌ 
கரையேறின 
ஆவியானவர்‌ 


பொழுது, 


மீட்கப்பட்டவர்கள்‌ 
தங்கள்‌ வழியாய்ப்‌ 
போவார்கள்‌. அவர்கள்‌ 
இயேசுகிறிஸ்துவுக்குள்‌ மகிழ்ந்து 
களிகூருவார்கள்‌. அவர்களுடைய துக்கம்‌ 
சந்தோஷமாய்‌ மாறும்‌. அவர்களுடைய 
சஞ்சலமும்‌ தவிப்பும்‌ ஓடிப்போகும்‌ 
அவர்களுக்கு சுகிறிஸ்துவின்‌ 
சவிசேஷத்தினால்‌ ஆறுதல்‌ உண்டாகும்‌. 


கர்த்தரால்‌ 


சந்தோஷத்தோடே 


கர்த்தருடைய ஜனங்கள்‌ பாபிலோன்‌. 
சிறையிருப்பிலிருந்து சியோனுக்குத்‌ திரும்பி 
வந்தபோது அழுதுகொண்டே வந்தார்கள்‌. 
“அந்நாட்‌: அக்காலத்திலும்‌ 
இஸ்ரவேல்‌. புத்திரர்‌ வருவார்கள்‌; 
அவர்களும்‌ யூதா புத்திரரும்‌ ஏகமாய்‌ அழுது, 
நடந்துவந்து. தங்கள்‌ தேவனாகிய கர்த்தரைத்‌ 
தேடுவார்கள்‌ என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌” 
50:4). 


ர்‌ மீட்கப்பட்டவர்கள்‌ 
தகக) அழுது 
கொண்டு போகமாட்டார்கள்‌. புதிய பாட்டை 
சந்தோஷமாய்ப்‌ பாடிக்கொண்டு போவார்கள்‌. 
அவர்கள்‌ பாடுகிற பாட்டை வேறு ஒருவராலும்‌ 
கற்றுக்கொள்ள முடியாது. 

“அவர்கள்‌ 
முன்பாகவும்‌, 


சிங்காசனத்திற்கு 

நான்கு ஜீவன்களுக்கு 

முன்பாகவும்‌, மூப்பர்களுக்கு முன்பாகவும்‌ 

புதுப்பாட்டைப்‌ பாடினார்கள்‌; அந்தப்‌ பாட்டு 

மீட்டுக்கொள்ளப்பட்ட 

நாற்பத்துநாலாயிரம்‌. 

வேறொருவரும்‌ 

கற்றுக்கொள்ளக்‌ கூடாதிருந்தது” 
(வெளி 14:3). 





ழ்‌ மயான 
யாய 


இரட்சிக்கப்பட்வர்களின்‌. 
பிரத்தியட்சமாயிருக்கும்‌. 


அவர்கள்‌ தலையின்மேலிருக்கும்‌. அவர்கள்‌ 
சந்தோஷமும்‌ மகிழ்ச்சியும்‌ அடைவார்கள்‌. 
அவர்களுடைய சந்தோஷம்‌ கர்த்தருடைய 
மகிமையை வெளிப்படுத்தும்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நமக்கு இப்பிரபஞ்சத்தில்‌ 
இருந்தாலும்‌, 


வரப்போகிற சந்தோஷத்தை நினைத்துப்‌ 
பார்க்கவேண்டும்‌. நித்திய மகிழ்ச்சியை 
நினைத்துப்‌ பார்த்து; தற்காலத்திலே நாம்‌ 
க த்க்‌ தவிப்பையும்‌ 
ல்‌ 

ததத கம்‌ சந்தோஷமே நு 
மெய்யா; இப்பி! மஞ்சத்தில்‌ 
பாடுகளெல்லாம்‌ 
நம்மை விட்டு 
நித்திய மகிழ்ச்சி 

நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. 


பாடுகள்‌ 





ஏசாய! 


i= FTN 
TT 


ஏசாயா தீர்க்கதரிசி ஒரு சரித்திர 
ஆசிரியரைப்போல தீர்க்கதரிசனம்‌ 
ஏசாயா 


தீர்க்கதரிசனமாய்ச்‌ சொன்னார்‌. 
தீர்க்கதரிசனங்களின்‌ 
சனகெரிப்பின்‌ மூலமாய்‌. 
அசிரியாவின்‌ ராஜாவாகிய 
யூதாதேசத்தையும்‌ 
முற்றிக்கைபோட்டபோது, 
தீர்க்கதரிசனங்களில்‌ பல நிறைவேறின. 
அதற்குப்‌ பின்பு தேவனுடைய பலத்த 
கரத்தினால்‌ சனகெரிப்புக்கு தோல்வி 
உண்டாயிற்று. ஏசாயா இதையும்‌: 
தீர்க்கதரிசனமாய்ச்‌: சொல்லியிருக்கிறார்‌ 
ஏற்கெனவே நிறைவேறியுள்ள 
தீர்க்கதரிசனங்கள்‌, இனிமேல்‌ 
நிறைவேறப்போகும்‌ தீர்க்கதரிசனங்களுக்கு 
அச்சாரமாயிருக்கிறது. 


ஏசாயா சரித்திர சம்பவங்களை 
விசுவாசக்கண்களால்‌ நோக்கிப்‌ பார்க்கிறார்‌ 


ஏசாயா சொன்ன 


தீர்க்கதரிசனமாய்ச்‌ 
ஏசாயாவின்‌ புஸ்தகத்தில்‌ 

வசனங்களுக்கு. நடுவே, 

சம்பவங்களும்‌ எழுதப்பட்டிருக்கிறது. ஏசாயா 
சொன்ன தீர்க்கதரிசனம்‌ அப்படியே 
நிறைவேறுகிறது. அவர்‌ சொன்ன மற்ற 
தீர்க்கதரிசனங்கள்‌ இனிமேல்‌ வரப்போகிற 
காலத்தில்‌ நிறைவேறும்‌ என்பதற்கு 
இவையெல்லாம்‌ அச்சாரமாயிருக்கிறது. 
கர்த்தருடைய ஜனம்‌ தங்களுடைய 
விசுவாசத்தில்‌ உறுதியாயிருப்பதற்கு 
இவையெல்லாம்‌ உதவியாயிருக்கிறது. 


ராஜாக்கள்‌ புஸ்தகத்திலிருந்து இந்த 
சம்பவம்‌ ஏசாயா புஸ்தகத்தில்‌ எடுத்து 
எழுதப்பட்டிருக்கிறாதா அல்லது ஏசாயா 
புஸ்தகத்திலிருந்து ராஜாக்கள்‌ புஸ்தகத்தில்‌ 
எடுத்து  எழுதப்பட்டிருக்கிறதா. 
தெளிவாகத்‌ தெரியவில்லை. 
சம்பவத்தை 
எழுதினார்கள்‌ 
'வேதபண்டிதர்கள்‌ 
வருகிறார்கள்‌. 


- விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ராஜாக்கள்‌ புஸ்தகத்திலும்‌, ஏசாயா 
புஸ்தகத்திலும்‌ ஒரே சரித்திர சம்பவம்‌, 
வார்த்தைக்கு வார்த்தை மாறாமல்‌ அப்படியே 
எழுதப்பட்டிருக்கிறது (2இராஜா 18; 19; 
நோளா 32 ஆகிய அதிகாரங்கள்‌). 


ராஜா 

பண்ண 
எசேக்கியா 
ராஜாவோடு பேசுவதற்கு தன்னுடைய 
ஆட்களை அனுப்புகிறான்‌ (ஏசா 36:2,3) 
ரப்சாக்கே தேவதூஷணம்‌ சொல்லுகிறான்‌. 
தன்னுடைய கடினமான வார்த்தையைக்‌. 
கேட்டு எசேக்கியா பயந்து போய்‌ 
தனக்குக்‌ கீழ்ப்படிவான்‌ என்று ரப்சாக்கே. 
'திர்பார்க்கிறான்‌ (ஏசா 36:4-10), 


யுத்தம்‌ 
363). 


யூதாஜனங்கள்‌ எசேக்கியாவை 
விட்டுவிட்டு, தனக்கு கீழ்ப்படிய வருமாறு 
ரப்சாக்கே அழைப்புக்கொடுக்கிறான்‌ 
(ஏசா 3611-20). ரப்சாக்கே சொன்ன 
வார்த்தைகளை எசேக்கியாவின்‌ பிரதானிகள்‌ 
அவனுக்கு அறிவிக்கிறார்கள்‌ (ஏசா 36:21,22) 


அசீரியா 
சனகெரிப்‌ 
ஏசா 8621-10 


ராஜாவாகிய 


ஏசா 99:1. எசேக்கியா ர! 
பதினாலாம்‌ வருஷத்திலே 
ராஜாவாகிய சணகெரிப்‌ 
மூதாவிலிருக்கிற அரணான சகல 
பட்டணங்களுக்கும்‌ விரோதமாய்‌ வந்து, 
அவைகளைப்‌ பிடித்துக்கொண்டான்‌. 


ா அரசாண்ட. 
அசீரியா 


ஏசா 36:2. அப்பொழுது அசீரியா ராஜா 
லாகீசிலிருந்து ரப்சாக்கேயைப்‌ பெரிய 
சேனையோடே எருசலேமுக்கு 
எசேக்கியா ராஜாவினிடத்தில்‌ 
அனுப்பினான்‌; அவன்‌ வந்து வண்ணார்‌ 
துறையின்‌ வழியிலுன்ன மேல்குனத்துச்‌ 
சாலகத்தண்டையிலே நின்றான்‌. 


ஏசா 36:8. அப்பொழுது இல்க்கியாவின்‌ 
குமாரனாகிய எலியாக்கீம்‌ என்னும்‌ 
அரமனை விசாரிப்புக்காரனும்‌, செய்னா 
என்னும்‌ சம்பிரதியும்‌, ஆசாப்பின்‌ 
குமாரனாகிய பயோவாக்‌ என்னும்‌: 
கணக்கனும்‌ அவனிடத்திற்குப்‌ 
புறப்பட்டுப்‌ போனார்கள்‌. 





i= FTE ஏசாயா 
TT 


ஏசா 86:4. ரப்சாக்கே 
நோக்கி! அசீரியா ராஜாவாகிய 
மகாராஜாவானவர்‌ உரைக்கிறதும்‌, 
தீங்கன்‌ எசேக்கியாவுக்குச்‌ சொல்ல்‌ 
வேண்டியதும்‌ என்னவென்றால்‌: தீ 
நம்பியிருக்கிற இத்த நம்பிக்கை என்ன? 


ஏசா 36:5. யுத்தத்துக்கு 
மத்திராலோசனணையும்‌ வல்லமையும்‌ 
உண்டென்று சொல்லுகிறாயே, அது. 
வாய்ப்பேச்சேயன்றி வேறல்ல நீ 
என்னை விரோதிக்கும்படி யார்மேல்‌ 
நம்பிக்கைவைத்திருக்கிறாய்‌? 


ஏசா 366. இதே, நெரித்த 
நாணல்கோலாகிய அத்த எகிப்தை 
நம்புகிறாய்‌; அதின்‌ மேல்‌ ஒருவன்‌ 
காய்ந்தால்‌, அது அவன்‌ 
உள்ளங்கையில்‌ பட்டுருவிப்போம்‌; 
எகிப்தின்‌ ராஜாவாகிய பார்வோன்‌. 
தன்னை நம்புகிற. யாவருக்கும்‌ 
அப்படியே இருப்பான்‌. 


ஏசா 36:7. நீ என்னிடத்தில்‌: நாங்கள்‌ 
எங்கள்‌ தேவனாகிய கர்த்தரை 
நம்புகிறோம்‌ என்று சொல்வாயாகில்‌, 
அவருடைய மேடைகனையும்‌ 
அவருடைய பலிபீடங்களையும்‌. 
அல்லவோ எசேக்கியா அகற்றி, 
மூதாவையும்‌, எருசலேமையும்‌ நோக்கி: 
இந்தப்‌ பலிபீடத்தின்‌ முன்‌ பணியுங்கள்‌ 
என்றானே. 


அவர்களை 


ஏசா... 969. 
'இரண்டாயிரம்‌ 
கொடுப்பேன்‌; தீ அவைகன்மேல்‌ 
ஏறத்தக்கவர்களைச்‌. சம்பாதிக்கக்‌. 
கூடுமானால்‌ அசீரியா ராஜாவாகிய என்‌ 
ஆண்டவனோடே சுயதங்கூறு. 


நான்‌ உனக்கு. 
குதிரைகளைக்‌: 


ஏசா 96:9. கூறாதேபோனால்‌, தீ என்‌ 
ஆண்டவனுடைய ஊழியக்காரரில்‌ ஒரே 
ஒரு சிறிய தலைவனுடைய முகத்தை 
எப்படித்‌ திருப்புவாய்‌? இரதங்களோடு. 
குதிரைவீரரும்‌ வருவார்கள்‌ என்னு 
எகிப்தையா நம்புகிறாய்‌?' 


ஏசா 36:10. இப்பொழுதும்‌ 
கர்த்தருடைய கட்டணையில்லாமல்‌. 
இத்தத்‌ தேசத்தை அழிக்க வத்தேனோ?. 
இத்தத்‌ தேகத்துக்கு விரோதமாய்ப்‌ 
போய்‌ அதை அழித்தூப்போடு என்று 
கர்த்தர்‌ என்னோடே சொன்னாரே என்று 
சொன்னான்‌. 


- விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஜனங்கள்‌ தங்களுடைய கடமைகளை 
உண்மையாய்ச்‌ செய்து கொண்டிருப்பார்கள்‌. 
ஆனாலும்‌ அவர்களுக்கும்‌ சில பிரச்சனைகள்‌ 
வரும்‌. தங்களுடைய கடமைகளை செய்ய 
முடியாதவாறு அவர்களுக்கு சில தடைகளும்‌, 
இன்னல்களும்‌ வரும்‌. நம்முடைய 
கடமைகளை நாம்‌ சரியாக செய்தாலும்‌, 
நம்முடைய வேலைகளில்‌. நாம்‌ 
உண்மையுள்ளவர்களாயிருந்தாலும்‌, நமக்கு 


இடஞ்சல்களும்‌, தடைகளும்‌, இடையூறுகளும்‌ 
வரும்போது ஆச்சரியப்படக்கூடாது. நம்முடைய 
கடமைகளை 

செய்வதற்காகவே, 


இன்னும்‌ நன்றாய்ச்‌ 

கர்த்தர்‌ நமக்கு 

இடையூறுகளையும்‌ 

என்று 
விசுவாசிக்கவேண்டும்‌. 


நமக்கு எத்தனை தடைகள்‌ வந்தாலும்‌, 
கர்த்தர்‌ நமக்கு நியமித்திருக்கிற பாதையை 
விட்டு விலகிப்போய்விடக்கூடாது. கர்த்தர்‌ 
நம்மை நம்பி ஒப்புக்கொடுத்திருக்கிற 
ஊழியத்தை நிறுத்திவிடவும்‌ கூடாது. 
தடைகளையும்‌ இடையூறுகளையும்‌ பார்த்து 
சோர்ந்துபோய்‌ விடக்கூடாது. நமக்கு 
நியமிக்கப்பட்டிருக்கிற கடமைகளை 
செய்யாமல்‌ கும்மாமிருந்துவிடக்கூடாது 
நமக்‌ தடைக। பு 
கந்தம்‌," லையெல்லாம்‌" நம்முடைய 
நன்மைகாகவே வருகிறது என்று 
விசுவாசிக்கவேண்டும்‌. நம்முடைய 
வேலைகளை  நேர்த்தியாயும்‌ பூரணமாயும்‌ 
செய்வதற்கு பிரயாசப்படவேண்டும்‌. 


சத்துருக்கள்‌ நம்மை பயமுறுத்த 
முயற்சி பண்ணுவார்கள்‌. நாம்‌ கர்த்தரிடத்தில்‌ 
நம்பிக்கை வைத்திருப்பதை 
ஏளனம்பண்ணுவார்கள்‌. நம்முடைய 
விசுவாசத்தை அசைத்துப்‌ பார்ப்பார்கள்‌. 
பேசியே ஜெயித்துவிடலாம்‌ என்று கற்பனை 
பண்ணுவார்கள்‌. கர்த்தருடைய ஜனமாகிய 
நாமோ, நம்முடைய விசுவாசத்தில்‌ உறுதியாய்‌ 
நிலைத்திருக்கவேண்டும்‌. சத்துருவின்‌ 
பயமுறுத்துகிற வார்த்தைகளைக்கேட்டு 
பயந்துவிடக்கூடாது. நாம்‌ கர்த்தருடைய 
பலத்த... கரத்திற்குள்‌ இருக்கிறோம்‌. 
கர்த்தருடைய சித்தமில்லாமல்‌, அவருடைய 
அனுமதியில்லாமல்‌ நமக்கு ஒன்றும்‌ நேரிடாது. 
நம்முடைய காலங்கள்‌ கர்த்தருடைய 
கரங்களில்‌ பாதுகாப்பாயிருக்கிறது. 





f= FTE 
TT 


ஏசாயா இங்கு எழுதுகிற சம்பவம்‌ 
எசேக்கியா ராஜா யூதாதேசத்தை அரசாண்ட 
பதினாலாம்‌ வருஷத்திலே. நடைபெற்றது. 
அப்போது அசீரியா ராஜாவாகிய சனகெரிப்‌ 
யூதாவிலிருக்கிற அரணான சகல 
பட்டணங்களுக்கும்‌ விரோதமாய்‌ வந்து. 
அவைகளைப்‌ பிடித்துக்கொண்டான்‌. 
அப்பொழுது அசீரியா ராஜா லாகீசிலிருந்து 
ரப்சாக்கேயைப்‌ பெரிய சேனையோடே 
எருசலேமுக்கு எசேக்கியா ராஜாவினிடத்தில்‌ 
அனுப்பினான்‌; அவன்‌ வந்து வண்ணார்‌ 
துறையின்‌ வழியிலுள்ள  மேல்குளத்துச்‌ 
சாலகத்தண்டையிலே நின்றான்‌. 


ரப்சாக்கே எருசலேமை 
முற்றிக்கையிட்டு கோட்டைக்கு வெளியே 
தன்‌ சேனையோடு நிற்கிறான்‌. எசேக்கியா 
ராஜாவோ ரப்சாக்கேயை பார்க்கவே 
பயப்படுகிறான்‌. தனக்கு நம்பிக்கையான 
மனுஷரை  அவனிடத்திற்கு அனுப்புகிறான்‌. 
அப்பொழுது இல்க்கியாவின்‌ குமாரனாகிய 
எலியாக்கீம்‌ என்னும்‌ அரமனை 
விசாரிப்புக்காரனும்‌, செய்னா என்னும்‌ 
சம்பிரதியும்‌, ஆசாப்பின்‌ குமாரனாகிய 
யோவாக்‌ என்னும்‌ கணக்கனும்‌ 
அவனிடத்திற்குப்‌ புறப்பட்டுப்‌ போனார்கள்‌ 


ரப்சாக்கே தூஷணமான 
வார்த்தைகளைப்‌ பேசுகிறான்‌. இஸ்ரவேலின்‌ 
பரிசுத்தரை தூவிக்கிறான்‌. எசேக்கியா 
ராஜாவை தூவிக்கிறான்‌. யூதாஜனங்களை 
தூவிக்கிறான்‌. எருசலேம்‌ ஜனங்களால்‌ 
அசீரியருக்கு எதிர்த்து நிற்கமுடியவில்லை. 
ரப்சாக்கேயோ நிந்தையான வார்த்தைகளைப்‌ 
பேசி கர்த்தருடைய 
அவமானப்படுத்துகிறான்‌. 
பயமுறுத்துகிறான்‌. 

ரப்சாக்கேயைப்போல 
விரோதமாகவும்‌ சத்துருக்கள்‌ எழும்புவார்கள்‌. 
தூஷணமான வார்த்தைகளைப்‌ பேசுவார்கள்‌. 
தங்களை பெருமைப்படுத்துவார்கள்‌. நாம்‌ 
எந்த சூழ்நிலையிலிருந்தாலும்‌ சத்துரு 
நம்முடைய ஆத்துமாவை அழித்துப்போட 
அனுமதிக்கக்கூடாது. நம்முடைய நம்பிக்கை 
கர்த்தர்மீது உறுதியாயிருக்கவேண்டும்‌. 
பரிசுத்த ஆவியானவர்‌ நம்மை ஆளுகை 
செய்வதற்கு ஒப்புக்கொடுக்கவேண்டும்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


நமக்கு ஆறுதலும்‌ 
இல்லை, பாதுகாப்பும்‌ இல்லை, ஆசீர்வாதமும்‌ 
இல்லை. 


எசேக்கியா ராஜா அனுப்பின தூதர்கள்‌ 
ரப்சாக்கேயை வந்து பார்க்கிறார்கள்‌. 
ரப்சாக்கே அவர்களிடத்தில்‌ ஆணவமாய்ப்‌ 
பேசுகிறான்‌. “ரப்சாக்கே அவர்களை நோக்கி: 
அசீரியா ராஜாவாகிய மகாராஜாவானவர்‌ 
உரைக்கிறதும்‌, நீங்கள்‌ எசேக்கியாவக்குச்‌ 
சொல்லவேண்டியதும்‌ என்னவென்றால்‌: நீ 
நம்பிமிருக்கிற இந்த நம்பிக்கை என்ன? 
யுத்தத்துக்கு. மந்திராலோசனையும்‌ 
வல்லமையும்‌ உண்டென்று சொல்லுகிறாயே, 
அது வாய்ப்பேச்சேயன்றி வேறல்ல: நீ 
என்னை விரோதிக்கும்படி யார்மேல்‌ 
நம்பிக்கைவைத்திருக்கிறாய்‌? இதோ, நெரிந்த 
நாணல்கோலாகிய அந்த எகிப்தை 
நம்புகிறாய்‌; அதின்‌ மேல்‌ ஒருவன்‌ சாய்ந்தால்‌, 
அது அவன்‌ உள்ளங்கையில்‌ பட்டுருவிப்போம்‌: 
எகிப்தின்‌ ராஜாவாகிய பார்வோன்‌ தன்னை 
நம்புகிற யாவருக்கும்‌ அப்படியே இருப்பான்‌" 
என்று சொல்லுகிறான்‌. 


அசீரியா தேசத்தைப்போல. 
ம்‌ வலிமையான நேசமல்ல என்று 
சொல்லி, அந்த தேசத்தையும்‌ ஏளனம்‌ 
பண்ணுகிறான்‌. எருசலேம்‌ ஜனத்தாரின்‌ 
நம்பிக்கையையும்‌ அவமானப்படுத்துகிறான்‌. 
ரப்சாக்கே கர்த்தரைத்‌ தூஷிப்பதோடு, தான்‌ 
கர்த்தருடைய கட்டளைக்குக்‌ கீழ்ப்படிந்து 
எருசலேமுக்கு விரோதமாக வந்திருப்பதாகவும்‌ 
சொல்லுகிறான்‌. கர்த்தருடைய ஜனத்தைத்‌ 
துன்பப்படுத்துகிறவர்கள்‌, கர்த்தருடைய 
பெயரை வீணிலே வழங்குவார்கள்‌. 
கர்த்தருடைய கட்டளைக்குக்‌ கீழ்ப்படிவதாகச்‌' 
சொல்லி, கர்த்தருடைய சபையையும்‌, 
அவருடைய பிள்ளைகளையும்‌ 
துன்பப்படுத்துவார்கள்‌. 


எகிப்து 


"இப்பொழுதும்‌ கர்த்தருடைய 
கட்டளையில்லாமல்‌ இந்தத்‌ தேசத்தை அழிக்க 
ந்‌ இந்தத்‌ தேசத்துக்கு 


என்னோடேசொன்னார" 
ரப்சாக்கே 





f= FTN 
TT 


யாத்‌ 218. அவன்‌ எஜமான்‌ 
அவனை  தியாயாதியதிகனிடத்தில்‌: 
அழைத்துக்கொண்டுபோய்‌, அவனைக்‌. 
கதவின்‌ அருகேயாவது கதவுதிலையின்‌ 
அருகேயாவது சேரப்பண்ணி, அங்கே 
அவன்‌ எஜமான்‌ அவன்‌ காதைக்‌ 
கம்பியினாலே குத்தக்கடவன்‌; பின்பு 
அவன்‌ என்றைக்கும்‌ அவனிடத்திலே. 
சேவித்துக்‌ கொண்டிருக்கக்கடவன்‌. 
23... ஒருவன்‌ தன்‌ 
வேலைக்காரியாக. 
விற்றுப்போட்டானானால்‌, 
வேலைக்காரன்‌ விடுதலையெற்றுப்‌ 
போவதுபோல அவன்‌ போகக்கூடாது. 


யாத்‌ 218. அவளைத்‌ 
நியமித்துக்‌ கொண்ட எஜமானின்‌ 
பார்வைக்கு அவன்‌ தகாதவனாய்ப்‌ 
போனால்‌, அவன்‌ மீட்கப்படலாம்‌; அவன்‌ 
அவளுக்குத்‌ துரோகம்பண்ணி, அவளை 
அந்தியர்‌ கையில்‌ விற்றுப்போட 
அவனுக்கு அதிகாரம்‌ இல்லை. 


யாத்‌ 21:9. அவன்‌ தன்‌ குமாரனுக்கு 
அவனை நதியமித்திருத்தாணானால்‌, தன்‌: 
குமாரத்திகனை நடத்துவதுபோல்‌ 
அவளையும்‌ நடத்தக்கடவன்‌.. 


தனக்கு. 


அவன்‌. வேறொரு 
கொண்டானாகில்‌, 


அன்னவஸ்திரவிவாகக்கடமை 
இவைகளில்‌ 
இருப்பானாக. 


ஆகிய 
குறைவுசெய்யாமல்‌ 


யாத்‌ 2141. இம்மூன்றும்‌ அவன்‌ 
அவளுக்குச்‌. செய்யாமற்போனால்‌, 
அவன்‌ பணங்கொடாமல்‌ 


விடுதலையெற்றுப்‌ போகக்கடவள்‌. 


ப்‌ இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ மனுஷர்‌ 
மத்தியிலே ஜீவனம்பண்ணுகிறோம்‌. மனுஷர்‌ 
ஒருவருக்கொருவர்‌ அன்பாயும்‌, ஆதரவாயும்‌. 
சமாதானமாயும்‌ ஜீவிக்கவேண்டும்‌. நம்மை 
நேசிப்பதுபோ நாம்‌ பிறரையும்‌ 
நேசிக்கவேண்டும்‌. ஆனாலும்‌ மனுஷர்‌ 
மத்தியிலே பாவம்‌ இருப்பதினால்‌, அவர்கள்‌ 
மத்தியிலே பிரச்சனைகளும்‌ இருக்கிறது. 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


பிரியப்‌ 
UBLISHERS 


இந்த அதிகாரத்திலும்‌, இதற்கு 
அடுத்து வரும்‌ இரண்டு அதிகாரத்திலும்‌ 
மனுஷரோடு சம்பந்தப்பட்ட 
காரியங்களைப்பற்றிச்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
இவை பிரமாணங்கள்‌ என்று 
அழைக்கப்படுகிறது. கர்த்தரே இந்தப்‌ 
பிரமாணங்களை தம்முடைய தெய்வீக 
ஞானத்தினால்‌ யோசித்து, திட்டமிட்டு, 
இயற்றியிருக்கிறார்‌. 

கர்த்தர்‌ தம்முடைய பிரமாணங்களை 
மோசேக்கு தனிப்பட்ட முறையில்‌ 
சொல்லுகிறார்‌. கர்த்தர்‌ தனக்கு சொன்ன 
வார்த்தைகளை மோசேயும்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கு சொல்லவேண்டும்‌. கர்த்தர்‌ 
சொல்லுகிற முதலாவது பிரமாணம்‌. 
அடிமைகளுக்கும்‌, : 
எஜமான்களுக்கும்‌ 
தொடர்பை 
தங்கள்‌ 
காண்பிக்கவேண்டும்‌. 
கொடுமைப்படுத்தக்கூடாது. 


பிரமாணம்‌ ஆண்‌ 
அடிமைகளைப்பற்றிய பிரமாணாகும்‌. 
இவர்களுடைய பெற்றோர்‌ தங்கள்‌ 
வறுமையினால்‌, தங்கள்‌ ஆண்பிள்ளைகளை 
அடிமைகளாக. விற்றுப்போட்டிருக்கலாம்‌. 
அல்லது பெற்றோர்‌ ஏதாவது குற்றம்‌. 
செய்ததினால்‌, அந்தக்‌ குற்றத்திற்கு 
தண்டனையாக, இவர்களுடைய 
ஆண்பிள்ளைகளை அடிமைகளாக 
கொடுத்துவிடவேண்டுமென்று 

நியாயாதிபதிகள்‌ தீர்ப்பு சொல்லியிருக்கலாம்‌. 


முதலாவது 


ர்த்தர்‌ அடிமைகளைப்பற்றி 
5] பிரமாணத்தில்‌ சொல்லுகிறார்‌. 
“எபிரெயரில்‌. ஒரு அடிமையைக்‌ 
கொண்டாயானால்‌, அவன்‌  ஆறுவருஷம்‌ 
சேவித்து, ஏழாம்‌ வருஷத்திலே ஒன்றும்‌ 
கொடாமல்‌ விடுதலைபெற்றுப்‌ போகக்கடவன்‌" 
(யாத்‌ 2:2) என்பது கர்த்தருடைய 
பிரமாணமாகும்‌. 





ஏசாய! 


i FTE 
TT 


யூதா ஜனத்தார்‌ கர்த்தரை 
நம்புகிறார்கள்‌. ரப்சாக்கேயோ அவர்களுடைய 
நம்பிக்கையை அவமானப்படுத்துகிறான்‌. 
எசேக்கியாவின்‌ பிரதானிகள்‌ ரப்சாக்கேக்கு 
முன்பாக நிற்கிறார்கள்‌. ரப்சாக்கே 
அவர்களிடத்தில்‌ தூஷண வார்த்தைகளையும்‌, 
அவமான வார்த்தைகளையும்‌ பேசுகிறான்‌. 


“நீ என்னிடத்தில்‌: நாங்கள்‌ எங்கள்‌ 
தேவனாகிய கர்த்தரை நம்புகிறோம்‌ என்று 
'சொல்வாயாகில்‌, அவருடைய மேடைகளையும்‌: 
அவருடைய பலிபீடங்களையும்‌ அல்லவோ 
எசேக்கியா அகற்றி. யூதாவையும்‌, 
எருசலேமையும்‌ நோக்கி: இந்தப்‌ பலிபீடத்தின்‌ 

பணியுங்கள்‌ என்றானே. நான்‌ உனக்கு 

£ண்டாயிரம்‌ குதிரைகளைக்‌ கொடுப்பேன்‌; 
நீ. அவைகள்மேல்‌ ஏறத்தக்கவர்களைச்‌ 
சம்பாதிக்கக்கூடுமானால்‌ அசீரியா 
ராஜாவாகிய என்‌ ஆண்டவனோடே 
சபதங்கூறு. கூறாதேபோனால்‌, நீ என்‌ 
ஆண்டவனுடைய ஊழியக்காரரில்‌ ஒரே 
ஒரு சிறிய தலைவனுடைய முகத்தை எப்படித்‌ 
திருப்புவாய்‌? இரதங்களோடு குதிரைவீரரும்‌ 
வருவார்கள்‌ என்று எகிப்தையா 
நம்புகிறாய்‌?” (ஏசா 36:7-9) என்று ரப்சாக்கே 
கேட்கிறான்‌ 


தேவனாகிய கர்த்தர்‌ எருசலேமின்‌ 
ஜனங்களுக்கு ஆதரவாகயில்லையென்றும்‌ 
கர்த்தர்‌ அவர்களோடு கூடமில்லை என்றும்‌, 
கர்த்தருடைய உதவி அவர்களுக்கு 
கிடைக்காது என்றும்‌ ரப்சாக்கே 
பொய்சொல்லுகிறான்‌. தான்‌ கர்த்தருடைய 
கட்டளையினால்‌ எருசலேமுக்கு விரோதமாக 
வந்திருப்பதாக ரப்சாக்கே சொன்னாலும்‌ 
அவன்‌ இப்போது கர்த்தருக்கு விரோதமாகவே 
வந்திருக்கிறான்‌. 


“உன்‌ இருப்பையும்‌, உன்‌ போக்கையும்‌, 
உன்‌ வரவையும்‌, நீ எனக்கு விரோதமாய்க்‌ 
கொந்தளிக்கிறதையும்‌ அறிவேன்‌. நீ எனக்கு 
விரோதமாய்க்‌ கொந்தளித்து. வீரியம்பேசினது. 
என்‌ செவிகளில்‌ ஏறினபடியினாலே, நான்‌ 
என்‌ துறட்டை உன்‌ மூக்கிலும்‌, என்‌ 
கடிவாளத்தை உன்‌ வாயிலும்‌ போட்டு, நீ 

உன்னைத்‌ திரும்பப்‌ 
29) என்று 
கர்த்தர்‌ சனகெரிப்பிடம்‌ சொல்லுகிறார்‌. 


- விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஒரு வார்த்தையையும்‌ 
சொல்லாமல்‌ 
மவுனமாயிருந்தார்கள்‌ 

ஏசா 36:11-22 


ஏசா 86:11. அப்பொழுது எலியாக்கீமும்‌ 
செப்னாவும்‌ யோவாகும்‌, 
ரப்சாக்கேயைப்பார்த்து: உம்முடைய 
அடியாரோடே சீரியபாஷையிலே. 
பேசும்‌, அது எங்களுக்குத்‌ தெரியும்‌; 
அலங்கத்திலிருக்கிற ஜனத்தின்‌ 
செவிகள்‌ கேட்க எங்கனோடே 
யூதயாஷையிலே பேசவேண்டாம்‌ 
என்றார்கள்‌. 


ஏசா 9812. அதற்கு ரப்சாக்கே; 
உங்களோடுங்கூடத்‌ தங்கள்‌ மலத்தைத்‌ 
தின்னவும்‌, தங்கள்‌ நீரைக்‌ குடிக்கவும்‌, 
அலங்கத்திலே 'தங்கியிருக்கிற 
புருஷரண்டைக்கே. அல்லாமல்‌, 
உன்‌ ஆண்டவனண்டைக்கும்‌, 
உன்னண்டைக்குமா, என்‌ ஆண்டவன்‌ 
இந்த வார்த்தைகளைப்‌ பேச என்னை 
அனுப்பினார்‌ என்று சொல்லி; 


ஏசா 96:19. ரப்சாக்கே நின்றுகொண்டு, 
மூதபாஷையிலே உரத்தசத்தமாம்‌ 
அசீரியா ராஜாவாகிய 
மகாராஜாவுடைய வார்த்தைகளைக்‌ 
கேளுங்கள்‌. 


ஏசா... 96:14. எசேக்கியா உங்களை 
வஞ்சியாதபடி பாருங்கள்‌; அவன்‌ 
உங்களைத்‌ தப்புவிக்கமாட்டான்‌. 


ஏசா 36:15. கர்த்தர்‌ நம்மை 
நிச்சயமாய்த்‌ தப்புவிப்பார்‌, இத்த 
நகரம்‌ அசீரியா ராஜாவின்‌ கையில்‌ 
ஒப்புக்கொடுக்கப்படுவதில்லை என்று 
சொல்லி, எசேக்கியா உங்களைக்‌ 
கர்த்தரை நம்பப்பண்ணுவான்‌; அதற்கு. 
இடங்கொடாதிருங்கள்‌ என்று ராஜா 
சொல்லுகிறார்‌. 


ஏசா 86:16. எசேக்கியாவின்‌ சொல்லைக்‌ 
கேனாதிருங்கன்‌. அசீரியா ராஜா 
கு ததாவவ த நீங்கள்‌ 

ராஜியாகி, 





ஏசாய! 


i= THE 
TT 


ஏசா 86:17. நான்‌ வந்து, உங்களைத்‌ 
தானியமும்‌ திராட்சுத்தோட்டமுமுன்ன 
தேசமும்‌, அப்பமும்‌ திராட்சரசமுமுன்ன 
தேசமுமாகிய உங்கள்‌ தேசத்துக்கு. 
ஒப்பான தேசத்துக்கு அழைத்துக்‌: 
கொண்டுபோகுமனவும்‌, அவனவன்‌ தன்‌ 
தன்‌ திராட்சச்செடியின்‌ கனியையும்‌, 
தன்‌ தன்‌ அத்திமரத்தின்‌ கனியையும்‌ 
புசித்த, அவனவன்‌ தன்‌ தன்‌ 
கிணற்றின்‌ தண்ணீரைக்‌ குடி.யுங்கன்‌. 


ஏசா 36:18. கர்த்தர்‌ நம்மைத்‌ 
தப்புவிப்பார்‌ என்று உங்களைப்‌ 
போதனைசெய்ய எசேக்கியாவுக்குச்‌ 
செவிகொடாதிருங்கன்‌; ஜாதிகளுடைய 
தேவர்களில்‌ யாராவது தங்கள்‌ 
தேசத்தை அசீரியா ராஜாவின்‌ கைக்குத்‌ 
தப்புவித்ததுண்டோ? 


ஏகா 36:19. ஆமாத்‌ 
அர்பாத்பட்டணங்களின்‌' தேவர்கள்‌ 
எங்கே? செப்பர்வாயிமின்‌ தேவர்கள்‌ 
எங்கே? அவர்கள்‌ சமாரியாவை என்‌ 
கைக்குத்‌ தப்புவித்ததுண்டோ? 


ஏசா 36:20. கர்த்தர்‌ எருசலேமை என்‌ 
கைக்குத்‌ தப்புவிப்பார்‌ என்பதற்கு, 
அந்தத்‌ தேசங்களுடைய எல்லா 
தேவர்களுக்குன்ளூம்‌ தங்கள்‌ தேசத்தை 
என்‌ கைக்குத்‌ தப்புவித்தவர்‌ யார்‌ என்னு 
ராஜா சொல்லுகிறார்‌ என்றான்‌. 


ஏகா 96:21. அவர்களோ அவனுக்கு ஒரு 
வார்த்தையையும்‌ பிரதியுத்தரமாகச்‌: 
சொல்லாமல்‌. மவுனமாயிருத்தார்கள்‌; 
அவனுக்கு மறுஉத்தரவு 
சொல்லவேண்டாம்‌ என்று ராஜா 
கட்டனையிட்டிருந்தான்‌.. 


ஏசா 36:22, 
இல்க்கியாவின்‌ குமாரனாகிய 
எலியாக்கீம்‌ என்னும்‌ அரமனை 
விசாரிப்புக்காரனும்‌, செய்னா என்னும்‌ 
சம்பிரதியும்‌, ஆசாப்பின்‌ குமாரனாகிய 
யோவாக்‌ என்னும்‌ கணக்கனும்‌, 
வஸ்திரங்களைக்‌ கிழித்துக்கொண்டு, 
எசேக்கியாவினிடத்தில்‌ வத்து, 
ரப்சாக்கேயின்‌ வார்த்தைகளை 


அவனுக்கு அறிவித்தார்கள்‌. 


அப்பொ 


- விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ராஜூக்களும்‌,. மந்திரிகளும்‌, 
பிரபுக்களும்‌ தங்கள்‌ தேசத்தைப்பற்றியும்‌, 
தங்கள்‌ தேசத்து ஜனங்களைப்பற்றியும்‌ ரகசிய 
ஆலோசனைபண்ணும்போதும்‌, அது பற்றி 
விவாதம்பண்ணும்போதும்‌, அது சம்பந்தமான 
காரியங்களை ஜனங்களிடத்தில்‌ 
வெளிப்படையாய்ப்‌ பேசக்கூடாது. ஒரு சில. 
ரகசியங்கள்‌ மறைவாகவே இருக்கவேண்டும்‌. 
ராஜாக்கள்‌ ஜனங்களுடைய நன்மைக்காகவே 
திட்டமிட்டு செயல்படுகிறார்கள்‌ 
திட்டமிடுவதற்கு முன்பாக விவாதங்கள்‌ 
நடைபெறும்‌. விவாத நிகழ்ச்சிகள்‌ 
எல்லாவற்றையும்‌ ஜனங்களுக்குத்‌ 
தெரியப்படுத்தினால்‌, தேசத்தில்‌ 
குழப்பமுண்டாகும்‌. 


னங்கள்‌ ராஜாவுக்குக்‌ 
கீழ்ப்படியவேண்டும்‌. ராஜாவின்மீது, 
நம்பிக்கை வைத்திருக்கவேண்டும்‌. தேசத்து 
ஜனங்கள்‌ தங்கள்‌ ராஜாவுக்கு கீழ்ப்படியாமல்‌, 
அவருக்கு விரோதமாய்‌ கலகம்பண்ணுவது 
நல்லதல்ல... ரப்சாக்கே  யூநாதேசத்து, 
ராஜாவைப்பற்றியும்‌, (வேலின்‌: 
தேவனைப்பற்றியும்‌ 
வார்த்தைகளைப்‌ 
பெருமையோடிருக்கிறான்‌. 
ஆணவத்தோடும்‌ 
சத்தந்தை உயர்த்தி 
பேசினால்‌ தாங்கள்‌ புத்திசாலிகள்‌ என்றும்‌, 
பலமுள்ளவர்கள்‌ என்றும்‌ சிலர்‌ 
நினைக்கிறார்கள்‌. சத்தம்‌ உயருவதினாலும்‌, 
கோபம்‌ உயருவதினாலும்‌, அவர்களுடைய 
நற்குணம்‌ உயருவதில்லை. அவர்களுடைய 
அறிவும்‌, புத்தியும்‌, ஞானமும்‌ 
உயருவதில்லை. கோபமாயும்‌, வேகமாயும்‌, 
சத்தமாயும்‌ பேசுகிறவர்கள்‌ தங்கள்‌ மதியை 
'வெளிப்படுத்தாமல்‌, மதியீனத்தையே 
வெளிப்படுத்துகிறார்கள்‌. 
எசேக்கியாவின்‌ மனுஷர்‌ ரப்சாக்கேமிடம்‌ 
மரியாதையோடு பேசுகிறார்கள்‌. அப்பொழுது 
எலியாக்கீமும்‌ செப்னாவும்‌ யோவாகும்‌, 
ரப்சாக்கேயைப்பார்த்து: 
அடியாரோடே  சீரியபாஷையிலே. 
அது எங்களுக்குத்‌ ம; 
அலங்கத்திலிருக்கிற ஜனத்தின்‌ செவிகள்‌ 
கேட்க எங்களோடே வயூதபாஷையிலே 
பேசவேண்டாம்‌ என்றார்கள்‌. 





i FTE 
TT 


அவர்களுடைய பேச்சு ரப்சாக்கேயின்‌ 
கோபத்தை அதிகரிக்கச்‌ செய்கிறது. அவன்‌ 
அமைதியாகவும்‌, மெதுவாகவும்‌ பேசுவதற்குப்‌ 
பதிலாக இன்னும்‌ அதிக கோபத்தோடு 
பேசுகிறான்‌ அதற்கு ரப்சாக்கே; 
உங்களோடுங்கூடத்‌ தங்கள்‌ மலத்தைத்‌ 
தின்னவும்‌, தங்கள்‌ நீரைக்‌ குடிக்கவும்‌, 
அலங்கத்திலே தங்கிமிருக்கிற 
புரஷரண்டைக்கே அல்லாமல்‌, உன்‌ 
ஆண்டவனண்டைக்கும்‌, உன்னண்டைக்குமா,. 
என்‌ ஆண்டவன்‌ வார்த்தைகளைப்‌ பேச 
என்னை அனுப்பினார்‌ என்று சொல்லுகிறான்‌. 


ரப்சாக்கே இ தட்ட பவ 
எருசலேமிலுள்ள 
குழப்பமுண்டாகும்‌ எசேக்கியாலின்‌. 
ஸ்தானாபதிகள்‌ நினைக்கிறார்கள்‌. 
அவர்களுடைய பேச்சு 
ரசுசியமாயிருக்கவேண்டுமென்றும்‌, விவாதம்‌ 
முடிந்தபின்பு, அதன்‌ முடிவை எசேக்கியா 
ராஜாவிடம்‌ அறிவிக்கலாம்‌ என்றும்‌ 
ஸ்தானாபதிகள்‌ நினைக்கிறார்கள்‌. ஆனால்‌ 
ரப்சாக்கேயோ 
யூதபாஷையிலே 
பேசுகிறான்‌ 
ராஜாவையும்‌ மதிக்கவில்லை, ன்‌ 
அனுப்பின ஸ்தானாபதிகளையும்‌ 
மதிக்கவில்லை. எருசலேமின்‌ ராஜாவையும்‌, 
ஜனங்களையும்‌, கர்த்தரையும்‌ 
'தூஷிக்கவேண்டும்‌. என்பதும்‌, 
அவமானப்படுத்தவேண்டும்‌ என்பதுமே. 
ரப்சாக்கேயின்‌ நோக்கமாயிருக்கிறது. 


என்று, 


ரப்சாக்கே யூதபாஷையிலே 
சத்தமாய்ப்‌ பேசுகிறான்‌. 
ராஜாவாகிய மகாராஜாவுடைய 
வார்த்தைகளைக்‌ கேளுங்கள்‌. எசேக்கியா 
உங்களை வஞ்சியாதப்டி பாருங்கள்‌: அவன்‌ 
உங்களைத்‌ தப்புவிக்கமாட்டான்‌. கர்த்தர்‌ 
நம்மை நிச்சயமாய்த்‌ தப்புலிப்பார்‌, இந்த 
நகரம்‌ அசீரியா ராஜாவின்‌ கையில்‌: 
ஒப்புக்கொடுக்கப்படுவதில்லை என்று 
சொல்லி, எசேக்கியா உங்களைக்‌ 
கர்த்தரை நம்பப்பண்ணுவான்‌: அதற்கு 
என்று ராஜா 
என்று ரப்சாக்கே 


உரத்த 
அசீரியா 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ரப்சாக்கே எசேக்கியாவையும்‌ 
தூஷிக்கிறான்‌. எருசலேமின்‌ ஜனங்கள்‌ 
எசேக்கியாவை நம்பாமல்‌, அசீரியாவின்‌ 
ராஜாவாகிய சனகெரிப்பை 
நம்பவேண்டுமென்று ரப்சாக்கே உரத்த 
சத்தமாய்ச்‌ சொல்லுகிறான்‌. 


'எசேக்கியாவின்‌ 
கேளாதிருங்கள்‌. அசீரியா ராஜா 
சொல்லுகிறதாவது: நீங்கள்‌ என்னோடே 
ராஜியாகி, காணிக்கையோடே என்னிடத்தில்‌ 
வாருங்கள்‌. நான்‌ வந்து, உங்களைத்‌ 
தானியமும்‌ திராட்சத்தோட்டமுமுள்ள தேசமும்‌, 
அப்பழம்‌ திராட்சரசமுழுள்ள தேசமுமாகிய 
உங்கள்‌ தேசத்துக்கு ஒப்பான தேசத்துக்கு 
கொண்டுபோகுமளவும்‌, 

தன்‌ தன்‌ திராட்சச்செடியின்‌ 

தன்‌ தன்‌ அத்திமரத்தின்‌ 

புசித்து, அவனவன்‌ தன்‌ தன்‌ 
தண்ணீரைக்‌ குடியுங்கள்‌” 

ரப்சாக்கே உரத்த சத்தமாய்‌ 


சொல்லைக்‌ 


சாத்தான்‌ கர்த்தருடைய பிள்ளைகளை 
வஞ்சிக்கும்போது. அவர்கள்‌ தன்னை 
நம்பவேண்டுமென்று சொல்லுவான்‌. 
கர்த்தரை நம்பாமல்‌ தன்னை நம்பினால்‌, 
அவர்களுக்கு சகல  ஆசீர்வாதங்களும்‌, 
சம்பூரணமான நன்மைகளும்‌ உண்டாகும்‌. 
என்று கர்த்தருடைய பிள்ளைகளை 
வஞ்சிப்பான்‌. ரப்சாக்கே சாத்தானுடைய 
தூதனாயிருக்கிறான்‌. எருசலேமின்‌ 
ஜனங்கள்‌ யூதாவின்‌ ராஜாவாகிய 
எசேக்கியாவை நம்பாமல்‌, அசிரியாவின்‌ 
ராஜாவாகிய சனகெரிப்பை 
நம்பவேண்டுமென்று ரப்சாக்கே 
சொல்லுகிறான்‌. 


கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த 
உலகமும்‌, மாம்சமும்‌ சோதிக்கிறது. சில. 
சமயங்களில்‌ அவை நம்மை வஞ்சிக்கிறது. 
"எங்களோடு உடன்படிக்கை 


இத்கொடுத்குகிபக கதி 





i FTN 
TT 


நாம்‌  அடிமைத்தனத்திலிருப்பதாகவும்‌, 
தன்னை நம்பினால்‌ நமக்கு விடுதலை 
கிடைக்கும்‌ என்றும்‌ சாத்தான்‌ வஞ்சக 
வார்த்தைகளைப்‌ பேசுகிறான்‌. அவன்‌ ஒரு 
பொய்யன்‌. அவனுடைய வார்த்தையை நம்பி, 
அவனுக்குப்‌ பின்னால்போனால்‌, நமக்கு 
சிறையிருப்பும்‌, அடிமைத்தனமும்‌ உண்டாகும்‌. 
த்தான்‌ உண்மையை மறைக்கிறவன்‌. 
ஆசை வார்த்தைகளைச்‌ 
அடிமைத்தனத்தைப்‌ 


உலகப்பிரகாரமான 
ஆடம்பரத்தையும்‌ 
உலகசிநேகம்‌ 

தேவனுக்கு விரோதமான பகை. 


சத்தரு நம்மிடத்தில்‌  நயமாய்ப்‌ 
பேசினாலும்‌, நாம்‌ அவனுடைய வார்த்தைக்கு 
செவிகொடுக்கக்கூடாது. அவனுடைய 
வார்த்தையை நம்பி, அவனுக்குப்‌ பின்னால்‌. 
போகவும்‌ கூடாது. கர்த்தருடைய பாதுகாப்பே 
மெய்யான பாதுகாப்பு. கர்த்தருக்குக்‌. 
கீழ்ப்டிவதே ஆசீர்வாதம்‌. தேவனாகிய 
கர்த்தர்‌ உண்மையுள்ளவர்‌ அவர்‌ 
ஜீவனுள்ளவர்‌. அவர்‌ நம்மீது, அன்பும்‌, 
கிருபையும்‌, இரக்கமும்‌, 
மனதுருக்கமுமுள்ளவர்‌. அவருடைய அன்பு 
மெய்யானது. கர்த்தரிடத்தில்‌ மாய்மாலம்‌: 
இல்லை. கர்த்தருடைய வார்த்தைகள்‌ 
எல்லாமே இயேசகிறிஸ்துவுக்குள்ளே ஆம்‌ 
என்றும்‌, ஆமென்‌ என்றும்‌ இருக்கிறது. 
ஜீவனுள்ள தேவனை புறஜாதியாரின்‌ 
தெய்வங்களோடு ஒப்பிட்டுப்‌ பார்க்கவேண்டிய 
அவசியம்‌ எதுவுமில்லை. விக்கிரகங்களுக்கு 
ஜீவனில்லை. 
தேவனாகிய 
என்று 


உண்டாக்கப்பட்டவை. அவை சிருஷ்டிகள்‌. 
கர்த்தரே சிருஷ்டிகர்‌. அவரே சர்வத்தையும்‌ 
சிருஷ்டித்தவர்‌ 

பரிசுத்த ஆவியானவர்‌ நம்முடைய 
சிந்தையை ஆளுகை செய்யவேண்டும்‌. 
நம்முடைய சித்தமும்‌ கர்த்தருடைய சித்தமும்‌ 
ஒன்றாயிருக்கவேண்டும்‌. அதுபோலவே நாம்‌ 
கர்த்தருக்குப்‌ பிரியமானதையே சிந்திக்க 
வேண்டும்‌. ஒரு சிலர்‌ தங்களை 
பெருமையோடு பார்ப்பார்கள்‌. மற்றவர்களைவிட 
தாங்கள்‌. உயர்ந்தவர்கள்‌ என்றும்‌, 
பலமுள்ளவர்கள்‌ என்றும்‌ சொல்லுவார்கள்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இப்படி பெருமையாகப்‌ 
தங்களைத்‌ தாங்களே 
உயர்த்தி, தங்களை 
ஒப்பாக்குவார்கள்‌. 
கர்த்தரைப்போல 
சொல்லிவிடுவார்கள்‌. 

அசீரியாவின்‌ ராஜா ஒரு சில 
பட்டணங்களை எளிதாய்ப்‌ பிடித்திருக்கிறான்‌. 
அவர்களால்‌. அசீரியருக்கு எதிர்த்து, 
நிற்கமுடியவில்லை.. அவர்களுடைய 
தேவர்களால்‌ அவர்களுக்கு உதவி செய்ய 
முடியவில்லை. ரப்சாக்கே புறஜாதியாரின்‌ 
தெய்வத்தையும்‌, இஸ்ரவேலின்‌ கர்த்தரையும்‌ 
ஒன்றாய்‌ நினைக்கிறான்‌. 


பேசுகிறவர்கள்‌, 
இன்னும்‌ அதிகமாய்‌ 
கர்த்தருக்கு. 
தாங்களும்‌ 
உயர்ந்தவர்கள்‌ என்று 


கர்த்தர்‌ நம்மைத்‌ தப்புவிப்பார்‌ என்று 
உங்களைப்‌ போதனைசெய்ய 
எசேக்கியாவுக்குச்‌ செவிகொடாதிருங்கள்‌; 
ஜாதிகளுடைய தேவர்களில்‌ யாராவது தங்கள்‌ 
தேசத்தை அசீரியா ராஜாவின்‌ கைக்குத்‌ 
தப்புவித்ததுண்டோ?' மாத்‌ 
அர்பாத்பட்டணங்களின்‌ தேவர்கள்‌ எங்கே? 
செப்பர்வாமிமின்‌ தேவர்கள்‌ எங்கே? அவர்கள்‌ 
சமாரியாவை. என்‌ கைக்குத்‌ 
தப்புவித்ததுண்டோ? கர்த்தர்‌ எருசலேமை 
என்‌ கைக்குத்‌ தப்புவிப்பார்‌ என்பதற்கு, 
அந்தத்‌ தேசங்களுடைய எல்லா 
தேவர்களுக்குள்ளும்‌ தங்கள்‌ தேசத்தை என்‌ 
கைக்குத்‌ தப்புவித்தவர்‌ யார்‌ என்று 
ராஜா சொல்லுகிறார்‌" என்று ரப்சாக்கே 
யூதபாஷையிலே உரத்த  சத்தமாய்ச்‌ 
சொல்லுகிறான்‌. 


ரியர்கள்‌ சங்களை 
தாட்‌ கார்க்‌ வக்கம்‌ 
தெய்வங்களால்‌ அவர்களுக்கு உதவிசெய்ய 

யவில்லை. அந்நிய ஜாதியாரின்‌ 

ய்வங்களால்‌ அசீரியனை எதிர்த்து 
யுத்தம்பண்ண முடியவில்லை. அசீரியாவின்‌ 
ராஜாவுக்கு முன்பாக அந்நியரின்‌ 
தெய்வங்கள்‌ பெலமிழந்து போயிற்று என்று 
ரப்சாக்கே சொல்லுகிறான்‌. 


அதுபோலவே கர்த்தராலும்‌ 


எருசலேமையும்‌, அதிலுள்ள ஜனங்களையும்‌ 
அசிரியரின்‌ கைக்கு தப்பிவிக்க முடியாது 


இல்லையென்றும்‌ தூஷணமாய்ப்‌ பேசுகிறான்‌. 





ழ்‌ நவள 
யாய 


பூமியிலே 
ஒன்றோடொன்று 


உடைந்த ஓடுகள்‌ 
மோதிக்கொள்கின்றன. 
ஒன்றையொன்று உடைத்துப்போடுகிறது. 
ஒரு ஒடு மற்றொரு ஓடை 
உடைத்துப்போடுவதினால்‌ தன்னை 
உண்டாக்கின குயவனைவிட தானே 
பெலமுள்ளவன்‌ என்று பெருமைப்படுகிறது. 
ஒருபோதும்‌ குயவனாக முடியாது. 
ன்‌ இஷ்டத்தின்படி 
செய்கிறான்‌. 
மண்பாண்டங்கள்‌ ஒன்றோடொன்று மோதி 
உடைந்துபோகும்‌. சில சமயங்களில்‌: 
உடைந்த ஒடுகளும்‌ ஒன்றோடொன்று மோதி 
நொறுங்கிப்போகும்‌. இதனால்‌ ஒடுகளுக்கு 
அதிக பலமுள்ளது என்றும்‌, குயவனைவிட 
ஒடுகளுக்கே கூடுதல்‌ பலமுள்ளது என்றும்‌ 
சொல்லக்கூடாது. 


அசீரியா தேசமும்‌, பூமியிலுள்ள மற்ற 
தேசங்களும்‌ உடைந்த ஓடுகளைப்போல 
இருக்கிறார்கள்‌. கர்த்தரே எல்லா 
ஜனத்தையும்‌, தேசத்தாரையும்‌ சிருஷ்டித்தவர்‌ 
உண்டாக்கப்பட்ட சிருஷ்டிகள்‌, தங்களை 
உண்டாக்கின  சிருஷ்டிகருக்கு விரோதமாய்‌ 
பெருமைப்படவும்‌ கூடாது. சிருஷ்டிகள்‌ 
சிருஷ்டிகரைவிட தங்களை உயர்த்தக்கூடாது. 
சிருஷ்டிகள்‌ சிருஷ்டிகருக்கு விரோதமாய்ப்‌ 
நூஷணவார்த்தைகளை பேசவும்‌ கூடாது. 

சத்துரு நம்மோடு தேவையில்லாமல்‌: 

'தம்பண்ணும்போது, அவனுடைய எல்லா 
வார்த்தைகளுக்கும்‌ நாம்‌ பிரதியுத்தரம்‌ 
சொல்லவேண்டும்‌ என்னும்‌ அவசியம்‌ 
எதுவுமில்லை. சில சமயங்களில்‌ நாம்‌ 
ஒன்றும்‌ சொல்லாமல்‌ அமைதியாயிருப்பதும்‌ 
நமக்கு ஞானமாயிருக்கும்‌. எசேக்கியா 
அனுப்பின பிரதானிகள்‌, ரப்சாக்கேக்கு 
ஒரு வார்த்தையும்‌ பிரதியுத்தரமாய்ச்‌ 
சொல்லாமல்‌ மெளமாயிருந்தார்கள்‌. அவனுக்கு 
மறுஉத்தரவு சொல்லவேண்டாமென்று. 
எசேக்கியா ராஜா கட்டளையிட்டிருந்தான்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நம்முடைய வழக்குகளை நாம்‌ 
கர்த்தரிடத்தில்‌ ஒப்புக்கொடுத்துவிடவேண்டும்‌. 
தேவையில்லாமல்‌ வழக்காடுவதினாலும்‌,. 
விவாதம்பண்ணுவதினாலும்‌ நமக்கு ஒரு 
பிரயோஜனமும்‌ உண்டாகாது. கர்த்தர்‌ 
நம்முடைய சத்துருவின்‌ வாயை அடைப்பார்‌. 
சில சமயங்களில்‌ நம்மால்‌ சில காரியங்களை 
செய்ய முடியாது. ஆனால்‌, நம்முடைய 
கர்த்தரால்‌ செய்ய முடியாத காரியம்‌ ஒன்றுமே 
இல்லை. அவரால்‌ எல்லாம்‌ ஆகும்‌. 
பிரதானிகள்‌ 
ே இதத ஒரு 
வார்த்தையும்‌ சொல்லவில்லை. அவனுக்கு 
முன்பாக மெளனமாயிருந்தார்கள்‌. ஆனால்‌ 
அவர்கள்‌ கர்த்தருக்கு முன்பாக 
மெளனமாயிருக்கவில்லை. அவர்கள்‌ தங்கள்‌ 
வஸ்திரங்களைக்‌ கிழித்துக்கொண்டு 
எசேக்கியாவினிடத்தில்‌ வந்து, ரப்சாக்கேயின்‌ 
வார்த்தைகளை ராஜாவுக்கு 
அறிவிக்கிறார்கள்‌. எசேக்கியாவின்‌ மனுஷர்‌ 
கர்த்தருடைய நாமத்தின்‌ மேல்‌ 
பத்திவைராக்கியமாயிருக்கிறார்கள்‌ ர்‌ 


தங்களுக்காக யுத்தம்பண்ணுவார்‌ 
நம்புகிறார்கள்‌. தங்களுடைய வஸ்திரத்தைக்‌ 
கிழித்து, தங்களுடைய துக்கத்தையும்‌ 
வேதனையையும்‌ கர்த்தருக்கு 
தெரிவிக்கிறார்கள்‌. 


மனுஷர்‌ 


நம்மைத்‌ தூஷிக்கும்போது, 
பதிலுக்கு அவர்களை தூவிக்க 


நாம்‌ 
வேண்டிய அவசியம்‌ 
நம்முடைய சத்துருவிடம்‌ 
பேசாமல்‌, அவனோடு 
அவனுக்கு முன்பாக ஈயிருச்‌ 
வேண்டும்‌. ஆனால்‌ நாம்‌ கர்த்தருக்கு 
முன்பாக மெளனமாயிராமல்‌, நம்முடைய 
வழக்குகளையும்‌, பிரச்சனைகளையும்‌. 
கர்த்தரிடத்தில்‌ ஒப்புவிக்கவேண்டும்‌. தம்மை 
நோக்கிக்கூப்பிடுகிற தம்முடைய பிள்ளைகள்‌ 
எல்லோருக்குமே கர்த்தர்‌ சமீபத்திலிருக்கிறார்‌. 
கர்த்தர்‌ நமக்காக வழக்காடுவார்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய நாமத்தை உயர்த்துவார்‌. 
தம்மை மகிமைப்படுத்துவார்‌. 


எதுவுமில்லை. 
நாம்‌ எதுவும்‌ 
வழக்காடாமல்‌, 
மெளனமாயிருக்க 





i= THE 
TT 


அசீரியாவின்‌ ராஜாவுக்கு 
இதுவரையிலும்‌ மற்ற தேசங்கள்மீது வெற்றி 


விரோதமாய்‌ முற்றிக்கைபோட்டிருக்கிறார்கள்‌. 
சனகெரிப்‌ ராஜாவின்‌ சேனாபதியாகிய 
ரப்சாக்கே, எருசலேமிலுள்ளவர்களை 
பயமுறுத்திக்கொண்டிருக்கிறான்‌. தேவனுக்கு 
விரோதமாகத்‌ தூஷண வார்த்தைகளைப்‌ 
பேசுகிறான்‌ 


தேவனாகிய கர்த்‌ 
யாராலும்‌ யுத்தம்பண்ணி. 
ரப்சாக்கே கர்த்தரைத்‌ 
எசேக்கியா ராஜா அவனோடு 
யுத்தம்பண்ணாமல்‌, கர்த்தரிடத்தில்‌. 
விண்ணப்பம்பண்ணுகிறான்‌. ர்த்தர்‌ 
எசேக்கியாவின்‌  ஜெபத்திற்குப்‌ 
கொடுக்கிறார்‌ ்‌ 
தோல்வி உண்டாகிறது. ஏசாயா தீர்க்கதரிசி 
அசீரியரின்‌ தோல்வியைப்பற்றி ஏற்கெனவே. 
தீர்க்கதரிசனமாய்ச்‌ சொல்லியிருக்கிறார்‌. 
அவர்‌ சொன்ன தீர்க்கதரிசனம்‌ இப்போது, 
நிறைவேறுகிறது. 
எசேக்கியாவின்‌ பிரதானிகள்‌, அசீரியா 
ராஜாவின்‌ சேனாபதியாகிய ரப்சாக்கே. 
சொன்ன தூஷண வார்த்தைகளை கேட்டு 
'மெளனமாயிருக்கிறார்கள்‌. அவன்‌ சொன்ன 
வார்த்தைகளை எசேக்கியாவக்கு 
அறிவிக்கிறார்கள்‌. ராஜாவாகிய எசேக்கியா 
ந வார்த்தைகளையெல்லாம்‌ கேட்டு, 
ஆலயத்திலே 
போகிறான்‌ 
(ஏசா 379). தங்களுக்காக கர்த்தரிடத்தில்‌ 
ஜெபம்பண்ணுமாறு கேட்டுக்கொள்வதற்காக, 
எசேக்கியா தன்னுடைய பிரதானிகளை 
ஏசாயா தீர்க்கதரிசியிடம்‌ அனுப்புகிறான்‌ 
(ஏசா 37:2-5). 


க்கு விரோதமாய்‌ 
மிக்க முடியாது. 
தூவித்தான்‌ 


ஏசாயா தேவனுடைய வார்த்தையைச்‌ 
சொல்லி எசேக்கியாவின்‌ மனுஷரை 
உற்சாகப்படுத்துகிறார்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
ஜனத்திற்கு ஆதரவாக, அசிரியரின்‌ 
ராஜாவுக்கு விரோதமாய்‌ யுத்தம்பண்ணுவார்‌ 
என்று ஏசாயா சொல்லுகிறார்‌ (ஏசா 37:67). 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அசீரியாவின்‌ 
ராஜாவுக்கு ஒரு நிருபத்தை 
அனுப்புகிறான்‌. ரப்சாக்கே 
தூஷண  வார்த்தைகளெல்லாம்‌. 
நிருபத்தில்‌ எழுதப்பட்டிருக்கிறது. 
3728-19. எசேக்கியா 
கையிலிருந்த நிருபத்தை 
வாசித்து, அதன்‌ பின்பு 
ஆலயத்திற்குப்‌ போய்‌ 
ஜெபம்பண்ணுகிறான்‌ (ஏசா 37:14-20). 
கர்த்தர்‌. 
எசேக்கியாவக்கு 
சொல்லுகிறார்‌. 
துக்கம்‌ 
அவர்களுக்கு 
சந்தோஷமுண்டாகும்‌ என்றும்‌ 
வாக்குப்பண்ணுகிறார்‌ (ஏசா 37:21-35), 
கர்த்தர்‌ ஏசாயா மூலமாய்‌ சொன்ன 
தீர்க்கதரிசனம்‌ உடனே நிறைவேறுகிறது. 
கர்த்தர்‌ தம்முடைய தூதனை அனுப்பி 
சனகெரிப்பின்‌ சேனையிலுள்ள 
ஏராளமானோரை சங்காரம்பண்ணுகிறார்‌ 
(ஏசா 37:36) சனகெரிப்பும்‌ 
செத்துப்போகிறான்‌ (ஏசா 37:37,38) 
2இராஜா 19-ஆவது அதிகாரம்‌. 


ராஜா 


மூலமாய்‌ 
பிரதியுத்தரம்‌ 
பிள்ளைகளின்‌ 
என்றும்‌, 
சீக்கிரத்தில்‌ 
கர்த்தர்‌ 


ஏசாயா 


தம்முடைய 
முடிந்துபோகும்‌ 


ஏசாயா 
ஏசா 8721-7 


ஏசா 974. ராஜாவாகிய எசேக்கியா 
அதைக்‌ கேட்டபோது, 
வஸ்திரங்களைக்கிழித்து, 
உடுத்துக்கொண்டு, 

ஆலயத்தில்‌ பிரவேசித்து, 


ஏசா 372. 
விசாரிப்புக்காரனாகிய 
எலியாக்கீமையும்‌, 
செய்னாவையும்‌, 
மூப்பரையும்‌, 
குமாரனாகிய ஏசாயா 
தீர்க்கதரிசியினிடத்திற்கு. 
உடுத்தவர்கனாக அனுப்பினான்‌. 


தன்‌ 
இரட்டு 
கர்த்தருடைய 


அரமனை 


சம்பிரதியாகிய 
ஆசாரியர்களின்‌' 
ஆமோத்சின்‌' 
என்னும்‌ 
இரட்டு 


ஏசா 87:3. இவர்கள்‌ அவனை நோக்கி: 
இந்த நான்‌ நெருக்கமும்‌, கண்டிதமும்‌, 
தூஷணமும்‌  அநுபவிக்கிற நான்‌; 
நின்னைப்பேறு  நோக்கியிருக்கிறது; 
பெறவோ பெலன்‌ இல்லை. 





i THE ஏசாயா 
TT 


ஏசா 8: ஜீவனுன்ன தேவனை 
நித்திக்கும்படி, அசீரியா ராஜாவாகிய 
தன்‌ ஆண்டவனால்‌ அனுப்பப்பட்ட 
ரப்சாக்கே சொன்ன வார்த்தைகளை 
உமது தேவனாகிய 
கேட்டிருக்கிறார்‌; உமது 

கர்த்தர்‌ 

வார்த்தைகளினிமித்தம்‌ 

செய்வார்‌; 

இன்னும்‌ மதக கலக்கக்‌ 
விண்ணப்பஞ்செய்வீராக 

எசேக்கியா ந 
என்றார்கள்‌. 


ஏசா 875. இவ்விதமாய்‌ எசேக்கியா 
ராஜாவின்‌ ஊழியக்காரர்‌ 
ஏசாயாவினிடத்தில்‌ வத்து 
சொன்னார்கள்‌. 


ஏகா 878. அப்பொழுது ஏசாயா 
அவர்களை: நோக்கி: அசீரியா 
ராஜாவின்‌ ஊழியக்காரர்‌ என்னைத்‌ 
தூஷித்ததும்‌ நீர்‌ கேட்டதுமான 
வார்த்தைகளினாலே பயப்படாதேயும்‌. 


ஏசா 977. இதேர, அவள்‌ 
செய்தியைக்‌ கேட்டு, தன்‌ 
தேசத்துக்குத்‌ திரும்புவதற்கான 
ஆவியை நான்‌ அவனுக்குன்‌ அனுப்பி, 
அவளை அவன்‌ தேசத்திலே. 
பட்டயத்தால்‌ விழப்பண்ணூவேன்‌ என்று 
கர்த்தர்‌ உரைக்கிறார்‌ என்பதை உங்கள்‌ 
ஆண்டவனிடத்தில்‌ சொல்லுங்கள்‌. 
என்றான்‌. 


ஒரு 


நமக்கு 
சதிஸ்‌ பண்ணுகிறான்‌. 
மறைவாக வலைகளை 
கண்ணிகளை வைக்கிறான்‌. 
விழுவதற்காகவே 
வெட்டுகிறான்‌. சத்துருவினுடைய யோசனை 
தந்திரமாகமிருக்கும்‌. நாம்‌ சத்துருவின்‌ 
தீயதிட்டங்களுக்கு தப்பித்துக்கொள்ள 
வேண்டுமென்றால்‌, நாம்‌ கர்த்தரையே 
சார்ந்திருக்கவேண்டும்‌. கர்த்தர்‌ நமக்குக்‌. 
கொடுத்திருக்கிற கடமைகளை தொடர்ந்து 
செய்யவேண்டும்‌. 


விரோதமாய்‌ 


எசேக்கியா 
பார்த்தான்‌. எசேக்கியா 
நம்பாமல்‌, அசீரியரின்‌ 
'சனகெரிப்பை நம்பவேண்டும்‌. 
ரப்சாக்கேயின்‌ திட்டம்‌. 


ரப்சாக்கே 
பயமுறுத்திப்‌ 
கர்த்தரை 
ராஜாவாகிய 
என்பது 


ராஜாவை 


- விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இதற்காகவே 
பயமுறுத்தினான்‌. 
விரோதமாய்‌ எழும்புகிறவர்கள்‌ கர்த்தருக்கு 
விரோதமாக எழும்புகிறார்கள்‌. ரப்சாக்கே 
எசேக்கியாவை பயமுறுத்துவதாக 
நினைத்தான்‌. ஆனால்‌ உண்மையில்‌ அவன்‌ 
கர்த்தருக்கு  விரோதமாகவே பேசினான்‌. 
கர்த்தர்‌ யாருக்கும்‌ பயப்படமாட்டார்‌. 


ரப்சாக்கே 


குழல்காற்று அடிக்கும்போது நம்முடைய 
உடமைகள்‌ நம்மைவிட்டு பறந்துபோய்விடும்‌. 
சில சமயங்களில்‌. 


அதே சுழல்காற்று 
நம்முடைய உடமைகளை, நம்முடைய 
உடம்போடு நெருக்கமாய்‌ ஒட்டச்செய்யும்‌. 
கர்த்தர்‌ செய்ய நினைக்கிற காரியம்‌ 
ஒருபோதும்‌ தடைபடாது. ரப்சாக்கே 
தன்னுடைய தூஷண வார்த்தைகளினால்‌, 
கர்த்தரைவிட்டு எசேக்கியாவை 
பிரித்துவிடலாம்‌ என்று நினைத்தான்‌. 
எசேக்கியாவோ ரப்சாக்கேயின்‌ தூஷண 
வார்த்தைகளைக்‌ கேட்டு, கர்த்தரை 
நெருக்கமாய்ப்‌ பற்றிக்கொண்டான்‌. 


ரப்சாக்கே தேவனை எந்த அளவு 
அதிகமாய்த்‌ தூஷிக்கிறானோ, அந்த அளவு 
எசேக்கியா கர்த்தரை  கனம்பண்ணக்‌ 
கற்றுக்கொண்டான்‌ எசேக்கியாவின்‌ 
ஸ்தானாபதிகள்‌ ரப்சாக்கேயின்‌ 
வார்த்தைகளை அவனுக்கு அறிவிக்கிறார்கள்‌. 


ராஜாவாகிய எசேக்கியா அதை 
கேட்டபோது, தன்‌ கல்திரங்களைக்கறற்று 
இரட்டு உடுத்துக்கொண்டு, கர்த்தருடைய 
ஆலயத்தில்‌ பிரவேசித்து, அரமனை 
விசாரிப்புக்காரனாகிய  எலியாக்கீமையும்‌, 
சம்பிரதியாகிய செப்னாவையும்‌, 
ஆசாரியர்களின்‌ மூப்பரையும்‌, ஆமோத்சின்‌ 
குமாரனாகிய ஏசாயா என்னும்‌. 
தீர்க்கதரிசியினிடத்திற்கு. இரட்டு 
உடுத்தவர்களாக அனுப்பினான்‌. 

எசேக்கியா ஏசாயாவின்‌ ஜெபத்தை 
நாடுகிறான்‌. தன்னுடைய ஸ்தானாபதிகளை 
ஏசாயாவிடம்‌ அனுப்புகிறான்‌. ஏசாயா 
சொன்ன தீர்க்கதரிசனங்கள்‌ இதுவரையிலும்‌ 


'ீர்க்கதரிசனமாய்ச்‌ 

எசேக்கியா 

புரிந்துகொள்கிறான்‌. தனக்கும்‌, தன்னுடைய 

தேசத்திற்கும்‌ அசீரியா ராஜாவின்‌ மூலமாய்‌ 

வந்திருக்கும்‌ பிரச்சனைகளை எசேக்கியா 
ஏசாயாவுக்கு சொல்லி அனுப்புகிறான்‌. 





i FTE 
TT 


எசேக்கியாவின்‌ 
ஏசாயாவை வந்து 
இவர்கள்‌ அவனை நோக்கி: 
நெருக்கமும்‌, கண்டிதமும்‌, 
அநுபலிக்கிற நாள்‌; 
நோக்கியிருக்கிறது; 


ராஜாவாகிய தன்‌ ஆண்டவனால்‌ 
அனுப்பப்பட்ட ரப்சாக்கே சொன்ன 
வார்த்தைகளை உமது தேவனாகிய கர்த்தர்‌ 
கேட்டிருக்கிறார்‌; உமது தேவனாகிய கர்த்தர்‌ 
கேட்டிருக்கிற வார்த்தைகளினிமித்தம்‌ 
தண்டனைசெய்வார்‌: ஆகையால்‌, இன்னும்‌ 
மீதியாயிருக்கிறவர்களுக்காக 
விண்ணப்பஞ்செய்வீராக என்று எசேக்கியா 
சொல்லச்சொன்னார்‌ என்றார்கள்‌. 


ஸ்தானாபதிகள்‌ 
பார்க்கிறார்கள்‌. 


ந்த நாள்‌ நெருக்கமான நாள்‌. 
ஆகையினால்‌ இந்த நாள்‌ கர்த்தரிடத்தில்‌ 
ஜெபம்பண்ணுகிற நாளாகமிருக்கவேண்டும்‌ 
என்று எசேக்கியா விரும்புகிறான்‌ 
பிள்ளைபேறு நோக்கியிருக்கிறது. பெறவோ 
பெலனில்லை. கர்த்தரிடத்தில்‌ ஜெபம்பண்ணி 
பெலனைப்‌ பெற்றுக்கொள்‌ எவேண்டும்‌. 


நம்முடைய வேதனை அதிகமாயிருக்கும்போது 
நம்முடைய அதிக 
தீதுள்ளதாலிகக்கும்‌. நமக்கு நெருக்கமும்‌, 


கண்டிதமும்‌ 
அதிகமாயிருக்கும்போ து. 
ஜெபமும்‌ ஊக்கமாயிருக்கும்‌. 


நாம்‌ ஜெபிக்கும்போது 


தூஷணமும்‌ 
நம்முடைய 


“கர்த்தருடைய 
துதி 


கும்‌. 

நெரு்கியிரக்கிறது. 
பிள்ளையைப்‌ பெற்றெடுப்பதற்கு உதவி 
தேவைப்படுகிறது. நாம்‌ கர்த்தரிடத்தில்‌ 
ஜெபிக்கும்போது, கர்த்தருடைய கிருபையும்‌ 
இரக்கமும்‌ நமக்கு உதவியாயிருக்கும்‌. 
பிள்ளைபெறுவதற்கு இவை நமக்கு துணை 
செய்யும்‌ 


ரப்சாக்கே தேவனைத்‌ தூவிக்கிறான்‌. 
எசேக்கியா அவனுடைய தூஷண 
வார்த்தைகளைக்‌ கேட்டு அவனுக்குப்‌ 
பயப்படக்கூடாது. அவனுக்கு விரோதமாய்‌ 
தேவனுடைய நியாயத்தீர்ப்பு வரும்‌. பாவிகள்‌ 
நிச்சயமாகவே விழுவார்கள்‌. பாவிகளை பயம்‌ 
பற்றிக்கொள்ளும்‌. அவர்களுடைய அழிவுக்கு 
இந்தப்‌ பயமே  அச்சாரமாயிருக்கிறது. 
கர்த்தருடைய பிள்ளைகள்‌ மனுஷருக்குப்‌ 
பயப்படக்கூடாது. கர்த்தருக்கு மாத்திரமே 
பயப்படவேண்டும்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எசேக்கியா 
வார்த்தைகளைத்தான்‌, 
ஊழியக்காரர்‌ ஏசாயாவினிடத்தில்‌ வந்து 
சொன்னார்கள்‌. அப்பொழுது ஏசாயா 
அவர்களை நோக்கி: “அசீரியா ராஜாவின்‌ 
ஊழியக்காரர்‌ என்னைத்‌ தூஷித்ததும்‌ நீர்‌ 
கேட்டதுமான வார்த்தைகளினாலே. 
பயப்படாதேயும்‌. இதோ, 

செய்தியைக்‌ கேட்டு, தன்‌ 
திரும்புவதற்கான வி 

அவனுக்குள்‌ அனுப்பி, அவனை அவன்‌ 
தேசத்திலே பட்டயத்தால்‌ விழப்பண்ணுவேன்‌ 
என்று கர்த்தர்‌ உரைக்கிறார்‌ என்பதை 
உங்கள்‌ ஆண்டவனிடத்தில்‌ சொல்லுங்கள்‌" 
என்று சொல்லுகிறார்‌. 


அசீரியாவின்‌ ராஜா ஒரு செய்தியைக்‌ 
கேள்விப்படுவான்‌. தன்னுடைய சொந்த 
தேசத்திற்குத்‌ திரும்பிப்போவான்‌. அங்கே 
அவன்‌ பட்டயத்தால்‌ செத்துப்போவான்‌. இது 
கர்த்தர்‌ சொன்ன வார்த்தை, இந்த 
வார்த்தை அசீரியா ராஜாவுக்கு அப்படியே 
நிறைவேறிற்று, 


சொன்ன 
அவனுடைய 


ராஜா 


நிருபம்‌ 
ஏசா 37:8-20 


ஏசா 378. அசீரியா ராஜா 
லாகீசைவிட்டுப்‌ புறப்பட்டான்‌ என்று 
கேள்விப்பட்டு, ரப்காக்கே. 
திரும்பிப்போய்‌, அவன்‌ 
விப்னாவின்மேல்‌ யுத்தம்‌ 
பண்ணுகிறதைக்‌ கண்டான்‌. 


ஏசா 3 அப்பொழுது, 
எத்தியோப்பியாவின்‌ ராஜாவாகிய 
திராக்கா உம்மோடு யுத்தம்பண்ணப்‌ 
புறப்பட்டான்‌ என்று சொல்லக்‌ 
'கேன்விப்பட்டான்‌; அதைக்‌ 
கேட்டபோது அவன்‌ 
எசேக்கியாவினிடத்துக்கு 
ஸ்தானாபதிகளை அனுப்பி: 


சொல்லவேண்டியது என்னவென்றால்‌, 
எருசலேம்‌ அசீரியா ராஜாவின்‌ கையில்‌ 
ஒப்புக்கொடுக்கப்படுவதில்லை என்று நீ 
நம்பிமிருக்கிற உன்‌ தேவன்‌ உன்னை 
எத்தவொட்டாதே. 





i= FTN ஏசாயா 
TT 


ஏகா 37:11. இதோ, அசீரியா ராஜாக்கள்‌ 
சுகல தேசங்களையும்‌ சங்கரித்த 
செய்தியை தீ கேன்விப்பட்டிருக்கிறாம்ர. 
நீ தப்புவாயோ?' 
ஏசா. 8742. 
அழித்துவிட்ட 

ஆரானையும்‌, 


என்‌ பிதாக்கள்‌ 
கோசானையும்‌, 
ரேத்சேப்பையும்‌, 
தெலாசாரிலிருந்த ஏதேனின்‌. 
புத்திரரையும்‌ அவர்களுடைய 
தேவர்கள்‌ தப்புவித்ததுண்டோ?' 


ஏசா 37:13. ஆமாத்தின்‌ ராஜாவும்‌, 
அர்பாத்தின்‌ ராஜாவும்‌, செப்பர்வாயிம்‌ 
ஏனா ஈவா பட்டணங்களின்‌ ராஜாவும்‌ 
எங்கே என்று சொல்லுங்கள்‌ என்றார்‌. 


ஏசா 3714. எசேக்கியா 
ஸ்தானாபதிகவின்‌' கையிலிருந்த 
திருபத்தை வாங்கிவாசித்தான்‌; பின்பு 
எசேக்கியா 

ஆலயத்திற்குப்போய்‌ 

கர்த்தருக்கு முன்பாக விரித்து, 


ஏசா 9745. கர்த்தரை நோக்கி: 


ஏசா 37:16. சேனைகளின்‌ கர்த்தாவே, 
கேருபீன்களின்‌. 
வாசம்பண்ணுகிற 
தேவனே, நீர்‌ 
ராஜ்யங்களுக்கெல்லாம்‌ தேவனானவர்‌; 
நீர்‌ வானத்தையும்‌ பூமியையும்‌ 
உண்டாக்கினீர்‌. 
ஏசா. 8717. கர்த்தாவே உமது 
செவியைச்‌. சாய்த்துக்கேளூம்‌; 
கர்த்தாவே, நீர்‌ உமது கண்களைத்‌ 
திறந்துபாரும்‌, சனகெரிப்‌ ஜீவனுன்ன 
தேவனை நிந்திக்கும்படிக்குச்‌ சொல்லி. 
வார்த்தைகனையெல்லாம்‌ 


கர்த்தாவே, அசீரியா 
அந்த ஜாதிகளையும்‌, 
அவர்கள்‌ தேசத்தையும்‌ நாசமாக்கி, 


ஏகா 87:19. அவர்களுடைய தேவர்களை 
நெருப்பிலே போட்டுவிட்டது. 
மெய்தான்‌; அவைகள்‌ தேவர்கள்‌ 
அல்லவே, மனுஷர்‌ கைவேலையாண 
மரமும்‌ கல்லூத்தானே; ஆகையால்‌ 
அவைகளை திர்த்தூனியாக்கினார்கள்‌.. 


- விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஏசா 87:20. இப்போதும்‌ எங்கள்‌ 
தேவனாகிய கர்த்தாவே, நீர்‌ ஒருவரே 
கர்த்தர்‌ என்று பூமியின்‌ 
ராஜ்யங்களெல்லாம்‌ அறியும்படிக்கு, 
எங்களை அவன்‌ கைக்கு நீங்கலாக்கி 
இரட்சியும்‌ என்று 
விண்ணப்பம்பண்ணினான்‌. 
நமக்கு விரோதமாய்த்‌ தூஷண 
வார்த்தைகளும்‌, நிந்தையான 
வார்த்தைகளும்‌ சொல்லப்படும்போது, நாம்‌ 
அவற்றை பொறுமையோடும்‌, அமைதியோடும்‌ 
சகித்துக்கொள்ளவேண்டும்‌. சத்துரு நம்மை 
நிந்திக்கும்போது, கர்த்தரும்‌ அந்தத்‌ தூஷண 
வார்த்தைகளைக்‌ கேட்கிறார்‌. கர்த்தர்‌ 
நம்மோடு  கூடமிருக்கிறவர்‌. நம்மைப்‌ 
பாதுகாக்கிறவர்‌. 


எசேக்கியா சொன்ன பிரகாரமாக 

ஏசாயா கர்த்தரிடத்தில்‌ ஜெபம்பண்ணுகிறார்‌. 

கர்த்தர்‌ எசேக்கியாவுக்கு  பிரதியுத்தரம்‌ 

கர்த்தர்‌ எப்போதுமே 

பிள்ளைகளின்‌ ஜெபத்தில்‌ 

ர்‌. கர்த்தர்‌ எசேக்கியாவுக்கு 

பிரதியுத்தரம்‌ கொடுக்கிறார்‌ 

அவர்‌ ரப்சாக்கேக்கு ஒரு பிரதியுத்தரமும்‌ 

சொல்லவில்லை, னால்‌ கர்த்தருடைய 

பலத்த கிரியை ரப்சாக்கேயின்மீதும்‌, 

அசீரியருடைய சேனையின்மீதும்‌ 
நடைபெறுகிறது. 


எசேக்கியாவுக்கு 
அப்பொழுது ரப்சாக்கே 
முற்றிகையிடுவதை 
திரும்பிப்போய்விடுகிறான்‌. 
ராஜாவாகிய சனகெரிப்பைப்‌ 
அவனிடமிருந்து புதிய 
கட்டளைகளைப்‌ பெற்றுக்கொள்வதற்காகவும்‌, 
ரப்சாக்கே. தன்னுடைய 
ராஜாவினிடத்திற்குத்‌ திரும்பிப்போகிறான்‌. 
கர்த்தருடைய தெய்வீக திட்டத்தின்‌ 
பிரகாரமாக எத்தியோப்பியாவின்‌ ராஜாவாகிய 
பிராக்கா,  அசீரியரின்‌ ராஜாவாகிய 
சனகெரிப்போடு யுத்தம்பண்ண 
புறப்படுகிறான்‌. சனகெரிப்‌ யூதாவின்மீது 
யுத்தம்பண்ண வந்தான்‌. இப்போது 
அவன்மீது யுத்தம்பண்ண எத்தியோப்பியன்‌ 
வருகிறான்‌. மற்றவர்களுக்கு ஒருவன்‌ 
தீங்கு செய்ய நினைத்தால்‌, அவனுக்கு தீங்கு 
வரும்‌. பிறருக்கு குழியை வெட்டுகிறவன்‌, 
தான்‌ வெட்டின குழியில்‌ விழுவான்‌. 


கர்த்தர்‌ 
பதில்கொடுக்கிறார்‌. 
எருசலேமை 
நிறுத்திவிட்டு 
அசீரியாவின்‌ 
பார்ப்பதற்கும்‌, 





f= FTE 
TT 


ரப்சாக்கே 
ஆணவத்தோடும்‌ பேசினான்‌. 
எருசலேம்‌ ஜனங்களையும்‌ 
கர்த்தருக்கு விரோதமாகத்‌ 
வார்த்தைகளைச்‌ சொன்னான்‌ 
சொன்ன க 
எசேக்கியா 
ஒப்புக்கொடுக்கிறான்‌. கர்த்தர்‌ அவனுடைய 
விண்ணப்பத்தைக்கேட்டு அசீரியனுக்கு 
விரோதமாய்‌ கிரியை நடப்பிக்கிறார்‌. 


பெருமையோடும்‌. 
கர்த்தரையும்‌, 
நிந்தித்தான்‌. 


சனகெரிப்‌ தான்‌ பேசின தூஷண 
வார்த்தைகளையெல்லாம்‌ இப்போது ஒரு 
நிருபத்தில்‌ எழுதுகிறான்‌. வாயினால்‌. 
சொல்லுகிற வார்த்தையை  கேட்கிறவர்கள்‌. 
அதை சீக்கிரத்தில்‌ மறந்துவிடுவார்கள்‌. 
நிருபங்களில்‌ எழுதப்படும்‌ வார்த்தைகளோ 
நீடித்த நாட்களுக்கு நிலைத்து நிற்கும்‌. அது. 


அதிகாரமும்‌ உண்டு. 


சிலருக்கு சில சம்பவங்களில்‌ 
வெற்றி. கிடைக்கும நம்முடைய வெற்றிக்கு 
கர்த்தரே காரணம்‌. கர்த்தருடைய மகிமையை 
நாம்‌ நமக்கு சொந்தமாக்கிக்கொள்ளக்கூடாது. 
பாவிகளுக்கு வெற்றி கிடைக்கும்போது 
அவர்களுடைய இருதயம்‌ கடினப்படும்‌. 
ர்கள்‌ இன்னும்‌ துணிகரமாய்ப்‌ பாவம்‌ 

ள்‌ வ இருதயத்தில்‌ 


அதீரியருக்கு இதுவரையிலும்‌ பல. 
தேசங்கள்மீது வெற்றி கிடைத்திருக்கிறது. 
இப்போது, ரப்சாக்கேயும்‌, அசீரியரின்‌ 
சேனையும்‌ எருசலேமுக்கு விரோதமாய்‌ 
வந்திருக்கிறார்கள்‌. எருசலேமை எளிதாய்‌ 
ஜெயிக்கலாம்‌ என்று கற்பனை 
பண்ணுகிறார்கள்‌. ரப்சாக்கே கோபத்தோடு, 
உரத்த சத்தமாய்‌ கர்த்தருடைய ஜனங்களைத்‌ 
தூஷிக்கிறான்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


எசேக்கியாவின்‌ ஸ்தானாபதிகள்‌ 
ரப்சாக்கேக்கு முன்பாக 
மெளனமாயிருக்கிறார்கள்‌. ரப்சாக்கேயோ 
இருதயத்தில்‌ பெருமையோடிருக்கிறான்‌. 
எசேக்கியாவின்‌ ஸ்தானாபதிகளிடத்தில்‌, 
தன்னுடைய பெருமையைப்பற்றி அதிகமாய்ச்‌ 
சொல்லுகிறான்‌. தங்களுக்கு இதுவரையிலும்‌ 
கிடைத்த வெற்றிகளை புகழ்ந்துபேசுகிறான்‌. 
தங்களை எதிர்ப்பதற்கு யாருக்கும்‌ 
பெலமில்லையென்றும்‌, அவர்களுடைய 
தேவர்களால்‌ அவர்களை அசீரியரின்‌ கைக்கு 
தப்புவிக்க த்‌ என்று 
சொல்லுகிறான்‌. ய்வங்களைப்‌ 
பேலவே இஸ்ரவேலின்‌ 6 த்‌ அசீரியரின்‌ 
ராஜாவுக்கு முன்பாக பலமில்லாமலிருப்பான்‌ 
என்று ரப்சாக்கே சொல்லுகிறான்‌. 

நீங்கள்‌ யூதாவின்‌ ராஜாவாகிய 
எசேக்கியாவுக்குச்‌' சொல்லவேண்டியது 
என்னவென்றால்‌, எருசலேம்‌ அசீரியா 
ராஜாவின்‌ கையில்‌ ஒப்புக்கொடுக்கப்‌ 
படுவதில்லை என்று நீ நம்பியிருக்கிற உன்‌ 
தேவன்‌ உன்னை எத்தவொட்டாதே. இதோ, 
அசீரியா ராஜாக்கள்‌ சகல தேசங்களையும்‌ 
சங்கரித்த செய்தியை நீ 
கேள்விப்பட்டிருக்கிறாய்‌: படவ என்‌ 
பிதாக்கள்‌ அழித்துவிட்ட கோசானையும்‌, 
ஆரானையும்‌, சேத்சேப்பையும்‌, தெலாசாரிலி 
ருந்த ஏதேனின்‌ புத்திரரையும்‌ அவர்களுடைய 
தேவர்கள்‌ தப்புவித்ததுண்டோ?  ஆமாத்தின்‌ 
ராஜாவும்‌, அர்பாத்தின்‌ ராஜாவும்‌, 
செப்பர்வாமீம்‌ ஏனா ஈவா பட்டணங்களின்‌ 
ராஜாவும்‌ எங்கே என்று சொல்லுங்கள்‌" 
என்று ரப்சாக்கே. எசேக்கியாவின்‌ 
ஸ்தானாபதிகளிடத்தில்‌ சொல்லுகிறான்‌. 


யூதாதேசத்தையும்‌ எருசலேம்‌. 
நகரத்தையும்‌ எளிதாக அழித்துவிடலாம்‌ 
என்று அசீரியரின்‌ ராஜா ப தகக்கான்‌ 
ஆமாத்தின்‌ ராஜாவாலும்‌,  அர்பாத்தின்‌ 
ராஜாவாலும்‌, செப்பர்வாயின்‌ ஏனா ஈவா 
பட்டணங்களின்‌ ராஜாவாலும்‌ சனகெரிப்புக்கு 
எதிர்த்து நிற்கமுடியவில்லை. 
இவர்களெல்லோரும்‌ விக்கிரகாராதனை 
செய்கிறவர்கள்‌. அசீரியருக்கு முன்பாக 
எதிர்த்து யுத்தம்பண்ண முடியாமல்‌ 
தோற்றுப்போய்விட்டார்கள்‌. இவர்களைப்‌ 
போலவே யூதாவின்‌ ராஜாவாகிய 
எசேக்கியாவம்‌ தோற்றுப்போவான்‌ என்று 
'சனகெரிப்‌ நினைக்கிறான்‌. 





f= a 
ஈயா 


அந்த அடிமை ஆறுவருஷம்‌ சேவித்து, 
ஏழாம்‌ வருஷத்திலே ஒன்றும்‌ கொடாமல்‌: 
விடுதலைபெற்றுப்‌ போகக்கடவன்‌. ஆண்‌ 
அடிமைகளைக்‌ குறித்து பதினொரு 
பிரமாணங்கள்‌ கூறப்பட்டிருக்கிறது. 
(யாத்‌ 21:2-6). மிகவும்‌ ஏழையான எபிரெயன்‌ 
தான்‌ பட்ட கடனைத்‌ தீர்ப்பதற்கு 
வழியில்லாமல்‌ இருப்பானானால்‌ அவனை 
அடிமையாக விற்கலாம்‌. (யாத்‌  21:1-6; 
லேவி 25:25-26, 39-40). ஒரு திருடனுக்கு 
விதிக்கப்பட்ட அபராதத்‌ தொகையை 
அவனால்‌ செலுத்த முடியவில்லையென்றால்‌, 
அந்தத்‌ னை அடிமையாக. 


திருட 
விற்றுப்போடலாம்‌. (யாத்‌ 22:3). 


அடிமையானவன்‌ ஆறுவருஷம்‌ அடிமை 
வேலை செய்யலாம்‌. ஏழாம்‌ வருஷத்தில்‌ 
அவன்‌ விடுதலை பெறவேண்டும்‌. ஏழாம்‌ 
வருஷம்‌ ஒய்வு வருஷமாயிருக்கிறது. 
அடிமையானவன்‌ ஒன்றிக்காரனாய்‌ 
வந்திருந்தானானால்‌, ஒன்றிக்காரனாய்ப்‌ 
போகக்கடவன்‌ ; கம்பண்ணினவனாய்‌ 
வந்திருந்தானானால்‌, அவன்‌ பெண்ஜாதி 
அவனோடேகூடப்‌ போகக்கடவள்‌ (யாத்‌ 21:3) 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ 

அவன்‌ எஜமான்‌ அவனுக்கு ஒரு 
பெண்ணை. விவாகஞ்செய்துகொடுத்தும்‌, 
அவள்‌ அவனுக்கு ஆண்பிள்ளைகளையாவது 
பெண்பிள்ளைகளையாவது பெற்றும்‌ 
இருந்தால்‌, அந்தப்‌ பெண்ணும்‌ அவள்‌ 
பிள்ளைகளும்‌ அவள்‌ எஜமானைச்‌ 
சேரக்கடவர்கள்‌: அவன்‌ மாத்திரம்‌ 
ஒன்றியாய்ப்‌ போகக்கடவன்‌ (யாத்‌ 21:4) 
என்றும்‌ கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ 

'அடிமையானவன்‌ தன்‌ எஜமானிடத்தில்‌. 
ஆறுவருஷம்‌ சேவித்த பின்பு, ஏழாவது 
வருஷத்தில்‌ அவன்‌ தன்‌ எஜமானைவிட்டு 
விடுதலை பெற்று புறப்பட்டுப்போகவேண்டும்‌. 
என்னும்‌ கட்டாயம்‌. எதுவுமில்‌ 
அடிமையானவன்‌ விரும்பினால்‌, அவன்‌ 
தொடர்ந்து தன்‌ எஜமானை சேவிக்கலாம்‌. 


வேலைக்காரன்‌ தன்‌ எஜமானை 
ஆறுவருஷம்‌ சேவித்த பின்பு அவனை 
நோக்கி. என்‌ எஜமானையும்‌ என்‌ 
பெண்ஜாதியையும்‌ என்‌ பிள்ளைகளையும்‌: 
நேசிக்கிறேன்‌; நான்‌ விடுதலை பெற்றுப்போக 
மனதில்லை” என்று மனப்பூர்வமாய்ச்‌ 
ிலப்ப் அவன்‌ எஜமான்‌. 
நியாயாதிபதிகளிடத்தில்‌ 
இழைத்துக்கொண்டுபோகவேண்டும்‌ 
(யாத்‌ 21:58). 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அந்த எஜமான்‌ தன்‌ வேலைக்காரனை 
கதவின்‌ அருகேயாவது கதவுநிலையின்‌ 
அருகேயாவது சேரப்பண்ணி, அங்கே அவன்‌ 
எஜமான்‌ அவன்‌ காதைக்‌ கம்பிமினாலே 
குத்தக்கடவன்‌; பின்பு அவன்‌ என்றைக்கும்‌ 
அவனிடத்திலே சேவித்துக்‌ 
கொண்டிருக்கக்கடவன்‌ (யாத்‌ 21:6) என்று 

கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
அடிமையின்‌ காதை கம்பியினால்‌ 
குத்துவது. என்பது, கீழ்ப்படிதலுக்கும்‌, 
அடிமைத்தனத்திற்கும்‌ அடையாளம்‌. 
அவனுடைய எஜமான்‌ மரிக்கும்‌ வரையிலும்‌, 
அல்லது யூபிலி வருஷம்‌ வரையிலும்‌ 
ன்‌ எஜமானுக்கு 
வேண்டும்‌. 

(லேவி 25:40-46 55). 


பிரமாணத்தின்‌ 
புத்திரருக்கு 
வெளிப்படுத்துகிறார்‌ 

வேலைக்காரனும்‌, 

ஒருவருக்கொருவர்‌ 

வேலைக்காரன்‌ 
அடிமையானவனாகயிருந்தாலும்‌, எஜமான்‌ 
சுயாதீனமுள்ளவனைப்போல 


தம்முடைய 
இஸ்ரவேல்‌. 


நடத்தவேண்டும்‌. 


வேலைக்காரன்‌ எபிரெயனாகவும்‌, 
அவனுடைய எஜமானும்‌  எபிரெயனாகவும்‌ 
இருக்கும்போது, இருவருமே கர்த்தருக்குள்‌ 
சகோதரர்களாகமிருக்கிறார்கள்‌. 
வேலைக்காரன்‌ தன்‌ 
அடிமையாகயிருந்தாலும்‌ 
கர்த்தருடைய சுயாதீனனாயிருக்கிறான்‌. 

“கர்த்தருக்குள்‌ 
அடிமையானவன்‌. 
சுயாதீனனாயிருக்கிறான்‌;; 
அழைக்கப்பட்ட சுயாதீனன்‌ கிறிஸ்துவினுடைய 
அடிமையாயிருக்கிறான்‌. நீங்கள்‌ 
கிரயத்துக்குக்‌ கொள்ளப்பட்டீர்கள்‌; 
மனுஷருக்கு. அடிமைகளாகாதிருங்கள்‌” 
கொரி 7:22,23). 


எஜமானுக்கு 
அவன்‌ 


அழைக்கப்பட்ட 





f= THE 
TT 


யூதாதேசத்திலே ஆவிக்குரிய 
எழுப்புதல்‌ உண்டாகவேண்டும்‌. ஜனங்கள்‌ 
தங்கள்‌ பாவங்களுக்கு மனந்திரும்பவேண்டும்‌. 
கர்த்தரை... நம்பவேண்டும்‌. அவரைப்பற்றிக்‌ 


ஏசாயாவிடமும்‌ சொல்லுகிறான்‌. 


ரப்சாக்கே 
ஸ்தானாபதிகளிடத்தில்‌ 
நிருபத்தை கொடுக்கிறான்‌. க 
ஸ்தானாபதிகளின்‌ கையிலிருந்த நிருபத்தை 
வாங்கி வாசிக்கிறான்‌. 


பின்பு எசேக்கியா கர்த்தருடைய 
ஆலயத்திற்குப்பேய்‌ அதைக்‌ கர்த்தருக்கு 
முன்பாக விரித்து. கர்த்தரை நோக்கி: 
னைகளின்‌ கர்த்தாவே, கேருபீன்களின்‌ 
மத்தியில்‌ வாசம்பண்ணுகிற இஸ்ரவேலின்‌ 
தேவனே, நீர்‌ ஒருவரே பூமியின்‌ 
ராஜ்யங்களுக்கெல்லாம்‌ தேவனானவர்‌; நீர்‌ 
வானத்தையும்‌ பூமியையும்‌ உண்டாக்கினர்‌ 
கர்த்தாவே, உமது 

சாய்த்துக்கேளும்‌; கர்த்தாவே, 

கண்களைத்‌  திறந்துபாரும்‌, 

ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படிக்குச்‌ 
சொல்லியனுப்பின வார்த்தைகளையெல்லாம்‌ 
கேளும்‌. 


கர்த்தாவே, அசீரியா, ராஜாக்கள்‌ அந்த 
ஜாதிகளையும்‌, அவர்கள்‌ தேசத்தையு, 
நாசமாக்கி, அவர்களுடைய 
நெருப்பிலே போட்டுவிட்டது மெய்தான்‌; 
அவைகள்‌ தேவர்கள்‌ அல்லவே, மனுஷர்‌ 
கைவேலையான மரமும்‌ கல்லுந்தானே; 
ஆகையால்‌. அவைகளை 
நிர்த்தூளியாக்கினார்கள்‌. இப்போதும்‌ 
எங்கள்‌ தேவனாகிய கர்த்தாவே, நீர்‌ ஒருவரே 
கர்த்தர்‌ என்று பூமியின்‌ ராஜ்யங்களெல்லாம்‌ 
அறியும்படிக்கு, எங்களை அவன்‌ கைக்கு 
நீங்கலாக்கி என்று 
விண்ணப்பம்பண்ணினான்‌ 


க்கள்‌ 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எசேக்கியா சனகெரிப்பின்‌ 
நிருபத்தை ங்கி, கர்த்தருடைய 
ஆலயத்திற்குப்‌ போய்‌, அதை கர்த்தருக்கு 
முன்பாக விரித்து ஜெபித்தான்‌. எசேக்கியா 
சனகெரிப்புக்கு விரோதமாய்‌ கர்த்தரிடத்தில்‌ 
ஒன்றும்‌ முறையிடவில்லை. சனகெரிப்பின்‌ 

கர்த்தர்‌ வாசிக்கட்டும்‌ என்று 
தீர்மானித்து, அந்த நிருபத்தை கர்த்தருக்கு 
முன்பாக விரித்தான்‌.  சனகெரிப்பின்‌ 
கையினால்‌. எழுதப்பட்ட எழுத்துக்களே, 
அவனைப்பற்றிய விவரங்களை கர்த்தருக்கு 
தெளிவாக வெளிப்படுத்தும்‌. 


எசேக்கியா சனகெரிப்பின்‌ நிருபத்தை 
கர்த்தருக்கு முன்பாக விரித்து, “நீர்‌ உமது 
கண்களைத்‌ திறந்துபாரும்‌" என்று, 
எசேக்கியா  பாரத்தோடு ஜெபிக்கிறான்‌. 
எசேக்கியாவின்‌ இருதயத்தில்‌ 
கர்த்தரைப்பற்றிய சிந்தனை நிரம்பிமிருக்கிறது. 
இஸ்ரவேலின்‌ தேவன்‌ சேனைகளின்‌ 
கர்த்தராயிருக்கிறார்‌ என்னும்‌ சத்தியம்‌ 
எசேக்கியாவை உற்சாகப்படுத்துகிறது. 
கர்த்தர்‌ ஒருவரே மியின்‌ 
ராஜ்யங்களுக்கெல்லாம்‌. 
என்னும்‌ சத்தியத்தையும்‌, 
வானத்தையும்‌ பூமியையும்‌ 
என்னும்‌ சத்தியத்தையும்‌ நினைத்து 
எசேக்கியா கர்த்தரை நன்றியோடு 
துதிக்கிறான்‌. கர்த்தரால்‌ எல்லாம்‌ கூடும்‌. 
அவரால்‌ கூடாத காரியம்‌ ஒன்றுமில்லை. 
கர்த்தரைப்பற்றிய தியானம்‌ எசேக்கியாவை 
தைரியப்படுத்துகிறது. 


எசேக்கியாவைப்போலவே நாமும்‌ சில 
சமயங்களில்‌ நம்முடைய சத்துருக்களை 
நினைத்துப்‌ பயப்படுகிறோம்‌. 
அவர்கள்‌ கொடுரகுணமுள்ளவர்களாகவும்‌, 
மகாபெலசாலிகளாகவும்‌ இருப்பதைப்‌ பார்த்து, 

கிறோம்‌. சத்துரு எவ்வளவு 
பெரியவனாகயிருந்தாலும்‌, நாம்‌ ஆராதிக்கிற 
கர்த்தர்‌ சேனைகளின்‌ கர்த்தராயிருக்கிறார்‌. 
அவரே ராஜாதி ராஜாவாகவும்‌, கர்த்தாதி 
கர்த்தாவாகவும்‌ இருக்கிறார்‌. கர்த்தர்‌ ஒருவர்‌ 
மாத்திரமே சர்வவல்லவர்‌. அவரே நம்மை 
இரட்சிக்கிறவர்‌. கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
நாம்‌ பணிவோடும்‌, 
கிருபாசனத்தண்டையில்‌ 


உண்டாக்கினார்‌. 





i= FTE ஏசாயா 
TT 


கர்த்தருடைய தூதன்‌ 
ஏசா 8721-08. 


ஏசா 87:21. அப்பொழுது ஆமோத்சின்‌ 
குமாரனாகிய ஏசாயா, 
எசேக்கியாவுக்குச்‌ சொல்லியனுப்பினது: 
இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
உரைக்கிறது என்னவென்றால்‌, அசீரியா 
ராஜாவாகிய சனகெரிபினிமித்தம்‌. 
என்னை நோக்கி 
விண்ணப்பம்பண்ணினாயே. 


ஏசா 87:22, அவனைக்குநித்தூக்‌ கர்த்தர்‌ 
சொல்லுகிற வசனமாவது: யான்‌. 
குமாரத்தியாகிய கன்னியாஸ்திரீ 
உன்னை இகழ்ந்து, உன்னைப்‌. 
பரிகாசம்‌ பண்ணுகிறான்‌; எருசலேம்‌ 
குமாரத்தி உன்‌ பின்னாலே தலையைத்‌ 
துலுக்குகிறான்‌. 


ஏசா 9728, 
தூஷித்தாய்‌? யாருக்கு 
உன்‌ சுத்தத்தை. உயர்த்தினாய்‌? 
ந இஸ்ரவேலின்‌: பரிகுத்தருக்கு. 
விரோதமாய்‌ அல்லவோ உன்‌ கண்களை 
மேட்டிமையாய்‌ ஏறெடுத்தாய்‌.. 


யாரை 


நித்தித்துத்‌ 
விரோதமாய்‌. 


ஏசா 97:24. உன்‌ 
ஊழியக்காரரைக்கொண்டு நீ 
ஆண்டவரை தித்தித்து: எண்‌: 
இரதங்களின்‌ திரனிணாலே நாண்‌ 
மலைகளின்‌: கொடுமுடிகளுக்கும்‌ 
லீபனோனின்‌ சிகரங்களுக்கும்‌ வத்து 
ஏறினேன்‌; அதின்‌ உயரமான 
கேதூருமரங்களையும்‌, உச்சிதமான 
தேவதாரு விருட்சங்களையும்‌ நான்‌ 
வெட்டி, உயர்ந்த அதின்‌ கடைசி 
எல்லைமட்டும்‌, அதின்‌ 
செழுமையானவன மட்டும்‌ வருவேன்‌ 
என்றும்‌, 


ஏகா 87:25. நான்‌ கணு வெட்டித்‌ 
தண்ணீர்‌ குடித்தேன்‌; என்‌ 
உன்ளங்காலினால்‌ அரணிப்பான 
இடங்களின்‌ அகழிகளையெல்லாம்‌ 
வறனவும்‌ பண்ணினேன்‌ என்றும்‌. 
சொன்னாய்‌. 


- விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஏசா 87:26. நான்‌ வெகுகாலத்துக்குமூன்‌ 
அதை தியமித்து, பூர்வநாட்கன்முதல்‌ 
அதைத்‌ திட்டம்பண்ணினேன்‌ என்பதை 
நீ கேட்டதில்லையோ? இப்பொழுது நீ 
அரணான பட்டணங்களைப்‌ பாழான 
மண்மேடுகளாக்கும்படி. நானே அதைச்‌ 
சம்பவிக்கப்பண்ணினேன்‌. 


ஏசா 8727. அதினாலே அவைகளின்‌ 
குடிகள்‌ கையினைத்தவர்கனாகி, கலங்கி 
வெட்கப்பட்டு, வெளியின்‌ பூண்டுக்கும்‌, 
பச்சிலைக்கும்‌, வீடுகவின்மேல்‌ 
முனைக்கும்‌ புல்லுக்கும்‌, ஒங்கி 
வனருமுன்‌ தீய்ந்துபோம்‌ பயிருக்கும்‌ 
சமானமானார்கன்‌. 


ஏசா 87:28. உன்‌ இருப்பையும்‌, உண்‌ 
போக்கையும்‌, உன்‌ வரவையும்‌, நீ 
எனக்கு. விரோதமாய்க்‌ 
கொத்தனிக்கிறதையும்‌ அறிவேன்‌. 


ஏசா 87:29. நீ எனக்கு விரோதமாய்க்‌ 
கொந்தளித்து, வீரியம்பேசினது என்‌: 
செவிகளில்‌ ஏறினபடியினாலே, நான்‌ 
என்‌ தூறட்டை உன்‌ மூக்கிலும்‌, என்‌ 
கடிவானத்தை உன்‌ வாயிலும்‌ போட்டு, 
தீ வந்த வழியை உன்னைத்‌ 
'திரும்பப்பண்ணுவேன்‌. 


ஏசா 37:30. உனக்கு. 
அடையானமாயிருப்பது 
என்னவென்றால்‌: இத்த வருஷத்திலே 
தப்பிப்‌ பயிராகிறதையும்‌, இரண்டாம்‌. 
வருஷத்திலே தானாய்‌ வினைகிறதையும்‌ 
ச௱ப்பிடுவீர்கள்‌; மூன்றாம்‌ வருஷத்திலோ 
விதைத்து அறுத்து, 
திராட்சத்தோட்டங்களை நாட்டி, 
அவைகளின்‌ கனிகளைப்‌ புசிப்பீர்கன்‌. 


ஏசா 87:31. யூதா வம்சத்தாரில்‌ தப்பி 
மீத்திருக்கிறவர்கன்‌ மறுபடியும்‌ கீழே 
வேர்‌ பற்றி மேலே கனிகொடுப்பார்கள்‌. 

ஏசா 9752. மீதியாயிருக்கிறவர்கள்‌. 
எருசலேமிலும்‌, தப்பினவர்கள்‌ சீயோன்‌. 
மலையிலுமிருந்து புறப்படுவார்கள்‌; 
'சேனைகளுடைய கர்த்தரின்‌. 
வைராக்கியம்‌ இதைச்‌ செய்யும்‌. 





f= FTN ஏசாயா 
TT 


ஏகா 37:38. ஆகையால்‌ கர்த்தர்‌ 
அசீரியா ராஜாவைக்‌ குறித்து: அவன்‌ 
இத்த நகரத்துக்குள்‌ 
நரவேசிப்பதில்லை; இதன்மேல்‌ அம்பு 
எய்வதுமில்லை இதற்கு முன்பாகக்‌ 
கேடகத்தோடே வருவதுமில்லை; 
இதற்கு எதிராகக்‌ கொத்தனம்‌ 
போடுவதுமில்லை. 


ஏசா 87:84. அவன்‌ இந்த நகரத்துக்குன்‌ 
பிரவேசியாமல்‌, தான்‌ வந்தவழியே. 
திரும்பிப்போவான்‌. 


ஏசா 37:35. என்னிமித்தமும்‌ என்‌ 
தாசனாகிய தாவிதினிமித்தமும்‌, நாண்‌: 
இந்த நகரத்தை இரட்சிக்கும்படிக்கு. 
இதற்கு ஆதரவாயிருப்பேன்‌ என்பதைக்‌ 
கர்த்தர்‌ உரைக்கிறார்‌ என்று சொல்லி. 
யனுப்பினான்‌. 


ஏசா 27:98. 
கர்த்தருடைய 
அசீரியமின்‌ 


சுங்கரித்தான்‌; 
எழுத்திருக்கும்போது, 
அவர்கனெல்லாரும்‌ 
பிரேதங்களாய்க்‌ கிடத்தார்கள்‌.. 


ஏசா 3737. அப்பொழுது அசீரியா 
ராஜாவாகிய சனகெரிப்‌ 
மிரயாணப்பட்டுத்‌ திரும்பிப்போய்‌, 


நினிவேயில்‌ இருந்துவிட்டான்‌.. 


ஏசா 97:38. அவன்‌ தன்‌ தேவனாகிய 
'நிஸ்ரோகின்‌ கோவிலிலே. 
பணிந்துகொள்ளூகிறயோது, அவன்‌ 
குமாரராகிய அத்ரமலேக்கும்‌ 
சுரேத்சேரும்‌ அவனைப்‌ 
பட்டயத்தினால்‌ வெட்டிப்போட்டு, 
அரராத்‌ தேசத்துக்குத்‌ தப்பி 
ஓடிப்போனார்கள்‌; அவன்‌ குமாரனாகிய 
எசரத்தோன்‌ அவன்‌ பட்டத்திற்கு வந்த 
அரசாண்டான்‌. 


மனுஷர்‌ நம்மை பயமுறுத்தும்போது, 
நமக்கு விரோதமாய்த்‌ தூஷண 
வார்த்தைகளைப்‌ பேசும்போது. அவற்றை 
பொறுமையோடு சகித்துக்கொள்ள வேண்டும்‌. 
அந்த வார்த்தைகளை நமக்குள்ளே 
அடக்கி வைத்துக்கொள்ளாமல்‌, 
அவையெல்லாவற்றையும்‌ தேவனாகிய 
கர்த்தரிடத்தில்‌ விசுவாசத்தோடு 


- விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


ஜெபத்திலே 
ஒப்புக்கொடுக்கவேண்டும்‌. 
செய்யும்போது 


கிருபையும்‌. சமாதானமும்‌ 
செய்திகளை எதிர்பார்க்கலாம்‌. அவை 
நமக்கு ஆறுதலாகயிருக்கும்‌. நம்முடைய 
பயத்தை நீக்கும்‌. நம்முடைய சோர்வை நீக்கி 
உற்சாகப்படுத்தும்‌. நம்முடைய துக்கத்தை 
சந்தோஷமாய்‌ மாற்றும்‌. 
எசேக்கியா ராஜா கர்த்தருடைய 
கர்த்தருக்கு முன்பாக 
ஏசாயா கர்த்தருடைய 
நாமத்தினால்‌, எசேக்கியாவின்‌ ஜெபத்திற்கு 
பிரதியுத்தரம்‌ கொடுக்கிறார்‌. “நீ என்னை 
நோக்கி விண்ணப்பம்‌ பண்ணினாயே” என்று 
கர்த்தர்‌ ஏசாயா மூலமாய்‌ எசேக்கியாவுக்குச்‌ 
சொல்லுகிறார்‌. எசேக்கியாவுக்குச்‌. 
சொல்லுமாறு கர்த்தர்‌ கொடுத்த 
பிரதியுத்தரத்தை, ஆமோத்சின்‌ குமாரனாகிய 
ஏசாயா எசேக்கியாவுக்கு சொல்லி 
அனுப்புகிறார்‌. “இஸ்ரவேலின்‌ தேவனாகிய 
கர்த்தர்‌ உரைக்கிறது என்னவென்றால்‌, 
அ ராஜாவாகிய சனகெரிப்பினிமித்தம்‌ 
என்னை நோக்கி 
ன்ப, அவனைக்‌ 
குறித்து கர்த்தர்‌ சொல்லுகிற வசனமாவது' 
என்று கர்த்தருடைய பிரதியுத்தரம்‌ 
ஏசாயாவின்‌ மூலமாய்‌  எசேக்கியாவுக்குச்‌ 
சொல்லப்படுகிறது. 


கர்த்தர்‌ எசேக்கியாவின்‌ ஜெபத்தைக்‌ 
கேட்கிறார்‌ அவனுக்குஆறுதலான 
பிரதியுத்தரம்‌ கொடுக்கிறார்‌. கர்த்தருடைய 
ஜனத்தை நிந்திக்கிறவர்கள்‌ கர்த்தரையே 
கர்த்தருடைய ஐனத்திற்கு 

தீங்கு செய்கிறவர்கள்‌. 

விரோதமாய்த்‌ தீங்கு 


கர்த்தர்‌ சனகெரிப்பிடம்‌, “யாரை 
நிந்தித்தத்‌ தூஷித்தாய்‌? யாருக்கு 
விரோதமாய்‌ உன்‌ சத்தத்தை உயர்த்தினாய்‌? 
நீ இஸ்ரவேலின்‌ பரிசுத்தருக்கு 
விரோதமாய்‌ அல்லவோ உன்‌ கண்களை 
மேட்டிமையாய்‌ ஏறெடுத்தாய்‌” (ஏசா 37:23) 
என்று கேட்கிறார்‌. சனகெரிப்‌ இஸ்ரவேலின்‌ 
பரிசுத்தருக்கு விரோதமாய்ப்‌ பேசினான்‌. 
இஸ்ரவேலின்‌ பரிகத்தரைத்‌ தூஷித்தான்‌. 
இஸ்ரவேலின்‌ பரிசுத்தருக்கு விரோதமாய்‌ 
தன்னுடைய சத்தத்தை உயர்த்தி, தன்னுடைய 
கண்களை மேட்டிமையாய்‌ ஏறெடுத்தான்‌. 





i= THE 
TT 


சனகெரிப்‌ கர்த்தரைத்‌ தூஷித்ததோடு, 
தன்னுடைய ஊழியக்காரரைக்‌ கொண்டும்‌. 
கர்த்தரை நிந்தித்தான்‌. சனகெரிப்‌ செய்தது. 
எதுவும்‌ கர்த்தருக்கு மறைவாயில்லை. 
கர்த்தர்‌ சனகெரிப்பின்‌ எல்லா பாவங்களையும்‌ 
அவனுக்கு எடுத்துச்‌ சொல்லுகிறார்‌. 

“உன்‌ ஊழியக்காரரைக்கொண்டு நீ 
ஆண்டவரை நிந்தித்து: என்‌ இரதங்களின்‌ 
நிரளினாலே நான்‌ மலைகளின்‌: 
கொடுமுடிகளுக்கும்‌ 
சிகரங்களுக்கும்‌ வந்து ஏறினேன்‌: 
உயரமான கேதுருமரங்களையும்‌, உச்சிதமான 
தேவதாரு விருட்சங்களையும்‌ நான்‌ வெட்டி 
உயர்ந்த அதின்‌ கடைசி எல்லைமட்டும்‌, 
அதின்‌ செழுமையானவனமட்டும்‌ வருவேன்‌ 
என்றும்‌, நான்‌ கிணறு வெட்டித்‌ தண்ணீர்‌ 
குடித்தேன்‌; என்‌  உள்ளங்காலினால்‌. 
அரணிப்பான இடங்களின்‌ 
அகழிகளையெல்லாம்‌ வறளவும்‌ பண்ணினேன்‌ 
என்றும்‌ சொன்னாய்‌" (ஏசா 37:24,25) என்று 
கர்த்தர்‌ சனகெரிப்பிடம்‌ சொல்லுகிறார்‌. 


சனகெரிப்பும்‌ 
ஊழியக்காரரும்‌ 
பெருமையாகப்‌ 


அவனுடைய 
தங்களைப்பற்றி 
பேசுகிறார்கள்‌. அவர்கள்‌ 
தங்களுடைய சுயபலத்தையும்‌, 
சுயபராக்கிரமத்தையும்‌ நம்புகிறார்கள்‌. 
தங்களுடைய சாதனைகளை நினைத்து. 
பெருமைப்படுகிறார்கள்‌. தங்களைப்பற்றி 
பெருமைப்படுகிறவர்கள்‌ தேவனைப்பற்றியும்‌, 
தேவனுடைய பராமரிப்பைப்பற்றியும்‌. 
அசட்டைபண்ணுகிறார்கள்‌. 
"நான்‌ கிணறு வெட்டி தண்ணீர்‌ 
குடித்தேன்‌" என்று சனகெரிப்‌ தன்‌ 
ஊழியக்காரரைக்கொண்டு 


கிணறுகளை வெட்டியிருந்தாலும்‌, அவனால்‌ 
கொஞ்சம்‌ கூட தண்ணீர்‌ குடிக்க முடியாது. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


அசீரியாவின்‌ ராஜாவாகிய சனகெரிப்‌ 
பல தேசங்கள்மீது யுத்தம்பண்ணி, அவற்றை 
ஜெயித்து... நாசம்பண்ணிபிருக்கிறான்‌. 
தன்னுடைய 
தாத்த! சுயதிட்டத்தினாலும்‌ 
நிறைவேறிற்று என்று 
பெருமையோடிருக்கிறான்‌. கர்த்தருடைய 
அநுக்கிரகமில்லாமல்‌ மனுஷனால்‌ ஒன்றும்‌ 
செய்யமுடியாது. நாம்‌ எல்வளவுதான்‌ வேலை 
செய்தாலும்‌ கர்த்தருடைய கிருபையும்‌ 
உதவியும்‌ நமக்கு இல்லையென்றால்‌ நாம்‌ 
ஒன்றுமில்லை. சனகெரிப்புக்‌ 
வெற்றி கிடைத்தாலும்‌, கர்‌, அ 
வெற்றியை தீர்மானம்பண்ணியிருக்கிறார்‌ 
கர்த்தர்‌ கொடுக்கிற அளவுக்குமேல்‌, எந்த 
மனுஷனாலும்‌ பெற்றுக்கொள்ள முடியாது. 
கர்த்தரே எல்லாவற்றையும்‌ நியமிக்கிறவர்‌. 
அவரே சர்வத்தையும்‌ திட்டம்பண்ணுகிறவர்‌. 
கர்த்தர்‌ சனகெரிப்பிடம்‌ தம்முடைய 
பராக்கிரமத்தையும்‌. நம்முடைய தெய்வீக 
திட்டத்தையும்‌ எடுத்துச்‌ சொல்லுகிறார்‌. 
“நான்‌. வெகுகாலத்துக்குழுன்‌ அதை 
நியமித்து, பூர்வநாட்கள்முதல்‌ அதைத்‌ 
திட்டம்பண்ணினேன்‌ என்பதை நீ 
கேட்டதில்லையோ? இப்பொழுது நீ அரணான. 
பட்டணங்களைப்‌ பாழான 
மண்மேடுகளாக்கும்படி அதைச்‌ 
சம்பலிக்கப்பண்ணினேன்‌" 37:26) 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


நானே 
(ஏசா 


கர்த்தருடைய தெய்வீக 
தட்டம்‌ பண்ணப்பட்டிுக்கிறது. 
ஆகையினால்‌, நமக்கு சுயபெருமை 
தேவையில்லை. நம்முடைய பலத்தினாலோ 
அல்லது பராக்கிரமத்தினாலோ எதையோ 
சாதித்தோம்‌ என்று சொல்லுவதற்கு 
ஒன்றுமே இல்லை. 

கர்த்தருடைய நியமனத்தின்‌ 
பிரகாரமாகவும்‌, அவருடைய திட்டத்தின்‌ 
பிரகாரமாகவும்‌ காரியங்கள்‌ சம்பவிக்கிறது. 
பட்டணங்கள்‌ பாழான மண்மேடுகளாகிறது. 
கர்த்தருடைய சித்தத்தினாலே அவைகளின்‌ 
குடிகள்‌ கையிளைத்தவர்களாகி, கலங்கி 
வெட்கப்பட்டு, வெளியின்‌ பூண்டுக்கும்‌, 
பச்சிலைக்கும்‌, வீடுகளின்மேல்‌ முளைக்கும்‌. 
பல்லுக்கும்‌, ஒங்கி வளருமுன்‌ தீய்ந்துபோம்‌ 
பமிருக்கும்‌ சமானமாகிறார்கள்‌. 


சகலமும்‌ 
ஆதீனத்தில்‌ 





i FT 
TT 


சனகெரிப்‌ வேகமாய்‌ யுத்தம்‌ 
பண்ணக்கூடியவன்‌. யுத்தம்பண்ணப்‌. 
போகும்போது அவன்‌ யுத்தக்களத்திற்கு 
வேகமாய்‌ ஓடுவான்‌. அங்கும்‌ இங்கும்‌ சுற்றி 
அலைவான்‌. யுத்தக்களங்கள்‌ 
எல்லாவற்றையும்‌ சனகெரிப்‌ சுற்றி வருவான்‌. 


தன்னை யாரும்‌ கண்டுபிடிக்கக்கூடாதவாறு 
மாறுவேஷத்திலும்‌ போவான்‌. அவன்‌ 
மனுஷனுக்குத்‌ தன்னை மறைக்கலாம்‌. 
அவனால்‌ கர்த்தருக்கு தன்னை மறைக்க 
முடியாது. 

கர்த்தர்‌ சனகெரிப்பைப்பற்றிய எல்லா 
காரியங்களையும்‌ அறிந்து வைத்திருக்கிறார்‌. 
குர்த்தருக்குத்‌ தெரியாத இரகசியம்‌ ஒன்றுமே 


தையும்‌ 
(ஏசா 37:28) என்று சொல்லுகிறார்‌. 


'சனகெரிப்‌ இருதயத்தில்‌. 
பெருமையுள்ளவன்‌. தலைக்கனம்‌ மிகுந்தவன்‌. 
கொடுரகுணமுள்ளவன்‌. அவன்‌ கர்த்தருக்கு 
விரோதமாய்‌ கொந்தளித்து, வீரியம்‌ 
பேசினான்‌. அவனுடைய வார்த்தைகள்‌ 
கர்த்தருடைய செவிகளில்‌ ஏறிற்று தமக்கு 
விரோதமாய்த்‌ தூஷண வார்த்தைகளைப்‌ 
பேசின சனகெரிப்பை கர்த்தர்‌ தண்டிக்கிறார்‌ 


நான்‌ என்‌ துறட்டை உன்‌ மூக்கிலும்‌, 
என்‌ கடிவாளத்தை உன்‌ வாயிலும்‌ போட்டு ்‌ 
வந்த வழியை உன்னைத்‌ 
திரும்பப்பண்ணுவேன்‌" (ஏசா 37:29) என்று 
கர்த்தர்‌ 
நீதியான 
சனகெரிப்‌ 

வரையிலும்‌ வந்துவிட்டான்‌ 
அவனால்‌ எங்கும்‌ 
அசீரியரின்‌ சேனை 
பிரவேசிக்காது. 


(ஏசா 10:6) என்று 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ அவனை வந்த 
வழியே திருப்பி அனுப்பிவிடுவார்‌. 
கர்த்தர்‌ எருசலேமுக்கு 
ஆதரவாயிருக்கிறார்‌. அவரே மன 
பரிசுத்த. நகரத்தைப்‌ பாதுகாக்கிறார்‌ 
தம்முடைய நாமத்தினிமித்தமாயும்‌, தம்முடைய 
தாசனாகிய தாவீதினிித்தமாயும்‌, கர்த்தர்‌ 
எருசலேம்‌ நகரத்தை இரட்சிக்கும்படிக்கு, 
இதற்கு ஆதரவாயிருக்கிறார்‌ (ஏசா 37:35). 


சனகெரிப்‌ இஸ்ரவேலின்‌ பரிசுத்தரை 
நித்தித்து தூஷித்தான்‌. கர்த்தருக்கு. 
விரோதமாய்‌ தன்‌ சத்தத்தை உயர்த்தினான்‌. 
கர்த்தர்‌ சனகெரிப்பைப்‌ பார்த்து, “சீயோன்‌ 
குமாரத்தியாகிய கன்னியாஸ்திரீ உன்னை 
இகழ்ந்து, உன்னைப்‌ பரிகாசம்‌ 
பண்ணுகிறாள்‌; எருசலேம்‌ குமாரத்தி உன்‌ 
பின்னாலே தலையைத்‌ துலுக்குகிறாள்‌" 
(ஏசா 37:22) என்று சொல்லுகிறார்‌. 


சனகெரிப்பின்‌ சேனை எருசலேமை 
முற்றிக்கைபோட்டிருக்கிறார்கள்‌. கர்த்தர்‌ 
கு ஆதரவாகமிருப்பதினால்‌, 
எருசலேமுக்குள்‌ பிரவேசிக்க 


ஆகையால்‌ கர்த்தர்‌ அசீரியா 
ராஜாவைக்‌ குறித்து: “அவன்‌ இந்த 
நகரத்துக்குள்‌ பிரவேசிப்பதில்லை: இதின்மேல்‌ 
அம்பு எய்வதுமில்லை: இதற்கு முன்பாகக்‌ 
கேடகத்தோடே வருவதுமில்லை; இதற்கு 
எதிராகக்‌ கொத்தளம்‌ போடுவதுமில்லை. 
அவன்‌ இந்த நகரத்துக்குள்‌ பிரவேசியாமல்‌, 
தான்‌ வந்தவழியே திரும்பிப்போவான்‌"' 
(ஏசா 37:33,34) என்று சொல்லுகிறார்‌. 


கர்த்தர்‌ அசிரியாவின்‌ ராஜாவைத்‌ 
தண்டிக்கிறார்‌. அது மாத்திரமல்ல அவர்‌ 
தம்முடைய பரிசுத்த நகரத்தைப்‌ 
பாதுகாக்கிறார்‌. தம்முடைய ஜனத்திற்கு 
கர்த்தர்‌ மறுபடியுமாய்‌ இரக்கம்‌ 
காண்பிக்கிறார்‌. அவர்களுடைய நிலம்‌ 
நன்றாய்‌ விளையும்‌. சாதாரணமாய்‌ 
கனிதருவதைவிட அதிகமாய்க்‌ கனிதரும்‌. 
தானிய விளைச்சல்‌ நன்றாயிருக்கும்‌. 





i= FTE 
TT 


கர்த்தருடைய 


யூதாதேசம்‌ 


கோபத்தினால்‌. 
சிறிதுகாலம்‌ 
பாதிப்புக்குள்ளாயிற்று. விளைச்சல்‌ 
நிலமாமிருந்த தேசம்‌ வனாந்தர நிலம்‌ 
போலாயிற்று. கர்த்தருடைய ஆசீர்வாதமும்‌, 
அநுக்கிரகமும்‌, செழிப்பும்‌ 
யூதாதேசத்தாருக்குக்‌ ட்‌ ல 
தங்களுடைய தேசம்‌ அழிவிலிருந்தாலும்‌, 
அப்போதும்‌ அவர்கள்‌ கர்த்தருடைய 
பிரமாணத்திற்குக்‌ கீழ்ப்படியவேண்டும்‌. 


கிடைக்கவில்லை. 


பிள்ளைகள்‌ 
சொல்லியிருக்கிற 
ஒய்வுநாளையும்‌, 
ஒய்வுவருஷ ஆசரிக்கவேண்டும்‌. 
நேசம்‌ அழிந்துபோயிருப்பதினால்‌, 
கர்த்தருடைய  பிரமாணத்திற்கு தாங்கள்‌ 
கீழ்ப்படிய வேண்டியதில்லை என்‌ 
நினைக்கக்கூடாது. தங்‌ 
செழிப்பிலிருந்தாலும்‌, 
போயிருந்தாலும்‌, கர்த்தருடைய பிள்ளைகள்‌, 
கர்த்தருடைய பிரமாணத்திற்கு எப்போதும்‌ 
கீழ்ப்படியவேண்டும்‌. 


கழுகி தேசத்தில்‌ இப்போது போதுமான 
இல்லை. பயிர்நிலங்கள்‌ 
நண்பனான களஞ்சியங்கள்‌ 
'வெறுமையாயிருக்கிறது. இதற்கு முந்திய 
வருஷத்தில்‌ இருந்ததைப்போன்ற செழிப்பு, 
இல்லை. செழிப்பு 

அவர்கள்‌ கர்த்தருடைய 
கீழ்ப்படியவேண்டும்‌. 

செழிப்பான காலத்தில்‌ கீழ்ப்படிந்ததுபோலவே, 
வறட்சியான காலத்திலும்‌ கீழ்ப்படியவேண்டும்‌. 


கர்த்தரே தங்களுக்கு விளைச்சலைத்‌: 
தருகிறவர்‌ என்று கர்த்தரை சார்ந்து 
ஜீவிக்கவேண்டும்‌. தே 

நியாயத்தீர்ப்புக்கு முன்பாக 
வறட்சியும்‌ ஒன்றாகவே 
தேவனிடத்தில்‌ பட்சபாதமில்லை. மனுஷரைக்‌ 
குறித்தும்‌ பட்சபாதமில்லை. காலங்களைக்‌ 
குறித்தும்‌ பட்சபாதமில்லை. செழிம்பைக்‌ 
குறித்தும்‌. வறட்சியைக்‌ குறித்தும்‌ 
பட்சபாதமில்லை. 


அசீரியர்கள்‌ இப்போது எருசலேமைச்‌ 
ம்‌  முற்றிக்கைபோட்டிருக்கிறார்கள்‌. 
ல்‌ வழியே 


கர்த்தருடைய 
நியாயப்பிரமாணத்தில்‌ 
பிரகாரம்‌, 


கர்த்தர்‌ சொன்ன 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இந்த வாக்கியம்‌ நிச்சயமாய்‌ நிறைவேறும்‌. 
ந்த தீர்க்கதரிசனம்‌ நிறைவேறும்‌ என்பதற்கு 

கர்த்தர்‌ எசேக்கியாவுக்கு ஒரு 

அடையாளத்தையும்‌ சொல்லுகிறார்‌. 


உனக்கு, அடையாளமாயிருப்பது, 
என்னவென்றால்‌: இந்த வருஷத்திலே தப்பிப்‌ 
பமிராகிறதையும்‌, இரண்டாம்‌ வருஷத்திலே 
தானாய்‌ விளைகிறதையும்‌ சாப்பிடுவீர்கள்‌;: 
மூன்றாம்‌. வருஷத்திலோ விதைத்து 
அறுத்துதிராட்சத்தோட்டங்களை நாட்டி, 

ன்‌ கனிகளைப்‌ புசிப்பீர்கள்‌” 


அவைகளின்‌ 
(ஏசா 37:30) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


யூதா தேசம்‌ இப்போது. 
வறட்சியிலிருக்கிறது. பாலும்‌ தேனும்‌ ஓடின 
செழிப்பன நேசம்‌ இப்போது 
வனாந்தரமாயிருக்கிறது. கர்த்தருடைய 

மினால்‌ வனாந்தரம்‌ மறுபடியும்‌ 
செழிப்பான நிலமாகும்‌. வறண்ட நிலத்திலே. 
நீரூற்றுக்கள்‌ பாயும்‌. 

யூதாதேசம்‌ மறுபடியும்‌ செழிக்கும்‌. 
என்று கர்த்தர்‌ வாக்குப்பண்ணுகிறார்‌. “யூதா 
வம்சத்தாரில்‌ தப்பி மீந்திருக்கிறவர்கள்‌ 
மறுடியும்‌ கீழே வேர்‌ பற்றி மேலே 
கனிகொடுப்பார்கள்‌. மீதியாமிருக்கிறவர்கள்‌ 
எருசலேமிலும்‌, தப்பினவர்கள்‌ சீயோன்‌ 
மலையிலுமிருந்து புறப்படுவார்கள்‌; 
சேனைகளுடைய கர்த்தரின்‌ வைராக்கியம்‌ 
இதைச்‌ செய்யும்‌” (ஏசா 37:31,32) என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 

எருசலேமுக்கு 
ரப்சாக்கேயும்‌, 
சேனையும்‌ 


விரோதமாக 
அசிரியரின்‌ பெரிய 
முற்றிக்கைபோட்டிருக்கிறார்கள்‌. 


சேனை 

இஸ்ரவேலின்‌ 

கர்த்தராயிருக்கிறார்‌. சனகெரிப்‌ ராஜாவோ 
தன்னை கர்த்தரைவிட பெரியவனாக 

ல்‌ பெருமைப்பட்டான்‌. 

நிந்தித்து தூவித்தான்‌. 

இவனை 


டய சேனையையும்‌ 
தம்முடைய தூதர்களில்‌ 

மாத்திரமே அனுப்புகிறார்‌. 

சேனையோடு யுத்தம்பண்ண 

முழுவதுமாய்த்‌ 

கர்த்தருடைய தூதன்‌ 

ஒருவன்‌ மாத்திரம்‌ போதும்‌. அசிரியரின்‌ 

சேனை சர்வசங்காரமும்‌, சர்வநாசமுமாகும்‌. 





ழ்‌ நவள 
யாய 


பூர்வகாலம்‌ முதல்‌ திட்டம்பண்ணின காரியம்‌, 
இப்போது நிறைவேறுகிறது. துவே 
கர்த்தருக்கு ஏற்ற வேளை. “அப்பொழுது 
கர்த்தருடைய தூதன்‌ புறப்பட்டு, அசீரியரின்‌ 
பாளயத்தில்‌ லட்சத்தெண்பத்தையாயிரம்‌ 
பேரைச்‌ சங்கரித்தான்‌;  அதிகாலமே. 
எழுந்திருக்கும்போது, இதோ, 
அவர்களெல்லாரும்‌ செத்த பிரேதங்களாய்க்‌ 
கிடந்தார்கள்‌" (ஏசா 37:36). 


கர்த்தருடைய 
அவருடைய தூதன்‌ 
அசீரியரின்‌ பாளயத்தில்‌ 
சங்காரமுண்டாகிறது. சனகெரிப்‌ 
இஸ்ரவேலின்‌ பரிசுத்தருக்கு விரோதமாய்‌ 
தன்‌ சத்தத்தை உயர்த்தினான்‌. இப்போதோ 
தன்‌ பாளயத்தில்‌ உண்டான சங்காரத்தைப்‌ 
பார்த்து மெளனமாயிருக்கிறான்‌. அவனால்‌ 
பேசமுடியவில்லை. அசீரியரின்‌ பாளயத்தில்‌ 
முந்தின நாள்‌ இரவில்‌ எல்லோரும்‌. 
உயிரோடிருந்தார்கள்‌. மறுநாள்‌ 
அதிகாலையில்‌: அவர்கள்‌ எல்லோரும்‌. 
செந்த... பிரேதங்களாகக்‌ கிடக்கிறார்கள்‌. 
மனுஷன்‌  உலகப்பிரகாரமாக எவ்வளவு 
பெரியவனாகவம்‌, பலமுள்ளவனாகவும்‌, 
பராக்கிரமமுள்ளவனாகவும்‌ இருந்தாலும்‌, 
அவனால்‌ சர்வவல்லமையுள்ள கர்த்தருக்கு 
எதிர்த்து நிற்கமுடியாது. 

இந்த சம்பவம்‌ நடைபெற்ற காலத்தில்‌, 
அசீரியாவின்‌ ராஜாவாகிய 
உலகத்தார்‌ 
மிகப்பெரியவனாயிருந்தான்‌. 
பராக்கிரமமுமுள்ளவனாகக்‌ 
னால்‌ 
ஒன்றுமில்லாதவனாயிருக்கிறான்‌. 
தம்முடைய துறட்டை 
மூக்கிலே போட்டிருக்கிறார்‌. 
கடிவாளத்தை அவனுடைய 
போட்டிருக்கிறார்‌. அவன்‌ கர்த்தருக்கு 
விரோதமாய்‌ தன்‌ சத்தத்தை உயர்த்தினான்‌. 
இப்போது அவனால்‌ பேசமுடியாதவாறு. 


கட்டளைக்கு 
கீழ்ப்படிகிறான்‌. 


பார்வையில்‌: 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ அவனுடைய வாயிலே 
கடிவாளத்தைப்‌ போட்டுவிட்டார்‌. சனகெரிப்‌ 
கர்த்தரை நிந்தித்து, தூஷித்து ஏளனமாய்ப்‌ 
பெருமூச்சவிட்டான்‌. கர்த்தரோ அவன்‌ 
மூக்கில்‌ தம்முடைய துறட்டைப்‌ 
போட்டுவிட்டார்‌. 
சனகெரிப்‌ பெருமையோடும்‌, 
ஆணவத்தோடும்‌, அகம்பாவத்தோடும்‌. 
எருசலேமுக்கு விரோதமாய்‌ வந்தான்‌. 
இப்போதோ அவன்‌ அவமானத்தோடு தான்‌ 
ந திரும்பிப்‌ போகிறான்‌. 
நடுக்கத்தோடும்‌, 
கலக்கத்தோடும்‌ திரும்பி ஓடிப்போகிறான்‌. 
அவன்‌ ஒடிப்போகலில்லையென்றால்‌ 
கர்த்தருடைய தூதன்‌, அவனையும்‌ 
சங்காரம்பண்ணிவிடுவான்‌. 


கர்த்தருக்‌ 
்‌ சிறியவனாகமிருக்கிறாள்‌. 
தன்னை பெருமைப்படுத்தியவன்‌ இப்போது 
தாழ்த்தப்பட்டிருக்கிறான்‌. அவனுடைய 
சொந்த குமாரர்களுக்கு முன்பாக அவன்‌ 
ய்‌ நிற்கிறான்‌. அவமானப்பட்டு 
சனகெரிப்‌ 


ராஜா 


தன்னுடைய 
நம்பினான்‌. நிஸ்ரோகு 
என்னும்‌ தெய்வம்‌ தன்னைப்‌ பாதுகாக்கும்‌ 
என்று நினைத்தான்‌. நிஸ்ரோகின்‌ 
கோவிலிலே சனகெரிப்புக்கு 
மரணமுண்டாயிற்று. 


அசீரியா சனகெரிப்‌ 
பிரயாணப்டட்டுத்‌ திரும்பிப்போய்‌, 
நினிவேயில்‌ இருந்துவட்டான்‌ அவன்‌ தன்‌ 
தேவனாகிய  நிஸ்ரோகின்‌ கோவிலிலே 
பணிந்துகொள்ளுகிறபோது. அவன்‌ 
குமாரராகிய அத்ரமலேக்கும்‌ சரேத்சேரும்‌ 
அவனைப்‌ பட்டயத்தினால்‌ 
வெட்டிப்போட்டார்கள்‌. 


விக்கிரகங்களை 


ராஜாவாகிய 





ழ்‌ நயன 
யாய 


சனகெரிப்‌ தன்‌ விக்கிர தெய்வத்தை 
நம்பினான்‌. அவனுடைய குமாரர்களோ 
அவனை அந்த விக்கிரகத்திற்கே 
பலிகொடுத்துவிட்டார்கள்‌. எந்த 
வி்கரதத்தை. எனக்‌. நனக, 
அந்த 


அவனைப்‌ 
பாதுகாக்கலில்லை. விக்கிரகக்கோவில்‌ 
தனக்கு... பாதுகாப்பான _ 


இடம்‌ என்று 


குமாரர்களே 

வெட்டிப்போட்டார்கள்‌. 

ஜீவனை காத்துக்கொள்ள 
தேசத்திற்கு தப்பி ஓடிப்போனார்கள்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சனகெரிப்பின்‌ ஜீவனும்‌ அவனை 
விட்டு பிரிந்தது. அவனுடைய குமாரர்‌ 
இருவரும்‌ அவனுடைய தேசத்தைவிட்டு 
ஓடிப்போனார்கள்‌. அவனுடைய ராஜ்யபாரமும்‌ 
அவனைவிட்டு நீங்கிப்போயிற்று. சனகெரிப்‌ 
மரித்தபின்பு அவன்‌ குமாரனாகிய 
எசரத்தோன்‌ அவன்‌ பட்டத்திற்கு வந்து, 
அரசாண்டான்‌. 





ஏசாய! 


i= FTE 
TT 


ஏசாயா “தீர்க்கதரிசி எசேக்கியா 
ராஜாவின்‌ சரித்திரத்தை இங்கு எழுதுகிறார்‌. 
எசேக்கியா ராஜா வியாதிப்பட்டு 
மரணத்திற்கு ஏதுவாயிருக்கிறான்‌. (ஏசா 
381). எசேக்கியா வியாதியாமிரக்கும்போது 
கர்த்தரை நோக்கி 
விண்ணப்பம்பண்ணுகிறான்‌ (ஏசா 38:23) 
கர்த்தர்‌ எசேக்கியாவின்‌ ஜெபத்திற்கு 
சமாதானமான பிரதியுத்தரம்‌ சொல்லுகிறார்‌. 
சூரியகடிகாரத்தில்‌ பத்து பாகை 
பின்னிட்டுத்‌ திரும்பும்‌ அடையாளத்தையும்‌ 
கொடுக்கிறார்‌ (ஏசா 38:3-8). 


இந்த சம்பவம்‌ 2இராஜா 20-ஆவது 
அதிகாரத்தில்‌ ஏற்கெனவே 
எழுதப்பட்டிருக்கிறது. தான்‌ வியாதி நீங்கி 
குணமடைந்தபோது எசேக்கியா கர்த்தரை 
நன்றியோடு துதிக்கிறான்‌. இந்த சம்பவம்‌ 
ராஜாக்களின்‌ புஸ்தகத்தில்‌ இதற்கு முன்பு 
எழுதப்படவில்லை (ஏசா 38:9-20). எசேக்கியா 
கண்மடந்த விதம்‌ (சொ 25௮22) நாம்‌ 
வியாதியிலிருந்தாலும்‌ டைய 
கிருபையினால்‌ சரீர ஆரோக்கியத்தைப்‌ 
பெற்றுக்கொள்ள முடியும்‌. 


எசேக்கியா 
வியாதிப்பட்டிருந்தான்‌ 
ஏசா 381-8 


அத்நாட்கனில்‌ எசேக்கியா 

டூ மரணத்துக்கு 
ஏதுவாயிருத்தான்‌;; அப்பொழுது 
ஆமோத்சின்‌ குமாரனாகிய ஏசாயா 
என்னும்‌ தீர்க்கதரிசி அவனிடத்தில்‌ 
வந்து, அவனை நோக்கி: நீர்‌ உமது 
வீட்டுக்கரியத்தை ஒழுங்குப்படுத்தும்‌, 
தீர்‌ பிழைக்கமாட்டீர்‌, மரித்துப்போவீர்‌ 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ என்றான்‌. 
ஏசா 38:2. அப்பொழுது எசேக்கியா 


தன்‌ முகத்தைச்‌ ஆவர்ப்புறமாகத்‌ 
திருப்பிக்கொண்டு, கர்த்தரை நோக்கி: 


- விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஏசா 88:8. ஆ கர்த்தாவே, நான்‌ உமக்கு 
முன்பாக. உண்மையும்‌ மன 
உத்தமமுமாய்‌ நடத்து, உமது 
பார்வைக்கு நலமானதைச்‌ செய்தேன்‌ 
என்பதை நினைத்தருளும்‌ என்று 
விண்ணப்பம்பண்ணி, எசேக்கியா 


மிகவும்‌ அழுதான்‌. 


ஏசா 38:4. அப்பொழுது ஏகாயாவுக்கு 
உண்டான. கர்த்தருடைய 


வார்த்தையாவது: 


ஏசா 38:5. தீ போய்‌ எசேக்கியாவை 
நோக்கி: உன்‌ தகப்பனாகிய தாவீதின்‌ 
தேவனாயிருக்கிற கர்த்தர்‌ 
சொல்லுகிறது என்னவென்றால்‌, உன்‌ 
விண்ணப்பத்தைக்‌ கேட்டேன்‌; உன்‌ 
கண்ணீரைக்‌ கண்டேன்‌; இதோ, உன்‌ 
நாட்கவோடே பதினைந்து வருஷம்‌ 
கூட்டுவேன்‌.. 


ஏசா 38:8. நான்‌ உன்னையும்‌ இந்த. 
நகரத்தையும்‌ அசீரியா ராஜாவின்‌ 
கைக்குத்‌ தப்புவித்து, இந்த நகரத்துக்கு 
ஆதரவாயிருப்பேன்‌.. 


ஏசா 38:7. இதோ, 
சூரியகடியாரத்தில்‌ பாகைக்குப்‌ 
பாகை இறங்கின சாயையைப்‌ 
யத்துப்பாகை பின்னிட்டுத்‌ திருப்புவேன்‌ 
என்றார்‌. 


ஆகாகடைய 


ஏசா 88:8. தாம்‌ சொன்ன இந்த 
வார்த்தையின்படி கர்த்தர்‌ செய்வார்‌ 
என்பதற்கு இது கர்த்தரால்‌ உனக்கு. 
அடையானமாயிருக்கும்‌ என்து சொல்‌ 
என்றார்‌; அப்படியே கடியாரத்தில்‌ 
இறங்கியிருந்த: சூரியகாயை 
யத்துப்பாகை திரும்பிற்று. 


மனுஷர்‌  பெரியவர்களாகமிருந்தாலும்‌, 
நல்லவர்களாகயிருந்தாலும்‌ அவர்களுக்கும்‌ 
வியாதி வருகிறது. எல்லோருக்கும்‌ மரணமும்‌. 
வருகிறது. ஒரு தரம்‌ பிறப்பதும்‌, பின்பு 
மரிப்பதும்‌, மரித்த பின்பு 
நவாயத்தர்ப்படைவதும்‌ எல்லா மனுஷருக்கும்‌. 
நியமிக்கப்பட்டிருக்கிறது. நாம்‌ 
நல்லவர்களாகயிருப்பதினாலோ அல்லது 
வல்லவர்களாகயிருப்பதினாலோ நமக்கு 
வியாதியே வராது என்று சொல்லமுடியாது. 
எல்லோருக்கும்‌ வியாதி வரலாம்‌. 





f= FTN 
TT 


எசேக்கியா ராஜா யூதாதேசத்திலே. 
முக்கியமான ராஜா. அவன்‌ பூமியிலே. 
வல்லவன்‌. பரலோகத்திலிருந்து துய்‌ 
கிருபையையும்‌, சிலாக்கியத்தையும்‌ 
விசேஷித்த பிரகாரமாய்‌ பெற்றிருக்கிறவன்‌. 
அவனுக்கும்‌ வியாதி வந்திருக்கிறது. த 
வியாதி அவனுடைய 
மரணத்திற்கேதுவாயிருக்கிறது. தேவனுடைய 
அற்புதம்‌ ஜீவியத்தில்‌ 
நடந்தால்தான்‌ 
குணமாகும்‌. 


சீக்கிரத்தில்‌ மரித்துப்போவான்‌. 


எசேக்கியா வயதான கிழலனல்ல. 
தன்னுடைய ஜீவியகாலத்தின்‌ முக்கியமான 
யூதாதேசத்திலே. 
ராஜரீகமும்‌, 
தலைமைத்துவமும்‌ 
அவனுடைய காலம்‌ 
பிரயோஜனமுள்ளதாயிருக்கிறது. 
அசீரியர்கள்‌ 

யுத்தம்பண்ண 


ராஜாவின்‌ 


மிகவும்‌ 
சமீபத்தில்தான்‌ 
யூதாதேசத்தின்மீது 
வந்தார்கள்‌. எருசலேமை 
முற்றிக்கைபோட்டிருந்தார்கள்‌. கர்த்தருடைய 
கிருபையினால்‌ எசேக்கியாவுக்கு யுத்தத்திலே 
ஜெயமுண்டாயிற்று.. இந்த வெற்றிகளுக்கு 
மத்தியில்‌ எசேக்கியா வியாதிப்பட்டு 
மரணத்திற்கு ஏதுவாயிருக்கிறான்‌ 
அசீரியரின்‌ முற்றிக்கை நீங்கிப்போயிற்று. 
இப்போது அவனை வியாதி 
முற்றிக்கையிட்டிருக்கிறது. 


'வனோடிருக்கிற நாம்‌ 
தக ஆயத்தமாயிரு: 
மரணம்‌ எப்போது வந்தாலும்‌ 
சந்தோஷமாய்‌ ஏற்றுக்கொள்ள 
நாம்‌ எதிர்பார்க்கிற நேரத்தில்‌ 
மரணம்‌ வராது. 
நியமிக்கப்பட்டிருக்கிற 
மரணம்‌ வரும்‌. 
ஜீவனோடிருப்போம்‌ என்று 
நினைத்துக்கொண்டிருப்போம்‌. ஆனால்‌ 
நமக்கு சீக்கிரத்தில்‌ மரணம்‌ வந்துவிடும்‌. 
மரணம்‌ எளிதாக வரும்‌. ஆகையினால்‌ 
கர்த்தருடைய பிள்ளைகள்‌ மரிப்பதற்கு. 
த ஆயத்தமாயிருக்கவேண்டும்‌. 
தகுதியுள்ள வர்கள்தான்‌. 
தீலி்தந்கம்‌ தகுதியுள்ளவர்கள்‌. 


எப்போதுமே 
க்கவேண்டும்‌ 
அதை 
வேண்டும்‌. 
நமக்கு 
நமக்கு 
காலத்தில்தான்‌ 


நாம்‌ நீண்டகாலம்‌ 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எல்லோருக்கும்‌ வியாதி வருவதுபோல. 
நமக்கும்‌ வியாதி வரலாம்‌. நமக்கு வியாதி 
வரும்போது, நாம்‌ கர்த்தரிடத்தில்‌ 
ஜெபம்பண்ணவேண்டும்‌. “உங்களில்‌ ஒருவன்‌ 
தன்பப்பட்டால்‌ ஜெபம்பண்ணக்கடவன்‌; 
ஒருவன்‌ மகிழ்ச்சியாயிருந்தால்‌ சங்கீதம்‌ 
பாடக்கடவன்‌” (யாக்‌ 5:13) 


நம்முடைய வியாதிக்கு ஜெபமே நல்ல. 
ஒளஷதம்‌. நாம்‌ னிமையிலும்‌ 
ஜெபிக்கவேண்டும்‌. 

சேர்ந்தும்‌ ஜெபிக்கவேண்டும்‌. நமக்கு 
சரீரத்தில்‌ வியாதிகளும்‌, வேதனைகளும்‌ 
வரும்போது பரிசுத்த வேதாகமம்‌ நமக்கு 
அருகாமையில்‌ வரும்‌. வியாதிப்படும்போது, 
நம்முடைய முழங்கால்கள்‌ தானாகவே 
முடங்கும்‌. நமக்குத்‌ துன்பம்‌ வரும்போது 
நாம்‌ கர்த்தருடைய சமுகத்தில்‌ விரைவாக 
கிட்டிச்சேருவோம்‌. பாரத்தோடு 
ஜெபப்பண்ணுவோம்‌. மற்ற நேரங்களில்‌ 
ஜெபம்பண்ணுவதைவிட, நம்முடைய 
துன்பமான நேரங்களில்‌ நாம்‌ அதிகமாய்‌ 
ஜெபிப்போம்‌. கர்த்தரை அதிகமாய்‌ 
நினைப்போம்‌. 


எசேக்கியா 


ஆரோக்கியத்தோடிருந்த 
த்தி] 


மரணத்திற்கேதுவாயிருக்கும்‌ 
கத்தை சுவர்புறமாய்‌ திருப்பிக்கொண்டு 
நோக்கி ஜெபிக்கிறான்‌. 
திரும்புதல்‌ என்னும்‌ 


்‌ நோக்கி 
ஜெபம்பண்ணுதல்‌ என்று பொருள்‌. 


நாம்‌. ஆரோக்கியமாமிருந்தாலும்‌, 
காதியாமிரந்தலம நம்முடைய மனச்சாட்சி 
குறித்து 


நற்சாட்சி 
கொடுக்கவேண்டும்‌. தேவனுடைய 
கிருபையினால்‌ கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து 
நடந்தோம்‌ என்றும்‌, கர்த்தரோடு 
நெருங்கிய ஐக்கியத்திலிருந்தோம்‌ என்றும்‌ 
நம்முடைய மனச்சாட்சி நம்மைத்‌ குறித்து, 
சாட்சி கொடுக்கவேண்டும்‌. 

நல்ல சாட்சி நமக்கு 
உற்சாகத்தையும்‌ கொடுக்கும்‌. 
விசேஷமாய்‌ நாம்‌ 
மரணப்படுக்கையிலிருக்கும்போது, நம்முடைய 
மனச்சாட்சி நம்மைப்பற்றி கொடுக்கிற 
நற்சாட்சி நமக்கு மிகுந்த 
ஆறுதலாகயிருக்கும்‌. 





i THE 
TT 


எபிரெய எஜமான்கள்‌ தங்களுடைய 
வேலைக்காரரை கொடுமைப்படுத்தக்கூடாது. 
அவர்கள்‌ ஆறு வருஷம்‌ தங்கள்‌ 
எஜமான்களை சேவித்த பின்பு, எஜமான்கள்‌ 
தங்கள்‌ வேலைக்காரரை கரத்‌ 
பிரமாணத்தின்படி 

விடவேண்டும்‌. வேலைக்காரர்கள்‌ 
எஜமான்களை சேவிக்கும்‌ 

எஜமான்கள்‌ 


மனிதாபிமானத்தோடு நடத்தவேண்டும்‌. 


கர்த்தர்‌ ஆண்‌ வேலைக்காரனைப்பற்றி 
ஹ்ம்‌ [மஸ்க்‌ சொக்க தபோ, 
வேலைக்காரிகளைப்பற்றியும்‌ 
வ்‌ பிரமாணத்தில்‌ சொல்லுகிறார்‌. 
வேலை்காரிகளுடைய பெற்றோர்‌, 
தங்களுடைய வறுமையினால்‌, தங்கள்‌ 
மகளை இளவயதிலேயே அடிமையாக 
விற்றுப்போட்டிருக்கலாம்‌. 


கர்த்தர்‌ வேலைக்காரிகளைப்பற்றிச்‌ 
சொல்லும்போது, “ஒருவன்‌ தன்‌ மகளை 
வேலைக்காரியாக விற்றுப்போட்டானானால்‌, 
வேலைக்காரன்‌ விடுதலைபெற்றுப்‌ 
போவதுபோல. அவள்‌ போகக்கூடாது. 
அவளைத்‌ தனக்கு நியமித்துக்‌ கொண்ட 
எஜமானின்‌ பார்வைக்கு அவள்‌ தகாதவளாய்ப்‌ 
போனால்‌, அவள்‌ மீட்கப்படலாம்‌; அவன்‌ 
அவளுக்குத்‌ துரோகம்பண்ணி, அவளை 
அந்நியர்‌ கையில்‌ விற்றுப்போட அவனுக்கு 
அதிகாரம்‌ இல்லை" (யாத்‌ 21:78) என்று 
சொல்லுகிறார்‌ 


“வேலைக்காரன்‌... விடுதலைபெற்‌ 
வோலதுசோல்‌ அலன்‌ போகக்கூடாது! என்றும்‌ 
இந்த வாக்கியத்தில்‌, போவதுபோல” 
என்பதற்கு ஆண்அடிமை ஆறு வருஷம்‌ 
வேலைசெய்து விடுதலை பெற்றுமோவதுபோல 
என்று பொருள்‌ (யாத்‌ 21:2) 
அல்வா ஏழாவது வருஷமும்‌ நக 
யூபி 

வருஷத்தில்‌ 

விடுதலை செய்ய 

எந்தக்‌ காரணத்திற்காகவும்‌ 

நிரந்தரமாக அடிமையாக்கக்கூடாது. 
(2இராஜா 42) 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


வேலைக்காரிகள்‌ சிறுவயதிலேயே 
தங்கள்‌ எஜமானுக்கு வேலை செய்ய 
வந்துவிட்டதினால்‌, அவர்கள்‌ வளர்ந்து 
பெரியவர்களாகும்போது. அவர்களுக்கு 
திருமணம்‌ செய்து வைக்கும்‌ பொறுப்பும்‌ 
அவர்களுடைய எஜமான்களுக்கு உண்டு. 
எஜமான்கள்‌ தங்கள்‌ வேலைக்காரிகளுக்கு 
நன்மை செய்யவேண்டிய காலத்தில்‌ 
அவர்களுக்கு நன்மை செய்யாமல்‌, 
அவர்களை மிகவும்‌ தந்திரமாக அந்நியர்‌ 
கையிலே விற்றுப்போடக்கூடாது. 


'வேலைக்காரிகளுக்கு எஜமானுடைய 
வீட்டிலே ஏமாற்றம்‌ ஏற்படக்கூடாது. அவர்கள்‌ 
ஏமாறுவதற்கான சூழ்நிலை வரும்போது, 
எஜமான்கள்‌ அதற்குரிய நிவாரணங்களை 

வேலைக்காரிகளுக்கு 


வேலைக்காரியை 
விற்றுப்போடக்கூடாது. 

இல்வாறு விற்றுப்போடுவதற்கு அவனுக்கு 
அதிகாரம்‌ கொடுக்கப்படவில்லை. ஒரு பெண்‌ 
தன்னுடைய எஜமானுக்கு 

அவள்‌ விடுதலை 

அவளுடைய 


புறஜாதியாருக்கு விற்கக்கூடாது 
(யாத்‌ 2137-8). 


எஜமான்‌ தன்‌ குமாரனுக்கு 
அவளை  நியமித்திருந்தானானால்‌, தன்‌ 
குமாரத்திகளை நடத்துவதுபோல அவளையும்‌ 
நடத்தக்கடவன்‌ (யாத்‌ 21:9), ம்‌ 
குமாரன்‌ வேறொரு 
கொண்டானாகில்‌, 
அன்னவஸ்திர விவாகக்கடமை ஆகிய 
ளில்‌ குறைவுசெய்யாமல்‌ இருப்பானாக 
2110). எஜமானின்‌ குமாரன்‌ 
இம்மூன்றும்‌ அவளுக்குச்‌ 
செய்யாமற்போனால்‌, அவள்‌ பணங்கொடாமல்‌ 
விடுதலைபெற்றுப்போகக்கடவள்‌ (யாத்‌ 211). 


(யாத்‌ 





f= al 
TT 


நாம்‌ ஒருபோதும்‌ நம்முடைய சுயநீதியை 
சார்ந்திருக்கக்கூடாது. கர்த்தருடைய 
நீதியையே சார்ந்திருக்கவேண்டும்‌. நம்முடைய 
த்‌ இவ்ுகிறஸ்த பிதாவாகிய 
இடையே 
ப றமதாப்க்க்‌. வி நீதியும்‌ 
பரிசுத்தமுமுள்ளவர்‌. கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
நாம்‌ ஜெபம்பண்ணும்போது நம்முடைய 
சுயநீநியை பெருமைப்படுத்தக்கூடாது. 
நம்மை வெகுவாய்த்‌ தாழ்த்தவேண்டும்‌. 
தேவனாகிய கர்த்தரிடத்தில்‌ பணிவோடு 
விண்ணப்பம்பண்ண வேண்டும்‌. 
எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்திற்கு 
ஏதுவாயிருக்கிறான்‌. அப்போது ஆமோத்சின்‌ 
குமாரனாகிய ஏசாயா என்னும்‌ தீர்க்கதரிசி 
எசேக்கியாவினிடத்தில்‌ வருகிறார்‌. ஏசாயா 
எசேக்கியாவுக்கு ஆறுதலான வார்த்தையைச்‌ 
சொல்லவில்லை. அவருடைய வியாதி 
சீக்கிரத்தில்‌ குணமாகும்‌ என்று 
த்தின்‌ சொல்லவில்லை. அதற்குப்‌ 
எசேக்கியாவை நோக்கி, 


சொல்லுகிறார்‌" 


அப்பொழுது எசேக்கியா 
முகத்தைச்‌ சுவர்ப்புறமாகத்‌ இரபமக்கொ்டு, 
கர்த்தரை நோக்கி: ஆ கர்த்தாவே நான்‌ 
உமக்கு. முன்பாக "உண்மையும்‌ மன 
உத்தமமுமாய்‌ நந்து உமது பார்வைக்கு 
நலமானதைச்‌ என்பதை 
நினைத்தருளும்‌ என்க விண்ணப்பம்பண்ணி, 
எசேக்கியா மிகவும்‌ அழுகிறான்‌. 


என்று சொல்லுகிறார்‌ 


எசேக்கியா தன்னுடைய சுயநீதியை 
சார்ந்திருக்கவில்லை. ஆனாலும்‌ 
தேவனுடைய சமுகத்தில்‌ தன்னுடைய நீதியை 
பணிவோடு எடுத்துச்‌ சொல்லுகிறான்‌. 
எசேக்கியா கர்த்தருக்கு முன்பாக 
உண்மையும்‌ மனஉத்தமமுமாய்‌ நடந்தவன்‌. 
கர்த்தருடைய பார்வைக்கு நலமானதை 
செய்தவன்‌. கர்த்தருடைய கிருபையினால்தான்‌. 
எசேக்கியாவின்‌ வியாதி குணமாகும்‌. 
ஆனாலும்‌ எசேக்கியா தன்னைப்பற்றியும்‌. 
கர்த்தரிடத்தில்‌ பணிவோடு சொல்லுகிறான்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தான்‌ கர்த்தருக்கு முன்பாக 
உண்மையும்‌ மனஉத்தமுமுமாய்‌ 
நடந்ததற்காகவும்‌, கர்த்தருடைய பார்வைக்கு 
நலமானதை  செய்ததற்காகவும்‌ கர்த்தர்‌. 
தனக்கு பெரிய  வெகுமதியைக்‌ 
கொடுக்கவேண்டுமென்று எசேக்கியா 
எசேக்கியாவின்‌ 

பணிவு இருக்கிறது. 

தன்னுடைய நற்கிரியைகளை 
பார்க்கவேண்டுமென்று, 
விண்ணப்பம்பண்ணுகிறான்‌. 

இருதயம்‌ 

தான்‌ கர்த்தரையே 
கர்த்தருடைய 
எதிர்பார்த்து 
பணிவோடு 


சுத்தமாமிருப்பதாகவும்‌, 
நோக்கிப்‌ பார்ப்பதாகவும்‌, 
கிருபையையும்‌ இரக்கத்தையும்‌ 
காத்திருப்பதாகவும்‌ எசேக்கியா 
விண்ணப்பம்பண்ணுகிறான்‌. 


கர்த்தருடைய பிள்ளைகள்‌ எல்லோருமே 
அவருக்கு முன்பாக உண்மையும்‌ 
மனஉத்தமமுமாய்‌ நடக்கவேண்டும்‌. 
விசுவாசிகள்‌ எல்லோருமே கர்த்தருடைய 
பார்வைக்கு நலமானதைச்‌ செய்யவேண்டும்‌. 
நம்முடைய இருதயம்‌ கர்த்தருடைய 
பார்வையில்‌ ல்‌ 
மனுஷன்‌ முகத்தைப்‌ பார்க்கிறான்‌. க 

நம்முடைய இருதயத்தைப்‌ பார்க்கிறார்‌ 
நம்முடைய இருதயம்‌ உண்மையாயும்‌, 
உத்தமமாயும்‌ இருக்கவேண்டுமென்று கர்த்தர்‌ 
எதிர்பார்க்கிறார்‌ நாம்‌ கர்த்தருக்கு 
முன்பாக உண்மையாயும்‌, மனஉத்தமமாயும்‌ 
நடப்பதே சுவிசேஷத்தின்‌ மூலமாய்‌ நமக்குக்‌. 
கிடைக்கிற பரிபூரணமான ஆசீர்வாதம்‌, 


மரித்துப்போவீர்‌" என்று 

வந்தார்‌. எசேக்கியா 

வீட்டுக்காரியத்தை 

வேண்டுமென்று 

எச்சரிப்பதற்காக வந்தார்‌. இப்போது கர்த்தர்‌ 

எசேக்கியாவைக்‌ குறித்து. ஏசாயாவிடம்‌ 

வேறொரு செய்தியைச்‌ சொல்லுகிறார்‌ 

எசேக்கியாவின்‌ வியாதி குணமாகும்‌ என்றும்‌, 

அவர்‌  ஆரோக்கியமாயிருப்பார்‌ என்றும்‌, 

அவருடைய ஜீவியகாலம்‌ பதினைந்து 

வருஷங்கள்‌ கூட்டிக்கொடுக்கப்படும்‌ என்றும்‌. 
கர்த்தர்‌ வாக்குப்பண்ணுகிறார்‌. 





i FTE 
ETT 


கர்த்தருடைய ஆவியானவரால்‌ நமக்கு 
சந்தோஷமும்‌ ஆறுதலும்‌ உண்டாகும்‌. 
கர்த்தர்‌ நம்முடைய பாவங்களை 
மன்னித்திருக்கிறார்‌ என்னும்‌ 
நமக்குள்ளே உண்டாகும்‌. ரத்‌ 
கிருபை நமக்குப்‌ போதும்‌ 


நம்முடைய இருதயத்தில்‌ 

நாம்‌ ஜீவனோடிருந்தாலும்‌, வியாதியினால்‌ 
மரித்துப்போனாலும்‌, நம்முடைய ஜெபம்‌ 
ஒருபோதும்‌ வீணாய்ப்போவதில்லை என்னும்‌ 
நிச்சயமும்‌ நமக்குள்‌ உண்டாகும்‌. 


நான்‌ கூப்பிட்ட நாளிலே எனக்கு 
மறுஉத்தரவு அருளினீர்‌: என்‌ ஆத்துமாலிலே 

பெலன்தந்து என்னைத்‌ தைரியப்படுத்தினீர்‌” 
சங்‌ 1383). நாம்‌ கர்த்தரிடத்தில்‌. 
ஜெபப்பண்ணும்போது, அவர்‌ நமக்கு சரீர 
பலத்தையும்‌ கொடுப்பார்‌. அவர்‌ நமக்கு, 
ஆத்தும பலத்தையும்‌ கொடுப்பார்‌ 


கர்த்தர்‌ எசேக்கியாவின்‌ இருதயத்தை 
அறிந்திருக்கிறார்‌. அவருடைய 
இருதயத்தின்‌ சிந்தனைகளையும்‌, 
திட்டங்களையும்‌ கர்த்தர்‌ நன்றாய்ப்‌ புரிந்து 
வைத்திருக்கிறார்‌. கர்த்தர்‌ எசேக்கியாவின்‌ 
வியாதியைக்‌ குணப்படுத்துகிறார்‌. அவருடைய 

)யுசுகாலத்தைக்‌ கூட்டிக்கொடுக்கிறார்‌. 

'தியாயிருந்தவர்‌ இப்போது சரீர 
சுகத்தோடும்‌, ஆரோக்கியத்தோடும்‌, 
தெம்போடும்‌ இருக்கிறார்‌. 


“கர்த்தர்‌ சீயோனிலிருந்து உன்னை 
ஆசீர்வதிப்பார்‌; நீ ஜீவனுள்ள நாளெல்லாம்‌ 
எருசலேமின்‌ வாழ்வைக்‌ காண்பாய்‌” 
(சங்‌ 128:5).  அசீரியர்கள்‌ எருசலேமை 
முற்றிக்கைபோட்டிருந்தார்கள்‌. கர்த்தருடைய 
தூதன்‌ அசீரியரின்‌ பாளயத்தில்‌ அவர்களை 
அசீரியர்கள்‌ 

கர்த்தர்‌ 


சங்காரம்பண்ணினார்‌. 
எருசலேமைவிட்டு தங்கள்‌ 
திரும்பிப்போய்விட்டார்கள்‌. 
எருசலேமை விடுவித்து, அதைப்‌ 
பாதுகாக்கிறார்‌. எசேக்கியா ராஜா தன்‌ 
ஜீவனுள்ள நாளெல்லாம்‌ எருசலேமின்‌. 
வாழ்வைக்‌ காண்பார்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


எசேக்கியா தன்‌ 
சுவர்புறமாகத்‌ திருப்பிக்கொண்டு, 
நோக்கி விண்ணப்பம்பண்ணி மிகவும்‌ 
அழுகிறார்‌. அப்போது கர்த்தர்‌ ஏசாயாவுக்கு 
எசேக்கியாவைக்‌ குறித்து புதிய செய்தியைச்‌ 
சொல்லுகிறார்‌. “நீ போய்‌ எசேக்கியாவை 
நோக்கி: உன்‌ தகப்பனாகிய தாவீதின்‌ 
தேவனாயிருக்கிற கர்த்தர்‌ சொல்லுகிறது 
என்னவென்றால்‌, உன்‌ விண்ணப்பத்தைக்‌ 
கேட்டேன்‌: உன்‌ கண்ணீரைக்‌ கண்டேன்‌; 
இதோ, உன்‌ நாட்களோடே பதினைந்து, 
வருஷம்‌ கூட்டுவேன்‌” என்று சொல்‌ என்று, 
கர்த்தர்‌ ஏசாயாவிடம்‌ சொல்லுகிறார்‌. 


எசேக்கியாவின்‌ வியாதி குணமடையும்‌. 
அவருக்கு சரீர ஆரோக்கியம்‌ கிடைக்கும்‌. 
அவருடைய ஆயுசு நாட்களோடு பதினைந்து, 
வருஷம்‌ கூட்டிக்கொடுக்கப்படும்‌. அதோடு, 
கர்த்தர்‌ எருசலேமுக்கு ஆதரவாயிருப்பார்‌ 
என்னும்‌ நற்செய்தியும்‌, எசேக்கியாவுக்குச்‌ 
சொல்லப்படுகிறது. “நான்‌ உன்னையும்‌ இந்த 
நகரத்தையும்‌ சிரியா ராஜாவின்‌ கைக்குத்‌. 
தப்புவித்து, இந்த நகரத்துக்கு 
ஆதரவாயிருப்பேன்‌" என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 


கர்த்தர்‌ தம்முடைய வார்த்தையை 
உறுதிபண்ணுகிறார்‌. மனுஷரால்‌ கூடாத 
காரியம்‌ கர்த்தரால்‌ கூடும்‌. கர்த்தர்‌ பெரிய 
காரியங்களை செய்கிறவர்‌. அவர்‌ 
எசேக்கியாவின்‌ ஆயுசுநாட்களைக்‌ கூட்டிக்‌ 
கொடுக்கிறார்‌. அதற்கு அடையாளமாக, 
"இதோ, ஆகாசுடைய சூரியகடியாரத்தில்‌ 
பாகைக்குப்‌ பாகை இறங்கின சாயையைப்‌ 
பத்துப்பாகை பின்னிட்டுத்‌ திருப்புவேன்‌" 
என்றும்‌ கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


சூரியன்‌ 


கர்த்தரை 


கர்த்தருடைய கட்டளைக்குக்‌ 
கீழ்ப்படிந்து அனுதினமும்‌ ஒழுங்காக 
செயல்படுகிறது. கர்த்தரே சூரியனை 
உண்டாக்கினர்‌. அவரே நேரத்தையும்‌ 
காலத்தையும்‌ உண்டுபண்ணினவர்‌. சூரிய 
கடிகாரத்தில்‌, கர்த்தருடைய தீர்மானத்தின்‌ 
பிரகாரமாய்‌, பாகை முன்னிட்டுத்தான்‌ போகும்‌. 
ஆனாலும்‌ தம்முடைய தெய்வீக சித்தத்தின்‌ 
பிரகாரமாய்‌, கர்த்தர்‌ பாகையை பின்னிட்டுத்‌ 
திருப்புகிறார்‌. கர்த்தர்‌ சர்வஅதிகாரமுள்ளவர்‌. 
தம்முடையசித்தத்தின்‌ பிரகாரமாய்‌, கர்த்தரால்‌ 
பாகையை முன்னிட்டோ அல்லது பின்னிட்டோ 
திருப்ப முடியும்‌. தேவனாகிய கர்த்தரே 
ஜோதிகளின்‌ பிதாவாயிருக்கிறார்‌. அவரே 
வெளிச்சத்தை வழிநடத்துகிறார்‌. கர்த்தருடைய 
சித்தத்திற்கு சகலமும்‌ கீழ்ப்படியும்‌. 





i FTE ஏசாயா 
TT 


எசேக்கியா வியாதி நீங்கிச்‌ 
சொஸ்தமானார்‌ 
ஏசா 38:9-14 


ஏசா 38:9. மூதாவின்‌ ராஜாவாகிய 
எசேக்கியா வியாதிப்பட்டு, தன்‌ 
வியாதி நீங்கிச்‌ சொஸ்தமானபோது 
எழுதி வைத்ததாவது: 


ஏசா 88:10. நான்‌ என்‌ பூரண வரின்‌ 
வருஷங்களுக்குச்‌ 
மகனால்‌ க்களுக்கு 


நாட்கள்‌ 
ப்தி சொன்னேன்‌. 


ஏசா 88:11. கர்த்தரை, கர்த்தரை, நான்‌ 
இனி உயிரோடிருக்கிறவர்கனின்‌. 
தேசத்திலே தரிசிப்பதில்லை இணி, 
பூலோகக்‌ குடிகனோடே இருத்து 
மனுஷரை நான்‌ காண்பதில்லை. 


ஏசா 8812. என்‌ ஆயுசு 
மேய்ப்பனுடைய கூடாரத்தைப்போல. 
என்னைவிட்டுப்‌ பெயர்த்துபோகிறது; 
நெய்கிறவன்‌ பாவை அறுக்கிறதுபோல. 
என்‌ ஜீவனை அறுக்கக்‌ கொடுக்கிறேன்‌; 
என்னைப்‌ 

அறுத்துவிடுகிறார்‌. 

இரவுக்குன்னே 
முடிவடையப்பண்ணுவீர்‌.. 


ஏசா 88:18. விடியற்காலமட்டும்‌ நான்‌ 
எண்ணமிட்டுக்‌ பம்‌ 
அவர்‌ சிங்கம்போல 
எலூம்புகளையெல்லாம்‌. துல்‌ 
இன்று  இரவுக்குன்னே என்னை 
முடிவடையப்பண்ணுவீர்‌ என்று. 
சொல்லி, 


ஏசா 8814. 
தகைவிலான்‌. 
கூவினேன்‌, 


நமுட்டைப்போலும்‌, 
குருவியைப்போலும்‌ 

புறாவைப்போல்‌ 
புலம்பினேன்‌; என்‌ கண்கள்‌ உயரப்‌ 
பார்க்கிறதினால்‌. பூத்துப்போயின;. 
கர்த்தாவே, ஓடுங்கிப்போகிறேன்‌; என்‌ 
காரியத்தை மேற்போட்டுக்‌ கொள்ளும்‌. 
என்றேன்‌. 


- விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எசேக்கியா 
பிழைத்துக்கொள்கிறார்‌. 
பரிசுத்தரே 
சொஸ்தமாக்கியிருக்கிறார்‌. 
வியாதி நீங்கியதற்காகவும்‌, 
ஆயுசுநாட்கள்‌ 
கொடுக்கப்பட்டதற்காகவும்‌ எசேக்கியா 
கர்த்தரை நன்றியோடு. துதித்துப்‌ 
பாடுகிறார்‌. தான்‌ பாடுகிற துதிப்பாடலை 
எழுதியும்‌ வைக்கிறார்‌. 

ஆவியானவரே இந்தத்‌ 

எழுதுமாறு எசேக்கியாவை ஏவுகிறார்‌. 


எசேக்கியா... தாவீதின்‌ சந்ததியில்‌, 
வந்தவர்‌. தாவீது பல சங்கீதங்களுக்கு 
ஆசிரியர்‌. எசேக்கியா தான்‌ எழுதின 
துதிபாடலில்‌, சில வாக்கியங்களை, தாவீதின்‌ 
சங்கீதங்களிலிருந்து எடுத்திருக்கலாம்‌. 


வியாதி. நீங்கி 
இஸ்ரவேலின்‌ 
எசேக்கியாவை 
தன்னுடைய 
தன்னுடைய 
கூட்டிக்‌ 


சூழ்நிலையிலிருக்கிர அவர்‌ 
வியாதிப்பட்டிருந்தார்‌. வியாதி 
நீங்கி சொஸ்தமாயிருக்கிறார்‌. எசேக்கியாவின்‌ 
இருதயம்‌ முழுவதிலும்‌ கர்த்தரைத்‌ துதிக்கும்‌ 
துதி நிரம்பியிருக்கிறது. அவருடைய நாவில்‌ 
துதியின்‌ கீதங்கள்‌ புறப்பட்டு வருகிறது. 
அவருடைய உதடுகள்‌ ஸ்தோத்திர பலிகளை 
செலுத்துகிறது. எசேக்கியா எழுதின 
துதிபாடலின்‌ வாக்கியங்களெல்லாம்‌, 
அவருடைய இருதயத்திலிருந்து வந்தது 
என்றும்‌, தாவீதின்‌ சங்கீதங்களிலிருந்து 
எடுக்கப்பட்டவையல்ல என்றும்‌ 


வேதபண்டிதர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. 


நம்முடைய ஜீவியத்தில்‌ 
நெருக்கங்களும்‌, பாடுகளும்‌, 
வேதனைகளும்‌, உபத்திரவங்களும்‌ வரலாம்‌. 

ற நாம்‌ மறந்துவிடாமல்‌ 
ஆவணங்களில்‌ எழுதி ஞாபகப்படுத்திக்‌ 
கொள்வது மிகவும்‌ நல்லது. நாம்‌. 
நெருக்கப்பட்டபோது. நம்முடைய இருதயம்‌ 
எவ்வளவு வேதணைப்பட்டது என்பதை 
எழுதி வைக்கவேண்டும்‌. ம்‌ 
வியாதியாமிருந்தபோது, 
கஷ்டங்களையெல்லாம்‌. 
வைக்கவேண்டும்‌. கர்த்தர்‌ 
கிருபையினால்‌ நம்மைக்‌ குணப்படுத்திய 
பின்பு, நாம்‌ எழுதியதை திரும்பவும்‌ வாசித்து, 
கர்த்தர்‌ நமக்கு செய்த நன்மைகளை 
நினைவுகூர்ந்து; அவரை நன்றியோடு 
துதிக்கவேண்டும்‌. 





f= FTN 
TT 


எசேக்கியா வியாதிப்பட்டு, தன்‌ வியாதி 
நீங்கி சொஸ்தமானபோது, கர்த்தரைத்‌ 
துதித்து பாடுகிற பாடலை. எழுதி 
வைத்திருக்கிறார்‌. கர்த்தர்‌ செய்த 
ன்‌ மறவாதிருப்பதற்காக: 
ஆனால்‌. அதன்‌ பின்பு, 
கர்த்தரை மறந்துவிட்டார்‌. 
தனக்கு செய்த 
உபாகரத்திற்குத்தக்கதாய்‌ நடக்கவில்லை. 
மனமேட்டிமையானார்‌. 
செய்யப்பட்ட 
நடவாமல்‌ 
ஆகையால்‌. 
அவன்மேலும்‌, யூதாவின்மேலும்‌, 
ஈருசலேமின்மேலும்‌  சுடுங்கோபமூண்டது'' 
(நோளா 32:25). 


“எசேக்கியா தனக்குச்‌ 
உபசாரத்திற்குத்தக்கதாய்‌ 
மனமேட்டிமையானாள்‌: 


கர்த்தர்‌ நமக்கும்‌ அநேக 
நன்மைகளை செய்திருப்பார்‌. 
அவற்றையெல்லாம்‌ நாம்‌ மறக்கவே 
மாட்டோம்‌ என்று வாயினால்‌ சொல்லுவோம்‌. 
ஆனாலும்‌ கர்த்தர்‌ செய்த நன்மைகளை 
நம்முடைய ஜீவியத்தில்‌ மறந்துவிடுவதற்கு 
நம்முடைய ஆவிக்குரிய 

நாம்‌ மிகுந்த கவனத்தோடும்‌, 


எசேக்கியா வியாதிப்பட்டிருந்தபோது. 
அவர்‌ அனுபவித்த வேதனைகளையெல்லாம்‌. 
இந்தப்‌ பாடலில்‌ எழுதி வைத்திருக்கிறார்‌. 
அவருடைய வியாதி 
மரணத்திற்கேதுவாயிருந்தது.. மரணம்‌. 
அவருக்கு சமிபமாயிருந்தது. அந்த 
சந்தர்ப்பத்தில்‌ எசேக்கியா “நான்‌ என்‌ பூரண 
ஆயுசின்‌ வருஷங்களுக்குச்‌ சேராமல்‌: 
பாதாளத்தின்‌ வாசல்களுக்குட்படுவேன்‌” 
என்று தன்‌ நாட்கள்‌ அறுப்புண்கிறபோது” 
சொன்னார்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


வியாதியாயிருக்கிறவர்கள்‌ எல்லோரும்‌ 
உடனே  செத்துப்போவதில்லை. நாம்‌ 
எப்போதுமே தீமையை நினைத்துக்‌ 
கொண்டிருக்கக்கூடாது. கர்த்தருடைய 
கிருபையினால்‌ நமக்கு நன்மை உண்டாகும்‌ 
என்று நம்பவேண்டும்‌. நமக்கு வருகிற 
வ கர்த்தரால்‌ குணப்படுத்த முடியும்‌. 

பரமவைத்தியர்‌. நாம்‌ 
தாழ்ில்குந்தாதம்‌. கர்த்தர்‌ நம்மை 
நினைவுகூருகிறவர்‌. கர்த்தரே நம்மைத்‌ 
தாழ்த்துகிறவர்‌. அவரால்‌ நம்மை உயர்த்த 
முடியும்‌. 


தாவீது யல சமயங்களில்‌ 
வேதனைகளை அனுபவித்திருக்கிறார்‌. 
அவருக்கு நெருக்கங்களும்‌, 
இக்கட்டுகளும்‌, பிரச்சனைகளும்‌ 
உண்டாயிற்று. அவர்‌ பிரச்சனைகளின்‌ 
மத்தியில்‌ இருந்தபோது, அவசரப்பட்டு 
அவிசுவாச வார்த்தைகளைப்‌ பேசியிருக்கிறார்‌. 
கர்த்தர்‌ தமது கிருபையினால்‌ தாவீதை 
அவருடைய பிரச்சனைகளிலிருந்து 
விடுவிக்கிறார்‌. அப்போது தான்‌ அவசரப்பட்டு 
பேசியதற்காக தாவீது மனம்‌ 
வருத்தப்படுகிறார்‌. 

“உம்‌ ய கண்க ன்பாக 
க்க மொறுகட கறு (ச 
என்‌ மனக்கலக்கத்திலே சொன்னேன்‌! 
ஆனாலும்‌ நான்‌ உம்மைநோக்கிக்‌ 
கூப்பிட்டபோது, என்‌ விண்ணப்பங்களின்‌ 
சத்தத்தைக்‌ கேட்டீர்‌" (சங்‌ 31:22). 


ண்டவர்‌ நித்தியகாலமாய்த்‌ 
தள்ளிவிடுவாரோ? இனி ஒருபோதும்‌ 
தளை செய்யாதிருப்பாரோ? 
கிருபை முற்றிலும்‌ 
வாக்குத்தத்தமானது 
தலைமுறைக்கும்‌. ஒழிந்துபோயிற்றோ? தோ தேவன்‌ 
ர மறந்தாரோ? கோபத்தினாலே 
உருக்கமான இரக்கங்களை 
ன த்தங்கொள்பா ல்‌! என்றேன்‌. 
சேலா)!" (சங்‌ 77:7-9). 


அநேக 


அவருடைய 
இ டல்‌ 2 





i FTE 
TT 


. எசேக்கியாவுக்கு ப. இப்போது 
முப்பத்தொன்பது வயதுதான்‌ ஆயிற்று. 
இன்னும்‌ வாழவேண்டிய வருஷம்‌ ஏராளமாய்‌ 
உள்ளது. அவருடைய  ஆயுகுநாட்களின்‌ 
பாதி பகுதிக்குத்தான்‌ வந்திருக்கிறார்‌. 
ஆனாலும்‌ அவருக்கு 
மரணத்திற்கேதுவான வியாதி வந்துவிட்டது. 

வருஷம்‌ சந்தோஷமாக 

என்று எசேக்கியா 


எதிர்பார்த்தார்‌. ஆனால்‌ அவர்‌ வியாதிப்பட்டு 
அதனால்‌. 
எதிர்பார்ப்புக்கு 


மரணப்படுக்கையிலிருக்கிறார்‌. 
அவருடைய 
ஏமாற்றமுண்டாயிற்று. 
EE 
லை" என்றும்‌, 
பலோகக்குரகளோடே இருந்து மனுஷரை: 
நான்‌ காண்பதில்லை" என்றும்‌ 


ஏமாற்றத்தோடு சொல்லுகிறார்‌. 

எசேக்கியாவக்கு 
ஆயுசகாலத்தைப்பற்றிய நம்பிக்கை 
முழுவதுமாய்‌ அற்றுப்போயிற்று. தன்னால்‌ 
இனி உலகப்பிரகாரமான ஆசீர்வாதங்களை 
அனுபவிக்க முடியாது என்று எசேக்கியா 
ஏமாற்றத்தோடிருக்கிறார்‌. தன்னால்‌ இனி 
கர்த்தருக்கும்‌ ஊழியம்‌ செய்யமுடியாது. 
என்றும்‌ ஏமாற்றத்திலிருக்கிறார்‌. தன்னுடைய 
சந்ததியாருக்கும்‌ தன்னால்‌ உதவிசெய்ய 
முடியாது என்று வேதனைப்படுகிறார்‌. 


தன்னுடைய 


எசேக்கியா டய ஆயுசநாளைப்‌ 
பத்ர்‌ சொ்துவயோது.. அன்‌ ஆ 
என்னைவிட்டு பெயர்ந்துபோகிறது” என்று 
சொல்லுகிறார்‌. ஒரு மேய்ப்பனுடைய 
கூடாரத்தைப்போல  எசேக்கியாவின்‌ ஆயுசு 
பெயர்ந்துபோகிறது. மேய்ப்பருடைய 
கூடாரத்தை எளிதாகப்‌ பிரித்துவிடலாம்‌. 
கூடாரத்திற்கு ஆதரமாகயிருக்கிற கம்பை 
இழுத்தாலே போதும்‌, அந்தக்‌ கூடாரம்‌. 
பெயர்ந்துவிடும்‌. சடுதியில்‌ பிரிந்துவிடும்‌. 
எசேக்கியாவின்‌ ஆயுசும்‌ மேய்ப்பரின்‌ 
கூடாரத்தைப்போல இருக்கிறது. ஒரு வியாதி 
வந்தவுடனே, அது அவருடைய 
மரணத்திற்கேதுவாகமிருக்கிறது. 

நாம்‌ இப்போது  தங்கியிருக்கிற 
வாசஸ்தலமாகிய சரீரம்‌ மேய்ப்பரின்‌ 
கூடாரத்தைப்போல இருக்கிறது. மேய்ப்பர்கள்‌ 
எளிமையான கூடாரத்தில்‌ தங்கியிருப்பார்கள்‌. 
இது மிகவும்‌ சாதாரணமான கூடாரம்‌. 
மேய்ப்பரின்கூடாரம்‌ குளிருக்கும்‌ வெயிலுக்கும்‌ 
தாங்காது. நம்முடைய சரீரமும்‌ இப்படிப்பட்ட 
கூடாரத்தைப்போலவே இருக்கிறது. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கூடாரத்தைப்போல 

பெயர்ந்துபோவதாகச்‌ 

கூடாரம்‌ ஓரிடத்திலிருந்து 

மற்றொரு இடத்தில்‌ 

அதுபோலவே நம்முடைய 

ஆ இந்தப்‌ பிரபஞ்சத்திலிருந்து. 

எடுக்கப்பட்டு, பரலோகத்திற்குப்‌ போய்ச்‌ 

சேரும்‌. நாம்‌ இந்தப்‌ பூமியிலே கேதாரின்‌ 

கூடாரங்களைப்போல இருக்கிறோம்‌. 

எளிமையான, நிறம்‌ மங்கிய, வெயிலிலும்‌ 

குளிரிலும்‌ பாதிக்கப்பட்ட கூடாரத்தைப்போல 

மங்கிப்போயிருக்கிறோம்‌. இங்கு நாம்‌ 
சாதாரண கூடாரத்தைப்போல இருந்தாலும்‌, 

வெகுசீக்கிரத்தில்‌ புதிய எருசலேமிலே நாம்‌ 

ஸ்தாபிக்கப்படுவோம்‌. அங்கு 

சாலொமோன்‌ ராஜாவின்‌ திரைச்சீலைகளைப்‌ 
போல அழகாயும்‌ நேர்த்தியாயும்‌ இருப்போம்‌. 


எசேக்கியா ராஜா 
ஆயுசைப்பற்றி விவரிக்கும்போது. 
உவமையையும்‌ சொல்லுகிறார்‌. 
பாவை அறுக்கிறதுபோல என்‌ ஜீவனை 
அறுக்கக்கொடுக்கிறேன்‌. என்னைப்‌ 
பாவிலிருந்து அறுத்துவிடுகிறார்‌' என்று 
தன்னுடைய ஆயுசுநாளைப்பற்றி எசேக்கியா 
விவரிக்கிறார்‌. எசேக்கியா தானாக 
மரித்துப்போகவேண்டுமென்று விரும்பவில்லை, 
அவர்‌ தானாகவே தன்னுடைய ஜீவனை 
முடித்துக்கொள்ளவில்லை. ஆனாலும்‌ 
தேவன்‌ தன்னுடைய ஜீவனை 
எடுத்துக்கொள்ள விருப்பமுள்ளவராயிருக்கும்‌. 
போது, எசேக்கியா தன்‌ ஜீவனை 
எடுத்துக்கொள்ள ஒப்புக்கொடுக்கிறார்‌. 


தன்னுடைய 
மற்றொரு 
“நெய்கிறவன்‌ 


நெய்கிறவன்‌ தன்னுடைய வேலையை 
முடித்த பின்பு. தான்‌ நெய்ததை 
பாவிலிருந்து அறுக்கலேண்டும்‌. அவனுடைய 
வேலை முடிந்துவிட்டது. அவன்‌ நெய்து 
நிரந்தரமாக பாவிலிருக்காது. அதை 
பாவிலிருந்து எடுத்தால்தான்‌, அவன்‌ 
நெய்தது. பிரயோஜனமாயிருக்கும்‌. 
அப்போதுதான்‌ அவனுடைய வேலையும்‌ 
முடிவடையும்‌. நம்முடைய ஆயுசுகாலமும்‌ இது 
போலத்தான்‌ இருக்கிறது. கர்த்தர்‌ நமக்கு 
நியமித்து வைத்திருக்கிற வேலையை 
முடித்த பின்பு நம்முடைய ஜீவனை 
எடுத்துக்கொள்கிறார்‌. 





i THE 
TT 


என்‌ நாட்கள்‌ போயிற்று: என்‌ 
இருதயத்தில்‌ எனக்கு உண்டா; 
சிந்தனைகள்‌ அற்றுப்போயிற்று” (யோபு 171) 
என்று யோபு சொல்லுகிறார்‌. “என்‌ நாட்கள்‌ 
நெய்கிறவன்‌ எறிகிற நாடாவிலும்‌ தீவிரமாய்‌ 
ஓடுகிறது: அவைகள்‌ நம்பிக்கையில்லாமல்‌: 
முடிந்துபோகும்‌” (யோபு 7:6) என்று யோபு 
தன்னுடைய ஆயுசு நாளை தீவிரமாய்‌ ஓடுகிற 
நாடாவோடு ஒப்பிடுகிறார்‌. 


நெய்யும்போது நாடா வேகமாக ஓடும்‌. 
அது ஓடுகிற வேகத்தில்‌, 


நூல, அதன்‌ 
வந்துகொண்டேயிருக்கும்‌. 


நாடாவிலுள்ள 
பின்பாக. 
நெய்து 
நூல்‌ 
அறுக்கப்படும்‌. மயிலு: பாவும்‌ 
அறுக்கப்படும்‌. நெய்கிறவன்‌ தான்‌ நெய்ததை 
தன்‌ எஜமானிடம்‌ கொடுத்து கணக்கு 
ஒப்புவிக்கவேண்டும்‌. அவன்‌ நன்றாக 
நெய்திருக்கிறானா என்பதை அவனுடைய 
எஜமான்‌ சோதித்துப்‌ பார்ப்பார்‌. அவனுடைய 
வேலைக்குத்‌ தகுந்த பிரகாரம்‌ எஜமான்‌ கூலி 
கொடுப்பார்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
நம்முடைய சரீரத்திற்கு எஜமானாயிருக்கிறார்‌. 
நம்முடைய சரீரத்தில்‌ நாம்‌ செய்த 
கிரியைகளுக்கேற்ற பிரகாரம்‌, கர்த்தர்‌ நமக்கு 
பலனளிப்பார்‌. 


பாவை அறுத்து 
முடிந்தவுடன்‌, அவனுடைய வேலையும்‌ 
முடிந்துவிடுகிறு; அவனைப்போலவே 
பூமியிலுள்ள தன்கண்‌ இருக்கிறார்கள்‌ 
அவர்களுடைய ஆயுசுகாலம்‌ முடிந்தவுடன்‌, 
கர்த்தர்‌ அவர்களுக்கு நியமித்துக்‌ கொடுத்த 
ஊழியமும்‌ முடிந்து விடுகிறது. பூமியில்‌ 
அவர்கள்‌ அனுபவிக்க வேண்டிய பாடுகளும்‌, 
வேதனைகளும்‌, கஷ்டங்களும்‌ 
க தன்னுடைய 

முடித்து ய்வெடுப்பதுபோல, 
நீதிமான்கள்‌ மறித்த பின்பு... பரகோகத்திகே 
ஒய்வெடுப்பார்கள்‌. 


எசேக்கியா ன்னுடைய 'வன்‌ 
முடிந்துபோவதைப்பற்றிச்‌ சொல்லும்போது, 
“என்‌ ஜீவனை அறுக்கக்கொடுக்கிறேன்‌” 
என்று சொல்லுகிறார்‌. என்‌ ஜீவனை 
அறுத்துவிடுகிறேன்‌” என்று சொல்வதற்கும்‌, 
“என்‌ ஜீவனை அறுக்கக்கொடுக்கிறேன்‌"' 
என்று சொல்வதற்கும்‌ வித்தியாசமுள்ளது. 
நம்முடைய காலங்கள்‌ நம்முடைய கையில்‌. 
இல்லை. அவை தேவனுடைய கரத்திலுள்ளது. 
கர்த்தரே ம்‌ 


நெய்கிறவன்‌ 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நெய்கிறவன்‌ நெய்து முடித்தவுடன்‌ 
பாவை அறுத்துவிடுகிறான்‌. பாவின்‌ நீளம்‌ 
எல்வளவு இருக்கவேண்டுமென்று அவன்‌ 
ஏற்கெனவே தீர்மானம்‌ செய்திருப்பான்‌. 
அந்த நீளத்திற்கு நெய்து முடித்தவுடன்‌, 
அவன்‌ பாவை அறுத்துவிடுவான்‌. நாம்‌ 
இந்தப்‌ பூமியில்‌ எவ்வளவு காலம்‌ 
ஜீவனோடிருக்கவேண்டும்‌ என்று கர்த்தர்‌ 
ஏற்கெனவே தீர்மானம்‌ 
பண்ணிவைத்திருக்கிறார்‌. அந்த நாட்கள்‌ 
முடிந்தவுடன்‌ அவர்‌ நம்முடைய ஜீவனை 
அறுத்துப்போடுகிறார்‌. 

பாதாளத்தின்‌ வாசல்கள்‌ 
திறந்தேயிருக்கும்‌. தான்‌ 
வாசல்களுக்குப்படுவதாக எசேக்கியா 
சொல்லுகிறார்‌. தான்‌ இந்தப்‌ பூமியில்‌ 
நீடித்த காலம்‌ ஜீவனோடிருந்து, கர்த்தரைத்‌ 
துதிக்கவேண்டுமென் று எசேக்கியா 
விரும்புகிறார்‌. இந்த உலகத்தில்‌ நன்மையான 
ரியங்களை செய்யவேண்டுமென்றும்‌ 
எசேக்கியா 
கர்த்தரை 
தேசத்திலே 


எப்போதும்‌ 
பாதாளத்தின்‌ 


ஆனால்‌ 

அவரால்‌ 
உயிரோடிருக்கிறவர்களின்‌ 
தரிசிக்க முடியாது. கர்த்தர்‌ 
எருசலேமிலுள்ள தேவாலயத்திலே தம்மைப்‌ 
பிரத்தியட்சமாய்‌ வெளிப்படுத்துகிறார்‌. 
எசேக்கியா மரித்துப்போன பின்பு, அவரால்‌ 
தேவாலயத்திற்குப்‌ போகவும்‌ முடியாது. அங்கே 
கர்த்தரை தரிசிக்கவும்‌ முடியாது. 


மரித்த பின்பு எசேக்கியாவால்‌ 

தன்னுடைய பிரபுக்களையும்‌ பார்க்க முடியாது. 

தன்னுடைய தேசத்து ஜனங்களையும்‌ பார்க்க 

முடியாது. தன்னுடைய சிநேகிதர்களையும்‌. 

ர்க்‌ எசேக்கியாவுக்கு 

உண்டாயிற்று. 

துக்கம்‌ அவரை 

“என்‌ நாட்கள்‌ அறுப்புண்டு 

போகிறது' என்று எசேக்கியா வேதனையோடு 

சொல்லுகிறார்‌. “இன்று  இரவுக்குள்ளே 

என்னை முடிவடையப்பண்ணுவீர்‌' என்றும்‌ 
சொல்லி வேதனைப்படுகிறார்‌. 





i FTE 
TT 


விடியற்காலம்‌ 
ஜீவன்‌ இருக்கும்‌ 
எதிர்பார்க்கிறார்‌. ஆனால்‌ கர்த்தரோ, இந்த 
இரவுக்குள்ளே, தன்னுடைய ஜீவனை 
(வடையப்பண்‌ ணிவிடுவார்‌ 
னைப்படுகிறார்‌. 
பிள்ளைகளுக்கு 
அவர்களுடைய 
நொறுங்குவதுபோல இருக்கும்‌ 
சிங்கம்போல என்‌ 
நொதுக்குளார்‌? என்று 
தன்னுடைய 
வேதனையைப்பற்றிச்‌ சொல்லுகிறார்‌. 


வரைக்கும்‌ தனக்கு 
என்று எசேக்கியா 


வியாதி 


எசேக்கியாவுக்கு வந்திருக்கிற வியாதி, 
அவருடைய 
ஏதுவாகயிருக்கிறது. அது 
சோர்வடையச்‌ செய்திருக்கிறது. 


மரணத்திற்கு 
அவரை 
எசேக்கியா 
வியாதியில்‌ 
அவருடைய 
ன்‌ 
உண்டாகிறது. மறுநாள்‌ 
மட்டும்‌ தான்‌ 
உயிரோடிருக்கப்போவதாக எசேக்கியா 
எதிர்பார்க்கிறார்‌. அவருடைய சரீர வேதனை 
மிகவும்‌ அதிகமாயிருக்கிறது. 


நாம்‌ வியாதியின்‌ வேதனையை 
அனுபலிக்கும்போது, எவ்வளவு காலத்திற்கு 
நாம்‌. ஜீவனோடிருப்போம்‌ என்று கணக்கு 
போட்டுப்‌ பார்ப்போம்‌. 

கணக்கு போட்டாலும்‌ 

காலங்கள்‌ நம்முடைய கரத்தில்‌ 
நம்முடைய கணக்கு 

வாய்ப்புள்ளது. 
கர்த்தருடைய கரத்தில்‌ ன 
அவரே நம்முடைய ஆயுசுகாலத்தை 
தீர்மானம்பண்ணுகிறார்‌. தமக்குச்‌ சித்தமான 
வேளையில்‌ கர்த்தர்‌ நம்முடைய ஜீவனை 
முடிவடையப்பண்ணுகிறார்‌ 


நாம்‌ இந்தப்‌ பூமியில்‌ 
ஜீவனைடிருக்கும்‌. க நீண்டகாலத்திற்கு 
எப்படி உயிரோடிருப்பது என்பதைப்பற்றி 
அதிகமாய்ச்‌ சிந்திக்கக்கூடாது. அதற்குப்‌ 
பதிலாக பரலோகத்திலே. எப்படி 
பாதுகாப்பாய்ப்‌ போய்ச்சேருவது என்பதைக்‌ 
குறித்த சிந்தனையும்‌, கரிசனையும்‌ 
நம்மிடத்தில்‌ அதிகமாயிருக்கவேண்டும்‌. 


நம்முடைய 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


எசேக்கியா தன்னுடைய வியாதியின்‌ 
வேதனையில்‌, தன்னைப்பற்றி கர்த்தரிடத்தில்‌ 

றார்‌ “நமுட்டைப்போலும்‌, 
தகைவிலான்‌ குருவியைப்போலும்‌ கூவினேன்‌,, 
புறாவைப்போல்‌ புலம்பினேன்‌; என்‌ கண்கள்‌ 
உயரப்‌ பார்க்கிறதினால்‌ பூத்துப்போயின" 
என்று சொல்லுகிறார்‌. இந்தப்‌ பறவைகள்‌ 
பயத்தினால்‌ சத்தம்‌ போடும்போது மிகவும்‌ 
பரிதாபமாகக்‌ கத்தும்‌. எசேக்கியா 
அதைப்போலவே கூடவுகிறார்‌. புறாவைப்போல 
புலம்புகிறார்‌. அவரால்‌ தன்‌ வியாதியின்‌ 
வேதனையைத்‌ தாங்கிக்கொள்ள 
முடியவில்லை. 


எசேக்கியா தன்னுடைய வியாதியின்‌. 
மத்தியிலும்‌, வேதனையின்‌ மத்தியிலும்‌: 
கர்த்தரிடத்தில்‌ ஜெபம்பண்ணுவதை இந்த 
வாக்கியம்‌ விவரிப்பதாக வேதபண்டிதர்கள்‌ 
சொல்லுகிறார்கள்‌. பறவைகள்‌ பயத்தினால்‌ 
கூவும்போது, அதன்‌ சத்தம்‌ தொடர்ச்சியாய்‌ 
வராது... கூவும்போது பல இடையூறுகள்‌ 
உண்டாகும்‌. எசேக்கியாவும்‌ கர்த்தருடைய 
சமுகத்தில்‌ ஜெபம்பண்ணும்போது, 
ய வார்த்தைகள்‌ சரளமாயும்‌ 
தொடர்ச்சியாயும்‌ வரவில்லை. அவருடைய 
ஜெபவார்த்தைகளில்‌ இடையூறுகள்‌ 
அதிகமாய்க்‌ குறுக்கிடுகிறது. 
தன்னுடைய ஜெபத்தைக்‌ குறித்து 
எசேக்கியாவுக்கு நல்ல நம்பிக்கையில்லை. 
தன்னுடைய வார்த்தை 
தெளிவாகமில்லையென்று எசேக்கியா 
யோசிக்கிறார்‌. கர்த்தரோ எசேக்கியாவின்‌ 
ஜெபத்தையும்‌ அங்கீகரிக்கிறார்‌. எசேக்கியா 
ல்‌ புறாவைப்போல 
பொறுமையாகவும்‌ 


செவிகொடுத்திருக்கிறார்‌. 
இப்போதோ 
கர்த்தரிடத்திலிருந்து 
பிரதியுத்தரம்‌ வரவில்லை. அவர்‌ 
பரலோகத்திலிருக்கிற கர்த்தரை நோக்கிப்‌ 
பார்த்து ஜெபித்துக்கொண்டிருக்கிறார்‌. உயரப்‌ 
பார்க்கிறதினால்‌ எசேக்கியாவின்‌ கண்கள்‌ 
பூத்துப்போயிற்று. 


ன்‌ 
எசேக்கியாவுக்கு 
உடனடியாக 





i THEN 
TT 


போவதற்கு ஆயத்தமாயிருக்கிறார்‌. 
சூழ்நிலையில்‌, “கர்த்தாவே என்‌ காரியத்தை 
உம்மேல்‌ போட்டுக்கொள்ளும்‌” என்று 
எசேக்கியா ஜெபிக்கிறார்‌. 
வாக்கியத்திற்கு “கர்த்தாவே, நீர்‌ எ 
பாதாளத்தின்‌ வாசல்களுக்கும்‌ நடுவே வந்து 
நில்லும்‌, நான்‌ பாதாளத்தின்‌ வாசல்களுக்கு 
உட்படப்போகிறேன்‌' என்று அர்த்தம்‌ 
சொல்லலாம்‌. 


நம்முடைய சரீரத்தில்‌ வியாதி வரலாம்‌. 
நம்முடைய இருதயத்தில்‌ 
மரணபயமுண்டாகலாம்‌. இப்படிப்பட்ட 
சூழ்நிலைகளில்‌ நாம்‌ கர்த்தருடைய 
கிருபையை சார்ந்திருக்கவேண்டும்‌. 
தேவனுடைய தெய்வீக கிருபையே நம்மைத்‌ 
தாங்கவேண்டும்‌. மரணத்தின்‌ பள்ளத்தாக்கின்‌ 
வழியாக கர்த்தருடைய கிருபையே நம்மை 
வழிநடத்தவேண்டும்‌. கர்த்தருடைய கிருபை 
நம்மைப்‌ பரலோக ராஜ்யத்திற்கு அழைத்துச்‌ 
செல்லும்‌. கர்த்தருடைய கிருபையைப்பற்றிக்‌ 
கொள்ள வில்லையென்றால்‌, நாம்‌ 
பாகானததின்‌.. க்களில்‌! பதவளககளை 
அனுபவிப்போம்‌. 


கர்த்தராகிய சுகிறிஸ்துவே. 
முடைய கக பெற்னில்‌ தக 
வேண்டும்‌. நம்முடைய சுயமுயற்சியினால்‌. 
நம்மால்‌ ஒன்றும்‌ செய்ய முடியாது. கர்த்தரே 
நம்மை இரட்சிக்கவேண்டும்‌. நம்மை நாமே. 
இரட்சித்துக்கொள்ள முடியாது. 


நான்‌ என்ன சொல்லுவேன்‌ 
ஏசா 38:15,16 


ஏசா 88:15. நான்‌ என்ன சொல்லுவேன்‌? 
அவர்‌ எணக்கு வாக்கு அருளினார்‌; 
அந்தப்‌ பிரகாரமே செய்தார்‌; என்‌ 
ஆயுசின்‌ வருஷங்களிலெல்லாம்‌ என்‌ 
ஆத்துமாவின்‌ கசப்பை தினைத்து 
நடத்துகொன்வேன்‌. 

ஏசா 8816. 

இவைகளினால்‌ 

பிறைக்கிறார்கன்‌;. 

என்‌ உயிர்க்கு 

என்னைச்‌: 

பிழைக்கவும்‌ பண்ணினீர்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எசேக்கியா ராஜா 
தேவனாகிய கர்த்தர்‌ 
கிருபையினால்‌. 


வியாதிப்பட்டபோது, 

எசேக்கியாவை தமது 
குணமாக்கினார்‌. 

அவனுடைய ஆயுசநாட்களையும்‌ 

கூட்டிக்கொடுத்தார்‌ 

நன்மைகளை 

அவரை நன்றியோடு குதிக்கிறார்‌. 

என்ன சொல்லுவேன்‌? 

வாக்கு அருளினார்‌" 

எசேக்கியா கர்த்தர்‌ செய்த நன்மைகளை 

நன்றியுள்ள இருதயத்தோடு நினைத்துப்‌ 

பார்க்கிறார்‌. கர்த்தர்‌ தம்முடைய 

தீர்க்கதரிசியாகிய ஏசாயாவை 

எசேக்கியாவினிடத்தில்‌ அனுப்பி, “உன்‌ 

விண்ணப்பத்தைக்‌ கேட்டேன்‌, உன்‌ 

கண்ணீரைக்‌ கண்டேன்‌, இதோ உன்‌ 

நாட்களோடே பதினைந்து வருஷம்‌ 

கூட்டுவேன்‌” என்று சொன்னார்‌. கர்த்தர்‌ 

அந்தப்‌ பிரகாரமாக செய்தார்‌. 


கர்த்தருடைய வார்‌ 
எசேக்கொய்ககு.. சொல்லப்பட்டிரக்கிறது 
எசேக்கியாவின்‌ ஆயுசநாட்கள்‌ பதினைந்து 
வருஷம்‌... கூட்டப்படும்‌. இனிமேல்தான்‌ 
கூட்டப்படும்‌. ஆனாலும்‌ சுர்த்தர்‌ சொன்ன 
வார்த்தை தன்னுடைய ஜீவியத்தில்‌ 
ஏற்கெனவே நிறைவேறியதுபோல எசேக்கியா 
சொல்லுகிறார்‌. கர்த்தர்‌ தனக்கு “அந்தப்‌ 
பிரகாரமே செய்தார்‌" என்று விசுவாசத்தோடு 
சொல்லுகிறார்‌. கர்த்தர்‌ சொன்ன வார்த்தை 
நிச்சயமாய்‌ நிறைவேறும்‌. அது ஒருபோதும்‌ 
வீணாய்ப்போவதில்லை. 


கர்த்தர்‌. க்‌ ளிய வாக்‌ 
நிச்சயமாய்‌. நிறைவேற க்‌ ன்று சக்கி 
நம்புகிறார்‌. ஆயுசின்‌ 
வருஷங்களிலெல்லாம்‌ என்‌ ஆத்துமாவின்‌ 
கசப்பை நினைத்து நடந்துகொள்வேன்‌"' 
என்று எசேக்கியா கர்த்தரிடத்தில்‌ 
விசுவாசத்தோடு சொல்லுகிறார்‌. கர்த்தர்‌ 
எசேக்கியாவை சொஸ்தப்படவும்‌, 
பிழைக்கவும்‌ பண்ணினார்‌. எசேக்கியா 
வியாதியிலிருந்தபோது, தன்‌ வேதனையை 
முடியாமல்‌ அழுது 

தன்னுடைய  ஆத்துமாவின்‌ 

அதிக வேதனைகளை 

இப்போதோ கர்த்தர்‌ 

எசேக்கியாவை சொஸ்தப்படவும்‌, பிழைக்கவும்‌ 
பண்ணியிருக்கிறார்‌. கர்த்தர்‌ செய்த 
நன்மைகளை நினைத்து எசேக்கியா மிகுந்த 





i FTE 
TT 


கர்த்தர்‌ தனக்குக்‌ 
அனுபவத்தை நினைத்து. 
தன்னைத்தானே 
தன்னுடைய 
மற்றவர்களையும்‌ 
"ஆண்டவரே, இவைகளினால்‌ 
பிழைச்கிறார்கள்‌' என்று 
நன்றியோடு 


கொடுத்த 
எசேக்கியா 


உற்சாகப்படுத்துகிறார்‌. 
அனுபவித்தினால்‌ 
உற்சாகப்படுத்துகிறார்‌. 
மனுஷர்‌ 
எசேக்கியா 


நடப்பிக்கிறது. 
செய்த 


கர்த்தர்‌ 
நன்மைகளை 
செய்கிறார்‌. அவர்களுடைய 
கசப்பிலிருந்து விடுபட்டு, 
சந்தோஷமாயிருக்கிறது. 

கர்த்தர்‌ எசேக்கியாவுக்கு செய்த 
நன்மைகள்‌ ஏராளம்‌. “இவைகளெல்லாம்‌ என்‌ 
உயிருக்கு 
எசேக்கியா 
கர்த்தருடைய கிருபையினால்‌ எசேக்கியாவின்‌ 
வியாதி குணமடைந்திருக்கிறது. அவருடைய 
யுசுகாலம்‌ கூட்டிக்‌ 
கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய 
கிருபை எசேக்கியாவுக்கு வெளிப்படுத்தப்‌ 
படவில்லையென்றால்‌ இப்போது அவர்‌ 
பாதாளத்தின்‌ வாசல்களுக்குட்பட்டிருப்பார்‌ 
கர்த்தர்‌ என்னை இரட்சிக்க 
வந்தார்‌ 
ஏசா 38:17-20 


ஏசா 38:17. இதோ, சமாதானத்துக்குப்‌ 
பதிலாக மகா கசப்பு வந்திருந்தது, 
தேவரீரோ என்‌ ஆத்துமாவை நேசித்த 
அழிவின்‌ குழிக்கு விலக்கினீர்‌; எண்‌: 
பாவங்களையெல்லாம்‌ உமது 
முகுதுக்குப்‌ பின்னாக எறித்துவிட்டீர்‌. 


ஏகா 8818. பாதானம்‌ உம்மைத்‌ 
துதியாது, மரணம்‌ உம்மைப்‌ 
போற்றாது; குழியில்‌ இறங்குகிறவர்கள்‌ 
உம்முடைய சத்தியத்தை 
தியானிப்பதில்லை. 


ஏசா. 8819. நான்‌ இன்று. 
செய்கிறதுபோல, உயிரோடிருக்கிறவன்‌, 
உயிரோடிருக்கிறவனே, உம்மைத்‌ 
துதிப்பான்‌, தகப்பன்‌ பின்னைகளுக்கு. 
உமது சத்தியத்தைத்‌ தெரிவிப்பான்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஏசா 38:20. கர்த்தர்‌ எண்னை இரட்சிக்க 
வந்தார்‌; ஆகையால்‌ எங்கள்‌ 
ஜீவநானெல்லாம்‌. கர்த்தருடைய 
ஆலயத்திலே என்‌ கீதவாத்தியங்களை 

ம்‌ என்று 


வியாதிப்பட்டு 
மரணப்படுக்கையிலிருந்தார்‌. அப்போது 
அவருடைய சரீரத்தில்‌ சமாதானத்திற்குப்‌ 
பதிலாக, மகாகசப்பு வந்திருந்தது. கர்த்தர்‌ 
எசேக்கியாவின்‌ ஆத்துமாவை நேசித்து, 
அவரை அழிவின்‌ குழிக்கு விலக்கினார்‌. 
கர்த்தர்‌ யூதா நேசத்தாருக்கு அநேக 
நன்மைகளை செய்திருக்கிறார்‌. அசீரியரின்‌ 
சேனை எருசலேமை முற்றிக்கையிட்டது. 
கர்த்தருடைய பலத்த புயத்தினால்‌ 
சனகெரிப்பின்‌ சேனை தோற்றுப்போயிற்று, 
எருசலேம்‌ ஜனத்தாருக்கு வெற்றி கிடைத்தது. 


எசேக்கியாவும்‌, யூதாதேசத்தாரும்‌ 
கர்த்தர்‌ கொடுத்த வெற்றியை சந்தோஷமாய்‌ 
அனுபலித்‌ கொண்டிருக்கும்போது, 
எசேக்கியாவுக்கு திடீரென்று 
வந்துவிட்டது. 
தோற்றுப்போனதினால்‌ 
சந்தோஷமும்‌ சமாதானமும்‌ எசேக்கியாவுக்கு 
நிலைக்கவில்லை. அவருடைய ஆத்துமாவில்‌ 
சமாதானத்திற்குப்‌ பதிலாக மகா கசப்பு 
வந்துவிட்டது. மரணபயம்‌ எசேக்கியாவை 
ஆளுகை செய்தது. மரணத்தைப்பற்றிய 
நினைவு எசேக்கியாவுக்கு கசப்பாயிருக்கிறது. 
ஏசாயா தீர்க்கதரிசி எசேக்கியாவைப்‌ பார்த்து 
“நீர்‌ பிழைக்கமாட்டீர்‌, மரித்துப்போவீர்‌' என்று 
கர்த்தருடைய வார்த்தையைச்‌ சொன்னார்‌. 
அதைம்‌ கேட்டபோது. அவருடைய 
ஆத்துமாவில்‌ அதிக கசப்பும்‌, துக்கமும்‌, 
வேதனையும்‌ உண்டாயிற்று. 

எசேக்கியா கர்த்தரை 
விண்ணப்பம்பண்ணினார்‌. 
எசேக்கியாவக்கு 
வெளிப்படுத்தினார்‌. 
விண்ணப்பத்தைக்கேட்டார்‌. அவருடைய 
கண்ணீரைக்‌ கண்டார்‌.  எசேக்கியாவின்‌ 
நாட்களோடே பதினைந்து வருஷத்தைக்‌ 
கூட்டிக்கொடுத்தார்‌. இந்த ஆசீர்வாதம்‌. 
தேவனுடைய கிருபையினாலும்‌ அன்பினாலும்‌ 
உண்டாயிற்று. எசேக்கியா கர்த்தர்‌ 
தனக்கு செய்த நன்மையை நன்றியோடு 
நினைத்துப்‌ பார்க்கிறார்‌. “தேவரீரோ என்‌ 
ஆத்துமாவை நேசித்து அழிவின்‌ குழிக்கு. 
விலக்கினீர்‌' என்று சொல்லுகிறார்‌. 


நோக்கி 
கர்த்தர்‌ 
தம்முடைய கிருபையை 

எசேக்கியாவின்‌ 





i THE 
ETT 


“துவர்‌ விசாலமான 
என்னைக்‌ கொண்டுவந்து. 
மிரியமாயிருந்தபடியால்‌, என்னைத்‌ 
தப்புவித்தார்‌' (சங்‌ 18:19), கர்த்தர்‌ 
எசேக்கியாவின்‌ ஆத்துமாவை அழிவின்‌ 
குழிக்கு விலக்கியிருக்கிறார்‌. கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களுக்கு, 
கிறிஸ்துவின்‌ மூலமாய்‌ மீட்பு 
உண்டாகிறது. இயேசுகிறிஸ்து 
தம்முடைய அன்பினாலும்‌ இரக்கத்தினாலும்‌ 
நம்மை மீட்டுக்கொள்கிறார்‌. 


இடத்திலே 
என்மேல்‌. 


கர்த்தர்‌ நம்முடைய ஆத்துமாவை 
அழிவின்‌ குழிக்கு விலக்குவது. 

மிகுந்த சந்தோஷத்தைக்‌ 

கர்த்தர்‌ நம்முடைய சரீரத்தையும்‌ நேசித்து, 
அதையும்‌ அழிவின்‌ குழிக்கு விலக்கும்போது, 
நம்முடைய சந்தோஷம்‌ இரட்டிப்பாகும்‌. 
கர்த்தர்‌ நம்முடைய சரீரமாகிய கூடாரத்தை 
நேசிக்கிறார்‌. கையினால்‌ நம்முடைய 
சரீரத்திலுள்ள கி்‌ குணப்படுத்தி, 
அதிலுள்ள பழுதுகளையெல்லாம்‌. 
நீக்கிப்போடுகிறார்‌ 


பாவத்தின்‌. சம்பம்‌ மரணம்‌. 
பாவத்தினால்‌ வியாதியும்‌, வியாதியினால்‌. 
மரணமும்‌ உண்டாகிறது. கர்த்தர்‌ நம்முடைய 
பாவங்களை மன்னித்து, 
சரீரத்தில்‌ காணப்படுகிற 
குணப்படுத்துகிறார்‌. 4 
சத்தியத்தைப்‌ புரிந்துகொண்டு, 
பாவங்களையெல்லாம்‌ உமது முதுகுக்குப்‌ 
எறிந்துவிட்டீர்‌' என்று 
கர்த்தர்‌ எசேக்கியாவின்‌ 


வரவேண்டும்‌. நாம்‌ செய்த 
வெறுத்து, அதற்காக மனம்‌ வருந்தி, மனம்‌ 
திரும்பி கர்த்தரிடத்தில்‌ வரும்போது. கர்த்தர்‌ 
தம்முடைய அன்பை நமக்குக்‌ காண்பிக்கிறார்‌. 
தாவீது செய்த பாவம்‌ வருடைய 
கண்களுக்கு முன்பாக எப்போதும்‌ இருந்தது. 
பாவங்களுக்காக 
கர்த்தரிடத்தில்‌ வந்தார்‌. 
கர்த்தர்‌ தாவீதின்‌ பாவங்களையெல்லாம்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


முதுகுக்குப்‌ பின்னாக 
எறிந்துவிட்டார்‌. அதுபோலவே கர்த்தர்‌ 
நம்முடைய பாவங்களையும்‌ தம்முடைய 
முதுகுக்குப்‌ பின்னாக எறிந்துவிடுவார்‌. 


வியாதிப்பட்டு 
மரணப்படுக்கையிலிருந்தார்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய அன்பினால்‌ எசேக்கியாவின்‌ 
வியாதியை சொஸ்தமாக்கி, அவரை 
பிழைக்கப்‌ பண்ணினார்‌. அவருடைய 
ஆயுசுகாலத்தையும்‌ கூட்டிக்‌. 
கொடுத்திருக்கிறார்‌. எசேக்கியா இப்போது, 
ரத்‌ அன்பினாலும்‌, 

உயிரோடிருக்கிறார்‌. 
எசேக்கியா உயிரோடிருக்கும்‌ நாளெல்லாம்‌. 
கர்த்தருடைய நன்மையை நினைத்து, அவரை 
நன்றியோடு துதிக்கவேண்டும்‌. கர்த்தருடைய 
மகிமையை நினைவுகூர்ந்து, கர்த்தருக்காக 

“பாதாளம்‌ உம்மைத்‌ 


ஊழியம்‌ செய்யவேண்டும்‌. 
ஈது, மரணம்‌ 
உங்வப்பேற்தது சரிக்‌ இறய்தக்றர்கள்‌ 
உம்முடைய சத்தியத்தை தியானிப்பதில்லை. 
நான்‌ இன்று செய்கிறதுபோல, 
உயிரோடிருக்கிறவன்‌, உயிரோடிருக்கிறவனே, 
துதிப்பால்‌ 


தம்முடைய 


எசேக்கியா 


தகப்பன்‌ 
சத்தியத்தைத்‌ 
எசேக்கியா 


கர்்திடந்தில்‌ அறிக்கை செய்கிறார்‌. 
கர்த்தர்‌ நம்முடைய பாவங்களை 
மன்னித்திருக்கிறார்‌. நம்முடைய வியாதியை 
சொஞஸ்தப்படுத்தியிருக்கிறார்‌. நம்முடைய 
ஆயுசுகாலத்தைக்‌ கூட்டிக்கொடுத்திருக்கிறார்‌. 
கர்த்தர்‌ செய்த நன்மைகளை நாம்‌ 
மறந்துபோகாமல்‌, அவரை நன்றியோடு 
துதிக்கவேண்டும்‌. உயிரோடிருக்கிறவர்கள்‌. 
மாத்திரமே கர்த்தரை துதிப்பார்கள்‌. 
கர்த்தரை துதிப்பதோடு, 
கர்த்தரைப்பற்றிய சத்தியத்தை நம்முடைய 
பிள்ளைகளுக்கும்‌. தெரிவிக்கவேண்டும்‌. 
இதனால்‌ நாமும்‌ கர்த்தரைத்‌ ம்‌ 
நம்முடைய சந்ததியாரும்‌ கர்‌ 
துதிப்பார்கள்‌. கர்த்தருடைய சத்த 
நம்பி அவரை மகிமைப்படுத்துவார்கள்‌. 


நாம்‌ 





f= FTE 
TT 


கர்த்தர்‌ வேலைக்காரிகளுக்கு 
செய்யவேண்டிய நிவாரண உதலிகளைப்பற்றி 
தம்முடைய பிரமாணத்தில்‌ சொல்லுகிறார்‌. 
எஜமான்‌ தன்‌ குமாரனுக்கு அவளை 
நியமித்திருந்தானானால்‌, தன்‌ குமாரத்திகளை 
நடத்துவதுபோல அவளையும்‌ நடத்தக்கடவன்‌. 
அவன்‌ வேறொரு 

கொண்டானாகில்‌, 
அன்னவஸ்திரவிவாகக்கடமை ஆ 
இவைகளில்‌ குறைவுசெய்யாமல்‌ இருப்பானாக. 
இம்மூன்றும்‌ அவன்‌ க்குச்‌ 
செய்யாமற்போனால்‌, 

பணங்கொடாமல்‌ 

போகக்கடவள்‌" (யாத்‌ 219-1) என்று கர்த்தர்‌ 


சொல்லுகிறார்‌. 


மரணதண்டனை 
யாத்‌ 21:12-21 


யாத்‌ 2112. ஒரு மனிதனைச்‌ 
சாகும்படி. அடித்தவன்‌, நிச்சயமாய்க்‌ 
கொலைசெய்யப்படக்கடவன்‌.. 


யாத்‌ 21:18. வன்‌  பதிவிருந்தூ 
கொல்லாமல்‌, தேவச்செயலாய்த்‌ தன்‌ 
கைக்கு நேரிட்டவனைக்‌ கொன்றால்‌, 
அவன்‌ ஓடிப்போய்ச்‌ சேரவேண்டிய 
ஸ்தலத்தை உனக்கு நியமிப்பேன்‌. 


ஒருவன்‌. பி) 
த தயோசஞ்சேய்து, 
அவனைத்‌ 'துணிகரமாய்க்‌ 
கொன்றுபோட்டால்‌, அவனை என்‌ 
பலிபீடத்திலிருந்தும்‌ பிடித்துக்கொண்டு. 
போய்க்‌ கொலைசெய்யவேண்டும்‌. 


யாத்‌ 21214. 
விரோதமாகச்‌. 


யாத்‌ 21:15. தன்‌ தகப்பனையாவது தன்‌ 
தாயையாவது அடிக்கிறவன்‌ 
நிச்சயமாய்க்‌ 
கொலைசெய்யப்படக்கடவன்‌.. 


யாத்‌ 21:16. ஒருவன்‌ ஒரு மனிதனைத்‌ 
திருடி. விற்றுப்போட்டாலும்‌, இவன்‌: 
அவன்‌ வைத்திலிருக்கக்‌ 
கண்டுபிடி க்கப்பட்டாலும்‌, 
நிச்சயமாய்க்‌ 
 கொலைசெய்யப்படக்கடவன்‌. 


யாத்‌ 21:17. தன்‌ தகப்பனையாவது தன்‌ 
தாயையாவது சுபிக்கிறவன்‌. 
நிச்சயமாய்க்‌ 
கொலைசெய்யப்படக்கடவன்‌.. 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யாத்‌ 21:18. மனிதர்‌ சண்டையண்ணி, 
ஒருவன்‌ மற்றொருவனைக்‌ கல்லால்‌ 
எறித்ததினாலாவது கையால்‌ 
அடித்ததினாலாவது அவன்‌ சாவாமல்‌ 
கட்டில்‌ கிடையாய்க்‌ கிடத்து, 


யாத்‌ 2119. திரும்ப எழுந்திருந்து, 
வெனியிலே தன்‌ ஊன்றுகோலைப்‌ 
நடமாடினால்‌, 
ஆக்கினைக்கு 
ஆனாலும்‌, 
மினக்கெட்ட 
தஷ்டத்தைக்‌ கொடுத்து, அவனை: 
நன்றாய்க்‌ குணமாக்குவிக்கக்கடவன்‌. 


யாத்‌ 2120, ஒருவன்‌ 
அடிமையான வனையாவது. 
அடிமையான வனையாவது, 
அடித்ததினாலே, அவன்‌ 
இறத்துபோனால்‌, 
வாங்கப்படவேண்டும்‌. 


யாத்‌ 21:21. ஒரு நானாவது இரண்டு 
நானாவது உயிரோடிருந்தால்‌, அவர்கள்‌ 
அவனுடைய. உடைமையாகையால்‌, 
பழிவாங்கவேண்டியதில்லை. 


'கொலைசெய்யாதிருப்பாயாக 


என்பது 
கர்த்தருடைய 


பத்துக்கட்டளைகளில்‌ ஒரு 
கட்டளை. கர்த்தர்‌ இந்தப்‌ பிரமாணத்தில்‌ 
பிறரை கொலை செய்கிறவனுக்கு 
தண்டனையை நியமித்திருக்கிறார்‌. “ஒரு 
மனிதனைச்‌ சாகும்படி அடித்தவன்‌, 
நிச்சயமாய்க்‌  கொலைசெய்யப்படக்கடவன்‌"' 
(யாத்‌ 21:12) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


கோபம்‌, பொறாமை, பழிவாங்குதல்‌ 
ஆகிய  குணங்களினால்‌ ஒருவனைக்‌ 
கொன்றுபோடும்‌, இந்தக்‌ குற்றத்திற்கு மரண 
தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. 
நீதிமன்றங்களில்‌ மரண தண்டனை 
விதிக்கப்படுதல்‌, யுத்தங்களில்‌ எதிரிகளைச்‌ 
சங்காரம்‌ பண்ணுதல்‌ ஆகியவற்றைத்‌ 
தேவனுடைய பிரமாணம்‌ தடைபண்ண வில்லை. 

2142-7; எண்‌ 25117; உபா 7:2; உபா 





f= FTE 
TT 


எசேக்கியா தான்‌ சொன்னதுபோலவே. 
கர்த்தரைத்‌ துதிக்கிறார்‌. கர்த்தர்‌ தனக்கு 
கிருபையாகக்‌ கொடுத்திருக்கிற ஆயுசுகாலம்‌ 
முழுவதிலும்‌ எசேக்கியா கர்த்தரை 
நன்றியோடு துதிக்கிறார்‌. ஆனால்‌ 
எசேக்கியா தன்னுடைய பிள்ளைகளுக்கு 
கர்த்தருடைய சத்தியத்தை எந்த அளவுக்குத்‌: 
தெரிவித்தார்‌... என்பது தெரியவில்லை. 
எசேக்கியா கர்த்தருக்குப்‌ பயந்து ஜீவித்தார்‌. 
அவருடைய குமாரனாகிய மனாசேயோ, 
எசேக்கியாவைப்போல கர்த்தருக்குப்‌ பயந்து 
ஜீவிக்கவில்லை. கர்த்தரைத்‌ துதிக்கவில்லை. 
கர்த்தருடைய சத்தியத்தை நம்பவுமில்லை. 


பெற்றோர்‌ தங்கள்‌ பிள்ளைகளுக்கு 
நல்ல ஈவுகளைக்‌ கொடுக்கிறார்கள்‌. நல்ல 
உபதேசங்களைக்‌ குற்றுக்கொடுக்கிறார்கள்‌. 
தங்கள்‌ பிள்ளைகளுக்கு முன்பாக நல்ல 
முன்மாதிரிகளாக ஜீவிக்கிறார்கள்‌. தங்கள்‌ 
பிள்ளைகளுக்கு பயனுள்ள நல்ல 
புஸ்தங்களையும்‌ வாங்கிக்கொடுக்கிறார்கள்‌. 
நம்மால்‌ நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல. 
பொருட்களைத்தான்‌ வாங்கிக்கொடுக்க 
முடியும்‌. நம்மால்‌ கர்த்தருடைய கிருபையை 
அவர்களுக்குக்‌ கொடுக்க முடியாது. 
கர்த்தரே தம்முடைய கிருபையை, தம்முடைய 
தத்தன்‌. கால்‌ து 
கொடுக்கிறார்‌ நாம்‌ கர்த்தருடைய 
சமுகத்தில்‌ ம்முடைய பிள்ளைகளுக்காக 
தெறிக்கும்போது கர்த்தாவே, து 
கிருபையை எங்கள்‌ பிள்ளைகளுக்கு தாரும்‌" 
என்று கருத்தோடு ஜெபிக்கவேண்டும்‌ 


கர்த்தர்‌ எசேக்கியாவை 
சொஸ்தப்படவும்‌ பிழைக்கவும்‌ பண்ணினார்‌. 
கர்த்தர்‌ எசேக்கியாவை இரட்சிக்க வந்தார்‌ 
க ர்த்தர்‌ செய்த நன்மைகளை 
பார்க்கிறார்‌. 
“எங்கள்‌ 
ஜீவநாளெல்லாம்‌ கர்த்தருடைய ஆலயத்திலே 
என்‌ கீதவாத்திங்களை வாசித்துப்‌ 
பாடுவோம்‌” என்று எசேக்கியா 
பயபக்தியோடு சொல்லுகிறார்‌. தான்‌ சொன்ன 
வார்த்தைகளை எழுதியும்‌ வைக்கிறார்‌. 
எசேக்கியாவின்‌ பிற்கால சந்ததியார்‌, அவர்‌ 
எழுதின வார்த்தைகளை வாசித்து, 
கர்த்தருடைய சத்தியத்தைத்‌ 
தியானிப்பார்கள்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


அத்திப்பழுத்து அடை 
ஏசா 38:21,22 


ஏசா 88:21. அத்திய்பழத்து அடையைக்‌ 
கொண்டுவத்து, பினவையின்மேல்‌ 
'பற்றுப்போடுங்கன்‌; அப்பொழுது 
பிழைப்பார்‌ என்று ஏசாயா 
சொல்லியிருத்தான்‌.. 


ஏசா 38:22. அப்பொழுது எசேக்கியா; 
நான்‌ கர்த்துடைய  ஆயைத்துக்குப்‌ 
போவதற்கு. அடையாவம்‌ 
என்னவென்று கேட்டிருந்தான்‌. 


இந்த அதிகாரத்தின்‌ கடைசி இரண்டு 
வசனங்கள்‌ நமக்கு நல்ல உபதேசத்தைக்‌ 
கொடுக்கிறது. கர்த்தருடைய 
வாக்குத்தத்தங்கள்‌ நம்முடைய ஜீவியத்தில்‌ 
மெய்யாகவே நிறைவேறும்‌. 
வாக்குத்தத்தம்‌ 
என்னென்ன உபாயங்களையெல்லாம்‌. 
பயன்படுத்த முடியுமோ, அதையெல்லாம்‌. 
பயன்படுத்தவேண்டும்‌. ர்்தர்‌ 
எசேக்கியாவின்‌ 
குணப்படுத்துவதாக  வாக்குப்பண்ணுகிறார்‌. 
ஆனாலும்‌. “அத்திப்பழத்து அடையைக்‌ 
கொண்டுவந்து, பிளவையின்‌ மேல்‌ 
பற்றுப்போடுங்கள்‌' என்றும்‌ ஏசாயா 
கர்த்தருடைய வார்த்தையைச்‌ சொல்லுகிறார்‌. 
கர்த்தருக்குக்‌ கொடுக்க வேண்டிய 
முக்கியத்துவத்தை நாம்‌ மருத்துவர்களுக்குக்‌ 
கொடுக்கக்கூடாது. கர்த்தருடைய 
ஸ்தானத்தில்‌ மருத்துவர்களை உயர்த்தி 
வைக்கக்கூடாது. ஆனாலும்‌ 
மருத்துவர்களையும்‌ பயன்படுத்திக்கொள்ள 
வேண்டும்‌. மருத்துவர்கள்‌ தேவன்‌ 
பயன்படுத்தும்‌ கருவிகளாகயிருக்கிறார்கள்‌. 
தேவன்‌ தம்முடைய தெய்வீக பராமரிப்பில்‌ 
மருத்துவர்களையும்‌ பயன்படுத்துகிறார்‌. 
மருத்துவர்‌ சிகிச்சை கொடுத்தாலும்‌ 
கர்த்தரே குணப்படுத்துகிறவர்‌. தேவனாகிய 
கர்த்தரே பரமவைத்தியர்‌. 





ழ்‌ நள 
யாய 


கர்த்தர்‌ நமக்கு சொல்லுகிற எல்லா 
உபாயங்களையும்‌ நாம்‌ பயன்படுத்தவேண்டும்‌. 
நமக்கு நாமே உதவி செய்து 


கொள்ளவேண்டும்‌. அப்போது கர்த்தருடைய 
அநுக்கிரகமும்‌ 
எசேக்கியாவின்‌ 
காணப்படுகிறது. 


உதலியும்‌, அவருடைய 
நமக்குக்‌ கிடைக்கும்‌. 
சரீரத்தில்‌ அரிபிளவை 


வார்த்தையினால்தான்‌. 
குணமாகிறார்‌. ஆனாலும்‌ அத்திபழத்து 
அடையினால்‌ பற்றுப்போடுவதும்‌, அவர்‌ 
குணமடைவதற்கு அவசியமாயிருக்கிறது. 


ஒரு. கர்த்தர்‌ 
நமக்கு நல்ல ஆரோக்கியத்தையும்‌ நீடித்த 
ம்‌ கொடுக்கும்போது. நாம்‌ 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பிரியமுள்ளவர்களாகவும்‌, 
ஜீவிக்க 
நன்மை 
அறிகிற 
அறிவிலும்‌, அவருடைய அவயம்‌ நாம்‌. 
வளர்ச்சி பெறவேண்டும்‌. 


எசேக்கியா 


கர்த்தருக்கு 
பிரயோஜனமுள்ளவர்களாகவும்‌ 


கர்த்தரிடத்தில்‌ “நான்‌ 
என்ன அடையாளம்‌" 
ப்‌ பதிலாக, “நான்‌ 
ஆலயத்திற்குப்போவதற்கு 
அடையாளம்‌ என்ன” என்று கேட்கிறார்‌ 
எசேக்கியா சொஸ்தமானால்‌, கர்த்தருடைய 
ஆலயத்திற்குப்போக தீர்மானித்திருக்கிறார்‌ 
அங்கு கர்த்தரை நன்றியோடு துதிப்பதற்கு 
தீர்மானித்திருக்கிறார்‌. கர்த்தருக்கு 
துதிகளின்‌ பலிகளையும்‌, ஸ்தோத்திர 
பலிகளையும்‌ செலுத்தவேண்டுபென்று 
தீர்மானித்திருக்கிறார்‌. தன்னுடைய 
ஜீவநாளெல்லாம்‌ கர்த்தருடைய ஆலயத்திலே, 
கீதவாத்தியங்களை வாசித்து, கர்த்தரைத்‌ 
துதித்து. பாடவேண்டும்‌. என்று 
தீர்மானித்திருக்கிறார்‌. எசேக்கியாவின்‌ 
ஒரு நோக்கம்‌ இருக்கிறது. 
ம்‌ கர்த்தருக்கு 





ஏசாய! 


f= THE 
யாய 


ஏசாயா இந்த 
எழுதியிருக்கிற சம்பவங்கள்‌ 2இராஜா 
20-ஆவது அண்வ வ 
எழுதப்பட்டிருக்கிறது. ஏசாயா 
சொல்லுகிற தீர்க்கதரிசனம்‌. ன்‌ 
முக்கியமானது. யூதாதேசத்தார்‌ பாபிலோன்‌ 
சிறையிருப்புக்குப்போவார்கள்‌ என்று ஏசாயா 
கர்த்தருடைய வார்த்தையைச்‌ சொல்லுகிறார்‌. 
ஏசாயா இதுவரையிலும்‌ யூததேசத்தின்மீது, 
சனகெரிப்‌ யுத்தம்பண்ண வருவதைப்பற்றச்‌ 
சொன்னார்‌. இப்போதோ யூதர்கள்‌ 
பாபிலோன்‌ தேசத்தில்‌ 
சிறையிருப்பிலிருப்பார்கள்‌ என்றும்‌, அதன்‌ 
பின்பு அவர்கள்‌ விடுவிக்கப்பட்டு தங்கள்‌ 
தேசத்திற்குத்‌ திரும்பி வருவார்கள்‌ என்றும்‌ 
ஏசாயா தீர்க்கதரிசனம்‌ சொல்லுகிறார்‌. 


கர்த்தர்‌ தமது பெரிதான கிருபையினால்‌ 
எசேக்கியல்‌ லக்‌ குணப்படுத்த, 
அவனுக்கு நீண்ட  ஆயுசைக்‌ 
கொடுத்திருக்கிறார்‌ ஆனால்‌ 
எசேக்கியாவோ தனக்கு செய்த 
நன்மையை 

நினைவுகூரவில்லை. 
பெருமையுள்ளவனாகவும்‌, 
நடந்துகொள்கிறான்‌. பாபிலோன்‌ ராஜாவின்‌ 
தூதர்கள்‌ எசேக்கியாவைப்‌ பார்க்க 
வருகிறார்கள்‌. எசேக்கியா வியாதி நீங்கி 
பிழைத்ததற்காக அவனுக்கு வாழ்த்துதல்‌. 
சொல்ல வருகிறார்கள்‌. எசேக்கியாவோ 
அவர்களுக்கு தன்னுடைய அரண்மனையின்‌ 
பொக்கிஷங்கள்‌ எல்லாவற்றையும்‌ 
காண்பிக்கிறான்‌ (ஏசா 39:12). 


அதிகாரத்தில்‌ 


கர்த்தர்‌ 


எசேக்கியாவின்‌ மதியீனமான 
செய்கையை ஏசாயா கடிந்து கொள்கிறார்‌. 
ஏசா 39:34). எசேக்கியா காண்பித்த 
பொருட்களெல்லாம்‌, பாபிலோன்‌ தேசத்திற்கு 
எடுத்துக்கொண்டு போகப்படும்‌ என்று 
ஏசாயா தீர்க்கதரிசனம்‌ சொல்லுகிறார்‌ (ஏசா 
39:5-7), ஏசாயா சொன்ன வார்த்தைகளை 
எசேக்கியா ஏற்றுக்கொள்கிறான்‌ (ஏசா 39:8). 


- விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


பாபிலோனின்‌ ராஜா 
ஏசா 391-4 


ஏசா 89:1. அக்காலத்திலே பலாதானின்‌ 
குமாரனாகிய மெரோதாக்பலாதான்‌ 
என்னும்‌ பாபிலோனின்‌ ராஜா, 
எசேக்கியா வியாதிப்பட்டிருத்து 
ஆரோக்கியமானதைக்‌ கேள்விப்பட்டு, 
அவனிடத்திற்கு. திருபங்கனையும்‌ 
வெகுமானத்தையும்‌ அனுப்பினான்‌. 


ஏசா 39:2, எசேக்கியா அவர்களைக்‌ 
கண்டு சந்தோஷப்பட்டு, தன்பொக்கிஷ. 
சாலையையும்‌, வெள்ளியையும்‌, 
பொன்னையும்‌, கந்தவர்க்கங்களையும்‌, 
நல்ல்‌ பரிமனதைலத்தையும்‌, தன்‌: 
ஆயுதகாலை அனைத்தையும்‌, 
தன்‌ பொக்கிஷசாலைகளில்‌ 
உன்னதெல்லாவற்றையும்‌ 

அவர்களுக்குக்‌. காண்பித்தான்‌; 
எசேக்கியா தன்‌ அரமனையிலும்‌, தன்‌ 
ராஜ்யத்தில்‌ எங்கும்‌ அவர்களுக்குக்‌ 
காண்பியாத பொருள்‌ ஒன்றும்‌ இல்லை. 


ஏசா 995. அமுத ஏகாயா 
தீர்க்கதரிசி எசேக்கியா 
ராஜாவினிடத்தில்‌ வந்து: அந்த மனுஷர்‌ 
என்னசொன்னார்கள்‌, எங்கேயிருந்து 
உம்மிடத்தில்‌ வந்தார்கள்‌ என்று 
கேட்டான்‌. அதற்கு. எசேக்கியா: 
பாபிலோன்‌ என்னும்‌ 
தாரதேசத்திலிருந்து என்னிடத்திற்கு 
வந்தார்கன்‌ என்றான்‌. 


அப்பொ 
வீட்டில்‌ 
என்று 


அவன்‌: 
என்னத்தைப்‌ 
பார்த்தார்கள்‌ கேட்டான்‌. 
அதற்கு எசேக்கியா 
என்‌  வீட்டிலுன்னதெல்லைவற்றையும்‌ 
பார்த்தார்கள்‌; என்‌ பொக்கிஷங்களில்‌ 
நான்‌ அவர்களுக்குக்‌ காண்பியாத 
பொருள்‌ ஒன்றும்‌ இல்லை என்றான்‌. 

சந்தோஷப்படுகிறவர்களோடு 
சந்தோஷப்படவேண்டும்‌. 
துக்கத்தைக்‌ 


ஏசா 995. 
உம்முடைய 


நாம்‌ 
கூட 

துக்கப்படுகிறவர்களின்‌. 
பகிர்ந்துகொள்ளவேண்டும்‌. ஒருவர்‌ 
வியாதியாய்ப்பட்டு குணமாகும்போது. 
அவரை நேரில்‌ பார்த்து, அவருடைய 
சந்தோஷத்தைப்‌ பகிர்ந்துகொள்வது, 
மனுஷருடைய இயல்பு. இந்த நல்ல பண்பை 
எல்லா நாகரீகங்களும்‌ அங்கீகரிக்கிறது. 





f= a 
TT 


எசேக்கியா வியாதிப்பட்டிருந்ததையும்‌, 
இப்போது வியாதி நீங்கி சுகமாயிருப்பதையும்‌ 
பாபிலோனின்‌ ராஜா கேள்லிப்படுகிறான்‌. 
இக்காலத்தில்‌ பலதானின்‌ குமாரனாகிய 
மெரோதாக்பலநான்‌ என்பவன்‌ பாபிலோன்‌. 
ராஜாவாக 
ராஜா 
வெகுமானத்தையும்‌ அனுப்புகிறான்‌. 
பாபிலோனியர்கள்‌ சூரியனை தங்கள்‌ 
தெய்வமாக வழிபடுகிறார்கள்‌. எசேக்கியா 
குணமாலதையும்‌, அவனுடைய 
ஆயுசகாலம்‌ கூட்டிக்கொடுக்கப்படுவதையும்‌ 
உறுதிபண்ணுவதற்காக சூரிய சாயை 
பத்துப்பாகை பின்னால்‌ திரும்பிற்று. 
கர்த்தரே ஆகாசுடைய சூரியகடிகாரத்தில்‌, 
பாகைக்குப்‌ பாகை இறங்கின சாயையை 
பத்துப்பாகை பின்னிட்டுத்‌ திருப்புகிறார்‌. 
சூரியனுடைய திசையில்‌ ஏற்பட்ட இந்த 
மாற்றத்தை பாபிலோனியர்கள்‌ 
ஆச்சரியத்தோடு பார்க்கிறார்கள்‌... அவரகள்‌ 
சூரியனை தெய்வமாக வழிபடுகிறவர்கள்‌. 
எசேக்கியாவினிமித்தமாய்‌ சூரியயாகை 
பின்னால்‌ பார்த்து 


திரும்பியதை! 
ஆச்சரியமும்‌. சிக்மா 


எசேக்கியா கர்த்தரிடத்தில்‌ 
பக்தியுள்ளவன்‌. யூதா நேசம்‌ மிகவும்‌ 
செழித்திருக்கிறது. பாபிலோன்‌ ராஜா 
யூதாவின்‌ செழிப்பைப்‌ பார்க்கிறான்‌. 
எசேக்கியா குணமானதைக்‌ காரணமாக 
வைத்து, அவனிடத்திற்கு னல்ல! 
வெகுமானத்தையும்‌ அனுப்புகிறான்‌. 
பழைய ஏற்பாட்டுக்காலத்தில்‌ பெலிஸ்தியர்கள்‌ 
ஈசாக்கோடு உடன்படிக்கை பண்ண 
விரும்பினார்கள்‌. 


“அதற்‌ ர்கள்‌: நிச்சயமாய்‌ கர்த்தர்‌ 
டட வ நடக்கிற? ந்து 
கண்டோம்‌; ல்‌ ங்களுக்கும்‌ 
உமக்கும்‌ ஒரு 
உண்டாகவேண்டும்‌ என்று நாங்கள்‌ நிர்ணயம்‌ 
பண்ணினோம்‌" (ஆதி 26:28). 


'பெலிஸ்தியரைப்போலவே, பாபிலோனின்‌ 
ராஜாவும்‌, யூதா தேசத்தாரோடு 
சிநேகமாயிருக்க விரும்புகிறான்‌. 
யூதருடைய நன்மையில்‌ பாபிலோனியருக்கு 
அக்கரையில்லை. பாபிலோனியர்கள்‌ 
தங்களுடைய சுயநலத்தையும்‌, தங்கள்‌ 
தேசத்தின்‌ நலத்தையுமே பார்க்கிறார்கள்‌. 
பாபிலோனின்‌ ராஜா அசீரியரின்‌ 
ராஜாவுக்கு விரோதியாயிருக்கிறான்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தருடைய பெரிதான வல்லமையினால்‌, 
அசீரியரின்‌ பாளயத்திலுள்ளவர்கள்‌ 
பட்டமத்தால்‌ சங்காரமானார்கள்‌. எசேக்கியா 
கர்த்தரை ஆராதிக்கிறவன்‌. பாபிலோன்‌ ராஜா 
இதையெல்லாம்‌ பார்த்து, எசேக்கியாவோடு 
சிநேகமாயிருக்க விரும்புகிறான்‌. 


எசேக்கியா இயல்பாகவே நல்ல 
மனுஷன்‌. நற்குணமுள்ளவன்‌. ஞானம்‌ 
மிகுந்தவன்‌. கர்த்தர்‌ அவனுடைய ஜீவியத்தில்‌ 
அற்புதத்திற்குமேல்‌ அற்புதத்தை நடப்பிக்கிறார்‌. 
எசேக்கியாவுக்கு சகலமும்‌ ஆசீர்வாதமாய்‌ 
நடக்கிறது. இதனால்‌ எசேக்கியாவின்‌ 
இருதயம்‌ பெருமையடைகிறது. அவனுடைய 
மனம்‌  மேட்டிமையடைகிறது. கர்த்தர்‌ 
தனக்கு செய்த நன்மைகளை நன்றியோடு 
நினைத்து, தன்னை தாழ்த்தாமல்‌, எசேக்கியா 
தன்னைப்‌ பெருமைப்படுத்துகிறான்‌. இதனால்‌ 
அவனுக்கு கேடுண்டாகிறது. பெருமையின்‌ 
கண்ணியில்‌ விழுகிறான்‌. 

பாபிலோன்‌ 
மனுஷர்கள்‌ 
வருகிறார்கள்‌. 


ப்பின 
எசேக்கொலை, “பார்க்க 
பாபிலோன்‌. ராஜா 
கொடுத்தனுப்பின நிருபங்களையும்‌ 
வெகுமானத்தையும்‌ எசேக்கியாவுக்கு 
பணிவோடு கொடுக்கிறார்கள்‌. எசேக்கியா 
Sha தன்‌ 
வெள்ளியையும்‌, 
பொன்னையும்‌, குந்தவர்க்கங்களையும்‌, நல்ல 
பரிமளதைலத்தையும்‌, தன்‌ ஆயுதசாலை 
அனைத்தையும்‌, நன்‌ பொக்கிஷசாலைகளில்‌ 
உள்ளதெல்லாவற்றையும்‌ அவர்களுக்குக்‌ 
காண்பித்தான்‌ ; எசேக்கியா நன்‌ 
அரமனையிலும்‌, தன்‌ ராஜ்யத்தில்‌ எங்கும்‌ 
அவர்களுக்குக்‌ காண்பியாத பொருள்‌ 
ஒன்றும்‌ இல்லை. 
புறஜாதி தேசத்து 
கனப்படுத்தவேண்டும்‌. 
எசேக்கியாவுக்கு 
எசேக்கியாவுக்கு விசேஷித்த கிருபைகளையும்‌, 
சிலாக்கியங்களையும்‌  காண்பித்திருக்கிறார்‌. 
எசேக்கியாவுக்கு கர்த்தருடைய கண்களில்‌ 
கிருபையும்‌, இரக்கமும்‌, அநுக்கிரமும்‌ 
கிடைத்திருக்கிறது. கர்த்தர்‌ எசேக்கியாவை. 
உயர்த்தியிருக்கிறார்‌. இதுவே 
எசேக்கியாவுக்குப்‌ போதுமானது. ஆனால்‌ 
எசேக்கியாவோ, தன்னுடைய இருதயத்தில்‌ 
பெருமையோடிருக்கிறான்‌. கர்த்தர்‌ தன்னை 
உயர்த்துவதைவிட, மனுஷரும்‌ தன்னை 
உயர்த்தவேண்டுமென்று ஆசைப்படுகிறான்‌. 
ஆசையின்‌ விளைவினால்‌ அழிவு வருகிறது. 


ராஜா 


ராஜா தன்னை 





i FTE 
ETT 


எசேக்கியாவின்‌ அரண்மனையில்‌ 
நடைபெறுகிற எல்லா சம்பவங்களையும்‌ 
கர்த்தருடைய தீர்க்கதரிசியாகிய ஏசாயா 
கவனித்துக்கொண்டிருக்கிறார்‌. 


அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி 
எசேக்கியா ராஜாவினிடத்தில்‌ வந்து: அந்த 
மனுஷர்‌ என்னசொன்னார்கள்‌, எங்கேயிருந்து 
உம்மிடத்தில்‌ வந்தார்கள்‌ என்று கேட்டான்‌. 
அதற்கு எசேக்கியா: பாபிலோன்‌ என்னும்‌ 
தூரதேசத்திலிருந்து என்னிடத்திற்கு 
வந்தார்கள்‌ என்றான்‌. அப்பொழுது அவன்‌: 
உம்முடைய வீட்டில்‌ என்னத்தைப்‌ 
பார்த்தார்கள்‌ என்று கேட்டான்‌. அதற்கு 
எசேக்கியா: என்‌ 
வீட்டிலுள்ளதெல்லாவற்றையும்‌ பார்த்தார்கள்‌; 
என்‌ பொக்கிஷங்களில்‌ நான்‌ அவர்களுக்குக்‌ 
காண்பியாத பொருள்‌ ஒன்றும்‌ இல்லை 


தாழ்மையுள்ளவர்களுக்கு 

கொடுக்கிறார்‌ 
பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார்‌. 
எசேக்கியா இப்போது 
பெருமையுள்ளவனாயிருக்கிறான்‌. தனக்கு 
கேடுண்டாகவே எசேக்கியா கர்த்தருக்கு 
விரோதமான காரியங்களில்‌ ஈடுபடுகிறான்‌. 
இருதயத்தில்‌ பெருமையோடிருப்பது பாவம்‌. 
நாம்‌ கர்த்தருடைய சமுகத்திற்கு முன்பாக 
மனத்தாழ்மையோடிருக்க வேண்டும்‌. 
அழிவுக்கு முன்னாது பெருமை. உயர்வுக்கு 
முன்னானது தாழ்மை. இருதயத்தில்‌. 
தாழ்மையுள்ளவர்களை கர்த்தர்‌ உயர்த்துவார்‌. 
எசேக்கியாவோ கர்த்தரை 
சார்ந்துகொள்ளாமல்‌, பாபிலோனின்‌ 
ராஜாவை சார்ந்துகொள்ள 
ஆசைப்படுகிறான்‌. தன்னுடைய 
பொக்கிஷங்களையெல்லாம்‌ அவனுக்குக்‌ 
காண்பித்து பெருமைப்படுகிறான்‌. 
எசேக்கியாவுக்கு விரோதமாய்‌ கர்த்தருடைய 
வார்த்தை வருகிறது. 


கர்த்தரின்‌ 
கேளும்‌ 
ஏசா 39:5-8 


வார்த்தையைக்‌ 


ஏகா 395, 


வார்த்தையைக்‌ கேளும்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஏசா 89:6. இதே, நாட்கள்‌ வரும்‌; 
அப்பொழுது உன்‌ விட்டில்‌ உன்னதிலும்‌, 
உன்‌ பிதாக்கள்‌ இத்நான்வரைக்கும்‌ 
சேர்த்ததிலும்‌ ஒன்றும்‌ மீதியாய்‌ 
வைக்கப்படாமல்‌ எல்லாம்‌. 
பாபிலோனுக்குக்‌ கொண்டுபோகப்படும்‌. 


ஏசா 397. நீ பெறப்போகிற 
உன்‌ சத்ததியாகிய உன்‌ குமாரரிலும்‌ 
சிலர்‌ பாபிலோன்‌ 

அரமனையிலே 
வேலைக்காரராயிருப்பார்கள்‌ 

கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ என்றான்‌. 


ஏசா 99:8. அப்பொழுது எசேக்கியா 
ஏசாயாவை நோக்கி: நீர்‌ சொன்ன 
கர்த்தருடைய வார்த்தை நல்லதுதான்‌ 
என்று சொல்லி, என்‌ நாட்கனிலாவது 
சமாதானமும்‌ உண்மையும்‌ இருக்குமே 
என்றான்‌. 


கர்த்தர்‌ நம்மை நேசிப்பார்‌ என்றால்‌, 
அவர்‌ நம்மைத்‌ தாழ்த்தவும்‌ செய்வார்‌ 
எசேக்கியா தன்‌ இருதயத்தில்‌ 
பெருமையோடிருக்கிறான்‌. ஆனாலும்‌ கர்த்தர்‌ 
அவனை நேசிக்கிறார்‌. அவனுடைய 
இருதயத்திலுள்ள பெருமையை நீக்கிவிட்டு, 
அவனைத்‌ தாழ்த்துவதற்காக, கர்த்தர்‌ 
தம்முடைய தீர்க்கதரிசியாகிய ஏசாயாவை. 
எசேக்கியாவினிடத்தில்‌ அனுப்புகிறார்‌ 
எசேக்கியாவின்‌ பெருமையை 
அவன்‌ 
செய்த காரியங்களை 

அவனுக்குப்‌ வமல்‌ 


எசேக்கியா தன்‌ பொக்கிஷசாலையையும்‌ 
ஆயுதசாலையையும்‌ பாபிலோனின்‌ 
பிரதானிகளுக்குக்‌ காண்பித்தான்‌. 
தன்னிடத்திலுள்ள வெள்ளியையும்‌ 
பொன்னையும்‌ மறைக்காமல்‌ காண்பித்தான்‌. 
இது மதிமீனமான செயல்‌. 





i FTE 
TT 
வழிப்பிரயாணம்பண்ணுகிறவர்கள்‌. 
தங்களிடத்திலுள்ள. பொக்‌ 
மறைவாக ௮ 

பொக்கிஷத்தைப்பற்றி 
விளம்பரப்படுத்தமாட்டார்கள்‌. 


பொக்கிஷங்களையெல்லாம்‌ பட்டியல்‌ போட்டு 
காண்பிக்கமாட்டார்கள்‌. நாம்‌ மறைத்து 
வைக்கவேண்டிய காரியங்களை 
வெளிப்படையாகக்‌ காண்பிக்கும்போது. 
அதை அபகரிக்கவேண்டும்‌ என்னும்‌ பேராசை 
மற்றவர்களுக்கு உண்டாகும்‌. எசேக்கியா 
சும்மாயிருக்கிற னை 
தூண்டிவிடுகிறான்‌. 


எசேக்கியாவுக்கு பாபிலோன்‌ 
ராஜாவைப்பற்றியும்‌, அவன்‌ இனிமேல்‌ 
தன்னுடைய  குடும்பத்திற்கும்‌, தேசத்திற்கும்‌ 
செய்யப்போகிற தீங்கைப்பற்றியும்‌ ஒன்‌ 
தெரியாது. அவனுக்கு 
வெளிப்பாடு கிடைக்கவில்லை. 
ராஜா தன்னுடைய 


அழித்துப்போடுவான்‌ ன்‌ 
தெரிந்திருக்குமானால்‌, 
பொக்கிஷங்களை 


எசேக்கியாவுக்கு 
அவன்‌ தன்‌ 
அவர்களுக்குக்‌ காண்பித்திருக்கமாட்டான்‌. 


எசேக்கியாவுக்கு கர்த்தருடைய 
வார்த்‌ கிடைக்கலில்லையென்றாலும்‌, 
தீர்க்கதரிசியாகிய ஏசாயாவுக்கு கர்த்தருடைய 
வார்த்தை கிடைக்கிறது. கர்த்தர்‌ தனக்குக்‌ 
கொடுத்த வார்த்தைகளை ஏசாயா 
எசேக்கியாவுக்குச்‌ சொல்லுகிறார்‌. 
எசேக்கியாவை நோக்கி, “சேனைகளுடைய 
கர்த்தரின்‌ வார்த்தையை கேளும்‌" என்று 
ஏசாயா சொல்லுகிறார்‌. 


“இதோ, நாட்கள்‌ வரும்‌: அப்பொ 
உன்‌ பமக பன்திதும்‌ உன்‌ நோக்க 
இந்நாள்வரைக்கும்‌ சேர்த்ததிலும்‌ ஒன்றும்‌ 

ய்‌... வைக்கப்பபாமல்‌ எல்லாம்‌. 
பப்வோதுக்கம்‌ கொண்டுபோகப்படும்‌. நீ 
பெறப்போகிற உன்‌ சந்ததியாகிய உன்‌ 
குமாரரிலும்‌ சிலர்‌ பாபிலோன்‌ ராஜாவின்‌ 
அரமனையிலே அரமனை 
வேலைக்காரராயிருப்பார்கள்‌ என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌” என்று ஏசாயா 
எசேக்கியாவக்கு கர்த்தருடைய 
வார்த்தையைச்‌ சொல்லுகிறார்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


இந்த செய்தியைக்‌ கேட்டவுடன்‌ 
எசேக்கியாவுக்கு மிகுந்த மனக்கலக்கமும்‌, 
துக்கமும்‌ உண்டாயிற்று தான்‌ செய்த 
மதிமீனமான செய்கைக்காக எசேக்கியா 
மிகவும்‌ வேதனைப்படுகிறார்‌. மனம்‌ 
வருந்துகிறார்‌ எசேக்கியாவைப்போலவே 
நாமும்‌ சில சமயங்களில்‌ மதிமீனமான 
செய்கைகளை செய்துவிடுகிறோம்‌. 
துன்மார்க்கரோடு சிநேகமாயிருக்க 
விரும்புகிறோம்‌. தாறுமாறான குணங்கள்‌ 
உள்ளவர்களோடு நாம்‌ ஐக்கியமாமிருந்தால்‌, 
நமக்கு துக்கமும்‌, வேதனையும்‌, துன்பமும்‌ 
உண்டாகும்‌. நாம்‌ செய்த தப்பிதத்தை 
நினைத்து மனம்‌ வருந்தவேண்டும்‌. மனம்‌ 
திரும்பவேண்டும்‌. கர்த்தரிடத்தில்‌ நாம்‌ 
செய்த பாவத்திற்காக மன்னிப்பு 
கேட்கவேண்டும்‌. 
பாபிலோன்‌ தேசம்‌ 
தாயாகயிருக்கிறது. 
விக்கிரகாராதனை அதிகமாயிருக்கிறது. 
பாமிலோனியர்கள்‌ இப்போது, 
யூதாஜனத்தாரோடு சிநேகமாயிருக்கிறார்கள்‌. 
ஆனால்‌. வெகுசிக்கிரத்தில்‌ பாபிலோன்‌ 
தேசத்தார்‌ யூதாதேசத்தின்மீது 
யுத்தம்பண்ண வருவார்கள்‌. யூதஜனங்களை 
சிறைப்பிடிப்பார்கள்‌. யூதர்களை தங்கள்‌ 
அடிமைகளாக கொண்டு 
எசேக்கியாவுக்கு இனிமேல்‌: 
நடக்கப்போகிற சம்பவம்‌ எதுவும்‌ தெரியாது. 
எசேக்கியா பாபிலோன்‌ ராஜாவின்‌ 
ஆடம்பரத்தையும்‌, அலங்காரத்தையும்‌ 
பார்க்கிறான்‌. பாபிலோன்‌ ராஜாவோடு 
சிநேகமாயிருப்பது தனக்கு பெருமை என்று 
எசேக்கியா நினைக்கிறான்‌. 


எசேக்கியா 
வார்த்தையைக்‌ 
மதியீனத்திற்காக 
மனந்திரும்புகிறான்‌. 
எசேக்கியாவக்கு 
வார்த்தையைச்‌ 


கர்த்தருடைய 
தன்னுடைய 
மனம்வருந்தி, 

தீர்க்கதரிசி 
கர்த்தருடைய 
சொன்னபோது, 
“கர்த்தருடைய வார்த்தை நல்லதுதான்‌" 
என்று எசேக்கியா தன்‌ உள்ளத்தின்‌ 
ஆழத்திலிருந்து சொல்லுகிறான்‌. தன்னுடைய 
மதியீனத்தினிமித்தமாய்‌, கர்த்தர்‌ தனக்குக்‌ 
கொடுக்கிற தண்டனையை எசேக்கியா 
ஏற்றுக்கொள்கிறான்‌. 


கேட்டு, 


ஏசாயா 





ழ்‌ பப்பி ஏசாயா - விரிவுரை im 
ISAIAH - COMMENTARY 


அப்பொழுது எசேக்கியா ஏசாயாவை 
நோக்கி: நீர்‌ சொன்ன கர்த்தருடைய 
வார்த்தை நல்லதுதான்‌ என்று சொல்லி, என்‌ 


நாட்களிலாவது சமாதானமும்‌ உண்மையும்‌ 
இருக்குமே என்று சொல்லுகிறான்‌. 
துன்மார்க்கரோடு சிநேகம்‌ 
வைத்துக்கொண்டால்‌ தீங்கு உண்டாகும்‌. 
ஏசாயா எசேக்கியாவுக்கு சொன்ன 
கர்த்தருடைய வார்த்தை சீக்கிரத்தில்‌ 
நிறைவேறுகிறது. 





i= THE 
TT 


ஏசாயா இதுவரையிலும்‌ சொன்ன 
தீர்க்கதரிசனங்களுக்கும்‌, னிமேல்‌ 
செ தீர்க்கதரிசனங்களுக்கும்‌ 


ஆரம்பமாகிறது. முந்திய பகுதிக்கும்‌, 
பகுதிக்கும்‌. வரலாறு, மொழிநடை 
ஆகியவற்றில்‌ வித்தியாசமுள்ளது. இந்த 
அதிகாரத்தில்‌ ட்டு சொல்லுகிற 
தீர்க்கதரிசனங்கள்‌ உரைநடை 
பகுதியைப்போல ப தொப்ச்சியாக 
எழுதப்பட்டிருக்கிறது. ஏசாயா 
தீர்க்கதரிசிமின்‌ பெயரும்‌ அதிகமாகப்‌ 
பயன்படுத்தப்படவில்லை. 


இந்தப்‌ புஸ்தகத்தின்‌ முந்திய பகுதியில்‌, 
அநேக ஜனங்களுக்கும்‌, தேசங்களுக்கும்‌ 
பாரங்களைப்பற்றியும்‌, ஐயோக்களைப்பற்றியும்‌ 
தீர்க்கதரிசனமாய்ச்‌ 


்‌  நெருக்கமுண்டாயிற்று. அது 
நடந்து முடிந்த சம்பவம்‌ என்று ஏசாயா 
இந்தப்‌ பகுதியில்‌ சொல்லுகிறார்‌ (ஏசா 52:4). 


பாபிலோன்‌ 
சிறப்ப பிலிர கர்கள்‌ 


அவர்கள்‌ 
சிறையிருப்பிலிருந்து விடுவிக்கப்படுவார்கள்‌. 
கர்த்தருடைய ஜனந்திற்கு வரப்போகிற 
மிகப்பெரிய ஆசீர்வாதங்கள்‌ எல்லாவற்றையும்‌ 
ஏசாயா இந்தப்‌ பகுதியில்‌ சொல்லுகிறார்‌. 


ஏசாயா புஸ்தகத்தின்‌ முந்திய பகுதியில்‌ 
கர்த்தர்‌ தம்முடைய ஜனத்தை சிறையிருப்புக்கு 
அனுப்புகிறார்‌. அவர்களுடைய ஆதரவுக்காக 
ஆசீர்வாதமான வாக்குத்தத்தங்களைச்‌ 
சொல்லுகிறார்‌. அவர்கள்‌ சிறையிருப்பில்‌: 
துன்பம்‌ அனுபவிக்கும்போது கர்த்தருடைய 
வாக்குத்தத்தங்களெல்லாம்‌ அவர்களுக்கு 
பேருதவியாகயிருக்கும்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


பாபிலோன்‌ நதிகளின்‌ கரையில்‌ 
கர்த்தருடைய பிள்ளைகள்‌ கண்ணீர்விட்டு 
அழும்போது, கர்த்தர்‌ சொன்ன 
வாக்குத்தத்தங்கள்‌ அவர்களுக்கு மிகுந்த 
ஆறுதலாயிருக்கிறது. ஏசாயா, தன்னுடைய 
தீர்க்கதரிசன புஸ்தகத்தின்‌ பின்பகுதியில்‌ 
இயேசுகிறிஸ்துவைப்பற்றியும்‌, சுவிசேஷத்தின்‌ 
கிருபைகளைப்பற்றியும்‌ அதிகமாய்ச்‌ 
சொல்லுகிறார்‌. புதிய ஏற்பாட்டு சத்தியங்கள்‌ 
முழுவதையும்‌ ஏசாயா தன்னுடைய 
தீர்க்கதரிசனத்தில்‌ சுருக்கமாய்‌ 
சொல்லுவதுபோல்‌ இருக்கிறது. 


சுவிசேஷ. புஸ்தகங்களின்‌ 
ஆரம்பத்தைப்போலவே, ஏசாயா புஸ்தகத்தின்‌ 
பிந்திய பகுதியும்‌ ஆரம்பமாகிறது. ஏசாயா, 
“வனாந்தரத்திலே கூப்பிடுகிற 
சத்தமுண்டாயிற்று' (ஏசா 40:5) என்று 
ஆரம்பிக்கிறார்‌. சுவிசேஷ புஸ்தகங்களிலும்‌ 
யோவான்ஸ்நானனுடைய ஊழியத்தைப்பற்றிச்‌ 
சொல்லும்போது, இதே வாக்கியமே. 
எழுதப்பட்டிருக்கிறது. ஏற்பாட்டின்‌ 
கடைசிப்புஸ்தகமாகிய 
விசேஷம்‌ புஸ்தகத்தில்‌ புதிய வானத்தையும்‌, 
பூமியையும்‌ 

சொல்லப்பட்டிுக்கிறது. 
புஸ்தகத்தின்‌: 
புதிய வானத்தையும்‌, 
பற்றிச்‌ 

ஏசாயா 
மீட்பைப்பற்றி தீர்க்கதரிசனமாய்ச்‌ 
சொன்னாலும்‌. அவருடைய மனதில்‌ 
இயேசுகிறிஸ்துவினால்‌ சகல ஜாதியாருக்கும்‌ 
உண்டாகும்‌ மகிமையுள்ள இரட்சிப்பைப்பற்றிய 
சிந்தனையே நிரம்பியிருக்கிறது. 

மீட்பின்‌. 
எல்லோருக்கும்‌ 


(ஏசா 


ய்‌ 
சொல்்வேண்டும்‌ 
(ஏசா 4042). வனாந்தரத்திலே கூப்பிடுகிற 
சத்தம்‌ மீட்பின்‌ நற்செய்தியை 
அறிமுகப்படுத்துகிறது. இந்த நற்செய்திக்கு 


ஸ்தாபிக்கப்படும்‌. 
இச்சயமாய்‌ நிறைவேறும்‌ (ஏசா 40:6-8) 





f= THEN 
TT 


கர்த்தருடைய ஜனம்‌ 
மீட்கப்படுவார்கள்‌. தங்கள்‌ மீட்பின்‌ நிமித்தம்‌ 
அவர்கள்‌ சந்தோஷப்பட்டு களிகூரவேண்டும்‌. 
(ஏசா 409-. தேவனுடைய 
சர்வவல்லமையும்‌, சர்வஆளுகையும்‌ 
உன்னதமானது. (ஏசா 401247). 
விக்கிரகங்கள்‌ ஒன்றுமில்லாமல்‌ போகும்‌. 
விக்கிரகாரானைக்காரரும்‌ தங்கள்‌ 
மதிமீனத்தினால்‌ ஒன்றுமில்லாமல்‌: 
போவார்கள்‌ (ஏசா 4018-26). கர்த்தருடைய 
பிள்ளைகள்‌ பயப்படக்கூடாது. கர்த்தருக்குக்‌ 
காத்திருக்கிறவர்கள்‌ புதுப்பெலன்‌: 
அடைவார்கள்‌ (ஏசா 40:27-31). 


என்‌ ஜனத்தை ஆற்றுங்கள்‌. 
ஏசா 401,2 


ஏசா 40:1. என்‌ ஜனத்தை ஆற்றுங்கன்‌, 
தேற்றுங்கன்‌. 


ஏசா 40:2. எருசலேமுடன்‌ பட்சமாய்ப்‌ 
பேசி, அதின்‌ போர்‌ முடிந்தது என்றும்‌, 
அதின்‌ அக்கிரமம்‌ நிவிர்த்தியாயிற்று 
என்றும்‌ அது தன்‌ சகல 
பாவங்களினிமித்தமும்‌ கர்த்தரின்‌ 
கையில்‌ இரட்டிப்பாய்‌ அடைந்து 
தீர்ந்தது என்றும்‌, அதற்குக்‌ கூறுங்கள்‌. 
என்று உங்கள்‌ தேவன்‌ சொல்லுகிறார்‌. 


கர்த்தர்‌ தம்முடைய ஊழியத்தையும்‌, 
கட்டளையையும்‌ கொடுக்கிறார்‌. ஏசாயா 
தீர்க்கதரிசிக்கு மாத்திரம்‌ என்று அல்லாமல்‌, 
கர்த்தருடைய எல்லா தீர்க்கதரிசிகளுக்கும்‌. 
ந்தக்‌ கட்டளை கொடுக்கப்படுகிறது. 
எல்லா 

கர்த்தர்‌ கட்டளை 
கர்த்தருடைய 
ஜனத்திற்கு 
நற்செய்தியை 


ஊழியக்காரர்களுக்கும்‌ 
கொடுக்கிறார்‌. 
ஊழியக்காரர்கள்‌ 
ஆறுதலின்‌ 
அறிவிக்கவேண்டும்‌. 


அவருடைய 


பிள்ளைகள்‌ இப்போது. 
வேதனையிலும்‌ 


நெருக்கத்திலும்‌ இருந்தாலும்‌, ர்த்தர்‌ 
அவர்கள்மீது அன்பாகவே இருக்கிறார்‌. தமது 
இரக்கத்தையும்‌ கிருபையையும்‌ அவர்களுக்கு 
காண்பிப்பார்‌. “என்‌ ஜனத்தை ஆற்றங்கள்‌, 
தேற்றுங்கள்‌" என்று கர்த்தர்‌ தம்முடைய 
ஊழியக்காரர்களுக்கு கட்டளை 
கொடுக்கிறார்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


கர்த்தருடைய கட்டளை அவருடைய 
ஊழியக்காரர்கள்‌: எல்லோருக்கும்‌ 
பொதுவாய்க்‌ கொடுக்கப்படுகிறது. அதிலும்‌ 
விசேஷமாய்‌ எருசலேம்‌ 
அழிந்துபோயிருக்கிற காலத்திலும்‌, யூதாவின்‌ 
ஜனங்கள்‌ சிறையிருப்பிலிருக்கிற 
காலத்திலும்‌, அவர்கள்‌ மத்தியில்‌ ஊழியம்‌ 
செய்கிற  தீர்க்கதரிசிகளுக்கு, 
இந்தக்‌ கட்டளையை விசேஷமாய்க்‌ 
கொடுக்கிறார்‌. சிறையிருப்பில்‌ வேதனைகளை 
அனுபவிக்கிறவர்களுக்கு தீர்க்கதரிசிகள்‌ 
ஆறுதலான  நற்செய்தியைச்‌ சொல்லி, 
அவர்களை உற்சாகப்படுத்தவேண்டும்‌. 

இயேசுகிறிஸ்துவின்‌ 
பிரசங்கித்து ஊழியம்‌ செய்கிறவர்கள்‌ 

பண்ணுகிறவர்களா 


சமாதானம்‌ 
அவர்கள்‌. ஆறுதல்‌ 


சுவிசேஷத்தை 


யிருக்கிறார்கள்‌. 
செய்கிறவர்களாயும்‌ இருக்கிறார்கள்‌. பரிசுத்த 
ஆவியானவர்‌ தேற்றரவாளராயிருப்பதுபோல, 
அவருடைய ஊழியக்காரர்களும்‌ 
தேற்றரவாளர்களாயிருக்கிறார்கள்‌. 
விசுவாசிகளின்‌ சந்தோஷத்திற்கு அவர்கள்‌ 
சகாயம்பண்ணுகிறவர்களாயிருக்கிறார்கள்‌. 
இயேசுகிறிஸ்துவின்‌ ஊழியக்காரர்கள்‌ 
எல்லோரும்‌, தங்கள்‌ ஊழியத்தின்‌ 
நோக்கத்தை புரிந்து வைத்திருக்கவேண்டும்‌. 


கர்த்தருடைய இனத்திற்கு பொதுவான 
ஆறுதலின்‌ செய்தி சொல்லப்படுகிறது. 


ஜனத்தை 
ஆற்றவேண்டுமென்‌ றும்‌, அவர்களைத்‌ 
தேற்றவேண்டுமென்றும்‌, கர்த்தர்‌ தம்முடைய 
தீர்க்கதரிசிகளுக்கு கட்டளை கொடுக்கிறார்‌. 
இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ ஜீவிக்கிற ஜனங்களில்‌, 
ஒரு கூட்டம்‌ ஜனம்‌. கர்த்தருடைய 
ஜனமாயிருக்கிறார்கள்‌. நம்முடை 
பிள்ளைகள்‌ ஆறுதல்‌ பெற்ிருக்கவேண்டும்‌ 
என்பது கர்த்தருடைய சித்தம்‌. அவர்களுக்கு 
ம்‌ வந்தாலும்‌. நெருக்கங்கள்‌, 


மத்தி 
ஆறுதல்‌ பெற்றிருக்கவேண்டும்‌ 
என்று கர்த்தர்‌ விரும்புகிறார்‌. 





i FTE 
TT 


முதல்‌ பகுதியில்‌, 
பிள்ளைகளுக்கு 
வார்த்தைகளை 


ஏசாயா புஸ்தகத்தின்‌ 
கர்த்தர்‌ தம்முடைய 
எச்சரிப்பின்‌ 

வெளிப்படுத்தினார்‌. அவர்களுடைய 
பாவங்களை அவர்களுக்கு கண்டித்து 
உணர்த்தினார்‌. கர்த்தருக்கு 
கீழ்ப்படியவில்லையென்றால்‌ அவர்களுக்கு 
தண்டனை வரும்‌ என்றும்‌ எச்சரித்தார்‌. 
கர்த்தருடைய கோபமான வார்த்தைகளைத்‌ 
தொடர்ந்து, இப்போது அவருடைய 
ஆறுதலின்‌ வார்த்தைகள்‌ வருகிறது. கர்த்தரே 
காயப்படுத்துகிறவர்‌. அவரே காயம்‌ 
கட்டுகிறவர்‌. புயலுக்குப்‌ பின்‌ அமைதி 
உண்டாவதுபோல, எச்சரிப்பின்‌ 
வார்த்தைகளுக்குப்‌ ஆறுதலின்‌ 


வார்த்தை வருகிறது. 

கர்த்தருடைய ஆறுதலின்‌ 
வார்த்தைகள்‌, எருசலேமுக்கு விசேஷமாய்‌. 
'வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. “எருசலேமுடன்‌ 
பட்சமாய்ப்‌ பேசுங்கள்‌" என்று தேவன்‌ 
சொல்லுகிறார்‌. தீர்க்கதரிசிகள்‌ கர்த்தருடைய 
வார்த்தையை முனங்கக்கூடாது. 
அவர்களுடைய செவிகளில்‌ தெளிவா 
சொல்லவேண்டும்‌. மெதுவாகப்‌ வோக்‌ 
உரத்த சத்தத்தோடு சொல்லவேண்டும்‌. 
பாவிகளுக்கு அவர்களுடைய மீறுநல்களைக்‌ 
குறித்து எச்சரிப்பாய்ச்‌ சொல்லுவதுபோல, 
வர்ணன்‌ ஜனத்திற்கு ஆறுதலின்‌ 

சொல்லவேண்டும்‌. 


பின்‌ 


எருசலேமின்‌ போர்‌ முடிந்தது. அதன்‌ 

சிறையிருப்புக்காலமும்‌ முடிந்துவிட்டது. 

எருசலேமின்மீது யுத்தம்பண்ண வந்தவர்கள்‌ 

தோற்றுப்போனார்கள்‌. தாங்கள்‌ வந்த வழியே 

திரும்பிப்போனார்கள்‌. டைய 

ந வித்துக்ககெல்ாம்‌ 

பூமியிலே போராட 

குறிக்கப்பட்ட காலம்‌. 

உண்டல்லவா" (யோபு 7:1) என்று யோபு 

சொல்லுகிறார்‌. மனுஷனுடைய வாழ்நாளும்‌ 

போராட்டமாகவே இருக்கிறது. விசுவாசிகளின்‌ 

ஆவிக்குரிய  ஜீவியமும்‌ போராட்டம்‌ 
நிரம்பியதாகவே இருக்கிறது. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


காலமாய்‌ 

யுத்தம்‌ 
ஏதாவது 
முடிந்துபோகும்‌. 


போராட்டம்‌ நித்திய 
நீடித்திருப்பதில்லை. எப்போதும்‌ 
நடைபெற்றுக்கொண்டிருக்காது. 
ஒரு நாளில்‌ யுத்தம்‌. 
அதுபோலவே எருசலேமுக்கும்‌ போர்‌ 
முடிந்துவிட்டது. யுத்தத்திலே நல்ல 
போர்ச்சேவகர்களாய்‌ பணிபுரிந்தவர்கள்‌ 
தங்கள்‌ இளைப்பாறுதலில்‌ பிரவேசிப்பார்கள்‌. 
சேனையில்‌ பணிபுரிந்ததற்காக தங்கள்‌ 
ஊதியத்தையும்‌ பெற்றுக்கொள்வார்கள்‌. 


துக்கத்திற்கும்‌, 
குன்‌. ம்‌ காரணமாகயிருந்த 
பிரச்சனை நீங்கிப்போயிற்று. அதனால்‌ 
அவர்களுக்கு சந்தோஷமும்‌ சமாதானமும்‌, 
ஆறுதலும்‌ திரும்பவும்‌ கிடைத்திருக்கிறது. 
எருசலேமின்‌ அக்கிரமம்‌ நிவிர்த்தியாயிற்று 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. கர்த்தர்‌ 
ஒப்புரவாகியிருக்கிறார்‌. 

எருசலேமுக்கு ஆறுதலான 

கர்த்தர்‌ நம்மைப்‌ பார்த்து 
சந்தோஷமாமிரு, உன்‌ பாவங்கள்‌ 

என்று 
மிகப்பெரிய 


சலேமின்‌ 


மன்னிக்கப்படும்போது, 
நமக்குள்‌ கிரியை 

ள்‌, துக்கங்கள்‌, 
நம்மைவிட்டு 


ற Sir தந்த ர்‌ 
விட்‌ 


விட்டு, 
கக்‌ ஆராதித்தார்கள்‌. 
கர்த்தருடைய உக்கிர கோய்‌ அவர்கள்மீது 
பற்றியெரிந்தது. கர்த்தர்‌ அவர்களை 
பாபிலோன்‌ சிறையிருப்புக்குட்படுத்தினார்‌. 
தேசத்திலே. 
அதிகமாய்க்‌ 
கர்த்தருடைய ஜனம்‌ 
பாபிலோன்‌ தேசத்து சிறையிருப்பிலிருந்த 
காலத்தில்‌, அவர்களுக்கு கர்த்தர்மீது, 
பிரியமும்‌, விக்கிரகங்கள்மீது வெறுப்பும்‌ 
உண்டாயிற்று. விக்கிரகங்களுக்கு 
விரோதமான வெறுப்பு 
அதிகமாயிருந்ததினால்‌, அவர்கள்‌ 
விக்கிரகாராதனையை விட்டு முற்றிலுமாய்‌. 
விலகி வந்துவிட்டார்கள்‌. 


பாபிலோன்‌. 
விக்கிரகாராதனை 


காணப்பட்டது. 





i FTN 
TT 


ஒருவனை வேண்டுமென்றே திட்டமிட்டு 
கொலை செய்தவனுக்கு மரணதண்டனை 


சதிமோசம்‌ செய்து. அவனை 
க கொன்றுபோடாமல்‌, 
கொன்றுபோட்டால்‌, 
அவனுக்கு மரணதண்டனை 
நியமிக்கப்படவில்லை. “ஒருவன்‌ பதிவிருந்து 
கொல்லாமல்‌, தேவச்செயலாய்த்‌ தன்‌ கைக்கு 
நேரிட்டவனைக்‌ கொன்றால்‌, அவன்‌ 
ஒடிப்போய்ச்‌ சேரவேண்டிய ஸ்தலத்தை 
உனக்கு நியமிப்பேன்‌" (யாத்‌ 21913) என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ 


கைப்பிசகாய்க்‌ 


ஒருவன்‌ வேண்டுமென்றே கொல்லாமல்‌, 

ம ஒருவனைக்‌ கொன்றுபோட்டால்‌ 
அடைக்கலப்‌ பட்டணத்திற்கு 

ப்பம்‌. பவல்‌ வழக்கத்தின்‌ 

பிரகாரம்‌ மரித்தவனுடைய 

உறவுக்காரன்‌ 

பழிவாங்குவான்‌. 

“பழிவாங்குகிறவன்‌" 

அழைக்கப்படுகிறான்‌. 

உபா 19:6,12; 

பழிசுமத்தப்பட்டவன்‌ 

பட்டணத்திற்கு 

புகுந்துகொண்டால்‌, 

முன்பாக அவனுடைய வழக்கு தீர்க்கப்படும்‌. 

வரையிலும்‌ அவன்‌ அங்கு பாதுகாப்பாக 

இருக்கலாம்‌ எண்‌ 35; உபா 4241-49; 

உபா 19:13) 


ஓடிவந்து, 
நியா 


நேலச்செயலாய்த்‌ தன்‌ 
நேரிட்டவனைக்‌ கொன்றால்‌" 

எபிரெயருடைய வழக்குச்சொல்லாகும்‌. 
காரியம்‌. நடைபெறுவதற்குத்‌ 

அனுமதித்திருக்கிறார்‌ என்பது 
பொருள்‌. 


கைக்கு 
என்பது 


சதவ வ, 

கைப்பிசகாய்‌. 

'கொன்றுபோட்டவன்‌, 

ஜீவனைக்‌ 

அடைக்கலப்பட்டணத்திற்கு 

வேண்டும்‌. இப்படிப்பட்டவர்களை 
பாதுகாப்பதற்காகவே கர்த்தர்‌ கானான்‌ 
தேசத்திலே அடைக்கலப்பட்டணங்களை 
நியமித்திருக்கிறார்‌. 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


'ஓடிப்போய்ச்‌ சேரவேண்டிய 
என்பது நியாயப்பிரமாணத்தின்‌ 
ஏற்படுத்தப்பட்டிருக்கும்‌ 
பட்டணங்களை 
(எண்‌ 35; உபா 19), அடைக்கலப்‌. 
பட்டணங்கள்‌ தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு 
முன்பாக. தேவனுடைய பலிபீடம்‌ அடைக்கலம்‌ 
ஸ்தலமாக இருந்தது 
53; 1இராஜா 2:28-29). 


ஸ்தலம்‌" 
பிரகாரம்‌ 
அடைக்கலப்‌ 


குறிப்பிடுகிறது. 


நமக்கு 

எதுவுமில்லை. 

நியாயாதிபதிகளும்‌ 

அடைக்கலப்பட்டணங்களைப்போல 

இருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ ருடைய 

கொலை வழக்குகளை நீதியாய்‌ நியாயம்‌ 

விசாரித்து, கொலைக்குற்றவாளிகளுக்கு 
நீதியான தண்டனை கொடுப்பார்கள்‌. 


“ஒருவன்‌ பிறனுக்கு விரோதமாகச்‌ 
சதிமோசஞ்செய்து, அவனைத்‌ துணிகரமாய்க்‌ 
கொன்றுபோட்டால்‌, அவனை என்‌ 
பலிபீடத்திலிருந்தும்‌ பிடித்துக்கொண்டு 
போய்க்‌ கொலைசெய்யவேண்டும்‌" 
(யாத்‌ 21:14) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய 
பத்துக்கட்டளைகளில்‌ ஒரு கட்டளையாக, 
"உன்‌. தேவனாகிய கர்த்தர்‌ உனக்குக்‌ 
கொடுக்கிற தேசத்திலே உன்‌ நாட்கள்‌ 
நீடித்திரப்பதற்கு, உன்‌ தகப்பனையும்‌ உன்‌ 
தாயையும்‌ கனம்பண்ணுவாயாக” 
(யாத்‌ 2012) என்று சொல்லிமிருக்கிறார்‌ 
ல்‌ பெற்றோரை கனம்பண்ணாமல்‌, 
அடிக்கிறவர்களுக்கும்‌, 
கர்த்தர்‌ தம்முடைய 
தண்டனையை 


பிக்கிறவ்களுக்கம்‌ 
பிரமாணத்தில்‌ 
சொல்லியிருக்கிறார்‌. 


'தன்‌  தகப்பனையாவது. தன்‌ 
தாமையாவது அடிக்கிறவன்‌ நிச்சயமாய்க்‌ 
கொலைசெய்யப்படக்கடவன்‌" (யாத்‌ 2 
என்றும்‌. “தன்‌ தகப்பனையாவது தன்‌ 
தாயையாவது  சபிக்கிறவன்‌ நிச்சயமாய்க்‌ 
கொலைசெய்யப்படக்கடவன்‌" (யாத்‌ 2147) 
என்றும்‌ கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 





f= FTE 
TT 
பாவங்களுக்கு 


நம்முடைய 
உண்மையாய்‌ மனந்திரும்பும்போது, 
கர்த்தருடைய கையிலிருந்து ்டிப 
ஆசீர்வாதங்களைப்‌ 
இயேசுகிறிஸ்துவின்‌ இரத்தம்‌ 
பாவங்களையும்‌ நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. 
இயேசுகிறிஸ்து நம்முடைய பாவங்களை 
நீக்கும்‌ கிருபாதாரபலியாக, சிலுவையிலே 
தம்முடைய ஜீவனை ஒப்புக்கொடுத்தார்‌. 
நம்முடைய பாவம்‌ அதிகமாயிருக்கும்போது. 
கர்த்தருடைய பாடுகளிலும்‌, இரத்தத்திலும்‌ 
நமக்கு அதிகமான பங்கு தேவைப்படுகிறது. 
நம்முடைய பாவங்களுக்காக நாம்‌. 
உண்மையாய்‌. மனந்திரும்பும்போது, 
கர்த்தருடைய பாடுகளினால்‌ வரும்‌ பலனில்‌, 
அதிகமாய்ப்‌ பங்கு பெறுகிறோம்‌. 

எருசலேம்‌ ஜனங்கள்‌  கர்த்தருக்‌; 
விரோதமாய்‌ அதிகமாய்ப்‌. பாலம்‌ செய்தார்கள்‌. 
அவர்களுடைய சகல பாவங்களினிமித்தம்‌, 
கர்த்தருடைய கையில்‌ இரட்டிப்பாய்‌ அடைந்து 
தீர்ந்தார்கள்‌. நம்முடைய பாவங்கள்‌ 
அதிகமாயிருக்கும்போது. அவற்றை 
மன்னிப்பதற்கு கர்த்தருடைய கிருபை 
அதிகமாய்த்‌ தேவைப்படுகிறது. அது 
இரட்டிப்பாயும்‌ தேவைப்படுகிறது. 


கர்த்தர்‌ டய 
இறத நர தக்கர்‌! சொல்றார்‌ 
அவர்களோடு பட்சமாய்ப்‌ பேசுகிறார்‌ 
அனு டைய அக்கிரமத்தை 

கிறார்‌. பாவத்தினிமித்தமாய்‌ 
கத்த வந்த சாபத்தைப்‌ 
போக்குகிறார்‌. போரை முடிவுக்கு கொண்டு. 
வருகிறார்‌. கர்த்தர்‌ தம்முடைய ஐனத்திற்கு 
இரட்டிப்பான கிருபைகளைக்‌ கொடுத்து, 
அவர்களோடு ஒப்புரவாகுகிறார்‌. 


கர்த்தரின்‌ மகிமை 
ஏசா 40:8-5 


ஏகா 40:3. கர்த்தருக்கு வழியை 
ஆயத்தப்படுத்துங்கள்‌, அவாத்தர 
வெளியிலே நம்முடைய தேவனுக்குப்‌ 
பாதையைச்‌ செவ்வை பண்ணுங்கள்‌ 
என்றும்‌, 


ஏசா ௧0:4. பன்னமெல்லாம்‌. 
உயர்த்தப்பட்டு, சகமைலையும்‌ குன்றும்‌. 
தாழ்த்தப்பட்ட,  கோணலானது 
செவ்வையாகி, கரடுமுரடானவை. 
சுமமாக்கப்படும்‌ என்றும்‌, 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஏசா 405. கர்த்தரின்‌ மகிமை 
வெளியரங்கமாகும்‌, மாம்சமான யாவும்‌ 
அதை ஏகமாய்க்‌ காணும்‌, கர்த்தரின்‌ 
வாக்கு அதை உரைத்தது என்றும்‌ 
வனாந்தரத்திலே கூப்பிடுகிற சத்தம்‌ 
உண்டாயிற்று. 


கர்த்தர்‌ சீயோனை ஆசிர்வதிக்கும்‌. 
காலம்‌ வந்துவிட்டது. கர்த்தருடைய 
ஆசீர்வாதத்தையும்‌, அவருடைய 
கிருபையையும்‌, 'சிலாக்கியத்தையும்‌ 
பெற்றுக்கொள்வதற்கு, கர்த்தருடைய ஜனம்‌ 
ஆயத்தமாயிருக்கவேண்டும்‌. தங்கள்‌ 
பாவங்களுக்கு மனந்திரும்பவேண்டும்‌. 
கர்த்தரை ந அவருடைய 
கிருபாசனத்தண்டையில்‌ கிட்டிச்சேரவேண்டும்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய ஜனத்திற்கு ஏராளமான 
கிருபைகளை வைத்திருக்கிறார்‌. 


ஏசாயா தீர்க்கதரிசி “வனாந்தரத்திலே 
கூப்பிடுகிற சத்தமுண்டாயிற்று" என்று 
சொல்லுகிறார்‌. இவர்கள்‌ சிறையிருப்பின்‌ 
காலத்தில்‌, கர்த்தருடைய ஜனத்திற்கு 
த்தியிலே. ஊழியம்‌ 


மத்தி! 
தீர்க்கதரிசிகளாயிருக்கலாம்‌. 


சிறையிருப்பிலிருந்த காலத்தில்‌, கர்‌; 
வார்த்தை 

வெளிப்படுத்தப்படுகிறது. 

சிறையிருப்பிலிருந்து விடுவிக்கப்படுவார்கள்‌ 
என்னும்‌ ஆறுதலான செய்தி அவர்க த்‌ 
கொடுக்கப்படுகிறது. சிறையிருப்பி! 
விடுதலை பெறுவதற்கு கர்த்தருடைய ஜம்‌ 
தங்களை ஆயத்தப்படுத்தவேண்டும்‌. 
விடுதலையின்‌ நாளுக்காக  ஆர்வமாய்க்‌ 
காத்திருக்கவேண்டும்‌. 


“வனாந்தரத்தில்‌ கூப்பிடுகிற சத்தம்‌” 
என்னும்‌ வாக்கியம்‌ யோவான்ஸ்நானனை 
குறிக்கும்‌ என்றும்‌ வேதபண்டிதர்கள்‌ 
சொல்லுகிறார்கள்‌. கர்த்தரே சத்தியத்தைப்‌ 
பேசுகிறவர்‌. 'யோவான்ஸ்நானன்‌ 
வனாந்தரத்திலே கூப்பிடுகிற 
சத்தமாயிருக்கிறான்‌. “கர்த்தருக்கு வழியை 
ஆயத்தப்படுத்துங்கள்‌" என்றும்‌, 
“அவாந்தரவெளியிலே நம்முடைய 
தேவனுக்கு பாதையை செவ்வைபண்ணுங்கள்‌" 
என்றும்‌ யோவான்ஸ்நானன்‌. 
வனாந்தரத்திலே கூப்பிடுகிற சத்தமாக 





i al 
TT 


“அந்நாட்களில்‌ யோவான்ஸ்நானன்‌. 
ன்‌ வனாந்தரத்தில்‌ வந்து: 
பரலோகராஜ்யம்‌ 
என்று பிரசங்கம்‌ 
பண்ணினான்‌. கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்‌ 
படுத்துங்கள்‌; அவருக்குப்‌ பாதைகளைச்‌ 
செல்லைபண்ணுங்கள்‌ என்று 
வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம்‌ 
உண்டென்று, ஏசாயா தீர்க்கதரிசியினால்‌. 
சொல்லப்பட்டவன்‌ இவனே" (மத்‌ 3:1-3) 
“அப்பொழுது, எருசலேம்‌ நகரத்தாரும்‌, 
யூதேயா த்தார்‌ அனைவரும்‌, 
யோர்தானுக்கு அடுத்த  சுற்றுப்புறத்தார்‌ 
யாவரும்‌ அவனிடத்திற்குப்‌ போய்‌, தங்கள்‌ 
பாவங்களை அறிக்கையிட்டு, யோர்தான்‌ 
நதியில்‌ அவனால்‌ ஞானஸ்நானம்‌ 
பெற்றார்கள்‌" (மத்‌ 3:58). 


பாவத்திற்கு மனந்திரும்புங்கள்‌ என்பதே 
யோவான்ஸ்நானனுடைய பிரதான 
செய்தியாயிருந்தது. அவனுடைய பிரசங்கச்‌ 
செய்தியைக்‌ கேட்டு எருசலேம்‌ நகரத்தாரும்‌, 
யூதேயா தேசத்தார்‌ அனைவரும்‌ 
மனந்திரும்பி ஞானஸ்நானம்‌ பெற்றார்கள்‌ 
யோவான்ஸ்நானன்‌ உத்தமமான ஜனத்தை 
கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக 
ஊழியம்‌ செய்தான்‌ (லூக்‌ 1:7). தேவனாகிய 
கர்த்தர்‌ தம்முடைய கிருபையோடும்‌ 
இரக்கத்தோடும்‌ வருகிறார்‌. அவரை 
சந்திப்பதற்கு நாம்‌ 
ஆயத்தமாயிருக்கவேண்டும்‌. 

ஏசாயா ்‌ சொல்‌, 
தீர்க்கதரிசனம்‌ - றையிகுப்ள்ன்‌ 
கர்த்தருடைய  ஜனத்திற்கு விசேஷமாய்ச்‌ 
சொல்லப்படுகிறது. அவர்கள்‌ ஏசாயாவின்‌ 
வார்த்தைகளை ஆறுதலின்‌ செய்தியாகவும்‌, 
வாக்குத்தத்தமாகவும்‌ ஏற்றுக்கொள்ள 
வேண்டும்‌. அவர்கள்‌ சிறையிருப்பிலிருந்து: 
தங்கள்‌ தேசத்திற்குத்‌ திரும்பி வரும்போது. 
வழியிலே. அவர்களுக்கு என்னென்ன 
இடையூறுகள்‌ இருந்தாலும்‌, அவையெல்லாம்‌ 
நீக்கப்படும்‌. வனாந்தரத்தில்‌ கூப்பிடுகிற 
சத்தம்‌ அந்தப்‌ பகுதியிலே பாதைகளை 
செல்வைபண்ணும்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கிறிஸ்து நம்முடைய ஆத்துமாவுக்குள்‌ 
பிரவேசிக்கவேண்டும்‌. அதற்குத்‌ 
தடையாகயிருக்கிற மேடுபள்ளங்களை 
யெல்லாம்‌ சமமாக்கப்பட வேண்டும்‌. பரிசுத்த 
ஆலியானவரின்‌ சிந்தை நமக்குள்‌ 
நிரம்பியிருக்கவேண்டும்‌. இயேசு 
கிறிஸ்துவையும்‌, அவருடைய 
சுவிசேஷத்தையும்‌ ஏற்றுக்கொள்வதற்கு, 
நம்முடைய இருதயமும்‌, சிந்தையும்‌ 
ஆயத்தமாயிருக்கவேண்டும்‌. 
ஏசாயா 


நீர்க்‌ 

ஜனத்திடம்‌, 

ஆயத்தப்படுத்துங்கள்‌" என்று சொல்லுகிறார்‌. 
கர்த்தர்‌ பிரவேசிப்பதற்கு தடையாகயிருக்கிற 
எல்லா தடைகளையும்‌ நீக்கிப்போடவேண்டும்‌. 
மேலும்‌, “அவாந்தரவெளியிலே நம்முடைய 


நெருக்கப்பட்டவர்களாகவும்‌, 
ஒடுக்கப்பட்டவர்களாகவும்‌ இருக்கிறார்கள்‌. 
அவர்களுடைய ஜீவியத்தில்‌ கர்த்தர்‌ 
பிரவேசிக்கக்கூடாதபடிக்கு, அவர்களே 
சில. தடைகளை உண்டுபண்ணி. 
வைத்திருக்கிறார்கள்‌. அந்த 
தடைகளையெல்லாம்‌ அவர்கள்‌ நீக்கிப்போட 
வேண்டும்‌. அவர்கள்‌ கர்த்தருக்கு வழியை 
ஆயத்தம்பண்ணவேண்டும்‌. தேவனுக்கு 
பாதையை செவ்வைபண்ணவேண்டும்‌. 


ஒரு பகை ழ்‌! 


உபதேசத்நை! 

இடறிப்போயிருப்பார்க்‌. வத்த 
கிறிஸ்துவில்‌ சந்தோஷமும்‌, சமாதானமும்‌, 
ஆறுதலும்‌ இருக்காது. இவர்களுடைய 
அலிசுவாசங்களும்‌, குழப்பங்களும்‌, 
கலககுணங்களும்‌ இவர்களுக்குள்‌ 
பள்ளங்களாகவும்‌, மலைகளாகவும்‌ 
குன்றுகளாகவும்‌ இருக்கும்‌. இந்தப்‌ 
பள்ளங்களெல்லாம்‌ உயர்த்தப்படவேண்டும்‌. 
இவர்களுக்குள்ளே காணப்படுகிற பெருமை, 
மனமேட்டிமை என்னும்‌ மலையும்‌ குன்றும்‌ 
தாழ்த்தப்படவேண்டும்‌. இவர்களுடைய 
ஜீவியத்தில்‌ காணப்படுகிற கோணலும்‌, 
தாறுமாறும்‌. 'செவ்வையாகவேண்டும்‌. 
கரடுமுரடானவைகள்‌ சமமாக்கப்படவேண்டும்‌. 
அப்போது கர்த்தரின்‌ மகிமை 
வெளியரங்கமாகும்‌. 





i FTE 
TT 


சிறையிருப்பிலிருக்கிற கர்த்தருடைய 
ஜனங்கள்‌, தங்களுடைய விடுதலைக்கு. 
தங்களை ஆயத்தம்பண்ணவேண்டும்‌. 
அப்போது கோரேசு ராஜா அவர்களுக்கு, 
விடுதலையை பிரகடனம்பண்ணுவான்‌. 
யோவான்ஸ்நானன்‌ ங்கள்‌ மத்தியிலே 
மனந்திரும்புதலைக்குறித்து சிறிதுகாலம்‌ 
பிரசங்கித்தான்‌. கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு, 
ஜனங்களுடைய இருதயத்தை 
ஆயத்தம்பண்ணினான்‌ (லூக்‌ 1:17). அப்போது, 
மேசியா தம்முடைய மகிமையிலே ஜனங்கள்‌ 
மத்தியில்‌ வெளிப்பட்டார்‌. அவர்களுக்கு 
அற்புதங்களையும்‌ அடையாளங்களையும்‌ 
செய்தார்‌. 


போவான்ஸ்நாளன்‌ 
மனந்திரும்புதலின்‌ செய்தியை பரங்கிறதான்‌ 
அவர்களைக்‌ கண்டித்து உணர்த்தினான்‌. 
அவனுடைய  பிரசங்கத்தைக்‌ கேட்ட 
ஜனங்களுடைய இருதயத்திலே காயங்களும்‌, 
உண்டாயிற்று. 
தமது கிருபையில்‌: 
காயமடைந்தவர்களுக்கு, 
கட்டினார்‌. அவர்களுடைய 
வேதனைகளை நீக்கி அவர்களைக்‌ 
குணப்படுத்தினார்‌. தேவன்‌ தம்முடைய 
மகிமைமிலே வெளிப்பட்டார்‌. அவருடைய 
தெய்வீக மகிமை புறஜாதியாருக்கும்‌ 
வெளிச்சமாயிருந்தது. 


கர்த்தரின்‌ மகிமை 
லெளியரங்கமாகும்போது, மாம்சமான யாவும்‌: 
அதை  ஏகமாய்க்‌ காணும்‌. யூதர்கள்‌ 
வய புறஜாதியாரும்‌ கர்த்தருடைய 
மகிமையைக்‌ காண்பா கர்த்தருடைய 
ஜனம்‌ சிறையிருப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டு, 
தங்கள்‌ தேசத்திற்குத்‌ திரும்பிப்போவதை, 
அந்நிய தேசத்தாரும்‌ பார்ப்பார்கள்‌. அதைப்‌ 
பார்க்கும்போது, அவர்கள்‌ மெய்யாகவே. 
கர்த்தருடைய மகிமையைக்‌ காண்பார்கள்‌. 


காயத்தைக்‌ 


என்று 
கொண்டார்கள்‌" (சங்‌ 126.2). 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


கர்த்தரின்‌ ஆவி. 
ஏசா 40:6-8 


ஏசா 40:8. பின்னும்‌ கூப்பிட்டுச்‌ சொல்‌ 
என்று ஒரு சத்தம்‌ உண்டாயிற்று; 
என்னத்தைக்‌ கூப்பிட்டுச்‌ சொல்வேன்‌ 
அதற்கு; 

புல்லைப்போலவும்‌, 
அதின்மேன்மையெல்லாம்‌ வெளியின்‌ 


பூவைப்போலவும்‌ இருக்கிறது. 


ஏசா 40:7. கர்த்தரின்‌ ஆவி அதின்மேல்‌ 
ஊதும்போது, புல்‌ உலர்த்து, பூ உதிரும்‌; 
ஜனமே புல்‌. 


ஏசா 40:8. புல்‌ உலர்ந்து பூ உதிரும்‌ 
நமது தேவனுடைய வசனமோ 
என்றென்றைக்கும்‌ திற்கும்‌ என்பதையே 
சொல்‌ என்று உரைத்தது. 


கர்த்தருடைய பிள்ளைகள்‌ டைய 
வார்த்தைக்‌ நம்பிக்கை வைக்கவேண்டும்‌ 
சிருஷ்ட்களை நம்பாமல்‌, தங்களை 
சிருஷ்டித்த சிருஷ்டிகரை நம்பவேண்டும்‌. 
கர்த்தரின்‌ மகிமை வெளியரங்கமாகும்‌ என்று 

வாக்கு உரைக்கிறது. 
கர்த்தருடைய ஜனத்திற்கு வெளிப்படுத்தப்பட்ட 
தீர்க்கதரிசனங்கள்‌ 


பிரகாரமாகவே, 'சிறையிருப்பிலிருக்கிற 
கர்த்தருடைய ஜனம்‌ விடுவிக்கப்படுவார்கள்‌. 
'லாவற்றையும்‌ அனுபவிக்கும்போது 
கர்த்தருடைய வாக்கு மெய்யானது என்பதை 
கர்த்தருடைய ஜனம்‌ புரிந்துகொள்வார்கள்‌. 


கர்த்தருடைய வாக்கு நிறைவேறாதபடி 
சத்துரு தடையாயிருக்கிறான்‌. அப்படிப்பட்ட 
சத்துருக்களுக்கு கர்த்தருடைய ஜனம்‌. 
பயப்படக்கூடாது. கர்த்தர்‌ செய்ய நினைக்கிற 
காரியம்‌ ஒருபோதும்‌ தடைபடாது. அவர்‌ 
சொல்ல ஆகும்‌. அவர்‌ கட்டளையிட நிற்கும்‌. 
சிறையிருப்பிலிருக்கிற கர்த்தருடைய ஜனம்‌ 
விடுதலை பெறாநபடி மனுஷருடைய 
வல்லமை தடையாயிருப்பதுபோல தெரிகிறது. 
கர்த்தருடைய ஜனம்‌ தங்களுடைய 
விடுதலைக்கு தடையாயிருக்கிற மனுஷரைப்‌ 
பார்த்து பயப்படக்கூடாது. கர்த்தருடைய 
முன்பாக அவர்கள்‌ 
புல்லைப்போல இருக்கிறார்கள்‌. 
கர்த்தரின்‌ ஆவி அதின்மேல்‌ ஊதும்போது 
புல்‌ உலர்ந்துபோகும்‌. 





f= THE 
TT 


கர்த்தருடைய ஜனத்தை சிறைப்பிடித்து: 
வைத்திருக்கிற பாபிலோனியர்கள்‌ புல்லைப்‌ 
போன்றவர்கள்‌. கர்த்தருடைய வல்லமைக்கு 
முன்பாக அவர்களால்‌ எதிர்த்து நிற்கமுடியாது. 
கர்த்தருடைய ஜனம்‌ மனுஷனுடைய 
வல்லமையை நம்பக்கூடாது அவர்கள்‌ 
கர்த்தருடைய வார்த்தையையும்‌, அவருடைய 
பலத்த புயத்தையும்‌ மாத்திரமே நம்பவேண்டும்‌. 
மனுஷனுடைய வல்லமை புல்லுக்கு ஒப்பானது. 
ஜனத்தை 
சித்தங்‌ 
தம்மையும்‌, 


கர்த்தர்‌ தம்முடைய 

விடுவிக்கவேண்டுமென்று 
கொள்ளும்போது, அவர்கள்‌ 
தம்முடைய வார்த்தையையும்‌ 
நம்பவேண்டும்‌ என்று 
எதிர்பார்க்கிறார்‌ அவர்கள்‌ 
சிருஷ்டிகளை நம்பி அதை சார்ந்திருக்கும்‌. 
போது, கர்த்தர்‌ அந்த சிருஷ்டிகளை 
அழித்துப்போடுகிறார்‌ கர்த்தரின்‌ ஆவி 
சிருஷ்டிகளின்மீது ஊதும்போது, 
உதிர்ந்து போகும்‌. 


வல்லமைகளையும்‌ கர்த்தர்‌ நீக்கிப்போடுகிறார்‌. 


கர்த்தர்‌ தம்முடைய ஜனத்தை 
இரட்சிக்கும்போது. அவர்களுக்குள்ளே 
இரட்சிப்பின்‌ கிரியையை நடப்பிக்கும்போது. 
அவர்கள்‌ வேறு எதையாவது நம்பிக்‌ 
கொண்டிருந்தால்‌, அவர்கள்‌ நம்புகிற அந்த 
காரியங்களை கர்த்தர்‌ நீக்கிப்போடுகிறார்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ ஒரு காலத்தில்‌: 
கர்த்தரை. நம்பாமல்‌, மலைகளையும்‌, 
குன்றுகளையும்‌, களையும்‌, 
விக்கிரகங்களையும்‌ நம்பினார்கள்‌. 
அவையெல்லாம்‌ புல்லைப்போலவும்‌, பூவைப்‌ 
போலவும்‌ உதிர்ந்துபோகும்‌. தேவனுடைய 
வசனம்‌ மாத்திரமே என்றைக்கும்‌ நிற்கும்‌. 


கர்த்தருடைய பிள்ளைகள்‌, இப்போது 
அவருக்கு வழியை 
ஆமத்தப்படுத்தியிரக்கிறார்கள்‌ 

அவர்கள்‌ 
பணியக மாகி கக்கன்‌ 
வாக்கு அவர்களுக்கு உரைக்கப்பட்டிருக்கிறது. 


மகிமை வெளிப்படும்போது, 
கிருபையும்‌ அதோடு சேர்ந்து 
கர்த்தருடைய கிருபையினால்‌ 


கர்த்தருடைய 
அவருடைய 
வெளிப்படும்‌. 
கர்த்தருடைய 


என்றைக்கும்‌ நிலைத்து நிற்கும்‌ 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


நாம்‌ கர்த்தருக்கு. வழியை 
ஆயத்தப்படுத்தவேண்டும்‌. மாம்சமான 
எல்லா காரியங்களும்‌ புல்லைப்போன்றவை 
என்பதை நாம்‌ உணரவேண்டும்‌. புல்‌ 
பலவீனமானது. அதற்கு வலிமையில்லை. 
அது உலர்ந்து உதிரக்கூடியது. நாமும்‌ 
புல்லைப்போலவே இருக்கிறோம்‌. “ஜனமே புல்‌" 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. நம்மை நாமே 
இரட்சித்துக்‌ கொள்வதற்கு, நாம்‌ 
பெலனற்றவர்களாயிருக்கிறோம்‌. கர்த்தருடைய 
ஜனம்‌ சிறையிருப்பிலிருக்கிறார்கள்‌. 
அவர்களுடைய சொந்த பலத்தினாலோ, 
பரரக்கிரமத்தினாலோ டவ்‌ லன்‌ 
பெறமுடியாது. டைய 
கர்ந்தையினால்‌.. பாத்திரமே அவர்களுக்கு 
விடுதலை கிடைக்கும்‌. 


சிருஷ்டிகள்‌ ஈமிருந்தா। 
அவயம்‌ வவ பை 
போலவுமே இருக்கிறது. இவையெல்லாம்‌ 
அழிந்துபோகக்கூடியது. உலர்ந்துபோகக்‌ 
கூடியது. கர்த்தருடைய வசனமோ 
என்றைக்கும்‌ நிலைத்து நிற்கக்கூடியது. 
கர்த்தருடைய ரத்‌ ்‌ 
சந்தோஷத்தையும்‌, 

கொடுக்கிறது. 

என்றைக்கும்‌ 

அவருடைய  வசனத்தின! 

சந்தோஷமும்‌ ஆறுதலும்‌ நிலைத்து நிற்கும்‌. 
கர்த்தர்‌ கொடுக்கும்‌ சந்தோஷத்தையும்‌ 
ஆறுதலையும்‌ நாம்‌ எப்போதும்‌ 
பெற்றுக்கொள்ள வேண்டும்‌. இதற்காகவே, 
கர்த்தர்‌ நம்முடைய ஆத்துமாவுக்கு நித்திய 
ஜீவனைக்‌ கொடுக்கிறார்‌. தேவனுடைய 
வசனம்‌ என்றென்றைக்கும்‌ நித்திய காலமாய்‌ 
ஜீலிக்கும்‌. அவருடைய வசனத்தை 
நம்புகிறவர்களும்‌, நித்திய காலமாய்‌ ஜீவித்து 
கர்த்தருக்குள்‌ சந்தோஷமாயிருப்பார்கள்‌. 


சீயோன்‌ 
சுவிசேஷகியே 
ஏசா 40:9 


என்னும்‌ 


ஏசா ௧00. சீயோன்‌ என்னும்‌ 
சுவிசேஷகியே, நீ உயர்ந்த பர்வதத்தில்‌ 
ஏறு; எருசலேம்‌ என்னும்‌ ௬விசேஷகியே, 
நீ உரத்த சத்தமிட்டுக்‌ கூப்பிடு, 
பயப்படாமல்‌, சத்தமிட்டு, மூதா 
பட்டணங்கனை நோக்கி: இதே, 
உங்கள்‌ தேவன்‌ என்று கூறு. 





i= FTE 
TT 


கர்த்தரின்‌ மகிமை வெளியரங்கமாகும்‌" 
என்று கர்த்தர்‌ வாக்குப்பண்ணுகிறார்‌. 
சீயோனிலும்‌ ம 
மீதியாயிருக்கிறவர்களுக்கு, 

வெளிப்படுத்தப்படும்‌. அவா 

எளியவர்களாகவும்‌, வியாதியஸ்தர்களாகவும்‌, 
இருக்கிறார்கள்‌. 


பலவீனமானவர்களாகவும்‌ 
நேச்சார்‌. 


நேபுகாத்‌ 


விட்டுவிட்ட சேய்விட்டாள்‌ 
தேசத்திலே தங்கள்‌ 
பதாத்தசத்தா ரில்‌ உயர்குலத்தோரும்‌, 
ரபுக்களும்‌ இப்போது பாபிலோனின்‌: 
சிறையிருப்பிலிருக்கிறார்கள்‌ 


சிறையிருப்பிலிருக்கிற தர்கள்‌ 
தங்கள்‌ திங்க திருபி வருவார்கள்‌ 
என்னும்‌ நல்லசெய்தி, யூதாதேசத்திலே 
மீதியாயிருக்கிறவர்களுக்கு சொல்லப்படும்‌. 


இவர்களுக்கு மாத்திரமல்ல, 
சிறையிருப்பிலிருக்கிற சீயோனைச்‌ 
சேர்ந்தவர்களுக்கும்‌, எருசலேமைச்‌ 
சேர்ந்தவர்களுக்கும்‌ சொல்லப்படும்‌ 
சீயோனைச்‌ சேர்ந்தவர்கள்‌ பாபிலோன்‌ 
குமாரத்தியோடு. குடியிருக்கிறார்கள்‌. 
“பாபிலோன்‌ குமாரத்தியினிடத்தில்‌ 
குடியிருக்கிற  சீயோனே உன்னை 
விடுவித்துக்கொள்‌" (சக 27). அங்கு 
அவர்கள்‌ கோரேசு ராஜாவின்‌ 
கிருபையுள்ள பிரகடனத்தைப்‌ 
பெற்றுக்கொள்கிறார்கள்‌. கோரேசு ராஜா 
சிறையிருப்பிலிருக்கி ர்களுக்‌ 


விடுதலையை 
நற்செய்தியை சீயோனிலுள்ளவர்களும்‌, 
எருசலேமிலுள்ளவர்களும்‌ எல்லோருக்கும்‌ 
சொல்லுவார்கள்‌. 
சீயோனிலும்‌ 
உள்ளவர்கள்‌ என்னும்‌ 
சிறையிருப்புக்குப்போகாமல்‌ 
தங்கிமிருக்கிறவர்களைக்‌ 


எருசலேமிலும்‌ 
வாக்கியம்‌, 
சீயோனில்‌. 
குறிக்கலாம்‌ 
பாபிலோனிய 
ந சீயோனுக்கும்‌ 
எருசலேமுக்கும்‌ திரும்பி வந்தவர்களைக்‌ 
குறிக்கலாம்‌ என்றும்‌ வேதபண்டிதர்கள்‌ 
வியாக்கியானம்‌ சொல்லுகிறார்கள்‌. இவர்கள்‌ 
விடுதலையின்‌ நற்செய்தியை சத்தமிட்டு 
சொல்லவேண்டும்‌. உரத்த சத்தமிட்டுக்‌ 
கூப்பிடவேண்டும்‌. பப்படாமல்‌. 
கூப்பிடவேண்டும்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


இவர்கள்‌ யூதாவின்‌ நகரங்களிலும்‌, 
யூதாதேசத்திலே வாசம்பண்ணுகிற யூதர்கள்‌ 
மத்தியிலும்‌, “இதோ, 
என்று 
“இவரே 
த ரக்கா 


சிறையிருப்பிலிருந்து 
யூதர்கள்‌ விடுதலைபெற்று, எருசவேருக்குத 
திரும்பி வருகிறார்கள்‌. அவர்கள்‌ 
எருசலேமிலே பலிபீடத்தைக்‌ கட்டுகிறார்கள்‌. 
அந்தப்‌ பலிபீடத்திலே தங்களோடு சேர்ந்து 
பலிகளைச்‌ செலுத்துவதற்காகவும்‌, 
கர்த்தரை ராதிப்பதற்காகவும்‌, 
எருசலேமிலுள்ள யூதர்கள்‌, யூதாவின்‌ மற்ற 
பட்டணங்களிலுள்ள யூதர்களை அன்போடு 
அழைக்கிறார்கள்‌. 

“இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ பட்டணங்களிலே. 
குடியேறி, ஏழாம்‌ மாதமானபோது, ஜனங்கள்‌ 
ஏகோபித்து எருசலேமிலே கூடினார்கள்‌. 
அப்பொழுது யோசதாக்கின்‌ குமாரனாகிய 
யெகுவாவும்‌, அவன்‌  சகோதரராகிய 
ஆசாரியரும்‌, செயல்தியேலின்‌ குமாரனாகிய 
செருபாபேலும்‌, அவன்‌ சகோதரரும்‌ எழும்பி, 
தேவனுடைய மனிதனாகிய மோசேயின்‌ 
நியாயப்பிரமாணத்தில்‌ _ எழுதியிருக்கிறபடி 
சர்வாங்க தகனங்களைப்‌ பலியிடும்படிக்கு, 
இஸ்ரவேலுடைய தேவனின்‌ பலிபீடத்தைக்‌ 
கட்டினார்கள்‌. அவர்கள்‌ அத்தேசத்தின்‌ 
ஜனங்களுக்குப்‌ பயந்ததினால்‌, பலிபீடத்தை 
அதின்‌ ஆதாரங்களின்மேல்‌ ஸ்தாபித்து, 
அதின்மேல்‌ அவர்கள்‌ கர்த்தருக்கு அந்திசந்தி 
சர்வாங்க த௲னபலிகளைச்‌ செலுத்தினார்கள்‌. 
எழுதியிருக்கிறபடியே அவர்கள்‌ 
கூடாரப்பண்டிகையை ஆசரித்து, நித்திய 
நியமத்தின்புடிும்‌ அன்றாடகக்‌ 
கணக்கின்படியும்‌ ஒவ்வொருநாளிலும்‌ 
பலியிட்டார்கள்‌" (எஸ்றா 39-4). 


ஏசாயா. இங்கு சொல்லுகிற 

தீர்க்கதரிசனம்‌ புதிய ஏற்பாட்டிலே, 

அப்போஸ்தலருடைய காலத்தில்‌ பூரணமாய்‌ 

அவர்கள்‌ 

சுவிசேஷத்தை 

பிரசங்கம்பண்ண 

ஆரம்பித்தார்கள்‌. பின்பு, அவர்கள்‌ உலகம்‌ 

முழுவதும்‌ சென்று கிறிஸ்துவின்‌ 
சுவிசேஷத்தைப்‌ பிரசங்கித்தார்கள்‌. 





i FTE 
TT 


கர்த்தராகிய ஆண்டவர்‌ 
பராக்கிரமசாலியாக வருவார்‌ 
ஏசா 40:10,11 


ஏசா 40:40. இதே, கர்த்தராகிய 
ஆண்டவர்‌ பராக்கிரமசாலியாக. 
வருவார்‌; அவர்‌ தமது புயத்தினால்‌ 
அரசாளுவார்‌ இதே, அவர்‌ அனிக்கும்‌ 
பலன்‌ அவரோடேகூட வருகிறது; அவர்‌ 
கொடுக்கும்‌ பிரதிபலன்‌ அவருடைய 
முகத்துக்கு முன்பாகக்‌ செல்லுகிறது. 


ஏசா 4001. மேய்ப்பணைப்போலத்‌. 
தமது மத்தையை மேய்ப்பார்‌; 
ஆட்டுக்குட்டிகனைத்‌. தமது 
புயத்தினால்‌ சேர்த்து, தமது மடியிலே 
சுமந்து, கறவலாடுகனை மெதுவாய்‌ 

நடத்துவார்‌. 
கர்த்தரின்‌ மகிமை வெளியரங்கபாகும்‌. 
அப்போது கர்த்தராகிய ஆண்டவர்‌ 
பராக்கிரமசாலியாக வருவார்‌. கர்த்தர்‌ 
வருவதை சத்துருக்கள்‌ தடைபண்ண 
முயற்சிபண்ணினாலும்‌, அவருடைய 
வருகையை யாராலும்‌ தடுத்து நிறுத்த 
முடியாது. அவர்‌ பராக்கிரமசாலியாக 
வருவதினால்‌, தமக்கு விரோதமாய்‌ எழும்பி 
தடைகளையும்‌: 


தேவனாகிய கர்த்தர்‌ நீதியுள்ள 
நியாயாதிபதியாயிருக்கிறார்‌. ஒவ்வொரு 
மனுஷருக்கும்‌, அவர்களுடைய 
கிரியைகளுக்குத்தக்க பலனைக்‌ கொடுப்பார்‌. 
கர்த்தர்‌ பராக்கிரமசாலியாய்‌ வரும்போது. 
அவர்‌ அளிக்கும்‌ பலன்‌ அவரோடே கூட 
வருகிறது. கர்த்தர்‌ தமது புயத்தினால்‌ 
அரசாளுகிறார்‌. கர்த்தர்‌ கொடுக்கும்‌ 
பிரதிபலன்‌ அவருடைய முகத்திற்கு 
முன்பாகச்‌ செல்லுகிறது. 


தாம்‌ என்ன செய்ய வேண்டும்‌ என்பது 
கர்த்தருக்கு நன்றாய்த்‌ தெரியும்‌. அவர்‌ 
சர்வஞானமும்‌ சர்வவல்லமையுமுள்ளவர்‌. 
கர்த்தரே இஸ்ரவேலின்‌ மேய்ப்பராயிருக்கிறவர்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


(இஸ்ரவேலின்‌ மேய்ப்பரே, யோசேப்பை 

ஆட்டுமந்தையைப்போல்‌. நடத்துகிறவரே, 
செவிகொடும்‌; கேருபீன்கள்‌ மத்தியில்‌ 
வாசம்பண்ணுகிறவரே, 
(சங்‌ 80:1). 


பிரகாசியும்‌" 


நம்முடைய கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து 
நல்ல மேய்ப்பராயிருக்கிறார்‌. “நானே நல்ல 
மேய்ப்பன்‌: நல்ல மேய்ப்பன்‌ ஆடுகளுக்காகத்‌ 
தன்‌ ஜீவனைக்‌. கொடுக்கிறான்‌” 
(யோவா 10:11. 


கர்த்தராகிய 
மேய்ப்பனைப்போல 
மேய்ப்பர்‌ 


ஆண்டவர்‌ 
மந்தையை 
வார்த்தையே 
அவருடைய மந்தைக்கு 
போஜனமாயிருக்கிறது. கர்த்தர்‌ தமது 
வசனங்களினால்‌, தம்முடைய பிள்ளைகளைப்‌ 
போவிக்கிறார்‌. கர்த்தருடைய பிரமாணங்கள்‌ 
மேய்ச்சலான இடங்களைப்போல இருக்கிறது. 
கர்த்தர்‌ தம்முடைய ஜனத்தை மேய்ச்சலான 
இடங்களிலே மேய்க்கிறார்‌. கர்த்தரே பிரதான 
மேய்ப்பர்‌. கர்த்தருடைய ஊழியக்காரர்கள்‌, 
அவரோடுகூட ஆடுகளை மேய்க்கும்‌ துணை 
மேய்ப்பர்களாயிருக்கிறார்கள்‌. இவர்கள்‌ 
எல்லோரும்‌ பிரதான மேய்ப்பருக்குக்‌ கீழே 
பணிபுரிகிறவர்கள்‌. 


ல தமது. 
கர்த்தருடைய 


கர்த்தராகிய ஆண்டவர்‌ பலவீனமான 
ஆடுகளுக்கு விசேஷித்த பராமரிப்புக்களைக்‌ 
கொடுக்கிறார்‌. ஆடுகளால்‌ தங்களுக்குத்‌ 
நாங்களே உதவி செய்து கொள்ளமுடியாது. 
சில ஆடுகள்‌ குட்டிகளாகமிருக்கும்‌. கர்த்தர்‌ 
ஆத்து தமது புயத்தினால்‌. 
சேர்த்து. தமது மடியிலே சுமந்து செல்வார்‌. 


மேய்ப்பர்‌ தம்முடைய 
பிள்ளைகள்மீது மிகுந்த அன்போடும்‌, 
கரிசனையோடும்‌, கிருபையோடும்‌ இருக்கிறார்‌. 
புதிய விசுவாசிகள்‌ தங்கள்‌ விசுவாசத்தில்‌ 
பலவீனமாயிருப்பார்கள்‌. அவர்கள்மீது 
கர்த்தர்‌ தம்முடைய விசேஷித்த பராமரிப்பைக்‌ 
காண்பிக்கிறார்‌. ஒருசில விசுவாசிகள்‌ 
ஆவியில்‌ துக்கத்தோடும்‌, 
வருத்தத்தோடும்‌, 


எல்லாவற்றையும்‌ கர்த்தர்‌ மேல்‌ இறக்கி 
வைத்துவிடலாம்‌. கர்த்தர்‌ நமக்கு 
இளைப்பாறுதலைக்‌ கொடுப்பார்‌. 





i= THE ஏசாயா 
TT 


கறவலாடுகளை மெதுவாய்‌ 
இந்த ஆடுகளெல்லாம்‌ 
மந்தையிலுள்ள ஆடுகள்‌. 
கர்த்தருடைய 
தொழுவத்தைச்‌ சேர்ந்தவை. அவை அங்கும்‌ 
இங்குமாக. அலைந்து திரியும்போது, 
மேய்ப்பராகிய கர்த்தர்‌ அவற்றை தமது 
புயத்தினால்‌ கூட்டிச்சேர்ப்பார்‌. ஆடுகள்‌ 
குழியில்‌ விழுந்து, எழுந்திருக்க முடியாதபடி. 
தவித்துக்கொண்டிருக்கும்போது, 
மேய்ப்பர்‌ அந்த ஆடுகளை 
தூக்கிவிடுவார்‌. 


கர்த்தர்‌ 
நடத்துவார்‌. 
அவருடைய 
இவையெல்‌. 


ஆடுகளை 
அனுப்பும்போது, 
ஆடுகளையும்‌ 
த்தான்‌ 
கண்ட 
நம்முடைய 


மேய்ப்பர்‌ எல்லா 
ஒன்றாய்க்‌ கூட்டச்சேர்த்து 


புக்கை ஒன்றாய்ச்‌ சேர்க்கிறது. 
கர்த்தருடைய பலத்த கரமே ஆடுகளை 
பாதுகாக்கிறது. அவருடைய கிருபை 
நிரம்பிய கரமே ஆடுகளை தமது ப்டியிலே 
சுமக்கிறது. கர்த்தருடைய அன்புள்ள கரமே 
கறவலாடுகளை மெதுவாய்‌ நடத்துகிறது. 


;ான்‌ அவைக த்தியஜீவனைக்‌ 
கொறிக்க கம்‌! ஒகர்காதம்‌ 
கெட்டுப்போவதில்லை, ஒருவனும்‌ அவைகளை 
என்‌ கையிலிருந்து பறித்துக்கொள்வதுமில்லை. 
அவைகளை எனக்குத்‌ தந்த என்‌ பிதா 
எல்லாரிலும்‌ பெரியவராயிருக்கிறார்‌;: 
அவைகளை என்‌ பிதாவின்‌ கையிலிருந்து 
பறித்துக்கொள்ள ஒருவனாலும்‌ கூடாது" 
(யோவா 10:28,29) 


கர்த்தருடைய மகத்துவம்‌ 
ஏசா 40:12-17 


ஏகா 40:12. தண்ணீர்களைத்‌ தமது 
கைப்பிடியால்‌ அனந்து, வானங்களை 
ஜாணனவாய்ப்‌ பிரமாணித்து, பூமியின்‌ 
மண்ணை மரக்காலில்‌ அடக்கி, 
பர்வதங்கனைத்‌. துலாக்கோலாலும்‌, 
மலைகளைத்‌ தராசாலும்‌ நிறுத்தவர்‌. 
யார்‌? 


- விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


ஏசா 40:18. கர்த்தருடைய ஆவியை 
அளவிட்டு, அவருக்கு 
ஆலோசனைக்காரனாயிருந்து, 
அவருக்குப்‌ போதித்தவன்‌ யார்‌? 


ஏசா. 4014. தமக்கு அறிவை 
உணர்த்தவும்‌, தம்மை தியாயவழியிலே 
உபதேசிக்கவும்‌, தமக்கு ஞானத்தைக்‌ 
கற்றுக்கொடுக்கவும்‌, தமக்கு. 
ப்‌ வழியை அறிவிக்கவும்‌, 
யாரோடே, 
தன்னம்‌ 


ஏசா 4015. இதோ, ஜாதிகள்‌ 
ஏற்றச்சாலில்‌ தொங்கும்‌ துளிபோலவும்‌, 
தராசிலே படியும்‌ தூசியோலவும்‌ 
எண்ணப்படுகிறார்கள்‌; இதோ, தீவுகளை: 
ஒரு அணுவைப்போல்‌ தாக்குகிறார்‌. 


ல்பனோன்‌. 
போதாது; 


எரிக்கும்‌ 
அதிலுன்ன 
தகனபலிக்கும்‌ 


ஏசா 40:17. ௪கல ஜாதிகளும்‌ அவருக்கு 
முன்பாக ஒன்றுமில்லை; அவர்கள்‌. 
சூனியத்தில்‌ சூனியமாகவும்‌, 
மாயையாகவும்‌ எண்ணப்படுகிறார்கள்‌. 


இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
மகிமையும்‌ மகத்துவமுமுள்ளவர்‌. அவர்‌ 
சர்வவல்லமையுள்ளவர்‌. யூதாஜனத்தார்‌ 
இப்போது பாபிலோன்‌ தேசத்து. 
சிறையிருப்பிலிருக்கிறார்கள்‌. அவர்களுக்கு 
ப்பிக்கைமைக்‌ கொடுக்குமாறும்‌, 
விடுதலைக்கு. அவர்கள்‌ 
சார்ந்திருக்குமாறும்‌, 
உற்சாகப்படுத்தும்‌ வார்த்தை 

இங்கு எழுதப்பட்டிருக்கிறது. 

பட அடல்‌ 

மனுக்குலத்திற்கு. 
உண்டாயிருக்கிறது. 

க்கும்‌ தெரிந்திருக்க வேண்டிய 
நாம்‌ கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்துவை நோக்கிப்‌ பார்க்கும்போது, 
பயபக்தியோடும்‌, பரிசுத்தத்தோடும்‌ நோக்கிப்‌ 
பார்க்கவேண்டும்‌. கர்த்தர்‌ 
சர்வவல்லமையுள்ளவர்‌, அவர்‌ மகிமையும்‌, 
மகத்துவமுமுள்ளவர்‌. என்பதை 
நினைவுகூர்ந்து, அவருடைய சமுகத்தில்‌ 
பரிசுத்தத்தோடும்‌, பயபக்தியோடும்‌ பணிந்து, 

தொழுதுகொள்ளவேண்டும்‌. 





f= a 
TT 


கர்த்தர்‌ சர்வவல்லமையுள்ளவர்‌. அவர்‌ 
வானங்களின்மீதும்‌, பூமியின்மீதும்‌ 
அதிகாரமும்‌ ஆளுகையுமுள்ளவர்‌. கர்த்தரே 
தண்ணீர்களை தமது கைப்பிடியால்‌. 
அளக்கிறார்‌. வானங்களை ஜாண்‌ 
அளவாய்ப்‌ பிரமாணிக்கிறார்‌. பூமியின்‌: 
மண்ணை  மரக்காலில்‌ அடக்குகிறார்‌. 
பர்வதங்களை துலாக்கோலாலும்‌, மலைகளை 
தராசாலும்‌ நிறுக்கிறார்‌ (ஏசா 40:12). 

கர்த்தருடைய கரம்‌ 
குறுகிப்போவதில்லை. 
பிரபஞ்சத்திலுள்ள எல்லா 
கர்த்தர்‌ தமது 
அளந்துவிடுகிறார்‌. 
அளவும்‌ 
வானங்களையும்‌ பிரமாணிக்கக்கூடியது. 
கர்த்தருடைய கரம்‌ வல்லமையுள்ளது. அவர்‌ 
தம்முடைய பலத்த பயத்தினால்‌. 
மலைகளையும்‌ எளிதாகப்‌ பெயர்த்துவிடுவார்‌. 
வணிகர்கள்‌. தாராசிலே பொருட்களைப்‌ 
போட்டு நிறுப்பதுபோல, கர்த்தர்‌ மலைகளை 
தராசில்‌ தூக்கிப்போட்டு எளிதாக நிறுப்பார்‌ 
கர்த்தர்‌ தம்முடைய பலத்த புயத்தினால்‌ 
மலைகளை தாராசில்‌ தூக்குவதுபோல. 
தூக்கி நிறுக்கிறார்‌ 

கர்த்தர்‌ சர்வஞானமுள்ளவர்‌. 
வோசணவில்‌ பெரியக்‌... காந்த்‌. என்ன 
காரியங்களையும்‌... நேர்த்தியாய்ச்‌ செய்து 
முடிக்கிறார்‌. கர்த்தர்‌ செய்கிற காரியங்களை 
மனுஷனால்‌ செய்ய முடியாது. கர்த்தருக்கு. 
ஆலோசனை சொல்லக்கூடிய அளவுக்கு 
யாருக்கும்‌ ஞானமில்லை. கர்த்தருக்கு 
மனுஷருடைய போதனையும்‌ தேவையில்லை. 
கர்த்தர்‌ யாருடனும்‌ யோசனை 
பண்ணுவதுபில்லை. தாம்‌ செய்கிற 
ஒவ்வொரு காரியத்தையும்‌, கர்த்தர்‌ 
தம்முடைய தெய்வீக ஆதீனத்தில்‌ சிந்தித்து, 
திட்டமிட்டு, தெளினயும்‌ நேர்த்தியாயும்‌ 
செய்து முடிக்கிறார்‌. 


'தமது ஆவியினால்‌ வானத்தை: 

அலங்கரித்தார்‌; அவருடைய கரம்‌ நெளிவான 

சர்ப்ப நட்சத்திரத்தை உருவாக்கிற்று. இதோ, 
ள்‌ அவருடைய கிரியையில்‌ 

கடைகோடியானவைகள்‌, 

நாங்கள்‌ கேட்டது 

கொஞ்சம்‌; அவருடைய 

க்‌ அறிந்தவன்‌ யார்‌ என்றான்‌” 


இடிமுழக்கத்தை 
(யோபு 2613/14). 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


பூமியிலுள்ள தேசங்களை 
ஒப்பிட்டுப்‌ பார்க்கும்போது, அவையெல்லாம்‌ 
இந்த உலகத்தில்‌ 

ராஜாக்கள்‌ இருக்கிறார்கள்‌. 
ஜனத்தொகையுள்ள தேசங்கள்‌ 

இருக்கிர ஏராளமான தீவுகள்‌ 
இருக்கிறது இவையெல்லாமே கர்த்தருடைய 
பார்வைக்கு சாதாரணமானவை. கர்த்தர்‌ 
தீவுகளை ஒரு அணுவைப்போல தூக்குகிறார்‌. 
சகல ஜாதிகளும்‌ கர்த்தருக்கு முன்பாக 
ஒன்றுமில்லை. அவர்கள்‌ சூனியத்தில்‌ 
சூனியமாகவும்‌, 


எண்ணப்படுவார்கள்‌. 


ப்‌ பி 
னங்க இருக்கார்‌. 
எண்ணிக்கை அதிகம்‌. 
கர்த்தருடைய பார்வையில்‌ அவர்கள்‌ 
ஏற்றச்சாலில்‌ தொங்கும்‌ துளிபோலவே. 
இருக்கிறார்கள்‌. தாராசிலே படியும்‌ 
தூசிபோலவே எண்ணப்படுகிறார்கள்‌. இந்த 
உலகத்தில்‌ காணப்படும்‌ தூசியோடு 
ஒப்பிட்டுப்‌ பார்க்கும்போது, தாராசில்‌ படியும்‌ 
தூசி ஒன்றுமேமில்லை. அதுபோலவே 
கர்த்தருக்கு முன்பாக "பூமியிலுள்ள 
ஜாதிகளும்‌ ஒன்றுமில்லாதவர்களாகவே 
இருக்கிறார்கள்‌. 


மாயையாகவும்‌ 


ஏராளமான 
அவர்களுடைய 
ஆனாலும்‌ 


ஆ தேவன்‌ வானத்தையும்‌ 
பூமியையும்‌ நபம்‌ அவற்றை 
ஒன்றுமில்லாத 'றுமையிலிருந்து 
சிருஷ்டித்தார்‌. அதனோல்‌ மனுஷரையும்‌ 
உண்டாக்கினார்‌. கர்த்தருடைய பார்வையில்‌ 
சகல ஜாதிகளும்‌, அவருக்கு 
ஒன்றுமில்லை. 
ஒன்றுமில்லாத வெறு 
உண்டாக்கினார்‌. கர்த்தருக்கு முன்பாக சகல 
ஜாதிகளும்‌ சூனியமாகவும்‌, 
மாயையாகவும்‌, ஒன்றுமில்லாதவர்களாகவும்‌ 
எண்ணப்படுகிறார்கள்‌. 





i al 
TT 


கர்த்தருடைய பார்வையில்‌ 
உலகமும்‌ ஒன்றுமில்லை. 
உலகத்திலுள்ள ஜாதிகளும்‌ ஒன்றுமில்லை. 
ஆனாலும்‌ கர்த்தர்‌ 
பிரபஞ்ச த்திலுள்ள 
அன்பாயிருக்கிறார்‌. 


மனுஷர்மீது. 
அவர்களை மீட்பதற்காக 
தம்முடைய ஒரே பேறான குமாரனையே 
கொடுத்திருக்கிறார்‌. கர்த்தருடைய அன்பு 
பெரியது. நாம்‌ கர்த்தருடைய பார்வையில்‌: 
ஒன்றுமேயில்லாதவர்களாகவும்‌, சூனியத்தில்‌ 
கூனியமாகவும்‌, மாயையாகவும்‌ 
எண்ணப்பட்டாலும்‌, கர்த்தர்‌ நம்மையும்‌ ஒரு 
பொருட்டாக எண்ணி, தம்முடைய ஒரே 
பேறான குமாரனையே நம்முடைய 
இரட்சிப்புக்காக கொடுத்திருக்கிறார்‌. 


, தம்முடைய ஒரேபேறான 
குமாரனை விசுவாசிக்கிறவன்‌ எவனோ 
அவன்‌ கெட்டுப்போகாமல்‌ நித்தியஜீவனை 
அடையும்படிக்கு, அவரைத்‌ தந்தருளி, 
இல்வளவாய்‌ உலகத்தில்‌ அன்புகூர்ந்தார்‌. 
உலகத்தை ஆக்கினைக்குள்ளாகத்‌ 
தீர்க்கும்படி தேவன்‌ தம்முடைய குமாரனை 
உலகத்தில்‌ அனுப்பாமல்‌, அவராலே உலகம்‌ 
இரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை 
அனுப்பினார்‌" (யோவா 316,17) 


விசுவாசிகள்‌ கர்த்தருக்காக ஊழியம்‌ 
செய்கிறார்கள்‌. சபையும்‌ கர்த்தரை 
மகிமைப்படுத்துகிறது. நாம்‌ செய்கிற. 
ஊழியங்களெல்லாம்‌ கர்த்தருடைய 
பார்வையில்‌ ஒன்றுமேயில்லை. நாம்‌ கர்த்தரை 
எல்வளவுதான்‌. மகிமைப்படுத்தினாலும்‌. 
அவருடைய மகிமையை நம்மால்‌ பூரணமாய்ச்‌ 
சொல்லமுடியாது. 


பலபீடத்திலே தகனபலி செலுத்தப்படும்‌. 
'தகனம்பண்ணுவதற்கு விறகுகள்‌ 
தேவைப்படும்‌. லீபனோன்‌ எரிக்கும்‌ 
விறகுக்குப்‌ போதாது. லீபனோன்‌ 
வனத்திலுள்ள எல்லா மரங்களையும்‌ வெட்டி, 
விறகாகக்‌  கூட்டிச்சேர்த்து, பலிபீடத்திலே 
பயன்படுத்தினாலும்‌, கர்த்தருக்கு நாம்‌. 
செலுத்த வேண்டிய பலிகளை, நம்மால்‌ 
செலுத்தி முடிக்க முடியாது. லீபனோன்‌ 
வனத்திலுள்ள மிருகஜிவனன்களும்‌. 
'தகனபலிக்குப்‌ போதாது. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மிகவம்‌ உயர்ந்தவர்‌ 

நம்முடைய எல்லா 

ஸ்தோத்திரங்களுக்கும்‌ 

உயர்ந்தவர்‌. நாம்‌ 

எல்லா த௲னபலிகளுக்கும்‌ 

மேலாக அவர்‌ உன்னதமானவர்‌. கர்த்தரே 
உயர்ந்தவர்‌. அவரே பெரியவர்‌. 


தேவனை 
ஒப்பிடுவிர்கள்‌ 
ஏசா 40:18-20 


யாருக்கு 


ஏசா 40:18. இப்படியிருக்க. தேவனை: 
யாருக்கு ஒப்பிடுவீர்கள்‌? எந்தச்‌ 
சாயலை அவருக்கு ஒப்பிடுவீர்கள்‌? 


ஏசா 40:19. கண்ணான்‌: 
வார்க்கிறான்‌, தட்டான்‌ பொன்தகட்டால்‌ 
அதை மூடி, அதற்கு வெள்ளிச்‌. 
சங்கிலிகனைப்‌ பொருந்த வைக்கிறான்‌. 


ஏசா 40:20. அதற்குக்‌ கொடுக்க 
வகையில்லாதவன்‌ உளுத்துப்போகாத. 
மரத்தைத்‌ தெரிந்துகொண்டு, 
அசையாத ஒரு 
சுருபத்தைச்‌ செய்யும்படி நிபுணணனான 
ஒரு தச்சனைத்‌ தேடுகிறான்‌. 


சுருபத்தை 


விக்கிரகங்களை  ஆராதிக்கிறவர்கள்‌ 
தங்களுக்கு சரூபத்தை செய்து, அவற்றை 
வணங்குகிறார்கள்‌. அவை தேவனுக்கு 
ஒப்பாமிருப்பதாகவும்‌ சொல்லுகிறார்கள்‌ 
தேவன்‌ இருக்கவேண்டிய ஸ்தானத்திலே, 
அவர்கள்‌ சுரூபங்களை வைக்கிறார்கள்‌. 
சிருஷ்கரை ஆராதிப்பதற்குப்‌ பதிலாக 
சிருஷ்டிகளை ஆராதிக்கிறார்கள்‌ 
விக்கிரகாராதனைக்காரரிடத்தில்‌ 
தெய்வபயமில்லை. அவர்கள்‌ தேவனுக்குப்‌ 
பயப்படுவதைவிட, தாங்கள்‌ செய்த 
விக்கிரகங்களுக்கு அதிகமாய்ப்‌ 
பயப்படுகிறார்கள்‌. கர்த்தரிடத்தில்‌. 
அன்புகூருவதற்குப்‌ பதிலாக, தாங்கள்‌ செய்த 
விக்கிரகங்களிடத்தில்‌ அதிகமாய்‌ 
அன்புகூருகிறார்கள்‌. 


கர்த்தர்‌ விக்கிரகாராதனைக்காரரிடத்தில்‌, 
தேவனை யாருக்கு ஒட்பிடுவீர்கள்‌" 
(ஏசா 4048) என்று கேட்கிறார்‌. “என்னை 
யாருக்கு ஒப்பிடுவீர்கள்‌" (ஏசா 40:25) என்று 
இதே கேள்வியை மறுபடியுமாய்க்‌ கேட்கிறார்‌. 





i FTE 
TT 
விக்கிரகாராதனைக்காரர்கள்‌ 
மதிமீனமாயிருக்கிறார்கள்‌. தேவன்‌ 
அதரிசனமானவர்‌. நம்முடைய கண்களால்‌ 
அவரைக்‌ காணமுடியாது. 
விக்கிரகாரானைக்காரரோ தாங்கள்‌ காணும்‌ 
வண்ணமாக, ஒரு  சரூபத்தை 
செய்கிறார்கள்‌. தங்களுடைய தெய்வத்திற்கு 
உருவம்‌ இருக்கவேண்டும்‌ என்று விரும்பி, 
தாங்கள்‌ விரும்பிய பிரகாரம்‌ ஒரு சரூபத்தை 
செய்கிறார்கள்‌. 


கன்னான்‌ ஒரு. சுரூபத்தை 
வார்க்கிறான்‌, தட்டான்‌ பொன்தகட்டால்‌ 
அதை மூடி, அதற்கு வெள்ளிச்‌ சங்கிலி 
களைப்‌ பொருந்த வைக்கிறான்‌. அதற்குக்‌. 
கொடுக்க வகையில்லாதவன்‌ உளுத்துப்‌ 
போகாத மரத்தைத்‌ தெரிந்துகொண்டு, 
அசையாத ஒரு  சுரூபத்தைச்செய்யும்படி 
நிபுணனான ஒரு தச்சனைத்‌ தேடுகிறான்‌. 


நாம்‌ கர்த்தருக்கு சமமாக 
மேன்மைப்படுத்தக்கூடாது. நாம்‌ 
கர்த்தரிடத்தில்‌ மாத்திரமே பூரணமாய்‌ 
அன்புகூரவேண்டும்‌. நமக்குப்‌ பிடித்தமான 
பொருட்களையோ அல்லது ஆட்களையோ 
சமமாக உயர்த்தி, 


எதையும்‌ 


கர்த்தருக்கு 
அவற்றின்மீது அதிகமாய்‌ அன்புகூரக்கூடாது. 


இதுவும்‌: ஒரு. வகையான 
விக்கிரகாராதனை. ஒரு சிலர்‌ 
பணத்தாசையுள்ளவர்களாகயிருப்பார்கள்‌. 
தேவனுக்குக்‌. கொடுக்க 
முக்கியத்துவத்தை 

கொடுப்பார்கள்‌. தேவனை 

பதிலாக பணத்தை 
பணத்தாசையுள்ளவர்களுக்கு, அவர்களுடைய 
பணமே விக்கிரகமாகமிருக்கிறது. 


நாம்‌ கர்த்தரிடத்தில்‌ மாத்திரமே 
அன்புகூரவேண்டும்‌. அவருக்கு மாத்திரமே 
பயப்படவேண்டும்‌. _ கர்த்தரைவிட 
ஏதாவது ஒரு பொருளின்மீதோ 
ஆளின்மீதோ ம்‌ ன்‌ 
பயப்படுவதும்‌ 

விக்கிரகாராதனை. 

சிருஷ்டிகருக்கு சமமாக்கக்கூடாது. மனுஷன்‌ 
தன்னுடைய  கிரியைமினால்‌ பாவம்‌ 
செய்வதுபோல, தன்னுடைய 
சிந்தனையினாலும்‌, கற்பனையினாலும்‌ பாவம்‌ 
செய்கிறான்‌. தேவனை விக்கிரகங்களுக்கு 
ஒப்பாக்குகிறான்‌. தன்னுடைய இஷ்டம்போல. 
'தேவனுக்கு ஒரு சாயலைக்‌ கொடுக்கிறான்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


நம்மிடத்தில்‌ 


காணப்படக்கூடாது 


விக்கிரகாராதனை 
என்று ஏசாயா 
கர்த்தருக்கு சமமாக 
உயர்த்தும்போது. 
நம்மீது வரும்‌. 
தங்களுடைய 
_ மரத்தாலும்‌, 


கோபம்‌ 
விக்கிரகாராதனைக்காரரும்‌, 
வசதிக்கேற்ற பிரகாரமாக, 
பொன்தகட்டாலும்‌, 

தங்களுக்கு 
உண்டுபண்ணுகிறார்கள்‌. 
மனுஷனால்‌ உண்டாக்கப்பட்டவை. 
ஒருபோதும்‌ தேவனாக முடியாது. 


அதுவும்‌ ரவேலருடைய 
செய்கையே: தட்டான்‌. ட்‌ செய்தான்‌; 
ஆதலால்‌ அது தேவன்‌ அல்லவே, 
சமாரியாவின்‌ கன்றுக்குட்டி 
துண்டுதுண்டாய்ப்போகும்‌" (ஓசி 8:6). 

விக்கிரகம்‌ நம்மை வஞ்சிக்கும்‌. 
கன்னான்‌. ஒரு சுரூபத்தைப்‌ வார்க்கிறான்‌. 
தட்டான்‌ பொன்தகட்டால்‌ அதை மூடுகிறான்‌. 
வெளிப்பார்வைக்கு, விக்கிரகம்‌ 
பொன்னைப்போல தெரியும்‌. ஆனால்‌ 
உண்மையில்‌ அது பொன்னல்ல. அது ஒரு 
மாய்மாலம்‌. உள்ளே  வெண்கலமோ, 
ஈயமோ அல்லது மரமோ இருக்கும்‌. வெளியே 
மாத்திரம்‌ பொன்தகடு மூடப்பட்டிருக்கும்‌. 

விக்கிரகங்கள்‌ மனுஷருடைய 
கண்களை குருடாக்குகிறது. அவர்களுடைய 
பார்வையை வஞ்சிக்கிறது. விக்கிரகங்கள்‌ 
அவர்கள்‌ எதிர்பார்க்கிற பிரகாரமாக 
இருப்பதில்லை. கன்னான்‌ வார்த்த 
சொரூபத்தை தட்டான்‌ பொன்தகட்டால்‌ மூடி, 
அதற்கு வெள்ளிர்சங்கிலிகளை பொருந்த 
வைக்கிறான்‌. 

விக்கிரகங்களை செய்கிறவர்கள்‌, 
அவற்றை தங்களுடைய தெய்வங்கள்‌ என்று 
சொல்லுகிறார்கள்‌. சில சமயங்களில்‌ 
அவற்றிற்கு பலிகளையும்‌ செலுத்துகிறார்கள்‌. 
விக்கிரகாராதனைக்காரரிடத்தில்‌ பொன்னோ, 
வெள்ளியோ இல்லையென்றாலும்‌, அவர்கள்‌ 
மரத்தால்‌ விக்கிரகங்களை செய்கிறார்கள்‌. 
பொன்னைக்‌ கொடுக்க வகையில்லாதவன்‌, 
மரத்தால்‌ விக்கிரகத்தை 
உண்டுபண்ணுகிறான்‌. இதற்காக அவன்‌ 
உளுத்துப்போகாத மரத்தை 
தெரிந்துகொள்கிறான்‌. 





i al 
TT 


ரை கனம்பண்ணாத 
பிள்ளைகள்‌ கர்த்தருக்கு விரோதமாகப்‌ பாவம்‌ 


பரமபிதாவாகயிருக்கிறார்‌. 
கனம்பண்ணாதவர்களை 
தண்டிக்காவிட்டாலும்‌, 
பரமபிதாவாகிய ர்‌ 
அவர்களை தண்டிக்கவேண்டுமென்று 
சித்தங்கொண்டிருக்கிறார்‌. 


ட. திருடி 

கர்த்தருடைய 

மரணதண்டனை 
ஒருவன்‌ 


மனிதனை 
விற்றுப்போடுகிறவனுக்கு 
பிரமாணத்தில்‌. 
நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு 
மனிதனைத்‌ திருடி விற்றுப்போட்டாலும்‌, 
இவன்‌ அவன்‌ வசத்திலிருக்கக்‌. 
கண்டுபிடிக்கப்பட்டாலும்‌, அவன்‌ நிச்சயமாய்க்‌ 
கொலைசெய்யப்படக்கடவன்‌" (யாத்‌ 21:16) 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ 

ஒருவன்‌ மனிதனை 
ஸ்திரீகளையோ பிள்ளைகளையோ 
திருடினாலும்‌, இந்தப்‌ பிரமாணத்தின்படி 
அவனுக்கு பக்க கொடுக்கப்படும்‌. 


அவனை 
பதனாதியாரிடத்தில  ்றப்போடுஷ்த்காக 
இஸ்ரே 


திருடுவதுபோல, 


வாங்கமாட்டார்கள்‌. 
குறைந்த விலைக்கு 
வாங்கிக்கொள்வார்கள்‌. 
திருடுகிறவன்‌ 
'கொலைசெய்யப்படக்கடவன்‌ என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 

மனுஷர்‌ மத்தியிலே அவ்வப்போது 
வாக்குவாதங்களும்‌ சண்டை சச்சரவுகளும்‌ 
உண்டாகிறது. இதனால்‌ கைகலப்புகளும்‌, 


பிரமாணத்தை சொல்லுகிறார்‌. 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


காயம்பட்டவனுடைய காயத்தை 
ஆற்றுவதற்கும்‌ செலவு பண்ணவேண்டும்‌, 
அவன்‌  காயம்பட்டதினால்‌. வேலை 
செய்யமுடியாமல்‌ போனதற்கான 
நஷ்டத்தையும்‌ ஈடுசெய்யவேண்டும்‌. 

மனிதர்‌ சண்டைபண்ணி, ஒருவன்‌ 
மற்றொருவனைக்‌ கல்லால்‌ 
எறிந்ததினாலாவது கையால்‌ 
அடத்ததினாலாவது அவன்‌ சாவாமல்‌ கட்டில்‌ 
கிடையாய்க்‌ கிடந்து, திரும்ப எழுந்திருந்து 
வெளியிலே தன்‌ ஊன்றுகோலைப்‌ 
பிடித்துக்கொண்டு நடமாடினால்‌, அடித்தவன்‌ 
ஆக்கினைக்கு நீங்கலாயிருப்பான்‌; ஆனாலும்‌, 
அவனுக்கு வேலை மினக்கெட்ட நஷ்டத்தைக்‌ 
கொடுத்து, அவனை நன்றாய்க்‌ 
குணமாக்குவிக்கக்கடவன்‌" (யாத்‌ 21:18,19) 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


கொலைசெய்தவனுக்‌ மரண 
தண்டனை கொடுக்கப்பட்டது. (யாத்‌ 2112) 
ஆனால்‌ அடிபட்டவன்‌ சாவாமல்‌ கட்டில்‌ 
கிடையாகக்‌ கிடப்பானானால்‌, அடித்தவன்‌ 
அவனுக்கு வேலை மினக்கெட்ட 
நஷ்டத்தைக்‌ கொடுத்து, அவனை நன்றாய்க்‌ 
குணமாக்குவிக்கக்கடவன்‌. (யாத்‌ 2118-19), 


எஜமான்‌ 


தன்னுடைய 
தண்டிக்கும்போது, 


அடிமையை 


செய்யவேண்டும்‌ என்றும்‌ கர்த்தர்‌ தம்முடைய 
பிரமாணத்தில்‌ சொல்லுகிறார்‌. தன்னுடைய 
வேலைக்காரன்‌ இறந்துபோகுமளவுக்கு 
அடித்து அன்‌ பப்படுத்துகிற எஜமான்‌ 
மகாபெரிய கொடூரனாகவும்‌, மகாபெரிய 
பாவியாகவும்‌ இருக்கிறான்‌. அந்த எஜமானை 
பழிவாங்கவேண்டும்‌ என்பதே கர்த்தருடைய 
பிரமாணமாயிருக்கிறது. 


“ஒருவன்‌. 
அடிமையானவனையாவது. 


தனக்கு 


வாங்கப்படவேண்டும்‌” 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


(யாத்‌ 21:20) 





f= al ஏசாயா 
TT 


மரத்தினால்‌ செய்யப்பட்ட விக்கிரகம்‌ 
எங்கும்‌ நடந்து ஓடிப்போய்விடாது. 
விக்கிரகத்திற்கு வாயிருந்தாலும்‌, அதால்‌ 
பேசமுடியாது. கால்‌ இருந்தாலும்‌ அதால்‌ 
நடக்க முடியாது. ஆனால்‌ தட்டானோ, 
விக்கிரகத்திற்கு 
பொருந்த வைத்து, 
ஒடிப்போய்விடாதவாறு 
பாதுகாக்கிறான்‌. 


மனுஷர்‌ செய்கிற விக்கிரகங்கள்‌: 
மரத்தால்‌ செய்யப்பட்டிருந்தாலும்‌. மனுஷன்‌ 
அதை  வெகுவாய்க்‌ கனம்பண்ணுகிறான்‌. 
அதை. அதிகமாய்ப்‌  பராமரிக்கிறான்‌. 
விக்கிரகங்கள்‌ தங்களைப்‌ பாதுகாக்கும்‌ 
என்று நம்புகிறான்‌. ஆனால்‌ அவன்‌ தான்‌ 
விக்கிரகத்தைப்‌ பாதுகாக்கிறான்‌. 
விக்கிரகத்தை யாரும்‌ எடுத்துக்கொண்டு 
போய்விடாதவாறு. அதை சங்கிலிகளால்‌ 
கட்டிப்போடுகிறான்‌. 


விக்கிரகங்கள்‌ பார்ப்பதற்கு 
அழகாகயிருக்கும்‌. பொன்தகட்டால்‌ 
மூடப்பட்டிருக்கும்‌. வெள்ளிச்சங்கிலி 
பொருத்தப்பட்டிருக்கும்‌. விக்கிரகத்தில்‌. 
கன்னானுடைய கைவண்ணமும்‌, 
தட்டானுடைய கைத்திறமையும்‌ காணப்படும்‌. 
இவையெல்லாம்‌ இருந்தாலும்‌, விக்கிரகத்திற்கு 
ஜீவனில்லை. விக்கிரகுங்களுக்கு அன்பு 
இல்லை, விக்கிரகாராதனைக்காரர்களோ 
தாங்கள்‌ செய்த விக்கிரகங்கள்‌ தங்களை 
நேசிக்கும்‌ என்றும்‌, தங்களை பாதுகாக்கும்‌ 
என்றும்‌ நம்புகிறார்கள்‌. 
'வனில்லாத சொரூபத்தை 
ஆராதிக்கிறவன்‌, அதன்மீது 
அன்பாயிருக்கிறான்‌. ஜீவனுள்ள தேவனை 
ப க்‌ நாமோ. 
'கிரகாராதனைக்காரரைவிட, 
அதிகமாய்‌  அன்புகூர 
கர்த்தரிடத்தில்‌ நம்முடைய 
ஜீவனையே ஜீவபலியாக ஒப்புக்கொடுக்க 
வேண்டும்‌. கர்த்தருக்காக கொடுப்பதையும்‌. 
கர்த்தருடைய ஊழியத்திற்காக. 
கொடுப்பதையும்‌  விசுவாசிகளில்‌ சிலர்‌ 
அசட்டைபண்ணுகிறார்கள்‌. ஒரு சில 
விசுவாசிகள்‌ காணிக்கை கொடுப்பதேயில்லை. 


விக்கிரகாராதனைக்காரரோ, 
தங்களுடைய விக்கிரகங்களுக்கு 
பொன்னையும்‌, வெள்ளியையும்‌ தாராளமாய்க்‌ 
கொடுக்கிறார்கள்‌. கன்னானும்‌, 


தட்டானும்‌ கடினமாய்‌. உழைத்து, 


- விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தாங்கள்‌ 
செய்கிறார்கள்‌. 


விரும்புகிற. சொரூபத்தை 

விக்கிரகாராதனைக்காரர்‌ 
தங்களுடைய சொரூபங்களுக்கு 
உதாரத்துவமாய்க்‌ கொடுக்கும்போது, 
ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற நாம்‌, 


கொடுக்கவேண்டும்‌. 
உதாரத்துவமாயும்‌, தாராளமாயும்‌, 
சந்தோஷமாயும்‌ கொடுக்கவேண்டும்‌. 
கர்த்தருக்கு. நம்மையே 
ஒப்புக்கொடுக்கவேண்டும்‌. 


கர்த்தருடைய மகா வல்லமை 
ஏசா 40:21-26 


ஏசா 40:51. தீங்கள்‌ அறியீர்கனா? 
நீங்கள்‌ கேன்விப்படவில்லையா?. 
ஆதிமுதல்‌ உங்களுக்குத்‌ 
தெரிவிக்கப்படவில்லையா? பூமி 
அஸ்தியாரப்பட்டது முதல்‌ 
உணராதிருக்கிறீர்களா?' 


ஏசா 40:22. அவர்‌ பூமி 
உருண்டையின்மேல்‌ வீற்றிருக்கிறவர்‌; 
அதின்‌. குடிகன்வெட்டுக்கினிகளைப்‌ 
போல இருக்கிறார்கள்‌; அவர்‌ 
வானங்களை மெல்லிய திரையாகப்‌ 
பரப்பி, அவைகளைக்‌ 
குடியிருக்கிறதற்கான கூடாரமாக 
விரிக்கிறார்‌. 


ஏசா 4028. 
மாயையாக்கி, 
தியாயாதியதிகளை 

அவாத்தரமாக்குகிறார்‌. 


ஏசா 40:24. அவர்கள்‌ 
நாட்டப்படுவதுமில்லை, 

விதைக்கப்படுவதுமில்லை; 
அவர்களுடைய அடிமரம்‌ திரும்ப 
பூமியிலே. வேர்விடுவதுமில்லை; 
அவர்கள்‌ மேல்‌ அவர்‌ ஊதவே 
பட்டுப்போவார்கன்‌; பெருங்காற்று 
அவர்களை துரும்பைப்போல்‌ 
அடித்துக்கொண்டுபோம்‌. 


அவர்‌ பிரபுக்களை 


பூமியின்‌ 


திரும்ப 


ஏசா 40:25. இப்படியிருக்க. என்னை 
யாருக்கு ஒப்பீடுவீர்கள்‌? எனக்கு யாரை 
திகராக்குவீர்கன்‌? என்று பரிசுத்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 





i FTE 
ETT 


ஏசா 40:28. உங்கள்‌ கண்களை 
ஏறெடுத்துப்பாருங்கள்‌; அவைகளைச்‌: 
சிருஷ்டி.த்தவர்‌ யார்‌? அவர்‌ அவைகளின்‌ 
சேனையை இலக்கத்‌ 
திட்டமாகப்‌ புறப்படப்பண்ணி, 
அவைகளையெல்லாம்‌. பேர்பேராக 
அழைக்கிறவராமே; அவருடைய மகா 
பெலத்தினாலும்‌, அவருடைய மகா 
வல்லமையினாலும்‌, அவைகளில்‌ 


ஒன்றும்‌ குறையாமலிருக்கிறது. 
ஏசாயா தீர்க்கதரிசி கர்த்தருடைய 
மகாபெலத்தையும்‌, அவருடைய 
மகாவல்லமையும்‌ எடுத்துச்‌ சொல்லுகிறார்‌. 
தேவனாகிய கர்த்தரே நம்முடைய எல்லா 
துதிகளுக்கும்‌ பாத்திரராயிருக்கிறார்‌. நாம்‌ 
குர்த்தரைப்பற்றி கேள்விப்பட்டவைகளை, 
ம்‌ செவிகளாலேயே 
இயற்கையில்‌ 
வெளிச்சத்தின்‌ 
கர்த்தரைப்பற்றி 

நம்முடைய 


நம்முடைய. 
கேள்விப்பட்டோம்‌. 
வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற 


மூலமாய்‌, நாம்‌ 
அறிந்திருக்கிறோம்‌. 

முற்பிதாக்கள்‌ நமக்கு கர்த்தரைப்பற்றித்‌: 
தெரிவித்திருக்கிறார்கள்‌. ஆதியிலிருந்தே, 
தேவனைப்பற்றிய சத்தியங்கள்‌, நம்முடைய 
முன்னோர்கள்‌ மூலமாயும்‌,  பூர்வத்தார்‌ 
மூலமாயும்‌ நமக்குத்‌ தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 


கர்த்தர்‌ மகாபெலமும்‌, 
மகாவல்லமையுமுடையவர்‌ என்பதை, பூமி 
அஸ்திபாரப்பட்டது. முதல்‌ 
உணர்ந்திருக்கிறோம்‌. தேவனாகிய கர்த்தரே 
கர்த்தாதி சுர்த்தாவாகவும்‌, ராஜாதி 
ராஜாவாகவும்‌ இருக்கிறார்‌ என்பதை நாம்‌ 
அறிந்தும்‌ இருக்கிறோம்‌. 
 “தேவனைக்குறித்து அறியப்படுவது. 
அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டிருக்கிறது:: 
தேவனே அதை அவர்களுக்கு. 
'வெளிப்படுத்தியிருக்கிறார்‌. எப்படியென்றால்‌, 
காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய 
வல்லமை  தேவத்துவம்‌ என்பவைகள்‌, 
உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே, 
உலகமுண்டானதுமுதற்கொண்டு, தெளிவாய்க்‌. 


காணப்படும்‌; ஆதலால்‌ அவர்கள்‌ 
போக்குச்சொல்ல இடமில்லை" (ரோம 1:19.20). 


“பூர்வநாட்களை நினை: தலைமுறை. 
தலைமுறையாய்ச்‌ சென்ற வருஷங்களைக்‌ 
கவனித்துப்பார்‌; உன்‌ தகப்பனைக்‌ கேள்‌. 
அவன்‌ உனக்கு அறிவிப்பான்‌: உன்‌ 
மூப்பர்களைக்‌ கேள்‌, அவர்கள்‌ உனக்குச்‌ 
சொல்லுவார்கள்‌" (உபா 32:7). 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


'வழிநடந்துபோகிறவர்களை நீங்கள்‌ 
கேட்கவில்லையா, அவர்கள்‌ சொல்லும்‌ 
குறிப்புகளை நீங்கள்‌ அறியவில்லையா?” 
(யோபு 21:29). வழிநடந்து போகிறவர்களைக்‌ 
கேட்டாலும்‌, நம்முடைய பாதையில்‌ நாம்‌ 
யாரை முதலாவதாக சந்திக்கிறோமோ 
அவரைக்‌ கேட்டாலும்‌, அவர்களெல்லோருமே 
கர்த்தருடைய மகாபெலத்தைப்பற்றியும்‌, 
மகாவல்லமையைப்பற்றியும்‌ நமக்குச்‌ 
சொல்வார்கள்‌. 


வானமும்‌ பூமியும்‌ ர்த்தா 
ஆளுகையின்‌ கீழிருக்கிறது. கர்த்தர்‌ 
உண்டையின்மேல்‌ வீற்றிருக்கிறவர்‌. அவர்‌ 
இன்னும்‌ வானங்களை மெல்லிய திரையாக 
பரப்பிக்கொண்டிருக்கிறார்‌ அவர்‌ 
வானங்களை விரிக்கிறார்‌. கர்த்தர்‌ வானத்தை 
குடியிருக்கிறதற்கான கூடாரமாக விரிக்கிறார்‌ 
கர்த்தருடைய நாள்‌ வரும்‌. அந்நாளிலே 
அவர்‌ வானத்தை ஒரு புஸ்தக சுருளைப்போல. 
குருட்டிக்கொள்வார்‌. அதுவரையிலும்‌ கர்த்தர்‌ 
வானங்களை மெல்லிய திரையைப்போலவும்‌, 
கூடாரத்தைப்போலவும்‌ விரிக்கிறார்‌. 


ரிப்பது கர்த்தருக்கு 
எ விரிப்பதுபோல 


வானத்தை 
எளிதான காரியம்‌. 
கர்த்தர்‌ வானத்தை விரிக்கிறார்‌. வீட்டிலுள்ள 
ஜன்னல்‌ திரையை பகல்வேளையில்‌ திறந்து. 
இரவுவேளையிலே மூடுவார்கள்‌. அதுபோலவே 


கர்த்தர்‌ மிகவும்‌ எளிதாக, வானங்களை 


விரிக்கவும்‌ மூடவும்‌ செய்கிறார்‌. 


வானம்‌ இந்தப்‌ 
குடியிருக்கிறதற்கேதுவான ச 
கூடாரமாகயிருக்கிறது. நம்முடைய 
தலைக்குமேல்‌ கூடாரம்‌ விரிக்கப்பட்டிருப்பது 
போல, வானம்‌ விரிக்கப்பட்டிருக்கிறது. 
இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ ஏராளமான சிருஷ்டிகள்‌ 
உள்ளன. கர்த்தரே எல்லா ஜீவராசிகளையும்‌ 
சிருஷ்டித்தவர்‌. அவரே மனுக்குலத்தை 
படைத்தவர்‌. இந்தப்‌ பூமியிலுள்ள 
குடிகளெல்லாம்‌ கர்த்தருடைய பார்வைக்கு 
வெட்டுக்கிளிகளைப்போல இருக்கிறார்கள்‌. 


பூமிக்கு 


சிறியவர்கள்‌. கர்த்தர்‌ 
வேளையிலே, 

நசுக்குவதுபோல, 
நகக்கிப்போடுவரர்‌. 


தமக்குச்‌ சித்தமான 
வெட்டுக்கிளிகளை 
பூமியின்‌ குடிகளை 





i FTN 
TT 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கானான்‌ சேற்றை 
வேவுபார்ப்பதற்காக போனார்கள்‌. 
ஏனாக்கின்‌ குமாரர்களை நார்க்‌ 
அவர்களுடைய பார்வைக்கு இஸ்ரவேலின்‌ 
வேவுகாரர்கள்‌ வெட்டுக்கிளிகளைப்போல 
இருந்தார்கள்‌. 

“நாங்கள்‌ போய்ச்‌ சுற்றிப்‌ பார்த்து வந்த. 
அந்த தேசம்‌ தன்‌ குடிகளைப்‌ பட்சிக்கிற 
தேசம்‌: நாங்கள்‌ அதிலே கண்ட ஜனங்கள்‌ 
எல்லாரும்‌ மிகவும்‌ பெரிய ஆட்கள்‌. அங்கே 
இராட்சதப்‌ பிறவியான  ஏனாக்கின்‌ 
குமாரராகிய இராட்சதரையும்‌ கண்டோம்‌; 
நாங்கள்‌ எங்கள்‌ பார்வைக்கு 
வெட்டுக்கிளிகளைப்போல்‌ இருந்தோம்‌, 
அவர்கள்‌ பார்வைக்கும்‌, அப்படியே 
இருந்தோம்‌ என்று சொல்லி, இப்படி 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்குள்ளே தாங்கள்‌ சுற்றிப்‌ 
பார்த்துவந்த தேசத்தைக்குறித்து துர்ச்செய்தி 
பரம்பர்செய்தார்கள்‌" (எண்‌ 13:32,33). 

ஏனாக்கின்‌ குமாருக்கு முன்பாக 
வெட்டுக்கிளிகளைப்போல இருந்தவர்கள்‌, 
கர்த்தருக்கு முன்பாக வெட்டுக்கிளிகளின்‌ 
குட்டிகளைப்போல. இருப்பார்கள்‌. 
வெட்டுக்கிளிகள்‌ சிறிதுகாலமே ஜீவிக்கும்‌. 
அவை கவனமில்லாமல்‌ 
'சோம்பேறியாகயிருக்கும்‌. எறும்பைப்போல. 
சுறுசுறுப்பாயிருக்காது. மனுஷரில்‌ அநேகர்‌ 
வெட்டுக்கிளிகளைப்போல 
ஏனோதானோவென்று, ஜீவிக்கிறார்கள்‌. 
எந்தவிதமான குறிக்கோளுமில்லாமல்‌ 
சோம்பேறியாயிருக்கிறார்கள்‌. 
கர்த்தருடைய மகாபெலத்தினாலும்‌, 
மகாவல்லமையினாலும்‌ தாழ்த்தப்படுவார்கள்‌. 
பிரபுக்களை  மாயையாக்கி, 

நியாயாதிபதிகளை 
அவர்கள்‌ 
நாட்டப்படுவதுமில்லை, 
இத்தகை அவர்களுடைய 
அடியர்‌ திரும்ப பூமியிலே. 
வேர்விடுவதுமில்லை: அவர்கள்மேல்‌ அவர்‌ 
ஊதவே பட்டுப்போவார்கள்‌: பெருங்காற்று 
அவர்களை ஒரு 'துரும்பைப்போல்‌ 
அடித்துக்கொண்டுபோம்‌. 


இரண்டு 


கர்த்தர்‌ 


பூமியின்‌ 
வந்தனங்கள்‌ 


நாட்டப்படுவது. கர்த்தரால்‌ ஒடுக்கப்பட்டவர்கள்‌ 
திரும்ப நாட்டப்படுவதுமில்லை. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மறுபடியும்‌ விதைக்கப்படுவதுமில்லை. இதனால்‌ 
அவர்களுடைய அடிமரம்‌ திரும்ப பூமியில்‌ 
வேர்விடுவதுமில்லை. அவர்களுக்கு இந்தப்‌ 
பூமியில்‌. அதிகாரமும்‌ இருக்காது. 
வல்லமையும்‌ இருக்காது. பெருமையும்‌ 
இருக்காது. எல்லாம்‌ ஒளிந்துபோகும்‌. 


தம்முடைய ஜனத்திடம்‌, 
கேள்வி கேட்கிறார்‌ 

இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தரை ஆராதியாமல்‌ 
விக்கிரகங்களை ஆராதிக்கிறார்கள்‌. 
இனன்‌ பித்தன்‌. வினி 
செய்த சரூபங்களுக்கு ஒப்பாக்குகிறார்கள்‌. 
கர்த்தருடைய கோபம்‌ அவர்கள்மீது வருகிறது. 
கர்த்தர்‌ அவர்களைப்பார்த்து “இப்படியிருக்க, 
என்னை யாருக்கு ஒப்பிடுவீர்கள்‌? எனக்கு 
யாரை நிகராக்குவீர்கள்‌?" என்று கேட்கிறார்‌. 


நம்முடைய கண்களை நாம்‌ 
ஏறெடுத்துப்‌ பார்க்கவேண்டும்‌. உன்னதத்தை 
நோக்கிப்‌ பார்க்கவேண்டும்‌. எப்போதும்‌ 
உலகத்தையே பார்த்துக்‌ கொண்டிருக்கக்‌ 
கூடாது. வானத்தை அண்ணார்ந்து பார்த்து, 
பரலோகத்தின்‌ மகிமையையும்‌ நோக்கிப்‌ 
பார்க்கவேண்டும்‌. அவைகளை சிருஷ்டத்தவர 
யார்‌ என்பதை தியானித்துப்‌ பார்க்கவேண்டும்‌. 
நாம்‌ சிருஷ்டிகளை நோக்கிப்‌ பார்க்கும்போது, 
அவற்றை  சிருஷ்டித்தவர்‌ யார்‌ என்பதையும்‌ 
தியானிக்கவேண்டும்‌. 


விக்கிரகாராதனைக்காரர்கள்‌ 
வானராக்கினிகளை நோக்கிப்‌ பார்க்கிறார்கள்‌. 
வானத்தின்‌: சேனைகளை நோக்கிப்‌ 
பார்க்கிறார்கள்‌. அதற்குமேல்‌ அவர்கள்‌ 
தங்கள்‌ கண்களை ஏறெடுத்துப்‌ 
பார்ப்பதில்லை. சேனைகளை மாத்திரம்‌: 
பார்க்கிறார்கள்‌. அவர்கள்‌ சேனைகளின்‌ 
நோக்கிப்‌. பார்ப்பதில்லை. 
நோக்கிப்‌ பார்த்து, 
அவற்றை தங்களுக்கு தெய்வங்களாக்கி, 
அவற்றிற்கு பலி செலுத்தி, அவற்றையே 
தங்கள்‌ தெய்வமாக ஆராதிக்கிறார்கள்‌. 


ங்கள்‌ கண்களை வானத்திற்கு 
ஏறெடுத்து, உங்கள்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
வானத்தின்‌ கீழெங்கும்‌ இருக்கிற எல்லா 
ஜனங்களுக்கும்‌ ஏற்படுத்தின வானத்தின்‌ 
சர்வ சேனைகளாகிய சந்திர சூரிய 
நட்சத்திரங்களை நோக்கி, அவைகளைத்‌ 
தொழுது சேவிக்க இணங்காதபடிக்கும்‌, 
உங்கள்‌ ஆத்துமாக்களைக்குறித்து மிகவும்‌ 
எச்சரிக்கையாயிருங்கள்‌" (உபா 4:9). 





i THE 
ETT 


குறைந்துபோவதுமில்லை. கர்த்தருடைய 
கட்டளைக்கு கீழ்ப்படியாமல்‌ அவற்றில்‌ எதுவும்‌ 
கலகம்பண்ணுவதுமில்லை. சகலமும்‌ 
கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிகிறது. 


யாக்கோபே, இஸ்ரவேலே 
ஏசா 40:27-31 


ஏசா 40:27. யாக்கோயே, இஸ்ரவேலே: 
என்வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று. 
என்றும்‌, என்‌ 'தியாயம்‌ என்‌ 
தேவனிடத்தில்‌ எட்டாமல்‌ போகிறது 
என்றும்‌ நீ சொல்வானேன்‌? 


ஏசா 40:28, 
கடையாத்தரங்கணைச்‌. சிருஷ்டித்த 
கர்த்தராகிய அநாதி தேவன்‌ 
சோர்ந்து போவதுமில்லை, 
இனணைப்படைவதுமில்லை இதை நீ 
அறியாயோ? இதை 
நிகேட்டதில்லையோ? அவருடைய புத்தி 
ஆராய்த்துமுடியாதது. 


ஏசா 40:29. சோர்ந்துபோகிறவனுக்கு 
அவர்‌ பெலன்கொடுத்து, 
சுத்துவமில்லாதவனுக்குச்‌ சத்துவத்தைப்‌ 
பெருகப்பண்ணுகிறார்‌. 


பூமியின்‌ 


ஏசா 40:30. இளைஞர்‌ 
'இளைப்படைந்து சோர்த்தூபோவார்கள்‌, 
வாலிபரும்‌ இடறிவிழுவார்கள்‌. 


ஏசா 40:31. கர்த்தருக்குக்‌ 
காத்திருக்கிறவர்கனோ  புதூப்பெலன்‌: 
அடைந்து, கழுகுகனைப்‌ போலச்‌ 
செட்டைகளை அடித்து எழும்புவார்கன்‌; 
அவர்கள்‌. ஓடினாலும்‌ 
'இளைப்படையார்கள்‌, நடந்தாலும்‌ 
சோர்த்துபோகார்கள்‌. 


பாபிலோனிய  சிறையிருப்பிலிருக்கிற 


கர்த்தருடைய ஜனங்கள்‌, கர்த்தரை 
நம்பாமல்‌  அவிசுவாசத்தோடிருக்கிறார்கள்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அவர்களுடைய  அவிசுவாசத்தினிமித்தமாய்‌ 
ஏசாயா தீர்க்கதரிசி அவர்களை 
கடிந்துகொள்கிறார்‌. யாக்கோபும்‌ 
இஸ்ரவேலும்‌ தங்களுக்குள்ளும்‌, 
தங்களோடு கூட இருக்கிறவர்களோடும்‌. 
அவிசுவாச வார்த்தைகளைப்‌ பேசுகிறார்கள்‌. 
என்‌ வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று” 
என்றும்‌, “என்‌ நியாயம்‌ என்‌ தேவனிடத்தில்‌ 
எட்டாமல்‌ போகிறது" என்றும்‌ யாக்கோபும்‌ 
இஸ்ரவேலும்‌ அவிசுவாசமான 
வார்த்தைகளைச்‌ சொல்லுகிறார்கள்‌. 


ஏசாயா விம்‌ 
ஜனத்தை அழைப்பதற்கு, அவர்களை 
யாக்கோபே, இஸ்ரவேலே" என்று சொல்லி 
கூப்பிடுகிறார்‌. யாக்கோபும்‌ இஸ்ரவேலும்‌ 
கர்த்தருடைய விசுவாசத்தின்‌ சந்ததியார்‌. 
கர்த்தரோடு உடன்படிக்கை 
பண்ணியிருக்கிறவர்கள்‌. இவர்கள்‌ 
கர்த்தரை நம்பி ஜீவிக்கிறவர்கள்‌. 
சிறையிருப்பிலிருக்கிறவர்களோ,, 
யாக்கோபின்‌ சந்ததியாராயும்‌, 
சந்ததியாராயும்‌ இருந்தாலும்‌, அவர்கள்‌ 
கர்த்தரையும்‌ நம்பவில்லை, கர்த்தர்‌ 
தங்களோடு பண்ணியிருக்கிற 
உடன்படிக்கையையும்‌ நம்பவில்லை. 


சி ப்பிலிருக்கி 
யூதர்களைக்‌ ரந்குமொல்வறா்‌ 
அவர்களிடத்தில்‌ கர்த்தருக்குப்‌ பயப்படும்‌. 
பயமில்லை. கர்த்தரைப்பற்றிய அறிவுமில்லை. 
கர்த்தருடைய வசனத்தைப்பற்றிய ஞானமும்‌, 
தியானமும்‌ அவர்களிடத்தில்‌ 
காணப்படவில்லை. அவர்கள்‌ தங்களுடைய 
மதியீனத்தினால்‌, மனுஷருக்குப்‌. 
பயப்படுகிறார்கள்‌. கர்த்தருக்குப்‌ 
பயப்படவேண்டியவர்கள்‌ அவருக்கு 
பயப்படாதிருக்கிறார்கள்‌. மனுஷருக்கு 
பயப்படாதிருக்க வேண்டியவர்கள்‌, 
அவர்களுக்கு பயப்படுகிறார்கள்‌. 
அவர்களுடைய  அவிசுஹ்சமே இந்த 
முரண்பாடுகளுக்கு காரணம்‌. 


சிறையிருப்பிலிருக்கிற கர்த்தருடைய 
ஜனங்கள்‌, கர்த்தரைப்பற்றிப்‌ பேசும்போது 
விசுவாசமுள்ள வார்த்தைகளைப்‌ பேசாமல்‌, 
அவிசுவாச வார்த்தைகளையே பேசுகிறார்கள்‌. 
கர்த்தர்‌ தங்கள்மீது அன்பாயிருக்கிறார்‌ 
என்றும்‌. தங்களை ஆதரிக்கிறார்‌ என்றும்‌, 
போஷித்துப்‌ பராமரிக்கிறார்‌ என்றும்‌ 
சொல்லாமல்‌, கர்த்தர்‌ தங்களைவிட்டு 
விலகிப்போய்விட்டார்‌ என்றும்‌, தங்களை 
விலக்கிவிட்டார்‌ என்றும்‌ சொல்லுகிறார்கள்‌. 


கர்த்தருடைய 


இஸ்ரவேலின்‌ 


ஏசாயா 





f= THE 
TT 


யூதர்கள்‌ இப்போது பாபிலோன்‌ 
தேசத்தில்‌ சிறையிருப்பிலிருக்கிறார்கள்‌. 
அவர்களுடைய சூழ்நிலை. 
கடினமாகமிருக்கிறது. அந்நிய தேசத்தில்‌ பல 
பாடுகளையும்‌, வேதனைகளையும்‌, 
உபத்திரவங்களையும்‌ அனுபவிக்கிறார்கள்‌. 
இப்போதுள்ள சூழ்நிலைகளைப்‌ பார்த்து, 
மனவேதனையிலிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
கர்த்தரைப்பற்றிய நல்ல வார்த்தைகளை 
சிந்திக்காமல்‌, அவிசுவாசமான 
வார்த்தைகளைச்‌ சிந்திக்கிறார்கள்‌. சூழ்நிலை. 
அவர்களுக்கு பாதகமாகமிருக்கிறது. த 
நிலமையில்‌ அவர்கள்‌ தங்களைப்பற்றி 
யோசிக்கும்போது, “எங்கள்‌ வழி கர்த்தருக்கு 
மறைவாயிற்று' என்று யூதர்கள்‌ அழுது 
புலம்புகிறார்கள்‌. 
'வியத்திலும்‌ ம்‌ 
கஷ்டங்களை ச்‌ கற்கால 
இதுபோன்ற அவிசவாச வார்த்தைகளையே 

சுவோம்‌. கர்த்தருடைய ஞானமும்‌. 
ல்‌ நம்முடைய ஜீவியத்தில்‌ கிரியை 
செய்யாதவாறு, நாமே தடையாகயிருப்போம்‌. 
கர்த்தருக்கும்‌ நமக்கும்‌ இடையில்‌ நம்முடைய 
அலிசுவாசம்‌ தடையாகயிருக்கும்‌. 


நாம்‌. அதிகமான 
அனுபவிக்கும்போது. கர்த்தர்‌ நமக்கு 
உதவிசெய்ய: வரமாட்டார்‌ என்று 
தீர்மானம்பண்ணிவிடுவோம்‌. கர்த்தர்‌ 
நம்முடைய ஜெபத்தைக்‌ கேட்கமாட்டார்‌ 
என்றும்‌, ஜெபத்தைக்‌ கேட்டாலும்‌ நமக்கு 
நல்ல பதிலைத்‌ தரமாட்டார்‌ 
என்றும்‌ வேதனையோடிருப்போம்‌. 
சிறையிருப்பிலிருக்கிற கர்த்தருடைய ஜனம்‌ 
இப்படித்தான்‌. வேதனைப்படுகிறார்கள்‌. 
"என்‌ நியாயம்‌ என்‌ தேவனிடத்தில்‌ எட்டாமல்‌ 
போகிறது! என்று 
வேதனைப்படுகிறார்கள்‌. 

கர்த்தரே நம்முடைய 
விசாரிக்கவேண்டும்‌. அவரே. 
நீதியான தீர்ப்புகளைக்‌. 
பாபிலோன்‌ தேசத்தார்‌ 
அநியாயம்‌ செய்கிறார்கள்‌. 
நியாயம்‌ தேவனிடத்தில்‌ எட்டவில்லை என்று 
யூதர்கள்‌ வேதனைப்படுகிறார்கள்‌. 
தங்களுடைய துக்கங்களையும்‌, 
வேதனைகளையும்‌ ர்‌ கண்ணோக்கிப்‌ 
பார்க்கவில்லை என்றும்‌ சொல்லி யூதர்கள்‌ 
அழுதுபுலம்புகிறார்கள்‌. 


நம்முடைய 


கஷ்டங்களை 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


ஏசாயா தீர்க்கதரிசி 
பிள்ளைகளுக்கு 


கர்த்தருடைய 
ஆறுதலான செய்தியைச்‌ 
சொல்லுகிறார்‌. அவர்களுடைய 
அவிசுவாசங்களையும்‌, பயங்களையும்‌ 
நீக்குவதற்கு போதுமான ஆலோசனைகளைச்‌ 
சொல்லுகிறார்‌. கர்த்தருடைய சுபாவங்களை 
அவர்களுக்கு எடுத்துச்‌ சொல்லி, 
அவர்களை உற்சாகப்படுத்துகிறார்‌. 

ஏசாயா 
விக்கிரகாராதனைக்காரர்களிடம்‌ பேசும்போது, 
நீங்கள்‌ அறியீர்களா, நீங்கள்‌ 
கேள்விப்படவில்லையா, ஆதிமுதல்‌. 
உங்களுக்கு தெரிவிக்கப்படவில்லையா, பூமி 
அஸ்திபாரப்பட்டது. 
உணராதிருக்கிறீர்களா” 
கேட்டார்‌. அவர்கள்‌ 
கேள்விப்பட்டிருந்த 
அவர்களுக்கு 


முதல்‌ 
(ஏசா 40:21) என்று 

ஏற்கெனவே 
சத்தியங்களை 
ஞாபகப்படுத்தி, 


அவர்களிடத்தில்‌ கர்த்தரைப்பற்றிப்‌ பேசினார்‌. 


யாக்கோபும்‌ இஸ்ரவேலும்‌: 
அறிந்திருக்கிறார்கள்‌. 
pi 


கர்த்தரை 
கர்த்தணப்பற்றிய 
ச அதிகமாய்க்‌ 
கேள்விப்பட்டிருக்கிறார்கள்‌. தேவன்‌ 
அவர்களோடு ஒருமுறையும்‌, இரண்டு 
முறையும்‌, பலமுறைகளும்‌ பேசியிருக்கிறார்‌. 
அவர்கள்‌ பல சமயங்களில்‌ கர்த்தரைப்பற்றிய 
செய்திகளைக்‌ கேட்டு, கர்த்தருக்குள்‌ 
வேர்பற்றி வளர்ந்தவர்கள்‌. 


“தேவன்‌ ஒருதரம்‌ விளம்பினார்‌, 
இரண்டுதரம்‌ கேட்டிருக்கிறேன்‌: வல்லமை 
தேவனுடையது என்பதே" (சங்‌ 62:11) 


கர்த்தர்‌ சர்வவல்லமையுள்ளவர்‌. அவர்‌ 
நித்தியமானவர்‌. அநாதி தேவன்‌, அநாதி 
தேவன்‌ சர்வவல்லமையுள்ளவராகவே 
இருப்பார்‌. அவர்‌ சோர்ந்துபோவதுமில்லை. 
இளைப்படைவதுமில்லை. ஏசாயா தீர்க்கதரிசி 
விக்கிரகாராதனைக்காரரைப்‌ பார்த்து, 
கர்த்தரைப்பற்றிய சத்தியங்களை, “நீங்கள்‌ 
அறியீர்களா, நீங்கள்‌ கேள்விப்படவில்லையா” 
என்று கேட்டார்‌. அதுபோலவே இப்போது 
யாக்கோபையும்‌, இஸ்ரவேலையும்‌ பார்த்து, 
கர்த்தரைப்பற்றிய சத்தியங்களை, “இதை நீ 
அறியாயோ, இதை நீ கேட்டதில்லையோ" 
என்று கேட்கிறார்‌. 





i= THE 
ETT 


கர்த்தருக்கு 
முடிவுமில்லை. 
அந்தமுமாயிருக்கிறார்‌. 


கடையாந்தரங்களை 


என்றும்‌ மாறாதவர்‌. 
பூமியின்‌ கடையாந்தரங்களை 
இந்தப்‌ பூமியை தம்முடைய 
சத்தின்‌ பிரகாரமாய்‌ ஆளுகை செய்கிற 
பரிபூரணமான உரிமை அவருக்கு மாத்திரமே. 
உள்ளது. 


கர்த்தரே பூமியின்‌ கடையாந்தரங்களை 
சிருஷ்டித்தவர்‌. அவரால்‌ தம்முடைய 
ஜனங்களை பாதுகாக்க முடியும்‌. கர்த்தர்‌ 
சர்வவல்லமையுள்ளவர்‌. அவருடைய புத்தி 
ராய்ந்து முடியாதது. கர்த்தருடைய ஞானம்‌ 
துவரைக்கும்‌ இருக்கும்‌ என்றோ, 
கர்த்தருடைய புத்தி இந்த அளவுக்கு. 
சிந்தித்துப்‌ பார்க்கும்‌ என்றோ யாராலும்‌ 
சொல்ல முடியாது. 


தேவன்‌ சோர்ந்துபோவதில்லை. அவர்‌ 
'இளைப்படைவதுமில்லை. 
சர்வசிருல்டிகளையும்‌ 
எல்லோரையும்‌ ஆதரிக்கிறார்‌. 
ஜீவராசிகளையும்‌ போஷித்து பராமரிக்கிறார்‌. 
நேவனாகிய கர்த்தரே , சர்வத்தையும்‌: 
ஆளுகை செய்கிற சர்வஆளுநர்‌ 


கர்த்தருடைய சபைக்கு துன்பமும்‌, 
பிரச்சனைகளும்‌ வரும்போது, கர்த்தரால்‌ 
தம்முடைய சபையை பிரச்சனைகளிலிருந்து 
பாதுகாக்க முடியும்‌. வேதனைகளுக்கு 
விலக்கி காத்துக்கொள்ள முடியும்‌. கர்த்தரால்‌. 
தம்முடைய சபையை சந்தோஷத்தினாலும்‌, 
சமாதானத்தினாலும்‌ நிரப்ப முடியும்‌. கர்த்தர்‌ 
சோர்ந்துபோகிறவனுக்கு பெலன்‌ 
கொடுக்கிறார்‌. 'சத்துவமில்லாதவனுக்கு 
சத்துவத்தைப்‌ பெருகப்பண்ணுகிறார்‌ 

கர்த்தர்‌ தம்முடைய ஜனத்திற்கு 
பெலன்‌ கொடுக்கும்போது, அந்த பெலன்‌ 
அவர்களுக்கு பேருதவியாகயிருக்கும்‌. 
தாங்கள்‌ கீழே விழுந்தாலும்‌ எழுந்திருப்பதற்கு, 
கர்த்தர்‌ கொடுத்த பலன்‌ அவர்களுக்கு 
உதவிசெய்யும்‌. 
சோர்ந்துபோயிருக்கும்போது, 


ஆதரவாயிருக்கும்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ மகாபெலமும்‌. 
மகாவல்லமையுமுள்ளவர்‌. அவரே 
இஸ்ரவேலுக்கு பெலனானவர்‌. அவரால்‌ 
சத்துவபில்லாதவனுக்கு, சத்துவத்தைப்‌ 
பெருகப்பண்ண முடியும்‌. அவர்‌ பலவீனரைத்‌ 
தாங்குகிறார்‌. தம்மை நம்புகிற 
பிள்ளைகளுக்கு கர்த்தர்‌ உதவி செய்கிறார்‌ 
நம்மைத்‌ தாழ்த்தி, கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
நம்மை ஒப்புக்கொடுத்து, கர்த்தரை 
சார்ந்துகொள்ளும்போது நமக்கு 
உதவிசெய்கிறார்‌. 


அவர்‌ 


கர்த்தருக்குக்‌ காத்திருக்கிறவர்கள்‌ 
புதுபெலனடைவார்கள்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
பிள்ளைகளுக்குத்‌ தேவையான பெலனையும்‌, 
சத்துவத்தையும்‌ கொடுக்கிறார்‌. இளைஞரும்‌ 
வாலிபரும்‌ பெலமுள்ளவர்கள்‌. அவர்கள்‌ 
தங்களைப்பற்றி நினைக்கும்போதே, தங்களை 
பலசாலிகளாகவும்‌  பெலமுள்ளவர்களாவும்‌ 
நினைத்துக்கொள்வார்கள்‌. ஆனாலும்‌ 
இளைஞர்‌ இளைப்படைந்து 
சோர்ந்துபோவார்கள்‌. வாலிபரும்‌ 
இடறிவிழுவார்கள்‌. 


அவர்களுக்கு துக்கமும்‌, துன்பமும்‌, 


பாரமும்‌, வேதனையும்‌, 
வரும்போது. அதை 
தாங்கிக்கொள்ள 

சோர்ந்துபோய்விடுவார்கள்‌. அவர்களுடைய 
வாலிபமும்‌, இளமைப்பருவழும்‌ 
அவர்களுக்கு உதவி செய்யாது. அவர்கள்‌ 
இளைப்படைந்து. சோர்ந்துபோய்‌, 
இடறிலிரந்துவிடவார்கள்‌ தங்களைத்‌ 
தாங்களே நம்புகிறவர்கள்‌ பெலனில்லாமல்‌ 
கீழே... விழுந்துவிடுவார்கள்‌. கர்த்தரை 
நம்புகிறவர்கள்‌ புத்தியுள்ளவர்கள்‌. தங்கள்‌ 
சுயபலத்தையும்‌, சுயபராக்கிரமத்தையும்‌. 
நம்புகிறவர்கள்‌ மதிமீனமானவர்கள்‌. 


உபத்திரவமும்‌ 
அவர்களால்‌ 
முடியாமல்‌ 


நம்முடைய விசுவாசத்தினால்‌ நாம்‌ 
கொள்ளவேண்டும்‌. 


, அழிநடத்துதலுக்கும்‌, 

'த்தத்திற்கும்‌ நம்மை 
ஒப்புக்கொடுக்கவேண்டும்‌. 
கர்த்தருக்குக்‌ காத்திருக்கும்போது, 
பெலனைப்‌ பெற்றுக்கொள்வோம்‌. கர்த்தர்‌ 
நம்மைக்‌ கைவிடமாட்டார்‌. தம்மிடத்தில்‌ 
வருகிற ஒருவரையும்‌ கர்த்தர்‌ புறம்பே 
தள்ளமாட்டார்‌. 


நாம்‌ 


புதிய 





ழ்‌ நயனா 
யாய 


கொடுப்பார்‌. கர்த்தருடைய கிருபை நமக்குப்‌ 
போதுமானதாயிருக்கும்‌. நமக்குப்‌ புதுபெலன்‌ 
கிடைக்கும்‌. 


"கர்த்தாவே. எங்களுக்கு இரங்கும்‌, 
உமக்குக்‌ காத்திருக்கிறோம்‌: 
காலையில்‌: அவர்கள்‌ 
இக்கட்டுக்காலத்தில்‌ 
இரட்சிப்புமாயிரும்‌" (ஏசா 33:2). 

கர்த்தருக்குக்‌ காத்திருக்கிறவர்கள்‌ 

ந்தருக்கு 'த்திருக்கிறவர்கள்‌ 
பெற்றுக்கொள்வார்கள்‌. கர்த்தருடைய 
கிருபையை தங்களுடைய நன்மைக்கே. துவாக 
பயன்படுத்திக்கொள்வார்கள்‌. கர்த்தருக்குக்‌ 
காத்திருக்கிறவர்கள்‌ ந 
கழுகுகளைப்போல. 
எழும்புவார்கள்‌. 
முன்னேறிச்‌ செல்வார்கள்‌. 
கண்களை ஏறெடுத்துப்‌ 
பரலோகத்தை நோக்கிப்‌. 
கர்த்தருடைய கிருபாசனத்தண்டையிலே 
இன்னும்‌ அதிகமாய்க்‌ கிட்டிச்சேருவார்கள்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தாவே உம்மிடத்தில்‌ என்‌ 
ஆத்துமாவை உயர்த்துகிறேன்‌" (சங்‌ 251) 
கர்த்தருக்குக்‌. காத்திருக்கிறவர்களின்‌ 


விதப்பக்கிக்கொள்வார்கள்‌ 
கர்த்தருடைய சித்தத்தையும்‌ 


கர்த்தருக்குரியவர்கள்‌. 

ஓடினாலும்‌: 
இளைப்படையமாட்டார்கள்‌. நடந்தாலும்‌ 
சோர்ந்துபோகமாட்டார்கள்‌. இவர்கள்‌ 
நடக்கவும்‌ செய்வார்கள்‌. ஓடவும்‌ செய்வார்கள்‌. 
இவர்கள்‌ நடந்தாலும்‌, ஓடினாலும்‌: 
கர்த்தருடைய வழியிலேயே நடப்பார்கள்‌, 
அவருடைய வழியிலேயே ஓடுவார்கள்‌. 
இளைப்படையாமல்‌, சோர்ந்துபோகாமல்‌, 
உற்சாகமாயும்‌, சந்தோஷமாயும்‌ கர்த்தரை 
நோக்கி நடப்பார்கள்‌, கர்த்தரை நோக்கி 
ஓடுவார்கள்‌. 





ஏசாய! 


i= FTE 
TT 


விக்கிரகாராதனைக்காரரின்‌ 
பாவங்களை உணர்த்துவதற்காகவும்‌, 
கர்த்தரை பயபக்தியோடு ஆராதனை 
செய்கிறவர்களை ஆறுதல்‌ 
படுத்துவதற்காகவும்‌ இந்த அதிகாரம்‌ 
எழுதப்பட்டிருக்கிறது. பாபிலோனியர்‌ 
கர்த்தருக்கு விரோதமான பாவங்களை 
செய்கிறார்கள்‌. பாபிலோனியருடைய 
பாவங்களை உணர்த்தும்‌ வண்ணமாகவும்‌, 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு ஆறுதலான 
வார்த்தைகளை சொல்லும்‌ வண்ணமாகவும்‌ 
இந்த அதிகாரம்‌ விசேஷமாய்‌ 
எழுதப்பட்டிருக்கிறது. பழைய 
ஏற்பாட்டுக்காலத்தில்‌ வாழ்ந்த அவர்களுக்கு 
மாத்திரமல்ல, நமக்கும்‌ இந்த அதிகாரம்‌ 
ஆறுதலாகவும்‌, ஆலோசனையாகவும்‌ 
எழுதப்பட்டிருக்கிறது. 


விக்கிரகங்களை 
ஆராதிக்கிறவர்களின்‌ மதியீனத்தை: 
கர்த்தர்‌ தம்முடைய ர்க்கதரிசியின்‌ 
மூலமாய்‌ வெளிப்படுத்துகிறார்‌ (ஏசா 41-9), 
தம்மை விசுவாசிக்கிறவர்கள்‌, தம்மை நம்பி 
தம்மை சார்ந்து ஜீவிக்கவேண்டுமென்று, 
கர்த்தர்‌ தம்முடைய பிள்ளைகளை 
உற்சாகப்படுத்துகிறார்‌ 4110-20). 
விக்கிரகங்களுக்கு ஈதமாக 
கர்த்தருடைய அறைகூவலான வார்த்தைகள்‌ 
சொல்லப்படுகிறது (ஏசா 41:21-29). ஏசாயா 
இந்த அதிகாரத்தில்‌ ஆவிக்குரிய 
சத்தியத்தைத்‌ தெளிவபடுத்துகிறார்‌. “கர்த்தர்‌ 
தெய்வமானால்‌ அவரைப்‌ பின்பற்றுங்கள்‌. 
பாகால்‌ தெய்வமானால்‌ அவரைப்‌ 
பின்பற்றுங்கள்‌" என்று ஏசாயா 
கர்த்தருடைய ஜனத்திடம்‌ தெளிவாகவும்‌ 
உறுதியாகவும்‌ சொல்லுகிறார்‌. 


(ஏசா 


முந்தினவராயிருக்கிற கர்த்தர்‌ 
ஏசா 41:1-9 


ஏசா கப்ப தீவுகணே, எனக்கு முன்பாக 
மவுனமாமிருங்கள்‌; ஜனங்கள்‌ தங்கண்‌ 
பலனைப்‌ புதிதாக்கிக்கொண்டு, சம்பித்தூ 
வந்து, பின்பு பேசக்கடவர்கன்‌; நாம்‌. 
ஒருமிக்க தியாயாசனத்துக்கு முன்பாகச்‌. 
சேருவோம்‌. 


- விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


ஏசா 412 கிழக்கிலிகுந்து 'நீதிமானை 
எழுப்பி, பாதபடியிலே 
த்க்‌ வா்‌ ஜாதிகளை 
அவனுக்கு ஒப்புக்கொடுத்து, அவனை 
ராஜாக்களுக்கு. ஆண்டவனாக்கி, 
அவர்களை அவன்‌  பாட்பயத்தூக்குச்‌. 
தூசியும்‌, அவன்‌ வில்லுக்குச்‌. 
'சிதறடிக்கப்பட்ட தானடியுமாக்கி, 


ஏசா 41:8, அவன்‌ அவர்களைத்‌ துரத்தவும்‌, 
தன்‌ கால்கன்‌ நடவாதிருத்த பாதையிலே 
சமாதான த்தோடே, நடக்கவும்‌ பண்ணீனவர்‌ 
யர்‌? 


ஏசா 414 அதைச்‌ செய்து நிறைவேற்றி, 
ஆதிமுதற்கொண்டு தலைமுறைகனை 
வரவழைக்கிறவர்‌. யாம்‌? 
முத்தினவராமிருக்கிற கர்த்தராகிய 
நான்தானே; மிந்தினவர்கனோடும்‌ 
இருப்பவராகிய நான்தானே. 


ஏசா கப்ப தீவுகன்‌ அதைக்‌ கண்டு 
பயப்படும்‌, பூமியின்‌ கடையாத்தரங்கன்‌. 


நடுங்கும்‌; அவர்கள்‌ சேர்ந்துவந்து, 


ஏசா 416. ஒருவருக்கு கண்‌ ஒத்தாசை 
செய்து 'திடன்கொட 

சகோதரனுக்குச்‌. 

சொல்லுகிறான்‌. 


ஏசா... 417... சித்திரவேலைக்காரன்‌ 
சட்டளையும்‌, சுத்தியாலே மெல்லிய தகடு 
தட்டுகிறவ। அடைகல்லின்மேல்‌ 
கபய வ்‌ உற்சாகப்படுத்தி, 
இசைக்கிறதற்கான பக்குவமென்று 
சொல்லி, அது அசையாதபடிக்கு அவன்‌ 
ஆணிகளால்‌ அதை இறுக்குகிறான்‌. 


ஏசா 418. என்‌ தாசனாகிய இஸ்ரவேலே, 
தான்‌ தெரித்துகொண்ட யாக்கோபே, என்‌ 
'சிநேகிதனான ஆபிரகாமின்‌ சந்ததியோ, 


ஏசா 4௩8. நான்‌ 
கடையாத்தரங்களிலிகுந்து, 

எடுத்து, அதின்‌  எல்லைகளிலிருந்து 
அழைத்துவந்து: நீ எண்‌ தாசன்‌, நாண்‌: 
உன்னைத்‌ தெரித்து கொண்டேன்‌; நான்‌ 
உன்னை வெறுத்து விடவில்லை என்று 
சொன்னேன்‌. 





i THE 
ETT 


ஜனத்தை 
பாதுகாத்து 
புத்திரரை 
கர்த்தருக்குப்‌ 
கர்த்தர்‌ 


தம்முடைய 
அவர்களை 
இஸ்ரவேல்‌. 


கர்த்தர்‌ 
ஆதரிக்கிறார்‌. 
பராமரிக்கிறார்‌. 
ஆசிர்வதிப்பதே 
பிரியமாயிருக்கிறது. 
சர்வஆளுகையுள்ளவர்‌. கர்த்தரே 
சர்வவல்லமையுமுள்ளவர்‌. கர்த்தருடைய 
வல்லமையும்‌, அவருடைய பலத்த புயமும்‌, 
அவருடைய ஜனத்தை பாதுகாத்துக்‌ 
கொள்வதற்கு போதுமானதாயிருக்கிறது. 
விக்கிரகங்களுக்கு ஜீவனுமில்லை. 
வல்லமையுமில்லை. கர்த்தரே உயர்ந்தவர்‌. 
கர்த்தரே மேலானவர்‌ கர்த்தரே 
ஜீவனுள்ளவர்‌. 
புறஜாதியார்‌ விக்கிரகங்களை 
ஆராதனை 
கர்த்தருடைய 
வார்த்தை அவர்களுக்கு 
உங்கள்‌ வழக்கை 
el (ஏசா 41:21) 
மறுடியுமாய்‌ 
அறைகூவல்‌ 


கொண்டு வாருங்க 
என்று கர்த்தர்‌ 
விக்கிரகாராதனைக்காரருக்கு 
விடுகிறார்‌. 


கர்த்தருடைய சமுகத்திற்கு முன்பாக 
வழக்கு விசாரிக்கப்படுகிறது. தீவுகள்‌ 
கர்த்தருக்கு முன்பாக வந்து, தங்களுடைய 
வழக்கை கொண்டு வரவேண்டும்‌. க 
விசாரிக்கப்படுவதற்கு முன்பாக 
நடைபெறும்‌ இடத்‌ 
காக்கப்படவேண்டும்‌. 
முன்பாக, மவணமாயிருங்கள்‌” என்று கர்த்தர்‌ 
ால்லுகிறார்‌. வழக்கு 
விசாரிக்கப்படும்போது, வழக்கு சம்பந்தப்பட்ட 
காரியங்களைத்‌ தவிர, வேறு எந்தக்‌ 
காரியங்களையும்‌, யாரும்‌ பேசக்கூடாது. 
சம்பந்தப்பட்டவர்கள்‌ தவிர, மற்றவர்கள்‌. 
மவனமாயிருக்கவேண்டும்‌. 
கர்த்தருக்கு 
மவுனமாயிருக்கவேண்டும்‌. 
ந நீதியான தீர்ப்பு 
முன்பாக, யாரும்‌ 
அவசரப்பட்டு. தங்களுடைய சொந்த 
கருத்துக்களை தீர்ப்பாகச்‌ சொல்லக்கூடாது. 
யாரும்‌ யாரையும்‌ நியாயந்தீர்க்கக்கூடாது. 
நம்மை நியாயந்தீர்க்கும்‌ அதிகாரம்‌, நீதியான 
நியாயாதிபதியாகிய கர்த்தருக்கே உரியது. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


விக்கிரகாராதனைக்காரர்கள்‌ 

கர்த்தருடைய சமுகத்தில்‌ வந்து, 
தங்களுடைய வழக்குகளை சொல்லலாம்‌. 

தங்களிடத்தில்‌ நியாயம்‌ இருக்குமென்றால்‌, 

அதை கர்த்தருக்கு முன்பாக பணிவோடு 

சொல்லவேண்டும்‌. விக்கிரகாராதனையில்‌ 

ஜீவனும்‌ சத்தியமும்‌ இருக்குமென்றால்‌ 
அதையும்‌ அவர்கள்‌ எடுத்துச்‌ சொல்லலாம்‌. 

விக்கிரகாராதனைக்காரரிடம்‌ 

அவர்கள்‌ கர்த்தருக்கு 

பாவம்‌ செய்கிறார்கள்‌. 

விரோதமாக 

கர்த்தருடைய 

சர்வதுதிகாரத்திற்கும்‌ 

எதிர்து நிற்கிறார்கள்‌. அவர்கள்‌ நங்கள்‌ 

பெலனனை புதிதாக்கிக்கொள்‌ எவேண்டும்‌ 

என்று கர்த்தர்‌ 
கொடுக்கிறார்‌. 


அவர்களுக்கு அனுமதி 


விக்கிரகாராதனைக்காரர்கள்‌ 
கர்த்தருடைய சமுகத்தில்‌ சமீபித்து வந்து, 
அதன்‌ பின்பு அவர்கள்‌ பேசவேண்டும்‌ 
அவர்கள்‌ விக்கிரகங்களை 
ஆராதிக்கிறவர்கள்‌. விக்கிரகங்களிடம்‌. 
ஏதாவது மகிமையும்‌, வல்லமையும்‌, ஜீவனும்‌ 
இருக்குமென்றால்‌, அவர்கள்‌ அதுபற்றி 
கர்த்தருக்கு முன்பாக தாராளமாகப்‌ 
பேசலாம்‌. “நாம்‌ ஒருமித்து 
நியாயாசனத்திற்கு முன்பாக சேருவோம்‌" 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


தம்மை நம்புகிறவர்களை 
பாதுகாக்கிறார்‌. பராமரிக்கிறார்‌. தம்மை 
ஆராதிக்கிறவர்களை ஆசீர்வதிக்கிறார்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய ஜனத்திற்கு பலத்த 
த்‌ நடப்பிக்கிறார்‌. கர்த்தருடைய 
பயம்‌ பராக்கிரமம்‌ செய்கிறது. 
விக்கிரகங்களுக்கு 'வனுமில்லை. 
பெலனுமில்லை. விக்கிரகங்கள்‌ மெய்யான 
தெய்வங்கள்‌ என்றால்‌, கர்த்தர்‌ 
செய்வது போல. அவையும்‌ பலத்த 
கிரியைகளை  நடம்பிக்கட்டும்‌ என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. தம்மை 
ஆராதிக்கிறவர்களுக்கு கர்த்தர்‌ நன்மை 
செய்கிறார்‌. விக்கிரகங்களுக்கு ஜீவனும்‌ 
பெலனும்‌ இருக்குமென்றால்‌, அவையும்‌ 
தங்களை ஆராதிக்கிறவர்களுக்கு நன்மை 
செய்யட்டும்‌ என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


கர்த்தர்‌ 





i= FTE 
TT 


கர்த்தரே முந்தினவராயிருக்கிறார்‌. 
அவரே பிந்தினவர்களோடும்‌ இருப்பவர்‌. 
கர்த்தர்‌ ஒருவரே நித்தியகாலமாயிருக்கிறவர்‌. 
அவரே ஆதியும்‌ அந்தமுமாயிருக்கிறவர்‌. அவர்‌ 
மாறாதவர்‌. கர்த்தரே நித்திய பிதா. கர்த்தர்‌ 


"முந்தினவராயிருக்கிற 

நான்தானே ; பிந்தனவர்களோடும்‌ 
இருப்பவராகிய நான்தானே" (ஏசா 

என்று கர்த்தர்‌ தப்பிச்‌ 
சொல்லுகிறார்‌. 


தேவனாகிய கர்த்தர்‌ 
இஸ்ரவேலைப்பற்றிச்‌ சொல்லும்போது. “என்‌ 
தாசனாகிய இஸ்ரவேலே" என்று 
அவர்களைப்பற்றி சாட்சியாகச்‌ சொல்லுகிறார்‌. 
கர்த்தர்‌ இஸ்ரவேலைப்‌ பாதுகாக்கிறார்‌ 
கர்த்தரே அவர்களை ஆளுகை செய்கிறார்‌ 
அவர்களை வழிநடத்துகிறார்‌. இஸ்ரவேல்‌ 
மூலமாய்‌ கர்த்தர்‌ மகிமையடைகிறார்‌. 
இனிமேலும்‌ மகிமைப்படுவார்‌. கர்த்தர்‌ 
இஸ்ரவேலைப்பற்றி சொண்றும்போது என்‌ 
தாசனாகிய நான்‌ 
தெரிந்துகொண்ட வவ என்‌ 
சிநேகிதனான ஆபிரகாமின்‌ சந்ததியே” 
(ஏசா ௮:5) என்று ஆறுதலான 
வார்த்தைகளைச்‌ சொல்லுகிறார்‌. 

ஆபிரகாம்‌ விக்கிரகாராதனை 
தேசத்திலிருந்தவர்‌. கர்த்தர்‌ அந்த 
தேசத்திலிருந்து ஆபிரகாமை அழைத்தார்‌. 
ஆபிரகாம்‌ ஒரு நீதிமான்‌. 
கிழக்கிலிருந்து 
(ஏசா 42) 
கல்தேயர்கள்‌ 
சொல்லும்போது, கர்த்தர்‌ 
கிழக்கு தேசத்திலிருந்து 
அழைத்துக்கொண்டு 
பொருள்‌ சொல்லுகிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ 
மேன்மையையும்‌ பற்றி 
கர்த்தருடைய ஜனம்‌ 
வெப்கப்பட்டுப்போவதில்லை. 
எப்போதுமே தம்முடைய 
ஜனத்தைப்பற்றி உயர்வாகவே சிந்திக்கிறார்‌, 
அவர்களைப்பற்றி உயர்வாகவே பேசுகிறார்‌. 


கர்த்தர்‌ புத்திரரின்‌ 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ இஸ்ரவேலரின்‌ மேன்மையைப்பற்றிச்‌ 
சொல்லும்போது. அவர்களுடைய 
முன்னோர்களின்‌. பெருமையைப்பற்றியும்‌ 
ம்‌ சொல்லுகிறார்‌. இஸ்ரவேல்‌ 
ஆபிரகாமின்‌. 
சர்ததியாலிரக்கறார்கள்‌ ஆபிரகாம்‌ 
கர்த்தருடைய சிநேகிதராயிருக்கிறார்‌. 


கல்தேயர்கள்‌ 
விக்கிரகாராதனைக்காரர்கள்‌. கர்த்தரோ 
விக்கிரகாராதனையை 
ஆபிரகாமும்‌ ஒரு 
விக்கிரகாராதனை நிரம்பிய 


கல்தேயரின்‌ 
குடிந்துகொள்கிறார்‌. 
காலத்தில்‌. 


ஜனங்கள்‌ 
ஆபிரகாமை 
அழைத்துக்கொண்டு வந்தார்‌. 
அப்பொழுது, 
ஜனங்களையும்‌ 
தேவனாகிய 
என்னவென்றால்‌: 
பிதாக்களாகிய 
நாகோருக்கும்‌ 
என்பவன்‌, 
குடியிருந்தபோது 
தேவர்களைச்‌ சேவித்தார்கள்‌” (யோசு 24:2). 


யோசுவா 
நோக்கி: 
கர்த்தர்‌ 


கல்தேயருடைய 
விக்கிரகாராதனையை 
க்ஷிந்துகொள்கிறார்‌ 


கர்த்தர்‌ 
சூழ்நிலையில்‌, 
முன்னோர்கள்‌. 
ராதனை 


இங்கு 


இந்த 


செய்தததைப்பற்றிச்‌ சொல்லுவது 
அவசியமாயிருக்கிறது. 
கர்த்தருடைய 
பாபிலோன்‌ 
சிறையிருப்பிலிருக்கிறார்கள்‌. 


கானான்‌ தேசத்திற்கு தங்களை 
அழைத்துக்கொண்டு போவார்‌ 


ஜனம்‌ இப்போது 
தேசத்து 
கர்த்தர்‌ 
மறுடியும்‌ 
என்பதை 
ஆபிரகாம்‌ 
ஜனத்தாரின்‌. 
கர்த்தர்‌ 
நிரம்பிய 


முற்பிதாவாகமிருக்கிறார்‌. 
ஆபிரகாமை விக்கிரகாராதனை: 
தேசத்திலிருந்து விடுவித்து, கானான்‌. 
தேசத்திற்கு அழைத்துக்கொண்டு வந்தார்‌. 
ஆபிரகாழுக்கும்‌ அவருடைய 
சந்ததியாருக்கும்‌ கானான்‌ தேசத்திலே. 
சுதந்தரத்தை வாக்குப்பண்ணினார்‌. 





ழ்‌ நள 
யாய 


அடிபட்ட அடிமை, ஒரு நாளாவது. 
இரண்டு நாளாவது உமிரோடிருந்தால்‌, 
அவர்கள்‌ அவனுடைய உடைமையாகையால்‌, 
பழிவாங்கவேண்டியதில்லை (யாத்‌ 21:21) 
என்றும்‌ கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


ஜீவனுக்கு ஜீவன்‌: 
யாத்‌ 2122-86 


யாத்‌ 21:22. மனிதர்‌ சண்டைபண்ணி, 
கர்ப்பவதியான 

அடித்ததினால்‌, 

சேதமில்லாமல்‌ 

விழுந்துபோனால்‌, அடிபட்ட ஸ்திரீயின்‌ 
புருஷன்‌ அடித்தவன்‌. மேல்‌ 
சுமத்துகிறதற்குத்‌ தக்கதாயும்‌ 
நியாயாதிபதிகள்‌. செய்யும்‌ 
தீர்ப்பின்படியும்‌ தண்டம்‌ கொடுக்க. 
வேண்டும்‌. 


யாத்‌ 21:28, வேறே சேதமுண்டானால்‌, 
ஜீவனுக்கு ஜீவன்‌. 


யாத்‌ 21:94. கண்ணுக்குக்‌ கண்‌, 
பல்லுக்குப்‌ பல்‌, கைக்குக்‌ கை, காலுக்குக்‌ 


21:25.  சூட்டக்குச்‌ சூடு, 

காயம்‌; 
தழும்புக்குத்‌ தழும்பு பழி கொடுக்க 
வேண்டும்‌. 


யாத்‌ 2126. ஒருவன்‌ தன்‌ 
அடிமையானவன்‌  கண்ணையாகிலும்‌ 
தன்‌ அடிமைப்பெண்ணின்‌ 
கண்ணையாகிலும்‌ அடித்ததினால்‌ 
அதைக்‌ கெடுத்தால்‌, அவன்‌ 
கண்ணுக்குப்‌ பதிலாக அவனை 
'விடுதலைபண்ணிவிட, வேண்டும்‌. 


யாத்‌ 21:27. அவன்‌ தன்‌ 
அடிமையானவன்‌ பல்லையாவது தன்‌ 
அடிமைப்பெண்ணின்‌. பல்லையாவது 
உதிர அடித்தால்‌, அவன்‌ 
யல்லுக்குப்பதிலாக அவனை 
வீடுதலைபண்ணிவிட வேண்டும்‌. 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யாத்‌ 21:28. மாடு ஒரு 
புருஷனையாவது ஒரு ஸ்திரீயையாவது 
முட்டினதினால்‌ சாவுண்டானால்‌, அந்த: 
மாடு கல்லெறியப்படவேண்டும்‌, அதின்‌ 
மாம்சம்‌ புசிக்கப்படலாகாது; 
அப்பொழுது மாட்டின்‌ எஜமான்‌ 
ஆக்கினைக்கு தீங்கலாயிருப்பான்‌. 


யாத்‌ 21:29. தன்‌ மாடு வழக்கமாய்‌ 
முட்டுகித மாடாயிருந்து, அது அதின்‌ 
எஜமானுக்கு அறிவிக்கப்பட்டும்‌, அவன்‌: 
அதைக்‌ கட்டி வைக்காததினால்‌, அது 
ஒரு புகுஷனையாவது ஒரு 
ஸ்திரீயையாவது கொன்றுபோட்டால்‌, 
மாடும்‌ கல்லெறியப்பட வேண்டும்‌, 
அதின்‌ எஜமானும்‌ கொலை 
செய்யப்படவேண்டும்‌. 


யாத்‌ 21:30, அபராதம்‌ கொடுக்கும்படி, 
தீர்க்கப்பட்டதானால்‌, அவன்‌ தண்‌ 

மீட்கும்பொருனாக 
விதிக்கப்பட்ட அபராதத்தைக்‌. 
கொடுக்கக்கடவன்‌. 


யாத்‌ 21:31. அது ஒருவன்‌ மகனை 
முட்டினாலும்‌ சரி, ஒருவன்‌ மகனை 
முட்டினாலும்‌. சரி, இந்தத்‌ 
தீர்ப்பின்படியே அவனுக்குச்‌. 
செய்யப்படவேண்டும்‌. 


யாத்‌ 2182. அந்த மாடு ஒரு 
அடிமையான வனையாவது ஒரு 
அடிமைப்பெண்ணையாவது முட்டினால்‌, 
அதற்கு உடையவன்‌ அவர்களுடைய 
எஜமானுக்கு முப்பது சேக்கல்‌ 
நிறையான வள்ளியைக்‌ 
கொடுக்கக்கடவன்‌; மாடு 
கல்லெறியப்படவேண்டும்‌. 


யாத்‌ 21:38. ஒருவன்‌ ஒரு குழியைத்‌ 
திறந்து வைத்ததினாலாவது, ஒரு 
ய வெட்டி. அதை 
மூடாதேபோனதினாலாவது, அதிலே 
ஒரு மாடாவது ஒரு கழுதையாவது 
விழுத்தால்‌, 
யாத்‌ 21:84. குழிக்கு உடையவன்‌ 
அதற்கு ஈடாகப்‌ பணத்தை மிருகத்தின்‌ 
'எஜமானுக்குக்‌ கொடுக்கக்கடவன்‌; 
செத்ததோ அவனுடையதாகவேண்டும்‌. 





i THE 
TT 


ஆபிரகாமை கானான்‌ 
அழைத்துக்கொண்டு. வந்த கர்த்தர்‌, 
தங்களையும்‌ பாபிலோன்‌ தேசத்து 
சிறையிருப்பிலிருந்து விடுவித்து, தங்களுடைய 
இஸ்ரவேல்‌ தேசத்திற்கு, தங்களை 
அழைத்துக்கொண்டு போவார்‌ என்பதை 


தேசத்திற்‌ 


நினைக்கிற காரியம்‌ ஒருபோதும்‌ தடைபடாது 
என்றும்‌ கர்த்தருடைய பிள்ளைகள்‌ 
நம்பவேண்டும்‌. 


"ஆபிரகாம்‌ கர்த்தரை விசுவாசித்தான்‌, 
அதை அவர்‌ அவனுக்கு நீதியாக 
எண்ணினார்‌. பின்னும்‌ அவர்‌ அவனை 
நோக்கி: இந்தத்‌ தேசத்தை உனக்குச்‌ 
சுதந்தரமாகக்‌ கொடுக்கும்பொருட்டு, 
உன்னை ஊர்‌ என்கிற கல்தேயருடைய 
பட்டணத்திலிருந்து அழைத்துவந்த கர்த்தர்‌ 
நானே என்றார்‌” (ஆதி 15:7). 
ஒரு நீதிமான்‌. அவர்‌ 
கர்த்தர்‌ 
ட இவருக்கு 

மூலமாய்‌. 


ஆபிரகாம்‌ 
கர்த்தரை... விசுவாசித்தார்‌ 
ஆபிரகாமின்‌ விசுவாசத்தை, 
நீதியாக எண்ணினார்‌ 

கிறிஸ்துவில்‌ விசுவாசம்‌ வைத்திருக்கிற 
விசுவாச பிள்ளைகள்‌ எல்லோருக்கும்‌ 
ஆபிரகாம்‌. முற்பிதாவாயிருக்கிறார்‌. நாம்‌ 
விசுவாசத்தினாலே  இயேசுகிறிஸ்துவுக்குள்‌ 
தேவனுடைய நீதியாயிருக்கிறோம்‌. 


“வேதவாக்கியம்‌ என்ன சொல்லுகிறது. 
ஆபிரகாம்‌ தேவனை விசுவாசித்தான்‌, அது 
அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று 
சொல்லுகிறது” (ரோம 4:3) 


"மேலும்‌, .... விருத்தசேதனமில்லாத: 
காலத்தில்‌ அவன்‌ விசுவாசத்தினாலே 
அடைந்த நீதிக்கு முத்திரையாக 
விருத்தசேதனமாகிய அடையாளத்தைப்‌ 
பெற்றான்‌. விருத்தசேதனமில்லாதவர்களாய்‌. 
விசவாசிக்கிற யாவருக்கும்‌ நீதி 
எண்ணப்படும்பொருட்டாக. அவர்களுக்கு 
அவன்‌ தகப்பனாயிருக்கும்படிக்கும்‌, 
விருத்தசேதனத்தைப்‌ 
தகப்பனாகிய ஆபிரகாம்‌. 
விருத்தசேதனமில்லாத காலத்தில்‌ அடைந்த 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


விசுவாசமாகிய அடிச்கூடுகளில்‌ 
நடக்கிறவர்களாயுமிருக்கிறவர்களுக்குத்‌ 
தகப்பனாயிருக்கும்படிக்கும்‌, அந்த 
அடையாளத்தைப்‌ பெற்றான்‌" (ரோம 41112) 


நாம்‌ அவருக்குள்‌ தேவனுடைய 
நீதியாகுப்டிக்கு, பாவம்‌ அறியாத அவரை 
நமக்காகப்‌ பாவமாக்கினார்‌' (2கொரி 5:21. 


நான்‌ செய்யப்போகிறதை 
ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ? கர்த்தர்‌ 
ஆபிரகாமுக்குச்‌ சொன்னதை 
நிறைவேற்றும்படியாய்‌. அவன்‌ தன்‌ 
பிள்ளைகளுக்கும்‌, தனக்குப்‌ பின்வரும்‌ தன்‌ 
வீட்டாருக்கும்‌: நீங்கள்‌ நீதியையும்‌ 
நியாயத்தையும்‌ செய்து, கர்த்தருடைய 
வழியைக்‌ காத்து நடவுங்கள்‌ என்று 
கட்டளையிடுவான்‌ என்பதை 


அறிந்திருக்கிறேன்‌ என்றார்‌" (ஆதி 18:18,19) 


கர்த்தர்‌ ஆபிரகாமை. கிழக்கு 
பா்‌ எழுப்பினார்‌. ஆபிரகாமின்‌ 
தேசம்‌ ஊர்‌ என்று அழைக்கப்படுகிறது. 
ஆபிரகாம்‌ ஊர்‌ என்னும்‌ தேசத்திலிருந்து 
ஆரான்‌ என்னும்‌ தேசத்திற்கு வந்தார்‌ 
ஆரான்‌ தேசம்‌ கானான்‌ தேசத்திற்கு 
கிழக்கிலுள்ளது. ஊர்‌ தேசத்து ஜனங்கள்‌ 
கர்த்தருக்கு விரோதமாக முரட்டாட்டத்தில்‌ 
ஜீவித்தார்கள்‌ பாவத்திலும்‌ 
விக்கிரகாராதனையிலும்‌ நிரம்பியிருந்த 
தேசத்திலிருந்து, கர்த்தர்‌ ஆபிரகாமைத்‌ 
தெரிந்தெடுத்து, அவரை 
பக்தியுள்ளவராக 
மிகவும்‌. 
ஒன்றுமில்லாத. 
ஆபிரகாமை, கர்த்தர்‌ ஆசீர்வதித்து, அவரை 
பிரபல்யப்படுத்தினார்‌. 
ஆபிரகாம்‌ குர்த்தரைப்பற்றும்‌ 
விசுவாசத்தின்‌ அடிச்சுவடுகளில்‌ நடந்தார்‌. 
“விசுவாசத்தினாலே ஆபிரகாம்‌ தான்‌ 
சுதந்தரமாகப்‌ பெறப்போகிற இடத்திற்குப்‌ 
போகும்படி அழைக்கப்பட்டபோது, கீழ்ப்படிந்து, 
தான்‌ போகும்‌ இடம்‌ இன்னதென்று. 
அறியாமல்‌ புறப்பட்டுப்போனான்‌” (எபி 11:8), 
ஆபிரகாமைப்போலவே 
கர்த்தருடைய பாதபடிக்கு 
கர்த்தரைப்பற்றும்‌ 
அடிச்சுவடுகளில்‌ நடக்கவேண்டும்‌. 





f= FTE 
TT 


கர்த்தர்‌ ஆபிரகாமுக்கு திரளான 
ஜாதியையும்‌, சந்ததியையும்‌ கொடுத்து 
அதிகமாய்‌ ஆசீர்வதித்தார்‌. கர்த்தர்‌ கானான்‌. 
தேசத்தை ஆபிரகாமின்‌ சந்ததியாருக்கு 
சுதந்தரமாகக்‌ கொடுத்தார்‌. ஏத்தியர்கள்‌ 
ஆபிரகாமை “நீர்‌ மகா பிரபு” என்று 
சொல்லி, ஆபிரகாமின்‌ வல்லமையையும்‌ 
பெருமையையும்‌ அங்கீகரித்தார்கள்‌ 
(ஆதி 23:6). 


லோத்து 


சோதோமிலே குடிமிருந்தான்‌. சத்துருக்கள்‌ 
சொதோய்‌ பிரித்தபோது. அவரகள்‌ 
ன்‌ பொருள்களையும்‌ 

சிறையாகக்‌ 

தன்னுடைய 

ஆபிரகாம்‌. 


லோத்தையும்‌ அவன 

கொண்டு போய்விட்டார்கள்‌. 
கொண்டுபோகப்பட்ட 
சகோதரனாகிய லோத்தை 
யீட்டு, லோத்தையும்‌, அவனுடைய 
பொருட்களையும்‌, ஸ்திரீகளையும்‌, 
ஜனங்களையும்‌ திருப்பிக்கொண்டு வந்தான்‌. 
அப்போது சாலேமின்‌ ராஜாவாகிய 
மெல்கிசேதேக்கு, ஆபிரகாமை 
ஆசீர்வதித்தான்‌ (ஆதி 14-ஆவது அதிகாரம்‌) 
தேவனுடைய தெய்வீக பாதுகாப்பினால்‌. 
ஆபிரகாமுக்கு சமாதானமும்‌, தேவனுடைய 
கிருபையும்‌ கிடைத்தது. 


கர்த்தரே ஆபிரகாமை 
தேசத்திலிருந்து எழுப்பினார்‌. 
இப்போது க்கு 
கோரேசை எழுப்புகிறார்‌ 
சரித்திரம்‌ முடிந்துபோன வம்சவரலாறு. 
ஏசாயா இனிமேல்‌ வரப்போகிற 
காரியங்களுக்கு, ஆபிரகாமின்‌ சரித்திரத்தை 
மன்னபைமாசமாகச்‌ | சொல்லுகிறார்‌. கர்த்தர்‌ 

'ரேசை இனிமேல்தான்‌ எழுப்பப்போகிறார்‌. 
ஏசாயா இந்த ம்‌ 
தீர்க்கதரிசனமாய்ச்‌ சொல்லும்போது, 
ஏற்கெனவே நடைபெற்று. 
சரித்திரம்போல சொல்லுகிறார்‌. 


“நான்‌ 
எழுப்பினேன்‌. 


க்கு 

அதே கர்த்தர்‌ 
தேசத்திலிருந்து. 
ஆபிரகாமின்‌ 


என்று சேனைகளின்‌ கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌” 


(ஏசா 4513. கர்த்தர்‌ கிழக்கிலிருந்து 
கோரேசு என்னும்‌ நீதிமானை எழுப்பி, 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QODNENS 
PUBLISHERS 


கோரேசை. 


த்‌ அவல 
வரவழைத்தார்‌. 


பாதபடியிலே. 
தமக்கு விருப்பமானதை 
செய்யும்டியாக கர்த்தர்‌ கோரேசை 
வழிநடத்தினார்‌. தனக்கு விரோதமாக 
எழும்பின எல்லா சத்துருக்களையும்‌ கோரேசு 
முறியடித்தார்‌. கோரேசுக்கு விரோதமாய்‌ 
யாராலும்‌ எதிர்த்து நிற்கமுடியவில்லை. 
கர்த்தர்‌ கோரேசுக்கு ஜாதிகளை 
ஒப்புக்கொடுத்தார்‌. அவனை 
ராஜாக்களுக்கு ஆண்டவனாக்கினார்‌. 


ஜாதிகளும்‌ ராஜாக்களும்‌ கோரேசின்‌ 
பட்டயத்திற்கு தூசிகளாகயிருந்தார்கள்‌. 
அவனுடைய வில்லுக்கு சிதறடிக்கப்பட்ட 
தாளடியாகமிருந்தார்கள்‌. இவையெல்லாம்‌ 
கர்த்தருடைய பராக்கிரமத்தினாலும்‌, 
அவருடைய தெய்வீக சித்தத்தினாலும்‌ 
நடைபெற்றது. 


கோரேசு 
இயேசுகிறிஸ்துவுக்கு 
அடையாளமாயிருக்கிறார்‌. 
நீதியுள்ளவராயிருக்கிறதுபோல, 
நீதிமானாயிருந்தார்‌ 
நிறைவேறும்போது, 
எழும்பப்பண்ணினார்‌. 
அந்தகார சக்திகளை 
அவற்றின்மீது ஜெயங்கொண்டார்‌. 

கோரேசு சத்துருக்களை 
துரத்தினார்‌. கர்த்தர்‌ கோரேசை கரம்பிடித்து 
வழிநடத்தியதினால்‌, தன்னுடைய கால்கள்‌ 
நடவாதிருந்த பாதையிலே, தோரேசு 
சமாதானத்தோடே நடந்துபோனார்‌. கர்த்தரே 
கோரேசை நடக்குப்பண்ணினார்‌. கர்த்தர்‌ 
தமக்கு சித்தமானதை செய்து 
நிறைவேற்றுகிறார்‌. ஆதி 
முதற்கொண்டு தலைமுறைகளை 
வரவழைக்கிறார்‌. அவரே 
முந்தினவராயிருக்கிற கர்த்தர்‌. கர்த்தரே 
பிந்தினவர்களோடும்‌ இருப்பவர்‌. 


கர்த்தராகிய 
கிறிஸ்து 
கோரேசும்‌. 
காலம்‌ 
தேவன்‌ கிறிஸ்துவை 
கிறிஸ்துவானவர்‌ 
முறியடித்து 


அவரே 


விக்கிரகாராதனைக்காரர்கள்‌ தங்கள்‌ 
மதியீனத்திலிருக்கிறார்கள்‌. 

ஜீவனுள்ளது என்றும்‌, 

வல்லமையுள்ளது என்றும்‌ 

இவர்கள்‌ மாயையை 

நம்புகிறார்கள்‌. விக்கிரகாராதனைக்காரர்கள்‌, 

அறியாமையினால்‌ 

நிலைத்தும்‌ 

தீர்க்கதரிசி 

மதியீனத்தை இங்கு 





f= THE 
TT 


கர்த்தர்‌ ஆபிரகாமுக்கு தம்மை 
வெளிப்படுத்தினார்‌. தம்முடைய விருப்பத்தின்‌ 
பிரகாரமாக ஆபிரகாமுக்கு பலத்த 
கிரியைகளை  நடப்பித்தார்‌ இதை 
புறஜாதியாரின்‌ தீவுகள்‌ தங்கள்‌ கண்களால்‌ 
கண்டு, பயமடைந்தார்கள்‌. ஆபிரகாமுக்கு, 
மாத்திரமல்ல, ஆபிரகாமின்‌ சந்ததியாராகிய 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கும்‌ கர்த்தர்‌ 
மகத்துவமான பெரிய கிரியைகளை 
நடப்பித்திருக்கிறார்‌ 


கர்த்தருடைய ஜனமாகிய இஸ்ரவேல்‌ 
புத்திரர்கள்‌ எகிப்து தேசத்தில்‌. 
அடிமைகளாகமிருந்தார்கள்‌. இஸ்ரவேல்‌ 
புத்திரர்கள்‌ ஆபிரகாமின்‌ சந்ததியார்கள்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய ஜனத்தை எகிப்து. 
தேசத்திலிருந்து விடுவித்து, கானான்‌ 
தேசத்திற்கு  வழிநடத்திக்கொண்டு வந்தார்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய பலத்த புயத்தினால்‌, 
ஆபிரகாமின்‌ சந்ததியாருக்கு, மகத்துவமான 
கிரியைகளை நடப்பித்தார்‌ 


“ஜனங்கள்‌ 
தற்தளிப்பார்கள்‌; 
குடிகளைத்‌ திகில்‌ பிடிக்கும்‌. 
பிரபுக்கள்‌ கலங்குவார்கள்‌;: 
பராக்கிரமசாலிகளை நடுக்கம்‌ 
கானானின்‌. குடிகள்‌ 
கரைந்துபோவார்கள்‌. ம்‌ திகிலும்‌. 
அவர்கள்மேல்‌ விழும்‌. கர்த்தாவே உமது 
ஜனங்கள்‌ கடந்துபோகும்வரையும்‌, நீர்‌ மீட்ட 
ஜனங்களே கடந்துபோகும்வரையும்‌, அவர்கள்‌ 
புயத்தின்‌ மகத்துவத்தினால்‌: 
அசைவற்றிருப்பார்கள்‌" 
(யாத்‌ 1594-16). 


அதைக்‌ கேட்டுத்‌ 
வின்‌ 
ஏதோயின்‌ 
மோவாபின்‌ 
பிடிக்கும்‌: 
யாவரும்‌ 


ஆபிரகாமின்‌. 
புறஜாதி ஜனங்கள்‌: 
தந்தளிக்கிறார்கள்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
ஜனத்திற்கு செய்கிற பலத்த கிரியைகளை 
தங்கள்‌ கண்களால்‌ கண்டு பயப்படுகிறார்கள்‌. 
புறதாதி ஜனங்கள்‌ கர்த்தருடைய 
மகத்துவத்தைப்‌ பார்த்து, தங்களுடைய 
விக்கிரகாராதனையிலிருந்து விலகி 
வரவேண்டும்‌. கர்த்தரை ஆராதனை 
செய்யவேண்டும்‌. தங்களுடைய 
மதிமீனத்தை உணர்ந்துகொள்ளவேண்டும்‌. 
ஒருவருக்கொருவர்‌ புத்திசொல்லி, 
தங்களுடைய அறியாமையிலிருந்து வெளியே 
வரவேண்டும்‌. 


சந்ததியாரைப்பார்த்து, 
பயப்படுகிறார்கள்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


ஆனால்‌ புறஜாதி ஜனங்களோ, 
கர்த்தருடைய மகத்துவத்தைக்‌ கண்டும்‌, 
மனந்திரும்பாமல்‌, விக்கிரகாராதனையில்‌ 
நீடித்திருக்கிறார்கள்‌. தாங்கள்‌ 
விக்கிரகாராதனையிலிருந்தாலும்‌, அவர்கள்‌ 
ஒருவருக்கொருவர்‌ விக்கிரகாராதனையில்‌ 
நிலைத்திருப்பதற்கு ஒத்தாசை செய்து 
கொள்கிறார்கள்‌. 

கர்த்தருடைய மகத்துவத்தைப்‌ பார்த்து, 
பூமியின்‌ கடையாந்தரங்கள்‌ நடுங்குகிறது. 
புறஜாதி ஜனங்கள்‌ தங்களுடைய 
பாவங்களுக்கு மனந்திரும்பாமல்‌, ர்ந்து 

ஒருவருக்கொருவர்‌ ஒத்தாசை 

து. “விக்கிரகாராதனையில்‌ 
திடன்கொள்ளுங்கள்‌' என்று சகோதரனுக்கு 
சகோதரன்‌ ஆலோசனை சொல்லுகிறார்கள்‌. 
விக்கிரகாராதனையில்‌  நிலைத்திருப்பதற்கு, 
என்னென்ன செய்யவேண்டுமோ 
அதையெல்லாம்‌ செய்கிறார்கள்‌. செய்ய 
வேண்டியதை செய்யாமல்‌, செய்யக்கூடாததை 
செய்வதினால்‌ கர்த்தருடைய கிருபையும்‌ 
இரக்கமும்‌ அவர்களுக்குக்‌ கிடைக்காமல்‌ 
போயிற்று. 

விக்கிரகாராதனைக்காரர்கள்‌ 
தங்களுடைய அறிமையாமையினால்‌, தங்கள்‌ 
இக்சகராநகையின்‌ தொடர்ந்து 
நிலைத்திருக்கிறார்கள்‌. தங்களுடைய 
விக்கிரகங்கள்‌ மெய்யான தெய்வங்கள்‌ 
என்றும்‌, அவற்றிற்கு ஜீவனும்‌ வல்லமையும்‌ 
கு என்றும்‌. ஒருவருக்கொருவர்‌ 

சொல்லி, தங்களை 

த டுத்திக்வெல்கிறககள்‌, 


சித்திரவேலைக்காரனும்‌,  தட்டானும்‌, 
சுத்தியாலே மெல்லிய தகடு தட்டுகிறவனும்‌ 
விக்கிரகங்களை உருவாக்குகிறார்கள்‌. 
இவர்களெல்லோரும்‌ கூட்டாகச்‌ 
சேர்ந்துகொண்டு, ஒருவருக்கொருவர்‌ புத்தி 
சொல்லி தங்களை  திடப்படுத்துகிறார்கள்‌. 
கர்த்தருடைய பலத்த கிரியைகளைக்‌ கண்டு 
அவர்களுடைய இருதயத்தில்‌ பயம்‌ 

நிரம்பியிருக்கிறது. அவர்கள்‌ தங்களுக்குள்‌ 
நடுங்குகிறார்கள்‌. ஆனாலும்‌ 
விக்கிரகாராதனையைவிட்டு விலகி வராமல்‌, 
ஒருவருக்கொருவர்‌ ஒத்தாசை செய்து, 
தங்களை திடப்படுத்திக்கொள்கிறார்கள்‌. 





f= FTE 
TT 


சித்திரவேலைக்காரன்‌ தட்டானையும்‌, 
குத்தியாலே மெல்லிய தகடு தட்டுகிறவன்‌ 
அடடைகல்லின்‌ மேல்‌ அடிக்கிறவனையும்‌ 
உற்சாகப்படுத்தி, இசைக்கிறதற்கான 
பக்குவமென்று சொல்லி, அது 
அசையாதபடிக்கு அவன்‌ ஆணிகளால்‌ அதை 
இறுக்குகிறான்‌. 

கர்த்தரே மனுஷனை சிருஷ்டித்தார்‌. 
ஆனால்‌ இவர்களோ ங்களுக்கு 

ய்வங்களை உண்டுபண்ணுகிறார்கள்‌. 
சித்திர வேலைக்காரனும்‌, தட்டானும்‌, 
தங்களுடைய கைகளின்‌ திறமையினால்‌. 
விக்கிரகங்களை செய்து, அவற்றை 
தங்களுக்கு தெய்வங்கள்‌ என்று சொல்லி, 
அவனுக்கு முன்பாக சாஷ்டாங்கமாய்‌ விழுந்து 
பணிந்துகொள்கிறார்கள்‌ அவர்களுடைய 
பழைய தெய்வங்களும்‌ அவர்களைப்‌ 
பாதுகாக்கவில்லை. அவர்கள்‌ உண்டாக்கின 
புதிய தெய்வங்களும்‌ அவர்களுக்கு ஒரு 
உதவியும்‌ செய்யவில்லை. 


“அவர்கள்‌ துக்கம்‌ பலியிடவில்லை; 
தாங்கள்‌ அறியாதவைகளும்‌, தங்கள்‌ 
பிதாக்கள்‌ பயப்பபாதவைகளும்‌, நூதனமாய்த்‌ 
தோன்றிய புது தெய்வங்களுமாகிய 
பேய்களுக்கே பலியிட்டார்கள்‌" (உபா 3217). 


தச்சு வேலை செய்கிறவன்‌ மரத்தினால்‌ 
விக்கிரகத்தை உண்டுபண்ணுகிறான்‌. 
பொற்கொல்லன்‌ அந்த மரத்திற்கு, பொன்‌ 
தகடுகளை செய்து மூடுகிறான்‌. பொன்‌ 
நகட்டிற்குள்ளே தா்‌ ட 


ர கல்காதிதத்தாதல்‌ 
உள்ளே ண்டு பொன்‌ வேலை. 
செய்கிறவன்‌, பொன்‌ 
மினுமினுப்பாக்குகிறான்‌. 

மெல்லிய தகடு 


அடைக்கல்லின்‌ மேல்‌ 

விக்கிரகத்தை வைத்து அடிக்கிறான்‌. 
எல்லாம்‌ நேர்த்தியாய்ச்‌ செய்யப்பட்டிருக்கிறது. 
என்று தீர்மானிக்கிறான்‌. தான்‌ செய்த 
விக்கிரகம்‌ அசையாதபடிக்கு அவன்‌ அதை 
ஆணியால்‌ இறுக்குகிறான்‌. இவ்வாறாக 
மனுஷன்‌ தனக்கு தெய்வத்தை. 
உண்டுபண்ணுகிறான்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


இஸ்ரவேல்‌. ஜனங்கள்‌, அந்நிய 
ஜாதியாரைப்போல, விக்கிரகங்களை 
ஆராதிக்கக்கூடாது. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
நம்பி, அவரையே சார்ந்து 

ம்‌. கர்த்தர்‌ ம்‌ 


ஆபிரகாமின்‌: 
(ஏசா ௮1:8) என்று சொல்லி கூப்பிடுகிறார்‌. 


விக்கிரகாராதனைக்காரர்கள்‌ 
தங்களுடைய பாதுகாப்புக்கு, தாங்கள்‌ செய்த 
விக்கிரகங்களை நம்புகிறார்கள்‌. 
விக்கிரகங்களுக்கு ஜீவனுமில்லை, 
வல்லமையுமிலலை, ஆனாலும்‌ தாங்கள்‌ 
செய்த விக்கிரகங்களே. தங்களை 
பாதுகாக்கும்‌ என்று, தங்கள்‌ மதிமீனத்தில்‌ 
நம்புகிறார்கள்‌. விக்கிரகங்களை 
செய்கிறவர்களும்‌, தாங்கள்‌ செய்த 
விக்கிரகங்களைப்போலவே இருக்கிறார்கள்‌. 
விக்கிரகங்களை நம்புகிறவர்களும்‌, 
விக்கிரகங்களைப்போல 
ஜீவனில்லாதவர்களாயிருக்கிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ கர்த்தருடைய தாசன்‌. 
கர்த்தர்‌ அவர்களுடைய 
விக்கிரகாராதனைக்காரருக்கு 
செய்த 
எஜமான்களாயிருக்கிறது. கர்த்தரை நம்புகிற 
பிள்ளைகளுக்கோ, கர்த்தரே 
எஜமானாயிருக்கிறார்‌. கர்த்தர்‌ ஜீவனும்‌, 
வல்லமையுமுள்ளவர்‌. அவர்‌ தம்முடைய 
ஜனத்தின்மீது, அன்பும்‌, கிருபையும்‌, 
இரக்கழுமுள்ளவர்‌. கர்த்தருடைய 
பிள்ளைகள்‌ கர்த்தருக்கு 
தாசனாயிருக்கிறார்கள்‌. 

கர்த்தரே யாக்கோபைத்‌ 
தெரிந்துகொண்டார்‌. தம்முடைய விசேஷித்த 
ஜனமாயும்‌, தம்மால்‌ ஆசீர்வதிக்கப்பட்ட 
சந்ததியாராயும்‌ இருக்கும்படியாக கர்த்தர்‌ 
யாக்கோபை தெரிந்துகொண்டார்‌. ஆபிரகாம்‌ 
கர்த்தருடைய சிநேகிதன்‌. யாக்கோபு 
ஆபிரகாமின்‌ சந்ததியார்‌. 


சிநேகிதனென்னப்பட்டான்‌" (யாக்‌ 2:23). 





ஏசாய! 


f= THE 
TT 


ஆபிரகாம்‌ இஸ்ரவேல்‌ 
முற்பிதாவாயிருக்கிறார்‌. 
நிமித்தமாய்‌, இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
கர்த்தருடைய பாதுகாப்பும்‌, பராமரிப்பும்‌ 
ஆசீர்வாதமும்‌ கிடைத்திருக்கிறது. கர்த்தர்‌ 
பூமியின்‌ கடையாந்தரங்களிலிருந்து, 
ஜனமாகிய இஸ்ரவேலை எடுத்து 
வந்தார்‌. பூமியின்‌ எல்லைகளிலிருந்து 
அவர்களை அழைத்து வந்தார்‌. 


புத்திரருக்கு. 
ஆபிரகாமின்‌ 


கர்த்தர்‌ தம்முடைய ஜனத்தைப்‌ 
பார்த்து “நீ என்‌ தாசன்‌, நான்‌ உன்னைத்‌: 
தெரிந்துகொண்டேன்‌, நான்‌ உன்னை 
வெறுத்துவிடவில்லை" என்று சொல்லுகிறார்‌ 


கர்த்தருக்கு விரோதமாய்‌ 
முறுமுறுத்தார்கள்‌. கர்த்தருக்கு விரோதமான 
காரியங்களை செய்து பாவத்தில்‌ 
விழுந்தார்கள்‌. கர்த்தர்‌ தம்முடைய ஜனத்தை, 
அவர்களுடைய பாவங்களின்‌ நிமித்தமாயும்‌, 
மீறுதல்களின்‌ நிமித்தமாயும்‌ தண்டித்தார்‌ 
கர்த்தர்‌ அவர்களை 
வெறுத்துவிடவில்லை. அவர்களை 
கைவிடவுமில்லை. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
அந்நிய தேசத்து சிறையிருப்பிலிருந்தாலும்‌, 
கர்த்தரே அவர்களுடைய 
ஆண்டவராயிருக்கிறார்‌. அவர்கள்‌ 
கர்த்தருடைய தாசராயிருக்கிறார்கள்‌ 
இன்னும்‌ 


அவர்கள்‌ கர்த்தருடைய 
சந்ததியாராகவே இருக்கிறார்கள்‌. 


ஆனாலும்‌ 


சிநேகிதராகிய ஆபிரகாமின்‌ 


கர்த்தருடைய கரம்‌ 
ஏசா 4110-20. 


ஏசா 4100, 


பலப்படுத்தி 


சகாயம்பண்ணுவேன்‌; என்‌ 


ஏசா. மய 
எரிச்சலாயிருக்கிற 
இலச்சையடைவார்கள்‌;. 
வழக்காடுகிறவர்கன்‌ 
ஒன்றுமில்லாமற்போவார்கன்‌. 


- விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஏசா 4112 
போராடினவர்களைத்‌ தேடியும்‌ 
காணாதிருப்பாயி உன்னோடே, 
யுத்தம்பண்ணின மனுஷர்‌ ஒன்றுமில்லாமல்‌ 
இல்பொருனாவரர்கண்‌. 


உன்னோடே 


ஏசா மாம. உன்‌ தேவனாமிருக்கிற 
கர்த்தராகிய நாண்‌ உன்‌ வலதுகையைப்‌. 
பிடித்து: பயப்படாதே, நான்‌ உனக்குத்‌ 
தூணைதிற்கிறேன்‌ என்று சொல்லுகிறேன்‌. 


ஏசா 4114. யாக்கோபு என்னும்‌ பூச்சியே, 
இஸ்ரவேலின்‌ சிறுகூட்டமே, பயப்படாதே; 
தான்‌ உனக்குத்‌ துணைநிற்கிறேன்‌. என்று 
கர்த்தரும்‌ இஸ்ரவேலின்‌ பரிசுத்தருமாகிய 
உன்‌ மீட்பர்‌ உரைக்கிறார்‌. 


ஏசா 4115. இதோ, போரடிக்கிறதற்கு நான்‌ 
உன்னைப்‌ யுதிதும்‌. கூர்மையுமான 
பற்களுன்ன  யந்தரமாக்குகிறேன்‌; நீ 
மலைகளை மிதித்து நொறுக்கி, 
குன்றுகளைப்‌ பதருக்கு ஒப்பாக்கிவிடுவாய்‌. 


ஏசா. 4116. அவைகளைத்‌ தூற்றுவாய்‌, 
அப்பொழுது காற்று அவைகளைக்‌ 
கொண்டுபோய்‌, அழல்காத்று அவைகளைப்‌ 


பரிசுத்தருக்குன்னே க்‌ 
கொண்டிருப்பாய்‌. 


ஏசா 4107. சிறுமையும்‌ 
எனிமையுமானவர்கன்‌ தண்ணிரைத்‌ தேடி, 
அது கிடையாமல்‌, அவர்கள்‌ நாவு 
தாகத்தால்‌ வறளும்போதூ, கர்த்தராகிய 
தான்‌ அவர்களுக்குச்‌ செவிகொடுத்து, 
"இஸ்ரவேலின்‌ தேவனாகிய நாண்‌: 
அவர்களைக்‌ கைவிடாதிருப்பேன்‌.. 


ஏசா 4118. உயர்ந்த மேடுகளில்‌ 
ஆறுகளையும்‌, பன்னத்தாக்குகளின்‌ நடுவே 
ஊழற்றுகணையும்‌ திறந்து, வனாந்தரத்தைத்‌. 
தண்ணீர்த்‌ தடாகமும்‌, வறண்ட பூமியை 


தேவதாரு. 
பாய்மரவிகுட்சன்கனையும்‌, புன்னை 
மரங்களையும்‌உண்டு பண்ணுவேன்‌. 





i= al 
TT 


ஏசா 41:20. கர்த்தருடைய கரம்‌ அதைச்‌. 
செய்தது என்றும்‌, இஸ்ரவேலின்‌ 
பரிசுத்தர்‌ அதைப்‌ படைத்தார்‌ என்றும்‌, 
யாவரும்‌ கண்டு உணர்த்து சித்தித்தூ 
அறிவார்கள்‌. 


கர்த்தருடைய பிள்ளைகள்‌ 


துன்பங்களையும்‌ வேதனைகளையும்‌ 
அனுபவித்தாலும்‌, சோர்ந்துபோய்விடக்கூடாது. 


எழுதப்பட்டிருக்கிறது. 
வேல்‌ ர்‌ 
ப்பிலிருக்கிறார்கள்‌. 
கர்த்தர்‌ இந்த 


தேவனுடைய 
இப்போது சி 
அவர்களுக்கு ஆதரவாக 
வசனங்களைச்‌ சொல்லுகிறார்‌. 


வா பையின்‌ மூலமாய்‌. ப்‌ ஆறுதலும்‌ 
நம்பிக்கையும்‌ உண்டாகும்‌. 

கர்த்தர்‌ தம்முடைய ப 
"பயப்படாதே" என்று 
சொல்லுகிறார்‌. இதே வக்கிரத்தை வதன்‌ கர்த்தர்‌ 
திரும்பத்‌ திரும்ப சொல்லுகிறார்‌. கர்த்தர்‌ 
சொல்லுகிற இந்த வாக்கியம்‌: நமக்கு 
எச்சரிப்பாகவும்‌, ஆலோசனையாகவும்‌, 
ஆறுதலாகவும்‌ எழுதப்பட்டிருக்கிறது. 
கர்த்தருடைய பிள்ளைகள்‌ கர்த்தருக்குள்‌ 
தைரியமாயிருக்கவேண்டும்‌. ர்த்தர்‌ 
'திடநம்பிக்கையோடிருக்கவேண்டும்‌. 
உலகத்தைக்‌ கலக்குகிறவர்கள்‌. 
பார்த்து கலங்குகிறவர்களல்ல. 
ஜனம்‌... சத்துருவைப்‌ பார்த்து பயந்து, 


உனக்குச்‌ சகாயப்பண்ணுவேன்‌; என்‌ நீதியின்‌ 
வலதுகரத்தினால்‌ உன்னைத்‌ தாங்குவேன்‌" 
(ஏசா 4110) என்று சொல்லுகிறார்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


இதே வாக்கியத்தை மறுபடியுமாக “உன்‌ 

தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான்‌ உன்‌ 

வலதுகையைப்‌ பிடித்து: பயப்படாதே, நான்‌ 

உனக்குத்‌ துணைநிற்கிறேன்‌" (ஏசா 4113) 
என்றும்‌ சொல்லுகிறார்‌. 

கரம்பிடித்து 

கர்த்தருடைய 

பின்பற்றிச்‌ 

_ நமக்கு 

நம்முடைய 

பிடித்துக்கொண்டு 

நாம்‌. 

கர்த்தர்‌ 


அவரே 
வழிகாட்டியாகமிருந்து, 
வலதுகையை 
வழிநடத்துகிறார்‌. 
பலவீனமாகயிருக்கையில்‌, 
நம்முடைய வலதுகையைப்‌ பிடித்து 
தாங்குகிறார்‌. நம்மை உற்சாகப்பு்தகறார்‌. 
கர்த்தர்‌ நம்முடைய வலதுகையை, தம்முடைய 
வலதுகையினால்‌ பிடித்து வழிநடத்துகிறார்‌. 
“என்‌ நீதியின்‌ வலதுகரத்தினால்‌ உன்னைத்‌ 
தாங்குவேன்‌" என்று கர்த்தர்‌ நம்மிடத்தில்‌ 
அன்போடு சொல்லுகிறார்‌. 


“ஆனாலும்‌ நான்‌ எப்பொழுதும்‌ 
உம்மோடிருக்கிறேன்‌: என்‌ வல; ப்‌ 
பிடித்துத்‌ தாங்குகிறீர்‌” (சங்‌ 73:23) 
நம்முடைய பயத்தை க 
நம்மிடத்தில்‌ கர்த்தருக்குப்‌ பயப்படும்‌ பயம்‌ 
மாத்திரமே இருக்கவேண்டும்‌. கர்த்தர்‌ 
ம்‌ கூடமிருக்கிறார்‌ இந்த 

நமக்குள்‌ 

பெரியவராயிருக்கிறார்‌ 

ஆகையினால்‌ நாம்‌ சத்துருவைப்‌ பார்த்து, 
பயப்படவேண்டிய தேவையில்லை. 

கர்த்தர்‌ தம்முடைய  ஜனத்திடம்‌ 
“நீ பயப்படாதே" என்னும்‌ வாக்கியத்தை 
திரும்பத்‌ திரும்ப சொல்லுகிறார்‌. நாம்‌ ஏன்‌ 
பயப்படக்கூடாது. என்பதற்கான 
காரணத்தையும்‌ ப தெளிவுபடுத்துகிறார்‌. 


நம்முடைய இருதயங்களிலும்‌ சொல்லுகிறார்‌. 





i FTN 
TT 


இப்போது 
பிள்ளைகளுக்கு 
பலத்திருக்கிறார்கள்‌. 
குர்த்கருடைய ஜனத்தை 
ஒடுக்குகிறார்கள்‌. ஆனாலும்‌ 
சித்தத்தின்‌ பிரகாரமாக, 
பிள்ளைகளுக்கு 


கர்த்தருடைய 
சத்துருவாயிருக்கிறவர்கள்‌ 
புறஜாதியார்‌. 
வெகுவாய்‌. 
கர்த்தருடைய 
அவருடைய 
ஆசீர்வாதமான 


தேவனுடைய 
சத்துருவாயிருக்கிறவர்கள்‌, 
பரிசுத்தவான்கள்‌ 
எரிச்சலாயிருக்கிறார்கள்‌. அவர்களோடு 
வழக்காடுகிறார்கள்‌. கர்த்தருடைய 
பிள்ளைகளோடு போராடுகிறார்கள்‌. 
யுத்தம்பண்‌ ஹுகிறார்கள்‌ கர்த்தருடைய 
பிள்ளைகள்மீது, சத்துருக்கள்‌ 
பலத்திருப்பதுபோல தெரிகிறது. கர்த்தருடைய 
ஜனத்தார்‌ பெலமில்லாமல்‌ 
சொ்ந்துபோயிகுக்கினா்கள்‌ ஆனாலும்‌ 
கர்த்தர்‌ தம்முடைய பிள்ளைகளைப்‌ பார்த்து, 
பயப்படாதே, திகையாதே” என்று 
ஆறுதலான வார்த்தைகளைச்‌ சொல்லுகிறார்‌. 
பிள்ளைகள்‌, 
ரத்‌ காலத்திற்காக 
காத்திருக்கவேண்டும்‌. பறாதியார்கள்‌ 
தங்களுடைய 
கர்த்தருடைய 
எரிச்சலாயிருக்கிறார்கள்‌. 
எரிச்சலாமிருக்கிற யாவரும்‌ 
இலர்சையடைவார்கள்‌ 
பிள்ளைகளுக்கு விரோதமாய்‌ தாங்கள்‌ செய்த 
பாவத்தை நினைத்து வெட்கப்படுவார்கள்‌. 
சத்துருக்கள்‌ தங்கள்‌ பாவங்களுக்கு 
மனந்திரும்பவேண்டும்‌. மனந்திரும்பாவிட்டால்‌ 
அவர்களுக்கு வெட்கமும்‌ இலச்சையும்‌ 
உண்டாகும்‌. 
கர்த்தருடைய பிள்ளைகளோடு 
வழக்காடுகிறவர்கள்‌ நாசமாகி 
ஒன்றுமில்லாமல்‌ போவார்கள்‌. அவர்களுக்கு 
ம்‌. கர்த்தருக்கு விரோதமாகவும்‌, 
பரிகத்தவான்களுக்கு 
சத்துருக்களால்‌ ஒன்றும்‌ 
கர்த்தருடைய 
பிள்ளைகளோடு வழக்காடுவது. கர்த்தரோடு 
வழக்காடுவதற்கு சமமாயிருக்கு! 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


ப ேலனுபைய நீதிக்கும்‌, அவருடைய 
வல்லமைக்கும்‌ முன்பாக சத்துருக்களால்‌ 
எதிர்த்து நிற்கமுடியாது. அவர்கள்‌ நாசமாகி 
ஒன்றுமில்லாமல்‌ போவார்கள்‌. கர்த்தர்‌ இந்த 
வாக்கியத்தை மறுபடியுமாய்ச்‌ சொல்லுகிறார்‌. 
அவர்கள்‌ ஒன்றுமில்லாமல்‌. 
இல்பொருளாவார்கள்‌” (ஏசா 41:12) என்று 
கர்த்தர்‌ தம்முடைய வார்த்தையை 
உறுதிபண்ணுகிறார்‌. மெய்யாகவே 
கர்த்தருடைய பிள்ளைகளோடு யுத்தம்‌ 
பண்ணின மனுஷர்‌ ஒன்றுமில்லாமல்‌ 
போவார்கள்‌. தங்களோடு போராடினவர்களை 
கர்த்தருடைய பிள்ளைகள்‌ தேடிப்பார்ப்பார்கள்‌. 
ஆனால்‌ கர்த்தருடைய பரிகத்தவான்௧ளால்‌ 
அவர்களை காணமுடியாது. 


இப்போது கர்த்தருடைய னம்‌ 
ஒடுக்கப்பட்டிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ தங்கள்‌ 
சத்துருக்களைப்‌ பார்த்து பயப்படுகிறார்கள்‌. 
நடுங்குகிறார்கள்‌ திகைக்கிறார்கள்‌. 
கர்த்தருடைய நாள்‌ வரும்போது, அவருடைய 
பரிசுத்தவான்கள்‌. பெலனடைவார்கள்‌. 
அப்போது சத்துருக்கள்‌ கர்த்தருடைய 
பிள்ளைகளைப்‌ பார்த்து பயப்படுவார்கள்‌. 
நடுங்குவார்கள்‌. திகைப்பார்கள்‌. இப்போது 
சத்துருக்கள்‌ பட்சமாய்‌ 
ஜெயமுண்டாயிருக்கிறது. கர்த்தருடைய 
நாளின்போது. அவருடைய பரிசுத்தவான்கள்‌ 
பட்சத்தில்‌ ஜெயமுண்டாகும்‌. கர்த்தருடைய 
பிள்ளைகள்‌ ஜெயிப்பார்கள்‌. 


யாக்கோபும்‌ இஸ்ரவேலும்‌ இப்போது, 
ஒடுக்கப்பட்டிருக்கிறார்கள்‌. யாக்கோபு ஒரு 
சிறு பூச்சியைப்போல இருக்கிறார்‌. 
பலவீன மாயிருக்கிறார்‌. யாக்கோபுக்கு 
பாதுகாப்பு இல்லை. யாக்கோபு எல்லா 
பக்கத்திலும்‌ நெருக்கப்படுகிறார்‌. சிறுபூச்சி 
பெரிய மிருகங்களுக்குப்‌ பயந்து பூமியிலே. 
தன்னை ஒளித்துக்கொள்ளும்‌. 
பாதுகாப்புக்காக மறைவிடத்தை நேடி ஒடும்‌. 
இப்போது. 
தன்னுடைய 
சத்துருவைப்‌ பார்த்து பயப்படுகிறார்‌. 





i FTE 
TT 


யாக்கோபின்‌ ராஜாவாகிய தாவீது 
தன்னைத்‌ தாழ்த்துகிறார்‌. “நானோ ஒரு புழு, 
மனுஷனல்ல; மனுஷரால்‌ நிந்திக்கப்பட்டும்‌, 
ஜனங்களால்‌ அவமதிக்கப்பட்டும்‌. 
இருக்கிறேன்‌" (சங்‌ 22:6) என்று தாவீது 
தன்னை வெகுவாய்த்‌ தாழ்த்துகிறார்‌. 
கர்த்தருடைய பிள்ளைகள்‌ சில சமயங்களில்‌ 
சிறுபூச்சிகளைப்போல 
ஆனாலும்‌ அவர்கள்‌ ஒருபோதும்‌ விரியன்‌ 
பாம்புகளாகயிருப்பதில்லை. சத்துருக்களோ 
விரியன்‌ பாம்புகளாகயிருக்கிறார்கள்‌. 
விரியன்‌ 
அவர்கள்‌ 


இருக்கிறார்கள்‌. 


கர்த்தருடைய பிள்ளைகள்‌ 
பாம்புகளின்‌ சந்ததிகளுமல்ல 
விரியன்‌ பாம்பு குட்டிகளுமல்ல. சாத்தானும்‌, 
அலனுடைய கூட்டத்தாரும்‌. விரியன்‌ 
பாம்பாகவும்‌, பாம்பின்‌ வித்தாகவும்‌, விரியன்‌ 
பாம்பு குட்டிகளாகவும்‌ இருக்கிறார்கள்‌. 


மிகவும்‌ 
கர்த்தர்‌ 


தாழ்ந்த. 

தம்முடைய 

கண்களினால்‌. 

யாக்கோபு 

என்றும்‌, 

“நான்‌ உனக்கு துணை நிற்கிறேன்‌" என்றும்‌ 
ஆறுதலாய்ச்‌ சொல்லுகிறார்‌ 

கர்த்தருடைய பிள்ளைகள்‌ இப்போது 
ஒடுக்கப்படலாம்‌. எப்பக்கத்திலும்‌ 
நெருக்கப்படலாம்‌. வேதனைகளையும்‌ 
பாடுகளையும்‌ அனுபவிக்கலாம்‌. அவர்கள்‌ 
சிறுகூட்டமாயிருக்கலாம்‌. 
தம்முடைய பிள்ளைகளைப்‌ 
'இஸ்ரவேலின்‌ சிறுகூட்டமே, 
நான்‌ உனக்கு துணை நற்கேன்‌" 
கர்த்தர்‌ ஆறுதலான ர்‌ 
அவர்களுக்குச்‌ சொல்லுகிறார்‌. 

“சிறுகூட்டம்‌' என்னும்‌ வார்த்தைக்கு, 
“செத்துப்போன மனுஷர்‌" என்றும்‌ பொருள்‌ 
சொல்லலாம்‌. இஸ்ரவேல்‌ இப்போது 
செத்துப்போன: மனுஷர்களைப்போல 
'பெலனற்றவர்களாயிருக்கிறார்கள்‌. ஆனாலும்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ தங்களுடைய 
பலவீனத்தை நினைத்து. 
சோர்ந்துபோய்விடக்கூடாது. கர்த்தர்‌ உலர்ந்த 


இஸ்ரவேலுக்கு துணை நிற்கிறார்‌. 

நம்‌ பட்சத்திலிருக்கும்போது, 

விரோதமாய்‌ சத்துருவால்‌ 
செய்யமுடியாது. நம்மோடு கூடயிருக்கிறவர்‌ 
மிகவும்‌ பெரியவர்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ தம்முடைய பிள்ளைகளைப்‌ 
பார்த்து “யாக்கோபு என்னும்‌ பூச்சியே, 
இஸ்ரவேலின்‌ சிறுகூட்டமே, பயப்படாதே, 
நான்‌ உனக்கு துணை நிற்கிறேன்‌" என்று 
சொல்லுகிறார்‌. கர்த்தர்‌ இஸ்ரவேலின்‌ 
பரிசுத்தராகவும்‌,  மீட்பராகவும்‌ இருக்கிறார்‌. 
பலவீனமாயிருக்கிற இஸ்ரவேலுக்கு 
உதவிபுரிவது தேவனுக்கு மகிமையாகவும்‌, 
மேன்மையாகவம்‌, மகுத்துவமாகவும்‌ 
இருக்கிறது. 


கர்த்தர்‌ யாக்கோபுக்கு உதவிசெய்கிறார்‌ 
யாக்கோபின்‌ சந்ததியார்‌ தங்களுக்குத்‌ 
தாங்களே உதவிசெய்து கொள்ளும்‌ 
அளவுக்கு, கர்த்தர்‌ அவர்களைப்‌ 
பெலப்படுத்துகிறார்‌. கர்த்தர்‌ யாக்கோபை. 
போரடிக்கிற யந்தரமாக்குகிறார்‌. யாக்கோபு 
ஒரு மந்தரம்‌. யாக்கோபின்‌ சந்ததியார்‌ 
கர்த்தருடைய கரத்திலுள்ள யந்தரம்‌. 
கர்த்தரே யாக்கோபை  போரடிக்கிற 
யந்தரமாக்குகிறார்‌. கர்த்தர்‌ ஒரு யந்திரத்தை 
உருவாக்கும்போது. அதை பயனுள்ள 
யந்தரமாக உருவாக்குவார்‌. கர்த்தர்‌ 
யாக்கோபை புதிதும்‌ கூர்மையுமான. 
பற்களுள்ள யந்தரமாக்குகிறார்‌. 


வனுடைய டத்துதலினாலும்‌, 
ப்பு டுக்க வழிநு ரர 
யாக்கோபின்‌ சந்ததியார்‌ 
யந்தரமாகமிருப்பார்கள்‌. 
கர்த்தருடைய 
யந்தரமாயிருப்பார்கள்‌. அவர்கள்‌ புதிும்‌ 
கூர்மையுமான பற்களுள்ள 
யந்தரமாமிருப்பார்கள்‌. அவர்கள்‌ மலைகளை 
மிதித்து நொறுக்கி, குன்றுகளை பதருக்கு 
ஒப்பாக்கிவிடுவார்கள்‌. குன்றுகள்‌ எவ்வளவு 
உயரமாகமிருந்தாலும்‌, அவை எவ்வளவு, 
பெரியதாகயிருந்தாலும்‌, அவை எவ்வளவு 
வலுவுள்ளதாகயிருந்தாலும்‌, யாக்கோபின்‌ 
சந்ததியார்‌ குன்றுகளை மிதித்து 
நொறுக்குவார்கள்‌. 


போரடிக்கிற 
அவர்கள்‌ 


கரத்திலுள்ள 


நொறுக்குவார்கள்‌. 





f= FTE 
TT 


கர்த்தருடைய பரிசுத்தவான்கள்‌, 
தங்கள்‌ சத்துருக்களை மிதித்து 
நொறுக்குவது மாத்திரமல்ல, அவர்களை 
காற்றிலே தூற்றுவார்கள்‌. அப்பொழுது காற்று 
சத்துருக்களைக்‌ கொண்டுபோகும்‌. 
சுழல்காற்று பறக்கடிக்கும்‌.. 
கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, 
அவர்களுடைய சத்துருக்கள்மீது 
ஜெயமுண்டாகும்‌. மக்கபியரின்‌ காலத்தில்‌, 


அவர்களைப்‌ 


ஏசாயா மூலமாய்ச்‌ சொல்லுகி 
தீர்க்கதரிசனம்‌, மக்கபியரின்‌ 
ஒரளவு நிறைவேறிற்று. 


இயேசுகிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே 
தம்முடைய ஜீவனை  ஒப்புக்கொடுத்தார்‌ 
சத்துருவின்மீது வெற்றி சிறந்தார்‌. அந்தகார 
சக்திகளையும்‌, வல்லமைகளையும்‌ 
முறியடித்தார்‌ தேவனுடைய சபைக்கு: 
சத்துருவாய்‌ எழும்பின வர்களை, 
கிறிஸ்துவானவர்‌ தம்முடைய வல்லமையினால்‌ 
மிதித்து நொறுக்கினார்‌. 


'ஜெயங்கொண்டு முடிவுபரியந்தம்‌ என்‌ 
கிரியைகளைக்‌ கைக்கொள்ளுகிறவனெவனோ 
அவனுக்கு, நான்‌ என்‌ பிதாவினிடத்தில்‌ 
அதிகாரம்‌ பெற்றதுபோல, ஜாதிகள்மேல்‌ 
அதிகாரம்‌ கொடுப்பேன்‌" (வெளி 2:26). 


கர்த்தருடைய பிள்ளைகள்‌ 
தங்களுடைய சத்துருக்களை போரடிப்பது 
மாத்திரமல்ல, அவர்களை  தூற்றவம்‌ 
செய்வார்கள்‌.  கர்த்தருக்கும்‌ 
சபைக்கும்‌ விரோதமாய்‌ 
சத்துருக்களுக்கு, 
சர்லசங்காரமும்‌ 
சத்துருக்களுக்கு அழிவு உண்டாகும்போது, 
விசுவாசிகள்‌ கர்த்தருக்குள்ளே களிகூர்ந்து. 
இஸ்ரவேலின்‌ பரிசுத்தருக்குள்ளே மேன்மை 
பாராட்டிக்‌ கொண்டிருப்பார்கள்‌. 
பிள்ளைகளுக்கு, 
ஆசீர்வாதமும்‌, 
கர்த்தருடைய 


கர்த்தருடைய 
கர்த்தருக்குள்‌ மிகுந்த 
ஆறுதலும்‌ உண்டாயிருக்கும்‌. 
பரிசுத்தவான்கள்‌ மூலமாய்‌, கர்த்தருடைய 
பரிசுத்த நாமம்‌ அதிகமாய்‌ மேன்மையும்‌ 
கனமுமடையும்‌. கர்த்தர்‌ தங்களுக்கு செய்த 
அற்புதங்களையும்‌, அதிசயங்களையும்‌, 
பலத்த செய்கைகளையும்‌ நினைத்துப்‌ பார்த்து, 
பரிசுத்தவான்கள்‌. 

களிகூருவார்கள்‌. 

பரிசுத்தருக்குள்ளே மேன்மை 
கொண்டிருப்பார்கள்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


ஜனங்கள்‌ எகிப்து 

அடிமைகளாயிருந்தார்கள்‌. 

தம்முடைய பிள்ளைகள்‌ 

க்‌ கேட்டு, அவர்களுக்கு 

எகிப்தின்‌ 

தம்முடைய 

கானான்‌ 

தேசத்திற்கு அழைத்துக்கொண்டு போனார்‌. 

கர்த்தர்‌ தம்முடைய ஜனத்திற்காக பலத்த 

கிரியைகளை நடப்பித்தார்‌. 

தேவைப்படும்போது, கர்த்தர்‌ மறுபடியும்‌, 

தம்முடைய பிள்ளைகளுக்காக, இதுபோன்ற 
பெரிய கிரியைகளை செய்வார்‌. 


கர்த்தருடைய பிள்ளைகள்‌ பாபிலோன்‌ 
தேசத்து சிறையிருபபிலிருந்த போதும்‌, 
அல்லது சிறையிருப்பிலிருந்து தங்கள்‌ 
தேசத்திற்கு ம்பி வந்தபின்பும்‌ 
அவர்களுக்கு தண்ணீர்‌ கிடைக்காமல்‌ 
போகலாம்‌, குடியிருப்பதற்கு கூடாரங்கள்‌ 
இல்லாமலிருக்கலாம்‌. அவர்களுக்கு 
எவ்வளவு குறைகள்‌ வந்தாலும்‌, கர்த்தர்‌ 

கைவிடமாட்டார்‌ 


தேவைகளை சந்திப்பார்‌. 


அவர்களை 
அவர்களுடைய 
அவர்களைப்‌ பாதுகாத்து பராமரிப்பார்‌. 


கர்த்தருடைய பிள்ளைகள்‌ இப்போது 
சிறுமையும்‌ எளிமையுமானவர்களாக. 
இருக்கலாம்‌. அவர்கள்‌ தண்ணீரைத்‌ தேடி, 
அது கிடையாமல்‌, அவர்கள்‌ நாவு 
தாகத்தால்‌ வறண்டுபோயிருக்கலாம்‌. 
தங்களுடைய பாடுகளையும்‌ 
வேதனைகளையும்‌ அவர்கள்‌ கர்த்தரிடத்தில்‌ 
முறையிடலாம்‌. அப்போது கர்த்தர்‌ 
அவர்களுடைய விண்ணப்பத்திற்கு 
செலிகொடுப்பார்‌. இஸ்ரவேலின்‌ தேவனாகிய 
கர்த்தர்‌ தம்முடைய ஜனத்தை 
கைவிடாதிருப்பார்‌. 


இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ பாபிலோன்‌ 
தேசத்து சிறையிருப்பிலிருந்து 
விடுவிக்கப்பட்டு, கானான்‌ தேசத்திற்குத்‌ 
திரும்பி வருவார்கள்‌. இயேசுகிறிஸ்துவினால்‌ 
நம்முடைய ஆத்துமா மீட்கப்படும்‌ என்பதற்கு, 


, ஆசீர்வாதமான 
வாக்குத்தத்தங்களையும்‌ கொடுத்திருக்கிறார்‌. 





i THE 
TT 


இயேசுகிறிஸ்துவின்‌ சுவிசேஷத்தினால்‌, 
நம்முடைய ஆத்துமாவுக்கு மீட்பு 
வாக்குப்பண்ணப்பட்டிருக்கிறது. கர்த்தர்‌ 
தம்முடைய பிள்ளைகள்மீது, 
அன்‌ பேடிருக்கிறார்‌. அவர்‌ நம்முடைய 
தேவைகளை நிச்சயமாகவே சந்திப்பார்‌. 
என்பதற்கு, அவர்‌ நம்மீது காண்பிக்கிற 
அன்பே அடையாளமாயிருக்கிறது. நம்முடைய 
ஜெபங்களுக்கெல்லாம்‌ கர்த்தர்‌ 
பதில்கொடுப்பார்‌. நம்முடைய எல்லா 
தேவைகளையும்‌ சந்திப்பார்‌. 

தம்மிடத்தில்‌ விசுவாசமாமிருக்கிற 
எல்லோருக்கும்‌, கர்த்தர்‌ தம்முடைய பரிசுத்த 
வியை தாராளமாய்‌ கொடுக்கிறார்‌. 
சத்த ஆவியானவரால்‌ நமக்கு 
ஆறுதலும்‌, சந்தோஷமும்‌, சமாதானமும்‌ 
உண்டாயிருக்கிறது. நம்முடைய 
வழிகளிளெல்லாம்‌. கர்த்தருடைய 
வழிநடத்துதல்‌ நமக்கு கிடைக்கிறது. கர்த்தரே 
நம்மை கரம்பிடித்து வழிநடத்துகிறார்‌. 
தம்முடைய தெய்வீக சந்தோஷத்தினாலும்‌, 
சமாதானத்தினாலும்‌ நம்மை நிரப்புகிறார்‌. 
கர்த்தர்‌ நம்மீது வைத்திருக்கிற அன்பும்‌, 
அவர்‌ நமக்குக்‌ கொடுக்கிற சந்தோஷமும்‌ 
பரிபூரணமானது. அது முடிவுபரியந்தம்‌. 
நமக்குள்‌ நிலைத்திருக்கும்‌. 


நெருக்கப்படுகிறார்கள்‌. 

வாசல்‌ வழியாய்‌ 
பிரவேசிக்கிறார்கள்‌. பல  குறைவுக: 
சந்திக்கிறார்கள்‌. தாகத்தோடும்‌ பசியோடும்‌ 
இருக்கிறார்கள்‌. 
பிள்ளைகள்‌ 
எளியையானவர்களாைக்குக்கிறார்கள்‌ 
அவர்கள்‌ தண்ணீரை தேடுகிறார்கள்‌. 
ஆனால்‌. அவர்கள்‌ தேடுகிற தண்ணீர்‌ 
அவர்களுக்கு கிடைப்பதில்லை. 
அவர்களுடைய நாவு தாகத்தால்‌ 
வறண்டுபோயிருக்கிறது. ஆவியில்‌: 
எளிமையுள்ளவர்கள்‌. பாக்கியவான்கள்‌. 
நீதியின்மேல்‌ பசிதாகமுள்ளவர்கள்‌ 


பாக்கியவான்கள்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


இந்த உலகத்தாலும்‌, உலகத்தின்‌ 
காரியங்களாலும்‌ நம்முடைய ஆத்துமாவுக்கு 
ஆறுதலோ, திருப்தியோ, சந்தோஷமோ 
உண்டாகாது. கர்த்தரே நம்முடைய 
த்துமாவை, தம்முடைய 
'சந்தோஷத்தினாலும்‌, ஆறுதலினாலும்‌ 
நிரப்புகிறவர்‌. உலகம்‌ கொடுக்கிற 
சமாதானமும்‌ சந்தோஷமும்‌ நிலைத்திராது. 
கர்த்தர்‌ கொடுக்கிற சந்தோஷம்‌ 
பரிசுத்தமானது. அது பரிபூரணமானது. அது 
நித்திய காலமாய்‌ நிலைத்து நிற்கக்கூடியது. 


'த்தருடைய பரிசுத்தவான்‌௧ள்‌ இந்தப்‌ 
பிரபஞ்சத்தில்‌, சிறுமையானவர்களாயும்‌, 
எளிமையானவர்களாயும்‌ இருந்து. 
கர்த்தரிடத்தில்‌ உதவி கேட்பார்கள்‌. கர்த்தரை 
நோக்கி விண்ணப்பம்பண்ணுவார்கள்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய பிள்ளைகளின்‌ 
விண்ணப்பத்திற்கு செவிகொடுப்பார்‌ 
அவர்களுடைய ஜெபத்திற்கு பிரதியுத்தரம்‌ 
சொல்லுவார்‌. இஸ்ரவேலின்‌ தேவனாகிய 
கர்த்தர்‌, தம்முடைய பிள்ளைகளை 
கைவிடாமல்‌, அவர்களோடு 
இருப்பார்‌. தம்முடைய 
வலதுகரத்தினால்‌ அவர்களைத்‌ தாங்குவார்‌. 
அவர்களைப்‌ பலப்படுத்தி அவர்களுக்கு 
சகாயம்பண்ணுவார்‌. 

இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ வனாந்தரத்தில்‌ 
பிரயாணம்‌ பண்ணியபோது, தேவனாகிய 
கர்த்தரும்‌ அவர்களோடு கூடவே 
பிரயாணம்பண்ணினார்‌. கர்த்தருடைய 
பிரசன்னம்‌, இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ மத்‌ 
பகலிலே மேகஸ்தம்பமாகவும்‌, 
அக்கினி ஸ்தம்பமாகவும்‌ இருந்தது. இந்தப்‌ 
பிரபஞ்சத்தில்‌ நாம்‌ ஜீவிக்கும்போது, 
நம்முடைய ஜீவியம்‌ வனாந்தர 
பிரயாணம்போலவே இருக்கிறது. நமக்கு 
கர்த்தருடைய உதவியும்‌, ஒத்தாசையும்‌ 
தேவைப்படுகிறது. கர்த்தருடைய பிரசன்னம்‌. 
நம்மை வழிநடத்தவேண்டும்‌. தேவனுடைய 
வாக்குத்தத்தமே நமக்கு 
மேகஸ்தம்பமாகவும்‌, அக்கினி ஸ்தம்பமாகவும்‌ 
இருக்கிறது. கர்த்தருடைய மாறாத கிருபை 
நமக்கு உண்டு. 





i= THE 
TT 


யாத்‌ 21:85. ஒருவனுடைய மாடு, 
மற்றவனுடைய மாட்டை. 
முட்டினதினால்‌ அது செத்தால்‌, 
உயிரோடிருக்கிற மாட்டை அவர்கள்‌: 
விற்று, அதின்‌ கிரயத்தைப்‌ பங்கிட்டு, 
செத்ததையும்‌ 
பங்கிட்டுக்கொன்னக்கடவர்கன்‌. 


யாத்‌ 21:36, அத்த மாடு முன்னமே 
முட்டுகிற மாடென்று அதின்‌ எஜமான்‌. 
அறிந்திருந்தும்‌, 
கட்டிவைக்காதிருந்தால்‌, 

மாட்டுக்கு 

கொடுக்கக்கடவன்‌; 

அவனுடையதாக வேண்டும்‌. 


கர்‌ பிரமாணம்‌. 
த்வத்‌ “பாலுக்கு மக்கத்து 
கொடுக்கிறது. கர்ப்பவதி தன்‌ சரீரத்தில்‌ 
பலவீனமாயிருப்பாள்‌. மனுஷர்‌ கர்ப்பவதியோடு 
சண்டைபண்ணி, கர்ப்பவதிக்கோ அல்லது. 
அவருடைய குர்ப்பத்திற்கோ சேதம்‌ 
ஏற்படுத்தும்போது, என்ன செய்யவேண்டும்‌. 
என்று கர்த்தருடைய பிரமாணம்‌ 


தெளிவுபடுத்துகிறது. 


மனிதர்‌ 'சண்டைபண்ணி, 
கர்ப்பவதியான ஒரு ஸ்திரீயை அடித்ததினால்‌, 
அவளுக்கு வேறே சேதமில்லாமல்‌ கர்ப்பம்‌ 
விழுந்துபோனால்‌, அடிபட்ட ஸ்திரீயின்‌ 
புருஷன்‌. அடித்தவன்மேல்‌ 
சுமத்துகிறதற்குத்தக்கதாயும்‌ நியாயாதிபதிகள்‌ 
செய்யும்‌ தீர்ப்பின்படியும்‌ தண்டம்‌ கொடுக்க 
வேண்டும்‌. வேறே  சேதழுண்டானால்‌, 
ஜீவனுக்கு ஜீவன்‌. கண்ணுக்குக்‌ கண்‌, 
பல்லுக்குப்‌ பல்‌, கைக்குக்‌ கை, காலுக்குக்‌ 
கால்‌,  சூட்டுக்குச்‌ சூடு, காயத்துக்குக்‌ 
காயம்‌, தழும்புக்குத்‌ தழும்பு பழி கொடுக்க 
வேண்டும்‌ (யாத்‌ 21:22-25) என்று 
கர்த்தருடைய பிரமாணம்‌ சொல்லுகிறது. 


ஒரு ஸ்திரீக்கு மற்றவர்கள்‌ சண்டை 
போடும்போது அவளுடைய கர்ப்பம்‌ 
கலைந்துபோனால்‌, அடிபட்ட ஸ்திரீயின்‌ 
புருஷன்‌ அடித்தவன்மேல்‌ தண்டம்‌ 
வாங்கலாம்‌. அந்த ஸ்திரீ இறந்துபோனால்‌ 
ஜீவனுக்கு ஜீவன்‌ கொடுக்கப்படவேண்டும்‌. 
(யாத்‌ 21:23-25). 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


ஜீவனுக்கு ஜீவன்‌" என்னும்‌ 
இப்படிப்பட்ட தண்டனை கொடுக்கும்போது 
ஜனங்கள்‌ மத்தியிலே குற்றம்‌ குறைந்து 
போகும்‌. சிறைச்சாலைகள்‌ அதிகமாகத்‌ 
தேவைப்படாது. தண்டனையைக்குறித்து 
உண்மையான பயம்‌ இல்லையென்றால்‌, 
குற்றம்‌ குறைவதற்கு வாய்ப்பில்லை. 


பிரமாணத்தைப்பற்றி 
உபதேசத்தில்‌ 


கர்த்தராகிய 
; இந்தப்‌ 
தம்முடைய 
சொல்லியிருக்கிறார்‌ 
“கண்ணுக்குக்‌ பல்லுக்குப்‌ பல்‌ 
என்று, உரைக்கப்பட்டதைக்‌ 
கேள்விப்பட்டிருக்கிறீர்கள்‌" (மத்‌ 5:38) 
பழிவாங்குதல்‌ 
இந்தத்‌ தண்டனையை, 
தங்களுடைய கைகளில்‌ எடுத்துக்கொண்டு, 
யாரையும்‌ பழிவாங்கக்கூடாது. ஒருவரையும்‌ 
பழிவாங்கமலிருப்பது நல்லது, 
ஏற்பாட்டுக்காலத்தில்‌ 
மூப்பர்கள்‌, 
கைகளில்‌. 


கண்‌, 
பின்த்‌ 
னிமனிதர்‌ 


பழைய 
யூதருடைய 
இந்தப்‌ பிரமாணத்தை தங்கள்‌ 

எடுத்துக்கொண்டு, 
தங்களுக்கு பிடிக்காதவர்களையெல்லாம்‌. 
பழிவாங்கினார்கள்‌. 


நாம்‌ யாரையும்‌ பழிவாங்காமல்‌, 
எல்லோரிடத்திலும்‌ அன்பாயிருக்கவேண்டும்‌ 
என்பதே... இமேககறிக்துவின்‌ உபதேசம்‌ 
"நான்‌. உங்களுக்‌ 
தீமையோடு எதிர்த்து 
ஒருவன்‌ உன்னை 
அறைந்தால்‌, அவனுக்கு மறு கன்னத்தையும்‌ 
திருப்பிக்கொடு” (மத்‌ 5:39). 

கர்த்தர்‌. 
பராமரிப்பினால்‌, 


தம்முடைய தெய்வீக 
பி பிறருக்கு தீங்கு 
செய்தவர்களை தண்டிக்கிறார்‌. 
கர்த்தருடைய திட்டத்தின்‌ பிரகாரமாக 
பாவிகளுக்கு தண்டனை கொடுக்கப்படுகிறது. 
பழிவாங்குதல்‌: 
கர்த்தருக்குரியதாகயிருக்கும்போது, 
பிரமாணத்தை நம்முடைய கையில்‌ 
எடுத்துக்கொண்டு, நம்முடைய இஷ்டம்போல. 
யாரையும்‌ பழிவாங்கக்கூடாது. பழிவாங்கும்‌. 
பொறுப்பை கர்த்தரிடத்தில்‌ 
ஒப்புக்கொடுத்துவிடவேண்டும்‌. 


இந்தப்‌ 





i= FTE 
TT 


நாம்‌ தண்ணீரைத்‌ 
கிடையாமல்‌ போகும்போது, 
தாகத்தால்‌ 


தேடி அது 
நம்முடைய நாவு 
வறளும்போது, நாம்‌. 
கர்த்தரிடத்தில்‌ உதவி கேட்கவேண்டும்‌. 
நம்முடைய தேவைகளை கர்த்தரிடத்தில்‌ 
சொல்லவேண்டும்‌. இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 
வனாந்தரத்தில்‌ பிரயாணம்பண்ணியபோது, 
தண்ணீரைத்‌ தேடினார்கள்‌. அது 
கிடையாமல்‌ அவர்கள்‌ நாவு தாகத்தால்‌ 
வறண்டது. அவர்கள்‌ கர்த்தரை நோக்கி 
விண்ணப்பம்பண்ணினார்கள்‌. கர்த்தர்‌ 
அவர்களுடைய விண்ணப்பத்திற்குச்‌ 
செவிகொடுத்தார்‌. யாரும்‌ எதிர்பாராத 
வண்ணமாய்‌, இதுவரையிலும்‌ இயற்கையில்‌ 
நடந்திராத, மிகப்பெரிய அற்புதத்தை, 
கர்த்தர்‌ தம்முடைய ஜனத்திற்காக செய்தார்‌. 
உயர்ந்த. மேடுகளில்‌ ஆறுகளையும்‌, 
பள்ளத்தாக்குகளின்‌ நடுவே ஊற்றுகளையும்‌ 
திறந்து. வனாந்தரத்தைத்‌ தண்ணீர்த்‌ 
தடாகமும்‌, வறண்ட பூமியை 
நீர்க்கேணிகளுமாக்கினார்‌ (ஏசா 4118) 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு எதிர்பாராத 
விதமாக, எதிர்பாராத இடத்திலிருந்து உதவி 
கிடைத்தது. 


கர்த்தர்‌ உயர்ந்த மேடுகளை 
ஆறுகளைத்‌ திறக்கிறவர்‌. பள்ளத்தாக்குகளின்‌ 
நடுவே ஊற்றுகளைத்‌  திறக்கிறவர்‌. 
வனாந்தரத்தை தண்ணீர்‌ தடாகமாக்குகிறவர்‌. 
வறண்ட பூமியை நீர்க்கேணிகளாக்குகிறவர்‌ 
கர்த்தர்‌ தம்முடைய பிள்ளைகளுக்காக 
அற்புதங்களைச்‌ செய்கிறார்‌ 
நாமத்திற்கு மகிமையாக 
மகத்துவமான கிரியைகளை நடப்பிக்கிறார்‌. 
தம்மை நம்பியிருக்கிற பிள்ளைகளை, 
கர்த்தர்‌ ஒருபோதும்‌ கைவிடமாட்டார்‌ 


கர்த்தராகிய 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


வேதவாக்கியம்‌ சொல்லுகிறபடி என்னிடத்தில்‌ 
விசுவாசமாமிருக்கிறவன்‌ எவனோ, அவன்‌ 
உள்ளத்திலிருந்து ஜீவத்தண்ணீருள்ள நதிகள்‌ 
ஓடும்‌ என்றார்‌. தம்மை விசுவாசிக்கிறவர்கள்‌ 
அடையப்போகிற ஆலிமைக்குறித்து இப்படிச்‌ 
சொன்னார்‌" (யோவா 7:37-39), 


இந்த உலகத்தில்‌ கிறிஸ்துவின்‌ 
சுவிசேஷம்‌ பிரசங்கிக்கப்படுகிறது. சுவிசேஷ. 
பிரபல்யத்தினால்‌ வனாந்தரம்‌ தண்ணீர்‌ 
தடாகமாக மாறும்‌. வறண்ட பூமி 
நீர்க்கேணிகளாகும்‌. கர்த்தர்‌ வனாந்தரத்திலே 
கேதுருமரங்களையும்‌, சீத்திம்மரங்களையும்‌, 
மிருதுச்செடிகளையும்‌, ஒலிவமரங்களையும்‌ 
நட்டுவார்‌. கர்த்தர்‌ அவாந்தரவெளியிலே 
தேவதாரு 'விருட்சங்களையும்‌, 
பாய்மரவிருட்சங்களையும்‌, 
புன்னைமரங்களையும்‌ உண்டு பண்ணுவார்‌ 


கர்த்தருடைய பிள்ளைகள்‌ வனாந்தர 
வழியாகவும்‌, அவாந்தர oe 
பிரயாணம்பண்ணும்போது, 
ஏராளமான மரங்களும்‌, ல்க 
நாட்டப்பட்டிருக்கும்‌. அவை செழித்து 
£ர்ந்து. வனாந்தரத்திற்கு நிழல்‌ தரும்‌. 
கர்த்தருடைய பிள்ளைகள்‌ இந்தப்‌ பாதையின்‌ 
வழியாக... நடந்து. செல்லும்போது, 
அவர்களுக்கு களைப்பு உண்டாகாது. 
அவர்களுடைய பிரயாணம்‌ 
எளிமையாகயிருக்கும்‌. சோலை 
வழியாகவும்‌, தோட்டத்தின்‌ வழியாகவும்‌ 
சந்தோஷமாய்‌ நடந்துபோவதுபோல, 
கர்த்தருடைய பிள்ளைகள்‌ வனாந்தர 
வழியாகவும்‌, அவாந்தர வெளியிலும்‌ 
நடந்துபோவார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ 
பிரயாணம்‌ பண்‌; 
பிரசன்னம்‌ 


நின்றது. 


னங்கள்‌ வனாந்தரத்திலே 
போது, கர்த்தருடைய 
மேகஸ்தம்பமாக அவர்கள்மீது 
பு. அது அவர்களுக்கு நிழலைக்‌ 
கொடுத்தது. பகலின்‌ உஷ்ணத்திலிருந்து 
இஸ்ரவேல்‌ புத்திரர்கள்‌, 
நிழலில்‌ 


வனாந்தரத்திலே 


மேகஸ்தம்பத்தின்‌ 
இளைப்பாறினார்கள்‌. 
மேகஸ்தம்பம்‌ 


அவாந்தரவெளியிலே. 

மரங்களின்‌ நிழலும்‌, 

களின்‌. h, நிழலும்‌ நமக்கு 

நிழலையும்‌, ஓய்வையும்‌, இளைப்பாறுதலையும்‌ 
கொடுக்கும்‌. 





ஏசாய! 


f= THE 
TT 


இளைப்பாறுதலாயிருக்கிறார்கள்‌. வருத்தப்பட்டு 
பாரம்‌ சுமக்கிறவர்களே என்னிடத்தில்‌ 
வாருங்கள்‌, நான்‌ உங்களுக்கு 
இளைப்பாறுதல்‌ தருவேன்‌ என்று நம்முடைய 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து நம்மை 
அன்போடு அழைக்கிறார்‌. நாம்‌ கர்த்தரோடு 
பிரயாணம்பண்‌ ணும்போது நமக்கு 
இளைப்பாறுதல்‌ உண்டு. கர்த்தருடைய 
நிழலும்‌ உண்டு. 

புறஜாதி ஜனங்கள்‌ மத்தியிலே 
கர்த்தருடைய சபை ஸ்தாபிக்கப்படுகிறது. 
கர்த்தரே தம்முடைய சபையை பூமியின்‌ 
எல்லா தேசங்களிலும்‌, எல்லா ஜாதிகளிலும்‌ 
ஸ்தாபிக்கிறார்‌. புறஜாதியார்கள்‌ வனாந்தரம்‌ 


கர்த்தருடைய கிருபையினாலும்‌, அவருடைய 
சலிச்சத்தினாலும்‌, கேதுரு பாங்களைய்‌ 
போலவும்‌, ஒலிவமரங்களைப்போலவும்‌ 
தேவதாரு விருட்சங்களைப்போலவும்‌ 
மாற்றமடைந்திருக்கிறார்கள்‌ 


தங்களுடைய ஜீவியத்தில்‌ 
உண்டாயிருக்கிற மாற்றங்களை “ஜனங்கள்‌ 
பார்க்கிறார்கள்‌. இந்த ாற்றம்‌ நம்முடைய 
சுயபுத்தியினாலோ. சுயவல்லமையினாலோ 
உண்டாகவில்லை. கர்த்தருடைய கரமே 
இதை செய்தது. வனாந்தரத்திலே. 
மரங்களையும்‌  அவாந்தர வெளியிலே. 
விருட்சங்களையும்‌ இஸ்ரவேலின்‌ பரிசுத்தரே 
படைத்தார்‌. அற்புதத்தை யாவரும்‌ 
கண்டு உணர்ந்து சிந்தித்து அறிவார்கள்‌. 
இந்த மாற்றம்‌ இயல்பாய்‌ நடக்கிற 
காரியமல்ல. இது தேவனுடைய. 
சர்வவல்லமையினாலும்‌, அவருடைய பலத்த 
புயத்தினாலும்‌ நடைபெற்ற மாற்றம்‌. 


- விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ செய்கிற அற்புதங்கள்‌ ஏதோ 

ல்‌, யாரும்‌ பார்க்க முடியாத 

இடத்தில்‌ அல்லது 

நடைபெறுகிற காரியமல்ல. 

கரம்‌ செய்கிற பலத்த 

எல்லோரும்‌ பார்க்கலாம்‌. 

அதைப்‌ பார்த்தால்‌ மாத்திரம்‌ போதாது. அதை 

கண்டு, உணர்ந்து, சிந்தித்து. கர்த்தரை 

அறிந்துகொள்ளவேண்டும்‌. கர்த்தருடைய 

பலத்தையும்‌, அவருடைய பராக்கிரமத்தையும்‌, 

அவருடைய அன்பையும்‌, கிருபையையும்‌, 

மனஉருக்கத்தையும்‌ நாம்‌ அறிந்துகொள்ள 
வேண்டும்‌. 


கர்த்தர்‌ 
ஏசா 41:21-29 


ஏசா 4121 உங்கள்‌ வழக்கைக்‌ கொண்டு 
வாருங்கன்‌ எண்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌; 
உங்கள்‌... பலமான நியாயங்களை 
வெளிப்படுத்துங்கள்‌ என்று யாக்கோபின்‌: 
ராஜா உரைக்கிறார்‌. 


ஏசா 4122, அவர்கள்‌ அவைகளைக்‌ 
கொண்டு வந்து, சம்பவிக்கப்‌ 


போகிறவைகளை நமக்குத்‌ தெரிவிக்கட்டும்‌; 


னய 
அதியும்படிக்கும்‌ நமக்குத்‌ தெரிவிக்கடடம்‌; 
வருங்காரியங்கனை நமக்கு அறிவிக்கட்டும்‌. 


ஏசா 4129. பின்வரும்‌ காரியங்களை 
எங்களுக்குத்‌ தெரிவியுங்கன்‌; அப்பொழுது: 
நீங்கள்‌ தேவர்கள்‌ என்று அறிவோம்‌; 
அல்லது நன்மையாவது தீமையாவதூ 
செய்யுங்கள்‌; அப்பொழுது நாங்கள்‌ 
திகைத்து ஏகமாய்க்‌ கூடி அதைப்‌ 
பார்ப்போம்‌. 


ஏசா 41:24. இதோ, நீங்கள்‌ சூனியத்திலூம்‌ 
தணலகாவினுக் க தக்கன்‌; உங்கன்‌ செயல்‌ 

வெறுமையானது; 
கைத்‌ கதெரித்துகொள்ளூகிறவன்‌' 
அருவருப்பானவன்‌.. 





i FTE ஏசாயா 
TT 


ஏசா 41:25. நாண்‌ வடக்கேயிருத்து 
ஒருவனை ம்‌ 

அவன்‌ 

திசையிலிருந்து 

தொழுது 

அதியதிகளைச்‌ சேற்றைப்‌ போலவும்‌, 
குயவன்‌ கனிமண்ணை 
மிதிப்பதுபோலவும்‌ மிதிப்பான்‌.. 


ஏசா 41:28. நாம்‌ அதை அறியும்படியாக. 
ஆதியில்‌ சொன்னவன்‌ யார்‌? நாம்‌ 
அவனை  யதார்த்தவான்‌ என்று 
சொல்லும்படி, பூர்வகாலத்தில்‌ 
அறிவித்தவன்‌ யார்‌? அறிவிக்கிறவன்‌' 
ஒருவனும்‌ இல்லையே; உரைக்கிறவனும்‌ 
இல்லையே; உங்கள்‌ வார்த்தைகளைக்‌: 
கேட்டிருக்கிறவனும்‌ இல்லையே. 


ஏசா 41:97. முதல்‌ முதல்‌, நானே, 
'யோனை: நோக்கி: இதோ, 
அவைகளைப்‌ பார்‌ எண்று சொல்லி, 
எருசலேமுக்குச்‌. ச௬ுவிசேஷகரைக்‌. 
கொடுக்கிறேன்‌. 


ஏசா 4128. 
அவர்களில்‌ 
ஒருவனுமில்லை; 
காரியத்துக்குப்‌ 
கொடுக்கத்தக்க 
ஆலோசனைக்காரனும்‌ 
இல்லை. 


ஏசா 41:29. இதோ, அவர்கள்‌ எல்லாரும்‌ 
மாயை, அவர்கள்‌ கிரியைகள்‌ விருதா; 
அவர்களுடைய விக்கிரகங்கள்‌ காற்றும்‌ 
வெறுமையுத்தானே. 


நான்‌ 


தேவனாகிய 
தீர்க்கதரிசியின்‌ 
விக்கிரகாராதனைக்காரரோடு 
வழக்காடுகிறார்‌. உங்கள்‌ 
கொண்டுவாருங்கள்‌ என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌" (ஏசா 41:21). அவர்கள்‌ 
ஆராதனை செய்கிற விக்கிரகங்கள்‌. 
மெய்யான தெய்வங்களாகயிருக்குமென்றால்‌. 
அதற்கான ஆதரங்களை அவர்கள்‌ 
கொடுக்கவேண்டும்‌. விக்கிரகங்கள்‌ 


கர்த்தர்‌, ஏசாயா 
மூலமாக. 
தொடர்ந்து 
வழக்கை 


ராஜா" என்று சொல்லுகிறார்‌. 


- விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QODNENS 
PUBLISHERS 


விக்கிரகங்களுக்கு ஜீவனுமில்லை, 
ஞானமுமில்லை, அறிவுமில்லை. அவற்றிற்கு 
ஜீவனும்‌, வல்லமையும்‌ இருக்குமென்றால்‌, 
விக்கிரகங்கள்‌ அதை நிரூபிக்கவேண்டும்‌. 
கர்த்தர்‌ மனுஷனுக்கு. ஞானத்தையும்‌ 
அறிவையும்‌ கொடுத்திருக்கிறார்‌. பெலத்தையும்‌ 
கொடுத்திருக்கிறார்‌. விக்கிரகங்களுக்கோ 
ஞானமுமில்லை, பெலமுமில்லை. அவற்றிற்கு 
ஜீவனுமில்லை. 

விக்கிரகங்கள்‌ மாய்மாலம்‌ 
பண்ணுகிறது. அவை தெய்வமாகயில்லா 
விட்டாலும்‌, தங்களை தெய்வங்களைப்போல. 
காண்பித்துக்கொள்கிறது. விக்கிரகங்கள்‌ 
மெய்யாகவே. 
தெய்வங்களாகயிருக்குமென்றால்‌, அவற்றிடம்‌ 
தேவனுடைய சுபாவம்‌. 


நிரம்பியிருக்கவேண்டும்‌. 
சர்வவல்லமையுள்ளவர்‌. 
சர்வத்தையும்‌ ஆளுகை 


அவரே ஆதியும்‌ 
விக்கிரகங்களிடம்‌. 


அந்தமுமாயிருக்கிறவர்‌. 


பிரகாரமாகவே எல்லா காரியங்களும்‌ 
நடைபெறுகிறது. தேவன்‌ சர்வஞானமுள்‌எவர்‌. 
டய ஞானம்‌ குறைவுள்ள 

முந்திய காலங்களில்‌ நடைபெற்ற எண்‌ 
சம்பவங்கள்‌ நமக்குத்‌ 
ஏற்கெனவே சம்பவத்த 
விக்கிரகங்களாலும்‌ சொல்ல. 
விக்கிரகங்களுக்கு அறிவும்‌, 
சம்பலிக்கப்போகிறவைகளும்‌ 

தெரியாது 

தெரியுமென்று 
விக்கிரகாராதனைக்காரர்கள்‌ நம்புகிறார்கள்‌. 
அவர்கள்‌ சூனியத்திலும்‌ 
சூனியமாயிருக்கிறார்கள்‌. அவர்களுடைய 
செயல்‌ 


வெறுமையிலும்‌ 
வெறுமையாயிருக்கிறது. 





i= FTN 
TT 


கர்த்தர்‌ விக்கிரகாராதனைக்காரரோடு, 
வழக்காடுகிறார்‌. அவர்கள்‌ தாங்கள்‌ 
ஆராதிக்கிற விக்கிரகங்களை கொண்டு 
வரவேண்டுமென்றும்‌, அந்த விக்கிரகங்கள்‌ 
இனிமேல்‌ 'சம்பவிக்கப்போகிறவைகளை 
நமக்குத்‌ தெரிவிக்கட்டும்‌ என்றும்‌ கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 
சம்பலிப்பவைகள்‌ 
சொல்லி, நாம்‌ நம்முடைய 
அவைகளின்மேல்‌ வைக்கும்படி்கும்‌, 
சம்பவிப்பவைகளையும்‌ நாம்‌ அறியுப்படிக்கும்‌ 
நமக்குத்‌ தெரிவிக்கட்டும்‌: வருங்காரியங்களை 
நமக்கு அறிவிக்கட்டும்‌ என்றும்‌ கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 


கர்த்தர்‌ விக்கிரகாராதனைக்காரரோடு 
தொடர்ந்து வழக்காடுகிறார்‌. 
ஏற்கெனவே சொன்ன 
அவர்களுக்கு மறுபடியும்‌. 
தெளிவுபடுத்துகிறார்‌ 

காரியங்களை எங்களுக்குத்‌ தெரிவியுங்கள்‌: 
அப்பொழுது நீங்கள்‌ தேவர்கள்‌ என்று 
அறிவோம்‌" (ஏசா 41:23) என்பதே. 
கர்த்தருடைய விவாதம்‌. இனிமேல்‌ 
வரப்போகிற காரியங்களை எந்த 
சிருஷ்டியாலும்‌ முன்னறிவிக்க முடியாது. 
தேவனுடைய வெளிப்பாடு இல்லாமல்‌, பிந்தி 
சம்பவிக்கப்போகிற காரியங்களை நம்மால்‌. 
அறிந்துகொள்ளவும்‌ முடியாது. 
விக்கிரங்களுக்கு எல்லாம்‌ தெரியும்‌ என்று 
அவற்றை ஆராதனை செய்கிறவர்கள்‌ 
நம்புகிறார்கள்‌. ஆனால்‌, மெய்யாகவே, 
விக்கிரகங்களுக்கு ஒன்றும்‌ தெரியாது. 
அவற்றுக்கு ஞானமுமில்லை, அறிவுமில்லை, 
ஜீவனுமில்லை. 


விக்கிரகங்களுக்கு வல்லமையுமில்லை. 
அவற்றால்‌ ஒன்றும்‌ செய்ய முடியாது. 
அவற்றிற்கு கால்கள்‌ உண்டு. ஆனால்‌ 
அவற்றால்‌ நடக்க முடியாது. 
விக்கிரகங்களுக்கு வாய்கள்‌ உண்டு. 
ஆனால்‌ அவற்றால்‌ பேசமுடியாது. 

கிரகங்களுக்கு செவிகளும்‌ உண்டு. 
ஆனால்‌ அவற்றால்‌ கேட்க முடியாது. 

விக்கிரகங்கள்‌ மனுஷனால்‌ 
உண்டாக்கப்பட்டவை. அவற்றிற்கு 
ஜீவனில்லை. விக்கிரகங்களால்‌ நன்மையும்‌ 
செய்ய முடியாது, தீமையும்‌ செய்ய முடியாது. 
கர்த்தர்‌ விக்கிரகங்களைப்பற்றிச்‌ 
சொல்லும்போது “நன்மையாவது தீமையாவது 
செய்யுங்கள்‌; அப்பொழுது நாங்கள்‌ திகைத்து 
ஏகமாய்க்‌ கூடி அதைப்‌ பார்ப்போம்‌” 
(ஏசா 41:23) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


விக்கிரகங்கள்‌ 


அவை ட்‌ 
வெறுமையாயிருக்கிறது. 
தெய்வங்கள்‌ என்று நம்பி, 
ஆராதனை செய்கிறவர்களும்‌ 
வெறுமையாயும்‌ 

வவ வக்கு 
ஆகையினால்‌ அவற்றால்‌ 
தெரிந்துகொள்ள முடியாது. மனுஜனோ 
ஜீவனுள்ளவன்‌. ஆனாலும்‌ அவன்‌ 
தன்னுடைய அறியாமையினாலும்‌, 
மதியீனத்தினாலும்‌, விக்கிரகங்களை 
தங்களுக்கு தெய்வங்களாகத்‌ 
தெரிந்துகொள்கிறான்‌. விக்கிரகங்களை 
ஆராதனை செய்கிறவர்கள்‌ 
அருவருப்பானவர்கள்‌ என்று கர்த்தர்‌ 


சொல்லுகிறார்‌. 


வேலையாள்‌ 
எஜமானைத்‌ 


சூனியமாயிருக்கிறது. 
ஒன்றுமில்லாத 
அவற்றை 
அவற்றை 
சூனியமாயும்‌ 
இருக்கிறார்கள்‌. 
ஜீவனில்லை. 
மனுஷரைத்‌ 


தனக்குப்‌ பிடித்தமான 
தெரிந்துகொள்ளலாம்‌. 
எஜமானை தன்னுடைய  இஞ்டத்தின்‌ 
பிரகாரம்‌ தெரிந்துகொள்ளும்‌ உரிமை 
வேலைக்காரனுக்கு உண்டு. ஆனால்‌ 
மனுஷன்‌ தன்‌ இஞ்டத்தின்‌ பிரகாரமாக, 
தனக்கு தெய்வத்தைத்‌ தெரிந்துகொள்ளக்‌ 
கூடாது. தன்னுடைய இஷ்டப்படி 
தெய்வத்தைத்‌ தெரிந்துகொள்ளும்‌ உரிமை 
மறுக்கக்‌ 'கொடுக்கப்படவில்லை. 
கர்த்தர்‌ மாத்திரமே தேவாதி 
தேவனாகயிருக்கிறார்‌. மனுஷன்‌ கர்த்தரை 
தன்னுடைய தெய்வமாக 
தெரிந்துகொண்டாலும்‌, தெரிந்துகொள்ளா 
விட்டாலும்‌, அவர்‌ கர்த்தாதி கர்த்தராகவும்‌, 
தேவாதி தேவனாகவும்‌ இருக்கிறார்‌. 


இஸ்ரவேலின்‌ தேவனாகிய 

மாத்திரமே மெய்யான 
சர்வவல்லமையுள்ளவர்‌. தம்முடைய 
தெய்வீகத்தை கர்த்தர்‌ இங்கு நிரூபிக்கிறார்‌. 
வேறே தெய்‌! 


கர்த்தர்‌ 
தேவன்‌. அவரே 


காரியம்‌ ஒருபோதும்‌ தடைபடாது. அதை 
ஒருவராலும்‌ தடைபண்ணவும்‌ முடியாது. 





i= THE 
ETT 


கோரேசு ராஜா 
அடையாளமாக 
சொல்லப்பட்டிருக்கிறான்‌. 
கோரேசை எழுப்புகிறார்‌. நான்‌ 
வடக்கேயிருந்து ஒருவனை 
எழும்பப்பண்ணுவேன்‌, அவன்‌ வருவான்‌; 
சூரியோதய திசையிலிருந்து என்‌ நாமத்தைத்‌ 
தொழுதுகொள்ளுவான்‌; அவன்‌ வந்து 
அதிபதிகளைச்‌ சேற்றைப்‌ போலவும்‌, குயவன்‌ 
களிமண்ணை மிதிப்பதுபோலவும்‌ மிதிப்பான்‌" 
(ஏசா 41:25) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


கோரேசு 


இயேசுகிறிஸ்துவுக்கு. 
இங்கு 


கர்த்தர்‌ 


ராஜா, தன்னுடைய 
தகப்பனாருடைய  வம்சவரலாற்று பிரகாரம்‌ 
மேதிய தேசத்தைச்‌ சேர்ந்தவன்‌. கோரேசு 
ராஜாவின்‌ தாயோ பெர்சியா தேசத்து ஸ்திர. 
கோரேசு ராஜாவினுடைய சேனையில்‌ 
ஏராளமான மேதியர்களும்‌, பெர்சியர்களும்‌ 
இருக்கிறார்கள்‌. 
பாபிலோனுக்கு வடக்கு 
பெர்சியருடைய தேசம்‌ 
கிழக்கு திசையிலுள்ளது. 
கர்த்தர்‌ கோரேசை 
வல்லமையுள்ளவனாக எழுப்புவார்‌ 
கர்த்தருடைய சித்தத்தின்‌ பிரகாரம்‌ 
மகாபராக்கிரமசாலியாயிருப்பான்‌. கோரேசு 
பாபிலோனுக்கு விரோதமாய்‌ யுத்தம்பண்ண 
வருவான்‌. இந்த யுத்தத்தில்‌ பாபிலோன்‌ 
தேசம்‌ தோற்றுப்போகும்‌. பாபிலோனுடைய 
ஆட்சி அத்தோடு முடிவு பெறும்‌. 


கர்த்தரால்‌ எழுப்பப்படுகிறவன்‌, கிழக்கு 
திசையிலிருந்து, கர்த்தருடைய நாமத்தைத்‌: 

தொழுதுகொள்வான்‌. 

திசையிலிருந்து என்‌ 

தொழுதுகொள்ளுவான்‌” 

கோரேசைப்பற்றிச்‌ சொல்லுகிறார்‌. 

கர்த்தருடைய நாமத்தை அறிக்கை செய்வான்‌. 

கர்த்தருடைய நாமமே உயர்ந்தது என்றும்‌, 

உன்னதமானது என்றும்‌, மேலானது என்றும்‌ 

கோரேசு 


மிகப்பெரிய 
அவன்‌ 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கோரேசை யாராலும்‌ எதிர்க்க முடியாது. 
ய வல்லமைக்கு முன்பாக 
ஒருவராலும்‌ எதிர்த்து நிற்கழுடியாது. அவன்‌ 
அதிபதிகளை 


அவன்‌ 
பாபிலோன்‌ தேசத்து அியதிகள்மது யுத்தம்‌ 
பண்ண வருவான்‌. 


கிறிஸ்து இந்தப்‌ பூமியிலே. 
மனுஷரூபத்தில்‌ அவதரித்தார்‌. நாசரேத்‌ 
என்னும்‌ ஊர்‌ கானான்‌ தேசத்தின்‌ வடக்கு 
திசையிலுள்ளது. தேவனாகிய கர்த்தர்‌, 
தம்முடைய குமாரனாகிய இயேசுகிறிஸ்துவை 
வடக்கேயிருந்து எழும்பப்பண்ணினார்‌. 
கோரேசு சூரியோதய திசையிலிருந்து 
கர்த்தருடைய நாமத்தைத்‌ 
தொழுதுகொண்டான்‌. கிறிஸ்துவானவரும்‌ 
பரலோகத்தின்‌ மேன்மையையும்‌, 
மகிமையையும்‌ இந்தப்‌ பூமியிலே. 
காத்துக்கொண்டார்‌. கோரேசு பாபிலோன்‌ 
தேசத்தின்‌ அதிபதிகளை முறியடித்தான்‌. 
கிறிஸ்துவானவர்‌ வானலோகத்தின்‌ 
அந்தகார பிரபுக்களையும்‌, அதிபதிகளையும்‌ 
முறியடித்தார்‌. 


கர்த்தர்‌ மாத்திரமே 
அறிந்திருக்கிறவர்‌ 
நடைபெறப்போகும்‌ காரியங்கள்‌ எல்லாமே 
கர்த்தருக்கத்‌ தெளிவாகத்‌ தெரியும்‌. 
merge be ங்‌ அறிவு இல்லை. 
பின்வரும்‌ காரிய! 


அறிந்துகொள்ள 


கர்த்தரே நமக்கு ஆதியிலே அவற்றை 
வெளிப்படுத்தியிருக்கிறார்‌. 
விக்கிரகங்களுக்கு இதுபற்றி 
தெரியாது. 

கர்த்தர்‌ விக்கிரகாராதனைக்காரரிடம்‌. 
வழக்காடும்போது “நாம்‌ அதை அறியும்படியாக 
ஆதியில்‌ சொன்னவன்‌ யார்‌? நாம்‌ அவனை 
யதார்த்தவான்‌ என்‌) சொல்லும்படி 
பூர்வகாலத்தில்‌ அறிவித்தவன்‌ யார்‌?” என்று 
கேட்கிறார்‌. கர்த்தர்‌ தாமே தம்முடைய 
விவாதத்திற்கு ..... பிரதியுத்தரமும்‌ 
சொல்லுகிறார்‌. “அறிவிக்கிறவன்‌ ஒருவனும்‌ 
இல்லையே; உரைக்கிறவனும்‌ இல்லையே; 
உங்கள்‌ வார்த்தைகளைக்‌ கேட்டிருக்கிறவனும்‌ 
இல்லையே” என்று விக்கிரகங்களின்‌ 
சூனியத்தையும்‌, வெறுமையையும்‌ 
விக்கிரகாராதனைக்காரரிடத்தில்‌ 
தெளிவுபடுத்துகிறார்‌. 


சர்வத்தையும்‌ 
இனிமேல்‌. 


"வாது 


ஒன்றும்‌ 





i THE 
TT 


கர்த்தரே தம்முடைய பிள்ளைகளுக்கு 
ல்‌ க்கள்‌ சம்வங்களை 


கர்த்தர்‌ 
பத்திருக்கு 
நற்செய்தியை அறிவிக்கிறார்‌. 
சொல்லுகிற. இந்த. 
இயேசுகிறிஸ்துவின்‌ 
மனுக்குலத்திற்கு உ ண்டாலிருக்கிற 
கிரியையை வெ ர்‌ 
கர்த்தருடைய தெய்வீக 
பிரகாரமாய்‌, 
ஒப்புரவாகுதலின்‌ 
மனுக்குலத்திற்கு வெளிப்படுத்துகிறார்‌. 
கர்த்தருடைய சமுகத்திற்கு பாக 
வக்கு விசாரணை நடைபெறுகிறது. 
இப்போது விசாரணை முடிவு பெற்று. தீர்ப்பு 
அறிவிக்கப்படுகிறது. இனிமேல்‌. 
நடைபெறப்போகிற சம்பவங்களை எந்த 
விக்கிரகத்தாலும்‌ முன்னறிவிக்க 
வில்லை. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ பாபிலோன்‌ 
தேசத்து சிறையிருப்பிலிருக்கிறார்கள்‌. 
கர்த்தர்‌ கோரேசு ராஜாவை எழுப்பி, 
தம்முடைய ஜனத்தை  விடுவிக்கப்போகிறார்‌ 
இந்த நற்செய்தி இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
மாத்திரமே முன்னறிவிக்கப்படுகிறது. 


பாபிலோன்‌. தேசத்து சிறையிருப்ி்‌ 
இஸ்ரவேல்‌  தேசத்தாரோடு சேர்ந்து, 
இன்னும்‌ மம்‌ தேசத்தாரும்‌, 
ஜாதியாரும்‌ பாபிலோன்‌ தேசத்‌ 
சிறையிருப்பிலிருக்கிறார்கள்‌. கோரேசு ராஜா 
பாபிலோனை ஜெயித்தபோது. 
சிறையிருப்பிலிருந்த இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாரையும்‌, அவர்களோடு 
சிறையிருப்பிலிருந்த மற்ற ஜனத்தாரையும்‌ 
கோரேசு விடுதலை பண்ணினான்‌. 


இந்தச்‌ செய்தி இஸ்ரவேல்‌. 
ஜனத்தாருக்கு "முன்னறிவிக்கப்பட்டதுபோல, 


விக்கிரகங்களை ஆராதனை செய்கிறார்கள்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


சம்பவங்களும்‌ தொன்‌ 
நடைபெறுகிற சம்பவங்களும்‌ 
இனிமேல்‌ நடைபெறப்போகும்‌ சம்பவங்களும்‌ 
தெரியாது. 

கர்த்தர்‌ 
சிறையிருப்பிலிருக்கிற 
தேசத்தாரையும்‌, 
விக்கிரகங்களையும்‌ பார்க்கிறார்‌. 
நடைபெறப்போகிற 
முன்னறிவிக்கத்தக்கவர்களோ 
இதை முன்னறிவிக்கிற. 


பாபிலோன்‌. 
_. புறஜாதி 
அவர்களுடைய 
இனிமேல்‌: 
சம்பவங்களை 
அல்லது 
விக்கிரகங்களோ 
கர்த்தர்‌ இதைப்பற்றிச்‌ 
“நான்‌ பார்த்தேன்‌, 
அவர்களில்‌ அறிலிக்கிறவன்‌ ஒருவனுமில்லை; 
நான்‌ கேட்குங்‌ காரியத்துக்குப்‌ பிரதியுத்தரம்‌ 
கொடுக்கத்தக்க ஒரு ஆலோசனைக்காரனும்‌ 
அவர்களில்‌ இல்லை" (ஏசா 41:28) என்று 
சொல்லுகிறார்‌. 
இஸ்ரவேலின்‌ தேவனாகிய 
மாத்திரமே, 
ஜனங்களுக்கு, 


கர்த்தர்‌ 
தம்மை ஆராதிக்கிற 
அவர்களுடைய ஆத்தும 
இரட்சிப்பின்‌ வழியை வெளிப்படுத்துகிறார்‌. 
கர்த்தர்‌ மாத்திரமே எருசலேமுக்கு 
சுவிசேஷத்தைக்‌ கொடுக்கிறார்‌ 
விக்கிரகங்களால்‌, தங்களை 
ஆராதிக்கிறவர்களுக்கு, இரட்சிப்பின்‌: 
வழியை சொல்ல முடியவில்லை. கர்த்தரை 
விசுவாசிக்கிறவர்களுக்கு, 

இயேசுகிறிஸ்துவின்‌ மூலமாய்‌ 


வாக்குப்பண்ணப்பட்டிருக்கிறது. 


இரட்சிப்பு 


ஜீவனும்‌, 
என்று. 
அவற்றை நம்புகிற 
விக்கிரகாராதனைக்காரரால்‌ நிரூபிக்க 
முடியவில்லை. விக்கிரகங்கள்‌ மெய்யாகவே 
தெய்வங்களாக இருக்கிறது என்பதற்கான 
ஆதாரங்களையும்‌ அவர்களால்‌ சொல்ல 
முடியவில்லை. விக்கிரகாராதனைக்காரரின்‌ 
விவாதம்‌ சூனியமாயும்‌ வெறுமையாயும்‌ 
இருக்கிறது. அவர்களுடைய கிரியைகள்‌. 
விருதாவாயிருக்கிறது. அவர்களும்‌ 
மாயையாயிருக்கிறார்கள்‌. 


விக்கிரகங்களுக்கு 


ஞானமும்‌, வல்லமையும்‌ உண்டு. 





ழ்‌ நயனா 
யாய 


ந்தர்‌ 
விக்கிரகாரானைக்காரருக்கு 

சொல்லுகிறார்‌ இதோ, நீங்‌ 
குனியத்திலும்‌ ூளியமாமிருக்கிற்கள்‌ 
உங்கள்‌ செயல்‌ 

வெறுமையானது: 


(ஏசா 41:24) 
விக்கிரகாராதனைக்குச்‌ 
இறுதியான தீர்ப்பாகும்‌. 


என்பதே 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌... விக்கிரகாராதனைக்காரரை 
நியாயந்தீர்க்கும்போது, 
விக்கிர க்‌ 


விக்கிரகங்கள்‌ காற்றும்‌ கெத்தான! 
(ஏசா 4129) என்பதே கர்த்தர்‌ 
விக்கிரகங்களைக்‌ குறித்துச்‌ சொல்லும்‌ 
இறுதியான தீர்ப்பாகும்‌. கர்த்தருடைய தீர்ப்பு 
நீதியானது. அது நியாயமுள்ளது. 
கர்த்தருடைய தீர்ப்பே நித்தியமானது. 





i FTE 
TT 


ஏசாயா தீர்க்கதரிசி 
மேசியாவைப்பற்றியும்‌, அவருடைய 
ராஜ்யத்தைப்பற்றியும்‌ தீர்க்கதரிசனமாய்ச்‌ 
சொல்லுகிறார்‌. கோரேசு ராஜா மேசியாவுக்கு 
அடையாளமாயிருக்கிறார்‌ 

தாழ்மையோடும்‌, அதே 
வல்லமையோடும்‌ வருவார்‌ 
பிதாவாகிய தேவன்‌ 
குமாரனாகிய 
ஒப்புக்கொடுத்திருக்கிற 

(ஏசா 42:59). 


(ஏசா 


இயேசகிறிஸ்துவின்‌ சுவிசேஷத்தை 
நாம்‌ சந்தோஷமாய்‌ ஏற்றுக்கொள்ளவேண்டும்‌ 
(ஏசா 4210-12), சாத்தானுடைய ராஜ்யத்தை 
அழிப்பதற்கு கிறிஸ்துவின்‌ சுவிசேஷம்‌ 
பெலழள்ளது (ஏசா 42:13-17). கர்த்தர்‌ 
தம்முடைய சத்துருக்களை மேற்கொள்வார்‌. 
தம்மை விசுவாசியாத யூதர்களை கர்த்தர்‌ 
கைவிட்டுவிடுவார்‌ (ஏசா 42:18-25). 


என்‌ தாசன்‌ 
ஏசா 4221-4 


ஏசா ககம. இதோ, நான்‌ ஆதரிக்கிற என்‌ 
தாசன்‌, நாண்‌ தெரித்துகொண்டவரும்‌, 
என்‌ ஆத்தூமாவுக்குப்‌ பிரியமாணவரும்‌ 
இவரே; என்‌ ஆவியை அவர்மேல்‌ 
அமரப்பண்ணினேன்‌; 

புறஜாதிகளூக்கு 

வெளிப்படுத்துவார்‌. 


ஏசா 422. அவர்‌ கூக்குரலிடவுமாட்டார்‌, 
தம்முடைய சத்தத்தை உயர்த்தவும்‌ அதை 
விதியிலே கேட்கப்பண்ணவுமாட்டார்‌. 

ஏசா 428, அவர்‌ தெரிந்த நாணலை 
முறியாமலும்‌, மங்கியெரிகிற திரியை 
அணையாமலும்‌, நியாயத்தை 
உண்மையாக வெளிப்படுத்துவார்‌. 


ஏசா ஆக 
பூமியிலே 
இனக்கரிய்பதூமில்லை, 
அவருடைய 
காத்திருக்கும்‌. 


அவர்‌ 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


ஏசாயா இங்கு 
தீர்க்கதரிசன வாக்கியங்கள்‌, கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்துவைக்‌ குறிக்கிறது. 
இயேசுகிறிஸ்துவுக்குள்‌ இந்த தீர்க்கதரிசனம்‌ 
நிறைவேறிற்று என்று மத்தேயு எழுதின 
சுவிசேஷத்தில்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 


ஏசாயா தீர்க்கதரிசியால்‌ 
உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி 
நடந்தது. அவன்‌ உரைத்ததாவது: இதோ, 
நான்‌ தெரிந்துகொண்ட என்னுடைய தாசன்‌, 
என்‌ ஆத்துமாவுக்குப்‌ பிரியமாமிருக்கிற 
என்னுடைய நேசன்‌; என்‌ ஆவியை 
அவர்மேல்‌ அமரப்பண்ணுவேன்‌, அவர்‌ 
புறஜாதியாருக்கு நியாயத்தை அறிவிப்பார்‌. 
வாக்குவாதம்‌ செய்யவுமாட்டார்‌, 
கூக்குரலிடவுமாட்டார்‌; அவருடைய சத்தத்தை 
ஒருவனும்‌ வீதிகளில்‌ கேட்பதுமில்லை. அவர்‌ 
நியாயத்திற்கு ஜெயங்கிடைக்கப்‌ 
பண்ணுகிறவரைக்கும்‌, நெரிந்த நாணலை 
முறிக்காமலும்‌, மங்கியெரிகிற திரியை 
அணைக்காமலும்‌ இருப்பார்‌. அவருடைய 
நாமத்தின்‌ மேல்‌: புறஜாதியார்‌ 
நம்பிக்கையாயிருப்பார்கள்‌ என்பதே" 
(மத்‌ 12:17-21). 


பிதாவாகிய தேவன்‌ டைய 
குமாரனாகிய இயேசுகிறிஸ்துவில்‌ நம்பிக்கை 
வைத்திருக்கிறார்‌. தேவன்‌ தம்முடைய 
குமாரனை தமக்கு சொந்தமாக்கிக்‌ 
கொண்டிருக்கிறார்‌. தேவன்‌ கிறிஸ்துவை 
“என்‌ தாசன்‌” என்று சொல்லுகிறார்‌. 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து தேவனுடைய 
குமாரனாகயிருந்தாலும்‌, 

தேவனுக்கும்‌ மனுஷருக்கும்‌ 
மத்தியஸ்தராகவும்‌ 

கிறிஸ்துவானவர்‌ தம்மையே தாழ்த்தி, ஒரு 
'வேலையாளின்‌ ரூபங்கொண்டிருக்கிறார்‌. 


பிதாவானவர்‌ தம்முடைய 
குமாரனாகிய கிறிஸ்துவை 
தெரிந்துகொண்டார்‌. தேவன்‌ தம்முடைய 
அனந்த ஞானத்தினால்‌ கிறிஸ்துவைத்‌ 
தெரிந்துகொண்டார்‌. பிதாவானவர்‌ 
தம்முடைய குமாரன்மீது நம்பிக்கை 
வைத்திருக்கிறார்‌. அவர்‌ தம்முடைய 
குமாரனைப்பற்றிச்‌ சொல்லும்போது, “இதோ, 
நான்‌ ஆதரிக்கிற என்‌ தாசன்‌, நான்‌ 
தெரிந்துகொண்டவரும்‌, 
ஆத்துமாவுக்குப்‌ பிரியமானவரும்‌. 
என்று சொல்லுகிறார்‌. 





i al 
TT 


"நான்‌ ஆதரிக்கிற என்‌ தாசன்‌” 
என்னும்‌ வாக்கியத்திற்கு, “என்‌ குமாரன்மீது, 
நான்‌ நம்பிக்கை வைத்திருக்கிறேன்‌" என்று 
வேதபண்டிதர்கள்‌ பொருள்‌ சொல்லுகிறார்கள்‌. 
பிதாவானவர்‌ தம்முடைய குமாரனை தாங்கி 
ஆதரிக்கிறார்‌. பிதாவானவர்‌ குமாரனோடு 

அவரை பெலப்படுத்துகிறார்‌. 


ஆத்துமாவுக்குப்‌ பிரியமானவர்‌. 


பிதாவானவர்‌, தாம்‌ தெரிந்துகொண்ட 
ஊழியத்திற்கு தம்முடைய குமாரணைத்‌ 
தகுதிப்படுத்துகிறார்‌. என்‌ ஆவியை 
அவர்மேல்‌ அமரப்பண்ணினேன்‌" என்று 
தேவன்‌ சொல்லுகிறார்‌.  பிதாவானவர்‌ 
தம்முடைய குமாரனுக்கு பரிசுத்த. 
ஆவியானவரை அளவில்லாமல்‌: 
கொடுத்திருக்கிறார்‌ குமாரனைப்‌ 

கர்த்தராகிய 


;த்நினாலும்‌, 

தமக்கு நியமிக்கப்பட்ட 
நடந்துசெல்கிறார்‌. தம்முடைய 
நோக்கி முன்னேறிச்‌ செல்கிறார்‌ 

“கர்த்தராகிய தேவனுடைய 
ஆலியானவர்‌ என்மேல்‌ இருக்கிறார்‌: 
சிறுமைப்பட்டவர்களுக்குச்‌ சுவிசேஷத்தை 
அறிவிக்கக்‌ ்‌ என்னை 


இருதயம்‌ 
நொறுங்குண்டவர்களுக்குக்‌ 
காயங்கட்டுதலையும்‌, சிறைப்பட்டவர்களுக்கு 
விடுதலையையும்‌, சட்டுண்டலர்களுக்குக்‌. 
கட்டவிழ்த்தலையும்‌ கூறவும்‌, கர்த்தருடைய 
அநுக்கிரக வருஷத்தையும்‌, நம்முடைய 
தேவன்‌ நீதியைச்‌ சரிக்கட்டும்‌ நாளையும்‌ 
கூறவும்‌, துயரப்பட்ட அனைவருக்கும்‌ ஆறுதல்‌. 
செய்யவும்‌, சீயோனிலே துயரப்பட்டவர்களைச்‌ 
சீர்ப்படுத்தவும்‌, அவர்களுக்குச்‌ சாம்பலுக்குப்‌ 
பதிலாகச்‌ சிங்காரத்தையும்‌, துயரத்துக்குப்‌ 
பதிலாக ஆனந்த தைலத்தையும்‌, ஒடுங்கின 
ஆவிக்குப்‌ பதிலாகத்‌ துதியின்‌ உடையையும்‌ 
கொடுக்கவும்‌, அவர்‌ என்னை அனுப்பினார்‌” 
(ஏசா 61-3). 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பிதாவானவர்‌ தம்முடைய குமாரனுக்கு 


என்று வேதபண்டிதர்கள்‌ 
பொருள்‌ சொல்லுகிறார்கள்‌. 
கிறிஸ்துவானவர்‌ தம்முடைய ராஜ்யத்தை 
தப்‌ பூமியில்‌ ஸ்தாபிப்பார்‌. தேவனுடைய 
ராஜ்யத்தில்‌ புறஜாதியாரும்‌ பிரவேசிப்பார்கள்‌. 
தேவனுடைய ராஜ்யத்தின்‌ ஆசீர்வாதங்களை 
புறஜாதியாரும்‌ அனுபவிப்பார்கள்‌. 


கிறிஸ்துவானவர்‌ 
ஒப்பக்கொடுக்கப்பட்டரக்கிற ஊழியத்தை 
அன்பாயும்‌, மென்மையாயும்‌, 
ஆரவாரமில்லாமல்‌ அமைதியாயும்‌ செய்கிறார்‌ 
இயேசுகிறிஸ்துவக்கு முன்பாக எக்காளம்‌ 
ஊதப்படுவதில்லை. அவரைப்‌ 
பின்பற்றுகிறவர்கள்‌ உரத்த சத்தமாய்‌ 
ஆரவாரம்‌ பண்ணுவதுமில்லை. ம்‌ 
எதிர்த்தவர்களை 

கஷினவார்த்தைகளைச்‌ 
அவமானப்படுத்தவுரில்லை. 
வாக்குவாதம்பண்ண வுமில்லை. 
சொல்லப்பட்ட தூ. 
கிறிஸ்துவானவர்‌ 
சகித்துக்கொள்கிறார்‌. 


வின்‌ சுபாவத்தைப்பற்‌ 
கர்த்தர்‌ ஏசாயா தக்கதாய்‌. முல்‌ 
வெளிப்படுத்தும்போது, “அவர்‌ 
கூக்குரலிடவுமாட்டார்‌, தம்முடைய சத்தத்தை 
உயர்த்தவும்‌. அதை வீதியிலே. 

கேட்கப்பண்ண மாட்டார்‌" (ஏசா 42:2) என்று 


சொல்லுகிறார்‌. 


நியாயந்தீர்ப்பார்‌" 


தம்மிடத்தில்‌ 


அவர்களோடு 

ரம்‌ தம்மீது 
வார்த்தைகளை 
பொறுமையோடு 


இயேசுகிறிஸ்துவின்‌ ராஜ்யம்‌. 
ஆலிக்குரியது. அவருடைய போராயுதங்கள்‌ 
உலகப்பிரகாரமானவையல்ல. 

இயேசுகிறிஸ்துவின்‌ ராஜ்யத்தில்‌ 
ஆரவாரமோ, ஆர்ப்பரிப்போ, ஆடம்பரமோ 
இல்லை. கிறிஸ்துவானவர்‌ 
துன்மார்க்கர்மீதும்‌ பொறுமையோடிருக்கிறார்‌. 
ஆனாலும்‌ தம்முடைய நீதிமினால்‌ 
அவர்களைத்‌ தண்டிக்கிறார்‌. இயேசுகிறிஸ்து 
துன்மார்க்கரை நொறுக்க 
சித்தமுள்ளவராயிருக்கும்போது. அவர்கள்‌ 
நெரிந்த நாணலைப்போல பெலமிழந்து, 
போவார்கள்‌. கிறிஸ்துவோ நெரிந்த 
நாணலை. முறிப்பதில்லை. பாவிகள்‌ 
மனந்திரும்புவதற்கு வாய்ப்பு கொடுக்கிறார்‌. 





i= FTN 
TT 


துன்மார்க்கர்‌ 
கொடூரகுணமுள்ளவர்கள்‌. 
'தீயைப்போல ஆபத்தானவர்கள்‌. 
துன்மார்க்கரோ இப்போது 
'திரியைப்போல 
நிலமையிலிருக்கிறார்கள்‌. 
கிறிஸ்துவானவரோ மங்கியெரிகிற திரியை 
அணைப்பதுமில்லை. 

"நீ உன்‌ மட்டிலிரு, என்‌ சமீபத்தில்‌ 
வராதே, உன்னைப்பார்க்கிலும்‌ நான்‌ 
ரிசுத்தன்‌ என்று சொல்லுகிறார்கள்‌; 
இவர்கள்‌ என்‌ கோபத்தாலாகிய புகையும்‌, 
நாள்முழுதும்‌ எரிகிற 
அக்கினியுமாயிருப்பார்கள்‌” (ஏசா 65:5). 


எருசலேம்‌ ஜனங்கள்‌ 
விரோதமாய்‌. 


அவர்கள்‌ 

ஆனால்‌ 
மங்கியெரிகிற. 
அணைந்துபோகும்‌ 


கர்த்தருக்கு 
கலகம்பண்ணினார்கள்‌. 
ஏராளமான பாவங்களை செய்தார்கள்‌. 
கர்த்தர்‌ அவர்களை உடனே 
அழித்துப்போடாமல்‌, அவர்கள்மீது 
பொறுமையோடிருந்தார்‌ அவர்கள்‌ 
மனந்திரும்புவதற்கு வாய்ப்புக்களைக்‌ 
கொடுத்தார்‌. கர்த்தருடைய சுபாவம்‌ 
ஒருபோதும்‌ மாறுவதில்லை. கர்த்தர்‌ எருசலேம்‌ 
ஜனங்கள்மீது 
பொறுமையோடிருந்ததுபோலவே, இப்போதும்‌ 
துன்மார்க்கர்மீது பொறுமையோடிருக்கிறார்‌. 
அவர்கள்‌ மங்கியெரிகிற திரியைப்போல. 
இருந்தாலும்‌, கர்த்தர்‌ அவர்களை உடனே 
அணைத்துப்போடுவதில்லை. 

அவிசுவாசிகளும்‌ துன்மார்க்கரும்‌ 
நாணலைப்போல இருக்கிறார்கள்‌. பயங்களும்‌ 
சந்தேகங்களும்‌ அவர்களை நெறுக்குகிறது. 
இதனால்‌ அவர்கள்‌ நெரிந்த 
நாணலைப்போல. இருக்கிறார்கள்‌. 
மங்கியெரிகிற திரியைப்போல இருக்கிறார்கள்‌. 
விளக்கில்‌ திரியை ஏற்றும்போது. ப திரி 
சிறிதுநேரம்‌ பிரகாசமாக எரியும்‌, 
பின்பு அது ம்‌. அது சக்கரத்தில்‌ 
அணைந்துபோகும்‌. கர்த்தரோ அவர்களை 
கைவிடமாட்டார்‌. நியாயத்தை உண்மையாக 
'வெளிப்படுத்துவார்‌. 

கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து நெரிந்த 
நாணலை முறிப்பதுமில்லை. மங்கியெரிகிற 
திரியை அணைப்பதுமில்லை. 
கிறிஸ்துவானவர்‌. அவற்றை 
'பெலப்படுத்துகிறார்‌. விசுவாசிகள்‌ 
இப்போது நெரிந்த நாணலைப்போலவும்‌, 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


மங்கியெரிகிற திரியைப்போலவும்‌ இருந்தாலும்‌ 
கர்த்தர்‌ அதைப்‌ பெலப்படுத்துவார்‌. அவர்கள்‌ 
தேவனுடைய சமுகத்தில்‌ கேதுரு 
மரங்களைப்போல. வலுவாயிருப்பார்கள்‌. 
கர்த்தர்‌ மங்கியெரிகிற திரியை 
அணையாமல்‌, அதை ஊதி ஊதி பெரிய 
நெருப்பாக மாற்றுவார்‌. மங்கியெரிகிற திரி, 
பரிசுத்த ஆவியானவருடைய ஊழியத்தினால்‌, 


நிலை; 
மாறிவிடும்‌. கிறிஸ்துவானவர்‌ பூமியிலே 
நியாயத்தை நிலைப்படுத்தவேண்டும்‌. அவர்‌ 


நியாயத்தை உண்மையாக 
வெளிப்படுத்தவேண்டும்‌. இதுவே 
கிறிஸ்துவின்‌ ஊழியம்‌. கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்து 


நியாயத்தைப்‌ பூமியிலே. 
நிலைப்படுத்துமட்டும்‌ இளக்கரிப்பதுமில்லை, 
பதறுவதுமில்லை. 


கிறிஸ்துவானவர்‌ தம்முடைய 
அப்போஸ்தலர்களையும்‌ ஊழியக்காரர்களையும்‌. 
பெலப்படுத்துகிறார்‌. அவர்கள்‌ 
சோர்ந்துபோகாமலிருப்பதற்கு, கர்த்தர்‌ 
அவர்களை உற்சாகப்படுத்துகிறார்‌. “எல்லாம்‌. 
முடிந்தது" என்று கர்த்தர்‌ சொல்லும்‌ 
யிலும்‌, அவர்‌ இளக்கரிப்பதுமில்லை. 
கர்த்தர்‌ நமக்குக்‌ 
ஊழியத்தை நாம்‌ 
செய்யவேண்டும்‌. 
பாடுகளும்‌, 

ளும்‌, உபத்திரவங்களும்‌ 
வந்தாலும்‌ நாம்‌ சோர்ந்துபோய்விடக்கூடாது. 


கிறிஸ்துவானவர்‌ பூமியிலே நியாயத்தை 
நிலைப்படுத்துவார்‌. தம்முடைய ராஜ்யத்தை 
ஸ்தாபிப்பார்‌. கர்த்தருடைய வேதத்திற்கு 
தீவுகள்‌ காத்திருக்கும்‌. கிறிஸ்து மனுஷர்‌ 
மத்தியிலே தம்முடைய சபையை ஸ்தாபிப்பார்‌ 
இந்த உலகத்தில்‌ தம்முடைய ராஜ்யத்தை 
ஸ்தாபிப்பார்‌. கிறிஸ்துவானவர்‌ மனுஷருடைய 
இருதயங்களை மறுபடியும்‌ புதுப்பிக்கிறவர்‌. 
சுவிசேஷத்தின்‌ வல்லமையினாலும்‌ 
கிருபையினாலும்‌ இந்த உலகத்தில்‌ 
மனுஷருடைய சிந்தனை 
புதுப்பிக்கப்படுகிறது. பழைய 
'சுபாவங்களெல்லாம்‌. நீங்கிப்போய்விடுகிறது. 
நாம்‌ கிறிஸ்துவுக்குள்‌ இருக்கும்போது 
எல்லாம்‌ புதிதாயிருக்கிறது. 





f= al 
TT 


'அதோனிபேசேக்‌  ஓடிப்போகையில்‌, 
அவனைப்‌ பின்தொடர்ந்து பிடித்து, அவன்‌ 
கைகால்களின்‌ பெருவிரல்களைத்‌: 
தறித்துப்போட்டார்கள்‌. அப்பொழுது 
அதோனிப்பேசேக்‌: எழுபது ராஜாக்கள்‌, 
கைகால்களின்‌ பெருவிரல்கள்‌ 
தறிக்கப்பட்டவர்களாய்‌, என்‌ மேஜையின்கீழ்‌ 
விழுந்ததைப்‌ பொறுக்கித்‌ தின்றார்கள்‌; நான்‌ 
எப்படிச்‌ செய்தேனோ, அப்படியே தேவன்‌ 
எனக்கும்‌ செய்து சரிக்கட்டினார்‌ என்றான்‌. 
அவனை எருசலேமுக்குக்‌ 
கொண்டுபோனார்கள்‌; அங்கே அவன்‌ 
செந்துப்போனான்‌” (நியா 1:67). 


கொள்ளையிடப்படாதிருந்தும்‌, 
'கொள்ளையிடுகிறவனும்‌, துரோகம்‌ 
பண்ணாதிருக்கிறவர்களுக்குத்‌ துரோகம்‌. 
பண்ணுகிறவனுமாகிய உனக்கு தமோ! நீ 
கொள்ளையிட்டு முடிந்தபின்பு 
கொள்ளையிடப்படுவாய்‌: நீ துரோகம்‌: 
பண்ணித்‌ தீர்ந்தபின்பு உனக்குத்‌ 
துரோகம்பண்ணுவார்கள்‌" (ஏசா 331) 

இதோ, ஜனங்கள்‌ அக்கினிக்கு 
இரையாக உழைத்து, ஜனங்கள்‌ விருதாவாக 
இளைத்துப்போகிறது கர்த்தருடைய செயல்‌ 
அல்லவோ?" (ஆப 2:13) 

"அப்பொழுது, இயேசு அவனை நோக்கி: 
உன்‌ பட்டயத்தைத்‌ திரும்ப அதின்‌ உறையிலே 
போடு; பட்டயத்தை எடுக்கிற யாவரும்‌: 
பட்டயத்தால்‌ மடிந்து போவார்கள்‌" 
(மத்‌ 26:52) 

நியாயாதிபதிகள்‌ இந்தப்‌ பிரமாணத்தை 
மிகவும்‌ கவனமாக பயன்படுத்தவேண்டும்‌. 
நியாயாதிபதிகள்‌ காயப்படுத்தியவர்களுக்கு 
தண்டனை கொடுக்கவேண்டும்‌. 
காயம்பட்டவர்களுக்கோ நிவாரணம்‌ 
கொடுக்கவேண்டும்‌. நியாயாதிபதிகளிடத்தில்‌ 
பட்சபாதம்‌ இருக்கக்கூடாது. 
ஏற்பாட்டுக்காலத்தில்‌, 

காயத்தின்‌ 


அவரை 


ஒருவருக்கு ஏற்பட்ட 
அளவுக்குத்தக்கதாக, - 
காயப்படுத்தியவருக்கு தண்டனை 
கொடுப்பது வழக்கம்‌. தண்டனையின்‌ 
அளவும்‌ வித்தியாசமாகமிருக்கும்‌. குற்றம்‌ 

கிடைக்கும்‌. 

பார்ப்பார்கள்‌. 


ஜனங்கள்‌ குற்றம்‌ செய்யாமல்‌, க்க 
விலகி ஜீவிப்பார்கள்‌. 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


கர்த்தர்‌ அடிமைகள்மீதும்‌ கிருபையும்‌ 
இரக்கமுமுள்ளவராயிருக்கிறார்‌ எஜமான்‌ 
தன்‌ அடிமைகளுக்கு சரீர சேதாரம்‌ 
உண்டாகும்‌ வண்ணமாக, அவர்களை 
அடித்துப்போட்டால்‌, அடிமைகளுக்கு 
நிவாரணம்‌ கொடுக்கப்படவேண்டும்‌. 


கர்த்தர்‌ இதுபற்றி 


தம்முடைய 
பிரமாணத்தில்‌ சொல்லும்போது, " ன்‌ 


விடுதலைபண்ணிவிட வேண்டும்‌. அவன்‌ நன்‌ 
ஆடிமையானவன்‌ பல்லையாவது தன்‌ 


அழிமைப்பெண்ணின்‌ பல்லையாவது உதிர 
பல்லுக்குப்புதிலாக 
அவனை விடுதலைபண்ணிவிடவேண்டும்‌" 
(யாத்‌ 21:26,27) என்று சொல்லுகிறார்‌. 


அடித்தால்‌, அவன்‌ 


அடிமைகளிடத்தில்‌ எஜமான்‌ 
இரக்கமில்லாமல்‌ நடந்து கொண்டால்‌, 
தனக்கு அடிமை வேலை செய்கிறவர்களை 
அவன்‌ இழந்துபோக வேண்டும்‌ (யாத்‌ 
21:26-27), விடுதலை பண்ணப்பட்ட 
அடிமைகள்‌ தங்களுடைய வீடுகளுக்குத்‌ 
திரும்பிப்‌ போகலாம்‌. அவர்கள்‌ விரும்பினால்‌ 
அந்தத்‌ தேசத்தைவிட்டு வேறு தேசத்திற்குப்‌ 
போகலாம்‌. 


வாய்கட்டாயாக 
என்று பிரமாணத்தில்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு சிலர்‌ இந்த 
வாக்கியத்திற்கு வியாக்கியானம்‌ 
சொல்லும்போது, கர்த்தர்‌ மாடுகளின்மீது 
மாத்திரமே. கரிசனையோடிருக்கிறார்‌ 
என்றும்‌. அவர்‌  மாடுகளுக்காகவே 
கவலையாயிருக்கிறார்‌ என்றும்‌ 
சொல்லுகிறார்கள்‌. கர்த்தர்‌ 
மனுஷருக்காகவே மாடுகளின்மீது, 
கரிசனையாயிருக்கிறார்‌. 


போரடிக்கிற மாட்டை 
மோசேயின்‌ 


போரடிக்கிற மாட்டை வாய்கட்டாயாக 
என்று. மோசேயின்‌ பிரமாணத்திலே 
எழுதியிருக்கிறதே. தேவன்‌ மாடுகளுக்காகவே 
கவலையாயிருக்கிறாரோ? நமக்காகத்தான்‌ 
இதைச்‌ சொல்லுகிறாரோ?  உழுகிறவன்‌ 
நம்பிக்கையோடே உழவும்‌, போரடிக்கிறவன்‌ 
தான்‌ நம்புகிறதில்‌ பங்கடைவேன்‌ என்கிற 
நம்பிக்கையோடே போரடிக்கவும்‌ வேண்டியதே, 
ஆகையால்‌, அது நமக்காகவே 
எழுதியிருக்கிறது” (1கொரி 9:90). 





ஏசாய! 


i THE 
ETT 


கர்த்தராகிய தேவன்‌ 
ஏசா 425-12 


ஏசா 42:5. வானங்களைச்‌ சிருஷ்டித்து, 
அவைகளை விரித்து, பூமியையும்‌, 
அதிலே உற்பத்தியாகிறவைகளையும்‌ 
பரப்பினவரும்‌, அதில்‌ இருக்கிற. 
ஜனத்துக்குச்‌ சுவாசத்தையும்‌, அதில்‌ 
நடமாடுகிறவர்களுக்கு ஆவியையும்‌ 
கொடுக்கிறவருமான கர்த்தராகிய 
தேவன்‌ சொல்லுகிற தாவது: 


ஏசா 420. 

கண்களைத்‌ 

கட்டுண்டவர்களைக்‌ 

ருந்தும்‌, இருவில்‌ இருக்கிறவர்களைச்‌: 
சிறைச்சாலையிலிருந்தும்‌ விடுவிக்கவும்‌, 


ஏசா... 428. கர்த்தராகிய நான்‌ 
தீதியின்படி. உம்மை அழைத்து, 
உம்முடைய கையைப்பிடித்து, உம்மைத்‌ 
தற்காத்து, உம்மை ஒனத்திற்கு. 
உடன்படிக்கையாகவும்‌, ஜாதிகளுக்கு. 
ஒளியாகவும்‌ வைக்கிறேன்‌. 


ஏசா 428. ப கர்த்தர்‌, இது என்‌: 
நாமம்‌; மகிமையை 
கோத்துக்‌. என்‌ துதியை 
விக்கிரகங்களுக்கும்‌ கொடேன்‌. 


ஏசா 42. 
தெரிவிக்கப்பட்டவைகள்‌, 
'நிறைவேறலாயின; புதியவைகனையும்‌ 
நானே அறிவிக்கிறேன்‌; அவைகள்‌. 
தோன்றாததற்கு முன்னே, அவைகளை 
உங்களுக்குச்‌ சொல்லுகிறேன்‌. 


ஏகா 42:10. சமுத்திரத்தில்‌ யாத்திரை 
பண்ணுகிறவர்களே, 

அதிலுள்ளவைகளே, தீவுகளே, 
அவைகளின்குடிகனே, கர்த்தருக்குப்‌ 
புதுப்பாட்டைப்‌ பாடுங்கள்‌; பூமியின்‌ 
கடையாந்தரத்திலிருந்து அவருடைய 
துதியைப்‌ பாடுங்கள்‌. 


- விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஏசா 42:11. வனாத்தரமும்‌, அதின்‌ 
ஊர்களும்‌, கேதாரியர்‌ குடியிருக்கிற 
கிராமங்களும்‌ உரத்த 
சுத்தமிடக்கடவது; கன்மலைகவிலே 
குடியிருக்கிறவர்கள்‌. கெம்பீரித்து, 
பர்வதங்களின்‌ கொடுமுடியிலிருத்து 
ஆர்ப்பரிப்பார்கனாக. 


ஏசா 42:12, கர்த்தருக்கு மகிமையைச்‌. 
செலுத்தி, அவர்‌ துதியைத்‌ தீவுகளில்‌ 
அதிவிப்பார்கனாக. 


பிதாவாகிய தேவன்‌. 
குமாரனாகிய இபேககிறில்துவோடு 
உடன்படிக்கை செய்து, அவருக்கு தம்முடைய 
ஊழியத்தைக்‌ கொடுத்திருக்கிறார்‌. கர்த்தர்‌ 
தம்மைப்பற்றிச்‌ சொல்லும்போது, “கர்த்தராகிய 
தேவன்‌" என்று சொல்லுகிறார்‌. கர்த்தர்‌ 
பெரியவர்‌. அவர்‌ தம்மைத்‌ தாமே 
மனுக்குலத்திற்கு வெளிப்படுத்துகிறார்‌. 
கர்த்தருடைய வெளிப்பாடு இல்லாமல்‌ 
மனுஷரால்‌ அவரைப்‌ புரிந்துகொள்ள முடியாது. 


கர்த்தரே சர்வசிருஷ்டிகர்‌. அவரே 
எல்லா ஜீவராசிகளையும்‌  சிருஷ்டித்தவர்‌. 
எல்லா வல்லமைகளும்‌ கர்த்தரிடமிருந்தே 
வருகிறது. கர்த்தர்‌ 
சர்வவல்லமையுள்ளவர்‌. 

கர்த்தருடையது. 

உருண்டையின்மேல்‌ எ்திகக்கிலர்‌ 
வானங்களை 

பரப்புகிறார்‌. 
குடியிருக்கிறதற்கான 
விரிக்கிறார்‌ (ஏசா 40:22), கர்த்தர்‌ 
வானங்களை பரப்புவதுபோல, பூமியையும்‌ 
அதிலே உற்பத்நியாகிறவைகளையும்‌ 
பரப்புகிறார்‌. பூமியிலுள்ள. எல்லா 
ஜீவஜந்துகளையும்‌ கர்த்தரே சிருஷ்டித்தவர்‌. 
பூமியிலிருக்கிற ஜனத்திற்கு சுவாசத்தையும்‌, 
அதிலே நடமாடுகிறவர்களுக்கு ஆவியையும்‌ 
கொடுக்கிறார்‌. சகலமும்‌ கர்த்தருடைய 
வல்லமையினால்‌ நடைபெறுகிறது. 


கர்த்தர்‌ வானத்திலும்‌ பூமியிலும்‌ கிரியை 
செய்வதுபோல, மனுஷர்‌ மத்தியிலும்‌ கிரியை 
ய்கிறார்‌. பூமிமிலிருக்கிற ஜனத்திற்கு 
சுவாசத்தைக்‌ கொடுக்கிறார்‌. 

க்‌ கொடுக்கிறார்‌. 

ட்டு அன்னப்‌ 

அறிவையும்‌, சிந்திக்கும்‌. 

ஆற்றலையும்‌, வல்லமையையும்‌ கொடுக்கிறார்‌. 


கூடாரமாக 





ழ்‌ நவள 
யாய 


இதுவே பிதாவாகிய தேவன்‌, 
தம்முடைய குமாரனாகிய 
இயேசுகிறிஸ்துவோடு. செய்துகொண்ட 
உடன்படிக்கை. பிதாவானவர்‌ தம்முடைய 
குமாரனுக்கு. த ஊழியத்தைக்‌ 
கொடுத்திருக்கிறார்‌ தேவனைவிட்டு 
விலகிப்போயிருக்கிற ஜனங்கள்‌ மறுபடியும்‌ 
தேவனிடத்தில்‌ திரும்பி வரவேண்டும்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய கிருபையினால்‌. 
கொடுக்கிற ஆத்தும மீட்பை அவர்கள்‌ 
பெற்றுக்கொள்‌ வேண்டும்‌. கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்து, பிதாவாகிய தேவனுக்கும்‌, 


கர்த்தராகிய தேவனே சிருஷ்டித்தார்‌ என்பதை 
மனுஷர்‌ புரிந்துகொள்ளவேண்டும்‌. 
அவர்களுடைய இருதயத்தில்‌ கர்த்தர்மீது 
பயமும்‌ பக்தியும்‌ இருக்கவேண்டும்‌. இதுவே 
கர்த்தருடைய சித்தம்‌ 


குமாரனாகிய இயேசுகிறிஸ்து. 
பிதாவின்‌ ஊழியத்தை செய்யும்போது, 
தேவன்‌ குமாரனோடு கூடவே இருப்பார்‌. பிதா 
தேவனாகயிருப்பதுபோல, குமாரனாகிய 
கிறிஸ்துவும்‌ தேவனாகமிருக்கிறார்‌. தம்முடைய 
ஊழியத்தை. செய்யுமாறு கர்த்தராகிய 
தேவனை கிறிஸ்துவை அழைத்திருக்கிறார்‌. 
கர்த்தருடைய ஊழியம்‌ சனமுள்ளது. 
கர்த்தரால்‌ ழைக்கப்படாமல்‌ யாரும்‌, 
கர்த்தருடைய கனமான ஊழியத்திற்கு 
தானாய்‌ ஏற்படுகிறநில்லை. கிறிஸ்து 
தம்மைத்‌ தாமே உயர்த்தவில்லை. பிதாவாகிய 
தேவனே, தம்முடைய குமாரனாகிய 
கிறிஸ்துவை உயர்த்துகிறார்‌ (எபி 5:4). 


கர்த்தராகிய தேவன்‌ தம்முடைய 
குமுக்கு” கொடுத்திருக்கும்‌ 
ஊழியத்தைப்பற்றியும்‌ விரிவாகச்‌ 
சொல்லுகிறார்‌. நீர்‌ குருடருடைய 
கண்களைத்‌ திறக்கவும்‌, கட்டுண்டவர்களைக்‌ 
காவலிலிருந்தும்‌, இருளில்‌. 
இருக்கிறவர்களைச்‌ 
சிறைச்சாலையிலிருந்தும்‌ விடுவிக்கவும்‌" 
வேண்டும்‌ என்பதே கர்த்தர்‌ மேசியாவுக்குக்‌. 
கொடுத்திருக்கும்‌ ஊழியமாகும்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தம்முடைய ஊழியத்தை செய்யுமாறு 
கர்த்தரே மேசியாவை அழைத்திருக்கிறார்‌. 
கர்த்தராகிய நான்‌ நீதியின்படி உம்மை 
அழைத்து, உம்முடைய கையைப்பிடித்து, 
உம்மைத்‌ தற்காத்து, உம்மை ஜனத்திற்கு 
உடன்படிக்கையாகவும்‌, ஜாதிகளுக்கு 
ஒளியாகவும்‌ வைக்கிறேன்‌” (ஏசா 42:7), 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து கெத்சமனே 
தோட்டத்தில்‌ வியாகுலத்தோடு 
ஜெபித்தபோது, தேவதூதன்‌ ஒருவன்‌ 
இயேசுகிறிஸ்துவைப்‌ பலப்படுத்தினான்‌. அந்த 
வேளையில்‌. பிதாவாகிய தேவனும்‌ 
குமாரனாகிய இயேசுகிறிஸ்‌துவோடு 
கூடமிருந்தார்‌. தேவனாகிய கர்த்தர்‌ இங்கு 
சொல்லுகிற வாக்குத்தத்தம்‌ 
இயேசுகிறிஸ்துவில்‌ பரிபூரணமாய்‌ 
நிறைவேறிற்று. 


பிதாவானவர்‌ குமாரனுக்குக்‌ 
கொடுத்திருக்கிற ஊழியம்‌ மனுபுத்திரருக்கு 
ஆறுதலையும்‌ ஆசீர்வாதத்தையும்‌ 
கொடுக்கிறது. பிதாவானவர்‌ க்‌ 
ஒரேபேறான குமாரனை 
கொடுத்திருக்கிறார்‌. இயேசுகி, றிஸ்துலின்‌ 
மூலமாய்‌ புதிய உடன்படிக்கையின்‌ எல்லா 
ஆசீர்வாதங்களும்‌ நமக்கு பூரணமாய்க்‌ 


புறஜாதியாருக்கு விடுதலையும்‌ வெளிச்சமும்‌ 
கிடைக்கிறது. பிதாவானவர்‌ கிறிஸ்துவை 
ஜாதிகளுக்கு ஒளியாக வைக்கிறார்‌. 
குமாரனாகிய கிறிஸ்து கட்டுண்டவர்களை 
காலலிலிருந்து விடுவிக்கிறார்‌. 


கிறிஸ்துவின்‌ ஆவியானவர்‌, 
சுவிசேஷ வார்த்தையின்‌ மூலமாய்‌ 
மனுக்குலத்தை ஆசிர்வதிக்கிறார்‌. அதே 
ஆலியானவர்‌ மனுஷருடைய இருதயங்களில்‌ 
கிரியை நடப்பித்து, கர்த்தருடைய 
ஆசீர்வாதங்களைப்‌ பெற்றுக்கொள்வதற்கு, 
மனுஷரைத்‌ தகுதியும்படுத்துகிறார்‌. 
கோரேசு சிறையிருப்பிலிருந்தவர்களுக்கு 
விடுதலையை அறிவித்தார்‌. அதுபோலவே, 
கிறிஸ்துவனவரும்‌ கட்டுண்டவர்களை 
காவலிலிருந்து விடுவிக்கிறார்‌. 
இருளிலிருக்கிறவர்களை 
சிறைச்சாலையிலிருந்து விடுவிக்கிறார்‌. 


தம்முடைய 





i= THE 
TT 


சிறைச்சாலையிருக்கிறவர்களை 
விடுவிக்கும்போது. சிறைச்சாலையின்‌ 
கதவுகளை திறந்தால்‌ மாத்திரம்‌ போதாது. 
சிறைச்சாலையிலிருந்து 
அவர்கள்‌ மறுபடியும்‌ 
ஜீவிப்பதற்கு, 
ஜீவாதாரங்களையும்‌ கொடுத்து 
உதவிசெய்யவேண்டும்‌. இப்படிப்பட்ட உதவியை 
கோரேசு ராஜாவால்‌ சிறைப்பட்டவர்களுக்கு 
செய்ய முடிந்தது. கோரேசு 
சிறையிருப்பிலிருந்தவர்களை விடுவித்தார்‌ 
விடுவிக்கப்பட்டவர்கள்‌ தங்கள்‌ விடுதலையை 
சந்தோஷமாய்‌ அனுபவிப்பதற்கு உதவியும்‌ 
புரிந்தார்‌. 


கிறிஸ்துவானவரோ 
கிருபையினால்‌. 

காலலிலிருந்து, 
இருளிலிருக்கிறவர்களைசிறைச்சாலையிலிருந்‌. 
து விடுவிக்கிறார்‌ 
விடுவிக்கப்பட்டவர்களுக்கு புதிய 
ஜீவனையும்‌ கொடுக்கிறார்‌ 


ஊழியம்‌ கர்த்தருடையது. கர்த்தரே 
சர்வவல்லமையும்‌, சர்வதுதிகாரமும்‌, 
சர்வஆளுகையுமுள்ளவர்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
மகிமையைப்பற்றி வெளிப்படுத்துகிறார்‌ 
“நான்‌ கர்த்தர்‌, இது என்‌ நாமம்‌: என்‌ 
மகிமையை வேறொருவனுக்கும்‌, என்‌ துதியை 
விக்கிரகங்களுக்கும்‌ கொடேன்‌" (ஏசா 42:8) 
என்று கர்த்தர்‌ தம்முடைய 
நாமத்தைப்பற்றியும்‌ மகிமையைப்பற்றியும்‌, 
வல்லமையைப்பற்றியும்‌ வெளிப்படுத்துகிறார்‌ 


தேவன்‌ கர்த்தராகமிருக்கும்போது, 
அவரே சர்வத்தையும்‌ 
சிருஷ்டித்தவராகயிருக்கிறார்‌. 
சர்வஜீவராசிகளுக்கும்‌ 
ஜீவனைக்கொடுக்கிறார்‌. 
ஜனத்திற்கு சுவாசத்தையும்‌, 
நடமாடுகிறவர்களுக்கு 
கொடுக்கிறார்‌. 
வாக்குத்தத்தத்தை 
நிறைவேற்றுகிறார்‌ 

கர்த்தருடைய வாக்குத்தத்தம்‌ 
அவருடைய சபைக்குள்ளும்‌, சபையின்‌ 
மூலமாயும்‌ நிறைவேறுகிறது. கர்த்தர்‌ தமது 
ஜனத்தின்மீது. அன்பாயிருக்கிறார்‌. 
அவர்களைப்‌ பாதுகாத்து பராமரிக்கிறார்‌. 


தாம்‌ 
கர்த்தர்‌ 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


பூர்வகாலத்தில்‌ கர்த்தரால்‌ 
தெரிவிக்கப்பட்டவைகள்‌, காலம்‌ நிறைவேறும்‌ 
போது, நிறைவேறலாயின. கர்த்தரே 
புதியவைகளையும்‌ அறிவிக்கிறார்‌. அவைகள்‌ 
்‌ ற்‌ முன்னே, கர்த்தர்‌ 
பிள்ளைகளுக்குச்‌ 


இப்போது. புதிய 
வாக்குத்தத்தங்களையும்‌, புதிய 
கிருபைகளையும்‌, புதிய ஆசீர்வாதங்களையும்‌. 
தம்முடைய ஜனத்திற்குக்‌ கொடுக்கிறார்‌. 
பழைய ஏற்பாட்டுக்காலத்தில்‌, கர்த்தருடைய 
பிள்ளைகளுக்கு ஏராளமான 
ஆசீர்வாதங்கள்‌ கிடைத்தது. அவையெல்லாம்‌ 
பழைய ஆசிர்வாதங்கள்‌. புதிய 
ஏற்பாட்டுக்காலத்தில்‌, கர்த்தர்‌ தம்முடைய 
பிள்ளைகளுக்கு புதிய ஆசீர்வாதங்களை 
வாக்குப்பண்ணுகிறார்‌. 


ஏற்பாட்டுக்காலத்தில்‌, 
கர்த்தருடைய ஜனத்திற்கு பாலும்‌ தேனும்‌. 
ஒடும்‌ தேசமும்‌, மற்ற ஜாதிகள்மீது ஜெயமும்‌ 
ஆசீர்வாதமாக கொடுக்கப்பட்டது. 
ல்லாம்‌, உலகப்பிரகாரமான 
ஆசிர்வாதங்கள்‌. புதிய ஏற்பாட்டுக்‌ 
காலத்திலோ, கர்த்தர்‌ தம்முடைய 
பிள்ளைகளுக்கு ஆவிக்குரிய 
ஆசிீர்வாதங்களைக்‌ கொடுக்கிறார்‌. 
பரலோகத்தின்‌ காரியங்களுக்கு கர்த்தர்‌ 
தம்முடைய பிள்ளைகளை 
பங்குள்ளவர்களாக்குகிறார்‌. 


ஏற்பாட்டுக்காலத்‌ 
பரதக்களொன்‌ நிலத்‌ 


அறிவிக்கப்படுவதற்கு முன்பாகவே, ழ்‌ 
தம்முடைய புதிய ஆசீர்வாதங்களை, 
தம்முடைய இனத்திற்கு வெளிப்படுத்துகிறார்‌. 
இவையெல்லா। பழைய 
எற்பாட்டுக்காலத்திலே, அடையாளங்களாக 
வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. கோரேசு ராஜா 
'கிறிஸ்துவக்கு அடையாளமாயிருப்பதுபோல, 
கர்த்தர்‌ பல இரகசியங்களை பழைய 
ஏற்பாட்டுக்காலத்திலே. அடையாளங்கள்‌ 
மூலமாக வெளிப்படுத்தியிருக்கிறார்‌. 





i THE 
TT 


கர்த்தர்‌ மகிமையுள்ளவர்‌. கர்த்தரை 
ஆராதிக்கிறவர்கள்‌ அவருக்கு புதுப்பாட்டைப்‌ 
பாடவேண்டும்‌. புதிய ஏற்பாட்டின்‌. 
ஆசீர்வாதங்களை, பெற்றுக்கொள்கிற 
விசுவாசிகள்‌, கர்த்தருக்கு புதிய ஏற்பாட்டு 
பாடல்களைப்‌ பாடவேண்டும்‌. “ சமுத்திரத்தில்‌ 


(ஏசா 4240) என்று கர்த்தர்‌ 


து ன்‌ தம்முடைய 
குமாரனாகிய இயேசுகிறிஸ்துவை நமக்குக்‌ 
'கொடுத்திருக்கிறார்‌. அவரை ஜாதிகளுக்கு 
ஒளியாக வைத்திருக்கிறார்‌. இது புதிய 
ஏற்பாட்டு ஆசீர்வாதம்‌. பழைய 
ஏற்பாட்டுக்காலத்தில்‌ இஸ்ரவேலின்‌ 
காணியாட்சிக்குட்பட்டவர்களுக்கு மாத்திரமே, 
கர்த்தருடைய ஆசீர்வாதம்‌ பிரதானமாய்க்‌ 
கிடைத்தது. புதிய ஏற்பாட்டுக்‌ காலத்திலோ, 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்துவின்‌ மூலமாய்‌, 
கர்த்தரை... விசுவாசிக்கிற எல்லா 
ஜனங்களுக்கும்‌, புதிய ஆசீர்வாதங்கள்‌ 
வாக்குப்பண்ணப்பட்டிருக்கிறது. 


தேவனுடைய கிருபையை. 
சந்தோஷத்தோடும்‌, நன்றியுள்ள 
இருதயத்தோடும்‌ பாடவேண்டும்‌. பூமியின்‌ 
கடையாந்தரங்களிலிருக்கிறவர்களும்‌ 
கர்த்தருடைய துதியை பாடவேண்டும்‌. 
“தீவுகளே என்னும்‌ வாக்கியம்‌ எருசலேமுக்கு 
அப்பால்‌, தூரத்திலிருக்கும்‌ தேசங்களைக்‌ 
குறிக்கிறது. சமுத்திரத்தில்‌ யாத்திரை 
பண்ணுகிறவர்களும்‌ கர்த்தருக்கு 
புதுப்பாட்டைப்‌ பாடவேண்டும்‌. யூதர்கள்‌ 
பொதுவாக சமுத்திரத்தில்‌ யாத்திரைபண்ணி 
மற்ற தேசங்களோடு 
வியாபாரம்பண்‌ணுவதில்லை. ஆகையினால்‌ 
“சமுத்திரத்தில்‌ யாத்திரை பண்ணுகிறவர்களே”' 
என்னும்‌ வாக்கியம்‌ புறஜாதியாரைக்‌ குறிக்கும்‌ 
என்று வேதபண்டிதர்கள்‌ வியாக்கியானம்‌. 
சொல்லுகிறார்கள்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


தீவுகளும்‌. அவைகளின்‌ குடிகளும்‌ 
கர்த்தருக்குப்‌ புதுப்பாட்டைப்‌ பாடவேண்டும்‌. 
கர்த்தருக்கு மகிமையை செலுத்தி, அவர்‌ 
துதியை தீவுகளில்‌ அறிவிப்பார்களாக" 
(ஏசா 4212) என்று கர்த்தர்‌ 
தீவுகளைப்பற்றி மறுபடியுமாய்ச்‌ சொல்லுகிறார்‌. 
வனாந்தரமும்‌ கர்த்தருடைய துதியை பாடி 
ஆர்ப்பரிக்கவேண்டும்‌. “வனாந்தரமும்‌, அதின்‌ 
ஊர்களும்‌, கேதாரியர்‌ குடியிருக்கிற 
கிராமங்களும்‌ உரத்த சத்தமிடக்கடவது:: 
கன்மலைகளிலை. குடியிருக்கிறவர்கள்‌ 
கெம்பீரித்து, பர்வதங்களின்‌ 
கொடுமுடியிலிருந்து  ஆர்ப்பரிப்பார்களாக” 
(ஏசா 42:11) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
கேதாரியர்‌ குடியிருக்கிற கிராமங்கள்‌ 
மேற்கு 
“கன்மலையில்‌ 
வாக்கியம்‌, 
இவர்கள்‌ 
கொடுமுடியில்‌ 


என்னும்‌ 
குறிக்கும்‌. 


வாசம்பண்ணுகிறார்கள்‌. 
மாத்திரைபண் ணுகிறவர்களும்‌, 
ம்‌, சமனான பூமியிலும்‌, 
பர்வதங்களின்‌ 
குடியிருக்கிறவர்கள்‌ 
கர்த்தருக்குப்‌ புதுப்பாட்டை 
கடையாந்தரங்களிலிருக்கிற 
எல்லோருமே கர்த்தருடைய 
பாடவேண்டும்‌. “கர்த்தருக்கு மகிமையைச்‌ 
செலுத்தி, அவர்‌ துதியைத்‌ தீவுகளில்‌ 
அறிவிப்பார்களாக" (ஏசா 4212) என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


கர்த்தர்‌ 
சத்துருக்களை 
மேற்கொள்ளுவார்‌ 
ஏசா 4218-17 


தம்முடைய 


ஏசா 4218, கர்த்தர்‌ பராக்கிரமசாலியைப்‌ 
போல்‌ புறப்பட்டு, யுத்தவிரனைப்போல்‌ 
வைராக்கியமூண்டு, முழங்கிக்‌ கெர்ச்சித்து, 
தம்முடைய சத்துருக்களை 
மேத்கொன்ளூவார்‌. 





i a 
TT 


ஏகா கக்‌. நான்‌ 
மவுனமாயிருத்தேன்‌; 
எனக்குன்னே அடக்கிக்‌ 
கொண்டிருந்தேன்‌; இப்பொழுது 
பின்னை பெறுகிறவனைப்போலச்‌. 
சத்தமிட்டு, அவர்களைப்‌ பாழாக்கி 
விழுங்குவேன்‌. 


வெகுகாலம்‌. 
சும்மாயிருத்த 


ஏசா 4215. 

குன்றுகளையும்‌ 

அவைகளிலுள்ள பூண்டுகளையெல்லாம்‌. 
வாடப்பண்ணி, ஆறுகளைத்‌ 
திட்டுகனாக்கி, ஏரிகளை: 
வற்றிப்போகப்பண்ணுவேன்‌.. 


ஏகா 42:16. குருடரை அவர்கள்‌ 
அறியாத வழியிலே. நடத்தி, 
அவர்களுக்குத்‌ தெரியாத பாதைகளில்‌ 
அவர்களை அழைத்துக்‌ கொண்டுவந்து, 
அவர்களுக்கு 

வெளிச்சமும்‌, 
செவ்வையுமாக்குவேன்‌; 
காரியங்களை நான்‌ அவர்களுக்குச்‌ 
செய்து, அவர்களைக்‌: 
கைவிடாதிருப்பேன்‌. 


ஏசா. 4217. 
விக்கிரகங்களை 
வார்ப்பிக்கப்பட்ட 
நோக்கி: 
என்று 
பின்னிடைந்து 
வெட்கப்படுவார்கள்‌. 


சித்திரவேலையான 
நம்பி, 


சுகுபங்களை: 
நீங்கள்‌ எங்கன்‌ தேவர்கள்‌. 
சொல்லூகிறவர்கள்‌ 

மிகவும்‌ 


,, வேதப்பகுதியில்‌ 
வாக்கியங்கள்‌ ஒரு. 
என்று 
இந்த 
த்தில்‌ 


இந்த 
எழுதப்பட்டிருக்கிற 
பாடலாகமிருக்கலாம்‌ 
வேதபண்டிதர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. 
பாடலை. புறஜாதியாரின்‌ 
பாடவேண்டும்‌. இந்தப்‌ பாடலைப்‌ பாடுவதற்கு 
கர்த்தர்‌ தாமே ஒரு வழியை ஆயத்தம்‌ 
பண்ணுவார்‌. இதற்காக கர்த்தர்‌ 
என்னென்ன காரியங்களையெல்லாம்‌ 
செய்யப்போகிறார்‌ என்பதை இந்த வசனங்கள்‌ 
தீர்க்கதரிசனமாய்ச்‌ சொல்லுகிறது. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ தம்முடைய வல்லமையோடும்‌ 
மகிமையோடும்‌ வெளிப்படுவார்‌. 
'துவரையிலும்‌ வெளிப்படுத்தாத அளவுக்கு, 
போது தம்முடைய வல்லமையையும்‌ 
மகிமையையும்‌ அதிகமாய்‌ வெளிப்படுத்துவார்‌. 
இயேசுகிறிஸ்துவின்‌ சுவிசேஷம்‌ 
பிரசங்கிக்கப்படும்போது தேவனுடைய 
வல்லமையும்‌ மகிமையும்‌ அதிகமாய்‌ 
வெளிப்படும்‌. கர்த்தருடைய வார்த்தை 
சாத்தானுடைய கோட்டைகளை முறியடிக்கும்‌. 


பராக்கிரமசாலியைப்‌ போல்‌ 
புறப்பட்டு, யுத்தவீரனைப்போல்‌. 
வைராக்கியமூண்டு, முழங்கிக்‌ கெர்ச்சித்து, 
தம்முடைய சத்துருக்களை மேற்கொள்ளுவார்‌” 
(ஏசா 42:13). 


கர்த்தர்‌ 


கர்த்தர்‌ வெகுகாலம்‌ மவுனமாயிருந்தார்‌. 
க்கள்‌ கர்த்தருக்கு விரோதமாகவும்‌, 
ஜனத்திற்கு விரோதமாகவும்‌ 
செய்தார்கள்‌. தம்முடைய 
சத்துருக்கள்மீது கர்த்தருக்கு பம்‌ 
வந்தாலும்‌, அவர்‌ தம்முடைய கோபத்தை 
உடனே வெளிப்படுத்திக்‌ காண்பிக்காமல்‌ 
வெகுகாலம்‌ மவனமாயிருந்தார்‌. சும்மாமிருந்து, 
தம்முடைய கோபத்தை, தமக்குள்ளே 
அடக்கிக்கொண்டிருந்தார்‌. 


இப்போதோ. கர்த்தர்‌ 
பராக்கிரமசாலியைப்போல்‌ புறப்படுகிறார்‌ 
யுத்தவீரனைப்போல வைராக்கியம்‌ மூண்டு 
முழங்கி கெர்ச்சிக்கிறார்‌. தம்முடைய 
சத்துருவோடு யுத்தம்பண்‌ ணுவதற்கு 
ஆயத்தமாயிருக்கிறார்‌. பிள்ளை 
பெறுகிறவளைப்போல. சத்தமிடுகிறாள்‌. 
வெகுகாலம்‌ மவுனமாமிருந்த கர்த்தர்‌ 
இப்போது கெம்பீரமாய்‌ கெர்ச்சிக்கிறார்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய சத்துருக்களை பாழாக்கி 
விழுங்கிவிடுவார்‌. 


கர்த்தர்‌ சாத்தான்மீதும்‌, அவனுடைய 
ராஜ்யத்தின்மீதும்‌ யுத்தம்பண்ணுகிறார்‌. 
சாத்தானுக்கு சர்வநாசமும்‌, சர்வசங்காரமும்‌, 
சர்வஅழிவும்‌ உண்டாகும்‌. கிறிஸ்துவானவர்‌ 
சாத்தான்மீது, வெற்றி சிறந்தார்‌. 
ஜெயகிறிஸ்து எப்போதுமே ஜெயிக்கிறவர்‌. 
அவருக்கு ஒருபோதும்‌ தோல்வி 
உண்டாவதில்லை. 





i= FTE 
TT 


அப்போஸ்தலருடைய கழியும்‌ 
யுத்தம்பண்ணுகிற ஊழியத்தைப்போலவே. 
இருக்கிறது. அப்போஸ்தலர்களும்‌, 
ஊழியக்காரர்களும்‌ கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்துவுக்கு 
போர்ச்சேவகர்களாகயிருக்கிறார்கள்‌. 


நமக்கு. ந்த உலகத்தில்‌ யுத்தம்‌ 
நியமிக்கப்பட்டிருக்கிறது. 
மாம்சப்பிரகாரமான 
உலகப்பிரகாரமான 
நம்முடைய யுத்தம்‌ ஆவிக்குரிய யுத்தம்‌. நாம்‌ 
வானத்தின்‌ அந்தகார சேனைகளோடும்‌, 
அந்தகார லோகதிபதிகளோடும்‌, சாத்தானின்‌ 
பொல்லாத. பிசாசுகளோடும்‌ 
யுத்தப்பண்ணவேண்டும்‌. ஆவிக்குரிய 
சர்வாயுதவர்க்கத்தைத்‌ தரித்துக்கொண்டு, 
சத்துருவோடு யுத்தம்பண்ணி அவனை 
ஜெயிக்கவேண்டும்‌. 

கர்த்தர்‌ 
வவரரக்கிய  மூண்டவால்‌ 
கெர்ச்சிப்பார்‌. கர்த்தர்‌ தம்முடைய நாமத்தின்‌ 
மகிமையை  விக்கிரகங்களோடு பகிர்ந்து, 
கொள்வதில்லை. கர்த்தருடைய கோபம்‌. 
விக்கிரகங்களுக்கு விரோதமாகவும்‌, 
விக்கிரகாராதனைக்காரருக்கு விரோதமாகவும்‌ 
பற்றியெரிகிறது. இயேசுகிறிஸ்துவின்‌ 
சுவிசேஷ வார்த்தை மனுஷர்‌ மத்தியிலே. 
பிரசங்கிக்கப்படும்போது, கர்த்தர்‌ முழங்கி 
கெர்ச்சிக்கிறார்‌. கர்த்தருடைய 
ஊழியக்காரர்கள்‌ சுவிசேஷத்தைப்‌ 
பிரசங்கம்பண்ணினாலும்‌, முழங்கி 
செர்ச்சிக்கிறவர்‌ கர்த்தரே. கர்த்தருடைய 
சத்தம்‌ மெதுவாயிராது. கர்த்தர்‌ பிள்ளை 
பெறுகிறவளைப்போல சத்தமிடுவார்‌. 


கிறிஸ்துவின்‌ ஊழியக்காரர்கள்‌ 
சுவிசேஷத்தைப்‌ பிரசங்கம்பண்ணும்போது. 
முழங்கி கெர்ச்சிக்கவேண்டும்‌. பிள்ளை 
பெறுகிறவளைப்போல சத்தமிட்டு 
பிரசங்கம்பண்ணவேண்டும்‌. மனுஷருடைய 
ஆத்துமாவில்‌ கிறிஸ்து உருவாகுமளவும்‌ 


யுத்தவீரனைப்போல்‌ 
முழங்கி 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


என்‌  சிறுபிள்ளைகளே, கிறிஸ்து 
உங்களிடத்தில்‌ உருவாகுமளவும்‌ 
உங்களுக்காக மறுபடியும்‌ 
கர்ப்பவேதனைப்படுகிறேன்‌”' (கலா 4:19). 
கர்த்தர்‌ 
புறப்பட்டு, 


பராக்கிரமசாலியைப்போல 
தம்முடைய சத்துருக்களை 
மேற்கொள்வார்‌. அவர்களை பாழாக்கி 
விழுங்குவார்‌. தம்முடைய பரிசுத்த. 
ஆவியானவரின்‌ வல்லமையினால்‌ கர்த்தர்‌ 
தம்முடைய சத்துருக்களை ஜெயிப்பார்‌. 
கர்த்தருடைய வார்‌ 
அடையாளமாகச்‌ க்ப்‌ ரகத்து 
யூதஜனங்கள்‌ இப்போது பாபிலோன்‌ தேசத்து 
சிறையிருப்பிலிருக்கிறார்கள்‌. சத்துருக்கள்‌ 
கர்த்தருடைய ஜனத்தை ஒடுக்குகிறார்கள்‌. 
கர்த்தர்‌ வெகுகாலமாக மவுனமாமிருந்தார்‌. 
கர்த்தர்‌ சும்மாயிருந்து தம்முடைய கோபத்தை 
தமக்குள்ளே அடக்கிக்கொண்டிருந்தார்‌. 
இதனால்‌ பாபிலோனியர்கள்‌ கர்த்தருடைய 
ஜனத்தை. துணிகரமாய்‌ ஒடுக்கினார்கள்‌. 
கர்த்தரைப்பற்றிய பயம்‌ சத்துருக்களிடம்‌. 
சிறிதும்‌ இல்லாமற்போயிற்று. 
இப்போதோ கர்த்தர்‌ 
பராக்கிரமசாலியைப்போல புறப்படுகிறார்‌. 
பாபிலோனியர்களை பாழாக்கி 
விழுங்கப்போகிறார்‌. பாபிலோனியரின்‌ 
ஆட்சியும்‌ தேசமும்‌ அழியப்போகிறது. கர்த்தர்‌ 
தம்முடைய சத்துருக்களை மேற்கொண்டு, 
அவர்களை பாழாக்கி, விழுங்கி, தம்முடைய 
ஜனத்தை சிறையிருப்பிலிருந்து விடுவிப்பார்‌. 
கர்த்தருடைய தெய்வீக சித்தத்தின்‌ 
பிரகாரம்‌, கோரேசு ரன்‌ காலத்திலே, 
பெர்சியர்களின்‌ சேனை பாபிலோன்‌ 
தேசத்தின்மீது யுத்தம்பண்ண வருகிறார்கள்‌. 
கர்த்தருடைய கரம்‌ பெர்சியர்மீது, 
இருக்கிறது. அவர்கள்‌ பாபிலோன்‌. 
தேசத்தை சங்காரம்பண்ணுகிறார்கள்‌. 
கர்த்தரே பாபிலோனியரை பாழாக்கி 
விழுங்குகிறார்‌. “கர்த்தர்‌ மலைகளையும்‌ 
குன்றுகளையும்‌ பாழாக்கி, அவைகளிலுள்ள 
பூண்டுகளையெல்லாம்‌ 'வாடப்பண்ணி, 
ஆறுகளைத்‌ திட்டுகளாக்கி, ஏரிகளை 
வற்றிப்போகப்பண்ணுகிறார்‌" (ஏசா 42:15) 





f= THE 
TT 


பெர்சியரின்‌ சேனையிலுள்ள பாபிலோன்‌ 
தேசத்திலுள்ள. மலைகளையும்‌ 
குன்றுகளையும்‌ பாழாக்குகிறார்கள்‌. மேதிய 
பெர்சிய தேசத்து யுத்தவீரர்கள்‌ பாபிலோன்‌ 
தேசத்திற்குள்‌ பிரவேசிப்பதற்கு 
தடையாகமிருக்கிற எல்லா மேடுகளையும்‌, 
குன்றுகளையும்‌ 
சமபூமியாக்கிப்போடுகிறார்கள்‌. இதனால்‌ 
பெர்சியரின்‌ சேனை பாபிலோன்‌ 
தேசத்திற்குள்‌ தடையில்லாமல்‌, தாராளமாய்‌ 
பிரவேசிக்கிறது. 
புதிய ஏற்பாட்டுக்காலத்தில்‌ 
சுவிசேஷத்தைப்‌. பிரசங்கம்பண்ணும்போது 
அதற்கு சில தடைகள்‌ இருக்கலாம்‌. அந்த 
தடைகள்‌ மலைகளைப்போலவம்‌ 
குன்றுகளைப்போலவும்‌ பெரிதாயிருக்கலாம்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய பராக்கிரமத்தினால்‌, 
சுவிசேஷ ஊழியத்திற்கு தடையாகயிருக்கிற 
மலைகளையும்‌ குன்றுகளையும்‌ 
பாழாக்கிப்போடுவார்‌. மேடுகளை 
சமபூமியாக்குவார்‌. இதனால்‌ 
ப்‌ பபரங்கம்பண்ணுவதற்கு 
இருக்காது. 
சுவிசேஷம்‌ 
மனுஷருடைய இருதயங்களில்‌ தாராளமாய்ப்‌ 
பிரவேசிக்கும்‌. கர்த்தரையும்‌, அவருடைய 
சுவிசேஷத்தையும்‌ எந்த வல்லமையாலும்‌ 
எதிர்த்து நிற்கமுடியாது. 
பாபிலோன்‌ 
சிறையிருப்பிலிருந்து கர்த்தருடைய ஜனம்‌ 
விடுவிக்கப்படுவார்கள்‌. அவர்கள்‌ பல. 
வருஷங்களாக சிறையிருப்பிலிருந்தவர்கள்‌. 
இருளிலிருந்தவர்கள்‌. சீயோன்‌ தேசத்திற்கு 
எப்படி போகவேண்டும்‌ என்னும்‌ வழிகூட 
அவர்களுக்குத்‌ தெரியாது. அவர்கள்‌ 
தங்கள்‌ தேசத்திற்கு சீராய்ப்‌ போகமுடியாமல்‌ 
குருடரைப்போல தடுமாறுவார்கள்‌. 


அந்த வேளையில்‌ கர்த்தருடைய 
ஜனம்‌, கர்த்தரை நோக்கி முறையிடுவார்கள்‌. 
சீயோனுக்கு எப்படி போகவேண்டுமென்று 
கர்த்தரிடத்தில்‌ கேட்பார்கள்‌. தம்மிடத்தில்‌ 


தேசத்து 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அவர்களுக்கு தெரியாத பாதைகளில்‌ 
அவர்களை அழைத்துக்கொண்டு வருவார்‌. 
அவர்களுக்கு முன்பாக இருக்கும்‌ இருளை 
வெளிச்சமாக்குவார்‌. கோணலை. 
செவ்வையாக்குவார்‌. இப்படிப்பட்ட 
நன்மையான காரியங்களை தம்முடைய 
ஜனங்களுக்கு செய்து, அவர்களை 
கைவிடாதிருப்பார்‌ (ஏசா 42:16). 


கர்த்தர்‌ 


நம்முடைய கர்த்தராகிய 
இயேசகிறிஸ்துவே  வியம்‌, சத்தியமும்‌ 
ஜீவனுமாயிருக்கிறார்‌. இயேசுகிறிஸ்துவின்‌ 
மூலமாய்‌ மனுஷருக்கு சந்தோஷமும்‌ ஜீவனும்‌ 
தம்மை நம்புகிற 
. இயேசுகிறிஸ்நுவின்‌ 
நித்திய ஜீவனுக்குப்போகும்‌. 
வழியைக்‌ காண்பிப்பார்‌. அவர்களை நித்திய 
ஜீவனுக்கு நேராய்‌ வழிநடத்துகிறார்‌. 
அப்போஸ்தலர்‌ 
இரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக 
சவலாகமிருந்தார்‌. கர்த்தருடைய 
சபையாரைத்‌ துன்பப்படுத்தினார்‌. கர்த்தர்‌ 
சவுலை. சந்தித்தபோது, கர்த்தரின்‌ 
வெளிச்சத்தில்‌ சவுல்‌ தன்னுடைய 
பார்வையை இழந்தார்‌. கர்த்தர்‌ சவுலை 
குருடாக்கினார்‌. அதன்‌ பின்பு தேவனாகிய 
கர்த்தர்‌ தம்முடைய குமாரனாகிய 
இயேசுகிறிஸ்துவை. சவுக்கு. 
வெளிப்படுத்தினார்‌. அப்போது சவுலின்‌ 
கண்களிலிருந்து செதிள்கள்‌. கீழே 
விழுந்தன. சவுல்‌ மறுபடியும்‌ தெளிந்த 
பார்வையைப்‌ பெற்றுக்கொண்டார்‌. கர்த்தர்‌ 
சவுக்கு முன்பாக இருளை 
வெளிச்சமாக்கினார்‌. 


பவுல்‌ 


கர்த்தருடைய ஜனம்‌ பாபிலோன்‌ 

சிறையிருப்பிலிருந்து விடுவிக்கப்படுகிறார்கள்‌ 
விடுதலை பெற்ற யூதர்களுக்கு எங்கு 
போகவேண்டும்‌ என்றும்‌ தெரியாது, எப்படி 
போகவேண்டும்‌ என்றும்‌ தெரியாது. 
கானான்‌ தேசம்‌ எந்த 
என்பதும்‌ 
அவர்கள்‌ 
விடுதலை. 
ஆனாலும்‌ அவர்கள்‌ 
குருடரைப்போல 
இருக்கிறார்கள்‌. கர்த்தரோ தம்முடைய 
அவர்கள்‌ அறியாத வழியிலை 
ர்‌. அவர்களுக்குத்‌ தெரியாத 
அவர்களை 

அழைத்துக்கொண்டு வருகிறார்‌. 





f= THE 
TT 


குருடருக்கு எல்லாம்‌ 
இருளாயிருப்பதுபோல, பாபிலோன்‌ தேசத்து 
சிறையிருப்பிலிருந்து விடுதலை 
பெற்றிருக்கிற யூதர்களுக்கு சகலமும்‌ 
இருளாயிருக்கிறது. அவர்களுக்கு A 


கர்த்தர்‌ 
அவர்களுக்கு முன்பாக இருக்கும்‌ இருளை 
வெளிச்சமாக்குகிறார்‌. 


சிறையிருப்பிலிருந்து விடுதலை 
பெற்றிருக்கிற ஜனங்களுக்கு பாதைகளும்‌ 
கோணலாயிருக்கிறது. 

வருஷங்களாக 

சிறையிருப்பிலிருந்தார்கள்‌. 
அவர்கள்‌ வை; 
குறைந்துபோயிற்று. 
அறிவும்‌ ஞானமும்‌ குறைந்துபோயிற்று. 
கர்த்தருக்கு கீழ்ப்படிய அவர்களுக்கு அநேக: 
தடைகளும்‌ உண்டாயிருந்தது. 
அவர்களுடைய ஆவிக்குரிய ஜீவியம்‌. 
கோணலாயிருக்கிறது. கர்த்தரோ 
அவர்களுக்கு முன்பாக இருக்கிற கோணலை. 
செவ்வையாக்குகிறார்‌. கர்த்தர்‌ கோணலான 
பாதைகளை நேரான பாநைகளாக்குகிறார்‌ 
இதனால்‌ கர்த்தருடைய ஜனம்‌ 
தடையில்லாமல்‌, அவரை நோக்கிப்‌ பார்த்து, 
சீராய்‌ நடக்க முடிகிறது. 


கர்த்தர்‌ இந்த சம்பவத்தையும்‌ 
தம்முடைய பிள்ளைகளுக்கு அடையாளமாகச்‌ 
சொல்லுகிறார்‌. கர்த்தரே தம்முடைய 
ஜனத்தை சிறையிருப்பிலிருந்து விடுதலை 
பண்ணுகிறார்‌. தங்களுடைய சொந்த 
தேசத்திற்கு அவர்கள்‌ திரும்பிப்‌ போவதற்கு, 
கர்த்தர்‌ அவர்களை கரம்பிடித்து. 
வழிநடத்துகிறார்‌. அநேக அற்புதங்களையும்‌, 
அடையாளங்களையும்‌ நடப்பித்து கர்த்தர்‌ 
தம்முடைய பிள்ளைகளை மறுபடியும்‌ 
கானான்‌ தேசத்திற்கு அழைத்து வருகிறார்‌. 
கர்த்தருடைய ஜனம்‌  சிறையிருப்பிலிருந்து, 
விடுதலை பெற்றால்‌ மாத்திரம்‌ போதாது. 
அவர்கள்‌ தங்கள்‌ சொந்த தேசத்தில்‌ 
குடியேறவும்‌ வேண்டும்‌. கர்த்தர்‌ எதை 
செய்தாலும்‌ அதை பூரணமாய்‌ செய்து 
முடிக்கிறவர்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


பாபிலோன்‌ 
விக்கிரகங்களை நம்புகிறார்கள்‌. 
விக்கிரகங்களுக்கு வல்லமை உண்டு என்றும்‌, 
அவை தங்களை ஆசிர்வதிக்கும்‌ என்றும்‌ 
நம்புகிறார்கள்‌. விக்கிரகங்களின்‌ 
வல்லமையினால்‌ யூதர்கள்‌ தங்களுக்கு 
அடிமைகளாகயிருக்கிறார்கள்‌ என்றும்‌ 
நினைக்கிறார்கள்‌. இது பாபிலோனியரின்‌ 


கர்த்தரைப்பற்றியும்‌, 
வல்லமையைப்பற்றியும்‌. 
கர்த்தர்‌ வெகுகாலம்‌. 
தம்முடைய கோபத்தை 
அடக்கிக்கொண்டு 
அவர்களால்‌ 
வல்லமையையும்‌, 
மகிமையையும்‌ 


மவுனமாயிருந்து, 
தமக்குள்ளே 
சும்மாயிருந்ததினால்‌, 
கர்த்தருடைய 
பராக்கிரமத்தையும்‌, 
காணமுடியவில்லை. 
ப்போதோ ர்‌ 
பராக்கிரமசாலியைப்போல புறப்பட்டு 
வந்திருக்கிறார்‌. யுத்தவீரனைப்போல 
வைராக்கியமூண்டு முழங்கி கொர்ச்சிக்கிறார்‌. 
பாபிலோனியரை மேற்கொள்கிறார்‌. 
தத்கல்‌ 


பாபிலோன்‌ பாழாக்கி 
விழுங்குகிறார்‌. சிறையிருப்பிலிருந்த 
யூதர்களை தம்முடைய 
விடுதலை பண்ணுகிறார்‌ 


பலத்த புயத்தினால்‌ 
பாபிலோனியர்கள்‌ தங்களுக்கும்‌ 
தங்கள்‌ தேசத்திற்கும்‌ உண்டாகிற அழிவை 
நோக்கிப்‌ பார்க்கிறார்கள்‌. அவர்கள்‌ நம்பின 
விக்கிரகங்கள்‌ இப்போது அவர்களுக்கு 
உதவி செய்ய வரவில்லை. அவர்கள்‌ 
சித்திரவேலையான விக்கிரகங்களை 
நம்பினார்கள்‌. வார்ப்பிக்கப்பட்ட சுரூபங்களை 
நோக்கி “நீங்கள்‌ எங்கள்‌ தேவர்கள்‌" என்று 
சொன்னார்கள்‌. இப்போதோ அவர்கள்‌ 
பின்னிடைந்து மிகவும்‌ 
வெட்கப்பட்டுப்போயிருக்கிறார்கள்‌. 


நம்புகிறவர்கள்‌ 
கர்த்தரை 
ஒருபோழம்‌ 
அவர்கள்‌ 


விக்கிரகங்களை 
வெட்கப்பட்டுப்போவார்கள்‌. 
நம்புகிறவர்களோ 
வெட்கப்பட்டுப்போகமாட்டார்கள்‌. 


செழித்திருப்பார்கள்‌. 





ஏசாய! 


f= al 
TT 


சிறையிருப்பிலிருந்த 
விக்கிரகங்களை நம்பாமல்‌, இஸ்ரவேலின்‌ 
தேவனாகிய கர்த்தரை நம்பி, அவரைத்‌ 
துதித்து ஆராதனை செய்தார்கள்‌. இதை 
பாபிலோனியகள்‌ தங்கள்‌ கண்களால்‌ பார்த்து, 


யூதர்கள்‌ 


பாபிலோனியர்கள்‌ நம்பினார்கள்‌. 


விக்கிரகங்களை 
பாபிலோனியர்கள்‌, இப்மொது கர்த்தருடைய 
மகத்துவத்தையும்‌, 

பராக்கிரமத்தையும்‌ 

கர்த்தருடைய 

செய்யப்படுகிற 

காரியங்களையும்‌ 

அவர்களுக்கு இப்போதுதான்‌ கர்த்தருடைய 
மகிமையும்‌, பராக்கிரமமும்‌, வல்லமையும்‌ 
தெரிகிறது. தாங்கள்‌ செய்த விக்கிரகங்கள்‌ 
ஜீவனில்லாதவை என்பதையும்‌, அவற்றால்‌ 
தங்களுக்கு உதவிசெய்ய முடியாது. 
என்பதையும்‌ புரிந்துகொண்டு 
பாபிலோனியர்கள்‌ வெட்கப்படுகிறார்கள்‌. 


எழுப்புதலின்‌ காலத்தில்‌ பாவம்‌ 
செய்தவர்கள்‌ தங்கள்‌ பாவத்தை நினைத்து. 
வெட்கப்படுவார்கள்‌. இதுவரையிலும்‌ 
அவர்களுக்கு தங்களுடைய பாவங்கள்‌ 
சந்தோஷத்தைக்‌ கொடுத்திருக்கலாம்‌. பாவம்‌ 
செய்யவேண்டும்‌ என்னும்‌ ஆசையும்‌ 
ஆர்வமும்‌ அவர்களுக்கு  ஏற்பட்டிருக்கலாம்‌. 
எழுப்புதலின்‌ காலத்திலோ மனுஷர்‌ 
மத்தியிலே பாவத்தைக்‌ குறித்த வெறுப்பும்‌ 
வெட்கமும்‌ உண்டாகும்‌. யாருக்கும்‌ பாவம்‌ 
செய்யவேண்டும்‌. என்னும்‌ ஆசையும்‌ 
இருக்காது. ஆர்வமும்‌ இருக்காது. 


கர்த்தருடைய ஊழியக்காரன்‌ 
ஏசா 4218-25 


ஏசா 4218. செவிடரே, கேளுங்கள்‌; 
குருடரே, நீங்கள்‌ காணும்படி நோக்கிப்‌ 
பாருங்கள்‌. 


- விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஏசா 4219. என்‌ தாசனையல்லாமல்‌ 
குருடன்‌ யார்‌? நான்‌ அனுப்பிய 
தூதனையல்லாமல்‌ செவிடன்‌ யார்‌? 
உத்தமனையல்லாமல்‌ குருடன்‌ 
யார்‌? கர்த்தருடைய 
ஊழியக்காரணையல்லாமல்‌ அந்தகன்‌ 
யார்‌? 


ஏசா 42:20. தீ அநேக காரியங்களைக்‌ 
கண்டும்‌ கவனியாதிருக்கிறாய்‌; 
அவனுக்குச்‌ செவிகளைத்‌ திறந்தாலும்‌. 
கேளாதே போகிறான்‌. 


ஏசா... 42. கர்த்தர்‌ தமது 
தீதியினிமித்தம்‌ அவன்மேல்‌ பிரியம்‌ 
வைத்திருந்தார்‌ அவர்‌ வேதத்தை 
முக்கியப்படுத்தி. அதை 
மகிமையுன்னதாக்குவார்‌. 


ஏசா 422௨ இந்த 
கொள்ளையிடப்பட்டும்‌, 
சூறையாடப்பட்டும்‌ இருக்கிறார்கள்‌; 
அவர்கள்‌ அனைவரும்‌ கெபிகவிலே 
அகப்பட்டு, காவலறைகளிலே 
அடைக்கப்பட்டிருக்கிறார்கன்‌; 
இல்லாமல்‌ 
விட்டுவிடு என்பார்‌ 
இல்லாமல்‌ சூறையாவார்கள்‌. 


ஜனமோ 


ஏசா 4223. உங்களில்‌ இதற்குச்‌. 
செவிகொடுத்துப்‌ பின்வருகிறதைக்‌ 
கவனித்துக்‌ கேட்கிறவன்‌ யார்‌? 


ஏசா 42:24. யாக்கோயைச்‌ சூறையிட்டு, 
'இஸ்ரவேலைக்‌ கொன்னைக்காரருக்கு 
ஒப்புக்‌ கொடுக்கிறவர்‌ யார்‌? அவர்கள்‌. 
பாவஞ்‌ செய்து விரோதித்த வ்‌ 
அல்லவோ? அவருடைய வழிகணி 
நடக்க மன தாயிராமலும்‌, லதல 
வேதத்துக்குச்‌. செவிகொடாமலும்‌ 
போனார்களே. 


ஏசா 42:25. இவர்கள்மேல்‌ அவர்‌ தமது 
கோபத்தின்‌. உக்கிரத்தையும்‌, 
யுத்தத்தின்‌ வலிமையையும்‌ 
வரப்பண்ணி, அவர்களைச்சூழு அக்கினி. 
ஜுவாலைகளைக்‌ கொளுத்தியிருத்தும்‌ 
உணராதிருத்தார்கள்‌; அது அவர்களைத்‌ 
தகித்தும்‌, அதை மனதிலே வைக்காதே 





i= FTE 
TT 


யூதர்கள்‌ மத்தியிலே. 
விசுவாசிக்கிறவர்களும்‌ 
அவரை 
இருக்கிறார்கள்‌. 
இதுவரையிலும்‌ 
யூதர்களுக்கு. 


கர்த்தரை 
இருக்கிறார்கள்‌, 
விசுவாசியாதவர்களும்‌ 
ஏசாயா தீர்க்கதரிசி 
கர்த்தரை விகுவாசிக்கிற 
ஆசீர்வாதமான 
வார்த்தைகளையும்‌, 'உற்சாகமான 
வார்த்தைகளையும்‌ சொன்னார்‌. இப்போதோ, 
அவர்‌, கர்த்தரை விசுவாசியாத யூதர்கள்‌ 
பக்கமாய்த்‌ திரும்பி, அவர்களுக்கு 
கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்கிறார்‌. 


தம்மை விசுவாசிக்காதவர்களை 
கர்த்தர்‌ கைவிட்டுவிடுவார்‌. பழைய 
ஏற்பாட்டுக்காலத்தில்‌ கர்த்தரை விசுவாசியாத 
யூதர்கள்‌, புதிய ஏற்பாட்டுக்காலத்திலே 
இயேசுகிறிஸ்துவை விசுவாசியாமல்‌, அவரை 
புறக்கணித்த 
அடையாளமாயிருக்கிறார்கள்‌. 


புறக்கணித்துவிடுவார்‌ 

ஏசாயா... தீர்க்கதரிசியின்‌ வார்த்தை 
மிகவும்‌ தெளிவாக வெளிவருகிறது. 
ஆரம்பத்திலேயே, “செவிடரே கேளுங்கள்‌” 
என்று ஏசாயா எச்சரிப்பின்‌ வார்த்தையைச்‌ 
சொல்லுகிறார்‌. ஏசாயா கர்த்தருடைய 
வார்த்தையை அறிவிக்கிறார்‌. அது நமக்கு 
ஜீவனையும்‌, சந்தோஷத்தையும்‌, 
சமாதானத்தையும்‌, ஆறுதலையும்‌ 
கொடுக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை 
வல்லமையுள்ளது. செலிடராகமிருந்தாலும்‌, 
அவர்களும்‌ கர்த்தருடைய 
கேட்கவேண்டும்‌. 
குருடராகயிருந்தாலும்‌, 
கர்த்தருடைய மகிமையை 
பார்க்கவேண்டும்‌. கர்த்தருடைய வார்த்தையே 
சந்தோஷமான தொனி. அவருடைய 
மகிமையே சந்தோஷமான வெளிச்சம்‌. 


புதிய ஏற்பாட்டுக்காலத்திலே, 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து சூம்பின 
மனுஷனைப்‌ பார்த்து. “உன்‌ 

"என்று சொன்னார்‌. 

ஏசாயா இங்கு, “செவிடரே 

என்றும்‌, “குருடரே, நீங்கள்‌ 

நோக்கிப்‌ பாருங்கள்‌" என்றும்‌ 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சூம்பின கையையுடைய மனுஷனால்‌, 
தன்னுடைய கைலை. நட்ட முடியாது. அது 
சூம்பிப்போய்‌ - பெலனிழந்திருக்கிறது. 
ஆனாலும்‌ அவன்‌ கர்த்தருடைய 
வார்த்தையைக்‌ கேட்டு, அதற்குக்‌ 
கீழ்ப்படிந்து, தன்னுடைய சூம்பிய கையை 
நீட்டுவதற்கு முயற்சி செய்யவேண்டும்‌. 
கர்த்தருடைய வார்த்தையில்‌ தன்‌ கையைக்‌ 
குணப்படுத்தும்‌ வல்லமையும்‌ உள்ளது. 
என்பதை அவன்‌ நம்பவேண்டும்‌. 
அப்போதுதான்‌ அவனால்‌ குணமடைய 
முடியும்‌. தன்னுடைய சூம்பின கையை 
நீட்டுவதற்கு அவன்‌ முயற்சி 
பண்ணவில்லையென்றால்‌, அவனுடைய 
கை குணமடைவதற்கு வாய்ப்பு இல்லை. 
கர்த்தருடைய வார்த்தைக்குக்‌ 
கீழ்ப்படியவில்லையென்றால்‌, நமக்கு 
அவருடைய வார்த்தையினால்‌ 
ஆசீர்வாதமுண்டாகாது. 


ஏசாயா இங்கு 
குருடரிடமும்‌ சொல்லுவதை, 
கேட்கவேண்டும்‌, 
மற்றவர்களைப்போல 
கேட்கமுடியாவிட்டாலும்‌, 
காணமுடியாவிட்டாலு 
கர்த்தருடைய வார்த்தையைக்‌ 
முயற்சி பண்ணவேண்டும்‌. 

க்‌ 

பிரயாசப்படவேண்டும்‌. 


“செவிடரே கேளுங்கள்‌, 

நோக்கிப்‌ பாருங்கள்‌" என்று 

, செவிடர்‌ யார்‌ என்றும்‌, 
குருடர்‌ யார்‌ என்றும்‌ தெளிவுபடுத்துகிறார்‌. 
“என்‌ தாசனையல்லாமல்‌ குருடன்‌ யார்‌? நான்‌ 
அனுப்பிய தூதனையல்லாமல்‌ செவிடன்‌ யார்‌? 
உத்தமனையல்லாமல்‌ குருடன்‌ யார்‌?" என்று 


சொல்லுகிறார்‌. 


செலிடரிடமும்‌ 
அவர்கள்‌ 
காணவேண்டும்‌. 
இவர்களால்‌ 


மேலும்‌ “கர்த்தருடைய 
ஊழியக்காரனேயல்லாமல்‌ அந்தகன்‌ யார்‌? நீ 
அநேக காரியங்களைக்‌ கண்டும்‌. 
கவனியாதிருக்கிறாய்‌: அவனுக்குச்‌ 
த்‌ திறந்தாலும்‌ கேளாதே 
(ஏசா 42:19,20) 

என்றும்‌ சொல்லுகிறார்‌. 





i= al 
TT 


பிரமாணத்தில்‌ தவன்‌ 


மாடு ஷனையாவ; 
ஒரு “ஸ்லாகிவமாவது.. "மப்பாதினால்‌ 
சாவுண்டானால்‌, அந்த 
கல்லெறியப்படவேண்டும்‌, அதின்‌ 
புசிக்கப்பலாகாது: அப்பொழுது மாட்டின்‌ 
எஜமான்‌ ஆக்கினைக்கு நீங்கலாயிருப்பான்‌"' 
என்றும்‌, 


தன்‌ மாடு வழக்கமாய்‌ முட்டுகிற 
மாடாயிருந்து, அது அதின்‌ எஜமானுக்கு 
அறிவிக்கப்பட்டும்‌, அவன்‌ அதைக்‌ கட்டி 
வைக்காததினால்‌, அது ஒரு புருஷனையாவது 
ஒரு  ஸ்திரீயையாவது கொன்றுபோட்டால்‌, 
மாடும்‌ கல்லெறியப்படவேண்டும்‌, அதின்‌ 
எஜமானும்‌ கொலை செய்யப்படவேண்டும்‌" 
(யாத்‌ 21:28,29) என்றும்‌ கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 


'அபராதம்‌ கொடுக்கும்படி 
தீர்க்கப்பட்டதானால்‌, அவன்‌ தன்‌ ஜீவனை 
மீட்கும்பொருளாக விதிக்கப்பட்ட 


அபராதத்தைக்‌ கொடுக்கக்கடவன்‌” என்றும்‌, 


“அது ஒருவன்‌ மகனை முட்டினாலும்‌ 
சரி, ஒருவன்‌ மகளை முட்டினாலும்‌ சரி, 
இந்தத்‌ தீர்ப்பின்பியே அவனுக்குச்‌ 
செய்யப்படவேண்டும்‌" என்றும்‌, 


“அந்த மாடு ஒரு. 
அடிமையானவனையாவது ஒரு 
அடிமைப்பெண்ணையாவது முட்டினால்‌, 
அதற்கு. உடையவன்‌ அவர்களுடைய 
எஜமானுக்கு முப்பது சேக்கல்‌ நிறையான 
வெள்ளியைக்‌ கொடுக்கக்கடவன்‌: மாடு 
கல்லெறியப்படவேண்டும்‌' (யாத்‌ 21:30-32) 
என்றும்‌ கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 

ஒரு மாடு முட்டியதினால்‌, 
சாவு உண்டாகுமானால்‌ அந்த மாடு 
கல்லெறியப்படவேண்டுமென்று கர்த்தர்‌ 

ல்‌ அந்த மாட்டின்‌ எஜமான்‌ 
என்றும்‌ 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. மாட்டுக்கு தண்டனை 


ஒருவருக்கு 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


கொடுக்கப்படவில்லையென்றால்‌, மாடு 
முட்டியதினால்‌ செத்துப்போன நபரின்‌ 
வீட்டார்‌, மாட்டின்‌ எஜமானனை பழிவாங்க 
நினைப்பார்கள்‌. மனுஷருடைய இருதயத்தில்‌ 
பழிவாங்கும்‌ எண்ணம்‌ வரக்கூடாது 
என்பதற்காக, கர்த்தர்‌ மாட்டுக்கு 
தண்டனை கொடுக்கிறார்‌. 


ர. மாடு வழக்கமாய்‌ முட்டுகிற 
மாடாமிருக்குமானால்‌, அதன்‌ எஜமான்‌ அதை 
மிகவும்‌ கவனமாய்‌ வளர்க்கவேண்டும்‌. அந்த 
மாடு முட்டியதினால்‌ சாவு உண்டானால்‌, 
அந்த மாடும்‌ கல்லெறியப்படவேண்டும்‌. 
அதன்‌ எஜமானும்‌ கல்லெறியப்படவேண்டும்‌. 
மனுஷருக்கு பாதுகாப்பு கொடுக்கும்‌ 
வண்ணமாக, கர்த்தர்‌ மாட்டுக்கு தண்டனை 
கொடுக்கும்போது. மாட்டின்‌ எஜமானுக்கும்‌. 
தண்டனை கொடுக்கிறார்‌. மாடுகளுக்கு 
எஜமானாயிருக்கிறவர்கள்‌, தங்களுக்கு 
வரப்போகும்‌ தண்டனைகளை நினைத்துப்‌ 
பார்த்து. தங்களுடைய மாடுகளை மிகவும்‌ 
கவனமாய்‌ வளர்ப்பார்கள்‌ 

கர்த்தர்‌ மீ கிருபையும்‌ 
ரக்கழுமுள்ளவராயிருக்கிறார்‌. ல்‌ 
மனுஷருடைய பிரயோஜனத்திற்காக கர்த்தர்‌ 
மாடுகளையும்‌ கழுதைகளையும்‌ 
சிருஷ்டித்திருக்கிறார்‌. பழைய 
ஏற்பாட்டுக்காலத்தில்‌ இஸ்ரவேல்‌. 
ஜனத்தாருக்கு, இந்த மிருகங்களே குடும்ப 
சொத்தாகயிருக்கிறது. இவை 
செத்துப்போகும்போது, அவர்களுடைய 
குடும்பத்தின்‌ சம்பத்தும்‌ அழிந்துபோகிறது. 


மனுஷருடைய  குவனக்குறைவினால்‌. 
மிருகங்கள்‌ செத்துப்போவதற்கு வாய்ப்புள்ளது. 
இதனால்‌ மிருகத்தின்‌ எஜமான்களுக்கு 
இழப்பு உண்டாகும்‌. யாருடைய 
கவனக்குறைவினால்‌ இந்த மிருகங்களுக்கு 
இழப்பு உண்டாமிற்றோ அவன்‌ மிருகத்தின்‌ 
எஜமானுக்கு இழப்பீடு தரவேண்டும்‌. 


“ஒருவன்‌ ஒரு குழியைத்‌ திறந்து 
வைத்ததினாலாவது, ஒரு குழியை வெட்டி 
அதை மூடாதேபோனதினாலாவது, அதிலே 
ஒரு மாடாவது ஒரு கழுதையாவது 
விழுந்தால்‌, குழிக்கு உடையவன்‌ அதற்கு 
ஈடாகப்‌ பணத்தை மிருகத்தின்‌ 
எஜமானுக்குக்‌ கொடுக்கக்கடவன்‌; செத்ததோ 
அவனுடையதாகவேண்டும்‌” (யாத்‌ 21:33,34) 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ 





f= THEN 
TT 


யூதர்கள்‌ கர்த்தரை சேவிக்கிறவர்கள்‌. 
ஆசாரியர்களும்‌ மூப்பர்களும்‌ கர்த்தருடைய 
ஊழியக்காரர்கள்‌. அவர்கள்‌ கர்த்தருடைய 
சத்தியத்தை. ஜனங்களுக்கு. 
அறிவிக்கவேண்டும்‌. தங்கள்‌ கண்களை 
விரிவாய்த்‌ திறந்து. கர்த்தருடைய 
மகிமைகளைக்‌ காணவேண்டும்‌. ல்‌ 
கண்டதை ஜனங்களுக்கு 

எடுத்துச்‌ சொல்லவேண்டும்‌. 

செவிகளை விரிவாய்த்‌ திறந்து 
சொல்லுகிற. 

கேட்கவேண்டும்‌. 


“ஆசாரியனுடைய உதடுகள்‌ அறிவைக்‌ 
காக்கவேண்டும்‌; வேதத்தை அவன்‌ வாயிலே. 
நேடுவார்களே; அவன்‌ சேனைகளுடைய 
கர்த்தரின்‌ தூதன்‌" (மல்‌ 2:7). 


ஆனால்‌ ஆசாரியர்களும்‌ மூப்பர்களும்‌ 
செவிடர்களாகவம்‌, குருடர்களாகவும்‌, 
ஊமைகளாகவும்‌ இருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
இருமாப்பாயிருந்து, கர்த்தருடைய மகிமையை 
நோக்கிப்‌ பார்க்க மறுக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
அசட்டையாயிருந்து கர்த்தருடைய 
வார்த்தையை கேட்காமல்‌, 
செவிடர்களைப்போல. இருக்கிறார்கள்‌. 
அவர்களுடைய இருதயத்தில்‌ ஆணவமும்‌, 
அகம்பாவமும்‌, கீழ்ப்படியாமையும்‌, இருமாப்பும்‌ 
நிரம்பியிருக்கிறது. ஆசாரியர்களின்‌ சுபாவம்‌ 
புறஜாதியாரின்‌ சுபாவங்களைவிட 
மோசமாயிருக்கிறது. 


ஆவிக்குரிய காரியங்களில்‌ குருடும்‌. 
செவிடும்‌ இருக்கக்கூடாது. இது மிகவம்‌ 
ஆபத்தான வியாதி. கர்த்தருடைய 
ஊழியக்காரர்களும்‌, விசுவாசிகளும்‌, 
ஆலிக்குரிய காரியங்களை 
பார்க்கக்கூடாதபடிக்கு, தங்களுடைய 
கண்களை மூடிக்கொள்ளக்கூடாது. 
கர்த்தரை நோக்கிப்‌ பார்த்தால்தான்‌, 
அவரைக்‌ காணமுடியும்‌. நம்முடைய 
கண்களை ஏறிட்டுப்‌ பார்த்து, கர்த்தருடைய 
மகிமையைக்‌ காணவேண்டும்‌. 


கர்த்தர்‌ 
வார்த்தைகளை 


நமக்கு சொல்லுகிற 
செவிகொடுத்து 
கேட்கவேண்டும்‌. கர்த்தருடைய 
வார்த்தையைக்‌ கேட்காதபடிக்கு நம்முடைய 
செவிகளை  அடைத்துக்கொள்ளக்கூடாது. 
கர்த்தருடைய வார்த்தைகளைக்‌ 
கேட்காதவர்களால்‌, அதை மற்றவர்களுக்கு 
அறிவிக்கவும்‌ முடியாது. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நாம்‌ கர்த்தருடைய வார்த்தையை 
கேட்டும்‌ அதை மற்றவர்களுக்கு 
அறிவிக்காமல்‌ இருந்துவிடக்கூடாது. 
சத்தியம்‌ இன்னதென்று தெரிந்தும்‌, அதை 
மற்றவர்களுக்கு சொல்லாமல்‌ வாயை 
மூடிக்கொண்டிருப்பது, ஆவிக்குரிய ஊமை. 
இது மிகவும்‌ ஆபத்தானது. ஆவிக்குரிய 
ஊமைகளால்‌ மற்றவர்களுக்கு ஊழியம்‌ 
செய்ய முடியாது. நம்முடைய வாயை 
விசுவாசத்தோடு திறக்கும்போதுதான்‌, 
கர்த்தர்‌ தம்முடைய வார்த்தைகளை 
நம்முடைய நாவில்‌ நிரப்புவார்‌. 
உலகப்பிரகாரமான செவிடர்களையும்‌, 
குருடர்களையும்‌, ஊமைகளையும்விட,, 
ஆலிக்குரிய செலிடர்களும்‌, குருடர்களும்‌, 
ஊமைகளும்‌ ஆபத்தானவர்கள்‌. 
கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறோம்‌ 
என்று சொல்லியும்‌, கர்த்தருடைய 
வார்த்தையை கேட்காமலிருப்பதும்‌, 
கர்த்தரை பார்க்காமலிருப்பதும்‌, 
ர்‌ வெளிப்படுத்தின 
வார்த்தைகளை மற்றவர்களுக்கு 
சொல்லாமலிருப்பதும்‌ துணிகரமான பாவம்‌. 
கர்த்தர்‌ தடைபண்ணியிரு்கிற காரியத்தை 
செய்வதும்‌ பாவம்‌. கர்த்தர்‌ செய்யுமாறு 
சொல்லுகிற காரியங்களை 
செய்யாமலிருப்பதும்‌ பாவம்‌. 


நோக்கிப்‌ 
நமக்கு 


ர்கள்‌ (நேச காரியங்களை 
கண்டும்‌ கவனியாதிரக்கிறார்கள்‌ அவர்கள்‌ 
தங்கள்‌ செவிகளைத்‌ திறந்தும்‌ 
கேளாதிருக்கிறார்கள்‌. புதிய 
ஏற்பாட்டுக்காலத்திலே  இயேசுகிறிஸ்துவும்‌ 
இந்த சத்தியத்தை தெளிவுடடுத்துகிறார்‌. 

“ஏசாயாவின்‌ தீர்க்கதரிசனம்‌. 
அவர்களிடத்தில்‌ நிறைவேறுகிறது; அதாவது: 
காதாரக்கேட்டும்‌. ்‌ 
கண்ணாரக்கண்டும்‌. 


மூடிக்கொண்டார்கள்‌ என்பதே” (மத்‌ 134415) 





i a 
TT 


கர்த்தருடைய ஜனம்‌ 
குருடராயிருந்தாலும்‌, செவிடராயிருந்தாலும்‌ 
கர்த்தர்‌ மகிமையுள்ளவராகவே இருக்கிறார்‌. 
அவர்‌ தம்முடைய நாமத்தின்‌ மகிமையைக்‌ 
காத்துக்கொள்வார்‌. கர்த்தர்‌ தமது 
நீதியினிமித்தம்‌, இஸ்ரவேல்‌ ஜனத்தின்மேல்‌: 
பிரியம்‌ வைத்திருக்கிறார்‌. அவர்‌ 
தம்முடைய வேதத்தை முக்கியப்படுத்துகிறார்‌. 
அதை... மகிமைப்படுத்துகிறார்‌. இஸ்ரவேல்‌ 
ஜனங்கள்‌ கர்த்தருடைய வேதத்தை 
செவிகொடுத்து கேட்டாலும்‌: 
கேட்காவிட்டாலும்‌, தாங்கள்‌ கேட்ட 
வாயினால்‌ பிறருக்கு 
அறிவிக்காவிட்டாலும்‌, 
தம்முடைய வேதத்தை 
அதை 

மகிமையுள்ளதாக்குகிறார்‌. 


நாம்‌ 
காணாதபடிக்கு, 
மூடிக்கொண்டாலும்‌, 

குருடர்களாயிருந்தாலும்‌, 
மகிமையுள்ளவராகவே 
கர்த்தருடைய வார்த்தைகளை நாம்‌ 
கேட்காதபடிக்கு, நம்முடைய செவிகளை 
அடைத்துக்கொண்டாலும்‌, நாம்‌ ஆலிக்குரிய 
செவிடர்களாயிருந்தாலும்‌, கர்த்தர்‌ 


தம்முடைய வார்த்தைகளை 
வெளிப்படுத்துகிறார்‌. 


கர்த்தருடைய மகிமையை 
நம்முடைய கண்களை 
நாம்‌ ஆலிக்குரிய 
கர்த்தர்‌ 
இருக்கிறார்‌. 


பலவீனத்தினால்‌. 


மனுஷருடைய 
ஒருபோதும்‌: 


கர்த்தருடைய 
பலவீனமாவதில்லை. மனுஷருடைய 
குறைபாடுகளினால்‌ கர்த்தருடைய மகிமை: 
ஒருபோதும்‌ குறைந்துபோவதுமில்லை. நாம்‌ 
னார்‌ திறந்தாலும்‌. து துதிக்காவிட்டாலும்‌, 

மப்படுத்தினாலும்‌, 
டுத்‌ கர்த்தர்‌ 
எப்போதுமே துதிகளுக்குப்‌ பாத்திரராகவே. 
இருக்கிறார்‌ அவர்‌ மகிமை நிரம்பியவராகவே. 
இருக்கிறார்‌ 


மகிமை 


னங்கள்‌ கர்த்தரை விட்டு 
றார்கள்‌. கர்த்தரை 
பதக்கத்தை, கர்த்தரும்‌ 
தம்முடைய ஜனத்தைவிட்டு விலகி, 
அவர்களைப்‌ புறக்கணித்துவிடுகிறார்‌. 
கர்த்தர்‌ யூதர்களைத்‌ தள்ளிவிட்டு, 
புறஜாதியாரை தம்மிடமாய்‌ அழைக்கிறார்‌. 
கர்த்தர்‌ எப்போதுமே தம்முடைய வேதத்தை 
முக்கியப்படுத்துகிறார்‌. _ அதை 
மகிமையுள்ளதாக்குகிறார்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


வேதத்திற்கு 

கர்த்தருடைய 
முக்கியப்படுத்தவேண்டும்‌. 
கர்த்தருடைய வேதத்திற்கு 
கீழ்ப்படியாவிட்டாலும்‌, 
வசனங்களை 


முக்கியப்படுத்தாவிட்டாலும்‌, கர்த்தர்‌ 


தம்முடைய வேதத்தை முக்கியப்படுத்துகிறார்‌. 
அதை மகிமையுள்ளதாக்குகிறார்‌. 
வேதத்திற்கு 
தண்டித்து, 
முக்கிய: 


தம்முடைய 

கீழ்ப்டியாத ஜனங்களைத்‌ 
கர்த்தர்‌ தம்முடைய வேதத்தை 
த்தி, மகிமையுள்‌ எதாக்குகிறார்‌ 


தர்கள்‌ தங்களுடைய இருதய 
கடினத்தினால்‌ கர்த்தருடைய வார்த்தைக்கு 
செவிகொடாமலிருக்கிறார்கள்‌. தங்களுடைய 
ஆணவத்தினாலும்‌, பெருமையினாலும்‌, 
அகந்தையினாலும்‌ யூதர்கள்‌ 
மகிமையை காணாதபிக்கு. 
கண்களை மூடிக்கொள்கிறார்கள்‌. யூதர்கள்‌ 
ஆலிக்குரிய குருடர்களாயும்‌, ஆவிக்குரிய 
க்‌ இருக்கிறார்கள்‌. 
டைய பாவங்களினிமித்தமாயும்‌, 
கீழ்்பியாமையினிமித்தமாயும்‌ கர்த்தர்‌ 
அவர்கள்மீது பாடுகளையும்‌, 
வேதனைகளையும்‌ வரஷழைக்கிறார்‌. 


கர்த்தருக்கு கீழ்ப்டியாத யூதஜனம்‌ 
கொள்ளையிடப்பட்டும்‌,  சூறையாடப்பட்டும்‌ 
இருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 


கொள்ளையாக 


இல்லாமல்‌ 


(ஏசா 42:22). 


தர்கள்‌ பாபிலோன்‌ 

கனையகபிகிகுககிதார்கள்‌. அல்கல்‌ 
அநேகர்‌ கர்த்தரை. நம்புகிறார்கள்‌. 
கர்த்தரையே ஆராதிக்கிறார்கள்‌. ஆனாலும்‌ 
சிறையிருப்பிலிருக்கிற யூதர்களில்‌ சிலர்‌ 
கர்த்தரை நம்பவில்லை. கர்த்தரை 
ஆராதிக்கவில்லை. தங்களுடைய ஜீவியத்தை 
கர்த்தருக்கு ஒப்புக்கொடுக்கவில்லை. 
விசுவாசியாத யூதர்களிடத்தில்‌ மனமாற்றம்‌. 
உண்டாகவில்லை. அவர்களுடைய ஜீவியம்‌ 
புதிதாக்கப்படவில்லை. இவர்கள்‌. 
துணிகரமாய்ப்‌ பாவம்‌ செய்கிறார்கள்‌. 


தேசத்து 





f= THE 
TT 


சரீரப்பிரகாரமான 
கண்கள்‌ இருந்தும்‌, ஆவிக்குரிய 

குருடராயிருக்கிறார்கள்‌. அதுபோலவே, 
இவர்களுக்கு சரீரப்பிரகாரமான செவிகள்‌ 


இருந்தும்‌, ஆலிக்குரிய 
செல்பர்களாய்ருக்கிறார்கள்‌ இவர்கள்மீது, 
தேவனுடைய நீதியான நியாயத்தீர்ப்பு 
வருகிறது, கர்த்தர்‌ இவர்களை நித்திய 
சிறையிருப்பில்‌ அடைத்து விடுகிறார்‌. 
கர்த்தருக்குக்‌ கீழ்ப்படியாதவர்கள்‌, பாபிலோன்‌ 
சிறையிருப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டாலும்‌, 
சாத்தானுடைய சிறையிருப்பில்‌ 
அடைக்கப்படுகிறார்கள்‌. 
பாவங்களினிமித்தமாய்‌, 
கொள்ளையிடப்பட்டவர்களாயும்‌, 
சூறையாடப்பட்டவர்களாயும்‌ இருக்கிறார்கள்‌. 


இவர்களுக்கு 


கர்த்தர்‌ தம்முடைய 
பாபிலோன்‌ யிருந்த 
விடுவிக்கும்போது. கர்த்தரை நம்பாத 
யூதர்கள்‌ கெபிகளிலே 
அகப்பட்டுக்கொள்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
காவலறைகளில்‌ .. அடைக்கப்படுகிறார்கள்‌ 
அவர்களைத்‌ 

கர்த்தருடைய 
மறுத்தவர்கள்‌, 
வார்த்தைகளைக்‌ கேட்டு, 
அடிமைகளாகயிருக்கிறார்கள்‌. 
உதவி செய்வார்‌ 
கர்த்தருடைய 
புறக்கணித்தவர்களுக்கு 
எதுவும்‌ கிடைப்பதில்லை. 
விட்டுவிடு" என்று சொல்லுவதற்குக்கூட 
ஒருவருமில்லை. அவர்கள்‌ சத்துருக்களால்‌ 
சூறையாகிறார்கள்‌. 


டூ தலி 


நம்பாத யூதர்கள்‌ 
கெழிகளிலே அகப்பட்டுக்‌ கிடக்கிறார்கள்‌. 
இந்த கெபிகளே அவர்களுக்கு நித்திய 
வாசஸ்தலம்‌. இவர்கள்‌ காவலறைகளிலே. 
அடைக்கப்பட்டிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
தொடர்ந்து காலறைகளில்‌ அடைக்கப்பட்டு 
கிடப்பார்கள்‌. அவர்களை யாரும்‌ 
விடுவிக்கமாட்டார்கள்‌. 

கர்த்தர்‌ ஏசாயா தீர்க்கதரிசியின்‌ 
மூலமாய்‌ தம்முடைய ஜனத்திற்கு எச்சரிப்பின்‌ 
வார்த்தைகளைச்‌ சொல்லுகிறார்‌. யூதர்களில்‌. 
அநேகர்‌ கர்த்தருடைய எச்சரிப்பின்‌ 
வார்த்தைகளுக்கு செவிகொடுக்கவுமில்லை. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தருக்குக்‌ கீழ்ப்படியுவுமில்லை. 
சொன்ன  ஆக்கினைத்தீர்ப்பு, 
ஏற்பாட்டுக்காலத்திலே 
ரோமருடைய ஆட்சிக்காலத்தில்‌ 
முற்றிலுமாய்‌ அழிந்துபோயிற்று. 
நம்பாத யூதர்களை 
கொள்ளையிட்டார்கள்‌. 
சூறையாடினார்கள்‌. 
ஒருவருமில்லாமல்‌ 
கொள்ளையானார்கள்‌. 
யூதர்களுக்கு. கர்த்தருடைய 
கிடைக்கவில்லை, மனுஷருடைய 
கிடைக்கவில்லை. 


தங்களை தப்புவிப்பார்‌ 
யூதர்கள்‌ 
கீழ்ப்படியாத 
உதவியும்‌ 
உதவியும்‌ 


கர்த்தர்‌ ஏசாயாவின்‌. மூலமாய்‌ 
எச்சரிப்பின்‌ வார்த்தைகளைச்‌ சொல்லுகிறார்‌ 
அதே வேளையில்‌, தங்களுக்கு வரப்போகும்‌ 
ஆபத்துக்களிலிருந்து தப்பித்துக்‌ 
கொள்வதற்கான ஆலோசனைகளையும்‌ 
கர்த்தர்‌ வெளிப்படுத்துகிறார்‌. கர்த்தரை 
நம்பாத யூதர்கள்‌ பரிதாபமான 
நிலமையிலிருக்கிறார்கள்‌. ஆனாலும்‌ கர்த்தர்‌ 
அவர்களை முழுவதுமாய்‌ 
கைவிட்டுவிடவில்லை. 


கர்‌ தம்முடைய வார்த்தையை 
யூதர்களுக்கு சொல்லுகிறார்‌. ஆனால்‌ 
அவர்களில்‌ அநேகர்‌ தங்கள்‌ செவிகளை 
இடைத்துக்கொள்கிறார்கள்‌. கர்த்தருடைய 
வார்த்தையை கேட்க மறுக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ ஆலிக்குரிய 
செவிடர்களாயிருக்கிறார்கள்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய வாமின்‌ வார்த்தையினால்‌ 
தர்களிடம்‌ பேசிப்‌ பார்த்தார்‌. அவர்கள்‌ 

'விகொடாமல்‌ செவிடர்களைப்போல 

இருந்தார்கள்‌. ஆசையினால்‌ இப்போது, 
கர்த்தர்‌ கோலையும்‌, பிரம்பையும்‌ அவர்கள்மீது 
பயன்படுத்துகிறார்‌. வார்த்தைக்குக்‌ 
கீழ்ப்டியாதவர்கள்‌ பிரம்புக்குக்‌ கீழ்ப்படிய 
வேண்டியதுவரும்‌. “உங்களில்‌ இதற்குச்‌ 
செவிகொடுத்துப்‌ பின்வருகிறதைக்‌ 
கவனித்துக்‌ கேட்கிறவன்‌ யார்‌?" (ஏசா 42:23) 
என்று கர்த்தர்‌ கேட்கிறார்‌. 
தம்முடைய ஜனம்‌ எப்படியாவது, 
தம்முடைய வார்த்தைகளைக்‌ 
கேட்கவேண்டுமென்று கர்த்தர்‌ விரும்புகிறார்‌. 
தம்முடைய வார்த்தையை கேட்காதபடிக்கு, 
தங்கள்‌ செவிகளை 
அடைத்துக்கொண்டவர்கள்மீது, கர்த்தர்‌ 
கோலையும்‌, பிரம்பையும்‌ 





i THEN 
TT 


கர்த்தர்‌ முதலாவதாக 
உபாயத்தைப்‌ பயன்படுத்துகிறார்‌. 
உபாயம்‌ பலனளிக்கவில்லையென்றால்‌, 
வேறு 
கர்த்தர்‌ 
ஒருபோதும்‌ தடைபடாது. 
கர்த்தர்‌ சொல்ல விரும்புகிற வார்த்தைகள்‌, 
ஒருபோதும்‌ விருதாவாய்ப்போகாது. கர்த்தர்‌ 
சர்வவல்லமையுள்ளவர்‌. நம்மோடு எப்படி 
பேசவேண்டும்‌ என்பது கர்த்தருக்குத்‌ தெரியும்‌. 
கர்த்தால்‌ வார்த்தையாலும்‌ பேசமுடியும்‌, 
பிரம்பாலும்‌ பேசமுடியும்‌. நாம்‌ கர்த்தருடைய 
வார்த்தைக்குக்‌ கீழ்ப்படியவேண்டுமா அல்லது 
அவருடைய பிரம்புக்குக்‌ கீழ்ப்படியவேண்டுமா 
என்பதை நாமே தீர்மானம்‌ 
செய்துகொள்ள வேண்டும்‌. 


பேசுகிற 


ஒரு 
அந்த்‌. 
அவர்‌ 
உபாயத்தைப்‌ பயன்படுத்துவார்‌. 


வார்த்தைகள்‌ 
அது 
அவர்கள்‌ 


மனுஷர்‌ 
தற்காலிகமானது. 
உலகப்பிரகாரமானது. 
உலகத்திற்கேற்ற வார்த்தைகளைப்‌ 
பேசுகிறார்கள்‌. கர்த்தரோ 
நத்ியத்ிற்கேற்ற வார்த்தைகளை பேசுகிறார்‌ 
இப்போது, 


பவ வன்‌ “யத்‌ 
கீழ்ப்படிவதும்‌, 
காலத்திற்கும்‌ ிரயோஜனமுள்‌ எதாிருக்கும்‌. 
நம்மீதுள்ள அன்பினால்நான்‌ கர்த்தர்‌ 
நம்மோடு, பல உபாயங்கள்‌ வழியாக 
பேசுகிறார்‌. 


நாம்‌ நெருக்கப்பட்டாலும்‌, 
ஒடுக்கப்பட்டாலும்‌, பாடுகளையும்‌ 
வேதனைகளையும்‌ அனுபவித்தாலும்‌, 
இதற்கான காரணத்தை நாம்‌ சிந்தித்துப்‌ 


சித்தத்திற்கு எப்படியாவது கீழ்ப்டியவேண்டும்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யாக்கோபின்மீதும்‌ 
இல்ரவேக்பத்‌ பிரியமாயிருக்கிறார்‌. இந்த 

ஏராளமான ஜாதியாரும்‌, 
தேசத்தாரும்‌ இருந்தாலும்‌, கர்த்தர்‌ 
இஸ்ரவேல்‌ புத்தரை தமக்கு விசேஷித்த 
ஜனமாகத்‌ தெரிந்துகொண்டார்‌. கானான்‌ 
தேசத்தை தமக்குப்‌ பிரியமான தேசமாக 
தெரிந்துகொண்டு, கர்த்தர்‌ அதை அதிகமாய்‌ 
ஆசீர்வதித்தார்‌. 


இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ பரலோகத்திலும்‌ 
முக்கியமானவர்கள்‌. இந்தப்‌ பூமியிலும்‌ 
முக்கியமானவர்கள்‌. கர்த்தர்‌ அவர்களுக்காக 
அநேக நன்மைகளையும்‌, அற்புதங்களையும்‌, 
அடையாளங்களையும்‌ செய்து அவர்களை 
ஆசீர்வதித்தார்‌. மற்ற  ஜாதியாரைவிட 
கர்த்தருடைய மேலான ஆசிர்வாதங்கள்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு அதிகமாய்க்‌ 
கிடைத்தது. 

ஆனாலும்‌ அவர்கள்‌ கர்த்தருடைய 
வழிகளில்‌ நடக்க மனதில்லாமலிருந்தார்கள்‌. 
கர்த்தருடைய வேதத்திற்கு செவிகொடாமல்‌ 
போனார்கள்‌. கர்த்தர்‌ இதை வேதனையோடு 
சொல்லும்போது, "யாக்கோபைச்‌ குறையிட்டு 
இஸ்ரவேலைக்‌ கொள்ளைக்காரருக்கு ஒப்புக்‌ 
கொடுக்கிறவர்‌ யார்‌? அவர்கள்‌ பாவஞ்‌ 
செய்து விரோதித்த கர்த்தர்‌ அல்லவோ? 
அவருடைய வழிகளில்‌ நடக்க 
மனதாயிராமலும்‌, அவருடைய வேதத்துக்குச்‌ 
செவிகொடாமலும்‌ போனார்களே" 
(ஏசா 42:24) என்று சொல்லுகிறார்‌. 


இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 
வார்த்தைகளுக்கு எப்படியாவது 
செவிகொடுக்க வேண்டும்‌ என்றும்‌, 
தம்முடைய கட்டளைக்குக்‌ கீழ்ப்படியவேண்டும்‌ 
என்றும்‌ கர்த்தர்‌ விரும்புகிறார்‌. ஆனால்‌ 
அவர்களோ கர்த்தருடைய வேதத்திற்கு 
செவிகொடுக்கவில்லை. கர்த்தர்‌ 
அவர்கள்மேல்‌: தண்டனையை 
வரப்பண்ணினார்‌. ஆனாலும்‌ அவர்கள்‌ 
கர்த்தருடைய வேதத்தை உணரவில்லை. 
கர்த்தர்‌ தம்முடைய மனவேதனையில்‌ 
இதைப்பற்றிச்‌ சொல்லும்போது, “இவர்கள்மேல்‌ 
அவர்‌ தமது கோபத்தின்‌ உக்கிரத்தையும்‌, 
யுத்தத்தின்‌ வலிமையையும்‌ வரப்பண்ணி, 
அவர்களைச்சூழ அக்கினிஜுவாலைகளைக்‌ 
கொளூத்திமிருந்தும்‌  உணராதிருந்தார்கள்‌; 
அது அவர்களைத்‌ தகித்தும்‌, அதை மனதிலே 
வைக்காதே போனார்கள்‌” (ஏசா 42:25) 


என்று சொல்லுகிறார்‌. 


தம்முடைய 





ழ்‌ நயனா 
யாய 


இஸ்ரவேல்‌. ஜனங்கள்‌. 

ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்‌. இவர்கள்‌ 

கர்த்தருக்கு விசேஷமானவர்கள்‌. கர்த்தர்‌ 

ஆசீர்வாதங்களையும்‌ 

னால்‌ இவர்களோ 

கர்த்தருடைய வேதத்திற்குக்‌ கீழ்ப்படியாமல்‌ 

போனார்கள்‌. கர்த்தர்‌ தம்முடைய ஜனத்தை 

கொள்ளைக்காரருக்கு, 

பாபிலோனியரும்‌ 

யூதர்களை 

குறையிட்டார்கள்‌.  கொள்ளையிட்டார்கள்‌. 

கர்த்தர்‌ தம்முடைய ஜனத்திற்கு இப்படிப்பட்ட 

தீங்கு வர அனுமதி கொடுத்தார்‌. ஆனாலும்‌ 

கர்த்தருடைய ஜனம்‌ மனந்திரும்பவில்லை. 
கர்த்தரை நம்பவில்லை. 

விரோதமாய்ப்‌ பாவம்‌ செய்தார்கள்‌. 


“ஆண்டவரே, நீதி உமக்கே உரியது: 
விரோதமாகச்‌ செய்த 


கர்த்தரால்‌. 


கர்த்தருக்கு 


உரியது. ஆண்டவரே, உமக்கு விரோதமாகப்‌ 
பாவஞ்செய்தபடியால்‌, 

எங்கள்‌ ராஜாக்களும்‌ 

பிரபுக்களும்‌ எங்கள்‌ 
வெட்கத்துக்குரியவர்களானோம்‌' 

(தானி 9:7,8). 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பாவத்தின்‌ சம்பளம்‌ மரணம்‌. மனுஷன்‌ 
பாவம்‌ செய்யும்போது. கர்த்தருடைய 
கோபத்தின்‌ உக்கிரம்‌ அவன்மீது வருகிறது. 
துணிகரமாய்ப்‌ பாவம்‌ செய்து, 
மனந்திரும்பாமல்‌ போகிறவர்களை கர்த்தர்‌ 
அக்கினி ஜுவாலைகளால்‌ 
கொளுத்துகிறார்‌. அவர்களை அக்கினியில்‌ 
தகிக்கிறார்‌. கர்த்தருடைய கோபத்தின்‌: 
உக்கிரத்தினால்‌, உலகம்‌ முழுவதும்‌ 
அக்கினி ஜுவாலையால்‌ எரியும்‌. 





ஏசாய! 


i FTE 
TT 


ட கர்த்தர்‌ தம்முடைய  ஜனத்திற்கு 
அற்புதமான வாக்குத்தத்தங்களைக்‌ 
கொடுக்கிறார்‌. கர்த்தருடைய பிள்ளைகள்‌ 
ஒடுக்கப்படும்போதும்‌, நெருக்கப்படும்போதும்‌ 
கர்த்தருடைய பிரசன்னம்‌ அவர்களுக்கு 
ஆதரவாகவும்‌, அவர்களை விடுவிக்கும்‌. 
வண்ணமாகவும்‌ அவர்களோடு 
கூடயிருக்கிறது (ஏசா 439-7). கர்த்தர்‌ 
சர்வஞானமும்‌,  சர்வவல்லமையுமுள்ளவர்‌ 
விக்கிரகங்களுக்கு ஞானமுமில்லை, 
வல்லமையுமில்லை (ஏசா 43:8-13). 


கர்த்தருடைய பிள்ளைகள்‌ பாபிலோன்‌ 
தேசத்து ,சிறையிருப்பிலிருந்தாலும்‌, 
அவர்களுக்கு உற்சாகமான வார்த்தைகள்‌ 
சொல்லப்படுகிறது (ஏசா 43:14-21). அவர்கள்‌ 
தங்கள்‌ பாவங்களுக்கு மனம்‌ 
மனந்திரும்பி, கர்த்தருடைய 

இரக்கத்தையும்‌ நாடவேண்டும்‌. 

செய்த பாவங்களை உணரவேண்டும்‌. 
(ஏசா 43:22-28). 


யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவர்‌. 
ஏசா 430-7 


ஏசா 483. 
உன்னைச்‌ 
இஸ்ரவேலே, 
உருவாக்கின வருமாகிய 
சொல்லுகிறதாவது: பயப்படாதே; 
உன்னை மீட்டுக்கொண்டேன்‌; 
உன்னைப்‌ பேர்கொல்லி அழைத்தேன்‌; நீ 
என்னுடையவன்‌.. 


இப்போதும்‌ யாக்கோயே, 
சிருஷ்டித்தவரும்‌, 

உன்னை 
கர்த்தர்‌ 


ஏகா 482. நீ தண்ணீர்கனளைக்‌ 
கடக்கும்போது நான்‌ உன்னோடு 
இருப்பேன்‌; தீ ஆறுகளைக்‌: 
கடக்கும்போது அவைகள்‌ உன்மேல்‌ 
புரளுவதில்லை; த்‌ 
அக்கினியில்‌ நடக்கும்போது 
வேகாதிருப்பாய்‌; அக்கினிஜுவாலை. 
உன்பேரில்‌ பற்றாது. 


- விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஏசா 485. 
பரிசுத்தரும்‌, 
இரட்சுகருமாயிருக்கிற 
தேவனாகிய. கர்த்தர்‌; 
மீட்கும்யொருனாக எகிப்தையும்‌, 
உனக்கு டாக 
எத்தியோப்பியாவையும்‌ சேபாவையும்‌ 
கொடுத்தேன்‌. 


ஏசா 43:4. தீ என்‌ 
அருமையான படியினால்‌ 
கனம்பெற்றாம்‌; நானும்‌ 
சிநேகித்தேன்‌, ஆதலால்‌ உனக்குப்‌ 
பதிலாக  மனுஷர்களையும்‌, உன்‌ 
ஈடாக ஜனங்களையும்‌ 


நான்‌ இஸ்ரவேலின்‌ 
உன்‌ 

உன்‌ 
உன்னை 


பார்வைக்கு. 


உன்னைக்‌. 


ஜீவனுக்கு. 
கொடுப்பேன்‌. 
ஏசா 4885. பயப்படாதே, நான்‌ 
உன்னோடே இருக்கிறேன்‌; நான்‌ உண்‌ 
சந்ததியைக்‌ கிழக்கிலிருந்து 
வரப்பண்ணி, உன்னை மேற்கிலும்‌ 
இருந்து கூட்டிச்சேர்ப்பேன்‌. 


ஏசா 43:6. நான்‌ வடக்கை நோக்கி: 
கொடு என்றும்‌, தெற்கை நோக்கி: 
வைத்திராதே என்றும்‌ 
தூரத்திலிருந்து 

குமாரரையும்‌, 
கடையாத்தரத்திலிருத்து 
குமாரத்திகனையும்‌, 


ஏசா 43:7. நான்‌ என்‌ மகிமைக்கென்று 
சிருஷ்டித்து உருவாக்கிப்‌ படைத்து, 
என்‌ நாமந்தரிக்கப்பட்ட யாவரையும்‌ 
கொண்டுவா என்பேன்‌. 


ஏசாயா 42-ஆவது அதிகாரத்தின்‌: 
தொடர்ச்சியாக, ந்த அதிகாரம்‌. 
எழுதப்பட்டிருக்கிறது. யாக்கோபும்‌ 
இஸ்ரவேலும்‌: தேவனுடைய வழிகளில்‌: 
நடக்கவில்லை என்று ஏசாயா 42-ஆவது 
அதிகாரத்தில்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ கர்த்தருக்கு 
விரோதமாக. பாவம்‌ செய்கிறார்கள்‌. 
ஆகையினால்‌. கர்த்தர்‌ அவர்களை 
புறக்கணித்து, கைவிட்டுவிடக்கூடிய 
சூழ்நிலை உருவாயிற்று. ஆனால்‌ கர்த்தரோ 
கிருபையும்‌, சாந்தமும்‌, இரக்கமுமுள்ளவர்‌. 
தம்முடைய பிள்ளைகள்‌, தம்முடைய 
வழிகளில்‌ தம்மை பின்பற்றி வராவிட்டாலும்‌, 
கர்த்தர்‌ அவர்களை புறக்கணித்துவிடாமல்‌, 
அவர்கள்மீது இன்னும்‌ அன்பாயிருக்கிறார்‌. 





f= THE 
TT 


அன்பு ஒருபோதும்‌ 
யாக்கோபும்‌ இஸ்ரவேலும்‌ 
வழிகளில்‌ போகாமல்‌, 
விரோதமாகப்‌ பாவம்‌ 
ஆனாலும்‌ கர்த்தர்‌ 
சொல்லும்போது, 

உன்னைச்‌ 
உன்னை 


கர்த்தருடைய 
மாறுவதில்லை. 
கர்த்தருடைய 
அவருக்கு 
செய்கிறார்கள்‌. 
அவர்களைப்பற்றிச்‌ 
“இப்போதும்‌ யாக்கோபே, 
சிருஷ்டித்தவரும்‌, இஸ்ரவேலே, 
உருவாக்கினவருமாகிய கர்த்தர்‌ 
சொல்லுகிறதாவது (ஏசா 431) என்று 
அவர்களைப்பற்றி அன்பான வார்த்தைகளைப்‌ 
பேசுகிறார்‌. கர்த்தர்‌ அவர்களிடத்தில்‌, 
“பயப்படாதே; உன்னை மீட்டுக்கொண்டேன்‌; 
உன்னைப்‌ பேர்சொல்லி அழைத்தேன்‌; நீ 
என்னுடையவன்‌" என்று, ஆறுதலான 
வார்த்தைகளைச்‌ சொல்லுகிறார்‌ 

இஸ்ரவேல்‌ புத்திரரில்‌ 
முரட்டாட்டமுள்ள ஜனங்கள்‌ 
கர்த்தருக்கு 


அநேகர்‌ 
அவர்கள்‌ 
விரோதமாக 
கலகம்பண்ணுகிறவர்கள்‌. அவர்களிடத்தில்‌ 
கீழ்ப்படிதல்‌ இல்லை. கர்த்தருக்குப்‌ பயப்படும்‌ 
பயமுமில்லை. அவர்களை ஆளுகை 
செய்வதும்‌, ஒழுங்குபடுத்துவதும்‌, 
அவர்களுக்கு பமிற்சி கொடுப்பதும்‌ 
கடினமாகமிருக்கிறது. ஆனாலும்‌ கர்த்தர்‌ 
அவர்கள்மீது இன்னும்‌ அன்பாகவே. 
இருக்கிறார்‌. த்திரர்‌ 
கர்த்தருக்குக்‌ 

குலகக்காரராயிருந்தாலும்‌, 

என்னுடையவன்‌" என்று 
சொல்லுகிறார்‌. இஸ்ரவேல்‌ 
கர்த்தருடைய கிருபைக்கும்‌ 

இன்னும்‌ பாத்திரவான்‌௧ளாகவே. 
இருக்கிறார்கள்‌. 


வானத்திலே சூரியன்‌ 
மேகத்தில்‌ மறைந்திருக்கும்‌. மேகம்‌ கலைந்த 
பின்பு. திடீரென்று சூரியனுடைய 
ஒளிக்கதிர்கள்‌ பிரகாசமாய்த்‌ தெரியும்‌. 
மேகமூட்டத்தோடிருந்தது. இப்போது. 
பிரகாசமாகவும்‌, தெளிவாகவும்‌ இருக்கும்‌. 
இதைப்‌ பார்க்கும்போதே. நமக்கு 
ஆச்சரியமாயும்‌, ஆனந்தமாயும்‌ இருக்கிறது. 
கர்த்தருடைய கிருபையும்‌ அன்பும்‌ 
இதுபோலத்தான்‌ இருக்கிறது. 


கர்த்தருடைய பிள்ளைகள்‌ 
'விரோதமாய்க்‌ கலகம்பண்ணும்போது. 
கர்த்தர்‌ சிறிதுகாலம்‌ தம்முடைய முகத்தை 
அவர்களுக்கு மறைத்துக்கொள்கிறார்‌. 


சிறிதுநோம்‌ 


அவருக்கு 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


ஆனாலும்‌ கர்த்தர்‌ ஒருபோதும்‌ தம்முடைய 
பிள்ளைகளை மறந்துவிடுவதில்லை. 
அவர்களைக்‌ கைவிடுவதுமில்லை. கர்த்தர்‌ 
மறுடியுமாக தம்முடைய முகத்தை 
அவர்களுக்குக்‌ காண்பிக்கிறார்‌. 
யாக்கோபுக்கும்‌ 
ஆறுதலாகச்‌ சொல்லுகிற 
விசுவாசிகளெல்லோருக்குமே 
ஆறுதலையும்‌, ஆனந்தத்தையும்‌ 
கொடுக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகள்‌ 
எல்லோருமே இஸ்ரவேலின்‌ ஆலிக்குரிய 
வித்தாயிருக்கிறார்கள்‌. வாசிகள்‌ 
இஸ்ரவேலைப்போல. ஜெபிக்கிறார்கள்‌. 
யாக்கோபைப்போல. கர்த்தரிடத்தில்‌ 
பயபக்தியாயிருந்து, தேவனுக்கு முன்பாகவும்‌ 


மனுஷருக்கு. முன்பாகவும்‌ 
நீதிமான்களாயிருக்கிறார்கள்‌. 


தம்முடைய 


கர்த்தர்‌ 
இஸ்ரவேலுக்கும்‌. 
வார்த்தை, 


A ஜனத்தை 
ஆ வ ஆல 
கரிசனையோடிருக்கிறார்‌. 
காரணமும்‌ இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. 
யாக்கோபும்‌ இஸ்ரவேலும்‌ கர்த்தருக்கு 
விரோதமாகப்‌ பாவம்‌ செய்கிறார்கள்‌. 
பாவத்தின்‌ சம்பளம்‌ மரணம்‌. அவர்களுக்கு 
சச்த்தரிடத்திலிருந்து ண்டனை 
வரவேண்டும்‌. ஆனால்‌ கர்த்தரோ 
அவர்களைத்‌ தண்டிக்காமல்‌, அவர்கள்மீது 
இன்னும்‌ அதிகமாய்‌ அன்புகூருகிறார்‌. 
கையின்‌ 
கர்த்தரே 
அவரே 
நன்மையான 
கர்த்தர்‌ 
இஸ்ரவேலையும்‌ 


அவர்கள்‌ கர்த்தருடைய 
கிரியைகளாயிருக்கிறார்கள்‌. 


யாக்கோபை சிருஷ்டித்தவர்‌. 

இஸ்ரவேலை உருவாக்கினவர்‌. 

காரியங்களை செய்யும்படியாக 

யாக்கோபையும்‌ 

தெரிந்துகொண்டார்‌. 

“ஏனெனில்‌, நற்கிரியைகளைச்‌ 

செய்கிறதற்கு நாம்‌ கிறிஸ்து இயேசுவுக்குள்‌ 

சிருஷ்டிக்கப்பட்டு, 

செய்கையாயிருக்கிறோம்‌:: 

நடக்கும்படி அவர்‌ முன்னதாக அவைகளை 
ஆயத்தம்‌ பண்ணியிருக்கிறார்‌'(எபே 2:10). 





i FTN 
TT 


கர்த்தர்‌ யாக்கோபையும்‌ 
இஸ்ரவேலையும்‌ சிருஷ்டித்து மாத்திரமல்ல. 
கர்த்தரே அவர்களுக்கு ஜீவனையும்‌: 
கொடுத்திருக்கிறார்‌. அவர்களை ஒரு 
ஜனக்கூட்டமாக உருவாக்கியிருக்கிறார்‌. ஒரு, 
தேசமாக வடிவமைத்திருக்கிறார்‌. கர்த்தர்‌ 
அவர்களோடு உடன்படிக்கை செய்து, 
தம்முடைய அன்பை அவர்களுக்கு 
உறுதிபண்ணியிருக்கிறார்‌. 


யாக்கோபும்‌ இஸ்ரவேலும்‌ கர்த்தரால்‌ 
கிரயத்திற்கு வாங்கப்பட்டிருக்கிறவர்கள்‌. 
கர்த்தரே அவர்களை சமீட்டிருக்கிறார்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ எகிப்தின்‌ 
அடிமைத்தனத்திலிருந்தபோது, கர்த்தர்‌ 
அவர்களை முதலாவதாக மீட்டுக்கொண்டார்‌. 
அதன்‌ பின்பு அவர்களுக்கு உண்டாயிருந்த 
ஏராளமான நெருக்கங்களிலிருந்தும்‌, 
இடுக்கண்களிலிருந்தும்‌ கர்த்தர்‌ அவர்களை 
பல சமயங்களில்‌ மீட்டுக்கொண்டார்‌. 


அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும்‌ 
அவர்‌. நெருக்குப்பட்டார்‌: அவருடைய 
சமுகத்தின்‌ தூதனானவர்‌ அவர்களை 
இரட்சித்தார்‌; அவர்‌ தமது அன்பினிமித்தமும்‌, 
தமது பரிதாபத்தினிமித்தழும்‌ அவர்களை 
மீட்டு, பூர்வநாட்களிலெல்லாம்‌ அவர்களைத்‌ 
தூக்கிச்‌ சுமந்துவந்தார்‌' (ஏசா 639). 


இஸ்ரவேல்‌ 
மீட்டுக்கொண்டதுபோல, புதிய 
ஏற்பாட்டுக்காலத்திலே,  தேலகுமாரனாகிய 
பணல்்்‌ டட இரத்தத்தினால்‌, 
விசுவாசிக்கி! எல்லோரையும்‌ 
மீட்டுக்கொள்கிறார்‌ பழைய 
ஏற்பாட்டுக்காலத்தில்‌ கர்த்தர்‌ தம்முடைய 
ஜனத்தை பாதுகாத்து பராமரிப்பதுபோல, 
புதிய ஏற்பாட்டுக்காலத்திலே, கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்து, ம்‌ 
விசுவாசிக்கிறவர்களை 
பராமரிக்கிறார்‌. 


தம்மை 
பாதுகாத்து, 


யாக்கோபும்‌ இஸ்ரவேலும்‌ கர்த்தருக்கு 
'விசேஷமானவர்கள்‌. ர்த்தர்‌ ர்‌ 
சொல்லி 
பிரகாரம்‌ 


மீட்டுக்கொண்டு, அவர்களை 
வந்து, அவர்களோடு 
பண்ணியிருக்கிறார்‌. 


அழைத்து. 
உடன்படிக்கை 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


கர்த்தருடைய 
சத்துருவுக்குப்‌ பயப்படக்கூடாது. 
விரோதமாக யார்‌ எழும்பி 
எப்படிப்பட்ட அந்தகார சக்திகள்‌ 
விரோதமாக வந்தாலும்‌, கர்த்தர்‌ நம்மோடு 
கூடயிருக்கிறார்‌. கிறிஸ்து நம்மோடு 
கூடயிருக்கும்போது, நமக்கு விரோதமாய்‌ 
ஒருவராலும்‌ எழும்பி வரமுடியாது. நம்மோடு 
யுத்தம்பண்ணி நம்மை மேற்கொள்ள முடியாது. 


நமக்குள்ளிருக்கிற கர்த்தர்‌ பெரியவர்‌. 


யாக்கோபோடும்‌ 
கூடவே இருக்கிறார்‌. 
அவர்களைப்‌ பாதுகாத்து பராமரிக்கிறார்‌ 
கர்த்தர்‌ தம்முடைய பாதுகாப்பையும்‌, 
பராமரிப்பையும்‌ பற்றிச்‌ சொல்லும்போது, “நீ 
தண்ணீர்களைக்‌ கடக்கும்போது நான்‌ 
உன்னோடு இருப்பேன்‌: நீ ஆறுகளைக்‌ 
கடக்கும்போது அவைகள்‌ உன்மேல்‌ 
புரளுவதில்லை: நீ அக்கினியில்‌ 
நடக்கும்போது வேகாதிருப்பாய்‌; 
அக்‌ லை  உன்பேரில்‌ பற்றாது" 
(ஏசா 43:2) என்று சொல்லுகிறார்‌. 


கர்த்தர்‌ 
இஸ்ரவேலோடும்‌ 


கர்த்தர்‌ தம்முடைய ஜனத்தை மிகுந்த 
கிரயம்‌ செலுத்தி மீட்டுக்கொண்டார்‌. 
"உன்னை. மீட்கும்பொருளாக எகிப்தைக்‌ 
கொடுத்தேன்‌" என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
ஆசாவின்‌ காலத்தில்‌  எத்தியோப்பியர்கள்‌ 
இஸ்ரவேல்‌ தேசத்தின்மீது யுத்தம்பண்ண 
வந்தார்கள்‌. அவர்களால்‌ இஸ்ரவேலுக்கு 
விரோதமாய்‌ யுத்தம்பண்ண முடியவில்லை, 
கர்த்தர்‌ தம்முடைய  ஜனத்திற்காக 
யுத்தம்பண்ணினார்‌. கர்த்தர்‌ “தம்முடைய 
பலத்த புயத்தினால்‌ எத்தியோப்பியரை 
சங்காரம்பண்ணினார்‌. . எத்தியோப்பியரைப்‌ 

த்‌ சேபாவையும்‌ 


பார்வையில்‌ 
யாக்கோபும்‌ இஸ்ரவேலும்‌ விசேஷித்தவர்கள்‌. 
அவர்களே கர்த்தருக்கு முக்கியமானவர்கள்‌. 
ஏனெனில்‌ அவர்கள்‌ கர்த்தருடையவர்கள்‌. 
கர்த்தர்‌ அவர்களை மீட்டுக்கொண்டார்‌. 
அவர்களை பெயர்‌ சொல்லி 
அழைத்திருக்கிறார்‌. கர்த்தரே இஸ்ரவேலின்‌ 
பரிசுத்தராயும்‌, அவர்களுடைய இரட்சகராயும்‌ 
இருக்கிறார்‌. இஸ்ரவேலை மீட்கும்பொருளாக 
கர்த்தர்‌ எகிப்தையும்‌, அவர்களுக்கு ஈடாக 
எத்தியோப்பியாவையும்‌ 'சேபாவையும்‌. 
கொடுத்தார்‌. 





i FTE 
TT 


புதிய ஏற்பாட்டுக்காலத்து. 
விசுவாசிகளாகிய நாம்‌ இயேசுகிறிஸ்துவின்‌ 
இரத்தத்தினால்‌ மீட்கப்பட்டிருக்கிறோம்‌. 
இயேசுகிறிஸ்துவின்‌ இரத்தமே நம்மை 
மீட்கும்பொருளாகவும்‌, நமக்கு  ஈடாகவும்‌ 
கொடுக்கப்பட்டிருக்கிறது. எத்தியோப்பியரின்‌ 
ஜீவனையும்‌, அவர்களுடைய 
ஐசுவரியங்களையும்‌ ஒப்பிட்டுப்பார்க்கும்போது, 
இயேசுகிறிஸ்துவின்‌ இரத்தமே உயர்ந்தது. 
உன்னதமானது. 
கர்த்தருடைய 
அவர்கள்‌ 
இதுபற்றிச்‌ 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌. 
பார்வைக்கு அருமையானவர்கள்‌. 
கனமுள்ளவர்கள்‌. கர்த்தர்‌ 
சொல்லும்போது "நீ என்‌ பார்வைக்கு 
அருமையானபடிமினால்‌ கனம்பெற்றாய்‌: 
நானும்‌ உன்னைச்‌ சிநேகித்தேன்‌, ஆதலால்‌. 
உனக்குப்‌ பதிலாக மனுஷர்களையும்‌, உன்‌ 
ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும்‌ 
கொடுப்பேன்‌" (ஏசா 43:4) என்று 
சொல்லுகிறார்‌. 


கர்த்தர்‌ 
எதையும்‌ 
ஆயத்தமாயிருக்கிறார்‌. 
மீட்டுக்கொள்வதற்காக எந்த கிரயத்தையும்‌ 
செலுத்துவதற்கு முன்வருகிறார்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்மீது 
அவர்களைப்‌ பாதுகாத்து. 
கர்த்தருடைய 
இடுக்கண்களும்‌, 
வரும்போது. கர்த்தர்‌ 
கூடயிருக்கிறார்‌ “நீ 
கடக்கும்போது நான்‌ 
என்று கர்த்தர்‌ 


கர்த்தர்‌ 
அன்பாயிருக்கிறார்‌. 
பராமரிக்கிறார்‌ 
பிள்ளைகளுக்கு 
ஆபத்துக்களும்‌ 
அவர்களோடு 
தண்ணீர்களைக்‌ 
உன்னோடிருப்பேன்‌" 


ம்முடைய. 
ர்க்கும்‌ வ இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 
ஆறுகளைக்‌ கடப்பார்கள்‌. ஆனால்‌. 
அவைகள்‌ அவர்கள்மேல்‌ புரளுவதில்லை. 
அவர்கள்‌ அக்கினியில்‌ நடப்பார்கள்‌. 
ஆனாலும்‌ வேகாதிருப்பார்கள்‌. அக்கினி 
ஜுவாலை அவர்கள்‌ பேரில்‌ பற்றாது. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தம்முடைய பிள்ளைகளின்‌ 
சந்தோஷமும்‌, ஆறுதலும்‌, பாதுகாப்புமே 
கர்த்தருக்கு பிரதானமாயிருக்கிறது. மற்ற 
மனுஷரின்‌ சந்தோஷத்தைவிட, கர்த்தர்‌ 
தம்முடைய பிள்ளைகளின்‌ சந்தோஷத்தில்‌. 
அதிக கவனம்‌ செலுத்துகிறார்‌. 
கர்த்தருடைய பிள்ளைகள்‌ பல தேசங்களில்‌ 
சிதறிப்போயிருக்கிறார்கள்‌. கர்த்தர்‌ 
அவர்களை மறுபடியுமாய்க்‌ கூட்டிச்சேர்ப்பார்‌ 
தம்முடைய ஆசீர்வாதத்தில்‌ அவர்களுக்கும்‌ 
பங்கு கொடுப்பார்‌. 


இஸ்ரவேல்‌ சந்ததியாரில்‌ சிலர்‌ எல்லா 
தேசங்களிலும்‌ சிதறியிருக்கிறார்கள்‌. கர்த்தர்‌ 
அவர்களுடைய விகளை  ஏவுதிறார்‌. 
கர்த்தரால்‌ ஏவப்பட்டவர்கள்‌ எந்த 
தேசத்திலிருந்தாலும்‌, அ நோக்கி 
வருவார்கள்‌. எல்லா 
பாகங்களிலிருந்தும்‌ ப்‌ வந்து 
சேருவார்கள்‌. கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரை 
தம்முடைய மகிமைக்கென்று சிருஷ்டித்து, 
உருவாக்கி படைத்திருக்கிறார்‌. அவர்கள்‌ 
கர்த்தரின்‌ நாமம்‌ தரிக்கப்பட்டவர்கள்‌. 
கர்த்தருடைய பிள்ளைகள்‌ அவருடைய 
கிருபைக்கும்‌ இரக்கத்திற்கும்‌ பங்குள்ளவர்கள்‌. 

கர்த்தர்‌ ஸ்ரவேலின்‌ சந்ததியார்‌ 
எக்லோணயும்‌ ந்த னாத 
கூட்டிச்சேர்ப்பார்‌. ஒருவரையும்‌ 
கைவிட்டுவிடமாட்டார்‌. “பயப்படாதே, நான்‌ 
உன்னோடே இருக்கிறேன்‌: நான்‌ உன்‌ 
சந்ததியைக்‌ கிழக்கிலிருந்து வரப்பண்ணி, 
உன்னை மேற்கிலும்‌ இருந்து 
கூட்டிச்சேர்ப்பேன்‌" (ஏசா என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


43:5) 


க்‌ மேற்கிலும்‌ ந்து 
தெற்கிலும்‌ க்கிலும்‌ 
கர்த்தர்‌ தம்முடைய ஜனத்தை 
கூட்டிச்சேர்ப்பார்‌. “நான்‌ வடக்கை நோக்கி: 
கொடு என்றும்‌, தெற்கை நோக்கி. 
வைத்திராதே என்றும்‌ சொல்லி, 
தூரத்திலிருந்து என்‌ குமாரரையும்‌, பூமியின்‌ 
கடையாந்தரத்திலிருந்து, என்‌ 
குமாரத்திகளையும்‌, நான்‌ என்‌ 
மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கிப்‌ 
படைத்து, என்‌ நாமந்தரிக்கப்பட்ட யாவரையும்‌ 
கொண்டுவா என்பேன்‌" (ஏசா 43:6,7) என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 





ஏசாய! 


i ராண 
யாய 


யாக்கோணும்‌. 
தம்முடைய 


கர்த்தர்‌ 
இஸ்ரவேலையும்‌ 
மகிமைக்கென்று சிருஷ்டித்தார்‌. கர்த்தர்‌ 
அவர்களோடு கூடவே இருக்கிறார்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய சபையோடு கூடமிருப்பதினால்‌, 
சபையார்‌ சத்துருவைப்‌ பார்த்து 
பயப்படவேண்டிய அவசியமில்லை. 
கர்த்தருக்கு சொந்தமானவர்கள்‌ யாரும்‌ 
அழிந்துபோகமாட்டார்கள்‌. கர்த்தர்‌ 
ஒருபோதும்‌ தம்முடையவர்களை 
இழந்துபோகபாட்டார்‌. 


நானே கர்த்தர்‌ 
ஏசா 43:8-13 


ஏசா 428. 
குருடராயிருக்கிற 
காதுகளிருத்தும்‌ 
செவிடராயிருக்கிறவர்கனையும்‌ 
புறப்பட்டு வரப்பண்ணுங்கள்‌.. 


கண்கவிருந்தும்‌ 
ஜனத்தையும்‌, 


ஏசா 4929. சகல ஜாதிகளும்‌ ஏகமாய்ச்‌. 
சேர்ந்துகொண்டு, சகல ஜனங்களும்‌ 
கூடிவரட்டும்‌ இதை அறிவித்து, 
முந்தி சம்பவிப்பவைகளை நமக்குத்‌ 
தெரிவிக்கிறவன்‌ யார்‌? கேட்டு 
மெய்யென்று சொல்லக்கூடும்படிக்கு, 
அவர்கள்‌ தங்கள்‌ சாட்சிகளைக்‌ 
கொண்டுவந்து யதார்த்தவான்‌௧களாய்‌. 
விளங்கட்டும்‌. 


ஏசா 43:00. நானே அவரென்று நீங்கள்‌: 
உணர்ந்து, என்னை அறிந்து 
விசுவாசிக்கும்படிக்கு, நீங்களும்‌ நான்‌ 
தெரிந்துகொண்ட என்‌ தாசனும்‌ 
எனக்குச்‌  சாட்சிகளாயிருக்கிறீர்கள்‌. 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
எனக்குமுன்‌ ஏற்பட்ட தேவன்‌ இல்லை; 
எனக்குப்பின்‌ இருப்பதும்‌ இல்லை. 


ஏசா 4301. நான்‌, நானே கர்த்தர்‌; 
என்னையல்லாமல்‌ ரட்சகர்‌ இல்லை. 


ஏசா 4312. 
இரட்சித்து, 


நானே அறிவித்து, 
வினங்கப்பண்ணினேன்‌; 
உங்களில்‌ இப்படிச்‌ செய்யத்தக்க 
அந்திய தேவன்‌ இல்லை; நானே 
தேவன்‌ என்பதற்கு நீங்கள்‌ எனக்குச்‌ 
சாட்சிகள்‌. என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 


- விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


ஏசா 43:18. நான்‌ உண்டாகாததற்கு 
முன்னும்‌ நானே இருக்கிறேன்‌; என்‌ 
கைக்குத்‌ தப்புவிக்கத்தக்கவன்‌ இல்லை; 
"நான்‌ செய்கிறதைத்‌ தடுப்பவன்‌ யார்‌? 


விக்கிரகாராதனைக்காரர்கள்‌ 
விக்கிரகங்களைச்‌ செய்து, அவற்றை 
தெய்வங்கள்‌ என்று நம்பி, விக்கிரகங்களை 
ராதனை செய்கிறார்கள்‌. 
வ்ன்கங்களுக்கு ஜீவனுமில்லை. 
வல்லமையுமில்லை. விக்கிரகங்கள்‌ மெய்யான 
தெய்வங்களாகயிருக்குமென்றால்‌, 
அதற்கான தாரங்களை 
விக்கிரகாரானைக்காரர்கள்‌ கொண்டு 
வரட்டும்‌ என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


விக்கிரகங்களுக்கு கண்கள்‌ 
இருக்கிறது. ஆனால்‌ அவற்றால்‌ பார்க்கு 
முடியாது. அவற்றிற்கு காதுகளும்‌ இருக்கிறது. 
ஆனால்‌. அவற்றால்‌ கேட்க முடியாது. 
விக்கிரகங்களைப்போலவே விக்கிரகங்களை 
செய்கிறவர்களும்‌, அவற்றை தெய்வங்கள்‌ 
என்று நம்புகிறவர்களும்‌ இருக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ கண்கள்‌ இருந்தும்‌ 
குருடராமிருக்கிறார்கள்‌. காதுகள்‌ இருந்தும்‌ 
செவிடராயிருக்கிறார்கள்‌. 


விக்கிரகங்களுக்கு 
மனுஷரைப்போலவே உருவங்கள்‌ இருக்கிறது. 
ஒரு சில விக்கிரகங்கள்‌ மிருகங்களின்‌ 
உருவத்திலும்‌, பறவைகளின்‌ உருவத்திலும்‌, 
மச்சங்களின்‌ உருவத்திலும்‌ உள்ளன. 
இவையெல்லாம்‌. இப்பிரபஞ்சத்திலுள்ள 
ஜீவராசிகளைப்போல. உருவத்தில்‌ 
ஒற்றுமையாயிருந்தாலும்‌, விக்கிரகங்களுக்கு 
ஜீவன்‌ இல்லை. கர்த்தரே மனுஷனை 
சிருஷ்டித்தவர்‌. மனுஷனால்‌ தெய்வத்தை 
சிருஷ்டிக்க 

விக்கிரகாராதனைக்காரர்களோ, 

கைகளின்‌ கிரியைகளினால்‌ விக்கிரகங்களை 
செய்து, அவற்றை தெய்வங்கள்‌ என்று 
சொல்லுகிறார்கள்‌. தங்களை சிருஷ்டித்த 
வனை ஆராதிக்காமல்‌, தாங்கள்‌ 
உண்டாக்கின. விக்கிரகங்களை 
ஆராதிக்கிறார்கள்‌. 





ழ்‌ நள 
யாய 


சில வேளைகளில்‌ ஒரு மாடு 
மற்றொரு மாட்டை முட்டுவதினால்‌, அந்த 
மாட்டுக்கு மரணம்‌ ஏற்பட வாய்ப்புள்ளது. 
இதனால்‌. செத்துப்போன மாட்டின்‌ 
எஜமானுக்கு நஷ்டமுண்டாகும்‌. இந்த Lr 

மு 
பிரமாணத்தில்‌ 


சொல்கியிருக்கிறார்‌ 


ய மாடு மற்றவனுடைய 
மாட்டை ரசமான! அதிர தளை! 
உயிரோடிருக்கிற மாட்டை அவர்கள்‌ விற்று, 
அதின்‌ கிரயத்தைப்‌ பங்கிட்டு, செத்ததையும்‌: 
பங்கிட்டுக்கொள்ளக்கடவர்கள்‌. அந்த மாடு 
முன்னமே முட்டுகிற 
எஜமான்‌ 
கட்டிவைக்காதிருந்தால்‌, 
மாட்டைக்‌ க்கக்‌ 
அவனுடையதாக வேண்டும்‌" (யாத்‌ 21:35,36) 
என்பது கர்த்தருடைய பிரமாணமாகும்‌. 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ வனாந்தரத்தில்‌ 

பாளயமிறங்கியிருக்கும்போது, அவர்களுடைய 

கூடாரங்கள்‌ ஒன்றுக்கொன்று 

அருகாமையிலிருக்கிறது. இஸ்ரவேல்‌. 

புத்திரரும்‌ நெருக்கமான இடங்களில்‌ கூடாரம்‌ 

போட்டிருக்கிறார்கள்‌. அவர்களுடைய 

மிருகங்களும்‌, அவர்களோடுகூட 
டைய கூடாரங்க। 

மன வயு இதனால்‌ 

மிருகங்களுக்கு இடையே 

மோதுதல்‌, காயம்‌ ஏற்படுதல்‌ 

சம்பவங்கள்‌ அதிகமாய்‌ 

கர்த்தர்‌ எல்லா 

நோக்கிப்‌ பார்த்து, 

பிரமாணங்களில்‌ ஒவ்வொரு 

மிகவம்‌ தெளிவாக 





i FT 
TT 


கர்த்தரே மெய்யான 
அவரையல்லாமல்‌ வேறே இரட்சகர்‌ 

தம்மை தெய்வம்‌ என்று பன 
செய்வதற்கு, கர்த்தர்‌ சாட்சிகளை 
எழுப்புகிறார்‌. அவர்களை தம்மிடத்தில்‌ 
அழைக்கிறார்‌. இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
கர்த்தருக்கு, சாட்சிகளாயிருக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ கர்த்தரை தேவன்‌ என்று 
உணர்ந்திருக்கிறார்கள்‌. இஸ்ரவேலின்‌ 
பரிசுத்தரை கர்த்தர்‌ என்று அறிந்து 
விசுவாசிக்கிறார்கள்‌. இஸ்ரவேல்‌ புத்திரரே 
கர்த்தரால்‌ தெரிந்துகொள்ளப்பட்ட அவருடைய 
தாசராயிருக்கிறார்கள்‌. 


தேவனாகிய 

அவர்‌ 
காலமாயிருக்கிறவர்‌. அவருக்கு முன்‌ ஏற்பட்ட 
'தேவனுமில்லை. அவருக்குப்‌ 
இருப்பதுமில்லை. அவர்‌ மாத்திரமே கர்த்தர்‌. 
அவரையல்லாமல்‌ வேறு தெய்வழுமில்லை. 
வேறு இரட்சருமில்லை. 


கர்த்தர்‌ 
நித்திய 


"இதோ, நான்‌ ஆதரிக்கிற என்‌ தாசன்‌, 
'தெரிந்துகொண்டவரும்‌, 


கர்த்தர்‌ 
அவரால்‌ 


(ஏசா 421). 
தாசனே, 

தெரிந்துகொள்ளப்பட்டவர்‌ 

பழைய ஏற்பாட்டுக்காலத்தில்‌ ஊழியம்‌ 
செய்த எல்லா... தீர்க்கதரிசிகளும்‌: 
இயேசுகிறிஸ்துவைப்பற்றி சாட்சியாய்‌ 
அறிவித்திருத்திருக்கிறார்கள்‌. கிறிஸ்து தாமே 
பிரதான தீர்க்கதரிசியாகமிருந்து, 
தம்மைப்பற்றி வெளிப்படுத்தியிருக்கிறார்‌. 
தேவனாகிய. கர்த்தரோ இங்கு 
தம்மைப்பற்றி சாட்சி சொல்வதற்கு, தம்முடைய 
ஜனத்தை சாட்சிகளாக ஏற்படுத்துகிறார்‌. 

கர்த்தருடைய ஜனம்‌ 
சாட்சிகளாயிருக்கிறார்கள்‌. 
ஜீவியங்களில்‌ ஏற்பட்டிருக்கிற 


கர்த்தருடைய 
கிருபையையும்‌, 
அவர்கள்‌ சாட்சியாய்‌ அறிவிக்க வேண்டும்‌. 


அன்பையும்‌, 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


கர்த்தருடைய ஜனம்‌ அவருக்கு 
சாட்சிகளாயிருந்தாலும்‌, கர்த்தர்‌ 
தெரிந்துகொண்ட அவருடைய தாசன்‌, 
அவருக்கு விசேஷித்த சாட்சியாயிருக்கிறார்‌. 
அவரே ஜனங்களுக்கு முன்பாக 
தேவனாகிய கர்த்தரைப்பற்றி சாட்சியாய்‌ 
அறிவிப்பார்‌. குமாரனாகிய இயேசுகிறிஸ்து 
பிதாவாகிய தேவனைப்பற்றி சாட்சியாய்ச்‌ 
சொல்லுகிறார்‌. குமாரன்‌ நித்தியகாலமாய்‌ 
ப்ப படியிலிருந்தவர்‌. பிதாவுக்குத்‌ 

தெரிந்தது அனைத்தும்‌ குமாரனுக்கும்‌. 
தெரியும்‌. பிதாவின்‌ கிரியையில்‌, குமாரனும்‌ 
அவரோடு கூடமிருந்து கிரியை நடப்பித்தவர்‌. 
ஆகையினால்‌ கர்த்தரைப்பற்றி, குமாரன்‌ 
சொல்லுகிற சாட்சி உண்மையான 
சாட்சியாயிருக்கிறது. 


கர்த்தர்‌ தம்முடைய ஜனத்தை தமக்கு 
சாட்சியாக எழுப்புகிறார்‌. “நானே தேவன்‌. 
என்பதற்கு நீங்கள்‌ எனக்கு சாட்சிகள்‌" 
கர்த்தர்‌ தம்முடைய ஜனத்தைப்‌ 
கர்த்தரே 

அறிவிக்கிறார்‌ 


படட ட அ 


கர்த்தர்‌... நித்தியகாலமாமிருக்கிறவர்‌. 
அவர்‌ தாமாகவே இருக்கிறவர்‌. அவருக்கு 
மற்றவருடைய உதவியோ ஒத்தாசையோ 
தேவையில்லை. கர்த்தர்‌ தமக்குத்‌ தாமே 
போதுமானவராயிருக்கிறார்‌. 

கர்த்தருக்குப்‌ பயப்படவேண்டும்‌. 
ஆராதிக்கவேண்டும்‌. 

நம்பவேண்டும்‌. 





i= FTE 
TT 


ந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌, முதல்‌ நாள்‌ 
உண்டாவதற்கு முன்பாகவே கர்த்தர்‌ 
இருக்கிறார்‌. அவர்‌ 
நித்தியகாலமாயிருக்கிறார்‌. வெளிச்சம்‌ 
உண்டாவதற்கு முன்பாகவே கர்த்தர்‌ 
இருக்கிறார்‌. கர்த்தரை யாரும்‌ 
உண்டாக்கவில்லை. கர்த்தரே 
எல்லாவற்றையும்‌ ஒன்றுமில்லாத 
வெறுமையிலிருந்து உண்டாக்கினவர்‌. 
விக்கிரகங்களோ மனுஷரால்‌. 
உண்டாக்கப்பட்டவை. விக்கிரகங்களிடத்தில்‌ 
தேவனுடைய சுபாவம்‌ ஒன்றுமில்லை. 


“நீங்கள்‌ 
அறியாமலிருந்தபோது, 

தேவர்களல்லாதவர்களுக்கு 

அடிமைகளாயிருந்தீர்கள்‌" (கலா 4:5). 


தேவனை 


சுபாவத்தின்படி 


நாள்‌ உண்டாகாததற்கு முன்னமே 
கர்த்தர்‌ இருக்கிறார்‌. இந்த உலகத்தில்‌. 
விக்கிரகங்களும்‌, விக்கிரகாராதனைக்காரரும்‌ 
உண்டாவதற்கு முன்பாகவே கர்த்தர்‌ 
பொய்யைவிட மெய்யே 

ஆதியில்‌ மெய்‌ இருந்தது. 

"பின்புதான்‌, சாத்தானுடைய 


(ஏசா 4310 
வெளிப்படுத்துகிறார்‌ 

கர்த்தரே 
இருக்கிறவரும்‌, 
வரப்போகிறவருமாயிருக்கிறார்‌ 
அனந்த  ஞானமுள்ளவர்‌ 
நித்தியகாலமாயிருக்கிறவர்‌. 
வரப்போகிற சம்பவங்களையும்‌ 
அறிவிக்கிறவர்‌. தாம்‌ அறிவித்தலைகளை 
கர்த்தரே விளங்கப்பண்ணுகிறவர்‌. கர்த்தர்‌ 
முன்னறிவித்த காரியங்கள்‌ எல்லாம்‌. 
நடைபெறும்‌. கர்த்தர்‌ சர்வவல்லமையுள்ளவர்‌. 
கர்த்தருடைய வல்லமைக்கு விரோதமாய்‌ 
யாராலும்‌ எதிர்த்து நிற்கமுடியாது. 

“என்‌ கைக்கு தப்புவிக்கத்தக்கவன்‌. 
இல்லை, நான்‌ செய்கிறதை தடுப்பவன்‌ யார்‌” 
(ஏசா 4343) என்று கர்த்தர்‌ ன்‌ 
புறஜாதியாரின்‌ விக்கிரகங்களால்‌ 
கிரியையும்‌ நடப்பிக்க முடியாது. அவற்றிற்கு 
ஞானமுமில்லை, அறிவுமில்லை. ஜீவனுமில்லை. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


த ற. 
விக்கிரகங்களுக்குத்‌ 


விக்கிரகாராதனைக்காரர்கள்‌ தாங்கள்‌ 
செய்த விக்கிரகங்களை தெய்வங்கள்‌ என்று 
நம்புகிறார்கள்‌. “விக்கிரகங்களை 
ஆராதிக்கிற சகல ஜாதிகளும்‌ ஏகமாய்‌ 
சேர்ந்துகொண்டு, சகல ஜனங்களும்‌. 
கூடிவரட்டும்‌" என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
இதை அறிவித்து. முந்தி 
சம்பலிப்பவைகளை நமக்குத்‌ 
தெரிவிக்கிறவன்‌ யார்‌" (ஏசா 43:9) என்று 
கர்த்தர்‌ கேட்கிறார்‌. “கேட்டு மெய்யென்று 
சொல்லக்கூடும்படிக்கு, அவர்கள்‌ தங்கள்‌ 
சாட்சிகளைக்‌ கொண்டுவந்து 
யதார்த்தவான்‌௧ளாய்‌ விளங்கட்டும்‌” என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


விக்கிரகங்கள்‌ 
தெய்வங்களாகயிருக்குமென்றால்‌ 
ராதனை 


அவற்றை 
செய்கிறவர்கள்‌, 
ரகங்களின்‌ சர்வஞானத்தையும்‌, 
சர்வவல்லமையையும்‌ நிரூபிக்கவேண்டும்‌. 
விக்கிரகாராதனைக்காரர்கள்‌ தங்கள்‌ 
சாட்சிகளைக்‌ கொண்டு வந்து 
யதார்த்தவான்௧ளாய்‌ விளங்கவேண்டும்‌. 
கர்த்தருடைய வல்லமைக்கு அவருடைய 
ஜனம்‌ சாட்சிகளாயிருக்கிறார்கள்‌. 
விக்கிரகங்களுக்கு சாட்சி சொல்ல 
ஒருவருமில்லை. 
விக்கிரகாராதனைக்காரர்கள்‌ 
சொன்னாலும்‌ அவர்களுடைய 
மெய்யாயிராது. 
விக்கிரகங்களுக்கு ஜீவனில்லை. 


சாட்சியாய்ச்‌ 
வார்த்தை 
ஏனெனில்‌ 


பரிசுத்தராகிய கர்த்தர்‌ 
ஏசா 4314-21 


தான்‌. உங்களுக்காக: 





ஏசாய! 


i THE 
TT 


ஏகா 4305. நாணே உங்கள்‌ 
பரிசுத்தராகிய கர்த்தரும்‌, இஸ்ரவேலின்‌ 
சிருஷ்டிகரும்‌, உங்கள்‌ ராஜாவுமானவர்‌. 


ஏகா 43416. சுமுத்திரத்திலே 
வழியையும்‌ வலிய தண்ணீர்கனிலே 
பாதையையும்‌ உண்டாக்கி, 


ஏசா 4817. இரதங்கனையும்‌ 
குதிரைகளையும்‌ இராணுவங்கனையும்‌ 
பராக்கிரமசாலிகளையும்‌ 
புறப்படப்பண்ணி, அவைகள்‌. 
எழுத்திராதபடிக்கு ஒருமித்து விழுந்து 
கிடக்கவும்‌, ஒரு திரி அணைகிறதுபோல்‌ 
அவைகள்‌. 
அணைந்துபோகவும்பண்ணுகிற கர்த்தர்‌ 
சொல்லுகிறதாவது: 


ஏசா 498, 
நினைக்கவேண்டாம்‌; 
பூர்வமானவைகளைச்‌ 
வேண்டாம்‌. 


முத்தினவைகளை 


சித்திக்க 


ஏசா 4949. இதோ, நான்‌ புதிய 
காரியத்தைச்‌. செய்கிறேன்‌; 
இப்பொழுதே அது தோன்றும்‌; நீங்கள்‌. 
அதை அறியீர்களா? நான்‌ 
வனாந்தரத்திலே வழியையும்‌, 
அவாந்தரவெளியிலே ஆறுகளையும்‌. 
உண்டாக்குவேன்‌. 


ஏசா 43:20. நான்‌ தெரிந்துகொண்ட 
என்‌ ஜனத்தின்‌ தாகத்துக்கு 
வனாந்தரத்திலே  தண்ணீர்கணையும்‌ 
அவாத்தரவெனியிலே ஆறுகளையும்‌ 
உண்டாக்குவதினால்‌, 
காட்டுமிருகங்களும்‌, வலுசர்ப்பங்களும்‌, 
கோட்டான்‌ குஞ்சுகளும்‌ என்னைக்‌: 
கனம்பண்ணும்‌. 


ஏசா. 4841. 
எனக்கென்று 
இவர்கள்‌ 


வருவார்கள்‌. 


இத்த ஜனத்தை 
ஏற்படுத்தினேன்‌; 
என்‌ துதியைச்‌ சொல்லி. 


- விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ தம்முடைய பரிசுத்த நாமத்தை 
பிரகடனம்பண்ணுகிறார்‌. “உங்கள்‌ மீட்பர்‌ 
இஸ்ரவேலின்‌ பரிசுத்தருமாகிய கர்த்தர்‌" 
என்பது கர்த்தருடைய பரிசுத்த நாமமாகும்‌. 
கர்த்தர்‌ தம்மைப்பற்றி 
சொல்லும்போது A 
பரிசுத்தராகிய கர்த்தரும்‌, 
சிருஷ்டிகரும்‌, உங்கள்‌ ராஜாவுமானவர்‌" 
(ஏசா 4395) என்று சொல்லுகிறார்‌. கர்த்தர்‌ 
பரிசுத்தராயிருப்பதினால்‌ அவர்‌ தம்முடைய 
ஜனத்தோடு பேசுகிற. ஒவ்வொரு 
வார்த்தையும்‌ பரிசுத்தமாயிருக்கிறது. 
அவர்களுக்கு நன்மையை உண்டாக்குகிறது. 
கர்த்தரே... இஸ்ரவேலின்‌  சிருஷ்டிகர்‌ 
ஒன்றுமில்லாத வெறுமையிலிருந்து கர்த்தர்‌ 
இஸ்ரவேல்‌ தேசமாக 
கர்த்தரே அவர்களுக்கு 
ராஜாவுமானார்‌. 


கர்த்தருடைய த்திற்கு 
அதம சத்துக்கள்‌ எழும்‌ கறார்‌ 
கர்த்தருடைய ஜனத்தை ஒடுக்குகிறார்கள்‌. 
கர்த்தரோ சத்துருக்களின்‌ வல்லமையை 
முறித்துப்போடுகிறார்‌. 'உலகத்தை 
வனாந்தரமாக்கி, அதின்‌ நகரங்களை 
சிறைப்பட்டவர்களைத்‌ தங்கள்‌ 
போகவிடாமலிருந்தவன்‌. 
(ஏசா 1417). 


கர்த்தர்‌  பாமிலோன்‌ தேசத்திற்‌ 
தம்முடைய அதிபதியை அனுப்புவார்‌. அவள்‌ 
பாபிலோன்‌ தேசத்தின்‌ பிரபுக்களையெல்லாம்‌. 
அழித்துப்போடுவான்‌. பாபிலோன்‌ 

சங்காரம்பண்ணுவான்‌. 


என்பார்கள்‌" 


அவர்களெல்லோரும்‌ பயந்து நடுங்குவார்கள்‌. 
அவன்‌ பாபிலோன்‌ நகரத்தை 
கைப்பற்றுவான்‌. நகரத்திலுள்ளவர்கள்‌ 
அடைக்கலம்‌ நேடி படகுகளில்‌ ஏறி, நதிகள்‌ 
வழியாய்த்‌ தப்பித்து ஓடுவார்கள்‌. தாங்கள்‌ 
செல்லும்‌ படவுகளிலிருந்து அலறுவார்கள்‌. 





i= THEN 
ETT 


இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌, ஒரு காலத்தில்‌, 
எகிப்து தேசத்தில்‌ அடிமைகளாயிருந்தார்கள்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய ஜனத்தை எகிப்தின்‌: 
அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து, 
அவர்களைக்‌ கூட்டிச்சேர்த்து. கானான்‌ 
தேசத்திற்கு அழைத்துக்கொண்டு வந்தார்‌. 
செங்கல்‌ வழியாக வழிநடத்தினார்‌. 
இப்போது இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ பாபிலோன்‌ 

அடிமைகளாயிருக்கிறார்கள்‌. 


தேவன்‌ 
சிறையிருப்பிலிருந்து தம்முடைய 
நிச்சயமாய்‌ விடுவிப்பார்‌. 
செங்கடல்‌ வழியாக 

ன்‌, பாபிலோன்‌ த்தில்‌ 
விடுதலையானவர்களையும்‌ கடல்வழியாக 
வழிநடத்தி, அவர்களுடைய தேசத்திற்கு 
பாதுகாப்பாக அழைத்துக்கொண்டு வருவார்‌ 


கர்த்தர்‌ தம்முடைய 

எகிப்து தேசத்திலிருந்து 

அதும்‌ கொண்டு வந்தபோது, 
வழியை 


உண்டாக்கினார்‌. 

குதிரைகளையும்‌ 

பராக்கிரமசாலிகளையும்‌ புறப்படப்பண்ணினார்‌ 
அவைகள்‌ லு ஒருமித்து. 
விழுந்து கிடக்கவும்‌, திரி 
அணைகிறதுபோல்‌ 
அணைந்துபோகவும்பண்ணினார்‌ 
(ஏசா 32:17). 


கள்‌ 


நினைக்கவேண்டாம்‌. 

பூர்வமானவைகளை சிந்திக்கவும்‌ வேண்டாம்‌. 

காரியங்களைச்‌ 

புதிய காரியங்கள்‌, 

வல்லமையுள்ளதாயிருக்கும்‌. 

செய்த பழைய 

காரியங்களைத்தான்‌ செய்வார்‌ என்று யாரும்‌ 

நினைக்கக்கூடாது. கர்த்தர்‌ புதிய 

காரியங்களைச்‌ செய்கிறவர்‌. புதிய 
ஆசீர்வாதங்களைக்‌ கொடுக்கிறவர்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


கர்த்தர்‌ புதிய 
காலதாமதமில்லாமல்‌ உடனே செய்வார்‌. 
'இப்பொழுதே அது தோன்றும்‌" (ஏசா 4319) 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. “நீங்கள்‌ அதை 
ர்‌ நான்‌ வனாந்தரத்திலே 
அவாந்தரவெளியிலே 
ஆறுகளையும்‌ உண்டாக்குவேன்‌" (ஏசா 43:19) 
என்றும்‌ கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


த்தால்‌ 
வரப்பண்ணின 
கர்த்தருடைய ஜீவனைக்கொண்டு இனிமேல்‌ 
சத்தியம்பண்ணாமல்‌, இஸ்ரவேல்‌ புத்திரரை 
வடதேசத்திலும்‌, தாம்‌ அவர்களைத்‌ 
துரத்திவிட்ட தேசங்களிலுமிருந்து 
வரப்பண்ணின கர்த்தருடைய 
ஜீவனைக்கொண்டு சத்தியம்பண்ணுவார்கள்‌; 
நான்‌ அவர்கள்‌ பிதாக்களுக்குக்கொடுத்த 
அவர்களுடைய தேசத்துக்கு அவர்களைத்‌ 
திரும்பிவரப்பண்ணுவேன்‌ என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌" (எரே 1631415). 
"ஆதலால்‌, நாட்கள்‌ வரும்‌, 


அப்பொழுது இல்‌ புத்திரரை 
எகிப்துதேசத்திலிருந்து அழைத்துக்கொண்டு 
வந்த, கர்த்தருடைய 


எல்லா 


சந்ததியாரைத்‌ நங்கள்‌ 
குடியிருக்கும்படிக்கு வடதேசத்திலும்‌, 
அவர்களைத்‌  துரத்தியிருந்த 
தேசங்களிலுமிருந்து 
வழிநடத்திக்கொண்டுவந்த 
ஜீவனைக்கொண்டு 

பண்ணுவார்களென்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌" 
(எரே 23:78). 


கர்த்தர்‌ நமக்குக்‌ காண்பித்த பழைய 

ளயும்‌, பழைய இரக்கங்களையும்‌ 

நாம்‌ மறந்துவிடக்கூடாது. அதே வேளையில்‌ 

நமக்கு கர்த்தருடைய புதிய கிருபைகளும்‌, 

புதிய இரக்கங்களும்‌ தேவைப்படுகிறது. 

ர்த்ருடைய விசேஷித்த கிருபைகள்‌ 
நமக்கு எப்போதுமே ஆசீர்வாதமாயிருக்கும்‌. 





f= FTE 
TT 


பன்‌ சிறையிருப்பிலிருக்கிற 
ஜனத்தை 
இழ்தையன்ணவதோடு, அவர்களை 
பாதுகாப்பாக அவர்களுடைய சொந்த 
தேசத்திற்கு வழிநடத்துவதாகவும்‌ கர்த்தர்‌ 
வாக்குப்பண்ணுகிறார்‌. இஸ்ரவேல்‌ ஜனம்‌. 
கர்த்தரால்‌ தெரிந்துகொள்ளப்பட்ட அவருடைய 
ஜனம்‌. கர்த்தர்‌ அவர்களுக்கு 
வனாந்தரத்திலே வழியை உண்டாக்குவார்‌. 
அவர்களுடைய தாகத்திற்கு வனாந்தரத்திலே. 
தண்ணீர்களையும்‌, அவாந்தர வெளியிலே 
ஆறுகளையும்‌ உண்டாக்குவார்‌. 
கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு 
நன்மையும்‌ குறைவுபடாது. 
சமுத்திரத்திலே வழியையும்‌ வலிய 
தண்ணீர்களிலே பாதையையும்‌ உண்டாக்கிய 
கர்த்தருடைய அதே வல்லமையே 
(ஏசா 4316). இப்போது வனாந்தரத்திலே. 
வழியையும்‌ அவாந்தரவெளியிலே 
ஆறுகளையும்‌ (ஏசா 43:19,20) 
உண்டாக்குகிறது. 


கர்த்தரால்‌ கூடாத காரியம்‌ 
ஒன்றுமில்லை. அவரால்‌ வனாந்தரத்திலே. 
நண்ணீர்களை உண்டாக்க முடியும்‌. இந்தத்‌ 
தண்ணீர்‌ ஜனங்களுடைய தாகத்தையும்‌ 
தர்க்கம்‌... காட்டும்கவம்களின்‌. தாகத்தையும்‌ 
தீர்க்கும்‌. இநனால்‌ காட்டுமிருகங்களும்‌, 
வதுசர்ப்பங்களும்‌, கோட்டான்‌ குஞ்சுகளும்‌ 
கர்த்தரைக்‌ கனம்பண்ணும்‌ 


தேசத்து 


கர்த்தர்‌ தம்முடைய த 
தேவைகளை சந்திக்கிறார்‌. யூதர்களுக்கு 
ஆசீர்வாதங்களைக்‌ கொடுக்கிறார்‌. ஏசாயா 
இங்கு  தீர்க்கதரிசனமாகச்‌ சொல்லுகிற 
வாக்கியம்‌, இயேசுகிறிஸ்துவின்‌ 
வருகையையும்‌, அவருடைய சுவிசேஷத்தின்‌ 
கிருபையையும்‌ வெளிப்படுத்துகிறது. 
இயேசுகிறிஸ்துவின்‌ காலத்தில்‌ புறஜாதி 
ஜனங்களுக்கும்‌ இரட்சிப்பு உண்டாயிருக்கும்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


புறலூதியாரில்‌ 
பாவிகளாகயிருக்கிறவர்கள்‌, வனாந்தர 
வெளிகளில்‌ அலைந்து திரிகிற காட்டு 
மிருகங்களைப்போலவும்‌, வலுசர்ப்பங்களைப்‌ 
போலவும்‌, கோட்டான்‌ குஞ்சுகளைப்போலவும்‌ 
இருக்கிறார்கள்‌. வலுசர்ப்பங்கள்‌ அதிக 
ஆபத்தானவை. கோட்டான்‌ குஞ்சுகள்‌ 
மதியீனமானவை. இவற்றிற்கு நல்ல 
குபாவங்கள்‌ இல்லை. ஆனாலும்‌. 
கர்த்தருடைய கிருபையினால்‌, இவற்றிற்கும்‌ 
ஆசிர்வாதம்‌ கிடைக்கிறது. கர்த்தருடைய 
கிருபையையும்‌, 


கர்த்தர்‌ தம்முடைய  ஜனத்திற்கு 
ஆசீர்வாதங்களை 
வாக்குப்பண்ணியிருக்கிறார்‌. இஸ்ரவேலின்‌ 
பரிசுத்தர்‌ தம்முடைய ஜனங்களைப்பற்றியும்‌, 


(ஏசா 43:21). கர்த்தர்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனங்களை தமக்கென்று 
ஏற்படுத்தியிருக்கிறார்‌. ஆகையினால்‌ தாம்‌ 
வாக்குப்பண்ணியிருக்கிற அணைத்து 
நன்மைகளையும்‌ அவர்களுக்கு 
குறைவில்லாமல்‌ செய்கிறார்‌, இதனால்‌ 
அவர்கள்‌ கர்த்தருடைய கிருபையை 
சொல்லிவருவார்கள்‌. 

புதிய வானம்‌, புதிய பூமி, புதிய 


மனுஷர்‌ ஆகிய எல்லாமே கர்த்தருடைய 
கரங்களின்‌ கிரியைகள்‌. இவையெல்லாம்‌ 


தேவனுடைய தெய்வீக சித்தத்தின்‌ பிரகாரம்‌ 
உண்டாயிருக்கிறது. கர்த்தரே 
சிருஷ்டித்தவர்‌ 
அவரே நம்மை 
பாதுகாக்கிறவர்‌, 


யாக்கோபின்‌ சாபம்‌ 
ஏசா 4822-28 


ஏசா 43:22. ஆனாலும்‌ யாக்கோபே, நீ 
என்னை நோக்கிக்‌ கூப்பிடவில்லை; 
இஸ்ரவேலே, நீ என்னைக்‌ குறித்த 
மனஞ்சலித்துப்போனாய்‌. 





ஏசாய! 


i= THEN 
TT 


காணிக்கைகளைச்‌ செலுத்தும்படி நான்‌ 
உன்னைச்‌ சுங்கடப்படுத்தாமதும்‌, 
தாபங்காட்டும்படி. உன்னை 
வருத்தப்படுத்தாமலும்‌ இருத்தேன்‌.. 


ஏசா 43:24. தீ எனக்குப்‌ பணங்கனால்‌ 
சுகந்த பட்டையைக்‌ கொள்ளாமலும்‌, 
உன்‌ பலிகளின்‌ திணத்தினால்‌ 
என்னைத்‌ திருப்தியாக்காமலும்‌, உன்‌ 
பாவங்களினால்‌ என்னைச்‌: 
சங்கடப்படுத்தி, உன்‌ 
அக்கிரமங்களினால்‌. என்னை 
வருத்தப்படுத்தினாய்‌. 


ஏசா 4825. நான்‌, நானே உன்‌ 
மீறுதல்கனை என்‌ நிமித்தமாகவே 
குலைத்துப்போடுகிறேன்‌; உன்‌ 
பாவங்களை 'தினையாமலும்‌ 
இருப்பேன்‌. 


ஏசா 4926. நாம்‌ ஒருவரொடோருவர்‌ 
வழக்காடும்படி, எனக்கு திணைப்பூட்டு; 
நீ தீதிமானாக வினங்கும்படி உன்‌ 
காரியத்தைச்‌ சொல்‌. 


ஏகா 43:27. உன்‌ ஆதிதகப்பன்‌ 
பாவஞ்செய்தான்‌; உனக்கு முன்னின்று 
பேசுகிறவர்களும்‌ 
விரோதமாய்த்‌. 
பண்ணினார்கள்‌. 


ஏசா 43:28. ஆகையால்‌, நான்‌ பரிசுத்த 
ஸ்தலத்தின்‌ தலைவர்களைப்‌ பரிசுத்தக்‌ 
குலைச்சலாக்கி, யாக்கோயைச்‌. 
சாபத்துக்கும்‌, இஸ்ரவேலை 
நித்தனைக்கும்‌ ஒப்புக்கொடுப்பேன்‌.. 


இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ பாபிலோன்‌ 
தேசத்து சிறையிருப்பிலிருக்கிறார்கள்‌. 
தேவனுடைய க ப்‌ 
அவர்கள்‌ நிய தேசத்து 
சறையிருப்பு்கட்படுத்தபபடுகிறா்கள்‌. 
அவர்கள்‌ கர்த்தரைப்‌ 
புறக்கணித்துவிட்டார்கள்‌. கர்த்தரைவிட்டுத்‌ 
தூரமாய்‌ விலகிப்போய்விட்டார்கள்‌. கர்த்தரும்‌ 
தம்முடைய நீதியினால்‌ அவர்களைப்‌ 
புறக்கணித்துவிடுகிறார்‌. அவர்களை 
சாபத்திற்கு ஒப்புக்கொடுக்கிறார்‌. 


- விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


யாக்கோபை சாபத்திற்கும்‌, 
நிந்தனைக்கும்‌ 
தம்முடைய பரிசுத்த 

தலைவர்களை 
பரிசுத்தக்குலைச்சலாக்குகிறார்‌ (ஏசா 43:28), 
இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ சிறையிருப்பிலிருந்து 
விடுதலை பெறுவதற்கு முன்பாக, அவர்கள்‌ 
கர்த்தருடைய நீதியின்‌ பிரகாரமும்‌, 
அவருடைய சித்தத்தின்‌ பிரகாரமும்‌ 
சாபத்தையும்‌, நிந்தனையையும்‌ 
அனுபலிக்கவேண்டும்‌. சிறையிருப்பிலிருந்து 
விடுதலை பெறுவதற்கு முன்பாக அவர்கள்‌ 
வேதனைகளை அனுபவித்து, விடுதலைக்கு 


தங்களை ஆயத்தம்பண்ணவேண்டும்‌. 


கர்த்தர்‌ 
வேலை 
புக்கொடுக்கிறார்‌. 


இஸ்ரவேல்‌ ஜனத்தாரின்‌ பாவங்களை 
ர்‌ ப்படுத்‌ ர்‌. இவர்கள்‌ 
கற்பனைகளுக்கு 
தேவனுடைய 
கட்டளையின்படி, அவர்கள்‌ செய்ய வேண்டிய 
நன்மையான காரியங்களை செய்ய தவறி 
விடுகிறார்கள்‌ கர்த்தர்‌ தம்முடைய 
ஜனத்தைப்பற்றிச்‌ சொல்லும்போது, "இந்த 
ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன்‌ ; 
இவர்கள்‌ என்‌ துதியைச்‌ சொல்லிவருவார்கள்‌" 
(ஏசா 4321) என்று சந்தோஷமாகச்‌ 
சொல்லுகிறார்‌. இந்த வாக்கியத்தைத்‌ 
தொடர்ந்து, தேவனாகிய கர்த்தர்‌, 
“ஆனாலும்‌' (ஏசா 43:22) என்னும்‌ 
வார்த்தையைச்‌ சொல்லி, இஸ்ரவேல்‌. 
ஜனத்தாரின்‌. பாவங்களை 
தெளிவுபடுத்துகிறார்‌. 


கர்த்தர்‌ தம்முடைய ஜனத்திற்கு 
ஆசீர்வாதங்களை ஏற்படுத்தி 
வைத்திருக்கிறார்‌. அவர்கள்‌ கர்த்தர்‌ 
கொடுக்கும்‌ ஆசீர்வாதங்களைப்‌ 
பெற்றுக்கொண்டு, கர்த்தரை நன்றியோடு 
துதிக்கவேண்டும்‌. இதுவே கர்த்தர்‌ 
தம்முடைய ஜனத்திடம்‌ எதிர்பார்க்கிற 
காரியம்‌. கர்த்தருடைய எதிர்பார்ப்பு 
நீதியானது. கர்த்தர்‌ அவர்களுக்கு அநேக 
நன்மைகளை செய்திருந்தும்‌, அவர்களை 
அதிகமாய்‌ ஆசிர்வதித்திருந்தும்‌, அவர்கள்‌ 
கர்த்தருக்கு நன்றி சொல்லவில்லை. கர்த்தர்‌ 
எதிர்பார்க்கிற நன்மைகளை அவர்கள்‌ 
செய்யவில்லை. 





ழ்‌ நயனா 
யாய 


கர்த்தருடைய ஜனம்‌, கர்த்தரிடத்தில்‌ 
ஜெபம்பண்ணுவதையே நிறுத்திவிடுகிறார்கள்‌. 

னாலும்‌ யாக்கோபே, என்னை 
நோக்கிக்‌ கூப்பிடவில்லை; இஸ்ரவேலே, நீ 
என்னைக்‌ குறித்து மனஞ்சலித்துப்போனாய்‌"' 
(ஏசா 43:22) என்று கர்த்தர்‌ யாக்கோபைப்‌ 
பார்த்து வேதனையோடு சொல்லுகிறார்‌. 
யாக்கோபு ஒரு காலத்தில்‌ ஜெபத்தில்‌: 
வல்லவனாயிருந்தான்‌. 


“அவன்‌ தாயின்‌ கர்ப்பத்திலே தன்‌ 

சகோதரனுடைய குதிகாலைப்‌ பிடித்தான்‌; தன்‌ 

பெலந்தினால்‌ தேவனோடே போராடினான்‌. 
தூதனானவரோடே 


கண்டு சந்தித்து, அல்விடத்திலும்‌ நம்மோடே 
பேசினார்‌" (ஓசி 12:34). 


கர்த்தர்‌ அவனுக்கு யாக்கோபு 
என்றும்‌, இஸ்ரவேல்‌ என்றும்‌ மேன்மையான 
பெயரைக்‌. கொடுத்தார்‌. ஆனால்‌ 


நாமே வஞ்சிக்கிற செயல்‌. 


யாக்கோபு கர்த்தரைக்‌ குறித்து மனம்‌ 
சலித்துப்போனான்‌. கர்த்தரிடத்தில்‌ 
ஜெபம்பண்ணாதவர்கள்‌, கர்த்தருடைய 
கற்பனைகளில்‌ பிரியமாயிராமல்‌ 
சலிப்போடிருக்கிறார்கள்‌. கர்த்தரிடத்தில்‌ 
ஜெபிப்பதினால்‌ ஒரு பிரயோஜனமுமில்லை. 
என்று நினைக்கிறார்கள்‌. ஜெபத்தில்‌ 
கர்த்தரைத்‌. துதிப்பதற்குப்‌ பதிவாக, 
கர்த்தருக்கு விரோதமாக முறுமுறுக்கிறார்கள்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
UBLISHERS 


வாதிட்ட 
பயப்படும்‌ பயமும்‌ இருக்காது. 
பத்தியும்‌ இருக்காது. இப்படிப்பட்டவர்கள்‌ 
விக்குரிய சீர்வாதங்களை 
ம்புவதற்குப்‌ பதிலாக, உலகப்பிரகாரமான 
ஆசீர்வாதங்களையும்‌, சரீரப்பிரகாரமான 
நன்மைகளையும்‌ விரும்புவார்கள்‌. 
இப்படிப்பட்டவர்கள்‌ கர்த்தரை கொஞ்சமாய்த்‌ 
குதிப்பார்கள்‌. கர்த்தரிடமிருந்து அதிகமான 
நன்மைகளை எதிர்பார்ப்பார்கள்‌. கர்த்தர்‌ 
தங்களுடைய மனதின்‌ 
விருப்பங்களையெல்லாம்‌. 
நிறைவேற்றவேண்டுமென்று 
பேராசைப்படுவார்கள்‌. 
ஒன்றும்‌ செய்யவுமாட்டார்கள்‌. 
ஒன்றும்‌ கொடுக்கவுமாட்டார்கள்‌. 


கர்த்தருக்குப்‌ 
கர்த்தர்‌ மீது 


கர்த்தருக்காக 
கர்த்தருக்கு 


கர்த்தர்‌ யாக்கோபின்‌ குறைகளை 
அவர்களுக்கு எடுத்துச்‌ சொல்லுகிறார்‌ 

உன்‌ ஆடுகளை தகனபலிகளாக நீ எனக்குச்‌ 
செலுத்தவில்லை: உன்‌ பலிகளாலே நீ 
என்னைக்‌ கனம்பண்ணவுமில்லை" 
(ஏசா 4323) என்று கர்த்தர்‌ 
வேதனையோடு சொல்லுகிறார்‌. 
கர்த்தருடைய ஜனம்‌, அவருடைய 
பலிபீடத்திற்கு முன்பாக வெறுங்கையோடு 
வரக்கூடாது. 'தகனபலிகளைச்‌ 
செலுத்துவதற்கு ஆடுகளைக்‌ கொண்டு 
வரவேண்டும்‌. கர்த்தரைக்‌ 
கனம்பண்ணும்படியாக பலிகளைக்‌ கொண்டு 
வரவேண்டும்‌. கர்த்தருக்கு காணிக்கைகளைச்‌ 
செலுத்தவேண்டும்‌. தூபங்களைக்‌ 
காட்டவேண்டும்‌. தங்களுடைய பணங்களால்‌ 
சுகந்த பட்டையை  கிரயத்திற்கு வாங்கி, 
அதை கர்த்தருக்கு தூபம்‌ காட்டவேண்டும்‌. 


திருப்தியாக்கவேண்டும்‌. 

அவர்களோ கர்த்தருக்கு தகனபலிகளையும்‌ 
செலுத்தவில்லை. கர்த்தரை 
கனம்பண்ணவமில்லை. கர்த்தரை 


திருப்தியாக்கவுமில்லை. 





i FT 
TT 


சங்கடப்படுத்துகிறார்கள்‌. 
அக்கிரமங்களினால்‌ 

வருத்தப்படுத்துகிறார்கள்‌. 

அவர்களை 'சங்கடப்படுத்தவுமில்லை. 
வருத்தப்படுத்தவுமில்லை. “காணிக்கைகளைச்‌ 
செலுத்தும்படி நான்‌ உன்னைச்‌ 
சங்கடப்படுத்தாமலும்‌, தூபங்காட்டும்படி 
உன்னை வருத்தப்படுத்தாமலும்‌ இருந்தேன்‌" 
(ஏசா 43:23) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
ஜனத்திற்கு 
பலிகளையும்‌ 
அவர்களை 


கர்த்தர்‌ தம்முடைய 
காணிக்கைகளையும்‌: 
நியமித்திுக்கிறார்‌ 
சங்கடப்படுத்த வேண்டும்‌ என்பதோ, 
வருத்தப்படுத்த வேண்டும்‌. என்பதோ 
கர்த்தருடைய விருப்பமல்ல. கர்த்தர்‌ நம்மீது 
இலகுவான  பாரத்தையே சுமத்துகிறார்‌. 
கர்த்தருடைய பாரத்தை  சுமக்கிறவர்கள்‌ 
முறுமுறுக்கக்கூடாது. கர்த்தரே நம்மைப்‌ 
பெலப்படுத்துகிறவர்‌. அவரே நம்மை 
ஆசீர்வதிக்கிறவர்‌. நம்முடைய வருத்தமான 
பாரங்களையெல்லாம்‌ நாம்‌ கர்த்தர்மீது, 
வைத்துவிட்டு, கர்த்தருடைய இலகுவான 
பாரத்தை நம்மீது ஏற்றுக்கொள்ளவேண்டும்‌. 
இதுவே நமக்கு சந்தோஷமும்‌, ஆறுதலும்‌, 
சமாதானமுமாகும்‌. 


கர்த்தர்‌ தம்முடைய ஜனத்திடம்‌ 
ஒருபோதும்‌ நம்‌ அதிகமாக எதர்மக்காபபக 
கர்த்தரிடத்தில்‌ பேராசையில்லை. கர்த்தர்‌ 
நமக்கு கொஞ்சமாக கொடுத்துவிட்டு, 
நம்மிடத்திலிருந்து அதிகமாக 
எதிர்பார்க்கிறவரல்ல. "நமக்கு 
அதிகமாகக்‌ 

நம்மிடத்திலிருந்து 

எதிர்பார்க்கிறார்‌ 

காணிக்கைகளை 

அவரைக்‌ குறித்து ஒருபோதும்‌ 
சலித்துப்போகக்கூடாது. 

காணிக்கைகளை. 

உற்சாகமாயும்‌ செலுத்தவேண்டும்‌. 


கர்த்தர்‌ 


இஸ்ரவேல்‌ ஜனத்தாருக்கு ஏராளமான 
பண்டிகை நாட்கள்‌ உண்டு. ஒவ்வொரு 
வருஷமும்‌ அவர்கள்‌ அநேக பண்டிகைகளை 
ஆசரித்து 'சந்தோஷமாயிருப்பார்கள்‌. 
வருஷத்தில்‌ ஒருதரம்‌ மாத்திரமே 
தம்முடைய ஜனம்‌. உபவாசமிருந்து. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


தங்களுடைய ஆத்துமாக்களை வருத்தி, 
கர்த்தருடைய சமுகத்தில்‌ தகனபலிகளைச்‌ 
செலுத்தவேண்டுமென்று கர்த்தர்‌ 
எதிர்பார்க்கிறார்‌. 


,.  ஏற்பாட்டுக்காலத்து 
கட்டளைகளும்‌ பாரமான 
சுமையைப்‌ போன்றது. கிறிஸ்துவின்‌ 
உபதேசமோ இலகுவான சுமை. 
இப்படியிருக்க, நம்முடைய பிதாக்களாலும்‌ 
நம்மாலும்‌ சுமக்கக்கூடாதிருந்த நுகத்தடியைச்‌ 
சீஷர்‌ கழுத்தின்‌ மேல்‌ சுமத்துவதினால்‌, நீங்கள்‌ 
தேவனைச்‌ சோதிப்பானேன்‌?”" (அப்‌ 15:10) 


பழைய 
பாரம்பரியங்களும்‌, 


விக்கிரகாராதனைக்காரர்கள்‌ தாங்கள்‌ 
செய்த விக்கிரகங்களுக்கு ஏராளமான 
பலிகளைச்‌ செலுத்துகிறார்கள்‌. 
காணிக்கைகளையும்‌ அதிகமாய்க்‌ 
கொடுக்கிறார்கள்‌. அதோடு ஒப்பிட்டுப்‌ 
பார்க்கும்போது, கர்த்தர்‌ நம்மிடத்தில்‌ 
எதிர்பார்க்கிற பலிகளும்‌ காணிக்கைகளும்‌ 
மிகவும்‌ கொஞ்சம்‌. கர்த்தர்‌ நம்மீது 
சுமத்துவது இலகுவான சுமை பழைய 
ஏற்பாட்டுக்காலத்தில்‌ புறஜாதியார்‌ மோனேகு 
என்னும்‌. விக்கிரகத்திற்கு. தங்கள்‌ 
பிள்ளைகளை பலியிட்டார்கள்‌. இப்படிப்பட்ட 
இஸ்ரவேலின்‌ பரிசுத்தர்‌ 

ஜனத்திடம்‌ எதிர்பார்க்கவில்லை. 


தகனபலிகளாக 
ஆடுகளைச்‌ செலுத்தினால்‌ போதுமானது, 
பட்டையினால்‌. 


தூபங்களைக்‌ 
ல்‌ போதுமானது. மிருகங்களின்‌ 
ல்‌ கர்த்தரைத்‌. 
திருப்தியாக்கினால்‌ போதுமானது. 
கர்த்தருடைய ஜனம்‌, அவருக்கு 
ஆடுகளை தகனபலிகளாகச்‌ செலுத்தவில்லை. 
அவர்கள்‌ கர்த்தரைக்‌ கனம்பண்ணவில்லை. 
ஆனால்‌ அவர்கள்‌ தங்கள்‌ பாவங்களினால்‌ 
கர்த்தரை சங்கடப்படுத்துகிறார்கள்‌. நங்கள்‌ 
அக்கிரமங்களினால்‌ இஸ்ரவே: 
பரிசுத்தரை வருத்தப்படுத்துகிறார்கள்‌. கர்த்தர்‌ 
அநேக ஆசீர்வாதங்களைக்‌ 
்‌ நம்மை  நன்மைகளால்‌ 
கர்த்தருடைய 
பாதுகாப்புக்களையும்‌, 
ஆசீர்வாதங்களையும்‌ 
கர்த்தரைக்‌ 


பராமரிப்புக்களையும்‌, 
பெற்றிருக்கிற நாம்‌ 


கனம்பண்ண வேண்டும்‌. 





i= FTE 
TT 


கர்த்தர்‌ நமக்குக்‌ 
ஆசீர்வாதங்களை, 
காணிக்கைகளாகச்‌. 
கர்த்தர்‌ கொடுக்கும்‌. 
நம்முடைய 
நிறைவேற்றுவதற்கும்‌, 
பேராசைகளை பூர்த்தி 
பயன்படுத்தக்கூடாது. 
விரோதமான பாவம்‌. 
தீமைகளை செய்வோமென்றால்‌, 
இங்கு சொல்லுகிற பிரகாரமாக, 
நம்முடைய பாவங்களினால்‌ 
சங்கடப்படுத்துகிறோம்‌. 
அக்கிரமங்களினால்‌ 


வருந்தப்படுத்துகிறோம்‌. 


காணிக்கைகளை 
கர்த்தர்‌ நம்மை பத்தை 
தூபங்களைக்‌ காட்டும்படி அவர்‌ நம்மை 
ல்‌ இஸ்ரவேலின்‌ 
க்‌ 
இரக்கமாகவும்‌ இருக்கிறார்‌ நாம்‌ 


சங்கடப்படுத்துகிறார்கள்‌. 
அக்கிரமங்களினால்‌ 
வருந்தப்படுத்துகிறார்கள்‌. 

எஜமான்‌ கடினமான கட்டளைகளைக்‌ 
கொடுத்து, தம்முடைய வேலையாட்களை 
சங்கடப்படுத்தவுமில்லை, 
வருந்தப்படுத்தவுமில்லை. 
வேலையாட்களோ, 
கீழ்ப்படியாமையினாலும்‌, 
முரட்டாட்டத்தினாலும்‌, 
எஜமானை 
வருத்தப்படுத்துகிறார்கள்‌. 

இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ கர்த்தருக்கு 
விரோதமாய்ப்‌ பாவம்‌ செய்கிறார்கள்‌. 
அவர்களுடைய பாவங்களையும்‌. அதற்கான 
காரணங்களையும்‌ கர்த்தர்‌ இங்கு. 
தெளிவுபடுத்துகிறார்‌. அவர்களுடைய ஆதி 
தகப்பன்‌ பாவம்‌ செய்தான்‌. அவர்களுக்கு 
முன்னின்று பேசுகிறவர்களும்‌, 
கர்த்தருக்கு விரோதமாகத்‌. 
'துரோகம்பண்ணினார்கள்‌. (ஏசா 43:27). 


ஆனால்‌ 
தங்களுடைய 


தங்களுடைய 
'சங்கடப்படுத்தி, 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இஸ்ரவேல்‌ னத்தின்‌. முற்ிதாக்கள்‌ 
கர்த்தருக்கு விரோதமாகப்‌ பாவம்‌ 
கலகம்பண்ணினார்கள்‌. 
அவர்களுடைய 
கர்த்தருக்கு விரோதமாய்ப்‌ 

பாவம்‌ செய்கிறார்கள்‌. 


ஆசாரியர்களும்‌ லேவியர்களும்‌ 
தேவாலயத்திலே கர்த்தருக்கு பணிவிடை 
செய்கிறவர்கள்‌. அவர்கள்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனத்திற்கு முன்னின்று கர்த்தருடைய 
வார்த்தைகளைப்‌ பேசுகிறவர்கள்‌. அவர்கள்‌, 
பயபக்தியிலும்‌, லிசுவாசத்திலும்‌ 
கர்த்தருடைய ஜனத்திற்கு முன்மாதிரியாக 
ஜீலிக்கவேண்டும்‌. ஆனால்‌ அவர்களோ 
கர்த்தருக்கு, விரோதமாகத்‌ 
துரோகம்பண்ணுகிறார்கள்‌. அவர்கள்‌ 
தங்களுடைய த்துமாவையும்‌, 
சரீரங்களையும்‌ கெடுத்துக்கொள்கிறார்கள்‌ 
மற்றவர்களையும்‌ கெடுத்துப்போடுகிறார்கள்‌. 


“நீங்கள்‌ என்‌ வழிகளைக்‌ 
கைக்கொள்ளாமல்‌ வேதத்தைக்குறித்துப 
பட்சபாதம்‌ பண்ணினபடியினால்‌ நானும்‌ 
உங்களை எல்லா ஜனத்துக்கு முன்பாகவும்‌ 
அற்பரும்‌ நீசருமாக்கினேன்‌" (மல்‌ 2:9) 


லேலியர்களும்‌ 
கலத்தின்‌ 
அவர்கள்‌ 
விரோதமாய்த்‌ 
கர்த்தர்‌ 
பரிசுத்த குலைச்சலாக்குகிறார்‌. 
சாபத்திற்கும்‌, 
நிந்தனைக்கும்‌. 
ஒப்புக்கொடுக்கிறார்‌ (ஏசா 43:25) 


சாரியர்களும்‌ 
மதத்த சூம்‌ 
தலைவர்களாயிருக்கிறார்கள்‌. 
கர்த்தருக்கு 
துரோகம்பண்ணியதினால்‌, 
அவர்களை 


கர்த்தருடைய ஆக்கினைத்தீர்ப்பினால்‌ 
க்கோபு சபிக்கப்பட்டவனாகயிருக்கிறான்‌ 
யாக்கோபைச்‌ சுற்றிலுமுள்ள தேசத்தார்‌ 
எல்லோரும்‌ அவனைப்‌ பகைக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ அவனுக்கு சாபமாகவும்‌ 
நிந்தையாகவும்‌ இருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
யாக்கோபுக்கு விரோதமாக எழும்பி 
நிற்கிறார்கள்‌. புறஜாதி தேசத்தார்‌ 
இஸ்ரவேலைத்‌ தவிக்கிறார்கள்‌. 
ஏளனம்பண்ணுகிறார்கள்‌. கர்த்தர்‌ 
யாக்கோபை விட்டும்‌, இஸ்ரவேலை விட்டும்‌ 





i= FTE 
TT 


யாக்கோபும்‌ இஸ்ரவேலும்‌ கர்த்தருக்கு. 
விரோதமாகப்‌ பாவம்‌ செய்தாலும்‌. 
கர்த்தருடைய கிருபையும்‌. இரக்கமும்‌. 
அவர்கள்மீது இன்னும்‌ தங்கியிருக்கிறது. 
இஸ்ரவேலின்‌ பரிசுத்தர்‌ இரக்கத்தில்‌ 
ஐசுவரியமுள்ளவர்‌. அவர்‌ தம்முடைய 
ஜனங்களிடம்‌ சொல்லும்போது. 
"நான்‌, நானே உன்‌ மீறுதல்களை என்‌ 
நிமித்தமாகவே குலைத்துப்போடுகிறேன்‌: உன்‌ 
பாவங்களை நினையாமலும்‌ இருப்பேன்‌” 
(ஏசா 43:25) என்று யான 
வார்த்தைகளைச்‌ சொல்லுகிறார்‌. கர்த்தர்‌ 
அவர்களுடைய பாவங்களையும்‌ 
மீறுதல்களையும்‌ மன்னிக்க 
ஆயத்தமாயிருக்கிறார்‌. இது கர்த்தருடைய 
கிருபை. இது அவருடைய இரக்கம்‌. 


கர்த்தர்‌ தம்முடைய 
குற்றம்‌ சொல்லும்போது, 
பாவங்களினால்‌ என்னை சங்கடப்படுத்தி, 
உன்‌ அக்கிரமங்களினால்‌ என்னை 
வருத்தப்படுத்தினாய்‌" (ஏசா 43:24) என்று 
வேதனையோடும்‌, கோபத்தோடும்‌ சொன்னார்‌ 
அவர்கள்மீது குற்றத்தை சுமத்தினார்‌. 
கர்த்தருடைய கோபமான வார்த்தையை 
வாசித்தவுடன்‌, இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 
கர்த்தருடைய கரத்தினால்‌ சங்காரமாவார்கள்‌ 
என்று நாம்‌ ல்‌ நினைப்போம்‌. 
கர்த்தர்‌ அவர்களை 
என்று எதிர்பார்ப்போம்‌ னாக கர்த்தரோ 
அவர்களுடைய 
மீறுதல்களையும்‌ 
ஆயத்தமாயிருக்கிறார்‌ 
பாவங்களை 
அவற்றை 
குலைத்துப்போடுகிறார்‌. 
பாவங்களை நினையாமலும்‌ இ 


இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 
விரோதமாகப்‌ பாவம்‌ 
கர்த்தரோ அவருடைய 
மன்னித்து மறந்துவிடுகிறார்‌ 
பிள்ளைகளாகிய நம்மிடம்‌, 
சுபாவம்‌ காணப்படவேண்டும்‌. நமக்கு 
விரோதமாக தீங்குசெய்கிறவர்களை, நாம்‌ 
மன்னிக்கவேண்டும்‌. அவர்கள்‌ செய்த 
தப்பிதங்களை மன்னித்து மறந்துவிட 
வேண்டும்‌. சத்துரு நமக்கு உண்டு 
பண்ணின மனக்காயங்‌ ல்லாம்‌, 


கர்த்தருக்கு 
செய்தார்கள்‌. 
பாவங்களை 
கர்த்தருடைய 
அவருடைய 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


கர்த்தருடைய சமுகத்தில்‌ இறக்கி 
வைத்துவிட்டு, அவர்களை மன்னிக்க 
வேண்டும்‌. அவர்கள்‌ நமக்கு விரோதமாகச்‌ 
செய்த தீங்குகளை மறந்துவிடவேண்டும்‌ 
கர்த்தர்‌ யாக்கோபையும்‌ 
இஸ்ரவேலையும்‌ மன்னிப்பதுபோல, நம்மையும்‌ 
மன்னிக்கிறார்‌. நம்முடைய பாவங்களுக்காக 
நாம்‌ மனம்வருந்தி, மனந்திரும்பி, 
கர்த்தருடைய சமுகத்தில்‌ வரும்போது அவர்‌ 
நம்முடைய மீறுநல்களைக்‌ 
குலைத்துப்போடுகிறார்‌. நம்முடைய 
பாவங்களை மன்னித்து அதை இனிமேல்‌ 
நினையாமலிருக்கிறார்‌. வானத்திலே 
சூரியவெளிச்சம்‌ பிரகாசமாய்‌ வந்தவுடன்‌, 
மேகங்கள்‌ மறைந்துபோவதுபோல, 
கர்த்தருடைய கிருபை வெளிப்படும்போது, 


கார்மேகத்தைப்போலவும்‌ 
என்னிடத்தில்‌ திரும்பு: 
மீட்டுக்கொண்டேன்‌" (ஏசா 44:22). 


கடன்கொடுத்தவர்‌, தன்னிடத்தில்‌ 
குடன்பட்டவருடைய கடனையெல்லாம்‌ 
தள்ளுபடி செய்து, அவர்‌ தனக்கு இனிமேல்‌ 


அங்கீகரித்து, 
பாவங்களையெல்லாம்‌. 
நம்முடைய 


மன்னிக்கிறார்‌. 
மீறுதல்களையெல்லாம்‌. 
குலைத்துப்போடுகிறார்‌. நம்முடைய 
பாவங்களை மன்னிப்பதோடு, அவற்றை 


இனிமேல்‌ நினையாமலும்‌ இருக்கிறார்‌. 





f= FTE 
TT 


“களவு செய்யாதிருப்பாயாக” என்பது. 
எட்டாவது கட்டளையாகும்‌ இந்தக்‌ 
குட்டளையோடு தொடர்புடைய பிரமாணங்கள்‌ 
இந்த அதிகாரத்தில்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
(யாத்‌ 2-4).  மிருகஜீவன்‌ பிறருடைய 
ல்‌ த்‌ தாண்டிப்போய்‌ மேய்வது 
அக்கினியினால்‌ வயலுக்கு 
(யாத்‌ 2:6). நம்பிக்கை 


(யாத்‌ 
சேதமுண்டாவது 


(யாத்‌ 2:14,15). 
(யாத்‌ 2:25-27) 


பணம்‌ கடனாக வாங்குவது. 


ஏழாவது கட்டளையோடு தொடர்புடைய 
பிரமாணங்கள்‌. கன்‌: மோசம்‌ 
போக்குவது (யாத்‌ 2:16]7). மிருகத்தோடே 
புணருவது (யாத்‌ 2:19), 

முதலாவ; குற்பலகையில்‌ 
எழுதப்பட்டிருக்கிற கட்டளைகளோடு 
தொடர்புடைய பிரமாணங்கள்‌ 
கூனியக்காரிக்கு விரோதமான பிரமாணம்‌ 
(யாத்‌ 218). அந்நிய தேவர்களுக்கு 
விரோதமான பிரமாணம்‌ (யாத்‌ 2:20), 
முதற்கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக 
செலுத்துவது (யாத்‌ 2:29.30). 


அந்நியரையும்‌, (வையையும்‌, 
திக்கற்ற பிள்ளையையும்‌ பற்றிய பிரமாணம்‌ 
யாத்‌ 2221-24). நியாயாதிபதிகளும்‌, 


மனுஷராயிருக்கவேண்டும்‌ (யாத்‌ 2:31/ 


திருடுதல்‌ 
யாத்‌ 221-6 
யாத்‌ 2௮1. ஒருவன்‌. ஒரு 
மாட்டையாவதூ ஒரு ஆட்டையாவதூ 
திருடி, அதைக்‌ கொண்றால்‌, அல்லது 
அதை விற்றால்‌, அவன்‌ அந்த மாட்டுக்கு. 
இந்து மாடுகளையும்‌, அத்த ஆட்டுக்கு. 
நாலு. ஆடுகளையும்‌ பதிலாகக்‌. 
கொடுக்கக்கடவன்‌. 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யாத்‌ 222. திருடன்‌ கன்னமிடுகையில்‌ 
கண்டுபிடிக்கப்பட்டு, அடிக்கப்பட்டுச்‌ 
செத்தால்‌, அவன்‌ நிமித்தம்‌ இரத்தப்பழி 
சுமராது. 


யாத்‌ 225. சூரியன்‌ அவன்மேல்‌ 
உதித்திருத்ததானால்‌, அவன்‌ திமித்தம்‌ 
இரத்தப்பழி சுமரும்‌; திருடன்‌ பதில்‌ 
கொடுத்துத்‌ தீர்க்கவேண்டும்‌; அவன்‌: 
கையில்‌ ஒன்றும்‌ இல்லாதிருந்தால்‌, 
தான்‌ செய்த கனவுக்காக 
விலைப்படக்கடவன்‌. 


யாத்‌ 22:4. அவன்‌ திருடின மாடாவது 
கழுதையாவது ஆடாவது உமிருடனே. 
அவன்‌ கையில்‌ கண்டுபிடிக்கப்பட்டால்‌, 
இரட்டிப்பாய்‌ அவன்‌ 
கொடுக்கவேண்டும்‌. 


யாத்‌ 225. 

வது 
'திராட்சத்தோட்டத்திலாவது தன்‌ 
மிருகஜீவனை மேயவிட்டால்‌, 
அவன்‌ சுயவயலிலும்‌ 
திராட்சத்தோட்டத்திலுமுன்ன பலனில்‌ 
உத்தமமானதை: எடுத்து, பதில்‌ 
செலுத்தக்கடவன்‌. 


ஒருவன்‌ பிறனுடைய 


யாத்‌ 2௨:8. 
முவ்ளுக்களில்‌ பற்றி, 
தானியப்போரையாவது, விளைந்த 
பயிரையாவது, வயலிலுன்ன வேறே 
எதையாவது 
எரித்துப்போட்டதேயானால்‌, 
அக்கினியைக்‌: கொளுத்தினவன்‌. 
அக்கினிச்‌. சேதத்திற்கு 
உத்தரவாதம்பண்ணவேண்டும்‌. 


அக்கினி எழும்பி, 


களவு செய்யாதிருப்பாயாக என்பது, 
கர்த்தருடைய எட்டாவது கட்டளை. ஒருவன்‌ 
மாட்டையாவது அல்லது ஒரு 


திருடினால்‌ அவனுக்கு 


தண்டனை 
கொடுக்கப்படவேண்டும்‌ என்று இந்த 
வசனப்பகுதியில்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
இக்காலத்தில்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
ஆடுகளும்‌ மாடுகளும்‌ பிரதான 
சம்பத்தாயிருக்கிறது. ஆடு மாடுகளின்‌ 
எண்ணிக்கையை வைத்தே அவர்களுடைய 
ஐசுவரியம்‌ கணக்கிடப்படுகிறது. 





ழ்‌ நவள 
யாய 


நாம்‌ 
செய்தவர்களாகமிருந்தாலும்‌, 
நம்முடைய பாலங்களை 
மறப்பதினால்‌, நாம்‌ 
பார்வையில்‌ 
பரிசுத்தவான்்‌களாயிருக்கிறோம்‌. 


பெற்றுக்கொள்வதற்கு, கர்த்தருக்கும்‌ நமக்கும்‌ 
இடையில்‌ தடை எதுவுமில்லை. கர்த்தருடைய 
ன்‌ குறைந்துபோகாது. 
அவருடைய கிருபையும்‌ 

க்க நமக்கு பூரணமாய்க்‌ கிடைக்கும்‌. 
கர்த்தர்‌ நம்முடைய பாவங்களை 
எப்போது மன்னிக்கிறாரோ, அப்போது 
அவைகளை மறந்தும்‌ விடுகிறார்‌ | 

சுயநீதியின்‌ பிரகாரமாகவோ 

நம்முடைய சயபரிசத்தத்தன்‌ பகரமாக. 


நம்முடைய 

பாலங்களை நினையாமலிருக்கிறார்‌. அவற்றை 
மன்னித்து மறந்துவிடுகிறார்‌. 

யூதமார்க்கத்தில்‌, 
என்னும்‌ பிரிவினர்‌, 

சுயநீதியிலும்‌, 

பெருமையுள்ளவர்களாயிருந்தார்கள்‌. 
அதுபோலவே ஏசாயா தீர்க்கதரிசியின்‌ 


முன்பாக. 


தம்முடைய கிருபையினால்தான்‌ நம்முடைய 
மீறுதல்களை  மன்னிக்கிறார்‌. தம்முடைய 
இரக்கத்தினால்தான்‌ நம்முடைய பாவங்களை 
நினையாமலிருக்கிறார்‌. ஆனால்‌ ஒரு 
சிலர்‌ தங்களுடைய நீதியினாலும்‌, 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
UBLISHERS 


சுயபரிசுத்தத்தினாலும்‌ 
மன்னிக்கப்படுவதாக நினைக்கிறார்கள்‌. 
கர்த்தர்‌ அவர்களைப்‌ பார்த்து, “நாம்‌ 
ஒருவரோடொருவர்‌ வழக்காடும்படி, எனக்கு 
நினைப்பூட்டு: நீ நீதிமானாக விளங்கும்படி 
உன்‌ காரியத்தைச்‌ சொல்‌" (ஏசா 43:26) 
என்று சொல்லுகிறார்‌. 


கர்த்தருடைய  கிருபைமினால்தான்‌ 
நமக்கு ட்சிப்பு உண்டாயிருக்கிறது. 
நம்முடைய ஆத்தும இரட்சிப்பு கர்த்தர்‌ நமக்கு. 
இலவசமாய்க்‌ கொடுக்கிற ஈவு. நம்முடைய 
சுயநீதியினால்‌ கர்த்தருடைய கிருபையையோ, 
அவருடைய இரக்கத்தையோ நம்மால்‌ 
சம்பாதிக்க முடியாது. கர்த்தர்‌ இலவசமாய்க்‌ 
கொடுக்கிற ஈவுகளை 

அசட்டைபண்ணிவிடக்கூடாது. 


தங்கள்‌ பாவங்கள்‌ 


கர்த்தர்‌ நம்முடைய 
மன்னிக்கும்படியாக, நாம்‌ 
செய்யவேண்டுமென்றால்‌, 
பாவங்களையும்‌, 
மறந்துவிடாமல்‌, 
நினைத்துக்கொள்ளவேண்டும்‌. 
கர்த்தரிடத்திலும்‌ நினைப்பூட்டவேண்டும்‌. 


ஆயக்காரன்‌ கர்த்தருக்கு முன்பாக, 
“நான்‌ ஒரு பாவி' என்று தன்னுடைய 
பாவத்தை நினைத்துக்கொண்டதுபோல, 
நாமும்‌ நம்முடைய பாவங்களை கர்த்தருக்கு 
நினைப்பூட்டவேண்டும்‌. 


ம்முடைய பாவங்களுக்காக ம்‌ 
உண்ணிவாகவே வருத்தப்பட, மந்திரி, 
கர்த்தருடைய சமுகத்தில்‌ வந்து, நம்முடைய 
பாவங்களை மன்னிக்குமாறு கர்த்தரிடத்தில்‌ 
பயபக்தியோடு விண்ணப்பம்பண்ணும்போது, 
கர்த்தர்‌ நம்முடைய பாவங்களை 
மன்னிப்பதற்கும்‌, மறப்பதற்கும்‌ கிருபை 
பெருத்தவராகயிருக்கிறார்‌. 





ஏசாய! 


i= THEN 
TT 


இஸ்ரவேல்‌ 
சிறையிருப்பிலிருந்து 
திரும்பி வரும்போது, 
ஜனத்தை அதிகமாம்‌. 
வாக்குப்பண்ணுகிறார்‌. 
தீர்க்கதரிசியின்‌ மூலமாய்‌ 
தம்முடைய ஜனத்திற்கு உற்சாகமான 
வார்த்தைகளைச்‌ சொல்லுகிறார்‌. 
மேசியாவின்‌ நாட்களின்போது கர்த்தருடைய 
பிள்ளைகளுக்கு இன்னும்‌ மேலான 
சீர்வாதங்கள்‌ கிடைக்கும்‌ என்பதற்கு 
ந்த சம்பவம்‌ அடையாளமாய்‌ 
எழுதப்பட்டிருக்கிறது (ஏசா 44:1-8). 


விக்கிரகங்களைச்‌ 
அவைகளை ஆராதிக்கிறவர்களும்‌ 
மதிமீனமாயிருக்கிறார்கள்‌ (ஏசா 4429-20) 
கர்த்தர்‌ தம்முடைய ஜனத்திற்கு _ 
ஆசீர்வாதங்களை 

அவைகளை உறுதிபண்ணுகிறார்‌. 

புத்திரர்‌ கர்த்தர்‌ கொடுக்கப்போகும்‌ 
ஆசீர்வாதங்களை சந்தோஷத்தோடு 
எதிர்பார்க்கிறார்கள்‌. கர்த்தர்‌ அவர்களுடைய 
எதிர்பார்ப்பை உற்சாகப்படுத்துகிறார்‌ 
(ஏசா 4421-28). 


ஜனங்கள்‌ 
தங்கள்‌ தேசத்திற்குத்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய 
ஆசீர்வதிப்பதாக 
ஏசாயா 

கர்த்தர்‌ 


செய்கிறவர்களும்‌, 


என்‌ தாசனாகிய யாக்கோபே 
ஏசா 4௧1-8. 


ஏகா 44ம்‌... இப்போதும்‌, என்‌ 
தாசனாகிய யாக்கோபே, நான்‌ 
தெரிந்துகொண்ட இஸ்ரவேலே கேன்‌. 


ஏசா க. 
உண்டாக்கினவரும்‌, 
கர்ப்பத்தில்‌ 
உருவாக்கின வரும்‌, 
துணைசெய்கிறவருமாகிய கர்த்தர்‌ 
சொல்லுகிறதாவது: என்‌ தாசனாகிய 
யாக்கோயே, நான்‌ தெரித்துகொண்ட 
யெஷாரனே, பயப்படாதே. 


உன்னை 
தாயின்‌: 
உன்னை 
உனக்குத்‌. 


- விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஏசா 443. தாகமுன்னவன்மேல்‌. 
தண்ணீரையும்‌, வறண்ட திலத்தின்மேல்‌ 
ஆறுகளையும்‌ ஊற்றுவேன்‌; உண்‌: 
சுத்ததியின்மேல்‌ என்‌ ஆவியையும்‌, 
உன்‌ சந்தானத்தின்மேல்‌ என்‌ 
ஆசீர்வாதத்தையும்‌ ஊற்றுவேன்‌. 


ஏசா 4424, அதினால்‌ அவர்கள்‌ புல்லின்‌ 
நடுவே தீர்க்கால்களின்‌ ஓரத்திலூன்ன. 
அலரிச்செடிகளைப்போல 


வனருவார்கள்‌. 


ஏசா 445. ஒருவன்‌, 
கர்த்தருடையவன்‌ என்பான்‌; 
யாக்கோபின்‌ பேரைத்‌ 
கொள்வான்‌; ஒருவன்‌, 
கர்த்தருடையவன்‌. என்று 
கையெழுத்துப்போட்டு, இஸ்ரவேலின்‌: 
நாமத்தைத்‌ தரித்துக்கொன்வான்‌. 


நான்‌ 
ஒருவன்‌, 
தரித்துக்‌ 

தான்‌ 


ஏசா 44:6. நான்‌ முந்தினவரும்‌, நான்‌: 
இதந்த என்னைத்‌ தவிர 
தேவன்‌ இல்லையென்று, இஸ்ரவேலின்‌ 
ராஜாவாகிய கர்த்தரும்‌, சேனைகளின்‌: 
கர்த்தராகிய அவனுடைய மீட்பரும்‌ 
சொல்லுகிறார்‌. 


ஏசா 4௧:7. பூர்வகாலத்து ஜனங்களை 
நான்‌ ஸ்தாபித்தது முதற்கொண்டு, 
என்னைப்‌ போல. எதையாகிலும்‌ 
வரவழைத்து, இன்னின்ன தென்று. 
முன்னறிவித்து, எனக்கு முன்னே 
வரிசையாக நிறுத்தத்தக்கவன்‌ யார்‌? 
நிகழ்காரியங்கனையும்‌ 
வருங்காரியங்களையும்‌ 
அவர்கள்‌ அறிவிக்கட்டும்‌. 


தங்களுக்கு. 


ஏசா 448. நீங்கன்‌ கலங்காமலும்‌ 
பயப்படாமலும்‌ இருங்கள்‌; 
அக்காலமுதற்கொண்டு நான்‌ அதை 
உனக்கு. வினங்கப்பண்ணினதும்‌ 
முன்னறிவித்ததும்‌ இல்லையோ? 
இதற்கு நீங்களே என்‌ சாட்சிகள்‌; 
என்னைத்‌ தவிர தேவனுண்டோ? 
வேறொரு கன்மலையும்‌ இல்லையே 


ஒருவனையும்‌ அறியேன்‌. 





i FT 
TT 


கர்த்தர்‌ நந்த வசனப்பகுதியில்‌ 
இரண்டு சத்தியங்களைத்‌ 
தெளிவுபடுத்துகிறார்‌. அவையாவன 


1. கர்த்தருடைய ஜனம்‌ 
ஜனம்‌. தமக்கும்‌ தம்முடைய 
இடையே, கர்த்தர்‌ உடன்படிக்கை 
பண்ணியிருக்கிறார்‌. இந்த 
உடன்படிக்கையின்‌ நிமித்தமாய்‌ கர்த்தருடைய 
ஜனம்‌ சந்தோஷமாயிருக்கிறார்கள்‌. 


2. தேவனுடைய இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
சந்தோஷமான ஜனங்கள்‌. இஸ்ரவேலின்‌ 
சர்வவல்லமையுள்ளவர்‌. 
மாத்திரமே. தேவன்‌. 
சர்வவல்லமையும்‌, சர்வஆளுகையும்‌, 
சர்வஞானமும்‌, சர்வலியாபகமுமுள்ளவர்‌. 


ஸ்ரவேலின்‌ பரிசுத்தர்‌ டய 
தம்மு 
ஜனத்தோடு உடன்படிக்கை செய்திருக்கிறார்‌ 
ஜனம்‌ இந்த 
பற்றிக்கொள்கிறார்கள்‌ 
யெஷுூரன்‌" என்று 
இந்த பெயருக்கு “கபடற்ற 
வேல்‌ 


சந்தோஷமான 
ஜனத்திற்கும்‌ 


ஜனங்கள்‌ தச்‌ கக்‌ கபற்ற 
உத்தமனாயிருக்கிறார்கள்‌. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
மெய்யான இஸ்ரவேலாயிருக்கிறார்கள்‌ 
இவர்களிடத்தில்‌ கர்த்தருக்கு விரோதமான 
பாவமோ, மீறுதலோ இல்லை. கள்ளம்‌, கபடம்‌ 
எதுவுமில்லை. 


யாக்கோபும்‌ இஸ்ரவேலும்‌ சரத்துக்கு 
விரோதமாய்‌ கலகம்பண்ணி பாவம்‌ 
செய்தார்கள்‌. தேவனுடைய 
கோபத்திற்குட்பட்டார்கள்‌. ஆனாலும்‌, 

ர்‌ அவர்கள்மீது கோபமாயிருப்பதற்குப்‌ 


காண்பிக்கிறார்‌. கர்த்தர்‌ ம்‌ 
யாக்கோபையும்‌ பார்த்து. “இப்போதும்‌, என்‌: 

தாசனாகிய யாக்கோபே, 
தெரிந்துகொண்ட இஸ்ரவேலே 
(ஏசா 444) என்று சொல்லுகிறார்‌. 
யாக்கோபும்‌ இஸ்ரவேலும்‌ கர்த்தருக்கு 
பாவமான காரியங்களை 
அவர்கள்‌ இன்னும்‌: 
சிநேகிதராகவே 
தம்முடைய 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


என்னென்ன 
செய்யப்போகிறார்‌ 
வரிசையாகச்‌ 


சிநேகிதருக்கு 

கார்பனை பெண்ட்‌ 
என்பதை இங்கு 
சொல்லுகிறார்‌. 


ஏனெனில்‌ நான்‌ அவர்கள்‌ 
அநியாயங்களைக்‌ கிருபையாய்‌ மன்னித்து, 
அவர்கள்‌ பாவங்களையும்‌ அக்கிரமங்களையும்‌ 
இனி நினையாமலிருப்பேன்‌ என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌" (எபி 8:12). அவர்களுடைய 
அநீதிக்கும்‌, அக்கிரமத்திற்கும்‌, 
அநியாயத்திற்கும்‌ ஏற்ற தண்டனைகளை 
கர்த்தர்‌ அவர்களுக்குக்‌ கொடுக்காமல்‌, 
அவர்கள்மீது தம்முடைய கிருபையையும்‌ 
இரக்கத்தையும்‌ காண்பிக்கிறார்‌. 

ஸ்ரவேல்‌ 
உடன்படிக்கை 
கர்த்தருடைய 


கர்த்தர்‌ தமக்கும்‌, 
ஜனத்திற்கும்‌ நடுவே 
பண்ணியிருக்கிறார்‌. 
பிள்ளைகளுக்கு கர்த்தரோடு உன்னதமான 
ஐக்கியமும்‌, மேன்மையான உறவும்‌ 
உண்டாயிருக்கிறது. இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 
கர்த்தரோடு தங்களுக்கு உண்டாயிருக்கிற 
உறவை நினைத்து உற்சாகம்‌ பெறுகிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
தாசர்கள்‌. அவருடைய 
அவர்கள்‌ 
1 
தெரிந்தெடுப்புக்கு 
உத எைர்குக்களர்‌ கர்த்தர்‌ 
யாரை தம்முடைய சிநேகிதராகவும்‌, 
தம்முடைய ஊழியராகவும்‌ 
தெரிந்தெடுக்கிறாரோ, அவர்களுக்கு 
தம்முடைய விசேஷித்த கிருபைகளையும்‌, 
நன்மைகளையும்‌, பாதுகாப்புக்களையும்‌, 
பராமரிப்புக்களையும்‌ கொடுக்கிறார்‌. 
கர்த்தரால்‌ தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள்‌ 
அவருடைய விசேஷித்த பாதுகாப்பின்‌ 
கீழிருப்பார்கள்‌. 


கர்த்தருடைய 
வழியக்களார்கள்‌ 
பம்‌ 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ கர்த்தரால்‌ 
சிருஷ்டிக்கப்பட்டவர்கள்‌. கர்த்தரே 
அவர்களை உண்டாக்கினவர்‌. அவர்களுடைய 
தாயின்‌ கர்ப்பத்தில்‌ கர்த்தரே அவர்களை 
உருவாக்கினவர்‌. கர்த்தரே அவர்களுக்கு 
கர்த்தருடைய 

பிரச்சனைகள்‌ 
அவர்க்குத்‌ 
அவர்களுக்குத்‌ 
உதவிகளையும்‌, 


எவ்வளவு 
“கர்த்தர்‌ 


ஒத்தாசைகளையும்‌ செய்வார்‌. 





f= THEN 
TT 


கர்த்தர்‌ தம்முடைய உடன்படிக்கையின்‌ 
பிரகாரம்‌, ஜனத்தாரை 
ஆசீர்வதிக்கிறார்‌. 

தமக்குச்‌ சொந்தமாக தெரிந்துகொண்டார்‌. 
நம்முடைய பல்ல தேவைகளை நாம்‌ 
அறிந்திருக்க! நம்முடைய 
A குயமுயற்சிமினாலோ 
நம்முடைய தேவைகளை நம்மால்‌ சந்திக்க 
முடியாது. நம்முடைய சுயபராக்கிரமத்தினால்‌ 
நமக்கு திருப்தி உண்டாகாது. நமக்கு 
கர்த்தருடைய உதவியும்‌ ஒத்தாசையும்‌ தேவை. 
கர்த்தருக்குள்‌ மாத்திரமே நமக்கு ஆறுதலும்‌ 
திருப்தியும்‌ உண்டாயிருக்கும்‌. 


ஈகமுள்ளவன்‌ மேல்‌ 

வறண்ட... நலத்தின்பேல்‌ 
ஆறுகளையும்‌ ஊற்றுகிறார்‌. கர்த்தரே 
நமக்கு ஜீவத்தண்ணீரைக்‌ கொடுக்கிறார்‌. 
கர்த்தர்‌ கொடுக்கும்‌ தண்ணீரை நாம்‌. 
பானம்பண்ணும்போது, நமக்கு மறுபடியும்‌ 
தாகழுண்டாகாது. நம்முடைய ஆத்தும 
தாகம்‌ தீர்த்து வைக்கப்படும்‌. நம்முடைய 
ஆத்துமா திருப்தியோடிருக்கும்‌. 


ஒரு சிலர்‌ வறண்ட நிலத்தைப்போல 
வெறுமையாயிருப்பார்கள்‌. வறண்ட நிலத்தில்‌ 
்‌ செடிகளோ, 
முளைக்காது. எல்லாம்‌ 
காய்ந்திருக்கும்‌. ஒரு 
'வியம்‌ வறண்ட 
காய்ந்துபோயிருக்கும்‌. 


தேவனாகிய கர்த்தர்‌ தம்முடைய 
வியை, தண்ணீரைப்போல ஊற்றுகிறார்‌. 
வாக்கியம்‌ சொல்லுகிறபடி என்னிடத்தில்‌ 
தாக வகக்கதவன்‌ எவனோ, அவன்‌ 
உள்ளத்திலிருந்து ஜீவத்தண்ணீருள்ள நதிகள்‌ 
ஒடும்‌ என்றார்‌. தம்மை விசுவாசிக்கிறவர்கள்‌ 
அடையப்போகிற ஆியக்கறத்து இயர்‌ 
சொன்னார்‌. இயேசு 
மாதிருந்தபடியினால்‌ பரிசுத்த ஆலி இன்றும்‌ 
அருளப்படவில்லை. (யோவா 7:38,39). 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


பரிசுத்த ஆவியானவரின்‌ அபிஷேகம்‌ 
புதிய ஏற்பாட்டு வாக்குத்தத்தம்‌. பிதவாகிய 
தேவன்‌ தம்முடைய குமாரனாகிய 
இயேசுகிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு 
அனுப்பினார்‌. இயேசுகிறிஸ்து இந்த 
பூமிமிலே தம்முடைய பிதாவின்‌ சித்தத்தை 
செய்தார்‌. கிறிஸ்துவானவர்‌ ம்‌ 
பரிசுத்த ஆவியானவரை 

ஊற்றுகிறார்‌. 

சொந்தமானவர்கள்‌ 


கர்த்தருடைய பிள்ளைகள்‌. 
புத்திர சுவீகாரத்தின்‌ 
பெற்றிருக்கிறவர்கள்‌. 


தேவனாகிய கர்த்தர்‌ நம்முடைய 
சந்ததிமின்மேல்‌ தம்முடைய ஆவியையும்‌, 
நம்முடைய சந்தானத்தின்மேல்‌ தம்முடைய 
ஆசீர்வாதத்தையும்‌: ஊற்றுவதாக. 
வாக்குப்பண்ணுகிறார்‌. அதினால்‌ அவர்கள்‌ 
புல்லின்‌ நடுவே நீர்க்கால்களின்‌ ஓரத்திலுள்ள 
அலரிச்செடிகளைப்போல வளருவார்கள்‌ 
(ஏசா 44:4). 


இஸ்ரவேலின்‌ 
தேவனாயிருக்கிறார்‌. 
ஜனமாமிருக்கிறோம்‌. 
தாசராகவும்‌, 
திவ வ்‌ 
கர்த்தரே 


பரிசுத்தர்‌ நம்முடைய 
நாம்‌ அவருடைய 
நாம்‌ கர்த்தருடைய 

அவரால்‌ 


நம்மை 

நம்மை 
கர்ப்பத்தில்‌ 
நமக்குத்‌ துணை 


நம்‌ பார்த்து, 
யாக்கோபே, நான்‌ 


தெரிந்துகொண்ட யெஷுரனே, பயப்படாதே! 
ஏசா 42) என்று சொல்லுகிறார்‌. 
ஆகையினால்‌ கர்த்தருடைய ஜனமாகிய நாம்‌. 
கலங்க தேவையில்லை. பயப்பபவேண்டிய 
அவசியமில்லை. 





f= THE 
TT 


கர்த்தர்‌ 
உடன்படிக்கை 
கர்த்தருடைய 
உடன்படிக்கையை 
அங்கீகரிக்கிறார்கள்‌. 
உடன்படிக்கையை. 
இஸ்ரவேல்‌ புத்திரரில்‌ அநேகர்‌, 
உடன்படிக்கைக்குட்படாமல்‌ வெளியே 
இருந்தார்கள்‌. புறஜாதியார்‌ அனைவரும்‌ 
கர்த்தருடைய காணியாட்சிக்குப்‌ 
புறம்பாயிருந்தார்கள்‌. கர்த்தரோ தம்முடைய 
கிருபையினால்‌ அவர்களையும்‌ அழைத்து, 
தம்முடைய உடன்படிக்கையை 
அவர்களோடும்‌ செய்து கொள்கிறார்‌. 
தம்முடைய மகிமையையும்‌ மகத்துவத்தையும்‌ 
அவர்களுக்கும்‌ காண்பிக்கிறார்‌. 
"அந்நாட்களில்‌ 


பலவித 
பாஷைக்காரராகிய ன்‌ 


புறஜாதியாரில்‌ பத்து, 
மனுஷர்‌ ஒ( யூதனுடைய 
வஸ்நிரத்தொங்கலைப்‌ பிடித்துகொண்டு: 
தேவன்‌ உங்களோடே இருக்கிறார்‌ என்று 
கேள்விப்பட்டோம்‌; ஆகையால்‌ உங்களோடே 
கூடப்‌ போவோம்‌ என்று சொல்லி, அவனைப்‌ 
பற்றிக்கொள்வார்கள்‌ என்று சேனைகளின்‌ 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ என்றார்‌" (சக 8:23) 

கர்த்தருடைய 
உடன்படிக்கைக்குட்பட்டவர்கள்‌ கர்த்தரைத்‌ 
துறிக்கிறார்கள்‌. கர்த்தருடைய 
உடன்படிக்கையை மகிமைப்படுத்துகிறார்கள்‌. 
கர்த்தருக்குள்‌ சந்தோஷமாயிருக்கிறார்கள்‌ 
கர்த்தர்‌ தங்களோடு செய்து கொண்ட 
உடன்படிக்கையில்‌, கர்த்தருடைய பிள்ளைகள்‌ 
தங்கள்‌ பங்கை சந்தோஷமாய்‌ 
நிறைவேற்றுகிறார்கள்‌. 


கர்த்தர்‌ இதைப்பற்றிச்‌ சொல்லும்போது, 
“ஒருவன்‌, நான்‌ கர்த்தருடையவன்‌ என்பான்‌: 
ஒருவன்‌, யாக்கோபின்‌ பேரைத்‌ 
தரித்துக்கொள்வான்‌; ஒருவன்‌. தான்‌ 
கர்த்தருடையவன்‌ என்று 
கையெழுத்துப்போட்டு, இஸ்ரவேலின்‌ 
நாமத்தைத்‌ தரித்துக்கொள்வான்‌” (ஏசா 44:5) 
என்று சொல்லுகிறார்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தருடைய உடன்படிக்கையில்‌ 
இஸ்ரவேல்‌ ஜாதியாரும்‌, புறஜாதியாரும்‌ 
சேர்த்துக்கொள்ளப்படுகிறார்கள்‌. புதிய 
ஏற்பாட்டுக்காலத்தில்‌ புறதூதியாரும்‌ 
இரட்சிக்கப்பட்டு, சபையிலே 
சேர்த்துக்கொள்ளப்பட்டார்கள்‌. இவர்கள்‌ 
பல தேசங்களையும்‌, பல ஜாதிகளையும்‌ 
சேர்ந்தவர்கள்‌. பல... பாஷைகளைப்‌ 
சமுதாயத்தில்‌ வெவ்வேறு 
இருக்கிறவர்கள்‌. 
தாகழுள்ளவர்கள்‌ எல்லோரையும்‌ 
தம்மிடத்தில்‌ வருமாறு அழைக்கிறார்‌. 


"அதிலே கிரேக்களென்றும்‌ 
யூதனென்றுமில்லை, 
விருத்தசேதனமுள்ளவனென்றும்‌, 
விருத்தசேதனமில்லாதவனென்றுமில்லை. 
புறஜாதியானென்றும்‌ 
புறதேசத்தானென்றுமில்லை, அடிமையென்றும்‌ 
சுயாதீனனென்றுமில்லை; கிறிஸ்துவே 
எல்லாமுமாயிருக்கிறார்‌" 


கர்த்தருடைய பிள்ளைகள்‌ எல்லோருமே 
“நான்‌ கர்த்தருடையவன்‌"" என்று 
சொல்லவேண்டும்‌. கர்த்தருடையவர்களாகவே 
ஜீவிக்கவேண்டும்‌. கர்த்தருக்குள்‌ 
மரிக்கவேண்டும்‌. கர்த்தருடைய பிள்ளைகள்‌ 
யாக்கோபின்‌ பெயரை தரித்துக்கொள்வார்கள்‌. 
அவர்கள்‌ கர்த்தருடைய பிள்ளைகள்‌ 
எல்லோரையும்‌ நேசிப்பார்கள்‌. எல்லா 
சூழ்நிலைகளிலும்‌ கர்த்தர்‌... தங்களுக்கு 
பகிர்ந்து கொடுக்கும்‌ பங்கை ஏற்றுக்கொள்ள 
ஆயத்தமாயிருப்பார்கள்‌. 


கர்த்தருடைய பிள்ளைகளை ஊழியம்‌ 
செய்யுமாறு யாரும்‌ கட்டாயப்படுத்துவதில்லை. 
கர்த்தரை சேர்ந்துகொள்ளவேண்டுமென்று 
யாரும்‌ யாரையும்‌ பலவந்தம்‌. 
பண்ணுவதுமில்லை. அவனவன்‌, “நான்‌ 
கர்த்தருடையவன்‌ என்று 
கையெழுத்துப்போட்டு, இஸ்ரவேலின்‌ 
நாமத்தைத்‌ தரித்துக்கொள்வான்‌". யாருடைய 
தமும்‌, கட்டாயமுமில்லாமல்‌, 
இதைச்‌ செய்வான்‌. 
கர்த்தருடைய பிள்ளைகள்‌ தங்கள்‌ கரத்தை 
கர்த்தருக்கு ஒப்புக்கொடுப்பார்கள்‌. 
தங்களுடைய கரத்தினால்‌, நான்‌ 
கர்த்தருடையவன்‌" என்று கையெழுத்துப்‌ 
போட்டுக்கொடுப்பார்கள்‌. தங்களுடைய 
கரத்தின்‌ கிரியைகளினால்‌ கர்த்தருக்கு 
ஊழியம்‌ செய்வார்கள்‌. கர்த்தருக்கு சித்தமான 
காரியங்களை சந்தோஷமாய்ச்‌ செய்வார்கள்‌. 





i THE 
ETT 


நாம்‌ கர்த்தரோடு ஜீவிக்கிற ஜனங்கள்‌. 
த்‌ டு 


ஒப்புக்கொடுக்கவேண்டும்‌ 
தம்முடைய 
உண்மையுள்‌ளவராயிருப்பதுபோல, 
உண்மையுள்ளவராயிருக்கவேண்டும்‌. 
உடன்படிக்கையின்‌ புஸ்தகத்தை. 
எடுத்து, ஜனங்களின்‌ காது கேட்க. 
வாசித்தான்‌; அவர்கள்‌ கர்த்தர்‌ 
சொன்னபடியெல்லாம்‌ செய்து, கீழ்ப்படிந்து 
நடப்போம்‌ என்றார்கள்‌" (யாத்‌ 24:7) 


தேவனுடைய இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 
சந்தோஷமான ஜனங்கள்‌. இஸ்ரவேலின்‌ 
தேவனாகிய கர்த்தர்‌ சர்வவல்லமையுள்ளவர்‌. 
அவர்‌ மாத்திரமே தேவன்‌. அவரையல்காமல்‌ 
வேறு தெய்வம்‌ ஒருவருமில்லை. கர்த்தர்‌ 
தம்முடைய மகுத்துவத்தைப்பற்றிச்‌ 
சொல்லும்போது, “நான்‌ முந்தினவரும்‌, நான்‌ 
பிந்தினவருந்தானே : என்னைத்‌ தவிர தேவன்‌ 
இல்லையென்று, இஸ்ரவேலின்‌ ராஜாவாகிய 
சேனைகளின்‌ கர்த்தராகிய 

மீட்பரும்‌ சொல்லுகிறார்‌” 


கர்த்தரும்‌, 
அவனுடைய 
(ஏசா 446). 


நம்புகிறவர்கள்‌ 
அவர்கள்‌ 
நாம்‌ நம்புகிற கர்த்தர்‌ 


கர்த்தரை 
திருப்தியோடிருப்பார்கள்‌. 
செழித்திருப்பார்கள்‌ 
சர்வஆளுகையுள்ளவர்‌. 
ர்க்‌ அவர்‌ 
தேவனாகிய 
அவர்‌ எப்போதும்‌ 
முந்தினவராகவும்‌, 
பிந்தினவராகவும்‌ இருக்கிறார்‌. அவர்‌ தமக்குத்‌ 
தாமே போதுமானவர்‌. அவர்‌ சேனைகளின்‌ 
கர்த்தர்‌. வானத்தின்‌ சேனைகள்‌, பூமியின்‌ 
சேனைகள்‌, தேவதூதர்கள்‌, மனுஷர்கள்‌ 
எல்லோருமே கர்த்தருக்குரியவர்கள்‌. 
இஸ்ரவேலின்‌ பரிசுத்தர்‌, 
ராஜாவாகவும்‌, இஸ்ரவேலின்‌ 
இருக்கிறார்‌. தேவனாகிய 
யாரெல்லாம்‌ தங்களுடைய ராஜாவாக: 
அங்கீகரிக்கிறார்களோ, அவர்கள்‌ 
எல்லோருக்கும்‌ கர்த்தர்‌ மீட்பராகயிருக்கிறார்‌. 


இஸ்ரவேலின்‌ 
மீட்பராகவும்‌ 
கர்த்தரை 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


ஸ்தாபிக்கப்படுவதற்கு. 
உண்டாவதற்கு, 
நித்தியகாலமாய்‌ 


இந்த உலகம்‌ 
முன்பாகவே நாள்‌ 
முன்பாகவே, கர்த்தர்‌ 
தேவனாகயிருக்கிறார்‌. அவர்‌ இன்னும்‌ 
நித்தியகாலமாய்‌ தேவனாயிருப்பார்‌. அவர்‌ 
முந்தினவரும்‌ பிந்தினவருமாயிருக்கிறார்‌. 
கர்த்தரே பூர்வகாலத்து ஜனங்களை 
ஸ்தாபித்தவர்‌. கர்த்தரே சர்வசிருஷ்டிகர்‌. 
அவர்‌ சிருஷ்டிக்கவில்லையென்றால்‌, 
ஒன்றும்‌ இருக்காது. 
நைல்‌ 
போவித்துப்‌ 
ந்ததால்‌ பராமரிப்பு 
எல்லா சிருஷ்டிகளும்‌ அழிந்துபோயிருக்கும்‌. 
கர்த்தரை தவிர வேறு தேவன்‌ 
ஒருவருமில்லை. இஸ்ரவேலின்‌ பரிசுத்தர்‌ 
மாத்திரமே கர்த்தாதி கர்த்தாவாகவும்‌, 
ராஜாதி ராஜாவாகவும்‌, தம்முடைய ஜனத்தின்‌ 
மீட்பராகவும்‌ இருக்கிறார்‌. கர்த்தரையல்லாமல்‌. 
வேறு தெய்வம்‌ ஒன்றுமில்லை அவர்‌ 
சர்வவல்லமையுள்ளவர்‌. சகலவற்றையும்‌ 
ளூகை செய்வதற்கு (வர்‌ மாத்திரம்‌ 
சாதனை? பக 5 களின்‌ 
வேறு தெய்வங்கள்‌ எதுவும்‌ தேவையில்லை. 
கர்த்தருடைய ஜனம்‌ 
நம்பிக்கையை 
வைக்கக்கூடாது. 
பிரகாசம்‌ 
வெளிச்சம்‌ கொடுக்க ணன 
நட்சத்திரங்களோ தேவைப்படாது. 
விளக்குகளும்‌ தேவையில்லை. 
வெளிச்சமே போதுமானது. கர்த்தருடைய 
மகிமைப்‌ பிரகாசமே நமக்குத்‌ தேவையான 
வெளிச்சத்தைக்‌ கொடுக்கும்‌. 


கர்த்தருடைய பிள்ளைகள்‌ மற்ற 
தெய்வங்களைப்‌ பார்த்து பயப்படக்கூடாது. 
கர்த்தரே 'சர்வசிருஷ்டிகளையும்‌ 
சிருஷ்டித்தவர்‌. நாம்‌ சிருஷ்டிகரை 
ஆராதிக்கவேண்டும்‌. சிருஷ்டிகளைத்‌ 
தொழுதுகொள்ளக்கூடாது. சிருஷ்டிகளைப்‌ 
பார்த்து பயப்படவும்‌ கூடாது. அவற்றிற்கு 
வல்லமையில்லை. கர்த்தர்‌ தம்முடைய 
மகத்துவத்தையும்‌, மற்ற தெய்வங்களின்‌ 
இயலாமையையும்‌, மதியீனத்தையும்‌, 
பலவீனத்தையும்‌ இங்கு தெளிவுபடுத்துகிறார்‌. 





ஏசாய! 


f= THE 
TT 


“பூர்வகாலத்து ஜனங்களை நான்‌ 
ஸ்தாபித்தது முதற்கொண்டு, என்னைப்‌ போல. 
எதையாகிலும்‌ வரவழைத்து, 
இன்னின்னதென்று முன்னறிவித்து, எனக்கு 
முன்னே வரிசையாக நிறுத்தத்தக்கவன்‌ யார்‌? 
நிகழ்காரியங்களையும்‌ வருங்காரியங்களையும்‌ 
தங்களுக்கு அவர்கள்‌ அறிவிக்கட்டும்‌" 
(ஏசா 44:7) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


கர்த்தர்‌ தம்முடைய பிள்ளைகளைப்‌ 
பார்த்து, “நீங்கள்‌ கலங்காமலும்‌ பயப்படாமலும்‌ 
இருங்கள்‌" என்று சொல்லுகிறார்‌. கர்த்தரால்‌ 
மாத்திரமே. நிகழ்காலங்களையும்‌ 
வருங்காலங்களையும்‌ நமக்கு முன்னறிவிக்க 
முடியும்‌. கர்த்தர்‌ தம்முடைய தீர்க்கதரிசிகள்‌ 
மூலமாய்‌, இனிமேல்‌ நடைபெறப்‌ போகிற 
சம்பவங்களைத்‌ தெளிவுபடுத்துகிறார்‌. 
'அக்காலமுதற்கொண்டு நான்‌ அதை 
உனக்கு விளங்கப்பண்ணினதும்‌ 
முன்னறிவித்ததும்‌ இல்லையோ" (ஏசா 44:8) 
என்று கர்த்தர்‌ கேட்கிறார்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 
சிறையிருப்புக்குப்‌ போவதற்கு 
வருஷங்களுக்கு முன்பாகவே கர்த்தர்‌ 
சிறையிருப்பைப்பற்றி 
தீர்க்கதரிசிகள்‌ 
ஜனத்திற்கு 
தம்முடைய 
சொன்ன 
வருஷங்களுக்குப்‌ பின்பு, 
ஜனங்கள்‌ பாபிலோன்‌ 
போனார்கள்‌. “இதற்கு 
சாட்சிகள்‌" (ஏசா 44:8) 
சொல்லுகிறார்‌. 


பாபிலோன்‌ 


சிறையிருப்புக்குப்‌ 
நீங்களே என்‌ 
என்று கர்த்தர்‌ 


கர்த்தர்‌. சர்வவல்லமையுள்ளவர்‌. அவர்‌ 
மாத்திரமே தேவன்‌. அவரைத்‌ தவிர வேறு 
தெய்வம்‌ இல்லை. கர்த்தர்‌ தம்முடைய 
தெய்வத்துவத்தைப்பற்றி வெளிப்படுத்தும்போது, 
“என்னைத்‌ தவிர தேவனுண்டோ? வேறொரு 
கன்மலையும்‌ இல்லையே; ஒருவனையும்‌ 
அறியேன்‌” (ஏசா 44:8) என்று சொல்லுகிறார்‌. 


- விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


விக்கிரகங்கள்‌ 
ஏசா 44:9-20. 


ஏசா கக்கி. 
உருவாக்குகிற 
அவர்களால்‌. 
ஒன்றுக்கும்‌ 
ஒன்றும்‌ 
அறியாமலும்‌. 
தங்களுக்கு 


அவைகளுக்குத்‌ 
சாட்சிகளாயிருக்கிறார்கள்‌. 


விக்கிரகங்களை: 
யாவரும்‌ வீண்‌; 
இச்சிக்கப்பட்டவைகள்‌ 
உதவாது; அவைகள்‌. 
காணாமலும்‌, ஒன்றும்‌ 
இருக்கிறதென்று. 
வெட்கமுண்டாக. 
தாங்களே 


ஏசா 4410. ஒன்றுக்கும்‌ உதவாத 
தெய்வத்தை உருவாக்கி, விக்கிரகத்தை: 
வார்ப்பிக்கிறவன்‌ எப்படிப்பட்டவன்‌? 


ஏசா ககம, இதே, 
கூட்டானிகனெல்லாரும்‌ 
வெட்கமடைவார்கன்‌; தொழிலானிகள்‌ 
நரஜீவன்கள்‌ தானே; அவர்கள்‌ எல்லாரும்‌ 
கூடிவத்து. நிற்கட்டும்‌; அவர்கள்‌. 
ஏகமாய்த்‌ திகைத்து 
வெட்கப்படுவார்கள்‌. 


அவனுடைய 


ஏசா 44:02. கொல்லன்‌ இரும்யைக்‌ 
ம இடுக்கி, உலையிலே 
சுத்திகனால்‌ 

தன்‌ 


அதை 

புயபலத்தினால்‌ 
யபண்படுத்துகிறான்‌; 
பெலனற்றுப்‌ 
குடியாமல்‌ 


பட்டினியாயிருந்து 
போகிறான்‌; தண்ணீர்‌ 
களைத்தூப்போகிறான்‌. 


ஏசா ௧19. தச்சன்‌ நூல்பிடித்து, 
மட்டப்‌ பலகையால்‌ மரத்துக்குக்‌. 
குநிபோட்டு, உவிகளினால்‌. 
உருப்படுத்தி, கவராசத்தினால்‌ அதை 
வகுத்து, மனுஷ சாயலாக. 
மனுஷகுபத்தின்படி உருவமாக்குகிறான்‌; 
அலை காவிலிலே ப 


ஏசா 4414. 
கேதுருக்கனை 
மருதமரத்தையாவது. 

மரத்தையாவது, தெரிந்துகொண்டு, 
காட்டுமரங்கனிலே பெலத்த மரத்தைத்‌ 
தன்‌ காரியத்துக்காக வளர்க்கிறான்‌; 
அல்லது அசோக மரத்தை நடுகிறான்‌, 
மழை அதை வனரச் செய்யும்‌. 


அவன்‌ 





ஏசாய! 


i= FTE 
TT 


ஏசா 44:15. மனுஷனுக்கு அவைகள்‌. 
அடுப்புக்காகும்போது, அவன்‌ 
அவைகளில்‌ எடுத்துக்‌ 
குனிர்காய்கிறான்‌; நெருப்பை மூட்டி. 
அப்பமும்‌ ச்டுகிறான்‌; அதினால்‌ ஒரு 
தெய்வத்தையும்‌ உண்டுபண்ணி, 
அதைப்‌ பணித்துகொன்ளுகிறான்‌; ஒரு 
விக்கிரகத்தையும்‌ அதினால்‌ செய்து, 
அதை வணங்குகிறான்‌. 


ஏசா 4408. அதில்‌ ஒரு துண்டை 
அடுப்பில்‌ எரிக்கிறான்‌; ஒரு துண்டினால்‌ 
இறைச்சியைச்‌ சமைத்துப்‌ புசித்து, 
பொரியலைப்‌ பொரித்து திருப்தியாகி, 
குவிருங்காய்த்தூ; ஆஆ, அனலானேன்‌; 
நெருப்பைக்‌ கண்டேன்‌ என்று சொல்லி; 


ஏசா கக? அதில்‌ மீதியான துண்டை 
தனக்கு விக்கிரக தெய்வமாகச்‌ செய்து, 
அதற்குமுன்‌ விழுந்து, அதை வணங்கி: 
நீ என்‌ தெய்வம்‌, என்னை இரட்சிக்க 
வேண்டும்‌ என்று அதை நோக்கி 
மன்றாடுகிறான்‌. 


ஏசா 44:18. அறியாமதூம்‌ உணராமலும்‌ 
இருக்கிறார்கள்‌; காணாதபடிக்கு. 
அவர்கள்‌ கண்களும்‌, உணராதபடிக்கு. 
அவர்கள்‌ இருதயமும்‌ 
அடைக்கப்பட்டிருக்கிறது.. 


ஏசா 4419. அதில்‌ பாதியை அடுப்பில்‌ 
எரித்தேன்‌; அதின்‌  தழலின்மேல்‌ 
அப்பத்தையும்‌ ௬ட்டு, இறைச்சியையும்‌ 
பொரித்துப்‌ புசித்தேன்‌; அதில்‌ 
மீதியான துண்டைநான்‌ அருவருப்பான 
விக்கிரகமாக்கலாமா? ஒரு 
மரக்கட்டையை வணங்கலாமா என்று 
சொல்ல, தன்‌ மனதில்‌ அவனுக்குத்‌ 
தோன்றவில்லை; அம்மாத்திரம்‌ அறிவும்‌ 
சொரணையும்‌ இல்லை. 


ஏகா 4490. அவன்‌ சாம்பலை 
மேய்கிறான்‌; வஞ்சிக்கப்பட்ட மனம்‌ 
அவனை மோசப்படுத்தினது; அவன்‌ 
தன்‌ ஆத்துமாவைத்‌ தப்புவிக்காமலூம்‌: 
என்‌ வலது கையிலே அபத்தம்‌ 
அல்லவோ இருக்கிறதென்றும்‌ 
சொல்லாமலும்‌ இருக்கிறான்‌. 


- விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


பாபிலோன்‌ 
விக்கிரகங்களை ஆராதனை செய்கிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ பாபிலோன்‌ தேசத்து 
சிறையிருப்பிலிருந்தபோது, அவர்களுக்கும்‌ 
விக்கிரகங்களை ஆராதிக்கவேண்டும்‌. 
என்னும்‌ சோதனை உண்டாயிற்று. 
கர்த்தருடைய ஜனம்‌ இந்த 
சோதனையிலிருந்து தங்களைக்‌ 
காத்துக்கொள்ளவேண்டும்‌. பாபிலோன்‌ 
தேசத்தாரை பிரியப்படுத்த வேண்டும்‌. 
என்பதற்காக, கர்த்ருடைய ஜனம்‌ 
அவர்களுடைய விக்கிரகங்களை ஆராதனை 
செய்யக்கூடாது. பாபிலோனியர்‌ இப்போது 
பிரபுக்களாகவும்‌, எஜமான்களாகவும்‌ 
இருந்தாலும்‌, இஸ்ரவேலின்‌ பரிசுத்தரே 
கர்த்தாதி கர்த்தாவாகவும்‌, சகல 
ஜாதியாருக்கும்‌ ராஜாதி ராஜாவாகவும்‌ 
இருக்கிறார்‌. 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ பாபிலோன்‌ 
சிறையிருப்பிலிருந்தபோது, 

பக்கமாய்‌ நெருங்கிப்‌ 

விக்கிரகங்களை 

ஆராதிக்கவேண்டும்‌ என்னும்‌ ஆர்வம்‌ 
அவருடைய மனதில்‌ உண்டாயிற்று. இந்தப்‌ 


விக்கிரகங்களை ஆராதனை சவத 
கர்த்தர்‌ தம்முடைய ஜனத்தை அந்தத்‌ 
தேசத்திற்கு அனுப்பவில்லை. தம்முடைய 
ஜனத்தை கண்டித்து திருத்தவேண்டும்‌. 
என்பதற்காகவே அவர்களை 
பாபிலோன்‌ கிைப்மக்கு 
ஒப்புக்கொடுத்தார்‌. 


டைய ஜனம்‌ ஏற்கெனவே 
கர்த்தருக்கு விரோதமாய்க்‌ கலகம்பண்ணி, 
ட்டாட்டமாய்‌ ஜீவித்து, பாவம்‌ 
செய்திருக்கிறார்கள்‌. இதோடு 
விக்கிரகாராதனை என்னும்‌ பாவமும்‌ 
அவர்களை பற்றிக்கொள்ளக்கூடாது. 
தேவனுடைய கோல்‌ அவருடைய 
பிள்ளைகளைத்‌ திருத்தும்‌ 
உபாயமாயிருக்கிறது. கர்த்தர்‌ தம்முடைய 
கோலைப்‌ பயன்படுத்தும்போது, இஸ்ரவேல்‌ 
ங்கள்‌ கர்த்தருடைய வார்த்தைக்கு 
செவிகொடுப்பார்கள்‌. இங்கு தேவனுடைய 
வார்த்தை, கர்த்தருடைய கோலை. 
விவரிப்பதற்கு பமன்படுத்தப்படுகிறது. 





i= FTE 
TT 


கல்தேயர்கள்‌ கர்த்தருடைய 
ஜனத்தை அடக்கி ஒடுக்கும்‌ 
ஆளோட்டிகளாகயிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
எல்லோருமே விக்கிரகங்களை 
ஆராதிக்கிறவர்கள்‌. அவர்கள்‌ கர்த்தருடைய 
ஜனத்தையும்‌, இஸ்ரவேலின்‌ பரிகத்தரையும்‌ 
ஏளனம்பண்ணுகிறார்கள்‌. கர்த்‌ 

ஜனம்‌ கல்தேயரிடம்‌, விக்கிரகாராதனையின்‌ 
பாவங்களைப்பற்றி எடுத்துச்‌ 
சொல்லவேண்டும்‌. தேவனாகிய 
கர்த்தருடைய மகிமையையும்‌, 
மகத்துவ; அவர்களுக்கு விளக்கிக்‌ 
காண்பிக்கவேண்டும்‌. 


கல்தேயர்கள்‌ இஸ்ரவேல்‌ ரிடம்‌, 
ப்‌ ன்‌ நின்று 
கேட்கிறார்கள்‌. கர்த்தருடைய ஜனம்‌ 
அவர்களிடம்‌, உங்கள்‌ தெய்வங்கள்‌ 
எப்படிப்ப்டவைகள்‌" என்று கேட்கவேண்டும்‌. 
கர்த்தர்‌ விக்கிரகங்களைப்பற்றியும்‌, அவற்றை 
ஆராதனை செய்கிற ஜனங்களைப்பற்றியும்‌ 
விரிவாக. எடுத்துச்‌ சொல்லுகிறார்‌ 
கர்த்தர்‌ விக்கிரகாராதனைக்காரரோடு 
வழக்காடுகிறார்‌. விக்கிரகங்களை 
உருவாக்குகிற யாவரும்‌ வீணர்‌ என்றும்‌, 
அவர்களால்‌ இச்சிக்கப்பட்டவைகள்‌ 
ஒன்றுக்கும்‌ உதவாது என்றும்‌ கர்த்தர்‌ 
தெளிவுபடுத்துகிறார்‌ 


விக்கிரகங்கள்‌ ஒன்றையும்‌ 
காணாமலும்‌, ஒன்றையும்‌ அறியாமலும்‌ 
இருக்கிறது. விக்கிரகாராதனைக்காரர்கள்‌ 
க்களுக்கு வெட்கமுண்டாக அவைகளுக்கு 
தாங்களே சாட்சிகளாகமிருக்கிறார்கள்‌.. 

மனதின்‌ விருப்பத்தின்படி 


உருவங்களைச்‌ 


க்கிரகங்கள்‌. ஒன்றுக்கும்‌ 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
உதவாத தெய்வத்தை 
க்கத்‌. 
எப்படிப்பட்டவன்‌?” 
என்று கர்த்தர்‌ கேட்கிறார்‌. 


வார்ப்பிக்கிறவன்‌ 
(ஏசா 44:10) 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


விக்கிரகாராதனைக்காரர்கள்‌ 
தங்களைத்‌ 
வஞ்சித்துக்கொள்கிறார்கள்‌ 
மற்றவர்களையும்‌ 


தாங்களே 

அவர்கள்‌ 
வஞ்சிக்கிறார்கள்‌. 
விக்கிரகங்கள்‌ ஒன்றுக்கும்‌ உதவாது. 
அவற்றால்‌ ஒரு பிரயோஜனமுமில்லை, 
தங்களை  ஆராதிக்கிற ஜனங்களுக்கு 
விக்கிரகங்கள்‌ நன்மையும்‌ செய்யாது. 
அவர்களை தீமையிலிருந்து பாதுகாக்கவும்‌ 
செய்யாது. விக்கிரகங்கள்‌ ஒன்றுக்கும்‌ 
உதவாது என்பதற்கு, விக்கிரகங்களும்‌, 
விக்கிரகாராதனைக்காரர்களும்‌ 
சாட்சிகளாயிருக்கிறார்கள்‌. 


விக்கிரகங்களை 
செய்கிறவர்களின்‌ மனச்சாட்சிகள்‌ 
அவர்களோடு பேசும்‌. விக்கிரகங்களுக்கு 
விரோதமான வார்த்தைகளைச்‌ சொல்லும்‌. 
அவர்கள்‌ தங்களுடைய _ மனச்சாட்சியின்‌: 
த்தத்திற்‌ செவிகொடுத்தால்‌, 
ம்‌ அவர்களுக்குத்‌ 
மனுஷனே விக்கிரகத்தை 
விக்கிரகங்களை 
உருவாக்குகிற யாவரும்‌ வீணர்‌. மனுஷனே 
விக்கிரகத்தை உருவாக்குகிறவன்‌. 
விக்கிரகத்தை வார்ப்பிக்கிறவன்‌ 
பலவீன மானவன்‌. வல்லமையில்லாதவன்‌. 
அவனுடைய கூட்டாளிகள்‌ எல்லோரும்‌. 
வெட்கமடைவார்கள்‌. 


ராதனை 


செய்கிற 


அவர்கள்‌ 
உருவாக்கின 
கூடிவந்து 
ee 
கிரகத்தை 


நரஜீவன்களாயிருக்கிறார்கள்‌. 
எல்லோரும்‌, தாங்கள்‌ 
விக்கிரகங்களுக்கு முன்பாக 
நின்றாலும்‌, அவர்கள்‌ ஏகமாய்த்‌ 
'வெட்கப்படுவார்கள்‌. 
உருவாக்குகிற மனுஷன்‌  பலமில்லாதவன்‌. 
பலவீனமான. 'மனுஷனால்‌ பலமுள்ள 
தெய்வத்தை உண்டுபண்ண முடியாது. ஒரு 
எவ்வாறு உருவாக்கப்படுகிறது 
கர்த்தர்‌ இங்கு 





i THE 
TT 


“கொல்லன்‌ இரும்பைக்‌ 
இடுக்கி, உலையிலே காயவைத்து, 
சுத்திகளால்‌ அதை உருவாக்கி, தன்‌ 
புயபலத்தினால்‌ அதைப்‌ பண்படுத்துகிறான்‌;: 
தச்சன்‌ நூல்பிடித்து. மட்டப்‌ பலகையால்‌ 
மரத்துக்குக்‌ குறிபோட்டு, உளிகளினால்‌. 
உருப்படுத்தி, கவராசத்தினால்‌ அதை வகுத்து, 
மனுஷ சாயலாக மனுஷரூபத்தின்படி. 
உருவமாக்குகிறான்‌: அதைக்‌ கோவிலிலே 
நாட்டி வைக்கிறான்‌" (ஏசா 441213) 


குறட்டால்‌ 


விக்கிரகங்களை 
வீட்டிற்குத்‌ தேவையான 
பொருட்களையும்‌ 
விக்கிரகங்களுக்கு ம்‌ 
பொருட்களை பயன்படுத்துகிறானோ, 
பொருட்களையே வீட்டு 
பாண்டங்களை 
பயன்படுத்துகிறான்‌. 

வெட்டி, வீட்டிற்கும்‌ 
பயன்படுத்துகிறான்‌. விக்கிரகங்களை 
செய்வதற்கும்‌ பயன்படுத்துகிறான்‌ 


செய்வதற்கும்‌. 
மனுஷன்‌ மரத்தை 
அதை 


“மனுஷனுக்கு அலைகள்‌ 
அடுப்புக்காகும்போது, அவன்‌ அவைகளில்‌ 
எடுத்துக்‌ குளிர்காய்கிறான்‌; நெருப்பை மட்‌ 


பணிந்துகொள்ளுகிறான்‌: 

விக்கிரகத்தையும்‌ அதினால்‌ செய்து, அதை 
வணங்குகிறான்‌. அதில்‌ ஒரு துண்டை 
அடுப்பில்‌ எரிக்கிறான்‌: ஒரு துண்டினால்‌ 


அதில்‌ மீதியான துண்டை தனக்கு விக்கிரக 
தெய்வமாகச்‌ செய்து, அதற்குமுன்‌ விழுந்து, 
அதை வணங்கி: நீ என்‌ தெய்வம்‌, என்னை 
இரட்சிக்க வேண்டும்‌ என்று அதை நோக்கி 
மன்றாடுகிறான்‌" (ஏசா 44:15-17). 


கொல்லன்‌ இரும்பு வேலை. 
செய்கிறவன்‌. தச்சன்‌ மரவேலை செய்கிறவன்‌. 
கொல்லன்‌ கடினமாய்‌ உழைத்து 
ஒரு பொருளை உருவாக்குகிறான்‌. அதை 
தன்‌ புயபலத்தினால்‌ பண்படுத்துகிறான்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


இவனுக்கு சாப்பிட கூட நேரம்‌ இருக்காது. 
தன்‌ வேலையில்‌ முழுகவனமாயிருப்பான்‌. 
பட்டினியாயிருந்து  பெலனற்றுப்போகிறான்‌. 
தண்ணீர்‌ குடியாமல்‌ களைத்துப்போகிறான்‌. 
இரும்பை உருக்கி, ஒரு ரூபத்தை 
உண்டுபண்ணுகிறான்‌. தன்னுடைய மனதில்‌ 
தீர்மானித்திருக்கிற வடிவத்தை, தான்‌ 
உருவாக்குகிற விக்கிரகத்திற்குக்‌ 
கொடுக்கிறான்‌. 


கொல்லனைத்‌ தொடர்ந்து, தச்சன்‌ 
தன்னுடைய வேலையை செய்கிறான்‌. ஒரு 
மரத்தை மனுஷசாயலாக, மனுஷரூபத்தின்படி 
உருவாக்குகிறான்‌. இதற்காக நூல்‌ பிடித்து, 
மட்ட பலகையால்‌ மரத்திற்கு குறிபோட்டு, 
உளிகளினால்‌. 


கவாராசத்தினால்‌ 
இவையெல்லாவற்‌ 

சாதாரணமான 

மனுஷசாயலாகவும்‌, 

இருக்கும்‌. தச்சன்‌ விரும்பிய பிரகாரம்‌ 
மரத்திற்கு வரி கொடுக்கப்படும்‌. 
தச்சனுடைய த்தில்‌ 
சிறியதாகவோ 
இருக்கும்‌. 


படி அது 
அத பெரியதாகவோ 


மனுஷன்‌ பலவீனமானவன்‌. 
மரித்துப்போகக்கூடியவன்‌. ஆனாலும்‌ எல்லா 
சிருஷ்டிகளிலும்‌ மறுஷசிருஷ்டியே 
மேன்மையானது. தர்சன்‌ தன்னுடைய 
மனதில்‌ மனுஷனுக்கு முக்கியத்துவம்‌ 
கொடுத்து, தன்னிடத்திலுள்ள மரத்தை 
மனுஷசாயலாகவும்‌, மனுஷரூபத்தின்படியும்‌ 
உருவாக்குகிறான்‌. மனுஷனிடத்தில்‌ 
தேவசாயல்‌ மங்கிப்போயிருக்கிறது. 
கர்த்தருடைய அழகு மனுஷரிடத்தில்‌ 
பூரணமாய்‌ பிரதிபலிப்பதில்லை. மனுஷன்‌ 
மகிமையிழந்தவனாகவும்‌, 
மங்கிப்போனவனாகவும்‌ இருக்கிறான்‌. 
தச்சனோ மகிமையில்லாமல்‌ மங்கிப்போன 
மனுஷ சாயலை மரத்தினால்‌ உருவாக்கி, 
அதை தன்னுடைய தெய்வம்‌ என்று 
சொல்லுகிறான்‌. 





i= FTE 
TT 


ஒருவன்‌ திருதன மாடாவது. 
கழுதையாவது ஆடாவது உமிருடனே அவன்‌ 
கையில்‌ கண்டுபிடிக்கப்பட்டால்‌, இரட்டிப்பாய்‌. 
அவன்‌ கொடுக்கவேண்டும்‌ என்று 
கர்த்தருடைய பிரமாணம்‌ சொல்லுகிறது 
(யாத்‌ 22:4). 


ஒருவன்‌ ஒரு மாட்டையாவது ஒரு 
ஆப்டையாவது திருடி, அதைக்‌ கொன்றால்‌, 


மாட்டுக்கு ஐந்து 

ஆட்டுக்கு நாலு ஆடுகளையும்‌ பதிலாகக்‌ 
கொடுக்கக்கடவன்‌ (யாத்‌ 224) என்றும்‌. 
கர்த்தருடைய பிரமாணம்‌ சொல்லுகிறது. 

பதில்‌ 
பதிலாக 


திருடன்‌ தான்‌ திருடியதற்கு 
கொடுத்து தீர்க்கவேண்டும்‌. 
கொடுப்பதற்கு அவன்‌ கையில்‌ ஒன்றும்‌ 
இல்திரந்தால்‌, தான்‌ செய்த களவுக்காக 
விலைப்படவேண்டும்‌. அவன்‌ 
PE (யாத்‌ 22:3). 


திருடன்‌ இரவு வேளையில்‌ வீட்டில்‌ 
கன்னமிடுவது வழக்கம்‌. திருடன்‌ 
கன்னமிடுகையில்‌ கண்டுபிடிக்கப்பட்டு 
அடிக்கப்பட்டுச்‌ செத்தால்‌, அவன்‌ நிமித்தம்‌ 
இரத்தப்பழி சுமராது. சூரியன்‌ அவன்மேல்‌ 
உதித்திருந்தநானால்‌, ந்தம்‌ 


பல்கால்‌ கா்‌ செத்தும்‌ 

அவனுடைய இரத்தப்பழி யார்‌ 

மரணம்‌ திருடனுக்கு 

கிடைக்கவேண்டிய தண்டனையாக 
கருதப்படும்‌ 


ஆடு மாடுகளை மேய்க்கும்போது, 
அவற்றை மிகவும்‌ கவனமாக 
மேய்க்கவேண்டும்‌. தங்களுடைய 
மிருகஜீவன்களை, தங்களுக்கு சொந்தமான 
வயல்வெளியில்‌ மாத்திரமே மேய்க்கவேண்டும்‌. 
ஒரு சிலர்‌ தங்கள்‌ மிருக ஜீவன்களை 
தங்கள்‌ வயல்வெளியில்‌ மேயவிடாமல்‌, 
பிறருடைய வயல்வெளியில்‌ வேண்டுமென்றே 
மேயவிடுவார்கள்‌.  அப்படிப்பட்டவர்களுக்கு 
விரோதமாக கர்த்தருடைய பிரமாணத்தில்‌ 
தண்டனை சொல்லப்பட்டிருக்கிறது. 


ஒருவன்‌ பிறனுடைய 
'திராட்சத்தோட்டத்திலாவது 
மிருகஜீவனை மேயவிட்டால்‌, அவன்‌ தன்‌ 
சுயவயலிலும்‌  திராட்சத்தோட்டத்திலுமுள்ள 
பலனில்‌ உத்தமமானதை எடுத்து, பதில்‌ 
செலுத்தக்கடவன்‌ (யாத்‌ 22:5) என்பது 
கர்த்தருடைய பிரமாணமாகும்‌. 


வயலிலாவது 
தன்‌ 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


அக்கினி எரிவதுண்டு. 
கைப்பிசகாக  ஏற்பட்டிருக்கலாம்‌. 
சமயங்களில்‌ ஒரு சிலர்‌ அக்கினியைக்‌ 
கொளுத்தி கவனக்குறைவாக இருப்பார்கள்‌. 
அக்கினி வி பெரிதாகி 


பற்றி 


அப்படிப்பட்டவர்கள்‌ தாங்கள்‌ கொளுத்தின 
அக்கினியினால்‌ ஏற்படும்‌ சேதத்திற்கு. 
உத்திரவாதம்‌ பண்ணவேண்டும்‌. 

அக்கினி எழும்பி, முள்ளுக்களில்‌ பற்றி, 
தானியப்போரையாவது. விளைந்த 


பமிரையாவது, ள்ள. வேறே 


'வயலிலு 
எரித்துப்போட்டதேயானால்‌, 


கவனக்குறைவுக்காகவும்‌, 
துன்மார்க்கமான 
கொடுக்கப்படுகிறது. 


கிரியைகளுக்காகவும்‌ 


நம்பிக்கை மோசம்‌ 
யாத்‌ 22:7-15 


யாத்‌ 227. ஒருவன்‌ பிறனுடைய 
வசத்தில்‌ திரவியத்தையாவது, 
உடைமைகளையாவது அடைக்கலமாக 
வைத்திருக்கும்போது, அது அவன்‌ 
வீட்டிலிருந்து திருடப்பாட்டுப்போனால்‌, 
திருடன்‌ அகப்பட்டானாகில்‌, அவன்‌ 
அதற்கு. இரட்டிப்பாகக்‌ 
கொடுக்கவேண்டும்‌. 


யாத்‌ 2.8. 
அகப்படாதேபோனால்‌, 
வீட்டுக்காரன்‌. தானே 
பிறனுடைய பொருளை 
அபகரித்தானோ இல்லையோ என்று 
அறியும்படி தியாயாதியதிகளிடத்தில்‌ 
அவனைக்‌ கொண்டுபோகவேண்டும்‌. 


திருடன்‌ 
அத்த 





i THE 
TT 


கர்த்தர்‌ மனுஷனை கனப்படுத்துகிறார்‌. 
அவனை தம்முடைய சாயலாக சிருஷ்டித்தார்‌. 
மனுஷனுடைய ஆத்துமா கர்த்தருக்கு 
முக்கியமானது. ஆனால்‌ மனுஷனோ. 
கர்த்தரை கனப்படுத்தாமல்‌, க்‌ 
மனுஷரூபத்தைக்‌ கொடுத்து. 
குனவீனம்பண்ணுகிறான்‌. 
ஆவியானவர்‌. அவருக்கு யாராலும்‌ உருவம்‌ 
கொடுக்க முடியாது. கர்த்தர்‌ 
சர்வவல்லமையும்‌ சர்வலியாபகமுமுள்ளவர்‌. 
கர்த்தரை ஒரு குறிப்பிட்ட இடத்திற்குள்‌ 
அடைத்து வைக்க முடியாது. கர்த்தருக்கு 
ஒரு உருவம்‌ கொடுக்க முயற்சி பண்ணுவது. 
கர்த்தருடைய மகிமையையும்‌ வல்லமையையும்‌ 
மட்டுப்படுத்தும்‌ கிரியையாகும்‌. 


தச்சன்‌ மரத்தினாலே. 
மனுஷசாயலாகவும்‌, மனுஷரூபத்தின்படியும்‌ 
ஒரு உருவத்தை உருவாக்குகிறான்‌. அதை. 
வைப்பதற்காக ஒரு கோவிலைத்‌ நேடி 
கண்டுபிடிக்கிறான்‌. தான்‌ உண்டாக்கின 
உருவத்தை அந்தக்‌ கோவிலிலே நாட்டி 
அவன்‌ தனக்குக்‌ 
வெட்டுகிறான்‌: ஒரு 
மருதமரத்தையாவது, ஒரு கர்வாலி 
மரத்தையாவது. தெரிந்துகொண்டு, 
காட்டுமரங்களிலே பெலத்த மரத்தைத்‌ தன்‌ 
காரியத்துக்காக வளர்க்கிறான்‌: அல்லது 
அசோக மரத்தை நடுகிறான்‌, மழை அதை 
வளரச்செய்யும்‌ 


கர்த்தர்‌ சர்வவல்லமையுள்ளவர்‌ 
சர்வசிருஷ்டிகர்‌. மனுஜனோ 

மரத்திற்கு ஒப்பாக்குகிறான்‌. ஒரே மரத்தை 
தெய்வத்தை செய்வதற்கும்‌, தன்னுடைய 
வீட்டு வேலைகளை செய்வதற்கும்‌ 
பயன்படுத்துகிறான்‌. காட்டிலே விளைந்த. 
ஒரு கேதுரு மரத்தை தச்சன்‌ வெட்டி, 
அதை சிறு சிறு துண்டுகளாக்குகிறான்‌. 
இந்த மரம்‌ மற்ற கேதுரு மரங்களுக்கு 
நடுவிலே வளருகிறது. தச்சன்‌ வெட்டுகிற 


அவரே 
தெய்வத்தை 


வித்தியாசமுமில்லை. எல்லாம்‌ மரம்தான்‌. 

தச்சன்‌ தனக்குப்‌ பிரியமான கேதுரு 
மரத்தையோ, மருதமரத்தையோ, 
கர்வாலிமரத்தையோ தெரிந்துகொண்டு, 
அதை வெட்டி, அதை மனுஷசாயலாகவும்‌, 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


மனுஷரூபத்தின்‌ படியும்‌ உருவாக்குகிறான்‌. 
மனுஷனுக்கு அவைகள்‌ அடுப்புக்காகும்போது, 
அவன்‌ அவைகளில்‌ எடுத்துக்‌ 
குளிர்காய்கிறான்‌: நெருப்பை மூட்டி அப்பமும்‌ 
சுடுகிறான்‌; அதினால்‌ ஒரு தெய்வத்தையும்‌ 
உண்டுபண்ணி, அதைப்‌ பணிந்து 
கொள்ளுகிறான்‌; ஒரு விக்கிரகத்தையும்‌ 
அதினால்‌ செய்து, அதை வணங்குகிறான்‌ 
(ஏசா 44115). 


விக்கிரகத்தை செய்வதற்கு பெலத்த 
மரம்‌ வேண்டும்‌. இதற்காக தச்சன்‌ சாட்டு 
மரங்களிலே பெலத்த மரத்தை தன்‌ 
காரியத்திற்காக வளர்க்கிறான்‌ தான்‌ 
விரும்பிய மரத்தை நடுகிறான்‌. மழை அதை 
வளரச்செய்யும்‌. வானத்திலிருந்து மழை 
பெய்யவில்லையென்றால்‌, வனாந்தரத்திலே 
ஒரு மரமும்‌ வளராது. கர்த்தரே வளரச்‌ 
செய்கிறவர்‌. மனுஷனோ வளர்ந்த மரத்தை, 
தேவனுடைய நாமமகிமைக்காக 
பயன்படுத்தாமல்‌, விக்கிரகங்களை 
செய்வதற்காகப்‌ பயன்படுத்துகிறான்‌. 
தேவனுடைய நாமத்தைத்‌ 
தூஷிப்பதற்காக விக்கிரகங்களை செய்கிறான்‌. 


கர்த்தர்‌ எல்லோருக்கும்‌ 
கொடுக்கிறார்‌. அவர்‌ சன்மார்க்கருக்கும்‌ 
குன்மார்க்கருக்கும்‌ மழையைப்‌ பெய்யச்‌ 
செய்கிறார்‌. கர்த்தரிடத்தில்‌ பட்சபாதமில்லை. 
கர்த்தர்‌ எல்லோருக்கும்‌ பொதுவான 
ஆசீர்வாதங்களைக்‌ கொடுக்கிறார்‌. கர்த்தர்‌ 
கொடுக்கும்‌ ஆசீர்வாதங்களை, 
விசுவாசிகளாகிய கர்த்தருடைய 
நாமமகிமைக்காகவும்‌, அவருடைய 
றை பவத்‌ சரகம்‌ 


மழையைக்‌ 


நாம்‌ 


தத்தக்க. கு 
தங்களுக்கு கிருபையாய்க்‌ கொடுத்திருக்கிற 
ஆசீர்வாதங்களை, அவரைத்‌. 
தூஷிப்பதற்காகப்‌ பயன்படுத்துகிறார்கள்‌. 
விக்கிரகங்களை உருவாக்குகிற யாவரும்‌. 
வீணராயிருக்கிறார்கள்‌. 





f= FTE 
TT 


மரத்தின்‌ கொப்புகள்‌ குளிர்‌ 
காய்வதற்கும்‌ நெருப்பை மூட்டி அப்பம்‌ 
சுடுவதற்கும்‌ பயன்படும்‌. மரத்தில்‌ ஒரு 
துண்டை அடுப்பில்‌ எரித்து சமையல்‌ 
பண்ணலாம்‌. ஒரு துண்டினால்‌. 
இறைச்சியை சமைத்துப்‌ புசிக்கலாம்‌. 
மற்றொரு துண்டினால்‌ பொரியலைப்‌ 

குளிர்‌ 


பாதுகாத்துக்‌ கொள்ள 
வெட்டப்பட்ட மர. 
வல்லமையுமில்லை. எல்லா 
மரத்தைப்போலவே, விக்கிரகாராதனைக்காரர்‌ 
வெட்டுகிற மரமும்‌ அடுப்பிலே போட்டால்‌ 
எரியும்‌. 


விக்கிரகாராதனைக்காரர்கள்‌ மரத்தை 
அதின்‌ ஒரு பகுதியை நெருப்பை 


பணிந்துகொள்கிறார்கள்‌ 
ஒரு விக்கிரகத்தை செய்து அதை 
வணங்குகிறார்கள்‌. அதே மரத்தின்‌ 
மற்றொரு துண்டினால்‌ குளிர்காய்வதற்கு 
நெருப்பை மூட்டுகிறார்கள்‌ 
விக்கிரகாராதனைக்காரரின்‌ மனச்சாட்சி 
மழுங்கிப்போயிருக்கிறது. 


மரத்துண்டை அடுப்பிலே எரித்து, 
குளிர்காயும்போது, “ஆ, ஆ, அனலானேன்‌ 
நெருப்பைக்‌ கண்டேன்‌' என்று 
ஆனந்தமாய்ச்‌ சொல்லுகிறார்கள்‌. அந்த 
மரத்தின்‌ மீதியான துண்டை தங்களுக்கு 
விக்கிரகமாசுச்‌ செய்து. அதற்கு முன்‌ 
விழந்து த்‌ ரதம்‌ வன்‌ “நீ 
என்னை 
இரட்சிக்கவேண்டும்‌” என்று அதை நோக்கி 
மன்றாடுகிறார்கள்‌ (ஏசா 44:17). 


மரத்துண்டினால்‌ 


கர்த்தர்‌ மரத்தை தம்முடைய தெய்வீக 
சித்தத்தின்‌ பிரகாரமாய்‌ சிருஷ்டித்திருக்கிறார்‌. 
நெருப்பை மூட்டி அப்பம்‌ சுடுவதற்கும்‌, 
அனல்‌ மூட்டி குளிர்காய்வதற்கும்‌ மரத்தின்‌ 
துண்டைப்‌ 'பயன்படுத்தவேண்டும்‌. 
விக்கிரகங்களைச்‌ செய்வதற்கு அதைப்‌ 
பயன்படுத்தக்கூடாது. கர்த்தர்‌ நமக்கு. 
இயற்கையில்‌ மரத்தைப்போல அநேக 
ஆசீர்வாதங்களைக்‌  கொடுத்திருக்கிறார்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


இவையெல்லாவற்றையும்‌ 
நன்மைக்காகவும்‌, 
பிரயோஜனத்திற்காகவும்‌ 
பயன்படுத்திக்கொள்ளவேண்டும்‌. 
தேவனுக்கு விரோதமான 
பயன்படுத்தக்கூடாது. 


நம்முடைய 


இவற்றை 
காரியங்களுக்கு 


மரப்பலகைகளினால்‌ 
மேஜைகளையும்‌, அமரு 
நாற்காலிகளையும்‌ செய்யலாம்‌. 
தெய்வமாக செய்வதற்கு 
பயன்படுத்தக்கூடாது. 
விக்கிரகாராதனைக்காரர்களுக்கு 
கர்த்தருடைய நோக்கமும்‌, 
சித்தமும்‌ தெரியவில்லை. கர்த்தர்‌ ஒரு 
நோக்கத்தோடு இயற்கையிலுள்ள 
ஒவ்வொரு மரத்தையும்‌ சிருஷ்டித்திருக்கிறார்‌. 
விக்கிரகாராதனைக்காரர்களோ, 
த்‌ நோக்கத்தைப்‌ 
ங்களுடைய 
கர்த்தர்‌ கொடுத்திருக்கிற 
விக்கிரகங்களை 
உண்டுபண்ணுவதற்கு பயன்படுத்துகிறார்கள்‌. 
நமக்கு கொடுத்திருக்கிற 
நன்மைகளை அங்கீகரித்து நாம்‌ அவரை 
நன்றியோடு. துதிக்கவேண்டும்‌. 
விக்கிரகாராதனைக்காரரோ, கர்த்தர்‌ 
தங்களுக்குக்‌. கொடுத்திருக்கிற 
நன்மைகளினால்‌, தங்களுக்கு விக்கிரக 
தெய்வங்களை செய்து, அதற்கு முன்‌ 
விழுந்து வணங்குகிறார்கள்‌. தாங்கள்‌ செய்த 
கங்களை தங்களுக்கு தெய்வங்கள்‌ 
என்று சொல்லி, தங்களை 
இரட்சிக்கவேண்டுமென்று விக்கிரகங்களிடம்‌ 
பிரார்த்தனை பண்ணுகிறார்கள்‌. 
சிருஷ்கரை  ஆராதிக்கவேண்டியவர்கள்‌ 
சிருஷ்டிகளை ஆராதிக்கிறார்கள்‌. 


விக்கிரகங்களுக்கு முன்‌ விழுந்து 
வணங்குகிறவர்கள்‌, அதை தெய்வங்கள்‌ 
என்று நம்புகிறார்கள்‌. அதற்கு 
அடிமைகளாகயிருக்கிறார்கள்‌. விக்கிரகங்கள்‌ 
தங்களுக்கு நன்மைகளை செய்யும்‌ என்று 
எதிர்பார்க்கிறார்கள்‌. “நீ என்‌ தெய்வம்‌, 
ன்‌ இரட்சிக்கவேண்டும்‌" 


எழுதுவதற்கு 
வதற்கு 
விக்கிரக 


அதைப்‌ 


விருப்பமும்‌, 


வணங்கி பிரார்த்தனை பண்ணுகிறார்கள்‌. 





f= THE 
EFT 


கர்த்தர்‌ விக்கிரகாராதனைக்காரர்கள்‌ 

மீது தம்முடைய நீதியான நியாயத்தீர்ப்பைச்‌ 

ள்‌ அறியாமலும்‌ 

: காணாதடிக்கு 

உணராதடிக்கு 

இருதயமும்‌. 

அடைக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள்‌ 

சத்தியத்தை அறியாமலும்‌, உணராமலும்‌ 

இருக்கிறார்கள்‌. தங்களுடைய மாம்சத்தின்‌ 

விருப்பத்திற்கேற்ற பிரகாரமாக சிந்தித்து 
செயல்படுகிறார்கள்‌. 


தடய! 

அவனுக்கு 
ஞானத்தையும்‌ 

உணர்வைக்‌ கொடுத்து 

ஆசிர்வதித்திருக்கிறார்‌ 

செய்து, அவற்றை 
மனுஷன்‌, தன்னுடைய 
அறிவையும்‌, ஞானத்தையும்‌ பயன்படுத்த 
மறுக்கிறான்‌. அவன்‌ அறியாமலும்‌ 
உணராமலும்‌ இருக்கிறான்‌. 


லிக்கிரகாராதனைக்காரர்கள்‌ 
விக்கிரகங்களை உண்டுபண்ணும்‌ 
விஷயத்திலும்‌, அவற்றை வணங்குகிற. 
விஷயத்திலும்‌ மாத்திரமே அறியாமதம்‌ 
உணராமலும்‌ இருக்கிறார்கள்‌ 

விஷயங்களில்‌ அவர்களுக்கு றன 
ஞானம்‌ இருக்கிறது. விக்கிரகங்களைத்‌ தவிர 
மற்ற விஷயங்களைத்‌ தெளிவாக 
சிந்திக்கிறார்கள்‌. அவர்களுடைய 
ஆவிக்குரிய கண்களும்‌, இருதயமும்‌ 
அடைக்கப்பட்டிருக்கிறது. 


கர்த்தர்‌ மனுஷனை 
சாயலாக சிருஷ்டித்திருக்கிறார்‌ 


அறிவையும்‌ 
கொடுத்திருக்கிறார்‌. 
மனுஷனை 
விக்கிரகங்களை 
வணங்குகிற 


விக்கிரகங்களை செய்கிறவர்கள்‌, ஒரு 
மரத்தை வெட்டி, அதில்‌ ஒரு பாதியை அடுப்பு 
எரிப்பதற்கும்‌, 
இறைச்சியை 
பயன்படுத்துகிறார்கள்‌. 

பாதியை 


பயன்படுத்துகிறார்கள்‌. ஒரு மரக்கட்டையை 
வணங்கலாமா என்று சொல்ல, தன்‌ மனதிலே. 
அவனுக்குத்‌ தோன்றவில்லை. அவனுக்கு 
அம்பாத்திரம்‌ அறிவும்‌ சொரணையும்‌ இல்லை. 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ (ஏசா 4439). 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஜீவனுள்ள மனுஷன்‌, ஜீவனில்லாத 
விக்கிரகத்திற்குக்‌ கீழே விழுந்து கிடக்கிறான்‌. 
தனக்குத்‌ தானே உதவி செய்ய முடியாத 
விக்கிரகத்திடம்‌, உதவி கேட்டு, அதற்கு 
முன்‌ விழுந்து வணங்குகிறான்‌. 
விக்கிரகாராதனைக்காரர்கள்‌ தங்களையே 
வஞ்சித்துக்கொள்கிறார்கள்‌. அவனுடைய 
மனம்‌ வஞ்சிக்கப்பட்டிருக்கிறது. அது 
அவனை மோசப்படுத்துகிறது. 
விக்கிரகாராதனைக்காரன்‌ சாம்பலை 
சாம்பலைப்‌ புசிப்பதினால்‌. 
பசி ஆறாது என்பது 
அவனுக்குத்‌ தெரியவில்லை. னால்‌ 
அவனோ தன்‌ அறியாமையினால்‌, சாம்பல்‌ 
தன்‌ பசியைப்‌ போக்கும்‌ என்று நம்புகிறான்‌. 
சாம்பலை மேய்கிறான்‌. 


விக்கிரகாராதனைக்காரர்கள்‌ 

இஸ்ரவேலின்‌ பரிசத்தரைவிட்டுத்‌ தூரமாய்‌ 

விலகிப்போயிருக்கிறார்கள்‌. அவர்களுடைய 
அவர்களே காரணம்‌. 


அவர்களுடைய அலிசுவாசம்‌. 
அழிவை கொண்டு 

ஆலிக்குரிய 

அவர்களால்‌ உணரமுடியவில்லை. 
தங்களுடைய ஆத்துமாவை அவர்களால்‌ 
கர்த்தருக்கு ஒப்புக்கொடுக்க முடியவில்லை. 
அவர்களால்‌ விக்கிரகாராதனையைவிட்டு 


தங்களுடைய 


அவர்களுடைய ஆத்துமாவை, அவர்களால்‌ 


தப்புவிக்க முடியவில்லை. 


அவர்களுடைய வலதுகையில்‌ அபத்தம்‌ 
இருக்கிறது. ஆனால்‌ அந்த அபத்தத்தை 
அவர்கள்‌ காணாதடிக்கு அவர்களுடைய 
கண்கள்‌ அடைக்கப்பட்டிருக்கிறது. 
அவர்களுடைய  ஆத்துமாவின்‌ அழிவை 
உணராதபடடிக்கு அவர்களுடைய இருதயமும்‌ 
அடைக்கப்பட்டிருக்கிறது. 





ஏசாய! 


f= FTE 
TT 


தங்களுடைய பரிதாபமான நிலமையை 
விக்கிரகாராதனைக்காரர்கள்‌ 
புரிந்துகொள்ளவேண்டும்‌. விக்கிரகங்களை 
நம்புகிறவர்க: 

ஆத்துமாவின்‌ 

சந்தேகப்படவேண்டும்‌. 

தங்களை காப்பாற்றுமா என்னும்‌ சந்தேகம்‌ 
அவர்களுக்குள்‌ உண்டாகவேண்டும்‌. 
விக்கிரகங்களைப்பற்றிய நம்பிக்கையில்லாமல்‌, 
அவற்றைப்பற்றிய சந்தேகம்‌ வரும்போதுதான்‌ 
விக்கிரகாராதனைக்காரர்களால்‌ 
தங்களுடைய ஆத்துமாவின்‌ அழிவிலிருந்து 
தப்பிக்க முடியும்‌ 


யாக்கோபே, இஸ்ரவேலே 
ஏசா 4421-28. 


ஏசா 44:21. யாக்கோபே, இஸ்ரவேலே, 
இவைகளை நினை; நீ என்‌ தாசண்‌; 
நான்‌ உன்னை உருவாக்கினேன்‌; தீ என்‌: 
தாசன்‌; இஸ்ரவேலே, நீ என்னால்‌ 
மறக்கப்படுவதில்லை. 


ஏசா. 4432. உண்‌ மீறுதல்களை 
மேகத்தைப்‌ போலவும்‌, உன்‌ 
பாவங்களைக்‌ கார்மேகத்தைப்போலவும்‌ 
அகற்றிவிட்டேன்‌; என்னிடத்தில்‌ 
திரும்பு; உன்னை நான்‌ 
மீட்டுக்கொண்டேன்‌. 


ஏசா 4௧:28. வானங்கனே, 
கனித்துப்பாடுங்கள்‌; கர்த்தர்‌ இதைச்‌. 
செய்தார்‌; பூதலத்தின்‌ தாழ்விடங்களே, 
ஆர்ப்பரியுங்கள்‌; யர்வதங்களே, 
காடுகளே, காட்டி.லூன்ன ௪கலமரங்களே, 
கெம்பீரமாய்‌ முழங்குங்கள்‌; கர்த்தர்‌ 
யாக்கோபை மீட்டு, இஸ்ரவேலிலே 
மகிமைப்படுகிறார்‌. 


ஏசா 44:24. உன்‌ மீட்பரும்‌, தாயின்‌ 
கர்ப்பத்தில்‌ உன்னை 
உருவாக்கின வருமான கர்த்தர்‌ 
சொல்லுகிறதாவது: 

எல்லாவற்றையும்‌ செய்கிற கர்த்தர்‌; 
நான்‌ ஒருவராய்‌ வானங்களை விரித்து, 
நானே பூமியைப்‌ பரப்பினவர்‌. 


- விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஏசா 44:25. நான்‌ கட்டுக்கதைக்காரரின்‌ 
குறிகளை அபத்தமாக்கி, 
குறிசொல்லுகிறவர்கனை திர்மூடராக்கி, 
ஞானிகளை வெட்கப்படுத்தி, அவர்கள்‌: 
அறிவைப்‌ யபைத்தியமாகப்‌ 
பண்ணுகிறவர்‌. 


ஏசா ௮௧:28. நான்‌ என்‌ ஊழியக்காரரின்‌ 
வார்த்தையை நிலைப்படுத்தி, என்‌ 
ஸ்தானாபதிகனின்‌ ஆலோசனையை 
நிறைவேற்றி: குடியேறுவாய்‌ என்று 
எருசமேமுக்கும்‌, கட்டப்படுவீர்கள்‌ 
என்று யூதாவின்‌ பட்டணங்களுக்கும்‌ 
சொல்லி, அவைகளின்‌ 
பாழானஸ்தலங்கனை எடுப்பிப்பவர்‌. 


ஏசா 44:27. நான்‌ ஆழத்தை நோக்கி: 
வற்றிப்போ என்றும்‌, உன்‌ நதிகளை 
வெட்டாத்தரையாக்குவேன்‌ என்றும்‌ 
சொல்லுகிறவர்‌. 


ஏசா ௧௧:28. கோரேசைக்‌ குறித்து: 
அவன்‌ என்‌ மேய்ப்பன்‌; அவன்‌ 
எருசலேமை நோக்கி: நீ கட்டப்படு, 
என்றும்‌; தேவாலயத்தை நோக்கி: நீ. 
அஸ்தியாரப்படு என்றும்‌. சொல்லி, 
எனக்குப்‌ பிரியமானதையெல்லாம்‌. 
நிறைவேற்றுவான்‌. 
சொல்லுகிறவர்‌ நான்‌. 

ஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
பாகன்‌ ப! 
சிறையிருப்பிலிருக்கிறார்கள்‌. 
அவர்களை 
விடுதலைபண்ணப்‌ 
சிறையிருப்பிலிருக்கிறவர்கள்‌, 
பெறுவதற்காக 
தகுதிப்படுத்திக்கொள்ளவேண்டும்‌. 
பாடுகளும்‌, நெருக்கங்களும்‌, துன்பங்களும்‌ 
உண்டாகும்போது, அவற்றின்‌ மூலமாய்‌ நாம்‌ 
நல்ல பாடங்களைக்‌ கற்றுக்கொள்ள வேண்டும்‌. 
நெருக்கத்தின்‌ மூலமாகவும்‌ நன்மையான 
ஈவுகளைப்‌ பெற்றுக்கொள்ள முடியும்‌. நாம்‌. 
அனுபவிக்கிற வேதனைகள்‌ மூலமாய்‌, நல்ல. 
உபதேசங்களை போதுமான அளவு 
கற்றுக்கொண்ட பின்பு, கர்த்தர்‌ நம்மை 
இந்த  இக்கட்டுகளிலிருந்து விடுதலை 
பண்ணுவார்‌ என்று விசுவாசத்தோடு 
காத்திருக்கவேண்டும்‌. 





f= FTE 
TT 


யாக்கோபுக்கும்‌ 
இஸ்ரவேலுக்கும்‌ இரண்டு கட்டளைகளைச்‌ 
சொல்லுகிறார்‌. அவையாவன : 1. நினை 
2. திரும்பு. கர்த்தர்‌ தம்முடைய ஜனத்தைப்‌ 
& இஸ்ரவேலே. 

என்று சொல்லுகிறார்‌. 
விக்கிரகாராதனையும்‌ 

நினைக்கவேண்டும்‌. 

யாக்கோபும்‌ இஸ்ரவேலும்‌ கர்த்தருடய 
தாசர்கள்‌. கர்த்தரே அவர்களை 
உருவாக்கினவர்‌. அவர்கள்‌ கர்த்தரை 
மாத்திரமே ஆராதிக்கவேண்டும்‌. கர்த்தர்‌ 
மாத்திரமே அவர்களுக்கு எஜமான்‌. அவர்கள்‌ 
வேறு எஜமானை சேலிக்கக்கூடாது. கர்த்தர்‌ 
தம்முடைய ஜனத்தைப்‌ பார்த்து “என்னிடத்தில்‌ 
திரும்பு" (ஏசா 44:22) என்று சொல்லுகிறார்‌. 


யாக்கோபும்‌ இஸ்ரவேலும்‌ இப்போது 
பாபிலோன்தேசத்து 
சிறையிருப்பிலிருக்கிறார்கள்‌ கர்த்தர்‌ 
அவர்களுக்கு பாதுகாப்புக்களையும்‌, 
பராமரிப்புக்களையும்‌, ஆசீர்வாதங்களையும்‌, 
விடுதலையையும்‌ வாக்குப்பண்ணுகிறார்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய ஜனத்திற்கு 
வாக்குப்பண்ணுவதை, அவர்கள்‌ மறந்து 
விடாமல்‌ நினைவு கூரவேண்டும்‌. கர்த்தரை 
நம்பி அவரிடத்தில்‌ திரும்பி வரவேண்டும்‌. 

சிறையிருப்பிலிருக்கிறவர்கள்‌ 
கர்த்தரிடம்‌ திரும்பி வருவது, இங்கு 
அடையாளமாகச்‌. சொல்லப்பட்டிருக்கிறது. 
நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில்‌, நாம்‌. 
எல்லோருமே, கர்த்தரிடம்‌ திரும்பி 
வரவேண்டும்‌. நாம்‌ கர்த்தரை 
நினைக்கும்போது, அவரும்‌ நம்மை: 
நினைக்கிறார்‌. நாம்‌ கர்த்தரை 
மறக்காமலிருந்தால்‌, அவரும்‌ நம்மை. 
மறக்கமாட்டார்‌ கர்த்தரே நம்மை: 
முதலாவதாக நினைவுகூர்ந்தவர்‌. 


கர்த்தர்‌ 
கிருபைகளையும்‌, 


கர்த்தர்‌ 


தம்முடைய த்திற்கு 
ஆசீர்வாதங்களையும்‌, 
சிலாக்கியங்களையும்‌ வாக்குப்பண்ணுகிறார்‌. 
அவர்கள்‌ கர்த்தருடைய தாசர்கள்‌. 
யாக்கோபும்‌ இஸ்ரவேலும்‌ கர்த்தருடைய 
ஊழியக்காரர்கள்‌. அவர்கள்‌ கர்த்தருக்கு 
சேவை செய்யாமல்‌, அவரை விட்டு 
விலகிப்போய்விட்டார்கள்‌. இதன்‌ 
நிமித்தமாய்‌ அவர்களோடு 
விவாதம்பண்ணக்கூடிய நீதியான உரிமை 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


என்‌ ஜனத்தைப்‌ 
என்னை 


கர்த்தருக்குள்ளது. 
போகவிடு, அவர்கள்‌ 
ஆராதிக்கவேண்டும்‌' என்று கர்த்தர்‌ 
பார்வோனிடத்தில்‌ சொல்லி, தம்முடைய 
ஜனத்தை எகிப்தின்‌ அடிமைத்தனத்திலிருந்து 
விடுதலைபண்ணினார்‌. 

கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ ஜனத்தை ஒரு 
தேசமாக உருவாக்கினார்‌. ஆரம்பத்தில்‌. 
அவர்கள்‌ சொற்ப எண்ணிக்கையிலுள்ள 
ஜனமாயிருந்தார்கள்‌. கர்த்தருடைய தெய்வீக 
கிருபையினால்‌, அவர்கள்‌ பலுகிப்‌ 
பெருகினார்கள்‌. கர்த்தர்‌ அவர்களை 
இஸ்ரவேல்‌ தேசமாக உருவாக்கினார்‌. 
இஸ்ரவேல்‌  புத்திரரின்‌ ஆரம்ப 
காலத்திலிருந்தே, கர்த்தர்‌ அவர்கள்மீது 
விசேஷித்த கவனம்‌ செலுத்தி வருகிறார்‌. 
அவர்களுக்கு தயவு பாராட்டி, அவர்களை 
ஆதரிக்கிறார்‌. 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 


கர்த்தருக்‌ 
விரோதமாய்ப்‌ பாவம்‌ 7 


செய்தார்கள்‌. 
அக்கிரமங்களும்‌ 
கர்த்தரோ 
மீறுதல்களை 
அவர்களுடைய 
கார்மேகத்தைப்போலவும்‌ 


மீட்டுக்கொண்டேன்‌"' 
(ஏசா 44:22) என்று சொல்லுகிறார்‌. 


கர்த்தர்‌ தம்முடைய 
ஏற்கெனவே மீட்டுக்கொண்டார்‌. அவர்‌ 
மாறாத தேவன்‌. அவருடைய கிருபையும்‌, 
இரக்கமும்‌ என்றும்‌ மாறாதது. கர்த்தர்‌ 
யாக்கோபை மீட்டு இஸ்ரவேலிலே 
மகிமைப்படுகிறார்‌ (ஏசா 44:23). யாக்கோபை 
மீட்டுக்கொண்ட கர்த்தர்‌, இப்போது, 
சிறையிருப்பிலிருக்கிற அவர்களை 
மறுபடியுமாக மீட்டுக்கொள்வார்‌. கர்த்தரே 
எல்லாவற்றையும்‌ செய்கிறவர்‌. 
யாக்கோபையும்‌ இஸ்ரவேலையும்‌ 
மீட்டுக்கொள்ள வேண்டுமென்று கர்த்தர்‌ 
தீர்மானித்திருக்கிறார்‌ கர்த்தர்‌ செய்ய 
நினைக்கிற காரியம்‌ ஒருபோதும்‌ தடைபடாது. 
கர்த்தர்‌ இஸ்ரவேலிலே மகிமைப்படுகிறார்‌. 
தம்முடைய நாமத்தின்‌ மகிமைக்காக, கர்த்தர்‌ 
மறுபடியுமாய்‌, தம்மை நம்புகிறவர்களை 
மீட்டுக்கொள்வார்‌. 


ஜனத்தை 





f= FTE 
TT 


“பிதாவே, உமது 
மகிமைப்படுத்தும்‌ என்றார்‌. 
மகிமைப்படுத்தினேன்‌, 
மகிமைப்படுத்துவேன்‌ 
வானத்திலிருந்து 


(யோவா 12:28). 


"நாமத்தை 
அப்பொழுது: 
இன்னமும்‌ 
என்கிற சத்தம்‌. 
உண்டாயிற்று” 


கர்த்தர்‌ யாக்கோபின்‌ மீறுதல்களையும்‌, 
இஸ்ரவேலின்‌ பாவங்களையும்‌ மன்னித்து 
விட்டார்‌. அவற்றை  மேகத்தைப்போலவும்‌, 
கார்மேகத்தைப்போலவும்‌ அகற்றிவிட்டார்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ பாபிலோன்‌ தேசத்து 
சிறையிருப்பிலிருந்தபோது, அவர்களுடைய 
பாவங்களே, அவர்களுடைய விடுதலைக்கு 
தடையாயிருந்தது. கர்த்தர்‌ தமது. 
கிருபையினால்‌ அவர்களுடைய பாவங்களை 
மன்னித்துவிடுகிறார்‌. இனிமேல்‌. 
கர்த்தருடைய பிள்ளைகள்‌ 
விடுவிக்கப்படுவதற்கு தடை எதுவுமில்லை. 

கர்த்தர்‌ தம்முடைய பிள்ளைகள்மீது 
சுமத்தப்பட்டிருக்கிற சிறையிருப்‌ 
நுகத்தையும்‌, அடிமைத்தனத்தின்‌ நுகத்தையும்‌ 
அகற்றிப்போடுவார்‌. அவர்களுடைய 
மீறுதல்களையும்‌ பாவங்களையும்‌ மேகத்தைப்‌ 
போலவும்‌, கார்மேகத்தைப்போலவும்‌ 
அகற்றிப்போட்டதுபோல, அவர்களுடைய 
சிறையிருப்பையும்‌, அடிமைத்தனத்தையும்‌ 
அகற்றிப்போடுவார்‌. 


ய பாவங்களும்‌ மீறுதல்களும்‌ 
வேகத்தைக்‌ கார்மேகத்தைப்போலவும்‌ 


மன்னிக்கும்போது, வானத்திற்கும்‌ பூமிக்கும்‌. 
நடுவே  தடையாயிருந்த. மேகம்‌ 
அகற்றப்படுகிறது. பூமியிலிருக்கிற நமக்கு. 
பரலோகத்தின்‌ பாதை 
'தடையில்லாமலிருக்கிறது. 


கர்த்தர்‌ தம்முடைய 
பாபிலோன்‌ தேசத்து சிறையிரப்ககருந்ு 
விடுதலைபண்ணும்போது, சர்வசிருஷ்டிகளும்‌ 
களிகூரும்‌. 'வானங்களே, 
களித்துப்பாடுங்கள்‌” (ஏசா 44:23) என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. கர்த்தருடைய ஜனம்‌ 
மீட்கப்படும்போது அவர்கள்‌ சந்தோஷப்பட்டு 
களிகூருகிறார்கள்‌. அவர்களுடைய 
சந்தோஷத்தைப்‌ பார்த்து, சர்வசிருஷ்டிகளும்‌ 
சந்தோஷப்பட்டு களிகூருகிறது. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


இப்போது, 


அனுபலிக்கிறார்கள்‌. கர்ப்பவதிகளைப்போல 
பெருமூச்‌ சுவிடுகிறார்கள்‌. அவர்கள்மீது 
பாரமான சுமை சுமத்தப்பட்டிருக்கிறது. 
கர்த்தர்‌ தம்முடைய ஜனத்தை 
விடுவிக்கும்போது, அவர்களை 
நெருக்குகிற எல்லா பாரங்களும்‌, அவர்களை 
விட்டு நீங்கிப்போகும்‌. அவர்களுடைய 
துக்கம்‌ சந்தோஷமாய்‌ மாறும்‌. 


தத்தி ப 
அடிமைத்தனத்திலிருந்தவர்கள்‌, 
௧ ண்‌ ம்‌ 


சந்தோஷமுண்டாயிருக்கும்‌. 


“வானங்கள்‌ மகிழ்ந்து, பூமி பூரிப்பாகி, 
சமுத்திரமும்‌ அதின்‌ நிறைவும்‌ முழங்குவதாக, 
நாடும்‌ அதிலுள்ள யாவும்‌ களிகூருவதாக: 
அப்பொழுது கர்த்தருக்கு 
காட்டுவிருட்சங்களெல்லாம்‌. 

அவர்‌ வருகிறார்‌, அவர்‌ 
நியாயந்தீர்க்க வருகிறார்‌; அவர்‌ பூலோகத்தை 
நீதியோடும்‌, ஜனங்களைச்‌ சத்தியத்தோடும்‌ 


நியாயந்தீர்ப்பார்‌" (சங்‌ 96-13) 


ட சமுத்திரமும்‌ அதின்‌ 

பூச்சக்கரமும்‌ அதின்‌ குடிகளும்‌ 
முழங்குவதாக. கர்த்தருக்கு முன்பாக 
ஆறுகள்‌ கைகொட்டி, பர்வதங்கள்‌ ஏகமாய்க்‌ 
கெம்பீரித்துப்‌ பாடக்கடவது. அவர்‌ பூமியை 
நியாயந்தீர்க்க வருகிறார்‌; பூலோகத்தை 
நீதியோடும்‌ ஜனங்களை நிதானத்தோடும்‌. 
நியாயந்தீர்ப்பார்‌' (சங்‌ 08:7-0), 


பூமியிலே 
இரட்சிக்கப்படும்போது, _ தேவதூதர்களும்‌ 
அதைப்‌ பார்த்து சந்தோஷப்படுகிறார்கள்‌. 
வானங்கள்‌ களித்துப்‌ பாடுகிறது. கர்த்தரே 
இதைச்‌ செய்தார்‌. கர்த்தரும்‌ மனுஷனும்‌ 
ஒப்புரவாகும்போது பரலோகத்தில்‌ மிகுந்த 
சந்தோஷமுண்டாயிருக்கும்‌. 


நிறைவும்‌, 


மனுஷர்‌ 





f= THE 
TT 


“அதுபோல, மனந்திரும்ப 

அவசியமில்லாத தொண்ணூற்றொன்பது 

நீதிமான்களைக்குறித்துச்‌ சந்தோஷம்‌ 

உண்டாகிறதைப்பார்க்கிலும்‌ மனந்திரும்புகிற 

ஒரே பாவியினிமித்தம்‌ பரலோகத்தில்‌ மிகுந்த 

சந்தோஷம்‌ உண்டாயிருக்‌ என்று 

உங்களுக்குச்‌ சொல்லுகிறேன்‌" (லூக்‌ 15:7). 

கர்த்தர்‌ தம்முடைய 

மீறுதல்களையும்‌ 

அகற்றிப்போடுகிறார்‌. 

கர்த்தருடைய 

சந்தோஷமாயிருக்கிறார்கள்‌. 

பாடுகிறார்கள்‌. அவர்களோடு 

புறஜாதி தேசத்தில்‌ வாசம்பண்ணுகிறவர்களும்‌, 

சந்தோஷமாய்ப்‌ பாடுகிறார்கள்‌. பரலோகம்‌ 

'சந்தோஷப்படும்போது. பூலோகமும்‌, 

பூமிமிலுள்ளவைகளும்‌ சந்தோஷப்படும்‌ 
குடிகளைப்‌ 


கர்த்தர்‌ பூமியிலுள்ள 
பார்த்து பூதலத்தின்‌ தாழ்விடங்களே, 
ஆர்ப்பரயுங்கள்‌; பர்வதங்களே, காடுகளே 
காட்டிலுள்ள சகலமரங்களே, கெம்பீரமாய்‌ 
ங்குங்கள்‌; கர்த்தர்‌ யாக்கோபை மீட்டு, 
ஸ்ரவேலிலே மகிமைப்படுகிறார்‌'' 
(ஏசா 44:23) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
கர்த்தரே யாக்கோபின்‌ மீட்பர்‌. அவரே 
இஸ்ரவேலின்‌ மீட்பர்‌. கர்த்தரே அவர்களை 
தாயின்‌ கர்ப்பத்திலே உருவாக்கினார்‌. 
கர்த்தரே எல்லாவற்றையும்‌ செய்கிறவர்‌. அவர்‌ 
ஒருவராய்‌. வானங்களை விரித்தார்‌. 
பூமியைப்‌ பரப்பினார்‌. கர்த்தர்‌ ஆரம்பத்தில்‌ 
உருவாக்கினதை, மனுஷன்‌: இன்னும்‌ 
உருவாக்கிக்கொண்டிருக்கிறான்‌. 
தேவனுடைய பராமரிப்பு, அவருடைய 
சிருஷ்டிகளுக்கு, தொடர்ந்து கொடுக்கப்பட்டு 
வருகிறது. கர்த்தருடைய பராமரிப்பு, 
அவருடைய தொடர்ச்சியான சிருஷ்டிப்பு 
ஆகும்‌. 


கர்த்தர்‌ தம்முடைய 
பாபிலோன்‌ தேசத்து ல்க 
விடுதலை பண்ணும்போது, அந்த தேசத்திலே 
குழப்பமும்‌ வெட்கமும்‌ உண்டாகும்‌. கர்த்தர்‌ 
கட்டுக்கதைக்காரரின்‌ குறிகளை 
அபத்தமாக்குவார்‌. குறிசொல்லுகிறவர்களை 
நிர்மூடராக்குவார்‌. ஞானிகளை 
அறிவை 
பாபிலோன்‌ 

தல்‌ எல்லா இடங்களிலும்‌ குழப்பம்‌ 
அதிர்ச்சியும்‌, ஆச்சரியமும்‌ நிரம்பியிருக்கும்‌. 


அவர்கள்‌ 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


பாபிலோன்‌ தேசத்து தீர்க்கதரிசிகள்‌ 
பொய்யராகமிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
தங்கள்‌ மனதின்‌ விருப்பங்களை 
தீர்க்கதரிசனம்‌ போல சொல்லுகிறார்கள்‌. 
பாபிலோன்‌ தேசம்‌ அழிந்துபோவதில்லை. 
என்றும்‌, நித்தியகாலபாய்‌ 
நிலைத்திருக்கும்‌ என்றும்‌ 
கள்ளத்தீர்க்கதரிசிகள்‌ பொய்‌ 
சொல்லுகிறார்கள்‌. பாபிலோன்‌ தேசத்தாரோ 
கள்ளத்தீர்க்கதரிசிகளின்‌ வார்த்தைகளை 
நம்பி இருமாப்பாய்‌ ஜீவிக்கிறார்கள்‌. 
கர்த்தரோ அவர்களுடைய 
கட்டுக்கதைகளையும்‌, குறிகளையும்‌ 
அபத்தமாக்குகிறார்‌. அவர்களுடைய 
ஞானிகளை வெட்கப்படுத்துகிறார்‌. 


அது 


ஏற்பாட்டுக்காலத்திலே. 

இபேசுகிறிஸ்துவும்‌, 
உலகப்பிரகாரமான ஞானத்தையும்‌, 
ஞானிகளையும்‌ வெட்கப்படுத்தினார்‌. 
உலகஞானம்‌ இயேசுகிறிஸ்துவக்கு முன்பாக 
வைத்தியமாயிருக்கிறது அவர்கள்‌ 
தங்களுடைய வஞ்சகத்தில்‌ தாங்களே 
விழுந்து கிடக்கிறார்கள்‌. 


“இவ்வுலகத்தின்‌ ஞானம்‌ தேவனுக்கு 
முன்பாகப்‌ பைத்தியமாயிருக்கிறது. அப்படியே, 
ஞானிகளை அவர்களுடைய தந்திரத்திலே. 
பிடிக்கிறாரென்றும்‌, ஞானிகளுடைய 
சிந்தனைகள்‌ வீணாயிருக்கிறதென்று கர்த்தர்‌ 
அறிந்திருக்கிறாரென்றும்‌ எழுதியிருக்கிறது" 
ரிகொரி 311920). 


புதிய 
கர்த்தராகிய 


கர்த்தருடைய ஜனத்தாரில்‌ ஒரு சிலர்‌ 
வார்த்தைகளை நம்பவில்லை. 

தம்முடைய ஊழியக்காரரின்‌ 
வார்த்தையை நிலைப்படுத்துகிறார்‌. தம்முடைய 
ஸ்தானாபதிகளின்‌ ஆலோசனைகளை 
நிறைவேற்றுகிறார்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
தீர்க்கதரிசிகளை, தம்முடைய ஜனத்தாரிடம்‌ 
அநேகந்தரம்‌ அனுப்பினார்‌. அவர்கள்‌ 
கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசத்தோடு 
சொன்னார்கள்‌. அவர்கள்‌ சொன்ன 


வார்த்தையை கர்த்தர்‌ நிலைப்படுத்துகிறார்‌. 





i FTE 
TT 


கர்த்தரே தம்முடைய ஜனங்களுக்கு 
ஆறுதலான வார்த்தையை சொல்லுகிறவர்‌ 
கர்த்தர்‌, “குடியேறுவாய்‌ என்று 
எருசலேமுக்கும்‌, கட்டப்படுவீர்கள்‌ என்று 
யூதாவின்‌ பட்டணங்களுக்கும்‌ சொல்லி, 
அவைகளின்‌ பாழானஸ்தலங்களை 
எடுப்பிப்பவர்‌” (ஏசா 44:26). 

கர்த்தருடைய னம்‌ 
பபிகோன்‌ ளி 
சிறையிருப்பிலிருக்கிறார்கள்‌. 
தம்முடைய  ஜனத்திற்கு 
கிருபைகளையும்‌, 
ஆசீர்வாதங்களையும்‌ 
யூதாவின்‌ பட்டணங்களும்‌, எருசலேமும்‌ 
அழிந்துபோயிருப்பதாக இங்கு 
சொல்லப்படுகிறது. இந்தப்‌ பட்டணங்களில்‌ 
ஜனங்கள்‌ யாரும்‌ குடியிருக்கவில்லை. 
எருசலேயிலே ஜனங்கள்‌ மறுபடியும்‌ 
குடியேறுவார்கள்‌ என்றும்‌, யூதாவின்‌ 
பட்டணங்கள்‌ மறுபடியும்‌ கட்டியெழுப்பப்படும்‌. 
என்றும்‌ கர்த்தர்‌ வாக்குப்பண்ணுகிறார்‌. 

இந்த உலகம்‌ இருக்கும்‌ வரையிலும்‌ 
த்‌ க்கும்‌. கர்த்தர்‌ 
குடியேறுவாய்‌"' 


திட்டமிட்டிருக்கிறார்‌. 


என்று சொல்லுகிறார்‌ 

தம்முடைய சபையைப்‌ 

"பரிசுத்தவான்களால்‌ 

என்றும்‌ சொல்லுகிறார்‌ 
யூதாவின்‌ பட்டணங்கள்‌ 

ஸ்தலங்களாயிருக்கிறது. கர்‌ 

போயிருக்கிற அந்தப்‌ 

மறுபடியும்‌ எடுப்பித்துக்‌. 

சனகெரிப்பின்‌ காலத்தில்‌ அசீரியரின்‌ சேனை 

எருசலேமின்மீது யுத்தம்பண்ண வந்தார்கள்‌. 

அவர்கள்‌ 

பிடித்தார்கள்‌. 

பட்டணங்களை 


பண்ணாமல்‌, தங்கள்‌ தேசத்திற்குத்‌ திரும்பிப்‌ 
போய்விட்டார்கள்‌. 

கல்தேயர்களோ எருசவேயின்மீது 
யுத்தம்பண்ண வந்து, எருசலேமை 
முற்றிலுமாய்‌ அழித்துப்போட்டார்கள்‌. அதைத்‌ 
தீ வைத்து கொளுத்திவிட்டார்கள்‌. 
எருசலேமில்‌ வாசம்பண்ணின ஜனங்களை 
சிறைப்பிடித்துக்கொண்டு. போனார்கள்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


எருசலேமிலே. 
ஒருவருமில்லை. 
ஜனநடமாட்டமில்லாமல்‌. 
இந்த அழிவு 
அல்ல. 


குடியிருப்பதற்குக்கூட 
எருசலேம்‌ நகரம்‌ 
... அழிந்துபோயிற்று. 
எருசலேமுக்கு நித்திய அழிவு 
கர்த்தர்‌ தம்முடைய 
ஆலோசனையை நிறைவேற்றுவார்‌. 
எருசலேமிலே தம்முடைய பிள்ளைகளை 
அழைத்துக்கொண்டு வந்து, 
அவர்களை குடியேற்றுவார்‌ 
போயிருக்கிற யூதாவின்‌ பட்‌ 
கர்த்தர்‌ திரும்பவும்‌ எடுத்துக்கட்டுவார்‌. 
பாபிலோனியர்கள்‌ 
நகரத்திற்குள்‌ வந்து, தேவாலயத்தையும்‌ 
இடித்துப்போட்டார்கள்‌. அதிலுள்ள பரிசுத்த 
பனிமுட்டுக்களையெல்லாம்‌ கொள்ளையிட்டு, 
தங்கள்‌ தேசத்திற்கு எடுத்துக்கொண்டு 
போய்விட்டார்கள்‌. எருசலேம்‌ தேவாலயம்‌ 
தரையட்டமாக. இடிக்கப்பட்டது. 
தேவாலயத்தின்‌ அஸ்திபாரத்தைத்‌ தவிர, 
அதற்கு மேல்‌ அலங்க சுவர்கள்‌ எதுவும்‌ 
காணப்படவில்லை. 


எருசலேம்‌. 


எருசலேமிலுள்ள (வாலயத்திள்‌ 
ஒன்றியம்‌ டமி ப்பம்‌ எத. 
அந்த அஸ்திபாரத்தின்மீது தேவாலயம்‌: 
கட்டப்படும்‌ என்றும்‌ கர்த்தர்‌ 
வாக்குப்பண்ணுகிறார்‌. கர்த்தருடைய பரிசுத்த. 
ஆலயம்‌. இடிந்துபோனதைப்‌ பார்த்து, 
பக்தியுள்ள யூதர்கள்‌ மிகவும்‌ 
வேதனைப்பட்டார்கள்‌. எருசலேமின்‌ 
அழிவுக்காக அழுது புலம்பினார்கள்‌. 
எருசலேம்‌ மறுபடியும்‌ குடியேற்றப்படுவதும்‌, 
யூதாவின்‌ பட்டணங்கள்‌ மறுபடியும்‌ 
குட்டப்படுவதும்‌, எருசலேமின்‌ தேவாலயம்‌ 
மறுபடியும்‌ புதிதாய்‌ அஸ்திபாரம்‌ போடப்பட்டு, 
அதன்மீது கட்டப்படுவதும்‌ கர்த்தருடைய 
பிள்ளைகளுக்கு சந்தோஷமான 
செய்தியாகும்‌. எருசலேம்‌ மறுபடியும்‌ 
கட்டப்படுவது, இஸ்ரவேலின்‌ மீட்பிலே, ஒரு 
முக்கியமான பகுதியாகயிருக்கிறது. 





i= al 
TT 


கர்த்தருடைய ஜனம்‌ பலவிதமான 
துன்பங்களை 'அனுபவிக்கிறார்கள்‌. 
அவர்களுடைய பட்டணங்கள்‌ 
அழிந்துபோயிற்று. அவர்கள்‌ பாபிலோன்‌ 
சிறையிருப்பிலே அடிமைகளாகயிருக்கிறார்கள்‌. 
தங்களுக்கு விடுதலை கிடைக்கும்‌ என்னும்‌ 
நம்பிக்கை கூட அவர்களுக்கு இல்லை. 
இந்த சூழ்நிலையில்‌ கர்த்தருடைய வார்த்தை 
அவர்களுக்கு சொல்லப்படுகிறது. 


நோக்கி: 
ஈதி 
என்றும்‌ 
(ஏசா 44:27) என்று கர்த்தர்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ எகிப்து 
தேசத்தின்‌ அடிமைத்தனத்திலிருந்தபோது. 
கர்த்தர்‌ அவர்களை விடுதலைபண்ணி 
கானான்‌ தேசத்திற்கு அழைத்துக்கொண்டு 
வந்தார்‌. கர்த்தர்‌ அதுபோன்ற காரியத்தை 
பாபிலோன்‌ 


“நான்‌ ஆழத்தை 
வற்றிப்போ என்றும்‌, உன்‌ 
வெட்டாந்தரையாக்குவேன்‌ 
சொல்லுகிறவர்‌" 
சொல்லுகிறார்‌. 


இப்போது மறுபடியும்‌ செய்வார்‌. 
த்நிலே 


அழைத்துக்கொண்டு வருவார்‌. 
கர்த்தருடைய பிள்ளைகளை 
விடுதலைபண்‌ ணுவதற்கு ஆழங்கள்‌ 
தடையாகயிருக்கிறது. கர்த்தரோ ஆழத்தை 
நோக்கி, “வற்றிப்போ” என்று சொல்லுகிறார்‌ 
கர்த்தருடைய பிள்ளைகள்‌ தங்கள்‌ 
தேசத்திற்கு திரும்பி வரும்போது, ஆழங்கள்‌ 
தடையாகமிருக்காது. அது எல்வளவு பெரிய 
ஆழமாகயிருந்தாலும்‌, கர்த்தருடைய 
கட்டளையின்படி, அது வற்றிப்போகும்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய ஜனத்திற்காக நதிகளை 
வெட்டாந்தரையாக்குவார்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனங்கள்‌ பாபிலோன்‌ சிறையிருப்பிலிருந்து, 
தமது தேசத்திற்குத்‌ திரும்பி ருப்பது, 
ஆழங்களோ, நதிகளோ அவர்க 
பாதையில்‌ தடையாமிராது. நதிகள்‌ 
இடத்தில்‌ கபாரில்‌ 
கர்த்தருடைய ஜனம்‌ வெட்டாந்தரையின்மீது 


ராஜா பாபிலோன்‌ 
யுத்தம்பண்ணியபோது, 

பாபிலோனைப்‌ பிடிப்பதற்கு: 
'தடையாயிருந்தது. கோரேசு ஜபிராத்‌ நதியில்‌. 
பல கால்வாய்களை வெட்டி நதியின்‌ 
தண்ணீரை  வற்றிப்போகச்‌ செய்தான்‌. 
கோரேசு ராஜாவின்‌ சேனைகள்‌ உலர்ந்த 
தரையில்‌ போவதுபோல, ஜபிராத்‌ 
நதியைக்‌ கடந்து, பாபிலோனைப்‌ பிடித்தார்கள்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ கோரேசைக்குறித்தும்‌ 
தம்முடைய வார்த்தையைச்‌ சொல்லுகிறார்‌ 
'கோரேசைக்‌ குறித்து: அவன்‌ என்‌ மேய்ப்பன்‌; 
அவன்‌ எருசலேமை நோக்கி: நீ கட்டப்படு 
என்றும்‌: தேவாலயத்தை நோக்கி: நீ 
அஸ்திபாரப்படு என்றும்‌ சொல்லி, எனக்குப்‌ 
பிரியமானதையெல்லாம்‌ நிறைவேற்றுவான்‌ 
என்று சொல்லுகிறவர்‌ நான்‌” (ஏசா 44:28) 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


மேய்ச்சலின்‌ ஆடுகள்‌. கர்த்தருடைய ஆடுகள்‌ 
இப்போது ஒநாய்களுக்கு நடுவே பாடுகளை 
றது. பிரதான மேய்ப்பராகிய 
கர்த்தரைவிட்டு விலகிப்போனதினால்‌, இந்த 
ஆடுகள்‌, இப்போது பாபிலோன்‌ தேசத்தார்‌ 
என்னும்‌ ஒநாய்களிடம்‌ சிக்கி தவிக்கிறது. 


இப்போது கோரேசு 
மேய்ப்பராக நியமிக்கப்படுகிறார்‌. 
கர்த்தருடைய டுகளை 
தேசத்தாரிடமிருந்து மீட்டுக்கொள்‌ வேண்டும்‌. 
கோரேசு பெர்சியா தேசத்து 
ராஜாவாகமிருந்தாலும்‌. அவர்‌ கர்த்தருடைய 
மேய்ப்பராகயிருப்பதுதான்‌, அவருக்கு 
கிடைத்திருக்கிற உன்னதமான மேன்மை 


கர்த்தருடைய 


கர்த்தர்‌ தம்முடைய சித்தத்தின்‌ 
பிரகாரமாகவும்‌, விருப்பத்தின்‌ பிரகாரமாகவும்‌ 
மனுஷரை  பயன்படுத்துகிறார்‌. மனுஷர்‌ 
தங்கள்‌ வேலையை செய்கிறார்கள்‌. தங்கள்‌ 
பாடுகளை பார்க்கிறார்கள்‌. மனுஷருக்கு 
தங்கள்‌ வேலையை தவிர வேறு ஒன்றும்‌ 
கர்த்தரோ மனுஷர்‌ செய்கிற 
மூலமாய்‌, கர்த்தர்‌ தம்முடைய 
நோக்கத்தையும்‌, 

த்க்‌ நிறைவேற்றுகிறார்‌. 
கோரேசு ராஜா. தன்னுடைய 
ப்பத்தின்‌ பாபிலோன்‌ தேசத்தின்மீது 
்‌ பாபிலோனை 
ஜெயித்து அதை கைப்பற்றினான்‌. இது 
தனக்கு கிடைத்த வெற்றி என்று கோரேசு 


தம்முடைய 

பாபிலோன்‌ பன்னி சிறையிருப்பிலிருக்கிற 
தம்முடைய ஜனத்தை விடுவிக்கவேண்டும்‌ 
என்பது கர்த்தருடைய சித்தம்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற கோரேசை 
பயன்படுத்துகிறார்‌. கோரேசுக்கு 
பாபிலோன்மீது ஜெயத்தைக்‌ 
கட்டளையிடுகிறார்‌. 





ஏசாய! 


i FTE 
TT 


இஸ்ரலேலின்‌ தேவனாகிய 
கோரேசை தம்முடைய 
நியமிக்கிறார்‌. கோரேசு 
மேய்ப்பருக்கும்‌, 
அடையாளமாயிருக்கிறார்‌. 
கோரேசுக்காக செய்யப்போகிற 
காரியங்களை இங்கு 
சொல்லுகிறார்‌. கோரேசு 
ஜனங்களை விடுவிப்பார்‌ 
கர்த்தர்‌ கோரேசை தம்முடைய 
பெலத்தினாலும்‌, வல்லமையினாலும்‌ 
இடைக்கட்டு கட்டுகிறார்‌ (ஏசா 45:5-7). 


இஸ்ரவேல்‌ 
சிறையிருப்பிலிருந்து 
விடுவிக்கப்படவேண்டும்‌ என்னும்‌ 
விண்ணப்பம்‌ (ஏசா 45:8). தம்மை நம்பாத 
யூதர்களை கர்த்தர்‌ கடிந்துகொள்கிறார்‌ (ஏசா 
45910). கர்த்தரை நம்புகிற யூதர்களுக்கு 
ஆசிர்வாதமுண்டு. அவர்கள்‌ கர்த்தரிடத்தில்‌ 
நம்பிக்கையாயிருந்து, ஜெபத்திலே. 
தரித்திருக்கிறார்கள்‌ (ஏசா 4541-19). 


கர்த்தர்‌ 
மேய்ப்பனாக 
பிரதான 
இரட்சகருக்கும்‌ 
கர்த்தர்‌ 

பெரிய 
விரிவாகச்‌ 
கர்த்தருடைய 
(ஏசா 451-4). 


ஜனத்தார்‌ 
சீக்கிரமாய்‌ 


அிக்கரகாராதனைக்காருக்கு 
நியமிக்கப்பட்டிருக்கிறது. 
ஆராதிக்கிறவர்களுக்கோ 
திருப்தியும்‌ மிககப்ப்டரக்ககனு 
(ஏசா 45:16-25). 


தன்‌ 


கோரேசு 
ஏசா 4501-4 


ஏகா. 45. 
அபிஷேகம்‌ 


கர்த்தராகிய நான்‌ 

பண்ணின கோரேகக்கு. 

ஜாதிகளைக்‌ கீழ்ப்படுத்தி, 

'இடைக்கட்டுகளை 

அவனுக்கு 

முன்பாக வாசல்கள்‌ பூட்டப்படாதிருக்க, 

கதவுகளைத்‌ பர்க்க 

அவனைப்‌ பார்த்து, 

வலதுகையைப்‌ நடித்துக்கொண்டு, 

அவனுக்குச்‌ சொல்லுகிற தாவது: 


- விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


ஏசா 45:3. உன்னைப்‌ பெயர்சொல்லி. 
அழைக்கிற இஸ்ரவேலின்‌ தேவனாகிய 
கர்த்தர்‌ நானே என்று நீ அறியும்படிக்கு, 


அத்தகாரத்தில்‌ 

பொக்கிஷங்கனையும்‌, ஒனிப்பிடத்தில்‌ 
இருக்கிற புதையல்களையும்‌ உனக்குக்‌ 
கொடுப்பேன்‌; நான்‌ என்‌ தாசனாகிய 
யாக்கோயினிமித்தமும்‌, 
தெரிந்துகொண்ட. 

ணிமத்தமும்‌, நான்‌ 
பெயர்சொல்லி அழைத்து, நீ என்னை 
அதியாதிருந்தும்‌, உனக்கு நாமம்‌ 

த்தேன்‌. 


தேசத்‌, 


ராஜாவா! ய 


சரித்திர ஆசிரியர்கள்‌, 
வம்சவரலாற்றைப்பற்றி 
எழுதாமல்‌, வெவ்வே, 
எழுதியிருக்கிறார்கள்‌. 
சிறுபிள்ளையாகமிருந்தபோதே, 
யாரும்‌ கவனிக்காமல்‌, 
தேசத்தைவிட்டுத்‌ துத்திவிட்டார்கள்‌ என்று 
ஒரு வரலாறு சொல்லுகிறது. கோரேசு 
சிறுபிள்ளையாக வனாந்தரத்திலே 
கிடந்தபோது, மேய்ப்பரின்‌ மனைவி ஒருத்தி, 
அவனை எடுத்து காப்பாற்றினாள்‌ என்றும்‌ 
ஒரு வரலாறு சொல்லுகிறது. 

லீதியாவின்‌ ராஜாவாகிய குரோயேசஸ்‌ 
என்பவர்‌, கோரேசை தன்னுடைய 
ராஜ்யத்திற்கு வாரிசாக அறிவித்தார்‌. 
லீதியாவில்‌ நடைபெற்ற உள்நாட்டு 
குழப்பங்களை அடக்கி, கோரேசு அந்த 
தேசத்திற்கு ராஜாவானான்‌. லீதியா தேசம்‌. 
ந்‌ மிகுந்த தேசம்‌. லீதியாவுக்கும்‌, 

சார்ந்திருந்த மற்ற 

கால காம்‌ கோரேசு ராஜாவாக 
முடிசூட்டப்பட்டான்‌. 





f= FTE 
TT 


பிறனொருவன்‌ தன்னுடையது என்று 
சொல்லி. குற்தஞ்சாற்றினால்‌, 
இருதிறத்தாருடைய வழக்கும்‌ 
தியாயதியதிகளிடத்தில்‌ வரக்கடவது; 
நியாயாதிபதிகள்‌ எவனைக்‌ குற்றவானி. 
என்று தீர்க்கிறார்கனோ, அவன்‌ 
மற்றவனுக்கு, இரட்டிப்பாகக்‌ 
கொடுக்கக்கடவன்‌. 
யாத்‌ 2210, ஒருவன்‌ தன்‌ 
கழுதையையாவது  மாட்டையாவது. 
ஆட்டையாவது மற்ற யாதொரு 
மிருகஷீவனையாவது பிறன்‌ வசத்தில்‌: 
விட்டிருக்கும்போது, அது செத்தாலும்‌, 
சேதப்பட்டுப்போனாலும்‌, ஒருவரும்‌ 
காணாதபடி. ஓட்டிக்கொண்டு 
போகப்பட்டாலும்‌, 


யாத்‌ 22:11. அவண்‌ தான்‌ பிறனுடைய 
பொருளை அபகரிக்கவில்லையென்று 
கர்த்தர்‌ பேரில்‌ இடும்‌ ஆணை அவர்கள்‌ 


பதிலனிக்கவேண்டுவதில்லை. 


யாத்‌ 22:12. அது அவன்‌ வசத்திலிருந்து 
திருடப்பட்டுப்போயிற்றாணால்‌, அவன்‌ 
அதின்‌ எஜமானுக்கு அதற்காக 
உத்தரவாதம்‌ பண்ணக்கடவன்‌.. 


யாத்‌ 2213. அது 
பீறுண்டுபோயிற்றானால்‌, அதற்குச்‌ 
சாட்சியை ஓப்புவிக்கவேண்டும்‌. 
பீறுண்டதற்காக அவன்‌ உத்தரவாதம்‌ 
பண்ணவேண்டுவதில்லை. 


யாத்‌ 22:14. 
எதையாகிலும்‌ 
வாங்கினதுண்டானால்‌, அதற்கு. 
உடையவன்‌ கூட இராதபோது, அது 
சேதப்பட்டாலும்‌, செத்துப்போனாலும்‌, 
அவன்‌ அதற்கு 
உத்தரவாதம்பண்ணவேண்டும்‌. 


ஒருவன்‌ பிறனிடத்தில்‌ 
இரவலாக 


யாத்‌ 22:15. அதற்கு உடையவன்‌ கூட 
இருத்தானாகில்‌, அவன்‌ உத்தரவாதம்‌ 
பண்ணவேண்டுவதில்லை; அது 
வாடகைக்கு வாங்கப்பட்டிருத்தால்‌, அது 
அவன்‌ வாடகைக்கு வத்த சேதம்‌. 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஒரு சிலர்‌ தங்களுடைய திரவியத்தை 
மற்றவர்களிடம்‌ நம்பி ஒப்புவிக்கிறார்கள்‌. 
அந்த திரவியங்கள்‌ தங்களிடத்தில்‌ 
இருப்பதைவிட, மற்றவர்களிடத்தில்‌ இருப்பது 
பாதுகாப்பாயிருக்கும்‌ என்று 
நினைக்கிறார்கள்‌. பிறருடைய 
திரவியங்களையும்‌ உடமைகளையும்‌ 
பெற்றுக்கொள்கிறவர்கள்‌, நம்பிக்கைக்கு 
பாத்திரவான்‌களாயிருக்கவேண்டும்‌. 


ஒருவன்‌ பிறனுடைய வசத்தில்‌ 
திரவியத்தையாவது. உடைமைகளையாவது 
அடைக்கலமாக வைத்திருக்கும்போது, அது 
அவன்‌ வீட்டிலிருந்து திருடப்பட்டுப்போனால்‌, 
திருடன்‌ அகப்பட்டானாகில்‌, அவன்‌ அதற்கு 
இரட்டிப்பாகக்‌. கொடுக்கவேண்டும்‌ 
(யாத்‌ 22:7). 


ன்‌ அகப்படாதேபோனால்‌, அந்‌ 
வீடடுக்ளன்‌ நானே ன்‌ பொருளை 
அபகரிந்தனோ இல்லையோ என்று 
அறியும்படி நியாயாதிபதிகளிடத்தில்‌ அவனைக்‌ 
கொண்டுபோகவேண்டும்‌ (யாத்‌ 22:8) 


ப்‌... பெற்றிருக்கிறவர்கள்‌ 
த கிக்கை திடல்‌! ந்த 
அதை திருடிவிடுகிறான்‌. ஆனாலும்‌ 
திரவியத்தின்‌ சொந்தக்காரனுக்கு அவன்மீது 
சந்தேகம்‌ வரும்‌. தன்னுடைய திரவியத்தை 
திருடன்‌ திருடினானா அல்லது 
வீட்டுக்காரன்‌ அபகரித்தானா என்பதை 
திரவியத்தின்‌ சொந்தக்காரன்‌ தெளிவுபடுத்த 
விரும்புவான்‌. இதை அறியும்படியாக, 
திரவியத்தின்‌ சொந்தக்காரன்‌ வீட்டுக்காரனை 
நியாயாதிபதிகளிடத்தில்‌ 
அழைத்துக்கொண்டுபோய்‌ நியாயம்‌ 
விசாரிக்கவேண்டும்‌. 


விசுவாசிகளாகிய நாம்‌ 
நம்பிக்கை மோசம்பண்ணக்கூடாது. 
நப்பிடத்தில்‌ நம்பி 
ஒப்புக்கொடுக்கப்பட்டிருக்கிற பொருட்களுக்கு 
நாம்‌ உத்திரவாதம்‌ பண்ணவேண்டும்‌. பிறர்‌ 
பொருளை நாம்‌ அபகரிக்கும்போது நம்முடைய 
பெயரும்‌ கெட்டுப்போகும்‌. அதோடு சேர்ந்து, 
நாம்‌ ஆராதிக்கிற தேவனுடைய பெயரும்‌. 
தூஷிக்கப்படும்‌. 


யாருக்கும்‌. 





i= al 
TT 


தரியு என்பவன்‌ கோரேசின்‌ மாமன்‌. 
இவன்‌ பெர்சிய தேசத்து ராஜா. பத்து 
வருஷங்களுக்குப்‌ பின்பு, கோரேசு 
தன்னுடைய மாமனாகிய தரியுவுடன்‌ 
சேர்ந்துகொண்டு, பாபிலோன்‌ தேசத்தின்‌ 
மீது யுத்தம்பண்ணினான்‌. இக்காலத்தில்‌ 
பாபிலோன்‌ தேசம்‌ ஐசுவரியம்‌ மிகுந்த. 
தேசமாகவும்‌, வல்லமை மிகுந்த தேசமாகவும்‌ 
விளங்கிற்று. பாபிலோன்‌ நகரத்து, 
கோட்டைச்சுவர்‌ அதிக பலமுள்ளது. அந்த 
சுவற்றின்மேல்‌ ஆறு இரதங்கள்‌ ஒன்றுபோல்‌. 
ஒடுமளவுக்கு அகலமாக இருந்தது. 
பாபிலோன்‌ தேசத்தை எப்படியாவது பிடித்து 
விடவேண்டும்‌ என்னும்‌ வைராக்கியம்‌ 
கோரேசிடம்‌ இருந்தது. கோரேசு 
பாபிலோனுக்கு விரோதமாய்த்‌ துணிச்சலோடு 

ணி, பாபிலோனைக்‌ 


இந்த சம்பவம்‌ நடைபெறுவதற்கு பல 
வருஷங்களுக்கு முன்பாகவே, கர்த்தர்‌ 
கோரேசைப்பற்றி தீர்க்கதரிசனமாய்ச்‌ 
பாபிலோனைக்‌ 

தேசத்து 

யூதர்களை 

கர்த்தர்‌ 


பெரிய 
தம்முடைய 
கர்த்தர்‌ 
பலத்தினால்‌ 
கர்த்தருடைய 
பாபிலோன்‌ 
யுத்தம்பண்ணி 
அவன்‌ ஐசுவரியம்‌ 
அநேக தேசங்கள்‌ 


கோரேசுக்காக 
காரியங்களைச்‌ செய்வார்‌ 
ஜனத்தை விடுவிப்பதற்காக 
கோரேசை தம்முடைய 
இடைக்கட்டு கட்டுவார்‌. 
அநுக்கிரகத்தினால்‌ கோரேசு 
தேசத்தின்மீது, 
அதைப்பிடிப்பான்‌. 
மிகுந்த ராஜாவாவான்‌. 


மனுஷரையும்‌ கொடுத்து, தங்கள்‌ ஆதரவைத்‌ 
தெரிவிப்பார்கள்‌. 


கோரேசு 
அபிஷேகம்பண்ணப்பட்டவன்‌. 


தேவனால்‌ 
கர்த்தர்‌ 
தம்முடைய ஊழியத்தை செய்வதற்காக: 
கோரேசை தெரிந்துகொண்டார்‌.  கோரேசு 
மேசியா; அடையாளமாகச்‌ 

கர்த்தர்‌ 
சொல்லும்போது. 


சொல்லப்பட்டிருக்கிறான்‌. 
கோரேசைப்பற்றிச்‌ 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தராகிய நான்‌ 
கோரேக" (ஏசா 45:1) 
கர்த்தர்‌ கோரேசின்‌ வலதுகையைப்‌ 
பிடித்துக்கொண்டு, தம்முடைய 
வார்த்தைகளை அவனுக்குச்‌ சொல்லுகிறார்‌. 
்‌ ்‌ சீரியருக்கு விரோதமாய்‌ 
அம்பை எய்தபோது. 
ராஜாவின்‌ கையை 
பிடித்துக்கொண்டதுபோல, கர்த்தர்‌ கோரேசின்‌ 
வலது கையைப்‌ பிடித்துக்‌ கொள்கிறார்‌. 


அபிஷேகம்பண்ணின 
என்று சொல்லுகிறார்‌. 


எலிசா அவனைப்‌ பார்த்து: வில்லையும்‌ 
அம்புகளையும்‌ பிடியும்‌ என்றான்‌; அப்படியே 
வில்லையும்‌ அம்புகளையும்‌ 
பிடித்துக்கொண்டான்‌. அப்பொழுது அவன்‌ 
இஸ்ரவேலின்‌ ராஜாவை நோக்கி: உம்முடைய 
கையை வில்லின்மேல்‌ வையும்‌ என்றான்‌; 
அவன்‌ தன்‌ கையை வைத்தபோது, எலிசா 
ல்‌ கைகளை ராஜாவுடைய கைகள்மேல்‌ 
ஜன்னலைத்‌ 
அவன்‌ அதைத்‌ 
எலிசா: எய்யும்‌ 
என்றான்‌! இவன்‌ எய்தபோது, சன்‌ அது 
கர்த்தருடைய ரட்சிப்பிள்‌ 
சீரியரினின்று விடுதலையாக்கும்‌ ரட்சிப்பன்‌ 
அம்புமானது: நீர்‌ ஆப்பெக்கிலே சீரியரைத்‌ 
தீர முறிய அடிப்பீர்‌ என்றான்‌" 
(ராஜா 1345-17). 


கர்த்தர்‌. கோரேசின்‌ வலதுகையைப்‌ 
பிடித்துக்கொண்டிருக்கிறார்‌. ஆகையினால்‌ 
யாராலும்‌ கோரேசை எதிர்க்க முடியாது. 
கர்த்தர்‌ கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளைக்‌ 
கீழ்ப்படுத்துவார்‌. ராஜாக்களின்‌ 
இடைக்கட்டுகளை கன்‌ கோரேசக்கு 
முன்பாக வாசல்க ப்படாமலிருக்‌, 
தந்தத்‌ இதய டிருக்கும்‌. இன்பக்‌ 
தேவனாகிய கர்த்தரே கோரேசுக்கு முன்னே 

 கோணலானவைகளை 
வைகள்‌ ஜனம்‌ பெருத்த 
தேசங்கள்‌ கோரேசை சேவிக்கும்‌, யுத்தம்‌ 
கர்த்தருடையது. இந்த யுத்தத்தில்‌ 
கோரேசுக்கு வெற்றி உண்டாகும்‌. 





i THE 
TT 


பலமிக்க ராஜாக்கள்கூட கோரேசுக்கு 
முன்பாக கீழே விழுவார்கள்‌. கர்த்தர்‌ அந்த 
ராஜாக்களின்‌ இடைக்கட்டுகளை 
அலிழ்த்துப்போடுவார்‌. பெல்ஷாத்சாரின்‌ 
காலத்தில்‌ இந்த வாக்கியம்‌ அப்படியே 
நிறைவேறிற்று. சுவற்றிலே கையினால்‌ 
எழுதப்பட்ட எழுத்துக்களைப்‌ பார்த்தபோது 
ராஜாவினுடைய இடுப்பின்‌ கட்டுகள்‌ 
தளர்ந்தது. 


அப்பொழுது ராஜாவின்‌ முகம்‌ 
வேறுபட்டது: அவனுடைய நினைவுகள்‌ 
அவனைக்‌ கலங்குப்பண்ணினது: அவனுடைய 
இடுப்பின்‌ கட்டுகள்‌ தளர்ந்தது. அவனுடைய 
முழங்கால்கள்‌ ஒன்றோடொன்று 
மோதிக்கொண்டது" (தானி 5:6), 


கோரேசுக்கு முன்பாக பெரிய 
பட்டணங்களும்‌ தோற்றுப்போகும்‌. அவை. 
அவனுக்கு முன்பாக வந்து சரணடையும்‌. 
எந்தப்‌ பட்டணமும்‌ கோரேசுக்கு விரோதமாக 
யுத்தம்பண்ண வரமாட்டார்கள்‌. அந்நிய 
தேசத்து பட்டணங்களின்‌ வாசல்கள்‌ 
கோரேசுக்கு பூட்டப்படாமலிருக்கும்‌. அதன்‌ 
கதவுகள்‌ கோரேசுக்காக எப்போதும்‌ திறந்து 
வைக்கப்பட்ிருக்கும்‌. தங்களால்‌ 
கோரேசோடு யுத்தம்பண்ண முடியாது என்று 
எல்லா பட்டணத்தாரும்‌ அறிந்து 
வைத்திருப்பார்கள்‌. கோரேசோடு யுத்தம்‌ 
பண்ணுவதற்குப்‌ பதிலாக, அவனுக்கு. 
முன்பாக சரணடைய விரும்புவார்கள்‌. 


கோரேசு தூரதேசத்திற்கும்‌ 
தன்னுடைய படைகளை 
வழிநடத்திக்கொண்டு போனான்‌. ஆபத்தான 
வழிகளாகமிருந்தாலும்‌ அங்கும்‌ அஞ்சாமல்‌: 
போனான்‌. யுத்தம்‌ அவனுக்கு. 
எளிநாமிருந்தது. படைகளை நடத்திச்‌ 
செல்வதும்‌ கோரேசுக்கு இலகுவாயிருந்தது. 
கர்த்தர்‌ கோரேசுக்கு முன்னே போகிறார்‌. 
அவர்‌ கோரேசுக்காக கோணலானவைகளை 
செல்வையாக்குகிறார்‌. இதனால்‌ கோரேசு 
எந்தவிதமான தடையுமில்லாமல்‌, எல்லா 
பாதைகளிலும்‌ எளிதாகப்‌ போகிறான்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


கோரேசு செல்ல வேண்டிய பாதைகளில்‌ 

குன்றுகளும்‌, மலைகளும்‌ இருந்தாலும்‌ 

அவனுக்கு சமபூமியாக்கப்படும்‌. 

எதிர்ப்பார்‌ ஒருவருமில்லை. 

கோரேசுக்கு கட்டளை 

ர்‌. அவர்‌ கோரேசுக்காக 

த்தர்‌ வெண்கல 

இருப்புத்‌ 

முறிக்கிறார்‌ 

அந்தகாரத்திலிருக்கிற பொக்கிஷங்களையும்‌ 

ஒளிப்பிடத்தில்‌ இருக்கிற புதையல்களையும்‌ 

கர்த்தர்‌ கோரேசுக்குக்‌ கொடுக்கிறார்‌ 
(ஏசா 45:4). 


அவை. 
கோரேசை. 


சத்துருக்கள்‌ தங்கள்‌ கோட்டைகளை 

ண்கல கதவுகளைப்‌ போட்டு 
மூடியிருக்கிறார்கள்‌. கோட்டை கதவுகளுக்கு 
இருப்புத்‌ தாழ்ப்பாள்களைப்‌ போட்டு 
பலப்படுத்தியிருக்கிறார்கள்‌. பாபிலோன்‌ 
நகரத்தில்‌ நூறு வெண்கல கதவுகள்‌ 
இருந்ததாக சரித்திர ஆசிரியர்கள்‌ 
சொல்லுகிறார்கள்‌. கதவுகளின்‌  கீல்களும்‌ 
முளைகளும்‌ வெண்கலத்தால்‌. 
செய்யப்பட்டிருந்தது. பாபிலோன்‌ கோட்டை 
வலுவாயிருந்தது. கர்த்தரோ கோட்டையின்‌ 
வெண்கல கதவுகளை உடடைத்துப்போடுகிறார்‌. 
இருப்புத்‌ 'தாழ்ப்பாள்களை 
முறித்துப்போடுகிறார்‌. 

பாபிலோன்‌ தேசம்‌ ஐசுவரியம்‌ மிகுந்த 
தேசம்‌. அத்தேசத்தில்‌ பொன்னும்‌ 
வெள்ளியும்‌ ஏராளமாயுள்ளது. அவர்கள்‌ 
தங்கள்‌ பொக்கிஷங்களை பூமிக்கடியில்‌: 
புதைத்து வைத்து பாதுகாக்கிறார்கள்‌. 
அவையெல்லாம்‌  ஒளிப்பிடத்திலிருந்தாலும்‌, 
கர்த்தருக்கு மறைவானது ஒன்றுமேயில்லை. 
கர்த்தர்‌ அந்தகாரத்திலிருக்கிற 
பொக்கிஷங்களை கோரேசுக்குக்‌ 
கொடுக்கிறார்‌. ஒளிப்பிடத்திலிருக்கிற. 
புதையல்களையும்‌ அவனுக்குக்‌ 
கொடுக்கிறார்‌. 





i al 
TT 


கர்த்தரே கோரேசை தம்முடைய 
ந்‌ நிறைவேற்ற தெரிந்துகொண்டார்‌. 
அபிஷேகம்பண்ணியிருக்கிறார்‌. 
கோரேசை  ஆசீர்வதிக்கிறார்‌. 
கோரேசு கர்த்தருக்கு 
நன்றியுள்ளவனாகயிருக்கிறான்‌. பாபிலோன்‌ 
தேசத்திலே சிறையிருப்பிலிருக்கிற 
கர்த்தருடைய ஜனத்தை கோரேசு விடுதலை. 
பண்ணுகிறான்‌. கோரேசு கர்த்தரை 
அறியவில்லை. ஆனாலும்‌ கர்த்தர்‌ அவனை 
பெயர்‌ சொல்லி அழைத்து, 
கோரேசு என்னு 
தரித்திருக்கிறார்‌. ர்‌ 
நன்மைகளை 
அங்கீகரிக்கிறான்‌. 


“பரலோகத்தின்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
பூமியின்‌ ராஜ்யங்களையெல்லாம்‌ எனக்குத்‌ 
நந்தகஸ்‌.. பூதாலிறுள்ள  எகுசவேம்லே 
தமக்கு ஆலயத்தைக்‌ கட்டும்படி எனக்குக்‌ 
கட்டளையிட்டிருக்கிறார்‌'' (எஸ்றா 1:2). 


கர்த்தர்‌ 


கோரேசும்‌ மறந்துவிடாமல்‌ 


கர்த்தர்‌  கோரேசக்கு அநேக 
நன்மைகளை செய்கிறார்‌. கர்த்தர்‌ செய்கிற 
ஒவ்வொரு காரியத்திற்கும்‌ ஒரு காரணம்‌ 
இருக்கும்‌. இஸ்ரவேலின்‌ தேவனாகிய 
கர்த்தரே தன்னை பெயர்‌ சொல்லி 
அழைத்திருக்கிறார்‌ என்பதை கோரேசு 
அறியவேண்டும்‌. தம்முடைய தாசனாகிய 
யாக்கோபினிமித்தமும்‌ தாம்‌ தெரிந்துகொண்ட 
இஸ்ரவேலினிமித்தமும்‌ கர்த்தர்‌ கோரேசைப்‌ 
பெயர்‌ சொல்லி அழைத்திருக்கிறார்‌. கோரேசு 
கர்த்தரை அறியாதிருந்தும்‌, கர்த்தர்‌ 
அவனுக்கு நாமம்‌ தரித்திருக்கிறார்‌. 
கோரேசு தேவனுடைய இஸ்ரவேல்‌ 
புத்தரை பாபிலோன்‌ சிறையிருப்பிலிருந்து, 
விடுவிக்கவேண்டும்‌. கோரேசு கர்த்தரை 
அறிந்திருக்கவில்லை. ஆனாலும்‌ கர்த்தர்‌ 
அவனோடு பேசுகிறார்‌. கர்த்தர்‌ கோரேசை 
தம்முடைய திற்‌ ப்ப 
நியமிக்கிறார்‌. 
என்த 


இவ்பகாவத் கும்‌ கர்த்தர்‌ கோரேசுக்கு 
விசேஷமாய்ச்‌ செய்கிறார்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கோரேசை மேன்மைப்படுத்தவேண்டும்‌. 
என்பதோ, அவனை உயர்த்தவேண்டும்‌ 
என்பதோ கர்த்தருடைய நோக்கமல்ல. 
கோரேசு நற்குணமுள்ளவன்‌ 
என்பதற்காகவோ, அவன்‌ பராக்கிரமசாலி 
என்பதற்காகவோ, கர்த்தர்‌ அவனுக்கு பெரிய 
காரியங்களை செய்யவில்லை. 


துன்மார்க்கன்‌ என்றும்‌ 


எழுதியிருக்கிறர்சள்‌. 
ரோ கோரேசின்‌ 
பிடித்துக்கொண்டு 


இவையெல்‌ 
நிமித்தமாய்‌ 


தாசனாகிய 


செய்யாமல்‌, 
யாக்கோபினிமித்தமும்‌, தாம்‌ 
இஸ்ரவேலினினிமித்தமும்‌ 
கிறிஸ்துவுக்கு 
அடையாளமாயிருக்கிறான்‌ எல்லா 
நோங்கள்மதம்‌ யுத்தம்பண்ணி, எல்லா 
ஜாதியாரையும்‌ 

ஐசுவரியம்‌ 

அதிக 

வல்லமையுள்ளவனாகயிருக்கிறான்‌. கோரேசு 
தன்னுடைய ஐசுவரியங்களையும்‌, 
வல்லமைகளையும்‌ கர்த்தருடைய ஜனத்தின்‌ 
பிரயோஜனத்திற்காகப்‌ பயன்படுத்தவேண்டும்‌. 
கர்த்தர்‌ கோரேசை உயர்த்தும்போது, அவன்‌ 
'சிறையிருப்பிலிருக்கிறவர்களை விடுதலை 


பண்ணவேண்டும்‌. 


நானே கர்த்தர்‌ 
ஏசா 45:5-10 


ஏசா 45:5. நானே கர்த்தர்‌, வேறொருவர்‌ 
இல்லை; என்னைத்‌ தவிர தேவன்‌ 
இல்லை. 





ஏசாய! 


i= THEN 
TT 


ஏசா 450. 
இல்லையென்று. 
திசையிலும்‌, 
திசையிலும்‌ 
என்னை தவா திருத்து, நான்‌ உனக்கு 
இடைகட்டு கட்டினேன்‌; நாணே கர்த்தர்‌, 
வேறொருவர்‌ இல்லை. 


கபி. 

இருனணையும்‌ 

சமாதானத்தைப்‌ 

உண்டாக்குகிறவர்‌ நானே; கர்த்தராகிய 
தானே இவைகளையெல்லாம்‌ செய்கிறவர்‌. 


என்னைத்தவிர 


ஏசா 


ஏசா 488. வானங்களே, உயர இருத்து 
சொியுங்கன்‌; ஆகாயமண்டலங்கன்‌. 
நீதியைப்‌ பொழியக்கடவதா பூமி 
திறவுண்டு, இரட்சிப்பின்‌ கனியைத்தந்து, 
நீதியுங்கூட விணைவதாக; கர்த்தராகிய. 
நான்‌ இவைகளை உண்டாக்குகிறேன்‌.. 


ஏசா. 459. ன்ன வவர ககக 
ஓடாமிருத்தும்‌, 

உகுவாக்கினவரோடே. மவன்‌ 
ஜயோ! களிமண்‌: 
உருவாக்கினவனை நோக்கி gp 
செய்கிறாயென்று சொல்லத்தகுமோ? உன்‌ 
கிரியையானதா அவருக்குக்‌ கைகண்‌: 
இல்லையென்று சொல்லலாமோ? 


ஏசா 4500. தகப்பனை நோக்கி! ஏன்‌ 
ஜநிப்பித்தாய்‌ என்றும்‌, தாயை நோக்கி: 
ஏன்‌ பெற்றாய்‌ என்றும்‌ சொல்லுகிறவனுக்கு 
ஜயோ! 


இஸ்ரவேலின்‌ பரிசுத்தராகிய கர்த்தர்‌ 

மாத்திரமே 'சர்வவல்லமையும்‌, 
சர்‌ஆளுகையுமுள்ளவர்‌. அவர்‌ கோரேசக்காக 
மிகப்பெரிய காரியங்களைச்‌ செய்திருக்கிறார்‌ 
கர்த்தர்‌ தம்மைப்பற்றி 

நானே கர்த்தர்‌ 
என்னைத்‌ தவிர 
ஏசா 455) 
கோரேசம்‌ இதைப்‌ புரிந்துகொள்ளவேண்டும்‌. 


கர்த்தரைத்‌ தவிர வேறு தேவன்‌ 
இல்லை. இது ஒரு அடிப்படை சத்தியம்‌. 
இந்த சத்தியம்‌, த உலகத்திலிருந்து: 
விக்கிரகாராதனையை நீக்கப்படுகிறது. 
கர்த்தர்‌ மாத்திரமே தேவன்‌. விக்கிரகங்கள்‌ 
ஒருபோதும்‌ தேவனாகயிருக்க 

கர்த்தர்‌ 


- விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


அவர்‌ எப்போதும்‌ 

அவர்‌ ஒருவராய்‌ பெரிய 

காரியங்களைச்‌ செய்கிறவர்‌. கர்த்தருக்கு 
யாருடைய உதவியும்‌ தேவையில்லை. 

பெரிய 

அவனுக்கு 


கர்த்தர்‌ கோரேசுக்காக 
கிரியைகளை நடப்பிக்கிறார்‌. 

அதிகமான ஆசீர்வாதங்களைக்‌ 
கொடுக்கிறார்‌. கர்த்தர்‌ செய்கிற 
விசேஷமான இந்தக்‌ காரியங்களுக்கு ஒரு 
தெய்வீக நோக்கமுண்டு. “என்னைத்தவிர 
ஒருவரும்‌ இல்லையென்று சூரியன்‌ உதிக்கிற 
திசையிலும்‌, அது அஸ்தமிக்கிற திசையிலும்‌ 
அறியப்படும்படிக்கு நீ என்னை 
அறியாதிருந்தும்‌, நான்‌ உனக்கு இடைகட்டு 
கட்டினேன்‌; நானே கர்த்தர்‌, வேறொருவர்‌ 
இல்லை" (ஏசா 45:6), இதுவே கர்த்தருடைய 


நோக்கம்‌. 


கோரேசின்‌ முற்பிதாக்கள்‌ 
விக்கிரகங்களை ஆராதனை செய்தார்கள்‌. 
முன்னோர்களின்‌ 
கோரேசு 
கோரேசு 
விக்கிரகாராதனையில்‌  விழுந்துவிடாதவாறு 
ர்த்தர்‌ இவனைப்‌ பாதுகாக்கிறார்‌. 
ல்‌ பல தேசங்கள்மீது 
அதிகமாய்‌ ஜெயம்‌ 
தங்கள்‌ இருதயத்தில்‌ 
ஆணவத்தோடும்‌ 
தெய்வத்திற்கு 
தங்களுக்கு 
ஜனங்கள்‌ 
தங்களை ய்வமாக 
வணங்கவேண்டுமென்று எதிர்பார்த்தார்கள்‌. 
நேபுகாத்நேச்சார்‌ ராஜா தனக்கு பொன்னால்‌ 
ஒரு சிலையை செய்து, அதை எல்லா 
ஜனங்களும்‌: தாழவிழுந்து 
வணங்கவேண்டுமென்று சொன்னான்‌. 
கோரேசக்கு, பல. நேசங்கள்மீது 
வெற்றி கிடைத்திருக்கிறது. அவனுடைய 
இருதயம்‌ பெருமையினாலும்‌, 
ஆணவத்தினாலும்‌ நிரம்புவதற்கு வாய்ப்பு 
வருகிறது. இந்த சூழ்நிலையிலும்‌ கோரேசு 
தன்னைப்பற்றிப்‌ புரிந்துகொள்ளவேண்டும்‌. 
கோரேசு எத்தனை  தேசத்தின்மீது 
வெற்றிபெற்றாலும்‌, அவன்‌ இன்னும்‌ ஒரு 
மனுஷன்‌ தான்‌. அவன்‌ ஒருபோதும்‌ 
தேவனாக முடியாது. கர்த்தர்‌ மாத்திரமே 
தேவன்‌. கர்த்தரைத்‌ தவிர வேறு ஒருவரும்‌ 
'தேவனல்ல. 


தங்களை 
உயர்த்தினார்கள்‌ 
விக்கிரங்களை செய்து, 





i THE 
TT 


கர்த்தர்‌ 'சர்வவல்லமையுள்ளவர்‌. 
அவருடைய உதவியில்லாமல்‌ மனுஷரால்‌: 
ஒன்றும்‌ செய்ய முடியாது. கர்த்தரே 
ஒளியைப்‌ படைத்தவர்‌. அவரே இருளையும்‌ 
உண்டாக்கினவர்‌ 
சமாதானத்தைப்‌ 
உண்டாக்குகிறவர்‌. “கர்த்தராகிய நானே 
இவைகளையெல்லாம்‌ செய்கிறவர்‌" 
(ஏசா 45:7) என்று கர்த்தர்‌ தம்மைப்பற்றிச்‌ 
சொல்லுகிறார்‌. 


கர்த்தருடைய 
நன்மையாது. 


படைத்து 


கிரியைகளெல்லாமே. 
அவை சமாதானத்தை 
உண்டுபண்ணும்‌. கர்த்தர்‌ தீங்கையும்‌ 
உண்டாக்குகிறார்‌. இது பாவத்தின்‌ தீங்கல்ல. 
பாவம்‌ செய்கிறவர்களைத்‌ தண்டிக்கிற தீங்கு. 
இந்தத்‌ தண்டனைமினால்‌ பாவிகளுக்கு. 
சரீர வேதனை உண்டாகும்‌. 


ஒளியும்‌ இருளும்‌ ஒன்றுக்கொன்று. 
விரோதமாயிருக்கிறது. ஆனாலும்‌ ஒவ்வொரு 
நாளிலும்‌ இர மாறி 


வ்வொன்றையும்‌ 
அவையெல்லா வற்றையும்‌ 
த்தின்‌ பிரகாரமாகவே 
சிருஷ்டிப்பு 
நோக்கமுண்டு, 
ஒருபோதும்‌ 


ஒரு 
நோக்கம்‌ 


வெளிச்சத்தை 
வெளிச்சம்‌. 
வெளிச்சம்‌ 


உண்டாக்கினார்‌. 
உண்டாகக்கடவது 
உண்டாயிற்று” (ஆதி 13). கர்த்தர்‌ 
இன்றும்‌ வெளிச்சத்தை உண்டாக்கி 
கொண்டிருக்கிறார்‌. கர்த்தர்‌ இந்த உலகத்தை 
சிருஷ்டித்தபோது, உலகத்திலுள்ள 
இயற்கையில்‌ சமாதானத்தைப்‌ படைத்தார்‌. 
ன்‌ பிரமாணம்‌ மனுஷருக்கு 
கொடுக்கிறது. 

எல்லாம்‌ ஒழுங்கும்‌ 

அவை 

மனுஷருக்கு: 


தேவன்‌ 


என்றார்‌, 


தாறுமாறாகயிருக்குமென்றால்‌ 
சமாதானம்‌ இருக்காது. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


ஒளியைப்‌ படைத்த கர்த்தர்‌ இருளையும்‌ 
உண்டாக்குகிறார்‌. சில சமயங்களில்‌ 
ஒளியைப்போலவே, இருளும்‌ க்‌ 
ஆசீர்வாதமாயிருக்கிறது. 

இருளை உண்டாக்கின கர்த்தர்‌, 

இருளை உண்டாக்கிக்கொண்டிருக்கிறார்‌. 


கர்த்தர்‌ கோரேசுக்காக அநேக 
நன்மைகளை செய்திருக்கிறார்‌. கோரேசு 
கர்த்தரை அறியவில்லை. ஆனால்‌ கர்த்தரோ 
அவனை அறிந்திருக்கிறார்‌. அவனுடைய 
தாயின்‌ கர்ப்பத்தில்‌ அவனை உருவாக்கினார்‌. 
கோரேசு கர்த்தரை அறியவேண்டும்‌. 
இஸ்ரவேலின்‌ பரிசுத்தரே கர்த்தர்‌ 
என்பதையும்‌, அவரைத்‌ தவிரவேறொருவர்‌ 
இல்லை என்பதையும்‌, கர்த்தரைத்‌ தவிர 
தேவன்‌ இல்லை என்பதையும்‌ கோரேசு 
அறியவேண்டும்‌. 


தம்மை அறியாதவர்களூக்கும்‌ கர்த்தர்‌ 
நன்மை செய்கிறார்‌. கர்த்தரிடத்தில்‌ 
பட்சபாதமில்லை, கோரேசின்‌ குடும்பத்தார்‌ 
அந்நிய தெய்வங்களை ஆராதித்தாலும்‌, 
கர்த்தர்‌ கோரேசையும்‌ தம்முடைய சித்தத்தை 
செய்ய  பயன்படுத்துகிறார்‌. கோரேசு 
கர்த்தரை அறியாதிருந்தும்‌, கர்த்தர்‌ 
அவனுடைய வலதுகையைப்‌ 
பிடித்துக்கொண்டு அவனோடு பேசுகிறார்‌. 
அவனுக்காக யுத்தம்பண்ணுகிறார்‌. அவனை 
சிங்காசனத்தில்‌ வீற்றிருக்கச்‌ செய்கிறார்‌. 
அவனுக்கு முன்பாக ஜாதிகளைக்‌: 


ஜனம்‌ பாபிலோன்‌ 
ஒடுக்கப்படுகிறார்கள்‌. 
அவர்களை விடுவிக்கவேண்டும்‌ என்பது, 


பலத்தினாலும்‌, பராக்கிரமத்தினாலும்‌, 
ஜனத்தை சிறையிருப்பிலிருந்து 

ர்‌. இந்த விடுவிப்பில்‌ கர்த்தர்‌ 
கருவியாகப்‌ 

தம்முடைய 

யாரையும்‌ 





i FTE 
TT 


கர்த்தர்‌ தம்முடைய ஜனத்தை 
விடுவிக்கும்போது. பாபிலோன்‌ தேசத்து 
ஜனங்களெல்லாம்‌ கர்த்தருடைய 
பலத்தையும்‌, பராக்கிரமத்தையும்‌ காண்பார்கள்‌. 
கர்த்தரே. தேவனென்பதை அவர்களும்‌ 
புரிந்துகொள்வார்கள்‌. கர்த்தர்‌ 
யாக்கோபுக்கும்‌ இஸ்ரவேலுக்கும்‌ நன்மை 
செய்வார்‌ என்பதை அறிந்துகொள்வார்கள்‌. 
இஸ்ரவேலின்‌ மீட்புக்காக 
கர்த்ருடைய ஜனம்‌ பொறுமையோடு 
காத்துக்கொண்டிருக்கிறார்கள்‌. அவர்களுக்கு 
ஆறுதல்‌ உண்டாகும்‌. கர்த்தருக்கு ஏற்ற 
வேளையில்‌ இஸ்ரவேலுக்கு மீட்பு 
உண்டாகும்‌. “வானங்களே, உயர இருந்து 
சொரியுங்கள்‌" என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
்‌ டனர்‌ நதியைப்‌ 
பூமி திறவுண்டு, 
கனியைத்தந்து,  நீதியுங்கூட 
(ஏசா 45:8) என்று கர்த்தர்‌ 
பூமிக்கும்‌ கட்டளை 
கர்த்தராகிய நான்‌ 
இவைகளை உண்டாக்குகிறேன்‌” என்பதே 
ர்த்தர்‌ ம்மைப்பற்றிச்‌ சொல்லும்‌ 


ட இருந்து 
காயமண்டலங்கள்‌ 
' பொழியக்கடவது" என்னும்‌ 
வாக்கியம்‌ கர்த்தருடைய பரிசுத்தவான்‌௧ளின்‌ 
ஜெபவார்த்தைகள்‌ என்றும்‌ வேதபண்டிதர்கள்‌ 
வியாக்கியானம்‌ சொல்லுகிறார்கள்‌. அவர்கள்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனத்தாரின்‌ மீட்புக்காக 
ஜெபிக்கிறார்கள்‌. இந்த வார்த்தைகளை 
"கர்த்தருடைய பரிசுத்தவான்கள்‌ 
சொல்லுகிறார்கள்‌” என்பதற்குப்‌ பதிலாக, 
“கர்த்தரே சொல்லுகிறார்‌” என்று 
வியாக்கியானம்‌ பண்ணுவதே 
சிறப்பாகயிருக்கும்‌. 
தேவனே, என்‌ ராஜா; 
யாக்கோபுக்கு இ்சிங்க்‌ “கட்டளையிடும்‌” 


ட்சிப்பு இல்லை. 
இரட்சிப்பையும்‌ ஒன்‌ ஒன்றாய்‌ இணைத்திருக்கிறார்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


ஆகாயமண்டலங்கள்‌ 
பொழியும்போது. பூமி . திறவுண்டு, 
அது இரட்சிப்பின்‌ கனியைத்‌ தரும்‌. நீதியும்‌ 
அதோடு கூட விளையும்‌. கர்த்தர்‌ 
இரட்சிப்பையும்‌ நீதியையும்‌ 
உண்டாக்கியிருக்கிறார்‌. 


நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மை 
இரட்சிப்பதற்காகவே. கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்து சிலுவையிலே தம்முடைய 
ஜீவனை ஒப்புக்கொடுத்தார்‌. நம்முடைய 
பாவங்களில்‌ நாம்‌ மரிக்கவேண்டும்‌ என்பது 
கிறிஸ்துவின்‌ சித்தமல்ல, 
பாவங்களிலிருந்து நம்மை 
இரட்சிக்கவேண்டும்‌ என்பதே கிறிஸ்துவின்‌ 
சித்தம்‌. கிறிஸ்துவானவர்‌ விசுவாசத்தினால்‌ 
நம்மை நழனக கங்கள்‌ தம்முடைய 
'திருஇரத்தத்தின। நம்மைப்‌ 
மிகத்தப்புத்துகிறா்‌ 


தேவன்‌ நமக்குக்‌ கொடுக்கிற 
இரட்சிப்பும்‌ நீதியும்‌  ரலோகத்திலிருந்த 
வருகிறது. இவற்றைப்‌ பெற்றுக்கொள்வதற்கு 
ங்கள்‌ எப்போதும்‌ 
ஆகாயமண்டலங்கள்‌ 
நீதியைப்‌ பொழியும்போது, நமக்குள்‌ நீதியின்‌ 
கனிகள்‌ வெளிப்படும்‌. நமக்கு மகாபெரிய 
இரட்சிப்பு உண்டாகும்‌. 


கர்த்தர்‌ கொடுக்கும்‌ இரட்சிப்புக்கு 
எதிர்த்து நிற்கிறான்‌. இவன்‌ 
அவருடைய இரட்சிப்பையும்‌, 

சபையையும்‌ எதிர்க்கிறான்‌. 

சத்துருவைக்‌ கடிந்துகொள்கிறார்‌. 
மண்னோடுகளுக்கொந்த ஒடாயிருந்தும்‌, 
தன்னை உருவாக்கினவரோடே 
வழக்காடுகிறலனுக்கு ஐயோ" (ஏசா 45.9) 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. பாபிலோன்‌ 
ந்தார்‌ கர்த்தரைத்‌ 


பாபிலோனியர்கள்‌ 
வழக்காடுகிறார்கள்‌. 
என்று கர்த்தர்‌ 





i FTE 
TT 


கர்த்தரே தம்முடைய ஜனத்தை 
பாபிலோன்‌ தேசத்து சிறையிருப்புக்கு 
அனுப்பினார்‌. கர்த்தருடைய ஜனம்‌. 
அவருக்கு கீழ்ப்படியாமல்‌, கலகம்பண்ணி, 
பாவம்‌ செய்வதினால்‌, கர்த்தரே அவர்களுக்கு 
இந்தத்‌ தண்டனையைக்‌ கொடுத்திருக்கிறார்‌. 
கர்த்தர்‌ தமது ஜனத்திற்கு நியமித்த 
தண்டனை காலம்‌ முடிந்துவிட்டது. 
இப்போது அவர்களை சிறையிருப்பிலிருந்து. 
விடுதலை பண்ண 
சித்தமுள்ளவராயிருக்கிறார்‌ 

பாபிலோன்‌ தேசத்தாரோ, 
புத்திரரை ,லபண்ண 
மனதில்லாதவர்களாயிருக்கிறார்கள்‌. கர்த்தர்‌ 
பாபிலோன்‌ தேசத்தாரைப்‌ பார்த்து “களிமண்‌ 
தன்னை உருவாக்கினவனை நோக்கி: என்ன 
செய்கிறாயென்று சொல்லத்தகுமோ?” 
(ஏசா 45:9) என்று கேட்கிறார்‌ 


ஆனால்‌ 


இஸ்ரவேல்‌: 


மண்பாத்திரம்‌, தன்னை 
உருவாக்கினவனைப்பார்த்து. “எனக்கு ஏன்‌ 
இந்த உருவத்தைக்‌ கொடுத்தாய்‌" என்று 
கேட்கக்‌ கூடாது. “எனக்கு ஏன்‌ அந்த 
உருவத்தைக்‌ கொடுக்கவில்லை" என்றும்‌. 
கேட்கக்கூடாது. மண்பாண்டத்திற்கு 
இப்படிப்பட்ட உரிமை கொடுக்கப்படவில்லை. 
குயவனுக்கு மண்பாண்டத்தின்‌ மேல்‌ 
உரிமையிருக்கிறது. அவன்‌ தன்னுடைய 
சித்தத்தின்‌ பிரகாரம்‌, களிமண்ணை எடுத்து, 
நனக்குப்‌ பிடித்த பாத்திரங்களை செய்கிறான்‌ 
களிமண்‌ தன்னை உருவாக்கினவனோடு 
வழக்காடக்கூடாது. 


கர்த்தரும்‌ தம்முடைய சித்தத்தின்‌: 
பிரகாரமாக கிரியை நடப்பிக்கிறார்‌. கர்த்‌ 
செய்கிற ஒவ்வொரு. மிலு 
அவருடைய ஞானம்‌ வெளிப்படுகிறது. கர்த்தர்‌ 
ஒவ்வொருவரையும்‌ அற்புதமாய்ப்‌ 
படைத்திருக்கிறார்‌. நாம்‌ கர்த்தருடைய 
ஞானத்திற்கும்‌ வல்லமைக்கும்‌ விரோதமாய்‌ 
அவரோடு வழக்காடக்கூடாது. கர்த்தருக்கு 
கைகள்‌ இல்லை என்று அவரை 
ஏளனம்பண்ணக்கூடாது. நம்முடைய 
காலங்கள்‌ கர்த்தருடைய கரத்திலிருக்கிறது. 
இந்த சத்தியத்தைப்‌ புரிந்துகொள்ளாதவர்கள்‌ 
தான்‌, கர்த்தருக்கு கைகள்‌ இல்லை என்று 
சொல்லுவார்கள்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


நாமெல்லோருமே 
சிருஷ்டிக்கப்பட்டவர்கள்‌. கர்த்தரே 
சர்வசிருஷ்டிகர்‌ நாம்‌ அனைவரும்‌ 
அவருடைய சிருஷ்டிகள்‌. பிள்ளைகள்‌ தங்கள்‌ 
பெற்றோரிடம்‌ குறை கண்டுபிடிக்கக்கூடாது. 


கர்த்தரால்‌ 


பெற்றோரிடத்தில்‌ வழக்காடக்கூடாது. 
கர்த்தர்‌ இதுபற்றிச்‌ சொல்லும்போது 
தகப்பனை நோக்கி: ஏன்‌ ஜநிப்பித்தாய்‌ 
என்றும்‌, தாயை நோக்கி: ஏன்‌ பெற்றாய்‌ 
என்றும்‌ சொல்லுகிறவனுக்கு ஐயோ" 
(ஏசா 4510) என்று சொல்லுகிறார்‌. 
நாம்‌ கர்த்தருடைய தெய்வீக சித்தத்தின்‌ 
பிரகாரமாய்‌, 
சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம்‌. 
கர்த்தருடைய 
அங்கீகரிக்கவேண்டுமேயல்லாமல்‌, 
எதிர்த்து நின்று வழக்காடக்கூடாது. 


அவரோடு 


இஸ்ரவேல்‌ 
ஏசா 45:11-19 


ஏசா 45:11. இஸ்ரவேலின்‌ பரிசுத்தரும்‌. 
அவனை உருவாக்கின வருமாகிய 
கர்த்தர்‌ சொல்லுகிறதாவது: 
வருங்காரியங்களை என்னிடத்தில்‌ 
கேளுங்கள்‌; என்‌ 
பின்னைகளனைக்குறித்தூம்‌, என்‌ 
கரங்களின்‌ கிரியைகளைக்குறித்தும்‌ 
எனக்குக்‌ கட்டளையிடுங்கள்‌. 


ஏசா 4512. நான்‌ பூமியை 
உண்டுபண்ணி, நானே அதின்மேல்‌ 
இருக்கிற மனுஷனைச்‌ சிருஷ்டித்தேன்‌; 
என்‌ கரங்கள்‌ வானங்களை விரித்தன; 
அவைகளின்‌ சர்வசேனையையும்‌ நாண்‌: 
கட்டளையிட்டேன்‌. 


ஏசா 4513. நான்‌ தீதியின்படி அவனை 
ன்‌; 


அவன்‌ 
வழிகனையெயல்லாம்‌ 
செவ்வைப்படுத்துவேன்‌; அவன்‌ எண்‌: 
நகரத்தைக்‌ கட்டி, சிறைப்பட்டுப்போன 
என்னுடையவர்களைக்‌. 
கிரயமில்லாமலும்‌ பரிதானமில்லாமலும்‌ 
விடுதலையாக்குவான்‌ என்று 
சேனைகளின்‌ கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 





ஏசாய! 


i ரா 
ஈயா 


ஏசா 45:14. எகிப்தின்‌ சம்பாத்தியமும்‌, 
எத்தியோப்பியாவின்‌ வர்த்தகலாபமும்‌, 
நெடிய  ஆட்களாகிய சபேயமிண்‌ 
வர்த்தகலாபமும்‌, உன்னிடத்திற்குத்‌ 
தாண்டிவந்து, உன்னுடையதாகும்‌; 
அவர்கள்‌ உன்‌ மின்னே சென்று, 
விலங்கிடப்பட்டு 

உன்னுடனே 

இருக்கிறார்‌ என்றும்‌, அவரையல்லாமல்‌ 
வேறே தேவன்‌ இல்லையென்றும்‌ 
சொல்லி, உன்ணைப்பணித்துகொண்டு, 
உன்னை நோக்கி விண்ணப்பம்‌ 
பண்ணுவார்கள்‌ என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 


ஏசா 4515. இஸ்ரவேலின்‌ தேவனும்‌ 
இரட்சகருமாகிய தீர்‌ மெய்யாகவே 
உம்மை மறைத்தூக்கொண்டிருக்கிற 
தேவனாயிருக்கிறீர்‌. 


ஏசா 4516. 

உண்டுபண்ணுகிற 

வெட்கப்பட்டு இலச்சையடைந்து, 
ஏகமாய்க்‌ கலங்கிப்போவார்கள்‌.. 


ஏசா 4547. இஸ்ரவேலேர, கர்த்தராலே 
நித்திய இரட்சிப்பினால்‌ 
இரட்சிக்கப்படுவான்‌; நீங்கள்‌. 
என்றென்றைக்குமுன்ன 
சுதாகாலங்கனிதூம்‌ வெட்கப்படாமலும்‌ 
கலங்காமலும்‌ இருப்பீர்கள்‌. 


ஏகா 45:18. வானங்களைச்‌ சிருஷ்டித்து: 
பூமியையும்‌ வெறுமையாயிருக்கச்‌. 
சிருஷ்டியாமல்‌ அதைக்‌ 
குடியிருப்புக்காகச்‌ செய்து படைத்து, 
அதை உருவேற்படுத்தின தேவனாகிய 
கர்த்தர்‌ கொல்லுகிறதாவது: நானே 
கர்த்தர்‌, வேறொருவர்‌ இல்லை. 


ஏசா 45:19. நான்‌ அந்தரங்கத்திலும்‌, 
பூமியின்‌ அத்தகாரமான இடத்திலும்‌ 
பேசினதில்லை; விருதாவாக என்னைத்‌ 
தேடுங்களென்று நான்‌ யாக்கோமின்‌ 
சந்ததிக்குச்‌ சொன்னதூமில்லை; நான்‌ 
தீதியைப்பேசி, யதார்த்தமானவைகளை 
அறிவிக்கிற கர்த்தர்‌. 


- விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பாபிலோன்‌ தேசத்து, 
சிறையிருப்பிலிருக்கிற யூதர்கள்‌, இப்போது 
கர்த்தரோடு ஒப்புரவாகியிருக்கிறார்கள்‌. 
தேவனுடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிய 
ஆயத்தமாயிருக்கிறார்கள்‌. கர்த்தர்‌ 
தமக்கு ஏற்ற வேளையில்‌, தங்களை 
சிறையிருப்பிலிருந்து விடுவிப்பார்‌. என்று 
நம்பி, பொறுமையோடு காத்திருக்கிறார்கள்‌. 
அவர்களுடைய எதிர்பார்ப்பும்‌, காத்திருப்பும்‌ 
வீணாய்ப்போகாது என்று கர்த்தர்‌ 
அவர்களுக்கு வாக்குப்பண்ணுகிறார்‌. 

கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
'வருங்காரியங்களை 
கேளுங்கள்‌” 
சொல்லுகிறார்‌. 
சிறையிருப்பிலும்‌ நெருக்கத்திலும்‌ 
இருக்கிறார்கள்‌. தங்களுக்கு இனிமேல்‌ 
என்ன நடைபெறும்‌ என்பதும்‌ 
அவர்களுக்குத்‌ தெரியாது. வருங்காரியங்கள்‌ 
எல்லாவற்றையும்‌ அவர்கள்‌ கர்த்தரிடத்தில்‌ 
கேட்டுத்‌ தெரித்துகொள்ளலாம்‌. அவர்கள்‌ 
கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளுக்கு 
செவிகொடுக்கவேண்டும்‌. த்‌ 
வார்த்தைகளை 
முன்னறிவிப்பார்கள்‌. 
வார்த்தைகளையும்‌ 
கேட்கவேண்டும்‌. 


இரவு வேளையிலே, இது என்ன 
ஜாமம்‌ என்பதை, ஜாமக்காரரிடத்தில்‌ கேட்டு 
தெரிந்துகொள்ளவேண்டும்‌. இந்த ஜாமம்‌ 
முடிவதற்கு இன்னும்‌ எவ்வளவு நேரமாகும்‌. 
என்பதையும்‌ ஜாமக்காரரிடத்தில்‌ கேட்டு 
தெரிந்துகொள்ளலாம்‌. இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
சிறையிருப்பிலிருக்கும்போது, தங்களுக்கு 
இன்னும்‌ எவ்வளவு காலத்திற்கு இந்த 
சிறையிருப்பு இருக்குமென்று தெரியாமல்‌ 
தவிக்கிறார்கள்‌. அதை கர்த்தரிடத்தில்‌ 
கேட்டு தெரிந்துகொள்ளலாம்‌. 

நம்மை உண்டாக்கின கர்த்தரிடத்தில்‌, 
நம்முடைய வேதனைகளை பற்றியும்‌, 
நெருக்கத்தைப்‌ பற்றியும்‌ 
முறுமுறுக்கக்கூடாது. அதற்குப்‌ பதிலாக, 
“கர்த்தருடைய சமுகத்தில்‌ ஜெபத்நோடும்‌ 
விசுவாசத்தோடும்‌ தரித்திருந்து, 
கர்த்தருடைய சித்தத்தை அறிந்துகொள்ள 
வேண்டும்‌. கர்த்தரோடு வாயினால்‌. 
ஷஷக்காடுவதற்குப்‌ பதிலாக, விசுவாசத்தோடு 
ஜெபத்திலே போராடுவது நமக்கு மிகுந்த 
நன்மையைக்‌ கொடுக்கும்‌. 


ஜந்தாம்‌ 
என்னிடத்தில்‌ 
451) என்று 
இப்போது. 


(ஏசா 
அவர்கள்‌ 





i al 
TT 


ஜெபம்‌ வல்லமையுள்ளது. நம்முடைய 
ஜெபம்‌ கர்த்தருக்குப்‌ பிரியமானது. நாம்‌ 
கர்த்தரிடத்தில்‌ பயபக்தியோடு ஜெபிக்காமல்‌, 
அவரிடத்திலிருந்து ஒன்றையும்‌: 
பெற்றுக்கொள்ள முடியாது. கேட்கிறவர்கள்‌ 
மாத்திரமே. பெற்றுக்கொள்வார்கள்‌. 
நாம்‌ பெற்றுக்கொள்ளாமலிருப்பதற்கு, 
கர்த்தரிடத்தில்‌ கேளாமலிருப்பதே. 
முக்கியமான காரணம்‌. நாம்‌ ஜெபத்தில்‌ 
தரித்திருக்கவேண்டும்‌. விசுவாசத்தோடு 
ஜெபிக்கவேண்டும்‌. நாம்‌ கேட்டதை 
கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வோம்‌ 
என்னும்‌ நம்பிக்கையோடு ஜெபிக்கவேண்டும்‌. 

என்‌ பிள்ளைகளைக்குறித்தும்‌, என்‌ 
கரங்களின்‌ கிரியைகளைக்குறித்தும்‌ எனக்குக்‌ 
கட்டளையிடுங்கள்‌” (ஏசா 4541) என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. தேவனாகிய கர்த்தர்‌ 
இஸ்ரவேலின்‌ பரிசுத்தர்‌. அவரே 
இஸ்ரவேலை உருவாக்கினவர்‌. 


கர்த்தருடைய ஜனம்‌. 
வல்லமையை சார்ந்திருக்கவேண்டும்‌. 
கர்த்தருடைய பிள்ளைகள்‌ வெகுவாய்த்‌ 
தாழ்த்தப்பட்டாலும்‌, நெருக்கப்பட்டாலும்‌, 
அவர்களால்‌, தங்களுக்குத்‌ தாங்களே 
உதவி செய்ய முடியாமல்‌ போனாலும்‌, 
சூழ்நிலைகள்‌ தங்களுக்குப்‌ 
பாதகமாகமிருந்தாலும்‌, அவர்கள்‌ 
கர்த்தருடைய வல்லமையை நம்பவேண்டும்‌. 
்்‌ சார்ந்துகொள்ளவேண்டும்‌. 

சர்வவல்லமையுள்ளவர்‌. அவரே 

உண்டுபண்ணினவர்‌. அவரே 


கட்டளையிட்டார்‌ (ஏசா 45:12). 


சர்வவல்லமையுள்ள தேவன்‌, 
தம்முடைய ஜனத்திற்கு நன்மை செய்வார்‌. 
அவர்களை ஆதரிப்பார்‌. அவர்களை 
விடுவிப்பார்‌ அவர்களைப்‌ பாதுகாத்து 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


அடையாளமாயிருக்கிறான்‌. கர்த்தருடைய 
பிள்ளைகளுக்கு கோரேசு செய்கிற 
நன்மைகளைவிட, மீட்பராகிய 
இயேசுகிறிஸ்து, நன்மைகள்‌ 
ஏராளமாயிருக்கும்‌. 


சிறையிருப்பிலிருக்கிற யூதர்களுக்கு 
விடுதலை அறிவிக்கப்படும்‌. கோரேசு ராஜா 
த்தம்‌ பிள்ளைகளுக்கு விடுதலையை 

கர்த்தர்‌ கோரேசை 
நீதியின்படி எழுப்பியிருக்கிறார்‌. 
தம்முடைய வாக்குத்தத்தை 
நிறைவேற்றுவதற்காக, கர்த்தர்‌ கோரேசை 
அபிஷேகம்பண்ணியிருக்கிறார்‌ கர்த்தர்‌ 
கோரேசின்‌ வழிகளையெல்லாம்‌ 
செல்வைப்படுத்துவார்‌. 


செய்கிற 


ன்‌, 
தம்முடைய 


கோரேசு கர்த்தருக்காக இரண்டு 
காரியங்களைச்‌ செய்வான்‌. அவையாவன : 


1. அவன்‌ எருசலேம்‌ நகரத்தை 
கட்டுவான்‌. எருசலேம்‌ கர்த்தருடைய பரிசுத்த 
நகரம்‌. அது இப்பொழுது இடிந்துபோய்‌ 
பாழாய்க்கிடக்கிறது. கோரேசு எருசலேமை 
மறுபடியும்‌ எடுப்பித்துக்‌ கட்டுவான்‌. 

2. கோரேசு 
பிள்ளைகளை 
விடுதலையாக்குவான்‌. 
கர்த்தருடைய ஜனம்‌. 
பாபிலோன்‌ 
Peon ot 
சிறையிருப்பிலிருக்கி) 
கால்‌ 
விடுதலை பண்ணுவதற்காக 
எந்தவிதமான 
பரிதானத்தையோ 
கர்த்தருடைய 
நிறைவேற்றுகிறவர்கள்‌,, 
பொருளாசையற்றவர்களாயிருப்பார்கள்‌. 
பணத்திற்காக ஊழியம்‌ செய்யமாட்டார்கள்‌. 
சிறைப்பட்டுப்போன கர்த்தருடையவர்களை, 
கோரேசு கிரயமில்லாமலும்‌, 
பரிதானமில்லாமலும்‌ விடுதலையாக்குவான்‌. 


சிறையிரபப்கிகந்த 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
அவர்கள்‌ இப்போது, 
தேசத்து 
அவன்‌ 
யூதர்களை 
அவர்களை 
கோரேசு 
கிரயத்தையோ, 
பெற்றுக்கொள்ளமாட்டான்‌. 
சித்தத்தை 





i al 
TT 


மனுஷர்‌. மத்தியிலே ஊழியம்‌ 
செய்வதற்காக பிதாவாகிய தேவன்‌, 
தம்முடைய குமாரனாகிய இயேசுகிறிஸ்துவை 


சிறைப்பட்டுப்போன 

பண்ணினான்‌. 

சிறைப்பட்டுப்போன 

ஆத்துமாக்களை 

சரீரப்பிரகாரமான 

ஆத்துமாவின்‌ 

கொடுமையானது. அதிக ஆபத்தானது. 
“கர்த்தராகிய தேவனுடைய 

ஆலியானவர்‌ என்மேல்‌ இருக்கிறார்‌; 

சிறுமைப்பட்டவர்களுக்குச்‌ சுவிசேஷத்தை 

அறிவிக்கக்‌ த்தர்‌ என்னை 

அபிஜேகம்பண்ணினார்‌; இருதயம்‌ 

நொறுங்குண்டவர்களுக்குக்‌ 

காயங்கட்டுதலையும்‌, சிறைப்பட்டவர்களுக்கு 

விடுதலையையும்‌, கட்டுண்டவர்களுக்குக்‌ 

கட்டலிழ்த்தலையும்‌ கூறவும்‌, கர்த்தருடைய 

அநுக்கிரக  வருஷத்தையும்‌, நம்முடைய 

தேவன்‌ நீதியைச்‌ சரிக்கட்டும்‌ நாளையும்‌ 

கூறவும்‌, துயரப்பட்ட அனைவருக்கும்‌ ஆறுதல்‌ 

செய்யவும்‌, சீயோனிலே துயரப்பட்டவர்களைச்‌ 

சீர்ப்புத்தவும்‌, அவர்களுக்குச்‌ சாம்பலுக்குப்‌ 

பதிலாகச்‌ சிங்காரத்தையும்‌, துயரத்துக்குப்‌ 

பதிலாக ஆனந்த தைலத்தையும்‌, 

அலிக்கும்‌ பநினாகத்‌ ததியின்‌ உடையையும்‌ 

கொடுக்கவும்‌, அவர்‌ என்னை 

(ஏசா 61-3) 


கர்த்தருடைய 
இர்ளைகள்‌ விுலிக்கப்படம்போது கர்த்தர்‌ 
அதர்களுக்குத்‌ தேவையான உதவிக்‌ 
செய்வார்‌. அவர்களை போவிப்பார்‌. 
அவர்களை பராமரிப்பார்‌. அவர்களை 

யூதர்கள்‌ பாபிலோன்‌. 


சிறையிருப்பிலிருந்து 
அழகக்பறம்னேல்‌ 


தரித்திரராக 
வெளியே வருகிறார்கள்‌. அவர்களால்‌ 
எருசலேம்‌ நகரத்தை 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


சபேயரின்‌ வர்த்தகலாபமும்‌, உன்னிடத்திற்குத்‌ 
தாண்டிவந்து, உன்னுடையதாகும்‌" 
(ஏசா 4514) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ எகிப்து தேசத்தில்‌ 
அடிமைகளாயிருந்தார்கள்‌. கர்த்தர்‌ 
அவர்களை விடுவித்தார்‌. கர்த்தருடைய 
பிள்ளைகள்‌ வெறுங்கையோடு, 
ஒன்றுமில்லாமல்‌, எகிப்தைவிட்டு 
வெளியேரவில்லை. அவர்கள்‌ பொன்‌ 
உடமைகளோடும்‌, வெள்ளி உடமைகளோடும்‌. 
எகிப்தைவிட்டுப்‌ புறப்பட்டார்கள்‌. இப்போது, 
கர்த்தருடைய பிள்ளைகள்‌ பாபிலோன்‌ 
சிறையிருப்பிலிருந்து. விடுவிக்கப்பட்டு, 
வெளியேறிப்போகிறார்கள்‌ இப்போதும்‌ 
ட்‌ வெறுங்கையோடு 

மில்லாமல்‌ பாபிலோன்‌ தேசத்தை 
லட்டு வெளியேறிப்போவதில்லை. எகிப்தின்‌ 
சம்பாத்தியமும்‌ எத்தியோப்பியாவின்‌ 
வர்த்தகலாபமும்‌ கர்த்தருடைய 
பிள்ளைகளுக்குக்‌ கொடுக்கப்படும்‌. 


கர்த்தரால்‌ 
செழித்திருப்பார்கள்‌. 
ஆசீர்வதிப்பார்‌ 
பரமகானானுக்கு தைத்தல்‌ செல்லும்போது, 
வெறுங்கையோடு அழைத்துச்‌ செல்லமாட்டார்‌ 
நமக்குத்‌ தேவையான ஆசீர்வாதங்களை 
நம்முடைய கரங்களிலே கொடுத்து, நம்மை 


மீட்கப்பட்டவர்கள்‌ 


கர்த்தருக்கு பரிசுத்தமானது, 
எல்லாமே நமக்குச்‌ சொந்தமானது. 





i FTN 
ETT 


ந்த உலகத்தார்‌ 
உண்மையுள்ளவர்களாகவும்‌, 
மிகுந்தவர்களாகவும்‌ 
கர்த்தர்‌ தம்முடைய 
உடன்படிக்கையிலும்‌ 
கர்த்தருடைய 
பிள்ளைகளாகிய நாமும்‌, ம 
வார்த்தையில்‌ ள்‌ 
பிறருடைய 


உண்மையுள்ளவர்களாயிருப்பார்கள்‌. 
அவர்கள்‌ அநியாயம்‌ செய்யமாட்டார்கள்‌. 
நம்பிக்கை மோசம்பண்ணினால்‌, தங்கள்மீது. 
தேவனுடைய நியாயத்தீர்ப்பு வரும்‌ என்று 
பயப்படுவார்கள்‌. 


காணாமற்போன 

ஆடு, வஸ்திரம்‌ 

யாதொன்றைப்‌ பிறனொருவன்‌ ள்‌ 

குற்றஞ்சாற்றினால்‌, 

வழக்கும்‌ 

வரக்கடவது: 

நியாயாதிபதிகள்‌ எவனைக்‌ குற்றவாளி என்று 

தீர்க்கிறார்களோ, அவன்‌ மற்றவனுக்கு 

இரட்டிப்பாகக்‌ கொடுக்கக்கடவன்‌ 

(யாத்‌ 22:9). கர்த்தருடைய பிரமாணத்தில்‌ 

குற்றவாளிக்கு இரட்டிப்பான தண்டனை 
கொடுக்கப்படுகிறது 


இந்த வசனத்தில்‌, நியாயாதிபதிகள்‌ 
எபிரெய மொழியில்‌. 
என்னும்‌ வார்த்தை 
பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவனுடைய 
நியாயப்பிரமாணத்தின்‌ பிரகாரம்‌ நியாயம்‌ 
தீர்க்கும்‌ தேவனுடைய பிரதிநிதிகள்‌ என்பது, 
இதன்‌ பொருள்‌. ரோமர்‌ 131-6 ஆகிய 
வசனங்களின்படி நியாயாதிபதிகள்‌ 
தேவனுக்குப்‌ பதிலாகத்‌ தேவனுடைய 
சார்பில்‌ கிரியை செய்கிறவர்கள்‌. 


மாடு கழுதை, 


யாத்‌ 18: 15492 
யாத்‌ 22:89 ஆகிய 
காணப்படும்‌ “நியாயாதிபதிகள்‌” 


யாத்‌ 21:6; 
வசனங்களில்‌. 


10:34-35) தேவன்‌ நோவாவின்‌ மூலமாக 
மனுஷருடைய ராஜ்ஜியத்தை ஸ்தாபிக்கிறார்‌. 
இப்போது இஸ்ரவேல்‌ தேசத்திற்கு மேலும்‌ பல 
சட்டதிட்டங்களை வகுத்துக்‌ கொடுக்கிறார்‌. 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கழுதையையாவது 
ஆட்டையாவது மற்ற 
மிருகஜீவனையாவது பிறன்‌ 
விட்டிருக்கும்போது, அது 
சேதப்பட்டுப்போனாலும்‌, 
காணாதபடி ஒட்டிக்கொண்டு 
போகப்பட்டாலும்‌, அவன்‌ தான்‌ பிறனுடைய 
பொருளை அபகரிக்கவில்லையென்று கர்த்தர்‌ 
பேரில்‌ இடும்‌ ஆணை அவர்கள்‌ 
இருவருக்கும்‌ நடுத்தீர்க்கக்கடவது; 
உடையவன்‌ அதை அங்கிகரிக்கவேண்டும்‌; 
மற்றவன்‌ பதிலளிக்கவேண்டுவதில்லை 
(யாத்‌ 220,01) 
“கர்த்தர்‌ பேரில்‌ இடும்‌ ஆணை" 
தேவனுடைய 
ஆணை என்று 
இப்படிப்பட்ட ஆணைகள்‌ 
தேவனுக்கு முன்பாக 
பொய்யாணையிட்டால்‌ தேவன்‌ அவர்களைத்‌ 
தண்டிப்பார்‌ என்னும்‌ பயம்‌ ஜனங்களுக்கு 
இருக்கிறது. ஒருவன்‌ தேவன்‌ பேரில்‌ 
ஆணையிடும்போது, அவன்‌ குற்றமற்றவன்‌ 
என்று ஜனங்கள்‌  புரிந்துகொள்வார்கள்‌ 
தற்காலத்தில்‌எழுத்துபூர்வமாக ஒப்பந்தங்களை 
விட பூர்வகாலத்நில்‌ 
கர்த்தர்பரில்‌ இடும்‌ 


ஆணை உறுதியாக இருந்தது. 
ஜீவன்‌ அவன்‌ 


பி ய மிருக 

வானத்திலிருந்து ல்‌ திருடப்பட்டுப்‌ 
போயிற்றானால்‌, அவன்‌ அதின்‌ எஜமானுக்கு 
அதற்காக உத்தரவாதம்‌ பண்ணக்கடவன்‌. 
அது பீறுண்டுபோயிற்றானால்‌, அதற்குச்‌ 
சாட்சியை ஒப்புவிக்கவேண்டும்‌. 
பீறுண்டதற்காக அவன்‌ உத்தரவாதம்‌. 
பண்ணவேண்டுவதில்லை. (யாத்‌ 221213) 


குடும்பங்களிலும்‌ சமுதாயங்களிலும்‌ 
கொடுக்கல்‌ வாங்கல்‌ நடைபெறுகிறது. ஒரு 
ர்‌ இரவலாக 


திரும்பக்‌ 


இடப்படும்‌ 


கொடுக்கவேண்டும்‌. 





f= FTE 
TT 


கர்த்தருடைய 
வருவார்கள்‌. 
கர்த்தரைத்‌ 
தெய்வமாக. 


புறஜாதி ஜனங்கள்‌: 
பிள்ளைகளை பின்பற்றி 
புறஜாதி மார்க்கத்தாராயிருந்து. 
தங்களுடைய 
ஏற்றுக்கொண்டவர்கள்‌, 


சொல்லுவார்கள்‌. கர்த்தர்‌ 
இதுபற்றிச்‌ சொல்லும்போது, “அவர்கள்‌ உன்‌ 
பின்னே சென்று, விலங்கிடப்பட்டு 
நடந்துவந்து: உன்னுடனே மாத்திரம்‌ தேவன்‌ 
இருக்கிறார்‌ என்றும்‌, அவரையல்லாமல்‌ வேறே 
தேவன்‌ இல்லையென்றும்‌ சொல்லி, 
உள்னைப்பணிந்துகொண்டு, உன்னை 
நோக்கி விண்ணப்பம்பண்ணுவார்கள்‌" (ஏசா 
45:14) என்று சொல்லுகிறார்‌. 


கர்த்தர்‌ தம்முடைய ஜனத்திற்கு 
செய்கிற நன்மைகளைப்‌ பார்த்து, தேசத்தில்‌ 
அநேகர்‌ 
யூதமார்க்கத்தமைந்தவர்களாவார்கள்‌. 


“ராஜாவின்‌ வார்த்தையும்‌ அவனுடைய 
கட்டளையும்‌ போய்ச்சேர்ந்த எல்லா 
நாடுகளிலும்‌, எல்லாப்‌ பட்டணங்களிலும்‌, 
பூதரக்குள்ளே அது மகிழ்ச்சியும்‌, களிப்பும்‌, 
விருந்துண்டு கொண்டாடும்‌ நல்ல: 
நாளுமாயிருந்தது: யூதருக்குப்‌ பயப்படுகிற 
பயம்‌ தேசத்து ஜனங்களைப்‌ பிடித்ததினால்‌, 
அவர்களில்‌ அநேகர்‌ யூத மார்க்கத்தில்‌ 
அமைந்தார்கள்‌" (எஸ்‌ 817) 

"அந்நாட்களில்‌ 
பானைக்காரராகிய 


தேவன்‌ உங்களோடே இருக்கிறார்‌ என்று 
கேள்விப்பட்டோம்‌: ஆகையால்‌ உங்களோடே 
கூடப்‌ போவோம்‌ என்று சொல்லி, அவனைப்‌ 
பற்றிக்கொள்வார்கள்‌" (சக 8:23). 


த த்த தியம்‌ 
ஏற்பாட்டுக்காலத்து 
பூரணமாய்‌. 
இயேசுகிறிஸ்துவின்‌ 
செய்கைக்கும்‌ 

பூரணமாய்க்‌ கீழ்ப்படிவார்கள்‌. 
வார்த்தையினாலும்‌ 
கீழ்ப்படியப்பண்‌ ணும்படிக்கு, 
அடையாளங்களின்‌ 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


என்னைக்கொண்டு 
சொல்வதல்லாயல்‌ 
நான்‌ 


சொல்லுகிறார்கள்‌. 


நம்முடைய கண்களால்‌ 
காணமுடியாதவற்றையும்‌, நாம்‌ 
விசுவாசிக்கவேண்டும்‌. மாம்சப்பிரகாரமான 
கண்களால்‌ காணமுடியாதவற்றை, 
மனக்கண்களாலும்‌, விசுவாச கண்களாலும்‌ 
பார்க்கவேண்டும்‌. ஏசாயா தீர்க்கதரிசி 
கர்த்தரைப்பற்றிய சத்தியத்தை 
வெளிப்படுத்துகிறார்‌. "இஸ்ரவேலின்‌ 
தேவனும்‌ இரட்சகருமாகிய நீர்‌ மெய்யாகவே 
உம்மை மறைத்துக்கொண்டிருக்கிற 
தேவனாயிருக்கிறிர்‌" (ஏசா 4515) 


ர்‌ தம்முடைய ஜனத்தை 
நெருக்கங்களிலிரந்தம 
இக்கட்டுக்களிகிுந்தும்‌ விடுவிக்கும்போது, 
அவர்‌ தம்மை  மறைத்துக்கொள்கிறார்‌ 
சபையின்‌ இரட்சிப்பு அற்புதமாகவும்‌, 
ஆச்சரியமாகவும்‌ உண்டாகிறது. 
மனுஷருடைய ஆலியில்‌ கர்த்தருடைய 
ஆவியானவர்‌ அற்புதமாய்க்‌ கிரியை 
நடப்பித்து, மனுஷரை இரட்சிக்கிறார்‌. 
“அப்பொழுது அவர்‌: செருபாபேலுக்குச்‌ 
சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை 
என்னவென்றால்‌, பலத்தினாலும்‌ அல்ல, 
பராக்கிரமத்தினாலும்‌ அல்ல, என்னுடைய 
ஆலிமினாலேயே ஆகும்‌ என்று சேனைகளின்‌ 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌" (சக 4:6). 


மிகவும்‌ சாதாரணமான 


பகா க்கள்‌ கதர்‌ 
ஆறுதலுக்காக, பாத த்ற்காக 
கர்த்தர்‌ நமக்கு அநேக நன்மைகளை 
செய்கிறார்‌. இஸ்ரவேலின்‌ தேவன்‌ தம்மை 
மறைத்துக்கொண்டிருந்தாலும்‌, அவரே 
இஸ்ரவேலின்‌ தேவனாகவும்‌, இரட்சகராகவும்‌ 
இருக்கிறார்‌ என்பதை நம்முடைய 
பிரகாசமுள்ள மனக்கண்களால்‌ தெளிவாய்ப்‌ 
பார்க்க வேண்டும்‌. 





f= THE 
TT 


“அவருடைய தரிசனம்‌ உமக்குக்‌ 
கிடைக்கிறதில்லை என்று நீர்‌ சொல்லுகிறீரே: 
ஆனாலும்‌ நியாயத்தீர்ப்பு அவரிடத்தில்‌ 
இருக்கிறது: ஆகையால்‌ அவருக்குக்‌ 
காத்துக்கொண்டிரும்‌" (யோபு 3511). 


கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள்‌ 
விக்கிரகாராதனைக்காரர்மீது ஜெயம்‌ 
பெறுவார்கள்‌. த ஜெயம்‌ கர்த்தரால்‌. 
உண்டாயிருக்கிறது. விக்கிரகங்களை 
உண்டுபண்ணுகிற அனைவரும்‌ வெட்கப்பட்டு 
இலச்சையடைந்து, ஏகமாய்க்‌ 
குலங்கிப்போவார்கள்‌. கர்த்தரை 
நம்புகிறவர்கள்‌ 
'வெட்கப்பட்டுப்போகமாட்டார்கள்‌. 


ம்முடைய ஜனத்திற்கு 
விக்‌ ப்ச்‌ உறுதிபண்ணுகிறார்‌. 
இஸ்ரவேலோ,  கர்த்தராலே நித்திய 
இரட்சிப்பினால்‌ இரட்சிக்கப்படுவான்‌: நீங்கள்‌ 
என்றென்றைக்குழுள்ள சதாகாலங்களிலும்‌ 
வெப்கப்படாமலும்‌ கலங்காமலும்‌ இருப்பீர்கள்‌ 
கர்த்தருடைய நாமம்‌ அவர்களுக்கு பலத்த 
துருகமாமிருக்கும்‌. அவர்கள்‌ கர்த்தருக்குள்‌ 
இரட்சிக்கப்படுவார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ பாபிலோன்‌ 
தேசத்து சிறையிருப்ிகிருந்ு 
விடுவிக்கப்படுவது ஒரு 
உலகப்பிரகாரமான, மாம்சப்பிரகாரமான 
விடுதலை. இந்த சம்பவம்‌ சரித்திரத்தில்‌ 
நடைபெற்ற ஒரு சாதாரண சம்பவம்தான்‌. 


ஆத்துமாவுக்கு இரட்சிப்பு உண்டாகும்‌. 
இரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள்‌: 
நித்திய ஜீவனைப்‌ பெற்றுக்கொள்வார்கள்‌. 
பரமகானானுக்குள்‌ பிரவேசிப்பார்கள்‌. 
இதுவே நமக்கு மெய்யான சந்தோஷம்‌. 
இதுவே நித்திய சந்தோஷம்‌. கர்த்தரால்‌ 
மீட்கப்பட்டவர்கள்‌  என்றென்றைக்குமுள்ள 
சதாகாலங்களிலும்‌ வெட்கப்படாமலும்‌ 
கலங்காமலும்‌ இருப்பார்கள்‌. 
பூமியின்‌ 
நித்திரைபண்‌ ணுகிறவர்களாகிய னல்‌ 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


விக்கிரகாராதனைக்காரருக்கு. நித்திய 

நிந்தையையும்‌, கர்த்தரை 

ஆராதிக்கிறவர்களுக்கு நித்திய ஜீவனையும்‌ 

கர்த்தர்‌ நியமித்திருக்கிறார்‌. கர்த்தருடைய 

பிள்ளைகளுக்கு அவருடைய வாக்குத்தத்தம்‌ 

கர்த்தருடைய மகிமையும்‌, 

அவர்களுக்கு 

கர்த்தரை 

செழித்திருப்பார்கள்‌ 

கர்த்தரை நம்பி நன்மை செய்கிறவர்கள்‌ 
ஆசீர்வதிக்கப்படுவார்கள்‌. 

பிள்ளைகள்‌ 

கர்த்தரைப்பற்றிக்‌ 

கொள்ளவேண்டும்‌. ஒருபோதும்‌ அவரை 

விட்டு விலகிப்போய்லிடக்கூடாது. நாம்‌ 

ஆராதிக்கிற தேவன்‌ நல்லவர்‌. அவரே 

நம்முடைய துதிகளுக்கும்‌. நம்பிக்கைக்கும்‌ 

பாத்திர கர்த்தர்‌ தம்முடைய 

சர்வவல்லமையை நமக்கு வெளிப்படுத்திக்‌ 

காண்பிக்கிறார்‌. கர்த்தரே வானங்களை 

சிருஷ்டித்தவர்‌. பூமியையும்‌ அவரே 

உண்டாக்கியவர்‌. பூமியை வெறுமையாயிருக்க 

சிருஷ்டியாமல்‌ அதை குடியிருப்புக்காக 
செய்து, படைத்து, 

உருவேற்படுத்தினவர்‌ (ஏசா 4518) 


தேவனாகிய கர்த்தர்‌ தம்மைப்பற்றிச்‌ 
சொல்லும்போது, “நானே கர்த்தர்‌, 
வேறொருவர்‌ இல்லை" (ஏசா 4548) என்று 
சொல்லுகிறார்‌. கர்த்தர்‌ மாத்திரமே 
சர்வஆளுகையுள்ளவர்‌. 


“பூமியும்‌ அதின்‌ நிறைவும்‌, உலகமும்‌ 


மேலாக ஸ்தாபித்தார்‌” 

உத்தரமண்டலத்தை வெட்டவெளியிலே. 
பூமியை அந்தரத்திலே 

தொங்கவைக்கிறார்‌" (யோபு 26.7). 


(சங்‌ 241,2)"அவர்‌ 


கர்த்தர்‌ 
ஒன்றுமில்லாத 
சிருஷ்டித்தார்‌ 
குடியிருப்புக்கு ஏற்றதாக செய்திருக்கிறார்‌. 
கர்த்தர்‌ ஒருபோதும்‌ வீணான காரியத்தை 
செய்வதில்லை. அவர்‌ எதையும்‌ 
வெறுமையாக சிருஷ்டிப்பதுமில்லை. 
கர்த்தருடைய ஒவ்வொரு செய்கைக்கும்‌ ஒரு 
விசேஷித்த நோக்கம்‌ இருக்கும்‌. 


வானத்தையும்‌ 





f= THE 
TT 


கர்த்தர்‌ 
நோக்கமுமில்லாமல்‌ 
சிருஷ்டித்திருக்கிறார்‌ 


எந்த 
வெறுமையாக 
நாம்‌ 


i 
நம்மைப்பற்றி எப்படி 
நம்மைப்பற்றி 

மிஞ்சியும்‌ 

குறைவாகவும்‌ 
கர்த்தருடைய பிள்ளைகள்‌ 


எண்ணக்கூடாது, 
எண்ணக்கூடாது. 


யும்‌, 
புரிந்துகொள்ளவேண்டும்‌. 


கர்த்தர்‌ 

சர்வவல்லமையுள்ளவர்‌. அவர்‌ சுயமாய்‌, 
தாமாய்‌ சகலவற்றையும்‌ நேர்த்தியாய்ச்‌ 
செய்து முடிக்கிறவர்‌. அவருக்கு யாருடைய 
உதவியும்‌ ஒத்தாசையும்‌ தேவையில்லை. 

இஸ்ரவேலின்‌ பரிசுத்தர்‌ மாத்திரமே கர்த்தர்‌. 
வேறு யாரும்‌ கர்த்தரல்ல கர்த்தருடைய 
கிரியைகள்‌ அவருடைய சர்வவல்லமைக்கு 
சாட்சியாயிருக்கிறது கர்த்தருடைய 
வார்த்தையும்‌ அவருடைய மகத்துவத்தையும்‌ 
மகிமையையும்‌ குறித்து சாட்சி சொல்லுகிறது. 
கர்த்தருடைய வார்த்தையில்‌ அவருடைய 
சிந்தையும்‌, சித்தமும்‌ வெளிப்படுகிறது. 


கர்த்தர்‌ டய வார்த்தைகளை 
தெளிவாகப்‌ பேசுகிறார்‌ கர்த்தருடைய 
வெளிப்பாடுகளெல்லாம்‌ நாம்‌ 
புரிந்துகொள்ளும்‌ விதத்தில்‌ தெளிவாகவும்‌ 
எளிமையாகவும்‌ இருக்கும்‌. ர்த்தர்‌ 
அந்தரங்கத்திலும்‌, பூமியின்‌ 


மறைவாக நடைபெறுகிற 
அவை எல்லோருக்கும்‌ 
மனுஷருடைய கண்கள்‌ க்‌ 
பார்க்கும்‌ வண்ணமாக 
சம்பவங்களாகும்‌. 


புறஜாதியாரின்‌ தெய்வங்கள்‌ யாருக்கும்‌ 
ரியாத 


புரிந்துகொள்ள. 
மந்திர வார்த்தைகளுக்கு பல: 
இருக்கும்‌. எதுவும்‌ 
சர்வமும்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


அவர்கள்‌ உங்களை நோக்கி: 
அஞ்சனம்‌ பார்க்கிறவர்களிடத்திலும்‌, 
முணுமுணென்று ஓதுகிற குறிகாராடத்திலும்‌ 
விசாரியுங்கள்‌ என்று சொல்லும்‌ போது, 
ஜனங்கள்‌: தன்‌ தேவனிடத்தில்‌ 
விசாரிக்கவேண்டிய தல்லவோ? 
உமிருள்ளவர்களுக்காகச்‌ செத்தவர்களிடத்தில்‌ 
விசாரிக்கலாமோ?” (ஏசா 8319. 


கர்த்தர்‌ சீனாய்‌ மலையின்‌ 
உயரத்திலிருந்து தம்முடைய பிரமாணங்களை 
வெளிப்படுத்தினார்‌. கர்த்தருடைய 
வார்த்தைகள்‌ மனுஷர்‌ கேட்கும்‌ 
வண்ணமாகவும்‌, புரிந்துகொள்ளும்‌ 
வண்ணமாகவும்‌ தெளிவாயிருந்தது. கர்த்தர்‌ 
கொடுக்கும்‌ தரிசனங்களெல்லாம்‌ 
வார்த்தைகளினால்‌ எழுதப்பட்ிருக்கிறது. நாம்‌ 
புரிந்துகொள்ளும்‌ அளவுக்கு அவை 
தெளிவாயும்‌, எளிமையாயும்‌ இருக்கிறது. 


ஏற்பப்டுக்காலத்தில்‌ 


யூதர்களெல்லாரும்‌. 
கூடிவருகிற தேவாலயத்திலேயும்‌ எப்பொழுதும்‌ 
உபதேசித்தேன்‌: அந்தரங்கத்திலே நான்‌ 
ஒன்றும்‌ பேசவில்லை" (யோவா 18:20) என்று 
சொன்னார்‌ 


தம்மைத்‌ தேடுமாறு, கர்த்தர்‌ 
தம்முடைய பிள்ளைகளை அழைக்கிறார்‌. 
விசுவாசத்தோடு... நாம்‌ ஜெபிக்கும்போது, 
கர்த்தர்‌ நம்முடைய 
பிரதியுத்தரம்‌ கொடுப்பார்‌. 
என்னைத்‌ தேடுங்களென்று 
யாக்கோபின்‌ சந்ததிக்குச்‌ சொன்ன துமில்லை; 
நான்‌ நீதியைப்பேசி, யதார்த்தமானவைகளை 
அறிவிக்கிற கர்த்தர்‌” (ஏசா 45:9) என்று 
கர்த்தர்‌ தம்மைப்பற்றி வெளிப்படுத்துகிறார்‌. 

நாம்‌ கர்த்தரிடத்தில்‌ கேட்கும்போது 
பெற்றுக்கொள்கிறோம்‌. சில சமயங்களில்‌ 
நமக்கு எதை கேட்பது என்றும்‌, எப்படி 
கேட்பது என்றும்‌ தெரியாமலிருக்கலாம்‌. 
அந்த சூழ்நிலையில்கூட, பரிசுத்த 
ஆவியானவர்‌, வாக்குக்கடங்காத 
பெருமூச்சுகளோடு, நமக்காக வேண்டுதல்‌. 
செய்வார்‌. நாம்‌ கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
ஜெபிக்கும்போது, கர்த்தர்‌ நம்முடைய 
ஆத்துமாவை தமது ஆறுதலினாலும்‌, 
ஆசீர்வாதத்தினாலும்‌ நிரப்ுகிறார்‌ 





i FTE 
TT 


விக்கிரகாராதனைக்காரர்‌ 
ஏசா 45:20,21 


ஏசா 45:20. ஜாதிகனினின்று 
தப்பினவர்களே, கூட்டங்கூடி. 
வாருங்கள்‌; ஏகமாய்ச்‌ சேருங்கள்‌; 
தங்கள்‌ விக்கிரகமாகிய மரத்தைச்‌ 
சமத்து, இரட்சிக்கமாட்டாத தேவனைத்‌: 
தொழுதுகொள்ளுகிறவர்கன்‌ 
அறிவில்லாதவர்கள்‌. 


ஏசா 4521. நீங்கள்‌ தெரிவிக்கும்படி 
சேர்ந்து, ஏகமாய்‌ யோசனை 
பண்ணுங்கள்‌; இதைப்‌  பூர்வகால 
முதற்கொண்டு வினங்கப்பண்ணி, 
அத்நான்‌ துவக்கி இதை அறிவித்தவர்‌ 
யார்‌? கர்த்தராகிய நான்‌ அல்லவோ? 
தீதியரும்‌ இரட்சகருமாகிய 
என்னையல்லாமல்‌ வேறே தேவன்‌ 
இல்லை; என்னைத்தவிர வேறோருவரும்‌ 
இல்லை. 


விக்கிரகங்க। 'வனில்லை. 
வல்வுகக்கள்‌ டட செல வர்களும்‌. 
விக்கிரகாராதனைக்காரர்களும்‌ 
மதிமீனமானவர்கள்‌. விக்கிரகங்களால்‌. 
அவர்களுக்கு உதவி செய்ய முடியாது. 
விக்கிரகாராதனைக்காரர்கள்‌ தேவனாகிய 
கர்த்தரை விட்டுவிட்டு, தாங்கள்‌ செய்த 
விக்கிரகங்களைப்‌ பற்றிக்கொள்கிறார்கள்‌ 
கர்த்தர்‌ இந்த வாக்கியத்தில்‌. 
விக்கிரகாராதனைக்காரரின்‌ மதிமீனத்தை 
தெளிவபடுத்துகிறார்‌. 


'ஜாதிகளினின்று தப்பினவர்களே, 
கூட்டங்கூடி வாருங்கள்‌, ஏகமாய்‌ சேருங்கள்‌" 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. பாபிலோன்‌ 

யூதர்களும்‌ 

புறஜாதியாரும்‌ 

கோரேசு ராஜா 

எல்லோரையும்‌ 

யூதர்களையும்‌, 

புறஜாதியாரையும்‌ விடுதலைபண்ணுகிறான்‌. 
கர்த்தர்‌ அவர்களெல்லோரையும்‌ 
கூட்டமாய்க்‌ கூடி வரச்செய்கிறார்‌. 
விக்கிரகாராதனைக்காரருக்கு விரோதமாய்‌, 
தாம்‌ சொல்லும்‌ செய்திகளை கேட்பதற்காக, 
கர்த்தர்‌ அவர்களை ஏகமாய்‌ கூட்டங்கூடி 


தம்மிடத்தில்‌ வரச்சொல்லுகிறார்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


விக்கிரகமாகிய மரத்தைச்‌ 
இரட்சிக்கமாட்டாத 
தொழுதுகொள்ளுகிறவர்கள்‌ 
அறிவில்லாதவர்கள்‌” என்று கர்த்தர்‌ 
அவர்கள்‌ தங்கள்‌ 
பொன்னாபரணங்களை 
பொன்தகடுகளால்‌ 
மூடினாலும்‌, அந்த விக்கிரகங்கள்‌ மரத்தால்‌ 
செய்யப்பட்டவைதான்‌. வெளியே தங்கம்‌ 
போல இருந்தாலும்‌. உள்ளே மரம்‌ தான்‌ 
இருக்கிறது. 


தங்களைத்‌ தொழுதுகொள்கிறவர்களை, 
விக்கிரகங்களால்‌ இரட்சிக்க முடியாது. 
ம்‌ விக்கிரகாராதனைக்காரர்கள்‌ 
தொழுதுகொள்கிறார்கள்‌. 

அவர்கள்‌ அறிவில்லாதவர்கள்‌ என்று கர்த்தர்‌ 
ம்‌ பாகாலுக்கும்‌ 


அவர்‌ 
ஜனங்கள்‌ 


சிறையிருப்பிலிருந்து, 
விடுவிக்கப்பட்டிருக்கிற 
ஜனங்களோடும்‌ கர்த்தர்‌ பேசுகிறார்‌ 
“நங்கள்‌ தெரிவிக்கும்படி சேர்ந்து, ஏகமாய்‌ 
வத்‌ ன்‌ வாங்கு இதைப்‌ 
பூர்காலமுதற்கொண்டு  விளங்கப்பண்ணி, 
அந்நாள்‌ துவக்கி இதை அறிவித்தவர்‌ யார்‌? 
கர்த்தராகிய நான்‌ அல்லவோ? நீதிபரரும்‌ 
இரட்சகருமாகிய என்னையல்லாமல்‌ வேறே 
தேவன்‌ இல்லை; என்னைத்தவிர 
வேறோருவரும்‌ இல்லை" (ஏசா ன்‌ 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
கர்த்தரே 
சிருஷ்டிகளை ஆளுகை செய்யும்‌ அதிகாரம்‌ 
கர்த்தருக்கு மாத்திரமே உள்ளது. கர்த்தரே 
சர்வவல்லமையுள்ளவர்‌. அவரால்‌ மாத்திரமே 
சிருஷ்டிகளுக்கு உதவி செய்ய 
இஸ்ரவேலின்‌ பரிசுத்தரே மெய்யான 


மாத்திரமே வருகிறது. 
இயேசுகிறிஸ்து 
உலகதரட்சகராயிருக்கிறார்‌. 
வேறு இரட்சகர்‌ 





i al 
TT 


இஸ்ரவேலின்‌ சந்ததி. 
ஏசா 4522-25 


ஏசா 4௧2௨, பூமியின்‌ 
எல்லையெங்குமுன்னவர்கனே, என்னை: 
நோக்கிப்பாருங்கண்‌; அப்பொழுது 
இரட்சிக்கப்படுவீர்கள்‌; நானே தேவன்‌, 
வேறொருவரும்‌ இல்லை. 


ஏசா 46:28. முழங்கால்‌ யாவும்‌ எனக்கு. 
முன்பாக முடங்கும்‌, நாவு யாவும்‌ 
என்னை முன்னிட்டு ஆணையிடும்‌. 
என்று நான்‌ என்னைக்கொண்டே. 
ஆணையிட்டிருக்கிறேன்‌;. இந்த 
நீதியான வார்த்தை என்‌ வாயிலி. 
ந்து புறப்பட்டது; இது மாறுவது 
இல்லையெயன்கிறார்‌. 


ஏசா 524. 
மாத்திரம்‌ 
வல்லமையுமுண்டென்று அவனவன்‌. 
சொல்லி. அவரிடத்தில்‌ வந்து 
சேருவான்‌; அவருக்கு விரோதமாய்‌ 
எரிச்சல்கொண்டிருக்கிற. யாவரும்‌ 
வெட்கப்படுவார்கள்‌. 


கர்த்தரிடத்தில்‌ 
நீதியும்‌ 


ஏசா 4௧05, இஸ்ரவேலின்‌ 
சுந்ததியாகிய யாவரும்‌ கர்த்தருக்குன்‌ 
தீதிமான்‌கனாக்கப்பட்டு 
மேன்மையாராட்டுவார்கள்‌.. 


கர்த்தரை உண்மையோடு 
ஆராதிக்கிறவர்களுக்கு ஆறுதலான 
வார்த்தைகளும்‌, ஆசீர்வாதமான 
வார்த்தைகளும்‌ இங்கு சொல்லப்படுகிறது. 
அவர்கள்‌ ..... யூதராயிருந்தாலும்‌, 
புறஜாதியாராயிருந்தாலும்‌, கர்த்தர்‌ 
அவர்களை  ஆசீர்வதிக்கிறார்‌. கர்த்தரை 
நம்புகிறவர்கள்‌ பாக்கியவான்கள்‌. “பூமியின்‌: 
எல்லையெங்குமுள்ளவர்களே, என்னை 
நோக்கிப்பாருங்க। அப்பொழுது 
இரட்சிக்கப்படுவீர்கள்‌; வன்‌, 
வேறொருவரும்‌ இல்லை” 45:22) 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


நானே 
(ஏசா 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


கர்த்தருடைய 

சிதறிப்போயிருக்கிறார்கள்‌. அந்நிய தேசத்து 
சிறையிருப்பில்‌. நெருக்கப்படுகிறார்கள்‌. 
கர்த்தர்‌ தங்களை மறந்துவிட்டாரோ என்னும்‌ 
சந்தேகம்‌ அவர்களுடைய இருதயத்தில்‌: 
உண்டாயிருக்கிறது. கர்த்தர்‌ தம்முடைய 
பிள்ளைகளை ஒருபோதும்‌ மறப்பதில்லை. 
அவர்கள்‌ எங்கே இருந்தாலும்‌, தேவனாகிய 
கர்த்தரும்‌ அவர்களோடு கூடவே இருக்கிறார்‌. 
கர்த்தர்‌ சர்வவியாபகர்‌, 


பூமியின்‌: எல்லையெங்குமுள்ள 
தம்முடைய ஜனங்களைப்‌ பார்த்து, “என்னை 
நோக்கிப்‌ பாருங்கள்‌" என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. அவர்கள்‌ 
விசுவாசத்தோடும்‌, ஜெபத்தோடும்‌ கர்த்தரை 
நோக்கிப்‌ பார்க்கவேண்டும்‌. இந்த 
உலகத்தையே  பார்த்துக்கொண்டிருக்காமல்‌, 
தங்களுடைய பிரச்சனைகளையே 
பார்த்துக்கொண்டிருக்காமல்‌, தங்களுடைய 
கண்களை ஏறெடுத்து கர்த்தரை நோக்கிப்‌ 
பார்க்கவேண்டும்‌. அப்போது அவர்கள்‌ 
இரட்சிக்கப்படுவார்கள்‌. 


இந்தப்‌ பூமியிலிருந்து 
கல்வாரி சிலுவையில்‌ 
சரீரம்‌ தூக்கி 
ப்பட்ட வனாந்தரத்தில்‌ வெண்கல 
சர்ப்பம்‌ தூக்கி 
தறத்தபப்டதுபோல்‌ இயேசுகிறிஸ்துவின்‌ 
சரீரமும்‌ சிலுவையிலே. க்கப்பட்‌ 
வனாந்தரத்திலே வெண்கல 
நோக்கிப்‌ பார்க்கிறவர்கள்‌ 
குணமகடந்தார்கள்‌. 
குத்தியவர்கள்‌ 
காண்பார்கள்‌. கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து 
மனுஷருடைய கண்களை தம்‌ பக்கமாக 
இழுத்துக்கொள்கிறார்‌. 

“ஆபிரகாமுக்கு தேவன்‌ வாக்குத்தத்தம்‌ 
பண்ணின போது, ஆணையிடும்படி தம்பிலும்‌ 
பெரியவர்‌ ஒருவருமில்லாதபடியினாலே தமது 
பேரிலே தானே ஆணையிட்டு: நிச்சயமாக 
நான்‌ உன்னை ஆசீர்வதிக்கவே 
ஆசீர்வதித்து, உன்னைப்‌ பெருகவே 
பெருகப்பண்ணுவேன்‌ என்றார்‌” (எபி 613,14). 





ழ்‌ நள 
யாய 


தம்மைக்கொண்டு 
கர்த்தருடைய 


கர்த்தர்‌ 
ஆணையிட்டிருக்கிறார்‌. 
வார்த்தை நீதியானது. அது அவருடைய 
வாயிலிருந்து புறப்படுகிறது. கர்த்தர்‌ 
மாறாதவர்‌. அவருடைய வார்த்தையும்‌ 
மாறுவதில்லை. “முழங்கால்‌ யாவும்‌ எனக்கு 
முன்பாக முடங்கும்‌, நாவு யாவும்‌ என்னை 
முன்னிட்டு ஆணையிடும்‌ என்று நான்‌ 
என்னைக்கொண்டே ஆணையிட்டிருக்கிறேன்‌” 
(ஏசா 45:23) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


சர்வசிருஷ்டிகளையும்‌ 
கர்த்தறே எல்லா சிருஷ்டிகளுக்கும்‌ 
எஜமானாயிருக்கிறார்‌. எல்லா ஜீவராசிகளும்‌ 
கர்த்தரிடமிருந்தே மட்கு ஜீவனை 
பெற்றிருக்கிறது. எல்லா 
ஜீவன்களும்‌ தத்கல்‌ 'துதிக்கவேண்டும்‌. 
முழங்கால்‌ யாவும்‌ கர்த்தருக்கு முன்பாக 
முடங்க வேண்டும்‌. எல்லா நாவுகளும்‌. 
கர்த்தரைத்‌ துதிக்க வேண்டும்‌. 
பூமியிலுள்ள எல்லா தேசங்களும்‌ 
கர்த்தருடையது. கர்த்தரே 
சர்வஆளுகையுள்ளவர்‌. அவரே ராஜாக்களை 
சிங்காசனத்தில்‌ அமரச்செய்கிறவர்‌. 
சிங்காசனத்தில்‌ வீற்றிருக்கிற ராஜாக்களை 
கீழே தள்ளிவிடுகிறவர்‌. 
சித்தத்தின்‌ பிரகாரமாகவே, 
ஆளுகை நடைபெறும்‌. 
கர்த்தருடையவர்கள்‌. 
கர்த்தருடையவை. 
ராஜாக்களும்‌ கர்த்தருடையவர்கள்‌. 


“இப்படியிருக்க, நீ உன்‌ சகோதரனைக்‌ 
குற்றவாளியென்று தீர்க்கிறதென்ன? நீ உன்‌ 
சகோதரனை அற்பமாய்‌ எண்ணுகிறதென்ன? 
நாமெல்லாரும்‌ கிறிஸ்துவினுடைய 
நியாயாசனத்திற்கு முன்பாக நிற்‌ 


சிருஷ்டித்த 


ஜீவனைக்கொண்டு 
என்பதாய்க்‌ கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ 
எழுதியிருக்கிறது” (ரோம 14.101) 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மாத்திரமே நீதியும்‌ 
கர்த்தருடைய 
இரக்கத்தையும்‌ 
எல்லா ஜாதியாரும்‌ 


கர்த்தரிடத்தில்‌ 


பெற்றுக்கொள்வதற்காக 
அவரிடத்தில்‌ வருவார்கள்‌. கர்த்தருக்கு 
விரோதமாய்‌ எரிச்சல்‌ கொண்டிருக்கிற 
யாவரும்‌ வெட்கப்படுவார்கள்‌. கர்த்தரிடத்தில்‌ 
மாத்திரமே நீதியும்‌ வல்லமையும்‌ 
உண்டென்று சொல்லி, மனுஷர்‌ எல்லோரும்‌ 
அவரிடத்தில்‌ வந்து, சேருவார்கள்‌. 
கர்த்தரிடத்தில்‌ சேராதவர்கள்‌ 
அழிந்துபோவார்கள்‌. 


கர்த்தருடைய ஜனம்‌ இப்போது, 
சிறையிருப்பிலிருந்தாலும்‌, வர்கள்‌ 
கர்த்தருக்குள்‌ நீதிமான்௧ளாக்கப்படுவார்கள்‌. 
தங்கள்‌ தேவனாகிய கர்த்தரை மேன்மை 
பாராட்டுவார்கள்‌. இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 
பாவிகளாகயிருந்தாலும்‌, கர்த்தருடைய 
கிருபையினால்‌ அவர்கள்‌ யாவரும்‌ 
கர்த்தருக்குள்‌ நீதிமான்களாக்கப்படுவார்கள்‌. 
சிறையிருப்பிலிருந்து விடுதலை க்‌ 
தகுதிபெறுவார்கள்‌. கர்‌ 
ஆதரவும்‌, வழிநடத்துதலும்‌ அவிகளுக்கு 
கிடைக்கும்‌. 

நாம்‌ கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்துவைப்பற்றும்‌ விசுவாசத்தினால்‌. 
நீதிமான்களாக்குப்படுகிறோம்‌. பாவத்தின்‌ 
சம்பளம்‌ மரணம்‌. கர்த்தருடைய 
பிள்ளைகளோ, இயேசுகிறிஸ்துவின்‌ 
இரத்தத்தினால்‌ கழுவப்பட்டு, 
பாவங்களினிமித்தம்‌ 
தண்டனையிலிருந்து. 
கொள்கிறார்கள்‌. 
நற்கிரியைகளை செய்கிறார்‌. 
ஆரம்பித்து வைக்கிறவர்‌. அவரே நமக்குள்‌ 
நற்கிரியைகளை முடித்தும்‌ வைக்கிறவர்‌. 





ர்‌ ஏசாயா - விரிவுரை i 
ரியா ISAIAH - COMMENTARY PUBLISHERS 


இஸ்ரவேலின்‌ சந்ததியாகிய 
யாவரும்‌, கர்த்தருக்குள்‌ 
நீதிமான்களாக்கப்படுகிறார்கள்‌. புறஜாதியார்‌ 
அவர்களை நீதிமான்களாகக்‌ காண்பார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ மனுவருக்கு 

பாக, கர்த்தருக்குள்‌ 
நீதிமான்களாக்கப்பட்டிருப்பார்கள்‌. அவர்கள்‌ 
நேவனுக்குள்‌ தங்களை மேன்மை 
பாராட்டுவார்கள்‌. கர்த்தரை நன்றியோடு 
துதிப்பார்கள்‌. நாம்‌ இயேசுகிறிஸ்துவுக்குள்‌ 
நீதிமான்களாக்கப்படுகிறோம்‌. நம்முடைய 
நீதிக்கும்‌ வல்லமைக்கும்‌, நாம்‌ கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்துவையே சார்ந்திருக்கவேண்டும்‌. 
கர்த்தரிடத்தில்‌ மாத்திரம்‌ நீதியும்‌ 
வல்லமையுமுண்டு. 





i= THEN 
ETT 


இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தர்‌, 
பாபிலோன்‌ தேசத்து சிறையிருப்பிலிருக்கிற 
தம்முடைய ஜனத்தை விடுதலை 
பண்ணுவதற்கு, அவர்களை 
|பத்தப்படுத்துகிறார்‌. அவர்கள்‌ 
க்கிரகங்களைவிட்டு விலகிப்போக 
வேண்டுமென்றும்‌, தம்மை விசுவாசத்தோடு 
பற்றிக்கொள்ளவேண்டுமென்றும்‌, கர்த்தர்‌ 
தம்முடைய தீர்க்கதரிசிகள்‌ மூலமாய்‌ 
அவர்களுக்கு உபதேசம்பண்ணுகிறார்‌. 


ருடைய ஜனம்‌ பாபிலோன்‌ 
தேசத்து பக்கத்த பயப்படக்கூடாது 
(ஏசா 46,2). கர்த்தர்‌ தம்முடைய ஜனத்தை 


செய்திருக்கிறார்‌ 
அவர்கள்‌ 
நம்பிக்கையாமிருக்க 
46:34), 


கர்த்தருடைய ஜனம்‌ தங்களுக்‌ 
விக்கிகரங்களை  உண்டுபண்ணவேண்டும்‌ 
என்று நினைக்கக்கூடாது (ஏசா 46:5-7). 
அவர்கள்‌ கர்த்தருடைய வார்த்தையை 
தியானிக்கவேண்டும்‌. விக்கிரகங்கள்மீது 
பிரியம்‌ வைக்கக்கூடாது. தேவனுடைய 
வாக்குத்தத்தங்கள்‌ மீதும்‌, அவருடைய 
வல்லமையின்மீதும்‌ நம்பிக்கை 
வைக்கவேண்டும்‌. கர்த்தரால்‌ தங்களுக்கு 
உதவி செய்ய முடியுமென்று நம்பி, 
கர்த்தரை சார்ந்து ஜீலிக்கவேண்டும்‌ (ஏசா 
46941). 


மனுஷர்‌ விசுவாசம்‌ 
வைக்காவிட்டாலும்‌, அவர்களுடைய 
அவிசுவாசம்‌ கர்த்தருடைய வார்த்தையை 
அவமாக்காது (ஏசா 461213). கர்த்தருடைய 
வார்த்தை எப்போதுமே ஜீவனுள்ளது. அது 
நித்திய வல்லமையுள்ளது 


கர்த்தர்மீது 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


பேல்‌, நேபோ 
ஏசா 46,2 


பேல்‌ பணியும்‌, நேபோ 
அவைகளின்‌ 

காட்டுமிருகங்களுக்கும்‌ 

லக ககன்‌ சுமையாகும்‌; 


பணியும்‌; 
தப்புவிக்கமாட்டாது; 
அவைகள்‌ தாமே சிறைப்பட்டுப்போகும்‌. 


விக்கிரகங்கள்‌ 
ஆராதிக்கிறவர்களை 
கைவிட்டுவிடும்‌. விக்கிரகங்களுக்கு 
ஜீவனில்லை.  வல்லமையுமில்லை, அவை 
கள்ள தெய்வங்கள்‌. அவர்களுடைய 
தீர்க்கதரிசிகள்‌ கள்ளத்தீர்க்கதரிசிகள்‌ 
பாபிலோன்‌ தேசத்திலே பேல்‌, 
ஆகிய இரண்டு விக்கிரகங்கள்‌ 
பிரசித்திப்பெற்றவை. 


பாபிலோன்‌ தேசத்தில்‌ பேல்‌ என்பவன்‌ 
ஒரு பிரபுவாகமிருந்து, பின்பு அவர்களுடைய 
தெய்வமானான்‌. அவனைப்போலவே நேபோ 
என்பவன்‌, ஒரு தீர்க்கதரிசியாமிருந்து பின்பு 
பாபிலோனியரின்‌ தெய்வமானான்‌. பாபிலோன்‌ 
தேசத்தார்‌ இவர்களுடைய உருவங்களை 
விக்கிரகங்களாகச்‌ செய்து, ஆராதனை 
பேலும்‌ நேபோவும்‌ 
யூப்பித்தரைப்போலவும்‌, 
அல்லது 

அப்பொல்லோவைப்போலவும்‌ இருக்கிறார்கள்‌. 


தங்களை 
பாதுகாக்காமல்‌ 


நேபோ 
மிகவும்‌ 





i= FTE 
TT 


அவர்களுக்கு 
ஜீவனும்‌ பெலனுமற்றவை. 

பாபிலோனை கைப்பற்றும்போது, பேலும்‌ 
நேபோவும்‌ அழிந்துபோகும்‌ பாபிலோன்‌ 
தேசத்தார்‌ பேலுக்கும்‌ நேபோவுக்கும்‌ 
உயரமான  ஸ்தலங்களிலே சிலைகளை 
ஸ்தாபித்திருக்கிறார்கள்‌. அந்த சிலைகள்‌ 
கீழே விழுந்து நொறுங்கிப்போகும்‌. பேல்‌ 
பணியும்‌. நேபோ குனியும்‌ என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. கோரேசு ராஜாவின்‌. 
போர்வீரர்கள்‌, பாபிலோனியரின்‌ 
கோவில்களை த்து தள்ளுவார்கள்‌. 
அதை தரைமட்டமாக்குவார்கள்‌. அப்போது 
பேலும்‌ நேபோவும்‌ கீழே விழுந்து 
நொறுங்கிப்போகும்‌. 


பாபிலோனியர்கள்‌ பேலுக்கும்‌ 
நேபோவுக்கும்‌ கோவில்களைக்‌ கட்டினார்கள்‌. 
இந்த. விக்கிரகங்களுக்கு 
ஏராளமான 

பொக்கிஷங்களையும்‌ 
வைத்திருக்கிறார்கள்‌. 

போர்வீரர்கள்‌ இந்தப்‌ 

நோண்டி எடுக்கும்போது. 
நேபோவையும்‌ 

நொறுக்கிப்போடுவார்கள்‌. 


பாபிலோனியரின்‌ விக்கிரக கோவிலில்‌, 
பேலும்‌ நேபோவும்‌ பிரதான தெய்வங்கள்‌. 
இவற்றிற்கு துணையாக அந்த கோவிலிலே 
இன்னும்‌ ஏராளமான 
விக்கிரகங்கள்‌ உள்ளன, 
சேனையிலுள் எவர்கள்‌ அந்த 
விக்கிரகங்களையும்‌ உடைத்துப்போடுவார்கள்‌. 
விக்கிரகங்களை 
உருக்கியெடுத்துக்கொள்வார்கள்‌ 
விக்கிரகங்களுக்கு அடியிலே. 
புதைக்கப்பட்டிருக்கிற பொக்கிஷங்களை 
தோண்டி எடுத்து, ப்‌ சொந்த 
தேசமான த்திற்கு 
ம்ம்‌ 


கர்த்தருடைய சித்தத்தின்‌ பிரகாரம்‌: 
பாபிலோனுக்கு அழிவு வருகிறது. அவர்கள்‌ 


துணை 
கோரேசின்‌ 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


மேதிய பெர்சிய தேசத்தார்‌, பாபிலோன்‌ 
தேசத்து... விக்கிரகங்களை; தங்கள்‌ 
மிருகங்கள்மீது சுமைகளாக ஏற்றி, தங்கள்‌ 
கொண்டு போகிறார்கள்‌. 

மிருகங்கள்‌ ஏற்கெனவே 
களைப்பாயிருக்கிறது. 

விக்கிரகங்களையும்‌ 
இந்த சுமைகள்‌ 
மிருகங்களுக்கு 


சுமையாக ஏற்றுகிறார்கள்‌. 
களைத்துப்போன 
பாரமாமிருக்கும்‌. 


பேலும்‌ நேபோவும்‌ ஏகமாய்க்‌ குனிந்து 
பணியும்‌. விக்கிரகங்களுக்கு ஜீவனில்லை. 
பெலனுமில்லை. வல்லமையுமில்லை. 
அவைகளால்‌. தங்களைத்‌ தாங்களே 
தப்புலித்துக்கொள்ள முடியாது 
விக்கிரகங்கள்‌ இப்போது நாட்டு 
மிருகங்கள்மீது, சுமையாக 
ஏற்றப்பட்டிருக்கிறது. விக்கிரகங்களுக்கு 
கால்கள்‌ இருந்தாலும்‌ நடக்க முடியாது. 
கைகள்‌ இருந்தாலும்‌ அவை ஒரு வேலையும்‌ 
செய்யாது. அவைகள்‌ தங்களை 
தப்புவிக்கமாட்டாது. பாபிலோன்‌ தேசத்து, 
விக்கிரகங்கள்‌ 
சிறைப்பட்டுப்போகிறவர்களைப்போல, அந்நிய 
தேசத்திற்கு எடுத்துச்‌ செல்லப்படுகிறது. 
பாபிலோன்‌ ரர்‌... பேலையும்‌ 
யலை அவையள்‌ தக்கல்‌ 
என்று நம்பினார்கள்‌. 
பாபிலோன்‌ 
சிறையிருப்பிலிருக்கிறார்கள்‌ 
நேபோவும்‌ அவர்களை தங்கள்‌ தேசத்திற்கு 
சிறைப்பிடித்துக்கொண்டு வந்ததாக 
பாபிலோனியர்கள்‌ நம்பினார்கள்‌. ஆனால்‌ 
இப்போதோ பேலும்‌ நேபோவும்‌ பெர்சிய 
தேசத்திற்கு சிறைப்பட்டுப்போகிறது. 


நான்‌ சுமப்பேன்‌, தப்புவிப்பேன்‌ 
ஏசா 46:3, 


ஏசா 46:2. யாக்கோபின்‌ சந்ததியாரே 
இஸ்ரவேல்‌ சந்ததியில்‌ மீதியாகிய ௪௧ல்‌ 
ஜனங்களே, எனக்குச்‌. 
செவிகொடுங்கள்‌; தாயின்‌ வயிற்றில்‌ 
தோன்றினது முதல்‌ உங்களை ஏத்தி, 
தாயின்‌ கர்ப்பத்தில்‌ உற்பத்தியானது 
முதல்‌ உங்களைத்தாங்கினேன்‌. 





i THE 
TT 


ஏசா 46:4. உங்கள்‌ முதிர்வயது 
வரைக்கும்‌ நான்‌ அப்படிச்‌ செய்வேன்‌; 
நரைவயது மட்டும்‌ நான்‌ உங்களைத்‌: 
தாங்குவேன்‌; நான்‌ அப்படிச்‌. 
செய்துவத்தேன்‌; இனிமேலும்‌ நான்‌ 
ஏந்துவேன்‌, நான்‌ சுமப்பேன்‌, 
தப்புவிப்பேன்‌. 


தம்மை ஆராதிக்கிறவர்களை கர்த்தர்‌ 
தப்புவிக்கறார்‌ பாதுகாக்கிறார்‌, 
பராமரிக்கிறார்‌, வழிநடத்துகிறார்‌. கர்த்தரே 
இஸ்ரவேல்‌ புத்திரை ஒரு தேசமாக 
உருவாக்கினார்‌. அவர்களுக்கு தம்முடைய 
கற்பனைகளையும்‌, பிரமாணங்களையும்‌ 
கொடுத்து அவர்களை ஆளுகை செய்தார்‌ 
கர்த்தரே நம்மை உருவாக்கினவர்‌. கர்த்தர்‌ 
நம்மை எப்படி உருவாக்கிமிருக்கிறாரோ, 
அப்படியே நாம்‌ இருக்கிறோம்‌. 


தாங்கினேன்‌" என்றும்‌ கர்த்தர்‌ 
பிள்ளைகளிடம்‌ சொல்லுகிறார்‌ 
ஆரம்பத்திலிருந்தே தம்முடைய ஜனத்திற்கு 
நன்மை செய்து வருகிறார்‌. இப்போதும்‌ 
அவர்களுக்கு தொடர்ந்து நன்மை 
செய்கிறார்‌. இந்நாள்‌ வரையிலும்‌ கர்த்தர்‌ 
தம்முடைய பிள்ளைகளை ஏந்தி, தாங்கி 
வருகிறார்‌. தாயின்‌ வயிற்றில்‌ தோன்றியது 
முதலும்‌, தாயின்‌ கர்ப்பத்தில்‌ உற்பத்தியானது. 
முதலும்‌ கர்த்தர்‌ தம்முடைய ஜனத்திற்கு. 
ஆதரவாயிருக்கிறார்‌. அவர்களை 
ஏந்துகிறார்‌, அவர்களை சுமக்கிறார்‌ 
அவர்களை தப்புவிக்கிறார்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய வல்லமையுள்ள 
கரங்களில்‌ நம்மை ஏந்தி, சுமந்து 
வருகிறார்‌. அவருடைய அன்பு, இரக்கம்‌ 
ஆகியவற்றின்‌ படியில்‌ ம்‌ 
தாங்குகிறார்‌. நம்முடைய 
ம்‌ கர்த்தருடைய கிருபையினால்‌ 
கர்த்தர்‌ நமக்குத்‌ 


கொடுத்துக்கொண்டிருக்கிறார்‌. 

பாதுகாப்பும்‌ பராமரிப்பும்‌ நமக்கு ல்‌ 
அருளப்படுவதினால்தான்‌ 
ஜீவனோடிருக்கிறோம்‌. இன்றையதினம்‌ aS 
நிற்பதும்‌, நிர்மூலமாகாதிருப்பதும்‌, 
கர்த்தருடைய சுத்தகிருபை 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


இதுவரையிலும்‌ நமக்கு ஆதரவாமிருந்த 
கர்த்தர்‌, இனிமேலும்‌ ஆதரவாயிருப்பதாக 
வாக்குப்பண்ணுகிறார்‌. உங்கள்‌ 
முதிர்வயதுவரைக்கும்‌ நான்‌ அப்படிச்‌ 
செய்வேன்‌: நரைவயது மட்டும்‌ நான்‌ 
உங்களைத்‌ தாங்குவேன்‌; நான்‌ அப்படிச்‌ 
செய்துவந்தேன்‌;; இனிமேலும்‌ நான்‌ 
ஏந்துவேன்‌, நான்‌ சுமப்பேன்‌, தப்புவிப்பேன்‌'' 
(ஏசா 46-4) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


நம்முடைய தாயின்‌ வயிற்றில்‌ நாம்‌ 
தோன்றினதுமுதல்‌ கர்த்தரே நம்மை ஏந்தி 
வந்திருக்கிறார்‌. நம்முடைய தாயின்‌ 
கர்ப்பத்தில்‌ நாம்‌ உற்பத்தியானது முதல்‌ 
கர்த்தரே நம்மை தாங்கி வந்திருக்கிறார்‌. நாம்‌ 
சிறுபிள்ளைகளாகயிருந்தபோது கர்த்தரே 
நமக்கு போஜனம்கொடுத்தார்‌. நம்முடைய 
முதிர்வயதிலும்‌ கர்த்தரே நமக்கு 
ஆதரவாயிருப்பார்‌. நமக்கு 
நரைவயதாகும்போது, நம்முடைய சரீரம்‌ 
பலவீனப்பட்டுப்போகும்‌. நமக்கு பிறருடைய 
உதவியும்‌, ஒத்தாசையும்‌ தேவைப்படும்‌. நாம்‌ 
சிறுபிள்ளையாகயிருந்தபோது, ந்த கன கதி 
தேவைப்பட்டதுபோல, 
முதிர்வயதிலும்‌ நமக்கு உதவி தேவைப்படும்‌ 
கர்த்தரே நம்முடைய எல்லா காலங்களிலும்‌ 
நமக்கு உதவியாயிருப்பார்‌. நம்முடைய 
காலங்கள்‌ கர்த்தருடைய கரத்திலிருக்கிறது. 


இஸ்ரவேல்‌ இப்போது, வளர்ந்து 
முதிர்வயதிலிருக்கிறது. இஸ்ரவேலுக்கு நரை 
வயதாயிற்று. இஸ்ரவேலுக்கு முதிர்வயதின்‌ 
பலவீனங்களும்‌, சுகவீனங்களும்‌ 
ல ரொச்கக்கவு அவர்களுடைய 
அவயவங்களில்‌ பல பாகங்கள்‌ சீராய்‌ 
செயல்படவில்லை. அவர்களுக்கு 
வருத்தங்களும்‌ வேதனைகளும்‌ 
உண்டாயிருக்கிறது. இஸ்ரவேல்‌. 
சிறுபிள்ளையாகயிருந்தாலும்‌, வாலிப 
வயதிலிருந்தாலும்‌, முதிர்‌ வயதிலிருந்தாலும்‌, 
இஸ்ரவேலின்‌ பரிசுத்தரே அவர்களுடைய 
தேவனாயிருக்கிறார்‌. கர்த்தர்‌ இன்னும்‌ 
அவர்களை ஏந்துகிறார்‌, சுமக்கிறார்‌, 
தப்புவிக்கிறார்‌. 





i FTE 
TT 


ஒருவன்‌ பிறனிடத்தில்‌ எதையாகிலும்‌ 
இரவலாக வாங்கினதுண்டானால்‌, அதற்கு 
உடையவன்‌ கூட இராதபோது, அது 
சேதப்பட்டாலும்‌, செத்துப்போனாலும்‌, அவன்‌ 
அதற்கு உத்தரவாதம்பண்ண வேண்டும்‌. 
(யாத்‌ 2274) என்பது கர்த்தருடைய 
பிரமாணம்‌. 


உடையவன்‌, இரவல்‌. 
ny கூடமிருந்தால்‌, இரவல்‌ 
வாங்கினவன்‌ உத்திரவாதம்‌ 
வேண்டியதில்லை. அது வாடகைக்கு 
வாங்கப்பட்டிருந்தால்‌, அது அவன்‌ 
வாடகைக்கு வந்த சேதம்‌ (யாத்‌ 22:15). 
விவாகம்‌ 

யாத்‌ 2216-19 


யாத்‌ 2216, தியமிக்கப்படாத ஒரு 
கன்னிகையை ஒருவன்‌ மோசம்போக்கி 
அவனோடே  சயனித்தால்‌, அவன்‌ 
அவளுக்காகப்‌ பரிசம்கொடுத்து, 
அவனை விவாகம்பண்ணக்கட.வன்‌. 


யாத்‌ 29:17. அவன்‌ தகப்பன்‌ அவனை 
அவனுக்குக்‌ கொடுக்கமாட்டேன்‌. 
என்றானாகில்‌, கண்ணிகைகளுக்காகக்‌ 
கொடுக்கப்படும்‌ பரிச முறைமையின்‌ படி. 
அவன்‌ பணத்தை 
நிறுத்துக்கொடுக்கவேண்டும்‌. 


யாத்‌ 218. கூனியக்காரியை 
உயிரோடே, வைக்கவேண்டாம்‌. 


யாத்‌ 22:19. 
புணருகிறவன்‌. 
கொல்லப்படவேண்டும்‌. 


விவாகமஞ்சம்‌ 
கர்த்தருடைய 


குடும்ப வாழ்க்கையில்‌ ஈடுபடலாம்‌. 


நியமிக்கப்பாத ஒரு கன்னிகையை 
ஒருவன்‌  மோசம்போக்கி அவளோடே 
சயனித்தால்‌, அவன்‌ அவளுக்காகப்‌ 
பரிசம்கொடுத்து. அவளை 
விவாகம்பண்ணக்கடவன்‌. அவள்‌ தகப்பன்‌ 
அவளை அவனுக்குக்‌ கொடுக்கமாட்டேன்‌ 
என்றானாகில்‌, கன்னிகைகளுக்காகக்‌ 
கொடுக்கப்படும்‌ பரிச முறைமையின்படி 
அவன்‌ பணத்தை நிறுத்துக்கொடுக்க 
வேண்டும்‌ (யாத்‌ 226,177, 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஒரு கன்னிகையைக்‌ 
கெடுத்துப்போட்டால்‌, அவன்‌ அவளை 
விவாகம்‌ பண்ண வேண்டும்‌. அதற்குரிய 
பரிசமும்‌ அவளுக்காகக்‌ கொடுக்கவேண்டும்‌. 
அவளுடைய பெற்றோருக்கு இந்த 
விவாகத்தில்‌ சம்மதமில்லையென்றாலும்‌, 
அவளுக்குப்‌ பரிசம்‌ கொடுக்க வேண்டும்‌. 
விவாகம்‌ பண்ண அவளுக்கு சம்மதமானால்‌, 
விவாகம்‌ நடைபெறும்‌. அவளுக்குத்‌ 
தள்ளுதற்சீட்டுக்‌ கொடுத்து அவளை விலக்கி 
வைக்க முடியாது. (உபா 22:28-29), 
“கன்னிகைகளுக்காகக்‌ 
கொடுக்கப்படும்‌ பரிச முறைமை" என்பது 
ஐம்பது சேக்கல்‌ வெள்ளியை நிறுத்துக்‌ 
கொடுப்பதாகும்‌ (உபா 22:28-29), 


பிள்ளைகள்‌ தங்கள்‌ பெற்றோரின்‌ 
சம்மதத்தோடு திருமணம்‌ செய்து கொள்வது 
நல்லது. நியமிக்கப்படாத ஒரு 
கன்னிகையோடே  சயனிப்பது அவளை 
மோசம்‌ போக்குகிற செயல்‌. சமுதாயத்தில்‌ 
இப்படிப்பட்ட பாவங்கள்‌ காணப்படக்கூடாது 
என்றால்‌, ஜனங்கள்‌ கர்த்தருக்கு பயந்து, 
அவருடைய பிரமாணங்களுக்கு கீழ்ப்படிந்து 
ஜீலிக்கவேண்டும்‌. 


சூனியக்காரியை 
வைக்கவேண்டாம்‌ (யாத்‌ 
மிருகத்தோடே  புணருகிறவன்‌ 
கொல்லப்படவேண்டும்‌ (யாத்‌ 2219) என்று 
கர்த்தருடைய பிரமாணம்‌ சொல்லுகிறது. 
மிருகத்தோடே புணருகிறவன்‌ மனுஷருடைய 
சாயலில்‌ மிருகமாயிருக்கிறான்‌. 
அப்படிப்பட்டவன்‌... கொல்லப்படவேண்டும்‌ 

பிரமாணம்‌ 


உயிரோடே 
2218). 


எவனும்‌ 


ச 
மோட இருப்பரிக 
கொடுக்கப்படவில்லை. 
கொல்லப்படவேண்டும்‌. 
(லேவி 19:31: லேவி 20:27; உபா 18.944) 


அவர்களெல்லோரும்‌ 


எந்தோரில்‌ அஞ்சனம்பார்க்கிற ஸ்திரீ 
இதனால்தான்‌ சவுலைப்‌ பார்த்து பயந்தாள்‌. 
சோமு. 28:37-25) பில்லிசூனியம்‌ 
முரட்டாட்டமான பாவத்தைப்‌ போன்றது. 
ரிசாமு 15:23; 2இராஜா 9:22; 2நாளா 33:6; 
நாகூம்‌ 3:4; கலா 5:20). 





i= FTE 
TT 


அவர்கள்‌  சிறுபிள்ளைகளாகயிருந்த 
போது, கர்த்தர்‌ அவர்களுக்கு என்னென்ன 
உதவிகளையெல்லாம்‌ செய்தாரோ, அந்த 
உதவிகளையெல்லாம்‌, இப்‌ 
முதிர்வயதாயிருக்கும்போதும்‌, 
ஆயத்தமாயிருக்கிறார்‌. 

காலத்தில்‌ கர்த்தர்‌ தம்முடைய ஜனத்தை, 
தம்முடைய நித்திய புயத்தில்‌ ஆதரவாக 
அணைத்துக்கொண்டு வழிநடத்தினார்‌. 
அதே கர்த்தர்‌ இப்போதும்‌ மாறாதவராக, 
தம்முடைய ஜனத்தை ஏந்தி சுமக்கிறார்‌. 


“அநாதி தேவனே உனக்கு 
அடைக்கலம்‌; அவருடைய நித்திய புயங்கள்‌ 
உனக்கு ஆதாரம்‌: அவர்‌ 
முன்னின்று சத்துருக்களைத்‌: 
அவர்களை அழித்துப்போடு 
கட்டளையிடுவார்‌" 


அடிமைகளாயிருந்தார்கள்‌. அப்‌ 
இஸ்ரவேல்‌ நன்‌ தாயின்‌ மற்றம 
தோன்றின காலம்‌. அப்போது அவர்கள்‌ 
தங்கள்‌ நாமின்‌ கர்ப்பத்தில்‌ 

காலம்‌. கர்த்தர்‌ 

புயத்தினால்‌, தம்முடைய ஜனங்களை எகிப்து, 
தேசத்திலிருந்து விடுதலைபண்ணி, கானான்‌ 
தேசத்திற்கு அழைத்துக்கொண்டு வந்தார்‌ 
கழுகு தன்‌ குஞ்சகளை, தன்னுடைய 
செட்டைகளின்மேல்‌ வைத்து சுமந்து 
செல்வதுபோல, கர்த்தர்‌ தம்‌ 
பிள்ளைகளை பாபிலோன்‌ 
சிறையிருப்பிலிருந்து விடுவித்து, அவர்களை 
ஏந்தி சுமப்பார்‌. 


| இஸ்ரவேல்‌ தேசம்‌ இப்போது 
முதிர்வயதிலிருக்கிறது. அவர்களுக்கு நரை 
வயதாயிற்று. கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ தேசத்தைக்‌. 
குறித்து இந்த வாக்கியத்தை சொன்னாலும்‌, 
கர்த்தருடைய வார்த்தை முதிர்வயதும்‌, 
நரைவய; எல்லா இஸ்ரவேல்‌: 
புத்திரருக்கும்‌ பொருந்துவதாயிருக்கிறது. 

ஒரு தரம்‌ பிறப்பதும்‌, பின்பு மரிப்பதும்‌. 
மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. 
எல்லோருக்கும்‌. இளமை. பருவம்‌ 
இருப்பதுபோலவே, முதுமை பருவமும்‌ வரும்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


முதுமை பருவத்தில்‌ நம்முடைய சரீரம்‌ 
பலனற்றுப்போகும்‌. நம்முடைய 
வேலைகளையும்‌, கடமைகளையும்‌ நம்மால்‌. 
நேர்த்தியாய்ச்‌ செய்யமுடியாமல்‌ போய்விடும்‌. 
நமக்கு சீக்கிரத்திலே சோர்வும்‌ களைப்பும்‌ 
வந்துவிடும்‌. இந்த சூழ்நிலையிலும்‌ கர்த்தரே 
நமக்கு ஆதரவாகயிருக்கிறவர்‌. 

நம்முடைய தாயின்‌ வயிற்றில்‌ நாம்‌ 
தோன்றினமோது. நம்மை எந்தின ர்த்து, 
நம்முடைய முதிர்வயதிலும்‌ நம்மை ஏந்துவார்‌. 
நம்முடைய தாயின்‌ கர்ப்பத்தில்‌ நாம்‌ 
உற்பத்தியானபோது, நம்மை தாங்கின 
கர்த்தர்‌, நம்முடைய நரைவயதிலும்‌ நம்மைத்‌ 
தாங்குவார்‌. கர்த்தர்‌ மாறாதவர்‌. 
அவருடைய கிருபையும்‌, அன்பும்‌, இரக்கமும்‌, 
ஆதரவும்‌ ஒருபோதும்‌ மாறுவதில்லை. நாம்‌ 
மாறுவோம்‌. ஆனால்‌ கர்த்தர்‌ மாறமாட்டார்‌. 


“நான்‌ அப்படி செய்து 
இனிமேலும்‌ நான்‌ ஏந்துவேன்‌, 
தப்புலிப்பேன்‌” என்று 
வாக்குப்பண்ணுகிறார்‌. கர்த்தரே நம்மை 
உள்ளே சுமந்துகொண்டு வருவார்‌. அவரே 
நம்மை வெளியே சுமந்து கொண்டு போவார்‌. 
அவரே நம்மை கடைசி வரைக்கும்‌ சுமந்து 
கொண்டு போவார்‌. நம்முடைய நித்திய 
இளைப்பாறுதலில்‌: நாம்‌ பிரவேசிக்கும்‌ 
வரைக்கும்‌, கர்த்தர்‌ நம்மை ஏந்தி சுமப்பார்‌. 


வந்தேன்‌, 
சுமப்பேன்‌, 
கர்த்தர்‌ 


விக்கிரகங்கள்‌ 
ஏசா 46:5-8 


ஏசா 46:5, யாருக்கு என்னைச்‌ சாயலும்‌. 
சுமமுமாக்கி, யாருக்கு. நான்‌ 
ஒப்பாகும்படிக்கு. என்னை 
ஒப்பிடுவீர்கன்‌? 


ஏசா 46:8. பையிலிருக்கிற 
பொன்னைக்கொட்டி,  வெள்ளியைத்‌ 
தராசில்‌ நிறுத்து, தட்டானுடனே கூலி. 
பொருத்திக்கொள்ளுகி றார்கள்‌; அவன்‌ 
ஒரு தெய்வத்தை உண்டாக்குகிறான்‌; 

ப்‌ பணிந்து 





i THE 
TT 


ஏகா 46:7. அதைத்‌ தோனின்மேல்‌ 
எடுத்து, அதைச்சுமத்து, அதை அதின்‌ 
ஸ்தானத்திலே வைக்கிறார்கள்‌; அங்கே. 
அது திற்கும்‌ தன்‌ இடத்தைவிட்டு. 
அசையாது; ஒருவன்‌ அதை நோக்கிக்‌ 
கூப்பிட்டால்‌, அது மறுஉத்தரவு 
கொடுக்கிறதுமில்லை, அவன்‌ 
இக்கட்டை க்கி அவனை 
இரட்சிக்கிறதுமில்லை. 


ஏசா ௧468. இதை 
புருஷராயிருங்கள்‌; பாதகரே, 
மனதில்‌ வையுங்கள்‌. 


நினைத்துப்‌ 
இதை 


இஸ்ரவேலின்‌ தேவனாகிய 
பாபிலோன்‌ தேசத்தாரை 
தம்முடைய 
விடுதலைபண்ணப்போவதாக 
வாக்குப்பண்ணுகிறார்‌. 
ஜனத்தை 


கர்த்தர்‌ 
அழித்து, 
ஜனத்தை 


கர்த்தருடைய 
ன ட ஒடுக்கிறவர்ககுக்கு 
தண்டனையாகவும்‌, விக்கிரகங்களை 
ஆராதனை செய்கிறவர்களுக்கு 
எச்சரிப்பாகவும்‌ இந்த சம்பவம்‌ நடைபெறும்‌. 
விக்கிரகங்கள்‌ தெய்வமல்ல என்பதையும்‌, 
அவை தங்களைப்‌ பாதுகாக்காது. 
என்பதையும்‌ விக்கிரகாராதனைக்காரர்கள்‌ 
உணரவேண்டும்‌. கர்த்தர்‌ அவர்களைத்‌ 
தண்டித்து உணர்த்துவார்‌. 


பாபிலோன்‌ தேசத்தார்‌ மாத்திரமல்ல, 
பாபிலோன்‌ தேசத்து சிறையிருப்பிலிருக்கிற 
இஸ்ரவேல்‌  ஜனத்தாரில்‌  அநேகரும்‌ 
விக்கிரகாராதனைக்காரராயிருக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ தங்களுக்கு விக்கிரகங்களை 
செய்து, அவற்றைப்‌ பணிந்துகொள்கிறார்கள்‌. 
இஸ்ரவேலின்‌ பரிசுத்தரே மெய்யான தேவன்‌ 
அவரையல்லாமல்‌ வேறு தேவன்‌ யாருமில்லை. 
இந்த சத்தியத்தை 
விக்கிரகாராதனைக்காரர்கள்‌ 
உணரவேண்டும்‌. கர்த்தர்‌ அவர்களுக்கு 
உணர்த்துகிறார்‌. 


பாபிலோன்‌ தேசத்தார்‌ கர்த்தருடைய 
சாயலுக்கு ஒப்பாக தங்களுக்கு 
விக்கிரகங்களை செய்கிறார்கள்‌. கர்த்தருடைய 
சாயல்‌ எப்படியிருக்குமென்று யாருக்கும்‌ 
தெரியாது. அவர்களோ சுயமாய்க்‌ 
கற்பனை செய்து, கர்த்தருக்கு ஒரு 
உருவத்தைக்‌ கொடுத்து, அதன்‌ பிரகாரம்‌ 
ஒரு விக்கிரகத்தை செய்கிறார்கள்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


கர்த்தர்‌ அவர்களிடம்‌ “யாருக்கு என்னைச்‌ 
சாயலும்‌ சமமுமாக்கி, யாருக்கு நான்‌ 
ஒப்பாகும்படிக்கு என்னை ஒடப்பிடுவீர்கள்‌?" 
(ஏசா 46:5). என்று கேட்கிறார்‌. 


கர்த்தர்‌ ஆலியாயிருக்கிறார்‌. அவர்‌ 

நித்தியமானவர்‌. அவரே  சர்வசிருஷ்டிகர்‌. 

அவர்‌ அனந்தமானவர்‌. நித்திய 

ஆவியானவருக்கு யாராலும்‌ உருவத்தைக்‌ 

கொடுக்க முடியாது. சர்வசிருஷ்டிகராகிய 

எந்த சிருஷ்டிக்கும்‌ 

கர்த்தருக்கு ஒப்பான 

ம்‌ பார்த்ததுமில்லை. 

கர்த்தருடைய முகத்தைத்‌ தரிசித்து ஒருவரும்‌ 
ஜீவனோடு இருப்பதுமில்லை. 


விக்கிரகங்களை 
விக்கிரகாராதனைக்காரரும்‌ 
மதியீனராயிருக்கிறார்கள்‌. 
அவர்களுடைய 
தெளிவுபடுத்துகிறார்‌. 


செய்கிறவர்களும்‌, 


கர்த்தர்‌ 
மதியீனத்தை 


“பைமிலிருக்கிற பொன்னைக்கொட்டி, 
வெள்ளைத்‌ தராசில்‌ நிறுத்நு நட்டானுடனே 
கூலிபொருத்திக்கொள்ளுகிறார்கள்‌; அவன்‌ 
ஒரு தெய்வத்தை உண்டாக்குகிறான்‌: அதை 
வணங்கிப்‌ பணிந்துகொள்ளுகிறார்கள்‌. 
அதைத்‌: தோளின்மேல்‌ எடுத்து, 
அதைச்சுமந்து, அதை அதின்‌ ஸ்தானத்திலே 
வைக்கிறார்கள்‌" (ஏசா 46:67) 


விக்கிரகாராதனைக்காரர்கள்‌ 
கஞ்சத்தனமாய்‌ செலவுபண்ணுவார்கள்‌. 
தங்கள்‌ குடும்பத்திலுள்‌ எவர்களுக்கு 
ஒழுங்காய்‌ போஜனம்‌ கொடுக்கமாட்டார்கள்‌. 
குடும்பத்தாரை பராமரிக்கமாட்டார்கள்‌. 
ஆனாலும்‌ விக்கிரகங்களை 
தங்கள்‌ பையிலிருக்கிற 
கொட்டிக்கொடுப்பார்கள்‌. 
தராசில்‌ நிறுத்துக்கொடுப்பார்கள்‌. 
தட்டானுடனே கூலிபொருந்திக்‌ 
கொள்வார்கள்‌. விக்கிரகங்களை 
செய்வதற்கு தாரளமாய்ச்‌ செலவு 
பண்ணுவார்கள்‌. 





f= FTN 
TT 


விக்கிரகங்களுக்கு கால்கள்‌ இருக்கும்‌. 
ஆனால்‌ அதற்கு ஜீவனில்லை. அவற்றால்‌: 
நடக்க முடியாது. விக்கிரகங்களை 
செய்கிறவர்கள்‌ அதை தங்கள்‌ 
தோளின்மேல்‌ எடுத்து சுமக்கிறார்கள்‌. 
அதின்‌ ஸ்தானத்தில்‌ கொண்டு போய்‌. 
வைக்கிறார்கள்‌. செத்துப்போன பிரேதத்தை 
அடக்கம்பண்ணுவதுபோல, தங்கள்‌ 
விக்கிரகத்தை சுமந்துகொண்டுபோய்‌, 


விக்கிரகாராதனைக்காரரோ, 

மதியீனத்தினால்‌, 

விக்கிரகங்களை, 

நம்புகிறார்கள்‌. 

கால்களை 
அந்தக்‌ 


விக்கிரகங்களுக்கு 
உண்டுபண்ணினாலும்‌. 
கால்களின்மீது அவற்றால்‌ நிற்கழுடியாது. 
அவற்றிற்கு ஒரு பீடத்தை செய்து, 
அதன்மீது அதை நிறுத்தவேண்டும்‌. தட்டான்‌ 
கடினமாய்‌ வேலை செய்து, விக்கிரகத்தை 
அதன்‌ ஸ்தானத்தில்‌ நிறுத்துகிறான்‌. அது 
அங்கே நிற்கும்‌. தன்‌ இடத்தைவிட்டு அது 
அசையாது. விக்கிரகாராதனைக்காரருக்கு, 
தாங்கள்‌ செய்து வைத்திருக்கிற 
விக்கிரகத்தைப்பற்றி நன்றாகத்‌ தெரியும்‌. 
அது தன்னுடைய கையை அசைக்காது 
என்றும்‌ அதன்‌ வாய்‌ பேசாது என்றும்‌ 
ய்‌  அறிந்திருக்கிறார்கள்‌. 
ஆனாலும்‌ அதை தெய்வங்கள்‌ என்று நம்பி, 
பணிந்துகொள்கிறார்கள்‌. 
தங்கள்‌ கரங்களினால்‌, 
ஆசீர்வதிக்குமென்று. 

எதிர்பார்க்கிறார்கள்‌. 


தட்டானும்‌, பொற்கொல்லனும்‌, 
தங்கத்தினாலும்‌ வெள்ளியினாலும்‌: 
விக்கிரகத்தை செய்கிறான்‌. அதை அதன்‌: 
ஸ்தானத்தில்‌ சரியாய்‌. 
வைக்கவில்லையென்றால்‌, அது கீழே 
விழுந்துவிடும்‌. இது தட்டானுக்குத்‌. க 
ஆனாலும்‌ அவன்‌ 

பணிந்துகொள்கிறான்‌. 'ிக்கிரகத்திற்கு 
செவியும்‌ இருக்கிறது. வாயும்‌ இருக்கிறது. 
ஆனால்‌ விக்கிரகத்திற்கு காது கேட்காது. 
வாய்‌ பேசாது. ஒருவன்‌ அதை 
நோக்கிக்‌ கூப்பிட்டால்‌, அது 
மறுஉத்தரவு கொடுக்கிறதில்லை. 
ஒருவன்‌ தன்னுடைய பிரச்சனைகளையும்‌, 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இக்கட்டுகளையும்‌ விக்கிரகத்திடம்‌ 
முறையிட்டால்‌, அது அவனுடைய இக்கட்டை 
நீக்கி, அவனை இரட்சிக்கிறதுமில்லை. 


ஆனாலும்‌ 
விக்கிரகாராதனைக்காரர்கள்‌, 
விக்கிரகங்களை தெய்வங்கள்‌ என்று நம்பி, 
அவற்றைப்‌ பணிந்துகொள்கிறார்கள்‌. தங்கள்‌ 
பிரச்சனைகளை விக்கிரகங்களிடம்‌ 
முறையிடுகிறார்கள்‌. அவர்கள்‌ தங்களுக்குத்‌ 
தாங்களே மதியீனராயிருக்கிறார்கள்‌. 
அவர்களுக்கு மெய்யான 
தெய்வத்தைப்பற்றிய ஞானம்‌ சிறிதுமில்லை. 
, தேவனைப்பற்றிய அறிவு 
கொஞ்சம்‌ கூட 


விக்கிரகாராதனைக்காரர்கள்‌ மெய்யான 
தேவனைப்பற்றிய அறிவு இல்லாமல்‌ 
அழிந்துபோகிறார்கள்‌. 


விக்கிரகங்களைப்பற்றியும்‌, 

ராதனை 
செய்கிறவர்களைப்பற்றியும்‌ சொல்லிவிட்டு, 
“இதை நினைத்துப்‌ புருஷராயிருங்கள்‌: 
பாதகரே, இதை மனதில்‌ வையுங்கள்‌" 
(ஏசா 468) என்று சொல்லுகிறார்‌. 
விக்கிரகங்களுக்கு உணர்வு இல்லை. 
அவற்றால்‌ யாருக்கும்‌ உதவி செய்யமுடியாது. 
அவை யாருடைய இக்குட்டையும்‌ 
நீக்குவதில்லை. விக்கிரகங்களால்‌ இரட்சிக்க 
முடியாது. அவற்றிற்கு ஜீவனும்‌ 
பலனுமில்லை. 


விக்கிரகாரா, 
சிறுகுழந்தைகளைப்‌ இருக்கக்கூடாது. 
அவர்கள்‌ புருஷராமிருக்கவேண்டும்‌. 
தெளிந்த சிந்தையுள்ளவராயிருக்கவேண்டும்‌. 
'த்தியத்தைத்‌. 'தியானிக்கவேண்டும்‌. 
ஆராதிக்கும்போது, 
கிரியைகளை அவர்கள்‌ 
அறியவேண்டும்‌. 
தங்களுடைய கிரியைகளுக்கு தாங்களே 
தீர்ப்ப கொடுக்கவேண்டும்‌. 
விக்கிரகாராதனைக்காரர்கள்‌ 
பருஷாயிராமல்‌, பாதகராயிருக்கிறார்கள்‌. 
இதை அவர்கள்‌ மறந்துவிடாமல்‌ தங்கள்‌ 
மனதில்‌ வைத்திருக்கவேண்டுமென்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 


க்காரர்கள்‌ 





i a 
TT 


நானே தேவன்‌ 
ஏசா 46:9-11 


ஏசா 46:9. முந்திப்‌ பூர்வகாலத்தில்‌ 
நடந்தவைகனை நினையுங்கள்‌; நானே 
தேவன்‌, வேறொருவரும்‌ இல்லை; 
நானே தேவன்‌, எனக்குச்‌ சமானமில்லை. 


ஏசா 46:10. அத்தத்திலுன்னவைகளை 
ஆதிமுதற்கொண்டும்‌, இன்னும்‌ 
செய்யப்படாதவைகளைப்‌ 
பூர்வகாலமுதற்கொண்டும்‌ 
அறிவிக்கிறேன்‌; என்‌ ஆலோசனை 
திலைதிற்கும்‌, எனக்குச்‌. 
சித்தமானவைகனையெல்லாம்‌ 
செய்வேன்‌ என்று சொல்லி, 


ஏசா 4611. 
பட்சியைக்‌ 
ஆலோசனையை 
மனுஷனை தூரதேசத்திலிருந்தும்‌ 
வரவழைக்கிறவராயிருக்கிறேன்‌; அதைச்‌. 
சொன்னேன்‌, அதை நிறைவேற்றுவேன்‌; 
அதைத்‌ திட்டம்‌ பண்ணினேன்‌, அதைச்‌. 
செய்து முடிப்பேன்‌. 


உராய்ஞ்சுகிற 


கர்த்தர்‌ மறுபடியும்‌  மறுபடியுமாய்‌ 
தம்முடைய தெய்வத்துவத்தை 
வெளிப்படுத்துகிறார்‌. நானே தேவன்‌, 
வேறொருவரும்‌ இல்லை: நானே தேவன்‌ 
எனக்குச்‌ சமானமில்லை' என்று 
தம்மைப்பற்றிச்‌ சொல்லுகிறார்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேல்‌ 
புத்திருக்கு, அவர்களுடைய ஆரம்ப 
காலத்தில்‌ ஏராளமான நன்மைகளை 
செய்திருக்கிறார்‌. அவர்களுக்காக பலத்த 
கிரியைகளை நடப்பித்திருக்கிறார்‌. 


்‌ முந்தி பூர்வகாலத்தில்‌ 
நடந்தவைகளை நினைக்கவேண்டும்‌. 
கர்த்தருடைய கிரியைகளை ள்‌ 
நினைத்துப்‌ பார்த்தால்‌, 
பரிசுத்தர்‌ மாத்திரமே தேவன்‌ என்பதையும்‌, 
வேறொரு தேவன்‌ 
அவருக்கு சமானமாய்‌ 
என்பதையும்‌ 
அறிந்துகொள்வார்கள்‌. 


அவர்கள்‌ 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


கர்த்தர்‌ தம்மைப்பற்றிச்‌ சொல்லும்போது, 
நானே தேவன்‌, வேறொருவரும்‌ இல்லை" 
என்று சொல்லுகிறார்‌. அவர்‌ மாத்திரமே 

அந்தத்திலுள்ளவைகளை ஆதிமுதற்கொண்டு 


கர்த்தருடைய ஆலோசனை நிலை நிற்கும்‌ 
கர்த்தர்‌ தமக்கு சித்தமானவைகளையெல்லாம்‌ 
செய்கிறார்‌. கர்த்தர்‌ செய்ய நினைக்கிற 
காரியம்‌ ஒருபோதும்‌ தடைபடாது 
(ஏசா 46:10. 


பூர்வகாலத்தில்‌ 
தீர்க்கதரிசனங்களில்‌ பல இன்னும்‌ 
நிறைவேறவில்லை. ஆனாலும்‌ அந்த 
தீர்க்கதரிசனங்களில்‌ ஒரு சில ஏற்கெனவே 
நிறைவேறியுள்ளன. சொல்லப்பட்டுள்ள மற்ற 
தீர்க்கதரிசனங்களும்‌, ஏற்ற காலங்களிலே. 
நிறைவேறும்‌ என்பதற்கு, அவை 
அச்சாரமாயிருக்கிறது. 


கர்த்தர்‌ 
i கர்த்தருடைய 

அவர்களுடைய 
சிறையிுபபிகிரந்து விடுதலை பண்ணுவான்‌. 
இது கர்த்தர்‌ முன்னறிவித்திருக்கிற 
தீர்க்கதரிசனம்‌. இந்தத்‌ தீர்க்கதரிசனம்‌ 
இப்போது நிறைவேறப்போகிறது. 


கர்த்தரே கோரேசு ராஜாவை 
எழுப்பப்போகிறார்‌. அவர்‌ இதைப்பற்றி 
தீர்க்கதரிசனபாய்ச்‌ சொன்னபோது, 
"உராய்ஞ்சுகிற ஒரு பட்சியைக்‌ கிழக்கிலி 
ருந்தும்‌, என்‌ ஆலோசனையை நிறைவேற்றும்‌ 
மனுஷனை தூரதேசத்திலிருந்தும்‌ 
வரவழைக்கிறவராயிருக்கிறேன்‌" (ஏசா 46:11 
என்று சொன்னார்‌. 
சொன்னார்‌. அவரே இதை 
கர்த்தரே இதை திட்டம்‌ 
அவரே இதை செய்து முடிப்பார்‌. 
கோரேசு ராஜாவின்‌ மூக்கு, 
அலகைப்போல இருக்குமென்று 
ஆசிரியர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. 
கழுகைப்போல பலமுள்ளவன்‌. 
உராஞ்சுகிற ்‌ 
இருக்கிறான்‌. 
திசையிலிருந்து வருவான்‌. 
பின்பு ரோமாபுரியார்‌ வருவார்கள்‌. 
எழுதின சுவிசேஷத்தில்‌ இதற்கான குறிப்பு 
காணப்படுகிறது. “பிணம்‌ எங்கேயோ அங்கே 
கழுகுகள்‌ வந்து கூடும்‌" (மத்‌ 24:28). 


சொல்லப்பட்ட 


கோரேசு 
அவன்‌ 


ராஜாவை 


கழுகின்‌ 
சரித்திர 
கோரேசு 





i THE 
TT 


தேவனுடைய அழைப்பின்‌ பிரகாரம்‌ 
கோரேசு கிழக்கிலிருந்து வருகிறான்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய தீர்க்கதரிசிகள்‌ மூலமாய்‌ 
பேசுகிறார்‌. அந்தத்திலுள்ளவைகளை 
இதிழுதக்கொண்டு அறிவிக்கிறார்‌ 

இன்னும்‌ செய்யப்படாதவைகளை பூர்வகாலம்‌ 
முதற்கொண்டு அறிவிக்கிறார்‌. கர்த்தர்‌ 
சொன்ன ஆலோசனை நிலைநிற்கும்‌. 
கர்த்தர்‌ தமக்கு சித்தமானவைகளையெல்லாம்‌ 
செய்வார்‌. 


சொல்லுகிற 
அவருடைய 
அனைத்தும்‌ 
கர்த்தருக்கு. 


கர்த்தர்‌ 
தீர்க்கதரிரனங்களில்‌, 
நோக்கங்கள்‌ 
வெளிப்படுத்தப்படுவதில்லை. 
சித்மானது என்ன என்பது, அவர்‌ 
வெளிப்படுத்துகிற தீர்க்கதரிரனத்தில்‌ 
தெளிவாக  சொல்லப்படவில்லையென்றாலும்‌, 
அவருடைய சித்தம்‌ நிச்சயமாய்‌ நிறைவேறும்‌. 
கர்த்தர்‌ தமக்கு சித்தமானவைகளையெல்லாம்‌ 
செய்வார்‌. 


நீதிக்குத்‌ தூரமானவர்களே 
ஏசா 461218 


ஏசா ௧612. 


இருதயமுன்னவர்கனே, 
தூரமான வர்களை, 


செவிகொடுங்கள்‌. 


முரட்டு 
நீதிக்குத்‌ 
எனக்குச்‌ 


ஏசா 4618. என்‌: 
சமீபிக்கப்பண்ணுகிறேன்‌, 
தூரமாயிருப்பதில்லை; 
இரட்சிப்புத்‌ தாமதிப்பதுமில்லை; ன்‌ 
சீயோனில்‌ இரட்சிப்பையும்‌, 
இஸ்ரவேலுக்கு என்‌ மகிமையையும்‌ 
கட்டனையிடுவேன்‌.. 


நீதியைச்‌. 
ப்‌ 


ஒரு கர்த்தருடைய 
ஆலோசனைக்கு வத்து நிற்கிறார்கள்‌. 
கர்த்தர்‌ சொன்னது நிச்சயமாய்‌ நிறைவேறும்‌. 
அது நிறைவேறும்போது, தேவனுடைய 
ஆலோசனைகள்‌ உறுதிபண்ணப்படும்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய வார்த்தைகளை 
இருதயமுள்ளவர்களுக்கு 

அவர்கள்‌ நீதிக்குத்‌ தூரமானவர்கள்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


இந்த வாக்கியம்‌ பாபிலோன்‌ 
தேசத்தாரைக்‌ குறிக்குமென்று 
வேதபண்டிதர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. இந்த 
தங்கள்‌ இருதயத்தில்‌ 
ள்‌ கர்த்தருடைய 
விரோதமாய்க்‌ கலகம்‌ 
தங்கள்‌ தேசத்தில்‌ 
ஜனங்களை 
பாபிலோனியர்கள்‌ 


கர்த்தர்‌ தம்முடைய பிள்ளைகளை 
விடுவிக்கப்போவதாக. தீர்க்கதரிசிகள்‌ 
மூலமாய்‌ அறிவிக்கிறார்‌. பாபிலோன்‌ 
தேசத்தார்‌, கர்த்தருடைய வார்த்தையைக்‌ 
கேட்டும்‌, அதற்கு கீழ்ப்படியவில்லை. கர்த்தர்‌ 
சொன்ன பிரகாரம்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரை 
சிறையிருப்பிலிருந்து விடுவிக்கவில்லை. 


“முரட்டு இருதயமுள்ளவர்களே, 
நதிக்கும்‌ நோமானலர்களே எனக்குச்‌ 

'விகொடுங்கள்‌" (ஏசா 4642) என்று. 
சொல்லுகிறார்‌. கர்த்தர்‌ இந்த 

தங்களை தாழ்த்தாத, 
முரட்டுகுணமுள்ள யூதர்களுக்கு 
சொல்லுவதாக வேதபண்டிதர்களில்‌ சிலர்‌ 
வியாக்கியானம்‌ சொல்லுகிறார்கள்‌. இவர்கள்‌ 
அநேக நாட்களாக  சூளையிலிருந்தாலும்‌, 
இன்னும்‌ இவர்கள்‌ உருகவில்லை. சூளையில்‌. 
போடப்பட்ட இரும்பு ஏற்றகாலத்தில்‌. 
உருகிவிடும்‌. முரட்டாட்டமுள்ள யூதர்களோ, 
காளவாசலில்‌ போடப்பட்டாலும்‌, கடின 
இருதயமுள்ளவர்களாகவே இருக்கிறார்கள்‌. 
அவர்களுடைய இருதயம்‌ இன்னும்‌ 
உருகவுமில்லை. இளகவுமில்லை. 


கத்‌ 
செய்தியை, 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ னங்களை 
எகிப்தின்‌ மதன நதிக்கு 
விடுதலைபண்ணி, அவர்களை வனாந்தர 
பாதையின்‌ வழியாய்‌ வழிநடத்திக்கொண்டு 
வந்தார்‌. கர்த்தரை விசுவாசியாத 
யூதர்களோ கர்த்தருக்கு விரோதமாய்‌ 
முறுமுறுத்தார்கள்‌, கலகம்பண்ணினார்கள்‌. 
கர்த்தர்‌ அவர்களுக்கு வாக்குப்பண்ணின 
நன்மையான ஈவுகளை அவர்களால்‌ 
பெற்றுக்கொள்ள முடியவில்லை. கர்த்தர்‌ 
அவர்களுக்கு கானான்‌ தேசத்தை 
வாக்குப்பண்ணினார்‌. ஆனால்‌ அவர்களோ, 
ள்‌. அவிசுவாசத்தினால்‌, கானான்‌ 
பிரவேசிக்காமல்‌. 

மரித்துப்போய்விட்டார்கள்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


| ஏற்பாட்டுக்காலத்தில்‌, யூதர்கள்‌ 


அவருடைய 
ஏற்றுக்கொள்ளாமல்‌ 
்‌ நீதிப்பிரமாணத்தைத்‌ 
தேடின இஸ்ரவேலரோ நீதிப்பிரமாணத்தை 
அடையவில்லை. என்னத்தினாலென்றால்‌, 
விசுவாசத்தினாலே அதைத்‌ 
நியாயப்பிரமாணத்தின்‌ 
தேடினபடியால்‌ அதை 
1 றுதற்கான கல்லில்‌ 
இறினா்கள்‌" (ரோம 9:31:32) 
கர்த்தருடைய 
தேசத்தாரும்‌, 
கீழ்ப்படியாமல்‌ போனாலும்‌ 
ஆலோசனை நிலைநிற்கும்‌. கர்த்தர்‌ தமக்கு 
சித்தமானவைகளையெல்லாம்‌ செய்வார்‌. 
“என்‌ நீதியைச்‌ சமீபிக்கப்பண்ணுகிறேன்‌. அது. 
தூரமாயிருப்பதில்லை: என்‌  இரட்சிப்புத்‌ 
தாமதிப்பதுமில்லை; நான்‌ சீயோனில்‌: 
இரட்சிப்பையும்‌, இஸ்ரவேலுக்கு என்‌: 
மகிமையையும்‌ கட்டளையிடுவேன்‌” 
(ஏசா 4643) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


லுள்ள யூதர்களுக்கு 
விடுதலையைப்‌ பற்றிய நம்பிக்கையில்லை. 
அவர்களை விடுவிக்கவேண்டும்‌ என்னும்‌ 
எண்ணம்‌ பாபிலோனியருக்கும்‌ இல்லை. 
ஆனாலும்‌ கர்த்தருடைய சித்தத்தின்‌ 
பிரகாரம்‌, சிறையிருப்பில்‌ 
அடைக்கப்பட்டிருக்கிற யூதர்கள்‌ 
விடுதலையடைவார்கள்‌. கர்த்தருடைய 
ஜனத்திற்கு இரட்சிப்பு தாமதமில்லாமல்‌ 
நிறைவேறும்‌. மனுஷர்‌ 
செய்யவில்லையென்றால்‌, கர்த்தர்‌ 

செய்வார்‌. 


கர்த்தர்‌ 
கட்டளையிடுவார்‌. 
பாதுகாப்பான ஸ்தலமாக்குவார்‌. கர்த்தர்‌ 
இஸ்ரவேலுக்கு தம்முடைய மகிமையை 
கட்டளையிடுவார்‌. யாரெல்லாம்‌ எருசலேமில்‌: 
தங்களை ஸ்தாபிக்கிறார்களோ, 
அவர்களெல்லோருக்கும்‌. கர்த்தர்‌ 
பாதுகாப்பாயிருப்பார்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
நீதியை சமீபிக்கப்பண்ணுவார்‌. கர்த்தருடைய 
சித்தம்‌ சீக்கிரத்தில்‌ நிறைவேறும்‌. 


சீயோனிலே இரட்சிப்பைக்‌ 
எருசலேமை 





i FTE 
TT 


கர்த்தருடைய தெய்வீக சித்தத்தின்‌ 
பிரகாரமாகவே இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 
பாபிலோன்‌ சிறையிருப்பிலிருக்கிறார்கள்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய சித்தத்தின்‌ 
பிரகாரமாகவே, இப்போது, இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாரை பாபிலோன்‌ சிறையிருப்பிலிருந்து 
விடுவிக்கப்போகிறார்‌. களை 
விடுவிக்கும்போது, பாபிலோன்‌ தேசத்தாருக்கு 
எந்தவிதமான சேதமும்‌ வந்துவிடக்கூடாது. 
என்று கர்த்தர்‌ நினைக்கிறார்‌. 
கர்த்தருடைய பாதுகாப்பைப்‌ 
பெற்றுக்கொள்வதற்கு பாபிலோனியர்‌ 
தகுதியுள்ளவர்களாயிருக்கவேண்டும்‌ 
அவர்கள்‌ தங்கள்‌ தயத்தைக்‌ 
கடினப்படுத்தாமல்‌, இஸ்ரவேல்‌ ஜனத்தாரை 
சிறையிருப்பிலிருந்து விடுவிக்கவேண்டும்‌. 


நிச்சயமாகவே செய்வார்‌. 
நினைக்கிற காரியம்‌ ஒருபோதும்‌ தடைபடாது. 
பாபிலோன்‌ தேசத்தார்‌. தங்கள்‌ 
இருதயத்தைக்‌ கடினப்படுத்தி, இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாரை விடுவிக்காமலிருந்தால்‌, 
முதலாவதாக  பாபிலோனியருக்கு அழிவு 
வரும்‌. அதன்‌ பின்பு இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
விடுவிக்கப்படுவார்கள்‌. 
பாபிலோனியரின்‌ அழிவு இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாருக்கு உற்சாகத்தைக்‌ கொடுக்கும்‌. 
கர்த்தர்‌ தங்களை விடுவிப்பார்‌ என்னும்‌: 
நம்பிக்கு இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு. 
அதிகரிக்கும்‌. புதிய ஏற்பாட்டுக்காலத்தில்‌, 
ரத விரோதமாக. 
சத்தரு “மகா 
பாபிலோன்‌” என்று அழைக்கப்படுகிறான்‌. 


பாபிலோன்‌ தாழ்த்தப்படும்‌ என்றும்‌, 
அது அழிந்துபோகுமென்றும்‌, அதற்கு 
எச்சரிப்பு கொடுக்கப்படுகிறது (ஏசா 471-5). 
பாபிலோன்‌ தேசத்தார்‌ கர்த்தருக்கு 
விரோதமாக, அவரை கோபப்படுத்தும்‌ 
வண்ணமாக அநேக பாவங்களைச்‌ 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


செய்தார்கள்‌. கர்த்தருடைய ஜனத்தை 
அவர்கள்‌ கடினமாய்‌ நடத்தினார்கள்‌ 
(ஏசா 475) பாபிலோனியரின்‌ 
இருதயக்கடினமும்‌ மனதின்‌ பெருமையும்‌ 
(ஏசா 47:7-9). பாபிலோனியர்‌ கர்த்தருக்கு 
விரோதமாய்த்‌ தூஷண வார்த்தைகளை 
பேசினார்கள்‌ (ஏசா 47:10), பாபிலோன்‌ 
தேசத்தார்‌ ஜோசியம்‌, நட்சத்திரம்‌ பார்ப்பது, 
சூனியங்களை செய்வது, ஸ்தம்பன 
வித்தைகளை செய்வது ஆகிய பிசாசின்‌ 
கிரியைகளில்‌ ஈடுபட்டார்கள்‌. 


பாபிலோன்‌ 
ஏசா 47:1-6. 


ஏசா 47:1. பாபிலோன்‌ குமாரத்தியாகிய 
கன்னிகையே, தீ இறங்கி மண்ணிலே 
உட்காரு; கல்தேயரின்‌ குமாரத்தியே, 
தரையிலே உட்காரு; உனக்குச்‌. 
சிங்காசனமில்லை; நீ. பதக்கம்‌ 
ச௬ுகசெல்வியும்‌ என்று 
அழைக்கப்படுவதில்லை. 


ஏசா 47:2. ஏந்திரத்தை எடுத்து 
மாவரை; உன்‌ முக்காட்டை நீக்கிவிட; 
வெறுங்காலும்‌ 
அம்மண த்தொடையுமாய்‌ ஆறுகளைக்‌ 
கடந்துபோ. 


ஏசா. 47 
வெளிப்படும்‌; உன்‌ இலச்சை. 
காணப்படும்‌; நான்‌ ஒருவனையும்‌ 
பாராமல்‌ நீதியைச்‌ சரிக்கட்டுவேன்‌. 


உன்‌ நிர்வாணம்‌. 


ஏசா 4754. எங்கள்‌ மீட்பருடைய நாமம்‌ 
இஸ்ரவேலின்‌ பரிசுத்தராகிய 
சேனைகளூடைய கர்த்தர்‌ என்பது. 


ஏசா 475. கல்தேயரின்‌ குமாரத்தியே, 
நீ அத்தகாரத்துக்குன்‌ பிரவேசித்து 
மவுனமாய்‌ ப 

ராஜ்யங்களின்‌ 
அழைக்கப்படுவதில்லை. 





i FTE 
TT 


ஏகா 47:8. நான்‌ எண்‌: கரத்தின்‌ 
கடுங்கோபமடைத்து, 

௬தத்தரத்தைப்‌ த்க்‌ 
குலைச்சலாக்கி, அவர்களை உன்‌ 
கையில்‌ ஒப்புக்கொடுத்தேன்‌; 
தீ அவர்கள்மேல்‌ இரக்கம்வையாமல்‌, 
முதிர்வயதுள்னவர்கனின்மேல்‌ உன்‌ 
நுகத்தை மகா பாரமாக்கி, 


ஏசாயா... தீர்க்கதரிசியின்‌ 
மூாய்‌ பாபிலோன்‌ தேசத்திற்கு தம்முடைய 
செய்தியை அனுப்புகிறார்‌. யோனா மூலமாய்‌ 
நினிவே பட்டணத்திற்கு தம்முடைய 
செய்தியை அனுப்பியதுபோல, கர்த்தர்‌. 
இப்போது பாபிலோனுக்கு தம்முடைய 
செய்தியை அனுப்புகிறார்‌. பாபிலோன்‌ தேசம்‌. 
அழிந்துபோகும்‌ நாள்‌  சமீபமாயிருக்கிறது. 
கர்த்தருடைய உக்கிர கோபத்தினால்‌. 
மகாபாபிலோன்‌ அழிந்துபோகும்‌. 


அழிவதற்கு முன்பாக பாபிலோன்‌ 
தேசத்திற்கு கர்த்தர்‌ தம்முடைய 
ஈச்சரிப்பின்‌ வார்த்தைகளைச்‌ சொல்லுகிறார்‌ 
தங்களுக்கு வரும்‌ அழிவிலிருந்து 
பாபிலோன்‌ தப்பித்துக்கொள்ள 
வேண்டுமென்றால்‌, அது கர்த்தருடைய 
எச்சரிப்பின்‌ வார்த்தையைக்‌ கேட்டு 
மனந்திரும்பவேண்டும்‌. பாபிலோனுக்கு வரும்‌. 
பாடுகளும்‌ வேதனைகளும்‌ அதிகமாயிருக்கும்‌. 
பாடுகளை அனுபவிக்கும்‌ காலமும்‌ 
அதிகரித்திருக்கும்‌. 
கர்த்தர்‌ பாபிலோனோடு 
வழக்காடுகிறார்‌. பாபிலோன்‌ தேசம்‌. 
கர்த்தருக்கு விரோதமாய்‌ பாவம்‌ செய்தது. 
கர்த்தரை பகைத்துக்கொண்டது. 
பாவத்தினிமித்தமாய்‌, ல்‌ 


சத்துருவாக்கினார்கள்‌. 
நியாயாதிபதி. 


கர்த்தர்‌ * யன்ன 

கர்த்தரிடத்தில்‌ 
பட்சபாதமில்லை. அவர்‌ எல்லா 
தேசத்தாரையும்‌, முகத்தாட்சணியம்‌ பாராமல்‌, 
நீதியை சரிக்கட்டுவார்‌. 


கர்த்தர்‌ பாபிலோன்‌ தேசத்தை, ஒரு 
மனுஷன்‌ சந்திப்பதுபோல சந்திக்கமாட்டார்‌ 
மனுஷனுடைய 

யுத்தம்பண்ணுவதுபோல, 

பாபிலோனுக்கு விரோதமாய்‌. 
பண்ணமாட்டார்‌. பாபிலோன்‌ தேசத்தாரும்‌ 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


கர்த்தர்‌ அவர்களோடு 
டயம்‌ 


கர்த்தர்‌ 
பாபிலோன்‌ 

தேசத்தாரால்‌ 

வல்லமைக்கு 

நிற்கமுடியாது. 


கர்த்தர்‌ பாபிலோன்‌ தேசத்தாரை 
தம்முடைய நீதியினால்‌ நியாயம்‌ விசாரிப்பார்‌. 
இது தெய்வீக நீதி. மனுஷருடைய நீதியல்ல. 
மனுஷருடைய நீதியை துன்மார்க்கர்‌ விலை 
கொடுத்து வாங்கிவிடுவார்கள்‌. பரிதானம்‌ 
கொடுத்து நீதியை புரட்டிவிடுவார்கள்‌. 
கர்த்தரை யாராலும்‌ விலைக்கு வாங்க 
முடியாது. கர்த்தர்‌ ஒருவனையும்‌ பாராமல்‌ 
நீதியை சரிக்கட்டுவார்‌. கர்த்தருக்கு 
பரிதானம்‌ கொடுத்து. அவரை 
முகத்தாட்சணியம்‌ பண்ண வைக்க முடியாது. 


ர்‌ பாபிலோன்‌ தேசத்து நீதியை 
சரிக்கட்டும்போது, அந்த தேசத்தின்‌ 
நிர்வாணம்‌ வெளிப்படும்‌. அதன்‌ இலச்சை 
காணப்படும்‌. கர்த்தர்‌ ஒருவனையும்‌ பாராமல்‌, 
பாபிலோன்‌ தேசத்தின்‌ மீது நீதியை 


சரிக்கட்டுவார்‌ (ஏசா 47:3) 


கர்த்தர்‌ பாபிலோன்‌ தேசத்தோடு 
வழக்காடுகிறார்‌. கர்த்தருடைய பட்சத்தில்‌ 
நீதியும்‌ நியாயமும்‌ இருக்கிறது. கர்த்தர்‌ 
தம்முடைய  ஜனத்திற்கு தரவாக, 
பாபிலோன்‌ தேசத்தாரோடு வழக்காடுகிறார்‌. 


கர்த்தர்‌. தம்முடைய கிரியைகள்‌ 
எதையும்‌ மறைக்காமல்‌, அதை பூரணமாய்‌ 
வெளிப்படுத்துகிறார்‌. கர்த்தரிடத்தில்‌ 
ய்மாலம்‌ இல்‌ உள்ளதை 
இல்லாததை. 
சொல்லுகிறவர்‌. 
வார்த்தையும்‌ கிரியையும்‌ 
ஒன்றுபோலிருக்கும்‌. கர்த்தர்‌ சொல்லுவதை 
செய்கிறவர்‌. செய்வதை சொல்லுகிறவர்‌. 


அவர்‌ 





i FTE 
TT 


கர்த்தருடைய ஜனம்‌ அவருக்கு. 
விரோதமாய்க்‌ கலகம்பண்ணினார்கள்‌. 
பாவத்திலே விழுந்தார்கள்‌. இதனால்‌ கர்த்தர்‌. 
தம்முடைய ஜனத்தின்மேல்‌. 
கடுங்கோபமடைந்தார்‌. அவர்களைத்‌ 
திருத்துவதற்காக, கர்த்தர்‌ தம்முடைய 
ஜனத்தை பாபிலோன்‌ கையில்‌ 
ஒப்புக்கொடுத்தார்‌. இதனால்‌ கர்த்தருடைய 
சுதந்தரம்‌ பரிசுத்த குலைச்சலாயிற்று. 

ப்‌ தேசத்தாரோ, 
தங்கட 
நிற்கு தை 
தங்கள்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்மீது. 
தேசத்தார்‌ "இரக்கம்‌ 
முதியவர்களின்மேல்‌ 
மகாபாரமாக்கினார்கள்‌. 
ஜனத்தை இந்த அளவுக்கு அதிகமாய்த்‌: 
தண்டிக்க, கர்த்தர்‌ பாபிலோனியருக்கு 
அனுமதி கொடுக்கவில்லை கர்த்தர்‌ 
தங்களுக்கு நியமித்த வரம்பை பாபிலோன்‌ 
தேசத்தார்‌ மீறிவிட்டார்கள்‌. ல்‌ 
கர்த்தருடைய கோபம்‌ 
தேசத்தின்மீது வந்திருக்கிறது. 


கர்த்தருடைய 
சித்தத்தின்‌ பிரகாரமாகவே, 
ஜனங்கள்‌ பாபிலோன்‌ 
சிறையிருப்பிலிருக்கிறார்கள்‌. 
ஜனம்‌ பாபிலோன்‌ தேசத்தை 
வேண்டும்‌ என்பதோ, அவர்களுக்கு அடிமை 
ஊழியம்‌ செய்து. அவர்களுடைய வாழ்க்கை 
தரத்தை உயர்த்தவேண்டும்‌ என்பதோ 
கர்த்தருடைய நோக்கமுமல்ல, விருப்பமுமல்ல, 
சித்தமுமல்ல. இஸ்ரவேல்‌ 
பாபிலோன்‌ தேசத்திலே 
அனுபவிக்கும்போது. தங்கள்‌ பாவங்களுக்கு 
மனந்திரும்பவேண்டும்‌. 
கர்த்தரைப்பற்றிக்கொள்‌ எவேண்டும்‌. 
மறுடியும்‌ கர்த்தரிடத்தில்‌ பயபக்தியோடு 
திரும்பி வரவேண்டும்‌. இதுவே கர்த்தருடைய 
ரத்தம்‌ 

இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ தங்களுடைய 
சிறையிருப்புக்குட்பட்ட உடனே பாபிலோன்‌. 
தேசத்தார்‌ அவர்களை அதிகமாய்‌ அடக்கி 
ஒடுக்கினார்கள்‌. அவர்கள்மீது சிறிதும்‌ 
இரக்கம்‌ காண்பிக்கவில்லை. 
சிறுபிள்ளைகள்‌, வாலிபர்கள்‌, 


இதனால்‌. 
பாபிலோன்‌ 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஸ்திரீகள்‌ ஆகியோர்கள்மீதும்‌, 
முதிர்வயதுள்ளவர்கள்மீதும்‌ தங்களுடைய 
நுகத்தை மகாபாரமாக்கினார்கள்‌. 
அவர்களை அடக்கி ஒடுக்கினார்கள்‌. 
அதிகமாய்‌ நெருக்கி துன்பப்படுத்தினார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ ஏற்கெனவே 
துன்பத்திலும்‌ வேதனையிலும்‌ இருக்கிறார்கள்‌. 
கர்த்தருக்கு விரோதமாகக்‌ 

பாவம்‌ செய்ததினால்‌, 

தங்கள்‌ ந்‌ இழந்து, 

தேசத்திலே 


சதைுப்ிிருக்கிறா்‌ ள்‌, இது கர்த்தர்‌ 
ல்‌ கொடுத்திருக்கிற தண்டனை 
இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 
பிந்துகொள்ளவேண்டும்‌. மனந்திரும்பி 
கர்த்தருடைய இரக்கத்தைப்‌ 
பெற்றுக்கொள்ளவேண்டும்‌. அவர்கள்‌ 
தங்களுடைய ஜீவியத்திற்கு பிரயோஜனமான 
பாடங்களைக்‌ 
பாபிலோன்‌ 
இஸ்ரவேல்‌ 
பாடம்‌ கற்றுக்கொள்ளும்‌ 
பாடசாலையைப்போல இருக்கிறது. 
பாபிலோன்‌ தேசத்தாரோ கர்த்தருடைய 
சித்தத்தைப்‌ புரிந்துகொள்ளவில்லை. 
இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ தங்கள்‌ தேசத்து 
சிறையிருப்பிலிருப்பதினால்‌, அவர்கள்மீது 
இரக்கம்‌ காண்பியாமல்‌, அவர்களை 
அதிகமாய்‌ ஒடுக்கினார்கள்‌. அவர்கள்மீது 
தங்கள்‌ நுகத்தை மகாபாரமாக்கினார்கள்‌. 
அவர்களால்‌ செய்ய முடியாத வேலைகளையும்‌, 
அவர்கள்மீது சுமத்தினார்கள்‌. 


முதிர்வயதுள்ளவர்கள்‌ ஏற்கெனவே. 
உழைத்து, முடித்துவிட்டார்கள்‌. 
ஓய்வெடுக்க வேண்டியவர்கள்‌. 


முதிர்வயதுள்ளவர்கள்மீதும்‌ 
காண்பிக்கவில்லை. 
கடினமான வேலைகளைக்‌ கொடுத்தார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ கர்த்தருடைய 
சித்தத்தினால்‌ தங்கள்‌ தேசத்து, 
சிறையிருப்பிலிருக்கிறார்கள்‌ என்பதை 
த தங்களுடைய புயபலத்தினால்‌ 
தங்கள்‌ தேசத்தில்‌ 
சிறைப்ப்டிுக்கிறார்கள்‌ என்று பாபிலோன்‌ 
தேசத்தார்‌ ஆணவத்தோடு நினைத்தார்கள்‌. 





i THE 
ETT 


பாபிலோன்‌ தேசம்‌ ஆணவத்திலும்‌, 
இறுமாப்பிலும்‌,  செருக்கிலும்‌ இருக்கிறது. 
அவர்கள்‌ மையுள்ளவர்கள்‌. ஈவு 
இரக்கம்‌ காண்பிக்காதவர்கள்‌. 
மனுஷநேயமற்றவர்கள்‌. அப்படிப்பட்ட 
துன்மார்க்கமான பாபிலோன்‌ தேசத்தாரோடு, 
கர்த்தர்‌ வழக்காடுகிறார்‌. வழக்கின்‌. 
ஆரம்பத்திலேயே, கர்த்தர்‌ 
வெளிப்படுத்துகிறார்‌. 
எங்கள்‌ மீப்பருடைய நாமம்‌. 
இஸ்ரவேலின்‌ பரிகத்தராகிய சேனைகளுடைய 
கர்த்தர்‌ என்பது" (ஏசா 47. 
நாமம்‌ “சேனைகளின்‌ கர்த்த: 
சர்வசிருஷ்டிகளும்‌ [ ய 
ஆளுகைக்கும்‌, அவருடைய கட்டளைக்கும்‌ 
கீழ்ப்படியலேண்டும்‌. கர்த்தரே வானத்தையும்‌ 
பூமியையும்‌ உண்டாக்கினவர்‌. அவருக்கு 
வானத்தின்மீதும்‌ பூமியின்மீதும்‌ 
சர்வதுதிகாரமுள்ளது. கர்த்தர்‌ இஸ்ரவேலின்‌ 
பரிசுத்தராயிருக்கிறவர்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
ஜனத்தோடு உடன்படிக்கை செய்திருக்கிறவர்‌. 
ஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
நமஸப்றி வெளிப்படுத்து. தலமை 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்‌ துவாகவும்‌, 
உலகஇரட்சராகவும்‌  வெளிப்படுத்துகிறார்‌ 
நம்முடைய பிரதான மீட்பர்‌ சேனைகளின்‌ 
கர்த்தராக இருக்கிறார்‌. அவர்‌ இஸ்ரவேலின்‌ 
பரிசுத்தராகவும்‌ இருக்கிறார்‌ 


தம்மைப்பற்றி 


கர்த்தர்‌ பாபிலோன்‌ தேசத்தோடு 
நீதியாய்‌ வழக்காடுகிறார்‌. அவர்களுக்கு 
தம்முடைய நீதியை சரிக்கட்டுகிறார்‌. இதனால்‌ 
பாபிலோனுக்கு சர்வசங்காரமும்‌, 
சர்வநாசமும்‌ பேரழிவும்‌ உண்டாகிறது. 
பாபிலோன்‌ தேசம்‌ ஒரு காலத்தில்‌ 
கன்னிகையாகயிருந்தது. பாபிலோன்‌ 
குமாரத்தியாகிய கன்னிகை 
சிங்காசனத்தின்மேல்‌ வீற்றிருந்தாள்‌. அவள்‌ 
செருக்குகாரி என்றும்‌, சுகசெல்வி என்றும்‌ 
அழைக்கப்பட்டாள்‌. பாபிலோன்‌ தேசம்‌ சீரும்‌ 


பாபிலோன்‌ 


றார்‌. “பாபிலோன்‌ 
குமாரத்தியாகிய கன்னிகையே, நீ இறங்கி 
மண்ணிலே உட்காரு: கல்தேயரின்‌ 
குமாரத்தியே தரையிலே உட்காரு; 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


உனக்குச்‌ சிங்காசனமில்லை; 
செருக்குக்காரியும்‌ சுகசெல்லியும்‌ என்று இனி 
அழைக்கப்படுவதில்லை" (ஏசா 47:1). 


பாபிலோன்‌. குமாரத்தியாகிய 
கன்னிகை, கல்தேயரின்‌ குமாரத்தி என்றும்‌. 
அழைக்கப்படுகிறாள்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
வார்த்தையை பாபிலோன்‌ தேசத்தாருக்குச்‌ 
சொல்லும்போது, “கல்தேயரின்‌ குமாரத்தியே, 
நீ அந்தகாரத்துக்குள்‌ பிரவேசித்து மவுனமாய்‌ 
உட்காரு: இனி நீ ராஜ்யங்களின்‌ 
நாயகியென்று அழைக்கப்படுவதில்லை" 
(ஏசா 475) என்றும்‌ சொல்லுகிறார்‌. 
பாபிலோன்‌ குமாரத்தியாகிய கன்னிகை, 
ராஜ்யங்களின்‌ நாயகியாகவும்‌ இருக்கிறாள்‌. 

ல்‌ அவளுக்கு இப்படிப்பட்ட 
மேன்மையான நாமங்கள்‌ கிடைக்காது, 
அவளுடைய நாமமும்‌, அவளுடைய 
அந்தஸ்தும்‌ தாழ்ந்துபோகும்‌. 

பாபிலோன்‌ தேசத்‌ 
மகிமையும்‌ அவளை 


ன்‌ மேன்மையும்‌, 
ட்டு நீங்கிப்போகும்‌. 


இவையெல்லாம்‌. திரும்பவும்‌ 

அவளுக்குக்‌ கிடைக்காது. அவளுடைய 
அதிகாரமும்‌,  ஆளுகையும்‌ 
பள்‌ 
சிங்காசனம்‌ 

ள்‌ தரையிலே 
ராஜ்யங்களின்‌ நாயகி 
இனிமேல்‌ 


உட்காரவேண்டும்‌. 
என்று அழைக்கப்பட்டவள்‌ 
சிங்காசனமில்லாமல்‌, 
உட்காரவேண்டும்‌. 


அவர்களுடைய சந்தோஷமும்‌, சமாதானமும்‌, 
ஆறுதலும்‌ அவர்களைவிட்டு நீங்கிப்போகும்‌. 
அவர்களை அழைப்பதற்கு மேன்மையான 
நாமங்களும்‌, உன்னதமான ம்‌ 
இருக்காது. அவர்களால்‌ 
மேன்மைகளை அனுபவிக்க முடியாது. 
கர்த்தருக்கு விரோதமாக பாவம்‌ 
செய்கிறவர்கள்‌, சிங்காசனத்திலிருந்து 
றங்கி, கீழே தரையிலே உட்காருவார்கள்‌. 
அவர்களுடைய 

அவர்களைவிட்டு 
அவர்களுடைய 
மாறும்‌. 


சந்தோஷம்‌ 





i= FTN 
WEFT 


பிசாசுகள்‌ மறைபொருளை 
எடுத்துக்கூறும்‌ என்று சிலர்‌ நம்புகிறார்கள்‌. 
(ஏசா 8:9). சூனியக்காரிகள்‌ ஜனங்களை 
வஞ்சிப்பார்கள்‌. அவர்கள்‌ ஜனங்களை 
தேவனிடமிருந்து வழிவிலகிப்போகச்‌ 
செய்வார்கள்‌. ஆகையினால்‌ அவர்கள்‌ 
'கொல்லப்படவேண்டுமென்று மோசேயின்‌ 
பிரமாணம்‌ கூறுகிறது (உபா 13) 


விக்கிரகாராதனை 
யாத்‌ 2220. 


யாத்‌ 22:20. கர்த்தர்‌ ஒருவருக்கே ஒழிய 
வேறே தேவர்களுக்குப்‌ பலியிடுகிறவன்‌. 
சங்கரிக்கப்படக்கடவன்‌.. 


என்னையன்றி உனக்கு வேறே 
தேவர்கள்‌ உண்டாயிருக்கவேண்டாம்‌. மேலே 
வானத்திலும்‌, கீழே பூமியிலும்‌, பூமியின்கீழ்த்‌ 
தண்ணீரிலும்‌ உண்டாயிருக்கிறவைகளுக்கு 
ஒப்பான ஒரு சொரூபத்தையாகிலும்‌ யாதொரு 
விக்கிரகத்தையாகிலும்‌ நீ உனக்கு 
உண்டாக்க வேண்டாம்‌" என்றும்‌, 

“நீ நமஸ்கரிக்கவும்‌ 
வர்‌ வேண்டம்‌? உன்‌ தேவனாகிய 
கர்த்தராயிருக்கிற நான்‌ 
தேவனாயிருந்து, 
பகைக்கிறவர்களைக்‌ 
பிதாக்களுடைய 
பிள்ளைகளிடத்தில்‌. 
நான்காம்‌ 
விசாரிக்கிறவராயிருக்கிறேன்‌" 

(யாத்‌ 20:3-5) கர்த்தர்‌ 
கட்டளையில்‌ சொல்லியிருக்கிறார்‌ 


கர்த்தர்‌ விக்கிரகாராதனையை 

அருவருக்கிறார்‌ நாம்‌ கர்த்தருக்கு மாத்திரமே. 

ன வேண்டும்‌. அந்நிய 

கத்‌ பலிசெலுத்துகிறவர்கள்‌ 

சொல்க வெண்டுவென்‌ று கர்த்தருடைய 
பிரமாணத்தில்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 


ஒடுக்குதல்‌ 
யாத்‌ 22:21-24 


யாத்‌ ௮. அத்தியனைச்‌ 
சிறுமைப்படுத்தாமலும்‌ ஒடுக்காமலூம்‌ 
'இருப்பீர்கனாக; நீங்களும்‌ எகிப்து 
தேசத்தில்‌ அத்தியர்கனாயிருத்தீர்கனே. 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யாத்‌ 22:22. விதவையையும்‌ திக்கற்ற 
ின்னையையும்‌ ஒடுக்காமல்‌ 
இருப்பீர்கனாக;. 
யாத்‌ 2.௨3. 
எவ்வனவாகிலும்‌ 
அவர்கள்‌ என்னை 


நோக்கிமுறையிட்டால்‌, அவர்கள்‌ 
முறையிடுதலை நான்‌ நிச்சயமாய்க்‌ 


அவர்களை 


ஒடுக்கும்போது, 


கோபம்முண்டவராகி, 

பட்டயத்தினால்‌ 

உங்கள்‌. 

உங்கள்‌. 

திக்கற்ற 

பின்னைகளுமாவார்கள்‌. 

நியாயாதிபதிகளும்‌, அதிகாரிகளும்‌ 

செய்கிறார்கள்‌. 

நியாயம்‌ 

அவர்கள்‌ 

நீதியாய்‌ 

தீர்ப்புகளை 

சொல்லவேண்டும்‌. அவர்கள்‌ அந்நியருக்கும்‌, 

விதவைகளுக்கும்‌, திக்கற்றபிள்ளைகளுக்கும்‌. 
ஆதரவாயிருக்கவேண்டும்‌. 


'அந்நியனைச்‌ சிறுமைப்படுத்தாமலும்‌ 
க்காமல்‌ இகுங்நிகளாக; நீங்களும்‌ 
எகிப்து தேசத்தில்‌ அந்நியர்களாயிருந்தீர்களே. 
விதவையையும்‌ திக்கற்ற பிள்ளையையும்‌. 
ஒடுக்காமல்‌ இருப்பீர்களாக" (யாத்‌ 22:21,22) 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
பாரம்பரியத்தின்‌ பெருமை, 
ஐசுவரியத்தின்‌ பெருமை, கல்வியின்‌ பெருமை, 
யுத்த வெற்றிகளின்‌ பெருமை, மார்க்கங்களின்‌ 
ஆகியவை மனுஷருடைய 
இந்தப்‌ பலவீனம்‌. 
த்‌ மற்ற  ஜனங்கள்மீது 
துவேஷமும்‌, விரோதமும்‌, போட்டியும்‌, 
பொறாமையும்‌ உண்டாகும்‌. இஸ்ரவேல்‌ 
னங்கள்‌ எகிப்து தேசத்தில்‌ அடிமைகளாக 
ந்தார்கள்‌. அவர்கள்‌ 
சிறுமைப்படுத்தப்பட்டும்‌, ஒடுக்கப்பட்டும்‌. 
இருந்தார்கள்‌. ஆகையினால்‌ தங்களுடைய 
வரலாற்றை இஸ்ரவேலர்கள்‌ நினைத்துப்‌ 
பார்த்து. அந்நியரைச்‌ சிறுமைப்படுத்தவோ, 
ஒடுக்கவோ கூடாது. 


பலவீனமாகும்‌. 





f= al 
TT 


செருக்குக்காரியாகவும்‌, 

இருந்தார்கள்‌. 

வேலைகளை செய்யமாட்டாள்‌. 

சரீர வேதனை என்றாலே 

தெரியாது. அந்த சுகவாழ்வு அவளைவிட்டு 
நீங்கிப்போகும்‌. சுகவாழ்வுக்குப்‌ பதிலாக, 
குறை வாழ்வு உண்டாகும்‌. இதுவரையிலும்‌: 
வேதனையை அனுபவித்திராத பாபிலோன்‌, 
இனிமேல்‌ வேதனையை அனுபவிக்கும்‌. 
அவளுடைய ஆடம்பரம்‌ அவளைவிட்டு 
நீங்கிப்போகும்‌. அவளுடைய சுதந்தரம்‌ 
பறிபோகும்‌. செருக்குகாரியாகவும்‌, 
சுகசெல்வியாகவும்‌ இருந்த பாபிலோன்‌ தேசம்‌, 
இனிமேல்‌ அடிமைத்தனத்திலிருக்கும்‌. மற்ற 
தேசத்தாரை அடிமைப்படுத்தி ஒடுக்கின 
பாபிலோன்‌, இனிமேல்‌ மற்ற தேசத்திற்கு 
அடிமைப்பட்டு ஒடுங்கிப்போகும்‌. 


சர்த்தர்‌ பாபிலோனுக்கு விரோதமாய்‌ 
ஒருவனை எழுப்புவார்‌. அவன்‌ பாபி! 

தேசத்தின்மீது யுத்தம்பண்ணி, அதை 
ஜெயிப்பான்‌. பாபிலோன்‌ தேசத்தாரை 
சிறைப்பிடிப்பான்‌. பாபிலோன்‌ தேசத்தார்‌. 
அந்நிய தேசத்து சிறையிருப்புக்குட்படுவார்கள்‌. 
அங்கு அடிமைகளாக வேலைசெய்வார்கள்‌. 
“ஏந்திரத்தை.. எடுத்து மாலரை; உன்‌ 
முக்காட்டை நீக்கிவிட: வெறுங்காலும்‌: 
அம்மணத்தொடையுமாய்‌ ஆறுகளைக்‌ 
கடந்துபோ" (ஏசா 47:2) என்று கர்த்தர்‌ 
பாபிலோன்‌ தேசத்தாருக்கு சொல்லுகிறார்‌. 


பாபிலோன்‌ தேசத்தார்‌ ர இதவணமிலம்‌ 
செருக்குகாரியாகவும்‌, 
ஜீவித்தார்கள்‌. இனிமேல்‌. லக்‌ 
கடினமான வேலைகளை செய்யவேண்டும்‌. 
ஏந்திரத்தை எடுத்து மாவரைக்கவேண்டும்‌. 
வேலை கடினமாக. இருப்பதினால்‌, 
முகத்திலிருந்து வியர்வையும்‌ அதிகமாய்‌ 
வெளியேறும்‌. இனிமேல்‌ அவர்களால்‌ 
முகத்தை முக்காட்டைப்போட்டு மூடமுடியாது. 
முகத்தை அழகுபடுத்த முடியாது. அவர்கள்‌ 
தங்கள்‌ முக்காட்டை நீக்கிவிடவேண்டும்‌. 
அப்போது. அவர்களுடைய நிர்வாணம்‌: 
வெளிப்படும்‌, அவர்களுடைய  இலர்சை 
காணப்படும்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பாபிலோன்‌ 
சிறைப்பிடித்துக்கொண்டு 
அவர்களை ஆறுகள்‌ வழியாக 
கடந்துபோகப்பண்ணுவார்கள்‌. 
அவர்களுடைய எஜமான்களுக்கு பாபிலோன்‌ 
தேசத்தார்‌  விளையாட்டுப்பொருளைப்போல 
இருப்பார்கள்‌. 'வெறுங்காலுமாய்‌, 
அம்மணத்தொடையுமாய்‌ அவர்களை 
ஆறுகளைக்‌  கடந்துபோகப்பண்‌ணுவார்கள்‌ 
பாபிலோன்‌ தேசத்தாரை வேடிக்கை 
பார்ப்பதற்காகவும்‌, அவர்களை 
அவமானப்படுத்துவதற்காகவும்‌, அவர்களை 

களில்லாமல்‌: ஆறுகளைக்‌ 
குடந்துபோகப்பண்ணுவார்கள்‌. "அப்போது 
பாபிலோன்‌ நேசத்தாரின்‌ நிர்வாணம்‌ 
வெளிப்படும்‌. அவர்களுடைய இலச்சை 
காணப்படும்‌. 


ஒரு காலத்தில்‌ பாபிலோன்‌ தேசம்‌ 
சிங்காசனத்தில்‌ வீற்றிருந்தது. அந்த 
தேசத்தார்‌. செருக்குகாரியாகவும்‌, 
சுகசெல்வியாகவும்‌ ஜீவித்தார்கள்‌. இப்போது 
கர்த்தர்‌ தம்முடைய நீதியை பாபிலோன்‌. 
தேசத்தாருக்கு சரிக்கட்டுகிறார்‌. 
சிங்காசனத்தில்‌ வீற்றிருந்த பாபிலோன்‌ 
தேசம்‌ இப்போது தரையிலே உட்காருகிறது. 
மண்ணிலே உட்காருகிறது. இரதங்கள்மீதும்‌, 
குதிரைகள்மீதும்‌ கெம்பீரமாக பிரயாணம்‌ 
செய்த பாபிலோன்‌ தேசத்தார்‌, இப்போது 
வெறுங்காலுமாய்‌, அம்மணத்தொடையுமாய்‌ 
ஆறுகளைக்‌ குடந்துபோகிறார்கள்‌. 
அவர்களுடைய அவமானத்தை எல்லோரும்‌ 
பார்க்கிறார்கள்‌. 


அக்காலத்தில்‌, யுத்தத்திலே 
ஜெயித்தவர்கள்‌, தோற்றுப்போனவர்களை 
மனுஷநேயமில்லாமல்‌ கொடுமைப்படுத்துவது 
ம்‌ தோற்றவர்களின்‌ ஆடைகளை 
அவர்களை நிர்வாணமாக்கி 
அவமானப்படுத்துவார்கள்‌. பாபிலோன்‌. 
தேசத்தார்‌ இஸ்ரவேல்‌ ஜனத்திற்கு செய்த 
தீங்குகளை, கர்த்தர்‌ இப்போது பாபிலோன்‌. 
தேசத்தாருக்கு வரப்பண்ணுகிறார்‌. 
அவர்கள்மீது தம்முடைய நீதியை 
சரிக்கட்டுகிறார்‌. கர்த்தருடைய 
பிள்ளைகளுக்கு தீங்கு செய்தவர்கள்‌, 
இப்போது மற்ற தேசத்தாரிடமிருந்து 
தீங்குகளை அனுபவிக்கிறார்கள்‌. 


தேசத்தாரை 
போகிறவர்கள்‌, 





ஏசாய! 


f= THE 
TT 


பாபிலோன்‌ தேசத்தார்‌ இதுவரையிலும்‌, 
ஆணவத்தோடும்‌, செருக்கோடும்‌, 
சுகசெல்வியாக  ஜீவித்தார்கள்‌. இப்போதோ 
அவர்கள்‌ அந்தகாரத்திற்குள்‌ பிரவேசித்து 
மெளனமாய்‌ உட்காருகிறார்கள்‌. பாபிலோன்‌ 
தேசத்தை எல்லா ஜாதியாரும்‌, 
ராஜ்யங்களின்‌ நாயகி" என்று அழைத்து. 
அந்த தேசத்தை பெருமைப்படுத்தினார்கள்‌. 
இப்போது, பாபிலோன்‌ தேசத்தின்‌ பெருமை 
அவர்களைவிட்டு நீங்கிப்போயிற்று. இனிமேல்‌ 
பாபிலோன்‌ தேசம்‌, “ராஜ்யங்களின்‌ நாயகி" 
என்று அழைக்கப்படுவதில்லை. 

கர்த்தர்‌ மாத்திரமே 

(ருடைய வல்லமையும்‌, 
பாத்திரமே. நிந்தனை கு 
நாமம்‌, “இஸ்ரவேலின்‌ பரிசுத்தராகிய 
சேனைகளுடைய கர்த்தர்‌” என்பதாகவே 
இருந்தது. இப்போதும்‌, கர்த்தருடைய நாமம்‌ 
இதுவாகவே இருக்கிறது. இனிமேலும்‌. 
கர்த்தர்‌ இதே மத்தினாலே 
அழைக்கப்படுவார்‌. ம 
மகத்துவமும்‌, 
கர்த்தருடைய 


மாறாதவர்‌. 
மகிமையும்‌ 
கர்த்தருடைய 


ஒருபோதும்‌ மாறுவதில்லை. 
மேன்மை அவரைவிட்டு 
ஒருபோதும்‌ நீங்கிப்போவதில்லை. 
மனுஷருடைய மகிமை மங்கிப்போகும்‌. 
கர்த்தரோ மாறாத மகிமையுள்ளவர்‌. அவரே 
நித்திய மகிமையும்‌ நித்திய 
மேன்மையுமுள்ளவர்‌. 


ஸ்தம்பன வித்தைகள்‌ 
ஏசா 47:7-15 


ஏகா 477. என்றென்றைக்கும்‌ 
நாயகியாயிருப்பேனென்று சொல்லி, 
இந்தக்காரியங்கனை இதுவரைக்கும்‌ 
உன்‌ மனதிலே வையாமலும்‌, அதின்‌ 
முடிவை நினையாமலும்‌ போனாய்‌. 

ஏசா 47:8. இப்பொழுதும்‌ 
சுகசெல்வியே, விசாரமில்லாமல்‌ 
வாழ்கிறவனே: "நான்தான்‌, 
என்னைத்தவிர ஒருவருமில்லை; நான்‌. 
விதவையாவதில்லை, நாண்‌ சந்தான 
சேதத்தை அறிவதில்லையென்று உன்‌ 
இருதயத்திலே சொல்லுகிறவனே, நான்‌. 
சொல்லுகிறதைக்கேன்‌. 


- விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


ஏசா 47:9. சத்தான சேதமும்‌ 
விதவையிருப்பும்‌ ஆகிய இவ்விரண்டும்‌ 
உனக்குச்‌ சடி.தியாக ஒரேநானில்‌ வரும்‌; 
திரவான 
உன்‌ 
ஸ்தம்பன 
அவைகள்‌ 

பூரணமாய்‌ உன்மேல்‌ வரும்‌. 


ஏசா 47:10. உன்‌ துன்மார்க்கத்திலே நீ 
திடநம்பிக்கையாயிருந்து: என்னைப்‌ 
பார்க்கிறவர்‌ ஒருவரும்‌ 
இல்லையென்‌ றாய்‌. உன்‌ ஞானமும்‌ உன்‌ 
அறிவுமே உன்னைக்கெடுத்தது; 
நான்தான்‌, என்னைத்தவிர 
ஒருவரமில்லையென்று. உன்‌ 
இருதயத்தில்‌ எண்ணினாய்‌. 


ஏசா 47௭1. ஆகையால்‌ தீங்கு 
உன்மேல்வரும்‌, அது எங்கேயிருந்து 
உதித்ததென்று தீ அறிவாய்‌; விக்கினம்‌ 
உன்மேல்‌. வரும்‌, £ அதை 
திவிர்த்தியாக்கமாட்டாய்ி 
அறியாதபடிக்குச்‌. சடிதியாய்‌ 
உண்டாகும்‌ பாழ்க்கடிப்பு உன்மேல்‌ 
வரும்‌. 


ஏசா 47:12. தீ உன்‌ சிறுவயதுமுதல்‌ 
பிரயாசப்பட்டுப்‌ பழகிவருகிற உன்‌: 
ஸ்தம்பன வித்தைகளையும்‌, உன்‌ 
திரளான  சூனியங்கனையும்‌ நீ 
அநுசரித்தூ நில்‌ அவைகளால்‌ உனக்குப்‌ 
பிரயோஜனம்‌ உண்டோ, பலன்‌ 
உண்டே, பார்ப்போம்‌. 

ஏசா 47:18. உன்‌ 
யோசனைகளினால்‌ 
இனைத்துப்போனாம்‌; இப்பொழுதும்‌ 
ஜோசியரும்‌, நட்சத்திரம்‌ 
பார்க்கிறவர்களும்‌, அமாவாசி 
கணிக்கிறவர்களும்‌ எழும்பி, உனக்கு 
'நேரிடுகிறவைகளுக்கு உன்னை விலக்கி 
இரட்சிக்கட்டும்‌. 


திரனான 





i FTE 
TT 


ஏசா கரக்‌, 
தானடியைப்போல 

நெருப்பு அவர்களைச்‌ சுட்டெரிக்கும்‌; 
அவர்கள்‌ தங்கள்‌ பிராணனை 
அக்கினிஜூவாலையினின்று. 
விடுவிப்பதில்லை; 

குவிர்காயத்தக்க தழதூமல்ஷ 
உட்காரத்தக்க அடுப்புமல்ல. 


ஏசா 47:49. உன்‌ சிறுவயதுமுதல்‌ தீ 
பிரயாசப்பட்டு எவர்களுடன்‌ 
வியாபாரம்‌ பண்ணினாயோ, 
அவர்களும்‌ அப்படியே இருப்பார்கள்‌; 
அவரவர்‌ தங்கன்‌ போக்கிலே போய்‌ 
அலைவார்கள்‌; உண்ணை இரட்சிப்பார்‌ 
இல்லை. 


பாபிலோன்‌ அழிந்து சர்வநாசமாகிறது. 
அவள்‌ ந்த நாட்களில்‌, தன்‌ 
இருதயத்திலே பெருமையோடு ஜீவித்தாள்‌. 
அவளுடைய மனதில்‌ ஆணவமும்‌, 
அகம்பாவமும்‌ நிரம்பியிருந்தது. பாபிலோன்‌ 
தேசத்தில்‌ சூனியக்காரர்களும்‌, ஸ்தம்பன 
வித்தைக்காரர்களும்‌ ஏராளமானோர்‌ 
இருந்தார்கள்‌. அவர்கள்‌ ஜோசியரையும்‌, 
நட்சத்திரம்‌ பார்க்கிறவர்களையும்‌, அமாவாசை 
காண்கிறவர்களையும்‌ நம்பினார்கள்‌. 
அவர்களுடைய ஆலோசனைக்கு 
முக்கியத்துவம்‌ கொடுத்து, தங்களுக்கு ஒரு 
கேடும்‌ வராது என்று 
ஆணவத்தோடிருந்தார்கள்‌. 


கர்த்தர்‌ பாபிலோன்‌ தேசத்தாரின்‌ 
பெருமையையும்‌, மனக்கடினத்தையும்‌ 
குடிந்துகொள்கிறார்‌. கர்த்தருடைய வார்த்தை 
அதிகாரமுள்ளது. கர்த்தர்‌ தம்முடைய 
ஜனத்தின்‌ சார்பாக, பாபிலோன்‌ 
தேசத்தாரிடம்‌ வழக்காடுகிறார்‌. 

கர்த்தர்‌ பாபிலோன்‌ தேசத்தைப்பற்றிச்‌ 
சொல்லும்போது, “இப்பொழுதும்‌ சுகசெல்வியே, 
விசாரமில்லாமல்‌ வாழ்கிறவளே: நான்தான்‌. 


(ஏசா 47:8) என்று 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ பாபிலோன்‌ 
இருதயக்கடினத்தையும்‌, 

பெருமையையும்‌ அவர்களுக்கு எடுத்துச்‌ 
சொல்லுகிறார்‌. “என்றென்றைக்கும்‌ 
நாயகியாயிருப்பேனென்று சொல்லி, 
தக்காரியங்களை இதுவரைக்கும்‌ உன்‌ 
மனதிலே வையாமலும்‌, அதின்‌ முடிவை 
நினையாமலும்‌ போனாய்‌" (ஏசா 47:7) என்று 
கர்த்தர்‌ பாபிலோன்‌ தேசத்தாரோடு 
வழக்காடுகிறார்‌. 


மேலும்‌. பாபிலோன்‌. தேசத்தாரின்‌ 
பெருமையான நினைவுகளையும்‌ அவர்களுக்கு 
எடுத்துச்‌ சொல்லி, கர்த்தர்‌ அவர்களைக்‌ 
கடிந்துகொள்கிறார்‌. “உன்‌ துன்மார்க்கத்திலே. 
நீ திடநம்பிக்கையாயிருந்து: என்னைப்‌ 
பார்க்கிறவர்‌ ஒருவரும்‌ இல்லையென்றாய்‌, 
உன்‌ ஞானமும்‌ உன்‌ அறிவுமே 
உன்னைக்கெடுத்தது;: நான்தான்‌, 
என்னைத்தவிர ஒருவருமில்லையென்று உன்‌ 
இருதயத்தில்‌ எண்ணினாய்‌" (ஏசா 47:10), 


பாபிலோன்‌ தேசத்தார்‌ தங்களைப்பற்றி 
ம்‌ நான்தான்‌, என்னைத்‌ 
என்று தங்கள்‌ 
பெருமையோடு 
தக்கம்‌ இந்த ஞானமும்‌, இந்த 
அறிவும்‌, இந்த பெருமையுமே அவர்களைக்‌ 
கெடுத்தது. பாபிலோன்‌ தேசத்தார்‌ 
தங்களைப்பற்றி நினைக்கவேண்டியதற்கு 
அதிகமாய்‌ நினைத்தார்கள்‌. 
கர்த்தர்‌ மாத்திரமே 
சர்வவல்லமையுள்ளவர்‌. அவர்‌ மாத்திரமே, 
ஒருவராய்‌ பெரிய காரியங்களை செய்கிறவர்‌. 
கர்த்தர்‌ செய்ய நினைக்கிற காரியம்‌ 
ஒருபோதும்‌ தடைபடாது. தம்முடைய 
சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு, கர்த்தருக்கு 
யாருடைய உதவியும்‌, 
தேவையில்லை. 
சர்வஆளுகையுள்ளவர்‌. அவரே வ்‌ 
உண்டாக்கினவர்‌. 


பாபிலோன்‌ தேசத்தார்‌ தங்களால்‌ 
முடியாத காரியங்களையும்‌, 
செய்ய முடியும்‌ என்று 
தங்கள்‌ துன்மார்க்கத்திலே 
அவர்கள்‌ திடநம்பிக்கையாயிருந்தார்கள்‌. 
தங்களைப்‌ பார்க்கிறவர்‌ ஒருவருமில்லை 
என்று நினைத்து துணிகரமாய்ப்‌ பாவம்‌ 
செய்தார்கள்‌. அவர்களுடைய  துணிகரமே 
அவர்களுக்கு கேடாய்‌ லபித்தது. 


செய்ய 
தங்களால்‌ 
நம்பினார்கள்‌. 





i FTE 
TT 


பாபிலோன்‌ 
செல்வசெருக்கோடும்‌, 
வாழ்ந்திருந்த காலத்தில்‌, 
சுகசெல்விகளாக, விசாரமில்லாமல்‌ 
வாழ்ந்தார்கள்‌. “நான்தான்‌, என்னைத்‌ தவிர 
ஒருவருமில்லை, நான்‌ விதவையாவதில்லை, 

சந்தான சேதத்தை அறிவதில்லை" 


தேசத்தார்‌ 
அதிகாரத்தோடும்‌ 


அவர்கள்‌ 


அதிகமான ஐகுவரியமும்‌, அதிகமான 
அதிகாரமும்‌, தேவைக்கு அதிகமான 
சம்பத்துக்களும்‌ அநேக சோதனைகளுக்கு 
காரணமாயிருக்கும்‌ அவர்கள்‌ மாம்சத்தின்‌ 
இச்சையிலும்‌, இருதயத்தின்‌ பெருமையிலும்‌ 
விழுந்துவிடுவதற்கு ஏராளமான 
வாய்ப்புள்ளது. எங்கெல்லாம்‌ போஜனம்‌. 
அதிகமாய்‌ கிடைக்கிறதோ, அங்கெல்லாம்‌. 
சோம்பல்தனமும்‌ அதிகமாயிருப்பதற்கு 
வாய்ப்புள்ளது. போஜனம்‌ அதிகமானால்‌ 
சோம்பலும்‌ அதிகமாகும்‌. போஜனம்‌. 
குறைந்தால்‌ சோம்பல்‌ குறையும்‌. சறுசுறுப்பு 
அதிகமாகும்‌. 


பாபிலோன்‌ தேசத்தார்‌ தங்களுடைய 
சுயபலத்தையும்‌, சுயபராக்கிரத்தையும்‌ 
நம்பினார்கள்‌. தாங்கள்‌ 
பாதுகாப்பாயிருப்பதாக தங்களுக்குள்‌ 
நினைத்துக்கொண்டார்கள்‌.  இன்றுபோலவே 
ம்‌ சுகசெல்வியாய்‌ ஜீவிக்கலாம்‌. 
என்றைக்கும்‌ ராஜ்யங்களின்‌ 
இருக்கலாம்‌ என்றும்‌ தங்கள்‌ 
மனதிற்குள்‌ கற்பனை 
பண்ணிக்கொண்டார்கள்‌. ஆடம்பரமான 
ஜீவியத்தையும்‌, அலங்காரமான 
வஸ்திரங்களையும்‌, திருப்தியான விருந்து, 
போஜனங்களையும்‌ சொப்பனங்களிலே 
தரிசித்தார்கள்‌. தங்கள்‌ தரிசனம்‌. 
நிறைவேறும்‌ என்று. ஜோசியம்‌ 
பார்க்கிறவர்கள்‌ மூலமாய்‌ 
உறுதிபண்ணிக்கொண்டார்கள்‌. 
வாழ்வும்‌ 
அந்தஸ்தும்‌ 
வாடிப்போகும்‌. 


மனுஷருடைய 
அவர்களுடைய 
நிலையானதல்ல. அது 
புஷ்பத்தைப்‌ போன்றது. 
மலர்ந்திருக்கிற புஷ்பம்‌ 
தினத்தில்‌ வாடிப்போகும்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சுகசெல்வியாகவும்‌, 
நாயகியாகவும்‌ விசாரமில்லாமல்‌ 
ஜீவிக்கிறவர்கள்‌, நாளைய தினத்திலே 
ஒன்றுமில்லாமல்‌ வெறுமையாய்ப்‌ போவதற்கு 
வாய்ப்புள்ளது. இன்று  சசுசெல்லியாய்‌ 
ஜிலிக்கும்போது இன்பமாயிருக்கும்‌. 
நாளைக்கு ஒன்றுமில்லாமல்‌ விதவையாகவும்‌, 
சந்தான சேதத்தோடும்‌ ஜீலிக்கும்போது 
கசப்பமாயிருக்கும்‌. 


பாபிலோன்‌ தேசத்தார்‌. இன்றைய 
சுகஜீவியத்தை மாத்திரமே நினைக்கிறார்கள்‌. 
என்றைக்கும்‌ நாயகியாமிருப்பேன்‌ என்று 
தங்கள்‌ மனதிலே நினைக்கிறார்கள்‌. 
தங்களுடைய  முடிவைப்பற்றி சிறிதும்‌ 
நினைக்காமல்‌  ஆணவமாயிருக்கிறார்கள்‌. 
“அதின்‌ முடிவை நினையாமலும்‌ போனாய்‌" 
(ஏசா 47:7) என்னும்‌ வாக்கியத்திற்கு. 
"பின்னால்‌ வரப்போகிற கடைசி காலமுடிவை 
நினையாமல்‌ போனாய்‌” என்று 
வேதபண்டிதர்கள்‌ பொருள்‌ சொல்லுகிறார்கள்‌. 


பாபிலோன்‌ தேசத்தார்‌ தங்களுடைய 
சுயபலத்தையும்‌, சுயபராக்கிரமத்தையும்‌ 
நம்புகிறார்கள்‌. தங்கள்‌ துன்மார்க்கத்திலே 
திடநம்பிக்கையாயிருக்கிறார்கள்‌. தங்களைப்‌ 
பார்க்கிறவர்‌ ஒருவருமில்லை என்று, 
இறுமாப்பாய்‌ பாவம்‌ செய்கிறார்கள்‌. 
தங்களுடைய சுயஞானத்தையும்‌, அறிவையும்‌ 
நம்புகிறார்கள்‌. அவர்களுடைய வல்லமையும்‌, 
ஐசுவரியமும்‌ அவர்களுடைய நம்பிக்கைக்கு, 
ஆதாரமாயிருக்கிறது. அவர்கள்‌ மாயையை 
நம்புகிறார்கள்‌. 


ராஜ்யங்களின்‌ 


தான்‌, என்னைத்‌ தவிர 
ஒருவருமில்லை” (சா 4910) என்று 
பாபிலோன்‌ தேசத்தார்‌ தங்கள்‌ இருதயத்தில்‌ 
ஆணவமாய்‌ எண்ணுகிறார்கள்‌. தங்களுக்கு 
எதிராக எந்த கோக்க. உத்தம்‌ பன்னை 
வந்தாலும்‌, அவர்களை முறியடித்து 
ஜெயித்துவிடலாம்‌ என்று பாபிலோன்‌. 
தேசத்தார்‌ திபநம்பிக்கையோடிருக்கிறார்கள்‌. 
அவர்களுடைய வல்லமையும்‌ ஐசுவரியமும்‌, 
அவர்களுடைய அறிவினாலும்‌ 
ஞானத்தினாலும்‌ அவர்களுக்கு கிடைத்தது. 
அவர்கள்‌ மற்றவர்களை ஒடுக்கி, ஏமாற்றி, 
வஞ்சித்து தங்கள்‌ ஐசுவரியத்தை சேமித்து 
வைத்திருக்கிறார்கள்‌. வஞ்சகமாய்‌ யோசனை 
செய்து. துணிகரமாய்ப்‌ பாவம்‌ செய்து, 
துன்மார்க்கமான காரியங்களை செய்து 
அவர்கள்‌ யுத்தங்களிலே 
வெற்றிபெற்றிருக்கிறார்கள்‌. 





f= THE 
ETT 


பாபிலோன்‌ தேசத்தார்‌ 
பொய்சொல்லுவார்கள்‌. 
சுயநலத்திற்காக 
செய்வார்கள்‌. தங்களுடைய 

தாயத்திற்காக எந்தக்‌ காரியத்தையும்‌ 

ரமாய்‌ நிறைவேற்றுவார்கள்‌. தாங்கள்‌ 
சுகமாய்‌ ஜீவிக்கவேண்டும்‌ என்பதற்காக, 
தங்களுக்கு விரோதமாக  ௭ழும்புகிற 
ஜனங்களை நெருக்குவார்கள்‌, 
ஒடுக்குவார்கள்‌, அவர்களை காரணமில்லாமல்‌: 
கொன்றுபோடுவார்கள்‌. அவர்களுடைய 
தந்திரங்களையும்‌, யோசனைகளையும்‌ 
கர்த்தர்‌ இங்கு “அறிவு, ஞானம்‌" என்று 
சொல்லுகிறார்‌. உன்‌ ஞானமும்‌, உன்‌ 
அறிவுமே உன்னைக்‌ கெடுத்தது" 
(ஏசா 47:0) என்று கர்த்தர்‌ பாபிலோன்‌ 
தேசத்தை சபிக்கிறார்‌. 


பாபிலோன்‌ தேசத்தார்‌ 
காரியங்களை கு 


என்று சொல்லுகிறார்கள்‌. 
பெலத்தைப்பற்றியும்‌, 

பெருமையாய்ச்‌ சொல்லுகிறார்கள்‌. பாபிலோன்‌ 
நேசந்தாரின்‌ பெருமையா 
வார்த்தைகளாவன: 


தாராளமாய்ப்‌ 


மாயையான 


| என்றென்றைக்கும்‌ 
நாயகியாயிருப்பேன்‌. சொ 472), புதிய 
ஏற்பாட்டுக்காலத்தில்‌, மகாபாபிலோனும்‌ 
இதுபோலவே  பெருமையாய்ப்‌ பேசிற்று. 
“அவள்‌ தன்னை மகிமைப்படுத்தி, 
செல்வச்செருக்காய்‌ வாழ்ந்ததெவ்வளவோ 


ல ம்‌ 
இருதயத்திலே எண்ணினாள்‌" (வெளி 18:7). 


2. “நான்‌ விதவையாவதில்லை” 
(ஏசா 47:8) என்று பாபிலோன்‌ தேசம்‌ 
தன்னுடைய இருதயத்திலே சொல்லுகிறது. 
தான்‌ வெறுமையாவதில்லை என்றும்‌, 
தனிமையாவதில்லை என்றும்‌, வருத்தப்பட்டு 
துக்கிக்கப்போவதில்லை. என்றும்‌ பாபிலோன்‌ 
சொல்லுகிறது. 

ஐசுவரியத்தோடும்‌, 

வல்லமையோடும்‌ விவாகம்பண்ணியிருப்பதாக 
நினைத்துக்கொள்கிறது. தனக்கு. 
விவாக முறிவு உண்டாகாது என்றும்‌, 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தன்னுடைய நாயகன்‌ மரித்துப்போவதில்லை. 
என்றும்‌ பாபிலோன்‌ தன்‌ இருதயத்திலே 
சொல்லுகிறது. 


பாபிலோன்‌ மற்ற தேசங்கள்‌ மத்தியில்‌ 
பேரரசாக விளங்குகிறது. ஒரு பேரரசை 
மற்றொரு பேரரசால்‌ பாதுகாக்க முடியாது. 
ஆகையினால்‌. தன்னுடைய தேசத்தை 
தன்னால்‌ பாதுகாத்துக்கொள்ள முடியுமென்று 
பாபிலோன்‌ தன்னைப்பற்றி பெருமையான 
நினைக்கிறது. தனக்கு ஒரு இழப்பும்‌ 
உண்டாகாது என்று உறுதியாக நம்புகிறது. 
மேலும்‌ நான்‌ சந்தான சேதத்தை 
அறிவதில்லை! என்றும்‌ பாபிலோன்‌ தன்‌ 
உள்ளத்திலே சொல்லிக்கொள்கிறது. 
(ஏசா 47:8). 


3 பாபிலோன்‌. 
துணிகரமாய்ப்‌ பாவம்‌ 
பாபிலோன்‌ தேசம்‌. 
துன்மார்க்கத்திலே. 
திடநம்பிக்கையாயிருக்கிறது. என்னைப்‌ 
பார்க்கிறவர்‌ ஒருவருமில்லை" (ஏசா 47:10) 
என்று ஆணவமாய்‌ சொல்லுகிறது. தான்‌ 
யாருக்கும்‌ கணக்கு ஒப்புவிக்க 
வேண்டியதில்லை என்றும்‌, தன்னுடைய 
துணிகரமான பாவங்களைக்‌ குறித்து 
தன்னிடத்திலே யாரும்‌ கேள்வி கேட்க 
வரமாட்டார்கள்‌ என்றும்‌ பாபிலோன்‌ தேசம்‌. 
ஆணவமாய்‌ நினைத்து. துணிகரமாய்ப்‌ 
பாவம்‌ செய்கிறது. 


தேசத்தார்‌ 
செய்கிறார்கள்‌. 
தன்னுடைய 


பாபிலோன்‌ தேசம்‌ தன்னுடைய 
பாதுகாப்புக்கு தன்னையே நம்புகிறது. இது 
மாயையை நம்புவதற்கு சமம்‌. அவர்களுடைய 
சுயபெலனும்‌, சுயவல்லமையும்‌, 
சுயபாதுகாப்பும்‌ அவர்களுக்கு மெய்யான 
பாதுகாப்பு அல்ல. கர்த்தர்‌ அவர்களைத்‌ 
தண்டிப்பதற்கு தீர்மானித்திருக்கிறார்‌. 
கர்த்தருடைய கிரியைக்கு விரோதமாக 
பாபிலோன்‌  தேசத்தாரால்‌ எதிர்த்து 
நிற்கமுடியாது. அவர்களுடைய பாதுகாப்பு 
அவமாய்ப்போகும்‌. பாபிலோன்‌ தேசத்திற்கு 
சர்வநாசமும்‌, சர்வமோசமும்‌, சர்வஅழிவும்‌, 
சர்வசங்காரமும்‌ உண்டாகும்‌. 





i FTE 
TT 


பாபிலோன்‌ தேசத்தின்மேல்‌ தீங்கு. 
வரும்‌ என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. மேலும்‌ 
“அது எங்கேயிருந்து உதித்ததென்று நீ 
அறிவாய்‌; விக்கினம்‌ உன்மேல்‌ வரும்‌, நீ 
அதை நிவிர்த்தியாக்கமாட்டாய்‌ நீ 
அறியாதபடிக்குச்‌ சடிதியாய்‌ உண்டாகும்‌ 
பாழ்க்கடிப்பு உன்மேல்‌ வரும்‌” (ஏசா 47:11) 
என்றும்‌ கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 

பாபிலோன்‌ தேசத்தின்மீது சந்தான 
சேதமும்‌, விதவையிருப்பும்‌ சடுதியாக ஒரே 
நாளில்‌ வரும்‌ (ஏசா 479) கர்த்தர்‌ 
பாபிலோன்‌ தேசத்திற்கு வரும்‌ 
அழிவைப்பற்றிச்‌ சொல்லும்போது, “உன்‌ 
திரளான  சூனியங்களினிமித்தமும்‌, உன்‌ 
வெகுவான ஸ்தம்பன வித்தைகளினிமித்தமும்‌ 

ள்‌ பூரணமாய்‌ உன்மேல்‌ வரும்‌” (ஏசா 
47:9) என்றும்‌ சொல்லுகிறார்‌ 


பாபிலோன்‌ தேசத்தின்‌ பிரபுக்களும்‌, 
ஜனங்களும்‌ சங்காரமாவார்கள்‌. அவர்கள்‌ 
பயத்திற்கு இரையாவார்கள்‌. அவர்கள்‌ 
தேசத்தில்‌ ஆளுகை செய்கிற பிரபுக்களும்‌ 
இருக்கமாட்டார்கள்‌. தேசத்தில்‌ 
குடியிருப்பதற்கு ஜனங்களும்‌: 
இருக்கமாட்டார்கள்‌. பாபிலோன்‌ தேசம்‌ 
முற்றிலுமாய்‌ அழிந்துபோகும்‌. அது இனிமேல்‌ 
ஒரு தேசமாமிராது. பாபிலோன்மீது அழிவு 
சடுதியாய்‌ வரும்‌. அது திடீரென்று ஒரே 
நாளில்‌ வரும்‌ என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
அந்த அழிவு எங்கேயிருந்து வந்தது என்று 
அவர்களுக்குத்‌ தெரியாது. தங்கள்மீது. 
அழிவு வரும்போது, அந்த அழிவிலிருந்து 
தங்களைக்‌ காப்பாற்றிக்கொள்வதற்கு, 
பாபிலோன்‌ தேசத்தாருக்கு: நேரமும்‌. 
க்காது. அவர்கள்‌ ஆயத்தமாயும்‌ 
இருக்கமாட்டார்கள்‌. 
பாதுகாப்புக்கு 
ஒளிந்துகொள்ளவேண்டும்‌ 
அவர்களுக்குத்‌ தெரியாது. 
பாபிலோன்‌ தேசம்‌ 
சுயநம்பிக்கையிலும்‌, 
இருந்தது. தனக்கு 
அதிகமாயிருப்பதாக 
கர்த்தர்‌ இதுபற்றிச்‌ 


இதுவரையிலும்‌ 
சுயபெருமையிலும்‌ 
ஞானமும்‌ அறிவும்‌ 
நினைத்துக்கொண்டது. 
சொல்லும்போது, 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


உன்‌ ஞானமும்‌ உன்‌ அறிவுமே உன்னைக்‌ 
கெடுத்தது” (ஏசா 47:11) என்று 
சொல்லுகிறார்‌. அவர்களுக்கு ஞானம்‌ 
ல்‌ வரப்போகிற 
முன்னமேயே 
அறிந்துகொள்ளக்கூடிய தீர்க்க தரிசன 
ஞானம்‌ அவர்களிடத்தில்‌ இல்லை. 
அவர்களிடத்தில்‌ அறிவு இருந்தது. ஆனால்‌ 
வரப்போகிற அழிவுக்கு எப்படி 
ரு என்றும்‌, அந்த 
தங்களை எப்படி 
பாதுகரத்துக்கொல்லது. என்றும்‌ 
யோசிக்கக்கூடிய அறிவு அவர்களிடத்தில்‌ 
இல்லை. 


பாபிலோன்‌ தேசத்திற்கு வரப்போகிற 
அழிவைப்பற்றி கர்த்தர்‌ அவர்களுக்கு 
போதுமான அளவு எச்சரித்திருக்கிறார்‌. 
ஏசாயா தீர்க்கதரிசியும்‌, அவரோடு சேர்ந்து 
கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள்‌ அநேகரும்‌ 
பாபிலோன்‌ தேசத்திற்கு வரப்போகும்‌. 
பேரழிவை. தீர்க்கதரிசனமாய்‌ 
வெளிப்படுத்தியிருக்கிறார்கள்‌. பாபிலோன்‌ 
தேசத்தை எச்சரித்திருக்கிறார்கள்‌. ஆனால்‌ 
அவர்களோ தங்கள்‌  துன்மார்க்கத்திலே. 
திடநம்பிக்கையாயிருந்தார்கள்‌. “நான்தான்‌, 
என்னைத்‌ தவிர ஒருவருமில்லை” 
(ஏசா 4740) என்று தங்கள்‌ இருதயத்தில்‌ 
ஆணவத்தோடு சொல்லிக்கொண்டார்கள்‌. 


பாபிலோன்‌ தேசத்து சூனியங்களும்‌, 
ஸ்தம்பன வித்தைகளும்‌ ன்‌ 
அங்கு ஜோசியமும்‌, நட்சத்திரம்‌ 
பார்க்கிறவர்களும்‌, அமாவாசை 
காண்கிறவர்களும்‌ திரளான பேர்கள்‌ 
இருந்தார்கள்‌. பாபிலோன்‌ தேசத்தார்‌ 
விக்கிரகாராதனைக்காரர்கள்‌. அவர்கள்‌ 
கர்த்தருக்கு விரோதமாய்த்‌ துணிகரமாய்ப்‌ 
பாவம்‌ செய்தார்கள்‌. 





i THE 
TT 


Sel து chee 


சீக்கிரமாய்‌ வரும்‌ என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. சூனியக்காரர்கள்‌ 
விக்கிரகங்களையு। பேய்களையும்‌ 
ஆராதிக்கிறார்கள்‌. கர்த்தருக்குக்‌ 
கொடுக்கவேண்டிய கனத்தையும்‌ 
மகிமையையும்‌ பேய்களுக்கும்‌, 
பிசாசுகளுக்கும்‌ கொடுக்கிறார்கள்‌. சூனியம்‌ 
பண்ணுவது கர்த்தருக்கு விரோதமான பாவம்‌. 
சூனியம்‌ பார்க்கிறவர்கள்‌ பேய்களை 
நம்புகிறார்கள்‌. சாத்தானும்‌ பேய்‌ 
கர்த்தருடைய சத்துருக்கள்‌. 
பண்ணுகிறவர்கள்‌ 
சிநேகிதர்கள்‌. 
சத்துருவாயிருக்கிற 
சூனியக்காரர்கள்‌ 
சிநேகிதனாகவும்‌ 
பயன்படுத்துகிறார்கள்‌. 
பாபிலோன்‌ தேசத்து அரசாங்கம்‌ 
கூனியங்களுக்கும்‌ ஸ்தம்பன 
வித்தைகளுக்கும்‌ பாதுகாப்பாயும்‌ 
ஆதரவாயும்‌ இருக்கிறது. அரசாங்கத்தின்‌ 
ஆதரவோடு பேய்களை  ஆராதிக்கிற 
கிரகாராதனை  பாதுகாக்கப்படுகிறது. 
பேய்‌ ஆராதனை உற்சாகப்படுத்தப்படுகிறது. 


வழிகாட்டியாகவும்‌ 


பிரயாசப்பட்டு 
தங்களுடைய 

அனுசரிக்கிறார்கள்‌. இவைகளால்‌ பாபிலோன்‌ 
தேசத்தாருக்கு ஒரு பிரயோஜனமுமில்லை. 
ஒரு பலனுமில்லை. “அவைகளால்‌ உனக்கு 
பிரயோஜனம்‌ உண்டோ, பலன்‌ உண்டோ, 
பார்ப்போம்‌” (ஏசா 47:42) என்று கர்த்தர்‌ 
பாபிலோன்‌ தேசத்தாரிடம்‌ வழக்காடுகிறார்‌. 


பாபிலோன்‌ சோத்துக்கு ஸ்தம்ப 
வித்தைகளும்‌, னியங்களும்‌ 
தீர்க்கதரிசனங்கள்‌ போல கக்கிக்‌ 
இதன்‌ மூலமாய்‌ வரப்போகிற காரியங்களை 
அறிந்துகொள்ளலாம்‌ என்று 
நினைக்கிறார்கள்‌. நட்சத்திரம்‌ பார்க்கிறார்கள்‌, 
வானங்களை ஆராய்ச்சி பண்ணுவதுபோல. 
கூர்மையாய்க்‌ கவனிக்கிறார்கள்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நடைபெறப்போகிற 

சம்பவங்களை கணிப்பதற்கு, வானத்திலுள்ள 

நட்சத்திரங்களைக்‌ கணிக்கிறார்கள்‌. 

பாபிலோனியர்கள்‌ நட்சத்திரங்களுக்கு 

முக்கியத்துவம்‌ கொடுக்கிறார்கள்‌. ஆனால்‌ 

நட்சத்திரங்களை சிருஷ்டித்த கர்த்தரை 
மறந்துவிடுகிறார்கள்‌. 


க நட்சத்திரங்கள்‌ செல்லும்‌ 
திசை, நின்றுமொண்டிருக்கிற 
ஸ்தானம்‌. டத கணித்து, ஒரு 
தேசம்‌  செழிக்குமா அல்லது அது 
அழிந்துபோகுமா என்பதை தீர்மானம்‌ 
பண்ணுகிறார்கள்‌. ஆனால்‌ தங்கள்‌ 
தேசத்திற்கு வரப்போகும்‌. அழிவை 
அவர்களால்‌ கணிக்க முடியவில்லை. தீங்கு 
தங்கள்மே்ல்‌ வரப்போவதையும்‌, அது 
எங்கேயிருந்து வரும்‌ என்பதையும்‌ அவர்கள்‌ 
அறியாதிருக்கிறார்கள்‌. பாபிலோன்‌ 
தேசத்தின்மீது விக்கினம்‌ வரும்‌. அதை 
அவர்களால்‌. நிவிர்த்தியாக்க முடியாது. 
அவர்கள்‌ நட்சத்திரங்களைப்‌ பார்த்தாலும்‌, 
ஜோசியம்‌ பார்த்தாலும்‌, அமாவாசியை 
கணித்தாலும்‌, அவர்கள்மீது வரும்‌ 
விக்கினத்தை அவர்களால்‌ நிவிர்த்தியாக்க 
முடியாது. அழிவு அவர்கள்‌ அறியாதபடிக்கு, 
அவர்கள்மேல்‌ சடுதியாய்‌ வரும்‌. பாழ்கடிப்பு 
அவர்கள்மேல்‌ உண்டாகும்‌. இந்த அழிவை 
கணிக்கும்‌ அறிவோ, ஞானமோ பாபிலோன்‌ 
தேசத்தாரிடமில்லை. 


“பெல்ஷாத்சார்‌. என்னும்‌ ராஜா தன்‌ 
பிரபுக்களில்‌ ஆயிரம்பேருக்கு ஒரு பெரிய 
விருந்து செய்து, அந்த ஆயிரம்‌ பேருக்கு 
முன்பாகத்‌ திராட்சரசம்‌ குடித்தான்‌ (தானி 
54)... அவர்கள்‌ திராட்சரசம்‌ குடித்து, 
பொன்னும்‌ வெள்ளியும்‌ கலமும்‌ 
இரும்பும்‌ மரமும்‌ கல்லுமாகிய தேவர்களைப்‌ 
புகழ்ந்தார்கள்‌. அந்நேரத்திலே மனுஷ. 
கைவிரல்கள்‌ தோன்றி, விளக்குக்கு எதிராக 
ராஜ அரமனையின்‌ சாந்து பூசப்பட்ட சுவரிலே. 
எழுதிற்று: எழுதின அந்தக்‌ கையுறுப்பை 
ராஜா கண்டான்‌. அப்பொழுது ராஜாவின்‌ 
முகம்‌ வேறுபட்டது; அவனுடைய நினைவுகள்‌ 
அவனைக்‌ கலங்கப்பண்ணினது: அவனுடைய 
இடுப்பின்‌ கட்டுகள்‌ தளர்ந்தது. அவனுடைய 
முழங்கால்கள்‌ ஒன்றோடொன்று, 
மோதிக்கொண்டது (தானி 5:4-6) 





f= THE 
TT 


சத்தமிட்டு; 
கல்தேயரையும்‌ 
உள்ளே 
a 


குறிசொல்லுகிறவர்களையும்‌ 
அழைத்துவரும்படி சொன்னான்‌. 
பாபிலோன்‌ ஞானிகளை நோக்கி: 
எழுத்தை வாசித்து, இதின்‌. அர்த்தத்தை 
எனக்கு வெளிப்படுத்துகிறவன்‌ எவனோ, 
அவன்‌ இரத்தாம்பரமும்‌ கழுத்திலே. 
'பொற்சரப்பணியும்‌ தரிக்கப்பட்டு, ராஜ்யத்திலே 
மூன்றாம்‌ அதிபதியாய்‌ இருப்பான்‌ என்று 
சொன்னான்‌ அப்பொழுது ராஜாவின்‌ 
ஞானிகளெல்லாரும்‌ வந்து சேர்ந்தார்கள்‌: 
ஆனாலும்‌ அவர்கள்‌ அந்த எழுத்தை 
வாசிக்கவும்‌, அதின்‌ அர்த்தத்தை 
ராஜாவுக்குத்‌ தெரிவிக்கவும்‌ கூடாதிருந்தது 
(தானி 5:78). 


இராத்திரியிலே கல்தேயரின்‌ 
பெல்வூத்சார்‌ கொலை 
செய்யப்பட்டான்‌" (தானி 5:30). இதையும்‌ 
பாபிலோன்‌ தேசத்து ஜோசியர்களாலும்‌, 
குறிசொல்லுகிறவர்களாலும்‌ கணித்து 
முன்னறிலிக்க முடியவில்லை. ஜோசியர்களும்‌, 
குறிசொல்லுகிறவர்களும்‌ 
முன்னறிலிக்காமலேயே, பெல்ஷாத்சார்‌ 
திடீரென்று செத்துப்போனான்‌. 


“அன்‌; 
ராஜாவாகிய 


மனுஷனுடைய காலங்கள்‌ கர்த்தருடைய 
காத்திலிருக்கிறது. நம்முடைய காலம்‌ 
ஜோசியருடைய கையிலோ அல்லது 
நட்சத்திரங்களை பார்க்கிறவர்களுடைய 
கையிலோ, அமாவாசி 
கணிக்கிறவர்களுடைய கையிலோ இல்லை. 
நாம்‌ கர்த்தருடைய கரங்களில்‌ 
பாதுகாப்பாமிருக்கிறோம்‌. 


பாபிலோன்‌ தேசத்து ஜோசியரும்‌, 
நட்சத்திரம்‌ பார்க்கிறவர்களும்‌ அமாவாசி 
கணிக்கிறவர்களும்‌ அவர்களுக்கு திரளான. 
யோசனைகளைச்‌ சொல்லுகிறார்கள்‌. அந்த 
யோசனைகளை தங்கள்‌ செவிகளால்‌ கேட்டு 
கேட்டு, பாபிலோன்‌ தேசத்தார்‌ 
இளைத்துப்போனார்கள்‌. ர்த்தர்‌ 
பாபிலோன்‌ தேசத்தாரைப்‌ 
“இப்பொழுதும்‌ ஜோசியரும்‌, த்‌ 
பார்க்கிறவர்களும்‌, அமாவாசி 
கணிக்கிறவர்களும்‌ எழும்பி, உனக்கு 
நேரிடுகிறவைகளுக்கு உன்னை விலக்கி 
இரட்சிக்கட்டும்‌' (ஏசா 4743) என்று 
சொல்லுகிறார்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பாபிலோன்‌ தேசத்து ஜோசியரும்‌, 
நட்சத்திரம்‌ பார்க்கிறவர்களும்‌, அமாவாசி 
கணிக்கிறவர்களும்‌ நெருப்புக்கு முன்பாக. 
இருக்கும்‌ தாளடியைப்போல இருக்கிறார்கள்‌. 
நெருப்பு அவர்களை சுட்டெரிக்கும்‌. தங்களை 
பாதுகாத்துக்கொள்ளும்‌ வல்லமை 
அவர்களுக்கு இல்லை. 

“அவர்கள்‌ தங்கள்‌ பிராணனை 
அக்கினிஜூவாலையினின்று விடுவிப்பதில்லை;: 
அது குளிர்காயத்தக்க தழலுமல்ல; எதிரே 
உட்காரத்தக்க அடுப்புமல்ல” (ஏசா 47114) 
என்று கர்த்தர்‌ அவர்களைப்பற்றிச்‌ 
சொல்லுகிறார்‌. அவர்களால்‌ தங்களையும்‌ 
இரட்சித்துக்கொள்ள முடியாது. பாபிலோன்‌ 
தேசத்தாரையும்‌ அழிவுக்கு விலக்கி 
இரட்சிக்க முடியாது. ஜோசியக்காரர்கள்‌ 
மாய்மாலக்காரர்கள்‌. 


பெர்சிய தேசத்திலும்‌ ஏராளமான 
ஞானிகள்‌ இருந்தார்கள்‌. அவர்கள்‌ 
ஜோசியம்‌ பார்த்து குறிசொன்னார்கள்‌. 
தங்கள்‌ தேசத்து ஞானிகளுக்கு 
முக்கியத்துவம்‌ கொடுப்பதற்காக, அவர்கள்‌ 
பாபிலோன்‌ தேசத்து ஞானிகளைக்‌ 
கொன்றுமோட்டார்கள்‌. அவர்களை 
நெருப்பிலே சுட்டெரித்தார்கள்‌ 


பாபிலோன்‌ தேசத்து ஞானிகளால்‌, 
தங்கள்‌ பிராணனை அக்கினி 
ஜுவாலையிலிருந்து விடுவிக்க முடியவில்லை. 
அவர்களெல்லோரும்‌ அக்கினிக்கு 
இரையானார்கள்‌. பெர்சிய தேசத்து 
ஞானிகள்‌, பாபிலோன்‌ தேசத்து ஞானிகளை 
அக்கினியில்‌ சுட்டெரிப்பதற்கு, அக்கினி 

ஜுவாலையை அதிகப்படுத்தினார்கள்‌ 
அக்கினி தழல்‌. அதிகமாயிருந்தது. அது 
குளிர்காயத்தக்க தழலைப்போன்றதல்ல. அது 
பாபிலோன்‌ தேசத்து ஞானிகளை சுட்டெரித்து, 
கொன்றுபோடுகிற அக்கினி தழல்‌. பெர்சிய 
தேசத்தார்‌... மூட்டிய அடுப்பு. எதிரே 
உட்காரத்தக்க அடுப்பல்ல. அது பாபிலோன்‌. 
தேசத்து. ஞானிகளை அக்கினியிலே. 
பட்சித்துப்போடுகிற சூடான அடுப்பு. 





ழ்‌ நயனா 
யாய 


பாபிலோன்‌ தேசத்திலே ஜோசியம்‌ 
பார்ப்பதும்‌. நட்சத்திரம்‌ பார்ப்பதும்‌, அமாவாசி 

நல்ல வருமானம்‌ தரக்கூடிய 
தொழ்னாகமிரந்தது மேதிய, பெர்சிய 
தேசத்தார்‌ பாபிலோன்‌ தேசத்தின்மீது 
யுத்தம்‌ பண்ண வந்தார்கள்‌. பாபிலோனைக்‌ 
கைப்பற்றினார்கள்‌. அந்த தேசத்திலுள்ள 
ஞானிகளையும்‌, குறிசொல்லுகிறவர்களையும்‌, 
குனியக்காரர்களையும்‌ அக்கினியிலே 
சுட்டெரித்தார்கள்‌. பாபிலோனிய ஞானிகளில்‌. 
சிலர்‌... அவர்களுடைய கைகளுக்குத்‌ 
தப்பித்து உலகின்‌ பல பாகங்களுக்கும்‌ பயந்து 
ஓடினார்கள்‌. அவர்களைத்‌ தப்புவிப்பதற்கு 
ஒருவருமில்லை. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பாபிலோன்‌ தேசத்து ஞானிகளும்‌ 
ஜோசியரும்‌, தங்கள்‌ சிறு வயதுமுதல்‌, 
தங்கள்‌ தேசத்தாரோடு சூனியங்களையும்‌, 
ஸ்தம்பன. வித்தைகளையும்‌ செய்து 
வியாபாரம்பண்ணினார்கள்‌. பாபிலோன்‌. 
அழிவு வந்தபோது, 
எப்படி 
அப்படியே, 
தேசத்தாரும்‌ ஓடி ஒளிந்தார்கள்‌. 
தங்கள்‌ போக்கிலே அலைவார்கள்‌ 
அவர்களை இரட்சிப்பதற்கு 
இருக்கமாட்டார்கள்‌ என்றும்‌ கர்த்தர்‌. 
சொல்லுகிறார்‌ (ஏசா 47:15). பாபிலோனுக்கு 
அழிவும்‌ நிச்சயம்‌. அவர்களுக்கு இரட்சிப்பே 
இல்லை என்பதும்‌ நிச்சயம்‌. 


ஓடி 
பாபிலோன்‌. 
அவர (வர்‌ 
என்றும்‌, 
ஒருவரும்‌ 





i FTE 
TT 


ஏசாயா 47-ஆவது 
கர்த்தருடைய வார்த்தை 
தேசத்திற்கு விரோதமாய்‌. 
இந்த அதிகாரத்தில்‌ கர்த்தர்‌ 
குடும்பத்தாருக்கு விரோதமாய்‌, 
வார்த்தைகளைச்‌ 
யாக்கோபின்‌ 
விரோதமாய்ப்‌ 


அதிகாரத்தில்‌, 


வீட்டார்‌ 
பாவம்‌ செய்கிறார்கள்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய ஜனத்தை 
எச்சரித்தாலும்‌, அவருடைய கிருபையும்‌ 
இரக்கமும்‌, யாக்கோபின்‌ குடும்பத்தாருக்கு, 
தாராளமாய்‌ வெளிப்படுத்தப்படுகிறது. 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
கிருபையையும்‌ 


கர்த்தருடைய 
இரக்கத்தையும்‌ 
பெற்றுக்கொள்வதற்கு, தங்கள்‌ 
பாவங்களிலிருந்து மனந்திரும்பவேண்டும்‌. 
தங்களுடைய ஜீவியத்தை கர்த்தருக்குள்‌ 
புதுப்பித்துக்கொள்ளவேண்டும்‌. 

கர்த்தருடைய கிருபையைப்‌ 
பெற்றுக்கொள்வதற்கு தங்களை ஆயத்தம்‌ 
பண்ணிக்கொள்ளவேண்டும்‌. 


மாய்மாலமாய்‌. 


இஸ்ரவேலின்‌ 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
'விக்கிறார்கள்‌. ர்கள்‌ 
றா அவ 


விக்கிரகங்களை 

கர்த்தருடைய 

ஆணையிடுகிறார்கள்‌. 

அவர்களிடத்தில்‌ உண்மையும்‌ நீதியும்‌ இல்லை 
(ஏசா 48:1-8). 


கர்த்தர்‌ தம்முடைய நாமத்தினிமித்தம்‌. 

யாக்கோபின்‌ வம்சத்தாரை சங்கரிக்காமல்‌. 

பொறுமையோடிருக்கிறார்‌. தம்முடைய 

கோபத்தை அவர்கள்மீது 

காண்பிக்காதபடிக்கு நிறுத்தி வைக்கிறார்‌. 

தங்களுடைய 

நீதியினாலோ. 

விடுவிக்கப்படாமல்‌, கர்த்தருடைய 

நாமத்தினிமித்தம்‌ விடுவிக்கப்படுகிறார்கள்‌ 
(ஏசா 48:91) 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


ஜனத்தார்‌ 


சிறையிருப்பிலிருக்கிறார்கள்‌ 
விடுதலைக்காக அவர்கள்‌ 
வல்லமையையும்‌, 
வாக்குத்தத்தத்தையும்‌ 

வேண்டும்‌. கர்த்தரை 
(ஏசா 4812-15). 


இஸ்ரவேல்‌. ஜனத்தாரின்‌ 
பாவத்தினிமித்தமாகவே, கர்த்தர்‌ அவர்கள்மீது 
கோபங்கொண்டு, அவர்களைத்‌ 
திருத்துவதற்காக, பாபிலோன்‌ தேசத்து 
சிறையிருப்புக்கு ஒப்புக்கொடுத்திருக்கிறார்‌ 
அவர்களுக்கு விடுதலை 
உண்டாகவேண்டுமென்றால்‌, அது 
கர்த்தருடைய கிருபையினாலும்‌, 
இரக்கத்தினாலும்‌ மாத்திரமே உண்டாகும்‌ 


(ஏசா 48:16-19). 


நம்பவேண்டும்‌ 


பாபிலோன்‌ 
சிறையிருப்பிலிருக்கிற 
ஜனத்திற்கு கர்த்தர்‌ 
அறிவிக்கிறார்‌. ஆனாலும்‌ 
துன்மார்க்கருக்கு சமாதானமில்லை என்று 
எச்சரிப்பின்‌ வார்த்தையையும்‌ சொல்லுகிறார்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு, பாபிலோன்‌ தேசத்து 

ப்பிலிருந்து விடு, 


கிடைத்தாலும்‌, 
மதனன்‌ வளக்க 
விடுதலையினால்‌ பொன்‌ 
உண்டாகாது (ஏசா 4 20 -22), 


தேசத்து, 
தம்முடைய 
விடுதலையை 


இஸ்ரவேலின்‌ மாய்மாலம்‌ 
ஏசா 481-8 


ஏசா 4811. 'இஸ்ரவேலென்னும்‌ 
பெயர்பெற்று, யூதாவின்‌ தீரூற்றிலி. 
குத்து சுரத்தவர்களும்‌, கர்த்தருடைய 


அறிக்கையிடுகிறவர்களுமான 
யாக்கோபின்‌ வம்சத்தாரே, கேளுங்கள்‌. 
ஏசா 48:2. அவர்கள்‌ தங்களைப்‌ 
பரிசுத்த நகரத்தார்‌ என்று சொல்லி, 
சேனைகளின்‌ கர்த்தர்‌ என்னும்‌ 
நாமமுன்ன இஸ்ரவேலின்‌ தேவன்மேல்‌ 
நூற்றுதலாயிருக்கிறார்கள்‌. 





f= FTN 
TT 


நியாயாதிபதிகள்‌ 
தண்டிக்கவேண்டும்‌. நியாயாதிபதிகள்‌ 
துன்மார்க்கராயிருக்கும்போது கர்த்தர்‌ 
அவர்களைத்‌ தண்டிக்கிறார்‌. நியாயாதிபதிகள்‌ 
வழக்குகளில்‌ பட்சபாதம்‌ காண்பிக்கக்கூடாது. 
நியாயவிசாரணையில்‌, அவர்கள்‌ 
சுயஆதாயத்தை எதிர்பார்க்கக்கூடாது. 


நேசிப்பதுபோல 

நேசிக்கவேண்டும்‌. 

ஆராதிக்கிறவர்கள்‌ 
மணிதாபிமானமுள்ளவர்களாயிருக்க 

வேண்டுமென்று கர்த்தர்‌ எதிர்பார்க்கிறார்‌. 

ரத ஜனத்தார்‌ ஒருபோதும்‌. 

சிறுமைப்படுத்தக்கூடாது. 

ஒடுக்கக்கூடாது. அவர்கள்‌ 

ஜனங்களுக்கு 

அந்நியராகயிருந்தாலும்‌, கர்த்தர்‌ அவர்களை 

அறிந்திருக்கிறார்‌. அவர்கள்‌ கர்த்தருக்கு 

அந்நியரல்ல. கர்த்தர்‌ அவர்களையும்‌ 

போஷித்து பராமரிக்கிறார்‌ 


துன்மார்க்கரை 


“பரதேசிகளைக்‌ கர்த்தர்‌ 
காப்பாற்றுகிறார்‌: அவர்‌ திக்கற்ற 
பிள்ளையையும்‌ விதவையையும்‌ ஆதரிக்கிறார்‌: 
துன்மார்க்கரின்‌ யோ 
சுவிழ்த்துப்போடுகிறார்‌" (சங்‌ 1462). 


பிள்ளைகளையும்‌ 
ஆதரிக்கிறார்‌ 
விதவைகளையும்‌ திக்கற்ற பிள்ளைகளையும்‌ 
ஒடுக்குகிறவர்கள்‌ கர்த்தருக்கு விரோதமாகப்‌ 
பாவம்‌ செய்கிறார்கள்‌. அவர்கள்‌ கர்த்தருக்கு 
சத்துருக்களாயிருக்கிறார்கள்‌. அல்வாறு 
ஒடுக்குகிறவர்களை கர்த்தர்‌ 
எச்சரிக்கிறார்‌. அவர்கள்மீது கர்த்தர்‌ 
கோபமூண்டாவராயிருக்கிறார்‌ 


“விநுவையையும்‌ 
பிள்ளையையும்‌ எவ்வளவாகிலும்‌ 
ஒடுக்கும்போது. அவர்கள்‌ என்னை 
நோக்கிமுறையிட்டால்‌, அவர்கள்‌ 
முறையிடுதலை நான்‌ நிச்சயமாய்க்‌ கேட்டு, 
'கோபம்மூண்டவராகி, உங்களைப்‌ 
பட்டயத்தினால்‌ கொலைசெய்வேன்‌;: 
உங்கள்‌ மனைவிகள்‌ விதவைகளும்‌, உங்கள்‌ 
பிள்ளைகள்‌ திக்கற்ற பிள்ளைகளுமாவார்கள்‌' 
(யாத்‌ 22:23,24) என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌ 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஒடுக்கப்படுகிறவர்கள்‌ முறையிடுதலை 
கர்த்தர்‌ நிச்சயமாய்க்‌ கேட்பார்‌. ஜனங்களை 
ஒடுக்கும்போது அவர்களுக்கு நியாயத்தீர்ப்பு 
நியாயாதிபதிகள்‌ மூலமாக வருவதில்லை. 
தேவன்‌ தாமே அவர்களை நியாயந்தீர்த்து 
விடுவார்‌ (யாத்‌ 22:23-24). 


கர்த்தர்‌ நம்மீது இரக்கமும்‌ கிருபையும்‌ 
மனதுருக்கமுமுள்ளவராயிருக்கிறார்‌. 
கர்த்தரிடத்திலிருந்து, இரக்கத்தைப்‌ 
பெற்றிருக்கிற நாம்‌, மற்றவர்களுக்கு இரக்கம்‌ 
காண்பிக்கவேண்டும்‌. நாம்‌ திக்கற்ற 
பிள்ளைகளுக்கும்‌ விதவைகளுக்கும்‌ உதவி 
செய்து ஆதரவாயிருக்கவேண்டும்‌. 
அவர்களுக்கு ஆறுதல்‌ சொல்லவேண்டும்‌. 
நாம்‌. அவர்கள்மீது கரிசனை 
காண்பிக்கவேண்டும்‌. 

நாம்‌ விதவைகளுக்கும்‌, rd 
பிள்ளைகளுக்கும்‌ உதவி செய்து, 
அவர்களை பாதுகாக்கவேண்டும்‌. நம்மால்‌ 
முடிந்த வரையிலும்‌ அவர்களுக்கு 
உபகாரம்பண்ண வேண்டும்‌. நாம்‌ 
அவர்களுக்கு ஒருபோதும்‌ உபத்திரவம்‌ 
பண்ணிவிடக்கூடாது. 


விதவைகள்‌, திக்கற்ற பிள்ளைகள்‌ 
ஆகியோருடைய முறையிடுதலை கர்த்தர்‌ 
நிச்சயமாய்க்‌ கேட்கிறார்‌. அவர்களுடைய 

ணப்பங்களையும்‌, வேண்டுதல்களையும்‌ 
நியாயாதிபதிகளும்‌, அதிகாரிகளும்‌ 
செவிகொடுத்து. கேட்சவில்லையென்றாலும்‌, 
கர்த்தர்‌ அவர்களுக்கு செவிகொடுக்கிறார்‌ 

ர்‌ அவர்களுக்கு நீதி செய்கிறார்‌ 


ளுக்‌ 
எழும்புகிறவர்களை கர்த்தர்‌ 
கொலை செய்வதாக எச்சரிக்கிறார்‌. 


கடன்‌ 
யாத்‌ 22:25-27 


யாத்‌ 2௨௨. உங்களுக்குன்‌' 
சிறுமைப்பட்டிருக்கிற என்‌ ஜனங்களில்‌ 
ஒருவனுக்கு. தங்கள்‌. பணம்‌ 
கடனாகக்‌ கொடுத்திருத்தால்‌, 
வட்டி வாங்குகிறவர்கன்போல்‌ 

அவனிடத்தில்‌ வட்டி, வாங்கவேண்டாம்‌. 





ஏசாய! 


i THEN 
TT 


ஏசா ௧8:3. பூர்வகாலத்தில்‌ 
நடந்தவைகளை ஆதிமுதல்‌ 
அறிவித்தேன்‌, அவைகள்‌ என்‌ வாயிலி. 
குத்து பிறந்தன, அவைகளை 
வெவிப்படுத்தினேன்‌; அவைகளைச்‌. 
சுடிதியாய்ச்‌ செய்தேன்‌, அவைகள்‌: 
நடந்தன. 


ஏசா 48:4. நீ கடினமுன்னவனென்றும்‌, 
உன்‌ பிடரி நரம்பு இரும்பென்றும்‌, உண்‌: 


நெற்றி 'வெண்கலமென்றும்‌ 
அறித்திருக்கிறேன்‌. 


ஏசா 48:5. ஆகையால்‌: என்‌ விக்கரகம்‌ 
அவைகளைச்‌ செய்ததென்றும்‌, நான்‌ 
செய்த ௬குபமும்‌, நான்‌ வார்ப்பித்த 
விக்கிரகமும்‌ அவைகளைக்‌. 
கட்டனையிட்டதென்றும்‌ தீ 
சொல்லாதபடி.க்கு, நான்‌ அவைகளை 
முன்னமே உனக்கு அறிவித்து, 
அவைகள்‌ வராததற்கு முன்னே உனக்கு. 
வெளிப்படுத்தினேன்‌. 


ஏகா 48:6. 
கேன்விப்பட்டாயே, 
அவைகளையெல்லாம்‌ பார்‌, 
இப்பொழுது நீங்களும்‌ அவைகளை 
அறிவிக்கலாமல்லவோ? இதுமுதல்‌ 
புதியவைகளானவைகளையும்‌, தீ 
அறியாத 
மறையொருனானவைகளையும்‌ 
உனக்குத்‌ தெரிவிக்கிறேன்‌. 


ஏசா 48:7. 
ஆதிமுதற்கொண்டு. அல்ல, 
இப்பொழுதே உண்டாக்கப்பட்டன; 
இதோ, அவைகளை அறிவேன்‌ என்று தீ 
சொல்லாதபடிக்கு,  இத்நாட்களுக்கு 
முன்னே ந அவைகளைக்‌ 
'கேள்விப்படவில்லை.. 


அவைகளைக்‌ 


அவைகள்‌ 


ஏசா 48:8. தீ கேண்விப்படவுமில்லை, 
அறியவுமில்லை; ஆதிமுதல்‌ உன்‌ 
செவி திறத்திருக்கவுமில்லை; நீ 
'துரோகம்பண்ணுவாயென்‌ பதையும்‌, 
தாயின்‌ கர்ப்பத்தொடங்கி நீ 
மீறுகிறவனென்று பெயர்‌ பெற்றதையும்‌ 
அறித்திருக்கிறேன்‌.. 


- விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


(OODNEYS 
PUEUSHERS 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ மாய்மாலமாய்‌ 
ஜீவிக்கிறார்கள்‌. கர்த்தரோடு நெருங்கிய 
ஐக்கியத்திலிருப்பதுபோல பாசாங்கு 
பண்ணுகிறார்கள்‌. உண்மையில்‌ அவர்கள்‌ 
கர்த்தரைவிட்டுத்‌ தூரமாய்‌ விலகி 
ஜீவிக்கிறார்கள்‌. மார்க்க காரியங்களில்‌ 
தங்களுக்கு ஆர்வம்‌ இருப்பதாகச்‌ 
சொல்லுகிறார்கள்‌. ஆனால்‌ அவர்கள்‌ 
கர்த்தருடைய பிரமாணத்திற்கு 
கீழ்ப்படிவதில்லை. 


ஸ்ரவேல்‌ 

வெளிதிதொந்றத்ிற்க 

பக்தியுள்ளவர்களைப்போல 
போடுகிறார்கள்‌. அவர்களுடைய முகம்‌ 
பயபக்தியோடிருக்கிறது. ஆனால்‌. 
அவர்களுடைய இருதயமோ பாவத்தினாலும்‌, 
அசுத்தத்தினாலும்‌, துன்மார்க்கத்தினாலும்‌ 
நிரம்பியிருக்கிறது. இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 
வெளித்தோற்றத்திற்கு கர்த்தருடைய 
பிள்ளைகளாகவும்‌, தங்கள்‌ இருதயத்திலோ 
த்‌ பிள்ளைகளாகவும்‌ 


ஜனங்கள்‌ 


வேஷம்‌ 


இஸ்ரவேல்‌ ஜனத்தைப்பற்றிச்‌ 
சொல்லும்போது, அவர்களை “ “யாக்கோபின்‌ 
வம்சத்தார்‌” என்று சொல்லுகிறார்‌. 
அவர்கள்‌ கர்த்தருடைய பிள்ளைகள்‌ 
அவர்கள்‌ பிரத்தியட்சமான சபைக்கு 
அடையாளமாமிருக்கிறார்கள்‌. அந்த சணயில்‌ 
அவர்களுக்கென்று ஒரு ஸ்தானமும்‌, ஒரு 
்‌ கர்த்தர்‌ யாக்கோபை 
யாக்கோபின்‌ வம்சத்தார்‌ 


யாக்கோபின்‌ வம்சத்தார்‌ 
என்னும்‌ 
அழைக்கப்படுகிறார்கள்‌. 
பரிசுத்தமான நாமம்‌. இது 
நாமம்‌. இஸ்ரவேல்‌ என்னும்‌ பெயருக்கு 
“தேவனோடு ஆளுகை செய்கிறவர்‌" என்று 
பொருள்‌. யாக்கோபின்‌ வம்சத்தார்‌ 
பிரபுக்களின்‌  வம்சத்தாராயிருக்கிறார்கள்‌. 
கர்த்தரே இவர்களை உயர்த்தியிருக்கிறார்‌. 
ஆனால்‌ இவர்களோ கர்த்தருக்கு முன்பாக 
தங்களை தாழ்த்தாமல்‌, மனதில்‌ 
பெருமையேடிருக்கிறார்கள்‌. 





f= FTE 
ETT 


யாக்கோபின்‌ வம்சத்தார்‌ 
நீரூற்றிலிருந்து குரந்தவர்கள்‌. அவர்கள்‌ 
ராஜரீக சந்ததியை சேர்ந்தவர்கள்‌. மற்ற 
ஜனங்களும்‌, ஜாதியாரும்‌, தேசத்தாரும்‌ 
ர்த்தருக்‌ விரோதமாகக்‌ 
யாக்கோபின்‌: 
கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து: 
கர்த்தரை தங்கள்‌ 

தெய்வமாக பற்றிக்கொண்டார்கள்‌. 


யாக்கோபின்‌ 
நாமத்தின்‌ மேல்‌ 
இதன்‌ மூலமாய்‌, 
தேவன்‌ என்று 
கர்த்தர்‌ மாத்திரமே 
என்றும்‌, அவரே 
என்றும்‌, கர்த்தரைத்‌: 
சொந்தமாக்கிக்‌ கொள்கிறார்கள்‌. 


யூதாவின்‌ 


வம்சத்தார்‌ கர்த்தருடைய 


யாக்கோபின்‌ வம்சத்தார்‌ தங்கள்‌ 
தெங்கும்‌ 'துதிகளிலும்‌ இஸ்ரவேலின்‌ 

அறிக்கையிடுகிறார்கள்‌. 
கனி நாமத்தை பயபக்தியோடு சொல்லி 
குதிக்கிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌... தங்களை 
பரிசுத்த நகரத்தார்‌ என்று சொல்லுகிறார்கள்‌ 
அவர்கள்‌ சேனைகளின்‌ கர்த்தர்‌ என்னும்‌ 
நாமமுள்ள இஸ்ரவேலின்‌ தேவன்மேல்‌: 
பற்றுதலாயிருக்கிறார்கள்‌. கர்த்தர்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனத்தோடு. உடன்படிக்கை 
செய்திருக்கிறார்‌. அவர்களுக்கு ஏராளமான 
வாக்குத்தத்தங்களைக்‌ கொடுத்திருக்கிறார்‌. 
கர்த்தர்‌ தங்களுக்குக்‌ கொடுத்திருக்கிற 
ஆசீர்வாதங்களை நினைத்து இஸ்ரவேல்‌ 
ஜனத்தார்‌ பெருமைப்படுகிறார்கள்‌. அவர்கள்‌ 
கர்த்தரை சார்ந்துகொள்கிறார்கள்‌ (மீகா 341) 
யாக்கோபின்‌ 

என்னும்‌ 

பற்றுதலாயிருந்தாலும்‌, 

கர்த்தரை விட்டு ிதிப்போய்விடுகிறாரகள்‌. 
அவர்களுடைய 

உண்மையுமில்லை. 

ஆவிக்குரிய ஜீவியத்தில்‌ 
நிலமையிலிருக்கிறார்கள்‌. 

கர்த்தருடைய 

ஆணையிட்டதும்‌, தங்களை 

நகரத்தார்‌ என்று 

சேனைகளின்‌ கர்த்தர்‌ என்னும்‌ நாமமுள்ள 
இஸ்ரவேலின்‌ தேவன்மேல்‌. 
பற்றுதலாயிருந்ததும்‌ வீணாய்ப்போயிற்று. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ தங்கள்‌ 
வாயினால்‌ கர்த்தரைத்‌ துதித்தாலும்‌ 
அவர்களுடைய இருதயத்தில்‌ உண்மையில்லை, 
அவர்கள்‌ கர்த்தருக்கு முன்பாக 
செம்மையாய்‌ ஜீவிக்கவில்லை. கர்த்தர்‌ மேல்‌ 
பற்றுதலாயிருந்தவர்கள்‌, இப்போது 
விக்கிரகங்களை ஆராதனை செய்கிறார்கள்‌. 
கர்த்தர்‌ அவர்களை தம்மிடத்தில்‌ மறுபடியும்‌ 
அழைத்து வருவதற்கு பல்வேறு 
உபாயங்களை மேற்கொள்கிறார்‌. அவர்கள்‌ 
விக்கிரகாராதனையைவிட்டு விலகுவதற்கு 
கர்த்தர்‌ பல கிரியைகளை நடப்பிக்கிறார்‌. 


இஸ்ரவேலின்‌: தேவனாகிய 
சேனைகளின்‌ கர்த்தர்‌, தம்முடைய 
ஜனத்திற்கு கற்பனைகளையும்‌ 
பிரமாணங்களையும்‌ கொடுக்கிறார்‌. அவர்கள்‌ 
கர்த்தருடைய கட்டளைக்குக்‌ கீழ்ப்படிந்து 
ஜீலிக்கவேண்டும்‌. தம்முடைய பிள்ளைகள்‌ 
பாவத்தைவிட்டு விலகி ஜீவிப்பதற்கு, தாம்‌ 
கொடுத்த பிரமாணங்களும்‌, கட்டளைகளும்‌ 
அவர்களுக்கு உதவியாகமிருக்குமென்று 
கர்த்தர்‌ எதிர்பார்த்தார்‌. னால்‌ 
அவர்களோ கர்த்தருடைய கட்டளைகளைக்‌ 
கேட்டும்‌, அதற்கு கீழ்ப்படியாமல்‌ 
ஜீலிக்கிறார்கள்‌. கர்த்தருக்கு விரோதமாக 
முரட்டாட்டமாய்க்‌ கலகம்பண்ணுகிறார்கள்‌. 


கர்த்தர்‌ தம்முடைய ஜனத்திற்கு, 
பிரமாணங்களையும்‌, கற்பனைகளையும்‌, 
கட்டளைகளையும்‌ கொடுத்த பின்பு, 
அவர்களை தம்‌ பக்கமாய்ச்‌ 
சேர்த்துக்கொள்வதற்காக அவர்களுக்கு 
தீர்க்கதரிசன வார்த்தைகளையும்‌, 
ஆசீர்வாதமான பராமரிப்புக்களையும்‌ 
வாக்குப்பண்ணுகிறார்‌. அவர்களை 
ஆசீர்வதிக்கிறார்‌. அவர்கள்‌ கர்த்தரை 
பற்றிக்கொள்‌ளவேண்டும்‌ என்றும்‌, 
விக்கிரகங்களை ஆராதனை செய்யக்கூடாது 
என்றும்‌, கர்த்தர்‌ தம்முடைய ஜனத்திற்கு 
கண்டிப்பாய்ச்‌ சொல்லுகிறார்‌. 





i THE 
TT 


பூர்வகாலத்தில்‌ 
நடந்தவைகளை, தம்முடைய ஜனத்திற்கு: 
ஆதிமுதல்‌. அறிவித்தார்‌. தம்முடைய 
தீர்க்கதரிசன வாக்கியங்களை யாக்கோபின்‌ 
வம்சத்தாருக்கு வெளிப்படுத்தினர்‌. 
அவர்கள்‌ கர்த்தருடைய கண்களில்‌ தயவு 
பெற்றிருந்தார்கள்‌. யாக்கோபின்‌ 
வம்சத்தாருடைய சரித்திரத்தில்‌ நடைபெற்ற 
ஒவ்வொரு சம்பவத்தையும்‌, கர்த்தர்‌ 
அவர்களுக்கு தீர்க்கதரிசனங்கள்‌ மூலமாய்‌ 
ஏற்கெனவே வெளிபபடுத்தியிருந்தா்‌ 
கர்த்தருடைய 

முன்ன ற்னிக்வ்படா்‌, 


கர்த்தர்‌ 


கர்த்தரால்‌ 
பிரகாரமே. 


ஜனங்கள்‌ 
நேரத்திலே அடிமைகளாக 


எகிப்து 
பாடுகளை 


எகிப்தின்‌ 


கானான்‌ தேசத்திற்கு 
வந்தது, கர்த்தர்‌ தம்முடைய 
வாக்குப்பண்ணியுள்ள 
்‌ கானானியரை துரத்தியது. 
கானான்‌ தேசத்தில்‌ தம்முடைய ஜனத்தை 
குடியேற்றியது ஆகிய எல்லா 
சம்பவங்களையும்‌ கர்த்தர்‌ அவர்களுக்கு 
தீர்க்கதரிசனமாய்‌ ஏற்கெனவே 
'வெளிப்படுத்தியிருந்தார்‌. கர்த்தருடைய 
வார்த்தை அவர்களுடைய ஜீவியத்தில்‌ 
நிறைவேறிற்று. 


கர்த்தருடைய 
பாபிலோன்‌ தேசத்து. 
சிறையிருப்பிலிருக்கிறார்கள்‌. அங்கு 
வேதனைகளையும்‌, பாடுகளையும்‌, 
துக்கங்களையும்‌ அனுபவிக்கிறார்கள்‌. கர்த்தர்‌ 
இதையும்‌ ஆரம்ப முதலே அவர்களுக்கு 
அறிவித்திருக்கிறார்‌. 

“நான்‌... உங்கள்‌ பட்டணங்களை 
வெறுமையும்‌, உங்கள்‌ பரிசுத்த ஸ்தலங்களைப்‌ 
பாழுமாக்கி, உங்கள்‌ சுகந்த வாசனையை 
முகராதிருப்பேன்‌. நான்‌ தேசத்தைப்‌ 
பாழாக்குலேன்‌: அதிலே குடியிருக்கிற 
உங்கள்‌ சத்துருக்கள்‌ பிரமிப்பார்கள்‌. 


ஜனம்‌ 


இப்போது. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஜாதிகளுக்குள்ளே உங்களைச்‌ சிதற அடித்து, 
உங்கள்‌ பின்னாகப்‌ பட்டயத்தை உருவுவேன்‌; 
உங்கள்‌ தேசம்‌ பாழும்‌, உங்கள்‌ பட்டணங்கள்‌ 
வனாந்தரமுமாகும்‌. நீங்கள்‌ உங்கள்‌ 
சத்துருக்களின்‌ தேசத்தில்‌ இருக்கும்போது, 
தேசமானது பாழாய்க்‌ கிடக்கிற நாளெல்லாம்‌ 

இரம்மியமாய்‌ 


(லேவி 2631-34). 


உன்‌ சத்துருக்களுக்கு முன்பாக நீ 
முறிய அடிக்கப்படும்படி கர்த்தர்‌ செய்வார்‌; 
ஒரு வழியாய்‌ அவர்களுக்கு எதிராகப்‌ 
புறப்படுவாய்‌, ஏழு வழியாய்‌ அவர்களுக்கு 
முன்பாக ஒரிப்போவாய்‌: நீ பூமியிலுள்ள 
எல்லா ராஜ்யங்களிலும்‌ சிதறுண்டுபோவாய்‌. 
உன்‌ பிணம்‌ ஆகாயத்துப்‌ பறவைகளுக்கும்‌ 
பூமியின்‌ மிருகங்களுக்கும்‌ இரையாகும்‌: 
அவைகளை விரட்டுவாரில்லாதிருப்பார்கள்‌. நீ 
குணமாகாதபடி கர்த்தர்‌ உன்னை எகிப்தின்‌ 
பருக்களினாலும்‌, 
சொறிமினாலும்‌, 
சிரங்கினாலும்‌ வாதிப்பார்‌. கர்த்தர்‌ உன்னைப்‌ 
புத்திமயக்கத்தினாலும்‌, 
குருட்டாட்டத்தினாலும்‌, மனத்திகைப்பினாலும்‌ 
அந்தகாரத்திலே 
தடலித்திரிகி) நீ பட்பப்பகலிலே. 
தடலிக்கொண்டுதிரிவாய்‌: உன்‌ வழிகளில்‌ 
ஒன்றும்‌ உனக்கு  வாய்க்காதேபோம்‌; 
உதவிசெய்வாரில்லால்‌ நீ எந்நாளும்‌ 
ஒடுக்கப்படுகிறவனும்‌ பறிகொடுக்கிறவனுமாய்‌ 
இருப்பாய்‌. உன்‌ குமாரரும்‌ உன்‌ 
குமாரத்திகளும்‌ அந்நிய ஜனங்களுக்கு 
ஒப்புக்கொடுக்கப்படுவார்கள்‌: அவர்களைக்‌ 
காண உன்‌ கண்கள்‌ நாடோறும்‌ பார்த்துப்‌ 
பார்த்துப்‌ பூத்துப்போம்‌: உன்‌ கையில்‌ 
பெலனில்லாதிருக்கும்‌” (உபா 28:26-29,32), 
கோபத்‌ லும்‌ 
எரி னம்‌ 
தேசத்திலிருந்து 
இந்நாளில்‌ 
வேறே 
என்று 


“அவர்களைக்‌ 
உக்கிரத்தினாலும்‌ 
அவர்களுடைய 
வேரோடே 

இருக்கிறதுபோல, அவர்களை 
தேசத்தில்‌ எறிந்து விட்டார்‌ 
சொல்லப்படும்‌” (உபா 29:28) 


மகா 


பிடுங்கி, 





f= THE 
TT 


கர்த்தருடைய ஜனம்‌ 


அழைத்துக்கொண்டு வருவார்‌. 
இந்த சம்பவத்தையும்‌ 
ஏற்கெனவே 

கர்த்தர்‌ 


வெளிப்படுத்திய பிரகாரம்‌, 
சடுதியாய்‌ செய்தார்‌. 
(ஏசா 48:3). 


அத்த 

திசைமட்டும்‌. 
துரத்துண்டிருந்தாலும்‌, உன்‌ தேவனாகிய 
கர்த்தர்‌ அங்கே இருக்கிற உன்னைக்‌ கூட்டி 
அங்கேயிருந்து உன்னைக்‌ கொண்டுவந்து, 
உன்‌ பிதாக்கள்‌ சுதந்தரித்திருந்த தேசத்தை 
நீ சுதந்தரிக்கும்படிக்கு, உன்‌ தேவனாகிய 
கர்த்தர்‌ அதில்‌ உன்னைச்‌ சேர்த்து, உனக்கு 
நன்மைசெய்து, உன்‌ பிதாக்களைப்பார்க்கிலும்‌ 
உன்னைப்‌ பெருகப்பண்ணுவார்‌' (உபா 
30:45) 


அவர்கள்‌ தங்கள்‌ 
தேசத்திிருந்தாலும்‌ நான்‌ 
நிர்மூலமாக்கத்தக்கதாகவும்‌, 
அவர்களோடே பண்ணின 
உடன்படிக்கையை அபத்தமாக்கத்தக்கதாகவும்‌, 
கைவிடவும்‌ 
அவர்கள்‌ 
ந்தர்‌. அவர்களுடைய 
தேவனாயிருக்கும்படிக்கு, நான்‌ புறஜாதிகளின்‌ 
கண்களுக்கு முன்பாக எகிப்துதேசத்திலிருந்து, 
அவர்களைப்‌ புறப்படச்‌ செய்து, 
அவர்களுடைய முன்னோர்களோடே 


சத்துருக்களின்‌ 


என்று சொல்‌ என்றார்‌" (லேவி 2624445). 
கர்த்தருக்கு மறைவானது. 

ஒன்றுமேயில்லை. யாக்கோபின்‌ சந்ததியார்‌ 

இஸ்ரவேல்‌ என்று பெயர்‌ பெற்றாலும்‌, 

அவர்கள்‌ கர்த்தருடைய நாமத்தின்மேல்‌ 

ஆணையிட்டாலும்‌, 

உண்மையும்‌ 

என்பதை 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


அவர்கள்‌ இஸ்ரவேலின்‌ தேவனை 
அறிக்கையிட்டாலும்‌, சேனைகளின்‌ கர்த்தர்‌ 
மேல்‌ பற்றுதலாயிருந்தாலும்‌, அவர்கள்‌ 
கடினழுள்ளவர்கள்‌ என்றும்‌, அவர்கள்‌ பிடரி 
ம்பு இரும்பென்றும்‌. அவர்களுடைய 
வெண்கலம்‌ என்றும்‌ கர்த்தர்‌ 
அறிந்திருக்கிறார்‌ (ஏசா 48:4). 


யாக்கோபின்‌ சந்ததியார்‌ கர்த்தருடைய 
நாமத்தின்மேல்‌ ஆணையிட்டாலும்‌, அவர்கள்‌ 
i ஆராதனை செய்தார்கள்‌. 
கர்த்தர்‌ அவர்களுக்கு இனிமேல்‌: 
நடைபெறப்போகிற சம்பவங்களை 
வெளிப்படுத்தினாலும்‌, தாங்கள்‌ ஆராதிக்கிற 
விக்கிரகங்களே இதை தங்களுக்கு 
வெளிப்படுத்திற்று என்று சொல்லுகிறார்கள்‌. 
கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ ஜனத்தாருக்கு நன்மை 
செய்தாலும்‌, அவர்கள்‌ அதை அங்கீகரியாமல்‌, 
விக்கிரகங்களே தங்களுக்கு நன்மை 
செய்தது என்று சொல்லுகிறார்கள்‌. 

இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ 
அவர்களுடைய 
குணத்தையும்‌ 


கர்த்தர்‌ 
மனதையும்‌, 
விக்கிரகாராதனை 
அறிந்திருக்கிறார்‌ "ஆகையால்‌: என்‌ 
விக்கரகம்‌ அவைகளைச்‌  செய்ததென்றும்‌, 
நான்‌ செய்த சரூபமும்‌, நான்‌ வார்ப்பித்த 
விக்கிரகமும்‌ அவைகளைக்‌ 
கட்டளையிட்டதென்றும்‌ நீ சொல்லாதபடிக்கு, 
நான்‌. அவைகளை முன்னமே உனக்கு 
அறிவித்து, அவைகள்‌ வராததற்கு முன்னே 
உனக்கு வெளிப்படுத்தினேன்‌" (ஏசா 48:5) 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


பூர்வகாலத்தில்‌ நடந்தவைகளை கர்த்தர்‌ 
ஜனத்திற்கு ஆதிமுதல்‌ 
அவர்களும்‌ அவைகளை 
கேள்விப்பட்டார்கள்‌. கர்த்தர்‌ முன்னறிவித்த 
பிரகாரம்‌, அவைகள்‌ நடப்பதை தங்கள்‌ 
கண்களால்‌ பார்க்கிறார்கள்‌. அவர்களுடைய 


'நடைபெறப்போகிற சம்பவங்களை 
அறிவிக்கலாம்‌. ஆனால்‌ அவை பேசாமல்‌ 
மெளனமாயிருக்கும்‌. விக்கிரகங்களுக்கு 
ஜீவனுமில்லை. வல்லமையுமில்லை. 





i= al 
TT 


கர்த்தர்‌ தம்முடைய ஐனத்திற்கு. 
இதுமுதல்‌ புதியவைகளானவைகளையும்‌, 
அவர்கள்‌ அறியாத 
மறைபொருளானவைகளையும்‌ அவர்களுக்கு 
தெரிவிக்கிறார்‌ (ஏசா 486). கர்த்தர்‌ 


மறைபொருளாயிருந்தது. 
அவர்களுக்கு அறிவிக்கவில்லையென்றால்‌, 
அவர்களால்‌ இதை அறிந்துகொள்ளவே 
முடியாது. கர்த்தர்‌ கோரேசு ராஜாவைப்பற்றி 
தீர்க்கதரிசனமாய்ச்‌ சொன்னார்‌. கர்த்தருடைய 
ஜனங்கள்‌ பாபிலோன்‌ சிறையிருப்பிலிருந்து 
எப்பொழுது விடுதலையாவார்கள்‌ என்பதை 
துள்ளியமாக முன்னறிவித்தார்‌ 

கர்த்தரே 
உண்டாக்குகிறவர்‌. 
மிய காரியங்க 
உண்டாக்கப்பட்டவையல்ல. 
ஆதிமுதற்கொண்டு 
இப்பொழுதுதான்‌ உண்டாக்கப்பட்டன. 
கர்த்தருடைய ஜனம்‌ இதற்கு முன்பு 
செய்தியைக்‌ கேள்விப்பட்டதுமில்லை. 
நடைபெறும்‌ என்று 


என்று கர்த்தருடைய ஜனத்தால்‌ 
சொல்லவும்‌ முடியாது. கர்த்தர்‌ 


கவிப்‌! இல்ன! அறை. த்க்‌! 
அறியவுமில்லை. ஆதிமுதல்‌ அவர்கள்‌ செவி 
திறந்திருக்கவுமில்லை. 

சில காரியங்கள்‌ 
வாய்ப்பே இல்லை என்று 
வம்சத்தார்‌ மாம்சப்பிரகாரமாக 
நினைத்தார்கள்‌. அவர்கள்‌ எதிர்பாராத 
சம்பவங்களை கர்த்தர்‌ உண்டுபண்ணினார்‌. 
நடைபெறாது என்று அவர்கள்‌ சொன்னதை, 
கர்த்தர்‌ நடத்திக்‌ காண்பித்தார்‌. கர்த்தர்‌ 
சொன்னது நிறைவேறுகிறது. இஸ்ரவேல்‌ 
ஜனங்கள்‌ அதை தங்கள்‌ கண்களால்‌ 
பார்க்கிறார்கள்‌. கர்த்தர்‌ தீர்க்கதரிசனமாய்‌ 
முன்னறிவித்தது இப்போது நிறைவேறுகிறது. 
அதை கர்த்தருடைய ஜனங்கள்‌ 
பார்க்கிறார்கள்‌. 


சம்பலிப்பதற்கு 
யாக்கோபின்‌ 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


கர்த்தர்‌ அவர்களுக்கு நல்லவராகவே 
இருக்கிறார்‌. ஆனால்‌ அவர்களோ கர்த்தரை 
விட்டு விலகி, விக்கிரகங்களை ஆராதனை 
செய்கிறார்கள்‌. கர்த்தர்‌ செய்த நன்மைகளை 
கேட்டும்‌, கண்டும்‌ இருக்கிற யாக்கோபின்‌ 
சந்ததியார்‌, விக்கிரகங்களை விட்டு விலகி, 
கர்த்தரிடத்தில்‌ திரும்பி வரவேண்டும்‌. 
கர்த்தரை பயபக்தியாய்‌ ஆராதிக்கவேண்டும்‌. 
கர்த்தர்‌ இந்த தீர்க்கதரிசனங்களையெல்லாம்‌, 
தம்முடைய நாமமகிமைக்காகவும்‌, 
விக்கிரகாராதனையில்‌. ஈடுபட்டிருக்கிற 
இஸ்ரவேல்‌. ஜனங்களை 
வெட்கப்படுத்தும்படியாகவும்‌ 
முன்னறிவிக்கிறார்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 
கீழ்ப்படியாமல்‌, 
ஆராதிக்கிறார்கள்‌. 
தங்களுடைய 


கர்த்தருக்கு 
விக்கிரகங்களை 
தங்களையும்‌, 
விக்கிரகங்களையும்‌ 
நினைக்கிறார்கள்‌. கர்த்தர்‌ 
எண்ணங்களை 
அவர்கள்‌ கர்த்தருக்கு 
கொடுக்காமல்‌, 
முக்கியத்துவம்‌ 
விக்கிரகங்களே 
நன்மை செய்வதாகவும்‌, 
தங்களுக்கு கட்டளை 


கொடுக்கிறார்கள்‌. 
தங்களுக்கு 
ளே 


அவைக। 
கொடுப்பதாகவும்‌ நினைத்துக்கொள்கிறார்கள்‌. 


கர்த்தருடைய கிரியைகளை 
விக்கிரகங்களின்‌ கிரியைகள்‌ என்று சொல்லி, 
விக்கிரகங்களை மகிமைப்படுத்துகிறார்கள்‌ 
கர்த்தருக்கு விரோதமாய்ச்‌ செய்யும்‌ பாவம்‌. 
இது தேவதூஷணம்‌. 
கர்த்தர்‌... நம்முடைய ஜனத்நிற்கு 
நன்மை செய்கிறார்‌. இஸ்ரவேல்‌ ஜனத்தாரோ 
தாங்கள்‌ அனுபவிக்கிற நன்மைகளை, 
ஆராதிக்கிற விக்கிரகங்கள்‌ 
கொடுத்ததாகச்‌ சொல்லி, 
விக்கிரகங்களை மேன்மைப்படுத்துகிறார்கள்‌. 
கர்த்தருக்குரிய கனத்தையும்‌, மகிமையையும்‌, 
மேன்மையையும்‌ விக்கிரகங்களுக்கு பங்கிட்டு 
கொடுக்கக்கூடாது. கர்த்தர்‌ தம்முடைய 
மகிமையை யாரோடும்‌ பங்கிட்டு கொள்ள 
விரும்பமாட்டார்‌. 





f= THE 
TT 


விக்கிரகங்களுக்கு ஜீவனில்லை. 
அவற்றால்‌ ஒரு கிரியையும்‌ நடப்பிக்க. 
முடியாது. விக்கிரகங்களைப்‌ 
பற்றி பெருமைப்படுவதற்கு 
விக்கிரகாராதனைக்காரரிடத்தில்‌ 
ஒன்றுமேயில்லை. ஆனாலும்‌ விக்கிரகங்களை 
ஆராதனை செய்கிறவர்கள்‌, தங்களையும்‌, 
தங்களுடைய விக்கிரகங்களையும்‌ 
பெருமைப்படுத்துகிறார்கள்‌. கர்த்தருடைய 
கிரியைகளை, விக்கிரகங்கள்‌ செய்ததாகச்‌ 
சொல்லி, விக்கிரகங்களை 
கனம்பண்ணுகிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனத்தாரின்‌ 
விக்கிரகாராதனைக்‌ குணத்தை 
அறிந்திருக்கிறார்‌. கர்த்தர்‌ அவர்களோடு 
பேசும்போது, "ஆகையால்‌: என்‌ விக்கரகம்‌ 
அவைகளைச்‌ செய்ததென்றும்‌, நான்‌ செய்த 
சுரூபமும்‌, நான்‌ வார்ப்பித்த விக்கிரகமும்‌ 
அவைகளைக்‌ கட்பளையிட்டதென்றும்‌ நீ 
சொல்லாதடடிக்கு, நான்‌ அவைகளை 
முன்னமே உனக்கு அறிவித்து அவைகள்‌ 
வராததற்கு உனக்கு. 
வெளிப்படுத்தினேன்‌"' என்று 
சொல்லுகிறார்‌ 
கர்த்தருடைய 
இருதயமுள்ளவர்களாயிருக்‌ 
அவர்களுடைய பிடரி நரம்பு 
இரும்பைப்போல கடினமாயிருக்கிறது. 
அவர்களுடைய நெற்றி வெண்கலத்தைப்போல 
உறுதியாயிருக்கிறது. அவர்களை 
வளைப்பதோ, பழக்குவிப்பதோ மிகவும்‌ 
கடினம்‌. அவர்கள்‌ கற்றுக்கொள்ள 
விரும்பாத கலககுணமுள்ளவர்கள்‌. 
அவர்களுடைய பிடரி நரம்பும்‌, கழுத்து 
பகுதியும்‌ இரும்பைப்போல இருக்கிறது. 
ர்கள்‌ கர்த்தருடைய கற்பனைகளின்‌ 
தங்கள்‌ தோளின்மேல்‌ 
தேவனுடைய 


கீழ்ப்படியமாட்டார்கள்‌. 


கர்த்தர்‌ 


முன்னே 
(ஏசா 48:5) 


னம்‌ 


கடின 
றார்கள்‌. 


மகிமைப்படுத்தமாட்டார்கள்‌. 

வளையாது. அதுபோலவே அவர்களுடைய 
கழுத்தும்‌ கர்த்தருடைய கட்டளைக்குக்‌. 
கீழ்ப்படியாது. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


அவர்களுடைய 
வெண்கலத்தைப்போல இருக்கிறது. தங்கள்‌ 
மனதின்‌ விருப்பத்தின்‌ பிரகாரம்‌ கிரியை 
நடப்பிக்கிறார்கள்‌. உபதேசம்பண்ணினாலும்‌ 
கேட்க மறுக்கிறார்கள்‌. தங்களுக்கு எல்லாம்‌ 
தெரியுமென்றும்‌, தங்களுக்கு யாருடைய 


இறுமாப்பாயிருக்கிறார்கள்‌. 
இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தர்‌ அவர்கள்‌ 
மத்தியிலே தம்முடைய தீர்க்கதரிசிகளை 
அனுப்பினார்‌. ஆனால்‌ அவர்களோ 
தீர்க்கதரிசிகளின்‌ வார்த்தைகளை கேட்க 
மறுத்துவிடுகிறார்கள்‌. அவர்கள்‌ 
கர்த்தருடைய வார்த்தையை 
கேள்விப்படவுமில்லை, அதை அறியவுமில்லை. 
யாக்கோபின்‌ வம்சத்தார்‌, தங்கள்‌ 
தாயின்‌ கர்ப்பந்தொடங்கி,  மீறுகிறவர்கள்‌ 
என்று பேர்‌ பெற்றிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
கர்த்தருக்கு விரோதமாகக்‌ கலகம்பண்ணி, 
விக்கிரகங்களை ஆராதனை செய்கிறார்கள்‌. 
ae தேசத்திலிருந்து கானான்‌ தேசத்திற்கு 
நாளிலிருந்தே, அவர்கள்‌ 
கர்த்தருக்கு விரோதமாய்‌ முறுமுறுத்தார்கள்‌. 
அவர்கள்‌ தமக்கு 'விரோதமாய்ற்‌ 
துரோகம்பண்ணுவார்கள்‌ என்பதையும்‌ கர்த்தர்‌ 
அறிந்திருந்தார்‌. 


கர்த்தருடைய நாமத்தினிமித்தம்‌ 
ஏசா 4829-15 


ஏசா 48:3. என்‌ நாமத்தினிமித்தம்‌ 
என்‌ கோபத்தை தநிறுத்திவைத்தேன்‌; 
உன்னைச்‌ சங்கரிக்காதபடிக்கு நான்‌ 
என்‌ புகழ்ச்சியினிமித்தம்‌ உன்மேல்‌ 
பொறுமையாயிருப்பேன்‌... 
ஏசா 4800. இதே, 
புடமிட்டேன்‌; 
வென்னியைப்யோலல்ல, 
உயத்திரவத்தின்‌ குகையிலே உன்னைத்‌ 
தெரித்துகொண்டேன்‌. 


ஏசா 4811. என்னிமித்தம்‌, 
என்னிமித்தமே, அப்படிச்‌ செய்வேன்‌; 
என்‌ நாமத்தின்‌ பரிசுத்தம்‌ எப்படிக்‌ 
குலைக்கப்படலாம்‌? என்‌ 
மகிமையை நான்‌ 
வேறொருவருக்குவ்கொடேன்‌.. 


உன்னைப்‌ 
ஆனாலும்‌. 





i FTE 
TT 


ஏசா ௧82, யாக்கோபே, நான்‌ 
அறைத்திருக்கிற இஸ்ரவேலே, எனக்குச்‌. 
செவிகொடு; நான்‌ அவரே, நான்‌ 
முத்தினவரும்‌, நான்‌ பித்தினவருமாமே. 


ஏசா 4818, என்‌ கரமே பூமியை 
அண்திபாரப்படுத்தி, என்‌ வலதுகை 
வானங்களை  அனவிட்டது; நான்‌ 
அவைகளுக்குக்‌ கட்டளையிட, 
அவைகள்‌ அனைத்தும்‌ திற்கும்‌. 


ஏசா... 4884... நீங்களெல்லாரும்‌. 
கூடிவந்து கேளுங்கள்‌; கர்த்தருக்குப்‌ 
பிரியமானவன்‌. 

சித்தமானதைப்‌ 

செய்வான்‌; 

கல்தேயரின்மேல்‌ இருக்கும்‌ என்பதை 
இவர்களில்‌ அறிவித்தவன்‌ யார்‌? 


ஏசா 48:15. 
சொன்னேன்‌; 


அழைத்தேன்‌; 
வரப்பண்ணினேன்‌; 
வாய்க்கும்‌. 


நான்‌, நானே அதைச்‌. 
நான்‌ அவனை 
நான்‌ அவனை 

அவன்‌. வழி. 


கர்த்தருடைய ஜனங்கள்‌ பாபிலோன்‌ 
தேசத்து, சிறையிருப்பிலிருக்கிறார்கள்‌. 
அந்நிய தேசத்திலே ஏராளமான 
துன்பங்களையும்‌, பாடுகளையும்‌, 
வேதனைகளையும்‌, நெருக்கங்களையும்‌ 
அனுபவிக்கிறார்கள்‌. கர்த்தர்‌ தம்‌ 


போயிருக்கிறார்கள்‌. 

விடுவிக்கப்புவோம்‌ என்னும்‌ 
அவர்களிடத்தில்‌ சிறிதுமில்லை. 

தம்முடைய வார்த்தையினால்‌ அவர்களுடைய 
சோர்வுகளை நீக்கி, அவர்களை 
உற்சாகப்படுத்துகிறார்‌ 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பாபிலோன்‌ 
சிறையிருப்பிலிருக்கிற இஸ்ரவேல்‌ 
புத்திரர்கள்‌ கர்த்தருடைய இரக்கத்தையும்‌ 
கிருபையையும்‌ பெற்றுக்கொள்வதற்கு 
தகுதியில்லாதவர்களாயிருக்கிறார்கள்‌. 
கர்த்தருடைய நன்மைகளைப்‌ 
பெற்றுக்கொள்வதற்கு யாக்கோபின்‌ 
வம்சத்தார்‌ அபாத்திரராயிருக்கிறார்கள்‌. 
த்க்‌ பாடுகளும்‌, நெருக்கங்களும்‌, 
வேதனைகளும்‌ அநேகமாயிருக்கிறது. 
சிறையிருப்பு மிகவும்‌ கடினமாயிருக்கிறது. 
பாபிலோன்‌ தேசத்தாரும்‌ பலத்திருக்கிறார்கள்‌. 
தங்களுடைய சுயபலத்தினாலோ, 
சுயபராக்கிரமத்தினாலோ பாபிலோன்‌ 
தேசத்திலிருந்து விடுதலை பெற முடியாது 
என்பதை அறிந்து, அவர்கள்‌ 
சோர்ந்துபோயிருக்கிறார்கள்‌. கர்த்தர்‌ 
அவர்களுடைய அவநம்பிக்கையை 
நீக்கிப்போடுகிறார்‌. அவர்களுடைய 
சோர்வுகளைக்‌ களைந்துபோட்டு அவர்களை 
உற்சாகப்படுத்துகிறார்‌. 
கர்த்தருடைய 
இரக்கங்களையும்‌ 
இஸ்ரவேல்‌. 
தகுதியற்றவர்களாகயிருந்தாலும்‌, கர்த்தர்‌ 
அவர்களுக்கு தம்முடைய கிருபையையும்‌ 
இரக்கத்தையும்‌ காண்பிக்கிறார்‌. இதற்கான 
காரணங்களையும்‌ கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ 


தேசத்து 


கிருபைகளையும்‌, 
பெற்றுக்கொள்வதற்கு, 
ஜனத்தார்‌ 


கலகம்பண்ணினார்கள்‌. 
கோபத்தை 
அவர்களுடைய 
கர்த்தர்‌ அவர்களை 
சிறையிருப்புக்கு 
ஒப்புக்கொடுத்தார்கர்த்தருடைய 
பிள்ளைகளுக்கு, 
பாவங்களுக்கும்‌, 
தண்டனையாகவே, 
கொடுக்கப்பட்டது. 


கர்த்தருக்கு 
உண்டுபண்ணினார்கள்‌. 
பாவத்தினிமித்தமாகவே 
பாபிலோன்‌ தேசத்து 


தமக்கு விரோதமாக கலகம்‌ செய்து, 
பாவம்‌ செய்கிற இஸ்ரவேல்‌ புத்திரர்மீது, 
கர்த்தர்‌ கோபமாமிருக்கவேண்டும்‌. ஆனால்‌ 
கர்த்தரோ அவர்கள்மீது கோபப்படாமல்‌, 
அவர்கள்மேல்‌ பொறுமையாயிருக்கிறார்‌. “என்‌ 
நாமத்தினிமித்தம்‌ என்‌ கோபத்தை 
நிறுத்திவைத்தேன்‌: உன்னைச்‌ சங்கரிக்காத 
டிக்கு நான்‌ என்‌ புகழ்ச்சியினிமித்தம்‌. 
உன்மேல்‌ பொறுமையாயிருப்பேன்‌” 
(ஏசா 482) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 





i THE 
TT 


கர்த்தர்‌ தம்முடைய 
நாமத்தினிமித்தமாகவே. இஸ்ரவேல்‌ 
புத்திரரை உடனே தண்டித்துவிடாமல்‌, 
'பொறுமையேடிருக்கிறார்‌. யாக்கோபின்‌: 
சந்ததியார்‌ இஸ்ரவேல்‌ என்று பேர்‌ 
பெற்றிருக்கிறார்கள்‌. இஸ்ரவேலின்‌ தேவனும்‌ 
சேனைகளின்‌ கர்த்தர்‌ என்னும்‌. 
நாமமுள்ளவர்‌. இஸ்ரவேலின்‌ பரிகத்தர்‌, 
தம்முடைய நாமத்தினிமித்தமாய்‌, இஸ்ரவேல்‌ 
புத்திரர்மீது கோபப்படாமல்‌, 
பொறுமையையும்‌, இரக்கத்தையும்‌, 
கிருபையையும்‌ காண்பிக்கிறார்‌. கர்த்தர்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரரை மொத்தமாய்‌ 
அழித்துப்போட்டால்‌, புறஜாதி ஜனங்கள்‌ 
கர்த்தருடைய நாமத்தைத்‌ தூஷிப்பார்கள்‌. 
தம்முடைய புகழ்ச்சியினிமித்தம்‌, கர்த்தர்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரரை அழித்துப்போடாமல்‌, 
அவர்கள்மேல்‌ பொறுமையாயிருக்கிறார்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய ஜனத்தை 
அழித்துப்போடாமல்‌ பாதுகாக்கும்போது, 
அவருடைய கிருபைக்கும்‌ மகிமைக்கும்‌. 
துதியும்‌, கனமும்‌, புகழ்ச்சியும்‌ உண்டாகும்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தருக்கு 
விரோதமாகக்‌ குலசும்பண்ணுகிறார்கள்‌. 
(வர்களுடைய பிரமாணங்களுக்குக்‌. 
பபான்‌ மனிதர்கள்‌. பலத்த 
சம்பளம்‌ மரணம்‌. இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு, 
அவர்களுடைய பாவத்திற்கு ஏற்ற 
தண்டனை கிடைக்கவேண்டும்‌. 
கர்த்தருடைய இரக்கத்தைப்‌ 
பெற்றுக்கொள்வதற்கு அவர்களிடத்தில்‌ 
எந்த ஒரு நற்குணமும்‌ காணப்படவில்லை. 
ஆனாலும்‌ கர்த்தர்‌ ம்‌ 
கிருபையினாலும்‌ 
அவர்கள்மீது 
பொறுமையாயிருக்கிறார்‌. தம்மு 
இரக்கத்தைப்‌ பெற்றுக்கொள்ள அவர்களைத்‌ 
தகுதிப்படுத்துகிறார்‌ 

யாக்கோபின்‌ சந்ததியார்‌. 
கனமுள்‌ சுத்தமுள்ள 
இருக்கவேண்டும்‌ 


கர்த்தருக்கு 

பாத்திரங்களாக 
ஆனால்‌ அவர்களோ 
கனமில்லாத, பாவமான, அசுத்தமான 
பாத்திரங்களாக இருக்கிறார்கள்‌. மீறுகிற 
பாத்திரங்களாக இருக்கிறார்கள்‌. கர்த்தர்‌ 
அவர்களை புடமிடுகிறார்‌. அவர்களை 
வெள்ளியைப்போல்‌ புடமிடவில்லை. கர்த்தர்‌ 
அவர்களை உபத்திரவத்தின்‌ குகையிலே. 
தெரிந்துகொண்டார்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


தம்முடைய ஜனத்தை 
சிறையிருப்புக்கு 
ஒப்புக்கொடுத்தார்‌. சிறையிருப்பில்‌ 
அவர்களுக்கு துன்பங்களையும்‌ 
வேதனைகளையும்‌ அனுமதித்தார்‌. தம்முடைய 
சித்தத்தின்‌ பிரகாரமாய்‌, தாம்‌ நியமித்திருந்த 
காலம்‌ வரையிலும்‌, கர்த்தர்‌ தம்முடைய 
ஜனத்தை தலைபண்ணாமல்‌, 
சிறையிருப்பிலேயே விட்டுவிட்டார்‌. 
கர்த்தருக்கு சித்தமான காலம்‌ வரையிலும்‌, 
யாக்கோபின்‌ வம்சத்தார்‌ பாபிலோன்‌ 
தேசத்து சிறையிருப்பில்‌ கஷ்டங்களையும்‌ 
வேதனைகளையும்‌ அனுபவித்தார்கள்‌. 
தம்முடைய ஜனத்தை 
அழித்துப்போடவேண்டும்‌. என்பது, 
கர்த்தருடைய நோக்கமல்ல. அவர்களுக்கு 
நன்மை செய்யவேண்டும்‌. என்பதே. 
கர்த்தருடைய நோக்கம்‌. 


கர்த்தருடைய ஜனம்‌ பாபிலோன்‌ 
தேசத்து சறையிருப்ில்‌ புடமிடப்பட்டார்கள்‌. 
ஆனாலும்‌ அவர்கள்‌ முழுவதுமாய்‌ 
புபமிடப்படலில்லை. அவர்களின்‌ ஒரு பகுதி 
மாத்திரம்‌ புடமிடப்பட்டிருக்கிறது. 

பகுதி  புடமிடப்படாமல்‌, முன்ப 
இருந்ததுபோலவே இருக்கிறது. கர்த்தர்‌ 
அவர்களை உபத்திரவத்தின்‌ குகையிலே 
தெரிந்துகொண்டார்‌. கர்த்தரே தம்முடைய 
ஜனத்தை... புடமிடுவதற்கு, உபத்திரவத்தின்‌ 
குகையை அனுமதித்தார்‌. உலோகம்‌ 
குகையிலே புடமிடப்படும்போது, அதிலுள்ள 
களிம்புகளெல்லாம்‌, அதைவிட்டு 
நீங்கிப்போகும்‌. அது சுத்த உலோகமாக 
புடமிடப்பட்டிருக்கும்‌. 


பாபிலோன்‌. 
சிறையிருப்பிலிருக்கிற 
பிள்ளைகளில்‌ அநேகர்‌, இன்னும்‌ பூரணமாய்‌ 
புடமிடப்படவில்லை. அவர்களிடத்தில்‌ 
அசுத்தம்‌ காணப்படுகிறது. ஆனாலும்‌ கர்த்தர்‌ 

அவர்களை ஒதுக்கி வைத்துவிடாமல்‌, 
தம்முடைய நாமத்தினிமித்தம்‌, அவர்களை 
இன்னும்‌ புடமிடுகிறார்‌. வெள்ளியைப்போல்‌ 
புடமிடாமல்‌ அவர்களை பாபிலோன்‌. 
சிறையிருப்பு என்னும்‌ உபத்திரவத்தின்‌ 
குகையிலே புடமிடுகிறார்‌. 


.., தேசத்து 
கர்த்தருடைய 





i FTE 
TT 


புடமிடப்பட்டிருக்கிறார்கள்‌. 
பிள்ளைகள்‌ உபத்திரவத்தின்‌ குகையிலே 
வேதனைகளை அனுபவித்தபோது, 
கர்த்தருடைய கிருபையும்‌ இரக்கமும்‌ 
அவர்கள்மீது கிரியை நடப்பிக்க ஆரம்பித்தது. 


கர்த்தர்‌ தம்முடைய  ஐனத்திற்கு. 
நன்மை செய்யவேண்டும்‌ என்னும்‌ அவசியம்‌: 
எதுவுமில்லை. அவர்கள்‌ கர்த்தருடைய 
நன்மையையும்‌, கிருபையையும்‌, 
இரக்கத்தையும்‌ பெற்றுக்கொள்வதற்கு 
தகுதியுள்ளவர்களுமல்ல. ஆனாலும்‌ 
தம்முடைய பிள்ளைகள்‌ 
விக்கிரகாராதனையைவிட்டு விலகி 
வரவேண்டுமென்றும்‌, தம்மிடத்தில்‌: 
நெருக்கமாகக்‌ கிட்டிச்சேரவேண்டும்‌. என்றும்‌, 
கர்த்தர்‌ தம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மை 
செய்கிறார்‌. 


பாபிலோன்‌ தேசத்தார்‌ இஸ்ரவேல்மீது 
யுத்தம்பண்ணி அவர்களை ஜெயித்தார்கள்‌. 
எருசலேமை தீயிட்டுக்‌ கொளுத்தினார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரரை சிறைப்பிடித்து தங்கள்‌ 
தேசத்திற்கு இழுத்துக்கொண்டு போனார்கள்‌. 
பாபிலோன்‌ தேசத்தாருக்கு இஸ்ரவேல்‌: 
புத்திரர்மீது வெற்றி கிடைத்திருக்கிறது. 
அவர்களால்‌ (வேல்‌ புத்திரரை: 
மாத்திரமே ஜெயிக்க முடிந்தது. இஸ்ரவேலின்‌ 
பரிசுத்தரை அவர்களால்‌ ஜெயிக்க முடியாது. 
தங்களுக்கு இஸ்ரவேல்‌ தேசத்தின்மீது 
கிடைத்த வெற்றியானது. இஸ்ரவேலுடைய 
தேவன்மீது கிடைத்த ற்‌ ன்‌ 
புறதாதி தேசத்தார்‌ 
நினைக்கக்கூடாது. 
இப்படிப்பட்ட நினைவு 
அவர்கள்‌ கர்த்தரைக்‌ கனம்பண்ணாமல்‌. 
விக்கிரகங்களை கனம்பண்ணுவார்கள்‌. 
இஸ்ரவேலின்‌ பரிசுத்தரை ஆராதனை 
செய்யாமல்‌, பேய்களையும்‌ பிசாசுகளையும்‌ 
ஆராதனை செய்வார்கள்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


ஜனங்கள்‌ எகிப்து 
அடிமைத்தனத்திலிருந்தபோது, 
அவர்களுக்காக கர்த்தரிடத்தில்‌ 
மன்றாடினார்‌. பல சமயங்களில்‌ மோசே 
கர்த்தரிடத்தில்‌ ஜெபித்தபோது, “எகிப்தியர்கள்‌ 
என்ன சொல்வார்கள்‌" என்றும்‌, 
எகிப்தியர்கள்‌ இவ்வாறு சொல்வார்களே" 
என்றும்‌ சொல்லி ஜெபம்பண்ணினார்‌. 


கர்த்தருடைய ஜனத்தால்‌, தங்களுக்கு 
தாங்களே சுயமாய்‌ உதவி செய்து கொள்ள 
முடியவில்லை. பாபிலோன்‌ தேசத்து 
சிறையிருப்பிலிருந்து அவர்கள்‌ விடுதலை 
பெறுவதற்கு சாதகமான சூழ்நிலையும்‌ 
காணப்படவில்லை. இந்த வேளையில்‌ 
சேனைகளின்‌ கர்த்தராகிய இஸ்ரவேலின்‌: 
பரிசுத்தர்‌, தம்முடைய ஜனத்தை பாபிலோன்‌ 
தேசத்து  சிறையிருப்பிலிருந்து விடுதலை 
பண்ணி, அவர்கள்மீது தம்முடைய 
அன்பையும்‌, இரக்கத்தையும்‌, கிருபையையும்‌ 
வெளிப்படுத்துகிறார்‌. அவர்களோடு தாம்‌ 
செய்து கொண்ட  உடன்படிக்கையையும்‌ 


உறுதிபண்ணுகிறார்‌. 


“இஸ்ரவேல்‌ இளைஞனாயிருந்தபோது 

நான்‌ அவனை நேசித்தேன்‌; எகிப்திலிருந்து 

குமாரனை ன்‌ 

தங்களை அழைக்கிறவர்களின்‌ 

விலகிப்போய்விட்டார்கள்‌;: 

பலியிட்டு, 

தூபங்காட்டினார்கள்‌. 

நான்‌ எப்பிராமீமைக்‌ கைபிடித்து நடக்கப்‌ 

பழக்கினேன்‌, ஆனாலும்‌ நான்‌ 

தங்களைக்‌ குணமாக்குகிறவரென்று 

அறியாமற்போனார்கள்‌. மனுஷரைக்‌ கட்டி 

இழுக்கிற அன்பின்‌ கயிறுகளால்‌ நான்‌ 

அவர்களை இழுத்தேன்‌, அவர்கள்‌ 

கழுத்துகளின்மேல்‌ இருந்த நுகத்தடியை 

எடுத்தப்‌ போடுகிறவரைப்போல்‌ இருந்து, 

அவர்கள்‌ பட்சம்‌ சாய்ந்து அவர்களுக்கு 
ஆகாரங்கொடுத்தேன்‌" (ஓசி 111-4). 





i= FTE 
TT 


கர்த்தர்‌ தம்முடைய நோக்கத்தின்‌: 


போனார்‌. 
தம்முடைய 

பிரகாரமாகவும்‌, 

பிரகாரமாகவும்‌, 

பாபிலோன்‌ தேசத்து சிறையிருப்பிலிருந்து 
விடுதலைபண்ணி, அவர்களுடைய சொந்த 
தேசத்திற்கு அழைத்துக்கொண்டு போகிறார்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய சொந்த பலத்தினால்‌ 
தம்முடைய ஜனத்தை விடுதலை 
பண்ணுகிறார்‌. 

'என்னிமித்தம்‌, என்னிமித்தமே, அப்படிச்‌ 
செய்வேன்‌; என்‌ நாமத்தின்‌ பரிசுத்தம்‌ எப்படிக்‌ 
குலைக்கப்படலாம்‌? என்‌ மகிமையை நான்‌ 
வேறொருவருக்குங்கொடேன்‌. யாக்கோபே, 
நான்‌ அழைத்திருக்கிற இஸ்ரவேலே, 
எனக்குச்‌ செவிகொடு: நான்‌ அவரே, நான்‌ 

ந்தினவரும்‌, நான்‌ பிந்தினவருமாமே” 
(ஏசா 48112) என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 


;த்தருடைய ஜனம்‌ பாபிலோன்‌ 


தேசத்து "ப ம்கு்ிககந்தாலம்‌ அவர்கள்‌ 
சிறையிருப்பை நினைத்து கலங்கவேண்டிய 


அவசியமில்லை. 
வல்லமையைப்‌ 


அவசியமுமில்லை. 
சர்வவல்லமையுள்ளவர்‌. 
முந்தினவரும்‌ 


பாபிலோன்‌ தேசத்தாரின்‌ 
பார்த்து பயப்படவேண்டிய 
கர்த்தர்‌ மாத்திரமே. 
அவரே 


பிந்தினவருமாயிரக்கிற 
நித்திய தேவன்‌. கர்த்தர்‌ நம்முடைய 
பிள்ளைகளுக்கு எது நன்மையானதோ, 
ர்களுக்‌ செய்வார்‌. ம்‌ டய 
தத்தத்‌ காரனை தில்லை எபிக்‌ 
கர்த்தரால்‌ முடியும்‌ 
கர்‌, டய பிள்ளைகளை 
பாரிலோன்‌” தேர்த்‌ சிறையிுபபிகரந்து 
விடுலிக்கவேண்டுமென்று. 
தீர்மானம்பண்ணும்போது, அவருடைய 
தீர்மானம்‌ நிச்சயமாய்‌ நிறைவேறும்‌. கர்த்தர்‌ 
செய்ய நினைக்கிற காரியம்‌ ஒருபோதும்‌ 
தடைபடாது. இஸ்ரவேலின்‌ பரிசுத்தர்‌ 
தங்களை விடுவிப்பாரோ, விடுவிக்க. 
மாட்டாரோ என்னும்‌ சந்தேகம்‌ 
யாக்கோபின்‌ வம்சத்தாருக்கு வரக்கூடாது. 
கர்த்தரால்‌ தங்களை விடுவிக்க முடியுமோ, 
விடுவிக்க முடியாதோ என்றும்‌ அவர்கள்‌ 
ணர்‌ லை 
சந்தேகப்படக்கூடாது. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


தம்முடைய 
'சர்வவல்லமையைப்பற்றி, இஸ்ரவேல்‌ 
பத்திரருக்கு தெளிவுபடுத்துகிறார்‌. “என்‌ 
கரமே பூமியை அஸ்திபாரப்படுத்தி, என்‌ 
வலதுகை வானங்களை அளவிட்டது; நான்‌ 


அவருடைய 

நடப்ிம்போல. அதைவிட 

கிரியையை நடப்பிக்கும்‌ 

கட்டளைக்கு வானமும்‌ 

அவற்றிலுள்ள யாவும்‌ கீழ்ப்படியும்‌ 

ம்‌ கர்த்தருக்கு முன்பாக 

பணிந்து நிற்கும்‌. கர்த்தருடைய சித்தத்தை 

நிறைவேற்றுவதற்கு, அவை ஒன்றுக்கொன்று 

உதவிபுரிந்து, தங்களுடைய கடமைகளை 
நேர்த்தியாய்ச்‌ செய்யும்‌. 


கர்த்தர்‌ தம்முடைய பிள்ளைகளை 
பாபிலோன்‌ தேசத்து சிறையிருப்பிலிருந்து 
விடுதலைபண்ண வேண்டுமென்று 
தீர்மானிக்கும்போது, தம்முடைய 
தீர்மானத்தை எப்படி நிறைவேற்றவேண்டும்‌ 
என்பது கர்த்தருக்குத்‌ தெரியும்‌. அவர்களை 
பண்ணுவதற்கு யாரையெல்லாம்‌ 
கருவிகளாக பயன்படுத்த வேண்டுமென்று 
கர்த்தர்‌ சித்தங்கொள்கிறாரோ, 
அவர்களையெல்லாம்‌ பயன்படுத்துவார்‌. 
கர்த்தர்‌ டய 
வாக்கோயின்‌ 
தெரியப்படுத்துகிறார்‌. “நீங்களெல்லாரும்‌ 
கூடிவந்து கேளுங்கள்‌; கர்த்தருக்குப்‌ 
பிரியமானவன்‌ அவருக்குச்‌ சித்தமானதைப்‌ 
பாபிலோனில்‌ செய்வான்‌: அவன்‌ புயம்‌ 
இருக்கும்‌ என்பதை 
த்தவன்‌ யார்‌? நான்‌, 
நானே அதைச்‌ சொன்னேன்‌; நான்‌ அவனை 
அழைத்தேன்‌; நான்‌ அவனை 
வரப்பண்ணினேன்‌: அவன்‌ வழி வாய்க்கும்‌” 
(ஏசா 481415) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


 சந்தற்தை 
க்க கக்கி 





f= THE 
WEFT 


யாத்‌ 22:98. பிறனுடைய வஸ்திரத்தை 
ஈடாக வாங்கினால்‌, யொழுதுபோகு. 
முன்னமே அதை அவனுக்குத்‌ திரும்பக்‌ 
கொடுத்துவிடுவாயாக. 


யாத்‌ 2227, அவன்‌ போர்வை 
அதுதானே, அதுவே அவன்‌ தன்‌ 
உடம்பை மூடிக்கொள்ளுகிற வஸ்திரம்‌; 
வேறு எதினாலே. போர்த்துப்‌ 
படுத்துக்கொன்ளுவான்‌?' அவன்‌ 
என்னை நோக்கி முறையிடும்போது, 
நான்‌ அவனுக்குச்‌ செவிகொடுப்பேன்‌, 
நான்‌ இரக்கமுன்னவராயிருக்கிறேன்‌. 


கடன்‌ கொடுப்பது, கடன்‌ 
சம்பந்தமாக. தம்முடைய 
சொல்லுகிறார்‌. இந்தப்‌ 
யூதருடைய சமுதாயத்திற்கு 
விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கும்‌ 
பிரமாணமாகும்‌. ஆனாலும்‌ இந்தப்‌ 
பிரமாணத்தில்‌ மனுக்குலத்தார்‌ எல்லோரும்‌ 
பின்பற்றவேண்டிய பொதுவான நியமங்களும்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. 


கர்த்தர்‌ 
வாங்குவது 
பிரமாணத்தை 
பிரமாணம்‌ 


நாம்‌ இரக்கமுள்ளவர்களாகவும்‌, 
மற்றவர்களுக்கு இரக்கம்‌ 
காண்பிக்கிறவர்களாகவும்‌ இருக்கவேண்டும்‌. 
நம்மிடத்தில்‌ பொருளாசை, பேராசை ஆகிய 
எதுவும்‌ இருக்கக்கூடாது. போதும்‌ என்கிற 
மனமே நமக்கு மிகுந்த ஆதாயம்‌. 


இஸ்ரவேல்‌ 


ர்த்தர்‌ த்திரருக்‌ 
“கொடுப்பது ரவு 


வட்டிவாங்குகிறவர்கள்போல. 
வட்டி வாங்கவேண்டாம்‌" (யாத்‌ 22:25) என்று, 


சொல்லுகிறார்‌. 


கடன்கொடுக்கிறவன்‌ தன்னுடைய 
பணத்தை கஷ்டப்பட்டு சம்பாதித்திருக்கிறான்‌ 
அவன்‌ கடினமாக வேலை செய்து, 
தன்னுடைய பணத்தைசேமித்து வைத்து 
பிறருக்கு அதைக்‌ கடனாக கொடுக்கிறான்‌. 
அவன்‌ பிறனுக்கு தன்னுடைய 
பணத்தை கடனாகக்‌ கொடுக்கும்போது, 
அதற்குரிய வட்டி வாங்குவது, அவனுக்கு 
நியாயமானதாக தெரிகிறது. 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கடன்‌ கொடுக்கிறவன்‌, தான்‌ கொடுத்த 
கடனுக்கு, கடன்‌ வாங்குகிறவனிடத்தில்‌ சில 
பொருட்களை ஈடாக வாங்குகிறான்‌. 
இதற்காக ஈடாக வாங்கப்படும்‌ 
பொருட்களைப்பற்றியும்‌ கர்த்தர்‌ தம்முடைய 
பிரமாணத்தில்‌ சொல்லுகிறார்‌. 


பிறனுடைய வஸ்திரத்தை ஈடாக 
வாங்கினால்‌, பொழுதுபோகுமுன்னமே அதை 
அவனுக்குத்‌ திரும்பக்‌ கொடுத்துவிடுவாயாக. 
அவன்‌ போர்வை அதுதானே, அதுவே 
அவன்‌ தன்‌ உடம்பை மூடிக்கொள்ளுகிற 
வஸ்திரம்‌; வேறு எதினாலே போர்த்துப்‌ 
படுத்துக்கொள்ளுவான்‌? அவன்‌ 
என்னை நோக்கி முறையிடும்போது, 
நான்‌ அவனுக்குச்‌ செலிகொடுப்பேன்‌. 
நான்‌ இரக்கமுள்ளவராயிருக்கிறேன்‌' 
(யாத்‌ 22:26,27) என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 
கர்த்தர்‌ இந்த வசனத்தில்‌ தம்மை 
இரக்கமுள்ள தேவனாக வெளிப்படுத்துகிறார்‌. 
கர்த்தரே தம்முடைய ஜனத்திற்கு 
ஆதரவாகவும்‌, பெலனாகவும்‌ இருக்கிறார்‌. 
பரிசுத்த வேதாகமத்தில்‌ கர்த்தர்‌ தம்முடைய 
ஜனத்தாருக்கு இருக்கிற விதத்தைப்பற்றிச்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. அதன்‌ விவரம்‌ 
வருமாறு 
1. கேடகம்‌ (ஆதி 154) 
2. மகாபெரிய பலன்‌ (ஆதி 15:1) 
3. எரிச்சலுள்ள தேவன்‌ (யாத்‌ 20:5) 
கிருபையுள்ளவர்‌ (யாத்‌ 22:27) 
5. பரிசுத்தமுள்ளவர்‌ (லேவி 11:44-45) 
அவர்களுடைய பங்கு (எண்‌ 18:20) 
அவர்களுடைய சுதந்தரம்‌ (எண்‌ 18:20) 


மற்ற பிரமாணங்கள்‌ 
யாத்‌ 22:28-81 


யாத்‌ 22:28. தியாயாதியதிகனைத்‌ 
தூஷியாமலும்‌, உன்‌ ஜனத்தின்‌. 
அதியதியைச்‌: சபியாமலும்‌ 
இருப்பாயாக. 





i= FTE ஏசாயா 
TT 


கர்த்தர்‌ தம்முடைய  ஐஜனத்திற்கு 
ஆறுதலான வார்த்தைகளைச்‌ ரதன்‌ 
கர்த்தர்‌ தம்முடைய  ஜனத்திற்கு. 
முன்னறிவிக்கிற செய்தியை. புறஜாதி 
தெய்வங்களோ, அவர்களுடைய ஞானிகளோ 
இதுவரையிலும்‌ 
கர்த்தர்‌ 


௮6 
குல்தேயர்மேல்‌ இருக்கும்‌ என்பதை புறஜாதி 
தெய்வங்கள்‌ இதுவரையிலும்‌ 
அறிவிக்கவில்லை. விக்கிரகங்களுக்கு 
கோரேசைப்பற்றியும்‌ தெரியாது. கோரேசை 
எழுப்புகிற கர்த்தரைப்பற்றியும்‌ தெரியாது. 
கர்த்தருக்குப்‌ பிரியமானவன்‌, அவருக்குப்‌ 
பிரியமானதை பாபிலோனிலே செய்வான்‌. 
அவனை தடைபண்ண யாராலும்‌ முடியாது. 


கோரேசு கர்த்தருக்குப்‌ பிரியமானவன்‌. 
டல்‌ சித்தத்தை நிறைவேற்றும்‌ 
பொறுப்‌ கர்த்தர்‌ கோரேசிடம்‌ 
ஒபபுக்கொடுத்திருக்கிறார்‌ தம்முடைய 
ஜனத்தை பாபிலோன்‌ தேசத்து. 
சிறையிருப்பிலிருந்து விடுதலைபண்ண. 
கர்த்தர்‌ கோரேசை தம்முடைய கருவியாகப்‌ 
பயன்படுத்துகிறார்‌. கோரேசு பிரதான 
மீட்பருக்கு அடையாளமாக. 
சொல்லப்பட்டிருக்கிறான்‌. 
இயேசுகிறிஸ்து பிதாவுக்கு 
நேசகுமாரன்‌. பிநாவானவர்‌ 
குமாரனில்‌. 

இயேசுகிறிஸ்து 
பிரியமான வராயிருப்பதுபோல, 


இங்கு 
கர்த்தராகிய 
பிரியமான 
தம்முடைய 
பிரியமாயிருக்கிறார்‌ 
பிதாவுக்கும்‌ 
கோரேசு 
கர்த்தருக்குப்‌ பிரியமான வனாயிருந்தான்‌. 


கர்த்தரே கோரேசை அழைத்தார்‌. 
அவரே அவனை வரப்பண்ணினார்‌. அவன்‌ 
தூரதேசத்திலிருந்து வந்தாலும்‌, கர்த்தர்‌ 
அவனை வழிநடத்துகிறார்‌. அவனுடைய 
வழி வாய்க்கும்‌ அவனை யாராலும்‌ 
தடைபண்ண முடியாது. கோரேசு 
கர்த்தருக்கு சித்தமானதை பாபிலோனில்‌ 
செய்வான்‌. கோரேசின்‌ புயம்‌ கல்தேயரின்‌: 
மேலிருக்கும்‌. கோரேசின்‌ சேனையின்மீது 
கர்த்தருடைய புயம்‌ அமர்ந்திருக்கும்‌ 
கோரேசு தன்னுடைய வல்லமையோடு 
வராமல்‌, கர்த்தருடைய பலத்த புயத்தோடும்‌, 
அவருடைய தெய்வீக ல்‌ 
வருவான்‌. அவன்‌ 
சங்காரம்பண்ணுவான்‌. இடம்‌ தேசத்தை 
அழிப்பான்‌. கர்த்தருக்கு. 
சித்தமானதை பாபிலோனில்‌ செய்வதினால்‌, 
அவனுடைய வழி வாய்க்கும்‌. 


- விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


இஸ்ரவேலின்‌ பரிசுத்தர்‌ 
ஏசா 48:16-22 


ஏசா 48:16. நீங்கள்‌ என்‌ சமீபத்தில்‌ 
வந்து, நான்‌ சொல்வதைக்‌ கேளுங்கள்‌; 
நான்‌ ஆதிமுதற்கொண்டு 
அந்தரங்கத்தில்‌ பேசவில்லை; அது 
உண்டான காலத்துவக்கி அங்கே நான்‌: 
இருந்தேன்‌; இப்பொழுதோ 
கர்த்தராகிய ஆண்டவரும்‌, அவருடைய 
ஆவியும்‌ என்னை அனுப்புகிறார்‌. 


ஏசா 48:17. இஸ்ரவேலின்‌ 
பரிசுத்தராயிருக்கிற உன்‌ மீட்பரான 
கர்த்தர்‌ சொல்துகிறதாவது: 
பிரயோஜனமாயிருக்கிறதை உனக்குப்‌ 
போதித்து, நீ நடக்க வேண்டிய 
வழியிலே உன்னை நடத்துகிற உன்‌ 
தேவனாகிய கர்த்தர்‌ நானே. 


ஏசா 48:18. ஆ, என்‌ கற்பனைகளைக்‌ 
கவனித்தாயானால்‌ “நலமாயிருக்கும்‌; 
அப்பொழுது உன்‌ 
நதியைப்போலும்‌, 
சமுத்திரத்தின்‌ 
இருக்கும்‌. 


ஏசா 48:19. அப்பொழுது உன்‌ சந்ததி 
மணலத்தனையாகவும்‌, 

கர்ப்பப்பிறப்பு Pipes 
அணுக்கனத்தனையாகவும்‌ இருக்கும்‌; 
அப்பொழுது அதின்‌ பெயர்‌ 
நம்மைவிட்டு. அற்துப்போகாமலும்‌ 
அழிக்கப்படாமலும்‌ இருக்கும்‌. 


ஏசா. 4820,  பாபிலோனிலிருந்து, 
புறப்படுங்கள்‌; கல்தேயரைவிட்டு. 
ஓடிவாருங்கள்‌; கர்த்தர்‌ தம்முடைய 
தாசனாகிய யாக்கோபை 
மீட்டுக்கொண்டாரென்று சொல்லுங்கள்‌; 
இதைக்‌ கெம்பீரசத்தமாய்க்‌ கூறிப்‌ 
யிரசித்தப்படுத்துங்கள்‌, பூமியின்‌ 
கடையாத்தரமட்டும்‌ 
வெளிப்படுத்துங்கள்‌ என்கிறார்‌. 


அலைகளைப்போரும்‌ 


அவர்‌ அவர்களை 
நடத்தும்போது, 


ஏசா ௧8௮. 
வனாந்தரங்களில்‌ 
அவர்களுக்குத்‌ 
தாகவிடாயிருத்ததில்லை; கண்மலையிலி. 
ரத்து தண்ணீரை அவர்களுக்குச்‌. 
௬ரக்கப்பண்ணினார்‌, கன்மலையையப்‌ 
பினத்தார்‌, தண்ணீர்‌ ஓடிவந்தது. 





f= THE 
TT 


ஏகா 4822.  துண்மார்க்கருக்குச்‌ 
சமாதானம்‌ இல்லையென்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
யாக்கோபின்‌ வம்சத்தாரோடு 
தம்முடைய தீர்க்கதரிசி மூலமாகவும்‌ 
பேசுகிறார்‌. கர்த்தர்‌ சொல்லுவதை, 
அவருடைய ஜனங்கள்‌ அவருக்கு சமீபத்தில்‌. 
வந்து கேட்கவேண்டும்‌. கர்த்தருக்கு 
அருகாமையில்‌ வருகிறவர்கள்‌, அவருடைய 
வார்த்தையைத்‌ தெளிவாய்க்‌ கேட்பார்கள்‌. 
அவர்கள்‌ கர்த்தருடைய வார்த்தைக்கு. 
கீழ்ப்படிந்து ஜீவிக்கும்போது, அவர்களுடைய 
ஜீவியத்தில்‌ ஏராளமான நன்மைகள்‌ 
உண்டாகும்‌. கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து: 
ஜீவிப்பதே, அவருடைய ஆசீர்வாதத்தைப்‌ 
பெற்றுக்கொள்வதற்கு ஒரே 
கர்த்தருடைய வார்த்தையைக்‌: 

அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வாய்ப்பு 
இல்லை. கர்த்தருக்கு சமீபமாய்‌ வராமல்‌, 
அவர்‌ சொல்லுவதை கேட்பதற்கும்‌ 
வாய்ப்பில்லை. 


பத்திரரிடம்‌ 
நேரடியாகவும்‌, 


கர்த்தர்‌ தம்முடைய த்திற்கு 
ஏற்கெனவே சொன்னதையும்‌, செய்ததையும்‌ 
இங்கு மறுபடியுமாய்‌ அவர்களுக்கு 
நினைப்பூட்டுகிறார்‌. தேவனாகிய கர்த்தர்‌ 
ஆதிமுதற்கொண்டு அந்தரங்கத்தில்‌ பேசாமல்‌, 
தம்முடைய ஜனத்தோடு தெளிவாகவும்‌, 
அவர்களுக்கு புரியும்‌ 
பேசினார்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய வார்த்தைகளை மோசே 
மூலமாகவும்‌, தீர்க்கதரிசிகள்‌ மூலமாகவும்‌ 
தம்முடைய ஜனத்திற்கு வெளிப்படுத்தினார்‌. 


கர்த்தருடைய வார்த்தையில்‌ 
இருக்கும்‌. ர்‌ 


ந்தாங்கத்தில்‌ 
பேசுவதுபோலவும்‌ பேசுவதில்லை. 
வார்த்தைகளைக்‌ கேட்கிறவர்கள்‌ அதைத்‌ 
தெளிவாக கேட்கவேண்டுமென்றும்‌, கேட்டு 
புரிந்துகொள்ளவேண்டுமென்றும்‌, தம்முடைய 
வார்த்தைக்குக்‌. கீழ்ப்படியவேண்டுமென்றும்‌ 
கர்த்தர்‌ எதிர்பார்க்கிறார்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


கர்த்தர்‌ எனக்குப்‌ 
பிரதியுத்தரமாக: நீ தரிசனத்தை எழுதி, 
அதைக்‌ கடந்தோடுகிறவன்‌ வாசிக்கும்படிப்‌ 
பலகைகளிலே தீர்க்கமாக வரை” (ஆப 2:2. 


"அப்பொழுது 


கர்த்தர்‌ யாக்கோபின்‌ வம்சத்தாரை, 
ஒரு ஜாதியாக ஏற்படுத்தினார்‌. அதன்பின்பு 
அவர்களை ஒரு தேசமாக ஆசீர்வதித்தார்‌. 
அவர்கள்‌ மத்தியிலே  தீர்க்கதரிசிகளை 
அனுப்பினார்‌. நியாயாதிபதிகளை 
எழுப்பினார்‌. கர்த்தர்‌ தாமே பல 
சந்தர்ப்பங்களில்‌, தம்முடைய ஜனத்தாருக்கு 
பிரத்தியட்சமாய்த்‌ தரிசனம்‌ கொடுத்தார்‌. 
இஸ்ரவேல்‌ தேசம்‌ உண்டான 
காலந்துவங்கி கர்த்தர்‌ அங்கே இருந்தார்‌. 
இப்போதும்‌ அங்கே இருக்கிறார்‌. இனிமேலும்‌ 
அங்கே இருப்பார்‌. 


கர்த்தரே ஏசாயா 
தம்முடைய ஜனங்கள்‌ மத்தியில்‌ 
அனுப்புகிறார்‌. ஏசாயா இதை உறுதிபண்ணும்‌ 
வண்ணமாய்‌, “இப்பொழுதோ கர்த்தராகிய 
ஆண்டவரும்‌, அவருடைய 
என்னை அனுப்புகிறார்‌" (ஏசா 
சாட்சியாய்ச்‌ சொல்லுகிறார்‌. 
அனுப்புகிறாரோ, அவரை 
ஆவியானவரும்‌ அனுப்புகிறார்‌. 


இஸ்ரவேலின்‌ தேவனாகிய 
தம்முடைய ஜனங்கள்‌ மத்தியிலே, 
தம்முடைய  கிருபையள்ள செய்தியை 
அறிவிப்பதற்காக, தம்முடைய தீர்க்கதரிசியை 
அனுப்புகிறார்‌. கர்த்தருடைய செய்தி 
அவருடைய பிள்ளைகளை 
உற்சாகப்படுத்துகிறது. கர்த்தர்‌ தம்முடைய 
செய்தியை அனுப்பும்போது, “இஸ்ரவேலின்‌ 
பரிசுத்தராமிருக்கிற உன்‌  மீட்பரான 
கர்த்தர்‌ சொல்லுகிறதாவது” (ஏசா 48:17) 
என்று சொல்லுகிறார்‌. கர்த்தருடைய 
செய்தியை தீர்க்கதரிசிகள்‌ சொன்னாலும்‌, 
அது தீர்க்கதரிசிகளின்‌ செய்தியல்ல. அது 
மெய்யாகவே கர்த்தருடைய செய்தி. 


தீர்க்கதரிசியை 


கர்த்தர்‌ 





i= THE 
TT 


பிரமாணங்களைக்‌ 
வாக்கியத்தைப்‌ 

கர்த்தருடைய வார்த்தை 

கர்த்தர்‌ சொல்லுகிற 

நிச்சயமாய்‌ நிறைவேறும்‌. 

வார்த்தை ஒருபோதும்‌ வீணாய்ப்போகாது. 
கர்த்தர்‌ தம்முடைய வார்த்தைகளை 
வெளிப்படுத்தும்போது, அவருடைய சித்தமும்‌ 
நோக்கமும்‌ நிச்சயமாய்‌ நிறைவேறும்‌. 


ஸ்ரவேலின்‌ பரிசுத்தராகவும்‌, 
இஸ்ரவேலின்‌ மீட்பராகவும்‌ இருக்கிற கர்த்தர்‌ 
இஸ்ரவேலின்‌ போதகராகவும்‌ இருக்கிறார்‌. 
, தம்முடைய ஜனத்திற்கு, தாம்‌ 
ற்றிச்‌ சொல்லும்போது 
'பிரயோஜனமாயிருக்கிறதை உனக்குப்‌ 
போதித்து, நீ நடக்க வேண்டிய வழியிலே 
உன்னை நடத்துகிற உன்‌ தேவனாகிய 
கர்த்தர்‌ நானே" (ஏசா 48:17) என்று 
சொல்லுகிறார்‌. கர்த்தருடைய வார்த்தை 
சமாதானத்தைக்‌ கொடுக்கிறது. அது 
நீதியை நிலைநிறுத்துகிறது. 
கர்த்தர்‌ யாரையெல்லாம்‌ 
மீட்டுக்கொள்கிறாரோ, 
அவர்களெல்லோருக்கும்‌ 
சத்தியத்தைப்‌ போதிக்கிறார்‌ 
யாரையெல்லாம்‌. 
பாடுகளிலிருந்தும்‌, 
வேதனைகளிலிருந்தும்‌ 
அவர்களுக்கு முதலாவதாக 
தாதர்‌ சொத்துக்‌ 
பாடுகள்‌ மூலமாகவும்‌, 
மூலமாகவும்‌ அவர்களுக்கு கிடைத்திருக்கிற 
ஆசீர்வாதங்களைப்பற்றியும்‌, ஆதாயங்களைப்‌ 
பற்றியும்‌ அவர்களுக்கு உபதேசம்பண்ணுகிறார்‌. 


கர்த்தர்‌ தம்முடைய ஜனத்தை, அவர்கள்‌ 
நடக்க வேண்டிய வழியிலே நடத்துகிறார்‌. 
அவர்களுடைய மனக்கண்களைத்‌ திறக்கிறார்‌. 
அதற்கு பிரகாசத்தைக்‌ கொடுக்கிறார்‌. 
உறுதி 

அவர்களை வழிநடத்துகிறார்‌. 

கர்த்தர்‌ தம்முடைய கிருபையினால்‌ தம்முடைய 
ள்‌ செல்ல வேண்டிய 

வழிநடத்துகிறார்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நியமிக்கப்பட்டிருக்கிற 
செய்யும்‌ பாதையிலே 
கரம்பிடித்து வழிநடத்துகிறார்‌. 
ம்‌ பராமரிப்புக்களை, 
க கொடுத்து, 


டய வார்த்தையைக்‌ கேட்டு, 
எந்து ஜீவிக்கிறவர்களுக்கு 
ஆசிர்வாதம்‌ கிடைக்கும்‌. 
ஆறுதலும்‌ சமாதானமும்‌ 
உண்டாகும்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
பிரமாணத்தையும்‌, கற்பனைகளையும்‌, 
கட்டளைகளையும்‌ தம்முடைய ஜனங்களுக்கு 
வெளிப்படுத்தும்போதே, அவர்கள்‌ அதற்கு 
கீழ்ப்படியவேண்டும்‌ என்றும்‌ கர்த்தர்‌ 
எதிர்பார்க்கிறார்‌. 


“அவர்களும்‌ அவர்கள்‌ பிள்ளைகளும்‌ 
என்றென்றைக்கும்‌.“ நன்றாமிரக்கு்ப, 
அவர்கள்‌ எந்நாளும்‌ எனக்குப்‌ பயந்து, என்‌ 
குற்பனைகளையெல்லாம்‌. 

கைக்கொள்வதற்கேற்ற இருதயம்‌ 
அவர்களுக்கு இருந்தால்‌ நலமாயிருக்கும்‌" 


(உபா 5:29). 


அவர்களுக்கு 


தம்முடைய கற்பனைகளைக்‌ கவனித்து, 
அதற்கு கீழ்ப்படிந்து ஜீவிக்கிறவர்களுக்கு 
என்னென்ன ஆசீர்வாதங்களெல்லாம்‌ வரும்‌ 
என்பதையும்‌ கர்த்தர்‌ வெளிப்படுத்துகிறார்‌. 
ஆ. என்‌ கற்பனைகளைக்‌ 
குவனித்தாயானால்‌ நலமாயிருக்கும்‌: 
அப்பொது சமாதானம்‌ 

லும்‌, உன்‌ “ற சமுத்திரத்தின்‌ 
ள்ல இருக்கும்‌. அப்பொழுது 
உன்‌ சந்ததி மணலத்தனையாகவும்‌, 
கர்ப்பப்பிறப்பு அதின்‌ 
அணுக்களத்தனையாகவும்‌ இருக்கும்‌; 
அப்பொழுது அதின்‌ பெயர்‌ நம்மைவிட்டு 
அற்றுப்போகாமலும்‌ அழிக்கப்படாமலும்‌ 
இருக்கும்‌” (ஏசா 48:18,19) என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 





f= a 
TT 


பாவிகள்‌ 
என்பதே 


மனந்திரும்பவேண்டும்‌ 
கர்த்தருடைய விருப்பம்‌. 
பாவிகளுடைய மரணத்தில்‌ கர்த்தர்‌ 
பிரியப்படவில்லை. யாக்கோபின்‌ சந்ததியார்‌ 
கர்த்தருக்கு விரோதமாக பாவம்‌ செய்தாலும்‌, 
அவர்கள்‌ மனந்திரும்பி தம்பிடத்தல்‌ 
வரவேண்டும்‌ என்று 
எதிர்பார்க்கிறார்‌ பாபிலோன்‌ தேசத்து 
சிறையிருப்பிலிருந்து தம்முடைய ஜனத்தை 
விடுதலைபண்ணவேண்டும்‌ என்பதே 
கர்த்தருக்குப்‌ பிரியம்‌. அவர்கள்‌ தமக்கு 
விரோதமாக. பாவம்‌ செய்தததினால்‌, 
அவர்களை பாபிலோன்‌ தேசத்து 
சிறைச்சாலையிலேயே சங்காரம்பண்ண 
வேண்டும்‌ என்பது கர்த்தருடைய விருப்பமல்ல. 


ஸ்ரவேல்‌ 
பாக சாலளபகம்‌ 
கர்த்தருடைய 
குவனித்தார்களானால்‌, 
நலமாயிருக்கும்‌. அவர்களுடைய சந்ததி 
பெருகும்‌. கர்த்தர்‌ அவர்களை 
அழித்துப்போடாமல்‌ பாதுகாப்பார்‌. 
யாக்கோபின்‌ வம்சத்தார்‌ கர்த்தருடைய 
கற்பனைகளை கவனித்துக்‌ கேட்டு, 
அதற்கு கீழ்ப்படிவார்களானால்‌, கர்த்தர்‌ 
அவர்களை பாதுகாப்பார்‌. அவர்களுக்கு 
சிறையிருப்பு தண்டனையாகக்‌ 
கொடுக்கப்படமாட்டாது. அதற்குப்‌ பதிலாக. 
நித்திய ஆசீர்வாதமும்‌, சந்தோஷமும்‌, 
சமாதானமும்‌ அவர்களுக்குக்‌ 
கொடுக்கப்படும்‌. அவர்கள்‌ கர்த்தருடைய 
கற்பனைகளைக்‌ கவனித்து, அதற்கு 
கீழ்ப்படியும்போது, அவர்களுடைய சமாதானம்‌ 
நதியைப்போல்‌ இருக்கும்‌. அவர்களுடைய 
சமுத்திரத்தின்‌ அலைகளைப்போல 
ம்‌ அவர்களுக்கு கிருபையின்மேல்‌ 
கர்த்தர்‌ தம்முடைய 
அவர்களுக்கு அதிகம்‌ 
அதிகமாய்க்‌ காண்பிப்பார்‌. நதி தொடர்ந்து 
ஒடுவதுபோல, கர்த்தருடைய கிருபையும்‌ 
இரக்கமும்‌ அவர்கள்மீது தொடர்ந்து பாயும்‌. 
சமுத்திரத்தின்‌ அலைகள்‌ ஒருபோதும்‌ 
ஒய்வதில்லை. அதுபோலவே அவர்களுடைய 
ஒருபோதும்‌ 


ஜனங்கள்‌ 
அவர்கள்‌ 
கற்பனைகளைக்‌ 
அது அவர்களுக்கு 


சுயமுயற்சியினாலும்‌, 
குயபராக்கிரமத்தினாலும்‌ 
நதிக்கும்‌, 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


வேகமாகவும்‌ உயரமாகவும்‌ வருகிற 
சமுத்திரத்தின்‌ அலைகளுக்கும்‌ நம்மால்‌ 
எதிர்த்து நிற்கமுடியாது. நம்முடைய சுயநீதி 
ஒருபோதும்‌ எடுபடாது. அது நிலைத்து 
நிற்காது. நாம்‌ கர்த்தருடைய 
கற்பனைகளுக்கு கீழ்ப்படியும்போது, கர்த்தர்‌ 
தம்முடைய சந்தோஷத்தையும்‌, தம்முடைய 
சமாதானத்தையும்‌ நமக்குக்‌ கொடுப்பார்‌. 
'துவே மெய்யான ஆசீர்வாதம்‌. 
கர்த்தர்‌ கொடுக்கும்‌ சமாதானம்‌ 
நதியைப்போல பாய்ந்து வரும்‌. இது 
ஒருபோதும்‌ வற்றிப்போகாத ஜீவநதியைப்போல 
இருக்கும்‌. நதி நம்மை மேற்கொள்வதில்லை. 
எதிர்ப்புக்கள்‌ 
கர்த்தருடைய 
விரோதமாக வருகிற 
எதிர்ப்புக்களையும்‌ நாம்‌ 
மேற்கொள்வோம்‌. கர்த்தரை நம்புகிறவர்கள்‌ 
உலகத்தை கலக்குகிறவர்களாகயிருப்பார்கள்‌. 
அவர்கள்‌ ஒருபோதும்‌ இந்த உலகத்தினால்‌ 
கலங்கிப்போகமாட்டார்கள்‌. 
இப்போதோ, யாக்கோபின்‌ வம்சத்தார்‌ 
கர்த்தருடைய கற்பனைக்கு கீழ்ப்படியாமல்‌, 
அவருக்கு விரோதமாக கலகம்பண்ணி, 
பாவம்‌ செய்திருக்கிறார்கள்‌. இதனால்‌ 
அவர்களுக்கு சமாதானமில்லை. உலகத்தை 
கலக்கவேண்டியவர்கள்‌ இப்போது 
உலகத்தால்‌  கலங்கிப்போயிருக்கிறார்கள்‌. 
அவர்களுடைய நீதி நிலைக்கவில்லை. 
இஸ்ரவேல்‌ ஜனத்தாரின்‌ சுயநீதி கடல்‌ 
அலைகளில்‌ மூழ்கிப்போய்விட்டது. அவர்கள்‌ 
கர்த்தருடைய கற்பனைக்கு கீழ்ப்படிந்தால்‌, 
கர்த்தர்‌ அவர்களை மறுபடியும்‌ நிலை 
நிறுத்துவார்‌. அவர்களுடைய சமாதானத்தை 
நதியைப்போலவும்‌ அவர்களுடைய நீதியை 
சமுத்திரத்தின்‌ அலைகளைப்போலவும்‌ 
செழிக்கச்‌ செய்வார்‌. 


கர்த்தருடைய 
கீழ்ப்படியும்போது. 
சந்ததி பெருகும்‌. அது 
சந்ததி 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
கற்பனைக்கு 
அவர்களுடைய 


அணுக்களத்தனையாகவும்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ பாபிலோன்‌ தேசத்து 
சிறையிருப்பிலிருக்கும்போது, அவர்கள்‌ 


யூதர்களின்‌ எண்ணிக்கையும்‌ குறைவாகவே. 
இருந்தது. 





ழ்‌ நவள 
ஈயா 


'சபையார்‌. 
நாற்பத்தீராயிரத்து 
அறுபதுபேராயிருந்தார்கள்‌" 
லட்சக்கணக்கான 
எண்ணிக்கையிலிருந்நவர்கள்‌ 
ஆயிரக்கணக்கான 
குறைந்துவிடுகிறார்கள்‌. 
புத்திரர்கள்‌. 
குறைவாயிருந்தாலும்‌, அவர்களுடைய மகிமை 
அவர்களை விட்டு நீங்கிப்போகவில்லை. 
இஸ்ரவேல்‌ என்னும்‌ பேர்‌ அவர்களைவிட்டு 
அற்றுப்போகவுமில்லை, அழிக்கப்படவுமில்லை. 


எல்லாரும்‌ ஏகத்திற்கு: 
முந்நூற்று 
(எஸ்றா 2:64) 


இஸ்ரவேல்‌ தேசம்‌ கர்த்தர்‌ தம்முடைய 
பிள்ளைகளுக்கு சுதந்தரமாய்க்‌ கொடுத்த 
தேசம்‌. இந்த தேசத்தில்‌ அந்நியர்கள்‌ 
குடியேறுவதுமில்லை. இது வனாந்தரமாய்ப்‌ 
போவதுமில்லை. கர்த்தருக்கு முன்பாக 
இஸ்ரவேல்‌ தேசம்‌ அழிக்கப்படுவதுமில்லை. 

நாம்‌ கர்த்தருக்கு விரோதமாக பாவம்‌ 
செய்யும்போது. நாம்‌ அனுபலிக்கிற 
தெய்வீக ஆசீர்வாதங்களை இழந்துபோவோம்‌. 
கர்த்தர்‌ நமக்காக வைத்திருக்கிற 
நன்மைகளையும்‌ நம்மால்‌ பெற்றுக்கொள்ள 


'தடையாகயிருக்கும்‌. 


கர்த்தர்‌ யாக்கோபின்‌ சந்ததியாருக்கு 
இஸ்ரவேல்‌ தேசத்தை சுதந்தர வீதமாகக்‌ 
கொடுத்தார்‌ அவர்கள்‌ கர்த்தருக்கு 
கீழ்ப்படிந்து ஜீவித்தால்‌, கானான்‌ தேசத்தில்‌ 
சந்தோஷமாயும்‌, சமாதானமாயும்‌ 
ஜீலிக்கலாம்‌. அவர்களோ கர்த்தருக்கு 
கீழ்ப்படியாமல்‌ பாவம்‌ செய்தார்கள்‌. இதனால்‌ 
ஆசீர்வாதமான 
கானான்‌ தேசத்திலே 
அவர்களால்‌ ஜீவிக்க முடியாமல்‌ போய்விட்டது. 
அந்நிய தேசத்து 
வேதனைகளையும்‌, 


அனுபவிக்க 
அவர்களுடைய சந்தோஷமும்‌, 
அவர்களைவிட்டு நீங்கிப்போயிற்று. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆனாலும்‌ கர்த்தர்‌ தம்முடைய 
பிள்ளைகளுக்கு இரக்கத்தையும்‌ 
ம்‌ காண்பிக்கிறார்‌. அவர்கள்‌ 
பாவம்‌ செய்தாலும்‌, தங்கள்‌ பாவத்திலிருந்து 
மனந்திரும்ப ஒரு வாய்ப்பைக்‌ கொடுக்கிறார்‌. 
அவர்கள்‌ கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல்‌ 
கலகம்பண்ணினாலும்‌, கர்த்தருடைய 
கற்பனைக்கு கீழ்ப்டிய மறுபடியும்‌ ஒரு 
வாய்ப்பைக்‌ கொடுக்கிறார்‌. அவர்களுடைய 
எண்ணிக்கை 'சொற்பமாயிருந்தாலும்‌, 
அவர்களுடைய அற்றுப்போகாமலும்‌ 
அழிக்கப்படாமலும்‌ இருக்குமென்று 
வாக்குப்பண்ணுகிறார்‌. கர்த்தருடைய 
கற்பனைகளைக்‌ கவனித்து அதற்கு 
கீழ்ப்படிந்தால்‌. ஆக்கத்‌ நிச்சயமுண்டு. 
கீழ்ப்படியவில்லையென்றால்‌ அழிவு 
நிச்சயமுண்டு. 


கோரேசு ராஜா, 
சிறையிருப்பிலிருக்கிற 
தவ்ை விடுவிப்பது 
ந்தர்‌ அவர்களை 
“பாமிவோளிலிருந்து புறப்படுங்கள்‌; 
கல்தேயரைவிட்டு ஒடிவாருங்கள்‌: கர்த்தர்‌ 
தம்முடைய தாசனாகிய யாக்கோபை 
மீட்டுக்கொண்டாரென்று சொல்லுங்கள்‌; 
இதைக்‌ கெம்பீரசத்தமாய்க்‌ கூறிப்‌ 
பிரசித்தப்படுத்துங்கள்‌, பூமியின்‌ 
கடையாந்தரமட்டும்‌  வெளிப்படுத்துங்கள்‌" 
(ஏசா 48:20) என்று கர்த்தர்‌ சொல்கிறார்‌. 


பெயர்‌ 


பாபிலோன்‌ தேசத்து 
இஸ்ரவேல்‌ 

ற்கு முன்பாகவே, 
விடுவிக்கிறார்‌ 


கர்த்தருடைய பிள்ளைகளில்‌, 
யாரெல்லாம்‌ கானான்‌ தேசத்திற்கு திரும்பி 
வரவேண்டுமென்று விரும்புகிறார்களோ, 
அவர்களெல்லோரும்‌ தங்கள்‌ தேசத்திற்குத்‌ 

ம்பி வரலாம்‌. அவர்கள்‌ 
பாமிலோனிலிருந்து புறப்பட்டு வரலாம்‌. 
கல்தேயரை விட்டு ஓடிவரலாம்‌. ஏனெனில்‌ 
இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தர்‌, 
தம்‌ தாசனாகிய யாக்கோபை 
மீட்டுக்கொண்டார்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
ஜனத்தை மீட்டுக்கொள்ளும்போது, 
அவர்களை வேறு யாரும்‌ அடிமைப்படுத்த 
முடியாது. சிறைப்படுத்த முடியாது. கர்த்தர்‌ 
சர்வவல்லமையுள்ளவர்‌. அவர்‌ ஒருவரும்‌ 
பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவர்‌ 





i FTE 
TT 
டைய தாசனாகிய 


கர்த்தர்‌ தம்மு 
யாக்கோபை மீட்டுக்கொண்டார்‌ என்பது. ஒர 
ஆசீர்வாதமான நற்செய்தி. 

இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ கம்பீர சத்தமாய்க்‌ கூறி 


“உலகமெங்கும்‌ சென்று சகல ஜாதிகளுக்கு 
சுவிசேஷத்தைப்‌ பிரசங்கம்பண்ணுங்கள்‌" 
என்னும்‌ வாக்கியத்திற்கு 
அடையாளமாயிருக்கிறது. 


யாரெல்லாம்‌ 
சொந்தமானவர்களாகிருக்கிறார்களே. 
அவர்களெல்லோரையும்‌ கர்‌ 
மீட்டுக்கொள்கிறார்‌. அவர்களை மீட்பதற்கான 
மீட்பின்‌ கிரயத்தைச்‌ செலுத்துகிறார்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய தாசனாகிய யாக்கோபை 
மீட்டுக்கொண்டார்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
ஜனத்தை அன்பின்‌ கயிற்றால்‌ கட்டி 
வைத்திருந்தார்‌. அவர்களோ கயிற்றின்‌ 
கட்டை ழ்த்து, கர்த்தரைவிட்டு 
விலகிப்போய்விட்டார்கள்‌. இப்போதோ கர்த்தர்‌ 
தம்முடைய ஜனத்தை மறுபடியுமாக 
தம்மிடத்தில்‌ அழைத்து வந்து, அவர்களை 
தம்முடைய அன்பின்‌ கயிற்றால்‌ இறுகக்‌ 
கட்டுகிறார்‌. நம்மை மீட்டுக்கொண்ட 
கர்த்தருக்கு நம்மேல்‌ உரிமை உண்டு. 
நம்மை ஆளுகை செய்கிற அதிகாரம்‌ 
அவருக்கு உண்டு. கர்த்தருடைய 
அதிகாரத்தை அவரால்‌ 
மீட்டுக்கொள்ளப்பட்டவர்கள்‌ கேள்வி 
கேட்கமுடியாது. 

கர்த்தர்‌ 
பாபிலோன்‌ 
மீட்டுக்கொள்வதோடு, 
தங்களுடைய தேசத்திற்கும்‌ 
அழைத்துச்‌ செல்கிறார்‌. 


தேவைகளை சந்திக்கிறார்‌. 
பாதுகாத்து பராமரிக்கிறார்‌. 


அரவக்‌ அன்த்த 
தேசத்து சிறையிருப்பிலிருந்து, 


அவர்களை 
பாதுகாப்பாக 
அவர்களுடைய 
அவர்களைப்‌ 


அவர்களுக்கு ஒரு குறைவும்‌ இல்லாமல்‌ 
பார்த்துக்கொள்கிறார்‌. “அவர்‌ அவர்களை 
வ்‌ நடத்தும்போது, 
அவர்களுக்குத்‌ தாகவிடாயிருந்ததில்லை; 
கன்மலையிலிருந்து தண்ணீரை 
அவர்களுக்குச்‌ சுரக்கப்பண்ணினார்‌.. 
'கன்மலையைப்‌ பிளந்தார்‌, தண்ணீர்‌ 
ஓடிவந்தது” (ஏசா 48:21). 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பாபிலோன்‌ 
சிறையிருப்பிலிருந்து 
யாக்கோபின்‌ சந்ததியார்‌, 
வழியாய்‌ நடந்துபோகிறார்கள்‌. 
வனாந்தரத்தின்‌ பாதையாகயிருந்தாலும்‌, 
கர்த்தருடைய ஜனம்‌ தாகவிடாயிருக்கவில்லை. 
கர்த்தருடைய பிள்ளைகளை தண்ணீர்‌ 
பின்தொடர்ந்து வருகிறது. வனாந்தரத்தில்‌ 
கன்மலையிலிருந்து தண்ணீர்‌ சுரப்பதும்‌, 
கன்மலையைப்‌ பிளக்கும்போது தண்ணீர்‌ 
ஒடி வருவதும்‌: இயற்கையின்‌ 
பிரகாரம்‌ சாத்தியமானதல்ல. கர்த்தரோ 
'சர்வவல்லமையுள்ளவர்‌. கர்த்தருடைய 
பலத்த புயம்‌, அவருடைய பிள்ளைகளுக்கு 
அற்புதங்களையும்‌ அதிசயங்களையும்‌ 

அவர்களுடைய தேவைகளை 


ஜனங்கள்‌ எகிப்து 
அடிமைத்தனத்திலிருந்து 

கானான்‌ தேசத்திற்குப்‌ 

|, இப்படிப்பட்ட அற்புதங்களும்‌ 
அடையாளங்களும்‌ நடந்தது. தம்முடைய 
பிள்ளைகளுக்கு கர்த்தர்‌ ஏற்கெனவே செய்த 
அற்புதங்களை, இப்போது மறுபடியுமாக, 
அவர்கள்‌ பாபிலோன்‌ தேசத்திலிருந்து 
கானான்‌ தேசத்திற்குத்‌ திரும்பிப்போகும்‌. 
போதும்‌ செய்கிறார்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
கிரியைகளை நேர்த்தியாகச்‌ செய்கிறவர்‌. 
அற்புதங்களும்‌ அடையாளங்களும்‌ 
கர்த்தருடைய வார்த்தைகளை உறுதிபண்ணும்‌. 


புதிய ஏற்பாட்டுக்காலத்தில்‌ ஜீலிக்கிற 


இரக்கமும்‌ 

கொடுக்கப்பட்டிருக்கிறது. 

ஜனத்தாருக்கு கன்மலையிலிருந்து தண்ணீர்‌ 
சுரந்ததுபோல, நமக்கு கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்துவிடமிருந்து ஜீவத்‌ 
தண்ணீருள்ள நதிகள்‌ பாய்ந்து வரும்‌. 
நன்மையான எல்லா ஈவுகளும்‌ ஜோதிகளின்‌ 
பிதாவாகிய கர்த்தரிடமிருந்தே நமக்கு 
வருகிறது. கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாரை வனாந்தரங்களில்‌ 
நடத்தியபோது, கன்மலையிலிருந்து 
தண்ணீரை அவர்களுக்குசுரக்கப்பண்ணினார்‌. 
அதுபோலவே. கர்த்தர்‌ நம்மை இந்தப்‌ 
பிரபஞ்சத்தில்‌ நடத்தும்போது, கிறிஸ்துவாகிய 
கன்மலையிலிருந்து நமக்கு 
ஜீவத்தண்ணீரை சுரக்கப்பண்ணுகிறார்‌ 





i ஏசாயா - விரிவுரை i 
ரியா ISAIAH - COMMENTARY PUBLISHERS 


க்‌ 
நபிக்கும்‌ துன்மார்க்கர்‌ சமாதானத்தை 
விரும்புவதில்‌ தன்மார்க்கருக்கு 


ற என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
அவர்களுக்கு தேவனோடும்‌ சமாதானம்‌ 
இருக்காது. அவர்களுடைய மனச்சாட்சியோடும்‌ 
சமாதானம்‌ இருக்காது. க்‌ 
சத்துருவாக: ப 
சந்தோஷத்தையும்‌ சமாதானத்தையும்‌ அனுபவிக்க. 
முடியாது. அவர்களுக்கு சமாதானம்‌ இல்லை. 





ஏசாய! 


f= a 
TT 


பாபிலோன்‌ 
சிறையிருப்பிலிருக்கிற யூதர்களை 
விடுவிப்பது சம்பந்தமாக கர்த்தர்‌ 
வாக்குத்தத்தமான செய்திகளையும்‌, 
ஆறுதலான செய்திகளையும்‌ 
வெளிப்படுத்துகிறார்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
ஜனத்தை விடுவிக்கும்போது, அந்த விடுதலை. 
பரிபூரணமான விடுதலையாகயிருக்கும்‌. 
ஏசாயா தீர்க்கதரிசி, யூதஜனங்களுடைய 
விடுதலையைப்பற்றி இங்கு 
தீர்க்கதரிசனமாகச்‌ சொன்னாலும்‌, இந்த 
தீர்க்கதரிசனம்‌, புதிய ஏற்பாட்டுக்காலத்தில்‌, 
இயேசுகிறிஸ்துவின்‌ மூலமாய்‌ இந்த உலகம்‌ 
இரட்சிக்கப்படப்‌ போவதையும்‌ 
முன்னறிவிக்கிறது. நம்முடைய கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்துவே உலகஇரட்சகர்‌, 


ஏசாயா... தீர்க்கதரிசி கர்த்தருக்கும்‌, 
பாபிலோன்‌ தேசத்து சிறையிருப்பிலிருக்கிற 
யூதஜனங்களுக்கும்‌ நடுவே மத்தியஸ்தராக 
ஊழியம்‌ செய்கிறார்‌. ஏசாயாவின்‌ ஊழியம்‌, 
இயேசுகிறிஸ்துவின்‌ மத்தியஸ்த ஊழியத்திற்கு 
அடையாளமாயிருக்கிறது (ஏசா 49-3 
பழைய ஏற்பாட்டுக்காலத்தில்‌, 
தங்கள்‌ சிறையிருப்பிலிருந்து. 
வடுவிக்கப்டுண்கள்‌. , என்று மொதுவாக 
முன்னறிவிக்கப்பட்டிருக்கிறது. 
மூதஜனத்தாரோடு புறஜாதியாரும்‌ தங்கள்‌ 
சிறையிருப்பிலிருந்து விடுவிக்கப்படுவார்கள்‌. 
புறஜாதியார்‌ மத்தியிலும்‌ கர்த்தருடைய 
ஊழியம்‌ நடைபெறும்‌ (ஏசா 49:4-8). 


இஸ்ரவேலின்‌ பரிசுத்தரே தம்முடைய 
ஜனங்களை மீட்டுக்கொள்வார்‌ (ஏசா 
49.942). யூதர்கள்‌ இப்போது 
வேதனையிலும்‌, 
இருந்தாலும்‌, அவர்களுக்கு 
அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 
விடுதலையை நினைத்து 
ஆறுதல்‌ 
உற்சாகமாயிருக்கவேண்டும்‌ 


தேசத்து 


யூதஜனங்கள்‌ 


(ஏசா 4913-17). 


- விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


கர்த்தருடைய சபை புறஜாதியார்‌ 
மத்தியிலும்‌ ஸ்தாபிக்கப்படும்‌ (ஏசா 49:18-20). 
பாபிலோன்‌ தேசத்திலிருந்து யூதர்கள்‌ 
விடுவிக்கப்படுவார்கள்‌ என்று ஏசாயா 
கர்த்தருடைய வார்த்தையை 
தீர்க்கதரிசனமாய்ச்‌ சொல்லுகிறார்‌. 
கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு 
வாக்குப்பண்ணப்பட்டிருக்கிற எல்லா 
ஆசீர்வாதங்களுக்கும்‌, இந்தத்‌ தீர்க்கதரிசனம்‌ 
அடையாளமாயிருக்கிறது (ஏசா 49:24-26) 


ந்த அதிகாரத்தில்‌ 
சொல்லப்பட்டிருக்கிற தீர்க்கதரிசனம்‌, 
பாபிலோன்‌ தேசத்து சிறையிருப்பிலிருக்கிற 
யூதஜனங்களின்‌ விடுதலைபைப்பற்றிச்‌ 
சொல்லப்பட்டாலும்‌, இந்த 
தீர்க்கதரிசனங்களை நம்முடைய 
ஆலிக்குரிய  ஜீலியத்திலும்‌. நமக்கு 
சொந்தமாக்கிக்‌ கொள்ளவேண்டும்‌. 


தீவுகளே, எனக்குச்‌. 
செவிகொடுங்கள்‌ ஏசா 49:1-6 


ஏசா 493. தீவுகனே, எனக்குச்‌. 
செவிகொடுங்கள்‌; தூரத்திலிருக்கிற 
ஜனங்களே, கவனியுங்கள்‌; தாயின்‌ 
கர்ப்பத்திலிருந்ததுமுதல்‌ கர்த்தர்‌ 
என்னை அழைத்து, நாண்‌ என்‌ தாயின்‌ 
வயிற்றில்‌ இருக்கையில்‌ என்‌ 
நாமத்தைப்‌ பிரஸ்தாபப்படுத்தினார்‌. 


ஏசா 49:2. அவர்‌ என்‌ வாயைக்‌ 
கூர்மையான பட்டயமாக்கி, தமது. 
கரத்தின்‌ நிழலினால்‌ என்னை மறைத்து, 
என்னைத்‌ தூலக்கமான அம்பாக்கி, 
என்னைத்‌ தமது அம்பறாத்தூணியிலே 
மூடிவைத்தார்‌. 

ஏசா 493. அவர்‌ என்னை நோக்கி: நீ. 
என்‌ தாசன்‌; இஸ்ரவேலே, நான்‌ 
உன்னில்‌ மகிமைப்படுவேன்‌ என்றார்‌. 
ஏசா 49:4. அதற்கு நான்‌: விருதாவாய்‌ 
உழைக்கிறேன்‌, வீணும்‌ வியர்த்தமுமாய்‌ 
என்‌ பெலனைச்‌ செலவழிக்கிறேன்‌; 
அகிலும்‌ என்‌ நியாயம்‌ 
கர்த்தமிடத்திலும்‌, என்‌ பலன்‌ என்‌ 
தேவனிடத்திலும்‌ இருக்கிறது என்று 





f= FTE 
TT 


ஏசா 49:5. யாக்கோயைத்‌ தம்மிடத்தில்‌ 
திருப்பும்படி, நான்‌ யின்‌ 
கர்ப்பத்திலிருத்ததுமுதல்‌ 

தாசனாக 


சேராதேபோகிறது; 

கர்த்தருடைய 

கனமடைவேன்‌, என்‌ தேவன்‌ என்‌: 
பெலனாயிருப்பார்‌. 


யாக்கோபின்‌ 
எழுப்பவும்‌, 


ஏசா 49:8. 
கோத்திரங்களை 


இஸ்ரவேலில்‌ காக்கப்பட்டவர்களைத்‌ 
திருப்பவும்‌, 


தீர்‌ எனக்குத்‌ 
'தாசனாயிருப்பது 
அற்பகாரியமாயிருக்கிறது; நீர்‌ பூமியின்‌ 
கடைசிபரியந்தமும்‌ என்னுடைய 
இரட்சிப்பாயிருக்கும்படி, உம்மை 
ஜாதிகளுக்கு ஒனியாகவும்‌ வைப்பேன்‌. 
என்கிறார்‌. 


48-ஆவது அதிகாரத்தில்‌, 
தேவனாகிய கர்த்தர்‌. 
இஸ்ரவேல்‌ 
தம்முடைய தீர்க்கதரிசன 

வெளிப்படுத்துகிறார்‌. 
யாக்கோபின்‌ வம்சத்தாரே கேளுங்கள்‌" 
(ஏசா 484) என்றும்‌, “யாக்கோபே, நான்‌ 
அழைத்திருக்கிற இஸ்ரவேலே, எனக்கு. 
செவிகொடு" (ஏசா 4842) 
என்றும்‌ சேனைகளின்‌ கர்த்தர்‌ தம்முடைய 
ஜனத்தோடு பேசுகிறார்‌. 


ந்‌ ஈரத்தில்‌, £வகளே 
எனக்குத்‌ செவிகொடுங்கள்‌. னால்‌] 
சொல்லுகிறார்‌. தீவுகள்‌ என்னும்‌ வார்த்தை 
புறஜாதியாரைக்‌ குறிக்கிறது. “ஜாதிகளுடைய 
தீவுகள்‌" (ஆதி 10:5) என்று வேதத்தில்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. இவர்கள்‌ 
தூரதேசத்தைச்‌ சேர்ந்தவர்கள்‌. பறஜாதி 
ஜனங்கள்‌ இஸ்ரவேலின்‌ காணியாட்சிக்குப்‌ 
புறம்பானவர்கள்‌. அவர்களும்‌ கர்த்தருடைய 
வார்த்தைக்குச்‌ செவிகொடுக்கவேண்டும்‌. 


யாக்கோபின்‌ வம்சத்தாருக்கும்‌ 
ஜனத்நார்கும்‌ 
செய்தியை 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


செய்தி 
சொல்லப்படுகிறது. 
நார ங்கில்‌ 


அறிவிக்கப்பட்டது. ஆனால்‌ அவர்களோ 


கொண்டார்கள்‌. 
இயேசுகிறிஸ்துவின்‌ 
செவிடர்களாயிருந்தார்கள்‌. 
நற்செய்தி புறஜாதியார்‌ 
அறிவிக்கப்பட்டபோது. 
கர்த்தருடைய வார்த்தைக்கு 
செவிகொடுத்தார்கள்‌. 
புறஜாதியாரைப்பற்றிச்‌ சொல்லும்போது, 
'தீவுகளை எனக்குச்‌ செவிகொடுங்கள்‌, 
தூரத்திலிருக்கிற ஜனங்களே கவனியுங்கள்‌” 
(ஏசா 49:1) என்று சொல்லுகிறார்‌. 


குவனமாய்ச்‌ 
கர்த்தர்‌ 


கர்த்தரே சர்வசிருஷ்டிகர்‌. அவருக்கு 
சர்வசிருஷ்டிகள்மீதும்‌ அதிகாரமுள்ளது. 
இஸ்ரவேலின்‌ பரிசுத்தரே மனுபுத்திரருக்கு 
மீட்பராகயிருக்கிறார்‌. அவரே ஆத்தும 
மீட்பின்‌ காரணகர்த்தா. கர்த்தர்‌ 
பரலோகத்திலிருந்து தம்முடைய தெய்வீக 
அதிகாரத்தை வெளிப்படுத்துகிறார்‌. 


சேனைகளின்‌ த்தரே 
மனுக்குலத்திற்கு மீட்பரை நியமித்திர்கிறார 
'தாயின்‌ கர்ப்பத்திலிருந்ததுமுதல்‌ கர்த்தர்‌ 
என்னை அழைத்து, நான்‌ என்‌ தாயின்‌ 
வயிற்றில்‌ இருக்கையில்‌ என்‌ நாமத்தைப்‌ 
பிரஸ்தாபப்படுத்தினார்‌' (ஏசா 49:1). இந்த 
வாக்கியம்‌. மீட்ர்‌ சொல்லுகிற 
வாக்கியமாகும்‌. பிதாவாகிய தேவனே, 
தம்முடைய குமாரனாகிய இயேசுகிறிஸ்துவை, 
உலகஇரட்சகராக. ஏற்படுத்தியிருக்கிறார்‌. 
அவருடைய தாயின்‌ கர்ப்பத்திலிருந்தது முதல்‌, 
பிதாவானவர்‌ அவரை அழைத்தார்‌. மீட்பர்‌ 
தம்முடைய தாயின்‌ வயிற்றிலிருக்கையிலேயே, 
கர்த்தர்‌ மீட்பரின்‌ நாமத்தைப்‌ 
பிரஸ்தாப்படுத்தினார்‌. 


கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து. கன்னி 


மரியாளின்‌ வயிற்றில்‌ 


உற்பத்தியாயிருந்தபோதே, 

அவருடைய 

பிரஸ்தாபப்படுத்தினார்‌. 

குமாரனைப்‌ பெறுவாள்‌, அவருக்கு இயேசு 
என்று பேரிடுவாயாக; ஏனெனில்‌ அவர்‌ தமது 
ஜனங்களின்‌ பாவங்களை நீக்கி அவர்களை 
இரட்சிப்பார்‌ என்றான்‌" (மத்‌ 1:21). 





i= THE 
TT 


தீர்க்கதரிசிகளும்‌ கர்த்தா ட்‌ 
அழைக்கப்பட்டவர்கள்‌. ஏசாயா 
வாக்கியத்தில்‌  தம்மைப்பற்றச்‌ சொல்லுகிறார்‌ 
என்று வேதபண்டிதர்கள்‌ வியாக்கியானம்‌. 
பண்ணுகிறார்கள்‌. எரேமியா தீர்க்கதரிசியும்‌ 
மம்மைப்பற்றிச்‌ சொல்லும்போது. 
“கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, 
அவர்‌: நான்‌ உன்னைத்‌ தாயின்‌ வயிற்றில்‌ 
உருவாக்கு முன்னே உன்னை அறிந்தேன்‌; நீ 
கர்ப்பத்திலிருந்து வெளிப்படுமுன்னே நான்‌ 
உன்னைப்‌ பரிசுத்தம்பண்ணி, உன்னை 
ஜாதிகளுக்குத்‌ தீர்க்கதரிசியாகக்‌ 
கட்டளையிட்டேன்‌ என்று சொன்னார்‌” 
(எரே 1:45) என்று சொல்லுகிறார்‌. இந்த 
வாக்கியங்களெல்லாம்‌ இயேசகிறிஸ்துவுக்கு 
அணையாளபாயிருக்கிறது. 


ஏற்பாட்டுக்காலத்தில்‌ 
ம்‌ ன்‌ 


115) 


சேனைகளின்‌ கர்த்தரே தம்முடைய 
மீட்பரை ஊழியத்திற்கு அழைத்தவர்‌. அவரே 
அந்த ஊழியத்திற்கு அவரைத்‌: 
தகுதிப்படுத்துகிறவர்‌. “அவர்‌ என்‌ வாயைக்‌ 
கூர்மையான பட்டயமாக்கி, தமது கரத்தின்‌ 
நிழலினால்‌ என்னை மறைத்து. என்னைத்‌: 
துலக்கமான அம்பாக்கி, என்னைத்‌ தமது 
அம்பறாத்தூணியிலே மூடிவைத்தார்‌" 
(ஏசா 49:2) என்று ஏசாயா சொல்லுகிறார்‌. 


| ஊழியக்காரர்கள்‌ 


ஜெயிக்கவேண்டும்‌. யுத்தம்‌ கர்த்தருடையது. 
நாம்‌ கர்த்தருடைய சேனையில்‌, நம்மை 
நல்ல போர்ச்சேவகர்களாக இணைத்துக்‌ 
கொள்ளவேண்டும்‌. கர்த்தருக்கு விரோதமாக 
குலகம்பண்ணி ட்டுப்‌ 


பிரிந்துபோயிருக்கிற 


உலகப்பிரகாரமான 
ஆவிக்குரிய கர்த்தருடைய 
வார்த்தையே நமக்கு இருபுறமும்‌ கருக்குள்ள 
பட்டயமாயிருக்கிறது. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தேவனுடைய வார்த்தையானது 
ஜீவனும்‌ வல்லமையும்‌  உள்ளதாயும்‌, 
இருபுறமும்‌ கருக்குள்ள எந்தப்‌ பட்டயத்திலும்‌ 
கருக்கானதாயும்‌, ஆத்துமாவையும்‌ 
ஆவியையும்‌, கணுக்களையும்‌ ஊனையும்‌ 
பிரிக்கத்தக்கதாக உருவக்‌ குத்துகிறதாயும்‌, 
இருதயத்தின்‌ நினைவுகளையும்‌ 
யோசனைகளையும்‌ வகையறுக்கிறதாயும்‌ 
இருக்கிறது" (எபி 4:12). 


கர்த்தர்‌ தம்முடைய ஊழியக்காரரின்‌ 
வாயை கூர்மையான  பட்டயமாக்குகிறார்‌ 
கர்த்தருடைய வார்த்தையே நாம்‌ பயன்படுத்த 
வேண்டிய பட்டயம்‌. இந்தப்‌ பட்டயத்தை 
கையினால்‌ பயன்படுத்த முடியாது. இதை 
நம்முடைய வாயினால்‌ பயன்படுத்தவேண்டும்‌. 


கர்த்தர்‌ ஏசாயா தீர்க்கதரிசியை, எந்த 
ஊழியத்திற்காக  அழைத்தாரோ, அந்த 
ஊழியத்தை செய்யுமாறு கர்த்தர்‌ அவரைத்‌ 
தகுதிப்படுத்துகிறார்‌. அவரை தமது கரத்தின்‌ 
நிழலினால்‌ மறைக்கிறார்‌. கர்த்தருடைய 
ஊழியக்காரர்கள்‌ எல்லோரும்‌ அவருடைய 
கரத்தின்‌ நிழலினால்‌: 'மறைவாயிருக்க 
வேண்டும்‌. இதுவே நமக்கு மெய்யான 
பாதுகாப்பு. 
பழைய ஏற்பாட்டுக்காலத்தில்‌ 
இயேசுகிறிஸ்துவின்‌ சுவிசேஷமும்‌, 
புறஜாதியாரின்‌ இரட்சிப்பும்‌ 
வெளிப்படுத்தப்படாத மறைபொருளாயிருந்தது. 
இவையெல்லாம்‌ மார்க்க பிரமாணங்களில்‌ 
நிழலாயிருந்தது. இந்த நிழலில்‌ இயேசு 
கிறிஸ்துவின்‌ சுவிசேஷம்‌ மறைவாயிருந்தது. 
பழைய ஏற்பாப்டுக்காலத்து சம்பவங்க 
ளெல்லாம்‌, புதிய ஏற்பாட்டுக்காலத்து 
சம்பவங்களுக்கு அடையாளமாயிருக்கிறது. 
கர்த்தரே, தாம்‌ தெரிந்துகொண்ட 
ஊழியக்காரைப்‌ பாதுகாக்கிறார்‌. தாவீதின்‌ 
தெய்வீக 
பாதுகாக்கப்பட்டார்கள்‌. 


வித்தில்‌ 


வாக்குப்பண்ணப்பட்டிருக்கிறது. 
பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதற்காகவே, 
கர்த்தர்‌ தாவீதின்‌ ல்ல மது 
கரத்தின்‌ நிழலினால்‌. 

பாதுகாத்தார்‌. கர்த்தராகிய இயேசகிறில்து 
சிறுபிள்ளையாகமிருந்தபோதே, ஏரோது 
ராஜா அவரைக்‌ கொன்றுபோட முயற்சி 
பண்ணினான்‌. கர்த்தரோ இயேசுகிறிஸ்துவை 
தமது கரத்தின்‌ நிழலினால்‌ மறைத்தார்‌. 
அவரைப்‌ பாதுகாத்தார்‌. 





i THEN 
TT 


யாத்‌ 22:29. முதல்‌ முதல்‌ பழுக்கும்‌ உன்‌ 

பழத்தையும்‌, வடியும்‌ உன்‌ 
த்ய காணிக்கையாகச்‌. 
செலுத்தத்‌ தாமதிக்கவேண்டாம்‌. உன்‌ 
குமாரரில்‌ முதற்பேறானவனை எனக்குக்‌ 
கொடுப்பாயாக. 


யாத்‌ 22:30. உன்‌ மாடுகவிலும்‌ உண்‌: 
ஆடுகளிலும்‌ அப்படியே செய்வாயாக; 
குட்டியானது ஏழுநான்‌ தன்‌ தாயோடே. 
இருக்கட்டும்‌; எட்டாம்‌ நானிலே அதை 
எனக்குச்‌ செலுத்துவாயாக. 


யாத்‌ 22:31. தீங்கன்‌ எனக்குப்‌ பரிசுத்த 
மனுஷராயிருக்கக்கடவீர்கன்‌; 
வெளியிலே பீறுண்ட மாம்சத்தைப்‌ 
புசியாமல்‌, அதை நாய்களுக்கும்‌ 
போட்டுவிடுங்கள்‌. 


நமக்கு மேலான, அதிகாரங்களுக்கு 
கீழ்ப்படியவேண்டும்‌. கர்த்தரே 
பிரகாரமாக 


அதிகாரிகள்‌ கர்த்தருக்கு 

செய்கிறவர்களாயிருக்கிறார்கள்‌. 
போயாதிபதிகளாத்‌ தூஷியாமலும்‌, உன்‌ 
ஜனத்தின்‌. அதிபதியைச்‌ சடியாமலும்‌ 
இருப்பாயாக" (யாத்‌ 22:28) என்று 


கர்த்தருடைய பிரமாணம்‌ சொல்லுகிறது. 


நியாயாதிபதிகளும்‌, ஜனத்தின்‌ 
அதிபதிகளும்‌ ஜனங்களுடைய வழக்குகளை 
நீதியாய்‌ விசாரிக்கிறார்கள்‌. ஜனங்கள்‌ தங்கள்‌ 
தேசத்தின்‌ சட்டங்களுக்கும்‌ 
பிரமாணங்களுக்கும்‌ கீழ்ப்படியவேண்டும்‌. 
அதிபதிகள்‌ தங்களுடைய கடமைகளை 
செய்யும்போது, ஜனங்களும்‌ அவர்களுக்கு 
ஒத்துழைக்கவேண்டும்‌. நியாயாதிபதிகளை 
தூவிப்பதும்‌, ஜனத்தின்‌ அதிபதியை சபிப்பதும்‌ 


கர்த்தருடைய பார்வையில்‌ பாவமான காரியம்‌ 


நம்முடைய முதற்கனிகள்‌ 
கர்த்தருக்குரியது. முதற்களிகளையும்‌ முதல்‌ 
ஈற்றுக்களையும்‌ கர்த்தருக்கு 
பிரதிஷ்டைபண்ண வேண்டும்‌. இந்தப்‌ 
பிரமாணம்‌ யாத்‌ 13-ஆவது 
அதிகாரத்திலேயே சொல்லப்பட்டிருக்கிறது. 
கர்த்தர்‌ இந்தப்‌ பிரமாணத்தை இங்கு 
மறுபடியுமாய்ச்‌ சொல்லுகிறார்‌. 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


முதல்‌ முதல்‌ பழுக்கும்‌ உன்‌ 
பழத்தையும்‌, வடியும்‌ உன்‌ இரசத்தையும்‌ 
காணிக்கையாகச்‌ செலுத்தத்‌ 
தாமதிக்கவேண்டாம்‌. உன்‌ குமாரரில்‌ 
முதற்பேறானவனை எனக்குக்‌ கொடுப்பாயாக" 
என்றும்‌, 


உன்‌ மாடுகளிலும்‌ உன்‌ ஆடுகளிலும்‌ 
அப்டியே செய்வாயாக;  குட்டியானது 
ஏழுநாள்‌ தன்‌ தாயோடே இருக்கட்டும்‌; 
எட்டாம்‌ நாளிலே அதை எனக்குச்‌ 
செலுத்துவாயாக” (யாத்‌ 22:29,30) என்றும்‌ 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
நம்மையே 
ஒப்புக்கொடுக்கவேண்டும்‌. 
நம்மிடத்திலுள்ளவைகளையும்‌ கர்த்தருக்கு 
பிரதிஷ்டைபண்ணவேண்டும்‌. பிதாவாகிய 
தேவன்‌ தம்முடைய பேறான 
குமாரனை, நம்முடைய பாவங்களை 
போக்கும்‌ பாவநிவாரண பலியாக 
ஒப்புக்கொடுத்தார்‌ 


ஒரே 


முதல்‌ பழுக்கும்‌ பழத்தையும்‌, முதல்‌ 
ஷயும்‌ திராட்சரசத்தையும்‌ கர்த்தருக்கு. 
உடனை செலுத்திவிடவேண்டும்‌. கர்த்தருக்கு 
காணிக்கை செலுத்துவதில்‌ நாம்‌ 
காலதாமதம்பண்ணக்கூடாது. வாலிபர்கள்‌ 
தங்களுடைய வாலிபத்தின்‌ பலத்தையும்‌, 
வாலிபகாலத்தையும்‌ ர்்தருக்‌ 


பவொறுக்காகள்ர்‌ 
வாலிபத்தின்‌ பெலமும்‌ 
முதற்கனிகளைப்போல 


வல்வில்‌ 
அவர்களுடைய 
இருக்கிறது. 

மேலே கூறப்பட்டிருக்கும்‌ பழைய 
ஏற்பாட்டுக்கால பிரமாணங்கள்‌ எல்லாம்‌ 
இஸ்ரவேலருக்கே உரியவை. புறஜாதியாருக்கு 
இதில்‌ பங்கில்லை. புதிய ஏற்பாட்டுக்காலத்தில்‌ 
இயேசு கிறிஸ்து விசேஷித்த 
வாக்குத்தத்தங்களின்பேரில்‌ ஸ்தாபிக்கப்பட்ட 
விசேஷித்த உடன்படிக்கைக்கு மத்தியஸ்தராய்‌ 
இருக்கிறார்‌. (எபி 8) விசேஷித்த 
உடன்படிக்கையில்‌ யூதரும்‌, புறஜாதியாரும்‌. 
சமமாக இருக்கிறார்கள்‌. தேவனிடத்தில்‌ 
பட்சபாதமில்லை. 





i THE 
TT 


பிதாவாகிய தேவன்‌, தம்முடைய 
குமாரனாகிய 'இயேசுகிறிஸ்‌ துவைப்பற்றிச்‌ 
சொல்லும்போது, “இதோ நான்‌ ஆதரிக்கிற 
என்‌ தாசன்‌" என்று சொல்லுகிறார்‌. 
இதோ, நான்‌ ஆதரிக்கிற என்‌ தாசன்‌, நான்‌ 
தெரிந்துகொண்டவரும்‌, என்‌ ஆத்துமாவக்குப்‌ 


ஆதரிக்கிறார்‌. அவர்‌ பிதாவின்‌ நேசகுமாரன்‌. 
கர்த்தர்‌ இஸ்ரவேலைப்‌ பார்த்து, “நீ என்‌ 
தாசன்‌, இஸ்ரவேலே, நான்‌ உன்னில்‌ 
மகிமைப்படுவேன்‌" (ஏசா 49:3) என்று 
சொல்லுகிறார்‌. இஸ்ரவேல்‌ என்னும்‌ 
வார்த்தை, வேல்‌ தேசத்தாரையும்‌ 
குறிக்கும்‌. இந்த வார்த்தை ஆவிக்குரிய 
இஸ்ரவேலையும்‌ குறிக்கும்‌. கர்த்தரால்‌. 
தெரிந்துகொள்ளப்பட்டவர்கள்‌ எல்லோருமே 
அவருடைய தாசர்களாகவும்‌, அவருக்குப்‌ 
பிரியமான இன்வேண்கவ்‌ இருக்கிறார்கள்‌. 
இரத்தத்தினால்‌ 

இரட்சிக்கப்பட்டவர்கள்‌ 

ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள்‌. 
பரிசுத்தவான்களில்‌ கர்த்தர்‌ 


ஏசாயா தீர்க்கதரிசி கர்த்தருடைய 
ஊழியத்தை செய்தபோது, ஆரம்பத்திலே 
அவருக்கு சோர்வுகளும்‌ ஏமாற்றங்களும்‌ 
உண்டாயிற்று. “விருதாவாய்‌ உழைக்கிறேன்‌" 
என்றும்‌, “வீணும்‌ வியர்த்தமுமாய்‌ என்‌ 
பெலனை செலவழிக்கிறேன்‌" (ஏசா 49:4) 
என்று ஏசாயா வேதனையோடு 
சொல்லுகிறார்‌. தங்கள்‌ ஆத்துமாவைக்‌ 
குறித்து, கவலையில்லாதிருக்கிறவர்கள்‌, 
கிறிஸ்துவின்‌  சுவிசேஷச்‌ 
அசட்டைபண்ணுவார்கள்‌. 
ஆத்தும இரட்சிப்பு கிடைக்காது. 

இரட்சிக்கப்படாதவர்கள்‌ கர்த்தருடைய 
காணியாட்சிக்குப்‌ புறம்பானவர்களாகவம்‌, 
அந்நியர்களாகவும்‌ இருப்பார்கள்‌. அவர்கள்‌ 
மத்தியில்‌ 


ஊழியக்காரர்களுக்கும்‌ சோர்வு உண்டாகும்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QODNENS 
PUBLISHERS 


ஏசாயா 
ஜனங்கள்‌ 
சோர்ந்துபோயிருக்கிறார்‌. 


அப்படிப்பட்ட 


ஏசாயா மனச்சோர்வோடு சொல்லுகிறார்‌. 

எல்லா ஊழியக்காரர்களுக்குமே, 
தங்கள்‌ ஊழியத்தில்‌ சோர்வு வருகிறது. 
ஏசாயாவைப்போலவே,  எரேமியாவும்‌ ஒரு 
சமயம்‌ தன்னுடைய ஊழியப்பாதையில்‌ 
சோர்ந்துபோனார்‌. "ஆதலால்‌, நான்‌ 
அவரைப்‌ பிரஸ்தாபம்பண்ணாமலும்‌ இனிக்‌ 
கர்த்தருடைய நாமத்திலே பேசாமலும்‌ 
இருப்பேன்‌ என்றேன்‌; ஆனாலும்‌ அவருடைய 
வார்த்தை என்‌ எலும்புகளில்‌ அடைபட்டு 
எரிகிற அக்கினியைப்‌ போல்‌ என்‌ 
இருதயத்தில்‌ இருந்தது: அதைச்‌ சகித்து 
இளைத்துப்போனேன்‌; எனக்குப்‌ 
பொறுக்கக்கூடாமற்போயிற்று” (எரே 20:9) 
என்று எரேமியாவம்‌ மனவேதனையோடு 
சொல்லுகிறார்‌. 


கர்த்தருடைய உண்மையுள்ள 
ர்‌, அநேகருக்கு, தங்கள்‌ 
இதுபோன்ற சோர்வு 
நர்‌ கர்த்தருக்காக 
கடினமாயும்‌ ஊழியம்‌ 
அவர்கள்‌ ஏனோதானோ 
அசட்டையாய்‌ ஊழியம்‌ 
செய்வதில்லை. கர்த்தர்‌ தங்களுக்குக்‌ 
கொடுத்திருக்கிற ஊழியத்தில்‌ 
உண்மையுள்‌ளவராயிருக்கிறார்கள்‌. 
தங்களுடைய தாலந்துகள்‌ எல்லாவற்றையும்‌ 
ஜெபத்தோடு பயன்படுத்துகிறார்கள்‌. 
முழுமனதோடும்‌, முழுபலத்தோடும்‌, 
முழுஆத்துமாவோடும்‌ ஊழியம்‌ செய்கிறார்கள்‌ 
ஆனாலும்‌ அவர்களுக்குள்‌... சோர்வு 
வந்துவிடுகிறது. ஜனங்கள்‌ மனந்திரும்பாமல்‌, 
முரட்டாட்டமாய்‌  ஜீவிப்பதைப்‌ பார்த்து 
ஊழியக்காரர்கள்‌ சோர்ந்துபோகிறார்கள்‌. 
தாங்கள்‌ விருதாவாய்‌ உழைக்கிறோமோ 
என்னும்‌ கவலையும்‌, தங்கள்‌ பெலனை 
வீணும்‌ வியர்த்தமுமாய்‌ செலவழிக்கிறோமோ 
என்னும்‌ சந்தேகமும்‌ வந்துவிடுகிறது. 





i THE 
TT 


புதிய 
ஏற்பாட்டுக்காலத்தில்‌ இயேசுகிறிஸ்துவின்‌ 
ஊழியத்திற்கு, ஏசாயாவின்‌ ஊழியம்‌ 
அடையாளமாயிருக்கிறது. இயேசுகிறிஸ்து 
தாம்‌ செல்லும்‌ இடங்களிலெல்லாம்‌ நன்மை 
செய்கிறவராகவே சுற்றித்‌ திரிந்தார்‌ 
யூதர்களுடைய ஜெபஆலயங்களில்‌ தம்முடைய 
சுவிசேஷத்தைப்‌ பிரசங்கம்பண்ணினார்‌. 
ஜீதர்கள்‌ வசிக்கிற ஒவ்வொரு கிராமத்திற்கும்‌. 
போனார்‌. ராஜ்யத்தின்‌ சுவிசேஷத்தை 
ஒவ்வொருவருக்கும்‌ தனித்தனியாகவும்‌ 
எடுத்துச்‌ சொன்னார்‌. கடினமாய்‌ உழைத்தார்‌. 
தம்முடைய பெலனை செலவுபண்ணினார்‌ 


ஆனால்‌ யூதர்களுடைய பிரபுக்களும்‌, 
யூதஜனத்தாரும்‌ றிஸ்‌ துவையும்‌ 
அவருடைய சுவிசேஷத்தையும்‌: 
ஏற்றுக்கொள்ளாமல்‌ புறக்கணித்துவிட்டார்கள்‌. 
நம்முடைய ஊழியப்பாதையிலும்‌ இப்படிப்பட்ட 
அனுபவம்‌ வரும்போது, நாம்‌ 
சோர்ந்துபோய்விடக்கூடாது. நம்முடைய 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்துவுக்கு ஏற்பட்ட 
அதே அனுபவமே நமக்கும்‌ வந்திருக்கிறது 
என்பதை நினைவு கூர்ந்து, நாம்‌ 
கர்த்தரையே நோக்கிப்‌ பார்க்கவேண்டும்‌. 


ஏசாயா தீர்க்கதரிசி தன்னுடைய 
ஊழியத்தில்‌ regal 
கர்த்தருடைய சித்தத்தையும்‌, நோக்கத்தையும்‌ 
நினைத்துப்‌ பார்த்து, தன்னைத்தானே 
தேற்றிக்கொள்கிறார்‌. கர்த்தருக்காக 
ஊழியம்‌ செய்கிறவர்கள்‌ விசுவாசத்தோடும்‌, 
'ஜெபத்தோடும்‌, உண்மையோடும்‌ ஊழியம்‌ 
செய்யும்போது, அவர்கள்‌ ஒருபோதும்‌. 
கலகங்கத்‌ தேவையில்லை. 

தன்னுடைய ஊழியம்‌ 
விருதாவாய்ப்போயிற்றோ என்றும்‌, 
தன்னுடைய பெலன்‌ வீணும்‌ வியர்த்தமுமாய்‌ 
செலவழிக்கப்பட்டதோ என்‌ 


பிரகாரமாகவே தான்‌ ஊழியம்‌ செய்வதையும்‌ 
நினைத்து, ஏசாயா கர்த்தருக்குள்‌ தன்னைத்‌ 
தேற்றிக்கொள்கிறார்‌. ஆகிலும்‌ என்‌ 
நியாயம்‌ கர்த்தரிடத்திலும்‌, என்‌ பலன்‌ என்‌ 
தேவனிடத்திலும்‌ இருக்கிறது" (ஏசா 49:4) 
என்று ஏசாயா விசுவாசத்தோடு 
சொல்லுகிறார்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஏசாயா கர்த்தருடைய 
கர்த்தருடைய ஆறுதல்‌, 
உண்மையாய்‌ ஊ 
எல்லோருக்கும்‌ கிடைக்கும்‌. 
ஊழியத்தில்‌. ர்க்‌ 
கிடைக்காவிட்டாலும்‌, 
வளர்ச்சியும்‌, பெருக்கமும்‌ உண்டாகவில்லை 
யென்றாலும்‌, கர்த்தருடைய ஊழியக்காரர்கள்‌ 
சோர்ந்துபோகாமல்‌, கர்த்தருக்குள்‌ 
தைரியமாயிருக்கவேண்டும்‌. 
ஊழியக்காரர்கள்‌ கர்த்தரோடு 

அல்‌ செய்கிறவர்கள்‌. அவர்களை 

கர்த்தர்‌ அவர்களோடு 
கூப்ிகுத்கிறார்‌. நாம்‌ குத்தகுனம்‌ 
பக்கத்திலிருக்கிறவர்கள்‌. கர்த்தரும்‌ 
நம்பக்கத்திலிருக்கிறார்‌. கர்த்தர்‌ 
நம்பக்கத்திலிருக்கும்போது, சாத்தானால்‌ 
நம்மை ஒன்றும்‌ செய்ய முடியாது. 
கர்த்தருடைய ஊழியக்காரர்களாகிய நாம்‌ 
அவருடைய பண்ணையில்‌, அவருக்கு 
உடன்வேலையாட்களாகயிருக்கிறோம்‌ 
ஏசாயா இதை தியானித்துப்‌ பார்த்து, * 
நியாயம்‌ கர்த்தரிடத்திலிருக்கிறது" என்று 
“என்‌ பலன்‌ என்‌ தேவனிடத்திலிருக்கிறது” 
என்றும்‌ விசுவாசத்தோடு சொல்லுகிறார்‌ 

ஊழியப்பாதையில்‌ 
வழியாய்ப்‌ போகவேண்டும்‌ என்றும்‌, 
கர்த்தருக்கு எப்படி ஊழியம்‌ செய்யவேண்டும்‌ 
என்றும்‌ கர்த்தர்‌ அறிந்து வைத்திருக்கிறார்‌ 
நம்முடைய ஊழியத்தை கர்த்தரே 
நீர்மானம்பண்ணுகிறார்‌. நம்முடைய நியாயம்‌ 
கர்த்தரிடத்திலிருக்கிறது. கர்த்தருடைய 
வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவர்கள்‌, 
ங்களுக்‌। ாங்களே வை! 
க்காக. பர்க்க 
சுவிசேஷத்தை அறிவித்தாலும்‌, அவர்கள்‌ 
சுவிசேஷத்திற்கு செவிகொடாமல்‌, 
அழிவின்‌ பாதையிலே தொடர்ந்து 
போய்க்கொண்டிருக்கிறார்கள்‌. அவர்களுடைய 
இரத்தப்பழி நம்மேல்‌ சுமராது. அவர்களுடைய 
அழிவுக்கு அவர்களே காரணம்‌. மரணம்‌. 
அவர்களுடைய பாவத்திற்கு, அவர்களுக்கு 
'சம்பளமாய்க்‌ கொடுக்கப்படுகிறது. 


ஊழியக்காரர்‌ 
அவருக்காக 
செய்கிற 


கூட 





i= FTE 
TT 


கர்த்தருடைய  ஊழியக்காரர்களாகிய, 
நம்முடைய உழைப்பு 
விருதாவாய்ப்போகலாம்‌. 
செலவழிக்கிற பெலன்‌. 
வியர்த்தமுமாய்ப்போகலாம்‌. 
கர்த்தருடைய ஊழியக்காரர்கள்‌ 
ஒருபோதும்‌ விருதாவாய்ப்போவதில்லை. 
அவர்கள்‌ ஒருபோதும்‌ வீணும்‌ 
வியர்த்தமுமாய்ப்போவதில்லை. ஏனெனில்‌. 
அவர்கள்‌ கர்த்தருடைய ஊழியக்காரர்கள்‌. 
அவர்‌ கர்த்தருக்காக உண்மையும்‌, 
உத்தமமுமாய்‌ ஊழியம்‌ செய்கிறவர்கள்‌. 


ஊழியக்காரருடைய 
கர்த்தரிடத்திலிருக்கி; 
மனுஷர்கள்‌ 
ஊழியக்காரர்களை 
அவர்கள்மீது தூஷண 
பேசினாலும்‌. நம்முடைய 
கர்த்தரிடத்தில்நான்‌ இருக்கிறது. 
தம்முடைய நீதியின்‌ பிரகாரம்‌ 
நியாயந்தீர்ப்பார்‌ 

ஊழியம்‌ கர்த்தருடையது. நாம்‌ 
கர்த்தருக்காக ஊழியம்‌ செய்கிறவர்கள்‌. 
கர்த்தருடைய நோக்கத்தையும்‌, அவருடைய 
சித்தத்தையும்‌ அறிந்து நாம்‌ உண்மையாய்‌ 
ஊழியம்‌ செய்யவேண்‌। 


டும்‌. கர்த்தர்‌ 
ஏற்றவேளையிலே நம்மை உயர்த்துவார்‌ 
நாம்‌ செய்கிற ஊழியத்திலே ர்‌ 
பெருக்கத்தையும்‌ 
கர்த்தருடைய சித்தம்‌ 
நிறைவேறும்‌. அவர்‌ 
காரியம்‌ ஒருபோதும்‌ தடைபடாது. 
கர்த்தருடைய சித்தத்தையும்‌ கக்கா 
அறிந்து ஊழியம்‌ செய்யும்போது. நாம்‌ 
சோர்ந்துபோகவேண்டிய அவசியமில்லை. 
கர்த்தர்மேல்‌ நம்முடைய பாரங்களை 
வைத்துவிட்டு, அவருக்காக நாம்‌ தொடர்ந்து 
உண்மையோடு ஊழியம்‌ செய்யவேண்டும்‌. 


ஏசாயா 
கர்த்தரிடத்திலிருந்து 
செய்திகளைப்‌ 
கர்த்தரே 
தாசனாகவும்‌, 
செய்கிற 
என்‌ 
ஊழியத்திற்காக. 

தெரிந்தெடுக்கிறாரோ, 
தம்முடைய சித்தத்தின்‌ பிரகாரமாகவும்‌, 
விருப்பத்தின்‌ பிரகாரமாகவும்‌ உருவாக்குவார்‌. 
ஊழியத்தைச்‌ செய்வதற்கு: 

தகுதிப்படுத்துவார்‌. 


தீர்க்கதரிசி 

இன்னும்‌ புதிய 
பெற்றுக்கொள்கிறார்‌. 
ஏசாயாவை ம்‌ 


தம்முடைய 
அவர்களைத்‌ 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆயத்தம்பண்ணுவார்‌. 
எப்படி உருவாக்குகிறார்‌ 
தெரியாமலிருக்கலாம்‌. இந்த இரகசியம்‌ 
மற்றவர்களுக்கும்‌. தெரியாமலிருக்கலாம்‌. 
ஆனாலும்‌ கர்த்தர்‌ தம்முடைய சித்தத்தின்‌ 
பிரகாரமாய்‌ நம்மை உருவாக்குகிறார்‌. 


கர்த்தர்‌ நம்மை 
என்பது நமக்குத்‌ 


சத்தியத்தைச்‌ 
தாயின்‌ 

கர்த்தர்‌ தமக்கு 
உருவாக்கினார்‌" 


ஏசாயா இந்த 
சொல்லும்போது, “நான்‌ 
கர்ப்பத்திலிருந்ததுமுதல்‌ 
தாசனாக என்னை 
(ஏசா. 495) என்று சொல்லுகிறார்‌. 
யாக்கோபின்‌ வம்சத்தாரை கர்த்தரிடத்தில்‌ 
திருப்பி அழைத்து வரவேண்டும்‌. இதுவே 
ஏசாயாவின்‌ ஊழியம்‌. இயேசுகிறிஸ்துவின்‌ 
ஊழியத்திற்கு, ஏசாயாவின்‌ 
அடையாளமாயிருக்கிறது. 
தேவனுடைய பிரியமான தாசர்‌. 
அவரைத்‌ தெரிந்துகொண்டார்‌. யாக்கோபின்‌ 
சந்ததியார்‌ கர்த்தரைவிட்டுப்‌ பிரிந்து 
போயிருக்கிறார்கள்‌. அவர்களை கர்த்தரிடத்தில்‌ 
திருப்புகிற ஊழியம்‌ இயேசுகிறிஸ்துவுக்குக்‌ 
கொடுக்கப்பட்டிருக்கிறது. 


மாம்சப்பிரகாரமாக, 
சந்தநியாராமிருக்கிற 
திருப்பிக்‌ 
அவர்கள்‌ 


யாக்கோபின்‌ 
யூதர்களை, 
கொண்டு 
சேனைகளின்‌ 
கர்த்தரை ஆராதியாமல்‌, அவரை விட்டுப்‌ 
பிரிந்துபோய்விட்டார்கள்‌. கர்த்தருடைய 
பிரமாணத்திற்குக்‌ கீழ்ப்படியாமல்‌, அவருக்கு 
விரோதமாய்க்‌ கலகம்பண்ணுகிறார்கள்‌. 
அவர்கள்‌ இஸ்ரவேல்‌. வீட்டாரில்‌ 
காணாமற்போன  ஆடுகளாயிருக்கிறார்கள்‌. 
ஸ்துவும்‌ காணாமல்போன 
லாவதாக 
ஆனால்‌ இஸ்ரவேல்‌ 
வீட்டாரோ 'இயேசுகிறிஸ்‌ துவையும்‌ 
ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய 
சுவிசேஷத்திற்கும்‌ கீழ்ப்படியவில்லை. 


'துவும்‌ 
இஸ்ரவேல்‌ வீட்டாருக்கே 


அனுப்பப்பட்டார்‌. 


ஏசாயா தீர்க்கதரிசி யாக்கோபின்‌ 
வீட்டார்‌ மத்தியிலே கர்த்தருடைய ஊழியத்தை 
செய்கிறார்‌. அவர்களோ கர்த்தரிடத்தில்‌ 
திரும்பி வராமல்‌ முரட்டாட்டம்‌. 
பண்ணுகிறார்கள்‌. “இஸ்ரவேலோ சேராதே 
போகிறது" (ஏசா 49:5) என்று ஏசாயா 
வேதனையோடு சொல்லுகிறார்‌. யாக்கோபு 
கர்த்தரிடத்தில்‌ திரும்பாவிட்டாலும்‌, ஏசாயா 
கர்த்தருடைய பார்வையில்‌ கனமடைவார்‌. 
ஏசாயாவின்‌ தேவன்‌ அவருக்கு 
பெலனாயிருப்பார்‌. 





f= al 
TT 


புதிய ஏற்பாட்டுக்காலத்தில்‌, 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து யூதர்கள்‌ 
மத்தியிலே தேவனுடைய ராஜ்யத்தைக்‌ 
குறித்துப்‌ பிரசங்கம்பண்ணினார்‌. அவர்களோ 
இயேசுகிறிஸ்துவை... ஏற்றுக்கொள்ளாமல்‌, 
அவரைப்‌ புறக்கணித்துவிட்டார்கள்‌. யூதர்கள்‌ 
கர்த்தரிடத்தில்‌ திரும்பவும்‌ சேராமல்‌ 
போய்விட்டார்கள்‌. ஆனாலும்‌ கர்த்தருடைய 
பார்வையில்‌, உலகமீட்பராகிய இயேசுகிறிஸ்து 
கனமுள்ளவராயிருக்கிறார்‌. 


ஒரு சிலர்‌ இரட்சிக்கப்பட்டார்கள்‌. அநேகர்‌ 
இயேசுகிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை. 
அவருக்கு விரோதமாகத்‌ தூஷண 
வார்த்தைகளைப்‌ பேசினார்கள்‌. ஆனாலும்‌ 
பிதாவாகிய தேவன்‌, தம்முடைய குமாரனாகிய 
இயேசுகிறிஸ்துவை. பல சமயங்களில்‌ 
கனமடையச்செய்தார்‌ 

இயேசுகிறிஸ்து 
பெற்றபோதும்‌, மறுரூபமலையிலே. 
கிறிஸ்துவானவர்‌ மறுரூபமானபோதும்‌ 
பிதாவானவர்‌ வானத்திலிருந்து தம்முடைய 
குமாரனைக்‌ கனம்பண்ணி, அவரைப்பற்றி 
மகிமையான வார்த்தைகளைச்‌ சொன்னார்‌ 
இயேசுகிறிஸ்து கெத்சமனே தோட்டத்தில்‌. 
வியாகுலத்தோடு, ஜெபம்பண்ணியபோது. 
பிதாவானவர்‌ தம்முடைய தூதர்களை 
அவருக்கு ஊழியம்‌ செய்வதற்காக 
அனுப்பினார்‌. 

இயேசுகிறிஸ்து சிலுவையிலே 
மரித்து. யூதஜனங்களுக்கும்‌, புறஜாதி 
ஜனங்களுக்கும்‌ அவமானமான 
மரணமாகயிருந்தது. பிதாவானவரோ 
அவமானமான சிலுவை மரணத்தை, 
மகிமையான மரணமாக மாற்றினார்‌. 
இயேசுகிறிஸ்து உமிர்த்தெருந்தபோது அவர்‌ 
கர்த்தருடைய பார்வையில்‌ இன்னும்‌ 
அதிகமாய்க்‌ கனமடைந்தார்‌. 


இயேசுகிறிஸ்து 
வேதனைகளையும்‌ 
பிதாவாகிய தேவனே 
பெலனாயிருந்தார்‌.. 
கிறிஸ்துவானவருக்கு 
நெருக்கங்கள்‌ உண்டானபோது, 
தோற்றுப்போகவுபில்லை. ௬ுசார்வடையவு 
மில்லை. ப்‌ பெலப்படுத்துவதற்கு 
பிதாவானவர்‌ தேவதூதனை 
பரலோகத்திலிருந்து மகத அனுப்பினார்‌. 


ஞானஸ்நானம்‌ 


பாடுகளையும்‌ 
அனுபவித்தபோது. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பிதாவே உமக்குச்‌ சித்தமானால்‌. 
ந்தப்‌ பாத்திரம்‌ என்னைவிட்டு நீங்கும்படி 
செய்யும்‌: ஆமினும்‌ என்னுடைய சித்தத்தின்‌ 
படியல்ல, உம்முடைய சித்தத்தின்‌ படியே 
ஆகக்கடவது என்று ஜெபம்‌ பண்ணினார்‌. 
அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன்‌ 
தோன்றி, அவரைப்‌ பலப்படுத்தினான்‌. அவர்‌ 
மிகவும்‌ வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடே 
ஜெபம்பண்ணினார்‌. அவருடைய வேர்வை 
இரத்தத்தின்‌ பெருந்துளிகளாய்த்‌ தரையிலே. 
விழுந்தது" (லூக்‌ 22:42-44). 


கர்த்தருடைய உண்மையுள்ள 
ஊழியக்காரர்கள்‌ சோர்ந்துபோனாலும்‌ கீழே 
விழுந்துவிடுவதில்லை. அவர்களுடைய 
உழைப்பு விருதாவாய்ப்போன துபோல 
இருந்தாலும்‌, கர்த்தர்‌ அவர்களை 
புறக்கணிக்காமல்‌. அன்போடு 
ஏற்றுக்கொள்கிறார்‌. கர்த்தருடைய 
ஊழியக்காரர்கள்‌ அவருடைய பார்வையில்‌ 
ர்கள்‌. கர்த்தர்‌ அவர்களுடைய 
கர்த்தருக்காக நாம்‌ 
ஊழியம்‌ செய்யும்போது, 
நம்முடை; ஊழியத்தை ஜனங்கள்‌ 
அங்கீகரிக்காவிட்டாலும்‌, கர்த்தர்‌ நம்மை 
தம்முடைய தாசனாக அங்கீகரிக்கிறார்‌. 


கர்த்தருடைய சுவிசேஷம்‌ உலகத்தின்‌ 
பார்வைக்கு, கனமுள்ள தாகமிருக்கும்‌ 
எல்லா. தேசத்தாரும்‌. கர்த்தருடைய 
சுவிசேஷத்தைக்‌ கேட்டு, அதற்கு கீழ்ப்படிந்து, 
தங்கள்‌ 

மனந்திரும்புவார்கள்‌. 


ஊழியம்‌. இது 
அற்பகாரியமாயிருக்கிறது. 

கர்த்தர்‌ சர்வவல்லமையுள்ளவர்‌. 

அவரால்‌ கூடாத காரியம்‌ ஒன்றுமேயில்லை. 

யாக்கோபின்‌ கோத்திரங்களை எழுப்புவதும்‌, 

காக்கப்பட்டவர்களை 

கர்த்தருக்கு 

அற்பகாரியமாயிருக்கிறது. தம்முடைய 

ஊழியக்காரர்களை தம்முடைய 

தாசர்களாக வைத்திருப்பதும்‌ கர்த்தருக்கு 
அற்பகாரியமாயிருக்கிறது. 





i= FTE ஏசாயா 
TT 


பிதாவாகிய தேவன்‌, தம்முடைய 
குமாரனாகிய இயேசுகிறிஸ்துவின்‌: 
ஊழியத்தை தீர்க்கதரிசனமாய்‌ 
'வெளிப்படுத்துகிறார்‌. நீர்‌ பூமியின்‌ 
கடைசிபரியந்தமும்‌ என்னுடைய 
இரட்சிப்பாயிருக்கும்படி, உம்மை ஜாதிகளுக்கு 
ஒளியாகவும்‌ வைப்பேன்‌" (ஏசா 49:6) என்று 
சொல்லுகிறார்‌. 


பிதாவின்‌ சித்தத்தின்‌ பிரகாரமாக, 
குமாரனாகிய இயேசுகிறிஸ்து. 
புறஜாதிகளுக்கு ஒளியாகயிருக்கிறார்‌. அவரே 
உலகஇரட்சகராகவும்‌ இருக்கிறார்‌ 
இயேசுகிறிஸ்து சிறுிள்ளையாகமிருந்த 
போது, அவருடைய பெற்றோர்‌ அவரை 
எருசலேமிலுள்ள தேவாலயத்திற்குக்‌ கொண்டு 
வந்தார்கள்‌. அப்போது சிமியோன்‌, 
பாலகனாகிய இயேசுவை தன்னுடைய 
கைகளில்‌ ஏந்திக்கொண்டு, தேவனை 
ஸ்தோத்திரித்து. 'புறஜாதிகளுக்குப்‌ 
பிரகாசிக்கிற ஒளியாகவும்‌, உம்முடைய 
ஜனமாகிய இஸ்ரவேலுக்குக்‌ மகிமையாகவும்‌, 
தேவரீர்‌ சகல ஜனங்களுக்கும்‌ முன்பாக 
த்தம்‌ பண்ணின. உம்முடைய 
ட்சணியத்தை என்கண்கள்‌ கண்டது” 
(லூக்‌ 2:30-32) என்று சொன்னார்‌. 


பவுலும்‌ பர்னபாவும்‌ யூதர்கள்‌ 
மத்தியில்‌ ஊழியம்‌ செய்தார்கள்‌. ஆனால்‌ 
யூதர்களோ அவர்களை விரோதித்து, 
தூஷித்தார்கள்‌. அப்போது அவர்கள்‌ 
இருவரும்‌ புறஜாதியாரிடத்தில்‌ ஊழியம்‌ 
செய்ய போகிறோம்‌ என்று சொல்லி, இந்த 
வாக்கியத்தை மேற்கோளாகச்‌ சொன்னார்கள்‌ 
நீர்‌ பூமியின்‌ கடைசிபரியந்தமும்‌ 
இர பபாய்குக்குய உம்மை ஜாதிகளுக்கு 
ஒளியாக வைத்தேன்‌ என்கிற 
வேதவாக்கியத்தின்படி கர்த்தர்‌ பம்‌ 
கட்டளையிட்டிருக்கிறபடியினால்‌. 

செய்கிறோம்‌ என்றார்கள்‌" (அப்‌ 13:47). 


மீட்பராகிய இயேசுகிறிஸ்துவே. 
உண்மையில்‌ மகிமையுள்ளவர்‌. அவரே 
அவரே புறஜாதியார்‌ 


கோத்திரத்தாராகிய 
கர்த்தரிடத்தில்‌ திருப்புவதைவிட, 
மத்தியில்‌, தேவனுடைய 
ஸ்தாபிப்பது, 
மகிமையுள்ளதாகவும்‌. 
இருக்கிறது. 


புறஜாதியார்‌ 

ராஜ்யத்தை 
கிறிஸ்துவுக்கு: 
கனமுள்ளதாகவும்‌ 


- விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஏசாயா இங்கு சொல்லுகிற 
நீர்கதரிரனத்தின்‌ ஒரு பகுதி ஏற்கெனவே 
நிறைவேறி விட்டது. மீதமுள்ள பகுதி 
இன்றும்‌ நிறைவேறிக்கொண்டிருக்கிறது. 
அது இன்னும்‌ தொடர்ந்து நிறைவேறும்‌. 


இஸ்ரவேலின்‌ மீட்பர்‌ 
ஏசா 49:7-12 


ஏசா 


49:7. இஸ்ரவேலின்‌ மீட்பரும்‌ 
அதின்‌ 


யரிசுத்தருமாகிய கர்த்தர்‌, 
மனுஷரால்‌ அசட்டையண்ணப்பட்ட 
வரும்‌, ஜாதியாரால்‌ 
அருவருக்கப்பட்டவரும்‌, அதிகாரிகளுக்கு 
ஊழியக்காரனுமாயிருக்கிறவரை 
நோக்கி, உண்மையுள்ள. 
நிமித்தமும்‌, உம்மைத்‌ 
கொண்ட இஸ்ரவேலின்‌ 
நிமித்தமும்‌, ராஜாக்கள்‌ 
எழுந்திருந்து, 
பணித்துகொன்வார்கள்‌ 
சொல்லுகிறார்‌. 


கர்த்தர்‌ 
தெரிந்து, 


ஏசா 49:8. பின்னும்‌ கர்த்தர்‌: அநுக்கிரக 
காலத்திலே நான்‌ உமக்குச்‌. 
செவி கொடுத்து, இரட்சணியநானிலே 
உமக்கு உதவிசெய்தேன்‌; நீர்‌ பூமியைச்‌. 
சீர்ப்படுத்தி, பாழாய்க்கிடக்கிற 
இடங்களைச்‌ சுதந்தரிக்கப்பண்ணவும்‌; 


ஏசா 49:9, கட்டுண்டவர்கனை நோக்கி: 
புறப்பட்டுப்போங்கள்‌ என்றும்‌; இருளில்‌ 
இருக்கிறவர்கனை நோக்கி: 
வெளிப்படுங்கள்‌ என்றும்‌ சொல்லவும்‌, 
நான்‌ உம்மைக்‌ காப்பாற்றி, உம்மை 
ஜனங்களுக்கு. உடன்படிக்கையாக. 
ஏற்படுத்துவேன்‌; அவர்கள்‌. 
வழியோரங்களிலே மேய்வார்கள்‌; ௪கல. 
மேடுகளிலும்‌ அவர்களுக்கு மேய்ச்சல்‌ 
உண்டாயிருக்கும்‌. 

ஏசா 49:10. 
பசியாயிருப்பதுமில்லை, 
தாகமாயிருப்பதுமில்லை; 
உஷ்ணமாகிலும்‌, வெயிலாகிலும்‌ 
அவர்கள்மேல்‌ படுவதுமில்லை; 
அவர்களுக்கு இரங்குகிறவர்‌ அவர்களை: 
நடத்தி, அவர்களை 
'நீகுற்றுகளிடத்திற்குக்‌ கொண்டுபோய்‌ 
விடுவார்‌. 


அவர்கள்‌. 





f= FTE 
TT 


ஏசா 49:11. என்‌ மலைகனையெயல்லாம்‌. 
வழிகனாக்குவேன்‌; என்‌ பாதைகள்‌ 
உயர்த்தப்படும்‌. 

ஏகா 49:12. இதோ, இவர்கள்‌ 
தூரத்திலிருந்து வருவார்கள்‌; இதோ, 
அவர்கள்‌ வடக்கிலும்‌ மேற்கிலுமிருத்து 
வருவார்கள்‌; 

சீனீம்தேசத்திலூமிருத்து 


கெளிய்டுத்தகிறா? அவர்‌ 
அசட்டைபண்ணப்பட்டவர்‌. 
அருவருக்கப்பட்டவர்‌. 
'பண்ணப்பட்டவரும்‌, 
புறக்கணிக்கப்பட்டவரும்‌, 
... நிறைந்தவரும்‌, 
பாடுஅநுபவித்துவருமாயிருந்தார்‌:: 
அவரைவிட்டு, நம்முடைய 
மறைத்துக்கொண்டோம்‌: 
பண்ணப்பட்டிருந்தார்‌: 
எண்ணாமற்போனோம்‌' (ஏசா 5. 
மனுக்குலத்தை இரட்சிப்பதற்காகவே 
மேசியா இந்தப்‌ பூமிக்கு வந்தார்‌. ஆனால்‌ 
மனுஷரோ அவரை அசட்டைபண்ணினார்கள்‌ 
அசட்டைபண்ணியது மாத்திரமல்ல, அவரை 
அருவருக்கவும்‌ செய்தார்கள்‌. பிலாத்து 
இயேசுகிறிஸ்துவை விசாரித்தபோது, 
“அவரை சிலுவையில்‌ அறையும்‌" என்று 
யூதஜனத்தார்‌ 'கூக்குரலிட்டார்கள்‌. 
கிறிஸ்துவானவரோ அடிக்கப்பட்டார்‌ 
அவமானப்படுத்தப்பட்டார்‌, ப்பப்பட்டார்‌ 


ஊழியக்காரரைப்போல ட னு க்கப்‌ 
இயேசுகிறிஸ்துவைப்‌ 
நின்று. இவர்‌ 


என்று சொன்னார்‌. 


ஏரோது ராஜா 
பார்த்து, எழும்பி 
யோவான்ஸ்நானன்‌"' 
பிரபுக்களும்‌, அதிகாரிகளும்‌, நூற்றுக்கு 
அதிபதிகளும்‌ இயேசுகிறிஸ்துவினிடத்தில்‌ 


வந்து, அவருக்கு முன்பாக முழங்கால்‌ 
படியிட்டு, அவரைக்‌ கனம்பண்ணினார்கள்‌. 
பிதாவாகிய தேவன்‌, தம்முடைய 
குமாரனாகிய யேசுகிறிஸ்‌ துவைப்பற்றிச்‌ 
சொல்லிய வாக்குத்தத்தின்‌ பிரகாரமாக, 


இந்த சம்பவங்கள்‌ நடைபெற்றது. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


உண்மையுள்ள கர்த்தர்‌ நிமித்தமும்‌, 
உம்மைத்‌ தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின்‌ 
பரிசுத்தர்‌ நிமித்தமும்‌, ராஜாக்கள்‌ கண்டு 
எழுந்திருந்து, பிரபுக்கள்‌ 
பணிந்துகொள்வார்கள்‌' (ஏசா 49:7) என்று 
பிதாவாகிய தேவன்‌, தம்முடைய குமாரனாகிய 
கிறிஸ்துவைப்பற்றி தீர்க்கதரிசனமாய்‌ 
வெளிப்படுத்தினார்‌. பிதாவானவர்‌ தம்முடைய 
புறஜாதிகளுக்கு ஒளியாக 
்‌ பிதாவானவர்‌ 
புறஜாதியாரை சுதந்தரமாக 
ஒப்புக்கொடுப்பார்‌. 


இயேசுகிறிஸ்துவின்‌ இரத்தத்தினால்‌ 
இரட்சிக்கப்படுகிற எல்லோரையும்‌. 
பிதாவானவர்‌ ஆசிர்வதிக்கிறார்‌. 
கிறிஸ்துவின்‌ ஊழியத்தில்‌ பிதாவானவர்‌ 
அவரோடு கூடமிருக்கிறார்‌. அவருக்கு 

உதவிசெய்கிறார்‌ 


(ஏசா 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
இந்தப்‌ 


பிரச்ச, அந்தா 
வள்‌ இகத 


விரோதமாக ந்தன களை 
செய்தன. இயேசுகிறிஸ்துவின்‌ ஊழியத்தை 
தடைபண்ணவேண்டுமென்று சத்துருக்கள்‌ 
பல்வேறு உபாயங்களை மேற்கொண்டார்கள்‌. 
கிறிஸ்துவானவர்‌ பிதாவின்‌ சித்தத்தின்படி 
சிலுவையில்‌ மரிப்பதற்கு முன்பாக, அவரைக்‌ 
கொன்றுபோடவேண்டுமென்று, சாத்தான்‌ பல 
வழிகளில்‌ முயற்சிபண்ணினான்‌. கர்த்தரோ 
தம்முடைய குமாரனுக்கு அநுக்கிரக 
காலத்திலே செலிகொடுத்தார்‌. இரட்சணிய 
நாளிலே அவருக்கு உதவிசெய்தார்‌ 


சாத்தானுடைய வல்லமையிலிருந்து 

இயேசுகிறிஸ்துவைப்‌ பாதுகாப்பதாக 
வாக்குப்பண்ணியிருக்கிறார்‌. 

மனுஷர்‌ மத்தியிலே. 

தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறார்‌. 

கிறிஸ்துவின்‌ ராஜ்யத்தை பாதுகாப்பதாகவும்‌ 
பிதாவானவர்‌ வாக்குப்பண்ணுகிறார்‌. 
கிறிஸ்து இந்தப்‌ பூமியிலிருந்த நாட்களில்‌, 

அவருக்கு எல்லா பக்கங்களிலிருந்தும்‌ 
நெருக்கங்களும்‌, பாடுகளும்‌ உண்டாயிற்று. 





ழ்‌ நவள 
யாய 


பிதாவாகிய தேவன்‌. தம்முடைய 
குமாரனாகிய 'சுகிறிஸ்துவைக்‌ 
காப்பாற்றி, ஜனங்களுக்கு 
ஏற்படுத்தினார்‌. 
தேவனுக்கும்‌. 
இடையில்‌ உடன்படிக்கை 
கர்த்தரும்‌ மனுஷரும்‌ 
பிரிந்திருக்கும்போது. 

அவ்விருவருக்கும்‌ 
படக்க 
ஒப்புரவாகுதலின்‌ ஊழியத்தை 
பிதாவானவர்‌ இேசகிறின்துக்கள்‌ ந்த 
உலகத்தை தமக்காக ஒப்புரவாகச்‌ செய்தார்‌. 


அவரை 


உடன்படிக்கையாக 

இயேசுகிறிஸ்துவின்‌ மூலமாய்‌. 

மனுஷருக்கும்‌ 

உண்டாயிற்று. 

ஒருவரையொருவர்‌ 

குமாரனாகிய கிறிஸ்து 
நடுவே 


தம்முடைய சொந்த குமாரன்‌ என்றும்‌ 
பாராமல்‌, அவரையே நமக்காக 
ஒப்புக்கொடுத்த தேவன்‌, நமக்குத்‌ 
தேவையான நன்மையான எல்லா 
ஈவுகளையும்‌ கொடுப்பது அதிகநிச்சயம்‌. 
இஸ்ரவேலின்‌ பரிசுத்தர்‌, த்‌ 
இயேசுகிறிஸ்துவை ங்களுக்கு 
உடன்படிக்கையாக ஏற்புத்திிுக்ிறார்‌ 


பிதாவானவர்‌ தம்முடைய குமாரனாகிய 
இயேசுகிறிஸ்துவுக்கு ஊழியத்தையும்‌ 
நியமித்திருக்கிறார்‌. கிறிஸ்துவானவர்‌ பூமியை 
சீர்படுத்தவேண்டும்‌.  பாழாய்க்‌ கிடக்கிற 
இடங்களை சநந்தரித்துக்கொள்ளவேண்டும்‌. 
“கட்டுண்டவர்களை நோக்கி: 
புறப்பட்டுப்போங்கள்‌ என்றும்‌; இருளில்‌ 
இருக்கிறவர்களை நோக்கி: வெளிப்படுங்கள்‌ 
என்றும்‌ சொல்ல வேண்டும்‌" (ஏசா 49:9). 

கிறிஸ்துவானவர்‌ சபையில்‌ 
பாழாய்க்கிடக்கிற இடங்களை சீர்படுத்துவார்‌. 
சபையை. கற்பாறையின்மீது கட்டுவார்‌. 
அவர்‌ பூமியை சீர்படுத்தி, பாழாய்க்கிடக்கிற 
இடங்களை சுதந்தரிக்கப்பண்ணுவார்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்கள்‌ பாபிலோன்‌ தேசத்து 
சிறையிருப்பிலிருக்கிறார்கள்‌. யூதாவின்‌ 
பட்டணங்களெல்லாம்‌ அழிந்துபோய்‌ 
பாழாய்க்கிடக்கிறது. கர்த்தருடைய ஜனம்‌. 
பாபிலோன்‌ சிறையிருப்பிலிருந்து தங்கள்‌ 
தேசத்திற்குத்‌ திரும்பி வரும்போது. 
அவர்கள்‌ பாழாய்க்கிடக்கிற தங்களுடைய 
இடங்களை சுதந்தரிப்பார்கள்‌. யூததேசம்‌ 
அழிந்துபோய்க்கிடக்கிறது. கர்த்தர்‌ அந்த 
தேசத்தை சீர்படுத்துவார்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QODNENS 
PUBLISHERS 


பட்டணங்கள்‌ 


இக்காலத்தில்‌ 


சபைகளில்‌: 


யூதாவின்‌ 

பாழாய்க்கிடக்கிறதபோல, 
கர்த்தருடைய 
பாழாய்க்கிடக்கிறது. கர்த்தர்‌ 
பாழாய்க்கிடக்கிற இடங்களை சீர்படுத்துவார்‌. 
யூததேசம்‌ விளைச்சலில்லாமல்‌ 
தரிசுநிலத்தைப்‌ போலிருக்கிறது. 
விருட்சங்களெல்லாம்‌ கனிதராமல்‌ 
பட்டுப்போயிருக்கிறது. கர்த்தரோ 
வனாந்தரமான தேசத்தை விளைச்சல்‌ 
நிலமாக்குவார்‌. பட்டுப்போயிருக்கிற 
விருட்சங்கள்‌, கர்த்தருடைய ஊழியத்தினால்‌ 
மறுபடியும்‌ கனிகொடுக்கும்‌.  யூததேசத்தில்‌ 
சுவிசேஷம்‌ பிரசங்கிக்கப்படும்‌. ஜனங்கள்‌ 
சுவிசேஷம்‌ செய்தியைக்‌ கேட்டு 
மனந்திரும்புவார்கள்‌. இரட்சிக்கப்படுவார்கள்‌. 
தங்கள்‌ ஜீவியத்தில்‌ ஆவியின்‌ கனிகளைக்‌ 
கொடுப்பார்கள்‌. 


கர்த்தருடைய ஜனத்தார்‌ பாபிலோன்‌ 
ப்பில்‌ கட்டுண்டவர்களாக 
இருக்கிறார்கள்‌. மாம்சப்பிரகாரமாக. 
சிறைப்பட்டிருக்கிற ஜனங்களை விடுதலை 
கர்த்தருடைய சித்தமாயிற்று. 
நோக்கி, 
“புறப்பட்டுப்போங்கள்‌' என்று சொல்ல 
வேண்டும்‌. அவர்கள்‌ சிறைச்சாலையின்‌ 
இருளிலிருக்கிறார்கள்‌. அங்கு வெளிச்சமில்லை, 
நோக்கி 
என்று சொல்லவேண்டும்‌. 
கர்த்தர்‌ இந்த மகிமையான ஊழியத்தை 
மேசியாவுக்குக்‌ கொடுத்திருக்கிறார்‌. 

மனுஷருடைய ஆத்துமாக்களும்‌ 
த்‌ குற்றவுணர்களினாலும்‌ 
க அவர்களுக்கு 
பாவத்திலிருந்து விடுதலை தேவைப்படுகிறது. 
பாவத்தினாலும்‌, பிசாசின்‌ கிரியைகளினாலும்‌ 
கட்டப்பட்டு, அடிமையாயிருக்கிறவர்களை 
விடுதலைபண்ணவேண்டும்‌. கர்த்தருடைய 
பிள்ளைகளுக்கு மகிமையான 
விடுதலையைக்‌ கொடுக்கவேண்டும்‌. 
சாத்தானின்‌ பிடியில்‌ கட்டுண்டவர்களை 
என்று 
விடுதலையை 
ந ஊழியம்‌. 

மேசியாவுக்குக்‌ கொடுக்கப்பட்டிருக்கிறது. 





f= a 
TT 


ஜனங்களுடைய 

மன்னிக்கப்படும்போது, 

நியாயப்பிரமாணத்தின்‌  சாபங்களிலிருந்து 

விடுவிக்கப்படுகிறார்கள்‌. அவர்கள்‌ 

தேவனுடைய கிருபையில்‌ புதுப்பிக்கப்படும்‌ 
பாவத்தின்‌ 


ஆசீர்வாதங்களும்‌ 
இயேசுகிறிஸ்துவின்‌ மூலமாகவே வருகிறது. 
பாவத்தில்‌  கட்டுண்டிருக்கிற ஜனங்களை 
நோக்கி,  புறப்பட்டுப்போங்கள்‌” 
கிறிஸ்துவானவர்‌ சொல்லுகிறார்‌. 
நம்மை விடுதலையாக்கும்போது, 
மெய்யாகவே விடுதலையாவோம்‌. 

- சிறையிருப்பிலிருக்கிற 
ஜனங்கள்‌ 
பாவத்தின்‌ பிடியில்‌ சிக்கி, 
கிரியைகளினால்‌ 
அந்தகாரத்தின்‌ 


பாவங்கள்‌ 
அவர்கள்‌ 


கர்த்தருடைய 
க்கிறார்கள்‌. 
சாத்தானுடைய 
கட்டப்பட்டிருக்கிறவர்கள்‌, 
இருளிலிருக்கிறார்கள்‌ 
கிறிஸ்துவானவர்‌ அவர்களை நோக்கி, 
'வெளிப்படுங்கள்‌' என்று சொல்லுகிறார்‌ 
அவரகள்‌ சாத்தாறுடைய ஆருகையிகிுந்து 
விடுதலைபெற்று, 'வளிப்படும்போ து, 
தேவனுடைய பி்‌ கவல்‌ 
தங்கள்‌ ஆத்துமாவின்‌  ஆறுதலைக்‌ 
காண்பார்கள்‌. கர்த்தரும்‌ அவர்களைக்‌ 
காண்பார்‌. 


பாபிலோன்‌ சிறையிருப்பிலிருந்து 
விடுவிக்கப்பட்ட இஸ்ரவேல்‌ ஜனங்களை, 
கர்த்தர்‌ அவர்களுடைய சொந்த தோற்றத்து 
அழைத்துக்கொண்டு. வருகிறா! 
அவர்களுடைய பூமியை சீர்டித்தகிறார்‌ 
பாழாய்க்கிடக்கிற அவர்களுடைய 
பட்டணங்களை  சுதந்தரிக்கப்பண்‌ணுகிறார்‌ 
பாபிலோன்‌ தேசத்திலிருந்து விடுதலை 
ணன்‌ தங்கள்‌ தேசத்திற்கு திரும்பி 
அங்கே சந்தோஷமாய்‌ 
றன்‌ அவர்கள்‌ வழியோரங்களில்‌ 
மேய்வார்கள்‌ என்றும்‌, சகல மேடுகளிலும்‌ 
அவர்களுக்கு மேய்ச்சல்‌ உண்டாயிருக்கும்‌ 
என்றும்‌ கர்த்தர்‌ வாக்குப்பண்ணுகிறார்‌. 


கர்த்தருடைய ஜனங்கள்‌, தங்கள்‌ தேசத்திற்கு 
திரும்பி வரும்போது, அவர்களுக்கு ஒரு 
நன்மையும்‌ குறைவாயிராது. அவர்கள்‌ 
பசியாமிருப்பதுமில்லை, தாகமாயிருப்பது 
மில்லை; உஷ்ணமாகிலும்‌, வெயிலாகிலும்‌ 
அவர்கள்மேல்‌ படுவதுமில்லை" (ஏசா 49:10) 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சேனைகளின்‌ கர்த்தராகிய தேவன்‌, 
பாபிலோன்‌ தேசத்து சிறையிருப்பிலிருக்கிற 
தம்முடைய ஜனத்திற்கு இரங்குகிறார்‌. 
அவர்களை வழிநடத்துகிறார்‌. அவர்கள்‌ 
தாகமாயிருக்கமாட்டார்கள்‌. கர்த்தர்‌ 
அவர்களை நீரூற்றுகளிடத்திற்கு. 
கொண்டுபோய்‌ விடுகிறார்‌. 


ஏசாயா தீர்க்கதரிசி இங்கு சொல்லுகிற 
தீர்க்கதரிசனம்‌, பாபிலோன்‌ தேசத்து 
ந தங்கள்‌ தேசத்திற்கு 
யூதர்களைப்பற்றியும்‌, 

அவர்களுக்கு 

பராமரிப்புக்களைப்பற்றியும்‌ 

குறிப்பிடுகிறது. ஆனாலும்‌: 
தக வேதபண்டிதர்கள்‌ 
வியாக்கியானமும்‌ 

சொல்லுகிறார்கள்‌. இஸ்ரவேல்‌ என்பது 
தேவனுடைய ஆவிக்குரிய பிள்ளைகள்‌ 
எல்லோரையும்‌ குறிக்கும்‌ என்றும்‌, அவர்கள்‌ 
எல்லோருக்குமே தேவனுடைய தெய்வீக 
கிருபையும்‌, இரக்கமும்‌, வழிநடத்துதலும்‌, 
பாதுகாப்பும்‌, பராமரிப்பும்‌ கிடைக்குமென்றும்‌ 
வியாக்கியானம்‌ பண்ணுகிறார்கள்‌. 
கர்த்தருடைய பிள்ளைகள்‌ 
இந்த உலகத்திற்குரியவர்களல்ல. இந்த 
உலகத்தார்‌. கர்த்தருக்கு விரோதமாகவும்‌, 
அவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாகவும்‌ 
தீங்கு செய்கிறார்கள்‌. அவர்கள்‌ கர்த்தரைப்‌ 
பின்பற்றுகிறவர்களை உடைந்த பாத்திரத்தைப்‌ 
போல நொறுக்கிப்போடுகிறார்கள்‌. உடைந்த 
எதற்கும்‌. 


பாத்திரம்‌. 
பிரயோஜனமில்லாமலிருப்பதுபோல, 
கர்த்தருடைய 
பிரயோஜனமில்லாதவர்களைப்போல 
சிறையிருப்பிலிருக்கிறார்கள்‌ 


பிள்ளைகள்‌ 


, எங்களும்‌, 
தத்தத்‌... கோல்ப்‌ 
வற்றிப்போயிருக்கும்‌. தண்ணீரில்லாத 
நீரூற்றுகள்‌ மனுஷருடைய தாகத்தைத்‌ 
தீர்க்காது. உலர்ந்த நீரூற்றுகளால்‌ ஒரு 
பிரயோஜனமுமில்லை. கர்த்தருடைய ஜனம்‌ 
கோடைகாலத்திலே. தண்ணீரில்லாத 
உலர்ந்‌; குளத்தைப்போல 
பிரயோஜனமில்லாதவர்களாக, பாபிலோன்‌ 
தேசத்து, சிறையிருப்பில்‌ 
உலர்ந்துபோய்க்கிடக்கிறார்கள்‌. 





f= FTE 
TT 


கர்த்தரோ தம்முடைய ஐனத்திற்கு 
இரங்குகிறவர்‌. அவர்‌ அவர்களை வழிநடத்தி, 
நீரூற்றுகளுக்கு கொண்டு போய்விடுவார்‌ 
(ஏசா 4931). கர்த்தர்‌ தம்முடைய ஜனத்தை 
வழிநடத்துவார்‌. அவர்கள்‌ கர்த்தரால்‌ 
ஆசீர்வதிக்கப்பட்ட, நல்ல பாதைகள்‌ 
வழியாகக்‌ கடந்து வருவார்கள்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய  ஜனத்திற்காக 
மலைகளையெல்லாம்‌ வழிகளாக்குவார்‌. 
மேடுகளை பள்ளங்களாக்குவார்‌. பள்ளங்களை 
மேடுகளாக்குவார்‌. இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 
நடந்துபோகிற பாதை, 
மேடுகளாகயிருந்தாலும்‌ பள்ளங்களாகமிருந்‌ 
தாலும்‌, கர்த்தருடைய பலத்த பயத்தினால்‌, 
அவை சமழமியாக்கப்படும்‌. மலைகளும்‌ 
வழிகளாகும்‌. 
எல்லா 
வருவார்‌. 
எல்லா 


தேசத்திற்கு 


ர்‌ தம்முடைய ஜனத்தை 
அழைத்து 
கத்தின்‌ 


தைக்‌ 
அவர்கள்‌ 
யவன ப. தங்கள்‌ 
திரும்பி வருவார்கள்‌. அவர்கள்‌ 
ஒருவரையொருவர்‌ கர்த்தருக்குள்‌ நலம்‌ 
விசாரித்து உற்சாகப்படுத்திக்கொள்வார்கள்‌ 
அவர்கள்‌ திரளான எண்ணிக்கையுள்ள 
ஜனங்களாகத்‌ திரும்பி வருவார்கள்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய ஜனத்தை கூட்டிச்சேர்த்து. 
மறுடியும்‌ தமக்குப்‌ பிரியமான 
தேசமாக்குவார்‌ 


இஸ்ரவேல்‌ தேசத்தின்மீது, 
தேசத்தார்‌ யுத்தம்பண்ணி, 
பிள்ளைகளை சிறைப்பிடித்து, 
இஷ்டமான இடங்களுக்கு இழுத்துக்‌ 
கொண்டு போனார்கள்‌ அவர்களை 
சிறைப்பிடித்து ...... வைத்திருந்தார்கள்‌. 
அவர்களை அடிமைப்படுத்தி அவர்களுக்கு 
க்‌ வேலைகளைக்‌ கொடுத்தார்கள்‌. 
பல தேசங்களுக்கும்‌ 
சறிவோனடியின்‌ அவர்களுக்கு 
ஐக்கியமில்லாதிருந்தது. 
க்‌ பார்க்க. முடியாமல்‌, 
ஒருவரோடொருவர்‌ பேசிக்கொள்ள. 
முடியாமல்‌. பல இடங்களிலும்‌ 
பிரிந்துபோயிருந்தார்கள்‌. 
கர்த்தருடைய வேளை வரும்போது, 
அவர்களெல்லோரும்‌ தங்கள்‌ தேசத்திற்கு 
கூட்டிச்சேர்க்கப்படுவார்கள்‌. அப்போது. 
அவர்கள்‌ தூரத்திலிருந்தும்‌ வருவார்கள்‌. 
கர்த்தருடைய ஆவியானவர்‌. 
அவர்களெல்லோரையும்‌ அவர்களுடைய 
தேசத்திற்கு அழைத்து வருவார்‌. அவர்கள்‌ 
வடக்கிலும்‌ மேற்கிலுமிருந்து வருவார்கள்‌. 


த 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அவர்கள்‌ சீனம்‌ தேசத்திலிருந்தும்‌ 
வருவார்கள்‌ என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
சீனீம்‌ என்பது எகிப்தியரின்‌ பட்டணங்களில்‌ 
பிரதான பட்டணமாகும்‌. 

எகிப்தின்‌ பெலனாகிய சீனின்மேல்‌ 
என்‌ உக்கிரத்தை ஊற்றி, நோபட்டணத்தின்‌ 
ஏராளமான... ஜனத்தைச்‌  சங்கரிப்பேன்‌. 
எகிப்தில்‌ தீக்கொள்ளுத்துவேன்‌; சீன்‌ மகா 


நீதியான 
தம்முடைய ஜனங்களை 
பாபிலோன்‌ தேசத்து சிறையிருப்புக்குத்‌ 
தூதத்திவிட்டார்‌. இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ 
பாவங்களே அவர்களுடைய 
சிறையிருப்புக்குக்‌ காரணம்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய நீதியினால்‌, தம்முடைய 
ஜனங்களைத்‌ தண்டித்தாலும்‌, தம்முடைய 
பெரிதான கிருபையையும்‌ இரக்கத்தையும்‌ 
அவர்களுக்குக்‌ காண்பித்து, 
சிறையிருப்பிலிருக்கிற தம்முடைய 
ஜனங்களை விடுதலைண்ணி, அவர்களை 
தங்களுடைய தேசத்திற்கு மறுபடியுமாக 
கூட்டிக்கொண்டு வருகிறார்‌. அவர்களை 
அவர்களுடைய தேசத்தில்‌ மறுபடியுமாகக்‌ 
குடியேற்றுகிறார்‌. அவர்களை 
ஆசீர்வதிக்கிறார்‌ ஆதரிக்கிறார்‌. 
அவர்களுடைய தேவைகளை சந்தித்து, 
அவர்களை பராயரிக்கிறார்‌. கர்த்தருக்காக 
காத்திருக்கிறவர்கள்‌ ஒருபோதும்‌ 
வெட்சுப்பட்டுப்போகமாட்டார்கள்‌. 


வானங்களே, கெம்பீரித்தூப்‌ 
பாடுங்கள்‌ ஏசா 49:18-17 


ஏசா 49:18. வானங்கனே, கெம்பீரித்துப்‌ 
பூமியே, களிகூரு; 
கம்பீரமாய்‌ 


ஆறுதல்‌: 
சிறுமைப்பட்டிருக்கிற 
தம்முடையவர்கன்மேல்‌ 
இரக்கமாயிருப்பார்‌. 





i al 
TT 


914. சீியேோனே 
கைவிட்டார்‌, 
மறந்தார்‌ 


ஏகா 
என்னைக்‌. 
என்னை 

சொல்லுகிறான்‌. 


கர்த்தர்‌ 
ஆண்டவர்‌ 
என்று 


ஏசா 49:15. ஸ்திரீயானவன்‌ தன்‌ 
கர்ப்பத்தின்‌ பின்னைக்கு இரங்காமல்‌, 
தன்‌ பாலகனை மறப்பானோ? அவர்கள்‌ 
மறந்தாலும்‌, நான்‌ உன்னை 
மறப்பதில்லை. 


ஏசா 4916. 
உள்ளங்கைகளில்‌. உன்னை 
வரைத்திருக்கிறேன்‌; உன்‌ மதில்கள்‌ 
எப்போதும்‌ என்முன்‌ இருக்கிறது. 


ஏசா 4947. உன்‌ குமாரர்‌ தினித்து 
வருவார்கள்‌; ன்னை 
நிர்முலமாக்கினவர்களும்‌ ர்‌ 
பாழாக்கினவர்களும்‌ உன்னை விட்டுப்‌ 
புறப்பட்டுப்போவர்கள்‌. 


என்‌ 


கர்த்தருடைய ஜனம்‌ தங்கள்‌ சொந்‌ 
மேசந்தற்கத்‌ திருப்பி வருகிறார்கள்‌. 
அவர்களுக்கு மிகுந்த சந்தோஷமும்‌ மிகுந்த 
ஆறுதலும்‌ உண்டாயிற்று. தேவன்‌ 
தம்முடைய ஜனத்தின்மீது அன்பாகவும்‌ 
கரிசனையாகவும்‌ இருக்கிறார்‌ என்பது இதன்‌ 
மூலமாய்‌ உறுதிபண்ணப்படுகிறது. புதிய 
த்த த 


மூலமாய்‌, 
rrr Pe நித்திய த 


வாக்குப்பண்ணப்பட்டிருக்கிறது 


பரலோகத்திலே - 
பிரவேசிப்பதற்கு அடையாளபாயிருக்கிறது. 
கர்த்தர்‌ தம்முடைய சபையின்மீது. 
அன்பாகவும்‌ கரிசனையாகவும்‌ இருக்கிறார்‌ 
என்பதற்கு இது ஓர்‌ உறுதியான 


அடையாளமாகும்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நாம்‌ கர்த்தரை துதித்து பாடும்போது, 
நல்ல வார்த்தைகளைப்‌ பயன்படுத்தவேண்டும்‌. 
கர்த்தர்‌ நமக்கு செய்த நன்மைகளை 
ன்‌ வார்த்தைகளாகச்‌ சொல்லி. 
அவரைத்‌ துதிக்கவேண்டும்‌. 
தீர்க்கதரிசி கர்த்தரைத்‌ 
காரணங்களைச்‌ சொல்லுகிறார்‌. 
கீதங்களையும்‌ ஸ்தோத்திர கீதங்களையும்‌ 
நன்றியோடு பாடுகிறார்‌. கர்த்தருடைய 
பிள்ளைகள்‌ இந்தப்‌ பூமியில்‌ 
மகிழ்ச்சியாயிருக்கும்போது, பரலோகத்திலும்‌ 
மகிழ்ச்சியிருக்கும்‌. பரலோகத்தில்‌ 
மகிழ்ச்சியிருக்கும்போது, இந்தப்‌ பூமியிலும்‌ 
மகிழ்ச்சியிருக்கும்‌. 

'வானங்களே, கெம்பீரித்துப்‌ பாடுங்கள்‌; 
பூமியே, களிகூரு: பர்வதங்களே, கெம்பீரமாய்‌ 
முழங்குங்கள்‌” (ஏசா 49:13) என்று ஏசாயா 
கர்த்தரைத்‌ துதித்துப்‌ பாடுகிறார்‌. 


“மேலும்‌ தேவனுடைய புத்திரர்‌ 
வெளிப்படுவதற்குச்‌ சிருஷ்டியானது மிகுந்த 
ஆவலோடே காத்துக்‌ கொண்டிருக்கிறது. 
அதேனென்றால்‌ சிருஷ்டியானது 
அழிவுக்குரிய அடிமைந்தனத்தினின்று 
விடுதலையாக்கப்பட்டு, தேவனுடைய 
பிள்ளைகளுக்குரிய மகிமையான 
சுயாதீனத்தைப்‌ பெற்றுக்கொள்ளும்‌ என்கிற 
நம்பிக்க்யோடே அந்தச்‌ சிருஷ்டியானது 


கீழ்ப்ப்டிருக்கிறது' (ரோம 8:19-21) 


கர்த்தர்‌ தம்முடைய ஜனத்தை 

ஆறுதல்‌ பண்ணுகிறார்‌. அவர்கள்‌ அந்நிய 
தேசத்து சிறையிருப்பிலே வேதனைகளையும்‌, 
துன்பங்களையும்‌ அனுபலிக்கிறார்கள்‌. 
கர்த்தரோ 
கொடுக்கிறார்‌. 
இப்போது. பாபிலோன்‌ 
சிறுமைப்பட்டிருக்கிறார்கள்‌. 
அவர்கள்மேல்‌ இரக்கமாயிருக்கிறார்‌. 

கர்த்தர்‌ தம்முடைய சபையின்மீது 
கரிசனையோடிருக்கிறார்‌. அதைப்‌ பாதுகாத்து 
பராமரிக்கிறார்‌. நாம்‌ 
சிறுமைப்பட்டிருந்தாலும்‌, நாம்‌ 
கர்த்தருடையவர்களாகவே இருக்கிறோம்‌. 
கர்த்தர்‌ தம்முடையவர்கள்மேல்‌ 
இரக்கமாயிருக்கிறார்‌ என்பது நமக்கு 
கிடைத்திருக்கிற மிகப்பெரிய ஆறுதல்‌. 





ழ்‌ LATHE] யாத்திராகமம்‌ - விரிவுரை COODNENS 
ரியா EXODUS - COMMENTARY PUBLISHERS 


கர்த்தரிடத்தில்‌ பட்சபாதமில்லை. 
ஆனாலும்‌ அவர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்கும்‌ 
புறஜாதி ஜனங்களுக்கும்‌ வித்தியாசம்‌ 
காண்பிக்கிறார்‌. “நீங்கள்‌ எனக்கு பரிசுத்த 
மனுஷராயிருக்கக்கடவீர்கள்‌' (யாத்‌ 22:31) 
என்று கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்குச்‌ 
சொல்லுகிறார்‌. 
ஸ்ரவேல்‌ புத்திரர்‌ தங்களுடைய 
வத்தக்‌ டக்‌ செய்கைகளிலும்‌ 
போஜனவிஷயங்களிலும்‌, மார்க்க 
, ஆராதனைகளிலும்‌, 
பரிசுத்தமானவர்களாயிருக்க. 
இந்த  வசனப்பகுதியில்‌, 
போஜன விஷயத்தைப்பற்றிய ஒரு சம்பவம்‌ 
மாத்திரம்‌, எடுத்துக்காட்டாக 
சொல்லப்பட்டிருக்கிறது. “வெளியிலே பீறுண்ட 
மாம்சத்தைப்‌ புசியாமல்‌, அதை நாய்களுக்குப்‌ 
போட்டுவிடுங்கள்‌” (யாத்‌ 22:31) என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 





i al 
TT 


கர்த்தர்‌ என்னைக்‌ 
ஆண்டவர்‌ என்னை மறந்தார்‌" 
4914) என்று 


வேது 
உபத்திரவத்திலும்‌ இவ்வாறு புலம்புகிறது. 


தங்களுக்கு 


பாடுகள்‌ வரும்போது 
அலிசுவாசிகள்‌ 


கர்த்தரை நம்புவதில்லை. 
கர்த்தர்மீது. பற்றுதலாயிருப்பதில்லை. 
அவர்கள்‌ கர்த்தருடைய சித்தத்தின்படி 
சிந்திக்காமல்‌, சுயஇஷ்டத்தின்படி 
சிந்திக்கிறார்கள்‌. கர்த்தருடைய சித்தமும்‌ 


அறைகளில்‌ செய்கிறதை நீ. கண்டாயா? 
கர்த்தர்‌ எங்களைப்‌ பார்க்கிறதில்லை; கர்த்தர்‌ 
தேசத்தைக்‌ கைவிட்டார்‌ என்‌, 
சொல்லுகிறார்களே என்றார்‌" (எசே 8:12) 


விசுவாசத்தில்‌ பலவீனமானவர்களும்‌, 
தாங்கள்‌ நெருக்குப்படும்போது, கர்த்தர்‌ 
தங்களைக்‌ கைவிட்டார்‌" என்றும்‌, “கர்‌ 
தம்முடைய சபையை கைவிட்டார்‌” 
வேதனையோடு சொல்லுகிறார்கள்‌ 
அலிசுவாச வார்த்தை. கர்த்தர்‌ 
பிள்ளைகளை ஒருபோதும்‌ கல, 


கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களையும்‌, 
அவருடைய கிருபைகளையும்‌ நம்மால்‌ 
எதிர்த்து கேள்வி கேட்கமுடியாது. 
கர்த்தரோடு விவாதம்பண்ணுவதற்கு நமக்கு. 
உரிமையில்லை. கர்த்தருடைய 
பராமரிப்பையும்‌, நீதியையும்‌ எதிர்த்து 
நம்மால்‌ கேள்வி கேட்கவும்‌ முடியாது. நமக்கு 
அதற்கும்‌ உரிமையில்லை. கர்த்தரே 
நீதியுள்ளவர்‌. அவர்‌ தம்முடைய நீதியின்‌ 
பிரகாரமாகவும்‌, தம்முடைய கிருபையின்‌ 
பிரகாரமாகவும்‌ கிரியை நடப்பிக்கிறார்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ சிறையிருப்பில்‌ 
வேதனைப்படும்போது, “கர்த்தர்‌ என்னைக்‌ 
கைவிட்டார்‌, ஆண்டவர்‌ என்னை மறந்தார்‌" 
என்று வேதனையோடு சொல்லுகிறார்கள்‌. 
கர்த்தர்‌ 


க 
அழைத்துச்‌ சென்று, 
குடியேற்றும்போது, “ 


சீயோனுக்காக 
இங்கு தெளிவபடுத்துகிறார்‌ 
தீவிரித்து வருவார்கள்‌; 
உன்னை நிர்மூலமாக்கினவர்களும்‌ உன்னைப்‌ 
பாழாக்கினவர்களும்‌ உன்னை விட்டுப்‌ 

புறப்பட்டுப்போவர்கள்‌"' (சா 4 
சீயோனுடைய சிநேகிதர்கள்‌ அவர்களைக்‌ 
கைவிட்டுவிட்டார்கள்‌. அவர்களை 
தவிக்க  விட்டுவிட்டார்கள்‌. 
சீயோன்‌ தேசத்தாரை ஒன்று 

கூட்டிச்‌ சேர்க்கிறார்‌ 

சீயோனைக்‌ 
அவர்கள்‌ 
“உன்‌ குமாரர்‌ 


கூட்டிச்சேர்க்கும்போது, 
தனிமையாயிருப்பதில்லை. 
தீவிரித்து வருவார்கள்‌" என்று கர்த்தர்‌ 
வாக்குப்பண்ணுகிறார்‌. இயேசுகிறிஸ்துவின்‌ 
இரத்தத்தினால்‌ கழுவப்பட்டு இரட்சிக்கப்பட்ட 
விசுவாசிகள்‌, சபையிலே 
குழந்தைகளைப்போல. இருக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ கர்த்தருடைய சபையிலே 
சந்தோஷமாய்‌ கூடிவருவார்கள்‌. சபையில்‌ 
சேர்ந்துகொள்வதற்கு ஆர்வத்தோடிருப்பார்கள்‌ 
மற்ற விசுவாசிகளோடு ஐக்கியமாயிருப்பதற்கு 
தீவிரித்து வருவார்கள்‌. 


“உன்‌ குமாரர்‌ தீவிரித்து வருவார்கள்‌" 
என்னும்‌ வாக்கியத்திற்கு, “உனக்காக 
கட்டிம்‌ கட்டுகிறவர்கள்‌ தீவிரித்து 
வருவார்கள்‌” என்று வேதபண்டிதர்கள்‌ 
வியாக்கியானம்‌. பண்ணுகிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ தங்கள்‌ தேசத்திற்குத்‌ 
திரும்பி வரும்போது, கட்டிடம்‌ கட்டுகிறவர்கள்‌ 
அவர்களுடைய வீடுகளையும்‌, சுவர்களையும்‌ 
கட்டுவார்கள்‌. அவர்கள்‌ எருசலேமின்‌ 
தேவாலயத்தையும்‌ திரும்பக்‌ கட்டுவார்கள்‌. 





i= a 
TT 


கர்த்தருடைய 
சத்துருவாமிருந்தவர்கள்‌ 
நிர்மூலமாக்கினார்கள்‌. 
கர்த்தருடைய ஜனத்தைப்‌ பாழாக்கினார்கள்‌. 
அவர்கள்‌ கர்த்தருடைய பிள்ளைகளை 
எப்போதுமே பயழுறுத்துகிறவர்களாகவம்‌,, 
ஒடுக்குகிறவர்களாகவும்‌, உபத்திரவம்‌. 
பண்ணுகிறவர்களாகவும்‌ இருந்தார்கள்‌. 
துர்க்குணமுள்ள அந்த சத்துருக்கள்‌ 
இனிமேல்‌ கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு 
துன்பம்‌ தரமாட்டார்கள்‌. அவர்களைவிட்டு 
புறப்பட்டு போய்விடுவார்கள்‌. 


இந்த உலகத்தின்‌ 
சாத்தான்‌ கர்த்தருடைய பிள்ளைகளை 
கொல்லவும்‌, அழிக்கவும்‌ வருகிறான்‌. 
இயேசுகிறிஸ்துவின்‌ மூலமாக விசுவாசிகள்‌ 
சாத்தானை ஜெயிப்பார்கள்‌. பிசாசுகளைத்‌: 
துரத்துவார்கள்‌. சாத்தானுடைய 
முயற்சிகளெல்லாம்‌ அவமாய்ப்போகும்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய பிள்ளைகள்மீது 
கருத்தாயிருக்கிறார்‌. அவர்களை 
கவனமாய்ப்‌ பாதுகாக்கிறார்‌. அவர்களுடைய 
தேவைகளையெல்லாம்‌ சந்தித்து அவர்களைப்‌ 
பராமரிக்கிறார்‌. 


பிள்ளைகளுக்கு 
அவர்களை 
அவர்கள்‌ 


அதிபதியாகிய 


கர்த்தர்‌ தனக்கு செய்யப்போகும்‌ 
நன்மைகளை அறிந்துகொள்ளவும்‌. சிலோன்‌ 
கர்த்தருக்கு விரோதமாக  அலிசுவாசமான 
வார்த்தைகளைப்‌ பேசுகிறது. “கர்த்தர்‌ 
என்னைக்‌, கைவிட்டார்‌ என்றும்‌, 
“ஆண்டவர்‌ என்னை மறந்தார்‌” என்றும்‌ 
ல்‌ புலம்புகிறது. 
ஒருபோதும்‌ 
தம்முடைய 

ஜனத்தை ஒருபோதும்‌ மறப்பதுமில்லை. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தருடைய 
நினைவில்‌ துக்‌ இருக்கிறார்கள்‌. 
இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்குப்‌ 
பிரியமானது. கர்த்தர்‌ எப்போதும்‌: 
தம்முடைய ஐனத்தின்மீது. 
கண்ணோக்கமாயிருக்கிறார்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய பிள்ளைகள்‌ மீது வைத்திருக்கிற 
அன்பையும்‌, ஆதரவையும்‌, கரிசனையையும்‌ 

இங்கு தெளிவுபடுத்துகிறார்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஸ்திரீயானவள்‌ தன்‌ கர்ப்பத்தின்‌ 
பிள்ளைக்கு இரங்காமல்‌, தன்‌ பாலகனை 
மறப்பாளோ? அவர்கள்‌ மறந்தாலும்‌, நான்‌ 
உன்னை மறப்பதில்லை. இதோ, 
என்‌ உள்ளங்கைகளில்‌ உன்னை 
வரைந்திருக்கிறேன்‌; உன்‌ மதில்கள்‌ 
எப்போதும்‌ என்முன்‌ இருக்கிறது" (ஏசா 
494516) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


தாயானவள்‌ 
ஒருபோதும்‌ மறக்கமாட்டாள்‌. 
பாலகன்‌ அதன்‌ 
அங்கமாகமிருக்கிறான்‌. 
அவள்‌ பிள்ளைக்குள்‌ 
பிள்ளையும்‌ ஒன்றாயிருக்கிறார்கள்‌. 
ஒருவேளை ஸ்திரீயானவள்கூட தன்‌ 
கர்ப்பத்தின்‌ பிள்ளையை  மறந்துவிடலாம்‌. 
தன்‌ பிள்ளைக்கு இரங்காமலிருக்கலாம்‌. 
ஆனால்‌ கர்த்தரோ தம்முடைய பிள்ளையை 
ஒருபோதும்‌ மறப்பதில்லை. அவர்‌ தம்முடைய 
சபையின்மீது எப்போதும்‌ 
கண்ணோக்கமாயிருக்கிறார்‌. 


தன்னுடைய பாலகனை 


இருக்கிறது. தாயும்‌ 


பழைய ஏற்பாட்டுக்காலத்தில்‌ 
உள்ளங்கைகளில்‌ வரைவது என்பது, 
அன்புக்கு அடையாளமாக செய்யப்பட்டது. 
முத்திரை மோதிரத்தை தரித்துக்கொள்வதும்‌, 
வளையங்களை 'தரித்துக்கொள்வதும்‌ 
அக்காலத்தில்‌ அன்புக்கு அடையாளமாகச்‌ 
செய்யப்பட்டது. தங்களுடைய அன்பையும்‌, 
நெருக்கத்தையும்‌, கரிசனையையும்‌ 
பரிமாறிக்கொள்வதற்காக, தங்கள்‌ 
பெயர்களை உள்ளங்கைகளில்‌ வணரந்து, 
தங்கள்‌ அன்பை 
உறுதிபண்ணிக்கொண்டார்கள்‌. தங்கள்‌ 
கைகளில்‌ வரையப்பட்டிரு்கிற பெயரை 
பார்க்கும்போதெல்லாம்‌ அவர்களைப்பற்றி 
நினைத்துக்கொள்வார்கள்‌. அவர்களை 
மறக்காமல்‌ நினைப்பதற்கு இது ஓர்‌ 
உபாயமாகயிருக்கும்‌. 

கர்த்தர்‌ தம்முடைய பிள்ளைகளை, 

உள்ளங்கைகளில்‌. 
உள்ளங்கையில்‌ வரைவது 
இருதயத்தில்‌ நாம்‌ 

அடையாளம்‌. 
கர்த்தர்‌ எப்போதுமே. நம்மைப்பற்றிய 
நினைவிலிருக்கிறார்‌. கர்த்தர்‌ நம்முடைய 
சுகத்தில்‌ அக்கரையுள்ளவராயிருக்கிறார்‌. 


ம்ப 
வரைந்திருக்கிறார்‌. 
என்பது, அவருடைய 
வரையப்பட்டிருப்பதற்கு, 





ஏசாய! 


f= THEN 
TT 


டய ஜனத்தைப்‌ பார்த்து, 
எப்போதும்‌ என்‌ 
என்று சொல்லுகிறார்‌. 
மதில்களெல்லாம்‌ இப்போது 


பிள்ளைகளின்‌ மதில்களை மனஉருக்கத்தோடு 
பார்க்கிறார்‌ அவற்றை மறுபடியும்‌ 
திரும்பக்‌ கட்டவேண்டுமென்று 
சித்தமுள்ளவராயிருக்கிறார்‌. தம்முடைய 
ஜனத்தின்‌ மதில்கள்‌ எப்படி 
கட்டப்படவேண்டும்‌ என்னும்‌ திட்டம்‌ 
கர்த்தருக்கு இருக்கிறது. 
கர்த்தருடைய திட்டத்தின்‌ பிரகாரமாக 
அவர்களுடைய மதில்கள்‌ நிச்சயமாய்த்‌ 
திரும்பவும்‌ கட்டப்படும்‌, 


முன்பாக 


உன்‌ கண்களை ஏறெடுத்துச்‌ 
சுற்றிலும்‌ பார்‌ ஏசா 49:18-23 


உன்‌ கண்களை 
சுற்றிலும்‌ பார்‌; 
அவர்கனெல்லாரும்‌ ஏகமாய்க்கூடி. 
உன்னிடத்தில்‌ வருகிறார்கள்‌; 
அவர்களெல்லாரையும்‌ 
தரித்து, மணமகன்‌. 
கொள்வதுபோல்‌, தீ 
அணிந்துகொன்வாய்‌ 
ஜீவனைக்கொண்டு 
என்று கர்த்தர்‌ உரைக்கிறார்‌. 


ஏசா 49:19. அப்பொழுது உள்‌ 
வனாத்தரங்களும்‌, உன்‌ பாழிடங்களும்‌, 
நிர்மூல்மான உன்‌ தேசமும்‌, 
இனிக்குடிகளின்‌ திரனினாலே உனக்கு. 
நெருக்கமாயிருக்கும்‌; உன்னை 
விழுங்கினவர்கள்‌ தூரமாவார்கள்‌. 


ஏசா. 4919. 
ஏறெடுத்துச்‌ 


ஏகா 49:20. பின்னைகளற்றிருந்த 
உனக்கு. உண்டாயிருக்கப்போகிற 
பின்னைகள்‌: இடம்‌ எங்களுக்கு. 
நெருக்கமாயிருக்கிறது; நாங்கள்‌. 
குடியிருக்கும்படிக்கு விலகியிரு என்று, 
உன்‌ காதுகன்‌ கேட்கச்‌ சொல்லூவார்கள்‌.. 


ஏசா 49:31. அப்பொழுது தீ: இவக்களை 
எனக்குப்‌ யிறப்பித்தவர்‌ மார்‌? 


நான்‌ பின்னைகனற்றும்‌, தனித்தும்‌, 


- விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


சிறைப்பட்டும்‌, 

இருந்தேனே; இவர்களை எனக்கு 
வளர்த்தவர்‌ யார்‌? இதோ, நான்‌ 
ஒன்றியாய்‌ விடப்பட்டிருத்தேனே; 
'இவர்கள்‌ எங்கேயிருத்தவர்கன்‌? என்று 
உன்‌ இருதயத்தில்‌ சொல்லுவாய்‌. 


ஏசா 4922. இதோ, ஜாதிகளுக்கு 
நேராக என்‌ கரத்தை உயர்த்தி, 
ஜனங்களுக்கு நேராக என்‌ கொடியை 
ஏற்றுவேன்‌; அப்பொழுது உன்‌ 
குமாரரைக்‌ கொடுங்கைகளில்‌ 
ஏத்திக்கொண்டு வருவார்கள்‌; உண்‌: 
குமாரத்திகள்‌ தோளின்‌: மேல்‌. 
எடுத்துக்கொண்டு வரப்படுவார்கள்‌ 
என்னு கர்த்தராகிய ஆண்டவர்‌ 
சொல்லுகிறார்‌. 


ஏசா 49:28. 
உன்னை வளர்க்கும்‌ தத்தைகளும்‌, 
அவர்களுடைய நாயகிகள்‌. 
உன்‌  கைத்தாய்களுமாயிருப்பார்கள்‌; 
தரையிலே முகங்குப்புற விழுந்து 
உன்னைப்‌ பணித்து, உன்‌ கால்களின்‌: 
தூளை நக்குவார்கன்‌; நாண்‌ கர்த்தர்‌, 
என: காத்திருக்கிறவர்கள்‌ 
வெட்கப்படுவதில்லை. என்பதை. 
அப்பொழுது அறித்துகொன்வாம்‌: 


ஜனங்கள்‌ பாபிலோன்‌ தேசத்து 
கக்‌ விடுதலைபெற்று, 
து தேசத்திற்கு வந்தபின்பு, அவர்களை 
அங்கு மறுபடியும்‌ ஸ்தாபிப்பதற்காக, 
கர்த்தர்‌ இரண்டு காரியங்களை 
வாக்குப்பண்ணுகிறார்‌. இயேசுகிறிஸ்துவின்‌ 
சுவிசேஷத்தை  பிரசங்கம்பண்ணுவதினால்‌. 
கர்த்தருடைய சமை ஸ்தாபிக்கப்படும்‌. 
என்பது இந்த  தீர்க்கதரிசனத்தின்‌. 
அடையாளமாகும்‌. 
இஸ்ரவேல்‌ தேசத்திலே ஏராளமான 
வந்து குடியேறுவார்கள்‌. 
எண்ணிக்கை 


ராஜாக்கள்‌. 


ஜனங்கள்‌ 
அவர்களுடைய 
திரளாயிருக்கும்‌. “உன்‌ குமாரர்‌ தீவிரித்து, 
வருவார்கள்‌” (ஏசா 4947) 
என்று கர்த்தர்‌ வாக்குப்பண்ணுகிறார்‌. பல. 
திசைகளிலுமிருந்தும்‌, கர்த்தருடைய 
ஜனங்கள்‌, தங்கள்‌ தேசத்திற்கு திரும்பி 
வருவார்கள்‌. கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாரைப்‌ பார்த்து, “உன்‌ கண்களை 
ஏறெடுத்துச்‌ சுற்றிலும்‌ பார்‌; 
அவர்களெல்லாரும்‌ ஏகமாய்க்கூடி 
உன்னிடத்தில்‌ வருகிறார்கள்‌" (ஏசா 49118) 
என்று சொல்லுகிறார்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


அந்நியதேசத்திற்கு சிறைப்பட்டுப்போன 
யூதர்கள்‌, மறுபடியுமாய்த்‌ தங்கள்‌ தேசத்திற்கு. 
திரும்பி வருகிறார்கள்‌. கர்த்தர்‌ அவர்களை 
திரளான எண்ணிக்கையில்‌ பலுகிப்‌ பெருகச்‌ 
செய்கிறார்‌. அவர்களெல்லோரும்‌ 
எருசலேமுக்கு வருகிறார்கள்‌. எருசலேம்‌ 
யூதர்களின்‌ பரிசுத்த ஸ்தலம்‌. இங்கு 


இடித்து, தீ வைத்து கொளுத்திவிட்டார்கள்‌. 
யூதர்கள்‌ எல்லோரும்‌ பண்டிகைகளை 
ஆசரிப்பதற்காக எருசலேம்‌ நகரத்திற்கு. 
வருவது வழக்கம்‌. பழைய பழக்கத்தின்‌ 
பிரகாரம்‌, சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்த 
யூதர்கள்‌, எருசலேம்‌ நகரத்திற்கு ஏகமாய்‌ 
ஒன்றுகூடி வருகிறார்கள்‌. இங்கு யூதர்கள்‌ 
எல்லோரும்‌ ஐக்கியமாயிருப்பார்கள்‌. 


புதிய ஏற்பாட்டுக்காலத்தில்‌, 
இயேசுகிறிஸ்துவின்‌ சுவிசேஷத்தை தங்கள்‌ 
இருதயத்தில்‌ ஏற்றுக்கொண்டு 
இரட்சிக்கப்பட்டவர்கள்‌, சபையிலே 
சேர்த்துக்கொள்ளப்படுகிறார்கள்‌. ர்கள்‌ 
விசுவாசத்தோடும்‌, 
இயேசுகிறிஸ்துவின்‌ 
வந்து சேருகிறார்கள்‌. 
எல்லோரும்‌ 
இயேசுகிறிஸ்துவுக்குள்‌ 
ஐக்கியமாயிருக்கிறார்கள்‌. 

எருசலேம்‌ நகரத்திற்கு எல்லா 
ஜனங்களும்‌ திரும்பி வருவது, அந்த 
நகரத்திற்கு ஒரு பாரமாகவோ அல்லது. 
நெருக்கமாகவோ இருக்காது. இது 
எருசலேமுக்கு பெலனாகவும்‌, 
அலங்காரமாகவும்‌ இருக்கும்‌. ஜனத்திரட்ரி 
ராஜாவுக்கு அலங்காரம்‌. எருசலேம்‌ நகரத்தில்‌ 
திரளான ஜனங்கள்‌ வந்து குடியேறுவது. 
அந்த நகரத்தின்‌ அழகை அதிகரிக்கச்‌ 
செய்யும்‌. நீ... அவர்களெல்லாரையும்‌ 
ஆபரணமாகத்‌ தரித்து, மணமகள்‌ அணிந்து 
கொள்வதுபோல, நீ அவர்களை 
அணிந்துகொள்வாய்‌. என்று, என்‌ 
ஜீவனைக்கொண்டு சொல்லுகிறேன்‌ என்று 
கர்த்தர்‌ உரைக்கிறார்‌" (ஏசா 49:18), 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


புதிய ஏற்பாட்டுக்காலத்திலும்‌, 
சபையிலே திரளான விசுவாசிகள்‌ வந்து 
சேருவார்கள்‌. அவர்கள்‌ கர்த்தரை 
பயபக்தியோடு ஆராதனை செய்வார்கள்‌. 
பரிசுத்தமாயும்‌ சாட்சியாயும்‌ ஜீவிப்பார்கள்‌. 
அவர்களுடைய வார்த்தையிலும்‌, 
செய்கையிலும்‌ பரிசுத்தம்‌ இருக்கும்‌. 
விசுவாசிகள்‌ கர்த்தருடைய சபைக்கு 
அலங்காரமாயிருக்கிறார்கள்‌. 


பாபிலோன்‌ தேசத்தார்‌. 
சிறைப்பிடித்து சென்ற பின்பு, யூததேசம்‌ 
வனாந்தரத்தைப்போலவும்‌,  பாழிடங்களைப்‌ 
போலவும்‌ ஆயிற்று. இஸ்ரவேல்‌ தேசம்‌ 
நிர்மூலமாயிற்று. அங்கு யாரும்‌ 
குடியிருக்கவில்லை. 


யூதர்களை 


"சேனைகளின்‌. கர்த்தர்‌ என்‌ 
செவிகேட்கச்‌ சொன்னது: மெய்யாகவே 
அந்தத்திரளான வீடுகள்‌ பாழாகும்‌; 
பெரியவைகளும்‌ நேர்த்தியானவைகளுமாகிய 
வீடுகள்‌ குடியில்லாதிருக்கும்‌" (ஏசா 5:9). 


“அப்பொழுது நான்‌: ஆண்டவரே, 
எதுவரைக்கும்‌ என்று கேட்டேன்‌. அதற்கு 
அவர்‌: பட்டணங்கள்‌ குடியில்லாமலும்‌, வீடுகள்‌ 
மனுஷசஞ்சாரமில்லாமலும்‌ பாழாகி, பூமி 
அவாந்தரவெளியாகி, கர்த்தர்‌ மனுஷரைத்‌ 
தூரமாக விலக்குவதினால்‌, தேசத்தின்‌ 
நடுமையம்‌ முற்றிலும்‌ வெறுமையாக்கப்படும்‌ 
வரைக்குமே” (ஏசா 64112). 


யூதாதேசம்‌  வனாந்தரங்களாகவும்‌, 
பாழிடங்களாகவும்‌, நிர்மலமான தேசமாகவும்‌ 
இருந்தாலும்‌, அங்கே மறுபடியுமாய்‌ 
ஜனங்கள்‌ வந்து குடியேறுவார்கள்‌. அந்த 
தேசம்‌ இனிமேல்‌ குடிகளின்‌ திரளினாலே. 
அவர்களுக்கு நெருக்கமாயிருக்கும்‌. ஒரு 
காலத்தில்‌ பாழிடங்களாகயிருந்த தேசத்தில்‌, 
இனிமேல்‌: திரளான ஜனங்கள்‌ 
குடியிருப்பார்கள்‌. ஜனங்களுடைய 
எண்ணிக்கை அதிகமாயிருப்பதினால்‌, 
அவர்கள்‌ குடியிருப்பதற்கு கூட போதுமான 
இடம்‌ இருக்காது. கர்த்தருடைய ஜனங்களை 
விழுங்கினவர்கள்‌ அவர்களுக்கு 
தூரமாவார்கள்‌. 





f= FTE 
TT 
ஏற்பாட்டுக்காலத்தில்‌. 


புதிய 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து தேவனுடைய 
ராஜ்யத்தை மனுஷர்‌ மத்தியிலே ஸ்தாபித்தார்‌. 
கர்த்தருடைய சபை ஒரு காலத்தில்‌ 
ஒருவருமில்லாமல்‌ 
கர்த்தரை 
ஒருவரும்‌ 
தம்முடைய 
திரளான 
கூட்டிக்கொண்டு வருகிறார்‌. 
சபையில்‌ விசுவாசிகளின்‌ 
திரளாயிருக்கிறது. சபையில்‌ வெறுமையாக, 
ஆளில்லாமல்‌ இருந்த இடங்களிலெல்லாம்‌, 
இப்போது விசுவாசிகள்‌ கூடிவந்து. 
கர்த்தரை பயபக்தியோடு ஆராதிக்கிறார்கள்‌. 

இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ பாபிலோன்‌ 
தேசத்து சிறையிருப்பிலிருந்து, தங்கள்‌ 
தேசத்திற்கு திரும்பி வரும்போது, 
அவர்களுடைய பிள்ளைகளின்‌ 
எண்ணிக்கையும்‌ அதிகரிக்கிறது. பாபிலோன்‌ 
தேசத்தார்‌ எருசலேமை அழித்தபோது, 
இஸ்ரவேல்‌ வம்சத்தாரின்‌ பிள்ளைகளில்‌ 
அநேகர்‌ மரித்துப்போனார்கள்‌. அவர்கள்‌ 
பட்டமத்திறகும்‌, பஞ்சத்திறகும்‌, 
சிறையிருப்புக்கும்‌ இணயானார்கள்‌. 
பெற்றோர்கள்‌ தங்கள்‌ பிள்ளைகளை 
சாககொடுத்தார்கள்‌. 

இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ பாபிலோன்‌ 

ல்‌ சிறையிருப்பிலிருந்து விடுதலை 

பெற்று தங்கள்‌ தேசத்திற்கு திரும்பி 
வருகிறார்கள்‌. அப்போது “பிள்ளைகளற்றிருந்த 
உனக்கு. பிள்ளைகள்‌ உண்டாயிருக்கப்‌ 
போகிறது" (ஏசா 49:20) என்று கர்‌ 
வாக்குப்பண்ணுகிறார்‌. இஸ்ரவேல்‌ தேசத்தில்‌ 
புதிய குடும்பங்கள்‌ உருவாகும்‌... புதிய சந்ததி 
நரைக்கும்‌. ஆபேலுக்குப்‌ பதிலாக கர்த்தர்‌ 


ஒரே ப்தி வர்கள்‌ 
பல்வேறு இடங்களுக்கு சிதறிப்போனார்கள்‌. 
அவர்களில்‌ அநேகர்‌  மரித்துப்போனார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ வம்சத்திற்கு பேரிழப்பு 
உண்டாயிற்று. இஸ்ரவேலின்‌ பரிசுத்தரோ, 
அந்த இழப்புக்களையெல்லாம்‌ 
இப்போது சரிபண்ணுகிறார்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தம்மை ஆராதிப்பதற்கு கர்த்தர்‌ ஒரு புதிய 
சந்ததியை உருவாக்குகிறார்‌. அவர்கள்‌ 
கர்த்தருடைய பரிசுத்த சந்ததியாயிருப்பார்கள்‌. 


சிறையிருப்பிலிருந்து தங்கள்‌ 
தேசத்திற்கு திரும்பி வந்த யூதர்களுக்கு 
பிள்ளைகள்‌ திரளாய்ப்‌ பிறக்கும்‌. 
அவர்களுடைய பெருக்கம்‌ 
இடங்கொள்ளாதடிக்கு அதிகரித்திருக்கும்‌. 
அவர்கள்‌ “இடம்‌ எங்களுக்கு 
நெருக்கமாயிருக்கிறது: நாங்கள்‌ 
குடியிருக்கும்படிக்கு விலகியிரு என்று, உன்‌ 
காதுகள்‌ கேட்கச்‌ சொல்லுவார்கள்‌” 
(ஏசா 49:20) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


க்கக்‌ தத டர புத்திரர்‌ எலிசாவை 
க்கி: , 


நாங்கள்‌ உம்முடன்‌ 
குடியிருக்கிற இந்த இடம்‌ எங்களுக்கு 
நெருக்கமாய்‌ இருக்கிறது" (2இராஜா 61) 
என்று சொன்னதுபோல, இஸ்ரவேல்‌. 
தேசத்திலே இடநெருக்கமுண்டாயிருக்கும்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு தங்கள்‌ 
தேசத்திலே இபநெருக்கம்‌ இருந்தாலும்‌, 
அவர்கள்‌ தங்கள்‌ தேசத்தில்‌ இன்னும்‌. 
அநேகரை புதிதாய்‌ சேர்த்துக்கொள்ள 
ஆயத்தமாயிருப்பார்கள்‌. 
ராஜ்யத்தில்‌ 
வரவேற்கப்படுகிறார்கள்‌. "வருத்தப்பட்டு பாரம்‌ 
சுமக்கிறவர்களே, நீங்க ரும்‌ 
என்னிடத்தில்‌ வாருங்கள்‌' த கர்த்தர்‌ 
அழைக்கிறார்‌. தம்மிடத்தில்‌ வருகிற 
ஒருவரையும்‌ அவர்‌ புறம்பே தள்ளமாட்டார்‌. 
இயேசுகிறிஸ்துவின்‌ ராஜ்யத்தில்‌ எத்தனைபேர்‌ 
வந்தாலும்‌ அத்தனை பேருக்கும்‌ இடமுண்டு. 
ர்களுக்கு மாத்திரமல்ல, ம்‌ 
வரப்போகிறவர்களுக்கும்‌ 
ராஜ்யத்தில்‌ தாராளமாய்‌ 
கர்த்தருடைய சபையில்‌, 
இடமில்லை என்று சொல்லி, 
வெளியே போகவேண்டிய அவசியம்‌ 


ஊழியக்காரன்‌ வந்து, 
தன்‌ எஜமானுக்கு 
அப்பொழுது வீட்டெறமான்‌ 
தன்‌ ஊழியக்காரனை 
பட்டணத்தின்‌ தெருக்களிலும்‌ 


நோக்கி: நீ 
வீதிகளிலும்‌ சீக்கிரமாய்‌ போய்‌, ஏழைகளையும்‌ 
ஊனரையும்‌ சப்பாணிகளையும்‌ குருடரையும்‌ 


என்றான்‌. 


இங்கே  கூட்டிக்கொண்டுவா 
ப்‌ செய்து: 


ஊழியக்காரன்‌ 
ஆண்டவரே, 
செய்தாயிற்று, இன்னும்‌ இடம்‌ இருக்கிறது 
என்றான்‌” (லூக்‌ 14:21,22). 





f= al 
TT 


தன்னுடைய குடும்பத்தில்‌ ஏராளமான 
பிள்ளைகள்‌ (தைப்‌ பார்க்கும்போது. 
தாயாருக்கு ஆச்சரியமாயிருக்கும்‌. 
அப்பொழுது நீ: இவர்களை எனக்குப்‌ 
பிறப்பித்தவர்‌ யார்‌? நான்‌ பிள்ளைகளற்றும்‌, 
தனித்தும்‌, சிறைப்பட்டும்‌, நிலையற்றும்‌ 
இருந்தேனே; இவர்களை எனக்கு 
வளர்த்தவர்‌ யார்‌? இதோ, நான்‌ ஒன்றியாய்‌ 
விடப்பட்டிருந்தேனே; இவர்கள்‌. 
எங்கேயிருந்தவர்கள்‌? என்று உன்‌ 
இருதயத்தில்‌ சொல்லுவாய்‌” (ஏசா 49:21) 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


பிள்ளைகள்‌ எல்லோரும்‌ பாசத்தோடு 
தாயாரிடத்தில்‌ வருவார்கள்‌. தாயாருக்கோ 
அவர்களைப்‌ பெற்றெடுத்த வேதனை 
இருக்காது. ஆனாலும்‌ தாயாருடைய 
கரத்தில்‌, ஆதரவில்‌, அரவணைப்பில்‌ இருக்க 
வேண்டுமென்று பிள்ளைகள்‌ விரும்பி, 
அவளிடத்தில்‌ கூடிவருவார்கள்‌. தன்னுடைய 
திரளான பிள்ளைகள்‌ 
பார்க்கும்போது தாயாருக்கு 
ஆச்சரியமாகமிருக்கும்‌. இந்த அற்புதம்‌. 
கர்த்தரால்‌ நடைபெறுகிறது. கர்த்தரே 
தம்முடைய ஜனத்தை சிறையிருப்பிலிருந்து. 
அழைத்து வருகிறார்‌. அவரே அவர்களுடைய 
பிள்ளைகளை பெருகச்‌ செய்கிறார்‌. 


புதிய ஏற்பாட்டுக்காலத்தில்‌ எல்லா 
சபைகளிலும்‌ ஏராளமான விசுவாசிகள்‌ 
இருப்பார்கள்‌. சபை வளர்ச்சியடைவதற்கு 
முன்பாக, விசுவாசிகளின்‌ 
எண்ணிக்கை குறைவாயிருந்திருக்கும்‌. அது 
பாழிடம்‌ போலவும்‌, வனாந்தரம்‌ போலவும்‌, 
நிர்மூலமான தேசம்‌ 
'வெறுமையாகயிருந்திருக்கும்‌. 
கர்த்தருடைய பிள்ளைகள்‌ 
இருந்திருக்கமாட்டார்கள்‌. 

சேனைகளின்‌ 
சர்லவல்லமையுள்ளவர்‌ 
கல்லுகளினால்கூட 
சந்ததிகளை உண்டுபண்ண 
கர்த்தர்‌ ம்முடைய (பையினாலும்‌ 
காதன்‌... எனனை 
விசுவாசிகளின்‌ எண்ணிக்கையை பெருகச்‌ 
செய்வார்‌. சபை வளர்ச்சியடைவதைப்‌ 
பார்க்கும்போது நமக்கே 
ஆச்சரியமாயிருக்கும்‌. ஆளே இல்லாமல்‌ 
வெறுமையாயிருந்த சபையில்‌, இப்போது. 
திரளான எண்ணிக்கையில்‌ விசுவாசிகளைப்‌ 
பார்க்கும்போது நமக்கு ஆனந்தமாயிருக்கும்‌. 
ஒரு தேசம்‌ திடிரென்று தோன்றியதுபோல. 
இருக்கும்‌. 


ஆபிரகாமுக்கு 
வல்லவர்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


இவ்‌ டக்‌ 
கேள்விப்பட்டது யார்‌? இப்படிப்பட்டவைகளைக்‌ 
கண்டது யார்‌? ஒரு தேசத்துக்கு ஒரேநாளில்‌ 
பிள்ளைபேறு வருமோ? ஒரு ஜாதி ஒருமிக்கப்‌ 
பிறக்குமோ? சீயோனோவெனில்‌, ஒருமிக்க 
வேதனைப்பட்டும்‌, தன்‌ குமாரரைப்‌ பெற்றும்‌ 
இருக்கிறது" (ஏசா 66:7 8). 
புறஜாதியாரின்‌ உதவியினால்‌ 
யூததேசத்தின்‌ ஜனத்தொகை அதிகரிக்கும்‌. 
இதோ, ஜாதிகளுக்கு நேராக என்‌ கரத்தை 
உயர்த்தி, ஜனங்களுக்கு நேராக என்‌ 
கொடியை ஏற்றுவேன்‌; அப்பொழுது உன்‌ 
குமாரரைக்‌ கொடுங்கைகளில்‌ 
ஏந்திக்கொண்டு வருவார்கள்‌! உன்‌ 
குமாரத்திகள்‌ தோளின்‌ மேல்‌ 
எடுத்துக்கொண்டு வரப்படுவார்கள்‌ என்று 
கர்த்தராகிய ஆண்டவர்‌ சொல்லுகிறார்‌" 
(ஏசா 49:22). 


யூதர்கள்‌ மத்தியிலே கர்த்தருடைய 
சபை ஸ்தாபிக்கப்படும்‌ என்று பொதுவான 
எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால்‌ யூதர்களோ 
இயேசுகிறிஸ்துவையும்‌, அவருடைய 
சுவிசேஷத்தையும்‌, அவருடைய சபையையும்‌ 
ஏற்றுக்கொள்ளாமல்‌ புறக்கணித்துவிட்டார்கள்‌. 
இயேசுகிறிஸ்துவின்‌ சுவிசேஷம்‌ 
புறஜாதியாருக்கும்‌ பிரசங்கிக்கப்பட்டது. 
கர்த்தர்‌ தம்முடைய கரத்தை புறஜாதிகளுக்கு 
நேராக உயர்த்தினார்‌. தம்முடைய சபையில்‌ 
ஏகமாய்‌ கூடிவருமாறு அவர்களை 
அழைத்தார்‌. கர்த்தர்‌ இதுவரையிலும்‌ 
தம்முடைய த்‌ பதர்களுக்கு நேராக 


ஏகுமாய்க்‌ கூடிவரவில்லை. கர்த்தர்‌ தமது 
கரத்தை நாள்‌ முழுவதும்‌ யூதருக்கு நேராக 
உயர்த்தியது வீணாய்ப்போயிற்று. 


நலமல்லாத வழியிலே தங்கள்‌ 
நினைவுகளின்படி நடக்கிற முரட்டாட்டமான 
ஜனத்தண்டைக்கு நாள்‌ முழுவதும்‌ என்‌ 
கைகளை நீட்டினேன்‌” (ஏசா 65:2) 





ழ்‌ நயன 
யாய 


கர்த்தர்‌ இப்போது புறஜாதி 
ஜனங்களுக்கு நேராக தம்முடைய கொடியை 
ஏற்றுகிறார்‌. புறஜாதிகள்‌ மத்தியிலே. 
இயேசுகிறிஸ்துவின்‌ நித்திய சுவிசேஷம்‌ 
பிரசங்கிக்கப்படுகிறது. இப்போது புறஜாதியார்‌, 
கர்த்தருடைய பிள்ளைகளை, தங்கள்‌ 
கொடுங்கைகளில்‌ ஏந்திக்கொண்டு, 
கர்த்தரிடத்தில்‌ ஏகமாய்க்‌ கூடிவருகிறார்கள்‌. 


 புறஜாதி 


இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ பாபிலோன்‌ தேசத்து 
சிறையிருப்பிலிருந்து விடுதலை பெற்று, 
தங்கள்‌ தேசத்திற்கு திரும்பி வரும்போது, 
புறஜாதியாரும்‌ அவர்களோடு கூடவருவார்கள்‌. 
தங்கள்‌ த்திற்கு திரும்பி வருகிற 
யூதர்களுக்கு  புறஜாதியா। மத்தியிலும்‌ 
சிநேகிதர்கள்‌ இருப்பார்கள்‌. கர்த்தருடைய 
ஜனம்‌ தங்களுடைய பிள்ளைகளைப்‌ பார்த்து, 
"இவர்களை எனக்கு பிறப்பித்தவர்‌ யார்‌” 
என்றும்‌, "இவர்களை எனக்கு வளர்த்தவர்‌ 
யார்‌" என்றும்‌, “இவர்கள்‌ எங்கே 
இருந்தவர்கள்‌” என்றும்‌ தங்கள்‌ 
இருநயத்தில்‌ சொல்லுவார்கள்‌ (ஏசா 49:21) 


இவர்களை புறஜாதியார்‌ வளர்த்தார்கள்‌. 
இவர்களை புறஜாதியார்‌ தங்கள்‌ 
கொடுங்கைகளில்‌ ஏந்திக்கொண்டு 
வருவார்கள்‌. புறஜாதியார்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரரின்‌ குமாரத்திகளை தங்கள்‌ 
தோள்கள்மேல்‌ எடுத்துக்கொண்டு 
வருவார்கள்‌. அவர்கள்‌ புறஜாதியார்‌. 
ம்‌, பிறந்திருந்தாலும்‌, புறஜாதியார்‌ 
வளர்க்கப்பட்டாலும்‌, ர்கள்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனத்தாருடைய 
அழைத்துக்கொண்டு வரப்படுவார்கள்‌. 


ர்‌ புத்திரர்கள்‌ 
அந்நிய தேசத்தில்‌ அடிமைகளாய்‌ 
பிறந்திருந்தாலும்‌, ராஜாக்கள்‌ அவர்களை 
வளர்க்கும்‌ தந்தைகளாகவும்‌, அவர்களுடைய 
நாயகிகள்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ 
பிள்ளைகளுக்கு கத்தாய்களுமாயிருப்பார்கள்‌ 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


இஸ்ரவேல்‌ ஜனத்தாரின்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தேசங்களில்‌ 
மிகப்பெரிய சிலாக்கியங்களும்‌, ஜெயமும்‌ 
உண்டாயிருக்கும்‌. எகிப்து தேசத்திலே. 
பார்வோனின்‌ அரண்மனையிலுள்ளவர்கள்‌, 
மோசேயை எடுத்து வளர்த்ததுபோல, 
ராஜாக்கள்‌ கர்த்தருடைய பிள்ளைகளை 
தங்கள்‌ கைகளில்‌ ஏந்திக்கொண்டு. 
வருவார்கள்‌. 


டய பிதாக்களுக்கு நான்‌ 

டுத்த தேசத்துக்கு நீ 

இ வவ்ட லு பாலகனைத்‌ 

தகப்பன்‌ சுமந்துகொண்டுபோவதுபோல, உன்‌ 
மார்பிலே அணைத்துக்கொண்டுபோ என்று 
நீர்‌ என்னோடே சொல்லும்படி இந்த 
ஜனங்களையெல்லாம்‌  கர்ப்பந்தரித்தேனோ? 
இவர்களைப்‌ பெற்றது நானோ?” (எண்‌ 11:12) 


இஸ்ரவேல்‌ புத்திரர்கள்‌ 
தேசத்து சிறையிருப்பிலிருந்து திரும்பி 
வந்தபின்பு, கர்த்தர்‌ இங்கு சொல்லுகிற 
வாக்குத்தத்தம்‌ ஓரளவு நிறைவேறிற்று. 
தேசத்து ராஜாக்களில்‌ அநேகர்‌ 
பிள்ளைகளை எடுத்து, 
கோரேசு, தரியு, 
ஆகிய ராஜாக்கள்‌ 
பிள்ளைகளை தங்கள்‌ 

கைகளில்‌ ஏந்திக்கொண்டு வந்தார்கள்‌. 


எஸ்தர்‌ ராஜாத்தி 
வளர்க்கும்‌ தாயாகயிருந்தாள்‌. 
பெர்சிய 


பாபிலோன்‌ 


யூதஜனங்களை, 

யூதர்கள்‌ 

'த்திலே. 
அடிமைகளாகமிருந்தாலும்‌, எஸ்தர்‌ தன்‌ 
ஜீவனையும்‌ பணையம்‌ வைத்து, 
யூதஜனத்தாரை பாதுகாத்து பராமரித்தாள்‌. 
யூதருடைய வரலாற்றில்‌, கர்த்தருடைய 
ஜனத்திற்கு மிகுந்த நெருக்கங்களும்‌, 
வேதனைகளும்‌ உண்டாயிற்று. அவர்கள்‌ 
பல. வருஷங்களாக 
சிறையிருப்புக்களிலிருந்தார்கள்‌.. 
கான்ஸ்டான்டின்‌ போன்ற ராஜாக்களின்‌ 
காலத்திலும்‌, ஹெலேனா போன்ற. 
ராஜாத்திகளின்‌' காலத்திலும்‌ 
யூதஜனத்தாருக்கு விடுதலையும்‌, ஆறுதலும்‌, 
ஆசீர்வாதமும்‌ உண்டாயிற்று. 





i FTN 
TT 
ஏற்பாட்டுக்காலத்தில்‌ 


புதிய 
தீயோடோசியஸ்‌ போன்ற ராஜாக்கள்‌ 
கர்த்தருடைய சபைக்கு ஆதரவாயிருந்தார்கள்‌. 
சபைக்கு பாதுகாப்பைக்‌ கொடுத்து அதை 
பராமரித்தார்கள்‌. அக்காலத்தில்‌ 
இயேசுகிறிஸ்துவின்‌ திருச்சபை குழந்தை 
பருவத்திலிருந்து, சிறுகுழந்தைக்கு 
தாயாரின்‌ ஆதரவு தேவைப்படுவதுபோல, 
சபைக்கு, ராஜாக்களின்‌ ஆதரவு 
தேவைப்பட்டது. கர்த்தர்‌ ராஜாக்களையும்‌, 
நியாயாதிபதிகளையும்‌ தம்முடைய சபைக்கு 
ஆதரவாக எழுப்பினார்‌. சபைக்கு விரோதமாக 
எழும்பினவர்களும்‌ மனந்திரும்பி, 
கர்த்தருடைய ஆதரவு 
கொடுத்தார்கள்‌. அவர்கள்‌ தரையிலே 
முகங்குப்புற விழுந்து. கர்த்தருடைய 
பிள்ளைகளை பணிந்துகொண்டார்கள்‌. 
அவர்கள்‌ உன்‌ கால்களின்‌ தூளை 
நக்குவார்கள்‌; நான்‌ கர்த்தர்‌, எனக்குக்‌ 
காத்திருக்கிறவர்கள்‌ வெட்கப்படுவதில்லை. 
என்பதை அப்பொழுது அறிந்துகொள்வாய்‌" 
(ஏசா 49:23) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ 


கர்த்தர்‌ இந்த வாக்கியத்தை. 
ஆதாரமாய்‌ வைத்து பிலதெல்பியா சபைக்கு 
தீர்க்கதரிசனம்‌ சொல்லுகிறார்‌. “இதோ, 
பூதால்லாதிருந்தும்‌ தங்களை யூதரென்று 

ய்‌ சொல்லுகிறவர்களாகிய சாத்தானுடைய 
கூட்டத்தாரில்‌ சிலரை 
கொடுப்பேன்‌: இதோ, அவர்கள்‌ உன்‌ 
பாதங்களுக்கு முன்பாக வந்து பணிந்து, 
நான்‌ உன்மேல்‌ அன்பாயிருக்கிறதை: 
அறிந்துகொள்ளும்படி செய்வேன்‌" வெளி 30) 


சபைக்கு 


உனக்குக்‌ 


பராக்கிரமன்‌ 
ஏசா 49:24-26. 


ஏசா 494. பராக்கிரமன்‌ கையிலி. 
ருந்து கொள்ளைப்பொருளைப்‌: 
பறிக்கக்கூடுமோ? அல்லது நீதியாய்ச்‌. 
சிறைப்பட்டுப்போனவர்கனை 
விடுவிக்ககூடுமோ?' 


ஏசா 4925. 
பராக்கிரமனால்‌ 
சிறைப்படு த்தப்பட்டவர்களும்‌ 
விடுவிக்கப்படுவார்கன்‌; பெலவத்தனால்‌. 
கொள்ளையிடப்பட்டதும்‌ 
விடுதலையாக்கப்படும்‌; 
வழக்காடுகிறவர்கனோடே. நான்‌ 
வழக்காடி, உன்‌  பின்னைகணை 
இரட்சித்துக்கொன்ளுவேன்‌.. 


என்றாலும்‌ இதே, 


உன்னோடு 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஏசா 49:28. உன்னை 
ஓடுக்கினவர்களுடைய மாம்சத்தை. 
அவர்களுக்கே தின்னக்‌ கொடுப்பேன்‌; 
மதூபானத்தால்‌ வெறிகொன்வதுபோல்‌ 
தங்களுடைய இரத்தத்தினால்‌ 
வெறிகொளன்வார்கன்‌; கர்த்தரும்‌ 
யாக்கோபின்‌ வல்லவருமாகிய நான்‌ 
உன்‌ இரட்சகரும்‌ உன்‌ 
மீட்பருமாயிருக்கிறதை மாம்சமான: 
யாவரும்‌ அறித்துகொன்வார்கனென்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


கர்த்தர்‌... தம்ழுபைய  ஒளத்தை 
பாபிலோன்‌ தேசத்து சிறையிருப்பிலிருந்து 
விடுவிக்கப்போவதாக _ வாக்குப்பண்ணுகிறார்‌. 
ஆனால்‌ சத்துருக்களோ கர்த்தருடைய 
வாக்குத்தத்தம்‌ நிறைவேறாது. என்று 
ஆணவமாய்ச்‌ சொல்லுகிறார்கள்‌. யூதர்கள்‌ 
பராக்கிரமசாலிகளின்‌ கைகளில்‌ 
அடிமைகளாகயிருக்கிறார்கள்‌. பாபிலோன்‌ 
தேசத்தாருடைய கைகளில்‌ கொள்ளைப்‌ 
பொருளைப்போல. சிக்கியிருக்கிறார்கள்‌. 
“பராக்கிரமன்‌ கையிலிருந்து 
கொள்ளைப்பொருளை  பறிக்கக்கூடுமோ" 
(ஏசா 49:24) என்று பாபிலோன்‌ தேசத்தார்‌ 
தங்களைப்பற்றி பெருமையாகப்‌ பேசுகிறார்கள்‌. 
தர்களை விடுவிக்கும்‌ எண்ணம்‌ பாபிலோன்‌ 

த்தாருக்கு ட்ப தங்களை 
யுத்தம்பண்ணி மேற்கொள்‌ யாருக்கும்‌ 
வல்லமையில்லை ன்றும்‌ தாங்களே 
பராக்கிரமசாலிகள்‌ என்றும்‌ பாபிலோன்‌ 
தேசத்தார்‌ தங்களைப்பற்றி ஆணவமாய்‌ 
நினைக்கிறார்கள்‌. 

இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ பாபிலோன்‌. 

தேசத்தில்‌ நீதியாய்‌ சிறைப்பட்டுப்‌ 
போயிருக்கிறார்கள்‌. தேவனுடைய தெய்வீக 
நீதியினால்‌ இஸ்ரவேல்‌ ஜனத்தாருக்கு 
தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கிறது. 
கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ 
பாவங்களினிமித்தமாகவும்‌, 
மீறுதல்களினிமித்தமாகவும்‌ அவர்களை 
பாபிலோன்‌ தேசத்து சிறையிருப்புக்கு 
ஒப்புக்கொடுத்தார்‌. “நீதியாய்‌ சிறைப்பட்டுப்‌ 
போனவர்களை விடுவிக்கக்கூடுமோ” என்று 
பாபிலோன்‌ தேசத்தார்‌ கேட்கிறார்கள்‌. 





i= FTE 
ETT 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ தேவனுடைய 
நீதியினாலும்‌, பாபிலோன்‌ தேசத்து 
நீதியினாலும்‌ அவர்களுடைய தேசத்தில்‌ 
சிறைப்பட்டிருக்கிறார்கள்‌. பாபிலோன்‌ 
தேசத்தார்‌. பகதோத்தின்மீது யுத்தம்பண்ணி, 


தோற்றுப்போனவர்கள்மீது, 
ஜெயித்தவர்களுக்கு 
இந்த நீதியின்‌ பிரகாரமாக. 
தேசத்தார்‌ யூதர்களை 
அடிபைப்படுத்தியிருக்கிறார்கள்‌. 

தர்களை 
பண்ணவேண்டுமென்றால்‌, 
தேசத்தார்‌ கேட்கும்‌ மீட்பின்‌ 
செலுத்தவேண்டும்‌. 
யூதர்களை 
இலவசமாக விடுதலை பண்ணமாட்டார்கள்‌. 
மீட்பின்‌ கிரயத்தையோ அல்லது அவர்கள்‌ 
தீர்மானிக்கிற மாற்றுப்பொருளையோ 
செலுத்தினால்தான்‌, பாபிலோன்‌ தேசத்தார்‌ 
யூதர்களை விடுதலை பண்ணுவார்கள்‌. 


ட்டுப்போனவர்களை 


நீதியாய்‌ சிறைப்ப 
விடுவிக்கக்கூடுமோ" என்னும்‌ வாக்கியத்தை 


பாபிலோனியர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌ 
என்றும்‌ வேதபண்டிதர்கள்‌ வியாக்கியானம்‌. 
சொல்லுகிறார்கள்‌. தங்கள்‌ 
சப்டதட்டத்தின்‌ பிரகாமாகவ்‌, 

தங்கள்‌ 


ri 
க 


மைப்படுத்தி! 
தேசத்தார்‌ சொல்லுகிறார்கள்‌. ஆகையினால்‌ 
பாபிலோன்‌ தேசத்தார்‌ யூதர்களை 
விடுதலைபண்ண மறுத்துவிடுகிறார்கள்‌. 

“பரக்கிரமன்‌ கையிலிருந்து. 
கொள்ளைப்பொருளை பறிக்கக்கூடுமோ" 
என்னும்‌ வாக்கியத்தை, கர்த்தரை நம்பாத 
புதர்கள்‌ அம்‌ 

ஈல்லுகிறார்கள்‌ என்றும்‌ 

வியாக்கியானம்‌ சொல்லப்படுகிறது. இந்த 
வாக்கியத்தை கர்த்தருடைய ஜனங்கள்‌ 
நன்றியுள்ள இருதயத்தோடு சொல்வதாக 
மற்றொரு வியாக்கியானமும்‌ 
சொல்லப்படுகிறது. பராக்கிரமன்‌: 
கையிலிருந்து கொள்ளைப்பொருளை பறிக்க 
முடியாது. ஆனாலும்‌ கர்த்தரால்‌ கூடாத 
காரியம்‌ ஒன்றுமில்லை. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


பராக்கிரமனால்‌ 


இந்த 
விடுதலையை வாய்க்கப்பண்ணியிருக்கிறார்‌. 
பாபிலோன்‌ தேசத்து சிறையிருப்பிலிருந்து 
விடுவிக்கப்பட்ட யூதர்கள்‌, தங்கள்‌ 
விடுதலையை நன்றியுள்ள இருதயத்தோடு. 
நினைவுகூர்ந்து கர்த்தரை துதிக்கிறார்கள்‌. 
பராக்கிரமன்‌ கையிலிருந்து 
கொள்ளைப்பொருளை பறிக்க முடியாது. 
ஆனாலும்‌ சர்வவல்லமையுள்ள கர்த்தர்‌ 
பாபிலோன்‌ தேசத்தாரின்‌ கையில்‌ 
கொள்ளைப்பொருளைப்போல. இருந்த 
யூதர்களை விடுவித்திருக்கிறார்‌. 


புதிய ஏற்பாட்டுக்காலத்தில்‌ ஜீலிக்கிற 
நமக்கு, கர்த்தராகிய இயேசுகிறிஸ்துவின்‌ 
மூலமாய்‌ இரட்சிப்பு வாக்குப்பண்ணப்‌ 
பட்டிருக்கிறது. மனுஷருடைய சொந்த 
முயற்சியினால்‌ இரட்சிக்கப்பட 
முடியாதவர்களையும்‌, இரட்சகராகிய 
இயேசுகிறிஸ்து இரட்சிககிறார்‌ 
கர்‌ தம்முடைய ஜனத்தை 
பாபிலோன்‌ தேசத்து அிறையிரபகிருந்த 
விடுதலை பண்ணுவதற்காக 
கிரியைகளை  நடப்பிக்கிறார்‌. இதோ, 
பராக்கிரமனால்‌ சிறைப்படுத்தப்பட்டவர்களும்‌ 
விடுவிக்கப்படுவார்கள்‌:: பெலவந்தனால்‌ 
கொள்ளையிடப்பட்டதும்‌. 
விடுதலையாக்கப்படும்‌; 
வழக்காடுகிறவர்களோடே 
வழக்காடி, உன்‌ 
இரட்சித்துக்கொள்ளுவேன்‌" 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
பாபிலோன்‌ 
பராக்கிரமசாலிகளாகயிருந்தாலும்‌, 
இஸ்ரவேல்‌ புத்திரர்கள்‌ அவர்களுடைய 
கைகளில்‌: கொள்ளைப்பொருளைப்போல. 
இருந்தாலும்‌. சத்துருக்கள்‌ பயங்கரமான 
கொடியவர்களாகயிருந்தாலும்‌, கர்த்தர்‌ 
த்தில்‌ சிறைப்பட்டிருக்கிற 
விடுவிப்பார்‌. 
தங்கள்‌ தேசத்தில்‌ 
த்தப்பட்டிருக்கிறார்கள்‌ 
பாபிலோன்‌ த்‌ கர்த்தரோடு 
வழக்காடினாலும்‌, கர்த்தர்‌ பாபிலோன்‌ 
தேசத்தாரோடு வழக்காடுவார்‌. தம்முடைய 
பிள்ளைகளை இரட்சித்துக்கொள்வார்‌. 


உள்னோடு 
நான்‌ 
பிள்ளைகளை 
(ஏசா 49:25) 


தேசத்தார்‌ 





i FTE 
TT 


தம்முடைய 
ஒடுக்கினவர்களுக்கு கர்த்தர்‌ 
நியாயத்தீர்ப்பு கொடுக்கிறார்‌. 


ஜனத்தை 
நீதியான 
பாபிலோன்‌ 


தேசத்தார்மீது தேவனுடைய கோபாக்கினை 


தம்முடைய 
பிரகாரமாக 


விடுவிக்கிறார்‌. 


கர்த்தர்‌ 


சிறைப்படுத்தப்பட்டவர்களை 
அவர்களுக்கு 
கட்டளையிடுகிறார்‌. தம்முடைய 
பிள்ளைகளோடு வழக்காடுகிறவர்களிடத்தில்‌ 
கர்த்தர்‌ வழக்காடுகிறார்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
பிள்ளைகளை இரட்சித்துக்கொள்கிறார்‌. 
சிறைப்பிடிக்கப்பட்டவர்கள்‌: 
விடுவிக்கப்படுவார்கள்‌. சிறைப்பிடித்தவர்கள்‌ 
சிறைப்பட்டுப்போவார்கள்‌. உன்னை 
ஒடுக்கினவர்களுடைய மாம்சத்தில்‌ 
அவர்களுக்கே தின்னக்கொடுப்பேன்‌"' 
(ஏசா 49:26) என்று கர்த்தர்‌ தம்முடைய 
பிள்ளைகளிடத்தில்‌ சொல்லுகிறார்‌. அவர்கள்‌ 
வெறிகொள்வதுபோல்‌ 
இரத்தத்தினால்‌ 
வெறிகொள்வார்கள்‌. பாபிலோன்‌ தேசத்தார்‌ 
பெருமை மிகுந்தவர்கள்‌. ஆணவ 
குணமுள்ளவர்கள்‌. அவர்கள்‌ 
ஒருவரோடொருவர்‌ யுத்தம்பண்ணி ஏகமாய்‌ 
அழிந்துபோவார்கள்‌. 
ஆரம்பத்தில்‌ பாபிலோன்‌ 
தேசத்தின்மீத அந்நியர்கள்‌ யுத்தம்‌ பண்ண 
வருவார்கள்‌. அவர்கள்‌ பாபிலோன்‌ 
தேசத்தையும்‌ அதிலுள்ள ஜனங்களையும்‌ 
ஒரளவு அழித்துப்போடுவார்கள்‌. அதன்‌ பின்பு 
பாபிலோன்‌ நேசத்து ஜனங்கள்‌ மத்தியில்‌. 
உள்நாட்டு குழப்பமும்‌, உள்நாட்டு கலவரமும்‌ 
உண்டாகும்‌. பாபிலோன்‌ தேசத்தார்‌. 
ஒருவருக்கு விரோதமாக ஒருவர்‌ 
கலகம்பண்ணி, யுத்தம்பண்ணி தங்களைத்‌ 
தாங்களே அழித்துக்கொள்வார்கள்‌. 
மதுபானத்தால்‌ வெறிகொள்வதுபோல, 
பாபிலோன்‌ தேசத்தார்‌ தங்களுடைய 
இரத்தத்தினால்‌ 'வெறிகொள்வார்கள்‌. 
தங்களுடைய மாம்சத்தை தாங்களே 
தின்பார்கள்‌. கர்த்தர்‌ பாபிலோன்‌. 
தேசத்தாரின்‌ மாம்சத்தை அவர்களுக்கே 
தின்னக்கொடுப்பார்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பிள்ளைகளை 
ஒடுக்கினவர்கள்‌, இப்போது தங்களுக்குள்‌ 
சண்டைபோட்டு, தங்களைத்‌ தாங்களே 
அழித்துக்கொள்கிறார்கள்‌. தங்களுடைய 
தின்கிறார்கள்‌. 
தாங்களே 
அந்நிய 
தேசத்தின்‌ மூலமாய்‌ பாபிலோன்‌ தேசத்திற்கு 
உண்டாயிற்று. அதன்‌ பின்பு 
பாபிலோன்‌ தேசத்தார்‌ தங்களுக்குள்‌ 
சண்டை போட்டு முற்றிலுமாய்‌ 
அழிந்துபோனார்கள்‌. 
பாபிலோன்‌. தேசத்தார்‌ 
முரட்டுக்குணமுள்ளவர்‌. அவர்களிடத்தில்‌ 
மனிதநேயமில்லை. இஸ்ரவேல்‌ புத்திரரை 
அவர்கள்‌ கடினமாய்க்‌ 
கொடுமைப்படுத்தினார்கள்‌ யூதருடைய 
பிள்ளைகளையும்‌, கர்ப்பஸ்திரீ களையும்‌ 
கொன்றுபோட்டார்கள்‌. இரத்தத்தினால்‌ 
வெறிகொள்வது அவர்களுக்கு 
மதுபானத்தால்‌ வெறிகொள்வதுபோல 
இருந்தது. 


கர்த்தருடைய சித்தத்தின்‌ பிரகாரமாய்‌ 
பாபிலோன்‌ தேசம்‌ 


கர்த்தருடைய 


மீட்பருமாயிருக்கிறதை மாம்சமான யாவரும்‌ 
அறிந்துகொள்வார்களென்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌” (ஏசா 40:26). இஸ்ரவேல்‌ 
ஜனங்கள்‌ அந்நிய தேசத்து, 
சிறையிருப்பிலிருந்தாலும்‌, அவர்களுக்கு 
ஒரு மீட்பர்‌ இருக்கிறார்‌ என்பதை 
மாம்சமான யாவரும்‌ அறிந்துகொள்வார்கள்‌. 
பாபிலோன்‌ தேசத்தார்‌ இஸ்ரவேல்‌ 
புத்தரரை ஒடுக்கினாலும்‌ அவர்களை 
த்‌ ஒரு இரட்சகர்‌ இருக்கிறார்‌ 
மாம்சமான யாவரும்‌ 
ரதத கம்‌! கர்த்தரும்‌ 
யாக்கோபின்‌ வல்லருமாகிய சேனைகளின்‌ 
கர்த்தரே, இஸ்ரவேலின்‌ இரட்சகராகவும்‌, 
அவர்களுடைய மீட்பராகவும்‌, பரிசுத்தராகவும்‌ 
இருக்கிறார்‌ என்பதை மாம்சமான யாவரும்‌ 
அறிந்துகொள்வார்கள்‌. 





i= FTN 
TT 


கர்த்தர்‌ மோசேக்கு சொன்ன 
பிரமாணங்களில்‌ முதலாவது பகுதி இந்த 
அதிகாரத்திலும்‌ தொடர்ந்து சொல்லப்பட்டு, 


அத த. அதிகாரத்தோடு நிறைவு 
பெறுகிறது. கர்த்தர்‌ சீனாய்‌ மலையின்‌ 
மீதினிலே, மோசேக்கு தம்முடைய 
பிரமாணங்களை சொல்லுகிறார்‌ 

“பிறனுக்கு விரோதமாக பொய்ச்சாட்சி 
சொல்லாதிருப்பாக” (யாத்‌ 20:16) என்பது, 
கர்த்தருடைய ஒன்பதாவது கட்டளை. இந்தக்‌ 
கட்டளையோடு தொடர்புடைய 
பிரமாணங்களை கர்த்தர்‌ இந்த 
வசனப்பகுதியில்‌ சொல்லுகிறார்‌. இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ பொய்ச்சாட்சி சொல்லக்கூடாது 
(யாத்‌ 23:1) 


இஸ்ரவேல்‌ 
நியாயாதிபதிகள்‌ 
சொல்லக்கூடாது. அவர்கள்‌ நியாயமான 
தீர்ப்பு சொல்லவேண்டும்‌ (யாத்‌ 23:2,35-8). 
நம்மைப்‌ பகைக்கிறவர்களுக்கும்‌ நாம்‌ நன்மை 
செய்யவேண்டும்‌ (யாத்‌ 23:45). அந்நியரை 
ஒடுக்கக்கூடாது (யாத்‌ 23:9). 


யூதருக்கென்று 
பிரமாணங்களும்‌ இந்த 
சொல்லப்பட்டிருக்கிறது. ஒய்வு வருஷம்‌ 
(யாத்‌ 23071 தர்கள்‌ ஒவ்வொரு 
வருஷமும்‌ ஆசரிக்கவேண்டிய மூன்று 
பண்டிகைகள்‌ (யாத்‌ 2314-17. 


பிரத்தியேகமான 
வனப்பகுதியில்‌ 


புத்திரருக்கு 

கிருபையுள்ள 

சொல்லுகிறார்‌. 

பிரமாணத்திற்கு 

கீழ்ப்படிந்தால்‌ அவர்களுக்கு ஆசீர்வாதம்‌ 
கிடைக்கும்‌. 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரை 
வனாந்தர பாதை வழியாக வழிநடத்தி, 
கானான்‌ தேசத்திற்கு கொண்டு போய்ச்‌ 
சேர்ப்பார்‌ (யாத்‌ 23:20-24). அவர்கள்‌ 
கர்த்தரையே  சேவிக்கும்போது, கர்த்தர்‌ 
அவர்களுடைய அப்பத்தையும்‌ தண்ணீரையும்‌ 
ஆசீர்வதிப்பார்‌ (யாத்‌ 23:25,26). 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கானான்‌ 
த சுதந்தரித்துக்கொள்வார்கள்‌ 
(யாத்‌ 23:27-31) அவர்கள்‌ அந்நிய 
தேவர்களோடு உடன்படிக்கை 
பண்ணக்கூடாது (யாத்‌ 23:32,33). 


"நியாயவிசாரணை 
யாத்‌ 28:1-9. 


யாத்‌ 28:1. அபாண்டமான சொல்லை 
ஏற்றுக்கொள்ளாயாக; கெரடுமையுன்ன 
சு௱ட்சிக்காரனாயிருக்க 
ஆகாதவனோடே கலவாயாக. 


யாத்‌ 29:2. தீமைசெய்ய திரனான 
பேர்கனைப்‌ பின்பற்றாதிருப்பாயாக; 
வழக்கிலே நியாயத்தைப்‌ புரட்ட 
மிகுதியானவர்களின்‌ பட்சத்தில்‌ 
சாய்ந்து, உத்தரவு 
சொல்லாதிருப்பாயாக. 


295... வியாச்சியத்திலே. 
த கட முகத்தைப்‌ பாராயாக. 


யாத்‌ 28:4. உன்‌ சத்துருவின்‌ மாடாவது 
அவனுடைய கழுதையாவது 
தப்பிப்போகக்கண்டால்‌, அதைத்‌ திரும்ப 
அவனிடத்தில்‌ கொண்டுபோய்‌ 
விடுவாயாக. 


யாத்‌ 29. 
பகைக்கிறவனுடைய 
சுமையோடே. 
கண்டாயானால்‌, 
உதவிசெய்யாதிருக்கலாமா? 
அவசியமாய்‌ அவனோடேகூட அதற்கு 
உதவிசெய்வாயாக. 


உன்னைப்‌ 
கழுதை 
விழுந்துகிடக்கக்‌ 
அதற்கு. 


யாத்‌ 28:6, 
எனியவனுடைய 
அவனுடைய 
புரட்டாயாக. 


உன்னிடத்திலிருக்கிற 
வியாச்சியத்தில்‌ 
நியாயத்தைப்‌ 





f= FTE 
TT 


நீதியினால்‌ 
தண்டித்து, 


தம்முடைய 
புத்திரரைத்‌ 


கர்த்தர்‌ 
இஸ்ரவேல்‌ 
அவர்களை 
சிறையிருப்புக்கு 
தங்களுடைய 
வேதனைகளையும்‌, 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ தம்மிடத்தில்‌ முறையிட 
வருமாறு கர்த்தர்‌ தமது நீதியினால்‌ 
அவர்களை அழைக்கிறார்‌. அவர்கள்‌ 
விடுதலைக்கு பாத்திரவான்களாயிருந்தால்‌, 
அவர்களை. விடுவிப்பதற்கு கர்த்தர்‌ 
ஆயத்தமாயிருக்கிறார்‌. கர்த்தரால்‌ கூடாத 
காரியம்‌ ஒன்றுமில்லை (ஏசா 50:1-3) 


கர்த்தர்‌ தம்முடைய சித்தத்தை. 
நிறைவேற்றுவதற்காக தம்முடைய தாசரை 
அனுப்புகிறார்‌ (ஏசா 50: கர்த்தருடைய 
சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக, அவருடைய 
தாசர்‌ எல்லாவிதமான பாடுகளையும்‌ 
அனுபவிக்க ஆயத்தமாயிருக்கிறார்‌ 
ரர்‌ 0581, கச்த்தசகிய ஆண்டவர்‌ 
தம்முடைய தாசருக்கு துணை செய்கிறார்‌ 
(ஏசா 50:7-9). 

கர்த்தருடைய செய்தி 
பரிசுத்தவான்களுக்கு ஆறுதலையும்‌, 
பாவிகளுக்கு பயங்கரத்தையும்‌ கொடுக்கிறது 
(ஏசா 501071). இந்த அதிகாரத்தில்‌ 
சொல்லப்பட்டிருக்கிற வசனங்களுக்கு 
இரண்டுவிதமாக வியாக்கியானம்‌ 
சொல்லலாம்‌. அவையாவன : 


பாபிலோன்‌ 


சலக 


திகாத்தில்‌ 
வார்த்தைகள்‌ 
யூதர்களையும்‌, 
குறிக்கும்‌. 


ஏசாயா தீர்க்கதரிசியையும்‌: 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QODNENS 
PUBLISHERS 


2. கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து இந்த 
உலகத்தில்‌ ஊழியம்‌ செய்த காலத்தில்‌ 
யூதர்களில்‌ அநேகர்‌ இயேசுகிறிஸ்துவை 
தேவகுமாரனாகவும்‌, இரட்சகராகவும்‌ 
ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள்‌ 
கிறிஸ்துவைப்‌ புறக்கணித்துவிட்டார்கள்‌. 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து தம்முடைய 
சுவிசேஷச்‌ செய்தியை அவர்கள்‌ மத்தியிலே 
பிரசங்கம்பண்ணினார்‌. அவர்களோ 
சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளாமல்‌, 
இயேசுகிறிஸ்துவுக்கு. பாடுகளையும்‌, 
வேதனைகளையும்‌, உபத்திரவங்களையும்‌ 
கொடுத்தார்கள்‌. 
ஏசாயா 
விசுவாசிகளுக்கும்‌ 
பொதுவான சத்தியத்தைச்‌ சொல்லுகிறார்‌ 
விசுவாசிகளாகிய நாம்‌ எல்லா 
சூழ்நிலைகளிலும்‌, கர்த்தர்‌ மீது மாத்திரமே 
நம்பிக்கை வைக்கவேண்டும்‌. நம்முடைய 
சுயபலத்தின்மீதும்‌, சுயவல்லமையின்மீதும்‌ 
நம்பிக்கை வைக்கக்கூடாது. 


தீர்க்கதரிசி எல்லா 
பிரயோஜனமுள்ள 


கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ 
ஏசா 50:1-3 


ஏசா 50:1. கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌; நான்‌ 
உங்கள்‌ தாயை அனுப்பிவிட்டபோது, 
அவளுக்குக்‌ கொடுத்த தன்ளூதற்சிட்டு 
எங்கே? அல்லது எனக்குக்‌. 
கடன்கொடுத்த எவனுக்கு உங்களை 
நான்‌ விற்றுப்போட்டேன்‌? இதே, 
உங்கள்‌ அக்கிரமங்களினிமித்தம்‌ 
நீங்கள்‌ விற்கப்பாட்டீர்கள்‌; உங்கள்‌ 
பாதகங்களினிமித்தம்‌ உங்கள்‌ தாய்‌ 
அனுப்பிவிடப்பட்டாள்‌.. 

ஏசா 50:2. நான்‌ வந்தபோது ஒருவனும்‌ 
இல்லாமற்போன தன்ன? நான்‌ 
கூப்பிட்டபோது மறுஉத்தரவு கொடுக்க 
ஒருவனும்‌ இல்லாமற்போன தென்ன? 
மீட்கக்கூடாதபடிக்கு. என்‌ கரம்‌ 
குலுகிற்றோ?' விடுவிக்கிறதற்கு. 
என்னிடத்தில்‌ பெலனில்லாமற்‌ 
போயிற்றோ? இதே, என்‌: 
கண்டிதத்தினாலே கடலை 
வற்றப்பண்ணி, நதிகளை 
வெட்டாத்தரையாக்கிப்போடுகிறேன்‌; 
அவைகளிலுன்ன மீன்‌ தண்ணீரில்லாமல்‌ 
தாகத்தால்‌ செத்து நாறுகின்றது. 





f= a 
TT 


ஏசா 50:3. நான்‌ வானங்களுக்குக்‌. 
காரிருவை உடுத்தி, இரட்டை. 
அவைகளின்‌ மூடு சீலையாக்குகிறேன்‌. 


இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌: 
கர்த்தருடைய பிள்ளைகள்‌ 
சொல்லிக்கொள்கிறார்கள்‌ ஆனாலும்‌ 
அவர்கள்‌ கர்த்தருக்கு விரோதமாக 
முறுமுறுக்கிறார்கள்‌. தமக்கு விரோதமாய்‌ 
முறுமுறுக்கிற தம்முடைய பிள்ளைகளிடத்தில்‌ 
கர்த்தர்‌ பேசுகிறார்‌. 


தங்களை 
என்று 


ஜனத்தோடு 
தங்களுக்கு 
என்றும்‌, தீமை 
என்றும்‌ இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 
குற்றம்‌ சொல்லுகிறார்கள்‌. 
குற்றச்சாட்டுக்களை 
கர்த்தர்‌ அவர்களிடத்தில்‌ 


கர்த்தர்‌ தம்முடைய 
வழக்காடுகிறார்‌. கர்த்தர்‌ 
நன்மை செய்யவில்லை 

செய்கிறார்‌ 
கர்த்தர்மீது, 
தங்களுடைய 
நிரூபிக்குமாறு 
சொல்லுகிறார்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனத்தாருக்கு, 
சேனைகளின்‌ கர்த்தராகிய தேவன்‌, 
புருஜனைப்போல இருக்கிறார்‌ பழைய 
ஏற்பாட்டுக்காலத்தில்‌, யூதருடைய 
கணவனுக்கும்‌ மனைவிக்கும்‌ 


குடும்பத்தில்‌, 
இடையே 


சண்டை சச்சரவுகள்‌ வரும்போது, 


புருஷனுக்கு... தன்னுடைய மனைவியை 
தள்ளிவிடக்கூடிய உரிமை இருந்தது. 


“ஒருவன்‌ ஒரு ஸ்திரீ 
பண்ணிக்கொண்டபின்பு, 
இலச்சையான காரியத்தைக்‌ 
அவள்மேல்‌ பிரியமற்றவனானால்‌, 
தள்ளுநலின்‌ சீட்டை எழுதி, அவள்‌ கையிலே 
கொடுத்து, அவளைத்‌ தன்‌ வீட்டிலிருந்து 
அனுப்பிவிடலாம்‌" (உபா 24.1) 

அதற்கு அவர்கள்‌: அப்படியானால்‌, 

தள்ளுதற்சீட்டைக்‌ குது அவளைத்‌ 
தள்ளிவிடலாமென்று ஏன்‌ 
கட்டளையிட்டார்‌ என்றார்கள்‌" தக்‌ 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இப்போது தேவனாகிய கர்த்தரும்‌, 
இஸ்ரவேல்‌ ஜனத்தாரும்‌ பிரிந்திருக்கிறார்கள்‌. 
கர்த்தர்‌ தங்களை தள்ளிவிட்டார்‌ என்று. 
இஸ்ரவேல்‌ ஜனங்களால்‌ கர்த்தர்மீது குற்றம்‌ 
சொல்லமுடியாது. “நான்‌ உங்கள்‌ தாயை 
அனுப்பிவிட்டபோது அவளுக்குக்‌ கொடுத்த 
தள்ளுதற்சீட்டு எங்கே" என்று கர்த்தர்‌ 
தம்முடைய ஜனத்திடம்‌ கேட்கிறார்‌ 
அவர்களுடைய பிரிவுக்கு அவர்களே 
காரணம்‌ கர்த்தர்‌ காரணமல்ல, இஸ்ரவேல்‌ 
ஜனத்தார்‌ தங்கள்‌ பாவத்தினிமித்தமாய்‌ 
கர்த்தரைவிட்டுப்‌ பிரிந்துபோயிருக்கிறார்கள்‌. 
நீண்டகாலமாக அவர்களுக்கு ஏபோத்து 
ட்‌ பலிபீடமோ, பலிசெலுத்துவதோ 

அவர்கள்‌ பிரிவுக்கு கர்த்தர்‌ 
ல்‌ 


இஸ்ரவேலின்‌ தேவனாகிய 
தம்முடைய ஜன்த்திற்கு தகப்பனாணப்போ 
இருக்கிறார்‌. பழைய சந்ப்ட்டுக்காலத்தல்‌ 
ப்பன்‌ குடன்பட்டிருக்கும்போது, 
கடனை அடைப்பதற்கு, 
தன்னுடைய பிள்ளைகளை அடிமைகளாக 
விற்றுப்போடலாம்‌. இப்போது யூதர்கள்‌ 
பாபிலோன்‌ தேசத்தாரிடம்‌ அடிமைகளாக 
விற்கப்பட்டிருக்கிறார்கள்‌. இதன்‌ பின்பு 
அவர்கள்‌ ரோமதேசத்தாரிடம்‌ அடிமைகளாக 
விற்கப்படுகிறார்கள்‌. 


கர்த்தர்‌ 
தம்முடைய 
அவர்‌ 
யாரிடத்திலும்‌ 
விற்கிறவருமல்ல. 


யாருக்கும்‌ கடன்பட்டவரல்ல. 
கடனை செலுத்துவதற்காக, 
தம்முடைய பிள்ளைகளை 
அடிமைகளாக 
“எனக்கு கடன்கொடுத்த 
எவனுக்கு உங்களை நான்‌ 
விற்றுப்போட்டேன்‌" என்று கர்த்தர்‌ 
தம்முடைய ஜனத்திடம்‌ கேட்கிறார்‌ 
இஸ்ரவே ஜனங்கள்‌ 
கர்த்தரைவிட்டுப்‌ பிரிந்த அந்தியதேத்திலே 
ஆமைகளாகமிருப்பதற்கு அவர்களே 
ஈட உங்கள்‌ 
நீங்கள்‌ 
உங்கள்‌ 
தாய்‌ 
என்று 


உங்கள்‌ 
" (ஏசா 50:1) 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 





f= THE 
TT 


.... தங்களுடைய அழிவுக்கு இஸ்ரவேல்‌ 
புத்திரரே காரணம்‌. அவர்களுடைய 


அக்கிரமங்களும்‌, பாதகங்களும்‌ அவர்களை 


விலகிப்போய்விட்டார்கள்‌. 
அக்கிரமங்களினித்தம்‌, 
த்‌ தாங்களே 
விற்றுப்போட்டார்கள்‌. துன்மார்க்கமான 
கிரியைகளை நடப்பிக்கவேண்டும்‌ என்னும்‌ 
வாஞ்சையில்‌, சல கர்த்தருடைய 
பரிசுத்த விட்டு 
விலகிப்போசுவேண்டுமென்று விரும்பினார்கள்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய தெய்வீக நீதியின்‌ 
பிரகாரமாய்‌, இஸ்ரவேல்‌ ஜனங்களை. 
அவர்களுடைய சத்துருக்களின்‌ கைகளில்‌ 
விற்றுப்போட்டார்‌. 

“அப்பொழுது செமாயா தீர்க்கதரிசி 
ரெகொபெயாம்பததுக்கம்‌ சிஷாக்களிம்த்தம்‌ 
எருசலேமிலே வந்து கூடியிருக்கிற யூதாவின்‌ 
பிரபுக்களிடத்துக்கும்‌ வந்து, அவர்களை 
நோக்கி: நீங்கள்‌ என்னை விட்டுவிட்டீர்க்‌. 
ஆகையால்‌ நான்‌ உங்களையும்‌ சீஷாக்கின்‌ 
கையிலே விழும்படி விட்டுவிட்டேன்‌ என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ என்றான்‌. ஆனாலும்‌ 
என்னைச்‌. சேவிக்கிறதற்கும்‌, அந்நிய 
தேசங்களின்‌ ராஜ்யங்களைச்‌ 
சேலிக்கிறதற்கும்‌ இருக்கிற வித்தியாசத்தை 
அவர்கள்‌ அறியும்படிக்கு அவனைச்‌ 
சேவிக்கிறவர்களாவார்கள்‌ என்றார்‌” 
(2நாளா 12:58). 

இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
கர்த்தராகிய தங்கள்‌ 
ஆராதியாமல்‌ விக்கிரகங்களை 
ஆராதித்தார்கள்‌. அவர்களுடைய 
விக்கிரகாராதனையினிமித்தமாய்‌ 
அவர்களை பாபிலோன்‌ 
சிறையிருப்புக்கு அனுப்பிவிட்டார்‌. 
ஏற்பாட்டுக்காலத்தில்‌ யூதர்கள்‌ கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல்‌, 
அவரை சிலுவையிலே அறைந்தார்கள்‌. 
அவர்களுடைய அக்கிரமங்க: 
அவர்கள்‌ தங்களைத்‌. தாங்களே. 
ரோமப்பேரரசுக்கு விற்றுப்போட்டார்கள்‌. 
யூதர்களுடைய பாதகங்களினிமித்தம்‌, 
அவர்களுக்கு ரோமப்பேரரசு மூலமாய்‌. 
வேதனைகளும்‌, உபத்திரவங்களும்‌ 
உண்டாயிற்று. 


சேனைகளின்‌ 
தேவனை 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ கர்த்தருக்கு 
விரோதமாக பாவம்‌ செய்தாலும்‌, கர்த்தர்‌ 
தம்முடைய கிருபையை அவர்களுக்கு 
வெளிப்படுத்துகிறார்‌. தம்முடைய உதவிக்‌ 
கரத்தை அவர்களுக்கு நேராக நீட்டுகிறார்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ தம்மைவிட்டுப்‌ 
பிரிந்துபோகும்போது, தம்மைவிட்டு 
விலகிப்போகாமல்‌, அவர்களை தடைபண்ண 
முயற்சி பண்ணுகிறார்‌. அவர்கள்‌ தங்களை 
அந்நிய தேசத்தாருக்கு விற்றுப்போடும்போது, 
அது நிறைவேறாதபடி அதை தடுப்பதற்கு. 
கர்த்தர்‌ பிரயாசப்படுகிறார்‌. ஆனால்‌. 
அவர்களோ கர்த்தரையும்‌, அவருடைய 
அன்பையும்‌, கிருபையையும்‌ அசட்டைபண்ணி 
விடுகிறார்கள்‌. 


நான்‌ வந்தபோது 
இல்லாமற்போனதென்ன? 

கூப்பிட்டபோது மறுஉத்தரவு 

ஒருவனும்‌ இல்லாமற்போனதென்ன? 
க டது என்‌ கரம்‌ குறுகிற்றோ? 


பெவனில்லாமத்போமிற்றோ? (ஏசா 
என்று கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரிடம்‌ 
தம்முடைய நீதியை எடுத்துச்‌ சொல்லுகிறார்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
தேசத்து அடிமைத்தனத்திற்கு தங்‌ 
கழுத்தை கொடுத்தபோது, 
தடைபண்ணுவதற்கு முன்வந்தார்‌. தம்முடைய 
அன்பான வார்த்தைகளினால்‌ அவர்களைக்‌ 
கூப்பிட்டார்‌. ஆனால்‌ அவர்களோ கர்த்தருக்கு 
மறுஉத்தரவு கொடுக்க முன்வரவில்லை. 
சர்தகுடைய வார்த்தைக்கு 
ருவரும்‌ செவிகொடுக்கவில்லை. 
செவிகொடுத்தலர்கள்‌ கீழ்ப்டியலில்லை. 
த்து தம்முடைய தீர்க்கதரிசிகள்‌ 
தம்முடைய வார்த்தைகளை, 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு வெளிப்படுத்தினார்‌. 
அவர்கள்‌ கர்த்தருடைய வார்த்தையை 
வெளிப்படுத்தியபோது, இஸ்ரவேல்‌. 
புத்திரரில்‌ ஒருவரும்‌ தீர்க்கதரிசிகளுக்கு 
செவிகொடுக்கவில்லை. தீர்க்கதரிசிகள்‌ 
எச்சரிப்பின்‌ வார்த்தைகளையும்‌ 
சொன்னார்கள்‌. அவர்களோ அதற்கும்‌ 
கீழ்ப்படியவில்லை. துணிகரமாய்ப்‌ பாவம்‌ 
செய்தார்கள்‌. தங்கள்‌ அக்கிரமங்களிலும்‌ 
பாதகங்களிலும்‌ தீர்மானமாயிருந்தார்கள்‌. 





f= FTE 
ETT 


“ஆனாலும்‌ அவர்கள்‌ தேவனுடைய 
ஸ்தானாபதிகளைப்‌ பரியாசம்பண்ணி, 
அவருடைய வார்த்தைகளை அசட்டைசெய்து, 
ம்‌ 
நிந்தித்தபடியால்‌, 
அவருடைய 
சகாயமில்லாமல்‌ போயிற்று. ஆதலால்‌ அவர்‌ 
அவர்கள்மேல்‌  கல்நேயரின்‌ ராஜாவை 
ன ரப அவன்‌ அவர்கள்‌ வாலி 
அவர்களுடைய பரிசுத்தமான 
ஆத்தில்‌ பட்டயத்தினால்‌ கொன்று, வாலி 
கன்னியாஸ்திரீ களையும்‌ 
விருத்தாப்பியரையும்‌ 
எல்லாரையும்‌ தேவன்‌ 
அவன்‌ கையில்‌ ஒப்புக்கொடுத்தார்‌” (நாளா 
361617). 


சேனைகளின்‌ கர்த்தர்‌, கடைசியாக, 
தம்முடைய சொந்த குமாரனையே அவர்கள்‌ 
மத்தியில்‌ அனுப்பினார்‌. அவர்‌ தமக்கு 
சொந்தமானவர்கள்‌ மத்தியில்‌ வந்தார்‌. 
அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை 
ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள்‌ 
இயேசுகிறிஸ்துவை அறிந்துகொள்ளவில்லை. 

சொந்தமான சமாதானத்தை 
பெற்றுக்கொள்வது என்பதும்‌ 


தங்களுக்கு 
எப்ப 
அவர்களுக்குத்‌ தெரியவில்லை. தங்களுடைய 


மீறுதல்களினாலும்‌, 
அவர்களுடைய 
பாழாய்ப்ோிற்று 


அக்கிரமங்களினாலும்‌ 
வீடும்‌, தேசமும்‌ 


அதற்கு அவர்கள்‌: அந்தக்‌ 
கெய்ல்‌ கொடுமையாய்‌ அழித்து, ஏற்ற 
காலங்களில்‌ தனக்குக்‌ கனிகளைக்‌ 
கொடுக்கத்தக்க வேறே தோட்டக்காரரிடத்தில்‌ 
'திராட்சத்தோட்டத்தைக்‌ குத்தகையாகக்‌ 
கொடுப்பான்‌ என்றார்கள்‌" (மத்‌ 21:41). 
“எருசலேமே, 
தீர்க்கதரிசிகளைக்‌ கொலைசெய்து, 
உன்னிடத்தில்‌ அனுப்பப்பட்டவர்களைக்‌. 
கல்லெறிகிறவளே! கோழி தன்‌ குஞ்சுகளைத்‌ 
தன்‌ சிறகுகளின்‌ கீழே கூட்டிச்‌ சேர்த்துக்‌ 
கொள்ளும்‌ வண்ணமாக. நான்‌ 
எத்தனைதரமோ உன்‌ பிள்ளைகளைக்‌ கூட்டிச்‌ 


எருசலேமே, 


பாழாக்கிவிடப்படும்‌” 
23:37,38). 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


சமீபமாய்‌ வந்தபோது 
நகரத்தைப்பார்த்து, அதற்காகக்‌ 
கண்ணீர்விட்டழுது, உனக்குக்‌ கிடைத்த 
த நாளிலாகிலும்‌ உன்‌ சமாதானத்துக்கு 
ற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால்‌ 
நலமாயிருக்கும்‌, இப்பொழுதோ அவைகள்‌ 
உன்‌ கண்களுக்கு மறைவாயிருக்கிறது” 
(லூக்‌ 194142). 


சிறையிகிலிகுல்‌ ஜனத்தார்‌ அந்நிய தேசத்து 
ம்‌ ப்பிலிருப்பதற்கும்‌, அந்நிய 
புத்திரருக்கு அடிமையாகயிருப்பதற்கும்‌ 
கர்த்தரிடத்தில்‌ 'பெலனில்லாமற்போயிற்று 
என்பது காரணமல்ல. அவர்களை 
விடுவிக்கக்கூடாதபடிக்கு கர்த்தருடைய கரம்‌ 
குறுகிப்போயிற்று என்பதும்‌ காரணமல்ல. 
கர்த்தர்‌ எப்போதுமே சர்வவல்லமையுள்ளவர்‌. 
அவர்‌ எப்போதுமே கிருபையும்‌ இரக்கமும்‌ 
நிரம்பியவர்‌. 


அவர்‌ 


ர்‌ தம்முடைய ஜனத்தைப்‌ பார்த்து 
“மீட்கக்கூடாதபடிக்கு என்‌ கரம்‌ குறுகிற்றோ? 
என்னிடத்தில்‌ 
1 ஏசா 50:2) 
என்று கேட்கிறார்‌. கர்த்தர்‌ டைய 
வல்லமையைப்பற்றிச்‌ சொல்லும்போது, "இதோ, 


கடலை. 


நதிகளை 

ச ரந்தணயாக்கப்போடுகிறன்‌; 
அவைகளிலுள்ள மீன்‌ நண்ணீரில்லாமல்‌ 
தாகத்தால்‌ செத்து நாறுகின்றது. நான்‌ 
உடுத்தி, 
மூடு 
(ஏசா 50:2,3) 

என்று வ்‌ 

கர்த்தருடைய வல்லமையை யாராலும்‌ 
மட்டுப்படுத்த முடியாது. கர்த்தர்‌ செய்ய 
நினைக்கிற காரியம்‌ ஒருபோதும்‌ தடைபடாது. 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து, 
உலகமீட்பராயிருக்கிறார்‌. கர்த்தரால்‌ 
எல்லோரையும்‌ மீட்டுக்கொள்ள முடியும்‌. 
தேவனாகிய. கர்த்தர்‌ நம்மிடத்தில்‌. 
விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார்‌. 
நம்மிடத்தில்‌ சிறிது விசுவாசம்‌ இருந்தாலும்‌, 
அந்த விசுவாசம்‌ மலையைப்‌ பெயர்க்கத்தக்க 
விசுவாசமாயிருக்கும்‌. நம்முடைய 
விசுவாசத்தைக்‌ கனம்பண்ணுகிற கர்த்தர்‌, 
ஏற்பாட்டுக்காலத்தில்‌, பாபிலோன்‌ 
சிறையிருப்பிலிருந்த 





i FTE ஏசாயா 
TT 

கர்த்தருடைய தாசர்‌ 

ஏசா 50:4-9 


ஏசா 50:4. இளைப்படைத்தவனுக்கு. 
சுமயத்திற்கேற்ற வார்த்தை சொல்ல. 
நான்‌ அறியும்படிக்கு, கர்த்தராகிய 
ஆண்டவர்‌ எனக்குக்‌ கல்விமானின்‌. 
நாவைத்தத்தருவினார்‌; காலைதோனும்‌ 
என்னை எழுப்புகிறார்‌; 
கற்றுக்கொள்ளுகிறவர்களைப்போல, 
நான்‌ கேட்கும்படி என்‌ செவியைக்‌ 
கவனிக்கச்செய்கிறார்‌. 


ஏசா 50:5. கர்த்தராகிய ஆண்டவர்‌ என்‌ 
செவியை திறந்தார்‌; நான்‌ 
எதிர்க்கவுமில்லை, நான்‌ 
பின்வாங்கவுமில்லை, 

ஏசா 50:8. அடிக்கிறவர்களுக்கு என்‌ 
முதுகையும்‌, தாடைமயிரைப்‌ 
பீடுங்குகிறவர்களூக்கு என்‌ 
தாடைகளையும்‌ ஒப்புக்கொடுத்தேன்‌; 
அவமானத்துக்கும்‌ உமிழ்தீருக்கும்‌ என்‌: 
முகத்தை மறைக்கவில்லை. 


ஏகா 50:7. கர்த்தராகிய ஆண்டவர்‌ 
எனக்குத்‌ துணைசெய்கிறார்‌; 
ஆகையால்‌ நான்‌ வெட்கப்படேன்‌; நான்‌ 
வெட்கப்பட்டுப்போவதில்லையென்று 
அறித்திருக்கிறேன்‌; ஆதலால்‌ 
என்‌ முகத்தைக்‌ 
கற்பாறையைப்போலாக்கினேன்‌. 
ஏகா 50:8, என்னை 
நீதிமானாக்குகிறவர்‌ 
சமீபமாமிருக்கிறார்‌; என்னோடே 
வழக்காடுகிறவன்‌ யார்‌? ஏகமாய்‌. 
நிற்போமாக, யார்‌ எணக்கு எதிராளி? 
அவன்‌ என்னிடத்தில்‌ வரட்டும்‌. 

ஏசா 509, இதே, கர்த்தராகிய 
ஆண்டவர்‌ எனக்குத்‌ துணை செய்கிறார்‌, 
என்னை ஆக்கினைக்குன்னாகத்‌ 
தீர்க்கிறவன்‌ யார்‌? இதே, 
அவர்கள்‌. எல்லாரும்‌ ஒரு 
வஸ்திரத்தைப்போலப்பழகாவார்கள்‌; 
பொட்டுப்பூச்சி அவர்களை அரிக்கும்‌. 


- விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நம்முடைய கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து 
மனுக்குலத்தை இரட்சிப்பதற்கு 
சித்தமுள்ளவராயும்‌, வல்லமையுள்ளவராயும்‌ 
க்கிறார்‌. தம்முடைய விருப்பத்தையும்‌, 

வல்லமையையும்‌ 


இங்கு 
ஏசாயா தீர்க்கதரிசி 
தம்மைப்பற்றிர்‌ 
என்று வேதபண்டிதர்கள்‌ 
வியாக்கியானம்‌ பண்ணுகிறார்கள்‌. 
தேவனாகிய 
தீர்க்கதரிசன 


கர்த்தர்‌ ஏசாயாவை. 
ஊழியத்திற்கு 
அழைத்திருக்கிறார்‌. ஊழியத்தில்‌ அவருக்கு 
ஏராளமான இடையூறுகளும்‌, 
நெருக்கங்களும்‌, தடைகளும்‌ உண்டாயிற்று. 
நல்‌ பண்‌. இ 
உண்மையுள்ளவர்‌ என்றும்‌, அவர்‌ தன்னை 
பெலப்படுத்துவார்‌ என்றும்‌, தனக்கு துணை 
செய்வார்‌ என்றும்‌ ஏசாயா நம்புகிறார்‌. 
ஏசாயா கர்த்தரைத்‌ தியானித்துப்‌ பார்த்து, 
தன்னைத்தானே தேற்றிக்கொள்கிறார்‌, 
தன்னை உற்சாகப்படுத்திக்கொள்கிறார்‌. 
ஏசாயா தீர்க்கதரிசி, கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்துவக்கு 
அடையாளமாயிருக்கிறார்‌. தாவீது 
கிறிஸ்துவுக்கு அடையாளமாமிருந்ததுபோல, 
ஏசாயாவும்‌ கிறிஸ்துவுக்கு. 
அடையாளமாயிருக்கிறார்‌. 

கு 
ஏசாயா த்யாகம்‌ 
கிறிஸ்துவானரோ பரிசுத்த ஆவியானவரால்‌. 
அபிஷேகம்பண்ணப்பட்டவர்‌ கர்த்தர்‌ 
ஏசாயாவுக்கு இரண்டு விசேஷித்த. 
தாலந்துகளையும்‌, கிருபைகளையும்‌ 
கொடுத்திருக்கிறார்‌. அவையாவன. 
1. கர்த்தராகிய ஆண்டவர்‌ ஏசாயாவுக்கு 
கல்விமானின்‌ நாவை தந்தருளியிருக்கிறார்‌. 
2. கர்த்தராகிய ஆண்டவர்‌ ஏசாயாவுக்கு, 
குற்றுக்கொள்கிறவர்களைப்போல கேட்கும்படி, 
அவருடை  செலியைக்‌ கவனிக்கச்‌ 
செய்கிறார்‌. 


கர்த்தர்‌ 


ஊழியக்காரர்கள்‌, 


பி்‌ 


சொல்ல. 


கர்த்தருடைய 
இளைப்படைந்தவனுக்கு 
வார்த்தையை 
அறிந்திருக்கவேண்டும்‌. அதற்கு 
கல்விமானின்‌ நாவு தேவை. கர்த்தரே 
தம்முடைய ஊழியக்காரருக்கு கல்விமானின்‌ 
நாவைத்‌ தந்தருளுகிறார்‌. 





i= THE 
TT 


பிதாவாகிய தேவன்‌, தம்முடைய 
குமாரனாகிய இயேசுகிறிஸ்‌ துவக்கு, 
கல்விமானின்‌ நாவை தந்தருளினார்‌. 
இருதயத்தில்‌ பாரமுள்ளவர்களுக்கும்‌, தங்கள்‌ 
பாவத்தினால்‌ வருத்தப்படுகிறவர்களுக்கும்‌, 
ஏற்ற வார்த்தைகளை சொல்லும்படியாக, 
பிதாவானவர்‌, குமாரனாகிய கிறிஸ்துவுக்கு: 
கல்விமானின்‌ நாவை தந்தருளியிருக்கிறார்‌. 


'வருத்தப்பட்டுப்‌ பாரஞ்சுமக்கிறவர்களே! 
நங்கள்‌ எல்லாரும்‌ என்னிடத்தில்‌ வாருங்கள்‌; 
நான்‌ உங்களுக்கு இளைப்பாறுதல்‌ தருவேன்‌. 
நூன்‌ சா மனத்தாழ்மையுமாய்‌ 
இருக்கிறேன்‌: என்‌ நுகத்தை உங்கள்‌ மேல்‌ 


கிடைக்கும்‌" (மத்‌ 11:28,29). 


கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்கு, 
இளைப்படைந்தவர்களுக்கு சமயத்திற்கேற்ற 
நல்ல வார்த்தைகளை சொல்ல 
அறிந்திருக்கவேண்டும்‌ குழப்பத்திலும்‌, 
வேதனையிலும்‌, வருத்தத்திலும்‌ இருக்கிற 

மாக்க லான 
பட்ட எண்பது சொல்லத்‌ தனை [ஷ்‌ 
வேண்டும்‌. சமயத்திற்கேற்ற வார்த்தைகளை 
தெளிவாகப்‌ பேச தெரிந்திருக்கவேண்டும்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய ஊழியக்காரர்களுக்கு 
இந்த வரங்களைக்‌ கொடுக்கிறார்‌. 

ஊழியக்காரர்களுடைய செவிகள்‌ 
கற்றுக்கொள்கிறவர்களின்‌ செவிகளைப்போல 
இருக்கவேண்டும்‌. அவர்கள்‌ 
உபதேசிக்கிறவர்களாகயிருந்தாலும்‌, 

க்‌ கேட்கிறவர்களாகவம்‌ 

அவர்கள்‌ 

குற்றுக்கொடுக்கிறவர்களாகயிருந்தாலும்‌, 
கற்றுக்கொள்கிறவர்களாகவும்‌ 

;க்கவேண்டும்‌. 


தீர்க்கதரிசிகளின்‌ 
கல்லிமானின்‌ நாவைப்போல, 
வார்த்தைகளை 
நாவாகயிருக்கவேண்டும்‌. தேவன்‌ சொல்லுகிற 
உபதேசங்களையும்‌, ஆலோசனைகளையும்‌ 
ஊழியக்காரர்கள்‌ கவனமாய்ச்‌ செவிகொடுத்து 
கேட்கவேண்டும்‌. கர்த்தருடைய வாயிலிருந்து 
புறப்படுகிற வார்த்தைகளை கவனமாகக்‌. 
கேட்கிறவர்களால்தான்‌, அந்த வார்த்தைகளை 
மற்றவர்களுக்கு தெளிவாகவும்‌, 
குழப்பமில்லாமலும்‌ சொல்ல முடியும்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


னே, உன்னை இஸ்ரவேல்‌ 
வம்சத்தாருக்குக்‌ காவலாளனாக வைத்தேன்‌; 
நீ என்‌ வாயினாலே வார்த்தையைக்‌ கேட்டு, 
என்‌ நாமத்தினாலே அவர்களை 
எச்சரிப்பாயாக" (எசே 3:17) 

பணிபுரிய 


சிரியர்களாக 
்கர்்தவக்கள்‌. முதலாவதாக, 
மாணவர்களாகயிருந்து, பாடங்களைக்‌ கற்றுக்‌ 
கொள்ளவேண்டும்‌. கற்றுக்கொள்ளாமல்‌. 
கற்றுக்கொடுக்க முடியாது. கிறிஸ்துவின்‌ 
அப்போஸ்தலர்கள்‌, முதலாவதாக 
சீஷர்களாகயிருந்தார்கள்‌. கற்றுக்‌ 
கொள்கிறவர்களைப்போல செவிகொடுத்து 
கேட்கிறவர்கள்‌, அதை கவனமாய்க்‌ 
கேட்கவேண்டும்‌. நம்முடைய இயல்பான 
கபாவம்‌ சீக்கிரத்தில்‌ சோர்வடைந்துவிடும்‌. 
எதையுமே கவனமாகக்‌ கேட்கமாட்டோம்‌. 
பாதியைக்‌ கேட்போம்‌. மீதியைக்‌ 


கேட்குமாட்டோம்‌. அல்லது மீதியை 


காக்‌ என்னை எழுகிறார்‌ என்று 


ஏசாயா சொல்லுகிறார்‌. நாம்‌ ஒவ்வொரு 
நாள்‌ அதிகாலையிலும்‌, விழித்திருந்து, 
கர்த்தருடைய வார்த்தையைத்‌ 
தியானிக்கவேண்டும்‌.  காலைவேளையிலே. 
நம்முடைய ஆலியும்‌ ஆத்துமாவும்‌ 
மிகுந்த உத்சவர்‌ 
அதிகஜீலனுள்ளதாயிருக்கும்‌. கர்த்தரோடு. 

ணுவதற்கும்‌, அவருடைய 
வார்த்தையை தியானம்பண்ணுவதற்கும்‌ 
காலைவேளையே உகந்த வேளை என்று 


வேதபண்டிதர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. 
தேவாலயத்தில்‌ 


கூடிவந்தார்கள்‌. 

'ஜனங்களெல்லாரும்‌. அவருடைய 
உபதேசத்தைக்‌ கேட்கும்படி அதிகாலமே. 
தேவாலயத்தில்‌ அவரிடத்திற்கு வருவார்கள்‌” 
(லூக்‌ 21:38). 





ழ்‌ நவள 
யாய 


கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து 
வந்த பாடுகளையும்‌, 
உபத்திரவங்களையும்‌ 
சகித்துக்கொண்டார்‌. 
இளைப்படைந்தவனுக்கு 
வார்த்தைகளைச்‌ 
கடினமாய்‌ 
ஆயத்தமாயிருக்கவேண்டும்‌. 
சோதனைகளையும்‌, 

வேதனைகளையும்‌ 
சகித்துக்கொள்ளக்கூடியவர்களாமிருக்கவேண்‌ 
டும்‌. “கர்த்தராகிய ஆண்டவர்‌ என்‌ செவியை 
திறந்தார்‌; நான்‌ எதிர்க்கவுமில்லை, நான்‌ 
பின்வாங்கவுமில்லை" 50:5) என்‌ 
ஏசாயா சொல்லுகிறார்‌. 


தமக்கு 
நெருக்கங்களையும்‌, 
பொறுமையோடு 


ஏசாயா 
ஊழியப்பாதையில்‌, 
பாடுகளையும்‌, 
பிரச்சனைகளையும்‌, 
தீர்க்கதரிசனமாய்க்‌ 
கஷ்டங்கள்‌ வந்தாலும்‌, அவர்‌ 
வார்த்தையைக்‌ கவனமாய்க்‌ 
அவருடைய வார்த்தைக்கு 
பேசவில்லை. ஏசாயா 
கட்டளையை 
பின்வாங்கிப்போகவுரில்லை. 
தன்னைத்தானே தாழ்த்துகிறார்‌. 
உண்மையுள்ள ஊழியக்காரனாக ஊழியம்‌ 
செய்கிறார்‌. ஊழியத்திலே சோதனைகளும்‌ 
்‌ ம்‌ வந்தபோது, ஏசாயா 
ஓடிப்போய்விடவில்லை. 
பிரச்சனைகளைப்‌ பார்த்து, 
பயந்துவிடவுமில்லை. சோர்ந்துபோகவுமில்லை. 
ஏசாயா கர்த்‌ ய வார்த்தைக்குக்‌ 
கீழ்ப்படிகிறார்‌. “அடிக்கிறவர்களுக்கு என்‌ 
முதுகையும்‌, தாடைமமிரைப்‌ 
பிடுங்குகிறவர்களுக்கு என்‌ தாடைகளையும்‌ 
ஒப்புக்கொடுத்தேன்‌; அவமானத்துக்கும்‌ 
உமிழ்நீருக்கும்‌ என்‌ முகத்தை 
மறைக்கவில்லை" (ஏசா 50:6) என்று ஏசாயா 
சொல்லுகிறார்‌. ஊழியத்திலே ஏசாயாவுக்கு 
ம்‌, வேதனைகளும்‌ உண்டாயிற்று. 
, ஏசாயா 
சகித்துக்கொள்கிறார்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஏசாயா 
கர்த்தராகிய 

அடையாளமாயிருக்கிறார்‌. 
கிறிஸ்துவுக்கும்‌ அநேக 
நெருக்கங்களும்‌, 

உண்டாயிற்று. அவையெல்லாவற்றையும்‌ 
கிறிஸ்துவானவர்‌ பொறுமையாய்ச்‌ 
சகித்துக்கொண்டார்‌. பாடுகளின்‌ மத்தியிலும்‌, 
வேதனைகளின்‌ மத்தியிலும்‌, மனுக்குலத்தை 
இரட்சிப்பது இயேசுகிறிஸ்துவின்‌ பிரதான 
நோக்கமாயிருந்தது. நம்மை இரட்சிப்பதற்காக, 
கிறிஸ்துவானவர்‌, தமக்கு வந்த எல்லா 
பாடுகளையும்‌ சகித்துக்கொண்டார்‌. 


தீர்க்கதரிசி, 
இயேசுகிறிஸ்துவுக்கு 
இயேசு 
பாடுகளும்‌, 
வேதனைகளும்‌ 


ஏசாயாவின்‌ ஊழியத்தில்‌ 
சோதனைகளும்‌ வேதனைகளும்‌ வந்தாலும்‌, 
வெற்றியும்‌ வந்தது. ஊழியத்தில்‌ ஜெயமும்‌ 
உண்டாயிற்று. கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து 
மனத்தாழ்மையும்‌ நீடிய பொறுமையுமுள்ளவர்‌. 
அதே வேளையில்‌ அவர்‌ மனநைரியமும்‌, 
மனதிடமுமுள்ளவர்‌. கிறிஸ்துவானவர்‌ 
பிதாவின்‌ சித்தத்திற்கு தம்மை பரிபூரணமாய்‌ 
ஒப்புக்கொடுத்தாலும்‌, அவர்‌ வெற்றி 
சிறந்தவராகவே இருக்கிறார்‌ 
கிறிஸ்துவனவர்‌ தாழ்மையின்‌ ரூபமும்‌, 

அடிமையின்‌  சொரூபமும்‌: ஏற்றுக்‌ 
கொண்டாலும்‌ அவர்‌ பெலமுள்ளவராகுவும்‌, 
வல்லமையுள்ளவராகவும்‌, வெற்றி 
சிறக்கிறவராகவுமே இருக்கிறார்‌. அவர்‌ 
தம்மைத்‌ தாழ்த்தி ஒப்புக்கொடுத்தாலும்‌, 
சத்தருவை தம்முடைய குதிங்காலின்கீழ்‌. 
நசுக்கி ஜெயிக்கிறவராகவே இருக்கிறார்‌. 


ஏசாயா தீர்க்கதரிசி இந்த 
வாக்கியத்தில்‌ தன்னைப்பற்றிச்‌ சொல்லத்‌ 
இயேசுகிறிஸ்து. தம்மைப்பற்றிச்‌ 
சொல்லுவதற்கு அடையாளமாயிருக்கிறது. 
“கர்த்தராகிய ஆண்டவர்‌ எனக்கு. 
துணைசெய்கிறார்‌" (ஏசா 50:7) என்றும்‌, 
“இதோ, கர்த்தராகிய ஆண்டவர்‌ எனக்குத்‌ 
துணை செய்கிறார்‌” (ஏசா 50:9) 
என்று மறுபடியுமாகவும்‌ ஏசாயா 


சொல்லுகிறார்‌ 





i= FTE 
TT 


பிதாவாகிய தேவன்‌, 
குமாரனாகிய இவ்ககிறில்திவக்கு, 
நமக்காக  துணைசெய்கிறார்‌. தன்னை 
நீதிமானாக்குகிறவர்‌ சமீபமாமிருக்கிறார்‌ 
என்றும்‌ ஏசாயா சொல்லுகிறார்‌. ஏசாயா 
தீர்க்கதரிசிக்கு, அநேக வேதனைகளும்‌, 
நெருக்கங்களும்‌ உண்டாயிற்று. 
அவரைப்போலவே தீர்க்கதரிசிகளில்‌ அநேகர்‌ 
நெருக்கப்பட்டார்கள்‌. 
அவர்கள்‌... வெட்கப்பட்டுப்‌ 
கர்த்தர்‌ தம்முடைய 
ஊழியக்காரர்களுக்கு துணை செய்வதினால்‌, 
அவர்கள்‌ வெட்கப்பட்டுப்போகாமல்‌, 
தைரியமாய்‌ ஊழியம்‌ செய்கிறார்கள்‌. 
பிரச்சனைகளை மேற்கொள்கிறார்கள்‌. 


தங்களுடைய ஊழியப்பாதையில்‌ 
எவ்வளவு கஷ்டங்களும்‌, நெருக்கங்களும்‌, 
இடையூறுகளும்‌ வந்தாலும்‌, கர்த்தராகிய 
ஆண்டவர்‌ தங்களுக்கு துணை செய்கிறார்‌ 
என்பதை, தீர்க்கதரிசிகள்‌ 
நம்புகிறார்கள்‌. கர்த்தர்‌ 
தடைகளையெல்லாம்‌. 
என்றும்‌, கர்த்தருடைய நீதிமின்‌ வெளிச்சம்‌ 
தங்களுக்கு கிடைக்கும்‌ என்றும்‌ 
ஊழியக்காரர்கள்‌ நம்புகிறார்கள்‌. 
நீதியை 
உன்‌ 

பட்டப்பகலைப்போலவும்‌ விளங்கப்பண்ணுவார்‌" 
(சங்‌ 37:6). கர்த்தருடைய பிள்ளைகள்‌ 
உயிர்த்தெழும்‌ நாளிலே, அவர்களுடைய 
சரீரங்களும்‌ உயிர்த்தெழும்‌. அப்போது 
நீதிமான்கள்‌ காலையின்‌ சூரியனைப்போல. 
பிரகாசமாய்‌ உதிப்பார்கள்‌. கர்த்தர்‌ நமக்கு 
துணைசெய்யும்போது. அவர்‌ நம்மை 
நீநிமானாக்குகிறார்‌ ஆகையால்‌. 
கர்த்தருடைய பிள்ளைகள்‌ ஒருபோதும்‌ 
வெட்கப்பட்டுப்போவதில்லை. 

நமக்கு விரோதமாக சத்துரு 
வழக்காடினாலும்‌, நம்மை நீதிமானாக்குகிற 
கர்த்தர்‌ நமக்கு சமீபமாயிருக்கிறார்‌. 
நம்முடைய எதிராளி எப்படிப்‌ 
பட்டவனாகயிருந்தாலும்‌. நாம்‌ ஏகமாய்‌ 
நிற்போம்‌. கர்த்தராகிய ஆண்டவர்‌ நமக்கு. 
'துணைசெய்வதினால்‌, நாம்‌ 
'வெட்கப்பட்டுப்போவதில்லை. ஏசாயா. 
தீர்க்கதரிசி இந்த சத்தியத்தை தன்னுடைய 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


கர்த்தராகிய ஆண்டவர்‌ தனக்கு 
துணை செய்வதினால்‌, ஏசாயா தன்னுடைய 
முகத்தை சுற்பாறையைப்போலாக்குகிறார்‌. 
பாவத்தை தைரியமாய்க்‌ கடிந்துகொள்கிறார்‌. 
பாவிகளை தைரியமாய்‌ எச்சரிக்கிறார்‌. 
சத்தியத்தைத்‌ தைரியமாய்ப்‌ பேசுகிறார்‌. 


'இதோ, உன்‌ முகத்தை அவர்கள்‌ 
முகத்துக்கு எதிராகவும்‌, உன்‌ நெற்றியை 
அவர்கள்‌ நெற்றிக்கு எதிராகவும்‌ 
கெட்டியாக்கினேன்‌. உன்‌ நெற்றியை 
வச்சிரக்கல்லைப்போலாக்கினேன்‌, 
கன்மலைபைப்பார்க்கிலும்‌ கெட்டியாக்கினேன்‌;: 
அவர்கள்‌ கலகழுள்ள வீட்டாரென்று நீ 
அவர்களுக்குப்‌ பயப்படாமலும்‌ அவர்கள்‌ 
முகங்களுக்குக்‌ கலங்காமலும்‌ இரு என்றார்‌" 
(எசே 3:89). 


இயேசுகிறிஸ்து, பிதாவாகிய 
தேவனுக்கும்‌, மனுஷருக்கும்‌ நடுவே 
மத்தியஸ்தராக ஊழியம்‌ செய்தார்‌. தம்முடைய 
ஊழியத்தில்‌ உறுதியாய்‌ நிலைத்திருந்தார்‌ 
அவருக்கு விரோதமாக சத்துருக்கள்‌ 
ஏராளமான பிரச்சனைகளை 
உண்டுபண்ணினாலும்‌,  கிறிஸ்துவானவர்‌ 
சோர்ந்துபோய்விடவில்லை. தம்முடைய 
ஊழியத்தை நினைத்து, அவர்‌ 
வெட்கப்பட்டுப்போகவில்லை. 

"என்னோடே வழக்காடுகிறவன்‌ யார்‌, 
ஏகமாய்‌ நிற்போமாக, யார்‌ எனக்கு எதிராளி, 
அவன்‌ என்னிடத்தில்‌ வரட்டும்‌" (ஏசா 50:8) 
என்று ஏசாயா தீர்க்கதரிசி பயமில்லாமல்‌ 
ப்ட்‌ இந்த வாக்கியம்‌ இயேசுகிறிஸ்து 

வாக்கியத்திற்கு 

அண்மாளதிதக்கதத 
சுகிறிஸ்து ஊழியம்‌ செய்த 
அவரோடுகூட பலர்‌ 
கிறிஸ்துவானவரோ 
ஞானமான  பிரதியுத்தரம்‌ 
அவர்களை அதற்குமேல்‌: 
வாயடைக்கப்‌ பண்ணினார்‌. 
வழக்காடியவர்களுக்கு 
என்ன மாறுத்தரம்‌ சொல்லுவது என்று 
புரியவில்லை. அவர்கள்‌ வழக்காடாமல்‌. 

அமைதியானார்கள்‌. 


உ இயே 
காலத்தில்‌, 
வழக்காடினார்கள்‌. 

வர்களுக்‌ 
சொல்லி, 
பேசமுடியாமல்‌ 
கிறிஸ்துவோடு 





i FTE 
TT 


ஏசாயா தீர்க்கதரிசி இங்கு 
சொல்லுகிற வாக்கியம்‌, உண்மையுள்ள 
எல்லா ஊழியக்காரர்களுக்கும்‌ பொருந்தும்‌ 
என்று வேதபண்டிதர்கள்‌ வியாக்கியானம்‌. 
சொல்லுகிறார்கள்‌. கர்த்தருடைய 
ஊழியக்காரர்கள்‌ ஒருபோதும்‌ வெட்கப்பட்டுப்‌ 
போகமாட்டார்கள்‌. கர்த்தராகிய ஆண்டவர்‌ 
அவர்களுக்கு துணை செய்கிறார்‌. 
ஊழியக்காரர்களுடைய இருதயத்தில்‌, 
தேவனுடைய சுத்த வசனம்‌ நிரம்பியிருக்க 
வேண்டும்‌. இளைப்படைந்தவர்களுக்கு 
சமயத்திற்கேற்ற வார்த்தையை சொல்ல 
அறிந்திருக்கவேண்டும்‌. கர்த்தருடைய 
வார்த்தையைச்‌ சொல்லும்போது. ஜனங்கள்‌ 
தங்களோடு வழக்காடுவார்களோ என்றும்‌, 
தங்களுக்கு எதிர்ப்பு வருமோ என்றும்‌. 
ஊழியக்காரர்கள்‌ பயப்படக்கூடாது. சத்தியம்‌ 
ஜெயிக்கும்‌, சத்தியம்‌ நிலைத்து நிற்கும்‌. 


, கிறிஸ்துவானவர்‌ இந்த வாக்கியத்தைச்‌ 


பேசுகிறார்‌, "யார்‌ எனக்கு ள்ள அவன்‌ 
என்னிடத்தில்‌ வரட்டும்‌” என்று கிறிஸ்து 
சொல்லுவதைப்போல, அவருடைய 
ஊழியக்காரர்களாகிய நாமும்‌ தைரியமாய்ச்‌ 
சொல்லலாம்‌. 


ஏசாயா தீர்க்கதரிசிக்கு 
மரணதண்டனை கொடுக்கப்பட்டது என்று 
சரித்திர ஆசிரியர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. 
இயேசுகிறிஸ்துவக்கும்‌ சிலுவை... மரணம்‌ 
தண்டனையாகக்‌ கொடுக்கப்பட்டது. 
அவர்கள்‌ இருவருமே, மரணத்தின்‌ வாசலில்‌ 
நின்றாலும்‌, விசுவாசத்தோடு, என்னோடே 
வழக்காடுகிறவன்‌ யார்‌ என்று 
முழுபலத்தோடு சொல்லுகிறார்கள்‌. 
கிறிஸ்துவே நம்மை நீதிமானாக்குகிறவர்‌. 
கிறிஸ்து நம்மை நீதிமானாக்கும்போது. 
நமக்கு ஆக்கினைத்தீர்ப்பு இல்லை. 


இயேசுகிறிஸ்துவும்‌, தீர்க்கதரிசிகளும்‌ 
தேவனுடைய நீதிக்காக ஊழியம்‌ செய்தார்கள்‌. 
கர்த்தராகிய ஆண்டவர்‌ அவர்களுக்கு 
துணை செய்தார்‌. ஆகையினால்‌ 
அவர்களால்‌ எல்லா எதிர்ப்புக்களையும்‌ 
எதிர்த்து நிற்கமுடிந்து. கர்த்தருடைய 
ஊழியக்காரர்களை எதிர்க்கிறவர்கள்‌ 
எல்லோரும்‌ ஒரு. வஸ்திரத்தைப்போல 
பழசாவார்கள்‌. ஒரு பொட்டுப்பூச்சி அவர்களை 
அரிக்கும்‌.  பொட்டுப்பூச்சி எந்தவிதமான 
ஆரவாரமுமில்லாமல்‌, அமைதியாக, 
அவர்களை அழித்துப்போடும்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அழிப்பதற்கு பெரிய 
தேவையில்லை. ஒரு 
பொட்டுப்பூச்சியே 


சத்துருக்களை 
பலவான்கள்‌ யாரும்‌ 
சாதாரணமான 
போதுமானது. 


கர்த்தருக்குப்‌ பயந்து 
ஏசா 50:10,11. 


ஏசா 5010. உங்களில்‌ எவன்‌ 
கர்த்தருக்குப்‌ பயத்து, அவருடைய 
தாசனின்‌ சொல்லைக்கேட்டு, தனக்கு. 
வெவிச்சமில்லாததினால்‌ இருட்டிலே 
நடக்கிறானோ, அவன்‌ கர்த்தருடைய 
நாமத்தை நம்பி, தன்‌ தேவனைச்‌ 
சார்த்துகொன்னக்கடவன்‌. 


ஏசா 50:01: இதோ, நெருப்பைக்‌ 
கொளுத்தி, அக்கினிப்பொறிகளால்‌ 
சூழப்பட்டிருக்கிற நீங்கள்‌ அனைவரும்‌, 
உங்கள்‌ அக்கினி திபத்திலும்‌, நீங்கள்‌. 
முட்டின அக்கினி ஜுவாலையிலும்‌ 
நடவுங்கள்‌; வேதனையில்‌ கிடப்பீர்கள்‌; 
என்‌ கரத்தினால்‌ இது உங்களுக்கு 
உண்டாகும்‌. 


ஏசாயா தீர்க்கதரிசிக்கு கர்த்தராகிய 
ண்டவர்‌ கல்விமானின்‌ நாவை 
தந்தருளியிருக்கிறார்‌. ஏசாயா இப்போது 
தன்னுடைய நாவைப்‌ பயன்படுத்துகிறார்‌ 
ட்டு சொல்லுகிற வார்த்தை சுவிசேஷத்தின்‌ 
சாரமாயிருக்கிறது. 

கக்கத்‌ இரட்சிக்கப்படுவான்‌"' 
என்பதே சுவிசேஷம்‌. விசுவாசிக்கிறவன்‌, 
ஒருவேளை, சிறிதுகாலம்‌ இருளிலே 
நடந்தாலும்‌, அவன்‌ இரட்சிக்கப்படுவான்‌. 
விசுவாசியாதவனோ, ஒருவேளை, 
தன்னுடைய அக்கினியின்‌ வெளிச்சத்தில்‌ 
நடந்தாலும்‌, அவன்‌ வேதனையில்‌ கிடப்பான்‌. 


பரிசுத்தவான்கள்‌ 
அனுபவித்தாலும்‌, 
ஆறுதல்‌ உண்டு. 
பிள்ளைகள்‌ அவருடைய 
சார்ந்துகொள்ளவேண்டும்‌. 
பயப்படுவதே ஞானத்தின்‌ 
கர்த்தரைப்பற்றிக்கொள்கிறவன்‌, 
சமுகத்திற்கு முன்பாக 
பயபக்தியோடு வந்து நிற்பான்‌. அவருடைய 
மகத்துவத்தைப்‌ பார்த்து நடுக்கத்தோடு 
இருப்பான்‌. கர்த்தருக்கு விரோதமான 
காரியத்தை செய்துவிடுவோமோ என்னும்‌ 
இருதயத்தில்‌ 


கர்த்தருடைய 
வேதனைகளை 
அவர்களுக்கு 
கர்த்தருடைய 





i a 
TT 


கர்த்தரை நம்புகிறவன்‌, அவருடைய 
தாசனின்‌ சொல்லைக்கேட்பான்‌. தேவனுடைய 
சித்தம்‌ தன்னுடைய ஜீவியத்தில்‌ ஆளுகை 
செய்ய தன்னை  ஒடப்புக்கொடுப்பான்‌. 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்துவின்‌ மீட்பின்‌ 
கிரியை ஆளுகை 


தன்னை 
செய்யவேண்டுமென்று எதிர்பார்ப்பான்‌. 


கர்த்தருக்கு. 
பயப்படுகிறவன்‌, 
சத்தத்திற்கு கீழப்பிவன்‌. 
பிள்ளைகளும்‌, அவருடைய 
சிறிதுகாலம்‌ வெளிச்சமில்லாததினால்‌, 
இருட்டிலே நடப்பது புதுமையான காரியமல்ல. 
அவர்கள்‌ சொற்காகந்திற்கு 
வெளிச்சமில்லாமல்‌ இருப்பார்க: 


தனக்கு வெளிச்சமில்லாததினால்‌, 
இருட்டிலே நடக்கிறவனும்‌, கர்த்தருடைய 
நாமத்தை நம்பவேண்டும்‌ 


சுற்றத்தையும்‌ நம்பவேண்டும்‌. 

நாமமே பலத்த தருக்கம்‌ 
நம்புகிறவன்‌, 

வெளிச்சமில்லாததினால்‌, 

நடக்கும்போது, கர்த்தரே 
போதுமானவர்‌ என்பதை அறிந்திருப்பான்‌. 
அவன்‌ தேவனை சார்ந்துகொள்வான்‌. 
தனக்கும்‌ தேவனுக்கும்‌ இடையேயுள்ள 
உடன்படிக்கையை கனம்பண்ணுவான்‌. அவன்‌ 
சேனைகளின்‌ கர்த்தரை ன்‌ 
தேவன்‌" என்பான்‌. 

கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து. சிலுவையிலே 
நொங்கிக்கொண்டிருந்தபோது, 


தங்களைத்‌ க நம்புகிறார்கள்‌. தங்கள்‌ 
சுயபலத்தையும்‌, சுயவல்லமையையும்‌ 
நம்புகிறார்கள்‌. இப்படிப்பட்டவர்கள்‌ நெருப்பை. 
தாங்கள்‌ மூட்டின அக்கினி 
நடக்கிறார்கள்‌. இவர்கள்‌ 
சுயநீதியை சார்ந்திருக்கிறார்கள்‌. 
தேவனுக்கு முன்பாக தங்களுடைய அக்கினி 
தூபங்களை ஏற்றுகிறார்கள்‌. நாதாபும்‌,. 
அபிகூவும்‌ வானத்திலிருந்து வந்த அக்கினி 
தூபத்தை பயன்படுத்தாமல்‌, தங்களுடைய 
சொந்த அக்கினி தூபத்தை பயன்படுத்தி 
அழிந்துபோனார்கள்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


கர்த்தரை நம்பாதவர்கள்‌ அக்கினி 
பொறிகளால்‌ சூழப்பட்டிருக்கிறார்கள்‌. இந்த 
நெருப்பை இவர்களே 
கொளுத்தியிருக்கிறார்கள்‌. இவர்கள்‌ 
கிறிஸ்துவின்‌ நீதியை நம்பாமல்‌, தங்கள்‌ 
சுயநீதியை நம்புகிறார்கள்‌. இப்படிப்பட்டவர்கள்‌ 
உலகத்திற்கு சிநேகிதர்களாயிருப்பார்கள்‌. 
உலகப்பிரகாரமான சந்தோஷத்திற்கும்‌, 
அதன்‌  ஆடம்பரத்திற்கும்‌ தங்களை 
ஒப்புக்கொடுப்பார்கள்‌. கர்த்தருடைய 
கிருபைக்கும்‌, அவருடைய ஆசீர்வாதத்திற்கும்‌ 
முக்கியத்துவம்‌ கொடுக்கமாட்டார்கள்‌. 


சிருஷ்டிகர்‌ மூலமாய்‌ வருகிற 
சந்தோஷமும்‌ ஆறுதலுமே மெய்யானது. 
சிருஷ்டிகள்‌ மூலமாய்‌ வருகிற சந்தோஷமும்‌ 
அக்கினிப்பொறிகளைப்‌ 
i அவை. நிலைத்திருக்காது 
சீக்கிரத்தில்‌ அழிந்துபோகும்‌. கர்த்தரை 
நம்பாதவர்கள்‌ தங்களுடைய அக்கினி 
தீபத்திலும்‌, தாங்கள்‌ மூட்டின அக்கினி 
ஜுவாலையிலும்‌ நடக்கிறார்கள்‌ என்று 
ஏசாயா சொல்லுகிறார்‌. அக்கினி 
ஜவாலையில்‌ நடக்கிறவர்களுக்கு வேதனை 
உண்டாகும்‌. உலகப்பிரகாரமான 
ஆறுதலையும்‌, தங்கள்‌  சுயநீதியையும்‌ 
நம்புகிறவர்களுக்கு முடிவிலே வேதனையே 
உண்டாகும்‌. 
கர்த்தருடைய பரிசுத்தவான்கள்‌ 
ஒருவேளை இப்போது வேதனையிலிருக்கலாம்‌. 
அவர்கள்‌ கடந்துபோகும்‌ பாதை, ஒருவேளை 
இப்போது, நெருக்கமாகவும்‌, வருத்தமாகவும்‌ 
இருக்கலாம்‌. ஆனாலும்‌ அதன்‌ முடிவோ 
நித்திய சந்தோஷமும்‌, நித்திய சமாதானமும்‌, 
நித்திய வெளிச்சமுமாகும்‌. துன்மார்க்கன்‌ 
கடந்துபோகும்‌ பாதை, ஒருவேளை, இப்போது 
சந்தோஷமாகமிருக்கலாம்‌. இது நித்திய 
சந்தோஷமல்ல. இது தற்காலிகமான 
சந்தோஷம்‌. இதன்‌ முடிவோ நித்திய 
வேதனையும்‌, நித்திய இருளும்‌ ஆகும்‌. 





i= a 
TT 


யாத்‌ 28:7, கன்னக்காரியத்துக்குத்‌ 
தூரமாமிருப்பாயாக; 
குற்றமில்லாதவனையும்‌ Hermes 
கொலைசெய்யாயாக; 
துன்மார்க்கணை நீதிமான்‌. i 
தீர்க்கமாட்டேன்‌. 


யாத்‌ 2.8, 
வாங்காதிருப்பாயாக; 
பார்வையுன்னவர்கணைக்‌ 
நீதிமான்களின்‌. 
புரட்டும்‌. 


யாத்‌ 28:9. அத்தியனை ஒடுக்காயாக; 
எகிப்து தேசத்தில்‌ 
அந்தியர்கனாயிருந்த நீங்கள்‌. 
அத்தியனுடைய இருதயத்தை 
அறித்திருக்கிறீர்களே.. 


பரிதானம்‌ 

பரிதானம்‌ 
குருடாக்கி, 
வார்த்தைகளைப்‌. 


நியாயாதிபதிகள்‌ க்குகளை 
நீதியாய்‌ விசாரிக்கவேண்டும்‌. யமான 
தீர்ப்பு சொல்லவேண்டும்‌. நியாயம்‌. 
விசாரிக்கும்‌ காரியங்களில்‌, நியாயாதிபதிகள்‌ 
உண்மையுள்ளவர்களாகவும்‌, கர்த்தருக்கு 
பயப்படுகிறவர்களாகவும்‌ இருக்கவேண்டும்‌. 
அவர்கள்‌ அபாண்டமான சொல்லை. 
ஏற்றுக்கொள்ளக்கூடாது. கொடுமையுள்ள 
சாட்சிக்காரராக இருக்கக்கூடாது. அதற்காக 
அவர்கள்‌ ஆகாதவர்களோடே கலக்கவும்‌. 
கூடாது. 


குற்றமில்லாத இருவனுக்கு விரோதமாக 
பொய்ச்சாட்சி சொல்லுவது பாவம்‌. 


பொய்ச்சாட்சி சொல்லுகிறவர்கள்‌, பிறருடைய 
பாவங்களுக்கு பங்காளிகளாயிருக்கிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ உண்மை பேசவேண்டும்‌. 
அவர்கள்‌ 
மெய்ச்சாட்சிக்காரராயிருக்கவேண்டும்‌. 
தங்களுக்கு தெரிந்ததை, 
சொல்லவேண்டும்‌. 

சொல்லாமலிருப்பதும்‌ பாவம்‌. 

உண்மை போல ஜோடித்து பேசுவதும்‌ பாவம்‌. 
சொல்லை. 


கொடுமையுள்ள 
ஆகாதவனோடே 


“அபாண்டமான 
ஏற்றுக்கொள்ளாயாக ; 
சாட்சிக்காரனாயிருக்க 
கலவாயாக" (யாத்‌ 234) என்று 
கர்த்தருடைய பிரமாணம்‌ சொல்லுகிறது. 
பொய்ச்சாட்சி சொல்லுகிறவர்கள்‌. 
திருடுகிறவர்களைப்போலவும்‌, 
கொலைசெய்கிறவர்களைப்போலவும்‌ 
குற்றவாளிகளாயிருக்கிறார்கள்‌. 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பெய்ச்சாட்சிக்காரரால்‌. குற்றம்‌ 
செய்யாத நிரபராதிகளுக்கு மிகுந்த பாதிப்பு 


'பொய்ச்சாட்சிக்காரர்‌ 


பயன்படுத்துகிறார்கள்‌. பொய்ச்சாட்சி 
சொல்லுவதுபோல, பிறருக்கு விரோதமாக 
புறங்கூறுவதும்‌ பாவமாகும்‌. 


பொய்ச்சாட்சி சொல்லுகிறவர்கள்‌ 
மற்றவர்களுடைய நற்பெயரை எளிதாக 
கெடுத்துப்போடுவார்கள்‌. அவர்கள்‌ 
நிரபராதிகளை குற்றவாளிகளாக்கி 
களங்கப்படுத்திவிடுவார்கள்‌. நியாயாதிபதிகள்‌ 
“நீதியாய்‌ விசாரித்து, 
சொல்லவேண்டும்‌. 
தண்டனை 
குற்றவாளிகள்‌ 
தப்பிக்ககூடாது. 
பொய்ச்சாட்சிக்காரருக்கு 
நியாயவிசாரணை 


கொடுக்கக்கூடாது. 
தண்டனைக்கு 
நியாயாதிபதிகள்‌ 
செலிகொடுத்தால்‌, 
நியாயமாக நடைபெறாது. 
பொய்ச்சாட்சி 

சத்தியப்பிரமாணத்திற்கு. 
பேசுகிறார்கள்‌. அவர்கள்‌ 
பிரமாணத்திற்கு 
பொய்சொல்லுகிறார்கள்‌ அவர்களுடைய 
பொய்ச்சாட்சியினால்‌ நிரபராதிகளுக்கு 
ஏற்படும்‌ எல்லா பாதிப்புகளுக்கும்‌ அவர்களே 
காரணம்‌. இதனால்‌ 
பொய்ச்சாட்சிக்காரர்கள்‌ குற்றவாளிகளின்‌ 
பாவங்களுக்கு பங்காளிகளாயிருக்கிறார்கள்‌. 


நியாயாதிபதிகள்‌ வழக்குகளை மிகுந்த 
கவனத்தோடு விசாரிக்கவேண்டும்‌. அவர்கள்‌ 
நீதிக்கும்‌ நியாயத்திற்கும்‌, சத்தியத்திற்கும்‌ 
முக்கியத்துவம்‌ கொடுக்கவேண்டும்‌. 
நியாயாதிபதிகள்‌ வழக்குகளை 
விசாரிக்கும்போதும்‌, வழக்குகளுக்கு, 
தீர்ப்புகளைக்‌ கொடுக்கும்போதும்‌ நீதியை 
புரட்டி விடக்கூடாது. 


சொல்லுகிறவர்கள்‌. 


'தீமைசெய்ய திரளானபேர்களைப்‌ 
பின்பற்றாதிருப்பாயாக; வழக்கிலே 
நியாயத்தைப்‌ புரட்ட மிகுதியானவர்களின்‌ 
பட்சத்தில்‌ சாய்ந்து, உத்தரவு 
சொல்லாதிருப்பாயாக” (யாத்‌ 23:2) என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 





f= a 
TT 


கர்த்தருடைய 

வெளிச்சமில்காநதினால்‌ 

நடந்தாலும்‌, அவர்கள்‌ 
நாமத்தை நம்பி, தங்கள்‌ 
சார்ந்துகொள்ளவேண்டும்‌. கர்த்தருக்கு 
பயந்து, அவருடைய கற்பனைகளை 
கைக்கொள்ளவேண்டும்‌. கர்த்தருடைய ஜனம்‌ 
நெருக்கத்திலும்‌, பாடுகளிலும்‌, 
உபத்திரவங்களிலும்‌ இருக்கும்போது, 
அவர்கள்‌ ஒருவருக்கொருவர்‌ ஆறுதலான 
வார்த்தைகளைச்‌ சொல்லி, கர்த்தருக்குள்‌ 

தங்களைத்‌ தேற்றிக்கொள்ளவேண்டும்‌ 
தேவனாகிய கர்த்தரே, ஒன்றுமில்லாத 
வெறுமையிலிருந்து, தம்முடைய ஜனத்தை 
ஸ்ரவேல்‌ தேசமாக எழுப்பினார்‌ (ஏசா 
ர்த்தர்‌ தம்முடைய  ஜனத்திற்கு 


ம்‌ 

இருட்டிலே 
கர்த்தருடைய 
தேவனை 


திட்டமிட்டிருக்கிறார்‌. 
சித்தத்தின்‌ பிரகாரம்‌, 
புத்திரருக்கு இரட்சிப்பு நிச்சயமாயும்‌, 
சீக்கிரமாயும்‌ வரும்‌ (ஏசா 5144-6) 
கர்த்தருடைய ஜனங்களைத்‌ 
துன்பப்படுத்துகிறவர்கள்‌ பலவீனமான 
சிருஷ்டிகள்‌ (ஏசா 51:7,8). கர்த்தர்‌ தம்முடைய 
ஜனந்திற்கு ஏற்கெனவே அற்புதங்களை 
செய்திருக்கிறார்‌. அதே கர்த்தர்‌ இப்போது, 
தம்முடைய ஜனத்தை பாபிலோன்‌ தேசத்து, 
சிறையிருப்பிலிருந்து விடுவிக்கப்போகிறார்‌ 
(ஏசா 51941. 


இந்த உலகத்தை சிருஷ்டித்த கர்த்தர்‌, 
தம்முடைய ஜனத்தை, பாபிலோன்‌ தேசத்து 
சிறையிருப்பிலிருந்து விடுவிக்க 
சித்தங்கொண்டிருக்கிறார்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
தீர்க்கதரிசியை, சிறையிருப்பிலிருக்கிற 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ மத்தியில்‌ அனுப்பி, 
அவர்களுடைய விடுதலையை 
உறுதிபண்ணுகிறார்‌ (ஏசா 5112-16). 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தருடைய 
பாடுகளையும்‌ 


அனுபலிக்கிறார்கள்‌. 


பிள்ளைகள்‌ இப்போது, 

வேதனைகளையும்‌ 
எல்லா பக்கங்களிலும்‌ 
நெருக்கப்படுகிறார்கள்‌ (ஏசா 5117-20). 
கர்த்தருடைய ஜனத்தை ஒடுக்குகிற. 
சத்துருக்களுக்கு சீக்கிரத்தில்‌ அழிவு வரும்‌ 
(ஏசா 51:21-23) 


இந்த அதிகாரத்தின்‌, முதல்‌ மூன்று 
பகுதிகள்‌ எனக்கு செவிகொடுங்கள்‌" 
என்னும்‌ வாக்கியத்தோடு ஆரம்பமாகிறது. 
அவர்கள்‌ கர்த்தருடைய ஜனங்கள்‌. 
அவர்களெல்லோரும்‌ ர்த்தருக்‌ 
செவிகொடுக்கவேண்டும்‌. ந 
அதிகாரத்தின்‌ மற்ற இரண்டு பகுதிகள்‌ 
எழும்பு, எழும்பு” என்னும்‌ வாக்கியத்தோடு 
ஆரம்பமாகிறது. 


முதலாவது பகுதியில்‌: 
பிள்ளைகள்‌ கர்த்தரிடம்‌, 
என்று சொல்லுகிறார்கள்‌. கர்த்தரை 
தங்களுக்கு, உதவிசெய்ய வருமாறு 
அழைக்கிறார்கள்‌ (ஏசா 51:9). இரண்டாவது 
பகுதியில்‌ கர்த்தர்‌ தம்முடைய ஜனத்திடம்‌ 
“எழும்பு” என்று சொல்லுகிறார்‌. அவர்கள்‌ 
தங்களுக்குத்‌ தாங்களே உதவிசெய்து 
கொள்ளவேண்டும்‌. என்று கர்த்தர்‌ 
அவர்களை அழைக்கிறார்‌ (ஏசா 51:17), 


கர்த்தருடைய 
“எழும்பு, எழும்பு" 


நீதியைப்‌ ந்‌ 'ற்றுகி றவர்கள்‌' 
ஏசா 5! 


ஏசா 510. நீதியைப்‌ பின்பற்றி, 
கர்த்தரைத்‌ தேடுகிற நீங்கள்‌ எனக்குச்‌. 
செவிகொடுங்கள்‌; நீங்கள்‌ வெட்டி. 
எடுக்கப்பட்ட கன்மலையையும்‌, நீங்கள்‌ 
தோண்டி. எடுக்கப்பட்ட துரவின்‌' 
குழியையும்‌ நோக்கிப்பாருங்கள்‌. 

ஏசா 51:2. உங்கள்‌ தகப்பனாகிய 
ஆபிரகாமையும்‌, உங்களைப்‌ பெற்ற 
காராளையும்‌ நோக்கிப்பாருங்கள்‌;; 
அவன்‌ ஒருவனாயிருக்கையில்‌ நாண்‌ 
அவனை அழைத்து, அவனை 
ஆசீர்வதித்து, அவனைப்‌ 
பெருகப்பண்ணினேன்‌. 





ழ்‌ நயனா ஏசாயா! 
EFA 


ஏசா 51:3. கர்த்தர்‌ சீயோனுக்கு ஆறுதல்‌ 
செய்வார்‌ அவர்‌ அதின்‌ பாழான 
ஸ்தலங்கனையெயல்லாம்‌ தேறுதலடையச்‌. 
செய்து, அதின்‌ வனாத்தரத்தை: 
ஏதேனைப்போலவும்‌, 
அவாத்தரவெளியைக்‌ 

தோட்டத்தைப்‌ போலவும்‌ ஆக்குவார்‌; 
சந்தோஷமும்‌ மகிழ்ச்சியும்‌ துதியும்‌ 
கீதசத்தமும்‌ அதில்‌ உண்டாயிருக்கும்‌. 


நீதியைப்‌ பின்பற்றுகிறவர்களே. 

கர்த்தருடைய ஜனங்கள்‌. 

கர்த்தரைத்‌ தேடுவார்கள்‌. 

பாதையில்‌ தேடினால்‌ 

கண்டுபிடிக்க முடியும்‌. இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 

தங்களுடைய அற்பமான ஆரம்பத்தை 

சிந்தித்துப்‌ பார்க்கவேண்டும்‌. அவர்களுடைய 
ப்ள டக 


வெட்டியடுக்கப்பட்ட 
நோக்கிப்‌ பாருங்கள்‌" என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ 
ஒரு காலத்தில்‌, 
தேசத்திலுள்ள, ஊர்‌ 
விக்கிரகாராதனையில்‌ 
குடும்பத்தாராயிருந்தார்கள்‌. 
இந்த  குடும்பத்திலிருந்து 
தெரிந்தெடுத்தார்‌ 
சந்ததியார்‌ எகிப்து, 
அடிமைகளாயிருந்தார்கள்‌. 


"நீங்கள்‌ தோண்டி எடுக்கப்பட்ட 
தரவின்‌ குழியையும்‌ நோக்கிப்‌ பாருங்கள்‌" 
என்றும்‌ கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. கடினமான 
கன்பலையிலிருந்து 
ஜனத்தாரை க்‌ 
அவர்களை கடினமான கற்பாறையிலிருந்து 
நோண்டி எடுத்திரக்கிறார்‌ 

டய அற்பமான பூர்வீகங்களை 
நோக்கிப்‌ பார்த்து, நம்மை நாமே. 
கர்த்தருக்கு முன்பாக தாழ்த்தவேண்டும்‌. 
பூர்வத்தை நினைக்கும்போது நம்மைப்பற்றிய 


ஆரிரகாமைத்‌ 
ஆபிரகாமின்‌ 
தேசத்தில்‌ 


சிந்தனை நமக்குள்‌ பெருகும்‌. 


- விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


உங்கள்‌ தகப்பனாகிய ஆபிரகாமையும்‌, 
உங்களை பெற்ற சாராளையும்‌ நோக்கிப்‌ 
பாருங்கள்‌" (ஏசா 51:2) என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. ஆபிரகாம்‌ விசுவாசமுள்ள 
எல்லோருக்கும்‌ முற்பிதாவாயிருக்கிறார்‌. 
ஆபிரகாமின்‌ சந்ததியார்‌, அவரைப்போலவே 
நீதியின்‌ விசுவாசத்தைப்‌ பின்பற்றுகிறவர்கள்‌. 

மேலும்‌, விருத்தசே தனமில்லாத 
காலத்தில்‌ அவன்‌ 
அடைந்த நீதிக்கு 
விருத்தசேதனமாகிய அடையாளத்தைப்‌ 
பெற்றான்‌.  விருத்தசேதனமில்லாதவர்களாய்‌ 
விசுவாசிக்கிற வகுக்கும்‌ நீதி 


எண்ணப்படும்பொருட்டாக ர்களுக்கு. 
(ரோம 


அவன்‌: தகபபணலிகுக்குப்டிக்கும்‌ 
44. 


ஸ்ரவேல்‌ புத்திரர்‌ ஆபிரகாமை 
நோக்கிப்‌ பார்க்கும்போது. தங்களைப்‌ பெற்ற 
சாராளையும்‌ நோக்கிப்‌ பார்க்கவேண்டும்‌. 
இஸ்ரவேல்‌ ஸ்திர்கள்‌ எல்லோருக்கும்‌ சாராள்‌ 
தாயாகயிருக்கிறாள்‌. ஆபிரகாம்‌. 
ஒருவனாயிருக்கையில்‌ கர்த்தர்‌ அவனை 
கர்த்தர்‌ ஆபிரகாமை 

அவரைப்‌ 

ஆபிரகாமையும்‌. 
பார்க்கும்போது, 
விசுவாசம்‌ 
கர்த்தருடைய 
சந்தோஷமாய்‌ 


சாராளையும்‌ நோக்கிப்‌ 
நம்முடைய 
விருத்தியடையவேண்டும்‌. 
வாக்குத்தத்தத்தை நாம்‌ 
சார்ந்துகொள்ளவேண்டும்‌. 


தேவனுடைய 
கர்த்தரை 
பின்பற்றினார்‌. 
அவருடைய 
நமக்கு எடுத்துக்காட்டாய்‌ 


. ஆபிரகாம்‌ 
வாக்குத்தத்தத்தை 
விசுவாசத்தோடு 
ஆபிரகாமின்‌ விசுவாசமும்‌, 
நற்கிரியைகளும்‌ 
உள்ளன. 

கர்த்தருடைய ஜனத்திற்கு 
இப்போது நெருக்கமும்‌, வேதனைகளும்‌, 
உபத்திரவங்களும்‌, கண்ணீர்க 
உண்டாயிருக்கிறது. இஸ்ரவேல்‌ ஜனத்தாரின்‌ 


நம்பினார்‌. 


கண்ணீர்களெல்லாம்‌. 
நீங்கிப்போகும்‌. 


அவர்களை 





ஏசாய! 


i a 
TT 


சீயோனுக்கு 
அவர்‌ ன்‌ 

ஸ்தலங்களையெல்லாம்‌ 

செய்து, அதின்‌ 

ஏதேனைப்போலவும்‌, 

அவாந்தரவெளியைக்‌ 

தோட்டத்தைப்‌ போலவும்‌ 

சந்தோஷமும்‌ - 

கீதசத்தமும்‌ அதில்‌ உண்டாயிருக்கும்‌” 

51:3) 


(ஏசா 


கர்த்தருடைய பிள்ளைகள்‌ அவருடைய 
மகிமைக்கு ஊழியம்‌ செய்யவேண்டும்‌. 
இதுவே அவர்களுக்கு கிடைக்கும்‌ 

ப்‌ நுதல்‌. கர்த்தரிடத்தில்‌ 
விசுவாசமுள்ளவர்கள்‌, அவருக்கு ஏதேன்‌ 
தோட்டத்தைப்போல இருக்கவேண்டும்‌. 
கர்த்தர்‌ இதில்‌ சந்தோஷப்படுவார்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய ஜனத்திற்கு சந்தோஷத்தையும்‌, 
மகிழ்ச்சியையும்‌ கொடுப்பார்‌. அவர்களுடைய 
இருதயம்‌ மகிழ்ந்து களிகூரும்‌ 


கர்த்தர்‌ தம்முடைய சர்வவல்மையினால்‌ 
பாழான ஸ்தலங்களையெல்லாம்‌ 
தேறுதலடையச்‌ செய்வார்‌. வனாந்தரத்தை 
ஏதேனைப்‌ போலாக்குவார்‌ 
அவாந்தரவெளியை 
தோட்டத்தைப்போலாக்குவார்‌. 

சந்தோஷமும்‌ மகிழ்ச்சியும்‌, 

கீதசத்தமும்‌ உண்டாயிருக்கும்‌. 

பிள்ளைகளின்‌ _ பரிசுத்தம்‌ 

அவர்கள்‌ செய்கிற 

அதிகமாயிருக்கும்‌. அப்போது அவர்களுடைய 
சந்தோஷமும்‌ மகிழ்ச்சியும்‌ பெருகும்‌. 


கர்த்தருடைய நீதியும்‌ 
இரட்சிப்பும்‌ ஏசா 51:4-8. 


ஏகா 51:4. என்‌ ஜனங்களே, எனக்குச்‌. 
செவிகொடுங்கள்‌; என்‌ ஜாதியாரே, 
என்‌ வாக்கைக்‌ கவனியுங்கள்‌; வேதம்‌. 
என்னிலிருந்து வெளிப்படும்‌; எண்‌: 
பிரமாணத்தை ஜனங்களின்‌ 
வெளிச்சமாக ஸ்தாபிப்பேன்‌.. 

ஏகா 51:5. என்‌ நீதி சமீபமாயிருக்கிறது; 
என்‌ இரட்சிப்பு வெளிப்படும்‌; என்‌ 
புயங்கன்‌. ஜனங்களை 
தியாயத்தீர்க்கும்‌ தீவுகள்‌ எனக்குக்‌ 
காத்திருந்து, என்‌ புயத்தின்மேல்‌: 
'நம்பிக்கையாயிருக்கும்‌.. 


- விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


புகையைப்போல்‌ ஒழிந்துபோம்‌, பூமி 
வஸ்திரத்தைப்போல்‌ பழசாய்ப்போம்‌; 
அதின்‌ குடிகளும்‌ அப்படியே ஒழித்து 
போவார்கள்‌; என்‌  இரட்சிப்போ 
என்றென்றைக்கும்‌ இருக்கும்‌; என்‌ தீதி 
அற்றுப்போவதில்லை. 


ஏசா 518. நீதியை அறித்தவர்களே, 
இருதயத்தில்‌ 
எனக்குச்‌ 


கலங்காமலும்‌ இருங்கள்‌. 


ஏசா 51:8. பொட்டுப்பூச்சி அவர்களை 
வஸ்திரத்தைப்போல்‌. அரித்து, 
அவர்களை ஆட்டுமயிரைப்போல்‌ 
தின்னும்‌ என்னுடைய நீதியோ 
என்றென்றைக்கும்‌ நிலைக்கும்‌, எண்‌: 
இரட்சிப்பு தலைமுறை 
'தலைமுறைதோதும்‌ இருக்கும்‌. 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
தம்முடைய ஜனமாகவும்‌, தம்முடைய 
தேசமாகவும்‌ தெரிந்துகொண்டார்‌. கர்த்தர்‌ 
அவர்களை தமக்கு சொந்த ஜனமாகத்‌ 
தெரிந்துகொண்டதுபோல, அவர்களும்‌ 
கர்த்தரை தங்களுக்கு சொந்தமாக்கிக்‌ 
கொள்ளவேண்டும்‌. கர்த்தருடைய ஆறுதல்‌, 
அவருடைய ஜனத்திற்கு 
வாக்குப்பண்ணப்பட்டிருக்கிறது. கர்த்தர்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரரிடம்‌ பேசும்போது, “என்‌ 
ஜனங்களே எனக்கு செவிகொடுங்கள்‌" 

ம்‌, “என்‌ ஜாதியாரே என்‌ வாக்கை 

ங்கள்‌" (ஏசா 51:4) என்றும்‌ 


புத்திரரை 


ஜனத்திற்கு 


காணத்தெரியும்‌. அவர்களால்‌ 
சத்தியத்தையும்‌ பொய்யையும்‌ வேறுபிரிக்க 
முடியும்‌. இந்த உலகத்தில்‌ பலவிதமான 
காரியங்கள்‌ நடைபெற்றாலும்‌, கர்த்தருடைய 
ஜனங்கள்‌ அவற்றை நீதியாய்‌ 
நியாயந்தீர்ப்பார்கள்‌. 





i= FTE 
TT 


கர்த்தருடைய  ஜனத்திற்கு ஞானமும்‌ 
புத்தியும்‌ உண்டு. அவர்கள்‌ 
சிந்தனையுள்ளவர்களாயிருப்பார்கள்‌. 
அவர்களுடைய இருதயமும்‌ நன்றாயிருக்கும்‌. 
தேவனுடைய பிரமாணம்‌ அவர்களிடத்தில்‌ 
தங்கியிருக்கும்‌. கர்த்தருடைய பிள்ளைகள்‌, 
அவருடைய நீதியை அறிந்திருந்தாலும்‌, 
அவர்களுடைய இருதயங்களில்‌ தேவனுடைய 
பிரமாணம்‌ தங்கியிருந்தாலும்‌, 
அவர்களுக்கும்‌ வேதனைகளும்‌, 
நெருக்கங்களும்‌, நிந்தைகளும்‌ வருவதற்கு 
வாய்ப்புள்ளது. ஆனாலும்‌ இஸ்ரவேலின்‌ 
தேவனாகிய கர்த்தர்‌ அவர்களுக்கு ஆறுதல்‌ 
செய்வார்‌. 

வேதம்‌ 
வெளிப்படும்‌. 
பிரமாணத்தை 


கர்த்தரிடத்திலிருந்து. 
கர்த்தர்‌ தம்முடைய 
ஜனங்களின்‌ வெளிச்சமாக 
ஸ்தாபிப்பார்‌. கர்த்தருடைய ஆறுதல்‌, 
அவருடைய பிள்ளைகளுக்குரியது. 
கிறிஸ்துவின்‌ சுவிசேஷம்‌ இந்த உலகத்தில்‌ 
பிரசங்கிக்கப்படும்‌. அப்போது வேதம்‌. 


கர்த்தரிடத்திலிருந்து வெளிப்படும்‌. 
வேநம்‌ சுவிசே 


வேதம்‌ என்று அழைக்கப்படுகிறது. 

'திரளான ஜனங்கள்‌ புறப்பட்டு வந்து: 
நாம்‌ கர்த்தரின்‌ பர்வதத்துக்கும்‌ யாக்கோபின்‌ 
தேவனுடைய  ஆலயத்துக்கும்‌ போவோம்‌. 
வாருங்கள்‌: அவர்‌ தமது வழிகளை நமக்குப்‌ 
போதிப்பார்‌, நாம்‌ அவர்‌ பாதைகளில்‌ 
நடப்போம்‌ என்பார்கள்‌; ஏனெனில்‌ சீயோனிலி 
ருந்து வேதமும்‌, எருசலேமிலிருந்து கர்த்தரின்‌ 
வசனமும்‌ வெளிப்படும்‌" (ஏசா 2:3). 


பாவத்தின்‌ அடி 

விடுவிக்கிற வேதமாகும்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
பிரமாணத்தை ஜனங்களின்‌ வெளிச்சமாக 
ஸ்தாபிப்பார்‌. கர்த்தருடைய வேதமே இந்த 
உலகத்தை, ஆளுகை செய்யும்‌. 
கர்த்தருடைய பிரமாணம்‌ யூதர்களுக்கு 
பிரயோஜனமுள்ளதாயிருப்பதுபோல,  புறஜாதி 
ஜனங்களுக்கும்‌ பிரயோஜன 
முள்ளதாயிருக்கும்‌. புறஜாதி தீவுகளும்‌ 
கர்த்தருக்கு காத்திருப்பார்கள்‌. அவர்களும்‌ 
கர்த்தருடைய புயத்தின்மேல்‌. 
நம்பிக்கையாயிருப்பார்கள்‌. 
பிரமாணம்‌ புறஜாதி 
வெளிச்சமாயிருக்கிறது. 


கர்த்தருடைய 
ஜனங்களுக்கும்‌ 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தருடைய நீதி சமீபமாயிருக்கிறது. 
அவருடைய இரட்சிப்பு வெளிப்படும்‌. 
கர்த்தருடைய புயங்கள்‌ ஜனங்களை 
நியாயந்தீர்க்கும்‌. கர்த்தருடைய பிரமாணம்‌: 
மனுஷருக்கு இரட்சிப்பின்‌ பாதையை 
திறந்துகொடுக்கும்‌. நீதியில்லாமல்‌ இரட்சிப்பு 
இல்லை. எங்கெல்லாம்‌ தேவனுடைய நீதி 
இருக்கிறதோ, அங்கெல்லாம்‌. 
இரட்சிப்பும்‌ இருக்கும்‌. 
சமீபமாயிருக்கும்போது, அ 
வெளிப்படும்‌. 


வனுடைய ம்‌, டைய 
இரட்சிப்பு..." சககேத்தல்‌... கொப்பி 
தம்முடைய நீதி சமீபமாமிருக்கிறது என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. இது காலத்திலும்‌ 
சமீபமாயிருக்கிறது. ஸ்தலத்திலும்‌ 
சமீபமாமிருக்கிறது. 


“இந்த வார்த்தை உனக்குச்‌ சமீபமாய்‌ 
உன்‌ வாயிலும்‌ உன்‌ இருதயத்திலும்‌ 


இருக்கிறது என்றும்‌ சொல்லுகிறது: இந்த 
வார்த்தை நாங்கள்‌ பிரசங்கிக்கிற 


விசுவாசத்தின்‌ வார்த்தையே" (ரோம 10:8) 
சுவிசேஷத்தினால்‌ உண்டாகும்‌ நீதியும்‌, 
இரட்சிப்பும்‌ யூததேசத்தாருக்கு மாத்திரமே 
பொருந்தும்‌ என்று சொல்லமுடியாது. அது 
யூதருக்கு சமீபமாயிருப்பதுபோல 
புறஜாதியாருக்கும்‌ சமீபமாயிருக்கிறது 
புயங்கள்‌ ஜனங்களை நியாயந்தீ்க்கும்‌" 
(ஏசா 515). என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
தேவனுடைய வாயின்‌ நியாயத்தீர்ப்புகளுக்கு 
கீழ்ப்படியாதவர்கள்‌, அவருடைய கரத்தின்‌ 
நியாயத்தீர்ப்புகளினால்‌ ஒடுக்கப்படுவார்கள்‌. 


அவருடைய 
கர்த்தருடைய நீதி 
அவருடைய இரட்சிப்பு 


கர்த்தருடைய சுவிசேஷத்தைக்‌ 
கேள்விப்பட்டு, அதற்கு இல வட்‌ 
அந்த சுவிசேஷத்தினால்‌ 
நியாயந்தீர்க்கப்படுவார்கள்‌. மற்றவர்கள்‌ 
கர்த்தருக்காக காத்திருப்பார்கள்‌. அவர்களும்‌ 
கர்த்தருடைய புயத்தின்மேல்‌ 
'நம்பிக்கையாயிருப்பார்கள்‌. கர்த்தருடைய 
சுவிசேஷம்‌ அவர்களுக்கு கட்டளைகளையும்‌, 
ஆறுதல்களையும்‌ கொடுக்கும்‌. அவர்களும்‌ 
சுவிசேஷத்தின்‌ செய்தியைக்‌ கேட்டு, அதற்கு 
கீழ்ப்படிவார்கள்‌. 





f= THE 
ETT 


கொள்ளப்படுவார்கள்‌. 
விருத்தியடைவது. 
பிள்ளைகளுக்கு 
ஆறுதலைக்‌ கொடுக்கும்‌. 
கர்த்தருடைய புயத்தின்மேல்‌. 
நம்பிக்கையாயிருப்பார்கள்‌. கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்துவில்‌ தேவனுடைய புயம்‌: 
வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. 

“எங்கள்‌ மூலமாய்க்‌ கேள்விப்பட்டதை 
விசுவாசித்தவன்‌ யார்‌? கர்த்தருடைய புயம்‌ 
யாருக்கு வெளிப்பட்டது?" (ஏசா 53:1) 


தேவனுடைய ராஜ்யம்‌ 
அவருடைய 
சந்தோஷத்தையும்‌, 
புறதாதியாரும்‌ 


கர்த்தருடைய இரட்சிப்பும்‌, அவருடைய 
நீதம்‌ நந்தியகாலமாய்‌ நிலைத்திருக்கும்‌ 

இரட்சிப்‌? என்றென்றைக்கும்‌ 
இருக்கும்‌ க்கம்‌ என்‌ நீதி 
அற்றுப்போவதில்லை" (ஏசா 51:6) என்றும்‌ 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. கர்த்தருடைய நீதியும்‌ 
இரட்சிப்பும்‌ பூமியின்‌ எல்லா தேசங்களுக்கும்‌ 
பரவும்‌. அதுபோலவே அவருடைய நீதியும்‌ 
இரட்சிப்பும்‌, இந்த உலகத்தின்‌ எல்லா 
காலங்கள்‌ வரையிலும்‌ கடந்துவரும்‌. 


“உங்கள்‌ கண்களை வானத்துக்கு 
ஏறெடுங்கள்‌, கீழே இருக்கிற பவல்‌ 
நோக்கிப்பாருங்கள்‌: வானம்‌ புகையைப்போல்‌ 
ஒழிந்துபோம்‌, பூமி  வஸ்திரத்தைப்போல்‌ 
பழசாய்ப்போம்‌; அதின்‌ குடிகளும்‌ அப்படியே 
ஒழிந்து போவார்கள்‌" (ஏசா 51:6) என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ 


வானமும்‌ பூமியும்‌ ஒழிந்துபோனாலும்‌, 
கர்த்தருடைய வார்த்தை என்றென்றைக்கும்‌ 
நிலைத்திருக்கும்‌ 
எல்லா சிருஷ்டிகளும்‌, 
புல்லைப்போல 


நிலைத்திருக்கும்‌ 
னதும்‌ 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தருடைய இரட்சிப்பும்‌ 

அவர்களுக்கு ng அவர்கள்‌ 

மனுஷரின்‌ நிந்தனைக்கு பயப்படக்கூடாது. 

மனுஷருடைய தூஷணங்களால்‌ 

கலங்கக்கூடாது. நாம்‌ கர்த்தருடைய கரத்தில்‌ 

பாதுகாப்பாயிருக்கிறோம்‌. கர்த்தர்‌ நம்முடைய 
சத்துருக்களை பழிவாங்குவார்‌. 

பாபிலோன்‌. 

கறைமிரமபிகிுந்தபோது, 

தேசத்தார்‌ அவர்களிடம்‌, 

'சீயோனின்‌ பாடல்களை எங்களுக்கு 

என்று சொன்னார்கள்‌. 

நிந்தித்து  தூவித்தார்கள்‌. 

உங்கள்‌ தேவன்‌ எங்கே" 

என்று பாபிலோன்‌ தேசத்தார்‌ கர்த்தருடைய 

பிள்ளைகளிடம்‌ ஏளனமாய்க்‌ கேட்டார்கள்‌. 

கர்த்தர்‌ நமக்காக எல்லா பாடுகளையும்‌ 

தாங்கிக்கொண்டதுபோல, நாமும்‌ 

கர்த்தருக்காக நிந்தனைகளையும்‌, 

தூஷணங்களையும்‌ தாங்கிக்கொள்ள 

வேண்டும்‌. சத்துருவைப்‌ பார்த்து, 

பயப்படக்கூடாது. 


பிள்ளைகளை 
கர்த்தருக்கு 
வார்த்தைகளைப்‌ 


கர்த்தருடைய 
நிந்திக்கிறவர்களும்‌, 
விரோதமாகத்‌ தூஷண 
பேசுகிறவர்களும்‌ சீக்கிரத்தில்‌ 
அழிந்துபோவார்கள்‌. பொட்டுப்பூச்சி 
அவர்களை வஸ்திரத்தைப்போல்‌ அரித்து, 
பழு... அவர்களை  ஆட்டுமமிரைப்போல்‌ 
தின்னும்‌. சத்துருக்களுடைய நிந்தனையிலும்‌, 
தூஷணங்களிலும்‌ உண்மையில்லை. 
அவர்கள்‌ பொய்யை யோசிக்கிறார்கள்‌. 
பொய்யையே பேசுகிறார்கள்‌. பொய்‌ 
நிலைக்காது. சத்தியம்‌ மாத்திரமே 
நிலைக்கும்‌. சத்தியமே ஜெயிக்கும்‌. 
“என்னுடைய நீதியோ 
என்றென்றைக்கும்‌ நிலைக்கும்‌, என்‌ இரட்சிப்பு 
தலைமுறை தலைமுறைதோறும்‌ இருக்கும்‌" 
(ஏசா 51:8) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
வானத்தில்‌ உண்டாகும்‌ கார்மேகம்‌ 


சென்றுகொண்டேயிருக்கும்‌. 
பயணத்தை  மேகத்தால்‌ 

முடியாது. மனுஷருடைய நிந்தனைகளாலும்‌, 
தூஷணங்களாலும்‌ தேவனுடைய நீதியையும்‌, 
அவருடைய இரட்சிப்பையும்‌ அழித்துப்போட 
முடியாது. அது நித்தியகாலமாய்‌ 
நிலைத்திருக்கும்‌. 





ழ்‌ ளன 

யாய 
கர்த்தரின்‌ புயம்‌ 
ஏசா 5129-11 


ஏசா 51:9. எழும்பி, 
பெலன்கொன்‌; கர்த்தரின்‌. 
முத்தினநாட்களிலூம்‌ 
தலைமுறைகளிலும்‌ 

எழும்பு; இராகாபைத்‌ துண்டித்ததும்‌ 
வலுசர்ப்பத்தை: வதைத்ததும்‌ 
'நீதானல்லவோ?. 


ஏசா 51410. ஆழத்தின்‌. 
தண்ணீர்கனாகிய சமுத்திரத்தை 
வற்றிப்போகப்பண்ணினதும்‌, 
மீட்கப்பட்டவர்கள்‌ கடத்தூபோகக்‌ கடலி. 
ண்‌ பன்னங்களை வழியாக்கினதும்‌. 
'நீதாணல்லவோ? 


மகா 


ஏகா 5111. அப்படியே கர்த்தரால்‌ 
மீட்கப்பட்டவர்கள்‌ 
ஆனந்தக்களிப்புடன்‌' பாடி, 
சீயோனுக்குத்‌ திரும்பிவருவார்கன்‌; 
நித்திய மகிழ்ச்சி அவர்கள்‌. 
தலையின்மேல்‌ இருக்கும்‌; சந்தோஷமும்‌ 
மகிழ்ச்சியும்‌ அடைவார்கள்‌; சஞ்சலமும்‌ 
தவிப்பும்‌ ஓடிப்போம்‌. 


இந்த வசனங்கள்‌, கர்த்தர்‌ தம்முடைய 
ஜனத்தை விடுவிப்பதற்காக கிரியை 
நடப்பிக்கவேண்டுமென்று ஏறெடுக்கப்படுகிற 
ஜெபம்‌. “எழும்பு, எழும்பு, பெலன்கொள்‌, 
கர்த்தரின்‌ புயமே" என்னும்‌ வார்த்தைகளோடு 
இந்த ஜெபம்‌ ஆரம்பமாகிறது. ரத்‌ 
இயேசுகிறிஸ்துவே 
புயமாகயிருக்கிறார்‌. 
என்னும்‌ ர்‌ 
தேவனாகிய கர்த்தரையும்‌ குறிக்கலாம்‌. 
“ஆண்டவரே, விழித்துக்கொள்ளும்‌; 
ஏன்‌ நித்திரைபண்ணுகிறீர்‌? எழுந்தருளும்‌, 
எங்களை என்றைக்கும்‌ தள்ளிவிடாதிரும்‌” 
(சங்‌ 44:23). 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தருடைய அனந்ிற்க தரவாக, 

நீட்டப்படவேண்டும்‌. 
ஜனத்தை 
நடப்பிக்க 

கர்த்தர்‌ என்ன 
செய்யவேண்டுமென்று, அவருக்கு யாரும்‌ 
ஞாபகப்படுத்த வேண்டிய அவசியமில்லை. 
கர்த்தரை உற்சாகப்படுத்தினால்தான்‌, அவர்‌ 
எழும்பி கிரியை செய்வார்‌ என்னும்‌ 
அவசியமுமில்லை. தம்முடைய சமுகத்தில்‌ 
நாம்‌ பணிவோடும்‌, உண்மையோடும்‌. 
விண்ணப்பம்பண்ண வேண்டுமென்று 
கர்த்தர்‌ எதிர்பார்க்கிறார்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
வல்லமையோடு எழும்பும்போது, நாம்‌ அவரை 
நன்றியோடு துதிக்கவேண்டும்‌ என்பதே 
கர்த்தருடைய விருப்பம்‌. 


தம்முடைய 
கிரியை 


ஜனம்‌ மிகவும்‌ 
மோசமான நிலமையிலிருக்கிறார்கள்‌. 
பாபிலோன்‌ தேசத்து சிறையிருப்பில்‌ 
வேதனைகளையும்‌, பாடுகளையும்‌, 
உபத்திரவங்களையும்‌  அனுபலிக்கிறார்கள்‌. 
அவர்களுடைய சத்துருக்களோ 
எண்ணிக்கையில்‌ அதிகமானோராகவம்‌, 
பலத்தில்‌ வல்லவர்களாகவும்‌ இருக்கிறார்கள்‌. 
கர்த்தருடைய ஜனத்திற்கு சிநேகிதர்களோ 
எண்ணிக்கையில்‌ கொஞ்சம்‌ பேராகவும்‌, 
பெலவீனராகவும்‌ இருக்கிறார்கள்‌. இஸ்ரவேல்‌ 

தங்களுடைய விடுதலைக்கு, 
கர்த்தருடைய புயத்தின்‌ வல்லமையையே 
சார்ந்திருக்கிறார்கள்‌. 


சிறையிருப்பிலிருக்கிற இஸ்ரவேல்‌ 
புத்திரர்கள்‌, தங்களை விடுவிக்குமாறு, 
கர்த்தரிடத்தில்‌ விண்ணப்பம்‌. 
பண்ணுகிறார்கள்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
ஜனத்திற்கு, இதற்கு முன்பு செய்த பலத்த 
கிரியைகளையெல்லாம்‌, இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
அவருக்கு நினைவுபடுத்துகிறார்கள்‌. 
தங்களுடைய முன்னோர்களைப்பற்றி 
கர்த்தரிடத்தில்‌ சொல்லுகிறார்கள்‌. 
கர்த்தருடைய புயம்‌ தங்களுக்கு ரர 
நீட்டப்படவேண்டுமென்றும்‌, கிரியை 
நடப்பிக்க வேண்டுமென்றும்‌, இஸ்ரவேல்‌ 


புத்திரர்கள்‌ கருத்தாய்‌ ஜெபிக்கிறார்கள்‌. 


கர்த்தருடைய 





f= FTE 
TT 


கர்த்தருடைய புயம்‌ எகிப்தியருக்கு. 
விரோதமாய்‌ பலத்த கிரியைகளை நடப்பித்தது. 
கர்த்தர்‌ எகிப்தியருக்கு விரோதமாகவும்‌, 
தம்முடைய ஜனத்திற்கு ஆதரவாகவும்‌ அநேக 
அற்புதங்களையும்‌ அடையாளங்களையும்‌ 
நடப்பித்தார்‌. கர்த்தருடைய புயம்‌, முந்தின 
நாட்களிலும்‌, பூர்வ தலைமுறைகளிலும்‌ 
எழும்பினபடி எழும்பவேண்டுமென்று, 
சிறையிருப்பிலிருக்கிற யூதர்கள்‌ 
ஜெபம்பண்ணுகிறார்கள்‌. கர்த்தருடைய புயம்‌ 
ராகாபை துண்டித்தது. வலுசர்ப்பத்தை 
வதைத்தது. பார்வோனுக்கும்‌, 
எகிப்து தேசத்திலுள்‌ எவர்களுக்கும்‌ 
வாதைகளுக்குமேல்‌ வாதைகள்‌ உண்டாயிற்று. 
"லலுசர்ப்பம்‌" என்‌ 
தேசத்தின்‌ அதிபதியாகிய 
குறிக்குமென்று 
சொல்லுகிறார்கள்‌. 
கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
ஆதரவாக ப 
அடையாளங்களையும்‌ 
மகாஆழத்தின்‌ தண்ணீர்களாகிய 
சமுத்திரத்தை  வற்றிப்போகப்பண்ணினார்‌ 
தம்மால்‌ மீட்கப்பட்டவர்கள்‌, 
கடலின்‌ பள்ளங்களையும்‌ 
வழியாக்கினார்‌. கடந்தகால 


ஏறெடுக்கவேண்டும்‌. 
இஸ்ரவேல்‌ 
கர்த்தரிடத்தில்‌ ஜெபிக்கும்போது, 
தங்களுடைய பூர்வத்தாருக்கு நன்மை 
செய்தது, விடுதலை செய்தது, “நீர்‌ நான்‌ 
(ஏசா 9140) என்று 


ஜனங்கள்‌ 


கர்த்தாவே, உமது தேசத்தின்‌ 
மேல்‌ பிரியம்‌ வைத்து, யாக்கோபின்‌ 
சிறையிருப்பைத்‌ திருப்பினீர்‌. உமது ஜனத்தின்‌ 
அக்கிரமத்தை மன்னித்து, அவர்கள்‌ 
பாவத்தையெல்லாம்‌ மூடினீர்‌. (சேலா) உமது 
உக்கிரத்தையெல்லாம்‌ அடக்கிக்கொண்டு, 
உமது கோபத்தின்‌ எரிச்சலைவிட்டுத்‌ 
திரும்பினர்‌, எங்கள்‌ இரட்சிப்பின்‌ 
தேவனே, நீர்‌ எங்களைத்‌ பணமாக 
வாரும்‌, எங்கள்மேலுள்ள 

கோபத்தை  ஆறப்பண்ணும்‌. என்றைக்கும்‌ 
எங்கள்மேல்‌ கோபமாயிருப்பீரோ? 
தலைமுறை தலைமுறையாக உமது 
கோபத்தை நீடித்திருக்கப்பண்ணுவீரோ? 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


உமது ஜனங்கள்‌ உம்மில்‌ மகிழ்ந்திருக்கும்படி 
நீர்‌ எங்களைத்‌ திரும்ப உயிர்ப்பிக்கமாட்டீரோ? 
(சங்‌ 85:1-6). 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தரிடத்தில்‌ 
ஜெபம்பண்ணும்போது, அவர்‌ தங்களுக்கு 
சொன்ன வாக்குத்தத்தங்களையும்‌ 
ஜெபத்திலே நினைவகூருகிறார்கள்‌. 
கர்த்தரால்‌ மீட்கப்பட்டவர்கள்‌ ஆனந்த 
களிப்புடன்‌ பாடி சீயோனுக்குத்‌ திரும்பி 
வருவார்கள்‌" (ஏசா 51:1) இஸ்ரவேல்‌ 
ஜனத்தார்‌ ஏசா 38:10-ஆவது வசனத்தை 
இங்கு தங்களுடைய ஜெபத்தில்‌ 
மேற்கோளாகச்‌ சொல்லுகிறார்கள்‌. 


கர்த்தரால்‌ மீட்கப்பட்டவர்கள்‌ திரும்பி, 
ஆனந்தக்களிப்புடன்‌ பாடி, சியோனுக்கு 
வருவார்கள்‌: நித்திய மகிழ்ச்சி 
அவர்கள்‌ தலையின்மேலிருக்கும்‌; 
சந்தோஷமும்மகிழ்ச்சியும்‌ அடைவார்கள்‌; 
சஞ்சலமும்‌ தவிப்பும்‌ ஓடிப்போம்‌" (ஏசா 35110). 
பாவத்தின்‌ அடிமைத்தனத்தில்‌ 
அடிமைப்டட்டிருக்கிற பாவிகள்‌, 
விடுவிக்கப்படும்போது, கர்த்தருடைய 
பிள்ளைகளோடு, சந்தோஷமாயும்‌ 
விடுதலையோடும்‌ சேர்ந்துகொள்வார்கள்‌. 
ர்கள்‌ ஆனந்த களிப்புடன்‌ பாடி 
சமுகத்திற்கு வருவார்கள்‌. 
பறவை, 
தாக்கம்‌ 
சிறையிருப்பிலிருக்கிற இஸ்ரவேல்‌ புத்திரரும்‌, 
விடுவிக்கப்பட்டு, தங்கள்‌ தேசத்திற்கு 
சந்தோஷமாய்த்‌ திரும்பி வருவார்கள்‌. 
விசுவாசிகளின்‌  ஆத்துமாக்களும்‌, 
அவர்களுடைய சரீரங்களில்‌ 
சிறைவைக்கப்பட்டிருக்கிறது.  மரிக்கும்போது, 
சரீரத்திலிருந்து ஆத்துமா விடுதலை 
பெறும்‌. விடுவிக்கப்பட்ட ஆத்துமா பரலோக 
சீயோனுக்கு ஆனந்த களிப்புடன்‌ 
பாடிக்கொண்டு வரும்‌. கர்த்தரே நமக்கு 
நித்திய மகிழ்ச்சியையும்‌, சந்தோஷத்தையும்‌, 
ஆனந்த களிப்பையும்‌ திட்டமிட்டிருக்கிறார்‌. 
நாம்‌ கர்த்தருக்குள்‌ சந்தோஷமாகயிருக்க 
வேண்டுமென்பதே தேவனுடைய சித்தம்‌. 
நமக்கு சந்தோஷத்தைத்‌ திட்டமிட்டிருக்கிறவர்‌, 
நம்முடைய சிறையிருப்புக்களிலிருந்து நம்மை 
விடுவிப்பார்‌ என்பது அதிக நிச்சயம்‌. 





i al ஏசாயா 
TT 


நானே உனக்கு ஆறுதல்‌ 
செய்கிறவர்‌ ஏசா 51:12-16 


ஏசா 51:12. நான்‌, நானே உங்களுக்கு. 
ஆறுதல்‌ செய்கிறவர்‌ சாகப்போகிற 
மனுஷனுக்கும்‌, புல்லுக்கொப்பாகிற 
மனுபுத்திரனுக்கும்‌ பாயப்படுகிறதற்கும்‌, 
வானங்களை விரித்து, 
அஸ்திபாரப்படுத்தி, 

உண்டாக்கின கர்த்தரை மறக்கிறதற்கும்‌ 
தீயார்‌? 


ஏசா 51:18. இடுக்கண்செய்கிறவன்‌ 
அழிக்க  ஆயத்தமாகிறபோது, தீ 
அவனுடைய உக்கிரத்துக்கு நித்தம்‌. 
இடைவிடாமல்‌ பாயப்படுகிறதென்ன? 
இடுக்கண்செய்கிறவனுடைய உக்கிரம்‌ 
எங்கே? 


ஏசா 51:14. சிறைப்பட்டுப்போனவன்‌ 
தீவிரமாய்‌ விடுதலையாவான்‌; அவன்‌ 
கிடங்கிலே சாவதுமில்லை, அவனுடைய 
அப்பம்‌ குறைவுபடுவதூமில்லை. 


ஏசா 5115. உன்‌ தேவனாயிருக்கிற 
கர்த்தர்‌ நானே; அலைகள்‌ 
கொந்தளிக்கத்தக்கதாய்‌ 
சமுத்திரத்தைக்‌: குதுக்குகிற 
சேனைகளின்‌ கர்த்தர்‌ என்கிற 
நாமமுன்னவர்‌. 


ஏசா 5118. நாண்‌ 
நிலைப்படுத்தி, 

அஸ்திபாரப்படுத்தி, 

நோக்கி: தீ 

சொல்வதற்காக, 

வார்த்தையை உன்‌ வாயிலே அருளி, 
என்‌ கரத்தின்‌ நிழலினால்‌ உன்னை 
மறைக்கிறேன்‌. 


சிறையிருப்பிலிருக்கிற இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ கர்த்தரிடத்தில்‌ ஜெபம்பண்ணும்போது, 
கர்த்தர்‌ அவர்களுக்கு உடனடியாக 
பிரதியுத்தரம்‌ கொடுக்கிறார்‌ 'நான்‌, நானே 
உங்களுக்கு ஆறுதல்‌ செய்கிறவர்‌” (ஏசா 
5112) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
கர்த்தருடைய பலத்த 
நீட்டப்படவேண்டுமென்றும்‌, கர்த்தருடைய 
தங்களுக்கு ஆதரவாக 
நடப்பிக்கவேண்டுமென்றும்‌ 
ஜனங்கள்‌ ஜெபம்‌. 
கர்த்தர்‌ அவர்களுடைய 
கேட்டு, 


வானத்தை 


- விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆறுதலான பிரதியுத்தரம்‌ 
அவர்களுக்கு தம்முடைய 
'வெளிப்படுத்துகிறார்‌. 
நமக்கு போதும்‌. 
தேவைகளுக்கும்‌ 
அவருடைய கிருபையே 
போதுமானதாகயிருக்கிறது. 
கர்த்தர்‌ தம்முடைய வலதுகரத்தினால்‌ 
நம்மை உடனே தஇரட்சிக்காவிட்டாலும்‌, 
கர்த்தர்‌ நம்முடைய ஜெபத்திற்கு பதில்‌ 
கொடுப்பதற்காக, நாம்‌ அவரை நன்றியோடு 
துதிக்கவேண்டும்‌. கர்த்தர்‌ சில சமயங்களில்‌ 
தம்முடைய  தூதனுக்கு பிரதியுத்தரம்‌ 
சொன்னதுபோல, வ்‌ பிரதியுத்தரம்‌ 
சொல்லுவார்‌. பொழுது, கர்த்தர்‌, 
என்னோடே பேசின தூதனுக்கு 
நல்வார்த்தைகளையும்‌ முதலான 
வார்த்தைகளையும்‌ பிரதியுத்தரமாகச்‌ 
சொன்னார்‌" (சக 123), கர்த்தருடைய 
நல்வார்த்தைகள்‌ நமக்கு எப்போதுமே 
ஆறுதலான வார்த்தைகளாயிருக்கும்‌. 


கர்த்தர்‌... தம்முடைய ஜனத்திற்கு 
ஆறுதல்‌ செய்ய சித்தமுள்ளவராமிருக்கிறார்‌ 
தம்முடைய பிள்ளைகளை ஆறுதல்‌ செய்கிற 
பொறுப்பை கர்த்தர்‌ தம்‌ த்தில்‌ 
ஏற்றுக்கொள்கிறார்‌. “நான்‌, 
உங்களுக்கு ஆறுதல்‌ செய்கிறவர்‌" 
சொல்லுகிறார்‌. 

தங்களுடைய 
உபத்திறவங்களுக்கம்‌ மத்தியில்‌ இஸ்ரவேல்‌ 
பத்திரர்‌ கர்த்தரை மறந்துவிட்டார்கள்‌. 
கர்த்தர்‌ அவர்களைப்‌ பார்த்து. “உன்னை 
உண்டாக்கின க்‌ 
நீ யார்‌" 
என்று 
பிள்ளைகள்‌ 


பிரச்சனைகளுக்கும்‌, 


(ஏசா 
கேட்கிறார்‌. கர்த்தருடைய 
பாபிலோன்தேசத்து 
சிறையிருப்பிலிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
பாபிலோனியரின்‌ பலத்தையும்‌, 
பராக்கிரமத்தையும்‌ பார்த்து பயப்படுகிறார்கள்‌. 
கர்த்தருடைய பிள்ளைகள்‌, 
கர்த்தருக்கு மாத்திரமே பயப்படவேண்டும்‌. 
கர்த்தருக்குப்‌ பயப்படுவது நம்முடைய 
ஞானத்தின்‌ ஆரம்பம்‌. நாம்‌ மனுஷருக்கு 
பயப்படவேண்டிய அவசியமில்லை. ஒருதரம்‌ 
பிறப்பதும்‌, பின்பு மரிப்பதும்‌, அதன்பின்பு 
நியாயத்தீர்ப்படைவதும்‌ எல்லா மனுஷருக்கும்‌. 
நியமிக்கப்பட்டிருக்கிறது. சாகப்போகிற 
மனுஷனுக்கும்‌. புல்லுக்கொப்பாகிற 
மனுபுத்திரனுக்கும்‌ நாம்‌ பயப்படக்கூடாது 
என்று கர்த்தர்‌ நமக்குத்‌ தெளிவுபடுத்துகிறார்‌. 





f= FTN 
TT 


கர்த்தரே வானங்களை விரித்தவர்‌. 
அவரே பூமியை அஸ்திபாரப்படுத்தினவர்‌, 
அவரே நம்மை உண்டாக்கினவர்‌. நாம்‌ 
சர்வவல்லமையுள்ள கர்த்தருக்கு மாத்திரமே 
பயப்படவேண்டும்‌. அவரை மறவாமல்‌ 
நம்முடைய இருதயத்தில்‌ 
நினைவுகூரவேண்டும்‌. 


எல்லா மனுஷரும்‌ சாகப்போகிறார்கள்‌. 
அவர்களுடைய ஜீவியகாலம்‌: 
புல்லுக்கொப்பாயிருக்கிறது. புல்‌ சீக்கிரத்தில்‌ 
உலர்ந்துபோவதுபோல, மனுஷருடைய 
ஜீவியமும்‌ சீக்கிரத்தில்‌ முடிந்துபோகும்‌. 
ஆடுகளும்‌ மாடுகளும்‌ புல்லை மேய்ந்து 
அழித்துவிடுவதுபோல, மனுஷனுடைய 
ஜீவனை மரணம்‌ மேய்ந்துவிடும்‌. நாம்‌ 
மனுஷரைப்‌ பார்க்கும்போது. அவர்களை 
நம்மைவிட பலவான்களாகவோ, நம்மைவிட 
வலியோர்களாகவோ பார்க்கக்கூடாது. 
அவர்களை சாதாரண மனுஷர்களாகவே. 
பார்க்கவேண்டும்‌. சாகப்போகிற 
மனுஷர்களாகவும்‌, புல்லுக்கொப்பாகிற 
மனுபுத்திரராகவும்‌ அவர்களைப்‌ 
பார்க்கவேண்டும்‌. 


நாம்‌ மனுஷரைப்‌ பார்த்து 
பயப்படும்போது, கர்த்தர்‌ இங்கு சொல்லுகிற 
வார்த்தைகளை நாம்‌ தியானித்துப்‌ 
பார்க்கவேண்டும்‌. நாம்‌ யாரைப்‌ பார்த்து 
பயப்படுகிறோமோ, அவர்களும்‌ 
சாகப்போகிறார்கள்‌. அவர்களுடைய 
ஜீவியமும்‌ புல்லைப்போல சீக்கிரமாய்‌ 
முடிந்துபோகப்போகிறது. நாம்‌ ஆராதிக்கிற 
நேவன்‌ ஜீவனுள்ளவர்‌. நாம்‌ ஜீவனுள்ள 
தேவனுக்கு ஊழியக்காரர்கள்‌. இது நமக்கு. 
கிடைத்திருக்கிற சிலாக்கியம்‌. ஜீவனுள்ள 
தேவனுக்கு ஊழியம்‌ செய்துகொண்டு, 
சாகப்போகிற மனுஷனுக்குப்‌ பயப்படுவது 
மதியீனம்‌. 

நம்மை பயமுறுத்துகிற மனுஷர்கள்‌ 
இன்று உயிரோடிருப்பார்கள்‌. நாளைக்கு 
செத்துப்போவார்கள்‌. நாம்‌ மனுஷனுடைய 
உக்கிரத்திற்கு நித்தம்‌ இடைவிடாமல்‌ 
பயப்படவேண்டிய வசியமில்லை. 
கர்த்தர்‌இதுபற்றிச்‌ 
'இடுக்கண்செய்கிறவன்‌ 
ஆயத்தமாகிறபோது, நீ 
உக்கிரத்துக்கு நித்தம்‌ 
பயப்படுகிறதென்ன? 
'செய்கிறவனுடைய 
(ஏசா 5143) என்று கேட்கிறார்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சில சமயங்களில்‌ 
அல்வப்போது ஆபத்துக்கள்‌ 
சூழ்நிலைகள்‌ கடினமாயிருக்கும்‌. 

நம்மை பயமுறுத்தும்‌. 

பயங்கரமான சூழ்நிலைகளில்‌, 
ஒருவேளை, சிறிதுகாலம்‌ பமப்படலாம்‌. 
ஆனால்‌, எப்போதும்‌. இடைவிடாமல்‌ 
பயப்பட்டுக்கொண்டிருக்கக்கூடாது. பயந்த 
சபாவழுள்ளவர்கள்‌, எதைப்‌ பார்த்தாலும்‌ 
பயப்படுவார்கள்‌. ஒரு இலை அசைவதைப்‌ 
பார்த்தால்கூட பயந்து நடுங்குவார்கள்‌. 
'ஜீவகாலமெல்லாம்‌ மரணபயத்தினாலே. 
அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள்‌ 
யாவரையும்‌ விடுதலைபண்‌ ணும்படிக்கும்‌ 
அப்படியானார்‌' (எபி 2:15). 


நாம்‌ பயப்படும்போது, 
ற்கான காரணத்தை 
பார்க்கவேண்டும்‌. நம்மை 
ஒடுக்குகிறவனுடைய உக்கிரகோபத்தினி 
மித்தம்‌ நாம்‌ ஒருவேளை HA 
அவனுடைய 
ஒழிந்துபோகும்‌. 
ஒன்றுமில்லாமல்‌ 
“இடுக்கண்‌ செய்கிறவனுடைய 
எங்கே” (ஏசா 5113) 
கர்த்தர்‌ கேட்கிறார்‌. அவனுடைய உக்கிரம்‌ 
காணாமல்‌ போய்விடும்‌. அவனும்‌ காணாமல்‌ 
போய்விடுவான்‌. அவன்‌ மூலமாய்‌ வந்த 
ஆபத்தும்‌ காணாமல்‌ போய்விடும்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ எகிப்து 
தேசத்திலே அடிமைகளாகயிருந்தபோது, 
பார்வோன்‌ கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு 
விரோதமாய்க்‌ கர்ச்சித்தான்‌. கர்த்தருடைய 
பிள்ளைகளுக்கு உக்கிரத்தோடு இடுக்கண்‌ 
செய்தான்‌. கர்த்தர்‌ 
அழித்துப்போட்டார்‌. பார்வோனால்‌ 
சத்தமிடமுடியும்‌. வேறு ன்‌ 
செய்யமுடியாது. பாபிலோன்‌ தேசத்தின்‌ 
ராஜாவால்‌ அதைக்கூட செய்ய முடியாது. 
கர்த்தருடைய இஸ்ரவேலை. 
துன்பப்படுத்துகிறவர்களை, கர்த்தர்‌ 
அழித்துப்போடுவார்‌. கர்த்தர்‌ நிலைத்திருப்பார்‌. 
கர்த்தருக்கு விரோதமாயும்‌, 
ஜனத்திற்கு விரோதமாயும்‌ 
செய்தவர்கள்‌ அழிந்துபோவார்கள்‌ 


நம்முடைய 
சிந்தித்துப்‌ 





i= FTE 
TT 


பாபிலோன்‌ தேசத்து 
சிறையிருப்பிலிருக்கிற இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
சாகப்போகிற மனுஷனுக்குப்‌ பயப்படுகிறார்கள்‌. 
அதே வேளையில்‌ வானங்களை விரித்து. 
பூமியை அஸ்திபாரப்படுத்தி, தங்களை 
உண்டாக்கின கர்த்தரை மறந்துவிடுகிறார்கள்‌. 
நாம்‌ மனுஷனுக்குப்‌ பயப்படும்போது கர்த்தரை 
மறந்துவிடுகிறோம்‌. நாம்‌ மனுஷனுடைய 
உக்கிரகோபத்தையே பார்த்துக்‌ 
கொண்டிருந்தால்‌, கர்த்தர்‌ அவனைவிட 
வல்லமையுள்ளவர்‌ என்பதை மறந்துவிடுவோம்‌. 
கர்த்தர்‌ இதுவரையிலும்‌ நமக்கு செய்த 
நன்மைகளை மறந்துவிடுவோம்‌. அவர்‌ 
நம்மைப்‌ பாதுகாத்து, பராமரித்ததை 
மறந்துவிடுவோம்‌. ஆபத்து வேளைகளில்‌ 
கர்த்தர்‌ ம்‌ விடுவித்ததை 
மறந்துவிடுவோம்‌. 


நம்முடைய கண்களுக்கு முன்பாக 
நமக்கு இடுக்கண்‌ செய்கிறவனுடைய 
உக்கிரமான முகம்தான்‌ தெரியும்‌. சத்துரு 
நம்மை அழிக்க ஆயத்தமாயிருக்கிறான்‌ 
என்பதையே நாம்‌ நினைத்து, 
பயந்துகொண்டிருந்தால்‌, கர்த்தர்‌ 
சர்வவல்லமையுள்ளவர்‌ என்பதையும்‌, கர்த்தர்‌ 
வெற்றி சிறப்பார்‌ என்பதையும்‌ நாம்‌ 
ம்‌. கர்த்தருடைய துருகத்தில்‌. 
என்பதையும்‌, 
கர்த்தருடைய சமுகத்தில்‌ நமக்கு கிருபையும்‌ 
இரக்கமும்‌ உண்டு என்பதையும்‌ 
மறந்துவிடுவோம்‌. 
பாபிலோன்‌ தேசத்து, 
சிறையிருப்பிலிருக்கிற யூதர்களுக்கு கர்த்தர்‌ 
ஆழுதலான வார்த்தைகளைச்‌ சொல்லுகிறார்‌ 
றப்பட்டுப்போன வன்‌ தீவிரமாய்‌ 
விடுதலையாவான்‌: அவன்‌ ட்ட 
சாவதுமில்லை, (டைய 
குறைவுபடுவதுமில்லை' (ஏசா 5114) கர்த்தரே 
தம்முடைய ஜனத்தை பாபிலோன்‌ தேசத்து 
சிறையிருப்புக்கு ஒப்புக்கொடுத்தார்‌. 
அதே கர்த்தர்‌ அவர்களை, 
தேசத்து சிறையிருப்பிலிருந்து 
விடுதலைபண்ணுகிறார்‌. தம்முடைய ஜனம்‌ 
கிடங்கிலே சாகக்கூடாது என்பதில்‌ கர்த்தர்‌ 
கவனமாயிருக்கிறார்‌ 
சாகக்கூடாது" என்னும்‌ 
“சிறையிருப்பிலே, 
சாகக்கூடாது' என்று பொருள்‌. தம்முடைய 
பிள்ளைகளின்‌ அப்பம்‌ குறைவுபடுவதில்லை 
என்றும்‌ கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


பாபிலோன்‌ 
சிறையிருப்பிலிருக்கிற 
பொறுமையில்லாமலிருக்கிறார்கள்‌. 
தம்முடைய சித்தத்தின்‌ பிரகாரம்‌, 

2 தம்முடைய ஜனத்தை, 

தேசத்து சிறையிருப்பிலிருந்து 
விடுதலைபண்ணுவார்‌. ஆனால்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரரோ அதுவரையிலும்‌ 
ம்‌ காத்திருக்க 

யத்தமாமில்லை. கர்த்தர்‌ தங்களை 

விடுவிக்காமல்‌, வேண்டுமென்றே காலதாமதம்‌ 
பண்ணுகிறார்‌ என்று நினைக்கிறார்கள்‌. 
கர்த்தர்‌. தங்களை உடனடியாக 
விடுவிக்கவில்லையென்றால்‌, தாங்கள்‌ 
கிடங்கிலே செத்துப்போக வேண்டுமென்று 
விரும்புகிறார்கள்‌. 


பாபிலோன்‌ தேசத்து, 
தம்முடைய ஜனத்தை 
சிறைச்சாலையின்‌ 
ஆனால்‌ 
ஜனத்தாருக்கோ 
எங்கே 


கர்த்தர்‌ 
சிறையிருப்பிலிருந்து, 
விடுவிப்பதற்காக, 
கதவுகளைத்‌: 
இஸ்ரவேல்‌: 


விடுதலையடைந்து,. 
போசுவேண்டுமென்று 


திறக்கிறார்‌ 


தெரியவில்லை. 


எந்த பாதையின்‌ வழியாக போகவேண்டும்‌ 
என்றும்‌ அவர்களுக்கு தெரியவில்லை. 
சிறையிருப்பிலிருந்து தம்முடைய ஜனத்தை: 
விடுவிக்கிற கர்த்தர்‌ அவர்களை 
அவர்களுடைய தேசத்திற்கும்‌ பாதுகாப்பாக 
அழைத்துச்‌ செல்கிறார்‌. 
ம்மைப்‌! சொல்லும்போ, 
ள்‌ நேவளாயிகக்கிற கரந்த. நானே! 
கொந்தளிக்கத்தக்கதாய்‌ 
சததித்தைக குலுக்குகிற சேனைகளின்‌ 
கர்த்தர்‌ என்கிற நாமமுள்ளவர்‌' (ஏசா 5145) 
என்று சொல்லுகிறார்‌. 


ஜனத்தார்‌ நீண்டகாலமாய்‌ 

சிறையிருப்பிலிருக்கிற 

யூதர்களோ, சேனைகளின்‌ கர்த்தருடைய 

பலத்த கிரியைகளை இதுவரையில்‌. 
பார்த்ததுமில்லை, அனுபவித்ததுமில்லை. 





i= THEN 
TT 


சேர்ந்திருக்கலாம்‌. நியாயாதிபதிகள்‌ நீதியைப்‌ 
பின்பற்றவேண்டும்‌. திரளான 

எந்தப்‌  பக்கத்திலிருக்கிறார்கள்‌ 

பார்த்து, 

பின்பற்றிப்போய்விடக்கூடாது. 
செய்கிறவர்கள்கூட பல 

திரளான பேர்களாக கூடியிருக்கலாம்‌. 


திரளான 
நினைக்கிறார்கள்‌ என்பதற்கோ, 
அவர்கள்‌ எப்படிப்பட்ட 
எதிர்பார்க்கிறார்கள்‌ 

நியாயாதிபதிகள்‌ 

கொடுக்கக்கூடாது. அவர்கள்‌ நீதிக்கும்‌, 
நியாயத்திற்கும்‌, சத்தியத்திற்கும்‌ மாத்திரமே 
முக்கியத்துவம்‌ கொடுக்கவேண்டும்‌. 


னங்கள்‌ 


| மற்றவர்கள்‌ என்ன செய்கிறார்கள்‌ 
என்பதைப்‌ பார்த்து. அவர்களை 
பின்பற்றவேண்டுமென்று நாம்‌ ஒருபோதும்‌. 
தீர்மானம்பண்ணக்கூடாது. திரள்‌ கூட்டத்தைப்‌ 
பின்பற்றுகிறவர்கள்‌, தாங்கள்‌ எங்கே 
போகிறோம்‌ என்பது தெரியாமலேயே, 
நரகத்தை... நோக்கிப்‌ போகிறார்கள்‌. 
கேட்டுக்குப்போகிறவர்கள்‌ அநேகர்‌. நாம்‌ 
மிகுதியானவர்களின்‌ கூட்டத்தைப்‌ 
பின்பற்றுவதற்கு பதிலாக, கர்த்தருடைய 
அடிச்சுவடுகளைப்‌ பின்பற்றவேண்டும்‌. 


3 "நியாயாதிபதிகள்‌ _விதவைகளுக்கும்‌, 
திக்கற்ற பிள்ளைகளுக்கும்‌, தரித்திருக்கும்‌ 
ஆதரவு காண்பிக்கவேண்டும்‌. அவர்களுக்கு 
நீதியும்‌ ம்‌ மறுக்கபபடக்‌ 

னாலும்‌ ள்‌ ம்‌ 

ஈரிக்கும்போது. வழக்காடுகிறவர்களுடைய 
அந்தஸ்து, ஐசுவரியம்‌ ஆகியவற்றை 
பார்க்கக்கூடாது. 


வழக்கின்‌ 
மாத்திரமே நோக்கிப்‌ 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஒருவன்‌. தரித்திரனாகயிருந்தாலும்‌, 
அவன்‌ குற்றம்‌ 
செய்தவனாகமிருப்பானென்றால்‌, அவனையும்‌ 


தீர்க்கவேண்டும்‌. 


குற்றம்‌ செய்த தரித்திரனை, 

என்று சொல்லிவிடக்கூடாது. நீதியைப்‌ புரட்டி 
தரித்திரனுக்கு உதவி செய்ய 
முன்வரக்கூடாது. 


கள்ளக்காரியத்துக்குத்‌ 
தூரமாயிருப்பாயாக;  குற்றமில்லாதவனையும்‌ 
நீதிமானையும்‌ கொலைசெய்யாயாக: நான்‌ 
துன்மார்க்கனை நீதிமான்‌ என்று 
தீர்க்கமாட்டேன்‌" (யாத்‌ 23:7) என்று கர்த்தர்‌ 


சொல்லுகிறார்‌. 


நியாயாதிபதிகள்‌ இந்த உலகத்திலே 
வழக்குகளை விசாரிக்கிறார்கள்‌. கர்த்தரே 
இந்த நியாயாதிபதிகளுக்கெல்லாம்‌ மேலான 
பரம நீதிபரராயிருக்கிறார்‌. அவரே பிரதான 
நியாயாதிபதி. இந்த உலகத்தில்‌ நியாயம்‌ 
விசாரிக்கிற நியாயாதிபதிகள்‌ எல்லோரும்‌, 
தங்கள்‌ பரமநியாயாதிபதியாகிய கர்த்தருக்கு 
கணக்கு ஒப்புவிக்கவேண்டும்‌. 


ஒடுக்காயாக; 

அந்நியர்களாயிருந்த 

இருதயத்தை 

(யாத்‌ 23:9) என்றும்‌, 

எளியவனுடைய 

அவனுடைய 

புரட்டாயாக" (யாத்‌ 23:6) 

வாங்காதிருப்பாயாக; 

பார்வையுள்ளவர்களைக்‌ 

குருடாக்கி, நீதிமான்களின்‌ வார்த்தைகளைப்‌ 

புரட்டும்‌ (யாத்‌ 23:8) என்றும்‌ கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 


நம்மிடத்தில்‌ அன்புகூருவதுபோல, நாம்‌ 
பிறரிடத்திலும்‌ அன்பு கூரவேண்டும்‌. 
யாருக்கும்‌ யாரும்‌ சத்துருவாகமிருப்பதில்லை, 


'பாலிக்கிறோம்‌. நம்முடைய 

நாம்‌ நன்மை 
செய்யவேண்டும்‌ என்பதே கர்த்தருடைய 
பிரமாணம்‌. 





i THE 
TT 


ஏசாயா தீர்க்கதரிசி, பாபிலோன்‌ 
தேசத்து சிறையிருப்பிலிருக்கிற யூதர்களுக்கு, 
கர்த்தருடைய நாமத்தினால்‌ ஆறுதலான 
செய்தியைச்‌ சொல்லுகிறார்‌. கர்த்தருடைய 
ஜனம்‌ தீர்க்கதரிசிகளின்‌ வார்த்தைகளை 
நம்பவேண்டும்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
ஜனத்திற்கு ஆறுதலான வார்த்தைகளை 
சொல்லுகிறார்‌. அவர்களை 
சிறையிருப்பிலிருந்து விடுவிக்கப்போவதாக. 
வாக்குப்பண்ணுகிறார்‌. 


கர்த்தரே ஏசாயா 
தம்முடைய வார்த்தையை அவருடைய 
வாயிலே அருளியிருக்கிறார்‌. தம்முடைய 
கரத்தின்‌ நிழலினால்‌ அவரை மறைக்கிறார்‌. 
கர்த்தர்‌ வானத்தை நிலைப்படுத்தி பூமியை 
அஸ்திபாரப்படுத்துகிறார்‌. கர்த்தருடைய 
ஊழியக்காரர்‌, சீயோனை நோக்கி, “நீ என்‌ 
ஜனம்‌" என்று, கர்த்தர்‌ சொன்னதாகச்‌ 
சொல்லவேண்டும்‌. கர்த்தரே அவர்களுக்கு 
நுதல்‌ செய்கிறவர்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
தீர்க்கதரிசிகள்‌ மூலமாயும்‌, தம்முடைய 
சுவிசேஷத்தின்‌ மூலமாயும்‌, தம்முடைய 
ஜனத்திற்கு ஆறுதல்‌ செய்கிறார்‌. 


தீர்க்கதரிசிக்கு, 


யாரும்‌ 
சுயமாய்ப்‌ 


கதரிசிகள்‌ 
பேசுவதில்லை. 
க்கு வெளிப்படுத்தின சத்தியத்தையு 
த்தில்‌ சொன்ன வார்த்தைகளையு! 
பயபக்தியோடு சொல்லுகிறார்கள்‌ 


ரன 
அவர்கள்‌ கர்த்தருடைய 
கர்த்தருடைய 

தீர்க்கநரிரிகளை 


ஊழியக்காரர்கள்‌. 

நாமத்தினால்‌ 
ஏற்றுக்கொள்கிறவர்கள்‌, 
கர்த்தரையே ஏற்றுக்கொள்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ பேசவேண்டிய வார்த்தைகளை 
தேவனுடைய ஆவியானவரே அவர்களுக்கு 
'வெளிப்படுத்துகிறார்‌. 


“தீர்க்கதரிசனமானது. காக்கி 
மனுஷருடைய 
தக்‌ னல 


உண்டாகவில்லை; 
மனுஷர்கள்‌ பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டுப்‌ 
பேசினார்கள்‌" (2பேதுரு 1:21). 

“அவைகளை நாங்கள்‌ 
மனுஷஞானம்‌ போதிக்கிற வார்த்தைகளாலே. 
பேசாமல்‌, பரிசுத்த ஆவி போதிக்கிற 
வார்த்தைகளாலே பேசி, ஆவிக்குரியவைகளை 
ஆலிக்குரியவைகளோடே  சம்பந்தப்படுத்திக்‌ 
காண்பிக்கிறோம்‌" ரகொரி 223). 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


கர்த்தர்‌ தம்முடைய ஊழியக்காரர்களை, 
த்தின்‌ நிழலினால்‌ 
அவர்‌ என்‌ வாயைக்‌ 
கூர்மையான பட்டயமாக்கி, தமது கரத்தின்‌ 
நிழலினால்‌ என்னை மறைத்து, என்னைத்‌ 
துலக்கமான அம்பாக்கி, என்னைத்‌ தமது 
அப்பறாத்தூணியிலே மூடிவைத்தார்‌"' 
(ஏசா 49:2) கர்த்தர்‌ தம்முடைய 
தீர்க்கதரிசிகளுக்கு விசேஷித்த பாதுகாப்பைக்‌ 
கொடுப்பதோடு, அவர்கள்‌ சொன்ன 
தீர்க்கதரிசனங்களையும்‌ பாதுகாக்கிறார்‌. 
பிதாவாகிய தேவன்‌ தம்முடைய குமாரனாகிய 
விசேஷித்த விதமாய்‌ 
கிறிஸ்துவின்‌ 
பாதுகாக்கிறார்‌ 

கிறிஸ்தவமார்க்கத்தையும்‌ பாதுகாக்கிறார்‌. 


கர்த்தர்‌ தம்முடைய 

வார்த்தையைப்பற்றிச்‌ சொல்லும்போது, “நான்‌ 

உன்‌ வாயிலே 

என்றும்‌ சொல்லுகிறார்‌. 

அவர்களுடைய ஊழியத்தின்‌ மூலமாய்‌ 

கர்த்தர்‌ ஒரு தேசத்தையோ அல்லது ஒரு 

பட்டணத்தையோ ஸ்தாபிப்பதில்லை. கர்த்தர்‌ 

சர்வவல்லமையுள்ளவர்‌. கர்த்தரே வானத்தை 

நிலைப்படுத்துகிறவர்‌. அவரே பூமியை 
அஸ்திபாரப்படுத்துகிறவர்‌. 


ஏசாயா. தீர்க்கதரிசி இங்கு 
சொல்லுகிற தீர்க்கதரிசனம்‌, அவருடைய 
காலத்தில்‌ அ த்‌ இதன்‌ 
பூரணமான ஸ்துவின்‌ 
த்தால்‌ 
தேவனுடைய ராஜ்யம்‌ 
ஸ்தாபிக்கப்படும்போது _ 
பிதாவாகிய தேவன்‌, தம்முடைய குமாரனாகிய 
கிறிஸ்துவினாலே, ள்‌ இந்தப்‌ பூமியை 
ஸ்தாபித்தார்‌. அதே தேவன்‌, தம்முடைய 
குமாரன்‌ மூலமாய்‌ புதிய பூமியையும்‌ 
ஸ்தாயிப்பார்‌. புதிய வானங்களையும்‌ 
நிலைப்படுத்துவார்‌. 

“இந்தக்‌ கடைசி நாட்களில்‌ குமாரன்‌ 
மூலமாய்‌ நமக்குத்‌ திருவுளம்பற்றினார்‌; 
இவரைச்‌ சர்வத்துக்கும்‌ சுதந்தரவாளியாக 
நியமித்தார்‌, இவரைக்கொண்டு 
உலகங்களையும்‌ உண்டாக்கினார்‌" (எபி 1:2). 





f= FTE ஏசாயா 
TT 


தேவனே சர்வத்தையும்‌ 
அவர்‌ எல்லாவற்றையும்‌ 
கிரமமுமாய்‌ சிருஷ்டித்தார்‌. 
சர்வசிருஷ்டிகளின்‌ ஒழுங்கையும்‌ 
கிரமத்தையும்‌ குலைத்துப்போட்டது. 
கிறிஸ்துவானவர்‌ இந்தப்‌ பூமியில்‌ பாவத்தை 
அகற்றிப்போடும்போது, சர்வசிருஷ்டிகளும்‌ 
மறுபடியும்‌ ஒழுங்கும்‌ கிரமமுமாகும்‌. 


சிருஷ்டித்தவர்‌. 
ஒழுங்கும்‌. 
பாவம்‌ 


எருசலேமே 
ஏசா 51:17-28 


ஏசா 5117. எழும்பு 
கர்த்தருடைய ப கர்கள்‌ 
பாத்திரத்தை அவர்கையில்‌ வாங்கிக்‌ 
குடித்திருக்கிற எருசலேமே, எழுத்துதில்‌, 
தத்தவிக்கச்செய்யும்‌ பாத்திரத்தின்‌ 
வண்டல்களை உறிஞ்சிக்‌ குடித்தாய்‌.. 


ஏசா... 5118. அவன்‌ பெற்ற 
புத்திரரெல்லாரிலும்‌ அவனை 
நடத்துவார்‌ ஒருவருமில்லை அவன்‌ 
வனர்த்த குமாரரெல்லாரிலும்‌ அவனைக்‌ 
கைகொடுத்து அழைப்பார்‌. 
ஒருவருமில்லை. 


ஏசா 51:19. இவ்விரண்டும்‌ உனக்குச்‌ 
சம்பவித்தது; உனக்குப்‌ பரிதபிக்கிறவன்‌. 
யார்‌?  பாழ்க்கடிப்பும்‌, சங்காரமும்‌, 
பஞ்சமும்‌, பட்டயமும்‌ வந்தன; யாரைக்‌ 
கொண்டு உனக்கு ஆறுதல்‌ செய்வேன்‌? 


ஏகா 51:20. உன்‌ குமாரர்‌ மூர்ச்சித்து 
விழுந்தார்கள்‌; அவர்கள்‌, வலையிலே 
சிக்குண்ட கலைமானைப்போல, 
எல்லா விதிகளின்‌ முனையிலும்‌, 
கர்த்தருடைய உக்கிரத்தினாலும்‌, உன்‌ 
தேவனுடைய கண்டிதத்தினாலும்‌ 
'திறைந்தவர்களாய்க்‌ கிடக்கிறார்கள்‌. 
ஏசா 51:21. ஆகையால்‌ 
சிறுமைப்பட்டவனே, 

மதுபானங்குடி. யாமல்‌ 
வெறிகொண்டவனே, நீ கேன்‌. 


- விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஏசா 51:22. கர்த்தராகிய உன்‌ 
ஆண்டவரும்‌ தம்முடைய ஜனத்துக்காக 
வழக்காடப்போகிற உன்‌ 
தேவனுமானவர்‌ சொல்லுகிறது 
என்னவென்றால்‌: இதோ, தத்தளிப்பின்‌ 
பாத்திரத்தை உன்‌ கையிலிருந்து 
தீக்கிப்போடுகிறேன்‌, இணி எண்‌: 
உக்கிரத்தினுடைய பாத்திரத்தின்‌ 
வண்டல்களை தீ குடிப்பதில்லை. 

ஏசா 5129. உன்னை நோக்கி: 
நாங்கள்‌ கடத்துபோகும்படிக்குக்‌ 
குனியென்றுசொல்லி, கடத்து, 
போகிறவர்களுக்கு தீ உன்‌ முதுகைத்‌ 
தரையும்‌ வீதியுமாக்கும்படி, உன்னைச்‌ 
சஞ்சலப்படுத்தினவர்களின்‌ கையில்‌ 
அதைக்‌ கொடுப்பேன்‌ என்றார்‌. 


ஜனங்கள்‌ தங்கள்‌ 


மூழ்கியிருக்கிறார்கள்‌. 


த்க்‌ 


நித்திரையிலிருக்கிறார்கள்‌ 
அவர்களை, “எழும்பு, எழும்பு" 
சொல்லுகிறார்‌. “எருசலேமே, 
என்று கட்டளைகொடுக்கிறார்‌. 


எருசலேம்‌ நகரத்தார்‌ பாபிலோன்‌ 
தேசத்து சிறையிருப்பிலே வேதனைகளை 
அனுபவிக்கிறார்கள்‌ அவர்கள்‌ 
தங்கள்‌ வேதனைகளைப்பற்றி மாத்திரமே 
நினைக்கிறார்கள்‌. இந்த வேதனைகளுக்கு 
தங்களுடைய பாவமே காரணம்‌ என்பதைப்‌ 
பற்றி அவர்கள்‌ சிறிதும்‌ சிந்தித்துப்‌ 
பார்க்கவில்லை. அவர்களுடைய இருதயம்‌ 
சிறையிருப்பின்‌ உபத்திரவத்தினால்‌ 
கலங்கிப்போயிருக்கிறது. தங்கள்‌ 
பாவத்தைக்குறித்த குற்றவுணர்வு 
அவர்களுடைய இருதயத்தில்‌ சிறிதுமில்லை. 
கர்த்தருடைய உக்கிரத்தின்‌ 
எருசலேம்‌ ஜனங்களிடத்தில்‌ 
கொடுக்கப்பட்டிருக்கிறது. எருசலேம்‌. 
நகரத்தார்‌ கர்த்தருடைய உக்கிரத்தின்‌ 
பாத்திரத்தை, அவர்‌ கையில்‌ வாங்கி 
குடித்திருக்கிறார்கள்‌. தத்தளிக்கச்‌ 
செய்யும்‌ பாத்திரத்தின்‌ வண்டல்களை 
உறிஞ்சி குடித்தார்கள்‌. இப்போது 
நிலையில்லாமல்‌ 
தத்தளித்துக்கொண்டிருக்கிறார்கள்‌. 


பாத்திரம்‌ 





f= FTE 
TT 


எருசலேம்‌ 
வேதனையிலும்‌, 


நீண்டகாலமாக 
உபத்திரவத்திலும்‌ 
மூழ்கிப்போயிருக்கிறது. டைய 
கோபமும்‌ உக்கிரமும்‌ அவர்கள்மீது 
வந்திருக்கிறது. கர்த்தருடைய கோபத்திற்கு 
அடையாளமாக, இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌. 
பாபிலோன்‌ தேசத்து சிறையிருப்பில்‌ 
பாடுகளை அனுபவிக்கிறார்கள்‌. 
கர்த்தருடைய உக்கிரத்தின்‌ பாத்திரம்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ கையிலிருக்கிறது. 
;ரவேல்‌ ஜனத்தார்‌ தங்‌ 
னம்‌. பித்‌ 

கர்த்தருக்கு கோபத்தை 
உண்டுபண்ணினார்கள்‌. இப்போது. 
கர்த்தருடைய கோபத்தின்‌ கனிகளை 
ருசிபார்க்கிறார்கள்‌. கர்த்தருடைய 
உக்கிரத்தின்‌ பாத்திரம்‌, தத்தளிக்கச்‌ செய்யும்‌ 
பாத்திரமாகயிருக்கும்‌ 
உக்கிரத்தின்‌ பாத்திரத்தை: 
தங்கள்‌ கையில்‌ வாங்கி குடிக்கிறார்களோ, 
அவர்களெல்லோருமே நிலையில்லாமல்‌, 
'சந்தோஷமில்லாமல்‌,  சமாதானமில்லாமல்‌, 
ஆறுதலில்லாமல்‌ தத்தளிப்பார்கள்‌. 

'கலங்கிப்பொங்குகிற மதுபானத்தினால்‌ 
நிறைந்த பாத்திரம்‌: கர்த்தருடைய 
கையிலிருக்கிறது. அதிலிருந்த வார்க்கிறார்‌; 


பூமியிலுள்ள துன்மார்க்கர்‌ யாவரும்‌ அதின்‌: 
குடிப்பார்கள்‌" 


கேசித்தனத்தி்‌ 
விபசாரத்தின்‌ பாத்திரத்தையும்‌, 
விக்கிரகாராதனையின்‌ பாத்திரத்தையும்‌ 
யாரெல்லாம்‌ குடிக்கிறார்களோ, அவர்கள்‌ 
எல்லோரும்‌ நிலையில்லாமல்‌ தத்தளிப்பார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ கர்த்தரை மறந்து, 
விக்கிரகங்களை ஆராதனை செய்தார்கள்‌. 


பாத்திரத்தையும்‌, 


பாத்திரமாயிற்று. 
தத்தளிக்கச்‌ செய்கிற பாத்திரமாயிற்று. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எருசலேமுக்கு 
உபத்திரவங்களும்‌ 
அவர்களுக்கு 
வேண்டியவர்கள்‌, 
மறுக்கிறார்கள்‌. 


வேதனைகளும்‌, 
வந்திருக்கிறது. 
உதவி செய்ய 
உதவி செய்ய 
அவள்‌ பெற்ற 
புத்திரரெல்லாரிலும்‌, அவளை நடத்துவார்‌ 
ஒருவருமில்லை. எருசலேம்‌ இப்போது 
தத்தளிக்கிறது. கர்த்தருடைய உக்கிரத்தின்‌ 
பாத்திரத்தை குடித்திருப்பதினால்‌, எருசலேம்‌ 
ஜனங்களால்‌ தெளிவாய்ப்‌ பேசமுடியவில்லை. 
அவர்களுடைய நாவு தடுமாறுகிறது. 
அவர்களுடைய இருதயம்‌ தத்தளிக்கிறது. 
தான்‌ என்ன சொல்கிறோம்‌ என்பதும்‌, 
என்ன செய்கிறோம்‌. என்பதும்‌ 
எருசலேமுக்குத்‌ தெரியவில்லை. 
எருசலேம்‌ ஜனங்கள்‌ 
மிகுந்த வேதனையில்‌ 

கொண்டிருக்கிறார்கள்‌. 
வருத்தங்களையும்‌ அதிகமாய்‌ 
அனுபவிக்கிறார்கள்‌. இந்த சூழ்நிலையில்‌, 
தாங்கள்‌ என்ன சொல்லவேண்டும்‌ என்பதும்‌, 
என்ன செய்யவேண்டும்‌ என்பதும்‌ 
அவர்களுக்குத்‌ தெரியவில்லை. 
அவர்களுக்கு உதவிசெய்யவும்‌ 
முன்வரவில்லை. அவள்‌ வளர்த்த 
குமாரரெல்லாரிலும்‌, அவளை கைகொடுத்து 
அழைப்பார்‌ ஒருவருமில்லை (ஏசா 5118) 
எருசலேம்‌ ஜனத்தார்‌ தத்தளிக்கும்போது, 
அவர்களுக்கு ஆதரவாக யாரும்‌ 
கைகொடுக்க முன்வரவில்லை. அவர்களுக்கு 
யாரும்‌ 


இப்போது 
தத்தளித்துக்‌ 
வேதனைகளையும்‌, 


யாரும்‌ 


"இவ்விரண்டும்‌ உனக்கு சம்பவித்தது” 
(ஏசா 5129) என்று கர்த்தர்‌ எருசலேமைப்‌ 
பார்த்து சொல்லுகிறார்‌. எருசலேமுக்கு 
சந்தான சேதம்‌, விதவையிருப்பு ஆகிய 
இரண்டும்‌  சம்பவித்திருக்கிறது. எருசலேம்‌ 
தனித்துவிடப்பட்டிருக்கிறது. தனக்கு உதவி 
செய்ய  ஒருவருமில்லாமல்‌, எருசலேம்‌ 
தவித்துக்கொண்டிருக்கிறது. எருசலேமுக்கு 
அழிவும்‌ உண்டாயிற்று. அவர்களுக்கு 
பஞ்சத்தினாலும்‌, பட்டயத்தினாலும்‌ அழிவு 
உண்டாயிற்று. எருசலேம்‌ நகரத்து ஜனங்கள்‌ 
அழிந்துபோனார்கள்‌. எருசலேமுக்கு 
இப்போது வந்திருக்கிற பேரழிவு, இனிமேல்‌ 
பாபிலோனுக்கும்‌ வரும்‌. 


'சந்தான சேதமும்‌ விதவையிருப்பும்‌ 
ஆகிய இவ்விரண்டும்‌ உனக்குச்‌ சடிதியாக 
ஒரேநாளில்‌ வரு உன்‌ திரளான 
சூனியங்களினிமித்தமும்‌, உன்‌ வெகுவான 
ஸ்தம்பன வித்தைகளினிமித்தமும்‌ அவைகள்‌ 
பூரணமாய்‌ உன்மேல்‌ வரும்‌" (ஏசா 47:9), 





f= al 
TT 


எருசலேம்‌ இப்போது துக்கத்திலும்‌, 
வேதனையிலும்‌ புலம்புகிறது. அவர்களுக்கு 
ஆறுதலான வார்த்தைகள்‌ தேவை. 
அவர்களுக்காக பரிதபிக்கிறவர்கள்‌ தேவை. 
“உனக்குப்‌ க்கிறவன்‌ ்‌ 
பாழ்க்கடிப்பும்‌, 
பட்டயமும்‌ 
உனக்கு ஆறுதல்‌ செய்வேன்‌?” (ஏசா 51:19) 
என்று கர்த்தர்‌ எருசலேமைப்‌ பார்த்து 
கேட்கிறார்‌. 


எருசலேமுக்கு ஆ 
வேண்டியவர்களும்‌ இப்போது. 
கொண்டிருக்கிறார்கள்‌. 
வேதனை வந்திருப்பதினால்‌, 
புலம்புகிறார்கள்‌. தங்களுடைய 
நிமித்தம்‌ அழுகிறவர்களால்‌, மற்‌ 
ஆறுதல்‌ சொல்ல முடியாது. 


நிறைந்தவர்களாய்க்‌ 
(ஏசா 51:20) 

என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ 
அவள்‌ பெற்ற புத்திரரெல்லாரிலும்‌ 
அவளை நடத்துவார்‌ ஒருவருமில்லை; அவள்‌ 
வளர்த்த குமாரரெல்லாரிலும்‌ அவளைக்‌ 
கைகொடுத்து அழைப்பார்‌ ஒருவருமில்லை. 


அவர்கள்‌ வீதியிலே விழுந்துகிடக்கிறார்கள்‌. 


வலையிலே. சிக்குண்ட 
போல. 
வேதனையிலிருக்கிறார்கள்‌. மிகுந்த 
வேதனையினாலும்‌, மிகுந்த துக்கத்தினாலும்‌ 
நிரம்பி, எல்லா வீதிகளின்‌ முனைகளிலும்‌ 
விழுந்து கிடக்கிறார்கள்‌. கர்த்தருடைய 
உக்கிரமும்‌, தேவனுடைய கண்டிதமும்‌ 
அவர்கள்மீது நிறைவாய்‌ வந்திருக்கிறது. 
கலைமான்‌ வலையிலே சிக்குண்டாலும்‌. 
அது தப்பித்துக்கொள்ள முயற்சி பண்ணும்‌. 
தப்பிக்க முடியாவிட்டாலும்‌ அமைதியாயிராமல்‌ 
கதறும்‌. அதுபோலவே எருசலேம்‌ நகரத்தார்‌ 
தங்கள்‌ வேதனையிலே கதறுகிறார்கள்‌. 
அமைதியாகமிருந்து கர்த்தரை 
நோக்கிப்‌ பார்ப்பதற்குப்‌ பதிலாக, 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அமைதியுமில்லை, 
வலையிலே சிக்குண்ட 
தனக்குத்தானே 
தப்பித்துக்கொள்ள முயற்சி பண்ணும்போது. 
அது தன்னை இன்னும்‌ அதிகமாய்க்‌ 
காயப்படுத்திக்கொள்ளும்‌. இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாரும்‌ எல்லா வீதிகளின்‌ முனையிலும்‌ 
காயம்‌ பட்டவர்களாகக்‌ கிடக்கிறார்கள்‌. 
உக்கிரத்தினாலும்‌, 
கண்டிதத்தினாலும்‌ 
தெளிவாய்ச்‌ சிந்திக்க 
அவர்களால்‌ கர்த்தருடைய 
ம்‌ கிருபையையும்‌ பார்க்க 
முடியாது. தங்களுடைய காயங்களையும்‌, 
வேதனைகளையும்‌ மாத்திரம்‌ பார்க்கும்போது, 
அவர்களுக்கு. தேவனுடைய உக்கிரம்‌ 
மாத்திரமே தெரியும்‌. அவருடைய அன்பும்‌ 
ஆதரவும்‌ தெரியாது. 
எருசலேமுக்கு வந்திருக்கிற வேதனை 
முடிவுக்கு வருமென்று கர்த்தர்‌ 
வாக்குப்பண்ணுகிறார்‌. எருசலேம்‌ நகரத்தாரை 
துன்பப்படுத்தினவர்கள்‌' இனிமேல்‌ 
துன்பப்படுவார்கள்‌. 
உபத்திரவப்படுத்தினவர்கள்‌, 
உபத்திரவத்தை ஸனுபவிப்ப 
அவர்களை கத்ணைய்படுதிதனவ்ர்கள்‌; 
இனிமேல்‌ வேதனைகளை அனுபவிப்பார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ சிறுமைப்பட்டவளைப்‌ 
போல இருக்கிறார்கள்‌. மதுபானம்‌ குடியாமல்‌ 
வெறிகொண்டவளைப்போல இருக்கிறார்கள்‌. 


எருசலேம்‌ 


அவர்களை 


இனியே 


நகரத்தாருக்கு 
பாழ்க்கடிப்பும்‌, சங்காரமும்‌, பஞ்சமும்‌, 
பட்டயமும்‌ வந்தன. அவர்களுக்கு சந்தான 
சேதமும்‌, விதவையிருப்பும்‌ உண்டாயிற்று. 
அழுகையும்‌, ம்‌, வேதனையும்‌ 
உண்டாயிற்று. சூழ்நிலையில்‌ 
இஸ்ரவேலின்‌ பரிசுத்தர்‌. தம்மைப்பற்றி 
அவர்களுக்கு சொல்லும்போது, “கர்த்தராகிய 
உன்‌ ஆண்டவரும்‌, தம்முடைய 
ஜனத்திற்காக உன்‌ 

என்று 
ஜனத்தார்‌ 
வீதிகளின்‌ 


வழக்காடப்போகிற 
தேவனுமானவர்‌" (ஏசா 51:22) 
சொல்லுகிறார்‌. இஸ்ரவேல்‌. 
சிறுமைப்பட்டிருந்தாலும்‌, 

மயிலே வலையிலே சிக்குண்ட 
கலைமானைப்போல கிடந்தாலும்‌, அவர்கள்‌ 
கர்த்தரை நோக்கிப்‌ பார்க்கவேண்டும்‌. 
அவருடைய ஆறுதலான வார்த்தைகளைக்‌ 
கேட்கவேண்டும்‌. 





i THE 
ERAT 


கர்த்தால்‌ மாத்திரமே எருசலேம்‌ 
நகரத்தாருக்கு உதவிசெய்ய முடியும்‌. அவள்‌ 
பெற்ற  புத்திரரெல்லாரிலும்‌: அவளை 
நடத்துவார்‌ ஒருவருமில்லை. ஆனால்‌, 
கர்த்தரால்‌ அவர்களை வழிநடத்த முடியும்‌. 
அவள்‌ வளர்த்த குமாரரெல்லாரிலும்‌, அவளை 
கைகொடுத்து அழைப்பார்‌ ஒருவருமில்லை. 
ஆனால்‌ கர்த்தரால்‌ அவளை கைகொடுத்து 
அழைக்க முடியும்‌. கர்த்தரால்‌ மாத்திரமே 
எருசலேம்‌ நகரத்தாருக்கு உதவிசெய்யமுடியும்‌. 
அவரே அவர்களுடைய ஆண்டவர்‌. அவரே 
அவர்களுக்காக வழக்காடப்போகிற 
அவர்களுடைய தேவன்‌. 


ற வன்‌ பரிசுத்தர்‌ தம்முடைய 
ஜனத்தோடு உடன்படிக்கை 
பண்ணியிருக்கிறார்‌. எருசலேம்‌ நகரத்தாருக்கு 
விரோதமாக சத்துரு ஏராளமான தீங்குகளை 
செய்திருக்கும்போது, கர்த்தர்‌ தம்முடைய 
ஜனத்திற்காக வழக்காடப்போகிறார்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ வழக்கு இப்போது, 
இஸ்ரவேலின்‌ பரிசுத்தருடைய 
வழக்காயிருக்கிறது. யுத்தம்‌ கர்த்தருடையது. 
வழக்கும்‌ கர்த்தருடையது. நீதியும்‌ 
கர்த்தருடையது. ஜெயமும்‌ கர்த்தருடையது. 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ ஜனத்தாரைப்‌ 
பார்த்து, “இதோ, தத்தளிப்பின்‌ பாத்திரத்தை 
உன்‌ கையிலிருந்து நீக்கிப்போடுகிறேன்‌, இனி 
என்‌ உக்கிரத்தினுடைய பாத்திரத்தின்‌ 
வண்டல்களை நீ குடிப்பதில்லை" (ஏசா 51:22) 
என்று சொல்லுகிறார்‌. அவர்களுடைய துக்க 
நாட்கள்‌ முடிந்துபோகும்‌. அவர்களுடைய 
வேதனைகள்‌ நீங்கிப்போகும்‌. 
எருசலேம்‌. 

ஒடுக்கினவர்கள்‌ கையிலும்‌, 
உபத்திரவப்படுத்தினவர்கள்‌ 


நகரத்தாரை 


பிள்ளைகளின்‌ கையிலிருந்து தத்தளிப்பின்‌ 
பாத்திரம்‌ நீக்கிப்போடப்படும்‌. அவர்கள்‌ 
இனிமேல்‌ கர்த்தருடைய உக்கிரத்தினுடைய 
பாத்திரத்தின்‌ வண்டல்களை குடிப்பதில்லை. 
கர்த்தர்‌ தம்முடைய உக்கிரத்தின்‌ பாத்திரத்தை 
பாபிலோனியர்‌ கையில்‌ கொடுப்பார்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


பாபிலோன்‌ தேசத்தார்‌ 
நகரத்தாரை 

உபத்திரவப்படுத்தினார்கள்‌. 
கடந்துபோகும்படிக்கு. 

பாபிலோன்‌ தேசத்தார்‌ 

புத்திரைப்‌ பார்த்து சொன்னார்கள்‌. கடந்து 

போகிறவர்களுக்காக, இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 

தங்கள்‌ முதுகை தரையும்‌ 

வீதியுமாக்கினார்கள்‌. பாபிலோனியர்கள்‌ 

ர்‌ சஞ்சலப்படுத்தினார்கள்‌. 

ம்முடைய நீதியான 

பாபிலோனியருக்குக்‌ 

கர்த்தர்‌ தம்முடைய 

பாத்திரத்தை பாபிலோனியர்‌ 

கொடுப்பார்‌. கர்த்தருடைய 

சஞ்சலப்படுத்தினவர்கள்‌ 

இனிமேல்‌ சஞ்சலப்படுவார்கள்‌. இஸ்ரவேல்‌ 

ஒடுக்கினவர்கள்‌ 

சத்துருக்கள்‌ 


குனி” 


பாபிலோன்‌ 

அபான 
சொல்லப்பட்டிருக்கிறது. சத்துரு 
மனுஷருடைய ஆத்துமாவை ஒடுக்குகிறான்‌. 
அவர்களுடைய மனச்சாட்சிகளை 
பாழாக்குகிறான்‌. பாவங்களை செய்யுமாறு 
தூண்டுகிறான்‌. சத்துருவக்கு அழிவு 
நியமிக்கப்பட்டிருக்கிறது. மகாபாபிலோன்‌ 
அழியும்‌. 


எருசலேம்‌ இப்போது வேதனையிலும்‌, 
உபத்திரவத்திலும்‌ இருக்கிறது இதே 
ல்‌ உபத்திரவமும்‌ பாபிலோன்மீது, 

தானியேலை. 
கததி வ்படுததிலகள்கள்‌; தானியேல்‌ 
எரியப்பட்ட கெபியிலே தூக்கி 
எரியப்படுவார்கள்‌.. கர்த்தருடைய 
பிள்ளைகளுக்கு தீங்கு செய்கிறவர்களுக்கு 
தீங்கு வரும்‌. அது கர்த்தரால்‌ வரும்‌. 





ழ்‌ நள 
யாய 


இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
ம்முடைய ஜனங்களை பாபிலோன்‌ தேசத்து 
சிறையிரபபிலிந்து விடுதலை பண்ணுகிறார்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய தாசரைப்பற்றி விரிவாகச்‌ 
சொல்லுகிறார்‌. மீட்பரின்‌ ஆள்தத்துவமும்‌, 
அவருடைய  மனத்தாழ்மையும்‌, அவர்‌ 
உயர்த்தப்படுவதும்‌ விரிவாகச்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. 


பாபிலோன்‌ தேசத்து 
சிறையிருப்பிலிருக்கிற யூதர்களை, கர்த்தர்‌ 
தம்முடைய சித்தத்தின்‌ பிரகாரம்‌, தமக்கு 
ஏற்றவேளையில்‌ விடுதலைபண்ணுவார்‌. 
யூதர்கள்‌ விடுதலையின்‌ நற்செய்தியை நம்பி 
ஆறுதல்‌ பெறவேண்டும்‌ (ஏசா 52:1-6). 
யூதர்கள்‌ விடுதலையாகும்போது, 
கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்கும்‌, 
ஜனங்களுக்கும்‌ மிகுந்த 
சந்தோஷமுண்டாகும்‌ (ஏசா 52:7-10). 
பாபிலோன்‌ தேசத்து 

சிறையிருப்பிலேயே இன்னும்‌ தங்கியிரக்கிற 
யூதர்களை கர்த்தர்‌ அழைக்கிறார்‌. கர்த்தர்‌ 
அவர்களுக்கு விடுதலையை அறிவித்தும்‌, 
அவர்கள்‌ சிறையிருப்பை விட்டு வெளியே 
வராமல்‌, இன்னும்‌ சிறையிருப்புக்குள்ளேயே 
இருக்கிறார்கள்‌ (ஏசா 52:11,12). கர்த்தருடைய 
தாசராகிய மேசியாவைப்பற்றி கருக்கமாகச்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது (ஏசா 52:13-15). 


எழும்பு, எழும்பு, சீயோனே 
ஏசா 52:1-6 


ஏசா 521. எழும்பு, எழும்பு, சீயோனே, 
உன்‌ வல்லமையைத்‌ தரித்துக்கொன்‌; 
பரிசுத்த நகரமாகிய 

உன்‌ அலங்கார 

உடுத்திக்கொன்‌; 

மில்லாதவனும்‌ அசுத்தனும்‌ 
உன்னிடத்தில்‌ வருவதில்லை. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஏசா 522. தூசியை 
எழுத்திர; எருசலேமே, 
சிறைப்பட்டுப்போன 
குமாரத்தியே உன்‌: 
கட்டுகளை அவிழ்த்துவிடு. 


உதறிவிட்டு 
வீற்றிரு; 
சீயோன்‌ 
கழுத்திலுன்ன 


ஏசா 522. 
விற்கப்பட்டீர்கள்‌, 
மீட்கப்படுவீர்கள்‌ 
சொல்லுகிறார்‌. 


விலையின்றி 
பணமின்றி 


என்று கர்த்தர்‌ 


ஏசா 52:4. பூர்வத்தில்‌ என்‌ ஜனங்கள்‌: 
தங்கும்படி. எகிப்துக்குப்‌ போனார்கள்‌; 
அசீரியனும்‌ முகாத்தரமில்லாமல்‌. 
அவர்களை  ஒடுக்கினான்‌ என்று 
கர்த்தராகிய ஆண்டவர்‌ சொல்லுகிறார்‌. 


ஏசா 52:5, இப்பொழுது எனக்கு இங்கே 
என்ன இருக்கிறது, என்‌ ஜனங்கள்‌ 
விருதாவாய்க்‌ 
 கொண்டுபோகப்பட்டார்கள்‌;. 
அவர்களை ஆளுகிறவர்கன்‌ அவர்களை 
அலறப்பண்ணுகிறார்கள்‌;; நித்தமும்‌ 
இடைவிடாமல்‌ என்‌ நாமம்‌ 
தூஷிக்கப்படுகிறது என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 

ஏசா 5௨6. இதினிமித்தம்‌, என்‌: 
ஜனங்கள்‌ என்‌ நாமத்தை அறிவார்கள்‌; 
'இதைச்சொல்லுகிறவர்‌ நானே என்று 
அக்காலத்திலே அறிவார்கள்‌; இதே, 
இங்கே இருக்கிறேன்‌ எண்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 


கர்த்தருடைய ஜனங்கள்‌ பாபிலோன்‌ தேசத்து, 
சிறையிருப்பிலிருக்கிறார்கள்‌. கர்த்தர்‌ 
அவர்களுக்கு விடுதலையின்‌ நற்செய்தியை 
அறிவிக்கிறார்‌. கர்த்தருடைய பிள்ளைகள்‌ 
விடுதலை பெற்று புறப்பட்டுப்போவதற்கு, 
ங்‌ ஆயத்தம்பண்ணிக்கொள்ள 

அவர்கள்‌ இப்போது, 

சோர்ந்துபோயிருக்கிறார்கள்‌. 

விடுதலை கிடைக்குமோ, 
கிடைக்காதோ என்று 
அவநம்பிக்கையிலிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
தங்களுடைய மனச்சோர்வுகளை 
களைந்துவிட்டு, உற்சாகமாய்‌ 
எழும்பலேண்டும்‌. அவர்களுடைய ஆலி 
புதுபெலன்‌ பெறவேண்டும்‌. அவர்கள்‌ 
தங்களைத்‌ தாங்களே உற்சாகப்படுத்திக்‌ 
கொண்டு,  சிறையிருப்பிலிருக்கிற மற்ற 
ஜனங்களையும்‌ உற்சாகப்படுத்தவேண்டும்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


நீக்கிப்போடவேண்டும்‌. 
பார்க்காமல்‌, 
பார்க்கவேண்டும்‌. தங்களுடைய 
ஏறிட்டு, பரலோகத்தை. 
பார்க்கவேண்டும்‌. 
வாக்குத்தத்தங்களை 
பார்க்கவேண்டும்‌. கர்த்தர்‌ தங்களுக்காக 
நடப்பிக்கிற பராமரிப்புக்களை நோக்கிப்‌ 
பார்க்கவேண்டும்‌. கர்த்தரிடத்திலிருந்து 
பெரிய காரியங்களைப்‌ பெற்றுக்கொள்வோம்‌. 
என்று விசுவாசிக்கவேண்டும்‌. 
ரவேல்‌ ஜனங்கள்‌ 
பாபிலோன்‌ தேசத்து சிறையிருப்பில்‌: 
சோர்ந்துபோயிருக்கிறார்கள்‌. 
பணக ககக்கிளக்‌. 
விடுதலை கிடைக்கும்‌ 
நம்பிக்கையில்லாமலிருக்கிறார்கள்‌. 
போயிருக்கிற தம்முடைய ஜனங்களை 
கர்த்தர்‌ உற்சாகப்படுத்துகிறார்‌. அவர்களுக்கு 
ஆறுதலான வார்த்தைகளைச்‌ சொல்லுகிறார்‌. 


தங்களுக்கு 
என்னும்‌ 
சோர்ந்து 


வஸ்திரங்களை உடுத்திக்கொள்‌" 
என்று சிறையிருப்பிலிருக்கிற தம்முடைய 
ஜனங்களைப்‌ பார்த்து கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


(ஏசா 524) 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌, பாபிலோன்‌ 
தேசத்து சிறையிருப்பிலிருந்தாலும்‌, 
அவர்களுக்கு ஆவிக்குரிய எழுப்புதலும்‌, 
மறுமலர்ச்சியும்‌ உண்டாகும்‌. 
'விருத்தசேதனமில்லாதவனும்‌  அசுத்தனும்‌ 
இனி உன்னிடத்தில்‌ வருவதில்லை” (ஏசா 
521) என்று கர்த்தர்‌ சிறையிருப்பிலிருக்கிற 
தம்முடைய ஜனத்திற்கு வாக்குப்பண்ணுகிறார்‌. 
பாபிலோன்‌ தேசத்தாரின்‌ விக்கிரகாராதனை 
பழக்க வழக்கங்கள்‌, இனிமேல்‌ கர்த்தருடைய 
ஜனத்தின்மீது சுமத்தப்படமாட்டாது. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இயேசுகிறிஸ்துவின்‌ இரத்தத்தினால்‌ 
எருசலேமின்‌ சுவிசேஷம்‌ 
கத்திகரிக்கப்படுகிறது. தேவனுடைய 
கிருபையினால்‌ எருசலேம்‌ பரிசுத்தம்‌. 
பண்ணப்படுகிறது. எருசலேம்‌ தேவனுடைய 
கிருபையினாலும்‌, ன்‌ 

இரத்தத்தினாலும்‌ 

ஆக்கப்படுகிறது. 


தர்கள்‌ பாபிலோன்‌ தேசத்து, 
கறைபிகபபிகிுந்து 'ிடுலிக்கப்படுவார்கள்‌.. 
இனிமேல்‌ அவர்களை ஒடுக்குவதற்காக, 
அவர்களிடத்தில்‌ யாரும்‌ வரமாட்டார்கள்‌. 
விருத்தசேதனமில்லாதவர்களும்‌, அசுத்தரும்‌ 
அவர்களை ஒடுக்கமாட்டார்கள்‌. கர்த்தருடைய 
பிள்ளைகள்‌, கர்த்தரோடு 
நெருக்கமாயிருக்கவேண்டும்‌. கர்த்தருடைய 
வார்த்தைகளைக்‌ கேட்டு, அவருடைய 
சித்தத்திற்கு கீழ்ப்பியவேண்டும்‌. கர்த்தர்‌ 
தங்களுக்கு நியமித்திருக்கும்‌. 
கட்டளைகளையும்‌, பிரமாணங்களையும்‌ 
கைக்கொள்ளவேண்டும்‌. அப்போது கர்த்தர்‌ 
தம்முடைய ஜனங்களை, அவர்களுடைய 
சத்துருக்களிடமிருந்து பாதுகாப்பார்‌ 


கர்த்தருடைய பிள்ளைகள்‌ 
சிறையிருப்பிலிருந்து விடுவிக்கப்பட்ட பின்பு, 
தங்களை அசுத்தப்படுத்தினால்‌, 
கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல்‌: 
அவருக்கு விரோதமாகக்‌ கலகம்பண்ணினால்‌, 
சத்துருக்கள்‌ அவர்கள்மீது மறுபடியும்‌ 
வருவார்கள்‌. 

யூதர்கள்‌, தங்களுடைய 
சரித்திரத்தில்‌, கர்த்தருக்கு விரோதமாய்‌ 
மீண்டும்‌ மீண்டும்‌ கலகம்பண்ணினார்கள்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய ஜனத்தை பாபிலோன்‌. 
தேசத்து சிறையிருப்பிலிருந்து விடுவித்த 
பின்பு, இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ கர்த்தருடைய 
வார்த்தைக்கு செலிகொடுக்கவில்லை. 
அவருடைய கட்டளைகளையும்‌, 
பிரமாணங்களையும்‌ கைக்கொள்ளவில்லை. 
இதனால்‌ அந்தியோகஸ்‌ எருசலேமிலுள்ள 
கர்த்தருடைய ஆலயத்தைத்‌ 
தீட்டுப்படுத்தினான்‌. ரோமர்கள்‌ 
தேவாலயத்தை அழித்துப்போட்டார்கள்‌. 





ழ்‌ நவள 
யாய 


பாபிலோன்‌ 
சிறையிருப்ிலிரந்து 
யூதர்களுக்கு, சிறிதுகாலம்‌ 
சமாதானமும்‌ உண்டாயிற்று. 


ஆயத்தம்பண்ணிக்கொள்ளவேண்டுமென்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. “பரிகத்த நகரமாகிய 
எருசலேமே, உன்‌ அலங்கார வஸ்திரங்களை 
உடுத்திக்கொள்‌" (ஏசா 52:1) என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. அவர்கள்‌ இனிமேலும்‌ 


சிறையிருப்பிலிருந்து விடுதலை பெற்ற 
யூதர்கள்‌, இனிமேல்‌ துக்கமுகமாயிருக்கக்‌ 
கூடாது. அவர்கள்‌ எப்போதும்‌. 
சந்தோஷமாயிருக்கவேண்டும்‌. அவர்களுடைய 
பிரகாசமாயிருக்கவேண்டும்‌. 
சந்தோஷமாய்‌. 
அவர்களுடைய 
சிறையிருப்பு முடிந்துபோயிற்று. அவர்களுக்கு 
விடுதலை... கிடைத்திருக்கிறது. கர்த்தர்‌ 
தங்களுக்குக்‌ கொடுத்திருக்கிற விடுதலையை 
சந்தோஷமாய்‌ அனுபவிப்பதற்கு, அவர்கள்‌ 
தங்களை ஆயத்தம்பண்ணிக்கொள்ள 
வேண்டும்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய ஜனத்தைப்‌ 
பார்த்து, “தூசியை உதறிவிட்டு எழுந்திரு” 
(ஏசா 52:2) என்று சொல்லுகிறார்‌. 
பாபிலோன்‌ தேசத்தார்‌ கர்த்தருடைய 
பிள்ளைகளை தூசியில்‌ போட்டிருந்தார்கள்‌. 
அவர்கள்‌ யூதர்களை நோக்கி: “நாங்கள்‌ 
கடந்துபோகும்படிக்குக்‌ குனி' என்று 
சொன்னார்கள்‌. யூதர்கள்‌ தங்கள்‌ முதுகை 
கடந்துபோகிறவர்களுக்கு தரையும்‌ 
வீதியுமாக்கினார்கள்‌. அவர்கள்‌ யூதர்களை 
சஞ்சலப்படுத்தினார்கள்‌. (ஏசா 9:23) 
யூதர்கள்‌ 'சஞ்சலத்தினால்‌ ங்‌ 
மூடிக்கொண்டார்கள்‌. 
வேதனைகளையும்‌ 
தரித்துக்கொண்டார்கள்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ தம்முடைய ஜனத்தைப்‌ பார்த்து, 


வேண்டும்‌. “சிறைப்பட்டுப்போன சீயோன்‌ 
குமாரத்தியே, உன்‌ கழுத்திலுள்ள கட்டுகளை 
அவிழ்த்துவிடு" (ஏசா 52:2) என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 

பாவத்திலும்‌, 
அடிபைப்பட்டுக்கிடக்கிற 
இயேசுகிறிஸ்துவின்‌ 
விடுதலையை அறிவிக்கிறது. 
விடுவிக்கப்படுகிறவர்கள்‌ 
இரட்சிப்பைப்‌ பெற்றுக்கொள்‌ எவேண்டும்‌. 
கர்த்தர்‌ கொடுக்கும்‌ இரட்சிப்பை 
அசட்டைபண்ணிவிடக்கூடாது. அதை 
விசுவாசத்தோடு பற்றிக்கொள்ளவேண்டும்‌. 


ஒரு, சிலர்‌ பாவத்தின்‌ பாரத்தினால்‌ 
வருத்தப்பட்டு, வேதனையடைந்திருக்கிறார்கள்‌. 
அவர்களுடைய ஆத்துமா இளைப்படைந்து 
சோர்ந்துபோயிருக்கிறது. அவர்களுக்கு 
இயேசுகிறிஸ்துவில்‌: இளைப்பாறுதல்‌ 
வாக்குப்பண்ணப்பட்டிருக்கிறது. வருத்தப்பட்டு 
பாரம்‌ சுமக்கிறவர்கள்‌, தாங்கள்‌ ட 
பாவத்தின்‌. பாரமான 
தங்களைவிட்டு இறக்கி வத்துலிடவேண்டு்‌. 
கர்த்தர்‌ நம்மை விடுதலை பண்ணுகிறார்‌. 
குமாரன்‌ நம்மை விடுதலைபண்ணும்போது. 
நாம்‌ மெய்யாகவே விடுதலையாவோம்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய ஜனத்தை 
சிறையிருப்பிலிருந்து விடுவிப்பதற்கு 
ஆயத்தம்பண்ணுகிறார்‌. கல்தேயர்கள்‌ 
கர்த்தருடைய ஜனத்தை ஒடுக்குகிறார்கள்‌. 
அவர்கள்‌ கர்த்தரைப்பற்றித்‌ தியானித்துப்‌ 
பார்ப்பதில்லை. சனகெரிப்பும்‌ கர்த்தரைப்பற்றி 
நினைத்துப்‌ பார்க்கவில்லை. 


பயத்திலும்‌ 
ஜனங்களுக்கு, 
ஷம்‌ 
த 





ழ்‌ [பப்ப 
ஈயா 





'அவபக்தியான ஜனங்களுக்கு 
விரோதமாய்‌ நான்‌ அவனை அனுப்பி, 
எனக்குக்‌ கோபமூட்டின ஜனத்தை 
கொள்ளையிடவும்‌, சூறையாடவும்‌, அதை 
வீதிகளின்‌ சேற்றைப்போல்‌ மிதித்துப்போடவும்‌ 
அவனுக்குக்‌ கட்டளைகொடுப்பேன்‌. அவனோ 

எண்ணுகிறதுமில்லை, அவன்‌ 


கம்‌ சங்கரிக்கவ்மே 
நினைவுகொள்ளுகிறான்‌" (ஏசா 10:67). 


விலையின்றி விற்கப்பட்டீர்கள்‌, 
பணமின்றி மீட்கப்படுவீர்கள்‌ என்று கர்த்தர்‌ 


சொல்லுகிறார்‌. 
விற்றுப்போட்டார்கள்‌. 
தங்களை விற்றுப்போட்டதினால்‌ 
கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒன்றும்‌ 
ரை கர்த்தருக்கும்‌ இதனால்‌ 

[றும்‌ கிடைக்கவில்லை. இஸ்ரவேல்‌ 
தத்தா சிறைப்பிடித்ததற்காக, பாபிலோன்‌ 
தேசத்தாரும்‌ கர்த்தருக்கு நன்றி 
சொல்லவில்லை. பாபிலோனியர்கள்‌ நன்றி 
சொல்வதற்குப்‌ பதிலாக, கர்த்தருடைய 
நாமத்தை  நிந்தித்தார்கள்‌, இஸ்ரவேலின்‌ 
பரிசுத்தரை தூவித்தார்கள்‌. 

பாபிலோன்‌ தேசத்தார்‌ கர்த்தர்‌ செய்த 
நன்மைகளை கொஞ்சமும்‌ நினைத்துப்‌ 
பார்க்கவில்லை. அவர்கள்‌ கிரயம்‌ 
செலுத்தாமலேயே இஸ்ரவேல்‌ ல்‌ 
அடிமைப்படுத்திக்கொண்டார்கள்‌ 


வருஷங்களாக 
சம்பளமுமில்லாமல்‌, 


கர்த்தருடைய பிள்ளைகள்‌ 
விலையின்றி விற்கப்பட்டார்கள்‌. அவர்கள்‌ 
பணமின்றி மீட்கப்படுவார்கள்‌ என்று கர்த்தர்‌ 


சொல்லுகிறார்‌. “நான்‌ நீதியின்பி அவனை 
எழுப்பினேன்‌: அவன்‌ வழிகளையெல்லாம்‌. 
செல்வைப்படுத்துவேன்‌; அவன்‌ என்‌ 
நகரத்தைக்‌ கட்டி, சிறைப்பட்டுப்போன 
என்னுடையவர்களைக்‌. கிரயமில்லாமலும்‌ 


பரிதானமில்லாமலும்‌ விடுதலையாக்குவான்‌ 
என்று சேனைகளின்‌ கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌” 
(ஏசா 4513). 


இஸ்ரவேல்‌ ஜனத்தாருக்கு 
அடிமைத்தனமும்‌, சி ப்பும்‌ 
புதியதல்ல. அவர்கள்‌ ஏற்கெனவே 
இதுபோன்ற பாடுகளையும்‌, 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


வேதனைகளையும்‌ அனுபலித்திருக்கிறார்கள்‌. 


கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விடுதலை 
கிடைத்தாலும்‌, அவர்கள்‌ தங்களுடைய 
விடுதலையைக்‌ காத்துக்கொள்ளவில்லை, 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ மறுபடியும்‌ மறுபடியுமாக, 


ஒடுக்குகிறவர்களின்‌ கைகளில்‌, தங்களை 
ஒப்புக்கொடுத்தார்கள்‌. 

பூர்வத்தில்‌ என்‌ ஜனங்கள்‌ தங்கும்படி 
எகிப்துக்குப்‌ போனார்கள்‌; அசீரியனும்‌. 
முகாந்தரமில்லாமல்‌ அவர்களை ஒடுக்கினான்‌ 
என்று கர்த்தராகிய ஆண்டவர்‌ 
சொல்லுகிறார்‌" (ஏசா 52:4), இஸ்ரவேல்‌ 
த யுத்தம்பண்ணுவதற்காகவோ, 


ல்‌ எகிப்து 
குவில்லை. அவர்கள்‌ அங்கு 


டு போனார்கள்‌. எகிப்திற்கு 
தங்கும்படி போனார்கள்‌. னால்‌ 
எகிப்தியரோ இஸ்ரவேல்‌ ஜனத்தாரை 
அழமைப்படுத்திவிட்டார்கள்‌. அவர்களை 


ஒடுக்கி ஆளுகை செய்தார்கள்‌. 


கர்த்தருக்கு ஏற்ற வேளை வந்தபோது, 
அவர்‌ தம்முடைய ஜனங்களை எகிப்தின்‌ 
அடிமைத்தனத்திலிருந்து. விடுதலை 
பண்ணினார்‌.ஆனால்‌ இஸ்ரவேல்‌ ஜனத்தாரோ 
தங்களுடைய விடுதலையைக்‌ காத்துக்‌ 
கொள்ளவில்லை. அதன்பின்பு அசீரியனும்‌ 
முகாந்தரமில்லாமல்‌, கர்த்தருடைய 
ஜனங்களை  ஒடுக்கினான்‌. அசீரியாவின்‌ 
ராஜா, இஸ்ரவேலின்‌ பத்துக்கோத்திரத்தாரை, 
சிறைப்பிடித்துக்கொண்டுபோனான்‌. 


(அந்தர அசீரியனான 
'சனகெரிப்‌, அரணான, 
த்க்‌ பிடித்தான்‌. 
பாபிலோனியர்களையும்‌ அசீரியர்கள்‌ என்று 
அழைக்கலாம்‌. பாபிலோனியர்கள்‌ அசீரியப்‌ 


டய 


பேரரசில்‌ ஒரு கிளையைப்போல 
இருக்கிறார்கள்‌. அசீரியர்களைப்போலவே, 
பாபிலோனியரும்‌, கர்த்தருடைய ஜனங்களை 


முகாந்தரமில்லாமல்‌ ஒடுக்கினார்கள்‌. 


கர்த்தருடைய ஜனங்களுக்கு அந்நிய 
தேசத்தார்‌ மூலமாய்‌ நெருக்கமும்‌, 
இடுக்குதலும்‌. வேதனையும்‌, உபத்திரவமும்‌, 
சேதமும்‌. உண்டாயிற்று. இதனால்‌ 
கர்த்தருடைய நாமம்‌ தூவிக்கப்பட்டது. 
“இப்போது எனக்கு இங்கே என்ன 
இருக்கிறது" (ஏசா 52:5) என்று கர்த்தர்‌ 
கேட்கிறார்‌. “என்‌ ஜனங்கள்‌ விருதாவாய்க்‌ 
கொண்டுபோகப்பட்டார்கள்‌; அவர்களை 
ஆளுகிறவர்கள்‌ அவர்களை 
அலறப்பண்ணுகிறார்கள்‌ ; நித்தமும்‌ 


இடைவிடாமல்‌ என்‌ நாமம்‌ தூவிக்கப்படுகிறது 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌”. 





ஏசாய! 


i நள 
யாய 


சிறையிருப்பிலிருக்கிற 
'சோர்வடைந்திருக்கிறார்கள்‌. 
ஆவி முறிந்துபோயிற்று. 
கர்த்தரை துதிக்க. 
அவர்களை ஆளுகிறவர்கள்‌, 
அலறப்பண்ணுகிறார்கள்‌. எகிப்தியர்கள்‌ 
கர்த்தருடைய ஜனத்தை வெட்கப்‌ 
படுத்தினார்கள்‌. வேதனைப்படுத்தினார்கள்‌. 

“சிலகாலம்‌ சென்றபின்‌, எகிப்தின்‌ 
ராஜாமரித்தான்‌. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
அடிமைத்தனத்தினால்‌ தவித்து 
முறையிட்டுக்கொண்டிருந்தார்கள்‌; அவர்கள்‌ 
அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும்‌ சத்தம்‌ 
தேவசந்நிதியில்‌ எட்டினது' (யாத்‌ 2:23). 

இஸ்ரவேலின்‌ பரிசுத்தர்‌, 
ஜனத்தின்‌ அலறுதலையும்‌, 
பெருமூச்சையும்‌ கேட்டார்‌. 
விடுவிக்க ன்‌ 


யூதர்கள்‌ 
அவர்களுடைய 
அவர்களால்‌ 
முடியவில்லை. 
அவர்களை 


தம்முடைய 
புலம்பலையும்‌, 
அவர்களை 
எகிப்தின்‌ 


கர்த்தர்‌ 
தேசத்து 


தம்முடைய 
விடுவிக்க 


பாபிலோன்‌ 
அடிமைத்தனத்திலிருந்தும்‌, 
ஜனத்தை 
சித்தங்கொண்டிருக்கிறார்‌. 


'அப்பொழுது கர்த்தர்‌: எகிப்திலிருக்கிற 
என்‌ ஜனத்தின்‌ உபத்திரவத்தை நான்‌ 
பார்க்கவே பார்த்து. ஆளோட்டிகளினிமித்தம்‌ 
அவர்கள்‌ இடுகிற கூக்குரலைக்‌ கேட்டேன்‌. 
அவர்கள்‌ படுகிற வேதனைகளையும்‌ 
அறிந்திருக்கிறேன்‌. அவர்களை எகிப்தியரின்‌ 
மைக்கு லயாக்கவும்‌, அவர்களை 
அந்தத்‌ தேசத்திலிருந்துநீக்கி, கானானியரும்‌ 
ஏத்தியரும்‌ எமோரியரும்‌ பெரிசியரும்‌. 
ஏலியரும்‌ எபூசியரும்‌ இருக்கிற இடமாகிய 
பாலும்‌ தேனும்‌ ஓடுகிற நலமும்‌ விசாலமுமான 
தேசத்தில்‌ கொண்டுபோய்ச்‌ சேர்க்கவும்‌ 
இறங்கினேன்‌” (யாத்‌ 378) என்று 
சொல்லுகிறார்‌. 

கர்த்தருடைய ஜனத்தை 
ஆளுகிறவர்கள்‌ இறுமாப்பாயும்‌, தங்கள்‌ 
மனதில்‌ பெருமையோடும்‌ இருக்கிறார்கள்‌. 
கர்த்தரை தூஷிக்கிறார்கள்‌. கர்த்தருடைய 
ஜனத்தை கடினமாய்‌ ஆளுகை 
செய்வதினால்‌, கர்த்தரையும்‌ தங்களால்‌ 
ஆளுகை செய்ய முடியுமென்று பாபிலோன்‌ 
தேசத்தார்‌ நினைக்கிறார்கள்‌. தாங்கள்‌ 
சிறைப்பிடித்து வந்திருக்கிற யூதர்களை, 


- விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தரால்‌ விடுதலைபண்ண முடியவில்லை. 
என்று ஏனனமாய்ப்‌ பேசுகிறார்கள்‌. 
சேனைகளின்‌ கர்த்தரைவிட, தாங்களே 
வல்லமையுள்ளவர்கள்‌ என்று பாபிலோன்‌. 
தேசத்தார்‌ பெருமையோடு சொல்லுகிறார்கள்‌. 
இதனால்‌ தம்முடைய நாமம்‌ நித்தமும்‌ 
இடைவிடாமல்‌ தூவிக்கப்படுகிறது என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
கர்த்தருடைய ஜனத்தை 
முகாந்தரமில்லாமல்‌ ஒடுக்கிறவர்களும்‌ 
கர்த்தரை துதிப்பதில்லை. இஸ்ரவேல்‌ 
ஜனங்களும்‌ கர்த்தரைத்‌ துதிப்பதற்கு 
பாபிலோன்‌ தேசத்தார்‌ ப்பதில்‌ 
ஜனத்தை. 
கர்த்தருக்கு 
சித்தமாயிற்று. இஸ்ரவேலின்‌ தேவனாகிய 
கர்த்தர்‌, தம்முடைய ஜனத்தை 
விடுவிக்கும்போது, அவரே 
சர்வவல்லமையுள்ளவர்‌ என்பதை ஜனங்கள்‌ 
புரிந்துகொள்வார்கள்‌. 
என்‌ ஜனங்கள்‌ 
அறிவார்கள்‌; 
நானே என்று 
அக்காலத்திலே அறிவார்கள்‌; இதோ, இங்கே 
இருக்கிறேன்‌ என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌" 
(ஏசா 52:6). ர்‌ தம்முடைய ஜனத்தை 
பாபிலோன்‌ தேசத்து சிறையிருப்பிலிருந்து 
விடுதலை பண்ணும்போது அவருடைய 
நாமம்‌ முகிமைப்படும்‌. அவருடைய வல்லமை 
வெளிப்படும்‌. 


தேவன்‌ ராஜரிகம்‌ பண்ணுகிறார்‌ 
ஏசா 52:7-12. 


ஏசா 527. சமாதானத்தைக்‌ கூறி, 
நற்காரியங்களைச்‌ சுவிசேஷமாய்‌: 
இரட்சிப்பைப்‌ 

உன்‌ தேவன்‌. 

பண்ணுகிறாரென்று 

சொல்லுகிற 

பாதங்கள்‌ 

எவ்வனவு. 


ஏசா 528. உன்‌ ஜாமக்காரருடைய 
சத்தம்‌ கேட்கப்படும்‌; அவர்கள்‌ 
சத்தமிட்டு ஏகமாய்க்‌ கெம்பீரிப்பார்கன்‌; 
ஏனென்றால்‌, கர்த்தர்‌ சீயோனைத்‌ 
திரும்பிவரப்பண்ணும்போது, அதைக்‌ 
கண்ணாரக்காண்பார்கள்‌.. 





i= THE 
TT 


தப்பிப்போகக்கண்டால்‌, 

அவனிடத்தில்‌ கொண்டுபோய்‌ விடுவாயாக. 
உன்னைப்‌ பகைக்கிறவனுடைய கழுதை 
சுமையோடே விழுந்துகிடக்கக்‌ 
கண்டாயானால்‌, அதற்கு 
உதவிசெய்யாதிருக்கலாமா? அவசியமாய்‌ 
அவனோடேகூட அதற்கு உதவிசெய்வாயாக" 
(யாத்‌ 23:4,5) என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 


நம்முடைய சத்துருக்களையும்‌ நாம்‌. 
சிநேகிக்கவேண்டும்‌ என்பது புதிய 
பிரமாணமல்ல. இது ஒரு பழைய பிரமாணம்‌. 
இந்தப்‌ பிரமாணம்‌ பழைய பிரமாணமாக 
இருந்தாலும்‌, இது எல்லா காலத்திற்கும்‌ 
பொதுவான பிரமாணமாயிருக்கிறது. 


“உன்‌ சத்துரு பசியாயிருந்தால்‌, 
அவனுக்குப்‌ புசிக்க ஆகாரங்கொடு: அவன்‌ 
நாகமாயிருந்தால்‌, குடிக்கத்‌ தண்ணீர்‌ கொடு, 
அதினால்‌ நீ அவன்‌ தலையின்மேல்‌ எரிகிற 
தழல்களைக்‌ குவிப்பாய்‌: கர்த்தர்‌ உனக்குப்‌ 
பலனளிப்பார்‌" (நீதி 25:21,22) என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 


நம்முடைய சத்துருக்களுக்கும்‌ நம்மைப்‌ 
பகைக்கிறவர்களுக்கும்‌, நாம்‌ இதுபோல 
நன்மை. செய்யும்போது நம்முடைய 
சிநேகிதர்களுக்கு நாம்‌ இதைவிட அதிகமான 
நன்மைகளை செய்வோம்‌. தங்களுடைய 
சத்துருக்களுக்கு உதவி செய்கிறவர்கள்‌, 
தங்களுடைய  சிநேகிதருக்கு மிகவும்‌ 
அதிகமான உதவிகளை செய்வார்கள்‌. 


சத்துருக்களின்‌ 
உடமைகளுக்கு ஆபத்தோ அல்லது 
சேதமோ வரும்போது நாம்‌ உதவி 
செய்யவில்லையென்றால்‌ 
வந்த பாவமாகயிருக்கும்‌. 
பாவபாகயிருக்கும்போது, 


நம்முடைய 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


சத்துருவடைய மாடோ 
கழுதையோ வழிதப்பிப்போகும்போது, அதை 
திரும்ப அவனிடத்தில்‌ கொண்டு போய்‌ 
விடும்போது, நம்முடைய சத்துருவுக்கு நாம்‌ 
உதவிசெய்கிறோம்‌. நம்முடைய சத்துரு 
கர்த்தருடைய பாதையை விட்டு விலகி, 
பாவமான பாதையிலே 
வழிதப்பிப்போகும்போது, அவனை 
மறுடியும்‌ கர்த்தருக்கு சித்தமான பாதையில்‌ 
வழிநடத்தும்போது, நாம்‌ அவனுக்கு 
மிகப்பெரிய உதவியை செய்கிறோம்‌. 


சகோதரரே உங்களில்‌ ஒருவன்‌ 
சத்தியத்தைவிட்டு விலகி மோசம்‌ 
போகும்போது, மற்றொருவன்‌ அவனைத்‌ 
திருப்பினால்‌, தப்பிப்போன க்ப்‌ 
பாவியைத்‌ திருப்புகிறவன்‌ 
ஆத்துமாவை மரணத்தினின்று இரட்சித்து 
திரளான பாவங்களை மூடுவானென்று 
அறியக்கடவன்‌" (யாக்‌ 5:19,20). 


அல்லது 


ஒரு கழுதை கவமோடு 
கிடக்க காணும்போது, அது 
பகைக்கிறவனுடைய கழுதையாகயிருந்தாலும்‌, 
நாம்‌ அந்தக்‌ கழுதைக்கு உதவி 
செய்யவேண்டும்‌. என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. விழுந்து கிடக்கிற 
கழுதைகளை தூக்கிவிட்டு உதவி 
செய்கிறவர்களைப்போல, பாவத்தில்‌ 
விழுந்துகிடக்கிற ஆத்துமாக்கள்‌ 
தூக்கிவிட்டு உதவி செய்ய முன்வரவேண்டும்‌. 
கழுதைகளைவிட மனுஷருடைய ஆத்துமா 
விலையேறப்பெற்றது. 


ஓய்வு வருஷம்‌ 
யாத்‌ 2910-19. 


யாத்‌ 28:10. ஆறுவருஷம்‌ நீ உன்‌ 
நிலத்தில்‌ பயிரிட்ட, அதின்‌ பலனைச்‌ 
சேர்த்துக்கொள்‌. 


யாத்‌ 29:11. ஏழாம்‌ வருஷத்தில்‌ உண்‌ 
ஜனத்திலுன்ன எனியவர்கள்‌ புசிக்கவும்‌, 
மீதியானதை வெளியின்‌ ஜெந்துக்கள்‌ 
தின்னவும்‌, அந்த நிலம்‌ கம்மா 
கிடக்க விட்டுவிடுவாயாக; 
திராட்சத்தோட்டத்தையும்‌ 
ஓலிவத்தோப்பையும்‌ 


செய்வாயாக. 





ழ்‌ நவள ஏசாயா 
TT 


ஏசா 5௨9, 
ஸ்தலங்கனே, முழங்கி ஏகமாய்க்‌. 
கெம்பீரித்தூப்‌ பாடுங்கள்‌, கர்த்தர்‌ 
தம்முடைய ஜனங்களுக்கு ஆறுதல்‌: 

மீட்டுக்‌. 


எருசலேமின்‌ பான 


ஏசா 5910. எல்லா ஜாதிகளின்‌ 
கண்களுக்கு முன்பாகவும்‌ கர்த்தர்‌ 
தம்முடைய பரிசுத்த 
வெளிப்படுத்துவார்‌; ழு 
எல்லைகளில்‌ உன்ளவர்கனெல்லாரும்‌. 
நமது தேவனுடைய இரட்சிப்பைக்‌ 
காண்பார்கள்‌. 


ஏசா ஒவ புறப்படுங்கள்‌, 
புறப்படுங்கள்‌, அவ்விட்டுப்‌ போங்கள்‌; 
அசுத்தமானதைத்‌ தொடாதிருங்கள்‌; 
கர்த்தருடைய பாத்திரங்களைச்‌. 
சுமக்கிறவர்கனே, அதின்‌ நடுவிலிருந்து. 
புறப்பட்டு உங்களைச்‌ சுத்திகரியுங்கள்‌. 


ஏசா 5212. நீங்கள்‌ தீவிரித்துப்‌ 
புறப்படுவதில்லை; நீங்கள்‌ 
ஓடிப்போகிறவர்கன்போல 
ஓடிப்போவதூமில்லை; கர்த்தர்‌ உங்கள்‌. 
முன்னே போவார்‌; இஸ்ரவேலின்‌ 
தேவன்‌ உங்கள்‌ பிறகே உங்களைக்‌. 
காக்கிறவராயிருப்பார்‌. 


தர்கள்‌ பாபிலோன்‌ தேசத்து, 

ப்பிலிருந்து விடுவிக்கப்படுகிறார்கள்‌. 
அவர்களுடைய விடுதலையை அறிவிக்கும்‌. 
நற்செய்தி, சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்கு 
அடையாளமாயிருக்கிறது. _ “சமாதானத்தைக்‌ 
கூறி, நற்காரியங்களைச்‌  சுவிசேஷமாய்‌ 
அறிவிக்கிறவர்களுடைய பாதங்கள்‌ எவ்வளவு 
அழகானவைகள்‌ என்று எழுதிமிருக்கிறதே” 
(ரோம 10:15). பாபிலோன்‌ தேசத்து 
சிறையிருப்பிலிருந்து யூதர்கள்‌ 
விடுவிக்கப்படுவது, கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்துவினால்‌ மனுக்குலத்தார்‌ 
இரட்சிப்படைவதற்கு 
அடையாளமாயிருக்கிறது. 

விடுதலையின்‌. நற்செய்தி 
மிகப்பெரிய ஆசீர்வாதமான செய்தியாகும்‌. 
யூதர்கள்‌. தங்களுடைய விடுதலையை 
சந்தோஷத்தோடு வரவேற்கவேண்டும்‌. 
விடுதலையின்‌ நற்செய்தியை 
அறிவிக்கிறவர்களை, யூதர்கள்‌ சந்தோஷமாய்‌ 
ஏற்றுக்கொள்‌ வேண்டும்‌. 


- விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யூதஜனங்கள்‌ பாபிலோன்‌ தேசத்து 
சிறையிருப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டவுடனே, 
அவர்களில்‌ சிலர்‌ எருசலேமுக்கு 
தாமதமில்லாமல்‌ போனார்கள்‌. வேறு சிலர்‌, 
தாங்கள்‌ விடுதலை பெற்ற நற்செய்தியை, 
எருசலேமிலுள்ளவர்களுக்கு அறிவிப்பதற்காக, 
தங்களுடைய தூதர்களை அனுப்பினார்கள்‌. 
எருசலேமிலிருக்கிறவர்கள்‌ பாபிலோன்‌ 
தேசத்திற்கு சிறைப்பட்டுப்போகாமல்‌, 


அங்கேயே தங்கிவிட்டவர்கள்‌. தங்கள்‌ உற்றார்‌ 
உறவினர்களையும்‌, 
இழந்து. 


சுற்றத்தாரையும்‌ 
அவர்கள்‌... எருசலேமில்‌ 


தவித்துக்கொண்டிருக்கிறார்கள்‌. 


தங்களுடைய யூததேசத்தி, ல்‌ 
அழிவு வந்தது என்பதையும்‌, யூதர்கள்‌ ஏன்‌ 
சிறைப்பட்டுப்போனார்கள்‌ என்பதையும்‌ 
கர்த்தருடைய ஜனங்களால்‌ புரிந்துகொள்ள 
முடியவில்லை. தேவன்‌ தங்களையும்‌, 
தங்கள்‌ தேசத்தையும்‌ ராஜரீகம்‌ 
பண்ணுகிறாரா, இல்லையா என்னும்‌ சந்தேகம்‌ 
அவர்களுடைய மனத்திற்குள்‌ உண்டாயிற்று 
ள்‌ ராஜரீகம்பண்ணுகிறார்‌' என்னும்‌ 
எருசலேமிலுள்ள ஜனங்களுக்கு 
சுவிசேஷமாய்‌ அறிவிக்கப்படுகிறது. 
சீயோனின்‌ தேவன்‌ ராஜரீகம்பண்ணுகிறார்‌. 
ப்‌ ராஜரீகம்பண்‌ ணுகிறார்‌" 
என்னும்‌ செய்தியை அறிவிப்பது, 
சுவிசேஷத்தை பிரசங்கம்பண்‌ ணுவதற்கு 
அடையாளமாயிருக்கிறது. இயேசுகிறிஸ்துவின்‌ 
சுவிசேஷம்‌ மனுக்குலத்திற்கு இரட்சிப்பையும்‌ 
சமாதானத்தையும்‌ அறிவிக்கிறது. 
இயேசுகிறிஸ்துவின்‌ சுவிசேஷம்‌, அவரை 
நம்புகிற பிள்ளைகளுக்கு ஜெயத்தை 
அறிவிக்கிறது. அவர்களுக்கு சாத்தான்மீது 
ஜெயமுண்டாகும்‌. கர்த்தருடைய பிள்ளைகள்‌ 
ஆவிக்குரிய சத்துருக்களை ஜெயிப்பார்கள்‌. 
அவர்கள்‌ தங்களுடைய 
விக்குரிய அடிமைத்தனத்திலிருந்து 
விக்கப்படுவார்கள்‌. கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்து, ராஜரீகம்பண்ணுகிறார்‌ 
என்பதே, கிறிஸ்துவின்‌ சுவிசேஷமாகும்‌. 


தேவன்‌ 





ழ்‌ நவள 
யாய 


முதலாவதாக 
கர்த்தருடைய ஆவியானவர்‌ 
என்மேலிருக்கிறார்‌; தரித்திரருக்குச்‌ 
சுவிசேஷத்தைப்‌ பிரசங்கிக்கும்டி என்னை 
அபிஷேகம்பண்ணினார்‌; இருதயம்‌. 
நருங்குண்டவர்களைக்‌ குணமாக்கவும்‌, 
சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும்‌, 
குருடருக்குப்‌ பார்வையையும்‌ 
பிரசித்தப்படுத்தவும்‌, நொறுங்குண்டவர்களை 
விடுதலையாக்கவும்‌, கர்த்தருடைய அநுக்கிரக 
வருஷத்தைப்‌ பிரசித்தப்படுத்தவும்‌, என்னை 
அனுப்பினார்‌" (லூக்‌ 4:18,19), 
கர்த்தர்‌ 
பின்பு 
கேட்டவர்களாலே. 
உறுதியாக்கப்பட்டதும்‌, 
அடையாளங்களினாலும்‌ அற்புதங்களினாலும்‌ 
பலவிதமான பலத்த செய்கைகளினாலும்‌, 
தம்முடைய சித்தத்தின்படி பகர்ந்துகொடுத்த 
பரிசுத்தஆவியின்‌ வரங்களினாலும்‌, 
தேவன்‌ தாமே சாட்சி கொடுத்ததுமாமிருக்கிற 
இல்வளவு பெரியதான இரட்ரிப்பைக்குறித்து. 
நாம்‌ கவலையற்றிருப்போமானால்‌ 
தண்டனைக்கு எப்படித்‌ 
தப்பித்துக்கொள்வோம்‌" (எபி 2:34). 
“உன்‌ வன்‌ ராஜரிகம்‌ 
பண்ணுகிறாரென்று சீயோனுக்குச்‌ 
சொல்லுகிற சுவிசேஷகனுடைய பாதங்கள்‌ 
மலைகளின்மேல்‌. எவ்வளவு, 
அழகாமிருக்கின்றன" (ஏசா 52:7) என்னும்‌ 
வாக்கியம்‌ இயேசுகிறிஸ்துவின்‌ பாதங்களைக்‌ 
குறிப்பிடுகிறது. 
பாதங்கள்‌ 
இறையப்பட்டது. Fors 5 
இயேசுகிறிஸ்துவினுடைய பாதங்கள்‌ அழகாய்‌ 
இருக்கின்றன. 


பாபிலோன்‌ தேசத்து. 
சிறையிருப்பிலிருக்கிற யூதர்களுடைய 
க்கம்‌ க்‌ 


தேசத்திலிருந்து விடுதலை பெற்ற யூதர்கள்‌ 


மலைகளை சுற்றி, 
ன சேருகிறார்கள்‌. 
சமாதானத்தைக்கூறி, 

சவிசேனய்‌ அறிவித்து. இரசிய 
பிரசித்தப்படுத்த வருகிறார்கள்‌. “உன்‌ தேவன்‌ 
ராஜரீகம்பண்ணுகிறார்‌" என்று சீயோனுக்கு 
சொல்ல. வருகிறார்கள்‌. 


எருசலேமுக்கு 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நற்செய்தியை சொல்லுகிற 
சுலிசேஷகர்கள்‌, மலைகளின்மேல்‌ சுற்றி 
நடந்து எருசலேமுக்கு வருகிறார்கள்‌. 
இவர்களுடைய பாதங்கள்‌ அழகாயிருக்கிறது 
வேதபண்டிதர்கள்‌ இந்த 


வியாக்கியானம்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 


சுவிசேஷகனுடைய 
கேட்டு,  சீயோனிலுள்ள ஜாமக்காரரும்‌ 
சந்தோஷப்பட்டு களிகூருகிறார்கள்‌. 
எருசலேமின்‌ அலங்கங்கள்மீது ர்‌ 
ஜாமக்காரரை வைத்திருக்கிறார்‌. 
கர்த்தருடைய நாமத்தை பிரகடனம்பண்ண 
வேண்டும்‌. கர்த்தரிடத்தில்‌ எப்போதும்‌ 
தொடர்ந்து ஜெபித்துக்‌ கொண்டிருக்க 
வேண்டும்‌. கர்த்தர்‌ எருசலேமை இந்தப்‌ 
பூமியில்‌ தமக்கு புகழ்ச்சியாகவும்‌, 
துதியாகவும்‌ பிரஸ்தாபம்பண்ணும்‌ வரையிலும்‌, 
ஜாமக்காரர்கள்‌ எருசலேமிலே கர்த்தரைத்‌ 


துதிக்கவேண்டும்‌. 


“எருசலேமே உன்‌ மறில்களின்‌ மேல்‌ 


இராமுழுதும்‌ ஒருக்காலும்‌ 
ஜாமக்காரரைக்‌ 


நற்செய்தியைக்‌ 


பிரஸ்தாபம்பண்‌ க 
அமரிக்கையாமிருக்கலாகாது" (ஏசா 62:6), 


எருசலேமின்‌ அலங்கத்தின்‌ மேலுள்ள 
ஜாமக்காரர்கள்‌ கர்த்தரிடத்தில்‌ எப்போதும்‌. 
ஜெபம்பண்ணிக்கொண்டிருக்கிறார்கள்‌. 
தங்களுடைய 

கர்த்தரிடத்திலிருந்து 
பெற்றுக்கொள்வதற்காக 
காத்துக்கொண்டிருக்கிறார்கள்‌. 


“நான்‌ என்‌ காவலிலே தரித்து, 
அரணிலே  நிலைகொண்டிருந்து, அவர்‌ 
எனக்கு என்ன சொல்லுவாரென்றும்‌, அவர்‌ 
என்னைக்‌ கண்டிக்கும்போது நான்‌ என்ன 
உத்தரவு சொல்லுவேனென்றும்‌ கவனித்துப்‌ 
பார்ப்பேன்‌ என்றேன்‌” (ஆப 21). 





ழ்‌ நவள 
யாய 


ராஜரீகம்பண்ணுகிறார்‌" என்னும்‌ சுவிசேஷச்‌ 
செய்தியை அவர்கள்‌ எருசலேமில்‌: 
சொல்லும்போது, 

அலங்கத்தின்‌ 

ஜாமக்காரர்களுக்கு 

முதலாவதாக அறிவிக்கப்படுகிறது. அவர்கள்‌ 
சுவிசேஷத்தைக்‌ கேட்டு, சத்தமிட்டு 
ஏகமாய்‌ கெம்பீரிக்கிறார்கள்‌. எருசலேமில்‌. 
தங்கியிருக்கிற மற்ற ஜனங்களும்‌, 
நற்செய்தியைக்‌ கேட்டு, கர்த்தரைத்‌ துதிக்க 
வருமாறு, ஜாமக்காரர்கள்‌ அவர்களை 
அழைக்கிறார்கள்‌. 


கர்த்தர்‌ தம்முடைய 
முன்னறிவித்த தீர்க்கதரிசனம்‌ 
நிறைவேறியிருக்கிறது. கர்த்தர்‌ 
ஜனத்தோடு பண்ணிய 
இப்போது பிரத்தியட்சமாய்‌ 
கொண்டிருக்கிறது. 
சீயோனைத்திரும்பி 
எருசலேமின்‌ 


த்திற்கு 
இப்போது. 
தம்முடைய 
உடன்படிக்கை, 
நடைபெற்றுக்‌ 
கர்த்தர்‌ 
வரப்பண்ணும்போது, 
'லேமின்‌ அலங்கத்தின்மேலிருக்கிற 
ஜாமக்காரர்கள்‌, அதைக்‌ காண்ணாரக்‌ 
காண்பார்கள்‌. கர்த்தர்‌ சொன்ன 
தீர்க்கநரிசனம்‌ நிறைவேறுவதைப்‌ பார்த்து, 
ன்‌ நியோடு. 


கர்த்தர்‌ ஆதரவான 
கொடுப்பார்‌. அதைப்‌ பார்த்து, 
அவர்கள்‌ கர்த்தரை போற்றிப்‌ 
புகழுவார்கள்‌. கர்த்தர்‌ சொன்ன 
தீர்க்கதரிசனங்களெல்லாம்‌ ஒவ்வொன்றாய்‌ 
நிறைவேறும்‌. அவை ர்த்‌ 
சித்தத்தின்‌ பிரகாரமாய்‌, 
வேளையில்‌ நிறைவேறும்‌. 
கர்த்தருடைய பிள்ளைகள்‌ 
கண்ணாரக்‌ காண்பார்கள்‌. 


பிரதியுத்தரம்‌ 


மாம்சமான 
ஆவியை ஊற்றுவேன்‌ கர்த்தர்‌ 
வாக்குப்பண்ணினார்‌. தம்முடைய 
ஊழியக்காரர்மேல்‌ ஞானத்தின்‌ ஆவியையும்‌, 
வெளிப்பாட்டின்‌ ஆவியையும்‌ 
ஊற்றப்போவதாக வாக்குப்பண்ணினார்‌. 


யாவர்மேலும்‌ 
என்று 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இந்த தீர்க்கதரிசனம்‌ நிறைவேறுவதை, 
கர்த்தருடைய பிள்ளைகள்‌, தங்கள்‌ 
கண்ணாரக்‌ காண்கிறார்கள்‌. கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்து கொடுக்கும்‌ ஆத்தும 
இரட்சிப்பை  சந்தோஷமாய்ப்‌ பெற்று 
அனுபவிக்கிறார்கள்‌. 

"கர்த்தருடைய 
தேசத்து. 


ஜனம்‌, பாபிலோன்‌ 
சிறையிருப்பிலிருந்து 
விடுவிக்கப்பட்டு, எருசலேமுக்கு திரும்பி 
வரும்போது. எருசலேமின்‌ பாழான 
ஸ்தலங்கள்‌, முழங்கி, ஏகமாய்‌ கெம்பீரித்துப்‌ 
பாடும்‌. கர்த்தர்‌ தம்முடைய ஜனங்களுக்கு 
ஆறுதல்‌ செய்து, எருசலேமை 
மீட்டுக்கொண்டதற்காக, எருசலேமின்‌ 
பாழான ஸ்தலங்களெல்லாம்‌, கர்த்தரைத்‌ 
துதித்து கெம்பீரமாய்ப்‌ பாடும்‌. எருசலேமின்‌ 
மீட்பு கர்த்தருடைய 
பிள்ளைகளெல்லோருக்கும்‌ மிகுந்த 
சந்தோஷத்தைக்‌ கொடுக்கிறது. 

“அவளும்‌ அந்நேரத்திலே வந்து நின்று, 
கர்த்தரைப்‌ புகழ்ந்து, எருசலேமிலே 
மீட்புண்டாகக்‌ காத்திருந்த யாவருக்கும்‌ 
அவளைக்குறித்தப்‌ பேசினாள்‌" (தூக்‌ 2:38) 

எருசலேமின்‌ மீட்பு 
நாமத்தை மகிமைப்படுத்துகிறது. 
ஜாதிகளின்‌ கண்களுக்கு 
கர்த்தர்‌ தம்முடைய பரிசுத்த 
வெளிப்படுத்துவார்‌; பூமியின்‌ எல்லைகளில்‌ 
உள்ளவர்களெல்லாரும்‌ நமது தேவனுடைய 
இரட்சிப்பைக்‌ காண்பார்கள்‌" (ஏசா 52:10), 
கர்த்தர்‌ தம்முடைய பரிசுத்த புயத்தை 
வெளிப்படுத்தும்போது. அவருடைய வல்லமை 
வெளிப்படுகிறது. 

ப்பிலிருக்கிற கர்த்தருடைய 
தகா பல்‌ 

பாபிலோன்‌ தேசத்தை விட்டு 
ப்‌ போகவேண்டும்‌. 


சிறையிருப்பிலிருக்கவேண்டிய 
அவசியமுமில்லை. 





ழ்‌ நவள ஏசாயா 
TT 


அப்பொழுது எருசலேமிலுள்ள 
கர்த்தருடைய ஆலயத்தைக்‌ கட்டுகிறதற்குப்‌ 
போகும்படி யூதா பென்யமீன்‌ வம்சங்களின்‌ 


சாத்தானுக்கும்‌. 
இயேசு 


அடிமைகளாகயிருக்கிறார்கள்‌. 
கிறிஸ்துவின்‌ மூலமாய்‌. ஜனங்களுக்கு 
இரட்சிப்பு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 
இரட்சிப்பின்‌ செய்தியைக்‌ கேட்கிறவர்கள்‌ 

பாவத்தின்‌ அடிமைத்தனத்திலிருந்து. 
சீக்கிரமாய்‌ வெளியேறிப்போய்விடவேண்டும்‌. 


இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ பாபிலோன்‌ 
தேசத்தைவிட்டு வெளியேறும்போது, அவர்கள்‌ 
அதத்தமானதை தொடக்கூடாது என்று 
கர்த்தர்‌ கட்டளையிடுகிறார்‌. கர்த்தருடைய 
பாத்திரங்களை சுமக்கிறவர்கள்‌, பாபிலோன்‌ 
தேசத்து சிறையிருப்பின்‌ நடுவிலிருந்து, 
புறப்பட்டு, தங்களை சுத்திகரிக்கவேண்டும்‌. 
கர்த்தருடைய பிள்ளைகள்‌, 
த்‌ விடுதலைக்காக கர்த்தரையே 
சார்ந்திருக்கவேண்டும்‌. 

இிக்கிரகங்களை நம்பக்கூடாது. தேவனுடைய 
பிள்ளைகள்‌ 


விடுவிப்பதற்கு போதுமானது. அவர்களுக்கு 
வேறு எந்த விக்கிரகத்திடமிருந்தும்‌ உதவி 
தேவைப்படாது. அவர்கள்‌ தங்கள்‌ 
விடுதலைக்காக அசுத்தமானதை 
தொடவேண்டிய அவசியமில்லை. பாபிலோன்‌ 
விடுதலைபெற்று, தங்கள்‌ 
புறப்பட்டுப்போகிறவர்கள்‌, 
சுத்திகரித்துக்கொள்ளவேண்டும்‌ 

என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ 


ஒடிப்போவதுபோல, அவர்கள்‌ ஒடிப்போகவேண்டிய 
அவசியமுமில்லை. கர்த்தர்‌ அவர்களுக்கு பல்‌ 
போகிறார்‌. இஸ்ரவேலின்‌ 

அவர்களுக்கு பின்னால்‌, 
காக்கிறவராகயிருக்கிறார்‌. 
பிரசன்னம்‌. 
பிள்ளைகளுக்கு 


அணை 
கர்த்தருடைய 


ன்‌ 5 


- விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பின்பாகவும்‌ 
ஆகையினால்‌ அவர்கள்‌ 
பயந்து ஓடவேண்டியதில்லை. 


இருக்கிறது. 
அவசரப்பட்டு 
தாறுமாறாக. 
நிதானமாக 


'வேகத்தோடும்‌. 


கர்த்தருடைய தாசன்‌ 
ஏசா 5218-15 


ஏசா 5218. இதோ, 
ஞானமாய்‌ நடப்பார்‌, அவர்‌ 
உயர்த்தப்பட்டு, மேன்மையும்‌ மகா 
உன்னதமுமாயிருப்பார்‌. 


என்‌ தாசன்‌: 


ஏசா 5214. மனுஷனைப்பார்கிலும்‌ 
அவருடைய முகப்பார்வையும்‌, 
மனுபுத்திரரைப்பார்க்கிலும்‌ அவருடைய 
குபமும்‌, இவ்வளவு அத்தக்கேடு 
அடைந்தபடியிணாலே, அவரைக்கண்ட, 
அநேகர்‌ பிரமிப்படைத்தார்கள்‌. 


ஏசா 52:15. அப்படியே, அவர்‌ அநேகம்‌ 
ஜாதிகன்மேல்‌ தெளிப்பார்‌; 
அவர்திமித்தம்‌ ராஜாக்கள்‌ தங்கள்‌ 
வாயை மூடுவார்கள்‌; ஏனெனில்‌, 
தங்களுக்குத்‌ 
தெரிவிக்கப்படாதிருத்ததை அவர்கள்‌ 
காண்பார்கள்‌; கேன்விப்படாதிருத்ததை 
அவர்கள்‌ அறிந்துகொள்வார்கள்‌. 


இந்த அதிகாரத்தின்‌ கடைசி 
மூன்று வசனங்களும்‌, ஏசா 53-ஆவது, 
அதிகாரத்திலள்ள எல்லா வசனங்களும்‌ 
இயேசுகிறிஸ்துவைப்பற்றி தெளிவாக. 
வெளிப்படுத்துகிறது. இந்த வாக்கியங்கள்‌ 
மேசியாவைப்பற்றிச்‌ சொல்லுகிறது என்பதை 
பூர்வகாலத்து யூதர்கள்‌ எல்லோருமே. 
அறிந்திருந்தார்கள்‌. ஆனாலும்‌ இந்த 
வசனங்கள்‌ எரேமியாவைப்பற்றிச்‌ 
சொல்லுகிறது என்று விளக்கம்‌ 
கொடுக்கிறவர்களும்‌ இருக்கிறார்கள்‌. 





i al 
TTT 
'ஸ்தலர்‌ நடபடிகள்‌ புஸ்தகத்தில்‌, 


அப்போ 
பிலிப்பு, இந்த வாக்கியத்திற்கு சரியான 
விளக்கம்‌ சொல்லுகிறார்‌. ந்த 
வானத்த 'துவரையிலும்‌ சொல்லப்பட்ட 
விளக்கங்களையெல்லாம்‌. 
நீக்கிவிட்டு, தெளிவான... விளக்கம்‌ 
சொல்லுகிறார்‌ 


“மந்திரி பிலிப்பை நோக்கி: தீர்க்கதரிசி 
யாரைக்குறித்து தைச்‌ சொல்லுகிறார்‌? 
தம்மைக்குறித்தோ,வேறொருவரைக்குறித்தோ? 
எனக்குச்‌ சொல்லவேண்டும்‌ என்று. 
கேட்டுக்கொண்டான்‌. அப்பொழுது பிலிப்பு 
பேசத்தொடங்கி, இந்த  வேதவாக்கியத்தை 
முன்னிட்டு இயேசுவைக்குறித்து அவனுக்குப்‌ 
பிரசங்கித்தான்‌" (அப்‌ 8:34,35). 


பிதாவாகிய தேவன்‌ 
சித்தத்தையும்‌, திட்டத்தையும்‌ நிறைவேற்றும்‌ 
ஊழியத்தை, தம்முடைய ஒரே பேறான 
குமாரனாகிய யேசுகி) 


ஒப்புக்கொடுத்திருக்கிறார்‌ 


தேவனாகிய கர்த்தர்‌ 
"தம்முடைய தாசன்‌" 
கர்த்தர்‌ தம்முடைய 
தம்முடைய ஊழியத்தை ஒப்புக்கொடுக்கிறார்‌. 
கர்த்தருடைய தாசர்‌, ம்பிடத்தில்‌ 
ஒப்புக்கொடுக்கப்பட்ட ஊழியத்தை 
உண்மையாய்ச்‌ செய்துமுடிக்கிறார்‌ 

இதோ, என்‌ தாசன்‌ ஞானமாய்‌ 
நடப்பார்‌” (ஏசா 52:13) என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து 
பிதாவின்‌ மகிமையைத்‌ தேடுகிறார்‌. 
பிதாவின்‌ சித்தத்தை நிறைவேற்றுகிறார்‌. 
தம்முடைய பிதாவின்‌ ராஜ்யத்தை இந்தப்‌ 
பூமியில்‌ ஸ்தாபிக்கம்‌ ஊ, 5 
கிறிஸ்துவானவர்‌ உண்மையாய்ச்‌ செய்கிறார்‌. 
இயேசுகிறிஸ்துவின்‌ ஊழியம்‌ ஆவிக்குரிய 
ஊழியமாகும்‌. அவர்‌ தம்முடைய 
ஊழியத்தை ஞானத்தோடு செய்கிறார்‌. 


தம்முடைய 


“ஞானத்தையும்‌ உணர்வையும்‌ அருளும்‌ 
ஆலியும்‌, ஆலோசனையையும்‌ பெலனையும்‌ 
அருளும்‌ ஆவியும்‌, அறிவையும்‌ கர்த்தருக்குப்‌ 
பயப்படுகிற பயத்தையும்‌ அருளும்‌ 
ஆலியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர்‌ 
அவர்மேல்‌ தங்கியிருப்பார்‌” (ஏசா 11:2). 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இயேசுகிறிஸ்துவின்‌ தாழ்மையும்‌, அவர்‌ 
உயர்த்தப்படுவதும்‌ இங்கு சுருக்கமாகச்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. “அவர்‌ உயர்த்தப்பட்டு, 
மேன்மையும்‌ மகா உன்னதமுமாயிருப்பார்‌ 
(ஏசா 5218) இயேசுகிறிஸ்துவின்‌ 
முகத்தையும்‌ ரூபத்தையும்‌ பார்த்து 
அநேகர்‌ பிரமிப்பார்கள்‌. அவர்‌ 
துக்கமுகமுள்ளவராயிருப்பார்‌. மனுஷனைப்‌ 
பார்க்கிலும்‌ இயேசுகிறிஸ்துவின்‌ முகப்பார்வை 


கிறிஸ்துவின்‌ ரூபம்‌ அதிகமாய்‌ அந்த கேடு 
அடைந்திருந்திருக்கும்‌. 
றிஸ்து விசாரிக்கப்படும்போது, 
முள்முடியை சூட்டினார்கள்‌, 


கன்னத்தில்‌ அறைந்தார்கள்‌, 


கடம்‌ தத்தக்க அடைந்தது. அவரைக்‌ 
கண்ட அநேகர்‌  பிரமிப்படைந்தார்கள்‌. 
அவருடைய முகரூபம்‌ துக்கம்‌ நிரம்பிய 
முகமாயிருந்தது. 


கிறிஸ்துவானவர்‌ பிதாவின்‌ 
சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு தம்மைத்தாமே 
தாழ்த்தினார்‌. இதனிமித்தமாய்‌ பிதாவாகிய 
தேவன்‌, தம்முடைய குமாரனாகிய 
இயேசுகிறிஸ்துவை அதிகமாய்‌ உயர்த்தினார்‌. 
பிதாவாகிய தேவன்‌ தம்முடைய 
குமாரனாகிய இயேசுகிறிஸ்துவை எந்த 
அளவுக்கு உயர்த்தினார்‌ என்பதை விவரிக்க, 
இங்கு மூன்று வார்த்தைகள்‌ 
பயன்படுத்தப்பட்டுள்ளன. அவையாவன 
1. அவர்‌ உயர்த்தப்பட்டார்‌. 
மேன்மையாயிருப்பா? 
மகாஉன்னதமாயிருப்பார்‌. 
இயேசுகிறிஸ்துவை 
மனுஷர்‌ கர்த்தராகிய இயேசுகிறிஸ்துவை 
மேன்மைப்படுத்துகிறார்கள்‌. இல்விரண்டு 
சம்பவங்களினால்‌, குமாரனாகிய 
இயேசுகிறிஸ்து மகாஉன்னதமாயிருக்கிறார்‌. 
அவர்‌ உன்னதமானவர்களைவிட 
மகாஉன்னதமானவராகவும்‌. வானங்களை 
விட உயர்த்தப்பட்டவராகவும்‌ இருக்கிறார்‌. 





ழ்‌ நள 
யாய 


அநேக தேசங்கள்‌ கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்துவை மகிமைப்படுத்தும்‌. அவரை 
கனம்பண்ணும்‌. “அவர்‌ அநேகம்‌ ஜாதிகள்மேல்‌ 
தெளிப்பார்‌" (ஏசா 5215) என்று கர்த்தர்‌ 


மனச்சாட்சிகளில்‌ தெளிக்கப்பட்ட, அவை 
சுத்திகரிக்கப்படும்‌. இபேசுகிறிஸ்துவின்‌ 
மரணத்தினால்‌ ஜீவத்தண்ணீருள்ள நீரூற்று 
திறக்கப்படும்‌. 
பாவத்தையும்‌ 
தாவீதின்‌ 
குடும்பத்தாருக்கும்‌ எருசலேமின்‌ குடிகளுக்கும்‌ 
திறக்கப்பட்ட ஒரு ஊற்று உண்டாயிருக்கும்‌" 
(சக 13:1), 


பித்தம்‌ ராஜாக்கள்‌ 
வஸ்‌ மறன பரா! மாய 

கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. ராஜாக்கள்‌ 
அவருக்கு விரோதமாக. 'துவரையிலும்‌ 
பேசினார்கள்‌. இனிமேல்‌ ராஜாக்கள்‌ 
அவருக்கு விரோதமாக தங்கள்‌ வாயைத்‌ 
திறக்கமாட்டார்கள்‌. தங்கள்‌ வாயை மூடி 
கர்த்தருக்கு முன்பாக பயபக்தியோடும்‌, 
மனமாகவும்‌ இருப்பார்கள்‌ 
இயேசுகிறிஸ்துவின்‌ உபதேசங்களை 
பயபக்தியோடும்‌. மனத்தாழ்மையோடும்‌ 
கேட்பார்கள்‌. கர்த்தருடைய வார்த்தைக்கு 
முழுஇருதயத்தோடு கீழ்ப்படிவார்கள்‌. 


“தங்களுக்குத்‌ நொிக்கப்பாதிருந்ததை 
அவர்கள்‌ 

கேள்விப்படாதிருந்ததை 
அறிந்துகொள்வார்கள்‌" (ஏசா 5, 

கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. சுவிசேஷம்‌ மனுஷர்‌ 
மத்தியிலே வெளிச்சத்தைக்‌ கொடுக்கிறது. 
op இருளிலிருந்த 


ராஜாக்களும்‌ 
பயபக்தியாயிருக்கிறார்கள்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இயேககிறிஸ்துவின்‌ முகப்பார்வையில்‌ 
தேவனுடைய மகிமை பிரகாசமாயிருப்பதை 
ஜனங்கள்‌ காண்பார்கள்‌. இதற்கு முன்பு 
தேவனுடைய மகிமையைப்பற்றி அவர்களுக்கு 
யாரும்‌ அறிவிக்கவில்லை. இந்த 
இரகசியத்தை அவர்கள்‌ கேள்விப்படவுமில்லை. 
மேசியா வருவார்‌ என்று யூதஜனங்கள்‌ 
எதிர்பார்த்தார்கள்‌. அவர்கள்‌ எதிர்பார்த்த 
பிரகாரமாக, மேசியாவாகிய கிறிஸ்து இந்தப்‌ 
பூமிக்கு வரவில்லை. அவர்கள்‌ 
மாம்சப்பிரகாரமாகவும்‌, உலகப்பிரகாரமாகவும்‌ 
சிந்தித்தார்கள்‌. மேசியா இந்த உலகத்திற்கு 
ஆரவாரத்தோடும்‌, ஆடம்பரத்தோடும்‌ 
வருவார்‌ என்று எதிர்பார்த்தார்கள்‌. 
மேசியாவோ அவர்கள்‌ எதிர்பார்த்த பிரகாரம்‌ 
வராமல்‌, அமைதியாக வந்தார்‌. 

அவர்கள்‌ இதுவரையிலும்‌ 
மேசியாவைப்பற்றி கேள்விப்படாதிருந்ததை, 
இனிமேல்‌ அறிந்துகொள்வார்கள்‌. 
அவர்களுக்கு இதுவரையிலும்‌ 
மேசியாவைப்பற்றி 
தெரிவிக்கப்படாதிருந்ததை, இனிமேல்‌: 
காண்பார்கள்‌. கிறிஸ்துவானவர்‌ 
மனுஷருடைய விருப்பத்தின்படி இந்தப்‌ 
பூமிக்கு வராமல்‌, தம்முடைய பிதாவின்‌ 
சித்தத்தின்படியும்‌, விருப்பத்தின்படியும்‌ இந்தப்‌ 
பூமிக்கு வந்தார்‌. 





ழ்‌ நள 
யாய 


பழைய ஏற்பாட்டுக்கால தீர்க்கதரிசிகள்‌ 

இயேசுகிறிஸ்துவைக்‌ குறித்து: இரண்டு 

தீர்க்கதரிசனமாய்ச்‌ 

அவையாவன : 

1 றிஸ்துவின்‌ பாடுகள்‌ 
2, இயேசகிறிஸ்துவின்‌ மகிமை. 


“தங்களிலுள்ள கிறிஸ்துவின்‌ 
ஆலியானவர்‌ கிறிஸ்துவுக்கு. உண்டாகும்‌ 
பாடுகளையும்‌, அவைகளுக்குப்‌ பின்வரும்‌. 
மகிமைகளையும்‌ முன்னறிவித்தபோது. 
இன்னகாலத்தைக்‌ குறித்தாரென்பதையும்‌, 
அந்தக்‌ காலத்தின்‌ விசேஷம்‌: 
இன்னதென்பதையும்‌ ஆராய்ந்தார்கள்‌" 
பேது 1:11) 


அதிகாரத்தில்‌ 

தெளிவாகவும்‌, 

தீர்க்கதரிசனம்‌. 
வப கககிகத்‌ இதில்‌ 
சொல்லப்பட்டிருக்கிற சத்திய வார்த்தைகளை, 
ஏசாயா தீர்க்கதரிசியின்‌ தீர்க்கதரிசனம்‌ 
என்று சொல்லுவதற்குப்‌ பதிலாக, 
சுவிசேஷகர்‌ ஏசாயாவின்‌ சுவிசேஷம்‌ என்று 
சொல்லுவது சிறப்பாகயிருக்கும்‌. 


நிஸ்துவின்‌ பாடுகளும்‌, 
நிந்தனைகளும்‌ அவருடைய வேதனைகளும்‌, 
அவர்‌ புறக்கணிக்கப்படுவதும்‌ (ஏசா 53:1-3). 
பிதாவாகிய தேவன்‌ இயேசுகிறிஸ்து 
அறுபவிந்த அவமானங்களை நீக்கிப்போட்டு, 
உயர்த்தினார்‌. கர்த்தரே 
படலை குமாரனாகிய இயேசுகிறிஸ்துவை 
நொறுக்க சித்தமாயிருந்தார்‌. அவரை 
பாடுகளுக்குட்படுத்தினார்‌ கர்த்தருக்கு 
சித்தமானது. 'கிறிஸ்துவான வருடைய 
கையினால்‌ வாய்க்கும்‌ (ஏசா 53:46 10). 


இயேசுகிறிஸ்து தம்மை மனுஷருடைய 
பாவத்திற்கு நிவாரணமாக, குற்றநிவாரண 
பலியாக ஒப்புக்கொடுத்தார்‌ 


(ஏசா 534-681112). இயேசுகிறிஸ்துலிடம்‌ 


(ஏசா 53:9). 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


த்‌ இயேசுகிறிஸ்து 
நெருக்கப்பட்டும்‌ ஒடுக்கப்பட்டும்‌ இருந்தார்‌. 
தம்முடைய வேதனைகளை பொறுமையோடு 
சகித்துக்கொண்டார்‌ (ஏசா 537) 
இயேசுகிறிஸ்து தமது ஆத்தும வருத்தத்தின்‌ 
பலனைக்‌ கண்டு திருப்தியாவார்‌. அவர்‌ 
அநேகரை நீதிமான்களாக்குவார்‌. பிதாவாகிய 
தேவன்‌, தம்முடைய குமாரனாகிய 
இயேசுகிறிஸ்துவை உயர்த்துவார்‌ 
(ஏசா 53:1042). 


கர்த்தருடைய புயம்‌ 
ஏசா 58:1-8 


ஏசா 530. எங்கள்‌ மூலமாய்க்‌ 
கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன்‌. 
யார்‌? கர்த்தநுடைய புயம்‌ யாருக்கு 
வெளிப்பட்டது? 

ஏசா 58:2. இளங்கினையைப்போலவும்‌, 
வறண்ட நிலத்திலிருந்து துணிர்க்கிற 
'வேரைப்போலவும்‌ அவனுக்கு முன்பாக 
எழும்புகிறார்‌; அவருக்கு அழகுமில்லை, 
செனத்தரியமுமில்லை; அவரைப்‌ 
பார்க்கும்போது, அவரை 
விரும்பத்தக்க அவருக்கு 
இல்லாதிருந்தது. 


ஏசா 583. 

பண்ணப்பட்டவரும்‌, 
புறக்கணிக்கப்பட்டவரும்‌, 
திறைந்தவரும்‌, 
அதுபவித்துவருமாயிருத்தார்‌; 
அவரைவிட்டு, நம்முடைய முகங்களை 
மறைத்துக்கொண்டோம்‌; அவர்‌ 
அசட்டை பண்ணப்பட்டிருந்தார்‌; 
அவரை எண்ணாமற்போனோம்‌. 


கிறிஸ்துவின்‌ சுவிசேஷம்‌ புறஜாதியார்‌ 


நாம்‌. 
கூபம்‌ 


சேர்த்துக்கொள்ளப்படுவார்கள்‌. புதிய 
ஏற்பாட்டுக்காலத்தில்‌ நடைபெறப்போகிற 

த சம்பவத்தை, தீர்க்கதரிசிகள்‌ 
முன்னறிந்து. தீர்க்கதரிசனமாய்ச்‌ 
சொன்னார்கள்‌. 





ழ்‌ நவள 
யாய 


மேசியா வரப்போகிறார்‌ 
சத்தியம்‌ யூதர்களுக்கு ஏற்கெனவே 
அறிவிக்கப்பட்டிருக்கிறது. னால்‌. 
அவர்களோ. இயேசுகிறிஸ்துவை மேசியா 
என்று விசுவாசிக்கவில்லை. அவரை தங்கள்‌ 
ஆத்தும இரட்சகராக ஏற்றுக்கொள்ளவில்லை. 
கிறிஸ்துவானவர்‌ தமக்கு 
சொந்தமானவர்கள்‌ மத்தியிலே வந்தார்‌. 
ஆனால்‌ அவர்களோ இயேசுகிறிஸ்துவை. 
ஏற்றுக்கொள்ளாமல்‌ புறக்கணித்துவிட்டார்கள்‌. 


என்னும்‌ 


கர்த்தராகிய 
ஏற்றுக்கொள்ள 
அவருடைய சுவிசேஷத்திற்கும்‌ 
செவிகொடுக்கவில்லை. புதிய 
ஏற்பாட்டுக்காலத்திலே அப்போஸ்தலர்கள்‌ 
யூதர்கள்‌ மத்தியிலும்‌, புறஜாதியார்‌ மத்தியிலும்‌. 
ஊழியம்‌ செய்தார்கள்‌. இயேசுகிறிஸ்துவின்‌ 
சுவிசேஷத்தை ஜனங்கள்‌ மத்தியிலே 
பிரசங்கம்பண்ணினார்கள்‌. அவர்களுடைய 
ஆத்துமா இரட்சிப்படைவதற்கான 
உபாயத்தை எடுத்துச்‌ சொன்னார்கள்‌. 
ஆனால்‌ ஜனங்களோ  அப்போஸ்தலர்களின்‌ 
வார்த்தைக்கும்‌ செவிகொடுக்கவில்லை. 


"ஆனாலும்‌ சுவிசேஷத்துக்கு எல்லாரும்‌ 
கீழ்ப்படியவில்லை. அதைக்குறித்து ஏசாயா: 
கர்த்தாவே, எங்கள்‌ மூல 
கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன்‌. 
என்று சொல்லுகிறான்‌” (ரோம 10:16). 


இயேசுகிறிஸ்து இந்தப்‌ பூமிக்கு. 
வருவதற்கு முன்பாக, அவரைப்பற்றி 
தீர்க்கதரிசனமாய்ச்‌ சொன்ன கர்த்தருடைய 
தீர்க்கநரிசிகளை, ஒரு சிலர்‌ 
விசுவாசித்தார்கள்‌. அவர்கள்‌ சொன்ன 
பிரகாரம்‌, கர்த்தருக்கு சித்தமான காலத்தில்‌, 
இரட்சகராகிய இயேசுகிறிஸ்து. இந்த 
உலகத்தில்‌ அவதரித்தார்‌. ஆனால்‌ 
யூதர்கள்‌ அவரை ஏற்றுக்கொள்ளவில்‌ 
தங்கள்‌ மேசியாவாக 

யூதமார்க்கத்து 
த்தை, ராஜாக்களும்‌, 

இயேசுகிறிஸ்‌ துவைப்‌ 
பின்பற்றவில்லை. சாதாரண ஜனங்களில்‌: 
ஒரு சிலர்‌ மாத்திரம்‌ கிறிஸ்துவைப்‌ 
பின்பற்றினார்கள்‌. 


அவரை 

அங்கீகரிக்கவில்லை. 
தலைவர்களும்‌, 
பரிசேயர்களும்‌ 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இயேசுகிறிஸ்து பரமேறிப்போனபின்பு, 

| அப்போஸ்தலர்கள்‌, எல்லா 

புறப்பட்டுப்போய்‌, 

ஜனங்கள்‌ 

பிரசங்கம்பண்ணினார்கள்‌. 

ஏராளமான ஜனங்களுக்கு நற்செய்தியை 

அறிவித்தார்கள்‌. சுவிசேஷத்தைக்‌ 

கேட்டவர்கள்‌ எல்லோரும்‌ 

இரட்சிக்கப்படவில்லை. ஒரு சிலர்‌ மாத்திரமே 

இரட்சிக்கப்பட்டார்கள்‌. ஒரு சிலர்‌ மாத்திரமே 

கர்த்தராகிய இயேசுகிறிஸ்துவை விசுவாசித்து, 

அவரை தங்களுடைய சொந்த இரட்சராக 
ஏற்றுக்கொண்டார்கள்‌. 


அப்போஸ்தல( ப்பு காலத்தில்‌ 
ப்பட நிலையே, 
இக்காலத்திலும்‌ காணப்படுகிறது இப்போது, 
பல்வேறு ஊடகங்கள்‌ வழியாகவும்‌, 
ஏராளமான ஊழியக்காரர்கள்‌ மூலமாகவும்‌ 
கிறிஸ்துவின்‌ சுவிசேஷம்‌ உலகமெங்கும்‌. 
பிரசங்கிக்கப்படுகிறது. ஆனாலும்‌ 
ஏராளமான ஜனங்கள்‌ இரட்சிக்கப்படவில்லை. 
ஒரு சிலர்‌ மாத்திரமே கிறிஸ்துவின்‌ 
சுவிசேஷத்தை விசுவாசித்து, அவருக்கு 
கீழ்ப்படிந்து ஜீவிக்கிறார்கள்‌. 

“எங்கள்‌ மூலமாய்க்‌ கேள்விப்பட்டதை 
விசுவாசித்தவன்‌ யார்‌? கர்த்தருடைய புயம்‌ 
யாருக்கு வெளிப்பட்டது?" (ஏசா 53:1) என்று 
ஏசாயா தீர்க்கதரிசி கேட்கிறார்‌. 
கர்த்தருடைய வார்த்தையில்‌, அவருடைய 
தெய்வீக வல்லமை கலந்திருக்கிறது. பரிசுத்த 
ஆவியானவர்‌ தம்முடைய வசனங்களை 
அற்புதங்களினாலும்‌, அடையாளங்களினாலும்‌ 
உறுதிபண்ணுகிறார்‌. கர்த்தருடைய 
ஊத்யம்காரரகல்‌ கிறிஸ்துவின்‌ 

சுலிசேஜத்தை ஜனங்கள்‌ மத்தியிலே. 
பிரசங்கம்பண்ணும்போது. பரிசுத்த 
ஆவியானவர்‌. கிரியை நடப்பித்து, 
வசனங்களை உறுதிபண்ணுகிறார்‌. 


மேசியாவைப்பற்றி 


யூதர்களுக்கு 
வே தீர்க்கதரிசனம்‌ 


கலகம்பண்ணுகிறார்கள்‌. 
தேவனுடைய கிருபையை 
அசட்டைபண்ணிவிடுகிறார்கள்‌. மேசியாவை. 
ஏற்றுக்கொண்டு, அவருக்கு கீழ்ப்படிந்து 
ஜீவிப்பதற்குப்‌ பதிலாக, அவருக்கு 
விரோதமாய்க்‌ கலகம்பண்ணுகிறார்கள்‌. 





ழ்‌ நவள 
யாய 





மேசியா வருவாரென்று யூதஜனங்கள்‌ 


எதிர்பார்த்தார்கள்‌. அவர்‌ அழகாயிருப்பார்‌ 
என்றும்‌, சவந்தரியமுள்ளவராயிருப்பார்‌ 
என்றும்‌, அவருக்கு எல்லோரும்‌ 
விரும்பத்தக்க ரூபமிருக்கும்‌ என்றும்‌ 
எதிர்பார்த்தார்கள்‌. அவர்‌ ஆடம்பரமாகவும்‌, 
அலங்காரமாகவும்‌, ஐசுவரியத்தோடும்‌ 
வருவார்‌ என்று நம்பினார்கள்‌. ஆனால்‌ 
இயேசுகிறிஸ்துவோ அவர்கள்‌ எதிர்பார்த்த 
பிரகாரம்‌, இந்தப்‌ பூமிக்கு வரவில்லை. அவர்‌ 
அமைதியாகவும்‌, மனத்தாழ்மையோடும்‌, 
ஆரவாரமில்லாமல்‌, அலங்காரமில்லாமல்‌ 


இந்தப்‌ பூமிக்கு வருகிறார்‌. 


இயேசுகிறிஸ்து தாவீதின்‌ வம்சத்தைச்‌ 
சேர்ந்தவர்‌. தாவீது ஒரு காலத்தில்‌ சமஸ்த 
இஸ்ரவேலுக்கும்‌ ராஜாவாயிருந்தார்‌. 
இயேசுகிறிஸ்து இந்தப்‌ பூமியில்‌ அவதரித்த 
காலத்தில்‌, தாவீதின்‌ வம்சத்தார்‌ சாதாரண 
ஏழை ஜனங்களாக இருந்தார்கள்‌. 
கிறிஸ்துவானவர்‌ தம்மைத்தாமே: 
வெறுமையாக்கி, தம்மைத்‌ தாழ்த்தி, 
இந்த உலகத்தில்‌ அவதரித்தார்‌. 


யூதர்கள்‌ எதிர்பார்த்த பிரகாரம்‌, 
ஆடம்பரமாகவும்‌, அலங்காரமாகவும்‌, 
ஐசுவரியத்தோடும்‌ வரவில்லை. மேசியா 
அரசகுடும்பத்தில்‌ பிறப்பார்‌ என்று யூதர்கள்‌ 
எதிர்பார்த்தார்கள்‌. தாவீதின்‌ குமாரனாகிய 
மேசியா, தாவீதின்‌ சிங்காசனத்தில்‌ 
அமர்ந்திருப்பர்‌ என்று 
எதிர்பார்த்தார்கள்‌. ஆனால்‌ 
தாவீதின்‌ வம்சத்தார்‌ 
த கக்கத்‌ யோசேப்பு தச்சு 
ய்கிற சாதாரண 
ொழசனியானக்கார்‌ 
மேசியா இந்தப்‌. 
அவதரிப்பார்‌ என்பதை, பிதாவாகிய தேவன்‌ 
ன்‌ 'இளங்கிளையைப்‌ 
போலவும்‌, வறண்ட நிலத்திலிருந்து 
வேரைப்போலவும்‌ அவனுக்கு 
முன்பாக எழுப்புகிறார்‌" (ஏசா 53:2) என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. தாவீதின்‌ வம்சத்தார்‌ 
இப்போது வறண்ட  நிலத்தைப்போல. 
இருக்கிறார்கள்‌. இயேசுகிறிஸ்துவோ வறண்ட 





பூமியில்‌ எப்படி 


நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரைப்போல 
எழும்புகிறார்‌. கிறிஸ்துவானவர்‌ சாதாரண 
எழை... குடும்பத்தில்‌ பிறக்கிறார்‌ 
இயேசுகிறிஸ்துவின்‌ குடும்பத்தார்‌ இப்போது 
ஐசவரியவான்‌௧ளாகவோ, பிரபுக்களாகவோ, 
சமுதாயத்தில்‌ உயர்ந்த 
அந்தஸ்துள்ளவர்களாகவோ 





ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இஸ்ரவேல்‌ தேசத்தில்‌, கலிலேயா 
மாகாணம்‌, அதன்‌ வடக்கு பகுதியிலுள்ளது. 
தப்‌ பிரதேசம்‌ வறண்ட பூமி. இங்கு 
பசுமையாக எதுவும்‌ இருக்காது. எல்லாம்‌ 
வறண்டுபோய்‌, பாலைவனத்தைப்போல. 
இருக்கும்‌. பாலைவனத்தில்‌ வளமான 
நிலத்தை யாரும்‌ எதிர்பார்க்கமாட்டார்கள்‌. 
பாலைவனத்திற்கு மதிப்பும்‌ இருக்காது 
மரியாதையும்‌ இருக்காது. இஸ்ரவேல்‌ 
தேசத்தில்‌ கலிலேயா மாகாணம்‌, 
தேசத்தாரால்‌ புறக்கணிக்கப்பட்ட ஒரு பகுதி. 
இங்கிருந்து நன்மையான காரியம்‌ வரும்‌ 
என்று ஒருவரும்‌ எதிர்பார்ப்பதில்லை. 


மேசியா இந்த உலகத்தில்‌ 
அவதரிக்கும்போது, அவர்‌ ராஜகுடும்பத்தில்‌ 
ஆடம்பரமாக பிறப்பார்‌ என்று யூதர்கள்‌ 
எதிர்பார்த்தார்கள்‌. அவருடைய பிறப்பு 
எல்லோருக்கும்‌ விளம்பரமாகமிருக்குமென்‌ றும்‌, 
இஸ்ரவேல்‌ தேசம்‌ முழுவதிலும்‌ மேசியாவின்‌ 
பிறப்பை சந்தோஷமாய்க்‌ கொண்டாடுவார்கள்‌. 
என்றும்‌ யூதர்கள்‌ எதிர்பார்த்தார்கள்‌. 


கர்த்தராகிய இயேசுகிறிஸ்துவோ 
சாதாரண குடும்பத்தில்‌ பிறக்கிறார்‌. அவர்‌ 
பிறக்கும்போது. அவரைப்‌ பெற்றெடுக்க, 
மரியாளுக்கு சத்திரத்தில்கூட இடமில்லை, 
கிறிஸ்துவானவர்‌ மனுஷருக்கு முன்பாக 
வளராமல்‌, தேவனுக்கு முன்பாக வளருகிறார்‌. 
அவர்‌ இளம்கிளையைப்போல எழும்புகிறார்‌ 
இளம்கிளை அநுதினமும்‌ அமைதியாக வளரும்‌, 


அதுபோலவே 'கிறிஸ்துவானவரும்‌. 
அமைதியாகவும்‌, ஆரவாரமில்லாமலும்‌ 
வருகிறார்‌. 


“பின்னும்‌ அவர்‌ அவர்களை நோக்கி: 
தேவனுடைய ராஜ்யமானது, ஒரு மனுஷன்‌ 

நிலத்தில்‌ விதையை விதைத்து: இரவில்‌ 
தூங்க. பகலில்‌ விழித்திருக்க, அவனுக்குத்‌ 


தெரியாதவிதமாய்‌, விதை முளைத்துப்‌ 
பயிராகிறதற்கு ஒப்பாயிருக்கிறது'' 
(மாற்‌ 4:2627). 


விதை எவ்வாறு முளைக்கிறது என்பது 
நமக்குத்‌ தெரியாது. ஆனாலும்‌ நிலத்தில்‌ 
விதைக்கப்பட்ட விதை, முளைத்து பயிராகும்‌. 


பமிர்‌ வளர்ந்த பின்பு அது கனிதரும்‌. 
மேசியா அழகாகவும்‌, செளந்தரியமாகவும்‌ 
இருப்பார்‌ என்று 'யூதஜனங்கள்‌ 
எதிர்பார்த்தார்கள்‌. மனுஷரைவிட 


பெரியாள்‌ விரேஷி்த அழல்‌ ரககம 
என்றும்‌, அவர்‌ பார்வைக்கு ரம்மியமாகவும்‌, 
கம்பீரமாகவும்‌ இருப்பார்‌ என்றும்‌ 
எதிர்பார்த்தார்கள்‌. மேசியாவை 
பார்க்கிறவர்களெல்லோரும்‌, அவருடைய 
கவரப்படுவார்கள்‌ என்று, 





ழ்‌ நள 
யாய 


என்றும்‌, அவர்‌ 

மனுஷருடைய 

பக்கமாக 

கவர்ந்துகொள்வார்‌ என்றும்‌ சொன்னார்கள்‌. 

மேசியாவின்‌ அழகைத்‌ தரிசிக்கவேண்டும்‌. 

என்னும்‌ ஆர்வம்‌ எல்லோருக்கும்‌. 

உண்டாயிருக்கும்‌ யூதர்கள்‌ 
எதிர்பார்த்தார்கள்‌. 


என்று 


மேசியாவோ, 


ஆனால்‌, ர 
பிரகாரம்‌ 


எதிர்பார்த்த 
“அவருக்கு 
செளந்தரியமுமில்லை; 
பார்க்கும்போது, நாம்‌ அவரை விரும்பத்தக்க 
ரூபம்‌ அவருக்கு இல்லாதிருந்தது (ஏசா 
842) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. அவர்‌ 
குறை பிரசவத்தில்‌ பிறக்கவில்லை. அவர்‌ 
அங்கவீனமாகவும்‌ இருக்கவில்லை. அவர்‌ 
கூனாகவோ, நொண்டியாகவோ, 
குருடாகவோ, ஊமையாகவோ 
பிறக்கவில்லை. ஆனாலும்‌ அவருக்கு 
விசேஷித்த அழகோ, விசேஷித்த 
செளந்தரியமோ இல்லை. 


மேசியா இப்படித்தான்‌ இருப்பார்‌ என்று 
யூதர்கள்‌ எதிர்பார்த்தார்கள்‌. ஆனால்‌ 
மேசியாவோ அவர்கள்‌ எதிர்பார்த்த. 
பிரகாரம்‌, இந்த உலகத்திற்கு வரவில்லை. 
மோசே இந்தப்‌ பூமியில்‌ பிறந்தபோது, அவர்‌ 
அதிக செளந்தரிமுள்ளவனாயிருந்தார்‌ 
பார்வைக்கு அழகாயிருந்தார்‌ 


“அக்காலத்திலே மோசே பிறந்து. 
திவ்விய சவுந்தரியமுள்ளவனாயிருந்து, ன்று 
மாதமளவும்‌ தன்‌ தகப்பன்‌ 
வளர்க்கப்பட்டான்‌” (அப்‌ 7:20). 

மோசே பிறந்தபோது அவனுடைய 
தாய்தகப்பன்மார்‌ அவனை அழகுள்ள 
பிள்ளையென்று கண்டு, விசுவாசத்தினாலே, 
ராஜாவினுடைய கட்டளைக்குப்‌ பயப்படாமல்‌. 
அவனை மூன்றுமாதம்‌ ஒளித்துவைத்தார்கள்‌"' 
(ஸி 1:23) 

மோசேயைப்போலவே 
அழகுள்ளவனாயிருந்தார்‌.. 


அவனை ்‌ 
சிவந்தமேனியும்‌, அழகிய கண்களும்‌, நல்ல 
ரூபழுமுள்ளவனாயிருந்தான்‌: அப்பொழுது. 
கர்த்தர்‌: இவன்தான்‌, நீ எழுந்து இவனை 
அபிஷேகம்பண்ணு என்றார்‌" சாமு 16:12) 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நம்முடைய கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து 
த உலகத்தில்‌ அவதரித்தபோது, 
அவருடைய முகத்தில்‌ தேவனுடைய 
மையோ, தேவனால்‌ ஆசீர்வதிக்கப்பட்ட 
அழகோ, செளந்தரியமோ காணப்படவில்லை. 
இயேசுகிறிஸ்துவின்‌ முகத்தில்‌ 
உலகப்பிரகாரமான மகிமையோ, 
மாம்சப்பிரகாரமான அழகோ இல்லை. நாம்‌ 
அவரைப்‌ பார்க்கும்போது, நாம்‌ அவரை 
விரும்பத்தக்க ரூபம்‌ அவருக்கு 
இல்லாதிருந்தது என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 


இயேசுகிறிஸ்துவின்‌ சுவிசேஷம்‌ இந்த 
உலகத்தில்‌ பிரசங்கிக்கப்பட்டபோது, து 
மனுஷருடைய சாதுரிய வார்த்தையினால்‌. 
பிரசங்கிக்கப்படவில்லை. மிகவும்‌ 
எளிமையாகவும்‌, தெளிவாகவும்‌ 
பிரசங்கிக்கப்பட்டது. இயேசுகிறிஸ்து இந்த 
உலகத்தில்‌ ஜீவித்தபோது, அவர்‌ 
ஐசுவரியவானாகவும்‌, சமுதாயத்திலே 
அந்தஸ்து மிகுந்தவராகவும்‌, ஆடம்பரமாகவும்‌ 
ஜீவிப்பார்‌ என்று யூதர்கள்‌ எதிர்ார்த்தார்கள்‌. 
அவரிடத்தில்‌ உலகப்பிரகாரமான எல்லா 
ஆசீர்வாதங்களும்‌ நிரம்பியிருக்கும்‌ என்றும்‌, 
அவருடைய ஐசுவரியத்தையும்‌ செழிம்பையும்‌ 
எதிர்பார்த்து. அநேகர்‌ அவரோடு 
சேர்ந்துகொள்வார்கள்‌ என்றும்‌ யூதர்கள்‌. 
எதிர்பார்த்தார்கள்‌. 

னால்‌ 
பண்ணப்பட்டவரும்‌, 
புறக்கணிக்கப்பட்டவரும்‌, 
நிறைந்தவரும்‌, பாடு 
அநுபவித்துவருமாமிருந்தார்‌" (ஏசா 53:3), 
அவர்‌ சாதாரண ஏழை குடும்பத்தில்‌ 
பிறந்து. எளிமையாக ஜீவித்தார்‌. அவருக்கு 
க துக்கங்கள்‌ உண்டாயிருந்தது. 

அவருக்கு தலைசாய்க்க இடமில்லை. 
இயேசுகிறிஸ்துவின்‌ உபதேசத்தைக்‌ கேட்டு, 
அவரைப்‌ பின்பற்றியவர்கள்‌, அவருக்கு 
போஜனம்கொடுத்து ஆதரித்தார்கள்‌. 

இயேசுகிறிஸ்துவுக்கு ஏராளமான 
எதிர்ப்புக்கள்‌ உண்டாயிற்று அவருக்கு 
விரோதமாய்‌ அநேகர்‌ பொறாமைப்பட்டார்கள்‌. 
அக்காலத்து சமுதாயத்தில்‌ 
உயர்ந்த  அந்தஸ்துக்களிலிருந்தவர்கள்கூட, 
ஜனங்களை அவருக்கு விரோதமாகத்‌ 
தூண்டிவிட்டார்கள்‌. 


அவரோ அசட்டை 
மனுஷரால்‌, 


துக்கம்‌ 





i= THE 
TT 


யாத்‌ 2912.  ஆனறுநான்‌ 
வேலையைச்‌ செய்து, ஏழாம்நானிலே. 
உன்‌ மாடும்‌ உன்‌ 
இனணைப்பாறவும்‌, 
அடிமைப்பெண்ணின்‌ 

அத்தியனும்‌ 

ஓய்த்திருப்பாயாக. 


யாத்‌ 9918. 

சொன்னவைகள்‌: 
சாவதானமாயிருங்கள்‌. அத்திய 
தேவர்களின்‌. பேரைச்‌. 
சொல்லவேண்டாம்‌; அது உன்‌ வாயிலி. 
ருந்து பிறக்கக்‌ கேட்கப்படவும்‌ 
வேண்டாம்‌. 


நான்‌ உல்‌: 
யாவற்திலூம்‌ 


யாத்‌ 28:14. வருஷத்தில்‌ மூன்றுதரம்‌ 
எனக்குப்‌ பண்டிகை ஆசரிப்பாயாக. 


யாத்‌ 2915. புளிப்பில்லாத 
அப்பப்பண்டிகையையக்‌ கொண்டாடி, 
நான்‌ உனக்குக்‌ கட்டனையிட்டபடியே 
ஆபிப்‌ மாதத்தின்‌ குறித்த காலத்தில்‌ 
ஏழுநான்‌ புனிப்பில்லா அப்பம்‌ 
புசிப்பாயாக; அத்த மாதத்தில்‌ 
எகிப்திலிருந்து புறப்பட்டாயே, என்‌: 
குந்நிதியில்‌ வெறுங்கையாய்‌ 
வரவேண்டாம்‌. 


யாத்‌ 28:16. நீ வயலில்‌ விதைத்த உன்‌ 
பமிர்வேலைகளின்‌: முதற்பலனைச்‌. 
செலுத்துகிற அதுப்புக்கால 
பண்டிகையையும்‌, வருஷ முடிவிலே நீ 
வயலில்‌ உன்‌ வேலைகளின்‌ பலனைச்‌ 
சேர்த்துத்‌ தீர்த்தபோது, சேர்ப்புக்கால 
பண்டிகையையும்‌ ஆசரிப்பாயாக. 


யாத்‌ 28:07. வருஷத்தில்‌ மூன்னுதரம்‌ 
உன்‌ ஆண்மக்கள்‌ எல்லாரும்‌ 
கர்த்தராகிய ஆண்டவருடைய 
குத்நிதியில்‌ வரக்கடவர்கள்‌. 


யாத்‌ 29:18, எணக்கு இடும்‌ பலியின்‌ 
இரத்தத்தைப்‌ புளித்தமாவுடன்‌ 
செலுத்தவேண்டாம்‌, எனக்கு இடும்‌ பலி. 
யின்‌ கொழுப்பை 
விடியற்காலம்வரைக்கும்‌ வைக்கவும்‌ 
வேண்டாம்‌. 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யாத்‌ 28:19. உன்‌ நிலத்தில்‌ முதல்‌ 
வினைச்சல்களில்‌ முதற்‌ கனியை உன்‌ 
தேவனாகிய கர்த்தருடைய 
ஆலயத்துக்குக்‌ கொண்டு வருவாயாக; 
வெள்ளாட்டுக்குட்டியை அதின்‌ தாயின்‌ 
பாலிலே சமைக்கவேண்டாம்‌. 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ பத்திருக்கு ஒய்வு 
வருஷ... பிரமாணத்தை சொல்லுகிறார்‌ 
'ஆறுவருஷம்‌ நீ உன்‌ நிலத்தில்‌ பயிரிட்டு, 
அதின்‌ பலனைச்‌ சேர்த்துக்கொள்‌. ஏழாம்‌ 
வருஷத்தில்‌ உன்‌ ஜனத்திலுள்ள எளியவர்கள்‌ 
புசிக்கவும்‌, மீதியானதை வெளியின்‌ 
ஜெந்துக்கள்‌ தின்னவும்‌, அந்த நிலம்‌ 
சும்மா கிடக்க விட்டுவிடுவாயாக;: 
உன்‌  திராட்சத்தோட்டத்தையும்‌ உன்‌ 
ஒலிவத்தோப்பையும்‌ அப்படியே செய்வாயாக" 
(யாத்‌ 23:10) என்பது கர்த்தருடைய 
ஓய்வு வருஷ பிரமாணமாகும்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திர்‌ தங்கள்‌ நிலத்தில்‌ 
ஆறுவருஷம்‌ பயிரிடலாம்‌. ஏழாவது 
வருஷத்தின்‌ ஆரம்பத்தில்‌ அவர்கள்‌ தங்கள்‌ 
நிலத்தை உழவோ அல்லது பமிரிடவோ 
கூடாது. கர்த்தருடைய பிரமாணத்தை மீறி 
அவர்கள்‌ ஏழாம்‌ வருஷத்தின்‌ ஆரம்பத்தில்‌ 
உழுது பயிரிட்டால்‌, அந்த வருஷத்தின்‌ 
முடிவிலே அவர்களுக்கு ஆசீர்வாதமான 
அறுவடை கிடைக்காது. 


கானான்‌ தேசம்‌ பாலும்‌ தேனும்‌ 
ஒடுகிற செழிப்பான தேசம்‌. அந்த தேசத்தின்‌ 
செழிப்பைப்பற்றிச்‌ சொல்லுவதற்காக, கர்த்தர்‌ 
ஒய்வு வருஷத்தைப்பற்றிச்‌ சொல்லுகிறார்‌. 
அவர்களுடைய நிலம்‌ ஏழாம்‌ வருஷத்திலே 
ஒய்வாகமிருந்தாலும்‌, அவர்களுக்கு தானியம்‌ 
குறைவுபடாது. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கானான்‌ தேசத்தில்‌ 
குடியிருக்கும்போது, அந்த தேசம்‌ பாலும்‌ 
தேனும்‌. ஒடுகிற செழிப்பான 
தேசமாகயிருந்தாலும்‌. அவர்கள்‌ தங்கள்‌ 
போஜனத்திற்கு தங்கள்‌ நிலத்தின்மீது 
நம்பிக்கை வைக்கக்கூடாது. ரவேல்‌ 
ர்‌ நிலத்தை சார்ந்து 

த்‌ சார்ந்து, 





ழ்‌ யன 
யாய 


மறைவாகமிருக்காது. 
சந்தோஷமும்‌ 
பிரத்தியட்சமாய்‌ 
பார்க்கும்போதே, 


துக்கங்களையும்‌ 
ஏற்றுக்கொண்டார்‌. 
பரிதபித்தார்‌. 


இயேசுகிறிஸ்துவின்‌ முகத்தை மனுஷர்‌ 
பார்த்தபோது, அவர்கள்‌ விரும்பத்தக்க ரூபம்‌ 
அவருக்கு இல்லாதிருந்தது. அவரிடத்தில்‌ 
உலகப்பிரகாரமான அழகுமில்லை, 
செளந்தரியமுமில்லை. ஆனால்‌ பரிசுத்தத்தின்‌ 
அழகும்‌, நன்மையின்‌ அழகும்‌ அவரிடத்தில்‌ 
ஏராளமாயிருந்தது. அவருடைய 
பரிசுத்தத்தையும்‌, நன்மை செய்யும்‌ 
சுபாவத்தையும்‌ பார்த்து, ராஜாக்களும்‌ 
அவருக்கு முன்பாக தங்கள்‌ வாயை மூடி 
பணிவாக நின்றார்கள்‌. எல்லா ஜாதிகளும்‌, 
எல்லா. தேசங்களும்‌ அவரிடத்தில்‌: 
பிரியமாயிருந்தார்கள்‌. அவர்‌ இந்தப்‌ 
பிரபஞ்சத்திலுள்ள மனுஷரையும்விட 
உயர்த்தப்பட்டு, மேன்மையும்‌ 
மகாஉன்னதமுமாயிருந்தார்‌ 

இபேசுகிறிஸ்‌ துவினிடத்தில்‌ 
சரீரப்பிரகாரமான அழகு இல்லை. ஆனால்‌ 
அவரிடத்தில்‌ ஆவிக்குரிய அழகு: 
ஏராளமாயிருந்தது. ஆலவிமின்‌ வரங்கள்‌ 
அவர்‌ மூலமாய்‌ கிரியை நடப்பித்தது. 
இயேசுகிறிஸ்துவின்‌ காலத்தில்‌, இந்தப்‌ 
பிரபஞ்சத்தில்‌ ஜீவித்தவர்கள்‌ மத்தியிலே, 
அவரைப்போல பிச்தமம்‌ பரிசுத்த 
ஆவியானவரின்‌ அபிஷேகமும்‌ வேறு 
யாரிடத்திலும்‌ இருந்ததில்லை. ஆனாலும்‌ 
ஜனங்கள்‌ அவரை ஏற்றுக்கொள்ளாமல்‌ 
புறக்கணித்துவிட்டார்கள்‌. 


எல்லா 


அவரை கமத பானோல்‌ 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
நம்முடைய முகங்களை 
மறைத்துக்கொண்‌ டோம்‌" என்னும்‌ 
வாக்கியத்திற்கு ர தம்முடைய 
முகத்தை நம்மைவிட்டு மறைத்துக்கொண்டார்‌” 
என்று வேதபண்டிதர்கள்‌ 
வியாக்கியானம்‌. சொல்லுகிறார்கள்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தராகிய 
மகிமையையும்‌ 


ஜனங்களுக்கு 

மறைத்துக்கொண்டார்‌. 

சுற்றிலும்‌ திரை போட்டு மூடிக்கொண்டார்‌. 
தம்முடைய முகத்தின்‌ மகிமையையும்‌ 
மகத்துவத்தையும்‌ வெளியே தெரியாதபடிக்கு 
மறைத்துக்கொண்டார்‌. ஆகையினால்‌ அவர்‌ 
அசட்டைபண்ணப்பட்டிருந்தார்‌. நாம்‌ அவரை 
எண்ணாமற்போனோம்‌. அவருடைய 
முகத்திரைக்குள்ளே நம்மால்‌ நோக்கிப்‌ 
பார்க்க முடியவில்லை. நமக்கு அவருடைய 
மகிமையும்‌ மகத்துவமும்‌ தெரியவில்லை. 


கிறிஸ்துவின்‌ பாடுகள்‌ 
ஏசா 53:4-9 


ஏசா 58:4, மெய்யாகவே அவர்‌ 
தம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு, 
நம்முடைய துக்கங்களைச்‌ சுமந்தார்‌; 
நாமோ, அவர்‌ தேவனால்‌ அடிபட்டு 
வாதிக்கப்பட்டு, 

சிறுமைப்பட்டவரென்று எண்ணினோம்‌. 


ஏசா 595. நம்முடைய 
மீறுதல்களினிமித்தம்‌ அவர்‌ காயப்பட்டு, 
நம்முடைய  அக்கிரமங்களினிமித்தம்‌. 
அவர்‌ நொறுக்கப்பட்டார்‌; நமக்குச்‌ 
சமாதானத்தை: உண்டுபண்ணும்‌ 
ஆக்கினை. அவர்மேல்‌ வந்தது; 
அவருடைய தழும்புகளால்‌. 
குணமாகிறோம்‌. 


ஏசா 58:8. "நாமெல்லாரும்‌ 
ஆடுகனைப்போல வழிதப்பித்‌ திரிந்து, 
அவனவன்‌ தன்தன்‌. வழியிலே 
போனோம்‌; கர்த்தரோ 
நம்மெல்லாருடைய அக்கிரமத்தையும்‌ 
அவர்மேல்‌ விழப்பண்ணினார்‌. 

ஏசா 5&7. அவர்‌ நெருக்கப்பட்டும்‌. 
ஓடுக்கப்பட்டும்‌ இருந்தார்‌, 
தம்முடைய வாயை 
திறக்கவில்லை; 
கொண்டுபோகப்படுகிற 
ஆட்டுக்குட்டியைப்போலவும்‌, தன்னை 
மயிர்கத்தரிக்கிறவனுக்கு முன்பாகச்‌ 
சத்தமிடாதிருக்கிற ஆட்டைப்போலவும்‌, 
அவர்‌ தம்முடைய வாயைத்‌ 
திறவாதிருத்தார்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


ஏசா 53:8. 
தியாயத்தீர்ப்பிலுமிருத்து அவர்‌ 
எடுக்கப்பட்டார்‌; அவருடைய 
வம்சத்தை யாரால்‌ சொல்லிமுடியாம்‌; 
ஜீவனுன்னோருடைய தேசத்திலிருத்து 
அறுப்புண்டுபோனார்‌; என்‌ ஜனத்தின்‌ 
மீறுதலினிமித்தம்‌ அவர்‌ 
வாதிக்கப்பட்டார்‌. 


இடுக்கணிலும்‌ 


ஏசா 599.  துன்மார்க்கரோடே. 


அவருடைய பிரதேக்குழியை 
தியமித்தார்கன்‌; ஆனாலும்‌ அவர்‌ 


வஞ்சனை இருத்ததுமில்லை. 


இயேசகி| ஸம்‌ களைய ப 
இங்கு ஸர அதிகமாகச்‌ 
சொல்லப்படுகிறது. கிறிஸ்துவானவர்‌ 
பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக தம்மை 
ர்‌ தாழ்த்துகிறார்‌. 


தாங்கிக்கொள்கிறார்‌. ஆனாலும்‌ 
தம்முடைய வாயைத்‌ திறந்து, யார்மீதும்‌ 
குற்றம்‌ சொல்லவில்லை. 

கிறிஸ்துவானவர்‌ பாடுகளையும்‌ 
வேதனைகளையும்‌ சந்திப்பதற்கு பயந்து. 
ஒடி ஒளிந்துகொள்ளவுமில்லை. ம்‌ 
பாடுகளிலும்‌, 
துக்கங்களிலும்‌ 
மூழ்கிப்போய்விடவுமில்லை. 
இயேசுகிறிஸ்து முடிவுபரியந்தம்‌ 
சுமத்தப்பட்ட பாடுகளை பொறுமையோடு 
சகித்துக்கொண்டார்‌. முடிவிலே, “எல்லாம்‌. 
முடிந்தது என்று சொல்லி, தம்முடைய 
ஜீவனை ஒப்புக்கொடுத்தார்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கிறிஸ்துவானவர்‌ 
பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய 
துக்கங்களை சுமந்தார்‌. நாமோ அதை 
எண்ணாமல்‌ போய்விட்டோம்‌. அவர்‌ 
தேவனால்‌ அடிபட்டு வாதிக்கப்பட்டு, 
சிறுமைப்பட்டவர்‌ என்று எண்ணினோம்‌. 
யூதமார்க்கத்தார்‌ இயேசுகிறிஸ்துவை. 
விசாரித்தார்கள்‌. அவரை கன்னத்தில்‌ 
அறைந்தார்கள்‌. வாரினால்‌ அடித்தார்கள்‌. 
முகத்திலே துப்பினார்கள்‌. நம்முடைய 
மீறுதல்களினிமித்தம்‌ அவர்‌ காயப்பட்டார்‌. 
நம்முடைய அக்கிரமங்களினிமித்தம்‌ அவர்‌ 
நொறுக்கப்பட்டார்‌. அவருடைய சரீரத்தில்‌ 
தழும்புகள்‌ உண்டாயிற்று, 


இயேசுகிறிஸ்துவின்‌ ஊழியப்பாதையில்‌ 
அவருக்கு ஏராளமான எதிர்ப்புக்களும்‌, 
தடைகளும்‌ உண்டாயிற்று. அவருக்கு 
விரோதமாக சத்துருக்கள்‌ தூஷண 
வார்த்தைகளை தாராளமாய்ப்‌ பேசினார்கள்‌. 
கிறிஸ்துவானவர்‌ அவர்களுக்கு நீதியான 
பிரதியுத்தரம்‌ சொன்னபோது, அவர்களோ 
அதை ஏற்றுக்கொள்ளாமல்‌, அவரை இன்னும்‌ 
அதிகமாய்த்‌ தூஷித்தார்கள்‌. அவருடைய 
கோவத்தை களங்கப்படுத்தினார்கள்‌. 
அவருக்கு விரோதமாக என்னென்ன 
தீயவார்த்தைகளையும்‌, தூஷண 
வார்த்தைகளையும்‌ சொல்லவேண்டுமென்று 
ஆசைப்பட்டார்களோ, அவையெல்லாவற்றையும்‌ 
அவருக்கு விரோதமாய்‌ தாராளமாய்‌ 
சொன்னார்கள்‌. 

இயேசுகிறிஸ்து 
வார்த்தைகளினால்‌ அதிகமாய்க்‌ காயம்‌ 
பட்டார்‌. அவருக்கு உண்டான காயம்‌ 
அதோடு நிறுத்தப்படவில்லை. அவரை 
நாவினால்‌ அடித்ததுபோல, கைகளாலும்‌ 
அடித்தார்கள்‌. இயேசுகிறிஸ்‌.துவின்மீது. 
அடிகளுக்குமேல்‌ அடிகள்‌ விழுந்தது. அவர்‌ 
நம்முடைய மீறுதல்களினிமித்தம்‌ காயப்பட்டார்‌. 
நம்முடைய அக்கிரமங்களினிமித்தம்‌. ர்‌ 
நொறுக்கப்பட்டார்‌. 


நம்முடைய 


மனுஷருடைய 





ழ்‌ நள 
யாய 


யூதருடைய பிரமாணத்தின்படி 
ஒருவரை வாரினால்‌ அடிக்கும்போது, 
நாற்பது  அடிகளுக்குமேல்‌ யாரையும்‌ 
அடிக்கமாட்டார்கள்‌. மிகவும்‌ பயங்கரமான 
குற்றவாளிகளைத்தான்‌ நாற்பது தரம்‌ 
வாரினால்‌ அடிப்பார்கள்‌. பொதுவாக ஒன்று 
குறைய நாற்பதாக, அதாவது 
முப்பத்தொன்பது அடிகளை அடித்து, 
தண்டனையை நிறுத்திவிடுவது வழக்கம்‌. 
ரோமப்பேரரசில்‌ இப்படிப்பட்ட கட்டுப்பாடு 
எதுவுமில்லை. அவர்கள்‌ குற்றவாளிகளைத்‌ 
தண்டிப்பதற்கு, எத்தனை... தரம்‌ 
வேண்டுமானாலும்‌ வாரினால்‌ அடித்து 
தன்புறுத்துவார்கள்‌. இயேசுகிறிஸ்துவை 
வாரினால்‌ அடிக்கும்போது. யூதருடைய 
பிரமாணத்தின்படி அடிக்காமல்‌, ரோமப்‌ 
பேரரசின்‌ சட்டத்தின்படி அடித்தார்கள்‌. 
மிகவும்‌ பயங்கரமான குற்றவாளிக்கு 
கொடுக்கப்படும்‌ தண்டனையை 
இயேசுகிறிஸ்துவுக்கு கொடுத்தார்கள்‌. 


இயேசுகிறிஸ்துவை வாரினால்‌ 
அடித்தது. சிலுவையில்‌ அறைந்து 
கொல்லுவதற்கு சமமாயிருந்தது. பிலாத்து, 
இயேசுகிறிஸ்துவை வாரினால்‌ அடித்து, 
அவரை விடுதலைபண்ணிலிடவாம்‌ 
என்று வினைதான்‌ அவர்‌ வாரினால்‌ 
சிலுவையில்‌. 
சமமானது என்று 
ஆனால்‌ 
கொடுக்கப்பட்ட 
தண்டனை அத்துடன்‌ முடிந்துபோகவில்லை. 
வாரினால்‌ ஆடிக்கப்படுவது, சிலுவை 
மரணத்தின்‌ கோரத்திற்கு ஒரு 
முன்னுரையைப்போல இருந்தது. அவருடைய 
கைகளிலும்‌ கால்களிலும்‌, விலாவிலும்‌ 
காயமும்‌ தழும்புகளும்‌ உண்டாயிற்று. 
இயேசுகிறிஸ்து நெறுக்கப்பட்டும்‌. 
ஒடுக்கப்பட்டும்‌ இருந்தார்‌. அவர்‌ நம்முடைய 
பாடுகளை ஏற்றுக்கொண்டு, நம்முடைய 
துக்கங்களை சுமந்தார்‌. அவர்‌ 
அடிபட்டு வாதிக்கப்பட்டார்‌. சிறுமைப்பட்டார்‌. 
நம்முடைய கர்த்தராகிய இயேசுகிறிஸ்துவோ, 
அடிக்கப்படும்போதும்‌ நொறுக்கப்படும்போதும்‌, 
நெருக்கப்படும்போதும்‌, ஒடுக்கப்படும்போதும்‌, 
காயம்படும்போதும்‌ ம்‌ 
வாயை திறக்கவில்லை. 
அடிக்கப்படும்படி கொண்டுபோகப்படுகிற ஒரு 
ஆட்டுக்குட்டியைப்போலவும்‌, தன்னை 
மயிர்கத்தரிக்கிறவனுக்கு முன்பாகச்‌ 
சத்தமிடாதிருக்கிற ஆட்டைப்போலவும்‌, அவர்‌ 
தம்முடைய வாயைத்‌ திறவாதிருந்தார்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இடுக்கணிலும்‌ 
எடுக்கப்பட்டார்‌ 


தேசத்திலிருந்து 


கிறிஸ்துவானவர்‌ 
நியாயத்தீப்பிலுமிருந்து 
ஜீவனுள்ளோருடைய 
அறுப்புண்டுபோனார்‌. அவரை ஒரு 
குற்றவாளியைப்போல விசாரித்தார்கள்‌. 
விசாரிக்கப்படும்‌ முன்பாகவே, அவரை 
குற்றவாளியென்று தீர்மானித்து, 
அவருக்கு தண்டனை கொடுத்தார்கள்‌. 
கைதுபண்ணினார்கள்‌. தங்களுடைய 
விருப்பப்படி, தாங்கள்‌ ஏற்கெனவே 
தீர்மானித்திருந்த பிரகாரம்‌, 
இயேசுகிறிஸ்துவை நியாயம்‌ விசாரித்து, 
அவருக்கு விரோதமான தீர்ப்புக்களைச்‌ 
சொன்னார்கள்‌. அவரை அடித்து 
விசாரித்தார்கள்‌. அவரைக்‌ 
காயப்படுத்தினார்கள்‌. 


றிஸ்து ஜீவனுள்ளோருடைய 
தேசத்‌ ந்து அறுப்புண்டு போனார்‌. 
அவர்‌ சிலுவையிலே தம்முடைய ஜீவனை 
ஒப்புக்கொடுத்தபோது, அவருக்கு முப்பத்து, 
மூன்றரை வயதுதான்‌ ஆயிற்று. பூரண 
ஆயுசோடு இன்னும்‌ ஜீவிக்கவேண்டியவர்‌. 

ம்‌ ஜீவனுள்ளோருடைய 


மரணமுண்டாயிற்று. 


்‌ சிலுவை 
இரண்டு கள்ளர்களுக்கு 
நடுவே அவரை சிலுவையில்‌ அறைந்தார்கள்‌. 
இயேசுகிறிஸ்துவும்‌, மற்ற கள்ளர்களைப்போல, 
ஒரு குற்றவாளியென்று உலகத்திற்கு 
காண்பிப்பதற்காக, அவரை கள்ளர்கள்‌ 
மத்தியில்‌ சிலுவையில்‌ அறைந்தார்கள்‌. 
கிறிஸ்துவானவர்‌ இரண்டு கள்ளர்களுக்கு 
நடுவிலே சிலுவையில்‌ அறையப்பட்டதினால்‌, 
அவர்‌ கள்ளர்களுக்கு தலைவரைப்போலவும்‌, 
குற்றவாளியைப்போலவும்‌, 


இயேசுகிறிஸ்துவை 
அறையும்போது, 


துன்மார்க்கரோடே அவருடைய பிரேதக்‌ 
குழியை நியமித்தார்கள்‌. ஆனாலும்‌ அவர்‌ 
மரித்தபோது த்தில்‌ இருந்தார்‌. 
அக்காலத்து 

அவன்‌ உயர்ந்த 

யூதருடைய 

ஆலோசனைச்சங்கத்தில்‌ அவனும்‌ ஒருவன்‌. 
அப்படிப்பட்ட ஐசுவரியவானுடைய கல்லறையில்‌ 
அடக்கம்பண்ணப்பட்டார்‌. 





ழ்‌ நள 
யாய 


பிதாவின்‌ சித்தத்தின்‌ பிரகாரமாகவே, 
இயேசுகிறிஸ்து இத்தனை பாடுகளையும்‌ 
இயேசகிறிஸ்துவுக்கு ஏன்‌ 


பாடுகளும்‌ உண்டாயிற்று 
பார்த்தவர்கள்‌ ஆச்சரியப்பட்டார்கள்‌. அவர்‌ 
செய்த அக்கிரமம்‌ என்ன என்றும்‌, அவர்‌ 
செய்த மீறுதல்‌ என்ன என்றும்‌ ஜனங்கள்‌ 
சிந்தித்தார்கள்‌. அவர்‌ தேவனால்‌ அடிபட்டு 
வாதிக்கப்பட்டு  சிறுமைப்பட்டவர்‌ என்று 
எண்ணினார்கள்‌. யூதர்கள்‌ அவரை 
வெறுத்தார்கள்‌. அவரை 
உபத்திரவப்படுத்தினார்கள்‌. ஆனாலும்‌, 
கிறிஸ்துவை தாங்கள்‌ அடிக்கவில்லை 
என்றும்‌, அவரை 
உபத்திரவப்படுத்தவில்லை 


சொன்னார்கள்‌. 


தாங்கள்‌ 
என்றும்‌ 


றிஸ்துவை யூதர்கள்தான்‌ 
அடித்தார்கள்‌. அவர்கள்தான்‌. அவரை 
உபத்திரவப்படுத்தினார்கள்‌. ஆனால்‌. 
அவர்களோ, “இயேசுகிறிஸ்து. தேன்‌ 
அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர்‌” 
(ஏசா 53:4) என்று எண்ணினார்கள்‌ 
பிதாவாகிய தேவன்‌ தம்முடைய 
குமாரனாகிய இயேசுகிறிஸ்துவை ச்‌ 
சித்தமாகி, 
பாடுகளுக்குட்படுத்தினார்‌ என்பது. ம்தான்‌ 
(ஏசா 5310) 

'தேவனால்‌ அடிபட்டு வாதிக்கப்பட்டு 
சிறுமைப்பட்டவர்‌' (ஏசா 53:4) என்னும்‌ 
வாக்கியத்திற்கு, “தேவனுடைய அடிப்பட்டவர்‌. 
வாதிக்கப்பட்டவர்‌, சிறுமைப்பட்டவர்‌" என்று 
வேறபண்டிதர்கள்‌ வியாக்கியானம்‌. 
சொல்லுகிறார்கள்‌. இயேசுகிறிஸ்து அடிக்கப்‌ 
பட்டவராகவும்‌, வாதிக்கப்பட்டவராகவும்‌,, 
சிறுமைப்பட்டவராகவும்‌ இருந்தாலும்‌, அவர்‌ 
தேவனுடைய குமாரனாகவே இருக்கிறார்‌. 

ப்ற்றி 
அடிபட்டு. 
என்று 


ூஜர்கள்‌  இயேசுகிறிஸ்‌ 
எண்ணியியோது.. அவள்‌ தேவனால்‌ 
சிறுமைப்பட்டவர்‌ 


இயேசுகிறிஸ்துவின்மீது கோபம்‌ எதுவுமில்லை. 
அவர்‌ அடிக்கப்பட்டிருந்தாலும்‌, 
தி பட பககம்‌ து 'சிறுமைப்டட்டிருந்தாலும்‌, 
அவர்‌ தேவனுடைய பிரியமான குமாரனாகவே. 
இருக்கிறார்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இயேசுகிறிஸ்து தம்மீது பாடுகளை 
ஏற்றுக்கொண்டார்‌. அடிக்கப்பட்டார்‌ 
காயப்பட்டார்‌. நொறுக்கப்பட்டார்‌. இந்தத்‌ 
தண்டனையை ஏற்றுக்கொள்வதற்கு அவர்‌ 
ஒரு குற்றமும்‌ செய்யவில்லை. 
கிறிஸ்துவினிடத்தில்‌ ஒரு பாவமுமில்லை. 


தேவதூஷணம்‌  சொல்லுகிறவர்‌ 

யூதர்கள்‌ அவர்மீது குற்றம்‌ சொன்னார்கள்‌. 
ஆனால்‌ அவர்களுடைய குற்றச்சாட்டுக்களில்‌ 
உண்மை எதுவுமில்லை. 


இயேசுகி, செல்லுமிடங்க 
தத்வ சப்த லர்‌ 

திரிந்தார்‌. அவர்‌ வாயில்‌ வஞ்சனை 
பிறக்கவில்லை. அவர்‌ ஒருவருக்கும்‌ 
விரோதமாக ஒரு தீங்கும்‌ செய்ததில்லை. 
அவர்‌ யாருக்கும்‌ அக்கிரமமோ, அநியாயமோ 


துன்மார்க்கரோடே நியமித்தார்கள்‌. 
கள்ளர்கள்‌ நடுவில்‌ 
அறைந்தார்கள்‌. 


“அவர்‌ பாவஞ்செய்யவில்லை, 

(வருடைய வாயிலே வஞ்சனை 
காணப்படவுமில்லை: அவர்‌ வையப்படும்போது 
பதில்‌ வையாமலும்‌, பாடும்படும்போது, 
பயமுறுத்தாமலும்‌, நியாயமாய்த்‌ 
தீர்பபுச்செய்கிறவருக்குத்‌ தம்மை ஒப்புவித்தார்‌" 
ரிபேது 2:22,23). 


இயேசுகிறிஸ்துவை 
அவரிடத்தில்‌ 
ஒன்றும்‌ 
காணவில்லை என்று சாட்சி சொன்னான்‌. 


மரணத்திற்கேதுவான குற்றம்‌ 


ஆனாலும்‌ யூதர்கள்‌ பிலாத்துவை 
கட்டாயப்படுத்தியதினிமித்தம்‌, அவன்‌ 
இயேசுகிறிஸ்துவை சிலுவையில்‌ அறைவதற்கு 
ஒப்புக்கொடுத்தான்‌. அவரை சிலுவையில்‌: 
அறையும்‌ பொறுப்பு ஒரு நூற்றுக்கு 
அதிபதியிடம்‌ ஒப்புக்கொடுக்கப்பட்டது. 
அவனும்‌ இயேசுகிறிஸ்துவை சிலுவையில்‌ 
அறைந்துவிட்டு, “ இவர்‌ மெய்யாகவே 
நீதிமான்‌” என்று சாட்சி சொன்னான்‌. 





ழ்‌ நள 
யாய 


கிறிஸ்துவானவர்‌ தம்முடைய 
மீறுதல்களினிமித்தம்‌ காயப்படவில்லை. அவர்‌ 
தம்முடைய அக்கிரமங்களினிமித்தம்‌ 
நொறுந்கப்படவில்லை. அவர்‌ நம்முடைய 


நம்முடைய 

நொறுக்கப்பட்டார்‌. 

நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு, 
நம்முடைய துக்கங்களை சுமந்தார்‌. நமக்கு 
சமாதானத்தை உண்டுபண்ணும்‌ ஆக்கினை 
அவர்மேல்‌ வந்தது. 


இயேசுகிறிஸ்‌; நெருக்கப்பட்டும்‌ 
ஒடுக்கப்பட்டும்‌ இருந்தார்‌ ஆனாலும்‌ 
தம்முடைய வாயை அவர்‌ திறக்கவில்லை. 
தம்மிடத்தில்‌ குற்றமில்லையென்று அவர்‌ 
வழக்காடவுமில்லை. தமக்கு இரக்கமும்‌ 
கருணையும்‌ காண்பிக்குமாறு அவர்‌ 
கெஞ்சவுமில்லை. அவர்‌ தம்மை பாடுகளை 
அனுபவிப்பதற்கும்‌, சிலுவையில்‌ மரிப்பதற்கும்‌ 
மனப்பூர்வமாய்‌ ஒப்புக்கொடுத்தார்‌ 
ரோமப்பேரரசின்‌ காலத்தில்‌ சிலுவை 
மரணம்‌ ஒரு அவமானமான மரணமாக 
கரும்ப்டது சிலுவையானது அக்காலத்தில்‌ 
அவமான _. சின்னமாகயிருந்தது. 
கத்தே சிலுவையில்‌ மரிப்பதற்கு 


மனப்பூர்வமாய்‌ 
கப்த்கொடுத்ததினால்‌, 


தம்முடைய 
ஒப்புக்கொடுத்ததினால்‌, 
அவமானமாக கருதப்பட்ட 
அது பரிசுத்த மரணமாயிற்று. 


இயேசுகிறிஸ்து விசாரிக்கப்பட்டாலும்‌, 
அடிக்கப்பட்டாலும்‌, நொறுக்கப்பட்டாலும்‌ 
அவர்‌ டய குமாரனாகவே 
இருக்கிறார்‌. அவர்‌  சர்வஞானமும்‌. 
சர்வவல்லமையுமுள்ளவர்‌. யூதர்கள்‌ 
இயேசுகிறிஸ்துவுக்கு விரோதமாக. 
குற்றச்சாட்டுக்களைச்‌ சொன்னபோதும்‌, 
பிலாத்து அவரை விசாரித்தபோதும்‌, 
தவ தம்முடைய சர்வஞானத்தை 
பயன்படு! மரணதண்டனைக்கு 
தப்பித்திருக்க முடியும்‌ அவர்‌ 
சர்வவல்லமையுள்ளவராக இருக்கிறபடியினால்‌.. 
தம்மை சிலுவையில்‌ அறையக்கூடாதவாறு. 
தம்முடைய வல்லமையைப்‌ பயன்படுத்தி, 
அவர்களை எதிர்த்து நின்றிருக்கக்கூடும்‌. 
கிறிஸ்துவானவரோ பிதாவின்‌ சித்தத்திற்கு. 
தம்மை பரிபூரணமாய்‌ ஒப்புக்கொடுக்கிறார்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆடுகளைப்போல 
அவனவன்‌ தன்தன்‌ 


கொண்டுபோகப்படுகிற 
ஆட்டுக்குட்டியைப்போலவும்‌, 
மயிர்கத்தரிக்கிறவனுக்கு 

சத்தமிடாதிருக்கிற கடவ ட்டு அவர்‌ 
தம்முடைய வாயைத்‌ திறவாதிருந்தார்‌ 
(ஏசா 53:67). 

“மயிர்க்கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக 
சத்தமிடாதிருக்கிற ஆடு" என்னும்‌ 
வாக்கியத்திற்கு “தன்னை 
ரிட்ஸ்‌ அல்லது தன்னுடைய 


அறுக்கிறவனுக்கு 
சத்தமிட ஈதிருக்கிற. ஆடு" 
வேதபண்டிதர்கள்‌ பொருள்‌ சொல்லுகிறார்கள்‌. 
இயேசுகிறிஸ்து 
மனப்பூர்வமாயும்‌, 
ஒப்புக்கொடுக்கிறார்‌ 
இரத்‌ 


பிதாவின்‌ சித்தத்திற்கு 
சந்தோஷமாயும்‌ தம்மை 


சித்தமாகி, அவரை குக பத்க்‌ 
கிறிஸ்துவானவருடைய ஆத்துமா அவரை 
குற்றநிவாரண பலியாக ஒப்புக்கொடுத்து. 
கிறிஸ்துவானவர்‌ நம்முடைய பாவங்களுக்கு 
நிவாரணமாக, தம்முடைய ஜீவனையே 
ஒப்புக்கொடுத்தார்‌. 


இயேசுகிறிஸ்து நம்முடைய பாடுகளை 
ஏற்றுக்கொண்டு, நம்முடைய துக்கங்களை 
ந்தார்‌. ர்‌ நம்முடைய 
காயப்பட்டார்‌. 
அக்கிரமங்களினிமித்தம்‌ 
நொறுக்கப்பட்டார்‌. நாம்‌ காயப்படவேண்டிய 
இடத்தில்‌, கிறிஸ்துவானவர்‌ நமக்காக 
காயப்பட்டார்‌. நாம்‌ நொறுக்கப்பட வேண்டிய 
இடத்தில்‌ கிறிஸ்துவானவர்‌ நமக்காக 
நொறுக்கப்பட்டார்‌. நமக்கு சமாதானத்தை 
உண்டுபண்ணும்‌. ஆக்கினை 
இயேசுகிறிஸ்துவின்‌ மேல்‌ வந்தது. 
அவருடைய தழும்புகளால்‌ நாம்‌ 
குணமாகிறோம்‌. கிறிஸ்து பாடுகளை 
அனுபவித்ததும்‌. கல்வாரி சிலுவையிலே 
தம்முடைய ஜீவனை ஒட்புக்கொடுத்ததும்‌. 
நமக்கு நன்மையாயிற்று. 





ழ்‌ நயனா 
யாய 
மீறுதலினிமித்தம்‌ 


நம்முடைய 

கிறிஸ்துவானவர்‌ வாதிக்கப்பட்டார்‌. அவர்‌ 
கொடுமை செய்யவில்லை. அவர்‌ 
வாயில்‌ வஞ்சனையிருந்ததுமில்லை. 
ஆனாலும்‌ கர்த்தரோ, 
மீறுதல்களினிமித்தமும்‌, 
அக்கிரமங்களினிமித்தமும்‌, 

நொறுக்காமல்‌, தம்முடைய ஒரே பேறான 
குமாரனாகிய இயேசுகிறிஸ்துவை. 
நொறுக்க சித்தமாகி, அவரை 
பாடுகளுக்குட்படுத்தினார்‌ 


எல்லோருமே 
முன்பாக ls பனக பு 
நாம்‌ எல்லோருமே பாவம்‌ செய்து, 
தேமகிமையையத்தவர்களாகவிருக்கிறோம்‌. 
நாமெல்லோரும்‌ ஆடுகளைப்போலத்‌ 
தப்பித்திரிந்து, அவனவன்‌ தன்தன்‌. 
வழியிலே போனோம்‌. இந்தப்‌ 
பிரபஞ்சத்திலுள்ள ஒவ்வொரு மனுஷனும்‌, 
கர்த்தருக்கு விரோதமாகப்‌ பாவம்‌ 
செய்திருக்கிறான்‌. ஒவ்வொரு மனுஷனும்‌ 
பிரமாணத்தை 
கர்த்தருக்கு, விரோதமாக 


நாம்‌ 


திரிந்தோம்‌. நமக்குப்‌ பிரியமான வழிகளிலே. 
போய்‌, காணாமல்‌ போய்விட்டோம்‌. நமக்கு 
மறுபடியுமாக தொழுவத்திற்குள்‌ 
வரவேண்டிய பாதை தெரியவில்லை. 
மனுஷனுடைய பொதுவான சுபாவம்‌. 

நாம்‌ கர்த்தரைவிட்டு 
போனவர்களாகயிருக்கிறோம்‌. 
நம்முடைய 
சுயபுத்தியினாலும்‌, நம்மால்‌ 
திரும்பி வர முடியவுரில்லை. 
நமக்கு , வழியும்‌. 
நாமெல்லோரும்‌ கர்த்தருடைய 
கீழ்ப்படியாமல்‌, 
விருப்பத்தின்படி செயல்படாமல்‌, நமக்கு. 
இஷ்டமானதை செய்தோம்‌. கர்த்தருடைய 
வழியில்‌ நடவாமல்‌, நமக்கு இஷ்டமான 
வழியில்‌ நடந்தோம்‌. 


நாம்‌ காணாமல்‌ போனதற்கு 
கர்த்தர்‌ காரணமல்ல. நாமே காரணம்‌. 
நம்முடைய மாம்சப்பிரகாரமான இச்சைகளும்‌, 
கர்த்தருக்கு கீழ்ப்படியாத குபாவமுமே, நாம்‌ 
கர்த்தரைவிட்டு பிரிந்‌ ல்‌ 
போனதற்கு 
சித்தத்திற்கு 
விரோதமாக 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறோம்‌. 
கர்த்தருக்கு விரோதமாகக்‌ கலகம்பண்ணி 
மீறுகிறோம்‌. கர்த்தருக்கு பிரியமில்லாத 
எல்லா காரியங்களும்‌ நமக்கு பாவமாகவே 
இருக்கும்‌. 


நம்முடைய பாவங்கள்‌ நமக்கு 
பாடுகளாகவும்‌, துக்கங்களாகவும்‌ இருக்கிறது. 
பாடுகள்‌, துக்கங்கள்‌ என்னும்‌ 
வாக்கியத்திற்கு வியாதிகள்‌, காயங்கள்‌ 
சொல்லலாம்‌. 

வியாதியினால்‌ 

மரணமும்‌ நமக்கு வருகிறது. நம்முடைய 
பாவங்களுக்கு நிவாரணம்‌ செலுத்த 
சித்தமுள்ளவராயிருக்கிறார்‌ 

ஆத்துமாவை 

கிரயமாகவும்‌, 


ஏற்றுக்கொண்டு, 
சுமந்தார்‌. 

குமாரனாகிய 

பாடுகளுக்குட்படுத்தினார்‌. நம்‌ எல்லாருடைய 
அக்கிரமத்தையும்‌, பிநாவானவர்‌ து 


ம்முடைய 
குமாரன்‌ மேல்‌ விழப்பண்ணினார்‌ (ஏசா 53:0). 


பாவங்களெல்லாம்‌. 
இபேச்வறிஸ்துவின்மீது 
கல்‌ இந்த வாக்கியத்திற்கு, 
ய பாவங்கள்‌ நம்மைவிட்டு 
கப்பட்டது என்று பொருள்‌. கர்த்தர்‌ 
நம்‌ எல்லாருடைய  அக்கிரமத்தையும்‌, 
இயேசுகிறிஸ்துவின்மேல்‌. 
விழப்பண்ணியிருப்பதினால்‌, 
பாவமில்லாதவர்களாயிருக்கிறோம்‌. 
நியாயப்பிரமாணத்தின்‌ சாபம்‌ 
வருவதில்லை. 
சுவிசேஷத்தினால்‌ வரும்‌ கிருபைக்கு நம்மை 
ஒப்புக்கொடுக்கும்போது, நாம்‌ 
நியாயப்பிரமாணத்தினால்‌ வரும்‌ 
சாபத்திற்குட்பட்டவர்க எல்ல. 
கிறிஸ்துவானவர்‌ நமக்காக 
பாவமானார்‌. அவர்‌ கொடுமை செய்யவில்லை. 
அவர்‌ வாயில்‌ வஞ்சனையிருந்ததில்லை. 
நாமே வழிதப்பிப்போனலர்கள்‌. மீறுதல்கள்‌, 
ள்‌. எல்லாம்‌ நம்முடையவைகள்‌. 
ஆனாலும்‌ கர்த்தரானவர்‌ நம்‌ எல்லாருடைய 
யும்‌ இயேசுகிறிஸ்துவின்மேல்‌: 
விழப்பண்ணினபடியினால்‌, கிறிஸ்துவானவர்‌ 
நமக்காக பாவமானார்‌. “பாவமானார்‌" என்னும்‌ 
வாக்கியத்திற்கு, “நம்முடைய பாவங்களை 
போக்கும்‌ பாவநிவாரணபலியானார்‌” என்று 
பொருள்‌. 





ழ்‌ நவள 
யாய 


வருத்தப்பட்டு பாரம்‌ சுமக்கிறவர்கள்‌ 
எல்லோரும்‌. இயேசகிறிஸ்துவிடம்‌ வந்து 
தங்களுடைய பாவத்தின்‌ பாரங்களை 
இறக்கி வைத்துவிடலாம்‌. நம்மீது பாரமான 
பாவசுமையில்லாமல்‌ கிறிஸ்துவுக்குள்‌. 
விடுதலையோடிருக்கலாம்‌. வருத்தப்பட்டு பாரம்‌ 
சுமக்கிறவர்கள்‌ எல்லோரும்‌ இயேசுகிறிஸ்து. 
விடம்‌ வரும்போது, கிறிஸ்துவானவர்‌ 
அவர்கள்‌ எல்லோருக்கும்‌ இளைப்பாறுதலைத்‌: 
தருகிறார்‌. 


பலியையும்‌ காணிக்கையையும்‌ நீர்‌ 
விரும்பாமல்‌, என்‌ செவிகளைத்‌ திறந்தீர்‌: 
சர்வாங்க தகனபலியையும்‌ பாவநிவாரணபலி 
மையும்‌ நீர்‌ கேட்கவில்லை. அப்பொழுது நான்‌: 
இதோ, வருகிறேன்‌, 
என்னைக்குறித்து 
தேவனே, உமக்குப்‌ பிரியமானதைச்‌ செய்ய 
விரும்புகிறேன்‌: உமது நியாயப்பிரமாணம்‌ என்‌ 


பிரசங்கித்தேன்‌; என்‌ உதடுகளை 
கர்த்தாவே நீர்‌ அதை அறிவீர்‌ 

நீதியை நான்‌ என்‌ 
மறைத்துவைக்கவில்லை; 

சத்தியத்தையும்‌ உமது இரட்சிப்பையும்‌. 
சொல்லிமிருக்கிறேன்‌: உமது கிருபையையும்‌ 
உமது ேன்்ு மகா சபைக்கு 
அறிவியாதப்டி நான்‌ஒளித்துவைக்க 
வில்லை (சங்‌ 40:6-10) கர்த்தாவே நீர்‌ 
உம்முடைய இரக்கங்களை எனக்குக்‌ 
கிடையாமற்போகப்பண்ணாதேயும்‌: உமது 
கிருபையும்‌ உமது உண்மையும்‌ எப்பொழுதும்‌ 
என்னைக்‌ காக்கக்கடவது. எண்ணிக்கைக்கு 
அடங்காத தீமைகள்‌ என்னைச்‌ 
சூழ்ந்துகொண்டது, என்‌ அக்கிரமங்கள்‌ 
என்னைத்‌ தொடர்ந்துபிடித்தது. நான்‌ 
நிமிர்ந்து பார்க்கக்கூடாதிருக்கிறது. அவைகள்‌ 
என்‌ தலைமமிரிலும்‌ அதிகமாமிருக்கிறது. என்‌ 
இருதயம்‌ சோர்ந்துபோகிறது” (சங்‌ 40:12). 


பிதாவாகிய தேவனால்‌ மாத்திரமே 
எல்லோருடைய பாவங்களையும்‌: 


பிதாவாகிய தேவனுடைய 
குமாரனாயிருக்கிறார்‌. 

வினிடத்தில்‌ ஒரு 

பாவம்‌ செய்திருக்கிற எல்லோருக்கும்‌ 
சமாதானத்தை உண்டுபண்ணும்‌ ஆக்கினை, 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இயேககிறிஸ்துவின்மேல்‌. 
இயேசுகிறிஸ்துவே 
உலகஇரட்சகராயிருக்கிறார்‌. 
ஆத்துமாக்களை இரட்சிக்கும்‌. 
இயேசுகிறிஸ்துவினுடையது. 


இயேசுகிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே 

தம்முடைய திருஇரத்தத்தை, நம்முடைய 
பாவங்களை ர்த்திபண்ணுவதற்காக 
சிந்தினார்‌. கிறிஸ்துவானவர்‌ தம்மைத்தாமே. 
பாவநிவாரண பலியாக, ஒடப்புக்கொடுத்தார்‌. 
நம்‌ எல்லோருடைய பாவங்களையும்‌, 
மீறுதல்களையும்‌ மன்னிப்பதற்கு, 
இயேசுகிறிஸ்துவின்‌ இரத்தம்‌ மீட்பின்‌ 
கிரயமாகச்‌ செலுத்தப்பட்டிருக்கிறது. 
எல்லோருடைய இரட்சிப்புக்கும்‌ கிறிஸ்துவின்‌ 
இரத்தம்‌. போதுமானதாயிருக்கிறது. 
மனுக்குலத்தை .... இரட்சிப்பதற்கு, 
இயேசுகிறிஸ்துவின்‌ இரத்தத்தை தவிர, 
வேறு உபாயம்‌ எதுவும்‌ தேவைப்படவில்லை. 


வந்திருக்கிறது. 


நம்முடைய 
பொறுப்பு 


கர்த்தர்‌ நம்‌ எல்லோருடைய 
அக்கிரமத்தையும்‌  இயேசுகிறிஸ்துவின்மேல்‌ 
விழப்பண்ணினார்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
சித்தத்தின்‌ பிரகாரமாகவும்‌, விருப்பத்தின்‌ 
பிரகாரமாகவம்‌ இதை செய்திருக்கிறார்‌ 
பிதாவானவர்‌ தம்முடைய 
நொறுக்க சித்தமாகி, 

பாடுகளுக்குட்படுத்தினார்‌. 

மீறுதல்களினிமித்தம்‌ 
வாதிக்கப்பட்டார்‌. 


ஒடுக்கப்பட்டும்‌ 


குமாரனை 
அவரை 
நம்முடைய 
கிறிஸ்துவானவர்‌ 
நெறுக்கப்பட்டும்‌ 
இருந்தார்‌. ஆனாலும்‌ 
தம்முடைய வாயை அவர்‌ திறக்கவில்லை. 
கிறிஸ்துவானவர்‌ பிதாவாகிய தேவனுடைய 
சித்தத்திற்கு, தம்முடைய வாயைத்திறந்து 
வார்த்தையினால்‌ பதில்‌ சொல்லாமல்‌, 
தம்முடைய ப திறந்து, தம்முடைய 
இரத்தத்தினால்‌. சொன்னார்‌. 
மனுக்குலத்தின்‌ பத்தை நீக்குவதற்கு, 
தம்மையே குற்றநிவாரண பலியாக 
ஒப்புக்கொடுத்தார்‌. 


அவர்‌ 





ழ்‌ ளான 
யாய 


இயேசுகிறிஸ்து நம்முடைய பாடுகளை 
ஏற்றுக்கொண்டு, நம்முடைய துக்கங்களை 


நம்முடைய 
நொறுக்கப்பட்டார்‌. 
சமாதானத்தை உண்டுபண்ணும்‌ 
அவர்மேல்‌ வந்தது. 
நம்முடைய பாவங்களை 
தம்‌ ஏற்றுக்கொண்டதினால்‌, 
கிறிஸ்துவானவரே நம்முடைய பாவங்களை 
நிவிர்த்தி செய்வதற்கு, மீட்பின்‌ கிரயத்தையும்‌ 
செலுத்தினார்‌. தம்மையே பாவநிவாரண 
பலியாகவும்‌, குற்றநிவாரண உபலியாகவும்‌: 
ஒப்புக்கொடுத்தார்‌. 
இயேசுகிறிஸ்து நம்முடைய பாடுகளை 
ஏற்றுக்கொண்டதினால்‌, நம்முடைய 
துக்கங்களை அவர்‌ 
சுமக்கவேண்டியதாயிற்று. அவர்‌ நம்முடைய 
பாவங்களை ஏற்றுக்கொண்டதினால்‌, அவர்‌ 
நம்முடைய பாடுகளையும்‌ ஏற்றுக்கொள்ள 
வேண்டியதாயிற்று. பிதாவாகிய தேவனோ. 
நம்முடைய அக்கிரமங்களினிமித்தம்‌, நம்மை 
நொறுக்காமல்‌, தம்முடைய குமாரனை 
நொறுக்கினார்‌. நம்முடைய 
மீறுதல்களினிமித்தம்‌ அவர்‌ காயப்பட்டார்‌. 


பாவங்களே 
சிரசின்மீது 
சூட்டப்பட்ட முடியில்‌ முட்களாயிருந்தது. 
நம்முடைய பாவங்களை அவருடைய 
கால்களிலும்‌ கைகளிலும்‌ அறையப்பட்ட 
ஆணிகளாயிருந்தது. நம்முடைய பாவங்களே 
இயேசுகிறிஸ்துவின்‌ விலாவிலே. 
பாய்ச்சப்பட்ட ஈட்டியாமிருந்தது. நம்முடைய 
அக்கிரமங்களினிமித்தம்‌ 

நொறுக்கப்பட்டார்‌. 

சிலுவை மரணத்திற்கு 

மீறுதல்களும்‌, நம்முடைய 

நம்முடைய பாவங்களுமே காரணம்‌. 


இயேிறிஸ்துலிறுபைய 


என்‌ ஜனத்தின்‌ மீறுதலினிமித்தம்‌ 
அவர்‌. வாதிக்குப்பட்டார்‌ (ஏசா 538) 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. இயேசுகிறிஸ்து 
ஒரு பாவமும்‌ செய்யவில்லை. நாமே பாவம்‌ 
செய்தவர்கள்‌. இயேசுவின்மீது விழுந்த 
நம்மீது விழவேண்டிய அடிகள்‌. 
பாவங்களினிமித்தம்‌, நாம்‌ 
நொறுக்கப்படுவதற்குப்‌. பதிலாக, 
கிறிஸ்துவானவர்‌ நொறுக்கப்பட்டார்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நம்முடைய மீறுதல்களினிமித்தம்‌. 
இயேசுகிறிஸ்து காயப்பட்டதினாலும்‌, 
நம்முடைய அக்கிரமங்களினிமித்தம்‌ அவர்‌ 
நொறுக்கப்பட்டதினாலும்‌, நமக்கு சமாதானம்‌ 
உண்டாயிற்று.  ஆரோக்கியமுண்டாயிற்று. 
நமக்கு சமாதானத்தை உண்டுபண்ணும்‌ 
ஆக்கினை இயேசுகிறிஸ்துவின்மேல்‌ வந்தது, 
அவருடைய தழும்புகளால்‌. நாம்‌ 
குணமாகிறோம்‌. 


எப்படியெனில்‌, அவரே நம்முடைய 
சமாதான காரணராகி, இருதிறத்தாரையும்‌ 
ஒன்றாக்கி, பகையாக நின்ற பிரிவினையாகிய 
நடுச்சுவரைத்‌ தகர்த்து. சட்டதிட்டங்களாகிய 
நியாயப்பிரமாணத்தைத்‌ தம்முடைய 
மாம்சத்தினாலே ஒழித்து, இருதிறத்தாரையும்‌ 
தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாகச்‌ 
சிருஷ்டித்து, இப்படிச்‌ சமாதானம்‌ பண்ணி, 
சிலுவையினால்‌ கொன்று, 

அதினாலே இருதிறத்தாரையும்‌ ஒரே சரீரமாக 
தேவனுக்கு ஒப்புரவாக்கினார்‌" (எபே 2:14-16). 


நாம்‌ 
இருக்கவேண்டும்‌. 
கிறிஸ்துவானவர்‌ வேதனைகளை 
அனுபவித்தார்‌. இயேசுகிறிஸ்துவின்‌ மூலமாய்‌ 
நம்முடைய பாவங்கள்‌ மன்னிக்கப்படுகிறது. 
இதனால்‌ நமக்கு ஆரோக்கியமுண்டாகிறது. 
அவருடைய தழும்புகளால்‌. நாம்‌ 
குணமாகிறோம்‌. பாவத்தினால்‌ மீறுதல்களும்‌, 
அக்கிரமங்களும்‌ உண்டாவதுபோல, 
நம்முடைய பபபகி்னான்‌ நக்கு மரணமும்‌ 
உண்டாகிறது. பாவத்தின்‌ சம்பளம்‌ மரணம்‌. 
பாவத்தினால்‌ வியாதியும்‌, வியாதியினால்‌ 
மரணமும்‌ வரும்‌. பாவத்தினால்‌ வருகிற 
வியாதி, நம்மை சீக்கிரத்தில்‌ மரணத்திற்கு 
வழிநடத்தும்‌. 

பாவத்தினால்‌ நம்முடைய ஆத்துமா 
மரித்துப்போகும்‌.. கிறிஸ்துவானவர்‌ 
தம்முடைய தழும்புகளால்‌, நம்முடைய 
ஆத்துமாவின்‌. வியாதிகளைக்‌ 
குணப்படுத்துகிறார்‌. அதை மரணத்திற்கு 
தப்புவிக்கிறார்‌. தம்முடைய தழும்புகளினால்‌. 
தேவனுடைய கிருபையை க்‌ 
கிரயத்திற்கு பெற்றுத்‌ 
'கிறிஸ்துவானவர்‌ தம்முடை 
இரத்தத்தையே நம்மை மீட்கும்‌ கிரயமாகச்‌ 
செலுத்தியிருக்கிறார்‌ 


வேதனையில்லாமல்‌. 
என்பதற்காக, 





ழ்‌ ளான 
றியா 
ஆத்துமாவில்‌ 


நம்முடைய 
காணப்படுகிற மீறுதல்களும்‌, அக்கிரமங்களும்‌ 
இயேசுகிறிஸ்துவின்‌ தழும்புகளால்‌ 
அழிந்துபோகிறது. நம்முடைய ஆத்துமா 
சுத்தமாகிறது. ள்ள 
ஆத்துமா ஆரோக்கியத்தோடிருக்கும்‌. 
ஆரோக்கியறுள்‌ள ஆத்துமா ஜீவனோடிருக்கும்‌. 
இயேசுகிறிஸ்துவின்‌ தழும்பு நம்முடைய 
ஆத்துமாவைக்‌ குணப்படுத்தி, தேவனுக்கு 
ஊழியம்‌ செய்ய நம்மைத்‌ தகுதிப்படுத்துகிறது. 


ணன்‌ 


நமக்குள்ளே முறிக்கப்படுகிறது. கிறிஸ்துவின்‌ 
இரத்தம்‌ நம்மை சுற்றிலும்‌ வேலியடைத்து, 
பாதுகாக்கிறது. நம்முடைய ஆத்துமாவில்‌ 
கிறிஸ்துவின்‌ இரத்தம்‌ தெளிக்கப்படும்போது, 
அந்த ஆத்துமா சுத்திகரிக்கப்படுகிறது. 
குணப்படுத்தப்படுகிறது. வியாதிகளுக்கும்‌, 
நீங்குக ம்‌, ஆபத்துக்களுக்கும்‌ விலக்கி 
பாதுகாக்கப்படுகிறது. 


ம்முடைய 

அவர்‌ 
நம்முடைய நீதிக்காக உயிர்த்தெழுந்தார்‌ 
ஆதலால்‌ அவருடைய மரணத்தின்‌ சாயலில்‌ 
நாம்‌ இணைக்கப்பட்டவர்களானால்‌, 
அவர்‌. உயிர்த்தெழுதலின்‌ 
இணைக்கப்பட்டிருப்போம்‌. 
அவருடைய மரணத்தின்‌ 
இணைக்கப்பட்டவர்களானால்‌, 
உயிர்த்தெழுதலின்‌ 
இணைக்கப்பட்டிருப்போம்‌. நாம்‌ 
பாவத்துக்கு துச்‌ 
பாவசரீரம்‌ ஒழிந்துபோகும்பொருட்டாக, 
நம்முடைய பழைய மனுஷன்‌ அவரோடேக்டச்‌ 
சிலுவையி! அறையப்பட்டதென்று 
அறிநதரக்கிறோம்‌. மரித்தவன்‌ பாவத்துக்கு 
நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே” 
(ரோம 6:57) 

ஆகையால்‌ கிறிஸ்துவுடனேகூட நாம்‌. 

மரித்தோமானால்‌, அவருடனேகூடப்‌ 
பிழைத்தும்‌ இருப்போம்‌ என்று நம்புகிறோம்‌. 
மரித்தோரிலிருந்து த்‌ த்‌ இனி 
மரிப்பதில்லையென்று. திருக்கிறோம்‌; 
மரணம்‌ 
கொள்வதில்லை. 
பாவத்திற்கென்று 


இயேசுகிறிஸ்து நம்‌ 
பாவத்திற்காக சிலுவையிலே மரித்தார்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கிறிஸ்துவின்‌ மகிமை 
ஏசா 59:10-12 


ஏசா 5300. கர்த்தரோ அவரை 
நொறுக்கச்சித்தமாகி: அவரைப்‌ 
பாடுகளுக்குட்படுத்தினார்‌ அவருடைய 
ஆத்துமா தன்னைக்‌ குற்றதிவாரணபலி. 
யாக ஒப்புக்கொடுக்கும்போது, அவர்‌ 

சுத்ததியைக்கண்டு, 
நடித்ததானானினப்யார்‌,... கர்த்தநுக்கள்‌ 
சித்தமானது அவர்‌ கையினால்‌. 
வாய்க்கும்‌. 
ஏசா 5801. அவர்‌ தமது ஆத்தும 
வருத்தத்தின்‌ பலனைக்‌ கண்டு 
திருப்தியாவார்‌; என்‌ தாசானாகிய 
தீதியரர்‌ தம்மைப்பற்றும்‌ அறிவினால்‌ 
அநேகரை தீதிமான்‌கனாக்குவார்‌; 
அவர்களுடைய அக்கிரமங்களைத்‌ 
தாமே சுமத்துகொள்வார்‌. 


ஏசா 5812. 
ஆத்துமாவை 


அவர்‌ தம்முடைய 
மரணத்திலூற்றி, 


அக்கிரமக்காரருக்காக 

கொண்டதினிமித்தம்‌. 

அவருக்குப்‌ பங்காகக்‌ கொடுப்பேன்‌; 
தமக்குக்‌. 


பங்கிட்டுக்கொள்வார்‌. 


ஏசாயா தீர்க்கதரிசி இதுவரையிலும்‌ 
இயேசுகிறிஸ்துவின்‌ பாடுகளை தீர்க்க 
தரிசனமாகச்‌ சொன்னார்‌. அவருடைய 
பாடுகளைத்‌ தொடர்ந்து, அவருக்கு 
வரப்போகும்‌ மகிமையைப்பற்றி தீர்க்கதரிசி 
இங்கு முன்னறிவிக்கிறார்‌. 
இயேசுகிறிஸ்துவின்‌ ஊழியங்களும்‌, 
பாடுகளும்‌, அவருடைய 
எடுத்துக்காட்டாயிருக்கிறது. 
நம்மீது அவர்‌ கொண்டுள்ள அன்பினால்‌, 
அவர்‌ நமக்காக தம்முடைய ஜீவனையே 
ஒப்புக்கொடுத்தார்‌. 





ழ்‌ நள 
யாய 


பிதாவாகிய தேவன்‌ 
குமாரனாகிய 
நொறுக்கச்சித்தமாகி, 
பாடுகளுக்குட்படுத்தினார்‌. 
நம்முடைய. த்‌ 


தம்முடைய 

'சுகிறிஸ்துவை: 

அவரை 
கிறிஸ்துவானவர்‌ 
ற்றுக்கொண்டு, 
நம்முடைய சுமந்தார்‌. 
மனுஷரோ கிறிஸ்துவின்‌. ஊழியத்தைப்‌ 
புரிந்துகொள்ளாமல்‌, அவர்‌ தேவனால்‌ 
அடிபட்டு, வாதிக்கப்பட்டு, சிறுமைப்பட்டவர்‌ 
என்று எண்ணினார்கள்‌. இயேசுகிறிஸ்து 


அதிகமாக பாவம்‌ செய்திருக்கிறார்‌ என்றும்‌, 
சந்த்‌ ப்ள வம ர 

அடித்து, வாதித்து 
கபா என்று; தனை ணிகள்‌ 


இயேசுகிறிஸ்துவை 

பாறகளுக்கப்டித்தனன்‌ என்பது மெய்தான்‌. 
அவர்‌ தேவனால்‌ அடிபட்டு, வாதிக்கப்பட்டு, 
சிறுமைப்பட்டவர்‌ என்பதும்‌ 
ஆனாலும்‌ இயேசுகிறிஸ்து 
பாவங்களுக்காக 
அடிக்கப்படவில்லை. 
பாவங்களுக்காகவே, 
குமாரனாகிய இயேசுகிறிஸ்துவை அடித்தார்‌. 
இயேசுகிறிஸ்து. கொடுமை செய்யவில்லை. 
அவர்‌ வாயில்‌ வஞ்சனை இருந்ததுமில்லை. 
இயேசுகிறிஸ்து நம்முடைய பாடுகளை 
ஏற்றுக்கொண்டு, நம்முடைய துக்கங்களை 
து நம்முடைய மீறுதல்களினிமித்தம்‌ 

காயப்பட்டார்‌ நம்முடைய 
இக்கிரமங்களிளிமித்தம்‌ அவர்‌ 
நொறுக்கப்பட்டார்‌. நம்முடைய 
மீறுதலினிமித்தம்‌ அவர்‌ வாதிக்கப்பட்டார்‌ 


கர்த்தர்‌ 


சம்பளம்‌ மரணம்‌. 
நம்முபைய. பாவங்களினிமித்தமாய்‌ நாம்‌ 
மரிக்கவேண்டும்‌. கிறிஸ்துவனவரோ 
நம்மீதுள்ள அன்பினால்‌, நாம்‌ மரிக்க 
வேண்டிய இடத்தில்‌, நமக்குப்‌ பதிலாக, அவர்‌ 
மரித்தார்‌. நம்முடைய பாவங்களை 
மன்னிப்பதற்கு, இயேசுகிறிஸ்து தம்மையே 
குற்றநிவாரண பலியாக ஒப்புக்கொடுத்தார்‌. 


மீட்கும்பொருளாகத்‌ தம்முடைய ஜீவனைக்‌ 
கொடுக்கவும்‌ வந்தார்‌ என்றார்‌” (மத்‌ 20:28) 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நம்முடைய பாவங்களுக்கு 
குற்றநிவாரண பலியாக மரிக்குமாறு, 
நம்மால்‌ இயேசுகிறிஸ்துவை ஒப்புக்கொடுக்க 
முடியாது. கிறிஸ்துவானவரோ தம்மைத்தாமே 
நமக்காக குற்றநிவாரண பலியாக 
ஒப்புக்கொடுத்தார்‌. இது இயேசுகிறிஸ்துவின்‌ 
சுயாதீன சித்தம்‌. இதுவே அவருடைய 
விருப்பம்‌. 

- இயேசுகிறிஸ்து தம்‌ 
ஆத்துமாவை... மரணத்தில்‌ ஊற்‌ 
பாவத்தின்‌ சம்பளம்‌ மரணம்‌. நல்‌ 
பாவத்தினிமித்தமாய்‌, நமக்கு வரவேண்டிய 
மரணத்தை, கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து 
தம்மீது ஏற்றுக்கொண்டார்‌. தம்முடைய 
ஆத்துமாவை தண்ணீரை ஊற்றுவதுபோல, 

த்தில்‌ ற்றினார்‌ கல்வாரி 


அக்கிரமக்காரரில்‌ 
எண்ணப்பட்டார்‌. 
சிலுவையில்‌ 
கள்ளர்க 
ப்ப 
அறைந்தார்கள்‌. சிலுவையில்‌ அறையப்பட்ட 
மூன்றுபேரில்‌, இயேசுகிறிஸ்துவே னான 
குற்றவாளியென்றும்‌, அவரே முக்கியமான 
அக்கிரமக்காரர்‌ என்றும்‌ காண்பிக்கும்‌ 
வண்ணமாய்‌, அவரை இரண்டு 
கள்ளர்களுக்கு நடுவிலே சிலுவையில்‌ 
அறைந்தார்கள்‌. 
இயேசுகிறிஸ்து 
மத்தியில்‌ ஊழியம்‌ செய்தார்‌. 
தேவனுடைய 


யூதர்கள்‌ 
யூதர்களோ 
குமாரனாக 
அவருக்கு 

குற்றச்சாட்டுக்களையும்‌, 
தூஷணவார்த்தைகளையும்‌ சொன்னார்கள்‌. 
இயேசுகிறிஸ்து ஓய்வுநாள்‌ பிரமாணத்தை 
மீறுகிறவர்‌ என்றும்‌, மதுபானப்பிரியர்‌ 
என்றும்‌ ஆயக்காரருக்கும்‌ பாவிகளுக்கும்‌ 
சிநேகிதர்‌ என்றும்‌ அவர்‌ மீது குற்றம்‌ 
சுமத்தினார்கள்‌. இயேசுகிறிஸ்துவோ, 
அக்கிரமக்காரரில்‌ ஒருவராக 
எண்ணப்பட்டாலும்‌, அவர்‌ அநேகருடைய 
பாவத்தை தாமே சுமந்தார்‌. 
அக்கிரமக்காரருக்காக வேண்டிக்கொண்டார்‌. 





f= FTE 
TT 


வானமும்‌ பூமியும்‌ கர்த்தருடையது. 
கர்த்தருடைய கிருபையினாலேயே பூமியில்‌ 
விளைச்சல்‌ உண்டாகிறது. இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ தங்கள்‌ வயலில்‌ விதைத்த, தங்கள்‌ 
பமிர்‌ வேலைகளின்‌ முதற்பலனை கர்த்தருக்கு 
காணிக்கையாக செலுத்தவேண்டும்‌. 
கர்த்தரே மழையைப்‌ பெய்யப்பண்ணுகிறவர்‌. 
அவரே விளைச்சலைக்‌ கொடுக்கிறவர்‌. 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌  புத்திரருக்கு 
ஒய்வுவருஷ. பிரமாணத்தைக்‌ 
கொடுத்திருந்தாலும்‌, பிற்காலத்தில்‌ அவர்கள்‌ 
இந்தப்‌ பிரமாணத்திற்கு கீழ்ப்படியாமல்‌, 
கர்த்தர்‌ தங்களுக்கு வாக்குப்பண்ணின 
ஆசீர்வாதங்களை இழந்துபோகிறார்கள்‌. 

கர்த்தர்‌ எரேமியாவின்‌ வாயினாலே 
சொன்ன வார்த்தை நிறைவேறும்படிக்கு, 
தேசம்‌ தன்னுடைய ஒய்வு வருஷங்களை 
இரம்மியமாய்‌ அநுபவித்துத்‌ தீருமட்டும்‌, அது 
பாழாய்க்கிடந்த நாளெல்லாம்‌, அதாவது. 
எழுபதுவருஷம்‌ முடியுமட்டும்‌ ஓய்ந்திருந்தது" 
(நாளா 36:21), 


)ரவேல்‌ பு; ர்‌ 
ஸப கம்‌ த 
விளைந்தாலும்‌, கர்த்தரே அவர்களை 
போவிக்கிறவர்‌. தேவனுடைய தெய்வீக 
பராமரிப்பு அவர்களுக்கு இல்லையென்றால்‌, 
அவர்களுக்கு போஜனமுமில்லை. இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ தங்களுடைய பமிர்‌ நிலத்தை 
நம்பாமல்‌, கர்த்தர்மீதும்‌. கர்த்தருடைய 
தெய்வீக பராமரிப்பின்மீதும்‌ நம்பிக்கை 
வைக்கவேண்டும்‌. 


லே. 
நலத்திலே தானியம்‌ 


கர்த்தர்‌ 
நான்காவது 


பத்துக்கட்டளைகளில்‌. 
கட்டளையாக “ஓய்வுநாளை 
பரிசுத்தமாய்‌. ஆசரிக்க நினைப்பாயாக” 
(யாத்‌ 20:8) என்று சொல்லியிருக்கிறார்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய நான்காவது கட்டளையை 
இங்கு மறுபடியுமாய்ச்‌ சொல்லுகிறார்‌. 


“ஆறுநாள்‌ உன்‌ வேலையைச்‌ செய்து, 
ஏழாம்நாளிலே உன்‌ மாடும்‌ உன்‌ கழுதையும்‌ 
இளைப்பாறவும்‌, உன்‌ அடிமைப்பெண்ணின்‌ 
பிள்ளையும்‌ அந்தி னும்‌ ப்பாறவும்‌ 
ஒய்ந்திருப்பாயாக" 
கர்த்தருடைய ஒல்வறான்‌ பிரமாணமாகும்‌. 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


ஏழாம்நாள்‌ ஓய்வநாளாக. 
அனுசரிக்கப்படுகிறது. ஒவ்வொரு வருஷமும்‌ 
ஓய்வுநாள்‌ ஒருகிழமை பிந்திவரும்‌. 
ஏனெனில்‌ பெந்தெகொஸ்தே நாளில்‌ 
கூடுதலாக ஒரு ஓய்வுநாள்‌ அனுசரிக்கப்படும்‌. 


அவர்களுடைய மாடும்‌, அவர்களுடைய 
கழுதையும்‌ இளைப்பாறவேண்டும்‌. 
அவர்களுடைய அடிமைப்பெண்ணின்‌ 
பிள்ளையும்‌ அந்நியனும்‌ இளைப்பாறவும்‌ 


ஓய்வுநாள்‌ 
அனுசரிப்பதின்‌ 


வேலையின்‌ களைப்பு தீர 
வேண்டும்‌. அடுத்த வேலை செய்வதற்கு 
ஓய்வெடுத்து ஆயத்தமாக இருக்க வேண்டும்‌. 
மனுஷன்‌ ஆறுநாட்கள்‌ வேலைசெய்து, 
ஏழாம்‌ நாளில்‌ ஓய்ந்திருக்க வேண்டுமென்பது 
தேவனுடைய பிரமாணம்‌. பழைய ஏற்பாட்டில்‌ 
தேவன்‌ ஒய்வுநாளை மனுஷனுக்குத்‌ 
தெொத்தெடுத்ார்‌ இது பழைய ஏற்பட்டுப்‌ 
பிரமாணம்‌. புதிய ஏற்பாட்டில்‌ தங்களுக்கு 
வசதியான ஓய்வுநாளை ஜனங்கள்‌ 
rin pr அனுமதி கொடுக்கப்‌ 
க்கிறது. (ரோமர்‌ 14:5-6; 
கொலோ. 214-1) கிறிஸ்தவ விசுவாசிகள்‌ 
வாரத்தின்‌ முதலாம்‌ நாளான ஞாயிற்றுக்‌ 
ஒய்வுநாளாகத்‌ தெரிந்தெடுத்து 
அதைப்‌ பரிசுத்தப்படுத்துகிறார்கள்‌. 
வேதபண்டிதர்களில்‌ சிலர்‌ கர்த்தருடைய 
ஓய்வுநாள்‌ * $ரமாணத்திற்கு ல்‌ புதிய 
விளக்கத்தை சொல்லுகிறார்கள்‌. வாரத்தில்‌ 
ஒரு டட ஏழாம்‌ நாளை ஒய்வநாளாக 
பதிலாக, எல்லா. நாளையும்‌ 
ஆசரிக்கவேண்டும்‌ என்று 
சொல்லுகிறார்கள்‌. வாரத்தில்‌. 
மாத்திரமல்ல, வாரத்தின்‌ 
பரிசுத்தமாய்‌ 
ஆசரிக்கவேண்டிய நாட்கள்‌ ஆகும்‌ என்பது 
இவர்களுடைய வியாக்கியானம்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தரை 
மாத்திரமே சேவிக்கவேண்டும்‌. அவர்கள்‌ 
புறஜாதியாரின்‌ அந்நிய தெய்வங்களையும்‌, 
விட்டு 
“நான்‌ உங்களுக்குச்‌ 
யாவற்றிலும்‌ 
சாவதானமாயிருங்கள்‌. அந்நிய தேவர்களின்‌ 
பேரைச்‌ சொல்லவேண்டாம்‌; அது உன்‌ 
வாயிலிருந்து பிறக்கக்‌ கேட்கப்படவும்‌ 
வேண்டாம்‌" (யாத்‌ 2343) என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 





ழ்‌ நள 
யாய 


தம்மை சிலுவையில்‌ 
அறைந்தவர்களுக்காகவும்‌, தமக்கு 
விரோதமாகத்‌ தூஷண வார்த்தைகளைச்‌ 
சொன்னவர்களுக்காகவும்‌, கிறிஸ்துவானவர்‌ 
சிலுவையில்‌ தொங்கிக்கொண்டிருக்கும்போது 


அவர்களுக்காக பரிந்து பேசினார்‌. 
அறைந்தவர்களையும்‌, தமக்கு விரோதமாய்த்‌ 
தூஷண வார்த்தைகளைப்‌ பேசினவர்களையும்‌ 
கிறிஸ்துவானவர்‌ மன்னித்துவிட்டார்‌ 
என்பது உறுதியாயிற்று. 


விரோதமாகத்‌ 
மக்காரரை 

இன்னும்‌ எராளமான 
மன்னிக்கிறார்‌. 
மீறுதல்களையெல்லாம்‌ 


அக்கிரமக்காரரை 
அவர்களுடைய 
மன்னிக்கிறார்‌ கல்வாரி 
இயேசுகிறிஸ்து  ஏறெடுத்த 
அவருடைய  இரத்தத்தி. 
தமக்கு விரோதமாய்‌ 
அக்கிரமக்காரர்களை 
ன்று, அவர்‌ 
பிதாவானவர்‌ அவர்களுக்கு 
காண்பிக்க வேண்டுமென்று அவர்களுக்காக 
பரிந்துபேசி ஜெபம்பண்ணினார்‌. 
இயேசுகிறிஸ்து சிலுவையின்‌ 
மரணபரியந்தம்‌ தம்மையே தாழ்த்தினாலும்‌, 
பிதாவானவர்‌ அவரை உயர்த்துகிறார்‌. 
"ஒரு சந்ததி அவரைச்‌ சேவிக்கும்‌; 
தலைமுறை தலைமுறையாக அது 
ஆண்டவருடைய சந்ததி என்னப்படும்‌" (சங்‌ 
22:30). மீட்புக்கு ஒரு சந்ததி 
அந்த சந்ததி 
க 


தலைமுறையாக மீட்பருடைய சந்ததி என்து 
மெய்யான 


அழைக்கப்படுவார்கள்‌. 

விசுவாசிகள்‌ எல்லோருமே இயேசு 
கிறிஸ்துவின்‌  சந்ததியாராயிருக்கிறார்கள்‌. 
பிதாவாகிய தேவன்‌,  இயேசுகிறிஸ்துவின்‌ 
இரத்தத்தினால்‌ கழுவப்பட்ட 
அனைவரையும்‌, அவருடைய சந்ததியாக 
ஒப்புக்கொடுத்திருக்கிறார்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நீர்‌ உலகத்தில்‌ தெரிந்தெடுத்து 
எனக்குத்‌ தந்த மனுஷருக்கு உம்முடைய 
நாமத்தை வெளிப்படுத்தினேன்‌. அவர்கள்‌ 
உம்முடையவர்களாயிருந்தார்கள்‌, அவர்களை 
எனக்குத்‌ தந்தீர்‌, அவர்கள்‌ உம்முடைய 
வசனத்தைக்‌  கைக்கொண்டிருக்கிறார்கள்‌" 
(யோவா 17:6). 


இயேசுகிறிஸ்து “அக்கிரமக்காரருக்காக 
வேண்டிக்கொண்டதினிமித்தம்‌ அநேகரை 
அவருக்குப்‌ பங்காகக்‌ கொடுப்பேன்‌; 
பலவான்களை தமக்குக்‌ 
கொள்ளையாகப்‌ பங்கிட்டுக்கொள்வார்‌ 
(ஏசா 5312) என்று பிதாவானவர்‌ 
வாக்குப்பண்ணுகிறார்‌. 


கர்த்தராகிய 
தம்முடைய சந்ததியை 
ஜீவனோடிருப்பார்‌. 
ஜீவனுள்ளவராகமிருப்பதினால்‌, 


அவருடைய 
ஜீவனுள்ளவர்களாகமிருப்பார்கள்‌. 
கிறிஸ்துவே 


ஜீவனாயிருக்கிறார்‌. ப்‌ 
சந்ததியைக்கண்டு நீடித்த நாளாயிருப்பார்‌, 
கர்த்தருக்கு சித்தமானது அவர்‌ கையினால்‌ 
வாய்க்கும்‌" (ஏசா 5370). 
கர்த்தராகிய 
இரட்சிக்கப்பட்டவர்களைப்‌ 
பராமரிக்கிறார்‌. 
பரிசத்தப்படுத்துகிறார்‌. 
இரத்தத்தினால்‌ 
எல்லோருமே. 
சந்ததியாயிருப்பார்கள்‌. 
தமது சந்ததியைக்‌ கண்டு 
நாளாயிருப்பார்‌. தம்முடைய 
பாதுகாத்து பராமரிக்கும்‌ 
'கிறிஸ்துவானவர்‌ வேறு யாரிடத்திலும்‌ 
ஒப்புக்கொடுக்காமல்‌, தாமே அவர்களைப்‌ 
பராமரிக்கிறார்‌. இயேசு 
ஆளுகைக்கும்‌, 
இருக்காது. 
்‌ இயேசுகிறிஸ்து 
நித்தியமானவராகையால்‌, அவருடைய 
ஆளுகையும்‌ சமாதானமும்‌ நித்தியகாலமாய்‌ 
இருக்கும்‌. 


இயேசுகிறிஸ்து 
பார்ப்பதற்கு 
இயேசுகிறிஸ்து 


பிள்ளைகளும்‌ 


இயேசுகிறிஸ்து 
பாதுகாக்கிறார்‌, 
அவர்களைப்‌ 
இயேசுகிறிஸ்துவின்‌ 


'கழுவப்பட்டவர்கள்‌ 





ழ்‌ நவள 
யாய 


கர்த்தருக்கு சித்தமானது. 
இயேசுகிறிஸ்துவின்‌ கையினால்‌ வாய்க்கும்‌. 
பிதாவின்‌ சித்தமே ஸ்துவின்‌ 
பிதாவின்‌ ள்‌ 
விருப்பமாயிற்று. கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து 
தம்முடைய பிதாவின்‌  சித்தத்திற்கும்‌, 
அவருடைய விருப்பத்திற்கும்‌, திட்டத்திற்கும்‌ 
கீழ்ப்படிந்தார்‌. ஆகையினால்‌ கர்த்தருக்கு 
சித்தமானது இயேசுகிறிஸ்துவின்‌ கையினால்‌ 
வாய்க்கும்‌ என்று தீர்க்கதரிசனமாய்ச்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. 
பிதாவாகிய தேவன்‌ 
குமாரனாகிய 
நொறுக்க சித்தமாகி 
பாடுகளுக்குட்படுத்தினார்‌ 
ஆத்துமா தன்னை குற்றநிவாரண பலியாக 
ஒப்புக்கொடுத்தது. கிறிஸ்துவானவர்‌ தமது 
த்தின்‌ பலனைக்‌ கண்டு 
தாம்‌ பாடுகளை 
அனுபவிக்கும்போதே, அதற்கேற்ற பலன்‌ 
உண்டாகும்‌ என்பதை கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்து. த்‌ அறிந்திருந்தார்‌. 


பர்க்க அவையெல்லாம்‌ தம்முடைய 
பலன்‌ என்பதைக்‌ 
றிஸ்து. 


இயேசுகிறிஸ்துவினுடைய ஆத்தும 
வருத்தத்தின்‌ பலன்‌, அவருடைய சபையின்‌ 
அஸ்திபாரத்திலும்‌, சபையின்‌ மத்தியிலும்‌ 
காணப்படுகிறது. மனுஷருடைய ஆத்துமாவை 


ஒப்புக்கொடுக்கப்பட்டிருக்கிறது. 
தாம்‌ சிந்திய இரத்தத்தினாலும்‌, தாம்‌ பட்ட 
பாடுகளினாலும்‌, தமது ஆத்தும வருத்தத்தின்‌ 
பலனாலும்‌, திரளான ஆத்துமாக்கள்‌ 
இரட்சிக்கப்படுவதைக்‌ கண்டு, இரட்சராகிய 
இயேசுகிறிஸ்து திருப்தியாவார்‌. 
இரட்சிக்கப்பட்டவர்கள்‌ எல்லோரும்‌ சபையிலே 
சேர்த்துக்கொள்ளப்படுவார்கள்‌. இயேசு 
கிறிஸ்துவினுடைய ஆத்தும வருத்தத்தின்‌ 
பலனுக்கு வளர்ந்து. பெருகுகிற 
'திருச்சபையானது அடையாளமாயிருக்கிறது. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இயேசுகிறிஸ்துவின்‌ மரணத்தினால்‌ 
பாவங்கள்‌ மன்னிக்கப்படுவதோடு, பாவிகள்‌ 
நீதிமான்களாக்கப்படுகிறார்கள்‌. பாவம்‌ செய்த 
ஆத்துமா சாகும்‌. பாவம்‌ நம்மை 
அழித்துப்போடும்‌. பாவத்தின்‌ சம்பளம்‌ மரணம்‌. 
ஆனாலும்‌ நாம்‌ இயேசுகிறிஸ்துவின்‌ 
இரத்தத்தினால்‌ கழுலப்படும்போது, 
நம்முடைய பாவங்கள்‌ மன்னிக்கப்படுகிறது. 
பாலத்தின்‌ கட்டுக்களிலிருந்து 

விடுதலை உண்டாகிறது. 
துக்‌ 
விடுவிக்கப்படுகிறோம்‌. 

உண்டாகும்‌ மனவேதனையும்‌, குற்றவுணர்வும்‌ 
நம்மை விட்டு நீக்கப்படுகிறது. நம்முடைய 
துக்கம்‌, இயேசுகிறிஸ்துவின்‌ இரத்தத்தினால்‌, 
சந்தோஷமாய்‌ மாறுகிறது. 


கிறிஸ்துவானவர்‌ தம்முடைய 
சுயஇரத்தத்தை, நம்மை மீட்கும்‌ கிரயமாகச்‌ 
செலுத்தி, நம்முடைய பாவங்களிலிருந்து 
நம்மை மீட்டிருக்கிறார்‌. இயேசுகிறிஸ்து 
செலுத்திய கிரயத்தினால்‌, நாம்‌ 
நீதிமான்களாக்கப்படுகிறோம்‌. இயேசுகிறிஸ்து 
பிதாவாகிய தேவனிடத்தில்‌, நமக்காக 
பரிந்து பேசுவதன்‌ மூலமாய்‌, நமக்கு 
தேவனுடைய உதவியும்‌, கிருபையும்‌, 
இரக்கமும்‌ கிடைக்கிறது. தேவனுடைய 
கிருபையினால்‌. இயேசுகிறிஸ்துவின்‌ 
சுவிசேஷம்‌ மனுஷர்‌ மத்தியிலே 
பிரசங்கம்பண்ணப்படுகிறது. 

கிறிஸ்துவின்‌ ஆவியானவர்‌, 
நமக்குள்ளே, ம்மைக்‌ 
குறித்து சாட்சிகொடுக்கிறார்‌. நாம்‌ 
இயேசுகிறிஸ்துவைப்பற்றும்‌ விசுவாசத்தினால்‌ 
இரட்சிக்கப்படுகிறோம்‌. அதே விசுவாசத்தினால்‌ 
நீதிமான்களாக்கப்படுகிறோம்‌. நாம்‌ 
இயேசுகிறிஸ்துவை விசுவாசத்தோடு 
பற்றிக்கொள்ளும்போது, அவர்‌ நம்மோடு 
சமாதான உடன்படிக்கை பண்ணுகிறார்‌. 
ம்முடைய கிருபையின்‌ உடன்படிக்கையினால்‌. 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து நம்மை தம்மோடு 
இணைத்துக்கொள்கிறார்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


“என்‌ தாசனாகிய 
தம்மைப்பற்றம்‌ அறிவினால்‌ அநேகரை 
நீதிமான்களாக்குவார்‌: அவர்களுடைய 
அக்கிரமங்களைத்‌ தாமே சுமந்துகொள்வார்‌” 
(ஏசா 53:11). 

அறிவே 


நீதிபரர்‌: 


விசுவாசம்‌ தனத 
ஞானமும்‌, அவரிடத்தில்‌ 
நமக்கு இருக்கவேண்டும்‌. 
ந விசுவாசத்தினால்‌ 
நீதிமாள்களாக்கப்படுகிறோம்‌. 
தாசனாகிய  நீதிபரர்‌ 
அறிவினால்‌ 
நீதிமான்களாக்குவார்‌" 
சொல்லுகிறார்‌. கிறிஸ்து தாமே நீதியுள்ளவர்‌. 


கிறிஸ்து தேவனுடைய தாசராகவும்‌, 
அவர்‌ நம்முடைய பா! து நம்மை 
மீட்பதற்காக செலுத்தப்பட்ட குற்றநிவாரண 
பலியாகவும்‌ இருக்கிறார்‌ பேசுகிறிஸ்து, 
சிந்திய திருஇரத்தம்‌, நம்மை மீட்பதற்காக 
செலுத்தப்படும்‌ மீட்பின்‌ கிரயமாயிருக்கிறது. 
தேவனுடைய சித்தத்தின்‌ பிரகாரமாவே. 
'கிறிஸ்துவானவர்‌ இவையெல்லாவற்றையும்‌, 
மனப்பூர்வமாய்‌ செய்திருக்கிறார்‌. 


இயேசுகிறிஸ்து 
நீதிபரராயிருக்கிறார்‌. 


நாமும்‌ பெற்றுக்கொள்கிறோம்‌. 

நீதிபரராகிய 

அறிந்துகொள்ளவேண்டும்‌. 

விசுவாசம்‌ வைத்திருக்கவேண்டும்‌. 

நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு. 

நம்முடைய துக்கங்களை சுமந்தார்‌ என்று 

நாம்‌ விசுவாசிக்கவேண்டும்‌. நம்முடைய 
_மரணத்திற்குற்கேதுவாக 

இயேசுகிறிஸ்‌; 


நம்மை மீட்டுக்கொண்டார்‌ 
விசுவாசிக்கவேண்டும்‌. 


என்று நாம்‌ 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


குமாரனாகிய இயேசுகிறிஸ்து கல்வாரி 
சிலுவையிலே வெற்றி சிறந்தார்‌. தம்முடைய 
குமாரனின்‌ வெற்றியை பிதாவாகிய தேவனும்‌ 
உறுதிபண்ணுகிறார்‌. பிதாவானவர்‌, தம்முடைய 
குமாரனுடைய நாமத்தை, எல்லா 
நாமங்களுக்கும்‌ மேலாக, உயர்த்துகிறார்‌. 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து வெற்றி 
சிறந்தவராகயிருக்கிறார்‌. வானத்தின்‌ 
அந்தகார சக்திகளையும்‌, பாவத்தின்‌ 
வல்லமைகளையும்‌, சாத்தான்‌, மரணம்‌, 
pres ப்‌ 
உலகத்தையும்‌, 
ஜெயித்தவராகயிருக்கிறார்‌. 

“பலவான்‌௧ளை அவர்‌ தமக்கு 
கொள்ளையாக. பங்கிட்டுக்கொள்வார்‌" 
(ஏசா 5312) என்று பிதாவானவர்‌, தமது 
குமாரனாகிய இயேசுகிறிஸ்‌ துவைப்பற்றி 
வாக்குப்பண்ணுகி) இயேசுகிறிஸ்து, 
கொள்ளையாகப்‌ பங்கிட்டுக்கொள்வது 
உலகப்பிரகாரமான ஐசுவரியங்களல்ல. 
தமக்கு மனப்பூர்வமாயும்‌, உண்மையாயும்‌, 
விசுவாசத்தோடும்‌ கீழ்ப்படியும்‌ 

ந்துமாக்களை, கர்த்தராகிய 

இயேககிறிஸ்து, கொள்ளையாகப்‌ 

பங்கிட்டுக்கொள்வார்‌. “அநேகரை அவருக்கு 

பங்காகக்‌ கொடுப்பேன்‌" (ஏசா 5442) என்று, 
பிதாவானவரும்‌ வாக்குப்பண்ணுகிறார்‌. 

கேளும்‌, அப்பொழுது 

உமக்குச்‌ சுதந்தரமாகவும்‌, 

எல்லைகளை உமக்குச்‌ 

சொந்தமாகவும்‌ கொடுப்பேன்‌” (சங்‌ 2:8). 

தம்முடைய பிதாவானவர்‌ தமக்கு பங்காகக்‌ 

கொடுப்பதை,  கிறிஸ்துவானவர்‌ தம்முடைய 

பங்கிட்டுக்கொடுப்பார்‌. 

சிறைப்படுத்தி, 

கையில்‌ 

கிறிஸ்துவானவர்‌, 

பிதாவினிடத்தில்‌ வரங்களைப்‌ 

பெற்றுக்கொண்டு, அவற்றை தம்முடைய 
பிள்ளைகளுக்கு பங்கிட்டுக்கொடுப்பார்‌ 


றார்‌. 





ழ்‌ நவள 
யாய 


இயேசுகிறிஸ்துவின்‌ மரணமே 
திருச்சபைக்கு ஜீவனாயிருக்கிறது. 
திருச்சபைக்கு மாத்திரமல்ல, திருச்சபையைச்‌ 
சேர்ந்த எல்லோருக்கும்‌ ஜீவனாயிருக்கிறது. 
அவருடைய மரணம்‌ ஏசாயா தீர்க்கதரிசி 
இதுவரையிலும்‌ - இயேசுகிறிஸ்துவின்‌ 
பாடுகளை தீர்க்கதரிசனமாய்ச்‌ சொன்னார்‌. 
இப்போது இயேசுகிறிஸ்துவின்‌ மகிமையைப்‌ 
பற்றி தீர்க்கதரிசனமாய்ச்‌ சொல்லுகிறார்‌. 

மயின்‌ 


இயேசுகிறிஸ்து தமது சந்ததியைக்‌ கண்டு 
நீடித்த ms (ஏசா 5 
ஏசாயா 
ப அந்த தீர்க்கதரிசனம்‌. 
எல்வாறு நிறைவேறும்‌ என்பதை ஏசாயா 
இந்த அதிகாரத்தில்‌ விவரிக்கிறார்‌. 
ஜனம்‌ பாபிலோன்‌ 
த்து சிறையிருப்பிலிருந்து. 
விடுவிக்கப்பட்டு, தங்கள்‌ சொந்த 
தேசத்திற்கு திரும்பி வருவார்கள்‌. அவர்கள்‌ 
தங்கள்‌ தேசத்தில்‌ சுகமாய்‌ 
செழித்திருப்பார்கள்‌. தேவனுடைய 
பிள்ளைகளுக்கு மகிமையான விடுதலை. 
உண்டாயிருக்கும்‌. புதிய எற்பாட்டுக்காவத்து 
விசுவாசிகளாகிய நாமும்‌, 
கிறிஸ்துவின்‌ இரத்தத்தின்‌ 
மீட்பட்டிருக்கிறோம்‌. 
ஏசாயா சொல்லுகிற 
தீர்க்கதரிசனம்‌, பழைய ஏற்பாட்டுக்காலத்தில்‌, 
பாபிலோன்‌ தேசத்து சிறையிருப்பிலிருந்து 
திரும்பி வருகிற யூதர்களுக்கு விசேஷமாகப்‌ 
பொருந்தும்‌. அதே வேளையில்‌, ஏசாயாவின்‌ 
தீர்க்கதரிசனம்‌, புதிய ஏற்பாட்டுக்காலத்தில்‌ 
ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிற, இயேசுகிறிஸ்துவின்‌ 
சுவிசேஷ சபைக்கும்‌. 
பொருந்துவதாயிருக்கிறது. புறஜாதியாரும்‌ 
புதிய ஏற்பாட்டு சபையிலே. 
சேர்த்துக்கொள்ளப்படுவார்கள்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஏசாயா 
அதிகாரத்தில்‌ 
சொல்லுகிற முதலாவது 
ஏற்பாட்டுக்காலத்து எருசலேமைம்‌ 
குறிக்குமென்று அப்போஸ்தலர்‌ பவுல்‌ 
விளக்கம்‌ சொல்லுகிறார்‌. 
மேலான 
சுயாதீனமுள்ளவள்‌,, 
நம்மெல்லாருக்கும்‌ தாயானவள்‌. அந்தப்படி 
டக்‌ மலடியே,  மதிழ்ந்திரு: 
கர்ப்பவேதனைப்படாதவளே, களிப்பாய்‌ எழும்பி 
ஆர்ப்பரி:  புருஷனுள்ளவளைப்பார்க்கிலும்‌ 
அநாத ஸ்திரீக்கே அதிக பிள்ளைகளுண்டு 
என்று எழுதியிருக்கிறது" (கலா 4:26,27). 


தீர்க்கதரிசி, இந்த 
தீர்க்கதரிசனமாய்ச்‌ 
வாக்கியம்‌, புதிய 


எருசலேமோ 
அவளை 


ஏசாயா தீர்க்கதரிசி, இந்த அதிகாரம்‌ 
முழுவதிலும்‌, கர்த்தருடைய சபையைப்பற்றி 
தீர்க்கதரிசனம்‌ சொல்லுகிறார்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய சபையைக்‌ குறித்து 
வாக்குப்பண்ணியிருக்கிறார்‌ சபையின்‌ 
ஆரம்பம்‌ சிறியதாகுமிரந்தாலும, சீக்கிரத்தில்‌ 

வளர்ந்து பெருகும்‌. 

திருச்சபையில்‌ சேர்த்துக்‌ 


அது 
எண்ணிக்கையில்‌ அதிகரிக்கும்‌ (ஏசா 541-5) 


கர்த்தர்‌ சில சமயங்களில்‌ தம்முடைய 
ஜனத்தைவிட்டு..... விலகிப்போனதுபோலவும்‌, 
தம்முடைய ஜனத்தை மறந்துவிட்டதுபோலவும்‌ 
இருக்கும்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
பிள்ளைகளை நிரந்தமாக 
மறந்துவிடமாட்டார்‌. அவர்‌ சீக்கிரமாய்‌ 
அவர்களிடத்தில்‌ திரும்பி வந்து, அவர்களுக்கு 
தம்முடைய கிருபையையும்‌ இரக்கத்தையும்‌ 
காண்பிப்பார்‌ (ஏசா 54:6-10). 

கர்த்தருடைய சபையார்‌ 
சிறிதுகாலம்‌ துக்கத்திலும்‌, நெருக்கத்திலும்‌ 
இருந்தார்கள்‌. ஆனாலும்‌ அவர்களுக்கு 
நித்திய மேன்மையும்‌, நித்திய 
நியமிக்கப்பட்டிருக்கிறது (ஏசா 2) 
அவர்கள்‌ நீதியினால்‌ ஸ்திரப்பட்டிருப்பார்கள்‌. 
அவர்களுக்கு கர்த்தருடைய வசனம்‌ 
போதிக்கப்படும்‌. (ஏசா 541374). 
கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக 
உருவாக்கப்படும்‌ எந்த ஆயுதமும்‌ 
வாய்க்காதே போகும்‌ (ஏசா 54:14-17). 





ழ்‌ ளா 
யாய 

நீ பெருகுவாய்‌ 
ஏசா 541-5 


ஏகா 54. பின்னையெறாத மலடியே, 
மகிழ்த்தூபாடு;கர்ப்பவேதனைப்படாதவ. 
னே, கெம்பீரமாய்ப்‌ பாடி 
ஆனதந்தகத்தமிடு; 
வாழ்க்கைப்பட்டவளுடைய 
பின்னைகளைப்‌ பார்க்கிலும்‌, அநாத 
ஸ்திரீயினுடைய பின்னைகள்‌ அதிகம்‌ 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


ஏசா 54:2. உன்‌ கூடாரத்தின்‌ இடத்தை. 
விசாலமாக்கு; உன்‌ வாசஸ்தலங்களின்‌ 
திரைகள்‌: விரிவாகட்டும்‌; 
தடைசெய்யாதே; உன்‌ கமிறுகனை 

முளைகளை 


நீ. வலதுபுறத்திலும்‌ 

'இடங்கொண்டு. 

சந்ததியார்‌. 

௬தந்தரித்துக்கொண்டு, 

பட்டணங்களைக்‌. 
குடியேற்றுவிப்பார்கள்‌.. 


ஏசா க்கி, பயப்படாதே நீ 
வெட்கப்படுவதில்லை; நாணாதே, நீ 
'இலச்சையடைவதில்லை; உன்‌ வாலி. 
யத்தின்‌ வெட்கத்தை நீ மறந்து, உன்‌ 
விதவையிருப்பின்‌ தித்தையை இனி: 
'நிணையாதிருப்பாய்‌. 

ஏசா 545. உன்‌ சிருஷ்டிகரே உன்‌ 
நாயகர்‌; சேனைகளின்‌ கர்த்தர்‌ என்பது 
அவருடைய நாமம்‌, இஸ்ரவேலின்‌ 
பரிசுத்தர்‌ உன்‌ மீட்பர்‌, அவர்‌ 
சர்வபூமியின்‌ தேவன்‌ என்னப்படுவார்‌. 


ஏசாயா தீர்க்கதரிசி பாபிலோன்‌ 
தேசத்து சிறையிருப்பிலிருக்கிற யூதர்களுக்கு, 
கர்த்தருடைய வார்த்தையை 
தீர்க்கதரிசனமாய்ச்‌ சொல்லுகிறார்‌. ள்‌ 


விதவையைப்போல இருக்கிறது. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


- பாழாய்க்கிடக்கிற எருசலேம்‌ 
கர்த்தருடைய வாக்குத்தத்தம்‌ 
றது. எருசலேம்‌ நகரம்‌ 

மறுபடியும்‌ சீராக்கப்படும்‌. அங்கு திரளான 

ஜனங்கள்‌ வந்து  குடியேறுவார்கள்‌. 
எருசலேமிலுள்ள பழுதுகளெல்லாம்‌. 
நீக்கப்படும்‌. பாபிலோன்‌ தேசத்தார்‌, 
எருசலேமிலுள்ள யூதர்களை சிறைப்பிடித்து, 
கொண்டு போய்‌ 

இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 

எருசலேமிலே, 


அதற்றிப்போட்டு, 


குடியேற்றுவார்‌. 

இஸ்ரவேல்‌. 
ஆதரவில்லாத 
தனிமையிலிருக்கிறார்கள்‌. 
அவர்களுக்கு மறுபடியும்‌ நாயகராயிருப்பார்‌. 
அவர்கள்‌ பாபிலோன்‌ தேசத்து, 
சிறையிருப்பிலே நெருக்கப்பட்டிருக்கிறார்கள்‌. 
நிந்தைகளையும்‌ அவமானங்களையும்‌ 
அனுபவிக்கிறார்கள்‌ யூதர்களுடைய 
எண்ணிக்கையும்‌ 'வெகுவாய்க்‌. 
குறைந்துபோயிற்று. ஒரு காலத்தில்‌ 
எண்ணிக்கையில்‌ திரளாயிருந்தவர்கள்‌, 
இப்போது சொற்ப எண்ணிக்கையுள்ள 
ஜனங்களாயிருக்கிறார்கள்‌. புறஜாதியார்கூட 
யூதர்களை ஒரு பொருட்டாய்‌ நினைத்துப்‌ 
பார்க்காமல்‌, அவர்களை மறந்துவிட்டார்கள்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய ஜனத்தை மறுபடியும்‌ 
ஆசீர்வதிப்பார்‌. அவர்கள்‌ திரளாய்‌. 
பலுகிப்பெருகுவார்கள்‌. 

ஏசாயா இங்கு 
தீர்க்கதரிசனம்‌ கர்த்தருடைய 
பொதுவான வார்த்தையாகும்‌. 
என்பது, மனுஷர்‌ 
ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய 
ராஜ்யத்தைக்‌ குறிக்கும்‌. எருசலேம்‌ இந்த 
உலகத்தில்‌ ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிற 


தேவனுடைய பரிசுத்த நகரம்‌. 


ஜனங்கள்‌ 


சொல்லுகிற. 
சபைக்கு 
எருசலேம்‌ 
மத்தியிலே 





ழ்‌ நவள 
யாய 


தம்மு 

ஸ்தாபித்தார்‌. கர்த்தராகிய இயேசுகிறிஸ்துவே 
திருச்சபைக்குத்‌ தலையாயிருக்கிறார்‌. 
இயேசுகிறிஸ்து தம்முடைய சபையை 
உலகத்தில்‌ ஸ்தாபிப்பதற்கு 
யூதமார்க்கம்‌ மிகவும்‌ 
நிலமையிலிருந்தது. 
எண்ணிக்கையில்‌ சொற்ப 
ஜனங்களாயிருந்தார்கள்‌. அவர்கள்‌ 
பிள்ளைபெறாத மலடியைப்போல இருந்தார்கள்‌. 
பாழாய்ப்போன நகரத்தைப்போல இருந்தார்கள்‌. 
கணவனையும்‌, பிள்ளையையும்‌ இழந்து 
தவிக்கிற விதவையைப்போல இருந்தார்கள்‌. 
யூதஜனத்தார்‌ சிறிய இடத்தில்‌ 
ஒடுக்கப்பட்டிருந்தார்கள்‌. அவர்களால்‌ 
அதிகமாய்க்‌ கனிகொடுக்க முடியவில்லை. 


புறாதியார்‌ மத்தியிலே 
குர்த்தரைப்பற்றிய அறிவு இல்லை. 
யூதர்களுக்கோ தேவனைப்பற்றிய 
வெளிப்பாடு இருந்தது. புறஜாதியாரோ, 
கர்த்தரைப்பற்றிய ஞானமில்லாமல்‌, 
இருளிலிருந்தார்கள்‌. கர்த்தருடைய 
பிள்ளைகளோ நொறுக்கப்பட்டவர்களாகவும்‌, 
ஒடுக்கப்பட்டவர்களாகவும்‌. வேதனைகளை 
அனுபவிக்கிறவர்களாவும்‌ இருந்தார்கள்‌. 
அவர்கள்‌ எங்கும்‌ சிதறிப்போயிருந்தார்கள்‌. 


முன்பாக, 
சாதாரண 


யூதர்கள்‌ 


ஜனங்களுக்காக மாத்திரமல்ல, 
சிதறமிருக்கிற தேவனுடைய போடக்‌ 
ஒன்றாகச்‌ சேர்க்கிறதற்காகவும்‌ 
மரிக்கப்போகிறாரென்றும்‌, தீர்க்கதரிசனமாய்ச்‌ 
சொன்னான்‌" (யோவா 11:52), 


கர்த்தருடைய ஜனம்‌ ஒடுக்கப்பட்டும்‌, 
நெருக்கப்பட்டும்‌ இருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
எண்ணிக்கையில்‌ குறைந்து சொற்ப 
ஜனங்களாயிருக்கிறார்கள்‌. மற்ற தேசத்தார்‌ 
மத்தியிலே யூதர்கள்‌ மிகவும்‌ தாழ்வான 

நிலமையிலிருக்கிறார்கள்‌. இந்த 
சூழ்நிலையில்‌ இயேசுகிறிஸ்துவின்‌ சுவிசேஷம்‌ 
ஜனங்களுக்கு மத்தியில்‌ 
பிரசங்கம்பண்ணப்படுகிறது. கர்த்‌ 

சபையை 


தம்முடைய 
ஸ்தாபிக்கிறார்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


திரளான ஜனங்கள்‌, ங்கள்‌ 
விக்கிரகாராதனையை விட்டு விலகி, 
ஜீவனுள்ள தேவனை பற்றிக்கொள்கிறார்கள்‌. 
இஸ்ரவேலின்‌ பரிசுத்தரை ஆராதிக்கிறார்கள்‌. 
இவர்கள்‌ எல்லோரும்‌ இயேசுகிறிஸ்துவின்‌ 
இரத்தத்தினால்‌. 'கழுவப்பட்டவர்கள்‌. 
இரட்சிக்கப்பட்டவர்கள்‌. விசுவாசத்தினால்‌ 
நீதிமான்களாக்கப்பட்டவர்கள்‌ 


புறஜாதியாருடைய 
விசுவாசிகள்‌ திரளான. 
சேர்த்துக்கொள்ளப்படுகிறார்கள்‌ 
சபையில்‌ புதியவர்கள்‌ சேர்க்கப்படுவதைவிட, 
புறஜாதி சபையில்‌, புதிய விசுவாசிகள்‌ 
சேர்க்கப்படுவது, அதிகமாயிருக்கிறது 
ன்‌ எண்ணிக்கை வளர்ந்து 
இது சபையார்‌ 
சந்தோஷத்தைக்‌ 
அவர்களுடைய கரங்கள்‌ 
i ஒரு 
லோகத்திலும்‌. 
ந்‌ த்தர கப்கள்‌ 
இரட்சிக்கப்படுகிறவர்களைப்‌ பார்த்து, 
தேவதூதர்களும்‌ சந்தோஷப்படுவார்கள்‌. 
“பிள்ளைபெறாத மலடியே, 
மகிழ்ந்துபாடு:  கர்ப்பவேதனைப்படாதவளே, 
கெம்பீரமாய்ப்‌ பாடி  ஆனந்தசத்தமிடு;: 
வாழ்க்கைப்பட்டவளுடைய பிள்ளைகளைப்‌ 
பார்க்கிலும்‌, அநாத ஸ்திரீயினுடைய 
பிள்ளைகள்‌ அதிகம்‌ என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌" (ஏசா 5411. 
திருச்சபையின்‌ எல்லைகள்‌ விஸ்தாரம்‌. 
பண்ணப்படும்‌. சபையிலுள்ள விசுவாசிகளின்‌ 
எண்ணிக்கை வளர்ந்து பெருகுவதினால்‌, 
சபையின்‌ இடம்‌ விஸ்தாரம்பண்ணப்பட 
வேண்டும்‌. இப்போது சபையானது ஒரு 
ஆசரிப்புக்கூடாரத்தைப்போல இருக்கிறது. 
சபையார்‌ கூடாரத்தின்‌ கீழ்‌ 
கூடிவருகிறார்கள்‌. 





ழ்‌ நள 
யாய 


“விசுவாசத்தினாலே அவன்‌ 
வாக்குத்தத்தம்பண்ணபட்ட தேசத்திலே. 
ததினாக. சக்த... அந்த 
வாக்குத்தத்தத்திற்கு உடன்‌ குதந்தரராகிய 
ஈசாக்கோடும்‌ யாக்கோபோடும்‌. 
கூடாரங்களிலே குடியிருந்தான்‌” (எபி 112). 


கர்த்தருடைய ஜனம்‌ இப்போது 
கூடாரங்களில்‌ குடியிருந்தாலும்‌, அவர்கள்‌ 
சீக்கிரத்தில்‌ நகரத்திலே குடியேறுவார்கள்‌. 
நகரம்‌ அவர்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. 
தேவன்‌ தம்முடைய சித்தத்தின்‌ பிரகாரமும்‌, 
விருப்பத்தின்‌ பிரகாரமும்‌, தம்முடைய 
ஜனத்தை... கூடாரங்களில்‌ குடியிருக்கச்‌ 
செய்கிறார்‌. கூடாரத்தை ஓரிடத்திலிருந்து 
மற்றொரு இடத்திற்கு பெயர்த்து எடுத்துச்‌ 
செல்வது மிகவும்‌ எளிது. தேவனுடைய 
சித்தத்தின்‌ பிரகாரம்‌ அவருடைய ஜனம்‌. 

கூடாரத்தோடு இடம்‌ பெயருவார்கள்‌. 
கர்த்தருடைய ஜனம்‌ இப்போது 
கூடார வாசிகளாகமிருந்தாலும்‌, அவர்கள்‌ 
பலுகிப்பெருகுவார்கள்‌. அவர்கள்‌ கூடாரத்தில்‌ 
வாசம்பண்ணுகிறார்களா அல்லது 
நகரத்தில்‌ வாசம்பண்ணுகிறார்களா என்பது 
முக்கியமல்ல. ர்கள்‌ கர்த்தருடைய 
கிருபையில்‌ பறுகிப்பெரகுகிறா்கள்‌ இதுவே 
கர்த்தருடைய 


ஏற்பாட்டுக்காலத்தல்‌, 
இயேசுகிறிஸ்‌, ன்‌ 


புதிய 
அப்போஸ்தலர்கள்‌, 


சீஷராகவேண்டும்‌ 
என்பதே அப்போஸ்தலர்களின்‌ ஊழியம்‌. 
அவர்கள்‌ கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து ஊழியம்‌ 
செய்தபோது, கர்த்தர்‌ அவர்களுடைய 
ல்‌ ஆசீர்வதித்தார்‌. ஏராளமான 
விசுவாசிகள்‌ சபையிலே 
சேர்த்துக்கொள்‌ பகல்‌ 
கர்த்தருடைய பிள்ளைகள்‌ 
இடங்கொள்ளாமல்‌ போகுமட்டும்‌ 
பலுகிப்பெருகுவார்கள்‌. ஆகையினால்‌, “உன்‌ 
கூடாரத்தின்‌ இடத்தை விசாலமாக்கு: உன்‌ 
வாசஸ்தலங்களின்‌ திரைகள்‌ விரிவாகட்டும்‌: 
தடைசெய்யாதே; உன்‌ கயிறுகளை நீளமாக்கி, 
உன்‌ முளைகளை உறுதிப்படுத்து” 
(ஏசா 54:2) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கயிறுகளை நீளமாக்கி, 
உறுதிப்படுத்தினால்தான்‌, 
கூடாரத்தின்‌ இடத்தை விசாலமாக்க முடியும்‌. 
கூடாரத்தில்‌ இடம்‌ விசாலமானால்தான்‌, 
அங்கு ஏராளமான ஜனங்கள்‌ வந்து 
கூடமுடியும்‌. கூடாரத்தின்‌ இடத்தை 
விசாலமாக்குவது எவ்வளவு அவசியமோ, 
அந்த அளவுக்கு முளைகளை 
உறுதிப்படுத்துவதும்‌ அவசியமாயிருக்கிறது. 
முளைகள்‌ உறுதியாயிருந்தால்தான்‌, அது 
விசாலமான கூடாரத்தின்‌ கனமான 
பாரத்தைத்‌ தாங்கும்‌. வாசஸ்தலங்களின்‌ 
திரைகள்‌ விரிவுபடுத்தப்படும்போது, அதன்‌ 
கனமான பாரத்தை  உறுதிப்படுத்தப்பட்ட 
முளைகள்‌ தாங்கி சுமக்கும்‌. 
சபை எண்ணிக்கையில்‌ வளர்ந்து 
பெருகும்போது, சபையார்‌ மிகவும்‌ 
குவனமாயும்‌ எச்சரிப்பாயும்‌ இருக்கவேண்டும்‌. 


கொள்ளவேண்டும்‌. 

ன்‌ ஏழுதூண்களும்‌ உறுதியாய்‌ 
நிலைத்திரு்கவேண்டும்‌. “ஞானம்‌ தன்‌ 
வீட்டைக்‌ கட்டி, தன்‌ ஏழு தூண்களையும்‌ 
சித்திரந்தீர்க்கும்‌” (நீதி 9:1) 

கர்த்தர்‌ தம்முடைய சபையை 
ஆசீர்வதிக்கிறார்‌. தேவனுடைய தெய்வீக 
வல்லமை அவருடைய சபையின்மீது இறங்கி 
வருகிறது. இதனால்‌. சபை 
பலுகிப்பெருகுகிறது.. சத்துருவுக்கு 
விரோதமாய்‌ யுத்தம்பண்ணி ஜெயிக்கிறது. 
"இவ்வளவு பலமாய்க்‌ கர்த்தருடைய வசனம்‌ 
விருத்தியடைந்து மேற்கொண்டது! 


(அப்‌ 19:20). 


கொண்டு. வித பட்டணங்களைக்‌ 
குடியேற்றுவிப்பார்கள்‌” (ஏசா 54:3) என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 





ழ்‌ நயனா 
யய 


வாக்குத்தத்தமாகச்‌ சொல்லுகிறார்‌. 
அவர்களோ இப்போது 
தேசத்து சிறையிருப்பிலிருக்கிறார்கள்‌. 
சொற்ப எண்ணிக்கையுள்ள. 
ஜனங்களாகமிருக்கிறார்கள்‌. ஒடுக்கப்‌ 
பட்டவர்களாகவும்‌, நெருக்கப்பட்டவர்களாகவும்‌ 
ர்கள்‌. பிள்ளைபெறாத மலடியைப்‌ 
கணவனால்‌ கைவிடப்பட்ட 
விதவையைப்போலவும்‌ இருக்கிறார்கள்‌. 


கர்த்தருடைய ஜனம்‌ மிகவும்‌ 
பரிதாபமான நிலமையிலிருந்தாலும்‌, அவர்கள்‌ 
மிகவும்‌ தாழ்வான நிலமையிலிருந்தாலும்‌, 
கர்த்தருடைய ஆறுதலான வார்த்தை 
அவர்களுக்கு சொல்லப்படுகிறது. 


"பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை; 
நாணாதே, நீ இலச்சையடைவதில்லை: உன்‌ 
வாலிபத்தின்‌ வெட்கத்தை நீ மறந்து, உன்‌ 
நிந்தையை இனி 
(ஏசா 54:4) என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ 
அவர்கள்‌ இப்பே 
குறுகி. இடத்திலிருந்தும்‌ 
வலதுபுறத்திலும்‌, 
பெருகுவார்கள்‌. அவர்கள்‌ இப்போது சொற்ப. 
எண்ணிக்கையுள்ள ஜனமாகயிருந்தாலும்‌, 
அவர்கள்‌ பலுகிப்பெருகுவார்கள்‌. 
வாழ்க்கைப்பட்டவளுடைய பிள்ளைகளைப்‌ 
பார்க்கிலும்‌, அநாத ஸ்திரீயினுடைய 
பிள்ளைகள்‌ அதிகம்‌ என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌ (ஏசா 54:1) 
கர்த்தர்‌ தம்முடைய ஜனத்தை. 
மறந்துவிடவில்லை. அவர்களோடு தாம்‌ 
செய்து கொண்ட  உடன்படிக்கையையும்‌ 
முறித்துப்போடவில்லை. "உன்‌ சிருஷ்டிகரே. 
உன்‌ நாயகர்‌; சேனைகளின்‌ கர்த்தர்‌ என்பது, 
அவருடைய நாமம்‌, இஸ்ரவேலின்‌ பரிசுத்தர்‌ 


கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ 
களிறு சையின்‌: ஸ்றாார்‌ 

அவரே சபையை நடித்தவர்‌ 

உருவாக்கியவர்‌ 

மூலமாகவே, 

வளர்ந்து 

விசுவாசிகளாகயிருந்தவர்கள்‌, 

சபையாராக கூட்டிச்சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள்‌. 

விசுவாசிகளின்‌ இரட்சகரே, அவர்களுடைய 

நாயகராகமிருக்கிறார்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


குஸ்தி 
பிள்ளைகளுக்கு மீட்பர்‌. அவர்கள்‌ பாவத்தின்‌ 
அடிமைத்தனத்தில்‌  சிறைப்பட்டிருந்தபோது, 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து, தம்முடைய 

த்தத்‌ மீட்பின்‌ கிரயமாகச்‌ 


மீட்டுக்கொண்டார்‌.. 

அடிமைத்தனத்தைவிட, 

அடிமைத்தனம்‌ மிகவும்‌ கொடுமையானது. 
'கிறிஸ்துவானவரே தம்முடைய சபைக்கு, 
மணவாளராகயிருக்கிறார்‌. சபை 
கிறிஸ்துவின்‌ மணவாட்டியாகயிருக்கிறது. 


கர்த்தர்‌ தம்முடைய 
வெளிப்படுத்தும்போது, அவருடைய 
மகிமையும்‌, வல்லமையும்‌, மகத்துவமும்‌, 
பலமும்‌,  பராக்கிரமமும்‌ வெளிப்படுகிறது. 
சேனைகளின்‌ கர்த்தர்‌ என்பது அவருடைய 
நாமம்‌, இஸ்ரவேலின்‌ பரிசுத்தர்‌ உன்‌ மீட்பர்‌, 
அவர்‌ சர்வபூமிமின்‌ தேவன்‌ என்னப்படுவார்‌" 
(ஏசா 54:5). அதே தேவன்‌ பழைய 
ஏற்பாட்டுக்காலத்தில்‌, தம்முடைய ஜனங்களை 
ஆளுகை செய்தார்‌. புதியஏற்பாட்டுக்‌ 
காலத்திலோ, அதே தேவன்‌, டம்‌ 
ஜனங்களோடு உடன்படிக்கை 
அவர்களுக்கு மத்தியல்தாாய்ருக்ிறார்‌! 


நாமத்தை. 


உனக்கு இரங்குவேன்‌ 
ஏசா 54:6-10 


ஏசா 54:8. 
மனம்நொத்தவனான' 
போலவும்‌, 


கைவிடப்பட்டு, 
ஸ்திரீயைப்‌ 
இனம்பிராயத்தில்‌ 
விவாகஞ்செய்து தள்ளப்பட்ட 
மனைவியைப்போலவும்‌ இருக்கிற 
உன்னைக்‌ கர்த்தர்‌ அழைத்தார்‌ என்று 
உன்‌ தேவன்‌ சொல்லுகிறார்‌. 


ஏசா 54:7. இமைப்பொழுது உன்னைக்‌ 
கைவிட்டேன்‌; ஆனாலும்‌ உருக்கமான 
இரக்கங்கனால்‌ உன்னைச்‌ 
சேர்த்துக்கொன்வேன்‌. 


ஏசா 548. அற்பகாலம்‌ மூண்ட 
கோபத்தினால்‌. என்‌ முகத்தை 
இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன்‌; 
ஆனாலும்‌ தித்திய கிருபையுடன்‌ 
உனக்கு இரங்குவேன்‌ என்று 
கர்த்தராகிய உன்‌ மீட்பர்‌ 
சொல்லுகிறார்‌. 





ழ்‌ நள 
யாய 


ஏகா 54:9. இது எனக்கு நோவாவின்‌ 
காலத்திலுண்டான. வென்னம்யோலி. 
ருக்கும்‌; நோவாவின்‌ காலத்திலுண்டான 
வெள்ளம்‌ இனி பூமியின்மேல்‌ புரண்டு. 
வருவதில்லை. என்று. நான்‌ 
ஆணையிட்டதுபோல, உன்மேல்‌ நான்‌ 
கோபங்கொள்வதில்லையென்றும்‌, 
உன்னை நான்‌ கடித்துகொன்வதில்லை. 
வென்றும்‌ ஆணையிட்டேன்‌.. 


ஏசா 5440. மலைகள்‌ விலகினாலும்‌, 
பர்வதங்கள்‌ திலையெயர்த்தாதூம்‌, எண்‌: 
கிருபை உன்னைவிட்டு விலகாமலும்‌, 
என்‌ சமாதானத்தின்‌ உடன்படிக்கை 
திலையெயராமலும்‌ இருக்கும்‌ என்று, 
உன்மேல்‌ மனதுருகுகிற கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 


பாபிலோன்‌ தேசத்து சிறையிருப்பிலே. 
பப்லு ஜனத்தாருக்கு கர்த்தருடைய 
இரக்கமும்‌ கிடைக்கும்‌. 
சிறைபிரபகிரக்கிறவகள்‌ விடுவிக்கப்‌ 
படுவார்கள்‌ என்று ஏசாயா கர்த்தருடைய 
தீர்க்கதரிசனமாய்ச்‌ 
புதிய ஏற்பாட்டுக்காலத்து. 
விசுவாசிகளாகிய நாம்‌ எல்லோருமே, இயேசு 
கிறிஸ்துவோடு கிருபையின்‌ உடன்படிக்கையில்‌ 
இணைக்கப்‌ பட்டிருக்கிறோம்‌. நம்‌ 
எல்லோருக்கும்‌ சமாதானத்தையும்‌ 
ஆறுதலையும்‌ தருவதாக கிறிஸ்துவானவர்‌ 
வாக்குப்பண்ணியிருக்கிறார்‌.  சிறையிருப்பி 
லிருக்கிற யூதர்களுக்கு கொடுக்கப்படும்‌ 
ஆறுதல்‌, நமக்கு கொடுக்கப்படும்‌ 
ஆறுதலுக்கு அடையாளமாயிருக்கிறது. 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ ஏற்கெனவே 
ஏராளமான பாடுகளையும்‌, 
நெருக்கங்களையும்‌ அனுபவித்திருக்கிறார்கள்‌. 
அப்போதெல்லாம்‌ கர்த்தர்‌ தம்முடைய 
இரக்கத்தையும்‌, கிருபையையும்‌ அவர்களுக்கு 
காண்பித்திருக்கிறார்‌ கர்த்தருடைய 
பிள்ளைகள்‌ பாடுகளையும்‌ வேதனைகளையும்‌ 
அனுபவிக்கும்போது, அவர்களுடைய நிலமை 
மிகவும்‌ பரிதாபமாமிருந்தது. அவர்கள்‌ 
கைவிடப்பட்டு மனம்‌ நொந்தவளான 
ஸ்திரீயைப்போல. இருந்தார்கள்‌. 
இளம்பிராயத்தில்‌ விவாகஞ்செய்து 
தள்ளப்பட்ட மனைவியைப்போல இருந்தார்கள்‌. 
இஸ்ர ஜனத்தார்‌ தேவனோடு 
உடன்படிக்கையிலிருக்கிறார்கள்‌. அவர்களை 
சிருஷ்டித்த கர்த்தரே அவர்களுடைய நாயகர்‌. 


ஆனாலும்‌ யூதர்கள்‌ இப்போது. 
கைவிடப்பட்ட நிலமையிலிருக்கிறார்கள்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ அவர்களுடைய 
நாயகராகயிருந்தாலும்‌, அவர்கள்‌ தள்ளப்பட்ட 
மனைவியைப்போல இருக்கிறார்கள்‌. 

கைவிடப்பட்டு மனம்நொந்தவளான 
ஸ்திரீயைப்போலவும்‌, இளம்பிராயத்தில்‌ 
விவாகஞ்செய்து தள்ளப்பட்ட 
மனைவியைப்போலவும்‌ இருக்கிற உன்னைக்‌ 
கர்த்தர்‌ அழைத்தார்‌ என்று உன்‌ தேவன்‌ 
சொல்லுகிறார்‌" (ஏசா 54:6). 

கர்த்தர்‌ தம்முடைய  ஜனத்திற்கு 
பாடுகளையும்‌ வேதனைகளையும்‌ நீண்ட 
காலத்திற்கு அனுமதிக்கும்போது அவர்கள்‌ 
கைவிடப்பட்டவர்களைப்போல இருக்கிறார்கள்‌. 

தேவன்‌ அவனைக்‌ கைவிட்டார்‌, 
அவனைத்‌ தொடர்ந்துபிடியுங்கள்‌; அவனை 

ல என்கிறார்கள்‌" 
இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 

க்க விரோதமாகக்‌ கலகம்பண்ணி 
பாவம்‌ செய்ததினால்‌, அவர்‌ அவர்கள்மீது 
கோபப்பட்டார்‌. அவருடைய கோபம்‌ நித்திய 
கோபமல்ல. அற்பகாலம்‌ மூண்டகோபம்‌, 
“அற்பகாலம்‌ மூண்ட கோபத்தினால்‌ என்‌ 
முகத்தை இமைப்பொழுது உனக்கு 
மறைத்தேன்‌" (ஏசா 54:8) என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 

“நான்‌ 
பொருளாசையென்னும்‌ அக்கரன்‌ 
கடுங்கோபமாகி, அவர்களை அடித்தேன்‌; 
நான்‌ மறைந்து, கடுங்கோபமாயிருந்தேன்‌; 
தங்கள்‌ மனம்போனபோக்கிலே மாறுபாடாய்‌ 
நடந்தார்களே” (ஏசா 5717). 


இஸ்ரவேல்‌ ஜனத்தாரின்‌ 
ஆராய்ந்து, 
கடுமையான. 
வேண்டும்‌. 
கரத்திலிருந்து 4 
தண்டனைகளைப்‌ பெற்றுக்கொள்வதற்கு 
பாத்திரவான்களாயிருக்கிறார்கள்‌. கர்த்தரோ 
அவர்களுடைய  பாவத்திற்குத்‌ தகுந்த 
தண்டனையைக்‌ கொடுக்காமல்‌, தம்முடைய 
இரக்கத்தினாலும்‌, 

கொடுக்கப்பட வேண்டிய 
குறைத்துவிடுகிறார்‌. 

அவர்கள்மேல்‌ 
முகத்தை 


பாவத்தை 

பார்க்கும்போது அவர்களுக்கு 
தண்டனை கொடுக்கப்பட 
அவர்கள்‌ ரத்‌ 


அற்பகாலம்‌ மாத்திரமே 
கோபப்பட்டு, தம்முடைய 
இமைப்பொழுது மாத்திரமே அவர்களுக்கு 
மறைக்கிறார்‌. ஆனாலும்‌ நித்திய 
கிருபையுடன்‌ உனக்கு இரங்குவேன்‌ என்று 
கர்த்தராகிய உன்‌ மீட்பர்‌ சொல்லுகிறார்‌” 
(ஏசா 54:8) 





ழ்‌ ளான 
யாய 


இஸ்ரவேல்‌ 
கர்த்தர்‌ 
ெங்குகிறா்‌. 
அக்கிரமங்களும்‌, 
ஜாதியாருக்கு, 
தண்டனையை 
மற்றவர்கள்‌ 
பாடுகளை 
கர்த்தருடைய 
இரக்கத்தினால்‌, 
பாடுகளிலிருந்து விடுவிக்கப்படுகிறார்கள்‌. 


ய கோபம்‌ அவருடைய 
ஜனங்கள்மீது அற்பகாலம்‌ மாத்திரமே. 
இருக்கிறது. தம்முடைய கோபத்தினால்‌, 
கர்த்தர்‌ தம்முடைய முகத்தை, இமைப்பொழுது 
மாத்திரமே அவர்களுக்கு மறைக்கிறார்‌. 
இஸ்ரவேலின்‌ பரிசுத்தர்‌ கோபப்படுவதில்‌ 
தாமதம்பண்ணுகிறவர்‌. வேகமாக இரக்கம்‌. 
காண்பிக்கிறவர்‌ 


ஜனங்களுக்கு மாத்திரமே. 
நித்திய கிருபையுடன்‌ 
இவர்களைப்போல. 
பாவங்களும்‌ செய்த மற்ற 
கர்த்தர்‌ அதிகமான 
நீதியாகக்‌ கொடுக்கிறார்‌. 
தேவனுடைய நீதியினால்‌ 
அனுபவிக்கும்போது. 
ஜனங்களோ, 


இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ பாபிலோன்‌ 
தேசத்து சிறையிருப்பிலே பாடுகளையும்‌ 
வேதனைகளையும்‌ அனுபலிக்கிறார்கள்‌. 
அவர்களுடைய பாவங்களினிமித்தம்‌, கர்த்தர்‌ 
அவர்களை இமைப்பொழுது 
கைலிட்டபடியினால்‌, பாபிலோனியர்கள்‌ 


தங்கள்‌ தேசத்திற்கு 

சென்றுவிட்டார்கள்‌. 

பிள்ளைகள்மீது. 

இரக்கமுள்ளவராயிருக்கிறார்‌ 

அவர்களை நித்திய காலமாய்‌ கைவிடாமல்‌, 
அவர்கள்மீது அன்பாயிருக்கிறார்‌ 


உன்னைக்‌. 
பற்றது 


ஜனங்களிடம்‌ வருகிறார்‌. மனம்நொந்தவளான 

இருக்கிற இஸ்ரவேல்‌: 

ஆறுதல்‌ சொல்லுகிறார்‌. 

அவர்களை தம்மிடமாகச்‌ 

சேர்த்துக்கொள்கிறார்‌ அவர்களுக்கு 

தம்முடைய உருக்கமான இரக்கத்தைக்‌ 

காண்பிக்கிறார்‌ கர்த்தருடைய 

பெற்றுக்கொள்வதற்கு, 

எந்த தகுதியுமில்லை. 

ஆனாலும்‌ கர்த்தர்‌ தம்முடைய உருக்கமான 

இரக்கத்தை அவர்கள்மீது காண்பிக்கிறார்‌ 

தம்முடைய நித்திய 'கிருபையுடன்‌ 
அவர்களுக்கு இரங்குகிறார்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ ஜனத்தாரோடு 
சமாதானத்தின்‌ உடன்படிக்கை 
பண்ணியிருக்கிறார்‌. அவர்களுக்கு 
இனிமேல்‌. வரப்போகிற காலத்தில்‌ 
ஆபத்துக்கள்‌ உண்டாகலாம்‌. வரப்போகிற 
ஆபத்துக்களை நினைத்துப்‌ பார்த்து, 
அவர்கள்‌: எச்சரிப்போடிருக்கவேண்டும்‌. 
கர்த்தர்‌ தங்கள்மீது நித்திய கிருபையுடன்‌ 
இரங்குவதை உறுதிபண்ணிக்கொள்ள 
வேண்டும்‌. கர்த்தர்‌ தங்களுக்குக்‌ 
காண்பித்த உருக்கமான இரக்கங்களை 
காத்துக்கொள்ளவேண்டும்‌. தேவனுடைய 
நித்திய கிருபையும்‌, அவருடைய உருக்கமான 
இரக்கமும்‌, இஸ்ரவேல்‌ ஜனத்தாருக்கு 
கிருபையாய்க்‌ கிடைத்திருக்கிறது. 

கர்த்தர்‌ 
சமாதான 


தம்முடைய பிள்ளைகளோடு 
உடன்படிக்கை பண்ணுகிறார்‌. 
"உன்‌! நான்‌ 
கோபங்கொள்வதில்லையென்றும்‌, உன்னை 
நான்‌ கடிந்துகொள்வதில்லையென்றும்‌ 
ஆணையிட்டேன்‌” (ஏசா 545) என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 

கர்த்தருடைய உடன்படிக்கை 
நோவாவின்‌ காலத்தில்‌ உண்பான்‌ 
வெள்ளம்போல. உறுதியாயிருக்கும்‌. 
“நோவாவின்‌ காலத்தில்‌ உண்டான வெள்ளம்‌. 
இனி பூமியின்மேல்‌ புரண்டு வருவதில்லை” 
என்று கர்த்தர்‌ ஆணையிட்டார்‌. அன்று 


நான்‌ த்துளொள்ங்திக்‌ 
ஆ டம்‌ 


வாசனையைக்‌ கர்த்தர்‌ 
முகர்ந்தார்‌. ட அப்பொழுது கர்த்தர்‌: இனி நான்‌ 
நிமித்தம்‌ பூமியைச்‌ சபிப்பதில்லை; 
இருதயத்தின்‌ நினைவுகள்‌ 
சிறுவயதுதொடங்கி 
பொல்லாததாயிருக்கிறது: நான்‌ இப்பொழுது 
செய்ததுபோல, இனி சகல ஜீவன்களையும்‌ 
சங்கரிப்பதில்லை.  பூமியுள்ள நாளளவும்‌. 
விதைப்பும்‌ அறுப்பும்‌, சீதளமும்‌ உஷ்ணமும்‌, 
கோடைகாலமும்‌ மாரிகாலமும்‌, பகலும்‌ இரவும்‌ 
ஒழிவதில்லை என்று தம்முடைய உள்ளத்தில்‌ 
சொன்னார்‌” (ஆதி 8:21,22), 





f= FTN 
TT 


கர்த்தர்‌ விக்கிரகாராதனைக்கு. 
விரோதமாக பல காரியங்களை 
சொல்லியிருக்கிறார்‌. கர்த்தர்‌ 
அவர்களுக்கு சொன்ன 
காரியங்களிலும்‌ 
சாவதானமாயிருக்கவேண்டும்‌. 
விக்கிரகாராதனைக்கு 
உபதேசங்களிலே அவர்கள்‌ மிகுந்த 
கவனத்தோடும்‌, எச்சரிப்போடும்‌, 
ஜாக்கிரதையோடும்‌ இருக்கவேண்டும்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ வருஷத்தில்‌: 
மூன்று தரம்‌ கர்த்தருக்கு பண்டிகையை 
ஆசரிக்கவேண்டும்‌ (யாத்‌ 23:14). பண்டிகை 
காலத்திலே இஸ்ரவேல்‌ ஜனத்தாரில்‌: 
ஆண்மக்கள்‌ எல்லோரும்‌ சபையாக 
கூடிவரவேண்டும்‌. பரிசுத்தமான 
கூடுதலை 
அசட்டைபண்ணக்கூடாது. 
மூன்றுதரம்‌ உன்‌ ஆண்மக்கள்‌ 
கர்த்தராகிய ஆண்டவருடைய 
வரக்கடவர்கள்‌" (யாத்‌ 23:7) என்று கர்த்தர்‌ 


சொல்லுகிறார்‌ 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
சந்நிதியில்‌ வெறுங்கையாய்‌ வரக்கூடாது 
(யாத்‌ 23:15), அவர்கள்‌ கர்த்தருக்கு 
காணிக்கைகளைக்‌ கொண்டு வரவேண்டும்‌. 
உற்சாகமான காணிக்கைகளும்‌, 
மனப்பூர்வமான. காணிக்கைகளும்‌ 
கர்த்தருக்கு பிரியமானவை. கர்த்தருடைய 
பரிசுத்த ஸ்தலத்திலே அவரை ஆராதிக்கிற 
வருகிறவர்கள்‌, வெறுங்கையோடும்‌ 
வரக்கூடாது. வெறும்‌ இருதயத்தோடும்‌ 
வரக்கூடாது. நம்முடைய இருதயத்தில்‌ 
கர்த்தர்மீது பக்தி நிரம்பிமிருக்கவேண்டும்‌. 


கர்த்தரை ஆராதிக்கிறவர்களுடைய 
ஆத்துமாக்கள்‌ கிருபை நிரம்பியதாகவும்‌, 
பக்தி நிரம்பியதாகவும்‌, கர்த்தர்மீது 
பரிசுத்தமான அன்பு நிரம்பியதாகவும்‌, 
கர்த்தரை ஆராதிக்கவேண்டும்‌ என்னும்‌ 
பரிசுத்தமான வாஞ்சை நிரம்பியதாகவும்‌ 
இருக்கவேண்டும்‌. நாம்‌ கர்த்தருடைய 
சமுகத்தில்‌ அவரை  ஆராதிக்கும்படியாக: 
கூடிவரும்போது, நம்மையே ஜீவபலியாக 


அவருடைய 
ஒப்புக்கொடுக்கவேண்டும்‌. 


அதுபற்றி 
எல்லா 
அவர்கள்‌ 


விரோதமான 


கர்த்தருடைய 


பாதபடியிலே 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ட்ட. இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு, 
மூன்று பண்டிகைகளை 
ப்‌ அவை இஸ்ரவேல்‌ 
வசந்தகாலத்தில்‌ ஒன்றும்‌, 
ல காலத்தில்‌ ஒன்றும்‌, அறுவடை 
காலத்தில்‌ ஒன்றுமாக வருகிறது. இஸ்ரவேல்‌ 
ஜனத்தார்‌ எல்லோரும்‌ கர்த்தருக்கு 
மூன்றுதரம்‌ பண்டிகை ஆசரிக்கவேண்டும்‌. 


கர்த்தர்‌. தம்முடைய பிரமாணத்தில்‌ 
இந்த மூன்று பண்டிகைகளைப்பற்றியும்‌ 
மிகவும்‌ விரிவாகச்‌ சொல்லுகிறார்‌. இந்தப்‌ 
பண்டிகைகளைப்பற்றி இந்த வசனப்பகுதியில்‌ 
விரிவாக சொல்லப்பட்டதுபோல, வேறு 
வனப்பகுதிகள்‌ எதிலும்‌ விரிவாக 
சொல்லப்படவில்லை. 


பஸ்கா பண்டிகை, லகம்‌ 
பண்டிகை, அறுப்புக்கால 

ஆகியவை கர்த்தர்‌ 'இியமித்திருக்கிற மூன்று 
பண்டிகைகளாகும்‌. 


பஸ்கா பண்டிகையானது. புளிப்பில்லா. 
அப்பப்பண்டிகை என்றும்‌ அழைக்கப்படுகிறது. 
கர்த்தர்‌ இந்தப்‌ பண்டிகையைப்பற்றிச்‌ 
சொல்லும்போது, “புளிப்பில்லாத 
அப்பப்பண்டிகையைக்‌ கொண்டாடி, நான்‌ 
உனக்குக்‌ கட்டளையிட்டபடியே  ஆபிப்‌ 
மாதத்தின்‌ குறித்த காலத்தில்‌ ஏழுநாள்‌ 
புளிப்பில்லா அப்பம்‌ புசிப்பாயாக: அந்த 
மாதத்தில்‌ எகிப்திலிருந்து புறப்பட்டாயே" (யாத்‌ 
2315) என்றும்‌, 


“எனக்கு இடும்‌ பலியின்‌ இரத்தத்தைப்‌ 
புளித்தமாவுடன்‌ செலுத்தவேண்டாம்‌, 
எனக்கு இடும்‌ பலியின்‌ கொழுப்பை 
விடியற்காலம்வரைக்கும்‌. வைக்கவும்‌ 
வேண்டாம்‌' (யாத்‌ என்றும்‌ 
சொல்லுகிறார்‌. 


இஸ்ரவேலருக்கு ஆடிப்‌ மாதம்‌ 
முதலாவது மாதமாகும்‌. இது மார்ச்‌ மாதத்தின்‌ 
இறுதியிலிருந்து ஏப்ரல்‌. மாதத்தின்‌ 
துவக்கம்‌ வரையிலுமுள்ள காலம்‌ 
(யாத்‌ 12:278, யாத்‌ 13:4). 


2318) 


கர்த்தருடைய சந்நிதியில்‌ 
வெறங்கையோடே வராமல்‌, கர்த்தர்‌ அருளிய 
ஆசீர்வாதத்திற்குத்‌ தக்கதாக, அவனவன்‌ 
தன்தன்‌ தகுதிக்கு ஏற்றபடி காணிக்கையைக்‌ 
கொண்டுவரவேண்டும்‌ (உபா 16:17). 





ழ்‌ நள 
யாய 


“இனி 
ஜலப்பிரளயத்தினால்‌ 
சங்கரிப்படுவதில்லையென்றும்‌, பூமியை 
அழிக்க இனி ஜலப்பிரளயம்‌ 
உண்டாவதில்லையென்றும்‌, உங்களோடே என்‌ 
உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறேன்‌ என்றார்‌" 
(ஆதி 941) 


கர்த்தர்‌ தம்முடைய 
உடன்படிக்கையைக்‌ காத்துக்கொள்கிறார்‌. 
நோவாவின்‌ காலத்திற்கு பின்பும்‌, ஜனங்கள்‌ 
கர்த்தருக்கு 
கலகம்பண்ணினார்கள்‌. 
கீழ்ப்படியாமல்‌ அவரை 
விலகிப்போனார்கள்‌. கர்த்தரை ஆராதனை 
செய்யாமல்‌, விக்கிரகங்களை ஆராதனை 
செய்தார்கள்‌. கர்த்தரோ நோவாவின்‌ 
காலத்தில்‌ இந்தப்‌ பூமியை வெள்ளத்தினால்‌ 
அழித்ததுபோல, மறுபடியும்‌ அழிக்கவில்லை. 


இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ கர்த்தருக்கு 
விரோதமாகக்‌ கலகம்பண்ணி பாவம்‌ 
செய்கிறார்கள்‌. கர்த்தர்‌ அவர்களுடைய 
பாவங்களினிமித்தம்‌, அவர்கள்மீது 
கோபப்பபவேண்டும்‌. தம்முடைய நீதியான 
வார்த்தைகளினால்‌ அவர்களை 
குடிந்துகொள்ளவேண்டும்‌. ஆனால்‌ கர்த்தரோ 
தம்முடைய சமாதானத்தின்‌ உடன்படிக்கையை 
வுகூருகிறார்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
ஆணையில்‌ உண்மையுள்ளவராயிருக்கிறார்‌ 
"உன்மேல்‌ நான்‌ கோபங்கொள்வதில்லை. 
என்றும்‌, உன்னை நான்‌ 
குடிந்துகொள்லதில்லை' என்றும்‌ கர்த்தர்‌ 
ஆணையிட்ட பிரகாரம்‌, அவர்கள்மீது 
கோபங்கொள்ளாமலும்‌, அவர்களைக்‌ 
சுடிந்துகொள்ளாமலும்‌ இருக்கிறார்‌ 


மாம்சமானவைகளெல்லாம்‌ 


விரோதமாகக்‌ 
அவருக்கு 
விட்டு 


நெ விலகிப்போய்விடும்‌. RE 
கர்த்தருடைய சமாதானத்தின்‌ 
உடன்படிக்கையோ  நிலைபெயராமலிருக்கும்‌. 


நிலைபெயராமலும்‌ இருக்கும்‌ என்று, உன்மேல்‌ 
மனதுருகுகிற கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌" 
(ஏசா 54:10). 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


, “அவர்‌ நின்று பூமியை அளந்தார்‌; 
பார்த்துப்‌ 
பூர்வ 

சிதறடிக்கப்பட்டது, என்றுமுள்ள 
தாழ்ந்தது: அவருடைய நடைகள்‌ நித்திய 
நடைகளாயிருந்தது" (ஆப 3:6) 

பர்வதங்கள்‌ பூமியதிர்ச்சியினால்‌. 
நிலைபெயர்ந்து போகலாம்‌. தேவனுடைய 
வாக்குத்தத்தங்களோ ஒருபோதும்‌ 
நிலைபெயர்ந்து போவதில்லை. கர்த்தர்‌ 
நித்திய கிருபையுடன்‌ தம்முடைய 
ஜனங்களுக்கு இரங்குகிறார்‌. உருக்கமான 
இரக்கங்களால்‌ அவர்களை தம்மிடமாகச்‌ 
சேர்த்துக்கொள்கிறார்‌. நம்முடைய 
சிநேகிதர்கள்‌ நம்மை கைவிடலாம்‌, உற்றார்‌ 
உறவினரும்‌ நம்மை கைவிடலாம்‌. நம்முடைய 
கர்த்தரோ நம்மை ஒருபோதும்‌ 
கைவிடமாட்டார்‌ அவருடைய கிருபை 
நித்திய கிருபையாயிருப்பதுபோல, அவர்‌ 
நம்மீது வைத்திருக்கிற அன்பும்‌, நித்திய 
அன்பாமிருக்கிறது. அவருடைய அன்பு 
ஒருபோதும்‌ மாறாது. 
இதும்‌ மகன்‌ 
அதிகாரிகளும்‌, பிரபுக்களும்‌ 
விரோதமாக எழுங்கள்‌ அவர்களால்‌ 
கர்த்தரை நிலையெயரச்‌ செய்ய 
சுவிச்‌ அவர்கள்தான்‌ நிலைபெயர்ந்து 


ராஜாக்களும்‌, 
கர்த்தருக்கு 


நிலைபெயராமலிருப்பதுபோல, 
சமாதானத்தின்‌ 
நிலைபெயராமலிருக்கும்‌. 


கர்த்தரே நம்மீது சமாதானத்தின்‌ 
உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார்‌. அவர்‌ 
நம்மோடு  இல்வாறு உடன்படிக்கை 
செய்வதற்கு, நம்மிடத்தில்‌ ஒரு தகுதியுமில்லை. 
கர்த்தர்‌ தாமே தம்முடைய உருக்கமான 
இரக்கங்களாலும்‌, நித்திய கிருபையாலும்‌, 
நம்மோடு சமாதானத்தின்‌ உடன்படிகையை 
பண்ணியிருக்கிறார்‌. அவருடைய 
உடன்படிக்கை நிலைபெயராது. ஒருபோதும்‌ 
மாறாது. அது அழிந்துபோகாது. அது நித்திய 
காலமாய்‌ நிலைத்து நிற்கும்‌. 


உடன்படிக்கையும்‌ 





ழ்‌ நள 
யாய 
நீதியினால்‌ திரப்பட்டிருப்பாய்‌ 
ஏசா 5411-17 


ஏகா 5441. சிறுமைப்பட்டவனே, 
பெருங்காற்றில்‌ அடியட்டவனே, 
தேற்றரவற்றவனே, இதோ, நான்‌ உன்‌ 
கல்லுகளைப்‌ பிரகாசிக்கும்படி வைத்து, 
'தீலரத்தினங்கனை உன்‌ 
அஸ்தியாரமாக்கி, 


ஏசா 5402. உன்‌ பகைணிகனைப்‌ 
பனிங்கும்‌, உன்‌ வாசல்களை மாணிக்கக்‌. 
கற்களும்‌, உன்‌ 
மதில்களையெல்லாம்‌. உச்சிதமான 
கற்களுமாக்குவேன்‌. 


ஏசா 54:18. உன்‌ பின்னைகளெல்லாரும்‌. 
கர்த்தரால்‌ போதிக்கப்பட்டிருப்பார்கன்‌; 
உன்‌ பின்னைகளுடைய சமாதானம்‌. 
பெரிதாயிருக்கும்‌. 


ஏசா 54:14. 'நீதியினால்‌ 
ஸ்திரப்பட்டிருப்பாய்‌; கொடுமைக்குத்‌ 
தூரமாவாய்;, பயமில்லாதிருப்பாம்‌ர; 
திகிலுக்குத்‌ தூரமாவாய்‌, அது உன்னை 
அணுகுவதில்லை. 


ஏகா 5415. இதோ, உனக்கு. 
விரோதமாய்க்‌ கூட்டங்கூடிணால்‌, அது 
என்னாலே கூடுகிற கூட்டமல்ல; 
எவர்கள்‌ உனக்கு விரோதமாய்க்‌: 
கூடுகிறார்களோ, அவர்கள்‌ உண்‌ 
பட்சத்தில்‌ வருவார்கள்‌. 


ஏசா 5416. இதே, கரிநெருப்பை ஊதி, 
தன்‌ 


கிரியைக்கான ஆயுதத்தை: 
உண்டுபண்ணுகிற. கொல்லனையும்‌ 
தான்‌ சிருஷ்டி.த்தேன்‌; கெடுத்து 
'திக்கிரகமாக்குகிறவனையும்‌ நான்‌ 
சிருஷ்டித்தேன்‌. 

ஏகா 5407. உனக்கு விரோதமாய்‌ 
உருவாக்கப்படும்‌ எந்த ஆயுதமும்‌ 
வாய்க்காதேபோம்‌; உனக்கு 
விரோதமாய்‌ தியாயத்தில்‌ எழும்பும்‌ 
எந்த நாவையும்‌ தீ குற்றப்படுத்துவாம்‌;; 
இது கர்த்தநுடைய ஊழியக்காரரின்‌ 
௬தந்தரமும்‌, என்னாலுண்டான 
அவர்களுடைய நீதியுமாயிருக்கிற 
தென்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஜனத்தார்‌ 
பாபிலோன்தேசத்து 
ஏராளமான 
பாடுகளையும்‌, 
அனுபலிக்கிறார்கள்‌. 
பிள்ளைகளுக்கு 
வார்த்தைகளை 
சொல்லுகிறார்‌. 
அவருடைய 
'வேதனைகளிலிருந்தும்‌, 
பாடுகளிலிருந்தும்‌ விடுவிப்பதற்காகமட்டுமே 
என்று கொடுக்கப்படுவதில்லை. 
பாடுகளிலிருந்து விடுதலை பெற்ற பின்பும்‌, 
கர்த்தர்‌ அவர்களை ஆசீர்வதிப்பதாக 
வாக்குப்பண்ணுகிறார்‌. அவர்கள்‌ 
இதுவரையிலும்‌ அனுபவித்திராத 
ஆசீர்வாதங்களையும்‌, செழிப்பையும்‌, 
பெருக்கத்தையும்‌ கர்த்தர்‌ தம்முடைய 
ஜனத்திற்கு வாக்குப்பண்ணுகிறார்‌. 
பிரிக்கதரிசி இதுவரையிலும்‌ 
பாடுகளையும்‌, 
துக்கங்களையும்‌, அவருடைய 
தாழ்வையும்‌ தீர்க்கதரிசனமாய்ச்‌ 
சொன்னார்‌. அதன்பின்பு இயேசுகிறிஸ்து 
உயர்த்தப்படுவதையும்‌, மகிமைப்படுவதையும்‌ 
தீர்க்கதரிசனமாய்ச்‌ சொன்னார்‌. ஏசாயா இந்த 
அதிகாரத்தில்‌, கர்த்தருடைய சபை 
பாடுகளையும்‌, வேதனைகளையும்‌ 
அவர்கள்‌ தாழ்வடைந்து 
அதன்‌ பின்பு அவர்கள்‌ 
மகிமைப்படுவதையும்‌ 
தீர்க்கதரிசனமாய்ச்‌ சொல்லுகிறார்‌. நாம்‌ 
இயேசுகிறிஸ்துவோடு பாடுகளை 
அனுபவித்தால்‌, அவரோடுகூட ஆளுகையும்‌ 
செய்வோம்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனத்தாரின்‌ நிலமை 
இப்போது மிகவும்‌ பரிதாபமாயிருக்கிறது. 
ர்கள்‌ சிறுமைப்பட்டவளைப்போலவும்‌, 
அடிபட்டவளைப்போலவும்‌,. 
போலவும்‌ 
இருக்கிறார்கள்‌. புயல்காற்றிலே சிக்கிய கப்பல்‌ 
சமுத்திரத்திலே. மூழ்கிப்போவதுபோல, 
இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ துக்கத்திலும்‌ 
வேதனையிலும்‌ மூழ்கியிருக்கிறார்கள்‌. 
விடுதலையாவோம்‌ என்னும்‌ நம்பிக்கைகூட 
அவர்களுக்கு இல்லை. பாபிலோன்‌ தேசத்து, 


சிறையிருப்பிலிருக்கிறார்கள்‌. 
வேதனைகளையும்‌ 
உபத்திரவங்களையும்‌ 

ர்‌ தம்முடைய 


கர்த்தருடைய வாக்குத்தத்தம்‌, 
பிள்ளைகளை 


ஏசாயா 


இயேசுகிறிஸ்துவின்‌ 
அவருடைய 





ழ்‌ ளான 
யாய 


Fd 
யூதர்களுக்கு 
வந்ததைப்போல 
ஏற்பாட்டுக்காலத்தில்‌ 
நமக்கும்‌ பிரச்சனைகள்‌ 
கர்த்தருடைய பிள்ளைகள்‌ 
அடிபட்டவர்களைப்போல. 
சிறுமைப்பட்டவர்களாகவும்‌, 


ஏற்பாட்டுக்காலத்தி்‌ 


பிரச்சனைகள்‌ 


அவர்களுக்கு 
வாக்குத்தத்தங்களைச்‌ 
அவர்கள்‌ 
பெருங்காற்றில்‌ 
இருந்தாலும்‌, 
'தேற்றவற்றவர்களாகமிருந்தாலும்‌ 
அவர்களை 
வாக்குப்பண்ணுகிறார்‌. 


சிறுமைப்பட்டிருந்தாலும்‌, 
அடிபட்டவர்களைப்போல 


கர்த்தர்‌ 
ஆசிீர்வதிப்பதாக. 


ர, நான்‌ உன்‌ கல்லுகளைப்‌ 
காமிக 'எலத்து, நீரைத்தினக்களை 
உன்‌ அஸ்திபாரமாக்கி, உன்‌ பலகணிகளைப்‌ 
பளிங்கும்‌, உன்‌ வாசல்களை மாணிக்கக்‌ 
கற்களும்‌, உன்‌ ம்‌ 
உச்சிதமான 

(ஏசா 544172 

சொல்லுகிறார்‌. 


கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு 
பூமியிலே உபத்திரவங்களும்‌ பாடுகளும்‌ 
உண்டு. நாம்‌ பெருங்காற்றில்‌ 
அடிபட்டவர்களைப்போல, அங்கும்‌ இங்கும்‌ 
தூக்கியெறியப்பட்டாலும்‌, கர்த்தர்‌ நமக்கு 
சொல்லுகிற ஆறுதலான வார்த்தைகளைக்‌ 
கவனித்துக்‌ கேட்கவேண்டும்‌. கர்த்தருடைய 
வார்த்தையே நமக்கு சந்தோஷத்தையும்‌, 
சமாதானத்தையும்‌, ஆறுதலையும்‌ 
கொடுக்கும்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ பாபிலோன்‌ 
தேசத்து சிறையிருப்பில்‌ ஏராளமான 
வேதனைகளை அனுபவிக்கிறார்கள்‌. கர்த்தர்‌ 
அவர்களுக்கு அதிகமான நன்மைகளையும்‌, 
ஆசீர்வாதங்களையும்‌ கொடுக்கப்போவதாக 
வாக்குப்பண்ணுகிறார்‌. அவர்கள்‌ இனிமேல்‌ 
வரப்போகிற நன்மைகளை நினைத்துப்‌. 
பார்த்து, தற்காலத்து பாடுகளை மறந்து, 
கர்த்தருக்குள்‌ சந்தோஷமாயிருக்கவேண்டும்‌. 
இஸ்ரவேல்‌ 
கனப்படுத்தப்போகிறார்‌. 
அழகுபடுத்தப்போகிறார்‌. 


கர்த்தர்‌ 
ஜனத்தாரை 
அவர்களை 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஜனத்தாருக்கு வரப்போகும்‌ 
விவரிப்பதற்கு, ஏசாயா தீர்க்க 
தரிசி இங்கு ஒரு நகரத்தை ஒப்புமையாகச்‌ 
சொல்லுகிறார்‌. இஸ்ரவேல்‌ ஜனம்‌, 
ஜீவனுள்ள தேவனுடைய  நகரத்தைப்போல 
இருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ பரமருசலேமுக்கு 
ஒப்பாயிருக்கிறார்கள்‌. இப்போது இந்தப்‌ 
பூமியிலுள்ள எருசலேம்‌ அழிந்து 
போயிருக்கிறது பார்ப்பதற்கு குப்பை மேடுபோல 
இருக்கிறது. கர்த்தர்‌ இதை அழகுபடுத்தப்‌ 
போகிறார்‌. எருசலேம்‌ நகரத்திற்கு 
'துவரையிலும்‌ கிடைத்திராத மகிமையையும்‌ 
மேன்மையையும்‌ கொடுக்கப்போகிறார்‌ 


இந்த ரத்தில்‌ பயன்படுத்தப்பட 


கற்கள்‌, 
கண்டு 

'துவதற்காகவும்‌. 
நகரம்‌ உறுதியாகவும்‌ 
அழகாகவும்‌ இருக்கவேண்டும்‌. எருசலேம்‌ 
நகரத்திற்கு நீலரத்தினங்கள்‌ அஸ்திபாரமாகப்‌ 
போடப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவே 
சபைக்கு, அஸ்திபாரமாகயிருக்கிறார்‌. 
அப்போஸ்தலர்களும்‌, தீர்க்கநரிசிகளும்‌, 
ஊழியக்காரர்களும்‌, கிறிஸ்து என்னும்‌ 
அஸ்திபாரத்தின்மீது. அடிக்கி 
வைக்கப்பட்டிருக்கிற விலையுயர்ந்த 
கற்களாகமிருக்கிறார்கள்‌ 


எருசலேம்‌ நகரத்தில்‌ 

மாளிகைகள்‌ இருக்கிறது. 
மாளிகைகளின்‌ பலகணிகள்‌ 
கற்களால்‌ செய்யப்பட்டிருக்கிறது. வீடுகளின்‌ 
பலகணிகள்‌ மாத்திரமல்ல, தேவாலயத்தின்‌ 
பலகணிகளும்‌ பளிங்கு கற்களினாலும்‌, 
அதன்‌ வாசல்கள்‌ மாணிக்க கற்களினாலும்‌, 
அதின்‌ மதில்கள்‌ உச்சிதமான 
கற்களினாலும்‌ செய்யப்பட்டிருக்கிறது. 

ர்‌ டய சபையை கட்டுகி| 
பொறுப்பை ச ததுக்கொண்டருக்க 
அவர்‌ உருக்கமான இரக்கங்களாலும்‌, 
நித்திய கிருபைகளாலும்‌: தம்முடைய 
சபையைக்‌ கட்டுவார்‌. தம்முடைய நகரத்தை 
பிரகாசத்தைக்‌ கொடுக்கும்‌. கற்களை 
வைத்து கட்டுவார்‌. அஸ்திபாரத்திலிருந்து. 
மதில்கள்‌ வரையிலும்‌ விலையுயர்ந்த 
கற்களால்‌ கட்டப்பட்டிருக்கும்‌. யூதருடைய 
சபையின்‌ மகிமையைவிட, புதிய ஏற்பாட்டு 
சபையின்‌ மகிமை மிகவும்‌ அதிகமாயிருக்கும்‌. 
புதிய ஏற்பாட்டு சபையிலே ஆவியானவரின்‌. 
வரங்களும்‌, அவருடைய கிருபைகளும்‌ 
அதிகமாய்‌ கிரியை நடப்பிக்கும்‌. 


இஸ்ரவேல்‌. 
மகிமையை 


ஏராளமான 





ழ்‌ நயனா 
யாய 


மெய்யான அழகு அதன்‌ பரிசுத்தத்தில்தான்‌ 
இருக்கிறது. சபையின்‌ அழகும்‌ கனமும்‌ 
தேவனைப்பற்றும்‌ அறிவிலும்‌, 
பரிசுத்தத்திலும்‌ 

சபையிலுள்ளவர்கள்‌ 

நேசிக்கவேண்டும்‌. 

மிகுதியான அன்பு இருக்கவேண்டும்‌. 


கர்த்தர்‌ நம்மை தம்முடைய சாயலாக 
சிருஷ்டித்திருக்கிறார்‌. நம்மிடத்திலுள்ள 
தேவசாயல்‌ மங்கிப்போகாமல்‌ 
பிரகாசமாமிருக்க வேண்டும்‌. ள்‌ 


நீலரத்தினங்களாகவம்‌, 

மாணிக்கக்‌ 

கற்களாகவும்‌ இரக்கறத்‌. சுவிசேஷத்தின்‌ 
பரிசுத்தத்தினால்‌, 


"போடப்பட்டிருக்கிற  அஸ்திபாரமாகிய 
இயேசுகிறிஸ்துவை அல்லாமல்‌ வேறே. 
அஸ்திபாரத்தைப்‌ போட ஒருவனாலும்‌ கூடாது. 
ஒருவன்‌ அந்த அஸ்திபாரத்தின்‌ மேல்‌ பொன்‌, 
வெள்ளி, விலையேறப்பெற்ற கல்‌, மரம்‌, புல்‌, 
வைக்கோல்‌ ஆகிய இவைகளைக்‌ கட்டினால்‌, 
அவனவனுடைய வேலைப்பாடு வெளியாகு! 
நாளானது அதை  விளங்கப்பண்ணும்‌. 
ஏனெனில்‌ அது அக்கினியினாலே. 
'வெளிப்படுத்தப்படும்‌:: அவனவனுடைய 
வேலைப்பாடு எத்தன்மையுள்ளதென்று. 
அக்கினியானது பரிசோதிக்கும்‌” 
ரிகொரி 311-13). 
கர்த்தருடைய 
மகிமையுள்‌ளதாயிருக்கும்‌. 
அறிவு சபையார்‌ 
நிறைவாயிருக்கும்போதுதான்‌. 
மகிமையுள்ளதாயிருக்கும்‌. “உன்‌ பிள்ளைகள்‌ 
கர்த்தரால்‌ போதிக்கப்‌ 
“(ஏசா 5413) என்று கர்த்தர்‌ 


சபை 
தேவனைப்பற்றிய 
எல்லோரிடத்திலும்‌ 
சபையானது 


போதிக்கப்பட்டிருக்கும்‌. 
கர்த்தருடைய ஊழியக்காரர்கள்‌, அவருடைய 
ஆசீர்வாதத்தினாலும்‌, வழிநடத்துதலினாலும்‌ 
கர்த்தருக்கு ஊழியம்‌ செய்வார்கள்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


COODNENS 
PUBLISHERS 
எல்லாரும்‌ தேவனாலே 
போதிக்கப்பட்டிருப்பார்கள்‌ என்று தீர்க்க 
தரிசிகளின்‌ ஆகமத்தில்‌ எழுதியிருக்கிறதே; 
ஆகையால்‌ பிதாவினிடத்தில்‌ கேட்டுக்‌ 
கற்றுக்கொள்ளுகிறவன்‌ எவனும்‌ 
என்னிடத்தில்‌ வருகிறான்‌" (யோவா 6:45) 


சபையிலுள்ள அங்கத்தினர்கள்‌ 
மத்தியிலே அன்பும்‌, ஒருமனமும்‌, 
ஒற்றுமையும்‌ நிரம்பியிருக்கும்போது, அந்த 
சபை மகிமையுள்ளதாயிருக்கும்‌. “உன்‌ 
பிள்ளைகளுடைய சமாதானம்‌ 
பெரிதாமிருக்கும்‌" (ஏசா 54:13) என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. கர்த்தரால்‌ 
போதிக்கப்பட்டிருக்கிறவர்கள்‌ எல்லோரும்‌, 
ஒருவருக்கொருவர்‌ அன்பாயிருக்கவேண்டும்‌. 
என்றும்‌ போதிக்கப்பட்டிருப்பார்கள்‌. 

“சகோதர சிநேகத்தைக்குறித்து நான்‌ 
உங்களுக்கு எழுதவேண்டுவதில்லை; நீங்கள்‌ 
ஒருவரிலொருவர்‌  அன்பாயிருக்கும்படிக்கு 
தேவனால்போதிக்கப்பட்டவர்களாயிருக்கிறீர்க 
ளே" (தெச 4:9). 


சபையையும்‌, 
விசுவாசிகளையும்‌ 
செய்யும்போது, 
மகிமையுள்ளதாயிருக்கும்‌. 
எல்வளவதான்‌. புறம்பான 
அலங்காரமும்‌ 
எல்லாவற்றையும்விட,. 
மெய்யான மகு. 
ஸ்திரப்பட்டிருப்பாய்‌" (ஏசா 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
கர்த்தருடைய 
இருதயத்திலும்‌, 
புதுப்பிக்கப்பட்டிருப்பார்கள்‌. 
சுபாவங்களில்‌ பரிசுத்தமான 
மாற்றமுண்டாயிருக்கும்‌. சபையார்‌ 
எல்லோரும்‌. சுத்திகரிக்கப்பட்டிருப்பார்கள்‌. 
நீதிக்கு முக்கியத்துவம்‌: 
ஒருவருக்கொருவர்‌ 
கண்ணியமாய்ப்‌ பேசுவார்கள்‌, கண்ணியமாய்ப்‌ 
பழகுவார்கள்‌. சபையார்‌ எல்லோரும்‌ 
கண்ணியத்தோடு ஜீவனம்‌ பண்ணுவார்கள்‌. 
சபையார்‌ மத்தியில்‌ அநீதியிருக்காது. 
அவர்கள்‌ எல்லாவற்றையும்‌ நீதியாய்ச்‌ 
செய்வார்கள்‌. ஒருவருக்கொருவர்‌ தீங்கு 
செய்யமாட்டார்கள்‌. இவையே சபையை 


பெலப்படுத்தி ஸ்திரப்புத்தம்‌. 


பரிசுத்தமே சபையின்‌ 
'நீநியினால்‌ 
5414) என்று 


பிள்ளைகள்‌ தங்கள்‌ 
சிந்தையிலும்‌ 
அவர்களுடைய 





ழ்‌ நள 
யாய 


கர்த்தருடைய ஜனம்‌ இப்போது. 
ஆபத்திலிருக்கிறார்கள்‌. பாபிலோன்‌ தேசத்து 
சிறையிருப்பில்‌ ஒடுக்கப்படுகிறார்கள்‌. 
அந்நியர்கள்‌ அவர்களை நெருக்குகிறார்கள்‌. 
அவர்களுடைய ஜீவனுக்கே 
மோசமுண்டாயிற்று. 'த சூழ்நிலையில்‌. 
கர்த்தர்‌ அவர்களுக்கு பாதுகாப்பை 
வாக்குப்பண்ணுகிறார்‌. அவர்கள்‌ எதற்கும்‌, 
யாருக்கும்‌ பயப்படவேண்டிய அவசியமில்லை. 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 

கர்த்தருடைய ஜனம்‌ 
தூரமாயிருப்பார்கள்‌. 
மாத்திரமல்ல, 
பயத்திற்கும்‌ தூரமாயிருப்பார்கள்‌. 
பயமில்லாதிருப்பார்கள்‌. அந்நிய தேசத்தார்‌ 
யாரும்‌ கர்த்தருடைய ஜனத்தின்மீது யுத்தம்‌ 
பண்ண வரமாட்டார்கள்‌. அவர்களுக்கு 
வெளியிலிருந்து ஒரு ஆபத்தும்‌ வராது. 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ க்‌ 
திகிலுக்கு  தூரமாவார்கள்‌. 
அவர்களை அணுகுவதில்லை என்றும்‌ கர்த்தர்‌ 
வாக்குப்பண்ணுகிறார்‌ (ஏசா 54:14). 

கர்த்தருடைய 
விரோதமாக 
அவர்களால்‌ 
நெருங்கமுடியாது. 
ஜனத்தாருக்கு விரோதமாக 
சத்துருக்களின்‌ 
ஜெயமுண்டாகாது. 

அவர்கள்‌ உனக்கு விரோதமாய்‌ 

கூட்டங்கூடுவார்கள்‌" (ஏசா 5 என்று 
கர்த்தர்‌ தம்முடைய ஜனத்தை எச்சரிக்கிறார்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
பாதுகாப்பிலிருந்தாலும்‌, 
சத்துருக்களைக்‌ 
எச்சரிக்கையாயிருக்க வேண்டும்‌. அவர்கள்‌ 
மூலமாய்‌ தங்களுக்கு ஆபத்து வரும்‌ என்று 
எதிர்பார்த்து, விழிப்போடிருக்கவேண்டும்‌. 
இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ சாத்தான்‌ இருக்கும்‌ 
வரையிலும்‌, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு 
அவன்‌ மூலமாய்‌ தீங்கு வருவதற்கு. 
வாய்ப்புள்ளது. 


பிள்ளைகளுக்கு 
வரது மன்‌, 


கர்த்தருடைய 


இஸ்ரவேல்‌ 
மேற்கொள்கிற 
முயற்சிகளில்‌ 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சாத்தான்‌ விசுவாசிகளை ஒடுக்க 
முயற்சிபண்ணுகிறான்‌. யாரை விழுங்கலாமோ 
என்று கெர்ச்சிக்கிற சிங்கம்போல சுற்றி 
அலைகிறான்‌. கர்த்தருடைய பிள்ளைகள்‌ 
சாத்தானைக்‌ குறித்து எச்சரிப்பாயிருக்க 
வேண்டும்‌. அவனுடைய பதான்‌ 
வலைகளிலும்‌, கண்‌ 
விழுந்துவிடக்கூடாது. சாத்தான்‌ rl 
பிசாசுகளை கர்த்தருடைய ஜனத்திற்கு 
விரோதமாய்‌ எழுப்புவான்‌. அவர்களும்‌ 
கர்த்தருடைய பிள்ளைகளை அழிப்பதற்கு, 
கூட்டங்கூடி முயற்சி பண்ணுவார்கள்‌. 
அவர்களால்‌ கர்த்தருடைய பிள்ளைகளை 
ஒன்றும்‌ செய்யமுடியாது. 
பரிசுத்தவான்௧ளை 

நினைக்கிறவர்கள்‌, அழிந்துபோவார்கள்‌. 
கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக 
குழிகளை வெட்டுகிறவர்கள்‌, தாங்கள்‌ 
வெட்டிய குழிகளில்‌ தாங்களே 
விழுந்துகிடப்பார்கள்‌. 


'இதோ, உனக்கு விரோதமாய்க்‌ 
கூட்டங்கூடினால்‌, அது என்னாலே கூடுகிற 
கூட்டமல்ல: எவர்கள்‌ உனக்கு விரோதமாய்க்‌ 
கூடுகிறார்களோ, அவர்கள்‌ உன்‌ பட்சத்தில்‌ 
வருவார்கள்‌” (ஏசா 5445) என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. சத்துருக்கள்‌ கர்த்தருடைய 
பிள்ளைகளுக்கு விரோதமாய்க்‌ கூட்டமாய்‌ 
வந்தாலும்‌, அவர்கள்‌ தோற்றுப்போவார்கள்‌. 
அவர்கள்‌ கர்த்தருடைய ஜனத்திற்கு முன்பாக 
விழுந்துகிடப்பார்கள்‌. சபையானது 
தன்னுடைய பாதுகாப்புக்காக கர்த்தரையே 
சார்ந்திருக்க வேண்டும்‌. கர்த்தருடைய 
வார்த்தைகளையும்‌, வாக்குத்தத்தங்களையும்‌ 
நம்பவேண்டும்‌. கர்த்தரே சபைக்கு, 
பாதுகாப்பான அரணாயிருக்கிறார்‌. அவரே 
தம்முடைய ஜனத்திற்கு. பலத்த 
துருகமாயிரு்கிறார்‌. 

கொல்லன்‌ கரிநெருப்பை 
தன்‌ கிரியைக்கான ஆயுதத்தை 
உண்டுபண்ணுகிறான்‌. கர்த்தரே அந்தக்‌ 
கொல்லனை சிருஷ்டித்தார்‌. 
அந்த ஆயுதத்தை 
ஜனங்களைக்‌ கெடுத்து நிக்கிரமாக்குகிறான்‌. 
கர்த்தரே அந்த துன்மார்க்கனையும்‌ 
சிருஷ்டித்தார்‌. இரும்பு வேலை செய்வதற்கும்‌, 
வெண்கல வேலை செய்வதற்கும்‌ கர்த்தரே 


கொல்லனுக்கு ஞானத்தைக்‌ கொடுக்கிறார்‌. 


ஊதி, 





ழ்‌ நள 
யாய 


“விநோதமான வேலைகளை அவன்‌ 
யோசித்துச்‌ செய்கிறதற்கும்‌, பொன்னிலும்‌ 
வெள்ளியிலும்‌ வெண்கலத்திலும்‌ 
வேலைசெய்கிறதற்கும்‌, இரத்தினங்களை 
முத்திரைவெட்டாக வெட்டிப்‌ பதிக்கிறதற்கும்‌, 
மரத்தில்‌ சித்திரவேலைகளைச்‌ 
செய்கிறதற்கும்‌, மற்றும்‌ சகலவித 
வேலைகளையும்‌ யூகித்துச்‌ செய்கிறதற்கும்‌ 
வேண்டிய ஞானமும்‌ புத்தியும்‌ அறிவும்‌ 
அவனுக்கு உண்டாக, அவனை 
தேவஆவியினால்‌ நிரப்பினேன்‌" (யாத்‌ 31:3-5.. 


தச்சனும்‌, தட்டானும்‌, கொல்லனும்‌ 
மரங்களையும்‌, உலோகங்களையும்‌ 
கருவிகளாக உண்டுபண்ணுகிறார்கள்‌. சில 
கருவிகள்‌ ஆக்கபூர்வமான வேலைகளுக்கு 
பயன்படுகிறது. வேறு சில கருவிகளோ 
ஜனங்களைக்‌ கெடுத்து நிக்கிரகமாக்குவதற்கு 
பயன்படுகிறது. கொல்லன்‌ 
உண்டுபண்ணுகிற ஆயுதத்தை யுத்தவீரர்கள்‌ 
போர்களத்தில்‌ பயன்படுத்துகிறார்கள்‌. 
ஏசாயா இந்த தீர்க்கதரிசனங்களைச்‌ 
சொல்லும்போது. பல... தேசங்களிலே. 
யுத்தங்கள்‌ நடைபெற்றது. இக்காலம்‌ 
இரும்புக்கு முக்கியத்துவம்‌ கொடுத்த காலம்‌. 
இரும்பு ஆயுதத்தைப்‌ பயன்படுத்தி, ஜனங்கள்‌ 
ஒருவரையொருவர்‌ கெடுத்து. 
நிக்கிரகமாக்கினார்கள்‌. கர்த்தரே 
கொல்லனை சிருஷ்டித்தார்‌. கர்த்தருடைய 
சித்தத்தின்‌ பிரகாரம்தான்‌ கொல்லனால்‌ 
ஆயுதங்களை செய்ய முடியும்‌. கர்த்தரே 
கொல்லனுடைய கரங்களை ஆளுகை 
செய்கிறார்‌ 
கொல்லன்‌ செய்கிற ஆயுதங்களை 
யுத்தவீரர்கள்‌ பயன்படுத்துகிறார்கள்‌.. 
அவர்களையும்‌ கர்த்தரே சிருஷ்டித்தார்‌. 
யுத்தவீரர்கள்‌ பதவிகளையும்‌, பட்டங்களையும்‌ 
விரும்புவார்கள்‌. கர்த்தர்‌ அவர்களுக்கு, 
“கெடுத்து நிக்கிரகமாக்குகிறவன்‌" என்னும்‌ 
ஜனங்களைக்‌ 
யுத்தவீரர்களின்‌' 


எதையும்‌ 

மையோடும்‌ 

நினைப்பார்கள்‌. 

கர்த்தருடைய உதவியில்லாமல்‌ அவர்களால்‌. 
ஒன்றும்‌ செய்ய முடியாது. கர்த்தரே 
அவர்களை சிருஷ்டித்தவர்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ அவர்களை, தம்முடைய சித்தத்தை 
நிறைவேற்றுவதற்கு பயன்படுத்துகிறார்‌. 
யுத்தவீரர்கள்‌ மற்ற தேசங்கள்மீது யுத்தம்‌. 
பண்ணினாலும்‌, கர்த்தரே யுத்தத்தின்‌ முடிவை 
தீர்மானம்பண்ணுகிறவர்‌. கர்த்தருடைய 
சித்தத்தின்‌ பிரகாரமே தேசத்திற்கு 
ஜெயமுண்டாகும்‌. கர்த்தர்‌ சர்வசிருஷ்டிகர்‌ 
அவருடைய சித்தம்‌ மாத்திரமே நிறைவேறும்‌. 


கர்த்தர்‌ தம்முடைய ஊழியக்காரருக்கு 
சுதந்தரத்தை வாக்குப்பண்ணுகிறார்‌. 
கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய்‌ 
உருவாக்கப்படும்‌. எந்த. ஆயுதமும்‌ 
வாய்க்காதே போகும்‌. தங்களுக்கு 
விரோதமாய்‌ நியாயத்தில்‌ எழும்பும்‌ எந்த 
நாவையும்‌ அவர்கள்‌ குற்றப்படுத்துவார்கள்‌. 
கர்த்தருடைய ஊழியக்காரரின்‌ 

ன்‌ கர்த்தர்‌ 

இது 


கர்த்தரால்‌ 
அவர்களுடைய 
என்றும்‌ கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌ (ஏசா 5417). 
கர்த்தருடைய ஜனத்திற்கு விரோதமாய்‌ 
ஏராளமான ஆயுதங்கள்‌ உருவாக்கப்படலாம்‌. 
கர்த்தருடைய பிள்ளைகளை அழிப்பதற்கு 
எந்த ஆயுதமும்‌ பலமுள்ளதல்ல. கர்த்தருடைய 
பிள்ளைகளுக்கு விரோதமாய்‌ எந்த 
ஆயுதமும்‌ தீங்கு பண்ணாது. சத்துரு 
கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய்‌ 
ஆயுதத்தை ஒங்கும்போது, அந்த ஆயுதம்‌ 
சத்துருவை அழித்துப்போடும்‌. அது 
கர்த்தருடைய பிள்ளைகளை ஒன்றும்‌ 
செய்யாது. 
கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு 
விரோதமாய்‌ சாத்தான்‌ ஆயுதத்தை 
பயன்படுத்திப்‌ பார்ப்பான்‌. அது வாய்க்காத 
போகும்போது. தன்னுடைய நாவையும்‌, 
தன்னுடைய சாதுரிய வார்த்தைகளையும்‌ 
கர்த்தருடைய ஜனத்திற்கு விரோதமாய்ப்‌ 
பயன்படுத்துவான்‌. பரிகத்தவான்களுக்கு 
விரோதமாக குற்றச்சாட்டுக்களைக்‌ 
கூறுவான்‌. 





ழ்‌ நள 
யாய 


கர்த்தருடைய பிள்ளைகள்‌ 
நியாயாசனத்திற்கு முன்பாக விசாரிக்கப்படும்‌. 
போது, சாத்தான்‌. அவர்களுக்கு 
விரோதமாகத்‌ தூஷண வார்த்தைகளையும்‌, 
லிப்‌ அணல்‌ சொல்லுவான்‌. 
மீது பொய்யான 
குற்ற்சாட்டுக்களை சொல்லுவான்‌. அவர்கள்‌ 
நல்லவர்களாகயிருந்தாலும்‌, அவர்களை 
மோசமானவர்கள்‌ என்று சாதிக்க பார்ப்பான்‌. 
அவர்கள்‌ தேசத்திலே உண்மையுள்ள 
பிரஜைகளாகயிருந்தாலும்‌, அவர்களை 
தேசத்துரோகிகள்‌ என்று சொல்லுவான்‌. 
ராஜாக்களையும்‌, பிரபுக்களையும்‌, 
ஐசுவரியவான்‌களையும்‌ கர்த்தருடைய 
ஜனத்திற்கு விரோதமாய்‌ எழுப்பிவிடுவான்‌. 
யூதருக்கு  சத்துருவாயிருந்தவர்கள்‌, 
பெர்சிய ராஜாக்களை அவர்களுக்கு 
விரோதமாக எழுப்ப முயற்சி பண்ணினார்கள்‌. 


"உம்மிடத்திலிருந்து எங்களிடத்திற்கு 
வந்த யூதர்‌ எருசலேமிலே கூடி, கலகமும்‌ 
பொல்லாப்புமான அந்தப்‌ பட்டணத்திற்கு 
அஸ்திபாரங்களை இணைத்து, அதின்‌ 
மதில்களை எழுப்பிக்‌ கட்டுகிறார்கள்‌ என்பது. 
ராஜாவுக்கு அறியலாவதாக” (எஸ்றா 4:12). 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அப்பொழுது ஆமான்‌ அகாஸ்வேரு 
ராஜாவை நோக்கி: உம்முடைய ராஜ்யத்தின்‌ 
சகல நாடுகளிலுமுள்ள ஜனங்களுக்குள்ளே 
ஒருவித ஜனங்கள்‌ சிதறுண்டு 
கத்‌ கள்‌ அவர்களுடைய 
சகல. ஜனங்களுடைய 
வழக்கங்களுக்கு விகற்பமாயிருக்கிறது; 
அவர்கள்‌ ராஜாவின்‌ சட்டங்களைக்‌ 
கைக்கொள்ளுகிறதில்லை:: ஆகையால்‌ 
அவர்களை இப்படி விட்டிருக்கிறது 
ராஜாவுக்கு நியாயமல்ல" (எஸ்‌ 3:8). 
நமக்கு விரோதமாக சத்தருவின்‌ 
நாவுகள்‌ எழும்பு்போது. நாம்‌ அவர்களுக்கு 
செய்து அவர்களை 
பை நன்மையினால்‌ 
து தேவனுக்குப்‌ பிரியமாயிருக்கிறது. 
த்க்‌ " நன்மைசேய்கிறறினாறே பத்திகள்‌ 
மனுஷருடைய அறியாமையை அடக்குவது 
தேவனுடைய சித்தமாயிருக்கிறது" 
(பேது 2:15). 


ஊழியக்காரர்கள்‌ 
பிள்ளைகளாயிருக்கிறார்கள்‌. 
பிள்ளைகளுக்கு 

கர்த்தருடைய 

அவருடைய 


கர்த்தருடைய 

கர்த்தர்‌ 

சுதந்தரம்‌ 
வாக்குத்தத்‌ 
பிள்ளைகளுக்கு 
மெய்யான சுதந்தரம்‌. “உ! சாட்சிகளை 
நித்திய சுதந்தரமாக்கிக்கொண்டிருக்கிறேன்‌, 
அவைகளே என்‌ இருதயத்தின்‌ மகிழ்ச்சி” 
(சங்‌ 11910) 





ஏசாய! 


f= al 
ETT 


பிதாவாகிய தேவன்‌, தம்முடைய 
குமாரனாகிய இயேசுகிறிஸ்துவில்‌, நம்மோடு 
கிருபையுள்ள உடன்படிக்கை 
பண்ணியிருக்கிறார்‌. தாவீதுக்கு அருளின 
நிச்சயமான கிருபைகளை நமக்கு நித்திய 
உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன்‌ என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ (ஏசா 55:3) 
அப்போஸ்தலர்கள்‌ இந்த உடன்படிக்கையை, 
இபேசுகிறிஸ்துவின்‌ உயிர்த்தெழுதல்‌ 
மூலமாய்‌ நமக்கு கடந்து வரும்‌ தெய்வீக 
ஆசீர்வாதங்களோடு ஒப்பிட்டுச்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 


“இனி அழிவுக்குட்படாதபடிக்கு 
அவரை மரிந்தோரிககந்த எழுப்பினார்‌ 
என்பதைக்குறித்து: தாவீதுக்கு அருளின 
நிச்சயமான  கிருபைகளை உங்களுக்குக்‌ 
குட்டளையிடுவேன்‌ என்று 
'திருவுளம்பற்றினார்‌" (அப்‌ 13:34). 


சுவிசேஷத்தில்‌ 
பெற்றுக்கொள்வதற்காக, கர்த்தர்‌ தம்மிடத்தில்‌. 
எல்லோரையும்‌ அழைக்கிறார்‌. (ஏசா 
கர்த்தர்‌ தம்முடைய அழைப்பை 
உறுதிபண்ணுகிறார்‌ (ஏசா 55:2-4). 
கர்த்தருடைய அழைப்பை எற்று 
புறஜாதியாரும்‌ அவரிடத்தில்‌ வருவார்கள்‌ 
(ஏசா 55:5). நம்முடைய பாவத்திற்கு நாம்‌ 
மனந்திரும்ப வேண்டும்‌. நம்முடைய ஜீவியம்‌ 
புதுப்பிக்கப்பவேண்டும்‌ (ஏசா 5536-9). 
கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற 
வசனம்‌, அவர்‌ விரும்புகிறதை செய்யும்‌. 
அவர்‌ அதை அனுப்பின காரியமாகும்படி 
வாய்க்கும்‌ (ஏசா 5510. 


யூதர்கள்‌ பாபிலோன்‌ தேசத்து 
சிறையிருப்பிலிருந்து விடுதலை பெற்று 
தங்கள்‌ தேசத்திற்கு திரும்பி வரும்போது. 
இந்த தீர்க்கதரிசனம்‌ நிறைவேறும்‌. கர்த்தர்‌ 
சொன்ன மற்ற  வாக்குத்தத்தங்களும்‌: 
நிறைவேறும்‌. என்பதற்கு, இது 
அடையாளமாயிருக்கும்‌ (ஏசா 55213) 


- விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஓ, தாகமாயிருக்கிறவர்களே 
ஏசா 55:1-5 


ஏசா 551. ஓ, தாகமாயிருக்கிறவர்களே, 
எல்லாரும்‌. 
'தண்ணீர்கனண்டைக்கு. வாருங்கள்‌; 
ஙணமில்லாதவர்களே, நீங்கள்‌ வந்து, 
வாங்கிச்‌ சாப்பிடுங்கள்‌; தீங்கள்‌ வத்து, 
பணமுமின்றி விலையுமின்றித்‌ 
திராட்சரசமும்‌ பாலும்‌ கொள்ளுங்கள்‌. 


நீங்கள்‌ 
பணத்தையும்‌, 


ஏசா 552. 
அப்பமல்லாததற்காகப்‌ 
திருப்திசெய்யாத பொருளுக்காக 
உங்கள்‌ பிரயாச த்தையும்‌ 
செலவழிப்பானேன்‌? நீங்கள்‌ எனக்குக்‌ 
கவனமாய்ச்‌. செவிகொடுத்து, 
நலமானதைச்‌. சாப்பிடுங்கள்‌; 
அப்பொழுது உங்கள்‌ ஆத்துமா 
கொழுப்பான யதார்த்தத்தினால்‌ 
மகிழ்ச்சியாகும்‌. 


55:3. உங்கள்‌ செவியைச்‌. 
என்னிடத்தில்‌ வாருங்கள்‌: 
கேளுங்கள்‌, அப்பொழுது உங்கள்‌. 
ஆத்துமா பிழைக்கும்‌ தாவீதுக்கு 
அருவின நிச்சயமான கிருபைகளை 
உங்களுக்கு நித்திய 
உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன்‌. 


ஏசா 554. இதோ, அவரை 
ஜனக்கூட்டங்களுக்குச்‌. சாட்சியாகவும்‌, 
ஜனங்களுக்குத்‌ தலைவராகவும்‌, 
அதிபதியாகவும்‌ ஏற்படுத்தினேன்‌. 


ஏசா 555. இதோ, நீ அறியாதிருந்த 
ஜாதியை வரவழைப்பாம்‌; உன்னை 
அறியாதிருந்த ஜாதி உன்‌ தேவனாகிய 
கர்த்தரின்‌ நிமித்தமும்‌, 
'இஸ்ரவேலுடைய யரிசுத்தரின்‌ 
நிமித்தமும்‌ உன்னிடத்திற்கு ஓடிவரும்‌; 
அவர்‌ உன்னை 


ஏசா 
சாய்த்து, 


மேன்மைப்படுத்தியிருக்கிறார்‌. 
கர்த்தர்‌ நம்‌ எல்லோரையும்‌ தம்மிடத்தில்‌ 
வருமாறு அழைக்கிறார்‌. தேவன்‌ நம்முடைய 
ஆத்துமாவோடு செய்து கொண்ட புதிய 
உடன்படிக்கையில்‌, அவருடைய கிருபை 
தாராளமாயிருக்கிறது. தம்முடைய 
கிருபையைப்‌ பெற்றுக்கொள்ள வருமாறு 
கர்த்தர்‌ நம்மை அன்போடு அழைக்கிறார்‌. 





i FTE 
TT 


கர்த்தர்‌ எல்லோரையும்‌ அழைக்கிறார்‌. 
யூதர்களை மாத்திரம்‌ என்றல்ல, அவர்‌ 
புறஜாதியாரையும்‌ அமைக்கிறார்‌. 
ஐசுவரியவான்களையும்‌, தரித்திரரையும்‌, 
சரீர பெலமுள்ளவர்களையும்‌, 
பெலமில்லாதவர்களையும்‌, குருடரையும்‌ 
சப்பாணிகளையும்‌, செவிடர்களையும்‌ 
அழைக்கிறார்‌ வழிகளிலும்‌ சந்திகளிலும்‌ 
நிற்கிறவர்கள்‌ அனைவரும்‌ கர்த்தருடைய 
அழைப்பை ஏற்று அவரிடத்தில்‌ 
வரலாம்‌. அவருடைய கிருபையைப்‌ 
பெற்றுக்கொள்ளலாம்‌. 


ஊழியக்காரர்கள்‌ 
க 


கர்த்தருடைய 
சுவிசேஷத்தைப்‌ 
ஜனங்களுக்கு பொதுவான 
கொடுக்கவேண்டும்‌. இயேககிறிஸ்குலில்‌ 
புதிய ஜீவனைப்‌ பெற்றுக்கொள்ளலாம்‌ என்று 
அவர்களுக்கு... விளக்கமாய்ச்‌ சொல்ல. 
வேண்டும்‌. தேவனிடத்தில்‌ பட்சபாதமில்லை. 
அவருடைய ஊழியக்காரரிடத்திலும்‌ 
பட்சபாதம்‌ இருக்கக்கூடாது. கர்த்தருடைய 
ஊழியக்காரர்கள்‌ யூதர்களை அழைப்பதுபோல, 
புறஜாதியாரையும்‌ அழைக்கவேண்டும்‌. 

ன்‌ சுவிசேஷத்தை. 
பிரசங்கிக்கவேண்டும்‌. 


பழு கவித்து 

சர்வசிருஷ்டிக்கும்‌ 

கவகரெங்கம்போய்‌ கவிர்ஷத்ததச்‌. சொல்க 
தர்களுக்கும்‌ சுவிசேஷம்‌ 


சலிப்பே புறஜாதியாருக்கும்‌. 
சுவிசேஷத்தைச்‌: சொல்லவேண்டும்‌. 
சுவிசேஷத்தின்‌ உடன்படிக்கையில்‌ ஒருவரும்‌ 
அதற்கு புறம்பாயில்லை. 
ஏற்பாப்‌ ல்‌ யூதர்கள்‌ 
மாத்திரமே ற்ப கண்டா. ன்‌ 
காணியாட்சிக்குட்பட்டிருந்தார்கள்‌. மற்ற 
புறஜாதியார்கள்‌ எல்லோரும்‌, இஸ்ரவேலின்‌. 
அத்நியராயிருந்தார்கள்‌. 


புறம்பே தள்ளப்படவில்லை. 
ஏற்றுக்கொள்ளாமல்‌. 
விலகிப்போகிறவர்கள்தான்‌. 
அந்நியராயிருக்கிறார்கள்‌. 
எல்லோருமே 
காணியாட்சிக்குட்பட்டவர்கள்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


தம்மிடத்தில்‌ வருகிறவர்களுக்கு, 
தேவனாகிய கர்த்தர்‌ ஒரு தகுதியை 
எதிர்பார்க்கிறார்‌. ்‌ 
தாகமாயிருக்கவேண்டும்‌. 


சந்தோஷமாமிருக்க 
ற்சிபண்ணுவார்கள்‌. தாங்கள்‌ 
நதிக்கு இவர்கள்‌ தங்கள்‌ 
சார்ந்திருப்பார்கள்‌. 

இமயப்‌ ஆத்தும தாகம்‌ 


இருக்காது. 


சுயநீதியை நம்புகிறவர்கள்‌, தங்கள்‌ 
ஆத்துமாவின்‌ தேவையை மறந்துவிடுவார்கள்‌. 
இவர்கள்‌ ஆத்துமாவைப்பற்றி அதிகமாய்‌ 
நினைத்துப்‌ பார்ப்பதில்லை. இவர்களுடைய 
ஆத்துமாவும்‌ தேவனை தேடாது. தங்கள்‌ 
பாவத்தையும்‌ மீறுதலையும்‌ குறித்து 
இவர்களுடைய ஆத்துமாக்கள்‌ வருத்தப்படாது. 
அவை கடினமாயிருக்கும்‌. 
உலகத்தை நம்பாமல்‌, 
கர்த்தரை  நம்புகிறவர்களுடைய ஆத்துமா 
தாகத்தோடிருக்கும்‌. கர்த்தர்‌ 
அப்படிப்பட்டவர்களை அன்போடு 
தாகமாகயிருக்கிறவர்களே, 


பாரம்‌ சுமக்கிற 
தம்மிடத்தில்‌ வருமாறு 

கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து. அணக்கிறார்‌ 
தம்மிடத்தில்‌ 


எ கொடுக்கிறாரோ, 
அதற்கு முன்பாகவே. 
கிருபையைப்பற்றிய தாகத்தைக்‌ 
கொடுக்கிறார்‌. தாகம்‌ எடுக்கிறவர்கள்தான்‌ 
தண்ணீர்‌ குடிப்பார்கள்‌. தங்கள்‌ 
ஆத்துமாவைப்பற்றிய தாகமுள்ளவர்கள்தான்‌ 
கர்த்தரிடத்தில்‌ இளைப்பாற வருவார்கள்‌. 
தம்மிடத்தில்‌. வருகிற 'தாகமுள்ள 
ஆத்துமாவுக்கு, கர்த்தர்‌ ஜீவத்தண்ணீரைக்‌ 
கொடுக்கிறார்‌. அவர்களுடைய ஆத்தும 
தாகத்தைத்‌ தீர்க்கிறார்‌. 





f= THE 
TT 


உன்னை  எகிப்துதேசத்திலிருந்து, 
புறப்படப்பண்ணின உன்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
நானே; உன்‌ வாயை விரிவாய்த்திற, நான்‌ 
அதை நிரப்புவேன்‌" (சங்‌ 81:10). 


தாகமாயிருக்கிறவர்கள்‌ 
தண்ணீர்களண்டைக்கு 
அவர்கள்‌ கிறிஸ்துவினிடத்தில்‌ வரவேண்டும்‌. 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்துவே திறக்கப்பட்ட 
நீரூற்றாகமிருக்கிறார்‌. அவரே கோலால்‌ 
அடிக்கப்பட்ட கன்மலையாயிருக்கிறார்‌. 
தாகமாயிருக்கிறவர்கள்‌ தேவனுடைய 
பரிசுத்த பிரமாணத்திற்கு முன்பாக 
வரவேண்டும்‌. அவர்கள்‌ 
தண்ணீர்களண்டைக்கு வரும்போது, அங்கு 
அவர்கள்‌ திராட்சரசமும்‌ பாலும்‌ கொள்ளலாம்‌. 
சுமக்கிறவர்கள்‌, 
நகரத்தில்‌ 
கிறிஸ்துவில்‌ 
வைத்திருக்கிறவர்களுக்கு 
றுதலும்‌ இளைப்பாறுதலும்‌ கிடைக்கும்‌. 
ரட்சரசமும்‌ பாலும்‌ அவர்களுக்குக்‌ 
கொடுக்கப்படும்‌. அவர்களுடைய தாகம்‌ 
தீர்க்கப்படுவதோடு, அவர்களுக்கு 
புதுபெலனும்‌ உண்டாகும்‌. 


"தண்ணீர்களண்டைக்கு” எல்லாரும்‌ 
வாருங்கள்‌ என்று கர்த்தர்‌ அழைக்கிறார்‌. 
தண்ணீர்கள்‌ என்பது ஜீவத்தண்ணீரைக்‌. 
குறிக்கிற வார்த்தை. அவர்களெல்லோரும்‌. 
குணமாக்குகிற தண்ணீர்களண்டைக்கு 
வரவேண்டும்‌. இயேசுகிறிஸ்துவே 
ஜீவத்தண்ணீர்‌. 
“பண்டிகையின்‌ 


வருத்தப்பட்டு பாரம்‌ 
கர்த்தருடைய பரிசுத்த 
சந்தோஷமாயிருப்பார்கள்‌. 

விசுவாசம்‌ 


கடைசிநாளாகிய 
பிரதான நாளிலே இயேசு நின்று, 
சத்தமிட்டு: ஒருவன்‌ தாகமாயிருந்தால்‌ 
என்னிடத்தில்‌ வந்து. பானம்பண்ணக்கடவன்‌” 
(யோவா 7:37) 


தாகமாயிருக்கிறவர்கள்‌ எல்லோரும்‌ 
தண்ணீர்களண்டைக்கு வந்து, வாங்கி 
சாப்பிடவேண்டும்‌. தண்ணீரை வாங்குவதற்கு 
யோசிக்கக்கூடாது. நம்மிடத்தில்‌ பணம்‌ 
இருந்தாலும்‌, பணம்‌ இல்லாவிட்டாலும்‌, 
கர்த்தர்‌ கொடுக்கிற தண்ணீரை 
பெற்றுக்கொள்ள ஆயத்தமாயிருக்கவேண்டும்‌. 
கர்த்தர்‌ கொடுக்கும்‌ ஆசீர்வாதத்தை 
வாங்குவதற்கு, பணத்தினால்‌ பேரம்‌ 
பேசக்கூடாது. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


'வந்து, வாங்கிச்‌ சாப்பிடுங்கள்‌" என்று. 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. தண்ணீரை 
வாங்கினால்‌ மாத்திரம்‌ போதாது. அதை நாம்‌ 
பருகவும்‌ வேண்டும்‌. அப்போதுதான்‌ அது 
நமக்கு சொந்தமாகும்‌. ஒரு உணவு 

நம்முடைய கையில்‌ 

ன்‌ நமக்கு ஒரு 

உண்டாகாது, அந்தப்‌ 

நாம்‌ சாப்பிடும்போதுதான்‌, 

அதனால்‌ நமக்கு பிரயோஜனமுண்டாகும்‌. 

நாம்‌ தண்ணீர்களை வாங்குகிறவர்களாக 

மாத்திரம்‌ இருக்கக்கூடாது, அதை வாங்கி 
சாப்பிடுகிறவர்களாகவும்‌ இருக்கவேண்டும்‌. 

கர்த்தர்‌ தாகமாயிருக்கிறவர்கள்‌ 

எல்லோரையும்‌ தண்ணீர்களண்டைக்கு 

வருமாறு அழைக்கிறார்‌. “நீங்கள்‌ வந்து, 

பணமுமின்றி விலையுமின்றி திராட்சரசமும்‌ 

ங்கள்‌" என்றும்‌ 

நம்முடைய 

தணிக்கும்‌. 

திராட்சரசமும்‌ பாலுமோ, நம்முடைய 

தாகத்தைத்‌ தணிப்பதோடு, நம்முடைய 

சரீரத்திற்கும்‌ பெலன்‌ தரும்‌. நம்முடைய 

ஆலியை உற்சாகப்படுத்தும்‌. 

கிறிஸ்துவானவர்‌ நாம்‌ 

வேண்டிக்கொள்வதற்கும்‌, நினைப்பதற்கும்‌, 

எதிர்பார்ப்பதற்கும்‌ அதிகமாய்க்‌ கொடுத்து 

நம்மை ஆசீர்வதிக்கிறார்‌. 


கர்த்தர்‌ நம்மை தண்ணீர்களண்டைக்கு, 
வருமாறு அழைக்கிறார்‌. நாம்‌ 
தண்ணீரைக்‌ காணும்போது நமக்குள்‌ 
சந்தோஷமுண்டாகும்‌. தண்ணீர்‌ இருக்க 
வேண்டிய இடத்தில்‌, திராட்சரசமும்‌ பாலும்‌ 
ஏராளமாயிருக்கும்போது. நம்முடைய 
சந்தோஷம்‌ மிகவும்‌ அதிகரிக்கும்‌. யூதா 
கோத்திரத்தார்‌ மத்தியிலே திராட்சரமும்‌ 
பாலும்‌ அதிகமாயிருந்தது. 

கர்த்தர்‌ நமக்கு  திராட்சரசத்தையும்‌ 
பாலையும்‌ கொடுக்க விரும்புகிறார்‌. 
மெய்யான ஆசீர்வாதம்‌. 
ஆசீர்வாதத்தைப்‌ பெற்றுக்கொள்ள 


என்றோ, கழிவு 

குடிக்க வேண்டும்‌ என்றோ 

நினைக்கக்கூடாது. திராட்சரசமும்‌ பாலும்‌ 

நமக்கு கிடைக்கும்போது, அசுத்தமான 

தண்ணீரும்‌, கழிவு தண்ணீரும்‌ நமக்குத்‌ 
தேவையில்லை. 





f= THE 
TT 


பெந்தெகொஸ்தே 
முதற்கனிகளின்‌ பண்டிகை என்றும்‌ 
அழைக்கப்படுகிறது. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
பெந்தெகொஸ்தே பண்டிகை காலத்தின்போது. 
தங்களுடைய நிலங்களின்‌ விளைச்சலை 
அறுவடைசெய்ய "ஆரம்பிக்கிறார்கள்‌. 
அப்போது அவர்கள்‌ தங்கள்‌ நிலத்தின்‌ முதல்‌ 
விளைச்சல்களில்‌, முதற்கனியை, தங்கள்‌ 
தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்திற்கு 
கொண்டு வரவேண்டும்‌ (யாத்‌ 2349), 
விளைச்சலின்‌ முதற்கனியை கர்த்தருக்கு: 
காணிக்கையாக படைக்கும்போது, 
அவர்களுடைய முழுவிளைச்சலும்‌ 
ஆசீர்வதிக்கப்படும்‌. கர்த்தர்‌ அவர்களுடைய 
மொத்த அறுவடையையும்‌ ஆசீர்வதிப்பார்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ சேர்ப்புகால 
பண்டிகையையும்‌ ஆசரிக்கவேண்டும்‌. 
வயலில்‌ விதைத்த உன்‌ பமிர்வேலைகளின்‌ 
முதற்பலனைச்‌ செலுத்துகிற அறுப்புக்கால 
பண்டிகையையும்‌, வருஷ முடிவிலே நீ 
வயலில்‌ உன்‌ வேலைகளின்‌ பலனைச்‌ 
சேர்த்துத்‌ தீர்ந்தபோது, சேர்ப்புக்கால 
பண்டிகையையும்‌ ஆசரிப்பாயாக” 
(யாத்‌ 23:16) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
ப கர்த்தர்‌ இந்த வருஷத்திலே 
தங்களுக்கு, நல்ல அறுவடையைக்‌ 
கொடுத்ததற்காக அவருக்கு நன்றி சொல்லும்‌ 
வண்ணமாகவும்‌, வரப்போகிற வருஷத்திலே. 
கர்த்தர்‌ தம்முடைய கிருபையினால்‌ 
தங்களுக்கு நல்ல அறுவடையைக்‌ கொடுப்பார்‌ 
என்று கர்த்தருடைய தெய்வீக பராமரிப்பை: 
நம்பும்‌ வண்ணமாகவும்‌, இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
சேர்ப்புக்கால பண்டிகையை ஆசரிக்கிறார்கள்‌. 


றஜாதியார்‌ தங்களுடைய 
அறுவடைக்கு கர்த்தரை நம்பாமல்‌, அவர்கள்‌ 


பண்டிகை 


புறஜாதியார்‌ 

மந்திரங்களினாலோ, 
மாயாஜாலங்களின தானியம்‌ 
விளைவதில்லை. அது கர்த்தருடைய 
தெய்வீக கிருபையினால்‌ விளைகிறது. 
மனுஷன்‌ நிலத்தை உழுது, விதை விதைத்து. 
தண்ணீர்‌ பாய்ச்சினாலும்‌. விளையச்‌ 
செய்கிறவர்‌ கர்த்தரே. 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


கர்த்தர்‌ மூன்று பண்டிகைகளைப்பற்றிச்‌ 
சொல்லும்போது, “வெள்ளாட்டுக்குட்டியை 
அதின்‌ தாயின்‌ பாலிலே சமைக்கவேண்டாம்‌” 
(யாத்‌ 2319) என்றும்‌ சொல்லுகிறார்‌. 
புறஜாதியார்‌ தங்களுடைய நிலத்திலே 
அறுவடை செய்த பின்பு, 
வெள்ளாட்டுக்குட்டிய அதின்‌ தாயின்‌ 
பாலிலே சமைப்பது வழக்கம்‌. அவர்கள்‌ 
தங்கள்‌ நிலத்தின்மீது வெள்ளாட்டின்‌ பாலை 
மந்திரவாதிகள்‌ தெளிப்பதுபோல 
தெளிக்கிறார்கள்‌. இவ்வாறு செய்தால்‌ 
அடுத்த வருஷத்தில்‌ தங்களுக்கு பெரிய 
அறுவடை கிடைக்கும்‌ என்று நம்புகிறார்கள்‌ 
வெள்ளாட்டின்‌ பாலை தங்கள்‌ நிலத்தில்‌ 
தெளிப்பதினால்‌, ஒருபோதும்‌ பெரிய 
அறுவடை வரப்போவதில்லை. கர்த்தருடைய 
கிருபையும்‌, இரக்கமும்‌, அநுக்கிரகமும்‌ 
இருந்தால்‌ மாத்திரமே அறுவடை 
பெரிதாயிருக்கும்‌. 


வாக்குத்தத்தம்‌ 
யாத்‌ 23:20-33 


யாத்‌ 28:20, 
காக்கிறதற்கும்‌, 
ஆயத்தம்பண்ணின 
உன்னைக்‌ 


வழியில்‌ உன்னைக்‌ 


யாத்‌ 21. அவர்‌ 
எச்சுரிக்கையாயிருந்து, 
வாக்குக்குச்‌ செவிகொடு; அவரைக்‌ 
கோபப்படுத்தாதே; உங்கள்‌ 
துரோகங்களை அவர்‌ பொறுப்பதில்லை; 
என்‌ நாமம்‌ அவர்‌ 


இருக்கிறது. 


சமுகத்தில்‌: 


அவர்‌ 


சொல்வதையெல்லாம்‌. 

நான்‌ உன்‌ சுத்துருக்களுக்குச்‌. 
சுத்துருவாயும்‌, உன்‌ விரோதிகளுக்கு. 
விரோதியாயும்‌ இருப்பேன்‌. 





i= a 
TT 


கர்த்தருனை ஆசீர்வாதங்கள்‌ 
நமக்கு. கல்‌ கொடுக்கப்படுகிறது. 


“பணமில்லாதவர்களே, 
வாங்கிச்‌ சாப்பிடுங்கள்‌; நீங்கள்‌ 
பணமுமின்றி விலையுமின்றித்‌ திராட்சரசமும்‌ 
பாலும்‌ கொள்ளுங்கள்‌” (ஏசா 554) என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


நாம்‌ பணம்‌ கொடுத்து ஒரு பொருளை 
வாங்கும்போது, அந்தப்‌ பொருளுக்கு 
பணத்தினால்‌ கிரயம்‌ போடுகிறோம்‌. அதன்‌ 
மதிப்பு எல்வளவு இருக்கும்‌ என்று 
தீர்மானம்பண்ணுகிறோம்‌. கர்த்தர்‌ 
கொடுக்கிற ஈவுகளுக்கு நம்மால்‌ 
கிரயம்‌ செலுத்த முடியாது. அவை 
விலையேறப்பெற்றவை. அதன்‌ விலையை 
யாராலும்‌ மதிப்பிட முடியாது. 


த்தரே 

சொடுக்கில்‌ அவர்‌ நவர ்பத்தின்த 
ஒன்றும்‌ எதிர்பார்ப்பதில்லை. அவர்‌ ஐசுவரிய 
சம்பன்னர்‌. தம்மிடத்திலுள்ள ஒன்றை 
நமக்கு கிரயத்திற்கு விற்று, அந்தக்‌ 
கிரயத்தை வைத்துதான்‌ கர்த்தர்‌ தம்மை 
மேன்மைப்படுத்த வேண்டும்‌ என்னும்‌: 
அவசியம்‌ அவருக்கு இல்லை. கர்த்தர்‌ 
நம்மிடத்தில்‌ அன்பு கூருவதுகூட, பிரதிபலன்‌ 
எதிர்பராமல்‌  காண்பிக்கிற தெய்வீக 
அன்பாகும்‌. 


கர்த்தர்‌ நமக்கு கொடுப்பதாக 
வாக்குப்பண்ணியிருக்கிற காரியங்களுக்கு, 
ஏற்கெனவே கிரயம்‌ செலத்த்பட்டுலட்டது. 
அது ஏற்கெனவே கிரயத்திற்கு 
வாங்கப்பட்டுவிட்டது. கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்து தேவனுடைய கிருபைகளை 
கிரயத்திற்கு பெற்றிருக்கிறார்‌ 
பணத்தை கிரயமாகச்‌ 
கல்வாரி சிலுவையில்‌ 
திருஇரத்தத்தையே 
செலுத்தியிருக்கிறார்‌. நம்மை மீட்கும்‌ மீட்கும்‌ 
கிரயமாக, இயேசுகிறிஸ்துவின்‌ திருஇரத்தம்‌ 
ஏற்கெனவே செலுத்தப்பட்டிருக்கிறது. 

,_ குற்றமில்லாத. 
ஆட்டுக்குட்டியாகிய 
விலையேறப்பெற்ற இ 
மீட்கப்பட்டீர்களென்று அறிந்திருக்கிறீர்களே” 
பேது 1:19). 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தேவன்‌ நமக்குக்‌ 
கொடுக்கும்‌ ஆசீர்வாதங்களையும்‌, 
வாக்குத்தத்தங்களையும்‌, நன்மைகளையும்‌ 
நாம்‌ பெற்றுக்கொள்ள வேண்டும்‌. அவற்றை 
வாஞ்சையோடு எதிர்பார்த்து, நன்றியுள்ள 
இருதயத்தோடு பெற்றுக்கொண்டு, 
நம்முடைய ஆத்தும நன்மைக்காக 
பயன்படுத்தவேண்டும்‌. கிறிஸ்து 
நம்முடையவர்‌. பரலோகம்‌ நம்முடையது. 
கிறிஸ்து நமக்குக்‌ கொடுக்கும்‌ இலவசமான 
ஈவுகளுக்கு நாம்‌ எப்போதுமே 
நன்றியுள்ளவர்களாகவும்‌, 
கடன்பட்டவர்களாகவம்‌ இருக்கவேண்டும்‌. 

கர்த்தர்‌ நம்மைப்‌ பார்த்து, "ஓ. 
தாகமாமிருக்கிறவர்களே, நீங்களெல்லாரும்‌ 
தண்ணீர்களண்டைக்கு வாருங்கள்‌" என்று 
அன்போடு. அழைக்கிறார்‌. நாம்‌ 
கர்த்தருடைய அழைப்பை முழுமனதோடு 
ஏற்றுக்கொள்‌ ளவேண்டும்‌. “நீங்கள்‌ எனக்கு 
கவனமாய்ச்‌ செவிகொடுங்கள்‌" (ஏசா 55:2) 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 

கர்த்தர்‌ சொல்லுகிற வார்த்தைகளை 
கேட்டால்‌ மாத்திரம்‌ போதாது, அவர்‌ 
சொல்லுகிற வார்த்தைகளை நம்முடைய 
ஜீவியத்தில்‌ சொந்தமாக்கிக்கொள்‌ வேண்டும்‌. 


வார்த்தைகள்‌ 
நமக்கு சந்தோஷத்தையும்‌, சமாதானத்தையும்‌, 


கேட்கும்போது அவருடைய 
ஆறுதலையும்‌ கொடுக்கும்‌. கர்த்தருடைய 
பிரமாணங்களுக்கும்‌, அவருடைய 
கட்டளைகளுக்கும்‌. கீழ்ப்படியவேண்டும்‌. 
என்னும்‌ வாஞ்சை நமக்குள்‌ உண்டாகும்‌. 
கர்த்தருடைய வார்த்தைக்கு 
கீழ்ப்படியும்போது, அவர்‌ சொல்லுகிற 
நிபந்தனைக்கும்‌ கீழ்ப்படிவோம்‌. 





i FTE 
ETT 


கர்த்தருடைய அழைப்பை 
ஏற்றுக்கொள்ளவில்லையென்றால்‌, 
நாமே ஏராளமான தவறுகளை செய்வோம்‌. 
அப்பம்‌  அல்லாததற்காக பணத்தை 
செலவுபண்ணுவோம்‌. கர்த்தர்‌ நம்மிடத்தில்‌, 
“நீங்கள்‌ வந்து பணமுமின்றி விலையுமின்றி 
திராட்சரசமும்‌ பாலும்‌ கொள்ளுங்கள்‌” என்று 
சொல்லுகிறார்‌. இவை கர்த்தரிடத்திலிருந்து 
நமக்கு இலவசமாய்க்‌ கிடைக்கும்‌. 
அப்படியிருக்கும்போது நாம்‌ திருப்தி 
செய்யாத பொருளுக்காக, நம்முடைய 
பிரயாசத்தை செலவழிக்கக்கூடாது. அப்பம்‌ 
அல்லாததற்காக நம்முடைய பணத்தை 
செலவுபண்ணக்கூடாது. 


இந்த உலகத்தின்‌ காரியங்கள்‌ நமக்கு 
அப்பமல்ல அவை நம்முடைய 
ஆத்துமாவைப்‌ பலப்படுத்தும்‌ போஜனமுமல்ல. 
உலகப்பிரகாரமான காரியங்களும்‌, 
மாம்சப்பிரகாரமான காரியங்களும்‌ 
நம்முடைய ஆத்துமாவை திருப்தி செய்யாது. 
இந்தப்‌ பிரபஞ்சத்தின்‌ பிள்ளைகள்‌ 
தங்களுடைய பணத்தையும்‌ பிரயாசத்தையும்‌, 
தங்களுடைய ஆத்துமாவை திருப்தி 
பண்ணாத, நிலையற்ற பொருளுக்காக செலவு, 
பண்ணுகிறார்கள்‌. உலகக்காரியங்களுக்காக 
தங்கள்‌ பிரயாசத்தை செலவழிக்கிறார்கள்‌. 
உலகக்காரியங்களும்‌, மாம்சப்பிரகாரமான 
காரியங்களும்‌ நிலையற்றவை. அவை 
நம்முடைய ஆத்துமாவை 
நிருப்திபண்ணாதவை. 

கர்த்தர்‌ நம்மைப்‌ பார்த்து. “ஓ, 
தாகமாமிருக்கிறவர்களே, நீங்களெல்லாரும்‌ 
தண்ணீர்களண்டைக்கு வாருங்கள்‌” என்று 
அழைக்கும்போது, கர்த்தருடைய அன்பான 
அழைப்பை நாம்‌ ஏற்றுக்கொள்ளவேண்டும்‌. 
நாம்‌ கர்த்தருடைய வார்த்தைக்கு 
கவனமாய்ச்‌ செவிகொடுத்து, நமக்கு 
நலமானதை சாப்பிடவேண்டும்‌. அப்பொழுது 
நம்முடைய ஆத்துமா கொழுப்பான 
பதார்த்தத்தினால்‌ மகிழ்ச்சியாகும்‌. கர்த்தர்‌ 
நமக்கு ஆசீர்வாதமாய்க்‌ கொடுப்பது. நமக்கு 
மெய்யான சந்தோஷத்தைக்‌ கொடுக்கும்‌. அது 
நமக்கு நன்மையானதாயிருக்கும்‌. 


தேவனுடைய நல்ல 
அவருடைய வாக்குத்தத்தங்கள்‌, 
நல்மனச்சாட்சி, 
ஆவியானவர்‌ - 


தொடர்ந்து 
போஜனத்தைப்‌ 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நாம்‌ இயேசுகிறிஸ்துவின்‌ வார்த்தைகளுக்கு 
கவனமாய்ச்‌ செவிகொடுத்து, 
கீழ்ப்படியும்போது, நம்முடைய ஆத்துமா 
நன்மையினால்‌ நிரம்பும்‌. 
கேளுங்கள்‌, அப்பொழுது உங்கள்‌ 
ஆத்துமா பிழைக்கும்‌! (ஏசா 55:3) என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. “உங்கள்‌ செலியைச்‌ 
சாய்த்து, என்னிடத்தில்‌ வாருங்கள்‌" என்றும்‌ 
கர்த்தர்‌ நம்மை அழைக்கிறார்‌. நம்முடைய 
தேவன்‌ பெரியவர்‌. அவர்‌ தமது 
கிருபையினால்‌ நமக்குத்‌ தேவையான 
எல்லா ஆசிர்வாதங்களையும்‌, நமக்காக 
த்‌ வைத்திருக்கிறார்‌. கர்த்தர்‌ 
நித்திய உடன்படிக்கையை 
ர்‌. அப்போது, கர்த்தர்‌ 
தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகள்‌ 
நமக்கும்‌ கிடைக்கும்‌. 


தாவீதுக்கு தம்முடைய 

இரக்கங்களையும்‌ 

இவையெல்லாம்‌ 

நிச்சயமான கிருபைகள்‌ நித்தியமான 

இரக்கங்கள்‌. கர்த்தர்‌ நம்மோடு 

உடன்படிக்கை பண்ணும்போது, தாவீதுக்கு 

அருளின நிச்சயமான கிருபைகள்‌, நமக்கும்‌ 
அருளப்படும்‌. 


“என்‌ கிருபையை என்றென்றைக்கும்‌ 
அவனுக்காகக்‌ காப்பேன்‌; என்‌ உடன்படிக்கை 
அவனுக்காக உறுதிப்படுத்தப்படும்‌. அவன்‌ 
சந்ததி என்றென்றைக்கும்‌ நிலைத்திருக்கவும்‌, 
அவன்‌ ராஜசனம்‌ வானங்களுள்ளமட்டும்‌ 
நிலைநிற்கவும்‌ செய்வேன்‌" (சங்‌ 89:28,29) 


கர்த்தர்‌ தாவீதுக்கு அருளின 
நிச்சயமான கிருபைகளை, சாலொமோனும்‌. 
தன்னுடைய ஜெபத்தில்‌ நினைவுபடுத்துகிறார்‌. 
“தேவனாகிய கர்த்தாவே, 
அபிஷேகம்பண்ணின வனின்‌: 
புறக்கணியாமல்‌, உம்முடைய 
தாவீதுக்கு வாக்குத்தத்தம்பண்ணின 
கிருபைகளை நினைத்தருளும்‌ என்றான்‌" 
(நோளா 6:42). 





i THE 
TT 


ஏசாயா தீர்க்கதரிசி இந்த வசனத்தில்‌, 
தாவீதைப்பற்றிச்‌ சொல்லும்போது, அவர்‌ 
மேசியாவைப்பற்றி _ தீர்க்கதரிசனமாய்ச்‌ 
வேதபண்டிதர்கள்‌ 

சொல்லுகிறார்கள்‌. 


திருஇரத்தத்தை நம்மை மீட்கும்‌ கிரயமாகச்‌ 
செலுத்தி, தேவனுடைய கிருபையை 
கிரயத்திற்கு பெற்றிக்கிறவர்‌ 
இயேசுகிறிஸ்துவின்‌ கரத்திலிருந்து 
தேவனுடைய கிருபைகளும்‌, இரக்கங்களும்‌ 
நமக்கு வாரு கிறிஸ்துவானவரே 
இந்த உடன்படிக்கைக்கு 
த ண்தாரகககிறா்‌ வாக்குத்‌ 
தத்தங்களெல்லாம்‌ இயேசுகிறிஸ்துவுக்குள்‌. 
ம்‌ ஆமென்‌ என்றும்‌ 
இவையெல்லாம்‌. 
நமக்கு 
வாக்குப்பண்ணப்பட்டிருக்கிற நிச்சயமான 
கிருபைகளாகும்‌. 
கர்த்தர்‌ நம்‌ எல்லோரையும்‌ பார்த்து, 
9 தாகமாயிருக்கிறவர்களே, 
நீங்களெல்லாரும்‌.. தண்ணீர்களண்டைக்கு 
வாருங்கள்‌" என்று அன்போடு அழைக்கிறார்‌ 
கர்த்தருடைய அழைப்பை நாம்‌ 
மனப்பூர்வமாய்‌ ஏற்றுக்கொள்ளும்போது, 
கர்த்தர்‌ தாவீதுக்கு அருளின நிச்‌ 
கிருபைகளை, 
உடன்படிக்கையாக. 


தக்கம்‌ நாம்‌ கக்க கவனமாய்ச்‌ 
செவிகொடுத்து. நலமானதை சாப்பிடும்போது, 
நம்முடைய ஆத்துமா கொழுப்பான 
பதார்த்தத்தினால்‌ மகிழ்ச்சியாகும்‌. கர்த்தர்‌ 
இங்கு கொடுக்கிற வாக்குத்தத்தத்தை நாம்‌ 
பெற்றுக்கொள்ளும்போது, இயேசுகிறிஸ்துவின்‌ 
மூலமாய்‌ இன்னும்‌ ஏராளமான 
வாக்குத்தத்தங்கள்‌ நமக்கு சொந்தமாகும்‌. 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்துவே இங்கு. 
தாவீதாக சொல்லப்பட்டிருக்கிறார்‌. கர்த்தர்‌ 
தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகள்‌, 


எல்லா 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இந்த 
நமக்குக்‌ 
கிறிஸ்துவானவர்‌ 
நமக்கு இலவசமான 
கொடுக்கப்பட்டிருக்கிறார்‌. 
மேலான  சிலாக்கியத்நைப்‌ 
பெத்றுக்கொள்வதற்கு நம்மிடத்தில்‌ எந்த 
தகுதியுமில்லை. 
நீங்களெல்லாரும்‌ தண்ணீர்களண்டைக்கு 
வாருங்கள்‌” என்று கர்த்தர்‌ நம்மை 
அழைக்கிறார்‌. நாம்‌ அவருடைய 
சத்தத்தைக்‌ கேட்கிறோம்‌. ஆனாலும்‌. 
கர்த்தர்‌ சொல்லுகிற, அந்த 
தண்ணீர்களண்டைக்கு போகும்‌ பாதை 
நமக்குத்‌ தெரியாது. அந்தப்‌ பாதையை 
எப்படி கண்டுபிடிப்பது என்பதும்‌ நமக்குத்‌ 
தெரியாது. நம்மை தண்ணீர்களண்டைக்கு 
வழிநடத்திச்‌ செல்ல. ஒரு தலைவர்‌ 
தேவைப்படுகிறார்‌. 
நமக்கு தண்ணீர்களண்டைக்குப்போகும்‌ 
பாதையும்‌ தெரியாது. அங்கு எப்படி 
போகவேண்டும்‌ என்பதும்‌, நாம்‌ என்ன 
செய்யவேண்டும்‌. நமக்குத்‌ 
தெரியாது. ந என்ன 
செய்யவேண்டுமென்று நமக்கு கட்டளையிட 
ஒரு தலைவர்‌ க்‌ நம்மால்‌. 
என்ன செய்ய என்பது நம்முடைய 
தலைவருக்குத்‌ தெரியம்‌ பிதாவாகிய தேவன்‌, 
தம்முடைய குமாரனாகிய இயேசுகிறிஸ்துவை 
நமக்கு தலைவராக ஏற்படுத்தியிருக்கிறார்‌. 
“இதோ, அவரை ஜனக்கூட்டங்களுக்குச்‌ 
சாட்சியாகவும்‌, ஜனங்களுக்குத்‌ 
'தலைவராகவு அதிபதியாகவும்‌ 
ஏற்படுத்தினேன்‌” (ஏசா 55:4) என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 


கிறிஸ்துவானவர்‌ தம்முடைய 
முன்மாதிரியின்‌ பிரகாரம்‌ நமக்கு 
தலைவராயிருக்கிறார்‌.  ஜீவத்தண்ணீருக்குப்‌ 
போகும்‌ பாதை கிறிஸ்துவுக்குத்‌ தெரியும்‌. 
நாம்‌ அவருடைய வார்த்தைகளைக்‌ கேட்டு, 
கீழ்ப்படிந்து, அவருடைய அடிச்சுவடுகளைப்‌ 
பின்பற்றவேண்டும்‌. நாம்‌ இதை மாத்திரம்‌ 
செய்தால்‌ போதுமானது. கிறிஸ்துவானவர்‌ 
நம்மை கரம்பிடித்து வழிநடத்துவார்‌. 
தண்ணீர்களண்டைக்கு கொண்டுபோய்‌. 
சேர்ப்பார்‌. அங்கே நாம்‌ பணமுமின்றி, 
விலையுமின்றி, திராட்சரசமும்‌ பாலும்‌ 
கொள்ளலாம்‌. நம்முடைய ஆத்துமா 
கொழுப்பான பதார்த்தத்தினால்‌ 
மகிழ்ச்சியாகும்‌. நம்முடைய ஆத்துமா 
பிழைக்கும்‌. 





ழ்‌ நவள 
யாய 


கர்த்தர்‌ நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தம்‌ 
பண்ணி வைத்திருக்கிறார்‌. பந்தியிலே. 
போஜனம்பண்‌ ணுவதற்கு விருந்தினர்கள்‌ 
வரவேண்டும்‌. கர்த்தர்‌ தம்முடைய பந்தியில்‌ 
பங்குபெறுவதற்கு புறஜாதியாரையும்‌ 
அழைக்கிறார்‌. “இதோ, நீ அறியாதிருந்த 
ஜாதியை வரவழைப்பாய்‌: உன்னை 
அறியாதிருந்த ஜாதி உன்‌ தேவனாகிய 
கர்த்தரின்‌ 'த்தமும்‌, இஸ்ரவேலுடைய 
பரிசுத்தரின்‌ நிமித்தமும்‌ உன்னிடத்திற்கு. 
ஓடிவரும்‌" (ஏசா 55:5) என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 

"நீ அறியாதிருந்த ஜாதி" 


புறஜாதியாரை குறிக்கும்‌. 
இஸ்ரவேலின்‌ 


'ன்பது. 


ள்‌ 
காணியாட்சிக்குப்‌ 
புறம்பானவர்கள்‌. கர்த்தர்‌ இவர்களை 
இதற்கு முன்பு தண்ணீர்களண்டைக்கு 
வருமாறு அழைக்கவில்லை. கர்த்தர்‌ 
இப்போது புறஜாதியாரையும்‌ 
நன்னர்‌ டக்க வருமாறு 
அழைக்கிறார்‌ இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 
திராட்சரமும்‌ பாலும்‌ கொள்வதுபோல, 
புறஜாதியாரும்‌ கொள்ளலாம்‌. புறஜாதியாரும்‌ 
இஸ்ரவேலுடைய  பரிசுத்தரின்‌ நிமித்தம்‌, 
யூதர்களிடத்திற்கு ஒடிவருவார்கள்‌. 

கர்த்தருடைய சபைமிலே 
யூதமார்க்கத்திலிருந்து இரட்சிக்கப்‌ 
பட்டவர்களும்‌ இருப்பார்கள்‌ புறஜாதி 
மார்க்கத்திலிருந்து இரட்சிக்கப்பட்டவர்களும்‌ 
இருப்பார்கள்‌ இரட்சிக்கப்படுகிற 
எல்லோரையும்‌, அவர்கள்‌ மூதராகயிருந்தாலும்‌, 
கிரேக்கராகமிருந்தாலும்‌, கர்த்தர்‌ 
தம்முடைய சபையிலே சேர்த்துக்கொள்கிறார்‌. 
பிதாவாகிய தேவன்‌. தம்முடைய 
குமாரனாகிய இயேசுகிறிஸ்துவை, இந்தப்‌ 
பூமியிலே உயர்த்தியிருக்கிறார்‌. அவர்‌ எல்லா 
மனுஷரையும்‌: தம்மிடத்தில்‌. 
சேர்த்துக்கொள்கிறார்‌. 

தேலகுமாரனாக 
புறஜாதியாரும்‌ அவரிடத்தில்‌: 
'கிறிஸ்துவானவர்‌ 

பரிசுத்தராயிருக்கிறார்‌. 
அவர்‌. தம்முடைய வாக்குத்தத்தத்தில்‌ 
உண்மையுள்ளவர்‌. ஆகையினால்‌ அவர்‌ 
புறஜாதி ஜனங்களையும்‌ ய்ச்‌ 
சேர்த்துக்கொள்வார்‌. பிதாவாகிய 
தம்முடைய குமாரனாகிய 
கிறிஸ்துவை  மேன்மைப்படுத்தியிருக்கிறார்‌. 
புறஜூதியாரையும்‌ கிறிஸ்துவுக்கு 
சுதந்தரமாகக்‌ கொடுத்து, கர்த்தர்‌ அவரை 
மேன்மைப்படுத்தி, மகிமைப்படுத்தியிருக்கிறார்‌. 


இயேசுகிறிஸ்து 
யிருப்பதினால்‌, 
ஒடிவருவார்கள்‌. 
இஸ்ரவேலுடைய 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தரைத்‌ தேடுங்கள்‌ 
ஏசா 55:6,7 


ஏசா 55:8. கர்த்தரைக்‌ 
கண்டடையத்தக்க சமயத்தில்‌ அவரைத்‌ 
தேடுங்கள்‌; அவர்‌ சமீபமாயிருக்கையில்‌ 
அவரை நோக்கிக்‌ கூப்பிடுங்கள்‌. 


ஏசா 55:7. துன்மார்க்கன்‌ தண்‌ 
வழியையும்‌, அக்கிரமக்காரன்‌ தண்‌: 
தினைவுகளையும்விட்டு, கர்த்தரிடத்தில்‌ 
திரும்பக்கடவன்‌; அவர்‌ அவன்மேல்‌ 
மனதுருகுவார்‌; நம்முடைய 
தேவனிடத்திற்கே  திரும்பக்கடவன்‌; 
அவர்‌. மன்னிக்கிறதற்குத்‌ தயை 
பெருத்திருக்கிறார்‌. 


தேவனுடைய கிருபையின்‌ 
உடன்படிக்கையைப்பற்றி ஏசாயா தீர்க்கதரிசி 
இன்னும்‌ அதிக விவரத்தோடு சொல்லுகிறார்‌. 
பிதாவாகிய தேவன்‌ தம்முடைய குமாரனாகிய 
இயேசுகிறிஸ்துவில்‌ நம்மோடு கிருபையின்‌ 
உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார்‌. இந்த 
உடன்படிக்கையில்‌ மனுபுத்திரர்‌ எல்லோரும்‌ 


உண்டாயிருக்கிற நன்மை. 
தேவனுடைய 

தர்களுக்கு மாத்திரம்‌ என்றோ அல்லது 

பணாதிலதககு! மாத்திரம்‌! என்றோ 

மட்டுப்படுத்த முடியாது. அதுபோலவே இதை 

பழைய ஏற்பாட்டு காலத்திற்கு மாத்திரம்‌ 

என்றோ அல்லது புதிய ஏற்பாட்டு காலத்திற்கு 

பாத்திரம்‌ என்றோ 

முடியாது. 


சுதந்தரமாமிருக்கிற யூதர்களுக்கு மாத்திரம்‌ 
என்றோ இதை மட்டுப்படுத்த முடியாது. 
தேவனுடைய கிருபையின்‌ வாக்குத்தத்தம்‌ 
எல்லோருக்கும்‌ கொடுக்கப்படுகிறது. கர்த்தர்‌ 
தாகமாயிருக்கிறவர்கள்‌ எல்லோரையுமே 





f= a 
ETT 


கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து தம்முடைய 
சுவிசேஷத்தின்‌ மூலமாய்‌ மனுக்குலத்திற்கு. 
பாவமன்னிப்பையும்‌, சமாதானத்தையும்‌, 
சந்தோஷத்தையும்‌ வாக்குப்பண்ணுகிறார்‌. 
தரித்திரருக்கும்‌ சுவிசேஷம்‌ அறிவிக்கப்‌ 
படுகிறது. பாவிகள்‌ கர்த்தரிடத்தில்‌ 
ஜெபம்பண்ணும்போது, கர்த்தர்‌ அவர்களுடைய 
ஜெபத்தைக்‌ கேட்டு அவர்களுக்கு பதில்‌ 
கொடுப்பார்‌. “கர்த்தரை கண்டடையத்தக்க 
சமயத்தில்‌ அவரைத்‌ தேடுங்கள்‌, அவர்‌ 
சமீபமாயிருக்கையில்‌ அவரை நோக்கிக்‌ 
கூப்பிடுங்கள்‌" (ஏசா 55:6) என்று ஏசாயா 
கர்த்தருடைய வார்த்தையைச்‌ சொல்லுகிறார்‌. 


கர்த்தரிடத்தில்‌ ஒப்புரஹாக 
தேவைகள்‌ 


| நம்முடைய 
கர்த்தரிடத்தில்‌ 

தேவன்‌ நம்முடைய 

வெக்கல ததக பொறுமையோடு. 
காத்திருக்கிறார்‌. தம்மிடத்தில்‌ வருமாறு 
அவர்‌ நம்மை அன்போடு அழைக்கிறார்‌. 
ஆவியானவர்‌. ' நமக்குள்ளே 


தேவனுடைய 
கிரியை நடப்பித்து, நம்மை தேவனிடத்தில்‌ 


அழைத்து செல்கிறார்‌. கர்த்தர்‌ நமக்குக்‌ 
கொடுத்திருக்கிற இந்த சிலாக்கியங்களையும்‌, 
வாய்ப்புக்களையும்‌, நம்முடைய ஆத்துமாவின்‌ 
பிரயோஜனத்திற்காகப்‌ பயன்படுத்திக்கொள்ள 
வேண்டும்‌. இதுவே அநுக்கிரக காலம்‌. 


திரும்பக்கடவன்‌" (ஏசா 55:7) என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 

துன்மார்க்கன்‌ துணிகரமாய்ப்‌ 
பாவம்‌ செய்கிறவன்‌. ஒரு காரியம்‌ பாவம்‌ 
என்று தெரிந்திருந்தும்‌, அந்தப்‌ பாவத்தை 
செய்து. கவலையில்லாமல்‌ ஜீவிப்பான்‌. 
அக்கிரமக்காரனோ தன்னுடைய 
பொறுப்புக்களை உணரமாட்டான்‌. தன்னுடைய 
கடமைகளை நிறைவேற்றாமல்‌ அசட்டையாய்‌ 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


பாவிகள்‌ 
அவர்கள்‌ தங்கள்‌ 
பாவநினைவுகளையும்‌. 
கர்த்தரிடத்தில்‌ திரும்பும்போது கர்த்தர்‌ 
அவர்கள்மேல்‌ மனதுருகுவார்‌. அவர்கள்‌ 
தேவனிடத்திற்கு மாத்திரமே திரும்பவேண்டும்‌. 
புறஜாதி தெய்வங்களிடம்‌ போய்விடக்கூடாது. 
இஸ்ரவேலின்‌ பரிசுத்தராகிய சேனைகளின்‌ 
கர்த்தர்‌, தம்மிடத்தில்‌ மனந்திரும்பி வருகிற 
பாவிகளை  மன்னிக்கிறதற்கு தயை 
பெருத்திருக்கிறார்‌. 

மனந்திரும்புவதில்‌ இரண்டு 
காரியங்கள்‌ அடங்கியுள்ளன. அவையாவன 


1. பாவத்திலிருந்து திரும்பி வருதல்‌. 
பாவத்தை வெறுத்து, ஒதுக்கி, உதறி 
தள்ளிவிடுதல்‌. பாவத்தைவிட்டு திரும்பி 
வருகிறவர்களுடைய சிந்தையில்‌ 
மாற்றமுண்டாயிருக்கும்‌.  அக்கிரமக்காரன்‌ 

ய அக்கிரமமான நினைவுகளை 

கர்த்தரிடத்தில்‌ திரும்பி வரவேண்டும்‌. 
நம்முடைய மனந்திரும்புதல்‌ 
உண்மையாயிருக்கும்போது, அது 
துன்மார்க்கத்தின்‌ வேரையும்‌, அக்கிரமத்தின்‌ 
வேரையும்‌ அழித்துப்போடும்‌. நம்முடைய 
இருதயத்தில்‌ அக்கிரம சிந்தையிராதவாறு, 
நம்முடைய மனந்திரும்புதல்‌ இருதயத்தைக்‌ 
கழுவி சுத்திகரிக்கும்‌. 


மற்றவர்களைப்பற்றியும்‌, உலகத்திலுள்ள 

காரியங்களைப்பற்றியும்‌ கர்த்தருக்கு 

பிரியமான பிரகாரம்‌ சிந்தித்து, Pd 

நியாந்தீர்ப்போம்‌. 

நியாயத்தீர்்புகளிலும்‌ சமன பா ட்கங்தம்‌ 

இருதயத்தில்‌ நிரம்பிமிருக்கிற 

கற்பனைகள்‌, கனவுகள்‌ 
ட்‌ நீங்கிப்போகும்‌. 

நம்முடைய அசுத்தமாயிருக்கும்‌ 

போது. அதிலே. பை சிந்தனைகளும்‌, 

வீண்பெருமைகளும்‌ நிரம்பியிருக்கும்‌. 

நம்முடைய பாவங்களுக்கு 

மனந்திரும்பும்போது, நம்முடைய 

சுத்தமாகும்‌. 

அகுத்தங்களெல்லாம்‌ வெளியேறிவிடும்‌. 


மனந்திரும்பவேண்டும்‌. 
பாலவழிகளையும்‌, 
விட்டுவிட்டு 





i THE ஏசாயா 
TT 


2 மனந்திரும்புதல்‌ என்பது 
கர்த்தரிடத்திற்கு திரும்பி வருவதாகும்‌ 
பாவிகள்‌ கர்த்தருக்கு விரோதமாகப்‌ பாவம்‌ 
செய்தார்கள்‌. கர்த்தரே நம்முடைய ஜீவனுக்கு 
ஆதாரமாகவும்‌, ஊற்றின்‌ கண்ணாகவும்‌ 
இருக்கிறார்‌. நம்முடைய பாவங்களிலிருந்து 
நாம்‌ மனந்திரும்பும்போது, கர்த்தரிடத்திற்கு 
திரும்பி வருகிறோம்‌. அப்போது கர்த்தர்‌ 
நம்மேல்‌ மனதுருகுகிறார்‌. தேவனிடத்தில்‌ 
ஏராளமான கிருபையும்‌ இரக்கமும்‌ தயவும்‌ 
தம்மிடத்தில்‌ மனந்திரும்பி. 
பாவிகளை  மன்னிக்கிறதற்கு, 
கர்த்தர்‌ தமை பெருத்திருக்கிறார்‌. நம்முடைய 
பாவம்‌ பெருகியிருக்கும்போது. அதை 
மன்னிப்பதற்கு கர்த்தருடைய தயவும்‌ 
பெருகியிருக்கிறது. 


நித்திய அடையாளம்‌ 
ஏசா 55:8-18 


ஏசா 55:8. என்‌ நினைவுகள்‌ உங்கள்‌ 
நினைவுகள்‌ அல்ல; உங்கன்‌ வழிகள்‌ 
என்‌ வழிகளும்‌ அல்லவென்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 
ஏகா 569. வபூமியைப்பார்க்கிலும்‌. 
வானங்கள்‌. எப்படி. 
உயர்ந்திருக்கிறதோ, அப்படியே 
உங்கள்‌ வழிகனைப்பார்க்கிலும்‌ என்‌ 
வழிகளும்‌, உங்கள்‌ நினைவுகளைப்‌ 
பார்க்கிலும்‌ என்‌ நினைவுகளும்‌ 
உயர்ந்திருக்கிறது. 


ஏகா 55:10. மாரியும்‌ உறைந்த மழையும்‌ 
வானத்திலிருத்து இறங்கி, 
அவ்விடத்துக்குத்‌ திரும்பாமல்‌ பூமியை 


கொடுக்கிறது எப்படியோ, 


ஏசா 55:11. அப்படியே என்‌ வாயிலி. 
குத்து புறப்படும்‌ வசனமும்‌ இருக்கும்‌; 
அது வெறுமையாய்‌ என்னிடத்திற்குத்‌ 
திரும்பாமல்‌, அது நான்‌ 
விரும்புகிறதைச்செய்து, நான்‌ அதை 
அனுப்பின காரியமாகும்படி. வாய்க்கும்‌. 


- விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஏசா 5512. நீங்கள்‌. மகிழ்ச்சியாய்ப்‌ 
புறப்பட்டு, சமாதானமாய்க்‌ கொண்டு 
போகப்படுவீர்கள்‌; பர்வதங்களும்‌ 
மலைகளும்‌ உங்களுக்கு முன்பாகக்‌ 
கெம்ப்ரமாய்‌ முழங்கி, வெளியின்‌: 
மரங்களெல்லாம்‌ கைகொட்டும்‌. 


ஏசா 55:19. முட்செடிக்குப்‌ பதிலாகத்‌ 
தேவதாரு விருட்சம்‌ முனைக்கும்‌; 
காஞ்சொறிக்குப்‌ பதிலாக மிருதுச்செடி. 
எழும்பும்‌ அது கர்த்தருக்குக்‌ 
கீர்த்தியாகவும்‌, திர்மூலமாகாத தித்திய 
அடையாளமாகவும்‌ இருக்கும்‌. 
துன்மார்க்கன்‌ தன்‌ வழியையும்‌, 
அக்கிரமக்காரன்‌ தன்‌ நினைவுகளையும்விட்டு 
தம்மிடத்தில்‌ திரும்பக்கடவன்‌ என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. கர்த்தர்‌ கொடுக்கிற இந்த 
வாய்ப்பையும்‌, சிலாக்கியத்தையும்‌ நாம்‌ 
ஏற்றுக்கொள்ளவேண்டும்‌. கர்த்தருடைய 
கிருபையையும்‌ தயவையும்‌ போக்கடிக்காமல்‌, 
ம்முடைய ஆத்தும 
பயன்‌! படுத்திக்கொள்ள 


ஆத்துமா 
கிருபையை 


அவற்றை ந 
நன்மைக்கேதுவாக 
வேண்டும்‌. நம்முடைய 


கர்த்தருடைய 
சார்ந்திருக்கவேண்டும்‌. 


ய கண்களை 


ஏறெடுத்‌ 
நோக்கிப்‌ பட்டி 


பார்க்கவேண்டும்‌. 
பார்க்கும்போதுதான்‌. 
ஆலோசனைகளைப்‌ 
முடியும்‌. நம்முடைய 
பார்க்கிலும்‌, தேவனுடைய 
உயர்ந்திருக்கிறது. அப்படியே 

வழிகளைப்பார்க்கிலும்‌, 
வழிகள்‌ உயர்ந்திருக்கிறது. 


நம்முடை! 
பாலோகத்தை 


(ஏசா 55:9). 

துன்மார்க்கன்‌ தன்‌ வழியையும்‌ 
அக்கிரமக்காரன்‌ தன்‌ நினைவுகளையும்‌ 
விட்டுவிடவேண்டும்‌. அவன்‌ கர்த்தருடைய 
வழியையும்‌, அவருடைய நினைவுகளையும்‌ 
பெற்றுக்கொள்ளவேண்டும்‌. 
துன்மார்க்கனுடைய 
கர்த்தருடைய 
அவர்களுடைய வழிகள்‌ கர்த்தருடைய 
வழிகளுமல்ல (ஏசா 55:8) நாம்‌ பூமியிலே 
தாழ்விலிருக்கிறோம்‌. கர்த்தரோ வானத்திலே 
உயர்விலிருக்கிறார்‌. நம்முடைய 
வழிகளையும்‌, நினைவுகளையும்‌ பார்க்கிலும்‌ 
கர்த்தருடைய வழிகளும்‌ நினைவுகளும்‌: 
உயர்ந்திருக்கிறது. 


நினைவுகள்‌ 
நினைவுகளல்ல. 





i a 
TT 


பூமியைப்பார்க்கிலும்‌ வானங்கள்‌ எப்படி 
உயர்ந்திருக்கிறதோ, அப்படியே உங்கள்‌ 
வழிகளைப்பார்க்கிலும்‌ என்‌ வழிகளும்‌, 
உங்கள்‌ நினைவுகளைப்பார்க்கிலும்‌ என்‌ 
நினைவுகளும்‌ உயர்ந்திருக்கிறது" (ஏசா 55:9) 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


உண்மையாய்‌ மனந்திரும்ப 
அவர்கள்‌ உலகத்தின்மீதும்‌, 

உலகப்பிரகாரமான 

அன்புகூருவதற்குப்‌ பதிலாக, 

மீதும்‌, பரலோகத்திலுள்ள 

அன்புகூரவேண்டும்‌. 

தேவனுக்கு விரோதமான பகை. 


கர்த்தர்‌ தங்களை ஒருதரம்‌ மாத்திரமே. 
மன்னிப்பார்‌ என்றும்‌, அடிக்கி பாவம்‌ 
செய்து, அடிக்கடி மனந்திரும்பினால்‌ கர்த்தர்‌ 
தங்களை மன்னிக்கமாட்டார்‌ என்றும்‌. 
பாவிகள்‌. நினைக்கிறார்கள்‌. கர்த்தர்‌ 
தங்களோடு அடிக்கடி ஒப்புரவாகமாட்டார்‌ 
என்று நினைத்து பயப்படுகிறார்கள்‌ 
கர்த்தர்‌ அவர்களைப்‌ பார்த்து என்‌ 
நினைவுகள்‌ உங்கள்‌ நினைவுகளல்ல" என்று 
சொல்லுகிறார்‌. நம்முடைய நினைவுகளுக்கும்‌ 
கர்த்தருடைய நினைவுகளுக்கும்‌ அதிகமான 
வித்தியாசமுள்ளது. பூமியைப்‌ பார்க்கிலும்‌ 
வானங்கள்‌ எப்படி உயர்ந்திருக்கிறதோ, 
அப்படியே கர்த்தருடைய வழிகளு! 
நினைவுகளும்‌ உயர்ந்திருக்கிறது. Ba 
பூமியிலிருக்கிறோம்‌. பூமிக்குரிய 
காரியங்களை சிந்திக்கிறோம்‌. பூமிக்குரிய 
பிரகாரமாக சிந்திக்கிறோம்‌. 
கர்த்தர்‌ ஒரு தரம்‌ மாத்திரமே நம்மை 
மன்னிப்பார்‌ என்றும்‌, அதற்கு மேல்‌ நாம்‌ 
'தவறுசெய்தால்‌, அவர்‌ நம்மை 
மன்னிக்கமாட்டார்‌ என்றும்‌ மாம்சப்பிரகாரமாக. 
சிந்திக்கிறோம்‌. பேதுருவும்‌ அப்படித்தான்‌. 
நினைத்தார்‌. ஏழுதரம்‌ மன்னிக்கவேண்டுமா 
என்று கேட்டார்‌. ஏழுதரம்‌ மன்னிப்பதே. 
பேதுருவுக்கு அதிகமாய்த்‌ தெரிந்தது. 
கர்த்தரோ எழுதரம்‌ மாத்திரமல்ல, ஏழெழுபது 
வேண்டும்‌ என்று 
வாக்கியத்திற்கு 
மன்னிக்க. 


இந்த 
கணக்கில்லாத தடவைகள்‌ 


வேண்டும்‌ என்று அர்த்தமாம்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அப்பொழுது. பேதுரு அவரிடத்தில்‌ 
வந்து: ஆண்டவரே, என்‌ சகோதரன்‌ எனக்கு 
விரோதமாய்க்‌ குற்றஞ்செய்து வந்தால்‌, நான்‌ 
எத்தனைதரம்‌ மன்னிக்க வேண்டும்‌? 
ஏழுதரமட்டுமோ என்று கேட்டான்‌. அதற்கு 

ஏழுதரமாத்திரம்‌ 

ஏழெழுபதுதரமட்டும்‌ என்று 
சொல்லுகிறேன்‌" (மத்‌ 18:21,22). 

ம்மிடத்தில்‌ மனந்திரும்பி கி 
பாவிகளை, i க்ப்‌ 
இரக்கத்தோடும்‌. ஏற்றுக்கொள்கிறார்‌. 
அவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறதற்கு 
கர்த்தர்‌ தயை பெருத்திருக்கிறார்‌. நமக்கு 
விரோதமாக மற்றவர்கள்‌ செய்த 
தப்பிதங்களை நாம்‌ மன்னித்தாலும்‌, நாம்‌ 
அவற்றை மறப்பதில்லை. அதை நம்முடைய 
நினைவில்‌ வைத்திருப்போம்‌. கர்த்தரோ 
நம்முடைய பாவங்களை மன்னிக்கும்போது, 
அதை மறந்தும்‌ விடுகிறார்‌. அதை இனிமேல்‌: 
அவர்‌ நினைத்துப்‌ பார்ப்பதே இல்லை. 

நாம்‌ இந்தப்‌ 
நோக்கிப்பார்க்கும்போது, 
வார்த்தையின்‌ 
அதிகாரத்தையும்‌ 


பூமியை 

தேவனுடைய 
வல்லமையையும்‌, 
புரிந்துகொள்ளலாம்‌. 
கர்த்தர்‌ உறைந்த. மழைக்கு 
கட்டளையிடுகிறார்‌. “பூமிமில்‌ இறங்கி வா” 
என்று சொல்லுகிறார்‌. கர்த்தருடைய 
வார்த்தையின்‌ பிரகாரம்‌ உறைந்த மழை 
பூமியின்மீது இறங்கி வருகிறது. உறைந்த 
மழையில்‌ எவ்வளவு குளிர்‌ இருக்கவேண்டும்‌ 
என்று கர்த்தரே தீர்மானம்‌ பண்ணுகிறார்‌ 
அது பூமிமின்மீது எவ்வளவு காலத்திற்கு 
உருகாமலிருக்கவேண்டும்‌. என்றும்‌ 
கர்த்தரே தீர்மானிக்கிறார்‌. 


ம உறைந்த மழையும்‌ 
கர்த்தருடைய சித்தத்தின்‌ பிரகாரம்‌ 
வானத்திலிருந்து இறங்கி வருகிறது. அது 
மறுபடியும்‌ வானத்திற்கு திரும்பாமல்‌ பூமியை 
பூமியிலே தாவரங்களின்‌: 
விளையும்படி செய்கிறது. 

"விதையையும்‌, 

ஆகாரத்தையும்‌ 


மாரியும்‌ 


கொடுக்கிறது (ஏசா 55:10). 

“அவர்‌ உறைந்த 
கல்மழையையும்‌, தம்முடைய வல்லமையின்‌ 
பெருமழையையும்‌ பார்த்து: பூமியின்மேல்‌ 
பெய்யுங்கள்‌ என்று கட்டளையிடுகிறார்‌' 
(யோபு 37:6). 


மழையையும்‌, 





i FTE 
TT 


மாரியும்‌ உறைந்த மழையும்‌ பூமியை 
நனைக்கும்போது, பூமியிலுள்ள விருட்சங்கள்‌ 
கனிதரும்‌. முளைகள்‌ கிளம்பி விளையும்‌. 
தானியம்‌ விளையும்போது தடவை 
ஆகாரம்‌ கிடைக்கும்‌. 
அவனுக்கும்‌ அவனுடைய குடும்பத்திற்கு, 
போஜனமாயிருக்கும்‌. புசிக்கிறவனுக்கு 
ஆகாரம்‌ தேவைப்படுவதுபோல, 
விதைக்கிறவனுக்கு விதையும்‌ 
தேவைப்படுகிறது. விதைத்தால்தான்‌ 
அடுத்த வருஷத்தில்‌ அறுவடை பண்ண 
முடியும்‌. அறுவடை பண்ணினால்தான்‌ 
களஞ்சியத்திலே தானியம்‌ சேரும்‌. 
புசிக்கிறவனுக்கு அடுத்த வருஷம்‌ ஆகாரம்‌ 
கிடைக்கும்‌. 

நிலத்தை 
புசிக்கிறவனாகவும்‌ 
விதைக்கிறவனாகவும்‌ 
புசிக்காமல்‌ 
விதைக்காமல்‌ 
கர்த்தருடைய 
வசனமும்‌. 
பிரகாரம்‌ கிரியை நடப்பிக்கும்‌. 


"அப்படியே என்‌ வாயிலிருந்து புறப்படும்‌ 
வசனமும்‌ இருக்கும்‌; அது வெறுமையாய்‌ 
என்னிடத்திற்குத்‌ திரும்பாமல்‌, அது நான்‌ 
விரும்புகிறதைச்செய்து, நான்‌ அதை 
அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும்‌” 
(ஏசா 5541) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ 

தீர்க்கதரிசிகளின்‌ வாயிலிருந்து, 
புறப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை 
வல்லமையுள்ளது. கர்த்தர்‌ தம்முடைய 
இரக்கங்களையும்‌, கிருபைகளையும்‌. 
வாக்குத்தத்தங்களையும்‌, தம்முடைய 
தீர்க்கதரிசிகள்‌ மூலமாய்‌ வெளிப்படுத்துகிறார்‌. 
கர்த்தருடைய வார்த்தைகள்‌ விசுவாசிகளின்‌: 
ஆத்துமாக்களுக்கு ஜீவனைக்‌ கொடுக்கிறது. 
அவர்களுடைய ஆத்துமாக்களைப்‌ 
பலப்படுத்துகிறது. அவர்களுக்கு. 
ஆறுதலையும்‌, சந்தோஷத்தையும்‌, 
சமாதானத்தையும்‌ கொடுக்கிறது. 
கர்த்தருடைய வசனம்‌ அவர்களுடைய 
பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்துகிறது. மாரியும்‌ 
உறைந்த மழையும்‌ 
விருட்சங்களை 
அதுபோலவே. 
விசுவாசிகளின்‌ இருதயத்தில்‌ 
செய்யும்போது, அவர்கள்‌ 
கனிகளைக்‌ கொடுப்பார்கள்‌. 


கர்த்தருடைய வார்த்தைகள்‌ 
கிரியை 
ஆவிக்குரிய 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற 
வசனம்‌ ஒருபோதும்‌ வீணாய்ப்போவதில்லை. 
- அவரிடத்தில்‌ திரும்பி 

வார்த்தை 


வானத்திலிருந்து உறைந்த மழை இறங்கி 
வருவதுபோல, கர்த்தர்‌ இந்தப்‌ பூமியின்மீது 


போல்‌ வேரூன்றி நிற்பான்‌" (ஓசி 14:5). 
கர்த்தர்‌ தம்முடைய  ஜனத்திற்கு 
இதுவரையிலும்‌ மிகப்பெரிய காரியங்களை 
செய்திருக்கிறார்‌. கர்த்தர்‌ அவர்களுக்காக 
நன்மையான காரியங்களை 
இன்னும்‌ அதிக மேன்மையான 
காரியங்களையும்‌, மகத்துவமான 
காரியங்களையும்‌ செய்வார்‌. 

“நீங்கள்‌ மகிழ்ச்சியாய்ப்‌ புறப்பட்டு, 
சமாதானமாய்க்‌ கொண்டு போகப்படுவீர்கள்‌" 
(ஏசா 5542) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
யூதர்கள்‌ இப்போது பாபிலோன்‌ தேசத்து, 
சிறையிருப்பிலிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
விடுவிக்கப்பட்டு தங்கள்‌ தேசத்திற்கு. 
திரும்பிப்போவார்கள்‌. கர்த்தர்‌ அவர்களை 
வழிநடத்துவார்‌. அவர்கள்‌ தங்கள்‌ தேசத்திற்கு 
மகிழ்ச்சியாய்ப்‌ புறப்பட்டு போவார்கள்‌. கர்த்தர்‌ 
அவர்களை, அவர்களுடைய தேசத்திற்கு 
சமாதானமாய்க்‌ கொண்டுபோவார்‌. 

இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ பாபிலோன்‌ 
ri க்‌்‌ விடுதலை 

ங்கள்‌ தேசத்திற்கு 


திரு்பிப்போகும்போது. வழியிலே பல. 
தேசங்களைக்‌ கடந்துபோவார்கள்‌. அந்த 
தேசத்தார்‌ எல்லோருமே  யூதர்கள்மீது 
பிரியமாயிருப்பார்கள்‌. அவர்களுடைய 
நன்மையை நாடுவார்கள்‌. அவர்களுக்கு 
நன்மை செய்வார்கள்‌. 
கர்த்தருடைய பிள்ளைகள்‌ 
தேசத்திற்கு  சமாதானமாய்த்‌ 
வருவார்கள்‌. பர்வதங்களும்‌ மலைகளும்‌ 
அவர்களுக்கு முன்பாக கெம்பீரமாய்‌ 
முழங்கும்‌. அவை கர்த்தரைத்‌ துதிக்கும்‌ 
துதியின்‌ பாடல்களைப்‌ பாடும்‌. இஸ்ரவேல்‌ 
ஜனத்தார்‌ சிறையிருப்பிலிருந்து தங்கள்‌ 
தேசத்திற்கு திரும்பி வரும்போது, இஸ்ரவேல்‌ 
தேசம்‌ அவர்களை அன்பாய்‌ வரவேற்கும்‌. 
வெளியின்‌ மரங்களெல்லாம்‌ அவர்களை 
வரவேற்கும்‌ வண்ணமாய்‌ கைக்கொட்டும்‌. 


தங்கள்‌ 


திரும்பி 





i= FTE 
TT 


, சிறையிருப்பிலிருந்து திரும்பி வருகிற 
இஸ்ரவேல்‌ ஜனங்களிடத்தில்‌ கர்த்தருடைய 
கிருபையும்‌ இரக்கமும்‌, அன்பும்‌ ஆதரவும்‌ 
பெருகியிருக்கிறது. அவர்கள்‌ தங்கள்‌ 
தேசத்திற்கு சந்தோஷமாயும்‌ சமாதானமாயும்‌ 


அடையாளமாகவும்‌ இருக்கும்‌. 


கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தின்‌ 
பிரகாரம்‌ யூதர்கள்‌ பாபிலோன்‌ தேசத்து 
சிறையிருப்பிலிருந்து விடுவிக்கப்படுகிறார்கள்‌. 
கர்த்தருடைய வாக்குத்தத்தம்‌ 
நிறைவேறுகிறது. இயேசுகிறிஸ்துவின்‌ 
சுவிசேஷத்திலும்‌, விசுவாசிகளுக்கு 
ஏராளமான வாக்குத்தத்தங்கள்‌ 
சொல்லப்பட்டருக்கிறது. அவையெல்லாம்‌ 
, கர்த்தரை நம்புகிறவர்கள்‌. 


ஆசர்வதிக்கப்படுகிறார்கள்‌ 


பாவத்திற்கும்‌, சாத்தானுக்கும்‌ அடிமையாக 
இருக்கிறவர்கள்‌ இயேசுகிறிஸ்துவின்‌ 
இரத்தத்தி னால்‌ 
சுவிசேஷத்தின்‌ கிருபை 
விடுதலை பண்ணும்‌. : 
பிள்ளைகள்‌ 
போவார்கள்‌. அவர்கள்‌ 
கொண்டுபோகப்படுவார்கள்‌ 
வம்சத்தார்‌ மகிழ்ந்து 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ சந்தோஷப்படுவார்கள்‌. 
கர்த்தருடைய கிருபையும்‌ இரக்கமும்‌ 
யூதர்களுக்கு 
இதனால்‌ 
மிகப்பெரிய 


முட்செடிகளைப்‌ 

காஞ்சொறிகளைப்போலவும்‌ 

இப்போது கர்த்தருடைய 
மாற்றமடைந்திருக்கிறார்கள்‌. 

காஞ்சொறியும்‌ ஒன்றுக்கும்‌ உதவாது. 
இரட்சிக்கப்படாத மனுஷர்கள்‌ ஒன்றுக்கும்‌ 
உதவாத முட்செடிகளைப்போல 
இருக்கிறார்கள்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தருடைய கிருபையினால்‌ மனுஷர்‌ 
அவர்களுடைய 
அவர்கள்‌ 
மற்றவர்களுக்கு 
பிரயோஜனமுள்ளவர்களாயிருப்பார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்மீது கர்த்தருடைய 
கிருபை வெளிப்படுவதற்கு முன்பாக 
அவர்கள்‌ முட்செடிகளைப்போல, 
பிரயோஜனமற்றவர்களாக, இருந்தார்கள்‌. 
கர்த்தருடைய நன்மைகளைப்‌ 
பெற்றுக்கொண்ட பின்போ, அவர்கள்‌ 
தேவதாரு விருட்சங்களைப்போல 
பிரயோஜனமுள்ளவர்களாயிருக்கிறார்கள்‌. 
காஞ்சொறியைப்போல இருந்தவர்கள்‌, 
கர்த்தருடைய கிருபையினால்‌ 
மிருதுச்செடியைப்போல இருக்கிறார்கள்‌. 


பாபிலோன்‌ தேசத்தார்‌ 
சிறைப்பிடித்து சென்ற பின்பு, இஸ்ரவேல்‌ 
தேசம்‌ வனாந்தரம்‌ போல இருந்தது. 
ங்கு முட்செடிகளும்‌ காஞ்சொறிகளும்‌ 

அவர்கள்‌ 
சிறையிருப்பிலிருந்து தங்கள்‌ தேசத்திற்கு 
திரும்பி வரும்போது, முட்செடிக்குப்‌ பதிலாக 
தேவதாரு விருட்சம்‌ 
காஞ்சொறிக்குப்‌ 


நீங்குகிறது. ஆசீர்வாதங்கள்‌ பிரவேசிக்கிறது. 
இயேசுகிறிஸ்துவின்‌ சுவிசேஷம்‌ 
மனுஷர்‌ மத்தியிலே பிரசங்கிக்கப்படும்போது, 
நியாயம்சிமாணத்தின்‌ சாயம்‌. நீங்கும்‌ 
சுவிசேஷத்தின்‌ ஆசிர்வாதங்கள்‌ 
கிருபையின்‌ 


தர்களை 


தேவனுடைய 
படிக மாறாத. நித்திய 
உடன்படிக்கையாயிருக்கிறது. கர்த்தருடைய 
பிள்ளைகள்‌ இப்போது அனுபவிக்கிற. 
ஆசீர்வாதங்கள்‌, இனிமேல்‌ வரப்போகிற 
த்‌ ஆசீர்வாதங்களுக்கு 
அடையாளமாயிருக்கிறது. கர்த்தருடைய 
ஜனங்கள்‌ மத்தியிலே சாபங்கள்‌ நீங்கி, 
ஆசீர்வாதங்கள்‌ வந்து தங்குகிறது. இது 
கர்த்தருக்கு கீர்த்தியாகவும்‌, நிர்மூலமாகாத 
நித்திய அடையாளமாகவும்‌ இருக்கிறது. 





i= THE 
TT 


கர்த்தர்‌ நமக்கு கொடுக்கும்‌ 
பொறுப்புக்கள்‌ எல்ரவற்றையும்‌ உண்மையாய்‌. 
நிறைவேற்றவேண்டும்‌. நம்முடைய 
கடமைகளை நிறைவேற்றாமல்‌ 
அசதியாயிருக்கக்கூடாது (ஏசா 5642), 
தேவனுடைய உடன்படிக்கையில்‌ அந்நியரும்‌ 
சேர்த்துக்கொள்ளப்படுவார்கள்‌. கர்த்தர்‌ 
அந்நியரையும்‌ தம்மிடத்தில்‌ வருமாறு 
அழைக்கிறார்‌ (ஏசா 56:3-8). இஸ்ரவேலின்‌ 
காவற்காரர்கள்‌ தங்களுடைய கடமைகளை 
செய்ய தவறி விடுகிறார்கள்‌. கர்த்தர்‌ 
அவர்களுக்கு விரோதமாகக்‌. குற்றம்‌ 
சுமத்துகிறார்‌ (ஏசா 569-12). 

கர்த்தருடைய வார்த்தை 
இதுவணயிலும்‌ இஸ்ரவேல்‌ ஜனத்தாருக்கு 
ஆறுதலாயும்‌, அவர்களை உற்சாகப்படுத்தும்‌ 
வண்ணமாயும்‌ இருந்தது. இப்போது 
கர்த்தருடைய புதிய செய்தி க்கு, 
கர்த்தர்‌ தம்முடைய பிள்ளைகளை 
அவர்களுடைய பாவங்களினிமித்தமும்‌, 
மீறுதல்களினிமித்தமும்‌ கடிந்துகொள்கிறார்‌. 
அடுத்து சில அதிகாரங்களில்‌ கர்த்தர்‌ 
தம்முடைய பிள்ளைகளை கடிந்துகொள்ளும்‌ 
செய்தியே சொல்லப்பட்டிருக்கிறது. 


நீங்கள்‌. நியாயத்தைக்‌ 
கைக்கொண்டு, நீதியைச்‌. 
செய்யுங்கள்‌ ஏசா 56:1,2 


ஏகா 56:1. கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌: 
நீங்கள்‌ நியாயத்தைக்‌ கைக்கொண்டு, 
நீதியைச்‌ செய்யுங்கள்‌; என்‌ இரட்சிப்பு 
வரவும்‌, என்‌ நீதி வெளிப்படவும்‌ 
சமீபமாயிருக்கிறது.. 


ஏசா 582. இப்படிச்‌ செய்கிற 
மனுஷனும்‌, இதைப்‌: 
பற்றிக்கொண்டிருத்து, ஓய்வு நாளைப்‌: 
பமிசுத்தக்‌ குலைச்‌சலாக்காத படி. 
ஆசரித்து, பொல்லைப்பையும்‌ 
செய்யாதபடி. தன்‌ கையைக்‌. 
காத்துக்கொண்டிருக்கிற மனுபுத்திரனும்‌ 
பாக்கியவான்‌. 


ஒரு 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கிருபையோடும்‌ 
இரக்கத்தோடும்‌ நம்மை நோக்கி 
வரும்போது. நாம்‌ கடமைகளை 
நிறைவேற்றும்‌ வழிகளில்‌ சென்று அவரை 
சந்திக்கவேண்டும்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
இரக்கத்தை நமக்கு காண்பிக்கிறார்‌. 
அதற்கான காரணத்தையும்‌ சொல்லுகிறார்‌. 
கர்த்தருடைய இரட்சிப்பு வர 
சமீபமாயிருக்கிறது. ஆகையினால்‌ கர்த்தர்‌ 
தம்முடைய கிருபையையும்‌ இரக்கத்தையும்‌ 
இஸ்ரவேல்‌. ஜனங்களுக்கு, 
வெளிப்படுத்துகிறார்‌. 


பாபிலோன்‌ தேசத்து சிறையிருப்பில்‌ 
சிறைப்பட்டிருக்கும்‌ 


கர்த்தர்‌ தம்முடைய 


மூலமாய்‌ வரப்போகும்‌ ஆத்தும re 
அடையாளமாயிருக்கிறது. 
ஏற்பாட்டுக்காலத்தில்‌ யூதர்கள்‌ சனகெரிபபின்‌ 
ஆளுகையிலிருந்து  விடுவிக்கப்பட்டார்கள்‌. 
புதிய ஏற்பாட்டுக்காலத்தில்‌ விசுவாசிகள்‌ 
சாத்தானுடைய ஆளுகையிலிருந்து, 
விடுவிக்கப்படுகிறார்கள்‌. 
சுவிசே ஷத்தின்‌ இரட்சிப்பு 
கர்த்தருடைய இரட்சிப்பாகும்‌. கர்த்தருடைய 
இரட்சிப்பில்‌ அவருடைய நீதி 
வெளிப்படுகிறது. அப்போஸ்தலர்‌ பவுல்‌ 
ந்த சத்தியத்தை தெளிவுபடுத்துகிறார்‌. 
லே நீதிமான்‌ பிழைப்பான்‌. 
என்று எழுதியிருக்கிறபடி, விசுவாசத்தினால்‌ 
அல்லல்‌ தேவநீதி விகாத்தித்கென்று 
சுவிசேஷத்தினால்‌ 
வெளிப்படத்தப்படுகிறது (ரோம 147). 


தேவனுடைய நீதியானது அ 
மனத்தின்‌ பபாய்‌ வெளிப்படக்‌ 
எல்லா பாவிகளும்‌ ஆகின ககன்‌ 
தீர்க்கப்பட்டு, குற்றவாளிகளாயிருந்தார்கள்‌. 
அவருடைய நீதி, சுவிசேஷத்தின்‌ மூலமாய்‌ 
வெளிப்படும்போது, கர்த்தராகிய 
இயேசகிறிஸ்துவை விசுவாசிக்கிற 
பாவிகளும்‌ விடுதலை 
க்கின்ற 





f= FTE 
TT 


யாத்‌ 28:28. என்‌ தூதனானவர்‌ 
உனக்குமுன்‌ சென்று, எமோரியரும்‌. 
ஏத்தியரும்‌ பெரிசியரும்‌ கானானியரும்‌ 
ஏவியரும்‌ எழூசியரும்‌ இருக்கிற 
இடத்துக்கு. உன்னை 
'நடத்திக்கொண்டுபோவார்‌; அவர்களை: 
நான்‌ அதம்பண்ணுவேன்‌. 


யாத்‌ 9924. நீ அவர்களுடைய 
தேவர்களைப்‌ பணித்துகொன்னாமலும்‌, 
சேவியாமலும்‌, 

செய்கைகவின்படி. 

அவர்களை 

அவர்களுடைய 
உடைத்தூப்போடுவாயாக. 


யாத்‌ 29:25. உங்கன்‌ தேவனாகிய 
கர்த்தரையே சேவிக்கக்கடவீர்கன்‌; அவர்‌ 
உன்‌ அப்பத்தையும்‌ உன்‌ தண்ணீரையும்‌ 
ஆசீர்வதிப்பார்‌. வியாதியை உன்னிலி. 
ருந்து விலக்குவேன்‌. 


யாத்‌ 59:26. கர்ப்பம்‌ விழுகிறதும்‌ 
மலடும்‌ உன்‌ தேசத்தில்‌ இருப்பதில்லை; 
ஆயுசுநாட்களைப்‌ 


யாத்‌ 2927. எனக்குப்‌ பயப்படும்‌. 
பயத்தை உனக்குழுன்‌ செல்லும்படி. 
செய்வேன்‌. தீ 
இடமெங்குமுன்ன 

எல்லாரையும்‌ 

சத்துருக்கள்‌. 

காட்டப்பண்ணுவேன்‌. 


யாத்‌ 2928, 
முன்னின்று 


உன்‌ முகத்திற்கு 

ஏவியரையும்‌. 
கானானியரையும்‌ ஏத்தியரையும்‌ 
துரத்திவிட, குனவிகளை உனக்கு. 
முன்னே அனுப்புவேன்‌. 


யாத்‌ 28:29, தேசம்‌ 
பாழாய்ப்போகாமலும்‌, காட்டு 
மிருகங்கள்‌ உனக்கு விரோதமாய்ப்‌ 
பெருகாமலும்‌ இருக்கும்படி, நான்‌ 
அவர்களை ஒரே வருஷத்திற்குன்னே 
உன்‌ முன்னின்று துரத்திவிடாமல்‌, 


க அது தத்வ ந்து 
தேசத்தைச்‌ ௬தந்தரித்துக்‌ 
கொள்ளும்வரைக்கும்‌, அவர்களைக்‌ 
கொஞ்சம்‌. கொஞ்சமாய்‌ உன்‌ 
முன்னின்று துரத்திவிடுவேன்‌.. 


யாத்‌ 29:30, 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சிவத்த த 
பெலிஸ்தரின்‌ 
தலும்‌ 


உன்‌ 


நான்‌ அத்தத்‌ தேசத்தின்‌ குடிகளை 
உங்கள்‌ கையில்‌ ஒப்புக்கொடுப்பேன்‌; நீ. 
அவர்களை: உன்‌ முன்னின்று 
துரத்திவிடுவாய்‌.. 


யாத்‌ 29:3௨ அவர்கனோடும்‌ அவர்கள்‌: 
தேவர்கனோடும்‌ தீ உடன்படிக்கை 
பண்ணாதிருப்பாயாக. 


யாத்‌ 29:99. அவர்கள்‌ உன்னை எனக்கு 
விரோதமாகப்‌. பாவஞ்‌ 
செய்யப்பண்ணாதபடிக்கு உன்‌ 
தேசத்திலே குடியிருக்கவேண்டாம்‌; நீ. 
அவர்கள்‌ தேவர்களைச்‌ சேவித்தால்‌, 
அது உனக்குக்‌ கண்ணியாயிருக்கும்‌ 


இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
வாக்குத்தத்தங்களை 

அவர்கள்‌ கர்த்தருடைய 

வாக்குக்கு செலின்டுத்து அவருடைய 
கீழப்பந்து 

அவர்கள்‌ 

பிரியமானவர்களாயும்‌, 

ஜீவிக்க 
அவர்களை 


பரிகுத்தமுள்ளவர்களாயும்‌ 
வேண்டுமென்று கர்த்தர்‌ 
உற்சாகப்படுத்துகிறார்‌ 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரை 
எகிப்தின்‌ அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து 
கானான்‌ தேசத்திற்கு அழைத்துக்கொண்டு 
போகிறார்‌. கர்த்தர்‌ அவர்களுக்கு 
ஆயத்தம்பண்ணின 
வனாந்தரத்தின்‌ 
பண்ணுகிறார்கள்‌. 
தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன்‌" 
(யாத்‌ 23:20) என்றும்‌, “என்‌ தூதனானவர்‌ 
உனக்கு முன்‌ செல்லுவார்‌” (யாத்‌ 23:23) 
என்றும்‌ கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 

கர்த்தரே 
சிரஷ்ந்திக்றோர்‌ 
தூதர்கள்‌ அவருடைய 
பிரகாரமாக கிரியை செய்கிறார்கள்‌. 
தம்முடைய தெய்வீக சித்தத்தையும்‌, 
பராமரிப்பையும்‌ நிறைவேற்றுவதற்கு, கர்த்தர்‌ 
தம்முடைய தூதர்களை பயன்படுத்துகிறார்‌. 


தூதர்களையும்‌ 
கர்த்தருடைய 





f= THE 
TT 


பரிசுத்தவான்கள்‌, 
மூலமாய்‌ வரப்போகிற 
தீர்க்கதரிசனமாய்ப்‌ பார்த்தார்கள்‌. ஆத்தும 
இரட்சிப்பு வருவதற்கு நீண்டகாலத்திற்கு 
முன்பாகவே, அவர்கள்‌ அதை விசுவாசித்து, 
தரிசித்தார்கள்‌. இயேசுகிறிஸ்துவின்‌ மூலமாய்‌. 
மனுக்குலத்திற்கு இரட்சிப்பு வரப்போகிறது. 
என்பதை தீர்க்கதரிசிகளும்‌ 
முன்னறிவித்தார்கள்‌. 
கர்த்தருடைய இரட்சிப்பு வரப்போகிறது. 
அவருடைய நீதி வெளிப்படப்போகிறது. அது 
வெகுசீக்கிரத்நில்‌ வரப்போகிறது. இந்த 
சூழ்நிலையில்‌ கர்த்தர்‌ நம்மிடத்திலிருந்து சில 
காரியங்களை எதிர்பார்க்கிறார்‌. 
நியாயத்தைக்‌ கைக்கொண்டு, 
செய்யவேண்டும்‌. இதுவே 
நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கும்‌ காரியம்‌ 
இரட்சிப்பு சீக்கிரமாய்‌ வரப்போகிறது. 
ஆகையினால்‌ அந்த இரட்சிப்பைப்‌ 
பெற்றுக்கொள்வதற்கு நாம்‌ 
பாத்திரவான்களாய்‌ ஜீவிக்கவேண்டும்‌. நமக்கு 
நியமிக்கப்பட்டிருக்கிற கடமைகளை நாம்‌ 
நிறைவேற்றவில்லையென்றால்‌, நம்முடைய 
ஆத்தும இரட்சிப்பை நம்மால்‌ 
பெற்றுக்கொள்ள முடியாது. இரட்சிப்பை 
இழந்துவிடுவோம்‌. இரட்சிப்பைப்‌ பெறுவதற்கு, 
தகுதியற்றவர்களாயிருப்போம்‌. தேவனுடைய 
கிருபையை விட்டு விலகிப்போய்விடுவோம்‌. 
தேவனுடைய கிருபையை வாஞ்சையோடு 
பெற்றுக்கொள்ளாமல்‌, அதை 
அசட்டைபண்ணி புறக்கணித்துவிடுவோம்‌. 
நம்முடைய ட்சிப்பு நமக்‌ 
சம்பல்‌ கடந்து. நம்மை பாவத்திற்கு 
விரோதமாய்‌ வேலியடைத்து 
காத்துக்கொள்ளவேண்டும்‌. நம்முடைய 
இரட்டிப்பாக்கவேண்டும்‌. 
இரட்சிப்பு நமக்கு 
நம்மை எப்படி 
தடுத்தி வண்கை என்றும்‌, 
இரட்சிப்பைப்‌ பெறுவதற்கு நாம்‌ எப்படி 
ஆயத்தமாயிருக்கவேண்டுமென்றும்‌ கர்த்தர்‌ 
இங்கு வெளிப்படுத்துகிறார்‌. 


ஏற்பாட்டுக்கால. 
யேசுகிறிஸ்துவின்‌ 
இரட்சிப்பை 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


உண்மையுள்ளவர்களாயும்‌, 
மிகுந்தவர்களாயும்‌, நீதியுள்ளவர்களாயும்‌ 
இருக்கவேண்டும்‌. நாம்‌ நியாயத்தைக்‌ 
கைக்கொண்டு நீதியை செய்யவேண்டும்‌. 
கர்த்தர்‌ நமக்கு உண்மையுள்ளவராயும்‌, 
நீதியுள்ளவராயும்‌ இருக்கிறார்‌. 
கர்த்தருடைய 

சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம்‌. 

நம்மிடத்திலும்‌ காணப்படவேண்டும்‌. 
நாமும்‌. ஒருவருக்கொருவர்‌ 
உண்மையுள்ளவர்களாயிருந்து, நீதியை 
செய்யவேண்டும்‌. 

2 நாம்‌ 
ரிசுத்தக்குலைச்சலாக்காதபடி ஆசரிக்க 
வேண்டும்‌. தேவனுடையதை நாம்‌ 
அபகரித்துவிடக்கூடாது. நம்முடைய 


ஓய்வுநாளை 


காலங்கள்‌ கர்த்தருடைய கரத்திலிருக்கிறது. 
நம்முடைய நாட்கள்‌ கர்த்தருக்கே சொந்தம்‌. 

ஓய்வுநாளை 
ஓய்வுநாள்‌ 


கர்த்தர்‌. 
பரிசுத்தப்படுத்தியிருக்கிறார்‌. 
கர்த்தருக்குரியது. அந்த நாளை 
நமக்கு சொந்தமாக்கி, 
பரிசுத்தக்குலைச்சலாக்கிவிடக்கூடாது. 
ஓய்வுநாளை 
பரிசுத்தம்பண்ணவேண்டும்‌. நம்முடைய 
இரட்சிப்பு வருவதற்கு சமீபமாயிருக்கிறது. 
அதைப்பெற்றுக்கொள்‌ வதற்கு நாம்‌ 
ஆமத்தமாயிருக்கவேண்டும்‌.. ஒல்வநாளை 
சுத்தம்‌ பண்ணவேண்டும்‌ என்பதே, 
நம்முடைய கடமைகளில்‌ முதலாவது, 
கடமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. நாம்‌ 
தேவனிடத்தில்‌ அன்பாயிருக்கிறோம்‌ 
என்பதை, நம்முடைய  கனிகளினால்‌ 
நிரூபிக்கவேண்டும்‌. ஒய்வநாளை பரிசுத்தமாய்‌ 
ஆசரிக்கும்போது, நாம்‌ தேவனிடத்தில்‌ 
அன்பாயிருப்பதை வெளிப்படுத்துகிறோம்‌. 


கர்த்தர்‌ மற்ற கடமைகளையெல்லாம்‌, 
ஓய்வநாளை ஆரரிக்கும்‌. கடமைக்கு. 
அடுத்ததாகச்‌ சொல்லுகிறார்‌. நியாயத்தைக்‌ 
கைக்கொள்வதும்‌, நீதியை செய்வதும்‌, 
ஒய்வநாளை பரிசுத்தமாய்‌ ஆசரிப்பதற்கு 
அடுத்ததாகவே சொல்லப்பட்டிருக்கிறது. 
இவையெல்லாம்‌ நம்முடைய சுற்றத்தார்மீது. 
நாம்‌ காண்பிக்கும்‌ அன்பின்‌ கனியாகும்‌. 
ஓய்வநாளை பரிசுத்தமாய்‌ ஆசரிப்பது. 
கர்த்தர்மீது. அன்புகூரும்‌ அன்பின்‌ 
கனியாகும்‌. 


நாம்‌ 





i THE 
TT 


வேறுபிரிக்கமாட்டார்கள்‌. 

எல்லா நாட்களும்‌ 
நாட்களையும்‌ 
குலைச்சலாக்குவார்கள்‌. 
பிள்ளைகளை 
ரிசுத்தக்குலைச்சலாக்காதபடி, 
பரிசுத்தமாய்‌ ஆசரிக்கவேண்டும்‌. 


கர்த்தருடைய இரட்சிப்பு 
வரப்போகிறது. அவருடைய 
சமீபத்தில்‌ வெளிப்படப்போகிறது. 

பாவத்தையும்‌, 


கத்திகள்‌ கக்கி 
பாக்கியவான்‌" (ஏசா 56:2) என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. நாம்‌ மற்றவர்களுக்கோ, 
அவர்களுடைய உடமைகளுக்கோ 
அவர்களுடைய நற்பெயருக்கோ நாம்‌ ஒரு 
பொல்லாப்பும்‌ செய்யக்கூடாது. கர்த்தருக்கு 
தி காரியங்களை 

போதும்‌ செய்யக்கூடாது. 
புதியமில்காத்‌: "காரியத்தை 
தன்னுடைய ஆத்துமாவை 
காயப்படுத்திக்கொள்கிறான்‌. 

நாம்‌. ஓய்வநாளை பரிசுத்தமாய்‌ 
ஆசரிப்போமென்றால்‌, அந்த வாரம்‌ 
முழுவதுமுள்ள மற்ற நாட்களில்‌, நம்முடைய 
மனச்சாட்சி சுத்தமாயிருக்கும்‌. பிறருக்கு 
தீங்கு செய்யாமல்‌, மற்றவர்களுக்கு ஒரு 
பொல்லாப்பும்‌ செய்யாமல்‌, அந்த வாரம்‌ 

வதும்‌ எல்லோரோடும்‌ சமாதானமாய்‌ 

ஜீவிப்போம்‌. மனுஷர்‌ முன்பாக நம்முடைய 
பேச்சுக்கள்‌ சுத்தமாயிருந்தால்‌, நம்முடைய 
முகங்கள்‌ தேவனுக்கு முன்பாக 
பிரகாசமாயிருக்கும்‌. நாம்‌ தேவனோடுகூட 
பர்வதத்திலே இருப்போம்‌. 


அண்ணகர்கள்‌ ஏசா 56:8-5 


ஏசா 563. கர்த்தரைக்‌ சேர்த்த 
அத்தியயுத்திரன்‌: கர்த்தர்‌ என்னைத்‌: 
தம்முடைய ஜனத்தைவிட்டு 
முற்றிலும்‌ பிரித்துப்போடுவாரென்று. 
சொல்லானாக; அண்ணகனும்‌: இதோ, 
நான்‌ பட்டமரமென்று சொல்லானாக. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஏசா 56:4. 
ஆசுமித்து, 
இஷ்டமானவைகளனைத்‌ தெரித்து 
கொண்டு, என்‌ உடன்படிக்கையைப்‌ 
பற்றிக்கொள்ளூகிற அண்ணகர்கனைக்‌ 
குறித்துக்‌ கர்த்தர்‌ சொல்லுகிறது 
என்னவென்றால்‌: 


என்‌ ஓய்வுநாட்களை 
எனக்கு. 


ஏசா 56:5, நான்‌ அவர்களுக்கு எண்‌: 
ஆலயத்திலூம்‌, என்‌ மதில்களுக்குள்ளும்‌ 
குமாரருக்கும்‌ குமாரத்திகளுக்குமுரிய 
இடத்தையும்‌ கீர்த்தியையும்‌. 
பார்க்கிலும்‌, உத்தம இடத்தையும்‌ 
கீர்த்தியையும்‌ கொடுப்பேன்‌, என்றும்‌ 
அழியாத நித்திய நாமத்தை 
அவர்களுக்கு அருளுவேன்‌. 

கர்த்தரிடத்தில்‌ சேர்ந்‌, 
கொள்கிறவர்களை; ஏசாயா. தீர்க்கதரிசி, 
கர்த்தருடைய நாமத்தில்‌ உற்சாகப்படுத்துகிறார்‌. 
அவர்கள்‌ கர்த்தரிடத்தில்‌ சேர்ந்து 
கொண்டாலும்‌, அவர்களுக்குள்‌ ஏராளமான 
ஏக்கங்களும்‌, சோர்வுகளும்‌ காணப்படுகிறது. 


இவர்கள்‌ கர்த்தரை பந்த அந்நிய பத்திர 
இவர்கள்‌ கர்த்தரிடத்தில்‌ சேர்ந்திருந்தாலும்‌, 
கர்த்தர்‌ தங்களை  ஏற்றுக்கொள்வாரா 
என்னும்‌ சந்தேகம்‌ அவர்களுக்குள்‌. 
வந்திருக்கிறது. தாங்கள்‌ ஆபிரகாமின்‌ 
சந்ததியாராயிருல்லாததினாலும்‌, அந்நிய 
புத்திரராயிருப்பதினாலும்‌, கர்த்தர்‌ தங்களை 
ஏற்றுக்கொள்ளாமல்‌ தள்ளிவிடுவாரோ என்று 
தங்கள்‌ மனதில்‌ கலக்கத்தோடிருக்கிறார்கள்‌. 


அந்நிய புத்திரர்கள்‌ எல்லோரும்‌ 
பாகக்‌ அவர்கள்‌ தேவனுடைய 
வாக்குத்தத்தத்திற்கும்‌, இஸ்ரவேலின்‌ 
காணியாட்சிக்கும்‌ புறம்பானவர்கள்‌. 
இதனால்‌ தேவனுடைய வாக்குத்தத்தத்தில்‌ 
தங்களுக்கு பங்கும்‌ பாத்தியமும்‌ இல்லையோ 
என்று பயப்படுகிறார்கள்‌. 

கர்த்தர்‌ எங்களை தம்முடைய 
ஜனத்தைவிட்டு முற்றிலும்‌ பிரித்துப்போடுவார்‌" 
என்று அந்நிய புத்திரர்‌ பயத்தோடு 
சொல்லுகிறார்கள்‌. கர்த்தர்‌ தங்களை, 
தமக்கு சொந்த ஜனமாக சேர்த்துக்‌ 
கொள்ளமாட்டார்‌ என்றும்‌, கர்த்தர்‌ தம்முடைய 
பிள்ளைகளுக்கு வாக்குப்பண்ணியிருக்கிற 
ஆசீர்வாதங்களிலும்‌,  சிலாக்கியங்களிலும்‌ 
தங்களுக்கு பங்கு இருக்காது என்று 
பயப்படுகிறார்கள்‌. 





ழ்‌ ளன 
யாய 


2 வேறு 
அண்ணகர்களாகயிருக்கிறார்கள்‌. 
இவர்களுக்கு பிள்ளைகள்‌ இல்லை. தாங்கள்‌ 
இஸ்ரவேலிலே பிதாக்களாகயில்லாததினால்‌, 
கர்த்தருடைய ஆசீர்வாதம்‌ தங்களுக்கு 
க யோசிக்கிறார்கள்‌. 
என்று 
தனக்கு 


சிலரோ 


ஒரு 
பிரயோஜனமுமில்லை என்று நினைத்து, 
தனக்குத்தானே வேதனைப்படுகிறான்‌. 
தனக்கு இப்போதும்‌ பிள்ளைகள்‌ இல்லை, 
இனிமேலும்‌ பிள்ளைகள்‌ பிறப்பதற்கு 
வாய்ப்பில்லை என்று தன்னுடைய நிலமையை 
ஏக்கத்தோடு நினைத்துப்‌ பார்க்கிறான்‌. தான்‌ 
ஒரு பட்டுப்போன மரத்தைப்போல 
பிரயோஜனமில்லாமல்‌ இருப்பதை நினைத்து 
'வேதனைப்படுகிறான்‌. 


பழைய ஏற்பாட்டு பிரமாணத்தின்படி 
அண்ணகர்கள்‌ ஆசாரியர்கள்‌ ஆகமுடியாது. 
அவர்கள்‌ கர்த்தருடைய சபையில்‌ 
உட்படலாகாது. 

"கூனானாலும்‌, குள்ளனானாலும்‌, 
பூலிழுந்த கண்ணனானாலும்‌, 
சொறியனானாலும்‌. அசறுள்ளவனானாலும்‌, 
விதை நசுங்கினவனானாலும்‌ அணுகலாகாது" 
(லேவி 21:20).  “விதையடிக்கப்பட்டவனும்‌, 
கோச மறுபட்டவனும்‌ கர்த்தருடைய சணைக்கு 
உட்படலாகாது" (உபா 234) 
ஏற்பாட்டுக்காலத்து, 

அண்ணகர்கள்‌ 


சபையிலிருந்து ஒதுக்கி 
திய 


பழைய 
பிரமாணத்தின்படி, 
கர்த்தருடைய 

வைக்கப்பட்டிருந்தார்கள்‌. 


ஏற்பாட்டுக்காலத்து 


ஏற்பாட்டுக்காலத்தில்‌ 
ஆசாரியர்களாக 
ஏற்பாட்டுக்காலத்து 
அண்ணகர்கள்‌ 
ஆசாரியர்களாகலாம்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கிறிஸ்துவானவர்‌  பிரிவினையாகிய 
நடுச்சுவரை தகர்த்துவிட்டார்‌. 
இயேசுகிறிஸ்துவின்‌ மரணத்தினால்‌ 
தேவாலயத்தின்‌ திரைச்சீலை இரண்டாகக்‌ 
புறதாதியாரும்‌ 

பிரவேசிக்கும்‌ 

பெற்றுக்கொண்டார்கள்‌. 


நீக்கப்பட்டுவிட்டது. 
அண்ணகர்களுக்கு 
நீங்கிப்போயிற்று. 


இருந்த தடைகளும்‌ 


அண்ணகர்களுக்கு பிள்ளைகள்‌ 
இல்லாவிட்டாலும்‌, சபையிலுள்ள பிள்ளைகள்‌ 
எல்லோரையும்‌ 

பிள்ளைகளைப்போல. 

பழைய ஏற்பாட்டு  பிரமாணத்தின்படி 
அண்ணகர்கள்‌ தேவாலயத்து ஊழியந்திலே 


வைக்கப்பட்டிருந்தாலும்‌, 
இங ககிறஸ்துவின்‌ சுவிசேஷத்தினால்‌ 
அண்ணகர்களுக்கும்‌ சபையிலே 


ஊழியப்பொறுப்பு கொடுக்கப்படுகிறது. 
“இதோ, நான்‌ ட்ட 


என்று அண்ணகர்கள்‌ 
புலம்பிக்கொண்டிருக்காமல்‌, 

கிறிஸ்துவுக்குள்‌ சந்தோஷமாயிருக்க 
வேண்டும்‌. தங்களை பரிசத்தம்‌ 
பண்ணிக்கொள்ளவேண்டும்‌. கர்த்தர்‌ 
அவர்களுக்கு  நியமித்திருக்கிற. ஒய்வு, 
நாட்களை பரிசுத்தமாய்‌ ஆசரிக்கவேண்டும்‌. 
அவர்கள்‌ கர்த்தருக்கு இஷ்டமானவைகளை 
தெரிந்துகொள்ளவேண்டும்‌. மேலும்‌ 
அவர்கள்‌, கர்த்தருடைய உடன்படிக்கையை 
பற்றிக்கொள்‌ வேண்டும்‌. 


மரம்‌" 


அழுது 
அவர்கள்‌ 


உடன்படிக்கையானது. 


இவேசகிறிஸ்துவின்‌ சுவிசேஷத்தில்‌, நமக்கு 


ஆசீர்வாதத்தை வாக்குப்பண்ணுகிறது. நாம்‌. 
உடன்படிக்கையைப்‌ 


நம்மை நாமே 

ஒப்புக்கொடுக்கவேண்டும்‌. 

பரிகத்தரை நம்முடைய 

கர்த்தராகவும்‌, ஆண்டவராகவும்‌ அங்கீகரித்து. 

அவரை கனம்பண்ணி, துதித்து, ஆராதனை 
செய்யவேண்டும்‌. 





ழ்‌ நவள 
யாய 


நாம்‌. கர்த்தருடைய பிள்ளைகள்‌: 
என்பதை நினைவுகூர்ந்து, அவருக்கு. 
கீழ்ப்படிந்து ஜீவிக்கவேண்டும்‌. கர்த்தருக்கு 
பிரியமுள்ள பிள்ளைகளாகவம்‌, 
பிரயோஜனமுள்ள பிள்ளைகளாகவும்‌ ஊழியம்‌ 
செய்யவேண்டும்‌. பழைய ஏற்பாட்டுக்காலத்தில்‌, 
பிறருக்கு விரோதமாகத்‌ தீங்கு செய்தவர்கள்‌, 
அடைக்கலப்பட்டணத்திற்கு ஓடிவந்து. 
அங்குள்ள கிருபாசனத்தின்‌ கொம்புகளை 
பிடித்துக்கொள்வார்கள்‌. 
அவர்களுக்கு பாதுகாப்பு 
அண்ணகர்களும்‌ 
உடன்படிக்கையைப்பற்றிக்கொள்ள வேண்டும்‌. 

அண்ணகர்களுக்கு குடும்பம்‌ இல்லை. 
பிள்ளைகள்‌ இல்லை. அவர்களுக்கு 
வாரிசுகளும்‌ இல்லை. அவர்களுக்கு 
குடும்பம்‌ இல்லாவிட்டாலும்‌, கர்த்தர்‌ 
தம்முடைய ஆலயத்திலே அவர்களுக்கு 
உத்தம இடத்தையும்‌, கீர்த்தியையும்‌ 
கொடுப்பார்‌ 

என்‌ _ ஓய்வநாட்களை 
எனக்கு. இஷ்டமானவைகளைத்‌ 
கொண்டு, என்‌ 
பற்றிக்கொள்ளுகிற அண்ணகர்களைக்‌ 
குறித்துக்‌ கர்த்தர்‌ சொல்லுகிறது. 
என்னவென்றால்‌: நான்‌ அவர்களுக்கு என்‌ 
ஆலயத்திலும்‌, என்‌ மதில்களுக்குள்ளும்‌ 
குமாருக்கும்‌ குமாரத்திகளுக்குமுரிய 


சரித்து, 
ரிந்து 


உடன்படிக்கையைப்‌ 


(ஏசா 56:4,5). 

கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு 
இடமும்‌ உண்டு. கீர்த்தியும்‌ உண்டு. 
நம்முடைய வம்சத்தார்‌ மூலமாய்‌, நமக்கு 
இடமும்‌ கீர்த்தியும்‌ உண்டாகும்‌. நாம்‌ 
கர்த்தருடைய உடன்படிக்கையைப்‌. 
பற்றிக்கொள்ளும்போது, உலகப்பிரகாரமான 
இடத்தையும்‌ கீர்த்தியையும்‌ பார்க்கிலும்‌, 
கர்த்தர்‌ நமக்கு உத்தம இடத்தையும்‌. 
கீர்த்தியையும்‌ கொடுப்பார்‌. உலகம்‌. 
கொடுக்கும்‌ மேன்மையைவிட கர்த்தர்‌ 
கொடுக்கிற ஆசீர்வாதமே நமக்கு மெய்யான 
மேன்மை. அதுவே நமக்கு மெய்யான கீர்த்தி. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அண்ணகர்களாகயிருக்கிறவர்கள்‌ 
சமுதாயத்தில்‌ ஒதுக்கப்பட்டவர்களாகவும்‌, 
அசட்டைபண்ணப்பட்டவர்களாகவும்‌. 
இருந்தாலும்‌, அவர்கள்‌ கர்த்தருடைய 
உடன்படிக்கையைப்பற்றிக்கொள்ளவேண்டும்‌. 
அப்போது கர்த்தர்‌ அவர்களை ஒதுக்காமல்‌, 
தம்மிடத்திலே சேர்த்துக்கொள்வார்‌. 
அண்ணகர்கள்‌ சமுதாயத்தில்‌ இழந்துபோன 
ஸ்தானத்தை, கர்த்தர்‌ அவர்களுக்கு 
தம்முடைய சபையிலே கொடுப்பார்‌. 

பிள்ளைகள்‌ 
அவர்களுடைய 
பிள்ளைகள்‌ 
கர்த்தருடைய 


அண்ணகர்களுக்கு 
இருக்கமாட்டார்கள்‌. 


வீடுகளில்‌ ஓடியாடும்‌ 
இல்லாவிட்டாலும்‌, 
கிருபையும்‌, பிரசன்னமும்‌ 
அண்ணகர்களோடு கூடயிருக்கும்‌. 
அவர்களுக்கு பிள்ளைகள்‌ இல்லாவிட்டாலும்‌, 
கர்த்தர்‌ அவர்களுக்குக்‌ கொடுக்கிற இடமும்‌ 
கீர்த்தியும்‌ இருக்கும்‌. கர்த்தர்‌ அவர்களுக்கு 
அழியாத நித்திய நாமத்தை அருளுவார்‌. 
கர்த்தர்‌ இதை தம்முடைய வாக்குத்தத்தமாகச்‌ 
சொல்லுகிறார்‌. கர்த்தரே அவர்களுக்கு 
இடமாகவும்‌, அவர்களுடைய நாமமாகவும்‌ 
இருக்கிறார்‌. 

கர்த்தருடைய உடன்படிக்கையைப்‌ 
பற்றிக்கொள்கிற அண்ணகர்களை கர்த்தர்‌ 
ஆசீர்வதிக்கிறார்‌. கர்த்தர்‌ அவர்களுக்கு 
தம்முடைய ஆலயத்திலும்‌, தம்முடைய 
ல்களுக்குள்ளும்‌ உயர்வான கீர்த்தியையும்‌, 
உத்தமமான இடத்தையும்‌ கொடுக்கிறார்‌. 
அண்ணகர்களுக்கு கர்த்தருடைய 
ஆலயத்திலே இடமுண்டாயிருக்கும்‌. 

நாம்‌ தேவனோடு ஒப்புரவாகி சீரான 
ஐக்கியத்திலிருக்கவேண்டும்‌. கிறிஸ்துவின்‌ 
ஊழியத்தில்‌ பங்குபெறவேண்டும்‌. நித்திய 
'வனைப்பற்றிய நம்பிக்கை நமது 
தயத்தின்‌ ஆழத்தில்‌ நிரம்பியிருக்க 
வேண்டும்‌. நம்மிடத்தில்‌ இவையெல்லாம்‌ 
இருக்கும்போது. தேவனுடைய ஆலயத்தில்‌ 

இடமும்‌, உயர்வான 
ம்‌. நித்திய நாமமும்‌ 

நமக்குக்‌ கொடுக்கப்படும்‌. இந்த நாமம்‌ 
ஒருபோதும்‌ அழிந்துபோவதில்லை என்று 
கர்த்தர்‌ வாக்குப்பண்ணுகிறார்‌. 





i FTE 
WEFT 


அத்நியபுத்திரர்‌ 
ஏசா 56:6-8 


ஏகா 56:8. கர்த்தரைச்‌ சேவிக்கவும்‌, 
கர்த்தருடைய நாமத்தை நேசிக்கவும்‌, 
அவருக்கு  ஊழியக்காரராயிருக்கவும்‌, 
அவரைச்‌ சேர்த்து, ஓய்வுநானைப்‌: 
பரிசுத்தக்குலைச்சலாக்காதபடி. 
ஆசரித்து, என்‌ உடன்படிக்கையைப்‌ 
பற்றிக்கொண்டிருக்கிற அத்தியபுத்திரர்‌ 
அனைவரையும்‌, 


ஏசா 56:7. நான்‌ என்‌ பரிசுத்த 
பர்வதத்துக்குக்‌ கொண்டுவந்து: என்‌ 
ஜெபவீட்டிலே அவர்களை: 
மகிழப்பண்ணுவேன்‌; அவர்களுடைய 
சர்வாங்கதகனங்களும்‌, அவர்களுடைய 
பலிகளும்‌, என்‌ பலிபீடத்தின்மேல்‌ 
அங்கிகரிக்கப்பட்டிருக்கும்‌; என்னுடைய 
வீடு சகல ஜனங்களுக்கும்‌ ஜெபவீடு. 
என்னப்படும்‌. 


ஏசா 56:8. 
தவ்ளாண்டவர்களைச்‌ 
கர்த்தராகிய ஆண்டவர்‌: அவனிடத்தில்‌. 
சேர்க்கப்பட்ட வர்கனையல்லாமல்‌ 
இன்னும்‌ அவனிடத்தில்‌ சேர்ப்பேன்‌ 
என்கிறார்‌. 
கர்த்தர்‌ 
ஆசீர்வாதமான 
சொன்னதுபோல, 
ஆசீர்வாதமான 
சொல்லுகிறார்‌. 


அண்ணகர்களுக்கு 

வார்த்தைகளைச்‌ 
அந்நிய புத்திரருக்கும்‌ 

வார்த்தைகளைச்‌ 
கர்த்தர்‌ அந்நிய புத்திரரையும்‌ 
தம்முடைய சபைக்கு. அழைக்கிறார்‌. 
கர்த்தருடைய இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌, 
பாபிலோன்‌ தேசத்திலிருந்து. 


ல்‌ இடம்‌ இருக்கு! 


கர்த்தருடைய உடன்படிக்கையைப்பற்றிக்‌ 
கொள்கிற அண்ணகர்களுக்கு, அவருடைய 
ஆலயத்திலே உயர்வான கீர்த்தியும்‌, 
உத்தமமான இடமும்‌, நித்திய நாமமும்‌ 
இருப்பதுபோல, அந்நிய புத்திரருக்கும்‌. 
இந்த ஆசீர்வாதங்கள்‌ உண்டாயிருக்கும்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அந்நிய புத்திரர்கள்‌ கர்த்தருடைய 
ஆசீர்வாதங்களைப்‌ பெற்றுக்கொள்ளவேண்டு 
மென்றால்‌, கர்த்தர்‌ அவர்களுக்கு சில 
நிபந்தனைகளைச்‌ சொல்லுகிறார்‌. 
அவையாவன : 


1. அந்நிய புத்திரர்கள்‌ த்‌ 
புறஜாதி விக்கிரகங்களை விட்டு விலகி, 
கர்த்தரிடத்தில்‌ வரவேண்டும்‌. 


அந்நிய புத்திரர்கள்‌ இஸ்ரவேல்‌ 
ராஜாக்களுக்கும்‌, 
கீழ்ப்படியவேண்டும்‌. 
காலத்தில்‌ அந்நிய 
பத்தித்தான்‌ இப்போது இஸ்ரவேல்‌ 
தேசத்திலே வாசம்பண்ணுவதினால்‌, 
இஸ்ரவேல்‌ தேசத்தின்‌ சட்டதிட்டங்களுக்கும்‌, 
பிரமாணங்களுக்கும்‌  கீழ்ப்படியவேண்டும்‌. 
இஸ்ரவேல்‌ தேசத்திற்கு உண்மையுள்ள, 
நம்பிக்கையுள்ள பிரஜைகளாயிருக்கவேண்டும்‌. 
அந்நிய புத்திரர்கள்‌ இஸ்ரவேல்‌ தேசத்தின்‌ 
சேனையில்‌ யுத்தவீரர்களாக சேரும்போது, 
இஸ்ரவேல்‌ தேசத்திற்காக வீரத்தோடு 
யுத்தம்பண்ணவேண்டும்‌. இஸ்ரவேலின்‌ 
படைத்தளபதிகளுக்கு கீழ்ப்படியவேண்டும்‌. 


3. அந்நிய புத்திரர்கள்‌ இஸ்ரவேல்‌ 
தேசத்திலே குடியேறும்போது, அவர்கள்‌ 
கர்த்தருடைய நாமத்தை நேசிக்கவேண்டும்‌. 
கர்த்தருக்கு விரோதமாய்‌ குலகம்பண்ணக்‌ 
கூடாது. கர்த்தருக்கு சத்துருவாயிராமல்‌, 
சிநேகிதராமிருக்க வேண்டும்‌ கர்த்தரை 
விப்ப த்‌ 


எதிர்பார்க்கிறார்‌. 
'நாம்‌ தேவனுடைய கற்பனைகளைக்‌ 
கைக்கொள்வதே அவரிடத்தில்‌ அன்பு 
கூருவதாம்‌: அவருடைய கற்பனைகள்‌ 
பாரமானவைகளுமல்ல” (யோவா 5:3). 
அந்நிய புத்திரர்கள்‌ தம்மிடத்தில்‌: 
வரும்போது. கர்த்தர்‌ அவர்களுக்கு 
மூன்றுவிதமான ஆசீர்வாதங்களை 
வாக்குப்பண்ணுகிறார்‌. அவையாவன 
1 அவர்களுக்கு உதவிசெய்கிறார்‌. 
2 அவர்களை அங்கீகரிக்கிறார்‌. 
3. அவர்களுக்கு ஆறுதலைக்‌ கொடுக்கிறார்‌. 





i FTN 
TT 


அந்நிய புத்திரர்கள்‌ தம்மிடத்தில்‌ 
வரும்போது, கர்த்தர்‌ அவர்களை தம்முடைய 
பரிசுத்த பர்வதத்திற்குக்‌ கொண்டு வருகிறார்‌. 
அந்நியர்கள்‌ தம்மிடத்தில்‌ வரும்போது கர்த்தர்‌ 


காண்பிக்கிறார்‌. 
அவர்களை வழிநடத்திச்‌ செல்லுகிறார்‌. 

அந்நிய புத்திரர்கள்‌, கர்த்தருடைய 
ஆலயத்திற்குள்‌ வரும்போது, அவர்கள்‌ 
பலிபீடத்தின்மேல்‌ பலிகளை செலுத்துவார்கள்‌. 
அவர்கள்‌ செலுத்துகிற பலிகளை, கர்த்தர்‌ 
அங்கீகரிப்பார்‌ அவர்கள்‌ அந்நிய 
புத்திரராகமிருந்தாலும்‌, கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாரின்‌ பலிகளை அங்கீகரிப்பதுபோல, 
அந்நிய புத்திரரின்‌ பலிகளையும்‌ 
அங்கீகரிப்பார்‌ 

கர்த்தரே அந்நிய பத்திரை 

தம்முடைய பரிசுத்த பர்வதத்திற்கு கொண்டு 
வருகிறார்‌. அவர்களுடைய பலிகளை 
தம்முடைய பலிபீடத்தின்மேல்‌ 
அங்ககரிக்கிறார்‌.. தம்முடைய ஜெயலீட்டிலே 
அவர்களை மகிழப்பண்ணுகிறார்‌. 
"என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும்‌. 
ஜெபவீடு என்னப்படும்‌" (ஏசா 56:7) என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. கர்த்தருடைய 
ஜெபவீட்டிலே, அந்நிய புத்திரர்களின்‌ துக்கம்‌ 
சந்தோஷமாய்‌ மாறும்‌. அவர்களுடைய 
அழுகை மகிழ்ச்சியாய்‌ மாறும்‌ 


அந்நிய புத்திரர்கள்‌ ஏராளமானோர்‌ 
இருந்தாலும்‌, கர்த்தருடைய 
ஆசீர்வாதத்தைப்‌ பெறுகிறவர்கள்‌, அவரை 
நேசிப்பார்கள்‌. அவருடைய நாமத்தை 
நேசிப்பார்கள்‌. அவர்கள்‌ கர்த்தருக்கு 
ஊழியக்காரராயிருப்பார்கள்‌. அவர்கள்‌ 
கர்த்தரை சேர்ந்துகொள்வார்கள்‌. 
கர்த்தருடைய ஓய்வுநாளை 
ரிசுத்தக்குலைச்சலாக்காதபடி ஆசரிப்பார்கள்‌. 
அவர்கள்‌ கர்த்தருடைய உடன்படிக்கையை 
பற்றிக்கொண்டிருப்பார்கள்‌. 
அந்நிய புத்திரராயிருந்தாலும்‌, 
அவர்களை தம்முடைய 
மகிழப்பண்ணுவார்‌. அவர்களுடைய பலிகளை 
அங்கீகரிப்பார்‌. கர்த்தர்‌ அவர்களை 
ஆசீர்வதிப்பார்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தருடைய சபையிலே ஏராளமான 
புறஜாதியார்‌. சேர்த்துக்கொள்ளப்படுவார்கள்‌. 
ஆகையினால்‌ கர்த்தருடைய வீடு சகல. 
ஜனங்களுக்கும்‌ ஜெபவீடு என்னப்படும்‌. 
கர்த்தருடைய வீடு பலிகளை செலுத்தும்‌ 
வீடு அல்ல. அது ஜெபம்பண்ணுகிற வீடு. 
கர்த்தருடைய வீடு யூதர்கள்‌ மாத்திரம்‌ 
ஜெபிக்கிற ஜெபவீடு அல்ல. அது சகல 
ஜனங்களுக்கும்‌ ஜெபவீடு என்னப்படும்‌. 


“தேவன்‌ பட்சபாதமுள்ளவரல்ல என்றும்‌, 
எந்த ஜனத்திலாயினும்‌ அவருக்குப்‌ 
பயந்திருந்து நீதியைச்‌ செய்கிறவன்‌ எவனோ 
அவனே அவருக்கு உகந்தவன்‌ என்‌ 
நிச்சயமாய்‌  அறிந்திருக்கிறேன்‌"' 

10:34,35) என்று பேதுரு சொல்லுகிறார்‌. 


அந்நியர்களும்‌ பரதேசிகளும்‌ 
தேவாலயத்தில்‌. பிரவேசிக்கக்கூடாது. 
அவர்கள்‌ அதற்குள்ளே த்துமி] 
பிரவேசித்தால்‌, அவர்கள்‌ 
வேண்டும்‌. புதிய ஏற்பாட்டு 
புறஜாதியார்‌ அந்நியர்களோ, பரதேசிகளோ 
அல்ல. அவர்களெல்லோருமே கர்த்தருடைய 
விசுவாசிகள்‌. 


ஆகையால்‌, நீங்கள்‌ இனி அந்நியரும்‌ 
பரதேசிகளுமாயிராமல்‌, பரிசுத்தவான்‌௧ளோடே 
ஒரே நகரத்தாரும்‌. தேவனுடைய 
வீட்பருமாமிரந்து. அப்போஸ்தலர்‌ தீர்க்க 
தரிசிகள்‌ என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின்‌ 
மேல்‌. த வலய 
அதற்கு இயேசு தாமே 
மூலைக்கல்லாயிருக்கிறார்‌'' (எபே 2:19,20). 


ஈதியார்‌ சபைக்குள்ளே வரும்போ 
அவர்களும்‌ த விசுவாசிகளோடு சேர்ந்து, 
ஒரே சரீரமாயிருக்கிறார்கள்‌. சபையிலே 
யூதர்களும்‌, புறஜாதியாரும்‌ இருந்தாலும்‌, 
அவர்களெல்லோரும்‌ ஒரே ஐக்கியத்தில்‌, ஒரே 
சரீரமாயிருக்கிறார்கள்‌. 

இஸ்ரவேலில்‌ தள்ளுண்டவர்களைச்‌ 
சேர்க்கிற கர்த்தராகிய ஆண்டவர்‌. 
அவனிடத்தில்‌ சேர்க்கப்பட்டவர்களையல்லாமல்‌. 
இன்னும்‌ அவனிடத்தில்‌ சேர்ப்பேன்‌" என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ (ஏசா 56:8). 





f= THEN 
TT 


சபையின்‌ 
இனத்தாராயும்‌, 
பேசுகிறவர்களாயும்‌, 
இருந்தாலும்‌ அவர்களெல்லோருமே 
மந்தையாயிருக்கிறார்கள்‌. 

அவர்களுடைய மேய்ப்பராயிருக்கிறார்‌. 

'இந்தத்‌ 
தொழுவத்திலுள்ளவைகளல்லாமல்‌ வேறே 
ஆடுகளும்‌ எனக்கு உண்டு; அலைகளையும்‌ 
நான்‌ கொண்டுவர வேண்டும்‌, அவைகள்‌ 
என்‌ சத்தத்துக்குச்‌ செவிகொடுக்கும்‌, 
அப்பொழுது ஒரே மந்தையும்‌ ஒரே 
மேய்ப்பனுமாகும்‌" (யோவா 10:16). 


இயேசுகிறிஸ்துவின்‌ சபையிலே. 
இன்னும்‌ ஏராளமானோர்‌ சேர்த்துக்கொள்ளப்‌. 
படுவார்கள்‌. “சேர்க்கப்பட்டவர்களையல்லாமல்‌: 
இன்னும்‌ அவனிடத்தில்‌ சேர்ப்பேன்‌” என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. சபை வளர்ந்து, 
பெருகுகிறது. இன்னும்‌ வளர்ந்து பெருகும்‌. 
மந்தையில்‌ இல்லாத இன்னும்‌ ஏராளமான 
ஆடுகள்‌, சபைக்கு வெளியே இருக்கிறது. 

கர்த்தருடைய ஆடுகள்‌. 
- அவர்களெல்லோரையும்‌ தம்முடைய 


கூட்டிச்சேர்ப்பார்‌. 
இரட்சிக்கப்படுகிறவர்கள்‌ அனுதினமும்‌ 


சபையிலே சேர்த்துக்கொள்ளப்படுவார்கள்‌. 


விசுவாசிகள்‌, 


அவையெல்லாம்‌ 


காவற்காரர்‌ 
ஏசா 5629-12. 


ஏகா 56:9. வெளியில்‌ சஞ்சரிக்கிற ௪௧ல. 
மிருகங்களே, காட்டிலுன்ன ௪௧௨ 
மிருகங்களே, பட்சிக்க வாருங்கள்‌. 


ஏசா 56:10. அவனுடைய காவற்காரர்‌ 
எல்லாரும்‌ ஒன்றும்‌ அறியாத குருடர்‌; 
அவர்கனெல்லாரும்‌ குலைக்கமாட்டாத 
ஊமையான நாய்கன்‌; 
தூக்கமயக்கமாய்ப்‌ புலம்புகிறவர்கள்‌, 
படுத்துக்கொள்ளுகிறவர்கள்‌, 
தித்திரைப்‌ பிரியர்‌ 

ஏசா 56:11. திருப்தியடையாமலிருக்கும்‌. 
பெருவயிற்று. "நாய்கன்‌; 
பகுத்தறிவில்லாத மேய்ப்பர்‌; அவர்களில்‌: 
ஒவ்வொருவனும்‌ தன்‌ தன்‌ வழியையும்‌, 
அவனவன்‌ தன்‌ தன்‌ மூலையிலிருத்து 
தன்‌ தன்‌. 'பொழிவையும்‌ 
நோக்கிக்கொண்டிருக்கிறான்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஏசா 56-12. வாருங்கள்‌, 
திராட்சரசத்தைக்‌ கொண்டுவருவேன்‌, 
மதுவைக்‌ குடிப்போம்‌; நானையத்தினம்‌ 
இன்றையத்தினம்‌ போலவும்‌, இதற்கு 
அதிகமாகவும்‌ இருக்கும்‌ என்பார்கள்‌. 


ஏசாயா தீர்க்கதரிசி இதுவரையிலும்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனத்தாருக்கு ஆறுதலான 
வார்த்தைகளையும்‌, ஆசீர்வாதமான 
வார்த்தைகளையும்‌ சொன்னார்‌. அவருடைய 
தொனியில்‌. 
மாற்றமுண்டாயிருக்கிறது. 
ஆறுதலாகப்‌ பேசியவர்‌ 
கடினமான வார்த்தைகளைப்‌ 
ஜனங்களுக்கு. ஆறுதல்‌ சொல்லுவதற்குப்‌ 
பதிலாக, அவர்களை கடிந்துகொள்கிறார்‌. 
அடுத்து வருகிற மூன்று அதிகாரங்களிலும்‌ 
ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிற 
கடிந்துகொள்ளும்‌ வார்த்தைகளே 
எழுதப்பட்டிருக்கிறது. இந்த 
வாக்கியத்திலிருந்து ஏசாயாவின்‌ புதிய 
பிரசங்கச்‌ செய்தி ஆரம்பமாகிறது என்று 
வேதபண்டிதர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ பாபிலோன்‌. 
தேசத்து சிறையிருப்பிலிருக்கிறார்கள்‌. 
கர்த்தர்‌ தமக்கு ஏற்ற வேளையில்‌: 
அவர்களை சிறையிருப்பிலிருந்து விடுவிப்பார்‌ 
என்று ஏசாயா தீர்க்கதரிசனமாய்ச்‌ 
சொன்னார்‌. இப்போது இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாரின்‌ பாவங்களையும்‌, 
மீறுதல்களையும்‌ பற்றிப்‌ பேசுகிறார்‌. 

பாவத்தின்‌ சம்பளம்‌ மரணம்‌. பாவம்‌ 
செய்கிற ஆத்துமா சாகும்‌. இஸ்ரவேல்‌ 
ஜனத்தார்‌ கர்த்தருக்கு விரோதமாய்‌ பாவம்‌ 
செய்திருக்கிறார்கள்‌. அவர்கள்மீது 
தேவனுடைய நீதியான நியாயத்தீர்ப்பு 
சீக்கிரத்தில்‌ வருமென்று ஏசாயா 
சொல்லுகிறார்‌. 

இஸ்ரவேல்‌ 
இதுவரையிலும்‌ 
தேவனுடைய ஆடுகளாயிருந்தார்கள்‌. 
இப்போதோ அவர்கள்‌ பட்சிக்கப்படும்‌ 
ஆடுகளாயிருக்கிறார்கள்‌. தேவனுடைய 
நீதியான நியாயத்தீர்ப்பு அவர்கள்மேல்‌ வரும்‌. 
அப்போது வெளியில்‌ சஞ்சரிக்கிற சகல. 
மிருகங்களும்‌, காட்டிலுள்ள சகல 
மிருகங்களும்‌, இஸ்ரவேல்‌ ஜனத்தாரை 
பட்சித்துப்போடும்‌. “பட்சிக்க வாருங்கள்‌" 
(ஏசா 56:9) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


ஜனங்கள்‌ 
மந்தையிலுள்ள 





i FTE 
TT 


வெளியில்‌ சஞ்சரிக்கிற மிருகங்கள்‌, 
காட்டிலுள்ள மிருகங்கள்‌ ஆகிய வார்த்தைகள்‌ 
பாபிலோன்‌ தேசத்தாரைக்‌ குறிக்கும்‌. 
பாபிலோன்‌ தேசத்தார்‌ இஸ்ரவேல்‌. 
ஜனங்களைப்‌ பட்சித்துப்போட்டார்கள்‌. 
அவர்களுடைய ங்களுக்‌ 


ஈட்டார்கள்‌. 
போர்வீரர்கள்‌ 
சஞ்சரிக்கிற 
காட்டிலுள்ள 
பாய்ந்து வந்து, 
பட்சித்துப்போட்டார்கள்‌. 
உத்தம இடத்தையும்‌, 
, அவர்களுடைய 

தேசத்தையும்‌ அழித்துப்போட்டார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனங்கள்மீது 
தேவனுடைய நியாயத்தீர்ப்புகள்‌ வந்ததற்கு: 
இங்கு காரணம்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
மேய்ப்பர்கள்‌ மந்தையின்‌ 
காவற்காரர்களாயிருக்கவேண்டும்‌. ஆனால்‌ 
அவர்களோ  தங்களிடத்தில்‌ பொறுப்பாய்‌ 
ஒப்படைக்கப்பட்ட வேலையை  ஒழுங்காய்ச்‌ 
செய்யவில்லை. இஸ்ரவேலுடைய காவற்காரர்‌ 
எல்லாரும்‌ நன்றும்‌ அறியாத 
குருடர்களாயிருக்கிறா மேய்ப்பர்கள்‌ 
துன்மார்‌ கர்களாமிரக்கிறா்கள்‌ அவர்கள்‌ 
தங்கள்‌ மந்தைகளை விழித்திருந்து காவல்‌ 
காக்காமல்‌ நித்திரைபண்ணுகிறார்கள்‌. 
இதனால்‌ காட்டுமிருகங்கள்‌ மந்தையிலுள்ள 
ஆடுகளை  எளிதாய்ப்‌ பட்சித்துப்போட்டது. 
காவற்காரர்‌ என்னும்‌ வார்த்தை இஸ்ரவேல்‌ 
ன்‌ ராஜாக்களையும்‌, பிரபுக்களையும்‌ 
ம்‌ வேதபண்டிதர்கள்‌ 


மிருகங்களைப்போலவம்‌, 
மிருகங்களைப்போலவும்‌ 


காவற்காரர்‌ என்னும்‌ 
கள்ளத்தீர்க்கதரிசிகளையும்‌ 


என்றும்‌ 
ஏசாயா, எரேமியா, 
ஆகியோரின்‌ காலத்தில்‌ 

தீர்க்கதரிசிகளும்‌ இருந்தார்கள்‌. 

ஆசாரியர்களும்‌ இருந்தார்கள்‌. அவர்கள்‌ 
ஜனங்களுக்கு நீதியான வார்த்தைகளையும்‌, 
சத்தியமான வார்த்தைகளையும்‌ 
தீர்க்கதரிசனமாய்ச்‌ சொல்லாமல்‌, தங்கள்‌ 
மனம்போன போக்கிலே, தங்களுக்கு 


பிரியமான வார்த்தைகளைச்‌ சொன்னார்கள்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யோசியா ராஜாவின்‌ 
துன்மார்க்கராயிருந்தார்கள்‌. 
கர்த்தருடைய பார்வைக்கு 
காரியங்களை செய்தார்கள்‌. 
கீழே பணிபுரிந்த 
குன்மார்க்கராயிருந்தார்கள்‌. 
அவர்களிடத்தில்‌ ஒப்படைந்திருந்த 
ராஜ்யபாரத்தை சரியாய்‌ நடத்தவில்லை. 
கர்த்தர்‌ அவர்களை நம்பினார்‌. ஆனால்‌ 
அவர்களோ அந்த நம்பிக்கைக்கு 
அபாத்திரராய்ப்‌ போய்விட்டார்கள்‌ 
கர்த்தருடைய 
தேசத்தின்மீதும்‌, 
நியாயாதிபதிகள்மீதும்‌ வந்தது. கர்த்தருடைய 
கோபத்திலிருந்து தப்பித்துக்கொள்ள எந்த 
முயற்சியும்‌ மேற்கொள்ளாமல்‌, இஸ்ரவேலின்‌ 
துன்மார்க்கமான ராஜாக்கள்‌, க்‌ 
விரோதமான பாவங்களை 
செய்தார்கள்‌. இஸ்ரவேலின்‌ காவற்காரர்கள்‌ 
ஜனங்களை சரியாய்க்‌ காவல்‌ காக்கவில்லை. 
இயேசுகிறிஸ்து இந்தப்‌ பூமியிலே 
ஊழியம்‌ செய்த காலத்தில்‌ பிரதான 
ஆசாரியர்களும்‌, வேதபாரகரும்‌ 
யூதமார்க்கத்துத்‌ தலைவர்களாயிருந்தார்கள்‌. 
இவர்கள்‌ யூதர்களுக்கு காவற்காரரைப்போல 


குமாரர்கள்‌ 
அவர்கள்‌ 
பொல்லாப்பான 
அவர்களுக்கு 
நியாயாதிபதிகளும்‌ 
கர்த்தர்‌ 


இவேககிறிஸ்துவே அவர்கள்‌ எதிர்பார்க்கிற 
மேசியா என்று விளக்கம்‌ சொல்லவேண்டும்‌. 


மேசியாவை வரவேற்கவேண்டும்‌. ஆனால்‌ 
அவர்களோ, கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்துவை வரவேற்காமல்‌, அவரை 
ஏற்றுக்கொள்ளாமல்‌, அவருக்கு விரோதமாய்‌ 
எதிர்த்து நின்றார்கள்‌. 

இஸ்ரவேல்‌ ஜனத்தாரை வழிநடத்துகிற 
காவற்காரர்கள்‌ குருடர்களாகவும்‌, 
செவிடர்களாகவும்‌, ஊமையர்களாகவும்‌ 


அவர்கள்‌ 
தேசத்திற்கு. உண்டாயிற்று. 
காவற்காரர்கள்‌ செய்த பாவங்களையும்‌, 
தப்பிதங்களையும்‌ ஏசாயா தீர்க்கதரிசி இங்கு 
தெளிவுபடுத்துகிறார்‌. 





f= THE 
யாய 


1... காவற்காரர்கள்‌ தங்களுடைய 
கடமையை சரியாய்ப்‌ புரிந்துகொள்ளவில்லை. 
அவர்கள்‌ ஒன்றும்‌ அறியாத 
குருடர்களாமிருந்தார்கள்‌. கர்த்தருடைய 
சத்தியத்தை. உபதேசம்‌ பண்ணுவதற்கு. 
அவர்கள்‌ தகுதியற்றவர்கள்‌. அவர்களும்‌ 
உபதேசத்தைப்‌ பெற்றுக்கொள்ளவில்லை. 
அவர்களாலும்‌ மற்றவர்களுக்கு உபதேசம்‌ 
பண்ணமுடியவில்லை. இஸ்ரவேலின்‌ 
த்க்‌ உபதேசமுமில்லை. 
மில்லை. காவற்காரர்‌ 
குறப்களாபிருக்களார்கள்‌ குருடர்கள்‌ 
காவற்காரராயிருப்பதற்கு தகுதியற்றவர்கள்‌. 
இயேசுகிறிள்‌ பரிசேயரைப்‌ 
கொல்லல்‌! அனகன்‌ க 
வழிகாட்டுகிற குருடர்‌ என்று 
சொல்லுகிறார்‌. “அவர்களை விட்டுவிடுங்கள்‌, 
அவர்கள்‌ குருடருக்கு வழிகாட்டுகிற. 
குருடராயிருக்கிறார்கள்‌: குருடனுக்குக்‌ 
குருடன்‌ வழிகாட்டினால்‌ இருவரும்‌ குழியிலே. 
விழுவார்களே என்றார்‌" (மத்‌ 15:4). 


வெளியில்‌ சத்சரிக்கிற மிருகங்களும்‌, 
காட்டிலுள்ள மிருகங்களும்‌ 

ஆடுகளை பட்சித்துப்போட 
காவற்காரரோ பார்க்க 
குருடர்களாயிருக்கிறார்கள்‌. 

வருவதுகூட 

அவர்கள்‌ ஒன்றும்‌ 
அவர்கள்‌ 


அறியாத குருடர்கள்‌. 
பகுத்தறிவில்லாத மேய்ப்பர்கள்‌ 
(ஏசா 561), தங்களுடைய ஆடுகளைப்‌ 
பாதுகாப்பதற்கு என்ன செய்யவேண்டும்‌. 
என்பதுகூட அவர்களுக்குத்‌ தெரியவில்லை. 
2, இஸ்ரவேலின்‌ காவற்காரர்‌ ஒன்றும்‌ 
குருடர்களாயிருக்கிறார்கள்‌. 

்‌ பகர்‌ 


நாய்களாயிருக்கிறார்கள்‌ 
பேசமுடியாது. 
ஆடுகளைப்பட்சிக்க, 


நெருங்கி வந்தாலும்‌, 
காவற்காரர்களால்‌, 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இஸ்ரவேலின்‌ காவற்காரர்கள்‌ 
தேவனுடைய தீர்க்கதரிசிகளைப்‌ பார்த்து 
குலைத்தார்கள்‌. அவர்களுக்கு விரோதமாகக்‌ 
கலகம்பண்ணினார்கள்‌. அவர்களுடைய 
வார்த்தைக்கு எதிர்த்து நின்றார்கள்‌. 
இப்போதோ ஆடுகளை பட்சிக்க ஓநாய்கள்‌ 
வந்திருக்கிறது. ஆடுகளை திருட திருடன்‌ 
வந்திருக்கிறான்‌. இஸ்ரவேலின்‌ காவற்காரர்‌ 
ஒநாய்களை எதிர்த்தும்‌, திருடர்களை 
எதிர்த்தும்‌ ஒரு வார்த்தை கூட 
சொல்லவில்லை. அவர்கள்‌ புதுமையான 
காவற்காரர்கள்‌. ஒநாய்களுக்கு 
சிநேகிதராகவும்‌, தங்கள்‌ ஆடுகளுக்கு 
பகைஞராகவும்‌ இருக்கிறார்கள்‌. 

3. இஸ்ரவேலின்‌ காவற்காரர்கள்‌ 
சோம்பேறிகள்‌. தூக்க மயக்கமாய்‌ 
புலம்புகிறவர்கள்‌.  படுத்துக்கொள்கிறவர்கள்‌. 
அவர்கள்‌ நித்திரை பிரியர்கள்‌. நித்திரை 
செய்கிறவர்களால்‌ தங்கள்‌ மந்தையிலுள்ள 
ஆடுகளை காவல்காக்க முடியாது. 
அவர்களுக்கு தங்கள்‌ ஆடுகளின்‌ 
பாதுகாப்பைவிட, தங்களுடைய நித்திரையே 
முக்கியமானதாகவும்‌, பிரியமானதாகவும்‌ 
இருக்கும்‌. 

4. இஸ்ரவேலின்‌ காவற்காரர்கள்‌ 
பேராசைக்காரர்கள்‌. அவர்கள்‌ 
திருப்தியடையாமலிருக்கும்‌ பெருவயிற்று 
நாய்கள்‌. தங்களுக்கு என்ன கிடைக்கும்‌. 
என்பதில்தான்‌ கவனமாயிருப்பார்கள்‌. 
தாங்கள்‌ என்ன செய்யவேண்டும்‌ 
என்பதைப்பற்றி அக்கறையில்லாதிருப்பார்கள்‌. 
அவர்களுக்கு சுயநலமே முக்கியம்‌. 
இஸ்ரவேலின்‌ காவற்காரர்‌ ஒவ்வொருவனும்‌ 
தன்னுடைய தனிப்பட்ட ஆசைகளை 
நிறைவேற்றுவதில்‌ மாத்திரமே அக்கரை 
செலுத்துகிறான்‌. தன்னுடைய தேசத்திற்கு 
என்ன செய்யவேண்டும்‌. 
அவர்கள்‌ சிந்தித்துப்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனங்களின்‌ 
நன்மைக்கு தாங்கள்‌ செய்ய 
கடமைகளை இவர்கள்‌ 
முன்வரமாட்டார்கள்‌. 





படட ஏசாயா - விரிவுரை ம்ம 
ரியா ISAIAH - COMMENTARY PUBLISHERS 


காவற்காரர்கள்‌ தங்களுக்குள்‌ கலந்து தங்களுடைய சுகவாழ்வு நீடித்த 
பேசும்போது அவனவன்‌ த்‌ நிலைத்து நிற்குமென்று 
கருத்துக்குத்தான்‌ க்கியத்துவம்‌ | இஸ்‌ ன்‌ காவற்காரர்கள்‌ உறுதியாய்‌ 
கொடுப்பார்கள்‌. மற்றவர்கள்‌ சொல்லுகிற | நம்புகிறார்கள்‌. தங்களுடைய சந்தோஷம்‌: 
நல்ல கருத்துக்களைகூட செவிகொடுத்து ம்‌ நினைக்கிறார்கள்‌. 
கேட்கமாட்டார்கள்‌. தனக்கு என்ன லாபம்‌. த்தினம்‌ இன்றையத்தினம்‌ ம்‌ 
கிடைக்கும்‌ என்பதில்‌ மாத்திரமே அக்கரை 
காண்பிப்பார்கள்‌. ஜனங்களுடைய பொதுவான. 
நன்மைகளே உதாசீனம்‌ | இச்சைகளை இன்று நிறைவேற்றுவதுபோல, 
பண்ணிவிடுவார்கள்‌. அதற்கு முக்கியத்துவம்‌ | நாளைக்கும்‌ நத்தம்‌ 
கொடுக்காமல்‌ காலதாமதம்‌ பண்ணுவார்கள்‌. | சொல்லுவார்கள்‌. அதற்கு 
"அவர்களில்‌ ஒவ்வொருவனும்‌ தன்‌ நன்‌ | சரீரத்தில்‌ தெம்பும்‌, பெலனும்‌, ல்‌ 
வழியையும்‌, அவனவன்‌ தன்‌ தன்‌ மூலையிலி | பாதுகாப்பும்‌, செழிப்பும்‌ க்கள்‌ 
ருந்து, தன்‌ தன்‌ பொழிவையும்‌ | நம்புகிறார்கள்‌. 
நோக்கிக்கொண்டிருக்கிறான்‌" (ஏசா 5631) ர்‌ பர்‌ 
கர்த்தர்‌ துன்மார்க்கனை 


என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. ஆசீர்வதிக்கமாட்டார்‌. அவர்‌ அவனுக்கு. 

ன்‌ நரலேலின்‌  காவற்காரர்கள்‌ | ஒனையாயிருக்கமாட்டார்‌. துள்பார்க்கலுக்கு 
குடித்து வெறித்திருப்பார்கள்‌. குடிகாரர்களால்‌ | அழிவு 
தெ 


வரும்‌ துன்மார்க்கனுக்கு 
வாக! எ சநதக்கக்‌ க்‌ சமாதானமில்லை.... என்று, 

தெளிவாகப்‌ பேசவும்‌ முடியாது. “வாருங்கள்‌, | சொல்லுகிறார்‌... ஆனால்‌ அவர்களோ 
திராட்சரசத்தைக்‌ கொண்டுவருவேன்‌, | கர்த்தருடைய சித்தத்தைப்‌ பரிந்துகொள்ளாமல்‌ 
கோக்‌ (கவ்வ ௦12) | நாணையத்தினம்‌ இன்றையத்தினம்‌ போல்‌ 
ஜனங்களை தங்களிடத்தில்‌ இதற்கு அதிகமாகவும்‌ இருக்கும்‌" என்று 
இச்சத்து, அவர்களோடு கூட அனிந்து | சொல்லுகிறார்கள்‌. அவர்கள்‌ மெய்யாகவே 
பனம்‌ இலாக்‌ பகுந்தறிலில்லாத மேய்ப்பர்கள்‌. அவர்கள்‌ 

காவற்காரர்கள்‌ ஜனங்களுடைய ஒன்றுமறியாத குருடர்கள்‌. 

குன்மார்க்கந்தை கடிந்து. சொல்லவேண்டும்‌. 

அவர்கள்‌ பாவம்‌ செய்யும்போது. அதைக்‌ 

குறித்து கண்டித்து உணர்த்தவேண்டும்‌. 

ஆனால்‌ இஸ்ரவேலின்‌ காவற்காரர்களோ, 

ஜனங்களுடைய துன்மார்க்கத்திற்கும்‌ 

பாவத்திற்கும்‌ பங்காளிகளாயிருக்கிறார்கள்‌. 

அவர்களை பாவம்‌ செய்யத்‌ தூண்டுகிறார்கள்‌ 

இவர்களை அழிவின்‌ பாதையிலே 

வழிநடத்துகிறார்கள்‌. காவற்காரர்களும்‌ 

அவர்களோடு அழிவின்‌ பாதையிலே கூட 

நடந்து, எல்லோரும்‌ ஏகமாய்‌ 

அழிந்துபோகிறார்கள்‌. ஜனங்களும்‌ அழிந்து 

போகிறார்கள்‌. காவற்காரரும்‌ 


அழிந்துபோகிறார்கள்‌. 





i= FTE 
TT 
உன்னைக்‌ காக்கிறதற்கும்‌, 


நான்‌ ஆயத்தம்பண்ணின ஸ்தானத்துக்கு 
உன்னைக்‌ கொண்டுபோய்ச்‌ சேர்க்கிறதற்கும்‌. 
ப்‌ நான்‌ ஒரு தூதனை உனக்கு 
முன்னே அனுப்புகிறேன்‌" (யாத்‌ 23:20) என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. கர்த்தருடைய 
தூதன்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ பாளயத்தைப்‌ 
பாதுகாக்கிறார்‌. அவர்கள்‌ போகவேண்டிய 
தேசத்திற்கு கர்த்தருடைய தூதனானவர்‌ 
அவர்களை வழிநடத்துகிறார்‌. 


தூதன்‌ என்பது திரித்துவத்தில்‌: 
இரண்டாம்‌ நபரைக்‌ குறிக்கும்‌ பெயர்‌. இயேசு 
கிறிஸ்து மனுஷ அவதாரம்‌ 
முன்பாக, அவரைக்‌ குறிப்பதற்கு 
பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. 
பிதாவோடும்‌, பரிசுத்த ஆவியானவரோடும்‌. 
சதாகாலங்களிலும்‌ சம அந்தஸ்தில்‌ 
இருக்கிறவர்‌. 

தேவனுடைய நாமம்‌ 
உள்ளத்தில்‌ இருக்கிறது. (யாத்‌ 
கர்த்தருடைய தூதனானவர்‌ என்னும்‌. 
வாக்கியத்தை மோசே 25 இடங்களில்‌ 
பயன்படுத்தியிருக்கிறார்‌. வேதாகமத்தில்‌ இந்த 
நபர்‌ ச நபராக அறியப்பட்டருக்கிறார்‌ 
இவர்‌ தேவன்‌ என்றும்‌, கர்த்தர்‌ என்றும்‌ 
'அழைக்கப்பட்டிருக்கிறார்‌. 


அவர்‌ 
23:21). 


கர்த்தருடைய தூதனானவர்‌ 
ஆகாரைப்‌ பார்த்து, “உன்‌ சந்ததியை மிகவும்‌ 
பெருகப்‌ பண்ணுவேன்‌.கர்த்தர்‌ உன்‌ 
அங்கலாய்ப்பைக்‌ கேட்டார்‌" (ஆதி 167-12; 
ஆதி 21:17-18) என்று கூறினார்‌. அப்பொழுது 

ர்‌, என்னைக்‌ காண்பவரை நானும்‌ 

த்தில்‌ கண்டேன்‌ அல்லவா என்று 


நீர்‌ என்னைக்‌ காண்கிற தேவன்‌ என்று 
பேரிட்டாள்‌. 


கர்த்தருடைய தூதனானவர்‌ 
வானத்திலிருந்து ஆபிரகாமே, ஆபிரகாமே 
என்று கூப்பிட்டார்‌. அவர்‌ இதோ அடியேன்‌ 
என்றார்‌. அப்பொழுது அவர்‌: 
பிள்ளையாண்டான்மேல்‌ உன்‌ கையைப்‌ 
போடாதே. அவனுக்கு ஒன்றும்‌ செய்யாதே. நீ 
அவனை உன்‌ புத்திரன்‌ என்றும்‌, உன்‌ 
ஏகசுதன்‌ என்றும்‌ பாராமல்‌ எனக்காக. 
ஒப்புக்கொடுத்த படியினால்‌ நீ தேவனுக்குப்‌ 
பயப்படுகிறவன்‌ என்று இப்பொழுது 
அறிந்திருக்கிறேன்‌ என்றார்‌ 
(ஆதி 22:11-1275-17. 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தேவதூதன்‌ ஒருவர்‌ சொப்பனத்தில்‌ 
யாக்கோபே" என்றார்‌. வனுக்கு 
அபிஷேகஞ்செய்து, எனக்கு 

பொருத்தனையைப்‌ பண்ணின பெத்தேலிலே 
உனக்குத்‌ தரிசனமான தேவன்‌ நானே. 


(ஆதி 3121-13) 


யாக்கோபு “எல்லாத்‌ தீமைக்கும்‌ 
நீங்கலாகி என்னை மீட்ட தூதனானுமானவர்‌. 

தப்‌ பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக" 
என்று கூறி யோசேப்பின்‌ பிள்ளைகளை 
ஆசீர்வதித்தார்‌ (ஆதி 48:16) 


கர்த்தருடைய தூதனானவர்‌ 
மோசேயிடம்‌ தம்மை “நான்‌ ஆபிரகாமின்‌ 
தேவனும்‌, ஈசாக்கின்‌ தேவனும்‌, யாக்கோபின்‌ 
தேவனுமாகிய உன்‌  பிதாக்களுடைய 
தேவனாயிருக்கிறேன்‌. என்றார்‌! 
(யாத்‌ 3:2-4:28) வனாந்தரத்தில்‌ 
இஸ்ரவேலரின்‌ சேனைக்கு முன்னாக நடந்த 
தேவதூதனானவர்‌ அக்கினிஸ்தம்பமாகவும்‌, 
மேகஸ்தம்பமாகவும்‌. தம்மை 
வெளிப்படுத்தினர்‌. (யாத்‌ 141924. 
யாத்‌ 23:20,23; 32:34; யாத்‌ 3: 
எண்‌ 20:6) 


யாத்‌ 


கர்த்தருடைய தூதனானவர்‌ வழியிலே 
ன்‌ த 


பிலேயாமுக்கு எதிராக 
கர்த்தராக 


(எண்‌ 22:22-35). 


வனுடைய 
யோகுவாவிடம்‌ 
அதிபதியாக வந்தார்‌ (யோசு 513-15). 


கர்த்தருடைய என்ப; 
தேவகுமாரனைக்‌ குறிக்கும்‌ ன்றும்‌ து 
உடன்படிக்கையின்‌ தூதராகயிருக்கிறார்‌ 
என்றும்‌ வேதபண்டிதர்களில்‌ சிலர்‌ விளக்கம்‌ 
சொல்லுகிறார்கள்‌. கர்த்தருடைய 
தூதனானவர்‌ அவருடைய ஸ்தானிகராகவும்‌ 
இருக்கிறார்‌. தேவகுமாரனாகிய 
இயேசுகிறிஸ்து, இந்த உலகத்தில்‌ 
மனிதராக அவதரிப்பதற்கு முன்பாக, அவர்‌ 
சபையின்‌ மீட்ராகவும்‌ இருந்தார்‌. 
கிறிஸ்துவானவர்‌ இந்த உலகத்தின்‌ 
ஆரம்பத்திலிருந்தே. அடிக்கப்படும்‌ 
ஆட்டுக்குட்டியாகவும்‌ இருந்தார்‌. 





i= FTE 
TT 


நீதிமான்‌ மடிந்துபோலதை ஏசாயா 

தீர்க்கதரிசி கண்டு அதற்கு ஆவிக்குரிய 

விளக்கம்‌ கொடுக்கிறார்‌ (ஏசா 57:12) 
விக்கிரகாராதனையிலும்‌, 

ஆ வேசித்தனத்திலும்‌ 

ஈடேடுகிறார்கள்‌. அவர்கள்மீது தேவனுடைய 

நியாயத்தீர்ப்பு வரும்‌ (ஏசா 57:3-12). கர்த்தர்‌ 

தம்முடைய கிருபையினால்‌ - 

ஜனத்தாரிடம்‌ 

அவர்களுடைய 

அவர்களை விடுவித்து, 

தேசத்தில்‌ அவர்களை 

குடியேற்றுகிறார்‌. 

ஆசீர்வாதத்தையும்‌ 

கொடுக்கிறார்‌ (ஏசா 5713-21) 


நீதிமான்‌ மடி.ந்துபோகிறான்‌ 
ஏசா 57:1,2. 


ஏசா 57:1. நீதிமான்‌ மடி.ந்துபோகிறான்‌, 
ஒருவரும்‌ அதை மணதில்வைக்கிற 
தில்லை புத்திமான்கன்‌ எடுத்துக்‌ 
கொள்ளப்படுகிறார்கள்‌, ஆனாலும்‌ 
தீங்குவராததற்குமுன்னே நீதிமான்‌. 
எடுத்துக்‌ கொள்ளப்படுகிறான்‌. 
என்பதைச்‌ சிந்திப்பார்‌ இல்லை. 


ஏசா 57:2. நேர்மையாய்‌ நடந்தவர்கள்‌ 
சமாதானத்துக்குன்‌. பிரவேசித்து, 
தங்கள்‌. படுக்கைகளில்‌ 
இளைப்பாறுகிறார்கள்‌. 


ஏசாயா தீர்க்கதரிசி 
முன்பு இஸ்ரவேலின்‌ 
கடிந்துகொண்டார்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


கொள்ளப்படுகிறார்கள்‌. 
உலகத்தில்‌ மடிந்துபோகிறான்‌ 
எல்லோருக்கும்‌ வரும்‌. 

பிறப்பதும்‌, ஒரு தரம்‌ மரிப்பதும்‌. 
எல்லோருக்கும்‌ நியமிக்கப்பட்டிருக்கிறது. 
ஒருவன்‌ பக்திமானாகவும்‌, நீதிமானாகவும்‌ 
இருப்பதினால்‌ அவனாலும்‌ மரணத்திற்குத்‌ 
தப்பித்துக்கொள்ள முடியாது. 


நம்முடைய நீதி மரணத்தின்‌ 
கூரிலிருந்து நம்மை விடுவிக்கும்‌. ஆனால்‌ 
அது மரணத்தின்‌ அடியிலிருந்து நம்மை 
ஒருபோதும்‌ விடுவிக்காது. மரணம்‌ நம்மை 
தாக்கும்போது, நாம்‌ மரிப்பது நிச்சயம்‌. 
நீதிமான்‌ நன்மையே செய்தாலும்‌, 
அவனுக்கும்‌ மரணம்‌ வந்துவிடுகிறது. 
விருட்சத்தை 
அது மடிந்துபோகிறது. 
வெட்டப்பட்ட மரம்‌ இனிமேல்‌ கனிதராது, 
வெட்டப்பட்ட பின்பு மீதமுள்ள தூர்ப்பகுதி 
நிலத்திற்கு பாரமாகத்தான்‌ இருக்கும்‌. அது 
இடத்தை அடைத்துக்கொள்ளும்‌. கனிதரும்‌ 
மரமாகமிருந்தாலும்‌, வெட்டப்பட்ட பின்பு 
அதனால்‌ ஒரு பயனும்‌ உண்டாகாது. 


வெட்டும்போது, 


தேவனுடைய தெய்வீக சித்தத்தையும்‌, 
அவருடைய நோக்கத்தையும்‌, பராமரிப்பையும்‌ 
மனுஷர்‌ சரியாக  தியானிப்பதில்லை. 
“ஒருவரும்‌ அதை மனதில்‌ வைக்கிறதில்லை" 
4) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
எடுத்துக்கொள்ளப்படுகிறான்‌. 
உமிரோடிருக்கையில்‌, அவனால்‌ 
சமுதாயத்திற்கு. அநேக நன்மைகள்‌ 
உண்டாயிருந்திருக்கும்‌. 
பின்போ ஜனங்களுக்கு 
ஒத்திருக்குக்‌,. றட அன்‌ 


ந்த்‌ கடன! நமக்கு 


புத்திமான்‌ 
எடுதகத்கொளள்ப்படுவதை நாம்‌ 
பார்க்கும்போது. நம்முடைய இருதயத்தில்‌ 
நாம்‌ உணர்வடைய வேண்டும்‌. அவர்களுக்கு 
மரணம்‌ வந்ததுபோல, நமக்கும்‌ மரணம்‌ 
வரும்‌ என்பதைப்‌ புரிந்துகொள்ளவேண்டும்‌. 





i= a 
TT 


நீதிமான்‌ தீங்கு வராததற்கு முன்னே 
எடுத்துக்கொள்ளப்படுகிறான்‌. “நேர்மையாய்‌ 
சமாதானத்துக்குள்‌ 
படுக்கைகளில்‌ 
(ஏசா 57:2) ன்‌ 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 

மரணம்‌ கர்த்தருடைய 
பிரியமாயிருக்கிறது. 
நீதிமான்‌ மடிந்துபோவதைப்பற்றியோ, 
புத்திமான்கள்‌ எடுத்துக்கொள்ளப்படுவதைப்‌ 
பற்றியோ ஜனங்கள்‌  சிந்திப்பதுமில்லை, 
அதை தங்கள்‌ மனதில்‌ வைப்பதுமில்லை. 
மற்றவர்களுடைய மரணத்தைக்‌ குறித்து 
ஜனங்கள்‌ அக்கரையில்லாதவர்களாகவும்‌, 
குவலையில்லாதவர்களாகவும்‌ இருக்கிறார்கள்‌. 


சிறுபிள்ளைகள்‌ பொறுப்பில்லாமல்‌ 
சிறுபிள்ளைத்தனமாயிருப்பார்கள்‌. அவர்‌ 
களுடைய பெற்றோர்‌ இறந்துவிட்டால்‌, 
அவர்களுடைய குடும்பத்தில்‌ பேரிழப்பு 
உண்டாகும்‌. ஆனால்‌ அந்த இழப்பையும்‌ 


நஷ்டத்தையும்‌ குறித்து சிந்திக்கும்‌ பக்குவம்‌ 
தங்கள்‌ 


சிறுபிள்ளைகளிடத்தில்‌ இருக்காது. 
பெற்றோர்‌ இறந்துவிட்டதினால்‌, 
என்னென்ன நஷ்டங்களும்‌, 
உண்டாகும்‌ என்பதை சிறுபிள்ளைகளால்‌ 
சிந்தித்துப்‌ பார்க்க முடியாது. 


நீதிமான்கள்‌ மடிந்துபோகும்போதும்‌, 
புத்திமான்௧ள்‌ எடுத்துக்கொள்ளப்படும்போதும்‌ 
சமுதாயத்திற்கு ப்‌ ஷ்டமும்‌ 
உண்டாகும்‌. 
நஞ்டத்தைப்பற்றி சிந்தித்துப்‌ பார்ப்பதில்லை. 
அவர்கள்‌ சிறுபிள்ளைகளைப்‌ போல, 
தங்களுக்கு வந்துவிட்ட நஷ்டத்தை தங்கள்‌ 
வைக்கிறதுமில்லை, அதைப்பற்றி 
சி்திப்பதுபில்லை. 


நீதிமான்கள்‌. 
அவர்களுக்கு 
அவர்கள்‌ 
பாடுகளிலிருந்தும்‌, 
குஷ்டங்களிலிருந்தும்‌ 
குடந்துபோகிறார்கள்‌. 
முன்னே நீதிமான்கள்‌. 
படுகிறார்கள்‌. 

நோவாவின்‌ காலத்தில்‌ பெருவெள்ளம்‌. 
வந்தது. வெள்ளம்‌ வருவதற்கு முன்பாகவே. 
கர்த்தர்‌ 'நோவாவையும்‌ அவருடைய 

ம்‌ ம்‌ பேழைக்குள்‌ 


மடிந்துபோகும்போது. 
நன்மையே உண்டாகிறது. 


இழுத்துக்கொண்டார்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஒரு சில நீதிமான்கள்‌ 
வாசலிலே நின்று, கர்த்தரிடத்தில்‌ 
பண்ணுவார்கள்‌. அவர்கள்‌ 
பரிந்து பேசுவார்கள்‌. 
நியாயத்தீர்ப்பு மனுஷர்மீது சீக்கிரத்தில்‌. 
வந்துவிபாதவாறு, அவர்கள்‌ கர்த்தருக்கு 
முன்பாக பரிந்து பேசிக்கொண்டிருப்பார்கள்‌. 
அப்படிப்பட்ட நீதிமான்களும்‌, புத்திமான்களும்‌ 
கூட, ஏற்றகாலத்திலே மடிந்துபோகிறார்கள்‌. 
அவர்கள்‌ எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு, 
அவர்கள்‌ இருந்த இடம்‌ வெற்றிடமாக 
யிருக்கும்‌ ஜனங்களுக்காக கர்த்தரிடத்தில்‌ 
பரிந்து பேச ஒருவரும்‌ இருக்கமாட்டார்கள்‌. 
அப்போது தேவனுடைய உக்கிரகோபம்‌ 
ஜனங்கள்மீது பூரணமாய்‌ வரும்‌. 


கர்த்தர்‌ தம்முடைய தூதர்களை 
தம்மிடமாய்ச்‌ சேர்த்துக்கொள்ளுவது, அவர்‌ 
யுத்தம்பண்ண ஆயத்தமாயிருக்கிறார்‌ 
என்பதற்கு அடையாளம்‌. நீதிமான்‌ 
மரிக்கும்போது சமாதானத்திற்குள்‌ 
பிரவேசிக்கிறான்‌. அவன்‌ இந்தப்‌ பூமியில்‌ 
உயிரோடிருந்த காலத்தில்‌ நேர்மையாய்‌ 
நடந்தவன்‌. நீதிமான்கள்‌ மரித்த பின்பு, 
சமாதானத்திற்குள்‌ பிரவேசித்து, தங்கள்‌ 
படுக்கைகளில்‌ இளைப்பாறுகிறார்கள்‌. 


திறப்பின்‌ 
ஜெபம்‌ 
மனுஷருக்காக 
தேவனுடைய 


நேர்மையாய்‌ நடக்கிறவர்கள்‌, தங்கள்‌ 
ஜீவியகாலத்தின்‌ முடிவுபரியந்தமும்‌ 
நேர்மையாய்‌ நடக்கவேண்டும்‌. நீதிமான்கள்‌ 

வுபரியந்தம்‌ நீதிமான்களாகவே 

க்கவேண்டும்‌. தங்கள்‌ நீதியைக்‌ காத்துக்‌ 
கொள்ளவேண்டும்‌. முடிவுபரியந்தம்‌ 
நேர்மையாய்‌ நடந்தவர்கள்‌, மரிக்கும்போது, 
'சமாதானத்திற்குள்‌ பிரவேசிப்பார்கள்‌. 
அவர்களுடைய ஆத்துமா சமாதானத்தோடு 
இளைப்பாறும்‌. 


விக்கிரகாராதனைக்காரர்‌ 
ஏசா 57:8-9 
ஏசா 57:3. நான்பார்க்கிறவனின்‌ 
பின்னைகனே, விபசாரனுக்கும்‌ 
வேசிக்கும்‌ பிறந்த சந்ததியாரே, 
நீங்கள்‌ இங்கே கிட்டிவாருங்கள்‌.. 


ஏசா 584. நீங்கள்‌ யாரைப்‌ 
பரியாசம்பண்ணுகிறீர்கன்‌? யாருக்கு 
விரோதமாய்‌ வாயைத்‌ திறத்து, நாக்கை 
தீட்டுகிறீர்கள்‌? "நீங்கள்‌ 
'துரோகம்பண்ணுகிற பின்னைகளும்‌, 
கன்னச்‌ சத்ததியாருமல்லவோ? 





i= THE 
TT 


ஏசா 575. நீங்கள்‌ பச்சையான சகல. 
மரத்தின்கீழும்‌, விக்கிரக 
தேவர்களோடே மோகாக்கினியில்‌ 
வெத்து, பன்னத்தாக்குகளிலே கன்மலை 
வெடிப்புகளின்‌ கீழ்ப்‌ பின்னைகளைக்‌ 
கொள்றுபோடுகிறவர்கள்‌. 


ஏசா 57:6. பன்னத்தாக்குகளிலுள்ள 
வழவழப்பான சிலைகளிடத்தில்‌ உன்‌ 
பங்கு இருக்கிறது; அவைகள்‌, 
அவைகளே உன்‌ வீதம்‌; அவைகளுக்கு நீ 
பானபலியை வார்த்து, போஜனபலி. 
யையும்‌ செலுத்துகிறாய்‌ர; 
'இவைகளின்மேல்‌ பீரியப்படுவேனோ? 


ஏசா 57:7. தீ உயரமும்‌ உன்னதமுமான 
மலைகளின்மேல்‌ உன்‌ மஞ்சத்தை 
வைக்கிறாய்‌; அங்கேயும்‌ பலியிடும்படி. 
ஏறுகிறாய்‌. 


ஏகா 57:8. கதவுகளுக்கும்‌ 
நிலைகளுக்கும்‌ பின்னாக உன்‌ 


ஞாபகக்குறியை. வைக்கிறாய்ந த்‌ 
என்னைவிட்டுப்போய்‌ மற்றவர்களுக்கு. 
உன்னை வெளிப்படுத்தினாய்‌;; 
ஏறிப்போய்‌ உன்‌ மஞ்சத்தை 
அகலமாக்கி, அவர்களோடே 
உடன்படிக்கை பண்ணினார்‌; 
அவர்களுடைய மஞ்சத்தைக்‌ காண்கிற 
எல்லா இடத்திலும்‌ அதை நேசிக்கிறாய்‌. 
ஏசா 574 தீ *தைலத்தைப்‌ 
பூசிக்கொண்டு, ராஜாவினிடத்தில்‌ 
போகிறாய்‌; உன்‌ பமிமனங்களை 
மிகுதியாக்கி, உன்‌ ஸ்தானாபதிகணைத்‌ 
தூரத்துக்கு அனுப்பி, உன்னைப்‌ 
பாதானமட்டும்‌ தாழ்த்துகிறாய்‌. 


நீதிமான்கள்‌ 
முன்பே, இந்த 
எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள்‌. 
உலகத்து 
'பொல்லாதவர்களாயிருக்கிறார்கள்‌. 
அவர்கள்மீது 
குற்றச்சாட்டுக்களைச்‌ 
ஜனங்கள்‌ பாவத்தில்‌ சிக்கியிருக்கிறார்கள்‌ 
இந்தப்‌ பூமி முழுவதும்‌ பாவத்தினால்‌. 
நிரம்பியிருக்கிறது. பாவம்‌ நிறைந்த 


தீங்கு 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இந்தப்‌ பிரபஞ்சம்‌, நீதிமான்கள்‌ ஜீவிப்பதற்கு 
ஏற்ற ஸ்தலமல்ல. கர்த்தர்‌ நீதிமான்களுக்கு 
நன்மை செய்வதற்காகவே அவர்களை 
தம்மிடத்தில்‌ எடுத்துக்கொள்கிறார்‌. 


கர்த்தர்‌ துன்மார்க்கரை எச்சரிக்கிறார்‌ 
அவர்களை நாள்பார்க்கிறவளின்‌ 
பிள்ளைகள்‌ என்றும்‌, விபசாரனுக்கும்‌ 
வேரிக்கும்‌ பிறந்த சந்ததியார்‌ என்றும்‌ 

ல்‌ ம்‌ ்‌ 


சேர்ந்துகொள்வதும்‌ பாவம்‌. 
பின்பற்றாமல்‌, 
பின்பற்றுகிறவர்கள்‌ 
பிள்ளைகளாயிருக்கிறார்கள்‌. 


நீங்கள்‌ இங்கே கிட்டி வாருங்கள்‌" 
பாவிகளைத்‌ தம்மிடமாக 
ஏசாயா தீர்க்கதரிசி 
வார்த்தையைச்‌ 
க்‌ துன்மார்க்கருக்கு அழிவு, 
நியமிக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள்‌ துரோகம்‌ 
பண்ணுகிற. பிள்ளைகளும்‌ கள்ள 
சந்ததியாராயும்‌ இருக்கிறார்கள்‌ (ஏசா 57:4). 
ஜனங்களிடத்தில்‌ என்னென்ன 
பாவங்களெல்லாம்‌ இருக்கிறது என்பதை 
கர்த்தர்‌ இங்கு  தெளிவுபடுத்துகிறார்‌. 
அவர்களிடத்தில்‌ மூன்றுவிதமான 
பாவங்கள்‌ இருக்கிறது என்று ஏசாயா 
கர்த்தருடைய செய்தியைச்‌ சொல்லுகிறார்‌. 
அவையாவன : 1. அவர்கள்‌ கர்த்தரையும்‌ 
கர்த்தருடைய வார்த்தையையும்‌ பரியாசம்‌. 
பண்ணுகிறார்கள்‌. 2. அவர்கள்‌ கர்த்தரை 
ஆராதியாமல்‌, விக்கிரகங்களை 
ஆராதிக்கிறார்கள்‌. 3. தங்களுக்கு ஆபத்து 
வரும்போது, கர்த்தரை நம்பாமல்‌ 
அந்நிய தேசத்தாரை நம்புகிறார்கள்‌. 


கீழ்ப்படியாமையின்‌ 


கர்த்தருக்கு விரோதமாய்ப்‌ பாவம்‌ 
செய்கிறவர்கள்‌ 'துரோகம்பண்ணுகிற 
பிள்ளைகளாயும்‌, கள்ள சந்ததியாராயும்‌ 
இருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ கர்த்தரையும்‌, 
கர்த்தருடைய 

பரியாசம்பண்ணுகிறார்கள்‌ 

யாரைப்‌ பரியாசம்பண்ணுகிறீர்கள்‌?' 
யாருக்கு விரோதமாய்‌. வாயைத்‌ 
திறந்து. நாக்கை நீட்டுகிறீர்கள்‌?” 
(ஏசா 57:4) என்று கர்த்தர்‌ கேட்கிறார்‌. 





i FTE 
TT 


ந 
பரியாசம்பண்ணுவதாக 
நினைக்கிறார்கள்‌. 
விரோதமாக தங்கள்‌ 
தங்கள்‌ நாக்கை. 
அக்கிரமக்காரர்கள்‌ 
ஆனால்‌ அவர்கள்‌, 
பரியாசம்பண்ணுகிறார்கள்‌. 
விரோதமாகவே, தங்கள்‌ வாயைத்‌ திறந்து. 
தங்கள்‌ நாவை நீட்டுகிறார்கள்‌. 
தீர்க்கதரிசிகள்‌ கர்த்தருடைய வார்த்தையைச்‌ 
சொல்லுகிறவர்கள்‌. கர்த்தர்‌ சொல்லச்‌ 
சொல்லுகிற சத்தியத்தை, தீர்க்கதரிசிகள்‌ 
அப்படியே சொல்லுகிறார்கள்‌. 
வார்த்தைகளை தீர்க்கதரிசிகள்‌ பேசினாலும்‌, 
சித்தமும்‌ சத்தியமும்‌ கர்த்தருடையது. 


துன்மார்க்கர்கள்‌ கர்த்தருடைய 
தீர்க்கதரிசிகளுக்கு சாதாரணமான 
மதிப்பை கூட கொடுப்பதில்லை. 
துன்மார்க்கரிடத்தில்‌ நற்குணம்‌ எதுவுமில்லை. 
அவர்களிடத்தில்‌ பிறரை பரியாசம்‌ பண்ணும்‌ 
சுபாவம்‌ இருக்கிறது. அவர்கள்‌ தேவனுடைய 
பிரமாணத்திற்கும்‌, 
பிரமாணத்திற்கும்‌ 
செயல்படுகிறார்கள்‌. 

துன்மார்க்கர்‌ 
விக்கிரகாராதனைக்காரராயும்‌ இருக்கிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ தேசத்தார்‌, பாபிலோன்‌ தேசத்து, 
சிறையிருப்புக்குப்‌ போகும்‌ முன்ப, அவர்கள்‌ 
தங்கள்‌ தேசத்தில்‌ விக்கிரகங்களை 
ஆராதனை. செய்தார்கள்‌. தேவனுக்கு 
கீழ்ப்படியாமல்‌ இவருக்கு விரோதமாய்க்‌ 
கலகம்பண்ணினார்கள்‌. கர்த்தர்‌ 
அவர்கள்மீது கோபங்கொண்டு, அவர்களை 

ன்‌ த்‌ சிறையிருப்புக்கு 


தீர்க்கதரிசிகளை 
பாவிகள்‌ 
தீர்க்கதரிசிகளுக்கு 
வாயைத்‌ திறந்து, 
நீட்டுவதாக 
சொல்லுகிறார்கள்‌. 
கர்த்தரையே 


கர்த்தருக்கு 


ஏசாயா தீர்க்கதரிசியின்‌ 
யூதேயா தேசத்தில்‌ 
அதிகமாயிருந்தது. யூதர்கள்‌ 
விக்கிரகங்கள்மீது பிரியமாயிருந்தார்கள்‌. 
விக்கிரகங்களை ஆராதிக்க வேண்டும்‌. 
என்னும்‌ ஆசையும்‌ வெறியும்‌ அவர்களுடைய 
உள்ளத்தில்‌ நிரம்பியிருந்தது. 

“தங்களுக்குக்‌ கொடுக்கப்பட்ட 
காளையை அவர்கள்‌ வாங்கி, அதை 
ஆயத்தம்பண்ணி: பாகாலே, எங்களுக்‌ 
உத்தரவு அருளும்‌ 
காலைதொடங்கி மத்தியானமட்டும்‌ பாகாலின்‌ 


காலத்தில்‌ 
விக்கிரகாராதனை 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நாமத்தைச்‌ சொல்லிக்‌ கூப்பிட்டார்கள்‌; 
ஆனாலும்‌ ஒரு சத்தமும்‌ பிறக்கவில்லை, மறு 
உத்தரவு கொடுப்பாரும்‌ இல்லை. அவர்கள்‌ 
கட்டின பலிபீடத்திற்கு எதிரே குதித்து 
ஆனார்கள்‌. மத்தியானவேளையிலே எலியா 
அவர்களைப்‌ பரியாசம்பண்ணி: உரத்த 
சத்தமாய்க்‌ கூப்பிடுங்கள்‌: அவன்‌ தேவனாமே, 
அவன்‌ தியானத்தில்‌ இருப்பான்‌; அல்லது 
அலுவலாயிருப்பான்‌ ; அல்லது 
பிரயாணம்பேயிருப்பான்‌; அல்லது 
தூங்கினாலும்‌ தூங்குவான்‌: அவனை 
எழுப்பவேண்டியதாக்கும்‌ என்றான்‌. அவர்கள்‌ 
உரத்தசத்தமாய்க்‌ கூப்பிட்டு? தங்கள்‌ 
வழக்கத்தின்படியே இரத்தம்‌ தங்கள்மேல்‌ 

ஷயுமட்டும்‌ கத்திகளாலும்‌ ஈட்டிகளாலும்‌ 
தங்களைக்‌ கீறிக்கொண்டார்கள்‌" 
இராஜா 18:26-28). 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ ஜனத்தாரின்‌ 
விக்கிரகாராதனையை கடிந்துகொள்கிறார்‌ 
“நீங்கள்‌ பச்சையான சகல மரத்தின்கீழும்‌, 
விக்கிரக தேவர்களோடே மோகாக்கினியில்‌ 
வெந்து, பள்ளத்தாக்குகளிலே கன்மலை 
ஷெடிப்புகளின்‌ கீழ்ப்‌ பிள்ளைகளைக்‌ 
கொன்றுபோடுகிறவர்கள்‌" (ஏசா 57. 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌, அவர்கள்‌ 
திறந்த வெளியிலும்‌, மரத்தின்‌ நிழலிலும்‌, 
பசுமையான மரங்களின்‌ கிழும்‌ 
விக்கிரகங்களை ஆராதிக்கிறார்கள்‌. 


லிக்கிரகாராதனைக்காரர்கள்‌, 
விக்கிரகங்களை ஆராதிக்கும்போது, தங்கள்‌ 
பிள்ளைகளையும்‌ விக்கிரகங்களுக்கு பலி 
செலுத்திவிடுகிறார்கள்‌. பள்ளத்தாக்குகளிலே, 
கன்மலை வெடிப்புகளின்‌ கீழ்‌, தங்கள்‌ 
பிள்ளைகளை கொன்றுபோடுகிறார்கள்‌. 
பள்ளத்தாக்கு, கன்மலை வெடிப்பு ஆகியவை 
தனிமையான இடம்‌. அது வெளிச்சமில்லாத 
இருளான இடம்‌. அவர்கள்‌ இருளின்‌ 
பிள்ளைகளாயிருந்து, இருட்டிலே தங்கள்‌ 
பிள்ளைகளைக்‌ கொன்றுபோடுகிறார்கள்‌. 


அவர்கள்‌ விக்கிரகங்களை ஆராதனை 
செய்தாலும்‌, அவர்களுடைய இருதயத்தில்‌ 
சந்தோஷமோ,  ஆறுதலோ,  திருப்தியோ 
இருப்‌ “பள்ளத்தாக்குகளிலுள்ள 


ம்‌, ளுக்கு ஈ ப 
வார்த்து, போஜனபலியையும்‌ செலுத்துகிறாய்‌" 


(ஏசா 57:6) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறா 
ன்மேல்‌ பிரியப்படுவேனோ” 


என்றும்‌ கர்த்தர்‌ கேட்கிறார்‌. 





i FTE 
TT 


இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 
கற்களைப்‌ பார்த்தவன்‌, அதை 
தங்களுக்கு விக்கிரகங்களாகச்‌ 
செய்துகொள்கிறார்கள்‌. அவற்றை உடனே 
தெய்வங்களாக்கி ஆராதனை செய்ய 
ஆரம்பித்துவிடுகிறார்கள்‌. விக்கிரகங்கள்‌ 
தங்களுக்கு போஜனபானத்தை கொடுப்பதாக 
நினைத்து, அந்த விக்கிரகங்களுக்கு 
அவர்கள்‌ பானபலியை வார்த்து. 
போஜனபலியை செலுத்துகிறார்கள்‌. 


கர்த்தரே நம்முடைய பங்காகமிருக்க 
வேண்டும்‌. அவரே நம்மை சிருஷ்டித்தவர்‌. 
அவரே நம்மை போஷித்து பராமரிக்கிறவர்‌. 
நாம்‌ கர்த்தரை மாத்திரமே ஆராதிக்க 
வேண்டும்‌. அவருக்கு மாத்திரமே பான 
பலியை வார்த்து, போஜனபலியை செலுத்த 
வேண்டும்‌. நாம்‌ கர்த்தருக்கு போஜனபலி 
செலுத்துவதும்‌, போஜனம்பண்ணுவதும்‌: 
கர்த்தரைப்‌ பிரியப்படுத்தவேண்டும்‌.. 
கர்த்தருடைய மகிமைக்காகவே நாம்‌ 
பலிகளைச்‌ செலுத்துகிறோம்‌. நம்முடைய 
கிரியைகள்‌ மூலமாய்‌ கர்த்தருடைய நாமம்‌ 
மகிமைப்படவேண்டும்‌. 

கர்த்தர்‌ விக்கிரகங்கள்மீதும்‌, விக்கிர 
காராதனைக்காரர்கள்மீதும்‌, அவர்கள்‌ 
க செலுத்துகிற பலிகள்‌ 

பிரியப்படவில்லை. கர்த்தர்‌ நமக்குக்‌ 
டுத்தி போஜனங்களையும்‌, 
பானங்களையும்‌ விக்கிரகங்களுக்கு 
காணிக்கையாக செலுத்தக்கூடாது. கர்த்தர்‌ 
கொடுத்ததை கர்த்தருக்கு செலுத்த 
வேண்டும்‌. கர்த்தர்‌ நமக்கு பராமரிப்பாய்க்‌ 
கொடுத்ததை நாம்‌ போஜனம்பண்ண ம்‌ 
அதை நாம்‌ பானம்பண்ணலாம்‌. கர்‌ 
கொடுத்ததை எடுத்து. விக்கிரகங்களுக்க 
பலியாகச்‌ செலுத்துவதை, கர்த்தர்‌ 
விரும்பவில்லை. 

விக்கிரகங்களுக்கு லிசெலுத்து 
கிறவர்கள்‌ பாகாலை ஆராதிக்கிறவர்கள்‌ 
இவர்கள்‌ கர்த்தரிடத்திலிருந்து நன்மையைப்‌ 
பெற்றுக்கொண்டு பாகாலுக்கு 
நன்றி சொல்லுகிறார்கள்‌. விக்கிரகரா 
தனைக்காரர்கள்‌ தங்கள்‌ பிள்ளைகளை 
மோளேகுக்கு பலியாகச்‌ செலுத்துகிறார்கள்‌. 
கர்த்தரே நமக்கு பிள்ளைகளைக்‌ கொடுத்து 
ஆசீர்வதிக்கிறார்‌. ஆனால்‌ இவர்களோ, 
அதைப்பற்றி சிந்தித்துப்‌ பார்க்காமல்‌, 
கர்த்தரிடத்திலிருந்து புத்திர பாக்கியங்களைப்‌ 
பெற்றுக்கொண்டு, 
பிள்ளைகளைமோளேகுக்கு 
மோளேகை மகிமைப்படுத்துகிறார்கள்‌. 


வழவழப்பான 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


விக்கிரகாராதனைக்காரர்களுக்கு 
மலைகளிலும்‌ தெய்வங்கள்‌ உள்ளன. “நீ 
உயரமும்‌ உன்னதமுமான முலைகளின்மேல்‌ 
உன்‌ மஞ்சத்தை வைக்கிறாய்‌: அங்கேயும்‌ பலி 
மிடும்படி ஏறுகிறாய்‌” (ஏசா 57:7) என்று, 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. அவர்களுடைய 
விக்கிரகக்‌ கோவில்களும்‌, விக்கிரகங்களும்‌, 
மஞ்சங்களும்‌ உயரமும்‌ உன்னதமுமான 
மலைகளின்‌ மேலிருக்கிறது. மட்ட 


வேசித்தனம்‌ 
உயரமாகவும்‌, 
உன்னதமாகவும்‌ இருந்தாலும்‌, அவர்கள்‌ 
அதற்கு. மேலும்‌ ஏறிச்சென்று, 
விக்கிரகங்களுக்கு பலி செலுத்துகிறார்கள்‌. 


மலைகள்‌ 


விக்கிரகாராதனைக்காரர்களுக்கு 
மலைகளிலும்‌, பள்ளத்தாக்குகளிலும்‌, 
பச்சையான சகல மரத்தின்கீழும்‌, கன்மலை 
ஷெடிப்புகளிலும்‌ விக்கிரகங்கள்‌ உள்ளன. 
விக்கிரகங்களின்‌ எண்ணிக்கை 
திரளாயிருக்கிறது. 
விக்கிரகாராதனைக்காரர்கள்‌ 


உண்டுபண்ணுகிறார்கள்‌. 
வெளியிலே தெய்வங்கள்‌ 
இருப்பதுபோல, அவர்களுடைய 
வீட்டிற்குள்ளும்‌ அவர்களுக்கு விக்கிர 
தெய்வங்கள்‌ இருக்கிறது. 


“கதவுகளுக்கும்‌ நிலைகளுக்கும்‌ 
பின்னாக உன்‌ ஞாபகக்குறியை வைக்கிறாய்‌; 
நீ என்னைவிட்டுப்போய்‌ மற்றவர்களுக்கு 
உன்னை வெளிப்படுத்தினாய்‌: ஏறிப்போய்‌ 
உன்‌ மஞ்சத்தை அகலமாக்கி, அவர்களோடே 
உடன்படிக்கை பண்ணினாய்‌; அவர்களுடைய 
மஞ்சத்தைக்‌ காண்கிற எல்லா இடத்திலும்‌ 
அதை நேசிக்கிறாய்‌” (ஏசா 57:8) என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 

இஸ்ரவேல்‌ 
அவர்களுடைய வீட்டு நிலைகளிலும்‌, 
குதவுகளிலும்‌ கர்த்தருடைய பிரமாணத்தை 
எழுதி வைக்கவேண்டும்‌. ஆனால்‌ அவர்களோ 
விக்கிரகங்களின்‌ ஞாபககுறிகளை தங்கள்‌ 
வீட்டின்‌ கதவுகளுக்கும்‌ நிலைகளுக்கும்‌ 
உள்ளாக வைக்கிறார்கள்‌. தங்கள்‌ வீட்டிற்கு 
விருந்தினர்கள்‌ வரும்போது, தாங்களும்‌ 
தங்களுடைய பிள்ளைகளும்‌ அந்த 
விக்கிரகங்கள்மீது எவ்வளவு அன்பாயும்‌ 
வெறியாயும்‌ இருக்கிறோம்‌ என்பதை 
காண்பிக்கிறார்கள்‌. 


அவர்களுக்கு 


ஜனத்தார்‌, 





i FTE 
TT 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ துணிகரமாய்ப்‌ 
பாவம்‌ செய்கிறார்கள்‌. வேண்டும்‌ என்றே. 
துன்மார்க்கத்தில்‌ மூழ்கியிருக்கிறார்கள்‌. 
தங்கள்‌ இருதயத்தைக்‌ 
கடினப்படுத்துகிறார்கள்‌. அவர்கள்‌ இதற்கு 
முன்பு தேவனுடைய fd தங்கள்‌ 
குடும்பத்தாரோடு. வழக்கம்‌. 
அதுபோலவே அவர்கள்‌ இப்போது. தங்கள்‌ 
குடும்பத்தாரோடு விக்கிரகக்‌ 
கோவில்களுக்கு போகிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ 
லைம்‌ 
கர்த்தரைவிட்டு 
க்ளாக்‌. 
வேசித்தனம்‌ பண்ணுகிறார்கள்‌. கர்த்தரை 
ஆராதிப்பதற்கு பதிலாக விக்கிரகங்களை 
ஆராதிக்கிறார்கள்‌. தங்கள்‌ மஞ்சத்தை: 
அகலமாக்குகிறார்கள்‌. மஞ்சம்‌ என்னும்‌ 
வார்த்தை விக்கிரகக்கோவில்களைக்‌ 
குறிக்கும்‌ என்று வேதபண்டிதர்கள்‌ சொல்லு 
கிறார்கள்‌. மற்ற விக்கிரகக்கோவில்களைவிட 
தங்களுடைய விக்கிரகக்கோவில்கள்‌ 
பெரியதாகமிருக்கவேண்டுமென்று பேராசைப்‌ 
பட்டு, அகலத்தை 
விஸ்தாரம்பண்ணுகிறார்கள்‌ 


ஜனத்தார்‌ 
ஆனால்‌ அவர்களோ 
விக்கிரகங்களைப்‌ 
ஆலிக்குரிய 


ப்‌ ராஜாவாகிய ஆகாஸ்‌ 
நரிக்‌ எனக 
எதிர்கொண்டுபோய்த்‌ 
கண்டான்‌ 
ராஜாவாகிய ஆகாஸ்‌ அந்தப்‌ பலிபீடத்தின்‌ 
சாயலையும்‌, அதினுடைய சகல. 
வேலைப்பாடாகிய அதின்‌ மாதிரியையும்‌: 
ஆசாரியனாகிய உரியாவுக்கு அனுப்பினான்‌" 
(2இராஜா 16:10). 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ விக்கிர 
கங்களோடும்‌, விக்கிரகாராதனைக்காரர்‌ 
களோடும்‌ உடன்படிக்கை பண்ணுகிறார்கள்‌. 
அவர்களோடு ஜீவிப்பதாகவும்‌, 
மரிப்பதாகவும்‌ வாக்குப்பண்ணுகிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ கர்த்தரை மாத்திரமே 
நேசிக்கவேண்டும்‌. ஆனால்‌ அவர்களோ 
விக்கிரகங்களையும்‌ விக்கிரக்கோவில்‌ 
களையும்‌ நேசிக்கிறார்கள்‌. “மஞ்சத்தைக்‌ 
காண்கிற எல்லா இடத்திலும்‌ அதை 
நேசிக்கிறாய்‌” என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
அவர்கள்‌ எங்கெல்லாம்‌ விக்கிரகங்களையும்‌, 
விக்கிரகக்கோவில்களையும்‌ 
நார்களோ, ங்‌ 


விக்கிரகங்களை ஆராதிக்கிறார்கள்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இஸ்ரவேல்‌ ஜனத்தாரிடம்‌ கர்த்தரை 
பரியாசம்பண்ணுவது. விக்கிரகங்களை 
ஆராதிப்பது ஆகிய பாவங்கள்‌ இருக்கிறது. 
அவர்கள்‌ ஆபத்துக்‌ காலத்திலே கர்த்தரை 
நம்பாமல்‌, தங்களுடைய உதவிக்கு அந்நிய 
தேசத்தாரை நம்புகிறார்கள்‌. இஸ்ரவேல்‌ 
புத்திரரின்‌ பாவம்‌ அதிகரிக்கிறது. அந்நிய 
தேசத்தாரோடு. தொடர்பு கொண்டு, 
அவர்களோடு உடன்படிக்கை 
பண்ணிக்கொள்கிறார்கள்‌. 


"நீ 
ராஜாவினிடத்தில்‌ 
பரிமளங்களை 
ஸ்தானாபதிகளைத்‌ தூரத்துக்கு அனுப்பி, 
உன்னைப்‌ பாதாளமட்டும்‌ தாழ்த்துகிறாய்‌” 
(ஏசா 579) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
“ராஜாவினிடத்தில்‌ போகிறாய்‌" என்னும்‌ 
வாக்கியத்திற்கு, “மோளேகினிடத்திற்கு 
போகிறாய்‌” என்று பொருள்‌. மோளேகு 
என்பது ஒரு ராஜாவின்‌ பெயர்‌. இது ஒரு 
விக்கிரகத்தின்‌ பெயராகவும்‌ இருக்கிறது. 


வேளை, “ராஜாவினிடத்தில்‌ 
என்னும்‌ எ கியத்தறக, 
“அசீரியாலின்‌ ராஜாவிடத்திற்கு போகிறாய்‌ 
என்றும்‌ பொருள்‌ சொல்லலாம்‌, அல்லது, 
“பாபிலோன்‌ ராஜாவினிடத்திற்கு போகிறாய்‌! 
என்றும்‌ பொருள்‌ சொல்லலாம்‌. ஆகாஸ்‌ 
அசீரியாவின்‌ ராஜாவினிடத்தில்‌ உதவிகேட்டு 
போனான்‌. எசேக்கியாவின்‌ காலத்தில்‌ 
ஜனங்கள்‌ கர்த்தருடைய உதவியை 
எதிர்பாராமல்‌ அந்நிய தேசத்தாரின்‌ 
உதவியை எதிர்பார்ப்பார்கள்‌. 


அவர்கள்‌ அந்நிய தேசத்து 
ராஜாவினிடத்தில்‌ போகும்போது தங்கள்மேல்‌ 
தைலங்களைப்‌ பூசிக்கொண்டு போகிறார்கள்‌. 
தங்கள்மீது வாசனை திரவியங்களைத்‌ 
தெளித்துக்கொள்கிறார்கள்‌ தங்களுடைய 
முகத்தை அழகுபடுத்திக்கொள்கிறார்கள்‌. 
தாங்களும்‌ பெரிய ராஜாக்கள்தான்‌ 
என்பதைக்‌ காண்பிப்பதற்காக இப்படி வேஷம்‌ 
போடுகிறார்கள்‌. அந்நிய தேசத்து, 
ராஜாக்கள்‌, தங்களோடு உடன்படிக்கை 
பண்ணிக்கொள்ளும்‌ அளவுக்கு, தாங்களும்‌ 
முக்கியமானவர்கள்‌ என்பதைக்‌ காண்பிப்‌ 
பதற்காக, இஸ்ரவேலின்‌ ராஜாக்கள்‌ தங்கள்‌ 
மேல்‌ தைலத்தைப்‌ பூசிக்‌ கொள்கிறார்கள்‌. 
அவர்களுடைய அன்பையும்‌, ஆதரவையும்‌ 
பெற்றுக்கொள்வதற்காக, இஸ்ரவேல்‌ 
ஜனத்தார்‌ எப்படியெல்லாம்‌ வேஷம்போட 
வேண்டுமோ, அப்படியெல்லாம்‌ வேஷம்‌ 
போடுகிறார்கள்‌. 


போகிறாய்‌” 





i a 
TT 


இஸ்ரவேலின்‌ ராஜாக்களுக்கு தங்கள்‌ 
தங்கள்‌ 


நன்மைகளை 
புறக்கணித்துவிடுகிறார்கள்‌. ஜனா 
பாதுகாப்பையும்‌, சவுரியத்தையும்‌ 
சிந்தித்துக்கூட பார்ப்பதில்லை. அவர்கள்‌ 
தங்களுடைய ராஜ்யபாரத்தைப்பற்றியே 
குவலைப்படுகிறார்கள்‌. தங்கள்‌ 
சிம்மாசனத்தைப்பற்றியே அக்கறை 
காண்பிக்கிறார்கள்‌. 

இஸ்ரவேலின்‌ ராஜாக்கள்‌, அந்நிய 
தேசத்து ராஜாக்களுக்கு முன்பாக, தங்களை 
பாதாளம்‌ மட்டும்‌ தாழ்த்துகிறார்கள்‌. 
புறஜாதி ராஜாக்களுக்கு கீழ்ப்படிந்து, 
பாதாளத்திற்கே போய்விடுகிறார்கள்‌. 
இஸ்ரவேலின்‌ தேவன்‌ சர்வவல்லமையுள்ளவர்‌, 
அவர்‌ தம்முடைய  ஜனத்தோடு 
உடன்படிக்கை செய்திருக்கிறார்‌. இஸ்ரவேல்‌ 
ஜனங்களுக்கு கர்த்தருடைய உதவியும்‌, 
ஒத்தாசையும்‌, பாதுகாப்புமே போதுமானது. 


ராஜாக்களையும்‌ 


ES 


பின்பற்றுகிறார்கள்‌. த பிரகாரம்‌ 
வேஷம்‌ போடுகிறார்கள்‌. 


இஸ்ரவேலின்‌ பாவம்‌ 
ஏசா 57:10-12 


ஏகா 5710. 
உழன்றுபோகிறாய், 
விருதாவென்று நீ சொல்லூகிறதில்லை; 
உன்‌ கையெலத்தைக்‌ கண்டு பிடித்தாய்‌; 
ஆகையால்‌ நீ ஆயாசப்படவில்லை. 


வழிதூரமானதால்‌ 
அது 


பயப்படாதிருக்கிறாய்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஏசா 57:12. உன்‌ நீதியையும்‌ உன்‌ 
கிரியைகளையும்‌ 
'வெளிப்படுத்துவேன்‌, 

உனக்கு உதவாது. 


இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ துன்மார்க்கமாய்‌ 
ஜீவிக்கிறார்கள்‌. பாவமான வழிகளிலே. 
நடக்கிறார்கள்‌. அவர்களுடைய 
பாவங்களினால்‌ அவர்களுக்கு ஒரு 
நன்மையும்‌ உண்டாகவில்லை. 
அவர்களுடைய துன்மார்க்கத்தினால்‌, 
அவர்களுக்கு ஏமாற்றமும்‌, தோல்லியுமே 
உண்டாயிற்று ஆனாலும்‌ அவர்கள்‌ 
தங்களுடைய மதிமீனத்தை சிந்தித்துப்‌ 
பார்க்கவில்லை. விக்கிரகாராதனை 
கர்த்தருக்கு விரோதமான பாவம்‌ 
என்பதை அவர்கள்‌ உணரவில்லை. 


“வழிதூரமானதால்‌ உழன்‌ றுபோகிறாய்‌; 
அது விருநாவென்று நீ சொல்லுகிறதில்லை; 
உன்‌ கைபெலத்தைக்‌ கண்டு 
பிடித்தாய்‌: ஆகையால்‌ நீ ஆயாசப்படவில்லை" 
(ஏசா 57:10) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


ஜனத்தார்‌ 
தூரமான 
இடங்களுக்குப்‌ போகிறார்கள்‌. அவர்களால்‌ 
நடக்க முடியவில்லை. களைப்படைந்து 
போகிறார்கள்‌. விக்கிரகங்களும்‌ ஏராளமாய்‌ 
உள்ளன. விக்கிரகக்கோவில்களுக்கு 
ம்‌ பாதைகளும்‌ ஏராளமாய்‌ 
அவர்கள்‌ ஏராளமான 
செல்வதினால்‌, நங்கள்‌ 
களைப்படைந்துபோகிறார்கள்‌. 
உழன்றுபோகிறார்கள்‌. 
விக்கிரகங்களை, 

“விருதா” என்று அவர்கள்‌ சொல்வதில்லை. 

கர்த்தர்‌ மாத்திரமே. 
அவர்‌ மாத்திரமே வழியும்‌, 
ஜீவனுமாயிருக்கிறவர்‌. கர்த்தரைப்‌ 
பின்பற்றுகிறவர்கள்‌ அவருடைய ஒரே 
வழியில்‌ நடந்தால்‌ போதுமானது. நாம்‌ 
பாதையில்‌, 
அடிச்சுவடுகளைப்‌ 
நாம்‌ 
பின்பற்றாமல்‌, 
ம தரபா த்‌ 
அலைந்து 


மெய்யானவர்‌. 


சத்தியமும்‌, 





i a 
TT 


விக்கிரகங்களின்‌ பாதைகள்‌ நேரான 
பாதைகளல்ல. அவை பெரும்பாதைகளு 
மல்ல. விக்கிரகப்பாதைகள்‌ கோணலு 
மாணலுமாயிருக்கிறது. ஆயிரக்கணக்கான 
கிளை பாதைகள்‌ இருக்கும்‌ அந்தப்‌ 
பாதைகளுக்கு முடிவும்‌ இருக்காது. 
விக்கிரகங்களின்‌ பாதைகள்‌ நிலையற்றவை. 
விக்கிரகப்‌ பாதைகளிலே போகிறவர்கள்‌ 
காணாமல்‌ போய்விடுவார்கள்‌. அவர்களால்‌ 
இலக்கை அடையமுடியாது. அவர்களுக்கு 
சந்தோஷமும்‌, சமாதானமும்‌, பாதுகாப்பும்‌ 
பராமரிப்பும்‌ கிடைக்காது. 


கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சத்தியம்‌ 
ஏற்கெனவே ரத பண்ணப்‌ 
பட்டிருக்கிறது. அவர்களுக்கு கற்பனைகளும்‌, 
பிரமாணங்களும்‌ 


பட்டிருக்கிறது. 
என்பது. அவர்களுக்குத்‌ 
விக்கிரகங்களின்‌ பாதைகள்‌ பாவமான 
பாதைகள்‌ என்பதும்‌ அவர்களுக்குத்‌ தெரியும்‌. 
ஆனாலும்‌ தாங்கள்‌ போகிற பாதைகளை, 
அவர்கள்‌ விருதாவென்று சொல்வதில்லை. 
விக்கிரகப்பாதையிலே. மாம்சப்‌ 
பிரகாரமான சந்தோஷம்‌ இருக்கும்‌. அங்கு 
உலகப்பிரகாரமான ஆதாயம்‌ இருக்கும்‌. 
விக்கிரகாராதனைக்காரர்கள்‌ இதற்கு 
மாத்திரமே முக்கியத்துவம்‌ கொடுக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ ஆவிக்குரிய சந்தோஷத்திற்கும்‌, 
ஆவிக்குரிய சமாதானத்திற்கும்‌, ஆவிக்குரிய 
ஆதலும்‌ முக்கியத்துவம்‌ 
கொடுப்பதில்லை. உலகப்பிரகாரமான 
சந்தோஷமே தங்களுக்கு போதுமென்று 
நினைக்கிறார்கள்‌. யினால்‌, 
விக்கிரப்ங்களைப்‌ பின்பற்றும்போது, 
அவர்களுக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள்‌ 
'கிடைக்காதேபோனாலும்‌, அவர்கள்‌ 
அதைப்பற்றி கவலைப்படுவதுமில்லை.. 
அவர்களுக்குள்‌ ஏமாற்றம்‌ உண்டாவதுமில்லை. 


விக்கிரகாராதனைக்காரர்கள்‌ 
க்‌... கண்டுபிடித்தார்கள்‌. 
ஆயாசப்படவில்லை. 

பெலத்தினாலும்‌, 
அவர்களுக்கு 
நன்மைகள்‌ 
உலகறகுவரியங்கள்‌ வந்தது. 


தங்கள்‌ 


கைகளின்‌ பிரயாசத்தினாலும்‌ 
உலகப்பிரகாரமான 

உண்டாயிற்று. 
விக்கிரகாராதனைக்காரர்‌ 
முக்கியத்துவம்‌ கொடுக்கிறார்கள்‌. 
தங்களுக்கு உலகப்பிரகாரமான ஐசுவரியம்‌ 
இருந்தால்‌ போதுமென்று நினைக்கிறார்கள்‌. 
பாவிகளிடத்தில்‌ ஆவ்‌ பெருகும்போது, 
அவர்களுடைய பாவங்களிலிருந்து 


பொருளாசைக்கு 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மனந்திரும்‌ புவதற்கு, அவர்களுடைய 
ஐசுவரியமே, அவர்களுக்கு தடையாயிருக்கும்‌. 
எப்பிராயீம்‌: நான்‌ 
ஐசுவரியவானானேன்‌; நான்‌ பொருளைச்‌ 
சம்பாதித்தேன்‌; நான்‌ பிரயாசப்பட்டுத்‌ தேடின 
எல்லாற்றிலும்‌ பாவமாகிய அக்கிரமம்‌ 
என்னிடத்தில்‌ கண்டுபிடிக்கப்படுவதில்லை. 
யென்று சொல்லுகிறான்‌" (ஓசி 12:8). 
தங்கள்‌ 
தேவனுக்கு விரோதமான 
காரியங்களை செய்கிறார்கள்‌. கர்த்தருக்கு 
விரோதமாய்க்‌ கலகம்பண்ணுகிறார்கள்‌. 
கர்த்தர்‌ தங்கள்மீது கோபமாயிருக்கிறார்‌ 
என்று சொல்லுகிறார்கள்‌. இதனால்‌ 
தாங்கள்‌ கர்த்தருக்கு பயந்து, கர்த்தரை 
விட்டுவிட்டு, விக்கிரகங்களைப்‌ 
பற்றிக்கொண்டதாய்ச்‌ சொல்லுகிறார்கள்‌. 

“நீ யாருக்கு அஞ்சி பயப்படுகிறாய்‌, நீ 
பொய்‌ சொல்லுகிறாயே” (ஏசா 57:11) என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. கர்த்தர்‌ மகிமையும்‌, 
மகத்துவழுமுள்‌ எவர்‌. அதே வேளையில்‌: 
அவர்‌ அன்பும்‌, கிருபையும்‌, இரக்கமு 
முள்ளவர்‌. அவர்‌ யாரையும்‌ பயமுறுத்துகிற 
தேவனல்ல. இஸ்ரவேல்‌ ஜனங்களோ 
கர்த்தரிடத்தில்‌ பொய்சொல்லுகிறார்கள்‌. 
த்‌ பலத்த கிரியைகளினால்‌, கர்த்தர்‌ 


பயமுறுத்துவதாகச்‌ 

சொல்லுகிறார்கள்‌. 

அவர்கள்‌: கர்த்தரை விட்டு 
விலகிப்போய்விட வேண்டும்‌ என்று 
ஆசைப்படுகிறார்கள்‌. விக்கிரகங்களைப்‌ 
பற்றிக்கொள்ளவேண்டும்‌ என்று விரும்புகி 
றார்கள்‌. இதற்கு எதாவது காரணம்‌ 
சொல்லவேண்டும்‌ என்பதற்காக, தாங்கள்‌ 
கர்த்தருக்கு அஞ்சி பயப்படுவதாக 
பொய்சொல்லுகிறார்கள்‌. 

இஸ்ரவேல்‌. 
கர்த்தரிடத்தில்‌ 
அவர்கள்‌ 
செய்கிறார்கள்‌. 


ஜனத்தாருக்கு 
பயமுமில்லை, பக்தியுமில்லை. 
துணிகரமாம்ப்‌ பாவம்‌ 
எதற்கும்‌ துணிந்தவர்களா 
யிருக்கிறார்கள்‌. கர்த்தருக்கு விரோதமாய்‌ 
துணிகரமாய்க்‌ கலகம்பண்ணுகிறார்கள்‌. 
ர்கள்‌ கர்த்தரை நினைப்பதுமில்லை. 


நடிக்கிறார்கள்‌. 

கர்த்தருக்குப்‌ பயப்படும்‌ 
பயம்‌ இருக்குமானால்‌, அவர்கள்‌ கர்த்தரை 
நினைப்பார்கள்‌. அவரைத்‌ தங்கள்‌ மனதிலே. 
வைத்திருப்பார்கள்‌. 





ஏசாய! 


i a 
ETT 


இஸ்ரவேல்‌. ஜனத்தார்‌. தமக்கு. 
விரோதமாக பாவம்‌ செய்தாலும்‌, கர்த்தர்‌ 
அவர்களை உடனே தண்டித்துவிடவில்லை. 
கர்த்தர்‌ நீடியபொறுமையேடிருக்கிறார்‌. 
அவர்களை உடனே தண்டிக்காமல்‌, 
வெகுகாலம்‌ மவுனமாயிருக்கிறார்‌. 
ஆகையினால்‌ அவர்களுடைய இருதயம்‌ 
கடினப்படுகிறது. அவர்கள்‌ கர்த்தருக்கு 
பயப்படாமல்‌ துணிகரமாய்ப்‌ பாவம்‌ 
செய்கிறார்கள்‌. கர்த்தருடைய 
பொறுமையையும்‌, யையும்‌ 
'அசட்டைபண்ணிவிடுகிறார்கள்‌. தாங்கள்‌ 
பாவம்‌ செய்தாலும்‌, கர்த்தர்‌ 
தங்களை  தண்டிக்கமாட்டார்‌ என்று 


நினைக்கிறார்கள்‌. 


போது மவுனமாயிருக்கிற கர்த்தர்‌ 
சபான்‌ னன்‌ பக்கல்‌. அதர்‌ 
துன்மார்க்கரை நியாயந்தீர்ப்பார்‌ உன்‌ 
நீதியையும்‌ உன்‌ கிரியைகளையும்‌ நான்‌ 
வெளிப்படுந்துவேன்‌, அவைகள்‌ உனக்கு 
உதவாது" (ஏசா 57:12) என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. விக்கிரகாராதனைக்காரர்கள்‌ 
தங்கள்‌ சுயநீதியிலும்‌, சுயகிரியைகளிலும்‌ 
பெருமைப்படுகிறார்கள்‌. அவர்களிடத்தில்‌ 
உண்மையான  நீதியில்லை. அவர்கள்‌ 
மாயையான காரியங்களை 


பெருமைப்படுத்துகிறார்கள்‌ 


இந்த உலகம்‌ விக்கிரகாராதனைக்‌. 
காரையும்‌, அவர்களுடைய கிரியைகளையும்‌ 
காணவேண்டுமென்று கர்த்தர்‌ விரும்புகிறார்‌. 
அவர்களுடைய குழப்பங்களையும்‌, 
வெட்கங்களையும்‌ உலகம்‌ 
காணவேண்டுமென்று கர்த்தர்‌ தீர்மானம்‌ 
பண்ணுகிறார்‌. அவர்களுடைய நீதியும்‌ 
அவர்களுடைய கிரியைகளும்‌ அவர்களுக்கு 
உதவாது. அவை பிரயோஜனமற்றவை. 
விக்கிரகங்களும்‌ மாயையானவை. 
விக்கிரகங்களை ஆராதனை 
செய்கிறவர்களும்‌ மாயையானவர்கள்‌. 
அவர்கள்‌ மாயையைப்‌ பின்பற்றுகிறார்கள்‌. 
மாயையான வழியிலே போகிறார்கள்‌. 
தாங்கள்‌ எங்குபோகிறோம்‌ என்பதுகூட 
தெரியாமல்‌, அலைந்து திரிகிறார்கள்‌. 


- விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


பரிசுத்தர்‌ 
ஏசா 57:18-16 


ஏசா 57:13. நீ கூப்பிடும்போது, உன்‌ 
கணங்கள்‌ உன்னைத்‌ தப்புவிக்கட்டும்‌; 
காற்று அவைகளையெல்லாம்‌. 
பறக்கடித்து, மாயை அவைகளைக்‌ 
கொண்டுபோம்‌; என்னை 
நம்பியிருக்கிறவனோ தேசத்தைச்‌. 
சுதத்தரித்து, என்‌ பரிசுத்த 
பர்வதத்திலே காணியாட்சிக்‌ 
காரனாயிருப்பான்‌. 


ஏசா 5704, வழியை உயர்த்தி 
உயர்த்தி, அதைச்‌ செம்மைப்படுத்தி, 
இடறல்கனை என்‌ ஜனத்தின்‌ வழியிலி 
ருந்து எடுத்துப்போடுங்கள்‌' 
என்னப்படும்‌. 


ed க தித்தியவாசியும்‌ பரிகத்தர்‌ 
நாமமுன்னவருமாகிய 
உன்னதமுமானவர்‌ 
உன்னதத்திலும்‌ 
ஸ்தலத்திலும்‌ 

நான்‌, 

ஆவியை 


க்கும்‌ 
சொல்லுகிறார்‌: 
பரிசுத்த. 
வாசம்பண்ணுகிற 
பணிதந்தவர்களின்‌. 
உயிர்ப்பிக்கிற தற்கும்‌, 
 நொறுங்கினவர்களின்‌ இருதயத்தை 
உயிர்ப்பிக்கிறதற்கும்‌, நொறுங்குண்டு 
பணிந்த  ஆவியுன்னவர்களிடத்திலும்‌ 
வாசம்பண்ணுகிறேன்‌. 


ஏசா 5746. நான்‌ எப்போதும்‌. 
மாட்டேன்‌; நான்‌ என்றைக்கும்‌. 
'கோபமாயிருப்பதுமில்லை; ஏனென்றால்‌, 
ஆவியும்‌, நான்‌ உண்டுபண்ணின 
ஆத்தூமாக்களும்‌, என்‌ முகத்துக்கு 
முன்பாகச்‌ சோர்த்துபோகுமே. 


விக்கிரகங்களுக்கு 
பெலனுமில்லை. 
ஆராதிக்கிறவர்களை, 
தப்புவிக்கவும்‌ முடியாது. சிருஷ்டிகள்‌ 
பெலனற்றவை. நாம்‌ சிருஷ்டிகரை 
ஆராதியாமல்‌, சிருஷ்டிகளை ஆராதித்தால்‌, 
நமக்கு மெய்யான பாதுகாப்பு இல்லை. 


ஜீவனுமில்லை. 
தங்களை 
அவற்றால்‌ 





i= FTE 
TT 


வில்லை. “நீ கூப்பிடும்போது, உன்‌ கணங்கள்‌ 
உன்னைத்‌ தப்புவிக்கட்டும்‌" (ஏசா 57:13) 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. இஸ்ரவேல்‌ 
ஜனத்தார்‌ விக்கிரகங்களையும்‌ அந்நிய 
தேசத்து ராஜாக்களையும்‌ தங்களுடைய 
பாதுகாப்புக்காக நம்பினார்கள்‌. அவைகளோ 
இஸ்ரவேல்‌ ஜனத்தாரை தப்புலிக்கவர 
வில்லை. அவர்களால்‌ கர்த்தருடைய பிள்ளை 
களை தப்புவிக்கவம்‌ முடியாது. விக்கிரகாரா 
தனைக்காரருக்கு வேறு நம்பிக்கையுமில்லை. 
அவர்கள்‌ விக்கிரகங்களை நம்பி கர்த்தரை 
கைவிட்டுவிட்டார்கள்‌. இப்போது அவர்கள்‌ 
நம்பிய விக்கிரகங்களும்‌ அவர்களை 
கைவிட்டுவிட்டது. 


அவைகளையெல்லாம்‌ 
பறக்கடித்து, மாயை அவைகளைக்‌ 
கொண்டுபோம்‌' (ஏசா 5713) என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. அவர்கள்‌ 
தங்களுக்கு விக்கிரகங்களை செய்வதாக 
நினைத்து,  பதரை செய்திரு்கிறார்கள்‌. 
காற்று கூட அலைகளை பறக்கடித்து, 
விட்டது. அவர்கள்‌ கர்த்தரை நம்பாமல்‌ 
புதரை நம்பினார்கள்‌ இஸ்ரவேலின்‌ 
பரிசுத்தரை நம்பாமல்‌ மாயையை 
நம்பினார்கள்‌. சத்தியத்தை நம்பாமல்‌ 
பொய்மை நம்பினார்கள்‌. அவர்களுக்கு 
ஒரு அநுகூலமும்‌ கிடைக்காமற்போயிற்று. 
நம்பிமிருக்கிறவன்‌ 
கர்த்தருடைய 
காணியாட்சிக்‌ 
கர்த்தர்‌ தம்மை 


“காற்று 


கர்த்தரை 
தேசத்தை சுதந்தரிப்பான்‌. 
பரிசுத்த பர்வதத்திலே. 
காரனாயிருப்பான்‌. 
நம்புகிறவர்களுக்கு நல்லவராகவும்‌, 
போதுமானவராகவும்‌. இருப்பார்‌ 
கர்த்தருக்குள்‌ நமக்குத்‌ தேவையான எல்லா 
ஆசீர்வாதங்களும்‌, எல்லா பாதுகாப்புக்களும்‌ 
உள்ளது. நம்மைப்‌ பாதுகாக்க கர்த்தர்‌ 
ஒருவரே போதுமானவர்‌. நாம்‌ கர்த்தரை 
மாத்திரம்‌ நம்பும்போது, நமக்கு மெய்யான 
சந்தோஷமுண்டாகும்‌. அவர்‌ நம்முடைய 
ஆத்துமாவுக்கும்‌ சரீரத்திற்கும்‌ போதுமானவர்‌. 
நம்முடைய இம்மைக்கும்‌ மறுமைக்கும்‌. 
கர்த்தர்‌ போதுமானவர்‌. 

நாம்‌ கர்த்தருடைய பாதுகாப்பையும்‌, 
பராமரிப்பையும்‌  சார்ந்துகொள்ளவேண்டும்‌. 
கர்த்தர்‌ நமக்கு தேவையான எல்லா. 
ஆசீர்வாதங்களையும்‌ கொடுப்பார்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


கர்த்தரை நம்புகிறவர்கள்‌. 
சுதந்தரித்துக்‌ கொள்வார்கள்‌. 


அவர்களுக்கு நன்மையான 
கொடுக்கும்‌. நாம்‌ 

கிருபையை  சார்ந்துகொள்ள 

அப்போது கர்த்தர்‌ நம்முடைய 
கவனித்துக்கொள்வார்‌. 

தேவைகளை சந்திப்பார்‌ 
பரிசத்தப்படுத்துவார்‌. நாம்‌ கர்த்தருடைய 
பரிசுத்த பர்வதத்திலே. 'காணியாட்சிக்‌ 
காரராமிருப்போம்‌.  பூமிக்குரியவர்களாகிய 
நாம்‌ கர்த்தருடைய பரிசுத்த பர்வதத்தை 
சுதந்தரித்துக்கொள்வோம்‌. 


சர்த்தர்‌ இந்தப்‌ பூமியிலே. தம்முடைய 
சபையை ஆசீர்‌ க்கிறார்‌. நாம்‌ 
கர்த்தரை நம்பும்போது, சபையின்‌ மூலமாய்‌ 
வரும்‌ ஆசீர்வாதங்களும்‌, அநுக்கிரகங்களும்‌ 
நமக்குக்‌ கிடைக்கும்‌. நாம்‌ கர்த்தருடைய 
ஆசீர்வாதங்களை அனுபவிப்போம்‌. கர்த்தர்‌ 
நமக்கு இம்மைக்குரிய ஆசீர்வாதங்களைக்‌ 
கொடுப்பதோடு, மறுமைக்குரிய 
ஆசீர்வாதங்களையும்‌ கொடுப்பார்‌, நமக்கு 
பரலோகத்தின்‌ சந்தோஷத்தைக்‌ கொடுப்பார்‌ 
நம்மை நித்திய இளைப்பாறுதலில்‌ 
பிரவேசிக்கச்‌ செய்வார்‌. காற்று நம்மை 

பறக்கடிக்காது. பலத்த காற்று 
விக்கிரகங்களை பறக்கடித்துவிடும்‌. 
கர்த்தரை நம்புகிறவர்கள்‌ உறுதியாய்‌ 
நிலைத்திருப்பார்கள்‌. கர்த்தரே நமக்கு 
பலத்த துருகமாயிருக்கிறார்‌. ஆகையினால்‌ 
நாம்‌ அசைக்கப்படுவதில்லை. 


பாபிலோன்‌. 

சிறையிருப்பிலிருக்கிற 

விடுவிக்கப்படுவார்கள்‌. 
அதைச்‌ 


தேசத்து 

யூதர்கள்‌ 

“வழியை உயர்த்தி 
செம்மைப்படுத்தி, 


ஊழியக்காரர்களும்‌, 
அவர்களுக்கு 

கர்த்தருடைய பராமரிப்பை அறிவிப்பார்கள்‌. 
ஜனங்களை 
கர்த்தருடைய வேளை 
அவர்கள்‌ 
விடுதலையாவதற்கு இதுவரைக்கும்‌ இருந்த 
தடைகளெல்லாம்‌ நீங்கிப்போகும்‌. பாதைகள்‌ 
கரடுமுரடில்லாமல்‌ சமமாகயிருக்கும்‌. 
வழிகள்‌ உயர்த்தப்படும்‌. பாதைகள்‌ 
செம்மைப்படுத்தப்படும்‌. தடைகள்‌ நீக்கப்படும்‌. 





i al 
TT 


போவார்‌. கர்த்தர்‌ 
ஜனத்திற்கு, கானான்‌. 

ஆயத்தம்பண்ணியிருக்கிறார்‌. அந்த தேசத்தை 
அவர்களுக்கு சுதந்தரமாக நியமித்திருக்கிறார்‌. 


தூதனானவர்‌ உனக்குழுன்‌ 
த ரிம்‌ ஏத்தியரும்‌ பெரிசியரும்‌ 
கானானியரும்‌ ஏவியரும்‌ எபூசியரும்‌ இருக்கிற 
இடத்துக்கு உன்னை 
நடத்திக்கொண்டுபோவார்‌' (யாத்‌ 23:23) 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கானான்‌ 
தேசத்நிலே பாதுகாப்பாக குடியேறுவார்கள்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய 
ஜனத்திற்கு. ஆசீர்வாதங்களையும்‌, 
வாக்குத்தத்தங்களையும்‌ சொல்லும்போது, 
அவர்களுக்கு சில நிபந்தனைகளையும்‌. 
சொல்லுகிறார்‌. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ தங்கள்‌ 
தேவனாகிய கர்த்தரை மாத்திரமே 
சேவிக்கவேண்டும்‌ (யாத்‌ 23:25). 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌  புத்திரருக்கு 
முன்னே ஒரு தூதனை அனுப்புகிறார்‌. 
அவர்கள்‌. அந்த தூதனானவருடைய 
சமுகத்தில்‌ எச்சரிக்கையாயிருக்கவேண்டும்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ அவருடைய வாக்குக்குச்‌' 
செவிகொடுக்கவேண்டும்‌. 
கோபப்படுத்தக்கூடாது; 
தூதனானவர்‌ 

துரோகங்களை 

கர்த்தருடைய நாமம்‌ 
இருக்கிறது (யாத்‌ 23:21) 


அவர்‌ 


கர்த்தருடைய நாமம்‌ அவருடைய 
தூதரின்‌ உள்ளத்திலிருக்கிறது. தேவனுடைய 
பரிபூரண அதிகாரம்‌ அவர்மீதும்‌ அவரிலும்‌ 

அவருடைய 
இரு; சுபாவத்திலும்‌ 
க்காக கிறிஸ்துவைப்‌ பற்றியும்‌ இதைப்‌ 
போன்ற வாக்கியம்‌ கு க்கிறது. 
(கொலோ 1:19; கொலோ 2:9). தேவதூதன்‌ 
கர்த்தத்துவத்தின்‌ பிரதிநிதியாக இருக்கிறார்‌. 
ஆகையினால்‌ இஸ்ரவேல்‌ ஜனத்தாருக்கு 
நடுவிலிருந்து அவர்களை  வழிநடத்திப்‌ 
பாதுகாத்து, கானான்‌ தேசத்திற்கு அழைத்து: 
வருகிறார்‌. 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


உங்கள்‌ துரோகங்களை அவர்‌ 
பொறுப்பதில்லை' என்னும்‌ வாக்கியத்திற்கு 
சமமான எபிரெய பாஷை வார்த்தைகளைப்‌ 
பல்வேறு விதமாக 
ரத்தக்‌ க்க செப்துவஜிந்த்‌ 
என்‌ நாமம்‌ அவர்‌ உள்ளத்தில்‌ 
கண்னன்‌ உங்களைவிட்டு அவர்‌ 
விலகிப்போகமாட்டார்‌” என்று 
எழுதப்பட்டிருக்கிறது. 


தேவதூதருக்குத்‌ தெய்வீக அதிகாரம்‌ 
கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்‌ தம்முடைய 
தெய்வீக  பரிகத்தத்தையும்‌, தெய்வீக 
மகிமையையும்‌ காத்துக்‌ கொள்கிறார்‌. 
தேவனுக்கு மட்டுமே மனுஷருடைய பாவத்தை 
மன்னிக்கும்‌ அதிகாரமும்‌, மன்னியாமல்‌ 
இருக்கும்‌ அதிகாரமும்‌ உள்ளது. 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌. 
தூதனானவரின்‌ வாக்கை நன்றாய்க்‌ கேட்டு, 
கர்த்தர்‌ சொல்வதையெல்லாம்‌ 
செய்யவேண்டும்‌. அப்பொழுது கர்த்தர்‌ 
அவர்களுடைய சத்துருக்களுக்குச்‌ 
சத்துருவாயும்‌, அவர்களுடைய 
விரோதிகளுக்கு விரோதியாயும்‌ இருப்பார்‌ 
(யாத்‌ 23:22) 
ஸ்ரவேல்‌ புத்திரர்‌: 
ig Se 
சேவிக்கவேண்டும்‌. அப்பொழுது கர்த்தர்‌ 
அவர்களுடைய அப்பத்தையும்‌, 
தண்ணீரையும்‌ ஆசீர்வதிப்பார்‌. கர்த்தர்‌ 
வியாதியை அவர்களிலிருந்து விலக்குவார்‌ 
:25). இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு சரீர 
உண்டாயிருக்கும்‌. 
போஜனத்திற்கும்‌ குறைவு 


தங்கள்‌ 
மாத்திரமே 


ஆசர்வதக்கம்போது அப்பமும்‌, தண்ணீரும்‌ 
அளவில்‌ குறைவாக இருந்தாலும்‌ அது 

மனுஷருக்குத்‌ திருப்தியாக இருக்கும்‌. 
கர்த்தர்‌ வியாதியை இஸ்ரவேல்‌ 
விலக்குவதாக 
தேவன்‌ தம்முடைய 
நிறைவேற்றியிருக்கிறார்‌. 
சங்‌ 107:20); இது தேவனுடைய 

நித்திய திட்டம்‌. (சங்‌ 91; ஏசா 58). 





i a 
TT 


ஏசாயா இங்கு தீர்க்கதரிசனமாய்ச்‌ 
சொல்லுகிற க்கியம்‌, 
எற்பாட்டுக்காலத்தில்‌, 

சுவிசே ஷத்தின்‌ 

ஆசீர்வாதங்களையும்‌, 

பராமரிப்புக்களையும்‌ குறிப்பிடுகிறது. 


கர்த்தரை நம்புகிறவர்கள்‌ ந்‌ 
பிரபஞ்சத்தில்‌ ஜீவித்தாலும்‌, கர்த்தருடைய 
கிருபையினால்‌ நம்முடைய தேவைகள்‌ 
சந்திக்கப்படும்‌. நாம்‌ சமாதானமாயும்‌, 
ஆறுதலாயும்‌ ஜீவிப்பதற்கு. எதிராக 


இருக்கக்கூடிய தடைகளெல்லாம்‌ நீக்கப்படும்‌. 
இபேசுகி, 


து ிறிஸ்‌ துவின்‌ 
சுவிசேஷத்தினால்‌ விசுவாசிகளுக்கு 
உண்டாகும்‌ சிலாக்கியம்‌. 


சிறையிருப்பிலிருக்கிற கர்த்தருடைய 
பிள்ளைகள்‌ விடுவிக்கப்படுகிறார்கள்‌. 
கர்த்தர்‌ அவர்களை அவர்களுடைய 
தேசத்திற்கு அழைத்துக்கொண்டு போகிறார்‌. 
தேசத்திற்குப்போக செம்மையான 
பெரும்பாதையை உண்டுபண்ணியிருக்கிறார்‌ 
கர்த்தருடைய ஊழியக்காரர்கள்‌, அவருடைய 
ஜனத்தை, இந்தப்‌ பெரும்பாதையின்‌ வழியாய்‌ 
வழிநடத்தவேண்டும்‌. 

கர்த்தர்‌ பணிந்தவர்களின்‌ ஆலியை 
உயிர்ப்பிக்கிறார்‌. நொறுங்கினவர்களின்‌ 
இருதயத்தையும்‌ உமிர்ப்பிக்கிறார்‌. கர்த்தர்‌ 
நொறுங்குண்டு 
ஆவியுள்ளவர்களிடத்தில்‌ வாசம்பண்ணுகிறார்‌. 
தேவனுடைய மகிமை பிரகாசமாய்‌ 
வெளிப்படுகிறது. கர்த்தருடைய 
மகத்துவத்திலும்‌, தம்முடைய கிருபையிலும்‌, 
இரக்கத்திலும்‌ தேவனுடைய மகிமை: 
வெளிப்படுகிறது. கர்த்தர்‌ மகத்துவமும்‌ 
உன்னதமுமானவர்‌. அவருடைய நாமம்‌ 
நித்திய வாசி என்னப்படும்‌. அவர்‌ பரிசுத்தர்‌. 
அவரே சர்வசிருஷ்டிகர்‌. அவருக்கு ஒப்பான 
சிருஷ்டி ஒன்றுமில்லை. கர்த்தரோடு எந்த 
சிருஷ்டியையும்‌ ஒப்பிட்டுப்‌ பார்க்கவும்‌. 
முடியாது. 


கர்த்தரே சர்வஅதிகாரமுள்ளவர்‌. அவர்‌ 

மகத்துவமும்‌ உன்னதமுமானவர்‌. கர்த்தருக்கு 

சர்வசிருஷ்டிகளின்மீதும்‌ அதிகாரமுள்ளது. 
- சர்வஆளுநராக 


எல்லோரையும்‌ நீதியாய்‌ நியாயந்தீர்க்கிறார்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அவர்‌ உன்னதத்திலும்‌ பரிசுத்தத்திலும்‌ 
வாசம்பண்ணுகிறார்‌. மேலும்‌ கர்த்தர்‌ நித்திய 
வாசியாகவும்‌ இருக்கிறார்‌. அவரே ஆதியும்‌ 
அந்தமுமானவர்‌. அவர்‌ அல்பாவும்‌ 
ஒமெகாவுமானவர்‌. அவரே முந்தினவரும்‌. 
பிந்தினவருமானவர்‌. 


நித்திய வாசியாகிய கர்த்தருடைய 
நாமம்‌ “பரிசுத்தர்‌” என்னப்படுகிறது. நாம்‌ 
கர்த்தரை அறிந்துகொள்ளும்போது, அவரை 
பரிசுத்த. 


தேவனாகவே 
அறிந்துகொள்ளவேண்டும்‌. நாம்‌ 
கர்த்தரிடத்தில்‌ நெருங்கி வரும்போது, 
பரிசுத்த தேவனிடத்தில்‌ நெருங்கி 
வருகிறோம்‌ என்னும்‌ பயபக்தி நமக்குள்‌ 
இருக்கவேண்டும்‌. கர்த்தர்‌ 
உன்னதத்திலும்‌ ஸ்தலத்திலும்‌ 
வாசம்பண்ணுகிறார்‌. தம்முடைய 
வாசஸ்தலத்தை சர்வசிருஷ்டிகளுக்கும்‌. 
தெரியப்பண்ணுகிறார்‌. கர்த்தர்‌ 
உன்னதத்தில்‌ வாசம்பண்ணுகிறபடியினால்‌, 
நாம்‌ அவரிடத்தில்‌ ஜெபம்பண்ணும்போது, 
“பரலோகத்திலிருக்கிற எங்கள்‌ 
மிகுத்த பிதாவே" சொல்லி 
ஜெபிக்கவேண்டும்‌. 


பரிசுத்த 


என்று 


கர்த்தர்‌ 

வாசம்பண்ணினாலும்‌, 

தாழ்மையுள்ளவர்களையும்‌ மறந்துவிடவில்லை. 
அவர்‌ பரிசுத்த ஸ்தலத்தில்‌ 
வாசம்பண்ணினாலும்‌, சாதாரண 
ஜனங்களாகிய நம்மையும்‌ நினைவுகூருகிறார்‌. 
அவர்‌ நித்திய வாசியாகவும்‌, 
பரிசுத்தராகவும்‌ இருந்தாலும்‌, சீக்கிரத்தில்‌ 
மரித்துப்போகிற நம்மையும்‌ நினைவ கூருகிறார்‌. 
பாவிகளாகிய நம்மைப்பற்றியும்‌ சிந்திக்கிறார்‌. 


கர்‌ உன்னதத்திலும்‌ பரிசுத்த 
ஸ்தலத்திலும்‌ வாசம்பண்ணினாலும்‌, 
நொறுங்குண்டு ன்‌ பணிந்த 
ஆலியுள்ளவர்களிடத்திலும்‌ வாசம்‌ 
பண்ணுகிறார்‌. கர்த்தர்‌ நித்திய வாசியாகவும்‌ 
பரிசுத்தராகவும்‌ இருந்தாலும்‌, அவர்‌ 
மகத்துவமும்‌, உன்னதமுள்ள 
வராகயிருந்தாலும்‌ பணிந்தவர்களின்‌ 
ஆவியையும்‌ நொறுங்கினவர்களின்‌ 
இருதயத்தையும்‌ நினைவுகூருகிறார்‌. 


அவற்றை உயிர்ப்பிக்கிறதற்கு 
சித்தமுள்ளவராயிருக்கிறார்‌. 





i= THE 
WEFT 


னைப்‌, ட அக 
நாமத்தைக்‌ கீர்த்தனம்பண்ணுங்கள்‌ 
வனாந்தரங்களில்‌ ஏறிவருகிறவருக்கு வழியை 
ஆயத்தப்படுத்துங்கள்‌; 
யேகோவா, 
களிகூருங்கள்‌. 
வாசஸ்நலத்திலிருக்கிற 


வர்க்கி கல்கத்தா (சங்‌ 63 


கர்த்தர்‌ மகத்துவமும்‌, உன்னதமுமான 
வராகயிருந்தாலும்‌, அவர்‌ கிருபையும்‌ 

இரக்கமும்‌ நிரம்பியவராகவும்‌ இருக்கிறார்‌. 

பணிந்தவர்கள்மீதும்‌ நொறுங்கினவர்கள்‌ 

காண்பிக்கிறார்‌. 

பணிந்தவர்களும்‌ 

பிள்ளைகளாகயிருப்பார்க. 

கர்த்தர்‌ அவர்களுக்கு. 

இரக்கம்‌ காண்பிப்பார்‌. 


ஆவியையும்‌ 
இருதயத்தையும்‌ உயிர்ப்பிப்பார்‌. 


கர்த்தருடைய பிள்ளைகள்‌ மனுஷரால்‌ 
நெருக்கப்பட்டாலும்‌, நொறுக்கப்பட்டாலும்‌, 
ஒடுக்கப்பட்டாலும்‌, கர்த்தர்‌ அவர்களை 
உயிர்ப்பிப்பார்‌. அவர்களுடைய ஆவி 
நொறுங்குண்டு  பணிந்ததாயிருக்கும்போது. 
கர்த்தர்‌ அவர்களிடத்தில்‌ வாசம்பண்ணுவார்‌ 
நம்முடைய குடும்பத்தில்‌ யாருக்காவது 
கஷ்டம்‌ வந்துவிட்டால்‌, ்‌ ரத்‌ 
களினால்‌ அவர்களை 

கிறோம்‌. அதுபோல நமக்கு 


கர்த்தர்‌ உன்னதத்திலும்‌, 


இல ங்கள்‌ ல 
கிறார்‌. தாழ்மையுள்ள வர்களுக்கு கிருபை 
யளிக்கிறார்‌. நொறுங்குண்டவர்களின்‌ 
இருதயத்தை உயிர்ப்பிப்பது கர்த்தருக்கு 
பிரியமாயிருக்கிறது. ஆவியில்‌ எளிமை 
யுள்ளவர்களும்‌, இருதயத்தில்‌ பணிவுள்ள 
வர்களும்‌ கர்த்தருடைய நித்திய 
இளைப்பாறுதலில்‌ பிரவேசிப்பார்கள்‌. கர்த்தர்‌ 
அவர்களோடு பேசுவார்‌. அவர்களுடைய 
இருதயத்தையும்‌ ஆவியையும்‌ உயிர்ப்பிப்பார்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தம்முடைய கிருபையுள்ள வார்த்தையினாலும்‌, 
பரிசுத்த. ஆவியானவர்‌ மூலமாயும்‌ 


அவர்களுக்குள்ளே கிரியை நடப்பிப்பார்‌ 


கர்த்தர்‌ தம்முடைய பிள்ளைகளோடு 
எப்போதும்‌ வழக்காடமாட்டார்‌. கர்த்தரை 
நம்பியிருக்கிறவர்கள்‌ தேசத்தை 
சுதந்தரிப்பார்கள்‌. கர்த்தருடைய 
பரிசுத்த. பர்வதத்திலே 
காணியாட்சிக்காரராயிருப்பார்கள்‌. நாம்‌ 
கர்த்தரோடு வழக்காடக்கூடாது. அவருடைய 
சித்தத்திற்கு எதிர்த்து நிற்கக்கூடாது. நாம்‌. 
கர்த்தருக்கு முன்பாக பாவம்‌ செய்யும்போது, 
நம்முடைய பாவத்‌ உணர்ந்து 
மனந்திரும்பவேண்டும்‌. நம்முடைய இருதயம்‌ 
கர்த்தருடைய மகத்துவத்திற்கு முன்பாகவும்‌, 
உன்னதத்திற்கு முன்பாகவும்‌ 
நொறுங்கவேண்டும்‌. கர்த்தர்‌ நம்மோடு 
என்றைக்கும்‌ வழக்காடுகிறவருமல்ல. அவர்‌ 
என்றைக்கும்‌. நம்மீது 
கோபமாயிருக்கிறவருமல்ல. 
நம்முடைய பாவங்கள்‌ கர்த்தருக்கு, 
துக்கத்தைக்‌ கொடுக்கும்‌. கர்த்தர்‌ நம்மீது 
ஒருபோதும்‌ கோபப்படமாட்டார்‌ என்று 
வாக்குப்பண்ணப்படவில்லை. கர்த்தர்‌ 
பாவிகளுக்கு விரோதமாக எதிர்த்து நிற்பார்‌. 
ஒருபோதும்‌ 
ஆனாலும்‌ 
எப்போதும்‌ 
பாவம்‌ 


பாவிகளோடு 
வழக்காடிக்கொண்டிருப்பதுமில்லை. 
செய்கிறவர்கள்‌ கர்த்தருடைய பிரம்பை 
எதிர்பார்க்கவேண்டும்‌. நாம்‌ 
மனந்திரும்பவேண்டுமென்று, கர்த்தர்‌ 
பொறுமையோடு காத்திருக்கிறார்‌. கர்த்தர்‌ 
நம்மீது சீக்கிரத்தில்‌ கோபப்படுகிறவருமல்ல. 
நீண்டகாலத்திற்கு கோபப்படுகிறவருமல்ல. 
கர்த்தர்‌ மனுஷரோடு எப்போதும்‌ 
வழக்காடிக்கொண்டிருப்பாரென்றால்‌, அவர்‌ 
அவர்கள்மீது எப்போதும்‌ கோபமாயிருப்பா 
ரென்றால்‌, மனுஷருடைய ஆவியும்‌, கர்த்தர்‌ 


அவருடைய 

சோர்ந்துபோகும்‌. 

சரீரத்திற்கும்‌ ஆண்டவராயிருக்கிறார்‌. 
ஆனாலும்‌ அவர்‌ தம்முடைய பிள்ளைகளின்‌ 
ஆத்துமாக்களைக்‌ குறித்து அதிக 
கரிசனையுள்ளவராயிருக்கிறார்‌. நம்முடைய 
ஆத்துமாக்கள்‌ தம்முடைய முகத்திற்கு 
முன்பாக சோர்ந்துபோகக்கூடாது என்பதே 
கர்த்தருடைய சித்தம்‌. 





i FTE 
TT 


நீதிமானும்‌ துன்மார்க்கனும்‌ 
ஏசா 5717-21 


ஏசா 5717. 
அவர்கள்‌: எயகதக வெல்லும்‌ 
அக்கிரமத்தினிமித்தம்‌ கடுங்கோபமாகி, 
அவர்களை அடித்தேன்‌; நான்‌ 
கடுங்கோபமாயிருத்தேன்‌; 
மனம்போனபோக்கிலே 
மாறுபாடாய்‌ நடத்தார்கனே. 


57:18. அவர்கன்‌ வ 
பார்த்து, அவர்களைக்‌ 
குணமாக்குவேன்‌; அவர்களை நடத்தி; 
திரும்பவும்‌ அவ! 
அவர்களிலே திக்கித்‌ 
ஆறுதல்‌ அளிப்பேன்‌. 


ஏசா 57:19. தூரமாயிருக்கிறவர்‌ 
களுக்கும்‌ சமீபமாயிருக்கிறவர்களுக்கும்‌. 
சமாதானம்‌ சமாதானம்‌ என்று. 
கூறும்‌. 

சிருஷ்டிக்கிறேன்‌; 

குணமாக்குவேன்‌' 

சொல்லுகிறார்‌. 


ஏசா 57:20. 
கொந்தளிக்கும்‌ கடலைப்போலி. 
ருக்கிறார்கள்‌; அது அமர்ந்திருக்கக்‌. 
கூடாமல்‌, அதின்‌ ஜலங்கன்‌ சேற்றையும்‌ 
அழுக்கையும்‌ கரையில்‌ ஒதுக்குகிறது. 


துன்மார்க்கரோ 


தேவன்‌ சொல்லுகிறார்‌. 


இஸ்ரவேல்‌ 
அவர்களோடு 


கர்த்தர்‌ 
பேசுகிறார்‌. 
நடப்பிக்கிறார்‌. கர்த்தர்‌ 
ஜனங்கள்‌ எல்லோருக்கும்‌ 
செய்தியை சொன்னாலும்‌, 
தம்முடைய ஜனத்தை: 
பிரிக்கிறார்‌ 
துன்மார்க்கர்‌. 
நீதிமான்கள்‌. 
சமாதானமுண்டு. அவர்கள்‌ 
புத்திரர்‌ (ஏசா 5729). துன்மார்க்கருக்கு 
சமாதானமில்லை (ஏசா 57:20.21) 


ஜனத்தாரோடு 
கிரியை 


இஸ்ரவேல்‌ 
பொதுவான 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தருடைய பிள்ளைகளில்‌ ஒரு 
பிரிவினர்‌ பாவம்‌ செய்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
பொருளாசை என்னும்‌ அக்கிரமத்தில்‌ 
விழுந்துவிடுகிறார்கள்‌. கர்த்தர்‌ அவர்கள்மீது 
கடுங்கோபமாகி, அவர்களை அடிக்கிறார்‌. 
பொருளாசை கர்த்தருக்கு விரோதமான 
பாவம்‌. இவர்கள்‌ விக்கிரகங்களை 
ஆராதிக்காவிட்டாலும்‌, பொருளாசை 
என்றும்‌ அக்கிரமத்தை செய்கிறார்கள்‌ 

பொருளாசை ஆவிக்குரிய விக்கிரகாராதனை. 
பொருளாசையுள்ளவர்கள்‌ பணத்தை 
தங்களுக்கு தெய்வமாக்குகிறார்கள்‌. பணமே 
அவர்களுடைய விக்கிரகம்‌. 


ஆகையால்‌, விபசாரம்‌, அசுத்தம்‌, 
மோகம்‌, துரஇச்சை, விக்கிரகாராதனையான 
பொருளாசை ஆகிய இவைகளைப்‌ பூமியில்‌ 
உண்டுபண்ணுகிற உங்கள்‌ அவயவங்களை 
அழித்துப்போடுங்கள்‌' (கொலோ 333) 
விக்கிரகாராதனைக்காரர்கள்‌, தங்கள்‌ 
விக்கிரகங்கள்மீது, ஆசைப்படுகிறார்கள்‌. 
கர்த்தர்மீது அன்பாயிருப்பதற்கு பதிலாக, 
விக்கிரகங்கள்மீது அன்பாயிருக்கிறார்கள்‌. 
இவர்களைப்போலவே, பொருளாசைக்காரர்கள்‌, 
கர்த்தர்மீது அன்பாமிராமல்‌, பொருட்கள்மீது 
அள்பாயிருக்கிறார்கள்‌. 


பொருளாசை கர்த்தருக்கு 
விரோதமான பாவம்‌. இது ஒரு க 
பரலோகத்தின்‌ தேவன்‌ பொருளாசைக்‌ 
காரரிடத்தில்‌ மிரியப்படமாட்டார்‌ 
அவர்களுடைய அக்கிரமத்தினிமித்தம்‌. 
கர்த்தர்‌ கடுங்கோபமாகி அவர்களை 
அடிக்கிறார்‌. தம்முடைய தீர்க்கதரிசிகள்‌. 
ய்‌ அவர்களைக்‌ கடிந்துகொள்கிறார்‌ 
தெய்வீக. பராமரிப்புக்களின்‌ 
அவர்களைத்‌ 
தம்முடைய முகத்தை 
மறைத்து, கர்த்தர்‌ 

அவர்கள்மீது கடுங்கோபமாயிருக்கிறார்‌. 


கர்த்தர்‌ நம்மை தம்முடைய கோலால்‌ 
தண்டிக்கும்போது, நம்மை யார்‌ 
தண்டிக்கிறார்‌ என்பது நமக்குத்‌ 
தெரிந்திருக்கவேண்டும்‌. கர்த்தர்‌ நம்மைத்‌ 
தண்டிக்கும்போது, அவர்‌ தம்மை 
மறைக்காமல்‌ நமக்கு வெளிப்படுத்தினால்‌, 
கர்த்தர்தான்‌ நம்மைத்‌ தண்டிக்கிறார்‌ என்பது, 
நமக்குத்‌ தெரியவரும்‌. கர்த்தர்‌ 
தண்டிக்கும்போது நாம்‌ 
தாங்கிக்கொள்வோம்‌. நம்முடைய 
பாவங்களையும்‌, அக்கிரமங்களையும்‌ 
உணருவோம்‌. மனந்திரும்புவோம்‌. 


அதை 





i FTE 
ETT 


கர்த்தர்‌ நம்மைத்‌ தண்டிக்கும்போது. 
முகத்தை 


அவர்‌ தம்முடைய 


மறைத்துக்கொண்டால்‌, 
தண்டிக்கிறார்கள்‌ 
தெரியாது. 
தீர்க்கதரிசிகளை 


'தண்டனைக்கான 


தீர்க்கதரிசிகள்‌ நமக்கு ஆறுத 
வார்த்தைகளை  சொல்லவில்லையென்றால்‌ 
நம்முடைய துக்கம்‌ அதிகரிக்கும்‌. நம்முடைய 
நிலமை மிகவும்‌ பரிதாபமாயிருக்கும்‌. 
பொருளாசைக்காரர்மீது, 
அவர்களை 
அப்போது கர்த்தர்‌ தம்மை 
மறைத்துக்கொண்டு, 
அவர்கள்மீது கடுங்கோபமாயிருக்கிறார. 
அவர்களோ. தங்களை யார்‌ அடிக்கிறார்‌ 
என்பதுகூட தெரியாமல்‌, தங்கள்‌ மனம்போன 
போக்கிலே மாறுபாடாய்‌ நடக்கிறார்கள்‌. 


கர்த்தர்‌ 
கடுங்கோபங்கொண்டு 
அடிக்கிறார்‌ 
அவர்களுக்கு 


தேவனுடைய கிருபை நம்மீது வந்து 
இறங்கினால்தான்‌, _ 


வேதனைகளும்‌, 
பாடுகளும்‌ க்‌ 

கிருபையினால்‌ நம்முடைய 

நமக்கு உணர்த்தினால்‌ மாத்திரமே, நாம்‌ 

பாலிகள்‌ என்பது நமக்குத்‌ தெரியவரும்‌ 

கர்த்தரையும்‌, அவருடைய சித்தத்தையும்‌ 

நாம்‌ தேடிப்பார்ப்போம்‌.. கர்த்தருடைய கிருபை. 

நாம்‌ 

மனம்‌ 

மாறுபாடாய்‌ 

நம்மை நாமே தண்டித்துக்‌ 

கொள்வதினால்‌ நம்மால்‌ திருந்த முடியாது. 


ஜனத்தின்மீது 
தம்முடைய 


கர்த்தர்‌ தம்முடைய 
கோபமாயிருந்தாலும்‌, 

கிருபையினாலும்‌ இரக்கத்தினாலும்‌. 
அவர்களிடத்தில்‌ மறுபடியுமாய்‌ வருகிறார்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனத்தாரில்‌ பெரும்பாலானோர்‌. 
துன்மார்க்கராயிருக்கிறார்கள்‌. ஆனாலும்‌ 
அவர்களில்‌ ஒரு சிலர்‌ கர்த்தருக்கு பயந்து 
ஜீவிக்கிறார்கள்‌. துன்மார்க்கராயிருக்கிற 
யூதர்களுக்காக இவர்கள்‌ பரிதபிக்கிறார்கள்‌. 


வர்களுக்காக கர்‌ 


ஜனத்தை. 
கிருபையும்‌ இரக்கமுமுள்ளவர்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அவர்கள்‌ வழிகளை நான்‌ பார்த்து, 

அவர்களைக்‌ குணமாக்குவேன்‌; அவர்களை 

திரும்பவும்‌ அவர்களுக்கும்‌ 

த்‌ ம்‌ 

ஆறுதல்‌ ப்பேன்‌" (ஏசா 5718) 

எனது கத்‌ மொன்‌ 

எப்போதும்‌ வழக்காடமாட்டேன்‌" என்றும்‌, 

'நான்‌ என்றைக்கும்‌ கோபமாயிருப்பது 

மில்லை" என்றும்‌ கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 

கிருபையின்‌ 

அவர்‌ தம்முடைய 

அதிக இரக்கமுள்ளவர்‌. 

மனதுருக்கமுள்ளவர்‌. கர்த்தர்‌ தம்முடைய 

ஜனத்தை அடித்தாலும்‌ அவர்‌ 
அவர்களைக்‌ குணமாக்குகிற தேவன்‌. 


அவர்கள்‌ வழிகளை நான்‌ பார்த்து, 
அவர்களைக்‌ குணமாக்குவேன்‌" என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. பாவம்‌ எங்கே 
பெருகியிருக்கிறதோ அங்கே கர்த்தருடைய 
கிருபையும்‌ பெருகியிருக்கும்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய பிள்ளைகளுக்கு முதலாவதாக 
தம்முடைய கிருபையைக்‌ கொடுக்கிறார்‌. 
அதன்‌ பின்பே அவர்களுக்கு தம்முடைய 
சமாதானத்தையும்‌ ஆறுதலையும்‌ 
கொடுக்கிறார்‌ கர்த்தர்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனங்களின்‌ வழிகளைப்‌ 
பார்க்கிறார்‌. அவர்கள்‌ தாங்களாகவே 
கர்த்தரிடத்தில்‌ திரும்பி வரமாட்டார்கள்‌. 
ஆகையினால்‌ கர்த்தரே அவர்களிடத்திற்கு 
போகிறார்‌. இது அவருடைய கிருபை 


கர்த்தருடைய பிள்ளைகள்‌ பொருளாசை 
என்னும்‌ அக்கரமத்தகிருக்கிறார்கள்‌ 
இதனிமித்தம்‌ கர்த்தர்‌ அவர்கள்மீது 
கடுங்கோபமானார்‌. ர்‌ 
அடித்தார்‌. தம்முடைய 
அவர்களுக்கு மறைத்தார்‌. 
அவர்களை இப்போது டுமா 
அவர்களுடைய அக்கிரமத்தையும்‌. 
அநியாயத்தையும்‌ குணப்படுத்துகிறார்‌. 
கர்த்தர்‌ நம்முடைய  சரீரப்பிரகாரமான 
வியாதிகளையும்‌, ஆவிக்குரிய 
வியாதிகளையும்‌ குணப்படுத்துகிறார்‌. அவரே 
நமக்கு பரமவைத்தியர்‌. கர்த்தரால்‌ 
குணமாக்க முடியாத என்று 


ஒன்றுமே இல்லை. 


வியாதி 





f= FTE 
TT 


அப்போஸ்தலர்‌ பவுல்‌. 
இரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக 
விசுவாசிகளை துன்பப்படுத்தினான்‌. அவன்‌ 
மூலமாய்‌ சபையாருக்கு மிகுந்த 
உபத்திரவமுண்டாயிற்று. விசுவாசிகளை 
கைதுபண்ணி சிறையிலடைக்க வேண்டும்‌. 
என்று வைராக்கியமாயிருந்தான்‌. கர்த்தர்‌ 
அவனை சந்தித்தார்‌. அவனுடைய வழிகளை 
பார்த்தார்‌. அவனைக்‌ குணப்படுத்தினார்‌. 
சவுலை பவுலாக மாற்றினார்‌. கர்த்தர்‌ பவுலை. 
தமக்குப்‌ பிரியமான நித்திய வழியிலே 
நடத்தினார்‌. 


கர்த்தர்‌ தம்முடைய பிள்ளைகளுக்கு 
சந்தோஷத்தையும்‌, சமாதானத்தையும்‌, 
ஆறுதலையும்‌  வாக்குப்பண்ணியிருக்கிறார்‌. 
அவர்களோ கர்த்தரை விட்டு பிரிந்து. 
தங்கள்‌ மனம்போன போக்கிலே மாறுபாடாய்‌ 
நடக்கிறார்கள்‌. கர்த்தர்‌ அவர்கள்மீது 
கோபமாயிருந்தும்‌ அவர்களை அடித்தும்‌, 
அவர்களுக்கு ஆவிக்குரிய நன்மை ஒன்றும்‌ 
உண்டாகவில்லை... அவர்கள்‌ தங்கள்‌ 
மனம்போன போக்கிலே  மாறுபாடாய்‌ 
நடந்தபடியினால்‌, தங்கள்‌ சந்தோஷத்தையும்‌, 
சமாதானத்தையும்‌, ஆறுதலையும்‌ 
இழந்துவிடுகிறார்கள்‌. 


கர்‌ 
வாக்குவண்ணின 
பெற்றுக்கொள்வதற்கு, 
அபாத்திரராய்ப்‌ போகிறார்கள்‌. கர்த்தரோ 
அவர்களைக்‌ குணப்படுத்தி, அவர்களை 
வழிநடத்தி திரும்பவும்‌ அவர்களுக்கு 
ஆறுதலையும்‌, ததக 
சமாதானத்தையும்‌ கொடுப்பதாக 
வாக்குப்பண்ணுகிறார்‌. 'அவர்களிலே. 
'துக்கப்படுகிறவர்களுக்கு ஆறுதலளிப்பேன்‌"' 
(ஏசா 57:18) என்பது கர்த்தருடைய 
வாக்குத்தத்தம்‌. 

இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ பாபிலோன்‌ 
தேசத்து சிறையிருப்பிலிருக்கிறார்கள்‌. அங்கு 
அவர்களுக்கு மனமாற்றமுண்டாகிறது. 
அதன்பின்பு அவர்களுக்கு கர்த்தருடைய 
கிருபையினால்‌ அற்புதமான மீட்பு 
உண்டாகிறது. இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 
சிறையிருப்புக்குப்போனபோது. அவர்களில்‌ 
சிலர்‌ நல்ல திராட்சக்கொடிகளாகவும்‌, 
மற்றவர்கள்‌ கெட்ட திராட்சக்கொடிகளாகவும்‌ 
இருந்தார்கள்‌. அவர்களுடைய சுபாவத்தின்‌ 
பிரகாரம்‌, பாபிலோன்‌ தேசத்து சிறையிருப்பு. 
அவர்களுக்கு நன்மையாகவோ 
அல்லது தீமையாகவோ இருக்கிறது. 


அவர்களுக்கு 
ஆசீர்வாதங்களைப்‌ 
அவர்கள்‌ 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


புசிக்கத்தகாத கெட்ட அத்திப்‌ 
பழங்களைத்‌ தள்ளிவிடுவதுபோல, நான்‌ 
சிதேக்கியா என்கிற யூதாவின்‌ ராஜாவையும்‌ 
அவனுடைய 
தேசத்திலே 
குடியிருக்கிறவர்களையும்‌ 
அவர்களுக்குத்‌ தீமையுண்டாக அவர்களை 
பூமியிலுள்ள எல்லா ராஜ்யங்களிலும்‌ 
அலைந்து திரிகிறவர்களாகவும்‌, நான்‌ 
அவர்களைத்‌ துரத்திவிட்ட எல்லா 
இடங்களிலும்‌ நிந்தையாகவும்‌, 
பழமொழியாகவும்‌, வசைச்சொல்லாகவும்‌, 
சாபமாகவும்‌ வைத்து" (எரே 24:89). 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ பாபிலோன்‌. 
தேசத்து  சிறையிருப்பிலிருந்து விடுதலை 
பெற்று வெளியேறியபோது, அவர்களில்‌ சிலர்‌ 
நல்லவர்களாகவும்‌, மற்றவர்கள்‌ 
கெட்டவர்களாகவும்‌ இருந்தார்கள்‌. 
சிறைப்பட்டவர்கள்‌ எல்லோருக்கும்‌ விடுதலை 
கிடைத்தது. ஆனாலும்‌ எல்லோருக்கும்‌. 
சமாதானம்‌ கிடைக்கவில்லை. 
துன்மார்க்கருக்கு சமாதானமில்லை என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. விடுதலை 
பெற்றவர்களில்‌ துன்மார்க்கராமிருந்தவர்கள்‌, 
சமாதானமில்லாமலேயே விடுதலை 
பெற்றார்கள்‌. 

பாபிலோன்‌ 
லிருந்து 
நல்லவர்களாக 


தேசத்து சிறையிருப்பி 
விடுதலை பெற்றவர்களில்‌ 
இருந்தவர்கள்‌ தங்கள்‌ 
தேசத்திற்கு சமாதானத்தோடே திரும்பிப்‌ 
போனார்கள்‌. புதிய ஏற்பாட்டுக்காலத்தில்‌ 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து, 
பிரசங்கம்பண்ணின சமாதானத்திற்கு 
அடையாளமாக, அவர்கள்‌ சமாதானத்தோடு 
தங்கள்‌ தேசத்திற்குத்‌ திரும்பிப்போனார்கள்‌. 

மிருக்கிறவர்களுக்கும்‌ சமீப 

அதக ககக்க உடனாக 
சமாதானம்‌. என்று ம்‌ 
உதடுகளின்பலனைச்‌ 
அவர்களைக்‌ 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌" (ஏசா 57:19), 


சர்வசிருஷ்டிகர்‌. அவர்‌ 
ஒன்றுமில்லாத. 'வெறுமையிலிருந்து 
சிருஷ்டிக்கிறவர்‌. கர்த்தர்‌ சமாதானம்‌ என்று 
கூறும்‌ உதடுகளின்‌ பலனை சிருஷ்டிக்கிறார்‌. 
ஒன்றுமே இல்லாமலிருப்பதற்குப்‌ பதிலாக, 
சமாதானமான வார்த்தைகளைப்‌ 
பெற்றுக்கொள்வது நமக்கு நல்லது. 


கர்த்தரே 





i FTE 
TT 


நன்மைகளை செய்திருக்கிறார்‌. தம்மை 
துதிப்பதற்கு கர்த்தர்‌ நமக்கு ஏராளமான 
நன்மைகளை சிருஷ்டித்திருக்கிறார்‌. 
சமாதானம்‌ சமாதானம்‌ என்று கூறும்‌ 
உதடுகளின்‌ பலனை சிருஷ்டிக்கிறார்‌. 
தூரமாயிருக்கிறவர்களுக்கும்‌ சமீபமாமிருக்கி 
றவர்களுக்கும்‌ சமாதானம்‌ 
அறிவிக்கப்படுகிறது. 

பாபிலோன்‌ 
லிருந்து 


மனச்சாட்சியில்‌ 


தேசத்து சிறையிருப்பி 
விடுதலை பெற்றவர்களுடைய 
சமாதானம்‌ அறிவிக்கப்‌ 
படுகிறது. அவர்களுக்கு பரிசுத்தமான 
பாதுகாப்பும்‌, தெளிந்த சிந்தனையும்‌ 
வாக்குப்பண்ணப்படுகிறது. 
..... சிறையிருப்பிலிருந்த 
அவர்களுடைய மனச்சாட்சி 
வேதனைப்பட்டிருந்தது. 
அவர்களுடைய ஆவி பல போராட்டங்களை 
சந்தித்தது. அவர்களுக்கு ஏராளமான 
நெருக்கங்களும்‌, 
உண்டாயிற்று 


துதிக்கவேண்டும்‌.  சுர்த்தரோடு கவின்‌ 
வார்த்தைகளை பேசவேண்டும்‌. 

சமாநானம்‌ கர்த்தருடைய சிருஷ்டிப்பு ட்‌ 
பிரசங்கம்பண்ணுகிற உ 

இதை ஜெபிக்கிற உதடுகளின்‌ கனி தம்‌ 


சமாதானமுண்டா 
சமாதானத்தை 
கர்த்தர்‌ 


இந்த 


அல்லாமலும்‌ 
தூமாக்கத்த உங்களுக்கும்‌. ன டத்‌ 
அவர்களுக்கும்‌, சமாதானத்தைச்‌ 
சுவிசேஷமாக அறிவித்தார்‌” (எபே 2:17). 
'தூரமாயிருக்கிறவர்கள்‌ என்னும்‌ 

ர்த்‌ புறஜாதியாரையும்‌, 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இப்போது 

ஜீலிக்கிறவர்களுக்கும்‌, 

வருங்காலத்தில்‌. 

போகிறவர்களுக்கும்‌ உண்டாயிருக்கும்‌. 
கர்த்தருடைய சமாதானம்‌ நிகழ்காலத்திலும்‌ 
வருங்காலத்திலும்‌ இருக்கும்‌. 


பாபிலோன்‌ தேசத்து, 
விடுதலை 

துன்மார்க்கரா 

அவர்கள்‌ விடுதலை 

பெற்றிருந்தாலும்‌ அவர்களுக்குள்‌ சமாதானம்‌. 

இருக்காது. அவர்கள்‌ பாபிலோன்‌. 

தேசத்திலிருந்தாலும்‌ அல்லது எருசலேமிலி 

ருந்தாலும்‌ அவர்களுக்கு சமாதானமில்லை. 

அவர்கள்‌ எங்கு இருந்தாலும்‌ 

கொந்தளிக்கும்‌ கடலைப்போல இருப்பார்கள்‌. 

ர்‌ இருதயத்திலும்‌ ஆத்து 

ஆறுதலும்‌ சமாதானமும்‌ 

அவர்கள்‌ குழப்பத்தி 

தத்தளித்துக்கொண்டிருப்‌ 

கொந்தளிக்கும்‌ கடல்‌ 

அமர்ந்திருக்கக்கூடாமல்‌ அதன்‌ ஜலங்கள்‌ 

கரையில்‌ 


துன்மார்க்கர்கள்‌ கர்த்தருடைய 
கிருபையினால்‌ குணமடையாட்டார்கள்‌. 
துக்கப்படுகிறவர்களுக்கு கர்த்தர்‌ அளிக்கும்‌ 
ஆறுதல்‌ துன்மார்க்கருக்கு கிடைக்காது. 
துன்மார்க்கருக்கு சமாதானமில்லை என்று 
தேவன்‌ சொல்லுகிறார்‌ அவர்கள்‌ 
எப்போதுமே கொந்தளிக்கும்‌ கடலைப்போல 
தந்தளித்துக்கொண்டிருப்பார்கள்‌. அவர்கள்‌ 
இன்னும்‌ குணமடையவில்லை. தங்களுடைய 
பொருளாசை என்னும்‌ அக்கிரமத்திலிருந்து, 
அவர்கள்‌ இன்னும்‌ விடுதலை பெறவில்லை. 
அவர்களுடைய பொருளாசையும்‌, 
அவர்களுடைய அக்கிரமழும்‌ அவர்களை 
கொந்தளிக்கும்‌ குடலைப்போலாக்கிற்று, 


மனச்சாட்சியிலும்‌ 
அவர்கள்‌ 


அவர்களுடைய 
சமாதானம்‌ இருக்காது. 
எப்போதுமே குற்றவணர்வோடு 
இருப்பார்கள்‌. தேவனுடைய 
கோபாக்கினையை நினைத்து பயப்படுவார்கள்‌. 
காயீன்‌ கர்த்தரைப்‌ பார்த்து பயப்பட்டதுபோல. 
பொருளாசைக்காரரும்‌, துன்மார்க்கரும்‌ 
ர்த்தரைப்‌ பார்த்து எப்போதும்‌ 
பயந்துகொண்டிருப்பார்கள்‌. அவர்கள்‌ 
எப்போதும்‌. கலக்கத்தோடும்‌ 
நடுக்கத்தோடும்‌ ஜீவிப்பார்கள்‌. 





je ஏசாயா - விரிவுரை மமம்‌ 
ரியா ISAIAH - COMMENTARY PUBLISHERS 


'துன்மார்க்கருக்குச்‌ சமாதானம்‌ 
ல்‌ ன்‌ கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌” 
(ஏசா 48:22) என்று ஏசாயா தீர்க்கதரிசி 
ஏற்கெனவே கர்த்தருடைய வார்த்தையை 
தீர்க்கதரிசனமாய்ச்‌ சொல்லியிருக்கிறார்‌ 
துன்மார்க்கர்கள்‌ தங்கள்‌ மனம்போன 
போக்கிலே மாறுபாடாய்‌ நடக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ தேவனோடு ஒப்புரவாவதில்லை. 
கர்த்தர்‌ அவர்களுக்கு 
மறைப்பார்‌. அவர்கள்மேல்‌ கடுங்கோபமாகி 
அவர்களை அடிப்பார்‌ அவர்களைக்‌ 
குணப்படுத்தமாட்டார்‌. ஆகையினால்‌ 
துன்மார்க்கருக்கு சமாதானமில்லை 
என்று கர்த்தர்‌ மறுபடியுமாய்‌ இங்கு 
சொல்லுகிறார்‌. 





f= a 
TT 


கர்த்தர்‌ 
சீயோனிலுள்ள பாவிகளைக்‌ 
குடிந்துகொள்ளும்‌ ய 
கொடுத்திருக்கிறார்‌ (ஏசா ட்‌ 
மாய்மாலக்காரர்கள்‌ எல்லோருக்கும்‌ ஏசாயா 


ஏசாயா 


தீர்க்கதரிசிக்கு 


வாழ்ந்த துன்மார்க்கருக்கும்‌, 
வருங்காலத்தில்‌, 
ஜீவிக்கப்போகிறவர்களுக்கும்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. 


துன்மார்க்கமாய்‌ 
எச்சரிப்பாகச்‌ 


னாலும்‌, ஏசாயாவின்‌ 
திக்கதிசனங்களில்‌.. கில்‌... அவக 
காலத்தில்‌ ஜீவித்த துன்மார்க்கருக்கு 
விசேஷமாக சொல்லப்பட்டவையாகும்‌ 

“சீயோனிலுள்ள பாவிகள்‌ 
திரைக்கிறார்கள்‌; மாயக்காரரை நடுக்கம்‌ 
பிடிக்கிறது: பட்சிக்கும்‌ அக்கினிக்கு முன்பாக 
நம்மில்‌ தரித்திருப்பவன்‌ யார்‌? 
நித்தியஜுவாலைக்கு முன்பாக நம்மில்‌ 
'தாபரிப்பவன்‌ யார்‌ என்கிறார்கள்‌” 
(ஏசா 33:14) 


“இந்த ஜனங்கள்‌ தங்கள்‌ வாயினால்‌ 

என்னிடத்தில்‌ சேர்ந்து, 

உதடுகளினால்‌ 

கனம்பண்ணுகிறார்கள்‌: அவர்கள்‌ இருதயமோ 
விலகியிருக்கிறது; 
பயப்படுகிற பயம்‌. 

போதிக்கப்பட்ட 
குற்பனையாயிருக்கிறது” (ஏசா 29.13) 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


பாபிலோன்‌ தேசத்து சிறையிருப்பிலே 
இருக்கிற யூதர்களில்‌ சிலர்‌ தன்மார்க்‌ 
கராயிருக்கிறார்கள்‌. கர்த்தரை 
ப்‌ ம்‌ உபவாசம்பண்ணு 
கர்த்தருடைய 

அநுக்கிரகங்களும்‌ 

எதிர்பார்க்கிறார்கள்‌. 


உபவாசம்பண்ணுகிறார்கள்‌ 


"அப்பொழுது சேனைகளுடைய 
கர்த்தரின்‌ வார்த்தை எனக்கு உண்டாகி, 
அவர்‌: நீ தேசத்தின்‌ எல்லா ஜனத்தோடும்‌ 
ஆசாரியர்களோடும்‌. சொல்லவேண்டியது. 
என்னவென்றால்‌, நீங்கள்‌ இந்த எழுபது 
வருஷமாக ஐந்தாம்‌ மாதத்திலும்‌ ஏழாம்‌ 
மாதத்திலும்‌: உபவாசம்பண்ணி 
துக்கங்கொண்டாடின போது நீங்கள்‌ 
எனக்கென்றுதானா உபவாசம்‌ 
பண்ணினீர்கள்‌? நீங்கள்‌ புசிக்கிறபோதும்‌ 
குடிக்கிறபோதும்‌  உங்களுக்கென்றல்லவா 
புசிக்கிறீர்கள்‌? உங்களுக்கென்றல்லவா 
குடிக்கிறீர்கள்‌?” (சக 7:4-6). 


ஏசாயா இங்கு. 
தீர்க்கதரிசன வார்த்தைகள்‌, 


யூதர்களையும்‌, 

பரிசேயரையும்‌. என்றும்‌ சிலர்‌ 
வியாக்கியானம்‌. சொல்லுகிறார்கள்‌. 
பரிசேயர்கள்‌ தாங்கள்‌ உபவாசம்பண்ணுவதை 
பெருமையாகச்‌ சொன்னார்கள்‌. 
(மத்‌ 23-ஆவது அதிகாரம்‌). 


குறிக்கும்‌ 


யூதர்கள்‌ 
தெய்வபக்தியில்லை. 
உண்மையான 
உபவாசமுமில்லை. 
வெளிப்பார்வைக்கு 
உபவாசிக்கிறார்கள்‌. 
இருதயமோ 
நிரம்பியதாயிருக்கிறது (ஏசா 58:2). 


மத்தியிலே மெய்யான 
அவர்களிடத்தில்‌ 
ஆராதனையும்‌, 

அவர்கள்‌ 
ஜெபிக்கிறார்கள்‌. 
அவர்களுடைய 

கபடம்‌ 





i THE 
TT 


யூதர்கள்‌ தங்களுடைய ஜெபத்தையும்‌, 
உபவாசத்தையும்‌ பற்றி 
பேசுகிறார்கள்‌. தாங்கள்‌ 
உபவாசம்‌ பண்ணி , 
கர்த்தர்‌ தங்களுடைய ஜெபத்திற்கு இன்னும்‌ 
பதில்‌ கொடுக்கவில்லை என்று கர்த்தர்‌ 
மீது குற்றம்‌ சொல்லுகிறார்கள்‌ (ஏசா 58:3). 
கர்த்தரிடத்தில்‌ 
பண்ணினாலும்‌, உபவாசம்பண்ணினாலும்‌, 
அவர்களிடத்திலே பாவம்‌ 
அதிகமாயிருக்கிறது. கர்த்தர்‌ அவர்களுடைய 
உபவாசங்களையும்‌ 
அவர்களுடைய 
தடையாகயிருக்கிறது. 


தர்கள்‌ 


பிள்ளைகள்‌ எப்படி 
என்று 
58:67). 
உபவாசித்து, 
நன்மையான 
ஏராளமாய்‌ 
58:8-12). 
பரிசுத்தமாய்‌ 
கர்த்தருடைய 
பெற்றுக்கொள்வார்கள்‌ 


கர்த்தருடைய 
உபவாசிக்கவேண்டும்‌ 
போதிக்கப்படுகிறார்கள்‌. 
உண்மையாய்‌ 
ஜெரிக்கிறவர்கருக்கு 
வாக்குத்தத்தங்கள்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. 
ஒய்வநாளைப்‌ 
ஆசரிக்கிறவர்கள்‌ 
ஆசீர்வாதங்களைப்‌ 
(ஏசா 58:13,14). 


(ஏசா 


(ஏசா 


யாக்கோபின்‌ பாவங்கள்‌ 
ஏசா 58:12 


ஏகா 5860. சத்தமிட்டுக்‌ கூப்பிடு; 
அடக்கிக்‌ கொன்னாதே; எக்கானத்தைப்‌ 
போல்‌ உன்‌ சத்தத்தை உயர்த்தி, என்‌ 
ஜனத்துக்கு அவர்கள்‌ மீறுதலையும்‌, 
யாக்கோபின்‌ வம்சத்தாருக்கு அவர்கள்‌ 
பாவங்களையும்‌ தெரிவி. 


ஏகா 58:2, தங்கள்‌ தேவனுடைய 
நியாயத்தை விட்டு விலகாமல்‌. 
நீதியைச்‌. செய்துவருகிற 
ஜாதியாரைப்போல்‌ அவர்கள்‌. 
நாடோறும்‌ என்னைத்‌ தேடி, என்‌ 
வழிகளை அறிய விரும்புகிறார்கள்‌; 
தீதி நியாயங்களை என்னிடத்தில்‌ 
விசாரித்து, தேவனிடத்தில்‌ 
சேர விரும்புகிறார்கன்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து 
தேற்றரவாளரைப்பற்றி வாக்குப்பண்ணுகிறார்‌ 
நான்‌ உங்களுக்கு உண்மையைச்‌ 
சொல்லுகிறேன்‌; நான்‌ போகிறது 
உங்களுக்குப்‌ பிரயோஜனமாயிருக்கும்‌; நான்‌ 
போகாதிருந்தால்‌, தேற்றரவாளன்‌ 
உங்களிடத்தில்‌ வரார்‌; நான்‌ 
போவேனேயாகில்‌ அவரை உங்களிடத்திற்கு 
அனுப்புவேன்‌. அவர்‌ வந்து 
பாவத்தைக்குறித்தும்‌, நீதியைக்குறித்தும்‌, 
நியாயத்தீர்ப்பைக்‌ குறித்‌ தும்‌, உலகத்தைக்‌. 
கண்டித்து உணர்த்துவார்‌" (யோவா 16:78. 


| நாம்‌ தேற்றப்படவேண்டுமென்றால்‌, 
நம்முடைய பாவங்கள்‌ நமக்கு 
உணர்த்தப்படவேண்டும்‌. பாவத்தை விட்டு 
விலகினால்தான்‌ நமக்கு சமாதானமும்‌, 
சந்தோஷமும்‌, ஆறுதலும்‌ உண்டாகும்‌. 
நம்முடைய பாவங்கள்‌ நமக்கு 
உணர்த்தப்படலில்லையென்றால்‌, நம்மிடத்தில்‌ 
பாவங்கள்‌ இருப்பதையே 
அங்கீகரிக்கமாட்டோம்‌. 
பங்காளிகளாயிருந்து, பாவங்களோடு 
ப பாவங்களிலேயே 


கர்த்தர்‌ ஏசாயா கல 'க்கதரிசியை 
தம்முடைய ஜனங்கள்‌ மத்தியிலே அனுப்பி, 
அவர்களுக்கு ஆறுதலான செய்தியை 
சொல்லச்‌ சொன்னார்‌. “என்‌ ஜனத்தை 
ஆற்றுங்கள்‌, தேற்றங்கள்‌" (ஏசா 40.1) என்று 
கர்த்தர்‌ சொன்னார்‌. இப்போதோ கர்த்தர்‌ 
தம்முடைய ஜனத்தின்‌ மீறுதலையும்‌ 
பாவங்களையும்‌ அவர்களுக்கு 
தெரிவிக்குமாறு ஏசாயா தீர்க்கதரிசியிடம்‌. 
சொல்லுகிறார்‌. 


ஏசாயா... கர்த்தருடைய  ஜனத்திற்கு 
அவர்கள்‌ மீறுதலையு, யாக்கோபின்‌ 
வம்சத்தாருக்கு அவர்கள்‌ பாவங்களையும்‌ 
தெரிவிக்கவேண்டும்‌. 
எவ்வளவு 
என்பதையும்‌, எவ்வளவு துன்மார்க்கர்கள்‌ 
என்பதையும்‌, எவ்வளவு மாய்மாலக்காரர்கள்‌ 
என்பதையும்‌ அவர்களுக்கு 
அறிவிக்கவேண்டும்‌. 





i THEN 
TT 


அவர்களோடு தெளிவாகப்‌ 
பேசவேண்டும்‌. அவர்களுடைய பாவங்கள்‌ 
எதையும்‌ மறைக்காமல்‌ அவர்களுக்கு 
அறிவித்துவிட வேண்டும்‌. கர்த்தர்‌ 
ஏசாயாவிடம்‌ “சத்தமிட்டு கூப்பிடு, 
அடக்கிக்கொள்ளாதே, எக்காளத்தைப்போல்‌. 


தைரியமாய்ப்‌ பேசவேண்டும்‌. அவர்களுக்கு 
புரியும்‌ வண்ணமாய்‌. தெளிவாகப்‌ 
பேசவேண்டும்‌. கர்த்தர்‌ சொல்லச்‌ சொன்ன 
செய்தி எதையும்‌ ஏசாயா 
தனக்குள்ளே அடக்கிக்கொள்ளக்கூடாது. 


கர்‌ ர்களை! 
சொப்பன பண்பான. றய 
ஜனம்‌ என்றும்‌, யாக்கோபின்‌ வம்சத்தார்‌ 
என்றும்‌ சொல்லுகிறார்‌. கர்த்தர்‌ அவர்களைப்‌ 
புறக்கணித்துவிடவில்லை. கர்த்தர்‌ 
அவர்களை ஆதரவற்ற அனாதைகளைப்போல 
தள்ளிவிடவுமில்லை. யாக்கோபின்‌ 
வம்சத்தாரை கர்த்தர்‌ தம்முடைய ஜனம்‌ 
என்று அங்கீகரிக்கிறார்‌ 


னா ர்கள்‌ 
விரோதமாய்‌... மறுத்தார்கள்‌ பாவம்‌. 
செய்கிறார்கள்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
ஜனத்திற்கு அவர்களுடைய மீறுதல்களையும்‌, 
யாக்கோபின்‌ வம்சத்தாருக்கு அவர்கள்‌ 
பாவங்களையும்‌ தெரிவிக்குமாறு 
ஏசாயாவிடம்‌ சொல்லுகிறார்‌. அவர்கள்‌ 
பாவம்‌ செய்திருந்தாலும்‌, தாங்கள்‌ செய்ததை 
பாவம்‌ என்று அவர்கள்‌ அங்கீகரிப்பதில்லை. 
அவர்களுடைய இருதயத்தில்‌ ஒரளவு 
மனமாற்றம்‌ உண்டாயிருக்கிறது. ஆனாலும்‌ 
காரியங்களில்‌. 


கர்த்தருக்கு 


'த்தருடைய 
ஜனத்திடமும்‌, யாக்கோபின்‌ வம்சத்தாரிடமும்‌, 
அவர்களுடைய மீறுதலையும்‌, பாவங்களையும்‌ 


தெரிவிக்கும்போது, அவர்கள்‌ 
ஏசாயாவின்மீது கோபப்படுவார்கள்‌. 
ஏசாயாவை நேசிக்கமாட்டார்கள்‌. ஜனங்கள்‌ 

பம்‌ 


ஏசாயா 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சொல்லவேண்டியதை 
தனக்குள்ளே அடக்கிக்‌ 

சத்தமிட்டு கூப்பிடு” 
என்றும்‌, 'எக்காளத்தைப்போல உன்‌ 
சத்தத்தை உயர்த்து" என்றும்‌ கர்த்தர்‌ 
ஏசாயாவுக்கு கட்டளையிடுகிறார்‌. 


அவர்களுக்கு 
சொல்லாமல்‌ 
கொள்ளவும்கூடாது. 


கர்த்தருடைய ஜனத்தாரிடம்‌ மீறுதலும்‌, 

யாக்கோபின்‌ வம்சத்தாரிடம்‌ பாவங்களும்‌ 

இருந்தாலும்‌, அவர்கள்‌ வெளிப்பார்வைக்கு 

நல்லவர்களைப்போலவும்‌, பக்தியுள்ளவர்‌ 

களைப்‌ போலவும்‌ இருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 

நாடோறும்‌ கர்த்தரைத்‌ தேடுகிறார்கள்‌. 

ரத்‌ வழியை அறிய 

கர்த்தரிடத்தில்‌ நீதி 

விசாரிக்கிறார்கள்‌. 

விரும்புகிறார்கள்‌. 

ஆலிக்குரிய நல்ல 

தேவனுடைய நியாயத்தை 

விட்டு விலகாமல்‌ நீதியைச்‌ செய்து வருகிற 

ஜாதியாரிடத்தில்தான்‌. இப்படிப்பட்ட நல்ல 

சுபாவங்கள்‌ காணப்படும்‌. இந்த சுபாவங்கள்‌ 

கர்த்தருடைய ஜனத்திடமும்‌, யாக்கோபின்‌ 
வம்சத்தாரிடழும்‌ காணப்படுகிறது. 


அவர்கள்‌ நாடோறும்‌ கர்த்தரைத்‌ நேடி 
அவரை ஆராதிப்பதினால்‌, ்‌ ள்‌ 
ம்‌] ம்‌ பாவங்களும்‌. 
அவர்களால்‌. காணமுடியவில்லை, 
தெய்வபக்தியிலும்‌, ஆராதனையிலும்‌ தாங்கள்‌ 
உயர்ந்த நிலையிலிருப்பதாக நினைத்துக்‌ 
கொள்கிறார்கள்‌. தாங்கள்‌ பரிபூரணமடைந்து, 
விட்டதாக நினைத்து, தங்கள்‌ 
பாவத்தைப்பற்றி நினையாமலிருக்கிறார்கள்‌. 

கர்த்தர்‌ ஜனத்தின்‌ 


தியானத்தையும்‌ 
மாய்மாலக்காரர்களும்‌ 


தம்முடைய 


பார்க்கும்போது, 
௮௫. குறையையும்‌. 


இங்கு ஒவ்வொன்றாய்ச்‌ 
அவையாவன: 





i FTE 
ETT 


ஆயுசநாட்களைப்‌ 
பூரணப்படுத்துவார்‌ (யாத்‌ 23:26). 


மனுஷர்‌ த வயதில்தான்‌ 
வேண்டுமென்று எந்த 
நியமிக்கப்படவில்லை. (சங்‌ 
பேதுரு 30-11). நம்முடைய 
கர்த்தருடைய கரத்தில்‌ இருக்கிறது. 


அவர்களுக்கு சொல்லுகிற 
வாக்குத்தத்தங்கள்‌ எல்லாம்‌ நிறைவேறும்‌. 
அப்பொழுது, “எனக்குப்‌ பயப்படும்‌ பயத்தை 
உனக்குமுன்‌ செல்லும்படி செய்வேன்‌. நீ 
செல்லும்‌ இடமெங்குழுள்ள ஜனங்கள்‌ 
எல்லாரையும்‌ கலங்கடித்து, உன்‌ சத்துருக்கள்‌ 
எல்லாரையும்‌ முதுகு காட்டப்பண்ணுவேன்‌" 
(யாத்‌ 23:27) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


இஸ்ரவேலர்கள்‌ தேவனோடு 
சரியான ஐக்கியத்தில்‌ இருக்கும்‌ போது. 
அவர்‌ இஸ்ரவேலரின்‌ விரோதிகள்‌ 
எல்லோரையும்‌ ங்கடிப்பார்‌ 
இஸ்ரவேலருக்காகக்‌. 


ருக்கு 
களால்‌ ததன்‌ 


சந்திம 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கானான்‌ தேசத்திற்குள்‌ 
பிரவேசிப்பதற்கு முன்பாகவே, கர்த்தர்‌ 
குளவிகளை அனுப்புவார்‌ (யாத்‌ 23:28), 
குளவிகள்‌ ஒரு அங்குல நீளமுள்ளது. ஒரு 
குதிரையை நான்கு குளவிகள்‌ 
ஒரேவேளையில்‌ கொட்டினால்‌ அந்தக்‌ குதிரை 
மரித்துப்போகும்‌. 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


இஸ்ரவேல்‌. 
தேசத்திலிருக்கிற 
முறியடித்து, 


புத்திரர்‌ கானான்‌ 
சத்துருக்களையெல்லாம்‌ 
அங்கே சுகமாய்க்‌ 
குடியேறுவார்கள்‌. கர்த்தர்‌ பாலும்‌ தேனும்‌ 
ஓடுகிற கானான்‌ தேசத்தை இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாருக்கு சுதந்தரமாகக்‌ 
கொடுத்திருக்கிறார்‌. அந்த தேசத்திலே. 
சத்துருக்கள்‌ இருந்தாலும்‌, கர்த்தர்‌ 
தம்முடைய சித்தத்தின்‌ பிரகாரமாகவும்‌, 
திட்டத்தின்‌ பிரகாரமாகவும்‌ அந்த 
சத்துருக்களை துரத்திவிடுவதாக 
வாக்குப்பண்ணுகிறார்‌. 


“அவர்களை நான்‌ அதம்பண்ணுவேன்‌" 
(யாத்‌ 23:23) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
இங்கு ஆறு தேசத்தாரைப்‌ பற்றிக்‌ 
கூறப்பட்டிருக்கிறது. அவர்கள்‌ எமோரியரும்‌ 

ரிசியரும்‌ கானில்‌ 

என்போராவர்‌. 

ஆதி 1549-21 ஆகிய வசனங்களில்‌ பத்து 

கோல்களை!" பற்றியும்‌, மயா. 7. ஆவது 

வசனத்தில்‌ ஏழு தேசங்களைப்‌ பற்றியும்‌ 

யோசு 12 ஆவது அதிகாரத்தில்‌ ஆறு 

தேசங்களையும்‌, 31 இராஜாக்களைப்‌ பற்றியும்‌ 
கூறப்பட்டிருக்கிறது. 

“தேசம்‌ பாழாய்ப்போகாமலும்‌, 
காட்டுமிகேங்கள்‌ உனக்கு. விரோதமாய்ப்‌ 
பெருகாமலும்‌ இருக்கும்படி, நான்‌ அவர்களை 
ஒரே வருஷத்திற்குள்ளே உன்‌ முன்னின்று 
தூத்திவிடாமல்‌, நீ விருத்தியடைந்து, 

சுதந்தரித்துக்கொள்ளும்‌ 
அவர்களைக்‌ கொஞ்சம்‌ 
உன்‌ முன்னின்று 
(யாத்‌ 23:29,30) என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 

தேசம்‌ பாழாய்போகக்கூடாது. 
காட்டுமிருகங்கள்‌ தம்முடைய ஜனத்திற்கு 
விரோதமாய்ப்‌ பெருகக்கூடாது. ஆகையினால்‌ 
தேவன்‌ அவைகளை ஒரே வருஷத்தில்‌: 
துரத்திவிடமாட்டார்‌. இஸ்ரவேலர்கள்‌ 
விருத்தியடைந்து, தேசத்தைச்‌ சுதந்தரித்துக்‌ 
கொள்ளும்வரைக்கும்‌, அவர்களைக்‌ கொஞ்சம்‌ 
கொஞ்சமாய்‌ தம்முடைய பிள்ளைகள்‌ 
முன்னின்று நூத்திலிடுகார்‌. நேவன்‌ நாம்‌ 

எல்லாக்‌. காரியங்களையும்‌. 
த்தல்‌, நடைமுறைக்கு 
உகந்ததாகவும்‌ செய்கிறார்‌. (2இராஜா 17:25) 





i= THEN 
TT 


1. அவர்கள்‌ கர்த்தருடைய சபைக்குப்‌. 
போகிறார்கள்‌. ஜெபவேளையிலே 
'ஜெபிக்கிறார்கள்‌. அவர்கள்‌ நாடோறும்‌ 
கர்த்தரைத்‌ தேடுகிறார்கள்‌. 

2. அவர்கள்‌ 
செய்நிகளை 
விரும்புகிறார்கள்‌. 
அறிய விரும்புகிறார்கள்‌. ஏரோது ராஜா 
யோவான்ஸ்நானன்‌ சொன்ன வார்த்தைகளை 
சந்தோஷமாய்க்‌ கேட்டதுபோல, இவர்களும்‌ 
கர்த்தருடைய வழியை அறிய விரும்பி, 
பிரசங்கச்‌ செய்திகளைக்‌ கேட்கிறார்கள்‌. 

i] ஆவிக்குரிய 
தங்களை 
ஈடுபடுத்திக்கொண்டு, அதிலே. 
சந்தோஷப்படுகிறார்கள்‌. நீதி நியாயங்களை 
கர்த்தரிடத்தில்‌ விசாரித்து, அவரிடத்தில்‌ சேர 
விரும்புகிறார்கள்‌. 
நன்மைக்காக அவர்கள்‌ 
சேரலிரும்பவில்லை. 
தாங்கள்‌ கர்த்தரிடத்தில்‌ வயாக 
காண்பித்தால்‌, தங்களுக்கு சமுதாயத்திலே 
உயர்ந்த அந்தஸ்தும்‌, மரியாதையும்‌, மதிப்பும்‌ 
கிடைக்கும்‌ என்று எதிர்பார்க்கிறார்கள்‌. 
மற்றவர்களுக்கு முன்பாக தங்களை 
பக்தியுள்ளவர்கள்போல 
காண்பித்துக்கொள்ளவேண்டும்‌ என்பதற்காக 
அவர்கள்‌ தேவனிடத்தில்‌ சேர 
விரும்புகிறார்கள்‌. ததன்‌ நாட்களில்‌ 
தாங்கள்‌ கர்த்தரிடத்தில்‌ சேராவிட்டால்‌, 
ஜனங்கள்‌ தங்களைப்பற்றி தப்பிதமாய்‌ 
நினைப்பார்களே என்று ஊருக்கு பயந்து, 
தேவனிடத்தில்‌ சேரவிரும்புகிறார்கள்‌ 


4, தங்களுடைய ஆவிக்குரிய 
குடமைகளைப்பற்றி ண்கள்‌ விரும்பு 
கிறார்கள்‌. அவர்கள்‌ நீதி நியாயங்களை 
ர்த்தரிடத்தில்‌ விசாரிக்கிறார்கள்‌. 
கீழ்ப்படிந்து, 

எ 


வார்த்தைக்குக்‌ 
தி 


விரும்புவதுபோல. 
கண்டிக்கிறார்‌. அவர்களிடத்தில்‌ நீதி 
நியாயங்களை  தெரிந்துகொள்ளவேண்டும்‌. 
என்னும்‌ ஆர்வம்‌ மாத்திரமே இருக்கிறது. 
அவற்றை கடைப்பிடிக்க வேண்டும்‌ என்னும்‌ 
ஆர்வம்‌ அவர்களிடத்தில்‌ சிறிதுமில்லை. 
கர்த்தரை எப்படி ஆராதிக்கவேண்டும்‌ 
என்றும்‌, மனுஷருக்கு எப்படி நன்மை 
செய்யவேண்டும்‌ என்றும்‌, கர்த்தருடைய 
பிரமாணத்திற்கு எப்படி கீழ்ப்படியவேண்டும்‌ 
என்றும்‌ அறிந்துகொள்ள விரும்புகிறார்கள்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அதை தெரிந்துகொண்டால்‌ அவர்களுக்குப்‌ 
போதுமானது. கர்த்தருடைய நீதி 
நியாயங்களை தெரிந்துகொண்ட பின்பு, 
அவற்றிற்கு கீழ்ப்படியவேண்டும்‌ என்று 
நினைத்துக்கூட பார்க்கமாட்டார்கள்‌. 

வர்கள்‌ உலகத்தாரின்‌ பார்வைக்கு 
நல்லவர்களைப்போலவும்‌, பத்தியுள்ளவர்‌ 
களைப்போலவும்‌ தங்களைக்‌ காண்பித்துக்‌ 
கொள்ள விரும்புகிறார்கள்‌. தங்களுடைய 


நிறைவேற்ற வேண்டிய பொறுப்புக்களையும்‌, 
தாங்கள்‌ தாமதமில்லாமல்‌ செய்வதுபோல 
தங்களைக்‌  காண்பித்துக்கொள்கிறார்கள்‌. 
தேவலுபைய இயாயந்தை "லிட்டு! விச்காமல்‌ 
நீதியை செய்து வருகிற ஜாதியாரைப்போல 
தங்களைக்‌ காண்பித்துக்கொள்கிறார்கள்‌. 
இப்படிப்பட்டவர்கள்‌ மாய்மாலக்‌ 
காரார்கள்‌. பக்தியின்வேஷத்தைத்‌ தரித்துக்‌ 
கொள்கிறவர்கள்‌. இவர்கள்‌ பரலோகத்திற்கு 
வெகுதூரம்‌ போய்விடுவார்கள்‌. 
ஆனாலும்‌ இவர்கள்‌ பரலோகத்திற்குள்‌ 


எவ்வளவுதான்‌ நற்பெயர்‌ எடுத்தாலும்‌ நாம்‌ 
பரலோகத்தில்‌ பிரவேசிக்கவில்லையென்றால்‌, 
நமக்கு மெய்யான ஆசீர்வாதமில்லை. 


கர்த்தருடைய ஜனமும்‌ யாக்கோபின்‌ 
வம்சத்தாரும்‌, தங்களுடைய மீறுதலையும்‌, 
பாவங்களையும்‌ மறைப்பதற்காகவே 
பக்தியின்‌ வேஷத்தைத்‌ தரித்துக்கொள்கி 
நார்கள்‌. பாவத்தை மூடுகிறவர்கள்‌ 
வாழ்வடையபாட்டார்கள்‌. அதை அறிக்கை 
செய்து விட்டுவிடுகிறவர்களோ தேவனுடைய 
இரக்கத்தைப்‌ பெற்றுக்கொள்வார்கள்‌. 
கர்த்தர்‌ அவர்களுடைய பாவங்களையும்‌. 
மீறுதல்களையும்‌ மன்னிக்கவேண்டுமென்று 
விரும்புகிறார்‌. அவர்கள்தான்‌ தங்களுடைய 
பாவங்களை உணர்ந்து, கர்த்தரிடத்தில்‌ 

அதை அறிக்கை செய்யவேண்டும்‌. பாவத்தை 
விட்டுவிட்டு மனந்திரும்ப வேண்டும்‌. 
அவர்களுடைய  இரட்சிப்புக்கு ஆரம்ப 
நிலையாக கர்த்தர்‌ ஏசாயா தீர்க்க 
தரிசியிடம்‌ அவர்களுடைய மீறுதல்களையும்‌, 
பாவங்களையும்‌ அவர்களுக்கு தெரிவிக்கச்‌ 
சொல்லுகிறார்‌. 





i FTE 
TT 
பொய்யான உபவாசம்‌ 
ஏசா 58:8-5 


ஏசா 58:8. 
உபவாசம்பண்ணும்யோது. 
நோக்காமலிருக்கிற தென்ன? 

எங்கள்‌: ஆத்துமாக்களை 
ஒடுக்கும்போது தீர்‌ அதை அதியாமலி. 
ருக்கிறதென்ன என்கிறார்கள்‌; இதோ, 
நீங்கள்‌ உயவாசிக்கும்‌ நாளிலே உங்கள்‌: 
இச்சையின்படி நடத்து, உங்கள்‌ 
வேலைகளையெல்லாம்‌ கட்டாயமாய்ச்‌. 
செய்கிறீர்கள்‌. 
ஏகா 58:4. இதோ, வழக்குக்கும்‌ 
வாதுக்கும்‌ துஷ்டத்தனத்தையுடைய 
கையினால்‌ குத்துகிறதற்கும்‌ 
உபவாசிக்கிறீர்கள்‌; நீங்கள்‌ உங்கள்‌ 
கூக்குரலை. உயரத்திலே. 
கேட்கப்பண்ணும்படியாய்‌, இந்நானில்‌ 
உபவாசிக்கிறதுபோல்‌ 
உபவாசியாதிருங்கள்‌. 


ஏசா 58:5, மனுஷன்‌ தன்‌ ஆத்துமாவை 
தலைவணங்கி. 


ஒடுக்குகிறதும்‌, 

நாணலைப்போல்‌ இரட்டிலும்‌ சாம்பலி. 
லும்‌ படுத்துக்கொள்ளுகிறதூம்‌, எனக்கு. 
பிரியமான உபவாச நானாயிருக்குமோ? 
இதையா உபவாச மென்றும்‌ 
கர்த்தருக்குப்‌ பிரியாமான நானென்றும்‌ 
சொல்லுவாய்‌? 


மாய்மாலக்காரர்கள்‌ கர்த்தருக்கு, 
விரோதாய்க்‌ குற்றம்‌ சொல்லுகிறார்கள்‌. 
நாங்கள்‌ உபவாசம்பண்ணும்போது நீர்‌ 
நோக்காமலிருக்கிறதென்ன?" (ஏசா 
என்று கர்த்தரிடத்தில்‌ கேட்கிறார்கள்‌. 
இவர்கள்‌ காயீன்‌ வழியில்‌ போகிறவர்கள்‌. 
கர்த்தர்‌ தன்னுடைய காணிக்கையை 
அங்கீகரிக்கவில்லை என்பதற்காக காயீன்‌ 
தேவனிடத்தில்‌ கோபமாயிருந்தான்‌. 
தன்னிடத்தில்‌ ஒரு தப்பிதமும்‌ இல்லை 
யென்றும்‌, தான்‌ கர்த்தருக்கு உச்சிதமான 
காணிக்கையை படைப்பதாகவும்‌, கர்த்தர்‌ 
பட்சபாதத்தோடு நடந்துகொண்டு 
தன்னுடைய காணிக்கையை அங்கீகரிக்க 
வில்லை என்றும்‌ காயீன்‌ கர்த்தர்மீது குற்றம்‌ 
'சொன்னான்‌. 


மாய்மாலக்காரர்களும்‌ காமீனைப்‌ 
போலவே பேசுகிறார்கள்‌. நாங்கள்‌ 
எங்கள்‌ ஆத்துமாக்களை எடுக்கும்போது, 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அறியாமலிருக்கிறதென்ன" 
(ஏசா 58:3) என்று கர்த்தரிடத்தில்‌ 
கேட்கிறார்கள்‌. அவர்கள்‌ கர்த்தரை 
நாடோறும்‌ தேடுவது மாத்திரமல்ல, அவர்கள்‌ 
அதோடு சேர்ந்து உபவாசம்பண்ணுவதாகவும்‌, 
தங்கள்‌ ஆத்துமாக்களை ஒடுக்குவதாகவும்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 


யூதர்கள்‌ 
பாவநிவாரண 


நீர்‌ அதை 


வருஷத்திற்கு ஒருதரம்‌ 
"நாளின்போது உபவாசம்‌ 


மாய்மாலக்காரர்கள்‌ 


சொல்லுகிறார்கள்‌. 
யூதர்கள்‌ அவ்வப்போது 
ஆசரிக்கிற உபவாசத்தைப்பற்றியும்‌ அவர்கள்‌ 
இங்கு சொல்லுவதற்கு வாய்ப்புள்ளது. 
பரிசேயர்கள்‌ வாரத்திற்கு இரண்டு 
தரம்‌ உபவாசம்பண்ணுவார்கள்‌. “வாரத்தில்‌ 
இரண்டுதரம்‌ உபவாசிக்கிறேன்‌; என்‌ 
சம்பாத்தியத்திலெல்லாம்‌ தசமபாகம்‌ 
செலுத்திவருகிறேன்‌ என்று, தனக்குள்ளே 
ஜெபம்பண்ணினான்‌"' (லூக்‌ 18:12). கர்த்தர்‌ 
தங்களுடைய உபவாசத்தை அங்கீகரிப்பார்‌ 
என்றும்‌. தங்கள்மீது பிரியமாயிருப்பார்‌ 
என்றும்‌ பரிசேயர்கள்‌ நினைத்தார்கள்‌. 
ர்களில்‌ 
மாய்மாலம்பண்ணுகிறவர்களும்‌ 
பரிசேயரைப்போலவே இருக்கிறார்கள்‌. தேவன்‌ 
அநீதி செய்கிறார்‌ என்றும்‌, அவர்‌ 
பட்சபாதமாயிருக்கிறார்‌ என்றும்‌ 
மாய்மாலக்காரர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. 
இவர்கள்‌ தங்களுடைய நீதியையே 
பெரிதுபடுத்துகிறார்கள்‌. நாங்கள்‌ செய்வது 
எல்லாமே சரியானது என்றும்‌, குர்த்தர்தான்‌ 
தங்களுக்கு தப்பிதம்‌ பண்ணுகிறார்‌ என்றும்‌ 
கர்த்தரமீது குற்றம்‌ சொல்லுகிறார்கள்‌. 
இப்டிப்பட்டவர்களுக்கு கர்த்தரிடத்திலிருந்து 
ஒரு ஆசீர்வாதமும்‌ வராது. 
ர்கள்‌ தேவனை நோக்கி: 
எங்களைவிட்டு விலகியிரும்‌, உம்முடைய 
வழிகளை அறிய விரும்போம்‌: சர்வவல்லவரை 
நாம்‌ சேவிக்க அவர்‌ யார்‌? அவரை நோக்கி 
பண்ணுவதினால்‌. நமக்குப்‌ 
பிரயோஜனம்‌ என்ன என்கிறார்கள்‌” (யோபு 
214415). “தேவனைச்‌ சேவிப்பது விருதா, 
அவருடைய கட்டளைகளைக்‌ கைக்கொள்ளு 
கிறதினாலும்‌, சேனைகளின்‌ கர்த்தருக்கு 
முன்பாகத்‌ துக்கித்து நடக்கிறதினாலும்‌ 
என்ன பிரயோஜனம்‌?" (மல்‌ 3:14) 





i= FTE 
TT 


மாய்மாலக்காரர்கள்‌ 
உபவாசம்பண்ணவில்லை. 
கர்த்தர்‌... அவர்களுடைய உ ஜெபத்திற்கும்‌ 
உபவாசத்திற்கும்‌ பதில்‌ கொடுக்க 
மறுத்துவிடுகிறார்‌. அவர்கள்‌ உபவாசிக்கும்‌ 
நாளிலே தங்கள்‌ இச்சையின்படி 
நடக்கிறார்கள்‌. அந்த நாட்களில்‌ தக்‌ 
வேலைகளையெல்லாம்‌ 
செய்கிறார்கள்‌. 


உண்மையாக 
ஆகையினால்‌ 


உபவாசம்பண்ணுவது 

நினிவே 
தங்கள்‌ 
திரும்பி 
பாவத்திலும்‌. 


உபவாசமும்‌ 


அவர்கள்‌ 
மெய்தான்‌. ஆனால்‌ அவர்களோ 
பட்டணத்து ஜனங்களைப்போல, 
பாவமான. வழிகளைவிட்டு 
வரவில்லை. அவர்கள்‌ 
ஜீவிக்கிறார்கள்‌. 
பண்ணுகிறார்கள்‌. தாங்கள்‌ உபவாசிக்கும்‌ 
நாளிலே தங்கள்‌ இச்சையின்படி 
நடக்கிறார்கள்‌. தங்களுடைய கண்களுக்கும்‌, 
மனதிற்கும்‌ 'சரியானப்டியெல்லாம்‌. 
செய்கிறார்கள்‌. அவர்களுடைய மனலிருப்பமே 
அவர்களுக்கு பிரமாண மாயிருக்கிறது. 


மாய்மாலக்காரர்கள்‌  பேராசைக்காரர்‌ 
களாயும்‌, இரக்கமற்றவர்களாயும்‌ இருக்கி 
றார்கள்‌. தங்களுடைய வேலையாட்களை 
கடினமாய்‌ வேலை வாங்குகிறார்கள்‌ 
நியாயப்பிரமாணத்தின்படி அவர்களுக்கு 
ஒய்வு கொடுப்பதில்லை. அவர்களை 
கட்டாயமாய்‌ வேலை செய்ய சொல்கிறார்கள்‌ 
தங்களிடத்தில்‌ கடன்பட்டவர்களை 
கொடுமைப்படுத்தி, தங்களுடைய கடனை 
உதித்துவிழ தக்கன்‌ யூபிலி வருஷத்தின்‌ 
போது... கடன்களையெல்லாம்‌ மன்னிக்க 
வேண்டும்‌. மாய்மாலக்காரர்களோ கடன்களை 
மன்னியாமல்‌ ஏழைகளை ஒடுக்குகிறார்கள்‌. 
ஆனாலும்‌ பாவநிவாரண நாளின்போது, 
மற்ற  எல்லோரையும்போல இவர்களும்‌ 
உபவாசம்பண்ணுகிறார்கள்‌. 
உபவாசம்‌ 
வழக்குப்பிரியராயும்‌ 
இருக்கிறார்கள்‌. 
வாதுக்கும்‌, 


மாய்மாலக்காரர்கள்‌ 
பண்ணினாலும்‌ 
வாதுப்பிரியராயும்‌ 
தங்களுடைய வழக்குக்கும்‌ 
துஷ்டத்தனத்தையுடைய கையினால்‌. 
குத்துகிறதற்கும்‌ உபவாசிக்கி றார்கள்‌ 
(ஏசா 58:4). தாங்கள்‌ உபவாசிப்பதின்‌' 
மூலமாய்‌, யாரையாவது அழித்துப்‌ 
போடலாமா என்று யோசிக்கிறார்கள்‌. உபவாச 
நாளை நியமிக்கிறார்கள்‌. அந்த நாளில்‌ 
தங்களுக்கு வேண்டாதவர்கள்‌ உபவாசம்ப 
ண்ணவில்லை என்று, அவர்கள்மீது கூற்றம்‌ 
சொல்லி, அவர்களைத்‌ தண்டிக்கிறார்கள்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ராஜா நாபோத்தின்‌ 
ம்‌ பெய்ன்‌ 
வேண்டுமென்று விரும்பினான்‌. நாபோத்தோ 
அவனுக்குக்‌ கொடுக்க 
ஆகாபின்‌ மனைவியாகிய 
9 உபவாச நாளை 
நியமித்து, நாபோத்தைக்‌ குற்றப்படுத்தினாள்‌. 
அவர்கள்‌ உபவாசம்‌ 
பிரசித்தப்படுத்தி நாபோத்தை 
முன்னே நிறுத்தினார்கள்‌. 
பட்டணத்திற்கு வெளியே கொண்டுபோய்‌ 
சாகும்படி அவனைக்‌ 
நாபோத்‌ செத்துபோன 
ஆகாப்‌ அவனுடைய 
திராட்சத்தோட்டத்தை கிரயமில்லாமல்‌ தனக்கு 
சொந்தமாய்‌ எடுத்துக்கொண்டான்‌ (1இராஜா 
211-16). 


பிள்ளைகள்‌ 
தங்களுடைய 
பார்க்கவேண்டும்‌. 
தாங்களே 


கர்த்தருடைய 
உபவாசம்பண்ணும்போது, 
இருதயத்தை ஆராய்ந்து 
தங்களைத்‌ 
நியாயந்தீர்க்கவேண்டும்‌. தங்களுடைய 
பாவங்களுக்காக மனம்‌ ந்தவேண்டும்‌. 
இதுவே" உனா நாளின்போது! செய்ய 
பக்தியுள்ள காரியம்‌. ஆனால்‌ 
உபவாச நாளிலே 
வழக்காடுகிறார்கள்‌ 
விவாதம்பண்ணுகிறார்கள்‌. வாதுக்கும்‌ 
வழக்குக்கும்‌ உபவாசிக்கிறார்கள்‌. 
மாய்மாலக்காரர்கள்‌. 
ஜீவித்துக்கொண்டே, 
பண்ணுகிறார்கள்‌. 
உயரத்திலே. 
“இந்நாள்‌ 
உபவாசியாதிருங்கள்‌” 
கர்த்தர்‌ 


பாவத்தில்‌ 
உபவாசமும்‌ 
தங்கள்‌ கூக்குரலை 
கேட்கப்பண்ணுகிறார்கள்‌. 
உபவாசிக்கிறதுபோல்‌ 
(ஏசா 58:4) என்று 
ம்மாலரரிடரில்‌ 
சொல்லுகிறார்‌. இவர்க 
இருதயத்தில்‌ பக்தியுள்ள சிந்தனையில்லை. 
வாயில்‌ மாத்திரமே பக்தியுள்ள 
வார்த்தைகள்‌ இருக்கிறது. 


இனி வீண்‌ காணிக்கைகளைக்‌ 
கொண்டுவரவேண்டாம்‌:  தூபங்காட்டுதல்‌ 
எனக்கு அருவருப்பாயிருக்கிறது; நீங்கள்‌ 
அக்கிரமத்தோடே ஆசரிக்கிற 
மாதப்பிறப்பையும்‌, ஓய்வுநாளையும்‌, 
சபைக்கூட்டத்தையும்‌ நான்‌ இனிச்‌ 
சகிக்கமாட்டேன்‌" (ஏசா 113). 





f= al 
TT 


நேராய்க்‌ கடந்துவரவேண்டும்‌. 

கனம்‌ பண்ணும்போது, 

தாழ்த்தவேண்டும்‌. 

சித்தத்தையும்‌, விருப்பத்தையும்‌ நம்முடைய 
சித்தமாயும்‌, நம்முடைய விருப்பமாயும்‌: 
ஏற்றுக்கொள்ளவேண்டும்‌. இதுவே. 
மெய்யான உபவாசம்‌. மற்றவை 
வெறும்‌ மாய்மாலம்‌. 
தன்‌ ஆத்துமாவை 
தலைவணங்கி 
சாம்பலிலும்‌ 


ஒடுக்குகிறதும்‌, 
நாணலைப்போல்‌ இரட்டிலும்‌ 
படுத்துக்கொள்ளுகிறதும்‌, எனக்கு. 
பிரியமான உபவாச நாளாயிருக்குமோ? 
இதையா உபவாசமென்றும்‌ கர்த்தருக்குப்‌ 
பிரியமான நாளென்றும்‌ சொல்லுவாய்‌?” 
(ஏசா 58:5) என்று கர்த்தர்‌ கேட்கிறார்‌ 


மெய்யான உபவாசம்‌ 
ஏசா 58:6,7 


ஏசா 58:6. அக்கிரமத்தின்‌ கட்டுகளை 
அவிழ்க்கிறதும்‌, நூகத்தடியின்‌. 
பிணையல்களை நெகிழ்க்கிறதும்‌, 
நெருக்கப்பட்டிருக்கிறவர்கனை 
விடுதலையாக்கிவிடுகிறதும்‌, 
நூகத்தடிகளையும்‌ 
போடுகிறதும்‌, 


சகல 
உடைத்துப்‌ 


ஏசா 58:7. பசியுன்னவனுக்கு உன்‌ 
ஆகாரத்தைப்‌ பகிர்ந்துகொடுக்கிறதும்‌, 
துரத்துண்ட. சிறுமையானவர்களை 
வீட்டிலே சேர்த்துக்கொள்ளுகிறதும்‌, 
வஸ்திரமில்லாதவனைக்‌ கண்டால்‌. 
அவனுக்கு வஸ்திரங்‌ கொடுக்கிறதும்‌, 
மாம்சமான வனுக்கு 
ஒனிக்காமலிருக்கிறதும்‌ 

அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம்‌. 


எது மெய்யான உபவாசம்‌ என்று 
கூறுகிறார்‌. 
உபவாசித்து 


கர்த்தர்‌ 
விசுவாசிகளெல்லோருமே 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அவண்‌ 
உபவாசம்பண்ண 
உபவாசத்தின்‌ போது 
ஆத்துமாவை ஒடுக்குகிறோம்‌. 
பாவத்திற்கு நாம்‌ உண்மையாய்‌ மனம்‌: 
வருந்தவில்லை என்றால்‌, நம்முடைய 
ஆத்துமாவை ஒடுக்கினாலும்‌, அது 
மாய்மாலமாகவே இருக்கும்‌. 


பிரியப்படுத்துவதற்காகவும்‌ 
வேண்டும்‌. 
நம்முடைய 
நம்முடைய 


நம்முடைய பாவங்களை நாம்‌ 
உணர்ந்து, நம்முடைய பாவங்களுக்காக 
மனம்‌ வருந்தவேண்டும்‌. நம்முடைய 
பாவங்களை மன்னிக்குமாறு கர்த்தரிடத்தில்‌ 
விண்ணப்பம்பண்ணவேண்டும்‌. பாவங்களை 
அறிக்கையிபாத உபவாசம்‌ மெய்யான 
உபவாசமல்ல. நாம்‌ உபவாசம்பண்ணும்போது, 
கர்த்தருக்கு சித்தமானது என்ன என்பதை 
அறிந்துகொள்ள பிரயாசப்படவேண்டும்‌. 
கர்த்தருக்குப்‌ பிரியமானதையும்‌, 
விருப்பமானதையும்‌ செய்வதற்கு நம்மை 
ஒப்புக்கொடுக்கவேண்டும்‌. 
உபவாச நாளின்போது, 
உபவாசிக்கிறவர்கள்‌ தங்கள்‌ தலைகளை 
நாணலைப்போல்‌, இரட்டிலும்‌ 
படுத்துக்கொள்கிறார்கள்‌. 
முன்பாக தங்களைத்‌ 
தாழ்த்துகிறார்கள்‌. இதை மாத்திரம்‌ 
செய்தால்‌ போதாது. இது மாத்திரம்‌ 
கர்த்தருக்குப்‌ பிரியமான உபவாச நாளாகாது. 
நம்மைத்‌  தாழ்த்தும்போது, நம்முடைய 
தலைகளை வணங்கும்போது, நம்முடைய 
பாவசுபாவத்தை நினைத்து 
வெட்கப்படவேண்டும்‌, 
வேதனைப்படவேண்டும்‌. தேவனுக்குப்‌ 
பிரியமானது எது என்பதை சிந்தித்துப்‌ 
பார்க்கவேண்டும்‌. தேவனுக்குப்‌ 
பிரியமானதைச்‌ செய்ய 
ஆயத்தமாயிருக்கவேண்டும்‌. 
எது மெய்யான உபவாசமல்ல என்பதை 
கர்த்தர்‌ இங்கு தெளிவுபடுத்துகிறார்‌. 
நம்மை சோகமாக. காண்பிப்பதோ, 
வருத்தப்படுகிற நபர்போல காண்பிப்பதோ 
மெய்யான உபவாசமாகாது. நம்முடைய 
தலைகளை வணங்கி  நாணலைப்போல்‌ 
இரட்டிலும்‌ சாம்பலிலும்‌ படுத்துக்கொண்டு, 
ம்‌ மனத்தாழ்மையை 
மெய்யான 
மாய்மாலக்காரர்கள்தான்‌ 
தங்களுடைய 
முகத்தை சோகமாய்‌ வைத்திருப்பார்கள்‌. 





f= THE 
TT 


நீங்கள்‌ உபவாசிக்கும்போது, 
மாயக்காரரைப்போல முகவாடலாய்‌. 
இரதங்கள்‌. அவர்கள்‌ உபவாசிக்கிறதை. 
மனுஷர்‌ காணும்பொருட்டாக, தங்கள்‌ 
முகங்களை வாடப்பண்ணுகிறார்கள்‌;: 
அவர்கள்‌ தங்கள்‌ பலனை அடைந்து, 
தீர்ந்ததென்று, மெய்யாகவே உங்களுக்குச்‌ 
சொல்லுகிறேன்‌” (மத்‌ 6:6). 


யக்காரன்‌ கர்த்தருடைய 
சமுகத்திற்கு முன்பாக தன்னை வெகுவாய்த்‌ 
தாழ்த்தினான்‌. பரலோகத்திற்கு நேராக 
தன்னுடைய கண்களை 
பார்ப்பதற்கும்‌ தயங்கினான்‌. 


மார்பிலே அடித்துக்கொண்டு: 
பாவியாகிய என்மேல்‌ கிருபையாயிரும்‌ 
என்றான்‌" (லூக்‌ 18:13) 


மாயக்காரர்கள்‌ ஆயக்காரர்களைப்போல 

நடிக்கிறார்கள்‌. ஆயக்காரர்களைப்போல 

தங்களுடைய 
அதிகமாய்‌ விளம்பரம்பண்ண 

மறும்‌. என்று நினைக்கிறார்கள்‌. 

நோக்கத்தோடு அவர்கள்‌ 

தலைகளை வணங்கி, 

இரட்டிலும்‌ சாம்பலிலும்‌ 

கொள்கிறார்கள்‌. இது 

பிரியமான உபவாச ல்‌ 

உபவாசம்‌ என்‌, 

இதை கர்த்தருக்குப்‌ 

என்றும்‌ சொல்லமுடியாது. 


தங்களைத்‌ தாழ்த்தினா 
பக்தியை 


உபவாச நாளின்போது நம்முடைய 
சரீரத்தை மாத்திரம்‌ வருத்தினால்‌ போதாது. 
தலைகளை வணங்கினால்‌ மாத்திரம்‌. 
போதாது. சரீரத்தை வருத்திவிட்டு, 
இருதயத்திற்குள்‌ பாவத்தை சேமித்து. 
ஈன  உபவாசமல்ல. 
உபவாசம்‌ இருதயத்தில்‌ 
பாவங்களை நம்மைவிட்டு 
நீக்கிப்போடவேண்டும்‌. 'பாவத்தோடு. 
பரிசுத்தமாமிருக்க முடியாது. பாவம்‌ 
நீங்கினால்தான்‌ பரிசுத்தம்‌ வரும்‌ மாயக்‌ 
காரர்கள்‌ பாவத்தோடு உபவாசிக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ பண்ணுவது மெய்யான 
உபவாசமல்ல. அது உபவாசத்தின்‌ நிழல்‌. 


எது. மெய்யான உபவாசம்‌ 
கர்த்தர்‌ தெளிவுடுத்துகிறார்‌. 
ஆத்துமாவை உபவாச 

மாத்திரம்‌ ஒடுக்கினால்‌ 


என்று 
நம்முடைய 

நாளின்போது. 
போதாது. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


நம்முடைய ஜீவிய முழுவது 
நம்முடைய ஆத்துமா ஒடுக்கப்பட்டிருக்க 
வேண்டும்‌. நம்மிடத்தில்‌ பணிவும்‌, 
மனத்தாழ்மையும்‌ காணப்படவேண்டும்‌. 
உபவாச நாளின்போது மாத்திரம்‌, 
கர்த்தரிடத்தில்‌ பயபக்தியாயிருந்தால்‌ போதாது. 
எல்லா நாளிலும்‌ கர்த்தரிடத்‌ 
பயபக்தியாமிருக்கவேண்டும்‌. கர்த்தருக்குப்‌ 
பயப்படுவதும்‌, கர்த்தரிடத்தில்‌ 
பயபக்தியாயிருப்பதும்‌ நம்முடைய சுபாவமாக 
மாறவேண்டும்‌. 


காலம்‌ முழுவதும்‌ 


நாம்‌ வர்மத்தின்‌ கட்டுகளை 
அவிழ்க்கவேண்டும்‌ நாம்‌ யாரையாவது 
அநியாயமாய்க்‌ கட்டி வைத்திருந்தால்‌, அந்தக்‌ 
கட்டுக்களை அவிழ்த்துவிடவேண்டும்‌. 
குட்டப்பட்டவர்களை விடுவித்துவிடவேண்டும்‌. 

'நுகத்தடியின்‌ பிணையல்களை 
நெகிழ்கிறது, நெருக்கப்‌ 
பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்கி 
விடுகிறதும்‌. சகல நுகத்தடிகளையும்‌ 
உடைத்துப்போடுகிறதும்‌' (ஏசா 58:6). தமக்கு 
உகந்த உபவாசம்‌ என்று கர்த்தர்‌ 


குடன்பட்டவர்கு 
செலுத்த னம 
அவர்களை சிறைச்‌ 
சாலையில்‌ அடைத்துலிடக்கூடாது. அவர்கள்‌ 
சிறைச்சாலையில்‌ அடைக்கப்பட்டிருந்தாலும்‌, 
அவர்களை விடுதலை பண்ணிவிடவேண்டும்‌. 
நம்முடைய  வேலைக்காரர்களால்‌ ஒரு 
குறிப்பிட்ட அளவுக்குமேல்‌ வேலை செய்ய 
யாமல்‌ போகும்போது, அவர்களை 
கேத்‌ தல்‌ தொந்தாவு பண்ணக்கடாது 
அவர்கள்மீது நுகத்தடியின்‌ 
பிணையல்களை ஏற்றி வைக்கக்கூடாது. 
சகல. நுகத்தடிகளையும்‌ உடைத்துப்‌ 
போடவேண்டும்‌. இதுவே கர்த்தருக்குப்‌ 
பிரியமான உபவாசம்‌. 


உதவி தேவைப்படுகிறவர்களுக்கு | நாம்‌. 
முன்வரவேண்டும்‌. 

ஆகாரத்தைப்‌ 
துரத்துண்ட 
வீட்டிலே 


உதவி 
மதர்‌ உன்‌ 
பகிர்ந்துகொடுக்கிறதும்‌, 
சிறுமையானவர்களை 
சேர்த்துக்கொள்ளுகிறதும்‌, 
மில்லாதவனைக்‌ கண்டால்‌ 
வஸ்திரங்‌ கொடுக்கிறதும்‌, 
மாம்சமானவனுக்கு 
ஒளிக்காமலிருக்கிறதும்‌ அல்லவோ. 
உகந்த உபவாசம்‌” (ஏசா 58:7) 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 





f= FTE 
யாய 


மற்றவர்களால்‌ கட்டப்பட்டிருக்கிற 
வர்களையும்‌ விடுவிக்க முன்வரவேண்டும்‌. 
மற்றவர்களுக்கு கடன்பட்டிருக்கிறவர்களுக்கு 
உதவிசெய்து, அவர்களுடைய கடன்‌ 
சுமையிலிருந்து அவர்களை விடுவிக்க 
வேண்டும்‌. இதுவே கர்த்தருக்குப்‌ 
பிரியமான உபவாசம்‌. உபவாச நாளின்போது. 
நாம்‌ போஜனம்‌ பண்ணாமலிருக்கிறோம்‌. 
ப புசிக்காமலிருப்பதைவிட, பசியுள்ள 
நம்முடைய ஆகாரத்தைப்‌ 
பர்ந்துகொடுப்பதே கர்த்தருக்கு உகந்த 
உபவாசம்‌. 


பிறருக்கு பகிர்ந்து கொடுக்கிற 
ஆகாரம்‌ நம்முடைய ஆகாரமாயிருக்கலாம்‌. 
இந்த ஆகாரத்தை நாம்‌ கடினமாய்‌ வேலை 
செய்து, கண்ணியமான முறையில்‌ 
சம்பாதித்திருக்கலாம்‌. நம்முடைய 
உழைப்புக்கு கிடைத்த ஊதியத்தினால்‌ இந்த 
ஆகாரத்தை கிரயத்திற்குப்‌ பெற்றிருக்கலாம்‌. 
அது நமக்கு சொந்தமானதாகயிருந்தாலும்‌, 
அதை நாமே அனுபலிக்கவேண்டுமென்று 
சுயநலத்தோடு இருக்கக்கூடாது. நம்மை 
நாமே வெறுக்கவேண்டும்‌. பசியுள்ளவனுக்கு 
நம்முடைய ஆகாரத்தை பகிர்ந்துகொடுக்க 
ஆயத்தமாயிருக்கவேண்டும்‌. பசிக்கி 

றவனுக்கு துணிக்கைகளை _ பகிர்ந்து 
கொடுக்காமல்‌, நம்முடைய அப்பங்களையே 
பகிர்ந்துகொடுக்க முன்‌ வரவேண்டும்‌. 


தூத்துண்ட  சிறுமையானலர்களை 
நம்முடைய வீட்டிலே 
சேர்த்துக்கொள்ளவேண்டும்‌ 

தலைசாய்க்க இடமில்லாமல்‌ 
இருக்கிறவர்கள்‌. 

வீடுகளிலிருந்து யாராவது 
அநியாயமாய்த்‌ துரத்தியிருக்கலாம்‌. இவர்கள்‌ 
தங்குவதற்கு இடமில்லாமல்‌ அங்கும்‌ இங்கும்‌ 
அலைந்துகொண்டிருக்கலாம்‌. 
பரிதாபப்படவேண்டும்‌. ர்‌ 
காண்பிக்கவேண்டும்‌ 


அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள்‌ 
என்று கர்த்தர்‌ நமக்குப்‌ போதிக்கிறார்‌. 
அந்நியரை உபசரிப்பதன்‌ மூலமாய்‌ நாம்‌ 
கிறிஸ்துவையே உபசரிக்கிறோம்‌. 
தூரத்துண்ட சிறுமையானவர்களை 
நம்முடைய வீடுகளிலே சேர்த்துக்கொள்ள 
ஆமத்தமாலிருக்கவேண்டும்‌ நம்முடைய 
டுகளில்‌ இப்படிப்பட்டவர்களுக்கு 
இடங்கொடுப்பது, கர்த்தராகிய இயேசு 
கிறிஸ்துவ நம்முடைய வீடுகளிலே. 
வரவேற்பதற்கு சமம்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


வஸ்திரமில்லாதவர்களுக்கு 
கொடுக்கவேண்டும்‌. 

நம்மைப்போலவே நேசிக்கவேண்டும்‌. 
எல்லோருக்குமே ஒரே  பிதாவானவர்‌ 
தேவனாகயிருக்கிறார்‌. மற்றவர்களுடைய 
தேவைகளையும்‌, நம்முடைய தேவைகள்‌ போல 
கருதி, அவர்களுக்கு உதவிசெய்வது 
கர்த்தருக்கு உகந்த உபவாசம்‌. பிறருக்கு 
தேவைகள்‌ ஏற்படும்போது, நாம்‌ 
அவர்களுடைய கண்களில்‌ படாமல்‌ ஓடி 
ஒளிந்துகொள்ளக்கூடாது. பிறருக்கு 
உதவிசெய்யாமல்‌: டி 
ஒளிந்துகொள்கிறவர்கள்‌, கர்த்தரைத்‌ 
தேடினாலும்‌ கண்டுபிடிக்கமாட்டார்கள்‌. 


உபவாசத்தின்‌ பலன்‌ 
ஏசா 58:8-12 


ஏசா 58:8. அப்பொழுது விடியற்கால. 
வெளுப்பைப்போல உன்‌ வெளிச்சம்‌ 
எழும்பி, உன்‌ சகவாழ்வு சீக்கிரத்தில்‌ 


துளிர்த்து, உன்‌ நீதி உனக்கு 
முன்னாலே செல்லும்‌; கர்த்தருடைய 
மகிமை உன்னைப்‌ பின்னாலே காக்கும்‌. 


ஏசா 589, அப்பொழுது நீ 
கூப்பிடுவாம்‌; கர்த்தர்‌ மறுஉத்தரவு 
கொடுப்பார்‌ தீ சத்தமிடுவாய்‌: இதோ, 
நான்‌ இருக்கிறேன்‌ என்று சொல்லுவார்‌. 
துகத்தடியையும்‌, விரல்‌ நீட்டுதலையும்‌, 
நிபச்‌ சொல்லையும்‌, நீ உன்‌ நடுவிலி. 
குத்து அகற்றி, 


ஏசா 58:10. பசியுன்னவனிடத்தில்‌ உன்‌ 
ஆத்தூமாவைச்‌ சாய்த்து, சிறுமைப்பட்ட, 
ஆத்துமாவைத்‌ திருப்தியாக்கினால்‌, 
அப்பொழுது இருளில்‌ உன்‌ வெளிச்சம்‌ 
உதித்து, உன்‌ அந்தகாரம்‌ 
மத்தியானத்தைப்‌ போலாகும்‌. 


ஏசா 58:11. கர்த்தர்தித்தமும்‌ 
உன்னை நடத்தி மகா வறட்சியான 
காலங்களில்‌ உன்‌ ஆத்துமாவைத்‌ 
திருப்தியாக்கி, உன்‌ எலும்புகளை 
'நிணமுன்ன தாக்குவார்‌; நீ 
நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப்‌ 
போலவும்‌, வற்றாத தீரூற்றைப்போலவும்‌ 
இருப்பாய்‌. 





i THE 
TT 


ஏசா 5812. 
தோன்றினவர்கள்‌ 
பாழாய்க்கிடத்த ஸ்தலங்களைக்‌ 
கட்டுவார்கள்‌; தலைமுறை 
தலைமுறையாக. 

அஸ்தியாரங்கள்மேல்‌ தீ கட்டுவாம்‌; 
திறப்பானதை அடைக்கிறவன்‌ என்றும்‌, 
குடியிருக்கும்படி. ஙாதைகளைத்‌: 
திருத்துகிறவன்‌ என்றும்‌ தீ பெயர்‌ 
பெறுவாய்‌. 


உன்னிடத்திலிருத்து 
பூர்வமுதல்‌. 


கர்த்தருக்கு உகந்த உபவாசம்பண்ணு 

கிறவர்களுக்கு ஏராளமான ஆசீர்வாதங்கள்‌ 
உண்டு கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
உண்மையாய்‌ உபவாசம்‌ பண்ணுகிறவர்கள்‌, 
அவருடைய பந்தியிலே இலவசமாய்ப்‌ 
போஜனம்பண்ணுவார்கள்‌. கர்த்தர்‌ 
அவர்களுக்கு அநேக வாக்குத்தத்தங்களைக்‌ 
கொடுக்கிறார்‌ கர்த்தர்‌ 
உபவாசத்தைப்பற்றிச்‌ சொல்லும்போது, 
மாயையான உபவாசம்‌ என்றும்‌, 
மெய்யான உபவாசம்‌ 
போதிக்கிறார்‌. உபவாசம்‌ பண்ணுகிறவர்கள்‌ 

நிறைவேற்றவேண்டிய கடமைகளையும்‌ 
சொல்லுகிறார்‌ கர்த்தருடைய 
வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து உபவாசிப்பதே 
அவருக்கு உகந்த உபவாசம்‌. 


மெய்யாய்‌. உபவாசிக்கிறவர்கள்‌ 
நிறைவேற்ற வேண்டிய கடமைகளை கர்த்தர்‌ 
இன்னும்‌ அதிகமாய்ச்‌ சொல்லுகிறார்‌. 
உபவாசம்பண்ணுகிறவர்கள்‌ அக்கிரமக்‌ 
காரராயிருக்கக்கூடாது. பிறரை வஞ்சித்து 
ஒடுக்குக்கூடாது. அநியாயம்‌ 
பண்ணக்கூடாது. “நுகத்தடியையும்‌, விரல்‌ 
நீட்டுதலையும்‌, நிபச்சொல்லையும்‌, நாம்‌ 


நட்த து து 
செய்யாதிருப்பது 
மற்றவர்களுக்கு 
என்னும்‌ எண்ணம்‌ 
இருதயத்தில்‌ இருக்கக்கூடாது. இப்படிப்பட்ட 
பொல்லாத துர்க்குணங்களை 
நம்மைவிட்டு அகற்றிப்போடவேண்டும்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


உன்‌: நடுவிலிருந்து. அகற்றி” 
ட்‌ என்னும்‌ வாக்கியத்திற்கு, 
ஜனத்தின்‌ நடுவிலிருந்து 
என்றும்‌ பொருள்‌ சொல்லலாம்‌. 
அதிகாரத்திலிருக்கிறவர்கள்‌, தங்களுக்குக்‌ 
கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரத்தை 
சரியாகவும்‌, நேர்மையாகவும்‌ பயன்படுத்தி, 
அநியாயத்தையும்‌, அக்கிரமத்தையும்‌ 
ஜனங்கள்‌ மத்தியிலிருந்து நீக்கிப்போட 
வேண்டும்‌. தங்களுடைய ஆளுகைக்குட்‌ 
பட்ட பகுதியில்‌ அநியாயமும்‌, அக்கிரமமும்‌. 
இல்லாதவாறு பார்த்துக்கொள்ளவேண்டும்‌. 
அதிகாரத்திலுள்ளவர்கள்‌ சகல 
நுகத்தடிகளையும்‌ உடைத்துப்போட்டால்‌. 
மாத்திரம்‌ போதாது (ஏசா 58:6). 
ஜனங்களுடைய நடுவிலிருந்து 
நுகத்தடியையே அகற்றிப்போடவேண்டும்‌. 


எஜமான்களே, அப்படியே நீங்களும்‌, 
வேலைக்காரருக்கச்‌. செய்யவேண்டிய 
வைகளைச்‌ செய்து, அவர்களுக்கும்‌ 
உங்களுக்கும்‌ எஜமானானவர்‌ பரலோகத்தில்‌. 
இருக்கிறாரென்றும்‌, அவரிடத்தில்‌ பட்சபாதம்‌ 
றும்‌ அறிந்து, கடுஞ்சொல்லை 
விட்டுவிடுங்கள்‌" (எபே 62). 


விரல்‌ நீட்டுதலையும்‌ நம்முபை 
நடுவிலிருந்து நாம்‌ த்றி்போடேண்டும்‌ 
திக்கற்றவர்களுக்கும்‌, ஏழைகளுக்கும்‌, 
ம்‌ விரோதமாக ஜனங்கள்‌ 

கைநீட்டி பேசுவார்கள்‌. 

அவர்களைக்‌ 
திக்கற்றவர்களுக்கு 
என்பதை 
அவர்கள்மீது 
குற்றச்சாட்டுக்களைச்‌ 


ர 'சுவரிய, ம்‌ 
இருபதாக? எதைகு்க்‌ வரக்கா 
தங்களுடைய விரல்களை அநியாயமாய்‌ 
நீட்டக்கூடாது. அவர்களுக்கு விரோதமாய்‌ 
நிபச்சொல்லை பேசக்கூடாது. நம்முடைய 
வார்த்தையில்‌ உண்மையும்‌, சமாதானமும்‌. 
இருக்கவேண்டும்‌. மற்றவர்களுக்கு 
விரோதமாய்‌ தாறுமாறான வார்த்தைகளை 
பயன்படுத்தக்கூடாது. மற்றவர்களை 
பரியாசம்பண்ணவும்‌ கூடாது. 
சம்பாஷணைகளெல்லாமே 
அதிகரிக்கச்‌ செய்வதாகவே இருக்கவேண்டும்‌. 





i THEN 
TT 


நம்மிடத்தில்‌ பிறருக்கு உதவிசெய்யும்‌ 
மனப்பாங்கு காணப்படவேண்டும்‌. 
'தேவைப்படுகிறவர்களுக்கு தாராளமாயும்‌, 
சந்தோஷமாயும்‌ கொடுத்து. 
உதவிபுரியவேண்டும்‌. “பசியுள்ளவனிடத்தில்‌ 
உன்‌ ஆத்துமாவை சாய்த்து சிறுமைப்பட்ட 
ஆத்துமாவை திருப்தியாக்கவேண்டும்‌" (ஏசா 
58:0) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. உதவி 
தேவைப்படுகிறவர்களுக்கு நம்முடை! 
பணத்தை கொடுத்தால்‌ மாத்திரம்‌ போதாது. 
அவர்களுக்கு நம்முடைய ஆத்துமாவையும்‌ 
கொடுக்கவேண்டும்‌. பிறருக்கு 
உதவிசெய்யும்போது 
உற்சாகமாயும்‌ செய்யவேண்டும்‌. 
உதவிசெய்வதில்‌ நம்முடைய 
மகிழ்ந்து களிகூர வேண்டும்‌. 


நாம்‌ மற்றவர்‌; 
உதவிசெய்யும்போது, அந்த உதவியில்‌ 
நம்முடைய இருதயமும்‌ பங்குபெறவேண்டும்‌. 
உற்சாகமாய்க்‌ கொடுக்கிறவனிடத்தில்‌ கர்த்தர்‌ 
பிரியமாயிருக்கிறார்‌ ஏழைகளுக்கு 
இரங்குகிறவன்‌ கர்த்தருக்கு கல்ன்‌ 
கொடுக்கிறான்‌. கர்த்தர்‌ திரளான 
ஜனங்களை சொஸ்தமாக்கினார்‌. 
அவர்களுக்கு போஜனம்‌ கொடுத்தார்‌ 
ல்லாவற்றையும்‌ கிறிஸ்துவானவர்‌ 
துருகி செய்தார்‌. 


நாம்‌ அதிகமாயும்‌ கொடுக்க 
வேண்டும்‌. தாராளமாயும்‌ கொடுக்கவேண்டும்‌. 
மனப்பூர்வமாயும்‌ கொடுக்கவேண்டும்‌, 
சந்தோஷமாயும்‌ கொடுக்கவேண்டும்‌. 
சிறுமைப்பட்ட ஆத்துமா திருப்தியாகும்‌ 
வரைக்கும்‌ கொடுக்கவேண்டும்‌. 


உபவாசம்பண்ணுகிறவர்கள்‌ 
பயந்து, அவருடைய 
கீழ்ப்படிந்து 


கர்த்தருக்குப்‌ 
வார்த்தைக்குக்‌ 
உபவாசம்பண்ணவேண்டும்‌. கர்த்தர்‌ 
தங்களுக்கு கொடுக்கும்‌ கடமைகளை 
நேர்த்தியாய்ச்‌ செய்யவேண்டும்‌. அப்போது. 
கர்த்தருடைய ஆசீர்வாதங்களும்‌, 
அநுக்கிரகங்களும்‌, ஆதாயங்களும்‌ நமக்கு 
தாராளமாய்‌ கிடைக்கும்‌. நாம்‌ 
வேண்டிக்கொள்வதற்கும்‌ நினைப்பதற்கும்‌. 
அதிகமாய்‌ கர்த்தர்‌ நம்மை ட ப்ரம்‌ 
பசியுள்ளவனிடத்தில்‌ 

ஆத்துமாவை சாய்த்து. 

ஆத்துமாவை 

கர்த்தருடைய 

வந்து தங்கும்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அந்த ஆசிர்வாதத்தின்‌ அளவைப்‌ 
பார்க்கும்போது நமக்கே ஆச்சரியமாயிருக்கும்‌. 
நாம்‌ கொடுத்தது கொஞ்சம்‌. கர்த்தர்‌ 
நமக்குக்‌ கொடுப்பதோ மிகவும்‌ அதிகம்‌. 

உணர்ந்து மிகவும்‌ 


கற்பனைகளுக்கு 
உபவாசம்பண்ணுகிறவர்களுக்கு 


து. உன்‌ நீதி உனக்கு 
முன்னாலே செல்லும்‌: கர்த்தருடைய மகிமை 
உன்னைப்‌ பின்னாலே காக்கும்‌" (ஏசா 58:8) 
“அப்பொழுது இருளில்‌ உன்‌ வெளிச்சம்‌ 
உதித்து, உன்‌ அந்தகாரம்‌ மத்தியானத்தைப்‌ 
போலாகு। (ஏசா 58:10) என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
செய்வதில்‌ 
கர்த்தர்‌ 
சந்தோஷமாய்‌ 
கர்த்தர்‌ 
மனுஷன்‌ 


நன்மை 

சந்தோஷப்படுகிறவர்கள்‌, 

கொடுக்கும்‌ நன்மைகளை 
பார்கள்‌. 


கொடுக்கும்‌ விசேஷித்த. 


(பிர 2:24). 


மற்றவர்களுக்கு 
வேதனைகளும்‌ வரும்போது 
அவர்களுக்கு உதவிசெய்தால்‌, 
வேதனைகளும்‌ வரும்போது, 
நமக்கு உதவிசெய்வார்‌, நாம்‌ 
அதற்கு 
பிரதிபலனாக. நமக்கு நற்பெயரும்‌ 
நற்கீர்த்தியும்‌ உண்டாகும்‌. விடியற்கால 
வெளுப்பைப்போல நம்முடைய வெளிச்சம்‌ 
எழும்பும்‌. நம்முடைய நீதி 
முன்னாலே செல்லும்‌. 
நமக்கு விரோதமாக. 
செய்யும்போது. கர்த்தருடைய 
நமக்கு பின்னால்‌ காக்கும்‌. 
முன்னாலே நம்முடைய நீதியும்‌ 
பின்னாலே. கர்த்தருடைய மகிமையும்‌: 
இருக்கும்‌. நாம்‌ தனிமையாக 
இருக்கமாட்டோம்‌. 


துன்பமும்‌ 
கர்த்தர்‌ 
நற்கிரியைகளை செய்யும்போது, 





i al 
TT 


திரும்பிப்போகும்போது, சத்துரு அவர்களுக்கு 
முன்பாக வந்து அவர்களை தாக்கும்போது. 
அவர்களுடைய நீதி அவர்களைப்‌ 
பாதுகாக்கும்‌. இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ தங்கள்‌ 
தேசத்திற்குத்‌ திரும்பிப்போகும்‌, ர்களில்‌ 
அநேகர்‌ ௦ 
களைப்படைந்திருப்பார்கள்‌. 

முன்பாக போகாமல்‌ 
வந்துகொண்டிருப்பார்கள்‌. 

பிள்ளைகள்‌ முன்னாலே 

பின்னாலே வந்தாலும்‌, 

அவர்களுக்கு விரோதமாய்‌. 
அமலேக்கியர்கள்‌ 

பின்னால்‌ வந்து 

சத்துருக்கள்‌ கர்த்தருடைய 

பின்னாலே. வந்து 

வாய்ப்புள்ளது. கர்த்தருடைய 
அவர்களைப்‌ பின்னாலே காக்கும்‌ 
கர்த்தருடைய பரிசுத்தவான்கள்‌ எல்லா 
பக்கங்களிலும்‌ பாதுகாப்பாமிருப்பார்கள்‌. 
அவர்களுடைய நீதியும்‌, கர்த்தருடைய 
மகிமையுமே அவர்களுக்குப்‌ பாதுகாப்பு 


கர்த்தருடைய மகிமை என்னும்‌ 
வார்த்தை, நம்முடைய கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்துவைக்‌ குறிக்கும்‌ என்று 
வேதபண்டிதர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. பாவம்‌ 
நம்மை பின்தொடரும்போது, ்‌ 
கர்த்தராகிய 

சார்ந்துகொள்ள 

இயேசுகிறிஸ்துவைப்‌ பற்றிக்கொள்ளும்போது, 
நம்மைப்‌ பின்தொடர்ந்து வரும்‌ 
பாவங்களிலிருந்து நமக்கு பாதுகாப்பு உண்டு. 
நம்மைப்‌ பின்தொடரும்‌ பாவங்களிலிருந்து. 
கிறிஸ்துவானவர்‌ நம்மை மீட்டு இரட்சிப்பார்‌. 


அப்பொழுது நீ. கூப்பிடுவாய்‌" 
(ஏசா 589) என்ன்‌ கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
கர்த்தருடைய பிள்ளைகள்‌ அவருக்கு 
உகந்த  உபவாசம்பண்ணும்போது, அவரை 
நோக்கி ஜெபம்பண்ணுவார்கள்‌. கர்த்தர்‌ 
அவர்களுக்கு மறுஉத்தரவு கொடுப்பார்‌. 
அவர்கள்‌ கர்த்தரிடத்தில்‌ 
வேண்டிக்கொண்டதைப்‌ 

பெற்றுக்கொள்வார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ ஜனங்களுக்கு திடீரென்று 
ஆபத்துக்களும்‌, நெருக்கங்களும்‌ 
வரும்போது அவர்கள்‌ கர்த்தரை நோக்கி 
சத்தமிடுவார்கள்‌ அப்போது கர்த்தர்‌, 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இதோ, நான்‌ இருக்கிறேன்‌ என்று 
சொல்லுவார்‌" (ஏசா 58:9), கர்த்தருடைய 
பிள்ளைகள்‌ எங்கெல்லாம்‌ ஜெபிக்கிறார்களோ, 
அங்கெல்லாம்‌ கர்த்தருடைய பிரசன்னம்‌ 
அவர்களோடு. கூடமிருக்கும்‌. கர்த்தர்‌ 
அவர்கள்‌ நடுவிலிருப்பார்‌. அவர்களுடைய 
க்‌ கேட்பார்‌. “இதோ நான்‌ உன்‌ 
நடுவே இருக்கிறேன்‌ என்று சொல்லுவார்‌" 


நம்முடைய தேவனாகிய கர்த்தரை 
நாம்‌ ழு துகொள்ஞுன போதெ 
அவர்‌ நமக்குச்‌ சமீபமாமிருக்கிறதுபோல, 
தேவனை இவ்வளவு சமீபமாய்ப்‌ பெற்றிருக்கிற 
வேறே பெரிய ஜாதி எது?" (உபா 47), 


தம்முடைய ஜனங்களை 
நடத்துவார்‌. நாம்‌ இந்தப்‌ 
வனாந்தரத்திலிருந்தாலும்‌, 
நம்மோடு கூடமிருப்பார்‌. அவர்‌ 
நம்மை நடத்துவார்‌. நாம்‌ 
மூமியிலிருந்தாலும்‌, கர்த்தர்‌ 
பரலோகத்திலிருந்து நம்மை எப்போதும்‌ 
வழிநடத்துவார்‌. நீதிமான்களுக்கு கர்த்தர்‌ 
ஞானத்தையும்‌ அறிவையும்‌ கொடுக்கிறார்‌. 
அதோடுகூட அவர்களுக்கு 
சந்தோஷத்தையும்‌ கொடுக்கிறார்‌. 


நீதிமான்கள்‌ தங்களுடைய 
மனச்சாட்சியின்‌ சாட்சியினாலும்‌, 
தேவனுடைய கிருபையின்‌ நிச்சயத்தினாலும்‌ 
திருப்தியோடிருப்பார்கள்‌. இவை 
பிசுத்தவான்களின்‌ ஆத்துமாவைத்‌ 
திருப்தியாக்கும்‌ அவர்களுடைய 
இருதயத்தில்‌ சந்தோஷத்தைக்‌ கொடுக்கும்‌. 
கர்த்தருடைய பிள்ளைகள்‌ உபத்திரவங்களை 
அனுபவித்தாலும்‌, அவர்கள்‌ 
நெருக்கப்பட்டாலும்‌, ஒடுக்கப்பட்டாலும்‌, 
மகாவறட்சியான காலங்களிலிருந்தாலும்‌, 
கர்த்தர்‌ அவர்களுடைய ஆத்துமாவை 
திருப்தியாக்குவார்‌. 


கர்த்தர்‌ 
பிரபஞ்சத்‌ 


கர்த்தர்‌ தம்முடைய பிள்ளைகளின்‌ 
எலும்புகளை நிணமுள்ளதாக்குவார்‌. 
கர்த்தர்‌ அவர்களுக்கு சந்தோஷத்தையும்‌ 
சமாதானத்தையும்‌ கொடுக்கும்போது, 
அனவ அவர்களுடைய ஜீவனுக்கு 
ஆதரவாயிருக்கும்‌. நம்முடைய எலும்புகள்‌ 


நம்முடைய 
ஆதரவாயிருப்பதுபோல, 
ஆத்தும திருப்தியும்‌, 
சந்தோஷமும்‌ நம்முடைய 
ஆதரவாயிருக்கும்‌. 





i FTE 
TT 


கர்த்தருக்கு உகந்த உபவாசம்‌ 
பண்ணுகிறவர்களைப்‌ பார்த்து நீ 
நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப்போலவும்‌, 
வற்றாத நீரூற்றைப்போலவும்‌ இருப்பாய்‌” 
(ஏசா 58:1) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
பரிசுத்தவான்கள்‌ வறட்சியான 
காலங்களிலிருந்தாலும்‌, பனிமழை பெய்யும்‌ 
காலங்களிலிருந்தாலும்‌, அவர்கள்‌ வற்றாத 
நீரூற்றைப்போல இருப்பார்கள்‌. 
நீர்ப்பாய்ச்சலான தோட்டம்‌ எக்காலத்திலும்‌ 
கனிதருவதுபோல, கர்த்தருடைய 
ஜனங்களும்‌ கனிதருவார்கள்‌. காலங்கள்‌ 
வறட்சியாயிருந்தாலும்‌ பரிசுத்தவான்கள்‌ 
வறட்சியாயிருக்கமாட்டார்கள்‌. 


நீரூற்றிலிருந்து தண்ணீர்‌ தொடர்ந்து 

சுரந்துகொண்டேயிருக்கும்‌. 

எப்போதும்‌ நிரம்பியிருக்கும்‌. 

ஒருபோதும்‌ தண்ணீர்‌ 
வற்றிப்போவதில்லை. 

பிள்ளைகளும்‌ வற்றாத: 

இருப்பார்கள்‌ 

நிறுத்தமாட்டார்கள்‌. 

நற்குணங்களும்‌, 


வற்றாத 
சுரந்துகொண்டேயிருக்கும்‌. 


நீரூற்றிலிருந்து தண்ணீர்‌ சுரந்து 
வருவதினால்‌, அது ஒருபோதும்‌ வற்றிப்‌ 
போவதில்லை. அதுபோலவே கர்த்தருடைய 
பிள்ளைகள்‌ தாராளமாயும்‌ உதாரத்து 
வமாயும்‌ கொடுத்து உதவிசெய்தாலும்‌, 
அவர்கள்‌ ஒருபோதும்‌ தரித்திரராவதில்லை. 
அவர்களுடைய ஐசுவரியம்‌: 
குறைந்துபோவதில்லை. 


கர்த்தருக்கு உகந்த உபவாசம்‌ 
பண்ணுகிறவர்களின்‌ சந்ததியும்‌ செழிக்கும்‌. 
“உன்னிடத்திலிருந்து தோன்றினவர்கள்‌ 
பூர்வமுதல்‌ பாழாய்க்கிடந்த ஸ்தலங்களைக்‌ 
கட்டுவார்கள்‌" (ஏசா 5812) என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. பரிசுத்தவான்கள்‌, 
தங்கள்‌ காலத்தில்‌ தேவையுள்ளவர்களுக்கு 
உதவிசெய்ததுபோல, 

சந்ததியாரும்‌, 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ பாபிலோன்‌ 
நேரத்து. சிறையிருபிலிரந்து விடுதலை 
பெற்று தங்கள்‌ தேசத்திற்கு வந்தபோது 
யூதா தேசம்‌ பாழாய்க்கிடந்தது. யூதாவின்‌ 
பட்டணங்களெல்லாம்‌ இடிந்து கிடந்தது. 
தங்கள்‌ தேசத்திற்கு திரும்பி வந்த யூதர்கள்‌ 
பல வருஷங்களாக: பாழாய்க்‌ கிடந்த 
ஸ்தலங்களைக்‌ கட்டினார்கள்‌. 
வனாந்தரம்போல இருந்த இஸ்ரவேல்‌ 
தேசத்தை, சீர்படுத்தினார்கள்‌. நிலத்தை 
பண்படுத்தினார்கள்‌. வனாந்தரம்‌ 
செழிப்பான நிலமாயிற்று. 


ஏற்கெனவே, 


நீண்டகாலத்திற்கு 
முன்பு, ல்‌ 


ஆரம்பிக்கப்பட்டிருந்த, நல்ல 
யெல்லாம்‌. இவர்கள்‌ 
செய்து முடிப்பார்கள்‌. 
'தலைமுறை தலைமுறையாக இருக்கும்‌ 
அஸ்திபாரங்கள்மேல்‌ நீ கட்டுவாய்‌" என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. அஸ்திபாரம்‌ 
ஏற்கெனவே போடப்பட்டிருக்கும்‌. இவர்கள்‌ 
அந்த அஸ்திபாரத்தின்மேல்‌ கட்டவேண்டிய 
பகுதிகளை நேர்த்தியாய்க்‌ கட்டிமுடிப்பார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ பாபிலோன்‌ 
தேசத்து ன றச்‌ 
வந்து, 
இநந்துபோயிரந்த 
தேவாலயத்தை திரும்பவும்‌ கட்டினார்கள்‌. 


அப்பொழுது செயல்தியேலின்‌ 
குமாரனாகிய செருபாபேலும்‌ யோசதாக்கின்‌ 
குமாரனாகிய  யெசுவாவம்‌ எழும்பி, 
எருசலைமிலுள்ள தேவனுடைய ஆலயத்தைக்‌ 
கட்டத்தொடங்கினார்கள்‌; அவர்களுக்குத்‌ 
திடன்சொல்ல தேவனுடைய தீர்க்குதரிசிகளும்‌ 
இருந்தார்கள்‌" (எஸ்றா 5:2). 


தொடர்ந்து 


பிள்ளைகள்‌ 
பார்த்து, 
நற்பெயரும்‌ 
'திறப்பானதை 
என்றும்‌, குடியிருக்கும்படி 


கர்த்தருடைய 
நற்கிரியைகள்‌ 
அவர்களுக்கு 
உண்டாயிருக்கும்‌. 


செய்வதைப்‌ 
நற்கர்த்திம்‌, 


(ஏசா 58:12) 
சொல்லுகிறார்‌. 
பாதுகாப்பான பாதைகளை 
உண்டுபண்ணுவார்கள்‌. இந்தப்‌ பாதைகளில்‌ 
பிரயாணம்‌ பண்ணுவது எளிதாகயிருக்கும்‌. 
இவர்கள்‌ குடியிருக்கும்பட,ி பாதைகளைத்‌ 
திருத்துவார்கள்‌. இந்தப்‌ பாதைகளுக்கு 
அருகாமையிலே இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
தங்கள்‌ குடியிருப்புக்களைக்‌ கட்டுவார்கள்‌. 





i THE 
TT 


குளவிகள்‌ சாதாரண 
சிருஷ்டிகளாகமிருந்தாலும்‌, கர்த்தர்‌ அந்தக்‌ 
குளவிகளையும்‌ பயன்படுத்தி தம்முடைய 
சித்தத்தை நிறைவேற்றுகிறார்‌. ஏவியரும்‌, 
கானானியரும்‌, ஏத்தியரும்‌ கர்த்தருடைய 
ஜனத்திற்கு சத்துருக்களாயிருக்கிறார்கள்‌. 
கர்த்தர்‌ அவர்களை கானான்‌ 
தேசத்திலிருந்து துரத்திவிடுவதற்காக, 
அவர்களுக்கு விரோதமாக குளவிகளை 

ப்புவார்‌ ன்‌ கர்த்தருடைய 

ட ட்‌ கத்தர்‌ 
விரும்பும்போது குளவிகள்‌ கானானியரையும்‌, 
தேசத்திலுள்ள சிங்கங்களையும்‌ 
தூரத்திவிடும்‌. 

எமோரியரின்‌: இரண்டு 
ராஜாக்களையும்‌ உங்கள்‌ பட்டயத்தாலும்‌ 
உங்கள்‌ வில்லாலும்‌ நீங்கள்‌ துரத்தவில்லை; 
நான்‌ உங்களுக்கு முன்பாக குளவிகளை 
அனுப்பினேன்‌; அலைகள்‌ அவர்களை 
உங்கள்‌ முன்னின்று துரத்திவிட்டது'' 
(யோசு 2412). 


ரவேல்‌ புத்திரர்‌ 
டப தேசத்தை: 
கொள்வார்கள்‌. 


நான்‌ அந்தத்‌ தேசத்தின்‌ குடிகளை உங்கள்‌ 
கையில்‌ ஒப்புக்கொடுப்பேன்‌: நீ அவர்களை 
உன்‌ முன்னின்று தூரத்திவிடுவாய்‌" 
(யாத்‌ 23:31) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கானான்‌ 
தேசத்திற்குள்‌ பிரவேசிக்கும்போது, அங்கே 
இருக்கிற அந்நிய தேசத்தாரோடோ அல்லது. 
அவர்களுடைய அந்நிய தேவர்களோடோ 
உடன்படிக்கை பண்ணக்கூடாது. அவர்கள்‌ 
கர்த்தரை மாத்திரமே ஆராதிக்கவேண்டும்‌. 
விக்கிரகங்களை ஆராதிக்கக்கூடாது. 


நீ இவர்களுடைய தேவர்களைப்‌ 
பணிந்துகொள்ளாமலும்‌, சேவியாமலும்‌, 
அவர்கள்‌ செய்கைகளின்படி செய்யாமலும்‌ 
அவர்களை நிர்மூலம்பண்ணி, அவர்களுடைய 
சிலைகளை உடைத்துப்போடுவாயாக”' 
(யாத்‌ 23:24) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


விக்கிரங்களை  ஆராதிக்கிறவர்கள்‌ 
அழிந்துபோவார்கள்‌. அவர்களுடைய 
விக்கிரகாராதனைகளும்‌, பாவமான பழக்க 
வழக்கங்களும்‌ அவர்களை அழித்துப்போடும்‌. 
புறஜாதியாரை  அழித்துப்போடும்‌ ஒரு சில 
காரியங்களைப்பற்றி பரிசுத்த வேதாகமத்தில்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. அதன்‌ விவரம்‌ 
வருமாறு : 

நெருங்கிய உறவினரைத்‌ திருமணம்‌ 


செய்துகொள்ளுதல்‌ (லேவி 18:3-18,24: 
லேவி 20:11-23) 


ஸ்திரீகளோடு உறவு 
(லேவி 1879; 


அசுத்தமான 
வைத்துக்‌ கொள்வது, 
லேவி 20:18,23) 


விபசாரம்‌ 
லேவி 20:10) 


(லேவி 18:20,24-29; 


மனுஷரைப்‌ பலியிடுதல்‌ (லேவி 18:21, 
24-29; லேவி 20:1-6,23) 


ஓரினச்சேர்க்கை (லேவி 18:22-29; 
லேவி 20.13) 
மிருகத்தோடு புணருவது 
(லேவி 18:23-29; லேவி 203156) 


பில்லிசூனியம்‌ 


உபா 18:9-12) 


(லேவி 20:6,23-27; 


பெற்றோரைச்‌ சபிப்பது (லேவி 20:9,23) 


. விக்கிரகாராதனை (யாத்‌ 23:24; 
உபா 7:416,25; உபா 12:2-3,29-31) 


இஸ்ரலேலருக்குத்‌ 
தடைபண்ணப்பட்டிருக்கும்‌ 


ஆராதிக்கவேண்டும்‌. 
ஜாதியாரோடும்‌, 
உடன்படிக்கை 
(யாத்‌ 23:32) 


அவர்கள்‌ அந்நிய 
அவர்கள்‌ தேவர்களோடும்‌. 
பண்ணக்கூடாது 





f= FTE 
ERRATA 


கர்த்தருடைய பிள்ளைகள்‌, அவருக்கு 
உகந்த பிரகாரம்‌ உபவாசம்‌ பண்ணினால்‌, 
கர்த்தர்‌ இங்கு சொல்லுகிற 
ஆசீர்வாதங்களெல்லாம்‌ அவர்கள்மீது வந்து 
தங்கும்‌. இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ இதற்கு. 
முன்பு அனுபவித்த சமாதானத்தையும்‌, 
சந்தோஷத்தையும்‌, செழிப்பையும்‌ திரும்பவும்‌: 
பெற்றுக்கொள்வார்கள்‌. அவர்களுக்கு 
விரோதமாக சத்துருக்கள்‌ வரமாட்டார்கள்‌. 
அவர்களை பயமுறுத்துகிறவர்கள்‌ 
இருக்கமாட்டார்கள்‌. 

பரிசுத்தர்‌ அவர்கள்‌ மத்தியிலே இருப்பார்‌. 


கர்த்தருடைய பரிசுத்த நான்‌ 
ஏசா 58:18,14 


ஏசா 58:13. என்‌ பரிசுத்தநானாகிய 
ஒய்வுநாவிலே உனக்கு 
இஷ்டமானதைச்‌ செய்யாதபடி, உன்‌ 
காலை விலக்கி, உன்‌ வழிகனின்படி. 
நடவாமலும்‌, உனக்கு இஷ்டமானதைச்‌ 
செய்யாமலும்‌, உன்‌ சொத்தப்பேச்சைப்‌ 
பேசாமலிருந்து, ஓய்வுநாளை 
மனமகிழ்ச்சியின்‌: நானென்றும்‌, 
கர்த்தருடைய பரிசுத்த நானை 
மகிமையுன்ன நானென்றும்‌ சொல்லி, 
அதை மகிமையாக எண்ணுவாயானால்‌, 


ஏசா 58:14. அப்பொழுது கர்த்தமில்‌ 
மனமகிழ்ச்சியாயிருப்பாய்‌; பூமியின்‌ 
உயர்ந்த இடங்களில்‌ உன்னை 
ஏறியிருக்கும்படி பண்ணி, உன்‌ 
தகப்பனாகிய யாக்கோபுடைய 
சுதந்தரத்தால்‌ உன்னைப்‌ 
போஷிப்பேன்‌; கர்த்தருடைய வாய்‌: 
இதைச்‌ சொல்லிற்று. 


கர்த்தர்‌ 
பிரமாணத்திற்கு 
கொடுக்கிறார்‌. 
நாளாகிய 
பரிசுத்தக்குலைச்சலாக்காமல்‌, அதை 
பரிசுத்தமாய்‌ ஆசரிக்கவேண்டும்‌. இஸ்ரவேல்‌ 
ஜனங்கள்‌ இப்போது பாபிலோன்‌ 
தேசத்து சிறையிருப்பிலிருக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ அந்நிய தேசத்திலே 
அடிமைகளாகயிருந்தாலும்‌, கர்த்தருடைய 
மகிமையுள்ள நாளாக 
மூலமாய்‌ 
கர்த்தரை 
கனம்பண்ணி மகிமைப்படுத்தலேண்டும்‌. 


தம்முடைய ஓய்வுநாள்‌ 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பாபிலோன்‌ தேச 
விக்கிரகாராதனைக்காரர்கள்‌ இருக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌  சிருஷ்ட்கரை ஆராதியாமல்‌, 
சிருஷ்டிகளை தெய்வங்களாக 
ஆராதிக்கிறார்கள்‌. இஸ்ரவேலின்‌: 
பரிசுத்தரே வானங்களையும்‌ பூமியையும்‌ 
உண்டாக்கினவர்‌. கர்த்தருடைய 
பிள்ளைகளுக்கும்‌, விக்கிரகாராதனைக்‌ 
காருக்கும்‌ வித்தியாசம்‌ உண்டுபண்ணும்‌ 
வகையிலே, இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
கர்த்தருடைய பரிசத்தநாளை, பரிசுத்தமாய்‌ 
ஆசரிக்கவேண்டும்‌. 


கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌: நீங்கள்‌ 
நியாயத்தைக்‌ கைக்கொண்டு, நீதியைச்‌ 
செய்யுங்கள்‌: என்‌ இரட்சிப்பு வரவும்‌, என்‌ நீதி 
வெளிப்படவும்‌ சமீபமாயிருக்கிறது. இப்படிச்‌ 
செய்கிற மனுஷனும்‌, இதைப்‌ 
பற்றிக்கொண்டிருந்து, ஓய்வு நாளைப்‌ 
பரிசுத்தக்‌ குலைச்சலாக்காதபடி ஆசரித்து, 
ஒரு பொல்லாப்பையும்‌ செய்யாதபடி தன்‌ 
கையைக்‌ காத்துக்கொண்டிருக்கிற 
மனுபுத்திரனும்‌ பாக்கியவான்‌" (ஏசா 5672) 


ஓய்வுநாளை எவ்வா; 
பண்ணுவது என்றும்‌ கர்த்தர்‌ 
போதிக்கிறார்‌. நாம்‌ புதியஏற்பாட்டுக்‌. 
காலத்திலிருந்தாலும்‌, கர்த்தருடைய ஒய்வநாள்‌ 
பிரமாணத்தை 'அசட்டைபண்ணி 
விட்டலிடமுயாது கர்த்தருடைய 
பிரமாணங்கள்‌ எக்காலத்திற்குமுரியது. 
கர்த்தர்‌ பரிசுத்தம்‌ பண்ணின ஓய்வுநாளை 

நாம்‌ பரிசுத்தக்குலைச்சலாக்கக்கூடாது. 


பரிசுத்தம்‌ 
இங்கு 


கர்த்தருடைய பரிசுத்த நாளாகிய 
ஒய்வுநா; நமக்கு இஷ்டமானதை 
செய்யாதபடி நம்முடைய காலை 
விலக்கவேண்டும்‌. பரிசுத்த ஒய்வு நாளிலிலே 
நமக்கு இஷ்டமானதை செய்யக்கூடாது. 
நமக்குப்‌ பிரியமான வழிகளிலும்‌ 
நடக்கக்கூடாது. ஓய்வுநாளிலே நாம்‌ எதையும்‌ 
செய்யலாம்‌ என்றோ, அல்லது எப்படியும்‌. 
நடக்கலாம்‌ என்றோ, அல்லது எப்படியும்‌ 
பேசலாம்‌. என்றோ 
றுமாப்பாமிருக்கக்கூடாது. பரிசுத்த 
ஆவியானவர்‌ நம்மை ஆளுகை 
செய்யவேண்டும்‌. நம்முடைய வழிகளையும்‌, 
நடைகளையும்‌, வார்த்தைகளையும்‌, 
கிரியைகளையும்‌ ஆவியானவரே ஆளுகை 
செய்யவேண்டும்‌. 





ப ராண 
யாய 


நமக்கு 
போகக்கூடாது. 


ஸ்தலத்திற்குப்‌ போகவேண்டும்‌. 
நாளிலே விளையாட்டுக்களுக்கும்‌, 
உலகப்பிரகாரமான பொழுதுபோக்குகளுக்கும்‌ 
முக்கியத்துவம்‌ கொடுக்கக்கூடாது. 
அப்படிப்பட்ட இடங்களுக்குப்‌ போகாமல்‌, 
கர்த்தருடைய பிரசன்னத்தில்‌ 
அமர்ந்திருக்கவேண்டும்‌. அவருடைய 
ஆலயத்திற்கு வரவேண்டும்‌. 

கர்த்தருடைய பரிசுத்த நாளிலே 
நம்முடைய சொந்த பேச்சைப்‌ பேசக்கூடாது. 
கர்த்தருடைய வார்த்தையைப்‌ பேசவேண்டும்‌. 
அவருடைய வசனத்தைக்‌ கேட்கவேண்டும்‌. 
குர்த்தரைப்பற்றிய 
தியானிக்கவேண்டும்‌. 
தேவனுடைய ஆலயத்திலே 
தேவனுக்குப்‌ பிரியமான ஆவிக்குரிய 
காரியங்களையும்‌, ஆவிக்குரிய 
சத்தியங்களையும்‌ தியானப்பண்ண வேண்டும்‌. 
மற்ற பதாப்களுக்கும்‌. கர்த்தருடைய பரிசுத்த 
நாளுக்கும்‌ வித்தியாசமிருக்கவேண்டும்‌. 
அந்த நாளை மகிமையுள்ள நாள்‌ என்று 

மகிமையாக 


சத்தியத்தைத்‌. 
ஒய்வநாளிலே, 
அமர்ந்து 


மிகுத்த நாளை 
கஷ்டமான நாள்‌ 


கர்த்தருடைய 
பாரமான நாள்‌ என்றோ, 
என்றோ, கவலை கொடுக்கக்கூடிய நாள்‌ 
என்றோ... அல்லது உற்சாகமில்லாமல்‌ 
சோர்ந்துபோயிருக்கிற நாள்‌ என்றோ 
சொல்லக்கூடாது. அதை மகிமையுள்ள நாள்‌ 
என்று சொக்கேண்டும்‌ 

பரிசுத்த நாளிலே. 
மகிமைப்படுத்தவேண்டும்‌. இந்த நாளுக்காக 
கர்த்தரை நன்றியுள்ள இருதயத்தோடு 
துதிக்கவேண்டும்‌. 

பரிசுத்த நாளிலே, 
மற்றவர்களையும்‌ சபைக்கு அழைத்து 
வரவேண்டும்‌. அவர்களும்‌ ஆவிக்குரிய 
சந்தோஷத்தையும்‌, ஆசீர்வாதத்தையும்‌ 
பெற்றுக்கொள்‌ வதற்கு, அவர்களுக்கு 
உதவிபுரியவேண்டும்‌. கர்த்தருடைய பரிசுத்த 
நாளிலே,  சபைக்குப்போவது, வீண்‌ 
என்று நினைத்துவிடக்கூடாது. அதை 
காலவிரயம்‌ என்று சொல்லவும்‌ கூடாது. 


கர்த்தருடைய 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சமுகத்தில்‌ பயபக்தியோடு 
நமக்கு மிகப்பெரிய 
ஆசீர்வாதம்‌. உலகப்பிரகாரமான 
சந்தோஷத்தைவிட, கர்த்தர்‌ கொடுக்கும்‌ 
ஆவிக்குரிய சந்தோஷமே மெய்யான 
சந்தோஷம்‌. இந்த சந்தோஷமே நமக்கு 
நிலைத்திருக்கும்‌. 


நாம்‌ ஒய்வு நாளை மனமகிழ்ச்சியின்‌ 
நாள்‌ என்றும்‌, கர்த்தருடைய பரிசுத்த நாளை 
மகிமையுள்ள நாள்‌ என்றும்‌ சொல்லி, அதை 
மகிமையாக எண்ணும்போது, கர்த்தர்‌ நம்மை 
ஆசீர்வதிப்பார்‌. நாம்‌ கர்த்தரில்‌ 
மனமகிழ்ச்சியாயிருப்போம்‌. கர்த்தர்‌ நமக்கு 
சந்தோஷத்தையும்‌, சமாதானத்தையும்‌, 
ஆறுதலையும்‌ கொடுப்பார்‌. 


கர்த்தருடைய 
அமர்ந்திருப்பதே 


நாம்‌ ஓய்வுநாளை மனமகிழ்சியின்‌ நாள்‌ 
என்று சொல்லும்போது, நாம்‌ கர்த்தரில்‌ 
மனமகிழ்ச்சியாயிருப்போம்‌. கர்த்தர்‌ நமக்கு 
ஏராளமான ஆசீர்வாதங்களைக்‌ கொடுப்பார்‌ 
கர்த்தர்‌ தம்முடைய வசனங்களை நமக்கு 
அற்புதங்களினாலும்‌, அடையாளங்களினாலும்‌ 
உறுதிபண்ணுவார்‌. 
நமக்கு கொடுத்திருக்கிற 
பொறுப்புக்களையும்‌ 
சந்தோஷமாய்ப்‌ போகும்போது, 


கர்த்தர்‌ 
கடமைகளையும்‌ 
ட்‌ 
ம்முடைய கடமைகளை னான்‌ 
திருப்தியாய்‌ திரும்பி வருவோம்‌ 


உயர்ந்த இடங்களில்‌ றிம்கப்ப்ன வார்‌ 

தம்முடைய தெய்வீக 

கொடுப்பார்‌. அவர்களை 

கர்த்தரையும்‌, 

ஒய்வுநாளையும்‌ 

கனம்பண்ணுகிறவர்களை, கர்த்தர்‌ 
கனம்பண்ணுவார்‌. 


நாம்‌ இந்த உலகத்தில்‌ ஜீவித்தாலும்‌, 
கர்த்தர்‌ தம்முடைய கிருபையினால்‌ நம்மை 
பூமியின்‌ உயர்ந்த இடங்களில்‌ 
ஏறியிருக்கும்டி பண்ணுகிறார்‌. இதனால்‌ 
பூமிக்குரிய. காரியங்கள்‌, மாம்சத்தின்‌ 
காரியங்கள்‌ நம்மை அணுகுவதில்லை. 
நாம்‌ பூமியிலிருந்தாலும்‌. பரலோகத்தில்‌ 
ஜீவிப்பதுபோல, உன்னதமான 
ஆசீர்வாதங்களைப்‌ பெற்றுக்கொள்வோம்‌. 





ழ்‌ நயன 
யாய 


ஆசீர்வதிக்கிறார்‌. "உன்‌ 

யாக்கோபுடைய சுதந்தரத்தால்‌ உன்னைப்‌ 

என்று கர்த்தர்‌ 

ர்‌. ஏசாயா தீர்க்கதரிசி இந்த 

்‌ ்‌ சொல்லும்போது. 

“ கர்த்தருடைய வாய்‌ இதைச்‌ சொல்லிற்று” 
(ஏசா 58:14) என்று சொல்லுகிறார்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யாக்கோபுடைய சுதந்தரம்‌ 
கர்த்தர்‌ யாக்கோபோடு 
உடன்படிக்கையின்‌ எல்லா 
ஆசீர்வாதங்களையும்‌ குறிக்கும்‌. கானான்‌ 
தேசம்‌ யாக்கோபின்‌ சுதந்தரம்‌. அங்கு பாலும்‌ 
தேனும்‌ ஓடுகிறது. உச்சிதமான கோதுமை 
விளைகிறது. கர்த்தர்‌ கானான்தேசத்தின்‌ 
ஆசீர்வாதங்களினால்‌ நம்மைப்‌ போவிப்பார்‌ 
கானான்‌. தேசம்‌ என்பது, 
பரமகானானாகிய பரலோகத்திற்கு 
அடையாளம்‌. இது யாக்கோபுடைய சுதந்தரம்‌. 
பரிசுத்தநாளை 
என்று சொல்லி, 
அதை மகிமையாக கன்னக்‌ கர்த்தர்‌ 
நம்மை யாக்கோபின்‌ சுதந்தரத்நால்‌ 
போஷிப்பார்‌. 


என்பது, 
பண்‌, 





i= THE 
TT 


த அதிகாரத்தில்‌ 
தேவனுடைய கிருபையும்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. 
பெருகும்போது தேவனுடைய கிருபையும்‌ 
பெருகுகிறது. பாவிகள்‌ மேலும்‌ மேலும்‌ 
துணிகரமாய்ப்‌ பாவம்‌ செய்கிறார்கள்‌. 
அவர்களுடைய கால்கள்‌ பொல்லாப்பு 
செய்ய ஓடுகிறது. அவை குற்றமில்லாத 
இரத்தத்தை சிந்த. ரிக்கி 
(ஏசா 5978). 


பாவமும்‌ 
விரிவாகச்‌ 
பாவம்‌ 


இரத்தஞ்சிந்துகிறதற்குத்‌ 
(ரோம 3:15) 


இந்த அதிகாரத்தில்‌  மீட்பரைப்பற்றி 
சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை, (ஏசா 5 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்துவைக்‌ 
குறிக்குமென்று வேதபண்டிதர்கள்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 

“இந்தப்பிரகாரம்‌ இஸ்ரவேலரெல்லாரும்‌. 
இரட்சிக்கப்படுவார்கள்‌. மீட்கிறவர்‌ 
சீயோனிலிருந்து வந்து, அவக்தியை 
யாக்கோபைவிட்டு விலக்குவார்‌ என்றும்‌; 
நான்‌... அவர்க பாவங்களை 
நீக்கும்போது, இ; நான்‌ 
அவர்களுடனே செய்யும்‌ உடன்படிக்கை 
என்றும்‌ எழுதியிருக்கிறது” (ரோம 11:26 27). 

கர்த்தருடைய ஜனங்கள்‌ அவருக்கு 

பாவம்‌ செய்கிறார்கள்‌. 
கிருபையும்‌ இரக்கமும்‌. 
தொடர்ந்து வராதபடிக்கு, 
அதை தடுத்து 
நிறுத்திவிடுகிறார்கள்‌ (ஏசா 59:1-8). 


பாவிகள்‌ தங்கள்மீது, 
நியாயத்தீர்ப்பை 
கொள்கிறார்கள்‌ 


தேவனுடைய 
வரவழைத்துக்‌ 
(ஏசா 59941. தேவன்‌ 
அவர்களுடைய பாவங்களினிமித்தம்‌, 
தம்முடைய நீதியான  நியாயத்தீர்ப்புகளை 
அவர்கள்மீது அனுப்புகிறார்‌ (ஏசா 592-15). 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


கர்த்தருடைய 
பாவிகளாகயிருந்தாலும்‌, 

விரோதமாய்‌ கலகம்பண்ணினாலும்‌, கர்த்தர்‌ 
தம்முடைய கிருபையினால்‌ அவர்களை 
மீட்டுக்கொள்ளும்‌ உபாயங்களை 
மேற்கொள்கிறார்‌ (ஏசா 596-9), கர்த்தர்‌ 
தம்முடைய பிள்ளைகள்மீது இன்னும்‌. 
கிருபையும்‌ இரக்கமுமுள்‌ளவராகவே. 
இருக்கிறார்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
ஜனத்தோடு ஏற்படுத்திக்கொண்ட 
சமாதானத்தின்‌ உடன்படிக்கையை இன்னும்‌: 
கனம்பண்ணுகிறார்‌ (ஏசா 59:20,21), 


கர்த்தருடைய கையும்‌ செவியும்‌ 
ஏசா 59:1 


இதோ, இரட்சிக்கக்‌ 
கர்த்ருடைய கை 
மில்லை; 
அவருடைய 
செவி மந்தமாகவுமில்லை. 


ஜனங்கள்‌ அவருக்கு 
விரோதமாய்‌ முறுமுறுக்கிறார்கள்‌. 
அவரிடத்தில்‌ விவாதம்பண்ணுகிறார்கள்‌. 
நாங்கள்‌ உபவாசம்பண்ணும்போது கர்த்தர்‌ 
தங்களை நோக்காமலிருக்கிறார்‌ என்றும்‌, 
தங்கள்‌ ஆத்துமாக்களை தாங்கள்‌ 
ஒடுக்கும்போது கர்த்தர்‌ அதை 
அறியாமலிருக்கிறார்‌ என்றும்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனங்கள்‌ கர்த்தர்மீது குற்றம்‌ 
சொல்லுகிறார்கள்‌. அவர்களுடைய 
குற்றச்சாட்டுக்களில்‌ உண்மையில்லை. 
அவர்களிடத்தில்‌ உண்மையான ஜெபமும்‌, 
உண்மையான உபவாசமும்‌, உண்மையான 
மனந்திரும்புதலும்‌ இல்லை. அவர்கள்‌ 
மாய்மாலமாய்‌ ஜீவிக்கிறார்கள்‌. மாய்மாலமாய்‌ 
ஜெபித்து உபவாசம்பண்ணுகிறார்கள்‌. 


கர்த்தரிடத்தில்‌ கிருபை குறையவில்லை 
அவருடைய வல்லமையும்‌ குறையவில்லை. 
இஸ்ரவேல்‌. ஜனத்தாரின்‌. ஜெபங்கள்‌ 
கேட்கப்படாமல்‌ போனதற்கு கர்த்தர்‌ 
காரணமல்ல. அவர்களுடைய மாய்மாலமே 
காரணம்‌. ர்த்தர்‌ இன்னும்‌ 
தம்முடைய உதவி செய்ய 
விரும்புகிறார்‌. உதலிபுரியமுடியும்‌. 
இரட்சிக்கக்கூடாதபடிக்கு கர்த்தருடைய 
ம்‌ குறுகிப்போகவில்லை. 


கர்த்தருடைய 





i THE ஏசாயா 
TT 


கர்த்தருடைய கை வல்லமையுள்ளது. 
அதை அவரால்‌ எவ்வளவு தூரத்திற்கு 
வேண்டுமானாலும்‌ நீட்ட முடியும்‌. 
அவருடைய கை ஒருபோதும்‌ குறுகிப்போகாது. 
தம்முடைய கையை நீட்டுவதினால்‌. 
கர்த்தருக்கு வேதனையோ, சோர்வோ, 
களைப்போ உண்டாகாது. 


“அதற்குக்‌ கர்த்தர்‌ மோசேயை நோக்கி: 
கர்த்தருடைய கை குறுகியிருக்கிறதோ? என்‌ 
வார்த்தையின்படி நடக்குமோ  நடவாதோ 
என்று, நீ இப்பொழுது காண்பாய்‌ என்றார்‌” 
(எண்‌ 11:23). கர்த்தருடைய கை ஒருபோதும்‌ 
குறுகியிருக்காது. தம்முடைய கையை 
குறுகச்‌ செய்யவேண்டுமென்று கர்த்தர்‌ 
ஒருபோதும்‌ நினைப்பதுமில்லை. சத்துருக்கள்‌ 
எவ்வளவு வல்லமையுள்ளவர்களாக 
யிருந்தாலும்‌, அவர்கள்‌ மூலமாய்‌ எவ்வளவு 
காலத்திற்கு பிரச்சனைகள்‌ வந்தாலும்‌, 
கர்த்தர்‌ தம்முடைய பலத்த கையினால்‌ 
அவர்களை அதம்பண்ணிப்போடுவார்‌. 


கர்த்தருடைய கையை 
எந்த வல்லமையாலும்‌ குறுகப்பண்ண 
முடியாது. அவருடைய வல்லமையை 
சாத்தானால்‌ குறைக்கவும்‌ முடியாது. கர்த்தர்‌ 
தம்முடைய ஜனத்திற்கு உதவிபுரிய 
எப்போதும்‌ ஆயத்தமாயிருக்கிறார்‌. நாம்‌ 
ஜெபிக்கும்போது அதை கேட்கும்படியாக: 
அவருடைய செவிகள்‌ எப்போதும்‌ 
திறந்தேயிருக்கிறது. நம்முடைய 
வேண்டுதல்களுக்கும்‌, விண்ணப்பங்களுக்கும்‌ 
பதில்‌ கொடுக்க கர்த்தர்‌ எப்போதுமே 
ஆயத்தமாயிருக்கிறார்‌ 


சாத்தானுடைய 


கேட்கக்கூடாதபடிக்கு கர்த்தருடைய 
செவி ஒருபோதும்‌ மந்தமாகிப்போவதில்லை. 
அவருடைய வ க்ளா 
அவர்‌ நம்முடைய ஜெபங்களைக்‌ கேட்பதற்கு 
தாமதம்‌ பண்ணுகிறவருமல்ல. “அப்பொழுது 
அவர்கள்‌ கூப்பிடுகிறதற்குமுன்னே நான்‌ 
மறுஉத்தரவு கொடுப்பேன்‌: அவர்கள்‌ 
பேசும்போதே நான்‌ கேட்பேன்‌" (ஏசா 65:24) 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 

நம்முடைய ஜெபத்திற்கு உடனே பதில்‌ 
கிடைக்கவில்லையென்றால்‌, நம்முடைய 
ஜெபத்தைக்‌ கேட்க கர்த்தர்‌ 
கிருமி லிங்கன்‌. ம்‌ 


ஜெபத்தைக்‌ 
சோர்ந்துபோய்விட்டார்‌ ள்‌ 
கேட்கக்கூடாதபடிக்கு 

செவி மந்தமாயிற்று என்றோ பொருளல்ல. 


- விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தருடைய 
நாம்தான்‌ 

சோர்ந்து போய்விடுவோம்‌. 
ஜெபத்தைக்‌ கேட்பதில்‌ கர்த்தர்‌ 
ஒருபோதும்‌ சோர்ந்து போகமாட்டார்‌. நாம்‌ 
கர்த்தரிடத்தில்‌ ஜெபிக்கும்போது 
அவருடைய செவி கேட்கக்கூடாதபடிக்கு 
ஒருபோதும்‌ மந்தமாவதில்லை. கர்த்தர்‌ 
நம்மிடத்தில்‌ பேசும்போது, நாம்தான்‌ 
நம்முடைய செவியை அடைத்துக்கொள்வோம்‌. 
கர்த்தர்‌ சொல்வதைக்‌ கேட்கக்கூடாதபடிக்கு 
நம்முடைய செவிதான்‌ மந்தமாயிருக்கும்‌. 


நம்முடைய 


உங்கள்‌ அக்கிரமங்களே 
ஏசா 59:2-8 


ஏசா 59:2. உங்கள்‌ அக்கிரமங்கனே 
உங்களுக்கும்‌ உங்கள்‌ தேவனுக்கும்‌ 
நடுவாகப்‌ பிரிவினை உண்டாக்குகிறது; 
உங்கள்‌. பாவங்களே, அவர்‌ 
உங்களுக்குச்‌. செவிகொடாதபடிக்கு. 
அவருடைய முகத்தை உங்களுக்கு 
மறைக்கிறது. 


ஏசா 59:3. ஏனென்றால்‌, உங்கள்‌ 
கைகள்‌ இரத்தத்தாலும்‌, உங்கள்‌ 
விரல்கள்‌ அக்கிரமத்தாதும்‌, 
கறைப்பட்டிருக்கிறது; உங்கள்‌. 
பொய்யைப்‌ பேசி, 
நியாயக்கேட்டை, 


நீதியைத்‌ 
சத்தியத்தின்‌ படி 


௦4, 
தேடுகிறவனுமில்லை, 
வழக்காடுகிறவனுமில்லை; மாயையை 
நம்பி, அபத்தமானதைப்‌ பேசுகிறார்கள்‌; 
தீமையைக்‌: கர்ப்பந்தரித்து, 
அக்கிரமத்தைப்‌ பெறுகிறார்கள்‌. 


கட்டுவிரியனின்‌' 
அடைகாத்து, 
நெசவுகனை 
அவைகளின்‌ 
சாப்பிடுகிறவன்‌. 
அவைகள்‌. 
விரியன்‌: 


ஏசா 595. 
முட்டைகளை: 
சிலந்தியின்‌ 
நெய்கிறார்கன்‌; 


நெருக்கப்பட்டதேயானால்‌ 
புறப்படும்‌. 





i THE 
TT 


59:6. அவைகளின்‌ நெசவுகன்‌ 
வஸ்திரங்களுக்கேற்றவைகள்‌ அல்ல; 
தங்கள்‌ கிரியைகளாலே தங்களை 
மூடிக்கொன்னமாட்டார்கள்‌; அவர்கள்‌ 
கிரியைகள்‌ அக்கிரமக்கிரியைகள்‌; 
கொடுமையான செய்கை அவர்கள்‌ 
கைகளிலிருக்கிறது. 


ஏசா 


ஏசா 59:7. அவர்கள்‌ கால்கள்‌ 
பொல்லாப்புச்‌ செய்ய ஓடி, 
குற்றமில்லாத இரத்தத்தைச்‌ சித்தத்‌ 
திவிரிக்கிறது; அவர்கள்‌ நினைவுகள்‌ 
அக்கிரமதினைவுகன்‌; பாழ்க்கடிப்பும்‌ 
அழிவும்‌ அவர்கள்‌ வழிகனிலிருக்கிறது. 


ஏசா 59:8. சமாதான வழியை 
அறியார்கள்‌; அவர்கள்‌ நடைகளில்‌ 
நியாயமில்லை; தங்கள்‌ பாதைகளைத்‌ 
தாங்களே. 
கோணலாக்கிக்கொண்டார்கன்‌; 
அவைகளில்‌ நடக்கிற 
சமாதானத்தை அறியான்‌. 


ஒருவனும்‌. 


ஜனங்கள்‌ தங்கள்‌ சுயவெளிச்சத்தில்‌ 
நித்தன்‌. ! தங்களும்‌ கதவுகளைத்‌ 
திறக்காதபடிக்கு தாங்களே அதற்கு 
தாழ்ப்பாள்‌ போட்டு மூடிக்கொள்கிறார்கள்‌. 
ஜனங்களுடைய அக்கிரமங்களே 
அவர்களுக்கும்‌ கர்த்தருக்கும்‌ நடுவாக 
பிரிவினை உண்டாக்குகிறது. 

உங்கள்‌ அக்கிரமங்கள்‌ இவைகளை 
விலக்கி, உங்கள்‌ பாவங்கள்‌ உங்களுக்கு 
நன்மையை வரவொட்டாதிருக்கிறது” 
(எரே 5:25) 

பாவத்தினால்‌ நமக்கு 
தியலிளைவுகள்‌ உண்டாகிறது. நம்முடைய 
பாவங்கள்‌ தேவனுடைய கிருபையும்‌, 
அவருடைய இரக்கமும்‌ நமக்கு வராதபடிக்கு 
அதைத்‌ தடைபண்ணிப்போடுகிறது. 
நம்முடைய பாவங்களும்‌ அக்கிரமங்களும்‌, 
நமக்கும்‌ தேவனுக்கும்‌ நடுவாக பிரிவினை 
உண்டாக்குகிறது. நம்முடைய பாவங்கள்‌ 
தேவனுடைய முகத்தை நம்மிடத்திலிருந்து 
மறைத்துவிடுகிறது (ஏசா 59:2). 


ஏராளமான 


(அந்நாளிலே நான்‌ அவர்கள்மேல்‌ 
கோபங்கொண்டு, அவர்களைக்‌ கைவிட்டு, 
என்‌ முகத்தை அவர்களுக்கு மறைப்பேன்‌; 

அவர்கள்‌ பட்சிக்கப்படும்படிக்கு 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அவர்கள்‌: எங்கள்‌ தேவன்‌ எங்கள்‌ நடுவே 
இராததினாலே அல்லவா இந்தத்‌ தீங்குகள்‌ 
எங்களைத்‌ தொடர்ந்தது என்பார்கள்‌" 
(உபா 3147). 


நம்முடைய பாவங்களினால்‌ 
ஏராளமான தீங்குகள்‌ 
பாவத்தின்‌ சம்பளம்‌ மரணம்‌. பாவத்தினால்‌ 
சரீர வியாதியும்‌, சரீர வியாதியினால்‌ நமக்கு 
சரீர மரணமும்‌ உண்டாகிறது. நம்முடைய 
பாவம்‌ தேவனிடமிருந்து நம்மைப்‌ 
பிரித்துவிடுகிறது. தேவன்‌ நமக்கு 
வாக்குப்பண்ணுகிற நன்மைகளைப்‌ 
நம்மை 
ஆசிர்வாதங்களிலிருந்து 
பாவத்தின்‌ கிரியை 


, 2க்கு 
உண்டாகும்‌. 


பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு, 
தேவனுடைய 
விலக்கிவிடுகிறது. 


“இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில்‌, 
எழுதியிருக்கிற உடன்படிக்கையினுடைய சகல 
சாபங்களின்படியும்‌ அவனுக்குத்‌ தீங்காகு 
கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ கோத்திரங்கள்‌ 
எல்லாவற்றிற்கும்‌. அவனைப்‌ 
புறம்பாக்கிப்போடுவார்‌" (உபா 29:21) 


இஸ்ரவேல்‌. ஜனத்தாரிடத்தில்‌ 
என்னென்ன பாவங்களும்‌, என்னென்ன 
அக்கிரமங்களும்‌ காணப்படுகிறது என்பதை 
தீர்க்கதரிசி விரிவாகச்‌ சொல்லுகிறார்‌. 


“சத்தமிட்டுக்‌ கூப்பிடு: அடக்கிக்‌ 
கொள்ளாதே: எக்காளத்தைப்‌ போல்‌ உன்‌ 
சத்தத்தை உயர்த்தி, என்‌ ஜனத்துக்கு 
அவர்கள்‌ மீறுதலையும்‌, யாக்கோபின்‌ 
வம்சத்தாருக்கு அவர்கள்‌ பாவங்களையும்‌ 
தெரிவி” (ஏசா 58.1) 


, தேவனுடைய ஜனத்திற்கு 
அவர்களுடைய மீறுதல்களைத்‌ 
தெரினவிக்கும்போது, முதலாவதாக. 
அவர்களுடைய தீயசிந்தைகளைச்‌ 
சொல்லவேண்டும்‌. இருதயத்தின்‌ 
நிறைவினால்‌ நம்முடைய வாய்‌ பேசும்‌. 
நம்முடைய பாவங்களுக்கு, நம்முடைய 
பாவமான சிந்தனைகளே ஆரம்ப 
ஸ்தலமாகயிருக்கிறது. “அவர்கள்‌ 
நினைவுகள்‌ அக்கிரம நினைவுகள்‌” 
(ஏசா 59:7) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
அவர்கள்‌ மாயையை நம்பி, அபத்தமானதைப்‌ 
பேசுகிறார்கள்‌. தீமையை கர்ப்பந்தரித்து 
அக்கிரமத்தைப்‌ பெறுகிறார்கள்‌ (ஏசா 59:4). 





f= al 
TT 


ஸ்திரீகளுக்கு பிள்ளைபெறுவது 
வேதனையான அனுபவம்‌. அதுபோலவே. 
தீமையைக்‌ கர்ப்பந்தரித்து அக்கிரமத்தைப்‌ 
பெறுவதும்‌ பாவிகளுக்கு வேதனையான 
அனுபவமாகத்தான்‌ இருக்கும்‌. ஸ்திரீகள்‌ 
தங்கள்‌ வேதனைகளைத்‌ தாங்கிக்கொண்டு 
பிள்ளைபெறுவதுபோல, பாவிகளும்‌ தங்கள்‌ 
வேதனைகளைத்‌ தாங்கிக்கொண்டு 
அக்கிரமத்தைப்‌ பெறுகிறார்கள்‌. 
கர்ப்பந்தரிக்கிறார்கள்‌. பாவிகள்‌ 
செய்யும்போதும்‌, அக்கிரமம்‌ பண்ணும்போதும்‌ 
அவர்கள்‌ தேவனுடைய தெய்வீக 
பிரமாணத்திற்கு 'த்து நிற்கவேண்டும்‌. 
கர்த்தருடைய பராமரிப்புக்கு விரோதமாய்‌ 
யுத்தம்பண்ணவேண்டும்‌. பாவிகள்‌ தீமையும்‌ 
அக்கிரமமும்‌ பண்ணும்போது, அவர்களுடைய 
சொந்த மனச்சாட்சியும்‌ அவர்களைக்‌ 
குத்தும்‌. அவர்கள்‌ தங்கள்‌ 
மனச்சாட்சியோடும்‌ வேதனையோடு 
போராடவேண்டும்‌. 


பாவிகள்‌ 
அவர்களுக்கு 
அதைத்‌ 


பாவம்‌ செய்யும்போது, 
வேதனை வந்தாலும்‌, 
தாங்கிக்கொள்கிறார்கள்‌. 
தங்களுடைய 


தீயநோக்கத்தை 
வற்றவேண்டுமென்று 
தீர்மானமாயிருக்கிறார்கள்‌. பாவம்‌ செய்வதில்‌ 
உறுதியாமிருக்கிறார்கள்‌. பாவம்‌ செய்வது, 
அவர்களுக்கு பெருமையாயிருக்கிறது. 
கர்ப்பந்தரித்திருக்கிற ஸ்திரீ, ஒரு 
ஆண்பிள்ளையைப்‌ பெற்றெடுக்கும்போது 
மிகுந்த சந்தோஷப்படுவாள்‌. _ அதிகமாய்ப்‌ 
பெருமைப்படுவாள்‌. அதுபோலவே பாவிகளும்‌. 
தீமையைக்‌ கர்ப்பந்தரித்து அக்கிரமத்தை 
பெற்றெடுக்கும்போது அவர்கள்‌ 
சந்தோஷப்படுகிறார்கள்‌ தங்கள்‌ 
பாவத்தினிமித்தம்‌ பெருமைப்படுகிறார்கள்‌. 
தங்கள்‌ ஆசை நிறைவேறிற்று என்று 
ஆணவமாயிருக்கிறார்கள்‌. 


தன்தன்‌ சுய 
இழுக்கப்பட்டு, சிக்குண்டு, 


“அவனவன்‌ 
இச்சையினாலே. 
சோதிக்கப்படுகிறான்‌. பின்பு இச்சையானது 
கர்ப்பந்தரித்து, ப்‌ 


பிறப்பிக்கும்‌" (யாக்‌ 1:14,15) 


துன்மார்க்கர்கள்‌ 
கர்ப்பந்தரித்து, அக்கிரமத்தைப்‌ பெறுவதை 
ஏசாயா தீர்க்கதரிசி இங்கு விரிவாகச்‌ 
சொல்லுகிறார்‌. இவர்கள்‌ 
“கட்டுவிரியனின்‌ முட்டைகளை அடைகாத்து, 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சிலந்தியின்‌ நெசவுகளை நெய்கிறார்கள்‌” 
(ஏசா 59:5). சிலந்தியின்‌ வலை 
பலவீனமானது. அது பாதுகாப்பானதல்ல. 
சிறிய காற்று அடித்தால்கூட சிலந்தியின்‌ 
வலை கிழிந்துபோகும்‌. காற்றோடு 
பறந்துபோய்விடும்‌. 
ப்ட்‌ மனுஷரின்‌ 
பாவமான சிந்தனைகளும்‌ சிலந்தி 
வலையைப்போலவே இருக்கிறது. அவர்கள்‌ 
பாவம்‌ செய்யும்போது, ஆகாயத்திலே. 
கோட்டை கட்டுகிறார்கள்‌. தங்கள்‌ கோட்டை 
வலுவாகயிருக்குமென்று கற்பனை 
பண்ணுகிறார்கள்‌. காற்றிலே கட்டப்படும்‌. 
கோட்டைக்கு அஸ்திபாரம்‌ இல்லை. அது 
மாயக்கோட்டை. பாவிகள்‌ 
நம்பி, அதன்‌ 
பெருமைப்படுகிறார்கள்‌. 
உலகப்பிரகாரமான  மனுஷரின்‌ சந்தோஷம்‌ 
இப்படித்தான்‌ இருக்கிறது. சிலந்தி வலையில்‌ 
மனுஷனால்‌. ககக முடியாது. 
பாவிகளோ சிலந்தி வலைகளை 
தங்களுக்கு பாதுகாப்பான வாசஸ்தலம்‌ 
என்றும்‌, அதுவே தங்களுக்கு அழகிய 
மாளிகை என்றும்‌ சொல்லுகிறார்கள்‌. 
பாவிகள்‌ கட்டுவிரியனின்‌ 
முட்டைகளை அடைகாக்கிறார்கள்‌. இந்த 
முட்டையும்‌ விஷமுள்ளது. கட்டுவிரியனும்‌ 
விஷமுள்ளது. துன்மார்க்கன்‌ 
தன்னுடைய துன்மார்க்கத்தில்‌ 
பிரியப்படுகிறான்‌. அக்கிரமக்காரன்‌ 
தன்னுடைய அக்கிரமத்தில்‌ 
'சந்தோஷப்படுகிறான்‌. 
சிந்தனைகளும்‌, 
கட்டுவிரியனைப்போலவும்‌ 
முட்டைகளைப்போலவும்‌ விஷமுள்ளது. 
கட்டுவிரியனின்‌. ட்டைகளை 
சாப்பிடுகிறவன்‌ சாவான்‌. கட்டுவிரியனோடு 
தொடர்பு வைத்திருக்கிறவர்கள்‌ ஆபத்தோடு 
விளையாடுகிறவர்கள்‌. கட்டுவிரியன்‌ 
மூலமாய்‌ அவர்களுக்கு எப்போதும்‌ 
ஆபத்‌, உண்டு... அதுபோலவே 
அக்கிரமக்காரனுக்கும்‌, துன்மார்க்கனுக்கும்‌ 
அவனுடைய பாவங்களினால்‌ எப்போதும்‌. 
ஆபத்து உள்ளது. பாவம்‌ ஆபத்தானது 
என்று தெரியாமலேயே, அவன்‌ தன்னுடைய 
பாவத்தோடு விளையாடுகிறான்‌. விரியன்‌ 
பாம்பின்‌ முட்டைகளை சாப்பிடுவதுபோல, 
பாவத்தையும்‌, அக்கிரமத்தையும்‌, 
அநியாயத்தையும்‌ புசிக்கிறான்‌. 





i FTE 
TT 


கட்டுவிரியனின்‌ ட்டைகள்‌ 
நெருக்கப்பட்டதேயானால்‌ விரியன்‌ புறப்படும்‌. 
கட்டுவிரியனின்‌ முட்டைகள்‌ 
ம்போது அந்த முட்டைக்குள்ளிருந்து 
"பாம்புதான்‌ வெளிவரும்‌. 
எல்லாம்‌ விஷமுள்ளது. 
விளையாடுவது, 
முட்டைக்குள்ளே இருக்கும்‌ விரியனோடு 
விளையாடுவதற்கு சமம்‌. பாம்போடு 
விளையாடுகிறவனுக்கு பாம்பினால்‌ ஆபத்து 
வருவது நிச்சயம்‌. அதுபோலவே. 
பாவத்தோடு விளையாடுகிறவனுக்கு, 
பாவத்தினால்‌ மோசமும்‌ நாசமும்‌ 
வருவதும்‌ நிச்சயம்‌. 
மனுஷருடைய இருதயத்தின்‌ 
நிறைவினால்‌ வாய்பேசும்‌. பல சமயங்களில்‌ 
மனுஷருடைய இருதயத்தில்‌ நிரம்பியிருக்கிற 
அநியாயமும்‌, அக்கிரமமும்‌ வெளியே 
தெரிவதில்லை. அவர்கள்‌ அதைப்பற்றி 
பேசாமலேயே மறைத்துவிடுவார்கள்‌. 
ஆனாலும்‌ அவர்களுடைய இருதயம்‌ 
அக்கிரமத்தினால்‌ நிரம்பியிருக்கும்‌. அவர்கள்‌ 
அக்கிரமமான வார்த்தைகளைப்‌ 
பேசவில்லையென்றாலும்‌, அவர்களுடைய 
சிந்தனைகள்‌ அக்கிரமமுள்ளதாகவே 
இருக்கும்‌. அவர்கள்‌ உதடுகள்‌ பொய்யை 
பேசி, அவர்களுடைய நாவு 
நியாயக்கேட்டை வசனிக்கும்‌ (ஏசா 5 
அவர்கள்‌ மாயையை நம்பி தண எ 
பேசுவார்கள்‌ (ஏசா 59:4). 


ள்மார்க்கரிடத்தில்‌ 
டவல 57 
மாய்மாலமாயிருக்கும்‌. 
சிந்தனையும்‌, வார்த்தையும்‌. செயலும்‌ 
மாயமுள்ளதாகவே இருக்கும்‌. அவர்கள்‌ 
பிறரிடத்தில்‌ அன்பாயிருப்பதுபோல. 
நடிப்பார்கள்‌. இனிமையான வார்த்தைகளைப்‌ 
பேசுவார்கள்‌. ஆனாலும்‌ 
அவர்களுடைய இருதயத்திற்குள்‌ தீங்கும்‌, 
துன்மார்க்கமும்‌ நிரம்பியிருக்கும்‌. 
அவர்களுடைய நாவு பொய்யை 
பேசுகிறது. அது அபத்தமானதைப்‌ 
பேசுகிறது. 


எல்லாமே 
அவர்களுடைய 


பிறருக்கு விரோதமாய்‌ புறங்கூறுகிற 
வர்கள்‌. உண்மை பேசமாட்டார்கள்‌. 
இப்படிப்பட்டவர்கள்‌ ற்றமில்லாதவர்‌ 
களுடைய 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அவர்களுடைய விரல்கள்‌ அக்கிரமத்தாலும்‌ 
கறைப்பட்டிருக்கிறது. (ஏசா 59:3). 
அவர்களுடைய கறைப்பட்ட இரத்தம்‌, 
அவர்களுடைய மனச்சாட்சியின்மீது நீங்காத 
கறையாகயிருக்கும்‌. அவர்களுடைய 
குற்றவுணர்வை எப்படித்தான்‌ கழுவினாலும்‌, 
அதன்‌ கறை நீங்குவதில்லை. 

துன்மார்க்கருடைய கால்கள்‌ 
பொல்லாப்பு செய்ய ஓடுகிறது; அவை 
குற்றமில்லாத இரத்தத்தை சிந்த தீவிரிக்கிறது. 
(ஏசா 59:7). அவர்களுடைய கைகள்‌ 
இரத்தத்தால்‌ கறைபட்டிருப்பது போல, 
அவர்களுடைய விரல்களும்‌ அக்கிரமத்தால்‌ 
கறைபட்டிருக்கிறது. இப்படிப்பட்டவர்கள்‌ 
எல்லாவற்றிற்கும்‌ 
சொந்தக்காரராமிருக்கவேண்டுமென்று 
ஆசைப்படுவார்கள்‌. இவர்களுடைய ஆசைக்கு 
அளவே இருக்காது. அது 
பேராசையாயிருக்கும்‌. 


துன்மார்க்கர்‌ 
தேடுவதுமில்லை. சந்தியந்தின்படி 
வழக்காடுவதுமில்லை. அவர்கள்‌ மாயையை 
நம்புகிறார்கள்‌ (ஏசா 59:4) அவர்கள்‌ தங்கள்‌ 

சுயபராக்கிரமத்தையும்‌, 


நீதியைத்‌ 


பெலப்படுத்திக்கொள்ள 

றும்‌, தங்களுடைய ஐசுவரியங்களை 
ஒன்று, முடியுமென்றும்‌. 
நம்புகிறார்கள்‌. இவர்கள்‌ உண்மையை 
நம்பாமல்‌ மாயையை நம்புகிறார்கள்‌. இவர்கள்‌ 
மற்றவர்களை வஞ்சிப்பதாக நினைக்கிறார்கள்‌. 
முடிவிலே இவர்களே வஞ்சிக்கப்படுவார்கள்‌. 
இவர்களுடைய தீமையும்‌, அக்கிரமமும்‌ 
இவர்களை வஞ்சிக்கும்‌. 


துன்மார்க்கருடைய கிரியைகள்‌ 
கள்‌. கொடுமையான 

கள்‌ அவர்கள்‌ கைகளிலிருக்கிறது 
(ஏசா 59:6). அவர்களுடைய கைகளும்‌ 
இருதயமும்‌ பாவம்‌ செய்கிறது. அவர்கள்‌ 
செய்கிறது. 
இருதயங்கள்‌ 
யோசிக்கிறது. 
நீதியைத்‌ 


யாரும்‌ 


ஒருவனும்‌ 
அவர்களில்‌ 
நியாயத்தின்படி வழக்காடவுமாட்டான்‌. 





f= THEN 
TT 


தேசத்தில்‌ நீதிமில்லையென்றால்‌ 
நியாயாதிபதியின்மீது குற்றம்‌ சொல்லுவது 
வழக்கம்‌. தேசத்திலே துன்மார்க்கர்‌ 
நிரம்பியிருக்கும்போது அவர்களும்‌ நீதியைத்‌ 
தேடமாட்டார்கள்‌. கையினால்‌ குற்றம்‌. 
நீதிபதியின்மீது மாத்திரமல்ல துன்மார்க்கமான 
ஜனங்கள்மீதும்‌ இருக்கிறது. 
துன்மார்க்கனுடைய எல்லாமே 
அக்கிரமமாகமிருக்கும்‌. அவர்கள்‌ 
ஜனங்களுக்கு நன்மை செய்வதாக 
விளம்பரப்படுத்துவார்கள்‌. ஆனால்‌ 
அவர்களுடைய இருநயத்திற்குள்ளோ 
தீயசிந்தனைகள்‌ மறைவாய்‌ நிறைந்திருக்கும்‌. 


துன்மார்க்கர்‌ மத்தியிலே நீதிக்கும்‌. 
சத்தியத்திற்கும்‌ இடமிருக்காது. அவர்கள்‌ 
ற எதிர்த்து நிற்பார்கள்‌ 
த்தியத்தின்‌ வழக்காடமாட்டார்கள்‌. 
நீதியைத்‌ தேடவுமாட்டார்கள்‌. 
அநியாயம்‌ செய்தால்‌ 
எதிர்த்து, கேட்கவுமாட்டார்கள்‌. 
அநியாயக்காரன்‌ ஐசுவரியவானாகவும்‌, 
அதிகாரமுள்ளவனாகவும்‌ இருந்தால்‌, 
அவனுக்கு விரோதமாக ஒருவனும்‌ 
சத்தியத்தின்படி வழக்காடவமாட்டார்கள்‌. 


செயல்கள்‌ 


துன்மார்க்கர்கள்‌ சமாதான 
அறியார்கள்‌ (ஏசா 59:8) என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. அவர்கள்‌ நடைகளில்‌ 
நியாயமில்லை. தங்கள்‌ பாதைகளை தாங்களே 
கோணலாக்கிக்கொண்டார்கள்‌. அவைகளில்‌ 
நடக்கிற ஒருவனும்‌ சமாதானத்தை 
அறியான்‌. அவர்களுடைய பேச்சிலோ 
செய்கையிலோ, நடையிலோ 
நீதிமிருக்காது. அநியாயக்காரர்கள்‌ 
மாயையை நம்புகிறார்கள்‌. 


துன்மார்க்கர்கள்‌ தங்களுடைய 
பாவங்களினாலும்‌, பவுவ்வானாதல்‌ 
சிலந்திமின்‌  நெசவுகளை நெய்கிறார்கள்‌. 
அவைகளின்‌ நெசவுகள்‌ வஸ்திரங்களுக்கு 
ஏற்றவையல்ல (ஏசா 59:6). ந்தி 
வலையால்‌ நம்மை மூடிக்கொள்ள முடியாது. 
சிலந்தி வலையின்‌ மூலமாய்‌ நமக்கு நிழல்‌ 
கிடைக்காது மழைக்கு ஒதுங்கும்‌ 
இடமுண்டாகாது. இவர்கள்‌ 
பிரயாசப்பட்டார்கள்‌. பிரயாசப்பட்டு வலை. 
பின்னினார்கள்‌. ஆனால்‌ அந்த வலையோ 
சிலந்தி 

அது ஒன்றுக்கும்‌ 

வலையாயிருக்கிறது. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


பாவிகளின்‌ கிரியைகளும்‌ சிலந்தி 
வலையைப்போல ஒன்றுக்கும்‌ பிரயோஜனப்‌ 
படாது. வெளிப்பார்வைக்கு அது 
அழகாகயிருந்தாலும்‌, அதற்கு 
பெலமிருக்காது. உழைக்காது. அதனால்‌ 
உண்மையான நன்மை எதுவும்‌ உண்டாகாது. 


பாவிகளின்‌ கிரியைகள்‌ சிலந்தி 
வலையைப்போல பிரயோஜனமற்றவை என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. சிலந்தி வலை 
பின்னுகிறவனுக்கு பயன்தராது. மற்றவர்‌ 
களுக்கும்‌ பயன்தராது. அதுபோலவே 
பாவிகளின்‌ கிரியைகளும்‌, அவர்களுக்கும்‌. 
பிரயோஜனமாயிராது. மற்றவர்களுக்கும்‌ 
பிரயோஜனமாயிராது. 

அவர்கள்‌ தங்கள்‌. பாதைகளை 
தாங்களே  கோணலாக்கிக்கொண்டார்கள்‌. 
அவைகளில்‌ நடக்கிற ஒருவனும்‌ 
சமாதானத்தை அடையான்‌. துன்மார்க்கரின்‌ 
பாதைகள்‌ கோணலானது. கோணலான 
பாதைகளில்‌. நடந்தால்‌ இலக்கை 
அடையமுடியாது. நாம்‌ கோணலான 
பாதையில்‌ நடக்கும்போது சோர்வோடும்‌, 
களைப்போடும்‌, சந்தேகத்தோடும்‌ தான்‌ 
நடக்கவேண்டும்‌. நமக்குள்ளே நிச்சயம்‌ 
இருக்காது. கோணலான பாதையில்‌ நடந்தால்‌ 
நம்முடைய பிரயாணமும்‌ முடிவுக்கு வராது. 


நியாயம்‌ 
தூரமாயிருக்கி றது 
ஏசா 59:9-11 


எங்களுக்குத்‌ 


ஏசா 599. ஆதலால்‌, நியாயம்‌ 
எங்களுக்குத்‌ தூரமாயிருக்கிறது; நீதி 
எங்களைத்‌ தொடர்ந்து பிடிக்காது; 
வெளிச்சத்துக்குக்‌ காத்திருந்தோம்‌, 
இதோ, இருன்‌; பிரகாகத்தூக்குக்‌. 
காத்திருந்தோம்‌, ஆனாலும்‌ 
அத்தகாரத்திலே நடக்கிறோம்‌. 


ஏசா 59:10. நாங்கள்‌ குருடரைய்போல்‌ 
சுவரைப்‌ பிடித்து, 
கண்ணில்லாதவர்கனைப்‌ போல்‌ 
தடவுகிறோம்‌; இரவில்‌ 
இடறுகிறதுபோலப்‌ பட்டப்பகலிலும்‌ 
'இடறுகிறோம்‌; செத்தவர்களைப்போல்‌ 
பாழிடங்களில்‌ இருக்கிறோம்‌. 





i FTE 
ETT 


ஏகா 5901. 

கரடிகளைப்‌ 

புறாக்கனைப்போலக்‌ 
கொண்டிருக்கிறோம்‌, தியாயத்துக்குக்‌ 
காத்திருந்தோம்‌, அதைக்‌ காணோம்‌; 
இரட்சிப்புக்குக்‌ காத்திருத்தோம்‌, அது 
எங்களுக்குத்‌ தூரமாயிற்று. 


பாவத்தினால்‌ ஏராளமான 
உண்டாகும்‌. தேவனுடைய 
தங்களுடைய 
அங்கீகரிக்கிறார்கள்‌. 
நியாயத்தீர்பபக்கு 
கொடுக்கிறார்கள்‌. 
பாவத்தினிமித்தமாய்‌ 
நீதியாய்‌ நியாயந்தீர்க்கிறார்‌ என்பதை 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ ஒப்புக்கொள்கிறார்கள்‌. 
கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நெருக்கமும்‌, 
ஒடுக்கமும்‌, உபத்திரவமும்‌ உண்டாயிற்று. 

கர்த்தருடைய ங்களை 
அவர்களுடைய சத்துருக்கள்‌ னப 
படுத்துகிறார்கள்‌. 'துன்பப்படுத்துகிறார்கள்‌. 
கர்த்தரோ தம்முடைய ஜனத்திற்கு 
உதவிசெய்ய வரவில்லை. கர்த்தர்‌ தம்முடைய 
ஜனங்களிடத்தில்‌ நீதியிருப்பதாக 
அங்கீகரிக்கவுமில்லை. நியாயம்‌ 
எங்களுக்குத்‌ தூரமாயிருக்கிறது. நீதி 
எங்களை தொடர்ந்து பிடிக்காது" 
(ஏசா 599) என்று இஸ்ரவேல்‌ 
ஜனத்தார்‌ சொல்லுகிறார்கள்‌. 


கேடுகள்‌ 
பிள்ளைகள்‌ 
பாவங்களை 


தேவனுடைய நீதியான 


தங்களை 
சத்துருக்கள்‌ 
என்றும்‌, அவர்களிடத்தில்‌ 
நிரம்பிமிருக்கிறது என்றும்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனத்தார்‌ உறுதியாய்‌ நம்புகிறார்கள்‌. 
தங்களுடைய சத்துருக்களோடு தங்‌ 

ஒப்பிட்டுப்‌ பார்க்கும்போது, 

நீதியும்‌, சத்துருக்களிடத்தில்‌ 
இருப்பதாகச்‌ சொல்லுகிறார்கள்‌. 


, தள்ய்டித்துற 
அநியாயம்‌ பண்ணுகிறார்கள்‌ 
அநீதி 


தங்களை 
தங்களிடத்தில்‌ 
அநீதியும்‌ 
ஆனாலும்‌ 
கர்த்தருடைய பிள்ளைகள்‌ ஒருவருக்கொருவர்‌ 


நீதி செய்யவில்லை. 
உண்மையாய்‌ நடந்துகொள்ளவில்லை. 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ தங்களுக்குள்ளேயே. 
அநீதியான காரியங்களை செய்கிறார்கள்‌. 
இதனால்‌ தேவனாகிய கர்த்தர்‌, 
தம்முடைய ஜனத்தின்மீது கோபங்கொண்டு, 
அவர்களை சத்துருக்களின்‌ கைகளில்‌ 
ஒப்புக்கொடுத்துவிடுகிறார்‌. சத்துருக்களோ 
கர்த்தருடைய பிள்ளைகளை அநீதியாய்‌ 
அடக்கி ஒடுக்குகிறார்கள்‌. 


ஒருவருக்கொருவர்‌ 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தாங்கள்‌ வேதனைப்படும்போது கர்த்தர்‌ 
தங்களுக்கு உதவிசெய்வார்‌ என்று 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ எதிர்பார்த்தார்கள்‌. 
தங்களுக்கு கர்த்தரிடத்திலிருந்து நியாயம்‌ 
கிடைக்கும்‌ என்றும்‌ ஆசையாய்‌ 
நம்பினார்கள்‌. ஆனால்‌ நியாயம்‌ 
அவர்களுக்கு தூரமாயிற்று. அவர்களுடைய 
நீதி அவர்களோடு கூடவரவில்லை. அவர்கள்‌ 
வெளிச்சத்திற்கு காத்திருந்தார்கள்‌. ஆனால்‌ 
அவர்களுக்கு ஏமாற்றமே உண்டாயிற்று, 
அவர்களுக்கு வெளிச்சம்‌ உண்டாகவில்லை. 
இருள்‌ உண்டாயிற்று. அவர்கள்‌ 
பிரகாசித்திற்கு காத்திருந்தார்கள்‌. ஆனால்‌ 
அவர்கள்‌ எதிர்பார்த்த பிரகாசம்‌ அவர்களுக்கு 
உண்டாகவில்லை. அந்தகாரமே உண்டாயிற்று. 
அந்தகாரத்திலே அவர்கள்‌ நடக்க 
வேண்டியதாயிற்று. 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
காத்திருந்தார்கள்‌. ஆனால்‌ அவர்களால்‌. 
நியாயத்தைக்‌ கண்டுபிடிக்க முடியவில்லை. 
அவர்கள்‌ இரட்சிப்புக்குக்‌ காத்திருந்தார்கள்‌ 
ஆனால்‌ இரட்சிப்பு அவர்களுக்கு 
தூரமாயிற்று. கர்த்தர்‌ தம்முடைய ஜனத்தை 
இரட்சிப்பதாக  வாக்குப்பண்ணியிருக்கிறார்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனத்தாரும்‌ 'ஜெபத்தோடும்‌. 
உபவாசத்தோடும்‌, தங்களுடைய 
இரட்சிப்புக்காக காத்திருக்கிறார்கள்‌. 
கர்த்தரிடத்தில்‌ பயப்பக்தியோடு விண்ணப்பம்‌ 
பண்ணுகிறார்கள்‌. ஆனால்‌ அவர்களுக்கு. 
இரட்சிப்பு வரவில்லை. அவர்கள்‌ 
அந்தகாரத்தில்‌ நடக்கிறார்கள்‌. 


நியாயத்திற்காக 


கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு 
நாளுக்கு நாள்‌ உபத்திரவம்‌ அதிகமாயிற்று. 
அவர்களுடைய சரீரத்தில்‌ தெம்பில்லை. 
உள்ளத்தில்‌ பெலமில்லை. அவர்களால்‌ 
தெளிவாக. சிந்திக்கவும்‌ முடியவில்லை. 
அவர்களுடைய மனக்கண்களும்‌ 
மங்கிப்போயிற்று. அவர்கள்‌ குருடரைப்போல்‌ 
குவரைப்பிடித்து, கண்ணில்லாதவர்களைப்‌ 
போல தடவுகிறார்கள்‌. வெளிச்சத்தை 
விரும்பாமல்‌ இருளிலே நடக்கிறவர்களுக்கு 
அழிவு வரும்‌. 


குருடரைப்போல சுவரைப்பிடித்து 
தடவுகிறார்கள்‌, இரவில்‌ இடறுகிறதுபோல, 
பட்டப்பகலிலும்‌ இடறுகிறார்கள்‌. அவர்கள்‌ 
செத்தவர்களைப்போல்‌ பாழிடங்களிலிருக்கி 
நார்கள்‌. (ஏசா 5940). 
பாபிலோன்‌ தேசத்து, 
செத்தவர்களைப்போலவே. 
உலர்ந்துபோன எலும்புகளாகயிருக்கிறார்கள்‌. 





i FTE 
TT 


அந்நிய ஜாதியார்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரை 
கர்த்தருக்கு விரோதமாகப்‌ பாவஞ்‌ 
செய்யப்பண்ணாதபடிக்கு, அவர்கள்‌ கானான்‌ 
தேசத்திலே குடியிருக்கவேண்டாம்‌:: 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ அவர்கள்‌ தேவர்களைச்‌ 
சேவித்தால்‌, அது அவர்களுக்குக்‌ 
கண்ணியாயிருக்கும்‌ என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌ (யாத்‌ 23:33). 


இஸ்ரவேல்‌ ஜனத்தாரைக்‌ _ குறித்து. 
தேவன்‌ கரிசனையோடு இருக்கிறார்‌. 
அவர்கள்‌ தண்ணீரைப்போன்று 
நிலையற்றவர்கள்‌ ட்‌ சிறிய பிரச்சனை 
வந்தாலும்‌ எதிராக 


றுமுறுக்கிறவர்க த கையினால்‌. 
இற்‌ 


ஸ்ரவேலர்கள்‌ 
அவர்களுடைய தேவர்களோடும்‌ 
(எண்‌ ॥; 


உடன்படிக்கை பண்ணக்கூடாது. 


எண்‌ 13-14; எண்‌ 21) 

பரிசுத்த வேதாகமத்தில்‌ அந்நிய 
தேவர்களைப்பற்றியும்‌, அவர்களை 
ஆராதிக்கிறவர்களைப்பற்றியும்‌ ஒரு சில 
செய்திகள்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. அதன்‌ 
விவரம்‌ வருமாறு : 


1. அந்நிய தேவர்களை 
ஆராதிக்கக்கூடாது. (யாத்‌ 20:3) 


அந்நிய தேவர்களை உருவாக்குதல்‌. 
யாத்‌ 20:4; யாத்‌ 32:4,20; உபா 4. 
ஏசா. 4019-20: ஏசா 

ஆப 2:18: அப்‌ 19:24-25) 


3, அந்நிய தேவர்களை உருவாக்குவது 
'தடைபண்ணப்பட்டிருக்கிறது. 
(யாத்‌ 20:4; யாத்‌ 34:17) 


4. அந்நிய 


உருவாக்குவதற்குப்‌ 
பொருட்கள்‌. 


தேவர்களை 


1) பொன்னும்‌ வெள்ளியும்‌ 
யாத்‌ 32:3-4; சங்‌ 11 

சங்‌ 3595-7; ஏசா 2:20; 
ஏசா 30:22; ஏசா 31:7; ஓசி 8:4) 


(2) மரமும்‌, கல்லும்‌ (லேவி So 
உபா 4:28; 2இராஜா 1 
ஏசா 3719; ஏசா fr 
ஏசா 45:20; எசே 20:32) 

5. அந்நிய தெய்வங்களுக்கு பல பெயர்கள்‌ 


உள்ளன. 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


6. விக்கிரகாராதனை 
வெவ்வேறாக இருக்கும்‌. 


முறைமைகள்‌ 


விக்கிரகங்களின்‌ அளவும்‌, 
(ரோமர்‌ 1:21-27; வெளி 
உபா 45-16). 


ரூபமும்‌ 
9:20-21. 


விக்கிரகங்களை 
வரும்‌ முடிவு 
கலா 519-21; 
வெளி 22:15) 


பரிசுத்த வேதாகமத்தில்‌ ஏராளமான 
அந்நிய தெய்வங்களைப்பற்றியும்‌, 
அவைகளின்‌: பெயர்களைப்பற்றியும்‌ 
சொல்லப்பட்டிருக்கிற அதன்‌ விவரம்‌ 
வருமாறு : 

1. மோளேகு  - அம்மோனியரின்‌ தேசிய 


தெய்வம்‌. இது மோவாபியரின்‌ காமோஸ்‌ 
தெய்வத்தைப்‌ போன்றது. (லேவி 18:21; 


ராதிப்போருக்‌ 
கொளி ர 


691; 
வெளி 218: 


சியாவில்‌ 
ரபலமாக. 

இது சூரிய 
(அழைக்கப்ப்பத. 
2 நியா 6:25-32 
32, 


1 
; 1இராஜா 19:18. 
2இராஜா 3:2; 
2இராஜா 11:18; 
2இராஜா 21:3; 
[நாளா 4:33; [நாளா 


எரே 111317; 
எரே 23:13,27. 


எரே 12:16; எரே 


எரே 
செப்‌ 
பாகாலின்‌ 
மேடையில்‌ 
இருக்கும்‌. சூரிய உதயத்தையும்‌, சூரிய 
அஸ்தமனத்தையும்‌ 


ஓசி 131; 


உயர்ந்த. 


வசதியாக பாகாலின்‌ 
மலையுச்சியில்‌ கட்டினார்கள்‌. 

3, பாகால்‌-பேரீத்‌ சேகேமியரின்‌ தெய்வம்‌. 
பாகாலின்‌ உடன்படிக்கை என்பது, 


இதன்‌ பொருள்‌. (நியா 8:33; நியா 9:4) 





i FTE 
TT 


ஆகையால்‌ நீ தீர்க்கதரிசனம்‌ 
உரைத்து, அவர்களோடே சொல்லவேண்டியது 
என்னவென்றால்‌: கர்த்தராகிய ஆண்டவர்‌ 
உரைக்கிறார்‌, இதோ, என்‌ ஜனங்களே, நான்‌ 
உங்கள்‌ மிரேதக்குழிகளைத்‌ திறந்து, 
உங்களை உங்கள்‌ பிரேதக்குழிகளிலிகந்ு 
வெளிப்படவும்‌, உங்களை 

தேசத்துக்கு ள்‌ 
(எசே 37:12) 


இஸ்ரவேல்‌ ஜனத்தாரின்‌ 
அற்றுப்போயிற்று. நியாயம்‌ 
தூரமாயிருக்கிறது. 
அந்தகாரத்திலே நடக்கிறார்கள்‌. 
அனைவரும்‌ கரடிகளைப்‌ போல 


நம்பிக்கை 
அவர்களுக்கு 
அவர்கள்‌ 
நாங்கள்‌ 
உறுமி, 


புறாக்களைப்போலக்‌ 
கூலிக்கொண்டிருக்கிறோம்‌" 
என்று சொல்லுகிறார்கள்‌ 


(எசா 910 
தங்களுடைய 
புலம்பி 


ண்‌ 


காத்ிரக்கிறார்கள்‌ 
அவர்களால்‌ அதை 
கண்டுபிடிக்க முடியவில்லை. தங்களுடைய 
இரட்சிப்புக்காக காத்திருக்கிறார்கள்‌ 
ஆனால்‌ அவர்களுடைய 
இரட்சிப்பு அவர்களை விட்டுத்‌ தூரமாயிற்று. 
எங்கள்‌ மீறூதல்கள்‌ 
ஏசா 59:12-15 


ஏசா 59:12. எங்கள்‌ மீறுதல்கன்‌ உமக்கு. 
முன்பாக மிகுதியாயிருந்து, எங்கள்‌ 
பாவங்கன்‌ எங்களுக்கு விரோதமாய்ச்‌ 
காட்சி சொல்லுகிறது; எங்கள்‌ 
மீறுதல்கன்‌ எங்கனோடே இருக்கிறது; 
எங்கள்‌ அக்கிரமங்களை 


அறித்திருக்கிறோம்‌. 


ஏசா 59:18. கர்த்தருக்கு விரோதமாய்த்‌ 
துரோகம்பண்ணி, பொய்பேசி, எங்கள்‌ 
தேவனைவிட்டுப்‌ பின்வாங்கினோம்‌; 
கொடுமையாகும்‌ கலகமாகவும்‌. 
பேசினோம்‌; கன்னவார்த்தைகளைக்‌ 
கர்ப்பத்தரித்து, இருதயத்திலிருந்து 
யிறப்பிக்கப்பண்ணினோம்‌. 

ஏசா 5914. நியாயம்‌ பின்னிட்டு 
அகன்றது; தீதி தூரமாய்‌ தின்றது; 
சத்தியம்‌ வீதியிலே இடறி, யதார்த்தம்‌ 
வந்து சேரமாட்டாமற்போகிறது. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சத்தியம்‌ 

பொல்லாப்பை 

வில்குகிறவன்‌. 

கொன்னையாகிறான்‌; இதைக்‌ கர்த்தர்‌ 

பார்த்து தியாயமில்லையென்று 
விசனமுன்னவரானார்‌. 


இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ தேவனுக்கு 
விரோதமாக கலகம்‌ செய்திருக்கிறார்கள்‌. 
அவருடைய பிரமாணங்களை மீறி அவருக்கு 
கோபம்‌ உண்டுபண்ணியிருக்கிறார்கள்‌. 
இப்போது அவர்கள்‌ _ மிகுந்த 
வேதனையிலும்‌, நெருக்கத்திலும்‌ 
இருக்கிறார்கள்‌. பாபிலோன்‌ தேசத்து 
சிறையிருப்பில்‌' ஒடுக்கப்பட்டு, 
உபத்திரவங்களை அனுபவிக்கிறார்கள்‌. 
கர்த்தரை நோக்கிக்‌ கூப்பிட்டாலும்‌, கர்த்தர்‌ 
அவர்களுக்கு இன்னும்‌ 
கொடுக்கவில்லை. 

ழ்நிலையில்‌, இஸ்ரவேல்‌ 
தாங்கள்‌ செய்த பாவங்களையெல்லாம்‌. 
அங்கீகரிக்கிறார்கள்‌. 


“எங்கள்‌ மீறுதல்கள்‌ உமக்கு முன்பாக 
மிகுதியாமிருந்து. எங்கள்‌ "பாவங்கள்‌ 
விரோதமாய்ச்‌ சாட்சி 
எங்கள்‌ மீறுதல்கள்‌ 

இருக்கிறது: எங்கள்‌ 
அறிந்திருக்கிறோம்‌" 


எங்களோடே 
அக்கிரமங்களை 
(ஏசா 59:12). 


இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ பாவம்‌ 
செய்திருக்கிறார்கள்‌ என்பதற்கு, வேறு யாரும்‌ 
வந்து சாட்சி சொல்ல வேண்டிய அவசியம்‌ 
இல்லாமல்‌ போயிற்று அவர்களுடைய 
பாவங்களே அவர்களுக்கு விரோதமாக 
சாட்சி சொல்லுகிறது. தங்களுடைய 
அக்கிரமங்களை அவர்கள்‌ அறிந்திருந்தாலும்‌, 
அதற்காக மனம்‌ வருந்தி, 
அவற்றைவிட்டு விலகி வர அவர்கள்‌ 
மேற்கொள்ளவில்லை. 
தங்களுடைய 
அக்கிரமங்களையும்‌, 
வெளியே தெரியாமல்‌,  மூடிமறைப்பதற்கு 
முயற்சி பண்ணுகிறார்கள்‌. தன்‌ பாவத்தை 
மறைக்கிறவன்‌ வாழ்வடையமாட்டான்‌. 
அதை, அறிக்கை செய்து 
விட்டுவிடுகிறவனோ தேவனுடைய 
இரக்கங்களைப்‌ பெற்றுக்கொள்வான்‌. 





f= FTE 
TT 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ இப்போது 
தங்களுடைய பாவத்தின்‌ தீமைகளையும்‌, 
அதன்‌ கொடுமைகளையும்‌, அதனால்‌ வரும்‌ 
நியாயத்தீர்ப்புக்களையும்‌ அறிந்திருக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ கர்த்தருக்கு விரோதமாய்த்‌ 
துரோகம்பண்ணினார்கள்‌. பொய்பேசினார்கள்‌, 
தங்கள்‌ தேவனைவிட்டுப்‌ பின்வாங்கிப்‌ 
போனார்கள்‌. "கொடுமையாகவும்‌ கலகமாகவும்‌ 
பேசினோம்‌; கள்ளவார்த்தைகளைக்‌. 
கர்ப்பந்தரித்து, இருதயத்திலிருந்து பிறப்பிக்கப்‌ 
பண்ணினோம்‌" (ஏசா 5943) என்று 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌, தாங்கள்‌ செய்த 
பாவங்களை வேதனையோடும்‌, 
வருத்தத்தோடும்‌ சொல்லுகிறார்கள்‌. 


மற்ற ஜனங்களுடைய பாவங்களைவிட 
கர்த்தருடைய ஜனங்களின்‌ பாவங்கள்‌ 
மிகவும்‌ மோசமானதாகயிருக்கும்‌. 
மற்றவர்கள்‌. பொதுவாக மனுஷருக்கு. 
விரோதமாய்ப்‌ பாவம்‌ செய்வார்கள்‌. 
கர்த்தருடைய பிள்ளைகளோ, கர்த்தருக்கு 
விரோதமாகவே பாவம்‌ செய்கிறார்கள்‌. 
அவருக்கு லிரோதமாகக்‌ கலகம்பண்ணுகி 
நார்கள்‌. கர்த்தருக்கு விரோதமாகப்‌ 
பொய்களையும்‌, கள்ள வார்த்தைகளையும்‌ 
பேசுகிறார்கள்‌. 


சர்த்தணப்பற்றி ஸ்ரவேல்‌. 
ஜனத்தாருக்கு நன்றாகத்‌ தெரிந்திருந்தும்‌. 
அவரைப்பற்றி தப்பிதமாகச்‌ 
சொல்லுகிறார்கள்‌. கர்த்தருடைய 
சபாவத்தைப்பற்றி உண்மையாய்ப்‌ பேசாமல்‌, 
அதைத்‌ திரித்துப்பேசி, பொய்பேசுகிறார்கள்‌. 
கர்த்தரைப்பற்றி கள்ளவார்த்தைகளைச்‌ 
சொல்லுகிறார்கள்‌. கர்த்தரோடு தாங்கள்‌ 
செய்து... கொண்ட க 

முறித்துப்போடுகிறார்கள்‌ 


பொய்காரணங்களைச்‌ 


சொல்லுகிறார்கள்‌. 
அவர்களுடைய வாயில்‌ கள்ள வார்த்தைகளே 


வெளிவருகிறது. 
தூரமாயிற்று. 


சத்தியம்‌ அவர்களுக்குத்‌ 
ல்‌. ஜனத்தார்‌. 


பாவம்‌ பெருகியிரு 


மனச்சாட்சியில்‌ 


மத்தியிலே. 
றது. அவர்களுடைய 

உண்மையில்லை. 
அவர்களிடத்தில்‌ பரிசுத்தமில்லை. 
அவர்களுடைய கிரியைகளில்‌ நீதியும்‌, 
நேர்மையும்‌, கண்ணியமும்‌ காணப்படவில்லை. 
கர்த்தருக்கு உண்மையோடிருக்காதவர்கள்‌, 
மற்ற மனுஷரிடத்திலும்‌ உண்மையோடிருக்க 
மாட்டார்கள்‌. கர்த்தரை வஞ்சிக்க 
நினைக்கிறவர்கள்‌, ற்‌ 


மனுஷரையும்‌ வஞ்சிப்பார்கள்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தரிடத்தில்‌ பொய்சொல்லுகிறவர்கள்‌, 
மனுஷரிடத்திலும்‌ பொய்சொல்லுவார்கள்‌. 


இஸ்ரவேல்‌. 
கொடுமையாகவும்‌, 

பேசுகிறார்கள்‌ (ஏசா 59:13) 
அ சத்தியத்தை 
தகாத ஆகும்‌. அவர்கள்‌ 
கள்ளவார்த்தைகளை _ கர்ப்பந்தரிக்கிறார்கள்‌. 
தங்கள்‌ இருதயத்திலிருந்து பொய்யை 
பிறப்பிக்கப்பண்ணுகிறார்கள்‌. 


ஜனத்தார்‌ 
கலகமாகவும்‌ 
இல்வாறு 
மீறுவதும்‌, 
விரோதமாய்‌ 


கள்ளவார்த்தைகளெல்லாம்‌, 
சிந்திக்காமல்‌ அவசரப்பட்டு பேசும்‌ 
வார்த்தைகளாகும்‌. ஆனால்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாரோ, சிந்தித்து, தீர்மானித்து, 
வேண்டுமென்றே கள்ள வார்த்தைகளைப்‌ 
பேசுகிறார்கள்‌. கள்ளவார்த்தைகளை 
கர்ப்பந்தரித்து, தங்கள்‌ இருதயத்திலிருந்து 
பிறப்பிக்கப்பண்ணுகிறார்கள்‌. ஒரே நாளில்‌ 
கர்ப்பந்தரித்து அதே நாளில்‌ குழந்தை 
பெறமுடியாது. குழந்தை கர்ப்பத்தில்‌ 
வளரவேண்டும்‌. இஸ்ரவேல்‌ ஜனங்களோ, 
த்தை க இருதயத்தில்‌ 
தியானித்‌; எப்படி 
பேசவேண்டுமென்று யோசித்து. ஏற்றவேளை 
வரும்போது, கள்ளவார்த்தைகளை 
துணிகரமாய்ப்‌ பேசுகிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ 


கள்ளவார்த்தைகள்‌. 


ஜனங்கள்‌ 


என்று சொல்லுகிறார்கள்‌. 
இருதயத்தின்‌ நிறைவினால்‌ வாய்‌ பேசுகிறது. 
அவர்களுடைய இருதயமும்‌ வாயின்‌ 
வார்த்தைகளும்‌ ஒத்துப்போகிறது. 
இருதயத்திலும்‌ கள்ளத்தனம்‌, வாயின்‌ 
வார்த்தைகளிலும்‌ கள்ளத்தனம்‌. 
“அவரவர்‌ தங்கள்‌ தோழரோடே 
பொய்பேசுகிறார்கள்‌: இச்சக உதடுகளால்‌ 
இருமனதாய்ப்‌ பேசுகிறார்கள்‌" (சங்‌ 12:2) 


தங்களுடைய கபடமான இருதயத்தை 
த்துக்கொள்‌ இஸ்ரவேல்‌ 


பாவம்‌ நிரம்பியிருக்கிறது. 
சாபம்‌ நிரம்பியிருக்கிறது. 





f= THE 
TT 


“நியாயம்‌ பின்னிட்டு அகன்றது: நீதி 
தூரமாய்‌ நின்றது: சத்தியம்‌ வீதியிலே இடறி. 
யதார்த்தம்‌ வந்து சேரமாட்டாமற்போகிறது” 
(ஏசா 59:14) என்று இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 


வெள்ளம்போல பிரவாசித்து 
ஆனால்‌ இஸ்ரவேல்‌ தேசத்திலே 
பின்னிட்டு அகன்றது. 
போகவேண்டிய நதி, பின்னால்‌ போகிறது. 


இஸ்ரவேல்‌ தேசத்தில்‌ நீதியுமில்லை, 
நியாயமுமில்லை. நீதி என்னும்‌ பேரில்‌, 
ஏராளமாய்‌ அநீதி நடக்கிறது. நீதி தூரமாய்‌ 
நிற்கிறது. தங்களுடைய அநீதியை நிலை 
மாய்மாலக்காரர்கள்‌ 


அழைக்கிறார்கள்‌. 
வாசம்பண்ணவேண்டும்‌. 
நியாயஸ்தலத்தைவிட்டுத்‌ தூரமாய்‌ நிற்கிறது. 
“சத்தியம்‌ வீ) 
வந்து சேரமாட்டாமற்போகிறது” (ஏசா 59:14). 
ஜனங்கள்‌ பொதுவாக பேசுகிற 
சம்பாஷணையிலும்‌ சத்தியம்‌ இல்லை. 
யாரை நம்புவது என்றும்‌, யாரை 
நம்பக்கூடாது என்றும்‌ ஒருவருக்கும்‌ 
புரியவில்லை. எது சத்தியம்‌ என்றும்‌, எது, 
யதார்த்தம்‌ என்றும்‌ கண்டுபிடிப்பதே மிகவும்‌ 
சிரமமாயிருக்கிறது. 


ஜனங்கள்‌ நன்மை செய்கிறவர்களுக்கு 
விரோதமாயிருக்கிறார்கள்‌. தீமை 
செய்கிறவனுக்கு 

கொடுக்கப்படுவதில்லை. 

விலகுகிறவன்கூட, 

விழுந்துவிடுகிறான்‌. 

செய்வதுபோலவே மற்றவர்களும்‌ தீமை 
செய்யவேண்டுமென்று பொல்லாதவர்கள்‌ 
நினைக்கிறார்கள்‌. தங்களுடைய 
பாவங்களிலும்‌ துன்மார்க்கங்களிலும்‌ 
பங்குபெறாதவர்களை அவர்கள்‌ 
பகைக்கிறார்கள்‌. சத்தியம்‌ தள்ளுபடியாயிற்று. 
பொல்லாப்பைவிட்டு றவன்‌ 
கொள்ளையாகிறான்‌. “கொள்ளையாகிறான்‌” 
என்னும்‌ வார்த்தைக்‌ 
“பைத்தியக்காரனாக எண்ணப்படுகிறான்‌' 
என்று பொருள்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


மனுஷர்‌ மத்தியிலே அநியாயமும்‌: 
அக்கிரமமும்‌ நிரம்பியிருக்கிறது. தேசத்திலே 
நன்மை செய்வார்‌ ஒருவருமில்லை. 
இவையெல்லாவற்றிலும்‌ பரலோகத்திலிருக்கிற 
தேவனுக்கு  சந்தோஷமில்லை. அவர்‌ 
மனுஷருடைய பாவங்களையும்‌, 
துன்மார்க்கத்தையும்‌ வெறுக்கிறார்‌. பூமியில்‌. 
காணப்படுகிற துன்மார்க்கத்தை கர்த்தர்‌ 
பார்த்து, “நியாயமில்லை என்று 
விசனமுள்ளவரானார்‌" (ஏசா 59:15). 


மனுஷர்கள்‌. 'கசியமாய்ப்‌ 
செய்கிறார்கள்‌. வெளி சத்திற்க 
செய்வதுபோல காண்பிக்கிறார்கள்‌. ஆனால்‌ 
தீங்கு செய்கிறார்கள்‌. நம்முடைய 
பாவங்களை மனுஷருடைய கண்களுக்கு 
மறைத்துவிடலாம்‌. கர்த்தருக்கு மறைவான 
காரியம்‌ ஒன்றுமேயில்லை. சர்வமும்‌ 
அவருக்கு வெளிச்சமாயும்‌, 
வெளியரங்கமாயும்‌ இருக்கிறது. இஸ்ரவேல்‌. 
ஜனத்தாருடைய பாவங்கள்‌ கர்த்தருக்கு, 
விசனமாயிருக்கிறது. ஆனாலும்‌, பாவிகள்‌ 
தங்கள்‌ பாவவழிகளைவிட்டுத்‌ 
திரும்பும்போது, கர்த்தர்‌ தம்முடைய 
பெரிதான கிருபையினால்‌, அவர்களோடு 
ஒப்புரவாகிறார்‌. 


பாவம்‌ 
நன்மை 


தேவனுடைய நீதி 
ஏசா 59:16,17 


ஏசா 59:16. ஒருவரும்‌ இல்லையென்று 
கண்டு, விண்ணப்பம்‌ பண்ணுகிறவன்‌ 


இல்லையென்று ஆச்சரியப்பட்டார்‌; 
ஆதலால்‌ அவருடைய புயமே 
அவருக்கு இரட்சிப்பாகி, அவருடைய 
தீதியே அவரைத்‌ தாங்குகிறது. 


ஏசா 5912. நீதியை 
மார்க்கவசமாக அணித்து, 
இரட்சிப்பென்னும்‌ சீராவைத்‌ தமது 
சிரசில்‌ 


அவர்‌ 


உடுப்பாகஉடுத்து, வைராக்கியத்தைச்‌. 
சால்வையாகப்‌ போர்த்துக்கொண்டார்‌. 





i THE 
TT 


வல்கள்‌ கர்த்தருடைய பார்வைக்கு 

விசனமாயிருக்கிறது. ஆனாலும்‌ 

ர்த்தர்‌ தம்முடைய 

_இரட்ரிக்கவேண்டுமென்று 

தம்முடைய 

தம்முடைய 

நாமத்தினிமித்தமாயும்‌ கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரரை இரட்சிக்கிறார்‌. 


கர்த்தர்‌ தம்முடைய ஜனங்களை 
இரட்சிப்பதற்கு முன்பாகவே, அவர்களுடைய 
பலவீனங்களையும்‌, துன்மார்க்கங்களையும்‌ 
அவர்களுக்கு எடுத்துச்‌ சொல்லுகிறார்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ மத்தியில்‌ நன்மை 
செய்கிறவன்‌. ஒருவனுமில்லை. ஒருவனி 
பத்திலும்‌ பன்‌ அவர்கள்‌ மத்தியிலே. 
நியாயம்‌ 
தூரமாய்‌ 
றிற்று. 


பாவிகளாகமிருந்தாலும்‌, 


தங்களுடைய 
துன்மார்க்கமான கிரியைகளை விட்டுவிட்டு, 
ஒருவனும்‌ மனந்திரும்பி கர்த்தரிடத்தில்‌ 
வரவில்லை. தனக்காகவோ அல்லது 
தங்கள்‌ தேசத்திற்காகவோ இஸ்ரவேல்‌: 
புத்திரரில்‌ ஒருவரும்‌ கர்த்தரிடத்தில்‌ 
விண்ணப்பம்பண்ண வில்லை. ம்‌ 
தங்கள்‌ ஜனத்திற்காக 
ஒருவரும்‌ ல்‌ 
விண்ணப்பம்‌ பண்ணுகிறவன்‌ இல்லையென்று. 
ஆச்சரியப்பட்டார்‌” (ஏசா 59:16) 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
பொல்லாப்பு செய்கிறார்கள்‌. 
தேவனுடைய நீதியான 
அவர்கள்மீது வந்திருக்கிறது. 


கர்த்தரிடத்தில்‌ ஜெபிக்கவில்லை. 
தங்களிடத்தில்‌ ஏதாவது ஒரு நற்கிரியை 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


உள்ளது என்று ஒருவராலும்‌ சொல்ல 
முடியவில்லை. எல்லோரும்‌ பாவம்‌ செய்து 
ஏகமாய்க்‌ கெட்டுப்போயிருக்கிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ இதற்கு முன்பு 
கர்த்தரிடத்தில்‌ வழக்காடினார்கள்‌. தாங்கள்‌ 
உபவாசம்பண்ணும்போது கர்த்தர்‌ தங்களை 
நோக்கவில்லை என்று அவர்மீது குற்றம்‌. 
சொன்னார்கள்‌. தங்கள்‌ ஆத்துமாக்களை 
ஒடுக்கும்போது கர்த்தர்‌ அதை 
அறிந்துகொள்ளலில்லை என்றும்‌ அவர்கள்‌ 
கர்த்தருக்கு விரோதமாய்‌ முறுமுறுத்தார்கள்‌ 
(ஏசா 58:3). 
அவர்கள்மீது 
அவர்கள்‌ கர்த்தரிடத்தில்‌ விண்ணப்பமே 
பண்ணவில்லை. தம்மிடத்தில்‌ 
'விண்ணப்பம்பண்ணுகிறவன்‌ ஒருவருமில்லை 
என்று கர்த்தர்‌ கண்டு மிகவும்‌ 
ஆச்சரியப்படுகிறார்‌. 


ஆதலால்‌ கர்த்தருடைய புயமே 
அவருக்கு இரட்சிப்பாகி, அவருடைய நீதியே 
அவரைத்‌ தாங்குகிறது. கர்த்தர்‌ தம்முடைய 
பலத்தையும்‌ நீதியையும்‌, தம்முடைய 

ங்களுக்‌ பயன்படுத்துகிறார்‌. 


ஜனத்தார்‌ 
இரட்சிக்கப்படுகிறார்கள்‌. கர்த்தருடைய 
அவர்களுடைய  மனச்சாட்சியில்‌ 
கிரியை நடப்பிக்கிறது. கர்த்தருடைய 
ஆவியானவர்‌ அவர்களுடைய  இருதயங்‌. 
களை ஏவுகிறார்‌. நாம்‌ இரட்சிக்கப்படும்போது 
நம்முடைய மனம்‌ மறுரூபப்படவேண்டும்‌. 
நம்முடைய இருதயம்‌ புதுப்பிக்கப்படவேண்டும்‌. 
இதுவே நம்முடைய ஆத்தும இரட்சிப்பின்‌ 
ஆரம்ப நிலை. மனுஷருடைய 
பரிசுத்தத்தினால்‌ அவர்க ளுடைய 
புதுப்பிக்கப்படாது. கர்த்தருடைய கிருபை 
நம்முடைய மனச்சாட்சியில்‌ கிரியை 
நடப்பிக்கும்‌ போதுதான்‌ நம்முடைய மனம்‌ 
மறுரூபமாக்கப்படும்‌. அப்போதுதான்‌. 
நம்முடைய இருதயம்‌ புதுப்பிக்கப்படும்‌. 


மனம்‌ 


்‌ ன்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
கோரேசு ராஜாவின்‌ ஆலியை ஏவினார்‌. 
அப்போது கோரேசு கர்த்தருடைய ஜனத்தை 
பாமிலோன்‌ தேசத்து சிறையிருப்பிலிருந்து 
விடுதலை பண்ணினான்‌. இந்த விடுதலை 
இஸ்ரவேல்‌ ஜனத்தாரின்‌ பலத்தினாலோ, 
பராக்கிரமத்தினாலோ உண்டானதல்ல. இது 
சேனைகளின்‌ கர்த்தருடைய ஆவியான 
ல உண்டாயிற்று. இரட்சிக்கக்கூடாத 

கர்த்தருடைய கரம்‌ ஒருபோதும்‌ 
குறுகிப்போவதில்லை 





i THEN 
TT 


கர்த்தர்‌ மனுஷருடைய பாவங்களைப்‌ 
பார்த்து, தம்முடைய நீதியினால்‌, தம்முடைய 
கரத்தை அவர்களுக்கு விரோதமாய்‌ 
நீட்டுகிறார்‌. அதே வேளையில்‌ கர்த்தர்‌ 
தம்முடைய கிருபையினால்‌, ம்‌ 
கரத்தை, அவர்களுடைய 

ஆதரவாக நீட்டுகிறார்‌. இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
எல்லோருமே தேவனுக்கு விரோதமாய்ப்‌ பாவம்‌ 


எதிர்பார்க்கக்கூடாது. 
கர்த்தரோ தம்முடைய 

தம்முடைய ஜனங்களுக்கு. 

ம்‌ காண்பிக்கிறார்‌ 

ம்‌ ஜனங்களுக்கு 
சத்துருவாயிருக்கிறவர்களைத்‌ தண்டிக்கிறார்‌. 


"உன்‌. நீதிமினிமித்தமும்‌ உன்‌ 
இருதயத்தினுடைய உத்தமத்தினிமித்தமும்‌ நீ 
அவர்கள்‌ தேசத்தைச்‌  சுதந்தரிக்கும்படி 
பிரவேசிப்பதில்லை: அந்த ஜாதிகளுடைய 
ஆகாமியத்தினிமித்தமாகவும்‌ ஆபிரகாம்‌ 
ஈசாக்கு யாக்கோபு என்னும்‌ உன்‌ 
பிதாக்களுக்குக்‌ கர்த்தர்‌ ஆணையிட்டுச்‌ 
சொன்ன வார்த்தையை 
நிறைவேற்றும்படியாகவும்‌, உன்‌ தேவனாகிய 
கர்த்தர்‌ அவர்களை உனக்கு முன்பாகத்‌ 
தூரத்திவிடுகிறார்‌" (உபா 9:5). 

இஸ்ரவேல்‌ 
நீதியினிமித்தமாய்‌ 
அவர்களுடைய 
துரத்தப்படவில்லை. 
துன்மார்க்கத்தினிமித்தமாய்‌ 
இஸ்ரவேல்‌ 


துரத்தப்பட்டார்கள்‌. 


ஜனத்தாரின்‌ 
சத்துருக்கள்‌ 
தேசத்திலிருந்து, 
தங்களுடைய 
சத்துருக்கள்‌ 
தேசத்திலிருந்து 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


நம்மை இரட்சிப்பதற்கு, நம்முடைய நீதியைப்‌ 
பார்க்காமல்‌, தம்முடைய ஒரே பேறான 
குமாரனாகிய இயேசகிறிஸ்துவின்‌ நீதியைப்‌ 
பார்க்கிறார்‌. கிறிஸ்துவானவர்‌ நமக்காகப்‌ 
பரிந்துபேசம்‌ ஜெபத்தை பிதாவானவர்‌ 
கேட்கிறார்‌. 


'நான்‌ கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக்‌ 
கொள்ளும்படிக்கும்‌, நியாயப்பிரமாணத்தினால்‌ 
வருகிற சுயநீதியை உடையவனாயிராமல்‌, 
கிறிஸ்துவைப்‌ பற்றும்‌ விசுவாசத்தினால்‌ 
வருகிறதும்‌ விசுவாசமூலமாய்த்‌ தேவனால்‌ 
உண்டாயிருக்கிறதுமான நீதியை 
உடையவனாயிருந்து, 
இருக்கிறவனென்று. 
இப்டி நான்‌ 
உயிர்த்தெழுதலின்‌. 
அவருடைய பாடுகளின்‌ 
அறிகிறதற்கும்‌, 

மரணத்திற்கொப்பான 
எப்படியாயினும்‌ நான்‌ 
உமிரோடெழுந்திருப்பதற்குத்‌ 
படிக்கும்‌, அவருக்காக 
நஷ்டமென்று விட்டேன்‌; 
எண்ணுகிறேன்‌" (பிலி 3:9-1). 


கர்த்தர்‌ 
பக்கமாக அனத்து இடவும்‌ 
சீராவைத்‌ தமது சிரசில்‌ தரித்து, நீதி 
சரிக்கட்டுதலென்னும்‌. வஸ்திரங்களை 
உடுப்பாகஉடுத்து, வைராக்கியத்தைச்‌ 
சால்வையாகப்‌ போர்த்துக்கொண்டார்‌' 
(ஏசா 591 


கிறிஸ்துவுக்குள்‌ 
காணப்படும்படிக்கும்‌, 
அவரையும்‌ அவருடைய 
வல்லமையையும்‌, 
ஐக்கியத்தையும்‌ 
அவருடைய 
மரணத்திற்குள்ளாகி, 
மரித்தோரிலிருந்து 
தகுதியாகும்‌ 
எல்லாவற்றையும்‌ 
குப்பையுமாக 


கர்த்தருடைய நீதியே 

மார்க்கவசமாயிருக்கிறது. தம்முடைய 
நீதியினால்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
மகிமையைக்‌ காத்துக்கொள்கிறார்‌. 
மார்க்கவசம்‌. நம்முடைய ஜீவனுக்கு 
பாதுகாப்பாயிருப்பதுபோல, கர்த்தருடைய நீதி 
அவருடைய மகிமையைக்‌ 
காத்துக்கொள்வதற்கு மிகவும்‌ 
முக்கியமானதாயிருக்கிறது. இரட்சிப்பு 
என்னும்‌ சீரா கர்த்தருடைய சிரசிலிருக்கிறது. 


அவருக்கு 


அப்போஸ்தலர்‌ பவுல்‌ புதிய ஏற்பாட்டில்‌, 
சர்வாயுவர்க்கத்தைப்பற்றிச்‌ 





ஏசாய! 


f= FTE 
ETT 


"சத்தியம்‌ என்னும்‌ கச்சையை உங்கள்‌ 
அரையில்‌ கட்டினவர்களாயும்‌, நீதியென்னும்‌ 
மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும்‌; 
சமாதானத்தின்‌ சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம்‌ 
என்னும்‌ பாதரட்சையைக்‌  கால்களிலே 
'தொடுத்தவர்களாயும்‌; பொல்லாங்கன்‌ 
எய்யும்‌ அக்கினியாஸ்திரங்களையெல்லாம்‌. 
இனித்தப்போடந்தக்கதாய்‌, எல்லாவற்றிற்கும்‌ 
மேலாக விசுவாசமென்னும்‌ கேடகத்தைப்‌ 
பிடித்துக்கொண்டவர்களாயும்‌ நில்லுங்கள்‌. 
இரட்சணியமென்னும்‌ தலைச்‌ சீராவையும்‌, 
தேவவசனமாகிய ஆவியின்‌ 
பட்டயத்தையும்‌. எடுத்துக்கொள்ளுங்கள்‌" 
(எபே 61447). 
பதலுக்குரியவர்களாகிய. நாமோ 
தெளிந்தவர்களாயிருந்து. விசுவாசம்‌ அன்பு 
என்னும்‌ மார்க்கவசத்தையும்‌, இரட்சிப்பின்‌ 
நம்பிக்கையென்னும்‌ தலைச்சீராவையும்‌ 
தரித்துக்கொண்டிருக்கக்கடவோம்‌" 
(தெச 5:8) 


ல்லாம்‌ தேவனுடைய 
சர்வாயுதவர்க்கங்கள்‌. கர்த்தர்‌ தாமே 
தம்மீது முதலாவதாக 

அதன்பின்பு இவற்றை 

கொடுந்தரக்கிறார இவை 
பிரயோஜனமாயிருக்கும்‌ என்று 

பார்த்து, உறுதிபண்ணி 

நம்மைத்‌ தரிக்கச்‌ 


ஜனத்தாரிடம்‌ 
என்னும்‌. 
ஜீவிக்கவேண்டும்‌. 


இஸ்ரவேல்‌ 

பரிசுத்தமாயிருக்கவேண்டும்‌. 
ஆர்வமோ, நீதியாய்‌ 

என்னும்‌ பத்திவைராக்கியமோ 
காணப்படவில்லை. தங்களுடைய 
பரிசுத்தத்திற்காக அவர்கள்‌ ஒன்றும்‌ செய்ய 
முன்வரவில்லை. ஆகையினால்‌ கர்த்தர்‌ 
தாமே நீதிசரிக்கட்டுதல்‌ என்னும்‌ 
வஸ்திரங்களை தம்மீது உடுப்பாக உடுத்தி, 
வைராக்கியத்தை சால்வையாகப்‌ 
போர்த்துக்கொண்டார்‌. தம்முடைய 
ஜனத்திற்கும்‌ சபைக்கும்‌ சத்துருவாக 
எழும்புகிறவர்கள்மீது கர்த்தர்‌ 
தம்முடைய நீதியைச்‌ சரிக்கட்டுகிறார்‌. 
சத்துருக்கள்மீது தேவனுடைய 


- விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


மீட்பர்‌ 
ஏசா 59:18-21 


ஏசா 5918. கிரியைகளுக்குத்தக்க 
பலனை அளிப்பார்‌ தம்முடைய 


சத்துருக்களிடத்தில்‌ உக்கிரத்தைச்‌. 


ஏசா 59:19. அப்பொ சூரியன்‌. 
அஸ்தமிக்குத்திசைதொடங்கி கர்த்தரின்‌ 
தாமத்துக்கும்‌, சூரியன்‌ உதிக்குத்திசை. 
தொடங்கி அவருடைய மகிமைக்கும்‌ 
பயப்படுவார்கள்‌; வெள்ளம்போல்‌. 
சத்துரு வரும்போது, கர்த்தருடைய 
ஆவியானவர்‌ அவனுக்கு விரோதமாய்க்‌ 
கொடியேற்றுவார்‌. 


ஏசா 5920. மீட்பர்‌ சீயோனுக்கும்‌, 
யாக்கோபிலே. மீறுதலைவிட்டுத்‌ 


திரும்புகிறவர்களுக்கும்‌, வருவார்‌ என்று. 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


ஏசா 59:51. உன்மேலிருக்கிற என்‌ 
ஆவியும்‌, நான்‌ உன்‌ வாயில்‌ அருளிய 
என்‌ வார்த்தைகளும்‌, இதுமுதல்‌ 
என்றென்றைக்கும்‌ உன்‌ வாயிலிருந்தும்‌, 
உன்‌  சுந்ததியின்‌ வாயிலிருந்தும்‌, 
உன்‌ சந்ததியினுடைய சந்ததியின்‌ 
வாயிலிருந்தும்‌ நீங்குவதில்லையென்று 
கர்த்தர்‌... சொல்லுகிறார்‌; இது 
எனக்கு அவர்கனோடிருக்கும்‌ என்‌ 
உடன்படிக்கையென்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 


நீதியினாலேயே 
னு ன த்க்கக்த. இரட்சிப்பு 
உண்டாயிருக்கிறது. யூதர்கள்‌ இப்போது 
பாபிலோன்‌ தேசத்து, 
சிறையிருப்பிலிருக்கிறார்கள்‌. கர்த்தருடைய 
நீதியினால்‌ அவர்கள்‌ சிறையிருப்பிலிருந்து, 
விடுவிக்கப்படுகிறார்கள்‌. இந்த விடுதலை 
தற்காலிகமான  விடுதலையாகயிருந்தாலும்‌, 
இது நம்முடைய ஆத்தும இரட்சிப்புக்கு 
அடையாளமாயிருக்கிறது. 





f= FTN 
TT 


நம்முடைய ஆத்தும 
இரட்சிப்பை வாக்குப்பண்‌ ணுகிறார்‌. 
“கிரியைகளுக்குத்தக்க பலனை அளிப்பார்‌: 
தம்முடைய சத்துருக்களிடத்தில்‌ உக்கிரத்தைச்‌ 


கர்த்தர்‌ 


அவனுக்கு விரோதமாய்க்‌ கொடியேற்றுவார்‌" 
(ஏசா 59189). 


கர்த்தர்‌ நம்முடைய சத்துருக்களின்‌ 
கிரியைகளுக்கு தக்க பலனை அவர்களுக்கு 


தூரதேசத்திலிருந்தாலும்‌ 

தேவனுடைய நீதிக்கும்‌, 

ஜனத்திற்கும்‌ சத்துருக்களாயிருக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ சத்தியத்திற்கு 
பகைஞராயிருக்கிறார்கள்‌. கர்த்தருடைய 
பிள்ளைகளுக்கு விரோதிகளாயிருக்கிறவர்கள்‌ 
கர்த்தருக்கும்‌ விரோதிகளாயிருக்கிறார்கள்‌. 
கர்த்தர்‌ அவர்களை ம்‌ 
நீதியின்‌ பிரகாரம்‌ தண்டிப்பார்‌ 
சத்துருக்களிடத்தில்‌. 

சரிக்கட்டுவார்‌. 

பகைஞருக்குத்‌ , 
தீவுகளுக்கு தக்க பலனையும்‌ சரிக்கட்டுவார்‌ 


கர்த்தர்‌ சத்துருக்கள்மீது உக்கிர 
கோபத்தோடிருந்தாலும்‌, அவர்‌ ஒருபோதும்‌: 
நீதியின்‌ பிரமாணத்தை 

மீறுவதில்லை. தம்முடைய சத்துருக்களை 
தண்டிக்கும்போதும்‌, கர்த்தர்‌ 
தம்முடைய நீதியின்‌ பிரகாரமே தண்டிப்பார்‌. 
தீவுகள்‌ தூரதேசத்திலிருக்கும்‌ அவர்களும்‌ 
ர்த்‌ விரோதமாய்‌ 
கர்த்தர்‌ 

பலனை 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


கர்த்தருடைய சத்துருக்கள்‌ அவருக்கு 
அருகாமையிலிருந்தாலும்‌ , அவரைவிட்டுத்‌. 
தூரத்திலிருந்தாலும்‌, கர்த்தருடைய 
நீதியான நியாயத்தீர்ப்பிலிருந்து அவர்களால்‌ 
தப்பிக்க முடியாது. “உமது கை உமது 
சத்துருக்களெல்லாரையும்‌  எட்டிப்பிடிக்கும்‌; 
உம்மைப்‌ 

கண்டுபிடிக்கும்‌" 


கர்த்தர்‌ தம்முடைய ஜனத்தை 
விடுவிக்கும்போது, அவர்களுக்கு 
சமாதானமும்‌ ஆறுதலும்‌ உண்டாயிருக்கும்‌. 
சத்துருக்களோ கர்த்தருடைய 
பிள்ளைகளுக்கு பகைஞராயிருக்கிறார்கள்‌. 
அவர்களுடைய சமாதானத்தையும்‌, 
பாதுகாப்பையும்‌ சீரழித்துப்போட 
முயற்சிபண்ணுகிறார்கள்‌. அவர்களுடைய 
முயற்சிகள்‌ அவமாய்ப்போகும்‌. சத்துருக்கள்‌ 
வெள்ளம்‌ போல வரும்போது, கர்த்தருடைய 
ஆவியானவர்‌ அவர்களுக்கு விரோதமாய்க்‌ 
கொடியேற்றுவார்‌. அவர்களைத்‌ தோற்று 
ஒடச்செய்வார்‌. சத்துருக்களால்‌ கர்த்தருடைய 
பிள்ளைகளுக்கு விரோதமாய்‌ யுத்தம்பண்ண 
த்தம்‌ கர்த்தருடையது. 

பிள்ளைகளோடு 
கர்த்தரோடு 
கர்த்தருக்கு. 
யாராலும்‌ 


ஆவியானவர்‌ 
சத்துருக்களுக்கு விரோதமாய்‌ 


பிரத்தியட்சமாய்ப்‌ 

“அப்பொழுது சூரியன்‌ 

இன்தமக்குந்திகசதொடங்கி கர்த்தரின்‌ 

சூரியன்‌ உதிக்குந்திசை 

அவருடைய மகிமைக்கும்‌ 
பயப்படுவார்கள்‌" (ஏசா 59:19). 


இந்த வாக்கியம்‌ சுவிசேஷத்தின்‌ 
காலத்தில்‌ பூரணமாய்‌ நிறைவேறும்‌. 
அநேகர்‌ கிழக்கிலும்‌ மேற்கிலுமிருந்து வந்து, 
பரலோகராஜ்யத்தில்‌ ஆபிரகாம்‌ ஈசாக்கு 
யாக்கோபு என்பவர்களோடே 
பந்தியிருப்பார்கள்‌. ராஜ்யத்தின்‌ புத்திரரோ 
ம்‌ "தள்ளப்படுவார்கள்‌; 
பற்கடிப்பும்‌ 
உங்களுக்குச்‌ 
சொல்லுகிறேன்‌ என்று” (மத்‌ 82112) 
இயேசு சொன்னார்‌. 





i FTE 
TT 


காலம்‌ நிறைவேறும்போது, மீட்ராகிய 
விற்றது மூலமாய்‌, 


ஏராளமாய்‌ உண்டாயிருக்கும்‌. 


சுத்திகரிப்பவராக நம்மத்தியிலே வருவார்‌. 
பழைய ஏற்பாட்டிலும்‌, புதிய ஏற்பாட்டிலும்‌ 
இயேசுகிறிஸ்துவைப்பற்றி' 
சொல்லப்பட்டிருக்கிற தீர்க்கதரிசனங்களில்‌. 
ஏராளமானவை ஏற்கெனவே 
நிறைவேறிமிருக்கிறது. கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்து மனுக்குலத்தின்‌ மீட்பராக 
வருவார்‌ என்பதே எல்லா 
வாக்குத்தத்தங்களின்‌ மொத்த சாரமாகும்‌. 
இதுவே எருசலேமில்‌ உண்டாகும்‌ மீட்பு 
பக்தியுள்ள யூதர்கள்‌ இந்த மீட்புக்காக 
விசுவாசத்தோடு காத்துக்கொண்டிருந்தார்கள்‌. 


'அவளும்‌ அந்நேரத்திலே வந்து நின்று. 
கர்த்தரைப்‌... புகழ்ந்து, எருசலேமிலே 
மீட்புண்டாகக்‌ காத்திருந்த யாவருக்கும்‌. 
அவரைக்குறித்துப்‌ பேசினாள்‌" (லூக்‌ 2:38). 
மீட்பராகிய ல்‌ 
நம்முடைய. வு 
மீட்பராகயிருக்கிறார்‌ ந எபிரெய 
வார்த்தை “கோயேல்‌ என்பதாகும்‌. 
கிறிஸ்துவானவர்‌ நம்முடைய உறவின்‌ 
முறை மீட்பராகமிருக்கிறடியினால்‌ அவர்‌ 
நம்முடைய ஆள்தத்துவத்தையும்‌, நம்முடைய 
உடமைகளையும்‌ நமக்கு மீட்டுத்தருகிறார்‌. 
இயேசுகிறிஸ்து எங்கே அவதரிப்பார்‌ 
என்றும்‌, அவருடைய வருகையினால்‌ 
யாருக்கெல்லாம்‌ மீட்பும்‌ ஆறுதலும்‌ 
உண்டாகும்‌ என்றும்‌ இந்த வசனப்பகுதியில்‌ 
தீர்க்கதரிசனமாய்ச்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
மீட்பர்‌ சீயோனுக்கு வருவார்‌. சீயோன்‌ 
கர்த்தருடைய பரிசுத்த பர்வதம்‌. பிதாவாகிய 
தேவன்‌, தம்முடைய குமாரனாகிய 
இயேசுகிறிஸ்துவை, சீயோன்‌ பர்வதத்தில்‌, 
தம்முடைய ராஜாவாக நியமிப்பார்‌. 

'நான்‌ என்னுடைய பரிசுத்தபர்வதமாகிய 
சீயோன்மீதில்‌ என்னுடைய ராஜாவை 
அபிஷேகம்பண்ணி வைத்தேன்‌ என்றார்‌” 
(சங்‌ 2:6). சீயோன்‌ பர்வதம்‌ என்பது. புதிய 
ஏற்பாட்டுக்காலத்து சுவிசேஷ சபைக்கு. 
அடையாளமாயிருக்கிறது. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மீட்பருடைய வருகையினால்‌ 
கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம்‌ 
உண்டாகும்‌. அவர்‌ யாக்கோபிலே 
மீறுதலைலிட்டு  திரும்புகிறவர்களுக்காக 
வருவார்‌. தங்கள்‌ மீட்பு சமீபமாயிருக்கிறது 
நம்பினார்கள்‌. 
ஜனங்கள்‌ 
அவர்களுக்குள்ளே தங்கள்‌ 
திரும்புகிறவர்களுக்காக 
மீட்பர்‌ வருவார்‌. அவர்கள்‌ 
' பாவங்களுக்கு மனந்திரும்பி 
தங்கள்‌ மீறுதல்களையும்‌, 
அக்கிரமங்களையும்‌, பாவங்களையும்‌ விட்டு 
விலகி வந்திருப்பார்கள்‌. இவர்களுடைய 
ஜீலியம்‌ மறுரூபமாகியிருக்கும்‌, 
இவர்களுடைய இருதயம்‌ தேவனுக்குள்‌ 
புதப்பிக்கப்பட்டிருக்கும்‌. 
தேவனுடைய ஆறியானவர்‌ 
நம்மத்தியிலே நம்மை சுத்திகரி்கிறவராக 
வார்‌. “உன்மேலிருக்கிற என்‌ ஆவியும்‌", 
(ஏசா 59:21) என்னும்‌ வாக்கியத்தில்‌, இந்த 
தீர்க்கதரிசனம்‌ ஒரே ஒரு நபருக்காக 
சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வாக்கி 
யத்திற்கு "என்‌ ஆலி உன்மேலிருக்கிறார்‌' 
என்று அர்த்தமாகும்‌ 


தர்கள்‌ 


இண்டு வினால்‌ 

சொல்லுகிறார்கள்‌. 

இந்த தீர்க்கதரிசனம்‌ 
கிறிஸ்‌; 


தரக்கதகனத்திற்க 
வியாக்கியானம்‌. 
அவையாவன : 1 
சபையின்‌ தலையாகிய 
சொல்லப்பட்டிருக்கிறது. 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து, 
பிதாவினிடத்திலிருந்து த்‌ 
வரைப்‌ பெற்றிருக்கிறார்‌ 
பரிசுத்த ஆவியானவரைக்‌ 
காகவே குமாரனாகிய 
பிதாவினிடத்தில்‌, 
பெற்றிருக்கிறார்‌. 


“உன்மேலிருக்கிற என்‌ ஆவி" என்னும்‌ 

வாக்கியம்‌ இயேசுகிறிஸ்துவின்‌ 
திருச்சபையைக்‌ 
வேதபண்டிதர்கள்‌ 

சொல்லுகிறார்கள்‌. இந்த வாக்குத்தத்தம்‌ 

தொடர்ந்து நிறைவேறிக்‌ 

இந்த உலகத்தின்‌ 

வரையிலும்‌, இந்தப்‌ 

பூமியில்‌ கிறிஸ்துவின்‌ சபை இருக்கும்‌, 

அந்த முடிவு காலம்‌ வரையிலும்‌, கர்த்தர்‌ 

சொல்லுகிற வாக்குத்தத்தம்‌ 

நிறைவேறிக்கொண்டிருக்கும்‌. 


'துவுக்கு 

நம்முடைய 

தம்முடைய 

பரிசுத்த ஆலியான 
நமக்கு 
கொடுப்பதற்‌ 
கிறிஸ்து, 
பரிசுத்த ஆவியானவரை 





ழ்‌ நயனா 
யாய 


கிறிஸ்துவின்‌ 
அவருடைய வித்தும்‌ 
நிலைத்திருக்கும்‌ 
வாக்குத்தத்தத்திற்கு, 
சொல்லுகிற வாக்குத்தத்தம்‌ 
“உள்மேலிருக்கிற என்‌ ஆவியும்‌, நான்‌ உன்‌ 
வாயில்‌ அருளிய என்‌ வார்த்தைகளும்‌, 
இதுமுதல்‌ என்றென்றைக்கும்‌ உன்‌ 
வாயிலிருந்தும்‌, உன்‌ சந்ததியின்‌ வாயிலி 
ருந்தும்‌ உன்‌ சந்ததியினுடைய சந்ததியின்‌ 
வாயிலிருந்தும்‌ நீங்குவதில்லையென்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌" (ஏசா 59:21) 

“அவன்‌ சந்ததி என்றென்றைக்கும்‌ 
நிலைத்திருக்கவும்‌, அவன்‌  ராஜாசனம்‌ 
நிலைநிற்கவும்‌ 


வானங்களுள்‌ மட்டும்‌ 
செய்வேன்‌" (சங்‌ 89:29). 


என்றென்றைக்கும்‌ 
சிங்காசனம்‌. 
எனக்கு முன்பாக 


நிலைநிற்கும்‌" (சங்‌ 89:36) 


“ஒரு சந்ததி அவரைச்‌ 
தலைமுறை தலைமுறையாக அது 
ஆண்டவருடைய சந்ததி என்னப்படும்‌" 
(சங்‌ 22:30). 


கிறிஸ்துவின்‌ மேலிருக்கும்‌ 
(வியானவர்‌, 
'வாசிக்கிறவர்களுடைய 
எப்போதும்‌ இருப்பார்‌. 
வாசம்பண்ணுவார்‌. த்‌ 
ஆவியானவர்‌ 
கிரியை நடப்பித்துக்‌ கொண்டு வருகிறார்‌. 


சேவிக்கும்‌: 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


நான்‌ 


வேண்டிக்கொள்ளுவேன்‌, 


உங்களுக்குத்‌ தந்தருளுவார்‌" (யோவா 14:16. 


சத்திய ஆவியாகிய 
தம்முடைய சபையில்‌, த்திய காலமாய்‌ 
வாசம்பண்ணுவார்‌. எல்லா காலங்களிலும்‌ 
கர்த்தரை நம்புகிற பிள்ளைகள்‌ இருப்பார்கள்‌. 
அவர்களுடைய இருதயம்‌ கர்த்தருடைய 
நீதியை விசுவாசிக்கும்‌. தங்களுடைய 

இரட்சிக்கப்படும்படியாக, 
தங்களுடைய 


தேற்றரவாளர்‌, 


ஆந்த 
அவர்களுடைய நாவுகள்‌ 
பாவங்களை அறிக்கைபண்ணும்‌. 
இயேசுகிறிஸ்துவின்‌ 
வசனத்தின்மீதும்‌, 
வாக்குத்தத்தத்தின்மீதும்‌, 
தியின்மீ சபை 


சத்திய 
அவருடைய 
அவருடைய 
கட்டப்பட்டிருக்கிறது. 
நிற்கிறது. இது 
நிலைத்து, நிற்கும்‌ 
தம்முடைய சபைக்கு 
தலைக்கல்லாகமிருக்கிறார்‌. 
ஆவியும்‌, அவருடைய 


தம்முடைய 
பிள்ளைகளிடத்திலிருந்து எக்காலத்திலும்‌ 
என்று 


கர்த்தர்‌ 
நித்திய 


உடன்டிக்கை 





ஏசாய! 


i= THE 
TT 


கர்த்தர்‌ தம்முடைய சபையோடு செய்து. 
கொண்ட உடன்படிக்கையைப்பற்றி 
அதிகாரம்‌ முழுவதிலும்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. 
காலத்திற்கு... நிலைத்து 
கர்த்தருடைய வாக்குத்தத்தின்படி, 
உலகத்தின்‌ முடிவுபரியந்தமும்‌, 
சபை நிலைத்து நிற்கும்‌. கர்த்தருடைய 
சபையானது பூமியின்‌ எல்லா பாகங்களிலும்‌ 
விரிந்து பரவும்‌. வளர்ச்சி பெறும்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய சபையைக்‌ குறித்து இந்த 
அதிகாரத்தில்‌ ஏராளமான 
வாக்குத்தத்தங்களைச்‌ சொல்லுகிறார்‌ 

சபை எழும்பி 
கர்த்தருடைய மகிமை 
உதிக்கும்‌ (ஏசா 6012). சபை விரிவடையும்‌. 
வளர்ந்து பெருகும்‌ (ஏசா 60:3-8) 
கர்த்தருடைய சபையிலே புதிய விசுவாசிகளும்‌ 
சேர்த்துக்கொள்ளப்படுவார்கள்‌. அவர்கள்‌ 
சபைக்கு பிரயோஜனமுள்ள ஊழியங்களை 
செய்வார்கள்‌ (ஏசா 60943). 


பிரகாசிக்கும்‌. 
சபையின்மேல்‌. 


ல்‌ மனுஷர்‌ மத்தியிலே அதிக 
கனமும்‌ மகிமையும்‌ உண்டாயிருக்கும்‌ 
(ஏசா 6044-16). சபைக்கு சமாதானமும்‌ 
ஜெயமும்‌ உண்டாயிருக்கும்‌ (ஏசா 601718). 
சபையார்‌ எல்லோரும்‌ 
நீதியுள்ளவர்களாகமிருப்பார்கள்‌. சபையின்‌ 
மகிமையும்‌ சந்தோஷமும்‌ க 
காலத்திற்கு நிலைத்து 
(ஏசா 6019-22) 


நித்திய 
நிற்கும்‌ 


தர்கள்‌ பாபிலோன்‌ தேசத்து. 
சிவ நபபிலருந்து விடுதலை பெற்று, 
தங்கள்‌ தேசத்திற்கு திரும்பி வருகிறார்கள்‌. 
அவர்கள்‌ தங்கள்‌ தேசத்திலே சமாதானமாயும்‌, 
ஆசீர்வாதமாயும்‌ செழிப்பாயும்‌ 
குடியிருப்பார்கள்‌. த தீர்க்கதரிசனம்‌ புதிய 
ஏற்பாட்டுக்காலத்தில்‌ பூரணமாய்‌ நிறைவேறும்‌ 
என்று வேதபண்டிதர்கள்‌ வியாக்கியானம்‌ 
சொல்லுகிறார்கள்‌. மேசியாவின்‌ ராஜ்யத்தில்‌ 
சமாதானமும்‌ ஆசீர்வாதமும்‌ 
நிரம்பியிருக்கும்‌. கிறிஸ்துவின்‌ சபையில்‌: 
புறஜாதியாரும்‌ சேர்த்துக்கொள்ளப்படுவார்கள்‌. 


- விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இதனால்‌. சபை 
இைகிறிஸ்துலின்‌ 

விசுவாசிகளுக்கு பரலோகத்தின்‌ 
ஆலிக்குரிய ஆசீர்வாதமாக அருளப்படும்‌. 


கர்த்தருடைய மகிமை 
ஏசா 60:1-8 


ஏசா 60:1. எழும்பிப்‌ பிரகாசி; உன்‌: 
ஒவிவந்தது, கர்த்தருடைய மகிமை 
உன்மேல்‌ உதித்தது. 


ஏசா 60:2. இதோ, இருள்‌ பூமியையும்‌, 
காரிருன்‌ ஜனங்களையும்‌ மூடும்‌; 
ஆனாலும்‌ உன்மேல்‌ கர்த்தர்‌ உதிப்பார்‌; 
அவருடைய மகிமை உன்மேல்‌ 
காணப்படும்‌. 

ஏசா 0:3. உன்‌ 
வெளிச்சத்தினிடத்துக்கு ஜாதிகளும்‌, 
உதிக்கிற உன்‌ ஒனியினிடத்துக்கு. 
ராஜாக்களும்‌ நடத்துவருவார்கள்‌. 


ஏசா 80:4. சுற்றிலும்‌ உன்‌ கண்களை 
ஏறெடுத்துப்பார்‌; அவர்கள்‌ எல்லாரும்‌ 
ஏகமாய்க்கூடி. உன்னிடத்திற்கு 
வருகிறார்கள்‌; உன்‌ குமாரர்‌ 
தூரத்திலிருந்து. வத்து, உன்‌ 
குமாரத்திகள்‌. உன்‌ பக்கத்திலே 
வனர்க்கப்படுவார்கன்‌. 


ஏசா 60:5. அப்பொழுது நீ அதைக்‌ 
கண்டு ஓடிவருவாம்‌; உன்‌ இருதயம்‌ 
அதிசயப்பட்டுப்‌ பூரிக்கும்‌; 
கடற்கரையின்‌ திரனான கூட்டம்‌ உன்‌: 
வசமாகத்திரும்பும்‌, ஜாதிகளின்‌ பலத்த: 
சேனை உன்னிடத்துக்கு வரும்‌. 


ஏசா 60:8. ஒட்டகங்களின்‌ ஏரானமும்‌, 
மீதியான்‌ ஏப்பாத்‌ தேசங்களின்‌. 
வேகமான ஒட்டகங்களும்‌ உன்னை 
மூடும்‌; சேபாவிலுள்ளவர்கன்‌ யாவரும்‌ 
பொன்னையும்‌. தூபவர்க்கத்தையும்‌ 
கொண்டுவந்து கர்த்தரின்‌ துதிகளைப்‌ 
யிரசித்தப்படுத்துவார்கன்‌. 


ஏகா 60:7. கேதாரின்‌ ஆடுகளெல்லாம்‌. 
உன்னிடத்தில்‌ சேர்க்கப்படும்‌; 
நெபாயோத்தின்‌ கடாக்கன்‌ உன்னைச்‌ 
சேவித்து, அங்கிகரிக்கப்பட்டதாய்‌ எண்‌: 
யலிப்டத்தின்மேல்‌ ஏலும்‌; என்‌ 
மகிமையின்‌ ஆலயத்தை 
மகிமைப்படுத்தூவேன்‌.. 





உய யாத்திராகமம்‌ - விரிவுரை COODNENS 


INTERNATIOMAL 


4. பாகால்கள்‌ - பாகாலின்‌ பன்மைப்பெயர்‌. 
(நியா 2:11; நியா 3:7; நியா 8:33; நியா 
10:60; சாமு 7:4; சாமு 12:10; 
1இராஜா 1848; தோளா 
நாளா 24:7; நாளா 2 
2நாளா 33:3; 2நாளா 34:4; எரே 2:23; 
எரே 9:14; ஓசி 2:13,17; ஓசி 11:2) 


பாகால்சேபூப்‌ த எபிரெய 
வார்த்தைக்கு வண்டுகளின்‌ தெய்வம்‌ 
என்று பொருள்‌. இது எக்ரோனின்‌ 
தேவன்‌ என்றும்‌ அழைக்கப்பட்டது. 
(2இராஜா 1:2-3576) 


எக்ரோனியர்‌ 
வண்டுகளினால்‌ கிழக்கு தேசத்தில்‌ 
மிகப்பெரிய வாதைகள்‌ வரும்‌ என்பது 
ஜனங்களுடைய நம்பிக்கை. வண்டுகள்‌ 
இந்தத்‌ தெய்வத்தின்‌ ie 


என்று நம்பினார்கள்‌ 


நம்பிக்கை. ஆகையினால்‌ 
ராஜா பாகால்சேபூபிடம்‌ 
விண்ணப்பத்திற்குப்‌ 
எதிர்பார்த்தான்‌. 

பெயல்செயூல்‌ - 
ஆலவிகளுக்குத்‌ 


யூதர்கள்‌ கருதினார்கள்‌. 
மத்‌ 12:27); 


பெயல்செபூலைப்‌ பிசாசுகளின்‌ டன்‌ 
என்று அழைத்தார்கள்‌ (மத்‌ 12:24; 
மாற்கு 3:22; லூக்கா 1! 
இயேசு இவனை சாத்தான்‌ என்று 
கூறினார்‌ (லூக்கா 1118) 


அஸ்தரோத்‌  - கானானியருடைய 
பெண்‌ தெய்வம்‌. சந்திரனுடைய பெயர்‌ 


சாமு 31:10; 

2இராஜா 23:13). 

நிர்வாணமாக. ளுடைய 
கண்‌ புருவத்தில்‌ சந்திரனின்‌ பிறை 
வடிவம்‌ இருக்கும்‌. ஜன உற்பத்திக்கு 
உகந்த தெய்வமென்று ஜனங்கள்‌ இதை 
வழிபட்டார்கள்‌. புறாக்கள்‌ 

புனிதமான பறவைகளாகும்‌. 


, நேபோ - 


EXODUS - COMMENTARY PUBLISHERS 


ஆசேரா - கானானியருடைய தெய்வம்‌, 
பாகாலின்‌ மனைவி. 


பேல்‌ - பாபிலோனியரின்‌ தெய்வம்‌. 
(ஏசா 460; எரே 50:2; எரே 51:44) 


மோவாபியரின்‌ தெய்வம்‌. 
மோளேகைப்‌ 
11:24; 
11:7.33; 2இராஜா 2313; 
எரே 48:7 13,46) 


பென்‌ கன்‌ 

இஸ்ரவேலில்‌ 

போனவர்களுடைய 

யாத்‌ 32:4-35; உபா 96-21; 
நெகே 9:18; சங்‌ 10619) 


பெத்தேல்‌, தாண்‌ ஆகியவற்றின்‌ 
பொன்‌ கன்றுக்குட்டி 
இஸ்ரவேலரில்‌. பின்வாங்கிப்‌ 
போனவர்களுடைய தெய்வம்‌. 
இராஜா 12:28-32; 2இராஜா10:29, 
நாளா 11 
15-6; 


ஓசி 132) 


- பாபிலோனியரின்‌ 
தெய்வம்‌. (எரே 50:2) 


பாபிலோனியரின்‌ 
தெய்வம்‌. (ஏசா 463) 


நிகுஸ்தான்‌. - வெண்கல சர்ப்பம்‌ 
இஸ்ரவேலில்‌ பின்வாங்கிப்‌ 
போனவர்களுடைய தெய்வம்‌, 
(2இராஜா 18:4) 
- இஸ்ரவேலரில்‌ 
போனவர்களுடைய 
தெய்வம்‌ (ஆப 195-17) 


சூரியன்‌, சந்திரன்‌, நட்சத்திரங்கள்‌ - 
இஸ்ரவேலில்‌ பின்‌ வாங்கிப்‌ 
போனலர்களுபைய தெய்வம்‌. 
(உபா 2இராஜா 17:67 
2இராஜா அமித; 2நாளா 3345-16; 
செப்‌ 1:4-5; அப்‌ 7:42) 


சுக்கோத்‌ - பெனோத்‌ - 
(இராஜா 17:30) பாபிலோனின்‌ 
பெண்தெய்வம்‌. பேலின்‌ மனைவி. 





i= FTE 
TT 


ஏசா 60:8. மேகத்தைப்போலவும்‌, 
தங்கள்‌ பலகணித்துவாரங்களுக்குத்‌ 
தீவிரிக்கிற புறாக்கனைப்போலவும்‌ 


பறத்துவருகிற இவர்கள்‌ யார்‌? 


சுவிசேஷ சபை பிரகாசமுள்ளதாகவம்‌, 


(ஏசா 604) என்று சொல்லுகிறார்‌. யூதர்கள்‌ 
பாபிலோன்‌ தேசத்து சிறையிருப்பிலிருந்து. 


தங்களுக்கு செய்த நன்மைகளை இனத்துப்‌ 
பார்த்து, மிகவும்‌ சந்தோஷமாயிருக்கிறார்கள்‌. 


கர்த்தருடைய மகிமை அவருடைய 
ஜனங்கள்மேல்‌ உதித்தது. 
அவர்கள்மேல்‌ உதிக்கிறார்‌. 


வெளிச்சத்தைப்போல, பிரகாசமாய்‌ உதிக்கும்‌. 


கர்த்தர்‌ நமக்காக உதிக்கும்போது, 

அவருடைய மகிமை நம்மேல்‌ காணப்படும்‌. 
ல்தான்‌ தறல கூரிய 
எழும்பினார்‌. அவர்‌ எழும்பியபோது, அவர்‌ 
மூலமாய்‌ உன்னதத்திலிருந்து அருணோதயம்‌. 
நம்மேல்‌ உதித்தது. அப்போது கர்த்தருடைய 
மகிமை நம்மீது காணப்பட்டது. இந்த மகிமை 
பிதாவின்‌ ஒரே பேறான குமாரனுக்கு ஒப்பான 


க்‌ ட ஜனங்கள்‌ என்கோகும்‌ 
காரிருளில்‌ இருந்தாலும்‌, கர்த்தர்‌ தம்முடைய 
ஜனத்தின்மேல்‌ உதிப்பார்‌. உலகத்தில்‌ இருள்‌ 
இருந்தாலும்‌, கர்த்தருடைய 
ஜனங்கள்‌ மத்தியிலே வெளிச்சம்‌ இருக்கும்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


மகிமை அவருடைய 
மேல்‌ காணப்படும்போது, 
அவர்கள்‌ இருளிலிருக்கமாட்டார்கள்‌. 
காரிருள்‌ அவர்களை மூடியிருக்காது. 
உலகப்பிரகாரமான அவிசுவாசிகள்‌ 
இருளிலிருப்பார்கள்‌. கர்த்தரை 
விசுவாசிக்கிறவர்களோ அவருடைய 
வெளிச்சத்திலிருப்பார்கள்‌. 


கர்த்தருடைய 
பிள்ளைகள்‌ 


கர்த்தருடைய பிள்ளைகள்மேல்‌ ஒளி 
கர்த்தருடைய மகிமை 

உதிக்கிறது. தேவனுடைய 

அவர்கள்மேல்‌ காணப்படுகிறது. 
கர்த்தருடைய பிள்ளைகள்‌ அந்த ஒளியைப்‌ 
பெற்றுக்கொண்டால்‌ மாத்திரம்‌ போதாது, 
எழும்பிப்‌ பிரகாசிக்கவம்‌ 

ல்‌ கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு 
ஒளி வரும்போது, அவர்கள்‌ அந்த 
ஒளியைப்‌ பிரதிபலிக்கவேண்டும்‌. இந்த ஒளி 
ளியல்ல. இது 


தாங்கள்‌ 

பெற்றுக்கொண்ட 
ஒளியை, மனுஷர்‌ மத்தியிலே. 
பிரகாசமாய்‌ திறக்கவும்‌ அவர்கள்‌ 
எழும்பிப்‌ பிரகாசிக்கவேண்டும்‌. 


தர்கள்‌ பாபிலோன்‌. த்து, 
சிறையிரும்பிலிுந்து விடுதலை பெற்று, 
தங்கள்‌ தேசத்திற்குத்‌ திரும்பி வந்து ப்‌ 
குடியிருக்கிறார்கள்‌. 
வந்தபோது, 
அநேகர்‌ இவர்களோடு 
சேர்ந்துகொண்டார்கள்‌. புறஜாதியாரும்‌, 
இஸ்ரவேல்‌ ஜாதியாரோடு 
கலந்துகொண்டார்கள்‌. இதனால்‌ தேசத்தில்‌ 
ஜனங்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கிறது. 


_ புறஜாதியாரும்‌ இஸ்ரவேல்‌ 
சேர்ந்துகொள்வது, 

ஏற்பாட்டுக்காலத்து சபையில்‌ 

ர்‌ சேர்த்துக்கொள்ளப்படுவதற்கு 


ஒரு குறிப்பிட்ட 
கூடிவரவேண்டுமென்று. 
உலகம்‌ 
முழுவதிலும்‌ இருக்கிற விசுவாசிகள்‌, அந்தந்த 
எ சபைகளில்‌ கூடிவந்து 


கர்த்தரை ஆராதிக்கிறார்கள்‌. 





i THEN 
ETT 


பழைய ஏற்பாட்டுக்காலத்தில்‌ 
எருசவேயிலே 


கர்த்தருடைய தேவாலயம்‌ 
இருந்தது. யூதர்கள்‌ எல்லோரும்‌. 
எருசலேமிலுள்ள  தேவாலயத்திற்குப்போய்‌, 
கர்த்தருக்கு பலிகளைச்‌ செலுத்தி, அவரை 
ஆராதனை செய்தார்கள்‌. 
ஏற்பாட்டுக்காலத்திலோ 

ஒற்றுமையை 
விசுவாசிகள்‌ 
ந்தது 

அவசியமில்லை. 


புதிய 
சபையின்‌. 
கடத்துவதற்கு, 
வு ல கட்‌ 
கூடிவரவேண்டும்‌ என்னும்‌: 


விசுவாசிகள்‌ 
கூடிவராவிட்டாலும்‌, 
கர்த்தரிடத்தில்‌ கூடிவருகிறார்கள்‌. 
விசுவாசத்தோடும்‌, நம்பிக்கையோடும்‌, 
பரிசுத்தமான அன்போடும்‌ கர்த்தரைத்‌ தேடி 
வருகிறார்கள்‌. 

"இதினிமித்தம்‌ நான்‌ பரலோகத்திலும்‌ 
பூலோகத்திலுமுள்ள ப்ர 
நாமகாரணராகிய, ம்முடைய 
கர்த்தராமிருக்கிற இ்குகிறஸ்துலிுடைய 
பிதாவை நோக்கி முழங்கால்‌ படியிட்டு' 
(எபே 3445) என்று பவல்‌ சொல்லுகிறார்‌ 


ஒரே ஸ்தலத்தில்‌ 
(அவர்கள்‌ ஒரே 


ஆகையால்‌, நீங்கள்‌ இனி அந்நியரும்‌ 
பரதேசிகளுமாயிராமல்‌, பரிசத்தவான்௧ளோடே 
ஒரே நகரத்தாரும்‌ தேவனுடைய 
வீட்டாருமாமிரந்து. அப்போஸ்தலர்‌ 
ர்க்‌ என்பவர்களுடைய 

மேல்‌ 


இகத து 
மூலைக்கல்லாயிருக்கிறார்‌” (எபே 2:19,20). 


புறஜாதிகள்‌ எல்லோரும்‌ 
கர்த்தரிடத்திற்கு வருகிறார்கள்‌. திரளான 
விசுவாசிகள்‌ கர்த்தருடைய சபையிலே. 
சேர்த்துக்கொள்ளப்படுகிறார்கள்‌. "உள்‌ 
வெளிச்சத்தினிடத்துக்கு 
உறிக்கிற உன்‌ 
ராஜாக்களும்‌ நடந்துவருவார்கள்‌" (ஏசா 60:3) 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


ஜனங்கள்‌ கர்த்தருடைய ஒளியையும்‌, 
அவருடைய வெளிச்சத்தையும்‌ பார்த்து. 
அவரைத்‌ தேடி வருகிறார்கள்‌. கர்த்தர்‌ 
ஜனத்திற்கு செய்திருக்கிற 
கேள்விப்பட்டு, தங்கள்‌ 

பார்த்து, எல்லா ஜாதியாரும்‌ 
கர்த்தரிடத்தில்‌ வருகிறார்கள்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சபையிலே, கர்த்தரை 


துன்பங்களையும்‌ அனுபவித்து இருளிலிருக்கிற 
ஜனங்கள்‌, கர்த்தராகிய இயேசுகிறிஸ்துவின்‌ 
வெளிச்சத்திற்கு வரலாம்‌. 


வருத்தப்பட்டு பாரம்‌ சுமக்கிறவர்களே, 
நீங்களெல்லோரும்‌ என்னிடத்தில்‌ வாருங்கள்‌ 
என்று கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து எல்லா 
மனுஷரையும்‌ அன்போடு அழைக்கிறார்‌. 
கர்த்தருடைய ஆறுதலைப்‌ பெற்றுக்கொள்ள 
வேண்டுமென்றால்‌, ஜனங்கள்‌ கர்த்தருடைய 


மகிமை 


அவர்கள்மேல்‌ 


ஜனங்கள்‌ கர்த்தருடைய மகிமையையும்‌, 
த்‌ பவதல கணைகள்‌ 
காண்கிறார்கள்‌. கர்த்தருடைய 
க்‌! அவருடைய ஒளியைப்‌ பெற்றுக்‌ 
கொண்டு, எழும்பிப்‌ பிரகாசிக்கிறார்கள்‌. 
அந்த வெளிச்சத்தினிடத்திற்கு ஜாதிகள்‌ 
வருகிறார்கள்‌. கர்த்தருடைய பிள்ளைகள்மேல்‌ 
உதிக்கிற அவர்களுடைய ஒளியினிடத்திற்கு 
ராஜாக்களும்‌ நடந்து வருகிறார்கள்‌. 


ஆதித்திருச்சபையிலே 
விசுவாசிகளிடத்தில்‌ பரிசுத்தமும்‌, சகோதர 
சிநேகழும்‌, மாயமில்லாத அன்பும்‌, பாடுகளை 
சகித்துக்கொள்ளும்‌ சுபாவமும்‌, நீடிய 
ம்‌ காணப்பட்டது. இதுவே 
வெளிச்சமாகவும்‌ ஒளியாகவும்‌ 
இந்த வெளிச்சத்தையும்‌, 
ஒளியையும்‌ பார்த்து ஏராளமான ஜாதிகளும்‌, 
ராஜாக்களும்‌, கர்த்தரை விசுவாசித்தார்கள்‌. 
கர்த்தருடைய சபையிலே 
சேர்த்துக்கொள்ளப்பட்டார்கள்‌. 


கர்த்தருடைய சபைக்கு ஏராளமான. 
ஜனங்கள்‌ வருவார்கள்‌. அவர்கள்‌ 
திரளான எண்ணிக்கையில்‌ வருவார்கள்‌. 
அவர்கள்‌ புறஜாதியாராகவும்‌, யூதராகவும்‌ 
இருந்தாலும்‌, இரட்சிக்கப்பட்டவர்கள்‌ 
எல்லோரும்‌ கர்த்தருடைய சபையிலே 
சேர்த்துக்கொள்ளப்படுவார்கள்‌. சகல 
ஜாதிகளுக்கும்‌ சுவிசேஷம்‌ பிரசங்கிக்கப்படும்‌. 
அவர்கள்‌ இயேசுகிறிஸ்துவின்‌ சீஷத்துவ 
பயிற்சிகளைப்பெற்று. கர்த்தருக்காக ஊழியம்‌ 
செய்வார்கள்‌. 





i a 
TT 


பரிசுத்த ஆவியின்‌ நாமத்திலே 
அவர்களுக்கு ஞானஸ்நானங்கொடுத்து. 
நான்‌ உங்களுக்குக்‌ கட்டளையிட்டயாவையும்‌ 
அவர்கள்‌ கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு 
உபதேசம்‌ பண்ணுங்கள்‌. இதோ, உலகத்தின்‌ 
முடிவுபரியந்தம்‌ சகல நாட்களிலும்‌ நான்‌ 
உங்களோட. இருக்கிறேன்‌ என்றார்‌. 
ஆமென்‌" (மத்‌ 28:19,20). 


ராதிகள்‌ எல்லா திசையிலிருந்தும்‌ 
கர்த்தரிடத்திற்கு கூடிவருவார்கள்‌. “சுற்றிலும்‌ 
உன்‌ கண்களை ஏறெடுத்துப்பார்‌; அவர்கள்‌ 
எல்லாரும்‌ ஏகமாய்க்கூடி உன்னிடத்திற்கு 
வருகிறார்கள்‌" (ஏசா 60:4) என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. அவர்கள்‌ எல்லோரும்‌. 
தங்களிடத்தில்‌ கூடி வருவதை சபையாரால்‌ 
பார்க்க முடியும்‌. 

கீழுள்ள எல்லா 


கர்த்தரிடத்தில்‌ கூடிவருவார்கள்‌. 


“வானத்தின்‌ கீழிருக்கிற 
தேசத்தாரிலுமிருந்துவந்த 
யூதர்கள்‌ அப்பொழுது 

வாசம்பண்ணினார்கள்‌" (அப்‌ 2:5). 


விசுவாசிகள்‌ 
கர்த்தருக்குள்ளே 
குடும்பத்தாராயிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
கர்த்தருக்குள்‌ 'சகோதரர்களாகவும்‌, 
சகோதரிகளாகவும்‌ இருக்கிறார்கள்‌. 
சிறுபிள்ளைகள்‌ எல்லோரும்‌ கர்த்தருக்குள்‌ 
அவர்களுடைய குமாரர்களாகவும்‌, 
குமாரத்திகளாகவும்‌ இருக்கிறார்கள்‌. 


'உன்‌ குமாரர்‌ தூரத்திலிருந்து வந்து, 
உன்‌ குமாரத்திகள்‌ உன்‌ பக்கத்திலே. 
வளர்க்கப்படுவார்கள்‌" (ஏசா 60:4) என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. அவர்கள்‌ 
எல்லோரும்‌ பயபக்தியோடு வருவார்கள்‌. 
விசுவாசக்குடும்பத்தாரோடு 

சேர்ந்துகொள்ளும்படியாக வருவார்கள்‌. 
கிறிஸ்துவின்‌ குடும்பத்தில்‌ அங்கம்‌ 
வகிப்பது நமக்குக்‌ கிடைத்திருக்கிற 
சிலாக்கியம்‌. துவே நமக்கு மேன்மை. 
கிறிஸ்துவின்‌ குடும்பத்திலிருக்கிறவர்கள்‌. 
அந்தக்‌ குடும்பத்தில்‌ வகுக்கப்பட்டிருக்கிற 
நியதிகளுக்கும்‌ சட்டதிட்டங்களுக்கும்‌. 
கீழ்ப்படிந்து ஜீவிக்கவேண்டும்‌. 


எல்லோரும்‌. 
ஒரே 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


ஏராளமான ஜாதிகள்‌ கர்த்தருடைய 
சபைக்கு கூடிவரும்போது, அவர்கள்‌ சும்மா 
வெறுங்கையோடு வரமாட்டார்கள்‌. அவர்கள்‌ 
காணிக்கைகளையும்‌, 

கொண்டு வந்து. 

காணிக்கையாகச்‌ 


தின்‌ 
கர்த்தருக்குப்‌ 

அது பொக்கிஷமாய்ச்‌ 
பூட்டி 

கர்த்தருடைய 
வாசமாயிருக்கிறவர்கள்‌ 
நல்ல 


பரிசத்தமாக்கப்படும்‌: 


(ஏசா 23:18), 


திரளான ஜனங்கள்‌ ஏகமாய்க்‌ கூடி 
ஒடிவருவதைப்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனத்தாரும்‌ 
கண்டு ஓடிவருவார்கள்‌. 
இவர்களுடைய இருதயம்‌ அதிசயப்பட்டு 
பூரிக்கும்‌. கடற்கரையின்‌ திரளான கூட்டம்‌ 
அவர்கள்‌ வசமாய்த்‌ திரும்பும்‌ (ஏசா 
60:5). “கடற்கரையின்‌ திரளான கூட்டம்‌" 
என்னும்‌ வாக்கியம்‌, கடலிலுள்ள ஏராளமான 
மச்சங்களையும்‌, முத்துக்களையும்‌ குறிக்கும்‌ 
வார்த்தையாகும்‌. த்‌ 
கடற்துறைமுகத்திலே 
செய்யப்பட்டிருக்கிற 
பொருட்களையும்‌, 
குறிக்கலாம்‌. 
கர்த்தருடைய 
பிள்ளைகளின்‌ வசமாய்த்‌ திரும்பும்‌. அவர்கள்‌ 
இதை பரிசுத்தமாயும்‌, பயபக்தியாயும்‌ 
1யன்படுத்தவேண்டும்‌. 
வர்த்தகர்களுடைய ஐசுவரியங்கள்‌ 
பக்திவிருத்திக்கேதுவான காரியங்களுக்கு 
செலவிடப்படும்‌. தேவைப்படுவோருக்கு 
பகிர்ந்து கொடுத்து உதவிசெய்வதற்காகவும்‌, 
கர்த்தருடைய ஆராதனையில்‌ 
பயன்படுத்துவதற்காகவும்‌ வர்த்தகர்களின்‌ 
ஐசுவரியம்‌ பயன்படுத்தப்படும்‌. 





i= THE 
TT 


“ஜாதிகளின்‌ பலத்த சேனை 
உன்னிடத்திற்கு வரும்‌” (ஏசா 60:5) என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. தேசங்களில்‌ 
பராக்கிரமசாலிகளாகயிருக்கிறவர்கள்‌. 
சபையின்‌ ஊழியத்தை செய்வார்கள்‌. அவர்கள்‌ 
இஸ்ரவேல்‌ தேசத்தாரின்‌ கடற்பகுதியைப்‌ 
பாதுகாப்பார்கள்‌. அவர்கள்‌ கர்த்தருடைய 
பிள்ளைகளுக்காக யுத்தம்பண்ணுவார்கள்‌. 


மீதியான்‌ 
ஏப்பாத்‌ வேகமான 
ஒட்டகங்களும்‌ உன்னை மூடும்‌; 
சேபாவிலுள்ளவர்கள்‌ யாவரும்‌ பொன்னையும்‌ 
தூபவர்க்கத்தையும்‌ கொண்டுவந்து கர்த்தரின்‌ 
ப்‌ பிரசித்தப்படுத்துவார்கள்‌" 
அவர்கள்‌ இந்த 
ஐசுவரியங்களையெல்லாம்‌ வியாபாரம்‌. 
பண்ணுவதற்காக கொண்டு வரமாட்டார்கள்‌. 
கர்த்தருடைய துதிகளை: 
பிரசித்தப்படுத்துவதற்காகவே 
இந்த ஜசுவரியங்களைக்‌ 
வருவார்கள்‌. 


இயேசுகிறிஸ்து 
அவதரித்தபோது, 
சாஸ்திரிகள்‌, 
தூபவர்க்கத்தையும்‌, 
வெள்ளைப்போளத்தையும்‌ 
காணிக்கையாகச்‌ 
வந்தார்கள்‌. 


தீர்க்கதரிசனத்தின்‌ ஒக தி நிறைவேறிற்று. 


அவர்கள்‌ அந்த வீட்டுக்குள்‌ 
பிரவேசித்து. பிள்ளையையும்‌ அதின்‌ தாயாகிய 
மாரியாளையும்‌ கண்டு,  சாஷ்டாங்கமாய்‌ 
விழுந்து அதைப்‌ பணிந்துகொண்டு, தங்கள்‌ 
பகல்‌ திறந்து. பொன்னையும்‌ 
த்தையும்‌ வெள்ளைப்போளத்தையும்‌ 

காணிக்கையாக வைத்தார்கள்‌" 


“ஒட்டகங்களின்‌ ஏராளமும்‌, 
தேசங்களின்‌ 


அவர்கள்‌ 
கொண்டு 


அதற்குக்‌ 
(மத்‌ 21) 


பலிபீடத்தில்‌ 
ஏராளமான ஆடுகள்‌ 


வந்தாலும்‌, அவையெல்லாம்‌ 
அங்கீகரிக்கப்பட்டிருக்கும்‌. 

அவை கர்த்தருடைய பலிபீடத்தின்மேல்‌ ஏறும்‌. 
'கேதாரின்‌ ஆடுகளெல்லாம்‌ 


உன்னிடத்தில்‌ சேர்க்கப்படும்‌: நெபாயோத்தின்‌ 
கடாக்கள்‌ உன்னைச்‌ சேவித்து. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அங்கிகரிக்கப்பட்டதாய்‌ என்‌ பலிபீடத்தின்மேல்‌ 

ஏறும்‌: என்‌ மகிமையின்‌ ஆலயத்தை 

மகிமைப்படுத்துவேன்‌" (ஏசா 60:7) என்று 

அக்காலத்தில்‌ 

பிரசித்திப்பெற்றவை. 

கடாக்கள்‌ 

கொழுப்புள்ளதாகயிருக்கும்‌. இவையெல்லாம்‌ 

கர்த்தருடைய பலிபீடத்திலே பலிகளாகச்‌ 
செலுத்தப்படும்‌. 

இந்த தீர்க்கதரிசனம்‌ தரியு ராஜாவின்‌ 
காலத்தில்‌ நிறைவேறிற்று. யோர்தான்‌ 
நதிக்கு. அப்பாலுள்ள தளபதிகள்‌, 
எருசலேமிலுள்ள தேவாலயத்திற்கு 
ஆடுகளையும்‌ கடாக்களையும்‌ கொடுக்க 
வேண்டுமென்று தரியுராஜா கட்டளையிட்டான்‌. 
இந்தக்காலத்தில்‌, கர்த்தர்‌ இங்கு சொல்லுகிற 
தீர்க்கதரிசனம்‌ நிறைவேறிற்று. 

“பரலோகத்தின்‌ தேவனுக்குச்‌ சர்வாங்க 
தகனபலிகளையிடத்‌ தேவையான 
இளங்காளைகள்‌, ஆட்டுக்கடாக்கள்‌, 
ஆட்டுக்குட்டிகள்‌, கோதுமை உப்பு, 
திராட்சரசம்‌, எண்ணெய்‌ முதலானவை 
தினந்தினம்‌ அவர்கள்‌ சொற்படி 
தாழ்ச்சியில்லாமல்‌  கொடுக்கப்படக்கடவது' 
(எஸ்றா 6:97 


ம்போது கர்த்தருடைய 
நாண மகினப்படுகிறு றது. யாதி னங்கள்‌, 
கர்த்தரிடத்தில்‌ வந்து சேரும்போது, 
லு கூபவர்க்கத்தையும்‌ கொண்டு 
கர்த்தரின்‌ 
ரஸ்தாயப்படுத்தகிறார்கள்‌ 
சபை அவருடைய 
வாசஸ்தலமாகும்‌. கர்த்தர்‌ 
மசித்த ஸ்தலத்தில்‌, தம்முடைய 
ங்களுக்கு, தம்முடைய மகிமையை 
வெளி்டுத்தகிறார. கர்த்தருடைய மகிமை 
அவருடைய ஆலயத்தை மகிமைப்படுத்துகிறது. 


கந்ததகப்ம 
மகிமையின்‌ 


தம்முடைய 


கர்த்தருடைய பிள்ளைகள்‌ மத்தியிலே, 
தேவனுடைய மகிமை வெளிப்படும்போது, 
ர்கள்‌ தேவனுடைய ஆலயத்தில்‌ 
துதிகளை 


பிரஸ்தாபப்படுத்துகிறார்கள்‌. கர்த்தரைத்‌ 
துதித்துப்‌ போற்றுகிறார்கள்‌. அவரை 
மகிமைப்படுத்துகிறார்கள்‌. புறஜாதியாரும்‌. 
கர்த்தருடைய பலிபீடத்திலே ஆடுகளையும்‌ 
கடாக்களையும்‌ திரளான எண்ணிக்கையில்‌ 
கொண்டு வந்து சேர்ப்பது, கர்த்தருடைய 
மகிமையின்‌ ஆலயத்தை மகிமைப்படுத்துகிறது. 





f= THEN 
TT 


கர்த்தருடைய சபையில்‌ விசுவாசிகளின்‌. 
எண்ணிக்கை அதிகரிக்கிறது. புறஜாதியார்கள்‌ 
எல்லோரும்‌ ஏகமாய்க்கூடி கர்த்தருடைய 
ஆலயத்திற்கு வருகிறார்கள்‌. “அப்பொழுது நீ 
அதைக்கண்டு ஒடிவருவாய்‌" (ஏசா 60: 
என்று கர்த்தர்‌ தம்முடைய ஜனத்தாரிடம்‌ 
சொல்லுகிறார்‌. கர்‌ பிள்ளைகள்‌ 
இங்கும்‌ அங்குமாக ஓடுவார்கள்‌. அவர்கள்‌ 
மத்தியில்‌ சந்தோஷமும்‌ இருக்கும்‌. 
கர்த்தருக்குப்‌ பயப்படும்‌ பயமும்‌ இருக்கும்‌. 
அவர்களுடைய இருதயம்‌ அதிசயப்பட்டு 
பூரிக்கும்‌. 

ஜாதிப்‌ இனங்கள்‌ 
விருத்தசேதனமில்லாதவர்கள்‌. அவர்களோடு 
கூட அமர்ந்து போஜனம்பண்ணலாமா 
என்னும்‌ சந்தேகம்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாருடைய இருதயத்தில்‌. 
நிரம்பியிருந்தது. புதிய ஏற்பாட்டுக்காலத்தில்‌ 
அப்போஸ்தலர்‌ பேதுருவுக்கும்‌ இந்த பயம்‌ 
இருந்தது. இந்த பயத்தை நீக்குவதற்கு. 
அவருக்கு தேவனிடத்திலிருந்து ஒரு 
தரிசனமும்‌, சத்தமும்‌ தேவைப்பட்டது. 


அவர்களை நோக்கி: 
ஜதியானோடே கலந்து 
போக்குவரவாயிருப்பது 

விலக்கப்பட்டிருக்கிறதென்று நீங்கள்‌ 


தந்திருக்க, அப்படியிருந்தும்‌, எந்த 
தீட்டுள்ளவனென்றும்‌. 


நான்‌ சொல்லாதபடிக்கு 
காண்பித்திருக்கிறார்‌'' 


அந்நிய 
அவனிடத்தில்‌. 
யூதனானவனுக்கு: 


எனக்குக்‌ 
(அப்‌ 10:28) 
புறததியார்‌ மூலமாய்‌. வரும்‌ 


அசுத்தத்தையும்‌, தீட்டையும்‌ பற்றிய பயம்‌ 
நீங்கின பின்பு, இஸ்ரவேல்‌ ஜனத்தாருடைய 


கொள்ளும்‌: 
இருதயம்‌ விஸ்தாரமாக. 


அளவுக்கு, 


ஜனத்தார்‌, புறஜாதிமார்க்கத்திலிருந்து, 
இரட்சிக்கப்பட்டவர்களையும்‌, கிறிஸ்துவுக்குள்‌ 
தங்களுடைய 'சகோதரர்களாகவும்‌, 
சகோதரிகளாகவும்‌ ஏற்றுக்கொள்வார்கள்‌. 


கர்த்தருடைய சபைக்கு புறஜாதியார்‌ 
திரளான எண்ணிக்கையில்‌ கூடிவருவார்கள்‌. 


அவர்களைப்‌ பார்த்து 
ஜனத்தார்‌. ச்‌ 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


'மேகத்தைப்போலவும்‌, ங்கள்‌ 
பலகணித்துவாரங்களுக்குத்‌. தீவிரிக்கிற 
புறாக்களைப்போலவும்‌ பறந்துவருகிற இவர்கள்‌ 
யார்‌?” (ஏசா 60:8) என்று ஆச்சரியத்தோடு 
கேட்பார்கள்‌. 

மனுஷருடைய ஆத்துமாக்கள்‌ 
இரட்சிக்கப்படும்‌. அவர்கள்‌ திரளான. 
எண்ணிக்கையில்‌  இரட்சிக்கப்படுவார்கள்‌. 
தங்கள்‌ சிறகுகளால்‌ தீவிரிக்கிற 
புறாக்களைப்போல,  இரட்சிக்கப்பட்டவர்கள்‌ 
திரளான எண்ணிக்கையில்‌ 
கூடிவருவார்கள்‌. புறாக்கள்‌ யாருக்கும்‌ தீங்கு 
நினைக்காது. அவை தாழ்வாக பறக்கும்‌. 
புறாக்களிடத்தில்‌ தாழ்மையிருப்பதுபோல, 
விசுவாசிகளிடத்திலும்‌ தாழ்மையிருக்கும்‌. 
அவர்களிடத்தில்‌ அன்பு இருப்பதால்‌, 
அவர்கள்‌ எல்லோரையும்‌ நம்புவார்கள்‌. 
கள்ளம்‌ கபடமில்லாதிருப்பார்கள்‌. புறாக்கள்‌ 
கள்ளம்‌ கபடமற்றவை. ஆகையினால்‌ அவை 
எல்லோரையும்‌ நம்பி, தாழ்வாக பறக்கிறது. 


புறஜாதியாரில்‌ 
இரட்சிக்கப்பட்டிருக்கிறவர்கள்‌ கிறிஸ்துவை 
நோக்கி பறந்துவருகிறார்கள்‌. அவருடைய 
சபையை நோக்கி கூடிவருகிறார்கள்‌. 
புறாக்கள்‌ தங்களுக்கே உரிய விசேஷித்த 
அறிவினால்‌, தங்களுடைய பலகணி 
துவாரங்களுக்கு பறந்து வரும்‌. இவையே 
இந்தப்‌ புறாக்களுக்கு கூடு. தங்கள்‌ 
கூடுகளுக்கு எப்படி வரவேண்டுமென்று 
புறாக்களுக்குத்‌ தெரியும்‌. அதுபோலவே 
இரட்சிக்கப்பட்டவர்களுக்கும்‌, கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்துவினிடத்தில்‌ எப்படி 
வரவேண்டும்‌ என்பதும்‌, அவருடைய சபைக்கு 
எப்படி கூடிவரவேண்டும்‌ என்பதும்‌ தெரியும்‌. 


கர்த்தருடைய நகரம்‌ 
ஏசா 60:9-14 


ஏசா 609. தீவுகள்‌ 
காத்திருக்கும்‌; அவர்‌ உன்னை 
மகிமைப்படுத்தினார்‌ என்று உன்‌ 
மின்னைகனையும்‌, அவர்கனோடேகூட 
அவர்கள்‌ பொன்னையும்‌, அவர்கள்‌ 
வென்னியையும்‌ உன்‌ தேவனாகிய 
கர்த்தரின்‌ நாமத்துக்கென்றும்‌, 
இஸ்ரவேலின்‌ பரிகத்தருக்கென்றும்‌, 
தூரத்திலிருத்து கொண்டுவர, தர்ஷீசின்‌' 
கப்பல்களும்‌ ஏற்கனவே எனக்குக்‌ 
காத்திருக்கும்‌. 


எனக்குக்‌ 





i= THEN 
TT 


ஏசா 60:10. அத்தியரின்‌ புத்திரர்‌ உன்‌ 
மதில்கனைக்‌ கட்டி, அவர்களுடைய 
ராஜாக்கள்‌ உன்னைச்‌ சேவிப்பார்கள்‌; 
என்‌ கடுங்கோபத்தினால்‌ உன்னை 
அடித்தேன்‌; ஆனாலும்‌ என்‌ 
கிருபையினால்‌ உனக்கு இரங்கினேன்‌.. 


ஏசா 601. உன்னிடத்துக்கு ஜாதிகளின்‌ 
பலத்த சேனையைக்‌ 
கொண்டுவரும்படிக்கும்‌, அவர்களுடைய 
ராஜாக்களை அழைத்தூவரும்படிக்கும்‌, 
உன்‌. வாசல்கள்‌ இரவும்பகலூம்‌. 
பூட்டப்படாமல்‌ எப்பொழுதும்‌. 
திறந்திருக்கும்‌. 


ஏசா 60:12. உன்னைச்‌ சேவிக்காத 


ஜாதியும்‌ ராஜ்யமும்‌ அழியும்‌; அத்த 
ஜாதிகள்‌ திச்சுயமாய்ப்‌ பாழாகும்‌. 


ஏசா 60:18. என்‌ பரிசுத்த ஸ்தானத்தைச்‌ 
சிங்காரிக்கும்படிக்கு, லீபனோனின்‌. 
மகிமையும்‌, தேவதாரு விருட்சங்களும்‌, 
பாய்மர விருட்சங்களும்‌, 
புன்னைமரங்களுங்கூட. 
உன்னிடத்திற்குக்‌ கொண்டு வரப்படும்‌; 
என்‌ பாதஸ்தானத்தை 
மகிமைப்படுத்துவேன்‌. 


ஏகா 80:14. உன்னை 
ஒடுக்கினவர்களின்‌ யின்னைகளும்‌ 
குனிந்து உன்னிடத்தில்‌ வந்து, உன்னை 
அசுட்டையண்ணின யாவரும்‌ உன்‌ 
காலடியில்‌ பணிந்து, உன்னைக்‌: 
கர்த்தருடைய நகரம்‌ என்றும்‌, 
'இஸ்ரவேதுடைய பமிசுத்தரின்‌ சீயோன்‌ 
என்றும்சொல்வார்கன்‌.. 


ஜனங்கள்‌ பாபிலோன்‌ 
சிறையிருப்பிலிருந்து 


குடியேறுகிறார்கள்‌. 
உற்சாகப்படுத்தும்‌ வண்ணமாய்‌, அவர்களுக்கு 
பல வாக்குத்தத்தங்களைக்‌ கொடுக்கிறார்‌. 
இந்த வாக்குந்தத்தங்கள்‌ 

தேசத்திற்கும்‌ பொருந்தும்‌. 
ஏற்பாட்டுக்காலத்தில்‌ ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிற 
கர்த்தருடைய சபைக்கும்‌ பொருந்தும்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்த 
யூதர்கள்‌ செழித்திருப்பார்கள்‌. புறஜாதியாரும்‌ 
அவர்களோடு கூடவந்து சேர்ந்து 
கொள்வார்கள்‌. அவர்களுடைய எண்ணிக்கை 
புதிய ஏற்பாட்டுக்காலத்தில்‌, 
சபையில்‌, புறஜாதி 
ர்க்கத்திலிருந்து இரட்சிக்கப்பட்டவர்களும்‌ 
சேர்த்துக்‌ கொள்ளப்படுவார்கள்‌. இதனால்‌ 
கர்த்தருடைய சபை வளர்ந்து பெருகும்‌. 


கர்த்தர்‌ தம்முடைய ஜனத்தின்மீது 
மிகுந்த அன்பாகவும்‌, கிருபையாகவும்‌ 
இருக்கிறார்‌. அவர்களை ஆசீர்வதிக்கிறார்‌. 
என்‌: ங்கோபத்தினால்‌ உன்னை 
ததன்‌, ஆனாலும்‌ என்‌ கிருபையினால்‌ 
உனக்கு இரங்குவேன்‌" (ஏசா 60:10) என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
பாபிலோன்‌ தேசத்து சிறையிருப்பிலிருந்த 
போது, கர்த்தர்‌ தம்முடைய 
கடுங்கோபத்தினால்‌ அவர்களை அடித்தார்‌. 
ஆனாலும்‌ கர்த்தர்‌ அவர்கள்மீது கிருபையாய்‌ 
இரங்குகிறார்‌. சிறையிருப்பிலிருந்து 
அவர்களை விடுவிக்கிறார்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய  ஜனத்தின்மீது எப்போதும்‌ 
கிருபையும்‌ இரக்கமுமுள்ளவராகயிருக்கிறார்‌ 


கர்த்தருடைய சபையில்‌ அநேகர்‌ 
சேர்த்துக்கொள்ளப்படுவார்கள்‌. அவர்கள்‌ 
தூரதேசங்களிலிருந்தும்‌ வருவார்கள்‌. 
தீவுகள்‌... எனக்குக்‌ காத்திருக்கும்‌” 
(ஏசா 60:5) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ 
தீவுகள்‌ என்னும்‌ வார்த்தை, 
தூரதேசத்திலுள்ள புறஜாதி ஜனங்களைக்‌ 
குறிக்கும்‌. அவர்கள்‌ சுவிசேஷத்தை 
வரவேற்பார்கள்‌. 


தர்ஷீசின்‌ கப்பல்களும்‌ கர்த்தருக்காக 
ஏற்கெனவே காத்திருக்கும்‌. 

பிரயாண கப்பல்கள்‌. ன்‌ 
ஊழியக்காரர்கள்‌, இந்தக்‌ கப்பல்களில்‌ ஏறி, 
தூரதேசங்களுக்கு பிரயாணம்‌ செய்து, 
அங்கு இயேசுகிறிஸ்துவின்‌ சுவிசேஷத்தைப்‌ 
பிரசங்கிப்பார்கள்‌. அவர்கள்‌ தூரதேசத்தில்‌ 
வாசம்பண்ணுவதினால்‌, அவர்களால்‌ 
தங்கள்‌ உற்றார்‌ உறவினரைப்‌ பார்க்க 
முடியாது. தூரதேசத்திலிருந்து, 
எருசலேமிலுள்ள தேவாலயத்தில்‌, 
கர்த்தருடைய பலிபீடத்தில்‌ பலியிடுவதற்கு 
அவர்களால்‌ ஆடுகளையும்‌ கடாக்களையும்‌ 
அனுப்ப முடியாது. அதற்குப்‌ பதிலாக 
அவர்கள்‌ பொன்னையும்‌ வெள்ளியையும்‌ 
காணிக்கையாக அனுப்புவார்கள்‌. 





i= THE 
TT 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
அவர்களுடைய தேசத்தையும்‌ 
மகிமைப்படுத்தியிருக்கிறார்‌. கர்த்தருடைய 
நன்மையான ஈவுகளை எல்லா ஜாதியாரும்‌ 
தங்கள்‌ கண்களால்‌ பார்ப்பார்கள்‌. 


தீவுகள்‌ எனக்குக்‌ காத்திருக்கும்‌: 
அவர்‌ உன்னை மகிமைப்படுத்தினார்‌ என்று 
உன்‌ பிள்ளைகளையும்‌, அவர்களோடேகூட 
அவர்கள்‌ பொன்னையும்‌, அவர்கள்‌ 
வெள்ளியையும்‌ உன்‌ தேவனாகிய கர்த்தரின்‌ 
நாமத்துக்கென்றும்‌, இஸ்ரவேலின்‌ 
பரிசுத்தருக்கென்றும்‌, தூரத்திலிருந்து 
கொண்டுவா, தர்வீசின்‌ கப்பல்களும்‌ 
ஏற்கனவே எனக்குக்‌ காத்திருக்கும்‌" (ஏசா 
60:9) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ 


சபைபிலுள்ளவர்களும்‌, சபையோடு 
தொடர்புடையவர்களும்‌, ஏதாவது ஒரு 
வழியில்‌ சபையின்‌ ஊழியத்தில்‌ 
பங்குபெறுவார்கள்‌. “அந்நியரின்‌ புத்திரர்‌ 
முன்மதில்களைக்கட்டி அவர்களுடைய 
ராஜாக்கள்‌ உன்னைச்‌ சேவிப்பார்கள்‌" 
(ஏசா 60:10) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ 
அந்நிய புத்திரருக்கு வேல்‌ 
ஜனத்தாரைப்பற்றித்‌ தெரியாது. அவர்களுக்கு 
இஸ்ரவேல்‌ புத்திரர்மீது அன்பும்‌ இருக்காது. 
பாசமும்‌ இருக்காது. ஆனாலும்‌ அவர்கள்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனத்தாருடைய மதில்களைக்‌. 
கட்டுவார்கள்‌. கர்த்தருடைய 
பிள்ளைகளுக்கு உதவிசெய்வார்கள்‌. 
ராஜாக்களும்‌ இஸ்ரவேல்‌ ஜனத்தாரை 
சேவிப்பார்கள்‌. 


ஜனத்தாரையும்‌, 


இந்தத்‌ தீர்க்கதரிசனம்‌ நெகேமியாவின்‌ 
காலத்தில்‌ நிறைவேறிற்று. நெகேமியா 
எருசலேமிலே கர்த்தருடைய ஆலயத்தை 
கட்டிக்கொண்டிருக்கிறார்‌ ஆலயம்‌ 
கட்டுவதற்கு உதவிசெய்யுமாறு, பெர்சியா 
ராஜா தன்னுடைய தேசத்திலுள்ள 
சேனாதிபதிகளுக்கு கட்டளையிடுகிறார்‌. 


கர்த்தருடைய சபைக்கு வருகிறவர்கள்‌ 
வரவேற்கப்படவேண்டும்‌. 

சபையின்‌ வாசல்கள்‌ 

பூட்டப்படாமல்‌ எப்பொழுதும்‌ திறந்திருக்கும்‌ 
(ஏசா 6041). கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு 
சத்துருக்களைப்பற்றிய பயம்‌ 
எதுவுமில்லை. கர்த்தரே தம்முடைய 
பிள்ளைகளுக்கு பாதுகாப்பாயிருக்கிறார்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


அவர்களுக்கு அரணாகவும்‌, பலத்த 
துருகமாகவும்‌ இருக்கிறார்‌. இஸ்ரவேல்‌ 
ஐனத்தாருக்கு ஆபத்து காலத்திலே 
உதவிசெய்ய, அவர்களுடைய சிநேகிதர்கள்‌ 
ர்கள்‌ அந்நிய புத்திரர்கூட 
ஜனத்தாரின்‌  மதில்களைக்‌ 
அந்நிய தேசத்து ராஜாக்கள்‌ 

கர்த்தருடைய ஜனங்களை சேவிப்பார்கள்‌. 


ம்முடைய வீட்டிலுள்ள சிறுபிள்ளைகள்‌ 
வீட்டைவிட்டு வெளியே போயிருக்கும்போது, 
அவர்கள்‌ எப்போது திரும்பி வருவார்கள்‌ 
என்று ஆவலாய்‌ எதிர்பார்த்து 
காத்துக்கொண்டிருப்போம்‌. அவர்கள்‌ 
திரும்பி வரும்போது அவர்களை வீட்டிலே 
சேர்த்துக்கொள்வதற்காகு, நம்முடைய 
வீட்டின்‌. கதவுகளைத்‌ திறந்து 
இலத்திரபபோம்‌. சிறுபிள்ளைகள்‌ வருதற்கு 
காலதாமதமானாலும்‌, கதவைப்‌ பூட்டாமல்‌ 
ந்‌ வைத்திருப்போம்‌. நம்முடைய 
முக்கியமான விருந்தினர்கள்‌. 
வருவார்கள்‌ என்று எதிர்பார்க்கும்போது, 
இப்படியே வீட்டின்‌ வாசல்களை பூட்டாமல்‌ 
திறந்து வைத்திருப்போம்‌ 


ஒருவேளை நம்முடைய 
வாசல்களை பூட்டியிருந்தாலும்‌, 
எதிர்பார்க்கும்‌ விருந்தாளிகள்‌ நம்முடைய 
வீட்டிற்கு. வந்து, வாசற்படிமில்‌ நின்று, 
குதவைத்தட்டும்போது, அவர்களுக்காக 
கு திறப்பதற்கு ஆயத்தமாய்‌ 


வீட்டின்‌ 
நாம்‌ 


நம்முடைய கர்த்தராகிய சுகிறிஸ்து 
நம்முடைய இருதயத்தின்‌ த்‌ நின்று 
ன்‌ கதவைத்‌ தட்டுகிறார்‌. நாம்‌ 
சத்தத்திற்கு செவிகொடுத்து. 
இருதயக்‌ கதவைத்‌ 
கர்த்தர்‌ நமக்குள்ளே 
பிரவேசிப்பார்‌. நம்முடைய இருதயத்தில்‌ வந்து, 

வாசம்பண்ணுவார்‌. 


சபையில்‌  சேர்க்கப்படாதவர்கள்கூட 
சபைக்கு, பாதுகாப்பாயிருப்பார்கள்‌. 
“உன்னைச்‌ சேவிக்காத ஜாதியும்‌ ராஜ்யமும்‌ 
அழிய அந்த ஜாதிகள்‌ நிச்சயமாய்ப்‌ 
பாழாகும்‌" (ஏசா 6082) என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 





i FTE 
TT 


கர்த்தருடைய பரிசுத்த 
சிங்காரிக்கப்பட்டிருக்கும்‌. கர்த்தரை 
ஆராதிக்கும்‌ தெய்வீக ஆராதனையின்‌ 
ஒழுங்குகள்‌ அழகாயிருக்கும்‌. கர்த்தருடைய 
பிள்ளைகள்‌ பரிசுத்த அலங்காரத்துடனே 
கர்த்தரைத்‌ தொழுதுகொள்வார்கள்‌. 
சாலொமோன்‌ ராஜா எருசலேமிலே தேவாலயம்‌ 
கட்டியபோது தேவதாரு விருட்சங்களையும்‌. 
புன்னை மரங்களையும்‌, பாய்மர 
விருட்சங்களையும்‌ பயன்படுத்தினார்‌. 

'நாங்கள்‌ உமக்குத்‌ தேவையான 
மரங்களையெல்லாம்‌ லீபனோனிலே வெட்டி, 
அவைகளைத்‌ தெப்பங்களாய்க்‌ கட்டி கடல்‌ 
வழியாய்‌ யோப்பாமட்டும்‌ கொண்டுவருவோம்‌: 
பிற்பாடு நீர்‌ அவைகளை எருசலேமுக்குக்‌ 
கொண்டுபோகலாம்‌ என்று எழுதி 
அனுப்பினான்‌” (2நாளா 2:16). 


வீபனோனிலே தேவதாரு விருட்சங்கள்‌ 
சிறப்பாய்‌ விளையும்‌. லீபனோனின்‌ மகிமை 
கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தானத்தை. 
சிங்காரிக்கும்‌. இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
பாபிலோன்‌ தேசத்து சிறையிருப்பிலிருந்து, 
தங்கள்‌ தேசத்திற்கு திரும்பி வரும்போது, 
எருசலேமிலே தேவாலயத்தை 
கட்டுகிறார்கள்‌. புறஜாதி ஜனத்தாரும்‌, 
அவர்களுடைய ராஜாக்களும்‌ எகுசவேமுக்க 
தேவதாரு 

தேவாலயத்தைக்‌ 

பிரயோஜனமாயிருக்கும்‌ 

விருட்சங்களையும்‌ 

'கொண்டுவருகிறார்கள்‌. 


தேவாலயம்‌ மறுபடியும்‌ கட்டப்படுகிறது. 
'சாதாரணமாய்க்‌ கட்டப்படாமல்‌ 
சுங்கேர்த்தோடு. கப்படுகிறது: பதக்க 
கட்டப்படுகிறது. கர்த்தர்‌ தம்முடைய 
பாதஸ்தானத்தை மகிமைப்படுத்துகிறார்‌. 


“பின்பு சிறந்த  கற்களினாலும்‌ 
காணிக்கைகளினாலும்‌ தேவாலயம்‌ 
அலங்கரிக்கப்பட்டிருக்கிறதைக்‌ ந்து சில்‌ 
சொன்னபோது" (லூக்‌ 21:5). சபையின்‌: 


மெய்யான அழகு அதன்‌ ஆடம்பரத்திலில்லை. 
பரிசுத்தமே. 


ஸ்தானம்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தருடைய ஆலயம்‌ பெரிதாயிருக்கும்‌. 
அது மகிமையுள்ளதாயிருக்கும்‌. பாபிலோன்‌ 
தேசத்து சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்த 
யூதர்கள்‌, எருசலேமிலே தேவனுடைய 
ஆலயத்தை பயபக்தியோடு கட்டுகிறார்கள்‌. 
கோரேசு ராஜா யூதர்களை மிகுந்த 
மரியாதையோடு அவர்களுடைய தேசத்திற்கு 
அனுப்பி வைத்தான்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
ஜனத்தைக்‌ குறித்து சொன்ன தீர்க்கதரிசனம்‌ 
நிறைவேறிற்று. கர்த்தருடைய 
பிள்ளைகளுக்கு விரோதமாயிருந்தவர்களும்‌, 
இப்போது அவர்களுக்கு 
சிநேகிதர்களாயிருக்கிறார்கள்‌. அவர்களுக்கு 
தீங்கு செய்தவர்கள்‌ இப்போது நன்மை 
செய்கிறார்கள்‌. 


“உன்னை ஒடுக்கினவர்களின்‌ 
பிள்ளைகளும்‌ குனிந்து உன்னிடத்தில்‌ வந்து, 
உன்னை அசட்டைபண்ணின யாவரும்‌ உன்‌ 
காஷமில்‌ பணிந்து, உன்னைக்‌ கர்த்தருடைய 
நகரம்‌ என்றும்‌, இஸ்ரவேலுடைய பரிசுத்தரின்‌ 
சீயோன்‌ என்றும்சொல்வார்கள்‌” (ஏசா 6014) 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


கர்த்தருடைய ஜனத்தை, 
ஒடுக்கினவர்கள்‌ தாங்கள்‌ செய்த 
தப்பிதங்களை உணருவார்கள்‌. அவர்களோடு 
சேர்ந்து. அவர்களுடைய பிள்ளைகளும்‌, 
தங்கள்‌ பெற்றோர்‌ செய்த தப்பித்தைப்‌ 
புரிந்துகொள்வார்கள்‌. கர்த்தருடைய ஜனத்தை 
அசட்டைபண்ணினவர்களும்‌, இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாரின்‌ காலடியில்‌ வந்து 
பணிந்துகொள்வார்கள்‌. தேவனுடைய 
கிருபையினால்‌ அவர்களுடைய மனக்கண்கள்‌ 
திறக்கப்படுகிறது. இஸ்ரவேல்‌ ஜனத்தாருக்கு 
தாங்கள்‌ செய்த தப்பிதங்களை அவர்கள்‌ 
உணருகிறார்கள்‌. 
கர்த்தருடைய ஜனங்களை 
ஒடுக்கினவர்களும்‌, அவர்களை 
அசட்டைபண்ணினவர்களும்‌, அவர்களுடைய 
பிள்ளைகளும்‌, இஸ்ரவேல்‌ ஜனத்தாரிடம்‌ 
வந்து, அவர்களுடைய காலடிகளில்‌. 
பணிந்துகொள்கிறார்கள்‌. தாங்கள்‌ செய்த 
மன்னிக்குமாறு 

வேண்டிக்கொள்கிறார்கள்‌. 


சேர்த்துக்கொள்ளுமாறு 
கெஞ்சி விண்ணப்பம்பண்ணுகிறார்கள்‌. 





f= a ஏசாயா 
ETT 


அப்பொழுது 
மீதியாயிருப்பவன்‌ 
பணத்துக்காகவும்‌ ஒரு 
அப்பத்துணிக்கைக்காகவும்‌ அவனிடத்தில்‌ 
வந்து பணிந்து: நான்‌ கொஞ்சம்‌ அப்பம்‌ 
சாப்பிட யாதொரு ஆசாரிய ஊழியத்தில்‌ 
என்னைச்‌ சேர்த்துக்‌ கொள்ளும்‌ என்‌, 
கெஞ்சுவான்‌ என்று சொல்லுகிறார்‌ என்றான்‌' 
ரிசாமு 2:36). 


வீட்டாரில்‌ 
ஒரு வெள்ளிப்‌ 


உள்‌ 
எவனும்‌ 


சபையின்‌: 
ஏழைகளாகயிருந்தாலும்‌, 
ஒடுக்கப்பட்டவர்களாகயிருந்தாலும்‌, 
ஒடுக்கியவர்களுக்கும்‌ நன்மை 
வாய்ப்பு அவர்களுக்கு கிடைக்கும்‌. 
தங்களுக்கு விரோதமாய்‌ தீங்கு 
செய்தவர்களுக்கும்‌ நன்மை செய்யக்கூடிய 
சிலாக்கியம்‌ விசுவாசிகளுக்கு உண்டாகும்‌. 
புறஜாதியார்‌ தங்களை அசட்டை 
பண்ணினாலும்‌, தங்களை ஒடுக்கினாலும்‌, 
அவர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிற 
சிலாக்கியம்‌ சபையாருக்கு உண்டாகும்‌ 
துன்மார்க்கர்கள்‌ தங்களுக்கு பொல்லாப்பு 
செய்தாலும்‌, அவர்களை நித்திய ஜீவனுக்கு 
ஏற்ற பாதையிலே, வழிநடத்துகிற 
மிகப்பெரிய சிலாக்கியம்‌ விசுவாசிகளுக்கு 
உண்டாயிருக்கும்‌. 


விசுவாசிகள்‌ 


தங்களை 
செய்கிற 


நம்முடைய சத்துருக்களையும்‌ நாம்‌ 
சிநேகிக்கவேண்டும்‌. நமக்கு விரோதமாய்த்‌ 
தீங்கு செய்கிறவர்களுக்கும்‌ 
செய்யவேண்டும்‌. 

தூஷிக்கிறவர்களையும்‌ 
வேண்டும்‌. இதுவே இயேசுகிறிஸ்துவின்‌ 
உபதேசம்‌. நமக்கு மற்றவர்கள்‌ இரக்கம்‌. 
காண்பிக்காவிட்டாலும்‌, நாம்‌ அவர்களுக்கு 
இரக்கம்‌ காண்பிக்கவேண்டும்‌. இதுவே 
கர்த்தர்‌ நமக்குக்‌ கொடுத்திருக்கிற அன்பின்‌ 
பிரமாணம்‌. 


நாம்‌ ஆசிர்வதிக்க 


கர்த்தருடைய அன்பின்‌ 
பிரமாணத்திற்கு நாம்‌ கீழ்ப்படியும்போது. 
நமக்கு விசேஷித்த நன்மைகளும்‌, 
மேன்மையான ஆசீர்வாதங்களும்‌ உண்டாகும்‌. 
நமக்கு விரோதமாய்த்‌ தீங்கு 
செய்தவர்கள்கூட நம்முடைய காலடியில்‌ 
பணிந்து, நம்மை “கர்த்தருடைய நகரம்‌ 
என்றும்‌, இஸ்ரவேலுடைய பரிசுத்தரின்‌ 
சீயோன்‌ என்றும்‌ சொல்லுவார்கள்‌" 
(ஏசா 6044). இது ன்‌ 

வார்த்தை. அவருடைய 

நிச்சயமாய்‌ நிறைவேறும்‌. 


- விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


கர்த்தராகிய இரட்சகர்‌ 
ஏசா 60:15-22 


ஏசா 80:45. தீ நெகிழப்பட்டதும்‌, 
கைவிடப்பட்டதும்‌, ஒருவரும்‌ கடத்து 
'தடவாததுமாயிருந்தாம்‌, ஆனாலும்‌ 


உன்னை நித்திய மாட்சிமையாகவும்‌, 
தலைமுறை தலைமுறையாயிருக்கும்‌ 
மகிழ்ச்சியாகவும்‌ வைப்பேன்‌. 


ஏசா 60:16. நீ ஜாதிகனின்‌ பாலைக்‌ 
குடித்து, ராஜாக்களின்‌ 
முலைப்பாலையும்‌ உண்டு, கர்த்தராகிய 
நான்‌ இரட்சுகரென்றும்‌ யாக்கோபின்‌ 
வல்லவர்‌ உன்‌ மீட்பரென்றும்‌ 
அறித்துகொன்வாய்‌. 


ஏசா 80:17. நான்‌ வெண்கலத்துக்குப்‌ 
பதிலாகப்‌ பொன்னையும்‌, இரும்புக்குப்‌ 
பதிலாக வெள்ளியையும்‌, 
மரங்களுக்குப்‌ பதிலாக. 
'வெண்கலத்தையும்‌, கற்களுக்குப்‌ 
பதிலாக இரும்பையும்‌ வரப்பண்ணி, 
உன்‌ கண்காணிகளைச்‌. 
சமாதானமுள்ளவர்களும்‌, உன்‌ 
தண்டற்காரரை 
'நீதியுன்னவர்களுமாக்குவேன்‌.. 


ஏசா 60:18. இனிக்‌ கொடுமை உன்‌ 
தேசத்திலும்‌, அழிவும்‌ நாசமும்‌ உன்‌ 
எல்லைகளிலும்‌ கேட்கப்பட மாட்டாது; 
உன்‌ மதில்களை இரட்சிப்பென்றும்‌, 
உன்‌ வாசல்கனைத்‌ துதியென்றும்‌ 
சொல்லுவாய்‌. 


ஏசா 60:19. இனிச்‌ சூரியன்‌ உனக்குப்‌ 
பகலிலே வெளிச்‌சமாயிராமலும்‌, 
சந்திரன்‌ தன்‌ வெளிச்சத்தால்‌ உனக்குப்‌ 
யிரகாசியாமலும்‌, கர்த்தரே உனக்கு 
நித்திய வெளிச்சமும்‌, உன்‌ தேவனே 
உனக்கு மகிமையுமாயிருப்பார்‌. 

ஏசா 60:20. உன்‌ சூரியன்‌ இணி 
அஸ்தமிப்பதூமில்லை; உன்‌ சத்திரன்‌ 
மறைவதுமில்லை; கர்த்தரே உனக்கு 
நித்திய வெளிச்சமாயிருப்பார்‌; உன்‌ 
துக்கநாட்கள்‌ மூடித்துபோம்‌. 





i= THE 
TT 


ஏசா 60:21. உன்‌ ஜனங்கன்‌ யாவரும்‌ 
நீதிமான்களும்‌, என்றைக்கும்‌ 
௬தந்தரிக்குங்‌ குடிகளும்‌, 


கிரியைகளுமாயிருப்பார்கள்‌. 


ஏசா 60:22, சின்னவன்‌ ஆயிரமும்‌, 
சிறியவன்‌ பலத்த ஜாதியுமாவான்‌; 
கர்த்தராகிய நாண்‌ ஏற்றகாலத்தில்‌: 
இதைத்‌ தீவிரமாய்‌ நடப்பிப்பேன்‌. 


சந்தோஷத்தையும்‌ 
தீர்க்கதரிசனமாய்‌ 


பாபிலோன்‌ தேசத்து சிறையிருப்பிலிருந்து 
தங்கள்‌ தேசத்திற்கு திரும்பி வந்த யூதர்கள்‌ 
அடையாளமாயிருக்கிறார்கள்‌. இவர்கள்‌ 
அந்நிய தேசத்து சிறையிருப்பில்‌ 
வேதனைகளையும்‌, பாடுகளையும்‌ 
அனுபவித்தவர்கள்‌. இப்போது, 
சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்து, தங்கள்‌ 
சொந்த தேசத்திலே சந்தோஷமாயும்‌, 
அமைதியாயும்‌, ஆறுதலாயும்‌ ஜீவிக்கிறார்கள்‌. 


ஜனத்தார்‌ 
விடுவிக்கப்படுவதற்கு 


இஸ்ரவேல்‌ 
சிறையிருப்பிலிருந்து 
முன்பாக, அவர்களுடைய பழைய நிலமையை 


கர்த்தர்‌ இங்கு எடுத்துச்‌ சொல்லுகிறார்‌. 
அவர்கள்‌ அதிகமாய்‌ ஒடுக்கப்பட்டிருந்தார்கள்‌. 
நெகிழப்பட்டவர்களாகவும்‌ 
கைவிடப்பட்டவர்களாகவும்‌ இருந்தார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ தேசத்தின்‌ வழியாய்‌ ஒருவரும்‌ 
கடந்து நடந்துவரவில்லை. 
வனாந்தரமான தேசம்‌ 

கர்த்தரோ இப்போது 
ஆசிர்வதித்திருக்கிறார்‌ 


மாட்சிமையாகவும்‌, 


தலைழுறையாயிரக்கு கும்‌ 
(ஏசா 6025) 
சொல்லுகிறார்‌. 


எல்லா... ஜனங்களும்‌ எருசலேமை 
மறந்துவிட்டார்கள்‌. அந்த நகரத்தை கைவிட்டு 
விட்டார்கள்‌. எல்லோரும்‌ எருசலேமை 
வெறுக்கிறார்கள்‌. ஆனால்‌ இப்போதோ 
எருசலேம்‌ தலைமுறை தலைமுறையாயிருக்கும்‌ 
மகிழ்ச்சியாகயிருக்கிறது. நீதிமான்களும்‌, 
பரிசுத்தவான்களும்‌ எருசலேமை நினைத்து 
சந்தோஷப்படுகிறார்கள்‌. 


என்று கர்த்தர்‌ 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


எருசலேம்‌ 
ஆசீர்வதிக்கப்பட்டதாகயிருந்தாலும்‌, 
பரிபூரணமான ஆசிர்வாதம்‌ 

அதற்கு கிடைக்கவில்லை. கர்த்தர்‌ 
எருசலேமைக்குறித்து சொன்ன 
ஆசீர்வாதமான  வாக்குத்தத்தங்களெல்லாம்‌ 
இன்னும்‌ முழுமையாய்‌ நிறைவேறவில்லை, 
அந்த மகிமையான ஆசிர்வாதங்களெல்லாம்‌, 
புதிய ஏற்பாட்டுக்காலத்தில்‌, 
இயேசுகிறிஸ்துவின்‌ சுவிசேஷ சபையில்‌ 
நிறைவேறும்‌. கர்த்தருடைய சபை நித்திய 
மகிமையாகவும்‌, நித்திய மாட்சிமையாகவும்‌ 
இருக்கும்‌. கர்த்தருடைய மகிமையான 
அநுக்கிரகங்களும்‌, ஆசீர்வாதங்களும்‌ 
அவருடைய சபைக்கு உண்டாயிருக்கும்‌ 


ஒருகாலத்தில்‌ எருசலேம்‌ நகரம்‌ 
நெகிழப்பட்டதாகவும்‌, கைவிடப்பட்டதாகவும்‌ 
ஆனால்‌ இப்போதோ, 
பெரிதான கிருபையினால்‌, 
எல்லோரும்‌ நேசிக்கிறார்கள்‌. 
ன்றது பரமத்தி 
தேசத்தார்‌... எல்லோரும்‌ எருசலேமுக்கு 
ஆதரவாயிருக்கிறார்கள்‌. 


எருசலேம்‌ 


அதன்‌ 
இன்னும்‌ 


நகரம்‌ ஜாதிகளின்‌ 
மத்தியிலும்‌, ராஜாக்களின்‌ மத்தியிலும்‌ 
இப்போது ஆசீர்வதிக்கப்பட்டதாயிருக்கிறது. 
நேசிக்கப்பட்டதாமிருக்கிறது. கர்த்தர்‌ இந்த 
ஆசீர்வாதத்தை வாக்குத்தத்தமாகச்‌ 
சொல்லுகிறார்‌. “நீ ஜாதிகளின்‌ பாலைக்‌ 
குடித்து, ராஜாக்களின்‌ முலைப்பாலையும்‌ 
உண்டு, கர்த்தராகிய நான்‌ இரட்சகரென்றும்‌, 
யாக்கோபின்‌ வல்லவர்‌ உன்‌ மீட்பரென்றும்‌ 
அறிந்துகொள்வாய்‌" (ஏசா 60:6) என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


சுற்றிலுமுள்ள 
வ்‌ ராஜாக்களும்‌, 
நிஸ்துவின்‌ சுவிசேஷத்தை 
கேள்விப்பட்டு, அதைத்‌ தங்கள்‌ இருதயத்தில்‌ 
ஏற்றுக்கொள்வார்கள்‌. புறஜாதியாரான 
அவர்களும்‌ கர்த்தருடைய சபையிலே 
சேர்ந்துகொள்வார்கள்‌. அவர்களும்‌ சபையின்‌ 
ஊழியத்தில்‌ பங்குபெறுவார்கள்‌. அவர்கள்‌ 
சபையின்‌ நன்மைக்காகவும்‌, அதன்‌ 
வளர்ச்சிக்காகவும்‌ ஊழியம்‌ செய்வார்கள்‌. 





f= FTE 
TT 


19. நேர்கால்‌ - கூத்தின்‌ மனுஷருடைய 

தெய்வம்‌. (2இராஜா 17:30). அசிரியர்‌ 

மத்தியில்‌ இந்தத்‌ தெய்வம்‌ 
பிரபலமானது. 


ஆஷிமா. - ஆமாத்தின்‌ தெய்வம்‌. 
ஆட்டின்‌ ரூபமுடையது. 
நிஸ்ரோக்‌ - இராஜா 19:37) 
அசீரியரின்‌ தெய்வம்‌. நினிவேயில்‌ 
இதன்‌ கோவில்‌ உள்ளது. 
நிபேகாஸ்‌ - ஏவியவரின்‌ தெய்வம்‌. 
(2இராஜா 17:31). இதன்‌ தலை 
நாமின்‌ உருவமுடையது. 


தர்காக்‌  - ஏவியரின்‌ மற்றொரு 
தெய்வம்‌. (2இராஜா 17:3) இது 
கழுதை உருவமுடையது. 

ரிம்மோன்‌ - சீரியரின்‌ தெய்வம்‌. 
(2இராஜா 5:18) 
மோளேகைப்‌ 
சேபாராலியரின்‌ தெய்வம்‌ 


அன்னமலேக்‌ - (2இராஜா 17:31) 
சேபாராவியரின்‌ மற்றொரு தெய்வம்‌. 
குதிரையின்‌ ரூபமுடையது. இதற்கு 
நரபலியிட்டார்கள்‌. 


(2இராஜா 17:31) 
போன்றது. 


வார்ப்புக்ள்‌  - (எண்‌ 


ஏசா 2:16; எசே 8:10) 
எகிப்தியரின்‌ ய்வங்கள்‌ 
மிருகங்கள்‌ (யாத்‌ 12:12) 
தேவர்களின்‌ நட்சத்திர ராசி - 
(ஆமோஸ்‌ 5:26) செம்பான்‌ 
(அப்‌ 7:43) 

ப்பித்தர்‌ - கிரேக்கரின்‌ பிரதான 

ய்வம்‌. (அப்‌ 14:12-13: அப்‌ 19:35) 
மெர்கூரி ரோமரின்‌ வியாபார 
தெய்வம்‌. (அப்‌ 14:12) 

அறியப்படாத தேவன்‌. 
கிரேக்கருடைய தேவன்‌ (அப்‌ 17:23) 
தியானாள்‌ - கிரேக்கருடைய 
தேவதை (அப்‌ 19:24-25) 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


34. தாகோன்‌ - 
தேசிய தெய்வம்‌. 
வடிவத்தில்‌ இருக்கும்‌. 

35. மிருகத்தின்‌ சொரூபம்‌ (வெளி 13) 


இவைதவிர, அந்நிய தெய்வங்கள்‌, 
வார்ப்பிக்கப்ப்ட தெய்வங்கள்‌, உளியால்‌ 
செதுக்கப்பட்ட தெய்வங்கள்‌ என்று பல 
தெய்வங்களைப்‌ பற்றி வேதாகமத்தில்‌ 
கூறப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலரின்‌. 
பட்டணங்களின்‌ இலக்கமும்‌, 
அவர்களுடைய தேவர்களின்‌ இலக்கமும்‌ 
சரியென்று எரேமியா தீர்க்கதரிசி 
கூறிமிருக்கிறார்‌. (எரே 2:28) 
விக்கிரகங்களை ஆராதிப்பது பிசாசுகளின்‌ 
ஆராதனை என்று  கூறப்பட்டிருக்கிறது. 
(லேவி 17:7; உபா 32:17; 2நாளா 11:15; 
சங்‌ 106:37; 2கொரி 10: 7-8,20-21, 
வெளி 9:20-21). 


பெலிஸ்தருடைய 
சிறிய மீன்‌ 


பறஜாதி ஜனங்கள்‌ விக்கிரகங்களை 
ஆராதிக்கும்போது என்னென்ன 
செய்கிறார்கள்‌ என்பது பற்றியும்‌ பரிசுத்த 
வேதாகமத்தில்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
அதன்‌ விவரம்‌ வருமாறு: 
1. விக்கிரகங்களிடம்‌ 
பண்ணுகிறார்கள்‌ (நியா 
இராஜா 18: 
ஏசா 44:7; ஏசா 45:20; ஏசா 46.7; 
யோனா 1:5) 


மனுஷரைப்‌ 
ர்‌ 


புகளர்கள்‌ 


2இராஜா 
2நாளா 28:3, 
336; சங்‌ 106:37-38; 
எரே 7:31; எரே 19:4-7; 
எசே 16:20-21; 
எசே 2337-39; 
மீகா 67) 


மரித்தோருக்காக 
செய்கிறார்கள்‌ (உபா 141) 


சடங்குகளை 





i al 
TT 


“நீ ஜாதிகளின்‌  பாலைக்குடிப்பா்‌” 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 

ஜனத்தார்‌ அவர்களுடைய 

த்து கள்‌ 


இத்தவெறியராயிக்பதம்‌ 
உபதேசமல்ல. ராஜாக்கள்‌ 

சபையைப்‌ 

பிதாக்களாகயிருப்பார்கள்‌. 

சபைக்கு தங்கள்‌ ஆதரவைக்‌ கொடுப்பார்கள்‌. 
அவர்களும்‌ கர்த்தருடைய மகிமையை 
அறிந்துகொள்வார்கள்‌. 


புறஜாதி ஜனங்களும்‌, அவர்களுடைய 
ராஜாக்களும்‌ இஸ்ரவேல்‌ இனத்தாரும்‌ 
ப அவர்கள்‌ அனுபவிக்கும்‌. 
பார்ப்பார்கள்‌. 


என்றும்‌, யாக்கோபின்‌ வல்லவர்‌ 
உன்‌ மீட்பர்‌" என்றும்‌ அறிந்துகொள்வார்கள்‌. 
(வேல்‌ ஜனத்தார்‌ 
ல ப க்களின்‌? ன்‌ 
சத்தியத்தை அறிந்துகொள்கிறார்கள்‌. 
இதற்கு முன்பு அவர்கள்‌ கர்த்தரை தங்கள்‌ 
தேவனாக அறிந்திருந்தார்கள்‌. இப்போதோ 
அவரை தங்கள்‌ இரட்சகராகவும்‌, தங்கள்‌ 
மீட்பராகவும்‌ அறிந்துகொள்கிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ இதற்கு முன்பு 
வறுமையிலும்‌, தரித்திரத்திலும்‌ இருந்தார்கள்‌. 


அவர்களுக்கு அனைத்தும்‌ 
குறைவுபட்டிருந்தது. இப்போதோ, கர்த்தர்‌ 


தங்களுடைய 


உண்டுபண்ணியிருக்கிறார்‌. 
சர்வசிருஷ்டிகர்‌. அவர்‌ பூமியின்‌ மண்ணாலே. 
மனுஷனை உண்டாக்கி, அவன்‌ நாசியிலே 
ஜீவசுவாசத்தை ஊதி, அவனை 
ஜீவாத்துமாவாக சிருஷ்டித்திருக்கிறார்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ தம்முடைய ஐனத்திற்கு புதிய 
ஆசீர்வாதங்களைக்‌ கொடுக்கிறார்‌. “நான்‌ 
வெண்கலத்துக்குப்‌ பதிலாகப்‌ பொன்னையும்‌, 
இரும்புக்குப்‌ பதிலாக வெள்ளியையும்‌, 
ங்களுக்குப்‌ பதிலாக வெண்கலத்தையும்‌, 
பதிலாக இரும்பையும்‌ 
(ஏசா 6017) என்று 

கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


கர்த்தருடைய பிள்ளைகளிடத்தில்‌ 
வெண்கல காககளுக்குப்‌ பதிலாக சுத்தமான 


ஆசீர்வாதமாயிருக்கும்‌. 


யூதஜனங்களுக்கு பொன்னும்‌ 
வெள்ளியும்‌ வெண்கலமும்‌ ஆசீர்வாதமாய்க்‌ 
கிடைத்தது. உலகப்பிரகாரமான இந்த 
ஆசீர்வாதங்களினால்‌ யூதர்களுடைய 
பொருளாதாரம்‌ மேன்மையடைந்தது. அவர்கள்‌ 
உலகப்‌ 
ஐசவரியவான்களாமிருந்தார்கள்‌. 
ஏற்பாட்டுக்காலத்து, 
விசுவாசிகளாகிய 
ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா 
கர்த்தர்‌ நமக்கும்‌ 
மேன்மையான ஐசுவரியங்களைக்‌ கொடுத்து, 
நம்மை ஆசீர்வதிக்கிறார்‌ 


- ஏற்பாட்டுக்காலத்தில்‌ 
விருத்தசேதனம்‌. இருந்தது. நம்முடைய 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து, 
விருத்தசேதனத்திற்கு 
ஞானஸ்நானத்தைக்‌ 
பஸ்காவை ஆசரிப்பதற்குப்‌ 
கர்த்தருடைய பந்தியை 

கொடுத்திருக்கிறார்‌. லேலியருடைய 
ஆசரியத்துவத்திற்குப்‌ பதிலாக சுவிசேஷ 
ஊழியத்தைக்‌ கொடுத்திருக்கிறார்‌. கர்த்தர்‌ 
நமக்கும்‌ வெண்கலத்திற்குப்‌ பதிலாக 
பொன்னையே கொடுத்திருக்கிறார்‌. 


பதிலாக 
'கொடுத்திருக்கிறார்‌. 
பதிலாக, 
நமக்குக்‌ 





i a 
TT 


இஸ்ரவேல்‌ ஜனத்தாரின்‌ பாலங்கள்‌ 
பொன்னையும்‌ 'வெண்கலமாக்கிற்று. 
தேவாலயத்திலுள்ள பொன்‌ 
பணிமுட்டுக்களுக்குப்‌ பதிலாக ரெகொபெயாம்‌ 
வெண்கல பணிமுட்டுகளை செய்து 
வைத்தான்‌. கர்த்தருடைய கிருபையினால்‌, 
அவருடைய தேவாலயத்தில்‌ பொன்‌ 
பணிமுட்டுக்கள்‌ திரும்பவும்‌ வரும்‌. அப்போது 
வெண்கல பணிழுட்டுக்கள்‌ நீக்கப்படும்‌. அந்த 
இடத்தில்‌ மறுபடியுமாய்‌ பொன்‌ 
பணிமுட்டுக்கள்‌ சேர்க்கப்படும்‌ 


கர்த்தருடைய ங்களை 
அவர்களுடைய பிரபுக்களே ஒடுக்க! ரர்கள்‌. 


நியாயம்‌ பின்னிட்டு அகன்றது: நீதி தூரமாய்‌. 
நின்றது: சத்தியம்‌ வீதிமிலே இடறி, 
யதார்த்தம்‌ வந்து சேரமாட்டாமற்போகிறது” 
(ஏசா 59:14). கர்த்தர்‌ தம்முடைய 
ஜனத்தின்‌  முறையீடுகளைக்‌ கேட்டார்‌. 
அவர்களுடைய விண்ணப்பத்தைக்‌ கேட்டு, 
இஸ்ரவேல்‌ தேசத்தில்‌ சந்தோஷத்தையும்‌, 
சமாதானத்தையும்‌, ஆறுதலையும்‌, நீதியையும்‌ 
மறுபடியுமாய்‌ ஸ்தாபிக்கிறார்‌. 


“ன்‌ 
சமாதானமுள்ளவர்களும்‌, 

தண்டற்காரரை நீதியுள்ளவர்களுமாக்குவேன்‌" 
(ஏசா 6017) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ 
கண்காணிகள்‌ இனிமேல்‌ 
சமாநானமுள்ளவர்களாயிருபபார்கள்‌ 
அவர்கள்‌ இனிமேல்‌ ஜனங்களை அடக்கி 
ஒடுக்கமாட்டார்கள்‌. தன்பப்படுத்த 
மாட்டார்கள்‌. தங்களுடைய நன்மையையும்‌, 


சுகவாழ்வையும்‌ தேடுவார்கள்‌. 
'தண்டற்காரர்களும்‌ 

துணை போகமாட்டார்கள்‌. 

நீதியுள்ளவர்களாயிருப்பார்கள்‌. 

தேசத்தில்‌ சமாதானமும்‌, 

நிரம்பியிருக்கும்‌ ஜனங்களும்‌ 

சந்தோஷமாயும்‌ ஆறுதலையும்‌ ஜீவிப்பார்கள்‌. 

கர்த்தருடைய நன்மையான  ஈவுகளை 

சந்தோஷமாய்‌ அனுபவிப்பார்கள்‌. 


கர்த்தருடைய 


ஜனங்களுக்கு, 
இதற்கு முன்பு, 


அந்நிய தேசத்தார்‌ 
மூலமாய்‌ ஏராளமான பிரச்சனைகள்‌ 


உண்டாயிற்று. அவர்கள்‌ இஸ்ரவேல்‌ 
தேசத்தின்மேல்‌ யுத்தம்பண்ண வந்தார்கள்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


முற்றிக்கைப்போட்டார்கள்‌. 

நகரத்தை 

கொள்ளைபடித்தார்கள்‌. எருசலேமை இடித்து 

அதை தீ வைத்துகொளுத்தினார்கள்‌. 

'துபோன்ற நஷ்டங்களும்‌, சேதங்களும்‌, 

மோசங்களும்‌, அழிவும்‌ இனிமேல்‌. 
எருசலேமுக்கு வருவதில்லை. 


இனிக்‌ கொடுமை உன்‌ தேசத்திலும்‌, 
அழிவும்‌ நாசமும்‌ உன்‌ எல்லைகளிலும்‌ 
கேட்கப்படமாட்டாது' (ஏசா 60:18) என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ இஸ்ரவேல்‌ 
தேசத்திலுள்ள ஒவ்வொருவரும்‌ தங்களுக்கு 
சொந்தமான நன்மைகளை சந்தோஷமாய்‌ 
அனுபவித்து, சமாதானமாய்‌ ஜீவிப்பார்கள்‌. 
அவர்கள்‌ மத்தியில்‌ கொடுமையும்‌, அழிவும்‌, 
நாசமும்‌ இருக்காது. சமாதானம்‌ 
நிரம்பியிருக்கும்‌. “உன்‌ மதில்களை 
இரட்சிப்பென்றும்‌ உன்‌ வாசல்களைத்‌ 
துதியென்றும்‌ சொல்லுவாய்‌" (ஏசா 60:18) 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


பாபிலோன்‌ தேசத்து 
சிறையிருப்பிலிருந்து தங்கள்‌ தேசத்திற்கு 
தர்கள்‌ திரும்பி வரும்போது, இஸ்ரவேல்‌ 
த்தில்‌ உண்டாயிருக்கும்‌ கர்த்தருடைய 
ஆசீர்வாதங்களை ஏசாயா தீர்க்கதரிசி 
இங்கு தீர்க்கதரிசனமாய்ச்‌ சொல்லுகிறார்‌. 
இந்தத்‌ தீர்க்கதரிசனங்களெல்லாம்‌, புதிய 
ஏற்பாட்டுக்காலத்தில்‌ ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிற 
இயேசுகிறிஸ்துவின்‌ சுவிசேஷ சபைக்கு வரும்‌ 
ஆசீர்வாதங்களுக்கு அடையாளமாயிருக்கிறது. 
இவையெல்லாம்‌ இந்தப்‌ பூமியில்‌ ஜீவிக்கிற 
கர்த்தருடைய ஜனங்களுக்கும்‌, 
ஸ்தாபிக்கப்ப்டிருக்கிற 
சபைக்கும்‌ வரும்‌ 
ஏசாயா இக்கதரிரி இதுவரையிலும்‌ இந்தப்‌ 
பூமிக்குரிய ஆசீர்வாதங்களைச்‌ 
சொல்லிவிட்டு, இப்போது பரலோகத்தின்‌ 
சந்தோஷத்தையும்‌, அதன்‌ மகிமையையும்‌ 
இங்கு தீர்க்கதரிசனமாய்ச்‌ சொல்லுகிறார்‌. 


தீர்க்கதரிசிகள்‌. யூதஜனங்களுக்கு 
கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை 
தீர்க்கதரிசனமாய்ச்‌ சொல்லும்போது, அவர்கள்‌ 
புதிய. ஏற்பாட்டுக்காலத்து சபைக்கு 
கர்த்தருடைய ஆவிக்குரிய 
ஆசீர்வாதங்களையும்‌  தீர்க்கதரிசனமாய்ச்‌ 
சொல்லுகிறார்கள்‌. இஸ்ரவேல்‌ தேசத்தின்‌ 
ஆசீர்வாதம்‌ உலகப்பிரகாரமானது. அது 
தற்காலிகமானது. புதிய ஏற்பாட்டுக்காலத்து 
சபையின்‌ ஆசீர்வாதமோ ஆவிக்குரியது, அது 
நித்தியமானது. 


இங்கு 
கர்த்தருடைய 
ஆசீர்வாதங்களாகும்‌. 





i= THE 
TT 


தற்காலத்தில்‌ கர்த்தருடைய 
சபைகளுக்கு விரோதமாய்‌ சத்துரு எதிர்த்து 
நிற்கிறான்‌. யுத்தம்பண்ணுகிறான்‌. யுத்தம்‌ 
கர்த்தருடையது. கர்த்தருடைய சபை 
சத்தருவை ஜெயிக்கும்‌. கர்த்தர்‌ 
வாக்குப்பண்ணியிருக்கிற பிரகாரம்‌, சபைக்கு 
சமாதானமும்‌, சந்தோஷமும்‌, மகிமையும்‌ 
உண்டாயிருக்கும்‌. பரலோகத்தில்‌ 
விசுவாசிகளின்‌ சந்தோஷமும்‌ சமாதானமும்‌ 
பரிழரணமாயிருக்கும்‌. 


ஏசாயா தீர்க்கதரிசி பரலோகத்தின்‌ 
சந்தோஷங்களையும்‌, ஆசீர்வாதங்களையும்‌, 
சமாதானத்தையும்‌, ஆறுதலையும்‌ இங்கு 
தீர்க்கநரிசனமாய்ச்‌ சொல்லுகிறார்‌. “இனிச்‌ 
சூரியன்‌ உனக்குப்‌ பகலிலே. 
வெளிச்சமாயிராமலும்‌, சந்தின்‌ தன்‌ 
வெளிச்சத்தால்‌ உனக்குப்‌ பிரகாசியாமலும்‌, 
கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும்‌, உன்‌ 
தேவனே உனக்கு மகிமையுமாயிருப்பார்‌" 
(ஏசா 60:19), 


விக்கிரகாராதனைக்காரர்கள்‌ 
சூரியனையும்‌ சந்திரனையும்‌ தெய்வங்களாக 
ஆராதிக்கிறார்கள்‌. இந்தப்‌ 
பூர்வகாலம்‌ முதற்கொண்டு 
வந்திருக்கிறது. இனிமேல்‌ 

சூரியனும்‌ கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு 
வெளிச்சமாயிருக்காது. அவர்கள்‌ இனிமேல்‌. 
சந்திரனையும்‌ சூரியனையும்‌ விக்கிரகங்களாக 
ஆராதனை செய்யமாட்டார்கள்‌. கர்த்தரே 
அவர்களுக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார்‌. 
தேவனை அவர்களுக்கு மகிமையாயிருப்பார்‌. 
அவர்கள்‌ கர்த்தரை மாத்திரமே ஆராதனை 
செய்வார்கள்‌. 


கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நித்திய 
சமாதானமும்‌, சந்தோஷமும்‌ 
உண்டாயிருக்கும்‌ கர்த்தருடைய 
காக்குத்தத்தம ஒருபோதும்‌ மாறுவதில்லை. 

சூரியன்‌ இனி அஸ்தமிப்பதுமில்லை; 
உன்‌ சந்திரன்‌ மறைவதுமில்லை: கர்த்தரே 
உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார்‌: உன்‌ 
துக்கநாட்கள்‌ முடிந்துபோம்‌' (ஏசா 60:20) 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சூரியன்‌ இனிமேல்‌ அஸ்தமிக்காது. 
கர்த்தருடைய சூரியபிரகாசம்‌, கர்த்தருடைய 
பிள்ளைகளுக்கு நித்திய 
வெளிச்சமாயிருக்கும்‌. இப்போது சூரியனிலே 
கிரகணம்‌ உண்டாகிறது. கார்மேகம்‌ 
சூரியனை மறைக்கிறது. அதனால்‌ நமக்கு 
போதுமான வெளிச்சம்‌ கிடைப்பதில்லை, 


பிரவேசிக்கும்போது, கர்த்தரே நமக்கு நித்திய 
வெளிச்சமாயிருப்பார்‌. அங்கே சூரியன்‌ இனி 
அஸ்தமிப்பதுமில்லை. சந்திரன்‌ 
மறைவதுமில்லை. நம்முடைய கர்த்தரே 
ஜோதிகளின்‌ பிதாவாகயிருக்கிறார்‌. 
அவரிடத்தில்‌ வேற்றுமையின்‌ நிழல்‌ எதுவும்‌ 
இருக்காது. 


"நன்மையான எந்த ஈவம்‌ பூரணமான 
எந்த வரமும்‌ பரத்திலிருந்துண்டாகி, 

சோதிகளின்‌ பிதாவினிடத்திலிருந்து 
இறங்கிவருகிறது: அவரிடத்தில்‌ யாதொரு 
மாறுதலும்‌ யாதொரு வேற்றுமையின்‌ 
நிழலுமில்லை" (யாக்‌ 1:17). 


பரலோகத்திலே. 
சந்தோஷமும்‌, 
உண்டாயிருக்கும்‌. 
சந்தோஷமாயும்‌, பரிபூரணமான ஆறுதலாயும்‌ 
இருக்கும்‌. சூரிய வெளிச்சத்தைப்போல. 
நம்முடைய ஆத்துமாவுக்கு வெளிச்சமும்‌. 
மகிமையும்‌ உண்டாயிருக்கும்‌. நம்முடைய 
சந்திரன்‌ இனிமேல்‌ 
நம்முடைய 
மகிமையும்‌ 
நம்முடைய துக்கநாட்கள்‌ 
முடிந்துபோயிருக்கும்‌. பரலோகத்தில்‌ நமக்கு 
ஒருபோதும்‌ துக்கமில்லை. அங்கே நமக்கு 
கண்ணீரும்‌ இல்லை. கவலையும்‌ இல்லை. 


கர்த்தருடைய பிள்ளைகள்‌ 
பரலோகத்தில்‌ பிரவேசிக்கும்‌ சிலாக்கியத்தைப்‌ 
க பரலோகத்தின்‌ 
சந்தோஷத்திற்கும்‌, 
பாத்திரவான்‌௧ளாக 
அவர்கள்‌ ஒருபோதும்‌ 
கர்த்தருடைய பிரசன்னத்தைவிட்டு 
விலகிப்போகமாட்டார்கள்‌. அவர்களிடத்தில்‌ 
Ro பரிசுத்தமும்‌ தங்கியிருக்கும்‌. புதிய 
ருசலேமிலே. இரு 


பாவம்‌ காது. 
கத்தத்‌ பரிகத்தவான்‌௧ள்‌ மாத்திரமே 
நிரப்புவார்கள்‌. 


சமாதானத்திற்கும்‌ 
யிருக்கிறார்கள்‌. 





i FTN 
TT 


(ஏசா 60:2). அவர்கள்‌ எல்லோரும்‌ 
நீதிமான்களாயிருப்பதினால்‌, அவர்கள்‌ பூமியை 
சுதந்தரிக்கும்‌ குடிகளாகவும்‌ இருப்பார்கள்‌. 
கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை 
சுதந்தரிப்பதற்கு நம்முடைய பாவங்களே 
தடையாகயிருக்கும்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
கிருபையினால்‌ நம்முடைய பாவங்களை 
மன்னித்து, நம்மை 
நீதிமான்களாக்கியிருக்கிறார்‌. நீதிமான்கள்‌ 
என்றைக்கும்‌ பூமியை சுதந்தரிப்பார்கள்‌. 


கர்த்தருடைய பிள்ளைகள்‌ எல்லோரும்‌ 
அவருடைய கரங்களின்‌ கிரியைகளா 
யிருக்கிறார்கள்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
ஜனத்தின்‌ மூலமாய்‌ மகிமைப்படுகிறார்‌. நாம்‌ 
குர்த்தருக்குரியவர்கள்‌. நாம்‌ கர்த்தரால்‌ 
நாட்டப்பட்ட கிளைகளாயிருக்கிறோம்‌. நாம்‌ 
கர்த்தருடைய கரங்களின்‌ 
கிரியைகளாயிருக்கிறோம்‌. ஆகையினால்‌. 
நாம்‌ நமக்குரியவர்களல்ல. நாம்‌ 
கர்த்தருக்குரியவர்கள்‌. இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
இப்போது எப்படி இருக்கிறார்களோ. 
அவர்களை அப்படியே கர்த்தர்‌ தம்முடைய 
ஜனமாக ஏற்றுக்கொள்கிறார்‌ 


கர்த்தர்‌ தம்முடைய ஜனத்தை 
இன்னும்‌ அதிகமாய்‌ மகிமைப்படுத்துவார்‌. 
தம்முடைய ஜனங்களில்‌ கர்த்தர்‌ இன்னும்‌ 
அதிகமாய்‌ மகிமைப்படுவார்‌. கர்த்தருடைய 
ஜனத்தார்‌ ஏற்கெனவே இருந்த நிலமையை, 
அவர்கள்‌ இப்போதிருக்கும்‌ நிலமையோடு 
ஒப்பிட்டுப்‌ பார்க்கும்போது, அதிக 
வித்தியாசமிருக்கும்‌. அவர்கள்‌ இதற்கு. 
முன்பு சின்னவனாகவும்‌, சிறியவனாகவும்‌ 
இருந்தார்கள்‌. இப்போதோ ஆயிரம்பேராகவும்‌, 


வாலான்‌. (ஏசா 60:22) என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌ 


பாபிலோன்‌ தேசத்து ட ரகத்‌ 
விடுவிக்கப்பட்டு, தங்கள்‌ 
திரும்பி வந்திருக்கிற நக்க 
கர்த்தருடைய பெரிதான கிருபையினால்‌, 
திரளாய்‌ பெருகியிருக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ வலுவான  தேசமாகவும்‌, 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பலத்த... ஜாதியாகவும்‌. 
ஆரம்பத்தில்‌ இயேசுகிறிஸ்துவின்‌ சபையும்‌ 
சிறியதாகவே இருந்தது. மேலறையில்‌ 120 
பேர்‌ மாத்திரமே ஒருமனப்பட்டு 
கூடிவந்தார்கள்‌. அதன்‌ பின்பு அவர்கள்‌ 
ஆமிரமாகப்‌ பெருகினார்கள்‌. அவர்கள்‌ 
பரலோகத்திற்கு வரும்போது, தங்களுடைய 
சிறிய ஆரம்பத்தை திரும்பிப்‌ பார்ப்பார்கள்‌. 
தாங்கள்‌ எப்படி இவ்வளவு பெரிய பலத்த 
ஜாதியானோம்‌ என்பதையும்‌, தாங்கள்‌ எப்படி 
இவ்வாறு திரளான எண்ணிக்கையுள்ள 
ஜனங்களானோம்‌ என்பதையும்‌ நினைத்துப்‌ 
பார்க்கும்போது. அவர்களுக்கு மிகவும்‌ 
ஆச்சரியமாயிருக்கும்‌. 
கர்த்தருடைய 
பெற்றுக்கொள்வதில்‌ 
காலதாமதமுண்டாகலாம்‌. ஆனாலும்‌ 
கர்த்தர்‌ தமக்கு ஏற்ற காலத்தில்‌, தமக்கு 
சித்தமானதை செய்து முடிப்பார்‌. “கர்த்தராகிய 
நான்‌  ஏற்றகாலத்தில்‌ இதை தீவிரமாய்‌ 
நடப்பிப்பேன்‌” என்று சொல்லுகிறார்‌. 


ஒவ்வொரு 
தம்முடைய தெய்வீக 
திட்டமிடுகிறார்‌. கர்த்தருடைய 

அநந்த ஞானம்‌. அவர்‌ சர்வஞானமுள்ளவர்‌ 
தம்முடைய தெய்வீக சித்தத்தின்‌ 
பிரகாரமாகவும்‌, திட்டத்தின்‌ பிரகாரமாகவும்‌, 
ஞானத்தின்‌ பிரகாரமாகவும்‌ தமக்கு ஏற்ற 
வேளையில்‌, கர்த்தர்‌ தமக்குப்பிரியமான 
காரியங்களைச்‌ செய்கிறார்‌. 


இருக்கிறார்கள்‌. 


ஆசீர்வாதத்தைப்‌ 
ஒருவேளை 


கர்த்தர்‌ காரியத்தையும்‌ 


ய வேளை ஒருபோதும்‌ 
வேளையாகாது. கர்த்தர்‌ 
விருப்பத்தின்‌ பிரகாரமாகவும்‌, 
திட்டத்தின்‌ பிரகாரமாகவும்‌ 
கிரியை செய்யாமல்‌, தம்முடைய விருப்பத்‌ 
வண்டல்‌ தம்முடைய திட்டத்தின்‌ 
பிரகாரமாகவுமே கிரியை செய்கிறார்‌. 


கர்த்தருடைய சித்தம்‌ நி. 
கர்த்தர்‌ எதையும்‌ 
தாமதப்படுத்துகிறவரல்ல. அவர்‌ தமக்குச்‌ 
சித்தமான காரியங்களை தீவிரமாய்‌ 
நடப்பிக்கிறார்‌. ஒருவேளை கர்த்தருடைய 
காலத்திற்காக நாம்‌ காத்திருக்க வேண்டியது 
வரலாம்‌. காலதாமதம்‌ ஏற்படுவது போல. 
நமக்குத்‌ தெரியலாம்‌. ஆனாலும்‌ கர்த்தருக்கு 
சித்தமானது. அவருடைய கையினால்‌ 
வாய்க்கும்‌ என்றும்‌, அதை அவர்‌ தமக்கு 
ஏற்ற காலத்தில்‌ தீவிரமாய்‌ நடப்பிப்பார்‌. 
என்றும்‌ நாம்‌ விசுவாசிக்கவேண்டும்‌. 


வறும்‌. 
ல்லாமல்‌ 





ஏசாய! 


f= FTE 
TT 


இயேசுகிறிஸ்துவின்‌ கிருபைக்கு ஏசாயா 
தீர்க்கதரிசியின்‌ ஊழியம்‌: 
அடையாளமாயிருக்கிறது. பாபிலோன்‌ 
தேசத்து. சிறையிருப்பிலிருந்து யூதர்கள்‌ 
விடுவிக்கப்படுவார்கள்‌ என்பதை ஏசாயா 
தீர்க்கதரிசனமாய்‌ அறிவிக்கிறார்‌. 
(ஏசா 611-3). யூதர்கள்‌ பாபிலோன்‌ தேசத்து 
சிறையிருப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டு 
தங்கள்‌ தேசத்தில்‌ குடியேறுகிறார்கள்‌. 
அங்கே அவர்கள்‌  சந்தோஷமாயும்‌, 
'சமாதானமாயும்‌, செழிப்பாயும்‌ ஜீவிக்கிறார்கள்‌. 
யூதர்கள்‌ அனுபவிக்கிற ஆசீர்வாதம்‌, புதிய 
ஏற்பாட்டுக்காலத்தில்‌  இயேசுகிறிஸ்துவின்‌ 
சபைக்கு. கிடைத்திருக்கும்‌ ஆவிக்குரிய 
மகிமைகளுக்கும்‌, ஆசீர்வாதங்களுக்கும்‌ 
அடையாள மாயிருக்கிறது. 

சபையில்‌ நிர்மூலமானவைகள்‌ 
எடுப்பித்துக்‌ கட்டப்படும்‌. இடிந்த கிடந்த 
பாழான பட்டணங்கள்‌ புதிதாய்க்‌ கட்டப்படும்‌ 
(ஏசா 6:4). மறுஜாதியாரும்‌ சபைக்கு. 
உதவியாக ஊழியம்‌ செய்வார்கள்‌ (ஏசா 61:5). 
சபையார்‌ கர்த்தரின்‌ ஆசாரிய ஊழியத்தை 
செய்வார்கள்‌. அவர்கள்‌ புறஜாதியாரின்‌ 
செல்வத்தை அனுபவிப்பார்கள்‌ (ஏசா 61:6). 
யூதர்கள்‌ இதுவரையிலும்‌ அனுபவித்த. 
இலச்சைக்கும்‌ வெட்கத்திற்கும்‌ பதிலாக, 
அவர்களுக்கு சந்தோஷமுண்டாகும்‌ 
(ஏசா 617). 


கர்த்தர்‌ தம்முடைய  ஜனத்தாரோடு 
உடன்படிக்கை பண்ணுவார்‌. அவர்களுடைய 
கைகளின்‌ பிரயாசங்கள்‌ ஆசீர்வதிக்கப்படும்‌ 
(ஏசா 6:8). கர்த்தருடைய பிள்ளைகளின்‌ 
சந்ததியாரும்‌, அவருடைய ஆசீர்வாதத்தில்‌ 
பங்குபெறுவார்கள்‌ (ஏசா 613). சபையின்‌ 
சந்தோஷத்திற்கு அவர்களுடைய நீதியும்‌ 
இரட்சிப்பும்‌ முக்கிய காரணமாயிருக்கும்‌. 
சபையார்‌ ஆசீர்வாதங்களுக்காக: 
கர்த்தரை நன்றியோடு துதிப்பார்கள்‌ 
(ஏசா ௪:௮0,1). 


- விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


கர்த்தர்‌ 
அபிஷேகம்பண்ணினார்‌ 
ஏசா 61:1-8 


ஏசா 81:1. கர்த்தராகிய தேவனுடைய 
ஆவியானவர்‌ என்மேல்‌ இருக்கிறார்‌; 
சிறுமைப்பட்டவர்களுக்குச்‌. 
சுவிசேஷத்தை அறிவிக்கக்‌ கர்த்தர்‌ 
என்னை அமிஷேகம்பண்ணினார்‌; 
இருதயம்‌ நொறுங்குண்டவர்களுக்குக்‌. 
காயங்கட்டுதலையும்‌, 
சிறைப்பட்டவர்களூக்கு 
விடுதலையையும்‌, 
கட்டுண்டவர்களுக்குக்‌ 
கட்டவிழ்த்தலையும்‌ கூறவும்‌, 


ஏசா 612. கர்த்தருடைய அதுக்கிரக 
வருஷத்தையும்‌, நம்முடைய தேவன்‌ 
நீதியைச்‌ சரிக்கட்டும்‌ நாணையும்‌. 
கூறவும்‌, துயரப்பட்ட அணைவருக்கும்‌ 
ஆறுதல்‌ செய்யவும்‌, 


ஏசா 61:3. சீயோனிலே 
தூயரப்பட்டவர்களைச்‌ சீர்ப்படுத்தவும்‌, 
அவர்களுக்குச்‌. சாம்பலுக்குப்‌ பதிலாகச்‌. 
சிங்காரத்தையும்‌, துயரத்துக்குப்‌ 
பதிலாக ஆனந்த தைலத்தையும்‌, 
ஒடுங்கின ஆவிக்குப்‌ பதிலாகத்‌ 
துதியின்‌ உடையையும்‌ கொடுக்கவும்‌, 
அவர்‌ என்னை அனுப்பினார்‌; அவர்கள்‌ 
கர்த்தர்‌ தம்முடைய மகிமைக்கென்று 
நாட்டின நீதியின்‌ 
விருட்சங்களென்னப்படுவார்கள்‌. 


நம்முடைய கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து 

இந்த வசனங்களுக்கு தெளிவான 
வியாக்கியானம்‌ சொல்லுகிறார்‌. 
நாசரேத்திலுள்ள ஜெபாலயத்தில்‌, 
இயேசுகிறிஸ்து பிரவேசித்து. இந்த 
வேதப்பகுதியை வாசித்தார்‌. ஒருவேளை 
அந்த நாளில்‌ இந்த வசனப்பகுதியை 
வாசிக்கவேண்டும்‌ என்று, ஏற்கெனவே 
திட்டமிடப்பட்டிருக்கலாம்‌. இந்த வாக்கியங்கள்‌ 
இயேசுகிறிஸ்துவையே குறிக்கிறது. 





i= al 
TT 


இயேசுகிறிஸ்துவம்‌ இந்த வசனங்களை 
வாசித்து முடித்த பின்பு “உங்‌ 


“அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின்‌ 
புஸ்தகம்‌ அவரிடத்தில்‌ கொடுக்கப்பட்டது. 


தரித்திரருக்குச்‌ சுவிசேஷத்தைப்‌ 
என்னை 

இருதயம்‌ 
குணமாக்கவும்‌, 
விடுதலையையும்‌, 
பார்வையையும்‌ 
நொறுங்குண்டவர்களை 
ப்பொழுது ஏசாயா 


நருங்குண்டவர்களைக்‌ 
சிறைப்பட்டவர்களுக்கு 
குருடருக்குப்‌ 
பிரசித்தப்படுத்தவும்‌, 
விடுதலையாக்கவம்‌, 
தீர்க்கதரிசியின்‌ புஸ்தகம்‌ அவரிடத்தில்‌ 
கொடுக்கப்பட்டது. அவர்‌ புஸ்தகத்தை 
விரித்தபோது: கர்த்தருடைய ஆவியானவர்‌ 
என்மேலிருக்கிறார்‌; தரித்திரருக்குச்‌ 
சுவிசேஷத்தைப்‌ பிரசங்கிக்கும்டி என்னை 
அபிஷேகம்பண்ணினார்‌; இருதயம்‌ 
நருங்குண்டவர்களைக்‌ குணமாக்கவும்‌, 
சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும்‌, 
குருடருக்குப்‌ பார்வையையும்‌ 
பிரசித்தப்படுத்தவும்‌, நொறுங்குண்டவர்களை 
விடுதலையாக்கவும்‌, கர்த்தருடைய அநுக்கிரக 
வருஷத்தைப்‌ பிரசித்தப்படுத்தவும்‌, என்னை 
அனுப்பினார்‌. என்று எழுதியிருக்கிற 
இடத்தை அவர்‌ கண்டு, 
புஸ்தகத்தைப்‌ 

பணிவிடைக்காரனிடத்தில்‌ 

உட்கார்ந்தார்‌. ஜெப 

எல்லாருடைய ஸ்‌ 

நோக்கமாமிருந்தது". (லூக்‌ 417-20) 


ஏசாயா தீர்க்கதரிசி பாபிலோன்‌ 
தேசத்து சிறையிருப்பிலிருக்கிற யூதர்களுக்கு 


காணாமல்‌ போயிருக்கிற 
குன்‌ த்‌ அறிவிக்கிறார்‌. 

ஆத்துமாவில்‌. 
இரட்சிக்கப்படுவதே னன்‌ விடுதலை. 
அதுவே சந்தோஷமான யூபிலி. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்கு, 
கிறிஸ்துவானவர்‌ தகுதியுள்ளவராயிருக்கிறார்‌. 
கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர்‌ 
என்மேலிருக்கிறார்‌” (ஏசா 614) என்று 
ஏசாயா சொல்லுகிறார்‌. இந்த வாக்கியத்தை 
இயேசுகிறிஸ்து, 'சொல்லுவதாகவும்‌ 
வேதபண்டிதர்கள்‌ வியாக்கியானம்‌ 
பண்ணுகிறார்கள்‌. தேவனுடைய 
தீர்க்கதரிசிகள்மேல்‌ 
அவர்கள்‌ 


செய்தியை, உண்மையாய்‌ அறிவிக்கிறார்கள்‌. 
கர்த்தருடைய ஆவியானவரே அவர்களுக்கு 
செய்தியைக்‌ கொடுக்கிறார்‌. என்ன 
செய்தியை சொல்லவேண்டுமென்றும்‌, அதை 
யாரிடத்தில்‌ சொல்லவேண்டுமென்றும்‌, அதை 
எப்படி சொல்லவேண்டுமென்றும்‌ கர்த்தருடைய 
ஆவியானவர்‌ தம்முடைய தீர்க்கதரிசிகளை 
வழிநடத்துகிறார்‌ 


தேவனுடைய 
இயேசுகிறிஸ்துவின்மேல்‌. 
அளவில்லாமல்‌ 
இயேசுகிறிஸ்து 
ஞானஸ்நானம்‌. 
டல்‌ வண்ணத்‌ 
ாண்டு 


தங்கினார்‌. 


4 ஞானஸ்நானம்‌ பெற்று, 
ஐலத்தகரந்து கணயேறினவடனே, இதோ, 
வானம்‌ அவருக்குத்‌ திறக்கப்பட்டது; தேவ 
ஆலி புறாவைப்போல இறங்கி, தம்மேல்‌ 
வருகிறதைக்‌ கண்டார்‌" (மத்‌ 3:16) 


தம்முடைய நற்செய்தியை 
அறிவிப்பதற்கு, கர்த்தருடைய ஆலியானவர்‌ 
யாரையெல்லாம்‌ அனுப்புகிறாரோ, அவர்கள்‌ 
எல்லோரையும்‌ தம்முடைய பரிசுத்த. 
ஆவியினால்‌ அபிஷேகம்பண்ண 
வேண்டுமென்று கர்த்தர்‌ 
சித்தமுள்ளவராயிருக்கிறார்‌. கிறிஸ்துவானவர்‌ 
தம்முடைய சீஷர்களை ஊழியத்தைச்‌ செய்ய 
அனுப்புவதற்கு முன்பு, “பரிசுத்த ஆவியைப்‌ 
பெற்றுக்கொள்ளுங்கள்‌" என்று 
அவர்களுக்கு கட்டளைகொடுத்தார்‌. 


வியானவர்‌ 

ல்‌ எப்போதும்‌ 

தங்கியிருக்கிறார்‌. 
யோர்தான்‌ நதியிலே. 

பெற்று கரையேறும்போது, 





i FTE 
WEFT 


கர்த்தர்‌ ஏசாயா தீர்க்கதரிசியை 
தம்முடைய ஊழியத்திற்கு தெரிந்தெடுத்து, 
அவரை அபிஷேகித்து: அனுப்புகிறார்‌. 
“கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர்‌ 
என்மேலிருக்கிறார்‌' என்றும்‌, கர்த்தர்‌ 
என்னை அபிஷேகம்பண்ணினார்‌” என்றும்‌ 
ஏசாயா சொல்லுகிறார்‌. இந்த வாக்கியத்தை 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து சொல்வதாகவும்‌ 
வேதபண்டிதர்கள்‌ வியாக்கியானம்‌ 
சொல்லுகிறார்கள்‌. பிதாவானவர்‌ தம்முடைய 
குமாரனாகிய இயேசுகிறிஸ்‌ துவை. 
அளவில்லாமல்‌ ஆசீர்வதித்திருக்கிறார்‌. 
தம்முடைய ஆவியினால்‌ 
அபிஷேகம்பண்ணியிருக்கிறார்‌ 
என்னும்‌ 
அபிஷேகம்பண்ணப்பட்டவர்‌ 
மீட்பராகிய இயேசுகிறிஸ்துவே. 
இருக்கிறார்‌ பிதாவானவர்‌ தம்முடைய 
குமாரனை சந்தோஷத்தின்‌ தைலத்தினால்‌ 
அபிஷேகம்பண்ணியிருக்கிறார்‌ 


“நீர்‌ நீதியை விரும்பி, அக்கிரமத்தை 
வெறுத்திருக்கிறீர்‌: ஆதலால்‌, தேவனே 
உம்முடைய தேவன்‌ உமது தோழரைப்‌ 
பார்க்கிலும்‌ உம்மை ஆனந்த தைலத்தினால்‌ 
அபிஷேகம்பண்ணினார்‌" (எபி 1:9). 


கர்த்தர்‌ தனக்கு கொடுத்திருக்கிற 
ஊழியத்தை ஏசாயா தீர்க்கதரிசி இங்கு. 
விரிவாகச்‌ சொல்லுகிறார்‌. இந்த ஊழியத்தை 
செய்யுமாறு கர்த்தர்‌ ஏசாயாவை அபிஷேகம்‌ 
பண்ணியிருக்கிறார்‌. இந்த வாக்கியத்தை 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து சொல்வதாகவும்‌ 
வேநபண்டிதர்கள்‌ வியாக்கியானம்‌. 
சொல்லுகிறார்கள்‌. 


பிதாவாகிய தேவன்‌ தம்முடைய 
குமாரனாகிய இயேசுகிறிஸ்துவுக்கு ஐந்து 
விதமான 'ஊழியங்களைக்‌ 
கொடுத்திருக்கிறார்‌. வன: 

த்‌ அறிவிக்கவேண்டும்‌. 


நீதியின்‌ விருட்சங்களாக நாட்டவேண்டும்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


ஏசாயா தீர்க்கதரிசி கர்த்தருடைய 
செய்தியை பிரசங்கம்பண்ணவேண்டும்‌. அவர்‌ 
தீர்க்கதரிசியாகமிருந்தாலும்‌, தீர்க்கதரிசன 
ஊழியத்தின்‌ ஒரு பகுதியாக, அவர்‌ 
சுவிசேஷத்தை அறிவிக்கவும்‌ வேண்டும்‌. 
சிறுமைப்பட்டவர்களுக்கும்‌, 
பாவங்களுக்காக 
வரு்தியிரக்கிறவ்களுக்கும்‌ 

தாழ்மையுள்‌ எவர்களுக்கும்‌, 
எளிமையுள்ளவர்களுக்கும்‌. 
அறிவிக்கவேண்டும்‌. மீட்பருடைய சேய்தி 
அவர்களுக்கு நற்செய்தியாகயிருக்கும்‌. 


கிறிஸ்துவானவர்‌  வியாதியஸ்தரை 
சொஸ்தமாக்கும்‌ ஊழியத்தை செய்ய 
வேண்டும்‌இருதயம்‌ நொறுங்குண்டவர்களுக்கு 
காயம்கட்டுவதற்காக பிதாவானவர்‌ 
தம்முடைய குமாரனை அனுப்பியிருக்கிறார்‌. 
தங்களுடைய இருதயம்‌ பாவத்தினால்‌ 
நொறுங்கிப்போயிருக்கும்போது, அவர்கள்‌ 
குற்றவணர்வுகளினால்‌ வேதனைப்படுவார்கள்‌. 


முன்பாக 

தாழ்த்துவார்கள்‌. 

சுகிறிஸ்துவின்‌ 

பிரசங்கம்பண்ணும்போது 

நொறுங்குண்ட இருநயங்களுக்கு காயம்‌ 

கட்டப்படும்‌. அதன்‌ வேதனை குறையும்‌, 

அவர்களுடைய பயம்‌ நீங்கும்‌. 

ஏசாயா தீர்க்கதரிசி 

ஊழியத்தை 

சிறைப்பட்டவர்களுக்கு 
கட்டுண்டவர்களுக்கு 


விடுவிக்கிற 


அனுப்பினார்‌. 

ர பிரசங்கிக்கிற 

தீர்க்கதரிசி. வியாதிகளைக்‌ குணப்படுத்துகிற 

பிரசங்கியார்‌. இவர்‌ ராஜாவைப்போல, 
ராஜசாசனங்களை அறிவிக்கவேண்டும்‌. 


இரண்டுவிதமான 
சொல்லுவார்கள்‌. 
தங்களுடைய சிநேகிதருக்கு 
அறிவிப்பார்கள்‌. 
சத்துருக்கள்மீது 


ராஜாக்கள்‌ 


சமாதானத்தை 
2. தங்களுடைய 
யுத்தத்தை அறிவிப்பார்கள்‌. 





i THE 
TT 


ஏசாயா தீர்க்கதரிசி 
சிறைப்பட்டவர்களுக்கு லையை 
அறிவிக்கவேண்டும்‌. யூதர்கள்‌ பாபிலோன்‌ 
தேசத்து சிறைமிருப்பிலிருந்தபோது கோரேசு 
ராஜா அவர்களுக்கு விடுதலையை 
அறிவித்தார்‌. கோரேசைப்போலவே, 
ஏசாயாவும்‌, சிறைப்பட்டவர்களுக்கு 
விடுதலையை அறிவிக்கவேண்டும்‌. அவர்‌ 
கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலைக்‌ 
கூறவேண்டும்‌. சிறைச்சாலையில்‌ 
குட்டப்பட்டிருக்கிறவர்களை விடுதலை. 
பண்ணுவதற்காக, சிறைச்சாலையின்‌ 
கதவுகளைத்‌ திறக்கவேண்டும்‌. 


| at a பாவத்தின்‌ 
குற்றவுணர்வுகளினால்‌, தேவனுடைய நீதிக்கு 
முன்பாக, நாம்‌ கட்டப்பட்டவர்களாக 
யிருக்கிறோம்‌, பாவத்திற்கு அடிமைகளாக 
விற்கப்பட்டிருக்கிறோம்‌. 
முன்பாக 
குடன்பட்டவர்களாகயிருக்கிறோம்‌. 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து, 
மீட்பதற்காக, ம்முடைய 


நமக்காக செலுத்தினார்‌. 

ய தந்தையே நம்மை மீட்கும்‌. 

மீட்பின்‌ கிரயமாகச்‌ செலுத்தினார்‌. 

பிதாவாகிய தேவன்‌ தம்முடைய குமாரனின்‌ 

கிருபாதாரபலியை _ அங்கீகரித்தார்‌ 

இயேசுகிறிஸ்துவின்‌ மூலமாய்‌. 
மனுக்குலத்திற்கு மீட்பு உண்டாயிற்று. 


ஜீவனையே நமக்காக 
கொடுத்த ௧௦ இவேசகிறிஸ்துவின்மீது விசுவாசம்‌ 
வைத்து, டைய இரட்சிப்புக்காக 
ஜெபிக்கும்போது, கிறிஸ்துவானவர்‌ 
நம்முடைய ஆத்துமாக்களை இரட்சிக்கிறார்‌. 
பள விசுவாசத்தினால்‌ இரட்சிக்க டகி தஸ்‌ 
விசுவாசத்தினாலேயே 
நீதிமான்களாக்கப்படுகிறோம்‌. இயேசு 
கிறிஸ்துவின்‌ திருஇரத்தத்தினால்‌ நமக்கு. 
பாவமன்னிப்பு உண்டாயிருக்கிறது. 
அவருடைய இரத்தத்தினால்‌ நாம்‌ 
கழுவப்பட்டிருக்கும்போது, நமக்கு 
ஆக்கினைத்தீர்ப்பு இல்லை. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நாம்‌ பாவத்தின்‌ ஆளுகையிலிருக்கும்‌ 
போது. சாத்தானுடைய வல்லமையினால்‌ 
கட்டப்பட்டவர்களாகயிருக்கிறோம்‌. 
கிறிஸ்துவானவர்‌ சாத்தானை ஜெயித்தவர்‌. 
நம்மை சாத்தானுடைய 
அடிமைத்தனத்திலிருந்து 

பண்ணுகிறார்‌. பாவத்தின்‌ 
உதறிப்போடுவதற்கு. 

பலப்படுத்துகிறார்‌. நம்முடைய கழுத்தின்மீது 
சுமத்தப்பட்டிருக்கிற பாவத்தின்‌ பாரங்களை 
கிறிஸ்துவானவர்‌ இறக்கி வைக்கிறார்‌. 


குமாரனாகிய கிறிஸ்து, தம்முடைய 
பரிசுத்த ஆவியினால்‌, நம்மை மீட்பதற்கு. 
சித்தமுள்ளவராயிருக்கிறார்‌. குமாரன்‌ நம்மை 
விடுதலைபண்ணும்போது, நாம்‌ மெய்யாகவே 
விடுதலையாவோம்‌. இதுவே 
இயேசுகிறிஸ்துவினுடைய  சுவிசேஷத்தின்‌ 
சாரம்‌. சுவிசேஷத்தைப்‌ பிரசங்கிப்பது, யூபிலி 
வருஷத்தை அறிவிக்கும்போது. எக்காளம்‌ 
ஊதுவதற்கு சமமாயிருக்கிறது. 


ஏசாயா தீர்க்கதரிசி கர்த்தருடைய 
அநுக்கிரக வருஷத்தை இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
மத்தியில்‌ அறிவிக்கிறார்‌ 
ப்பொட ஏழாம்‌ மாதம்‌ 
தாந்த '“ரக்காளர்சத்தம்‌ 
தொனிக்கும்டி செய்ய வேண்டும்‌; 
பாவநிவாரணநாளில்‌ உங்கள்‌ தேசமெங்கும்‌. 
எக்காளச்சத்தம்‌ தொனிக்கும்டி செய்ய 
வேண்டும்‌" (லேவி 259) அவன்‌ 
கூலிக்காரனைப்போலவும்‌ தங்கவந்தவனைப்‌ 
போலவும்‌ உன்னோடே இருந்து, யூபிலி 
வருஷம்மட்டும்‌. உன்னிடத்தில்‌ 
சேலிக்கக்கடவன்‌" (லேவி 25:40) 


த்‌ வர ட இங்க கர்த்தருடைய 

என்று 

கர்த்தருடைய 

அவருடைய 

அநுக்கிரக வருஷத்தில்‌ அறிவிக்கப்படுகிறது. 

இந்த வருஷத்தில்‌ ஜனங்களுக்கு நற்செய்தி 

அறிவிக்கப்படுவதினால்‌, இந்த வருஷம்‌ 

கர்த்தரால்‌ அங்கீகரிக்கப்பட்ட வருஷமாகவும்‌, 

அவரால்‌ ஆசீர்வதிக்கப்பட்ட வருஷமாகவும்‌ 
இருக்கும்‌. 





i= FTN 
ETT 


நம 
நம்முடைய சுயமுயற்சியினால்‌ 
முடியாது. நம்முடைய ஆத்துமாவை 
மீட்பதற்கு, நம்மால்‌ மீட்பின்‌ கிரயத்தையும்‌ 
செலுத்த முடியாது. நாம்‌ எந்தக்‌ கிரயத்தைச்‌ 
செலுத்தினாலும்‌, அந்தக்‌ கிரயத்தை கர்த்தர்‌ 
அங்கீகரிக்கமாட்டார்‌. நாம்‌ செலுத்தும்‌ கிரயம்‌ 


ஆத்துமாக்களை 
ட்சிக்க 


நம்முடைய 
மீட்பின்‌ கிரயமாக 
ர்‌. கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்து தம்முடைய கிருபையினால்‌, 
த த்‌ 
நம்மை இரட்சிப்பதற்கு சித்தமுள்ளவராயும்‌, 
விருப்பமுள்ளவராயும்‌ இருக்கிறார்‌ 


கிறிஸ்துவானவர்‌ கர்த்தருடைய 
அநுக்கிரக வருஷத்தைக்‌ கூறுவதுபோல, 
தேவன்‌ நீதியைச்‌ சரிக்கட்டும்‌ நாளையும்‌ 
கூறுகிறார்‌. பாவத்தின்மீதும்‌, சாத்தான்மீதும்‌, 
மரணத்தின்மீதும்‌, நரகத்தின்மீதும்‌, அந்தகார 
வல்லமைகள்மீதும்‌ தேவன்‌ நீதியைச்‌ 
சரிக்கட்டும்‌ நாளை  கிறிஸ்துவானவர்‌ 
கூறுகிறார்‌. நாம்‌ விடுவிக்கப்பட 
வேண்டுமென்றால்‌, சத்துருவின்‌ வல்லமைகள்‌ 
அழிக்கப்படவேண்டும்‌. நம்முடைய கர்த்தராகிய 

கல்வாரி 


விரோதமாகவும்‌, 
அவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாகவும்‌. 
கிறிஸ்துவின்‌ சபைக்கு விரோதமாகவும்‌ 
குலகம்பண் ணுகிறவர்கள்மீது தேவன்‌ 
நீதியைச்‌ சரிக்கட்டும்‌ நாள்‌ வந்திருக்கிறது. 
விசுவாசிகளுக்கு விரோதமாய்‌ 
யுத்தம்பண்‌ ணுகிறவர்கள்‌. கர்த்தருக்கு. 
விரோதமாயும்‌ அவருடைய நீதிக்கு. 
'விரோதமாயும்‌ யுத்தம்பண்ணுகிறார்கள்‌. 
கர்த்தர்‌ சத்துருக்கள்மீது தம்முடைய நீதியைச்‌ 
சரிக்கட்டுவார்‌. 


நம்முடைய கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து 
சுவிசேஷத்தைப்‌ பிரசங்கிப்பவராகவும்‌, 
வியாதியஸ்தரை சொஸ்தமாக்குகிறவராகவும்‌, 
சிறைப்பட்டிருக்கிறவர்களை 

விடுவிக்கிறவராகவும்‌ இருக்கிறார்‌. அதே 
சமயத்தில்‌ அவர்‌ துயரப்பட்ட அனைவருக்கும்‌ 
ஆறுதல்‌ சொல்லுகிறவராகவும்‌, ஆறுதல்‌ 
செய்கிறவராகவும்‌ ஊழியம்‌ செய்கிறார்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


துக்கப்படுகிறவர்கள்‌ தங்கள்‌ ஆறுதலுக்காக 
உலகத்தைப்‌ பார்க்கக்கூடாது. அவர்கள்‌ 
கர்த்தரையே நோக்கிப்‌ பார்க்கவேண்டும்‌. 
அப்போது அவர்கள்‌ துக்கம்‌ சந்தோஷமாய்‌ 
மாறும்‌. அவர்களுடைய துக்கநாட்கள்‌ 
முடிந்துபோகும்‌. 


சீயோனிலே 
சீயோனிலிருந்தே. 
ஆசீர்வாதங்கள்‌ வருகிறது. 
துயரப்படுகிறவர்கள்‌ 
துக்கத்தில்‌ நிரம்பியிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
தங்கள்‌ துக்கங்களையும்‌, கண்ணீர்களையும்‌ 
கர்த்தருடைய கிருபாசனத்திற்கு முன்பாக 
த்‌ ள்‌. கிறிஸ்துவானவர்‌ 
Me 


துயரப்பட்டவர்களுக்கு, 
விக்‌ 


ஆறுத 
கிறிஸ்துவின்‌ அன்பன்‌ 
தேற்றரவாளராயிருந்து. அவர்களை 


பஅர்த்தராகிய இயேசுகிறிஸ்து 
துயரப்பட்டவர்களுக்கு ஆறுதல்‌ கூறும்போது, 
அவர்களுடைய துயரம்‌ அவர்களை விட்டு 
நீங்கும்‌. அவர்களுடைய துக்கம்‌ சந்தோஷமாய்‌ 
மாறும்‌. அவர்களுடைய அழுகையின்‌ புலம்பல்‌ 
ஆனந்த கீதமாகும்‌. வேதனையோடு 
பாடியவர்கள்‌, இனிமேல்‌ துதியின்‌ 
கீதங்களைப்‌ பாடுவார்கள்‌. 
தலரப்பட்டவர்களன்‌, சாம்பலுக்குப்‌ 
கர்த்தர்‌ அவர்களுக்கு 
சிங்கத்தைக்‌ கொடுப்பார்‌. கர்த்தர்‌ சொல்ல. 
ஆகும்‌. அவர்‌ சொல்ல நிற்கும்‌. அவர்‌ 
தம்முடைய வார்த்தையினால்‌ துயரத்தை: 
நீக்கிப்போடுவார்‌. துயரப்பட்டவர்களை 
சீர்படுத்துவார்‌. அவர்கள்‌ இரட்டுடுத்தி 
சாம்பலிலே வேதனையோடும்‌, துயரத்தோடும்‌ 
இருந்தாலும்‌, கர்த்தர்‌ அவர்களுடைய 
துக்கத்தை நீக்குவார்‌. சாம்பலுக்குப்‌ பதிலாக. 

சிங்காரத்தைக்‌ கொடுப்பார்‌. 
துயரப்படுகிறவர்கள்‌ 
துக்கமுகத்தோடிருப்பார்கள்‌. அவர்களுடைய 
கண்களில்‌ அழுகையின்‌ கண்ணீர்‌ 
நிரம்பியிருக்கும்‌. அவர்களுடைய முகங்கள்‌. 
சோகமாயிருக்கும்‌. கர்த்தரோ அவர்களுடைய 
பதிலாக ஆனந்த 
கொடுப்பார்‌. அவர்களுடைய 
சந்தோஷத்தினால்‌ 

பிரகாசமாயிருக்கும்‌. 





ஏசாய! 


f= FTE 
TT 


துயரப்படும்போது அவர்களுடைய 
ஒடுங்கிப்போயிருக்கும்‌. கர்த்தரோ 
ஒடுங்கின ஆவிக்குப்‌ 
அவர்களுக்கு துதியின்‌ 
கொடுப்பார்‌. இரகசியமாய்‌ 
அழுதவர்கள்‌ இப்போது வெளிப்படையாய்‌ 
'சந்தோஷப்படுவார்கள்‌. கண்ணீரோடு 
விதைக்கிறவர்கள்‌ கெம்பீரத்தோடு அறுவடை 
செய்வார்கள்‌. 

கிறிஸ்துவின்‌ சபை தேவனுடைய 
தராட்சந்தோட்டமாமிருககிறத. சபையிலுள்ள 
விசுவாசிகளெல்லாம்‌, கர்த்தர்‌ தம்முடைய 
மகிமைக்கென்று நாட்டின நீதியின்‌ 
விருட்சங்கள்‌ என்னப்படுவார்கள்‌. 
சுவிசேஷத்தை அறிவிக்கிற இயேசுகிறிஸ்து, 
தம்முடைய சபையிலே ஆத்துமாக்களை 
நாட்டுகிறவராகவும்‌ இருக்கிறார்‌. 


ஆவி 
அவர்களுடைய 
பதிலாக, 


உடைகளைக்‌ 


நாம்‌. தேவனுடைய 
ஜனமாகயிருக்கவேண்டும்‌ என்பதே 
கிறிஸ்துவின்‌ சித்தம்‌. இதற்காகவே அவர்‌ 
நம்மத்திமிலே ஏராளமான கிரியைகளைச்‌ 
செய்கிறார்‌. நமக்கு அநேகம்‌ நன்மைகளைச்‌ 
செய்கிறார்‌. நாம்‌ தேவனுடைய 
ஜனமாயிருக்கிறோம்‌. நாம்‌ கர்த்தருடைய 
லயத்தில்‌ நாட்டப்பட்டிருக்கிற 
ட்சங்களாகவம்‌, 
விருட்சங்களாகவும்‌ 


நம்மூலமாய்‌. 


ஆசிர்வாதமும்‌, சிலாக்கியமும்‌ 
பிள்ளைகள்மீது வந்து 
கர்த்தருடைய ஒளி 
பிள்ளைகள்மீது பட்டு 
கர்த்தர்‌ தம்முடைய 
மகிமைப்படுத்துவார்‌. கர்த்தரும்‌ 
ஜனத்தில்‌ மகிமைப்படுவார்‌ 
பிள்ளைகள்‌ எல்லோரும்‌ 
சபையில்‌: நாட்டப்பட்ட 
விருட்சங்களாயிருப்பார்கள்‌. 
கர்த்தருடைய நாமத்தின்‌ 
நாட்டப்பட்டிருப்பார்கள்‌. 


கர்த்தருடைய 
தங்கும்‌. 
டைய 
பிரகாசிக்கும்‌. 
ஜனத்தை 
தம்முடைய 
கர்த்தருடைய 
அவருடைய 
நீதியின்‌ 
அவர்கள்‌ 
மகிமைக்காக 


- விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


கர்த்தரால்‌ ஆசீர்வாதம்‌ பெற்ற 
சந்ததி 
ஏசா 61:4-9 


ஏசா 61:4. அவர்கன்‌ நெடுங்காலம்‌ 
பாழாய்க்‌ கிடத்தவைகளைக்‌ கட்டி, 
பூர்வத்தில்‌ நிர்மமானவைகளை 
எடுப்பித்து, தலைமுறை 
தலைமுறையாய்‌ இடித்துகிடத்த 
பாழான பட்டணங்களைப்‌ புதிதாய்க்‌ 
கட்டுவார்கள்‌. 


ஏசா 615. 
நின்றுகொண்டு உங்கள்‌ மந்தைகளை 
மேய்த்து, அத்திய புத்திரர்‌ உங்கள்‌ 
பண்ணையாட்களும்‌, உங்கள்‌ திராட்சத்‌ 
தோட்டக்காரருமாயிருப்பார்கள்‌.. 


மறுஜாதியார்‌ 


ஏசா 61:6. நீங்களோ கர்த்தரின்‌ 
ஆசாரியரென்று சொல்லப்படுவீர்கன்‌; 
உங்களை நமது தேவனுடைய 
பணிவிடைக்காரரென்பார்கள்‌; நீங்கள்‌ 
ஜாதிகளின்‌ செல்வத்தை அநுபவித்து, 
அவர்கள்‌ மகிமையைக்‌ கொண்டு 
மேன்மை பாராட்டுவிர்கள்‌. 


ஏசா 61:7. உங்கள்‌ வெட்கத்துக்குப்‌ 
பதிலாக இரண்டத்தனையாய்ப்‌ பலன்‌: 
வரும்‌; இலச்சைக்குப்‌ பதிலாகத்‌ தங்கள்‌: 
பாகத்தில்‌ சுத்தோஷப்படுவார்கள்‌; 
அதினிமித்தம்‌ தங்கள்‌ தேசத்தில்‌ 
இரட்டிப்பான சுதந்தரம்‌ அடைவார்கள்‌; 

அவர்களுக்கு. 


ஏசா 81:8. கர்த்தராகிய நான்‌ 
தியாயத்தை விரும்பி, 
கொள்ளைப்பொருவினால்‌ இடப்பட்ட 
தகனபலியை வெறுக்கிறேன்‌; நாண்‌: 
அவர்கள்‌ கிரியையை உண்மையாக்கி, 
அவர்கனோடே நித்திய உடன்படிக்கை 
பண்ணுவேன்‌. 

ஏசா 81:9. அவர்கள்‌ சந்ததியானது 
ஜாதிகளின்‌ நடுவிலும்‌, அவர்கள்‌ 
சுத்தானமானது ஜனங்களின்‌ நடுவிலும்‌ 
அறியப்பட்டிருக்கும்‌; அவர்களைப்‌ 
பார்க்கிற யாவரும்‌ அவர்கள்‌ கர்த்தரால்‌ 
ஆசீர்வாதம்‌ பெற்ற சத்ததியென்று 
அறித்து கொள்வார்கள்‌. 





ட்ட யாத்திராகமம்‌ - விரிவுரை COODNENS 
ரியா EXODUS - COMMENTARY PUBLISHERS 


கிரியைகள்‌ விக்கிரகங்களுக்கு முன்பு 
(யாத்‌ 323,252 ஆடிப்பாடுகிறார்கள்‌ (யாத்‌ 32:18) 
இராஜா 14:24: 
1522;  2இராஜா ; விக்கிரகங்களுக்கு வாத்தியங்களை 
237 இசைக்கிறார்கள்‌ (தானி 3:5-7) 
231-44; ட்‌ 
2:8; மீகா 1:7; ர்‌ தங்கள்‌ ., சரீரங்களைக்‌ 
2கொரி 10:7-8; பேதுரு கீறிக்கொள்ளுகிறார்கள்‌ 
வெளி 24-22: வெளி (இராஜா 18:28) 
9:20-21; வெளி 14:8; வெளி 17:1-6) 
முழங்கால்படியிட்டு விக்கிரங்களை 
விலங்குகளைப்‌. பலியிடுகிறார்கள்‌ செய்கிறார்கள்‌ 
(யாத்‌ 32:6; 1இராஜா 18:26; அப்‌ 14:13) ச ப்‌ 
a இராஜ ட்‌ யோபு 31:27; ஓசி 13: 
த்தபான 
இ தசமபாகங்களும்‌, காணிக்கைகு। 
செலுத்துகிறார்கள்‌ (2இராஜா 2341; 
தானி 11:38; ஆமோ 4:4-5) 
$7 0:28; 9: 
நன்‌ அவர சகட்கா்‌ விக்கிரகங்களுக்கு பண்டிகைகளை 
போஜனபலிகளை செலுத்துகிறார்கள்‌ ஆசரிக்கிறார்கள்‌ [இராஜா 12: 
(ஏசா 57:6; எசே 1649) 18:6 M15; எசே 229; 


சமாதான பலிகளை செலுத்துகிறார்கள்‌ 
(யாத்‌ 32:6) 


'தூபவர்க்கங்களைக்‌ காண்பிக்கிறார்கள்‌ 

(இராஜா 12:33; நோளா 3034; [| ஆ! 6). விக்கிரகாராதனை வீணானது. 
நோளா 3425; ஏசா 6 (உபா 416; ஓசி 4:12; ஏசா 44: 9-10) 

எரே 1:16; எரே 111217; எரே 4 

எரே 48:35; எசே 16:18; எசே 23:41) 


10. விக்கிரகங்களைத்‌ துதிக்கிறார்கள்‌. 
(நியா 16:24; தானி 5:4) 





i THE 
TT 


ஏற்பாட்டுக்காலத்தில்‌ 
ஸ்தாபிக்கப்பட்டிருக்கும்‌ சுவிசேஷ சபைக்கும்‌ 
பொருந்தும்‌ இயேசுகிறிஸ்துவினுடைய 
கிருபையில்‌ விசுவாசிகளுக்கு ஆவிக்குரிய 
ஆசீர்வாதங்கள்‌ கொடுக்கப்படும்‌. 


யூதர்களுடைய வீடுகள்‌ மறுபடியுமாய்‌. 
குட்டியெழுப்பப்படும்‌. பாபிலோன்‌ தேசத்தார்‌ 
எருசலேம்‌ நகரத்தையும்‌, யூதாவின்‌ 
பட்டணங்களையும்‌ இடித்து அழித்த 
போட்டார்கள்‌. இப்போது நாவின்‌: 
பட்டணங்களெல்லாம்‌ பழாய்க்கிடக்கிறது 
கர்த்தருடைய பிள்ளைகள்‌ தங்கள்‌ 
தேசத்திற்கு. திரும்பி வந்து, 
அழிந்துபோயிருக்கிற தங்கள்‌ பட்டணங்களை 
திரும்பவும்‌ கட்டுவார்கள்‌. 


நெடுங்காலம்‌ 


கட்டி, 


“அவர்கள்‌ 
கிடந்தலைகளைக்‌ பூர்வத்தில்‌ 
நிர்மூலமானலைகளை எடுப்பித்து, 
தலைமுறை தலைமுறையாய்‌ இடிந்துகிடந்த 
பாழான... பட்டணங்களைப்‌ புதிதாய்க்‌ 
கட்டுவார்கள்‌” (ஏசா 61:4) என்று கர்த்தர்‌ 


சொல்லுகிறார்‌ 


கர்த்தருடைய உபதேசம்‌ சபையிலே 
போதிக்கப்படும்‌. இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ 
விக்கிரகாராதனையும்‌, கள்ளமார்க்கங்களும்‌ 
ஏராளமாயிருக்கிறது. இவற்றின்‌ கள்ள 
உபதேசங்கள்‌ மனுஷருடைய இருதயங்களை 
பாழாக்கியிருக்கிறது. அவர்களுடைய 
ஆத்துமாக்கள்‌ நிர்மூலமாயிருக்கிறது. 
ஜனங்களுடைய ஆவிக்குரிய நிலமை 
தலைமுறை தலைமுறையாய்‌ இடிந்து 
கிடக்கிறது. அது பாழாய்ப்போன. 
பட்டணங்களைப்போல இருக்கிறது. 


பாழாய்க்‌ 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


இயேசுகிறிஸ்துவின்‌ 
பாழாய்க்கிடக்கிற 

திரும்பவும்‌ கட்டியெழுப்பும்‌. 
உபதேசம்‌ 


ஆத்துமாக்களை 
பாழாய்ப்போயிருக்கிற 

ஜீவியங்களை, இயேசுகிறிஸ்துவின்‌ உபதேசம்‌ 
புதிதாய்க்‌ கட்டும்‌. மனுஷருடைய 
தெய்வபக்தியும்‌, அவர்களுடைய நீதியும்‌, 
கண்ணியமும்‌ சீரழிந்து போயிருக்கிறது. 
பரிசுத்தமில்லாத ஆத்துமா இடிந்து 
பாழாய்க்கிடக்கிற பட்டணங்களைப்போன்‌ றது. 


இயேசுகிறிஸ்துவின்‌ சுவிசேஷம்‌: 
வல்லமையுள்ளது. கர்த்தருடைய வார்த்தை 
சுவிசேஷத்தின்‌ 


தேவனாகிய கர்த்தர்‌, புதுப்பிக்கப்பட்டிருக்கிற, 
பரிசுத்தம்‌ பண்ணப்பட்டிருக்கிற மனுஷருடைய 
இருதயங்களில்‌ வாசம்பண்ணுவார்‌. 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌. பாபிலோன்‌ 
தேசத்து சிறையிருப்பிலிருந்தபோது, அந்த 
தேசத்தாருக்கு அடிமைகளாக வேலை. 
செய்தார்கள்‌. அவர்கள்‌ பாபிலோன்‌ 
தேசத்தாருடைய மந்தைகளை மேய்த்து, 
அவர்களுடைய பண்ணையாட்களாகவும்‌, 
அவர்களுடைய தோட்டக்காரருமாகவும்‌ 
இருந்தார்கள்‌. தங்களை 
ண்ட்‌ வேலை செய்தார்கள்‌. 


பாபிலோன்‌. " தேசத்து பிக 
விடுதலை பண்ணியிருக்‌ 
இதுவரையிலும்‌ இஸ்ரவேல்‌: 

பாபிலோன்‌ தேசத்தாருக்கு 
செய்தார்கள்‌. இனிமேல்‌. 
அந்நியருக்கு வேலை செய்யமாட்டார்கள்‌. 
அதற்குப்‌ பதிலாக, அந்நியர்கள்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கு வேலைசெய்வார்கள்‌. 

'மறுஜாதியார்‌ நின்றுகொண்டு உங்கள்‌ 
மந்தைகளை மேய்த்து, அந்நிய புத்திரர்‌ 
உங்கள்‌ பண்ணையாட்களும்‌, உங்கள்‌ 
திராட்சத்‌ தோட்டக்காரருமாயிருப்பார்கள்‌" 
(ஏசா 61:5) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 





f= THE 
TT 


தேசத்து 

ப்பிலிருக்கிற யூதர்கள்‌ 
விடுவிக்கப்படுவார்கள்‌. இதுவரையிலும்‌ 
அடிமைகளாகமிருந்த அவர்களுக்கு, 
கண்ணியமான வேலைகள்‌ 
கொடுக்கப்படும்‌. சமுதாயத்தில்‌ அவர்களுக்கு 
உயர்வு உண்டாயிருக்கும்‌. மறுஜாதியார்‌ 
நின்றுகொண்டு, இஸ்ரவேல்‌ ஜனத்தாருடைய 
மந்தைகளை மேய்ப்பர்கள்‌. இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாரோ கர்த்தருடைய ஆலயத்தின்‌ 
பணிவிடைகளை பயபக்தியோடு செய்வார்கள்‌. 
தங்கள்‌ 

முன்பாக 
நீங்களோ 


ஆளோட்டிகளுக்கு 
அடிமைகளாயிருக்கமாட்டார்கள்‌. 


உன்னதமானதுமான 
பரிசுத்தமான ஊழியம்‌. 


கர்த்தர்‌ யாரை 
அவர்களுக்கு ஊழியமும்‌ 

கர்த்தர்‌ 

அவர்களுடைய 

கைகளிலிருந்து விடுவிக்கிறார்‌. 

பிள்ளைகள்‌ தமக்கு ஊழியம்‌ செய்யவேண்டும்‌ 
என்பதற்காகவும்‌, தம்மை 
சேவிக்கவேண்டும்‌ என்பதற்காகவுமே, 
கர்த்தர்‌ தம்முடைய பிள்ளைகளை 
விடுதலைபண்ணுகிறார்‌. 


“நமது. 
மீட்டுக்கொண்டு, 
சத்துருக்களினின்றும்‌, நம்மைப்‌ பகைக்கிற 
யாவருடைய  கைகளினின்றும்‌, நம்மை 
இரட்சிக்கும்‌ படிக்கு, தம்முடைய தாசனாகிய 
தாவீதின்‌ வம்சத்திலே 
இரட்சணியக்கொம்பை 
(லூக்‌ 17475). 


ஜனத்தைச்‌ 


கர்த்தாவே, நான்‌ உமது அடியேன்‌; 
நான்‌ உமது அடியாளின்‌ புத்திரனும்‌, 
உமது ஊழியக்காரனுமாயிருக்கிறேன்‌; என்‌ 
கட்டுகளை அவிழ்த்துவிட்டீர்‌" (சங்‌ 1166. 

கர்த்தருக்கு ஊழியம்‌ செய்வதே நமக்கு 
மெய்யான விடுதலை. கர்த்தருடைய 
பிள்ளைகள்‌, புதிய ஏற்பாட்டு சபையிலே, 
கர்த்தருக்கு ராஜரீகமான 
ஆசாரிய கூட்டமாயிருக்கிறார்கள்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நீங்களோ, உங்களை அந்தகாரத்தினின்று 
தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு 
வரவழைத்தவருடைய புண்ணியங்களை 
அறிவிக்கும்படிக்குத்‌ தெரிந்துகொள்ளப்பட்ட 
சந்ததியாயும்‌, ராஜரீகமான 
ஆசாரியக்கூட்டமாயும்‌, பரிசுத்த ஜாதியாயும்‌, 
அவருக்குச்‌ சொந்தமான ஜனமாயும்‌ 
இருக்கிறீர்கள்‌" ஈபேது 2:9). 


புறஜாதியாருடைய மகிமையும்‌, 
அவர்களுடைய ஐகுவரியமும்‌ கர்த்தருடைய 
பிரயோஜனமாய்ப்‌ 

“நீங்கள்‌ ஜாதிகளின்‌ 


பாராட்டுவீர்கள்‌" 


சொல்லுகிறார்‌. 


பாபிலோன்‌. சத்திலிரு 
விடுவிக்கப்பட்டிருக்கிற தக 
பிள்ளைகள்‌, புறஜாதியாரின்‌ போஜனங்களைப்‌ 
புசிப்பார்கள்‌. அவர்களுடைய செல்வத்தை: 
அனுபவிப்பார்கள்‌. புறஜாதியார்‌ கர்த்தருடைய 
பிள்ளைகளுக்கு வெகுமநிகளைக்‌ 
கொடுப்பார்கள்‌. அந்நிய ஜாதியார்‌, 
தேவனுடைய பலிபீடத்திலே 
பலிசெலுத்துவதற்காக ஆடுகளையும்‌. 
குடாக்களையும்‌ கொண்டு வந்து சேர்ப்பார்கள்‌. 


புறஜாதியாரின்‌ மகிமையைக்‌ 
கொண்டு, கர்த்தருடைய ஜனங்கள்‌ 
தங்களை மேன்மை பாராட்டுவார்கள்‌. 
புறஜாதியார்‌ இரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக, 
அவர்கள்‌ மகிமையுள்ளவர்களாகவும்‌, 
மேன்மையுள்ளவர்களாகவும்‌, 
ஐசுவரியமுள்ளவர்களாவும்‌ இருந்திருக்கலாம்‌. 
அவர்கள்‌ இரட்சிக்கப்பட்ட பின்பு, 
அந்த மேன்மையெல்லாம்‌, கர்த்தருடைய 
பிள்ளைகளின்‌ மேன்மையாகம்‌ 
கருதப்படும்‌. இரட்சிக்கப்பட்ட புறஜாதியாரின்‌ 
மகிமையும்‌, ஐசுவரியமும்‌ 
சபைக்கு, பிரயோஜனமாயிருக்கும்‌. 
இரட்சிக்கப்பட்டவர்கள்‌ எந்தெந்த சபைகளில்‌ 
சேர்ந்துகொள்கிறார்களோ, அந்தந்த 
சபைகளில்‌ தங்களுடைய ஐசுவரியங்களை 
கர்த்தருக்கு, காணிக்கையாகச்‌ 
செலுத்துவார்கள்‌. 


(ஏசா 6:6) என்று கர்த்தர்‌ 





f= FTN 
ETT 


இரட்சிக்கப்பட்ட புறஜாதியாரின்‌ பக்தி 
வைராக்கியம்‌, அவர்கள்‌ தங்களுக்கு வரும்‌ 
பாடுகளையும்‌. உபத்திரவங்களையும்‌ 
பொறுமையோடு சகித்துக்கொள்வது. 
ஆகியவையெல்லாமே கர்த்தருடைய சபைக்கு. 
சாட்சியாகவும்‌ மேன்மையாகவும்‌ இருக்கும்‌. 
தேவனுடைய கிருபையினால்‌ புறஜாதியாரின்‌ 
ஜீவியத்தில்‌ ஆசீர்வாதமான மாற்றங்கள்‌ 
உண்டாயிருப்பதை ஜனங்கள்‌ பார்த்து. 
கர்த்தரைத்‌ துதிப்பார்கள்‌. இவையெல்லாமே. 
கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையாயிருக்கும்‌. 


பாபிலோன்‌ தேசத்து 
சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்து, தங்கள்‌ 
தேசத்தில்‌ குடியிருக்கிற யூதர்களுக்கு. 
சந்தோஷமும்‌, சமாதானமும்‌, ஆறுதலும்‌ 
பெருகியிருக்கும்‌. அவர்கள்‌ புதிய உலகத்தில்‌ 
இருப்பதுபோல இருப்பார்கள்‌. தங்களுடைய 
விடுதலையின்‌ முக்கியத்துவத்தை உலர்ந்து, 
கொள்வார்கள்‌. தங்கள்‌ விடுதலையை 
சந்தோஷமாய்‌ அனுபவிப்பார்கள்‌. 

கர்த்தர்‌ தம்முடைய பெரிதான 
கிருபையினால்‌ பாவிகளை இரட்சிக்கிறார்‌. 
அவர்களை அவர்களுடைய பாவத்தின்‌ 
அடிமைத்தனத்திலிருந்தும்‌, சாத்தானுடைய 
பிடியிலிருந்து விடுவித்து, 
மீட்டுக்கொள்கிறார்‌. ட்சிக்கப்பட்டவர்கள்‌ 
கர்த்தருக்குள்‌ சந்தோஷமாயிருப்பார்கள்‌. 

இரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர்‌ 
ம்முடைய சொந்‌ மாக 
அங்கீகரிக்கிறார்‌ EE ணம்‌ 
ஆசீர்வாதங்களுக்கு 
பங்குள்ளவர்களாக்குகிறார்‌ 
பிள்ளைகள்‌ 
சுதந்தரராயிருக்கிறார்கள்‌. 
பப்‌ i 


தேவனுடைய 
அவருடைய 
தங்கள்‌ சரீரத்தில்‌ 
பின்பு, கர்த்தர்‌ 
ஆசீர்வாதங்களை 

பூரணமாய்‌ அனுபவிப்பார்கள்‌. 


'சந்தோஷமாயிருப்பார்கள்‌. 
தங்களுக்கு கொடுத்திருக்கிற 
பரிபூரண திருப்தியோடிருப்பார்கள்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்த 
யூதர்கள்‌, தங்கள்‌ தேசத்தில்‌ 
குடியேறும்போது அவர்களுடைய வீடுகள்‌ 
சிறியதாயிருக்கிறது. கர்த்தருடைய 
தேவாலயமும்‌ இடிந்து, பாழடைந்திருக்கிறது. 
புறஜாதியாரின்‌ கட்டிபங்களோடு ஒப்பிட்டுப்‌ 
பார்க்கும்போது, யூதர்களுடைய 
கட்டிடங்கள்‌ சிறியவையாகவும்‌, 
சாதாரணமானவையாகவும்‌ இருக்கிறது. 
ஆனாலும்‌ அவர்கள்‌ தங்கள்‌ பாகத்தில்‌ 
சந்தோஷப்படுகிறார்கள்‌. 


தாங்கள்‌ பாபிலோன்‌ 
தேசத்து றையிரபிலிதக்காமல்‌. தங்கள்‌ 
சொந்த தேசத்தில்‌ விடுதலையோடிருப்பதே 
கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மெய்யான 
சந்தோஷம்‌. கானான்‌ தேசமே அவர்களுடைய 
பரிசுத்த... நேசம்‌. இஸ்ரவேலின்‌ 
காணியாட்சியே அவர்களுக்கு பரிசுத்த நிலம்‌. 
இதுவே இம்மானுவேலின்‌ தேசம்‌, 
கையினால்‌ அவர்கள்‌ தங்கள்‌ பாகத்தில்‌ 
சந்தோஷப்படுகிறார்கள்‌. 'அதினிமித்தம்‌ 
தங்கள்‌ தேசத்தில்‌: இரட்டிப்பான 
ந்தரமடைவார்கள்‌" 6:7) என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


பாபிலோன்‌ 


(ஏசா 


தேசத்து 


காலம்‌ தனக்‌. ந்தது 
அவர்களுடைய வெட்கத்திற்குப்‌ 
அவர்களுக்கு. இரண்டத்தனையாய்‌ பலன்‌ 
வந்திருக்கிறது. தங்கள்‌ இலச்சைக்குப்‌ 
பதிலாக அவர்கள்‌ தங்கள்‌ பாகத்தில்‌ 
சந்தோஷப்படுகிறார்கள்‌. நித்திய மகிழ்ச்சி 
அவர்களுக்கு உண்டாயிருக்கிறது. 


விசுவாசிகளாகிய நமக்கு பரலோகத்தில்‌. 
நித்திய சந்தோஷமும்‌, நித்திய மகிழ்ச்சியும்‌ 
உண்டாயிருக்கும்‌. இந்தத்‌ தீர்க்கதரிசனம்‌. 
நமக்குள்‌ நிறைவேறும்‌ காலத்திற்காக, 
விசுவாசிகளாகிய நாம்‌. வலாய்‌ 
எதிர்பார்க்கவேண்டும்‌. இந்த சந்‌! 
உலகப்பிரகாரமான சந்தோஷமல்ல. இது 
ஆவிக்குரிய சந்தோஷம்‌. இந்த து 
தற்காலிகமான சந்தோஷமல்ல. 
நித்திய சந்தோஷம்‌. இது 
சந்தோஷமல்ல. இது 
சந்தோஷம்‌. 


பூமிக்குரிய 
பரலோகத்தின்‌: 





i FTN 
TT 


இரண்டத்தனையாய்‌ சந்தோஷப்படுகிறார்கள்‌. 
அவர்களுடைய வெட்கமும்‌ துக்கமும்‌ 
சந்தோஷமாய்‌ மாறியிருக்கிறது. இரட்டிப்பான 
சந்தோஷமாய்‌ மாறியிருக்கிறது. யூதர்கள்‌ 
இப்போது கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை 
இரட்டிப்பாய்ப்‌ பெற்றுக்கொள்கிறார்கள்‌. 
தங்கள்‌ தேசத்தில்‌ இரட்டிப்பான 
சுதந்தரமடைகிறார்கள்‌. அவர்களுடைய 
சுதந்தரத்தின்மீது தேவனுடைய ஆசீர்வாதம்‌ 
வந்து தங்குவதினால்‌, அதன்‌ பலன்‌ 
இரண்டத்தனையாய்ப்‌ பெருகியிருக்கிறது. 
கர்த்தர்‌ ஸ்ரவேல்‌ த்தாரை 
தம்முடைய ஈந்த பிள்ளைகளாக 
அங்கீகரிக்கிறார்‌. சாதாரண பிள்ளைகளாக 
அல்ல, அவர்களை தம்முடைய 
சேஷ்டபுத்திரராக அங்கீகரிக்கிறார்‌. 
அவர்களுக்கு. சேஷ்டபுத்திர பாக 
சுதந்தரத்தைக்‌ கொடுக்கிறார்‌. 
மத்தியில்‌ சேஷ்டபுத்திரருக்கு, 
சுதந்தரம்‌ கொடுக்கப்படும்‌. 


நீ பார்வோனோடே 
என்னவென்றால்‌: 
குமாரன்‌, என்‌ 


“அப்பொழுது 
சொல்கவேண்ணது 
இஸ்ரவேல்‌ என்னுடைய 
சேஷ்டபுத்திரன்‌" (யாத்‌ 4:22), 


பாபிலோன்‌ 
அதிக 


துன்‌ 
அனுபவித்தார்கள்‌. 

துக்கமும்‌. 

மிகவும்‌ அதிகமாயிருந்தது. 
பாவங்களினிமித்தமாய்‌. 
இரட்டிப்பான தண்டனை 


“எருசலேமுடன்‌ பட்சமாய்ப்‌ பேசி, அதின்‌ 
போர்‌ முடிந்தது என்றும்‌, அதின்‌ அக்கிரமம்‌ 
நிவிர்த்தியாயிற்று என்றும்‌, அது தன்‌ சகல: 
பாவங்களினிமித்தமும்‌ கர்த்தரின்‌ கையில்‌ 
இரட்டிப்பாய்‌ அடைந்து தீர்ந்தது என்றும்‌, 
அதற்குக்‌ கூறுங்கள்‌ என்று உங்கள்‌ தேவன்‌ 
சொல்லுகிறார்‌" (ஏசா 40:2). 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


கர்த்தர்‌ தம்முடைய கிருபையினால்‌, 
தம்முடைய ஜனத்தின்‌. பாவங்களையும்‌ 
மீறுதல்களையும்‌ மன்னிக்கிறார்‌. கர்த்தர்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனத்தாரை பாபிலோன்‌ தேசத்து 
சிறையிருப்பிலிருந்து விடுதலை பண்ணுகிறார்‌. 
அவர்கள்‌ தங்கள்‌ தேசத்திற்கு 
சந்தோஷமாய்த்‌ திரும்பி வருகிறார்கள்‌. 
இரட்டிப்பான தண்டனைகளை அனுபவித்த 
அவர்களுக்கு, 
இரட்டிப்பான ஆசீர்வாதத்தைக்‌ கொடுக்கிறார்‌. 
அவர்களுடைய வெட்கத்திற்குப்‌ பதிலாக 
இரண்டத்தனையாய்‌ பலன்‌ வருகிறது. 
நம்முடைய உ பாவங்களினிமித்தமாய்‌, 
நம்முடைய கர்த்தராகிய இயேசுகிறிஸ்துவுக்கு 
இரண்டத்தனையாய்‌ தண்டனை கிடைத்தது. 
கர்த்தர்‌ நமக்காக  இரண்டத்தனையாய்‌ 
க்‌ ம்‌ வெட்கங்களையும்‌ 
இதனால்‌ நமக்கு 
இயேசுகிறிஸ்து மூலமாய்‌ இரண்டத்தனையாய்‌ 
பலன்‌ உண்டாயிருக்கிறது. கிறிஸ்துவானவர்‌ 
நம்முடைய பாவங்களுக்காக 
இரண்டத்தனையான பாடுகளையும்‌, 
வேதனைகளையும்‌ அனுபவித்தார்‌. நாமோ 
அவர்‌ மூலமாய்‌ இரண்டத்தனையான 
ஆசீர்வாதங்களையும்‌, சந்தோஷங்களையும்‌, 
ஆறுதல்களையும்‌ பெற்றுக்கொள்கிறோம்‌. 
யோபுவின்‌ ஜீவியம்‌ இந்த 
சத்தியத்திற்கு எடுத்துக்காட்டாயிருக்கிறது. 
கர்த்தர்‌ யோபுவின்‌ சிறையிருப்பை மாற்றினார்‌. 
யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றைப்‌ 
பார்க்கிலும்‌ இரண்டத்தனையாய்‌ கர்த்தர்‌ 
அவனுக்குத்‌ தந்தருளினார்‌ (யோபு 42:10) 
இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ பாபிலோன்‌ 
சிறையிருப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டு, 
தங்கள்‌ தேசத்திற்கு திரும்பி வருகிறார்கள்‌ 
சேனைகளின்‌ கர்த்தர்‌ தம்முடைய 
ஜனத்தோடு உடன்படிக்கை பண்ணுகிறார்‌. 
கர்த்தர்‌ அவர்களுடைய கிரியைகளை 
உண்மையாக்குகிறார்‌. அவர்களுடைய எல்லா 
பிரயாசங்களையும்‌ ஆசீர்வதிக்கிறார்‌ 
அவர்களுடைய ஜீவியங்களில்‌, அவர்களுக்கு 
ஏற்பட்ட எல்லா சம்பவங்களையும்‌, எல்லா 
அனுபவங்களையும்‌, அவர்களுடைய 
நன்மைக்கேதுவாக மாற்றுகிறார்‌. 





f= FTE 
ETT 


கர்த்தராகிய நான்‌ 
ம்‌ (ஏசா 61:8) 


ஆளுகை செய்யப்படவேண்டும்‌ என்று கர்த்தர்‌ 
விரும்புகிறார்‌. நியாயாதிபதிகள்‌ மத்தியிலும்‌, 
ஜனங்கள்‌ மத்தியிலும்‌ கர்த்தர்‌ நியாயத்தை 
விரும்புகிறார்‌ 


மனுஷன்‌: நீதியைச்‌ 
செய்வ்லில்கையென்தாத்‌.. அன்‌. தன்மீது, 
தேவனுடைய நியாயத்தீர்ப்பை வரவழைத்துக்‌ 
கொள்கிறான்‌. நீதியை விரும்பாதவன்‌ 
தனக்கு சாதகமான நியாயத்தீர்ப்புகளைச்‌ 
சொல்லுவான்‌. அநீதியைக்‌ 
கண்டுகொள்ளமாட்டான்‌. ஒருவன்‌ 
கொள்ளைப்பொருளினால்‌ தகனபலியை 
இடும்போது. அது தகனபலிக்காகத்தானே 
என்று நினைத்து, அதை நியாயந்தீர்க்காமல்‌ 
விட்டுவிடுவான்‌. 
கர்த்தரோ  கொள்ளைப்பொருளினால்‌ 
இடப்பட்ட  த௲னபலியை வெறுக்கிறார்‌. 
தக௲னபலி செலுத்தினாலும்‌, அது அவன்‌ 
பண்ணிய கொள்ளையை மன்னிக்காது. 
முன்னோர்களின்‌ பாரம்பரியங்களும்‌, 
சடங்குகளும்‌ மனுஷருடைய பாலங்களை 
மன்னிக்காது. ஒருவன்‌ நன்மை 
செய்வதற்காக திருடினேன்‌ என்று 
சொன்னாலும்‌. அது கர்த்தருடைய 
பார்வையில்‌ பாவமாகவும்‌, அருவருப்பாகவும்‌: 
இருக்கும்‌. ஏழைகளை ஒடுக்கி, அநியாயமாய்‌ 
சம்பாதிக்கிற பணத்தில்‌, கர்த்தருக்கு, 
எவ்வளவுதான்‌ காணிக்கை செலுத்தினாலும்‌ 
கர்த்தர்‌ அந்தக்‌ காணிக்கையில்‌ 
பிரியமாயிருக்கமாட்டார்‌. அவர்‌ அப்படிப்பட்ட 
காணிக்கையை அங்கீகரிக்கவுமாட்டார்‌ 


பாபிலோன்‌. தேசத்து, 
சிறையிருப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டு, தங்கள்‌ 
தேசத்திற்கு திரும்பி வருகிற யூதர்களை 
கர்த்தர்‌ ஆசீர்வதிக்கிறார்‌. அவர்களுடைய 
சந்ததிகளையும்‌ ஆசீர்வதிக்கிறார்‌. “அவர்கள்‌ 
சந்தநியானது 

அவர்கள்‌ 

நடுவிலும்‌ அறியப்பட்ிுக்கும்‌” 

என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
சந்தானம்‌ ஆகிய வார்த்தைகள்‌ புதிய 
ஏற்பாட்டுக்காலத்து விசுவாசிகளைக்‌. 
குறிக்கும்‌ என்று வேதபண்டிதர்கள்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


ஒரு சந்ததி அவரைச்‌ 
தலைமுறை தலைமுறையாக 
ஆண்டவருடைய சந்ததி ன்‌ 
(சங்‌ 22:30). கர்த்தருடைய பிள்ளைகள்‌ 
புறஜாதி ஜனங்களால்‌ அறியப்பட்டிருப்பார்கள்‌. 
ஜனத்திற்கும்‌, புறஜாதி 
இடையில்‌ ஏராளமான 
ம்‌ விசுவாசிகள்‌ 
சிநேகம்‌ 
நிரம்பியிருக்கும்‌. கிறிஸ்துவின்‌ சீஷர்களைப்‌ 
பார்த்தவுடனேயே, ஜனங்கள்‌ அவர்களை 
அடையாளம்‌ கண்டுகொள்வார்கள்‌. 
அவர்களுடைய சுபாவங்களுக்கும்‌, புறஜாதி 
ஜனங்களுடைய சபாவங்களுக்கும்‌ 
ஏராளமான வித்தியாசம்‌ இருக்கும்‌. 


கர்த்தர்‌ தம்முடைய 
ஆசீர்வதிக்கிறார்‌ 
காலங்களில்‌, அவர்கள்‌ 
ஆசிர்வாதமாயிருப்பார்கள்‌. 
தம்முடைய பிள்ளைகள்‌ 
மகிமைப்படுவார்‌. கர்த்தருடைய மகிமைக்கு, 
அவருடைய பிள்ளைகள்‌, எல்லா 
காலங்களிலும்‌ பயனுள்ள 
குருவிகளாகயிருப்பார்கள்‌. 


ஜனங்களை 
தங்களுடைய 
எல்லோருக்கும்‌ 


புறஜாதி ஜனங்கள்‌ கர்த்தருடைய 
பிள்ளைகளைப்‌ பார்க்கும்போது, அவர்கள்‌ 
கர்த்தருடைய கிருபையையும்‌, இரக்கத்தையும்‌ 
அறிந்துகொள்வார்கள்‌. யூதர்கள்‌ 
தேவனுடைய கிருபையைப்‌ 
ெ்றுத்கொண்ட்கள்‌ என்பதையும்‌, 
அவர்கள்‌ ம; கர்த்தருடைய 
இரக்கமும்‌ ஆசீர்வாதமும்‌ இருக்கிறது. 
என்பதையும்‌ ஜனங்கள்‌ புரிந்துகொள்வார்கள்‌. 
“அவர்களைப்‌ பார்க்கிற யாவரும்‌ அவர்கள்‌ 
கர்த்தரால்‌ ஆசீர்வாதம்‌ பெற்ற சந்ததியென்று 
அறிந்து கொள்வார்கள்‌" (ஏசா 615) என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 

விசுவாசிகள்‌ கர்த்தரால்‌ ஆசீர்வாதம்‌ 
பெற்றுக்கொண்ட சந்ததியாராயும்‌, 
ஆசீர்வாதம்‌. பெற்றுக்கொள்கிற 
ஜாதியாராயும்‌, ஆசீர்வாதம்‌. 
பெற்றுக்கொள்ளப்போகிற ஜாதியாராயும்‌ 
இருக்கிறார்கள்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
பிள்ளைகளோடே நித்திய உடன்படிக்கை 
பண்ணியிருக்கிறார்‌. கர்த்தருடைய 
பிள்ளைகளுக்கு நித்திய சந்தோஷமும்‌, 
நித்திய சமாதானமும்‌, நித்திய ஆசீர்வாதமும்‌ 
உண்டாயிருக்கும்‌. 





ழ்‌ நவள 
யாய 
கர்த்தருக்குள்‌ 


மகிழுகிறேன்‌ 
ஏசா 61:10,11 


பூரிப்பாய்‌ 


ஏகா 61:10. கர்த்‌ ன்‌ பூரிப்பாய்‌ 
மகிழுகிறேன்‌; பதக்‌ என்‌ 
ஆத்துமா கவிகூர்த்திருக்கிறது;; 
மணவாளன்‌: ஆபரணங்களினால்‌ 
தன்னை அலங்கரித்துக்‌ 
கொள்ளுகிறதற்கும்‌, மணவாட்டி. 
நகைகளினால்‌ தன்னைச்‌. சிங்காரித்துக்‌ 
கொள்ளுகிறதற்கும்‌ ஒப்பாக, அவர்‌ 
இரட்சிப்பின்‌ வஸ்திரங்களை எனக்கு. 
உடுத்தி, நீதியின்‌ சால்வையை 
எனக்குத்‌ தரித்தார்‌. 


ஏசா 6111. பூமி தன்‌ பூண்டுகளை 
விளைவிப்பது போலவும்‌, தோட்டம்‌ 
தன்னில்‌ விதைக்கப்பட்டவைகனை 
முனைவிப்பதுபோலவும்‌, கர்த்தராகிய 
ஆண்டவர்‌ எல்லா ஜாதிகளுக்கும்‌ 
முன்பாக நீதியையும்‌ துதியையும்‌ 
முனைக்கப்பண்ணுவார்‌. 


நாம்‌ 


மகிழ்ந்து 


தேவனுடைய நாமமகிமைக்காக 
பரிசுத்தமான சந்தோஷத்தினால்‌ 
களிகூரவேண்டும்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
ஆசீர்வாதங்களை, தம்முடைய ஜனத்தார்‌ 
மத்தியில்‌ செய்ய ஆரம்பித்ிரக்கிறார்‌. அவர்‌ 
ம்முடைய பிள்ளைகளுக்‌ சிப 
வஸ்திரங்களை உடுத்தி, 
சால்வையைத்‌ தரிக்கிறார்‌ 
நாம்‌ கர்த்தருக்குள்‌ பூரிப்பாய்‌ மகிழவேண்டும்‌. 
இயேசுகிறிஸ்துவின்‌ 
சுவிசேஷ பாடலின்‌ வரிகள்‌ 


முதலாவது. 
இவ்வாறு 
ஆரம்பமாகிறது. “அப்பொழுது மரியாள்‌: என்‌ 


ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. 
என்‌ ஆலி என்‌ இரட்சகராகிய தேவனில்‌. 
களிகூருகிறது (லூக்‌  1:46,47) என்று. 
பாடுகிறார்‌. தேவன்‌ முதலாவதாக யூதர்களை 
இரட்சிக்கிறார்‌. அவர்களுடைய ஜீவியங்களில்‌ 
மாற்றமுண்டாகிறது. அவர்களுடைய 
இருதயங்களும்‌ புதுப்பிக்கப்படுகிறது. 
யூதர்களுடைய புதுப்பிக்கப்பட்ட ஜீவியத்தை 
புறஜாதியார்‌ பார்க்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
புறஜாதியாரின்‌ பார்வைக்கு 
மகிமையுள்ளவர்களாகத்‌ தெரிகிறார்கள்‌. 
அவர்கள்‌ விலையுயர்ந்த வஸ்திரங்களாலும்‌, 
நேர்த்தியான சால்வையாலும்‌ 
அலங்கரிக்கப்பட்டவர்கள்‌ போலிருக்கிறார்கள்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


க நித்திய இரட்சிப்பை 
அணிவிக்கிறார்‌. நீதியின்‌ வஸ்திரத்தை தமது 
சபைக்கு, தரிப்பிக்கிறார்‌. நீதியின்‌ 
வஸ்திரத்தில்‌ நீதிமானாக்கப்படுவதும்‌, 
பரிசுத்தமாக்கப்படுவதும்‌ இணைந்திருக்கிறது. 
இவ்விரண்டும்‌ ஒன்றோடொன்று பின்னி 


அணிந்திருந்தவர்கள்‌, இனிமேல்‌ 
சால்வையையும்‌ 

போர்த்திக்கொள்வார்கள்‌. 

தேவனுடைய கிருபையின்‌ அழகு. 
பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரைத்‌ 
தொழுதுகொள்ளவேண்டும்‌. தேவனுடைய 
கிருபையைப்‌ பெற்றிருக்கிறவர்கள்‌ நீதியின்‌ 
சால்வையை தங்கள்மேல்‌ 
போர்த்துக்கொள்ளவேண்டும்‌. 


பரிசுத்தமே சபைக்கும்‌. வே 
அரக்கர்‌ ல தமல்‌ 
நம்மால்‌ தேவனை தரிசிக்க முடியாது 
கர்த்தர்‌ நமக்கு இரட்சிப்பின்‌ வஸ்திரங்களை 
உடுத்தி, நீதியின்‌ சால்வையை தரிக்கும்போது, 
நம்முடைய ஆவிக்குரிய அலங்காரம்‌ 
சிறப்பாகமிருக்கும்‌ மணவாளன்‌ 
ஆபரணங்களினால்‌ தன்னை 
அலங்கரித்துக்கொள்வதற்கு,, நம்முடைய 
ஆவிக்குரிய அலங்காரம்‌ ஒப்பாயிருக்கும்‌. 
அது மாத்திரமல்ல, மணவாட்டி நகைகளினால்‌ 
தன்னை சிங்காரித்துக்கொள்கிறதற்கு 
ஒப்பாகவும்‌, நம்முடைய ஆலிக்குரிய 
சிங்காரம்‌ இருக்கும்‌. புறஜாதி ஜனங்கள்‌ 
நம்மிடத்தில்‌ காணப்படுகிற ஆவிக்குரிய 
அழகைப்‌ பார்த்து, கர்த்தரைத்‌ துதிப்பார்கள்‌. 
கர்த்தரை த்‌ கர்த்தர்‌ 
தம்முடைய மூலமாய்‌ 
மங்ைபபடுத்தப்படுவாம்‌. 

கர்த்தர்‌ தம்முடைய உஜனத்திற்கு 
நற்கிரியைகளை செய்ய ஆரம்பித்திருக்கிறார்‌. 
கர்த்தருடைய நன்மைகள்‌ அவருடைய 
பிள்ளைகளுக்கு தொடர்ந்து கிடைக்கும்‌. 
யுத்தத்தில்‌ ஜெயித்தவர்கள்‌, ஒரு நாள்‌ 
மாத்திரம்‌ தங்கள்‌ ஜெயத்தைக்‌ 
கொண்டாடுவார்கள்‌. அதன்‌ பின்பு 
கொண்டாட்டம்‌ முடிந்துபோகும்‌. ஜெயத்தை 
மறந்துவிடுவார்கள்‌. 





i FTE 
TT 


கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள்‌ ஒரு 
தரம்‌ கொடுக்கப்பட்டு, அதன்‌ பின்பு 
நிறுத்திக்கொள்ளப்படுவதில்லை. நம்மை 
ஆசீர்வதிக்கிற கர்த்தர்‌, நம்மை எப்போதும்‌ 
ஆசீர்வதித்துக்கொண்டேயிருக்கிறார்‌. நாம்‌ 
கர்த்தருடைய தொடர்ச்சியான, முடிவு 
பெறாத ஆசீர்வாதங்களை நினைத்து 
கர்த்தருக்குள்‌ சந்தோஷமாயிருக்குவேண்டும்‌. 
கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள்‌, இனிமேல்‌ 
வரப்போகும்‌ காலத்திலும்‌ நமக்கு தொடர்ந்து 
கிடைக்கும்‌. கர்த்தர்‌ ஓரிடத்தில்‌ தம்முடைய 
ஆசீர்வாதத்தைக்‌ கொடுக்கும்போது. அந்த 
ஆசீர்வாதம்‌ அந்த. 
இடங்களுக்கும்‌ பரவும்‌. 


தன்‌ 
விதைக்கப்பட்டவைகளை 
ம்‌ கர்த்தராகிய 
ஜாதிகளுக்கும்‌. 
முளைக்கப்பண்ணுவார்‌" (ஏசா 61411) 
விருட்சங்கள்‌ 
கனிதருவதுபோல, 
ஆசீர்வாதங்களும்‌ 
வந்துகொண்டேயிருக்கும்‌. 
தொடர்ச்சியாய்‌ 


ஒவ்வொரு வருஷமும்‌: 
கர்த்தருடைய 
தொடர்ச்சியாக 


நந்துகொண்டேலிரக்கு்‌ 
நீதியும்‌ நமக்குத்‌ தொடர்ந்து கொடுக்கப்படும்‌. 
தேவன்‌ நம்மோடு தம்முடைய கிருபையினால்‌ 


உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார்‌. 
இது மாறாத நித்திய உடன்படிக்கை. இதன்‌ 
பிரகாரம்‌ கர்த்தருடைய கிருபையும்‌, 
இரக்கமும்‌, அன்பும்‌, ஆதரவும்‌, 
ஆசீர்வாதமும்‌ நமக்கு தொடர்ந்து 
கிடைத்துக்கொண் டேயிருக்கும்‌. 


சீதோஷ்ண நிலமை மாறி மாறி வரும்‌. 
அது விருட்சங்களைப்‌ பாதிக்கும்‌. 
பனிகாலத்தில்‌ விருட்சங்கள்‌ கனிதராது. 
இலைகளெல்லாம்‌ உதிர்ந்துபோய்‌, 
பட்டுப்போன துபோல இருக்‌ 
நம்முடைய ஜீவியமும்‌, 
பனிகாலத்தில்‌ 
இருக்கலாம்‌. 
ஆசீர்வாதம்‌ ஒன்றும்‌  இல்லாததுபோன்று 
தெரியலாம்‌. பட்டுப்போன மரம்‌ 
இலையுதிர்ந்து  அழகில்லாமலிருப்பதுபோல, 
நம்முடைய ஜீவியத்திலும்‌ ஆசீர்வாதமில்லாமல்‌ 
வறட்சியாயிருக்கலாம்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


பனிகாலத்தில்‌, மரத்தின்‌ இலைகள்‌ 
உதிர்ந்தாலும்‌, அந்த மரம்‌ பனிகாலத்தில்‌ 
கனிகொடுக்கவில்லையென்றாலும்‌, அதன்‌ 
வேர்‌ பட்டுப்போவதில்லை. அது 
ஜீவனோடுதான்‌ இருக்கும்‌. அது நிலத்தை 
உறுதியாய்ப்‌ பற்றிக்கொண்டிருக்கும்‌. எல்லா 
காலமும்‌ பனிகாலமாயிருக்காது. வசந்தகாலம்‌ 
வரத்தான்‌ போகிறது. வசந்தகாலத்தில்‌ 
மறுபடியும்‌ புதிய இலைகள்‌ துளிர்க்கும்‌. 
விருட்சங்கள்‌ மறுபடியுமாய்‌ கனிதரும்‌. 
விருட்சங்களின்‌ கனிகள்‌ எல்லா 
ஜாதியாருக்கும்‌ எல்லா  தேசத்தாருக்கும்‌ 
பிரயோஜனமுள்ளதாயிருக்கும்‌. 


அதுபோலவே கர்த்தருடைய பிள்ளைகள்‌ 
மறுபடயுமாய்‌ ஆசீர்வதிக்கப்படும்போது, 
அவர்களுடைய ஜீவியங்களில்‌ கர்த்தருடைய 

ம்‌, நன்மையும்‌ பெருகியிருக்கும்‌. 
அவர்கள்‌ அநேகருக்கு, 
ஆசீர்வாதமாயிருப்பார்கள்‌. எல்லா 
தேசத்தாருக்கும்‌. ஆசீர்வாதங்களை 
அனுப்புவார்கள்‌. 


பூண்டுகளை, 


பூமி தன்‌ 
மறுபடியுமாய்‌ 


வசந்தகாலத்தில்‌, 
விளைவிப்பதுபோல, கர்த்தருடைய 
பிள்ளைகள்‌, குர்த்தருக்கற்ற காலத்தில்‌ 
மறுபடியுமாய்‌ ஆசிர்வதிக்கப்படுவார்கள்‌. 
தோட்டம்‌ தன்னில்‌ விதைக்கப்பட்டவைகளை 
முளைவிப்பதுபோல, கர்த்தருடைய 
ள்ளைகளும்‌, ஏற்ற 


காலத்திலே, 
ஆசீர்வாதமான கனிகளைகளைக்‌ 
கொடுப்பார்கள்‌. 


தாங்கள்‌ கர்த்தருடைய 
கிருபையினால்‌ செழித்திருப்பதையும்‌, 
ஆச்ர்வதக்கப்பட்டிரப்பதையம்‌ பார்த்து, 
வாசிகள்‌ கர்த்தரை நன்றியுள்ள 
இருதயத்தோடு துதிப்பார்கள்‌. அவர்கள்‌ 
மூலமாய்‌ ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும்‌, 
நன்மைகளையும்‌ பெற்றவர்கள்‌, 
அவர்கள்‌ நிமித்தமாய்‌ கர்த்தரை 
மகிமைப்படுத்துவார்கள்‌. எல்லா ஜாதிகளும்‌ 
கர்த்தரைத்‌ துதிப்பார்கள்‌. 





ஏசாய! 


f= FTE 
TT 


தீர்க்கதரிசிகள்‌ பிரசங்கம்‌ பண்ணவும்‌ 
வேண்டும்‌. ஜெபம்‌ பண்ணவும்‌ வேண்டும்‌. 
கர்த்தருடைய செய்தியை ஜனங்களிடத்தில்‌: 
தொடர்ந்து சொல்லப்போவதாகவும்‌, 
ஜனங்களுக்காக கர்த்தரிடத்தில்‌ தொடர்ந்து 
ஜெபிக்கப்போலதாகவும்‌ ஏசாயா தீர்மானம்‌ 
பண்ணுகிறார்‌ (ஏசா 621. 


தர்கள்‌ பாபிலோன்‌ 
சிறையிருப்பிலிருக்கும்போது. 

விடுதலை பெறுவதில்‌ காலதாமதம்‌ 
உண்டாயிற்று. இந்த... சூழ்நிலையில்‌ 
அவர்களுடைய சோர்வை நீக்கி, அவர்களை 
உற்சாகப்படுத்துவதற்காக கர்த்தர்‌ ஏசாயா 
தீர்க்கதரிசியையும்‌, மேலும்‌ சில 
தீர்க்கதரிசிகளையும்‌ நியமிக்கிறார்‌. 


பாபிலோன்‌ தேசத்து, 
றைய ருந்‌ விடுதலை பெற்று 
தங்கள்‌ தேசத்திற்கு திரும்பி வரும்போது 
கர்த்தர்‌ இவர்களுக்கு ஏராளமான 
ஆசீர்வாதங்களைக்‌ கொடுப்பதாக 
வாக்குப்பண்ணுகிறார்‌. சிறையிருப்பிலிருந்து. 
திரும்பி வந்த யூதர்களுக்குப்போலவே, புதிய 
ஏற்பாட்டுக்காலத்தில்‌, கர்த்தருடைய சபையில்‌ 
சேர்த்துக்கொள்ளப்படுகிற விசுவாசிகளுக்கும்‌ 
ஆசீர்வாதங்கள்‌ வாக்குப்பண்ணப்படுகிறது. 


'இயேசுகிறிஸ்துவின்‌ 
உலகத்தாருடைய 
மகிமையுள்ளதாகவும்‌,  கனமுள்ளதாகவும்‌ 
இருக்கும்‌ (ஏசா 62:2). கர்த்தருடைய 
சபை அவருடைய பார்வையிலும்‌. 
விசேஷித்தநாகவும்‌ கனமுள்ளதாகவும்‌ 
இருக்கும்‌ (ஏசா 62:3-5). 


சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்த 
யூதர்களுக்கு, அவர்களுடைய 
ஏராளமான ஆசீர்வாதங்களும்‌, 
உண்டாயிருக்கும்‌ 
தங்கள்‌ 


தேசத்து 


அவர்கள்‌ 


சபை 
பார்வையில்‌ 


விடுவிக்கப்பட்ட பின்பு, வல்‌ ரன்‌ 
ஒரு தேசமாக பலுகிப்பெருகுவார்கள்‌. 
பரலோகத்தின்‌ விசேஷித்த ஆசீர்வாதம்‌. 
அவர்களுக்கு கிடைக்கும்‌ (ஏசா 62:10-12) 


- விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


ஏசா 621-5 


ஏசா 821.) சீயோனினிமித்தமும்‌. 
எருசலேமினிமித்தமும்‌ நான்‌ 
மீவுனமாயிராமலூம்‌, அதின்‌ நீதி 
பிரகாசத்தைய்போவவும்‌, அதின்‌ 
ப்‌ எரிகிற தீவட்டியைப்‌ 
வெளிப்படுமட்டும்‌ 

அமராமலும்‌ இருப்பேன்‌. 


ஏசா 622. ஜாதிகள்‌ உன்‌ நீதியையும்‌, 
சகல ராஜாக்களும்‌ உன்‌ மகிமையையும்‌ 
காண்பார்கன்‌; கர்த்துடைய வாய்‌ 
சொல்லும்‌ புது நாமத்தால்‌ தீ 
அறைக்கப்படுவாய்‌. 


ஏசா 629. தீ கர்த்தருடைய கையில்‌ 
அலங்காரமான கீரிடமும்‌, உன்‌ 
தேவனுடைய கரத்தில்‌ 
ராஜமுடியுமாயிருப்பாய்‌.. 


ஏசா 62:4. தீ இனிக்‌ கைவிடப்பட்டவன்‌ 
என்னப்படாமலும்‌, உன்‌ தேசம்‌ இனிப்‌: 
பாழான தேசமென்னப்படாமலும்‌, நீ 
எப்சிபா என்றும்‌, உன்‌ தேசம்‌ பியூலா 
என்றும்‌ சொல்லப்படும்‌ கர்த்தர்‌ 
உன்மேல்‌ பீரியமாயிருக்கிறார்‌; உண்‌: 
தேசம்‌ வாழ்க்கைப்படும்‌. 


ஏசா 62.5. வாலிபன்‌ கன்னிகையை 
விவாகம்பண்ணுவதுபோல, உன்‌ மக்கன்‌ 
உன்னை விவாகம்‌ பண்ணுவார்கள்‌; 
மணவாளன்‌: மணவாட்டியின்மேல்‌. 
மகிழ்ச்சியாமிருப்பதுபோல, உன்‌ 
தேவன்‌ உன்மேல்‌ 
மகிழ்ச்சியாயிருப்பார்‌. 


பாபிலோன்‌ தேசத்து சிறையிருப்பில்‌ 
வேதனைகளை அனுபவிக்கிற யூதர்களுக்கு 
ஏசாயா கர்த்தருடைய 
ஆறுதலான வார்த்தைகளைச்‌ சொல்லுகிறார்‌. 
தீர்க்கதரிசிகள்‌ இனிமேல்‌ வரப்போகிற 
சம்பவங்களை முன்னறிந்து, அதை 
ஜனங்களுக்கு சொல்லவேண்டும்‌. அவர்கள்‌ 
கர்த்தருடைய வார்த்தையை உண்மையாய்‌ 
அறிவிக்கவேண்டும்‌. கர்த்தர்‌ 
சொல்லச்சொன்னதை அறிவிக்காமல்‌ 
மவனமாயிருந்துவிடக்கூடாது. ஏசாயா 
தீர்க்கதரிசி, “நான்‌ மவுனமாயிராமலும்‌, 
அயராமலும்‌ இருப்பேன்‌” (ஏசா 62:1) என்று 
சொல்லுகிறார்‌. 





f= al 
ETT 


தீர்க்கதரிசி தன்னுடைய 
ஊழியத்தைப்பற்றிச்‌ சொல்லும்போது. 
“சியோனினிமித்தமும்‌, எருசலேமினிமித்தமும்‌"' 
என்று சொல்லுகிறார்‌. ஏசாயா தன்னுடைய 


நிறைவேற்றுவதற்கோ ஊழியம்‌ செய்யவில்லை. 
அவர்‌ கர்த்தருக்காக ஊழியம்‌ செய்கிறார்‌ 
கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக ஊழியம்‌ 
செய்கிறார்‌ 


ஏசாயா தீர்க்கதரிசியின்‌ இருதயத்தில்‌ 
சீயோனைப்பற்றிய 
இருக்கிறது. 
இருதயத்திற்கு 
சீயோன்‌ 
க்கா இ ண்டும்‌ 
ஏசாயாவுக்கு  அருகாமையிலிருப்பதுபோல, 
கர்த்தருக்கும்‌ அருகாமையிலிருக்கிறது. 
எருசலேம்‌ கர்த்தருடைய பரிசுத்த நகரம்‌. 
ஏசாயா தீர்க்கதரிசி தன்‌ நிமித்தமாய்‌ 
ஊழியம்‌ செய்யாமல்‌, சீயோனினிமித்தமும்‌, 
எருசலேமினிமித்தமும்‌ ஊழியம்‌ செய்கிறார்‌. 


கர்த்தர்‌ தம்முடைய சபைக்கு 
இரட்சிப்பையும்‌, நீதியையும்‌ கொடுப்பதாக 
வாக்குப்பண்ணியிருக்கிறார்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனத்தாருக்கு 
வஸ்திரங்களை உடுத்தி, அவர்களுக்கு 
நீதியின்‌ சால்வையை தரிப்பிப்பார்‌. கர்த்தர்‌ 
சொன்ன தீர்க்கதரிசனம்‌ நிறைவேறும்‌ 
வரையிலும்‌, ஏசாயா தீர்க்கதரிசி இஸ்ரவேல்‌ 
ஜனங்கள்‌ மத்தியில்‌ ஊழியம்‌ செய்வதற்கு 
தீர்மானித்திருக்கிறார்‌. 

கர்த்தர்‌ ஏசாயா மூலமாய்‌ சொல்லுகிற 
தீர்க்கதரிசன 
வாக்குத்தத்தங்களும்‌, 


ஜீலிக்கிற பரிசுத்தவான்களுக்கும்‌ பொருந்தும்‌. 
விசுவாசிகள்‌ எல்லா காலங்களிலும்‌ 


தீர்க்கதரிசனங்களை. 
கர்த்தருக்கு 
தேசங்களிலும்‌, 
இருப்பார்கள்‌. 
தீர்க்கதரிசனம்‌, தங்களுடைய ஜீவியத்திலும்‌ 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


நிறைவேறவேண்டும்‌ என்று, 
எல்லோரும்‌ கர்த்தரிடத்தில்‌ 


ஜெபம்பண்ணுவார்கள்‌. 
கர்த்தர்‌ 
கொடுப்பதாக. 
தீர்க்கதரிசனம்‌. 
அவர்களுடைய 


அவர்கள்‌. 
தொடர்ந்து 


பிரகாசமாகவும்‌, 
அவர்களுடைய எரிகிற 
தீவட்டியைப்போலவும்‌ இருக்கும்‌. எரிகிற 
தீவட்டி நம்முடைய கண்களுக்கு வெளிச்சம்‌ 
கொடுப்பதுபோல, நம்முடைய கால்களுக்கும்‌ 
வெளிச்சம்‌ கொடுக்கும்‌. காரிருளிலும்‌, 
மரணத்தின்‌ நிழலிலும்‌ அமர்ந்திருக்கிற 
ஜனங்களுக்கு, கர்த்தருடைய 
வாக்குத்தத்தங்கள்‌, பாதைக்கு 
வெளிச்சமாயிருக்கும்‌. அவர்கள்‌ இனிமேல்‌ 
இருளில்‌ அமர்ந்திருக்காமல்‌, வெளிச்சத்தில்‌ 


தம்முடைய ஜனத்தின்மீது, 
அவர்களுக்கு 
இரக்கத்தையும்‌ 


அன்பாயிருக்கிறார்‌ 
தம்முடைய கிருபையையும்‌, 
வெளிப்படுத்துகிறார்‌. கர்த்து 
ஜனத்தை நீதியினாலும்‌, 
அலங்கரிக்கும்போது, 
அலங்காரத்தைப்பார்த்து 
த்‌ ஆச்சரியப்படுவார்கள்‌. 
நீதியே அவருடைய 
பிள்ளைகளுக்கு இரட்சிப்பாயிருக்கிறது. 
பெற்று 


கர்த்தருடைய இரட்சிப்பை 
அனுபலிக்கிற ஜனங்கள்‌ அவரை 
நன்றியோடு குதிப்பார்கள்‌. புறஜாதிகள்‌ 
இஸ்ரவேல்‌ ஐனத்தாரின்‌ நீதியைக்‌ 
காண்பார்கள்‌. சாதாரண ஜனங்கள்‌ 
மாத்திரமல்ல, ராஜாக்களும்‌ கர்த்தருடைய 
பிள்ளைகளின்‌ மகிமையைக்‌ காண்பார்கள்‌. 
அவர்கள்‌ கர்த்தருடைய பிள்ளைகளைப்‌ 
பார்த்து ஆச்சரியப்படுவார்கள்‌. சபையின்‌ 
நீதிக்கும்‌, மகிமைக்கும்‌ கர்த்தரே ஊற்றின்‌ 
ஆதாரமாயிருக்கிறார்‌. கர்த்தரிடமிருந்தே. 
சபைக்கு மகிமையும்‌ கனமும்‌ வருகிறது. 


இஸ்ரவேல்‌ ஜனத்தாருக்கு புதிய நாமம்‌ 
கொடுக்கப்படும்‌. யூதர்களை இப்போது 
பார்க்கிற ஜனங்களுக்கு, அவர்களைப்பற்றி 
புதிய எண்ணங்களும்‌, புதிய சிந்தனைகளும்‌ 
உண்டாகும்‌. “கர்த்தருடைய வாய்‌ சொல்லும்‌ 
புது நாமத்தால்‌ நீ அழைக்கப்படுவாய்‌” 
(ஏசா 62:2) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 





i= THEN 
TT 


கர்த்தர்‌ தம்முடைய பிள்ளைகளுக்கு 
இரண்டு புதிய நாமங்களைக்‌ கொடுக்கிறார்‌. 
அவையாவன 1. கர்த்தருடைய 
கையிலிருக்கும்‌ அலங்காரமான கிரீடம்‌. 
2. தேவனுடைய கரத்திலிருக்கும்‌ ராஜமுடி. 


அலங்காரமான கிரீடத்தையும்‌ ராஜமுடியையும்‌ 
அவருடைய சிரசிலே  சூட்டினால்தான்‌, 
அவருக்கு மகிமையும்‌, வல்லமையும்‌ 
உண்டாகும்‌ என்னும்‌ அவசியம்‌ எதுவுமில்லை. 
அவர்‌ எப்போதுமே 'சர்வவல்லமையும்‌, 


நித்திய மகிமையுமுள்ளவர்‌. 


விசுவாசிகளாகிய நாம்‌ அலங்காரமான 
கிரீடமாகவும்‌, ராஜமுடியாகவும்‌ கர்த்தருடைய 
கரத்திலிருக்கிறோம்‌. இது அவருக்கு 
நலம்‌ அலங்காரமாகவும்‌ இருக்கும்‌. 

ம்முடைய காலங்கள்‌ கர்த்தருடைய 
காத்திருக்கிறது. நம்முடைய மேன்மையும்‌, 
கனமும்‌ அவருடைய  கரத்திலேயே 
இருக்கிறது. கர்த்தரே நம்முடைய 
மேன்மையையும்‌, மகிமையையும்‌ ஆளுகை 
செய்கிறார்‌. 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
னிவ தக்கம்‌ 
கர்த்தருடைய 
கிடைத்திருக்கிற 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ இதற்கு 
முன்பு கைவிடப்பட்டவர்களாகவும்‌, 
நெகிழப்பட்டவர்களாகவும்‌, தனிமையிலே 
அனாதைகளைப்போல இருந்தார்கள்‌. 
அவர்கள்‌ சிறையிருப்பிலிருந்தபோது. 
அவர்களுக்கு ஆதரவாக ஒருவருமில்லை. 
கைவிடப்பட்ட நிலமையில்‌ 
கவலையோடிருந்தார்கள்‌. புருஷனால்‌ 
கைவிடப்பட்ட விதவைகளைப்போல. 
வேதனைகளை அனுபவித்தார்கள்‌. ஆனால்‌ 
இப்போதோ இஸ்ரவேலின்‌ தேவனாகிய 
கர்த்தர்‌, தம்முடைய ஜனத்தாரை, தமக்கு. 
மணவாட்டியாக அங்கீரிக்கிறார்‌. 


இந்த உலகத்தில்‌ 
பிரசங்கிக்கப்படுவதற்கு 
இந்தப்‌ பிரபஞ்சத்தின்‌ 
சிறையிருப்பிலிருந்த 
கைவிடப்பட்டவர்களாகவும்‌, 
ஆதரவற்றவர்களாகவும்‌ 


தமக்கு 
இது 
பிள்ளைகளுக்கு 
மிகப்பெரிய சிலாக்கியம்‌. 


சுவிசேஷம்‌. 

முன்பாக, 
ஜனங்கள்‌, 
யூதர்களைப்போல, 


இருந்தார்கள்‌ 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இயேசுகிறிஸ்துவின்‌ சுவிசேஷத்தின்‌ மூலமாய்‌, 
இரட்சிக்கப்பட்டவர்கள்‌ தேவனுடைய 
ராஜ்யத்தில்‌ சேர்த்துக்கொள்ளப்படுகிறார்கள்‌. 
இஸ்ரவேலின்‌ காணியாட்சிக்கு 
அந்நியராயிருந்தவர்கள்‌, இரட்சிக்கப்பட்ட 
பின்பு, இஸ்ரவேலின்‌ சுதந்தரத்திற்கு 
பாத்திரவான்களாயிருக்கிறார்கள்‌. 


கைவிடப்பட்டவள்‌, பாழான தேசம்‌ 
ஆகிய பெயர்கள்‌ இஸ்ரவேல்‌ ஜனத்தாரின்‌ 
பரிதாபமான நிலமையை வெளிப்படுத்துகிறது. 
அவர்களுடைய வேதனைகளையும்‌, 
கவலைகளையும்‌, துக்கங்களையும்‌, 
கண்ணீர்களையும்‌ இந்தப்‌ பெயர்கள்‌ 
பிரதிபலிக்கிறது. கர்த்தர்‌ அவர்களுடைய 
நெருக்கங்களையும்‌ நிந்தைகளையும்‌ 
நீக்குகிறார்‌. அவர்களுக்கு புதிய 
நாமங்களைக்‌ கொடுக்கிறார்‌. “நீ எப்சிபா 
என்றும்‌, உன்‌ தேசம்‌ பியூலா என்றும்‌ 
சொல்லப்படும்‌” (ஏசா 62:4) என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. இவை இரண்டுமே 
ஆசீர்வாதமான பெயர்கள்‌. எப்சிபா என்னும்‌ 


பெயருக்கு, ான்‌ அவளில்‌ 
பிரியமாயிருக்கிறேன்‌"' 


என்று பொருளாகும்‌. 
இதற்கு மணவாட்டி என்றும்‌ பொருள்‌ 
சொல்லலாம்‌. 


கர்த்தர்‌ தம்முடைய 

சபையின்மீது, 

ர்‌. சபை புதுப்பிக்கப்பட்டு, 
அழகாயிருக்கும்போது, 
ல மிகவும்‌ 


பரிசுத்தமே சபையின்‌ அழகு. கர்த்தருடைய 

நீதியே சபையின்‌ அலங்காரம்‌. 
ஜனத்தாருடைய 
என்னும்‌ பெயரால்‌ 
இந்தப்‌ பெயருக்கு 
என்று பொருள்‌. 
முன்பு 


ஒரு 
இப்போதோ 


Aone இஸ்ரவேல்‌ 
பியூலா” 


விதவையைப்போல: ரண்டு இப்போ! 
திருமணம்‌ செய்திருக்கிற 
மணவாட்டியைப்போல இருக்கிறது. கர்த்தர்‌ 
தம்முடைய ஜனத்தின்மீது பிரியமாயிருக்கிறார்‌. 
அவர்களுடைய தேசம்‌ பியூலாவாகமிருக்கும்‌. 
பியூலா என்னும்‌ பெயருக்கு “உன்‌ தேசம்‌ 
வாழ்க்கைப்படும்‌” என்று பொருள்‌ 





f= FTE 
TT 


மோசே சீனாய்‌ மலையில்‌ கர்த்தருடைய 
பிரமாணங்களைப்‌ த்தம்‌ 
அங்கே இருந்து ஜனங்கள்‌ இருக்கி, 
இடத்திற்கு கீழே இறங்கி வருகிறார்‌. மோசே 
கர்த்தருடைய வார்த்தைகளை ஜனங்களுக்கு 
அறிவிக்கிறார்‌. கர்த்தர்‌ அருளின எல்லா 
வார்த்தைகளின்படியும்‌ செய்வோம்‌ என்று 
ஜனங்கள்‌ பிரதியுத்தரம்‌ சொல்லுகிறார்கள்‌ 
(யாத்‌ 241-3), 


மோசே கர்த்தருடைய வார்த்தைகளை 
எழுதி வைக்கிறார்‌. மோசே கர்த்தருடைய 
உடன்படிக்கையின்‌ புஸ்தகத்தை 
ஜனங்களுடைய காதுகள்‌ கேட்க 
வாசிக்கிறார்‌. ஜனங்களும்‌ கர்த்தருடைய 
வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடப்பதாக 
சொல்லுகிறார்கள்‌ (யாத்‌ 24:4-7). 

னங்கள்‌ 
ப்லிகள்க 
மோசே 
ஜனங்களின்‌ 
(யாத்‌ 24:558) 


கர்த்தருக்கு சமாதான 
காளைகளை பலியிடுகிறார்கள்‌. 
அந்த கே த்தை எடுத்து 
தெளிக்கிறார்‌ 


கர்த்தர்‌ தம்முடைய சமுகத்திலிருந்து 
மோசேயை அனுப்பியபோது. அவர்‌ மறுபடியும்‌ 
தம்மிடத்தில்‌ திரும்பி வரவேண்டும்‌ என்று 
சொல்லியிருந்தார்‌. அப்போது 
மோசேயோடுகூட ஆரோனும்‌, நாதாபும்‌ 
அபியூவும்‌ இஸ்ரவேலின்‌ மூப்பரில்‌ எழுபது. 
பேரும்‌ தம்மிடத்தில்‌ ஏறிவரவேண்டுமென்று 
கர்த்தர்‌ சொல்லியிருந்தார்‌ (யாத்‌ 24:12). 


அதன்‌ பிரகாரமாக 
ஆரோனும்‌, நாதாபும்‌, 
இஸ்ரவேலருடைய மூப்பரில்‌ 
கர்த்தரிடத்திலே 
(யாத்‌ 2491) 


மோசேயும்‌, 
அபியூவும்‌. 
எழுபதுபேரும்‌ 
ஏறிப்போகிறார்கள்‌ 


மோசேயை மலையின்மேல்‌ 

ஏறிவருமாறு சொல்லுகிறார்‌. 

ல்‌ ஏறிப்போகிறார்‌ 

(யாத்‌ 244273). மோசே தங்களிடத்தில்‌: 

திரும்பி வருமட்டும்‌, அவரோடு 

கூடப்போனவர்கள்‌, அவருக்காக 
காத்திருக்கவேண்டும்‌ (யாத்‌ 24:14). 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


கர்த்தருடைய மகிமை 
மலையின்மேல்‌ தங்கியிருக்கிறது. அந்த 
மகிமை இஸ்ரவேல்‌: புத்திரருடைய 
கண்களுக்கு பட்சிக்கிற அக்கினியைப்போல 
இருக்கிறது (யாத்‌ 24:15-17). மோசே சீனாய்‌. 
மலையின்மேல்‌ இரவும்‌ பகலும்‌ நாற்பது நாள்‌ 
இருக்கிறார்‌ (யாத்‌ 24:18). 


உடன்படிக்கையின்‌ புஸ்தகம்‌ 
யாத்‌ 24:1-8 


யாத்‌ 243. பின்பு அவர்‌ மோசேயை 
நோக்கி: நீயும்‌ ஆரோதும்‌ நாதாயும்‌. 
மூப்பரில்‌ 

ததக 

தூரத்திலிருந்து 


யாத்‌ க்கி. மோசே. 
கர்த்தரிடத்தில்‌ சமீபித்து 
அவர்கள்‌ சமீபித்து  வரலாகாது; 
ஜனங்கள்‌ அவனோடே கூட, 
ஏறிவரவேண்டாம்‌ என்றார்‌. 


யாத்‌ 243, மோசே வந்து, 
கர்த்தருடைய வார்த்தைகள்‌ யாவையும்‌ 
தியாயங்கள்‌ யாவையும்‌ ஜனங்களுக்கு 
அறிவித்தான்‌; அப்பொழுது ஜனங்கள்‌ 
எல்லாரும்‌ ஏகசத்தமாம்‌: கர்த்தர்‌ 
அருவின எல்லா வார்த்தைகளின்படியும்‌ 
செய்வோம்‌ என்று பிரதியுத்தரம்‌. 
சொன்னார்கள்‌. 


மாத்திரம்‌ 
வரலாம்‌; 


யாத்‌ 2௫:4. மோசே 
வார்த்தைகனையெயல்லாம்‌ 
எழுதிவைத்து, அதிகாலமே எழுந்து, 
மலையின்‌ அடியில்‌ ஒரு பலிப்டத்தைக்‌ 
கட்டி, இஸ்ரவேலுடைய பன்னிரண்டு 
கோத்திரங்களுடைய 

இஃக்கத்தின்படியே. 

தூண்களை நிறுத்தினான்‌. 


யாத்‌ 2&5. இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ 
வாலிபரை அனுப்பினான்‌; அவர்கள்‌ 
சர்வாங்க த௲னபலிகளைச்‌ செலுத்தி, 
கர்த்தருக்குச்‌ சமாதான பலிகளாகக்‌ 
காளைகளைப்‌ பலியிட்டார்கள்‌.. 


கர்த்தருடைய 


பன்னிரண்டு. 





i THE 
TT 


இஸ்ரவேல்‌ ஜனத்தாரின்‌ பிள்ளைகள்‌ 
தங்கள்‌ தேசத்தையும்‌, அதன்‌ சுதந்தரத்தையும்‌ 
மனப்பூர்வமாய்‌ விவாகம்பண்ணுவார்கள்‌. 
தங்கள்‌ தேசத்தோடு விவாக 
உடன்படிக்கை செய்து, அதற்கு 
உண்மையுள்‌ளவர்களாயிருப்பார்கள்‌. உன்‌ 
மக்கள்‌ உன்னை விவாகம்பண்ணுவார்கள்‌ 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. த 
வாக்கியத்திற்கு யூதர்கள்‌, இஸ்ரவேல்‌ 
தேசத்தை விவாகம்பண்ணுவார்கள்‌ என்று 
பொருள்‌. 


யூதர்கள்‌ 
வாசம்பண்ணுவார்கள்‌. 
மணவாட்டியோடு  வாசம்பண்ணுவதுபோல, 
யூதர்கள்‌ தங்கள்‌ தேசத்தோடு 
வாசம்பண்ணுவார்கள்‌. வாலிபன்‌ 
கன்னிகையை விவாகம்பண்ணுவதுபோல, 
இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ தங்கள்‌ தேசத்தை 
விவாகம்பண்ணுவார்கள்‌. மணவாளன்‌ 
்‌ வச்சியயிரப்து 
ஜனத்தார்‌ தங்கள்‌ 
மகிழ்ச்சியாயிருப்பார்கள்‌. 

பரிசுத்தராகிய கர்த்தரும்‌. 


யூததேசத்திலே 


மணவாளன்‌ தன்‌ 


இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ பாபிலோன்‌ 
தேசத்து சிறையிருப்பிலிருந்தபோது, அந்த 
நேசத்தே விவாகம்பண்ணியதுபோல. 

பாபிலோன்‌ தேசத்தோடு 
அந்த தேசத்திலே 
மனமகிழ்ச்சியாமிருந்தார்கள்‌. 

“நீங்கள்‌ வீடுகளைக்‌ கட்டி, குடியிருந்து, 
தோட்டங்களை நாட்டி, அவைகளின்‌ 
கனியைச்‌ சாப்பிடுங்கள்‌. நீங்கள்‌ பெண்களை 
விவாகம்பண்ணி, குமாரரையும்‌ 
குமாரத்திகளையும்‌ பெற்று. உங்கள்‌ 
குமாரருக்குப்‌ பெண்களைக்கொண்டு, உங்கள்‌ 
குமாரத்திகளைப்‌ புருஷருக்குக்‌ கொடுங்கள்‌; 

ம்‌ குமாரரையும்‌ குமாரத்திகளையும்‌ 

நீங்கள்‌ அங்கே குறுகாமல்‌ 

நான்‌ உங்களைச்‌ 
சிறைப்பட்டுப்போகப்பண்ணின பட்டணத்தின்‌ 
சமாதானத்தைத்‌ தேடி, அதற்காகக்‌ கர்த்தரை 


விண்ணப்பம்பண்ணுங்கள்‌;: அதற்குச்‌ 
சமாதானமிருக்கையில்‌ உங்களுக்கும்‌ 
சமாதானமிருக்கும்‌” (எரே 29:5-7). 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யூதர்கள்‌ இப்போது பாபிலோன்‌ 
த்து சிறையிருப்பிலிருந்து 
விடுதலைபெற்று, தங்கள்‌ தேசத்திற்கு 
திரும்பி வந்திருக்கிறார்கள்‌. யூதர்கள்‌ 
தங்கள்‌ சொந்த தேசத்தோடு  மறுபடியுமாய்‌ 
விவாகம்பண்ணிக்கொள்கிறார்கள்‌. வாலிபன்‌ 
கன்னிகையை விவாகம்பண்ணுவதுபோல, 
தர்கள்‌ தங்கள்‌ சொந்த படல்‌ 
ரவேல்‌ தேசத்தை 
விவாகம்பண்ணுகிறார்கள்‌. 


கர்த்தரும்‌ ம்முடைய சபையில்‌ 
மிழ்ச்சியாஙிகுக்கிறார்‌. ட மணவாளன்‌, 
மணவாட்டியின்மீது மகிழ்ச்சியாமிருப்பதுபோல, 
கர்த்தரும்‌ தம்முடைய சபையின்‌ மீது 
மகிழ்ச்சியாயிருக்கிறார்‌. 


எருசலேமே 
ஏசா 62:6-9 


ஜாமக்காரரைக்‌ 
கர்த்தரைப்‌ 

பிரஸ்தாபம்பண்ணுகிறவர்கனே, நீங்கள்‌: 

அமரிக்கையாயிருக்கலாகாது. 


ஏசா. 827. அவர்‌ எருசலேமை 

ஸ்திரப்படுத்தி, பூமியிலே அதைப்‌ 
சியாக்கும்வரைக்கும்‌ அவரை 

அமர்த்திருக்கவிடாதிருங்கள்‌. 


ஏசா 628. இணி 
தானியத்தை உன்‌ 
ஆகாரமாகக்‌. வ. 
பிராயச த்தினாலாகிய oe 
திராட்சரசத்தை அந்நிய புத்திரர்‌ 
குடிப்பதுமில்லையென்று கர்த்தர்‌ தமது 
வலதுகரத்தின்மேலும்‌ 
வல்லமையுன்ன 

ஆணையிட்டார்‌. 


ஏசா 629. அதைச்‌ சேர்த்தவர்களே 
அதைப்‌ புசித்துக்‌ 

துதிப்பார்கன்‌; 

கூட்டிவைத்தவர்கனே எண்‌: 
ஸ்தலத்தின்‌ பிராகாரங்களில்‌ அதைக்‌ 
குடிப்பார்கள்‌. 


நான்‌ உன்‌ 


த்‌ 
டன்‌; 


தமது 
புயத்தின்மேலும்‌ 





i THE 
TT 


கர்த்தர்‌... எருசலேமுக்கு இரண்டு 
ஆசீர்வாதங்களை _ வாக்குப்பண்ணுகிறார்‌. 
அவையாவன : 1. எருசலேமிலே கர்த்தருடைய 
கிருபை பெருகியிருக்கும்‌. 2. எருசலேமுக்கு 
நன்மையான எல்லா ஈவுகளும்‌ 
கொடுக்கப்படும்‌. 


எருசலேம்‌ ஜனத்தாருக்கு கர்த்தருடைய 
வார்த்தை அதிகமாய்ப்‌ பிரசங்கிக்கப்படும்‌. 
அவர்களும்‌ கர்த்தரிடத்தில்‌ அதிகமாய்‌ 
ஜெபம்பண்ணுவார்கள்‌. கர்த்தருடைய 
பிள்ளைகளுக்கு ஆலிக்குரிய ஆசீர்வாதங்கள்‌ 
ஏராளமாய்க்‌ கிடைக்கும்‌. 


ஊழியக்காரர்கள்‌ 
தங்கள்‌ ஊ 


கர்த்தருடைய 
ஜாமக்காரைப்போல. 
நிறைவேற்றவேண்டும்‌. கர்த்தர்‌ எருசலேமின்‌ 
மதில்களின்மேல்‌ பகல்‌ முழுவதும்‌, 
இராமுழுவதும்‌, ஒருக்காலும்‌ மவனமாயிராத 
ஜாமக்காரரை கட்டணையிடுகிறார்‌. 
ஜாமக்காரர்‌  மதில்களின்மேல்‌ நின்று. 
நகரத்திற்கு அருகாமையில்‌ யாரெல்லாம்‌. 
வருகிறார்கள்‌ என்று கவனபாய்ப்‌ 
பார்ப்பார்கள்‌. நகரத்திற்குள்ளே உள்ள 
ஜனங்களுக்கு அவர்களைப்பற்றிய 
எச்சரிப்பின்‌ வார்த்தைகளைச்‌ 
சொல்லுவார்கள்‌. சத்துருக்கள்‌ நகரத்திற்கு 
அருகாமையில்‌ வரும்போது ஜாமக்காரர்‌ 
நகரத்தாரை  எச்சரிப்பார்கள்‌. அவர்கள்‌ 
ஒருபோதும்‌ மவுனமாயிருக்கமாட்டார்கள்‌. 


கர்த்தருடைய 
மவனமாயிருக்கக்கூடாது. 

அவர்களுடைய பாவங்களைக்‌ 
எச்சரிக்கவேண்டும்‌. 

வாய்க்காவிட்டாலும்‌, ஊழியக்காரர்கள்‌ 
எல்லா வேளைகளிலும்‌ ஜனங்களுக்கு 
கர்த்தருடைய வசனத்தை சொல்லவேண்டும்‌. 
நம்முடைய அசதியினாலும்‌, சோம்பலினாலும்‌, 
சத்துருவுக்கு பயந்தும்‌ நாம்‌ பிரசங்கம்‌. 
பண்ணாமல்‌  மவுனமாயிருந்துவிடக்கூடாது. 
கர்த்தர்‌ நம்மிடத்தில்‌ நம்பி 
ஒப்புக்கொடுத்திருக்கிற ஊழியத்திற்கு நாம்‌ 
உண்மையுள்ளவர்களாயிருக்க வேண்டும்‌. 
ஊழியம்‌ செய்யாமல்‌ மவுனமாயிருந்து 
கிறிஸ்துவை வஞ்சித்துவிடக்கூடாது. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


முன்பாக 


த்க்‌ 

ஜெபிக்கவேண்டும்‌. 

ஜெபிக்கவேண்டும்‌. 
கர்த்தரை பிரஸ்தாபம்பண்ணுகிறவர்களே, 
நீங்கள்‌ அமரிக்கையாமிருக்கலாகாது" 
(ஏசா 62:6) என்று ஏசாயா சொல்லுகிறார்‌. 
ஊழியக்காரர்கள்‌ ஜனங்களுக்கு 
கர்த்தருடைய வார்த்தையை சொல்லாமல்‌ 
அமைதியாயிருக்கக்கூடாது. அதே வேளையில்‌ 
அவர்கள்‌ ஜனங்களுக்காக கர்த்தரிடத்தில்‌ 
ஜெரிக்காமலும்‌ அமைதியாயிருக்கக்கூடாது. 


விழித்திருந்தால்‌ 
ஜனங்களும்‌ 


ஜாமக்காரர்கள்‌ 
மாத்திரம்‌ போதாது, 
விழித்திருக்கவேண்டும்‌. ஜாமக்காரர்கள்‌. 
தங்கள்‌ கடமைகளை செய்வதுபோல, 
நகரத்து ஜனங்களும்‌ தங்கள்‌ கடமைகளை 
செய்யவேண்டும்‌. ஜாமக்காரர்கள்‌. 
தங்களுக்காக ஜெபித்தால்‌ போதுமானது 
என்று நினைத்து, ஜனங்கள்‌ அசதியாயும்‌, 
அசட்டையாயும்‌ இருந்துவிடக்கூடாது. 
ஜனங்களும்‌ தங்களுக்காக ஜெபிக்க 
கற்றுக்கொள்ளவேண்டும்‌. கர்த்தரை தங்கள்‌ 
தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனங்கள்‌, 
ஜெபிக்கிற ஜனங்களாகவும்‌ இருக்கவேண்டும்‌. 
கர்த்தரை அறிக்கையிடுகிறவர்கள்‌, 
ஜெபிக்கிறவர்களாயும்‌ 


இருக்கவேண்டும்‌. 
தங்களுடைய ஜெபத்தில்‌ 


தங்களுக்காக 
ஜெபிப்பதுபோல, மற்ற ஜனங்களுக்காகவம்‌ 
ஜெபிக்கவேண்டும்‌. 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ தங்கள்‌ 
தேசத்தில்‌ வந்து குடியேறும்போது, கர்த்தர்‌ 
அவர்களுக்கு ஏராளமான ஆசீர்வாதங்களைக்‌ 
கொடுப்பதாக வாக்குப்பண்ணுகிறார்‌. 
கர்த்தர்‌ இதுவரையிலும்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாரின்‌ தானியத்தை, சத்துருக்களுக்கு 
ஆகாரமாகக்‌ கொடுத்தார்‌. அவர்களுடைய 
பிரயாசத்தின்‌ பலனால்‌ உண்டான 
திராட்சரசத்தை அந்நிய புத்திரர்கள்‌ 
குடித்தார்கள்‌. 





f= FTE 
TT 


இஸ்ரவேல்‌. ஜனத்தாருக்கு 
இரட்டிப்பான வேதனை உண்டாயிற்று. 
இவர்களுக்கு தேவைகள்‌ இருக்கும்போது, 
சத்துருக்கள்‌ இவர்களுடைய ஆதாரங்களை 
அபகரித்துச்‌ சென்று விடுகிறார்கள்‌. 
கர்த்தருடைய பிள்ளைகள்‌ ங்கள்‌ 
ஜீவனுக்கு ஆதாரமாக 
வைத்திருக்கிற 
திராட்சரசங்களையும்‌ அந்நிய புத்திரர்‌ திருடச்‌ 
சென்று விடுகிறார்கள்‌. கர்த்தருடைய 
பிள்ளைகள்‌ புசிப்பதற்கு ஒன்றுமில்லாமல்‌ 
பசியோடும்‌ பட்டினியோடும்‌ இருக்கிறார்கள்‌. 
அந்நிய  புத்திரரோ இவர்களுடைய 
தானியத்தைப்‌ புசித்து, திராட்சரசத்தைக்‌ 
குடித்து கொழுத்திருக்கிறார்கள்‌. மிகுந்த 
பெலத்தோடிருக்கிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ கர்த்தருக்கு 
விரோதமாய்ப்‌. பாவம்‌ செய்தார்கள்‌ 
அவர்களுக்கு ஆசீர்வாதம்‌ பெருகியபோது, 
மனமேட்டிமையடைந்து, அவர்கள்‌ கர்த்தரையே 
மறந்துவிட்டார்கள்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
நீதியான நியாயத்தீர்ப்பை ஸ்ரவேல்‌ 
ஜனத்தாருக்குக்‌ கொடுத்தார்‌. அவர்களுடைய 
தானியத்தை, சத்துருக்களுக்கு ஆகாரமாகக்‌ 
கொடுத்துவிட்டார்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ தங்களை 
பலப்படுத்திக்கொள்வதற்காக, ஆலையிலே 
திராட்சரசத்தை சேகரித்திருக்கிறார்கள்‌. 
அவர்களுடைய திராட்சரசத்தை அந்நிய 
புத்திரர்‌ திருடிச்சென்று அதைக்‌ குடித்து, 
வெறித்திருக்கிறார்கள்‌. சத்துருக்கள்‌ 
தங்களுடைய மாம்சங்களின்‌ வெறிகளை 
நிறைவேற்றுகிறார்கள்‌. இஸ்ரவேல்‌ 
ஜனங்களோ பசியோடும்‌, பட்டினியோடும்‌. 
தாகத்தோடும்‌ விடாய்த்திருக்கிறார்கள்‌. 

இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ இழந்துபோன 
தானியத்தையும்‌, திராட்சரசத்தையும்‌, கர்த்தர்‌ 
அவர்களுக்கு திரும்பக்‌ கொடுப்பதாக 
வாக்குப்பண்ணுகிறார்‌. “அதைச்‌ 
சேர்த்தவர்களே அதைப்‌ புசித்துக்‌ கர்த்தரைத்‌ 
துதிப்பார்கள்‌: அதைக்‌ கூட்டிவைத்தவர்களே 
என்‌ பரிசுத்த ஸ்தலத்தின்‌ பிராகாரங்களில்‌ 
அதைக்‌ குடிப்பார்கள்‌" (ஏசா 62:9) என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ நமக்குக்‌ கொடுப்பதை நாம்‌ 
ச்‌ செய்து முடிக்கவேண்டும்‌. 
்‌ கவனமாகவும்‌, 
சுறுசுறுப்பாகவும்‌ வேலை செய்யவேண்டும்‌. 
நம்முடைய ஆகாரத்தை _விடுதலையோடும்‌, 
சந்தோஷத்தோடும்‌ புசிக்கவேண்டும்‌. கர்த்தர்‌ 
நமக்கு தாராளமாய்க்‌ கொடுத்திருக்கும்‌. 
ஆசீர்வாதங்களை, கர்த்தருடைய 
ஊழியத்திற்கு பகிர்ந்து கொடுக்கவேண்டும்‌. 


நம்முடைய தானியத்தினாலும்‌, 
திராட்சரசத்தினாலும்‌, ஐசுவரியத்தினாலும்‌ 
கர்த்தரை சேவிக்கவேண்டும்‌. 
ஐசுவரியம்‌ கர்த்தருடைய 
பிரயோஜனமாயிருக்கவேண்டும்‌. 
நமக்குக்‌ கொடுத்திருக்கிற 
காரங்களையும்‌, திராட்சரசத்தையும்‌, 
டும்‌ தாகத்தோடும்‌ இருக்கிற 
தரித்திரருக்கு. பகிர்ந்துகொடுத்து. 
அவர டைய பசியையும்‌ தாகத்தையும்‌ 
வண்டும்‌. உற்சாகமாய்க்‌ 
கொடுக்கிற த்தில்‌ 
பிரியமாயிருக்கிறார்‌. 


தானியத்தை. 
திராட்சரசத்தை 
கர்த்தருடைய 
பிரகாரங்களில்‌ குடிப்பார்கள்‌, 
பலிபீடத்திலே. கர்த்தருக்கு 
செலுத்தப்படும்‌. ஆசாரியரும்‌, 
திக்கற்ற பிள்ளைகளும்‌, 
பலியாக செலுத்தப்படுவதிலிருந்து, தங்கள்‌ 
பங்குகளை பெற்றுக்கொள்வார்கள்‌. அவர்கள்‌ 
அதை கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலத்தின்‌ 
பிரகாரங்களிலே புசிப்பார்கள்‌, குடிப்பார்கள்‌. 


கூட்டி 
பரிசுத்த. 


வத்தக்‌ தமது வல்லமையுள்ள 
ஆணையிட்டுச்‌ 

கர்த்தர்‌ தாம்‌ சொன்னதை, 

தம்முடைய ஜனத்திற்காக செய்து முடிப்பார்‌ 
அவர்‌... வாக்குமாறாதவர்‌. கர்த்தருடைய 
நம்பிக்கை 
ஒருபோதும்‌ 
கர்த்தரை 
செழித்திருப்பார்கள்‌ 
நம்புகிறவர்கள்‌ 
“தேவன்‌ 


நாம்‌ 


வாக்குத்தத்தம்பண்ணினதை நிறைவேற்ற 
வல்லவராயிருக்கிறார்‌” (ரோம 4:21). 





f= THE 
யாய 
கர்த்தரால்‌ மீட்கப்பட்டவர்கள்‌' 
ஏசா 6210-12 


ஏகா 6210. வாசல்கள்‌ வழியாய்ப்‌ 
யிரவேசியுங்கன்‌, பிரவேசியுங்கன்‌; 
ஜனத்துக்கு வழியைச்‌. 
செவ்வைப்படுத்துங்கள்‌; பாதையை 
உயர்த்துங்கள்‌, உயர்த்துங்கள்‌; 
அதிலுன்ன கற்களைப்‌ பொறுக்கிப்‌: 
போடுங்கள்‌; ஜனங்களுக்காகக்‌ 
கொடியை ஏற்றுங்கள்‌. 


ஏசா 9211. நீங்கள்‌ சீயோன்‌ 
குமாரத்தியை நோக்கி: இதே, உன்‌ 
இரட்சிப்பு வருகிறது; இதேரு அவர்‌ 
அருளும்‌ பலன்‌ அவரோடும்‌, அவர்‌ 
செய்யும்‌ பிரதிபலன்‌ அவர்‌ முன்பாகவும்‌ 
வருகிறது என்று சொல்லுங்கள்‌ என்று, 
கர்த்தர்‌ பூமியின்‌. 
கடையாத்தரம்வரைக்கும்‌ கூறுகிறார்‌. 


ஏசா 6212, அவர்களைப்‌ பரிசுத்த 
ஜனமென்றும்‌, கர்த்தரால்‌. 
மீட்கப்பட்டவர்களென்றும்‌ 
சொல்லுவார்கள்‌; நீ 
தேடிக்கொன்னப்பட்ட தென்றும்‌, 
கைவிடப்படாத 'நகரமென்றும்‌ 
பெயர்பெறுவாய்‌. 


த [ம்ப 
சொல்லப்பட்டிருக்கிற தீர்க்கதரிசனம்‌, 
பாபிலோன்‌ தேசத்து சிறையிருப்பிலிருக்கிற 

்‌ விடுதலையைப்பற்றிச்‌ 

ம்‌ கர்த்தராகிய 


மூலமாய்‌ 

நியமிக்கப்பட்டிருக்கிற 

பப்பற்றியும்‌ சொல்லுகிறது. 

வின்‌ மூலமாய்‌ சுவிசேஷத்தின்‌ 

கிருபையும்‌, ஆத்துமாவுக்கு விடுதலையும்‌ 
அறிவிக்கப்படுகிறது. 


பாபிலோன்‌ 
சிறையிருப்பிலிருந்து யூதர்கள்‌ விடுதலை 
பெற்று, தங்கள்‌ தேசத்திற்கு திரும்பிப்‌ 
போகும்போது. அவர்களுக்கு செவ்வையான 
பாதை உண்டாயிருக்கும்‌. பாபிலோன்‌ 
தேசத்திலிருந்து இஸ்ரவேல்‌ தேசம்‌ வரையிலும்‌ 
அவர்களுக்கு செவ்வைப்படுத்தப்பட்ட வழி 
ஏற்படுத்தப்பட்டிருக்கும்‌. போகும்‌ பாதையில்‌ 
பள்ளங்கள்‌ இருக்கும்‌ இடங்களில்‌, 
அந்தப்‌ பாதைகள்‌ உயர்த்தப்பட்டிருக்கும்‌. 
கற்கள்‌ நிரம்பியிருக்கிற இடங்களில்‌, 


தேசத்து. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அதிலுள்ள கற்கள்‌ பொருக்கப்பட்டிருக்கும்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ தங்கள்‌ தேசத்திற்கு 
திரும்பிப்‌ போகும்‌ பாதை மேடுபள்ளமில்லாமல்‌ 
சமதளமாகவும்‌, கற்களும்‌ தடைகளும்‌ 
இல்லாமல்‌ சுத்தமாகவும்‌ இருக்கும்‌. 

புதிய ஏற்பாட்டுக்காலத்தில்‌ 
யோவான்ஸ்நானன்‌ கர்த்தருக்கு வழியை 
ஆயத்தம்பண்ணுவதற்காக அனுப்பப்பட்டார்‌. 
கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள்‌:: 
அவருக்குப்‌ பாதைகளைச்‌ செல்வை 
பண்ணுங்கள்‌ என்று வனாந்தரத்திலே 
கூப்பிடுகிறவனுடைய சத்தம்‌ உண்டென்று, 
ஏசாயா தீர்க்கதரிசியினால்‌ சொல்லப்பட்டவன்‌ 


இவனே" (மத்‌ 2:3). 


பாபிலோன்‌ தேசத்து சையிருப்ிலித்து 
விடுதலை பெற்று, தங்கள்‌ தேசத்திற்கு. 
திரும்பிப்‌ போகிற ஜனங்களுக்கு கர்த்தர்‌ 
ஆறுதலான வார்த்தைகளைச்‌ சொல்லுகிறார்‌. 
தம்முடைய வாம்குத்தத்தங்களினால்‌ 
அவர்களை உற்சாகப்படுத்துகிறார்‌. 

வழியாய்ப்‌ பிரவேசியுங்கள்‌, 


ஜன 
(ஏசா 62:10) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


சீயோன்‌ குமாரத்திக்கு இரட்சிப்பு 
அறிவிக்கப்படுகிறது. இரட்சிப்பின்‌ 
சுவிசேஷம்‌ அவளுடைய ஆறுதலுக்காக 
சொல்லப்படுகிறது. யூதர்கள்‌ இப்போது, 
பாபிலோன்‌ தேசத்து 
சிறையிருப்பிலிருக்கிறார்கள்‌. அவர்களுக்கு 
இரட்சிப்பு வருகிறது. அவர்களுடைய 
இரட்சகர்‌ அவர்களுக்கு  இரட்சிப்பைக்‌ 
கொண்டு வருகிறார்‌. 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ இப்போது 
பாபிலோன்‌ தேசத்து சிறையிருப்பிலே 
ஒடுக்கப்பட்டிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
கைவிடப்பட்டவர்களைப்‌ போலவும்‌, 
விதலைகளைப்போலவும்‌ இருக்கிறார்கள்‌. 
கர்த்தரோ அவர்களை விடுவிக்கிறார்‌. 
அவர்கள்‌ இனிமேல்‌ கைவிடப்பட்டவர்களல்ல. 
அவர்கள்‌ சிறையிருப்புகுட்பட்டவர்களுமல்ல. 
சிறையிருப்பிலிருந்து விடுதலை பெற்று, 
தங்கள்‌ த்திற்கு அவர்கள்‌ 
திரும்பிப்போகும்போது, “அவர்களைப்‌ பரிசுத்த 
ஜனமென்றும்‌, கர்த்தரால்‌. 
மீட்கப்பட்டவர்களென்றும்‌ சொல்லுவார்கள்‌" 
(ஏசா 62112). 





ழ்‌ ளான 
யாய 


பாபிலோன்‌ 
சிறையிருப்ிலிரக்கிற.. 
ஜனங்களுக்கு இரட்சிப்பு வருகிறது. 
அவர்களுடைய மீட்பர்‌ அவர்களுக்கு 

அருளும்‌ பலன்‌ அவரோடும்‌, அவர்‌ செய்யும்‌ 
பிரதிபலன்‌ அவர்‌ முன்பாகவும்‌ வருகிறது. 
கர்த்தருடைய மகத்துவமான கிரியையினால்‌ 
சிறையிருப்ிலிருந்த இஸ்ரவேல்‌ 
ஜனங்கள்‌ இப்போது. 
விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள்‌. கர்த்தருடைய 
கிரியையினால்‌, அசுத்தமாயிருந்த ஜனங்கள்‌ 
இப்போது பரிசுத்த ஜனமாயிருக்கிறார்கள்‌. 
விக்கிரகாராதனையில்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌, 
இஸ்ரவேலின்‌ பரிசுத்தராகிய சேனைகளின்‌ 
கர்த்தரை மாத்திரமே ஆராதனை 
செய்கிறார்கள்‌. 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ ஜனங்களை 
விடுவிப்பதே, அவர்‌ அவர்களுக்கு செய்யும்‌ 
பிரதிபலனாகும்‌. இந்த விடுதலை இஸ்ரவேல்‌ 
வருகிறது. 
'துவரையிலும்‌: 
தாரான்‌ 
சிறைபிடிக்கப்பட்டவர்களாயிருந்தார்கள்‌. 
இப்போதோ, அவர்கள்‌ கர்த்தரால்‌. 
மீட்கப்பட்டவர்களாயிருக்கிறார்கள்‌. 


கர்த்தர்‌. எருசலேமுக்கு 


பெயரைக்‌ கொடுக்கிறார்‌. 


தேசத்து 
இஸ்ரவேல்‌ 


ட 
நேடிக்கொள்ளப்பட்டநென்றும்‌ கைவிடப்படாத 


நகரமென்றும்‌ பெயர்‌ பெறுவாய்‌" என்று 
கர்த்தர்‌ எருசலேம்‌ நகரத்திற்குச்‌ 
சொல்லுகிறார்‌ எருசலேம்‌ நகரம்‌. 
கர்த்தருடைய பரிசுத்த நகரம்‌. ஏராளமான 
ஜனங்கள்‌ அந்த நகரத்தைத்‌ தேடி அங்கு 
கூடிவருவார்கள்‌. ஜனங்கள்‌ எருசலேம்‌. 
நகரத்தை கைவிடமாட்டார்கள்‌. 


தேடிக்கொள்ளப்பட்ட நகரம்‌” 
என்று அழைக்கப்படுகிறது. பரிசுத்தம்‌ 
இருக்குமிடத்தில்‌ மதிப்பும்‌, மரியாதையும்‌, 
கனமும்‌, மகிமையும்‌ தேடிவரும்‌. எருசலேம்‌ 
நகரத்தை ஜனங்கள்‌ கைவிடாமல்‌, அதைத்‌ 
தேடி வருவார்கள்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ இந்த சத்திய வசனத்தை 
பூமியின்‌ கடையாந்தரம்‌ வரைக்கும்‌ கூறுகிறார்‌ 
(ஏசா 62210. இது இயேசுகிறிஸ்துவின்‌ 
சுவிசேஷத்தைக்‌ குறிப்பிடுகிறது. கர்த்தருடைய 
சத்தியம்‌ முதலாவதாக அவருடைய சபைக்கு. 
அறிவிக்கப்படுகிறது. சத்தியம்‌ சபைக்கு 


எல்லா 


உன்‌ இரட்சிப்பு வருகிறது, இதோ அவர்‌ 
அருளும்‌ பலன்‌ அவரோடும்‌, அவர்‌ செய்யும்‌ 
பிரதிபலன்‌ அவர்‌ முன்பாகவும்‌ வருகிறது” 
(ஏசா 6211) என்று அறிவிக்கப்படுகிறது. 


கிறிஸ்துவானவர்‌. இரட்சகர்‌ 
மாத்திரமல்ல, அவரே இரட்சிப்பாகவும்‌ 
இருக்கிறார்‌. “உன்‌ இரட்சிப்பு வருகிறது” 
என்னும்‌ வாக்கியத்திற்கு “ஜனங்களுக்கு. 
இரட்சிப்பு வருகிறது" என்றும்‌, “ஜனங்களை 
இரட்சிப்பதற்கு இரட்சகராகிய இயேசுகிறிஸ்து 
வருகிறார்‌" என்றும்‌ பொருள்‌ சொல்லலாம்‌. 


பாபிலோன்‌ தேசத்து 
சிறையிருப்பிலிருந்து தங்கள்‌ தேசத்திற்கு 
திரும்பி வந்த யூதர்கள்‌ பரிசத்த ஜனபென்று 
அழைக்கப்பட்டார்கள்‌. அவர்களைப்போலவே, 
புதிய ஏற்பாட்டுக்காலத்து விசுவாசிகளும்‌ 
பரிசுத்தவான்கள்‌. என்று 
அழைக்கப்படுகிறார்கள்‌. 


"கொரிந்துவிலே. கி 
இவ்வள பிமத்தன கபடிக்‌ 
மிசுத்தவான்௧ளாகும்படி 
அழைக்கப்பட்டவர்களாயுமிருக்கிற 
தேவனுடைய சபைக்கும்‌, எங்களுக்கும்‌ 
தங்களுக்கும்‌ ஆண்டவராயிருக்கிற 
நம்முடைய கர்த்தராகிய இயேசுகிறிஸ்துவின்‌ 
நாமத்தை எங்கும்‌ தொழுதுகொள்ளுகிற 
அனைவருக்கும்‌ எழுதுகிறதாவது" 
கொரி 1:2) என்று பவுல்‌ எழுதுகிறார்‌. 


பாபிலோன்‌ தேசத்து 
சிறையிருப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டு, 
தங்கள்‌ தேசத்திற்கு திரும்பி வந்த யூதர்கள்‌, 
“கர்த்தரால்‌ மீட்கப்பட்டவர்கள்‌" 
அழைக்கப்பட்டதுபோல, 

ஏற்பாட்டுக்காலத்து பரிகத்தவான்களும்‌, 
“கர்த்தரால்‌ மீட்கப்பட்டவர்கள்‌' என்று 
அழைக்கப்படுகிறார்கள்‌. 





ஏசாய! 


f= FTE 
TT 


கர்த்தர்‌ தம்முடைய 
இரக்கத்தோடும்‌, தம்முடைய 
விடுவிப்பதற்காக வருகிறார்‌. 

சீயோன்‌ குமாரத்தியை நோக்கி: இதோ, உன்‌ 
இரட்சிப்பு வருகிறது: இதோ, அவர்‌ அருளும்‌ 
பலன்‌ அவரோடும்‌, அவர்‌ செய்யும்‌ பிரதிபலன்‌ 
அவர்‌ முன்பாகவும்‌ வருகிறது என்று 
சொல்லுங்கள்‌ என்று, கர்த்தர்‌ பூமியின்‌ 
கடையாந்தரம்‌ வரைக்கும்‌ கூறுகிறார்‌” (ஏசா 
6211. 


கர்த்தர்‌ சொன்ன பிரகாரமாக, தாம்‌ 
அருளும்‌ பலனோடும்‌, தாம்‌ செய்யும்‌ 
பிரதிபலனோடும்‌ தம்முடைய 
ஜனத்தாரிடத்திற்கு வருகிறார்‌. “இதோ உன்‌ 
இரட்சிப்பு வருகிறது" என்று 
வாக்குப்பண்ணின பிரகாரமாக, இப்போது 
இரட்சிப்பு வருகிறது. கர்த்தரே தம்முடைய 
ஜனத்திற்கு இரட்சிப்பாயிருக்கிறார்‌ 
(ஏசா 631-6) 


கர்த்தருடைய பிள்ளைகள்‌ 
பயபக்தியோடு சந்திக்கிறார்கள்‌ 
தங்களுக்கு காண்பித்த 
கிருபைகளுக்காகவும்‌ இரக்கங்களுக்காகவும்‌, 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ நன்றியுள்ள 
இருதயத்தோடு தா்‌ துதிக்கிறார்கள்‌ 
கர்த்தர்‌ செய்த நன்மைகளை 
அங்கீகரிக்கிறார்கள்‌ (ஏசா 63:7). 


கர்த்தர்‌ தம்முடைய 
மிகுந்த ல்‌ 
காண்பிக்கிறார்‌. 

மனதுருகுகிறார்‌ (ஏசா 63:89). இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாரோ கர்த்தருடைய நன்மைகளைப்‌ 
பெற்றுக்‌ கொள்வதற்கு 
அபாத்திரராயிருக்கிறார்கள்‌ (ஏசா 63:10. 
கர்த்தர்‌ பூர்வநாட்களையும்‌, இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாரின்‌ முற்பிதாக்களையும்‌ 
நினைவுகூருகிறார்‌ (ஏசா 6311-14) 


னத்தின்மீது 
க்கத்தையும்‌ 
அவர்கள்மீது 


- விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌. 
நெருக்கப்பட்டும்‌, 
இருக்கிறார்கள்‌. தங்களுக்கு - 
வருமாறு, 
கர்த்தரிடத்தில்‌ 
ஜெபம்பண்ணுகிறார்கள்‌. 
கிருபைக்காகவும்‌ 


இப்போது 
ஒடுக்கப்பட்டும்‌. 


கர்த்தருக்கும்‌. 
பிள்ளைகளுக்கும்‌ இடையேயுள்ள உறவும்‌ 
ஐக்கியமும்‌ (ஏசா 636), கர்த்தர்‌ 
தங்களிடத்தில்‌ திரும்பியருளவேண்டுமென்று 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
வாஞ்சையோடிருக்கிறார்கள்‌ (ஏசா 
6347). இஸ்ரவேல்‌ புத்திரர்‌, கர்த்தரிடத்தில்‌, 
தங்கள்‌ சத்துருக்களுக்கு விரோதமாய்‌ 

றார்‌ (ஏசா 631819), 


அவருடைய 


இரட்சிக்க வல்லவர்‌ 
ஏசா 63:1-6 


ஏசா 681. 
'போஸ்றா. 
சாயத்தீர்த்த 
வஸ்திரங்களுடையவராகவும்‌, 
மகத்துவமாய்‌ உடுத்திருக்கிறவராகவும்‌, 
தமது. மகத்தான வல்லமையிலே. 
எழுந்தருவினவராகவும்‌ வருகிற இவர்‌ 
யார்‌? தீதியாய்ப்‌ பேசி இரட்சிக்க 
'வல்லவராகிய நான்தானே. 


ஏதோமலும்‌ அதிலுன்ன 
பட்டணத்திலுமிருந்து, 


ஏசா 632. உம்முடைய உடுப்புச்‌ 
சிவப்பாகவும்‌, உம்முடைய 
வஸ்திரங்கள்‌ ஆலையை மிதிக்கிறவன்‌ 
வஸ்திரங்கள்‌ போலவும்‌ 
இருக்கிறதென்ன? 


ஏசா 63:3. நான்‌ ஒருவனாய்‌ ஆலையை 
மிதித்தேன்‌; ஜனங்களில்‌ ஒருவனும்‌ 
என்னோடிருந்ததில்லை; நான்‌ என்‌: 
கோயத்திலே அவர்களை மிதித்து, 
என்‌ உக்கிரத்திலே. அவர்களை 
நசுக்கிப்போட்டேன்‌; அதினால்‌ 
அவர்கள்‌ இரத்‌; என்‌ 
வஸ்திரங்களின்மேல்‌ தெறித்தது, 
என்‌ உடுப்பையெல்லாம்‌ 
கறைப்படுத்திக்கொண்டேன்‌. 





f= al 
TT 


ஏசா நீதியைச்‌ சரிக்கட்டும்‌ 
நான்‌ என்‌ மணதிலிருந்தது;; 
என்னுடையவர்களை மீட்கும்‌ வருஷம்‌ 
வந்தது. 


63:4. 


ஏசா 695. பார்த்தேன்‌, 
துணைசெய்வார்‌ ஒருவருமில்லை; 
தாங்குவார்‌ ஒருவருமில்லை என்று 
ஆச்சரியப்பட்டேன்‌; அப்பெ. என்‌ 
புயமே எனக்கு இரட்சிப்பாகி, என்‌ 
உக்கிரமே என்னைத்‌ தாங்கிற்று. 


ஏசா 68:6. நான்‌ என்‌ கோயத்திலே. 
ஜனங்களை மிதித்து, என்‌ 
உக்கிரத்திலே அவர்கனை வெறியாக்கி, 
அவர்கள்‌ சாரத்தைத்‌ தரையிலே 
இறங்கப்பண்ணினேன்‌. 


நான்‌ 


இஸ்ரவேல்‌ ஜனத்தாரின்‌ 
சத்துருக்களுக்கு விரோதமாய்‌ கர்த்தர்‌ 
கிரியை நடப்பிக்கிறார்‌. கர்த்தருடைய 
கிருபையினாலும்‌, தெய்வீக பராமரிப்பினாலும்‌, 
சந்துருக்கள்மீது மகிமையான வெற்றி 
உண்டாகிறது. ஏதோமியர்கள்‌ எருசலேமை 
அழித்துப்போட்டதற்காக சந்தோஷப்பட்டார்கள்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனத்தாரை ஜெயித்துவிட்டோம்‌ 
ஈன்று ஆணவமாமிரந்தார்கள்‌. அவர்களைப்‌ 
போலவே கல்தேயரும்‌ எருசலேமை அழித்து 
வெற்றி கொண்டாடினார்கள்‌. 


கர்த்தாவே, 
ஏதோமின்‌ புத்திரரை 
அதை இடித்துப்போடுங்கள்‌, 
மட்டும்‌ இடித்துப்போடுங்கள்‌ 


சொன்னார்களே" (சங்‌ 137:7). 


லேமின்‌ நாளில்‌ 
யும்‌: அவர்கள்‌: 
அஸ்திபாரம்‌ 


என்று 


கர்த்தருடைய ஜனங்களோடு 
உடன்படிக்கை செய்தவர்கள்‌, தங்கள்‌ 
உடன்படிக்கையை மீறி, கர்த்தருடைய 
பிள்ளைகளை அவர்களுடைய எல்லைமட்டும்‌. 
'துரத்திவிட்டார்கள்‌. இஸ்ரவேல்‌: 
ஜனத்தாரோடு சமாதானமாயிருந்த மனுஷர்‌ 
அவர்களை மோசம்போக்கி 
மேற்கொண்டார்கள்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
பிள்ளைகளுக்கு விரோதமாய்‌ தீங்கு செய்த 
ஏதோமிலுள்ள ஞானிகளையும்‌, ஏசாவின்‌ 
பர்வதத்திலுள்ள புத்திமான்களையும்‌ 
அழிக்கப்போவதாகச்‌ சொல்லுகிறார்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


உன்‌ சகோதரன்‌ அந்நியர்வசமான 
நாளாகிய அவனுடைய நாளை நீ 
பிரியத்தோடே பாராமலும்‌, யூதா புத்திரருடைய 
அழிவின்‌ நாளிலே அவர்கள்‌ நிமித்தம்‌ 
சந்தோஷப்படாமலும்‌, அவர்கள்‌ 
நெருக்கப்படுகிற நாளிலே நீ பெருமையாய்ப்‌ 
பேசாமலும்‌ இருக்கவேண்டியதாயிருந்தது. என்‌ 
ஜனத்தின்‌ ஆபத்துநாளிலே நீ அவர்கள்‌ 
வாசல்களுக்குள்‌ பிரவேசியாமலும்‌, அவர்கள்‌ 
அவர்கள்‌ 
பிரியத்தோடே 
ஆபத்துநாளிலே 
ஆஸ்தியில்‌  கைபோடாமலும்‌, 
அவர்களில்‌ தப்பினவர்களைச்‌ சங்கரிக்கும்படி 
வழிச்சந்திகளிலே நிற்காமலும்‌, இக்கட்டு 
நாளில்‌ அவர்களில்‌ மிதியானவர்களைக்‌. 
காட்டிக்கொடாமலும்‌ இருக்க 
வேண்டியதாயிருந்தது'' (ஒப 12,134). 


பாபிலோன்‌. தேசத்தார்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனத்திற்க ககம. பன்‌ 
எருசலேம்‌ நகரத்தை 
அழித்துப்போட்டார்கள்‌. யூதாவின்‌ 
பட்டணங்களையெல்லாம்‌. இடித்துப்‌ 
போட்டார்கள்‌. யூதர்களை தங்கள்‌ தேசத்து 
'த்துக்கொண்டு 

பாபிலோன்‌ தேசத்தார்‌ 

த்‌ செய்த 


கர்த்தர்‌ எதமா னவா 
அவர்களும்‌ கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு 
விரோதமாய்‌ தீங்கு செய்தவர்கள்‌. 
சேனைகளின்‌ கர்த்தர்‌ ஏதோமியரோடு 
யுத்தம்பண்ணி அவர்களை மேற்கொள்கிறார்‌. 
ஏதோமியர்மீது மாத்திரமல்ல, தம்முடைய 
ஜனத்திற்கு விரோதமாய்‌ எழும்பி வந்த 
எல்லா... சத்துருக்கள்மேலும்‌ கர்த்தர்‌ 
யுத்தம்பண்ணி அவர்களை ஜெயிக்கிறார்‌. 
கர்த்தர்‌ சத்துருக்களின்‌ நேசங்களையெல்லாம்‌ 
ஏதோமை. மித்த 
எடுத்துக்காட்டாகச்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. 





f= THE 
TT 


பழைய ஏற்பாட்டுக்காலத்தில்‌ கர்த்தர்‌ 
தம்முடைய ஜனத்திற்கு விரோதமாய்‌ 
எழும்பின சத்துருக்களோடு, 
யுத்தம்பண்ணின துபோல, புதிய 
ஏற்பாட்டுக்காலத்தில்‌, நம்முடைய கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்து, தம்முடைய பிள்ளைகளுக்கு, 
விரோதமாய்த்‌ தீங்கு செய்கிற ஆவிக்குரிய 
யுத்தம்பண்ணுகிறார்‌. 
கிருபை 
கர்த்தருடையது. 
கிறிஸ்துவானவர்‌ தேவனுடைய கிருபையினால்‌, 
சத்துருக்களோடு யுத்தம்பண்ணி, அவர்களை 
மேற்கொள்கிறார்‌ 
| இயேசுகிறிஸ்துவின்‌ வஸ்திரம்‌ 
இரத்தத்தால்‌ தோய்க்கப்பட்டிருக்கிறது. 
அவருடைய நாமம்‌ “தேவனுடைய வார்த்தை" 
என்று அழைக்கப்படுகிறது. “இரத்தத்தில்‌ 
தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தைத்‌ தரித்திருந்தார்‌; 
அவருடைய நாமம்‌ தேவனுடைய வார்த்தை 
என்பதே” (வெளி 19:13). 


சேனைகளின்‌ கர்த்தர்‌ தம்முடைய 
ஜனத்தாரின்‌ சத்துருக்களுக்கு விரோதமாய்‌ 
யுத்தம்பண்ணி, அவர்களை ஜெயிக்கிறார்‌ 
கர்த்தரே தம்முடைய ஜனங்களை இரட்சிக்க 
வல்லவர்‌. இஸ்ரவேல்‌ ஜனத்தாரை இரட்சித்த 
கர்த்தரைப்பற்றி, இங்கு ஆச்சரியத்தோடு 
இரண்டு கேள்விகள்‌ கேட்கப்படுகிறது. 
அவையாவன: 1. இவர்‌ யார்‌? 
2 உம்முடைய உடுப்பு 
சிவப்பாகமிருக்கிறதென்ன? 

இந்தக்‌ கேள்விகளை இஸ்ரவேல்‌. 
ஜனங்கள்‌ கேட்கிறார்கள்‌ என்றும்‌, ஏசாயா 
தீர்க்கதரிசியே, இஸ்ரவேல்‌ ஜனங்களின்‌ 
நாமத்தினால்‌ இந்தக்‌ கேள்விகளை 
கேட்கிறார்‌ என்றும்‌ வேதபண்டிதர்கள்‌ 
வியாக்கியானம்‌ சொல்லுகிறார்கள்‌. 


கர்த்தர்‌ சத்துருக்களோடு _ யுத்தம்‌ 
பண்ணி அவர்களை ஜெயித்து, தம்முடைய 
ஜனத்தாரிடம்‌ திரும்பி வருகிறார்‌. யுத்தத்தில்‌ 
ஏராளமான இரத்தம்‌ சிந்தப்பட்டிருக்கிறது. 
சேனைகளின்‌ கர்த்தருடைய வஸ்திரமெல்லாம்‌. 
இரத்தத்தால்‌ தோய்க்கப்பட்டிருக்கிறது. 


கர்த்தர்‌ சத்துதக்க க்களோடு யுத்தம்பண்ணி, 


அவர்களை இரத்தம்‌ தோய்ந்த 
வல்லி தகடு! திக்‌ ப ப 
சேனைகளின்‌ கர்த்தர்‌ ஜெயகிறிஸ்துவாக 
நடந்துவருகிறார்‌. அவரிடத்தில்‌. ண்டு 
கேள்விகள்‌ கேட்கப்படுகிறது. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


முதலாவது கேள்வி, “இவர்‌ யார்‌” 
என்பதாகும்‌. சேனைகளின்‌ கர்த்தர்‌ ஏதோம்‌ 
தேசத்திலிருந்து திரும்பி வருகிறார்‌. 
யுத்தகளத்தில்‌ வீரமாய்ப்‌ போரிட்டு, 
தன்னுடைய வஸ்திரங்களெல்லாம்‌ 
இரத்தக்கறை படிந்து, சத்துருவை ஜெயித்து, 
வெற்றி களிப்போடு யுத்தக்களத்திலிருந்து 
திரும்பி வருகிற போர்வீரரைப்போல, 
சேனைகளின்‌ கர்த்தரும்‌ வருகிறார்‌. 


ஏதோமிலிருந்து திரும்பி வருகிற 
கர்த்தர்‌, நடுக்கத்தோடும்‌, பயத்தோடும்‌ 
வரவில்லை. அவரிடத்தில்‌ சோர்வோ அல்லது 
களைப்போ காணப்படவில்லை. அவர்‌ தமது 
மகத்தான வல்லமையிலே. 
எழுந்தருளினவாக வருகிறார்‌. 
சேனைகளின்‌ கர்த்தர்‌ விருந்து வஸ்திரம்‌ 
தரித்திருக்கவில்லை. கலியாண வஸ்திரம்‌ 
தரித்திருக்கவில்லை. அவர்‌ 
சத்துருக்களோடு யுத்தம்பண்ணி, அவர்களை 
ஜெயித்து சிவப்பு வஸ்திரம்‌ தரித்து 
வருகிறார்‌. 


ஏதோமிலும்‌ அதிலுள்ள போஸ்றா 
பட்டணத்திலும்‌ யுத்தம்‌ நடைபெற்றது. 
கர்த்தருக்கும்‌ அவருடைய சத்துருக்களுக்கும்‌ 
அங்கு ந ண்்‌ 
யுத்தத்தில்‌ னகளின்‌ 
சத்துருக்களை த்ர, 
ஜெயிக்கிறார்‌. கர்த்தருடைய வஸ்திரங்கள்‌ 
சாயந்தீர்ந்த வஸ்திரங்களாயிருக்கிறது. 
அது சிவப்பு நிறத்திலிருக்கிறது. 
கர்த்தருடைய வஸ்திரம்‌ ஒரத்தில்‌ 
தோய்க்கப்பட்டிருந்தாலும்‌, 
மகத்துவமாய்‌ உடத்திிரக்கிறவராகலே 
இருக்கிறார்‌. 


இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ கர்த்தருடைய 
ப்‌ பார்த்து, “இவர்‌ யார்‌" 
(ஏசா 631) என்று கேள்வி கேட்கிறார்கள்‌. 
“நீர்‌ எங்களுக்கு சிநேகிதரா” அல்லது “நீர்‌ 
எங்களுக்கு சத்துருவா" என்று பொருள்படும்‌ 
வண்ணமாக, “இவர்‌ யார்‌" என்று கேள்வி 
கேட்கிறார்கள்‌. கர்த்தர்‌ தங்கள்‌ 
பட்சத்திலிருக்கிறாரா அல்லது. அவர்‌ 
தண்டிப்பதற்காக, தங்களுக்கு 
வந்திருக்கிறாரா என்பதை 
அறிந்துகொள்ளும்‌ வண்ணமாய்‌, “இவர்‌ யார்‌” 
என்று கேள்வி கேட்கிறார்கள்‌. 





i FTE 
ETT 
கர்த்தருடைய உடுப்பு சிவப்பாகவும்‌, 


இப்படி இருக்கிறது" என்று தெரிந்துகொள்ள 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ விரும்புகிறார்கள்‌. 
“உம்முடைய  உடுப்புச்‌ சிவப்பாகவும்‌, 
உம்முடைய வஸ்திரங்கள்‌ 
மிதிக்கிறவன்‌ வஸ்திரங்கள்‌ 
இருக்கிறதென்ன?” (ஏசா 632) 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ கர்த்தரிடத்தில்‌ 
கேட்கிறார்கள்‌. 


வஸ்திரங்களெல்லாம்‌ 
இரத்தத்தினால்‌ தோய்க்கப்பட்டிருக்கிறது. 
அவருடைய வஸ்திரத்தில்‌ ஏன்‌ 
இரத்தக்கறைபட்டிருக்கிறது. அவர்‌ என்ன 
வேலை செய்தார்‌. அவர்‌ எப்படிப்பட்ட 
ஆபத்திலிருந்தார்‌ என்பதையெல்லாம்‌. 
தெரிந்தகொள்ளவேண்டுமென்று இஸ்ரவேல்‌ 
இனத்தார்‌ விரும்புகிறார்கள்‌. 


கர்த்தருடைய 


தம்மிடத்தில்‌ கேட்கப்படும்‌ கேள்விக்கு 


என்‌ உக்கிரத்திலே அவர்களை வெறியாக்கி, 
அவர்கள்‌ சாரத்தைத்‌ தரையிலே 
இறங்கப்பண்ணினேன்‌"' (ஏசா 63:6) என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. இதன்‌ நிமித்தமாய்‌. 
கர்த்தருடைய உடுப்பு சிவப்பாகமிருக்கிறது. 
அவருடைய வஸ்திரங்கள்‌ ஆலையை 
மிதிக்கிறவன்‌ வஸ்திரங்கள்‌ போல. 
இருக்கிறது. 


கர்த்தரோ மகத்துவமாய்‌ 
உடுத்தியிருக்கிறவராகவும்‌, தமது மகத்தான 
வல்லமையிலே எழுந்தருளினவராகவும்‌ 
வருகிறார்‌ ஆனால்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாருடைய பார்வைக்கு, கர்த்தர்‌ 
ஆலையை மிதிக்கிறவரைப்போல தெரிகிறார்‌. 
அவருடைய ல்ல ஆலையை 
மிதிக்கிறவரு வஸ்திரங்கள்போல 
இஸ்ரவேல்‌ ஜனத்தாருக்க தெரிகிறது. அவர்‌ 
ஏதோமியரை 


இஸ்ரவேல்‌. தத தங்‌ 
அவர்‌ ஆலையை மிதித்துவிட்டு வருவதுபோல. 
தெரிகிறது. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


தம்முடைய பிள்ளைகளின்‌ கேள்விக்கு 
கர்த்தரே பதில்‌ சொல்லுகிறார்‌. இஸ்ரவேல்‌ 
ஜனங்கள்‌ கர்த்தரை பார்த்து, “இவர்‌ யார்‌” 
என்று கேட்கிறார்கள்‌. அதற்கு கர்த்தர்‌, 
நீதியாய்ப்‌ பேசி இரட்சிக்க வல்லவராகிய 
நான்தானே” (ஏசா 621) என்று பதில்‌ 
சொல்லுகிறார்‌. கர்த்தரே இரட்சகர்‌. அவர்‌ 
நீதியைப்‌ பேசுகிறவர்‌. கர்த்தர்‌ பேசுகிற 
ஒவ்வொரு வார்த்தையும்‌ அவருடைய 
பிள்ளைகளுக்கு நன்மையாயிருக்கும்‌. 
இஸ்ரவேலின்‌ பரித்தர்‌ தம்முடைய ஜனத்தை 
இரட்சிக்க வல்லவர்‌. தேவனாகிய கர்த்தர்‌ 
தம்முடைய ஜனத்திற்கு தாம்‌ பண்ணின 
வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றவும்‌ 
வல்லவர்‌. கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ ஜனத்தாருக்கு 
மீட்பை வாக்குப்பண்ணினார்‌. அவர்‌ 
அவர்களை மீட்பதற்கு வல்லவராகயிருக்கிறார்‌ 


சேனைகளின்‌ கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 


நம்மைபற்ற்‌ 
தம்முடைய உடுப்போ 
சிவப்பாகவும்‌, தம்முடைய வஸ்திரங்கள்‌ 
ஆலையை மிதிக்கிறவன்‌ வஸ்திரம்போலவும்‌ 
இருப்பதற்கான காரணத்தை சொல்லுகிறார்‌. 
“நான்‌ ஒருவனாய்‌. ஆலையை மிதித்தேன்‌" 
(ஏசா 63:3) என்று கர்த்தர்‌ தம்முடைய 
ஜனத்தாரிடம்‌ தம்மைப்பற்றிச்‌ சொல்லுகிறார்‌. 
கர்த்தர்‌ சத்துருக்கள்‌ 
யுத்தம்பண்ணினார்‌. அவர்‌ 


தம்முடைய சொந்த 

சத்துருக்களை ஜெயித்தார்‌. 
ஜனங்களோ 
உதலியற்றவர்களாயும்‌, 
இருக்கிறார்கள்‌. 
இருதயம்‌ சோர்ந்து 
கர்த்தர்‌ தங்களுக்காக 
யுத்தத்தில்‌, தாங்களும்‌ 
கர்த்தரோடு சேர்ந்து, அவருக்கு துணை 
செய்யவேண்டும்‌. என்னும்‌ எண்ணம்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனத்தாரிடத்தில்‌ 
காணப்படவில்லை. “நான்‌ பார்த்தேன்‌, 
துணைசெய்வார்‌ ஒருவருமில்லை; தாங்குவார்‌ 
ஒருவருமில்லை என்று ஆச்சரியப்பட்டேன்‌; 
அப்பொழுது என்‌ புயமே எனக்கு 
இரட்சிப்பாகி, என்‌ உக்கிரமே என்னைத்‌ 
(ஏசா 63:5) என்று கர்த்தர்‌ 


கர்த்தருடைய 
பலவீனராயும்‌, 
திக்கற்றவர்களாயும்‌ 





f= THEN 
TT 


நமக்கு ஒருவரும்‌ உதவி 
செம்யவில்லையென்றாலும்‌, கர்த்தர்‌ நமக்கு 
உதவிசெய்வார்‌. அவரால்‌ உதவி செய்ய 
முடியும்‌. கர்த்தர்‌ தமக்கு ஏற்ற வேளையில்‌ 
நமக்கு உதவிசெய்வார்‌. கர்த்தர்‌ 
ஒருவராகவே தம்முடைய சத்துருக்கள்‌ மீது 
யுத்தம்பண்ணி அவர்களை ஜெயிப்பார்‌. 
கர்த்தருடைய புயம்‌ வல்லமையுள்ளது. 
அவருடைய சொந்த பலமே அவரைத்‌ 
தாங்கும்‌. 


கிறிஸ்துவானவர்‌ 
பாவங்களை மன்னித்து, அவர்களுடைய 
த்துமக்களை மீட்பதற்காக, தம்மையே 
உல்‌ ஒப்புக்கொடுத்தார்‌. 
மனுக்குலத்தை மீட்பதற்காக, தம்முடைய 
சொந்த இரத்தத்தையே மீட்பின்‌ கிரயமாகச்‌ 
செலுத்தினார்‌. கிறிஸ்துவானவர்‌ 
தனியாகவே சிலுவையின்‌ பாடுகளையும்‌, 
அதன்‌ வேதனைகளையும்‌ அனுபவித்தார்‌. 
நம்முடைய ஆவிக்குரிய சத்துருக்களுக்கு 
விரோதமாய்‌, கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து 
ஒருவராகவே யுத்தம்பண்ணி, அவர்களை 
ஜெயித்தார்‌. கர்த்தர்‌ ஒருவரே... ஆனாலும்‌ 
சத்துருக்கள்‌ அநேகராயிருக்கிறார்கள்‌. 
கர்த்தர்‌ ஒருவராகவே யுத்தம்பண்ணினாலும்‌, 
ஜெயம்‌ கர்த்தருடையதாகவே இருக்கிறது. 


"நான்‌ ஒருவனாய்‌ ஆலையை 
॥ ன்‌" என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ 
பழைய ஏற்பாட்டுக்காலத்தில்‌, சேனைகளின்‌ 
கர்த்தர்‌, ஒருவராகவே, சத்துருக்களோடு 
மத்தம்பண்ணினார்‌. அதுபோலவே புதிய 
ஏற்பாட்டுக்காலத்தில்‌, ந 
கர்த்தராகிய! நகலில்‌ லு கவனகம்‌ 
சாத்தானோடும்‌, அவனுடைய பிசாசுகளோடும்‌, 
அவனுடைய அந்தகார வல்லமைகளோடும்‌. 
யுத்தம்பண்ணி, சத்துருக்களை ஜெயித்தார்‌. 

“நமக்கு எதிரிடையாகவும்‌ 
கட்டளைகளால்‌ நமக்கு விரோதமாகவும்‌ 
இருந்த கையெழுத்தைக்‌ குலைத்து, அதை 
நடுவிலிராதபடிக்கு எடுத்து. சிலுவையின்‌ 
மேல்‌ ஆணியடித்து; துரைத்தனங்களையும்‌ 
அதிகாரங்களையும்‌ உரிந்து கொண்டு, 
'வெளியரங்கமான கோலமாக்கி, 
அவைகளின்மேல்‌ சிலுவையில்‌ வெற்றி 
சிறந்தார்‌” (கொலோ 2:14,15). 


மனுஷருடைய 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


இயேசுகிறிஸ்துவுக்கு பாடுகளும்‌, 
வேதனைகளும்‌ உண்டாயிற்று, சத்துருக்கள்‌ 
யுத்தம்பண்ண வந்தார்கள்‌. 
கிறிஸ்துவுக்கு. 
வந்தார்கள்‌. 
கெத்சமனே 
சோட்டத்திலகநதபோது யூதமார்க்கத்து 
ல்‌ அவர்களுடைய காவல்‌ 
சேவகர்களும்‌ அங்கு வந்து, 
இயேசுகிறிஸ்துவை கைதுபண்ணினார்கள்‌. 
அப்போது அவருடைய சீஷர்கள்‌ எல்லோரும்‌ 
அவரைக்‌ கைவிட்டுவிட்டு 
ஒடிப்போய்விட்டார்கள்‌. கிறிஸ்து 
ஒருவராகவே அந்தகாரத்தின்‌ 
லோகாதிபதிகளோடு  யுத்தம்பண்ணினார்‌. 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்துக்கு உதவியாக 
ஒருவரும்‌ யுத்தம்பண்ண வரவில்லை. அவர்‌ 
ஒருவராய்‌ ஆலையை மிதித்தார்‌. 


பாபிலோன்‌ தேசத்தார்‌ 
ஒடுக்குகிறார்கள்‌. 
ஒடுக்கப்பட்ிருக்கிறார்கள்‌. தம்முடைய 
ஜனத்தை ஒடுக்குகிற பாபிலோனியர்மீது 
கர்த்தர்‌ கோபமுள்ளவராயிருக்கிறார. 
பாபிலோன்‌ தேசத்தாருடைய 
விக்கிரகாராதனைக்காரர்‌ மீதும்‌, 
அவர்களுடைய சுயபெருமைகளின்மீதும்‌ 
கர்த்தர்‌ கோபமுள்ளவராமிருக்கிறார்‌. 
பாபிலோனியர்கள்‌ தம்முடைய பிள்ளைகளை 
கொடுமைப்படுத்தி, அவர்களுக்கு 
உபத்திரவத்தைக்‌ கொடுத்து 
காயப்படுத்தியதைப்‌ பார்த்து, கர்த்தர்‌ 
அவர்கள்மீது கோபமுள்ளவராயிருக்கிறார்‌. 


| தம்முடைய பிள்ளைகளை பாபிலோன்‌ 


சிறையிருப்பிலிருந்து 
கர்த்தருடைய 
சொந்த 


விருப்பத்தின்‌ 


யூதர்களை 
யூதர்கள்‌ 


ற தம்முடைய 
சித்தத்தின்‌ பிரகாரமாகவும்‌, 
பிரகாரமும்‌, தம்முடைய 
தமக்கு. உண்டாயிருக்கிற 
வைராக்கியத்தினிமித்தமாகவும்‌, 
சத்துருக்களோடு யுத்தம்பண்ணுகிறார்‌. 





i al 
TT 


யாத்‌ 24:6. அப்பொழுது மோசே அத்த 
இரத்தத்தில்‌ பாதி எடுத்து, 
பாத்திரங்களில்‌ வார்த்து, பாதி. 
இரத்தத்தைப்‌ பலிபீடத்தின்மேல்‌ 
தெனித்து, 


யாத்‌ 2௧:7. உடன்படிக்கையின்‌ 
புஸ்தகத்தை எடுத்து, ஜனங்களின்‌ காது 
கேட்க வாசித்தான்‌; அவர்கள்‌ கர்த்தர்‌ 
சொன்னபடி யெல்லாம்‌ செய்து, 
கீழ்ப்படிந்து நடப்போம்‌ என்றார்கள்‌. 


யாத்‌ 24:8. அப்பொழுது மோசே. 
இரத்தத்தை எடுத்து, ஜனங்கவின்மேல்‌ 
தெளித்து, இத்த வார்த்தைகள்‌. 
யாவையுங்குறித்து கர்த்தர்‌ 
உங்களோடே. பண்ணின 
உடன்படிக்கையின்‌ இரத்தம்‌ இதுவே 
என்றான்‌. 


ரோ டய குமாரரில்‌ 
இரண்டுபேரும்‌, இஸ்ரவேலின்‌ “மப்பில்‌ 
எழுபது பேரும்‌ தம்மிடத்தில்‌ அழைத்து 
வரப்படவேண்டுமென்று கர்த்தர்‌ மோசேக்கு 
கட்டளை கொடுக்கிறார்‌. அவர்கள்‌ 
கர்த்தருடைய மகிமைக்கு 
சாட்சிகளாயிருப்பார்கள்‌ கர்த்தருடைய 
மகிமையைக்‌ கண்டவர்கள்‌ இஸ்ரவேல்‌ 
புத்தருடைய விசுவாசத்தை 
உறுதிபண்ணுவதற்கு, அவர்களுக்கு சாட்சி 
பகருவார்கள்‌. 


கர்த்தர்‌ மோசேயை ட்ட நீயும்‌ 
ஆரோனும்‌ நாதாபும்‌ ர்‌ 
இஸ்ரவேலின்‌  மூப்பரில்‌ எழுபதுபேரும்‌ 
கர்த்தரிடத்தில்‌ ஏறிவந்து, தூரத்திலிருந்து 
பணிந்துகொள்ளுங்கள்‌" (யாத்‌ 24:1) என்று 
சொல்லுகிறார்‌. அவர்கள்‌ கர்த்தருக்கு 
முன்பாக மிகுந்த பயபக்தியோடு 
வரவேண்டும்‌. அவர்கள்‌ கர்த்தருக்கு. 
அருகாமையில்‌ வரக்கூடாது. அவர்கள்‌ 
தூரத்திலிருந்தே கர்த்தரைப்‌ பணிந்து 
கொள்ளவேண்டும்‌. 


நாதாபும்‌ அபியவும்‌ ஆரோனின்‌ 
இரண்டு மூத்த குமாரர்கள்‌. இவர்கள்‌ குடித்து 
வெறித்திருந்ததற்காகவும்‌, 

கூடாரத்தில்‌ அந்நிய 
செலுத்தியதற்காகவும்‌ கர்த்தர்‌ 
கொன்றுபோட்டார்‌. (லேவி 10). 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இஸ்ரவேலின்‌ மூப்பரில்‌ எழுபதுபேரும்‌ 
கர்த்தரிடத்தில்‌ ஏறி வருகிறார்கள்‌. கர்த்தர்‌ 
தமது ஆவியை ஊற்றுவதற்காக இவர்களைத்‌ 
தெரிந்தெடுத்தார்‌ (எண்‌ 11:16-25), 
கர்த்தர்‌ தம்முடைய 

மோசேயிடத்தில்‌ சொல்லுகிறார்‌. 

மாத்திரம்‌ கர்த்தரிடத்தில்‌ சமீபித்து வரலாம்‌; 
அவர்கள்‌ சமீபித்து வரலாகாது; ஜனங்கள்‌ 
அவனோடேகூட ஏறிவரவேண்டாம்‌" 
(யாத்‌ 24:2) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


மோசே மாத்திரம்‌ 
சமீபித்து வரலாம்‌ என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. இது சீனாய்‌ மலையில்‌ 
எழுபதுபேரும்‌ தேவனோடு புசித்துக்‌ 
குடித்தபின்பு, கூறப்பட்ட சம்பவமாகும்‌ 
(யாத்‌ 24:91) 


கர்த்தரிடத்தில்‌, 


கர்த்தருக்கும்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்கும்‌. 
இடையே உடன்படிக்கை ஸ்தாபிக்கப்பட்டு 
அது உறுதிபண்ணப்படுகிறது. மோசே 
சீனாய்‌ மலையிலிருந்து இறங்கி வந்து 
இஸ்ரவேல்‌ புத்திரரை சந்திக்கிறார்‌. மோசே 
கர்த்தருடைய வார்த்தைகள்‌ யாவையும்‌ 
நியாயங்கள்‌ யாவையும்‌ ஜனங்களுக்கு 
அறிவிக்கிறார்‌: அப்பொழுது ஜனங்கள்‌ 
எல்லாரும்‌ ஏகசத்தமாய்‌: “கர்த்தர்‌ அருளின 
எல்லா வார்த்தைகளின்படியும்‌ செய்வோம்‌" 
(யாத்‌ 24:3) என்று பிரதியுத்தரம்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 

யாத்‌ 24:3 ஆவது வசனத்தில்‌ 
சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகள்‌ 
யாவையும்‌" என்னும்‌ வாக்கியம்‌ பத்துக்‌ 
கற்பனைகளைக்‌ குறிக்கும்‌. (யாத்‌ 2031-17). 
பத்துக்‌ கற்பனைகள்‌ தேவனுடைய பிரமாணம்‌ 
என்றும்‌, மற்றவையெல்லாம்‌ மோசேயின்‌ 
பிரமாணம்‌ என்றும்‌ கூறுவது தவறானது. 
இந்த வாக்கியத்தில்‌ “வார்த்தை! 
என்பதற்கான எபிரெய வார்த்தை “தபார்‌” 
என்பதாகும்‌. இதற்குக்‌ கட்டளை அல்லது 
கற்பனை என்று பொருள்‌. 

பத்துக்‌ கட்டளைகளைப்‌ பற்றி பழைய 
ஏற்பாட்டில்‌ கூறப்பட்டிருக்கும்‌ இடங்களில்‌ 
'தபார்‌" என்னும்‌ வார்த்தையே 
பவன்படுத்தப்பட்ரக்கிறது மாத்‌ 2428) 


யாத்‌ 24:3 ஆவது வசனத்தை இவ்வாறு 





f= FTE 
ETT 


நம்முடைய. 
இயேசுகிறிஸ்துவும்‌, 
வைராக்கியத்தினால்‌, 
மீட்பை உண்டுபண்ணியிருக்கிறார்‌. 
மனுக்குலத்திற்கு சந்தோஷத்தையும்‌, 
சமாதானத்தையும்‌ கொடுக்கவேண்டும்‌ 
என்பதற்காகவும்‌, பிதாவாகிய தேவனை 
கனம்பண்ணவேண்டும்‌ என்பதற்காகவும்‌, 
அவரை மகிமைப்படுத்தவேண்டும்‌. 
என்பதற்காகவும்‌, கிறிஸ்துவானவர்‌ 
தம்முடைய ஜனங்களை வைராக்கியத்தோடு 
இரட்சித்துக்கொள்கிறார்‌. சாத்தானும்‌, 
அவனுடைய பிசாசின்‌ கூட்டத்தாரும்‌ 
தம்முடைய ஜனத்தை தாக்குவதையும்‌, 
நெருக்குவதையும்‌, அழிப்பதையும்‌ 
சகித்துக்கொள்ள முடியாமல்‌, கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்து சாத்தான்மீது பரிசுத்தமான 
கோபங்கொண்டு, அவனை யுத்தத்தில்‌: 
ஜெயிக்கிறார்‌. 

"நீதியைச்‌ சரிக்கட்டும்‌ நாள்‌ என்‌ 
மனதிலிருந்து: என்னுடையவர்களை மீட்கும்‌ 
வருஷம்‌ வந்தது” (ஏசா 63:4) என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. தம்முடைய சத்துருக்களுக்கு 
விரோதமாகவும்‌, தம்முடைய ஜனத்தாருடைய 
சத்துருக்களுக்கு விரோதமாகவும்‌ 
கர்த்தர்‌ கோபமுள்ளவராகவும்‌ 
வைராக்கியமுள்ளவராகவும்‌ இருக்கிறார்‌ 
அவர்களுக்கு நீதியைச்‌ சரிக்கட்டும்‌ நாள்‌ 
கர்த்தருடைய மனதிலிருந்தது. 

சேனைகளின்‌: 
சத்துருக்கள்மீது, 


கர்த்தர்‌ 
கோபமாயிருக்கிறார்‌. 
தம்முடைய ஜனத்தின்மீதோ 
அன்பாயிருக்கிறார்‌. அவர்களை 
இரட்சிக்கவேண்டும்‌ என்பதும்‌, அவர்களுக்கு 
நன்மையான ஈவுகளைக்‌ கொடுத்து 
அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும்‌ என்பதும்‌ 
கர்த்தருடைய சித்தமாயிற்று. 
'தம்முடையவர்களை மீட்கும்‌ வருஷம்‌ 
வந்தது என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
அவர்களுடைய மீட்பின்‌ காலத்தை கர்த்தர்‌ 
தம்முடைய தெய்வீக ஆதீனத்தில்‌. 
ஏற்கெனவே திட்டம்பண்ணியிருக்கிறார்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
பிள்ளைகள்‌. அவர்கள்‌ 
சொந்தமானவர்கள்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
ஜனத்தின்மீது பிரியமாயிருக்கிறார்‌. அவர்கள்‌ 
கர்த்தரால்‌ இரட்சிக்கப்பட்டவர்கள்‌. கர்த்தரால்‌ 
மீட்கப்பட்டவர்கள்‌. கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாரை “என்னுடையவர்கள்‌” 
(ஏசா 63:4) என்று அழைக்கிறார்‌. 


இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ இன்னும்‌ 
பாபிலோன்‌ தேசத்து சிறையிருப்பில்‌ தான்‌ 
இருக்கிறார்கள்‌. ஆனால்‌ கர்த்தரோ, 
என்னுடையவர்களை மீட்கும்‌ வருஷம்‌ 
வந்தது" (ஏசா 63:4) என்று சொல்லுகிறார்‌. 
அவர்கள்‌ இரட்சிக்கப்படுவதற்கு முன்பாகவே, 
அவர்கள்‌ இரட்சிக்கப்பட்டுவிட்டதாக. 
கர்த்தர்‌ அறிவிக்கிறார்‌. பாபிலோன்‌ தேசத்தார்‌ 
ல்‌ னங்கள்‌ தங்கள்‌ 
இன்னும்‌ 
விடுவிக்கவில்லை... ஆனாலும்‌ சேனைகளின்‌ 
கர்த்தரோ, சிறையிருப்பிலிருக்கிற தம்முடைய 
ஜனத்தை, தம்முடைய வார்த்தையினால்‌ 
த்தல்‌ கர்த்தருடைய வார்த்தை 
நிறைவேறும்‌. கர்த்தர்‌ சொன்னது நடக்கும்‌, 
சிறையிருப்பிலிருக்கிற இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌, 
கர்த்தருடைய வார்த்தையின்‌ பிரகாரம்‌, 
மெய்யாகவே விடுவிக்கப்படுவார்கள்‌ 


சேனைகளின்‌ கர்த்தர்‌ தம்முடைய 
சத்துருக்களுக்கு விரோதமாய்‌ யுத்தம்பண்ணி, 
அவர்களை ஜெயித்தார்‌ 
ஏராளமான ஏற்கெனவே 


சிவப்பாகவும்‌, அவருடைய 
ள்‌ ஆலையை சமிதிக்கிறவன்‌. 
போலவும்‌ இருக்கிறது. 

ஏராளமான இரத்தம்‌ சிந்தப்பட்டிருக்கிறது. 


அந்திக்கிறிஸ்துவின்‌ 
அழிக்கப்படும்போதும்‌, இரத்தம்‌ 
அதிகமாயிருக்கும்‌. 


"நகரத்திற்குப்‌ புறம்பேயுள்ள அந்த 
ஆலையிலே அது மிதிக்கப்பட்டது: அந்த 
ஆலையிலிருந்து ஆயிரத்தறுநூறு ஸ்தாதி 

இரத்தம்‌ புறப்பட்டுக்‌ 

குடிவாளங்கள்மட்டும்‌. 

(வெளி 14:20) 

ரத்தத்தில்‌. தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை்‌ 

தரித்திருந்தார்‌; அவருடைய நாமம்‌ 

தேவனுடைய வார்த்தை என்பதே" 
(வெளி 19:13). 


கர்த்தருடைய 
அவருக்கு 


வல்லமைகள்‌ 
சிந்துதல்‌ 





i= a ஏசாயா 
TT 


கர்த்தருடைய இரக்கம்‌ 
ஏசா 687-14 


ஏகா 63:7. கர்த்தர்‌ எங்களுக்குச்‌ 
செய்தருனின எல்லாவற்றிற்கும்‌. 
தக்கதாகவும்‌, அவர்‌ தம்முடைய 
இரக்கங்களின்படி.யும்‌ தம்முடைய 
(திரளான தயவுகளின்‌ படியும்‌, 
இஸ்ரவேல்‌ வம்சத்துக்குச்‌ செய்த மகா 
'நன்மைக்குத்தக்கதாகவும்‌ கர்த்தருடைய 
கிரியைகளையும்‌, கர்த்தருடைய 
துதிகளையும்‌ பிரஸ்‌ தாபம்பண்ணுவேன்‌. 


ஏசா. 689. அவர்கள்‌ என்‌ 
ஜனந்தானென்றும்‌, அவர்கள்‌ வஞ்சனை 
செய்யாதிருக்கும்‌ பின்னைகளென்றும்‌ 
சொல்லி, அவர்களுக்கு இரட்சகரானார்‌. 


எல்லா. 
அவர்‌ 
அவருடைய 
அவர்களை 
தமது. 


ஏசா 699. அவர்களுடைய 
நெருக்கத்திலும்‌ 
நெருக்கப்பட்டார்‌;. 
சமுகத்தின்‌ தரதனானவர்‌ 
இரட்சித்தார்‌; அவர்‌ 
அன்பினிமித்தமும்‌, தமது 
பரிதாபத்தினிமித்தமும்‌ அவர்களை 
மீட்டு, பூர்வநாட்களிலெல்லாம்‌. 
அவர்களைத்‌ தூக்கிச்‌ சுமந்துவத்தார்‌. 


ஏசா 63:10. அவர்களோ கலகம்பண்ணி, 
அவருடைய பரிசுத்த ஆவியை 
விசனப்படுத்தினார்கள்‌; அதினால்‌ அவர்‌ 
அவர்களுக்குச்‌ சத்துருவாய்‌ மாறி, 
அவரே அவர்களுக்கு விரோதமாய்‌: 
யுத்தம்பண்ணினார்‌. 


ஏசா 63111. 
பூர்வநாட்களையும்‌, 
தம்முடைய 
தினைவுகூர்த்தார்‌; 
அவர்களையும்‌, தமது மந்தையின்‌ 
மேய்ப்பனையும்‌ சமுத்திரத்திலிருத்து 
ஏறப்பண்ணினவர்‌ இப்பொழுது எங்கே? 


ஆகிலும்‌ அவர்‌ 
மோசேயையும்‌, 
ஜனத்தையும்‌: 
ஆனாலும்‌ 


ஏசா 8842. அவர்கள்‌ நடுவிலே 
தம்முடையபரிசுத்த ஆவியை இருக்கக்‌ 
கட்டளையிட்டு, மோசேயின்‌ 
வலதுகையைக்‌ கொண்டு அவர்களைத்‌ 
தமது மகிமையின்‌ புயத்தினாலே 
நடத்தி, தமக்கு தித்தியகீர்த்தியை 
உண்டாக்க அவர்களுக்கு முன்பாகத்‌ 
தண்ணீரைப்‌ பினத்து, 


- விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


ஏசா 688. ஒரு 
வனாத்தரவெனியிலே நடக்கிறதுபோல, 
அவர்கன்‌ இடறாதபடிக்கு அவர்களை: 

'நடக்கப்பண்ணினவர்‌ 


6314. கர்த்தநுடைய 
ஆவியானவர்‌. அவர்களைப்‌: 
பன்னத்தாக்கிலே போய்‌ இறங்குகிற 
மிருகஜீவன்‌களைப்போல. 
இனணைப்பாறப்பண்ணினார்‌; இப்படியே 
தேவரீர்‌, உமக்கு மகிமையுள்ள 
கீர்த்தியை உண்டாக்கும்படி. 
உம்முடைய ஜனத்தை நடத்தினர்‌. 
தம்முடைய  ஜனத்திற்கு. 
ஏராளமான நன்மைகளை 
தீர்க்கதரிசி, நன்றியுள்ள 
இருதயத்தோடு அங்கீகரிக்கிறார்‌. கர்த்தர்‌ 
பூர்வநாட்கள்‌ முதலாகவே தம்முடைய 
ஜனத்திற்கு நன்மை செய்து வந்திருக்கிறார்‌ 
அலங்கங்களின்‌ 
ஜாமக்காரரைப்போல, 
இஸ்ரவேல்‌ ஜனத்திற்காக 
பயபக்தியோடு ஜெபம்பண்ணுகிறார்‌. 
ஜனங்களுக்கு கர்த்தருடைய எச்சரிப்பின்‌ 
வார்த்தைகளைச்‌ சொல்லுகிறார்‌. இஸ்ரவேல்‌ 
ங்கள்‌ மிகுந்த நெருக்கத்திலும்‌, 
ம்‌ இருக்கும்போது, கர்த்தர்‌ 
அவர்களுக்கு உதவிபுரிய 
வேண்டுமென்று. ஏசாயா மிகுந்த பணிவோடு 
கர்த்தரிடத்தில்‌ வேண்டிக்கொள்கிறார்‌. 


கர்த்தர்‌ 
செய்திருக்கிற 


ஏசாயா 


கர்த்தர்‌ தம்முடைய ஜனத்திற்கு செய்த 


பொதுவான நன்மைகளை ஏசாயா 
அங்கீகரித்து, அதைப்பற்றி இங்கு 
விசேஷமாய்ச்‌ சொல்லுகிறார்‌. கர்த்தருடைய 
இரக்கங்களும்‌ அவருடைய தயவுகளும்‌ 
நமக்குத்‌ தேவை. கர்த்தர்‌ தம்முடைய 
பிள்ளைகளுக்கு திரளான தயவுகளைக்‌ 
காண்பிக்கிறார்‌. ஏசாயா தீர்க்கதரிசி 
கர்த்தருடைய இரக்கத்தையும்‌ தயவையும்‌ 
பற்றிச்‌ சொல்லும்போது, அதை பன்மை 
வார்த்தையில்‌ சொல்லுகிறார்‌. “இரக்கங்கள்‌” 
என்றும்‌, “தயவுகள்‌" என்றும்‌ சொல்லுகிறார்‌. 
கர்த்தருடைய இரக்கங்களும்‌, தயவுகளும்‌ 
அவருடைய பிள்ளைகளுக்கு தாராளமாய்க்‌ 
கொடுக்கப்பட்டிருக்கிறது. 





i ETHER 
ETT 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
மகாநன்மைகளை ஏராளமாய்ச்‌ 
செய்திருக்கிறார்‌. ஏசாயா தீர்க்கதரிசி 
கர்த்தருடைய கிரியைகளையும்‌, அவருடைய 
துதிகளையும்‌ 'பிரஸ்தாபம்பண்ணுவதாக 
வாக்குப்பண்ணுகிறார்‌. கர்த்தருடைய 
தெய்வீக கிருபைகளும்‌, இரக்கங்களும்‌, 
தயவுகளும்‌ நீரூற்றாய்‌ புறப்பட்டு வருகிறது. 
நமக்கு வருகிற நன்மையான எல்லா. 
ஈவுகளும்‌ கர்த்தரிடத்திலிருந்தே வருகிறது. 
நம்முடைய தனிப்பட்ட வாழ்கையிலும்‌, 
நம்முடைய குடும்பத்திலும்‌ கர்த்தர்‌ 
மகாநன்மைகளை ஏராளமாய்ச்‌ செய்கிறார்‌. 
கர்த்தர்‌ நமக்கு ஜீவனையும்‌, 
தெய்வபக்தியையும்‌ கொடுத்து 
ஆசீர்வதிக்கிறார்‌. கர்த்தருடைய 
இரக்கங்களுக்காகவும்‌, அவருடைய திரளான 
தயவுகளுக்காகவும்‌, நாம்‌ கர்த்தரை 
நன்றியோடு துதிக்கவேண்டும்‌. அவருடைய 
துதிகளை பிரஸ்தாபம்பண்ணவேண்டும்‌. 
இரக்கங்களும்‌ 


வம்சத்ிற்கு 


கர்த்தருடைய 


கர்த்தர்‌ நல்லவராகயிருக்கிறபடியினால்‌, 
அவர்‌ நன்மை செய்கிறவராகலேயிருக்கிறார்‌ 
கர்த்தர்‌ நமக்கு செய்கிற எல்லா 
நன்மைகளையும்‌ ஆராய்ந்து பார்க்கும்போது. 
இரக்கங்களும்‌ நயவுகஞுமே 

கி 


பெற்றுக்கொள்ள முடியாது. கர்த்தர்‌ நம்மீது, 
இரக்கமுள்ளவராகவம்‌, திரளான 
தயவுள்ளவராகவும்‌ இருக்கிறபடியினால்‌, அவர்‌ 
நமக்கு மகாநன்மையான காரியங்களைச்‌ 


கர்த்தரே இஸ்ரவேல்‌ 
தெரிந்தெடுத்து, அவர்களை 
உருவாக்கினார்‌. 

இரக்கங்களும்‌, திரளான 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


என்‌ ஜனந்தானென்றும்‌, 
அவர்கள்‌ வஞ்சனைசெய்யாதிருக்கும்‌. 
பிள்ளைகளென்றும்‌ சொல்லி, அவர்களுக்கு 
இரட்சகரானார்‌” (ஏசா 63:8). 


அவர்கள்‌ 


கர்த்தருடைய ஜனத்தார்‌ னை 
ரதத a bs எலன்‌ 
நன்றாய்‌ அறிந்திருந்துத அவர்களுக்கு 
இரட்சகரானார்‌. அவர்களை எகிப்தின்‌ 
அடிமைத்தனத்திலிருந்து, தம்முடைய 
இரக்கங்களினாலும்‌, திரளான 
தயவுகளினாலும்‌ விடுதலை பண்ணினார்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனத்தாருக்கு பல சமயங்களில்‌ 
சத்துருக்கள்‌ மூலமாய்‌ நெருக்கங்களும்‌, 
ஆபத்துக்களும்‌. உண்டாயிற்று. 
அப்போதெல்லாம்‌. அவர்களுக்கு 
இரட்சகரானார்‌. 

இஸ்ரவேல்‌ 
நெருக்கப்படும்போதெல்லாம்‌, 
அவர்கள்மீது மனதுருகி, 
மீட்கவேண்டும்‌ என்று சித்தங்கொண்டார்‌. 
தம்முடைய அன்பினாலும்‌, இரக்கத்தினாலுமே 
அவர்களை மீட்கவேண்டும்‌ என்னும்‌ 
வைராக்கியம்‌ கர்த்தருக்கு உண்டாயிற்று. 


இஸ்ரவேல்‌ ஜனத்தாருடைய எல்லா 

நெருக்கத்தில்‌ கர்த்தரும்‌ நெரக்க்பட்டர 

அனுபவித்தது 

வேதனைகளை 

கர்த்தருக்கு. 

இரக்கங்களும்‌ தயவுகளும்‌ 

கர்த்தருடைய 

தீங்கு செய்கிறவர்கள்‌ 

விரோதமாகத்‌ தீங்கு 

கென்‌. கர்த்தருடைய பிள்ளைகளை 

காயப்படுத்துகிறவர்கள்‌ கர்த்தரையே 

காயப்படுத்துகிறார்கள்‌. கர்த்தருடைய 

பிள்ளைகள்‌ எவ்வளவு நெருக்கங்களையும்‌, 

வேதனைகளையும்‌ அனுபவிக்கிறார்களோ, 

அந்த அளவுக்கு கர்த்தரும்‌ அந்த 

நெருக்கங்களையும்‌, வேதனைகளையும்‌ 

அனுபவிக்கிறார்‌. 

இஸ்ரவேல்‌ 

தேசத்திலே பு 

அடிக்கப்பட்டார்கள்‌. 

அனுபவித்தார்கள்‌. தங்கள்‌ வேதனைகள்‌ 

மத்தியில்‌ அவர்கள்‌ கர்த்தரை நோக்கிக்‌ 

கூப்பிட்டார்கள்‌. கர்த்தரும்‌ அவர்களுடைய 
கூப்பிடுதலுக்கு செவிகொடுத்தார்‌.. 


கர்த்தர்‌ 


ஜனத்தார்‌ எகிப்து 
ஆளோட்டிகள்‌ மூலமாய்‌ 
வேதனைகளை 





i a 
TT 


"அப்பொழுது கர்த்தர்‌: எகிப்திலிருக்கிற 
என்‌ ஜனத்தின்‌ உபத்திரவத்தை நான்‌ 
பார்க்கவே பார்த்து, ஆளோட்டிகளினிமித்தம்‌ 
அவர்கள்‌ இடுகிற கூக்குரலைக்‌ கேட்டேன்‌, 
அவர்கள்‌ படுகிற வேதனைகளையும்‌ 
அறிந்திருக்கிறேன்‌" (யாத்‌ 377, 

இஸ்ரவேல்‌ 'த்தாருக்கு உண்டான 

னை கர்த்தருக்கும்‌ உண்டாயிற்று. 
புதிய ஏற்பாட்டுக்காலத்தில்‌ சவுல்‌ என்பவன்‌ 
கர்த்தருடைய பிள்ளைகளைத்‌ 
தன்பப்படுத்தினான்‌. சபையாரை 
ஒடுக்கினான்‌. கர்த்தர்‌ சவுலை சந்தித்தார்‌. 
“சவுலே சவுலே, நீ என்னை ஏன்‌ 
துன்பப்படுத்துகிறாய்‌” (அப்‌ 9:4) 
என்று கேட்டார்‌. சவலும்‌, "ஆண்டவரே நீர்‌ 
யார்‌" என்று கேட்டான்‌. அதற்கு கரதத 
துன்பப்படுத்துகிற இயேசு நானே" 
என்று பதில்‌ சொன்னார்‌ 
கர்த்தருடைய பிள்ளைகளைத்‌ 
துன்பப்படுத்தினான்‌. ஆனால்‌ கர்த்தரே 
துன்பங்களை அனுபவிக்கிறார்‌. 


பல்‌ 


ஈலும்‌ தமது 
ரங்குவார்‌. 
மனுபுத்திரரைச்‌ 
சற்சவப்படுத்துகிறதி்லை" 
கர்த்தருடைய பிள்ளைகள்‌ 
தங்கள்‌ வெகுலாய்த்‌ தாழ்த்தும்போது, 
கர்த்தரும்‌ அவர்களுடைய எல்லா 
நெருக்கத்திலும்‌ நெருக்கப்படுவார்‌. தங்கள்‌ 
பிள்ளைகள்‌ சரீர கலித்த 
வேதனைப்படும்போது. அவர்க 
அன்பான ஈரும்‌ 
வேதனைப்படுவதுபோல, கர்த்தரும்‌ 
நம்முடைய வேதனைகளில்‌ பங்குபெறுகிறார்‌. 


'அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும்‌ 
அவர்‌ நெருக்கப்பட்டார்‌ என்னும்‌ 
வாக்கியத்திற்கு, “அவர்களுடைய எல்லா 
நெருக்கத்திலும்‌ அவர்களுக்கு. 
நெருக்கமுண்டாகவில்லை” என்றும்‌ 
வேதபண்டிதர்கள்‌ வியாக்கியானம்‌ 
சொல்லுகிறார்கள்‌. கர்த்தருடைய 
பிள்ளைகளுக்கு அதிகமான நெருக்கங்கள்‌ 
உண்டாயிற்று. ஆனாலும்‌ தேவனுடைய 
கிருபையினால்‌ அவர்களுக்கு உண்டான 
நெருக்கங்களெல்லாம்‌ அவர்களுடைய 
நன்மைக்கேதுவாக மாறிற்று. 


“அவர்‌ சஞ்சலப்படு, 
டாப அ 
மனப்பூர்வமாய்‌ 
சிறுமையாக்கிச்‌ 
(புல 3:32,33). 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு 
பக்கத்தில்‌ நெருக்கங்கள்‌ உண்டானாலும்‌, 
மற்றொரு. பக்கத்தில்‌ தேவனுடைய 
இரக்கங்களும்‌ கிருபைகளும்‌ அதிகமாய்‌ 
உண்டாகிறது. அவர்களுடைய 
நெருக்கங்களையும்‌, வேதனைகளையும்‌ 
தாங்கிக்கொள்வதற்கு, கர்த்தருடைய 
இரக்கங்களும்‌ தயவுகளும்‌ 
போதுமானதாயிருக்கிறது. கர்த்தருடைய 
பிள்ளைகளுக்கு சகலமும்‌ 
நன்மைக்கேதுவாகவே. நடைபெறுகிறது. 
நன்மைக்கேதுவாகவே முடிவு பெறுகிறது. 
இதனால்‌. கர்த்தருடைய பிள்ளைகள்‌ 
நெருக்கப்பட்டாலும்‌, அவர்களுடைய எல்லா 
நெருக்கங்களிலும்‌ அவர்களுக்கு 
நெருக்கமுண்டாகவில்லை. 


கர்த்தருடைய 


பரிசுத்தவான்களுக்கு 
நெருக்கங்களும்‌, ற ம்‌ 


உபத்திரவங்களும்‌ 
வேதனைகளைக்‌ கொடுக்காது. 
இவையெல்லாம்‌ வியாதிகளைப்‌ போக்குகிற 
மருந்துகளைப்போல அவர்களுக்கு நன்மை 
ய கர்த்தருடைய பரிசுத்தவான்கள்‌. 
பிள்ளைகள்‌. அவர்கள்‌ 
வருமாறு 
அழைக்கப்பட்டிருக்கிறார்கள்‌. அவர்களுக்கு 
துக்கங்களும்‌, பத்திரவங்க 
இருந்தாலும்‌, அவை கொல்காகத்திகக 
மாத்திரமே இருக்கும்‌. அவர்களுடைய 
உபத்திரவம்‌ அதிசீக்கிரத்தில்‌ நீங்கிப்போகும்‌. 
அவர்களுடைய துக்கம்‌ சந்தோஷமாய்‌ மாறும்‌. 


பிள்ளைகள்‌ 
அவர்களை 

பார்த்துக்‌ 
கர்த்தருக்கு 


கர்த்தருடைய 
நெருக்கப்படும்போது, 
பரலோகத்திலிருந்து, 
கொள்றகுக்கால்‌ 
மறைவானது ஒன்றுமில்லை. கர்த்தருடைய 
அனுமதியில்லாமல்‌ ஒன்றும்‌ நடைபெறாது. 
கர்த்தருக்கு சித்தமானது 

வாய்க்கும்‌ தம்முடைய 
நெருக்கப்பட்டாலும்‌, கர்த்தர்‌ 

நெருக்கத்தை அனுமதிக்கமாட்டார்‌. 


“அவர்களுடைய எல்லா எ: நெருக்கத்தில்‌ 


கர்த்தர்‌ 


பரிதாபத்தினிமித்தமும்‌ அவர்களை மீட்டு, 
பூர்வநாட்களிலெல்லாம்‌ அவர்களைத்‌ தூக்கிச்‌ 
சுமந்துவந்தார்‌" (ஏசா 632) 





f= FTE 
TT 


பிரதான தூதனைக்‌ குறிக்கும்‌ என்று. ஒரு 
சிலர்‌ சொல்லுகிறார்கள்‌ ஒவ்வொரு 
மனுஷனுக்காகவும்‌ கர்த்தருடைய சமுகத்திற்கு 
முன்பாக எப்போதும்‌ வேண்டிக்கொள்கிற 
தூதனை இந்த வாக்கியம்‌ குறிக்கும்‌ என்றும்‌. 
வேறு சிலர்‌ வியாக்கியானம்‌. 


சொல்லுகிறார்கள்‌. 


எண்ணாதபடிக்கு 
எச்சரிக்கையாமிருங்கள்‌: அவர்களுக்குரிய 
தேவதூதர்கள்‌ பரலோகத்திலே என்‌ 
பரமபிதாவின்‌ சமூகத்தை எப்போதும்‌ 
தரிசிக்கிறார்கள்‌ என்று உங்களுக்குச்‌ 
சொல்லுகிறேன்‌" (மத்‌ 18:00) 


"கர்த்தருடைய சமுகத்தின்‌ 
தூதனானவர்‌" என்னும்‌ வாக்கியம்‌ 
கர்த்தராகிய இயேசகிறிஸ்துலைக்‌ குறிக்கும 
என்றும்‌, ஈனம்‌. 
சொல்லுகிறார்கள்‌. தலாக்‌ நித்திய 
வார்த்தையாகயிருக்கிறார்‌ கர்த்தர்‌ 
மோசேயிடம்‌ தம்முடைய தூதனைப்பற்றி 
வெளிப்படுத்தினார்‌ 


உன்னைக்‌ காக்கிறதற்கும்‌, 
நான்‌ ஆயத்தப்பண்ணின ஸ்தானத்துக்கு, 
உன்னைக்‌ கொண்டுபோய்ச்‌ சேர்க்கிறதற்கும்‌, 
இதோ, நான்‌ ஒரு தூதனை உனக்கு 
முன்னே அனுப்புகிறேன்‌. அவர்‌ சமுகத்தில்‌ 
எச்சரிக்கையாயிருந்து, அவர்‌ வாக்குக்குச்‌ 
செவிகொடு: அவரைக்‌ கோபப்படுத்தாதே: 
உங்கள்‌ துரோகங்களை: அவர்‌ 
பொறுப்பதில்லை: என்‌ நாமம்‌ அவர்‌ 
உள்ளத்தில்‌ இருக்கிறது” (யாத்‌ 23:20,21. 
இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ கர்த்தர்‌ 
அனுப்புகிற தூதனுடைய வாக்குக்கு 
செவிகொடுக்கவேண்டும்‌. “நீ அவர்‌ வாக்கை 
நன்றாய்க்‌ கேட்டு, நான்‌ சொல்வதையெல்லாம்‌. 
செய்வாயாகில்‌, நான்‌ உன்‌ சத்துருக்களுக்குச்‌ 
சத்துருவாயும்‌, உன்‌ விரோதிகளுக்கு. 
விரோதியாயும்‌ இருப்பேன்‌. என்‌ தூதனானவர்‌ 
சென்று, எமோரியரும்‌ 
கானானியரும்‌ 
ஏவியரும்‌ எபூசியரும்‌ இருக்கிற இடத்துக்கு 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


அவர்களை 
(யாத்‌. 23:2223) 
சொல்லுகிறார்‌. 

கர்த்தருடைய 
தூதனானவர்‌". என்னும்‌: 
உடன்படிக்கையின்‌ தூதனைக்‌ 
என்றும்‌, இவர்‌ கர்த்தரால்‌ அனுப்பப்பட்டவர்‌ 
என்றும்‌ வேதபண்டிதர்கள்‌ வியாக்கியானம்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 


இதோ, நான்‌ என்‌ தூதனை 
அனுப்புகிறேன்‌, அவன்‌ எனக்கு முன்பாகப்‌ 
போய்‌, வழியை ஆயத்தம்பண்ணுவான்‌;: 
அப்பொழுது நீங்கள்‌ தேடுகிற ஆண்டவரும்‌. 
நீங்கள்‌ விரும்புகிற உடன்படிக்கையின்‌ 
தூதனுமானவர்‌ தம்முடைய ஆலயத்துக்குத்‌ 
தீலிமாய்‌ வருவார்‌: இதோ, வருகிறார்‌ என்று 

னைகளின்‌ கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌” 
(மல்‌ 3:1). 


வருடைய சமுகத்தின்‌ தூதனானவர்‌" 
எப்போதும்‌ தேவனுடைய 


பிரகாசமாய்‌ பிரதிபலித்தது. கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்து மனுக்குலத்திற்கு 
மீட்ப உண்டுபண்ணுகிறார்‌. 
இப்போது. பாபிலோன்‌ தேசத்து 
சிறையிருப்பிலிருக்கிற யூதர்களுக்கு, 
தற்காலிக விடுதலையை உண்டுபண்ணுகிறார்‌ 
“அவருடைய சமுகத்தின்‌ தூதனானவர்‌ 
அவர்களை இரட்சித்தார்‌"' (ஏசா 639), 


கர்த்தருடைய சமுகத்தின்‌ 
தூதனானவர்‌, இஸ்ரவேல்‌ ஜனங்களை, 
பாபிலோன்‌ தேசத்து சிறையிருப்பிலிருந்து, 
விடுதலைபண்ணியதோடு, அவர்களை 
தூக்கி சுமந்தும்‌ வந்தார்‌. “அவர்‌ தமது 
அன்பினிமித்தமும்‌, 
பரிதாபத்தினிமித்தமும்‌ அவர்களை 
பூர்வநாட்களிலெல்லாம்‌ அவர்களைத்‌ தூக்கிச்‌ 
சுமந்துவந்தார்‌" (ஏசா 6350) 

சரித்திரத்திலே, இஸ்ரவேல்‌ தேசத்தார்‌ 
பல தேசங்களோடு யுத்தம்பண்ணினார்கள்‌. 
அந்த யுத்தங்களில்‌ கர்த்தருடைய சமுகத்தின்‌ 
தூதனானவர்‌ இஸ்ரவேல்‌ ஜனங்களோடு 
கூடநின்றார்‌. அவர்கள்‌ பலவீனமாக 
இருந்தாலும்‌ கர்த்தர்‌ அவர்களைக்‌ 
காண்கிறார்‌. 


நித்திய 
கத்தர்‌ 





i= FTE 
TT 


சஞ்சரித்த போது ஜனங்களை உயர்த்தி, தமது, 
புயபலத்தினாலே அதிலிருந்து அவர்களைப்‌ 
புறப்படப்பண்ணி, நாற்பது வருஷகாலமாய்‌ 
வனாந்தரத்தில்‌ அவர்களை ஆதரித்து, 
கானான்‌ தேசத்தில்‌ ஏழு ஜாதிகளை அழித்து, 


சுதந்தரமாகப்‌ பங்கிட்டுக்‌ கொடுத்து, பின்பு 
ஏறக்குறைய நானூற்றைம்பது வருஷகாலமாய்‌ 
சாமுவேல்‌ தீர்க்கதரிசிவரைக்கும்‌ 
அவர்களுக்கு நியாயாதிபதிகளை 
ஏற்படுத்திவந்தார்‌" (அப்‌ 13:17-20). 


கர்த்தர்‌ தம்முடைய ஜனங்களை மீட்டு, 
அவர்களை அவர்களுடைய தேசத்தில்‌. 
பாதுகாப்பாக அழைத்துக்கொண்டு வந்து. 
குடியேற்றினார்‌ அங்கே அவர்களை 
சீர்வதித்தார்‌. ஆனால்‌ அவர்களோ 
கர்த்தர்‌ தங்களுக்கு செய்த நன்மைகளை 
மறந்துவிட்டார்கள்‌. கர்த்தர்‌ தங்களுக்குக்‌ 
காண்பித்த இரக்கங்களையும்‌, திரளான 
தயவுகளையும்‌ நினைக்கவில்லை. அவர்கள்‌ 
கர்த்தருக்கு விரோதமாகக்‌ கலகம்பண்ணி, 
அவருடைய பரிசுத்‌ ஆவியை 
விசனப்படுத்தினார்கள்‌ (ஏசா 63:10) 


இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ கர்த்தருக்கு, 
விரோதமாய்க்‌ கலகம்பண்ணினார்கள்‌. 
கர்த்தரோடு பண்ணிய உடன்படிக்கையை 
முறித்துப்போட்டார்கள்‌. கர்த்தருக்கு 
விரோதமாய்‌ தங்கள்‌ பயத்தை 
உயர்த்தினார்கள்‌. அவர்கள்‌ கர்த்தரை 
விசுவாசிக்கவில்லை. கர்த்தருக்கு விரோதமாய்‌ 
முறுமுறுத்தார்கள்‌. கர்த்தருடைய பிள்ளைகள்‌. 
கர்த்தருக்கு விரோதமாக கலகம்பண்ணியது. 
கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவருக்கு. 
விசனமாயிற்று. 


கர்த்தர்‌ தம்முடைய  நீதிமினால்‌, 
இஸ்ரவேல்‌ ஜனத்திற்கு இதுவரையிலும்‌ 
கொடுத்து வந்த, தம்முடைய தெய்வீக 
பாதுகாப்பை விலக்கிக்கொண்டார்‌. கர்த்தர்‌ 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QODNENS 
PUBLISHERS 


இஸ்ரவேலின்‌ சத்துருக்களுக்கு 

விரோதமாய்‌ யுத்தம்பண்ணின கர்த்தர்‌, 

இப்போது இஸ்ரவேலருக்கு. விரோதமாய்‌. 

யுத்தம்பண்ணுகிறார்‌. 
இஸ்ரவேல்‌. ஜனத்தார்மீது 

தேவனுடைய நீதியான நியாயத்தீர்ப்பு 

ஒவ்வொன்றாய்‌ வருகிறது. அவர்கள்‌ 

வனாந்தரத்தில்‌ பிரயாணம்பண்ணியபோதும்‌, 

அதன்பின்பு அவர்கள்‌ கானான்‌ தேசத்தில்‌ 

குடியேறியபோதும்‌, தேவனுடைய 

நியாயத்தீர்ப்பு அவர்கள்மீது தொடர்ந்து 

வந்தது. இஸ்ரவேல்‌ ஜனத்தாரின்‌ 

பாவங்களினிமித்தமாய்‌, கர்த்தர்‌ அவர்களுக்கு 

சத்துருவானார்‌. நம்முடைய பாவம்‌, கர்த்தரை 

நமக்கு சத்துருவாக்கும்‌. 

தம்முடைய சுபாவத்தின்‌: 

பிரகாரம்‌ நம்மீது அன்பாகவும்‌, 

இரக்கமாகவும்‌, தயவாகவும்‌ இருக்கிறார்‌. 

நம்முடைய பாவங்களோ 

கோபப்பட வைத்துவிடுகிறது. 

தங்கள்‌ சொந்த 

கர்த்தருடைய 

இழந்துவிடுகிறார்கள்‌. 

ஜனத்தார்‌ பாபிலோன்‌ 

சிறையிருப்பிலிருந்தபோ து. 

ஷவரை பக க 

பாவங்களினிமித்தமாயும்‌, 

கோபம்‌ அவர்கள்மேல்‌ வந்தது. 

அவர்களுக்கு சத்துருவாய்‌ 

அவர்களுக்கு 

யுத்தம்பண்ணினார்‌. 


கர்த்தர்‌ 


கர்த்தர்‌ டய 
சேதம்‌. கோல்ப்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ பாவம்‌ செய்தபோது, 
கர்த்தர்‌ தம்முடைய  நீதியினிமித்தமாய்‌ 
அவர்கள்மீது கோபப்பட்டாலும்‌, தம்முடைய 
இரக்கங்களின்படியும்‌, தம்முடைய திரளான 
தயவுகளின்படியும்‌ இஸ்ரவேல்‌ வம்சத்திற்கு 
நன்மை செய்ய விரும்புகிறார்‌. 


பூர்வநாட்களையும்‌, 

தம்முடைய ஜனத்தையும்‌ 

ர்‌ சா 6341). இந்த 

வேதபண்டிதர்கள்‌ 

வியாக்கியானம்‌ 

சொல்லுகிறார்கள்‌. அவையாவன : 1. இந்த 

வாக்கியம்‌ கர்த்தருடைய ஜனத்தைக்‌ 

குறிப்பிடுகிறது. 2. இந்த வாக்கியம்‌ 
கர்த்தரைக்‌ குறிப்பிடுகிறது. 


டுக்க 





f= a 
TT 


கர்த்தர்‌ 
நினைவுகூருகிறார்‌. 


பூர்வநாட்களை 


அற்புதங்களும்‌ 

நடைபெறவில்லை இஸ்ரவேல்‌ 
ஜனத்தார்‌ ஆச்சரியப்படுகிறார்கள்‌. எகிப்தின்‌ 
அடிமைத்தனத்திலிருந்து தங்களை 
விடுதலை பண்ணின கர்த்தர்‌ எங்கே என்று 
ஏக்கத்தோடு கேட்கிறார்கள்‌. எகிப்திலிருந்து. 
தங்கள்‌ முற்பிதாக்களை 
விடுதலைபண்ணின கர்த்தரால்‌, இப்போது 
பாபிலோன்‌ தேசத்திலிருந்து தங்களை ஏன்‌ 
விடுதலை பண்ண முடியாமல்‌ போயிற்று 
என்றும்‌ கேட்கிறார்கள்‌. எலியாவின்‌ தேவன்‌ 
எங்கே என்றும்‌, தங்கள்‌ முற்பிதாக்களின்‌ 
தேவனாகிய கர்த்தர்‌ எங்கே என்றும்‌. 
கேட்கிறார்கள்‌. “ஆனாலும்‌ அவர்களையும்‌, 
தமது மந்தையின்‌ மேய்ப்பனையும்‌ 
சமுத்திரத்திலிருந்து ஏறப்பண்ணினவர்‌ 
இப்பொழுது எங்கே?” (ஏசா 6311. 


இஸ்ரவேல்‌ ஜனத்தாரின்‌ 
முற்பிதாக்களும்‌ கர்த்தருக்கு விரோதமாய்க்‌ 
குலகம்பண்ணினார்கள்‌. ம்‌ 
கர்த்தருடைய பரிசுத்த 
விசனப்படுத்தினார்கள்‌. 
கோபத்தை உண்டுபண்ணினார்கள்‌. 
ஆனாலும்‌ கர்த்தர்‌ அவர்களுடைய 
பாவங்களை மன்னித்தார்‌. அவர்களுக்கு 
இரக்கம்‌ காண்பித்தார்‌. அவர்களை கானான்‌ 
தேசத்திற்கு வழிநடத்திச்‌ சென்று, அந்த 
தேசத்திலே அவர்களை குடியேற்றினார்‌. 


ங்ரவேல்‌ ரின்‌ 
மதக்‌ நதமா தன்‌ 
கலகக்காரர்களாயிருந்தாலும்‌, அவர்கள்‌ 
கர்த்தரிடத்திலிருந்து மன்னிப்பையும்‌, 
தயவையும்‌, கிருபையையும்‌, இரக்கத்தையும்‌ 
பெற்றுக்கொண்டார்கள்‌. அவர்களுக்கு 
இரக்கம்‌ காண்பித்த கர்த்தர்‌, இப்போது, 
தங்களுக்கு ஏன்‌ இரக்கம்‌ காண்பிக்கவில்லை 

பாபிலோன்‌. தேசத்து 

ற. யூதர்கள்‌ 
சந்தேகத்தோடு கேள்வி கேட்கிறார்கள்‌. 
தங்களுடைய கேள்வியை கர்த்தரிடத்தில்‌ 
ஜெபம்பண்ணுகிற வார்த்தைகளாகவும்‌ 
பயன்படுத்துகிறார்கள்‌ 


அடிமைத்தனத்திலிருந்து 
தம்முடைய ஜனத்தை காவான்‌ 
கர்த்தர்‌, இப்போது பாபிலோன்‌ தேசத்து 
சிறையிருப்பிலிருந்து தங்களையும்‌ 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


விடுதலைபண்ணவேண்டுமென்று இஸ்ரவேல்‌ 
ஜனத்தார்‌ கர்த்தரிடத்தில்‌ விண்ணப்பம்‌ 
பண்ணுகிறார்கள்‌. 


எழும்பு, எழும்பு, பெலன்கொள்‌; 
கர்த்தரின்‌ புயமே, முந்தினநாட்களிலும்‌ பூர்வ 
தலைமுறைகளிலும்‌ எழும்பினபடி எழும்பு; 
இராகாபைத்‌ துண்டித்ததும்‌ வலுசர்ப்பத்தை 
வதைத்ததும்‌  நீதானல்லலோ? மகா 
ஆழத்தின்‌ தண்ணீர்களாகிய சமுத்திரத்தை 
வற்றிப்போகப்பண்ணினதும்‌, மீட்கப்பட்டலர்கள்‌ 
க்‌ கடலின்‌ பள்ளங்களை 
நீதானல்லவோ?" 

(ஏசா 51910). 


“ஆகிலும்‌ அவர்‌ பூர்வநாட்களையும்‌, 
மோசேயையும்‌, தம்முடைய  ஜனத்தையும்‌ 
மாப்‌ ஆனாலும்‌ அவர்களையும்‌, 

மந்தையின்‌ மேய்ப்பனையும்‌ 
சமுத்திரத்திலிரந்ு £றப்பண்ணின வர்‌ 
இப்பொழுது எங்கே?” on 6240. கர்த்தர்‌ 
இந்த வாக்கியத்தை தமக்கு தாமே 
நினைத்துப்‌ பார்த்து, தம்மிடத்தில்‌ இந்தக்‌ 
கேள்வியைக்‌ கேட்டுக்கொள்லதாகவம்‌, 
வேதபண்டிதர்கள்‌ விளக்கம்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 


கர்த்தர்‌ பூர்வநாட்களை நினைத்துப்‌ 

பார்க்கிறார்‌. தாம்‌ ஆபிரகாமோடு செய்து 

கொண்ட உடன்படிக்கையையும்‌ நினைத்துப்‌ 

"நான்‌ யாக்கோபோடே 

உடன்படிக்கையையும்‌, 

ன்ணின என்‌ 

ஆபிரகாமோடே 

ல்‌ உடன்படிக்கையையும்‌ 

நினைப்பேன்‌: தேசத்தையும்‌ நினைப்பேன்‌” 
(லேவி 26:42). 


இஸ்ரவேல்‌ ஜனத்தாரின்‌ 
முற்பிதாக்களும்‌ கர்த்தருக்கு விரோதமாய்‌ 
கலகம்பண்ணினார்கள்‌. அவர்களும்‌ 
கர்த்தருடைய பரிசுத்த ஆவியை 
விசனப்படுத்தினார்கள்‌. கர்த்தருடைய 
இரக்கங்களையும்‌, 

பெற்றுக்கொள்வதற்கு 
_அபாத்திரராயிருந்தார்கள்‌. 

அவர்களுக்கு 

தயவுகளையும்‌ 





i= FTN 
TT 


கர்த்தருக்கு விரோதமாய்க்‌ 
கலகம்பண்ணினார்கள்‌. தங்கள்மீது. 
தாங்களே பிரச்சனைகளை 
வரவழைத்துக்கொண்டார்கள்‌. “கடுங்கோபி 
ஆக்கினைக்குள்ளாவான்‌; நீ அவனைத்‌ 
தப்புவித்தால்‌ ம்பவும்‌ 
தப்புவிக்கவேண்டியதாய்‌ வரும்‌" (நீதி 19:19). 
கர்த்தர்‌ அவர்கள்மீது கோபங்கொண்டு, 
அவர்களை இனிமேல்‌: 
தப்புவிக்கப்போவதில்லை என்று 
சொல்லிவிட்டார்‌. “அப்படியிருந்தும்‌ நீங்கள்‌ 
என்னை விட்டு, அந்நிய தேவர்களைச்‌ 
சேவித்தீர்கள்‌; ஆகையால்‌ இனி உங்களை 
இரட்சியேன்‌" (நியா 10:13). 
ஜனத்தை 
என்று 
தம்முடைய 


கர்த்தர்‌ தம்முடைய 
ல்‌ இரட்சிக்கக்கூடாது. 
தீர்மானம்பண்ணியிருந்தாலும்‌, 
இரக்கங்களினாலும்‌, திரளான 
தயவுகளினாலும்‌ அவர்களுக்கு 
மறுபடியுமாய்‌ நன்மை செய்தார்‌. கர்த்தர்‌ 
அந்தப்‌ பூர்வநாட்களை இப்போது நினைத்துப்‌ 
பார்க்கிறார்‌ 


(வேல்‌ ஜனத்தார்‌ வசனத்‌ 
கர்த்தரிடத்தில்‌. சோலி. ஜெரககிறார்கள்‌ 
என்றும்‌, கர்த்தர்‌ தாமே இந்த வசனத்தை 
தமக்குத்தாமே. சொல்லிக்கொள்கிறார்‌ 
என்றும்‌ இரண்டுவிதமாக வியாக்கியானம்‌ 
சொல்லப்படுகிறது. கர்த்தர்‌ மோசேயின்‌ 
மூலமாய்‌, தம்முடைய ஜனங்களை 
செங்கடல்‌ வழியாக வழிநடத்தி, அவர்களை 
இரட்சித்த சம்பவமும்‌ இங்கு 
சொல்லப்பட்டிருக்கிறது. 


“அவர்கள்‌ நடுவிலே தம்முடையபரிகுத்த 
ஆவியை இருக்கக்‌ கட்டளையிட்டு. 
மோசேயின்‌ வல, க்‌ கொண்டு 
அவர்களைத்‌ தமது மகிமையின்‌ புயத்தினாலே. 
நடத்தி, தமக்கு நித்தியகீர்த்தியை உண்டாக்க 
அவர்களுக்கு முன்பாகத்‌ தண்ணீரைப்‌ 
பிளந்தார்‌" (ஏசா 63:12). 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மோசேயின்‌ கரத்தில்‌ அற்புதங்களைச்‌ 
செய்கிற கோல்‌ இருந்தது. மோசே அவர்களை 
மோசே அவர்களைப்‌ 
“இயேசு அவர்களை 
நோக்கி: வானத்திலிருந்து வந்த அப்பத்தை 
மோசே உங்களுக்குக்‌ கொடுக்கவில்லை; என்‌ 
பிதாவோ வானத்திலிருந்து வந்த மெய்யான 
அப்பத்தை உங்களுக்குக்‌ கொடுக்கிறார்‌ 
என்று. மெய்யாகவே மெய்யாகவே 
உங்களுக்குச்‌ சொல்லுகிறேன்‌” 
(யோவா 6:32), 


இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தரே, 
மோசேயைக்‌ கொண்டு, தம்முடைய 
ஜனங்களை வழிநடத்தினார்‌. கர்த்தரே 
மந்தைக்கு சொந்தக்காரர்‌ மோசே 
கர்த்தருக்கு கீழே பணிபுரிகிற மேய்ப்பர்‌ 
மோசே நீடிய பொறுமையோடும்‌, மிகுந்த 
அக்கணயோடும்‌ கர்த்தர்‌ தனக்கு கொடுத்த 
மந்தையை  மேய்க்கிறார்‌ 

மேய்ப்பரின்‌ அறத்தில்‌ 
தகுதியுள்ளவராயிருக்கிறார்‌ மோசே 
தன்னுடைய மாமனாராகிய எத்திரோவின்‌ 
ஆடுகளை மேய்த்து, போதக ஊழியத்திற்கு 
பயிற்சி பெற்றிருக்கிறார்‌. 


“மோசே மீதியான சத்‌ 
ஆசாரியனாயிருந்த ட்ட தம 
எத்திரோவின்‌ ஆடுகளை சேய்த்துவந்தான்‌. 
அவன்‌... ஆடுகளை உவனாந்நரத்தின்‌ 
பின்புறத்திலே ஒட்டி, தேவபர்வதமாகிய ஒரேப்‌ 
மட்டும்‌ வந்தான்‌" (யாத்‌ 34). 


மோசே 
அடையாளமாமிருக்கிறார்‌. 
நல்ல மேய்ப்பர்‌. அவர்‌ 
ஆடுகளுக்காக, தம்முடைய ஜீவனையே 
கொடுக்கிறவர்‌. கர்த்தர்‌ மோசேக்கு 
தம்முடைய கிருபையைக்‌ கொடுத்திருக்கிறார்‌. 
மோசேயின்‌ வலது கையை பலப்படுத்தி 
வழிநடத்துகிறார்‌. மோசே இஸ்ரவேல்‌ 
ஜனங்களை செங்கடல்‌ வழியாக 
பாதுகாப்பாய்‌ வழிநடத்துகிறார்‌. கர்த்தரே 
இஸ்ரவேல்‌. ஜனங்களுக்கு ன்பாய்‌ 
தண்ணீரைப்‌ பிளந்தார்‌ (ஏசா 63:12) 
இதனால்‌ இஸ்ரவேல்‌ ஜனத்தாருக்கு 
செங்கடலில்‌ வழியும்‌ உண்டாயிற்று. 
பாதுகாப்பும்‌ உண்டாயிற்று. இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாருக்கு செங்கடல்‌ இருபுறத்திலும்‌ 
மதிலைப்போல பாதுகாப்பாய்‌ நின்றது. 


ஸ்துவுக்கு 
சுகிறிஸ்து 
தம்முடைய 





i a ஏசாயா 
TT 


'ஒரு குதிரை வனாந்தரவெளியிலே. 
நடக்கிறதுபோல, அவர்கள்‌ இடறாதபடிக்கு 
அவர்களை ஆழங்களில்‌ 
நடக்கப்பண்ணினார்‌' (ஏசா 6313). கர்த்தர்‌ 
நமக்கு ஒரு பாதையை உண்டுபண்ணும்போது. 
அந்தப்‌ பாதையை  மேடுபள்ளமில்லாத 
சமமான பாதையாக மாற்றுவார்‌. கர்த்தர்‌ 
இஸ்ரவேல்‌ ்‌ 
இளைப்பாறப்பண்ணுகிற 
அழைத்து வருகிறார்‌. 
ஆவியானவர்‌ அவர்களைப்‌ பள்ளத்தாக்கிலே 
போய்‌ இறங்குகிற மிருகஜீவன்களைப்போல 
இளைப்பாறப்பண்ணினார்‌" (ஏசா 63:14) 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ வனாந்தரத்தில்‌ 
பிரயாணம்‌ பண்ணியபோது. பல ௪ 
கர்த்தர்‌ அவர்களுக்கு 
ஸ்தலங்களைக்‌ 
அவர்களுடைய பிரயாணத்தின்‌ முடிவிலே, 
அவர்கள்‌ எல்லோரும்‌ கானான்‌ தேசத்திலே 
இளைப்பாறினார்கள்‌. கர்த்தருடைய 
ஆலியானவர்‌ தம்முடைய வாக்குத்தத்தின்‌ 
பிரகாரமாய்‌ அவர்களை கானான்‌ 
தேசத்திலே இளைப்பாறப்பண்ணினார்‌. கர்த்தர்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனத்தை தம்முடைய மகிமையின்‌ 
புயத்தினாலே நடத்தினார்‌. தமக்கு 
நற்கீர்த்தியை உண்டாக்குவதற்காகவே 
கர்த்தர்‌ அவர்களுக்கு முன்பாக தண்ணீரைப்‌ 
பிளந்தார்‌. கர்த்தர்‌ தம்முடைய சித்தத்தின்‌ 
பிரகாரம்‌ கிரியை நடப்பிக்கிறார்‌ 


அவர்கள்‌ இடறாதபடிக்கு அவர்களை 
ஆழங்களில்‌ நடக்கப்பண்ணினவர்‌ எங்கே?” 


(ஏசா 6313) என்று இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 
வேதனையோடு கேட்கிறார்கள்‌. இந்தக்‌ 
கேள்வியையும்‌ இஸ்ரவேல்‌ ஜனத்தாரே 
கர்த்தரிடத்தில்‌ கேட்கிறார்கள்‌ என்றும்‌, 
கர்த்தர்‌ தாமே இந்தக்‌ கேள்வியை 
தமக்குள்ளே கேட்டுக்கொள்கிறார்‌ என்றும்‌ 
வேதபண்டிதர்கள்‌ இரண்டு விதமாக 
வியாக்கியானம்‌ பண்ணுகிறார்கள்‌. 
யே தேவரீர்‌, உமக்கு 
கீர்த்தியை உண்டாக்கும்படி 
ஜனத்தை நடத்தினர்‌" 
பாபிலோன்‌ தேசத்து 
யூதர்கள்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 
கர்த்தர்‌ தாமே பூர்வநாட்களை: 
நினைத்துப்‌ பார்த்து. அதன்‌ பிரகாரம்‌: 
தங்களுக்கு உதவி செய்யவேண்டுமென்றும்‌ 
தங்களை பாபிலோன்‌ தேசத்து 


மகிமையுள்ள 
உம்முடைய 
(ஏசா 63:14) என்று 
சிறையிருப்பிலிருக்கிற 
கர்த்தரிடத்தில்‌ 


- விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


சிறையிருப்பிலிருந்து, விடுதலைபண்ண 
வேண்டுமென்றும்‌, தங்களை தங்கள்‌ 
சொந்த தேசத்திற்கு திரும்பவும்‌ 
அழைத்துக்கொண்டு போய்‌, அங்கே 
தங்களை இளைப்பாறப்பண்ண 
வேண்டுமென்றும்‌ கர்த்தரிடத்தில்‌ 
விண்ணப்பம்பண்ணுகிறார்கள்‌. 


தேவரீர்‌ கண்ணோக்கிப்பாரும்‌ 
ஏசா 63:15-19 


ஏசா 6915. 
பரலோகத்திலிருந்து. 
பரிசுத்தமும்‌ மகிமையுமுன்ன 
உம்முடைய வாசஸ்தலத்திலிருந்து 
பாரும்‌, உம்முடைய வைராக்கியமும்‌, 
உம்முடைய வல்லமையும்‌ எங்கே? 
உம்முடைய உள்ளத்தின்‌ 
கொதிப்பையும்‌, உம்முடைய 
மனஉருக்கத்தையும்‌ எனக்கு முன்பாக 
அடக்கிக்கொள்ளுகி நீரோ? 


தேவரீர்‌ 
கண்ணோக்கி, 


ஏசா 63186. தேவரீர்‌ எங்கள்‌ 
யிதாவாயிருக்கிறீர்‌; ஆபிரகாம்‌ எங்களை 
அறியான்‌, இஸ்ரவேலுக்கு நாங்கள்‌ 
அதியப்பட்டவர்களுமல்ல; கர்த்தாவே, 
நீர்‌ எங்கள்‌ பிதாவும்‌, எங்கள்‌. 
மீட்பருமாயிருக்கிறீர்‌; இது 
பூர்வகாலமுதல்‌ உம்முடைய நாமம்‌. 


ஏசா 88:17. கர்த்தாவே, நீர்‌ எங்களை 
உம்முடைய வழிகளைவிட்டுத்‌. 
'தப்பிப்போகப்பண்ணி, எங்கள்‌ 
இருதயத்தை உமக்குப்‌ பயப்படாத. 
படிக்குக்‌ கடினப்படுத்துவானேண்‌? 
உம்முடைய ஊழியக்காரரினிமித்தமும்‌, 
உம்முடைய சுதந்தரமான 
கோத்திரங்களினிமித்தமும்‌ 
திரும்பியருளும்‌. 


ஏசா 63:18. பரிசுத்தமுன்ன உமது 

ஜனங்கள்‌ கொஞ்சக்‌ காலமாத்திரம்‌ 
சுதந்தரித்தார்கள்‌; எங்கள்‌. 
ன்‌ உம்முடைய பரிசுத்த 

ஸ்தலத்தை மிதித்துப்போட்டார்கள்‌. 


ஏசா 63:19. நாங்களே 
உம்முடையவர்கன்‌, அவர்களை 
ஒருபொழுதும்‌ நீர்‌ ஆண்டதில்லை; 

உமது நாமம்‌ 


அவர்களுக்கு 
தரிக்கப்பட்டதுமில்லை. 





i FTE 
TT 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ கர்த்தரிடத்தில்‌ 
பயபக்தியோடு ஜெபம்பண்ணுகிறார்கள்‌. 
கர்த்தருடைய பிள்ளைகள்‌ பாபிலோன்‌. 
தேசத்து சிறையிருப்பில்‌ நெருக்கப்பட்டு 
ஒடுக்கப்படும்போது இந்த த்‌ 
பாரத்தோடு ஜெபிக்கிறார்கள்‌. 


கர்த்தர்‌ தம்முடைய பிள்ளைகளுக்கு 
வாக்குத்தத்தம்‌ பண்ணியிருக்கிறார்‌. 
தங்களுக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்கள்‌ 
நிறைவேறவேண்டுமென்று அவர்கள்‌ 
விண்ணப்பம்பண்ணுகிறார்கள்‌. நமக்கு 
வாக்குத்தத்தம்‌ கொடுக்கப்பட்டிருக்கும்போது, 
நாம்‌ அதற்காக கர்த்தரிடம்‌ ஜெபிக்கவும்‌ 
வேண்டும்‌. வாக்குத்தத்தின்‌ பிள்ளைகள்‌ 
ஜெபிக்கிற பிள்ளைகளாகவுமிருக்கவேண்டும்‌. 


'சிறையிருப்பிலிருக்கிற யூதர்கள்‌ 
தங்களுக்கு தேவைகள்‌ இருக்கும்போது 
கர்த்தருடைய பிள்ளைகள்‌ கர்த்தரை நோக்கிப்‌ 
பார்க்கிறார்கள்‌ அவரிடத்தில்‌ 
விண்ணப்பம்பண்ணுகிறார்கள்‌. கர்த்தரோ 
தம்முடைய பிள்ளைகள்மீது 
கோபமாயிருக்கிறார்‌ அவர்களுடைய 
பாவங்களினிமித்தமாய்‌ அவர்களுக்கு, 
சத்துருவாய்‌ மாறி, கர்த்தரே அவர்களுக்கு 
விரோதமாய்‌ யுத்தம்பண்ணுகிறார்‌ 

இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ கர்த்தரிடத்தில்‌ 
எறிகிற இந்த ஜெ , அவர்களுடைய 
உபத்திரவ காலத்தில்‌ ஏறெடுக்கப்படுவதாக 
வேறபண்டிதர்கள்‌ வியாக்கியானம்‌. 
பண்ணுகிறார்கள்‌. யூதர்கள்‌ 
தேசத்து, 
விடுவிக்கப்பட்டு, 
திரும்பி வந்திருக்கிறார்கள்‌. 
பெரிதான. 
இரக்கத்தினாலும்‌ யூதர்கள்‌ தங்கள்‌ 
நேசத்தில்‌ அமரிக்கையாய்‌ 
குடியிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ கர்த்தருடைய 
பெரிதான ஆசீர்வாதங்களை 
அனுபவிக்கிறார்கள்‌. 


ஆனாலும்‌ அவர்கள்‌ கர்த்தர்‌ செய்த 

உதவிகளை. மறந்துவிட்டு, கர்த்தருக்கு 

விரோதமாய்க்‌ கலகம்பண்ணுகிறார்கள்‌. 

ர்‌ அவர்கள்மீது கோபங்கொண்டு, 

விரோதமாய்‌ 

கர்த்தர்‌ தம்முடைய 

ம இஸ்ரவேல்‌ ஜனத்தாரைவிட்டு 
நீக்கிப்போடுகிறார்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ரோமப்பேரரசார்‌ 
யுத்தம்பண்ணுகிறார்கள்‌ 
யூதாவின்‌ சகல 
அழித்துப்போடுகிறார்கள்‌. 
கொன்றுபோடுகிறார்கள்‌. 


கர்த்தரோ டய ஜன, 
பாவங்களின்‌, ட... அவண்‌ 
சத்துருக்களின்‌: கைகளிலிருந்து 
பாதுகாக்காமல்‌, அவர்களைக்‌ 
கைவிட்டுவிடுகிறார்‌. இந்த சூழ்நிலையில்‌ 
யூதர்கள்‌, இங்கு சொல்லப்பட்டிருக்கிற 
ஜெபத்தை ஏறெடுக்கிறார்கள்‌ என்று 
வேதபண்டிதர்கள்‌ வியாக்கியானம்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 


கர்த்தருடைய 
பரலோகத்திலே வாசம்பண்ணுகிற _ 
கர்த்தரிடத்தில்‌, 

ஜெபங்களை 

பாலோகத்திலிருந்து. 

பரிசுத்தமும்‌ மகிமையுமுள்ள 
வாசஸ்தலத்திலிருந்து பாரும்‌" (ஏசா 6315) 
என்று ஜெபிக்கிறார்கள்‌. கர்த்தருடைய 
பரிசுத்தமே அவருடைய மகிமை. பரலோகமே 
அவருடைய வாசஸ்தலம்‌. கர்த்தருடைய 
சிங்காசனமே அவருடைய மகத்துவம்‌ 


உம்முடைய 


“உம்முடைய ஊழியக்காரரினிமித்தமும்‌, 
உம்முடைய சுதந்தரமான 
கோத்திரங்களினிமித்தமும்‌ திரும்பியருளும்‌" 
(ஏசா 63:7) என்று இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
கர்த்தரிடத்தில்‌ விண்ணப்பம்பண்ணுகிறார்கள்‌. 
கர்த்தருடைய பிள்ளைகள்‌ தங்கள்‌ ஜெபத்தில்‌ 
விநோதமான 
பயன்படுத்துகிறார்கள்‌. 
எங்களை உம்முடைய 
தப்பிப்போகப்பண்ணி, 
இருதயத்தை உமக்குப்‌ 


வழிகளைவிட்டுத்‌ 

எங்கள்‌ 
பயப்படாதபடிக்குக்‌ 
கடினப்படுத்துவானேன்‌?” (ஏசா 63:17) என்று 
கேட்கிறார்கள்‌. 


இந்த ஜெபவார்த்தைகள்‌ பக்தியில்லாத 
யூதர்களின்‌ பரியாசமான வார்த்தைகள்போல. 


இருக்கிறது. கர்த்தரை 
விசுவாசிக்காதவர்களுக்கு, அவருடைய 
சித்தமும்‌ தெரியாது. அவருடைய நீதியும்‌ 
தெரியாது. அவருடைய வழியும்‌ தெரியாது. 





i= THE 
TT 


இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ கர்த்தர்‌ அருளின 


சொல்லுகிறார்கள்‌. 
என்பதில்‌ பத்துக்‌ 
20:17) 
20:18-23:33) 


பரிசுத்த வேதாகமத்தில்‌ தே 
பிரமாணத்தையும்‌, மோசேயின்‌ 
பிரமாணத்தையும்‌ பற்றி பல செய்திகள்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. அதன்‌ விவரம்‌ 
வருமாறு 
1. சடங்காச்சார பிரமாணமும்‌, 
பிரமாணமும்‌ சீனாய்‌ 
கொடுக்கப்பட்டது. (யாத்‌ 
யாத்‌ 2412-18; யாத்‌ 
யாத்‌ 26:30; யாத்‌ 27:8; 
லேவி 7: 


நீதிநெறி 


மலையில்‌. 


பத்துக்‌ கற்பனைகள்‌ மோசேயின்‌ 

பிரமாணம்‌ என்று கூறப்பட்டிருக்கிறது. 
ரோமர்‌ 2:21-22; 

ரோமர்‌ 7:7-16; யாத்‌ 20; உபா 5) 


3. தேவனுடைய பிரமாணம்‌ புஸ்தகத்திலும்‌, 
கற்பலமைகளிலும்‌ எழுதப்பட்டது. 
(யோசு 24:25-26). 


சடங்காரச்சாரபிரமாணமும்‌, 
பிரமாணமும்‌ ஒரே பிரமாணம்‌ என்பதை. 
இது வலியுறுத்துகிறது. (யாத்‌ 12:49; 
லேவி 24:22; எண்‌ 15:16,29). 

5. பிரமாணத்தைக்‌ 
மாற்றுப்பெயர்கள்‌ 
பிரமாணத்தையும்‌, மோசேயின்‌. 
பிரமாணத்தையும்‌ குறிக்கும்‌. 
கற்பலகைகளில்‌ எழுதப்பட்டது மட்டுமே 
தேவனுடைய பிரமாணம்‌ என்று 


குறிக்கும்‌ பல 
தேவனுடைய 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கூறினால்‌ இப்பொழுது நம்மிடம்‌ 
தேவனுடைய பிரமாணமே இராது. 2500 
வருஷங்களுக்கு முன்பாகவே 
கற்பலகைகள்‌ உடன்படிக்கைப்‌ 
பெட்டியோடு காணாமற்‌ போய்விட்டது. 


மோசே கர்த்தருடைய 
வார்த்தைகளையெல்லாம்‌. எழுதிவைத்தார்‌ 
என்று யாத்‌ 24:4 ஆவது வசனம்‌ கூறுகிறது. 

மினால்‌ மோசே பத்துக்‌ 
கற்பனைகளையும்‌, கர்த்தருடைய மற்ற 
வார்த்தைகளையும்‌ எழுதியிருக்க வேண்டும்‌. 

இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தருடைய 
பிரமாணத்திற்கு கீழ்ப்படிவார்களா அல்லது 
கீழ்ப்பியமாட்டார்களா என்பதை மோசே 
அறிந்துகொள்ள விரும்புகிறார்‌. ஜனங்கள்‌ 
கர்த்தருடைய பிரமாணத்திற்கு கீழ்ப்பிவதாக 
வாக்குப்பண்ணுகிறார்கள்‌. 

ஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ கர்த்தர்‌ அருளின 
சன வத்தக்‌ பயம்‌ செல்வதாக 
வாக்குப்பண்ணுகிறார்கள்‌. அவர்களுடைய 
மனதிலே கீழ்ப்படியாமை காணப்படவில்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தருடைய 
பிரமாணங்களுக்கு கீழ்ப்டிந்தால்‌, கர்த்தர்‌ 
அவர்களுக்கு வாக்குப்பண்ணின 
ஆசீர்வாதங்கள்‌ கிடைக்கும்‌. 


இஸ்ரவேல்‌... புத்திரர்‌ கர்த்தருடைய 
வார்த்தைக்கு  கீழ்ப்படிந்தால்‌ அவர்களுக்கு 
ஆசீர்வாதமும்‌, கீழ்ப்பியாிட்டால்‌ 
அவர்களுக்கு சாபமும்‌ வரும்‌. இஸ்ரவேல்‌ 
ஜனத்தார்‌ கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை 
பெற்றுக்கொள்ள விரும்புகிறார்கள்‌. 
ஆகையினால்‌ அவர்கள்‌ கர்த்தர்‌ அருளின 
எல்லா வார்த்தைகளின்படியும்‌ செய்வோம்‌. 
என்று வாக்குப்பண்ணுகிறார்கள்‌. 

மோசே கர்த்தருடைய 
வார்த்தைகளையெல்லாம்‌ எழுதிவைக்கிறார்‌ 
அவர்‌ அதிகாலமே எழுந்து, மலையின்‌ 
அடியில்‌ ஒரு பலிபீடத்தைக்‌ கட்டுகிறார்‌. 


பன்னிரண்டு தூண்களை நிறுத்துகிறார்‌ 
(யாத்‌ 24:4) 
மோசே சீனாய்‌ மலையின்‌ அடியில்‌ 
கர்த்தருக்கு ஒரு பலிபீடம்‌ கட்டுகிறார்‌. 
தப்‌ பலிபீடம்‌ தவிர மோசே மேலும்‌ சில. 
பலிபீடங்களையும்‌ கட்டியிருக்கிறார்‌. அதன்‌ 
விவரம்‌ வருமாறு: 





i al 
TT 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ கர்த்தரைவிட்டு 
விலகிப்போகிறார்கள்‌. தவறான பாதைகளில்‌ 
நடக்கிறார்கள்‌. கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள்‌ 
அவர்களை  எச்சரிக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
கர்த்தருடைய வழிகளைவிட்டு 
தப்பிப்போவதினிமித்தமாய்‌ அவர்களைக்‌ 
குடிந்துகொள்கிறார்கள்‌. ல்‌ 
பக்தியில்லாத யூதர்களோ,, 
பாவங்களை 
தங்களுடைய 
மனந்திரும்பவேண்டுமென்ற 


கர்த்தரைக்‌ குற்றப்படுத்துகிறார்கள்‌. கர்த்தரே 
தம்முடைய வழிகளைவிட்டு தங்களை 
தப்பிப்போகப்பண்ணினார்‌ என்றும்‌, 
தங்களுடைய இருதயத்தை தமக்கு 
பயப்படாதபடிக்கு கடினப்படுத்தினார்‌. என்றும்‌ 
சர்த்தர்மீது குற்றம்‌ சொல்லுகிறார்கள்‌. 
தங்களுடைய பாவங்களுக்கு கர்த்தரே 
காரணமென்று துணிகரமாய்ப்‌ பேசுகிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 


கர்த்தரை நம்பாதவர்களும்‌ இருக்கிறார்கள்‌ 
கர்த்தரை நம்புகிறவர்களும்‌ இருக்கிறார்கள்‌ 


கர்த்தரை நம்பாத 
கர்த்தரை நம்புகிற 
பரிதாபப்படுகிறார்கள்‌. 
வேதனைப்பட்டு, துக்கப்பட்டு, அவர்களுக்காக 
அழுது புலம்பி ஜெபிக்கிறார்கள்‌. இங்கு 
சொல்லப்பட்டிருக்கிற ஜெபவார்த்தைகள்‌, 
பக்தியுள்ள யூதர்களின்‌ வார்த்தைகள்‌ 
என்றும்‌, கர்த்தரை நம்பாத யூதர்களுக்காக 
பரிசுத்தவான்கள்‌. ஏறெடுக்கிற 
ஜெபவார்த்தைகள்‌ என்றும்‌, 
வேதபண்டிதர்களில்‌ சிலர்‌ இதற்கு மற்றும்‌ 
ஒரு வியாக்கியானம்‌ சொல்லுகிறார்கள்‌. 
இஸ்ரவேலின்‌: ஜனத்தாரின்‌ 
பாவங்களுக்காக, பரிசுத்தவான்கள்‌ 
கர்த்தரை குறைசொல்லவில்லை. தங்களுடைய 
பாவங்களுக்கு கர்த்தரே காரணம்‌ என்று 
துணிகரமாய்ப்‌ பேசவுமில்லை. தங்‌ 
பாவங்களை பதிவள்ளவ்கள்‌ 
அங்கீகரிக்கிறார்கள்‌. தாங்கள்‌ கர்த்தருடைய 
வழிகளைவிட்டு. ப்‌ ம்‌ 


யத்தை 
பக்தியுள்ள யூதர்கள்‌ அங்கீகரிக்கிறார்கள்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


பக்தியில்லாத யூதர்கள்‌ 
பயப்படாமல்‌ க்கிரகங்களை 
ஆராதிக்கிறார்கள்‌. மெய்யான தேவனுக்கு 
பலிகளை செலுத்தாமல்‌, பொய்யான 
விக்கிரகங்களுக்கு பலிகளை 
செலுத்துகிறார்கள்‌. தங்கள்‌ இருநயங்களைக்‌ 
கடப்படுத்தி, கர்த்தருக்கு விரோதமாய்‌ 
துணிகரமான பாவங்களை செய்கிறார்கள்‌. 
அவர்களுடைய இருதயத்தில்‌ கர்த்தருக்குப்‌ 
பயப்படும்‌ பயமில்லை இதினிமித்தமாய்‌ 
பக்தியில்லாத யூதர்கள்‌ கர்த்தருடைய 
வழிகளைவிட்டு தப்பிப்போய்விடுகிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ ஜனத்தாருடைய 
பாவங்களினிமித்தமாய்‌ அவர்களுக்கு 
பாடுகளும்‌, வேதனைகளும்‌, நெருக்கங்களும்‌, 
உபத்திரவங்களும்‌ வந்திருக்கிறது. 
அவர்களுடைய பிரச்சனைகளுக்கு 
அவர்களே காரணம்‌. 


கர்த்தருக்குப்‌ 


பொதுவாக , தம்மு 
பிள்ளைகளின்‌: இக்கட்டுக்காவத்தில்‌, 
அவர்களுடைய ஜெபத்தைக்‌ கேட்டு, 
அவர்களுக்கு உதவிசெய்வார்‌. ஆனால்‌ 
பக்திமிலலாத யூதர்களோ கர்த்தருக்கு 
விரோதமாகக்‌ கலகம்பண்ணுகிறார்கள்‌. 
தங்கள்‌ இருதயத்தைக்‌ கடினப்படுத்தி,. 
கர்த்தருக்குப்‌ பயப்படாமல்‌, துணிகரமாய்ப்‌ 
பாவம்‌ செய்கிறார்கள்‌. 


கர்த்தர்‌. 


இதனால்‌ கர்த்தர்‌ தம்முடைய முகத்தை 
அவர்களுக்கு மறைத்துக்கொள்கிறார்‌. 
துன்பங்களும்‌, வேதனைகளும்‌, 
உபத்திரவங்களும்‌ அவர்களுக்கு வருவதற்கு 
அனுமதி கொடுக்கிறார்‌. கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனத்தார்‌ மத்தியில்‌, தம்முடைய கிருபையை 
விலக்கிக்கொள்ளும்போது, அவர்களுக்கு 
பாதுகாப்பு இல்லை. சத்துரு அவர்களை 
எளிதாக மேற்கொள்கிறான்‌. 


கர்த்தர்‌ தம்முடைய ஜனத்திற்கு தீங்கை 

அனுமதிக்கிறார்‌. தம்முடைய வழிகளைவிட்டு 

அவர்களுக்கு அனுமதி 

கர்த்தருக்குப்‌ 

தங்கள்‌ இருதயத்தைக்‌ 

கடினப்படுத்தவும்‌ அனுமதிக்கிறார்‌. இதன்‌ 

நிமித்தமாய்‌ இஸ்ரவேல்‌ ஜனத்தாருக்கு 
மிகுந்த உபத்திரவம்‌ வந்திருக்கிறது. 





f= FTE 
TT 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
அனுபவிக்கும்போது 
ஜெபம்பண்ணுகிறார்கள்‌ எங்கள்‌ 
இருதயத்தை உமக்குப்‌ பயப்படாதபடிக்கு 
கடினப்படுத்துவானேன்‌"' என்று கர்த்தரிடத்தில்‌ 
கேட்கிறார்கள்‌. அவர்கள்‌ கர்த்தரிடத்தில்‌ 
குறைசொல்லவில்லை. கர்த்தர்‌ தங்களுக்கு 
தீங்கு செய்துவிட்டார்‌ என்று அவரிடத்தில்‌ 
விவாதம்பண்ணவுமில்லை. 


_ பாவங்களினிமித்தமாய்‌, 


வேதனைகளை 
கர்த்தரிடத்தில்‌ 


தங்களுடைய 
தங்கள்மீது 
நியாயத்தீர்ப்பு 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
நியாயத்தீர்ப்பின்‌ 
தாங்கிக்கொள்ள முடியாமல்‌, 

ன்பாக அழுது புலம்பி, 

னையை: 
நெரியப்படுத்துகிறார்கள்‌. 

கர்த்தருடைய பிள்ளைகள்‌ கர்த்தருக்‌। 
அறத்‌. அலங்க, அங்ககப்‌ 
பரிசந்த ஆவை விசனப்படுத்தும்போது, 
கர்த்தர்‌ அவர்களுக்கு சத்துருவாய்‌ 
மாறிவிடுகிறார்‌. கர்த்தரே அவர்களுக்கு 
விரோதமாய்‌ யுத்தம்பண்ணுகிறார்‌ 
(ஏசா 6310). இது தேவனுடைய நீதியான 
நியாயத்தீர்ப்பு. தம்முடைய ஜனத்தின்‌ 
பாலத்தினிமித்தமாய்‌ கர்த்தர்‌ அவர்களுக்கு 
கொடுக்கிற நீதியான தண்டனை. 


இஸ்ரவேல்‌ 
விரோதமாய்ப்‌ 
அவர்களுக்கு கர்த்தரிடமிருந்தே தண்டனை 
வருகிறது. கர்த்தருடைய பிரசன்னம்‌. 
அவர்களைவிட்டு. நீங்கிப்போகிறது. 
கர்த்தருடைய பிள்ளைகள்‌ தங்கள்‌ 
சுதந்தரத்தை இழந்துபோகிறார்கள்‌. 


தமக்கு விரோதமாக கலகம்பண்ணுகிற 
ஜனங்களை, கர்த்தர்‌ அவர்களுடைய 
சத்துருக்களின்‌ 

ஒப்புக்கொடுத்துவிடுகிறார்‌. எங்கள்‌: 
சத்துருக்கள்‌ உம்முடைய பரிசுத்த 
ஸ்தலத்தை மிதித்துப்போட்டார்கள்‌" 
(ஏசா 6318) என்று இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 


ஜனத்தார்‌ 
பாவம்‌ 


கர்த்தருக்கு 
செய்ததினால்‌, 


பட்டணங்களையும்‌ மிதித்துப்போட்டார்கள்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தங்களுக்கு தீங்கு வரும்போது, இழப்பு 
வரும்போது, இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 
கர்த்தருடைய பரிகத்த ஸ்தலத்திலே போய்‌, 
தங்களுடைய பிரச்சனைகளை கர்த்தரிடத்தில்‌ 
முறையிடுவது வழக்கம்‌. சத்துருக்களோ 
கர்த்தருடைய ஸ்தலத்தை 
மிதித்துப்போட்டார்கள்‌. ஆகையினால்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனத்தாரால்‌. தங்கள்‌ 
கோரிக்கைகளை இப்போது கர்த்தரிடத்தில்‌ 
முறையிட முடியவில்லை. அவர்களுடைய 
ஆறுதல்கள்‌ அவர்களைவிட்டு 
நீங்கிப்போயிற்று கர்த்தருடைய பரிசுத்த 
ஸ்தலம்‌ அழிக்கப்பட்டபோது, யூதர்களுடைய 
சந்தோஷமும்‌, சமாதானமும்‌, பாதுகாப்பும்‌ 
அழிக்கப்பட்டுவிட்டது. 


ஜனங்கள்‌ 
மாத்திரம்‌ அதைச்‌ 
சதந்தித்தார்கள்‌ (ஏசா 6818) என்று 
யூதர்கள்‌ கர்த்தரிடத்தில்‌ முறையிடுகிறார்கள்‌. 
கர்த்தருடைய பரிசத்த ஜனங்கள்‌ 
யூதர்கள்‌. உரிமை 
கொண்டாடுகிறார்கள்‌. னால்‌ 
அவர்களிடத்தில்‌ பரிசுத்த 
கர்த்தருக்குப்‌ பயப்படும்‌ பயமில்லை. அவர்கள்‌ 
கர்த்தருடைய வழிகளில்‌ நடக்கவில்லை. 
இதனால்‌ கர்த்தர்‌ தம்முடைய ஜனத்திற்கு 
கொடுத்த சுதந்தரத்தை நீக்கிப்போடுகிறார்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனத்தாரின்‌ சுதந்திரம்‌ 
அவர்களைவிட்டு நீங்கிப்போயிற்று, 


உமது, 


வேதனைகளிலும்‌, 
உபத்திரவங்களிலும்‌ 
கஷ்டப்படும்போது, இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 
கர்த்தரிடத்தில்‌ விண்ணப்பம்பண்ணுகிறார்கள்‌. 
கர்த்தருடைய க்‌ 
தயவுகளும்‌ ங்களுக்கு 
ைக்கவேன்டுவென்று ஜெபிக்கிறார்கள்‌ 
கர்த்தர்‌ பரலோகத்திலிருந்து தங்களை 
கண்ணோக்கிப்‌ பார்க்கவேண்டுமென்‌ றும்‌, 
பரிசுத்தமும்‌ மகிமையுமுள்ள தம்முடைய 
வாசஸ்தலத்திலிருந்து தங்களை 
பார்க்கவேண்டுமென்றும்‌, இஸ்ரவேல்‌ 
ஜனத்தார்‌ கர்த்தரிடத்தில்‌ 
விண்ணப்பம்பண்ணுகிறார்கள்‌. 





i THE 
TT 


இஸ்ரவேல்‌  ஜனத்தார்‌, 
பாடுகளுக்கு மத்தியில்‌ கர்த்தரை 
ஜெபப்பண்ணும்போது. 
கர்த்தரைப்பற்றி 
அறிந்துகொள்ளாமல்‌ பிக்கிறார்கள்‌. 
அவர்களுடைய ஜெபத்தில்‌ உண்மையான. 
புக்திவைராக்கியமில்லை. கர்த்தர்‌ 
சர்வஞானமும்‌ நீதியுமுள்ளவர்‌. தேவனுடைய 
தெய்வீக நீதி எப்போதுமே நித்திய 
நீதியாகவே இருக்கும்‌ அவர்‌ தம்முடைய 
நதியிலிருந்து ஒருபோதும்‌ மாறுவதில்லை. 
கர்த்தர்‌ சர்வவல்லமையுள்ளவர்‌. 
கர்த்தருடைய வல்லமை ஒருபோதும்‌ 
பலவீனமடைவதில்லை. 


தங்கள்‌ 
நோக்கி 
அவர்கள்‌ 
சரியாக 


கர்த்தர்‌ தம்முடைய 
சமயங்களில்‌ 

காண்பித்திருக்கிறார்‌ 
பாவிகளாகமிருந்தாலும்‌, கர்த்தர்‌ 
தம்முடைய கிருபையுள்ள 
வெளிப்படுத்தியிருக்கிறார்‌ இரட்சிக்கக்‌ 
கூடாதடடிக்கு கர்த்தருடைய 
ஒருபோதும்‌ குறுகிப்போவதில்லை. 
இதுவரையிலும்‌ 


இரக்கங்களையும்‌, திரளான 

தயவுகளையும்‌ தடைபண்ணாது. நாம்‌ 
கர்த்தருடைய கிருபாசனத்திற்கு முன்பாக 
வரும்போது, அவருடைய சமுகத்திலே. 
தைரியமாய்க்‌ கிட்டிச்‌ சேரும்‌ சிலாக்கியத்தைப்‌ 
பெற்றிருக்கிறோம்‌. 

இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ கர்த்தரிடத்தில்‌ 
ஜெபம்பண்ணும்போது, அவர்கள்‌ கர்த்தரை 
தங்கள்‌ பிதா என்று 
சொல்லுகிறார்கள்‌. 
பிதாவாயிருக்கிறீர்‌” என்றும்‌, 
பிதாவும்‌, எங்கள்‌ மீட்பருமாயிருக்கிறீர்‌” 
(ஏசா 63:16) என்றும்‌ இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
கர்த்தரிடத்தில்‌ சொல்லுகிறார்கள்‌. 
கர்த்தருடைய இரக்கங்களும்‌, திரளான 
'தயவுகளும்‌ ஒருபோதும்‌ குறுகிப்போவதில்லை. 
ஒரு தகப்பன்‌ தன்னுடைய பிள்ளைகளிடத்தில்‌ 
அன்பாயிருப்பதுபோல, கர்த்தர்‌ தம்முடைய 
ஜனத்திடம்‌ அன்பாயிருக்கிறார்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ நல்லவர்‌. அவருடைய கிருபை 
என்றுமுள்ளது. அவர்‌ நம்முடைய பிதா. 
பெற்றோருக்கு தங்கள்‌ பிள்ளைகள்‌ மேல்‌ 
உரிமையுள்ளது. அவர்கள்‌ தங்கள்‌ 
பிள்ளைகளுக்கு நன்மையான ஈவுகளை 
மாத்திரமே கொடுப்பார்கள்‌. கர்த்தர்‌ நமக்கு 
எதை செய்தாலும்‌, அது நம்முடைய 
நன்மைக்கேதுவானதாகவே இருக்கும்‌. 


உலகப்பிரகாரமான பெற்றோர்‌ 
நம்மீது எப்போதும்‌ அன்பாயிருப்பதாகச்‌ 
சொல்லுவார்கள்‌. அவர்களுடைய அன்பு 
நித்திய அன்பு என்று சாதிப்பார்கள்‌. 
ஆனால்‌ பெற்றோர்‌ நித்திய காலமாய்‌ 
ஜீவிக்கப்போவதில்லை. “அவன்‌ பிள்ளைகள்‌ 
கனமடைந்தாலும்‌ அவன்‌ உணரான்‌; 
அவர்கள்‌ சிறுமைப்பட்டாலும்‌ அவர்களைக்‌ 
கவனியான்‌” (யோபு 14:21). நம்முடைய 


நம்மைப்பற்றி பூரணமாய்த்‌ 


த்தருடைய 

கரந்திலுக்கறது அவர்‌ தக்கம்‌ நமக்கு 
தூரமானவரல்ல.  *] 
மீட்பராயிருக்கிறார்‌'' 
நாமம்‌ (ஏசா 
பிள்ளைகள்‌ இந்த நாமத்தினாலேயே அவரை 
அறிந்திருக்கிறார்கள்‌. இந்த உரிமையில்தான்‌ 

(வரை, “தேவரீர்‌ எங்கள்‌ பிதாவாயிருக்கிறீர்‌" 
என்று சொந்தங்‌ கொண்டாடுகிறார்கள்‌. 


கர்த்தருடைய பிள்ளைகள்‌ பாவத்திலும்‌ 
அக்கிரமத்திலும்‌ ஜீவிக்கிறார்கள்‌. 
அவர்களுடைய இருதயத்தில்‌ பரிசுத்தமில்லை. 
இது பாவத்தினாலும்‌ அக்கிரமத்தினாலும்‌ 
அசுத்தமாயிருக்கிறது. இதனால்‌ 
இஸ்ரவேலின்‌ முற்பிதாவாகிய ஆபிரகாம்‌, 
இஸ்ரவேல்‌ ஜனத்தாரை, தன்னுடைய 
பிள்ளைகளாக அங்கீகரிக்கவில்லை. 
இஸ்ரவேலும்‌ யூதர்களை தன்னுடைய 
பிள்ளைகளாக சொந்தம்‌ கொண்டாடாமல்‌ 
ட்‌ ஆகையினால்‌ 
அறியான்‌, 
நாங்கள்‌ 
(ஏசா 6316) 

என்று யூதர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. 





i= THEN 
TT 


ஆபிரகாமும்‌ இஸ்ரவேலும்‌, யூதர்களை 
தங்களுடைய பிள்ளைகளாக அங்கீகரித்து 
சேர்த்துக்கொள்ளாவிட்டாலும்‌, கர்த்தர்‌ 
தம்முடைய பிள்ளைகளை ஒருபோதும்‌ 
கைவிடமாட்டார்‌. அவர்களை தம்முடைய 
பிள்ளைகளாக எப்போதும்‌ 
ஏற்றுக்கொள்ளுவார்‌. ஆகையினால்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌, கர்த்தரை நோக்கி 
'தேவரீர்‌ எங்கள்‌ பிதாவாயிருக்கிறீர்‌" 
என்று அன்பாய்‌ அழைத்து அவரிடத்தில்‌: 
சேர்ந்துகொள்கிறார்கள்‌. 
ஆபிரகாம்‌ தன்னுடைய குமாரனாகிய 
இஸ்மவேலை. ஒதுக்கி தள்ளிவிட்டார்‌. 
யாக்கோபும்‌ தன்னுடைய குமாரன்‌ ரூபனை 
விலக்கி வைத்துவிட்டார்‌. தன்னுடைய 
குமாரர்கள்‌ சிமியோனையும்‌ லேவியையும்‌ 
சபித்துவிட்டார்‌. நம்முடைய பரலோகப்‌ 
பிதாவோ, நம்முடைய பாவங்களையும்‌, 
மண்டலப்‌ மன்னிக்கிறவர்‌. 
ஆபிரகாமைப்போலவும்‌, 
இஸ்ரவேலைப்போலவும மனுஷரல்ல. அவர்‌ 
தேவன்‌. தம்முடைய பிள்ளைகளை 
மன்னிப்பதற்கு அவர்‌ தயவு பெருத்தவர்‌. 
என்‌ உக்கிர கோபத்தின்படியே 
செய்யமாட்டேன்‌; எப்பிராமீமை அழிக்கும்படித்‌ 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
ஜெபம்பண்ணும்போது, அவரை தங்கள்‌ 
கர்த்தர்‌ என்றும்‌, தங்கள்‌ ஆண்டவர்‌ என்றும்‌ 
சொல்லி ஜெபம்பண்ணுகிறார்கள்‌. தங்களை 
கர்த்தருடைய ஊழியக்காரர்‌ என்றும்‌. 
சொல்லுகிறார்கள்‌. கர்த்தர்‌ தங்களுக்கு 
எந்த ஊழியத்தைக்‌ கொடுத்தாலும்‌ அதை 
செய்வதற்கு ஆயத்தமாயிருப்பதாக அறிக்கை 
செய்கிறார்கள்‌. அந்நிய ராஜாக்களையும்‌, 
அந்நிய தெய்வங்களையும்‌ தாங்கள்‌ 
ஆராதிக்கப்போவதில்லை என்று 
வாக்குப்பண்ணுகிறார்கள்‌. “உம்முடைய 
ஊழியக்காரரினிமித்தமும்‌, உம்முடைய 
சுதந்தரமான கோத்திரங்களினிமித்தமும்‌. 
திரும்பியருளும்‌"' (ஏசா 637) என்று சொல்லி 
ஜெபிக்கிறார்கள்‌. 


கர்த்தரிடத்தில்‌ 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ கர்த்தருடைய 
ஊழியக்காரர்கள்‌ மாத்திரமல்ல, அவர்களே 
கர்த்தருடைய சுதந்தரமான கோத்திரங்கள்‌. 
அவர்கள்‌ கர்த்தருடைய பண்ணையில்‌ 
வேலை செய்கிற ஊழியக்காரர்கள்‌ 
மாத்திரமல்ல. அவர்கள்‌ கர்த்தருடைய 
பண்ணைக்கு சொந்தக்காரர்கள்‌. யூதர்கள்‌ 
இஸ்ரவேலின்‌ காணியாட்சிக்குட்பட்டவர்கள்‌ 
மாத்திரமல்ல, அவர்கள்‌ அந்தக்‌ 
காணியாட்சிக்கு சொந்தமானவர்கள்‌ 


இப்போது கர்த்தருடைய 
ஊழியக்காரர்களுக்கும்‌, அவருடைய 
சுதந்தரமான கோத்திரங்களுக்கும்‌ 
உபத்திரவம்‌ வந்திருக்கிறது. கர்த்தருடைய 
பிள்ளைகள்‌ துன்பங்களையும்‌, 
வேதனைகளையும்‌ அனுபவிக்கிறார்கள்‌. 
தம்முடைய ஜனங்கள்‌ 
அனுபவிக்கும்போது. 

தேவனாகிய கர்த்தர்‌, 
பார்த்துக்கொண்டு சும்மாயிருக்கமாட்டார்‌ 
என்று நம்பிக்கையோடு ஜெபிக்கிறார்கள்‌. 


ரவேல்‌ ஜனத்தாருக்கு கர்த்தர்‌ 
கொடுத்த. தந்தால்‌ றத ஆனால்‌. 
அந்த சுதந்தரத்தை அவர்களால்‌ நீண்ட 


என்றும்‌, 
அந்த சுதந்தரம்‌ 
நீங்கிப்போயிற்று என்றும்‌ 
ஜனங்கள்‌ கர்த்தரிடத்தில்‌ 
பாரத்தோடு ஜெபிக்கிறார்கள்‌. 


ஆபிரகாமிலிருந்து தாவீது வரையிலும்‌ 
பதினான்கு. தலைமுறைகளாக கர்த்தருடைய 
பரிசுத்தமுள்ள ஜனங்கள்‌, கர்த்தர்‌ கொடுத்த 
காணியாட்சியை சுதந்தரித்தார்கள்‌. 
தாவீதின்‌ ல்லி சிறையிருப்பின்‌ 
காலம்‌ வரையிலும்‌ பதினான்கு சந்ததியார்‌ 
கர்த்தர்‌ கொடுத்த காணியாட்சியை மேலும்‌ 
அதிகமாய்‌ சுதந்தரித்தார்கள்‌. மொத்தம்‌ 
இருபத்தெட்டு சந்ததியார்‌ மத்திரமே 
கர்த்தர்‌. கொடுத்த. காணியாட்சியை 
சுதந்தரித்தார்கள்‌. 





ழ்‌ நள 
யாய 
உண்டான. 


தலைமுறைகளெல்லாம்‌ ஆபிரகாம்‌ முதல்‌ 
தாவீது வரைக்கும்‌ பதினாலு 
தலைமுறைகளும்‌; தாவீதுமுதல்‌. 
பாபிலோனுக்குச்‌ சிறைப்பட்டுப்போன காலம்‌ 
வரைக்கும்‌ பதினாலு தலைமுறைகளும்‌; 
பாபிலோனுக்குச்‌ சிறைப்பட்டுப்போன 
காலமுதல்‌ கிறிஸ்து வரைக்கும்‌ பதினாலு 
'தலைமுறைகளுமாம்‌" (மத்‌ 1:17). 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ ஜனத்தாருக்கு 
கானான்‌ தேசத்தை நித்திய சுதந்தரமாகக்‌. 
கொடுத்திருக்கிறார்‌.நீ பரதேசியாய்த்‌ தங்கி 
வருகிற கானான்‌ தேசமுழுவதையும்‌, 
உனக்கும்‌ உனக்குப்‌ பின்வரும்‌ உன்‌ 
சந்ததிக்கும்‌ நித்திய சுதந்தரமாகக்‌ கொடுத்து, 
நான்‌ அவர்களுக்குத்‌ தேவனாயிருப்பேன்‌ 
என்றார்‌” (ஆதி 17:8 


இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ கானான்‌ 
தேசத்தை நித்திய காலமாக 
சுதந்தரித்துக்கொள்ள வேண்டும்‌. ஆனால்‌ 
அவர்களோ இருபத்தெட்டு தலைமுறைகள்‌ 
மாத்திரமே ன்‌. தேசத்தை 
சுதந்தரித்தார்கள்‌. ள்‌ 
கர்த்தருடைய ஜனங்கள்‌, கானான்‌ தேசத்தை 
கொஞ்சக்காலம்‌ மாத்திரமே சுதந்தரித்தார்கள்‌. 

இஸ்ரவேலின்‌ காணியாட்சியை 
அந்நியர்கள்‌ கைப்பற்றிக்கொண்டார்கள்‌. 
கானான்‌ தேசத்தில்‌ 
பிள்ளைகள்‌ குடியிருக்கவேண்டும்‌. 1 
அங்கு அந்நியர்கள்‌ வந்து 
குடியிருக்கிறார்கள்‌. ஒரு காலத்தில்‌ 
இஸ்ரவேலின்‌ காணியாட்சிக்குப்‌ 
பளபபானவ்கக்‌ இப்போது [இங்வக 
வந்து குடியிருக்கிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌. 


ஆனால்‌ 


ஜனத்தார்‌. மாத்திரமே. 
கர்த்தருடைய சுதந்தரமான கோத்திரங்கள்‌. 
கர்த்தர்‌ இவர்களுக்குத்தான்‌ கானான்‌. 
தேசத்தை  சுதந்தரமாகக்‌ கொடுத்தார்‌. 
ஆனால்‌ அவர்களுடைய சத்துருக்கள்‌, 
கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலத்தை 
மிதித்துப்போட்டார்கள்‌. கர்த்தருடைய 
பிள்ளைகளை கானான்‌ தேசத்திலிருந்து 
துரத்திவிட்டு, அந்நியர்கள்‌ அங்கு வந்து 
குடியிருக்கிறார்கள்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நாங்களே உம்முடையவர்கள்‌, 
அவர்களை ஒருபொழுதும்‌ நீர்‌ 
ஆண்டதில்லை: அவர்களுக்கு உமது நாமம்‌ 
தரிக்கப்பட்டதுமில்லை (ஏசா 63:19) என்று 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ கர்த்தரிடத்தில்‌ 
விண்ணப்பம்பண்ணுகிறார்கள்‌. இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ மாத்திரமே. கர்த்தருக்கும்‌, 
அவருடைய வார்த்தைக்கும்‌. அவதடைய 
பிரமாணங்களுக்கும்‌ கீழ்ப்படிந்து 
ஜீலிக்கிறவர்கள்‌. அந்நியர்கள்‌ கர்த்தருக்கு 
சத்துருக்களாகமிருக்கிறவர்கள்‌. அவர்கள்‌ 
கர்த்தரை ஆராதிப்பதில்லை. விக்கிரகங்களை 
ஆராதிக்கிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌. மாத்திரமே 
கர்த்தருடையவர்கள்‌. கர்த்தர்‌ ஒருபோதும்‌ 
அந்நியர்களை ஆண்டதில்லை. அவர்களுக்கு 
தம்முடைய கட்டளைகளையும்‌, 
பிரமாணங்களையும்‌ கொடுத்ததில்லை. 
அந்நியர்களுக்கு கர்த்தருடைய நாமம்‌ 
தரிக்கப்பட்டதுமில்லை. 


நாமம்‌. யூதர்கள்‌ மாத்திரமே 
ஜனத்தார்‌ என்றும்‌, 
பிள்ளைகள்‌ என்றும்‌ அழைக்கப்படுகிறார்கள்‌. 
இவர்கள்‌ கர்த்தருக்குரியவர்கள்‌. கர்த்தர்‌ 
இவர்களுக்குரியவர்‌. 

கர்த்தர்‌ தங்களுக்குக்‌ கொடுத்த 
கானான்‌ தேசத்தை, சத்துருக்களிடமிருந்து 
மீட்டு, தங்களுக்கு மறுபடியுமாய்‌ சுதந்தரிக்க 
கொடுக்க வேண்டுமென்று இஸ்ரவேல்‌ 
ஜனத்தார்‌. கர்த்தரிடத்தில்‌ 
'விண்ணப்பம்பண்‌ ணுகிறார்கள்‌. 





ஏசாய! 


f= FTE 
TT 


இஸ்ரவேல்‌ 
நேசந்து 
அவர்கள்‌ 
நெருக்கங்களையும்‌, துக்கங்களையும்‌ 
அனுபலிக்கிறார்கள்‌. தங்களுடைய 
துக்கங்களுக்கு மத்தியில்‌, அவர்கள்‌ 
கர்த்தரிடத்தில்‌ தொடர்ந்து 
ஜெபம்பண்ணுகிறார்கள்‌ சத்துருக்கள்‌ 
கர்த்தருக்கு விரோதமாகவும்‌, அவருடைய 
பிள்ளைகளுக்கு விரோதமாகவும்‌ 
எழும்பியிருக்கிறார்கள்‌. கர்த்தர்‌ தாமே 
விசேஷித்த விதமாக வெளிப்பட்டு, 
சத்துருக்களை அதம்பண்ணவேண்டுமென்று, 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ கர்த்தரிடத்தில்‌ 
ஜெபிக்கிறார்கள்‌ (ஏசா 64,2) 


ஜனத்தார்‌ பாபிலோன்‌. 
சிறையிருப்பிலிருக்கிறார்கள்‌. 
வேதனைகளையும்‌, 


கர்த்தர்‌ தம்முடைய பிள்ளைகளுக்கு, 
சகன்‌ மன்‌ அதவ 
செய்திருக்கிறார்‌. அவர்‌ எப்போதுமே 
தம்முடைய ஜனத்திற்கு நன்மைகளை செய்ய 
ஆயத்தமாயிருக்கிறார்‌ என்று இஸ்ரவேல்‌ 
ஜனத்தார்‌ கர்த்தரிடத்தில்‌ சொல்லுகிறார்கள்‌ 
(ஏசா 643-5) 

யூதர்கள்‌ இப்போது பாபிலோன்‌ 
தேசத்து சிறையிருப்பில்‌ 
அனுபவிக்கிறார்கள்‌. 
மாடுகளுக்கும்‌, 
உபத்திரவங்களுக்கும்‌ 
பாவங்களே 
அங்கீகரிக்கிறார்கள்‌. 
நீதியான நியாயத்தீர்ப்புக்கு 
பாத்திரவான்களாயிருப்பதாகவும்‌ 
கர்த்தரிடத்தில்‌ ஒப்புக்கொள்கிறார்கள்‌ 
(ஏசா 6467) 


கர்த்தரே தங்களுடைய பிதா என்றும்‌ 
ஒரு தகப்பன்‌ நன்னுடைய பிள்ளைகளுக்கு 
இரக்கம்‌ காண்பிப்பதுபோல, தங்கள்‌ 
பிதாவாகிய தேவனும்‌ தங்களுக்கு இரக்கம்‌ 
காண்பிக்கவேண்டுமென்று கெஞ்சி 
ஜெபிக்கிறார்கள்‌. கர்த்தருடைய ஆளுகைக்கு 
தங்களை ஒப்புக்கொடுக்கிறார்கள்‌. 


- விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


தம்முடைய கிருபையினால்‌ 
தம்முடைய பாவங்களை 
மன்னிக்கவேண்டுமென்றும்‌, அவர்‌ 
காண்பிக்கிற கோபத்தை 
வேண்டுமென்றும்‌. 
கர்த்தரிடத்தில்‌ 

பணிவாக விண்ணப்பம்பண்ணுகிறார்கள்‌. 


கர்த்தர்‌ 


தேவனுடைய கிரியைகள்‌ 
ஏசா 6411-5 


ஏசா 641. உமது 
நாமத்தைச்‌. ரதான ம்‌ 
தெரியப்பண்ணுவதற்கும்‌, ஜாதிகள்‌. 
உம்முடைய சந்நிதிக்கு முன்‌ 
தத்தவிப்பதற்கும்‌, 


ஏசா 64:2, தேவரீர்‌ வானங்களைக்‌ 
கிழித்திறங்கி, உருக்கும்‌ அக்கினி 
எரியுமாப்யோலவும்‌, அக்கினி 
தண்ணீரைப்‌ பொங்கப்பண்ணுமாப்‌ 
போலவும்‌, பர்வதங்கள்‌ உமக்கு 
முன்பாக உருகும்படி. செய்யும்‌. 


ஏசா 845. நாங்கன்‌ எதிர்பார்த்திராத 
பயங்கரமான காரியங்களை 
செய்தபோது, நீர்‌ இறங்கினீர்‌, உமது 
சந்நிதியில்‌ பர்வதங்கள்‌. 
உருகிப்போயின. 


ஏசா கக்‌, தேவனே, 
காத்திருக்கிறவர்களுக்கு 
செய்பவைகனை, 'நீரேயல்லாமல்‌ 
உலகத்தோற்றம்‌. முதற்கொண்டு. 
ஒருவரும்‌ கேட்டதூமில்லை; செவியால்‌ 
உணர்த்ததுமில்லை, அவைகளைக்‌ 
கண்டதுமில்லை. 


உமக்குக்‌ 
தீம்‌ 


ஏசா 8. மகிழ்ச்சியாய்‌ நீதியைச்‌. 
செய்கிறவர்கணையும்‌, உம்முடைய 
வழிகளில்‌ உம்மை 
'நினைக்கிறவர்கனையும்‌ சத்திக்கிறீர்‌; 
நாங்களோ, அவைகளுக்கு விரோதமாக 
எப்பொழுதும்‌ பாவஞ்செய்த 
படியினாலே, தேவரீர்‌ 
கடுங்கோபங்கொண்டீர்‌; இன்னமும்‌ 
தப்பியிருக்கிறோம்‌. 





i THE 
TT 


கர்த்தர்‌ தங்களுக்காக 


காரியங்களை செய்வார்‌. 
கிரியைகள்‌ 
மகத்துவமுள்ளதாகவும்‌ 
கர்த்தருடைய பலத்த 
வெளிப்படும்போது அவருடைய 
பலமும்‌, பராக்கிரமம்‌ 
கர்த்தர்‌ சர்வவல்லமையுள்ளவர்‌. 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ கர்த்தரிடத்தில்‌ 
ஜெபம்பண்ணும்போது, “தேவரீர்‌ வானங்களை 
கிழித்திறங்கும்‌" என்று சொல்லி 
ஜெபிக்கிறார்கள்‌. இந்த வாக்கியம்‌ 
இயேசுகிறிஸ்துவின்‌ இரண்டாம்‌ வருகையை 
குறிக்குமென்று வேதபண்டிதர்கள்‌ 
வியாக்கியானம்‌. சொல்லுகிறார்கள்‌. 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து இந்தப்‌ 
பூமிக்கு மறுபடியுமாய்‌ இறங்கி வரும்போது, 
ஆரவார சத்தத்தோடு, வானத்திலிருந்து 
இறங்கி வருவார்‌. 

கர்த்தர்‌ க்காக இரங்கி 
வரும்போது, அவர்‌ பர்வதங்களை தமக்கு 

பாக உருகும்படி செய்யவேண்டும்‌ என்று 


ல்லி. 
தேவனுடைய கோபத்தின்‌ 
உலோகங்கள்‌ 


பர்வதங்களையும்‌ 
சூளையிலே. 
உருக்கப்படுவதுபோல, 
கோபத்தினால்‌ 
கர்த்தர்‌ 


பர்வதங்களும்‌ உருகும்‌. 
வானங்களைக்‌ கிழித்து 
இறங்கும்போது, அவர்‌ உருக்கும்‌ அக்கினி 
எரியுமாப்போலவும்‌, 
'பொங்கப்பண்ணுமாப்போலவும்‌ 
வரவேண்டுமென்று கர்த்தருடைய பிள்ளைகள்‌ 
ஜெபம்பண்ணுகிறார்கள்‌. 


கர்த்தர்‌ மகிமையும்‌ மகத்துவமுமுள்ளவர்‌. 
அவர்‌ பெரிய காரியங்களை செய்கிறவர்‌. 
ஒழுங்கின்மையும்‌ ம்‌ 
இருப்பவற்றை 


பொங்கப்பண்ணுவதுபோல, 
கிரியைகள்‌ அவருடைய பிள்ளைகளுக்கு 
பிரயோஜனமுள்ளதாயிருக்கும்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


கர்த்தர்‌ பெரிய 
செய்யவேண்டுமென்று இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
அவரிடத்தில்‌ ஜெபம்பண்ணுகிறார்கள்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய நாமத்தை சத்துருக்களுக்கு 
தெரியப்பண்ணுவதற்காகவும்‌, 

தம்முடைய 

தத்தளிப்பதற்காகவும்‌, 

காரியங்களை செய்யவேண்டுமென்று 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ எதிர்பார்க்கிறார்கள்‌. 
இதனால்‌ தேவனுடைய மகிமை வெளிப்படும்‌ 
என்றும்‌, அவருடைய பரிசுத்த நாமம்‌ 
பிரஸ்தாபப்படுத்தப்படும்‌ என்றும்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனத்தார்‌ ஜெபத்தோடு எதிர்பார்க்கிறார்கள்‌. 


இந்தப்‌ பிரபஞ்சத்திலுள்ள ஜனங்களில்‌ 
அநே கர்த்தருக்கு 
சிநகிதராமிருக்கிறார்கள்‌ வேறு சிலரோ 
கர்த்தருக்கு பகைஞராயிருக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌  எப்படியிருந்தாலும்‌, மனுஷர்‌ 
எல்லோரும்‌ கர்த்தருடைய சமுகத்திற்கு 
முன்பாக பயயக்தியாய்‌ நிற்கவேண்டும்‌. 
ஜாதிகள்‌ கர்த்தருடைய சந்நிதிக்கு முன்பாக 
தத்தளிக்கவேண்டும்‌. கர்த்தருடைய 
பிரசன்னத்தை உணர்ந்து பயந்து 
நடுங்கவேண்டும்‌. 


கர்த்தருடைய நாமமே நமக்கு பலத்த 
துருகம்‌. நம்முடைய ஆபத்து வேளைகளில்‌ 
நாம்‌ கர்த்தராகிய பலத்த துருகத்திற்குள்ளே 
ஓடிவந்து அடைக்கலம்‌ பெற்றுக்கொள்ளலாம்‌. 
நமக்கு அங்கு பாதுகாப்பு உண்டு. 
கர்த்தருடைய நாமம்‌ நமக்கு பலத்த 
துருகமாயிருக்கவில்லையென்றால்‌, அவர்‌ 
நமக்கு விரோதமான  துருகமாயிருப்பார்‌. 
நாம்‌ கர்த்தருக்கு சத்துருவாயிருக்கும்போது, 
கர்த்தருடைய பலத்த துருகத்தை நோக்கி 
நம்மால்‌ பாதுகாப்பாய்‌ ஓடிவரமுடியாது. 
கர்த்தருடைய கோட்டையிலே. 
சத்துருக்களுக்கு பாதுகாப்பு இல்லை. 
நமக்கு பாதுகாப்பு வேண்டுமென்றால்‌, நாம்‌ 
கர்த்தருடைய  சிநேகிதராமிருக்கவேண்டும்‌. 
கர்த்தருக்குப்‌ பிரியமான 
பிள்ளைகளாயிருக்கவேண்டும்‌. 





f= al 
TT 


இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தர்‌, 
இதற்கு முன்பு, தம்முடைய ஜனங்களுக்கு. 
உதவிசெய்ய, பல சமயங்களில்‌ மகத்துவமான 
கிரியைகளைச்‌ செய்திருக்கிறார்‌. தம்முடைய 
வல்லமையையும்‌, பலத்தையும்‌, 
பராக்கிரமத்தையும்‌ வெளிப்படுத்தியிருக்கிறார்‌. 
“நாங்கள்‌ எதிர்பார்த்திராத பயங்கரமான 
காரியங்களை நீர்‌ செய்தபோது, நீர்‌ 
இறங்கினீர்‌, உமது சந்நிதியில்‌ பர்வதங்கள்‌ 
உருகிப்போயின” (ஏசா 64:3) என்று சொல்லி 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ கர்த்தரிடத்தில்‌. 
ஜெபம்பண்ணுகிறார்கள்‌. 
கர்த்தருடைய வல்லமையினால்‌ 
எகிப்து தேசத்தில்‌ வாதைகள்‌ உண்டாயிற்று. 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ இந்த வாதைகளை 
எதிர்பார்க்கவில்லை. கர்த்தர்‌ எகிப்து 
தேசத்திற்கு அனுப்பிய வாதைகளெல்லாம்‌. 
பயங்கரமாயிருந்தது. இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
எதிர்பார்த்திராத பயங்கரமான காரியங்களை, 
கர்த்தர்‌ அவர்களுக்காக செய்தார்‌. எகிப்தின்‌ 
அடிமைத்தனத்திலிருந்து தம்முடைய 
ஜனத்தை விடுவிக்கவேண்டும்‌ என்பதற்காக 
மகிமையோடும்‌, 
பலத்தோடும்‌, 


ாக்கிறத்தோடும்‌ வந்திறங்கினார்‌. 


கர்த்தர்‌ சீனாய்‌ மலையில்‌ தம்முடைய 
பரிசுத்த பிரசன்னத்தை வெளிப்படுத்தினார்‌ 


கர்த்தருடைய சந்நதியில்‌ பர்வதங்கள்‌ 
உருகிப்போயிற்று. மலைகள்‌ 
ஆப்டுக்கடாக்களைப்‌ போலவும்‌, குன்றுகள்‌ 
ஆட்டுக்குட்டிகளைப்போலவும்‌ துள்ளினது' 
(சங்‌ 1144). கர்த்தருடைய பிரசன்னம்‌ 
பிரத்தியட்சமாய்‌ வெளிப்படும்போது அங்கு 
எதுவும்‌ அமைதியாகயில்லை. 

குன்றுகளும்‌ துள்ளுகிறது. 

உருகுகிறது. 


"உமது. சந்நிதியில்‌ 
உருகிப்போமின” என்னும்‌ 
சனகெரிப்‌ ராஜாவினுடைய 
சேனை 'தோற்றுப்போமின 
வேதபண்டிதர்கள்‌ 
சொல்லுகிறார்கள்‌. தேவனுடைய 
வல்லமையினால்‌, சனகெரிப்‌. 


சேனையிலுள்ளவர்கள்‌ சங்காரமானார்கள்‌. 
கர்த்தருடைய சந்நிதியில்‌ பர்வதங்கள்‌ 
உருகிப்போவதுபோல, சனகெரிப்பின்‌ யுத்த 
வீரர்கள்‌ செத்து மடிந்தார்கள்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ தம்முடைய ஜனத்தை 
பாதுகாத்துக்கொள்ள வேண்டுமென்றும்‌, 
அவர்களுக்கு சந்தோஷத்தையும்‌, 
சமாதானத்தையும்‌, 
கட்டளையிடவேண்டுமென்றும்‌ 
ஜனத்தார்‌ கர்த்தரிடத்தில்‌ 
ஜெபம்பண்ணுகிறார்கள்‌. கர்த்தர்‌ பெரியவர்‌. 
அவருடைய கிருபையும்‌ பெரியது. அவர்‌ 
தம்முடைய ஜனத்திற்கு பெரிய காரியங்களை 
செய்கிறவர்‌. தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு, 
கர்த்தர்‌ செய்கிற பெரிய காரியங்களை, 
இதுவரையிலும்‌ ஒருவரும்‌ கண்டதில்லை. 
உலகத்தோற்றமுதல்‌ அதை ஒருவரும்‌ 
கேட்டதுமில்லை, தங்கள்‌ செவியால்‌ 
உணர்ந்ததுமில்லை என்று இஸ்ரவேல்‌ 
ஜனத்தார்‌ சொல்லுகிறார்கள்‌. 

தமக்கு காத்திருக்கிற 
பரிசுத்தவான்‌களுக்கு. தேவன்‌ செய்கிற 
மகத்துவமான காரியங்களைப்பற்றி அவருக்கு 
மாத்திரமே தெரியும்‌. கர்த்தருடைய சித்தமும்‌, 
திட்டமும்‌, விருப்பமும்‌ அவருக்கு மாத்திரமே 
புரியும்‌. கர்த்தருடைய தெய்வீக இரகசியங்கள்‌ 
உலகத்தோற்றமுதல்‌, கர்த்தருக்கே அல்லாமல்‌. 
வேறு யாருக்கும்‌ வெளிப்படுத்தப்படவில்லை. 
மறைவான காரியங்களும்‌, 
வெளிப்படுத்தப்படாத இரகசியங்களும்‌ 
கர்த்தருக்கு மாத்திரமே உரியது. 


“உமக்குப்‌ பயந்தவர்களுக்கும்‌, 
மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை 
நம்புகிறவர்களுக்கும்‌, நீர்‌ உண்டு 
பண்ணிவைத்திருக்கிற உம்முடைய நன்மை 
எல்வளவு பெரிதாயிருக்கிறது' (சங்‌ 31:19). 

கர்த்தர்‌ 
ஏராளமான. 
ஆசீர்வாதங்களையும்‌ 
பூர்வகாலத்திலே, 
ஆசீர்வாதங்களில்‌ பல, 
மறைவாக 
கர்த்தருடைய ஆசீர்வாதங்களையும்‌, 
நன்மைகளையும்‌, பலத்த கிரியைகளையும்‌ 
உலகத்தோற்ற முதற்கொண்டு மனுஷர்கள்‌ 
கண்டதுமில்லை. கேட்டதுமில்லை. 
இயேசுகிறிஸ்துவினுடைய  ஆராயமுடியாத 
ஐசுவரியங்கள்‌ 'தேவனுக்குள்‌ 
மறைவாயிருக்கிறது. ஞானிகளுக்கும்‌, 
பத்திமான்களுக்கும்‌ அவை 
மறைக்கப்பட்டிருக்கிறது. பிற்காலத்தில்‌, 
இகத சுவிசேஷத்தின்‌ 

அவை மனுக்குலத்திற்கு 
வெளிப்படுத்த பட்டரக்கிறது. 


தம்முடைய பிள்ளைகளுக்கு 
நன்மைகளையும்‌, 





f= FTE 
ETT 


மனுஷர்‌ இதுவரையிலும்‌ 
கேட்டிராத தேவனுடைய 
இப்போது. நாம்‌ 
உலகத்தோற்றமுதல்‌ 
இரகசியங்கள்‌, உலகத்தின்‌ முடிவில்‌ நமக்கு 
'வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவனுடைய 
பரிசுத்த ஆவியானவர்‌ நமக்கு அவருடைய 
இரகசியங்களை வெளிப்படுத்துகிறார்‌. 


மனுஷருடைய சுயபுத்தியினாலோ, 
சுயசக்திபினாலோ கர்த்தருடைய 
இரகசியங்களை அறிந்துகொள்ள முடியாது. 
காரியங்கள்‌ எல்லாமே. 
உலகப்பிரகாரமாக. 
ஆவிக்குரிய 
யங்கள்‌ லது முடியாது. 
உலகப்பிரகாரமான மனுஷர்கள்‌, 
உலகப்பிரகாரமான காரியங்களை 
சிந்திக்கிறார்கள்‌. உலகப்பிரகாரமான 
நன்மைகளை எதிர்பார்க்கிறார்கள்‌. நாம்‌ 
கர்த்தருடைய ஆவிக்குரிய காரியங்களை, 
ஆலிக்குரிய ரீதியாக தியானிக்கவேண்டும்‌. 


விசுவாசிகளாகிய 
சந்தோஷத்தையும்‌ 


கண்டிராத, 


நமக்கு கர்த்தர்‌ 
சமாதானத்தையும்‌ 
கொடுத்து ஆசீர்வதிக்கிறார்‌. நாம்‌ இப்போது 
அனுபவிக்கிற இந்த ஆசீர்வாதங்கள்‌, 
இனிமேல்‌ வரப்போகிற க்‌ 
இனிமேல்‌: 


்‌ நம்மு 
அறிந்துகொள்ள முடியாது. 

“அப்பொது... என்‌. (பததிக்குள்‌ 
மேலான தேவசமாதானம்‌ உங்கள்‌ 
இருதயங்களையும்‌ உங்கள்‌ சிந்தைகளையும்‌ 
கிறிஸ்து இயேசவக்குள்ளாகக்‌ காத்துக்‌ 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


வன்‌ அற்புதமான 
கிருபைகளினால்‌ கிரியை நடப்பிக்கிறார்‌ 
அதே தேவன்‌ தம்முடைய அற்புதமான 
வல்லமையினாலும்‌ கிரியை நடப்பிக்கிறார்‌. 
தேவன்‌ சாதாரண கிரியைகளையும்‌ 
நடப்பிக்கிறார்‌. பெரிய கிரியைகளையும்‌. 
நடப்பிக்கிறார்‌. தேவனுடைய கிரியைகள்‌ 
மென்மையாயும்‌ இருக்கிறது. பயங்கரமாயும்‌ 
இருக்கிறது. தேவனைப்போன்றவர்‌ 
ஒருவருமில்லை. அவருக்கு ஒப்பானவர்‌. 
யாருமில்லை. அவருடைய கிரியைகளுக்கு 
ஒப்பாய்‌ யாராலும்‌ கிரியை நடப்பிக்க முடியாது. 


தம்முடைய 


ஜனத்திற்கு 
நன்மை எப்போதுமே 
ஆயத்தமாயிருக்கிறார்‌. மகிழ்ச்சியாய்‌ 
நீதியைச்‌ செய்கிறவர்களையும்‌, உம்முடைய 
வழிகளில்‌ உம்மை நினைக்கிறவர்களையும்‌ 
சந்திக்கிறீர்‌” (ஏசா 64:5) என்று 
சொல்லி கர்த்தருடைய பிள்ளைகள்‌ 
ஜெபம்பண்ணுகிறார்கள்‌. கர்த்தர்‌ 
நீதிமான்களை சந்திக்கும்போது, தம்முடைய 
ஆசிர்வாதங்களோடும்‌, நீதிகளோடும்‌ 
அவர்களை சந்திக்கிறார்‌ 


தம்முடைய 
செய்ய 


பிரியமான 
பிள்ளைகளோடு நெருங்கிய 
ஐக்கியத்திலிருக்கிறார்‌. கிருபையுள்ள 
தேவனுக்கும்‌, கிருபையுள்ள ஆத்துமாவுக்கும்‌. 
இடையே நெருங்கிய உறவும்‌, நெருங்கிய 
ஐக்கியமும்‌ இருக்கிறது. கர்த்தர்‌ நமக்குக்‌ 
கொடுத்திருக்கிற ஊழியங்களை நாம்‌. 
சந்தோஷமாய்ச்‌ செய்யவேண்டும்‌. 
மகிழ்ச்சியாய்ச்‌ செய்யவேண்டும்‌. 
நீதியையும்‌ யன்‌ ர்‌ 
சந்தோஷமா! இருக்‌ 
சக்கர. சந்தோஷமாயிருப்பதே நமக்கு 

நாம்‌ கர்த்தருடைய 
இகல்‌ என்பதை நினைத்துப்‌ பார்த்து, 
நம்மைப்பற்றி மகிழ்ச்சியடையவேண்டும்‌. 
நீதியை செய்வதற்கு கர்த்தர்‌ நமக்கு 
உதவிபுரிகிறார்‌ என்பதை நினைவுகூர்ந்து, 
கர்த்தரை நன்றியோடு துதிக்கவேண்டும்‌. 
அவருக்குத்‌ துதி பாடல்களைப்‌ 
பாடவேண்டும்‌. 


கர்த்தர்‌ தமக்குப்‌ 





f= THE 
TT 


கர்த்தர்‌ தம்முடைய 
நேசிக்கிறார்‌. 
சிநேகமாயிருக்கிறார்‌. 
ஐக்கியமாயிருக்கிறார்‌. 


வைத்திருக்கிறார்‌. 


பிள்ளைகளை 
அவர்களோடு 
அவர்களோடு 


கர்த்தருடைய பிள்ளைகள்‌ 
அவருடைய வழிகளில்‌ நடப்பார்கள்‌. 
கர்த்தருடைய அடிச்சுவடுகளைப்‌ 
பின்பற்றுவார்கள்‌. தாங்கள்‌ போகும்‌ பாதையில்‌ 
அவர்கள்‌ கர்த்தரை நினைப்பார்கள்‌. கர்த்தர்‌ 
தங்களுக்கு நியமித்திருக்கிற நீதிகளை 
மகிழ்ச்சியாய்ச்‌ செய்வார்கள்‌. இவர்களே 
கர்த்தருக்குப்‌ பிரியமானவர்கள்‌. 


கர்த்தர்‌ இவர்களை சந்திப்பதற்கு. 
விருப்பமுள்ளவராயிருக்கிறார்‌. கர்த்தர்‌ 
தமக்குப்‌ பிரியமான பிள்ளைகளை 
சந்திக்கும்போது, அவர்களுக்காக நியமித்து 
வைத்திருக்கிற நன்மையான எல்லா 
ஆசீர்வாதங்களோடு சந்திக்கிறார்‌. இவர்கள்‌ 
நன்மை செய்வதில்‌ பிரியப்பட்டவர்கள்‌ 
கர்த்தரும்‌ இவர்களுக்கு நன்மை 
செய்யப்பிரியப்படுகிறார்‌. இவர்கள்‌ நீதியை 
சந்தோஷமாய்ச்‌ செய்தவர்கள்‌. கர்த்தரும்‌. 
இவர்களுடைய நீதியில்‌ சந்தோஷப்படுகிறார்‌ 


கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்கள்‌ 
டடக்‌. கள்‌ 
புதுபெலனடைவார்கள்‌. தமக்காக 
காத்திருக்கிறவர்களுக்கு, கர்த்தர்‌ 
தம்முடைய பெரிதான கிருபைகளை 
ஆசீர்வாதமாகக்‌ கொடுக்கிறார்‌ 


தங்களுடைய பாவங்களுக்காக மனம்‌: 
வருந்துகிறவர்களை, கர்த்தர்‌ சந்திக்கும்போது, 
அவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறார்‌. 
கெட்ட குமாரன்‌ புத்தி தெளிந்து. 
தன்னுடைய தந்தையிடம்‌ திரும்பி வந்தபோது. 
அவனுடைய தந்தை அவனை மன்னித்து 
ஏற்றுக்கொண்டது. போல, கர்த்தரும்‌ 
தங்களுடைய பாவங்களுக்கு 
மனந்திரும்புகிறவர்களை மன்னித்து 
ஏற்றுக்கொள்கிறார்‌. 


“எழுந்து புறப்பட்டு, தன்‌ 
பப லன்‌ தான்‌! அவ தரக்‌ 
வரும்போதே, அவனுடைய தகப்பன்‌ அவனைக்‌ 
கண்டு, மனதுருகி, ஓடி. அவன்‌ கழுத்தை: 
கட்டிக்கொண்டு, அவனை முத்தஞ்செய்தான்‌' 
லூக்‌ 15:20). 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


கர்த்தர்‌. 
ஜெபிக்கிறவர்களை சந்திக்க வரும்போது, 
அவர்களுடைய ஜெபத்திற்கான  பதிலோடு 
வருகிறார்‌. பல சமயங்களில்‌ கர்த்தருடைய 
பிள்ளைகள்‌ ஜெபத்தில்‌. 
வேண்டிக்கொள்ளும்போதே, அவர்களுக்கு 
கர்த்தரிடத்திலிருந்து பதில்‌ கிடைக்கிறது. 

அப்பொழுது அவர்கள்‌ 
கூப்பிடுகிறதற்குழுன்னே நான்‌ மறுஉத்தரவு 
கொடுப்பேன்‌; அவர்கள்‌ பேசும்போதே நான்‌ 
கேட்பேன்‌" (ஏசா 63:24) 


கிருபை 
அவர்‌ 


தேவனுடைய 
என்றும்‌, தம்முடைய 
வாக்குத்தத்தங்களில்‌ உண்மையுள்ளவர்‌ 
என்றும்‌ சொல்லி, இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
கர்த்தரை நன்றியோடு குதிக்கிறார்கள்‌. 
அலைகளுக்கு விரோதமாக 
பாவஞ்செய்தபடியினாலே, 


மாறாதது 


சொல்லி கர்த்தருடைய சமுகத்தில்‌ யூதர்கள்‌ 
தங்களைத்‌ தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறார்கள்‌. 

கர்த்தருடைய கோபம்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனத்தார்‌ மீது வந்திருக்கிறது. கர்த்தருடைய 
கோபத்திற்கு இஸ்ரவேல்‌ புத்திரருடைய 
பாவங்களே காரணம்‌. ஆனாலும்‌ 
கர்த்தருடைய வழிகள்‌ இரக்கமும்‌ கிருபையும்‌ 
நிரம்பியது. கர்த்தர்‌ கோபமாயிருந்தாலும்‌, 
அவர்‌ கிருபையாயும்‌ இரக்கமாயும்‌ 
இருக்கிறார்‌.  இதனிமித்தமாய்‌ தாங்கள்‌, 
“இன்னமும்‌ தப்பிமிருக்கிறோம்‌' என்று 
கர்த்தருடைய பிள்ளைகள்‌ சொல்லுகிறார்கள்‌. 

“உம்முடைய ளில்‌ உம்மை 
நினைக்கிறவர்களையும்‌ சந்திக்கிறீர்‌” 
(ஏசா 64:5) என்று இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
கர்த்தரிடத்தில்‌ சொல்லுகிறார்கள்‌. கர்த்தர்‌ 
மாறாத கிருபையுள்ளவர்‌. அவருடைய 
கிருபை ஒருபோதும்‌ மாறுவதில்லை. 
ஆகையினால்‌, அவருடைய வழிகளும்‌ 
ஒருபோதும்‌ மாறுவதில்லை. இஸ்ரவேல்‌ 
ஜனத்தார்‌, கர்த்தரை கிருபையின்‌ வழிகளில்‌ 
நினைக்கிறார்கள்‌. கர்த்தரும்‌ கிருபையின்‌ 
வழிகளில்‌ தம்முடைய பிள்ளைகளை 
சந்திக்கிறார்‌. 





i FTE 
TT 


ரெவிதீமில்‌ இஸ்ரவேலர்கள்‌ 
அமலேக்கியரை முறியடித்தபோது ஒரு 
பலிபீடத்தை கட்டினார்‌. மோசே 
பலிபீடத்தை யெகோவா-நிசி 
அழைத்தார்‌. (யாத்‌ 17:13-16) 


நியாயப்பிரமாணப்‌ புஸ்தகம்‌ பிரதிஷ்டை 
பண்ணப்பட்டு, இரத்தத்தினால்‌. 
முத்திரையிடப்பட்டபோது கட்டப்பட்ட 
பலிபீடம்‌. (யாத்‌ 24:4-8) 


க்‌ கூடாரமும்‌ அதன்‌ 
ககம 'கட்டப்பட்டபோது 
ஒருபலிபீடம்‌. அப்போது சித்தம்‌ 
மரத்தினால்‌ மோசே ஒரு பலிபீடத்தைச்‌ 
செய்து அதை வெண்கலத்‌ தகட்டினால்‌ 
மூடினார்‌. இதில்‌ எப்போதும்‌ தொடர்ந்து 
பலிசெலுத்தப்படும்‌. (யாத்‌ 279-8; 
யாத்‌ 381-7) 


மோசே சித்தீம்‌ 
தூபபலிபீடத்தைச்‌ செய்தார்‌. இதைப்‌ 
பொன்‌ தகட்டால்‌ மூடி பரிகத்த 
ஸ்தலத்தில்‌ வைத்தார்‌ (யாத்‌ 30103 
யாத்‌ 37:25-28; யாத்‌ 40:5,26) 


மோசே இஸ்ரவேலுடைய பன்னிரண்டு. 
கோத்திரங்களுடைய இலக்கத்தின்படியே 
பன்னிரண்டு தூண்களை நிறுத்துகிறார்‌. 
பன்னிரண்டு தூண்கள்‌ இஸ்ரவேலின்‌ 
பன்னிரண்டு கோத்திரத்தாரைக்‌ குறிக்கும்‌. 
பலிபீடம்‌ தேவனிடத்தில்‌ கிட்டிச்சேரும்‌. 
சிலாக்கியத்தைக்‌ குறிக்கும்‌. இங்கு தேவனும்‌, 
இஸ்ரவேல்‌ ஜனத்தாரும்‌ உடன்படிக்கை 
பண்ணுகிறார்கள்‌. 

தேவன்‌ உடன்படிக்கையைக்‌ கூறுகிறார்‌. 
தம்முடையபிரமாணத்தை ஏற்றுக்‌ கொண்டால்‌ 
இஸ்ரவேலருக்கு ஆசீர்வாதம்‌ எனவும்‌, 
அவற்றை ஏற்றுக்கொள்ளாவிட்டால்‌ 
இஸ்ரவேலருக்கு சாபம்‌ எனவும்‌ தேவன்‌ 
அறிவிக்கிறார்‌. இஸ்ரவேலர்கள்‌ தேவனுடைய 
உடன்படிக்கையை ஏற்றுக்கொண்டு, 
அவருடைய வார்த்தைகளுக்குக்‌ 
கீழ்ப்டிவதாக வாக்குப்‌ பண்ணுகிறார்கள்‌. 
(யாத்‌ 19:5-8; யாத்‌ 24:37). 


மரத்தினால்‌. 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இதன்பின்பு, இது மிருகஜீவன்களின்‌ 
இரத்தத்தினால்‌  உறுதிப்பண்ணப்படுகிறது. 
உடன்படிக்கையை மீறுகிறவர்களுக்குத்‌ 
தண்டனை கொடுக்கப்படும்‌. இது வரப்போகிற 
ல இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
நம்பிக்கையையும்‌, 
(யாத்‌ 2425-87 

எபி 9:18-23). 


பன்னிரண்டு. 
உளிமினால்‌ செதுக்கப்பாத கற்களாகும்‌. 
பலிபீடத்திற்கு, தரவாக இவைகள்‌ 
நிறுத்தப்பட்டிருக்கலாம்‌. (யாத்‌ 20:25) இவை 
பலிபீடத்தைச்‌ சுற்றிலும்‌ 
நிறுத்தப்பட்ிருப்பதினால்‌. இஸ்ரவேல்‌ 
தேசத்தார்‌. அனைவரும்‌ உடன்படிக்கையை 
ஏற்றுக்‌ கொண்டதற்கு இது அடையாளமாக 
இருக்கலாம்‌. 

மோசே பதவ புஸ்தகத்தை 
எழுதுகிறார்‌. இரத்த 
உடன்பக்கைபிளால்‌ . முந்திராப்டு ளார்‌ 
கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கு ர்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. 
ஆசீர்வாதங்களோடு, 
நிபந்தனைகளையும்‌ சொல்லுகிறார்‌. 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
உடன்படிக்கை பண்ணுகிறார்‌. 


தூண்களும்‌ 


புத்திரரோடு 

கர்த்தருடைய 

இரத்தத்தினால்‌ 

“பலியினாலே 

உடன்படிக்கை பண்ணின 

என்னுடைய பரிசுத்தவான்‌௧ளை என்னிடத்தில்‌ 
கூட்டுங்கள்‌ என்பார்‌” (சங்‌ 50:5) 


மனுஷன்‌ பாவம்‌ செய்து 
தேவமகிமையை இழந்துபோனான்‌. அவன்‌ 
கர்த்தருடைய சிலாக்கியங்களுக்கும்‌ 
ஆசீர்வாதங்களுக்கும்‌ தூரமாய்‌ 
விலகிப்போய்விட்டான்‌. கர்த்தருக்கும்‌. 
மனுஷனுக்கும்‌ இடையே உள்ள ஐக்கியமும்‌ 
கர்த்தர்‌ மனுஷனோடு 

பண்ணுவதற்கு முன்பாக, 

பாவங்கள்‌ 


மன்னிக்கப்படவேண்டும்‌. இரத்தம்‌. 
சிந்துதல்‌ இல்லாமல்‌ பாவமன்னிப்பு இல்லை. 
பலிசெலுத்துவதன்‌ மூலமாக மனுஷனுக்கு 
பாவநிவாரணம்‌ நியமிக்கப்பட்டிருக்கிறது. 





i THEN ஏசாயா 
TT 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ ஜனத்தாரோடு. 
உடன்படிக்கை செய்திருக்கிறார்‌. கர்த்தருடைய 
உடன்படிக்கை ஒருபோதும்‌ மாறுவதில்லை. 
கர்த்தர்‌ தம்முடைய உடன்படிக்கையில்‌ 
உண்மையுள்ளவராயிருக்கிறார்‌. தம்முடைய 
மாறாத உடன்படிக்கையின்‌ பிரகாரமாக, 
கர்த்தர்‌ தம்முடைய பிள்ளைகளை 
இரட்சிக்கிறார்‌.  இதனிமித்தமாய்‌, கர்த்தர்‌ 
தங்களை இரட்சிப்பார்‌ என்னும்‌ நம்பிக்கை 
இஸ்ரவேல்‌ ஜனத்தாரிடத்தில்‌ இருக்கிறது. 


இஸ்ரவேல்‌ 
புலம்பல்‌ 
ஏசா 64:6-12 


ஜனங்களின்‌ 


ஏகா 648. நாங்கள்‌ அனைவரும்‌. 
தீட்டானவர்கன்போல்‌ இருக்கிறோம்‌; 
எங்களுடைய 'நீதிகனெல்லாம்‌ 
அழுக்கான கந்தையோல்‌ இருக்கிறது, 
நாங்கள்‌ அனைவரும்‌ 
'இலைகளைப்போல்‌ உதிருகிறோம்‌; 
எங்கள்‌ அக்கிரமங்கள்‌ காற்றைப்போல்‌ 
எங்களை அடித்துக்கொண்டு போகிறது. 


ஏசா. 6447. உமது நாமத்தை 
நோக்கிக்‌ கூப்பிடுகிறவனும்‌, 
உம்மைப்‌ யற்றிக்கொள்ளும்படிக்கு 
விழித்துக்கொள்ளுகிறவனும்‌ இல்லை; 
தேவரீர்‌ உம்முடைய முகத்தை ப்‌ 
விட்டு மறைத்து, 
அக்கிரமங்கவினிமி த்தம்‌ 


கரையப்பண்ணுகிறீர்‌. 


க்‌ 


ஏசா 64:8. இப்பொழுதும்‌ கர்த்தாவே, 
நீர்‌ எங்களுடைய பிதா, நாங்கள்‌ 
களிமண்‌; நீர்‌ எங்களை 
உருவாக்குகிறவர்‌, நாங்கள்‌ அனைவரும்‌. 
உமது கரத்தின்‌ கிரியை. 

ஏசா 649. கர்த்தாவே, அதிகமாய்க்‌ 
கடுங்கோபங்‌  கொன்னாமலும்‌, 
என்றைக்கும்‌ அக்கிரமத்தை 
'தினைத்துக்கொன்னாமலும்‌ இருப்பீராக; 
இதோ, பாரும்‌, நாங்கள்‌ அனைவரும்‌ 
உம்முடைய ஜனங்களே. 


ஏசா 8410. உமது பரிசுத்த 
பட்டணங்கள்‌. வனாத்தரமாயின; 
சீயோன்‌ வனாத்தரமாமிற்று; எருசலேம்‌. 
பாழாய்க்கிடக்கிறது. 


- விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஏசா 64:11. எங்கன்‌ பிதாக்கள்‌ உம்மைத்‌ 
துதித்த பரிசுத்தமும்‌ மகிமையுமான 
எங்களுடைய ஆலயம்‌ அக்கினிக்கு 
இரையாகி, இன்பமான எங்களுடைய 
ஸ்தானங்களெல்லாம்‌ பாழாயின. 


64:12. கர்த்தாவே, இவைகள்‌: 
அடக்கிக்‌ 


மவுனமாயிருந்து, 


எங்களைச்‌. 
சிறுமைப்படு த்துவீரோ? 


ஸ்ரவேல்‌ தேசம்‌ பாழாய்ப்போயிற்‌ 
ககக எ ப அறக்‌ 
அழிந்துபோயிற்று. எருசவேமிலுள்ள 
கர்த்தருடைய தேவாலயம்‌ இிந்துபோயிற்று, 
கல்தேயர்கள்‌ எருசலேமை 
அழித்துப்போட்டார்கள்‌. இஸ்ரவேல்‌ 


ஏசா 


ஜனத்தாரின்‌ பாவங்களே, அவர்கள்‌ தேசம்‌ 
தங்களுடைய 


அழிந்துபோனதற்கு காரணம்‌. 
பாவங்களினிமித்தமாய்‌, 
தங்களுக்குத்‌. தாங்களே 
வரவழைத்துக்கொண்டார்கள்‌. 
ஜனத்தாரின்‌ அழிவையும்‌, 
அழிவையும்‌ பார்த்து, ஏசாயா 
அழுதுபுலம்புகிறார்‌. 


தேவனுடைய ஜனங்கள்‌ 
நெருக்கத்திலும்‌ துன்பத்திலும்‌ 
இருக்கிறார்கள்‌ பாடுகளையும்‌ 
வேதனைகளையும்‌ அனுபலிக்கிறார்கள்‌. 
தங்களுடைய உபத்திரவங்களுக்கு மத்தியிலே 
அவர்கள்‌ தங்கள்‌ பாவங்களை அறிக்கை 
செய்கிறார்கள்‌ அவர்களுடைய 
பாவங்களினிமித்தமாய்‌ கர்த்தர்‌ அவர்களை 
தண்டித்திருக்கிறார்‌. தம்முடைய 
தீர்க்கதரிசிகள்‌ மூலமாய்‌ கர்த்தர்‌ 
அவர்களை கடிந்துகொண்டார்‌. இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாரும்‌ தங்களுடைய பாவங்களை 
அங்கீகரிக்கிறார்கள்‌. தங்களுடைய அழிவுக்கு 
தங்களுடைய பாவங்களே காரணம்‌. 
என்பதையும்‌ புரிந்துகொள்கிறார்கள்‌. இந்த 
சூழ்நிலையில்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு, 
கர்த்தருடைய கிருபையையும்‌, இரக்கத்தையும்‌ 
நம்புவதை தவிர வேறு வழி எதுவுமில்லை. 
அவர்களுக்கு வேறு நம்பிக்கையுமில்லை. 


எருசலேமின்‌ 
தீர்க்கதரிசி 





i THE 
TT 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ மத்தியில்‌ 
பாவம்‌ அதிகமாய்‌ காணப்படுகிறது. 
அவர்களில்‌ அநேகர்‌ கர்த்தருக்கு விரோதமாய்‌ 
கலகம்‌ செய்திருக்கிறார்கள்‌. 
பாவம்‌ செய்திருக்கிறார்கள்‌. 
தேசத்தார்‌ அனைவருமே தீட்டானவர்களைப்‌ 
இருக்கிறார்கள்‌. ஒருவர்‌ 
தடாகம்போது அந்த தீட்டு 
மற்றவர்களுக்கும்‌ படரும்‌. மனுஷர்‌ மத்தியில்‌ 
ஒருவன்‌ குஷ்டரோகியாயிருக்கும்போது. 
அவனுடைய குஷ்டம்‌ மற்ற ஜனங்களுக்கும்‌. 
பரவும்‌. இதனிமித்தமாய்‌  குஷ்டரோகி 
பாளயத்திலிருந்து புறம்பாக்கப்படவேண்டும்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனத்தாரில்‌ சிலர்‌ 
தங்களிடத்தில்‌ நீதியிருப்பதாகச்‌ 
சொல்லுகிறார்கள்‌. ஆனால்‌ அவர்களிடத்தில்‌ 
மெய்யான  நீதியில்லை. வேதனையும்‌, 
வருத்தமும்‌ இருக்கிறது. தங்கள்‌ 
நெருக்கத்திற்கு மத்தியில்‌, “எங்களுடைய 
நீதிகளெல்லாம்‌ அழுக்கான கந்தைபோல 
இருக்கிறது (ஏசா. 646) என்று 
சொல்லுகிறார்கள்‌. இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
மத்தியில்‌, அவர்களுடைய பார்வைக்கு 
நீதிமானாயிருப்பவன்கூட, கர்த்தருடைய 
பார்வையில்‌ பாவியாகவே இருக்கிறான்‌. 
எல்லோரும்‌ பாவத்தினால்‌ தீட்டுப்பட்டு, 
கறைபடிந்திருக்கிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ ஒரு | 
காரியங்களை செய்கிறார்கள்‌. 
அவர்களுடைய பனையின்‌ 
நற்கிரியைகளாகத்‌ தெரிகிறது. அப்படிப்பட்ட 
கிரியைகள்கூட, கர்த்தருடைய பார்வையில்‌. 
பாவமான கிரியைகளாகவே தெரிகிறது. 
அவர்களுடைய சிந்தையிலும்‌ சுத்தமில்லை. 
செயலிலும்‌ சுத்தமில்லை. 


இஸ்ரவேல்‌ 
எல்லோரும்‌ தரன்விகளக்கிறர்கள. 
அவர்களிடத்தில்‌ மெய்யான 
தெய்வபக்நியுமில்லை அவர்கள்‌ 
கர்த்தருடைய கிருபையையும்‌, இரக்கத்தையும்‌ 
நம்புவதற்குப்‌ பதிலாக, தங்களுடைய 


இஸ்ரவேல்‌. 
ஆவிக்குரிய 
காணப்பட வில்லை. 
குளிர்ந்துபோயிருக்கிறார்கள்‌. 
கர்த்தரைப்பற்றியும்‌ 
கர்த்தரிடத்தில்‌ ஜெபம்பண்ணுவதுமில்லை. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


துர நாமத்தை நோக்கிக்‌ கூப்பிடுகிறவனும்‌, 
பற்றிக்கொள்ளும்படிக்கு 
விழி்துக்கொள்ளுகெயலும்‌ இல்லை" 
(ஏசா 64:7). இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ ஒருவரும்‌ 
கர்த்தரிடத்தில்‌ ஜெபம்பண்ணவில்லை. 
தங்களுடைய ஜீவியத்தைப்‌ புதுப்பிப்பதற்காக 
அவர்களில்‌ யாரும்‌ கர்த்தருடைய 
கிருபைக்காக விண்ணப்பம்பண்ணுவதுமில்லை. 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்மீது. தேவனுடைய 
நீதியான நியாயத்தீர்ப்பு வந்திருக்கிறது. 
அவர்களுடைய மிகுதியான பாவமே, 
அவர்கள்மீது வந்திருக்கிற நியாயத்தீர்ப்புக்குக்‌ 
காரணம்‌. கர்த்தர்‌ தங்கள்மீது இரக்கம்‌ 
காண்பிக்கவேண்டுமென்று, ஒருவரும்‌ 
அவரிடத்தில்‌ ஜெபம்பண்ணவில்லை. 
இஸ்ரவேல்‌ தேசம்‌ முழுவதிலும்‌ இங்கும்‌ 
அங்குமாக, ஒரு சிலர்‌ கர்த்தரிடத்தில்‌ 
ஜெபம்பண்ணுகிறார்கள்‌. ஆனால்‌ தேசம்‌. 
முழுவதிலும்‌. பாவமும்‌ அக்கிரமமுமே 
அதிகமாயிருக்கிறது. கர்த்தரைப்பற்றிக்‌ 
கொள்ளும்படிக்கு ஒருவனும்‌ விழித்திருந்து 
ஜெபிக்கவில்லை. தேவனுடைய நன்மையான 
வாக்குத்தத்தங்களை,, ஒருவரும்‌ 
விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்ளவில்லை. 

விசுவாசிகள்‌ கர்த்தரிடத்தில்‌ 
விழித்திருந்து ஜெபிக்கவேண்டும்‌. யாக்கோபு 
கர்த்தருடைய தூதனானவரிடத்தில்‌ போராடி 
ஜெபம்பண்ணியதுபோல, விசுவாசிகளும்‌ 
கர்த்தரிடத்தில்‌ போராடி ஜெபிக்கவேண்டும்‌. 
ஜெபத்தில்‌, அசதியாயிருக்கக்கூடாது. 
விழித்திருந்து ஜெபிக்கவேண்டும்‌ 
விசுவாசத்தோ( இரத்த 
வெல்வதே ட்டு ரந்த பதக்‌ 
செலுத்தி, அதை கரையிலே கொண்டுவ ன்‌ 
நிறுத்தும்போது. படகை ஓட்டுகிறவர்‌ 
கரையிலுள்ள நங்கூரத்தின்மீது கயிற்றை 
சுற்றிக்கட்டுவார்‌. அந்தக்‌ கயிற்றை: 
இழுப்பார்‌. நங்கூரம்‌ படகை நோக்கி வராது. 
படகுநான்‌ நங்கூரத்தை நோக்கி நகரும்‌. 
இதுபோலத்தான்‌ நாம்‌ ஜெபத்திலே 
கர்த்தரைப்பற்றிக்கொள்வது. நாம்‌ கர்த்தரை 
விசுவாசத்தோடு பற்றிக்கொள்ளும்போது, 
நாம்தான்‌ கர்த்தருடைய சித்தத்திற்கும்‌, 
திட்டத்திற்கும்‌ நம்மை 
ஒப்புக்கொடுக்கவேண்டும்‌. நம்முடைய 
விருப்பத்திற்கு ஏற்ற பிரகாரம்‌, கர்த்தர்‌ 
தம்முடைய விருப்பத்தை மாற்றிக்கொள்ள 
வேண்டுமென்று எதிர்பார்க்கக்கூடாது. 





f= THEN 
TT 


நாம்‌ ஜெபிக்கும்போது, நம்முடைய 
சிந்தையே கர்த்தருடைய சிந்தையாகமிருக்க 
வேண்டுமென்று ஜெபம்பண்ணக்கூடாது. 
கர்த்தருடைய சிந்தையே ர ன்‌ 
சிந்தையாகவேண்டும்‌. 

விருப்பத்திற்கும்‌, சித்தத்திற்கு. 
ஒப்புக்கொடுக்கவேண்டும்‌. 

சித்தத்திற்கு, கர்த்தர்‌ தம்மை ஒப்புக்கொடுக்க 
வேண்டுமென்று எதிர்பார்க்கக்கூடாது. 


நாம்‌. கர்த்தரை ஜெபத்திலே. 
பற்றிக்கொள்ளவேண்டும்‌. ஜெபத்திலே சோர்வு 
காணப்படக்கூடாது. நாம்‌ விழித்திருந்து, 
உற்சாகமாய்‌ ஜெபிக்கவேண்டும்‌. நம்முடைய 
சரீரமும்‌, ஆலியும்‌, த்துமாவும்‌ 
கர்த்தருடைய த்தத்திற்கு 
கீழ்ப்படியவேண்டும்‌. நம்முடைய 
முழுஆள்தத்துவழும்‌, கர்த்தர்‌ கொடுக்கும்‌ 
ஊழியத்தை ஆர்வத்தோடு செய்யவேண்டும்‌. 
நம்முடைய சித்தமும்‌, கர்த்தருடைய சித்தமும்‌ 
ஒன்றாயிருக்கும்போது, நம்முடைய 
கர்த்தருடைய எதிர்பார்ப்பும்‌ 
நாம்‌ கர்த்தர்மீது. 
அன்பு பெருகும்‌. 
நமக்கும்‌ இடையேயுள்ள 

ஐக்கியம்‌ பெலமாயிருக்கும்‌. 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ கர்த்தருக்கு 
விரோதமாய்‌ கலகம்பண்ணுகிறார்கள்‌. பாவம்‌ 
செய்கிறார்கள்‌. இதனிமித்தமாய்‌ தேவனுடைய 
கோபம்‌ அவர்கள்மீது வந்திருக்கிறது. 
அவர்களுடைய பாவங்களினிமித்தமாயும்‌, 
மீறுதல்களினிமித்தமாயும்‌ கர்த்தர்‌ 
அவர்களை தம்முடைய நீதியினால்‌. 
தண்டிக்கிறார்‌. இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 
ஒடுக்கப்படகிறா்கள்‌. நெருக்கபபடுகிறா்கள்‌. 
ஏராளமான. வேதனை! 
அனுபவிக்கிறார்கள்‌. தாங்கள்‌ ஒடுக்கப்பட்டு, 
நெருக்கப்படும்போது, 

பாடுகளுக்கும்‌ 

தங்களுடைய பாவங்களே காரணம்‌ என்பதை 
அங்கீகரிக்கிறார்கள்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


நாங்கள்‌ அனைவரும்‌ இலைகளைப்‌ 
போல்‌ உதிருகிறோம்‌' (ஏசா 64:6) என்று 
தங்களைப்பற்றி சொல்லுகிறார்கள்‌ 
இலைகள்‌ காய்ந்துபோகும்போது, அது 
ல்‌ உதிர்ந்து கீழே விழுந்துவிடும்‌. 
பசுமையாக. மரத்தோடு 

கக்க, அது 
பார்வைக்கு அழகாயிருக்கும்‌. இலைகள்‌ 
காய்ந்து, உதிர்ந்துபோகும்போதோ, அதற்கு 
அழகு இருக்காது. இதுபோலவே, நம்முடைய 
ஆவிக்குரிய ஜீவியத்தில்‌ விசுவாசமும்‌, 
தேவனுடைய கிருபையும்‌ இல்லையென்றால்‌, 
நாமும்‌ உதிர்ந்த இலைகளைப்போல, 
கர்த்தரைவிட்டுப்‌ பிரிந்துவிடுவோம்‌. 
உறிர்ந்துபோன இலை காய்ந்துபோய்‌, 
தன்னுடைய அழகை இழந்துவிடுவதுபோல, 
நாமும்‌ கர்த்தணவிட்டுப்‌ 
பிரிந்துபோய்விட்டால்‌, நம்முடைய 
ஆவிக்குரிய ஜீவியமும்‌ உலர்ந்துபோகும்‌. 
நம்மிடத்தில்‌ ஆவிக்குரிய அழகு இருக்காது. 
ஆவிக்குரிய சத்தும்‌ சாரமும்‌ இருக்காது. 

இலைகள்‌. உதிர்ந்து கீழே 
விழுந்துவிட்டால்‌ கா அதை 
ஆடித்துக்கொண்டுபோய்லிடும்‌. இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாரும்‌ காற்றினால்‌ அடித்துக்கொண்டு 
போகுப்பட்ட, உலர்ந்த இலைகளைப்போல 
இருக்கிறார்கள்‌. “எங்கள்‌ அக்கிரமங்கள்‌ 
காற்றைப்போல்‌ எங்களை அடித்துக்கொண்டு 
போகிறது” என்று சொல்லுகிறார்கள்‌. 
அவர்களுடைய அக்கிரமங்களே அவர்களை 
பாபிலோன்‌ தேசத்து சிறையிருப்புக்கு. 
அடித்துக்கொண்டு போனது. இஸ்ரவேல்‌ 
ஜனத்தார்‌ கர்த்தருடைய கிருபையை இழந்து, 
அவருடைய ஆசீர்வாதங்களை இழந்து, 
உலர்ந்த இலைகளைப்போல பாபிலோன்‌. 

திற்‌ அடித்துக்கொண்டு 
போகப்பட்டார்கள்‌. அவர்களிடத்தில்‌ 
அழகில்லை, சந்தோஷமில்லை, ஆறுதலும்‌ 
'சமாதானமுமில்லை. 

அவன்‌ நீர்க்கால்களின்‌ 
நடப்பட்டு, தன்‌ காலத்தில்‌ 
கனியைத்‌ தந்து, இலையுதிராதிருக்கிற 
மரத்தைப்போலிருப்பான்‌ அவன்‌ 
செய்வதெல்லாம்‌ வாய்க்கும்‌. துன்மார்க்கரோ 
அப்படியிராமல்‌, காற்றுப்‌ பறக்கடிக்கும்‌ 
பதரைப்போல்‌ இருக்கிறார்கள்‌" (சங்‌ 1:3,47. 





f= al 
TT 


பணிவோடு சொல்லுகிறார்கள்‌. கர்த்தருடைய 
பிள்ளைகள்‌, தங்களுடைய 
கவனக்குறைவினாலும்‌, மதியீனத்தினாலும்‌, 
கர்த்தருக்கு விரோதமாகக்‌ கலகம்பண்ணி, 
அவரைவிட்டுப்‌. பிரிந்துபோய்விட்டார்கள்‌. 
அவர்களுடைய சத்துருக்கள்‌ அவர்களை 
வஞ்சித்து மேற்கொண்டார்கள்‌. 
கர்த்தருடைய ஐசுவரியங்களுக்கு 
பாத்திரவான்‌௧ளான இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌, 
இப்போது. தரித்திரராகவும்‌, அந்நிய 
தேசத்திலே அடிமைகளாகவும்‌ இருக்கிறார்கள்‌. 


ப்பட்ட யிலும்‌, அவர்கள்‌ 
சர்த்திடத்திக்‌ த்‌ கர்த்தாவே 
நீர்‌ எங்களுடைய என்று 
சொல்லுகிறார்கள்‌. க்‌ தாங்கள்‌ 
மனந்திரும்பி, கர்த்தரிடத்தில்‌ வருவதாக 
பன னறாகள்‌ இஸ்ரவேலின்‌ 
அவர்களுடைய 
பத்வா கர்த்தரே அவர்களை 
தம்முடைய ஜனமாகத்‌ தெரிந்தெடுத்து, 
அவர்களை ஒரு தேசமாக உருவாக்கினார்‌ 
தம்முடைய சித்தத்தின்‌ பிரகாரம்‌ 
செயல்படுவதற்கு கர்த்தர்‌ அவர்களுக்கு 
பயிற்சி கொடுத்தார்‌. கர்த்தரே தம்முடைய 
சித்தத்தின்‌ பிரகாரமும்‌. விருப்பத்தின்‌ 
பிரகாரமும்‌ அவர்களை உருவாக்கினார்‌ 


எங்களை 
அனைவரும்‌ 
(ஏசா 645) என்று 
கர்த்தரிடத்தில்‌. 
தாங்கள்‌ 


“நாங்கள்‌ களிமண்‌; நீர்‌ 
உருவாக்குகிறவர்‌, நாங்கள்‌ 

உமது கரத்தின்‌ கிரியை" 
இஸ்ரவேல்‌  ஜனத்தார்‌ 
பணிவோடு சொல்லுகிறார்கள்‌. 


அனைவரும்‌. 
தீட்டானவர்களைப்போலவம்‌, உலர்ந்த 
இலைகளைப்போலவும்‌ இருந்தாலும்‌, 
கர்த்தரே தங்களை உருவாக்குகிறவர்‌ என்று 
விசுவாசத்தோடு சொல்லுகிறார்கள்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தாங்கள்‌ களிமண்ணாகமிருப்பதினால்‌, 
கர்த்தர்‌ தங்களை 

உருவாக்குவார்‌ 

தங்களுக்கு 

கொடுப்பார்‌ என்றும்‌ எதிர்பார்க்கிறார்கள்‌. 
தாங்கள்‌ அசுத்தமானவர்களாகவும்‌, 
தீட்டானவர்களைப்போலவும்‌ இருந்தாலும்‌, 
தாங்கள்‌ அனைவரும்‌ கர்த்தருடைய 
காரத்தின்‌ கிரியைகளாகயிருப்பதாகவும்‌, 
கர்த்தரே தங்களை உருவாக்குகிறவர்‌ 
என்றும்‌ நம்பிக்கையோடு சொல்லுகிறார்கள்‌. 


உமது கிருபை 
என்றுமுள்ளது; உமது கரத்தின்‌ கிரியைகளை 
நெகிழவிடாதிருப்பீராக" (சங்‌ 138:8). 


அவர்கள்‌ 

ப பனகளாககிய கார்கள்‌ 

பிள்ளைகள்‌ 

கர்த்தரிடத்தில்தான்‌ விசாரிக்க வருவார்கள்‌. 

கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள்‌, கர்த்தரிடத்தில்‌ 

விசாரிக்காமல்‌, வேறு யாரிடத்தில்‌ போய்‌ 

விசாரிப்பார்கள்‌ என்று, இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
வேதனையோடு கேட்கிறார்கள்‌. 


"அவர்கள்‌. உங்களை நோக்கி: 
அஞ்சனம்‌. பார்க்கிறவர்களிடத்திலும்‌, 
முணுமுணென்று ஒதுகிற குறிகாராடத்திலும்‌ 
விசாரியுங்கள்‌ என்று சொல்லும்‌ போது, 
ஜனங்கள்‌ தேவனிடத்தில்‌ 
விசாரிக்கவேண்டிய தல்லவோ? 
உமிருள்ளவர்களுக்காகச்‌ செத்தவர்களிடத்தில்‌ 
விசாரிக்கலாமோ?" (ஏசா 8:19). 


(சங்‌ 1924) 
சங்கீதக்காரர்‌ சொல்லுவதுபோல, இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாரும்‌, “நாங்கள்‌ உம்முடையவர்கள்‌” 
என்று கர்த்தரிடத்தில்‌ சொல்லுகிறார்கள்‌. 
ஆகையினால்‌ கர்த்தர்‌ தாமே தங்களை 
இரட்சிக்க வருமாறு பயபக்தியோடு 
விண்ணப்பம்பண்ணுகிறார்கள்‌. 





f= FTE 
TT 


கர்த்தர்‌ தங்களுடைய பாவங்களை 
மன்னிக்கவேண்டுமென்றும்‌, தம்முடைய 
கோபத்தை நீக்கிக்கொள்ளவேண்டுமென்றும்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ கர்த்தரிடத்தில்‌ 
விண்ணப்பம்பண்ணுகிறார்கள்‌. “கர்த்தாவே, 
அதிகமாய்க்‌ கடுங்கோபங்கொள்ளாமலும்‌, 
என்றைக்கும்‌. அக்கிரமத்தை 
நினைத்துக்கொள்ளாமலும்‌ இருப்பீராக; 
இதோ, பாரும்‌, நாங்கள்‌ அனைவரும்‌ 
உம்முடைய ஜனங்களே" (ஏசா 643 


பாவங்களை 
தங்களோடு 
ஒப்புரவாகவேண்டுமென்று இஸ்ரவேல்‌ 
ஜனத்தார்‌ ஜெரிக்கிறார்கள்‌ கர்த்தர்‌ 
தங்களோடு ஒப்புரவானால்‌, தங்களுடைய 
இருதயம்‌ ஆறுதலடைந்திருக்கும்‌ என்றும்‌, 
தங்களுக்கு சந்தோஷமும்‌ சமாதானமும்‌ 
உண்டாயிருக்கும்‌ என்று நினைக்கிறார்கள்‌. 
தாங்கள்‌ கர்த்தருடைய 
ஜனமாயிருக்கும்போது, தங்களுக்கு 
உபத்திரவம்‌ தொடர்ந்தாலும்‌, அதையும்‌ 
சகித்துக்கொள்ள ஆயத்தமாயிருக்கிறார்கள்‌. 
கர்த்தர்‌ தங்கள்மீது 
கடுங்கோபமாமிருக்கக்கூடாது என்பதே 
அவர்களுடைய விருப்பம்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
கோபத்தை அகத்திபோட்டாக்‌. தங்களுக்கு 
ஒரு துன்பமும்‌, உபத்திரவமும்‌ வராது என்று 
உறுதியாய்‌ நம்புகிறார்கள்‌. 
வரக்கூடாது 
தங்களுடைய 
நினைத்துக்கொள்ளாமல்‌, 
அவற்றை மன்னிக்கவேண்டும்‌. அவர்களோடு 
ஒப்புரவாகி, அவர்களை தம்முடைய 
ஜனங்களாக ஏற்றுக்கொள்ளவேண்டும்‌. 
பிதா தன்னுடைய 
அன்பாகமிருந்து. 
குற்றங்களையும்‌ 
மன்னிப்பதுபோல, 
தங்களை 
அங்கீகரித்து 


ஒரு 
பிள்ளைகளிடத்தில்‌ 
பிள்ளைகளின்‌ 
குறைகளையும்‌ 
தங்களுடைய பரமபிதாவும்‌, 
பிள்ளைகளாக 


இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 
விண்ணப்பம்பண்ணுகிறார்கள்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ இப்போது 
மிகுந்த வேதனையிலும்‌, துக்கத்திலும்‌, 
துன்பத்திலும்‌ இருக்கிறார்கள்‌. அவர்களுக்கு 
பேரிழப்பு உண்டாயிருக்கிறது. “உமது பரிசுத்த 
பட்டணங்கள்‌ வனாந்தரமாயின; சீயோன்‌ 
வனாந்தரமாயிற்று; எருசலேம்‌ 
பாழாய்க்கிடக்கிறது' (ஏசா 6410) என்று 
சொல்லி, கர்த்தரிடத்தில்‌ அழுது 
புலம்புகிறார்கள்‌. 
கல்தேயர்கள்‌ யூதாவின்‌ பட்டணங்களை 
அழித்துப்போட்டார்கள்‌. இஸ்ரவேல்‌. 
ஜனத்தாரை பாபிலோன்‌ தேசத்தார்‌ தங்கள்‌ 
தேசத்திற்கு சிறைப்பிடித்துக்‌ 
கொண்டுபோய்விட்டார்கள்‌. கர்த்தருடைய 
பரிசுத்த. பட்டணங்களெல்லாம்‌ 
வனாந்தரங்களைப்போல இருக்கிறது. 
யூதாவின்‌ பட்டணங்கள்‌ பரிசுத்த 
பட்டணங்கள்‌ என்று அழைக்கப்படுகிறது. 
எருசலேமின்‌ 
தேவாலயத்திலுள்ளவர்கள்‌ கர்த்தருடைய 
ஆசாரியர்கள்‌. அவர்கள்‌ யூதாவின்‌ 
பட்டணங்கள்‌ அழிந்துபோயிருப்பதைப்‌ பார்த்து, 
கர்த்தரிடத்தில்‌ அழுது புலம்புகிறார்கள்‌. 
சீயோனும்‌ வனாந்தரமாயிற்று 
தாவீதின்‌ நகரம்‌. ஒரு 
சிறப்போடிருந்த - 
இப்போது வனாந்தரமாயிற்று. 
பாழாய்க்கிடக்கிறது. எருசலேம்‌ அழகான 
நகரம்‌. ஆனால்‌ இப்போது, முழுஉலகத்திற்கு 
முன்பாக எருசலேம்‌ நகரம்‌ மகிமையிழந்து 
பாழாய்க்கிடக்கிறது. 
யூதாவின்‌: 
பாழாய்க்கிடப்பதுபோல 
ஆலயமும்‌ பாழாய்க்கிடக்கிறது. 
பிதாக்கள்‌ உம்மைத்‌ துதித்த 
எங்களுடைய 
வப்‌! 
ஸ்தானங்களெல்லாம்‌. 
என்று சொல்லி 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ கர்த்தரிடத்தில்‌ அழுது 
புலம்புகிறார்கள்‌. கர்த்தருடைய தேவாலயம்‌. 
அக்கினிக்கு. இரையானது அவர்களுக்கு 
மிகுந்த வேதனையைக்‌ கொடுக்கிறது. 
தேவாலயம்‌ யூதர்களுக்கு பரிசுத்தமானது. 
அது  மகிமையானது. 
தேவாலயத்தின்‌ அழகு. 
கர்த்தருடைய ஆலயம்‌ 
இரையாகி பாழாய்க்கிடக்கிறது. 





i FTE 
TT 


இஸ்ரவேல்‌ ஜனத்தாரின்‌. மக்‌ 
த்‌ த்திற்‌ 


துதிக்கும்‌ துதிப்பாடல்களைப்‌ பாடினார்கள்‌. 
ஆனால்‌ இப்போதோ தேவாலயம்‌ அக்கினிக்கு 
இரையாகி பாழாய்க்கிடக்கிறது. 
தேவாலயத்தின்‌ ஒவ்வொரு. பகுதியும்‌ 
பரிசுத்தமானது. இஸ்ரவேல்‌ ஜனத்தாருக்கு 
அவையெல்லாம்‌ இன்பமான 
ஸ்தானங்களாயிருந்தது. அவை இப்போது. 
பாழாய்க்‌ கிடக்கிறது. மகிமை நிரம்பிய 
இடத்தில்‌ இப்போது சாம்பலும்‌, தூசியும்‌, 
இடிபாடுகளும்‌ கிடக்கிறது. 
தேவாலயத்திலுள்ள 
பணிமுட்டுக்களையெல்லாம்‌ பாபிலோன்‌ 
தேசத்தார்‌. தங்கள்‌ தேசத்திற்கு தூக்கிக்‌ 
கொண்டு போய்விட்டார்கள்‌. தேவாலயத்தின்‌ 
பலிபீடங்களை இடித்துப்போட்டார்கள்‌. ஒரு 
காலத்தில்‌ இஸ்ரவேல்‌ புத்திரர்கள்‌, 
ஓய்வுநாளை பரிசுத்தமாய்‌ ஆசரித்து, 
தேவாலயத்திற்கு வந்து ர்த்தருக்‌ 
பலிகளைச்‌ செலுத்தினார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ தேசத்திலே 
ஆசரிக்கப்படவில்லை. 
தேவாலயத்திலே 
பண்டிகைகளை  ஆசரிப்பது வழக்கம்‌. 
ஆனால்‌ இப்போதோ அங்கே பண்டிகைகளும்‌ 
ஆசரிக்கப்படவில்லை, ஒய்வநாட்களும்‌, 
பண்டிகை நாட்களும்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
இன்பமான நாட்களாயிருந்தது. 
அவர்களுடைய சந்தோஷம்‌ அவர்களை விட்டு 
நீங்கிப்போயிற்று தேவாலயத்திலே இப்போது 
ஒய்வுநாளும்‌ ஆசரிக்கப்படவில்லை, பண்டிகை 
நாளும்‌ ஆசரிக்கப்படவில்லை. 


கர்த்தரிடத்தில்‌. 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
தங்களுடைய வேதனைகளை யெல்லாம்‌ 


சொல்லுகிறார்கள்‌. 
புலம்புகிறார்கள்‌. 


வருத்தப்பட்டு அழுது. 
(கிறார்கள்‌. தங்களுக்கு இவ்வளவு 
நெருக்கங்களும்‌, வேதனைகளும்‌ 
வந்திருக்கிறபோதிலும்‌, கர்த்தர்‌ தங்களுக்கு 
உதவிசெய்யாமல்‌ மவுனமாயிருக்கிறார்‌ என்று 
அவரிடத்தில்‌: முறையிடுகிறார்கள்‌. 
"கர்த்தாவே, இவைகள்‌ இப்படியிருந்தும்‌ 
அடக்கிக்கொண்டிருப்பீரோ? மவனமாயிருந்து. 

எங்களைச்‌ 
" (ஏசா 6412) என்று 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சத்துருக்கள்‌ கர்த்தருடைய 
பிள்ளைகளை நெருக்குகிறார்கள்‌, 
ஒடுக்குகிறார்கள்‌, வேதனைப்படுத்துகிறார்கள்‌. 
ஆனாலும்‌ இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ தங்கள்‌ 
சத்துருக்களுக்கு விரோதமாய்‌ ஒன்றும்‌ 
செய்யாமல்‌ அமைதியாயிருக்கிறார்கள்‌. 
பழிவாங்குதல்‌ கர்த்தருக்குரியது என்றும்‌, 
அது தங்களுக்குரியதல்ல என்றும்‌ தீர்மானம்‌. 
செய்து, கர்த்தருடைய உதவிக்காக 
அமைதியாகவும்‌, பொறுமையாகவும்‌ 
காத்திருக்கிறார்கள்‌. 

கர்த்தருடைய னங்கள்‌ 
துன்பப்படும்போது. அவருடைய மகிமைக்கு 
களங்கமுண்டாகிறது. கர்த்தருடைய மகிமை 
சேதப்படுகிறது. தம்முடைய மகிமைக்கு 
சேதமுண்டாகும்போது, கர்த்தர்‌ 
அமைதியாயிருக்கமாட்டார்‌ என்றும்‌, 
தம்முடைய மகிமையை 
களங்கப்படுத்தியவர்களை கர்த்தர்‌ 
பழிவாங்குவார்‌ என்றும்‌ ஸ்ரவேல்‌. 
ஜனத்தார்‌ எதிர்பார்க்கிறார்கள்‌. கர்த்தர்‌ 
மவுனமாயிராமல்‌, தம்முடைய 
நாமமகிமைக்காக பேசுவார்‌. என்று 
அவருடைய பிள்ளைகள்‌ ஜெபத்தோடு 
எதிர்பார்த்துக்‌ காத்துக்கொண்டிருக்கிறார்கள்‌. 

கர்த்தர்‌ என்ன பேசவேண்டும்‌ என்று, 
அவருடைய பிள்ளைகள்‌ அவரிடத்தில்‌ 
சொல்லவில்லை. கர்த்தர்‌ மவனமாயிராமல்‌, 
தமக்கு சித்தமானதை பேசவேண்டும்‌ 
ன அவர்கள்‌ எதிர்பார்க்கிறார்‌. 

தம்முடைய ர்த்‌ 


அடக்கிக்கொள்ளக்கூடாது. 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ எதிர்பார்க்கிறார்கள்‌. 


'யிராநேயும்‌,. 
மவுனமா। நை 


(சங்‌ 831). கர்த்தர்‌ 


தம்முடைய 
நியாயந்தீர்க்கவேண்டும்‌. 
கர்த்தருடைய 
எதிர்பார்க்கிறார்கள்‌. 
வார்த்தையினால்‌, 
நெருக்கங்களிலும்‌ இருக்கிற 
விடுவிக்கவேண்டுமென்றும்‌. 
ஜனத்தார்‌ எதிர்பார்க்கிறார்கள்‌. 





ழ்‌ யுள 
யாய 


இஸ்ரவேல்‌. 
தேசத்து 


ஜனத்தார்‌ பாபிலோன்‌ 
சிறையிருப்‌ க்கிறார்கள்‌. 
அங்கே அவர்கள்‌ சத்துருக்களால்‌ 
'சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள்‌. இந்த 
சிறுமை தங்கள்‌ பாவங்களினிமித்தமாகவே 
தங்களுக்கு வந்திருக்கிறது என்பதை 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ புரிந்துகொள்கிறார்கள்‌. 
தங்களுடைய அக்கிரமங்களினிமித்தமாய்‌, 
கர்த்தர்‌ தங்கள்மீது கோபப்பட்டு, தங்‌ 
சிறுமைப்படுத்துகிறார்‌ 
அறிந்துகொள்கிறார்கள்‌. 
கர்த்தருடைய 
இரக்கத்திற்காகவும்‌ 
ஆனால்‌ கர்த்தரோ. 
கிருபையையும்‌, 


கிருபைக்காகவும்‌, 
எதிர்பார்க்கிறார்கள்‌. 
அவர்களுக்கு 
இரக்கத்தையும்‌ 
காண்பிக்காமல்‌ மவனமாயிருப்பதாகவும்‌, 
தங்களை இன்னும்‌ அதிகமாய்‌. 
சிறுமைப்படுத்துவதாகவும்‌ அவர்களுடைய 
இருதயத்தில்‌ தோன்றுகிறது. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தங்களுடைய மனதில்‌ பட்டதை கர்த்தருடைய 
பிள்ளைகள்‌ அடக்கிக்கொள்ளாமல்‌, 
அவரிடத்தில்‌ விண்ணப்பம்பண்ணுகிறார்கள்‌. 
“மவனமாயிருந்து அதிகமாய்‌ எங்களை 
சிறுமைப்படுத்துவீரோ” என்று கேட்கிறார்கள்‌. 


கர்த்தர்‌ 
மவனமாயிருக்கமாட்டார்‌. அவர்‌ 
பிள்ளைகளுக்காக பேசுவார்‌. 
பிள்ளைகள்‌ அவருடைய 
நம்புகிறார்கள்‌. தங்களுக்கு 
சிறுமையும்‌ வந்திருக்கும்போது, கர்த்தர்‌ 
மவனமாயிருக்கமாட்டார்‌ என்றும்‌, 
இனிமேலும்‌ அடக்கிக்கொண்டிருக்கமாட்டார்‌ 
என்றும்‌ எதிர்பார்க்கிறார்கள்‌. தங்களுக்கு 
எந்திர உபத்திரவம்‌ லேசானது என்றும்‌, 
தங்களைவிட்டு சீக்கிரத்தில்‌ 
நீங்கிப்போகும்‌ என்றும்‌ எதிர்பார்க்கிறார்கள்‌. 
கர்த்தரை நம்புகிறவர்கள்‌ ஒருபோதும்‌ 
வெட்கப்பட்டுப்போகமாட்டார்கள்‌.. 


எப்போதும்‌ 
ம 
கர்த்தருடைய 
வார்த்தையை 
நெருக்கமும்‌ 





f= THE 
TT 


ஏசாயா தீர்க்கதரிசி கர்த்தருடைய 
செய்தியை தீர்க்கதரிசனமாய்ச்‌ சொல்லுகிறார்‌. 
பாபிலோன்‌ தேசத்து சிறையிருப்பிலிருக்கிற 
ஜனங்களுக்கு விடுதலை 
என்பதே, ஏசாயாவின்‌ 
மேலும்‌ அவர்கள்‌ 
மறுபடியும்‌. 
அவர்களை 
என்றும்‌ 
சொல்லுகிறார்‌. 
ஏசாயாவின்‌ சுவிசேஷ தீர்க்கதரிசனம்‌ 
முடிவுக்கு வருகிறது. ஏசாயா புஸ்தகத்தின்‌ 
கடைரி இரண்டு அதிகாரத்தில்‌ புதிய 
வானத்தையும்‌, புதிய பூமியையும்‌ பற்றி 
தீர்க்கதரிசனமாய்ச்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
இந்த தீர்க்கதரிசனம்‌ நிறைவேறப்போகும்‌. 
காலத்திற்காக நாம்‌ வலாய்க்‌ 
காத்துக்கொண்டிருக்கிறோம்‌. 
வரப்போகிற ்‌ 
தீர்க்கதரிசிகள்‌ 
சொன்னதுபோல, 
தீர்க்கதரிசனம்‌ சொல்லுகிறார்‌ 


ஆசீர்வதிப்பார்‌ 


ல தக்கன்‌ 


உங்களுக்கு உண்டான கிருபையைக்‌ 
்‌ தீர்க்கதரிசன ஞ்சொன்ன 

இந்த இரட்சிப்பைக்‌ குறித்துக்‌ 

ஆராய்ந்து பரிசோதனை 
பண்ணினார்கள்‌; தங்களிலுள்ள கிறிஸ்துவின்‌ 


ன்ன துலித்திப்‌ ஜ்‌ 
, குறித்தாரென்பதையும்‌, 
லத்தின்‌ விசேஷம்‌ 

ஆராய்ந்தார்கள்‌” 
(பேது 1:10,11) 

யூதர்கள்‌. கர்த்தரை 
ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகையினால்‌ 
கர்த்தர்‌ யூதர்களைத்‌ தள்ளிவிட்டு 
புறஜாதியாரை தம்மிடத்தில்‌ அழைக்கிறார்‌. 
பழைய ஏற்பாட்டில்‌ சொல்லப்பட்ட இந்த 
தீர்க்கதரிசனத்தை, புதிய ஏற்பாட்டு 
ஊழியக்காரர்கள்‌, பல. டங்களில்‌ 
மேற்கோளாக எடுத்துச்‌ சொல்லுகிறார்கள்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அப்பொழுது பேதுரு பேசத்தொடங்கி: 
தேவன்‌ பட்சபாதமுள்ளவரல்ல என்றும்‌, எந்த 
ஜனத்திலாயினும்‌ அவருக்குப்‌ பயந்திருந்து 
நீதியைச்‌ செய்கிறவன்‌ எவனோ அவனே 
அவருக்கு உகந்தவன்‌ என்றும்‌ நிச்சயமாய்‌ 
அறிந்திருக்கிறேன்‌. எல்லாருக்கும்‌. 
கர்த்தராயிருக்கிற இயேசுகிறிஸ்துவைக்‌. 
கொண்டு அவர்‌ சமாதானத்தைச்‌ 
சுவிசேஷமாய்க்‌ கூறி, இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
அனுப்பின வார்த்தையை 
அறிந்திருக்கிறீர்களே' (அப்‌ 10:34-36) 
"அன்றியும்‌ தீர்க்கதரிசிகளின்‌ புஸ்தகத்திலே” 
(அப்‌ 13:40) 


ன்‌ 2] க்‌ 
பிரசங்கமாகிய என்‌ சுவிசேஷத்தின்படியே 
உங்களை ஸ்திரப்படுத்த வல்லவரும்‌, தாம்‌ 
ஒருவரே ஞானமுள்ளவருமாயிருக்கிற 
தேவனுக்கு இயேசுகிறிஸ்துவின்‌ மூலமாய்‌ 
என்றென்றைக்கும்‌ மகிமை உண்டாவதாக. 
ஆமென்‌" (ரோம 16:26,27). 
சுவிசேஷத்தின்‌ 
புறஜாதியாரும்‌ 
(ஏசா 651). 
அலிசுவாசத்தினிமித்தமாயும்‌, 
முரட்டாட்டத்தினிமித்தமாயும்‌, கர்த்தர்‌ 
அவர்களை ஒதுக்கி தள்ளிவிடுகிறார்‌ 
7). கர்த்தருக்கு மீதமானவர்கள்‌ 
இரட்சிக்கப்பட்ட, சுவிசேஷ சபையிலே 
சேர்த்துக்கொள்ளப்படுவார்கள்‌ 
-10). 


அழைப்புக்கு 
செவிகொடுப்பார்கள்‌ 
யூதர்களுடைய 


தேவனுடைய  நியாயத்தீர்ப்புகளினால்‌, 
யூதர்கள்‌ கர்த்தருடைய ராஜ்யத்திலிருந்து 
தள்ளிவிடப்படுகிறார்கள்‌ (ஏசா 65:1-16) 
கர்த்தருடைய சபைக்கு. சந்தோஷமும்‌ 
ஆசிீர்வாதங்களும்‌ வாக்குப்பண்ணப்‌ 
பட்டிருக்கிறது (ஏசா 65117 -25). 


யூதர்கள்‌ க யடகக்க்‌ 
விடுவிக்கப்பட்டு தங்கள்‌ தேசத்திற்கு திரும்பி 
வருகிறார்கள்‌. யூதர்களில்‌ கர்த்தரை 
நம்புகிறவர்களும்‌, அவரை நம்பாதவர்களும்‌ 
கலந்திருக்கிறார்கள்‌. அதுபோலவே யூதர்களில்‌ 
கர்த்தருக்குப்‌ பயப்படுகிறவர்களும்‌, 
பயப்படாதவர்களும்‌ கலந்திருக்கிறார்கள்‌. 
கர்த்தர்‌ இவர்களுக்குள்‌ வித்தியாசம்‌ 
காண்பிப்பார்‌. கர்த்தருக்குப்‌ பயந்தவர்கள்மீது 
அவருடைய ஆசீர்வாதமும்‌, அவரை 
விசுவாசியாமல்‌, அவருக்குப்‌ 
பயப்படாதவர்கள்மீது கர்த்தருடைய கோபமும்‌ 
வரும்‌. 





i FTE ஏசாயா 
TT 


பக்தியுன்ன புறஜாதியாரும்‌, 


பக்தியில்லாத யூதரும்‌ 
ஏசா 651-7 


ஏசா 651. என்னைக்குறித்து. 
விசாரித்துக்‌ கேனாதிருத்தவர்கனாலே 
தேடப்பட்டேன்‌; என்னைத்‌. 
தேடாதிருந்தவர்களாலே. 
கண்டறியப்பட்டேன்‌; என்னுடைய 
நாமம்‌ வினங்காதிருந்த ஜாதியை 
நோக்கி: இதோ, இங்கே இருக்கிறேன்‌ 
என்றேன்‌. 


ஏசா 65:2. நமைல்லாத வழியிலே. 
தங்கள்‌ தினைவுகனின்படி நடக்கிற 
முரட்டாட்டமான  ஜணத்தண்டைக்கு. 
நான்‌ முழுவதும்‌ என்‌ கைகளை 
நீட்டினேன்‌. 


ஏசா 65:3. அந்த ஜனங்கள்‌ என்‌ 
சுந்நிதியிலே நித்தம்‌ எனக்குக்‌ 
கோபமுண்டாக்கி, தே௱ட்டங்களிலே. 
பலியிட்டு, செங்கற்களின்மேல்‌. 
தூபங்காட்டி, 


ஏசா 65:4. 
உட்கார்ந்து, 
இராத்தங்கி, 
தின்று, தங்கள்‌ 

அருவருப்பானவைகளின்‌' 


வைத்திருத்து: 


ஏசா 855. நீ உன்‌ மட்டிலிரு, என்‌ 
சமீபத்தில்‌ வராதே, 
உன்னைப்பார்க்கிலும்‌ நான்‌ பரிசுத்தன்‌ 
என்று ஸ்‌ 
(இவர்கள்‌: 
புகையும்‌, நான்முழுது। 
அக்கினியுமாயிருப்பார்கள்‌. 

அது எனக்கு 


இதோ, 
முன்பாக எழுதியிருக்கிறது; 
நாண்‌... மவுனமாமிராமல்‌ சரிக்குச்‌ 
சமிக்கட்டுவேன்‌.. 


ிரே தக்குழிகளண்டையில்‌. 
ன ஸ்தலங்களில்‌ 
பன்றியிறைச்சியைத்‌ 
பாத்திரங்களில்‌. 
ஆணத்தை 


ஏசா 658. 


ஏசா 65:7. உங்கள்‌ அக்கிரமங்களுக்கும்‌. 
மலைகளில்‌ தூபங்காட்டி, மேடைகளின்‌ 
மேல்‌ என்னை நிந்தித்த உங்கள்‌ 
யிதாக்களூுடைய  அக்கிரமங்களுக்கும்‌. 


- விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


தக்கதாக. அவர்கள்‌. 
சுரிக்கட்டுவேன்‌; நான்‌ அவர்கள்‌ 
முத்தின செய்கையின்‌ பலனை 
அவர்கள்‌ மடியிலே அனப்பேனென்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


மடியிலே. 


ஏற்பாட்டுக்காலத்தில்‌ 
இமேசகிறி்துவின்‌ சுவிசேஷம்‌ யூதருக்கும்‌, 
புறஜாதியாருக்கும்‌  பிரசங்கிக்கப்படுகிறது. 
யூதர்களோ இயேசுகிறிஸ்‌ துவையும்‌, 
அவருடைய சுவிசேஷத்தையும்‌ 
ஏற்றுக்கொள்ளவில்லை. புறஜாதியாருக்கு 
கிறிஸ்துவின்‌ சுவிசேஷம்‌ அறிவிக்கப்படுகிறது. 
அவர்கள்‌ இயேசுகிறிஸ்துவை 
விசுவாசிக்கிறார்கள்‌. சுவிசேஷத்தை 
ஏற்றுக்கொள்கிறார்கள்‌. புறஜாதியார்‌ 
இரட்சிக்கப்பட்டு, கர்த்தருடைய சபையிலே 
சேர்த்துக்கொள்ளப்படுகிறார்கள்‌. 
'அல்லாமலும்‌ ஏசாயா: என்னைத்‌ 
தேடாதவர்களாலே. கண்டறியப்பட்டேன்‌, 
என்னை விசாரித்துக்கேளாதவர்களுக்கு 
வெளியரங்கமானேன்‌ என்று  தைரியங்‌ 
கொண்டு சொல்லுகிறான்‌.  இஸ்ரவேலரைக்‌ 
கீழ்ப்படியாதவர்களும்‌ 
பேசுகிறவர்களுமாயிருக்கிற 
நாள்முழுவதும்‌ என்‌ 
கைகளை நீட்டினேன்‌. என்று அவன்‌ 
சொல்லியிருக்கிறான்‌" (ரோம 10:20,21) 
கர்த்தர்‌ கொடுத்த சத்தியத்தை, 
ஏசாயா தீர்க்கதரிசி யூதர்கள்‌ மத்தியிலே 
தைரியமாய்ப்‌ பேசுகிறார்‌. யூதர்கள்‌ 
கர்த்தருக்கு கீழ்ப்படியாதவர்கள்‌ என்றும்‌, 
கர்த்தருக்கு விரோதமாக எதிர்த்து 
பேசுகிறவர்கள்‌ என்றும்‌ ஏசாயா 
அவர்கள்மீது குற்றம்‌ சொல்லுகிறார்‌. 
அவர்களுடைய அவிசவாசத்தினிமித்தமாயும்‌, 
கீழ்ப்படியாமையினிமித்தமாயும்‌ இஸ்ரவேல்‌ 
தேசத்தின்மீதும்‌, யூதாவின்‌ 
பட்டணங்கள்மீதும்‌ கோபம்‌ 
வந்தது. 


கர்த்தருடைய 


புறஜாதி ஜனங்கள்‌ இஸ்ரலேலின்‌ 
காணியாட்சிக்குப்‌ புறம்பானவர்கள்‌. அவர்கள்‌ 
மிலும்‌ கர்த்தருடைய சமுகத்திற்கு 
மாமிருந்தார்கள்‌. இப்போதோ அவர்கள்‌ 


வன்‌] 

ம்‌ என்னைத்‌ 

தேடாதிருந்தவர்களாலே கண்டறியப்பட்டேன்‌"' 
(ஏசா 651) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 





i THE 
TT 


அப்போஸ்தலர்‌ பவுல்‌ ஏசாயாவின்‌ 
தீர்க்கதரிசன வாக்கியத்தை, தன்னுடைய 
நிருபத்தில்‌ எழுதும்போது. 'என்னைத்‌ 
தேடாதவர்களாலே. கண்டறியப்பட்டேன்‌, 
என்னை விசாரித்துக்களாதவர்களுக்கு 
'வெளியரங்கமானேன்‌” (ரோம 10:20) என்று 
ஏசாயா சொல்லுவதாக எழுதுகிறார்‌. 


'தேவனற்றவர்களாகயிருந்தார்கள்‌. 
தேடாதவர்களாகயிருந்தார்கள்‌. 
இதுவரையிலும்‌ தேவனைப்பற்றி 
கேட்டதுபில்லை "ஆனால்‌. 
இப்போதோ அவர்கள்‌ கர்த்தரைத்‌ 
தேடுகிறார்கள்‌. அவரைப்பற்றி விசாரித்து 
கேட்கிறார்கள்‌. “என்னை உண்டாக்கினவர்‌ 
எங்கே” என்று இதுவரையிலும்‌ விசாரித்துக்‌ 
கேட்காத ர்‌ 
தேவனைப்பற்றி 
ஆரம்பித்திருக்கிறார்கள்‌. 
புறஜாதியார்‌ தம்மைப்பற்றி விசாரித்து, 


கேட்பது கர்த்தருக்குப்‌ பிரியமாயிருக்கிறது. 
பாவி 


'சந்தோஷமுண்டாயிருக்கும்‌. 

கடல படான்‌ 
கேளாதிருந்தவர்களாலே  தேடப்பட்டேன்‌: 
என்னைத்‌ தேடாதிருந்தவர்களாலே 
கண்டறியப்பட்டேன்‌' என்று கர்த்தர்‌ 
'சந்தோஷமாய்ச்‌ சொல்லுகிறார்‌ 


ஜனங்கள்‌ 
தம்மைப்பற்றி வித்து 
கர்த்தர்‌ மிகவும்‌ 
அவர்கள்‌ தம்மிடத்தில்‌ 
விரும்புகிறார்‌. 


புறஜாதி 
நேடும்போதும்‌, 
கேட்கும்போதும்‌ 
சந்தோஷப்படுகிறார்‌. 
ஜெபம்பண்ணுவதை 
அவர்களை ஆசிர்வதிக்கும்‌. 
ஆசீர்வாதங்களோடு, கர்த்தர்‌ 
அவர்களுடைய விண்ணப்பத்தைக்‌ கேட்கிறார்‌. 
“என்னுடைய நாமம்‌ விளங்காதிருந்த ஜாதியை 
நோக்கி: இதோ, இங்கே இருக்கிறேன்‌ 
என்றேன்‌" (ஏசா 651) என்று 
சந்தோஷமாய்ச்‌ சொல்லுகிறார்‌. 


கர்த்தர்‌ 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இஸ்ரவேலின்‌: 
கர்த்தருக்கும்‌, புறஜாதி 


தேவனாகிய 
ஜனங்களுக்கும்‌. 
நெருக்கமும்‌ 

கர்த்தர்‌ 
புறஜாதியாரோடு பேசுகிறார்‌. புறஜாதியாரும்‌ 
கர்த்தரிடத்தில்‌ ஜெபம்பண்ணுகிறார்கள்‌. இந்த 
ஐக்கியத்தைக்‌ கர்த்தரே ஆரம்பிக்கிறார்‌ 
புறஜாதி ஜனங்கள்‌ தம்மை விசாரித்து 
கேளாதிருந்தாலும்‌, தம்மைத்‌ 
தேடாதிருந்தாலும்‌, அவர்களை கர்த்தரே 
தம்மிடமாகச்‌ சேர்த்துக்கொள்ள 
பிரியப்படுகிறார்‌. அதற்கான காரியங்களை 
கர்த்தரே ஆரம்பித்து வைக்கிறார்‌. 


கர்த்தரைத்‌ தேடுகிறவர்கள்‌ அவரைக்‌ 
கண்டுபிடிப்பார்கள்‌. “என்னைச்‌ 
சிநேகிக்கிறவர்களை நான்‌ சிநேகிக்கிறேன்‌; 
அதிகாலையில்‌ என்னைத்‌ தேடுகிறவர்கள்‌ 
என்னைக்‌ கண்டடைவார்கள்‌" (நீதி 817), 
ஆனாலும்‌ புறஜாதியார்கள்‌. ர்‌ த்‌ 
தேடுவதற்கு முன்பாகவே, 
அவர்களிடம்‌. இதோ, 
இருக்கிறேன்‌” என்று 
கர்த்தரே முதலாவதாக 
அன்புகூருகிறவர்‌. அதன்பின்புதான்‌ 
கர்த்தர்மீது அன்புகூருகிறோம்‌. 
கர்த்தருடைய 
“ஜாதியார்‌ 
பரிசுத்தரைப்பற்றி 
கேள்விப்பட்டதேயில்லை. 
கர்த்தரைப்பற்றி ஒன்றும்‌ 


நாமம்‌ பகவா கரக்க 
இவர்கள்‌ இஸ்ரவேலின்‌ 
இதுவரையிலும்‌ 
அவர்களுக்கு 
தெரியாது. 


கீழ்ப்படிந்ததுமில்லை. ஆனாலும்‌ 
தம்முடைய தெய்வீக கிருபையினாலும்‌, 
அநாதி தீர்மானத்தினாலும்‌, தம்மைப்பற்றிய 
தெய்வீக வெளிப்பாடுகளை, அவர்களுக்குக்‌ 
கொடுக்கிறார்‌. 


கர்த்தர்‌, 


கர்த்தர்‌ நீண்டகாலமாக, 
'த்தாரைப்‌ பார்த்து, “இதோ இங்கே 
க்கிறேன்‌” என்று சொன்னார்‌. ஆனால்‌ 
அவர்களோ கர்த்தருடைய வார்த்தையை 
அசட்டைபண்ணிவிட்டார்கள்‌. கர்த்தரைத்‌ 
தேடவேண்டிய யூதர்கள்‌, அவரைத்‌ 
தேடாமல்‌. அசதியாயிருந்துவிட்டார்கள்‌ 
கர்த்தரிடத்தில்‌ விசாரித்து கேட்கவேண்டிய 
ர்‌, கர்த்தரை விட்டு 
கர்த்தரிடத்தில்‌ 

ஜெபம்பண்ணுவதையும்‌ நிறுத்திவிட்டார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ 





i al 
TT 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தருடைய 
உடன்படிக்கையை  பெற்றுக்கொள்வதற்கு, 
அவர்கள்‌ தங்களை ஆயத்தம்பண்ண 
வேண்டும்‌. அவர்களுடைய பாவங்கள்‌: 
மன்னிக்கப்படவேண்டும்‌. அவர்களுடைய 
பாவங்களை நிவிர்த்தி பண்ணுவதற்கு பலிகள்‌ 
செலுத்தப்படவேண்டும்‌. இதற்காக மோசே 
மலையின்‌ அடியில்‌ ஒரு பலிபீடத்தைக்‌ 
கட்டுகிறார்‌. தேவனுடைய நாமமகிமைக்காக 
இந்தப்‌ பலிபீடம்‌ கட்டப்படுகிறது. 


கர்த்தருடைய உடன்படிக்கையில்‌ 
முதலாவது பகுதியாக, கர்த்தருக்கு ஒரு 
பலிபீடம்‌ கட்டப்படுகிறது. இந்தப்‌ பலிபீடம்‌ 
எல்லா பலிபீடங்களுக்கும்‌ 
அடையாளமாயிருக்கிறது. உடன்படிக்கையை 
இரத்தத்தினால்‌ உறுதிபண்ணவேண்டும்‌. 


மோசே இஸ்ரவேலுடைய பன்னிரண்டு 
கொத்திக்‌ இலக்கத்தின்படியே. 
பன்னிரண்டு தூண்டுகளை நிறுத்துகிறார்‌. 
இந்தத்‌ தூண்கள்‌ இஸ்ரவேல்‌ ஜனத்தாருக்கு 
அடையாளமாயிருக்கிறது. கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாரோடு உடன்படிக்கை பண்ணுகிறார்‌ 
உடன்படிக்கை. பண்ணுகிறவர்‌ கர்த்தர்‌ 
உடன்படிக்கை பண்ணப்படுகிறவர்கள்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
மோசே கட்டின பலிபீடத்தின்‌ ஒரு 
பக்கத்தில்‌ கர்த்தரும்‌, அதன்‌ மற்றொரு, 
பக்கத்தில்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரும்‌ 
இருக்கவேண்டும்‌. இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
அடையாளமாக மோசே பன்னிரண்டு 
தூண்களை நிறுத்தியிருக்கிறார்‌. மோசேயோ 
கர்த்தருக்கும்‌, இஸ்ரவேல்‌ பு்திரருக்கும்‌ 
நடுவே மத்தியஸ்தராய்‌ நிற்கிறார்‌ 
பன்னிரண்டு 


புத்திரர்‌ 
து இருக்கிறார்கள்‌. 
ஒவ்வொரு கோத்திரத்தையும்‌ குறிப்பதற்கு 
ஒவ்வொரு தூண்‌ வீதமாக, மோசே 
பன்னிரண்டு தூண்களை நிறுத்துகிறார்‌. 
ஒவ்வொரு கோத்திரத்தாரும்‌, 
கோத்திரத்திற்குரிய 
அறிந்திருக்கிறார்கள்‌. 
கோத்திரத்தின்‌ மூப்பர்கள்‌, 
கோத்திரத்தின்‌ தூணுக்கு அருகாமையில்‌ 
நிற்கிறார்கள்‌ 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


மோசே இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ 
வாலிபரை அனுப்புகிறார்‌: அவர்கள்‌ சர்வாங்க 
த௲னபலிகளைச்‌ செலுத்துகிறார்கள்‌. அவர்கள்‌ 
கர்த்தருக்குச்‌ 'சமாதானபலிகளாகக்‌ 
காளைகளைப்‌ பலியிடுகிறார்கள்‌ (யாத்‌ 24:5). 


மோசே 
ஆரோனின்‌ 
கர்த்தருடைய 


அனுப்புகிற வாலிபர்கள்‌ 
குமாரர்களாக இருக்கலாம்‌. 

ஊழியம்‌ செய்வதற்காக 
இவர்கள்‌ தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள்‌ 
(யாத்‌ 27:21; யாத்‌ 284), எகிப்து 
தேசத்திலிருந்து புறப்பட்டு, பதினொன்றரை: 
மாதங்களுக்குப்பின்பு, ஒரு கோத்திரம்‌ 
முழுவதும்‌ ஆசாரிய ஊழியம்‌ செய்வதற்காக 
வேறுபிரித்து, பரிசந்தமாக்கப்பட்டிரக்கிறத. 
(யாத்‌ 403: எண்‌ 1:1; 3 


அவர்கள்‌ சர்வாங்க தகனபலிகளைச்‌ 
செலுத்தி, கர்த்தருக்குச்‌ சமாதானபலிகளாகக்‌ 
காளைகளைப்‌ பலியிடுகிறார்கள்‌. பலிகள்‌ 
சம்பந்தமான பிரமாணம்‌ இன்னும்‌ 
கொடுக்கப்படவில்லை. லேவி 147) 
ஆனாலும்‌ ஆதாமின்‌ காலத்திலிருந்து எதைப்‌ 
பலிலிடவேண்டும்‌ என்று ஐனங்களுக்குத 
நெரிந்ிரக்கிறது 


"கர்த்தருக்கு பலிகளை 

ஜனத்தாருடைய 

நிவிர்த்தி பண்ணுகிறார்‌ 

மோசே அந்த இரத்தத்தில்‌: 
ப. பாத்திரங்களில்‌ 


வார்த்து, 
பலிபீடத்தின்மேல்‌ 
தெளிக்கிறார்‌ (யாத்‌ 24:6). 
மோசே அந்த இரத்தத்தைப்‌ 
பலிபீடத்தின்மேல்‌: தெளிக்கிறார்‌ 
பலிபீடத்தின்மேல்‌ தெளிக்கப்படும்‌ இரத்தம்‌ 
உடன்படிக்கையை ஏற்றுக்கொண்டு, அதற்குக்‌ 
கீழ்ப்டிவதற்கு அடையாளமாகும்‌. மோசே 
நியாயப்பிரமாணம்‌ முழுவதையும்‌ வாசிக்கிறார்‌ 
(யாத்‌ 20:1-23:33) உடன்படிக்கையில்‌ எந்த 
மாற்றமும்‌ செய்யப்படாது. தேவனுடைய 
வார்த்தைக்குக்‌ கீழ்ப்டிவதாக இஸ்ரவேல்‌ 
ஜனத்தார்‌. வாக்குப்பண்ணுகிறார்கள்‌ 
(யாத்‌ 24:7). 





i= FTN 
TT 


இப்போதோ 
கிருபைகளை 
வெளிப்படுத்துகிறார்‌. 
கர்த்தரைக்குறித்து விசாரித்து, 
'கேட்காதவர்களாகயிருந்தாலும்‌, அவர்கள்‌ 
கர்த்தரைத்‌ .... தேடாதிருந்தாலும்‌, 
அவர்களுக்கு கர்த்தருடைய நாமம்‌ 
விளங்காதிருந்தாலும்‌, கர்த்தர்‌ அவர்களுக்கு 
தம்மை வெளிப்படுத்துகிறார்‌. புறஜாதி 
ஜனத்தாரிடம்‌, “இதோ, இங்கே நான்‌ 
இருக்கிறேன்‌” என்று சொல்லுகிறார்‌. 


விசுவாசத்தோடு 
மனக்கண்கள்‌ 


நம்மால்‌. 
அவருடைய 
முடியும்‌. 


கர்த்தர்‌ தம்முடைய 
புறதாதியாருக்கு 
அவர்கள்‌ 


நாம்‌ கர்த்தரை 
தேடவேண்டும்‌. நம்முடைய 
பிரகாசமுள்ளதாகமிருந்தால்தான்‌, 
கர்த்தரைத்‌ தரிசிக்க முடியும்‌. 
வார்த்தைகளைப்‌ புரிந்துகொள்ள 


தரிசிக்க முடியாது. இஸ்ரவேல்‌ ஜனத்தாரிடம்‌. 
கர்த்தரை நம்பும்‌ விசுவாசமுமில்லை, கர்த்தர்‌ 
எதிர்பார்க்கிற பரிசுத்தமுமில்லை. 
ஆகையினால்‌ கர்த்தரைத்‌ 
நேடவுமில்லை. விசாரித்து, 
கேட்கவுமில்லை. 


றஜாதியாரோ 


அவர்கள்‌ 
கர்த்தரை 


'துவரையி; 
கர்த்தரைபபற்ி தப கள்‌ 
இஸ்ரவேலின்‌ பரிசுத்தரைப்பற்றிய 
வெளிப்பாடுகள்‌ அவர்களுக்கு இதுவனயிலும்‌ 
கொடுக்கப்படவில்லை. ஆகையின! 
அவர்கள்‌ கர்த்தரைத்‌ த மில்‌! 
அவர்கள்‌ கர்த்தரை விசாரித்து கேட்கவில்லை. 
ஆனாலும்‌ கிருபையுள்ள கர்த்தர்‌ 
புறஜாதி ஜனங்களுக்கு தம்மை 
வெளிப்படுத்த சித்தமுள்ளவராகயிருக்கிறார்‌. 
அவர்களிடத்தில்‌ இதோ, இங்கே 
இருக்கிறேன்‌" என்று கர்த்தர்‌ தாமாகவே 
சொல்லி, அவர்களுக்கு தம்மை 
'வெளிப்படுத்துகிறார்‌. 


தர்கள்‌ நீண்டகாலமாக கர்த்தருக்‌। 
ரண வது தக்கன்‌ த்க்‌ 
கர்த்தருடைய பிள்ளைகள்‌. கர்த்தருடைய 
பிரமாணங்கள்‌ முதன்முதலில்‌ அவர்களுக்கே 
கொடுக்கப்பட்டது. ஆனால்‌ 
கர்த்தருடைய 

கீழ்ப்படியாமல்‌, 

கலகம்பண்ணினார்கள்‌. 

சமுகத்தைவிட்டு 

விலகிப்போய்விட்டார்கள்‌. 

அவர்கள்மீது கோபமானார்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


நலமல்லாத.. வழியிலே தங்கள்‌ 
நினைவுகளின்படி நடக்கிற முரட்டாட்டமான 
ஜனத்தண்டைக்கு நாள்‌ முழுவதும்‌ என்‌ 
கைகளை நீட்டினேன்‌" (ஏசா 65:2) என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. புதிய 
ஏற்பாட்டுக்காலத்திலே யூதர்களும்‌ 
இயேசுகிறிஸ்துவின்‌ சுவிசேஷத்தை 
ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள்‌ 
இயேசுகிறிஸ்துவை தங்கள்‌ மேசியாவாக 
அங்கீகரியாமல்‌, அவரை விட்டு 
விலகிப்போய்விட்டார்கள்‌. 


“இஸ்ரவேலரைக்குறித்தோ: 
கீழ்ப்படியாதவர்களும்‌ எதிர்த்துப்‌ 
பேசுகிறவர்களுமாயிருக்கிற 
ஜனங்களிடத்திற்கு நாள்முழுவதும்‌ 
கைகளை நீட்டினேன்‌. என்று அவன்‌ 
சொல்லியிருக்கிறான்‌” (ரோம 10:21) என்று 
அப்போஸ்தலர்‌ பவுல்‌, ஏசாயா 
தீர்க்கதரிசியின்‌ வார்த்தைகளை தன்னுடைய 
நிருபத்தில்‌ எழுதுகிறார்‌. ஏசாயா தீர்க்கதரிசி 


என்‌ 


ஏற்றுக்கொள்ளாத 
சொல்லுகிறார்‌. 


யூதர்களைப்பற்றிச்‌ 


தர்கள்‌ கர்த்தருடைய 
சமுகந்தைவிட்டு வல்கிப்போனாலும்‌! கர்த்தர்‌ 
அவர்கள்மீது கிருபையும்‌ 
இரக்கமுமுள்ளவராகவே இருக்கிறார்‌. 
அவர்களை தம்மிடத்தில்‌ மறுபடியும்‌ 
அழைத்து வருவதற்காக, கர்த்தர்‌ தாமே. 
அவர்களோடு நேரடியாகப்‌ பேசினார்‌. 
தம்முடைய தீர்க்கதரிசிகள்‌ மூலமாய்ப்‌ 
பேசினார்‌. புதிய ஏற்பாட்டுக்காலத்திலே, 
தம்முடைய ஒரே பேறான குமாரனாகிய 
இயேசுகிறிஸ்து மூலமாயும்‌, அப்போஸ்தலர்கள்‌ 
மூலமாயும்‌ பேசினார்‌. கர்த்தர்‌, இவர்கள்‌ 
மூலமாய்‌, இஸ்ரவேல்‌ ஜனத்தண்டைக்கு, 
நாள்‌ முழுதும்‌ தம்முடைய கைகளை 
நீட்டினார்‌. 





f= THEN 
TT 


நீட்டினார்‌. அவர்கள்‌ தங்கள்‌ பாவங்களுக்கு 
மனந்திரும்பி, தம்மிடத்தில்‌ திரும்பி 
வரும்போது, அவர்களை ஏற்றுக்கொள்ளும்‌ 
வண்ணமாய்‌, கர்த்தர்‌ நாள்‌ 
தம்முடைய கைகளை 
இஸ்ரவேலின்‌ பரிசுத்தர்‌ 
இரக்கமும்‌ நிரம்பியவராக, 
கைகளை நீட்டினார்‌. 


ம தம்முடைய 
தம்முடைய கைகளை 
நீட்டுவதினால்‌, கர்த்தர்‌ சோர்ந்து, 
போகவுரில்லை. களைப்படையவுமில்லை. 
தம்மிடத்தில்‌ வருகிற எல்லோரையும்‌ கர்த்தர்‌ 
ஏற்றுக்கொள்வார்‌. பதினோராம்‌ மணி 
வேளையில்‌ வந்தாலும்‌, அவர்களையும்‌ 
கர்த்தர்‌ புறக்கணிக்கமாட்டார்‌. புறம்பே 
தள்ளிவிடவுமாட்டார்‌. 


இஸ்ரவேல்‌ ஜனத்தாரோ கர்த்தருடைய 
அழைப்பை ஏற்றுக்கொள்ளவில்லை. கர்த்தர்‌ 
தம்முடைய ஜனத்தை கலியாண விருந்திற்கு 
வருமாறு அழைக்கிறார்‌. அவர்களோ 
கர்த்தருடைய கலியாண விருந்திற்கு வர 
மறுத்துவிடுகிறார்கள்‌ 
கர்த்தருடைய 
புறக்கணித்துவிடுகிறார்கள்‌. ங்களுக்‌। 
கேடுண்டாகவே கர்த்தருக்கு விரோதமாய்க்‌ 
கலகம்பண்ணுகிறார்கள்‌. த. உலகத்தில்‌. 
கர்த்தர்‌ யாரையும்‌ வெறுத்து 
ஒதுக்குவதில்லை. தம்மிடத்தில்‌ வருகிற 
யாரையும்‌ அவர்‌ புறம்பே தள்ளுவதுமில்லை. 
குர்த்தரைவிட்டுத்‌ தூரமாய்‌ 
விலகியிருக்கிறவர்கள்‌. அவர்களாகவே 
கர்த்தரைவிட்டு விலகிப்போவார்கள்‌. 
கர்த்தர்‌ அவர்களை ஏற்றுக்கொள்ளாமல்‌ 
புறக்கணிக்கவில்லை. அவர்கள்தான்‌. 
கர்த்தருடைய அழைப்பை ஏற்றுக்கொள்ளாமல்‌, 
அவரைப்‌ புறக்கணித்து, அவரை விட்டுத்‌ 
தூரமாய்‌ விலகிப்போய்விட்டார்கள்‌. 

கர்த்தருக்கு விரோதமாய்க்‌. 
கலகம்பண்‌ ணுகிறவர்கள்‌ தங்களுடைய 
சுயசித்தத்திற்கும்‌, சுயவிருப்பத்திற்கும்‌ 
முக்கியத்துவம்‌ கொடுப்பார்கள்‌. தங்களுடைய 
வழி நல்லதா, கெட்டதா என்பதையெல்லாம்‌. 
யோசித்துப்‌ பார்க்கமாட்டார்கள்‌. தங்களுடைய 
மனதிற்கு எது சரி என்று படுகிறதோ, 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அதை செய்ய முன்வருவார்கள்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய மனதை இஸ்ரவேல்‌ ஜனத்தாருக்கு 
வெளிப்படுத்தினார்‌. தம்முடைய சித்தம்‌ என்ன 
என்பதையும்‌, தம்முடைய விருப்பமும்‌, 
திட்டமும்‌ என்ன என்பதையும்‌ கர்த்தர்‌ 
அவர்களுக்கு எடுத்துச்‌ சொன்னார்‌. 


அவர்களோ தங்கள்‌ நினைவுகளின்படி 

நடக்க தீர்மானிக்கிறார்கள்‌. கர்த்தருடைய 

விருப்பத்திற்கும்‌ சித்தத்திற்கும்‌ 

செவிகொடுக்க மறுக்கிறார்கள்‌. கர்த்தர்‌ 

சொல்லும்போது, 

தங்கள்‌ 

நினைவுகளின்படி நடக்கிற முரட்டாட்டமான 

ஜனம்‌' (ஏசா 65:2) என்று சொல்லுகிறார்‌. 

இவர்கள்‌ தங்களுடைய மனதிற்கு 
பிரியமானதைத்தான்‌ செய்வார்கள்‌. 


தங்களுடைய சுயவிருப்பத்தையும்‌, 
குயசித்தத்தையும்‌ செய்ய நினைக்கிறவர்கள்‌ 
கர்த்தருக்கு 'விரோதமாய்க்‌ 
கலகம்பண்ணுகிறார்கள்‌. அவர்கள்‌ 
தேவனுடைய பரிசுத்த ஆலியை 
விசனப்படுத்துகிறார்கள்‌. கர்த்தருக்கு 
சிநேகிதராயிருக்க வேண்டிய யூதர்கள்‌, 
அவருக்கு சத்துருக்களாயிருக்கிறார்கள்‌. 
அவர்களே குர்த்தரைவிட்டுப்‌ 
பிரிந்துபோயிருக்கிறார்கள்‌. அவர்களே 
கர்த்தருக்கு விரோதமாய்க்‌ 
குலகம்பண்ணுகிறார்கள்‌. அவர்களே 
கர்த்தரை தங்களுடைய சத்துருவாகப்‌ 
பாவிக்கிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ ஜனத்தாரும்‌ கர்த்தருக்கு 
விரோதமாய்ப்‌ பாவம்‌ செய்கிறாள்‌ 
அவர்களுடைய முற்பிதாக்களும்‌ கர்த்தருக்கு 
விரோதமாய்ப்‌ பாவம்செய்நார்கள்‌. 
அவர்களுடைய பாவங்களும்‌ அக்கிரமங்களும்‌ 
மிகவும்‌ அதிகமாயிருந்தது. 


“உங்கள்‌ க்கிரமங்களுக்கும்‌ 
மலைகளில்‌ தூபங்காட்டி, பைகளில்‌ பேன்‌ 
என்னை நிந்தித்த உங்கள்‌ பிதாக்களுடைய 
அக்கிரமங்களுக்கும்‌ தக்கதாக அவர்கள்‌ 
மடியிலே சரிக்கட்டுவேன்‌: நான்‌ அவர்கள்‌ 
முந்தின செய்கையின்‌ பலனை அவர்கள்‌ 
அளப்பேனென்று கர்த்தர்‌ 
(ஏசா 634) இதன்‌ 
கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌. 

ஜனங்களை ஒதுக்கி தள்ளிவிடுகிறார்‌. 





i= FTE 
ETT 


யூதர்களுடைய முற்பிதாக்கள்‌ 
விக்கிரகங்களை ஆராதித்தார்கள்‌. இது 
அவர்களுடைய அக்கிரமங்கள்‌. 
விக்கிரகங்களை ஆராதனை செய்து 
கர்த்தருக்கு கோபமூட்டினார்கள்‌. கர்த்தரை 
நிந்தித்தார்கள்‌. கர்த்தர்‌ அவர்களுடைய 
அக்கிரமங்களினிமித்தமாய்‌, 
பாபிலோன்‌ 
சிறையிருப்புக்குட்படுத்தினார்‌. 
தேசத்து. சிறையிருப்பிலே, தம்முடைய 
ஜனங்கள்‌, தங்களுடைய பாவங்களுக்கு 
மனந்திரும்புவார்கள்‌ என்றும்‌ 
விக்கிரகாராதனையை விட்டு விலகி தம்மை 
மாத்திரமே சேவிப்பார்கள்‌ என்றும்‌ கர்த்தர்‌ 
எதிர்பார்த்தார்‌. 
அவர்களோ 
தகவலை, 
அவர்கள்‌ தங்கள்‌ இருதயத்திலும்‌ ஆவியிலும்‌ 
குணமடையவில்லை. யூதர்களுக்கு 
பிரச்சனைகளுக்கு மேல்‌ பிரச்சனைகள்‌: 
உண்டாயிற்று. அவர்களுடைய த்த 
அழிவுக்குமேல்‌ அழிவு 
அவர்களுடைய அழிவுகளுக்கு அவர்களே 
காரணம்‌. தங்கள்‌ 
பாவங்களினிமித்தமாய்‌ யூதர்கள்‌ தங்களுக்குத்‌ 
தாங்களே சாபங்களை 
வருவித்துக்கொண்டார்கள்‌. 
சிறைவிருபபக்கப்‌ பின்பு யூதர்கள்‌ 
விக்கிரகாராதனை செய்யாமல்‌ 
கர்த்தரிடத்திற்கு திரும்பி வந்தார்கள்‌. 
ஆனாலும்‌ அவர்களில்‌ அநேகர்‌ அந்நிய 
ஸ்திரீகளை  விவாகம்பண்ணியிருந்தார்கள்‌.. 
அவர்களுடைய பாவம்‌ மேலும்‌ அதிகரித்தது. 
அவர்கள்‌ மறுபடியுமாய்‌ கர்த்தரைவிட்டு 


புறக்கணித்துவிட்டார்கள்‌. 
பலியிட்டார்கள்‌ 
தூபங்காட்டினார்கள்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


விக்கிரகாராதனையும்‌, கர்த்தருக்கு 
விரோதமாய்‌ கலகம்பண்ணுவதும்‌ நலமல்லாத 
வழிகள்‌ என்று யூதருக்கு நன்றாகத்‌ தெரியும்‌. 
ஆனாலும்‌ தங்கள்‌ நினைவுகளின்படி 
நடக்க வேண்டும்‌ என்று தீர்மானித்து, 
அவர்கள்‌ நலமல்லாத வழிகளிலே. 
நடந்தார்கள்‌. அவர்கள்‌ கர்த்தருக்கு 
விரோதமாய்க்‌ கலகம்பண்ணுகிற 
முரப்டாட்டமுள்ள ஜனங்கள்‌. இஸ்ரவேல்‌ 
ஜனத்தார்‌ தேவனுக்கு விரோதமாகவும்‌ 
அவருடைய வார்த்தைக்கு விரோதமாகவும்‌ 
கலகம்பண்ணினார்கள்‌. அவர்கள்‌ 
கர்த்தருடைய சித்தத்திற்கும்‌, 
பிரமாணத்திற்கும்‌ கீழ்ப்படியவில்லை. 
முரட்டாட்டமான இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
தேவாலயத்தையும்‌, தேவனுடைய 
பலிபீடத்தையும்‌  புறக்கணித்துவிட்டார்கள்‌. 
பரிசுத்த ஆலயத்தில்‌, கர்த்தருடைய 
பலிபீடத்தில்தான்‌ பலிகளைச்‌ 
செலுத்தவேண்டும்‌. அவர்களோ 
தோட்டங்களில்‌ பலியிட்டு. செங்கற்களின்‌ மேல்‌ 
தூபங்காட்டினார்கள்‌. கர்த்தர்‌ அவர்களுக்கு 
பசும்பொன்னாலாகிய பலிபீடத்தை 
நியமித்திருக்கிறார்‌. ஆனால்‌ அவர்களோ 
கர்த்தருடைய நியமத்திற்கு கீழ்ப்படியாமல்‌, 
செங்கற்களின்மேல்‌ தூபங்காட்டினார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ கர்த்தணவிட்டு 
விலகி விக்கிரகங்களையும்‌, பிசாசுகளையும்‌ 
பற்றிக்கொண்டார்கள்‌. மரித்தோரிடத்தில்‌ 
பேசுவது, அஞ்சனம்‌ பார்ப்பது போன்ற 
கர்த்தருக்கு விரோதமான பாலங்களை 
செய்தார்கள்‌. 


“பிரேதக்குழிகளண்டையில்‌ உட்கார்ந்து, 
பாழான ஸ்தலங்களில்‌ இராத்தங்கி, 
பன்றிமிறைச்சியைத்‌ தின்று தங்க 
பாத்திரங்களில்‌. அருவருப்பானவைகளின்‌ 
ஆணத்தை வைத்திருந்தார்‌" (ஏசா 65:4) 
கர்த்தர்‌ 
நன்மை செய்யக்கூடிய 
பிரமாணங்களைக்‌ 


இஸ்ரவேல்‌ ஜனத்தாருக்கு 
ஏராளமான. 
கொடுத்திருக்கிறார்‌ 
புசிக்கலாம்‌ என்றும்‌, 

க்‌ என்றும்‌ 

இஸ்ரவேல்‌ 

அசுத்தமான 

கர்த்தர்‌ 

சுத்தமானது. அசுத்தமானது 

என்று வேறுபிரித்திருக்கிறார்‌. இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாருக்கு இந்த வேறுபாடு 
தெரிந்திருந்தும்‌, அதற்குக்‌ கீழ்ப்படியவில்லை. 





i= FTN 
TT 


ஏற்பாட்டுக்காலத்தில்‌, 


மூலமாய்‌. 
நீக்கப்பட்டது. கர்த்தர்‌ பரிசுத்தம்பண்ணினதை 
நாம்‌ தீட்டாக எண்ணக்கூடாது. பழைய 
ஏற்பாட்டுக்காலத்தில்‌ 

அசுத்த மிருகங்களின்‌ தீட்டும்‌. 


குடித்தார்கள்‌. ர்த்‌ 
'தடைபண்ணியிருந்தாரோ அதை இவர்கள்‌ 
'தடைபண்ணவில்லை. கர்த்தர்‌ 
தடைபண்ணியிருந்தாலும்‌, தங்களுக்குப்‌ 
பிரியமானதை செய்து, கர்த்தருக்கு 
விரோதமாய்க்‌ கலகம்பண்ணினார்கள்‌. 


ஊருகிற சகல. 
வமிற்றினால்‌ 
நாலுகாலால்‌ 

அநேகங்‌ 


“தரையில்‌ 
பிராணிகளிலும்‌, 
நகருகிறவைகளையும்‌, 
நடமாடுகிறவைகளையும்‌, 
கால்களுள்ளவைகளையும்‌ 
புசியாதிருப்பீர்களாக ; அவைகள்‌ 
அருவருப்பானவைகள்‌. ஊருகிற எந்தப்‌ 
பிராணிகளிலும்‌ உங்களை அருவருப்பாக்கிக்‌ 
கொள்ளாமலும்‌, அவைகளால்‌ தீட்டுப்படாமலும்‌. 
இருப்பீர்களா வகளாலே நீங்கள்‌ 
தீட்டுப்படுவீர்கள்‌” (லேவி 1154243). 


இஸ்ரவேல்‌ இனத்தார்‌ கர்த்தருக்கு 
விரோதமான பாவங்களை செய்தாலும்‌, 
அவர்கள்‌ தங்களிடத்தில்‌ ஒரு பாவமும்‌ 
இல்லை என்று சொல்லுகிறார்கள்‌ த்தர்‌ 


மெய்யான 
சந்தோஷம்‌ நீடித்து நிலைக்காது. 

ஒரு சிலர்‌ பாவத்தின்‌ எல்லையில்‌ 
நிற்பார்கள்‌. இது ஒரு ஆபத்தான பகுதி. 
தாங்கள்‌ பாவத்திற்குள்‌ பிரவேசிக்கவில்லை 
என்றும்‌, பாவத்தின்‌ எல்லையில்‌ பாதுகாப்பாக 
இருப்பதாகவும்‌ சொல்லுவார்கள்‌. 
பாதாளத்தின்‌ எல்லையிலிருக்கிறவர்கள்‌ 
எப்போதுமே மிகப்பெரிய ஆபத்தில்‌ தான்‌ 
இருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
பிசகினாலும்‌ பாதாளத்தில்‌ 
வாய்ப்புள்ளது. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இயேசுகிறிஸ்துவின்‌ காலத்தில்‌ 

ூதமார்க்கத்தார்‌ அவருக்கு விரோதமாய்‌ 

எழும்பினார்கள்‌. அவர்களுடைய இருதயத்தில்‌ 

மாய்மாலமும்‌ இருந்தது. 

காணப்பட்ட 

பாவம்‌. கர்த்தராகிய 

பரிசேயரின்‌ பாவங்களையும்‌, 

பாவங்களையும்‌ பல 

சமயங்களில்‌ கடிந்துசொன்னார்‌. அவர்களுக்கு 

'ஐயோ” என்று சொல்லி அவர்களை 
சபித்தார்‌ 


அவர்களோ “நீ உன்‌ மட்டிலிரு, என்‌ 
சமீபத்தில்‌ வராதே, உன்னைப்பார்க்கிலும்‌ 
நான்‌ பரிசுத்தன்‌ என்று சொல்லுகிறார்கள்‌” 
(ஏசா 65:5). இயேசுகிறிஸ்து அவருடைய 


தங்களுடைய 
சீர்குலைந்துபோகும்‌ 
பெருமையாய்ப்‌ பேசினார்கள்‌. 


கொழுந்துவிட்டு 
நெருப்பைப்போன்றவர்களல்ல. 
நெருப்பிலிருந்து வரம்‌ 
போன்றவர்களுமல்ல. இந்த 
பிரகாசமாய்‌ எரியும்‌ வெளிச்சத்தைக்‌ 
கொடுக்கும்‌. இது காய்ந்த 
மரத்திலிருந்து எரிகிற அக்கினி. 


இருதயத்தில்‌. பெருவப்யள்ளாவரக கும்‌, 
மாய்மாலக்காரர்களும்‌ ஈரவிறகு 
எரியும்போது உண்டாகும்‌ 
புகையைப்போன்றவர்கள்‌. இது பிரகாசமாக. 
எரியாது. நாள்‌ ம 
கிறுக்கல்‌ 
தெரியது... புகை 
மாய்மாலக்காரர்கள்‌ 
அக்கினியைப்போல இருக்கிறார்கள்‌. 
பிரகாசமாக. எரியவுமாட்டார்கள்‌. 
அணைந்தும்‌ போகமாட்டார்கள்‌. இந்த 
நெருப்பிலிருந்து புகை மாத்திரம்தான்‌ வரும்‌. 

வேறொன்றுக்கும்‌ பிரயோஜனப்படாது. 


நாள்முழுதும்‌ 





f= FTE 
ETT 


கர்த்தர்‌ 
சொல்லும்போது, “இதே 
முன்பாக எழுதியிருக்கிறது: நான்‌ 
மவுனமாயிராமல்‌ சரிக்குச்‌ சரிக்கட்டுவேன்‌. 
உங்கள்‌ அக்கிரமங்களுக்கும்‌ மலைகளில்‌ 
தூபங்காட்டி, மேடைகளின்‌ மேல்‌ என்னை 
நிந்தித்த உங்கள்‌ பிதாக்களுடைய 
அக்கிரமங்களுக்கும்‌ தக்கதாக அவர்கள்‌ 
மடியிலே சரிக்கட்டுவேன்‌; நான்‌ அவர்கள்‌ 
முந்தின செய்கையின்‌ பலனை அவர்கள்‌ 
மடியிலே  அளப்பேனென்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌” (ஏசா 65:67. 


வர்களைப்பற்றிச்‌ 
அது எனக்கு 


யூதர்களுடைய முற்பிதாக்களின்‌ 
அக்கிரமங்கள்‌ அவர்களுக்கு விரோதமாக 
எழும்பி வருகிறது. அவர்களுடைய 
பிதாக்களின்‌ அக்கிரமங்கள்‌ மாத்திரமல்ல, 
அவர்களும்‌ கர்த்தருக்கு விரோதமாய்ப்‌ பாவம்‌ 
செய்கிறார்கள்‌. அவர்கள்மீது இரட்டிப்பான 
நியாயத்தீர்ப்பு வந்திருக்கிறது. கர்த்தர்‌ 
அவர்களுக்கு எவ்வளவு பெரிய 
தண்டனைகளைக்‌ கொடுத்தாலும்‌, அந்தத்‌ 
தண்டனையை அனுபவிப்பதற்கு 
அவர்கள்‌ பாத்திரவான்களாயிருக்கிறார்கள்‌. 
அவர்களுடைய அக்கிரமமும்‌ பெரிது. 
அவர்களுடைய முன்னோர்களின்‌. 
அக்கிரமமும்‌ பெரிது. 

"இப்பொழுதும்‌ 
எங்கள்‌ பொல்லாத 
எங்கள்‌ பெரிய 
இவைகளெல்லாம்‌ 


எங்கள்‌ தேவனே 
செய்கைகளினாலும்‌. 
குற்றத்தினாலும்‌, 
எங்கள்மேல்‌ வந்தும்‌, 
தேவரீர்‌ எங்கள்‌ அக்கிரமத்துக்குத்தக்க. 
ஆக்கினையை எங்களுக்கு இடாமல்‌, 
எங்களை இப்படித்‌ தப்பவிட்டிருக்கையில்‌, 
நாங்கள்‌ உமது கற்பனைகளை வீணாக்கவும்‌, 
இந்த அருவருப்புகளுள்ள 
சம்பந்தங்கலக்கவும்‌ தகுமோ? 
செய்தால்‌, எங்களில்‌ ்‌ 
தப்பாதபடிக்கு, தேவரீர்‌ 
நிர்மூலமாக்குமட்டும்‌. 
'கோபமாமிருப்பீரல்லவோ?” (எஸ்றா 9:1314) 
இஸ்ரவேல்‌ ஜனத்தாரின்‌ அக்கிரமமும்‌, 
அவர்களுடைய பிதாக்களின்‌ அக்கிரமமும்‌. 
கர்த்தருடைய பார்வைக்கு 
பிரத்தியட்சமாயிருக்கிறது. 
அவர்களுடைய 
நியாயத்தீர்ப்பையும்‌, அவர்களுடைய மடியிலே 
அளப்பார்‌ 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கெரிந்துகொள்னப்பட்டவர்கள்‌ 
ஏசா 65:8-10 


65:8. கர்த்தர்‌ 
என்னவென்றால்‌: ஒரு 
திராட்சக்குலையில்‌ இரசம்‌ 
காணப்படும்போது: அதை அழிக்காதே, 
அதிலே ஆசீர்வாதம்‌ உண்டென்று 
சொல்லுகிறபடி, நான்‌ என்‌: 
ஊழியக்காரரினிமித்தம்‌ அணைத்தையும்‌ 
அழிக்காதபடி செய்வேன்‌. 


ஏசா 65:9. யாக்கோபிலிருந்து ஒரு 
வித்தையும்‌, யூதாவிலிருத்து என்‌: 
மலைகளைச்‌. சுதந்தரிப்பவரையும்‌ 
எழும்பப்பண்ணுவேன்‌; நான்‌ தெரித்து, 
கொண்டவர்கள்‌ அதைச்‌ சுதந்தரித்துக்‌ 
கொண்டு, என்‌ ஊழியக்காரர்‌ அங்கே. 
வாசம்பண்ணுவார்கள்‌. 


சொல்லுகிறது. 


ஏசா 65:10. என்னைத்‌ தேடுகிற என்‌ 
ஜனத்துக்குச்‌. சாரோன்‌' 
ஆட்டுத்தொழுவமாகவும்‌, ஆகோரின்‌ 
யன்னத்தாக்கு மாட்டுக்கிடையாகவும்‌ 
இருக்கும்‌. 


ஏசாயா தீர்க்கதரிசி இந்தப்‌ பகுதியில்‌ 
சொல்லியிருக்கிற தீர்க்கதரிசனத்தை, 
அப்போஸ்தலர்‌ பவுல்‌ ரோமருக்கு எழுதின 
நிருபத்தில்‌ பயன்படுத்துகிறார்‌. 

“இப்படியிருக்க, தேவன்‌ 
ஜனங்களைத்‌ தள்ளிவிட்டாரோ 
கேட்கிறேன்‌, தள்ளிவிடவில்லையே:: 
ஆபிரகாமின்‌  சந்ததியிலும்‌ பென்யமீன்‌ 
கோத்திரத்திலும்‌ பிறந்த இஸ்ரவேலன்‌. 
தேவன்‌ தாம்‌ முன்னறிந்துகொண்ட 
தம்முடைய ஜனங்களைத்‌ தள்ளிவிடவில்லை. 
எலியாவைக்குறித்துச்‌ சொல்லிய இடத்தில்‌, 
வேதம்‌ சொல்லுகிறதை அறிமீர்களா? அவன்‌ 
தேவனை நோக்கி: கர்த்தாவே, உம்முடைய 
தீர்க்கதரிசிகளை அவர்கள்‌ கொலைசெய்து, 
உம்முடைய பலிபீடங்களை இடித்துப்‌ 
போட்டார்கள்‌: நான்‌ ஒருவன்மாத்திரம்‌ 
மீதியாமிருக்கிறேன்‌, என்‌  பிராணனையும்‌ 
வாங்கத்தேடுகிறார்களே என்று 
இஸ்ரவேலருக்கு விரோதமாய்‌ விண்ணப்பம்‌ 
பண்ணின போது, அவனுக்கு உண்டான தேவ 
உத்தரவு என்ன? பாகாலுக்கு முன்பாக 
முழங்காற்படியிடாத ஏழாயிரம்பேரை எனக்காக 
மீதியாக வைத்தேன்‌ என்பதே. அப்படிப்போல. 
இக்காலத்திலேயும்‌ கிருபையினாலே 
உண்டாகும்‌ தெரிந்துகொள்ளுதலின்படி ஒரு 
பங்கு மீதியாயிருக்கிறது” (ரோம 11:1-5). 


தம்முடைய 
என்று 
நானும்‌ 





i= FTE 
ETT 


யூதர்கள்‌ கர்த்தரைவிட்டு 
பிரிந்துபோய்விடுகிறார்கள்‌. 


கேள்வியின்‌ பதிலாகும்‌. 

தேவனுடைய கிருபையினாலே உண்டாகும்‌. 
தெரிந்துகொள்ளுதலின்படி ஒரு பங்கு 
மீதியாயிருக்கிறது. 


ஏசாயா இங்கு சொல்லுகிற. 

தீர்க்கதரிசனம்‌, கர்த்தருடைய கிருபையினால்‌, 

அவருக்கென்று மீதியாயிருக்கிற 

ஜனங்களைக்‌ குறிக்கும்‌. கர்த்தர்‌ இவர்களை 

தெரிந்துகொண்டார்‌. 

பங்கு ஜனத்தார்‌, 

அவருடைய 

ஏற்றுக்கொள்வார்கள்‌. 

அவர்கள்‌ இரட்சிக்கப்பட்டு கர்த்தருடைய 

சபையிலே சேர்த்துக்கொள்ளப்படுவார்கள்‌. 

இவர்களே கர்த்தரால்‌ 
தெரிந்துகொள்ளப்பட்டவர்கள்‌. 


யூதர்கள்‌ கர்த்தருக்கு விரோதமாய்‌ 

கலகும்பண்ணினார்கள்‌. அவர்களை 

தண்டிப்பது கர்த்தருடைய சித்தமாயிற்று. 
னா! க 

தனே ர வள்‌, 

தெரிந்துகொள்ளப்பட்டவர்களினிமித்தமாய்‌, 

அவர்களுடைய அழிவு காலதாமதமாயிற்று. 


ஏனெனில்‌, உலகமுண்டானது முதல்‌ 
இதுவரைக்கும்‌ சம்பவித்திராததும்‌, இனி 
மேலும்‌ சம்பவியாததுமான மிகுந்த 
உபத்திரவம்‌ அப்பொழுது உண்டாயிருக்கும்‌. 
அந்நாட்கள்‌ குறைக்கப்படாதிருந்தால்‌, 
ஒருவனாகிலும்‌ தப்பிப்போவதில்லை; தெரிந்து, 
கொள்ளப்பட்டவர்களினிமித்தமோ 
நாட்கள்‌ குறைக்கப்படும்‌” (மத்‌ 24:21,22). 


ஏசாயா இங்கு. சொல்லுகிற. 
தீர்க்கதரிசனம்‌, ஒரு ஒப்புமையின்‌ மூலமாய்‌ 
விவரிக்கப்படுகிறது. ஒரு திராட்சக்கொடி 
உலர்ந்துபோகும்போது. அதிலே இரசம்‌ 
கொடியில்‌ காணப்படுகிற 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


சுத்தம்‌ 
இரசமில்லாமல்‌ 
கொடிகளை 


சுட்டெரித்துப்போடுவார்கள்‌. 


திராட்சக்கொடியில்‌ 

இரசம்‌ இருந்தாலும்‌ அதை 

எரிந்துபோடமாட்டார்கள்‌. அந்த கொடியிலே. 

திரளான இரசமில்லையென்றாலும்‌, அதிலே 
ஞ்சம்‌ இரசம்‌ இருப்பதினால்‌, அது 


வாய்ப்புள்ளது. 


த்‌ நிசம்‌ காணப்படும்மே ர்‌ 


அதை அழிக்காதே, அதிலே ஆசீர்வாதம்‌ 
உண்டென்று சொல்லுவார்கள்‌" (ஏசா 65:8) 


திராட்சக்குலையில்‌ 
காணப்படும்போது. ன்‌ 
ஜீவனுள்ளது என்று பொருள்‌. 
ஜீவனிருக்கும்போது, அந்த திராட்சச்செடியில்‌ 
தலம்‌ ஆசீர்வாதமும்‌ இருக்கும்‌. கொஞ்சம்‌ 
சம்‌ இருந்தாலும்‌, அந்த திராட்சச்செடியை 
அழிக்குமாட்டார்கள்‌. கர்த்தரும்‌ 
அதுபோலவே ஒரு பப்பணத்திலோ அல்லது 
ஒரு தேசத்திலோ கொஞ்சம்‌ பேர்‌ 
பரிசுத்தவான்‌களாமிருந்தாலும்‌, அவர்கள்‌ 
நம்தம்‌ அந்தப்‌ பட்டணம்‌ முழுவதையும்‌ 
அந்த தேசம்‌ முழுவதையும்‌ 
அங்கன்‌ விட்டுவிடுவார்‌. “நான்‌ என்‌ 
ஊழியக்காரரினிமித்தம்‌. அனைத்தையும்‌ 
அழிக்காதபடி செய்வேன்‌" (ஏசா 65:8) 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


கர்த்தரால்‌ 
தெரிந்துகொள்ளப்பட்டவர்கள்‌, தங்கள்‌ 
ஜனத்திற்கு  ஆசீர்வாதமாயிருக்கிறார்கள்‌. 
கர்த்தர்‌ தேசத்திலுள்ள எல்லோரையும்‌ 
அழித்துப்போடாதபடிக்கு, இவர்கள்‌ 
கர்த்தரால்‌ தெரிந்துகொள்ளப்பட்டவர்கள்‌. 
கர்த்தருக்கு ஊழியம்‌ 
ஆகையினால்தான்‌ “நான்‌ 
ஊழியக்காரரினிமித்தம்‌. 
அனைத்தையும்‌ அழிக்காதபடி செய்வேன்‌" 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. கர்த்தரால்‌ 
தெரிந்துகொள்ளப்பட்டவர்கள்‌ அவருடைய 
ஊழியக்காரராயிருக்கிறார்கள்‌. 





f= FTE 
TT 


கர்த்தரால்‌ 
கர்த்தருடைய 
சுதந்தரித்துக்‌ 


தெரிந்துகொள்ளப்பட்டவர்கள்‌, 
ஆசீர்வாதங்களை: 
கொள்வார்கள்‌. அவர்கள்‌ கர்த்தருடைய 
'ணியாட்சியில்‌ வாசம்பண்ணுவார்கள்‌. 
“நான்‌ தெரிந்துகொண்டலர்கள்‌ அதைச்‌ 
சுதந்தரித்துக்கொண்டு, என்‌ ஊழியக்காரர்‌ 
அங்கே வாசம்பண்ணுவார்கள்‌" (ஏசா 65:9) 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
கர்த்தரால்‌ 
அவரைத்‌. 
நோக்கி 
கர்த்தருடைய 
ஜீவிப்பார்கள்‌. 
ஊழியத்தை 
கர்த்தரே 
தமக்கென்று 
தெரிந்துகொண்டார்‌. கர்த்தர்‌ இவர்களை 
தம்முடைய 'ஊழியக்காரராக 
தெரிந்துகொண்டார்‌. யாக்கோபிலிருந்து 
ஒரு வித்தையும்‌, யூதாவிலிருந்து என்‌ 
மலைகளைச்‌ சுதந்தரிப்பவரையும்‌ 
எழும்பப்பண்ணுவேன்‌' 659) 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ 


தெரிந்துகொள்ளப்பட்டவர்கள்‌ 
தேடுவார்கள்‌. கர்த்தரை 
ஜெபம்பண்ணுவார்கள்‌. 
சித்தத்திற்கு கீழ்ப்படிந்து 
இவர்கள்‌ கர்த்தருடைய 
உண்மையாய்ச்‌ செய்வார்கள்‌. 


இவர்களை 


தம்மால்‌ 
தெரிந்துகொள்ளப்பட்டவர்களுக்கு கர்த்தர்‌ 
ஏராளமான ஆசீர்வாதங்களை 
வாக்குப்பண்ணுகிறார்‌. அவர்களுக்கு 
தம்முடைய கிருபையையும்‌ இரக்கத்தையும்‌ 
வெளிப்படுத்துகிறார்‌. கர்த்தரால்‌ 
தெரிந்துகொள்ளப்பட்டவர்கள்‌, தங்களுடைய 
தேசத்திலே, சந்தோஷமாய்க்‌ 


வித்தைப்‌" கர்த்தரால்‌. 
தெரிந்துகொள்ளப்பட்டவர்கள்‌. தங்கள்‌ 


தேசத்தை சுதந்தரித்துக்கொண்டு, அங்கே 
வாசம்பண்ணுவார்கள்‌. 


யாக்கோபிலே மீதியானவர்கள்‌, 
புதிய ஏற்பாட்டுக்காலத்து சுவிசேஷ 
சபையிலே, விசுவாசத்தினாலே. 
சேர்த்துக்கொள்ளப்படுவார்கள்‌. அவர்கள்‌ 
கர்த்தருடைய மலைகளை சுதந்தரிப்பார்கள்‌. 
இந்த மலைகள்‌ எருசலேமிலுள்ள பரிசுத்த 
பர்வதத்தைக்‌ குறிக்கும்‌ வார்த்தை. இந்த 
பர்வதத்தின்மீது எருசலேமும்‌, கர்த்தருடைய 
தேவாலயமும்‌ கட்டப்பட்டிருக்கிறது. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


கர்த்தரால்‌ 
அவரைத்‌ 
கர்த்தர்‌ 
மேய்ச்சல்‌ 


தெரிந்துகொள்ளப்பட்டவர்கள்‌, 
தேடுகிற ஜனமாயிருப்பார்கள்‌. 
அவர்களை பசுமையான 


நிலத்திலே வழிநடத்துவார்‌. 


என்னைத்‌ தேடுகிற என்‌ ஜனத்துக்குச்‌ 
சாரோன்‌ ஆட்டுத்தொழுவமாகவும்‌, 
ஆகோரின்‌ பள்ளத்தாக்கு 
மாட்டுக்கிடையாகவும்‌ இருக்கும்‌" (ஏசா 65:10) 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. சாரோனிலும்‌ 
ஆகோரின்‌ பள்ளத்தாக்கிலும்‌ 
ஆட்டுத்தொழுவமும்‌, மாட்டுகிடையும்‌ 
மறுடியுமாய்‌ பெருகியிருக்கும்‌. கர்த்தருடைய 
மீதியானவர்கள்‌, மறுபடியும்‌ தங்கள்‌ 
விளைச்சல்‌ நிலங்களையும்‌, மேய்ச்சல்‌ 
நிலங்களையும்‌, பள்ளத்தாக்குகளையும்‌ 
முழுவதுமாய்‌ சுதந்தரிப்பார்கள்‌. 


புதிய ஏற்பாட்டுக்காலத்து 
விசுவாசிகளுக்கு, இயேசுகிறிஸ்‌துவின்‌ 
சுவிசேஷ சபையே ஆட்டுத்தொழுவமாகவும்‌, 
பள்ளத்தாக்காகவும்‌ இருக்கிறது. அங்கே. 
கர்த்தருடைய பிள்ளைகள்‌ உள்ளும்‌ 
புறம்புமாகச்‌ சென்று தங்கள்‌ மேய்ச்சலை 
கண்டடைவார்கள்‌. 


"நானே வாசல்‌, என்‌ வழியாய்‌ ஒருவன்‌ 
உட்நிறவேசித்தால்‌ பு ள்‌ 
இரட்சிக்கப்படுவான்‌, அவன்‌ உள்ளும்‌ ப்பம்‌ 
சென்று, மேய்ச்சலைக்‌ கண்டடைவான்‌"' 
(யோவா 102). 


“அவர்‌ என்னைப்‌ புல்லுள்ள இடங்களில்‌. 
மேய்த்து, அமர்ந்த தண்ணீர்கள்‌ அண்டையில்‌ 
என்னைக்‌ கொண்டுபோய்‌ விடுகிறார்‌" 
(சங்‌ 23:2) 


ல்லி வு 

லகர த்தப்‌ வைல்‌ 
நம்பிக்கையின்‌ வாசலாக  ஆகோரின்‌. 
பள்ளத்தாக்கையும்‌ கொடுப்பேன்‌; அப்பொழுது 
அவள்‌ அங்கே, தன்‌ இளவயதின்‌ 
நாட்களிலும்‌ தான்‌ எகிப்துதேசத்திலிருந்து 
வந்த நாளிலும்‌ பாடினதுபோல்‌ பாடுவாள்‌" 
(ஓசி 215). 





i THEN ஏசாயா 
TT 


பக்தியுன்னவர்களும்‌ 
பக்தியில்லாதவர்களும்‌ 
ஏசா 65:11-16 


ஏசா 65:11. ஆனாலும்‌ கர்த்தரை விட்டு, 
என்‌ பரிசுத்த பர்வதத்தை மறத்து, காத்‌ 
என்னும்‌ தெய்வத்துக்குப்‌ பத்தியை 
ஆயத்தம்பண்ணி, மேனி என்னும்‌ 
தெய்வத்துக்குப்‌ பானபலியை 
'திறையவார்க்கிறவர்கனே, 


ஏசா 6502, உங்களை 
பட்டயத்துக்கு எண்ணிக்கொடும்பேன்‌, 
நீங்கள்‌ அனைவரும்‌ 
கொலைசெய்யப்படக்‌ குனிவீர்கன்‌; 
நான்‌ கூப்பிட்டும்‌ நீங்கன்‌ மறுஉத்தரவு 
கொடுக்கவில்லை; நான்‌ பேசியும்‌ 
நீங்கள்‌ கேட்கவில்லை; என்‌ 
பார்வைக்குப்‌ பொல்லாப்பானதைச்‌. 
செய்து எனக்குப்‌ பிரியமல்லாததைத்‌ 
தெரிந்துகொண்டீர்கன்‌. 


ஏகா 65:13. ஆதலால்‌ கர்த்தராகிய 
ஆண்டவர்‌ சொல்லுகிறார்‌. இதோ, என்‌ 
ஊழியக்காரர்‌ புசிப்பார்கன்‌, நீங்களோ 
பசியாயிருப்பீர்கன்‌; இதே, என்‌ 
ஊழியக்காரர்‌ குடிப்பார்கள்‌, தீங்கனோ 
தாகமாயிருப்பீர்கன்‌; இதோ, எண்‌ 
ஊழியக்காரர்‌ சந்தோஷப்படுவார்கள்‌, 
'நீங்கனோ வெட்கப்படுவிர்கள்‌.. 


ஏகா 65:14. இதோ, என்‌ ஊழியக்காரர்‌ 
மனமகிழ்ச்சியிணாலே கெம்பீரிப்பார்கள்‌, 
நீங்களோ மனநோவினாலே அலறி, 
ஆவியின்‌ முறிவினாலே புலம்புவீர்கள்‌. 


ஏசா 515. நான்‌: 
தெரிந்துகொண்டவர்களுக்கு நீங்கள்‌ 
உங்கள்‌ "நாமத்தைச்‌. 
காபவார்த்தையாகப்‌ மின்வைத்தூப்‌: 
போவீர்கள்‌; கர்த்தராகிய ஆண்டவர்‌. 
உன்னைக்‌ கொள்துபோட்டு, 
தம்முடைய ஊழியக்காரருக்கு வேறே 
நாமத்தைத்‌ தரிப்பார்‌. 


- விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


ஏசா 65:16. அதினாலே பூமியிலே 
தன்னை ஆசிர்வதிக்கிறவன்‌ சத்திய 
தேவனுக்குன்‌ தன்னை ஆசீர்வதிப்பான்‌; 
பூமியிலே ஆணையிடுகிறவன்‌ சத்திய 
பேரில்‌  ஆணையிடுவான்‌; 
இடுக்கண்கள்‌ மறக்கப்பட்டு, 
கண்களுக்கு 


மத்தியிலே 
பத்தியுள்ளவர்களும்‌ இருக்கிறார்கள்‌. 
பத்தியில்லாத துன்மார்க்கரும்‌ இருக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ மத்தியிலே கர்த்தரை நம்புகிற 
விசுவாசிகளும்‌ இருக்கிறார்கள்‌. கர்த்தரை 
நம்பாத அலிசுவாசிகளும்‌ இருக்கிறார்கள்‌. 
யூதர்களில்‌ சிலர்‌ கர்த்தரை ஆராதனை 
செய்தாலும்‌, அவர்களில்‌ இன்னும்‌ அநேகர்‌ 
விக்கிரகங்களை ஆராதனை செய்கிறார்கள்‌. 


கர்த்தருடைய பிள்ளைகள்‌ பாபிலோன்‌ 
தேசத்து. சிறையிருப்பிலிருந்து. 
விடுவிக்கப்படுகிறார்கள்‌. தங்கள்‌ 
தேசத்திற்கு திரும்பி வந்து அங்கே 
மறுடடியுமாய்‌ குடியேறுகிறார்கள்‌. 
ire ந பலத்தினாலும்‌ 
துருவினுடைய 
சிறையிருப்பிலிருந்து விடுதலை : உண்டாயிற்று 
அவர்களில்‌ சிலர்‌ கர்த்தர்‌ தங்களுக்கு 
செய்த நன்மைகளை நன்றியோடு 
நினைத்துப்‌ பார்க்கிறார்கள்‌. வேறு சிலரோ 
கர்த்தர்‌ செய்த நன்மைகளை மறந்து, 
விக்கிரகங்களை ஆராதிக்கப்‌ 
போய்விடுகிறார்கள்‌. பாபிலோன்‌ தேசத்து 
சிறையிருப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டாலும்‌, 
அவர்கள்‌ விக்கிரகங்களுக்கு 
சிறைப்பட்டிருக்கிறார்கள்‌. 


ஏற்பாட்டுக்கால, 
இவேசகிறிஸ்துவின்‌ கலம்‌ ரல்‌ 
மத்தியிலே பிரசங்கிக்கப்படுகிறது. யூதர்களில்‌ 
அநேகர்‌ இயேசுகிறிஸ்துவை தங்கள்‌ 
மேசியாவாக ஏற்றுக்கொள்கிறார்கள்‌. 
ஆனாலும்‌ அவர்களில்‌ இன்னும்‌ 
ஏராளமானோர்‌, இயேசுகிறிஸ்துவை தங்கள்‌ 
இரட்சகராகவும்‌, மேசியாவாகவும்‌ 
ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்களுக்கு 
சுவிசேஷம்‌ அறிவிக்கப்பட்ட பின்பும்‌, அவர்கள்‌ 
அவிசுவாசிகளாகவே இருக்கிறார்கள்‌. 





i= FTE 
TT 


கர்த்தர்‌ அவர்களைப்பற்றிச்‌ 

சொல்லும்போது, “ஆனாலும்‌ கர்த்தரை விட்டு, 

ன்‌ த்த பர்வதத்தை மறந்து, காத்‌ 

பந்தியை 

என்னும்‌ 

த்துக்‌ பானபலியை 

நறையவரக்றேயர்களே” (ஏசா வற 
என்று சொல்லுகிறார்‌. 


விக்கிரகாராதனைக்காரர்மீது. 
கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு வரும்‌. 
“உங்களை நான்‌ பட்டயத்துக்கு 
எண்ணிக்கொடுப்பேன்‌; நீங்கள்‌ அனைவரும்‌ 
கொலைசெய்யப்படக்‌ குனிவீர்கள்‌" 
(ஏசா 6512) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
அடிக்கப்படும்படி கொண்டுபோகப்படும்‌ ஆடு 
தப்பித்து ஓடுவதற்கு வாய்ப்பில்லை. அது 
பட்டயத்திற்கு ஒப்புக்கொடுக்கப்பட்டிருக்கிறது. 
அடிக்கப்படும்‌ ஆடுகளின்‌ எண்ணிக்கையில்‌ 
அவை எண்ணித்தொகையேற்றப்பட்டிருக்கிறது. 
பட்டயத்திற்கு நியமிக்கப்பட்ட ஆடுகள்‌, 
கொணைசெய்யப்பட்‌ குனியவேண்டும்‌. இந்த 
ஆடுகள்‌ நிச்சயமாய்‌ படிந்துபோகும்‌. 


ல்லி கதவைக்‌ 
பாவங்களை எண்ணி, அவர்களை 
பட்டயத்திற்கு " ஒப்புக்கொடுக்கிறார்‌. 
விக்கிரகாராதனை இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
பூர்வகாலத்து பாவம்‌. அவர்கள்‌ கர்த்தரை 
விட்டு, அவருடைய பரிசுத்த பர்வதத்தை 
மறந்துவிட்டார்கள்‌. கர்த்தரை விட்டு விலகி 
அந்நிய தெய்வங்களை பற்றிக்கொண்டார்கள்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ கர்த்தருடைய பரிசுத்த 
பர்வதத்தை மறந்துவிட்டார்கள்‌. கர்த்தருடைய 
ஆலயத்திற்கு வந்து, அங்கே பலிபீடத்திலே. 
பலிசெலுத்த மறந்துவிட்டார்கள்‌. ஆனால்‌ 
காத்‌ என்னும்‌ தெய்வத்திற்கு பந்தியை 
ஆயத்தம்பண்ணுகிறார்கள்‌. மேனி என்னும்‌ 
தெய்வத்திற்கு பானபலியை நிறைய 


வார்க்கிறார்கள்‌ 


இஸ்ரவேல்‌ புத்திரரில்‌ கர்த்தரை 
மறந்துவிட்டு, விக்கிரகங்களை ஆராதனை 
செய்கிறவர்கள்‌, தங்கள்‌ அக்கிரமங்களுக்கு 
மலைகளில்‌ தூபங்காட்டுகிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனத்தாரின்‌ முற்பிதாக்கள்‌, 
மேடைகளின்மேல்‌ கர்த்தரை நிந்தித்தார்கள்‌. 
விக்கிரகங்களுக்கு 

அவர்கள்‌ 

மறந்துவிட்டு, 

விக்கிரகங்களை ஆராதிக்கப்போய்விட்டார்கள்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இஸ்ரவேலின்‌: 
மாத்திரமே 
தேவன்‌, 


கர்த்தர்‌ 

பரிசுத்தர்‌, 

மெய்யான 

விக்கிரகாராதனைக்காரரோ ஏராளமான 

தெய்வங்களை ஆராதிக்கிறார்கள்‌. புறஜாதி 
தெய்வங்களின்‌ 


எண்ணிக்கையும்‌ 
லவத்து அந்த 
தெய்வங்களுக்கெல்லாம்‌ அவர்கள்‌ பந்தியை 
ஆயத்தம்பண்ணுகிறார்கள்‌. விக்கிரகங்களின்‌ 
எண்ணிக்கை அதிகமாயிருப்பதினால்‌. 
அவற்றிற்கு பானபலியை நிறைய 
வார்க்கிறார்கள்‌. 


மாத்திரமே 
அவர்‌ ஒருவா 


விக்கிரகாராதனைக்காரர்கள்‌ 

ங்களுக்கு ஏராளமான தெய்வங்கள்‌ 
வேண்டுென்று சொல்லுகிறார்கள்‌. ஒரே ஒரு 
தெய்வம்‌ மாத்திரம்‌ இருந்தால்‌, அது 
தங்களுக்கு போதாது என்று 
நினைக்கிறார்கள்‌. சர்வவல்லமையுள்ள 
கர்த்தரே போதும்‌ என்று சொல்லாதவர்கள்‌, 
நூற்றுக்கணக்கான புறஜாதி 
தெய்வங்கள்மீதும்‌ திருப்தியடையமாட்டார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ 
ஆராதிக்காமல்‌, 


ஜனத்தார்‌ கர்த்தரை 
அவருக்கு கீழ்ப்படியாமல்‌, 
விரோதமாய்க்‌ 
அவர்களுடைய 
கர்த்தருக்கு விரோதமாய்‌ 
அக்கிரமம்‌ பண்ணினதுபோல, இவர்களும்‌ 
அக்கிரமக்காரராயிருக்கிறார்கள்‌. கர்த்தர்‌ 
இவர்களுடைய பாவங்களைப்பற்றிச்‌ 
சொல்லும்போது, “நான்‌ பேசியும்‌ நீங்கள்‌ 
கேட்கவில்லை: என்‌ பார்வைக்குப்‌ 
பொல்லாப்பானதைச்‌ செய்து எனக்குப்‌ 
பிரியமல்லாததைத்‌ தெரிந்துகொண்டீர்கள்‌' 
(ஏசா 6512) என்று சொல்லுகிறார்‌. 
இயேசுகிறிஸ்துவின்‌. 
பிரசங்கிக்கப்படும்போது, 
செவிகொடுப்பதில்லை. 
இயேசுகிறிஸ்துவை 
ஏற்றுக்கொள்ளவுமில்லை. 
தாமே, எழுந்து நின்று தம்முடைய 
சுவிசேஷச்‌ செய்தியை, உரத்த சத்தமாய்க்‌ 
கூப்பிட்டுச்‌ சொன்னார்‌. ஆனால்‌ ஜனங்களோ 
அவருடைய வார்த்தைக்கு 
செவிகொடுக்காமல்‌ போய்விட்டார்கள்‌. 


சுவிசேஷம்‌. 
இவர்கள்‌ அதற்கு 
கர்த்தராகிய 
தங்கள்‌ இரட்சகராக 


இயேசுகிறிஸ்து 





i FTN 
ETT 
கடைசிநாளாகிய 


பண்டிகையின்‌ 
பிரதான நாளிலே இயேசு நின்று, சத்தமிட்டு: 
ஒருவன்‌ தாகமாமிருந்தால்‌ என்னிடத்தில்‌ 
வந்து, பானம்பண்ணக்கடவன்‌. வேதவாக்கியம்‌. 
சொல்லுகிறபடி என்னிடத்தில்‌ 
விசுவாசமாயிருக்கிறவன்‌ எவனோ, அவன்‌ 
உள்ளத்திலிருந்து ஜீவத்தண்ணீருள்ள நதிகள்‌ 
ஓடும்‌ என்றார்‌" (யோவா 7:37 38). 


தெரிந்துகொள்ளாதவர்களும்‌, 
தெரிந்துகொள்ள முயற்சி பண்ணாதவர்களும்‌, 
தீமையானதை தெரிந்துகொண்டு, தங்கள்‌ 
தீர்மானத்தில்‌ உறுதியாயிருப்பார்கள்‌. தாங்கள்‌ 
தீமையை பின்பற்றுகிறோம்‌ என்பதைக்கூட 
அவர்கள்‌ அங்கீகரிக்கமாட்டார்கள்‌. 
இவர்களுக்கு நன்மைக்கும்‌ தீமைக்கும்‌. 
வித்தியாசம்‌ தெரியாது. நீதிக்கும்‌ அநீதிக்கும்‌ 
வேறுபாடு தெரியாது. இவர்கள்‌ நலமல்லாத 
வழியிலே தங்கள்‌ நினைவுகளின்படி நடக்கிற. 
முரட்டாட்டமான ஜனங்கள்‌ 


கர்த்தரை நம்புதிறவர்களுக்கும்‌, 
தங்களுடைய பாவங்களுக்கு மனந்திரும்பி 


கர்த்தருடைய கரத்திலிருந்து பாவமன்னிப்பைப்‌ 
பெற்‌; 


றுக்‌ கொள்கிறவர்களுக்கும்‌ மிகுந்த 

ஆசீர்வாதம்‌ உண்டு, இரட்சிக்கப்பட்டவர்கள்‌ 
'சந்தோஷமாயிருப்பார்கள்‌. கர்த்தரை 
செழித்திருப்பார்கள்‌ 


நம்புகிறவர்கள்‌ 
கர்த்தரை டட பல்கு அழிவு 
நிச்சயமாய்‌ கர்த்தரை 
கதவைக்‌ என்னென்ன 
ஆசீர்வாதங்களெல்லாம்‌ வருமென்று ஏசாயா 
தீர்க்கதரிசி இங்கு விரிவாகச்‌ சொல்லுகிறார்‌. 
அதே வேளையில்‌ கர்த்தருக்கு விரோதமாய்க்‌ 
கலகம்பண்ணி பாவம்‌ செய்கிறவர்களுக்கு 
என்னென்ன சாபங்கள்‌ வரும்‌ என்றும்‌. 
ஏசாயா விரிவாகச்‌ சொல்லுகிறார்‌. 
கர்த்தருடைய பிள்ளைகள்‌ 
சந்தோஷமாய்‌ ஜீவிப்பார்கள்‌. பாவிகளோ 
அவர்களுடைய சந்தோஷத்தைப்‌ பார்த்து: 
மிகுந்த வேதனைகளை அனுபவிப்பார்கள்‌. 
பாவிகளுக்கு வேதனைகளும்‌ துக்கங்களும்‌ 
இருக்கும்‌. தங்களுடைய பாவங்களினாலேயே 
இந்த வேதனைகள்‌ 
என்பதை. பாவிகள்‌ 
புரிந்துகொள்வார்கள்‌. தங்களுடைய 
பாவங்களும்‌ மன்னிக்கப்பட்டிருந்தால்‌, 
தங்களுக்கும்‌. ஆசீர்வாதங்களும்‌ 
சந்தோஷங்களும்‌ வந்திருக்குமே என்று. 
ஏக்கத்தோடு நினைத்துப்‌ பார்ப்பார்கள்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பரிசுத்தவான்களுடைய ஜீவியத்திலும்‌, 
'வியத்திலும்‌ 


தண்டனைகளையும்‌ 


ஜனங்கள்‌ தங்களுடைய ஜீலியங்களில்‌ 
இரண்டு... காரியங்களை பொதுவாக 
எதிர்பார்க்கிறார்கள்‌.  அவையாகன  ; 
1. ஆறுதலும்‌ திருப்தியும்‌ 2. மரியாதையும்‌ 


ஏதாமரக்கறார்கள 
பாவிகளுக்கும்‌ பரிசுத்தவான்‌களுக்கும்‌ இவை 
ஒன்றுபோல்‌ வருவதில்லை. 


கர்த்தருடைய  ஊழியக்காரர்களுக்கு 
ஒரு நன்மையும்‌ குறைவிருக்காது... கர்த்தர்‌ 
அவர்களுக்குத்‌ தேவையான நன்மையான 
எல்லா ஈவுகளையும்‌ கொடுத்து அவர்களை 
ஆசீர்வதிப்பார்‌. கர்த்தருடைய பரிசுத்தவான்கள்‌ 
இந்த உலகத்தில்‌ ஜீவித்தாலும்‌, அவர்கள்‌ 
இந்த உலகத்திற்குரியவர்களல்ல. 
உலகசிநேகம்‌ தேவனுக்கு விரோதமான பகை. 
பரிசுத்தவான்கள்‌ இந்த உலகத்தின்மீதும்‌, 
உலகப்பிரகாரமான காரியங்கள்மீதும்‌ 
ஆசைப்படமாட்டார்கள்‌. இவர்களுடைய 
இருதயத்தில்‌ உலகப்பிரகாரமான காரியங்களும்‌ 
நிரம்பியிருக்காது. _ பரிசுத்தவான்‌௧களுடைய 
இருதயங்களில்‌ பரலோகத்தின்‌ காரியங்களும்‌, 
ஆலிக்குரிய காரியங்களுமே நிரம்பியிருக்கும்‌. 

பாவிகள்‌ உலகத்தின்மீதும்‌, 
பரிகார கால்க கள தப தக்க 
நம்பிக்கையை வைக்கிறார்கள்‌. உலகக்‌ 
காரியங்கள்‌ அவர்களுடைய இருதயங்களை 
வேதனைப்படுத்துகிறது. அவர்களுக்கு பசியும்‌ 
தாகமும்‌ உண்டாகிறது. அவர்கள்‌ 
எப்போதுமே  குறைச்சலுள்ளவர்களாகவும்‌, 
வெறுமையானவர்களாகவும்‌, 
ஒன்றுமில்லாதவர்களாகவும்‌. 
அவர்களுக்கு எல்லாமே. 
ஆனாலும்‌ 
பேராசையுள்ளவர்களாயிருப்பார்கள்‌. 
தங்களுக்கு எல்லாம்‌ வேண்டுமென்று, 
ஆசைப்படுவார்கள்‌. ஆனால்‌ அவர்களுக்கு 
ஒன்றும்‌ கிடைக்காது. அவர்களுடைய 
பிரயாசங்களும்‌ சித்திக்காது. அவர்களுக்கு 
போதுமான அளவு போஜனம்‌ கிடைக்காது. 
போஜனம்‌ கிடைத்தாலும்‌ அது அவர்களுக்கு 
திருப்தியாயிருக்காது. 


இருப்பார்கள்‌. 
குறைவுபடும்‌. 
அவர்கள்‌ 





i al 
TT 
அவர்கள்‌ வாக்குப்பண்ணிய பின்பு. 


ஜனங்களின்மேல்‌ தெளிக்கிறார்‌. 
உடன்படிக்கைக்கு அவர்கள்‌ உடன்பட்டவர்கள்‌ 
என்பதற்கு அடையாளமாக இது 
உடன்படிக்கையின்‌ இரத்தமாக இருக்கிறது. 
(யாத்‌ 24:7-8; எபி 9:15-23;1பேதுரு 1:2). 


ஜனங்கள்‌ 
தங்களுடைய ஜீவனையும்‌, 
உடமைகளையும்‌ 
அற்பணிக்கிறார்கள்‌ 
அடையாளம்‌. 
கனம்பண்ணும்‌ வண்ணமாக. 
அற்பணிக்கிறார்கள்‌. 

பலியிடப்பட்ட 
இரத்தந்தை கர்த்தர்‌ 
இஸ்ரவேல்‌ 
நிவிர்த்தி பண்ணும்‌ கிரயமாக, கர்த்தர்‌ இந்த 
இரத்தத்தை ஏற்றுக்கொள்கிறார்‌. இதற்கு 
அடையாளமாக மோசே அந்த இரத்தத்தை 
எடுத்து. அதை ஜனங்களின்‌ 
தெளிக்கிறார்‌ (யாத்‌ 24:8) 


உடன்படிக்கை சு 
னால்‌ 


பகல்‌, 
கிறிஸ்துவின்‌ இர 
உண்டாயிருக்கிறது (மத்‌ 26:28: எபி 921-15: 
எபி 109-23) 


மோசே இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ எல்லோர்‌ 
மேலும்‌ இரத்தத்தை தெளிப்பதற்கு 
வாய்ப்பில்லை. அவர்‌ பன்னிரண்டு தூண்கள்‌ 
மேலும்‌ இரத்தத்தை: தெளிக்கிறார்‌. 
இந்தத்‌ தூண்கள்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
அடையாளமாயிருக்கிறது. இதன்‌ மூலமாக 
கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு தம்முடைய 
கிருபையை வெளிப்படுத்துகிறார்‌. 
அவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறார்‌. 
அவர்களோடு உடன்படிக்கை பண்ண 
ஆயத்தமாயிருக்கிறார்‌ 
நம்முடைய கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து 
உடன்படிக்கையின்‌ 
பழைய 


புதிய 

மத்தியஸ்தராயிருக்கிறார்‌. 
ஏற்பாட்டுக்காலத்தில்‌ மோசே, கர்த்தருக்கும்‌, 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கும்‌ நடுவே 
மத்தியஸ்தராயிருந்தார்‌. அவர்‌ கிறிஸ்துவுக்கு 
அடையாளமானவர்‌. மோசே கர்த்தருக்கு 
'சமாதானபலிகளாக காளைகளை 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பார காத்தால இயககற் கிவ வ 
தம்மையே 

 ஒப்பக்கொடுத்தார்‌. 

த்‌ மனுஷருடைய 

பாவநிவாரண 


இர 
நமக்காக பிதாவோடு 
தம்முடைய 
பலிபீடத்தின்மீது 
இேசகிறிஸ்துவின்‌ இரத்தம்‌ 
விசுவாசிகள்‌ மீதும்‌ 
கர்த்தருடைய 
வார்த்தையின்‌ மூலமாகவும்‌, அவருடைய 
நியமங்கள்‌ மூலமாகவும்‌, பரிசுத்த 
ஆலியானவரின்‌ கிரியைகள்‌ மூலமாகவும்‌, 
வாக்குத்தத்தங்கள்‌ 


இவேசுகிறிஸ்துவின்‌ இரத்தத்தினால்‌ 
விசுவாசிகள்‌ எல்லோரும்‌ கர்த்தருக்குள்‌. 


முத்திரையிடப்பட்டிருக்கிறோம்‌. 


“கிறிஸ்துவானவர்‌ வரப்போகிற 
நன்மைகளுக்குரிய பிரதான  ஆசாரியராய்‌ 
வெண்பட்டு, கையினால்‌ செய்ப கிய 
இந்தச்‌ சிருஞ்டிசம்பந்தமான கூடாரத்தின்‌ 
வழியாக அல்ல, பெரிதும்‌ உத்தமமுமான 
கூடாரத்தின்‌ 


உண்டுபண்ணினார்‌" (எபி 9:1112). 


இயேசுகிறிஸ்துவின்‌ இரத்தம்‌ புதிய 
உடன்படிக்கையின்‌ இரத்தமாயிருர்கிறது. 
“எப்படி! 
நியாயப்பிரமாணத்தின்படி, சகல 
ஜனங்களுக்கும்‌ எல்லாக்‌ கட்டளைகளையும்‌ 
சொன்ன பின்பு, 
வெள்ளாட்டுக்கடா 
இரத்தத்தைத்‌ தண்ணீரோடும்‌, 
ஆட்டுமமிரோடும்‌, ஈசோப்போடுங்கூட எடுத்து, 


தேவன்‌ உங்களுக்குக்‌ 
கட்டளையிட்ட உடன்படிக்கையின்‌ இரத்தம்‌ 
இதுவே என்று சொன்னான்‌" (எபி 9:19.20). 





i a 
ETT 


கர்த்தரை நம்பி ஜீலிக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
எப்போதுமே கர்த்தருக்குள்‌ 
சந்தோஷமாயிருப்பார்கள்‌. அவர்களுடைய 
இருதயம்‌ சந்தோஷத்தினால்‌ நிரம்பி வழியும்‌. 
கர்த்தருக்கு. புதிய துதிப்பாடல்களைப்‌ 
பாடுவார்கள்‌. கர்‌ பிள்ளைகள்‌ 
பரலோக வாசிகள்‌. பரலோகமே 
அவர்களுடைய நித்திய குடியிருப்பு. அவர்கள்‌ 
ந்தப்‌ பூமியில்‌ வாசம்பண்ணினாலும்‌, 
அவர்களுடைய எண்ணமெல்லாம்‌ 
பரலோகத்தைப்பற்றியதாகவே இருக்கும்‌. 


கண்ணீரோடு விதைக்கிறவர்கள்‌ 
கெம்பீரத்தோடு அறுவடை செய்வார்கள்‌. 
கர்த்தருடைய பிள்ளைகள்‌ இந்தப்‌ 
பிரபஞ்சத்தில்‌ கண்ணீரோடு 
ஜெபம்பண்ணுகிறார்கள்‌ அவர்களுக்கு 
பரலோகம்‌ நித்திய சந்தோஷத்நைத்தரும்‌. 
பாவிகளோ கர்த்தருக்கு விரோதமாய்க்‌ 
குலகப்பண்ணி, அவரை விட்டுத்‌ தூரமாய்‌ 


மிரியராயிருக்கிறார்கள்‌. உலகம்‌ கொடுக்கும்‌. 
சந்தோஷம்‌ மெய்யான சந்தோஷமல்ல. அது 
நிலையான சந்தோஷமுமல்ல, த 
உலகத்தையும்‌, இந்த உலகத்தின்‌: 
காரியங்களையும்‌ நம்பினவர்கள்‌ 
வெட்கப்பட்டுப்போவார்கள்‌. கர்த்தரை 
நம்புகிறவர்கள்‌ ஒருபோதும்‌ 
வெட்கப்பட்டுப்போகமாட்டார்கள்‌. 
உலகப்பிரகாரமான காரியங்களை 
நம்புகிற பாவிகள்‌, தங்களுடைய 
நம்பிக்கையை மாயையான காரியங்கள்மீது 
வைக்கிறார்கள்‌. இவர்கள்‌ ர்த்‌ 
நம்பாமல்‌ ்‌ 
நம்புகிறார்கள்‌. 


அஸ்திபாரம்‌ போடப்படாமல்‌, 
கட்டப்படும்‌ வீடு இடிந்துபோகும்‌. 
அழிந்துபோகும்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


கர்த்தர்‌ தம்மை நம்புகிறவர்களுக்கு 
சந்தோஷத்தையும்‌, சமாதானத்தையும்‌, 
ஆறுதலையும்‌, திருப்தியையும்‌ து 
கர்த்தரை  நம்பாதவர்களுக்கு 
ஆசீர்வாதங்களில்‌ ஒன்று கூட கிடைக்காது. 


கர்த்தராகிய ஆண்டவர்‌ 
இதோ, என்‌ ஊழியக்காரர்‌ 
நீங்களோ பசியாயிருப்பீர்கள்‌; 

என்‌ ஊழியக்காரர்‌ குடிப்பார்கள்‌, 
நீங்களோ தாகமாயிருப்பீர்கள்‌; இதோ, என்‌ 
ஊழியக்காரர்‌ சந்தோஷப்படுவார்கள்‌, 
நீங்களோ வெட்கப்படுவீர்கள்‌. இதோ, என்‌ 
ஊழியக்காரர்‌ மன மகிழ்ச்சிமினாலே 
கெம்பீரிப்பார்கள்‌, நீங்களோ மனநோவினாலே 
அலறி, ஆவியின்‌ முறிவினாலே புலம்புவீர்கள்‌" 
(ஏசா 651314). 


நீதிமானைப்பற்றிய 
ஆசீர்வாதமாயிருக்கும்‌. 
பற்றிய நினைவோ  சாபமாயிருக்கும்‌. 
விக்கிரகாராதனைக்காரரின்‌ நாமங்கள்‌ 
கர்த்தரால்‌ தெரிந்துகொள்ளப்பட்டவர்களுக்கு 
சாபமாகயிருக்கும்‌. "நான்‌ 
தெரிந்துகொண்டவர்களுக்கு நீங்கள்‌ 
உங்கள்‌... நாமத்தை  சாபவார்தையாகு 
பின்வைத்துப்போவீர்கள்‌" (ஏசா 6 

கர்த்தர்‌ 

விக்கிரகாராதனைக்காரரின்‌ 
கர்த்தருடைய 
எச்சரிப்பாயிருக்கும்‌. 


தலால்‌. 


நினைவு 


துன்மார்க்கனை 


பிள்ளைகளுக்கு 


கர்த்தரால்‌ 
தெரிந்துகொள்ளப்பட்டவர்களின்‌ நாமமோ 
எல்லோருக்கும்‌. ஆசிர்வாதமாமிருக்கும்‌. 
கர்த்தராகிய ஆண்டவர்‌ தம்முடைய 
ஊழிக்காரருக்கு வேறே நாமத்தைத்‌ 
ர்‌. உடன்படிக்கையின்‌ பிள்ளைகள்‌ 
“கிறிஸ்தவர்கள்‌” என்று 
அழைக்கப்படுகிறார்கள்‌. இந்தப்‌ பெயர்‌ 
விசுவாசிக்கிற 
கொடுக்கப்படுகிற 
கிறிஸ்தவர்கள்‌ என்னும்‌. 
புதிய உடன்படிக்கையின்‌ எல்லா 
ஆசீர்வாதங்களும்‌, எல்லா சிலாக்கியங்களும்‌ 
இடம்‌ பெற்றிருக்கிறது. 





f= THE 
TT 


மாத்திரம்‌ என்றோ அல்லது ஒரு இனத்திற்கு 
மாத்திரம்‌ என்றோ அல்லது ஒரு 
பாஷைக்காரருக்கு மாத்திரம்‌ என்றோ 
'கொடுக்கப்படவில்லை. கர்த்தருடைய 
ஊழியக்காரர்‌ இந்தப்‌ பூமியில்‌ எந்தப்‌ 
பகுதியிலிருந்தாலும்‌, அவர்கள்‌ 
எல்லோருக்குமே கர்த்தர்‌ வேறே நாமத்தை 

அந்தப்‌ புதிய நாமத்தினாலே, 


ஆசீர்வதிப்பான்‌" (ஏசா 6516). 


கர்த்தருடைய ஊழியக்காரர்கள்‌ எல்லா 
தேசங்களிலும்‌ இருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
சத்திய 'தேவனுக்குள்‌. தங்களை 
ஆசீர்வதித்துக்கொள்வார்கள்‌. தங்களுடைய 
ஜெபத்திலும்‌, தங்களுடைய வார்த்தைகளிலும்‌ 
அவர்கள்‌ தேவனைக்‌ கனம்பண்ணுவார்கள்‌ 
கர்த்தருடைய ஊழியக்காரர்‌ இந்தப்‌ பூமியிலே 
ஆணையிடும்போது, அவர்கள்‌ சத்திய தேவன்‌ 
பேரில்‌ ஆணையிடுவார்கள்‌. 


கர்த்தருடைய பிள்ளைகள்‌ அவருக்‌ 
பிரியமுள்ள பிள்ளைகளாகவும்‌, 


பிரயோஜனமுள்ள பிள்ளைகளாகவம்‌ ஜீலிக்க 
வேண்டும்‌. கர்த்தருக்கு நன்றியுள்ளவர்களாக 
ஜீவிக்கவேண்டும்‌. கர்த்தருடைய 
ஊழியக்காரர்கள்‌ தங்களை சத்திய 
தேவுக்குள்‌ ஆசீர்வதித்துக்கொள்வதுபோல, 
எல்லா சுவாசிகளும்‌ தங்களை 
வத்தக்‌ ஆசீர்வதித்துக்கொள்ள 
வேண்டும்‌. நம்முடைய தேவன்‌ சத்திய 
தேவனாகயிருக்கிறபடியினால்‌, நமக்குள்ளும்‌ 
சத்தியம்‌ இருக்கவேண்டும்‌. ம்முடைய 
ஜெபத்தினாலும்‌, நாம்‌ ற 
ஆணையினாலும்‌ ம கர்த்தரைக்‌ 
கனம்பண்ண வேண்டும்‌. 


(பர்த்‌ நம்மை ஆசர்வதிததிுக்கறார்‌ 
நம்முடைய மெய்யான சந்தோஷத்திற்கும்‌, 
சமாதானத்திற்கும்‌, _ ஆறுதலுக்கும்‌. 
கர்த்தருடைய ஆசீர்வாதமே போதுமானது. 
நாம்‌ சந்தோஷமாகயிருப்பதற்கு கர்த்தருடைய 
ஆசீர்வாதத்தை தவிர, வேறு எதுவும்‌ 
நமக்குத்‌ தேவையில்லை. கர்த்தர்‌ நமக்குக்‌ 
கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களில்‌ நாம்‌. 
திருப்தியோடிருக்கவேண்டும்‌. சத்திய தேவன்‌ 
நம்முடைய கர்த்தராயிருக்கும்போது, நமக்கு 
அவரைத்‌ தவிர வேறு ஒன்றும்‌. 
தேவைப்படாது. நாம்‌ கர்த்தருக்குள்‌ 
எப்போதும்‌ சந்தோஷமாயிருக்கலாம்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


உலகப்பிரகாரமான னங்கள்‌, 
தங்கள்‌ சந்தோஷத்திற்கு உலகப்பிரகாரமான 
ஐசுவரியங்களை எதிர்பார்க்கிறார்கள்‌. 
கர்த்தருடைய ஊழியக்காரர்கள்‌ தங்களை 
சத்திய தேவனுக்குள்‌ ஆசீர்வதிக்கிறார்கள்‌. 
உலகப்பிரகாரமான ஜனங்களோ தங்களை 
உலகப்பிரகாரமான பொருள்களுக்குள்‌ 
ஆசீர்வதிக்கிறார்கள்‌. அவர்களிடத்தில்‌ 
உலகத்தின்‌ ஐசுவரியமும்‌ சம்பத்தும்‌. 
திரளாயிருந்தால்‌, "அவர்களிடத்தில்‌ ஓரளவு 
சந்தோஷம்‌ இருக்கும்‌. அவர்களுடைய 
ஐசுவரியம்‌ குறைந்துவிட்டால்‌, 
அவர்களுடைய சந்தோஷமும்‌ குறைந்துவிடும்‌. 


கர்த்தருக்குள்‌ 
சந்தோஷமாயிருக்கிறவர்களுக்கு 
இப்படிப்பட்ட பிரச்சனை வருவதில்லை. 
நம்முடைய சந்தோஷம்‌ உலகப்பிரகாரமான 
ஆசீர்வாதங்களின்‌ திரட்சிமினால்‌ 
கூடுவதுமில்லை, குறைவதுமில்லை. கர்த்தர்‌ 
மாறாதவர்‌. அவர்‌ கிருபையும்‌ மாறாதது. 
அவர்‌ நமக்குக்‌ கொடுக்கிற சந்தோஷமும்‌ 
மாறாது. உலகப்பிரகாரமான ஜனங்களோ 
உலகஜசுவரியத்தை நம்புவதினால்‌ 
அவர்களுடைய சந்தோஷம்‌ 
ஏற்றத்தாழ்வகளோடு மாறிக்கொண்டே 
இருக்கும்‌. 

“ஒருவன்‌ ஐசுவரியவானாகி, அவன்‌ 
வீட்டின்‌ மகிமை பெருகும்போது. நீ 
பயப்படாதே. அவன்‌ மரிக்கும்போது ஒன்றும்‌ 
கொண்டுபோவதில்லை; அவன்‌ மகிமை 
அவனைப்‌ பின்பற்றிச்‌ செல்வது 
அவன்‌ உமிரோடிருக்கையில்‌ நன்‌ 
ஆத்துமாவை வாழ்த்தினாலும்‌: நீ உனக்கு 

நாடினாய்‌ ன்‌ 


என்றென்றைக்கும்‌ சந்தத்‌ காணாத 
தன்‌ பிதாக்களின்‌ சந்ததியைச்‌ சேருவான்‌" 
(சங்‌ 4916-19). 

“பின்பு: ஆத்துமாவே, உனக்காக 
அநேக வருஷங்களுக்கு. அநேகம்‌ 
பொருள்கள்‌ சேர்த்துவைக்கப்பட்டிருக்கிறது: 
நீ இளைப்பாறி, புசித்துக்‌ குடித்து, பூரிப்பாயிரு 
என்று என்‌ ஆத்துமாவோடே சொல்லுவேன்‌. 
என்று தனக்குள்ளே சிந்தித்துச்‌ சொல்லிக்‌ 
கொண்டான்‌. தேவனோ அவனை நோக்கி: 
மதிகேடனே. உன்‌ ஆத்துமா 
உன்ளிடத்திலிருந்து இந்த இராத்திரிமிலே. 
எடுத்துக்கொள்ளப்படும்‌ அப்பொழுது நீ 
சேகரித்தவைகள்‌ யாருடையதாகும்‌ என்றார்‌” 
(லூக்‌ 12:19,20). 





ஏசாய! 


f= FTE 
TT 


தங்களை கர்த்தருக்குள்‌ 
கொள்கிறார்கள்‌. கர்த்தர்‌ 
போதுமானவர்‌ என்று சொல்லி 
ஆசீர்வதிக்கிறார்கள்‌. அவர்கள்‌ கர்த்தரை, 
“சத்திய தேவன்‌" என்று சொல்லி அவரை: 
கனம்பண்ணுகிறார்கள்‌. 

என்னும்‌ வார்த்தைக்கு, “ஆ! 
என்று பொருள்‌. பரிசுத்த 

நமக்குக்‌ கொடுக்கப்பட்டிருக்கிற 
வாக்குத்தத்தங்களும்‌ இயேசுகிறிஸ்துவுக்குள்‌ 
ஆம்‌ என்றும்‌, ஆமென்‌ என்றும்‌ இருக்கிறது. 
ஆகையினால்‌ சத்திய தேவன்‌ என்னும்‌ 
பெயர்‌, கர்த்தராகிய இயேசுகிறிஸ்துவைக்‌ 
குறிக்கும்‌ என்று வேதபண்டிதர்கள்‌ 
வியாக்கியானம்‌ சொல்லுகிறார்கள்‌. 


“என்னாலும்‌, 
தீமோத்தேயுவினாலும்‌, 
பிரசங்கிக்கப்பட்ட தேலகுமாரனாகிய 
இயேசுகிறிஸ்துவம்‌ ஆம்‌ என்றும்‌ அல்ல 
என்றும்‌ இராமல்‌, ஆம்‌ என்றே இருக்கிறார்‌. 
எங்களால்‌ தேவனுக்கு மகிமையுண்டாகும்படி 
தேவனுடைய வாக்குத்தத்தங்களெல்லாம்‌ 
இயேசுகிறிஸ்துவுக்குள்‌ ஆம்‌ என்றும்‌, 
அவருக்குள்‌ ஆமென்‌ என்றும்‌ இருக்கிறதே” 
(கொரி 1:19,20), 


சில்வானுவினாலும்‌, 
உங்களுக்குள்ளே 


தம்முடைய ஊழியக்காரரின்‌ 
ஏராளமான மாற்றங்களை 
உண்டுபண்ணியிருக்கிறார்‌ இவையெல்லாம்‌ 
அவர்களுக்கு ஆசீர்வாதமான மாற்றங்கள்‌ 
“முந்தின | மறக்கப்பட்டு, 
அலைகள்‌ கண்களுக்கு 
மறைந்துபோயின' (ஏசா 6516) 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. கர்த்தருடைய 
கிருபையினால்‌, தங்களுக்கு இதற்கு முன்பு 
நேரிட்ட, பாடுகளையும்‌, வேதனைகளையும்‌, 
நெருக்கங்களையும்‌, 
அவருடைய ஊழியக்காரர்கள்‌, 
நினைத்துப்‌ ்‌ 
அவையெல்லாவற்றையும்‌ மறந்துவிடுவார்கள்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய ஊழியக்காரர்களை 
இப்போது அதிகமாய்‌ ஆசீர்வதித்திருக்கிறார்‌. 
கர்த்தருடைய பிள்ளைகள்‌, 
இப்போது. அனுபவித்துக்கொண்டிக்கிற 
ஆசீர்வாதங்களை நினைத்து, 
ஏற்கெனவே 
வேதனைகளை மறந்துவிடுவார்கள்‌. 


- விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


புதிய வானமும்‌ புதிய பூமியும்‌ 
ஏசா 6517-25 


ஏசா 65:17. இதே, 
வானத்தையும்‌ புதிய 
சிருஷ்டிக்கிறேன்‌; முத்தினவைகள்‌ இனி 
தினைக்கப்படுவதுமில்லை, மனதிலே 
தோன்றுவதுமில்லை. 


ஏசா 65:18. நான்‌ சிருஷ்டிக்கிறதினாலே 
நீங்கள்‌ என்றென்றைக்கும்‌ மகிழ்ந்து 
கனிகூர்த்திருங்கள்‌; இதே, 
எருசலேமைக்‌ கனிகூருதலாகவும்‌, அதின்‌ 
ஜனத்தை மகிழ்ச்சியாகவும்‌ 
சிருஷ்டிக்கிறேன்‌. 


ஏசா 65:08. நான்‌ எருசலேமின்மேல்‌ 
களிகூர்ந்து, என்‌  ஜனத்தின்மேல்‌ 
மகிழ்ச்சியாயிருப்பேன்‌; அழுகையின்‌ 
சத்தமும்‌, கூக்குரலின்‌ சத்தமும்‌ அதில்‌ 
இனிக்‌ கேட்கப்படுவதில்லை. 


ஏசா 65:20. அங்கே இணி அற்ப 

ஆயுகன்ன பாலகனும்‌, தன்‌ நாட்கள்‌ 

பூரணமாகாத கிழவனும்‌ 

உண்டாமிரார்கள்‌; நூறுவயதுசென்று 

'வாலிபனென்று 

நூது 

வயதுன்னவனாகிய பாவியோ 
சுபிக்கப்படுவான்‌.. 


ஏசா 85:21. வீடுகளைக்‌ கட்டி, 
அவைகளில்‌: குடியிருப்பார்கன்‌; 
திராட்சத்தோட்டங்கனை நாட்டி, 
அவைகளின்‌ கனியை புசிப்பார்கள்‌. 


ஏசா 65:22. அவர்கள்‌ கட்டுகிறதும்‌, 
வேறொருவர்‌ குடியிருக்கிறதும்‌, 
அவர்கள்‌ நாட்டுகிறதும்‌, வேறொருவர்‌ 
கனியுசிக்கிறதுமாயிருப்பதில்லை; 
ஏனெனில்‌ விருட்சத்தின்‌ 
நாட்களைப்போல்‌ என்‌ ஜனத்தின்‌ 
தாட்கவிருக்கும்‌; தான்‌: 
தெரித்துகொண்டவர்கள்‌ தங்கள்‌. 
கைகளின்‌ கிரியைகளை நெடுநாளாய்‌. 
அநுபவிப்பார்கள்‌.. 





ழ்‌ நள 
யாய 


ஏசா 65:28. அவர்கள்‌ 
உழைப்பதில்லை; 
துன்பமுண்டாகப்‌ 
பெறுவதுமில்லை; 
அவர்களோடே கூட 
சுத்தானமும்‌ 
ஆசீர்வதிக்கப்பட்ட. 
சுத்ததியாயிருப்பார்கன்‌. 


ஏசா 65:24. அப்பொழுது அவர்கள்‌ 
கூப்பிடுகிறதற்குமுன்னே நான்‌ 
மறுஉத்தரவு கொடுப்பேன்‌; அவர்கள்‌ 
பேசும்போதே நான்‌ கேட்பேன்‌. 


ஏசா 65:25, ஒனாயும்‌ ஆட்டுக்குட்டியும்‌ 
ஒருமித்து மேயும்‌; சிங்கம்‌ மாட்டைப்‌ 
போல்‌ வைக்கோலைத்‌. தின்னும்‌; 
புழுதி சர்ப்பத்துக்கு இரையாகும்‌; 
என்‌ பரிசுத்தபர்வதமெங்கும்‌. 
அவைகள்‌. தீங்குசெய்வதுமில்லை, 
கேடுண்டாக்குவதுமில்லையென்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


இஸ்ரவேல்‌ 
தேசத்து 


ஜனத்நார்‌ பாபிலோன்‌. 
சிறையிருப்பிலிருந்து 
விடுவிக்கப்பட்டு, தங்கள்‌ சொந்த. 
தேசத்திற்கு திரும்பி வந்திருக்கிறார்கள்‌ 
அங்கே  மறுியுமாய்‌ குடியேறுகிறார்கள்‌ 
யூதர்களுக்கு தங்கள்‌ சொந்த தேசத்தில்‌ 
சமாதான சந்தோஷமும்‌ 
உண்டாயிருக்கிறது. தங்களுடைய தேசம்‌ 
யூதர்களுக்கு இப்போது புதிய பூமியைப்போல 
இருக்கிறது. ஏசாயா இங்கு சொல்லுகிற 
தீர்க்கதரிசனம்‌, யூதர்கள்‌ 
சிறையிருப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டு, 
தங்கள்‌ சொந்த தேசத்திற்கு திரும்பி வந்து, 
ஓரளவு 


சொல்லுகிற 
புதிய ஏற்பாட்டுக்காலத்து 

பூரணமாய்‌ 

கர்த்தராகிய 
விசுவாசிகளாகிய 
நமக்கு கர்த்தருடைய கிருபைகளும்‌, 
அவருடைய ஆறுதல்களும்‌ கிடைத்திருக்கிறது. 
இவை  இயேசகிறிஸ்துவின்‌ மூலமாய்‌ 
நமக்கு உண்டாயிருக்கிறது. இதுவே புதிய 
வானம்‌, புதிய பூமி ஆகியவற்றின்‌ 
ஆசீர்வாதம்‌. 


தீர்க்கதரிசனம்‌, 
சுவிசேஷ சபையிலே 
நிறைவேறும்‌. 
இயேசுகிறிஸ்துவக்குள்‌ 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QODNENS 
PUBLISHERS 


இயேகுகிறிஸ்துவின்‌ 
பழையவைகள்‌ எல்லாம்‌ 
எல்லாம்‌ புதிதாகும்‌. 
இருக்கிறவர்கள்‌ 
சிருஷ்டியாயிருப்பார்கள்‌. 
விசுவாசிகளுடைய ஜி 
ஏற்பட்டிருக்கிற மிகப்பெரிய மாற்றம்‌. “முந்தின 
இடுக்கண்கள்‌ மறக்கப்பட்டு" (ஏசா 65:16) 
என்று சொல்லப்பட்டிருக்கிற தீர்க்கதரிசனம்‌, 
பழையவைகள்‌ ஒழிந்துபோகும்‌ என்பதையும்‌, 
எல்லாம்‌. புதிதாகும்‌. என்பதையும்‌ 
குறிப்பிடுகிறது. 


இப்படியிருக்க, 
கிறிஸ்துவுக்குள்ளிருந்தால்‌ 
புதச்சிருஷ்டியாயிருக்கிறான்‌ ; 
ஒழிந்துபோயின, எல்லாம்‌ 
(2கொரி 5:17). 


சுவிசேஷத்தில்‌ 
ஒழிந்துபோகும்‌. 


ஒருவன்‌ 


பழையவைகள்‌ 
புதிதாயின" 


ஏசாயா 
தீர்க்கதரிசனத்தைவிட, 

ஜலியத்தில்‌ ்‌ 

மாற்றங்கள்‌ உண்டாகிறது. 

இடுக்கண்கள்‌ மறக்கப்படும்‌” என்று ஏசாயா 


நம்மோடு ஒப்புரவாகும்போது, நமக்கு 
புதிய வானம்‌ கொடுக்கப்படுகிறது. கர்த்தர்‌ 
நம்மோடு ஒப்புரவாகும்போது, பூமியிலுள்ள 
சர்வசிருஷ்டிகளும்‌ நம்மோடு ஒப்புரவாகும்‌. 
இதனால்‌ இந்தப்‌ பூமியே நமக்கு புதிய 
பூமியாயிருக்கும்‌. 

புதிய பூமியிலே விசுவாசிகளுக்கு, 
புதிய சந்தோஷங்கள்‌ உண்டாயிருக்கும்‌. 
சபையார்‌ எல்லோரும்‌, சபைக்கு 
ஆதரவாகயிருக்கிற சிநேகிதர்கள்‌ எல்லோரும்‌ 
சந்தோஷப்பட்டு களிகூருவார்கள்‌. 





i FTE 
TT 


கர்த்தருடைய சிருஷ்டிப்பிலே நாம்‌ 
என்றென்றைக்கும்‌ மகிழ்ந்து களிகூரலாம்‌. 
கர்த்தர்‌ எருசலேமை சிருஷ்டிக்கிறார்‌. அவர்‌ 
அதை களிகூருதலாகவும்‌, அதின்‌ 
ஜனத்தை மகிழ்ச்சியாகவும்‌ சிருஷ்டிக்கிறார்‌. 
சபையானது சாதாரணமாக 
சந்தோஷமாயிருந்தால்‌ போதாது. ர்‌ 
சபைக்குள்ளே, சபையைக்‌ 
சந்தோஷமாயிருக்க வேண்டும்‌. 
ஆசீர்வதிக்கப்படுவது. சபை 

பெருகி செழித்திருப்பது 

கர்த்தருக்கும்‌ சத்தா வண்கிரக்கம்‌ 
தம்முடைய ஊழியக்காரரின்‌ செழிப்பையும்‌, 
சந்தோஷத்தையும்‌ பார்த்து கர்த்தரும்‌ 
சந்தோஷப்படுகிறார்‌ 


"நான்‌ எருசலேமின்மேல்‌ களிகூர்ந்து, 
என்‌ ஜனத்தின்மேல்‌ மகிழ்ச்சியாமிருப்பேன்‌ : 
அழுகையின்‌ சத்தமும்‌, கூக்குரலின்‌ சத்தமும்‌ 
அதில்‌ இனிக்‌ கேட்கப்படுவதில்லை' (ஏசா 
6519) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ பாபிலோன்‌ தேசத்து 
சிறையிருப்பிலிருந்தபோது. அங்கே. 
அழுகையின்‌ சத்தமும்‌, கூக்குரலின்‌ சத்தமும்‌ 
கேட்டது. இப்போதோ யூதர்கள்‌ 
சிறையிருப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டு, தங்கள்‌ 
சொந்த தேசத்திற்கு திரும்பி வந்து, அங்கே 
குடியிருக்கிறார்கள்‌. ந்த தேசம்‌: 
அவர்களுக்கு புதிய பூமியாகமிருக்கிறது. 
இந்த த்தில்‌ அழுகையின்‌ சத்தமும்‌, 
கூக்குரலின்‌ சத்தமும்‌ இனி 
கேட்கப்படுவதில்லை என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌ 


எருசலேமிலுள்ள ஜனங்கள்‌ 
எல்லோருமே. கர்த்தருக்குள்‌ மகிழ்ந்து, 
களிகூருவார்கள்‌. சந்தோஷமாயிருப்பார்கள்‌. 
கர்த்தர்‌ எருசலேமை களிகூருதலாகவும்‌, 
அதின்‌ ஜனத்தை மகிழ்ச்சியாகவும்‌: 
சிருஷ்டித்திருக்கிறார்‌. அவர்‌ அதை 
துக்கமாகவோ, அழுது புலம்புவதற்காகவோ 
சிருஷ்டிக்கவில்லை. கர்த்தருடைய பிள்ளைகள்‌ 
எருசலேமில்‌ மகிழ்ந்து களிகூரும்போது, 
கர்த்தரும்‌ எருசலேமின்மேல்‌ களிகூருகிறார்‌. 
எருசலேமில்‌ வாசம்பண்ணுகிற தம்முடைய 
ஜனத்தின்‌ மகிழ்ச்சியைப்‌ பார்த்த கர்த்தரும்‌ 
அவர்கள்மேல்‌ மகிழ்ச்சியாயிருக்கிறார்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


எருசலேம்‌ ஜனத்தார்‌ பாபிலோன்‌ 
தேசத்து சிறையிருப்பிலிருந்தபோது அழுது 
புலம்பினார்கள்‌. கூக்குரலிட்டார்கள்‌. 
கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட 
அழுகையோ, புலம்புதலோ, கூக்குரலோ 
மறுபடியும்‌ திரும்பி வராது. பழைய அழுகை, 
பழைய கூக்குரல்‌ ஒழிந்துபோயிற்று. 
அவர்களுக்கு புதிய சந்தோஷம்‌, புதிய 

மகிழ்ச்சி உண்டாயிருக்கிறது. 
இங்கு சொல்லுகிற இந்த 
எருசலேமிலே ஒரளவு 
இந்த தீர்க்கதரிசனம்‌ 
பூரணமாய்‌ நிறைவேறும்‌. 
நம்‌ கண்ணீர்களெல்லாம்‌ 
பரலோகத்தில்‌ அழுகையின்‌ 
சத்தமும்‌ 


ஏசாயா 
தீர்க்கதரிசனம்‌, 


கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, புதிய 
பூமியிலே, புதிய ஜீவன்‌ உண்டாயிருக்கும்‌. 
பட்பயத்தினாலோ அல்லது வியாதிமினாலோ 
அவர்கள்‌ அற்ப ஆயுசிலே. 
மரித்துப்போகமாட்டார்கள்‌. புதிய பூமியில்‌ 
வியாதி இருக்காது. வியாதியினால்‌ 
உண்டாகும்‌ மரணமும்‌ இருக்காது. அற்ப 
ஆயுசிலே யாராவது மரித்துப்போனால்‌ 
அங்கே. அழுகையின்‌ சத்தமும்‌, கூக்குரலின்‌ 
சத்தமும்‌ கேட்கப்படும்‌. புதிய பூமியில்‌ 
யாரும்‌ அற்ப ஆயுசிலே. 
மரித்துப்போகமாட்டார்கள்‌. இதனால்‌, புதிய 
பூமியில்‌ அழுகையின்‌ சத்தமும்‌, கூக்குரலின்‌ 
சத்தமும்‌ இனி கேட்கப்படுவதில்லை. 


கிடைத்திருக்கிற ஆயுசு காலத்தைக்‌ குறித்து 
திருப்தியோடிருப்பார்கள்‌. அவர்கள்‌ இந்தப்‌ 
பூமிமில்‌ கொஞ்சகாலம்‌ உயிரோடிருந்தாலும்‌, 
அநேக வருஷங்கள்‌ உயிரோடிருந்தாலும்‌, 
அவர்களுடைய ஜீவியகாலம்‌ அவர்களுக்கு 
திருப்தியாயிருக்கும்‌. அவர்களுக்கு 
மரணத்தைக்‌ குறித்த கவலையோ, பயமோ, 
விரக்தியோ இருக்காது. 





i= FTE 
TT 


அங்கே இனி அற்ப 
பாலகனும்‌, தன்‌ நாட்கள்‌ 
கிழவனும்‌ உண்டாயிரார்கள்‌' 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. சிறுபிள்ளை 
மரிக்கும்போதுகூட அந்தப்‌ பிள்ளை 
நூறுவருஷங்கள்‌ உயிரோடிருந்து. 
மரித்ததுபோன்ற திருப்தி உண்டாயிருக்கும்‌. 
கிறிஸ்துவுக்குள்‌ மரித்தவர்கள்‌ மறுபடியும்‌. 
உமிரோடு எழுந்திருப்பார்கள்‌. அவர்கள்‌ 
இந்தப்‌ பியி எத்தனை வருஷம்‌. 
உமிரோடிருந்தாலும்‌, அவர்கள்‌ 
உயிர்த்தெழும்போது. நித்திய ஜீவனை 
சுதந்தரித்துக்கொள்வார்கள்‌. 


ஆயுகள்ள 
பூரணமாகாத 
(ஏசா 65:20) 


ப்‌ ய்‌ 
ஆயுசுகாலத்தை பூரணமாய்‌ அனுபவிப்பார்கள்‌. 
அவர்களுடைய ஜீவியத்தில்‌ நீதியின்‌ 
கனிகள்‌ உண்டாயிருக்கும்‌. 
முதிர்ந்தவர்கள்‌ 
ஆயுசுகாலம்‌ 
கனிதருகிறவர்களாயிருப்பார்கள்‌. கிழவர்கள்‌ 
ஞானமுள்ளவர்களாகவும்‌, நல்லவர்களாகவும்‌, 
பிரயோஜனமுள்ளவர்களாகவும்‌ 
ஜீவிப்பதினால்‌ அவர்களுடைய நாட்கள்‌ 
பூரணமாயிருக்கும்‌. 

இந்த உலகத்தின்மீது. 
ஆசை வைத்திருக்கிறவர்கள்‌, 
கிழவர்களாகமிருந்தாலும்‌, அவர்கள்‌ 
தங்களுடைய ஆயுசுகாலத்தை பூரணமாய்‌. 
ஜீவிக்கமாட்டார்கள்‌. அவர்கள்‌ வயது. 
முதிர்ந்தவர்களாயிருந்தாலும்‌, அவர்களுடைய 
ஜீவியத்தில்‌ சந்தோஷமோ,  திருப்தியோ 
இருக்காது. பக்திமில்லாத கிழவர்கள்‌, 
இந்தப்‌ பூமியில்‌ அதிக வருஷங்கள்‌ 
உயிரோடிருந்தாலும்‌, அவர்களுடைய 
ஆயுசகாலம்‌ முழுவதும்‌ வருத்தமும்‌, 
கவலையும்‌, சஞ்சலமும்‌ நிரம்பியதாகவே. 
இருக்கும்‌. 


“நூறுவயதுசென்று மரிக்கிறவனும்‌ 
வாலிபனென்று எண்ணப்படுவான்‌, நூறு 
வயதுள்ளவனாகிய பாவியோ. 
சபிக்கப்படுவான்‌” (ஏசா 65:20) என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. பக்தியில்லாத 
கிழவர்கள்‌ நீண்டகாலமாக 
ஜீவனோடிருந்தாலும்‌, அவர்களிடத்தில்‌ 
பாவங்களும்‌ அக்கிரமங்களும்‌ 
நிரம்பியிருக்கும்‌. அவர்களால்‌ யாருக்கும்‌ 
ஒரு நன்மையும்‌ உண்டாகாது. அவர்கள்‌ 
அநேக வருஷங்களுக்கு உயிரோடிருப்பார்கள்‌. 
ஆனால்‌ ஒருவருக்கும்‌. 
பிரயோஜனமாயிருக்கமாட்டார்கள்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌, நம்முடைய 
ஜீலியகாலம்‌ பூரண ஆயுசா அல்லது அற்ப 
ஆயுசா என்பது முக்கியமல்ல. நாம்‌ இந்தப்‌ 
பிரபஞ்சத்தில்‌ எத்தனை வருஷம்‌ 
உயிரோடிருந்தோம்‌ என்பது முக்கியமானதல்ல. 
நாம்‌ இந்த உலக 
பரிசுத்தவான்களாக ஜீவிக்கிறோமா அல்லது 
பாவிகளாக ஜீவிக்கிறோமாோ என்பதே 
முக்கியம்‌. 


பூமியிலே 
புதிய 


பப ப 
குடிமிருக்கிறவர்களுக்கு _ த்‌ 
ஆசீர்வாதங்கள்‌ கிடைக்கும்‌. அவர்களுக்கு 
புதிய ஆறுதல்களும்‌, புதிய சந்தோஷங்களும்‌ 

ன்டாகும்‌ கர்த்தருடைய பிள்ளைகள்‌ 
கர்த்தருக்குள்‌ 


சிறையிருப்பிலிருந்தார்கள்‌. 
நிச்சயமில்லாதவர்களாகவும்‌, 
நிம்மதியில்லாதவர்களாகவும்‌ இருந்தார்கள்‌. 
இப்போதோ. கர்த்தருக்குள்‌ 

நிச்சயத்தோடிருக்கிறார்கள்‌. கர்த்தருக்குள்‌ 
ந்தோஷமாயும்‌, சமாதானமும்‌, 
ஆறுதலாயும்‌ ஜீவிக்கிறார்கள்‌. 

கர்த்தருடைய பிள்ளைகள்‌ 
பூமிலிலே நங்கள்‌! வீடுகளைக்‌ றாம்‌ 
அதிலே குடியிருப்பார்கள்‌. தங்கள்‌ 
திராட்சத்தோட்டங்களை நாட்டுவார்கள்‌. 
அதன்‌ கனிகளைப்‌ புசிப்பார்கள்‌. இதற்கு 
முன்பு அவர்கள்‌ கட்டின வீடுகளில்‌ 
மற்றவர்கள்‌ குடிமிருந்தார்கள்‌. அவர்கள்‌ 
நாட்டின விருட்சங்களில்‌, மற்றவர்கள்‌ அதன்‌ 
கனிகளை புசித்தார்கள்‌. 


“வீடுகளைக்‌ கட்டி, வகளில்‌ 

குடியிருப்பார்கள்‌; திராட்சத்தோட்டங்களை 
நாட்டி, அவைகளின்‌ கனியை புசிப்பார்கள்‌. 
அவர்கள்‌ கட்டுகிறதும்‌, வேறொருவர்‌ 
குடியிருக்கிறதும்‌, அவர்கள்‌ நாட்டுகிறதும்‌, 
வேறொருவர்‌ கனிபுசிக்கிறதுமாயிருப்பதில்லை' 
(ஏசா 65:22) என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 





i FTE 
TT 


கர்த்தருடைய ஜனத்தின்மீது. 
அந்நியர்கள்‌ மோசம்‌ பண்ண வரமாட்டார்கள்‌. 
அவர்களை கொள்ளையிடவோ,. 
உபத்திரவப்படுத்தவோ சத்துருக்கள்‌ 
வரமாட்டார்கள்‌. கர்த்தருடைய பிள்ளைகள்‌ 
அவரால்‌ தெரிந்துகொள்ளப்பட்டவர்கள்‌. 
அவர்கள்‌ தங்கள்‌ கைகளின்‌ பிரயாசத்தை 
அனுபவிப்பார்கள்‌. கர்த்தருடைய பிள்ளைகள்‌ 
நேர்மையாகவும்‌, கண்ணியமாகவும்‌, 
உண்மையாகவும்‌ உழைத்து புசிக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ சோம்பலின்‌ அப்பத்தையோ அல்லது. 
பிறரை வஞ்சிக்கிற அப்பத்தையோ 
புசிப்பதில்லை. தங்கள்‌ கைகளினால்‌. 
கடினமாய்‌ உழைத்து, அதன்‌ பிரயாசத்தைப்‌ 
புசிக்கிறார்கள்‌. 

நம்முடைய கைகளின்‌ பிரயாசங்களை 
நாம்‌ அனுபவிக்கவேண்டுமென்றால்‌, நமக்கு 
கர்த்தருடைய கிருபை வேண்டும்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய தெய்வீக பராமரிப்பினால்‌, நம்மை 
ஆசீர்வதிக்கும்போது, நாம்‌ நம்முடைய 
கைகளின்‌ பலனை புசிப்போம்‌. “ஏனெனில்‌ 
விருட்சத்தின்‌ நாட்களைப்போல என்‌ 
ஜனத்தின்‌ நாட்களிருக்கும்‌: நான்‌ 
தெரிந்துகொண்டவர்கள்‌ தங்கள்‌ கைகளின்‌ 
கிரியைகளை நெடுநாளாய்‌ அநுபவிப்பார்கள்‌"' 
(ஏசா 65:22) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


விருட்சங்கள்‌ குளிர்காலத்திலே 
பட்டுப்போகும்‌. அதன்‌ இலைகளும்‌. 
வாடிப்போகும்‌. ஆனாலும்‌ வசந்தகாலம்‌ 
வரும்போது. விருட்சங்களின்‌ இலைகள்‌ 
மறுபடியும்‌ துளிர்க்கும்‌. அவை மறுபடியும்‌ 
குனிதரும்‌. ஒவ்வொரு வருஷமும்‌ 
குளிர்காலத்திலே. விருட்சங்கள்‌ 
பட்டுப்போனாலும்‌, அந்தந்த வருஷங்களில்‌, 
வசந்தகாலத்தில்‌ அது மறுபடியும்‌ புது 
ஜீவனைப்பெற்று துளிர்க்கும்‌. 


அதுபோல கர்த்தருடைய பிள்ளைகளும்‌, 


கொஞ்சக்காலம்‌ கஷ்டங்களை 
அனுபவித்தாலும்‌, வேதனைகளையும்‌ 
துன்பங்களையும்‌ அனுபவித்தாலும்‌, அவர்கள்‌ 
விருட்சத்தின்‌ நாட்களைப்போல பூரண 
ஆயுசுள்ளவர்களாயிருப்பார்கள்‌. கர்த்தரை 
நம்புகிறவர்கள்‌ செழித்திருப்பார்கள்‌. 
செப்துவஜிந்த்‌ பதிப்பில்‌ “விருட்சத்தின்‌. 
நாட்களைப்போல என்‌ ஜனத்தின்‌ நாட்கள்‌ 
இருக்கும்‌” என்னும்‌ வாக்கியம்‌, 
“ஜீலலிருட்சத்தின்‌ நாட்களைப்போல என்‌ 
ஜனத்தின்‌ நாட்கள்‌ இருக்கும்‌” என்று 
மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தருடைய பிள்ளைகள்‌ 
ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதுபோல, அவர்களுடைய 
சந்ததியும்‌ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும்‌. 
அவர்களுடைய சந்தானமும்‌ கர்த்தராலே 
ஆசீர்வதிக்கப்பட்ட  சந்ததியாயிருப்பார்கள்‌. 
கர்த்தருடைய பிள்ளைகளைப்போல, 
அவர்களுடைய சந்ததியாரும்‌, கர்த்தருடைய 
ஆசீர்வாதங்களை சுதந்தரிப்பார்கள்‌. 
அவர்களும்‌ கர்த்தருக்குள்‌ 
சந்தோஷமாயிருப்பார்கள்‌. 


அவர்கள்‌. விருதாவாக 

ல்லை; அவர்கள்‌ துன்பமுண்டாகப்‌ 
பிள்ளைகளைப்‌ பெறுவதுரில்லை" 
(ஏசா 65:23) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
கர்த்தருடைய பிள்ளைகள்‌ தங்களுடைய 
உழைப்பின்‌ பலனை அனுபவிப்பார்கள்‌. 
தங்களுடைய கைகளின்‌ பிரயாசங்களை 
சந்தோஷமாய்‌ அனுபவிப்பார்கள்‌. அவர்கள்‌ 
திருப்தியாய்‌ அனுபலிப்பதோடு, தங்களுக்கு 
பின்வரும்‌ தங்களுடைய சந்ததியாருக்கும்‌, 
தங்களுடைய கைகளின்‌ பிரயாசங்களை 
ஆசீர்வாதமாய்‌ விட்டுச்‌ செல்லுவார்கள்‌. 
அவர்களும்‌, அவர்களோடேகூட, அவர்கள்‌ 
சந்தானமும்‌ கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்ட 
சந்ததியாமிருப்பார்கள்‌. 


கர்த்தருடைய 
சத்தியத்திலே. நடப்பார்கள்‌. 
பிள்ளைகளும்‌ சத்தியத்திலே நடப்பதைப்‌ 
பார்த்து அவர்கள்‌ மிகுந்த 
'சந்தோஷமடைவார்கள்‌. பிள்ளைகள்‌ தங்கள்‌ 
பெற்றோருக்கு ஆறுதலாயும்‌, ஆசீர்வாதமாயும்‌ 
இருப்பார்கள்‌. கர்த்தருடைய  ஜனத்திற்கு. 
இதுவே பெரிய ஆசிர்வாதம்‌, கர்த்தர்‌ 
அவர்களையும்‌ ஆசீர்வதிக்கிறார்‌, 
அவர்களுடைய சந்தானத்தையும்‌ 
ஆசிீர்வதிக்கிறார்‌. 
தங்கள்‌ 

பக்தியுள்ளவர்களாகவும்‌, 
பயந்து ஜீவிக்கிறவர்களாகவும்‌, 
கீழ்ப்படிகிறவர்களாகவும்‌, 


பிள்ளைகள்‌ 
தங்களுடைய 


பிள்ளைகள்‌ 
கர்த்தருக்குப்‌ 

கர்த்தருக்கு 
கர்த்தருடைய 
உண்மையாய்ச்‌ 

இருப்பதைப்‌ 

மிகுந்த 

சந்தோஷமாயிருக்கும்‌. கர்த்தருடைய ஜனத்தார்‌ 
இப்போதும்‌ சந்தோஷமாயிருக்கிறார்கள்‌. 
இனிமேல்‌ வரப்போகிற ்‌ ம்‌ 
'சந்தோஷமாயிருப்பார்கள்‌. 
பிள்ளைகளின்‌ 
ஆசீர்வாதத்தையும்‌ 
'சந்தோஷப்படுவார்கள்‌. 


பார்த்த 





i al 
TT 


கர்த்தருக்கும்‌ 
ம்‌ இடையே 


அவர்கள்‌ 
மறுஉத்தரவு 

பேசும்போதே நான்‌ கேட்பேன்‌” 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ 


(ஏசா 65:24) 


தம்முடைய பிள்ளைகள்‌ தம்மிடத்தில்‌. 
ஜெபம்பண்ண வரவேண்டுமென்று கர்த்தர்‌ 
ஆவலோடு காத்துக்கொண்டிருப்பார்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய நன்மையான  ஈவுகளை 
அவர்களுக்கு ஆசிர்வாதமாய்க்‌ கொடுக்க 
விரும்புவார்‌. கெட்ட குமாரன்‌ மனந்திரும்பி 
தன்னுடைய ழை வந்தபோது, அந்த 
தகப்பன்‌ அன்போடு 
ஏற்றுக்கொண்டு, “சந்தோஷமாமிருந்ததுபோல, 
கர்த்தரும்‌ நம்மைப்‌ பார்த்து 
சந்தோஷப்படுவார்‌ 

பழைய ஏற்பாட்டுக்காலம்‌ 
நியாயப்பிரமாணத்தின்‌ ம்‌ 
அக்காலத்திலும்‌ 
பரிசுத்தவான்கள்‌ 


பண்டிகைகளை ஆசரிந்தார்கள்‌ 
அவர்களுடைய ெய்களுக்க 
பதில்கொடுத்தார்‌. புதிய ஏற்பாட்டுக்காலம்‌. 
கிருபையின்‌ காலம்‌. புதிய ஏற்பாட்டுக்காலத்து 
விசுவாசிகளாகிய நாமோ 
நியாயப்பிரமாணத்திற்குட்பட்டவர்களல்ல. 
நாம்‌ இயேசுகிறிஸ்‌, 
கிருபைக்குட்பட்டவர்கள்‌. 

கர்த்தர்‌ பழைய ஏற்பாட்டுக்காலத்து. 
பரிசுத்தவான்‌௧ளுடைய 


நாம்‌ 
கூப்பிடுகிறதற்கு முன்னமே, அவர்‌ நமக்கு 
மறுஉத்தரவு கொடுக்கிறார்‌. நாம்‌ 
கர்த்தரிடத்தில்‌ பேசும்போதே, நம்முடைய 
வேண்டுதல்களையும்‌, விண்ணப்பங்களையும்‌, 
அவர்‌ செவிகொடுத்து கேட்கிறார்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


புதிய பூமியிலே. 
பிள்ளைகளுக்கும்‌, அவர்களுடைய உற்றார்‌ 
உறவினர்களுக்கும்‌, அயலகத்தாருக்கும்‌ 
சமாதானம்‌ நிரம்பியிருக்கும்‌. மனுஷர்‌ 
ஒருவருக்கொருவர்‌ சண்டை சச்சரவு 
இல்லாமல்‌, பகையில்லாமல்‌ சமாதானமாய்‌ 
ஜீவிப்பார்கள்‌. புதிய பூமியில்‌ 
கோபமிருக்காது. அன்பு இருக்கும்‌. 


கர்த்தருடைய 


ஓநாயும்‌ ஆட்டுக்குட்டியும்‌ ஒருமித்து 
மேயும்‌" (ஏசா 65:25) என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. கர்த்தருடைய பிள்ளைகள்‌ 
ஓநாய்களுக்கு மத்தியிலே இருக்கிற ஆடுகள்‌ 
போல இருக்கிறார்கள்‌. ஆனாலும்‌ 
கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒநாய்களால்‌ 
ஒரு சேதமும்‌ உண்டாகாது. 

கர்த்தர்‌ நம்முடைய சத்துருக்களின்‌ 
வல்லமைகளை முறித்துப்போடுவார்‌. நம்‌ 
சேதப்படுத்துவதற்கோ, 
மேற்கொள்வதற்கோ 
பெலனிருக்காது, 


கர்த்தர்‌ சத்துருக்களின்‌ 
இருதயங்களில்‌ எ ப்பித்து 
அவர்களுக்கு மனமாற்றத்தைக்‌ கொடுக்கிறார்‌ 
அவர்களையும்‌ 
அவர்களுடைய 


நம்முடைய 
கிரியை 


அவர்களைவிட்டு நீங்கிப்போகிறது. 


இப்போது அவர்களுடைய இருதயங்களில்‌ 
அன்பு நிரம்பியிருக்கிறது. இதுவரையிலும்‌ 
சத்துருக்களாகமிருந்தவர்கள்‌, இப்போது 
கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு 
சிநேகிதராயிருக்கிறார்கள்‌.. கர்த்தருடைய 
பிள்ளைகள்மீது கோபப்பட்டு, அவர்களுக்கு 
தீங்கு செய்தவர்கள்‌, இப்போது 
கர்த்தருடைய பிள்ளைகளை நேசித்து, 
அவர்களுக்கு நன்மை செய்கிறார்கள்‌. 





f= al 
TT 


இரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக, சவுல்‌ என்று 
அழைக்கப்பட்டார்‌. அவர்‌ பென்யமீன்‌ 
கோத்திரத்தை 

இயேசுகிறிஸ்துவின்‌ சீஷர்களை 
வெகுவாய்த்‌ துன்பப்படுத்தினார்‌. 
கோத்திரத்தார்‌ “மீறுகிற ஓநாய்‌” 
சொல்லப்பட்டிருக்கிறது (ஆதி 49:27). பவல்‌ 
மீறுகிற ஒநாயைப்போல இருந்தார்‌. 
கர்த்தருடைய பிள்ளைகளாகிய ஆடுகளைப்‌ 
பட்சித்துப்போட்டார்‌. கர்த்தர்‌ அவரை 
சந்தித்தபோதோ, அவரிடத்திலிருந்த 
நாயின்‌ சுபாவம்‌ மாறிற்று. அவர்‌ 
ஆட்டைப்போலானார்‌. பவுல்‌ பென்யமீன்‌ 
கோத்திரத்தாராயிருந்தாலும்‌, பீறுகிற 
ஒநாயாயிருந்தாலும்‌. இரட்சிக்கப்பட்ட பின்பு, 
அவர்‌ ஆடுகளைப்போலானார்‌. 
கர்த்தருடைய வார்த்தையின்‌ பிரகாரமாய்‌ 
ஓநாயும்‌ ஆட்டுக்குட்டியும்‌ ஒருமித்து. 
மேய்ந்தது. பவுலும்‌ மற்ற விசுவாசிகளும்‌ 
கர்த்தருக்குள்‌ 

வாசம்பண்ணினார்கள்‌. 

மனுஷருடைய சுபாவம்‌ மாறும்‌. 


சிங்கம்‌ எல்லா மிருகங்களையும்‌ 
பட்சித்துப்‌ புசிக்கும்‌. புதிய பூமியில்‌ சிங்கம்‌ 
மாட்டைப்போல்‌ வைக்கோலைத்‌ தின்னும்‌. 
மாட்டுக்குத்‌ தன்‌ எஜமான்‌ யார்‌ என்பது 
தெரியும்‌. தன்னுடைய எஜமானின்‌ நுகத்தை 
தன்னுடைய கழுத்தில்‌ ஏற்றுக்கொள்ளும்‌. 
சிங்கத்தை மாட்டைப்போல பழக்க முடியாது. 
ஆனால்‌, புதிய பூமியிலே, சிங்கமும்‌ 
மாட்டைப்போல இருக்கும்‌. வைக்கோலைத்‌ 
தின்னும்‌. தன்‌ எஜமானை அறிந்திருக்கும்‌. 
மாடு எஜமானுடைய நுகத்தை 
ஏற்றுக்கொள்வதுபோல, சிங்கமும்‌ தன்‌ 
எஜமானுடைய நுகத்தை ஏற்றுக்கொள்ளும்‌. 
சிங்கம்‌ ஒருவரையும்‌ பட்சிக்காது அது 
வைக்கோலைத்‌ தின்னும்‌ அமைதியான 
மிருகமாகிவிடும்‌. 


ஒரு சிலர்‌ 
அவர்களுடைய 
கொள்ளையிட்டு சுகமாய்‌ 
மற்றவர்களுக்கு 
அவர்களுடைய 
அபகரித்துக்கொள்வார்கள்‌. 
துன்மார்க்கர்களின்‌ 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தருடைய கிருபையினால்‌ மாற்றமடையும்‌. 
அவர்கள்‌ பிறருக்கு தீங்கு செய்வதையும்‌, 
பிறரை வஞ்சிப்பதையும்‌ நிறுத்திவிடுவார்கள்‌. 
க்‌ வேலைகளை செய்வார்கள்‌. 
ங்களுடைய கைகளின்‌ பிரயாசங்களை 
பசிப்பர்கள்‌ திருடுகிறவன்‌ இனி திருடாமல்‌, 
பிறருக்கு உதவி செய்யக்கூடிய விதத்தில்‌, 
தன்னுடைய கைகளினால்‌ நலமான 
வேலைகளைச்‌ செய்வான்‌. பிரயாசப்பட்டு 
சிங்கத்தைப்போல 
மற்றவர்களைப்‌ பட்சித்தவன்‌, இனிமேல்‌ 
மாட்டைப்போல. வேலை செய்து, 
வைக்கோலைத்‌ தின்பான்‌. 


புதிய பூமியில்‌ சாத்தான்‌ 
சங்கிலிகளால்‌ குட்டப்பட்டிருப்பான்‌. பிசாசு 
சிறையிலடைக்கப்பட்டிருப்பான்‌. ஆரம்பத்தில்‌ 
சர்ப்பத்திற்கு புழுதியே இரையாகமிருந்தது. 
புதிய பூமியிலே. சர்ப்பத்திற்கு அந்தப்‌ 
புழுதியே மறுபடியும்‌ இரையாகும்‌. 
பிசாசானவன்‌ கர்த்தருடைய 
பரிசுத்தவான்‌௧ளின்‌ இரத்தத்தைக்‌ குடித்து 
கொழுத்திருந்தான்‌ தன்னுடைய 
வெறியினாலும்‌, ஆணவத்தினாலும்‌ 
கர்த்தருடைய பிள்ளைகளை நெருக்கி, 
ஒடுக்கி, துன்பப்படுத்தினான்‌. தன்னுடைய 
வஞ்சக. வலையினாலும்‌, கண்ணியினாலும்‌. 

ஆத்துமாக்களுக்கு 

பழைய பாம்பாகிய 
சாத்தானுடைய வல்லமை அவனை விட்டு 
நீங்கிப்போகும்‌. புழுதியே சர்ப்பத்திற்கு 
மறுபடியும்‌ இரையாகும்‌. 


“அப்பொழுது தேவனாகிய 
சர்ப்பத்தைப்‌ பார்த்து: நீ 
செய்தபடியால்‌ சகல நாட்டு மிருகங்களிலும்‌ 
சகல காட்டு மிருகங்களிலும்‌ 
சபிக்கப்பட்டிருப்பாய்‌, நீ உன்‌ வமிற்றினால்‌ 

உயிரோடிருக்கும்‌ நாளெல்லாம்‌ 

த்‌ தின்பாய்‌" (ஆதி 344) என்று 


உழைப்பான்‌. 


கர்த்தர்‌ 
இதைச்‌ 


இயேசுகிறிஸ்து 
ராஜாவாக ஆட்சிபுரிவார்‌. 
அவரே கர்த்தாதி கர்த்தர்‌. ராஜாதி ராஜா. 
தம்முடைய ராஜ்யத்திற்கு சத்துருக்களாக 
எழும்பினவர்கள்‌ எல்லோரையும்‌ 
கிறிஸ்துவானவர்‌ தமக்கு 
பாதபடியாக்கிப்போடுவார்‌. 


சீயோனின்‌ 





i FTE 
ETT 


இங்கே 
தீர்க்கதரிசன 
புதிய ஏற்பாட்டுக்காலத்தில்‌. 
தன்னுடைய பிரசங்கத்தில்‌ 
எடுத்துச்‌ சொன்னார்‌ (அப்‌ 7:49.50). 
வாக்கியங்களே இந்த அதிகாரத்திற்கு: 
திறவுகோல்‌ வசனங்களாகும்‌. 


தீர்க்கதரிசி 


பழைய 
பாரம்பரிய 


ஆராதனை 


ஏற்பாட்டுக்காலத்து யூதர்கள்‌ 
பழக்க. வழக்கங்களுக்கும்‌, 

முறைமைகளுக்கும்‌ 
முக்கியத்துவம்‌ கொடுக்கிறார்கள்‌. 
முன்னோர்களின்‌ பாரம்பரியங்களை விட 
ம்முடைய பரிசுத்தமே முக்கியமானது 
(ஏசா 661-4). கர்த்தர்‌ தமக்கு. 
ஏற்றவேளையில்‌, தம்முடைய ஜனத்திற்கு, 
அவர்களுடைய சத்துருக்களின்‌ 
கைகளிலிருந்து விடுதலை கொடுப்பார்‌ 
(ஏசா 66:5). கர்த்தர்‌ தமது சத்துருக்களுக்கு 
சரிக்கு சரிக்கட்டுவார்‌ (ஏசா 66:6). 


கர்த்தருடைய பிள்ளைகள்‌ இப்போது 
பாபிலோன்‌. தேசத்து சிறையிருப்பில்‌. 
நெருக்கப்பட்டு ஒடுக்கப்படுகிறார்கள்‌. 
அவர்களுக்கு சீக்கிரத்தில்‌ விடுதலை 
கிடைக்கும்‌. அவர்களுடைய விடுதலை. 
பூரணமாயிருக்கும்‌ (ஏசா 6627-0) 
கர்த்தருடைய பிள்ளைகள்‌ தங்கள்‌ தேசத்திலே 
மறுபடியுமாய்‌ வந்து குடியேறுவார்கள்‌. 
ங்கே சந்தோஷமாயிருப்பார்கள்‌ 
புறஜாதியாரும்‌ கர்த்தருடைய 

சேர்ந்துகொள்வார்கள்‌ 


(ஏசா 66101). 
பிள்ளைகளோடு 
(ஏசா 6612-14). 


சபைக்கும்‌, 
ம்முபை! பிள்ளைகளுக்கும்‌ 
சத்துருக்களாகமிருக்கிறவர்கள்மீது 

தேவனுடைய கோபாக்கினை வரும்‌ 
(ஏசா 6645-8). இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
உறுதியான அஸ்திபாரத்தின்மீது வலுவாக 
கட்டப்படுவார்கள்‌ (ஏசா 6649-24). 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


JODNELIS 
UBLISHERS 


ஏசாயா தீர்க்கதரிசி, பாபிலோன்‌ 
தேசத்து சிறையிருப்பிலிருக்கிற 
ஜனங்களுக்கு கர்த்தருடைய செய்தியை 
தீர்க்கதரிசனமாகச்‌ சொல்லுகிறார்‌. இந்த 
தீர்க்கதரிசனங்கள்‌ அந்தக்காலத்திற்கும்‌, 
இனிமேல்‌ வரப்போகிற காலத்திற்கும்‌ ஏற்ற 
வார்த்தைகளாயிருக்கிறது. கர்த்தருடைய 
வார்த்தையானது. ஏசாயா தீர்க்கதரிசியின்‌ 
மூலமாய்‌ பிற்காலத்திற்கும்‌, கடைசி 
நாட்களுக்கும்‌, நித்திய காலத்திற்கும்‌. 
ஏற்றதாக வெளிப்படுத்தப்படுகிறது. 


வானம்‌ எனக்குச்‌ சிங்காசனம்‌ 
ஏசா 66:1,2 


ஏசா 68:1. கர்த்தர்‌ சொல்லுகிறது 
என்னவென்றால்‌: வாணம்‌ எனக்குச்‌. 
சிங்காசனம்‌, பூமி எனக்குப்‌ பாதபடி; 
நீங்கன்‌ எனக்குக்‌ கட்டும்‌ ஆலயம்‌ 
எப்படிப்பட்டது? நான்‌ தங்கியிருக்கும்‌ 
ஸ்தலம்‌ எப்படிப்பட்டது? 
ஏசா 66:2. என்னுடைய 
'இவைகளையெயல்லாம்‌. 
இவைகளெல்லாம்‌ 
என்று கர்த்தர்‌ 


கரம்‌ 
சிருஷ்டி.த்ததினால்‌ 
உண்டாயின. 


சொல்லுகிறார்‌, 
சிறுமைப்பட்டு, 
நொறுங்குண்டு, 


தீர்க்கதரிசிகளும்‌, 
இயேசகிறிஸ்துவும்‌ 
முன்னறிவித்திருக்கிறார்கள்‌. கர்த்தருடைய 
பிரசன்னம்‌. தேவாலயத்தைவிட்டு 
நீங்கிப்போகும்‌ என்றும்‌, தேவாலயம்‌ 
சீக்கிரத்திலே அழிந்துபோகும்‌ என்றும்‌ 
தீர்க்கதரிசிகள்‌: தீர்க்கதரிசனம்‌. 
சொல்லியிருக்கிறார்கள்‌. 
கல்தேயர்கள்‌ எருசலேமின்மீது, 
யுத்தம்பண்ணி தேவனுடைய ஆலயத்தை 
இடித்துப்போட்டார்கள்‌. தேவாலயத்திலுள்ள 
பணிமுட்டுக்களையெல்லாம்‌ கொள்ளையிட்டு 
தங்கள்‌ தேசத்திற்கு எடுத்துக்கொண்டு 
போய்விட்டார்கள்‌. யூதர்களும்‌ பாபிலோன்‌ 
தேசத்து சிறையிருப்புக்குட்படுத்தப்பட்டார்கள்‌. 





f= a 
TT 


பலிபீடத்தைக்‌ 

பலிபீடத்திலே 

வாலிபர்கள்‌, 

சர்வாங்கதகனபலிகளை செலுத்துகிறார்கள்‌. 
அவர்கள்‌ கர்த்தருக்கு சமாதான பலிகளாக 
காளைகளை பலியிடுகிறார்கள்‌. 


அப்பொழுது மோசே அந்த இரத்தத்தில்‌ 
ங்களில்‌ து. 


மோசே 
எடுத்து, 
கேட்க வாசிக்கிறார்‌ 
சொன்னபடியெல்லாம்‌. 
நடப்போம்‌! (யாத்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 


செய்து, கீழ்ப்படிந்து 
24:67) என்று. 


அப்பொழுது 
எடுத்து. ஜனங்களின்மேல்‌ 
“இந்த வார்த்தைகள்‌ 
கர்த்தர்‌ உங்களோடே 
உடன்படிக்கையின்‌ இரத்தம்‌ 
(யாத்‌ 24:8) என்று சொல்லுகிறார்‌. 


கர்த்தரே 


மோசே இரத்தத்தை: 
தெளித்து, 
யாவையுங்குறித்து 
பண்ணின 
இதுவே" 


பத்துக்கட்டளைகளையும்‌, 
பிரமாணங்களையும்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கு சொல்லுகிறார்‌. மோசே இந்த 
வார்த்தைகளையெல்லாம்‌ எழுதி வைக்கிறார்‌. 
மோசே இந்த வார்த்தைகளை எழுதியதினால்‌. 
இது மோசேயின்‌ பிரமாணம்‌ என்‌ 
அழைக்கப்படுகிறது. ஆனாலும்‌ 

இந்தப்‌ பிரமாணத்திலுள்ள 

சொன்னவர்‌ 

மோசேயின்‌ 

கர்த்தருடைய பிரமாணமாகவே இருக்கிறது. 


தரிசனம்‌ 
யாத்‌ 2439-11 


யாத்‌ 249. பின்பு 
ஆரோனும்‌ நாதாபும்‌ 
'இஸ்ரவேலருடைய 

எழுபதுபேரும்‌ ஏறிப்போய்‌, 


யாத்‌ 24:10. இஸ்ரவேலின்‌ தேவனைத்‌ 
தரிசித்தார்கள்‌. அவருடைய பாதத்தின்‌ 
கீழே தீலக்கல்லிழைத்த 


ஒப்பாகவும்‌ தெளித்த. 
யிரபைக்கு ஒப்பாகவும்‌ இருத்தது. 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யாத்‌ கப. அவர்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரருடைய அதியதிகன்மேல்‌ 
தம்முடைய கையை நீட்டவில்லை; 
அவர்கள்‌ தேவனைத்‌ தரிசித்து, பின்பு 
புசித்துக்‌ குடித்தார்கள்‌. 


மோசேயோடுகூட இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ 
பிரதிநிதிகள்‌ சீனாய்‌ மலையின்மேல்‌ 
ஏறிப்போகிறார்கள்‌. அவர்கள்‌ எல்லோருமே 
அங்கே தேவனை உதரிசிக்கிறார்கள்‌. 
தேவனுடைய விசேஷித்த சிலாக்கியங்களுக்கு 
அடையாளமாக, அவர்கள்‌ தேவனுடைய 
மகிமையை தரிசிக்கிறார்கள்‌. 


கர்த்தருடைய 
மிகவும்‌ 
ன்பு, 
ஆனாலும்‌ ட இவர்கள்‌ எதிர்பார்த்ததைவிட, 
கர்த்தர்‌ இவர்களுக்கு தமது கிருபையை 
அதிகமாய்‌ வெளிப்படுத்துகிறார்‌. இவர்கள்‌ 
எல்லோரும்‌ இஸ்ரவேலின்‌ தேவனை 
தரிசிக்கும்‌ வண்ணமாக, கர்த்தர்‌ தம்மை 
அவர்களுக்கு பிரத்தியட்சமாய்‌ 
வெளிப்படுத்துகிறார்‌. 
மோசேயும்‌ ஆரோனும்‌. 
அபியூவும்‌, இஸ்ரவேலருடைய 
எழுபதுபேரும்‌ ஏறிப்போய்‌, 
தேவனைத்‌ தரிசிக்கிறார்கள்‌ 
பாதத்தின்கீழே நீலக்கல்லிழைத்த வேலைக்கு, 
ஒப்பாகவும்‌ தெளிந்த வானத்தின்‌ பிரபைக்கு 
ஒப்பாகவம்‌ இருக்கிறது (யாத்‌ 24:90) 


"இஸ்ரவேலருடைய மூப்பரில்‌ 
எழுபதுபேர்‌' என்று இந்த வசனத்தில்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவத்தில்‌ 
யோசுவா மோசேயோடு போயிருந்தால்‌, 
மொத்தம்‌ 75 பேர்‌ மலையின்மேல்‌ 
ஏறிப்போகிறார்கள்‌ (யாத்‌ 24:13: யாத்‌ 3217). 


நாதாபும்‌ 


இஸ்ரவேலின்‌ மூப்பர்கள்‌ தேவனுடைய 
மகிமையை பூரணமாய்‌ தரிசிக்கவில்லை. 
அவருடைய மகிமையின்‌ ஒரு பகுதியை 
மாத்திரமே அவர்கள்‌ தரிசிக்கிறார்கள்‌. 

'அவரே நித்தியானந்தமுள்ள ஏக 
சக்கராதிபதியும்‌, ராஜாதி ராஜாவும்‌, 
கர்த்தாதி கர்த்தாவும்‌, ஒருவராய்‌, 
சாவாமையுள்ளவரும்‌, சேரக்கூடாத ஒளியில்‌ 
வாசம்பண்ணுகிறவரும்‌, மனுஷரில்‌. 
ஒருவரும்‌ கண்டிராதவரும்‌, காணக்கூடாதவரு 
மாயிருக்கிறவர்‌: அவருக்கே கனமும்‌ நித்திய 
வல்லமையும்‌ உண்டாயிருப்பதாக ஆமென்‌" 
தீமோ 6:15,16), 





i= THE 
TT 


கர்த்தருடைய பிள்ளைகள்‌ 
சிறையிருப்பிலிருந்து விடுதலை பெற்று, 
தங்கள்‌ தேசத்திற்கு திரும்பி வந்து அங்கே 
குடியேறினார்கள்‌. இடிந்து போன 
தேவாலயத்தை மறுபடியும்‌ புதுப்பித்துக்‌ 
கட்டினார்கள்‌. ஆராதனை 
முறைமைகளையும்‌, பண்டிகைகளையும்‌ 
மறுபடியுமாய்‌ ஆசரித்தார்கள்‌. யூதருடைய 
மார்க்கம்‌ மறுபடியும்‌ புதுப்பிக்கப்பட்டது. 

பின்பு ரோமப்பேரரசார்‌ 
முற்றிலுன்£ய்‌. 
அழித்துப்போட்டார்கள்‌ நகரத்தையும்‌, 
நகரத்திலுள்ள 'லயத்தையும்‌ 
அக்கினிக்கு இரையாக்கினார்கள்‌. இது 
அவர்களுக்குப்‌ பேரழிவாயிற்று. 
அவர்களுடைய ஆராதனை முறைமைகளும்‌: 
அழிந்துபோயிற்று. அதன்‌ பின்பு தேவாலயம்‌ 
இன்று வணங்கும்‌ புதுப்பித்து 
கட்டப்படவில்லை. 


பரலோகமே டைய 
சிங்காசனம்‌. ள்‌ த்‌ 
கர்த்தருக்குரியது. வானம்‌ கர்த்தருடைய 
சிங்காசனம்‌. பூமி அவருடைய பாதபடி. கர்த்தர்‌ 
பூமியின்மேல்‌ நிற்கிறார்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
சித்தத்தின்‌ பிரகாரமாக பூமியின்‌ 
அனைத்து காரியங்களையும்‌ ஆளுகை 
செய்கிறார்‌ 


டய சிங்காசனம்‌ மகிமையும்‌ 
பிரகாசமுமுள்ளது. அவருடைய பாதப்டி 
மிகவும்‌ பெரியது. அப்படியிருக்கும்போது, 
“நீங்கள்‌ எனக்குக்‌ கட்டும்‌ ஆலயம்‌. 
எப்படிப்பட்டது? நான்‌ தங்கியிருக்கும்‌ ஸ்தலம்‌ 
எப்படிப்பட்டது?” (ஏசா 664) என்று 
கர்த்தர்‌ கேட்கிறார்‌. மனுஷரால்‌ கர்த்தருக்கு 
வானளாவிய ஆலயத்தைக்‌ கட்ட முது. 
பூமி முழுவதும்‌ பரவியிருக்கிற 
ஆலயத்தையும்‌ கட்ட முடியாது. க 
ஆலயம்‌ என்பது அவர்‌ தங்கியிருக்கும்‌ 
ஸ்தலம்‌. அது அவருடைய மகிமை 
வாசம்பண்ணுகிற இடம்‌. 
மனுஷருடைய கரங்களால்‌ எவ்வளவு. 
ஆலயத்தைக்‌ கட்டினாலும்‌, 
கர்த்தருடைய பார்வையில்‌. 
சிறிதாகவே இருக்கும்‌. மனுஷர்‌ கட்டும்‌ 
ஆலயத்தில்‌ கர்த்தருடைய மகிமையை 
பூரணமாய்த்‌ தங்கவைக்க முடியாது. 
கர்த்தருடைய ஆலயத்தைப்பற்றி நாம்‌. 
சிந்திக்கும்போது. மனுஷருடைய 
சிந்தனையின்‌ பிரகாரமாய்‌ சிந்திக்கிறோம்‌. 


வ 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


நாம்‌ 


இருக்காது 


கர்த்தருக்கு 
கட்டலில்லையென்றால்‌, 
தங்கியிருக்க ஸ்தலம்‌ 
நினைக்கிறோம்‌. 


தாம்‌ வாசம்பண்ணுவதற்கு தமக்கு ஒரு 
ம்‌ வேண்டும்‌ என்று கர்த்தர்‌ 
ம்பியிருந்தார்‌ என்றால்‌, அவர்‌ இந்தப்‌ 
பூமியை சிருஷ்டித்தபோதே, தமக்கு ஒரு 
த்தையும்‌ ஷ்டித்திருப்பார்‌. 
கர்த்தருக்கு 
ஆலயம்‌ கட்ட வேண்டிய அவசியம்‌ எதுவும்‌ 
ஏற்பட்டிருக்காது. வானமும்‌ பூமியும்‌ கர்த்தர்‌ 
சிருஷ்டித்தது. தேவாலயமோ மனுஷன்‌ 
கட்டியது. கர்த்தரோ மனுஷர்‌ கட்டிய 
தேவாலயத்தில்‌ வாசம்பண்‌ ணுவதற்குப்‌ 
பதிலாக, மனுஷருடைய இருதயங்களில்‌ 
வாசம்பண்ண விரும்புகிறார்‌. 


சிறுமைப்பட்டு ஆலியில்‌ 
நொறுங்குண்டு கர்த்தருடைய வசனத்திற்கு 
நடுங்குகிறவர்களையே அவர்‌ நோக்கிப்‌ 
பார்க்கிறார்‌. இவர்கள்‌ தாங்கள்‌ செய்த 

வருந்துவார்கள்‌. 
கர்த்தர்‌ தங்களுடைய 
ப க்கல்‌ 


பாவங்களுக்காக 
மனந்திரும்புவார்கள்‌. 


மனத்தாழ்மையுள்ளவர்களாயிருப்பார்கள்‌. 
கர்த்தருடைய சித்தத்திற்கு முக்கியத்துவம்‌ 
கொடுத்து, தங்களுடைய சுயத்தையும்‌, 
சுயசித்தத்தையும்‌ வெறுப்பார்கள்‌. கர்த்தர்‌ 
இப்படிப்பட்டவர்களுடைய பரிசுத்தமான 
இருதயங்களில்‌ வாசம்பண்ண விரும்புகிறார்‌. 


“என்னுடைய 
இவைகளையெல்லாம்‌ சிரு்சக்ததினால்‌ 
இவைகளெல்லாம்‌ உண்டாமின என்‌ 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌" (ஏசா 66:2. தன்‌ 
மனுஷருடைய கரத்தினால்‌ கட்டப்பட்ட 
ல்‌ பிரியப்படாமல்‌, நொறுங்குண்ட 


கரம்‌ 


கர்த்தருக்கு 
வானத்தைப்போலவும்‌ பூமியைப்போலவும்‌ 
இருக்கிறது. நொறுங்குண்ட இருதயமே 
கர்த்தருக்கு சிங்காசனமாகவும்‌, 
பாதபடியாகவும்‌ இருக்கிறது. 





f= THE 
ETT 
ஆட்டைப்‌ பலியிடுகிறவன்‌ 
ஏசா 66:3,4 


ஏசா 68:3. மாட்டை வெட்டுகிறவன்‌. 
மனுஷனைக்‌ கொல்லுகிறவனாகவும்‌, 
ஆட்டைப்‌ 'பலியிடுகிறவன்‌ 
நாயைக்‌ கழுத்தறுக்கிறவனாகவும்‌, 
காணிக்கையைப்‌ படைக்கிறவன்‌ பன்றி 
இரத்தத்தைப்‌ படைக்கிறவனாகவும்‌, 
தூபங்காட்டுகிறவன்‌ விக்கிரகத்தை 
ஸ்தோத்திரிக்கிறவனாகவும்‌ 
இருக்கிறான்‌; இவர்கள்‌ 
வழிகளையே 

கொள்ளுகிறார்கள்‌; இவர்களுடைய 
ஆத்துமா தங்கள்‌ அருவருப்புக்கனின்‌' 
மேல்‌ விருப்பமாயிருக்கிறது. 


ஏசா. 665. நான்‌ கூப்பிட்டும்‌ 
மறுஉத்தரவு கொடுக்கிறவனில்லாமலும்‌, 
நான்‌ பேசியும்‌ அவர்கள்‌ கேனாமலும்‌, 
அவர்கள்‌. எண்‌: 
ப்ப 


க ரின்வொண்ட்தனலைதீதம்‌ நானும்‌ 
அவர்களுடைய ஆபத்தைத்‌ தெரிந்து 
கொண்டு, அவர்களுடைய திகில்களை 
அவர்கள்மேல்‌ வரப்பண்ணுவேன்‌.. 


பலிபீடத்திலே. 


பரிசுத்தமாயிருக்க 
கரங்கள்‌ 


கர்த்தருடைய 
பலிசெலுத்துகிறவர்கள்‌. 
வேண்டும்‌. அவர்களுடைய 
சுத்தகரிக்கப்பட்டிருக்கவேண்டும்‌. 

கிருபையில்லாத கரங்களினாலும்‌, 
அசுத்தமான கரங்களினாலும்‌ 
கர்த்தர்‌ 


பலிகளை 

்‌ துன்மார்க்கருடைய 

ஏற்றுக்கொள்வதில்லை. 

அருவருப்பாயிருக்கும்‌. 

பலி கர்த்தருக்கு 

செம்மையானவர்களின்‌ 
ஜெபமோ அவருக்குப்‌ பிரியம்‌” (நீதி 15:8). 


| அவருக்கு 
“துன்மார்க்கருடைய. 
அருவருப்பானது; 


தர்கள்‌ பாபிலோன்‌ தேசத்து. 
சிறையிரப்பிலிரந்து திரும்பி வந்து. தங்கள்‌ 
சொந்த தேசத்திலே வாசம்பண்ணுகிறார்கள்‌. 
அவர்களில்‌ அநேகர்‌ கர்த்தர்‌ தங்களுக்கு. 
செய்த நன்மைகளை மறந்துவிட்டு பாவத்தில்‌ 
ஜீவிக்கிறார்கள்‌. கர்த்தருக்கு. 
பலிசெலுத்துகிறார்கள்‌. ஆனால்‌ 
அவர்களுடைய இருதயத்தில்‌ பரிசுத்தமில்லை. 
ஓய்வநாளை ஆசரிக்கிறார்கள்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆனாலும்‌ பரிசுத்தமாய்‌ 
ஆசரிப்பதில்லை. பலகை செல்க ளார்கள்‌ 
ஆனாலும்‌ கர்த்தருடைய பிரமாணத்திற்கு 
கீழ்ப்படிந்து பலிகளை செலுத்தவில்லை. 


நீங்கள்‌ கண்‌ ஊனமானதைப்‌ 
பலியிடக்கொண்டுவந்தாலும்‌ அது 
பொல்லாப்பல்ல, நீங்கள்‌ காலூனமானதையும்‌ 
நசல்‌ பிடித்ததையும்‌ கொண்டுவந்தாலும்‌ அது 
பொல்லாப்பல்ல என்கிறீர்களே; அதை நீ உன்‌ 
அதிபதிக்குச்‌ செலுத்து, அவன்‌ உன்மேல்‌ 
பிரியமாயிருப்பானோ? உன்‌ முகத்தைப்‌ 
பார்ப்பானோ என்று சேனைகளின்‌ கர்த்தர்‌ 
கேட்கிறார்‌" (மல்‌ 1:8) 


£, இது எவ்வளவு வருத்தமென்று 
சொல்லி, அதை ஒரு திரணமாய்ப்‌ பேசி, 
பீறுண்டதையும்‌ கால்‌ ஊனமானதையும்‌ 
நசல்கொண்டதையும்‌ கொண்டுவந்து 
காணிக்கையாகச்‌ செலுத்துகிறீர்கள்‌ என்று, 
சேனைகளின்‌ கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌; அதை 
உங்கள்‌ கைகளில்‌, 
அங்கீகரித்துக்கொள்வேனோ என்று கர்த்தர்‌ 
கேட்கிறார்‌. (மல்‌ 113) 


செலுத்துகிற பலிகள்‌ 
அருவருப்பாயிருக்கிறது. 
அவர்கள்‌ மாட்டை  வெட்டுகிறார்கள்‌. 
அவர்களுடைய சொந்த பந்திக்கு 
வேண்டுமானாலும்‌ வெட்டலாம்‌. 


யூதர்கள்‌ 
கர்த்தருக்கு 


கொல்லுகிறவனாகவும்‌ 
கழுத்தறுக்கிறவனாகவும்‌ இருக்கிறான்‌. 
பலிபீடத்திலே 
ஆடுகளை 
ஆனால்‌ 
ஆடுகளையும்‌, 
பலியாகச்‌ 
தங்களுடைய 


கர்த்தருடைய 
சுத்தமான, ஆரோக்கியமான 
பலியாகச்‌ செலுத்தவேண்டும்‌. 
யூதர்களோ நசலான 
ஊனமான ஆடுகளையும்‌ 
செலுத்துகிறார்கள்‌. 
பலிகளினால்‌. கர்த்தரைப்‌ 
பிரியப்படுத்துவதற்குப்‌ பதிலாக, தங்களுடைய 
அக்கிரமத்தினால்‌ கர்த்தருக்கு கோபத்தை 
உண்டுபண்ணுகிறார்கள்‌. நாயை 
கழுத்தறுப்பதுபோல ஆட்டை பலியிட்டு, 


தங்களுடைய பலிகளைத்‌ 
தீட்டுப்படுத்துகிறார்கள்‌. 





i= FTE 
TT 


உன்‌ 
அருவருப்பானவைகள்‌"' 
ஏற்பாட்டுக்காலத்தில்‌ கழுதையைவிட 
நாயானது தீட்டானதாக கருதப்பட்டது. 
நாமின்‌ கிரயத்தை கர்த்தருடைய ஆலயத்தில்‌ 
காணிக்கையாகச்‌ செலுத்தக்கூடாது. 
கழுதையைக்கூட மீட்டுக்கொள்ளலாம்‌. 


(உபா 2318). பழைய 


கர்த்தருக்கு பரிசுத்தமான 
பானபலிகளைச்‌ செலுத்தவேண்டும்‌. ஆனால்‌. 
யூதர்களோ பன்றி இரத்தத்தை பானபலியாக 
படைக்கிறார்கள்‌. காணிக்கையை 
படைக்கிறன்‌ பன்றி இரத்தத்தை 
படைக்கிறவனாகவும்‌ இருக்கிறான்‌. பழைய 
ஏற்பாட்டு பிரமாணத்தின்டி பன்றியின்‌ 
இரத்தத்தைத்‌ தொடவும்‌ கூடாது. அதைப்‌ 

கவும்‌ கூடாது. அதன்‌ ஆணம்‌ 
தீட்டானது. 


“பிரே (ண்டையில்‌ உட்கார்‌ 
பதன்‌!“ தகக்களிதி!. இத்தல 
பன்றியிறைச்சியைத்‌ தின்று, தங்கள்‌ 
பாத்திரங்களில்‌ அருவருப்பானவைகளின்‌ 
ஆணத்தை வைத்திருந்து" (ஏசா 65:4). 

கர்த்தருடைய 
தூபங்காட்டுகிறவன்‌ 
ஸ்தோத்திரிக்கிறவனாகவும்‌ 
விக்கிரகுத்திற்கு 'தூபங்காட்டுவதுபோல 
கர்த்தருக்கு ூபங்காட்டுகிறான்‌. 
அவர்களுடைய துன்மார்க்கத்தினால்‌, 
அவர்கள்‌ செலுத்துகிற எல்லா பலிகளும்‌ 
தீட்டாகவும்‌ அருவருப்பாகவும்‌ இருக்கிறது. 
அவர்கள்‌ தங்கள்‌ வழிகளையே 
தெரிந்துகொள்கிறார்கள்‌. இவர்களுடைய 
ஆத்துமா தங்கள்‌ அருவருப்புக்களின்மேல்‌ 
பிரியமாயிருக்கிறது' (ஏசா 66:3) என்று. 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 

இவர்கள்‌ கர்த்தருடைய 
தெரிந்துகொள்ளவில்லை. ர்த்‌ 


ந்த 
தெரிந்துகொள்கிறார்கள்‌. 


ள்‌ பாவமான 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


(ODES 
FUEUSHERS 


அநீதியான வழிகளாகவும்‌, துன்மார்க்கமான 
வழிகளாகவும்‌ இருக்கிறது. 
துன்மார்க்கமாய்‌ 

பரிசுத்தத்தை: 

அகத்தமாயிருக்கிறார்கள்‌. 

இவர்கள்‌ செலுத்துகிற பலிகள்‌ தேவனுக்கு 
அருவருப்பாயிருக்கிறது. 

“உங்கள்‌ பலிகளின்‌ திரள்‌ எனக்கு 
என்னத்துக்கு என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ 
ஆட்டுக்கடாக்களின்‌ தகனபலிகளும்‌, 
கொழுத்த மிருகங்களின்‌ நிணமும்‌ எனக்கு 
அரோசிகமாலிருக்கிறது. காளைகள்‌, 
ஆட்டுக்குட்டிகள்‌, குடாக்களுடைய 
இரத்தத்தின்மேல்‌ எனக்குப்‌ பிரியமில்லை. 
நீங்கள்‌ என்‌ சந்நிதியில்‌ வரும்போது, என்‌ 
பிரகாரங்களை இப்படி மிதிக்கவேண்டுமென்று 
உங்களிடத்தில்‌ கேட்டது யார்‌? (ஏசா 11112 


இனி வீண்‌ காணிக்கைகளைக்‌ 
கொண்டுவரவேண்டாம்‌;  தூபங்காட்டுதல்‌ 
எனக்கு அருவருப்பாயிருக்கிறது: நீங்கள்‌ 
அக்கிரமத்தோடே ஆசரிக்கிற 
ஒய்வுநாளையும்‌, 
நான்‌ இனிச்‌ 


மாதப்பிறப்பையும்‌, 

சபைக்கூட்டத்தையும்‌. 
சகிக்கமாட்டேன்‌. 

மாதப்பிறப்புகளையும்‌, 
பண்டிகைகளையும்‌ என்‌ ஆத்துமா 
வெறுக்கிறது; அவைகள்‌ எனக்கு 
வருத்தமாயிருக்கிறது; அவைகளைச்‌ சுமந்து 
இளைத்துப்போனேன்‌. நீங்கள்‌ உங்கள்‌ 
கைகளை விரித்தாலும்‌, என்‌ கண்களை 
உங்களைவிட்டு மறைக்கிறேன்‌: நீங்கள்‌ 
மிகுதியாய்‌ ஜெபம்பண்ணினாலும்‌ கேளேன்‌; 
உங்கள்‌ கைகள்‌ இரத்தத்தினால்‌. 
நிறைந்திருக்கிறது'' (ஏசா 1:13-15) 


க 


உங்கள்‌ 
உங்கள்‌ 


விரோதமாய்ப்‌ பாவம்‌ 
கர்த்தர்‌ எச்சரிக்கிறார்‌. 
தெய்வீக கிருபைகளையும்‌, 

நியாயத்தீர்ப்புகளையும்‌. 
அவர்களுக்குக்‌ கொடுக்கிறார்‌. ஆனால்‌ 
அவர்களோ கர்த்தர்‌ கூப்பிட்டும்‌, அவருக்கு 
மறுஉத்தரவு கொடுப்பதில்லை. கர்த்தர்‌ 
அவர்களோடு பேசுகிறார்‌. ஆனால்‌ 


கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை 
செய்கிறார்கள்‌. 





i al 
TT 


“நான்‌ 
தெரிந்துகொண்டதினிமித்தம்‌, 
அவர்களுடைய ஆபத்தைத்‌ 
கொண்டு, அவர்களுடைய 
அவர்கள்மேல்‌ வரப்பண்ணுவேன்‌" (ஏசா 66-4) 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌, 

இஸ்ரவேல்‌ 
நம்புகிறார்கள்‌. 


விரும்பாததைத்‌ 
நானும்‌ 
தெரிந்து 
ளை 


மாயையை 
அவர்களுடைய 
நம்பிக்கைகளே அவர்களை வஞ்சிக்கும்‌. 
அவர்கள்‌ தங்களைத்‌ தாங்களே 
வஞ்சித்துக்கொள்கிறார்கள்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய நீதிமினால்‌ அவர்களை 
தண்டிப்பார்‌. அவர்களுடைய பாவங்களே 
அவர்களுக்கு தண்டனையாகயிருக்கும்‌. 
அவர்கள்‌ தங்களுடைய அழிவை நோக்கி 
விரைவாக ஓடுகிறார்கள்‌. தங்களுடைய 
ஆபத்துக்களை தாங்களே 
நேடிக்கொள்கிறார்கள்‌. 


ஜனத்தார்‌ 


கர்த்தருடைய 
நடுங்குகிறவர்களே 
ஏசா 66:5 


வசனத்துக்கு 


ஏசா 66:5. கர்த்தநுடைய வசனத்துக்கு. 
நடுங்குகிறவர்கனே, 
வார்த்தையைக்‌ 
நாமத்தினிமித்தம்‌ 
பகைத்து, 
அப்புறப்படுத்துகிற உங்கள்‌ சகோதரம்‌, 
கர்த்தர்‌ மகிமைப்படுவாராக. 
என்கிறார்களே; அவர்‌ உங்களுக்குச்‌. 
உண்டாகும்படி. 
அவர்களோ 
வெட்கப்படுவார்கள்‌. 
ஏசாயா தீர்க்கதரிசி மாய்மாலமாய்‌. 
ஜீவிக்கிற தேசத்தார்‌ மீது தேவனுடைய 
நியாயத்தீர்ப்பை அறிவிக்கிறார்‌. அவர்கள்‌ 
தேவனுடைய வசனத்தை அவமதித்து. 
அவருக்கு விரோதமாய்க்‌ கலகம்பண்ணி 
பாவம்‌ செய்கிறார்கள்‌. யூதர்களில்‌ சிலர்‌ 
கர்த்தருடைய வசனத்திற்கு பயப்படாமல்‌: 
'துணிகரமாய்ப்‌ பாவம்‌ செய்தாலும்‌, 
அவர்களில்‌ அநேகர்‌ கர்த்தருடைய 
வசனத்திற்கு நடுங்குகிறார்கள்‌. ஏசாயா 
ர்களுக்‌ ஆறுதலான 
அவர்களை 
வார்த்தைகளையும்‌. 
தீர்க்கதரிசனமாய்ச்‌ சொல்லுகிறார்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


கர்த்தருடைய 
பயந்து நடுங்கி, அவரை 
விசுவாசிக்கிறவர்களுக்கு ஆக்கினைத்தீர்ப்ப 
வராது. தேவனுடைய வார்த்தை 
அவர்களுக்கு ஆறுதலாயிருக்கும்‌. அவர்கள்‌ 
தங்கள்‌ பாவங்களினிமித்தமாய்‌ மனம்‌ 
வருந்தி, மனம்‌ திரும்பி, கர்த்தரிடத்தில்‌ 
தங்கள்‌ பாவங்களை அறிக்கை செய்வார்கள்‌. 
கர்த்தருடைய சமுகத்திற்கு முன்பாக 
தங்களை வெகுவாய்த்‌ தாழ்த்துவார்கள்‌. 
கர்த்தர்‌ இவர்களுடைய விண்ணப்பத்திற்கு 
செவிகொடுத்து, இவர்களை இரட்சிப்பார்‌. 
கர்த்தருடைய வசனத்திற்கு 
செலிகொடுக்காமல்‌, கர்த்தருக்கு, 
விரோதமாய்‌ கலகம்பண்ணி பாவம்‌ 
செய்கிறவர்கள்‌ துன்மார்க்கராயிருக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ துணிகரமாய்ப்‌ பாவம்‌ 
செய்கிறார்கள்‌. கர்த்தர்‌ அவர்களைக்‌ 
கூப்பிட்டாலும்‌, அவர்கள்‌ கர்த்தருக்கு 
மறுஉத்தரவு கொடுக்கமாட்டார்கள்‌. கர்த்தர்‌ 
அவர்களோடு பேசினாலும்‌, அவர்கள்‌ 
கர்த்தருடைய வார்த்தைக்கு 
செவிகொடுக்கமாட்டார்கள்‌. அவர்கள்‌ 
கர்த்தருடைய பார்வைக்கு 
பொல்லாப்பானதை செய்வார்கள்‌. அவர்கள்‌ 
கர்த்தர்‌ விரும்பாததை தெரிந்துகொள்வார்கள்‌. 
கர்த்தர்‌ கூப்பிட்டும்‌ 
கொடுக்காதவர்களின்‌ 
கடினழுள்ளதாயிருக்கும்‌. 
வசனத்திற்கு அவர்கள்‌ இருதயம்‌ 
நடுங்கும்போது, கர்த்தருடைய 
வார்த்தைகளைக்‌ கேட்பதற்கு, அவர்களுடைய 
செவிகள்‌ திறக்கப்படும்‌. 


மறுஉத்தரவு 
இருதயம்‌ 


கர்த்தருடைய 


சத்துருக்கள்‌ 
பிள்ளைகளுக்கு 
தீங்குசெய்கிறார்கள்‌. 
கர்த்தருடைய 


கர்த்தருடைய 
விரோதமாகத்‌ 

அவர்கள்‌ 
நாமத்தினிமித்தம்‌ 
பரிசுத்தவான்களைப்‌ பகைக்கிறார்கள்‌. “என்‌ 
நாமத்தினிமித்தம்‌ உங்களைப்‌ பகைத்து, 
உங்களை அப்புறப்படுத்துகிற உங்கள்‌ 
சகோதரர்‌, கர்த்தர்‌ மகிமைப்படுவாராக 
என்கிறார்களே” என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 





f= FTE 
TT 


அப்போஸ்தலர்கள்‌ 
பிறப்பினால்‌ யூதர்கள்‌. 
புறஜாதியார்‌ பட்டணங்களில்‌ 
சுவிசேஷத்தைப்‌ பிரசங்கம்பண்ணினார்கள்‌. 
ஆனாலும்‌ அங்கேயிருந்த £ 
அப்போஸ்தலர்களுக்கு 
'கலகம்பண்ணினார்கள்‌. 
விரோதமாய்‌ 
எழுப்பிவிட்டார்கள்‌. 
யூதர்களாயிருந்தாலும்‌, 
அவர்களுக்கு 
சத்துருக்களாயிருந்தார்கள்‌. 
அப்போஸ்தலருடைய சகோதரர்கள்‌, 
அவர்களை நேசிக்கவேண்டும்‌. அவர்களுடைய 
ஊழியத்திற்கு ஆதரவாயிருக்கவேண்டும்‌. 
ஆனால்‌ நேசிக்கவேண்டிய யூதர்களே, 
இயேசுகிறிஸ்துவினுடைய நாமத்தினிமித்தம்‌, 
அப்போஸ்தலர்களைப்‌ பகைக்கிறார்கள்‌. 
அவர்களை ஜெபாலயங்களைவிட்டு புறம்பே 
தள்ளிவிடுகிறார்கள்‌. கர்த்தராகிய 
ட்‌ ௪ இந்த சம்பவத்தை 
ய சீஷர்களுக்கு விரிவாகச்‌ 
றன 


“அவர்கள்‌ 
ஜெபஆலயங்களுக்குப்‌ 
மேலும்‌ உங்களைக்‌ 
தான்‌ 

தொண்டுசெய்கிறவனென்று 
காலம்‌ வரும்‌" (யோவா 16:2). 


எல்லோருமே 
அவர்கள்‌ 
கர்த்தருடைய 


உங்களை 
புறம்பாக்குவார்கள்‌;: 
கொலைசெய்கிறவன்‌ 
தேவனுக்குத்‌ 
நினைக்குங்‌ 


சத்துருக்கள்‌ கர்த்தருடைய 
பிள்ளைகளை பகைக்கிறார்கள்‌. அவர்களைத்‌ 
துன்பப்படுத்துகிறார்கள்‌. ஆனாலும்‌, 
"கர்த்தர்‌  மகிமைப்படுவாராக” என்றும்‌ 
சொல்லுகிறார்கள்‌. கர்த்தருடைய 
நாமமகிமைக்காக, பரிசுத்தவான்‌௧ளை 
பகைப்பதாகு, சத்துருக்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. 


பிள்ளைகளுக்கு 
உபத்திரவங்கள்‌ வரும்போது சோர்ந்து 
போய்விடக்கூடாது. ஏசாயா தீர்க்கதரிசி 
வ நம்புகிறவர்களுக்கு ஆறுதலான 

செய்தியையும்‌, அவர்களை. 
உற்சாகப்படுத்துகிற வார்த்தைகளையும்‌ 
சொல்லுகிறார்‌. அவர்கள்‌ தங்களுடைய 
விசுவாசத்தையும்‌, பொறுமையையும்‌ இன்னும்‌ 
கொஞ்சகாலத்திற்கு காத்துக்கொள்ள 
வேண்டும்‌. அவர்களுடைய 
சத்துருக்கள்‌ அவர்களைப்‌ பகைக்கிறார்கள்‌. 


கர்த்தருடைய 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அவர்களைத்‌ துன்பப்படுத்துகிறார்கள்‌. 
இப்போது அவர்களுடைய சகோதரர்களும்‌ 
அவர்களைப்‌ பகைக்கிறார்கள்‌. அவர்களைத்‌ 
துன்பப்படுத்துகிறார்கள்‌. நம்முடைய 
சத்துருக்களும்‌, நம்முடைய சகோதரரும்‌ 
நம்மைப்‌ பகைத்தாலும்‌, பரலோகத்திலிருக்கிற 
நம்முடைய பரமபிதா, நம்மைப்‌ பகைக்காமல்‌ 
நம்மீது அன்பாயிருக்கிறார்‌. 

நம்முடைய சகோதரர்கள்‌ நம்மை 
ஜெபாலயத்திலிருந்து துரத்திவிட்டாலும்‌, 
நம்முடைய பரமபிதா நம்மை தம்மிடத்தில்‌ 
அன்போடு சேர்த்துக்கொள்கிறார்‌. நம்முடைய 
பட்சத்தில்‌ ஒருவரும்‌ இல்லாவிட்டாலும்‌, 
நம்முடைய கர்த்தர்‌ நம்முடைய 
பட்சத்திலிருப்பார்‌. நாம்‌ ம்‌ 
தனிமையாயிருப்பதில்லை. 


ஏசாயா ங்‌ 
தீர்க்கதரிசனம்‌ சீக்கிரத்தில்‌ 
எருசலேமுக்கு 
நியமிக்கப்பட்டிருக்கிறது. 
சீக்கிரமாய்‌ வரப்போகிறது. யூதர்களின்‌. 
இருதயங்கள்‌ பயத்தினால்‌ நடுங்குகிறது. 
இயேசுகிறிஸ்துவின்‌ சீஷர்களோ மனுஷருக்கு 
பயப்படாமல்‌, கர்த்தருக்குள்‌. 
தைரியமாயிருக்கிறார்கள்‌. கிறிஸ்துவின்‌ 
சீஷர்களை அவர்களுடைய சத்துருக்களும்‌ 
சகோதரர்களும்‌ பகைத்தார்கள்‌. சீஷர்களோ 
கர்த்தருக்குள்‌ மிகுந்த 
சந்தோஷமாயிருக்கிறார்கள்‌. 


“வானத்தின்‌ 
த்‌ ஆதலால்‌ 
ஆபத்துகளுக்குப்‌ 
எதர்பர்ததரக்கிறதினால்‌ 
- சோர்ந்துபோம்‌. 


அந்த பேரழிவு 


சத்துவங்கள்‌ 
பூமியின்மேல்‌ 

பயந்து 
மனுஷருடைய 
அப்பொழுது 
மிகுந்‌ வல்லமையோடும்‌ 
மகிமையோடும்‌ மேகத்தின்மேல்‌ வருகிறதைக்‌ 
காண்பார்கள்‌. இலைகள்‌  சம்பவிக்கத்‌ 
தொடங்கும்போது, உங்கள்‌ மீட்பு 
சமீபமாயிருப்பதால்‌, நீங்கள்‌ நிமிர்ந்துபார்த்து, 
உங்கள்‌ தலைகளை உயர்த்துங்கள்‌ என்றார்‌” 
(லூக்‌ 21:26-28). 


கர்த்தர்‌ தம்முடைய பிள்ளைகளுக்கு 
சந்தோஷம்‌ உண்டாகும்படி காணப்படுவார்‌. 
அவர்களைப்‌ பகைத்த சத்துருக்களும்‌, 
அவர்களுடைய சகோதரரும்‌ 
வெட்கப்படுவார்கள்‌. கர்த்தரை 
நம்புகிறவர்கள்‌ ஒருபோதும்‌ வெட்கப்பட்டுப்‌ 
போவதில்லை. 





i FTE 
TT 


தேவாலயத்திலிருத்த 
கேட்கப்படும்‌ 
ஏசா 66:6 


சத்தம்‌ 


ஏசா 66:6. நகரத்திலிருந்து அமனியின்‌ 
இரைச்சலும்‌ தேவாலயத்திலிருத்து 
சுத்தமும்‌ கேட்கப்படும்‌; அது தமது 
சுத்துருக்களுக்குச்‌. 

சரிக்கட்டுகிற 

சுத்தத்தானே. 


கர்த்தர்‌ தம்முடைய பிள்ளைகளுக்காக 
பரலோகத்திலிருந்து இந்தப்‌ பூமிக்கு வருவார்‌. 
அப்போது இந்தப்‌ பூமியிலே மிகுந்த 
அமளியும்‌, இரைச்சலும்‌ உண்டாகும்‌. 
"நகரத்திலிருந்து அமளியின்‌ இரைச்சலும்‌ 
தேவாலயத்திலிருந்து சத்தமும்‌ கேட்கப்படும்‌" 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. இந்த அமளின்‌ 
று கர்த்தருடைய. 1 
உண்டாகும்‌ ன்று 
வேதபண்டிதர்களில சிலர்‌ சொல்லுகிறார்கள்‌ 
இவர்கள்‌ கர்த்தருடைய வருகையைப்‌ 
பார்த்து; ஆனந்த  சந்தோஷமடைந்து, 
கர்த்தரை உரத்த சத்தமாய்‌ நன்றியோடு 
துதிக்கிறார்கள்‌. அவர்களுடைய துதியின்‌ 
சத்தம்‌ அமளிமின்‌ இரைச்சலாயிற்று. 


உண்டாயிற்று என்றும்‌ வேதபண்டிநர்களில்‌ 
சிலர்‌. வியாக்கியானம்‌ சொல்லுகிறார்கள்‌. 
அவர்கள்‌ கர்த்தருடைய வருகையைப்‌ பார்த்து, 
தங்களுக்கு வரப்போகும்‌ நியாயத்தீர்ப்பையும்‌, 
தண்டனையையும்‌ நினைத்து அழுது 
புலப்புகிறார்கள்‌. தேவாலயத்தில்‌ போய்‌ 
அடைக்கலம்‌ பெற்றுக்கொள்ளலாம்‌ என்று 


துன்மார்க்கருக்கு 
முகத்திலிருந்து அமைதியோ, 


கிடைக்காது. 


ஆதரவோ 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


கர்த்தருடைய 
அவருடைய 
இது 


இந்த சத்தம்‌ 
பிள்ளைகளின்‌ சத்தமுமல்ல, 
சத்துருக்களின்‌ சத்தமுமல்ல. 
கர்த்தருடைய சத்தம்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
சத்துருக்களுக்கு சரிக்கு சரிக்கட்டுகிறார்‌ 
அப்போது. தேவாலயத்திலிருந்தும்‌, 
நகரத்திலிருந்தும்‌ கர்த்தருடைய சத்தம்‌ 
கேட்கப்படுகிறது. 


ரோமப்பேரரசார்‌. 
முற்றிக்கைப்போட்டார்கள்‌. 
முற்றிக்கை நீண்டகாலத்திற்கு 
எருசலேம்‌ நகரத்திற்குள்ளே 
பட்டினியும்‌, பஞ்சமும்‌ உண்டாயிற்று 
யூதர்களுக்கு மரணபயம்‌ வந்துவிட்டது. 
ரோமாபுரியார்‌ முடிவில்‌: எருசலேமைக்‌ 
கைப்பற்றி அதை அழித்துப்போடுகிறார்கள்‌. 
தேவாலயத்தை தீயிட்டு கொழுத்தி. 
விடுகிறார்கள்‌. எருசலேம்‌ நகரத்திலும்‌, 
ம்‌ கூடியிருக்கிற ஜனங்கள்‌ 
என்ன சொல்லுவது என்று 

தெரியாமல்‌, குழப்பத்தில்‌ சத்தமிடுகிறார்கள்‌. 


எருசலேம்‌ நகரத்தை 
சத்துருக்களின்‌ 


நீடித்தது. 
பசியும்‌, 


பிரசுவவேதனைப்படுமுன்‌ 
பெற்றாள்‌ 
ஏசா 66:7-9 


ஏசா 68:7. பிரசவவேதனைப்படுமுன்‌ 
பெற்றான்‌, கர்ப்பவேதனை வருமுன்‌ 
ஆண்பின்னையைப்‌ பெற்றான்‌. 


ஏசா 66:8. இப்படிப்பட்டவைகளைக்‌ 
கேள்விப்பட்டது யார்‌? 
'இப்படிப்பட்டவைகளைக்‌ கண்டது. 
யார்‌? ஒரு தேசத்துக்கு ஒரேநாளில்‌ 
பின்னைபேறு வருமோ? ஒரு ஜாதி. 
பிறக்குமோ? 
ஒருமிக்க. 
'வேதனைப்பட்டும்‌, தன்‌ குமாரரைப்‌ 
பெற்றும்‌ இருக்கிறது. 
ஏசா 68:9. பெறப்பண்ணுகிறவராகிய 
நான்‌ பெறச்செய்யாமல்‌ இருப்பேனோ 
என்று. கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌; 
மீரசவிக்கப்பண்ணுகிறவராகிய நான்‌ 
பிரசவத்தைத்‌ தடுப்பேனோ என்று உன்‌: 
தேவன்‌ சொல்லுகிறார்‌. 





f= al 
TT 


“பிரசவ வேதனைப்படுமுன்‌ பெற்றாள்‌” என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனத்தார்‌ பாபிலோன்‌ தேசத்து. 
சிறையிருப்பிலிருக்கிறார்கள்‌. கர்த்தர்‌ 
அவர்களை தம்முடைய பலத்த புயத்தினால்‌ 
விடுதலை பண்ணுகிறார்‌. யூதர்களுக்கு 
ஒரு பிரச்சனையுமில்லாமல்‌, த்தம்‌ 
சிந்துதலில்லாமல்‌, ர்‌ 
பாபிலோன்‌ 
விடுவிக்கப்படுகிறார்கள்‌. 
விடுதலைக்காக யூதர்கள்‌ போராடவில்லை. 
வேதனைகளை அனுபவிக்கவில்லை. 
கர்த்தருடைய தயவினால்‌ அவர்களுக்கு 
அற்புதமான விடுதலை கிடைத்திருக்கிறது. 
அவர்களும்‌ பாபிலோன்‌ தேசத்தைவிட்டு 
அமைதியாகப்‌ புறப்பட்டு வருகிறார்கள்‌ 
ஒரு கர்ப்ப ஸ்திரீ ஆண்பிள்ளையைப்‌ 
வெற்றெடுக்கும்போது மிகுந்த 
கர்ப்ப 
னாலும்‌ 
ஆண்பிள்ளைமைப்‌ பெற்றெடுத்திருக்கிறாள்‌ 
இதனால்‌ அவளுக்கு மிகுந்த 
சந்தோஷமுண்டாயிருக்கிறது. “கர்ப்பவேதனை 
வருமுன்‌ ஆண்பிள்ளையைப்‌ பெற்றாள்‌" 
(ஏசா 66:7) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ 


ப்பட்ட சம்பவம்‌ யு 
நாவலில்‌ கதர்‌ 
கேள்விப்பட்டது யார்‌? இப்படிப்பட்டவைகளைக்‌ 
கண்டது யார்‌? ஒரு தேசத்துக்கு ஒரேநாளில்‌ 
பிள்ளைபேறு வருமோ? ஒரு ஜாதி ஒருமிக்கப்‌ 
பிறக்குமோ?" (ஏசா 66:8) என்று கர்த்தர்‌ 
கேட்கிறார்‌. 


யூதர்கள்‌ எகிப்து தேசத்தில்‌. 
அடிமைகளாகயிருந்தபோது.  யூதஸ்திரீகள்‌ 
அந்நிய தேசத்திலே தங்கள்‌ பிள்ளைகளைப்‌ 
பெற்றெடுத்தார்கள்‌. 

“அதற்கு மருத்துவச்சிகள்‌ பார்வோனை 
நோக்கி எப்ரல்‌. ஸ்திரீகள்‌ எகிப்திய 
ஸ்திரீகளைப்போல்‌ அல்ல, அவர்கள்‌ நல்ல. 
பலமுள்ளவர்கள்‌; மருத்துவச்சி 
அவர்களிடத்துக்குப்‌. போகுமுன்னமே. 
அவர்கள்‌ பிரசவித்தாகும்‌ என்றார்கள்‌" 
(யாத்‌ 129). 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆண்பிள்ளையைப்‌ பெற்றெடுப்பது என்பது, 
இதற்கு முன்பு கேள்விப்பபாத காரியம்‌, 
இப்படிப்பட்ட சம்பவத்தை இதற்கு முன்பு 
ஒருவரும்‌ கண்டதில்லை. 
இப்போதோ, 
பெற்றாள்‌, 
ஆண்பிள்ளையைப்‌ ற்‌ 
தேசத்திற்கு ஒரே நாளில்‌ 
வந்திருக்கிறது. ஒரு ஜாதி 
பிறந்திருக்கிறது. 
"சீயோனோவெனில்‌, ஒருமிக்க 
வேதனைப்பட்டும்‌, தன்‌ குமாரரைப்‌ பெற்றும்‌ 
" (ஏசா 66:8) என்று கர்த்தர்‌ 
இந்தப்‌ பூமி தான்‌ 
தருகிற. ஒரே நாளில்‌ 
தருவதுபோலிருக்கிறது. பூமியிலுள்ள எல்லா 
நாளில்‌ 
ன்‌ தன்‌ 


ஒருமிக்கப்‌ 


எல்லாவற்றிற்கும்‌ ஒரு காலமுண்டு 
ஒவ்வொன்றையும்‌ அதனதின்‌. 
நேர்த்தியாய்ச்‌ செய்கிறார்‌. 


கர்த்தர்‌ 
காலத்தில்‌. 


பெற்றாள்‌. சீயோன்‌ ஒருமிக்க 
வேதனைப்பட்டம்‌. தன்‌ குமாரன்‌ பெற்றும்‌ 
இருக்கிறது. பாபிலோன்‌ தேசத்து 
நைன்‌ யூதர்களுக்கு, ஒரே 
உண்டாயிற்று, 

கர்த்தருடைய 

ங்கள்‌ விடுதலைக்கு 

தங்கள்‌ தேசத்திற்கு 


அவர்கள்‌ 


விடுதலையை க றிலித்துவடுகிற! | யூதர்கள்‌ 
விடுதலை பெறுவதற்கு ஆயத்தமாகும்‌ 
முன்பே அவர்களுக்கு விடுதலை 
உண்டாயிற்று. பிரசவ வேதனைப்படுமுன்‌ 
பிள்ளை பெற்றதுபோலிருக்கிறது. 





i FTE 
யாய 


கர்த்தரே பெறப்பண்ணுகிறவர்‌. அவரே 
பெறச்செய்கிறவர்‌. 
காரியம்‌. அவருடைய கிரியைகள்‌ எல்லாமே 
அற்புதமாகவும்‌, ஆச்சரியமாகவும்‌ இருக்கும்‌. 
“பெறப்பண்ணுகிறவராகிய நான்‌ 
பெறச்செய்யாமல்‌ இருப்பேனோ என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌” (ஏசா 66:9). கர்த்தருடைய 
த்தத்தின்‌ பிரகாரமாகவே 
யூதர்களுக்கு 
கர்த்தரே 
கர்த்தர்‌ 
'சிறையிருப்பிலிருந்து 
விடுவிக்கும்போது, அவர்கள்‌ தங்களுடைய 
சொந்த தேசத்திற்குப்‌ போவதற்கும்‌, 
அவர்களைப்‌ பெலப்படுத்துவார்‌. கர்த்தரே 


உண்டாயிற்று 


அவரே 
கர்த்தரே விடுவிக்கிறவர்‌ 


திரும்ப அழைத்துச்‌ செல்கிறவர்‌. கர்த்தரால்‌ 
எல்லாம்‌ கூடும்‌. 


“பிரசவிக்கப்பண்ணுகிறவராகிய நான்‌ 
பிரசவத்தைத்‌ தடுப்பேனோ'(ஏசா 66.9) என்று 
கர்த்தர்‌ கேட்கிறார்‌. கர்த்தரே சர்வசிருஷ்டிகர்‌. 
சர்வசிருஷ்டிகளும்‌ பலுகிப்‌ பெருகவேண்டும்‌ 
என்பது கர்த்தருடைய சித்தம்‌. இந்தப்‌ பூமி 
முழுவதும்‌ பலுகிப்பெருகும்போது, சீயோன்‌ 
பலுகிப்பெருகுவதை கர்த்தர்‌ 
தடுக்கமாட்டார்‌. கர்த்தர்‌ 
ஆசீர்வதிக்கிறவர்‌. அவர்‌ 
ஆசீர்வதிப்பார்‌ 


நிச்சயமாய்‌ 
எல்லோரையும்‌: 
சீயோனையும்‌. 


கர்‌ 
ஆசர்வதிக்கும்போது. ந்து தப்‌ 
ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிற 
சபையையும்‌ ஆசீர்வதிக்கிறார்‌. 
பலுகிப்‌ பெருகச்‌ செய்கிறார்‌ 
வளர்ச்சியடைப்பண்ணுகிறார்‌. கர்த்தர்‌ தம்மை 
விசுவாசிக்கிற பிள்ளைகளை 
ஆசீர்வதிக்கிறார்‌. அவர்களுடைய 
குடும்பத்திலும்‌, தொழிலிலும்‌ விருத்தியை 
கட்டளையிடுகிறார்‌. கர்த்தர்‌ விசுவாசிகளை 
ஆசீர்வதிக்கும்போது, அவர்களுடைய 
சந்தானத்தையும்‌ பெருகச்‌ செய்கிறார்‌. 
கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர்‌ 
விசுவாசிகள்மீது ஊற்றப்பட்டார்‌. 
அப்போது. மூவாயிரம்பேர்‌ 
சபையிலே சேர்த்துக்கொள்ளப்பட்டார்கள்‌. 
கொஞ்சகாலத்தில்‌, அதிகமான பிரச்சனை 
எதுவுமில்லாமல்‌, மூவாயிரம்‌ 
பேரும்‌ இரட்சிக்கப்பட்டார்கள்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தருடைய வசனம்‌ வல்லமையாய்ப்‌ 
பெருகிற்று. அது அற்புதமாய்‌ கிரியை 
சுவிசேஷத்தின்‌ பிரபல்யமும்‌, 
வளர்ச்சியும்‌ நமக்கு 
ஆச்சரியமாயிருக்கிறது. கர்த்தரே சபையை 
ஸ்தாபிக்கிறவர்‌. அவரே சபையை பெருகச்‌ 
செய்கிறவர்‌. 


சந்தோஷப்பட்டு களிகூருங்கள்‌' 
ஏசா 66:10,11 


ஏசா 66:10. எருசலேமை நேசிக்கிற 
தீங்களெல்லாரும்‌. அவனோடே கூடச்‌. 
சந்தோஷப்பட்டு, அவனைக்குறித்துக்‌ 
கவிகூருங்கன்‌; அவள்நிமித்தம்‌. 
துக்கித்திருந்த தீங்கனெல்லாரும்‌ 
அவனோடே கூட மிகவும்‌ மகிழுங்கள்‌. 


நீங்கள்‌. அவளுடைய 
முலைப்பாலை 
திருப்தியாகி, நீங்கள்‌ 
அவளுடைய 
பிரகாசத்திணால்‌ 


ஜனத்தார்‌. இப்போது 
'வதனையிலும்‌ 
த்வத்‌ துக்கம்‌ 
சந்தோஷமாய்‌ மாறும்‌. 
க சிநேகிக்கிறவர்கள்‌ அவர்களுக்கு 
ஆதரவாகயிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
சந்தோஷப்படும்போது அவர்களுடைய 
சிநேகிதர்களும்‌ சந்தோஷப்படுகிறார்கள்‌. 
அவர்கள்‌ துக்கப்படும்போது 
அவர்களோடேகூட துக்கப்படுகிறார்கள்‌. 
கர்த்தருடைய பிள்ளைகள்மீது உண்மையான 
அன்பு வைத்திருக்கிறவர்கள்‌, அவர்களைக்‌ 
குறித்து கரிசனையோடும்‌, அவர்கள்மீது 
அன்போடும்‌ இருப்பார்கள்‌. அவர்களுக்கு 
இரக்கமும்‌ தயவும்‌ காண்பிப்பார்கள்‌. 
எருசலேமை 
நேசிக்கிறவர்களுக்கு ஆறுதலான 
செய்தியைச்‌ சொல்லுகிறார்‌. “எருசலேமை 
நேசிக்கிற நீங்களெல்லாரும்‌ அவளோடேகூடச்‌ 
சந்தோஷப்பட்டு, அலளைக்குறித்துக்‌ 
களிகூருங்கள்‌: அவள்நிமித்தம்‌ துக்கித்திருந்த 
நீங்களெல்லாரும்‌ அவளோடே கூட மிகவும்‌ 
மகிழுங்கள்‌” (ஏசா 66:40) என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 


கர்த்தர்‌ 





i= THE 
TT 


சந்தோஷப்பட்டு களிகூருங்கள்‌ என்று 
கர்த்தர்‌ மறுபடியும்‌, மறுபடியுமாகச்‌ 
சொல்லுகிறார்‌. எருசலேமின்‌ துக்க நாட்கள்‌ 
முடிந்துபோகப்போகிறது. ஆகையினால்‌. 
அவர்கள்‌ நிமித்தம்‌ துக்கித்திரிந்தவர்கள்‌ 
எல்லோரும்‌, இனிமேல்‌ அவர்களோடேகூட 
மகிழ்ச்சியாமிருக்கலாம்‌. 

எருசலேமை நேசிக்கிறவர்களுக்கு 
கர்த்தர்‌ இன்னும்‌ ஆறுதலான 
வார்த்தைகளைச்‌ சொல்லுகிறார்‌. “நீங்கள்‌ 
அவளுடைய ஆறுதல்களின்‌ முலைப்பாலை 
உண்டு திருப்தியாக, நீங்கள்‌ சூப்ிக்குதத்து 
அவளுடைய மகிமையின்‌ பிரகாசத்தினால்‌. 
மனமகிழ்ச்சியாகுங்கள்‌" (ஏசா 4431) என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 

வனுடைய வார்த்தை, கர்த்தருடைய 
இன்க்‌! தும்‌ 
உடன்படிக்கையின்‌ வாக்குத்தத்தங்கள்‌, 
தேவனுடைய பிரமாணங்கள்‌, தேவனோடு 
ஐக்கியமாமிருப்பதற்கு கிடைத்திருக்கிற 
வாய்ப்புக்கள்‌ எல்லாமே கர்த்தருடைய 
பிள்ளைகளுக்கு பருகும்‌ பாலைப்‌ 
பொறிகுக்கிது. இல்லாள்‌. எல்லாம்‌ 
ஆறுதலின்‌ பாலாகும்‌. இந்தப்‌ பாலை 
பருகும்போது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு 
ஆறுதல்‌ உண்டாகும்‌. 


கர்த்தரோடு 
அவரோடு 

நாம்‌ 
கர்த்தருக்குள்‌ சந்தோஷமாயிருக்கவேண்டும்‌. 
சபை. மகிமைப்படும்போது நமக்கு 
சந்தோஷமும்‌ களிப்பும்‌ உண்டாகவேண்டும்‌. 
சபையின்‌ மகிமையே விசுவாசிகளின்‌ மகிமை. 
சபையில்‌ பரிசுத்தமும்‌, ஒற்றுமையும்‌, 
பெருக்கமும்‌ இருக்கும்போது. அது மகிமை 
பெறுகிறது. 


நாம்‌ 
ஐக்கியமாகயிருப்பதற்காகவும்‌ 
'ஜெபம்பண்‌ ணுவதற்காகவும்‌ 


நான்‌ உங்களைத்‌ தேற்றுவேன்‌ 
ஏசா 66:12-14 


ஏசா 6812. கர்த்தர்‌ சொல்லுகிறது 
என்னவென்றால்‌: இதோ, நான்‌ 
சமாதானத்தை ஒரு நதியைப்போலவும்‌, 
ஜாதிகளின்‌ மகிமையைப்‌ புரண்டு. 
ஓடுகிற ஆற்றைப்போலவும்‌ 
அவனிடமாகப்‌ பாயும்படி செய்கிறேன்‌; 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அப்பொழுது நீங்கள்‌. 
குடிப்பீர்கன்‌; இடுப்பில்‌ வைத்துச்‌ 
சுமக்கப்படுவீர்கன்‌; முழங்காலில்‌ 
வைத்துத்‌ தாலாட்டப்படுவீர்கள்‌. 


முலைப்பால்‌ 


ஏசா 66:13. ஒருவனை அவன்‌ தாய்‌ 
தேற்றுவதுபோல்‌ நான்‌ உங்களைத்‌ 
தேற்றுவேன்‌; நீங்கள்‌ எருசலேமிலே 


ழக ததக 


எத்திகுங்கிடைற்து்‌ 
சினமும்‌ அறியப்படும்‌. 


கர்த்தர்‌ தம்முடைய பிள்ளைகளிடத்தில்‌, 
“சந்தோஷப்பட்டு களிகூருங்கள்‌" என்று 
சொல்லுகிறார்‌. சந்தோஷப்படுங்கள்‌ என்று 
சொல்லுகிற கர்த்தர்‌, அவர்கள்‌ 
சந்தோஷப்படுவதற்கான  வாய்ப்புக்களையும்‌ 
கொடுக்கிறார்‌. அவர்களுடைய 
இருதயங்களையும்‌ சந்தோஷப்படுவதற்கு. 
பக்குவப்படுத்துகிறார்‌. 

ச நான்‌ சமாதானத்தை ஓ 
நதா வாதிகளின்‌, பதின்‌ 
புரண்டு ஒடுகிற பற்பல? 
அவளிடமாகப்‌ பாயும்படி செய்கிறேன்‌" 
(ஏசா 6642) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
இதன்‌ நிமித்தமாயும்‌ கர்த்தருடைய 
பிள்ளைகள்‌ சந்தோஷப்பட்டு 
களிகூரவேண்டும்‌. அவர்களுடைய 
சமாதானம்‌ ஒரு நதியைப்போல தொடர்ந்து 
ஓடிக்கொண்டேயிருக்கும்‌. 


புதிய ஏற்பாட்டுக்காலத்தில்‌, 
இயேசுகிறிஸ்துவின்‌ (விசேஷம்‌ 
பிரசங்கிக்கப்படும்போது, 
சமாதானமும்‌ சேர்ந்து வருகிறது. யாரெல்லாம்‌ 
கிறிஸ்துவின்‌ சுவிசேஷத்தை 
ஏற்றுக்கொள்கிறார்களோ, அவர்கள்‌ 
எல்லோரும்‌ சுவிசேஷத்தின்‌ மூலமாய்‌ வரும்‌ 
சமாதானத்தையும்‌ பெற்றுக்கொள்கிறார்கள்‌. 
த சமாதானம்‌. நமக்கு ஒரு 
நதியைப்போலவும்‌, புரண்டு ஒடுகிற 
ஆற்றைப்போலவும்‌ வரும்‌. 





i= al 
TT 


கர்த்தர்‌ கொடுக்கிற சமாதானம்‌, 
நம்முடைய த்துமாக்களை 
இளைப்பாறப்பண்ணும்‌. நமக்குத்‌ தேவையான 


சமாதானம்‌ 
நம்முடைய ஆத்துமா 
கர்த்தருக்குள்‌ செழித்திருக்கும்‌. 


புறஜாதியாரின்‌ மகிமை 
ஓடுகிற  ஆற்றைப்போல கர்த்தருடைய 
பிள்ளைகளிடத்திற்கு வரும்‌. புறஜாதியாரின்‌ 
மகிமையில்‌ கர்த்தரும்‌ மகிமைப்படுவார்‌. நாம்‌. 
இதைக்‌ காணும்போது நம்முடைய இருதயம்‌ 
மகிழ்ச்சியடையவேண்டும்‌. கர்த்தருடைய 
வழியக்காரரிடத்தில்‌ அவருடைய 
அறியப்படும்‌. அதே சமயத்தில்‌, கர்த்‌ 
சத்துருக்களிடத்தில்‌, 

அறியப்படும்‌ 


புரண்டு 


கிருபையும்‌ 
கர்த்தர்‌ தம்முடைய 
'சந்தோஷமாயிருப்பதற்கான 
கொடுக்கிறார்‌ 
கர்த்தருடைய ககக சமாதானம்‌ 
நதியைப்போல வரும்‌. “அப்பொழுது நீங்கள்‌ 
முலைப்பால்‌ குடிபபர்கள்‌; இடுப்பில்‌ வைத்துச்‌ 
சுமக்கப்படுவீர்கள்‌: முழங்காலில்‌ வைத்துத்‌ 
தாலாட்டப்படுவீர்கள்‌" (ஏசா 66:12) 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


பிள்ளைகளை இரவல்‌ வைத்து சுமப்பார்‌. 
பெற்றோர்‌ தங்கள்‌ பிள்ளைகளை முழங்காலில்‌ 
வைத்து தாலாட்டுவதுபோல, கர்த்தரும்‌ 
தம்முடைய பிள்ளைகளை முழங்காலில்‌ 
வைத்து தாலாட்டுவார்‌. “ஒருவனை அவன்‌ 
தாய்‌ தேற்றுவதுபோல்‌ நான்‌ உங்களைத்‌ 
தேற்றுவேன்‌; நீங்கள்‌ எருசலேமிலே. 
தேற்றப்படுவீர்கள்‌" (ஏசா 6643) என்று. 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பிரதான மேய்ப்பராகிய இயேசுகிறிஸ்து. 
தம்முடைய ஆடுகளை, தம்முடைய கரங்களில்‌ 
சுமக்கிறார்‌. அவர்களைத்‌ தம்முடைய மடியில்‌ 
சுமக்கிறார்‌. பிரதான 'மேய்ப்பருடைய 
ஊழியக்காரர்களும்‌, விசுவாசிகளுக்கு 
ஆதரவாகமிருப்பார்கள்‌. சபையின்‌ 
மேய்ப்பர்களும்‌, தங்கள்‌ சபையிலுள்ள 
விசுவாசிகளை, இடுப்பில்‌ வைத்து 
சுமப்பதுபோல சுமப்பார்கள்‌. அவர்களை 
முழங்காலில்‌ வைத்து தாலாட்டுவதுபோல. 
தாலாட்டுவார்கள்‌. ஆகையினால்‌ விசுவாசிகள்‌ 
சோர்ந்துபோய்விடக்கூடாது. 
இஸ்ரவேலின்‌ தேவனாகிய 
சர்வவல்லமையுள்ளவர்‌. அவர்‌ ஆ. 
தேவன்‌. அவரே சமாதான பிரபு. தன்‌ 
மகனுக்கு வியாதியோ, வருத்தமோ, 
துக்கமோ வரும்போது அவனுடைய தாய்‌ 
அவனை அன்போடு தேற்றுவாள்‌. தகப்பன்‌ 
சில சமயங்களில்‌ பிள்ளைகளைக்‌ 
கடிந்துகொள்வார்‌. பிள்ளைகள்‌ 
நோய்வாய்ப்பட்டிருக்கும்போது, தகப்பன்‌, 
அதற்கான காரணங்களை விசாரித்து, 
கேட்பார்‌. தாயோ ஒன்றையும்‌ 
விசாரிக்கமாட்டாள்‌. தன்னுடைய மகனை 
தேற்ற  ஆரம்பித்துவிடுவாள்‌. 
ன்‌ பரிசுத்தராகிய கர்த்தரும்‌, 
பிள்ளைகளை ஒரு தாய்‌ 


தேற்றுவதபோல 


கர்த்தர்‌ 


கர்த்தர்‌ தம்முடைய பிள்ளைகளைத்‌ 
தேற்றும்போது, அவர்களுக்கு மெய்யாகவே 
ஆறுதல்‌ உண்டாகும்‌. அவர்கள்‌ எருசலேமிலே 
தேற்றப்படுவார்கள்‌. அவர்களுடைய 
ஆத்துமாக்களில்‌ அமைதியும்‌, ஆறுது 
சந்தோஷமும்‌ நிரம்பியிருக்கும்‌. 
இயேசுகிறிஸ்துவின்‌ சீஷர்கள்‌ கர்த்தருடைய 
ஊழியத்தை செய்தார்கள்‌. தாங்கள்‌ செய்த 
ஊழியத்தில்‌ நல்ல பலனைக்‌ கண்டபோது, 
அவர்களுக்கு மிகுந்த சந்தோஷமும்‌. 
ஆறுதலும்‌ உண்டாயிற்று. 

“அதுபோல நீங்களும்‌ இப்பொழுது, 
துக்கமடைந்திருக்கிறீர்கள்‌: நான்‌ மறுபடியும்‌ 
உங்களைக்‌ காண்பேன்‌, அப்பொழுது உங்கள்‌ 
இருதயம்‌ சந்தோஷப்படும்‌, உங்கள்‌ 


சந்தோஷத்தை ஒருவனும்‌ 
உங்களிடத்திலிருந்து எடுத்துப்போடமாட்டான்‌” 


(யோவா 16:22). 





i= al 
TT 


அவர்கள்‌ இஸ்ரவேலின்‌ தேவன்‌ 
நிற்கிற பரிசுத்த ஸ்தலத்தை தரிசிக்கிறார்கள்‌ 
என்று செப்துவஜிந்த்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. 
பாதத்தின்கீழே. க்கல்‌ 
வேலைக்கு ஒப்பாகவும்‌ தெளிந்த னங்கள்‌ 
பிரபைக்கு ஒப்பாகவும்‌ இருப்பதை அவர்கள்‌ 
தரிசிக்கிறார்கள்‌. 
மலையின்மேல்‌ 
ஏறிப்போனவர்கள்‌ தங்கள்‌ கண்களால்‌ 
தேவனைத்‌ தரிசிக்கிறார்கள்‌. அவரோடு 
அங்கு புசித்துக்‌ குடிக்கிறார்கள்‌ 
(யாத்‌ 24:1041, 


வாக்கியத்திற்கு 
மூப்பரும்‌ புசித்துக்‌ குடித்தார்கள்‌ 
என்று வேதபண்டிதர்கள்‌ விளக்கம்‌ 
சொல்லுகிறார்கள்‌ (ஆதி 18:8; ஆதி 19:3; 
சங்‌ 78. லூக்கா 2218,30; 
வெளி 19:6-10) 


சீனாய்‌ 


குடித்தார்கள்‌" 


என்னும்‌ 
கர்த்தரும்‌, ்‌ 


தூதரும்‌, 


“அவருடைய பாதத்தின்கீழே' என்னும்‌ 
வாக்கியம்‌ கர்த்தருக்கு ஒரு சரீரம்‌ உண்டு 
என்பதை உறுதிபண்ணும்‌  வாக்கியமாகும்‌. 
கர்த்தருக்குக்‌ கால்களும்‌, பாதங்களும்‌. 
உள்ளன. (வெளி 4:6 வெளி 15:2-4) 
தம்முடைய கையை அவர்‌ நீட்டவில்லை. 


குடிக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
என்று யாத்‌ 24:10-11 ஆகிய வசனங்களில்‌ 
இரண்டு முறை கூறப்பட்டிருக்கிறது. 


எபிரெய 

என்பதாகும்‌. 
பார்ப்பதற்கும்‌, இதே 
வார்த்தையே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. 
(எண்‌ 24:4]6; ஏசா 14: ஏசா 23: 
ஆமோ 14) ஒரு பாடத்தைக்‌ 
கற்றுக்கொள்வது (நீதி 24:32); தேவனை 
மாம்சத்திலும்‌, கண்களாலும்‌ காண்பது. 
(யாத்‌ 24:11; யோபு 19:26-27: ஏசா 3317); 
சூரியனைக்‌ கண்களால்‌ காண்பது. 
(சங்‌ 58:8); தேவன்‌ மனுஷனைத்‌ தமது. 
கண்களால்‌ காண்பது (சங்‌ 11:47); 


ல்‌ 
வார்த்தை "காஜா 
தரிசனங்களைப்‌ 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தேவனையும்‌ அவருடைய கிரியைகளையும்‌ 
காண்பது (சங்‌ 17S; சங்‌ 274; சங்‌ 46:8) 
ஆகிய 

என்னும்‌ 

பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. 


யாத்‌ 2410 ஆவது வசனத்தில்‌ 
தரிசித்தல்‌ என்பதற்கான எபிரெய வார்த்தை 
ராஹ்‌" என்பதாகும்‌. இதற்கும்‌ கண்களால்‌ 
காண்பது என்று பொருள்‌. 


இஸ்ரவேலின்‌ மூப்பர்கள்‌ கர்த்தருடைய 
தரிசித்தாலும்‌, கர்த்தர்‌ 
அவர்களை பட்சித்துப்போடவில்லை. அவர்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரருடைய அதிபதிகள்மேல்‌ 
தம்முடைய கையை நீட்டவில்லை. 
(யாத்‌ 241), அவர்கள்‌ கர்த்தரை தரிசித்த 
பின்பும்‌ ஜீவனோடிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
தேவனைத்‌ தரிசித்து, பின்பு புசித்துக்‌ 
குடிக்கிறார்கள்‌. அவர்கள்‌ மரித்துப்போகாமல்‌ 
ஜீவனோடிருக்கிறார்கள்‌ என்பதற்கு 
அடையாளமாக, புசித்து 
குடிக்கிறார்கள்‌" வாக்கியம்‌ 
எழுதப்பட்டிருக்கிறது. 


“அவர்கள்‌ 
என்னும்‌ 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருடைய 
அதிபதிகள்மேல்‌ ம்முடைய கையை 
நீட்டவில்லை. தேவனைத்‌ தங்கள்‌ கண்களால்‌ 
தரிசித்தால்‌, தேவனுடைய நியாயத்தீர்ப்பு 
அவர்கள்மீது வரும்‌ என்னும்‌ தவறான 
நம்பிக்கை மனுஷர்‌ மத்தியிலே இருக்கிறது. 
ஆனால்‌ தேவனோ அவர்களுக்கு எதிராகத்‌ 
ட்ட கையை நீட்டவில்லை. இதற்கு 
அவர்கள்‌ பர்வதத்தைத்‌ 
கதிர்த்‌ அவர்கள்‌ 
கொல்லப்பட்டிருப்பார்கள்‌ 19:12-25; 
எபி 12:20). 


இஸ்ரவேலின்‌: 
தரிசித்த பின்பும்‌, 


ஜீவனைக்‌ 


யாத்‌ 


மூப்பர்‌ தேவனை 

அவர்கள்‌ தங்கள்‌ 
காத்துக்கொள்கிறார்கள்‌. 
அவர்களுடைய மனதிலே ஆறுதலும்‌, 
தெம்பும்‌, உற்சாகமும்‌ உண்டாயிருக்கிறது. 
தேவனை தரிசிக்கும்போது, அவர்களுடைய 
இருதயத்திலே திகிலும்‌, நடுக்கமும்‌, பயமும்‌ 
ஏற்பட்ட போதிலும்‌, அவர்கள்‌ கர்த்தருக்குள்‌ 
திடநம்பிக்கையாயும்‌. சந்தோஷமாயும்‌ 
இருக்கிறார்கள்‌. கர்த்தர்மீது அவர்கள்‌ 
வைத்திருக்கிற நம்பிக்கையும்‌, பயபக்தியும்‌ 
இப்போது அதிகரித்திருக்கிறது. 





i THE 
TT 


இப்போது இஸ்ரவேல்‌ ஜனத்தாருடைய 
எலும்புகள்‌ உலர்ந்துபோயிருக்கிறது. 
தன்னுடைய பலத்தையெல்லாம்‌ இழந்து, 
பலவீனமாயிருக்கிறது. கர்த்தர்‌ தம்முடைய 
பிள்ளைகளுக்கு சமாதானத்தைக்‌ கொடுக்கும்‌. 
போது, அவர்களுடைய உலர்ந்துபோயிருக்கிற 
எலும்புகளெல்லாம்‌. பசும்புல்லைப்போல 

ம்‌. பலவீனமாகமிருக்கிற எலும்புகள்‌ 

ம்‌ உலர்ந்துபோயிருக்கிற 
எலும்புகள்‌ உயிர்பெறும்‌. 


அக்கினியோடும்‌ 


கர்த்தர்‌ 
வருவார்‌ 
ஏசா 66:15-17 


ஏகா 6605. இதே, தம்முடைய 
கோபத்தை உக்கிரமாகவும்‌, தம்முடைய 
கடிந்து கொன்ளுதலை அக்கினி. 
ஜுவாலையாகவும்‌ செலுத்தக்‌ கர்த்தர்‌ 
அக்கினியோடும்‌ வருவார்‌, 
பெருங்காற்றைப்‌ போன்ற தம்முடைய 
இரதங்களோடும்‌ வருவார்‌. 


ஏசா 66:16. கர்த்தர்‌ அக்கினியாலும்‌, 
தமது பட்டயத்தாலும்‌, மாம்சமான 
எல்லாரோடும்‌ 

கர்த்தரால்‌ 

அநேகராயிருப்பார்கன்‌. 

ஏசா 6617. 
தாங்களே 

கொள்ளுகிறவர்களும்‌, 

நடுவிலே தங்களைத்‌ 

ஒருவர்பின்‌. 

சுத்திகரித்துக்‌ கொள்ளுகிறவர்களும்‌, 
பன்றியிறைச்சியையும்‌, 
அருவருப்பானதையும்‌, எலியையும்‌ 
காப்பிடுகிறவர்களும்‌ ஏகமாய்ச்‌. 
சங்கரிப்படுவார்கள்‌. கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 


என்று. 


கர்த்தர்‌ தம்முடைய பிள்ளைகள்மீது 
அன்பாயிருக்கிறார்‌. தம்முடைய 
சத்துருக்கள்மீதோ. கோபமாயிருக்கிறார்‌. 
கர்த்தருக்கும்‌, அவருடைய ராஜ்யத்திற்கும்‌ 
விரோதமாய்‌ கலகம்பண்ணுகிறவர்கள்மீ து 
தேவனுடைய நியாயத்தீர்ப்பு வரும்‌. கர்த்தரை 
நம்பி நன்மை செய்கிறவர்களோ 
ஆசீர்வதிக்கப்படுவார்கள்‌. அவர்கள்‌ 
'சந்தோஷமாயும்‌, 'சமாதானமாயும்‌ 
ஜீவிப்பார்கள்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


பாபிலோன்‌ 
சிறையிருப்பிலிருக்கிற யூதர்களுக்கு 
கர்த்தருடைய வசனம்‌ போதிக்கப்படுகிறது. 
ஆனால்‌ எல்லோரும்‌ மனந்திரும்பவில்லை. 
ஒரு சிலர்‌ மனந்திரும்புகிறார்கள்‌. வேறு 
சிலரோ மனந்திரும்பாமல்‌, கர்த்தருக்கு 
விரோதமான காரியங்களை செய்கிறார்கள்‌. 
கர்த்தருக்கு விரோதமாய்க்‌ கலகம்பண்ணுகிற 
பாவிகள்மீது தேவனுடைய நியாயத்தீர்ப்பு 
வரும்‌. அவர்களுக்கு சடுதியிலே அழிவு 


உண்டாகும்‌. 


தீமையுண்டாக 
எல்லா 
அலைந்து 
அவர்களைத்‌ 


'அவர்களுக்குத்‌ 
அவர்களை பூமியிலுள்ள 
ராஜ்யங்களிலும்‌ 
திரிகிறவர்களாகவும்‌, நான்‌ 
துரத்திவிட்ட எல்லா. இடங்களிலும்‌ 
நிந்தையாகவும்‌, பழமொழியாகவும்‌, 
வசைச்சொல்லாகவும்‌, சாபமாகவும்‌ வைத்து, 
அவர்களுக்கும்‌ அவர்கள்‌  பிதாக்களுக்கும்‌ 
நான்‌ கொடுத்த தேசத்தில்‌ அவர்கள்‌ 
இராதபடிக்கு நிர்மூலமாகுமட்டும்‌, 
அவர்களுக்குள்ளே பட்டயத்தையும்‌, 
பஞ்சத்தையும்‌, கொள்ளை நோயையும்‌ 
அனுப்புவேன்‌ என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌" 
(எரே 24:9,10). 


இஸ்ரவேல்‌. ஜனத்தாருடைய 
பாவங்களினிமித்தமாய்‌ கர்த்தர்‌ அவர்களைத்‌ 
தண்டித்தார்‌. அவர்களை பாபிலோன்‌ தேசத்து 
சிறையிருப்புக்குட்படுத்தினார்‌. 
திருந்தவேண்டும்‌ என்பதும்‌, 
பிரயோஜனமுள்ள 

பெற்றுக்கொள்‌ எவேண்டும்‌ 

கர்த்தருடைய விருப்பம்‌. இதற்காகவே கர்த்தர்‌ 
அவர்களை சிறையிருப்புக்கு அனுப்பினார்‌. 


இப்போது கர்த்தர்‌ தம்முடைய 
ஜனங்களை சந்திப்பதற்கு மறுபடியுமாக 
வருகிறார்‌. சிறையிருப்பிலிருக்கிற யூதர்களில்‌ 
சிலர்‌ மனந்திரும்பவில்லை. தங்கள்‌ 
தீயகுணங்களிலிருந்து அவர்கள்‌ இன்னும்‌ 
விடுதலை பெறவில்லை அவர்கள்மீது 
கர்த்தருடைய கோபம்‌ பற்றியெரிகிறது. 
தம்முடைய கோபத்தை உக்கிரமாகவும்‌, 
தம்முடைய கடிந்துகொள்ளுதலை அக்கினி 
ஜுவாலையாகவும்‌ செலுத்த, கர்த்தர்‌ 
அக்கினியோடும்‌ வருகிறார்‌. 





i= THE 
TT 


புதிய ஏற்பாட்டுக்காலத்தில்‌ நம்முடைய 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து. 
அவதரித்தார்‌. 
போக்குவதற்காக, 
தம்மையே ஜீவபலியாக ஒப்புக்கொடுத்தார்‌. 
வானத்திற்கு பரமேறிப்போனார்‌. நம்முடைய 
கர்த்தர்‌ மறுபடியுமாய்‌ வருவார்‌. ஏசாயா 
ங்‌ சொல்லுகிற தீர்க்கதரிசனம்‌, 
பாபிலோன்‌ தேசத்து சிறையிருப்பிலிருக்கிற 
யூதர்களுக்காக சொல்லப்பட்டிருக்கிறது. 
ஆனாலும்‌ தீர்க்கதரிசனத்தை, புதிய 
ஏற்பாட்டுக்காலத்தில்‌ ஜீலிக்கிற 
விசுவாசிகளாகிய நாம்‌, நம்முடைய 
காலத்திற்கும்‌ சொல்லப்பட்டிருப்பதாக. 
எடுத்துக்கொள்ளவேண்டும்‌. கர்த்தருடைய 
இரண்டாம்‌ வருகையை பயபக்தியோடு 
எதிர்பார்த்து, காத்திருக்கவேண்டும்‌. 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து சீக்கிரமாய்‌ 


கர்த்தராகிய 
| இந்தப்‌ பூமிக்கு மறுபடியும்‌ 
அவருக்கு விரோதமாய்‌ 
கலகம்பண்ணினவர்களுக்கு பயமும்‌ 
குழப்பங்களும்‌ உண்டாகும்‌. கர்த்தர்‌ 
அவர்கள்மீது தம்முடைய நியாயத்தீர்ப்பை 
கொடுப்பார்‌. சில நியாயத்தீர்ப்புகள்‌ 
தற்காலிகமானவை. ஆனாலும்‌ கர்த்தர்‌ 
நித்தியமாய்‌ நியாயந்தீர்க்கிறவர்‌. தமக்கு 
விரோதமாய்க்‌. கலகம்பண்ணின 
சத்துருக்களுக்கு, கர்த்தர்‌ நித்தியமான 
நியாயத்தீர்ப்பையும்‌ கொடுத்துவிடுவார்‌. 
கர்த்தரை நம்பாமல்‌ அவருக்கு 
விரோதமாய்க்‌ கலகம்பண்ணின யூதர்களுக்கு 


பாவார்கள்‌. 
டும்‌ 

அக்கினியினாலும்‌, தமது பட்டயத்தினாலும்‌ 
அவர்களோடு வழக்காடுவார்‌. கர்த்தருடைய 
பட்டயத்திற்குட்பட்டவர்கள்‌, கர்த்தரால்‌ 
கொலையுண்டவர்களாயிருப்பார்கள்‌. 
அவர்களுடைய எண்ணிக்கையும்‌ 
அதிகமாயிருக்கும்‌ 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தருடைய கோபாக்கினையின்‌ 
நாளிலே, விக்கிரகாராதனைக்காரர்கள்‌ 
சங்காரமாவார்கள்‌. பாபிலோன்‌ தேசத்து 
சிறையிருப்பிலிருந்து தங்கள்‌ தேசத்திற்கு 
திரும்பிப்போன யூதர்களில்‌ 
தங்களோடு தோப்பு லக்கான்‌ 
எடுத்துச்‌ சென்றார்கள்‌. அவர்கள்‌ 
தங்களைத்‌ தாங்களே பரிசுத்தப்படுத்திக்‌ 
கொண்டார்கள்‌. தோப்புகளின்‌ நடுவிலே 
தங்களைத்‌ தாங்களே, ஒருவர்பின்‌ 
ஒருவராய்‌ சுத்திகரித்துக்கொண்டார்கள்‌. 


ம்பி வந்‌ 
இஸ்ரவேல்‌... பததரகளிக்‌ அரே 
விக்கிரகாராதனைக்காரர்களாயிருந்தார்கள்‌. 
தங்களுடைய விக்கிரகாராதனையின்‌ ஒரு 
பகுதியாக, அவர்கள்‌ பன்றி இறைச்சியையும்‌, 
எலியையும்‌, அருவருப்பானதையும்‌ 
சாப்பிட்டார்கள்‌. இவர்கள்‌ எல்லோரும்‌ 
ஏகமாய்‌ _ சங்கரிக்கப்படுவார்கள்‌ என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
ஏசாயாவின்‌ தீர்க்கதரிசனம்‌, இனிமேல்‌ 
வரப்போகிற நியாயத்தீர்ப்பைப்பற்றியும்‌ 
தீர்க்கதரிசனபாய்ச்‌ சொல்லுகிறது. 


ஒப்புக்கொடுத்திருக்கிறார்கள்‌. 
எல்லோரும்‌. ஏகமாய்‌ 

சங்கரிக்கப்படுவார்கள்‌. மனுஷர்‌ என்ன 

செய்வார்கள்‌ என்பதும்‌, அவர்கள்‌ என்ன 

செய்வதற்கு திட்டம்‌ தீட்டிமிருக்கிறார்கள்‌ 

என்பதும்‌ 

கர்த்தருக்கு 

யோசனை எதுவுமில்லை. அவருக்கு சர்வமும்‌ 

வெளியரங்கமாயிருக்கும்‌. 


சகல்‌ பாஷைக்காரரையுங்‌ 


கூட்டிச்சேர்க்குங்‌ காலம்‌ 
ஏசா 66:18-24 


அவர்கள்‌ 
அவர்கள்‌ 


ஏசா 6918. 
கிரியைகளையும்‌, 
a அறித்திருக்கிறேன்‌; 
சகல்‌ ஜாதியாரையும்‌ 
கலைக்காக கூட்டிச்சேர்க்குங்‌. 
காலம்‌ வரும்‌; அவர்கள்‌ வந்து எண்‌: 
மகிமையைக்‌ காண்பார்கள்‌. 


நான்‌ 





i FTE ஏசாயா 
TT 


ஏசா 66:19. நான்‌ அவர்களில்‌ ஒரு 
அடையாளத்தைக்‌ கட்டளையிடுவேன்‌; 
அவர்களில்‌ தப்பினவர்களை, என்‌ 
கீர்த்தியைக்‌ கேவாமலும்‌, என்‌ 
மகிமையைக்‌ காணாமதுமிருக்கிற 
ஜாதிகளின்‌ தேசங்களாகிய 
தர்ஷீசுக்கும்‌, வில்விரர்‌ இருக்கிற 
பூலுக்கும்‌, ஜாதுக்கும்‌, தூபாலுக்கும்‌, 
யாவானுக்கும்‌, தூரத்திலுள்ள 
தீவுகளுக்கும்‌ அனுப்புவேன்‌; அவர்கள்‌ 
என்‌ மகிமையை ஜாதிகளுக்குன்னே 
அறிவிப்பார்கள்‌. 


ஏசா 
சுத்தமான. 


66:20. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
பாத்திரத்தில்‌ 
காணிக்கையைக்‌ கர்த்தருடைய 
ஆலயத்துக்குக்‌ கொண்டுவருகிறது. 
போல, உங்கள்‌ சகோதரரெல்லாரையும்‌ 
அவர்கள்‌. குதிரைகளின்‌ மேலும்‌, 
இரதங்களின்மேலும்‌, குலாரி 
வண்டில்களின்மேலும்‌, கோவேறு. 
கழுதைகவின்மேலும்‌, வேகமான 
ஒட்டகங்களின்மேலும்‌, சகல 
ஜரதிகளிடத்திலுமிருத்து. 
எருகலேமிலுன்ன 
காணிக்கையாக என்‌: பரிசுத்த 
பர்வதத்திற்குக்‌ கொண்டுவருவார்கள்‌ 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


கர்த்தருக்குக்‌ 


ஏசா 68:21. அவர்களிலும்‌ சிலரை 
ஆசாரியராகவும்‌ லேவியராகவும்‌ 
தெரிந்துகொன்வேன்‌ என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 


ஏசா 66:22. நான்‌ படைக்கப்போகிற 
புதிய வானமும்‌ புதிய பூமியும்‌ எனக்கு 
முன்பாக நிற்பதுபோல, உங்கள்‌ 
சந்ததியும்‌, உங்கள்‌. நாமமும்‌ 
திற்குமென்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


ஏசா 6:23. அப்பொழுது. 
மாதந்தோறும்‌, ஓய்வுநான்‌ தோறும்‌, 
மாம்சமான யாவரும்‌ எனக்கு முன்பாகத்‌ 
தொழுதுகொன்வார்கனென்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 


ஏகா 66:24. அவர்கள்‌ வெனியே போய்‌ 
எனக்கு விரோதமாய்ப்‌ பாதகஞ்செய்த 
மனுஷருடைய பிரேதங்களைப்‌ 
பார்ப்பார்கள்‌; அவர்களுடைய பூச்சி 


- விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சாகாமலும்‌, அவர்களுடைய அக்கினி 
அவியாமலும்‌ இருக்கும்‌ அவர்கள்‌ 
மாம்சமான யாவருக்கும்‌ 
அரோசிகமாயிருப்பார்கள்‌. 


இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தரை 
நம்பி, அவருடைய வார்த்தைக்கு 
கீழ்ப்படிகிறவர்களுக்கு. ஆறுதலும்‌, 
சந்தோஷமும்‌ உண்டாகும்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய ஜனங்கள்‌ மத்தியில்‌ மறுபடியுமாய்‌ 
வரும்போது அவர்களுக்கு ஆசீர்வாதத்தைக்‌ 
கட்டளையிடுவார்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
கிருபையின்‌ ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும்போது, 
கர்த்தருடைய பிள்ளைகள்‌ அவருடைய 
ராஜ்யத்தின்‌ மகிமையிலே 
முதற்கனிகளாயிருப்பார்கள்‌. 


கர்த்தருடைய நாள்‌ வரும்போது, அவர்‌ 
தம்முடைய ஜனங்களைக்‌ கூட்டிச்சேர்ப்பார்‌ 
அவர்கள்‌ கர்த்தரிடத்தில்‌ வந்து அவருடைய 
மகிமையைக்‌ காண்பார்கள்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய ஜனங்களைப்பற்றிச்‌ 
சொல்லும்போது, நான்‌. அவர்கள்‌ 
கிரியைகளையும்‌, அவர்கள்‌ நினைவுகளையும்‌ 
அறிந்திருக்கிறேன்‌” (ஏசா 6648) என்று 
சொல்லுகிறார்‌ 


கர்த்தர்‌ தம்முடைய 
எல்லோரையும்‌ கூட்டிச்சேர்ப்பார்‌ 
பல ஜாதியாராமிருக்கலாம்‌. 
பாஷைகளைப்‌ பேசலாம்‌. கர்த்தருடைய 
நாளின்‌ போது, அவர்‌ தம்முடைய 
பிள்ளைகளாகிய, சகல ஜாதியாரையும்‌ சகல 
பாஞைக்காரரையும்‌ தம்மிடத்தில்‌ கூட்டிச்‌ 
சேர்ப்பார்‌. 


பிள்ளைகள்‌ 
அவர்கள்‌ 
அவர்கள்‌ பல 


ஏசாயா 


சொல்லுகிற. 
தீர்க்கதரிசனம்‌ 


இங்கு 

புதிய ஏற்பாட்டுக்காலத்தில்‌. 
நிறைவேறிற்று. கர்த்தருடைய சபையிலே 
சகல ஜாதியாரும்‌, சகல பாஷைக்காரரும்‌. 
கூட்டிச்சேர்க்கப்படுகிறார்கள்‌. பரிசுத்த 
ஆவியானவரின்‌ அபிஷேகம்‌ அவர்கள்மீது 
வந்து இறங்குகிறது. அவர்கள்‌ அந்நிய 
பாஷைகளில்‌ பேசி கர்த்தரைத்‌ 
துதிக்கிறார்கள்‌. பழைய ஏற்பாட்டுக்காலத்தில்‌ 
கர்த்தருடைய சபை என்பது இஸ்ரவேல்‌ 
தேசத்தாரை மாத்திரம்‌ குறிக்கும்‌. அவர்கள்‌ 
எல்லோருமே யூதர்கள்‌. அவர்கள்‌ எல்லோருமே. 
எபிரெய பாஷையைப்பேசி கர்த்தரை 
ஆராதித்தார்கள்‌. இக்காலத்திலோ, எல்லா 
தேசத்தாரும்‌, தங்களுடைய சொந்த 
பாஷைகளில்‌ கர்த்தரை ஆராதிக்கிறார்கள்‌. 





i a 
TT 


கர்த்தர்‌ தம்முடைய ஜனங்களில்‌ ஒரு 
அடையாளத்தைக்‌ 

சொல்லுகிறார்‌ (ஏசா 6629) 

எல்லோரும்‌ 

அவர்களுக்குள்‌ 

பிரிவினைகளும்‌ 

கர்த்தர்‌ அவர்களில்‌ ஒரு அடையாளத்தைக்‌ 
கட்டளையிடுகிறார்‌. 

அவர்களுடைய இர 
அடையாளமாகயிருக்கிறது. 


தம்முடைய  ஜனத்தாரை 
சேர்ப்பதும்‌ ஒரு அடையாளம்‌. 


கர்த்தரை நம்பாமல்‌, அவருக்கு விரோதமாய்க்‌ 
கலகம்பண்ணினார்கள்‌. அவர்கள்‌ 
குர்த்தரைவிட்டுப்‌ பிரிந்துபோய்விட்டார்கள்‌. 


ர்கள்‌ மத்தியில்‌ பொதுவான 
அக்க கழல்‌ காண்பது 
ஆனாலும்‌ கர்த்தர்‌, யூதர்கள்‌ மத்தியிலே, 
தமக்கென்று ஒரு கூட்டம்‌ 
மீதியாகத்‌ தெரிந்துகொண்டார்‌ 
கர்த்தருக்காக தெரிந்துகொள்ளப்பட்டவர்கள்‌. 
இவர்கள்‌ கர்த்தரால்‌ 
தெரிந்துகொள்ளப்பட்டவர்கள்‌. 


ர்கள்‌ 
நம்பிக்கையாயிருப்பார்கள்‌. 
பயபக்தியோடு ஆராதனை செய்வார்கள்‌. 


கர்த்தர்‌ இவர்களை 
சொந்தமாக்கிக்கொண்டார்‌ இவர்கள்‌ 
கர்த்தருக்கு சொந்தமானவர்கள்‌ என்பதை 
உறுதிபண்ணுவதற்கு, கர்த்தர்‌ இவர்களில்‌ 
ஒரு அடையாளத்தைக்‌ கட்டளையிடுகிறார 
இயேசுகிறிஸ்துவின்‌ ஆடுகளுக்கு 
அடையாளம்‌ கொடுக்கப்பட்டிருக்கும்‌. 


தமக்கு. 


“கர்த்தர்‌ அவனை 
எருசலேம்‌ நகரம்‌ எங்கும்‌ உருவப்போய்‌, 
அதற்குள்ளே செய்யப்படுகிற 
சகல. அருவருப்புகளினிமித்தமும்‌. 
பெருமூச்சுவிட்டழுகிற மனுஷரின்‌ நெற்றிகளில்‌ 
அடையாளம்‌ போடு என்றார்‌" (எசே 9:4). 


நோக்கி: நீ 


கர்த்தர்‌ தமக்கு சொந்தமானவர்களுக்கு 
ஒரு அடையாளத்தைக்‌ கட்டளையிடுகிறார்‌. 
அவர்களை. தமக்கு மீதமானவர்களாக 


தெரிந்துகொள்கிறார்‌. கர்த்தர்‌, 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


தாம்‌ அடையாளம்‌ போட்ட யூதர்களை, மற்ற 
யூதர்களிடமிருந்து, வேறு பிரிக்கிறார்‌. 
அவர்களுக்கு. தம்முடைய விசேஷித்த 
ஊழியத்தைக்‌ கொடுக்கிறார்‌. தம்முடைய 
சுவிசேஷத்தை மனுஷர்‌ மத்தியிலே. 
பிரசங்கம்பண்ணுவதற்கு, கர்த்தர்‌ 
அவர்களை பல தேசங்களுக்கும்‌ 
அனுப்புகிறார்‌. அவர்கள்‌ சர்வசிருஷ்டிக்கும்‌ 
சுவிசேஷத்தைப்‌ பிரசங்கம்பண்ணவேண்டும்‌. 
அவர்கள்‌ எல்லா ஜாதிகள்‌ மத்தியிலும்‌, 
எல்லா தேசத்தார்‌ மத்தியிலும்‌ சென்று 
கர்த்தருடைய ஊழியத்தை செய்யவேண்டும்‌. 


புறஜாதி ஜனங்கள்‌ கர்த்தருடைய 
கீர்த்தியை இதுவரையிலும்‌ கேளாதவர்கள்‌. 
அவர்கள்‌ இதுவரையிலும்‌ கர்த்தருடைய 
மகிமையைக்‌ காணாதவர்கள்‌. புறஜாதியார்‌ 
உலகமெங்கும்‌ இருக்கிறார்கள்‌. ஆனாலும்‌ 
புறஜாதியாருக்கு எடுத்துக்காட்டாக, ஏசாயா 
தரக்கதரசி, இங்கு ஒரு சில தேசங்களை 
சொல்லுகிறார்‌. “ஜாதிகளின்‌ 
தர்ஷீசுக்கும்‌, வில்வீரர்‌ 
ற... பூலுக்கும்‌, லூதுக்கும்‌, 
தூபாலுக்கும்‌, யாவானுக்கும்‌, தூரத்திலுள்ள. 
தீவுகளுக்கும்‌ அனுப்புவேன்‌" (ஏசா 669) 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. தர்ஷீஸ்‌, பூல்‌, 
ல்‌, யாவான்‌, தூரத்திலுள்ள 
ஆகியவையெல்லாமே புறறாதி 


இங்கே சொல்லப்பட்டிருக்கிற புறஜாதி 
தேசங்களை மாத்திரம்‌, ஏசாயா தீர்க்கதரிசி 
ஏன்‌ விசேஷமாகச்‌ சொல்லுகிறார்‌ என்பது 
தெரியவில்லை. நர்ஷீஸ்‌ என்பது பொதுவாக 
சமுத்திரத்தைக்‌ குறிக்கிற வார்த்தை. இந்த 
வார்த்தை சிலிசியாவை குறிக்கும்‌ என்றும்‌ 
வேதபண்டிதர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. பூல்‌ 
்‌ அச்‌! ராஜாக்களில்‌, 
ஒருவேளை அசீரியா 

த்தின்‌ ஒரு பகுதி, அந்த 
ராஜாவின்‌ பெயரால்‌ அழைக்கப்பட்டிருக்கலாம்‌. 


லூது என்பது லீதியாவைக்‌ குறிக்கிற 
வார்த்தை. இவர்கள்‌ முரட்டாட்டமுள்ளவர்கள்‌. 
போர்குணமுள்ள ஜனங்கள்‌. வில்‌ வீரர்கள்‌ 
“குதிரைகளே, போய்‌ ஏறுங்கள்‌; இரதங்களே, 
கடகட என்று 
பராக்கிரமசாலிகளும்‌, கேடகம்‌ 
எத்தியோப்பியரும்‌, யூ 
வில்லைப்பிடித்து நாணேற்றுகிற லீதியரும்‌ 
புறப்படக்கடவர்கள்‌” (எரே 46:9). 





i FTE 
TT 


தூபால்‌ என்னும்‌ பெயர்‌ இத்தாலியா 
தேசத்தையோ ஸ்பானியா. 
தேசத்தையோ யாவான்‌ 
என்பது கிரேக்கு தேசத்தைக்‌ குறிக்கிற 
வார்த்தை. தூரத்திலுள்ள தீவுகள்‌ ன்‌ 
யாபேத்திற்கும்‌ தூரத்திலுள்ள 
ஜனங்களைக்‌ குறிக்கும்‌ 
ஜாதிகளுடைய தீவுகள்‌, 
பாஜையின்‌  படியேயும்‌.. அவரவர்கள்‌ 
கோத்திரத்தின்‌ படியேயும்‌, ஜாதியின்படியேயும்‌, 
வேறுவேறு தேசங்களாய்ப்‌ பகுக்கப்பட்டன” 
(ஆதி 10:5). 
யூதா. 


தேசத்தாருக்கு மாத்திரமே, 


க 
அவர்கள்‌ 


ஜனங்கள்‌ எல்லோரும்‌, 
இருளிலிருந்தார்கள்‌ 


பரிதாபத்திற்குரியவர்கள்‌. 
தூரதேசங்களில்‌ இருக்கிற காத்தில்‌ 
அவர்களுடைய பாஷை. 
பாஷையாகயிருப்பதினாலும்‌ 

அவர்களுக்கு இதுவரையிலும்‌ 
அறிவிக்கப்படாமலிருக்கலாம்‌. 

கர்த்தருடைய  கீர்த்தியைக்‌ 

வேண்டும்‌. அவர்களும்‌ 

மகிமையைக்‌ காணவேண்டும்‌. 
ஊழியக்கார்கள்‌ சலிம்‌ அ! 
இடங்களுக்கு சென்று. 

ஜனங்களுக்கு 

அறிவிக்கவேண்டும்‌. 


கர்த்தர்‌ தம்முடைய ஊழியக்காரர்களை 


கர்த்தருடைய மகிமையை அறிவிக்கவேண்டும்‌. 


யூததேசத்திலிருந்து 
போகிறவர்கள்‌, 


தாங்கள்‌ 
கிருபைகளையும்‌, இரக்கங்களையம்‌ பல. 
தேசத்தாருக்கும்‌ சொல்லவேண்டும்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


எடுத்து சொல்லவேண்டும்‌. 
ன்‌ மகிமையைஜாதிகளுக்கு. 

(ஏசா 669) என்று கர்த்தர்‌ 

கர்த்தருடைய மகிமையை 

எல்லா க்‌ அறிவிப்பதே 
நம்முடைய ஊழியம்‌. 
அந்நாட்களில்‌ 
பாஷைக்காரராகிய 


பலவித 
புறஜாதியாரில்‌ பத்து 
மனுஷர்‌ ஒரு யூறனுடைய 
வஸ்திரத்தொங்கலைப்‌ பிடித்துகொண்டு: 
தேவன்‌ உங்களோடே இருக்கிறார்‌ என்று 
கேள்விப்பட்டோம்‌: ஆகையால்‌ உங்களோடே 
கூடப்‌ போவோம்‌ என்று சொல்லி, அவனைப்‌ 
பற்றிக்கொள்வார்கள்‌ என்று சேனைகளின்‌ 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ என்றார்‌" (சக 8:23). 


'புறஜாதி ஜனங்களில்‌ அநேகர்‌ கர்த்தரை 
தங்கள்‌ தெய்வமாக ஏற்றுக்கொள்வார்கள்‌. 
கர்த்தருடைய பிள்ளைகள்‌ ஜாதிகளுக்குள்ளே 
அவருடைய மகிமையை அறிவிப்பார்கள்‌ 
கர்த்தருடைய கீர்த்தியை கேள்விப்பட்டும்‌, 
அவருடைய மகிமையைக்‌ கண்டும்‌, திரளான 
புறஜாதியார்‌ கர்த்தரிடத்தில்‌ சேருவார்கள்‌. 
கர்த்தருடைய ஊழியக்காரர்கள்‌ அவர்களை 
அவருடைய பரிசுத்த பர்வதத்திற்கு 
காணிக்கையாக கொண்டுவருவார்கள்‌. 
புறஜாதி மார்க்கத்திலிருந்து கர்த்தரை 
ஏற்றுக்கொண்டவர்கள்‌. "சகோதரர்‌" என்று 
அழைக்கப்படுகிறார்கள்‌. 


கர்த்தருடைய ஊழியக்காரர்கள்‌, 
இரட்சிக்கப்பட்ட புறஜாதியாரில்‌ ஒரு சிலரை 
குதிரைகளின்மேல்‌  கொண்டுவருவார்கள்‌. 
ர்கள்‌ தூரதேசத்திலிருந்து கொண்டு 
. வேறு சிலரையோ 
கொண்டுவருவார்கள்‌. 
ர வயது, 
முதிர்ந்தவர்களாகவும்‌, வியாதியஸ்தர்களாகவும்‌ 
சிறுபிள்ளைகளாகவும்‌ இருக்கலாம்‌. 
இவர்களை குலாரி வண்டில்களின்மேலும்‌ 
கொண்டு வருவார்கள்‌. வாலிபர்களையோ 
கோவேறு கழுதைகளின்மேலும்‌, வேகமான 
ஒட்டகங்களின்மேலும்‌ ஏறி கொண்டு 
வருவார்கள்‌. 





f= THE 
TT 


கர்த்தருடைய ஊழியக்காரர்கள்‌ 
புதிதாய்‌ இரட்சிக்கப்பட்டவர்களை தொந்தரவு 
பண்ணமாட்டார்கள்‌. அவர்களைத்‌ தங்கள்‌ 
சகோதரராகம்‌. பாவித்து. தங்கள்‌ 
ங்களின்‌ கிரயமில்லாமல்‌ 
எற்றி, அவர்களை 
்‌ பத்ததி 
கொண்டுவருவார்கள்‌. 
இதற்கு முன்பு 
வந்திருக்கமாட்டார்கள்‌. 
அவர்களுக்கு 
பிரயாணம்‌ கிடைத்திருக்கிறது. 
தங்களைத்‌. தாங்களே 
காணிக்கையாக ஒப்புக்கொடுக்கிறார்கள்‌. 


"கர்த்தருக்கு காணிக்கையாக" என்னும்‌ 
வாக்கியத்திற்கு வேதபண்டிதர்கள்‌ 
ஆவிக்குரிய அர்த்தம்‌ சொல்லுகிறார்கள்‌. 
அவர்கள்‌ தங்களை “கர்த்தருக்கு 
ஜீவபலிகளாக"' ஒப்புக்கொடுக்கிறார்கள்‌. 
"அப்படியிருக்க, சகோதரரே, நீங்கள்‌ உங்கள்‌ 
சரீரங்களைப்‌ பரிசுத்தமும்‌. 
தேவனுக்குப்பிரியமுமான ஜீவபலியாக 
ஒப்புக்கொடுக்கவேண்டுமென்று, தேவனுடைய 


(ரோம 121). 


“இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ சுத்தமான 
பாத்திரத்தில்‌ காணிக்கையைக்‌ கர்த்தருடைய 
ஆலயத்துக்குச்‌  கொண்டுவருகிறதுபோல' 
(ஏசா 66:20) அவர்கள்‌ தங்கள்‌ சகோதரரை 
கர்த்தருடைய ஆலயத்திற்கு 
காணிக்கையாகக்‌ கொண்டு வருகிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌. புத்திரர்‌ ர்த்தருக்‌ 
பரிசுத்தமானதைக்‌. 
படைக்கிறார்கள்‌. 
இரட்சிக்கப்பட்ட 
சுத்திகரிக்கப்பட்டவர்களாகயிருக்கிறார்கள்‌. 
தங்கள்‌ பாவங்களிலிருந்து மன்னிக்கப்பட்டு, 
சுத்திகரிக்கப்பட்டு, தேவனுக்கு. 
பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாக, கர்த்தருடைய 

கொண்டு 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


புறஜாதியார்‌ இரட்சிக்கப்படும்போது, 
அவர்களுடைய இருதயங்கள்‌ 
விசுவாசத்தினால்‌ சுத்திகரிக்கப்படும்‌. 
'விசுவாசத்தினாலே அவர்கள்‌ இருதயங்களை 
அவர்‌ சுத்தமாக்கி, நமக்கும்‌ அவர்களுக்கும்‌. 
யாதொரு வித்தியாசமுமிராதபடி செய்தார்‌" 
(அப்‌ 1590) 


நீங்களோ சீயோன்‌ 
மலையினிடத்திற்கும்‌. ஜீவனுள்ள தேவனுடைய 
நகரமாகிய பரம எருசலேமினிடத்திற்கும்‌, 
ஆமிரம்‌ பதினாயிரமான 
தேவதூதர்களினிடத்திற்கும்‌, பரலோகத்தில்‌ 
பேரெழுதிமிருக்கிற முதற்பேறானவர்களின்‌ 
சர்லசங்கமாகிய சபையினிடத்திற்கும்‌, 
யாவருக்கும்‌. நியாயாதிபதியாகிய 
தேவனிடத்திற்கும்‌, பூரணராக்கப்பட்ட 
நீதிமான்களுடைய 


'த்தத்தினிடத்திற்கும்‌ வந்து 
(எபி 12:22-24), 


தேவனுடைய 
'கிருபையினாலேயே அவருடைய ஆலயத்திற்கு 
அழைத்துக்கொண்டு, வரப்படுகிறார்கள்‌. 
இவர்களை புரிசுத்தமாகவும்‌, மிகவம்‌ 
கவனமாகவும்‌ அழைத்துக்கொண்டு 
வரவேண்டும்‌. இரதங்களின்மீதும்‌, குலாரி 
வண்டில்களின்மீதும்‌ வருவதுபோல, 
விசுவாசிகளை கர்த்தருடைய ஆலயத்திற்கு 

பபாய்‌ அழைத்துக்கொண்டு 


புறஜாதியாரிலிருந்து ரட்சிக்க வரகில்‌ 
கர்த்தர்‌ ஆசாரியராகவும்‌, 
லேவியராகவும்‌ தெரிந்துகொள்கிறார்‌ 
(ஏசா 66:21). இவர்கள்‌ எல்லோரும்‌. 
கர்த்தருடைய பரிசுத்தமான காரியங்களில்‌ 
ஊழியக்காரராயிருப்பார்கள்‌. இதுவரையிலும்‌ 
யூதர்கள்‌ மாத்திரமே  ஆசாரியர்களாயும்‌, 
லேவியராயும்‌ இருந்தார்கள்‌. இது பழைய 
ஏற்பாட்டுக்காலம்‌. கர்த்தருடைய 
நியாயப்பிரமாணத்தின்‌ பிரகாரம்‌, யூதர்கள்‌ 
மாத்திரம்‌ ஆசாரிய ஊழியம்‌ செய்தார்கள்‌. 





f= FTE 
TT 


ஏற்பாட்டுக்காலமோ 
பன்மலை 


பயன்படுத்துகிறார்‌ 
கர்த்தருடைய 
உபதேசம்பண்ணுகிறார்கள்‌. 
இரகசியங்களை ப்படுத்‌ 
சொல்லுகிறார்கள்‌. நியாயப்பிரமாணத்தின்‌ 
காலத்தில்‌ ஆசாரியர்களும்‌ லேவியர்களும்‌ 
கர்த்தருக்கு ஊழியம்‌ செய்ததுபோல, புதிய 
ஏற்பாட்டுக்காலத்தில்‌ ர்களும்‌ 
உபதேசிக்கிறவர்களும்‌ 
ஊழியத்தை செய்கிறார்கள்‌. 
தங்களை கர்த்தருடைய 
'ஜெபத்திற்கும்‌ ஒப்புக்கொடுக்கிறார்கள்‌. 


ஏற்பாட்டுக்காலத்தில்‌ 


ஏற்பாட்டுக்காலத்தில்‌ சபையின்‌ மூப்பர்களும்‌ 
கர்த்தருடைய பந்தியை விசாரிப்பதில்‌ 
உதவிசெய்கிறார்கள்‌. 


“இயேசு கிறிஸ்துவின்‌ 
ஊழியக்காரராகிய பவலும்‌ தீமோத்தேயும்‌, பிலி 
ப்பி பட்டணத்தில்‌ கிறிஸ்து 
இயேசுவக்குள்ளான பரிசுத்தவான்கள்‌ 
அனைவருக்கும்‌, கண்காணிகளுக்கும்‌, 
உதவிக்காரருக்கும்‌ எழுதுகிறதாவது" 
யிலி11 ) 


“அப்பொழுது பன்னிருவரும்‌ 
கூட்டத்தை வரவழைத்து: 
தேவவசனத்தைப்‌ 
பந்திவிசாரணை செய்வது 
ஆநலால்‌ சகோதரரே. 
ஞானமும்‌ நிறைந்து, நற்சாட்சி பெற்றிருக்கிற 

பேரை உங்களில்‌ தெரிந்து 

அவர்களை இந்த 
வேலைக்காக ஏற்படுத்துவோம்‌. நாங்களோ 
ஜெபம்பண்ணுவதிலும்‌ தேவவசனத்தைப்‌ 
போதிக்கிற ஊழியத்திலும்‌ இடைவிடாமல்‌ 
தரித்திருப்போம்‌ என்றார்கள்‌” (அப்‌ 6:2-4). 

இயேசுகிறிஸ்துவின்‌ அப்போஸ்தலர்கள்‌ 
எல்லோருமே யூதர்கள்‌. அவர்களைப்போலவே 
கிறிஸ்துவின்‌ எழுபது சீஷர்களும்‌ 
யூதர்களாகவே இருந்தார்கள்‌. 
புறஜாதியாருக்கு அப்போஸ்தலராய்‌ ஊழியம்‌: 
செய்த பவல்‌ கூட  எபிரெயருக்கு 
எபிரெயராகவே இருந்தார்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஏற்பாட்டுக்காலத்தில்‌ 
கள்‌ மத்தியிலும்‌ சுவிசேஷ சபைகள்‌ 
ஸ்தாபிக்கப்பட்டது. சபையின்‌ ஊழியத்தைக்‌ 
கவனிப்பதற்கு, புறஜாதியார்‌ மத்தியிலிருந்தே. 
ஊழியக்காரர்கள்‌ நியமிக்கப்பட்டார்கள்‌. 


, அல்லாமலும்‌ அந்தந்தச்‌ சபைகளில்‌ 
அவர்களுக்கு மூப்பர்களை ஏற்படுத்தி 
வைத்து, உபவாசித்து ஜெபம்பண்ணி, 
அவர்கள்‌ விசவாசித்துப்‌ பற்றிக்கொண்ட 
கர்த்தருக்கு அவர்களை ஒப்புவித்தார்கள்‌" 
(அப்‌ 14:23) 


npr 
ஒழுங்குபடுத்தும்படிக்கும்‌, நான்‌ உனக்குக்‌ 
குட்டளையிட்டபடியே. பட்டணங்கள்தோறும்‌ 
மூப்பரை  ஏற்படுத்தும்படிக்கும்‌, உன்னைக்‌ 
கிரேத்தாதீவிலே விட்டுவந்தேனே" (தீத்‌ 1:5). 


கர்த்தர்‌. புறறாதி மாரககத்ிகிரந்து 
இரட்சிக்கப்பட்டவர்களில்‌ 
ஆசாரியராகவும்‌ கலாய்‌ 
தெரிந்துகொள்கிறார்‌. கர்த்தரே தம்முடைய 
ர்‌ த்‌ தெரிந்துகொள்கிறார்‌. 
ழியத்தை செய்வதற்கு 
தகுதிப்படுத்துகிறார்‌. 
மியத்தில்‌ 


. தாம்‌ 
தெரிந்துகொண்ட ஊழியக்கார்களை, 
தம்முடைய ஊழியத்தை செய்வதற்கு, 
அவர்களை பிரதிஷ்டைபண்ணுகிறார்‌. 


கர்த்தருடைய சபையும்‌, 
சியம்‌ ஸ்தாி்க்பிகிறது இலை 
சந்ததி சந்ததியாக நிலைத்து நிற்கும்‌. "நான்‌ 
படைக்கப்போகிற ம்‌ 


(ஏசா 66:22). 
பூமியாயிருக்கும்‌. 

“இதோ, நான்‌ 
புதிய பூமியையும்‌ 
முந்தினவைகள்‌ 
நினைக்கப்படுவதுமில்லை, 
தோன்றுவதுமில்லை' (ஏசா 
பழையவைகள்‌ ஒழிந்துபோகும்‌. ப 
பதினகம்‌ ம்‌ ரிக்க 
ஒருவன்‌ கிறிஸ்துவுக்குள்ளிருந்தால்‌ 
புதுச்சிருஷ்டியாயிருக்கிறான்‌: பழையவைகள்‌ 
ஒழிந்துபோயின, எல்லாம்‌ புதிதாமின” 
(கொரி 5:17). 


மேசியாவின்‌ ராஜ்யம்‌ புதிய 


புதிய வானத்தையும்‌ 
சிருஷ்டிக்கிறேன்‌:: 
இனி 

மனதிலே. 

6517). 
எல்லாம்‌ 





i THEN 
ETT 


புதிய பூமியிலே பழைய உடன்படிக்கை 
ஒழிந்துபோகும்‌. அதிலே புதிய உடன்படிக்கை 
ஸ்தாபிக்கப்படும்‌. நியாயப்பிரமாணத்தின்‌ 
உடன்படிக்கை நீக்கப்பட்டு, அதற்குப்‌ 
பதிலாக கிருபையின்‌ உடன்படிக்கை 
ஸ்தாபிக்கப்படும்‌. 

“புது உடன்படிக்கை என்று அவர்‌ 
சொல்துகிறதினாலே முந்தினதைப்‌ 
பழமையாக்கினார்‌: பழமையானதும்‌ 
நாள்பட்ட துமாயிருக்கிறது உருவழிந்து போகக்‌ 
காலம்‌ சமீபித்திருக்கிறது” (எபி 8:13) 


புதிய வானத்தையும்‌ புதிய பூமியையும்‌ 
குறித்து கர்த்தர்‌ புதிய கட்டளைகளைக்‌ 
கொடுக்கிறார்‌. அவை சம்பந்தமாக 
வாக்குத்தத்தங்களைக்‌ கொடுக்கிறார்‌ 
இரண்டும்‌ ஒன்றாய்க்‌ கலந்து 
ஏற்பாடாயிற்று. இது மிகப்பெரிய மாற்றம்‌. 
புதிய பூமி எப்போதுமே புதிதாகவே இருக்கும்‌. 
சுவிசேஷத்தின்‌ காலம்‌ உலகத்தின்‌ முடிவு 
காலம்‌ வரையிலும்‌ நீடித்திருக்கும்‌. 


இயேசுகிறிஸ்துவை ஆராதிக்கிற 
சந்ததியாரும்‌ எல்லா காலங்களிலும்‌. 
இருப்பார்கள்‌. பரிசுத்தவான்‌௧ளின்‌ வித்து 
நிலைத்திருக்கும்‌. “உங்கள்‌ சந்ததியும்‌, 
உங்கள்‌ நாமமும்‌ நிற்கும்‌" என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. இவர்கள்‌ கர்த்தரை 
தொழுதுகொள்கிற ஜாதியாராயிருப்பார்கள்‌. 
ஒரு சந்ததி கடந்துபோகும்‌. மற்றொரு 
சந்ததி வரும்‌. எல்லா சந்ததியிலும்‌: 


கர்த்தருடைய பிள்ளைகள்‌ இருப்பார்கள்‌ 


பாதாளத்தின்‌ வாசல்கள்‌ கர்த்தருடைய 
சபைக்கு விரோதமாய்‌ யுத்தம்பண்ணுகிறது. 
ஆனாலும்‌ அவற்றால்‌ கர்த்தருடைய 
சபையை ஜெயிக்க முடியாது... சத்தருலின்‌ 
அந்தகார ;ல்லமைகளினால்‌ 
உள்னதமானவருடைய (ன 
ஜெயிக்க முடியாது. சாத்தானுக்கு 
தோல்வியே நியமிக்கப்பட்டிருக்கிறது. 


எல்லா சந்ததியிலம்‌, கர்த்தரை 
ஆராதிக்கிற பரிசுத்தவான்கள்‌ இருப்பார்கள்‌. 
அவர்கள்‌ சபையாராக ஒன்றுகூடி கர்த்தரை 
ஆராதிப்பார்கள்‌. அவர்கள்‌ சுத்தமான 
பாத்திரத்தில்‌ கர்த்தருடைய ஆலயத்திற்கு 


காணிக்கைகளைக்‌ கொண்டு வருவார்கள்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அப்பொழுது மாதந்தோறும்‌, 
ஓய்வநாள்தோறும்‌, மாம்சமான யாவரும்‌ 
எனக்கு முன்பாகத்‌ தொழுது 
கொள்வார்களென்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌” 
(ஏசா 66:23). பழைய ஏற்பாட்டுக்காலம்‌. 
முடிந்துபோயிற்று. யூதருடைய 
நியாயப்பிரமாணமும்‌, அவர்களுடைய 
பாரம்பரிய மா பிரமாணங்களும்‌ 
ஒழிந்துபோயிற்று. எருசலேமிலுள்ள 
தேவாலயத்தில்‌ கர்த்தருக்கு பலி செலுத்தி 
ஆராதனை செய்வது 
ஆனாலும்‌ கர்த்தரை 
ஆராதிக்கிற ஜனங்கள்‌, எல்லா காலத்திலும்‌ 
இடங்களிலும்‌ இருப்பார்கள்‌. 
பிள்ளைகள்‌, எல்லா 
அவருடைய சமுகத்திற்கு 
கூடிவந்து, கர்த்தரை 
தொழுதுகொள்வார்கள்‌. இந்த உலகம்‌ 
உள்ளவரையிலும்‌ சபையிலே கர்த்தரை 
ஆராதிப்பது தொடர்ந்து நடைபெறும்‌. 


இதுவரையிலும்‌ யூதர்கள்‌ மாத்திரமே 
தேவாயலத்திற்குள்‌ பிரவேசித்து, கர்த்தருடைய 
சமுகத்திற்கு முன்பாக தொழுது 
கொண்டார்கள்‌. வருஷத்திற்கு மூன்றுதரம்‌ 
மாத்திரமே அவர்கள்‌ எருசலேமிலுள்ள 
தேவாலயத்திற்குப்‌ போவார்கள்‌. அதிலும்‌ 
புருஷர்கள்‌ மாத்திரமே தேவாலயத்திற்குப்‌ 
போவது வழக்கம்‌. ஆனால்‌ இப்போதோ 
மாம்சமான யாவரும்‌ கர்த்தரைத்‌ தொழுது 
கொள்கிறார்கள்‌. யூதரும்‌ புறஜாதியாரும்‌ 
கர்த்தரைத்‌ 'தொழுதுகொள்கிறார்கள்‌. 
புருஷரும்‌ ஸ்திரீகளும்‌ கர்த்தருக்கு முன்பாக 
வந்து அவரைத்‌ தொழுதுகொள்கிறார்கள்‌. 


பழைய ஏற்பாட்டுக்காலத்தில்‌ யூதர்கள்‌ 
ஆசரிப்புக்கூடாரத்தில்‌ கூடி வந்ததுபோல, 
புதியஏற்பாட்டுக்காலத்தில்‌, 
முழுவதிலுமுள்ள 
அவர்களுடைய 
ஸ்தாபிக்கப்பட்டிருக்கும்‌. 
ந்‌ கர்த்தரை ஆராதிக்கிறார்கள்‌ 
பரிசுத்தராகிய கர்த்தர்‌ 
தம்முடைய சபைகளில்‌ வாசம்பண்ணுகிறார்‌. 
உலகம்‌ முழுவதிலுமுள்ள எல்லா சபைகளிலும்‌ 
கர்த்தருடைய பிரசன்னம்‌ இருக்கிறது. 
இரண்டு பேர்‌, மூன்று பேர்‌ தம்முடைய 
நாமத்தினால்‌ எங்கெல்லாம்‌ 
கூடியிருக்கிறார்களோ, அங்கெல்லாம்‌. 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்துவும்‌ அவர்கள்‌ 
அவர்களுடைய 
கொடுக்கிறார்‌. 





f= FTE 
TT 


ஏற்பாட்டுக்காலத்தில்‌ 
எஞ்சல்‌ சத்தம நேவால்‌ இருத்தது 
புதிய ஏற்பாட்டுக்காலத்தில்‌, ஒரு குறிப்பிட்ட 
ஸ்தலத்தில்‌ மாத்திரம்‌ கர்த்தருக்கு ஆலயம்‌ 
இருக்கவேண்டும்‌ என்‌; அவசியம்‌ 
இல்லாமற்போயிற்று. கிறிஸ்துவே நம்முடைய 
தேவாலயம்‌, அவருக்குள்‌ விசுவாசிகளாகிய 
நாம்‌ எல்லோருமே, நம்முடைய 
விசுவாசத்தினால்‌ சந்தித்துக்கொள்கிறோம்‌. 


புதிய ஏற்பாட்டுக்காலத்து சுவிசேஷ. 
சபையிலே, கர்த்தரை ஆராதிப்பதற்கு, ஒரு 
குறிப்பிட்ட காலத்தை நியமனம்‌ செய்து, 
வைத்திருக்கிறோம்‌. கர்த்தரை எத்தனை 
தரம்‌ வேண்டுமானாலும்‌ ஆராதிக்கலாம்‌. 
விசுவாசிகள்‌ பரிசுத்தமான அன்போடும்‌, 
விசவாசத்தோடும்‌ கர்த்தருடைய சபைக்கு. 
கூடிவரவேண்டும்‌. அங்கே நாம்‌ கர்த்தரை 
நன்றியுள்ள இருதயத்தோடு துதிக்கவேண்டும்‌. 
கர்த்தருடைய வசனங்களைத்‌ 
தியானிக்கவேண்டும்‌. விசுவாசிகள்‌ 
ஒருவருக்கொருவர்‌ பரிசுத்தமான 
ஐக்கியத்திலிருக்கவேண்டும்‌. 


வாரந்தோறும்‌ கர்த்தருடைய நாள்‌ 
ஆசரிக்கப்படுகிறது. மாதந்தோறும்‌ 
கர்த்தருடைய பந்தி  அனுசரிக்கப்படுகிறது. 
வருதலை. விசுவாசிகள்‌ 
விட்டுவிடக்கூடாது. 

பிள்ளைகள்‌ எல்லோரும்‌ 

கூடிவந்து கர்த்தரை 

ஆராதிப்பது நமக்கு கிடைத்திருக்கிற பெரிய 
பாக்கியம்‌. இதுவே நமக்கு மெய்யான 


பிள்ளைகளுக்கு 
ஆசீர்வாதங்களையும்‌, 
விசேஷித்த பாதுகாப்புக்களையும்‌, விசேஷித்த. 
பராமரிப்புக்களையும்‌ கொடுக்கிறார்‌. 
கர்த்தரிடத்தில்‌ பட்சபாதமில்லை. ஈலும்‌ 
அவர்‌ தம்முடைய பிள்ளைகளை விசேஷமாய்‌ 
ஆசீர்வதிக்கிறார்‌. கர்த்தருக்கு விரோதமாய்‌ 
பாதகம்‌ செய்த மனுஷர்மீது தேவனுடைய 
கோபம்‌ வந்திறங்கும்‌. துன்மார்க்கர்கள்‌ 
கர்த்தருக்கு விரோதமாய்‌ துணிகரமாய்ப்‌ 
பாவம்‌ 


முறித்துப்போடுகிறார்கள்‌. 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


கர்த்தருக்கு விரோதமாய்‌ பாதகம்‌ 
செய்த மனுஷர்‌" என்னும்‌ வாக்கியம்‌: 
'பக்தியில்லாத யூதர்களை" குறிக்குமென்று 
வேதபண்டிதர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. 
யூதர்களாகமிருந்தாலும்‌, 
சுகிறிஸ்துவை தங்கள்‌ 
கர்த்தராகவும்‌, 
அங்கீகரிக்கவில்லை. 
தேவனுடைய 

ஆக்கினைத்தீர்ப்பு வந்திருக்கிறது. 


அவர்கள்‌ வெளியே போய்‌ எனக்கு 
விரோதமாய்ப்‌ பாதகஞ்செய்த மனுஷருடைய 
பிரேதங்களைப்‌ பார்ப்பார்கள்‌; அவர்களுடைய 
பூச்சி சாகாமலும்‌, அவர்களுடைய அக்கினி 
அவியாமலும்‌ இருக்கும்‌; அவர்கள்‌ மாம்சமான 
யாவருக்கும்‌. அரோசிகுமாயிருப்பார்கள்‌"' 
(ஏசா 66:24) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ 


கர்த்தருக்கு விரோதமாய்ப்‌ பாதகம்‌ 
செய்த துன்மார்க்கருக்கு அழிவு வரும்‌. 
இவர்கள்‌ யுத்தகளத்திலே செத்துப்போன: 
பிரேதங்களைப்போல கிடப்பார்கள்‌. 
இவர்களுக்கு அருகாமையில்‌ ஒருவரும்‌ 
வரமாட்டார்கள்‌. அவர்களுக்கு உதவி செய்ய 
ஒருவரும்‌ இருக்குமாட்டார்கள்‌. கர்த்தருடைய 
பிள்ளைகள்‌ துன்மார்க்கருடைய 
பிரேதங்களைப்‌ பார்ப்பார்கள்‌. ஆனாலும்‌ 
குன்மார்க்கருக்கு ஒருவரும்‌ உதவிபுரிய 
முன்வரமாட்டார்கள்‌. 


புதிய ஏற்பாட்டுக்காலத்தில்‌ யூதர்கள்‌ 
இயேசுகிறிஸ்துவக்கு விரோதமாகக்‌ 
கலகம்பண்ணினார்கள்‌. அவருக்கு 
விரோதமாய்‌ பாதகமான காரியங்களை 
செய்து. அவரை சிலுவையிலே 
அறைந்தார்கள்‌. அவர்களுடைய 
பாவங்களுக்கான இரத்தப்பழி அவர்கள்மீது 
வந்தது. ரோமப்பேரரசார்‌ எருசலேமின்மீது 
யுத்தம்பண்ண வந்தார்கள்‌. அவர்கள்‌ 
எருசலேமையும்‌, யூதர்களையும்‌, 
யூததேசத்தையும்‌ அழித்துப்போட்டார்கள்‌. 
இயேசுகிறிஸ்துவை தங்களுடைய 
இரட்சகராகவும்‌, மேசியாகவாகவும்‌ 
ஏற்றுக்கொள்ளாத யூதர்கள்மீது தேவனுடைய 
நியாயத்தீர்ப்பு வரும்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


காதுகளையும்‌, 
கொடுத்தார்‌ 

ழதிலிகத்கதடுயாமித்று 

ம்‌ ந்தி 


துகள்‌ ப்‌ பதிலளித்தலுமாகக்கடவது: 
காணாதபடிக்கு அவர்களுடைய கண்கள்‌ 
அந்தகாரப்படக்கடவது; அவர்களுடைய 
முதுகை எப்போதும்‌ குனியப்பண்ணும்‌ 
என்று தாவீதும்‌ சொல்லியிருக்கிறான்‌” 
(ரோம 11:8-10). 


ஏசாயா - விரிவுரை 
ISAIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


விரோதமாய்‌ பாதகம்‌ 
மனுஷர்மீது தேவனுடைய 
கோபாக்கினை வத்திறங்கிற்று கர்த்தருக்கு 
கீழ்ப்படிந்து. அவருடைய கிருபையைப்‌ 
பற்றிக்கொண்ட யூதர்களுக்கோ ஒரு சேதமும்‌ 
உண்டாகவில்லை. அவர்கள்‌ அவபக்தியான 
யூதர்களுக்கு நேரிட்ட அழிவுகளை தங்கள்‌ 
கண்களால்‌ பார்த்தார்கள்‌. கர்த்தரை 
விசுவாசித்த யூதர்களோ அழிவிலிருந்து 
தப்பித்துக்கொண்டார்கள்‌. அவர்கள்‌ 
எரிகிற நெருப்பிலிருந்து 
பிடுங்கப்பட்ட  கொள்ளிக்கட்டையைப்போல 
தப்புவிக்கப்பட்டார்கள்‌.. 
விசுவாசிக்கிறவர்களுக்கு 
கிருபையினால்‌ இரட்சிப்பு, 
உண்டாயிருக்கிறது. 


கர்த்தருடைய 
பாதுகாப்பும்‌ 





f= THEN 
TT 


கர்த்தருடைய மகிமை 
யாத்‌ 2442-18 


யாத்‌ 2442. அப்பொழுது கர்த்தர்‌ 
மோசேயை நோக்கி: தீ மலையின்மேல்‌. 
என்னிடத்திற்கு ஏறிவத்து, அங்கே இரு; 
நான்‌ உனக்குக்‌ கற்பலகைகளையும்‌, நீ 
அவர்களுக்கு உபதேசிப்பதற்கு, நான்‌ 
எழுதின தியாயப்பிரமாணத்தையும்‌. 
கற்பனைகளையும்‌ கொடுப்பேன்‌. 
என்றார்‌. 


யாத்‌ 24418, அப்பொழுது மோசே தன்‌ 
ஊழியக்காரனாகிய பகல 
எழுந்து போனான்‌. மோசே தேவ 
பர்வதத்தில்‌ ஏறிப்போகையில்‌, 


யாத்‌ 2434. அவண்‌ மூப்பரை நோக்கி: 
நாங்கள்‌. உங்களிடத்தில்‌ 
திரும்பிவருமட்டும்‌, தீங்கன்‌ இங்கே. 
எங்களுக்காகக்‌ காத்திருங்கள்‌; 
ஆரோனும்‌ ஊரும்‌ உங்களிடத்தில்‌ 
இருக்கிறார்கள்‌; ஒருவனுக்கு யாதொரு 
காரியம்‌. உண்டானால்‌, அவன்‌ 
அவர்களிடத்தில்‌ போகலாம்‌ என்‌ றான்‌. 


யாத்‌ 244115. 
ஏறினபோது, 
மூடிற்று. 


யாத்‌ 2446. கர்த்தருடைய மகிமை 
சீணாய்மலையின்மேல்‌ தங்கியிருந்தது; 
மேகம்‌ ஆறுநான்‌ அதை மூடியிருந்தது; 
ஏழாம்நானில்‌ அவர்‌ மேகத்தின்‌. 
நடுவிலிருந்து மோசேயைக்‌ 
கூப்பிட்டார்‌. 


மோசே. மலையின்மேல்‌ 
ஒரு மேகம்‌ மலையை 


யாத்‌ 24:17. மலையின்‌ கொடுமுடியிலே. 
கர்த்தருடைய மகிமையின்‌ காட்சி 
இஸ்ரவேல்‌ புத்திரருடைய 
கண்களுக்குப்‌ பட்சிக்கிற. 
அக்கினியைப்போல்‌ இருத்தது. 

யாத்‌ 2418. மோசே: 
நடுவிலே பிரவேசித்து, 


ஏறி, இரவும்‌ பகலும்‌ 
மலையில்‌ இருத்தான்‌.. 


மேகத்தின்‌. 
மலையின்மேல்‌: 
தாற்பதுநான்‌ 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


மோசே 
உடன்படிக்கையின்‌ புஸ்தகத்தை ஜனங்களின்‌ 
காது கேட்க வாசிக்கிறார்‌. அவர்களும்‌ 
கர்த்தர்‌ சொன்னபடியெல்லாம்‌ செய்து, 
அவருடைய பிரமாணங்களுக்கு கீழ்ப்படிந்து 
நடப்போம்‌ என்று வாக்குப்பண்ணுகிறார்கள்‌. 
மோசே கர்த்தருக்கு பலியிட்ட காளைகளின்‌ 
இரத்தத்தை எடுத்து ஐஜனங்கள்மேல்‌ 
தெளிக்கிறார்‌. கர்த்தருடைய நியாயப்பிரமாண 
புஸ்தகம்‌ இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ மத்தியிலே. 
இரத்தத்தினால்‌ முத்திரையிடப்படுகிறது. 
இந்த  சம்பவங்களெல்லாம்‌. நிறைவேறி 
முடிந்த பின்பு. கர்த்தர்‌ மறுபடியும்‌ 
மோசேயை தம்மிடத்திற்கு ஏறிவந்து அங்கே 
இருக்குமாறு சொல்லுகிறார்‌. 


மோசேயை நோக்கி: “நீ 
மலையின்மேல்‌ என்னிடத்திற்கு ஏறிவந்த, 
அங்கே இரு; ன்‌ 


குற்பலகைகளையும்‌, 
உபதேசிப்பதற்கு, 
நியாயப்பிரமாணத்தையும்‌ 
கொடுப்பேன்‌" (யாத்‌ 
சொல்லுகிறார்‌. 


தேவனோடு பித்துக்‌ குடித்த பின்பு, 
மோசே மூப்பர்களோடு சீனாய்‌ 
மலையிலிருந்து கீழே இறங்கி வந்திருக்க 
வேண்டும்‌. இப்பொழுது 

மோசேயை மலையின்மேல்‌. 

கூறுகிறார்‌. அங்கு தாம்‌ 
நியாயப்பிரமாணத்தையும்‌ கற்பனைகளையும்‌ 
கர்த்தர்‌ கொடுப்பார்‌. (யாத்‌ 24:9-11) 


கர்த்தர்‌ 


கற்பனைகளையும்‌ 
2412) என்று 


மோசே க்கு மிகவும்‌ 
அருகாமையில்‌ கிட்டிச்‌ சேராமல்‌, அவர்‌ 
சீனாய்‌ மலையின்மேல்‌, கர்த்தருக்கு 
அருகாமையில்‌ இருக்கவேண்டும்‌. அங்கே 
அன்‌ ஆறு நாட்களுக்கு இருக்கவேண்டும்‌. 

சீனாய்‌ மலையின்மேல்‌. 
எறி்போகுப்போது இஸ்ரவேல்‌ புத்திரரை 
நியாயம்‌ விசாரிப்பதற்கும்‌ அவர்களுக்கு 
ஆலோசனை சொல்லுவதற்கும்‌, அவர்களை 
வழிநடத்துவதற்கும்‌, ஜனங்களின்‌ 
அதிபதிகள்‌ தேவைப்படுகிறார்கள்‌. 


மோசே இஸ்ரவேல்‌ சபுத்திரரோடு 
இல்லாமல்‌, கர்த்தரிடத்தில்‌ போவதற்காக, 
மலையின்மேல்‌ ஏறும்போது, இஸ்ரவேல்‌ 
புத்தரை நியாயம்‌ விசாரிப்பதற்காக, 
இஸ்ரவேலின்‌ மூப்பர்களை நியமிக்கிறார்‌. 





i= FTE 
TT 


எரேமியாவின்‌ ஊழியக்காலம்‌. 
(எரே 1-3) கர்த்தர்‌ எரேமியாவை. 
தீர்க்கதரிசன ஊழியத்திற்கு அழைக்கிறார்‌. 
எரேமியா கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய 
தயங்குகிறார்‌. ்‌ 

ஆதரவாகப்‌ பேசி, 

கொடுக்கிறார்‌ (எரே 1:4-10). வாதுமை 
மரம்‌,  பொங்குகிற பானை ஆகிய 
தரிசனங்கள்‌. கல்தேயர்கள்‌ யூதாவையும்‌ 
எருசலேமையும்‌ அழிப்பதற்கு நெருங்கி 
வருகிறார்கள்‌ (எரே 11-16) எரேமியா 
தன்னுடைய ஊழியத்தை. தொடர்ந்து 
செய்யுமாறு, கர்த்தர்‌ அவரை 
உற்சாகப்படுத்துகிறார்‌ (எரே 1:17-19). 


எரேமியா 
எரே 1:1-3 


எரே 1:1. பென்யமீன்‌ தேசத்திலுன்ன 
ஆனதோத்‌ ஊரிலிருந்த 
ஆசாரியர்களில்‌ ஒருவனாகிய 
இல்க்கியாவின்‌' குமாரன்‌ 
எரேமியாவினுடைய வசனங்கள்‌: 


எரே 1:2. ஆமோனுடைய குமாரனாகிய 
யோசியா என்கிற யூதாவுடைய 
ராஜாவின்‌: நாட்களில்‌, அவன்‌ 
அரசாண்ட, பதின்மூன்றாம்‌ வருஷத்தில்‌ 
இவனுக்குக்‌ கர்த்தருடைய வார்த்தை 
உண்டாயிற்று. 


எரே 1:8. அப்புறம்‌ யோசியாவின்‌ 
குமாரனாகிய யேோயாக்கீம்‌ என்கிற 
யூதாவுடைய ராஜாவின்‌ நாட்களிலும்‌, 
யோசியாவின்‌' குமாரனாகிய 
சிதேக்கியா என்கிற யூதாவுடைய 
ராஜாவின்‌ பதினோராம்‌ வருஷத்து 
முடிவு மட்டாகவும்‌, எருசலேம்‌ ஊரார்‌ 
ஜந்தாம்‌ மாதத்தில்‌ சிறைப்பட்டுப்‌. 
போகும்வரைக்கும்‌ கர்த்தருடைய 
வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எரேமியா தீர்க்கதரிசியின்‌ 
வம்சவரலாறும்‌, அவர்‌ தீர்க்கதரிசனம்‌. 
சொன்ன காலமும்‌ இங்கு முன்னுரையாகச்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. இவர்‌ இல்க்கியாவின்‌ 
குமாரன்‌. இல்க்கியா ஆனதோத்‌ 
ஊரிலிருந்த ஆசாரியர்களில்‌ ஒருவர்‌. 
எரேமியா என்னும்‌ பெயருக்கு “கர்த்தரால்‌ 
ர்க்கப்பட்டவர்‌ என்று பொருள்‌ 
எரேமியா ஆசாரியர்களில்‌ 
ஆசாரியர்கள்‌ கர்த்தருடைய 
ஜனங்களுக்கு 
நியமிக்கப்பட்டவர்கள்‌. 
சத்தியத்தை உபதேசம்‌ 
பண்ணுவதற்கு கர்த்தருடைய அதிகாரத்தைப்‌ 
பெற்றவர்கள்‌. 
எரேமியா ஆசாரிய ஊழியம்‌ 
செய்தாலும்‌, கர்த்தர்‌ அதோடு சேர்ந்து, 
அவருக்கு தீர்க்கதரிசன  ஊழியத்தையும்‌ 
கொடுக்கிறார்‌. எரேமியாவைப்போல. 
எசேக்கியேலும்‌, ஆசாரியராகவும்‌ 
தீர்க்கதரிசயாகவும்‌ ஊழியம்‌ செய்தார்‌. 
ஜனங்களுடைய பாவங்கள்‌ அதிகரித்தபோது, 
கர்த்தர்‌ ஆசாரிய ஊழியத்தில்‌ 
இருந்தவர்களை, தீர்க்கதரிசன 
ஊழியத்திற்கும்‌. பயன்படுத்தினார்‌. 
எரேமியாவின்‌ காலத்தில்‌ ஜனங்களுடைய 
பாவங்கள்‌ அதிகமாயிருந்தது. தேவனுடைய 
நியாயத்தீர்ப்பு அவர்கள்மீது வந்தது. 
இஸ்ரவேல்‌ ஜனத்தாரின்‌ ஆவிக்குரிய ஜீவியம்‌ 
பிரகாசமில்லாமல்‌ மங்கியிருந்தது. 


ஆனதோத்‌ என்னும்‌ 
ஆசாரியர்களின்‌ பட்டணமாகும்‌. 
எருசலேமிலிருந்து மூன்று 
தூரத்திலுள்ளது. இது 

'த்திலுள்‌ எ 
ஆசாரியனாகிய  அபியத்தாரின்‌ நிலங்கள்‌ 
ஆனதோத்திலிருந்தது.... "இராஜா 2:26), 
ஆனதோத்‌ பட்டணத்தில்‌: ஏராளமான 
ஆசாரியர்கள்‌ வாசம்பண்ணினார்கள்‌. 
அவர்களில்‌ இல்க்கியாவின்‌ குமாரனாகிய 
எரேமியாவும்‌ ஒருவர்‌ 


எரேமியா 
அரசாண்ட 


தீர்க்கதரிசி யோசியா 


பதிமூன்றாம்‌ வருஷத்தில்‌ 
தீர்க்கதரிசனம்‌ சொல்ல ஆரம்பித்தார்‌. 
யோசியா ராஜாவின்‌ ஆட்சிக்காலத்தின்‌, 
பதிமூன்றாம்‌ வருஷத்தில்‌, யூதேயா தேசத்தில்‌, 
ஆவிக்குரிய மறுமலர்ச்சி உண்டாயிற்று. அவர்‌ 
யூதாவையும்‌, எருசலேமையும்‌ சுத்திகரித்தார்‌. 
மேடைகளையும்‌, தோப்பு விக்கிரகங்களையும்‌ 
யூதா தேசத்திலிருந்து நீக்கிப்போட்டார்‌ 





i a 
TT 


“அவன்‌ தன்‌ சந்தன்‌ எட்டாம்‌. 


தாவீதின்‌ தேவனைத்‌ தேட ஆரம்பித்து. 
பன்னிரண்டாம்‌ வருஷத்தில்‌ மேடைகள்‌: 
நோப்புகள்‌ சுரூபங்கள்‌ விக்கிரகங்கள்‌ ஆகிய 
இவைகள்‌ அற்றுப்போகும்படி, யூதாவையும்‌ 
எருசலேமையும்‌ சுத்திகரிக்கத்‌ 
தொடங்கினான்‌" (நாளா 34:3). 


யோசியா யூதாதேசத்தை சுத்திகரித்த 
நாட்களில்‌, எரேமியா தீர்க்கதரிசி யூதா 
தேசத்திலே கர்த்தருடைய வார்த்தைகளை 
தீர்க்கதரிசனமாய்‌ ர. 
அப்போது எரேமியாவும்‌, 
ராஜாவும்‌ இளமைப்பிராயத்திலிருந்தார்கள்‌. 
எரேமியாலின்‌ தீர்க்கதரிசன ஊழியம்‌, 
யோசியா ாண்ட சுத்திகரிப்பு 
ஊழியத்திற்கும்‌, மறுமலர்ச்சி ஊழியத்திற்கும்‌ 
மிகவும்‌ பிரயோஜன மாயிருந்தது. 


யூதா தேசத்தில்‌, 
தீர்க்கதரிசியும்‌ இணைந்து கர்த்தருடைய 
ஊழியத்தை செய்கிறார்கள்‌. இருவருமே 
இளமைப்பிராயத்திலிருக்கிறார்கள்‌. 
கற்க யாத்‌ கனல்‌ 
ஊழியத்தை செய்யும்பே 
அவர்களுடைய 
மரியாதையும்‌ கொடுப்பார்கள்‌ 
பொதுவான எதிர்பார்ப்பு 
எஸ்றாவின்‌ காலத்தில்‌ 
ஆலிக்குரிய மறுமலர்ச்சி உண்டாயிற்று. 


ராஜாவும்‌, 


அப்பொழுது ஆகாய்‌ தீர்க்கதரிசியு்‌, 
இத்தோவின்‌ குமாரனாகிய சகரியா என்னும்‌ 
தீர்க்கதரிசியும்‌, பூதாவிலும்‌ எருசலேமிலுள்ள 
யூதருக்கு இஸ்ரவேல்‌ தேவனின்‌ நாமத்திலே. 
தீர்க்கதரிசனம்‌ சொன்னார்கள்‌. அப்பொழுது 
செ ன்‌ குமாரனாகிய செருபாபேலும்‌ 
யோசதாக்கின்‌ குமாரனாகிய யெசுவாவும்‌ 
எழும்பி, எருசலேமிலுள்ள தேவனுடைய 
ஆலயத்தைக்‌ கட்டத்தொடங்கினார்கள்‌:: 
அவர்களுக்குத்‌ திடன்சொல்ல தேவனுடைய 
தீர்க்கதரிசிகளும்‌ இருந்தார்கள்‌” 
(எஸ்றா 512) 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யோசியா ராஜாவும்‌ எரேமியாவும்‌ 
கர்த்தருடைய செய்திகளை ஜனங்களுக்கு 
சொன்னபோது. அவர்கள்‌ தங்கள்‌ 
பாவங்களிலிருந்து மனந்திரும்பி, 
கர்த்தரிடத்தில்‌ திரும்பி வருவார்கள்‌ என்றும்‌, 
விக்கிரகாராதனையைவிட்டு விலகி 
வந்துவிடுவார்கள்‌ என்றும்‌, தேவனுடைய 
கோபத்திற்கும்‌ அவருடைய 
நியாயத்தீர்ப்புக்கும்‌ தப்பித்துக்கொள்வார்கள்‌ 
என்றும்‌ பொதுவான எதிர்பார்ப்பு 
உண்டாயிற்று. ஆனால்‌ எதிர்பார்த்த பிரகாரம்‌, 
யூதா தேசத்தில்‌ ஆவிக்குரிய மறுமலர்ச்சி 
உண்டாகவில்லை. 


யோசியா ன்‌ 
பதினெட்டாம்‌. வருஷத்தில்‌, யூதா 
விக்கிரகாராதனை அதிகமாய்‌ க்‌ 
யோசியா ராஜாவும்‌ விக்கிரகங்களை 
நீக்கிப்போடவில்லை. தேசம்‌ 
விக்கிரகாராதனையிலிருந்து முழுவதுமாய்‌ 
சுத்திகரிக்கப்படவில்லை. ஜனங்கள்‌ சீர்திருந்த 
விரும்பவில்லை. யூதர்களுடைய இருதயம்‌ 
குடினப்பட்டிருந்தது. 
ராஜாவும்‌, எரேமியா 

தரிசியும்‌ ஜனங்களுக்கு கர்த்தருடைய 
வார்த்தைகளைச்‌ சொன்னாலும்‌, அவர்களோ 
கர்த்தருடைய வசனங்களைக்‌ கேட்காதபடிக்கு 
தங்கள்‌ செவிகளை அடைத்துக்‌ 
கொண்டார்கள்‌. கர்த்தரிடத்தில்‌ வருவதையும்‌, 
மனந்திரும்புவதையும்‌, கர்த்தரை 
ஆராதிப்பதையும்‌ வெறுத்தார்கள்‌. இதனால்‌ 
யூதாதேசம்‌ அழிந்துபோவதை ராஜாவாலும்‌, 
தீர்க்கதரிசியாலும்‌ 
முடியவில்லை. யூ 
எருசலேமின்மீதும்‌ தேவனுடைய நியாயத்தீர்ப்பு 
வந்தது. 


தேசத்தார்‌ கர்த்தரைவிட்டு 

துன்மார்க்கமாய்‌ ஜீவித்து, 
கர்த்தருக்கு விரோதமாக பாவம்‌ செய்தபோது, 
எரேமியா தீர்க்கதரிசி கர்த்தருடைய 
வார்த்தைகளை அவர்களுக்கு எச்சரிப்பாய்ச்‌ 
சொன்னார்‌.  தேசத்தின்மீது வரப்போகிற 
தேவனுடைய நியாயத்தீர்ப்பையும்‌ 
தீர்க்கதரிசனமாய்‌ அறிவித்தார்‌. ஜனங்கள்‌ 
தீர்க்கதரிசியின்‌. வார்த்தைக்கு, 
செவிகொடுக்கவில்லை. ஆனாலும்‌ எரேமியா 
தீர்க்கதரிசி தன்னுடைய ஊழியத்தை 
நிறுத்திக்கொள்ளாமல்‌, ஜனங்கள்‌ மத்தியிலே. 
வரப்போகிற  நியாயத்தீர்ப்பைக்‌ குறித்து 
தொடர்ந்து எச்சரிக்கிறார்‌. 





i= FTE 
TT 
எரேமியா தீர்க்கதரிசி யோயாக்கீம்‌ 


ஆட்சிக்காலத்திலும்‌ 
தீர்க்கதரிசன 

ஒவ்வொருவரும்‌ 

ஆட்சிபுரிந்தார்கள்‌. 

பாபிலோன்‌ தேசத்திற்கு சிறைப்பட்டுப்போகும்‌ 
காலம்‌ வரையிலும்‌, எரேமியா 
ஜனங்களுக்கு தீர்க்கதரிசனம்‌ சொன்னார்‌ 
(எரே 1:3). எருசலேமிலும்‌ யூதேயாவிலும்‌, 
பாபிலோனுக்குக்‌ கொண்டுபோகும்படி, 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ சிறைகளாக பிடித்து 
வைக்கப்பட்டிருந்தார்கள்‌. அவர்களுக்குள்‌ 
எரேமியாவும்‌ விலங்கிடப்பட்டிருந்தார்‌. 
அப்போது எரேமியாவுக்கு கர்த்தருடைய 
வார்த்தை உண்டாயிற்று எரேமியா 
அப்போதும்‌ இஸ்ரவேல்‌ ஜனங்களுக்கு 
கர்த்தருடைய வார்த்தையை 
தீர்க்கதரிசனமாய்ச்‌ சொன்னார்‌ (எரே 40). 


யோசியா ராஜா அரசாண்ட 
பதிமூன்றாம்‌ வருஷத்திலிருந்து, இஸ்ரவேல்‌ 
ஜனங்கள்‌ பாபிலோன்‌ தேசத்திற்கு 
சிறைப்பட்டுப்போன காலம்‌ வரைக்கும்‌, 
இடைப்பட்ட காலம்‌ நாற்பது வருஷங்களாகும்‌ 
எரேமியா தீர்‌ இ 


ஜனங்களுடைய துன்மார்க்கமான 
ஜீவியங்களுக்கு விரோதமாய்‌ எரேமியா 
அவர்களை எச்சரித்தார்‌ தேவனுடைய 
கோபம்‌ அவர்கள்மீது வரும்‌ என்று 
சொன்னார்‌. 


ஜாதிகளுக்குத்‌ தீர்க்கதரிசி 
எரே 1:4-10 


எரே 1:4, கர்த்தருடைய வார்த்தை 
எனக்கு உண்டாகி, அவர்‌: 


எரே 1:5, நான்‌ உன்னைத்‌ தாயின்‌ 
வயிற்றில்‌ உருவாக்கு முன்னே உன்னை 
அறிந்தேன்‌; தீ கர்ப்பத்திலிருந்தூ 
வெளிப்படுமுன்னே நான்‌ உன்னைப்‌: 
பரிசுத்தம்பண்ணி, உன்னை 
ஜாதிகளுக்குத்‌ தீர்க்கதரிசியாகக்‌ 
கட்டனையிட்டேன்‌ என்று சொன்னார்‌. 


சிறுபின்னையாயிருக்கிறேன்‌ என்றேன்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எரே 1:7. ஆனாலும்‌ கர்த்தர்‌ நான்‌ 
பத்தா நீ சொல்லாதே, 

உன்னை அனுப்புகிற 
தத்து; தீ போய்‌, 
நான்‌ உனக்குக்‌ 
கட்டனையிடுகிறவைகனையெல்லாம்‌ நீ 
பேசுவாயாக. 


எரே 18. தீ 
பயப்படவேண்டாம்‌; உன்னைக்‌ 
காக்கும்படிக்கு நான்‌ உன்னுடனே 
இருக்கிறேன்‌ என்று கர்த்தர்‌ சொல்லி, 


எரே 1:9. கர்த்தர்‌ தமது கரத்தை நீட்டி, 
என்‌ வாயைத்‌ தொட்டு: இதோ, என்‌: 
வார்த்தைகளை உன்‌ வாயிலே 
வைக்கிறேன்‌. 


அவர்களுக்குப்‌ 


எரே 1:10. பார்‌, பிடுங்கவும்‌, இடிக்கவும்‌, 
அழிக்கவும்‌, கவிழ்க்கவும்‌, கட்டவும்‌, 
நாட்டவும்‌ உன்னை நான்‌ 
இன்றையதினம்‌ ஜாதிகளின்‌ மேலும்‌ 
ராஜ்யங்கவின்மேலும்‌ ஏற்படுத்தினேன்‌ 
என்று கர்த்தர்‌ என்னுடனே சொன்னார்‌. 


எரேமியா இளம்பிராயத்திலிருந்தபோது, 
கர்த்தர்‌ அவரை தம்முடைய தீர்க்கதரிசன 
ஊழியத்திற்கு அழைத்தார்‌. கர்த்தருடைய 
வார்த்தை எரேமியாவுக்கு உண்டாயிற்று. 
கர்த்தர்‌ எரேமியாவிடம்‌, உன்னை 
ஈதிகளுக்‌। ர்க்கதரிசியாக 
கட்பளையிட்டேன்‌” (எரே ன்று 
சொன்னார்‌. எரேமியா முதலாவதாக 
யூததேசத்தாருக்கு கர்த்தருடைய 
வார்த்தையைச்‌ சொல்லவேண்டும்‌. அதன்‌ 
பின்பு அவர்‌ தாநேசத்திற்கு 
அருகாமையிலுள்ள மற்ற தேசத்தாருக்கும்‌ 
கர்த்தருடைய ர்த்‌ 
தீர்க்கதரிசனமாய்ச்‌ 

எரேமியா அந்த தேசங்களுக்கு 
கயிறுகளையும்‌ நுகங்களையும்‌ உண்டுபண்ணி 
அனுப்பவேண்டும்‌. 


கர்த்தர்‌ என்னை நோக்கி: நீ 
உனக்குக்‌ கமிறுகளையும்‌ நுகங்களையும்‌ 
உண்டுபண்ணி, அவைகளை உன்‌ கழுத்திலே 
பூட்டிக்கொண்டு, அவைகளை 
எருசலேமுக்குச்‌ சிதேக்கியா ராஜாவினிடத்தில்‌ 
வரும்‌ ஸ்தானாபதிகள்‌ கையிலே ஏதோமின்‌ 
ராஜாவுக்கும்‌, மோவாபின்‌ ராஜாவுக்கும்‌, 
அம்மோன்‌ புத்திரரின்‌ ராஜாவுக்கும்‌, தீருவின்‌ 
ராஜாவுக்கும்‌, சீதோனின்‌ ராஜாவுக்கும்‌ 
அனுப்பு" (எரே 27:2,3) என்று சொன்னார்‌. 





i FTE 
ETT 


கர்த்தர்‌ எரேமியாவை பல. 
ஜாதிகளிடத்திற்கு அனுப்பினார்‌. அவர்‌ 
எல்லா ஜாதிகளுக்கும்‌ கர்த்தருடைய 
கையிலிருந்து வாங்கின பாத்திரத்தை குடிக்க 
கொடுக்கவேண்டும்‌. அப்பொழுது நான்‌ 
அந்தப்‌ பார்த்திரத்தைக்‌ கர்த்தருடைய 
கையிலிருந்து வாங்கி, கர்த்தர்‌ என்னை 
அனுப்பின எல்லா ஜாதிகளுக்கும்‌ குடிக்கக்‌. 
கொடுத்தேன்‌" (எரே 25:17. 

எரேமியா தீர்க்கதரிசி, தன்னுடைய 
தீர்க்கதரிசன எழுத்துக்கள்‌ மூலமாய்‌, 
இக்காலத்திலும்‌ ங்களுக்‌ 
தீர்க்கதரிசியாயிருக்கிறார்‌ 
அதிகரிக்கும்போது, ந 
கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு வரும்‌. 
எரேமியாவின்‌ காலத்தில்‌ நடைபெற்றதுபோல, 
இக்காலத்திலும்‌ நடைபெறும்‌. 

கர்த்தர்‌ தம்முடைய 
தீர்மானத்தின்‌ பிரகாரமாக, 
தம்முடைய தீர்க்கதரிசன ஊழியத்திற்கு 
தெரிந்தெடுத்திருக்கிறார்‌. “நான்‌ உன்னைத்‌ 
தாயின்‌ வயிற்றில்‌ உருவாக்கு முன்னே 
உன்னை அறிந்தேன்‌; நீ கர்ப்பத்திலிருந்து. 

வெளிப்படுமுன்னே நான்‌ உன்னைப்‌ 
பரிசுத்தம்பண்ணி, உன்னை ஜாதிகளுக்குத்‌ 
தீர்க்கதரிசியாகக்‌ கட்டளையிட்டேன்‌"' 
(எரே 1:5) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


எரேமியா 


அநாதி 
எரேமியாவை, 


பிறப்பதற்கு முன்பாகவே, 
கர்த்தர்‌ அவரை தம்முடைய தீர்க்கதரிசன 
ஊழியத்திற்காக  தெரிந்தெடுத்திருக்கிறார்‌ 
எரேமியா பிறப்பதற்கு முன்பாகவே கர்த்தர்‌ 
அவரை அறிந்திருக்கிறார்‌. எரேமியா தன்‌ 
தாயின்‌ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படுவதற்கு 
முன்பாகவே, கர்த்தர்‌ அவரை பரிசுத்தம்‌ 
பண்ணியிருக்கிறார்‌. எரேமியா தமக்கு. 
தீர்க்கதரிசன ஊழியம்‌ செய்யவேண்டும்‌. 
என்பது கர்த்தருடைய சித்தம்‌. இதற்காக 
கர்த்தர்‌ எரேமியாவை. அவருடைய தாயின்‌ 
கர்ப்பத்திலிருந்தே, தம்முடைய ஊழியத்திற்கு 
வேறுபிரித்துவிடுகிறார்‌. 


நம்முடைய 
சுயஞானத்தினாலோ, 
படிப்பறிவினாலோ 
தீர்க்கதரிசிகளாவதில்லை. 
தம்முடைய. 
தீர்க்கதரிசன ஊழியம்‌ 
அழைக்கிறார்‌. கர்த்தரே தக்கதாக 
அவர்களுக்கு தம்முடைய 


நியமித்து. 
வார்த்தைகளைக்‌ கொடுக்கிறார்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சித்தமில்லாமல்‌, எந்த 
தன்னுடைய சுயசித்தத்தினால்‌ 
தீர்க்கதரிசியாவதில்லை. 


எரேமியாவோ, 

ஊழியத்தை செய்வதற்கு, 
தனக்கு தகுதியில்லை என்று நினைத்து, 
கர்த்தரிடத்தில்‌ பணிவோடு மறுக்கிறார்‌. 
“ஆ கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ, நான்‌ 
பேச அறியேன்‌; சிறுபிள்ளையாயிருக்கிறேன்‌ 
(எரே 1:6) என்று எரேமியா சொல்லுகிறார்‌. 


எரேமியா 
வார்த்தைகளை 
சொல்லவேண்டும்‌. 
சொல்வதுபோல, 
பிரபுக்களுக்கும்‌. 
வெளிப்பாடுகளை 


தீர்க்கதரிசி கர்த்தருடைய 

திரளான ஜனங்களுக்கு 

சாதாரண ஜனங்களுக்கு 

ராஜாக்களுக்கும்‌. 

கர்த்தருடைய 

சொல்லவேண்டும்‌. 

வார்த்தைகளை நிக்காமல்‌, 

'சரளமாய்ப்‌ பேசவேண்டும்‌. 

தயக்சத்தோடும்‌ 

கூடாது. 

தக 

அதிகாரத்தோடு 

எரேமியாவோ 

சிறுபிள்ளையாகயிருக்கிறார்‌ தன்னால்‌. 

அதிகாரத்தோடு பேசமுடியாது என்றும்‌, 

தன்னால்‌ பெரியவர்களிடத்தில்‌ துணிச்சலாய்ப்‌ 
பேசமுடியாது என்றும்‌ தயங்குகிறார்‌. 


நோக்கிப்‌ பார்க்கிறோம்‌. 
கர்த்தர்‌ நமக்குக்‌ கொடுக்கிற தாலந்துகளை 
தப்பிதமாகப்‌ பயன்படுத்திவிடுவோமோ என்று 
யோசிக்கிறோம்‌. நம்மை அழைத்த கர்த்தர்‌ 
உண்மையுள்ளவர்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
ஊழியத்திற்கு நம்மை அழைக்கும்போது, 
அந்த ஊழியத்தை செய்வதற்கு அவர்‌ 
நம்மைத்‌ தகுதிப்படுத்துகிறார்‌. நம்மை 
கர்த்தருடைய கரங்களில்‌ பணிவோடும்‌, 
மனத்தாழ்மையோடும்‌, விசுவாசத்தோடும்‌ 
ஒப்புக்கொடுக்கும்போது, கர்த்தர்‌ தம்முடைய 
நாமமகிமைக்காகவும்‌, தம்முடைய 
பிள்ளைகளின்‌ பிரயோஜனத்திற்காகவும்‌, 
நம்மை அற்புதமாய்ப்‌ பயன்படுத்துவார்‌. 





f= THE 
TT 


கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்கு 
எரேமியா தயங்கினாலும்‌, கர்த்தர்‌ அவரை 
உற்சாகப்படுத்துகிறார்‌. எரேமியா யாருக்கும்‌ 
பயப்படவேண்டாம்‌ என்றும்‌, 
எரேமியாவை காப்பதாகவும்‌, அவரோடு 
கூடமிருப்பதாகவும்‌ வாக்குப்பண்ணுகிறார்‌. 


கர்த்தர்‌: நான்‌ 
சிறுபள்ளையென்று நீ சொல்லாதே, நான்‌ 
எல்வாரிடத்திலும்‌ 
உனக்குக்‌. 
கட்டளையிடுகிறவைகளையெல்லாம்‌ நீ 
பேசுவாயாக. நீ அவர்களுக்குப்‌ 
பயப்படவேண்டாம்‌; உன்னைக்‌ காக்கும்படிக்கு 
நான்‌ உன்னுடனே இருக்கிறேன்‌ என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌” (எரே 1:78). 


நமக்கு. ஊழியத்தைக்‌. 
கொடுக்கும்போது. நம்முடைய வயது 
கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்கு. 
தடையாகமிருக்கக்கூடாது. கர்த்தருடைய 
கட்டளைக்கு எல்லோரும்‌ கீழ்ப்படியவேண்டும்‌. 
சிறுபிள்ளைகளும்‌, 

கீழ்ப்டியவேண்டும்‌ 


கரந்த 


வேண்டியதில்லை என்று 
எங்கும்‌ சொல்லவில்லை. கர்த்‌ 
அனுப்புகிற 

போகவேண்டும்‌. 


நமக்கு கட்டளையிடுகிறவைகளையெல்லாம்‌ 
அவர்களுக்கு சொல்லவேண்டும்‌. 


இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 
அடிமைத்தனத்திலிருந்தார்கள்‌. 


விடுவித்து வரும்‌ ஊழியத்தை 
மோசேயிடம்‌ 


மந்தநாவையும்‌ 
கர்த்தருடைய 
மறுத்தார்‌. 


மோசேயின்‌ மீது கோபங்கொண்டார்‌. 


“அப்பொழுது கர்த்தர்‌ மோசேயின்‌ மேல்‌ 
கோபம்மூண்டவராகி: லேவியனாகிய ஆரோன்‌ 
உன்‌ சகோதரன்‌ அல்லவா? அவன்‌ நன்றாய்ப்‌ 
பேசுகிறவன்‌ என்று அறிவேன்‌; அவன்‌ 
உன்னைச்‌  சந்திக்கப்புறப்பட்டுவருகிறான்‌:: 
உன்னைக்காணும்‌ போது அவன்‌ இருதயம்‌ 
மகிழும்‌" (யாத்‌ 4:14). 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சாமுவேல்‌ சிறுபிள்ளையாகமிருந்த 
போதே, அவருக்கு கர்த்தருடைய வார்த்தை 
உண்டாயிற்று. கர்த்தர்‌ தனக்கு சொன்ன 
வார்த்தைகளை சிறுபிள்ளையாகிய 
சாமுவேல்‌, தன்னைவிட வயதில்‌ அதிகம்‌ 
மூத்தவரான ஏலியிடம்‌ சொன்னார்‌ 
கர்த்தருக்கு சித்தமானால்‌, அவர்‌ 
சிறுபிள்ளைகளையும்‌ தம்முடைய 
தீர்க்கதரிசிகளாக பயன்படுத்துவார்‌. 
பாலகர்களுடைய வாயிலிருந்து வரும்‌ 
வார்த்தைகளையும்‌ கர்த்தர்‌ பலப்படுத்துவார்‌. 
அவர்களையும்‌ தம்முடைய ஊழியத்திற்கு 
அபிஷேகம்பண்ணுவார்‌. ஊழியம்‌ 
கர்த்தருடையது. கர்த்தர்‌ தம்முடைய 
சித்தத்தின்‌ பிரகாரமாக, தமது ஊழியத்தை 
நடப்பிக்கிறார்‌. 


தன்னுடைய ஊழியத்தில்‌ அதிகமான 

எதிர்ப்புக்கள்‌ வருமோ என்று நினைத்து, 
எரேமியா ஊழியம்‌ செய்ய பயப்படக்கூடாது. 

ந்தர்‌ அவரைப்‌ பாதுகாப்பார்‌. எரேமியா 
மனுஷருடைய முகத்தைப்‌ 
பயப்படக்கூடாது. அவர்கள்‌ 
மூத்தவர்களாகமிருந்தாலும்‌, 
வீரமிகுந்தவர்களாகு கெம்பீரமாயிருந்தாலும்‌, 
எரேமியா அவர்களுக்கு பயப்படக்கூடாது. 


கர்த்தருடைய க்காரர்கள்‌ 
அவருடைய நாமத்தினால்‌ பேசுகிறார்கள்‌. 
கர்த்தரே. எரேமியாவை தம்முடைய 
துவ அழைத்திருக்கிறார்‌. எரேமியா 
சயசிந்தத்தையோ, 
கற்றன கம, பேசவில்லை. அவர்‌ 
கர்த்தருடைய வார்த்தையைப்‌ பேசுகிறார்‌. 
ராஜாதி ராஜாவினுடைய வார்த்தைகளைப்‌ 
பேசுகிறார்‌. கர்த்தாதி கர்த்தரிடத்திலிருந்து. 
அதிகாரத்தைப்‌ பெற்றுக்கொண்டு பேசுகிறார்‌. 
கர்த்தர்‌ 
கட்டளையிடுகிறவைகளையெல்லாம்‌, 
எரேமியா பயப்படாமல்‌ பேசவேண்டும்‌. 
கர்த்தர்‌ நமக்குக்‌ கொடுத்திருக்கிற 
ஊழியத்தை நாம்‌ பயப்படாமல்‌ 
செய்யவேண்டும்‌. கர்த்தர்‌ நமக்குக்‌ 
கொடுத்திருக்கிற செய்தியை, மனுஷருடைய 
முகத்திற்குப்‌ பயப்படாமல்‌ பேசவேண்டும்‌. 


தனக்கு 


உன்‌ நெற்றியை வச்சிரக்கல்லைப்‌ 
போலாக்கினேன்‌, கன்மலையைப்பார்க்கிலும்‌ 
கெட்டியாக்கினேன்‌: அவர்கள்‌ கலகமுள்ள 
வீட்டாரென்று நீ அவர்களுக்குப்‌ 
பயப்படாமலும்‌ அவர்கள்‌ முகங்களுக்குக்‌ 
கலங்காமலும்‌ இரு என்றார்‌" (எசே 3:9). 





ழ்‌ நள 
ஈயா 


கர்த்தர்‌ எரேமியாவின்‌ வாயை தமது 


எரேமியாவின்‌ வாயில்‌ 
வார்த்தைகள்‌ 
கர்த்தருடைய 
நிற்கும்போது. 


கர்த்தர்‌ தமது கரத்தை நீட்டி 
தொடுகிறார்‌. அப்போது. 
உதடுகள்‌ திறக்கிறது. கர்த்தர்‌ 
வார்த்தைகளை  எரேமியாவின்‌ 
வைக்கிறார்‌. 


கர்த்தர்‌ எரேமியாவின்‌ சிந்தையில்‌ 
அறிவையும்‌ ஞானத்தையும்‌ கொடுப்பதோடு, 
அவருடைய வாமிலே வார்த்தைகளையும்‌ 
கொடுக்கிறார்‌. எரேமியா பேசவேண்டிய 
வார்த்தைகளை, பரிசுத்த ஆவியானவரே 
அவருக்குப்‌ போதிக்கிறார்‌ எரேமியா 
பயத்தோடும்‌ நடுக்கத்தோடும்‌ பேசாமல்‌, 


கர்த்தருடைய அதிகாரத்தோடு தைரியமாய்ப்‌ 
பேசவேண்டும்‌. 


“அவைகளை நாங்கள்‌ னம்‌ 
போதிக்கிற வார்த்தைகளாலே போலன்‌ 
பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே 
பேசி, ஆவிக்குரியவைகளை 
ஆவிக்குரியவைகளோடே  சம்பந்தப்படுத்திக்‌: 
காண்பிக்கிறோம்‌' [கொரி 2:13). 
நான்‌ இன்‌ ஜாதிகளின்‌ 
ம்‌ ராஜ்யங்களின்மேலும்‌ 
ஏற்படுத்தினேன்‌" (எரே 1:10) என்று கர்த்தர்‌ 
எரேமியாவிடம்‌ சொல்லுகிறார்‌. எரேமியா 
இப்போது சாதாரண ஆசாரியராயிருக்கிறார்‌. 
,தசமுதாயத்திலே இவர்‌ பிரசித்தி 
ற்றவருமல்ல. ஆனால்‌ கர்த்தரோ 
எரேமியாவை. ஜாதிகளின்மேலும்‌, 
ராஜ்யங்களின்மேலும்‌ ஏற்படுத்தியிருக்கிறார்‌. 
எரேமியா, “பிடுங்கவும்‌, இடிக்கவும்‌, 
அழிக்கவும்‌, கவிழ்க்கவும்‌, கட்டவும்‌, நாட்டவும்‌” 
வேண்டும்‌. 
கர்த்தர்‌ எரேமியாவை யூதாதேசத்திற்கு 
ராஜாவாக ஆக்கவில்லை. பட்டயந்தினால்‌ 
ஜனங்களை அடக்கி ஆளுகை 
செய்யக்கூடிய அதிகாரம்‌ எரேமியாவுக்கு 
கொடுக்கப்படவில்லை. கர்த்தர்‌ எரேமியாவின்‌ 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கொடுக்காமல்‌, 
தம்முடைய 


ராஜ்யங்களின்மேலும்‌ 

அவர்களிடமிருந்து 
ப்பம்‌ வசூலிப்பதற்காகவோ, 
வரிவசூலிப்பதற்காகவோ. கர்த்தர்‌ 
எரேமியாவை ஏற்படுத்தவில்லை. பிடுங்கவும்‌, 
இடிக்கவும்‌, அழிக்கவும்‌, கவிழ்க்கவும்‌, அது 
மாத்திரமல்ல கட்டவும்‌, நாட்டவும்‌ கர்த்தர்‌ 
எரேமியாவை ஏற்படுத்துகிறார்‌. 


எரேமியா தீர்க்கதரிசி ஜாதிகளின்‌ 
மத்தியிலும்‌, ராஜ்யங்களின்‌ மத்தியிலும்‌ 
விக்குரிய மறுமலர்ச்சியை 
ஏற்படுத்துவதற்கு ஊழியம்‌ செய்யவேண்டும்‌. 
ஜனங்கள்‌ மத்தியில்‌ காணப்படுகிற 
விக்கிரகாராதனைகளை அழிக்கவேண்டும்‌. 
தோப்பு விக்கிரகங்களை இடிக்கவேண்டும்‌. 
விக்கிரகாராதனைக்கு, பயன்படுசிற 
பச்சையான மரங்களை பிடுங்கவேண்டும்‌. 
ஜனங்கள்‌ மத்தியில்‌ காணப்படுகிற 
துன்மார்க்கமான சபாவங்களை 
நீக்கிப்போடவேண்டும்‌. 


யூதர்கள்‌ மத்தியிலே விக்கிரகாராதனை 
பற்றிய பழக்க வழக்கங்களும்‌, தோப்பு 
விக்கிரகங்களைப்பற்றிய  பாரம்பரியங்களும்‌, 
அவர்களுடைய ஜீவியங்களில்‌ ஆழமாய்‌ 
வேரூன்றி வளர்ந்திருக்கிறது. எரேமியா 
தீர்க்கதரிசி விக்கிரகாராதனையின்‌ 
வேரைப்பிடுங்கவேண்டும்‌. பாவத்தின்‌ 
ராஜ்யத்தை கவிழ்க்கவேண்டும்‌. ஆவிக்குரிய 
மறுமலர்ச்சியை உண்டுபண்ணவேண்டும்‌. 
கர்த்தருடைய வார்த்தையையும்‌, அவருடைய 


எரேமியா தீர்க்கதரிசி ஜனங்களுக்கு 
ஜீவனையும்‌ மரணத்தையும்‌ 
நன்மையையும்‌ 
ஜனங்கள்‌ 
நன்மையையும்‌ 
அவர்களுக்குப்‌ 
மரணத்தையும்‌ 
ஊழியம்‌ 


தீமையையும்‌ வைக்கவேண்டும்‌. 
ஜீவனையும்‌, 

தெரிந்துகொள்ள 
போதிக்கவேண்டும்‌. 
தீமையையும்‌ அழிப்பதற்கு 
செய்யவேண்டும்‌. 





i THE 
WEFT 


“பிடுங்குவேன்‌, இடிப்பேன்‌, அழிப்பேன்‌ 
என்று நான்‌ ஒரு ஜாதிக்கு விரோதமாகவும்‌, 
ஒரு... ராஜ்யத்துக்கு விரோதமாகவும்‌ 
சொன்னமாத்திரத்தில்‌, நான்‌ விரோதமாய்ப்‌ 
பேசின அந்தஜாதியார்‌ தங்கள்‌ தீங்கைவிட்டுத்‌ 
திரும்பினால்‌, நானும்‌ அவர்களுக்குச்‌ செய்ய 
நினைத்த தீங்கைச்‌ செய்யாதபடிக்கு, மனம்‌ 
மாறுவேன்‌. கட்டுவேன்‌, நாட்டுவேன்‌ 
என்றும்‌, ஒரு ஜாதியையும்‌ ஒரு ராஜ்யத்தையும்‌ 
குறித்து நான்‌ சொல்லுகிறதுமுண்டு. 
அவர்கள்‌ என்‌ சத்தத்தைக்‌ கேளாமல்‌, என்‌ 
பார்வைக்குப்‌ பொல்லாப்பானதைச்‌ 
செய்வார்களானால்‌, நானும்‌ அவர்களுக்கு 
அருள்செய்வேன்‌ என்று சொன்ன 
நன்மையைச்‌  செய்யாதபடிக்க, மனம்‌ 
மாறுவேன்‌" (எரே 18:7-10), 


துன்மார்க்கத்திலும்‌ 
அழிந்துபோவார்கள்‌. 
அவர்கள்‌ வேரோடு பிடுங்கப்பட்டு 
ஒன்றுமில்லாமல்‌ போய்விடுவார்கள்‌. 
தங்களுடைய பாவங்களுக்கு மனந்திரும்பி, 
கர்த்தருக்கு முன்பாக பயபக்தியாயும்‌ 
பரிசுத்தமாயும்‌ ஜீவிக்கிறவர்களோ 
மறுபடியுமாய்‌ கட்டப்படுவார்கள்‌ 
நாட்டப்படுவார்கள்‌. 


பாவத்திலும்‌ 
ஜீவிக்கிறவர்கள்‌ 


நீ என்னத்தைக்‌ காண்கிறாய்‌ 
எரே 1411-19 


எரே 111. பின்னும்‌ கர்த்துடைய 
வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர்‌: 
எரேமியாவே, ்‌.] என்னத்தைக்‌. 
காண்கிறாய்‌. என்று கேட்டார்‌; 
வாதுமைமரத்தின்‌ கினையைக்‌. 
காண்கிறேன்‌ என்றேன்‌. 


எரே 1:12. அப்பொழுது கர்த்தர்‌ நீ 
கண்டது சரியே என்‌ வார்த்தையைத்‌ 
தீவிரமாய்‌ நிறைவேற்றுவேன்‌ என்றார்‌. 


எரே 1:18. கர்த்தருடைய வார்த்தை 
இரண்டாந்தரம்‌ எனக்கு உண்டாகி, 
அவர்‌: தீ காண்கிறது என்ன என்னு 
கேட்டார்‌; பொங்குகிற பானையைக்‌ 
காண்கிறேன்‌, அதின்‌ வாய்‌ 
வடக்கேயிருத்து நோக்குகிறது 
என்றேன்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எரே 1:14. அப்பொழுது கர்த்தர்‌ என்னை 
நோக்க: வடக்கேமிருந்து தீங்கு 
தேசத்தினுடைய குடிகள்‌ எல்லார்மேலும்‌ 
வரும்‌. 


எரே 1:15. இதே, நான்‌ வடதிசை 
ராஜ்யங்கவின்‌ வம்சங்களையெல்லாம்‌. 
கூப்பிடுவேன்‌. என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌; அவர்கள்‌ வந்து 
அவனவன்‌ தன்‌ தன்‌ சிங்காசனத்தை 
எருசலேமின்‌ ஒலிமுகவாசல்களுக்கும்‌, 
அதின்‌ சற்றுமதில்கன்‌ எல்லாவற்றிற்கும்‌ 
விரோதமாகவும்‌, யூதாதேசத்து எல்லாப்‌ 
பட்டணங்களுக்கும்‌ விரோதமாகவும்‌ 
வைப்பார்கள்‌. 


எரே 1:16. அவர்கள்‌ என்னைவிட்டு. 
அந்திய தேவர்களுக்குத்‌ தூபங்காட்டி, 
தங்கள்‌ கைகளின்‌ கிரியையைப்‌ 
பணித்துகொண்ட அவர்களுடைய சகல்‌ 
தீமைகளினிமித்தமும்‌ நான்‌ என்‌ 
நியாயத்தீர்ப்புகனை அவர்களுக்கு 
விரோதமாகக்‌ கூறுவேன்‌. 


எரே 107. ஆகையால்‌ நீ உன்‌ 
அரையைக்‌ கட்டிக்கொண்டு நின்று, 
நான்‌ உனக்குக்‌ 
கட்டனையிடுகிறவைகனை யெல்லாம்‌ 
அவர்களுக்குச்‌ சொல்‌; நான்‌ உன்னை 
அவர்களுக்கு முன்பாகக்‌ 
கலங்கப்பண்ணாதபடிக்கு, நீ அவர்கள்‌ 
முகத்துக்கு அஞ்சாதிரு. 


எரே 1:18. இதோ, தேசமனைத்துக்கும்‌, 
யூதாவின்‌ ராஜாக்களுக்கும்‌, அதின்‌: 
பிரபுக்களுக்கும்‌, அதின்‌ 
ஆசாரியர்களுக்கும்‌, தேசத்தின்‌ 
ஜனங்களுக்கும்‌ எதிராக நான்‌ உன்னை 
இன்றையதினம்‌ அரணிப்பான 
பட்டணமும்‌, இருப்புத்காணும்‌, 
வெண்கல அலங்கமும்‌ ஆக்கினேன்‌. 


எரே 148. 
விரோதமாக. 


அவர்கள்‌ உனக்கு 
யுத்தம்பண்ணுவார்கள்‌; 
ஆனாலும்‌. உன்னை 
'மேற்கொன்னமாட்டார்கன்‌; உன்னை 
இரட்சக்கும்படிக்கு நான்‌ உன்னுடனே 
இருக்கிறேன்‌ என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 





f= FTE 
TT 


கர்த்தர்‌ எரேமியா தீர்க்கதரிசியிடம்‌. 
தரிசனத்தின்‌ மூலமாய்ப்‌ பேசுகிறார்‌. 
யூதாவின்‌ புத்திரர்கள்‌ கர்த்தருக்கு. 
விரோதமாய்ப்‌ பாவம்‌ செய்கிறார்கள்‌. 
கர்த்தரை ஆராதியாமல்‌ க்கிரகங்‌ 
ஆராதிக்கிறார்கள்‌. 
பாவங்களினிமித்தமாய்‌ 
நியாயத்தீர்ப்பு அவர்கள்மீது 
கல்தேயர்கள்‌ யூதாவையும்‌ 
அழித்துப்போடுவார்கள்‌ என்று 
தீர்க்கதரிசனம்‌ சொல்லுகிறார்‌. 


யூதா தேசத்தார்மீது அழிவு வருகிறது. 
அவர்களுடைய பாவம்‌ மிகுதியாயிருக்கிறது. 
கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு இனிமேலும்‌ 
தாமதமாகாது. யூதா தேசத்திலே அழிவு 
சீக்கிரத்தில்‌ வரும்‌. அந்த அளவுக்கு, அங்கே 
பாவம்‌ பெருகியிருக்கிறது. கர்த்தர்‌ எரேமியா 
தீர்க்கதரிசியிடம்‌, “எரேமியாவே, 
என்னத்தைக்‌ காண்கிறாய்‌” (எரே 11) என்று 
கேட்கிறார்‌. அதற்கு எரேமியா, “வாதுமை 
மரத்தின்‌ கிளையைக்‌ காண்கிறேன்‌” என்று 


பதில்‌ சொல்லுகிறார்‌. 


கிளை" என்பது "கோலைக்‌" குறிக்கிற 
வார்த்தை, “கோல்‌ தண்டனையையும்‌, 
சிட்சையையும்‌ குறிப்பிடுகிறது. நாம்‌ பாவம்‌ 
செய்யும்போது கர்த்தர்‌ தம்முடைய கோலால்‌ 
நம்மைத்‌ தண்டிப்பார்‌ பிரம்பைக்‌ 
கையாடாதவன்‌ தன்‌ மகனை பகைக்கிறான்‌. 
நாம்‌ பாவம்‌ செய்யும்போது நம்மை 
சிட்சிக்கிற பிரம்பு நமக்கு மேலே 
தொங்கிக்கொண்டிருக்கிறது. எரேமியா 
இங்கு பார்க்கிற கோல்‌ வாதுமை மரத்தின்‌ 
கிளையாகும்‌. 


வசந்தகாலத்தில்‌, 
ஏராளமான வாதுமை 

முளைத்திருக்கும்‌. மற்ற 
வாதுமை மரம்‌ சீக்கிரத்தில்‌ துளிர்விட்டு 
பூ பூக்கும்‌. மற்ற மரங்கள்‌ துளிர்க்க 
ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே, வாதுமை மரம்‌ 
பூ பூத்துவிடும்‌. எபிரெய பாஷையிலே, 
“வாதுமை மரம்‌” என்பதற்கான எபிரெய 
பெயருக்கு, “தீவிரமாய்‌ வளருகிற மரம்‌” 
என்று பொருள்‌. 


யூததேசத்தில்‌. 


மரங்கள்‌ 
மரங்களைவிட 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ எரேமியாவுக்கு தரிசனத்தின்‌ 

பொருளை விளக்குகிறார்‌. “நீ கண்டது 

தீவிரமாய்‌ 

என்று 

எரேமியா 

பார்க்கிறார்‌. எரேமியா 

தரிசனத்தைப்‌ பார்த்து, எதைப்‌ 

புரிந்தகொள்ளவேண்டுமோ, அதை சரியாகப்‌ 

பார்க்கிறார்‌. கர்த்தர்‌ எரேமியாவுக்கு 

ஆரம்பத்தில்‌, வாதுமை மரத்தின்‌ கிளையை 
தரிசனமாகக்‌ காண்பிக்கிறார்‌ 


வாதுமை மரம்‌ தீவிரமாய்‌ வளருகிற 
மரம்‌. மற்ற மரங்கள்‌ இலைவிட்டு 
துளிர்ப்பதற்கு முன்பாக, வாதுமை மரம்‌ பூ 
பூத்துவிடும்‌. வாதுமை மரம்‌ வேகமாக 
வளரக்கூடியது. அதுபோலவே கர்த்தரும்‌ 
தம்முடைய வார்த்தையை தீவிரமாய்‌ 
நிறைவேற்றுவார்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
வார்த்தையை நிறைவேற்றும்போது, அதைப்‌ 
பார்ப்பதற்கு எரேமியாவும்‌ உயிரோடிருப்பார்‌ 
கர்த்தருடைய கிரியைகளும்‌, அவருடைய 
நியாயத்தீர்ப்புகளும்‌, யூதஜனத்தார்மீது. 
எரேமியாவின்‌ காலத்திலேயே வந்துவிடும்‌. 


யதாதோசத்தாருக்கு நியமிக்கப்பட்ட 

அழிவு எப்போது வரும்‌ என்பதை, கர்த்தர்‌ 

ஒரு தரிசனத்தின்‌ மூலமாய்‌ சொல்லுகிறார்‌ 

கிளை சீக்கிரமாய்‌ 

கர்த்தருடைய 

சீக்கிரமாய்‌ வரும்‌. 

கர்த்தர்‌ தம்முடைய வார்த்தையை தீவிரமாய்‌ 

நிறைவேற்றுவார்‌. யூதர்களுக்கு சீக்கிரத்தில்‌ 
அழிவு வரும்‌. 


கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு 
இரண்டாந்தரம்‌ உண்டாயிற்று கர்த்தர்‌ 
எரேமியாவிடம்‌ மறுபடியுமாக, “நீ காண்கிறது 
என்ன” (எரே 113) என்று கேட்கிறார்‌. 
எரேமியா இப்போது ல்‌ 
பானையைக்‌ காண்கிறார்‌. 
எரிகிற  அடுப்பின்மீது 
வைக்கப்பட்டிருக்கிறது. 
இப்போது பொங்குகிறது. 
யூதாவம்‌, அமை; 
தத்தளித்துக்கொண்டிருக்கிறது. கொதிக்கிற 
தண்ணீரைப்போல, யூதாவின்‌ ஜனத்தார்‌ 
நிலையில்லாமல்‌, தத்தளித்துக்‌ 
கொண்டிருக்கிறார்கள்‌. ற்‌ 
அடையாளமாகவே எரேமியா 
பானையைக்‌ காண்கிறார்‌. 


ற்கு 
பொங்குகிற 





i THE 
TT 


பானையிலுள்ளது 
பானையிலள்ள 
நீராவியாக 
பானையிலுள்ள 
கொஞ்சம்‌ கொஞ்சமாக 
குறைந்துகொண்டேபோகும்‌. அதுபோலவே. 
யூதா தேசத்திலுள்ள ஜனங்களின்‌ பெலனும்‌, 
நம்பிக்கையும்‌ கொஞ்சம்‌ கொஞ்சமாக 
குறைந்துபோகிறது. அவர்கள்‌ இப்போது 
பலவீனமாகவும்‌, கலக்கத்தோடும்‌ 
தத்தளித்துக்கொண்டிருக்கிறார்கள்‌. 


எரேமியா தீர்க்கதரிசி கர்த்தரிடத்தில்‌ 
பொங்குகிற பானையைப்பற்றிச்‌ 
சொல்லும்போது, அதின்‌ வாய்‌ 
வடக்கேயிருந்து கேக்குறது” என்றும்‌ 
சொல்லுகிறார்‌. எந்த திசையில்‌ அக்கினி 
அதிகமாய்‌ எரிகிறதோ, அந்த திசையில்தான்‌ 
பானையும்‌ சீக்கிரத்தில்‌ பொங்கும்‌. 


எரேமியா கண்ட தரிசனத்திற்கு கர்த்தர்‌ 
விளக்கமும்‌ கொடுக்கிறார்‌. தேவனுடைய 
நீதியான நியாயத்தீர்ப்பு யூதாதேசத்தார்மீது 
வந்திருக்கிறது. அவர்களுடைய 
பாவங்களினிமித்தமாய்‌, அவர்களுக்கு 
தம்முடைய நியாயத்தீர்ப்பைக்‌ 
கொடுக்கவேண்டுமென்று, கர்த்தர்‌ 
ஏற்கெனவே திட்டம்பண்ணி 
வைத்திருக்கிறார்‌. இதுவரையிலும்‌ கர்த்தர்‌ 
தம்முடைய 'க்கத்தினாலும்‌, 
கிருபையினாலும்‌, நீடிய பொறுமையினாலும்‌ 
யூதாவின்‌ ஜனத்தாரை அழிக்காமல்‌ விட்டு 
வைத்திருக்கிறார்‌. 


பொங்கும்போது, 
தண்ணீரெல்லாம்‌ 
போய்விடும்‌. 

அளவும்‌ 


மேலே 
தண்ணீரின்‌ 


தம்முடைய ஜனங்கள்‌ தங்கள்‌ 

பாவங்களைவிட்டு விலகி மனந்திரும்புவார்கள்‌ 

என்று கர்த்தர்‌ ஆவலாய்‌ எதிர்பார்த்து, 

காத்துக்கொண்டிருக்கிறார்‌ அவர்கள்‌ 

விக்கிரகங்களை ஆராதிப்பதை நிறுத்திவிட்டு, 

தம்மை ஆராதிக்க வருவார்கள்‌ என்று 
ர்‌ ஆனால்‌. 

தங்கள்‌ பாவங்களிலும்‌, 

துன்மார்க்கங்களிலும்‌ நிலைத்திருக்கிறார்கள்‌. 

கர்த்தர்‌ அவர்கள்மீது 

காலம்‌ ட்‌ 

அவர்களை 

வந்திருக்கிறது. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தம்முடைய நியாயத்தீர்ப்பு 
யூதாதேசத்தார்மீது வடக்கு திசையிலிருந்து 
வரும்‌ என்பதை காண்பிப்பதற்காக, எரேமியா 
பொங்குகிற பானையைக்‌ காண்கிறார்‌. 
அதோடு, அதன்‌ வாய்‌ வடக்கேமிருந்து 
நோக்குகிறதையும்‌ காண்கிறார்‌. 
'வடக்கேயிருந்து தீங்கு தேசத்தினுடைய 
குடிகள்‌ எல்லார்மேலும்‌ வரும்‌ (எரே 114) 
என்று கர்த்தர்‌ எரேமியாவிடம்‌ சொல்லுகிறார்‌. 


இப்போதும்‌ காற்று 
ஆகாயமண்டலங்களிலுள்ள 
நீங்கப்பண்ணியிருக்கிற 
வடக்கேமிருந்து பொன்மயமான 
வருகிறபோது. ஆகாயமண்டலத்திலே 
பிரகாசிக்கிற சூரியனை முதலாய்‌ ஒருவரும்‌ 
நோக்கிப்‌ பார்க்கக்கூடாதே: தேவனிடத்திலோ 
பயங்கரமான மகத்துவழுண்டு" 
யோபு 37:21,22). 


நாம்‌ சில சமயங்களில்‌ மென்மையான 
காற்றுவீசுமென்று எதிர்பார்ப்போம்‌. நம்முடைய 
எதிர்பார்பபுக்கு மாறாக புயல்காற்று. வீசம்‌, 
யூதாஜனத்தார்‌ தங்களுக்கு தீங்கு வராது 
என்று... நினைத்துக்கொண்டிருக்கிறார்கள்‌. 

னால்‌ கர்த்தருடைய தீர்மானத்தின்‌ 
பிரகாரமாக அவர்களுக்கு வடக்கே இருந்து 
தீங்கு வருகிறது. 


கர்த்தர்‌ எரேமியாவிடம்‌ 
நான்‌ வடதிசை 
வம்சங்களையெல்லாம்‌ 
எரே 145) என்று 
வடதிசையின்‌ 
ஒன்றாய்க்கூடி, யூதா 
விரோதமாய்‌ வருவார்கள்‌ 
ராஜாக்களெல்லாம்‌. நேபுகாத்நேச்சார்‌ 
ராஜாவுடைய தலைமையின்கீழ்‌ யுத்தம்பண்ண 
வருவார்கள்‌. 


"இதோ, 
ராஜ்யங்களின்‌ 
கூப்பிடுவேன்‌' 

சொல்லுகிறார்‌ 


ராஜாக்களெல்லாம்‌ 


அழைக்கிறாரோ, 
அவர்கள்‌ கர்த்தருடைய வார்த்தைக்கு. 
கீழ்ப்படிந்து, வருவார்கள்‌. கர்த்தர்‌ 
கூப்பிடும்போது, யாரும்‌ வரமறுக்க முடியாது. 
“அவர்கள்‌ வந்து அவனவன்‌ நன்‌ நன்‌ 
சிங்காசனத்தை எருசலேமின்‌ ஒலி. 
முகவாசல்களுக்கும்‌, அதின்‌ சுற்றுமதில்கள்‌ 
எல்லாவற்றிற்கும்‌ விரோதமாகவும்‌, 
யூதாதேசத்து எல்லாப்‌ பட்டணங்களுக்கும்‌ 
விரோதமாகவும்‌ வைப்பார்கள்‌” (எரே 1:15) 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. அவர்கள்‌ 
எருசலேமையும்‌, யூதாவின்‌ அரணான 
பட்டணங்களையும்‌ முற்றிக்கையிடுவார்கள்‌. 


கர்த்தர்‌ யாரை 





i FTE 
TT 


எருசலேமின்மீதும்‌, யூதாவின்‌ 
பட்டணங்கள்மீதும்‌ வனுடைய 
நியாயத்தீர்ப்பு வந்திருக்கிறது. தேவன்‌ 
ஒருவரையும்‌ காரணமில்லாமல்‌ 
நியாயந்தீர்க்கிறவரல்ல. யூதாஜனத்தாருடைய 
பாவத்தின்‌ நிமித்தமாகவே கர்த்தருடைய 
நியாயத்தீர்ப்பு அவர்கள்மீது வந்திருக்கிறது. 
அவர்களுடைய சகல தீமைகளினிமித்தமும்‌, 
கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு அவர்களுக்கு. 
விரோதமாக வந்திருக்கிறது. 


. யூதாதேசத்தார்‌ கர்த்தரை விட்டுவிட்டு, 
அந்நிய தேவர்களுக்கு 
தூபங்காட்டுகிறார்கள்‌ கர்த்தரை 
பணிந்துகொள்ளாமல்‌ தங்கள்‌ கைகளின்‌ 
கிரியைகளை பணிந்துகொள்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ சகல தீமையான காரியங்களையும்‌ 
செய்கிறார்கள்‌. இதன்‌ நிமித்தமாய்‌ கர்த்தர்‌ 
தம்முடைய நியாயத்தீர்ப்புகளை 
அவர்களுக்கு விரோதமாய்க்‌ கூறுகிறார்‌ 
(எரே 1:16). 


இஸ்ரவேலின்‌ பரிசுத்தரே 


பூதர்களுபைய தேவன்‌, கர்த்தர்‌ மாத்திமே 
தேவன்‌. 


யான ால்‌ யூதர்களோ 
கர்த்தரை... விட்டுவிடுகிறார்கள்‌. புதிய 
தெய்வங்களை ஆராதிக்கவேண்டும்‌ என்று 
விரும்ி அந்நிய தேவர்களுக்கு 
தூபங்காட்டுகிறார்கள்‌. அவையெல்லாம்‌ 
விநோதமான தெய்வங்கள்‌. அவை மெய்யான 
தெய்வங்களல்ல. அவையெல்லாமே 
பொய்யானவை. 


கர்த்தர்‌ எரேமியாவிடம்‌ தம்முடைய 
வார்த்தைகளைச்‌ சொல்லும்போது, எரேமியா 
சிறுபிள்ளையாகயிருக்கிறார்‌. அவருக்கு 
விக்கிரகாராதனை என்றால்‌ என்ன 
ன்ப தொழ்திரக்காது க்கள்‌ 
ஜனத்தாரின்‌ _துன்மார்க்கங்களும்‌, 
பாவங்களும்‌ என்ன என்பதுகூட அவருக்கு 
தெரிந்திருக்காது. ஆனாலும்‌ கர்த்தர்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனத்தாருக்கு வரப்போகிற. 
நியாயத்தீர்ப்பை எரேமியாவிடம்‌ சொல்லுகிறார்‌. 


னங்களுடைய பாவங்களினிமித்தமும்‌, 
அக்கரமங்களினிமித்தமம்‌, 
தண்டிப்பது கர்த்தருடைய 


பற்றியும்‌ அவருக்கு வெளிப்படுத்துகிறார்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்கு 
எரேமியா தயங்குகிறார்‌. “நான்‌ பேச அறியேன்‌, 
சிறு பிள்ளையாயிருக்கிறேன்‌” (எரே 1:6) 
என்று சொல்லி, கர்த்தர்‌ தனக்கு கொடுக்கிற 
ஊழியத்தை எரேமியா ஏற்றுக்கொள்ள 
மறுக்கிறார்‌. கர்த்தரோ எரேமியாவுக்கு 
ன வார்த்தைகளைச்‌ சொல்லுகிறார்‌. 
தம்முடைய ஊழியத்தை செய்யுமாறு கர்த்தர்‌ 
எரேமியாவை உற்சாகப்படுத்துகிறார்‌. 
கர்த்தர்‌ எரேமியாவுக்கு மிகப்பெரிய 
ஊழியப்பொறுப்பைக்‌  கொடுத்திருக்கிறார்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய நியாயத்தீர்ப்புகளை 
அழுப்பவதத்க முன்பாக, பாவம்‌ செய்கிற 
எச்சரிப்பது கர்த்தருக்கு 
ரியமாலிரக்கிறது எரேமியா யூதா 
ஜனத்தார்‌ மத்தியிலே. கர்த்தருடைய 
எச்சரிப்பின்‌ வார்த்தைகளைச்‌ 
சொல்லவேண்டும்‌. வரப்போகிற 
நியாயத்தீர்ப்பைக்‌ குறித்து அவர்களுக்கு 
தைரியமாய்‌ எடுத்துச்‌ சொல்லவேண்டும்‌. 
ஒரு வேளை பாவிகள்‌ 
சத்தத்தைக்‌ கேட்டு, தங்களுடைய 
பாவங்களுக்கு மனந்திரும்ப வாய்ப்புள்ளது. 
கர்த்தருடைய ஆக்கினைத்தீர்பபுக்கும்‌, 
கோபத்திற்கும்‌. 
வாய்ப்புள்ளது. 


எச்சரிப்பின்‌ 


அவருடைய 
தப்பித்துக்கொள்வதற்கு 
கர்த்தர்‌ இந்த விருப்பத்தோடுதான்‌,, 
எரேமியாவக்கு ஜனங்களை எச்சரிக்கிற. 
ஊழியத்தைக்‌ கொடுக்கிறார்‌. 


எரேமியா கர்த்தருடைய ஊழியத்தை 
தாமதமில்லாமல்‌ விரைவாகச்‌ செய்யவேண்டும்‌. 
“ஆகையால்‌ நீ உன்‌ அரையைக்‌ 
கட்டிக்கொண்டு. நின்று. நான்‌ 
உனக்குக்‌ கட்டளையிடுகிறவைகளையெல்லாம்‌ 
அவர்களுக்குச்‌ சொல்‌" (எரே 1:17) என்று 
கர்த்தர்‌ எரேமியாவுக்குச்‌ சொல்லுகிறார்‌. 
எரேமியா உடனே எழும்பி நின்று 
ஊழியத்தை ஆரம்பித்துவிடவேண்டும்‌. 
கர்த்தருடைய ஊழியத்தை சுறுசுறுப்பாய்ச்‌ 
செய்யவேண்டும்‌. சமயம்‌ வாய்த்தாலும்‌, 
வாய்க்காவிட்டாலும்‌, கர்த்தர்‌ 
தனக்கு கட்டளையிடுகிறவைகளையெல்லாம்‌, 
எரேமியா ஜனங்களுக்கு சொல்லவேண்டும்‌. 





i THE 
TT 


மோசே இஸ்ரவேலின்‌ மூப்பரை 
நோக்கி, நாங்கள்‌ உங்களிடத்தில்‌ 
திரும்பிவருமட்டும்‌, நீங்கள்‌ இங்கே 
எங்களுக்காகக்‌ காத்திருங்கள்‌: ஆரோனும்‌. 
ஊரும்‌ உங்களிடத்தில்‌ இருக்கிறார்கள்‌: 
ஒருவனுக்கு யாதொரு காரியம்‌ உண்டானா; 
அவன்‌ அவர்களிடத்தில்‌ போகலாம்‌ 
யாத்‌ 24:14) என்று சொல்லுகிறார்‌. மோசே 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ மத்தியிலே இல்லாதபோது, 
இஸ்ரவேலின்‌ மூப்பர்‌, ஜனங்கள்‌ மத்தியிலே 
ஒழுங்கையும்‌, கட்டுப்பாட்டையும்‌, 


சமாதானத்தையும்‌ நிலைப்படுத்துகிறார்கள்‌. 


மோசே 
கர்த்தரிடத்தில்‌ 


மலையின்மேல்‌ 
ஏறிப்போகும்போது, 
தனியாகப்போகாமல்‌ தன்னுடைய 
ஊழியக்காரனாகிய யோசுவாவையும்‌: 
தன்னோடுகூட அங்கே அழைத்துக்கொண்டு 
போகிறார்‌. மோசே  தேவபர்வதத்தில்‌ 
ஏறிப்போகையில்‌, அவரோடுகூட யோசுவாவும்‌, 
ஒரு குறிப்பிட்ட தூரம்‌ வரையிலும்‌ போகிறார்‌ 
(யாத்‌ 2413), 


யோசுவா... மோசேயின்‌ ஊழியக்காரர்‌ 
மோசே தேவபர்வதத்திலே ஆறுநாட்களுக்கு 


மோசேயோடு கூடமிருப்பார்‌ 
யோசுவாவை. 


அழைத்துக்கொண்டு, 
ஏறிப்போனதினால்‌, 


சீனாய்‌ 


மரியாதையும்‌ உண்டாயிருக்கும்‌. 


மோசே இஸ்ரவேலின்‌ மூப்பரை 
தன்னோடு தேவபர்வதத்திற்கு 
கூட்டிக்கொண்டு போகாமல்‌, யோசுவாவைக்‌ 
கூட்டிக்கொண்டு போகிறார்‌ இதனால்‌ 
யோசுவா இஸ்ரவேலின்‌ எழுபது மூப்பரை 
விடவும்‌ உயர்ந்தவராயிருக்கிறார்‌ என்று 
இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ நினைப்பார்கள்‌. 

மோசேக்கு பின்பு. யோசுவா 
இஸ்ரவேல்‌ புத்திரரை கானான்‌ தேசத்திற்கு 
வழிநடத்தி அழைத்துக்கொண்டு 
போகவேண்டும்‌. அந்த மேன்மையான 
ஊழியத்திற்காக மோசே இப்பொழுதே. 
யோசுவாவை ஆயத்தம்பண்ணுகிறார்‌. 
மோசே அவருக்கு ஊழியப்பயிற்சிகளைக்‌ 
கொடுக்கிறார்‌. 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


யோசுவா இஸ்ரவேல்‌. 
தலைவராகயிருக்கவேண்டுமென்றால்‌, அவர்‌ 
கர்த்தரோடு நெருங்கிய ஐக்கியத்திலிருக்க 
வேண்டும்‌. யோசுவாவுக்கு கர்த்தரோடு 
ஐக்கியம்‌ ஏற்படவேண்டும்‌ என்பதற்காக, 
கர்த்தர்‌ மோசேயை மலையின்மேல்‌ 
தம்மிடத்திற்கு ஏறி வருமாறு சொல்லுகிறார்‌. 
அப்போது மோசே அங்கே தனியாகப்‌ 
போகாமல்‌, தன்‌  ஊழியக்காரனாகிய 
யோசுவாவோடே எழுந்து போகிறார்‌. 
மோசேயோடு தேவபர்வதத்தில்‌ ஏறிப்போகும்‌ 
சிலாக்கியம்‌. யோசுவாவுக்கு 
கிடைக்கிறது. 


மோசே மலையின்மேல்‌ ஏறினபோது, 
ஒரு மேகம்‌ மலையை மூடிற்று. கர்த்தருடைய 
மகிமை சீனாய்‌ மலையின்மேல்‌ 
தங்கிமிருக்கிறது: மேகம்‌ ஆறுநாள்‌ அதை 


கபடு (யாத்‌ 24156) 


மலையை மூடுகிற மேகம்‌ கர்த்தருடைய 
விசேஷித்த பிரசன்னத்திற்கு அடையாளம்‌. 
கர்த்தருடைய மகிமை சீனாய்‌ மலையின்மேல்‌ 
தங்கியிருக்கிறது. மேகம்‌ ஆறுநாள்‌ அதை 
மூடியிருக்கிறது. மோசே அந்த பரிசுத்த 
பர்வதத்தில்‌, யோசுவாவோடேகூட, 
ஆறுநாட்களாக தங்கியிருக்கிறார்‌ என்று 
வேதபண்டிதர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. 
கர்த்தர்‌ ஏழாம்‌ நாளில்‌, மோசேயை, 
மேகத்தின்‌ நடுவிலிருந்து கூப்பிடுகிறார்‌. 
ட ஏழாம்‌ நாள்‌ என்பது கர்த்தருடைய 
ஓய்வுநாளாயிருக்கலாம்‌. 
த வேதபண்டிதர்கள்‌ விளக்கம்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 
ஏழாம்நாள்‌ பிரமாணம்‌ 
பெந்தெகொஸ்தே நாளில்‌ கொடுக்கப்பட்டது. 
இது இஸ்ரவேலர்கள்‌ எகிப்து தேசத்தை 
விட்டுப்‌ புறப்பட்ட ஐம்பதாவது நாளாகும்‌. 
த நாள்‌ ஏழாவது ஓய்வுநாளுக்குப்‌ 
பின்பு வரும்‌ முதலாவது நாளாகும்‌ 
(லேவி 23:15-22). 





i FTE 
ETT 


எரேமியா ஜனங்களுக்கு முன்பாக 
பயப்படக்கூடாது. அவர்களுடைய முகத்திற்கு 
அஞ்சக்கூடாது "நான்‌ உன்னை 
அவர்களுக்கு முன்பாகக்‌ 
கலங்கப்பண்ணாதடிிக்கு, நீ அவர்கள்‌ 
முகத்துக்கு அஞ்சாதிரு” (எரே 1:17) என்று 
கர்த்தர்‌ எரேமியாவுக்குச்‌ சொல்லுகிறார்‌. 
கர்த்தர்‌ எரேமியாவிடம்‌ ஏற்கெனவே. 
“நீ அவர்களுக்குப்‌ பயப்படவேண்டாம்‌; 
உன்னைக்‌ காக்கும்படிக்கு நான்‌ உன்னுடனே 
இருக்கிறேன்‌” (எரே 1:8) என்று சொன்னார்‌. 
எரேமியா இரண்டு காரியங்களில்‌ 
கர்த்தருக்கு உண்மையுள்ளவராக ஊழியம்‌ 
செய்யவேண்டும்‌. அவையாவன : 1, கர்த்தர்‌ 
தனக்கு கட்டளையிடுகிறவைகளையெல்லாம்‌. 
அவர்களுக்கு சொல்லவேண்டும்‌. 2. கர்த்தர்‌ 
தனக்கு, ர வதன்‌ ஏதோ ஒரு 
மூலையில்‌ தன்னுடைய 
சிநேகிதர்களில்‌ க “கருக்கு மாத்திரம்‌ 
என்று சொல்லக்கூடாது. 
தனக்கு 
எரேமியா மூடி 
மனுஷருடைய 


கர்த்தர்‌ 
குட்டளையிடுகிறவைகளை 
மறைத்துவிடக்கூடாது. 
முகத்திற்கு அஞ்சி, வாயைத்‌ திறக்காமல்‌ 
மூடிக்கொள்ளக்கூடாது. கர்த்தர்‌ சொன்ன 
வார்த்தைகளை அப்படியே சொல்லிவிட்டால்‌, 
அவர்களுடைய மனது வேதனைப்படுமே 
என்று யோசிக்கக்கூடாது. கர்த்தருடைய 
ஊழியக்காரர்கள்‌ தேவனுடைய 
லோசனைகளை முழுவதுமாய்‌ 
அறிவிக்கவேண்டும்‌. சத்தியத்தை மூடி 
மறைக்கக்கூடாது. 

கர்த்தர்‌ எரேமியாவை 
ஜாதிகளின்மேலும்‌ ராஜ்யங்களின்மேலும்‌ 
ஏற்படுத்தியிருக்கிறார்‌. யூதாவின்‌ 
ராஜாக்களுக்கு விரோதமாக கர்த்தருடைய 
செய்தியை சொல்லவேண்டும்‌ என்றாலும்‌, 
எரேமியா ராஜாக்களுக்கு 


'சொல்லிவிடவேண்டும்‌. 
ராஜாக்களிடத்தில்‌ 
அவர்களிடத்திலிருந்து ஆதரவை எதிர்பார்க்க 
அவர்களிடத்தில்‌ துன்மார்க்கமே 
எரேமியா 
ராஜாக்களைப்‌ பார்த்து 
பயந்துவிடக்கூடாது. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ எரேமியாவைப்‌ பார்த்து 
இதோ, தேசமனைத்துக்கும்‌, யூதாவின்‌ 
ராஜாக்களுக்கும்‌, அதின்‌ பிரபுக்களுக்கும்‌, 
அதின்‌ ஆசாரியர்களுக்கும்‌, தேசத்தின்‌ 
ஜனங்களுக்கும்‌ எதிராக நான்‌ உன்னை 
இன்றையதினம்‌ அரணிப்பான பட்டணமும்‌, 
இருப்புத்தூணும்‌, வெண்கல அலங்கமும்‌ 

எரே 118) என்று 


எரேமியா ராஜாக்களுக்கும்‌, அதின்‌ 
பிரபுக்களுக்கும்‌ கர்த்தருடைய வார்த்தையை 
பயப்படாமல்‌ சொல்லவேண்டும்‌. ஆசாரியர்கள்‌ 
தப்பு செய்தா; அவர்களுக்கு 
விரோதமாகவும்‌ கர்த்தருடைய வார்த்தையை 
எச்சரிப்பாகச்‌ சொல்லவேண்டும்‌. எரேமியா 
தீர்க்கதரிசியாகமிருந்தாலும்‌, அவரும்‌ ஒரு 
ஆசாரியர்‌, சாரிய ஊழியம்‌ 
செய்கிறவர்கள்‌, பயபக்தியோடு, கர்த்தருக்கு 
ஊழியம்‌ செய்யவேண்டும்‌. தங்களுடைய 
ஆசாரிய ஊழியத்தின்‌ கண்ணியத்தைக்‌ 
காத்துக்கொள்ள வேண்டும்‌. 


எரேமியா யூதாதேசத்தின்‌ 
ஜனங்களுக்கு விரோதமாகவும்‌. கர்த்தருடைய 
செய்தியை அறிவிக்கவேண்டும்‌. 
யூதாதேசத்தை சேர்ந்தவர்‌. 
தேசத்தின்‌ ஜனங்கள்‌ தன்னுடைய தேசத்தார்‌ 
என்று நினைத்து, அவர்களுக்கு 
கர்த்தருடைய எச்சரிப்பின்‌ வார்த்தையை 
சொல்லாமல்‌ இருந்துவிடக்கூடாது. அவர்கள்‌ 
யூதாதேசத்தாராயிருந்தாலும்‌, கர்த்தருக்கு 
விரோதமாகப்‌ பாவம்‌ செய்கிறவர்கள்‌. 
அவர்கள்‌ கர்த்தருடைய பார்வையில்‌ 
பாவிகளாகவும்‌, துன்மார்க்கராகவும்‌ 
இருக்கிறார்கள்‌. யூதாதேசத்தார்‌ 
கர்த்தருடைய நியாயத்தீர்ப்புக்கு 
நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள்‌. 
கர்த்தர்‌ எரேமியாவை அரணிப்பான 
பட்டணமும்‌, இருப்புத்தூணும்‌, வெண்கல. 
அலங்கமும்‌ ஆக்கியிருக்கிறார்‌. ஆனாலும்‌ 
எரேமியா கர்த்தருடைய செய்தியை 
ஜனங்களுக்கு சொல்ல தயங்குகிறார்‌. தான்‌ 
சொல்லுகிற செய்தி 'பொய்யாகிவிட்டால்‌ 
என்ன செய்வது என்று யோசிக்கிறார்‌. 
கர்த்தரோ எரேமியாவைப்‌ பார்த்து “நான்‌ 
உன்னை அவர்களுக்கு முன்பாகக்‌ 
கலங்கப்பண்ணாதடடிக்கு, நீ அவர்கள்‌ 
முகத்துக்கு அஞ்சாதிரு" (எரே 1:17) என்று. 
சொல்லுகிறார்‌. 





i THE 
WEFT 


எரேமியாவிடம்‌ கர்த்தருக்குப்‌ பயப்படும்‌ 
பயம்‌ இருக்கவேண்டும்‌. கர்த்தருக்குப்‌ 
பயப்படுகிறவர்கள்‌ மனுஷருக்குப்‌ 
பயப்படமாட்டார்கள்‌. மனுஷருக்கு 
பயப்படாமலிருக்க வேண்டுமென்றால்‌, 
கர்த்தருக்குப்‌ பயப்புவதே மாற்று மருந்து. 
இந்த உலகத்திலுள்ள எல்லா மனுஷரும்‌ 
நமக்கு சத்துருவாக வந்தாலும்‌ பரவாயில்லை. 
என்று நினைத்து, கர்த்தருக்கு. 
கீழ்ப்டியவேண்டும்‌. நாம்‌ ஒருபோதும்‌ 
கர்த்தருக்கு சத்துருவாக மாறிவிடக்கூடாது. 
கர்த்தரும்‌ நமக்கு 
சத்துருவாகமிருக்கக்கூடாது. 


கர்த்தர்‌ எரேமியாவை 
பலப்படுத்துகிறார்‌. எரேமியாவைக்‌ காக்கும்படி 
கர்த்தர்‌ அவரோடு கூடமிருக்கிறார்‌. மேலும்‌ 
எரேமியாவிடம்‌, "உன்னை 
அரணிப்பான பட்டணமும்‌, 
இருப்புத்தூணும்‌, வெண்கல அலங்கமும்‌ 
ஆக்கினேன்‌" எரே 118) என்று 
சொல்லுகிறார்‌. எரேமியா கர்த்தருக்கு 
உண்மையுள்‌எவராயிருக்க வேண்டும்‌. 
எரேமியா சிறுபிள்ளையாயிருந்தாலும்‌, அவர்‌ 
கர்த்தருடைய வல்லமையினால்‌ 
நிரப்பபபட்டிருக்கிறார்‌. கர்த்தரால்‌ 
அழைக்கப்பட்டிருக்கிறார்‌. கர்த்தரால்‌ 
அனுப்பப்பட்டும்‌ இருக்கிறார்‌ 


எருசலேம்‌ நகரத்திற்கு அலங்கம்‌ 
இருக்கிறது. ஆனால்‌ அது பாதுகாப்பான 
அலங்கமல்ல. எருசலேம்‌ அரணிப்பான 
பட்டணமுமல்ல. கர்த்தரோ எரேமியாவைப்‌ 
பலப்படுத்துகிறார்‌. பாதுகாக்கிறார்‌. அவரை 
அரணிப்பான பட்டணமாக்கியிருக்கிறார்‌. 
சத்துருக்கள்‌ யாரும்‌ எரேமியாவை நெருங்க 
அவர்கள்‌ எரேமியாவுக்கு. 

வந்தாலும்‌, அவர்களால்‌ 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அவர்கள்‌ எரேமியாவுக்கு விரோதமாக 
யுத்தம்பண்ணுவார்கள்‌. ஆனாலும்‌ அவர்கள்‌ 
எரேமியாவை. மேற்கொள்ளமாட்டார்கள்‌ 
(எரே 149). எப்பக்கத்திலும்‌ நெருக்கம்‌ 
வந்தாலும்‌ எரேமியா ஒடுங்கிப்போகமாட்டார்‌. 
ராஜாக்களும்‌ பிரபுக்களும்‌, எரேமியாவுக்கு 
விரோதமாய்‌, தங்களுடைய 
முழுவல்லமையோடு, வருவார்கள்‌. 
ஆசாரியர்கள்‌ எரேமியாவுக்கு விரோதமாய்‌ 
உரத்த குரலிலே பேசுவார்கள்‌. தேவாலயத்தின்‌ 
சட்டதிட்டங்களை தங்களுக்கு சாதகமாகப்‌ 
பண்படுத்தி, எரேமியாலின்‌ “மீது குற்றம்‌ 
சொல்லுவார்கள்‌. 

நம்வம 
எய்வார்கள்‌. 
தூஷண 


பரியாசமான 
பேசுவார்கள்‌. 


தேசத்தின்‌ 

எரேமியாவின்மீது அம்புகளை 
அவருக்கு விரோதமாகத்‌ 
வார்த்தைகளையும்‌, 
வார்த்தைகளையும்‌ 
எரேமியாவோ அவர்களைப்‌ பார்த்து 
பயப்படக்கூடாது. எல்லா சூழ்நிலைகளிலும்‌ 
அவர்‌ கர்த்தரையே பற்றிக்கொள்ளவேண்டும்‌. 
"உன்னை. இரட்சிக்கும்படிக்கு நான்‌ 
உன்னுடனே இருக்கிறேன்‌" என்று கர்த்தர்‌ 
எரேமியாவுக்குச்‌ சொல்லுகிறார்‌. 


"அவர்கள்‌ எரேமியாவுக்கு விரோதமாய்‌ 
வந்தால்‌, அவர்கள்‌ 
விரோதமாய்‌ 
சத்துருக்களால்‌ 
யுத்தம்பண்ணி ஜெயிக்க 
முடியாது. அவர்களால்‌ கர்த்தரை 
மேற்கொள்ள முடியாது. கர்த்தர்‌ 
எரேமியாவைப்‌ பாதுகாக்கும்படி, அவரோடு 
கூடமிருப்பதினால்‌, அவர்களால்‌ 
எரேமியாவையும்‌ மேற்கொள்ள முடியாது. 
கர்த்தருடைய பலத்த கரத்திற்குள்‌ இருப்பதே 
நமக்கு மெய்யான பாதுகாப்பு 


கர்த்தரோடு 





i FTE 
TT 


தீர்க்கதரிசியின்‌ முதலாவது. 
செய்தியாகும்‌. கர்த்தர்‌ 

தம்முடைய ஊழியத்திற்கு அழைத்து, அவரை 
பிரதிஷ்டைபண்ணுகிறார்‌ 

எரேமியாவை தம்முடைய 

அழைத்தபோது, "நான்‌ பேச அறியேன்‌, சிறு 
பிள்ளையாயிருக்கிறேன்‌” (எரே 1:6) என்று 
எரேமியா சொன்னார்‌. கர்த்தரோ தமது, 
கரத்தை நீட்டி எரேமியாவின்‌ வாயைத்‌ 
தொட்டார்‌. தம்முடைய வார்த்தைகளை 
எரேமியாவின்‌ வாயிலே வைத்தார்‌ (எரே 1:9). 


ஆசையினால்‌ எரேமியா இனிமேல்‌, 

"நான்‌ பேச அறியேன்‌” என்று சொல்ல 

கர்த்தர்‌ தம்முடைய 

நம்முடைய வாயிலே. 

நம்மால்‌ நன்றாகப்‌ 

நம்மைப்போல தெளிவாகவும்‌, 

ஞானமாகவும்‌ உலகப்பிரகாரமான 

ஜனங்களால்கூட பேசமுடியாது. அவர்கள்‌ 

சாதுரிய வார்த்தைகளைப்‌ 

பயன்படுத்தினாலும்‌, கர்த்தருடைய 

ஊழியக்காரர்களே மனுஷருடைய 

ஆத்துமாக்களுக்கு பிரயோஜனமுள்ள 
வார்த்தைகளைப்‌ பேசுகிறவர்கள்‌. 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ கர்த்தருக்கு: 
விரோதமாக கலகம்பண்ணி பாவம்‌ 
செய்கிறார்கள்‌. கர்த்தருடைய 
பிரமாணங்களை மீறுகிறார்கள்‌. எரேமியா 
தீர்க்கதரிசி ஜனங்களுடைய 
மீறுதல்களையும்‌, பாவங்களையும்‌ 
அவர்களுக்கு உணர்த்தும்‌ வண்ணமாய்‌. 
பிரசங்கம்பண்ணுகிறார்‌. அவர்களைக்‌ 
கடிந்துகொள்கிறார்‌ எரேமியாவின்‌ 
கடிந்துகொள்ளும்‌ வார்த்தைகளைக்‌ கேட்டு, 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ மனந்திரும்பவேண்டும்‌. 
இஸ்ரவேல்‌ 
விக்கிரகாராதனையே 
நிரம்பியிருக்கிறது. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


செய்த 
புத்திரர்கள்‌ 


கர்த்தர்‌ தங்களுக்கு 
நன்மைகளை இஸ்ரவேல்‌ 
மறந்துவிடுகிறார்கள்‌. கர்த்தருக்கு 
நன்றியில்லாதவர்களாக ஜீலிக்கிறார்கள்‌ 
(எரே 2-8). இதுவரையிலும்‌ எந்த 
தேசத்திலும்‌, ஜனங்கள்‌ தங்கள்‌ தேவர்களை 
மாற்றியதில்லை. ஆனால்‌ இஸ்ரவேல்‌. 
ஜனங்களோ வீணானவைகளுக்காக, தங்கள்‌ 
மகிமையை மாற்றியிருக்கிறார்கள்‌. 
(எரே 25-13), யூதாதேசத்தார்‌ தங்களுக்கு 
தாங்களே அழிவை வரவழைத்துக்‌ 
கொள்கிறார்கள்‌ (எரே 2:14-19). 


கர்த்தர்‌ தங்களோடு செய்து கொண்ட 
உடன்படிக்கைகளை யூதர்கள்‌ 
முறித்துப்போடுகிறார்கள்‌. அவர்களுடைய 
ஆலிக்குரிய ஆரம்பம்‌ நன்றாயிருந்தது. 
ஆனால்‌ காலம்‌ செல்ல செல்ல அவர்கள்‌ 
கர்த்தரை விட்டு விலகிப்போய்விடுகிறார்கள்‌ 
(எரே 2:20.21). இஸ்ரவேல்‌ ஜனத்தாரிடத்தில்‌ 
துன்மார்க்கம்‌ மிகவும்‌ அதிகரித்திருக்கிறது. 
கர்த்தர்‌ அவர்களோடு வழக்காடும்‌ அளவுக்கு 
அவர்கள்‌ பாவம்‌ செய்கிறார்கள்‌ 
(எரே 2:22,23,35) 


துணிகரமாய்ப்‌ பாவம்‌ 
செய்கிறார்கள்‌. பாவத்தைவிட்டு விலகி 
வராமல்‌. தங்கள்‌ பாவத்தில்‌ 


நலைத்தரக்கக்கள்‌ (ரே 22325200) 
இஸ்ரவேல்‌. 


வம்சத்தாரின்‌ 
விக்கிரகாராதனையின்‌ நிமித்தமாய்‌ 
அவர்களுக்கு வெட்கமும்‌, அவமானமும்‌ 
உண்டாகும்‌. அவர்களுடைய விக்கிரகங்கள்‌ 
அவர்களுக்கு உதவிசெய்யாது 
(எரே 2:26-29,37). 


யூதர்கள்‌ 


இஸ்ரவேல்‌ ஜனத்தாருடைய 

அடித்தார்‌. ஆனாலும்‌ 

சிட்சை விருதாவாயிற்று. 

அவர்கள்‌ மனந்திரும்பவில்லை (எரே 2:30). 

யூதர்கள்‌ கர்த்தர்மீது குற்றம்‌ 

சொல்லுகிறார்கள்‌. கர்த்தரிடத்தில்‌ வர 

மறுக்கிறார்கள்‌ (எரே 2:31,32). 

விக்கிரகாராதனைக்காரர்கள்‌ குற்றமில்லாத 

ஏழை ஆத்துமாக்களின்‌ இரத்தங்களை 
சிந்துகிறார்கள்‌ (எரே 2:34). 





ழ்‌ நயனா 
யாய 


கர்த்தருக்கு துரோகம்‌ 
பண்ணுகிறார்கள்‌ எரே 21-8 


எரே ௮. கர்த்தருடைய வார்த்தை 
எனக்கு உண்டாகி, அவர்‌: 


எரே 22, தீ போய்‌, எருசலேமின்‌ 
செவிகள்‌ கேட்கும்படிக்‌ கூப்பிட்டுச்‌. 
சொல்லவேண்டியது என்னவென்றால்‌: 
விதைக்கப்படாத தேசமாகிய 
வனாந்தரத்திலே தீ என்னைப்‌ 
பின்பற்றிவத்த உன்‌  இனவயதின்‌ 
பக்தியையும்‌, தீ வாழ்க்கைப்பட்டபோது. 
உனக்கிருத்த நேசத்தையும்‌ 
இினைத்திருக்கிறேன்‌ என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 


எரே 2:8, இஸ்ரவேல்‌ கர்த்தருக்குப்‌ 
பரிசுத்தமும்‌, அவருடைய விளைவின்‌ 
முதற்பலனுமாயிருந்‌ தது; அதைப்‌ 
யட்சித்த யாவரும்‌ 
குற்றவானிகளானார்கள்‌; பொல்லாப்பு 
அவர்கள்மேல்‌ வந்ததென்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 


எரே 24. யாக்கோபின்‌ குடும்பத்தாரே, 
இஸ்ரவேல்‌ குடும்பத்தின்‌ வம்சங்களே, 
நீங்கள்‌ எல்லாரும்‌ கர்த்தருடைய 
வார்த்தையைக்‌ கேளுங்கள்‌. 


எரே 295. கர்த்தர்‌ சொல்லுகிறது 
என்னவென்றால்‌: எங்களை எகிப்து 
தேசத்திலிருந்து வரப்பண்ணினவரும்‌, 
அவாந்தரவெனியும்‌, பன்னங்களுமுன்ன 
தேசமும்‌, ்‌ 

இருளூமுன்ன 

கடவாமலும்‌ 

குடியிராமலும்‌ இருக்கிற தேசமுமான 
வனாந்தரத்தில்‌ எங்களை 
நடத்தினவருமாகிய கர்த்தர்‌ 
எங்கேயென்று. உங்கள்‌. பிதாக்கள்‌. 
கேளாமல்‌, 


எரே 28. என்னைவிட்டுத்‌ தாரப்பட்டு, 
மாயையைப்‌ பின்பற்றி, வீணராய்ப்‌ 
போகிறதற்கு என்னிடத்தில்‌ என்ன 
அநியாயத்தைக்‌ கண்டார்கள்‌? 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எரே ௮7. செழிப்பான தேசத்தின்‌ 
கனியையும்‌ நன்மையையும்‌ 
சாப்பிடும்படிக்கு நான்‌ உங்களை 
அவ்விடத்துக்கு அழைத்துக்கொண்டு. 
வந்தேன்‌; ஆனாலும்‌ நீங்கள்‌ அதற்குள்‌. 
பிரவேசித்தபோது, என்‌ தேசத்தைத்‌ 
தீட்டுப்படுத்தி, என்‌ சுதந்தரத்தை 
அருவருப்பாக்கிணீர்கன்‌. 

எரே ௨8, எங்கேயென்று 


கர்த்தர்‌ 
ஆசாரியர்கள்‌ சொல்லாமலும்‌, 
வேதத்தைப்‌ போதிக்கிறவர்கள்‌ என்னை 
அறியாமலுமிருந்து, மேய்ப்பர்கள்‌. 
எனக்குத்‌ துரோகம்‌ பண்ணினார்கள்‌; 
தீர்க்கதரிசிகள்‌ பாகாலைக்கொண்டு, 
தீர்க்கதரிசனஞ்‌ சொல்லி, 


விணானவைகளைப்‌ பின்பற்றினார்கள்‌. 


கர்த்தர்‌ எரேமியாவை எருசலேமிலுள்ள 
ஜனங்களிடத்திற்கு அனுப்புகிறார்‌. கர்த்தர்‌ 
தனக்கு கொடுக்கிற வார்த்தைகளை 
எரேமியா எருசலேமிலே அறிவிக்கவேண்டும்‌. 
நீ போய்‌, எருசலேமின்‌ செவிகள்‌ 
கேட்கும்படிக்‌ கூப்பிட்டுச்‌ சொல்லவேண்டியது. 
என்னவென்றால்‌" (எரே 2:2) என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. கர்த்தருடைய 
ஊழியக்காரர்கள்‌ தங்களைத்‌ தாங்களே 
ஆராய்ந்து பார்க்கவேண்டும்‌. நாங்கள்‌ 
சொன்ன செய்தியும்‌, கர்த்தர்‌ தங்களுக்கு 
கொடுத்த செய்தியும்‌ மாறாமல்‌ 
ஒந்திருக்கிறதா என்பதை  உறுதிபண்ணிக்‌ 
கொள்ளவேண்டும்‌. 


கர்த்தருடைய ஊழியக்காரர்கள்‌, 
“கர்த்தர்‌ என்னை அனுப்பினார்‌" என்றும்‌ 
சொல்லவேண்டும்‌. அதோடு, “கர்த்தர்‌ 
இந்தச்‌ செய்தியை சொல்லுவதற்காக 
என்னை அனுப்பினார்‌' என்றும்‌. 
சொல்லவேண்டும்‌. எரேமியா தீர்க்கதரிசி 
ஆனதோத்திலிருந்து எருசலேமுக்குப்‌. 
போகவேண்டும்‌. ஆனதோத்‌ விவசாய 
நிலம்‌ நிரம்பிய அமைதியான வாசஸ்தலம்‌. 
பட்டணத்தின்‌ ஆரவாரங்களும்‌, 
சந்தடியுமில்லாமல்‌ ஆனதோத்திலே 
அமைதியாய்‌ ஜீவிக்கலாம்‌. ஆன தோத்தில்‌ 
ஏராளமான ஆசாரியர்கள்‌ இருக்கிறார்கள்‌. 
அவர்களோடு சேர்ந்து கர்த்தருடைய 
வேதத்தையும்‌, பிரமாணத்தையும்‌ தியானம்‌ 
பண்ணலாம்‌. 





i FTE 
TT 


கர்த்தரோ எரேமியாவை எருசலேமுக்கு 
போகுமாறு சொல்லுகிறார்‌. எருசலேம்‌ 
ஜனங்கள்‌ மிகுந்த பட்டணம்‌. அங்கு 
சந்தடியும்‌ ஆரவாரமும்‌ அதிகமாயிருக்கும்‌. 
ஏராளமான ஜனங்கள்‌ ட்‌ வருவோராயும்‌, 
போவோராயும்‌ இருப்பார்கு எரேமியா 
எருசலேமுக்குப்போய்‌, அங்குள்ள 
ஜனங்களின்‌ செவிகள்‌ கேட்கும்படியாக, 
கர்த்தர்‌ தனக்கு கொடுத்த வார்த்தைகளை, 
ஜனங்களை கூப்பிட்டு சொல்லவேண்டும்‌. 
சத்தமிட்டு சொல்லவேண்டும்‌. அப்போதுதான்‌ 
எல்லா செவிகளுக்கும்‌ தெளிவாகக்‌ கேட்கும்‌. 

எரேமியா தூரத்திலிருந்து பேசக்கூடாது. 
ஜனங்களுக்கு அருகாமையில்‌ போய்‌, 
அவர்களுடைய செவிகள்‌ கேட்கும்படியாய்க்‌ 
கூப்பிட்டுச்‌ சொல்லவேண்டும்‌. இவர்கள்‌ 
இதுவரையிலும்‌ கர்த்தருடைய செய்தியைக்‌ 
கேட்காதபடிக்கு தங்கள்‌ செவிகளை 
அடைத்துக்கொண்டவர்கள்‌. அவர்கள்‌ 
தங்கள்‌ செவிகளைத்‌ திறக்கும்‌ வண்ணமாய்‌, 
அவர்களுக்கு சத்தமிட்டு 
பிரசங்கம்பண்ணவேண்டும்‌. 

கர்த்தர்‌ எரேமியாவை ௭ ப்‌ 
போசச்சொல்லுகிறார தத்‌ னை 
வேண்டிய செய்தியையும்‌... கொடுக்கிறார்‌ 
எருசலேமிலுள்ள ஜனங்கள்‌ பூர்வகாலத்தில்‌ 
கர்த்தரிடத்தில்‌ பயபத்தியாயிருந்தார்கள்‌. 
கர்த்தருடைய வசனத்திற்கு செவிகொடுத்து. 
அவருடைய  பிரமாணத்திற்கு கீழ்ப்படிந்து 
ஜீவித்தார்கள்‌. கர்த்தர்‌ அவர்களுக்கு 
ஏராளமான நன்மைகளை செய்திருக்கிறார்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனங்களோ கர்த்தர்‌ து 
செய்த நன்மைகளை 
மறந்துவிட்டார்கள்‌. கர்த்தரை விட்டு விட்டு 
விக்கிரகங்களுக்கு தூபங்காட்டுகிறார்கள்‌. 
கர்த்தருக்கு விரோதமாகக்‌ கலகம்பண்ணி 
துணிகரமாய்ப்‌ பாவம்‌ செய்கிறார்கள்‌. 


சர்ர்‌ இஸ்ரேல்‌ ந்தாகுக்கு இதற்கு 


முன்பு செய்த நன்‌ 
இப்போது நினைவுகூருகிறார்‌. 
எண்ணிகையிலிருந்த ஜனங்களை கர்த்தர்‌ 
ஒரு தேசமாக ஆசீர்வதித்தார்‌. அவர்களை 
இஸ்ரவேல்‌ தேசமாய்‌ உருவாக்கினார்‌. 
'விதைக்கப்படாத தேசமாகிய வனாந்தரத்திலே 
நீ என்னைப்‌ பின்பற்றிவந்த உன்‌ இளவயதின்‌ 
பக்தியையும்‌, நீ வாழ்க்கைப்பட்டபோது 
உனக்கிருந்த 

நினைத்திருக்கிறேன்‌ 

சொல்லுகிறார்‌" (எரே 2:2). 


ட்‌, 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ ஜனத்தாருக்கு 
செய்த நன்மைகளை நினைவுகூருவதுபோல, 
இஸ்ரவேல்‌ ஜனத்தாரும்‌ கர்த்தர்‌ தங்களுக்கு 
செய்த நன்மைகளை நினைவுகூரவேண்டும்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய பிள்ளைகளுக்கு தாம்‌ 
செய்த நன்மைகளை, அவர்களுடைய 
நன்மைக்காகவே நினைவுகூருகிறார்‌. 
அவர்கள்‌ தம்மைப்‌ பின்பற்றி வந்த 
தங்களுடைய இளவயதின்‌ பக்தியை கர்த்தர்‌ 
இன்னும்‌ மறக்கவில்லை. அவர்கள்‌ 
தம்மோடு வாழ்க்கப்பட்டபோது, அவர்களுக்கு 
தம்மீது இருந்த நேசத்தையும்‌ கர்த்தர்‌ 
மறக்காமல்‌ நினைவில்‌ வைத்திருக்கிறார்‌. 


ரவேல்‌ னத்தார்‌ ரம்ப 

கத்தல்‌! ஜனத்தார்‌ விறல்‌ 
பயபக்தியாயிருந்தார்கள்‌. கர்த்தர்மீது, 
அன்பாயும்‌, நேசமாயும்‌ இருந்தார்கள்‌. 
தங்களுடைய பூர்வகாலத்து 
நினைத்து இஸ்ரவேல்‌ 
பெருமைப்படக்கூடாது. ஆனாலும்‌ 
அவர்களுடைய பூர்வகாலத்து பக்தியை 
நேசத்தையும்‌ மறவாமல்‌ நினைவுகூருகிறார்‌. 
அவர்கள்‌ கர்த்தரிடத்தில்‌ அதிக 
பக்தியாகவோ, அதிக நேசமாகவோ இல்லை. 
அவர்களுடைய பத்தியும்‌ நேசமும்‌ 
குறைவுள்ளதாயிருந்தது. ஆனாலும்‌ கர்த்தர்‌ 
தம்முடைய பயினால்‌, அவர்களுடைய 
பக்தியையும்‌ நேசத்தையும்‌ மறந்துவிடாமல்‌: 
நினைவுகூருகிறார்‌. 

இஸ்ரவேல்‌ 
சேத்திலே 
அவர்கள்‌ 
தாசனாகிய 


ஜனத்தார்‌ எகிப்து 
அடிமைகளாகமிருந்தபோது 
கர்த்தரையும்‌, கர்த்தருடைய 
மோசேயையும்‌ நம்பினார்கள்‌. 
கர்த்தர்‌ செங்கடலிலே தம்முடைய 
பிள்ளைகளுக்கு பெரிய அற்புதத்தை 
செய்தார்‌. அவர்கள்‌ செங்கடலை நடந்து 
கடந்தபின்பு, கர்த்தரைத்‌ துதித்து டம்‌ 
கீதத்தைப்‌ பாடினார்கள்‌. இஸ்ரவேல்‌ 
ஜனங்கள்‌ சீனாய்‌ மலையின்‌ அடிவாரத்தில்‌ 
கர்த்தரோடு உடன்படிக்கை 
பண்ணிக்கொண்டார்கள்‌. கர்த்தர்‌ தங்களை 
செய்ய சொல்லுவதையெல்லாம்‌ தாங்கள்‌ 
செய்வதாகவும்‌, கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து 
ஜீவிப்பதாகவும்‌ இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 
கர்த்தரிடத்தில்‌  வாக்குப்பண்ணினார்கள்‌. 
அவர்களுடைய  இளவயதின்‌ பக்தி அந்த 
அளவுக்கு அதிகமாயிருந்தது. அவர்கள்‌ 
கர்த்தரோடு க்கப்பட்டபோது 
அவர்களிடத்திலிருந்த நேசமும்‌ மிகவும்‌ 
அதிகமாயிருந்தது. 





f= FTN 
TT 


ல்‌ ஜனங்கள்‌ கர்த்தரோடு 

ஜீவித்தார்கள்‌. “அவர்கள்‌ 
மெய்யாகவே என்னுடைய ஜனங்கள்‌" என்று 
கர்த்தர்‌ சொன்னார்‌. அவர்கள்‌ தமக்கு 
உண்மையுள்ளவர்களாகயிருப்பார்கள்‌ என்றும்‌, 
தம்மிடத்தில்‌ பொய்‌ சொல்லமாட்டார்கள்‌ 

ன்‌ ர்‌ அவர்கள்மீது நம்பிக்கை 


நெருக்கமாய்‌. 


இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ வனாந்தரத்திலே 
கர்த்தரைப்‌ பின்பற்றி வந்தார்கள்‌. அக்காலம்‌ 
இஸ்ரவேல்‌ தேசத்திற்கு இளவயதின்‌ 
காலமாயிருந்தது. கர்த்தர்‌ அவர்களுடைய 
இளவயதின்‌ பக்தியை நினைவுகூருகிறார்‌. 
அவர்களுடைய இளவயதில்‌, 
அவர்களிடத்தில்‌ இரண்டு காரியங்கள்‌ 
பிரதானமாயிருந்தது. அவையாவன : 1 
அவர்கள்‌ வனாந்தரத்தில்‌ பிரயாணம்‌: 
பண்ணியபோது, கர்த்தருடைய 
பிரசன்னத்திற்கு அடையாளமான அக்கினி 
ஸ்தம்பத்தையும்‌ மேகஸ்தம்பத்தையும்‌ 
பின்பற்றி நடந்தார்கள்‌. 2. தங்கள்‌ 
மத்தியிலே கர்த்தருடைய பிரசன்னம்‌ 
தங்கியிருப்பதற்காக ஒரு  ஆசரிப்புக்‌ 
கூடாரத்தைக்‌ நிறுவினார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ வனாந்தரத்திலே 
நாற்பது வருஷங்கள்‌ சுற்றி அலைந்தார்கள்‌. 
கர்த்தர்‌ அவர்களோடு கூடவே இருந்தார்‌ 
தங்களுடைய தேவைகளை கர்த்தர்‌ 
குறைவில்லாமல்‌ சந்திப்பார்‌ என்று 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ நம்பினார்கள்‌. 
அவர்கள்‌ பிரயாணம்‌ செய்தது வனாந்தர 
தேசம்‌. அது விதைக்குப்படாத தேசம்‌. 
ஆனாலும்‌ கர்த்தர்‌ தங்களுக்கு ப்ப 
போஜனத்தைக்‌ கொடுத்து 

ஆதரிப்பார்‌ என்று இஸ்ரவேல்‌ னன்‌ 
நம்பினார்கள்‌. அவர்களுடைய நம்பிக்கை: 
வீணாய்ப்போகவில்லை. கர்த்தர்‌ அவர்களை 
நாற்பது வருஷகாலமாய்‌ வனாந்தரத்திலே. 
திருப்தியாய்ப்‌ போஷித்தார்‌. 


நம்முடைய 
இயேசுகிறிஸ்துவம்‌, 
விசுவாசத்தை நினைவகூருகிறார்‌. “மேலும்‌ 
எனக்கு நேரிட்ட சோதனைகளில்‌. 
என்னோடேகூட நிலைத்திருந்தவர்கள்‌ 
ங்‌ 22:28) என்று 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


வனாந்தரத்தில்‌ 
தங்கள்‌ 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
பிரயாணம்‌ பண்‌ 
மத்தியிலே 
ஆசரிப்புக்கூடாரத்தை 
அப்போது இஸ்ரவேல்‌ 
பரிசுத்தமாயிருந்தது. அவர்கள்‌ ஆவியிலே. 
ஆரம்பம்‌ பண்ணினார்கள்‌. கர்த்தர்‌ 
அவர்களுடைய பக்தியை அவர்களுக்கு 
நினைவுபடுத்துகிறார்‌. ஆவியில்‌ ஆரம்பம்‌ 
பண்ணின தம்முடைய பிள்ளைகள்‌, 
மாம்சத்தில்‌ முடிந்துபோய்விடக்கூடாது என்று 
கர்த்தர்‌ அவர்கள்மீது 
கரிசனையோடிருக்கிறார்‌. 

கர்த்தர்‌ தம்முடைய ஜனமாகிய 
இஸ்ரவேல்‌: மீது மெய்யாகவே 
அன்பாயிருக்கிறார்‌. கர்த்தர்‌ பல சமயங்களில்‌ 
அவர்கள்மீது தாம்‌ வைத்திருக்கிற அன்பை 
வெளிப்படுத்தியிருக்கிறார்‌. இஸ்ரவேல்‌ 
இளைஞனாயிருந்தபோது நான்‌ அவனை 
நேசித்தேன்‌: எகிப்திலிருந்து என்னுடைய 
குமாரனை வரவழைத்தேன்‌" (ஓசி 11:1. 


தம்முடைய நினைவிலிருந்து, 
ஒருபோதும்‌ 
அவர்களை 
தம்முடைய இருதயத்திற்கு அருகாமையிலேயே 
வைத்திருக்கிறார்‌. இஸ்ரவேல்‌ கர்த்தருடைய 
விளைவின்‌ முதற்பகளாயிருந்தது இந்த 


கர்த்தர்‌ 


ஆசரிப்புக்கூடாரத்திலே. 
தொழுதுகொண்டார்கள்‌. 
கர்த்தருடைய 
முதற்பலனாயிருந்தாலும்‌, 
மத்தியில்தான்‌ முழுமையான 
உண்டாயிற்று. 

கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ ஜனத்தாரோடு, 
உடன்படிக்கை பண்ணிக்கொண்டார்‌. 
அவர்கள்‌ கர்த்தரோடு வாழ்க்கைப்பட்டார்கள்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய வார்த்தையிலும்‌, 
உடன்படிக்கையிலும்‌ உண்மையுள்ளவர்‌. 
அவர்களுக்கு  சத்துருக்களாயிருந்தவர்கள்‌, 
கர்த்தருக்கும்‌. சத்துருக்களானார்கள்‌. 
இஸ்ரவேலை பட்சித்த யாவரும்‌ 
கர்த்தருடைய பார்வையில்‌ 
குற்றவாளிகளானார்கள்‌. பொல்லாப்பு 
அவர்கள்மேல்‌ வந்தது (எரே 2:3), 


புறஜாதியார்‌ 
அறுவடை 





i= THE 
TT 


'நீ அவர்‌ வாக்கை நன்றாய்க்‌ கேட்டு, 
நான்‌ சொல்வதையெல்லாம்‌ செய்வாயாகில்‌, 
நான்‌ உன்‌ சத்துருக்களுக்குச்‌ சத்துருவாயும்‌, 
உன்‌ விரோதிகளுக்கு விரோதியாயும்‌ 
இருப்பேன்‌" (யாத்‌ 23:22). 


இஸ்ரவேல்‌ ஜனத்தாருக்கு யாரெல்லாம்‌ 
செய்கிறார்களோ, அவர்கள்‌ 
தங்களுக்கு தாங்களே 
வரவழைத்துக்கொள்கிறார்கள்‌. 
இஸ்ரவேலை. சேதப்படுத்துகிறவர்கள்‌ 
தங்களை சேதப்படுத்திக்கொள்கிறார்கள்‌. 
இஸ்ரவேலை அழிக்க முயற்சி 
பண்ணினவர்கள்‌ அழிந்துபோனார்கள்‌. 
“மீதியானியரை நெருக்கி அவர்களை 
வெட்டிப்போடுங்கள்‌. பேயோரின்‌ சங்கதியிலும்‌ 
பேயோரின்‌ நிமித்தம்‌ வாதையுண்டான 
நாளிலே குத்துண்ட அவர்கள்‌ சகோதரியாகிய 
கஸ்பி என்னும்‌ மீதியான்‌ பிரபுவினுடைய 
குமாரத்தியின்‌ சங்கதியிலும்‌, அவர்கள்‌ 
உங்களுக்குச்‌ செய்த சர்ப்பனைகளினால்‌. 
உங்களை மோசம்போக்கி நெருக்கினார்களே" 
(எண்‌ 251718). 


தீங்கு 
எல்லோரும்‌ 
தீங்குகளை 


இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
தம்முடைய ஜனத்தின்மீது. எல்வளவு, 
அன்பாகயிருக்கிறார்‌ என்பதையும்‌, அவர்களும்‌ 
பூர்வகாலத்தில்‌  குர்த்தர்மீது - எவ்வளவு 
அன்பாகயிருந்தார்கள்‌ என்பதையும்‌ எரேமியா 
தீர்க்கதரிசி எருசலேமிலுள்ள ஜனங்களுக்கு 
சத்தமாய்ச்‌ சொல்லுகிறார்‌ 
குடும்பத்தாரே இஸ்ரவேல்‌ 
குடும்பத்தின்‌ வம்சங்களே, நீங்கள்‌ எல்லாரும்‌ 
கர்த்தருடைய வார்த்தையைக்‌ கேளுங்கள்‌" 
(எரே 2:4) என்று சொல்லுகிறார்‌. 
ஜனத்தார்‌ எகிப்து 


ஸ்ரவேல்‌. 

நேத்தி. ட்‌ அடிமைகளாயிருந்தார்கள்‌. 
கர்த்தரோ தம்முடைய பலத்த புயத்தினாலும்‌, 
மகாபயங்கரமான 'கிரியைகளினாலும்‌ 
அவர்களை விடுவித்தார்‌. 


'அல்லது உங்கள்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
எகிப்திலே உங்கள்‌ கண்களுக்‌ முன்பாக 
உங்களுக்குச்‌ செய்தபடியெல்லாம்‌ தேவன்‌ 
அந்நிய ஜாதிகளின்‌ நடுவிலிருந்து ஒரு 
ஜனத்தைச்‌ சோதனைகளினாலும்‌, 
அடையாளங்களினாலும்‌, அற்புதங்களினாலும்‌, 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


(OODNEYS 
PUEUSHERS 


புத்தத்தினாலும்‌, 
கரத்தினாலும்‌, ஓங்கிய 
மகா பயங்கரமான 
தமக்கென்று 
வகைபண்ணின துண்டோ 
விசாரித்துப்பார்‌" (உபா 4:34). 


வல்லமையுள்ள 
புயத்தினாலும்‌, 
செயல்களினாலும்‌, 
தெரிந்துகொள்ள 
என்று நீ 


கர்த்தர்‌ தம்முடைய ஜனத்தை ஓங்கிய 
புயத்தினால்‌ விடுவித்தாலும்‌, அவர்களை 
தம்முடைய மென்மையான புயத்தினாலாயே 
வனாந்தரத்திலே வழிநடத்தினார்‌. கர்த்தரே 
ஸ்ரவேல்‌ ஜனங்களை எகிப்து 
தேசத்திலிருந்து வரப்பண்ணினவர்‌. கர்த்தரே 
அவர்களை அவாந்தரவெளியும்‌, 
பள்ளங்களுமுள்ள தேசமும்‌, வறட்சியும்‌, மரண 
இருளுமுள்ள தேசமும்‌, ஒருவனும்‌ கடவாமலும்‌ 
ஒரு மனுஷனும்‌ குடியிராமலும்‌ இருக்கிற 
தேசமுமான வனாந்தரத்தில்‌ வழிநடத்தினவர்‌ 
(எரே 2:5). 
ஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
pipe 
வருஷங்களாக நடந்தார்கள்‌. 


அவாந்தர 
நாற்பது, 
ஆனாலும்‌ 
நடக்கவில்லை. 
. அவர்களோடு 
தம்முடைய 
என்றற்கு பப்ப ஒரு பந்தியை 
ஆயத்தம்பண்ணினார்‌. 

“நான்‌ மரண இருளின்‌ பள்ளத்தாக்கிலே 
நடந்தாலும்‌ பொல்லாப்புக்குப்‌ பயப்படேன்‌;: 
தேவரீர்‌ என்னோடே கூட இருக்கிறீர்‌: உமது, 
கோலும்‌ உமது தடியும்‌ என்னைத்‌ தேற்றும்‌. 
என்‌ சத்துருக்களுக்கு முன்பாக நீர்‌ எனக்கு 
ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி, என்‌ தலையை 
எண்ணெயால்‌ அபிஷேகம்பண்ணுகிறீர்‌; என்‌ 
பாத்திரம்‌ நிரம்பி வழிகிறது" (சங்‌ 23:4,5). 

இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ வனாந்தரத்தில்‌ 
பிரயாணம்பண்ணியபோது, கர்த்தர்‌ 
அவர்களுக்கு வானத்திலிருந்து மன்னாவை 
வருவிக்கப்பண்ணினார்‌. குன்மலையைப்‌ 
பிளந்து தண்ணீரைக்‌ கொடுத்தார்‌. 
அவர்களைப்‌ பாதுகாப்பாய்‌ வழிநடத்தினார்‌. 
ஆனாலும்‌ இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ கர்த்தர்‌ 





i THE 
TT 


புதிய ஏற்பாட்டுக்காலத்து. 
விசுவாசிகளாகிய நாம்‌, கர்த்தருடைய 
ஆவிக்குரிய இஸ்ரவேலராயிருக்கிறோம்‌. நாம்‌ 
இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ ஜீவிக்கிற ஒவ்வொரு 
நாளும்‌, நமக்கு வனாந்தர பிரயாணம்‌: 
போலிருக்கிறது. கர்த்தர்‌ தாமே நமக்கு 
நாசமும்‌, மோசமும்‌, ஆபத்துக்களும்‌ 
வராதவாறு, நம்மை இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ 
பாதுகாப்பாய்‌ வழிநடத்துகிறார்‌. நம்முடைய 
சரீரத்திற்கும்‌. ஆத்துமாவுக்கும்‌ எந்த 
சேதமும்‌ வந்துவிடாதவாறு கர்த்தர்‌ நம்மைப்‌ 
பாதுகாக்கிறார்‌. கர்த்தர்‌ நமக்கு செய்கிற 
நன்மைகளை நாம்‌ மறந்துவிடாமல்‌, 
அவருக்கு நன்றியுள்ள பிள்ளைகளாய்‌ 
ஜீலிக்கவேண்டும்‌. நாம்‌ கர்த்தருக்குப்‌ 
பிரியமுள்ள பிள்ளைகளையும்‌, 
பிரயோஜனமுள்ள 
பிள்ளைகளாயுமிருக்கவேண்டும்‌. 


எகிப்தின்‌ மைத்தனத்திலிருந்‌ 
ஜனங்களை கர்த்தர்‌ விடுவித்து, செழிப்பான: 
கானான்‌ தேசத்திற்கு அழைத்துக்கொண்டு 
வந்தார்‌. “செழிப்பான தேசத்தின்‌ கனியையும்‌ 
நன்மையையும்‌ சாப்பிடும்ிக்கு நான்‌ 
உங்களை க 
அழைத்துக்கொண்டுவந்தேன்‌" 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
வசனத்தில்‌ “செழிப்பான தேசம்‌" 
வாக்கியம்‌ “கர்மேல்‌ தேசத்தை” 
கர்மேல்‌ தேசத்தில்‌ 
விளைகிறது. தேசம்‌ 
கனிவிருட்சங்களை திரளாய்‌ விளைவிக்கிற 
பூமி 


நல்ல ற வேசிக்க ண்‌ ஹகிறா, 
அது பள்ளத்தாக்குகளிலும்‌ 
மலைகளிலுமிருந்து புறப்படுகிற ஆறுகளும்‌ 
ஊற்றுகளும்‌ ஏரிகளுமுள்ள தேசம்‌. 
அது கோதுமையும்‌ வாற்கோதுமையும்‌ 
திராட்சச்செடிகளும்‌ ம்‌ 
மாதளஞ்செடிகளுமுள்ள 3 
ஒலிவமரங்களும்‌, எண்ணெயும்‌ தேனுமுள்ள 
தேசம்‌” (உபா 8:78). 


கர்த்தர்‌ தம்முடைய  ஜனத்திற்கு 
தம்மை அறியும்‌ அறிவையும்‌ கொடுக்கிறார்‌. 
கர்த்தருடைய வெளிப்பாடுகள்‌ இருந்தால்‌. 
மாத்திரமே நம்மால்‌ கர்த்தரைப்பற்றி 
அறிந்து கொள்ள. முடியும்‌. 
நம்முடைய குயபுத்தியினாலோ, 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


சுயசக்தியினாலோ 
அறிந்துகொள்ள முடியாது. 
தம்முடைய ஆசாரியர்கள்‌ மூலமாயும்‌, 
மேய்ப்பர்கள்‌ மூலமாயும்‌, தீர்க்கதரிசிகள்‌ 
மூலமாயும்‌ தம்முடைய ஜனத்திற்கு தம்மை 
வெளிப்படுத்துகிறார்‌. தம்முடைய பிள்ளைகள்‌ 
தம்மோடு ஐக்கியமாயிருப்பதற்கு 
வாய்ப்புக்களையும்‌ கர்த்தர்‌ நமக்கு 
கொடுக்கிறார்‌. 


கர்த்தரை 
கர்த்தர்‌ 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ தேசத்தாருக்கு 
ஏராளமான நன்மைகளை செய்திருக்கிறார்‌ 
ப்‌ கானான்‌ தேசத்திலே 
கொண்டு வந்து 
ரூல்தறிித்தோ ஆனால்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாரே! கர்த்தருக்கு. 
ண்ட ஜீலவிக்கவில்லை. 
கர்த்தருக்கு 
உண்மையுள்ளவர்களாகமிருப்பதற்குப்‌ பதிலாக, 
அவரைவிட்டு விலகிப்போய்விடுகிறார்கள்‌. 


கர்த்தரிடத்தில்‌ அநீதிமில்லை, 
அவரிடத்தில்‌ அநியாயமும்‌ இல்லை. அவர்‌ 
நீதிபரர்‌. அவர்‌ தம்முடைய ஜனத்தின்மீது, 
அன்புள்ளவர்‌. அவர்களுக்கு இரக்கமும்‌. 
கிருபையும்‌ காண்பிக்கிறவர்‌. தம்மைவிட்டு 
விலகிப்போயிருக்கிற இஸ்ரவேல்‌. 
ம்‌ கர்த்தர்‌ வழக்காடுகிறார்‌. 
மாயையைப்‌ 
போகிறதற்கு 
அநியாயத்தைக்‌ 
கண்டார்கள்‌?” (எரே 2:6) என்று கர்த்தர்‌ 
கேட்கிறார்‌. தம்மிடத்தில்‌ ஏதாவது, 
அறியாயம்‌ காணப்பட்டால்‌, அதை இஸ்ரவேல்‌ 
ஜனத்தார்‌ தம்மிடத்தில்‌ 
சொல்கவேண்டுமென்று, கர்த்தர்‌ கேட்கிறார 
இஸ்ரவேலி பரிசுத்தரிடத்தில்‌ 
நீதியுில்லை, அநியாயமுமில்லை. 


இஸ்ரவேல்‌ 
தேசத்தில்‌ 


வீணராய்ப்‌. 
என்ன 


ஜனங்கள்‌ எகிப்து 
அடிமைகளாகயிருந்தபோது 
ஆளோட்டிகள்‌ அவர்களை அடித்து 
துன்புறுத்தினார்கள்‌. அவர்களை 
வேதனைப்படுத்தி கடினமாய்‌ நடத்தினார்கள்‌. 
தேவனாகிய கர்த்தர்‌ தம்முடைய ஜனத்தை 
ஆளோட்டிகளைப்போல. கடினமாய்‌ 
நடத்தவில்லை. அவர்களுக்கு 
ஆளோட்டிகளின்‌ கடினமும்‌ தெரியும்‌, 
கர்த்தருடைய அன்பும்‌ தெரியும்‌. ஆனாலும்‌ 
அவர்கள்‌ கர்த்தரைவிட்டு தூரமாய்‌ 
விலகிப்போய்விடுகிறார்கள்‌. 





f= THE 
TT 


இஸ்ரவேல்‌ 
பிரமாணத்திற்கும்‌ 
போய்விடுகிறார்கள்‌. கர்த்தரை ஆராதிப்பதில்‌ 
அவர்களுக்கு ஒரு கஷ்டமுமில்லை. மிகவும்‌ 


ஜனங்கள்‌ தேவனுடைய 


கர்த்தர்‌ 
இஸ்ரவேல்‌. 
பசந்த 


தம்மை ஆராதிக்கவேண்டுமென்று 
எதிர்பார்க்கிறார்‌. ஆனால்‌ 
ஜனங்களோ கர்த்தருடைய 
ஆராதனையைவிட்டு 
விக்கிரகங்களுக்கு தூபங்காட்டகறார்கள்‌ 
மோளேகுக்கு தங்கள்‌ பிள்ளைகளை 
பலியாகச்‌ செலுத்துகிறார்கள்‌. 


மேல்‌ ஜனங்கள்‌ விக்கிரகங்களை 
ஆராதித்தாலும்‌, அவர்களுடைய மனதில்‌ 
சந்தோஷமோ, சமாதானமோ, ஆறுதலோ. 
திருப்தியோ இல்லை. அவர்களுக்கு 
ஏமாற்றங்களே உண்டாயிற்று இந்த 
ஏமாற்றங்களுக்கு அவர்களே காரணம்‌. 
கர்த்தர்‌ காரணமல்ல. இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
கர்த்தரை ஆராதியாமல்‌, 

பின்பற்றி. தங்களைத்‌ 
ஏமாற்றிக்கொண்டார்கள்‌. 


தேவனுடைய கற்பனைகளும்‌, 
பிரமாணங்களும்‌ அவரைப்‌. 
பின்பற்றுகிறவர்களுக்கு மிகவும்‌ எனா. 
சுமையாகயிருக்கும்‌. 
கற்பனைகளுக்கு 
கீழ்ப்படிக்கிறவர்களுக்கு, மிகப்பெரிய 
ஆசீர்வாதங்கள்‌ உண்டாகும்‌. நாம்‌ தப்பு 
செய்யும்போது கர்த்தர்‌ நம்மை கண்டித்து 
திருந்துகிறார்‌. நம்முடைய நன்மைக்காகவே. 
ம்‌ ஒரு தகப்பன்‌ தன்னுடைய 
*ளைளை சிட்சிப்பதுபோல கர்த்தர்‌ நம்மை 
சிகார்‌ பிரம்பை கையாடாதவன்‌ தன்‌ 
மகனை பகைக்கிறான்‌. கர்த்தர்‌ நம்மீது, 
அன்பாயிருப்பதினால்தான்‌, நம்முடைய 
தப்பிதங்களுக்காக நம்மை வன்‌ 
கர்த்தரிடத்தில்‌ 95. ப ிதழம்‌ இல்‌ 
அவர்‌ நமக்கு ம்கிறவரல்ல. 
நம்முடைய. த்தால்‌ 
பாவங்களும்‌, 


நிரம்பியிருக்கிறது. 


எல்லாவிதமான 
அக்கிரமங்களும்‌ 
ல்‌ ஜனங்கள்‌ தம்மைவிட்டு 


இஸ்ரவே: 
தூரப்பட்டு போய்விட்டார்கள்‌. என்று 
கர்த்தர்‌ வேதனையோடு சொல்லுகிறார்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


அவர்கள்‌ கர்த்தரைவிட்டு 
விலகிப்போகாமல்‌, 
விலகிப்போய்விடுகிறார்கள்‌. 
மாயையை பின்பற்றி, 
தூரப்பட்டு போய்விடுகிறார்கள்‌. மாயையைப்‌ 
பின்பற்றுவது என்னும்‌ வாக்கியத்திற்கு 
விக்கிரகங்களை பின்பற்றுவது என்று 
பொருள்‌. 


சாதாரணமாய்‌ 
தூரமாய்‌ 
அவர்கள்‌ 
கர்த்தரைவிட்டு 


விக்கிரகங்களை 

தங்களுடைய 
துன்மார்க்கமான 

தாராளமாய்ச்‌ 
சேர்‌; கக்கிக்‌ கர்த்தருக்கு 
விரோதமான எல்லா பாவங்களையும்‌ 
விக்கிரகங்களுக்கு முன்பாக செய்கிறார்கள்‌. 
அவை. விக்கிரகங்களுக்கு பிரியமானவை 
என்று சொல்லுகிறார்கள்‌. 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ ஜனத்தாரை 
கானான்‌ தேசத்திற்குள்‌ அழைத்துக்கொண்டு 
வந்தார்‌. “ செழிப்பான தேசத்தின்‌ கனியையும்‌ 
நன்மையையும்‌ சாப்பிடும்படிக்கு நான்‌ 
உங்களை அல்லிடத்தக்கு 
அழைத்துக்கொண்டுவந்தேன்‌" (எரே 2; 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ வக்‌ 
கானான்‌ தேசத்திலே அந்த தேசத்தின்‌ 
நன்மைகளைப்‌ புசித்தார்கள்‌. அதன்‌ எல்லா 
ஆசிர்வாதங்களையும்‌ சந்தோஷமாய்‌ 
அனுபவித்தார்கள்‌ னால்‌ அவர்களுடைய 
இருதயம்‌ கர்த்தணவிட்டு தூரமாய்‌ 
விலகிப்போயிற்று. அவர்கள்‌ கர்த்தருக்கு 
விரோதமாக பாவம்‌ செய்து, கானான்‌ 
தேசத்தையும்‌, தங்களையும்‌ 
தீட்டுப்படுத்தினார்கள்‌. 
“ஆனாலும்‌ நீங்கள்‌ 
பிரவேசித்தபோது, என்‌ தேசத்தைத்‌ 
தீட்டுப்படுத்தி, என்‌ சுதந்தரத்தை 
அருவருப்பாக்கினீர்கள்‌" (எரே 2:7) என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. கானான்தேசம்‌ 


அவர்கள்‌ 
ஆராதிக்கும்போது, 


அதற்குள்‌ 


தூரமாய்‌ 

கர்த்தரிடத்தில்‌ 

திரும்பி வரவேண்டும்‌ என்னும்‌ 

ஆர்வம்‌ அவர்களிடத்தில்‌ சிறிதுமில்லை. 

அவர்களில்‌ ஒருவர்கூட கர்த்தரைப்பற்றி 
விசாரிப்பதில்லை. 





i= FTE 
TT 


ஜனங்கள்‌ கர்த்தரைவிட்டு 
விலகிப்போன துபோல, ஆசாரியர்களும்‌, 
வேதத்தைப்‌ போதிக்கிறவர்களும்‌, 
மேய்ப்பர்களும்‌ கர்த்தரைவிட்டு தூரமாய்‌ 
விலகிப்போய்விடுகிறார்கள்‌. “கர்த்தர்‌ எங்கே” 
என்று அவருடைய ஊழியக்காரர்கள்கூட, 
அவரைப்பற்றி விசாரிப்பதில்லை. 
கர்த்தருடைய கிருபைகளையும்‌, 
இரக்கங்களையும்‌, சீர்வாதங்களையும்‌ 
மறுபடியுமாகப்‌  பெற்றுக்கொள்ளவேண்டும்‌ 
என்னும்‌ வாஞ்சை ஒருவரிடத்திலும்‌ இல்லை. 
“கர்த்தர்‌ எங்கேயென்று ஆசாரியர்கள்‌ 
சொல்லாமலும்‌, வேதத்தைப்‌ போதிக்கிறவர்கள்‌ 
என்னை அறியாமலுமிருந்து, மேய்ப்பர்கள்‌ 
எனக்குத்‌ துரோகம்‌ பண்ணினார்கள்‌" 
(எரே 2:8) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


ஊழியக்காரர்கள்‌ 
வேதத்தைப்‌ போதிக்க. 
கர்த்தரைப்பற்றிய அறிவை 
குற்றுக்கொடுக்கவேண்டும்‌. 
ஆனால்‌ வேதத்தைப்‌ போதிக்கிறவர்களே 
கர்த்தரை அறியாமலிருக்கிறார்கள்‌. 
நியாயப்பிரமாணத்தைக்‌ கற்று 
தேர்ந்திருக்கலேண்டிய வேதபாரகர்களுக்கு, 
தேவனைப்பற்றியும்‌ தெரியவில்லை, 
அவருடைய சித்தத்தைப்பற்றியும்‌ 
தெரியவில்லை. மேய்ப்பர்கள்‌ மந்தையிலுள்ள 
ஆடுகளை மேய்க்கவேண்டும்‌. கர்த்தருடைய 
பிள்ளைகள்‌ கர்த்தரைவிட்டு 
விலகிப்போய்விடாமல்‌, மேய்ப்பர்கள்‌ 
அவர்களை பாதுகாப்பாய்‌ வழிநடத்தவேண்டும்‌. 
ஆனால்‌, மேய்ப்பர்சளே கர்த்தருக்கு 
துரோகம்பண்ணுகிறார்கள்‌. ஜனங்கள்‌ 
குர்த்தரைவிட்டு. விலகிப்போவதற்கு 
மேய்ப்பர்களே காரணமாயிருக்கிறார்கள்‌. 
கலகக்காரர்களின்‌ கூட்டத்திற்கு மேய்ப்பர்கள்‌ 
தலைமை வசிக்கிறார்கள்‌. 


"கர்த்தருடைய 
ஜனங்களுக்கு 
வேண்டும்‌. 

அவர்களுக்கு 


பாகாலைக்கொண்டு 
விணானலைகளைப்‌ 


தீர்க்கதரிசிகள்‌ 
தீர்க்கதரிசனஞ்சொல்லி, 
பின்பற்றினார்கள்‌" (எரே 2:8). தீர்க்கதரிசிகள்‌ 


வார்த்தைகளை 
தீர்க்கதரிசனமாகச்‌ சொல்லுவதாக 
சொல்லுகிறார்கள்‌. ஆனால்‌ அவர்களுடைய 
வார்த்தையில்‌ உண்மையில்லை. அவர்கள்‌ 
கர்த்தரைக்‌ கொண்டு தீர்க்கதரிசனம்‌. 
சொல்லாமல்‌, பாகாலைக்கொண்டு 
தீர்க்கதரிசனம்‌. சொல்லுகிறார்கள்‌. 
தீர்க்கதரிசிகள்‌ கர்த்தரை பின்பற்றவில்லை. 
அவர்கள்‌ வீணான விக்கிரகங்களை 
பின்பற்றுகிறார்கள்‌. 


கர்த்தருடைய 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


தங்கள்‌ தேவர்களை மாற்றினது 
உண்டோ. 
எரே 29-13. 


எரே 2:9. ஆதலால்‌ இன்னும்‌ நான்‌ 
உங்கனோடே வழிக்காடுவேன்‌, உங்கள்‌: 
பின்னைகளின்‌. பின்னைகளோடும்‌ 
வழக்காடுவேண்‌. என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 


எரே 210. நீங்கள்‌ கித்திமின்‌ 
தீவுகள்மட்டும்‌ கடத்துபோய்ப்‌ பார்த்து, 
கேதாருக்கு ஆன்‌ அனுப்பி நன்றாய்‌ 
விசாரித்து, இப்படிப்பட்ட காரியம்‌ 
உண்டோ என்னும்‌, 


எரே 2௨1. எந்த ஜாதியாவதூ 
தேவர்களல்லாத தங்கள்‌ தேவர்களை: 
மாற்றினது உண்டோ என்றும்‌ 
பாருங்கள்‌; என்‌ ஜனங்களோ 
விணானவைகளுக்காகத்‌ தங்கள்‌: 
மகிமையை மாற்றினார்கள்‌. 


எரே 212. வானங்கனே, இதினிமித்தம்‌ 
யிரமித்துக்‌ கொந்தளித்து, மிகவும்‌ 
திடுக்கிடுங்கன்‌ என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 


எரே 2:18. என்‌ ஜனங்கள்‌ இரண்டு 
செய்தார்கள்‌; 
ஊற்றாகிய என்னை 
விட்டுவிட்டார்கள்‌; தண்ணீர்‌ நிற்காத 
தொட்டிகளாகிய வெடிப்புள்ன 
தொட்டிகளைத்‌ தங்களுக்கு வெட்டிக்‌ 
கொண்டார்கள்‌. 
எரேமியா தீர்க்கதரிசி ஸ்ரவேல்‌. 
ஜனத்தாரின்‌ அவபக்தியையும்‌, 
மதியீனத்தையும்‌ இங்கு தெளிவாகச்‌ 
சொல்லுகிறார்‌. இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 
பாவத்திலும்‌ அக்கிரமத்திலும்‌ ஜீவிக்கிறார்கள்‌. 
கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு அவர்களுக்கு 
நியமிக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர்‌ 
பாலிகளைத்‌ தண்டிப்பதற்கு முன்பாக 
அவர்களோடு வழக்காடுகிறார்‌. அவர்கள்‌ 
மனந்திரும்புவதற்கு நல்ல வாய்ப்புக்களைக்‌ 
கொடுக்கிறார்‌. இஸ்ரவேல்‌ ஜனத்தாரோ 
தங்களுடைய பாவங்களுக்கு 
மனந்திரும்பாமல்‌, தொடர்ந்து துணிகரமாய்ப்‌ 
பாவம்‌ செய்கிறார்கள்‌. “ஆதலால்‌ இன்னும்‌ 
நான்‌ உங்களோடே  வழக்காடுவேன்‌"' 
(எரே 2:9) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


கர்த்தர்‌ மேகத்தின்‌ நடுவிலிருந்து 
மோசேயைக்‌ கூப்பிட்டபோது, மலையின்‌ கீழே 
இருக்கிற இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ எல்லோரும்‌, 
கர்த்தருடைய மகிமையின்‌ 


ஒரு 
பகுதியை தரிசிக்கிறார்கள்‌. மலையின்‌ 


கொடுமுடியிலே கர்த்தருடைய மகிமையின்‌ 
_ பித்திரருடைய 
ல்‌ 


காட்சி இஸ்ரவேல்‌ 
கண்களுக்குப்‌ பட்சிக்கிற 
இருக்கிறது (யாத்‌ 2417). மலையை 
மூடியிருக்கிற மேகத்தை இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
பார்க்கிறார்கள்‌. 


புத்திரர்‌ தரிசிக்கிறார்கள்‌. 
கர்த்தருடைய மகிமையின்‌ காட்சி 
இஸ்ரவேல்‌ புத்திரருடைய கண்களுக்குப்‌ 
பட்சிக்கிற அக்கினியைப்போல்‌ இருக்கறது 
மனுஷருடைய கண்களால்‌ கா 
தேவனுடைய மகிமை எவ்வாறு. இருக்கும்‌ 


என்பதை இந்த வாக்கியம்‌ விளக்குகிறது. 
ய பட்சிக்கிற 


அவரு: 
அக்கினியைப்போல இருக்கும்‌ 

மோசே மேகத்தின்‌ விலே. 
பிரவேசித்து, மலையின்மேல்‌ ஏறி, பனு 
பகலும்‌ நாற்பதுநாள்‌ மலையில்‌ இருக்கிறார்‌ 
(யாத்‌ 24:18). ன்‌ 
ஏறிப்போகும்போது, 
யோசுவாவைக்‌ 
போகவில்லை. 
அங்கேயே விட்டு விட்டுப்போகிறார்‌. 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மலையின்மேல்‌ ஏறிப்போன மோசே 

இரவும்‌ பகலும்‌ நாற்பது நாள்‌ 

யோசுவாவோ, தான்‌ 

இதற்கு முன்பு 

ஆறுநாட்களாக தங்கியிருந்த இடத்திலே, 

தனிமையாகயிருக்கிறார்‌. அவர்‌ மோசேயின்‌ 

வருகைக்காக நாற்பது நாள்‌ இரவும்‌ பகலும்‌ 
காத்துக்கொண்டிருக்கிறார்‌. 


மோசே நாற்பது நாளாக புசிக்காமல்‌, 
பானம்பண்ணாமல்‌ உபவாசம்‌ பண்ணுகிறார்‌. 
(உபா 92947). இதற்குப்‌ பின்பு, மோசே 
மேலும்‌ இரண்டு முறை நாற்பது நாள்‌ 
உபவாசம்‌ பண்ணியிருக்கிறார்‌. (யாத்‌ 34:28; 
உபா 9:18,25; உபா 10:10) 


மோசே பரிசுத்த பர்வதத்தில்‌, 
கர்த்தருடைய பிரசன்னத்தில்‌ இரவும்‌ பகலும்‌ 
நாற்பது நாள்‌ உபவாசத்தோடு காத்திருந்தார்‌ 
என்றும்‌, அந்த நாற்பது நாட்களிலும்‌, 
யோசுவாவுக்கு..... புசிப்பதற்கு போஜனம்‌ 
கிடைத்திருக்கவேண்டும்‌ என்றும்‌ 
வேதபண்டிதர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. 





i ராண 
யாய 


கர்த்தரைவிட்டு 
விலகிப்போயிருக்கிறவர்கள்‌, 
முன்னோர்களின்‌ 
கட்டுக்கதைகளை நம்புகிறார்கள்‌. வீணான 
பேச்சுக்கள்‌ அவர்களை பாவத்தின்‌ 
வலையிலும்‌, அக்கிரமத்தின்‌ கனல்‌ 
சிக்க வைத்துவிடுகிறது. கர்‌; 
நீதியுள்ளவர்‌. அவர்‌ தமக்கு அகம்‌ 
'கலகம்பண்ணுகிற எல்லோரோடும்‌. 
வழக்காடுகிறார்‌. பெற்றோரோடு வழக்காடுவது. 
போல, அவர்களுடைய பிள்ளைகளோடும்‌. 
வழக்காடுகிறார்‌. இஸ்ரவேல்‌ 
ஜனத்தார்‌, சந்ததி சந்ததியாக, கர்த்தருக்கு 
விரோதமாய்ப்‌ பாவம்‌ செய்கிறார்கள்‌. 
ஆகையினால்‌ நான்‌ உங்களோடே 
வழக்காடுவேன்‌, உங்கள்‌ பிள்ளைகளின்‌ 
பிள்ளைகளோடும்‌. வழக்காடுவேன்‌"' 
(எரே 2:9) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


புறஜாதி தேசத்தாரிடத்தில்‌ 
காணப்படாத பாவங்கள்கூட இஸ்ரவேல்‌. 
ஜனத்தாரிடம்‌ காணப்படுகிறது. புறஜாதி 
ஜனங்கள்‌ விக்கிரகங்களை 
ஆராதிக்கிறார்கள்‌. அவர்கள்‌ மாயையைப்‌ 
பின்பற்றுகிறார்கள்‌. அவர்கள்‌ 
விக்கிரகங்களை ஆராதித்தாலும்‌ 
தங்களுடைய விக்கிரகாராதனையில்‌ 
உறுதியாயிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
ஒருபோதும்‌ தங்கள்‌ தெய்வங்களை 
மாற்றுவதில்லை. 


இஸ்ரவேல்‌ ஜனங்களோ மெய்யான 
தேவனை ஆராதிக்கவேண்டும்‌. இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாருக்கு கர்த்தரைத்‌ தவிர வேறு 
தெய்வமில்லை. புறஜாதியார்‌ தேவர்களல்லாத 
தேவர்களை ஆராதிக்கிறார்கள்‌. ஆனாலும்‌ 
தங்கள்‌ தேவர்களை அவர்கள்‌ 
மாற்றுவதில்லை. ஆனால்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனங்கள்‌ தங்கள்‌ தேவனை 
மாற்றிவிடுகிறார்கள்‌.  கர்த்தரைவிட்டுவிட்டு, 
விக்கிரகத்தை ஆராதிக்கப்போய்‌ 
விடுகிறார்கள்‌. 


“எந்த ஜாதியாவது தேவர்களல்லாத 
தங்கள்‌ தேவர்களை மாற்றினது உண்டோ 
என்றும்‌ பாருங்கள்‌; என்‌ ஐஜனங்களோ 
வீணானவைகளுக்காகத்‌ தங்கள்‌ மகிமையை 
மாற்றினார்கள்‌” (எரே 241) என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 


தங்கள்‌ 
பாரம்பரிய 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


பக்கத்து 
கடந்துபோகவேண்டும்‌. 

அங்கேயுள்ள ஜனங்கள்‌ தங்கள்‌ தேவர்களை 
மாற்றாமல்‌, அவர்களை எப்படி 
ஆராதிக்கறார்கள்‌. என்பதை நன்றாய்‌ 
ஈரிக்கவேண்டும்‌. அப்போதுதான்‌, 
தங்களைப்போல தேவனை மாற்றுகிறவர்கள்‌, 
ம்‌ இல்லை 

ஜனத்தாருக்கு 


நீங்கள்‌ கித்தீமின்‌ தீவுகள்மட்டும்‌ 
குடந்துபோம்ப்‌ பார்த்து, கேதாருக்கு ஆள்‌ 
அனுப்பி நன்றாய்‌ விசாரித்து, இப்படிப்பட்ட 
காரியம்‌ உண்டோ என்றும்‌, எந்த ஜாதியாவது, 
தேவர்களல்லாத தங்கள்‌ தேவர்களை 
மாற்றினது உண்டோ என்றும்‌ பாருங்கள்‌" 
(எரே 2:10/1) என்றும்‌ கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ 


அக்காலத்தில்‌ கித்தீம்‌ தீவுகள்‌ 
நாகரீகத்தில்‌ வளர்ச்சி பெற்றிருந்தது. 
இவை ஐரோப்பாவிலுள்ள தீவுகள்‌. இவை 
கிரேக்கு தேசத்திற்கு முன்னோடியான 
தீவுகள்‌. இங்குள்ள ஜனங்கள்‌ கல்வியறிவு 
மிகுந்தவர்கள்‌. நாகரீகம்‌ மிகுந்தவர்கள்‌. 
கித்தீமின்‌ தீவுகளைப்போலவே, கேதாரும்‌ 
அக்காலத்தில்‌ நாகரீகம்‌ மிகுந்த தேசமாய்‌ 
விளங்கிற்று 


றமல அவர்கள்‌ கல்ல! 
விக்கிரகங்களை ஆராதனை செய்தாலும்‌, 
தங்கள்‌ தெய்வங்களிடம்‌ மிகுந்த பக்தியாயும்‌, 
பற்றுதலாயும்‌ இருக்கிறார்கள்‌. 
அவர்களுடைய விக்கிரகங்கள்‌ மரத்தினால்‌ 
செய்யப்பட்டதாயிருந்தாலும்‌, கல்லால்‌ 
செய்யப்பட்டதாயிருந்தாலும்‌ அதன்மீது, 
பற்றுதலாயிருக்கிறார்கள்‌.. 


விக்கிரகங்களை, 
செய்யப்பட்ட 
அல்லது 
செய்யப்பட்ட 
மாற்றுவதில்லை. 
ஆராதிக்கிறவர்கள்‌, 
மெய்த்தேவனாகிய 


தங்கள்‌ விக்கிரகங்களை 


தங்களுடைய 
பொன்னால்‌ 
விக்கிரகங்களுக்காகவோ, 
வெள்ளியினால்‌ 
விக்கிரகங்களுக்காகவோ 
விக்கிரகங்களை 
நிவதன்ள 
கர்த்தருக்காகவும்‌, 


மாற்றுவதில்லை. 





i FTE 
TT 


கர்த்தர்‌ புறஜாதி தேசத்தாரின்‌ 
விக்கிரகாராதனையை புகழ்ந்து பேசவில்லை. 


ஆராதிக்கிறவர்கள்கூட 
தெய்வங்களை மாற்றுவதில்லை. 
இஸ்ரவேலின்‌ பரிசுத்தரை 
ஆராதிக்கிற யூதர்களோ, கர்த்தரைவிட்டு 
ட்டு, அவருக்குப்‌. பதிலாக, 
விக்கிரகங்களை ஆராதிக்கிறார்கள்‌. 
வீணானவைகளுக்காக தங்கள்‌ மகிமையை 
மாற்றுகிறார்கள்‌. விக்கிரகங்களுக்காக 
கர்த்தரை மாற்றுகிறார்கள்‌. 
கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ ஜனங்களுக்கு, 
ஏராளமான நன்மைகளை செய்திருக்கிறார்‌. 
அவர்களை கானான்‌ தேசத்திற்கு. 
அழைத்துக்கொண்டு வந்திருக்கிறார்‌. 
பத்க்‌ தேசத்தின்‌ கனியையும்‌ 
;ன்மையையும்‌ சாப்பிடும்டி அவர்களை 
ஆசர்வதத்திரக்கிறார ஆகையினால்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனத்தாருக்கு, 


தெய்வத்தை 
என்பதற்கான 


தம 
காரணமும்‌ அவர்களிடத்தில்‌ 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ ஜனத்தாரை 
மாத்திரமே ம்முடைய  ஜனமாக 
தெரிந்துகொண்டார்‌. அவர்கள்‌ மத்தியில்‌ 
தம்மை வெளிப்படுத்தியிருக்கிறார்‌. அவர்கள்‌ 
கர்த்தரைவிட்டு விலகிப்போகக்கூடாது. 
தங்கள்‌ தெய்வமாக, கர்த்தரை தவிர, வேறு 
ஏற்றுக்கொள்ளக்கூடாது. 
ஆனால்‌ இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌. தங்கள்‌ 
தேவனை மாற்றியிருக்கிறார்கள்‌. 


விக்கிரகாராதனைக்காரரிடத்தில்‌, 
அவர்களுடைய விக்கிரகங்கள்மீது. 
வைராக்கியம்‌ இருக்கிறது. 
விக்கிரகங்களுக்காக 
அனலாயிருக்கிறார்கள்‌. 
ரத்‌ பிள்ளைகளோ 
ஆ அனலாயில்லாமல்‌, 
குளிர்ந்துபோயிருக்கிறார்கள்‌. ர்த்‌ 
உறுதியாய்ப்‌ பற்றிக்கொள்ளாமல்‌, 
குழப்பத்தோடிருக்கிறார்கள்‌. கர்த்தரை விட்டு 
விலகிப்போவதற்கு காரணங்களையும்‌ 
சமயங்களையும்‌ எதிர்பார்த்து 
காத்துக்கொண்டிருக்கிறார்கள்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இஸ்ரவேல்‌. ஜனங்கள்‌ 
மதியீனமாயிருக்கிறார்கள்‌. நன்மையைவிட்டு 
விலகி தீமையைப்‌ பற்றிக்கொள்கிறார்கள்‌. 
தங்களுடைய 
தங்களுக்குத்தாங்களே 
தீமையையும்‌ வரவழைத்துக்கொள்கிறார்கள்‌. 
தேவனாகிய கர்த்தரே இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாரை தம்முடைய 'ஜனமாக 
தெரிந்துகொண்டார்‌. சொற்ப 
ஜனங்களாகமிருந்த அவர்களை, 
தேசமாக பலுகிப்பெருகச்‌ 
அவர்களுக்கு கனத்தையும்‌, ப்‌ 
மரியாதையையும்‌, மகிமையையும்‌ கொடுத்தார்‌. 
ஆனால்‌ அவர்களோ கர்த்தருடைய 
மகிமையை விட்டு விலகிப்போய்விடுகிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ வனாந்தரத்தில்‌. 
பிரயாணம்‌ செய்தபோது, கர்த்தருக்காக 
ஆசரிப்பு கூடாரத்தை ஸ்தாபித்தார்கள்‌. 
கர்த்தருடைய மகிமை அங்கே வந்து 
இறங்கிற்று. இஸ்ரவேல்‌  ஜனத்தாரும்‌ 
கர்த்தருடைய மகிமையை பிரத்தியட்சமாய்த்‌ 
தரிசித்தார்கள்‌. ஆனாலும்‌ அவர்கள்‌ 
வீணானவைகளுக்காக தங்கள்‌ மகிமையை 
மாற்றுகிறார்கள்‌. 


| இஸ்ரவேல்‌ ஜனத்தாருக்கு. 


விக்கிரகங்களுக்கு ஜீவனில்லை. 


ஆராதிக்கிறவர்களுக்கு, விக்கிரகங்களால்‌ 
ஒரு நன்மையும்‌ செய்ய முடியாது. 
ஆனாலும்‌ இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌, தங்களுக்‌ 
நன்மை செய்கிற கர்த்தரை விட்டு 
தங்களுக்கு இதுவரையிலும்‌ ஒரு நன்மையும்‌ 
செய்திராத. விக்கிரகங்களைப்‌ 
பற்றிக்கொள்கிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ ஜனத்தாரின்‌ 
பாவங்களையும்‌, ;னங்களையும்‌ 
வானங்கள்‌ வந்து பார்க்கவேண்டும்‌ என்று 
கர்த்தர்‌ வானங்களை அழைக்கிறார்‌. 
“வானங்களே, இதினிமித்தம்‌ பிரமித்துக்‌ 
கொந்தளித்து, மிகவும்‌ திடுக்கிடுங்கள்‌ என்று 
ர்த்தர்‌ சொல்லுகிறார்‌” (எரே 242), 
ஜனங்கள்‌. கர்த்தரைவிட்டு 
வு தூரமாய்‌ விலகிப்போயிருக்கிறார்கள்‌ 
வானங்கள்‌ பார்த்து 
பிரமிக்கவேண்டும்‌. இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 
அந்த அளவுக்கு கர்த்தரை விட்டு தூரமாய்‌ 
விலகிப்போயிருக்கிறார்கள்‌. 





i FTE 
TT 


தேவனாகிய கர்த்தர்‌ 
ம்‌ டய சாயலாக 
அவனுக்கு 


மதிமீனமான 
காரியங்களை க்கக்‌. தங்களுக்கு 
ஞானமிருப்பதாக நினைக்கிறார்கள்‌. ஆனால்‌ 
அவர்களிடத்தில்‌ ஞானமில்லை. மதியீனமே 
இருக்கிறது. 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ கர்த்தருக்கு 
விரோதமாய்ப்‌ பாவம்‌ செய்வதைப்‌ பார்த்து, 
விசுவாசிகளாகிய நாம்‌ அவர்கள்மீது 
கொந்தளிக்கவேண்டும்‌. அவர்களுடைய 
அவபக்தியினிமித்தமாய்‌, நமக்கும்‌. 
அவர்கள்மீது பரிசத்தமான கோபம்‌ 
வரவேண்டும்‌. 


கர்த்தர்‌ 
சொல்லும்போது. 
தீமைகளை செய்தார்கள்‌" 
என்று சொல்லுகிறார்‌ 
கர்த்தருக்கு 
நன்றியில்லாதவர்களாயிருக்கிறார்கள்‌ 
காரியங்களை 


தம்முடைய ஜனத்தைப்பற்றிச்‌ 
என்‌ ஜனங்கள்‌ இரண்டு 
எரே 213) 

அவர்கள்‌ 


தவறிவிடுகிறார்கள்‌. 
நன்மைக்கு பாதகமான காரியங்களை 
செய்கிறார்கள்‌. அவர்கள்‌ ஜீவத்தண்ணீர்‌. 
ஊற்றாகிய கர்த்தரை விட்டுவிட்டார்கள்‌. 
தண்ணீர்‌ நிற்காத தொட்டிகளாகிய 
வஷெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு 
வெட்டிக்கொண்டார்கள்‌. 

ஜீவத்தண்ணீர்‌ 
எப்போதும்‌ 
வந்துகொண்டேயிருக்கும்‌. 
பருகுகிறவர்களுக்கு 
தாகழுண்டாகாது. 


காண்கிறோம்‌" (சங்‌ 369, 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


கர்த்தருக்குள்‌ நமக்கு போதுமான 

கிருபையும்‌ பெலமும்‌ இருக்கிறது. நம்முடைய 

ம்‌ கர்த்தருக்குள்ளேயே 

கர்த்தரே நமக்கு 

ஜீவத்தண்ணீர்‌ ஊற்றாகமிருக்கிறார்‌. இந்த 

ஊற்று நிரம்பி வழிகிற ஊற்று இது 

எப்போதும்‌ ஊருகிற ஊற்று. கர்த்தர்‌ 

தம்முடைய ஐனத்திற்கு ஜீவத்தண்ணீர்‌ 
ஊற்றாகயிருக்கிறார்‌. 


ஆனால்‌ இஸ்ரவேல்‌ ஜனங்களோ 
தங்கள்‌ மதியீனத்தினால்‌, ஜீவத்தண்ணார்‌. 
ஊற்றாகிய கர்த்தரை விட்டுவிடுகிறார்கள்‌. 
அவர்கள்‌ தங்களைத்‌ தாங்களே 
ஏமாற்றிக்கொள்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
மாயையைப்‌ பின்பற்றி, கர்த்தருடைய 
இரக்கங்களையும்‌ கிருபைகளையும்‌ 


புறக்கணித்துவிடுகிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
தொட்டிகளை வெட்டுகிறார்கள்‌. 
கடினமாய்‌ வேலை செய்து, 
தொட்டிகளை 
வெட்டிக்கொண்டார்கள்‌. ஆனால்‌ இந்த. 
தொட்டிகளோ தண்ணீர்‌ நிற்காத 
ஷெப்புள்ள தொட்டிகளாயிருக்கிறது. இந்த 
யில்‌ ன்ணீர்‌ 


தங்களுக்காக 
மிகவும்‌ 
இந்த 
தங்களுக்கு 


தங்களுடைய தாகத்தைத்‌ 
தீர்த்துக்கொள்ள, தொட்டிக்கு 
அருகாமையில்‌ வரும்போது, அந்த தொட்டியில்‌ 
தண்ணீர்‌ இருக்காது. அதிலே சகதியும்‌ 
எந்தம்‌ எண்‌ 


தாகத்தைத்‌ தீர்க்கும்‌ 


தண்ணீர்‌ அங்கே இருக்காது. 





i= THE 
TT 


விக்கிரகங்களை 
ராதிக்கிறவர்களுக்கு, 
க்கிரகங்கள்‌ வெடிப்புள்ள. 
'தொட்டிகளைப்போலவே இருக்கிறது. 
விக்கிரகாராதனைக்காரர்கள்‌ _தங்களுக்‌ 
விக்கிரகங்களை செய்கிறார்கள்‌. 
சிலருக்கு 

விக்கிரகமாயிருக்கிறது. 

உலகப்பிரகாரமான 

உலகப்பிரகாரமான 
விக்கிரகங்களாயிருக்கிறது. 

விக்கிரகங்களை செய்வதற்கு 

கடினமாய்‌ உழைத்திருப்பார்கள்‌. 

அவர்கள்‌ வெடிப்புள்ள 

வெட்டியதுபோலவே வெட்டியிருக்கிறார்கள்‌. 


அவர்களுடைய 


விக்கிரகங்களாக, 
ஏராளமான ஐசுவரியங்களையும்‌, 
சமுதாயத்தின்‌ அந்தஸ்துகளையும்‌ 
சம்பாதிக்கிறார்கள்‌. அதை தாங்கள்‌ வெட்டிய 
தொட்டிமிலே சேமித்து வைக்கிறார்கள்‌ 
ஆனால்‌ அவர்களுடைய தொட்டிகளோ 
வெடிப்புள்ள தொட்டி. அதிலே எதை சேமித்து 
வைத்தாலும்‌ தங்காது. 
தாகமாயிருக்கும்போது. 

தொட்டிகளில்‌: நாம்‌ 

வைத்திருந்த தண்ணீர்‌ 
உதவியாயிருக்காது. அதுபோலவே 
ஆசையாய்‌. சேமித்து 
ஐசுவரியமும்‌, உலக 

பெருமைகளும்‌ நமக்கு நிலைத்து நிற்காது. 
அவை நமக்கு ஒருபோதும்‌ உதவிசெய்யாது. 


ர்கள்‌ தங்கள்‌ 


உஷ்ணம்‌ அதிகமாகும்போது, உடைந்த 
தொட்டியிலே கீறலும்‌ அதிகரிக்கும்‌. நமக்கு 
தண்ணீர்‌ தேவைப்படும்போது. அதிலே 
தண்ணீர்‌ இல்லாமல்‌ போய்விடும்‌. உடைந்த 
பொத்தலான பைக்கு 
என்‌ சகோதரர்‌ 
காட்டாறுபோல  மோசம்பண்ணுகிறார்கள்‌; 
ஆறுகளின்‌ வெள்ளத்தைப்போலக்‌ 
கடந்துபோகிறார்கள்‌" (யோபு 675. 
நம்முடைய நம்பிக்கை ஜீவத்தண்ணீர்‌ 
ஊற்றாகிய கர்த்தர்‌ மீதே இருக்கவேண்டும்‌. 
அவரிடத்தில்‌ மாத்திரமே நித்திய ஜீவனுக்கு 
பிரயோஜனமுள்ள வார்த்தைகள்‌ உள்ளன. 
கர்த்தரை நம்புகிறவர்கள்‌ செழித்திருப்பார்கள்‌. 
ஷெடிப்புள்ள தொட்டிகளை நம்புகிறவர்கள்‌ 
ஏமாந்துபோவார்கள்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


உன்‌ 
தண்டிக்கும்‌ 
எரே 2:14-19. 


எரே 24. 
'வேலைக்காரனோ?. 
நிறந்த: அடிமையோ? 
 கொன்னையானான்‌? 


இஸ்ரவேல்‌ ஒரு 
அவன்‌ வீட்டில்‌ 
ஏன்‌ 


எரே 2:15. பாலசிங்கங்கள்‌ அவன்மேல்‌ 
கெர்ச்சித்து, முழங்கி, அவன்‌ 
தேசத்தைப்‌ பாழாக்கிவிட்டன; அவன்‌: 
பட்டணங்கள்‌ குடியிராமல்‌ 
சுட்டெரிக்கப்பட்டன. 


எரே 2:16. நோப்‌, தகபானேஸ்‌ என்னும்‌ 
பட்டணங்களின்‌ புத்திரரும்‌, உன்‌ 
உச்சந்தலையை நொறுக்கினார்கள்‌. 


எரே 2:17. உன்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
உன்னை வழியிலே 
நடத்திக்கொண்டுபோகுங்‌ காலத்தில்‌, நீ 
அவரை விட்டுப்போகிறதினால்‌ 
அல்லவோ இதை உனக்கு 
நேரிடப்பண்ணினாய்‌? 


எரே 218. இப்போதும்‌ சீகோரின்‌ 
தண்ணீரைக்‌ குடிப்பதற்கு எகிப்துக்குப்‌ 
போகிறதினால்‌ உனக்குப்‌ பிரயோஜனம்‌ 
என்ன? ஐப்பிராத்தூ நதியின்‌ 
தண்ணீரைக்‌ குடிப்பதற்கு 
அசீரியாவுக்குப்‌ போகிறதினால்‌ 
உனக்குப்‌ பிரயோஜனம்‌ என்ன? 
எரே 2:19. உன்‌ தீமை உன்னைத்‌ 
உன்‌ மாறுபாடுகள்‌ 
உன்னைக்‌ கண்டிக்கும்‌; தீ உன்‌ 
தேவனாகிய கர்த்தரை விடுகிறதும்‌, 
என்னைப்‌ பற்றும்‌ பயம்‌ உன்னிடத்தில்‌ 
இல்லாமலிருக்கிறதும்‌, 
பொல்லாப்பும்‌ க௪ப்புமான 
என்று உணர்த்து கொள்‌ 
சேனைகளின்‌ கர்த்தராகிய ஆண்டவர்‌ 
சொல்லுகிறார்‌. 





f= FTN 
TT 


இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 
விலகிப்போய்விட்டார்கள்‌. 
அவர்களுடைய மதிமீனம்‌. 
கொள்ளாமல்‌, 
தூபங்காட்டியதினால்‌, 
ஏராளமான 
உபத்திரவங்களும்‌ 
கர்த்தருடைய சாபம்‌ அவர்கள்மீது வந்தது. 
யூதா தேசம்‌ முழுவதும்‌ கர்த்தருடைய 
சாபத்தினால்‌ வேதனைகளை அனுபவித்தது. 
ங்ரவேல்‌ ஜனங்களை 
அழைத்து வந்து, 

சொற்ப 


கர்த்தர்‌ 
கானான்‌ தேசத்‌ 
அங்கே குடியேற்றினார்‌. 
ஜனமாயிருந்த இஸ்ரவேல்‌ புத்திரரை, ஒரு 
தேசமாக பலுகிப்‌ பெருகச்‌ செய்தார்‌. கர்த்தர்‌ 
அவர்களை ஆசீர்வதித்தார்‌. அவர்களுடைய 
நேசத்தைப்‌ பாதுகாத்து பராமரித்தார்‌. 


கானான்‌ தேசத்திற்கு 
அருகாமையிலிருந்த தேசத்தார்‌, இஸ்ரவேல்‌ 
ஜனத்தின்மீது யுத்தம்பண்ணினார்கள்‌. 
கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ ஜனத்திற்கு 
பாதுகாப்பாமிருந்ததினால்‌, சத்துருக்களால்‌ 
அவர்களை ஜெயிக்க முடியவில்லை. 


ஆனால்‌ இஸ்ரவேல்‌ ஜனத்தாரோ, 
கர்த்தர்‌ தங்களுக்குக்‌ கொடுத்த 
பாதுகாப்புக்களையும்‌, பராமரிப்புக்களையும்‌ 
ஆசிீர்வாதங்களையும்‌ மறந்துவிட்டார்கள்‌. 
கர்த்தருக்கு நன்றியுள்ளவர்களாய்‌ 
ஜீவிக்காமல்‌, கர்த்தரைவிட்டு தூரமாய்‌ 
விலகிப்போய்லிட்டார்கள்‌. விக்கிரகங்களுக்கு 
தூபங்காட்டுகிறார்கள்‌ 

கர்த்தருடைய கோபம்‌. 

ஜனத்தார்மீது வந்தது. கர்த்தர்‌ 
ஜனங்களுக்கு கொடுத்த 
விலக்கிகொள்கிறார்‌. ப்‌ 

ஜனத்தாருடைய சத்துருக்கள்‌ அவர்கள்மீது 
யுத்தம்பண்ணி, அவர்களை ஜெயிக்கிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ யுத்தத்தில்‌ 
தோற்றுப்போகிறார்கள்‌. அந்நிய தேசத்திற்கு 
அடிமையாகிறார்கள்‌. கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாரைப்பார்த்து, “இஸ்ரவேல்‌ ஒரு 
வேலைக்காரனோ? அவன்‌ வீட்டில்‌ பிறந்த 
அடிமையோ? ஏன்‌  கொள்ளையானான்‌?” 
(எரே 2:14) என்று கேட்கிறார்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


இஸ்ரவேல்‌ ஒரு வேலைக்காரன்‌ அல்ல. 
அவன்‌ கர்த்தருடைய குமாரன்‌, அவருடைய 


குமாரன்‌, என்‌ சேஷ்டபுத்திரன்‌"' (யாத்‌ 4:22) 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
வேலைக்காரர்களோ அல்லது. அடிமைகளோ 
அல்ல. அவர்கள்‌ கர்த்தருடைய பிள்ளைகள்‌. 
அவர்கள்‌ ஆபிரகாமின்‌ சந்ததியார்‌. 
அவர்கள்‌ தங்கள்‌ தேசத்தை 
ஆளப்பிறந்தவர்கள்‌. மற்ற தேசத்தாருக்கு 
அடிமை ஊழியம்‌ செய்யப்‌ பிறந்தவர்களல்ல. 


ஆனால்‌ இஸ்ரவேல்‌ இப்போது ஒரு 

வேலைக்காரனைப்போல இருக்கிறார்கள்‌. 

வீட்டில்‌ பிறந்த 

கட்டுண்டு 

அவர்கள்‌ தங்களுடைய 

இச்சைகளுக்கு தங்களை 

அடிமைப்படுத்தினார்கள்‌.  விக்கிரங்களுக்கு 

தங்களை அடிமைப்படுத்தினார்கள்‌. அவர்கள்‌ 

வீணானவைகளுக்காக தங்கள்‌ மகிமையை 
மாற்றினார்கள்‌. 


ஏசா தன்னுடைய சேஷ்டபுத்திர 
பாகத்தின்‌ சுதந்தரத்தை, பயத்தங்கூழுக்கு 
விற்றுப்போட்டதுபோல, இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
தங்களுடைய சிலாக்கியங்களையும்‌, 
சுதந்தரங்களையும்‌ விக்கிரகங்களுக்காகவும்‌, 
வீணானவைகளுக்காகவும்‌ விற்றுப்‌ 
போட்டார்கள்‌. அவர்கள்‌ நங்கள்‌ 
தலையிலுள்ள மகிமையின்‌ கிரீடத்தை 
மண்ணிலே தூக்கி எரிந்துவிட்டார்கள்‌. 


பிரபுக்கள்‌ தங்களுடைய ஆளுகையின்‌ 
கீழுள்ள ஜனங்களை  அடிமைகளைப்போல 
வேலை வாங்குவார்கள்‌. எஜமான்கள்‌ 
தங்கள்‌ வீட்டிலுள்ள வேலைக்காரர்களை 
அடிமைப்படுத்துவார்கள்‌. 

“ஆனாலும்‌ அதற்குப்பின்பு அவர்கள்‌ 
மாறாட்டம்பண்ணி, தாங்கள்‌ சுயாதீனராக 
அனுப்பிவிட்ட வேலைக்காரரையும்‌ 
வேலைக்காரிகளையும்‌ மறுபடியும்‌ 
அழைப்பித்து, அவர்களை வேலைக்காரரும்‌. 
வேலைக்காரிகளுமாயிருக்கும்படி 

கொண்டார்கள்‌" 





i FTE 
TT 


கர்த்தர்‌ 

தம்முடைய 

அவர்களுக்கு 

மகிமையையும்‌ 

இப்போது 

ன்‌ றற்க்கத கள்‌ 

மகிமையிழந்து பரிதாபமாயிருக்கிறது. 
துக்கத்திலும்‌, துன்பத்திலும்‌ 
வேதனைப்படுகிறது. கானான்‌ தேசத்திற்கு 
அருகாமையிலுள்ள தேசங்களின்‌ 
ராஜாக்களும்‌, பிரபுக்களும்‌ இஸ்ரவேல்மீது. 
யுத்தம்பண்ணுகிறார்கள்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனங்களின்‌ 
முறித்துப்போடுகிறார்கள்‌ 


அந்நிய தேசத்தார்‌, இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாரை, கானான்‌ தேசத்திலேயே 
கைதுபண்ணி, அடிமைப்படுத்துகிறார்கள்‌. 
அவர்களில்‌ சிலரை அந்நிய தேசத்திற்கு 
ன்று. அங்கே அவர்களை 
விற்றுப்போடுகிறார்கள்‌. 

ள்‌ தங்களுடைய 
அக்கிரமங்களினிமித்தம்‌ விற்கப்பட்டார்கள்‌. 


வல்லமைகளை 


“கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌: நான்‌ உங்கள்‌ 
தாயை அனுப்பிலிட்டபோது. அவளுக்குக்‌. 
கொடுத்த தள்ளுதற்சீட்டு எங்கே? அல்லது 
எனக்குக்‌ குடன்கொடுத்த எவனுக்கு 


பாதகங்களினிமித்தம்‌ 
அனுப்பிவிடப்பட்டாள்‌" (ஏசா 50.1) 


எரேமியா இங்கு 
தீர்க்கதரிசனத்திற்கு, 
ஆலிக்குரிய 
சொல்லுகிறார்கள்‌. 
ஆத்துமா ஒரு வேலைக்காரனோ, அவன்‌ 
வீட்டில்‌ பிறந்த அடிமையோ” என்று நமக்கு 
நாமே கேள்வி கேட்டுக்கொள்ளவேண்டும்‌. 
மெய்யாகவே மனுஷருடைய ஆத்துமா 
வேலைக்காரனுமல்ல. அது வீட்டில்‌ பிறந்த 
அடிமையுமல்ல. . ஆனாலும்‌ ஆத்துமா 
கொள்ளையிடப்பட்டிருக்கிறது. மனுஷருடைய 
ஆசைகளுக்கும்‌, ..... இச்சைகளுக்கும்‌, 
பாவங்களுக்கும்‌ அவர்களுடைய ஆத்துமா 
விற்கப்பட்டிருக்கிறது. ஆகையினால்‌ 
மனுஷருடைய ஆத்துமாவுக்கு சுதந்தரமில்லை. 
அது பாவத்திற்கு அடிமையாயிருக்கிறது. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ தங்களுடைய 
ஐசவரியங்களையெல்லாம்‌ இழந்துவிட்டார்கள்‌. 
கர்த்தர்‌ அவர்களை செழிப்பான தேசத்திற்கு 
அழைத்துக்கொண்டு வந்தார்‌. இஸ்ரவேல்‌ 
ஜனங்கள்‌ கானான்‌ தேசத்தின்‌ கனியையும்‌, 
நன்மையையும்‌ சாப்பிட்டவர்கள்‌. 
அவர்களுக்கு கானான்‌ தேசத்தில்‌ திரளான 
ஆசீர்வாதங்களும்‌ ஐசுவரியங்களும்‌ இருந்தது. 
இஸ்ரவேல்‌ ஜனத்தாரின்‌ பாவங்களின்‌ 
நிமித்தமாய்‌, கர்த்தர்‌ அவர்களுக்கு 
கொடுத்து வந்த தம்முடைய தெய்வீக 
பாதுகாப்பை, அவர்களை விட்டு 
நீக்கிப்போட்டார்‌. தங்களுடைய 
சுயபலத்தினாலும்‌, சுயபராக்கிரமத்தினாலும்‌ 
அவர்களால்‌ தங்களை பாதுகாத்துக்கொள்ள 
பக்கத்து தேசங்களிலுள்ள 

அவர்கள்மீது யுத்தம்‌ 

அவர்களுடைய 

ஐசுவரிகளையெல்லாம்‌ கொள்ளையிட்டார்கள்‌. 
அவர்களுடைய சம்பத்தக்களை தங்கள்‌ 
த்திற்‌ எடுத்துக்கொண்டு 


ங்கங்‌ அவன்மேல்‌ 
கெர்ச்சித்து, ங்க, அவன்‌ தேசத்தைப்‌ 
மழாக்கிவீட்டன” (எரே 215) என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. சில சமயங்களில்‌, 
வல்லமையுள்ள ஒரே ஒரு சத்துரு மாத்திரம்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்மீது வந்து அவர்களை 
மேற்கொண்டான்‌. சில சமயங்களில்‌ வேறொரு 
சத்துரு வந்தான்‌. சில சமயங்களில்‌ 
சத்துருக்கள்‌ எல்லோரும்‌ கூட்டாகச்‌ சேர்ந்து 
வந்து. இஸ்ரவேல்‌ ஜனத்தார்மீது 
விழுந்தார்கள்‌. இஸ்ரவேலை ஜெயித்தார்கள்‌. 
அவர்களுடைய ஐசுவரியங்களைக்‌ 
க்ப்‌ அவர்கள்‌ தேசத்தின்‌ 
தங்கள்‌ தேசத்திற்கு 
எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள்‌. 
அவர்களுடைய பட்டணங்களை குடியிராமல்‌. 
சுட்டெரித்துப்போட்டார்கள்‌. 


சத்துருக்கள்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாரைக்‌  கொடுமைப்படுத்தினார்கள்‌. 
வேதனைப்படுத்தினார்கள்‌. இஸ்ரவேல்‌ 
ஜனத்தார்மீது. யுத்தம்பண்ண வந்த 
எல்லோருமே அவர்களை அடித்தார்கள்‌. 
“நோப்‌, தகபானேஸ்‌ என்னும்‌ பட்டணங்களின்‌ 
புத்திரரும்‌, உன்‌ உச்சந்தலையை 
நொறுக்கினார்கள்‌” (எரே 216) என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 





f= FTE 
TT 


அக்காலத்தில்‌ நோய்‌, தகபானேஸ்‌ 
திய பட்டணங்கள்‌ மிகவும்‌ 
பலவீனமானவை. அவர்களுக்கு இராணுவ 
பலமோ அல்லது தைரியமோ இல்லை. 
ஆனாலும்‌, அவர்கள்கூட இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாரின்‌ உச்சந்தலையை 
'நொறுக்குகிறார்கள்‌. இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
கர்த்தருடைய பாதுகாப்பு 
ஆகையினால்‌ அவர்கள்‌ எல்லோரிடமும்‌. 
அடிவாங்குகிறார்கள்‌. 


மனாசேயின்‌ 
ூதாதேசம்‌ மிகவும்‌ 
நிலமையிலிருந்தது. “ஆகையால்‌ கர்த்தர்‌: 
அசீரியா ராஜாவின்‌ சேனாபதிகளை 


அவர்கள்மேல்‌ வரப்பண்ணினார்‌; அவர்கள்‌ 
மனாசேயை  முட்செடிகளில்‌ பிடித்து, 
இரண்டு வெண்கலச்‌ சங்கிலியால்‌ அவனைக்‌ 
கட்டிப்‌ பாபிலோனுக்குக்‌ 
கொண்டுபோனார்கள்‌" (2நாளா 33:1). 


ஆட்சிக்காலத்தில்‌ 
பரிதாபமான 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ அனுபவிக்கிற 
வேதனைகளுக்கும்‌,  உபத்திரவங்களுக்கும்‌. 
(வர்களுடைய பாவங்களும்‌, 
வ்கி! காரணம்‌. இஸ்ரவேல்‌ 
தங்களுடைய பாவத்தின்‌ 
தாங்களே  தங்கள்மீது 
வரவழைந்துக்கொண்டார்கள்‌. 
கர்த்தர்‌ உன்னை 
வழி நடத்திக்கொண்டுபோகுங்‌ 
காலத்தில்‌, நீ அவரை விட்டுப்போகிறதினால்‌ 
அல்லவோ இ உனக்கு 
நேரிடப்பண்ணினாய்‌?" என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
அவர்கள்‌ அந்நிய தேசத்தாரோடு 
பாவமான உடன்படிக்கை 
செய்துகொண்டார்கள்‌. அவர்களுடைய 
விக்கிரகாராதனைக்கு ஒத்துப்போனார்கள்‌. 
தீட்டானவர்களோடு சேர்ந்து, கர்த்தருடைய 
பிள்ளைகளும்‌ தீட்டானார்கள்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய ஜனத்தை, தமக்குப்‌ பிரியமான 
வழியிலே நடத்திக்கொண்டு போகிறார்‌. 
ஆனால்‌ இஸ்ரவேல்‌ ஜனங்களோ, 
கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல்‌, கர்த்தரைவிட்டு 
விலகிப்‌? றார்கள்‌. கர்த்தருடைய 
ழிநடத்தலுக்கம்‌ ஆலோசனைக்கும்‌. 
கீழ்ப்படியாமல்‌ எதிர்த்து நிற்கிறார்கள்‌. 


தை 
(எரே 247) 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


இஸ்ரவேல்‌. த்திற்கு 
அருகாமையிலுள்ள தேசத்தார்‌, இவர்கள்மீது 
அன்பாயிருப்பதுபோல்‌ நடிக்கிறார்கள்‌. ஆனால்‌ 
அவர்களிடத்தில்‌ உண்மையான அன்பு 
இல்லை. அவர்கள்‌ இஸ்ரவேல்‌ 
தேசத்தாருக்கு உதவி செய்ய வருவதாக 
வாக்குப்பண்ணுகிறார்கள்‌. னால்‌ 
அனக்கு: தல்‌! தேய்டும்போது. 
பக்கத்து தேசத்தார்‌ அவர்களுக்கு உதவி 
செய்ய வரவில்லை. இஸ்ரவேல்‌ பு்திரரின்‌ 
பாலத்தின்‌ நிமித்தமாய்‌, அவர்களுக்கு 
உதவியும்‌ ஒத்தாசையும்‌ வருவதற்குப்‌ பதிலாக, 
தீங்கும்‌. வேதனையும்‌ வருகிறது. 
அவர்களுடைய பாவங்களே அவர்களுடைய 
வேதனைகளுக்கு காரணம்‌. 
ஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌. 
கத்லி வண்டு 
அசீரியா தேசத்தையும்‌ 
னால்‌ அவர்களுடைய எதிர்பார்ப்பு 
£ணாய்ப்போயிற்று. ப்போதும்‌ சீகோரின்‌ 
தண்ணீரைக்‌ குடிப்பதற்கு எகிப்துக்குப்‌ 
போகிறதினால்‌ உனக்குப்‌ பிரயோஜனம்‌ 
என்ன? ஐப்பிராத்து நதியின்‌ தண்ணீரைக்‌ 
குடிப்பதற்கு அசீரியாவுக்குப்‌ போகிறதினால்‌ 
உனக்குப்‌ பிரயோஜனம்‌ என்ன?" (எரே 2:18) 
என்று கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ ஜனத்தாரிடம்‌ 
கேட்கிறார்‌. 


தங்களுக்கு 
எகிப்துதேசத்தையும்‌ 
எதிர்பார்க்கிறார்கள்‌. 


ஜபிராத்து நதியின்‌ தண்ணீர்‌ 
தங்களுடைய தாகத்தைத்‌ தீர்க்கும்‌ என்று 
இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ நினைக்கிறார்கள்‌ 
இதற்காக அவர்கள்‌ அசீரியாவுக்குப்‌ 
போகிறார்கள்‌. ஆனால்‌ அசிரியர்‌ மூலமாய்‌ 


ஷெடிப்புள்ள தொட்டிகளைப்போல இருக்கிறது. 


“உன்‌ தீமை உன்னைத்‌ தண்டிக்கும்‌, 
உன்‌ மாறுபாடுகள்‌ உன்னைக்‌ கண்டிக்கும்‌ 
(எரே 2:19) என்று கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரரிடம்‌ சொல்லுகிறார்‌. இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாரின்‌ தீமைகளினிமித்தமும்‌, 
மாறுபாடுகளினிமித்தமும்‌, 
அவர்களைத்‌ தண்டிக்கிறார்‌, 


அவர்களுக்கு வந்திருக்கிற தண்டனை. 





f= THE 
TT 


இஸ்ரவேல்‌ ஜனத்தாரை, 

நீதியினால்‌  தண்டிக்கும்போது, 
தேசத்தாராலோ 

அசீரிய  தேசத்தாராலோ, 
ஜனத்தாரை 
'கோபத்திலிருந்தும்‌, 
'தண்டனையிலிருந்தும்‌ தப்புவிக்க முடியாது. 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ தங்கள்‌ தேவனாகிய 
கர்த்தரை விட்டு விலகிப்போயிருக்கிறார்கள்‌. 
இணக்க க்‌ இருதயத்தில்‌ 
கர்த்தரைப்பற்றிய பயமும்‌ இல்லாமல்‌ 
போகிறது. 


கர்த்தர்‌ 
தம்முடைய 
எகிப்து 


அவர்களுடைய 
அக்கிரமங்களினிமித்தம்‌, 
அவர்களைத்‌ தண்டிக்கிறார்‌. 
அவர்களுடைய சத்துருக்கள்‌ அவர்களுக்கு 
மெய்யாகவே சத்துருக்களாக இருக்கிறார்கள்‌. 
அவர்களுடைய சிநேகிதர்களும்‌ 
அவர்களுக்கு பிரயோஜனமில்லாத 
ஏமாற்றுக்காரராகவும்‌, மாய்மாலக்காரராகவும்‌ 
இருக்கிறார்கள்‌. 


கர்த்தரை நம்முடைய தெய்வமாக 
எற்றுக்கொள்ளாதது: பாகக்‌ நடத்திக்‌ 
பாவம்‌ இருக்கும்போது, நம்முடைய ஆத்துமா 
குர்த்தரைவிட்டு விலகிப்போகும்‌. நம்மிடத்தில்‌ 
குர்த்தரைப்பற்றிய பயம்‌ இருக்காது. பாவம்‌ 
தீமையானது. அதில்‌ சிறிதும்‌ நன்மை 
இருக்காது. பாவம்‌ பொல்லாப்பாயும்‌ 
கசப்பாயும்‌ இருக்கிறது. பாவத்தின்‌ சம்பளம்‌ 
மரணம்‌, மரணம்‌ கசப்பானது. பாவம்‌ 
பொல்லாப்பாயம்‌ கசப்பும்‌ இருக்கும்போது 
விளைவினால்‌ நமக்கு 
பொல்லாப்பு நேரிடும்‌. அதனால்‌ கசப்பான 
அனுபவங்கள்‌ நமக்குள்ளே வரும்‌. 


இஸ்ரவேல்‌ ஜனத்தாரின்‌. தீமை 
அவர்களைத்‌ தண்டிக்கிறது. அவர்களுடைய 
மாறுபாடுகள்‌ அவர்களைக்‌ கண்டிக்கிறது. 
பாவத்தைத்‌ தொடர்ந்து தண்டனை வரும்‌. 
பாவமே அவர்களைத்‌ தண்டிக்கும்‌. 
அவர்களுடைய துன்மார்க்கம்‌ அவர்களை 
வேதனைப்படுத்தும்‌. கர்த்தருக்கு விரோதமாக. 
பேசியவர்களின்‌ வாய்கள்‌ அடைக்கப்படும்‌. 
கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ ஜனத்தாரை, 
அவர்களுடைய பாவங்களின்‌ நிமித்தமாய்‌ 
தண்டிக்கும்போது, கர்த்தர்‌ நீதியுள்ளவர்‌ 
என்பதை அவர்கள்‌ உணர்ந்துகொள்வார்கள்‌. 


கர்த்தர்‌ 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


நீ உன்‌ தேவனாகிய கர்த்தரை 
விடுகிறதும்‌, என்னைப்‌ பற்றும்‌ பயம்‌ 
உன்னிடத்தில்‌ இல்லாமலிருக்கிறதும்‌, 
எத்தனை பொல்லாப்பும்‌ கசப்புமான காரியம்‌ 
உணர்ந்து கொள்‌ என்று 
ன்‌ கர்த்தராகிய ஆண்டவர்‌ 


விக்கிரகாராதனை 
எரே 2:20-28 


எரே 
உன்‌ துகத்தடியை முறித்து, 
கட்டுகளை அறுத்தேன்‌; நாண்‌. 
அடிமைப்படுவதில்லையென்று தீயும்‌ 
சொன்னாயே ஆகிலும்‌, உயரமான 
சகல மேட்டின்மேலும்‌, பச்சையான 
சகல மரத்தின்கீழும்‌ நீ வேசியாய்த்‌ 
திரிகிறாய்‌. 


5:20. பூர்வகாலத்துவக்கி நான்‌ 
உன்‌ 


எரே 221. நான்‌ உன்னை முற்றிலும்‌ 
நற்கனி தரும்‌ உயர்குலத்‌ திராட்சச்‌. 
செடியாக நாட்டினேன்‌; நீ எனக்குக்‌ 
காட்டுத்‌ திராட்சச்செடியின்‌ ஆகாத 
கொடிகளாய்‌ மாறிப்போனது என்ன? 


எரே 2௨௨, தீ உன்னை 
உவர்மண்ணினாலே கழுவி, அதிக 
சவுக்காரத்தைக்‌ கையாடினாலும்‌, உண்‌ 
அக்கிரமத்தின்‌ கறைகள்‌ எனக்கு 
முன்பாக இருக்குமென்று கர்த்தராகிய 
ஆண்டவர்‌ சொல்லுகிறார்‌. 


எரே 228. நான்‌ தீட்டுப்படவில்லை; 
நான்‌ பாகால்களைப்‌ பின்பற்றவில்லை. 
என்று நீ எப்படிச்‌ சொல்லுகிறாய்‌? 
பன்னத்தாக்கிலே நீ நடக்கிற 
மார்க்கத்தைப்‌ பார்‌; நீ செய்ததை. 
உணர்த்துகொள்‌; தாறுமாறாய்‌ ஓடுகிற 
வேகமான பெண்ணொட்டகம்‌ நீ. 


எரே 224 வனாந்தரத்திலே பழகினதும்‌, 

தன்‌ இச்சையின்‌ மதவெறிமிலே காற்றை 

உட்கொன்ளுகிறதுமான காட்டுக்கழுதை நீ; 

அதின்‌ ஆவலை நிறுத்தி, அதைத்‌ 

யார்‌? அதைத்‌ 

ரும்‌ 

வருத்தப்படவேண்டியதில்லை; அதின்‌ 
மாசத்தில்‌ அதைக்‌ கண்டுபிடிப்பார்கள்‌. 





i FTE 
TT 


எரே 2:25. உன்‌ கால்‌ 
வெறுங்காலாகாதபடிக்கும்‌, உன்‌ 
தொண்டை வறட்சியடையாதபடிக்கும்‌ 
அடக்கிக்கொன்‌ என்றால்‌, நீ: அது 
கூடாதகாரியம்‌; நான்‌ அப்படிச்‌ 
செய்யமாட்டேன்‌; அத்தியரை 
நேசிக்கிறேன்‌; அவர்கன்‌ பிறகே. 
போவேன்‌ என்கிறாய்‌. 


mie 2:26. திருடன்‌ அகப்படுகிறயோது, 
வெட்கப்படுகிறானோ, 
அப்படியே இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌. 
வெட்கப்படுவார்கன்‌; கட்டையைப்‌ 
பார்த்து, நீ எண்‌ தகப்பன்‌ என்றும்‌; 
கல்லைப்பார்த்து, தீ என்னைப்‌ 
பெற்றாய்‌ என்றும்‌ சொல்லுகிற 
அவர்களும்‌, அவர்கன்‌ ராஜ! 
அவர்கள்‌ பிரபுக்களும்‌, அவர்கள்‌ 
ஆசாரியர்களும்‌, அவர்கள்‌ 
தீர்க்கதரிசிகளும்‌ வெட்கப்படுவார்கள்‌.. 


எரே 927. அவர்கள்‌ 
முகத்தையல்ல, தங்கள்‌ முதுகை 
எனக்குக்‌ காட்டினார்கள்‌; தங்கள்‌ 
ஆபத்துக்காலத்திலோ எழுந்து 
எங்களை இரட்சியும்‌ என்கிறார்கள்‌. 


தங்கள்‌. 


எரே 2:28. நீ உனக்கு வ்‌ 
தேவர்கள்‌ எங்கே? உன்‌ 
ஆயத்துக்காலத்தில்‌ உன்னை 
இரட்சிக்கக்கூடுமானால்‌ அவைகள்‌ 
எழும்பட்டும்‌;. மூதாவே, உன்‌ 
பட்டணங்களின்‌ இலக்கமும்‌, உன்‌ 
தேவர்களின்‌ இலக்கமும்‌ சரி. 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
விக்கிரகாராதனைக்காரராயிருக்கிறார்கள்‌. 
இதுவே அவர்களுடைய பிரதான பாவம்‌. 
அவர்கள்‌ உயரமான சகல மேட்டின்மேலும்‌, 
பச்சையான சகல மரத்தின்‌ கீழும்‌ 
வேசியாய்த்‌ திரிகிறார்கள்‌. அவர்களுக்குள்‌ 
எந்தவிதமான நிச்சயமுமில்லை. அவர்கள்‌ 
விக்கிரகாராதனையில்‌ 
'திருப்தியடையவுமில்லை. 
மனதிலே நிம்மதியில்லாமல்‌, 
அங்கும்‌ 
அலைந்துகொண்டிருக்கிறார்கள்‌. 


தங்களுடைய 
அவர்கள்‌ 


இங்குமாக 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


நீ வேசியாய்த்‌ திரிகிறாய்‌” என்று 
கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ ஜனத்தாரைப்‌ பார்த்து 
சொல்லுகிறார்‌. கர்த்தருடைய பிள்ளைகள்‌ 
இப்போது ஆவிக்குரிய வேசித்தனம்‌. 
பண்ணுகிறார்கள்‌. விக்கிரகாராதனை 
சம்பந்தப்பட்ட எல்லாவிதமான 
அகுத்தங்களையும்‌ பண்ணுகிறார்கள்‌. 

கர்த்தர்‌ பூர்வகாலம்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனத்தாருடைய 
முறித்தார்‌. அவர்களுடைய 
அறுத்தார்‌. அப்போது அவர்கள்‌, 
சொன்னார்கள்‌ (எரே 
இப்போது அவர்கள்‌ 
அடிமைகளாயிருக்கிறார்கள்‌. 
திரிகிறார்கள்‌. 


ரவேல்‌ புத்திரர்‌ தங்களுக்கென்‌, 
த்தை மயலி செய்க்‌ 
விக்கிரகங்களுக்கு தூபங்காட்டி அவற்றை 
ஆராதிக்கிறார்கள்‌. இஸ்ரவேல்‌ 
த்திலள்ள சாதாரண ஜனங்கள்‌ 
மாத்திரமல்ல, அவர்களுடைய ராஜாக்களும்‌, 
பிரபுக்களும்‌, ஆசாரியர்களும்‌, 
தீர்க்கதரிசிகளும்‌ விக்கிரகங்களை 
ஆராதிக்கிறார்கள்‌. அவர்கள்‌ எல்லோரும்‌ 
கெட்கர்படுகார்கல்‌. என்று. கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌ 


அவர்கள்‌ கட்டையைப்‌ பார்த்து, “நீ 
என்‌ தகப்பன்‌" என்றும்‌, கல்லைப்‌ பார்த்து, 
“நீ என்னைப்‌ பெற்றாய்‌ என்றும்‌ 
ஜல்சா (எரே 2:26) 
என்‌. தகப்பன்‌” என்னும்‌ 
வாக்கியத்திற்கு, “நீயே என்னுடைய தேவன்‌" 
என்றும்‌, “நீயே எனக்கு ஆதாரம்‌, 
என்னுடைய காரண கர்த்தா” என்றும்‌ 
பொருள்‌. இஸ்ரவேல்‌  ஜனத்தார்‌ 
மரக்கட்டையைப்‌ பார்த்து, “நீ என்‌ தகப்பன்‌" 
என்று சொல்லி, அதற்கு கீழ்ப்படிய தங்களை 
ஒப்புக்கொடுக்கிறார்கள்‌. 


2:20) 


வேசிகளாய்த்‌ 


கல்லைப்‌ பார்த்து, “நீ என்னைப்‌ 
பெற்றாய்‌" என்று சொல்லும்போது, “நீ என்‌ 
தாய்‌” என்று சொல்லுகிறார்கள்‌. தாய்‌ 
பிள்ளையைப்‌ போஷிப்பதுபோல, 
விக்கிரகத்தின்‌ கல்‌ தங்களைப்‌ 
போஷிக்கவேண்டும்‌ என்றும்‌, தங்களைப்‌ 
பாதுகாக்கவேண்டும்‌ என்றும்‌ 
எதிர்பார்க்கிறார்கள்‌. 





i= FTE 
TT 


கர்த்தராகிய தேவனே நம்முடைய 
பரமபிதா. அவரே சர்வசிருஷ்டிகர்‌. அவரே 
நம்மை உண்டாக்கினவர்‌. நாம்‌ கர்த்தரை 
மாத்திரமே ஆராதிக்கவேண்டும்‌. ஆனால்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனங்களோ சிறிதுகாலம்‌ 
கர்த்தரை த்துல அதன்‌ பின்பு. 
கர்த்தரைவிட்டு விலகிப்போய்விடுகிறார்கள்‌. 
கட்டையையும்‌, கல்லையும்‌ தங்களுக்கு 
தெய்வங்களாக்குகிறார்கள்‌. அதன்‌ பின்பு 
கட்டைக்கும்‌ கல்லுக்கும்‌ உருவங்களைக்‌ 
கொடுக்கிறார்கள்‌. அந்த உருவங்களுக்கு 
ஆலியும்‌ சக்தியும்‌ இருப்பதாகச்‌ சொல்லி 
அவற்றைப்‌ பணிந்துகொள்கிறார்கள்‌. 
ரவேல்‌ ஜன; டய சிந்‌ 
குழபப்திகிருககறது. அவர்கள்‌. சர்தாரி 
ஆராதனை செய்த வரையிலும்‌, 
அவர்களுக்கு தெளிந்த சிந்தனையிருந்தது. 
எப்போது மாயையை ஆராதிக்க 
ஆரம்பித்தார்களோ, அப்போதே 
அலர்களுகபய சிந்தை பாதிக்கப்பட்டு 
விட்டது. ஆகையினால்தான்‌ 
அவர்களுடைய கண்களுக்கு கட்டைகள்‌ 
தகப்பனாகவும்‌, கல்லுகள்‌ தாயாகவும்‌ 
தெரிகிறது. 


விக்கிரகாராதனைக்காரர்கள்‌ 

தங்களுக்கு திரளான எண்ணிக்கையில்‌ 

தெய்வங்கள்‌ வேண்டுமென்று, 

சொல்லுகிறார்கள்‌ கர்த்தர்‌ மாத்திரமே 
ர்‌ 


ஒருவர்‌ 

இஸ்ரவேல்‌ 

சேனைகளின்‌ கர்த்தராகிய 

ல்‌ திருப்தியாயில்லை. 

தெய்வங்கள்‌ 

ஏராளமான 

உண்டுபண்ணுகிறார்கள்‌. 

“யூநாவே, உன்‌ பட்டணங்களின்‌ இலக்கமும்‌, 

உன்‌ தேவர்களின்‌ இலக்கமும்‌ சரி” 
(எரே 2:28) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


ப அக்கரகங்களாகவிருந்தாலம்‌, 

விக்கிரகத்திடம்‌ 
ஒவ்வொரு 
விக்கிரகத்தை 
உண்டுபண்ணுகிறார்கள்‌. திரளான 
எண்ணிக்கைகளில்‌ பிரியப்படுகிறார்கள்‌. 
கர்த்தர்‌ ஒருவராகவே வானத்தையும்‌ 
பூமியையும்‌ சிருஷ்டித்தார்‌ என்பதையும்‌, அவர்‌ 
ஒருவராகவே பலத்த கிரியைகளை 
நடப்பிக்கிறார்‌ என்பதையும்‌ இஸ்ரவேல்‌ 

ஜனத்தார்‌ மறந்துவிட்டார்கள்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ விக்கிரகங்களை 
ஆராதிப்பதினால்‌ அவர்களிடத்தில்‌ 
அக்கிரமம்‌ பெருகியிருக்கிறது. கர்த்தருக 
அவர்களுடைய 
எப்போதும்‌ 
அக்கிரமத்தின்‌ 
அவர்களால்‌ கழுவி சுத்தம்பண்ண முடியாது. 


உவர்மண்ணினாலே 
சவுக்காரத்தைக்‌ 
அக்கிரமத்தின்‌ 
கறைகள்‌ எனக்கு முன்பாக இருக்குமென்று 
கர்த்தராகிய ஆண்டவர்‌ சொல்லுகிறார்‌" 
(எரே 2:22). 


தாங்கள்‌ 
தெய்வங்களாகப்‌ பாவித்து, 
ஆராதிக்கலில்லை என்று இஸ்ரவேல்‌ 
ஜனங்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. தாங்கள்‌ 
விக்கிரகங்களை பேய்களாகவும்‌, 
பிசாசுகளாகவும்‌ நினைத்து, அவற்றிற்கு 
மரியாதை கொடுப்பதாகச்‌ சொல்லுகிறார்கள்‌. 
தெய்வத்திற்குரிய மரியாதையை 
விக்கிரகங்களுக்கு கொடுக்கவில்லையென்று 
மாய்மாலம்‌ பண்ணுகிறார்கள்‌. தாங்கள்‌ 
உண்டுபண்ணின விக்கிரகங்களுக்கு 
சமுதாயத்திலே மரியாதை கொடுத்து 
அவற்றை கனம்பண்‌ ணுவதாகச்‌ 
சொல்லுகிறார்கள்‌. இவையெல்லாம்‌. 
மாய்மாலமான வார்த்தைகள்‌. உண்மையை 
ப்பதற்‌ சொல்லப்படும்‌ 


விக்கிரகங்களை 
அவற்றை 


மறைப்பதற்கு 
சாக்குபோக்குகள்‌. 


ல்‌ 
அவர்கள்‌ விக்கிரகங்களை 
வெளியரங்கமான இடங்களில்‌ ஆராதிக்காமல்‌, 
இரகசியமான இடங்களில்‌ ஆராதிக்கிறார்கள்‌. 
தங்களுடைய அக்கிரமங்களையெல்லாம்‌ மூடி 
மறைப்பதற்கு முயற்சி பண்ணுகிறார்கள்‌. 
அப்பொழுது அவர்‌ என்னை நோக்கி: 
தக, இஸ்ரவேல்‌ வம்சத்தாரின்‌ 
மூப்பர்கள்‌ அந்தகாரத்திலே அவரவர்‌ தங்கள்‌ 
விக்கிரகங்களின்‌ சித்திர விநோத 
அறைகளில்‌ செய்கிறதை நீ கண்டாயா? 
கர்த்தர்‌ எங்களைப்‌ பார்க்கிறதில்லை; கர்த்தர்‌ 
தேசத்தைக்‌ கைவிட்டார்‌ என்று 
சொல்லுகிறார்களே என்றார்‌” (எசே 8:12). 





f= FTE 
TT 


ஆசரிப்புக்கூடாரத்தை 
சம்பந்தமாகவும்‌, 
வைக்கவேண்டிய 


ஸ்தாபிப்பது. 
ஆசரிப்புக்கூடாரத்தில்‌ 
பரிசுத்த பணிழுட்டுகள்‌: 
சம்பந்தமாகவும்‌ கர்த்தர்‌ மோசேக்கு 
தம்முடைய வார்த்தைகளை சொல்லுகிறார்‌. 
கர்த்தருடைய நாமமகிமைக்காகவும்‌, அவரை 
கனம்பண்ணும்‌ வண்ணமாகவும்‌ அவருக்கு 
ஆசரிப்புக்கூடாரம்‌ ஸ்தாபிக்கப்படுகிறது. 


ஆசரிப்புக்கூடாரத்திற்காகவும்‌, அதில்‌ 
பயன்படுத்தவேண்டிய பணிமுட்டுகளை 
செய்வதற்காகவும்‌ மோசே இஸ்ரவேல்‌: 
ஜனத்தாரிடமிருந்து, காணிக்கைகளை 
வாங்கவேண்டும்‌ (யாத்‌ 254-9). 


உடன்படிக்கைப்பெட்டி 

பிரமாணம்‌ (யாத்‌ 2510-22). சமுகத்தப்ப. 

சம்பந்தமான பிரமாணம்‌ 

யாத்‌ 25:23-30),  பொன்குத்துவிளக்கு, 
சம்பந்தமான பிரமாணம்‌ (யாத்‌ 25:31-40). 


சம்பந்தமான 


ஆசரிப்புக்கூடாரம்‌ 
யாத்‌ 25:1-9 


யாத்‌ 25:1. கர்த்தர்‌ மோசேயை நோக்கி: 


உற்சாகத்துடன்‌ கொடுப்பவன்‌ எவனோ 
அவனிடத்தில்‌ எனக்குக்‌ காணிக்கையை 
வாங்குவீர்கனாக. 


யாத்‌ 25:3. நீங்கள்‌ அவர்களிடத்தில்‌ 
வாங்கவேண்டிய  காணிக்கையாவன, 
பொன்னும்‌, வெள்ளியும்‌, வெண்கலமும்‌, 


யாத்‌ 24. 
இரத்தாம்பரநாலும்‌, 
மெல்லிய 
வெள்னாட்டுமயிரும்‌, 


இனத்லநூலும்‌, 
சிவப்புநாலும்‌, 
பஞ்சுநாலும்‌, 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யாத்‌ க. சிவப்புத்தீர்ந்த 
ஆட்டுக்கடாத்தோலும்‌, தகசுத்தோலும்‌, 
சீத்திம்‌ மரமும்‌, 

யாத்‌ 25:8.  வினக்கெண்ணையும்‌, 
அபிஷேகதைலத்துக்குப்‌ 
பரிமனவர்க்கங்களும்‌, 
சுகத்தவர்க்கங்களும்‌, 


தாபத்துக்குச்‌ 


2. 
க்பக்கத்தினல 
கோமேதகக்‌ 
இரத்தினங்களுமே. 
யாத்‌ 25:8, அவர்கள்‌ நடுவிலே நான்‌ 


வாசம்பண்ண, எனக்கு ஒரு பரிசுத்த 
ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. 


ஏபோத்திலும்‌ 
பதிக்கும்‌ 
கற்களும்‌ 


யாத்‌ 25:9, நான்‌ உனக்குக்‌ காண்பிக்கும்‌ 
வாசஸ்தலத்தின்‌ மாதிரியின்‌ பாடியும்‌, 
அதினுடைய எல்லாத்‌ தட்டுமுட்டுகவின்‌ 
மாதிரியின்‌ படியும்‌ அதைச்‌ 
செய்வீர்களாக. 


மோசே மேகத்தின்‌ நடுவிலே 
பிரவேசித்து மலையின்மேல்‌ ஏறுகிறார்‌. அவர்‌ 
சீனாய்‌ மலையில்‌ இரவும்‌ பகலும்‌ 
நாற்பதுநாள்‌ இருக்கிறார்‌. அந்த நாட்களில்‌ 
அவர்‌ கர்த்தருடைய மகிமையான 
காரியங்களைப்‌ பார்த்திருப்பார்‌ என்றும்‌, 

அவர்‌ அந்த நாட்களிலே 
கர்த்தருடைய மகிமையான காரியங்களை 
தன்னுடைய செலிகளால்‌ கேட்டிருப்பார்‌ 
என்றும்‌ வேதபண்டிதர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. 


சொல்லக்கூடாததாகயிருக்கலாம்‌. 
அதைப்பற்றி சொல்லுவது 
பிரமாணத்திற்கு முரண்பட்டதாகயிருக்கலாம்‌. 
ஆகையினால்‌ அந்த இரகசியம்‌ பரிசுத்த 
வேதாகமத்தில்‌ வெளிப்படுத்தப்படாத 
மறைபொருளாகயிருக்கிறது. 

கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌. புத்திரர்‌ 
நடுவிலே வாசம்பண்ணவேண்டுமென்‌ று 
சித்தமுள்ளவராயிருக்கிறார்‌.. அதற்காக 
தமக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை. 
உண்டாக்குமாறு கர்த்தர்‌ மோசேயினிடத்தில்‌ 
சொல்லுகிறார்‌ (யாத்‌ 25:8). 





i= FTE 
TT 


தாங்கள்‌ விக்கிரகங்களை 
ஆராதிப்பதை யாராலும்‌ நிரூபிக்க முடியாது 
என்று நினைக்கிறார்கள்‌. த 
துணிகரத்தில்நான்‌, “நான்‌ பாகால்களைப்‌ 
பின்பற்றவில்லை" என்று சொல்லுகிறார்கள்‌. 
அவர்களுடைய அக்கிரமத்தின்‌ கறைகள்‌ 
கர்த்தருக்கு முன்பாக இருக்கிறது. 
விக்கிரகாராதனையின்‌ ஒர்‌ அம்சமாக 
அவர்கள்‌ குற்றமில்லாத இரத்தத்தையும்‌ 
சிந்துகிறார்கள்‌. உவர்மண்ணினாலும்‌, 
சவுக்காரத்தினாலும்‌ தங்கள்மேல்‌ படிந்துள்ள 
இரத்தக்கறைகளை கழுவிவிடலாம்‌ என்று 
நினைக்கிறார்கள்‌. ஆனால்‌ அவர்களுடைய 
அக்கிரமத்தின்‌ கறைகள்‌ கர்த்தருக்கு 
முன்பாக இருக்கிறது. கர்த்தருக்கு. 
மறைவான இரகசியம்‌ எதுவுமில்லை. 


பச்சையான 
வேசியாய்த்‌ திரிக்கிறார்கள்‌. 
“நீங்கள்‌ பச்சையான 
மரத்தின்கீழும்‌, விக்கிரக தேவர்களோடே 
மோகாக்கினியில்‌ வெந்து, 
பள்ளத்தாக்குகளிலை கன்மலை ஷெடிப்புகளின்‌: 
பிள்ளைகளைக்‌ கொன்று 
ள்‌. பள்ளத்தாக்குகளிலுள்ள 
வழவழப்பான சிலைகளிடத்தில்‌ உன்‌ பங்கு 
இருக்கிறது: அவைகள்‌, அவைகளே உன்‌ 
வீதம்‌; அவைகளுக்கு நீ பானபலியை 
வார்த்து, போஜனபலியையும்‌ செலுத்துகிறாய்‌:: 
இவைகளின்மேல்‌ பிரியப்படுவேனோ?” 
(ஏசா 57:56). 
இப்படி இஸ்ரவேலர்‌ 
பாகால்பேயோரைப்‌ பற்றிக்கொண்டார்கள்‌; 
அதனால்‌ இஸ்ரவேலர்மேல்‌ கர்த்தருடைய 
கோபம்‌ மூண்டது” (எண்‌ 25:3). 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ ஜனத்தாரிடம்‌, 
பள்ளத்தாக்கிலே நீ நடக்கிற மார்க்கத்தைப்‌ 
உணர்ந்துகொள்‌" 
என்று சொல்லுகிறார்‌. கர்த்தர்‌ 
இங்கு “பள்ளத்தாக்கு என்று சொல்லுவது, 
'இன்னோம்‌. புத்திரரின்‌ பள்ளத்தாக்கு" 
என்று வேதபண்டிதர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. 
அங்கே. விக்கிரகாராதனைக்காரர்கள்‌ 
மோளேகுக்கு தங்கள்‌ குழந்தைகளை 
உயிரோடு பலியிடுவது வழக்கம்‌. புறஜாதி 
ஜனங்கள்‌. தங்கள்‌ பிள்ளைகளை 
மோளேகுக்கு பலியிட்டதுபோல, இப்போது 
இஸ்ரவேல்‌ ஜனங்களும்‌ தங்கள்‌ 
பிள்ளைகளை மோளேகுக்கு 
பலியிடுகிறார்கள்‌. இந்த  அக்கிரமத்தின்‌ 
கறைகள்‌ கர்த்தருக்கு முன்பாக இருக்கிறது. 
கர்த்தர்‌ ரவேல்‌ 
சரனமான்‌  நன்னகளை  செய்திரக்கறா 
“பூர்வகாலந்துவக்கி நான்‌ உன்‌ நுகத்தடியை 
முறித்து உன்‌ கட்டுகளை அறுத்தேன்‌" 
(எரே 2:20) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ 
ஆனால்‌ அவர்களோ கர்த்தர்‌ தங்களுக்கு 
செய்த நன்மைகளை மறந்துவிட்டு, 
அவருக்கு விரோதமாய்க்‌ 
கலகம்பண்ணுகிறார்கள்‌. அவரை விட்டு 
விலகி தூரமாய்ப்‌ போய்விடுகிறார்கள்‌. 


கர்த்தர்‌ தம்முடைய பிள்ளைகளின்‌: 
கட்டுகளை அறுத்தார்‌. இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 
இதை நினைவுகூர்ந்து தங்களை கர்த்தரோடு 
கட்டி வைத்துக்கொள்ளவேண்டும்‌. கர்த்தரை 
விட்டுப்‌ பிரியாமல்‌ அவரோடு  ஐக்கியமாய்‌ 
இணைந்திருக்கவேண்டும்‌. கர்த்தர்‌ 
தங்களுடைய நுகத்தடியை முழித்தார்‌ 
என்பதை நினைவுகூர்ந்து, கர்த்தருக்கு 
அவர்கள்‌ எக்காலத்திலும்‌ 
நன்றியுள்ளவர்களாயிருக்க வேண்டும்‌. 

கர்த்தர்‌ 
நன்மைகளை இஸ்ரவேல்‌ 
சிறிதுகாலம்‌ 
வைத்திருக்கிறார்கள்‌. 
வார்த்தைகளினால்‌ கர்த்தருக்கு 
வாக்குப்பண்ணுகிறார்கள்‌. “நான்‌ 
அழிமைப்படுவதில்லை” என்று கர்த்தரிடத்தில்‌ 
சொல்லுகிறார்கள்‌. கர்த்தருடைய 
பிரமாணங்களையும்‌, அவருடைய 
வார்த்தைகளையும்‌, கட்டளைகளையும்‌ 
“நான்‌ மீறுவதில்லை' என்று அழகாகச்‌ 
சொல்லுகிறார்கள்‌. ஆனால்‌ அவர்களுடைய 
வார்த்தையில்‌ உண்மையில்லை. 


செய்த 
ஜனத்தார்‌ 
நினைவில்‌ 
அழகான 





i THE 
TT 


சொற்ப எண்ணிக்கையுள்ள 
ஜனமாகயிருந்தவர்களை, கர்த்தர்‌ பலுகிப்‌ 
பெருகச்‌ செய்தார்‌. அவர்களை இஸ்ரவேல்‌ 
தேசமாக உருவாக்கினார்‌. “நான்‌ உன்னை 
ற்றிலும்‌ நற்கனி தரும்‌ உயர்குலத்‌ திராட்சச்‌ 
செடியாக நாட்டினேன்‌" (எரே 2:21) என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. ஆனால்‌ அவர்களோ 
தங்களுடைய சுபாவத்தில்‌ 
சீரழிந்துபோகிறார்கள்‌. நற்கனிதரும்‌ உயர்குல 
திராட்சசெடியாக நாட்டப்பட்டவர்கள்‌, காட்டு 
திராட்சச்செடியின்‌ ஆகாதகொடிகளாக 
மாறிப்போனார்கள்‌. 


அவர்களுடைய ஜீவியத்தில்‌ மிகப்பெரிய 
மாற்றமுண்டாயிற்று. ஆரம்பத்தில்‌ அவர்கள்‌ 
கர்த்தரை ஆராதித்தார்கள்‌. கர்த்தரோடு 
நெருங்கிய ஐக்கியத்திலிருந்தார்கள்‌. 
போசகாலின்‌ நாட்களிலும்‌, யோசுவாவுக்கு 
பின்பு இஸ்ரவேலின்‌ மூப்பருடைய 
காலத்திலும்‌ இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
கர்த்தரையே சேவித்தார்கள்‌. 


"யோசுவா. உயிரோடிருந்த சகல. 
நாட்களிலும்‌, கர்த்தர்‌ இஸ்ரவேலுக்குச்‌ செய்த 
அவருடைய கிரியைகள்‌ யாவையும்‌ அறிந்து 
யோசுவாவுக்குப்பின்பு வெகுநாள்‌ 
உமிரோடருந்த  ங்பருடைய சகல 
நாட்களிலும்‌, இஸ்ரவேலர்‌ கர்த்தரைச்‌ 
சேவித்தார்கள்‌" (யோசு 24:3). 


யோசுவாவின்‌ காலத்திற்கு பின்பு. 
அடுத்து வந்த சந்ததியார்‌ கர்த்தரையும்‌. 
அறியவில்லை. கர்த்தர்‌ தங்களுக்கு செய்த 
நற்கிரியைகளையும்‌ அறியவில்லை. 


சேர்க்கப்பட்டபின்பு, ம்‌ 
இஸ்ரவேலுக்காகச்‌ செய்த கிரியையையும்‌ 
அறியாத வேறொரு சந்ததி 
அவர்களுக்குப்பின்‌ எழும்பிற்று” (நியா 2:10). 

இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ கர்த்தரைவிட்டு 
கொஞ்சம்‌ கொஞ்சமாக விலகிப்போனார்கள்‌. 
அவர்களுடைய ஜீவியத்தில்‌ கர்த்தருக்கு 
விரோதமான பாவங்களும்‌, 
துன்மார்க்கங்களும்‌ அதிகரித்தது. முடிவிலே 
அவர்கள்‌ காட்டு திராட்சச்செடியின்‌ ஆகாத 
'கொடிகளாக மாறிப்போனார்கள்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


இஸ்ரவேல்‌. 
விக்கிரகாராதனையில்‌ 
பிரியமாயிருக்கிறார்கள்‌. 


முரட்டாட்டத்தையும்‌ 

கர்த்தருடைய 

தெய்வீக 

அவர்களுடைய இருதயத்தில்‌ 

பேசவில்லை. அவர்கள்‌ கர்த்தரை நோக்கிப்‌ 

பார்க்காமல்‌, விக்கிரகங்களை மாத்திரமே 
நோக்கிப்‌ பார்க்கிறார்கள்‌. 


அவர்களை தாறுமாறாய்‌ 
வேகமான  பெண்‌டஒட்டகம்‌ 
(எரே 2:23) என்று சொல்லுகிறார்‌. மேலும்‌ 
கர்த்தர்‌ அவர்களை வனாந்தரத்திலே 
பழகினதும்‌, தன்‌ இச்சையின்‌ மதவெறியிலே 
காற்றை உட்கொள்ளுகிறதுமான 
காட்டுக்கமுதை என்றும்‌ சொல்லுகிறார்‌ 
(எரே 2:24). 


கர்த்தர்‌ 
ஓடுகிற 


பெண்‌டட்டகமும்‌, 
வேலை செய்வதற்கு 
வேலை செய்யும்‌ 


காட்டு கழுதையும்‌ 

பழக்கப்படவில்லை. 
பமிற்சியில்லாததினால்‌, 
இந்த மிருகங்கள்‌ தாறுமாறாக ஓடுகிறது. 
தங்களுக்கு இஷ்டமானதை செய்கிறது. 
காட்டு கழுதையின்‌ ஆவலை நிறுத்த 
முடியாது. அது போகும்‌ பாதையிலிருந்து 
அதை திசை திருப்பவும்‌ முடியாது. 


பெண்‌ஒட்டகமும்‌, காட்டு கழுதையும்‌ 
தரிக்கும்‌ வரையிலும்‌ அங்கும்‌ இங்கும்‌ 
வேகமாக  ஒடிக்கொண்டிருக்கும்‌. 
கர்ப்பந்தரித்து, அவற்‌ 
குட்டிமிருக்கும்போதோ, 
ஒடமுடியாது. 


வற்றின்‌. யிற்‌ 
அவற்றால்‌ வேகமாக 
காட்டு கழுதையை 
தேடிக்கண்டுபிடிக்க முடியவில்லையென்றால்‌ 
ஒருவரும்‌ வருத்தப்படமாட்டார்கள்‌. அதன்‌ 
மாசத்தில்‌ அவற்றை கண்டுபிடிக்க முடியும்‌ 
என்று எல்லோருக்கும்‌ தெரியும்‌. 

விக்கிரகாராதனை 
விஷத்தன்மையுள்ளது. 
ஆராதிக்கிறவர்கள்‌ மதிமயங்கியிருப்பார்கள்‌ 
அவர்கள்‌ தாறுமாறாய்‌ ஓடுகிற வேகமான 
பெண்‌ஒட்டகம்‌ போலவும்‌, காட்டு கழுதை 
போலவும்‌ ஒருவருக்கும்‌ 
அடங்காமலிருப்பார்கள்‌. அவை 
காட்டிலிருக்கும்போது அவற்றை வேலைக்கு 
பயன்படுத்தவும்‌ முடியாது. 


விக்கிரகங்களை 





i FTE 
TT 


ஆனாலும்‌ அந்த மிருகங்களுக்கும்‌ 
ஒருகாலம்‌ நியமிக்கப்பட்டிருக்கிறது. 
அந்தக்‌ காலம்‌ வரும்போது அவை எவ்வளவு 
வேகமாக ஓடுகிற மிருகங்களாகுமிருந்தாலும்‌, 
எவ்வளவு முரட்பாட்டம்‌ 
மிருகங்களாகமிருந்தாலும்‌, 
நுகம்‌ வைக்கப்படும்‌. அந்த 
வேலை செய்ய பழகும்‌. 


விக்கிரகாராதனைக்காரருக்கு 
வேதனையும்‌, துன்பமும்‌ அதிகரிக்கும்போது. 
அவர்களுடைய செவிகள்‌ 
வார்த்தையைக்‌ கேட்பதற்கு 
உபத்திரவம்‌ அதிகரிக்கும்போது, 
வரையிலும்‌ கடினமாமிருந்த இருதயம்‌ 
மென்மையாகும்‌. பிரச்சனைகளும்‌, 
கவலைகளும்‌ அதிகரிக்கும்போது, 
அது வரையிலும்‌ கர்த்தரை பார்க்காமல்‌ 
தங்கள்‌ கண்களை மூடிக்கொண்டவர்கள்‌, 
இனிமேல்‌ தங்கள்‌ கண்களைத்‌ திறந்து 
குர்த்தன பார்ப்பார்கள்‌. தங்கள்‌ காதுகளைத்‌ 
கர்த்தருடைய வார்த்தைகளைக்‌ 
கர்த்தருடைய சித்தத்திற்கு 


தாறுமாறாய்‌ 
ஒடினவர்கள்‌, கர்த்தருடைய வார்த்தையின்‌ 
பிரகாரம்‌ கட்டுப்பாடாய்‌ ஜீவிப்பார்கள்‌. தன்‌ 
இச்சையின்‌ மதவெறியில்‌ காட்டு 
கழுநைகளைப்போல அலைந்து திரிந்தவர்கள்‌, 
இச்சையடக்கத்தோடும்‌, 'பயபக்தியோடும்‌, 
கர்த்தர்‌ நியமித்திருக்கிற இலக்கை நோக்கி 
முன்னேறிச்‌ செல்லுவார்கள்‌. கர்த்தருடைய 
ள்ளைகளிடத்தில்‌ தாறுமாறு இருக்காது. 
சகலமும்‌ ஒழுங்கும்‌ கிரமமுமாயிருக்கும்‌. 
இஸ்ரவேல்‌ ஐனத்தார்‌ 
விக்கிரகாராதனையில்‌ 
பழகிப்போய்விட்டார்கள்‌. 
விக்கிரகாராதனையைவிட்டு 
வரமுடியவில்லை. அவர்களுக்கு 
மனமாற்றமுண்டாகவில்லை. அவர்களுடைய 
ஜீவியத்தில்‌ ஆலிக்குரிய மறுமலர்ச்சியும்‌ 
ஏற்படவில்லை. அவர்கள்‌ கர்த்தருக்கு 
துணிகரமான பாவங்களை 
கர்த்தரை விட்டு தூரமாய்‌ 


அவர்களால்‌ 
விலகி 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நீதியான நியாயத்தீர்ப்பு 
கர்த்தர்‌ 
தேசத்து 


கர்த்தருடைய 
அவர்கள்மேல்‌. 
அவர்களை 
சிறையிருப்புக்கு ஒப்புக்கொடுக்கிறார்‌. 
அவர்கள்‌ கால்‌ வெறுங்காலாயிற்று. 
அவர்களுடைய தொண்டை வறட்சியடைந்தது. 
அவர்கள்‌ வெறுங்காலால்‌ அந்நிய தேசத்து 
சிறையிருப்புக்கு நடந்துபோகிறார்கள்‌. 
அவர்களுடைய தாகத்தை தீர்ப்பதற்கு 
தண்ணீர்‌ கொடுக்கப்படவில்லை. அவர்கள்‌ 
ஜீவத்தண்ணீர்‌ ஊற்றாகிய கர்த்தரை விட்டு 
விட்டார்கள்‌. இப்போதோ தொண்டை 
வறண்டுபோய்‌ தாகத்தால்‌ தவிக்கிறார்கள்‌ 


இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 
விட்டுவிட்டு அந்‌ 
பற்றிக்கொண்டார்கள்‌. 
ஆராதிக்கிற. 
கைவிட்டுவிட்டு, 
கற்றுக்கொண்டார்கள்‌ 
முன்பாக தங்களை 
ஒப்புக்கொடுக்க 

குமாரின்‌ பள்ளத்தாக்கிலே, 
தங்கள்‌ பிள்ளைகளை 

உயிரோடு பலிசெலுத்தினார்கள்‌. அந்நிய 
தெய்வங்களை விரும்பினார்கள்‌. நூதன 
ஆராதனைகளை விரும்பினார்கள்‌. கர்த்தர்‌ 
அவர்களை நூதன தேசத்திலே. நூதன 
ராஜாக்களுக்கு அடிமைகளாக 
விற்றுப்போட்டார்‌. நூதனத்தை 
விரும்பியவர்களுக்கு, நூதனத்தைக்‌ 
கொடுத்துவிட்டார்‌. 

இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ தங்கள்‌ 
பாவங்களுக்கு மனந்திரும்பலேண்டுமென றும்‌, 
அவர்கள்‌ கர்த்தரிடத்தில்‌ பயபக்தியாயும்‌, 
ஐக்கியமாயும்‌ இருக்கவேண்டுமென்றும்‌ 
கர்த்தருடைய ஊழியக்காரர்கள்‌ அவர்களுக்கு 
உபதேசம்பண்ணினார்கள்‌. ஆனால்‌ 
அவர்களோ, “அது கூடாத காரியம்‌, நான்‌ 
அப்பி செய்யமாட்டேன்‌, அந்நியரை 

க்கிறேன்‌, அவர்கள்‌ பிறகே போவேன்‌” 

என்று சொன்னார்கள்‌. 
ஜனங்கள்‌ தீர்க்கதரிசிகளின்‌. 
வார்த்தைகளுக்கு செவிகொடுக்கவில்லை. 
அவர்கள்‌ கர்த்தருடைய கிருபையை 
அசட்டைபண்ணிவிட்டார்கள்‌. 


"கர்த்தரை 


நே! 
(எரே 2:25) 
இஸ்ரவேல்‌: 





f= al 
TT 


விசுவாசிகளாகிய நாம்‌ கர்த்தருடைய 
கிருபையையும்‌ இரக்கத்தையும்‌ ஒரு போதும்‌: 
அசட்டை செய்து, அலட்சியம்‌ 
பண்ணிவிடக்கூடாது. நம்முடைய பாவங்களை 
மன்னிப்பதற்கு கர்த்தருடைய கிருபை 
போதுமானதாயிருக்கிறது. 
பாவங்களுக்கு மனந்திரும்பி, 
நம்முடைய 
அவர்‌ 
மிகுந்தவராயிருக்கிறார்‌. நம்முடைய பாவங்கள்‌ 
எல்வளவு பெரியதாகயிருந்தாலும்‌, 
நாம்‌ உண்மையாய்‌. மனந்திரும்பி 
கர்த்தரிடத்தில்‌ வரும்போது, நம்முடைய 
பாவங்கள்‌ அனைத்தையும்‌ மன்னிப்பதற்கும்‌, 
ச நம்மை சுத்தப்படுத்துவதற்கும்‌, 
கிருபையும்‌ இரக்கமும்‌ 
[pas இருக்கிறார்‌ 


ஆகையினால்‌ கர்த்தருடைய 
பிள்ளைகள்‌ தேவனுடைய கிருபையயை 
ஒருபோதும்‌ அசட்டைபண்ணிலிடக்கூடாது. 
நம்முடைய. பாவங்கள்‌ எவ்வளவு 
பெரியதாகமிருந்தாலும்‌, நம்முடைய 
பாவங்களை விட்டுவிலகி, கர்த்தருடைய 
இரக்கத்தைப்‌ பெற்றுக்கொள்ளவேண்டும்‌. 
கர்த்தருடைய கிருபை நமக்கு அதிகமாய்‌ 
வேண்டுமென்று ஜெபம்பண்ணவேண்டும்‌. 


நரகத்திற்கு. 
இக்கறையலிரக்குப்போது நமக்கு. 
இரட்சிக்கப்படுவதற்கு வாய்ப்புள்ளது. 
ஒருவன்‌ நரகத்திற்கு போகும்‌ வரையிலும்‌, 
நான்‌ இரட்சிக்கப்படுவதற்கு வாய்ப்பில்லை" 
என்று சொல்ல முடியாது. நரகத்திற்கு போன 
பின்பு இரட்சிக்கப்படுவதற்கு வாய்ப்பில்லை. 
அதுவரையிலும்‌ இரட்சிக்கப்படுவதற்கு 
வாய்ப்புள்ளது. இதுவே கர்த்தருடைய 
பெரிதான கிருபை. 


இஸ்ரவேல்‌ ஐஜனங்களோ 
பாவங்களுக்கு 
கர்த்தரிடத்திலிருந்து 
பெற்றுக்கொள்ளாமல்‌, “அது கூடாத காரியம்‌, 
நான்‌ அப்படி செய்யமாட்டேன்‌” (எரே 2:25) 
என்று துணிகரமாய்ச்‌ சொல்லுகிறார்கள்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


விக்கிரகாராதனைக்காரர்களுக்கு 
வெப்கமும்‌, இலச்சையும்‌, அவனமானமும்‌ 
உண்டாகும்‌. அவர்கள்‌ கர்த்தரை நம்பாமல்‌ 
விக்கிரகங்களை நம்புகிறார்கள்‌. தங்களுடைய 

துக்‌ காலத்தில்‌ தாங்கள்‌ நம்புகிற 
அவ்வக்‌! தங்கைக்கு! உதயம்‌ 
என்று சொல்லுகிறார்கள்‌. அவர்களுடைய 
விக்கிரகங்கள்‌ ஒருபோதும்‌ அவர்களை 
இரட்சிக்கப்போவதில்லை. 
ன கலகல்களுக்கு 
பெலனுமில்லை. 

திருடன்‌ அகப்படுகிறபோது, எப்படி 
வெட்கப்படுகிறானோ, அப்படியே இஸ்ரவேல்‌ 
வம்சத்தார்‌ வெட்கப்படுவார்கள்‌" (எரே 2:26) 
ae த சொல்லுகிறார்‌. 


ஜீவனுமில்லை. 


மன்னித்து மறந்தும்‌ விடுகிறார்‌ 


இஸ்ரவேல்‌ 


ஜனங்களுக்கோ 
ஏமாற்றத்தினால்‌ னபா 


வெட்கமுண்டாகும்‌, 
அவர்கள்‌ “கட்டையைப்‌ பார்த்து, நீ என்‌ 
தகப்பன்‌ என்றும்‌; கல்லைப்பார்த்து, நீ 
என்னைப்‌ பெற்றாய்‌ என்றும்‌ சொல்லுகிற 
அவர்களும்‌, அவர்கள்‌ ராஜாக்களும்‌, 
அவர்கள்‌ பிரபுக்களும்‌ அவர்கள்‌ 
ஆசாரியர்களும்‌, அவர்கள்‌ தீர்க்கதரிசிகளும்‌. 
வெட்குப்படுவார்கள்‌" (எரே 2:26) என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 

அவர்கள்‌ கர்த்தருக்கு தங்கள்‌ 
முகத்தை காண்பியாமல்‌, தங்கள்‌ முதுகை 
காட்டினார்கள்‌. அவர்கள்‌ கர்த்தருடைய 
சமுகத்தை நோக்கி வராமல்‌, அவருடைய 
சமுகத்தைவிட்டு விலகிப்போனார்கள்‌. 
அவர்களுக்கு ஆபத்து காலம்‌ வரும்போதோ, 


எழுந்து 
என்று 


சொல்லுகிறார்கள்‌. த்தர்‌ அவர்களைப்‌ 
பார்த்து “நீ உனக்கு உண்டுபண்ணின 
தேவர்கள்‌ எங்கே? உன்‌ 
ஆபத்துக்காலத்தில்‌ உன்னை 
இரட்சிக்கக்கூடுமானால்‌ கள்‌. 
எழும்பட்டும்‌" (எரே என்று 
சொல்லுகிறார்‌. 


2:28) 





i= a 
TT 


நீங்கள்‌ போய்‌, உங்களுக்காகத்‌ 
தெரிந்துகொண்ட தேவர்களை நோக்கி 
முறையிடுங்கள்‌;: அவைகள்‌ உங்கள்‌ 
ஆபத்தின்‌ காலத்தில்‌ உங்களை 
இரட்சிக்கட்டும்‌ என்றார்‌" (நியா 1094). 


ங்கள்‌ 
விக்கரகக்ககுக்க தூடங்காட்டுகிறார்கள்‌ 
தங்களுக்கு ஆபத்து வரும்போதோ 
கர்த்தரிடத்தில்‌ முறையிடுகிறார்கள்‌. கர்த்தர்‌ 
அவர்களை விக்கிரகங்களிடத்திற்கே 
அனுப்பி விடுகிறார்‌. விக்கிரகத்திற்கு 
ஜீவனும்‌ பெலனும்‌ இருக்குமென்றால்‌, அவை. 
எழும்பட்டும்‌ என்றும்‌ அவை அவர்களை 
இரட்சிக்கட்டும்‌ என்றும்‌ சொல்லிவிடுகிறார்‌ 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ தங்கள்‌ 
ஆபத்துக்காலத்தில்‌, கர்த்தரிடத்தில்‌ வந்து, 
“எழுந்து எங்களை இரட்சியும்‌” என்று 
சொல்லுகிறார்கள்‌. கர்த்தரோ 
"விக்கிரகங்கள்‌ எழும்பட்டும்‌* என்று 
சொல்லிவிடுகிறார்‌. விக்கிரகங்களுக்கு 
தூபங்காட்டிவிட்டு, ஆபத்துக்காலத்தில்‌ 
கர்த்தரிடத்தில்‌ உதவி கேட்பது 
நியாயமல்ல. கர்த்தருக்கு 
பிரியமாயில்லை. 


தூரோகம்பண்ணினீர்கள்‌ 
எரே 2:29-37 


இஸ்ரவேல்‌ 


வந்து 
அது 


எரே 229. என்னோடே 
வழக்காடுவானேன்‌?. நீங்கள்‌. 
அனைவரும்‌ எனக்கு விரோதமாய்த்‌ 
தூரோகம்பண்ணினீர்கள்‌ என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 


நீங்கள்‌. 


எரே 2:80. நான்‌ உங்கள்‌ பின்னைகளை 
அடித்தது விருதா; சிட்சையை 
ஏற்றுக்கொள்னாமற்போனார்கள்‌; 

அழிக்கிற சிங்கத்தைப்போல உங்கள்‌ 
பட்டயம்‌ உங்கள்‌ தீர்க்கதரிசிகனைப்‌ 
பட்சித்தது. 
எரே 231. 
கர்த்தருடைய 


சுத்ததியாரே, தீங்கன்‌ 

வார்த்தையைச்‌. 
சித்தித்துப்பாருங்கன்‌; தான்‌ 
இஸ்ரவேலுக்கு. வனாத்தரமும்‌, 
காரிருனான பூமியுமாக இருந்தேனோ? 
பின்னை ஏன்‌ என்‌ ஜனங்கன்‌; நாங்களே 
எஜமான்கன்‌, இணி உம்மிடத்தில்‌ 
நாங்கள்‌ வருவதில்லையென்று. 
சொல்லுகிறார்கள்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எரே 232. ஒரு பெண்‌ தன்‌ 
ஆபரணத்தையும்‌, ஒரு மணவாட்டி தன்‌ 
ஆடைகளையும்‌ மறப்பானோ? என்‌ 
எண்ணிமுடியாத 
என்னை 

மறத்துவிட்டார்கள்‌. 


எரே 2:33. நேசத்தைத்‌ தேடும்படிக்கு 
தீ உன்‌ வழிகளை 
தயப்படுத்துகிற தென்ன? இவ்விதமாய்‌ 
நீ பொல்லாத ஸ்திரீகளுக்கும்‌ உன்‌ 
வழிகளைக்‌ கற்றுக்கொடுத்தாய்‌. 


எரே 2:34. உன்‌ வஸ்திர ஓரங்களிலும்‌ 
குற்றமில்லாத ஏழை ஆத்துமாக்களின்‌' 
இரத்தம்‌ காணப்படுகிறது; அதைத்‌ 
தோண்டித்‌ தேடுகிறதினால்‌ அல்ல, 
அது எல்லாவற்றின்மேலும்‌. 
வெனியாயிருக்கிறதினால்‌ அதைக்‌ 
கண்டுபிடித்தேன்‌. 


எரே ௮:35. ஆகிலும்‌: 
குற்றமில்லாதிருக்கிறேன்‌ என்றும்‌, 
அவருடைய கோபம்‌ என்னை விட்டுத்‌ 
திரும்பிற்று என்றும்‌ சொல்லுகிறாய்‌; 
இதே, 
பாவஞ்செய்யவில்லையென்று. 
சொல்லுகிறதினிமித்தம்‌. 
உன்னோடே வழக்காடுவேன்‌. 
எரே 996. நீ உண்‌: 
மாத்திமாற்றி 
விலகிப்போகிறது என்ன? 
அசீரியாவினால்‌ வெட்கிப்போன து 
போல எகிப்தினாலும்‌. 
வெட்கிப்போவாய்‌. 
எரே 2:37. தீ உன்‌ கைகனை உன்‌ 
வைத்துக்கொண்டு 
புறப்பட்டுப்‌ 
னில்‌, உன்‌ 
கர்த்தர்‌ 
வெறுத்திருக்கிறார்‌; அவைகளால்‌. 
உனக்குக்‌ காரியம்‌ வாய்க்காது. 





ழ்‌ நவள 
யாய 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ அனைவரும்‌ 
கர்த்தருக்கு விரோதமாய்த்‌ துரோகம்‌: 
பண்ணினார்கள்‌ னாலும்‌ அவர்கள்‌ 
கர்த்தரோடு வழக்காடுகிறார்கள்‌. கர்த்தருக்கு 
விரோதமாய்‌ 'துரோகம்பண்ணியவர்கள்‌, 
கர்த்தரோடு வழக்காடக்கூடாது. இஸ்ரவேல்‌ 
ஜனத்தார்‌ கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து, 
ஜீவிப்பார்களென்றால்‌, அவர்கள்‌ கர்த்தரோடு 
வழக்காடலாம்‌. 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ ஜனத்தாரின்‌. 
துரோகங்களை இங்கு ஒவ்வொன்றாகச்‌ 
சொல்லுகிறார்‌. அவர்களுடைய பாவங்களின்‌ 
நிமித்தமாய்‌ கர்த்தர்‌ அவர்களை சிட்சித்தார்‌. 
அவ்ள்‌ தங்களுடைய பாவங்களுக்கு மனம்‌ 
ரட்சிக்க வேண்டுமென்று 
த விரும்பினார்‌. ஆனால்‌ கர்த்தர்‌ 
தம்முடைய பிள்ளைகளை அடித்தது எல்லாமே 
விருதாவாய்ப்போயிற்று. அவர்கள்‌ 
கர்த்தருடைய சிட்சையை ஏற்றுக்கொள்ளாமல்‌ 
போனார்கள்‌. 


அவர்களுடைய கடினமான இருதயம்‌ 
மென்மையாகவில்லை. அவர்களுடைய 
மனச்சாட்சி உணர்வடையலில்லை. கர்த்தர்‌ 
அவர்களை சிட்சித்தும்‌, அவர்களுக்கு புத்தி 
வரவில்லை. இஸ்ரவேல்‌  ஐனத்தார்‌ 
கர்த்தரிடமிருந்து அடி வாங்கினார்கள்‌. 
ஆனாலும்‌ அவர்களுக்கு. நன்மை 
உண்டாகவில்லை. கர்த்தர்‌ அவர்களை 
அடித்தது எல்லாமே வீணாய்ப்போயிற்று. 


கர்த்தர்‌ தம்முடைய தீர்க்கதரிசிகளை 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ மத்தியிலே. 
அனுப்பினார்‌. தம்முடைய ஊழியக்காரரின்‌ 
வாயிலே கர்த்தர்‌ தம்முடைய வார்த்தைகளை 
வைத்தார்‌ அவர்களும்‌ கர்த்தர்‌ 
தங்களுக்கு கொடுத்த செய்திகளை, 
இஸ்ரவேல்‌ ஜனங்களுக்கு அறிவித்தார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனங்‌ 
வார்த்தைக்கு 
தீர்க்கதரிசிகளை ஏற்றுக்கொள்ளவுமில்லை. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
UBLISHERS 


அவர்கள்‌ தங்களுக்கு நற்செய்தி 
சொல்ல. வந்த தீர்க்கதரிசிகளைக்‌ 
கொன்றுபோட்டார்கள்‌. “அழிக்கிற 
சிங்கத்தைப்போல ள்‌ 

உங்கள்‌  தீர்க்கதரிசிகளை 

(எரே 2:30) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


கர்த்தர்‌ தம்முடைய பிள்ளைகளோடு 
இன்னும்‌ அன்பாகவே பேசுகிறார்‌. அவர்களை 
சந்ததியாரே' என்று 
அழைக்கிறார்‌. த்‌ 
இக்காலத்து, பா்‌ 
'சந்த நீங்கள்‌ 
வார்த்தையை 
(எரே 2:31) என்று அல்‌, சொல்லுகிறார்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ கர்த்தருடைய 
வார்த்தையை தங்கள்‌ செவிகளால்‌ கேட்டால்‌ 
மாத்திரம்‌ போதாது, அவர்கள்‌ அதை 
சிந்தித்தும்‌ பார்க்கவேண்டும்‌. 


“கர்த்தருடைய 


சத்தம்‌ நகர 
க்கக்‌ த்தம்‌ நகரத்தை 


கூப்பிடுகிறது: ஞானமுள்ளவன்‌ 
உம்முடைய நாமத்தை மதிப்பான்‌; 
மிலாற்றிற்து। அதை. நேமித்தவருக்கும்‌. 
செவ்கோருங்கள்‌" (மீகா 69). கர்த்தருடைய 
வார்த்தையே மிலாறாக புறப்பட்டு வருகிறது. 
வார்த்தைக்கு செவிகொடுப்பதுபோல 
மிலாறுக்கும்‌ செவிகொடுக்கவேண்டும்‌. 
கர்த்தருடைய வார்த்தையை சிந்தித்துப்‌ 
பார்க்கவேண்டும்‌. கர்த்தருடைய 
வார்த்தையில்‌ தரிசனங்கள்‌ உள்ளது. 


கர்த்தர்‌ தம்முடைய வார்த்தைகளை 
வெளிச்சத்தில்‌ சொல்லுகிறார்‌. 
இருளிலிருக்கிற ஜனங்கள்‌ வெளிச்சத்திற்கு 
வரவேண்டும்‌. நான்‌ இஸ்ரவேலுக்கு 
வனாந்தரமும்‌ காரிருளான பூமியுமாக 
இருந்தேனோ” (எரே 2:31) என்று 
கர்த்தர்‌ கேட்கிறார்‌. கர்த்தருடைய வார்த்தை 
ஜனங்களுக்கு. பிரயோஜனமாயிருக்கிறது. 
கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால்‌: 
ஆசீர்வாதம்‌ உண்டு. 





i= FTE 
TT 


கர்த்தர்‌ சில சமயங்களில்‌ தம்முடைய 
ஜனத்தை வனாந்தரப்‌ பாதையின்‌ 
வழியாகவும்‌, காரிருளான பூமியின்‌ 
வழியாகவும்‌ க க்‌ 
கர்த்தர்‌ 
போதுமானவராகவே இருக்கிறார்‌. இஸ்பவேன்‌ 
ஜனங்கள்‌ வனாந்தரத்தில்‌ 
பிரயாணம்பண்ணியபோது, கர்த்தர்‌ 
அவர்களை மன்னாவைக்கொண்டு 
பிளந்து 


பூமியாயிருந்தாலும்‌ 

ஸ்தம்பத்தினால்‌ 

இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ பிரயாணம்‌ செய்தது. 
வனாந்தர பூமியாயிருந்தாலும்‌, அது 
அவர்களுக்கு, ஆசீர்வாதமான 
பூமியாயிருந்தது. 


இஸ்ரவேல்‌ 


எஜமான்கள்‌, 


ஜனங்கள்‌, “நாங்களே 


வருவதி்‌ 

(எரே 

ஒன்றுமில்லாத 

அவர்களுக்கு உதவிசெய்யலில்லையென்றால்‌ 
அவர்களிடத்தில்‌ ஒன்றுமேயில்லை. ஆனால்‌ 
அவர்களோ தங்களை எஜமான்கள்‌ என்று 
சொல்லிக்கொள்சிறார்கள்‌. ்‌ 
ஐசவரியவான்கள்‌. 

சொல்லிக்கொள்கிறார்கள்‌. 

அவர்களைப்‌ போஷிக்கவில்லையென்‌। 

அவர்கள்‌ பட்டினியாய்க்‌ வற்‌ 


க 
ஆசீர்வதிக்கவில்லையென்றால்‌ அவர்கள்‌ 
தரித்திரராயிருப்பார்கள்‌. கர்த்தர்‌ அவர்களை 
பாதுகாக்கவில்லையென்றால்‌, சத்துருக்கள்‌ 

அவர்களைப்‌ பட்சித்துப்போடுவார்கள்‌. 
'இஸ்ரவேல்‌ ஜனங்களோ தங்களுடைய 
உண்மையான நிலமையை 
புரிந்துகொள்ளாமல்‌, தங்களைப்பற்றி 
பெருமையாக நினைக்கிறார்கள்‌. “இனி 
உம்மிடத்தில்‌ நாங்கள்‌ வருவதில்லை" என்று 
த்தில்‌ சொல்லுகிறார்கள்‌. 
கர்த்தர்‌ தேவையில்லை. 

அவரை 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ தங்கள்‌ தேவனை 
மறந்துவிடுகிறார்கள்‌. இதுவே அவர்களுடைய 
எல்லா தன்மார்க்கத்திற்கும்‌ 
காரணமாயிருக்கிறது “என்‌ ஜனங்களோ 
எண்ணி முடியாத நாட்களாய்‌ என்னை 
மறந்துவிட்டார்கள்‌" (எரே 2:39) என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. அவர்களுக்கு 
தேவனிடத்தில்‌ நெருங்கிச்‌ சேருவதற்கு 
ஏராளமான வாய்ப்புக்கள்‌ உண்டாயிற்று 
தேவனைப்பற்றி சிந்திப்பதற்கும்‌ அவர்களுக்கு 
அநேக வாய்ப்புக்கள்‌ கிடைத்தது. ஆனால்‌ 
அவர்களோ அந்த வாய்ப்புக்களையெல்லாம்‌ 
பண்ணிவிடுகிறார்கள்‌ 
தூரமாய்‌ 
விலகிப்போய்விடுகிறார்கள்‌. முடிவிலே 
கர்த்தரையே மறந்துவிடுகிறார்கள்‌. 


ஸ்ரவேல்‌ ஜாதியார்‌ 
நாட்களாய்‌ 


எண்ணிமுடியாத 
மறந்துவிட்டார்கள்‌. கர்த்தரை எவ்வளவு 
காலமாய்‌ மறந்திருக்கிறார்கள்‌ என்பது, 
அவர்களுக்கே தெரியவில்லை. 
கர்த்தரைப்பற்றிய சிந்தனை அவர்களுடைய 
மனதை விட்டே நீங்கிப்போயிற்று, 

எரேமியா 
ஜனங்களுக்கு 


கர்த்தரை 


ர்க்கதரிசி இஸ்ரவேல்‌ 
கர்த்தருடைய வார்த்தையை 
சொல்லும்போது, இந்த வார்த்தையை 
நம்முடைய  ஜீவியத்திலும்‌ நினைத்துப்‌ 
பார்க்கவேண்டும்‌. நம்முடைய அன்றாட 
ஜீவியத்தில்‌ நாம்‌ கர்த்தரை நினைத்துப்‌ 
பார்க்கிறோமா அல்லது அவரை 
அல்வப்போது மறந்துவிடுகிறோமா 
என்பதை சிந்தித்துப்‌ பார்க்கவேண்டும்‌. 
குர்த்தரைப்பற்றிய நினைவில்லாமல்‌ 
எவ்வளவு காலமாய்‌ ஜீவித்துக்‌ 
கொண்டிருக்கிறோம்‌ என்பதையும்‌ யோசித்துப்‌ 
பார்க்கவேண்டும்‌. 

கர்த்தரோடு 

நாட்களே நமக்கு 
பிரயோஜனமுள்ள நாட்கள்‌. நம்முடைய 
ஜீவியத்தில்‌ கர்த்தர்‌ இல்லையென்றால்‌, 
நம்முடைய மனதில்‌. கர்த்தரைப்பற்றிய 
சிந்தனையில்லையென்றால்‌, நம்முடைய 
நாட்கள்‌ மாயையான நாட்களாகவும்‌, 
வெறுமையான நாட்களாகவும்‌ இருக்கும்‌. 
நம்முடைய வெறுமையான நாட்களை 
நம்மால்‌ எண்ணிமுடியாது. இஸ்ரவேல்‌ 
ஜனங்களைப்போலவே, நாமும்‌ எண்ணி. 
முடியாத நாட்களாய்‌ கர்த்தரை 
மறந்திருப்போம்‌. 


ஐக்கியமாய்‌ 





f= FTE 
TT 


ஒரு பெண்‌ தன்‌ ஆபரணத்தையும்‌, 
ஒரு மணவாட்டி தன்‌ ஆடைகளையும்‌ 
மறக்கமாட்டாள்‌. எப்போதுமே 
அதைப்பற்றி... சிந்தித்துக்கொண்டிருப்பாள்‌. 
எல்லோரிடத்திலும்‌ அதைப்பற்றியே 
பேசிக்கொண்டிருப்பாள்‌. நாமும்‌ அதுபோலவே. 
கர்த்தரைப்பற்றி எப்போதுமே சிந்தித்துக்‌ 
கொண்டிருக்கவேண்டும்‌. அவரைப்பற்றியே 
எப்போதும்‌ பேசிக்கொண்டிருக்கவேண்டும்‌. 
நாம்‌ கர்த்தரை ஒருபோதும்‌ 
மறந்துவிடக்கூடாது. 

இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 
விரோதமாய்ப்‌ பாவம்‌ 
அக்கிரமத்தில்‌ 
இவர்களுடைய 
மற்றவர்களையும்‌ பாதிக்கிறது 
தேடும்படிக்கு நீ 


நயப்படுத்துகிறதென்ன"' எர 2:33) என்று 
கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ ஜனத்தாரிடம்‌ கேட்கிறார்‌. 


கர்த்தருக்கு 
செய்கிறார்கள்‌. 
ஜீவிக்கிறார்கள்‌. 
பாவசுபாவங்கள்‌ 
நேசத்தைத்‌ 

ளை 


யேசபேலைப்போல 
ஸ்திரீகள்‌ மற்றவர்களை கவருவதற்காக, 
தங்களுடைய கவர்ச்சிகளை வெளிப்படுத்தி 
காண்பிப்பார்கள்‌. முகத்திற்கு சாயம்‌ 
பூசிக்கொண்டு, கண்களுக்கு 
மையிட்டுக்கொண்டு, தங்கள்‌ தலைமுடியை 
சிங்காரித்துக்கொண்டு, 


அலங்காரமாய்ச்‌ 
தங்களுடைய அழகை வெளிப்படுத்திக்‌ 
காண்பிப்பார்கள்‌. தங்களுடைய 
பார்வையினாலும்‌, சிங்காரத்தினாலும்‌ 
மற்றவர்களைக்‌ கவருவதற்கு முயற்சி 
பண்ணுவார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ மற்றவர்களை 
கவருவதற்காக தங்களை  சிங்காரித்துக்‌ 
கொள்கிற ஸ்திரீகளைப்போல 
இருக்கிறார்கள்‌. தங்களுடைய 
பாவசுபாவங்களினாலும்‌, பாவமான பழக்க 
வழக்கங்களினாலும்‌ _ மற்றவர்களை தங்கள்‌ 
பக்கமாய்‌ இழுத்துக்கொள்கிறார்கள்‌. 
அவர்களோடு பாவமான உடன்படிக்கைகளை 
செய்து கொள்கிறார்கள்‌. தங்களுடைய 
பாலவழிகளை அவர்களுக்கும்‌ 
கற்றுக்கொடுக்கிறார்கள்‌. “இவ்விதமாய்‌ நீ 
பொல்லாத ஸ்திரீகளுக்கும்‌ உன்‌ வழிகளைக்‌ 
கற்றுக்கொடுத்தாய்‌” (எரே 2:33) 
என்று கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ ஜனத்தார்மீது 
குற்றம்‌ சொல்லுகிறார்‌. 


பொல்லாத 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ கர்த்தரைவிட்டு 
தூரமாய்‌ விலகிப்போயிருக்கிறார்கள்‌. ஒரு 
காலத்தில்‌ இஸ்ரவேலின்‌ பரிசுத்தரை 
ஆராதித்தவர்கள்‌, இப்போது, 
விக்கிரகங்களுக்கு தூபங்காட்டுகிறார்கள்‌. 


தேவனாகிய 
உண்மையோடும்‌ 
ஆனால்‌ இப்போதோ 
பச்சையான எல்லா 
விக்கிரகங்களை 
மோளேகுக்கு 
பலிகொடுக்கிறார்கள்‌. 

இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ கர்த்தரை 
விட்டுப்‌ பிரிந்துபோனபின்பு, அவர்களுடைய 
ஆராதனை முறைமைகளில்‌ மிகப்பெரிய 
மாற்றமுண்டாயிருக்கிறது. அவர்கள்‌ 
தேவனுடைய பிரமாணங்களை, 
விக்கிரகாராதனையின்‌ பழக்க 
வழக்கங்களோடு ஒன்றாய்‌ கலக்கிறார்கள்‌. 
சுத்தத்தை அசுத்தத்தோடு கலக்கிறார்கள்‌. 
நீதியை அநீதியோடு கலக்கிறார்கள்‌. 

கர்த்தரைவிட்டு.... விலகிப்போயிருக்கிற 
ஜனங்கள்‌ துன்மார்க்கமாய்‌ ஜீவிக்கிறார்கள்‌. 
விக்கிரகாராதனைக்காரரோடு 
ஐக்கியமாயிருக்கிறார்கள்‌. விக்கிரகங்களை 
ஆராதிக்கிறவர்கள்‌ இருளின்‌ பிள்ளைகள்‌. 
அவர்களிடத்தில்‌ வெளிச்சமில்லை 

அவர்களுடைய கிரியைகளும்‌ இருளின்‌ 
கிரியைகளாயிருக்கிறது. இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
அவர்களோடு ஐக்கியமாய்‌ இணைந்து, 
இவர்களும்‌ இருளின்‌ 
நடப்பிக்கிறார்கள்‌. 


கர்த்தரை, 
தொழுதுகொண்டார்கள்‌. 
எல்லா மேடுகளிலும்‌, 
மரங்களின்‌ கீழும்‌ 
ஆராதிக்கிறார்கள்‌. 


தங்கள்‌ பிள்ளைகளை 


துன்மார்க்கமான 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌, புறஜாதியாருக்கும்‌ 
கற்றுகொடுக்கிறார்கள்‌. கர்த்தருடைய 
பிள்ளைகள்‌ பிறருக்கு உபகாரம்‌ பண்ண 
வேண்டும்‌. தங்களால்‌ மற்றவர்களுக்கு 
உபகாரம்‌ பண்ண முடியவில்லையென்றால்‌, 
அவர்கள்‌ சும்மாயிருக்கவேண்டும்‌. உபகாரம்‌ 
ற்குப்‌ யாருக்கும்‌. 





i FTE 
TT 


'த்தார்‌ 
'கொலைபாதகங்களிலும்‌ பங்குபெறுகிறார்கள்‌. 
அவர்களுடைய வஸ்திர ஓரங்களில்‌ 
குற்றமில்லாத ஏழை த்துமாக்களின்‌ 
இரத்தம்‌ காணப்படுகிறது. இந்த வாக்கியம்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ தங்கள்‌ பிள்ளைகளை 
இன்னோம்‌  புத்திரரின்‌ பள்ளத்தாக்கிலே, 
மோளேகுக்கு, பலிகளாகச்‌ செலுத்துவதை 
குறிக்கலாம்‌ என்று வேதபண்டிதர்கள்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 


குற்றமில்லாத ஏழை ஆத்துமாக்களின்‌ 
இரத்தம்‌" என்னும்‌ வாக்கியம்‌ மனாசே 
சிந்தின இரத்தத்தைக்‌ குறிக்கலாம்‌ என்றும்‌ 
சிலர்‌ வியாக்கியானம்‌ சொல்லுகிறார்கள்‌ 
கர்த்தரின்‌ பார்வைக்குப்‌ 
பொண்‌ செய்யும்படியாக, மனாசே 
யூதாவைப்‌ பாவஞ்செய்யப்பண்ணின அந்தப்‌ 
பாவமும்‌ தவிர, அவன்‌ எருசலேமை நாலு 
மூலைவரையும்‌ னல்‌ 
நிரப்பத்தக்கதாய்‌, ற்றமில்லாத 
இரத்தத்தையும்‌ மிகுதியாகச்‌ "சிந்தினான்‌" 
(2இராஜா 21:16). 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ சிந்துகிற 
குற்றமில்லாத ஆத்துமாக்களின்‌ இரத்தம்‌ 
மறைவாகமில்லை, 


வெளியரங்கரமாயிருக்கிறது. 


ல்‌ அதைக்‌ 
கண்டுபிடித்தேன்‌" (எரே 2:34) என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 


இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ துணிகரமாய்ப்‌ 
செய்கிறார்கள்‌. தாங்கள்‌ 
ஏழை ஆத்துமக்களின்‌ 
சிந்தும்போது. கர்‌; 
தங்கள்மீது கோபப்படுவார்‌ ர்க 
அல்லது தேவனுடைய நீதியான 
நியாயத்தீர்ப்பு தங்கள்மீது வரும்‌ என்றோ. 
அவர்களுக்கு சிறிதும்‌ பயமில்லை. 


பாவம்‌ 
குற்றமில்லாத 
இரத்தத்தை 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


மனச்சாட்சியிலும்‌ 
குற்றவுணர்வு 
கர்த்தரைவிட்டு 


அவர்களுடைய 
பாவத்தைக்‌ குறித்த 
உண்டாகவில்லை. 
விலகிப்போய்விட்ட இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாரின்‌ மனச்சாட்சியும்‌, 
கூர்மையாயில்லாமல்‌ மழுங்கிப்போயிற்று. 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ கர்த்தருக்கு, 
விரோதமாகவும்‌, குற்றமில்லாத ஏழை 
ஆத்துமாக்களுக்கு விரோதமாகவும்‌ பாவம்‌ 
செய்தாலும்‌, தங்களிடத்தில்‌ ஒரு பாவமும்‌ 
இல்லை என்று சொல்லுகிறார்கள்‌. தாங்கள்‌ 
கர்த்தருக்கு முன்பாகவும்‌, மனுஷருக்கு. 
முன்பாகவும்‌, குற்றமில்லாதிருப்பதாகவும்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 


கர்த்தர்‌ 
வழக்காடுகிறார்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரரோடு 
அவர்களுடைய 
பாவங்களை அவர்களுக்கு உணர்த்த 
விரும்புகிறார்‌. அவர்களோ துணிகரமாய்ப்‌ 
பாவம்‌ செய்கிறார்கள்‌. கர்த்தருடைய 
நீதியைப்பற்றியும்‌, அவருடைய 
கோபத்தைப்பற்றியும்‌ அவர்களுக்கு சிறிதும்‌ 
பயமில்லை. “கர்த்தருடைய கோபம்‌ எங்களை 
விட்டுத்‌ திரும்பிற்று' (எரே 2:35) என்று 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ சொல்லுகிறார்கள்‌. 
கர்த்தர்‌ அவர்கள்மீது கோபமாயிருக்கிறார்‌. 
அவர்கள்‌ கர்த்தரை நோக்கிப்‌ பார்க்காமல்‌, 
விக்கிரகங்களை நோக்கிப்‌ பார்க்கிறார்கள்‌. 
டைய கண்க 
d gr 
கோபமாயில்லை என்று சொல்லி, தங்களைத்‌ 
தாங்களே வஞ்சித்துக்கொள்கிறார்கள்‌. 


“இதோ, நான்‌ 
பாவஞ்செய்யவில்லையென்று நீ 
சொல்லுகிறதினிமித்தம்‌ நான்‌ உன்னோடே 
வழக்காடுவேன்‌” (எரே 2:35) என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. அவர்களுடைய துணிகரமான 
பேச்சு. கர்த்தருக்கு. கோபத்தை, 
உண்டுபண்ணுகிறது. கர்த்தர்‌ ஒருபோதும்‌ 
காரணமில்லாமல்‌ ஈபப்படமாட்டார்‌. 
கர்த்தருடைய கோபத்தில்‌ நீதியும்‌, நியாயமும்‌ 
இருக்கும்‌. இஸ்ரவேல்‌ ஜனத்தார்மீது தாம்‌. 
கோபமாயிருப்பதையும்‌, தம்முடைய கோபம்‌ 
நீதியானது என்பதையும்‌, கர்த்தர்‌ 
அவர்களுக்கு உணர்த்த விரும்புகிறார்‌. 
அவர்களோடு தொடர்ந்து வழக்காடுகிறார்‌. 





i THEN 
TT 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ தங்களுடைய 
பாவங்களை உணரவேண்டும்‌. அவர்கள்‌ 
மறுபடியுமாய்‌ கர்த்தரிடத்தில்‌ திரும்பவேண்டும்‌. 

கர்த்தரைப்பற்றித்‌ 


அவர்கள்‌ கர்த்தருக்கு 
பிள்ளைகளாகவும்‌, 


பிரயோஜனமுள்ள பிள்ளைகளாகவும்‌ 
ஜீவிக்கவேண்டும்‌. அது வரையிலும்‌ கர்த்தர்‌ 
அவர்களோடு வழக்காடத்தான்‌ செய்தார்‌. 
இஸ்ரவேல்‌ 
ஆராதியாமல்‌, 


சிருஷ்டிகரை 
சிருஷ்டிகளைத்‌. 
தொழுதுகொள்கிறார்கள்‌. கர்த்தரை 
நம்பாமல்‌ விக்கிரகங்களை நம்புகிறார்கள்‌. 
கர்த்தரோடு சிநேகமாயிராமல்‌, அவருக்கு 
சத்துருக்களாயிருக்கிறார்கள்‌. கர்த்தரோடு 
நெருங்கிய ரமன ரல்‌ பதிலாக, 
அவரை விலகிப்போகிறார்கள்‌ 
கர்த்தரை கர்‌ ஒருபோதும்‌ 
'வெட்கப்பட்டுப்போகமாட்டார்கள்‌. 
விக்கிரகங்களை நம்புகிறவர்களுக்கோ, 
வெட்கமும்‌, வேதனையும்‌, அவமானமும்‌ 
உண்டாகும்‌. 


ஜனத்தார்‌ 


விக்கிரகங்களை  ஆராதிக்கிறவர்கள்‌ 
தங்களுடைய மாம்ச புயத்தின்மீது நம்பிக்கை 
வைப்பார்கள்‌. அவர்களுடைய இருதயம்‌: 
கர்த்தரைவிட்டு விலகிப்போயிருக்கும்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ கர்த்தரோடு 
ஐக்கியமாயிருந்த வரையிலும்‌, தெளிந்த 
சிந்தனையோடிருந்தார்கள்‌. அவர்களுடைய 
பார்வையிலும்‌, பேச்சிலும்‌, செய்கையிலும்‌, 
நடையிலும்‌ உறுதியிருந்தது. ட வரான்‌ 
கர்த்தருடைய வழியில்‌ மல்‌. 
நடந்தார்கள்‌. தகைய 

அடிச்சுவடுகளைப்‌ பின்பற்றிப்போனார்கள்‌. 
ஆனால்‌ இப்போதோ இஸ்ரவேல்‌. 
ஜனத்தார்‌ கர்த்தரைவிட்டு விலகி, 
விக்கிரகங்களைப்பற்றிக்‌ கொள்கிறார்கள்‌. 
அவர்களுடைய சிந்தையிலும்‌ உறுதியில்லை. 
வழியிலும்‌ உறுதியில்லை. விக்கிரகங்களை 
ஆராதிக்கிற இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ தங்கள்‌ 
ற்றி மாற்றி, கர்த்தரைவிட்டு 


நம்பும்போது, 
நம்முடைய. வழ்கிவெல்லாம்‌ அவரை 
நினைத்துக்கொண்டு நடப்போம்‌. அவருடைய 
வார்த்தைக்கும்‌, சித்தத்திற்கும்‌ எப்போதும்‌ 
கீழ்ப்படிவோம்‌. நம்முடைய வழிகளை 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மாற்ற வேண்டிய அவசியம்‌ நமக்கு ஏற்படாது. 
கர்த்தருடைய வழியே நம்முடைய வழி. நாம்‌ 
நம்முடைய சுயவழியில்‌ நடவாமல்‌, 
கர்த்தருடைய அடிச்சுவடுகளைப்‌ பின்பற்றி 
நடப்போம்‌. நம்முடைய செவிகள்‌ 
கர்த்தருடைய சத்தத்திற்கு செவிகொடுக்கும்‌, 
நம்முடைய ஆத்துமாவில்‌ பரிசுத்த 
ஆலியானவர்‌ வாசம்பண்ணுவார்‌. அவர்‌ 

சத்தியத்திற்குள்ளும்‌ 

கர்த்தர்‌ நம்மை 

நம்முடைய வழியை 
மாற்றி தி ந அவசியம்‌ 
உண்டாகாது. மக்கு கர்த்தருடைய 
வழிகளில்‌: அதம்‌ ஆசீர்வாதங்களும்‌ 
உண்டாயிருக்கும்‌. 


விலகிப்போன 
ஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ முதலாவதாக, தங்கள்‌ 

ட்‌ முதலாவதாக, து 
நம்பினார்கள்‌. 


உதவிக்கு அசீரியரை 
நம்பிக்கை 


சனாிபோய்த்று அசிரியர்கள்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாருக்கு 
அவர்கள்‌ றி! 
பெலனற்றவர்களாயிருந்தார்கள்‌. 
ஜனத்தார்‌ தங்களுக்கு அசீரியர்‌ 
உதவி கிடைக்காது என்பது தெரிந்தவுடன்‌, 
அவர்கள்‌ தங்கள்‌ உதவிக்கு எகிப்தை 
நம்பினார்கள்‌. எகிப்து தேசத்தாரும்‌ 
அவர்களுக்கு உதவிசெய்யவில்லை. “நீ 
'அசீரியாவினால்‌. வெட்கிப்போனதுபோல 
எகிப்தினாலும்‌ வெட்கிப்போவாய்‌" (எரே 2:36) 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


“அுசீரியாவின்‌ ராஜாவாகிய 
தில்காத்பில்நேசர்‌ அவனிடத்தில்‌ வந்தான்‌; 
அவனை  நெருக்கினானே அல்லாமல்‌ 
அவனைப்‌ பலப்படுத்தவில்லை” 
(நோளா 28:20). 


இஸ்ரவேல்‌ 
பிரதானிகளும்‌, 


கர்த்தரைவிட்டு 


னத்நாரின்‌' 
தூதுவர்களும்‌ எகிப்து 
தேசத்திலிருந்து ஏமாற்றத்தோடு திரும்பி 
வருவார்கள்‌. தங்களுடைய ஜனத்தின்‌ 
பரிதாபமான நிலமையை யோசித்துப்‌ பார்த்து 
வெகுவாய்ப்‌ புலம்புவார்கள்‌. அவர்கள்‌ 
தங்கள்‌ கைகளை, தங்கள்‌ தலையின்மேல்‌ 
வைத்துக்கொண்டு,  இவ்விடத்திலிருந்து 
புறப்பட்டுப்போவார்கள்‌. அந்நிய தேசத்து 
ப்புக்‌ வெட்கத்தோடும்‌, 

இழுத்துச்‌ 





f= THE 
ETT 


தெரிந்துகொண்டார்‌. 
ராஜாவாயிருக்கிறார்‌. 
செய்வதற்கு 

பிரமாணங்களையும்‌ 


கர்த்தரே அவர்களுக்கு 
அவர்களை ஆளுகை 
கர்த்தர்‌ 


நகக்‌ ன்‌ என்றும்‌, 
ஆலிக்குரிய ஆராதனைகளை 
நடத்தவேண்டும்‌ என்றும்‌ 
அவர்களுக்கு பிரமாணங்களாக 
சொல்லியிருக்கிறார்‌. 

கர்‌ (வேல்‌ புத்திரர்‌ 
நடுவிலே கப்பன்ணவேண்டுளெ்று 
விரும்புகிறார்‌. அவர்‌ வாசம்பண்ணுவதற்காக 
அவருக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை. 
உண்டாக்கவேண்டும்‌. இந்த ஸ்தலம்‌. 
கர்த்தருடைய பரிசுத்த, 
அரண்மனையாகயிருக்கும்‌. 


“எங்கள்‌ பரிசத்த. ஸ்தானம்‌ 
ஆதிமுதற்கொண்டு உயர்ந்த மகிமையுள்ள 
சிங்காசனமாயிருக்கிறது" (எரே 1712). 


பரிசுத்த த்தின்‌ 
ர்த்தர்‌ மோசேக்கு. 
சொல்லுகிற 
அதிலுள்ள 
தட்டுமுட்டுகளையெல்லாம்‌ செய்யவேண்டும்‌. 
கர்த்தர்‌ மோசேயை நோக்கி, “நான்‌ உனக்குக்‌ 
காண்பிக்கும்‌ வாசஸ்தலத்தின்‌ 
மாதிரியின்படியும்‌, அதினுடைய எல்லாத்‌ 
தட்டுமுட்டுகளின்‌ மாதிரியின்படியும்‌ அதைச்‌ 
செய்வீர்களாக" (யாத்‌ 259) என்று, 
சொல்லுகிறார்‌. 

'இவைகள்‌ சீர்திருத்தல்‌ உண்டாகும்‌ 
காலம்வரைக்கும்‌ நடந்தேறும்படி 
கட்டளையிடப்பட்ட போஜனபானங்களும்‌,. 
பலவித ஸ்நானங்களும்‌, சரீரத்திற்கேற்ற 
சடங்குகளுமேயல்லாமல்‌ வேறல்ல" (எபி 9:10). 


கர்த்தர்‌ 


கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலம்‌ 
பூமிக்குரிய பரிசுத்த ஸ்தலம்‌ என்று 
அழைக்கப்படுகிறது. “அன்றியும்‌, முதலாம்‌ 
உடன்படிக்கையானது. ஆராதனைக்கேற்ற 
முறைமைகளும்‌ பூமிக்குரிய பரிசுத்த ஸ்தலமும்‌ 
உடையதாயிருந்தது” (எபி 921) 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


கர்த்தர்‌ தம்முடைய பரிசுத்த 
ஸ்தலத்திலே வாசம்பண்ணுகிறார்‌. இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ மத்தியிலே கர்த்தருடைய பிரசன்னம்‌ 
பிரத்தியட்சமாய்‌ வெளிப்படுகிறது. 
அவருடைய பரிகத்த ஸ்தலம்‌, அவருடைய 
பிரசன்னத்திற்கு அடையாளமாயிருக்கிறது. 

ஸ்தலம்‌ 


கர்த்தருடைய பரிசுத்த 
ஸ்தாபிக்கப்‌ 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ மத்தியிலே. 
பட்டிருக்கிறது. அவர்களுடைய தேவனாகிய 
கர்த்தரும்‌, அவர்கள்‌ மத்தியிலே. 
வாசம்பண்ணுகிறார்‌. ஆகையினால்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ இனிமேல்‌, “கர்த்தர்‌ எங்களோடு 
இருக்கிறாரா” என்று சந்தேகத்தோடு 
கேள்வி கேட்கவேண்டிய அவசியமில்லை. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ வனாந்தரத்திலே 
கூடாரங்களிலே தங்கியிருக்கிறார்கள்‌. கர்த்தர்‌ 
அவர்கள்‌ மத்தியிலே ஆசரிப்புக்கூடாரத்திலே 
தங்கியிருக்கிறார்‌. இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
எல்லோரும்‌ வனாந்தரத்திலே, கூடாரங்களில்‌ 
தங்கியிருக்கும்போது, கர்த்தர்‌ தாம்‌ 
வாசம்பண்ணுவதற்கு மிகப்பெரிய 
அரண்மனை வேண்டும்‌ என்று கேட்கவில்லை. 
வனாந்தரத்தில்‌ ஆசரிப்புக்கூடாரமே 
கர்த்தருடைய வாசஸ்தலமாயிருக்கிறது. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ வனாந்தரத்தில்‌ 
பிரயாணம்பண்ணும்போதெல்லாம்‌, 
கர்த்தருடைய கூடாரமும்‌ அவர்களோடு கூட 
பிரயாணம்‌ பண்ணும்‌. ர்கள்‌ 
பாளயமிறங்கியிருக்கும்‌ 
கர்த்தருக்கு கூடாரம்‌ 
அவர்கள்‌ தங்கள்‌ 
எடுத்துக்கொண்டு 
பிரயாணம்பண்ணும்போது, 
ஆசரிப்புக்கூடாரத்தையும்‌ 
தங்களோடுகூட எடுத்துக்கொண்டு 
போகவேண்டும்‌. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ எங்கே 
இருக்கிறார்களோ அங்கே அவர்கள்‌ 
நடுவிலே கர்த்தரும்‌ வாசம்பண்ணுகிறார்‌. 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ கர்த்தருடைய 
பரிசுத்த ஸ்தலத்திலே வந்து அவரை 
ம்‌ அங்கே அவருக்கு 
பலிகளையும்‌ 
செலுத்தவேண்டும்‌. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
எல்லோரும்‌, கர்த்தருடைய பரிசுத்த 
ஸ்தலத்திலே கூடிவந்து கர்த்தரை 
ஆராதிக்கவேண்டும்‌. அங்கே அவர்கள்‌ 
பண்டிகைகளை ஆசரிக்கவேண்டும்‌. 
இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தரை, 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ எல்லோரும்‌ ஏகமாய்‌ 
ஆராதிக்கவேண்டும்‌. 





ழ்‌ நள 
யாய 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ எகிப்தை 
நம்பினார்கள்‌. எகிப்து தங்களுக்கு உதவி 
செய்யும்‌ என்று நினைத்தார்கள்‌. 
ஆனால்‌ இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
சிறைப்பட்டுப்போகும்போது, எகிப்தியர்களால்‌ 
அவர்களுக்கு உதவி செய்ய முடியவில்லை. 
கர்த்தருடைய ஜனம்‌ சிறைப்பட்டுப்போவதை 
எகிப்து. தேசத்தாரால்‌: நிறுத்தவும்‌ 
முடியவில்லை. சிறைப்பட்டுப்போன அவர்களை 
எகிப்தியரால்‌ விடுவிக்கவும்‌ முடியவில்லை. 


பை. 

நம்புகிறார்கள்‌. எகிப்தியர்களால்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாருக்கு காரியம்‌ வாய்க்காது என்று 
கர்த்தர்‌ தீர்மானமாய்ச்‌ சொல்லுகிறார்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இஸ்ரவேல்‌. ஜனங்களுடைய 
பாவங்களின்‌ நிமித்தமாய்‌, கர்த்தர்‌ அவர்களை 
அந்நிய தேசத்து  சிறையிருப்புக்கு 
ஒப்புக்கொடுக்கிறார்‌. இது கர்த்தருடைய 
சித்தம்‌. கர்த்தர்‌ செய்ய நினைக்கிற காரியம்‌ 
ஒருபோதும்‌ தடைபடாது. கர்த்தருடைய 
கிரியைகளை எகிப்தியரால்‌ தடுத்து நிறுத்த 
முடியாது. கர்த்தரோடு யாரும்‌ 
யுத்தம்பண்ணவும்‌ முடியாது. கர்த்தருடைய 
உதவியில்லாமல்‌ யாராலும்‌ யுத்தத்தில்‌ 
ஜெயம்பெறவும்‌ முடியாது. 





f= FTE 
TT 


தூரமாய்‌ 
கலகப்போயிரக்கற இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
மனந்திரும்பி தம்மிடத்தில்‌ திரும்பி வருமாறு 
கர்த்தர்‌ அவர்களை அன்போடு அழைக்கிறார்‌. 
இஸ்ரவேல்‌ தேசத்தாரின்‌ பாவங்கள்‌ 
திரளாய்ப்‌ பெருகியிருக்கிறது. கர்த்தருடைய 


பெருகியிருக்கும்‌. 


இஸ்ரவேல்‌ 


ஜனத்தார்‌ 
விரோதமாக 


ஏராளமாய்ப்‌. 
செய்கிறார்கள்‌. ஆனாலும்‌ கர்த்தர்‌ 
அவர்களை. மறுபடியும்‌ தம்மிடத்தில்‌ 
சேர்த்துக்கொள்வதற்கு 

ஆயத்தமாயிருக்கிறார்‌. தங்கள்‌ பாவங்களுக்கு 
அவர்கள்‌ மனந்திரும்பும்போது, தம்முடைய 
கிருபகளை அவர்களுக்குக்‌ கொடுக்க 
கர்த்தர்‌. சித்தமுள்ளவராயிருக்கிறார்‌ (எரே 
3-5)... யூதாவின்‌ புத்திரர்‌ மனந்திரும்பாமல்‌ 
சீர்கெட்டுப்போயிருக்கிறார்கள்‌ (எரே 3:6-1/ 


கர்த்தருக்கு 
பாவம்‌ 


கர்த்தரைவிட்டுப்‌  பிரிந்துபோனவர்கள்‌ 
தங்கள்‌ பாவங்களுக்கு மனந்திரும்பி, 
மறுடியுமாய்‌ கர்த்தரிடத்தில்‌ திரும்பி 
வரவேண்டும்‌. அப்போது கர்த்தர்‌ தம்முடைய 
கிருபைகளையும்‌, இரக்கங்களையும்‌ 
அவர்களுக்குக்‌ கொடுக்கு 
சித்தமுள்ளவராயிருக்கிறார்‌ (எரே 3:12-19). 


கர்த்தருடைய ஜனம்‌ அவரை விட்டு 
விலகிப்போயிருக்கிறார்கள்‌. தம்மை விட்டு 
தூரமாய்‌ விலகிப்போன தம்முடைய 
பிள்ளைகளுக்கு விரோதமாக கர்த்தர்‌ 
வழக்காடுகிறார்‌. ஆனாலும்‌ அவர்கள்‌ 
தம்மிடத்தில்‌ திரும்பி வருமாறு மறுபடியுமாய்ச்‌ 
சொல்லுகிறார்‌. இஸ்ரவேல்‌ ஐனத்தார்‌ 
கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து, 
அவரிடத்தில்‌ திரும்பி வந்தால்‌, அவர்களுக்கு 
கர்த்தருடைய கிருபையும்‌. இரக்கமும்‌, 
ஆசீர்வாதமும்‌ கிடைக்கும்‌ (எரே 3:20-25). 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


என்னிடத்திற்குத்‌ திரும்பிவா 
எரே 311-5 


எரே 30. ஒரு புருஷன்‌ தன்‌ 
மனைவியைத்‌  தன்னிவிட, அவள்‌ 
அவனிடத்திலிருத்து புறப்பட்டுப்போய்‌, 
அத்திய புருஷனுக்கு மனைவியானால்‌, 
அவண்‌: அவனிடத்தில்‌, இனித்‌ 
திரும்பப்போவானோ? அத்த தேசம்‌ 
மிகவும்‌ தீட்டுப்படுமல்லவோ? என்று 
மனுஷர்‌ சொல்லுவார்கள்‌; 
தீயோவென்றால்‌ அநேக நேசரோடே, 
வேசித்தன ம்பண்ணினாய்‌; 
என்னிடத்திற்குத்‌ திரும்பிவா 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


எரே 80. தீ மேடுகளின்மேல்‌ உன்‌ 
கண்களை ஏறெடுத்து, தீ 
'வேசித்தனம்பண்ணாத இர 
ஒன்று. உண்டோ. என்று 
வனாந்தரத்திலே. அரபியன்‌. 
காத்துக்கொண்டிருக்கிறதுபோல, நீ வழி. 
ஓரங்களில்‌ உன்‌ 
காத்துக்கொண்டிருந்து, 
வேசித்தனங்கனாலும்‌, 
அக்கிரமங்கனாலும்‌ 
தீட்டுப்படுத்தினாய்‌. 


எரே 98. அதினிமித்தம்‌ மழை 
வருஷியாமலும்‌, பிண்மாரியில்லாமலும்‌ 
போயிற்று; உனக்கோ, சோரஸ்திரீயின்‌ 
நெற்றியிருக்கிறது; நீயோ: 
நாணமாட்டேன்‌ என்கிறாய்‌. 


எரே 3:4. நீ இதுமுதல்‌ என்னை 
நோக்கி: என்‌ பிதாவே, தேவரீர்‌ எண்‌: 
இனவயதின்‌ அதிபதியென்று 
சொல்லி, 


எரே 5. சதாகாலமும்‌ கோபத்தை 
வைப்பாரோ? அதை என்றென்றைக்கும்‌ 
காப்பாரோ என்கிறாய்‌ அல்லவோ? 

இப்படி தீ சொல்லியும்‌ 


செய்து, 
மிஞ்சிப்போகிறாய்‌ என்கிறார்‌. 





i THE 
ETT 


இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ கர்த்தரைவிட்டு. 
ய விலகிப்போய்விடுகி 


மிகுதியான இரக்கங்களினால்‌, அவர்களுக்கு 
காயங்கட்டுகிறார்‌. தம்மைவிட்டு 
விலகிப்போன இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌, 
தம்மிடத்தில்‌ திரும்பி வருமாறு த்‌ 
மறுபடியும்‌ அழைக்கிறார்‌. கர்த்தர்‌ 

வாக்கியங்களின்‌ மூலமாய்‌, ர்க 
நம்பிக்கையின்‌ வாசலைத்‌ திறக்கிறார்‌. 


பிள்ளைகள்‌ 


கர்த்தருடைய ன்‌ 
முற்றிலுமாய்‌ 


அவரைவிட்டு 
விலகிப்போய்விடுகிறார்கள்‌. தங்களுக்கு 
திரளான விக்கிரகங்களை செய்து 
அவற்றிற்கு தூபங்காட்டுகிறார்கள்‌. 
விக்கிரகங்களின்‌ எண்ணிக்கையை 
அதிகரிக்கிறார்கள்‌. கு 
கர்த்தரிடத்தில்‌ சந்தோஷமோ ச தத்தினே 
உண்டாகவில்லை. தங்களுடைய 
சந்தோஷத்திற்காக, அவர்கள்‌ 
விக்கிரகங்களை நாடிப்போகிறார்கள்‌. 
நீயோவென்றால்‌ அநேக நேசரோடே 
வேசித்தனம்பண்ணினாய்‌" (எரே 34). என்று 
ஜனத்தாரிடம்‌. 
குர்த்தரைவிட்டு, 
ம்‌ விக்கிரகங்களைப்‌ 
பத்றதிகொள்கத்்கம்‌, இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
வாய்ப்புக்களைத்‌ தேடிக்கொண்டிருக்கிறார்கள்‌. 
அந்நிய தெய்வங்களைப்பற்றி விசாரிப்பதற்கு 
தங்கள்‌ ஆட்களை அனுப்புகிறார்கள்‌ 


அமர்ந்திருக்கிறார்கள்‌. 
அரபியன்‌  காத்துக்கொண்டிருக்கிறதுபோல 
விக்கிரகங்களுக்க்ல்‌ காத்துக்‌ 
கொண்டிருக்கிறார்கள்‌. பாலைவனங்களில்‌ 
அரபிய கொள்ளைக்காரர்கள்‌ 
வியாபாரிகளுக்காக காத்துக்‌ 
கொண்டிருப்பார்கள்‌. லியாபாரக்கூட்டத்தார்‌ 
வரும்போது. 
அவர்களை 
கொள்ளையிடுவார்கள்‌. இஸ்ரவேல்‌. 
ஜனங்களும்‌, வனாந்தரத்திலே அரபியன்‌ 
காத்துக்கொண்டிருப்பது போல, 
விக்கிரகங்களுக்காக 
காத்துக்கொண்டிருக்கிறார்கள்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


இஸ்ரவேல்‌ புத்திர்‌ தங்களுடைய 
பாவங்களினால்‌, தங்களை தீட்டுப்படுத்திக்‌ 
கொண்டதோடு, தங்களுடைய தேசத்தையும்‌ 
தீட்டுப்படுத்துகிறார்கள்‌. 
வேசித்தனங்களாலும்‌, 

அக்கிரமங்களாலும்‌ 

தீட்டுப்படுத்தினாய்‌' (எரே 

கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


கர்த்தருடைய 
இஸ்ரவேல்‌ தேசத்தின்மீது பற்றியெரிந்தது. 
விக்கிரகங்களை ஆராதிக்கிற 
இஸ்ரவேல்‌ ஜனத்தாருக்கு சோரஸ்திரீயின்‌ 
நெற்றியிருக்கிறது (எரே 3:3). அவர்களுடைய 
முகம்‌ சர்ப்பத்தின்‌ 
முகத்தைப்போலிருக்கிறது. னாலும்‌ 
அவர்கள்‌ நாணமடைவதற்கு மறுக்கிறார்கள்‌. 
தங்களுடைய வேசித்தனத்தின்‌ நிமித்தமாய்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனத்தாருக்கு வெட்கமோ, 
அவமானமோ, நாணமோ உண்டாகவில்லை, 
அவர்கள்‌ கர்த்தரை மறந்து, 
விக்கிரகங்களோடு ஐக்கியமாகிவிடுகிறார்கள்‌. 
கர்த்தரைப்பற்றிய பழைய 
நினைவுகளெல்லாம்‌, அவர்களுடைய 
சிந்தையில்‌ மறைந்துபோயிற்று. அவர்களுக்கு 
இப்போது எல்லாமே விக்கிரகங்கள்தான்‌. 


பிரிந்துபோயிருக்கிற 
ஏராளமாய்‌ பாவம்‌ 
துன்மார்க்கமாய்‌ 
கர்த்தரோ தம்முடைய 

கிருபையினாலும்‌ 
அவர்களை சிட்சிக்கிறார்‌. அவர்களைக்‌ 
கண்டித்து, தண்டித்து, அவர்களுடைய 
பாவங்களை அவர்களுக்கு உணர்த்துகிறார்‌ 


அவர்களுடைய  பாவங்களினிமித்தம்‌, 
அவர்கள்‌ தேசத்தில்‌ மழை வருஷியாமலும்‌, 
பின்மாரி இல்லாமலும்‌ போயிற்று. வருஷத்தில 

மாதங்கள்‌ மாத்திரமே மழை 

ரவேல்‌ தேசத்தாருக்கு அந்த 
வருஷத்தில்‌, மழை பெய்யாமல்‌, ஒரு சில. 
மாதங்கள்‌ மாத்திரம்‌ தண்டனை 
உண்டாயிற்று. வருஷம்‌ முழுவதும்‌ தண்டனை 
கிடைக்கவில்லை. 


கர்த்தரைவிட்டு 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
செய்கிறார்கள்‌. 
ஜீவிக்கிறார்கள்‌. 
அன்பினாலும்‌, 





f= FTN 
TT 


கர்த்தர்‌ 
தம்மைவிட்டு 


தம்முடைய நீதியினால்‌, 
பிரிந்துபோமிருக்கிற 
இஸ்ரவேல்‌ ஜனத்தாரை, தம்மிடத்தில்‌ 
மறுபடியும்‌ சேர்த்துக்கொள்ளாமல்‌, 
நிரந்தரமாய்‌ எக்கி தள்ளிவிடலாம்‌. ஒரு 
புருஷன்‌ மனைவியைத்‌ 
தள்ளிவிடுவதுபோல த தள்ளிவிடலாம்‌. 


“அவள்‌ தீட்டுப்பட்டபடியினால்‌, 
அவளைத்‌ தள்ளிவிட்ட அவளுடைய முந்தின 
புருஷன்‌ திரும்பவும்‌ அவளை மனைவியாகச்‌ 
சேர்த்துக்கொள்ளக்கூடாது: அது கர்த்தருக்கு 
முன்பாக அருவருப்பானது: உன்‌ தேவனாகிய 
கர்த்தர்‌ உனக்குச்‌ சுதந்தரமாகக்‌ கொடுக்கும்‌. 
தேசத்தின்மேல்‌ பாவம்‌ வரப்பண்ணாயாக" 
(உபா 24:4). 


, ரு புருஷன்‌ தன்‌ மனைவியைத்‌ 
தள்ளிவிட, அவள்‌ அவனிடத்திலிருந்து, 
புறப்பட்டுப்போய்‌, அந்நிய புருஷனுக்கு 
மனைவியானால்‌, அவன்‌ அவளிடத்தில்‌. 
திரும்பிப்போகமாட்டான்‌. 

தன்னிடமாக 

சேர்த்துக்கொள்ளவுமாட்டான்‌. 

இந்தப்‌ பிரமாணத்தின்படி. 

விலகி, விக்கிரகங்களோடு சேர்ந்துகொண்ட 
இஸ்ரவேல்‌ புத்திரரை, தம்மிடத்தில்‌. 
மறுபடியும்‌ சேர்த்துக்கொள்ளாமலிருக்கலாம்‌. 


னால்‌ கர்த்தரோ ம்முடைய 
பறக்கிறது இன்னும்‌ அன்னக்‌ 
கிருபையாகவம்‌, இரக்கமாகவம்‌ இருக்கிறார்‌ 
அவர்கள்‌ 

மனந்திரும்பி, 


கர்த்தர்‌ நமக்காகவே பிரமாணங்களை 
உண்டுபண்ணியிருக்கிறார்‌. ஆனாலும்‌ 
நமக்கும்‌ கர்த்தருக்கும்‌ இடையிலுள்ள 
ஐக்கியம்‌ அவருடைய பிரமாணங்களினால்‌ 
கட்டப்படவில்லை. தம்முடைய அன்பின்‌ 
குயிறுகளினால்‌ கர்த்தர்‌ நம்மை தம்மோடு 
கட்டி வைத்திருக்கிறார்‌. கர்த்தர்‌ 
மனுஷருடைய பிரமாணங்களின்படி, நம்மீது 
அன்புகூருவதுமில்லை. அவர்‌ i 
வெறுத்து தண்டிப்பதுமில்லை. 
அன்பு பெரியது. 


நம்மை 
கர்த்தருடைய 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


தனக்கு விரோதமாக 


விலகிப்போய்விட்டால்‌, 
அவளை மறுபடியும்‌ தன்னிடத்தில்‌ 
சேர்த்துக்கொள்ளமாட்டான்‌. அவளை 
சேர்த்துக்கொண்டால்‌, 
தீட்டுப்படும்‌ என்று 


தன்னைவிட்டு 


கர்த்தரோ தம்முடைய இஸ்ரவேல்மீது 
மிகவம்‌ அன்பாமிருக்கிறார்‌. அவர்கள்‌ 
கர்த்தருக்கு துரோகம்பண்ணி அவனைவிட்டு 
விலகிப்போய்விடுகிறார்கள்‌. விக்கிரகங்களை 
சேர்ந்துகொள்கிறார்கள்‌. ஆனாலும்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌, மனந்திரும்பி, 
தம்மிடத்தில்‌ திரும்பி வரவேண்டுமென்று 
கர்த்தர்‌ எதிர்பார்க்கிறார்‌ கர்த்தருடைய 
அன்பு, உலகப்பிரகாரமான  புருஷனுடைய 
அன்பை விட பெரியது. 


தம்மைவிட்டு விலகிப்போன இஸ்ரவேல்‌ 
ஜனங்கள்‌, தம்மிடத்தில்‌ திரும்பி வரும்போது, 
என்ன சொல்லவேண்டும்‌ என்றும்‌ கர்த்தர்‌ 
அவர்களுக்கு வார்த்தைகளைக்‌ 
கொடுக்கிறார்‌. அவர்கள்‌ கர்த்தரை 
நோக்கி, “என்‌ பிதாவே, தேவரீர்‌ என்‌: 
இளவயதின்‌ அதிபதி" (எரே 3:4) என்று, 
சொல்லவேண்டும்‌. அவர்கள்‌ இதுமுதல்‌. 
கர்த்தரை நோக்கிக்‌ கூப்பிடவேண்டும்‌. 


இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ கர்த்தருக்கு 
விரோதமாக தாங்கள்‌ செய்த பாவங்களை 
நினைத்துப்‌ பார்க்கவேண்டும்‌. நீ 
மேடுகளின்மேல்‌ உன்‌ கண்களை ஏறெடுத்து, 
நீ வேசித்தனம்பண்ணாத இடம்‌ ஒன்று 
உண்டோ என்று பார்‌" (எரே 3:2) என்று 
இஸ்ரவேல்‌ ஜனத்தாரிடம்‌ 

அவர்கள்‌ வழி ஓரங்களில்‌ 

தங்கள்‌ நேசருக்காக 
காத்துக்கொண்டிருந்து. தங்கள்‌ 
வேசித்தனங்களாலும்‌, தங்கள்‌ 
அக்கிரமங்களாலும்‌ தேசத்தைத்‌ 
தீட்டுப்படுத்தினார்கள்‌. ஆனாலும்‌ அவர்கள்‌. 


தம்மிடத்தில்‌ திரும்பி வரவேண்டுமென்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 





i THE 
TT 


“அவள்‌ தன்‌ நேசர்களைப்‌ 
பின்தொடர்ந்தும்‌ அவர்களைச்‌ சேருவதில்லை, 
அவர்களைத்‌ தேடியும்‌ கண்டுபிடிப்பதில்லை: 
அப்பொழுது அவள்‌: நான்‌ என்‌ முந்தின 
புருஷனிடத்துக்குத்‌ திரும்பிப்போவேன்‌: 

பொழுது இருக்கிறதைப்பார்க்கிலும்‌ 
அப்பொழுது எனக்கு நன்மையாயிருந்தது. 
என்பாள்‌" (ஓசி 2:7). 


தம்மைவிட்டுப்‌ பிரிந்துபோன இஸ்ரவேல்‌ 
ஜனத்தார்‌, தம்மோடு வைத்திருந்த பழைய 
ஐக்கியத்தை நினைத்துப்‌ பார்த்து, 
தம்மிடத்திற்கு திரும்பி வருவார்கள்‌ என்று 
கர்த்தர்‌... எதிர்பார்க்கிறார்‌ அவர்கள்‌ 
தம்மிடத்தில்‌ வந்து. இதுமுதல்‌ தம்மை 
நோக்கி, “என்‌ பிதாவே, னப என்‌ 
இளவயதின்‌ அதிபதி" என்று சொல்லுவார்கள்‌ 
என்று கர்த்தர்‌ எதிர்பார்க்கிறார்‌ 


கர்த்தரைவிட்டு விலகிப்போன 


து 
பாவங்களுக்கு சந்திக்‌ கர்த்தரிடத்தில்‌ 
திரும்பி வருவார்கள்‌. 


இளவயதுள்ளவர்களுக்கு அதிபதிகள்‌ 
தேவை, வாலிபர்களை சரியான பாதையில்‌: 
நடத்துவதற்கு வழிகாட்டிகள்‌ 
கர்த்தரே தம்முடைய 
அதிபதியாயிருக்கிறார்‌. 
சத்தியமும்‌ ஜீவனுமாயிருக்கிறார்‌. 
தம்முடைய ஜனங்களை, தம்முடைய நித்திய 
வழியிலே, வழிநடத்துகிறார்‌. 


ாம்‌ கர்த்தரிடத்தில்‌ திரும்பி 
வரும்போது, கர்த்தர்‌ நம்முடைய இளவயதின்‌ 
அதிபதியாயிருந்து. நம்மை வழிநடத்தியதை, 
நாம்‌ நன்றியோடு நினைவுகூரவேண்டும்‌. 
கர்த்தரே நம்மை ஆறுதலின்‌ வழியிலே 
நடத்துகிறார்‌. அவர்‌ நம்மை 
ஊழியப்பாதையிலே நடத்துகிறார்‌. நாம்‌ 
செய்யவேண்டிய கடமைகளை நமக்குப்‌ 
போதிக்கிறார்‌ கர்த்தரே நமக்கு. 
வழிகாட்டியாயிருக்கிறார்‌. நாம்‌. 
கர்த்தருடைய அடிச்சுவடுகளைப்‌ பின்பற்றி 
நடந்து, கர்த்தர்‌ நமக்கு நியமித்திருக்கிற 
க நோக்கி முன்னேறிச்‌ 
செல்லவேண்டும்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ கர்த்தரிடத்தில்‌ 
ம்பி வந்‌ அன்பாய்ப்‌ பேசுகிறார்கள்‌. 
மாத்திரமே 
வந்திருக்கிறது. 
ம்‌ இன்னும்‌ 
கர்த்தரிடத்தில்‌ திரும்பி வரவில்லை. அவர்கள்‌ 
கர்த்தருக்கு முன்பாக வந்து, அவரை 
நோக்கி, “கர்த்தர்‌ சதாகாலமும்‌ கோபத்தை 
வைப்பாரோ?, அதை என்றென்றைக்கும்‌ 
காப்பாரோ?” என்று சொல்லுகிறார்கள்‌. 
அவர்கள்‌ இப்படி 
பொல்லாப்புகளைச்‌ 
மிஞ்சிப்போகிறார்கள்‌ (எரே 3:5). 


சீர்கெட்ட இஸ்ரவேலும்‌, 


என்கிற துரோகியும்‌ 
எரே 3:6-11 


யூதா 


எரே 3:6. யோசியா ராஜாவின்‌ 
நாட்களிலே கர்த்தர்‌ என்னை நோக்கி: 
சீர்கெட்ட இண்ரவேல்‌. என்பவன்‌ 
செய்ததைக்‌ கண்டாயா? அவன்‌. 
உயரமான சகல மலையின்மேலும்‌, 
பச்சையான சகல  மரத்தின்கீழும்‌ 
போய்‌, அங்கே. வேசித்தனம்‌ 
பண்ணினான்‌. 


எரே 3:7. அவன்‌ இப்படியெல்லாம்‌ 
செய்தபின்பு நீ என்னிடத்தில்‌ 
திரும்பிவா என்று நான்‌ சொன்னேன்‌; 
அவனோ திரும்பவில்லை இதை 
அவளுடைய சகோதரியாகிய யூதா 
என்கிற துரோகி கண்டான்‌. 


சீர்கெட்ட இஸ்ரவேல்‌ 

வியசாரம்பண்ணின. 

முகாத்தரங்கன்‌ எல்லாவற்றினிமித்தமும்‌ 

ந அனுப்பிவிட்டு, 

தன்ளூதற்‌ சீட்டை 

கொடுத்தபோதும்‌, 

சகோதரியாகிய யூதா 

துரோகி பயப்படாமல்‌; 

போய்‌ வேசித்தனம்‌ 
பண்ணினான்‌, இதை நான்‌ கண்டேன்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


எரே 3:9. பிரசித்தமான அவளுடைய 
வேசித்தனத்தினாலே தேசம்‌ 
தீட்டுப்பட்டுப்‌ போயிற்று; கல்லோடும்‌ 
மரத்தோடும்‌ விபசாரம்‌ பண்ணிக்‌ 
கொண்டிருந்தான்‌ என்றார்‌. 


எரே. 940. இவைகளையெல்லாம்‌. 
கண்டும்‌, யூதா என்கிற அவளுடைய 
சகோதரியாகிய துரோகி, 
கவ்னத்தனமாய்த்‌. 
திரும்மினானேயன்‌ நி, 
இருதயத்தோடும்‌ 
திரும்பவில்லை 
சொல்லுகிறார்‌. 


முழு 
என்னிடத்தில்‌ 
என்று கர்த்தர்‌ 


எரே 301, பின்னும்‌ கர்த்தர்‌ என்னை 
நோக்கி: யூதா என்கிற தூரோகியைப்‌ 
பார்க்கிலும்‌ சீர்கெட்ட இஸ்ரவேல்‌. 
என்பவன்‌: தன்னை 
நீதியுன்னவனாக்கினான்‌. 


எரேமியா தீர்க்கது யோசியா 
ராஜாலின்‌ நாட்களிலே இந்த பிரசங்கச்‌ 
செய்தியைச்‌ சொல்லுகிறார்‌. போசியா பூதா 
தேசத்திலே ஆவிக்குரிய மறுமலர்ச்சியை 
உண்டுபண்ணுவதற்கு ஆர்வமாய்‌ ஊழியம்‌ 
செய்கிறார்‌ அவருடைய இருதயம்‌ 
முழுவதிலும்‌ யூதாதேசத்தில்‌ ஆவிக்குரிய 
மறுமலர்ச்சி உண்டாகவேண்டும்‌ என்னும்‌. 
எண்ணமே நிரம்பிமிருக்கிறது. ஆனால்‌ 
ஜனங்களோ யோசியாவின்‌ எண்ணத்தோடு 
ஒந்துப்போகவில்லை. அவர்கள்‌ 
உண்மையாய்‌ மனந்திரும்பவில்லை. அவர்கள்‌ 
மத்தியிலே. மெய்யான ஆவிக்குரிய 
சீர்திருத்தம்‌ உண்டாகவில்லை. 


தாவீது ராஜா சமஸ்த 
இஸ்ரவேலுக்கும்‌ வத்்ிக்தாக அதன்‌ 
பின்பு அவருடைய குமாரன்‌ சாலொமோன்‌ 
ர்‌ இஸ்ரவேலை ஞானமாய்‌ ஆட்சி 
அவருடைய காலத்திற்கு பின்பு 
சமஸ்த இஸ்ரவேல்‌ தேசம்‌ இரண்டு 
தேசங்களாக பிரிந்தது. வடக்கு தேசத்திற்கு 
இஸ்ரவேல்‌ தேசம்‌ என்றும்‌, 
தேசத்திற்கு 
பெயர்‌. 
தாவீதின்‌ சிங்காசனத்திற்கு விரோதமாய்‌ 
'கலகம்பண்ணின 
பத்துக்கோத்திரத்தார்கள்‌ 
கொண்டார்கள்‌. மீதமுள்ள 
கோத்திரத்தார்‌ யூதா தேசத்திலிருந்தார்கள்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எருசலேமும்‌ அதிலுள்ள தேவாலயமும்‌ தெற்கு 
தாதேசத்திலிருந்தது. எரேமியா தீர்க்கதரிசி 
ண்டாகப்‌ பிரிந்த இவ்விரண்டு 
இஸ்ரவேல்‌ தேசங்களையும்‌ இங்கே ஒப்பிட்டுச்‌ 
சொல்லுகிறார்‌. 


வடக்கு இஸ்ரவேலைப்பற்றிச்‌ 
சொல்லும்போது, அதை “சீர்கெட்ட 
இஸ்ரவேல்‌" என்று சொல்லுகிறார்‌. அதில்‌ 
பத்துக்கோத்திரத்தார்‌ 
இவர்கள்‌ எல்லோரும்‌ 
தெய்வீக நியமனத்திற்கு 
எதிராக கலகம்பண்ணினார்கள்‌. தாவீதின்‌ 
சிங்காசனத்திற்கும்‌, எருசலேமிலுள்ள 
தேவாலயத்திற்கும்‌. விரோதமாய்‌ 
கலகம்பண்ணி, சமஸ்த இஸ்ரவேல்‌. 
தேசத்தை விட்டுப்‌ பிரிந்துபோய்விட்டார்கள்‌. 
கர்த்தர்‌. எரேமியாவிடம்‌, “சீர்‌ கெட்ட 
இஸ்ரவேல்‌ என்பவள்‌ செய்ததை கண்டாயா" 
என்று கேட்கிறார்‌ (எரே 3:6) 


இஸ்ரவேல்‌ நேத்ர 
உயரமான சகல  மலையின்மேலும்‌, 
பச்சையான. சகல மரத்தின்கீழும்‌ போய்‌, 
அங்கே வேசித்தனம்‌ பண்ணினார்கள்‌ என்று 


வடக்கு 


விக்கிரகங்களை 

ஆராதனை செய்தார்கள்‌. 
அவர்கள்‌... மனந்திரும்பவேண்டும்‌ 
என்றும்‌ விக்கிரகாராதனையைவிட்டு விட்டு 
தம்மிடத்தில்‌ திரும்பி வரவேண்டும்‌ என்றும்‌ 
கர்த்தர்‌ தீர்க்கதரிசிகள்‌ மூலமாய்‌ 
உபதேசம்பண்ணினார்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய ஊழியக்காரர்‌ மூலமாய்‌ 
அவர்களை தம்மிடத்தில்‌ அழைத்தார்‌. 
அவர்களை மனந்திரும்புமாறு 
உற்சாகப்படுத்தினார்‌. வடக்கு இஸ்ரவேல்‌ 
தேசத்தார்‌ விக்கிரகாராதனையிலிருந்தாலும்‌, 
தா. அவர்க விடத்தக, “நீ என்னிடத்தில்‌ 
தம்முடைய 


மூலமாய்‌ சொல்லுகிறார்‌ 





i THE 
TT 


கர்த்தர்‌ வடக்கு இஸ்ரவேல்‌ தேசத்தார்‌ 
மத்தியிலே, தம்முடைய தீர்க்கதரிசிகளை 
அனுப்புகிறார்‌. இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
கர்த்தரிடத்தில்‌ திரும்பி வரவேண்டும்‌ என்றும்‌, 
அவர்கள்‌ கர்த்தரை மாத்திரமே ஆராதனை 
செய்யவேண்டும்‌ என்றும்‌ அவர்களிடத்தில்‌ 
சொல்லுகிறார்கள்‌. ஊழியக்காரர்கள்‌ வடக்கு 


செய்தபோது, 

தாவீதின்‌ 

கீழ்ப்படியவேண்டும்‌ 

தாவீதின்‌ க்‌ ஆளுகைக்கு 


ஊழியக்காரர்கள்‌ 
அவர்களிடத்தில்‌ வற்புறுத்தி சொன்னார்கள்‌. 


தீர்க்கதரிசிகூட, இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
தாவீதின்‌ 


கி ரிடத்திற்கு 
வரவேண்‌। 
த 


ரவேல்‌ 
ல்‌ மந்துபோனார்கள்‌ 
அவர்களிபத்தில்‌ மெய்யான ஆராதனை 
காணப்படவில்லை. அவர்கள்‌ 
விக்கிரகாராதனையில்‌ நிலைத்திருந்தார்கள்‌. 


கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள்‌ வடக்கு 
இக்‌ தேசத்தார்‌ மத்தியில்‌ ஊழியம்‌ 
பின்பும்‌, ஜனங்கள்‌ 
கன்றுக்‌ நிலைத்திருந்தார்கள்‌. 
அவர்கள்‌ விக்கிரகாராதனையை விட்டு 
திரும்பவுமில்லை. கர்த்தரிடத்தில்‌ திரும்ப 
வரவுமில்லை. கர்த்தர்‌ அவர்களுடைய 
துன்மார்க்கத்தைப்‌ பார்த்தார்‌. “இதை நான்‌ 
கண்டேன்‌" (எரே 3:8) என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 
வடக்கு தேசத்தார்‌ 
கர்த்தரைவிட்டு விலகிப்போய்‌, 
விக்கிரகங்களை தொடர்ந்து ஆராதனை 
செய்ததினால்‌, கர்த்தருடைய கோபம்‌ 
அவர்கள்மேல்‌ வந்தது. கர்த்தர்‌ அவர்களை 
தம்மிடத்தில்‌ மனந்திரும்பி வருமாறு 
சொன்னார்‌. ஆனால்‌ அவர்களோ 
கர்த்தரிடத்தில்‌ திரும்பி வரவில்லை. 


வடக்கு 
தனியாக 


இஸ்ரவேல்‌: 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


இதனால்‌ கர்த்தர்‌ வக்கு இஸ்ரவேல்‌ 
தேசத்தாரை, அவர்களுடைய சத்துருக்களின்‌ 
கைகளில்‌ ஒப்புக்கொடுத்துவிட்டார்‌. “கர்த்தர்‌ 
அவளை அனுப்பிவிட்டு, அவளுடைய 
தள்ளுதற்சீட்டை அவளுக்கு கொடுத்தார்‌" 
(எரே 3:8). 


சீர்கெட்ட இஸ்ரவேல்‌ என்பவள்‌ 
விபசாரம்பண்ணின முகாந்தரங்கள்‌ 
எல்லாவற்றினிமித்தமும்‌, கர்த்தர்‌ 
அவளுடைய தள்ளுதற்சீட்டை அவளுக்கு 
கொடுத்துவிட்டார்‌. வடக்கு இஸ்ரவேல்‌ 
தேசத்தார்‌ சிதறடிக்கப்பட்டார்கள்‌. கர்த்தர்‌ 
அவர்களுடைய ஜெபாலயங்கள்‌ 
எல்லாவற்றையும்‌ பாழாக்கிப்போட்டார்‌. 
அவர்களுடைய தீர்க்கதரிசிகளின்‌: 
பாடசாலைகளும்‌ ஒன்றுமில்லாமல்‌ போயிற்று. 


வடக்கு இஸ்ரவேல்‌ தேசத்தாரின்‌ 
முற்பிதாக்கள்‌ கர்த்தரோடு உடன்படிக்கை 
செய்திருந்தார்கள்‌. அந்த உடன்படிக்கைக்கு, 
வடக்கு இஸ்ரவேல்‌ தேசத்தில்‌ ஒரு 
அடையாளமும்‌ இல்லாதவாறு, கர்த்தர்‌ 
எல்லா அடையாளங்களையும்‌ அழித்துப்‌ 
போட்டார்‌. நாங்களும்‌ கர்த்தருடைய 
பிள்ளைகள்‌ என்று சொல்லுவதற்கு, வடக்கு 
இஸ்ரவேல்‌ தேசந்தாருக்கு ஒரு ஆதாரமும்‌ 
இல்லாமல்‌ போயிற்று, 
அவர்களுக்கும்‌ A 
ஐக்கியத்திற்கு ஆதாரமாயிருந்த 
எல்லாவற்றையும்‌ கர்த்தர்‌ அழித்துப்போட்டார்‌ 
கர்த்தர்‌ எரேமியா தீர்க்கதரிசியின்‌ 
மூலமாய்‌ தெற்கு யூதாதேசத்தைப்பற்றியும்‌ 
சொல்லுகிறார்‌. இந்த தேசத்தில்‌ 


சொல்லுகிறார்‌. 
“யூதா என்கிற 
சொல்லுகிறார்‌. 
சகோதரிகள்‌. இவர்கள்‌ இஸ்ரவேல்‌ என்னும்‌ 
ஒரே சந்ததியில்‌ வந்தவர்கள்‌. ஆபிரகாம்‌, 
யாக்கோபு ஆகியோர்‌ இவர்களுடைய 
முற்பிதாக்கள்‌. 


த பதத்தை. 
துரோகி! 





ழ்‌ நள 
யாய 


சீர்கெட்ட இஸ்ரவேலும்‌, அவளுடைய 
சகோதரியாகிய யூதா என்கிற துரோகியும்‌ 
விலகிப்போயிருக்கிறார்கள்‌. 

இஸ்ரவேல்‌ தேசத்தார்‌ 

ப்‌ பின்வாங்கிப்போனபோது, 


காண்பித்துக்கொண்டார்கள்‌. கர்த்தருக்கு 
கீழ்ப்படிந்து ஜீவிக்கிறவர்கள்‌ போலவும்‌, 
கர்த்தரை உண்மையாய்‌ ஆராதிக்கிறவர்கள்‌ 
போலவும்‌, கர்த்தருடைய வார்த்தைகளை 
தியானிக்கிறவர்கள்‌ போலவும்‌ தெற்கு 
யூதாநேசந்தார்‌ தங்களைக்‌ காண்பித்துக்‌ 
ாண்டார்கள்‌. ஆனால்‌ அவர்களிடத்தில்‌ 
உண்மையான தெய்வபக்தியில்லை. 
அவர்களும்‌ கர்த்தரைவிட்டு 
விலகிப்போயிருக்கிறார்கள்‌. ஆகையினால்‌ 
கர்த்தர்‌ தெற்கு யூதாதேசத்தைப்பற்றிச்‌ 
சொல்லும்போது, “யூதா என்கிற துரோகி” 
என்று சொல்லுகிறார்‌ 


தெற்கு யூதா தேசத்திலே தேவனுடைய 
சித்தத்தின்‌ பிரகாரம்‌ ராஜாக்களும்‌ 
ஆசாரியர்களும்‌ நியமனம்‌ செய்யப்பட்டார்கள்‌. 
தேவனுடைய தெய்வீக ஆளுகை தெற்கு 
னார்‌ நடைபெற்றது. ஆனாலும்‌ 
ற்கு யூதாதேசத்தார்‌ கர்த்தருக்கு 
தராத 'துரோகம்பண்ணினார்கள்‌. 
தங்கு பக்தியுள்ளவர்கள்போல 
காண்டித்துக்கொண்டாலும்‌, அவர்களிடத்தில்‌ 
உண்மையான தெய்வபக்தியில்லை. 


கர்த்தர்‌ வடக்கு இஸ்ரவேல்‌ தேசத்தை 
சத்துருக்களின்‌ கைகளில்‌ ஒப்புக்கொடுத்தார்‌. 
அவர்கள்‌ வடக்கு இஸ்ரவேல்‌ தேசத்தாரை 
தங்கள்‌ தேசத்திற்கு பத்‌ 
கொண்டுபோனார்கள்‌. அவர்‌ 
சிறையிருப்பை தெற்கு முதாதேசத்தார்‌ 
தங்கள்‌ கண்களால்‌ கண்டார்கள்‌. இதைக்‌ 
கண்டு, தெற்கு யூதாதேசத்தார்‌ 
மனந்திரும்பவேண்டும்‌. அவர்களுக்கு 
கர்த்தரைப்பற்றிய பயம்‌ வரவேண்டும்‌. தெற்கு 
யூதாதேசத்தாருடைய புத்தி தெளியவேண்டும்‌ 
என்பதற்காகவே, அவர்களுடைய 
கண்களுக்கு முன்பாக வடக்கு இஸ்ரவேல்‌ 
தேசத்தார்‌ சிறைப்பிடித்து செல்லப்பட்டார்கள்‌. 
ஆனால்‌ தெற்கு யூதாதேசத்தாரோ, வடக்கு 

ரவேல்‌ தேசத்‌ 


ஆவிக்குரிய 
உண்டாகவில்லை. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தெற்கு யூதாதேசத்தார்‌ 
தங்களைப்பற்றி பெருமையாய்‌ நினைத்துக்‌ 
கொண்டிருக்கிறார்கள்‌. தாவீதின்‌ வம்சத்தார்‌ 
தங்களை ஆளுகை 
லேவியர்கள்‌ 
ஆசாரியர்களாகயிருப்பதினாலும்‌ 
யூதா தேசத்திற்கு கர்த்தருடைய பாதுகாப்பு 
ல்‌ என்று நம்புகிறார்கள்‌. 


பொது, 
யூதாதேசத்தார்‌ கர்த்தருக்கு விரோதமாய்‌, 
துணிகரமான பாவங்களை செய்தார்கள்‌. 


அவளுடைய சகோதரியாகிய யூதா 
என்கிற துரோகி பயப்படாமல்‌: இவளும்‌ 
போய்‌ வேசித்தனம்பண்ணினாள்‌, இதை நான்‌ 
கண்டேன்‌. பிரசித்தமான அவளுடைய 
வேசித்தனத்தினாலே தேசம்‌ தீட்டுப்பட்டுப்‌ 
போயிற்று: கல்லோடும்‌ மரத்தோடும்‌ விபசாரம்‌ 
பண்ணிக்கொண்டிருந்தாள்‌' (எரே 3:89) 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


மனாசே, ஆமோன்‌ ஆகியோருடைய 
ஆட்சிக்காலத்தில்‌, தெற்கு யூநாதேசம்‌ 
சீர்கெட்டுப்போயிற்று. தேசம்‌ முற்றிலுமாய்‌ 
தீட்டு்பட்டிருந்தது. நல்ல ராஜாக்கள்‌ 
நல்லாட்சி செய்யும்போது, ஜனங்கள்‌ 
மனந்திரும்புவார்கள்‌ என்று கர்த்தர்‌ 
எதிர்பார்த்தார்‌. ஆனால்‌ தெற்கு யூதா 
தேசத்திலே, ராஜாக்கள்‌ 
நல்லவர்களாயிருந்தாலும்‌, ஜனங்கள்‌ 
கர்த்தருக்கு விரோதமான பாலங்களை 
செய்தார்கள்‌. விக்கிரகங்களோடு 
விபசாரம்பண்ணினார்கள்‌. 


தெ ந்தி 
ராஜாக்கள்‌ ஆவிக்குரிய மறுமலர்ச்சியை 
கொண்டுவருவதற்கு 
பண்ணினார்கள்‌. அக்காலத்தில்‌ _ 
கள்ளத்தனமாய்‌ 
திரும்பினார்கள்‌. 
முழுஇருதயத்தோடு 
திரும்பவில்லை. 
கண்டும்‌, யூதா என்கிற 
சகோதரியாகிய துரோகி, கள்‌ த்‌ 
திரும்பினாளேயன்றி, முழு இருதயத்தோடும்‌. 
என்னிடத்தில்‌ திரும்பவில்லை என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌” (எரே 3:10). 





i FTE 
TT 


யோசியா ராஜாவுக்கு முன்பாக, தெற்கு. 
யூதாதேசத்தை ஆட்சிபுரிந்த ராஜாக்கள்‌, 
ஜனங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை 
உபதேசம்பண்ணினார்கள்‌. ஆனால்‌ 
அவர்கள்‌ விக்கிரகங்களை அழித்துப்‌ 
போடவில்லை. யோசியா ராஜாவோ, யூதா 
தேசத்திலிருந்த  விக்கிரகங்களையெல்லாம்‌. 

த்துப்போட்டார்‌ கர்த்தரிடத்தில்‌. 
தன்னுடைய முழுஇருதயத்தோடும்‌, 
தன்னுடைய முழுஆத்துமாவோடும்‌ 
மனந்திரும்பி வந்தார்‌ 


“கர்த்தரிடத்துக்குத்‌ நன்‌ முழு: 
லக்கன தன்‌ முழு ஆத்துமாவோடும்‌ 
முழு பலத்தோடும்‌ மோசேயின்‌ 
நியாயப்பிரமாணத்திற்கு எற்றடியெல்லாம்‌ 
செய்ய மனதைச்‌ சாய்த்தான்‌: 
போலொத்த ராஜா 
இருந்ததுமில்லை, அவனுக்‌ 
எழும்பினதுமில்லை" (2இராஜா 23:25). 


யோசியா ராஜா கர்த்தருக்கு 
தன்னை முழுவதுமாய்‌ ஒப்புக்கொடுத்தபோது, 
அதைப்‌ பார்த்த யூதாஜனங்கள்‌, தங்களையும்‌ 
கர்த்தருக்கு ஒப்புக்கொடுத்தார்கள்‌. 
கர்த்தரிடத்தில்‌ திரும்பி வந்தார்கள்‌. ஆனால்‌. 
அவர்கள்‌ முழதருதமத்தோடு கர்த்தரிடத்தில்‌ 
ம்பி வரவில்லை. கள்ளத்தனமாய்‌, 
கர்த்தரிடத்தில்‌ 
ராஜா 
ராஜாவோடு 


ணக "தோடு 
திரும்பி வந்தார்கள்‌. 
மனந்திரும்பியதினால்‌, 
ஒத்துப்போகவேண்டுமே என்று நினைத்து, 
ஜனங்கள்‌ கர்த்தரிடத்தில்‌ 
ஏனோதானோவென்று திரும்பி வந்தார்கள்‌ 
அவர்களிடத்தில்‌ உண்மையான மனமாற்றம்‌ 
காணப்படவில்லை. 


உட்படப்பண்ணினான்‌; அப்படியே எருசலேமின்‌ 
குடிகள்‌ தங்கள்‌ பிதாக்களின்‌ தேவனாகிய 


அந்த தேவனுடைய உடன்படிக்கையின்படியே 
செய்தார்கள்‌” (2நாளா 34:32) 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


'அங்கே வந்திருந்த இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
அக்காலத்தில்‌ பஸ்காவையும்‌, புளிப்பில்லாத 
அப்பப்பண்டிகையையும்‌ ஏழு நாளளவும்‌ 
ஆசரித்தார்கள்‌" (2நாளா 35:17), 


கர்த்தர்‌ வடக்கு இஸ்ரவேல்‌ தேசத்தை 
தள்ளிவிட்டதுபோலவே, தெற்கு யூதா 
தேசத்தையும்‌ தம்முடைய முகத்தை விட்டு 
தள்ளிவிடுகிறார்‌. அவர்களுடைய பாவமும்‌, 
துன்மார்க்கமும்‌, முரட்டாட்டமுமே 
அவர்களுடைய அழிவுக்கு காரணமாயிற்று. 


இஸ்ரவேலைத்‌ 
யூதாவையும்‌ என்‌ 
முகத்தை விட்டுத்‌ தள்ளி, நான்‌ 

தெரிந்துகொண்ட இந்த எருசலேம்‌ 
நகரத்தையும்‌, என்‌ நாமம்‌ விளங்கும்‌ என்று 
நான்‌ சொன்ன ஆலயத்தையும்‌ 
வெறுத்துவிடுவேன்‌ என்று கர்த்தர்‌ 
சொன்னார்‌” (2இராஜா 23:27). 


தன்ளிலிட்டதுபோல 


மனப்பூர்வமாய்‌  மனந்திரும்ப 
நாம்‌ முழுஇருதயத்தோடு 
திரும்பி வரவேண்டும்‌. 
உண்மையான மனமாற்றம்‌ 

இல்லையென்றால்‌, நமக்குள்‌ உண்மையான 

ஆவிக்குரிய மறுமலர்ச்சி உண்டாகாது. 


வடக்கு இஸ்ரவேல்‌: 

தெற்கு யூதாதேசத்தையும்‌ 

பார்க்கிறார்‌ இவ்விரண்டு 

நேசம்‌ யூதாதேசமே மிகவம்‌ 

மோசமாமிருக்கிறது. “யூதா என்கிற 

துரோகியைப்பார்க்கிலும்‌ சீர்கெட்ட இஸ்ரவேல்‌ 

என்பவள்‌ தன்னை நீதியுள்ளவளாக்கினாள்‌"' 
(எரே 341) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


நம்முடைய ஆவிக்குரிய 
காரியங்களிலும்‌, நாம்‌ பல சமயங்களில்‌, 
நம்மை மற்றவர்களோடு ஒப்பிட்டுப்‌ 
பார்க்கிறோம்‌. “நாம்‌ மற்றவர்களைப்போல 
மோசமானவர்களல்ல” என்று சொல்லுகிறோம்‌. 
இந்த வாக்கியத்திற்கு “நாம்‌ 
நல்லவர்களல்ல" என்று தான்‌ பொருள்‌. 


உடற்கு: பங்தாதோம்‌!. | வடக்கு 
இஸ்ரவேல்‌ தேசத்தைப்‌ பார்க்கிலும்‌ இரண்டு 
விஷயங்களில்‌ மோசமாயிருக்கிறது. 
அவையாவன : 





f= FTN 
TT 


வடக்கு இஸ்ரவேல்‌ 
தேசத்தைவிட, தெற்கு யூதா தேசத்திடம்‌ 
அதிகமாய்‌ எதிர்பார்க்கிறார்‌ தெற்கு 
யூதாதேசத்தில்‌ பரிசுத்தமான ஆராதனைகள்‌ 
நடைபெறுகிறது. கர்த்தருடைய 
பிரமாணத்தின்படி பண்டிகைகள்‌ 
ஆசரிக்கப்படுகிறது. எருசலேமும்‌ அதிலுள்ள 
தேவாலயமும்‌ யூதாதேசத்திலிருக்கிறது. 
ஆகையினால்‌ கர்த்தர்‌ வடக்கு இஸ்ரவேல்‌ 
தேசத்தாரைவிட, தெற்கு யூதாதேசத்தாரிடம்‌ 
அதிகமாய்‌ எதிர்பார்க்கிறார்‌. கர்த்தர்‌ 
எதிர்பார்த்த பிரகாரம்‌, தெற்கு 
யூதாதேசத்தார்‌ தங்கள்‌ முழுஇருதயத்தோடு 
கர்த்தரிடத்தில்‌ திரும்பவில்லை. 


2. வடக்கு இஸ்ரவேல்‌ 
கர்த்தருக்கு. விரோமாய்‌ பாவம்‌ 
செய்ததினிமித்தம்‌, கர்த்தர்‌ அவர்களைத்‌ 
தண்டித்தார்‌. அவர்களை அந்நிய தேசத்து 
சிறையிருப்புக்கு ஒப்புக்கொடுத்தார்‌. வடக்கு. 
இஸ்ரவேல்‌ தேசம்‌ முற்றிலுமாய்‌ 
அழிந்துபோனது. அவர்களுடைய அழிவை 
தெற்கு யூதாதேசத்தார்‌ தங்கள்‌ கண்களால்‌ 
கண்டார்கள்‌. நாங்களும்‌ கர்த்தருக்கு 
விரோதமாய்ப்‌ பாவம்‌ செய்தால்‌, தங்களுக்கும்‌ 
இப்படிப்பட்ட பேரழிவு வரும்‌ என்பதை, தெற்கு 
மூதாதேசத்தார்‌... உணர்ந்துகொள்ளவில்லை. 
அவர்கள்‌ கர்த்தரை  உண்மையாய்ப்‌ 
பற்றிக்கொள்ளவுமில்லை. கர்த்தரிடத்தில்‌ 
முழுஇருதயத்தோடு திரும்பி வரவுமில்லை. 


1... கர்த்தர்‌ 


தேசத்தார்‌ 


சிர்கெட்ட இஸ்ரவேலே, திரும்பு 
எரே 9:12-19 


எரே 9:42. நீ போய்‌ வடதிசையை 
நோக்கிக்‌ கூறவேண்டிய வார்த்தைகள்‌ 
என்னவென்றால்‌: சீர்கெட்ட 
இஸ்ரவேலே, திரும்பு என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌; நான்‌ உங்கள்மேல்‌ என்‌ 
கோபத்தை இறங்கப்பண்ணுவதில்லை; 
நான்‌ கிருபையுன்னவரென்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌; நான்‌ என்றைக்கும்‌ 
கோபம்‌ வைக்கமாட்டேன்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எரே 808. தீயே, உன்‌ தேவனாகிய 
கர்த்தருக்கு. விரோதமாய்த்‌ 
தூரோகம்பண்ணி, பச்சையான ௪௧ல்‌ 
மரத்தின்கீழும்‌, அத்தியரோடே 
சோரமார்க்கமாய்‌ நடத்து, உன்‌ 
அக்கிரமத்தையும்‌ என்‌ சத்தத்துக்குச்‌. 
செவிகொடாமற்போனதையும்‌ 
ஒத்துக்கொள்‌ என்று 
சொல்லுகிறார்‌. 


கர்த்தர்‌ 


எரே 834. சீர்கெட்டபின்னைகளே, 
திரும்புங்கள்‌. என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌; நான்‌ உங்கள்‌ நாயகர்‌; 
நான்‌ உங்களை ஊரில்‌ ஒருவனும்‌, 
வம்சத்தில்‌. இரண்டுபேருமாகத்‌ 
தெரிந்து, உங்களைச்‌ சியோனுக்கு. 
அழைத்துக்கொண்டுவத்து, 


எரே 3415. உங்களுக்கு என்‌ 
இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பர்களைக்‌ 
கொடுப்பேன்‌, அவர்கள்‌ உங்களை 
அறிவோடும்‌ புத்தியோடும்‌ 
மேய்ப்பார்கள்‌. 


எரே 3:16. நீங்கள்‌ தேசத்திலே பெருகிப்‌ 
பலுகுகிற அத்நாட்களிலே, அவர்கள்‌ 
கர்த்தருடைய உடன்படிக்கைப்‌: 
பெட்டியென்று இனிச்‌ சொல்வதில்லை; 
அது அவர்கள்‌ மனதில்‌ எழும்புவதும்‌ 
இல்லை; அது அவர்கள்‌ நினைவில்‌ 
வருவதும்‌ இல்லை; அதைக்‌ குறித்து 
விசாரிப்பதும்‌ இல்லை; அது இனிச்‌: 
செப்பனிடப்படுவதும்‌ இல்லை என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


எரே 3:17. அக்காலத்திலே எருசலேமைக்‌ 
கர்த்தருடைய சிங்காசனம்‌ என்பார்கள்‌; 
சகல ஜாதியாரும்‌ எருசலேமில்‌ 
விளங்கிய கர்த்தருடைய 
நாமத்தினிமித்தம்‌ அதினிடமாகச்‌. 
சேர்வார்கள்‌; அவர்கள்‌ இனித்‌ தங்கள்‌: 
பொல்லாத இருதயத்தின்‌ 
இச்சையின்படி, நடவார்கள்‌. 


எரே 308. அந்நாட்களிலே யூதா 
வம்சத்தார்‌ இஸ்ரவேல்‌ வம்சத்தாரோடே, 
சேர்ந்து, அவர்கள்‌. ஏகமாய்‌ 
வடதேசத்திலிருத்து புறப்பட்டு, நான்‌ 
தங்கள்‌ பிதாக்களுக்குச்‌ ௬தத்தரமாகக்‌ 
கொடுத்த தேசத்திற்கு வருவார்கள்‌. 





f= THEN 
ETT 


ஆசரிப்புக்கூடாரம்‌ 

கைகளினால்‌. செய்யப்படுகி! 

மெய்யான பரிசுத்த. 
அடையாளமாயிருக்கிறது. 

மெய்யான பரிசுத்த. 

அடையாளமான 

செய்யப்பட்டதாமிருக்கிற பரிசுத்த ஸ்தலத்திலே 
கிறிஸ்துவானவர்‌ பிரவேசியாமல்‌, 
பரலோகத்திலேதானே இப்பொழுது நமக்காக 
தேவனுடைய சமுகத்தில்‌ பிரத்தியட்சமாகும்படி 
பிரவேசித்திருக்கிறார்‌" (எபி 9:24). 


நம்முடைய கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து, 
நம்முடைய பாவங்களை feel ர்த்தி 
பண்ணுவதற்காக, 
ஜருலாத்தத்தையே பாலதிவாரண கிரயயாக 
ர்‌ கர்த்தர்‌ 
ஆசரியக்கபாரத்திமே வாசம்பண்ணுகிறார்‌. 
வார்த்தையாகயிருக்கிறார்‌. 
நம்‌ ற்‌ 
கர்த்தர்‌ 
வாசம்பண்ணியதுபோல, 
மத்தியிலே. 


கிறிஸ்துவின்‌ சபையாகிய விசுவாசிகள்‌ 
கர்த்தருக்கு மிபரணமான 
ஆசரிப்புக்கூடாரமாயிருக்கிறோம்‌ 


“கிறிஸ்துவானவர்‌ வரப்போகிற 
நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியராய்‌. 
வெளிப்பட்டு, கையினால்‌ செய்யப்பட்டதாகிய 
இந்தச்‌ சிருஷ்டிசம்பந்தமான கூடாரத்தின்‌ 
வழியாக அல்ல, பெரிதும்‌ உத்தமழுமான 
கூடாரத்தின்‌ 

வெள்ளாட்டுக்கடா, 


உண்டுபண்ணினார்‌" (எபி 9112). 
கர்த்தரே தம்முடைய வாசஸ்தலத்தின்‌ 
மோசேக்கு ன்பிக்கிறார்‌. 


காண்பிக்கிறார்‌. 
காண்பித்த 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


ஆசரிப்புக்கூடாரத்தைக்‌ கட்டுவதற்கு. 
பணம்‌ தேவைப்படும்‌. இதற்காக ஆகும்‌ 
செலவை. சேகரிப்பதற்காக, மோசே 
இஸ்ரவேல்‌ ஜனத்தாரிடமிருந்து கட்டாயமாய்‌ 
வரிவசூலிக்கக்கூடாது. அவர்களிடத்தில்‌ 
சுயாதீனமான காணிக்கைகளை வாங்கலாம்‌. 
கர்த்தர்‌ மோசேயை நோக்கி, 
புத்திரர்‌ எனக்குக்‌ 
கொண்டுவரும்படி 
சொல்லு: மனப்பூர்வமாய்‌ 
கொடுப்பவன்‌ எவனோ 
எனக்குக்‌ காணிக்கையை 
(யாத்‌ 251,2) என்று 
சொல்லுகிறார்‌. நாம்‌ கர்த்தரை சார்ந்து 
ஜீவிக்கிறோம்‌. ஆகையினால்‌ நாம்‌ 
கர்த்தருக்காக ஜீவிக்கவேண்டும்‌. 


அவர்களுக்கும்‌ 
உற்சாகத்துடன்‌ 
அவனிடத்தில்‌. 
வாங்குவீர்களாக" 


| இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌. கர்த்தருக்கு, 
மனப்பூர்வமாயும்‌, உற்சாகமாயும்‌ 
காணிக்கைகளை செலுத்தவேண்டும்‌. 
கர்த்தருக்கு, காணிக்கை 
கொடுக்கவேண்டுமென்று அவர்களை 
யாரும்‌ கட்டாயம்பண்ணக்கூடாது. 
பொதுவாக “நாம்‌ என்ன செய்யவேண்டும்‌" 


மோசே இஸ்ரவேல்‌ புத்திரரிடத்தில்‌, 
தமக்காக என்னென்ன காணிக்கைகளை 
வாங்கவேண்டும்‌ என்றும்‌ கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. “நீங்கள்‌ அவர்களிடத்தில்‌ 
வாங்கவேண்டிய  காணிக்கையாவன, 


2 சிவப்புத்தீர்ந்த 
ஆட்டுக்கடாத்தோலும்‌, தககத்தோலும்‌, சீத்திம்‌ 


'விளக்கெண்ணையும்‌, 


"(யாத்‌ 25:3-7) 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 





f= THE 
TT 


எரே 3:19. நான்‌: உன்னைய்‌ 
பின்னைகளின்‌ வரிசையிலே வைத்து, 
ஜனக்‌ கூட்டங்களூக்குன்னே நல்ல. 
௬தத்தரமாகிய தேசத்தை உனக்குக்‌ 
கொடுப்பது எப்படியென்று 
சொன்னேன்‌; ஆனாலும்‌ தீ என்னை 
என்‌ பிதாவே என்று 
என்னை விட்டு 

என்று திரும்பவும்‌ 


வடதிசையிலே 
இஸ்ரவேலர்கள்‌ குடியிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
எல்லோருமே கர்த்தரைவிட்டு விலகி 
பின்வாங்கிப்போய்விட்டார்கள்‌. வடக்கு 
இஸ்ரவேல்‌ தேசத்தின்‌ 
பத்துக்கோத்திரத்தார்களையும்‌, அசீரியா 
தேசத்தார்‌ தங்கள்‌ தேசத்திற்கு 
சிறைப்பிடித்து கொண்டுபோய்விடுகிறார்கள்‌. 
பத்துக்கோத்திரத்தாரும்‌ எருசலேமுக்கு 
வடக்கேயிருப்பதினால்‌, அவர்களுடைய 
தேசம்‌ வடக்கு இஸ்ரவேல்‌ தேசம்‌ என்று 
அழைக்கப்படுகிறது. 
எரேமியா தீர்க்கதரிசி வடக்கு 
தெற்கு 
கோத்த ஜனங்களும்‌, அந்த 
செய்தியைக்‌ கேட்பதற்கு வாய்ப்புகள்‌ 
உண்டாகும்‌. கர்த்தர்‌ யூதாதேசத்தாருக்கும்‌ 
தம்முடைய செய்தியை சொல்லுகிறார்‌. 
அவர்களும்‌ வடக்கு இஸ்ரவேல்‌ 
தேசத்தாரைப்போலவே கர்த்தருடைய 
வார்த்தைக்கு முழுவதுமாய்‌. 
'செவிகொடுக்கவில்லை. 'அவர்கள்‌ 
முழுஇருதயத்தோடு கர்த்தரிடத்தில்‌ திரும்பி 
வரவில்லை. 
இஸ்ரவேல்‌ 
சீர்கெட்டுப்போயிருக்கிறார்கள்‌. கர்த்தர்‌ 
எரேமியா தீர்க்கதரிசியிடம்‌, தம்முடைய 
செய்தியை வடதிசையை நோக்கி சொல்லச்‌ 
சொல்லுகிறார்‌. வடதிசையிலே வடக்கு 
இஸ்ரவேல்‌ தேசத்தார்‌ இருக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ கர்த்தரைவிட்டுப்‌ 
பின்வாங்கிப்போனவர்கள்‌. கர்த்தருடைய 
செய்தி தங்களுக்கு சொல்லப்படும்போது. 


ஜனத்தார்‌ 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


அவர்கள்‌ கர்த்தரிடத்தில்‌ திரும்பி 
வருவார்கள்‌. கர்த்தருடைய கிருபையையும்‌ 
இரக்கத்தையும்‌ பெற்றுக்கொள்வார்கள்‌. 
இதனால்‌ சீர்கெட்ட இஸ்ரவேலுக்கு யூதா 
என்கிற துரோகியைவிட மிகுந்த 
ஆசீர்வாதமுண்டாகும்‌. 


புதிய ஏற்பாட்டுக்காலத்தில்‌ கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்து, தம்முடைய சீஷர்களிடம்‌ 
சுவிசேஷத்தின்‌ செய்திய எல்லா 
தேசத்தாருக்கும்‌ பிரசங்கம்பண்ணுமாறு 
சொன்னார்‌. அவர்களுடைய பிரசங்கத்தை 
எருசலேமிலிருந்து ஆரம்பிக்கவேண்டும்‌. 


'அன்றியும்‌: மனந்திரும்புதலும்‌ 
ன எருசலேம்‌ தொடங்கிச்‌ சகல. 
தேசத்தாருக்கும்‌ அவருடைய நாமத்தினாலே 
பிரசங்கிக்கப்படவும்‌ வேண்டியது" 
(லூக்‌ 24:47), வடதிசையை நோக்கி 
கர்த்தருடைய செய்தியைக்‌ கூறுவது என்பது, 
எருசலேம்‌ தொடங்கி இயேசுகிறிஸ்துவின்‌ 
சுவிசேஷச்‌ செய்தியை 


பிரசங்கம்பண்ணுவதற்கு ஒப்பாமிருக்கிறது. 


கர்த்தர்‌ ஸ்ரவேல்‌  ஜனத்தாரைப்‌ 
பார்த்து, “சீர்‌ கில்‌ இஸ்ரவேலே, திரும்ப 
என்று சொல்லுகிறார்‌. கர்த்தரைவிட்டு 
பின்வாங்கிப்போயிருக்கிற வடக்கு, 
இஸ்ரவேல்‌ தேசத்தார்‌, கர்த்தரிடத்தில்‌ 
திரும்பி வரவேண்டும்‌. கர்த்தர்‌ இங்கு 
சொல்லுகிற. வாக்கியம்‌, புறஜாதி 
ஜனங்களுக்கும்‌ சொல்லப்படுகிறது. 
புறஜாதியாரும்‌. தேவனை விட்டு 
விலகிப்போயிருக்கிறார்கள்‌. அவர்களும்‌ 
கர்த்தரிடத்தில்‌ திரும்பி வரவேண்டும்‌. 


மறுபடியுமாய்ச்‌ சொல்லுகிறார்‌. 
பிள்ளைகளே, திரும்புங்கள்‌” (எரே 344) 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
கர்த்தரைவிட்டு விலகிப்போயிருக்கிறவர்கள்‌, 
ய்‌ கர்த்தருடைய நல்ல பாதைக்கு 
அவர்கள்‌ ஒரு 
காலத்தில்‌ கர்த்தரைப்‌ பின்பற்றிப்போனார்கள்‌. 
கர்த்தருடைய நல்ல பாதையில்‌ நடந்தார்கள்‌. 
இப்போது அவர்கள்‌, அந்த நல்ல 
பாதையிலிருந்து பிரிந்து விலகி, 
சீர்கெட்டுப்போயிருக்கிறார்கள்‌. 





f= FTE 
TT 


வடக்கு இஸ்ரவேல்‌ தேசத்தார்‌ 
தம்மிடத்தில்‌ திரும்பி வருமாறு கர்த்தர்‌. 
அவர்களை உற்சாகப்படுத்துகிறார்‌. 
அவர்களுடைய பாவத்தினிமித்தமாகவும்‌, 
தன்மார்க்கத்தினிமித்தமாகவும்‌ கர்த்தருடைய 


இறங்கப்பண்ணமாட்டார்‌ 
கிருபையுள்ளவர்‌" ன்‌ 

சொல்லுகிறார்‌, 

கோபம்‌ வைக்கமாட்டேன்‌" ர்‌ 
தம்முடைய சுபாவத்தை வெளிப்படுத்துகிறார்‌. 
(எரே 3:12). 


கர்த்தரைவிட்டு விலகி 
சீர்கெட்டுப்போயிருக்கிற இஸ்ரவேல்‌ 
ஜனங்க: தம்மிடத்தில்‌ எப்படி திரும்பி 
வரவேண்டும்‌ என்றும்‌, கர்த்தர்‌ 
அவர்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறார்‌ 
அவர்கள்‌ தங்களுடைய அக்கிரமத்தை: 
ஒத்துக்கொள்ளவேண்டும்‌. தாங்கள்‌ 
கர்த்தருடைய சத்தத்திற்கு செவிகொடாமல்‌. 
போனதையும்‌ ஒத்துக்கொள்ள வேண்டும்‌. 
தங்கள்‌ தேவனாகிய கர்த்தருக்கு 
விரோதமாய்த்‌  துரோகம்பண்ணியதையும்‌, 
பச்சையான சகல மரத்தின்‌ கீழும்‌ 
அந்நியரோடே சோரமார்க்கமாய்‌ 
நடந்ததையும்‌ அவர்கள்‌ 
ஒத்துக்கொள்ளவேண்டும்‌. 

சீர்கெட்டுப்போன 
ஜனத்தார்‌ தங்களுடைய 
ஒத்துக்கொள்ளும்போது, அவர்களுக்கு 
அவமானமுண்டாகும்‌. வெட்கமுண்டாகும்‌. 
அவை எல்லாவற்றையும்‌ தாங்கிக்கொண்டு, 
அவர்கள்‌ கர்த்தரை கனம்பண்ணவேண்டும்‌. 


இஸ்ரவேல்‌. 
அக்கிரமத்தை 


தங்களுடைய பாவங்கள்‌ 
மன்னிக்கப்படுவதற்கு, துன்மார்க்கர்கள்‌ 
சாதாரண காரியங்களை செய்தால்‌ போதும்‌ 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. அவர்கள்‌ 
தங்களுடைய பாவங்களையும்‌, 
அக்கிரமங்களையும்‌ ஒத்துக்கொள்‌ வேண்டும்‌. 
பாவங்கள்‌ 

கர்த்தருடைய 

பெற்றுக்கொள்வதற்கும்‌ 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


அவர்களுடைய பாவங்கள்‌ 
மன்னிக்கப்படுவதற்கு, அவர்கள்‌ பெரிய 
காரியங்களை செய்யவேண்டும்‌ என்றும்‌, 
பெரிய தியாகங்களை மேற்கொள்ளவேண்டும்‌ 
என்றும்‌ தீர்க்கதரிசிகள்‌ சொல்லியிருந்தால்‌ 
அவர்கள்‌ 

செய்திருப்பார்கள்‌. 

அவர்களிடத்தில்‌, 

ஒத்துக்கொள்ளுமாறு 

சொல்லுகிறார்‌. அவர்களுடைய பாவங்கள்‌ 
மன்னிக்கப்படுவதற்கு, கர்த்தர்‌ இந்த 
சாதாரண காரியத்தையே, அவர்களிடத்தில்‌ 
எதிர்பார்க்கிறார்‌. 


'அவன்‌ ஊழியக்காரர்‌ சமீபத்தில்‌ வந்து. 
அவனை நோக்கி: தகப்பனே, அந்தத்‌ 
தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தைச்‌ செய்ய 
உமக்குச்‌ சொல்லியிருந்தால்‌ அதை நீர்‌ 
செய்வீர்‌ அல்லவா? ஸ்நானம்பண்ணும்‌, 
அப்பொழுது சத்தமாலீர்‌ என்று அவர்‌ 
சொல்லும்போது, அதைச்‌ 
செய்யவேண்டியது எத்தனை அதிகம்‌ என்று 
சொன்னார்கள்‌" (2இராஜா 543, 
ம்முடைய அக்கிரமத்தை நாம்‌ 
ஒத்துக்கொள்வதற்கு முன்பாக, நம்முடைய 
மம்‌ என்ன என்பது நமக்குத்‌ 
தெரிந்திருக்கவேண்டும்‌. நாம்‌ கர்த்தருடைய 
சத்தத்திற்கு செவிகொடுக்காமல்‌ போனோம்‌. 
நம்முடைய கீழ்ப்படியாமையினால்‌ கர்த்தருக்கு 
கோபத்தை உண்டுபண்ணினோம்‌. நாம்‌ 
கர்த்தரை ஆராதியாமல்‌ விக்கிரகங்களை 
ஆராதித்தோம்‌. . இவை எல்லாம்‌. 
நம்முடைய அக்கிரமங்கள்தான்‌. நம்மிடத்தில்‌ 
அக்கிரமங்களின்‌ னன்‌ 
ஏராளமாயிருந்தாலும்‌, 
வற்றையும்‌ 
வேண்டும்‌. 


ததவ 


வடக்கு இஸ்ரவேல்‌ தேசத்தார்‌ 
தேவனாகிய கர்த்தருக்கு துரோகம்‌ 
பண்ணினார்கள்‌. பச்சையான சகல மரத்தின்‌ 
கீழும்‌ அந்நியரோடே  சோரமார்க்கமாய்‌ 
நடந்தார்கள்‌. கர்த்தருடைய சத்தத்திற்கு 
செவிகொடுக்காமல்‌ போனார்கள்‌. இந்த 
அக்கிரமங்களையெல்லாம்‌ அவர்கள்‌ 
ஒத்துக்கொள்ளவேண்டும்‌. தங்களுடைய 
அக்கிரமங்களை நினைத்து, அவர்கள்‌ 
கர்த்தருக்கு முன்பாக தங்களை 
முழுவதுமாய்த்‌ தாழ்த்தவேண்டும்‌. 





f= FTE 
TT 


பின்வாங்கிப்‌ 
கர்த்தரிடத்தில்‌ 


கர்த்தரைவிட்டுப்‌ 
போனவர்கள்‌, மனந்திரும்பி, 
மறுபடியும்‌ திரும்பி வந்தால்‌, அவர்களுக்கு 
ஏராளமான ஆசீர்வாதங்கள்‌ கிடைக்கும்‌. 
தம்மிடத்தில்‌ திரும்பி வருகிற ஜனத்திற்கு, 
கர்த்தர்‌ அற்புதமான ஆசீர்வாதங்களை 
வாக்குத்தத்தங்களாகச்‌ சொல்லுகிறார்‌. 
யூதர்கள்‌ பாபிலோன்‌. தேசத்து, 
சிறையிருப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டு, 
தங்கள்‌ தேசத்திற்கு திரும்பி வந்தபோது. 
இந்த வாக்குத்தத்தங்களின்‌ ஒருபகுதி 
நிறைவேறிற்று. 
கர்த்தர்‌ 
வாக்குத்தத்தங்கள்‌, 
ஏற்பாட்டுக்காலத்து 


இங்கு க்‌ 


சுவிசேஷ சில்‌ 
ம்‌. உலகமெங்கும்‌ 
கர்த்தருடைய 
அவருடைய சபையிலே 
கூட்டிச்சேர்க்கப்படுவார்கள்‌. 


குர்த்தரைவிட்டு 
அவர்கள்‌ 
பிள்ளைகளாயிருந்தாலும்‌, 

ன்னும்‌ கர்த்தருடைய 

பிள்ளைகளாகவே இருக்கிறார்கள்‌. 
ஆகையினால்‌ கர்த்தர்‌ அவர்களிடத்தில்‌, “சீர்‌ 
கெட்ட பிள்ளைகளே, திரும்புங்கள்‌, உங்கள்‌ 
சீர்கேடுகளை குணமாக்குவேன்‌" (எரே 3:22) 


என்று சொல்லுகிறார்‌ 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 


துரோகியாயிருந்தாலும்‌, 
மனைவியாகத்தான்‌ 


பண்ணியிருக்கிறார்கள்‌. 
அவர்களுடைய விவாக 
முறிந்துபோகவில்லை. 
துரோகியாகமிருந்தாலும்‌, 
மனைவியாகத்தான்‌ இருக்கிறாள்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனத்தாரைப்‌ பார்த்து. 
உங்கள்‌ நாயகர்‌” (எரே 2:14) 


ந்‌ 
முறித்துப்போடமாட்டார்‌. 

புத்திரின்‌ முற்பிதாக்களோடு. 
உடன்படிக்கையையும்‌ நினைவுகூருகிறார்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


நான்‌ யாக்கோபோடே பண்ணின என்‌ 
உடன்படிக்கையையும்‌, ஈசாக்கோடே 
பண்ணின என்‌ உடன்படிக்கையையும்‌, 
ஆபிரகாமோடே பண்ணின என்‌ 
உடன்படிக்கையையும்‌ நினைப்பேன்‌;: 
தேசத்தையும்‌ நினைப்பேன்‌ (லேவி 26:42) 


பிள்ளைகள்‌ 
'சிதறிப்போயிருக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ எங்கே இருந்தாலும்‌, 
கூட்டிச்சேர்ப்பதாக 


இரண்டுபேருமாகத்‌ தெரிந்து, 
சீயோனுக்கு அைத்துத்கோண்டுகுகேள்‌” 
(எரே. 314) என்று கர்த்தர்‌ 


வாக்குப்பண்ணுகிறார்‌. 


“அந்‌ னங்க காகமாத்திரமல்ல, 
சிறக்க தேவதுடைய பிள்ளைகளை 
ஒன்றாகச்‌ சேர்க்கிறதற்காகவும்‌ 
மரிக்கப்போகிறாரென்றும்‌, தீர்க்கதரிசனமாய்ச்‌' 
சொன்னான்‌" (யோவா 11:52) 

குர்த்தரைவிட்டு விலகி 
பின்வாங்கிப்போனவர்களில்‌, ஒரு சிலர்‌ 
மாத்திரமே. அவரிடத்திற்கு திரும்பி 
வருகிறார்கள்‌. ஒரு ஊரில்‌ ஒருவனும்‌, ஒரு 
வம்சத்தில்‌ இரண்டு பேரும்‌ மாத்திரமே 
வருகிறார்கள்‌. இவர்களுடைய எண்ணிக்கை 
குறைவாயிருந்தாலும்‌, கர்த்தர்‌ 
தம்முடையவர்களில்‌ ஒருவரையும்‌ 
இழந்துபோகமாட்டார்‌. கர்த்தருடைய 
பிள்ளைகள்‌, ஒரு வம்சத்தில்‌ இரண்டு பேர்‌ 
பாத்திரம்‌, அந்நிய தேசத்தில்‌ 
சிதறிப்போயிருந்தாலும்‌, கர்த்தர்‌ 
அவர்களையும்‌: அழைத்துக்கொண்டு 
வருவார்‌. ஒரு ஊரில்‌ தம்முடைய பிள்ளை 
ஒருவர்‌ மாத்திரம்‌ இருந்தாலும்‌, கர்த்தர்‌ 
அவரையும்‌ கைவிடாமல்‌,  தம்மிடத்திற்கு 
அழைத்துக்கொண்டு வருவார்‌. 





i THE 
TT 


கர்த்தரால்‌ "தெரிந்து 
கொள்ளப்பட்டவர்கள்‌ 

பாகங்களிலும்‌ ரக றார்கள்‌. கர்த்தர்‌ 

தம்முடைய வாக்குத்தத்தின்‌ பிரகாரமாய்‌, 

சிதறிப்போயிருக்கிற தம்முடைய பிள்ளைகள்‌ 

எல்லோரையும்‌, தம்முடைய சுவிசேஷ. 

அழைத்துக்கொண்டு வருவார்‌. 

சீயோனுக்கு, 

என்று 

என்பது 


அழைத்துக்கொண்டு வருவேன்‌" 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. சீயோன்‌ 
சீயோன்‌ பர்வதத்தைக்‌ குறிக்கும்‌.. 


என்றும்‌ வேதபண்டிதர்கள்‌ வியாக்கியானம்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 


தம்மிடத்தில்‌ திரும்பி 
வருகிறவர்களுக்கு, த்தர்‌ ஏராளமான 
ஆசீர்வாதங்களை... வாக்குப்பண்ணுகிறார்‌. 
“உங்களுக்கு என்‌ இருதயத்திற்கு ஏற்ற 
மேய்ப்பர்களைக்‌ கொடுப்பேன்‌" (எரே 345) 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. இதுவே 
முதலாவது ஆசீர்வாதமான வாக்குத்தத்தம்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய பிள்ளைகளை 
அழைத்துக்கொண்டு வந்து, தம்முடைய 
சபையில்‌ கூட்டிச்‌ சேர்க்கும்போது, 
அவர்களை வழிநடத்துவதற்கு மேய்ப்பர்கள்‌ 
வேண்டும்‌. 


கர்த்தர்‌ 
சீயோனுக்கு 

வருவதற்கு ஒரு தெய்வீக நோக்கழுண்டு. 
அவர்கள்‌ தேவனுடைய பிரமாணங்களைக்‌ 
குற்றுக்கொள்ளவேண்டும்‌. 


ய பிள்ளைகளை வனாந்தரத்திலுள்ள 
காட்டு மிருகங்களைப்போல சீயோனுக்கு 
அழைத்துக்கொண்டு வரவில்லை. அவர்களை 
ஆடுகளைப்‌ போல வழிநடத்திக்கொண்டு. 
வருகிறார்‌. ஆடுகளும்‌ தாங்களாகவே 
வருவதில்லை. ஆடுகளை வழிநடத்துவதற்கு 
கர்த்தர்‌ தம்முடைய  இருதயத்திற்கேற்ற 
மேய்ப்பர்களையும்‌ கொடுக்கிறார்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய சபைக்கு ஊழியக்காரர்களைக்‌ 
கொடுக்கிறார்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தருடைய ஊழியக்காரர்கள்‌, 
அவருடைய இருதயத்திற்கு 
ஏற்றவர்களாயிருப்பது, சபையாருக்கு மிகுந்த 
ஆசீர்வாதம்‌. கர்த்தருடைய இருதயமும்‌ 
ஊழியக்காரருடைய இருதயமும்‌ 
ஒத்துப்போகும்‌. கர்த்தருடைய சித்தமே. 
ஊழியக்காரருடைய சித்தமாயிருக்கும்‌. 
கர்த்தருடைய இருதயத்திற்கு. ஏற்ற 
மேய்ப்பர்கள்‌, தொழுவத்திலுள்ள ஆடுகளை, 
தங்களுடைய சுயஇஷ்டம்போல மேய்க்காமல்‌, 
ரத்‌ இஷ்டம்போலவும்‌, 
கர்த்தருடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிந்தும்‌. 
மேய்ப்பார்கள்‌, வழிநடத்துவார்கள்‌. 


கர்த்தருக்கு பிரியமான மேய்ப்பர்கள்‌, 
விசுவாசிகளை ஆளுகை செய்யும்போது, 
கர்த்தருடைய _ பிரமாணத்தின்‌ பிரகாரம்‌ 
ஆளுகை செய்வார்கள்‌. அவர்கள்‌ 
விசுவாசிகளை கர்த்தருக்காக ஆளுகை 
செய்வார்கள்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
இருதயத்திற்கு ஏற்ற  மேய்ப்பர்களுக்கு, 
விசுவாசிகளை வழிநடத்துவதற்குத்‌ 
தேவையான  தாலந்துகளைக்‌ கொடுப்பார்‌. 
கர்த்தரே பிரதான மேய்ப்பர்‌ 
ஊழியக்காரர்கள்‌ எல்லோரும்‌ பிரதான 
மேய்ப்பருக்கு கீழே பணிபுரிகிற துணை 
மேய்ப்பர்கள்‌ அல்லது உதவி மேய்ப்பர்கள்‌. 
கர்த்தருடைய ஊழியக்காரர்கள்‌, 
விசுவாசிகளை கர்த்தரைப்போலவே 
ஆளுகை செய்வார்கள்‌. 


கர்த்தருடைய இருதயத்திற்கு 
மேய்ப்பர்கள்‌, விசுவாசிகளுக்கு 
கொடுப்பார்கள்‌. ந்‌ 
துரத்திவிடமாட்டார்கள்‌. 
அறிவோடும்‌ புத்தியோடும்‌ மேய்ப்பர்கள்‌. 
கர்த்தருடைய சபையின்‌ மேய்ப்பர்கள்‌, 
போதகர்களாகவும்‌ இருக்கிறார்கள்‌. இவர்கள்‌ 
சபையிலுள்ள விசுவாசிகளுக்கு, கர்த்தருடைய 
வார்த்தையை போஜனமாகக்‌ கொடுப்பார்கள்‌. 
அப்போது விசுவாசிகளுக்கு இரட்சிப்புக்கேற்ற 
ஞானம்‌ கிடைக்கும்‌. 


ஏற்ற 
போஜனம்‌. 





i FTE 
TT 


கர்த்தரைவிட்டுப்‌ பிரிந்துபோனவர்கள்‌, 
அவரிடத்தில்‌ திரும்பி வரும்போது. 
அவர்களுக்கு இனிமேல்‌ கர்த்தருடைய 
உடன்படிக்கை பெட்டி தேவைப்படாது. 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ வனாந்தரத்தில்‌. 
பிரயாணம்‌ பண்ணியபோது. கர்த்தருடைய 
பிரசன்னத்திற்கு அடையாளமாக, அவர்கள்‌ 
மத்தியிலே உடன்படிக்கை பெட்டியிருந்தது. 
“நீங்கள்‌ தேசத்திலே பெருகிப்‌ பலுகுகிற 
அந்நாட்களிலை, அவர்கள்‌ கர்த்தருடைய 
உடன்படிக்கைப்‌ பெட்டியென்று இனிச்‌ 
சொல்வதில்லை" (எரே 346) என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ 


ந்தம்‌ பூமியில்‌ மேசியாவின்‌ ராஜ்யம்‌ 
க்கப்படும்‌. அது பெருகிப்‌ பலுகும்‌. 
சபையில்‌ கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி 
தேவைப்படாது. பழைய ஏற்பாட்டுக்காலத்தில்‌ 
யூதர்கள்‌ சடங்காச்சாரமான 
பிரமாணங்களை கடைப்பிடித்து, கர்த்தரை 
ஆராதித்தார்கள்‌. புதிய ஏற்பாட்டுக்காலத்து, 
சபையில்‌, பழைய சடங்காச்சார ஆராதனை 
இருக்காது. அதற்கு பதிலாக 
ஆராதனை முறை இருக்கும்‌. கர்த்தரைத்‌. 
தொழுதுகொள்கிறவர்கள்‌ ஆலியோடும்‌, 
உண்மையோடும்‌ தொழுதுகொள்வார்கள்‌. 


கர்த்தராகிய இயேசுகிறிஸ்துவே, பழைய 
ஏற்பாட்டுக்காலத்தில்‌  கடைப்பிடிக்கப்பட்டு 
வந்த பாரம்பரியமான எல்லா 
பிரமாணங்களுக்கும்‌, 'சடங்காச்சாரமான 
எல்லா பிரமாணங்களுக்கும்‌. 
அடையாளமாயிருக்கிறார்‌ இயேசு 
கிறிஸ்துவே சத்தியமும்‌ ஜீவனுமாயிருக்கிறார்‌. 
பழைய ஏற்பாட்டுக்காலத்தில்‌, கர்த்தருடைய 
பிரசன்னத்திற்கு அடையாளமாய்‌, 
உடன்படிக்கை பெட்டியிருந்தது. புதிய 
ஏற்பாட்டுக்காலத்திலோ, கர்த்தர்‌ தம்மை 
வார்த்தையின்‌ மூலமாய்‌ வெளிப்படுத்துகிறார்‌. 

பழைய ஏற்பாட்டுக்காலத்தில்‌ 
ஏராளமான சடங்காச்சார பிரமாணங்களும்‌, 
ஆராதனை முறைமைகளும்‌, பண்டிகைகளும்‌ 
ஆசரிக்கப்பட்டன. 


ஏற்பாட்டுக்காலத்திலோ,  விசுவாசிகளாகிய 


2. 


நியமங்களும்‌, பழைய ஏற்பாட்டுக்காலத்தில்‌ 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கடைப்பிடிக்கப்பட்டு 
சடங்காச்சார 
அடையாளமாயிருக்கிறது. 
போதுமானது. 


புதிய 
கர்த்தராகிய 
உடன்படிக்கை 
அடையாளமாயிருக்கிறார்‌. 
உடன்படிக்கை பெட்டியில்‌ கிருபாசனம்‌. 
இருந்தது. நமக்கு கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்துவே கிருபாசனம்‌. கர்த்தருடைய 
ஆவிக்குரிய பிரசன்னம்‌. அவருடைய 
ர்த்தையில்‌ வெளிப்படுகிறது. நாம்‌ 
கர்த்தருடைய வசனத்தை வாசித்து 
தியானிக்கும்போது, கர்த்தருடைய 
ஆவிக்குரிய பிரசன்னத்தை நம்மால்‌ 
உணர்ந்துகொள்ள முடியும்‌. 


புதிய 


வந்த, எல்லாவிதமான 
பிரமாணங்களுக்கும்‌. 
இல்விரண்டுமே 


ஏற்பாட்டுக்காலத்து சபையில்‌ 
இயேசுகிறிஸ்துவே, 
பெட்டிக்கு 
கர்த்தருடைய 


ஏற்பாட்டுக்காலத்து சுவிசேஷ. 
சபையில்‌, கர்த்தரை ஆலியோடும்‌ 
உண்மையோடும்‌. ஆராதிக்கிறவர்கள்‌, 
அத்தகைய உடக்புங்கை பெடுமையத்றி 
பேசவும்‌ மாட்டார்கள்‌, நினைக்கவுமாட்டார்கள்‌. 
"அது. அவர்கள்‌... மனதில்‌ எழும்புவதும்‌ 
இல்லை; அது அவர்கள்‌ நினைவில்‌ வருவதும்‌ 
அதைக்‌ குறித்து விசாரிப்பதும்‌ 
இல்லை; அது இனிச்‌ செப்பனிடப்படுவதும்‌ 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌” 

(எரே 316). 


பழைய ஏற்பாட்டுக்கா। 
ஆசரிப்புக்கூடாரத்தில்‌, ல்‌ தகன ப 
உடன்படிக்கை பெட்டியை மையமாக வைத்தே, 
ஆராதனைகள்‌ நடைபெற்றது. 
ஏற்பாட்டுக்காலத்து சுவிசேஷ. 
கர்த்தருடைய உடன்படிக்கை: 
தேவைப்படவில்லை. 

"உண்மையாய்த்‌ 
தொழுதுகொள்ளுகிறவர்கள்‌ 
ஆலவியோடும்‌. 
தொழுதுகொள்ளுங்காலம்‌ 
இப்பொழுதே வந்திருக்கிறது? 
தொழுதுகொள்ளுகிறவர்கள்‌ 
இப்படிப்பட்டவர்களாயிருக்கும்படி பிதாவானவர்‌ 
விரும்புகிறார்‌. தேவன்‌ ஆலியாயிருக்கிறார்‌, 
அவரைத்‌ தொழுதுகொள்ளுகிறவர்கள்‌ 

வியோ! டும்‌ 





f= FTE 
TT 


கர்த்தரைவிட்டு விலகிப்போனவர்கள்‌, 
தம்மிடத்தில்‌ திரும்பி வரும்போது, கர்த்தர்‌ 
அவர்களுக்கு ஏராளமான ஆசீர்வாதங்களை 
வாக்குத்தத்தமாய்க்‌ க்கிறார்‌. 
அவர்கள்‌ 

சிங்காசனம்‌ என்பார்கள்‌ 

சுவிசேஷ சபை 

அழைக்கப்படும்‌. 


க லகான்‌. கூடிவந்து சேருவார்கள்‌. 

எருசலேம்‌ கர்த்தருடைய சிங்காசனம்‌ 
என்று அழைக்கப்படும்‌. இங்கு கர்த்தருடைய 
மகிமை விளங்கும்‌. இங்கே அவருடைய 
2 , இருக்கும்‌. இங்கே அவருடைய 
பையும்‌. வெளிப்படும்‌. சகல ஜாதியாரும்‌ 
எருசலேமில்‌ விளங்கிய கர்த்தருடைய 
நாமத்தினிமித்தம்‌, அதினிடமாகச்‌ 
சேருவார்கள்‌. கர்த்தருடைய சிங்காசனத்தின்‌ 
ஆளுகையை சகல. ஜாதியாரும்‌. 
அங்கீகரிப்பார்கள்‌. 


கர்த்தர்‌ தம்முடைய சபையிலே, 
ஆவிக்குரிய மறுமலர்ச்சியை ஏற்படுத்துவார்‌. 
சபையிலுள்ள விசுவாசிகள்‌ தங்கள்‌ 
பொல்லாத இருதயத்தின்‌ இச்சையின்படி 
நடக்கமாட்டார்கள்‌. தங்கள்‌ சுயஇஞ்டத்திற்கும்‌. 
விருப்பத்திற்கும்‌, சித்தத்திற்கும்‌ 
இடங்கொடுக்காமல்‌, கர்த்தருடைய 
சித்தத்தின்‌  பிரகாரமாய்‌ ஜீவிப்பார்கள்‌. 
கர்த்தருடைய வார்த்தையே அவர்களுடைய 
ஜீவியத்தின்‌ பிரமாணமாயிருக்கும்‌. 


நம்முடைய இருதயத்தின்‌ பொல்லாத 
இச்சைகளே நம்மை பாவத்திற்கு 
வழிநடத்துகிறது. நம்முடைய பொல்லாத 
இச்சைகளின்படி நடக்கும்போது, 

நமக்கு பாவமாகிறது 
ஜீவிக்கிறவர்கள்‌, ன்‌ 
இச்சைகளுக்கு 

கொடுப்பார்கள்‌. 

சந்தோஷத்தைவிட, 

சந்தோஷத்தை அதிகமாய்‌ விரும்புவார்கள்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நம்முடைய பொல்லாத இருதய, 
இச்சைகள்‌ நம்மைவிட்டு நீங்கிப்போகும்‌. 
நம்முடைய சுயஇஷ்டத்தின்‌ பிரகாரமாய்‌ நாம்‌ 
நடக்கமாட்டோம்‌. கர்த்தருடைய சித்தம்‌ 
நம்மை ஆளுகை செய்யும்‌. நாம்‌ கர்த்தருக்கு 
பிரியமான பிள்ளைகளாயும்‌, பிரயோஜனமான 
பிள்ளைகளாயும்‌ ஜீவிப்போம்‌. 


கர்த்தரைவிட்டு விலகிப்போனவர்கள்‌. 
அவரிடத்தில்‌ திரும்பி வரும்போது, அவர்கள்‌ 
மத்தியலே மேலும்‌ ஒரு ஆசீர்வாதம்‌ 
உண்டாகும்‌. யூதாவின்‌ புத்திரரும்‌, 
இஸ்ரவேல்‌ புத்திரரும்‌ ஒரே சரீர மாய்‌ 
ஒன்றுசேருவார்கள்‌. “அந்நாட்களிலே யூதா 
வம்சத்தார்‌. இஸ்ரவேல்‌ வம்சத்தாரோடே 
சேருவார்கள்‌" (எரே 348) என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 

அவர்கள்‌ சிறையிருப்பி 
விடுவிக்கப்பட்டு, தங்கள்‌ தேசத்‌ 
திரும்பி வரும்போது, தங்களை யூதர்கள்‌ 
என்றும்‌, இஸ்ரவேலர்கள்‌ என்றும்‌ 
வேறுபிரித்து பார்க்கமாட்டார்கள்‌. அவர்கள்‌ 
எல்லோரும்‌ ஏகமாய்‌ வடதேசத்திலிருந்து 
புறப்பட்டு வருவார்கள்‌. வடதேசம்‌ என்பது, 
அவர்கள்‌ சிறையிருப்பிலிருந்த பாபிலோன்‌ 
தேசத்தைக்‌ குறிக்கும்‌. யூதா வம்சத்தாரும்‌, 
இஸ்ரவேல்‌ வம்சத்தாரும்‌ பாபிலோன்‌ 
தேசத்து சிறையிருப்பிலிருந்து 
விடுவிக்கப்பட்டு, கானான்‌ தேசத்திற்கு 
ஏகமாய்ப்‌ புறப்பட்டு வருவார்கள்‌. “நான்‌ 
தங்கள்‌ பிதாக்களுக்கு சுதந்தரமாகக்‌ 
கொடுத்த தேசத்திற்கு வருவார்கள்‌" என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


தேசத்திலே யூதர்களும்‌, 
இஸ்ரவேலர்களும்‌ ஒன்றாய்க்கூடி வந்து 
குடியேறுவார்கள்‌. அவர்கள்‌ 
ஏகஜக்கியத்திலிருப்பார்கள்‌. 
ஏற்பாட்டுக்காலத்து சுவிசேஷ 
இரட்சிக்கப்பட்ட யூதர்களும்‌, புறஜாதியாரும்‌, 
ஒன்றாய்க்கூடி வந்து, 
ஏகஜக்கியத்திலிருப்பதற்கு 
அடையாளமாயிருக்கிறது. அவர்களுக்கு 
இடையேயிருந்த பகை நீங்கும்‌. அவர்கள்‌ 
எல்லோரும்‌ ஒரே மந்தையாயிருப்பார்கள்‌. 
அவர்கள்‌ ஒரே தொழுவத்திலுள்ள 
ஆடுகளாயிருப்பார்கள்‌. அவர்கள்‌ 
எல்லோருக்குமே ஒரே மேய்ப்பர்‌ இருப்பார்‌. 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்துவே, தம்முடைய 
விசுவாசிகள்‌ எல்லோருக்கும்‌. பிரதான 
மேய்ப்பராயிருப்பார்‌. 


கானான்‌ 





f= al 
TT 


தம்மைவிட்டு விலகிப்போன ஜனங்கள்‌, 
வரும்போது, 


கர்த்தருடைய பிள்ளைகள்‌, 
கிருபையைப்‌ பெற்றுக்கொள்வதற்கு ஒரு சில 
இடையூறுகள்‌ உள்ளன. “உனக்கு கொடுப்பது. 
எப்படி” (எரே 319) என்று கர்த்தர்‌ 
தம்முடைய பிள்ளைகளிடத்தில்‌ கேட்கிறார்‌. 
கர்த்தர்‌ மிகுந்த தயக்கத்தோடு, தம்முடைய 
கிருபைகளையும்‌ இரக்கங்களையும்‌, 


தம்முடைய பிள்ளைகளுக்கு 
காண்பிப்பதுபோல இருக்கிறது. 


நான்‌ உன்னைப்‌ 
வரிசையிலே. வைத்து, 
கூட்டங்களுக்குள்ளே நல்ல ததந்தவாகிய 
தேசத்தை உனக்குக்‌ கொடுப்பது. 
எப்படியென்று சொன்னேன்‌" (எரே 399) 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. கர்த்தருடைய 
கிருபைகளையும்‌ 

பெற்றுக்கொள்வதற்கு, 

தகுதியும்‌ இல்லை. 

கிருபையைப்‌ பெற்றுக்கொள்வதற்கு' 
மெய்யாகவே அபாத்திரராயிருக்கிறோம்‌. 


கர்த்தருடைய கிருணக்கு 
தகுதியற்றவர்களாயிருக்கிறோம்‌. நம்மிடத்தில்‌ 
துன்மார்க்கமும்‌, அக்கிரமமும்‌ இருக்கிறது. 
நம்மிடத்தில்‌ நீதியில்லை. பரிசுத்தமும்‌ இல்லை. 
நாம்‌ பலவீனராயும்‌, 
பிரயோஜனமற்றவர்களாயும்‌ இருக்கிறோம்‌. 
கர்த்தருடைய கிருபைகளைப்‌ 
பெற்றுக்கொள்ள 
தகுதியற்றவர்களாயிருக்கிறோம்‌. கர்த்தருக்கு 
கோபத்தை உண்டுபண்ணினவர்களாயும்‌ 
இருக்கிறோம்‌. கர்த்தர்‌ நம்மை தம்முடைய 
பிள்ளைகளின்‌ வரிசையில்‌ வைப்பதற்கு, 
நமக்கு எந்தவித தகுதியுமில்லை. 

னா கர்‌ டய 
த்‌ ர தரம்‌ 
தம்மிடத்தில்‌ திரும்பி வருகிறவர்களை, 
தம்முடைய பிள்ளைகளின்‌ வரிசைகளிலே 
வைக்கிறார்‌. நம்மை தம்முடைய 
பிள்ளைகளின்‌ வரிசையிலே வைக்கும்போது, 
நமக்கு ஜனக்கூட்டங்களுக்குள்ளே நல்ல 


க 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


சுதந்தரமாகிய கானான்‌ தேசத்தை 
கொடுக்கிறார்‌. நல்ல சதந்தாமாகிய தேசம்‌ 
என்பது லோகத்திற்கு 
அடையாளமாயிருக்கிறது. அங்கே நமக்கு 
நித்திய சந்தோஷமுண்டாயிருக்கும்‌. 
கர்த்தரைவிட்டு விலகிப்போகிறவர்கள்‌, 
பரலோகத்தின்‌ சந்தோஷத்தைவிட்டு 
விலகிப்போகிறார்கள்‌. “அவருடைய 
வார்த்தையை விசுவாசியாமல்‌, 
இச்சிக்கப்படத்தக்க தேசத்தை அசட்டை 
பண்ணினார்கள்‌" (சங்‌. 106:24), 
கர்த்தருடைய பிரசன்னத்தை 
அசட்டைபண்ணுகிறவர்கள்‌, பரலோகத்தை 
அசட்டைபண்ணுகிறார்கள்‌. பரலோகத்தின்‌ 
நித்திய சந்தோஷத்தை அசட்டை 
பண்ணுகிறார்கள்‌. நல்ல சுதந்தரமாகிய 
பரமகானானை அசட்டைபண்ணுகிறார்கள்‌. 
தம்மைவிட்டு 
பிள்ளைகளிடம்‌, 
தேசத்தை 
என்று 
கேள்விக்கு 


விலகிப்போன 
“நல்ல சுதந்தரமாகிய 
உனக்குக்‌ கொடுப்பது எப்படி" 
கர்த்தர்‌ கேட்கிறார்‌. இந்தக்‌ 
கர்த்தர்‌ தாமே பதிலும்‌ 
கொடுக்கிறார்‌. “ஆனாலும்‌ நீ என்னை 
நோக்கி, என்‌ பிதாவே என்று அழைப்பாய்‌" 
(எரே 349) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
ள்‌ ள்‌ அவருடைய 
இரக்கங்களையும்‌ 


தகுதியில்லாதவர்களாயிருக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ அபாத்திரராயிருக்கிறார்கள்‌. இந்த 
தடைகளையெல்லாம்‌ எப்படி நீக்குவது, 
என்றும்‌, கர்த்தருடைய கிருபையை எவ்வாறு 
பெற்றுக்கொள்வது என்றும்‌, கர்த்தர்‌ நாமே 
தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆலோசனை 
சொல்லுகிறார்‌. 


கர்த்தரிடத்தில்‌ திரும்பி வருகிறவர்கள்‌, 
கர்த்தரை நோக்கி, “அப்பா பிதாவே” 
அன்போடு அழைக்கவேண்டும்‌. 
நீங்கள்‌ புத்திரராயிருக்கிறபடியினால்‌, அப்பா, 
பிதாவே! என்று கூப்பிடத்தக்கதாக தேவன்‌ 
தமது குமாரனுடைய ஆவியை உங்கள்‌ 
இருதயங்களில்‌ அனுப்பினார்‌” (கலா 4:6). 





i= FTE 
TT 


கர்த்தரைவிட்டு விலகிப்போனவர்கள்‌, 
மறுபடியுமாய்‌ கர்த்தரிடத்தில்‌ திரும்பி வந்து 
அவரை “என்‌ பிதாவே” என்று அன்போடு 


கொடுத்திருக்கிறார்‌. 
நம்முடைய பரம தகப்பனாக 

அவரை நோக்கி, “அப்பா பிதாவே” 
கூப்பிடும்போது. அவர்‌ நமக்கு 
சுவீகாரத்தைக்‌ கொடுக்கிறார்‌. 
ஆசீர்வாதங்களுக்கு 
பங்குள்ளவர்களாக்குகிறார்‌.. 
சுதந்தரமாகிய 

சுதந்தரிப்பதற்கு,. 

கொடுக்கிறார்‌. 


கர்த்த। 


டைய பிள்ளைகள்‌, அவரை 
என்‌ பிதாவே" 


என்று அழைக்கும்போது, 


நம்முடைய தக்கன்‌ தமக்கு பயப்படும்‌. 
பயத்தைக்‌ கொடுக்கிறார்‌. கர்த்தருக்குப்‌ 
பயப்படுவதே ஞானத்தின்‌ ஆரம்பம்‌. 
நம்முடைய இருதயத்தில்‌, கர்த்தருக்குப்‌ 
பயப்படும்‌ பரிசுத்தமான பயம்‌ இருக்கும்போது 
நாம்‌ கர்த்தரைவிட்டு விலகிப்போகமாட்டோம்‌. 
கர்த்தருடைய சமுகத்தில்‌ முடிவு வரையிலும்‌ 
நிலைத்திருப்போம்‌. 


இதோ, 


வருகிறோம்‌ 
எரே 3:20-25 


உம்மிடத்தில்‌ 


எரே 3:20. மனைவி தன்‌ 
புருஷனுக்குத்‌ துரோகம்‌ செய்வதுபோல, 
இஸ்ரவேல்‌ வம்சத்தாராகிய நீங்கள்‌. 
எனக்குத்‌ துரோகம்செய்தது மெய்‌: 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


எரே 8:21. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ தங்கள்‌ 
வழியை  மாறுபாடாக்கி, தங்கள்‌ 
தேவனாகிய கர்த்தரை 
மறத்ததினிமித்தம்‌ அழுதுகொண்டு 
விண்ணப்பஞ்செய்யும்‌ சத்தம்‌ உயர்த்த 
ஸ்தானங்களிலே கேட்கப்படும்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எரே 3:22. சீர்கெட்ட பின்னைகளே, 
திரும்புங்கள்‌; உங்கள்‌ சீர்கேடுகளைக்‌ 
குணமாக்குவேன்‌ என்றார்‌. இதே, 
உம்மிடத்தில்‌ வருகிறோம்‌; நீரே எங்கள்‌ 
தேவனாகிய கர்த்தர்‌. 


எரே 8:28. குன்றுகளையும்‌, திரனான 
நம்புகிறது விருதா 

மெய்‌; இஸ்ரவேலின்‌: 

எங்கள்‌ தேவனாகிய 


கர்த்தருக்குள்‌ இருப்பது என்பது 
மெய்யே. 


எரே 824. இத்த இலச்சையானது 
எங்கள்‌ சிறுவயதுமுதல்‌ எங்கள்‌ 
பிதாக்களுடைய பிரயாச த்தையும்‌, 
அவர்கள்‌ ஆடுகளையும்‌ மாடுகளையும்‌, 
அவர்கள்‌ குமாரரையும்‌ 
குமாரத்திகளையும்‌ 

பட்சித்துப்போட்டது.. 


எரே 3:25. எங்கள்‌ இலச்சையிலே. 
கிடக்கிறோம்‌; எங்கள்‌ அவமானம்‌ 
எங்களை கூடியிருக்கிறது; நாங்களும்‌, 
எங்கள்‌ பிதாக்களும்‌ எங்கள்‌ சிறுவயது 
முதல்‌  இந்நான்வரைக்கும்‌ எங்கள்‌ 
தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாகப்‌ 
பாவஞ்செய்தோம்‌; எங்கள்‌ தேவனாகிய 
கர்த்தருடைய சொல்லைக்‌ 
'கேளாமலும்போனோம்‌. 


தங்கள்‌ வழியை 
கர்த்தரைவிட்டுப்‌ 
பிரிந்துபோய்விடுகிறார்கள்‌. அவர்கள்‌ 
தேவனோடு விவாக உடன்படிக்கையில்‌: 
இணைந்தார்கள்‌. ஆனால்‌ அவர்களோ 
கர்த்தருக்கு விரோதமாக  துணிகரமாய்ப்‌ 
பாவம்‌ செய்து, கர்த்தரோடு தாங்கள்‌ 
ஏற்படுத்திக்கொண்ட விவாக 
உடன்படிக்கையை  முறித்துப்போடுகிறார்கள்‌. 
கர்த்தரைவிட்டுப்‌ பிரிந்து 
சீர்கெட்டுப்போகிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
மாறுபாடாக்கி, 


ஜனத்தாரின்‌. 
அவர்களுக்கு எடுத்துச்‌ 
சொல்லுகிறார்‌. “ஒரு மனைவி தன்‌ 
புருஷனுக்குத்‌ துரோகம்‌ செய்வதுபோல, 
இஸ்ரவேல்‌ வம்சத்தாராகிய நீங்கள்‌ எனக்குத்‌ 
துரோகம்செய்தது மெய்‌ என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌” (எரே 3:20). 


கர்த்தர்‌ 
பாவங்களை 





f= FTE 
TT 


கர்த்தர்‌ தங்கள்மீது சொல்லுகிற 
குற்றச்சாட்டுக்களை இஸ்ரவேல்‌ ஜனத்தாரில்‌ 
ஒத்துக்கொள்கிறார்கள்‌. 


க்‌ 
கர்த்தரை மறந்துவிடுகிறார்கள்‌. 
த்நினிமித்தம்‌ அவர்கள்‌ கர்த்தரிடத்தில்‌ 
விண்ணப்பம்‌ 
கர்த்தருக்கு முன்பாக 
தங்களைத்‌ தாழ்த்துகிறார்கள்‌. ஒருவர்‌ 
நேரான வழியில்‌ நடக்கும்போது, பாவம்‌ 
அவருடைய வழியை மாறுபாடாக்கிவிடும்‌. 
இது வரையிலும்‌ நேரான பாதையில்‌: 
சென்றவர்கள்‌, கர்த்தருக்கு விரோதமாகப்‌ 
பாவம்‌ செய்தால்‌, அவர்கள்‌ தாறுமாறான 
பாதையில்‌ செல்லுவார்கள்‌. நம்முடைய 
தேவனாகிய கர்த்தரை மறப்பதே எல்லா 
பாவங்களுக்கும்‌ மூலகாரணம்‌. நம்முடைய 
வழிகளில்‌. நாம்‌ கர்த்தரை 
நினைப்போமென்றால்‌, நம்முடைய வழி 
எப்போதுமே நேராகமிருக்கும்‌ அது 
ஒருபோதும்‌ மாறுபாடாகாது. 


கர்த்தருடைய. பிள்ளைகள்‌ 
சீர்கெட்டுப்போய்விட்டார்கள்‌. அவர்கள்‌ 
தம்பிடமாய்த திரும்மி வரவேண்டுமென்று, 
;த்தர்‌ அவர்களை அழைக்கிறார்‌. அவர்கள்‌ 
சர்கெ்டுப்போனாலும்‌, ன்னும்‌. 
கர்த்தருடைய பிள்ளைகளாகவே 
இருக்கிறார்கள்‌. ஆகையினால்‌ கர்த்தர்‌ 
அவர்களை அழைக்கும்போது, “சீர்‌ கெட்ட 
பிள்ளைகளே, திரும்புங்கள்‌” (எரே 3:22) 
என்று சொல்லுகிறார்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய பிள்ளைகளிடம்‌ 
இன்னும்‌ அன்பாகவே இருக்கிறார்‌. 
அவர்கள்மீது கரிசனையுடன்‌ இருக்கிறார்‌. 
அவர்கள்‌ மாறுபாடான வழிகளில்‌ 
நடந்தால்‌ துன்மார்க்கமான பாவங்களை 
செய்தாலும்‌, தம்மைவிட்டு 
விலகிப்போய்‌ சீர்கெட்டுப்போனாலும்‌, 


காண்பிக்க விரும்புகிறார்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


கர்த்தருடைய பிள்ளைகள்‌ 
விரோதமாய்‌ 


அவருக்கு 
துணிகரமான பாவங்களை 
செய்கிறார்கள்‌. அவர்களுடைய 
பாவங்களினிமித்தமாய்‌ கர்த்தர்‌ அவர்களை 
கண்டித்து  திருத்துகிறார்‌. அவர்களை 
அடித்தாலும்‌, கர்த்தர்‌ ஒருபோதும்‌ அவர்களை 
தம்மைவிட்டு புறம்பே தள்ளிவிடுவதில்லை. 
அவர்கள்‌ இன்னும்‌ கர்த்தருடைய 
பிள்ளைகளாகவே இருப்பார்கள்‌. பெற்றோர்‌ 
தங்கள்‌ பிள்ளைகள்மீது, 
அன்பாயிருப்பதுபோல, கர்த்தரும்‌ தம்முடைய 
பிள்ளைகள்மீது. அன்பாயிருக்கிறார்‌. 
அவர்களுக்கு ஆதரவாயும்‌, கரிசனையாயும்‌. 
இருக்கிறார்‌. 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ தங்களுடைய 
பாவங்களை உணருகிறார்கள்‌. தங்களுடைய 
ஷி மாறுபாடானதை நினைத்து, 
வேதனைப்படுகிறார்கள்‌. தங்கள்‌ தேவனாகிய 
கர்த்தரை மறந்ததினி௰ித்தம்‌ அழுது 
புலப்புகிறார்கள்‌. அவர்கள்‌ அழுதுகொண்டு 
விண்ணப்பம்‌ செ க கர்த்தருடைய 

ந்தர்‌ 
பிள்னைகளே, 


ட 
்‌ அன்போடு 


பாவங்களுக்காக 
வேதனைப்படுகிறவர்களை 
கர்த்தர்‌ தம்மிடத்தில்‌ அழைக்கிறார்‌. புதிய 
ஏற்பாட்டுக்காலத்தில்‌, நம்முடைய 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து, வருத்தப்பட்டு 
பாரம்‌ சுமக்கிற எல்லோரையும்‌ தம்மிடத்தில்‌ 
வருமாறு. அழைக்கிறார்‌. இவ்விரண்டு 
அழைப்புக்களும்‌ ஒன்றுபோலுள்ளது. 


தம்மைவிட்டுத்‌ 


i 
த்க்‌ 


தூரமாய்‌ 
தம்மிடத்தில்‌ திரும்பி 
ர்‌ இவர்களுடைய 

குணமாக்குவதாக 
கர்த்தர்‌ மன்னிக்கும்‌ 
அவருடைய இரக்கம்‌ 

கிருபை எப்போதும்‌ 
தேவனாகிய கர்த்தர்‌, 
தம்முடைய மன்னிக்கும்‌ இரக்கத்தினாலேயே, 
தம்மிடத்தில்‌ திரும்புகிற பிள்ளைகளின்‌ 
சீர்கேடுகளை குணமாக்கிறார்‌. 





i a 
TT 


சீர்கெட்டுப்போன இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
தங்கள்‌ ஜீவியத்தில்‌ ஆசீர்வாதமில்லாமல்‌ 
வேதனையோடிருக்கிறார்கள்‌. துன்பத்தையும்‌, 
துயரத்தையும்‌ அனுபவிக்கிறார்கள்‌. கர்த்தர்‌ 
அவர்களை தம்மிடத்தில்‌ திரும்பி வருமாறு. 
அ்குர்யோது, அந்த அழைப்பை அவர்கள்‌ 
உடனே ஏற்றுக்கொள்கிறார்கள்‌. 
கர்த்தருடைய அழைப்பு வல்லமையுள்ளது. 
அது கிருபையும்‌, ஜீவனுமுள்ளது; அவர்‌ 
தம்முடைய பிள்ளைகளை அன்போடு 
அழைக்கிறார்‌ 

நாம்‌ உடைந்து போன சுவர்களுக்கு. 
மத்தியில்‌, நாம்‌ பேசும்போது, உடைந்த 
சுவற்று பகுதியிலிருந்து எதிரொலி கேட்கும்‌. 
அதுபோலவே கர்த்தர்‌ “சீர்‌ கெட்ட 
பிள்ளைகளே, திரும்புங்கள்‌” என்று 
அழைக்கும்போது, பல்‌ "இதோ 
உம்மிடத்தில்‌ ப என்று 
எதிரொலிப்பதுபோல சொல்லுகிறார்கள்‌ 
அவர்களுடைய 
உடைந்துபோயிருக்கிறது. 
உம்மிடத்தில்‌ வருகிறோம்‌" 
தங்களுடைய உடைந்துபோன 
ஆழத்திலிருந்து சொல்லுகிறார்கள்‌. 


கர்த்தர்‌ தங்களை அழைக்கும்போ, 
ல்கள்‌! பாவங்களுக்கு, மனந்திரும்பி 

சிறிதும்‌ 
கர்த்தருடைய 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
காலதாமதம்பண்ணாமல்‌, 
அழைப்புக்கு உடனே கீழ்ப்படிகிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ ஏற்கெனவே 
கர்த்தரைவிட்டு விலகி பிரிந்து, 
சீர்கெட்டுப்போனவர்கள்‌ ஆனால்‌ 
இப்போதோ நங்கள்‌ பாவங்களுக்கு 
மனந்திரும்பியிருக்கிறார்கள்‌. டய 
தீலியத்தில்‌  றுபியுமாம்‌ இஸ்ரவேலின்‌ 
பரிசுத்தரை தங்கள்‌ தேவனாகிய கர்த்தராக 
ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள்‌. நன்றியுள்ள 
இருதயத்தோ। 


வைகை நாம்‌ 
பிரிந்துபோவதற்கு, நம்முடைய பாவங்களும்‌, 
மதியீனங்களுமே 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ த 
திரும்பி வரும்போது, 
கர்த்தருடைய ப்‌ “மாத்திரமே 
ஒத்தாசை என்பதை 
அங்கீகரிக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
இதுவரையிலும்‌ குன்றுகளையும்‌, திரளான 
மலைகளையும்‌ நம்பினார்கள்‌. “அவற்றை 
நம்புகிறது விருதா என்பது மெய்‌" 
(எரே 3:23) என்று கர்த்தருடைய 
சமுகத்தில்‌ பயபக்தியோடு சொல்லுகிறார்கள்‌ 
அவர்கள்‌ இதுவரையிலும்‌ உயரமான சகல 
மலையின்மேலும்‌, பச்சையான சகல மரத்தின்‌ 
கீழும்‌ போய்‌ அங்கே 
வேசித்தனம்பண்ணினார்கள்‌ (எரே 3:6). 
ஆனால்‌ இப்போதோ, மலைகளின்‌ மேலும்‌, 
மரத்தின்‌ கீழும்‌ தங்களுக்கு பங்குமில்லை, 
பாத்தியமுமில்லை. என்று 
அங்கீகரிக்கிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ ரர்‌ ங்கள்‌ 
பகுத்து மாத்திக்‌ சக்கர மப 
அவருடைய சமுகத்திற்கு வருகிறார்கள்‌. 
இஸ்ரவேலின்‌ பரிசுத்தரே தங்கள்‌ ம்‌ 
கர்த்தர்‌ என்று நம்பி ஸஹிடத்நில்‌ 
வருகிறார்கள்‌. “இஸ்ரவேலின்‌ சிப்பு 
எங்கள்‌ தேவனாகிய கர்த்தருக்குள்‌ இருப்பது 
என்பது மெய்யே" (எரே 3:23) என்று 
பயபக்தியோடு சொல்லுகிறார்கள்‌ 


ரவேல்‌ ஜனத்தார்‌ 
பலங்களை த்க்‌ 
சமுகத்தில்‌ வருவது, புதிய 
ஏற்பாட்டுக்காலத்தில்‌ பாவிகள்‌ கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்துவிடம்‌' வருவதற்கு 
ஒப்பாயிருக்கிறது. இரட்சிப்பு கர்த்தருடையது. 
இரட்சிப்பு மிகவும்‌ பெரியது. 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து 


தங்களுடைய 
கர்த்தருடைய 


இதி்‌ கொடுத்திருக்கிறார்‌. 





i FTE 
TT 


ஆசரிப்புக்கூடாரத்தில்‌ 
பணிமுட்டுக்கள்‌ 
வெள்ளியாலும்‌, வெண்கலத்தினாலும்‌ 
செய்யப்படுகிறது. ஆனால்‌ 
ஆசரிப்புக்கூடாரத்திலுள்ள எந்தப்‌ பொருளும்‌ 
இரும்பினால்‌ செய்யப்படவில்லை. இரும்பு 
இராணுவத்திலே 
உலோகம்‌. 
யுத்தம்பண்ணுகிற 
சமாதான ஸ்தலம்‌. 
கர்த்தராயிருக்கிறார்‌. 
வாசஸ்தலும்‌ 
வாசஸ்தலமாயிருக்கிறது. 
கர்த்தர்‌ 
வாசஸ்நலத்தின்‌ 


ஒரு சில 
பொன்னாலும்‌, 


பயன்படுத்தப்படும்‌ 
கர்த்தருடைய வாசஸ்தலம்‌ 
யுத்தகளமல்ல. 

கர்த்தர்‌ 


அவரும்‌ 
சமாதானத்தின்‌ 


அது 
சமாதான 


தாமே ம்முடைய 
மாதிரியை மோசேக்‌ 
சொல்லுகிறார்‌. அந்த மாதிரியின்ப்டியே 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தருடைய 
வாசஸ்தலத்தையும்‌, அதிலுள்ள எல்லா 
தட்டுமுட்டுகளையும்‌ செய்யவேண்டும்‌. 


சரிப்புக்கூடாரத்தில்‌ பல்வேறு. 
விதமான பொருட்கள்‌ பயன்படுத்தப்படுகிறது. 
அதன்‌ விவரம்‌ வருமாறு: 


பொன்‌ 
2, வெள்ளி 

3. வெண்கலம்‌ 

4. இளநீலநூல்‌ 

5. இரத்தாம்பரநூலும்‌, தூபவர்க்கமும்‌ 
6. சிவப்புநூல்‌ 

7. மெல்லிய பஞ்சுநூல்‌ 

8. வெள்ளாட்டுமயிர்‌ 

9. தகசுத்தோல்‌ 

10. சிவப்புத்தீர்ந்த ஆட்டுக்கடாத்தோல்‌ 
ர. சீத்திம்‌ மரம்‌ 

12. விளக்கெண்ணைய்‌. 


13. அபிஷேகதைலத்துக்குப்‌ பரிமள: 
வர்க்கங்கள்‌ 


14. கோமேதக்கற்கள்‌ 
15. ரத்தினங்கள்‌ (யாத்‌ 2815-29) 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தரிடத்திற்குக்‌ 
காணிக்கையை மனப்பூர்வமாய்‌ 
கொண்டுவரவேண்டும்‌. காணிக்கை என்பது. 
கட்டாயமாகச்‌ செலுத்தப்படும்‌ வரியல்ல. 
எகிப்தியரிடமிருந்து பெற்றுக்‌ கொண்ட 
தக்ரிய்களியகுக்து து புத்திரர்‌ 
காணிக்கை வேண்டும்‌. 
(யாத்‌ 12:35-36) த நன்‌ பிதாக்களிட மிருந்து 
சுதந்தரமாகப்‌ பெற்றுக்‌ கொண்ட 
பொருட்களிலிருந்து இஸ்ரவேல்‌ 
செலுத்த 
ஆதி 25:5). 


an அவை 
இரத்தாம்பாம்‌. சிவப்பு 


தொடர்புடையது. 
யோவான்‌ 19:2), 


சிவப்புநூலை புழுவிலிருந்து தயாரித்தார்கள்‌. 
(அப்‌ 1614) ஸ்திரீகள்‌ பஞ்சை நூற்று. 
அதற்குச்‌ சாயம்போடுவார்கள்‌. ஆடை 
நெய்வது. சித்திரத்தையலாடை செய்வது 
ஆகியவற்றை அகோலியாபும்‌, 
அவனுடைய ஆட்களும்‌ செய்தார்கள்‌ 
யாத்‌ 35:25,34-35) 

வெள்ளாட்டுமயிர்‌ 
நூலைக்‌ குறிக்கும்‌. 
வெள்ளாடுகளின்‌ 
அழகாகவும்‌ இருக்கும்‌. 
மென்மையாக இருக்கும்‌. 
கம்பனி நூலாகும்‌. 


கம்பளி 
தேசத்தில்‌ 
நீளமாகவும்‌, 
பட்டுபோல. 

இது உயர்ந்த 


என்பது, 
ஆசியா 
ரோமம்‌ 





i THE 
TT 


இஸ்ரவேல்‌ 
கர்த்தரைவிட்டுத்‌ தூரமாய்‌ விலகிப்போய்‌, 
சீர்கெட்டுப்‌ போயிருந்தார்கள்‌. தங்கள்‌ 
வேதனைகளுக்கும்‌, துன்பங்களுக்கும்‌, 
பாடுகளுக்கும்‌, தங்களுடைய பாவங்களே 
காரணம்‌ என்பதை இப்போது 
அங்கீகரிக்கிறார்கள்‌. தங்களுடைய 
பாவங்களினிமித்தமாய்‌ தங்களுக்கு நீதியான 
தண்டனை கிடைத்திருப்பதையும்‌ 
ஒத்துக்கொள்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
குர்த்தரைலிட்டுப்‌. பிரிந்துபோய்‌, 
விக்கிரகங்களை ஆராதனை செய்ததினால்‌ 
அவர்களுக்கு ஏராளமான உபத்திரவங்கள்‌ 
உண்டாயிற்று 


இந்த இலச்சையானது. எங்கள்‌ 
சிறுவயதுமுதல்‌ எங்கள்‌ பிதாக்களுடைய 
பிரயாசத்தையும்‌, அவர்கள்‌ ஆடுகளையும்‌: 
மாடுகளையும்‌, அவர்கள்‌ குமாரரையும்‌ 
குமாரத்திகளையும்‌ பட்சித்துப்போட்டது" 
(எரே 3:24) 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
விக்கிரகாராதனையை இலச்சை என்றும்‌, 
அவமானம்‌ என்றும்‌ சொல்லுகிறார்கள்‌. 
அவர்களுடைய விக்கிரகாராதனை, 
அவர்களுடைய பிதாக்களின்‌ பிரயாசத்தைப்‌ 
பட்சித்துப்போட்டது. 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
தங்கள்‌ பாவங்களிலிருந்து உண்மையாய்‌ 
மனந்திரும்பியிருக்கிறார்கள்‌. உண்மையாய்‌ 
மனந்திரும்புகிறவர்கள்‌ பாவத்தை இலச்சை 
என்று சொல்லக்‌ கற்றுக்கொள்வார்கள்‌. 
அவர்கள்‌ மனந்திரும்பவில்லையென்றால்‌ 
தங்கள்‌ பாவங்களை அவர்கள்‌ இன்பம்‌ 
என்று 


ஜனத்தார்‌ 


இப்போது 


மெய்யான ந்தான்‌ கொடுக்காது. 
அவமானத்தையே கொடுக்கும்‌. 


உண்மையாய்‌ மனந்திரும்புகிறவர்கள்‌ 
கல்‌ பாவங்களை மரணம்‌ என்றும்‌, 
என்றும்‌ சொல்லுகிறார்கள்‌. 
வேல்‌ ஜனத்தாரின்‌ முற்பிதாக்கள்‌, 
தங்கள்‌ பிள்ளைகளுக்கு ஏராளமான 
நன்மைகளை சேமித்து வைத்திருந்தார்கள்‌. 
அவர்கள்‌ பிரயாசப்பட்டு 
சம்பத்துக்களை 
பின்வைத்துப்போனார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ ஜனத்தாரின்‌ விக்கிரகாராதனை 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அவர்களுடைய பிதாக்கள்‌ அவர்களுக்கு 
பின்வைத்துப்போன எல்லா நன்மைகளையும்‌, 
ஆசீர்வாதங்களையும்‌  பட்சித்துப்போட்டது. 
அவர்கள்‌ ஆடுகளையும்‌, மாடுகளையும்‌ 
அவர்கள்‌ குமாரரையும்‌, குமாரத்திகளையும்‌ 


ஜனத்தாரின்‌. 

அவர்களுடைய 

அழித்துப்போட்டது. 

நம்பியபோது இஸ்ரவேல்‌ 

ஜனத்தார்‌ செழித்திருந்தார்கள்‌. கர்த்தரை 

நம்பாமல்‌ விக்கிரகங்களை நம்பியபோதோ 

அவர்கள்‌ ஒன்றுமில்லாமல்‌ இருக்கிறார்கள்‌. 

தங்கள்‌ இலச்சையில்‌ கிடக்கிறார்கள்‌. 

அவர்களுடைய அவமானம்‌ அவர்களை 
மூடியிருக்கிறது. 


ரவேல்‌ ஜனத்தார்‌ தங்களுடைய 
கக்கன்‌ பிவாரங்க ளா. ஆக்‌ 
மாடுகளையும்‌ குறிப்பிடுகிறார்கள்‌. அவர்கள்‌ 
குமாரரையும்‌ குமாரத்திகளையும்‌ பற்றிச்‌ 
சொல்லுகிறார்கள்‌. ஆனாலும்‌. 
இவர்களுடைய பாவங்களினிமித்தமாயும்‌, 
மதியீன த்தினிமித்தமாயும்‌, இவர்களுடைய 
பிதாக்கள்‌ இவர்களுக்காக பிரயாசப்பட்டு 
சேமித்து வைத்திருந்த ஆடுகளும்‌, 
மாடுகளும்‌, குமாரரும்‌, குமாரத்திகளும்‌ 
இவர்களுக்கு ஆசிர்வாதமாயிருக்கவில்லை. 
அவர்களுடைய விக்கிரகாராதனை இவை 
எல்லாவற்றையும்‌ பட்சித்துப்போட்டது. 


தங்கள்‌ பிதாக்கள்‌ கொடுத்த 
ஆடுகளையும்‌ மாடுகளையும்‌ இஸ்ரவேல்‌: 
ஜனத்தார்‌ விக்கிரகங்களுக்கு பலியிட்டார்கள்‌. 
ஆனால்‌ இவர்களுக்கு ஒரு நன்மையும்‌ 
உண்டாகவில்லை. விக்கிரகாராதனையின்‌ 
ஒரு பகுதியாக, இன்னோம்‌ புத்திரன்‌ 
பள்ளத்தாக்கிலே மோளேகுக்கு, தங்கள்‌ 
குமாரரையும்‌ குமாரத்திகளையும்‌ 
பலியிட்டார்கள்‌. அதனாலும்‌ அவர்களுக்கு 
ஒரு நன்மையும்‌ உண்டாகவில்லை. 
அவர்களுடைய விக்கிரகாராதனை 
எல்லாவற்றையும்‌ பட்சித்துப்போட்டது. 





ழ்‌ நள 
யாய 


இப்போது அவர்கள்‌ இலச்சையில்‌: 
கிடக்கிறார்கள்‌. தங்களுடைய இழப்புகளை 
அவர்களால்‌ தாங்கிக்கொள்ள முடியவில்லை. 
அவர்களுடைய அவமானம்‌ அவர்களை 


சந்ததி 
செய்கிறார்கள்‌. 
"நாங்களும்‌, எங்கள்‌ பிதாக்களும்‌ எங்கள்‌ 
சிறுவயது முதல்‌ இந்நாள்வரைக்கும்‌ எங்கள்‌ 
விரோதமாகப்‌ 
தேவனாகிய 
சொல்லைக்‌ 
(எரே 3:25) என்று 


இனத்தார்‌ 


எங்கள்‌ 


கேளாமலும்போனோம்‌” 
சொல்லுகிறார்கள்‌. இவர்கள்‌ தங்கள்‌ 
சிறுவயதுமுதல்‌ கர்த்தருக்கு விரோதமாகப்‌ 
பாவம்‌ செய்திருக்கிறார்கள்‌. தங்கள்‌ 
பாவத்தைவிட்டு விலகி வராமல்‌, தங்கள்‌ 
பாவங்களில்‌ தொடர்ந்து ஜீவித்து 
வந்திருக்கிறார்கள்‌. இந்நாள்‌ வரைக்கும்‌ 
கர்த்தருக்கு விரோதமாக பாவம்‌ செய்து 
வருகிறார்கள்‌. 

தம்முடைய தீர்க்கதரிசிகளை 
இன்க்‌ த்தல்‌ பலமுறை அனுப்பின 


இவர்கள்‌ 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இஸ்ரவேல்‌ ஜனத்தாரின்‌ பாவங்களை 
கர்த்தரும்‌ அங்கீரிக்கிறார்‌. “இஸ்ரவேல்‌ 
வம்சத்தாராகிய நீங்கள்‌ எனக்கு துரோகம்‌ 
செய்தது மெய்‌" (எரே 3:20) என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ என்பது 
யாக்கோபின்‌ பத்துக்கோத்திரத்தாரைக்‌ 
குறிக்கும்‌. சிறையிருப்பிலிருந்த இஸ்ரவேல்‌ 
வம்சத்தார்‌ கர்த்தருக்கு விரோதமாகப்‌ பாவம்‌ 
செய்தார்களா அல்லது தங்கள்‌ சொந்த 
தேசத்தில்‌ தங்கியிருந்த இஸ்ரவேல்‌ 
வம்சத்தார்‌ கர்த்தருக்கு விரோதமாகப்‌ பாவம்‌ 
செய்தார்களா என்பது தெரியவில்லை. 
ஆனாலும்‌ அவர்கள்‌ தங்கள்‌ பாவங்களை 
அங்கீகரித்து, தங்களுடைய பாவங்களுக்காக 
மனந்திரும்புகிறார்கள்‌. தங்கள்‌ தேவனாகிய 
கர்த்தரை மறந்ததினிமித்தம்‌, கர்த்தருக்‌ 
முன்பாக அதுகொண்டு விண்ணப்பம்‌. 
செய்கிறார்கள்‌. “இதோ உம்மிடத்தில்‌ 
வருகிறோம்‌, நீரே எங்கள்‌ தேவனாகிய 
கர்த்தர்‌" என்று சொல்லுகிறார்கள்‌. 


வடக்கு இஸ்ரவேல்‌ தேசத்தார்‌ 
மனந்திரும்புவதைப்‌ பார்த்து, தெற்கு யூதா 
தேசத்தாரும்‌ மனந்திரும்பவேண்டும்‌. தங்கள்‌ 


வைராக்கியம்‌ உண்டாக வேண்டும்‌. எரேமியா 
தீர்க்கதரிசி இதை மனதில்‌ கொண்டு, 
வடக்கு இஸ்ரவேல்‌ தேசத்தாருக்கும்‌, தெற்கு 
யூதாதேசத்தாருக்கும்‌ கர்த்தருடைய 
செய்தியை பயபக்தியோடு சொல்லுகிறார்‌. 





ழ்‌ நவள 
யாய 


இந்த அதிகாரத்தின்‌ முதல்‌ இரண்டு 
வசனங்கள்‌, இதற்கு முந்திய 
அதிகாரத்தோடு சேர்க்கப்பட்டிருந்தால்‌ 
சிறப்பாகயிருந்திருக்கும்‌. எரேமியா 
முன்றாவது அதிகாரத்தில்‌ வடக்கு 
இஸ்ரவே தேசத்தாருக்கு 
மொக்வ்பபருக்கிற வார்த்தைகள்‌ 
எழுதப்பட்டிருக்கிறது. இந்த 
அதிகாரத்தின்‌ முதல்‌ இரண்டு வசனங்களும்‌, 
வடக்கு இஸ்ரவேலின்‌ 
பத்துக்கோத்திரத்தாருக்கு 
சொல்லப்பட்டிருக்கிறது (எரே 4:12). 

இந்த அதிகாரத்தின்‌ மீதமுள்ள எல்லா 
வசனங்களும்‌ யூதாவின்‌ மனுவருக்கும்‌. 
எருசலேமின்‌ குடிகளுக்கும்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. யூதாவின்‌ மனுஷர்‌ 
மனந்திரும்பவேண்டும்‌ (எரே 4:34) 
நேபுகாத்நேச்சாரும்‌ அவனுடைய சேனையும்‌. 
யூதாவுக்கு விரோதமாயும்‌, எருசலேமுக்கு 
விரோதமாயும்‌ முன்னேறி வருகிறார்கள்‌ 
(எரே 45-18. 


எருசலேமின்‌ 


யூதா. மனுஷர்மீதும்‌, ய்‌ 
மூலமாய்‌ 


குடிகள்மீதும்‌ நேபுகாத்நேச்சார்‌ 

மிகப்பெரிய தீங்கு உண்டாகும்‌. அதை 
எரேமியா தீர்க்காதரிசி 
(எரே 4:19-31). 


என்னிடத்தில்‌ திரும்பு எண்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌; நீ உன்‌ அருவருப்புகளை 
என்‌ பார்வையினின்று அகற்றிவிட்டால்‌, 
நீ இனி அலைந்து திரிவதில்லை.. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எரே 42௨ தீ 
'தியாயத்தோடும்‌, 
கர்த்தருடைய 
ஆணையிடு, 


உண்மையோடும்‌, 
தீதியோடும்‌, 
ஜீவனைக்‌ கொண்டு 
வாய்ர புறஜாதிகளும்‌ 
அவருக்குள்‌ ஆசீர்வதிக்கப்பட்டு, 
அவருக்குள்‌ மேன்மைபாராட்டுவார்கன்‌. 


இஸ்ரவேல்‌ 
தேசத்தாரைப்‌ பார்த்து, "சீர்கெட்ட 
பிள்ளைகளே, திரும்புங்கள்‌” (எரே 3:22) 
என்று சொன்னார்‌. இஸ்ரவேல்‌ ஜனத்தாரும்‌, 
கர்த்தருடைய அழைப்புக்கு, உடனடியாக 


கர்த்தர்‌ வடக்கு 


தம்மிடத்தில்‌ 

வார்த்தைகளை கர்த்தர்‌ நினைவுகூருகிறார்‌ 
“இஸ்ரவேலே, 

மனதாயிருந்தால்‌ 

என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌" (எரே 43) 

இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ கர்த்தரிடத்தில்‌, 

“இதோ உம்மிடத்தில்‌ வருகிறோம்‌" என்று 

சொன்னார்கள்‌. அவர்கள்‌ தம்மிடத்தில்‌ 

வரவேண்டுமென்று விரும்பினால்‌, அவர்களே 


அதற்குரிய 

பண்டல்‌ வலன்‌ 

திரும்புவது 

ண திகுக்கவேண்டும்‌ “இதோ உம்மிடத்தில்‌. 
என்னும்‌ வாக்கியத்திற்கு, 
இஸ்ரவேலின்‌ தேவனாகிய உம்மை 

ஆராதிக்க வருகிறோம்‌, உம்முடைய 

பிரமாணங்களுக்கு கீழ்ப்படிகிறோம்‌, உம்மை 

ஆராதிக்கிற ஆராதனை முறைமைகளை 

கைக்கொள்கிறோம்‌" என்பது பொருளாகும்‌. 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ கர்த்தரிடத்தில்‌ 
திரும்பி வரவேண்டுமென்றால்‌, அவர்கள்‌ 
தங்களுடைய எல்லா பாவங்களையும்‌ விட்டு 
விலகி வரவேண்டும்‌. தங்களுடைய பழைய 
விக்கிரகாராதனை பழக்க வழக்கங்களுக்கு 
அவர்கள்‌ மறுபடியுமாய்த்‌. 
திரும்பிப்போய்விடக்கூடாது. அவர்களிடத்தில்‌ 
விக்கிரகாராதனையின்‌ நிழல்கள்கூட 
காணப்படக்கூடாது. “நீ உன்‌ அருவருப்புகளை 
என்‌ பார்வையினின்று அகற்றிவிடு" என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 





i THE 
ETT 


இஸ்ரவேல்‌ ஜனத்தாரின்‌ 
விக்கிரகாராதனை பழக்க வழக்கங்கள்‌: 
இலச்சையாகவும்‌, வெட்கமாகவும்‌ இருக்கிறது. 
அதே வேளையில்‌ அவை கர்த்தருடைய 
பார்வையில்‌ அருவருப்பாகவும்‌ இருக்கிறது. 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ விக்கிரகாராதனையின்‌ 
அருவருப்புக்களை கர்த்தருடைய 
பார்வையினின்று அகற்றிவிடவேண்டும்‌. 
கர்த்தர்‌ அசுத்தத்தை நோக்கிப்‌ பார்க்காத 
சுத்த கண்ணர்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
மகிமையுள்ள சுத்த கண்களால்‌ 
விக்கிரகாராதனைமை, பார்க்கும்போது, அது 
அவருக்கு அருவருப்பாயிருக்கும்‌. 


ஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ கர்த்தரிடத்தில்‌ 

வந்த பின்பு, அவர்கள்‌ மறுபடியுமாம்‌. 
விக்கிரகாராதனைக்கு  திரும்பிப்போய்விடக்‌. 
கூடாது. மறுபடியும்‌: பாவத்தில்‌ 
விழுந்துவிடக்கூடாது. அவர்கள்‌ 
கர்த்தரிடத்தில்‌ வந்த பின்பு, மறுபடியும்‌ 
அலைந்து  திரியக்கூடாது, கர்த்தரை 
மாத்திரம்‌ பற்றிக்கொள்ளவேண்டும்‌. 
அவர்கள்‌ தங்களுடைய 
விக்கிரகாராதனையின்‌  அருவருப்புக்களை, 
தம்முடைய பார்வையினின்று அகற்றிவிட்டால்‌, 
அவர்கள்‌ இனி அலைந்து திரிவதில்லை. 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ 


பஇன்றவேல்‌ ஐனத்தார்‌. கர்த்தருடைய 
மகிமையையும்‌, கனத்தையும்‌ 
அவர்கள்‌ 
ஜீவனைக்கொண்டு 
கர்த்தர்‌ 
ஜீவனோடிருக்கிறார்‌ என்னும்‌ சத்தியம்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனத்தாருடைய 
பதிந்திருக்கவேண்டும்‌. 
கர்த்தருடைய 
ஆணையிடும்போது, 
ஆணையிடவேண்டும்‌. 
நியாயத்தோடும்‌, நீதியோடும்‌ ஆணையிட 
வேண்டும்‌. கர்த்தரைப்பற்றிய நினைவு 
அவர்களுக்கு பரிசுத்தமாயிருக்கவேண்டும்‌. 


ப கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ ஜனத்தாரைப்‌ 


நிலைத்திருக்க வேண்டும்‌. வடக்கு இஸ்ரவேல்‌ 
ஜனத்தார்‌ இப்போது அந்நிய தேசத்து 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


வாக்குப்பண்ணப்பட்டிருந்த 
தேசத்தில்‌, அவர்கள்‌ 
குடியேறுவார்கள்‌. 


அப்பொழுது அங்கேயிருந்து 
தேவனாகிய கர்த்தரைத்‌ தேடுவாய்‌; 
முழு இருதயத்தோடும்‌ உன்‌ முழு 
ஆத்துமாவோடும்‌ அவரைத்‌ தேடும்போது, 
அவரைக்‌ கண்டடைவாய்‌” (உபா 4:29), 


உன்‌ 


உன்‌ தேவனாகிய கர்த்தரிடத்துக்கே 
நான்‌ உனக்குக்‌ 
நீயும்‌ உன்‌ 
பிள்ளைகளும்‌ உங்கள்‌ முழு இருதயத்தோடும்‌ 
உங்கள்‌ முழு ஆற்துளவோடும்‌. அவருடைய 
சத்தந்திற்குச்‌ செவிகொடுத்தால்‌, உன்‌ 
தேவனாகிய கர்த்தர்‌ உன்‌ சிறையிருப்பைத்‌ 
திருப்பி, உனக்கு இரங்கி, உன்‌ தேவனாகிய 
கர்த்தர்‌ உன்னைச்‌ சிதற அடித்த எல்லா 
ஜனங்களிடத்திலும்‌ இருக்கிற உன்னைத்‌ 
திரும்பச்‌ சேர்த்துக்கொள்ளுவார்‌" 
(உபா 30:23). 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ கர்த்தரிடத்திற்கு 
திரும்பி வருவது, ப்‌ 
ஆசீர்வாதமாயிருக்கும்‌. 
ஜனத்தார்‌ ஏற்கெனவே தனை 
அறிந்திருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
கர்த்தரிடத்திற்கு திரும்பி வரும்போது, 
கர்த்தரை அறியாத ஜனங்களும்‌, 
அவரிடத்திற்கு திரும்பி வர 
உதவியாயிருக்கும்‌. 

“அதினாலே பூமியிலே தன்னை 
ஆசிர்வதிக்கிறவன்‌ சத்திய தேவனுக்குள்‌ 
தன்னை ஆசிர்வதிப்பான்‌; பூமியிலே. 
ஆணையிடுகிறவன்‌ சத்திய தேவன்‌ பேரில்‌ 
ஆணையிடுவான்‌; முந்தின இடுக்கண்கள்‌ 
மறக்கப்பட்டு, அவைகள்‌ என்‌ கண்களுக்கு 
மறைந்துபோயின"' (ஏசா 65:16). 


கர்த்தரிடத்திற்கு திரும்பி 
வருகிறவர்கள்‌, சத்திய  தேவனுக்குள்‌ 
தங்களை ஆசீர்வதிப்பார்கள்‌. அவர்கள்‌ 
பொய்யான விக்கிரகங்களுக்குள்‌ தங்களை 
ஆசீர்வதிப்பதில்லை. அவர்கள்‌ கர்த்தருக்குள்‌ 
மேன்மை பாராட்டுவார்கள்‌. கர்த்தரே 
தங்களை மேன்மைப்படுத்துகிறவர்‌ என்று 
சொல்லுவார்கள்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


மூதா மனுஷரே 
எரே 4:3,க்‌ 


எரே 43. யூதா மனுஷரோடும்‌, 
எருசலேமியரோடும்‌. கர்த்தர்‌ 
சொல்லுகிறது என்னவென்றால்‌: நீங்கள்‌. 
முவ்ளுகளுக்குன்னே. 
விதையாதிருங்கள்‌, உங்கள்‌ தரிசு 
நிலத்தைப்‌ பண்படுத்துங்கள்‌.. 


எரே 4:4. யூதா மனுஷரே, எருசலேமின்‌ 
குடிகனே, உங்கள்‌ கிரியைகளுடைய 
பொல்லாப்பினிமித்தம்‌ என்‌ உக்கிரம்‌ 
அக்கினியைப்போல எழும்பி, அவிப்பார்‌ 
இல்லாமல்‌ எரியாதபடிக்கு நீங்கள்‌ 
கர்த்தருக்கெண்று. உங்களை 
விருத்தசேதனம்‌ பண்ணி, உங்கள்‌ 
இருதயத்தின்‌ நுனித்தோலை 
'திக்கிப்போடுங்கன்‌. 


எரேமியா தீர்க்கதரிசி ப்போ, 
தேவனுடைய ட்ட கா 
மனுஷரிடமும்‌, எருசலேமின்‌ குடிகளோடும்‌. 
கர்த்தருடைய வார்த்தைகளை 
தீர்க்கதரிசனமாய்ச்‌ சொல்லுகிறார்‌. எரேமியா 
தீர்க்கதரிசியும்‌ யூதேயா தேசத்தை 
சேர்ந்தவர்‌. எரேமியா இதுவரையிலும்‌ 
வடதிசையை நோக்கி கர்த்தருடைய 
வார்த்தையை கூறினார்‌ (எரே 342) 
வடதிசையிலுள்ள இஸ்ரவேல்‌ தேசத்தார்‌ 
இப்போது அந்நிய தேசத்து 
சிறையிருப்பிலிருக்கிறார்கள்‌. எரேமியா 
இதுவரையிலும்‌ அவர்களுக்கு கர்த்தருடைய 
ஆறுதலான செய்தியை சொன்னார்‌. 


கு இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌, 
நேசத்தில்‌. சிறையிரு பலருக்கும்‌ பாது, 
தெற்கு யூதா தேசத்தார்‌ தங்கள்‌ தேசத்தில்‌ 
செழிப்போடிருக்கிறார்கள்‌. 
தீர்க்கதரிசி கர்த்தருடைய 
யூதாவின்‌  மனுஷருக்கும்‌ - 
குடிகளுக்கும்‌ 
புத்திரர்‌ சிறையிருப்புக்குட்பட்டிருக்கிறார்கள்‌. 
யூதாவின்‌ மனுஷர்‌ அவர்களுடைய 
சிறையிருப்பைப்‌ பார்த்து பரிசுத்தமாய்‌. 
ஜீவிக்கவேண்டும்‌. தங்களுடைய 
ஆவியில்‌ அனலாயிருக்கவேண்டும்‌. 
கர்த்தருக்குப்‌ பிரியமானவர்களாயும்‌, 
பிரயோஜனமானவர்களாயும்‌ ஜீவிக்கவேண்டும்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எரேமியா 
மனுஷருக்கு, 
சொல்லும்போது, 


தீர்க்கதரிசி யூதாவின்‌ 
கர்த்தருடைய வார்த்தையை 

அவர்கள்‌ தங்களுடைய 
பாவங்களுக்கு மனந்திரும்ப 
வேண்டுமென்றும்‌, அவர்கள்‌ தங்கள்‌ 
ஆவியில்‌ புதுப்பிக்கப்படவேண்டும்‌ என்றும்‌ 
சொல்லுகிறார்‌. யூதாவின்‌ மனுஷரும்‌ 
பாலத்திலே ஜீலிக்கிறார்கள்‌. இதனால்‌ 
தேவனுடைய நியாயத்தீர்ப்பு அவர்களுக்கு 
அருகாமையில்‌ வந்திருக்கிறது. வின்‌ 


எரேமியா தீர்க்கதரிசி, யூதாவின்‌ 
மனுஷரிடத்தில்‌ கர்த்தருடைய வார்த்தையைச்‌ 
சொல்லும்போது. அவர்கள்‌ இரண்டு 
காரியங்களை செய்யவேண்டுமென்று 
சொல்லுகிறார்‌. அவையாவன : 1. அவர்கள்‌ 
விநைக்கக்கூடாது 


இருதயத்தின்‌ 
நீக்கிப்போடவேண்டும்‌. 

நல்ல விளைச்சலைக்‌ 
கொடுக்கவேண்டுமென்றல்‌ தரிசு நிலத்தை 
பண்படுத்த வேண்டும்‌. நிலத்தை நன்றாய்‌ 
உழுது, மண்ணைப்‌ பக்குவப்படுத்த 
வேண்டும்‌. விதை விதைக்கும்போது, அந்த 


விதைக்கக்கூடாது. 
ம்‌ விதைகள்‌ நல்ல 
விதைகளாகஙிருந்தாலும்‌. அதை 
முள்ளுகளுக்குள்ளே விதைத்தால்‌, நமக்கு 
ஒரு பலனும்‌ கிடைக்காது. நம்முடைய 
பிரயாசங்களெல்லாம்‌ வீணாய்ப்போய்விடும்‌.. 





ழ்‌ நள 
யாய 


பெற்றுக்கொள்ளவேண்டுமென்றால்‌ அவர்கள்‌ 
தங்கள்‌ இருதயத்தைப்‌ பண்படுத்த வேண்டும்‌. 
கர்த்தருடைய இரக்கத்தைப்‌ 
பெற்றுக்கொள்வதற்கு தடையாகயிருக்கக்‌ 
கூடிய எல்லா பாவங்களையும்‌ தங்களை 
விட்டு நீக்கிப்போடவேண்டும்‌. தரிசு 
நிலத்தை  பண்படுத்தினால்தான்‌, அதில்‌ 
விதைக்கப்படும்‌ விதை நன்றாய்‌ முளைக்கும்‌. 
அதுபோலவே நம்முடைய தயமும்‌, 
சர்தகுடைய பிரமாணத்திற்கும்‌, 
இடத்திற்கும்‌ கீழ்ப்படிந்திருந்தால்தான்‌. 
கர்த்தருடைய ஆசீர்வாதம்‌ நமக்கு 
கிடைக்கும்‌. 


ல... கிடைக்கும்‌ நல்ல 
அறுவடை நமக்கு பிரயோஜனமாயிருக்கும்‌. 
கண்ணீரோடு 


கெம்பீரத்நோடு 


முள்ளுகளில்‌ விதைக்கக்கூடாது. நம்முடைய 
தரிசு நிலத்தைப்‌ பண்படுத்தவேண்டும்‌. 
கர்த்தடைய ஆசீர்வாதங்களைப்‌ 
பெற்றுக்கொள்‌ வதற்கு, நம்முடைய 
இருதயத்தைப்‌ பரிசுத்தப்படுத்த வேண்டும்‌. 
ய பா 

OT பல்வ பண்ணான்‌ 
தாழ்மையில்லாமலும்‌ இருக்குமானால்‌, அது 
தரிசு நிலத்தைப்‌ போன்றதாகவே இருக்கிறது. 
இது  உழப்படாத நிலத்தைப்‌ போலவும்‌, 
முள்ளுகள்‌ நிரம்பிய நிலத்தைப்‌ போலவும்‌ 
இருக்கிறது. BEL த்க்‌ பக்குவப்படுத்த 
முடியும்‌ லவே நம்முடைய 
றகர்‌ ன்ன முடியும்‌. 


சரியாக பராமரிக்கவில்லையென்றால்‌ 
முட்களும்‌, களைகளும்‌ திரளாய்‌ வளரும்‌. 
நாம்‌ விதைத்த விதை சரியாய்‌ வளராது. 
நம்முடைய செடிகள்‌ போதுமான அளவு 
கனிதராது. முட்களும்‌ களைகளும்‌ 
இயற்கையாகவே வளரக்கூடியவை. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அதுபோலவே, நம்முடைய இருதயமும்‌, 
இயல்பாகவே. திருக்குள்ளதும்‌, 
கேடுள்ள துமாயிருக்கிறது. இருதயத்தில்‌ 
பாவசபாவம்‌ நிரம்பியிருக்கிறது. இது 
மனுஷருடைய ஜென்ம சுபாவம்‌. தேவனுடைய 
கிருபையினால்‌, நம்முடைய இருதயத்தில்‌ 
காணப்படுகிற பாவசபாவங்களை நீக்கி, 
இருதயத்தைப்‌ புதுப்பித்துக்கொள்ள வேண்டும்‌. 
பண்படுத்தப்படாத நிலத்தில்‌ எவ்வளவுதான்‌ 
மழை பெய்தாலும்‌, எல்வளவுதான்‌ சூரிய 
வெளிச்சம்‌ பட்டாலும்‌, விளைச்சல்‌ 
இருக்காது. அதுபோலவே, நம்முடைய 
இருதயம்‌ திருக்குள்ளதாகவும்‌, 
கேடுள்ளதாகவும்‌ இருக்குமென்றால்‌, 
நமக்கு ஆசீர்வாதமும்‌ இருக்காது. 


“எப்படியெனில்‌, தன்மேல்‌ அடிக்கடி 
பெய்கிற மழையைக்‌ குடித்து, தன்னிடத்தில்‌ 
பமிரிடுகிறவர்களுக்கேற்ற பமிரை 
முளைப்பிக்கும்‌ நிலமானது தேவனால்‌. 
ஆசீர்வாதம்‌ பெறும்‌.  முள்செடிகளையும்‌ 
முள்பண்டுகளையும்‌ முளைப்பிக்கிற 
நிலமோ தகாததாயும்‌ 
சபிக்கப்படுகிறதற்கேற்றதாயுமிருக்கிறது; 
குட்டெரிக்கப்படுவதே அதின்‌ 
(எபி 678) 


முடிவு 


நாம்‌ எவ்வளவுதான்‌. 


தரிசு 


விதைகளை 
விதைத்தாலும்‌, நிலத்தைப்‌ 
பண்படுத்துவதற்கு அதிக சுவனம்‌ 
செலுத்தவேண்டும்‌. நிலத்தில்‌ காணப்படுகிற 
வேரோடு பிடுங்கி 

இல்லையென்றால்‌, 

முட்செடிகள்‌ வளர்ந்து பெருகி, நம்முடைய 
பமிர்களையெல்லாம்‌ அழித்துப்போடும்‌. 
நம்முடைய இருதயங்களை நாம்‌ ஆராய்ந்து 
பார்க்கவேண்டும்‌. கர்த்தருக்கு விரோதமான 
பாவங்கள்‌ நம்மிடத்தில்‌ காணப்படும்போது, 
அவற்றை வேரோடு பிடுங்கி 
அகற்றிப்போடவேண்டும்‌. 





i FTE 
ETT 


கர்த்தருடைய 
பெற்றுக்கொள்வதற்கு, 
இருதயங்களை 


ஆசீர்வாதங்களைப்‌ 


நம்முடைய 
சுத்திகரிப்பதுபோல, 
நம்முடைய சரீரங்களையும்‌ சுத்திகரிக்க 
வேண்டும்‌. பழைய ஏற்பாட்டுக்காலத்தில்‌, 
நங்க தைத்‌ ரத்த. பன்‌ 
எல்லோரும்‌ விருத்தசேதனம்‌ செய்து. 
கர்த்தரோடு உடன்படிக்கை பண்ணிக்‌ 
கொண்டார்கள்‌. அவர்கள்‌ கர்த்தருக்கென்று 
தங்களை விருத்தசேதனம்‌ பண்ணிக்‌ 
கொண்டார்கள்‌. கர்த்தரோ அவர்களுடைய 
இருதயத்தின்‌ 
நீக்கிப்போடவேண்டுமென்று 
கட்டளையைக்‌ கொடுக்கிறார்‌. 
வாக்கியத்திற்கு, அவர்கள்‌ 
மாம்சத்தையும்‌, மாம்சத்தின்‌ இச்சைகளையும்‌ 
நீக்கிப்போடவேண்டும்‌ என்று பொருள்‌. 
தர்கள்‌ தங்கள்‌ சரீரத்தில்‌ 

விருந்தசேதன்பண்ணிக்‌ கொள்வதை 
பெருமையாகச்‌ சொல்லுகிறார்கள்‌. இது ஒரு 
அடையாளம்‌ மாத்திரமே. 
விருத்தசேதனத்தின்‌ உண்மையான 

பொருளை புரிந்துகொள்ளாமல்‌, 
சரீரப்பிரகாரமாக விருத்தசேதனம்‌. 
பண்ணுவதினால்‌ ஒரு பிரயோஜனமும்‌. 
உண்டாகாது. சேதனம்‌. என்பது. 
கர்த்தருக்கு அர்ப்பணிப்பதற்கான 
அடையாளம்‌. 


நம்மை 


தர்கள்‌ 
பண்ணிக்கொள்ளும்போது. 

உண்மையான அர்த்தத்தை 

விருந்தசேதனம்பண்ணிக்கொள்ளவேண்டும்‌ 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. அவர்கள்‌ 
கர்த்தருக்கு தங்களை பரிசுத்தமாய்‌ 
ஒப்புக்கொடுக்கவேண்டும்‌ கர்த்தருக்குள்‌ 
தங்களை சுத்திகரித்துக்கொள்ள வேண்டும்‌. 
அவர்களுடைய இருதயம்‌ கேடில்லாமல்‌ 
பரிசுத்தமாயிருக்கவேண்டும்‌. 


யூதாவின்‌ மனுஷரும்‌, எருசலேமின்‌ 
குடிகளும்‌, கர்த்தருடைய சமுகத்திற்கு 
முன்பாக பரிசத்தமாய்‌ ஜீலிக்கவேண்டும்‌. 
தங்கள்‌ பாவங்களுக்கு மனந்திரும்பவேண்டும்‌. 
அவர்களுடைய 

புதுப்பிக்கப்பட்டிருக்க 


அது 


கோபம்‌ நமக்கு விரோதமாய்‌ வரும்போது. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நம்மால்‌ தாங்கிக்கொள்ள 
முடியாது. நம்முடைய கிரியைகளுடைய 
பொல்லாப்பினிமித்தமாகவே, கர்த்தருடைய 
உக்கிரம்‌ நமக்கு விரோதமாக வருகிறது. 
நம்முடைய பாவங்களும்‌ அக்கிரமங்களும்‌, 
கர்த்தருடைய கோபத்தை அதிகரிக்கச்‌ 
செய்கிறது. கர்த்தருடைய கோபத்திலிருந்து 
நாம்‌ தப்பித்துக்கொள்ள வேண்டுமென்றால்‌, 
கர்த்தருடைய மகிமைக்கென்று நம்மை 
பரிசுத்தம்‌ பண்ணிக்கொள்‌ எவேண்டும்‌. 
நாம்‌ தேவனுடைய கிருபையினால்‌ 
சுத்திகரிக்கப்படவேண்டும்‌. 


அதை 


தேசத்தில்‌ எக்கானம்‌ ஊதுங்கள்‌ 
எரே 4:5-18 


எரே 45. தேசத்தில்‌ எக்கானம்‌ 
ஊதுங்கள்‌ என்று சொல்லி, யூதாவில்‌ 
அறிவித்து, எருசலேமில்‌. 
கேட்கப்பண்ணுங்கன்‌; நாம்‌ அரணான 
பட்டணங்களுக்கு உட்படும்படிக்குச்‌. 
சேருங்கள்‌ என்று சொல்லி, 
உரத்த சத்தமாய்க்‌ கூப்பிடுங்கள்‌. 


எரே கி, சியோனுக்கு நேரே 
கொடியேற்றுங்கள்‌; கூடுங்கள்‌, 
திற்காதிருங்கன்‌; நான்‌ வடக்கேயிருந்து 
பொல்லாப்பையும்‌, 
மகாசங்காரத்தையும்‌ 
வரப்பண்ணுகிறேன்‌. 


எரே 4:7. உன்‌ தேசத்தைப்‌ பாழாக்கி 
விடும்படிக்குச்‌ சிங்கம்‌ தன்‌ புதரிலிருந்து 
எழும்பி, ஜாதிகளைச்‌ சங்கரிக்கிறவன்‌ 
தன்‌ ஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு 
வருகிறான்‌; உன்‌ பட்டணங்கள்‌. 
குடியிராதபடி அழிக்கப்படும்‌ என்கிறார்‌. 


எரே 48. இதினிமித்தம்‌ இரட்டைக்‌ 
கொள்ளுங்கள்‌; புலம்பி. 
கர்த்தருடைய 


எரே கலி. அத்நானிலே ராஜாவின்‌ 
இருதயமும்‌, பிரபுக்களின்‌ இருதயமும்‌ 
மடிந்துபோம்‌; ஆசாரியர்கள்‌. 
திடுக்கிட்டு, தீர்க்கதரிசிகள்‌: 
'திகைப்பார்கள்‌ என்னு கர்த்தர்‌ 


சொல்லுகிறார்‌. 





i THE 
ETT 


என்று சொன்னதினால்‌, மெய்யாகவே 
இத்த ஒனத்துக்கும்‌ எருசலேமுக்கும்‌ 
மிகுதியான. மோசத்தை 
வரப்பண்ணினீர்‌; பட்டயம்‌ 
பிராணன்மட்டும்‌ எட்டுகிறதே என்றேன்‌. 


எரே. கம. வனாத்தரத்திலுன்ன 
உயர்திலங்களிலிருத்து, ஒரு தீக்காற்று 
என்‌ ஜனமாகிய குமாரத்திக்கு நேராக 
அடிக்கும்‌ என்று அக்காலத்திலே இந்த 
ஜனத்தோடும்‌ எருசலேமோடும்‌ 
சொல்லப்படும்‌; அது தூற்றவுமாட்டாது 
சுத்திகரிக்கவுமாட்டாது. 


எரே 442. இதைப்பார்க்கிதூம்‌ பலமான 
காற்று என்‌ காரியமாய்‌ வரும்‌; 
இப்பொழுது நானும்‌ அவர்கனோடே. 
நியாயம்‌ பேசுவேன்‌. 


எரே 438. இதோ, மேகங்கனைப்யோல்‌ 
எழும்பி வருகிறான்‌; அவனுடைய 
இரதங்கள்‌ பெருங்காற்றைப்‌ 
போலிருக்கிறது; அவன்‌ குதிரைகள்‌ 
கழுகுகளிலூம்‌ வேகமானவைகள்‌; நமக்கு 
ஜயோ! நாம்‌ பாழாக்கப்படுகிறோமே. 


எரே கக... எருசலேமே தீ 
இரட்சிக்கப்படும்படிக்கு உன்‌ 
இருதயத்தைப்‌ பொல்லாப்பறக்‌ கழுஷ 
எந்தமட்டும்‌ அக்கிரம நினைவுகள்‌ உன்‌ 
உள்ளத்திலே தங்கும்‌. 


எரே 4:45. தாணிலிருந்து ஒரு சத்தம்‌ 
வத்து, செய்தியை அறிவிக்கிறது; 
எப்பிராயிமின்‌ மலையிலிருந்து வந்து, 
தீங்கைப்‌ பிரசித்தம்‌ பண்ணுகிறது. 


எரே 4:16. ஜாதிகளுக்கு அதை நீங்கள்‌ 
யிரஸ்தாபம்பண்ணுங்கன்‌; இதோ, 
காவற்சேவகர்‌ தூரதேசத்திலிருத்து 
வத்து, சூதாவுடைய பட்டணங்களுக்கு 
விரோதமாய்‌ உரத்தசத்தமிடுவார்கள்‌ 
என்று எருசலேமுக்குக்‌ கூறுங்கள்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


எரே 442. அதற்கு விரோதமாய்‌ 
அவர்கள்‌. வயல்வெளிகளின்‌ 
காவற்காரரைப்போலச்‌ 
சுற்றிலுமிருப்பார்கன்‌; அது எனக்கு 
விரோதமாய்க்‌ கலகஞ்செய்தது என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


எரே 4:18. உன்‌ நடக்கையும்‌ உன்‌: 
கிரியைகளுமே இவைகளை உனக்கு 
நேரிடப்பண்ணின; இது இத்தனை 
சசப்பாயிருத்து, உன்‌ இருதயமட்டும்‌ 
எட்டுகிறதற்குக்‌ காரணம்‌ உன்‌ 
பொல்லாப்புத்தானே. 


கர்த்தர்‌. நம்மை தண்டிப்பதற்கு 
முன்பாக, நம்மை எச்சரிக்கிறார்‌. இது 
தேவனுடைய பொதுவான திட்டம்‌. அவர்‌ 
நம்மை சிட்சிப்பதற்கு முன்பாக, நம்முடைய 
தப்பிதங்களை நமக்கு எச்சரித்துச்‌ 
சொல்லுகிறார்‌. யூதாவின்‌ மனுஷரும்‌, 
எருசலேமின்‌ குடிகளும்‌ கர்த்தருக்கு. 
விரோதமாய்ப்‌ பாவம்‌ செய்து, 
துன்மார்க்கமாய்‌ ஜீவிக்கிறார்கள்‌. 
அவர்களுடைய  அக்கிரமங்களினிமித்தமும்‌, 
பொல்லாத கிரியைகளினிமித்தமும்‌ அந்நிய 
தேசத்தார்‌ அவர்கள்மீது யுத்தம்பண்ண 
வருகிறார்கள்‌. 


எரேமியா. தீர்க்கதரிசி, இந்த 
எச்சரிப்பின்‌ செய்தியை யூதாவின்‌ எல்லா 
பட்டணங்களிலும்‌ சொல்லவேண்டும்‌. 
எருசலேமின்‌ எல்லா தெருக்களிலும்‌ 
அறிலிக்கவேண்டும்‌. எல்லோரும்‌ கேட்கும்‌ 
வண்ணமாக வேண்டும்‌. எரேமியா 
கர்த்தருடைய வார்த்தையைச்‌ சொல்லுகிறார்‌. 
யூதாவின்‌ மனுஷரும்‌, எருசலேயின்‌ குடிகளும்‌, 
கர்த்தருடைய எச்சரிப்பின்‌ வார்த்தைகளைக்‌ 
கேட்டு மனந்திரும்பவேண்டும்‌ அல்லது 
தங்களுக்கு வரப்போகும்‌ தண்டனைக்கு 
தாங்களே பொறுப்பேற்கவேண்டும்‌. 


யூதா மனுஷருக்கு விரோதமாகவும்‌, 
எருசலேமின்‌ குடிகளுக்கு விரோதமாகவும்‌ 
சத்துருக்கள்‌ யுத்தம்பண்ண வருகிறார்கள்‌. 
யுத்தம்‌ பிரகடனம்பண்ணப்பட்டு விட்டது. 
ஜனங்களுக்கு யுத்தத்தைப்பற்றிய செய்தியும்‌ 
அறிவிக்கப்பட்டுவிட்டது. கர்த்தருடைய 
தீர்க்கதரிசிகள்‌ இப்போதும்‌, ஒரு சில 
வருஷங்களுக்கு முன்பாகவும்‌: யுத்த 
செய்தியை பிரகடனம்பண்ணியிருக்கிறார்கள்‌. 





f= THE 
TT 


கர்த்தர்‌ தம்முடைய தீர்க்கதரிசிகளிடம்‌ 
தேசத்தில்‌ எக்காளம்‌ ஊதுங்கள்‌ என்று 
சொல்லி, யூதாவில்‌ அறிவித்து, எருசலேமில்‌: 
கேட்சப்பண்ணுங்கள்‌: நாம்‌ அரணான 
பட்டணங்களுக்கு உட்படும்படிக்குச்‌ சேருங்கள்‌ 
என்று சொல்லி, உரத்த சத்தமாய்க்‌ 
கூப்பிடுங்கள்‌” (எரே 45) என்று 
சொல்லுகிறார்‌. 


கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள்‌ யூதா 
தேசத்தில்‌ எக்காளம்‌ ஊதவேண்டும்‌. 
சீயோனுக்கு நேரே கொடியேற்றவேண்டும்‌. 
யூதா தேசத்திலுள்ள எல்லா ஜனங்களும்‌: 
அரணான. பட்டணங்களுக்குட்படும்படிக்கு 
கூடிச்சேரவேண்டும்‌. யூதாவின்‌ மனுஷரும்‌, 
எருசலேமின்‌ குடிகளும்‌ சீயோனுக்கு 
கூடிவரவேண்டும்‌. அவர்கள்‌ சீயோனைப்‌ 
பாதுகாப்பதற்காகவோ அல்லது சீயோன்‌ 
தங்களைப்‌ பாதுகாக்கும்‌ என்று 
எதிர்பார்த்தோ, சீயோனுக்கு, 
கூடிவரவேண்டும்‌. 


தேசத்தில்‌ யுத்தத்தைப்பற்றிய செய்தி 
பிரகடனம்‌ பண்ணப்படும்போது, 
யுத்தவீரர்கள்‌ எல்லோருமே, யுத்தம்பண்ண 
ஆயத்தமாயிருக்குவேண்டும்‌. யுத்தம்‌ 
பண்ணுவதற்கு சாரத்தில்‌. பெலமுள்ளவர்கள்‌ 

'ல்லோரும்‌ கூடிவரவேண்டும்‌. ஒருவரும்‌ 
சும்மா நிற்கக்கூடாது. அவர்கள்‌ அரணான 
பட்டணங்களுக்குட்பட்டு, அவற்றை 
பாதுகாக்கவேண்டும்‌. 

சரீரத்தில்‌ பலவீனமாயிருக்கிறவர்கள்‌, 
யுத்தம்பண்ண தெம்பில்லதவர்கள்‌ சும்மா 
நிற்கக்கூடாது. அவர்கள்‌ ஓரமாய்‌ ஒதுங்கி 
விலகிப்போய்விடவேண்டும்‌. சோம்பேறிகள்‌ 
சும்மா நிற்பதை பார்த்தால்‌, மற்றவர்களுக்கும்‌ 
சோம்பல்தனம்‌ வந்துவிடும்‌. சோம்பல்தனம்‌ 
ஒரு... வியாதியைப்போல பரவிவிடும்‌. 
தேசத்தில்‌ குஷ்டரோகிகளை பாளயத்திற்கு. 
புறம்பே தள்ளுவதுபோல, சோம்பேறிகளையும்‌, 
பயப்படுகிறவர்களையும்‌ யுத்தகளத்திலிருந்து 
புறம்பே தள்ளிவிடவேண்டும்‌. 

பாபிலோன்‌ தேசத்து ராஜாவும்‌, 
அவனுடைய சேனையும்‌ யூதா தேசத்திற்கு 
விரோதமாய்‌  வந்துகொண்டிருக்கிறார்கள்‌. 
அவர்களுடைய வருகையைப்பற்றிய செய்தி 
யூதாவின்‌ மனுஷருக்கு அறிவிக்கப்படுகிறது. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


தீர்க்கதரிசி பாபிலோன்‌ 
ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரை 
விவரிக்கும்போது அவனுக்கு அநேக 
பட்டப்பெயர்களைக்‌ கொடுக்கிறார்‌. 
அவையாவன : 1, புதரிலிருந்து எழும்புகிற 
சிங்கம்‌ 2. தீக்காற்று 3. மேகங்களும்‌ 
பெருங்காற்றும்‌ 4. காவற்காரர்‌. 


தேசத்து ராஜாவாகிய 
தன்‌ புதரிலிருந்து 
எழும்பி on} 
யூதா தேசத்தை 
புறப்பட்டுவருகிறான்‌. 
இரை தேட 
நேபுகாத்நேச்சாரும்‌ 
ரையும்‌ எருசலேமின்‌ 
பட்சித்தப்போட எழும்பி 


பாபிலோன்‌ 


பாழாக்கிலிடும்படிக்கு 
சிங்கம்‌ பசியாயிருந்து 
எழுபபவதுபோல, 
யூதாவின்‌ 
குடிகளையும்‌ 


சாதாரண 
_நிற்கமுடியாது. 


நேபுகாத்நேச்சாரும்‌ 

பட்சித்துப்போடும்படியாக 

வருகிறான்‌. அவன்‌ 

சங்கரிக்கிறவன்‌. அவன்‌ 

சங்கரிப்பதோடு, யூதர்களையும்‌ 

வருகிறான்‌. யூதாவின்‌ புத்திரர்கள்‌ இப்போது 

கர்த்தரை ஆராதியாமல்‌ விக்கிரகங்களை 

னின்‌ ஆகையினால்‌ 
புறஜாதியாருக்கும்‌ 

வித்தியாமில்லாமல்‌ போயிற்று. 


நேபுகாத்நேச்சார்‌ 
ஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு லக்‌ 
பாபிலோன்‌ தேசமே அவனுடைய ஸ்தானம்‌. 
அவன்‌ யூதா தேசத்தை 
பாழாக்கிவிடும்படிக்கு புறப்பட்டு வருகிறான்‌. 
நேபுகாத்நேச்சார்‌ யூதாவின்‌ பட்டணங்களை 
குடியிராதபடி அழித்துப்போடுவான்‌ (எரே 4:7). 
நிலத்திலே புல்‌ உயரமாகவும்‌ அதிகமாகவும்‌ 
வளர்ந்திருப்பதுபோல, நேபுகாத்நேச்சாரும்‌, 
யூதாவின்‌ 





i= FTE 
TT 


நேபுகாத்நேச்சார்‌ 
உவர்நிலங்களிலிருந்து 
தீக்காற்றைப்போல வருகிறான்‌. 
பூமியிலுள்ள விருட்சங்களின்‌ 
கனிகளையெல்லாம்‌ பட்சித்துப்போடும்‌. 
விருட்சங்களின்‌ காய்கள்‌ பிஞ்சாகமிருக்கும்‌ 
போதே உலர்ந்து கீழே விழுந்துவிடும்‌. 
நேபுகாத்நேச்சார்‌ கொடூர 
குணமுடையவனாக, தீக்காற்றைப்போல 
புறப்பட்டு வருகிறான்‌. தீக்காற்று மழையை 
பிறப்பிக்கும்‌. ற்‌ ம, 
புறங்கூறுகிற நாவு 

பிறப்பிக்கும்‌" (நீதி 25:23). 


 தீக்காற்று வனாந்தரத்திலுள்ள 
உயர்நிலங்களிலிருந்து அடிக்கும்‌. ந்தக்‌ 
காற்று செல்லும்‌ இடங்களிலெல்லாம்‌, 
அங்கே உள்ள பயிர்‌ புச்சைகளையும்‌, 
விருட்சங்களையும்‌ பட்சித்துப்போடும்‌. 
க வேகமாக 
வனாந்தரத்திலுள்ள 
உக்க வேகமாய்ப்‌ புறப்பட்டு 
தீக்காற்று சமபூமிக்கு வருவதற்கு 
i உயர்நிலங்களிலுள்ள 
சகலவற்றையும்‌ அடித்துக்கொண்டு வரும்‌. 


தீக்காற்றின்‌ மிகவும்‌ 
அதிகமாயிருக்கும்‌. அந்தக்காற்று 
முழுவேகத்தோடு யூதாவின்‌ ஜனமாகிய 
குமாரத்திக்கு நேராக 

கர்த்தர்‌ யூதாவின்‌ 
குமாரத்திகள்‌ இல்வல மென்மையான 
சூழ்நிலையில்‌  வளர்க்கப்பட்டிருக்கிறார்கள்‌. 
அவர்கள்மீது இதுவரையிலும்‌ தீக்காற்று, 
பட்டதில்லை. எருசலேமின்‌ குமாரத்திகளுக்கு 
நீக்காற்றைப்‌ பார்ப்பதும்‌, அந்தக்காற்று 
தங்களுக்கு நேராக அடிப்பதும்‌ புதிய 
அனுபவமாகவும்‌, அதே வேளையில்‌ அது 
அவர்களை  பட்சிக்கும்‌ அனுபவமாகவும்‌ 
இருக்கும்‌. 


வனாந்தரத்திலுள்ள 

உயர்நிலங்களிலிருந்து அடிக்கிற ல்‌ 
தூற்றவம்‌ மாட்டாது. சுத்திகரிக்க 

மாட்டாது. அது பலமான காற்றாக இருக்கும்‌. 
இந்தக்‌ காற்று கர்த்தருடைய காரியமாய்‌ 
வரும்‌. கர்த்தருடைய  சித்தத்தையும்‌, 
விருப்பத்தையும்‌, திட்டத்தையும்‌ 
நிறைவேற்றுவதற்காக வரும்‌. கர்த்தரே 
தீக்காற்றுக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார்‌. 
கர்த்தர்‌ என்ன நோக்கத்திற்காக தீக்காற்றை 


வனாந்தாத்திலுள்ள 


வேகம்‌ 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அனுப்பியிருக்கிறாரோ, 
நிச்சயமாய்‌ நிறைவேறும்‌. 
நினைக்கிற காரியம்‌ 
தடைபடுவதில்லை. கர்த்தர்‌ 
புத்திரரோடு நியாயம்‌ பேசுவார்‌. 


பாபிலோன்‌ 
நேபுகாத்நேச்சார்‌ 


அந்த நோக்கம்‌ 
கர்த்தர்‌ செய்ய 
ஒருபோதும்‌ 
யூதாவின்‌ 


ராஜாவாகிய 
மேகங்களைப்போல எழும்பி 


கழுகுகள்‌ 
வந்து பாய்வதுபோல, 
சேனையிலுள்ளவர்கள்‌ 
யூதாவின்‌ மனுஷர்மீதும்‌, எருசலேமின்‌ 
குடிகள்மீதும்‌ வேகமாய்‌ வருவார்கள்‌. 
கல்தேயரின்‌ இரதங்கள்‌ 
பெருங்காற்றைப்போல இருக்கும்‌. 
நேபுகாத்நேச்சாரும்‌, அவனுடைய 
சேனையும்‌, எருசலேமுக்கு விரோதமாய்‌, 
வமல்வெளிகளின்‌ 'காவற்காரரைப்போல 
சுற்றிலும்‌ இருப்பார்கள்‌. தாணிலிருந்து ஒரு 
சத்தம்‌ வந்து, செய்தியை அறிவிக்கிறது. 
கானான்‌ வடக்கு 
எல்லைப்பகுதியில்‌ தாண்‌ பட்டணமுள்ளது. 
வடதிசையின்‌ ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார்‌, 
தா. தேசத்திற்கு விரோதமாக வரும்‌ 
ய்தி, முதன்முதலாக தாணுக்கு வந்து 
சேருகிறது. அவர்கள்‌ அந்தச்‌ செய்தியைப்‌ 
பெற்றுக்கொண்டு, அதை கேம 
அறிவிக்கிறார்கள்‌. அந்தச்‌ செய்தி 
எப்பிராயீமின்‌ மலையிலிருந்து வந்து தீங்கை 
பிரசித்தம்‌ பண்ணுகிறது (எரே 4:15) 


“ஜாதிகளுக்கு அதை 
பிரஸ்தாபம்பண்ணுங்கள்‌" (எரே 4:16) என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. நேபுகாத்நேச்சார்‌ 
ராஜா யூதா தேசத்தின்மீது யுத்தம்‌ பண்ண 
வருகிற செய்தியை, எருசலேம்‌ நகரத்திலும்‌ 
பிரஸ்தாபம்பண்ணவேண்டும்‌. 


காவற்சேவகர்‌ தூரதேசத்திலிருந்து 
யூதாவுடைய பட்டணங்களுக்கு 
உரத்த  சத்தமிடுவார்கள்‌. 
சேனைகள்‌ 
இருக்கிறார்கள்‌. 
காவற்சேவகர்கள்‌. 


நீங்கள்‌ 


வந்து 
விரோதமாய்‌. 


கல்தேயருடைய 
காவற்சே வகர்போல. 

இவர்கள்‌ எல்லோரும்‌ 
இவர்கள்‌ யூதா தேசத்தாருக்கு தீங்கு செய்ய 


எப்போதுமே ஆயத்தமாயிருக்கிறார்கள்‌. 
இவர்கள்‌ யூதா மனுஷரையும்‌, எருசலேமின்‌ 
குடிகளையும்‌ அழிப்பதற்கான வாய்ப்புக்களை 
எதிர்பார்த்துக்‌ கொண்டிருக்கிறார்கள்‌. 





f= FT 
EFA 


சிவப்புத்தீர்ந்த ஆட்டுக்கடாத்தோலை 
காணிக்கையாக வாங்கலாம்‌. சில 
ஆட்டுக்கடாக்களின்‌ தோல்கள்‌ சிவப்பு 
நிறத்தில்‌ அழகாக இருக்கும்‌. இதற்கு அதிக 
சாயம்‌ பூசத்தேவையில்லை. 

இஸ்ரவேல்‌ புத்திரரிடத்தில்‌ 
தக்கந்தோலையும்‌ காணிக்கையாக. 
வாங்கலாம்‌. ஆசரிப்பக்‌ கூடாரத்தை 
மூடுவதற்கும்‌, பணிமுட்டுக்கள்‌, பாதரட்சைகள்‌ 
ஆகியவற்றைச்‌ செய்வதற்கும்‌ தகசுத்தோலைப்‌ 
பயன்படுத்துகிறார்கள்‌. பிரயாணம்‌ 
பண்ணும்போது தகசுத்தோல்‌ பாதத்திற்குப்‌. 
பாதுகாப்பாக இருக்கும்‌. 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரிடத்தில்‌, 
சீத்திம்‌ மரத்தையும்‌, விளக்கெண்ணையையும்‌ 
காணிக்கையாக வாங்கலாம்‌ என்று. 
சொல்லுகிறார்‌. எகிப்துதேசத்திலும்‌, 
சீனாய்‌ வனாந்தரத்திலும்‌ சீத்திம்‌ மரம்‌ 
ஏராளமாக உள்ளன. இந்த மரத்தின்‌ 
கட்டைகள்‌ அழகானவை, நீடித்த நாள்‌ 
உழைக்குக்கூடியவை. 


ஒலிவஎண்ணெயே விளக்கெண்ணைய்‌ 
என்று அழைக்கப்படுகிறது (யாத்‌ 27:20; 
யாத்‌ 30:24; லேவி 24:2; உபா 

உபா 24:20). பாலஸ்தீன தேசத்தில்‌ 


ஒலிவமரம்‌ ஏராளமாக உள்ளன. (உபா 61; 


தைலம்‌ தயாரிக்கும்போது 
ர்க்கங்களும்‌, (யாத்‌ 30:22-33) 


ந்து (யாத்‌ 37:29) 
பயன்படுத்தப்படுகிறது. 


ஏபோத்தில்‌ இரண்டு கோமேதகக்‌ 
கற்கள்‌ இருக்கும இஸ்ரவேலின்‌ பன்னிரண்டு 
கோத்திரத்தாரின்‌ பெயர்கள்‌ அதில்‌ 
பதிக்கப்பட்டிருக்கும்‌. (ஆதி 212, 
யாத்‌ 28:6-14). மார்ப்பதக்கத்தில்‌ பன்னிரண்டு 
இரத்தினங்கள்‌ இருக்கும்‌. 
இஸ்ரவேல்‌ கோத்திரத்தாரின்‌ 
பதிக்கப்பட்டிருக்கும்‌ (யாத்‌ 2815-29) 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


உடன்படிக்கைப்பெட்டி. 
யாத்‌ 25:10-22 


. சித்திம்‌ மரத்தினால்‌ ஒரு. 

பண்ணக்கடவர்கன்‌; 
முழமும்‌, 
முழமும்‌, 
ஒன்றரை 


அதின்‌ அகலம்‌ ஒன்றரை 
அதின்‌ உயரம்‌ 
முழமுமாயிருப்பதாக. 


யாத்‌ 2511. அதை எங்கும்‌ 
பசும்பொன்‌ தகட்டால்‌ மூடுவாயாக; தீ 
அதின்‌ உட்புறத்தையும்‌ 
வெளிப்புறத்தையும்‌ அதினால்‌ மூடி, 
அதின்மேல்‌ சுற்றிலும்‌ பன்னினால்‌ 
'திரணையை உண்டாக்கி, 


யாத்‌ 25:12. அதற்கு நாலு பொன்‌ 
வளையங்களை, வார்ப்பித்து, 
அவைகளை அதின்‌ நாலு மூலைகளிலும்‌ 
போட்டு, ஒரு பக்கத்தில்‌ இரண்டு 
வளையங்களும்‌, மறுபக்கத்தில்‌ 
இரண்டு வனையங்களும்‌ இருக்கும்படி. 
தைத்து, 


யாத்‌ 25:18.  சீத்திம்‌ 
தண்டுகளைச்‌ செய்து, 
பொன்தகட்டால்‌ மூடி, 


மரத்தால்‌ 
அவைகளைப்‌ 


யாத்‌ 2514, அந்தத்‌ தண்டுகனால்‌ 
பெட்டியைச்‌ சுமக்கும்படி, அவைகளைப்‌: 
பெட்டியின்‌ பக்கங்களிலிருக்கும்‌ 
வளையங்கவிலே பாய்ச்சக்கடவாய்‌. 


அத்தத்‌ தண்டுகள்‌. 
கழற்றப்படாமல்‌, 
வனையங்களிலே 


யாத்‌ 25:16. நான்‌ உனக்குக்‌ கொடுக்கும்‌ 
சாட்சிப்பிரமாணத்தை. அந்தப்‌ 
பெட்டியிலே வைப்பாயாக. 


யாத்‌ 25:17. பகும்பொன்னினாலே. 
கிருபாசனத்தைப்‌ பண்ணுவாயாக; அது 
இரண்டரை முழ நீனமும்‌ ஒன்றரை முழ 
அகலமுமாய்‌ இருக்கக்கடவது. 





i= a 
TT 


கல்தேயரின்‌ சேனைகள்‌ முழுபலத்தோடு. 
யூதாவுடைய 
விரோதமாய்‌ 
வயல்‌ 


வருகிறார்கள்‌. 
பட்டணங்களுக்கு 
சத்தமிடுகிறார்கள்‌. வளிகளின்‌ 
காவற்காரர்‌, தங்கள்‌ வயல்வெளியை 
சுற்றிலுமிருப்பதுபோல, கல்தேயரின்‌ 
சேனைகள்‌, யூதாவின்‌ பட்டணங்களை 
சுற்றிலுமிருக்கிறார்கள்‌. 
பட்டணங்களுக்குள்ளே இருந்து ஒருவரும்‌: 
வெளியே போகமுடியாதபடிக்கும்‌, வெளியே 
இருந்து ஒருவரும்‌ பட்டணங்களுக்குள்ளே 
போகமுடியாதபிிக்கும்‌, கல்தேயருடைய 
சேனைகள்‌ யூதாவின்‌ பட்டணங்களை 
முற்றிக்கைப்போட்டிருக்கிறார்கள்‌. யூதாவின்‌ 
மனுஷரும்‌, எருசலேமின்‌ குடிகளும்‌ 
நேபுகாத்நேச்சாருக்கு கீழ்ப்படியும்‌ வரையிலும்‌ 
அவர்கள்‌ முற்றிக்கைப்போட்டிருப்பார்கள்‌. 


உரத்த 


“உன்னைச்‌ சந்திக்குங்காலத்தை நீ 
அறியாமற்போனபடியால்‌, உன்‌ சத்துருக்கள்‌ 
உன்னைச்‌ சூழ மதில்போட்டு, உன்னை 
வளைந்துகொண்டு, எப்பக்கத்திலும்‌ உன்னை 
நெருக்கி, உன்னையும்‌ உன்னிலுள்ள உன்‌ 
பிள்ளைகளையும்‌ தரையாக்கிப்போட்டு, 
உன்னிடத்தில்‌ ஒரு கல்லின்மேல்‌ ஒரு 
குல்லிராதபடிக்குச்‌ செய்யும்‌ நாட்கள்‌ உனக்கு 
வரும்‌ என்றார்‌" (லூக்‌ 19:43,44). 


யூதா... மனுஷர்மிதும்‌ எருசலேமின்‌ 
குடிகள்மீதும்‌ தேவனுடைய நியாயத்தீர்ப்பு 
அவர்கள்‌ தேவனுக்கு 

பாவம்‌ செய்திருக்கிறார்கள்‌ 
அவர்களுடைய பாவங்களின்‌ நிமித்தமாய்‌ 
கர்த்தர்‌ அவர்கள்மீது கோபமாயிருக்கிறார்‌. 
கர்த்தருடைய உக்கிர கோபம்‌ அவர்கள்மீது 
மனுஷருடைய 

எருசலேமின்‌ 

அவர்களே 

கர்த்தருக்கு. 

விரோதமாய்‌ கலகம்‌ செய்தார்கள்‌ (எரே 427). 


கல்தேயர்கள்‌ 
பட்டணங்கள்மீது 
வருகிறார்கள்‌. அவர்கள்‌ பட்டணங்களைச்‌ 
சுற்றிலும்‌ கொத்தளங்களை வெட்டி 
முற்றிக்கைப்போடுகிறார்கள்‌. யூதா 
மனுஷருடைய வப ப்பதால்‌ 
யூதாவினுடைய பட்டணங்களின்‌ 
அலங்கங்களில்‌ திறப்புக்கள்‌ காணப்படுகிறது. 
கல்தேயர்கள்‌ அந்தத்‌ திறப்புக்கள்‌ வழியாக, 
யூதாவின்‌ பட்டணங்களுக்குள்‌ பிரவேசித்து. 
யூதாவின்‌ மனுஷரை நாசம்‌ பண்ணுகிறார்கள்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


யூதா மனுஷருடைய நடக்கையும்‌, 
எருசலேமின்‌ குடிகளுடைய கிரியைகளுமே 
த தீங்குகளை அவர்களுக்கு 
ரடிப்பண்ணிற்று (எரே 3:18). நம்முடைய 
எல்லா பிரச்சனைகளுக்கும்‌, நம்முடைய 
பாவங்களே அடிப்படை காரணம்‌. நம்மீது 
குற்றம்‌. இருக்கும்போது. 
மற்றவர்கள்மீது குற்றம்‌ 
நமக்கு ஒரு பிரயோஜனமுமில்லை. 


யூதா மனுஷருடைய 
பாவங்களினிமித்தமாயும்‌ எருசலேமின்‌ 
குடிகளுடைய  அக்கிரமங்களினிமித்தமாயும்‌ 
கர்த்தருடைய கோபம்‌ அவர்கள்மீது 
வந்திருக்கிறது. கர்த்தருடைய உக்கிர 
கோபத்தினால்‌, கல்தேயருடைய சேனையும்‌ 
உக்கிர கோபத்தோடு யூதாவின்‌ 
பட்டணங்கள்மீது யுத்தம்‌ பண்ண 
வருகிறார்கள்‌. 


கர்த்தருடைய கோபம்‌ நீதியானது 
யூதா மனுஷருடைய பாவங்களினிமித்தமாய்‌ 
கர்த்தர்‌ அவர்களுக்கு இந்த தண்டனையைக்‌ 
கொடுத்திருக்கிறார்‌. கர்த்தருடைய 
தண்டனை நியாயமானது. “இப்பொழுது 
நானும்‌ அவர்களோடே நியாயம்‌ பேசுவேன்‌" 
(எரே 442) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ 


தேவனுடைய நியாயத்தீர்ப்பு நதா 
மனுஷர்மீதும்‌, எருசலேமின்‌ குடிகள்மீதும்‌ 
வந்திருக்கிறது. இதனால்‌ அவர்களுக்கு 
பயங்கரமான விளைவுகள்‌ உண்டாயிற்று, 
தங்கள்மீது யுத்தம்‌ பண்ண வருகிற 
சத்துருக்கள்மீது. யூதாவின்‌ மனுஷரும்‌ 
யுத்தம்‌ பண்ணவேண்டும்‌. யுத்தத்திற்கு 
தங்களை ஆயத்தம்‌ பண்ணவேண்டும்‌. 
ஆனால்‌. அவர்களோ 
சோர்ந்துபோயிருக்கிறார்கள்‌. அவர்களுடைய 
இருதயம்‌ பதறுகிறது. அவர்களால்‌. 
சத்துருக்களுக்கு விரோதமாய்‌ எதிர்த்து, 
நிற்கமுடியவில்லை. 


“இது நிமித்தம்‌ இரட்டைக்‌ 
கட்டிக்கொள்ளுங்கள்‌, புலம்பி அலறுங்கள்‌ 
(எரே 4:8) என்று கர்த்தர்‌ யூதாவின்‌ 
மனுஷரையும்‌, எருசலேமின்‌ குடிகளவயும்‌ 
பார்த்து சொல்லுகிறார்‌. அவர்கள்‌ இடுப்பில்‌ 
பட்டயங்களை கட்டிக்கொள்வதற்குப்‌ பதிலாக 
இரட்டைக்‌ கட்டிக்கொள்‌ ளவேண்டும்‌. 





i THEN 
TT 


அவர்களுடைய சத்துருக்கள்‌ இன்னும்‌ 
அவர்களுடைய 'பட்டணங்களுக்குள்‌ 
பிரவேசிக்கவில்லை. அவர்கள்‌ யூதாவின்‌ 
பட்டணங்களைவிட்டு சற்று 
தூரத்திலிருக்கிறார்கள்‌. சத்துருக்கள்‌ 
தூரமாயிருக்கும்போதே, யூதாவின்‌ மனுஷர்‌ 
புலம்பி அலறவேண்டும்‌. “நமக்கு ஐயோ, நாம்‌ 
பாழாக்கப்படுகிறோமே” (எரே 4:13) என்று 
கர்த்தரிடத்தில்‌ அழுது புலம்பவேண்டும்‌. 

யூதாவிலும்‌ 
ஏராளமான 
இருக்கிறார்கள்‌. ஆனால்‌ 
பாவம்‌ இருப்பதினால்‌ 
பராக்கிரமம்‌ 
நீங்கிப்போமிற்று. 
தைரியமுமில்லை, 
நம்பிக்கையுமில்லை. கர்த்தர்‌ தங்களுக்கு 
உதவிசெய்வார்‌ என்னும்‌ நம்பிக்கையும்‌. 
அவர்களிடத்தில்‌ இல்லாமற்போயிற்று. 


எருசலேமிலும்‌ 
பராக்கிரமசாலிகள்‌. 
அவர்களிடத்தில்‌ 
அவர்களுடைய 
அவர்களைவிட்டு 
அவர்களிடத்தில்‌ 
தெம்புமில்லை, 


நம்முடைய பாவம்‌ 
கர்த்தரைவிட்டு தூரமாய்‌ 

செய்து்டும்‌ யூதாவின்‌ பர்கிரமாககிகள்‌ 
பாவிகளாகயிருக்கிறார்கள்‌. அவர்களுக்கு 
குர்த்தரிடமிருந்து அநுகூலம்‌ 
உண்டாகவில்லை. ஆகையினால்‌ 
பராக்கிரமசாலிகளாகயிருந்தவர்கள்‌ இப்போது, 
சத்துருக்களைப்‌ பார்த்து பயப்படுகிறார்கள்‌. 
கர்த்தருக்குப்‌ பயப்படாதவர்கள்‌ மனுஷருக்குப்‌ 
பயப்படுவார்கள்‌. 


“அந்நாளிலே ராஜாவின்‌ இருதயமும்‌: 
பிரபுக்களின்‌ இருதயமும்‌ மடிந்துபோம்‌" 
(எரே 4:9) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
அவர்களுடைய ஞானமும்‌ அவர்களுடைய 
தைரியமும்‌ அவர்களை விட்டு நீங்கிப்போகும்‌. 
அவர்களுடைய பிரபுக்களும்‌, அவர்களுக்கு 
ஆலோசனை சொல்லுகிறவர்களும்‌ பயத்திலே 
நடுங்கிக்கொண்டிருப்பார்கள்‌. ராஜாவின்‌ 
இருதயம்‌ மடிந்துபோவதுபோல, ராஜாவுக்கு. 

லோசனை 'சொல்லவேண்டியவர்களின்‌ 
இருதயமும்‌ படிந்துபோகும்‌. 


தேசத்திலே துக்கமும்‌, வேதனையும்‌, 
உபத்திரவழும்‌ வரும்போது, ஆசாரியர்களும்‌ 
தீர்க்கதரிசிகளும்‌ 
உற்சாகப்படுத்த 
“பயப்படாதிருங்க: 
இருதயம்‌ ர 
என்றும்‌ சொல்லி அவர்கள்‌ ஜனங்களுக்கு 
தைரியம்‌ சொல்லவேண்டும்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நீங்கள்‌ யுத்தஞ்செய்யத்‌ 
தொடங்கும்போது, ஆசாரியன்‌ சேர்ந்துந்து 


உங்கள்‌ 


இருதயம்‌ 
துவளவேண்டாம்‌: நீங்கள்‌ அவர்களைப்‌ 
பார்த்துப்‌ பயப்படவும்‌. கலங்கவும்‌ 
தத்தளிக்கவும்‌ வேண்டாம்‌" (உபா 20:2,3). 
ஆசாரியர்கள்‌ 
போயிருக்கிறார்கள்‌. 
அவர்களிடத்தில்‌ தைரியமில்லை. பயந்து 
நடுங்குகிறார்கள்‌. அவர்களால்‌ 
ஜனங்களுக்கு தைரியமான வார்த்தைகளைச்‌ 
சொல்ல முடியவில்லை. எருசலேம்‌ 
அழியும்போது, மனுஷருடைய இருதயம்‌ 
பயத்தினால்‌ சோர்ந்து போகும்‌ என்று 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து 
சொல்லியிருக்கிறார்‌. 
“வானத்‌ 
க்கப்‌ ஆதலால்‌ 
வரும்‌ ஆபத்துகளுக்குப்‌ பயந்து 
எதர்பார்த்திருக்கிறதினால்‌ மனுஷருடைய 
இருதயம்‌ சோர்ந்துபோம்‌" (லூக்‌ 21:26) 


யூதாவின்‌ மனுஷரும்‌ எருசலேமின்‌ 
குடிகளும்‌ கர்த்தரை நம்பி ஏமாந்து 
போய்விட்டார்கள்‌ 


என்றும்‌, கர்த்தரும்‌ 
தம்முடைய ஜனத்தை வஞ்சித்துலிட்டார்‌ 
அல்ல மெருள்படுமாறு எரேமியா இங்கு 
வார்த்தைகளைச்‌ 
தியா இருக்கிறது. 


“அப்பொழுது நான்‌: ஆ! கர்த்தராகிய 
ஆண்டவரே, உங்களுக்குச்‌ 
சமாதானமிருக்கும்‌ என்று சொன்னதினால்‌, 
மெய்யாகவே. ஜனத்துக்கும்‌ 
எருசலேுக்கும்‌ மோசத்தை 
வரப்பண்ணினீர்‌: பட்டயம்‌ பிராணன்மட்டும்‌ 
எட்டுகிறதே என்றேன்‌” (எரே 410) 
என்று எரேமியா சொல்லுகிறார்‌. 


சத்துவங்கள்‌ 
பூமியின்மேல்‌ 


எரேமியாவின்‌ வார்த்தைகள்‌ 
ம்‌, விநோதமாயும்‌ இருக்கிறது. 
கர்த்தர்‌ தம்முடைய ஜனங்களிடத்தில்‌, 
உங்களுக்கு சமாதானம்‌ இருக்கும்‌" என்று 
சொன்னார்‌. ஆனால்‌ கர்த்தர்‌ அவர்களுக்கு 
சமாதானத்தைக்‌ கொடுக்காமல்‌, மிகுதியான 
மோசத்தை  வரப்பண்ணினார்‌ என்று 
எரேமியா சொல்லுகிறார்‌. பட்டயம்‌ 
பிராணன்‌ மட்டும்‌ எட்டுகிறது என்றும்‌. 
எரேமியா வேதனையோடு சொல்லுகிறார்‌. 





f= FTN 
WEFT 


கர்த்தர்‌ தம்முடைய ஜனங்களை 
வஞ்சித்துவிட்டதுபோல எரேமியா பேசுகிறார்‌. 
ஆனால்‌ கர்த்தர்‌ ஒருவரையும்‌ 
வஞ்சிக்கிறவரல்ல. ஜனங்கள்தான்‌ 
தங்களைத்‌. நாங்களே வஞ்சித்துக்‌ 
கொள்கிறார்கள்‌.  கள்ளத்தீர்க்கதரிசிகளும்‌ 
பொய்களைத்‌ தீர்க்கதரிசனமாகச்‌ சொல்லி 
ஜனங்களை வஞ்சிக்கிறார்கள்‌. 

ட்‌ தம்முடைய ஜனத்திற்கு: 
ஆசீர்வாதமான வாக்குத்தத்தங்களைக்‌ 
கொடுக்கிறார்‌. ஜனங்களும்‌ 
ஆசீர்வாதங்களையும்‌, தங்களுக்கு நன்மை 
செய்யும்‌ வாக்குத்தத்தங்களையும்‌ 
நம்புகிறார்கள்‌. ஆனாலும்‌ கர்த்தர்‌ இந்த 
வாக்குத்தத்தங்களோடு, ஒரு 
நிபந்தனைகளையும்‌ சொல்லுகிற 
கர்த்தருடைய பிள்ளைகள்‌, கர்த்தர்‌ 
சொல்லுகிற நிபந்தனைகளுக்கு. 
கீழ்ப்படிந்தால்‌, கர்த்தர்‌ சொல்லியிருக்கிற 
ஆசீர்வாதங்களும்‌, வாக்குத்தத்தங்களும்‌ 
அவர்களுக்கு சித்திக்கும்‌. இல்லையென்றால்‌ 
சித்திக்காது. 


கர்த்தருடைய பிள்ளைகளோ, 
கர்த்தர்‌ சொன்ன ஆசீர்வாதங்களையும்‌, 
வாக்குத்தத்தங்களையும்‌ மாத்திரமே 
நம்புகிறார்கள்‌. அதே வேளையில்‌ அவர்கள்‌ 
கர்த்தர்‌ சொல்லியிருக்கிற 
நிபந்தனைகளுக்கு செவிகொடுப்பதுமில்லை, 
அவற்றிற்கு கீழ்ப்படிவதுமில்லை. இதனால்‌ 
கர்த்தர்‌ சொன்ன வாக்குத்தத்தம்‌ 
அவர்களுக்கு நிறைவேறுவதில்லை. 


அவர்கள்‌ சொன்ன 
வார்த்தையின்‌ ஒரு திஸ்‌ த்தம்‌ நம்பி, 
மற்றொரு பகுதிக்கு கவனம்‌ செலுத்தாமல்‌ 
போனபடியினாலே, அவர்கள்‌ தங்களைத்‌ 
தாங்களே வஞ்சித்துக்‌ கொள்கிறார்கள்‌. 
கையினால்தான்‌, கர்த்தர்‌, “உங்களுக்‌ 
தின்‌! கக ன்று) சொகம்‌ 
அவர்களுக்கு சமாதானம்‌. 
உண்டாகவில்லை. அவர்களுக்கு மிகுதியான 
மோசம்‌ உண்டாயிற்று. ஜனங்கள்‌ தங்களைத்‌ 
தாங்களே வஞ்சித்துக்கொள்கிறார்கள்‌. 
ஆனால்‌ கர்த்தர்‌ தங்களை 
வஞ்சித்துவிட்டார்‌ என்றும்‌, தங்களை 
ஏமாற்றிவிட்டார்‌ என்றும்‌ கர்த்தர்மீது குற்றம்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 


கர்த்தர்‌ 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


யூதாவின்‌ மனுஷரும்‌, எருசலேமின்‌ 
குடிகளும்‌ தங்களைத்‌ தாங்களே வஞ்சித்துக்‌ 
கொள்வதுபோல,  கள்ளத்தீர்க்கதரிசிகளும்‌ 
அவர்களை வஞ்சிக்கிறார்கள்‌. அவர்களுக்கு 
பொய்யான. தீர்க்கதரிசனங்களைச்‌ 
சொல்லுகிறார்கள்‌. கர்த்தர்‌ தங்களுக்கு 
சொல்லாத வார்த்தைகளை, 
கள்ளத்தீர்க்கதரிசிகள்‌ ஜனங்களுக்கு 
சொல்லுகிறார்கள்‌. அதையும்‌ கர்த்தருடைய 
நாமத்தினால்‌ சொல்லுகிறார்கள்‌. 
ஜனங்களுக்கு சமாதானம்‌ இருக்கும்‌ என்று 
த்‌ Fi ம 


“அவர்கள்‌ என்னை அசட்டை 
பண்ணுகிறவர்களை நோக்கி: உங்களுக்குச்‌ 
சமாதானம்‌ இருக்குமென்று கர்த்தர்‌ 
சொன்னாரென்று சொல்லுகிறதுமல்லாமல்‌; 
தங்கள்‌ இருதயத்தின்‌ கடினத்திலே நடக்கிற 
யாவரையும்‌ நோக்கி: உங்கள்மேல்‌ பொல்லாப்பு 
வராதென்றும்‌ சொல்லுகிறார்கள்‌” 
(எரே 23:17). 
ராஜாவை நீங்கள்‌ 
று உங்களுக்குச்‌ 
சொல்லுகிற உங்கள்‌ தீர்க்கதரிசிகளுக்கும்‌, 
உங்கள்‌ குறிகாரருக்கும்‌, உங்கள்‌ 
சொப்பனக்காரரும்கும்‌, உங்கள்‌ 
நாட்பார்க்கிறவர்களுக்கும்‌, உங்கள்‌ 
சூனியக்காரருக்கும்‌ நீங்கள்‌ 
செவிகொடாதிருங்கள்‌" (எரே 27:9). 


யூதாவின்‌ மனுஷரையும்‌ எருசலேமின்‌ 
ற்கு கர்த்தர்‌ 

அனுமதிக்கிறார்‌. 
ஜனங்களை 
ஜனங்களும்‌ 


கள்ளத்தீர்க்கதரிசிகள்‌ 
வஞ்சிக்கிறார்கள்‌. 
கள்ளத்தீர்க்கதரிசிகளால்‌ 
வஞ்சிக்கப்படுகிறார்கள்‌. ஜனங்களுக்கு 
சத்தியத்தின்மீது பிரியமில்லை. அவர்கள்‌ 
சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளவுமில்லை. 
ஆகையினால்‌. கர்த்தர்‌ அவர்களை 
கள்ளத்தீர்க்கதரிசிகளின்‌ கபட 


வார்த்தைகளுக்கு ஒப்புக்கொடுத்துவிடுகிறார்‌. 





f= THE 
TT 


எரேமியா 
வாக்கியங்களை 


இங்கு சொல்லுகிற 
கர்த்தர்‌ மெய்யாகவே 
தம்முடைய ஜனங்களை வஞ்சிப்பாரோ”? 
என்று ஒரு கேள்விக்குறியோடு போட்டு 
வாசிக்கவேண்டும்‌. ஜனங்கள்‌ சமாதானத்தை 
எதிர்பார்த்தார்கள்‌. ஆனால்‌ மெய்யாகவே 
இந்த  ஜனத்திற்கும்‌ எருசலேமுக்கும்‌ 
மிகுதியான மோசம்‌ வந்தது (எரே 4:10). 
ஜனங்கள்‌ ப்பட்டிருக்கிறார்கள்‌ 
என்பது மெய்‌. கர்த்தர்‌ அவர்களை 
வஞ்சிக்கவில்லை என்பதும்‌ மெய்‌. 


யார்‌ இவர்களை வஞ்சித்தார்கள்‌. 
என்னும்‌ சத்தியத்தை நாம்‌ தியானித்துப்‌ 
பார்க்கவேண்டும்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
ஜனங்களை ஒருபோதும்‌ வஞ்சிப்பதில்லை. 
அவர்களுடைய பாவங்களினிமித்தமாய்‌ 
அவர்கள்மீது நியாயத்தீர்ப்பு வரும்‌ என்று 
கர்த்தர்‌ பல சமயங்களில்‌ அவர்களுக்கு 
எச்சரித்துச்‌ சொன்னார்‌. பாவம்‌ 
செய்கிறவர்களுக்கு சமாதானமில்லை 
என்பதை கர்த்தர்‌ பல சமயங்களில்‌ 
அவர்களுக்கு தெளிவுடுத்தியிருக்கிறார்‌. 


கள்ளத்தீர்க்கதரிசிகளோ யூதாவின்‌ 
மனுஷரையும்‌ எருசலேமின்‌ குடிகளையும்‌ 
வஞ்சித்துவிடுகிறார்கள்‌. ஜனங்கள்‌ பாவம்‌ 
செய்தாலும்‌, கர்த்தர்‌ அவர்களுக்கு 
சமாதானத்தைக்‌ கொடுப்பார்‌ என்று, 
பொய்யாய்த்‌ தீர்க்கதரிசனம்‌. 
சொல்லுகிறார்கள்‌. அவர்களுக்கு சமாதானம்‌ 
இருக்கும்‌ என்று பரலோகத்தின்‌ தேவன்‌ 
சொல்லவில்லை. ஆனால்‌ அவர்களுக்கு 
சமாதானம்‌ இருக்கும்‌ என்று பூமியிலுள்ள 
கள்ளத்தீர்க்கதரிசிகள்‌ சொல்லுகிறார்கள்‌. 


கர்த்தருடைய வார்த்தையில்‌ 
கோபமும்‌ இருக்கிறது. இது ஜனங்களுக்கு 
பிடிக்கவில்லை. கள்ளத்தீர்க்கதரிசிகளுடைய 
வார்த்தையிலோ ஆறுதலும்‌ சமாதானமும்‌ 
இருக்கிறது. து ஜனங்களுக்கு 


கர்த்தருடைய 
செவிகொடுக்காமல்‌, 


கள்ளத்தீர்க்கதரிசிகளுடைய வார்த்தைக்கு 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


செவிகொடுக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
தங்களைத்‌ தாங்களே ஏமாற்றிக்‌ 
கொள்கிறார்கள்‌. தங்களுக்குத்‌ தாங்களே 
அழிவை வரவழைத்துக்கொள்கிறார்கள்‌. 
வாசற்படியில்‌ யுத்தம்‌ காத்துக்‌ 
கொண்டிருக்கும்போது, வீட்டிற்குள்ளே 
சமாதானம்‌ இருக்கும்‌ என்று தங்களுக்குத்‌ 
தாங்களே சொல்லிக்கொள்கிறார்கள்‌. 
எருசலேமின்‌ 
தாங்களே 
கர்த்தர்‌ 
வஞ்சிக்கவுமில்லை. 
கர்த்தர்‌ தம்முடைய 
வார்த்தையில்‌ உண்மையுள்ளவர்‌. யூதாவின்‌ 
மனுஷருடைய அழிவுக்கும்‌ எருசலேமின்‌ 
வேதனைக்கும்‌ 
பாவங்களே காரணம்‌. 
தீர்க்கதரிசி இங்கு 


தாலின்‌ மனுஷரும்‌ 
தங்களைத்‌ 

வ்சித்துக்கொள்றள்கள்‌ 

அவர்களை 

ஏமாற்றவுமில்லை. 


யூதா மனுஷருடைய நடக்கையும்‌, 
எருசலேமின்‌ குடிகளுடைய கிரியைகளும்‌ 
பாவம்‌. நிரம்பியதாகவும்‌, அக்கிரமம்‌ 
மிகுந்ததாகவும்‌ இருக்கிறது. அவர்களுடைய 
பாவங்களினிமித்தமாய்‌ கர்த்தர்‌ அவர்களைத்‌ 
தண்டிக்கிறார்‌. அவர்களுடைய பாவமான 
நடக்கையினிமித்தமாகவும்‌, அக்கிரமமான 
கிரியைகளினிமித்தமாகவும்‌ கர்த்தர்‌ இந்தத்‌ 
தீங்குகளை: அவர்களுக்கு 
நேரிடப்பண்ணினார்‌. அவர்களை 

அடித்ததினால்‌ அவர்களுக்கு 
காயழுண்டாமிந்று அவர்கள்‌ காயத்தின்‌ 
வேதனைகளில்‌ மாத்திரம்‌ கவனம்‌ 
செலுத்தாமல்‌, இந்த  காயத்திற்கான 
காரணத்தையும்‌ கண்டுபிடிக்கவேண்டும்‌. 
அவர்களுடைய பாவங்களும்‌, அவர்களுடைய 
அக்கிரமங்களுமே அவர்களுடைய 
காயத்திற்கு காரணம்‌ என்பதை அவர்கள்‌ 
கண்டுகொள்ள வேண்டும்‌. 


கர்த்தர்‌ 


யூதாவின்‌ மனுஷருக்கும்‌ எருசலேமின்‌ 
குடிகளுக்கும்‌ ஏற்பட்டிருக்கிற காயங்களும்‌, 
களும்‌ மிகவும்‌ கசப்பாமிருக்கிறது. 
அது அவர்களுடைய இருதயம்‌ மட்டும்‌ 
எட்டிமிருக்கிறது. இவையெல்லாவற்றிற்கும்‌ 
அவர்களுடைய  பொல்லாப்பே காரணம்‌. 
ரத்‌ பிள்ளைகள்‌ பாவம்‌ 
அவர்களுடைய இருதயம்‌ 
பட்டயம்‌ பிராணன்‌ 

மட்டும்‌ எட்டுகிறது (எரே 410). 





i FTE 
TT 


யூதாவின்‌ மனுஷரும்‌, 
குடிகளும்‌ 
பாவங்களினிமித்தமாயும்‌, 
அக்கிரமங்களினிமித்தமாயும்‌ 
காயம்பட்டிருக்கிறார்கள்‌. 
இருதயமும்‌, 


எருசலேமின்‌. 
தங்களுடைய 


அவர்களுடைய 
பிராணனும்‌ 
சேதமடைந்திருக்கிறது. இந்தக்‌ 
காயத்திலிருந்து எப்படி குணமடைவது. 
எரேமியா தீர்க்கதரிசி ஆலோசனை 
சொல்லுகிறார்‌. எருசலேமே, நீ 
இரட்சிக்கப்படும்படிக்கு உன்‌ இருதயத்தை 
பொல்லாப்பற கழுவு" (எரே 4:14) என்று 
எரேமியா சொல்லுகிறார்‌ 


எருசலேமே! என்னும்‌ வாக்கியம்‌ 
எருசலேமிலுள்ள ஒவ்வொரு குடிமகனையும்‌ 
குறிப்பிடுகிற பொதுவான வார்த்தை. கர்த்தர்‌ 
ஒவ்வொரு மனுஷனுக்கும்‌ தனித்தனியாக 
கொடுத்திருக்கிறார்‌. 

த ஆத்துமாவைக்‌ 
'கொடுத்திருக்கிறார்‌. ஒவ்வொரு மனுஷனும்‌ 
தன்னுடைய பாவங்களுக்காக மனந்திரும்ப 
வேண்டும்‌. ஒருவருடைய பாவத்திற்காக 
ர மனந்திரும்ப முடியாது. 
ஒவ்வொரு குடிமகனும்‌: 

எருசலேம்‌ நகரமே 


வரவேண்டும்‌. ஒவ்வொருவனும்‌ தன்னுடைய 
பொலன்‌, இருது்த்தைக்‌ கழவகன்டும்‌ 
நம்முடைய ஆத்தும இரட்சிப்புக்கு நம்முடைய 
இருதயம்‌ சுத்திகரிக்கப்படுவதும்‌, நம்முடைய 
சிந்தை 5 புதுப்பிக்கப்படுவதும்‌ 
அவசியமாயிருக்கிறது. நம்முடைய இருதயம்‌ 
சுத்திகரிக்கப்படாமல்‌, அது 
புதுப்பிக்கப்படுவதற்கு வாய்ப்பில்லை. 
நம்முடைய சிந்தை புதுப்பிக்கப்படாமல்‌, 
நம்முடைய ஆத்துமா புதுப்பிக்கப்படுவதற்கு 
வாய்ப்பில்லை. 

கர்த்தர்‌ எருசலேமின்‌ குடிகளைப்‌. 
பார்த்து, “எந்த மட்டும்‌ அக்கிரம நினைவுகள்‌ 
உன்‌ உள்ளத்திலே தங்கும்‌” (எரே 4:14) 
என்று கேட்கிறார்‌. இருதயத்தின்‌ 
நிறைவினால்‌ வாய்‌ பேசுகிறது. இருதயத்தில்‌ 
அக்கிரமமான நினைவுகள்‌ 
நிரம்பியிருக்கும்போது, அவர்களுடைய 
வார்த்தைகளும்‌, கிரியைகளும்‌ 
அக்கிரமமாகவே இருக்கும்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


'எப்படியெனில்‌, இருதயத்திலிருந்து 
பொல்லாத சிந்தனைகளும்‌, 
கொலைபாதகங்களும்‌, விபசாரங்களும்‌, 
வேசித்தனங்களும்‌, களவுகளும்‌, 
பொய்ச்சாட்சிகளும்‌, தூஷணங்களும்‌ 
புறப்பட்டுவரும்‌" (மத்‌ 15:19) 

யூதாவின்‌ மனுஷரும்‌ எருசலேமின்‌ 
குடிகளும்‌ தங்கள்‌ உள்ளத்திலே அக்கிரம 
நினை! உள்ளவர்களாயிருக்கிறார்கள்‌. 

பாவங்களினிமித்தமாய்‌ 

கடிந்துகொள்கிறார்‌. 
தங்களைத்‌ 
தண்டிக்கமாட்டார்‌ என்று. அவர்களுடைய 
அக்கிரம நினைவுகள்‌ அவர்களுக்கு 
வஞ்சனையாய்ப்‌ போதிக்கிறது. தாங்கள்‌ 
பாவம்‌ செய்தாலும்‌ கர்த்தர்‌ தங்கள்மீது 
அன்பாயிருப்பார்‌ என்றும்‌, தங்களுடைய 
பாவங்களினிமித்தமாய்‌ கர்த்தர்‌ தங்களை 
கண்டிக்கமாட்டார்‌ என்றும்‌ இவர்களுடைய 
அக்கிரம நினைவுகள்‌ அவர்களுக்கு 
போதித்து, அவர்களை வஞ்சித்துவிடுகிறது. 
எண்‌: 
வேதனைப்படுகிறதா 
எரே 4:19-81 


உள்ளம்‌ 


எரே 409. என்‌ 
குடல்கனே நோகிறது, 
வேதனைப்படுகிறது; 

என்னில்‌ கதறுகிறது; 
அமர்த்திருக்கக்‌ 


குடல்கள்‌, என்‌: 
என்‌ உன்ளம்‌ 
என்‌ இருதயம்‌ 
நான்‌ பேசாமல்‌ 
கூடாது; என்‌ 
ஆத்துமாவே, எக்கானத்தின்‌ 


சத்தத்தையும்‌, யுத்தத்தின்‌ 
ஆர்ப்பரிப்பையும்‌ கேட்டாயே. 


எரே 4:20. நாசத்துக்குமேல்‌ நாசம்‌ 
வருகிறதாகக்‌ கூறப்படுகிறது; 
தேசமெல்லாம்‌ பாழாகிறது; அசுப்பிலே 
என்‌ கூடாரங்களும்‌, ஒரு நிமிஷத்திலே. 
என்‌ திரைகளும்‌ பாழாக்கப்படுகிறது. 


எரே 4௮1. நான்‌ 
கொடியைக்‌ கண்டு, 
சத்தத்தைக்‌ கேட்பேன்‌. 


எதுவரைக்கும்‌ 
எக்கானத்தின்‌' 





i FTE 
TT 


எரே ௮:22, என்‌ ஜனங்களோ 
மதியற்றவர்கள்‌, என்னை அவர்கள்‌ 
அறியாதிருக்கிறார்கள்‌; அவர்கள்‌ 
பைத்தியமுன்ன' ின்னைகன்‌, 
அவர்களுக்கு. உணர்வே இல்லை; 
பொல்லாப்புச்செய்ய அவர்கள்‌ 
அழிவாவிகன்‌, நன்மை செய்யவோ 
அவர்கள்‌ அறிவில்லாதவர்கள்‌. 


4:28, பூமியைப்‌ பார்த்தேன்‌, 
ஒழுங்கின்மையும்‌. 
வெறுமையுமாயிருத்தது; வானங்களைப்‌: 
பார்த்தேன்‌, அவைகளுக்கு 
ஒளியில்லாதிருந்தது. 


எரே 484. பர்வதங்களைப்‌ பார்த்தேன்‌, 
அவைகள்‌ அதிர்ந்தன; எல்லாக்‌ 
குன்றுகளும்‌ அசைந்தன. 


எரே. 4:95. பின்னும்‌ நான்‌ 
பார்க்கும்போது, மனுஷனில்லை; 
ஆகாசத்துப்‌ பறவைகளெல்லாம்‌ 
பறந்துபோயின. 


எரே 4:26. பின்னும்‌ நான்‌ 
பார்க்கும்போது, கர்த்தராலும்‌, 
அவருடைய உக்கிரகோபத்தாலும்‌. 
பாயிர்நிலம்‌ வனாந்தரமாயிற்று; அதன்‌ 
பட்டணங்கடனல்லாம்‌ இடித்து 
போயின. 


எரே 427. தேசமெல்லாம்‌ 
பாழாய்ப்போம்‌; ஆகிலும்‌ சர்வசங்காரம்‌ 
செய்யேன்‌ என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 


எரே 4:28. இதினிமித்தம்‌ பூமி புலம்பும்‌, 
உயர வானங்கள்‌. 
கறுத்தூப்போம்‌; அதைச்‌ 
சொன்னேன்‌, நிர்ணயம்‌ 
பண்ணினேன்‌; நான்‌ 
மனஸ்தாபப்படுவதும்‌ இல்லை; நான்‌ 
அதைவிட்டுத்‌ திரும்புவதும்‌ இல்லை. 


எரே 4:29. குதிரைவீரரும்‌ வில்வீரரும்‌ 
இடும்‌ சத்தத்தினாலே ௪கல ஊராரும்‌ 
ஓடி, அடர்த்தியான காடுகளில்‌ புகுந்து, 
கன்மலைகளிலும்‌ ஏறுவார்கள்‌; ஒரு 
மனுஷனும்‌ அவைகளிலே குடியிராதபடி 
எல்லா ஊர்களும்‌ விடப்பட்டிருக்கும்‌. 


த 
அதை 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எரே 4:30. பாழாய்ப்போன நீ 
இப்பொழுது என்ன செய்வாய்‌? தீ 
இரத்தாம்பரம்‌ உடுத்தாலும்‌, 
பொன்னாபரணங்களால்‌ உன்னைச்‌. 
சிங்காரித்தாலும்‌, உன்‌ கண்களில்‌ 
மையிட்டுக்கொண்டாலும்‌, வீணாய்‌ 
உன்னை அழகுபடுத்துவாய்‌; 
சோரநாயகர்‌ உன்னை 
அசட்டையண்ணி, உன்‌ பிராணனை 
வாங்கத்‌ தேடுவார்கள்‌. 


க கர்ப்ப 
கனைவ்குகி ல்‌: சுத்தமாகவும்‌, 
முதல்விசை பின்னை பெறுகிறவனின்‌ 
வியாகுலமாகவும்‌, சீயோன்‌ 
குமாரத்தியின்‌ சத்தத்தைக்‌ 
கேட்கிறேன்‌; அவன்‌ பெருமூச்சுவிட்டு, 
தன்‌ கைகளை விரித்து: ஐயோ! 
 கொலைபாதகர்கனாலே என்‌ ஆத்துமா 
சோர்த்துபோகிறதே என்கிறான்‌. 


யூதாவின்‌ மனுஷருக்கும்‌ எருசலேமின்‌ 
குடிகளுக்கும்‌. வர! 

நினைத்து எரேமியா தீர்க்கதரிசி 
வேதனைப்படுகிறார்‌. அவருடைய உள்ளம்‌ 
வேதனைப்படுவதினால்‌, அவருடைய இருதயம்‌ 
கதறுகிறது. எரேமியா இங்கு சொல்லுகிற 
வார்த்தைகள்‌ எல்லாமே அவருடைய 
அழுகையின்‌ வார்த்தைகளாகவும்‌, புலம்பலின்‌ 
வார்த்தைகளாகவும்‌ இருக்கிறது. 


“என்‌ குடல்கள்‌, என்‌ குடல்களே 
நோகிறது” (எரே 449) என்று எரேமியா 
சொல்லுகிறார்‌. என்‌ உள்ளம்‌. 
வேதனைப்படுகிறது. என்‌ இருதயம்‌ என்னில்‌ 
கதறுகிறது” என்றும்‌ எரேமியா அழுது 
புலம்புகிறார்‌. எரேமியா பரிசுத்தமானவர்‌. 
மிகவும்‌ நல்லவர்‌. ஆனாலும்‌ அவர்‌ 
ஜீவிக்கிற இந்த உலகம்‌ மிகவும்‌ 
மோசமாயிருக்கிறது. மனுஷர்‌ 
நல்லவர்களாகயிருந்தாலும்‌. உலகம்‌ 
கெட்டுப்போயிருக்கும்போது. நல்லவர்கள்கூட 
சந்தோஷமாயிருக்க முடியவில்லை. அவர்கள்‌ 
வருத்தத்தோடிருக்கிறார்கள்‌.  எரேமியாவும்‌. 
வருத்தமுள்ள மனுஷனாயிருக்கிறார்‌. 





f= THE 
ETT 


“என்‌ இருதயம்‌ என்னில்‌ கதறுகிறது” 
என்று எரேமியா சொல்லுகிறார்‌. அவருடைய 
உள்ளம்‌ வேதனைப்படுகிறது. அவருடைய 
ஆவி அவருக்குள்‌ பொங்குகிறது. அவரால்‌ 
பேசாமல்‌ அமர்ந்திருக்க: 
எரேமியாவுக்கோ அல்லது 
குடும்பத்திலுள்ளவர்களுக்கோ 

வேதனையும்‌, நஷ்டமும்‌, 
உண்டாகவில்லை. 


அவருக்காக 
யூதாமனுஷருக்காகவும்‌, 

குடிகளுக்காகவும்‌ உண்டாகிறது. 
கர்த்தருடைய பிள்ளைகளின்‌ பாவங்களையும்‌ 
அக்கிரமங்களையும்‌ 

அவர்களுக்கு வரப்போகும்‌ 
நியாயத்தீர்ப்புகளை 

'வேதனைப்படுகிறார்‌. 


வின்‌ ம்‌ எருசலேமின்‌ 
த ப அமரக்‌ 
இன்னும்‌ மனந்திரும்பவில்லை. 
இருதயம்‌ 
அவை 
புதுப்பிக்கப்படவில்லை. “என்‌ ஜனங்களோ 
மதியற்றவர்கள்‌' என்றும்‌, என்னை 
அவர்கள்‌ அறியாதிருக்கிறார்கள்‌" (எரே 4:22) 
என்றும்‌ கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. கர்த்தர்‌ 
யூதாவின்‌ ஜனங்களையும்‌, எருசலேமின்‌ 
குடிகளையும்‌, “என்‌ ஜனங்கள்‌" என்றே 
சொல்லுகிறார்‌. “அவர்கள்‌ பைத்தியமுள்ள 
பிள்ணகள்‌' என்றும்‌, “அவர்களுக்கு 
உணர்வே இல்லை" என்றும்‌ கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. அவர்கள்‌  வைத்தியமுள்ள 
பிள்ளைகளாகயிருந்தாலும்‌ கர்த்தர்‌ 
இவர்களை தம்முடைய ஜனங்களாக 
அங்கீகரிக்கிறார்‌ 


யூதாவின்‌ புத்திரரும்‌ எருசலேமின்‌ 
குடிகளும்‌ கர்த்தரை தள்ளிவிட்டாலும்‌, 
கர்த்தர்‌ அவர்களை உ தள்ளிவிடவில்லை. 
“இப்படியிருக்க, 
ஜனங்களைத்‌ 
கேட்கிறேன்‌, 
(ரோம 11:1). 


' பிள்ளைகள்‌ கர்த்தரை 
அவர்கள்‌ 
பைத்தியமுள்ள 
அவர்கள்‌ 
அறிவாளிகள்‌. 


பிள்ளைகளாயிருக்கிறார்கள்‌. 
பொல்லாப்பை செய்ய 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஏராளமான பாவங்களையும்‌, துன்மார்க்கமான 
காரியங்களையும்‌ நன்றாய்‌ யோசித்து 
ஞானமாய்ச்‌ செய்கிறார்கள்‌. மனுஷருக்கு 
விரோதமாயும்‌, தங்கள்‌ தேசத்திற்கு 
விரோதமாயும்‌, கர்த்தருக்கு லிரோதமாயும்‌ 
துணிகரமாய்‌ பொல்லாப்பு செய்கிறார்கள்‌. 
அதையும்‌ அறிவோடும்‌, ஞானத்தோடும்‌ 
செய்கிறார்கள்‌. தங்கள்‌ பாவங்களை மூடி 
மறைப்பதிலும்‌, தங்கள்‌ பாவங்களை மறைத்து 
தங்களை பக்தியுள்ளவர்கள்போல 
காண்பிப்பதிலும்‌ அவர்கள்‌ அறிவுள்ளவர்கள்‌. 
ஆனால்‌ நன்மை செய்யவோ அவர்கள்‌ 
அறிவில்லாதவர்கள்‌. அவர்கள்‌ சிந்தித்து 
ஒரு நன்மையும்‌ செய்யமாட்டார்கள்‌. 

யூதாவின்‌ மனுஷரும்‌ எருசலேமின்‌ 
குடிகளும்‌ 
வேதனையிலிருக்கிறார்கள்‌. 
தீர்க்கதரிசி அவர்களுடைய வேதனைகளைப்‌ 
பார்த்து அழுது புலம்புகிறார்‌. அவருடைய 
உள்ளம்‌ வேதனைப்படுகிறது. அவரால்‌ 
பேசாமல்‌ அமர்ந்திருக்க முடியவில்லை, 
அவருடைய இருதயம்‌ அவருக்குள்‌ 
கதறுகிறது. “என்‌ ஆத்துமாவே, 
எக்காளத்தின்‌ சத்தத்தையும்‌ யுத்தத்தின்‌ 
ஆர்ப்பரிப்பையும்‌ கேட்டாயே” (எரே 4:19) 
என்றும்‌, “நான்‌ எதுவரைக்கும்‌ கொடியைக்‌ 
கண்டு, எக்காளத்தின்‌ சத்தத்தைக்‌ 
கேட்பேன்‌" (எரே 4:21) என்றும்‌ 
எரேமியாலின்‌ இருதயம்‌ அவருக்குள்‌ 
கதறுகிறது. 


எரேமியா தனக்குத்தானே பேசும்போ 
என்‌ னவ ல்ல சொல்றத 
அவர்‌ "என்‌ செவிகளே" என்று நன்றுடைய 
செவிகளிடத்தில்‌ ட்‌ 

ஆத்துமாவே... 

சொல்லுகிறார்‌. 

தீர்க்கதரிசனத்தின்‌ ஆவியினால்‌ பேசுகிறார்‌. 
யூதாவின்‌ மனுஷருக்கும்‌, எருசலேமின்‌ 
குடிகளுக்கும்‌ வரப்போகிற அழிவைக்‌ 
காண்கிறார்‌. அவருடைய ஆத்துமா 
ஜனங்களுக்கு வரப்போகும்‌ அழிவின்‌ 
சத்தத்தைக்‌ கேட்கிறது. அவர்‌ தன்னுடைய 
சரீரப்பிரகாரமான செவிகளால்‌ கர்த்தருடைய 
வார்த்தைகளைக்‌ கேட்பதுபோல, தன்னுடைய 
ஆத்துமாவினால்‌ கர்த்தருடைய 
வார்த்தைகளைக்‌ கேட்கிறார்‌. 





i FTE 
ETT 


யூதாவின்‌ மனுஷருக்கும்‌ எருசலேமின்‌ 
குடிகளுக்கும்‌ வரப்போகிற அழிவை கர்த்தர்‌ 
எரேமியாவுக்கு முன்னறிவிக்கிறார்‌. ஆனாலும்‌ 
வரப்போகிற அந்த நாளை எரேமியாவால்‌ 
சமாதானமாய்‌. பார்க்கமுடியவில்லை. 
அவருடைய இருதயத்தால்‌ அதைப்‌ பார்த்து 
குதறாமல்‌ அமைதியாயிருக்க முடியவில்லை. 
அவரால்‌. கர்த்தருடைய வார்த்தையை 
பேசாமல்‌ அமந்திருக்கவும்‌ முடியவில்லை. 


யூதாவின்‌ மனுஷரும்‌ 
குடிகளுமோ, தங்களுக்கு 
ஆபத்தை. 
அக்கரையில்லாதவர்களாகவும்‌, 
கரிசனையில்லாதவர்களாகவும்‌, 
பயமில்லாதவர்களாகவும்‌ 
அவர்களுக்குள்‌ 


எருசலேமின்‌ 
வரப்போகும்‌ 
நினைத்து. 


இருக்கிறார்கள்‌. 
பரிசுத்தமான பயம்‌ 
உண்டாகவேண்டும்‌. தங்களுடைய 
பாவத்தின்‌ நிமித்தமாக கர்த்தர்‌ தங்கள்மீது. 
கோபமாயிருக்கிறார்‌ என்பதை அவர்கள்‌ 
உணரவேண்டும்‌. அவர்களுடைய 
பாவத்தினால்‌ கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு 
அவர்களுக்‌ வருகிறது என்பதையும்‌ 
அவர்கள்‌ அறிந்துகொள்ளவேண்டும்‌. 
தேவனுடைய நீதியான நியாயத்தீர்புக்கு 
தப்பித்துக்கொள்ள வேண்டுமென்றால்‌, 
அவர்கள்‌ தங்களுடைய பாவங்களுக்கு 
உண்மையாய்‌ மனந்திரும்ப வேண்டும்‌. 
எருசலேமின்‌ 
குகள்்தும்‌ கப்பால்‌. அறுவ்க்பற்ி 
எரேமியா தீர்க்கதரிசனம்‌ சொல்லுகிறார்‌. 
அந்த அழிவு வேகமாகவும்‌ வரும்‌, 
சடுதியாகவும்‌ வரும்‌. “நாசத்திற்குமேல்‌ நாசம்‌ 
வருகிறதாக கூறப்படுகிறது” (எரே 4:20) 
என்று எரேமியா சொல்லுகிறார்‌. 
தேசமெல்லாம்‌ பாழகிறது. அலங்கங்களிலே. 
உடைப்புகளுக்குமேல்‌ உடைப்புகள்‌ 
உண்டாகிறது. ஜனங்களுக்கு. 
வேதனைகளுக்கும்மேல்‌ வேதனை வருகிறது. 


தாதேசத்திற்கு மிகப்பெரிய அழிவு 
உண்டாயிற்று. யோசியா ராஜா 
மரித்துப்போனார்‌. மூன்று மாதங்களுக்கு 
பின்பு, அவருடைய குமாரனாகிய 
யோவகாசை எகிப்தின்‌ ராஜா 
கொன்றுபோட்டான்‌. இரண்டு மூன்று 
வருஷங்களுக்கு பின்பு நேபுகாத்நேச்சார்‌. 
எருசலேமை முற்றிக்கையிட்டு அதைப்‌ 
பிடித்துக்கொண்டான்‌. இதைத்‌ 
தொடர்ந்து யூதாவின்‌ மீதும்‌, 


மனுஷர்மீ; 


மனுஷர்‌ 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எருசலேமின்‌ குடிகள்மீதும்‌ நாசத்திற்குமேல்‌ 
நாசம்‌ வருகிறது. எருசலேம்‌ அழியும்‌ 
வரையிலும்‌ நாசம்‌ தொடருகிறது. 


அசூப்பிலே என்‌ கூடாரங்களும்‌, ஒரு 
நிமிஷத்திலே. என்‌ திரைகளும்‌ 
பாழக்கப்படுகிறது" என்று எருசலேமின்‌ 
அழிவைப்பற்றி எரேமியா தீர்க்கதரிசி 
தீர்க்கதரிசனமாய்ச்‌ சொல்லுகிறார்‌. 
எருசலேம்‌ நகரத்திற்கு அழிவு வரும்போது, 
அது  பாழாக்கப்படுகிறது. 

கூடாரங்களில்‌ குடியிருக்கிற 

ஜனங்களும்‌ 


டட 
இடங்களை நோக்கி போகிறார்கள்‌. 


ரேகாபியர்கள்‌ கூடாரங்களில்‌ 
குடியிருக்கிறார்கள்‌. கல்தேயரின்‌ சேனை 
யூதா தேசத்திற்கு விரோதமாக வந்தபோது, 
அவர்கள்‌ தங்கள்‌ கூடாரங்களை 
எடுத்துக்கொண்டு, தங்களுடைய 
பாதுகாப்புக்காக நோக்கிப்‌ 
போகிறார்கள்‌. 


எருசலேமை 


“நாங்கள்‌ கூடாரங்களில்‌ ந்து, 
எங்கள்‌ தகப்பனாகிய ன 
எங்களுக்குக்‌ கட்பளையிட்டபடியெல்லாம்‌. 
கீழ்ப்படிந்து செய்து வந்தோம்‌. ஆனாலும்‌ 
பாபிலோன்‌ ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார்‌ 
இந்த தேசத்தில்‌ வந்தபோது, நாம்‌ 
கல்தேயருடைய 
சீரியருடைய இராணுவத்துக்கும்‌ தப்பும்படி 
எருசலேமுக்கு போவோம்‌ வாருங்கள்‌ என்று 
எருசலேமில்‌ 
என்றார்கள்‌" 


யுத்தம்‌ தொடர்ந்து நடைபெறுகிறது. 
யூதாவின்‌ மனுஷரும்‌ எருசலேமின்‌ குடிகளும்‌ 
பாபிலோன்‌ தேசத்து ராஜாவுக்கு 
கீழ்ப்படியவில்லை. நேபுகாத்நேச்சார்‌ 
ராஜாவுக்கு. விரோதமாய்‌, எப்படியெல்லாம்‌ 
கலகம்பண்ண முடியுமோ, அப்படியெல்லாம்‌. 
கலகம்பண்ணுகிறார்கள்‌. இதனால்‌ யுத்தம்‌. 
முடிவுக்கு வரவில்லை. எரேமியா இதைப்‌ 
பார்த்து “நான்‌ எதுவரைக்கும்‌ கொடியைக்‌ 
கண்டு எக்காளத்தின்‌ சத்தத்தைக்‌ கேட்பேன்‌” 
(எரே 4:21) என்று சொல்லுகிறார்‌. பட்டயம்‌ 
தொடர்ந்து 

எரேமியா 





i THE 
TT 


யூதா தேசமெல்லாம்‌ பாழாகிறது. 
ஆரம்பத்தில்‌ யூதா தேசத்திற்கு சிறிய அழிவு 
மாத்திரமே வருகிறது. அழிவு நிற்கவில்லை. 
அழிவு தொடருவதினால்‌, யூதா தேசம்‌ 
முழுவதுமாய்‌ பாழாக்கப்படுகிறது. யூதா 
தேசம்‌ ஒன்றுமில்லாமல்‌ போயிற்று. எரேமியா 
யூதா தேசத்தைப்‌ பார்க்கிறார்‌. “பூமியைப்‌ 
பார்த்தேன்‌, அது ஒழுங்கின்மையும்‌: 
வெறுமையுமாயிரந்தது; வானங்களைப்‌ 


அவைகளுக்கு 
ஒளியில்மதிருந்தது” (எரே 4:23) என்று 
சொல்லுகிறார்‌. ஆரம்பத்தில்‌, யூதா தேசத்தில்‌ 
சிறிய அழிவு மாத்திரமே உண்டாயிற்று. 
அதன்‌ பின்பு அது பேரழிவாயிற்று தேசமே. 
ஒன்றுமில்லாமல்‌ போயிற்று. 


ஆதியிலே தேவன்‌ 
பூமியையும்‌ சிருஷ்டித்தார்‌. அதன்‌ பின்பு 
பூமி அழிந்துபோயிற்று பூமியானது 
ஒழுங்கின்மையும்‌ வெறுமையுமாயிருந்தது'" 
(ஆதி 1:2) என்று ஆதியாகமம்‌ புஸ்தகத்தில்‌ 
எழுதப்பட்டிருப்பதுபோல, இப்போது யூதா 
தேசம்‌ ஒழுங்கின்மையாயும்‌ வெறுமையாயும்‌ 
இருக்கிறது. 


வானத்தையும்‌ 


எபிரெய பாஷை ஒழுங்கின்மை, 


வெறுமை ஆகிய சொற்களைக்‌ குறிப்பதற்கு, 


"தோகு", "போகு" ஆகிய வார்த்தைகள்‌ 
பயன்படுத்தப்பட்டுள்ளன. இ; 
பரிபூரணமான 

மையான 
ங்கள்‌ யூதா தேசம்‌ 
அழிந்துபோயிற்று. அது ன்‌ றுமில்‌ 
ணு என்பதைக்‌. குறிப்பதற்கு | பே 
ந்த 
பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. 


வானங்களிலும்‌ 
என்று எரேமியா 
“ஆதத்தின்மேல்‌ இருள்‌ இருந்த 
(ஆதி 1:2) என்றும்‌ எழுதப்பட்டிருக்கிற 
பிரகாரமாய்‌, யூதா தேசத்தில்‌ 
வெளிச்சமில்லாமல்‌, எல்லாம்‌ 
இருளாயிருக்கிறது. யூதாவின்‌ புத்திரருக்கும்‌. 
எரேமின்‌ குடிகளுக்கும்‌ பூமியும்‌ உதவிசெய்ய 
வில்லை. வானமும்‌ உதவிசெய்யவில்லை. 
அவர்களுக்கு அழிவோடு சேர்ந்து இருளும்‌. 
வந்துவிடுகிறது. ஆகையினால்‌ தங்களுடைய 
அழிவின்‌ உக்கிரத்தை அவர்களால்‌. 
பார்க்கக்கூட முடியவில்லை. இருளில்‌ 
ஒன்றையும்‌ தெளிவாகப்‌ பார்க்கமுடியாது. 
யூதாவின்‌ மனுஷரும்‌ எருசலேமின்‌ குடிகளும்‌ 
மிகுந்த குழப்பத்திலிருக்கிறார்கள்‌. 


ஒளியில்லாதிருந்தது. 
சொல்லுகிறார்‌. 
இருள்‌ இருந்தது” 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


கல்தேயர்கள்‌ எருசலேமின்மீதும்‌, 
யூதாவின்‌ மற்ற பட்டணங்கள்மீதும்‌ யுத்தம்‌ 
பண்ணுகிறார்கள்‌. பட்டணத்திலுள்ள 
வீடுகளை தீமிட்டுக்கொளுத்துகிறார்கள்‌. 
பட்டணங்களெல்லாம்‌. ற்‌ 
புகைமண்டலம்‌ பரவுகிறது. 
அதிகமாயிருப்பதினால்‌ 

பட்டணங்களெல்லாம்‌. 

இருளாயிருக்கிறது. எருசலேமின்மீது சூரிய 
வெளிச்சம்கூட படவில்லை. எரேமியா 
வானங்களைப்‌ பார்க்கிறார்‌. “அலைகளுக்கு 
ஒளிமில்லாதிருந்தது' (எரே 4:23) என்று 
வேதனையோடு சொல்லுகிறார்‌. 

“பூமி' என்பது எருசலேமின்‌ சாதாரண 
குடிமக்களைக்‌ குறிக்கும்‌ வார்த்தை என்றும்‌, 
"வானங்கள்‌" என்பது எருசலேமிலுள்ள 
ராஜாக்களையும்‌, பிரபுக்களையும்‌ குறிக்கும்‌ 
வார்த்தை என்றும்‌ வேதபண்டிதர்கள்‌ 
வியாக்கியானம்‌ சொல்லுகிறார்கள்‌. சாதாரண 

குழப்பத்திலும்‌ 
பிரபுக்களோ 
மதியில்லாதவர்களாக 
அவர்களால்‌ சாதாரண 
ஆறுதல்‌ சொல்ல 
பிரபுக்களால்‌ எருசலேமின்‌ 
குடிகளை வழிநடத்த முடியவில்லை. 

“பர்வதங்களைப்‌ பார்த்தேன்‌, அவைகள்‌ 

ந எல்லாக்‌ குன்றுகளும்‌ 

(எரே 4:24) என்று எரேப்‌ 
“துஷ்‌ நின்று பூமியை 


பூர்வ பர்வதங்கள்‌ 
என்றுமுள்ள மலைகள்‌ 

ன்‌ அவருடைய நடைகள்‌ நித்திய 

நடைகளாயிருந்தது' (ஆப 3:6). 


யூதாவின்‌ மனுஷரும்‌, மின்‌ 
குடிகளும்‌ உயர்ந்த மேடுகளின்மேல்‌ 
விக்கிரகங்களை ஆராதித்தார்கள்‌. எரேமியா 
அந்த மேடுகளையும்‌, பர்வதங்களையும்‌, 
குன்றுகளையும்‌ பார்க்கிறார்‌. “அவைகள்‌ 
அதிர்ந்தன. எல்லா குன்றுகளும்‌ 
அசைந்தன" என்று எரேமியா சொல்லுகிறார்‌. 
பர்வதங்களுக்குக்கூட, யூதா  மனுஷரின்‌ 
பாவம்‌ தெரிந்திருக்கிறது. குன்றுகளுக்குக்‌ 
கூட அவர்களுடைய அக்கிரமம்‌ 
புரிந்திருக்கிறது. ஆகையினால்‌ பர்வதங்களும்‌ 
குன்றுகளும்‌ அதிர்ந்து அசைகிறது. 


எருசலேமின்‌ 





f= THE 
TT 


யூதா தேசத்தினுடைய 
பாவத்தினிமித்தமாய்‌ பர்வதங்கள்‌ மெதுவாக 
அசைகிறது. எரேமியா யூதாவின்‌ 
பட்டணங்களையும்‌ பார்க்கிறார்‌. அங்கே 
மனுஷன்‌ ஒருவனும்‌ இல்லை.  ஆகாசத்து 
பறவைகள்கூட பட்டணங்களில்‌ 
காணப்படவில்லை. அவைகள்‌ எல்லாம்‌ 
பறந்துபோயிற்று. பறவைகள்‌ விருட்சங்களின்‌ 
கிளைகளில்‌ அமர்ந்து சந்தோஷமாகப்‌ 
பாடிக்கொண்டிருக்கும்‌. ஆனால்‌ இப்போதோ 
யூதாவின்‌ பட்டணங்களில்‌ பறவைகளின்‌ 
பாடல்‌ சத்தத்தைக்‌ கேட்க முடியவில்லை. 

யூதா தேசம்‌ இப்போது சோதோமைப்‌ 
போலாயிற்று. "கர்த்தர்‌ கோபத்திலும்‌ 
தமது உக்கிரத்திலும்‌ சோதோமையும்‌ 
'கொமோராவையும்‌: அத்மாவையும்‌ 
செபோயீமையும்‌ கவிழ்த்துப்போட்டதுபோல, 
இந்த தேசத்தின்‌ நிலங்களெல்லாம்‌ விதைப்பும்‌ 
விளைவும்‌ யாதொரு பூண்டின்‌ முளைப்பும்‌ 
இல்லாதபடிக்கு, சுந்தகத்தாலும்‌ உப்பாலும்‌ 
எரிக்கப்பட்டதைக்‌ காணும்போதும்‌, ந்‌ 
நாதிகளெல்லாம்‌ கர்த்தர்‌ இந்த தேசத்திற்கு 
ஏன்‌ இப்படிச்‌ செய்தா மகா 
கோபம்‌ பற்றியெரிந்தத்குக்‌ காரணம்‌ என்ன 
என்று சொல்லுவார்கள்‌" (உபா 29:23,24). 


தா தேசமெல்லாம்‌ பாழாய்ப்போயிற்று. 
எரேமியா தீர்க்கதரிசி யூதா தேசத்தைப்‌ 
பார்த்து மிகவும்‌ வேதனைப்படுகிறார்‌. 
“பின்னும்‌ நான்‌ பார்க்கும்போது, கர்த்தராலும்‌, 
அவருடைய உக்கிரகோபத்தாலும்‌ 
பயிர்நிலம்‌ வனாந்தரமாயிற்று: அதன்‌ 
பட்டணங்களெல்லாம்‌ இடிந்து போயின" 


(எரே 4:26) என்று எரேமியா சொல்லுகிறார்‌. 


யூதா தேசத்தின்‌ 


சாதாரணமாகப்‌ பார்த்தால்‌, 


பட்டணங்களை 


அதன்‌ அழிவு 


கிரியை நடப்பிப்பதைக்‌ காண்கிறார்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யூதா தேசமெல்லாம்‌ பாழாய்போயிற்று. 
தேசத்திலுள்ள விளைச்சல்‌ நிலமெல்லாம்‌ 
வனாந்தரம்‌ போலாயிற்று. தேசத்தின்‌ ப்‌ 
கல்தேயருக்கு பயந்து, 
ஒழிந்துகொள்கிறார்கள்‌. “இதினிமித்தம்‌ பூம்‌ 
புலம்பும்‌, உயர இருக்கிற வானங்கள்‌ 
கறுத்துப்போம்‌; நான்‌ அதைச்‌ சொன்னேன்‌, 
அதை நிர்ணயம்‌ பண்ணினேன்‌; நான்‌ 
மனஸ்தாபப்படுவதும்‌ இல்லை; ன்‌ 
அதைவிட்டுத்‌: திரும்புவதும்‌ ல்‌ 
(எரே 4:28) என்று எரேமியா சொல்லுகிறார்‌. 


யூதாவின்‌ புத்திரரும்‌ எருசலேமின்‌. 
குடிகளும்‌ கல்தேயருக்கு விரோதமாக யுத்தம்‌ 
பண்ணவில்லை. அவர்களிடத்தில்‌ வீரமும்‌ 
பெலமுமில்லை. பயமும்‌ நடுக்கமும்‌ 
காணப்படுகிறது. கல்தேயருடைய குதிரை 
வீரரும்‌, வில்வீரரும்‌ இன்னும்‌ முற்றிலுமாய்‌ 
யுத்தம்பண்ண வரவில்லை. கல்தேயர்கள்‌ 
யூதாவின்‌ புத்திரருக்கு விரோதமாய்‌ 
சத்தமிடுகிறார்கள்‌. எருசலேமின்‌ குடிகளோ, 
கல்தேயரின்‌ சத்தத்தைக்‌ கேட்டு பயந்து 
அடர்த்தியான காடுகளில்‌ புகுந்து 
ஒழுந்துகொள்கிறார்கள்‌. அவர்களில்‌ 
கன்மலைகளில்கூட்‌ ஏறி 
நபித்‌ கொள்கிறார்கள்‌. எருசலேமில்‌ 
ஒருவருமில்லை. எல்லாரும்‌. 
ஓடிப்போய்விட்டார்கள்‌. 


எருசலேமுக்கு பூரண அழிவு வரும்‌ 
என்பதற்கும்‌. யூதா தேசமெல்லாம்‌ 
பாழாய்ப்போகும்‌ என்பதற்கும்‌ இவையெல்லாம்‌ 
அடையாளம்‌. யூதாவின்‌ மனுஷர்‌ 
கல்தேயரின்‌ சத்தத்தைக்‌ கேட்டு பயந்து 
நடுங்குகிறார்கள்‌. இந்த சத்தத்திற்கு நடுவே 
யூதாவின்‌ மனுஷருக்கு கர்த்தருடைய 
ஆறுதலான வார்த்தை, சொல்லப்படுகிறது. 
ஆகிலும்‌ சர்வசங்காரம்‌ செய்யேன்‌" என்று 
(எரே 4:27). 


போனாலும்‌, 

கர்த்தருடைய ஜனத்தார்‌ மறுபடியும்‌ வந்து 
குடியேறுவார்கள்‌. கர்த்தருடைய 
வார்த்தையைக்‌ கேட்டு பயந்து நடுங்கின 
ஜனங்களுக்கு, இப்போது கர்த்தருடைய 
சமுகத்திலிருந்து இந்த ஆறுதலான 
வார்த்தைகள்‌ வந்திருக்கிறது. 





i al 
TT 


யாத்‌ 25:18. பொன்னினால்‌ இரண்டு. 
கேருபீன்களைச்‌ செய்வாயாக; 
பொன்னைத்‌ தகடாய்‌ அடித்து, 
அவைகளைச்‌ செய்து, கிருபாசனத்தின்‌ 
இரண்டு ஓரங்களிலும்‌ வைப்பாயாக. 


யாத்‌ 25:19. ஒரு புறத்து ஓரத்தில்‌ ஒரு 
கேருபீனையும்‌ மறுபுறத்து ஓரத்தில்‌ 
மற்றக்‌ கேருபீனையும்‌ பண்ணிவை; 
அந்தக்‌ கேருபீண்கள்‌ கிருபாசனத்தின்‌' 
இரண்டு ஓரங்களிலும்‌ அதனோடே 
ஏகவேலையாயிருக்கும்படி, 
அவைகளைப்‌ பண்ணக்கடவாய்‌. 


யாத்‌ 25:20, அந்தக்‌ கேருபின்கள்‌ 
தங்கள்‌ செட்டைகளை உயர விரித்து, 
தங்கள்‌ செட்டைகளால்‌ கிருபாசனத்தை 
மூடுகிறவைகளும்‌ ஒன்றுக்கொன்று, 
எதிர்முகமுன்னவைகளுமாய்‌ 
இருக்கக்கட வது; கேருபீன்களின்‌ 
முகங்கள்‌. கிருபாசனத்தை 
நோக்குகிறவைகளாயிருப்பதாக. 


யாத்‌ 20:21. 
பெட்டியின்மீதில்‌ 
பெட்டிக்குன்னே 
கொடுக்கும்‌ 
வைப்பாயாக. 


கிருபாசனத்தைப்‌ 
வைத்து, 

நான்‌ உனக்குக்‌ 
காட்சிப்பிரமாணத்தை 


யாத்‌ 25:22. அங்கே நான்‌ உன்னைச்‌. 
சந்திப்பேன்‌; கிருபாசனத்தின்மீதிலும்‌ 
சாட்சிப்பெட்டியின்மேல்‌ நிற்கும்‌ 
இரண்டு கேருபின்களின்‌ நடுவிலும்‌ 
இருத்து நான்‌ 


புத்திரருக்காக உனக்குக்‌ 
போகிறவைகளையெல்லாம்‌ 


உன்னோடே சொல்லுவேன்‌. 


சீத்திம்‌ மரத்தினால்‌ ஒரு பெட்டி 
பண்ணுமாறு கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. தனு 
கர்த்தருடைய உடன்படிக்கைப்பெட்டி 
கர்த்தருடைய 

எழுநப்பட்டிருக்கிற 

இந்தப்‌ பெட்டியில்‌ 

இதை 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


ஒரு பெட்டியைப்‌ 
பண்ணக்கடவர்கள்‌; அதின்‌ நீளம்‌ இரண்டரை 
முழமும்‌, அதின்‌ அகலம்‌ ஒன்றரை முழமும்‌, 
அதின்‌ உயரம்‌ ஒன்றரை முழமுமாயிருப்பதாக"' 
(யாத்‌ 25:10) என்று சொல்லுகிறார்‌. ஒரு 
முழம்‌ என்பது இக்கால அளவின்படி 
ஒன்றரை அடியாகும்‌. ஒரு முழம்‌ என்பது 
இருபத்தொரு அங்குலம்‌ என்றும்‌ 
வேதபண்டிதர்கள்‌ விளக்கம்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 
இந்தப்பெட்றுறின்‌. பதமும்‌ 
புறமும்‌ பசும்பொன்தகட்டினால்‌ 
மூடப்படவேண்டும்‌. கர்த்தர்‌ மோசேயை 
நோக்கி, “அதை எங்கும்‌ பசம்பொன்தகட்டால்‌ 
மூடுவாயாக: நீ அதின்‌ உட்புறத்தையும்‌ 
வெளிப்புறத்தையும்‌ - மூடி, 
அதின்மேல்‌: ம்‌ பொன்னினால்‌ 
திரணையை உண்டாக்கு” (யாத்‌ 25:1) என்று 


சொல்லுகிறார்‌. 


அந்தப்‌ பெட்டிக்கு வளையங்களும்‌, 
தண்டுகளும்‌ செய்யப்படவேண்டும்‌. கர்த்தர்‌ 
மோசேயை நோக்கி, “அதற்கு நாலு பொன்‌ 
வளையங்களை வார்ப்பித்து. அவைகளை 
அதின்‌ நாலு மூலைகளிலும்‌ போட்டு, 
ஒரு பக்கத்தில்‌ இரண்டு வளையங்களும்‌, 
மறுபக்கத்தில்‌ இரண்டு வளையங்களும்‌ 
இருக்கும்டி தைத்து, சீத்திம்‌ மரத்தால்‌ 
தண்டுகளைச்‌ செய்து, அவைகளைப்‌ 
பொன்தகட்டால்‌ மூடி அந்தத்‌ தண்டுகளால்‌ 
பெட்டியைர்‌ சுமக்கும்டி, அவைகளைப்‌ 

பக்கங்களிலிருக்கும்‌ 


பாய்ச்சக்கடவாய்‌" 


உட்புறமும்‌. 


"அந்தத்‌ தண்டுகள்‌ பெட்டியிலிருந்து 
குழற்றப்படாமல்‌, அதின்‌ வளையங்களிலே 


இருக்கவேண்டும்‌. நான்‌ உனக்குக்‌ 
கொடுக்கும்‌ சாட்சிப்பிரமாணத்தை அந்தப்‌ 
பெட்டியிலே வைப்பாயாக” (யாத்‌ 25156) 
என்றும்‌ சொல்லுகிறார்‌. 

கர்த்தருடைய பத்துக்கட்டளைகள்‌ 
எழுதப்பட்டிருக்கிற கற்பலகைகள்‌ சாட்சி 
பிரமாணம்‌ என்று அழைக்கப்படுகிறது. இந்த 
த்‌ கர்த்தர்‌ தம்முடைய 

சித்தத்தை சாட்சியாக எழுதியிருக்கிறார்‌. 
இயேசுகிறிஸ்துலின்‌ சுவிசேஷமும்‌ சாட்சி 
என்று அழைக்கப்படுகிறது. 





i= THEN 
TT 


யூதாவின்‌ மனுஷரும்‌ எருசலேமின்‌. 
குடிகளும்‌ கர்த்தருக்கு விரோதமாய்‌ பாவம்‌ 
செய்திருக்கிறார்கள்‌. 
பாவங்களும்‌, 
அக்கிரமங்களும்‌ 
கர்த்தருடைய 
உக்கிரமமாய்‌ வந்திருக்கிறது. அவர்களுக்கு 
உதவிசெய்ய ஒருவருமில்லை. அவர்களால்‌ 
தேவனுடைய நியாயத்தீர்ப்பிலிருந்து 
தப்பித்துக்கொள்ளவும்‌ முடியவில்லை. 
தங்களுடைய பாவங்களுக்கு மனந்திரும்பவும்‌ 
அவர்களுக்கு மனமில்லை. 


தங்கள்‌ 
கர்த்தரிடத்தில்‌ வரவேண்டும்‌. 
அவர்களால்‌ கர்த்தருடைய 
எதிர்பார்க்க 


முடியும்‌. 
அவர்களுக்கு 
உதவி செய்யமாட்டார்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
சித்தத்தையும்‌, திட்டத்தையும்‌ தெளிவாக. 
எடுத்துச்‌ சொல்லுகிறார்‌. “இதினிமித்தம்‌ பூமி 
புலம்பும்‌, உயர இருக்கிற வானங்கள்‌ 
குறுத்துப்போம்‌; நான்‌ அதைச்‌ சொன்னேன்‌, 
அதை நிர்ணயம்‌ பண்ணினேன்‌; நான்‌ 
மனஸ்தாபப்படுவதும்‌ இல்லை; நான்‌ 
அதைவிட்டுத்‌ திரும்புவதும்‌ ல்லை" 
(எரே 4:28) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ 

“உன்‌ கால்‌ வெறுங்காலாகாதடடிக்கும்‌, 
உன்‌ தொண்டை வறட்சியடையாதபரக்கும்‌ 
அடக்கிக்கொள்‌ என்றால்‌, அது 
அப்படிச்‌ 


(எரே 2:25). ஆகையினால்‌ கர்த்தரும்‌ “நான்‌ 
அதைச்‌ சொன்னேன்‌, அதை நிர்ணயம்‌. 
பண்ணினேன்‌; நான்‌ மனஸ்தாபப்படுவதும்‌ 
இல்லை; நான்‌ அதைவிட்டுத்‌ திரும்புவதும்‌ 
இல்லை" என்று சொல்லிவிடுகிறார்‌. 
மனுஷர்‌ தங்களுடைய பாவங்களிலிருந்து 
மனம்‌ மாறவில்லையென்றால்‌, கர்த்தரும்‌. 
தம்முடைய நியாயத்தீர்ப்பிலிருந்து மனம்‌ 
மாறமாட்டார்‌. கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு 

உறுதியாயிருக்கும்‌. 
யூதாவின்‌ மனுஷருக்கும்‌. எருசலேமின்‌ 
அழிவு வந்திருக்கிறது. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


பொன்னாபரணங்களால்‌ உன்னைச்‌ 
சிங்காரித்தாலும்‌, உன்‌ கண்களில்‌ 
மையிட்டுக்கொண்டாலும்‌, வீணாய்‌ உன்னை 
அழகுபடுத்துவாய்‌: சோரநாயகர்‌ உன்னை 
அசட்டைபண்ணி, உன்‌ பிராணனை வாங்கத்‌ 
தேடுவார்கள்‌" (எரே 4:30) என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 


யூதாவின்‌ மனுஷரும்‌ எருசலேமின்‌ 
குடிகளும்‌ கர்த்தரை நம்பாமல்‌ மாயையை 
நம்புகிறார்கள்‌. விக்கிரகங்களை 
நம்புகிறார்கள்‌. தங்களுக்கு விக்கிரகங்கள்‌ 
உதவிசெய்யும்‌ என்று மதிமீனமான 
வார்த்தைகளைச்‌ சொல்லுகிறார்கள்‌. ஆனால்‌ 
அவர்களுடைய விக்கிரகங்களுக்கு 
ஜீவனுமில்லை. பெலனுமில்லை. அவற்றால்‌ 
அசையக்கூட முடியாது. விக்கிரகங்கள்‌ 
மனுஷருக்கு உதவி செய்யாது. 


யூதாவின்‌ மனுஷர்மீதும்‌, எருசலேமின்‌: 
குடிகள்மீதும்‌. தீங்கு வந்திருக்கிறது. 
அவர்கள்‌ அழிந்துபோனார்கள்‌. 
பாழாய்ப்போய்விட்டார்கள்‌. “பாழாய்ப்போன 
நீ இப்பொழுது என்ன செய்வாய்‌" என்று 
எரேமியா தீர்க்கதரிசி, யூதாவின்‌ 
மனுஷரிடத்தில்‌ கேட்கிறார்‌. அந்நிய 
தேசத்தார்‌ தங்களுக்கு உதவி செய்வார்கள்‌ 
்‌ யூதா தேசத்தார்‌ நம்பினார்கள்‌. 
அவர்களுடைய நம்பிக்கை 
£ணாய்ப்போயிற்று. அவர்கள்‌ யாரை 
நம்பினார்களோ, அவர்கள்‌ யூதா 
தேசத்தாருக்கு உதவி செய்ய வரவில்லை. 


எருசலேம்‌ ஒரு வேசியைப்போல, 
எல்லோராலும்‌. 'கைவிடப்பட்டவளாய்‌ 
இருக்கிறது. வேசி இராத்தம்பரம்‌ உடுத்தி, 
பொன்னாபரணங்களால்‌ தன்னை 
சிங்காரித்து, தன்‌ கண்களில்‌ மையிட்டு, 
தன்னை அழகுபடுத்தி, சோரநாயகர்களை 

ள்‌. அவர்களை நம்புவாள்‌. ஆனால்‌. 
அவர்களோ வேசிக்கு உதவி 
செய்யமாட்டார்கள்‌. சோரநாயகர்கள்‌ 
வேசியை அசட்டைபண்ணி, அவளுடைய 
பிராணனை வாங்க தேடுவார்கள்‌. 


யூதா தேசத்தாரும்‌ வேசியைப்போல 
சிங்காரித்துக்கொண்டு, அந்நிய 
தேசத்தாரை நம்பினார்கள்‌. அவர்கள்‌ 
தங்களுக்கு உதவிபுரிவார்கள்‌ என்று 
எதிர்பார்த்தார்கள்‌. ஆனால்‌ அவர்களோ 
யூதா தேசத்தை அசட்டைபண்ணி 
விடுகிறார்கள்‌. அவர்கள்‌ எருசலேம்‌ 
குடிகளுடைய 


பிராணனை வாங்க. 
தேடுகிறார்கள்‌. 





i THE 
TT 


தேசத்தார்‌ தங்களைப்பற்றி 

நினைத்துக்கொண்டார்கள்‌. 
தங்களுடைய தேசத்தின்‌ அழகில்‌ மற்ற 
தேசத்தார்‌ மயங்குவார்கள்‌ என்றும்‌, 
தங்களுக்கு ஆதரவாகயிருப்பார்கள்‌ என்றும்‌ 
நினைத்தார்கள்‌. யூதா தேசம்‌ மாயையை 
நம்பிற்று. தன்னுடைய அழகை ©நம்பிற்று. 
தன்னை பெருமைப்படுத்தி காண்பித்தது. 
தங்களோடு உடன்படிக்கை பண்ணுவது 
மற்ற தேசங்களுக்கு நல்லது என்பது போல, 
தங்களை வீணாய்‌ அழகுபடுத்திற்று. யூதா 
நேசத்தின்‌ தூதர்கள்‌ எல்லா 
தேசங்களுக்கும்‌ போய்‌, தங்கள்‌ தேசத்தைக்‌ 
குறித்து பரிந்து பேசினார்கள்‌. யூதா 
தேசத்தைப்பற்றி பெருமையாய்ச்‌ 
சொன்னார்கள்‌. அவர்களுடைய பரிந்து பேசும்‌ 
பேச்சுகளெல்லாம்‌ வீணாய்ப்போயிற்று. 
அவர்கள்‌ ஒரு வேசியின்‌ அழகை 
சோரநாயகர்களிடம்‌ வர்ணித்ததுபோல 
வர்ணித்திருக்கிறார்கள்‌. 


யூதா தேசம்‌ இரத்தாம்பரம்‌ ன்‌ 
பொன்னாபரணங்களால்‌ 
சிங்காரித்தது. யூதா நேசம்‌ ஒரு ஐசுவரியம்‌ 
மிகுந்த தேசம்‌ என்பதுபோல மற்ற 
தேசத்நாருக்கு மத்தியில்‌ தன்னை 
காண்பித்துக்கொண்டது. தேசத்தின்‌ 
பொக்கிஷங்கள்‌ பூரணமாய்‌. 
நிரம்பிமிருப்பதுபோல ஒரு மாயத்தோற்றத்தை 
உண்டுபண்ணியது. ஆனால்‌ அவர்களுடைய 
கஜானாவில்‌ ஒன்றுமில்லை. யூதா தேசம்‌ 
ஒழுங்கின்மையும்‌ வெறுமையுமாயிருப்பதுபோல, 
அவர்களுடைய குஜானாவும்‌ 
வெறுமையாயிருக்கிறது. 


அழிவையும்‌ மூடி மறைப்பதற்கு, என்னென்ன 
சாயங்களை பூசமுடியுமோ, அதையெல்லாம்‌. 
பூசி, தன்னுடைய சோகத்தை 
மறைக்கப்பார்த்தது. ஒருவேளை தேசத்தின்மீது, 
பூசப்பட்ட சாயம்‌, சிறிதுகாலத்திற்கு, அதன்‌ 
துக்கத்தை மறைக்கலாம்‌. ஆனால்‌ பூசப்பட்ட 
சாயம்‌ சீக்கிரத்தில்‌ கரைந்துபோகும்‌. யூதா 
தேசத்தின்‌ உண்மையான முகம்‌ 
லெளிஉலகத்திற்கு தெரியவரும்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


யூதா தேசத்தார்‌ தங்களை 
அழகுபடுத்துவதற்காக கண்களில்‌ 
மையிட்டுக்‌ கொண்டாலும்‌, அந்த மையே 
அவர்களுடைய கண்களை பாதித்துவிடும்‌. 
தோல்களில்‌ குருக்கமுண்டாகும்‌ 
வெடிப்புக்கள்‌ உண்டாகும்‌. தங்களுடைய 
அழகு தங்களை அசுத்தப்படுத்தியதைப்‌ 
பார்க்கும்போது, யூதா தேசத்தார்‌ தங்களை 
வீணாய்‌ அழகு! கொண்டதைப்‌ 
புரிந்துகொள்வார்கள்‌. யூதா தேசத்தார்‌ 
தங்களை மூடிமறைத்து, அழகுபடுத்தி, 
யாரையெல்லாம்‌. மயக்கவேண்டுமென்று, 
நினைத்தார்களோ, அவர்களுக்கு யூதா 
தேசத்தின்‌ உண்மையான ரம்‌ 
தெரியவரும்‌. அவர்கள்‌ யூதாவின்‌ 
அழிவையும்‌, அது ஒன்றுமில்லாமலிருப்பதையும்‌ 


காண்பார்கள்‌. 


கல்தேயர்கள்‌ யூதாவின்‌ 
பட்டணங்கள்மீது யுத்தம்‌ பண்ண வந்து, 
யூதாவின்‌ மனுஷரையும்‌, எருசலேமின்‌ 
குடிகளையும்‌ கொள்ளையிட்டார்கள்‌. 
அவர்களுடைய பரணங்களையும்‌, 
பொக்கிஷங்களையும்‌ உரிந்துகொண்டு 
போய்விட்டார்கள்‌. 


எரேமியா தீர்க்கதரிசி எருசலேமின்‌ 
பாவமான செய்கைகளைப்பற்றிச்‌ 
சொல்லும்போது, அவர்கள்‌ யேசபேலுக்கு 
ஒப்பாமிருக்கிறார்கள்‌ என்பது தெளிவாகிறது. 
யேசபேல்‌ தன்னை அழகுபடுத்தினாள்‌. 
சிங்காரித்தாள்‌. தன்னுடைய அழிவை மூடி 
மறைக்கலாம்‌ என்று கற்பனை பண்ணினாள்‌. 
ஆனால்‌ அவளுடைய சதிஆலோசனை 
முறிந்துபோயிற்று. அவளுடைய 
ஆசைகளெல்லாம்‌ வீணாய்ப்போயிற்று. 


“யெகூ மெல்ரமேதுக்கு வந்தான்‌; 
அதை யேசபேல்‌ ட்டபோது, தன்‌ 
கண்களுக்கு மையிட்டு, தன்‌ தலையைச்‌ 
சிங்காரித்துக்கொண்டு,  ஜன்னல்வழியாய்‌ 
எட்டிப்பார்த்து, யெகூ ஒலிமுகவாசலில்‌ 
வந்தபோது, அவள்‌: தன்‌ ஆண்டவனைக்‌ 
கொன்ற சிம்ரிக்ஷேம்‌ அடைந்தானா 
என்றாள்‌அப்பொழுது அவன்‌ தன்‌ முகத்தை 
அந்த ஜன்னலுக்கு நேராக ஏறெடுத்து: 





ழ்‌ நயனா 
யாய 


என்‌ பட்சத்தில்‌ இருக்கிறது யார்‌? யார்‌? 
என்று கேட்டதற்கு, இரண்டு மூன்று 
பிரதானிகள்‌ அவனை எட்டிப்பார்த்தார்கள்‌. 
அப்பொழுது அவன்‌: அவளைக்‌ கீழே 
தள்ளுங்கள்‌ என்றான்‌; அப்படியே அவளைக்‌ 
கீழே தள்ளினதினால்‌, அவளுடைய இரத்தம்‌ 
சுவரிலும்‌ குதிரைகளிலும்‌ தெறித்தது" 
(2இராஜா 9:30-33). 


கர்ப்பஸ்திரீகள்‌ வேதனைப்பட்டுதான்‌ 
பிள்ளை பெறமுடியும்‌ யூதாவின்‌ 
மனுஷருக்கும்‌ எருசலேமின்‌ குடிகளுக்கும்‌, 
கர்ப்ப ஸ்திரீக்கு வேதனை வந்திருப்பது போல. 
வேதனை வந்திருக்கிறது. 
வேதனையிலிருந்து அவர்களால்‌. 
முடியாது. 'கர்ப்பவேதனைப்படுகிறவளின்‌. 
சத்தமாகவும்‌, முதல்விசை பிள்ளை 
பெறுகிறவளின்‌ வியாகுலமாகவும்‌, சீயோன்‌ 
குமாரத்தியின்‌ சத்தத்தைக்‌ கேட்கிறேன்‌” 
(எரே 4:31) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சீயோன்‌ குமாரத்திகள்‌ அழுது 
புலம்புகிறார்கள்‌. கல்தேயரோ யுத்தத்தில்‌ 
வெற்றி பெற்று ஆர்ப்பரிக்கிறார்கள்‌. 
“தாணிலிருந்து ஒரு சத்தம்‌ வந்து, செய்தியை 
அறிவிக்கிறது: எப்பிராமீமின்‌ மலையிலிருந்து 
வந்து, தீங்கைப்‌ பிரசித்தம்‌ பண்ணுகிறது" 
(எரே 415). கல்தேயரின்‌ சத்தத்தைக்‌ 
கேட்டு எருசலேமின்‌ குமாரத்திகள்‌ 
பெருமூச்சு விட்டு அழுகிறார்கள்‌. அவர்கள்‌ 
தங்கள்‌ கைகளை விரித்து "ஐயோ! 
கொலைபாதகர்களாலே என்‌ த 
சோர்ந்துபோகிறதே” (எரே 4:31) 
கதறுகிறார்கள்‌. 

கல்தேயர்கள்‌ தங்கள்‌ தேசத்தின்மீது 
யுத்தம்‌ பண்ண வரும்போது, மற்ற தேசத்தார்‌ 
ங்களுக்கு உதவியாய்‌ வருவார்கள்‌ என்று 
சீயோன்‌ எதிர்பார்த்தது. ஆனால்‌ சீயோனின்‌ 
உதவிக்கு ஒரு தேசமும்‌ வரவில்லை. 
தன்னுடைய வேதனைகளையும்‌, 
வியாகுலங்களையும்‌ சீயோன்‌ தனிமையாய்‌ 
அனுபவிக்கிறது. சீயோன்‌ தன்னுடைய 
கைகளை விரித்து புலம்புகிறது. 


த்துமா 
என்று 





f= FTN 
TT 


இஸ்ரவேல்‌ வம்சத்தாரும்‌ 
வம்சத்தாரும்‌ கர்த்தருக்கு 
'துரோகம்பண்ணுகிறார்கள்‌. 
அவர்களுடைய பாவங்களை கண்டித்து 
உணர்த்துகிறார்‌. அவர்களுடைய 
பாவங்களினிமித்தமாய்‌ தம்முடைய நீதியான 
நியாயத்தீர்ப்பு அவர்கள்மீது வரும்‌ என்று, 
அவர்களை எச்சரிக்கிறார்‌. இந்த அதிகாரம்‌ 
முழுவதிலும்‌ பாவத்தைக்‌ குறித்து கண்டித்து. 
உணர்த்துவதும்‌, நியாயத்தீர்ப்பைக்‌ குறித்து, 
எச்சரிப்பதும்‌ எழுதப்ட்டிருக்கிறது. 
ஜனங்களுடைய பாவங்களைக்‌ குறித்‌, 
கண்டித்து உணர்த்தும்போது, 
தங்கள்‌ பாவங்களிலிருந்து 
மனந்திரும்புவதற்கு அதிகமான வாய்ப்புக்கள்‌ 
உண்டாகும்‌. 


யூதா 
விரோதமாகத்‌ 
கர்த்தர்‌ 


ரவேல்‌ வம்சத்தாரின்‌ பாவங்களும்‌, 
பூதர்‌ வசத்தால்‌. மக்களும்‌ இக 
விரிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஜனங்கள்‌ 
அநியாயம்‌ செய்கிறார்கள்‌ (எரே 5 
பொய்யாணையிடுகிறார்கள்‌ (எரே 
மனந்திரும்ப மறுக்கிறார்கள்‌ (எரே 
நீசரும்‌ பெரியோர்களும்‌ மதியற்றவர்களாயும்‌, 
தேவனுடைய நியாயத்தை 
அறியாதவர்களாயும்‌. இருக்கிறார்கள்‌ 
(எரே 5:45). 


விக்கிரகாராதனையும்‌ விபசாரமும்‌ 
பெருகியிருக்கிறது (எரே 5.7.8). தேவனுக்கு 
விரோதமாய்‌. துரோகம்பண்‌ ணுகிறார்கள்‌ 
(எரே 541), கர்த்தரை மறுதலிக்கிறார்கள்‌ 
எரே. 5127]. த்தில்‌ 
கர்த்தருக்குப்‌, 

(எரே 5:20-24). ஏழைகளை ஒடுக்குகிறார்கள்‌. 
(எரே 5:26-28). தேசத்தில்‌ சத்தியமில்லை. 
(எரே 5:30.31). 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஜனங்களுடைய பாவங்களினிமித்தமாய்‌, 
தேவனுடைய நீதியான நியாயத்தீர்ப்பு 
அவர்கள்மீது வரும்‌. அந்நிய தேசத்திலிருந்து 
சத்துரு அவர்கள்மீது படையெடுத்து 
வருவான்‌ (எரே 55-17), அவர்களை 
தங்கள்‌ தேசத்திற்கு சிறைப்பிடித்து 
கொண்டுபோவான்‌ (எரே 549). 
கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு 
நன்மையும்‌ வராது (எரே 5:25) 


கர்த்தர்‌ தம்முடைய பிள்ளைகளைத்‌ 
தண்டித்தாலும்‌, அவர்களை முற்றிலுமாய்‌ 
அழித்துப்போடமாட்டார்‌. அவர்களை 
சர்வசங்காரம்‌ செய்யமாட்டார்‌ (எரே 5:10,18/ 
யோசியாவினுடைய ஆட்சிக்காலத்தின்‌ 
பின்பகுதியிலும்‌, யோயாக்கீமினுடைய 
ஆட்சிக்காலத்தின்‌ முன்பகுதியிலும்‌ எரேமியா 
இந்தச்‌ செய்தியைப்‌ பிரசங்கிக்கிறார்‌. 


நியாயஞ்செய்கிற 

கண்டுபிடிப்பீர்களோ 
என்றும்‌, சத்தியத்தைத்‌ தேடுகிறவன்‌ 
உண்டோ என்றும்‌, எருசலேமின்‌ 
தெருக்களில்‌ திரிந்துபார்த்து, 
விசாரித்து, அதின்‌  வீதிகவிலே. 
தேடுங்கள்‌; காண்பீர்களானால்‌ அதற்கு 
மன்னிப்புத்‌ தருவேன்‌. 


எரே 5:2, அவர்கள்‌: கர்த்தருடைய 
ஜீவனைக்‌ கொண்டு சொல்லுகிறோம்‌ 
என்றாலும்‌, 
பொய்யாணையிடுகிறார்களே. 


எரே 53. கர்த்தாவே உம்முடைய 
கண்கள்‌ சத்தியத்தை அல்லவோ 
நோக்குகின்றது; அவர்களை அடிக்கிறீர்‌, 
ஆனாலும்‌ அவர்களுக்கு நோகாதூ; 
அவர்களை நிர்முலமாக்குகிறீர்‌, 
ஆனாலும்‌ புத்தியை 
ஏற்றுக்கொன்னமாட்டோம்‌ 
என்கிறார்கள்‌; தங்கள்‌ முகங்களைக்‌ 
கன்மலையைப்பார்க்கிலும்‌. 
'கெட்டியாக்கி, திரும்பமாட்டோம்‌. 
என்கிறார்கள்‌. 





i= al 
TT 


எரே 5:4. அப்பொழுது நான்‌: இவர்கள்‌ 
நீகராமே, இவர்கள்‌ மதியற்றவர்கன்‌; 
கர்த்தருடைய வழியையும்‌, தங்கள்‌ 
தேவனுடைய தியாயத்தையும்‌ 
அறியாதிருக்கிறார்கள்‌ என்றும்‌; 


எரே 55. நான்‌ பெரியோர்களிடத்திலே. 
போய்‌, அவர்களோடே பேசுவேன்‌; 
அவர்கன்‌ கர்த்தருடைய வழியையும்‌, 
தங்கள்‌ தேவனுடைய நியாயத்தையும்‌ 
அறிவார்கள்‌ என்றும்‌ சொன்னேன்‌; 
அவர்களோ ஏகமாய்‌ நூகத்தடியை 
முறித்து, கட்டுகளை 
அறுத்தூப்போட்டார்கள்‌. 


எரே 5:6. ஆகையால்‌ காட்டிலிருந்து 
வரும்‌ சிங்கம்‌ அவர்கனைக்‌ கொல்லும்‌, 
வனாநத்தரத்திலுன்ன நாய்கள்‌. 
அவர்களைப்‌ பீலும்‌, சிவிங்கி அவர்கள்‌ 
பட்டணங்களின்‌ மேல்‌ 
நோக்கமாயிருக்கும்‌; அவைகளிலிருந்து 
புறப்படுகிறவன்‌ எவனும்‌ பீறப்படுவான்‌; 
அவர்கள்‌ மீறுதல்கன்‌ பெருகி, அவர்கள்‌ 
சிர்கேடுகள்‌ அதிகரித்தது. 


எரே 5:7. இவைகளை நான்‌ உனக்கு. 
மன்னிப்பது எப்படி? உன்‌ பின்னைகள்‌ 
என்னை விட்டுவிட்டு, தெய்வம்‌ 
அல்லாதவைகள்‌ பேரில்‌ 
ஆணையிடுகிறார்கன்‌; நான்‌ 
திருப்தியாக்கின அவர்கள்‌ 
விபசாரம்பண்ணி, வேசிவீட்டிலே. 
கூட்டங்கூடுகிறார்கள்‌. 


எரே 8. அவர்கள்‌ கொழுத்த 
குதிரைகனைப்போல்‌ காலமே எழும்பி, 
அவனவன்‌ தன்தன்‌ அயலானுடைய 
பெண்ஜாதியின்‌' பின்னாலே. 
கனைக்கிறான்‌. 


எரே 5௮. இவைகளை. 
விசாரியாதிருப்பேனோ? இப்படிப்பட்ட 
ஜாதிக்கு என்‌ ஆத்துமா நீதியைச்‌ 
சரிக்கட்டாதிருக்குமோ எண்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


எருசலேமிலே 
நல்லவனாயில்லை. 
செய்து 
கெட்டுப்போயிருக்கிறார்கள்‌. 
அநியாயம்‌ செய்கிறார்கள்‌. 
தேடுகிறவன்‌ ஒருவனுமில்லை. 
நியாயம்‌ செய்கிற மனுஷனை 
முடியவில்லை. மாம்சமான 
தங்களுடைய 
தீட்டுப்படுத்தியிருக்கிறார்கள்‌. 
கர்த்தர்‌ எருசலேமைக்‌ கண்ணோக்கிப்‌ 
பார்க்கிறார்‌ எருசலேமின்‌ 
தெருக்களிலெல்லாம்‌ திரிந்து பார்க்கிறார்‌. 
அங்கே விசாரித்துப்‌ பார்க்கிறார்‌, 
எருசலேமின்‌ தெருக்களிலும்‌, வீதிகளிலும்‌, 
நியாயம்‌ செய்கிற மனுஷனை 
கண்டுபிடித்தாலும்‌, சத்தியத்தை 
தேடுகிறவனைக்‌ கண்டுபிடித்தாலும்‌, கர்த்தர்‌ 
எருசலேம்‌ நகரத்திற்கு மன்னிப்பை 
தருவதாக வாக்குப்பண்ணுகிறார்‌. 


நியாயம்‌ பின்னிட்டு அகன்றது: நீதி 
தூரமாய்‌ நின்றது; சத்தியம்‌ வீதியிலே இடறி, 
யதார்த்தம்‌ வந்து சேரமாட்டாமற்போகிறது. 
சத்தியம்‌ தள்ளுபடியாயிற்று: பொல்லாப்பை 
விட்டு விலகுகிறவன்‌ கொள்ளையாகிறான்‌; 
இதைக்‌ கர்த்தர்‌ பார்த்து 
நியாயமில்லையென்று விசனமுள்ளவரானார்‌" 
(ஏசா 591475) 


கண்டுபிடிக்க 
எல்லோரும்‌ 
வழிகளை 


ஏற்பாட்டுக்காலத்தில்‌ சோதோம்‌ 
பட்டணத்திலும்‌ சீர்கேடுகள்‌ 
மிகுதியாயிருந்தது. அந்தப்‌ பட்டணத்தில்‌ 
பத்து நீதிமான்கள்‌ இருந்தாலும்‌, கர்த்தர்‌ 
அந்தப்‌ பட்டணத்தை மன்னிப்பதற்கு 
ஆயத்தமாயிருந்தார்‌. எருசலேமிலோ கர்த்தர்‌ 
பத்து நீதிமான்களைத்‌ தேடவில்லை, நியாயம்‌ 
செய்கிற ஒரு மனுஷன்‌ இருந்தாலும்‌, கர்த்தர்‌ 
எருசலேமுக்கு. மன்னிப்பு தர 
ஆயத்தமாயிருக்கிறார்‌. ஆனால்‌ ஒருவர்கூட 
இல்லை. 


எருசலேமின்‌ குடிகள்‌ 
பொய்யாணையிடுகிறார்கள்‌. கர்த்தருடைய 
ஜீவனைக்கொண்டு சொல்லுகிறோம்‌ என்று 
கர்த்தருடைய பெயரை பயன்படுத்துகிறார்கள்‌. 
ஆனால்‌ அவர்களுடைய வார்த்தைகளில்‌ 
உண்மையில்லை. அவர்களுடைய 
இருதயங்களில்‌ கர்த்தருக்குப்‌ பயப்படும்‌ 
பயமில்லை. அவர்களுடைய கிரியைகளில்‌. 
நியாயமில்லை. அவர்கள்‌ சத்தியத்தை 
தேடவுமில்லை. 





f= FTE 
TT 


“எருசலேமில்‌ நியாயம்‌ செய்கிற 
மனுஷனை . கண்டுபிடிப்பீர்களோ” என்று 
கர்த்தர்‌ மனுஷரைப்‌ பார்க்க சொல்லுகிறார்‌. 
மனுஷர்‌ தங்களுடைய கண்களைத்‌ திறந்து 
பார்க்கவேண்டும்‌. எருசலேமின்‌ தெருக்களிலே. 
திரிந்து பார்க்கவேண்டும்‌. அதின்‌ வீதிகளிலே 
தேடிப்பார்க்கவேண்டும்‌. 

எரேமியா தீர்க்கதரிசியோ, 
பார்க்கவேண்டுமென்று 
விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. "கர்த்தாவே, 
உம்முடைய கண்கள்‌ சத்தியத்தை அல்லவோ 
நோக்குகின்ற” (எரே 53) என்று எரேமியா 
கர்த்தரிடத்தில்‌ சொல்லுகிறார்‌. கர்த்தர்‌ 

டய உண்மையான சுபாவத்தைப்‌ 

பார்க்கிறார்‌ மனுஷன்‌ முகத்தைப்‌ 
பார்க்கிறான்‌. கர்த்தரோ மனுஷருடைய 
இருதயத்தைப்‌ பார்க்கிறார்‌. 

மனுஷருடைய 
கன்மலையைப்‌ 
கெட்டியாயிருக்கிறது. மனுஷர்‌ தங்கள்‌ 

ங்களை கன்மலையைப்‌ பார்க்கிலும்‌: 
கெட்டியாக்கி, திரும்பமாட்டோம்‌ என்கிறார்கள்‌ 
(எரே ந அவர்கள்‌ புத்தியை 
ஏற்றுக்கொள்‌ எமாட்டோம்‌ என்கிறார்கள்‌ 
எருசலேமின்‌ குடிகள்‌ கர்த்தருக்கு 
விரோதமாய்ப்‌ பாவம்‌ செய்கிறார்கள்‌. கர்த்தர்‌ 
அவர்களை அடிக்கிறார்‌. அவர்களுடைய 
பாவங்களினிமித்தமாய்‌, கர்த்தர்‌ அவர்களை 
நிர்மூலமாக்குகிறார்‌. ஆனாலும்‌ அவர்கள்‌ 
மனந்திரும்பமாட்டோம்‌ என்கிறார்கள்‌. 
கர்த்தர்‌ அவர்களை எப்படி அடித்தாலும்‌, 
அவர்களுக்கு நோகாது என்று எரேமியா 
சொல்லுகிறார்‌. 


எருசலேமின்‌ குடிகளில்‌ 
இருக்கிறார்கள்‌. 
இருக்கிறார்கள்‌. 
பெரியோர்களும்‌ 
எல்லோருமே. 
கெட்டுப்போயிருக்கிறார்கள்‌. 


தரித்திரர்‌ நீசராயிருக்கிறார்கள்‌. 
அவர்களிடத்தில்‌ ஞானமுமில்லை. 
அறிவுமில்லை. 
அவர்கள்‌ கர்த்தருடைய 
தங்கள்‌ தேவனுடைய 
அறியாதிருக்கிறார்கள்‌. 


கர்த்தர்‌ 
அவரிடத்தில்‌ 


முகங்கள்‌ 
பார்க்கிலும்‌ 


அவர்கள்‌ மதியற்றவர்கள்‌. 
வழியையும்‌, 

நியாயத்தையும்‌ 
(எரே 5:4). 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஜனங்கள்‌ தங்கள்‌ 
திரும்பமாட்டோம்‌ 
பிடிவாதமாயிருக்கிறார்கள்‌. 
ஜனங்களுக்காக, எரேமியா 
கர்த்தரிடத்தில்‌ பரிந்து பேசுகிறார்‌. 

துன்மார்க்கமான 
நீசராகயிருக்கிறார்கள்‌. 
தரித்திரராகமிருக்கிறார்கள்‌. 
மதியற்றவர்களாகயிருக்கிறார்கள்‌. 
அவர்களுக்கு நல்ல கல்வி கற்பதற்கு வாய்ப்பு 
கிடைக்கவில்லை. அவர்களுக்கு யாரும்‌ 
கர்த்தருடைய வழியையும்‌, தேவனுடைய 
நியாயத்தையும்‌ போதிக்கவில்லை. 
ஆசையினால்‌ அவர்கள்‌ சத்தியத்தைத்‌ 
தேடவில்லை. அவர்கள்‌ கர்த்தருடைய 
வழியையும்‌, தேவனுடைய நியாயத்தையும்‌ 
அறியாதிருக்கிறார்கள்‌. 

நீசர்கள்‌ தங்கள்‌ அறியாமையினால்‌, 
பாவம்‌ செய்கிறார்கள்‌. இவர்கள்‌ 
மதியற்றவர்களாகயிருப்பதினால்‌, 
இவர்களுடைய இருதயத்தில்‌ கர்த்தருக்குப்‌ 
பயப்படும்‌ பயமில்லை. இவர்களுடைய 
பாவங்களுக்கு, இவர்களுடைய 
அறியாமையும்‌, இவர்களுடைய 
மதிமின்மையுமே காரணம்‌ என்று எரேமியா 
கர்த்தரிடத்தில்‌ இவர்களுக்காக பரிந்து 
பேசுகிறார்‌. 

நீசர்கள்‌ என்னும்‌ 
தரித்திரரரைக்‌ குறிக்கிறது. தரித்திரர்கள்‌ 
எல்லா நகரங்களிலும்‌ இருப்பார்கள்‌. 
அவர்களுடைய தரித்திரத்திற்கு பல 
காரணங்கள்‌ இருக்கலாம்‌. அவர்கள்‌ 
க கர்த்தருடைய 

_ அறிந்திருக்கவேண்டும்‌. 


பாவங்களிலிருந்து 

என்று 
இப்படிப்பட்ட 
தீர்க்கதரிசி 


பாவிகள்‌ 


அவர்கள்‌ 


வார்த்தை 


நிய 
அப்போதுதான்‌ இவர்களால்‌ கர்த்தருடைய 
வழியில்‌ நடக்க முடியும்‌. கர்த்தருடைய 
பிரமாணத்திற்கு கீழ்ப்படிய முடியும்‌. 
கர்த்தர்‌ தங்களுக்கு கொடுக்கும்‌ ஊழியத்தை 
உண்மையாய்ச்‌ செய்யமுடியும்‌. 





i THE 
ETT 


தரித்திரர்கள்‌ கர்த்தருடைய வழியை 
அறியவில்லையென்றால்‌, அதற்கு கர்த்தர்‌ 
பொறுப்பல்ல. அவர்களுடைய அறியாமைக்கு 
அவர்களே பொறுப்பேற்க வேண்டும்‌. 
நீசராயிருந்தாலும்‌, ஞானமுள்ளவர்களாயிருக்க 


கத்றுக்கொள்ள தால்‌ 
பிரமாணம்‌. 


மனப்பூர்வமாக 


்‌ என்றும்‌, 
மதியற்றவர்களாமிருக்கவேண்டும்‌ என்றும்‌, 
தேவனுடைய நியாயத்தையும்‌, கர்த்தருடைய 
வழியையும்‌ அறியாதிருக்க வேண்டும்‌ என்றும்‌. 
தீர்மானித்து தங்கள்‌ தீர்மானத்தில்‌. 
உறுதியாயிருக்கிறார்கள்‌. 

நீசராகிய 
மதியற்றவர்களாயும்‌, 
அறியாதவர்களாயும்‌ 
பெரியவர்களாகிய 
பெருமையுள்ளவர்களாயும்‌, 
பாவம்‌ செய்கிறவர்களாயும்‌ 
இவர்கள்‌ கர்த்தருடைய வழி 
தேவனுடைய 
அறிந்திருக்கிறார்கள்‌. 
பெரியோர்கள்‌, ஏகமாய்‌. 


நுகத்தடியை 
முறித்து, கட்டுகளை அறுத்துப்போடுகிறார்கள்‌.. 


எரேமியா தீர்க்கதரிசி, 'நான்‌ 
பெரியோர்களிடத்தில்‌ போய்‌ அவர்களிடத்தில்‌ 
பேசுவேன்‌" (எரே 5:5) என்று சொல்லுகிறார்‌. 
பெரியோர்கள்‌ என்னும்‌ வார்த்தை 
ஐசவரியலான்‌களைக்‌ குறிக்கிறது. அவர்கள்‌ 
கர்த்தருடைய 


பெரியோர்க ரியவான்க 
தடைப்‌ வழ்க த்‌ 
நியாயத்தையும்‌ ர்‌ 
ஆனால்‌ 

மறுக்கிறார்கள்‌. 

பிரமாணத்திற்கும்‌, 

ஆளுகைக்கும்‌ 


தங்களை உட்படுத்த மறுத்துவிடுகிறார்கள்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எல்லாம்‌ 
யாருடைய 
என்றும்‌ 


தெரியுமென்றும்‌, 
உபதேசமும்‌ 
'துணிகரமாய்‌ 


தங்களுக்கு 
தங்களுக்கு 
தேவையில்லை 
நினைக்கிறார்கள்‌. 
தாங்கள்‌ பெரியோர்களாயிருப்பதினால்‌, 
தங்களை யாரும்‌ திருத்த வேண்டியதில்லை. 
என்றும்‌, திருத்தும்‌ அளவுக்கு 
தங்களிடத்தில்‌ பாவம்‌ எதுவும்‌ இல்லை 
என்றும்‌ பெரியோர்கள்‌ 
பேசுகிறார்கள்‌. இவர்கள்‌ 
பெரியவர்களாகயிருப்பதினால்‌, 
நுகத்தடியை, 
ஏற்றுக்கொள்ளாமல்‌ 
முறித்துப்போடுகிறார்கள்‌. 
அறுத்துப்போடுகிறார்கள்‌. 
அளவுக்கு, 
பெலனிருக்கிறது. 
அளவுக்கு. 
பெரியவர்களாயிருக்கிறார்கள்‌. 
நீசர்கள்‌ அதிக 
பலவீனராயிருக்கிறார்கள்‌. பெரியோர்களோ 
அதிக  பெலமுள்ளவர்களாகயிருக்கிறார்கள்‌. 
இவ்விரு பிரிவினருமே கர்த்தருடைய 
வார்த்தைக்கு கீழ்ப்படிவதில்லை. 


அ 
கட்டுகளை அறுக்கும்‌. 
அவர்கள்‌ 


காரணமாகச்‌ 
தன்னுடைய 
ஐசுவரியத்தை காரணமாகச்‌ சொல்லுகிறார்‌. 
இவர்கள்‌ எல்லோருமே துணிகரமாய்ப்‌ பாவம்‌ 
செய்து ஏகமாய்க்‌ கெட்டுப்போயிருக்கிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ 
பாவங்களையும்‌ 
பாவங்களையும்‌ 
சொல்லுகிறார்‌. 


வம்சத்தாரின்‌. 
யூதா. வம்சத்தாரின்‌ 
கர்த்தர்‌ வரிசையாகச்‌ 
அவர்களுடைய பாவங்களில்‌ 
விசேஷமாய்ச்‌ 
அவர்களுடைய பாவங்களும்‌ 
'அநேகமாயிருக்கிறது. 
மீறுதல்கள்‌ பெருகி, 
சீர்கேடுகள்‌ 





i= FTE 
TT 


இஸ்ரவேல்‌ வம்சத்தாரும்‌, 
வம்சத்தாரும்‌ ஆவிக்குரிய 
பண்ணுகிறார்கள்‌. அவர்கள்‌ இஸ்ரவேலின்‌ 
ரிசுத்தராகிய கர்த்தரை மாத்திரமே. 
ஆராதிக்கவேண்டும்‌. ஆனால்‌ அவர்களோ 
கர்த்தருக்குக்‌ கொடுக்க வேண்டிய 
மகிமையை, 
கொடுக்கிறார்கள்‌. 
நாமத்தினால்‌ 
ஆனால்‌ 
விக்கிரகங்களின்‌ 
ஆணையிடுகிறார்கள்‌ (எரே 5:7). அவர்கள்‌ 
விக்கிரகங்களை சேர்ந்துகொண்டு, 
அவற்றோடு உடன்படிக்கை பண்ணுகிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ வம்சத்தாரும்‌, யூதாவின்‌ 
வம்சத்தாரும்‌ ஏகமாய்‌ விக்கிரகாராதனையில்‌. 
விழுந்துகிடக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
எல்லோரிடத்திலும்‌ ஆவிக்குரிய விபசாரம்‌. 
காணப்படுகிறது. அவர்கள்‌ கர்த்தரை 
மறந்துவிடுகிறார்கள்‌. கர்த்தரைவிட்டுப்‌ 
பிரிந்து விக்கிரகங்களைப்‌ 
பற்றிக்கொள்கிறார்கள்‌. கர்த்தரைத்‌ தூவித்து 
விக்கிரகங்களை குதிக்கிறார்கள்‌. கர்த்தரை 
தூஷிக்கிறவர்கள்‌ தங்களைத்‌ தாங்களே 
தூஷித்துக்கொள்கிறார்கள்‌. கர்த்தரை 
அவமானப்படுத்துகிறவர்கள்‌ தங்களைத்‌ 
தாங்களே அவமானப்டுத்துகிறார்கள்‌. 
தாங்கள்‌ விக்கிரகாராதனை செய்வதோடு, 
தங்கள்‌ பிள்ளைகளையும்‌ 
விக்கிரகாராதனையில்‌ எஈடுபடுத்துகிறார்கள்‌. 
“உன்‌ பிள்ளைகள்‌ என்னைவிட்டுவிட்டு, 
அல்லாதவைகள்‌ பேரில்‌ 
ஆணையிடுகிறார்கள்‌' (எரே என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


யூதாவின்‌ 
விபசாரம்‌: 


57) 


க அவர்கள்‌ 
வேசி வீட்டிலே. 
என்று கர்த்தர்‌ 


“நான்‌ 
விபசாரம்பண்ணி, 
கூட்டங்கூடுகிறார்கள்‌" 
சொல்லுகிறார்‌. விபசாரக்காரருக்கு 
தங்களுடைய பாவத்தைப்பற்றி வெட்கமோ, 
குற்றவுணர்வோ இல்லை. அவர்கள்‌ தங்கள்‌ 
பாவத்தை நினைத்து அவமானப்படவுமில்லை. 
தங்களுடைய பாவத்தினிமித்தமாய்‌. 
கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு தங்கள்மீது 
வரும்‌ என்னும்‌ பயமும்‌ அவர்களிடத்தில்‌ 
இல்லை. வேசி வீட்டிலே. 
கூட்டங்கூடுவதற்காக அவர்களில்‌ ஒருவனும்‌ 
வெட்கப்படவுமில்லை. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


விக்கிரகாராதனைக்காரரின்‌ மாம்ச 

ள்‌, மிருகங்களின்‌ இச்சைகளைப்‌ 

க தங்களுடைய 

விபசாரத்நினாலும்‌ 

மிருகங்களைப்போலவே 

“அவர்கள்‌ கொழுத்த 

காலமே எழும்பி, 

தன்தன்‌. அயலானுடைய 

பென்றாதியின்‌ பின்னாலே கனைக்கிறான்‌" 
(எரே 5:8) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


விபசாரக்காரர்மீதும்‌, 
வேசிக்கள்ளர்மீதும்‌ 
நியாயத்தீர்ப்பும்‌,. அவருடைய கோபமும்‌ 
வருகிறது. அவர்கள்‌ தங்கள்‌ தேசத்தை 
அகத்தப்படுத்துகிறார்கள்‌. கர்த்தர்‌ 
பாவங்களினிமித்தமாய்‌ 
தண்டிக்கவேண்டுமென்று, 


தேவனுடைய 


கையால்‌ காட்டிலிருந்து வரும்‌ 
சிங்கம்‌ அவர்களைக்‌ கொல்லும்‌, 


வனாந்தரத்திலுள்ள ஒநாய்கள்‌ அவர்களைப்‌ 
மீறும்‌. சிவிங்கி அவர்கள்‌ 
பட்டணங்களின்மேல்‌  நோக்கமாயிருக்கும்‌" 
(எரே 56) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
காட்டிலிருந்து ம்‌ சிங்கம்‌ 
மறுஷரைக்‌ கொல்லுவதுபோல, சத்துரு 
அந்நிய தேசத்திலிருந்து எருசலேமுக்கு வந்து, 
அவர்களைக்‌ கொன்றுபோடுவான்‌ 
வனாந்தரத்திலுள்ள ஓநாய்கள்‌ மனுஷரை 
சத்துரு அவர்களைப்‌ 
காட்டிலிருந்து வரும்‌ 
0 வனாந்தரத்திலிருந்து வரும்‌ 
ஓநாயும்‌ இரவு வேளையிலே வரும்‌. மிகுந்த 
பசியோடு வரும்‌. தங்களுடைய கண்களில்‌ 
எந்த இரை தென்பட்டாலும்‌, அதன்‌ மீது 
பாய்ந்து, அதைப்‌ பட்சித்துப்போடும்‌. சிங்கம்‌ 
ஓநாய்கள்‌ 
காட்டுமிருகங்களைப்போலவே 
மிகவும்‌ பயங்கரமான மிருகம்‌. ங்‌ 
என்பது சிறுத்தை புலியைக்‌ குறிக்கிற 
வார்த்தை. இது வேகமாக பாய்ந்து ஓடி 
தாக்கக்கூடியது. 





f= FTE 
TT 


சத்துருக்கள்‌. 
பட்டணங்களின்‌ 
கண்ணோக்கமாயிருக்கிறார்கள்‌. அவர்களைப்‌ 
பார்க்கும்போது பட்டணத்நிலுள்ளவர்களுக்கு 
மிகுந்த பயமும்‌, எ பழும்‌ உண்டாகிறது. 
பட்டணத்திற்குள்ளே இருந்தால்‌ அவர்கள்‌ 
பட்டினி வந்து சாகவேண்டும்‌. 
சத்துருக்களுக்கு விரோதமாய்க்‌ கலகம்‌ 
பண்ணினால்‌ சத்துருக்கள்‌ இவர்களை 
பட்டயத்தால்‌ கொன்றுபோடுவார்கள்‌. 
யூதாவின்‌ பட்டணங்களுக்குள்ளே இருக்கிற 
வ தல பட்டினி கிடந்து சாவதா 
பட்டயத்தால்‌ சாவதா என்று 
தெரியவில்லை குழப்பத்திலிருக்கிறார்கள்‌. 


யூதாவின்‌ பட்டணங்களுக்குள்ளே 
இருக்கிற ஜனங்கள்‌ தங்கள்‌ 
பட்டணங்களைவிட்டு வெளியே புறப்பட்டு 

அவைகளிலிருந்து: 
பீறப்படுவான்‌" 
சொல்லுகிறார்‌ 


யூதாவின்‌ 
மேல்‌ 


எவனும்‌ 
கர்த்தர்‌ 


சீர்கேடுகளுமே காரணம்‌. 

மீறுதல்கள்‌ பெருகி, அவர்கள்‌ சீர்கேடுகள்‌ 
அதிகரித்தது" என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
பாவத்தின்‌ சம்பளம்‌ மரணம்‌. அவர்களுடைய 


ளை விசாரியாதிருப்பேனோ"' 
என்று கர்த்தர்‌ கேட்கிறார்‌. 
நீதியும்‌ பரிசுத்தமுமுள்ளவர்‌. 
வம்சத்தாரும்‌ யூதாவின்‌ 
பாவிகளாகவும்‌, 
இருக்கிறார்கள்‌. 
மீறுதல்கள்‌ 
அவர்களுடைய 
அதிகரித்திருக்கிறது. 
ஜாதிக்கு என்‌ 
நீதியை சரிக்கட்டாதிருக்குமோ” 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ (எரே 5:9). 


மனுஷர்‌ எப்படிப்பட்ட பாலங்களை 
செய்திருந்தாலும்‌, தங்கள்‌ பாவங்களுக்காக 
உண்மையாய்‌ மனந்திரும்பி, கர்த்தரிடத்தில்‌ 
வந்தால்‌, கர்த்தர்‌ அவர்களுக்கு 
தம்முடைய இரக்கத்தைக்‌ காண்பிப்பார்‌. 
இரட்சிக்கக்கூடாதபடிக்கு கர்த்தருடைய 
கரம்‌ ஒருபோதும்‌ குறுகிப்போவதில்லை. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


பழைய ஏற்பாட்டுக்காலத்தில்‌ மனாசே 
இதுபோல பாவம்‌ செய்திருந்தாலும்‌, 
அவனுக்கு கர்த்தருடைய கண்களில்‌ 
கிருபையும்‌ தயவும்‌ கிடைத்தது. 
.... முழுதேசமும்‌, அல்லது  முழுநகரமும்‌, 
கர்த்தருக்கு விரோதமாய்ப்‌ பாவம்‌ 
செய்யும்போது, கர்த்தருடைய கோபம்‌ 
அவர்கள்மீது வருகிறது. கர்த்தர்‌ அந்த 
தேசத்தின்‌ பாவங்களை விசாரிக்கிறார்‌. 
அந்த ஜாதிக்கு தம்முடைய நீதியை 
சரிக்கட்டுகிறார்‌. கர்த்தர்‌ அவர்களைத்‌ 
தண்டிக்க வேண்டுமென்றால்‌, அவர்கள்‌ 
இந்தப்‌ பூமியிலிருக்கிற காலத்தில்தான்‌ 
அவர்களைத்‌ தண்டிக்க முடியும்‌. 
ஒரு ஜாதி முழுவதும்‌ கர்த்தருக்கு 
விரோதமாய்ப்‌ பாவம்‌ செய்யும்போது, கர்த்தர்‌ 
அந்த ஜாதியைத்‌ தண்டிக்கிறார்‌. அது 
நீதியாகவும்‌, நியாயமாகவும்‌ 
பாவம்‌ செய்த ஜாதியை, 
'தண்டியாமல்‌ விட்டுவிட்டால்‌, அது 
கர்த்தருக்கு மகிமையைக்‌ கொடுக்காது. 
அவர்கள்‌ மனந்திரும்பினால்‌ கர்த்தர்‌ 
அவர்களை மன்னிப்பார்‌ அவர்கள்‌ 
மனந்திரும்பாமல்‌ துணிகரமாய்ப்‌ பாவம்‌ 
செய்தால்‌ கர்த்தர்‌ அவர்களைத்‌ தண்டிப்பார்‌. 
மனந்திரும்பாத பாவிகள்மீது, கர்த்தர்‌ 
கோபமாயிருக்கிறார்‌ என்பதற்கு 
அடையாளமாகவே, அவர்கள்மீது 
தண்டனை வருகிறது. 


நியாயத்தீர்ப்பு 
எரே 5:10-19 


எரே 5:10. அதின்‌ மதில்கன்மேலேறி 
அழித்துப்‌ போடுங்கள்‌; ஆனாலும்‌ 
சுர்வசங்காரம்‌ செய்யாதிருங்கன்‌; 
அதின்‌ கொத்தனங்களை இடித்துப்‌ 
போடுங்கள்‌; அவைகள்‌. 
கர்த்தருடையவைகள்‌ அல்ல. 


எரே 5:11. இஸ்ரவேல்‌ வம்சத்தாரும்‌, 
மூதா வம்சத்தாரும்‌ எனக்கு. 
விரோதமாய்‌ 
தூரோகம்பண்ணினார்கள்‌. 
கர்த்தர்‌ சொல்லூகிறார்‌. 


மிகுதியும்‌ 
என்று 





f= FTN 
TT 


எரே 542. அவர்‌ அப்படிப்பட்டவர்‌ 
அல்லவென்றும்‌, பொல்லாப்பு நம்மேல்‌ 
வராது, நாம்‌ பட்டயத்தையாகிலும்‌, 
பஞ்சத்தையாகிலும்‌ 
காண்பதில்லையென்றும்‌, 


எரே 518. தீர்க்கதரிசிகள்‌. 
காற்றாய்ப்போவார்கள்‌; திருவாக்கு. 
அவர்களில்‌ இல்லை; அவர்களுக்கே. 
அப்படி ஆகக்கடவதென்றும்‌, அவர்கள்‌ 
சொல்லிக்‌ கர்த்தரை மறுதலித்தார்கள்‌. 


எரே 544. ஆகையால்‌ சேனைகளின்‌. 
தேவனாகிய கர்த்தர்‌ சொல்தூகிறது. 
என்னவென்றால்‌: 'நீங்கன்‌ இந்த 
வார்த்தையைச்‌ செொன்னபடியினால்‌, 
இதோ, நான்‌ உன்‌ வாயிலிட்ட என்‌: 
வார்த்தைகளை அக்கினியும்‌, இந்த 
ஜனத்தை விறகும்‌ ஆக்குவேன்‌, அது 
அவர்களைப்‌ பட்சிக்கும்‌. 

எரே 5:15. இஸ்ரவேல்‌ வம்சத்தாரே, 
இதே, தூரத்திலிருந்து நான்‌ 
உங்கள்மேல்‌ ஜாதியைக்‌ 
கொண்டுவருவேன்‌ எண்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌; அது பலத்த ஜாதி, அது 
பூர்வகாலத்து ஜாதி, அவர்கள்‌ தீ 
அறியாத பாஷையைப்‌ பேசும்‌ ஜாதி, 
அவர்கன்‌ பேசுகிறது இன்னதென்று 
உனக்கு விளங்காது. 


எரே 518. திறந்த 
பிரேதக்குழிகளைப்போல்‌ அவர்கள்‌. 
அம்பறாத்தூணிகள்‌ இருக்கும்‌; அவர்கள்‌ 
அனைவரும்‌ பராக்கிரமசாலிகள்‌. 


எரே 5:17. அவர்கள்‌ உன்‌ குமாரரும்‌ 
உன்‌ குமாரத்திகளும்‌ சாப்பிடவேண்டிய 
உன்‌ வினைச்சலையும்‌, உன்‌ 
அப்பத்தையும்‌ சாப்பிட்டு, உன்‌ 
ஆடுகளையும்‌ உன்‌ மாடுகளையும்‌. 
நாட்சித்து, உன்‌ திராட்சப்பழங்களையும்‌. 
உன்‌ அத்திப்பழங்களையும்‌ சாப்பிட்டு, 
நீ நம்பின உன்னுடைய அரணான 
பட்டணங்கனைப்‌ பட்டயத்தாலே 
வெறுமையாக்குவார்கள்‌.. 


எரே 518. 
அத்நாட்களிலும்‌ 
சர்வசங்காரம்‌. 

என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எரே 5:19. எங்கள்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
எங்களுக்கு இவைகளையெல்லாம்‌ 
எதினிமித்தம்‌ செய்தார்‌ என்று நீங்கள்‌ 
கேட்டால்‌, அப்பொழுது நீ அவர்களைப்‌: 
பார்த்து: 'நீங்கன்‌' என்னைவிட்டு, 
உங்களுடைய தேசத்திலே அத்திய 
தேவர்களைச்‌ சேவித்ததுபோல, 
உங்களுடையதல்லாத தேசத்திலே 
அத்தியர்கனைச்‌  சேவிப்பீர்கனென்று 
சொல்வாயாக. 


ஜனங்களுடைய பாவங்களே 
அவர்களுடைய அழிவுக்கு காரணமாயிற்று. 
இஸ்ரவேல்‌ வம்சத்தாரும்‌, யூதா வம்சத்தாரும்‌ 
கர்த்தருக்கு விரோதமாய்‌ மிகுதியாய்த்‌ 
துரோகம்பண்ணுகிறார்கள்‌. 

வம்சத்தாரும்‌. 

சந்ததியாராயிருந்தாலும்‌, இவர்களுக்கிடையில்‌ 
ஏராளமான வித்தியாசங்களும்‌, 
வேறுபாடுகளும்‌ உள்ளன. ஆனாலும்‌, 
இல்லிரு வம்சத்தாரும்‌, கர்த்தருக்கு 
விரோதமாய்‌ மிகுதியாக 
துரோகம்பண்ணுவதில்‌ ஒத்துப்போகிறார்கள்‌. 
அவர்கள்‌ சூர்த்தரை ஆராதிப்பதை 
நிறுத்திவிட்டு விக்கிரகங்களை 
ஆராதிக்கிறார்கள்‌. அவர்களிடத்தில்‌ 
உண்மையில்லை. மாய்மாலம்‌ இருக்கிறது. 


தீர்க்கதரிசிகள்‌ தங்களுக்கு விரோதமாக 
எச்சரிப்பின்‌ வார்த்தைகளைச்‌ சொன்னாலும்‌, 
இவர்கள்‌ அதற்கு செவிகொடுப்பதில்லை. 
கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளையும்‌ 
அசட்டைபண்ணிவிடுகிறார்கள்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய  தீர்க்கதரிசிகளின்‌ வாயில்‌ 
எச்சரிப்பின்‌ வார்த்தைகளைப்‌ போடுகிறார்‌. 
ஆனாலும்‌ இஸ்ரவேல்‌ வம்சத்தாருக்கும்‌, 
யூதா வம்சத்தாருக்கும்‌ இந்த வார்த்தைகள்‌ 
எச்சரிப்பின்‌ வார்த்தைகளாயில்லை. வெறும்‌ 
ஓசைகளாகவேயிருக்கிறது. 





i= FTE 
TT 


சாட்சியாகப்‌ பிரசங்கிக்கப்படும்‌, 
முடிவு வரும்‌” (மத்‌ 24:14). 


. பத்துக்கட்டளைகளும்‌ 
எழுதப்பட்டிருக்கிற 
உடன்படிக்கைப்பெட்டியிலே 
பாதுகாக்கப்படவேண்டும்‌. . 


என்பதற்காகவும்‌, 
இரண்டு கற்பலகைகளும்‌ உடன்படிக்கைப்‌ 
பெட்டியில்‌ வைக்கப்பட்டிருக்கிறது. 


கர்த்தருடைய உடன்படிக்கைப்பெட்டி, 
ஆசரிப்புக்கூடாரத்தின்‌ மகாபரிகத்த 


பாதுகாக்கப்பாக வைக்கப்பட 


ஆழத்திலே 
பாதுகாப்பாக கப்‌ கண்டும்‌ இதற்கு, 


உடன்படிக்கைப்‌ 

அவருடைய மன்னத்தறகு 
அடையாளமாகயிருக்கிறது. நம்முடைய 
இருதயத்தில்‌ கர்த்தருடைய கட்டளையைப்‌ 
பதியவைத்து, அவருடைய பிரமாணங்களுக்கு 


கர்த்தருடைய 

சிலாக்கியமும்‌ நமக்கு 

இதற்கு அடையாளமாகவே, 

பத்துக்கட்டளைகளும்‌, 

உடன்படிக்கைப்பெட்டிமிலே வைக்கப்பட்டு, 

அது  ஆசரிப்புக்கூடாரத்தின்‌ மகாபரிசுத்த 

ஸ்தலத்திலே வைக்கப்படுகிறது. 
கர்த்தருடைய பிரமாணம்‌ 

ஆளுகை செய்கிறதோ அவர்களை 

கர்த்தரும்‌ ஆளுகை செய்கிறார்‌. கர்த்தர்‌ 
அவர்கள்‌ மத்தியிலே வாசம்பண்ணுகிறார்‌. 

ந ட்களுக்குப்பின்பு. 
இஸ்ரவேல்‌. குடும்பத்தாரோடே பண்ணும்‌ 
உடன்படிக்கையாவது: என்னுடைய 
பிரமாணங்களை அவர்களுடைய மனதிலே 
வைத்து, அவர்களுடைய இருதயங்களில்‌ 
அவைகளை எழுதுவேன்‌; நான்‌ அவர்கள்‌ 
தேவனாயிருப்பேன்‌. அவர்கள்‌ என்‌ 
ஜனமாயிருப்பார்கள்‌” (எபி 8:10). 


கர்த்தருடைய 


யாரை 


நான்‌ 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ வனாந்தரத்தில்‌ 
பிரயாணம்பண்ணும்போதெல்லாம்‌, 
கர்த்தருடைய உடன்படிக்கைப்‌ பெட்டியையும்‌ 
தங்களோடு சுமந்துகொண்டு போகிறார்கள்‌. 
அவர்கள்‌ அல்வாறு 
பிரயாணம்பண்ணும்போது, கர்த்தருடைய 
பத்துக்கட்டளைகளையும்‌ தங்களோடு கூட 
சுமந்து செல்கிறார்கள்‌. கர்த்தருடைய 
ம்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரோடுகூட 
ங்களுக்கும்‌ பிரயாணம்‌ 
கர்த்தருடைய பரிசுத்த 
அவர்களோடுகூட எல்லா 
இடங்களிலும்‌ இருக்கிறது என்பதற்கு, 
அவருடைய உடன்படிக்கைப்பெட்டி 
அடையாளமாகயிருக்கிறது. 


ஏற்பாட்டுக்காலத்து 
எங்கு போனாலும்‌, 
அன்பையும்‌, 
சுமந்து 


புதிய 
விசுவாசிகளாகிய நாம்‌, 
இயேசுகிறிஸ்துவன்‌ 
அவருடைய சுவிசேஷத்தையும்‌ 
செல்கிறவர்களாயிருக்கவேண்டும்‌. 

மோசே 
பண்ணும்போது, 
பண்ணவேண்டும்‌. 


உடன்படிக்கைப்பெட்டியை 

கிருபாசனத்தையும்‌ 

கர்த்தர்‌ மோசேயை 
நோக்கி, “பசும்பொன்னினாலே. 
கிருபாசனத்தைப்‌ பண்ணுவாயாக: அது 
இரண்டரை முழ நீளமும்‌ ஒன்றரை முழ 
அகலமுமாய்‌ இருக்கக்கடவது' (யாத்‌ 2517) 
என்றும்‌, “கிருபாசனத்தைப்‌ பெட்டியின்மீதில்‌ 
வைத்து, பெட்டிக்குள்ளே நான்‌ உனக்குக்‌ 
கொடுக்கும்‌ சாட்சிப்பிரமாணத்தை 

ப்‌ 25:2) என்றும்‌ 


இரண்டு 

கேருபீன்களை 

வைக்கவேண்டும்‌. அந்தக்‌ கேருபீன்களை 

பொன்னினால்‌ செய்யவேண்டும்‌ என்றும்‌, 

அந்தப்‌ பொன்னை தகடாய்‌ அடித்து 

கேருபீன்களை செய்து, அந்தம்‌ 

கேருபீன்களை கிருபாசனத்தின்‌ இரண்டு 

ஓரங்களிலும்‌ வைக்கவேண்டும்‌ என்றும்‌. 

கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ (யாத்‌ 25:18). 

கேருபீன்கள்‌ 

தூதர்களுக்கு 


கர்த்தருடைய பரிசுத்த 
அடையாளமாயிருக்கிறது. 


கர்த்தருடைய மகிமை வெளிப்படும்‌ பரிசுத்த 
ஸ்தலத்திலே, அவருடைய பரிசுத்த தூதர்கள்‌ 
அவரை சேவிக்கிறார்கள்‌. 





i= THE 
TT 


கர்த்தர்‌ தங்களிடம்‌ எப்போதுமே 
அன்பாகயிருப்பார்‌ என்றும்‌, அவர்‌ 
ஒருபோதும்‌ தங்கள்மீது கோபப்படமாட்டார்‌. 
என்றும்‌ எராளமான விசுவாசிகள்‌: 
நினைக்கிறார்கள்‌. தாங்கள்‌ பாவம்‌ 
செய்தாலும்‌ கர்த்தர்‌ தங்களை 
எச்சரிக்கமாட்டார்‌ என்றும்‌, தங்களை 
எப்போதும்‌ போலவே ஆசீர்வதிப்பார்‌ என்றும்‌ 
அவர்கள்‌ நினைக்கிறார்கள்‌. 
இவர்களைப்போலத்தான்‌, அக்காலத்தில்‌, 
இஸ்ரவேல்‌ வம்சத்தாரும்‌, யூதாவின்‌ 
வம்சத்தாரும்‌ நினைத்தார்கள்‌. “கர்த்தர்‌ 
அப்படிப்பட்டவர்‌ அல்லவென்றும்‌, பொல்லாப்பு 
நம்மேல்‌ வராது, நாம்‌ பட்டயத்தையாகிலும்‌, 
பஞ்சத்தையாகிலும்‌ காண்பதில்லை" (எரே 
512) என்றும்‌ சொன்னார்கள்‌. 


கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள்‌ 
இவர்களுக்கு எச்சரிப்பின்‌ வார்த்தைகளைச்‌ 
சொன்னார்கள்‌. 

பாவங்களைக்‌ 

நிமித்தமாய்‌ 

நியாயத்தீர்ப்பைக்‌ குறித்தும்‌, 

ஜனங்களை எ்ித்ார்கள்‌ 
ஜனங்களோ 

ஏளனம்பண்ணினார்கள்‌. 

எச்சரிப்பின்‌ 

அசட்டைபண்ணினார்கள்‌. 


ர்க்சதரிசிகள்‌ காற்றாய்ப்போவார்கள்‌:: 
ப்பர்‌ அவர்களில்‌ சனிக்‌ இல்லை; 
அவர்களுக்கே அப்படி ஆகக்கடவதென்றும்‌, 
இவர்கள்‌ சொல்லிக்‌ கர்த்தரை 
த்தார்கள்‌" 

தீர்க்கதரிசிகள்‌ எதை. ன்றும்‌ 
பேசுவார்கள்‌ என்றும்‌, பேசுவதுதான்‌ 
அவர்களுடைய வேலை என்றும்‌ சொல்லி, 
தீர்க்கதரிசிகளின்‌ வார்த்தைகளுக்கு 
ஜனங்கள்‌ முக்கியத்துவம்‌ கொடுக்கவில்லை. 
தீர்க்கதரிசிகள்‌ சொல்லுவது கர்த்தருடைய 
வார்த்தையல்ல என்றும்‌, அது 
அவர்களுடைய சொந்த வார்த்தைகள்‌ 
என்றும்‌, சொல்லி கர்த்தரை 
மறுதலித்தார்கள்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


இஸ்ரவேல்‌. 
வம்சத்தாரும்‌. 

வார்த்தைகளை 

தீர்க்கதரிசிகளை 

செய்தார்கள்‌. “தீர்க்கதரிசிகள்‌ 

காற்றாய்ப்போவார்கள்‌" என்றும்‌, 

அப்படி. ஆகக்கடவது" 

தீர்க்கதரிசிகளை, 


வம்சத்தாரும்‌, யூதா 
தீர்க்கதரிசிகளின்‌ 
அசட்டைபண்ணியதோடு, 
பயமுறுத்தவும்‌ 


நிாயத்தீர்பபாக 
வரும்‌ என்று 
தீர்க்கதரிசிகள்‌ எச்சரித்தார்கள்‌. ஜனங்களோ 
அவர்களுடைய எச்சரிப்பின்‌ வார்த்தைகளைக்‌ 
கேட்காமல்‌, தீர்க்கதரிசிகள்தான்‌ 
இடுக்கத்தின்‌ அப்பத்தைப்‌ புசிப்பார்கள்‌ என்று 
சொல்லி அவர்களை சபித்தார்கள்‌. 
கர்த்தருடைய வார்த்தைக்கு 
கீழ்ப்படியவில்லையென்றால்‌, ஜனங்களுக்கு 
விரோதமாய்‌ பட்டயம்‌ வரும்‌ என்று 
தீர்க்கதரிதரிசிகள்‌ எச்சரித்தார்கள்‌. 
ஜனங்களோ  எச்சரிப்பின்‌ வார்த்தைகளைக்‌ 
கேட்காமல்‌, தீர்க்சதரிசிகள்தான்‌ 
பட்டயத்தால்‌ அழிந்துபோவார்கள்‌ என்று 
சொல்லி, அவர்களுடைய வார்த்தைகளை 
ஏளனம்பண்ணினார்கள்‌. 

“நான்‌ உங்கள்‌ பிள்ளைகளை 
அடித்தது. விருதா; சிட்சையை 
ஏற்றுக்கொள்ளாமற்போனார்கள்‌;  அழிக்கிற 
சிங்கத்தைப்போல உங்கள்‌ பட்டயம்‌ உங்கள்‌ 
தீர்க்கதரிசிகளைப்‌ பட்சித்தது” (எரே 2:30) 


இஸ்ரவேல்‌ வம்சத்தாரும்‌, யூதா 
வம்சத்தாரும்‌ கர்த்தருக்கு விரோதமாகப்‌ 
பாவம்‌ செய்கிறார்கள்‌. அவர்களுடைய 
பாவங்களினிமித்தமாய்‌ அவர்கள்மீது 
தேவனுடைய நியாயத்தீர்ப்பு, தேவன்‌ 
கொடுக்கும்‌ தண்டனையும்‌ வருகிறது. கர்த்தர்‌ 
தம்முடைய தீர்க்கதரிசியாகிய 
எரேமியாவுக்கு தம்முடைய வார்த்தைகளைச்‌ 
சொல்லுகிறார்‌. “இதோ, நான்‌ உன்‌ 
வாயிலிட்ட என்‌ வார்த்தைகளை அக்கினியும்‌, 
த ஜனத்தை விறகும்‌ ஆக்குவேன்‌, அது 
(வர்களைப்‌ பட்சிக்கும்‌” (எரே 5:14) என்று 
கர்த்தர்‌ எரேமியாவிடம்‌ சொல்லுகிறார்‌. 





i a 
TT 


பாவிகள்‌ தங்களுடைய பாவங்களினால்‌, 
தங்களைத்‌ தாங்களே விறகாகவும்‌, 
எரிபொருளாகவும்‌ ஆக்குகிறார்கள்‌. 
அவர்கள்மீது சத்துரு வருவான்‌. 
அவர்களை அழிக்கும்படி கர்த்தர்‌ 
சத்துருக்களுக்கு வ்‌ ல்‌ 


ஏறி 
அழித்துப்போடுங்கள்‌" (எரே என்று 
கர்த்தர்‌ சத்துருக்களுக்கு கட்டளை 
கொடுப்பார்‌ அவர்கள்‌ இஸ்ரவேல்‌. 
வம்சத்தார்மீதும்‌, யூதாவம்சத்தார்மீதும்‌ ஏறி, 
அவர்களை அழித்துப்போடுவார்கள்‌. 


எருசலேமின்‌ மதில்கள்‌ பெரிய 
கற்களால்‌ கட்டப்பட்டிருக்கிறது. ஆனாலும்‌ 
கர்த்தருடைய வார்த்தைக்கு முன்பாக, அது 
சாதாரண  மண்‌சுவரைப்போல இருக்கும்‌. 
மதில்கள்‌ பலமிழந்துபோகும்‌. கர்த்தர்‌ 
சத்துருக்களிடம்‌ "அதின்‌ கொத்தளங்களை 
இடித்துப்போடுங்கள்‌” என்று சொல்லுவார்‌. 
சத்துருக்கள்‌ எருசலேமின்‌ 
கொத்தளங்களை இடித்துப்போடுவார்கள்‌. 


நாவின்‌ பட்டணங்கள்‌ 
பாயிருக்கிறது. சத்துருக்களோ 
த்க்‌ பட்டணங்கள்மீது வந்து. 
மதில்கள்மேல்‌ ஏறி, 
கொத்தளங்களையெல்லாம்‌ 
போடுவார்கள்‌. மதில்களில்‌ 
உண்டாயிருக்கும்‌. பட்டனங்களுக்குள்னே 
வாசல்‌... வழியாகத்தான்‌ வேசிக்க 
வேண்டும்‌ என்னும்‌ அவசியம்‌ இருக்காது. 
ல்‌ ஏராளமான ம்‌ 
சத்துருக்கள்‌ 
லாக 


பட்டணங்களுக்குள்ளே தாராளமாய்‌ 
பிரவேசிப்பார்கள்‌. சத்துருக்களை தடுப்பதற்கு 
ஒருவரும்‌ இருக்கமாட்டார்கள்‌ 


இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தர்‌, 
இஸ்ரவேல்‌ பட்டணங்களின்‌ மதில்களையும்‌, 
கொத்தளங்களையும்‌ பற்றிச்‌ சொல்லும்போது, 
'அவைகள்‌ கர்த்தருடையவைகள்‌ அல்ல” 
(எரே 540) என்று சொல்லுகிறார்‌. 
இதுபோலவே யூதாவின்‌ பட்டணங்களிலுள்ள 
மதில்களும்‌ கொத்தளங்களும்‌ 
கர்த்தருடையவைகள்‌ அல்ல. கர்த்தர்‌ 
அவர்களுடைய பட்டணங்களைப்‌ 
பாதுகாக்கவில்லை. கர்த்தர்‌ அவர்களுக்கு 
அரணாகவோ, துருகமாகவோ இல்லை. 


ட 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ வம்சத்தாருக்கு 
விரோதமாய்‌, தூரத்திலிருந்து ஒரு ஜாதியை 
கொண்டு வருவார்‌. அது பலத்த 
ஜாதியாகவும்‌, பூர்வகாலத்து ஜாதியாகவும்‌ 
இருக்கும்‌. அவர்கள்‌ நீ அறியாத பாஷையைப்‌ 

பேசுகிறது. 


வார்த்தை. அவர்கள்‌ இஸ்ரவேல்‌ தேசத்திற்கு 
வெகுதூரத்திலிருக்கிறார்கள்‌. கர்த்தர்‌ 
கல்தேயர்‌ ஜாதியை இஸ்ரவேல்‌ வம்சத்தார்மீது. 
கொண்டு வருகிறார்‌. 


கல்தேயர்கள்‌ 
விரோதமாய்‌. 
பட்டணங்களை 
கொத்தளங்களை வெட்டி, 
முற்றிக்கைப்போடுவார்கள்‌. அங்கே 
நீண்டகாலமாய்‌ தங்கியிருப்பார்கள்‌. அவர்கள்‌ 
பலத்த... ஜாதியாகவும்‌,  பூர்வகாலத்து 
ஜாதியாகவும்‌ இருப்பார்கள்‌. அவர்களுக்கு 
போஜனத்திற்கும்‌, பானத்திற்கும்‌. 
குறைவிருக்காது. அவர்களுடைய பூர்வீகமே 
பலத்த. ஜாதியாகமிருக்கிறது. அவர்கள்‌ 
யுத்தம்பண்ணுவதில்‌ வல்லவர்கள்‌. 
கல்தேயர்கள்‌ சீரிய பாஷையைப்‌ 
பேசுகிறார்கள்‌. இஸ்ரவேல்‌ ஜனங்களால்‌ 
கல்தேயரோடு சமாதான உடன்படிக்கையும்‌ 
பண்ணமுடியாது. யூதர்களுக்கு சீரிய 
பாஷை தெரியாது. அவர்களுக்கும்‌ எபிரெய 
பாஷை தெரியாது. ஒருவருடைய பாஷை. 
மற்றொருவருக்கு தெரியாதிருப்பதினால்‌, 
அவர்களுக்குள்‌. தகவல்‌. ர்பு 
ஏற்படுத்துவதற்கும்‌ 
கல்தேயர்கள்‌ எல்லோருமே பராக்கிரமசாலிகள்‌. 
அவர்களுடைய  அம்பறாதுணிகள்‌ திறந்த 
பிரேதக்குழிகளைப்போல இருக்கும்‌. 
“அவர்கள்‌ உன்‌ குமாரரும்‌ உன்‌ 
த்‌ சாப்பிடவேண்டிய உன்‌ 
உன்‌ அப்பத்தையும்‌ 
உன்‌ 
உன்‌ 
உன்‌ 
அத்திப்பழங்களையும்‌ சாப்பிட்டு, நீ நம்பின 
உன்னுடைய அரணான பட்டணங்களைப்‌ 
பட்டயத்தாலே. வெறுமையாக்குவார்கள்‌” 
(எரே 517) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


தேசத்திற்கு 
யூதாவின்‌ 
சுற்றிலுமாய்‌ 


யூதா 
வருவார்கள்‌. 





f= FTN 
ETT 


இஸ்ரவேல்‌. 
ஆடுகளையும்‌ 
பர்வதங்களிலுள்ள 
பலியிட்டார்கள்‌ 
பலியிடுவதற்கு அவர்களுக்கு 
இருக்காது. கல்தேயர்கள்‌ 
ஆடுகளையும்‌ 
பட்சித்துப்போடுவார்கள்‌. 


ஜனத்தார்‌ தங்களுடைய 
மாடுகளையும்‌ 
விக்கிரகங்களுக்கு 
இனிமேல்‌. 

, ஆடுகள்‌ 
அவர்களுடைய 
மாடுகளையும்‌ 


இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ தங்களுடைய 
அரணான... பட்டணங்களை நம்பினார்கள்‌. 
அவை தங்களுக்கு பாதுகாப்பைத்‌ தரும்‌ 
என்று நினைத்தார்கள்‌. ஆனால்‌ 
குல்தேயர்களோ அவர்களுடைய அரணான 
பட்டணங்களை தங்கள்‌ பட்டயத்தால்‌ 
வெறுமையாக்கிப்‌ போடுவார்கள்‌. கர்த்தரை 
நம்பினால்‌ அவர்களுக்கு பாதுகாப்பு 
கிடைக்கும்‌. இஸ்ரவேல்‌ வம்சத்தாரோ 
கர்த்தரை. நம்பாமல்‌ அரணான 
பட்டணங்களை நம்பினார்கள்‌. பட்டணங்கள்‌ 
அவர்களைப்‌ பாதுகாக்கவில்லை. 


இஸ்ரவேல்‌ வம்சத்தார்மீதும்‌ 
வம்சத்தார்மீதும்‌ தேவனுடைய 
நியாயத்தீர்ப்பு வருகிறது. 
அழிவு வருகிறது. 
உபத்திரவங்களும்‌ வருகிறது. 
மத்தியில்‌ கர்த்தர்‌ அவர்களுக்கு ஆறுதலான 
வார்த்தைகளைச்‌ சொல்லுகிறார்‌ 
நான்‌ அந்நாட்களிலும்‌ 
சர்லசங்காரம்‌ செய்யாதிருப்பேன்‌ 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌" (எரே 5 
அவர்களை 
செய்யாதிருப்பாரென்றால்‌, 
அவர்களை சர்வசங்காரம்‌ 
செய்யமாட்டார்கள்‌. கர்த்தர்‌ செய்ய 
நினைக்கிற காரியம்‌ மாத்திரமே நடைபெறும்‌. 
கர்த்தருடைய சித்தத்திற்கும்‌, விருப்பத்திற்கும்‌ 
விரோதமாய்‌ யாராலும்‌ ஒன்றும்‌ 
செய்யமுடியாது. 

கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
யூதாவம்சத்தாரையும்‌ 
நீதியினாலும்‌, 
நியாயத்தினாலும்‌ தண்டிக்கிறார்‌. கர்த்தர்‌ 
அவர்களைத்‌ தண்டித்தாலும்‌, அவர்களை 
முற்றிலுமாய்‌ அழித்துப்போடவில்லை. 
அவர்களை  சர்வசங்காரம்‌ செய்யவில்லை. 
கர்த்தர்‌ இன்னும்‌ கிருபையுள்ளவராகவே 
இருக்கிறார்‌. 


்‌ 
யான 


சத்துருக்களும்‌ 


வம்சத்தாரையும்‌ 
தம்முடைய 
தம்முடைய 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இஸ்ரவேல்‌. வம்சத்தாரும்‌ 
யூதாவம்சத்தாரும்‌ கர்த்தருடைய பிள்ளைகள்‌. 
கர்த்தர்‌ தங்களை தண்டிக்கமாட்டார்‌ என்றும்‌, 
அவர்‌ தங்களைத்‌ தண்டிக்கிறவர்‌ அல்ல 
என்றும்‌, பொல்லாப்பு தங்கள்மேல்‌ வராது 
என்றும்‌, தாங்கள்‌ பட்டயத்தையாகிலும்‌ 
பஞ்சத்தையாகிலும்‌ காண்பதில்லை என்றும்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திர்‌ நினைத்தார்கள்‌. 
ஆனால்‌ அவர்கள்‌ நினைத்ததற்கு மாறாக, 
அவர்களுக்கு காரியங்கள்‌ ஒவ்வொன்றாய்‌ 
நடைபெறுகிறது. அவர்கள்‌ பஞ்சத்தைக்‌ 
காண்கிறார்கள்‌. பட்டயத்தைக்‌ 
காண்கிறார்கள்‌. “எங்கள்‌ தேவனாகிய 
கர்த்தர்‌ எங்களுக்கு இவைகளையெல்லாம்‌ 
எதினிமித்தம்‌ செய்தார்‌" என்று தங்களுக்குத்‌ 
தாங்களே கேட்டுக்கொள்கிறார்கள்‌. 


அவர்கள்‌ இந்தக்‌ கேள்வியை எரேமியா 
தீர்க்கதரிசியிடமும்‌. கேட்கிறார்கள்‌. 
அவர்களுடைய கேள்விக்கு என்ன பதில்‌ 
சொல்லவேண்டுமென்‌ று, கர்த்தர்‌ 
எரேமியாவுக்கு சொல்லுகிறார்‌. நீ 
அவர்களைப்‌ பார்த்து: நீங்கள்‌ என்னைவிட்டு, 
தேசத்திலே. அந்நிய 

சேவித்ததுபோல, 


சத்நிலே 
சேவிப்பீர்களென்று, 
(எரே 599) என்று கர்த்தர்‌ 


உங்களுடையதல்லாத. 
அந்நியர்களைச்‌ 
சொல்வாயாக" 


சொல்லுகிறார்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திர தங்களை 
பரிசுத்தவான்‌௧ளைப்போலவும்‌, தங்களுடைய 
தேசத்தை பக்தியுள்ள தேசம்‌ போலவும்‌. 
நினைத்துக்கொள்கிறார்கள்‌. அவர்களிடத்தில்‌ 
காணப்படுகிற பாவங்களும்‌ அசுத்தங்களும்‌ 
அவர்களுக்கு தெரியவில்லை. அவர்கள்‌ 
தங்கள்‌ பாவங்களை  உணரவுமில்லை. 
அவர்களுடைய பாவங்களும்‌, தேவனுடைய 
நியாயத்தீர்ப்பும்‌ அவர்களுக்கு எச்சரிப்பாய்ச்‌ 
சொல்லப்பட்டது. ஆனால்‌ அவர்களோ 
கர்த்தருடைய வார்த்தைக்கு 
செவிகொடுக்கவில்லை. தங்களுடைய 
சுயலிருப்பத்திற்கு செவிகொடுத்தார்கள்‌. 
தங்கள்‌ சுயஇஷ்டம்போல பேசினார்கள்‌. 





i= THE 
TT 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
தண்டிக்கிறார்‌. 
தண்டனைகளை 


ஜனத்தாரை 
தாங்கள்‌ “இவ்வளவு 
அனுபவிப்பதற்கு என்ன 
காரணம்‌ என்பதுகூட இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாருக்கு தெரியவில்லை. தாங்கள்‌ 
கர்த்தருக்கு விரோதமாக செய்த பாவங்களை 
பற்றிய உணர்வுகூட அவர்களிடத்தில்‌ 
காணப்படவில்லை. அவர்களுடைய 
மனச்சாட்சி கூர்மையாயில்லை. 
தங்களுடைய பாவங்களே தாங்கள்‌ 
அனுபவிக்கிற தண்டனைகளுக்கு காரணம்‌ 
என்பதைக்கூட அவர்களால்‌ புரிந்துகொள்ள 
முடியவில்லை. 


ல்ரவேல்‌  ஜனத்தார்‌ 
டுக்கப்பட்ட ஜனங்கள்‌ 
கர்த்தரை மாத்திரமே 
செய்யவேண்டும்‌. ஆனால்‌ அவர்களோ 
கர்த்தரை ஆராதியாமல்‌ அவளைவிட்டு 
தூரமாய்‌ விலகிப்போய்விடுகிறார்கள்‌. கர்த்தர்‌ 
இஸ்ரவேல்‌ தேசத்தை பரிசத்தப்படுத்தி 
ஆசீர்வதித்திருக்கிறார்‌. தம்முடைய 
நேசத்தில்‌ நம்மை ஆராதிக்கிற ஆராதனை 
மாத்திரமே நடைபெறவேண்டும்‌ என்று 
கர்த்தர்‌ விரும்புகிறார்‌. ஆனால்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாரோ, இஸ்ரவேல்‌ தேசத்திலேயே, 
அந்நிய நேவர்களை சேவித்து. தேசத்தை 
தீட்டுப்படுத்துகிறார்கள்‌. இதன்‌ நிமித்தமாய்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ அந்நிய தேசத்திலே, 
அந்நிய தேவர்களை சேவிப்பார்கள்‌. 
அதற்காக, கர்த்தர்‌ அவர்களை அந்நிய 
தேசத்திற்கு துரத்திவிடுகிறார்‌ 
பரிபூரணமாயிருக்கையில்‌, 
ம்‌ பசிக்‌ களிப்போடும்‌ 
தேவனாகிய கர்த்தரைச்‌ 
சேலியாமற்போனதினியித்த்‌, சகலமும்‌ 
குறைவுபட்டு, பட்டினியோடும்‌ தாகத்தோடும்‌. 
நிர்வாணத்தோடும்‌. கர்த்தர்‌ உனக்கு 
அனுப்பும்‌ சத்துருக்களைச்‌ 
அவர்கள்‌ உன்னை அழித்துத்‌ 
இரும்பு நுகத்தடியை உன்‌ 
போடுவார்கள்‌” 


கர்த்தரால்‌. 
அவர்கள்‌ 


ஆராதனை 


தெரிந்‌ 


(உபா 28:47,48), 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


கர்த்தருக்குப்‌ பயப்படும்‌ பயம்‌ 
எரே 5:20-24 


எரே 5:90, நீங்கள்‌ யாக்கோபின்‌ 
வீட்டிலே அறிவித்து, மூதாவிலே 
சொல்லிக்‌. கூறவேண்டியது 
என்னவென்றால்‌, 


எரே 5௮. கண்கள்‌ இருந்தும்‌ 
காணாமலும்‌, காதுகள்‌ இருத்தும்‌ 
கேவாமலுமிருக்கிற அறிவில்லாத 
ஜனங்களே, கேளுங்கள்‌. 


எரே ௧:2௨, எனக்குப்‌. 
பயப்படாதிருப்பீர்கனோ என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌; அலைகள்‌. 
மோதியடித்தாலும்மேற்கொள்ளாதபடி.க்‌. 
கும்‌, அவைகள்‌ இரைந்தாதும்‌ 
கடவாதபடிக்கும்‌, கடக்கக்கூடாத 
நித்திய பிரமாணமாக சமுத்திரத்தின்‌ 
மணலை எல்லையாய்‌. 
வைத்திருக்கிறவராகிய எனக்கு 
முன்பாக அதிராதிருப்பீர்கனோ?' 


எரே 5:28, இந்த 
முரட்டாட்டமும்‌ கலகமுமான: 
இருதயமுன்னவர்கள்‌; முரட்டாட்டம்‌ 
பண்ணிப்போய்விடுகிறார்‌ கன்‌. 


ஜனங்களோ 


எரே 5:24. அந்தந்தப்‌ பருவத்திலே 
எங்களுக்கு. மழைல) 


யயும்‌, 
முன்மாரியையும்‌ மின்மாரியையும்‌ 
கொடுத்து, அறுப்புக்கு நியமித்த: 
வாரங்களை எங்களுக்குத்‌ தற்காக்கிற 
எங்கள்‌ தேவனாகிய கர்த்தருக்குப்‌. 
பயந்திருப்போம்‌ என்று அவர்கள்‌ 
தங்கன்‌ இருதயத்திலே 
சொல்லுகிறதில்லை. 


இஸ்ரவேல்‌. வம்சத்தாரும்‌, 
யூதாவம்சத்தாரும்‌ கர்த்தருக்கு விரோதமாய்ப்‌ 
பாவம்‌ செய்கிறார்கள்‌. அவர்களுடைய 
பாவங்களை கடிந்துகொள்வதற்காகவும்‌, 
அவர்கள்மீது தேவனுடைய நியாயத்தீர்ப்பு 
வருமென்று எச்சரித்து சொல்லுவதற்காகவும்‌, 
கர்த்தர்‌ எரேமியா தீர்க்கதரிசியை அவர்கள்‌ 
மத்தியிலே அனுப்பினார்‌. எரேமியா 
தீர்க்கதரிசி கர்த்தர்‌ தனக்கு சொன்ன 
செய்தியை, இஸ்ரவேல்‌ தேசத்தாருக்கும்‌, 
யூதாதேசத்தாருக்கும்‌ சொன்னார்‌. 





f= THE 
TT 


இப்போது 
எரேமியாவுக்கு 
கொடுத்து, அவரை 
இப்பக்‌ 
கர்த்தருக்குப்‌ 
இருக்கவேண்டும்‌. 
பிரதான செய்தி. 
அனுப்பும்போது, 
வீட்டிலே அறிவித்து. யூதாவிலே சொல்லிக்‌ 
கூறவேண்டியது என்னவென்றால்‌! (எரே 
5:20) என்று சொல்லி அனுப்புகிறார்‌. 


யூதாவின்‌ 
அறிலில்லாதவர்களாயிருக்கிறார்கள்‌. 
கர்த்தர்‌ அவர்களைப்பற்றிச்‌ சொல்லும்போது, 
அவர்கள்‌ கண்கள்‌ இருந்தும்‌ காணாமலும்‌, 
காதுகள்‌ இருந்தும்‌ கேளாமலும்‌ 
இருக்கிறார்கள்‌ என்று சொல்லுகிறார்‌ 
அவர்கள்‌ கர்த்தரைப்பற்றி பை 
கர்த்தருடைய மகிமையையும்‌, 
மகத்துவத்தையும்‌ காண்பதில்லை. 
கர்த்தருடைய செய்தியைக்‌ கேட்பதுமில்லை. 
அவர்கள்‌ அறிவில்லாத 

ஜனங்களாயிருக்கிறார்கள்‌. 
கர்த்தர்‌ வின்‌ ங்களுக்கு, 
வ தகக ர வால்‌ தம்முடைய 
சொல்லி 
ப்பான்‌ அவர்களுக்கு 
பராமரிப்புக்களைக்‌ 
அவர்களுடைய 


கர்த்தர்‌ மறுபடியுமாக, 
பதிய செய்தியைக்‌ 
யூதா தேசத்திற்கு. 


ஜனங்கள்‌ 


அகி 
சரீரப்பிரகாரமான 
கொடுத்திருக்கிறார்‌ 
சரீரங்களில்‌ கண்களும்‌, காதுகளும்‌ 
இருக்கிறது. ஆனால்‌ அவை காணாத 
குண்களாயும்‌, கேளாதிருக்கிற செலிகளாயும்‌ 
இருக்கிறது. அவர்களுக்கு கண்களும்‌ 
காதுகளும்‌ இருந்தும்‌, அவற்றை அவர்கள்‌ 
எல்வாறு பயன்படுத்த 'வண்டுமோ,, 
அல்வாறு பயன்படுத்தவில்லை. 


யூதாவின்‌ ஜனத்தார்‌ 
கலககுணமுள்ளவர்கள்‌. அவர்கள்‌ 
கர்த்தருக்கு விரோதமாய்‌ துணிகரமாய்ப்‌ 
பாவம்‌ செய்கிறார்கள்‌. 
முரட்டாட்டமும்‌ 
இருதயமுள்ளவர்கள்‌:  முரட்டாட்டம்பண்ணிப்‌ 
'போய்விடுகிறார்கள்‌' (எரே 5:23) என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. அவர்களுடைய 
முரட்டாட்டமான சுபாவம்‌ அவர்களுடைய 
கண்களையும்‌, செவிகளையும்‌ 
அடைத்துப்போடுகிறது. அவர்களை 
உணர்வில்லாமல்‌ ஆக்கிவிடுகிறது. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


யூதாவின்‌ மனுஷரைப்போலவே எல்லா 
மனுஷரும்‌ முரட்டாட்டமும்‌, கலக்கமுமான 
இருதயமுள்ளவர்களாகவே இருக்கிறார்கள்‌. 


இருதயமுள்ளவர்களாகவே 


ஜனங்களைப்போலவே, எல்லா 
ஜனங்களும்‌ பொதுவாக அறிவில்லாத 
ஜனங்களாகவே இருக்கிறார்கள்‌. 
மந்தபுத்தியுள்ளவர்களாகவும்‌, சத்தியத்தைப்‌ 
புரிந்துகொள்ளாதவர்களாகவும்‌ 
இருக்கிறார்கள்‌. நம்மிடத்தில்‌ மெய்யான 
அறிவும்‌, மெய்யான ஞானமும்‌ 
இல்லையென்றால்‌, நமக்கு நன்மையான 
காரியங்கள்மீது பிரியம்‌ இருக்காது. 
நம்முடைய இருதயம்‌ சத்தியத்தை விரும்பாது. 
நீதியையும்‌ நியாயத்தையும்‌ நேசிக்காது. 
கர்த்தருடைய கிருபை நமக்குள்ளே 
கிரியை நடப்பிக்கும்‌ வரையிலும்‌ நமக்கு 
சத்தியத்தின்மீதும்‌ நன்மையான 
கரியங்கள்மீதம. வெறுப்பு இருக்கும்‌. 
நம்முடைய இருதயம்‌ முரட்டாட்டம்‌ பண்ணும்‌. 
பாவத்தையும்‌ தீமையையும்‌ பற்றிக்கொள்ளும்‌. 
யூதாவின்‌ மனுஷரிடத்தில்‌ கர்த்தருக்குப்‌ 
பயப்படும்‌ பயம்‌ காணப்படவில்லை. "எனக்கு. 
யயப்படாதிருப்பீர்களோ" (எரே 5:22) என்று 
கர்த்தர்‌ யூதாவின்‌ மனுஷரைப்‌ பார்த்து 
கேட்கிறார்‌. கர்த்தர்‌ யூதாவின்‌ மனுஷரைப்‌ 
பார்க்கும்போதே, அவர்கள்‌ அறிவில்லாத 
ஜனங்கள்‌ என்பதைப்‌ புரிந்துகொள்கிறார்‌. 
அதோடு அவர்கள்‌ தமக்கு பயப்படாதிருக்கிற 
ங்கள்‌ என்பதையும்‌ கர்த்தர்‌ 
அறிந்திருக்கிறார்‌ யூதாவின்‌ மனுஷர்‌ 
துணிகரமாயும்‌, முரட்டாட்டமாயும்‌ 
க்‌ அவர்கள்‌ கர்த்தருக்கு 
அதிராதிருக்கிறார்கள்‌. 
தமாம்‌ நிற்கிறார்கள்‌. 


தா 





f= FTE 
TT 


கர்த்தர்‌ சர்வவல்லவர்‌. அவருடைய 
கிரியைகள்‌ எல்லாமே மிகவும்‌ பெரியது. 
அவர்‌ மகிமையும்‌, மகத்துவமுமுள்ளவர்‌. 
அலைகள்‌ மோதியடித்தாலும்‌ மேற்கொள்ளாத 
படிக்கும்‌, அவைகள்‌ இரைந்தாலும்‌ 
கடவாதபடிக்கும்‌, கடக்கக்கூடாத நித்திய 
பிரமாணமாக சமுத்திரத்தின்‌ மணலை 
எல்லையாய்‌ வைத்திருக்கிறவர்‌ (எரே 5:22). 


கர்த்தர்‌ தம்முடைய ஜனத்திற்கு நன்மை 
செய்கிறார்‌. அவர்களைப்‌ பாதுகாத்து 
பராமரிக்கிறார்‌. அவர்களுக்கு மழையைக்‌ 
கொடுத்து ஆசீர்லதிக்கிறார்‌. அறுவடை 
காலத்தைக்‌ கொடுக்கிறார்‌. யூதாவின்‌ மனுஷர்‌ 
குர்த்தரைப்பற்றி நினைக்கும்போது, “அந்தந்தப்‌ 
பருவத்திலே எங்களுக்கு மழையையும்‌, 
முன்மாரியையும்‌ பின்மாரியையும்‌ கொடுத்து, 
அறுப்புக்கு நியமித்த வாரங்களை 
எங்களுக்குத்‌ தற்காக்கிற எங்கள்‌ 
தேவனாகிய கர்த்தர்‌" (எரே 5:24) 
என்று நினைக்கவேண்டும்‌. 


“எங்கள்‌ தேவனாகிய கர்த்தருக்குப்‌ 
பயந்திருப்போம்‌' என்று அவர்கள்‌ தங்கள்‌ 
இருதயத்தில்‌ சொல்லவேண்டும்‌. ஆனால்‌ 
அவர்களோ அறிவில்லாத ஜனங்களாகவும்‌, 
ட்டாட்டமுள்ள ஜனங்களாகவும்‌, கலக. 
தயமுள்ள ஜனங்களாகவும்‌ 
இருக்கிறார்கள்‌. ஆகையினால்‌, எங்கள்‌ 
தேவனாகிய கர்த்தருக்கு பயந்திருப்போம்‌ 
என்று அவர்கள்‌ தங்கள்‌ இருதயத்தில்‌ 
சொல்லுகிறதில்லை. அவர்களுடைய 
சிந்தையிலே தீயஎண்ணங்கள்‌ உண்டாயிற்று. 
அவர்களுடைய இருதயத்தில்‌ கர்த்தருக்குப்‌ 
பயப்படும்‌ பயமில்லை. 
கலககுணமும்‌ இருக்கிறது. 
நிமித்தமாய்‌ அவர்களுடைய தவசம்‌ 
நல்ல... சிந்தனைகளுக்குப்‌ பதிலாக, 
தீயசிந்தனைகள்‌ நிரம்பியிருக்கிறது. 


எல்லையாக வைத்திருக்கிறார்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


சமுத்திரத்தின்‌ அலைகள்‌ வேகமாக 
வீசும்‌. கடற்கரைமீது மோதியடிக்கும்‌. 
கடற்கரையிலுள்ள மணல்‌ கடல்‌ அலைகளை 
தடுக்கவில்லையென்றால்‌, இந்தப்‌ பூமியே 
அழிந்துவிடும்‌. பல சமயங்களில்‌ கடல்‌. 
அலைகளோடு  புயல்காற்றும்‌ சூறாவளி 
காற்றும்‌ சேர்ந்து. கடல்‌ அலைகளின்‌ 
வேகத்தை அதிகரிக்கும்‌. கடல்‌ அலைகள்‌ 
கடற்கரை மணலின்மீது எத்தனை தரம்‌ 
மோதியடித்தாலும்‌, அது  மறுபூடியும்‌ 
கடலுக்கே திரும்பிப்போய்விடும்‌. கடல்‌ 
அலைகள்‌ கரையை கடப்பதுமில்லை. அது 
யாருக்கும்‌ சேதம்‌ உண்டுபண்ணுவதுமில்லை. 
ய்‌ 

எல்லையாகிய 
மகத்துவமான 


சமுத்திரமும்‌, 
அலைகளும்‌, சமுத்திரத்தின்‌ 
மணலும்‌ கர்த்தருடைய 
கிரியைகள்‌. நம்முடைய 
வாழ்க்கையில்‌ அன்றாடம்‌ காணக்கூடிய 
காரியங்கள்‌. இது நம்முடைய கண்களுக்கு 
ஆச்சரியமாயும்‌, அற்புதமாயும்‌ இருக்கிறது. 
கர்த்தர்‌ சமுத்திரத்தின்‌ அலைகளை 
கட்டுப்படுத்துவதற்கு மணல்‌ சவரை 
வைத்திருக்கிறார்‌. இது சாதாரண மணல்‌ 
சுவராகமிருந்தாலும்‌, வெண்கல சுவர்போல. 
வலிமையுள்ளது. கடல்‌ அலைகள்‌ எவ்வளவு 
வேகமாய்‌ மோதியடித்தாலும்‌, அவற்றால்‌ 
கர்த்தர்‌ வைத்திருக்கிற மணல்‌ எல்லையை 
தாண்டி வரமுடியா; 
சென்னபயானதாகயிருந்தாலும்‌, அது அதிக 
வலுவுள்ள தாயிருக்கிறது. 


ம்முடைய விய; ம்‌. மெதுவான 

மிரதியத்தரம்‌, கவல்‌ தணிக்கும்‌ 

நாம்‌ அன்பாய்ப்‌ 

வார்த்தைகள்‌ 

கோபத்தைக்கூட 

கோபமான வார்த்தைகள்‌ 

போன்றவை. கற்பாறைகள்‌ உடைந்துபோகும்‌. 

மணல்‌ ஒருபோதும்‌ உடைந்துபோவதில்லை. 
கர்த்தர்‌. சமுத்நிரத்திற்கு. மணலை. 

சனை. கத்தசகள்‌! அத்‌ 

தேவனுடைய நிரந்தரமான பிரமாணம்‌. தேவன்‌ 

ஆதியிலே வானத்தையும்‌ பூமியையும்‌ 

சிருஷ்டித்தார்‌. சமுத்திரத்தை பூமியிலிருந்து 

பிரித்தார்‌. அப்போதே கர்த்தர்‌ நித்திய 

பிரமாணமாக சமுத்திரத்தின்‌. மணலை 

கடலுக்கு எல்லையாக வைத்துவிட்டார்‌. 





i FTN 
TT 


“பின்பு தேவன்‌: வானத்தின்‌ கீழே 
இருக்கிற ஜலம்‌ ஓரிடத்தில்‌ சேரவும்‌, 
வெட்டாந்தரை காணப்படவம்‌ கடவது 
என்றார்‌; அது அப்படியே ஆயிற்று. தேவன்‌ 
வெட்டாந்தரைக்குப்‌ பூமி என்றும்‌, சேர்ந்‌; 
ஜலத்திற்குச்‌ சமுத்திரம்‌ என்றும்‌ பேரிட்டா? 
தேவன்‌ அது நல்லது என்று கண்டா 
(ஆதி 19/0). 


(அதை வஸ்திரத்தினால்‌ மூடுவதுபோல 
ரர மூழனீர்‌; பர்வதங்களின்‌। 

தண்ணீர்கள்‌ நின்றது. அவைகள்‌ த 
கண்டிதத்தால்‌ விலகியோடி, உமது குமுறலின்‌ 
சத்தத்தால்‌ விரைந்துபோயிற்று. அவைகள்‌: 
மலைகளில்‌ ஏறி, பள்ளத்தாக்குகளில்‌ இறங்கி, 
நீர்‌ அவைகளுக்கு ஏற்படுத்தின இடத்தில்‌: 


(சங்‌ 104:6-9), 


'கர்ப்பத்திலிருந்து உதிக்கிறது போல்‌ 
சமுத்திரம்‌  புரண்டுவந்தபோது, அதைக்‌ 
குதவுகளால்‌ அடைந்தவர்‌ யார்‌? மேகத்தை 
அதற்கு வஸ்திரமாகவும்‌, இருளை அதற்குப்‌ 
புடவையாகவும்‌ நான்‌ உடுத்தினபோதும்‌, 
நான்‌ அதற்கு எல்லையைக்‌ குறித்து. 
அதற்குத்‌ தாழ்ப்பாள்களையும்‌ கதவுகளையும்‌ 
போட்டு: இம்மட்டும்‌ வா, மிஞ்சி வராதே; 
உன்‌ அலைகளின்‌ பெருமை இங்கே 
அடங்கக்கடவது என்று நான்‌ 
சொல்லுகிறபோதும்‌ நீ எங்கேமிருந்தாய்‌?” 
(யோபு 38:8-11/ 


அலைகள்‌. மோதியடித்தாலும்‌: 
மேற்கொள்ளாதபடிக்கும்‌, அவைகள்‌ 
இறந்தாலும்‌ கடவாதபடிக்கும்‌, 
குடக்கக்கூடாத நந்திய பிரமாணமாக 
கர்த்தர்‌ சமுத்திரத்தின்‌ மணலை எல்லையாய்‌ 
வைத்திருக்கிறார்‌ து நித்திய 
பிரமாணமாயிருப்பதினால்‌, ப த்தான்‌ 
வரைக்கும்‌ சமுத்திரத்தின்‌ அலைகளுக்கு, 
அதன்‌ மணலே  எல்லையாமிருக்கிறது. 
உலகத்தின்‌ முடிவு பரியந்தமும்‌. 
கடற்கரையிலுள்ள மணலே சமுத்திரத்திற்கு. 
எல்லையாயிருக்கும்‌. இது 
கர்த்தருடைய மகத்துவமான கிரியை. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


சமுத்திரத்திற்கு நித்திய 
பிரமாணத்தைக்‌ கொடுத்திருக்கிற 
கர்த்தருக்கு நாம்‌ பயப்படவேண்டும்‌. 
அவருக்கு முன்பாக நாம்‌ அதிரவேண்டும்‌. 
கர்த்தர்‌ யூதாவின்‌ மனுஷரிடத்தில்‌, " 
பயப்படாதிருப்பீர்களோ” என்றும்‌, 
முன்பாக அதிராதிருப்பீர்களோ"' 
கேட்கிறார்‌ (எரே 5:22) 


கர்த்தர்‌. தம்முடைய ஜனத்திற்கு 
நன்மையான கிரியைகளை நடப்பிக்கிறவர்‌. 
“பின்பு இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ திரும்பி, தங்கள்‌ 
தேவனாகிய கர்த்தரையும்‌, தங்கள்‌ 
ராஜாவாகிய தாவீதையும்‌ தேடி, கடைசி 
நாட்களில்‌ கர்த்தரையும்‌, அவருடைய 
தயவையும்‌ நாடி அஞ்சிக்‌ 
வருவார்கள்‌" (ஓசி 3:5). 


தேவனாகிய 


செய்வது என்று பொருள்‌. 
தொடர்ந்து 

செய்துகொண்டிருப்பதினால்‌, 

கர்த்தருக்கு எப்போதும்‌ வறம்‌ 
ஜீவிக்கவேண்டும்‌. 

பயந்திருக்கவேண்டும்‌. 

பயபக்தியோடு ஆராதனை செய்யவேண்டும்‌. 


கர்த்தர்‌ தம்முடைய 
அந்தந்த பரவந்திமே 
முன்மாரியையும்‌, 
கொடுக்கிறார்‌. முன்மாரி 
விதைப்புக்காலத்திற்கு பின்பு பெய்யும்‌ 
பின்மாரி அறுவடை காலத்திற்கு முன்பு 
பெய்யும்‌. இதனால்‌ பயிர்கள்‌ செழித்து 
வளரும்‌. தானியஅறுவடை சிறப்பாயிருக்கும்‌. 

தம்முடைய பிள்ளைகளுக்கு 

நியமித்த வாரங்களை 

கர்த்தருடைய கிருபையினால்‌ 
அந்தந்த பருவத்திலே தானிய அறுவடை 
சிறப்பாய்‌ நடைபெறுகிறது. 


ஜனங்களுக்கு 
மழையையும்‌ 
பின்மாரியையும்‌. 





f= THE 
ETT 


தானியங்கள்‌ விளைவதும்‌, விளைந்த 
தானியத்தை நாம்‌ அறுவடை செய்வதும்‌ 
கர்த்தருடைய கிருபை அறுவடை 
நாளின்போது கர்த்தர்‌ நமக்கு செய்த 
நன்மைகளையும்‌, அவருடைய 
வல்லமையையும்‌, பலத்தையும்‌, 
பராக்கிரமத்தையும்‌ நினைவுகூர்ந்து, நாம்‌ 
கர்த்தரை பயபக்தியோடு துதிக்கவேண்டும்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய பிள்ளைகளோடு 
செய்து கொண்ட வாக்குத்தத்தத்தில்‌ 
உண்மையுள்ளவராயிருக்கிறார்‌ கர்த்தரே 
மழையைக்‌  கொடுக்கிறவர்‌. அவரே 
விநைக்கிறவனுக்கு விதையையும்‌, 
அறுவடைக்கு தானியத்தையும்‌ கொடுக்கிறவர்‌. 


மகிமையையும்‌. 
அவருக்கு 


நாம்‌ கர்த்தருடைய 
மகத்துவத்தையும்‌ நினைத்து. 
பயப்படவேண்டும்‌. ஆனால்‌ யூதாவின்‌ 
ஜனங்களோ முரட்டாட்டமும்‌, கலகமுமான 
இருதயமுள்ளவர்கள்‌. அவர்கள்‌ முரட்டாட்டம்‌ 
பண்ணி கர்த்தரை ப 
விலகிப்போய்விடுகிறார்கள்‌ (எரே 
கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ ஜனங்களுக்கு 
மழையையும்‌, அறுவடையையும்‌ கொடுத்து 
அவர்களை ஆசீர்வதிக்கிறார்‌. ஆனால்‌ 
அவர்களோ, எங்கள்‌ தேவனாகிய 
கர்த்தருக்கு பயந்திருப்போம்‌! 5 


சரிக்கட்டுகிறவர்‌ 

எரே 5:25-81 

எரே 525, உங்கள்‌ அக்கிரமங்கள்‌ 
இவைகளை விலக்கி, உங்கள்‌. 
பாவங்கன்‌ உங்களுக்கு நன்மையை 
வரவொட்டாதிருக்கிறது. 


எரே 5:28, குருவிபிடிக்கிறவர்கள்‌. 
பதுங்குகிறதுபோல்‌ ங்கி, 
மனுஷரைப்‌ பிடிக்கக்‌ 

வைக்கிற துன்மார்க்கர்‌ என்‌ ஜனங்களில்‌: 
காணப்படுகிறார்கள்‌.. 

எரே 5:27. குருவிகளால்‌ 
ral 


தைத்தான்‌ 


அவர்கள்‌. 
இகசுவரியவான்கனாகிறார்கன்‌. 


கூண்டு 
அவர்கள்‌ 
கபடங்கனால்‌. 
ஆதலால்‌ 
பெருகி 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


எரே 5:28. கொழுத்து, சுக்குப்‌ 
பண்ணுகிறார்கள்‌; துன்மார்க்கனுடைய 
செயல்களைக்‌. கண்டிக்காமல்‌ 
விடுகிறார்கள்‌; திக்கற்றவனுடைய 
விசாரியாமல்‌, தாங்கள்‌ 
வாழுகிறார்கள்‌; 

தியாயத்தைத்‌ 


இவைகளை 
சகா தித்‌. இப்படிப்பட்ட 
ஜாதிக்கு என்‌ ஆத்துமா நீதியைச்‌. 
சரிக்கட்டாதிருக்குமோ என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 


எரே 5:50, திகைத்துத்‌ திடுக்கிடத்தக்க 
காரியம்‌ தேசத்திலே நடத்துவருகிறது. 


எரே 51 
கன்னத்‌ தீர்க்கதரிசனம்‌. 
சொல்லுகிறார்கள்‌; ஆசாரியர்கள்‌. 
அவர்கன்‌ மூலமாய்‌ ஆளுகிறார்கள்‌; 
இப்படியிருப்பது என்‌ ஜனத்தூக்குப்‌ 
பிரியமாயிருக்கிறது; ஆனாலும்‌ 
முடிவிலே என்ன செய்வீர்கள்‌? 


யூதாவின்‌ புத்திரரும்‌ எருசலேமின்‌ 
குடிகளும்‌ கர்த்தருக்கு விரோதமாய்ப்‌ பாவம்‌ 
செய்கிறார்கள்‌ அவர்களிடத்தில்‌ 
அக்கிரமங்களும்‌, நியாயங்களும்‌, 
பாவங்களும்‌ அதிகமாயிருக்கிறது. 
கர்த்தருடைய ஆசீர்வாதங்களைப்‌ 
பெற்றுக்கொள்வதற்கு, அவர்களுடைய 
ங்களே, அவர்களுக்கு 
உங்கள்‌ அக்கிரமங்கள்‌ 
விலக்கி, உங்கள்‌ 
பாவங்கள்‌ உங்களுக்கு நன்மையை 
வரவொட்டாதிருக்கிறது' (எரே 5:25) என்று 
எரேமியா சொல்லுகிறார்‌. 


தீர்க்கதரிசிகள்‌. 


கர்த்தர்‌ யூதாவின்‌  மனுஷரையும்‌ 
எருசலேமின்‌ குடிகளையும்‌ ஆசீர்வதிப்பதற்கு 
சித்தமுள்ளவராயிருக்கிறார்‌. ஆனால்‌. 
அவர்களுடைய பாவங்கள்‌, கர்த்தருடைய 
சமுகத்திலிருந்து அவர்களுக்கு நன்மை 
வருவதை 'தடைபண்ணிவிடுகிறது. 
அவர்களுடைய பாவங்களினால்‌ பரலோகம்‌ 
வெண்கலமாகிறது. பூமி இரும்பாகிறது. 





i THE 
TT 


யூதா மனுஷருடைய 
எருசலேமின்‌ குடிகளுடைய 
மிகவும்‌ அதிகமாயிருக்கிறது. 
இஸ்ரலேலின்‌ பரிசுத்தரை ஆராதனை 
செய்வதை விட்டுவிடுகிறார்கள்‌. அவர்கள்‌ 
மத்தியிலே பொதுவான நீதியும்‌, நியாயமும்‌, 
கண்ணியமும்‌, உண்மையும்‌ காணப்படவில்லை. 
“துன்மார்க்கர்‌ என்‌ ஜனங்களில்‌. 
காணப்படுகிறார்கள்‌" (எரே 5:26) 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. யூதாவின்‌ 
மனுஷரும்‌ எருசலேமின்‌ குடிகளும்‌ 
கர்த்தருடைய பிள்ளைகள்‌. அவர்கள்‌ 
கர்த்தரால்‌ தெரிந்துகொள்ளப்பட்டவர்கள்‌. 
அவர்கள்‌ மத்தியிலும்‌ துன்மார்க்கர்‌ 
காணப்படுவது மிகவும்‌ மோசமான காரியம்‌. 


பாவங்களும்‌, 
பாவங்களும்‌ 
அவர்கள்‌ 


“துன்மார்க்கர்‌ என்‌  ஜனங்களில்‌ 
காணப்படுகிறார்கள்‌" என்னும்‌ 
வாக்கியத்திற்கு, “துன்மார்க்கர்‌ தங்களுடைய 
துன்மார்க்கங்களில்‌ கையும்‌ மெய்யுமாக: 
பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள்‌" என்றும்‌, 
"அவர்கள்‌ துன்மார்க்கமான கிரியைகளில்‌ 
ஈடுபட்டிருக்கும்போது 

பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள்‌" என்றும்‌ பொருள்‌ 


வேட்டையாடுகிறவர்கள்‌ வலைகளையும்‌ 
கண்ணிகளையும்‌ விரிப்பார்கள்‌. குருவி 
பிடிக்கிறவர்கள்‌ பதங்குவார்கள்‌. 
அவர்களைப்போலவே கர்த்தருடைய 
ஜனங்களும்‌ மனுஷரைப்‌ பிடிக்கிறதற்கு 
கண்ணிகளை வைக்கிறார்கள்‌. குருவி 
பிடிக்கிறவர்கள்‌ குருவிகளை வைத்து, 
வியாபாரம்பண்ணுவார்கள்‌. அதை சமைத்து 
புசிப்பார்கள்‌. தங்களுடைய 
பசியைப்போக்கிக்கொள்வார்கள்‌. 
துன்மார்க்கரும்‌ மனுஷரைப்‌ 
அவர்களை 
சுயஆதாயத்திற்காகப்‌ 
பயன்படுத்திக்கொள்வார்கள்‌. 

துன்மார்க்கர்‌ நல்லவர்களுக்கும்‌ தீங்கு 
செய்கிறார்கள்‌. நீதிமான்களிடத்தில்‌. 
காணப்படுகிற நீதியும்‌, நல்லவர்களிடத்தில்‌. 
காணப்படுகிற நன்‌ 
துன்மார்க்கருக்கு 
நீதிமான்கள்‌ 
கடிந்துகொள்கிறார்கள்‌. 
துன்மார்க்கர்‌ 
கோபமாயிருக்கிறார்கள்‌. 


நீதிமான்கள்மீது. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஒரு வார்த்தையினிமித்தம்‌ மதுஷனைக்‌ 
குற்றப்படுத்தி, நியாயவாசலில்‌ தங்களைக்‌ 

கடிந்துகொள்ளுகிறவனுக்குக்‌ 
கண்ணிவைத்து, நீதிமானை நிர்நிமித்தமாய்த்‌ 
இப்படி அக்கிரமஞ்செய்ய 


யாவரும்‌ 
சங்கரிக்கப்படுவார்கள்‌" (ஏசா 29:21). 


துன்மார்க்கர்‌ 
சொத்துக்களை 

கொள்கிறார்கள்‌. 

திராட்சத்தோட்டத்தை அபகரித்துக்‌ 
கொள்வதற்காக, அவனுக்கு கண்ணியை 
வைத்தாள்‌. நாபோத்தைக்‌ கொன்றுபோட்டு, 
அவனுடைய திராட்சத்தோட்டத்தை 
அபகரித்துக்கொண்டாள்‌. 


..... நல்லவர்களுடைய 
வஞ்சித்து அபகரித்துக்‌ 
ல்‌ நாபோத்தின்‌ 


துன்மார்க்கருடைய வீடுகள்‌ 
கபடங்களால்‌ நிறைந்திருக்கிறது. குருவி 
பிடிக்கிறவர்களின்‌ கூண்டு குருவிகளால்‌ 
நிறைந்திருப்பதுபோல, துன்மார்க்கரின்‌ 
வீடுகளும்‌ ஐசுவரியங்களாலும்‌, 
ஆகாரங்களாலும்‌ நிறைந்திருக்கிறது. 
அவர்களுடைய வீடுகளும்‌ கபடங்களால்‌ 
நிறைந்திருக்கிறது. அவர்களிடத்தில்‌ 
உண்மையில்லை, நீதியும்‌ நியாயமுமில்லை. 
அவர்கள்‌ கபடம்‌ செய்து, பிறரை வஞ்சித்து, 
தங்களுக்கு ஐசுவரியத்தை 
சேமித்துக்கொள்கிறார்கள்‌ 
துன்மார்க்கரோடு யார்‌ சவகாசம்‌ 
வைத்துக்கொண்டாலும்‌, துன்மார்க்கர்‌ 
அவர்களை வஞ்சித்துவிடுவார்கள்‌. நயமான 
வார்த்தைகளைப்‌ பேசுவார்கள்‌. அடித்து 
தன்பறுத்துவார்கள்‌. ர்‌ 


பொக்கிஷங்களை நிரப்புவதற்கும்‌ அவர்கள்‌ 
துணிகரமான பாவங்களை செய்வார்கள்‌. 
மனுஷூர்மீது ஈவு இரக்கம்‌ 
காண்பிக்கமாட்டார்கள்‌. 


துன்மார்க்கருக்கு, அவர்களுடைய 
சொந்த நலனே  முக்கியமானதாயிருக்கும்‌. 
பிறருடைய நலனைப்பற்றி சிறிதும்‌ அக்கறை 
காண்பிக்கமாட்டார்கள்‌. துன்மார்க்கருடைய 
வீடுகள்‌ கபடங்களால்‌ நிறைந்திருக்கிறது. 
தங்களுடைய துன்மார்க்கத்தினால்‌ அவர்கள்‌ 
பெருகி ஐசுவரியவான்களாகிறார்கள்‌. 





i FTE 
TT 


ஜனங்கள்‌ தன்மார்க்கராமிருப்பதுபோல, 
யூதா மனுஷரின்‌ பிரபுக்களும்‌, 
நியாயாதிபதிகளும்‌ 
துன்மார்க்கராயிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
கொழுத்து, சளுக்குப்பண்ணுகிறார்கள்‌: 
துன்மார்க்கருடைய செயல்களைக்‌ 
கண்டிக்காமல்‌ விடுகிறார்கள்‌; 
திக்கற்றவனுடைய வழக்கை விசாரியாமல்‌, 
தாங்கள்‌ மாத்திரம்‌ வாழுகிறார்கள்‌: அவர்கள்‌ 
எளியவர்களின்‌ நியாயத்தைத்‌ தீரார்கள்‌ 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ 


துள்மார்க்கமான பிரபுக்கள்‌ 
நியாயத்தின்‌ போர்வையையும்‌, நீதியின்‌ 
போர்வையையும்‌, சட்டத்தின்‌ போர்வையையும்‌: 
தங்கள்மீது போர்த்துக்கொண்டு, தங்களை 
நல்லவர்கள்போல . காண்பித்துக்கொண்டு 
துன்மார்க்கமும்‌, அநியாயமும்‌, அக்கிரமமும்‌ 
செய்கிறார்கள்‌. துன்மார்க்கமான 
ஜனங்களின்‌ பாவங்களைவிட 
துன்மார்க்கமான பிரபுக்களின்‌ பாவங்களே 
மிகவும்‌  அதிகமாயிருக்கிறது. குருவி 
பிடிக்கிறவர்கள்‌ சில சமயங்களில்‌. 
பதங்குவார்கள்‌. வேறு சில சமயங்களில்‌ 
பலவந்தமாய்க்‌ குருவிகளைப்‌ பிடிப்பார்கள்‌. 
துன்மார்க்கமான பிரபுக்களும்‌, சில 
சமயங்களில்‌ நயமான வார்த்தைகளைப்‌ 
பேசுவார்கள்‌. வேறு சில சமயங்களிலோ 
தங்களுடைய அதிகாரத்தைப்‌ பயன்படுத்தி, 
பலவந்தமும்‌ கட்டாயமும்‌ படுத்தி துன்மார்க்கம்‌ 
பண்ணுவார்கள்‌. ஏழைகளை ஒடுக்கி 
அவர்களை வஞ்சிப்பார்கள்‌. 
துன்மார்க்கருடைய 

பெருகுகிறது. அவர்கள்‌ 
ஐசுவரியவான்களாகிறார்கள்‌. 


சம்பத்துக்கள்‌ 
பெருகி 


இதனால்‌. 
இருதயம்‌ 


அக்கரையோடிருக்கிறார்கள்‌. 
இருதயம்‌ 
ப்பது. து கேடுள்ளதாயும்‌ 


அந்தஸ்துக்களிலிருக்கிறார்கள்‌. 
மாத்திரம்‌ வாழுகிறார்கள்‌. 


திக்கற்றவனுடைய 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


விசாரிக்கமாட்டார்கள்‌. எளியவர்களின்‌ 
நியாயத்தை தீர்த்து வைக்கமாட்டார்கள்‌. 
தாங்கள்‌ பெருகவேண்டும்‌ என்பதும்‌, 
ஐசுவரியவான்களாகவேண்டும்‌ என்பதுமே. 
இவர்களுடைய பேராசை. 


துன்மார்க்கர்‌ 
செழித்திருக்கிறார்கள்‌. 
கொழுத்திருக்கிறார்கள்‌. சளுக்கு 
பண்ணுகிறார்கள்‌. சண்டித்தனம்‌ 
பண்ணுகிறார்கள்‌. மற்றவர்கள்‌ இவர்களைப்‌ 
பார்த்து ஆச்சரியப்படும்படியாக, இவர்கள்‌ 
மினுக்கிக்கொள்கிறார்கள்‌. 
துன்மார்க்கருடைய செயல்களை 
கண்டிக்காமல்‌ விட்டுவிடுகிறார்கள்‌. 
இப்படிப்பட்டவர்கள்‌ சமுதாயத்தில்‌ மிகவும்‌ 
மோசமானவர்கள்‌. பிரபுக்களின்‌ கைகளில்‌ 
அதிகாரங்கள்‌ இருந்தாலும்‌, அந்த 
அதிகாரத்தை ஜனங்களின்‌ நன்மைக்காக 
பயன்படுத்தாமல்‌, தங்களுடைய சொந்த 
நன்மைக்காகவும்‌, சுயநலத்திற்காகவும்‌, 
சுயலாபத்திற்காகவும்‌ பயன்படுத்துகிறார்கள்‌. 
துன்மார்க்கமான 
திக்கற்றவனுடைய 
விசாரிப்பதில்லை. எளியவர்களின்‌ 
நியாயத்தைத்‌ தீர்ப்பதில்லை. ஆனால்‌ 
தாங்கள்‌ மாத்திரம்‌ வாழுகிறார்கள்‌. இவர்கள்‌ 
மாத்திரம்‌ பெருகி 
ஐசுவரியவான்களாகிறார்கள்‌. கர்த்தர்‌ 
இவர்களுடைய அநியாயத்தை விசாரிப்பார்‌ 
“இப்படிப்பட்ட ஜாதிக்கு என்‌ ஆத்துமா 
நீதியைச்‌ சரிக்கட்டாதிருக்குமோ" (எரே 5:29) 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


பரிசுத்தவான்‌களுக்கு 
இந்தப்பிரபஞ்சம்‌ நித்திய வாசஸ்தலமல்ல. 
உலகசிநேகம்‌ தேவனுக்கு விரோதமான 
பகை, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, 
உலகப்பிரகாரமான காரியங்கள்‌ நன்மையான 
காரியங்களாகவோ, ஆசீர்வாதமான 
க இருக்காது. நாம்‌ இந்த 
ஜீவித்தாலும்‌, 

ச ்ததத்தால்வக்காக்ல. 

உலகத்தில்‌ பாவிகளாயும்‌, துன்மார்க்கராயும்‌ 
இருக்கிறவர்கள்‌. உலகப்பிரகாரமான 
பொருட்களை தங்களுக்கு அதிகமாய்ச்‌ 


சமுதாயத்தில்‌ 


ல்‌ 
களை 


கர்த்தருடைய 


ந்த 
ஐசுவரிவான்களாகிறார்கள்‌. 
துன்மார்க்கரிடத்தில்தான்‌ 
ஐசுவரியமும்‌, அதன்‌ 
திரளாயிருக்கிறது. 





i THE 
TT 


கேருபீன்கள்‌ கர்த்தருடைய பரிசுத்த. 

தூதர்களுக்கு அடையாளமாகயிருந்தாலும்‌, 

தூதர்களின்‌ உருவத்தில்‌ 
செய்யப்படவில்லை. தூதர்கள்‌ 
த்தில்தான்‌ இருப்பார்கள்‌ 


கிருபாசனத்தின்‌ ஓரங்களில்‌ வைக்கவில்லை. 

எசேக்கியேல்‌ புஸ்தகத்தில்‌ 
சொல்லப்பட்டிருக்கிற நான்கு முகங்கள்‌, 
கிருபாசனத்தின்‌ இரண்டு ஓரங்களில்‌ 
வைக்கப்பட்டிருக்கும்‌ கேருபீன்களுக்கு 
ஒப்பாயிருக்கலாம்‌ என்று வேதபண்டிதர்கள்‌ 
விளக்கம்‌ சொல்லுகிறார்கள்‌. 


அவைகளுடைய முகங்களின்‌ 
சாயலாவது,  வலதுபக்கத்தில்‌ நாலும்‌ 
மனுஷமுகமும்‌ சிங்கமுகமும்‌, இடதுபக்கத்தில்‌ 
நாலும்‌ எருது முகமும்‌ கழுகு 
க்குக்‌ அவைகளுடைய முகங்கள்‌. 
படியிருக்க, அவைகளுடைய செட்டைகள்‌ 
மேலே பிரிந்திருந்தன, ஒவ்வொன் றுக்குமுள்ள 
இரண்டிரண்டு செட்டைகள்‌ ஒன்றோடொன்று 
சேர்ந்திருந்ன; மற்ற இரண்டிரண்டு 
செட்டைகள்‌ அவைகளுடைய உடல்களை 
மூடின, அவைகள்‌ ஒவ்வொன்றும்‌ தன்தன்‌ 
திசைக்கு  நேர்முகமாய்ச்‌ சென்றது; 
ஆலிபோகவேண்டுமென்றிருந்த 
எல்லிடத்துக்கும்‌ அவைகள்‌ 
போகையில்‌ அ 
திரும்பிப்பார்க்கவில்லை" (எசே 1:10-12) 


போயின; 


கேருபீன்களைச்‌ செய்வாயாக; 
கடாய்‌ இடித்து. அவைகளைச்‌ 
கிருபாசனத்தின்‌ இரண்டு ்‌ 


வைப்பாயாக" என்றும்‌, 


ஒரு புறத்து ஓரத்தில்‌ 
கேருபீனையும்‌ மறுபுறத்து ஓரத்தில்‌ 
கேருபீனையும்‌  பண்ணிவை: 
கேருபீன்கள்‌ கிருபாசனத்தின்‌ 
ஓரங்களிலும்‌ 
ஏகவேலையாயிருக்கும்பூடி, 
பண்ணக்கடவாய்‌" என்றும்‌, 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


கேருபீன்கள்‌ தங்கள்‌ 
உயர விரித்து தங்கள்‌ 
செட்டைகளால்‌ கிருபாசனத்தை 
மூடுகிறவைகளும்‌. ஒன்றுக்கொன்று 
எதிர்முகமுள்ளவைகளுமாய்‌ இருக்கக்கடவது: 
கேருபீன்களின்‌ முகங்கள்‌ கிருபாசனத்தை 
நோக்குகிறவைகளாயிருப்பதாக" 

(யாத்‌ 25:18-20) என்றும்‌ சொல்லுகிறார்‌. 


அதற்கு மேலே மகிமையுள்ள 
கேருபீன்கள்‌ வைக்கப்பட்டுக்‌ கிருபாசனத்தை 


நிழலிட்டிருந்தன; இவைகளைக்‌ குறித்து 
விவரமாய்ப்பே இப்பொழுது சமயமில்லை” 


அந்தக்‌ 
செட்டைகளை 


கேருபீன்களின்‌ 
வாசம்பண்ணுகிறார்‌. 
யோசேப்பை 
நடத்துகிறவரே, 
கேருபீன்கள்‌ மத்தியில்‌ 
வாசம்பண்ணுகிறவரே, பிரகாசியும்‌” 


(சங்‌ 803). 


கர்த்தர்‌ பிற்காலத்திலே, இந்தப்‌ பரிசுத்த 


"ஒண்டு 
கேருபீன்களின்‌ கவறும்‌ ஸர்‌ நான்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்காக உனக்குக்‌ 
கற்பிக்கப்‌ போகிறவைகளையெல்லாம்‌ 
உன்னோடே சொல்லுவேன்‌" (யாத்‌ 25:22) 
என்று சொல்லுகிறார்‌. 


கிருபாசனமானது கிருபையின்‌ 
சிங்காசனத்திற்கு அடையாளமாயிருக்கிறது. 


நாம்‌ கர்த்தருடைய கிருபாசனத்தண்டையிலே 
தைரியமாய்க்‌ கிட்டிச்சேருகிற 
சிலாக்கியத்தைப்‌ பெற்றிருக்கிறோம்‌. 


ஆதலால்‌, நாம்‌ இரக்கத்தைப்‌ பெறவும்‌, 
ஏற்ற சமயத்தில்‌ சகாயஞ்செய்யுங்‌ கிருபையை 
அடையவும்‌, தைரியமாய்க்‌ 
கிருபாசனத்தண்டையிலே  சேரக்கடவோம்‌" 
(எபி 4:16). 





i= ராண 
யாய 


துன்மார்க்கருடைய 
பிரியப்படவுமில்லை. துன்மார்க்கர்‌ 
ஐசவரியவான்களாயிருப்புதினால்‌, 
அவர்களுடைய 
கூடத்தையம்‌ 
பொருளல்ல. 


கர்த்தர்‌ 
துன்மார்க்கத்தையும்‌, 
அங்கீகரிக்கிறார்‌ என்பது. 
கர்த்தர்‌ ஒருபோதும்‌ 
துன்மார்க்கனுக்கு துணைபோகமாட்டார்‌. 
இப்படிப்பட்ட ஜாதிக்கு கர்த்தருடைய 
ஆத்துமா நீதியைச்‌ சரிக்கட்டும்‌. 


திகைத்து 
தேசத்திலே கி 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
துன்மார்க்கர்மீது தம்முடைய 
சரிக்கட்டுவார்‌. அப்போது 
திகைப்பான காரியங்களும்‌, 
காரியங்களும்‌ நடைபெறும்‌. 
சளுக்குபண்‌ ணுகிறவர்கள்‌ 
தண்டிக்கப்படுவார்கள்‌. 
செயல்கள்‌ தண்டிக்கப்படும்‌. 


துன்மார்க்கனுடைய 


கு 
செழித்திருப்பார்கள்‌. 
குபடத்தையும்‌ நம்புகிறவர்கள்‌ தண்டிக்கப்‌ 
படுவார்கள்‌. அவர்கள்‌ ஒன்றுமில்லாமல்‌ 
போய்விடுவார்கள்‌. கர்த்தர்‌ ஜனங்கள்‌ 
த்தியில்‌ நிதியம்‌. சரிக்கட்டும்போது, 
ரிக்கிடத்தக்க காரியங்கள்‌ 
971 விக்‌ 
்‌ உயர்ந்த 
அந்தஸ்துக்களிலிருந்தவர்களெல்லாம்‌ 
ஒன்றுமில்லாமல்‌ வெறுமையாய்ப்‌ 
போய்விடுவார்கள்‌. 
பிரபுக்களும்‌ 


அவர்கள்‌ 
செயல்களைக்‌. 


ட தேசத்தின்‌ 
துன்மார்க்கராயிருக்கிறார்கள்‌. 
துன்மார்க்கருடைய 
கண்டிக்காமலிருக்கிறார்கள்‌. 
திக்கற்றவர்களுடைய 
விசாரிப்பதில்லை. 
நியாயத்தையும்‌ தீர்த்து 
பிரபுக்களைப்போலவே 
துன்மார்க்கராயிருக்கிறார்கள்‌. 
தீர்க்கதரிசிகள்‌ கள்ளத்தீர்க்கதரிசனம்‌. 
சொல்லுகிறார்கள்‌ (எரே 5:31) 
தேவனுடைய வெளிப்பாடு என்னும்‌ பேரில்‌, 
தீர்க்கதரிசிகள்‌ கள்ளத்தீர்க்கதரிசனம்‌ 
சொல்லுகிறார்கள்‌. பக்திமார்க்கத்தின்‌ 


வழக்கை 

எளியவர்களின்‌ 
பில 

தீர்க்கதரிசிகளும்‌ 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பெயரால்‌ அநீதி நடைபெறுகிறது. 
தேவனுடைய வெளிப்பாடு என்னும்‌ பெயரால்‌ 
பொய்யான வார்த்தைகள்‌ 
அறிவிக்கப்படுகிறது. 
ஆசாரியர்கள்‌ கள்ளத்தீர்க்கதரிசிகள்‌ 
மூலமாய்‌ ஆளுகிறார்கள்‌. 
கள்ளத்தீர்க்கதரிசிகளும்‌ ஆசாரியர்களும்‌ 
ஐசுவரியவான்களாயும்‌, 
ஆடம்பரபிரியர்களாயும்‌, 
இருக்கிறார்கள்‌. இதனால்‌ 
ஜனங்களை திசை திருப்புவது, 
கள்ளத்தீர்க்கதரிசிகளுக்கும்‌, 
ஆசாரியர்களுக்கும்‌ எளிதாமிருக்கிறது. 
ப்‌ ப்‌ என்‌  ஜனத்திற்கு 
(எரே 5:31) 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


சோம்பேறிகளாயும்‌ 


என்று 


கர்த்தர்‌ யூதாவின்‌ 
“என்‌ ஜனம்‌" 
சொல்லுகிறார்‌. இவர்கள்‌ 
ஜனமாகயிருப்பதினால்‌, 
கள்ளத்தீர்க்கதரிசிகளும்‌, 
ஆசாரியர்களுக்கும்‌ 
சொல்லவேண்டும்‌. 
கள்ளத்தீர்க்கதரிசிகளுக்கு 
நிற்கவேண்டும்‌. ஆனால்‌ அவர்களோ 
கள்ளத்தீர்க்கதரிசனங்களிலும்‌, கள்ள 
ஆசாரியர்களின்‌ ஆளுகைகளிலும்‌ 
பிரியமாயிருக்கிறார்கள்‌. 
கள்ளத்தீர்க்கதரிசிகள்‌. 

பாவங்களை கண்டித்து உணர்‌ 

இதனால்‌ ஜனங்கள்‌ கள்ளத்தீர்க்கதரிசிகள்‌ 
மீது பிரியமாயிருக்கிறார்கள்‌. ஆசாரியர்களும்‌ 
ஜனங்களுடைய மாம்ச இச்சைகளை 
நிறைவேற்றும்‌ வண்ணமாய்‌. ளுகை 
செய்கிறார்கள்‌. ஜனங்கள்‌ துன்மார்க்கமாய்‌ 
ஜீவித்தாலும்‌ ஆசாரியர்கள்‌ அவர்களை 
கண்டிக்கமாட்டார்கள்‌. இதனால்‌ ஜனங்கள்‌ 
ஆசாரியர்மீதும்‌ பிரியமாயிருக்கிறார்கள்‌. 


ஜனத்தை, 
என்று 
கர்த்தருடைய 


கள்ள 
விரோதமாக சாட்சி 


எதிர்த்து, 


யூதாவின்‌ ஜனங்களும்‌ எருசலேமின்‌ 
குடிகளும்‌ கர்த்தருக்கு விரோதமாய்ப்‌ பாவம்‌ 
செய்கிறார்கள்‌. அவர்களுடைய வீடுகள்‌ 
கபடங்களால்‌ நிறைந்திருக்கிறது. 
பிரபுக்களும்‌, தீர்க்கதரிசிகளும்‌, 
ஆசாரியர்களும்‌ துன்மார்க்கராயிருக்கிறார்கள்‌. 
அவர்களுடைய 
பிரியப்படுகிறார்கள்‌. 
விசாரியாதிருப்பேனோ? 
ஜாதிக்கு என்‌ 
சரிக்கட்டாதிருக்குமோ 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌" (எரே 5:29). 





ழ்‌ நயனா 
யாய 


கன்‌ குடிகளும்‌ ணய பாவம்‌ 
செய்யும்போது, கர்த்தர்‌ அவர்கள்மீது 
இரக்கமும்‌ காண்பிக்கிறார்‌. அவர்களுடைய 
பாவங்களை நீதியாய்‌ விசாரிக்கவும்‌ 
செய்கிறார்‌ இங்கு தேவனுடைய 
இரக்கத்தைவி,, அவருடைய நீதியான 
ன்‌ முக்கியமானதாயிருக்கிறது. 

விசாரியாதிருப்பேனோ" 
ரே 529) என்று கர்த்தர்‌ கேட்கிறார்‌. 


இவ்விரண்டில்‌ ஒன்றை தெடுக்க 
வேண்டிய சமயம்‌ வரும்போது. கர்த்தர்‌ 
தம்முடைய சர்வஞானத்தினால்‌, சரியானதைத்‌ 


ட னம்‌ 
நீதியை. சரிக்க திக்கும்‌ எரே 5:29) 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 

பாவிகள்‌  மனந்திரும்ப. 
அவர்கள்‌ மனந்திரும்பினால்‌, 


வேண்டும்‌. 

கர்த்தர்‌ 
தம்முடைய கிருபையினாலும்‌, 
இரக்கங்களினாலும்‌ அவர்களுடைய 
பாவங்களை மன்னிப்பார்‌. பாவிகள்‌ 
மனந்திரும்பாமல்‌, தொடர்ந்து துணிகரமாய்ப்‌ 
பாவம்‌ செய்தால்‌, கர்த்தருடைய 
நியாயத்தீர்ப்பு அவர்கள்மீது. வரும்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


'துணிகரமாய்ப்‌ 
துன்மார்க்கரைப்பார்த்து, “ 
என்ன செய்வீர்கள்‌” (எரே 
கர்த்தர்‌ கேட்கிறார்‌. பாவிகள்‌ 
தங்கள்‌ பாவத்திலும்‌, துன்மார்க்கத்திலும்‌, 
கபடுகளிலும்‌: பிரியமாயிருக்கிறார்கள்‌. 
எல்லாவற்றிற்கும்‌ ஒரு முடிவு உண்டு. 
அவர்களுடைய பாவங்களுக்கும்‌ ஒரு முடிவு 
உண்டு. அவர்களுக்கு நியாயத்தீர்ப்பு 
வரப்போகிறது. அப்போது என்ன செய்வீர்கள்‌ 
என்று, கர்த்தர்‌ பாவிகளைப்‌ பார்த்து 
கேட்கிறார்‌. 

பாவமான வழிகளில்‌ நடக்கிறவர்கள்‌, 
தங்கள்‌ பாவங்களுக்கு 
மனந்திரும்பவில்லையென்றால்‌, இன்னும்‌ 
அதிகமான பாவங்களை 
முடிவிலே அவர்களுக்கு 
உண்டாகும்‌. பாவிகளால்‌ 
நியாயத்தீர்ப்புக்கும்‌, அவர்‌ 
தண்டனைக்கும்‌, தங்களுக்கு 
அழிவுக்கும்‌ தப்பிக்க முடியாது. 





f= FTE 
TT 


கல்தேயரின்‌ சேனை யூதா 
தேசத்தார்மீது யுத்தம்‌ பண்ண வருவார்கள்‌ 
என்றும்‌, அவர்கள்‌ எருசலேம்‌ நகரத்தை 
முற்றிக்கைப்போடுவார்கள்‌ என்றும்‌ எரேமியா 
தீர்க்கதரிசனமாய்ச்‌ சொல்லுகிறார்‌ 
i 61-4), அவர்கள்‌ தேசத்திலுள்ள 

பொருட்களையும்‌ நன்றாய்‌ 
பொறுக்கிக்கொண்டு போய்விடுவார்கள்‌ 
(எரே 62). தங்கள்‌ தேசத்திற்கு விரோதமாய்‌ 
கல்தேயர்கள்‌ வருகிறார்கள்‌ என்னும்‌ 
செய்தியைக்‌ கேட்டு, யூதாவின்‌ மனுஷரும்‌, 
எருசலேமின்‌ குடிகளும்‌ பயந்து 
நடுங்குவார்கள்‌. 


யூதாவின்‌ மனுஷர்‌ கர்த்தருக்கு 
விரோதமாய்ப்‌ பாவம்‌ செய்கிறார்கள்‌ 
அவர்களுடைய பாவங்களினிமித்தமாய்‌. 
தேவனுடைய நீதியான நியாயத்தீர்ப்பு 
யூதாவின்மீதும்‌, எருசலேமின்மீதும்‌ வருகிறது. 
யூதா தேசத்தார்‌ ஒடுக்கப்படுவார்‌ (எரே 
6:7). அவர்கள்‌ கர்த்தருடைய வார்த்தையை 
அசட்டைபண்ணுகிறார்கள்‌ (எரே 670-12. 
யூதா தேசத்தார்‌ உலகப்பிரகாரமாக 
ஜீவிக்கிறார்கள்‌ (எரே 6:13). 


'தரிசிகளும்‌ 
கள்ளத்தீர்க்கதரிசனம்‌ சொல்லுகிறார்கள்‌ 
(எரே 614). அவர்கள்‌ அருவருப்பானதை 
வெட்கப்படாமல்‌ செய்கிறார்கள்‌ (எரே 
யூதர்கள்‌ கர்த்தருடைய 
நியாயப்பிரமாணத்திற்கு செவிகொடாமல்‌, 
அதை வெறுத்துவிடுகிறார்கள்‌ (எரே 6789). 
கர்த்தர்‌ யூதா தேசத்தாரின்‌ பலிகளில்‌ 
பிரியப்படவில்லை (எரே 6:20). கர்த்தர்‌ 
யூதாவின்‌ த்திரரை அழிவுக்கு. 
ஒப்புக்கொடுக்கிறார்‌ (எரே 6:21). 
கர்த்தர்‌ 

அவர்களை 
கணி). யூதாவின்‌ 
என்று 


கர்த்தர்‌ 
(எரே 6:28-30). 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


கர்த்தர்‌ எருசலேமுக்கு எச்சரிப்பின்‌ 
வார்த்தைகளைச்‌ சொன்னாலும்‌, அவற்றிற்கு 
மத்தியில்‌, அவர்களுக்கு ஆறுதலான 
செய்தியையும்‌ சொல்லுகிறார்‌. ஆனால்‌ 
எருசலேம்‌ ஜனத்தார்‌ மனந்திரும்பவில்லை. 
(எரே 6:8,16]7). 


யூதாவின்மீது நியாயத்தீர்ப்பு 
எரே 6:1-8 


எரே 6:1. பென்யமீன்‌ புத்திரரே, தீங்கன்‌' 
எருசலேமின்‌ நடுவிலிருந்து ஏகமாய்க்‌ 
கூடியோடி, தெக்கோவாவில்‌ எக்கானம்‌ 
ஊதி, பெத்கேரேமின்மேல்‌ 
அடையானமாகத்‌ தீவெளிச்சங்‌ 
காட்டுங்கள்‌; ஒரு தீங்கும்‌ மகா 
சங்காரமும்‌ வடக்கேயிருந்து. 
தோன்றுகிறதாயிருக்கிறது.. 


62. செல்வமாய்‌ வளர்ந்த: 
ல்ச்‌ பன்‌ சீயோன்‌ குமாரத்தியைப்‌ 


பாழாக்குவேன்‌. 


எரே 65. 
மத்தைகனோடே 
வருவார்கள்‌; அவர்கள்‌ அவளுக்கு 
விரோதமாய்ச்‌. சுற்றிலும்‌ 
கூடாரம்போட்டு, அவனவன்‌ தன்‌ தண்‌: 
ஸ்தலத்தில்‌ மேய்த்து, 


மேய்ப்பர்‌ தங்கள்‌ 
அவளிடத்துக்கு 


எரே 64. அவளுக்கு விரோதமாய்‌ 
யுத்தஞ்செய்ய ஆயத்தம்பண்ணுங்கள்‌ 
என்றும்‌, மத்தியானத்தில்தானே நாம்‌ 
போயேதும்படிக்கு. எழுந்திருங்கள்‌; 
ஐயோ! பொழுது சாய்ந்து, அந்தி 
நிழல்கள்‌ நீண்டுபோகிறதே; 


எரே 85. எழுந்திருங்கள்‌, நாம்‌. 
இராக்காலத்திலாகிலும்‌ போயேறி, 
அவளுடைய அரமனைகளை 
அழிப்போம்‌ என்றும்‌ சொல்லுவார்கள்‌. 


எரே 68. சேனைகளுடைய கர்த்தர்‌ 
சொல்லுகிறது என்னவென்றால்‌, 
மரங்களை வெட்டி, எருசலேமுக்கு 
விரோதமாய்க்‌ கொத்தளம்‌ போடுங்கள்‌; 
அதுவே விசாரிக்கப்படவேண்டிய 
தகரம்‌ அதின்‌ உட்புறமெல்லாம்‌ 
கொடுமை. 





f= FTN 
TT 


எரே 6:7. ஊற்றானது, தன்‌ தண்ணீரைச்‌. 
சுரக்கப்பண்ணுமாப்போல, அது தன்‌ 
தீங்கைச்‌ சுரக்கப்பண்ணுகிறது; 
அதிலே கொடுமையும்‌ அழிம்பும்‌ 
கேட்கப்படுகிறது 

காயங்களும்‌ நித்தமும்‌ 

முன்பாகக்‌ காணப்படுகிறது. 


எரே 6:8. எருசலேமே, என்‌ ஆத்துமா 
உன்னை விட்டுப்‌ பிரியாதபடிக்கும்‌, 
நான்‌ உன்னைப்‌ பா குடியற்ற 
தேசமும்‌ ஆக்காதபடிக்கும்‌ புத்திகேன்‌. 


யூதாவின்மீதும்‌, எருசலேமின்மீதும்‌ 
தேவனுடைய நியாயத்தீர்ப்பு. 
எச்சரிப்பாய்ச்‌ சொல்லப்படுகிறது. எருசலேம்‌ 
நகரத்திற்கு மேலை மேகம்‌ மந்தாரமாயில்லை. 
நகரம்‌ முழுவதும்‌ வெளிச்சமாயிருக்கிறது. 
யூதா தேசத்திலுள்ள ட 
பாதுகாப்பாயிருக்கிறார்கள்‌. 
ஒரு பிரச்சனையும்‌ வர 


அமைதியாகயிரு] 
அவர்களுக்கு சீக்கிரத்தில்‌ பிரச்சனை 
வரப்போகிறது என்று எரேமியா தீர்க்கதரிசி 
அவர்களை எச்சரிக்கிறார்‌. ஒரு தீங்கும்‌, 
மகாசங்காரமும்‌ வடக்கேயிருந்து, 
தோன்றுகிறதாயிருக்கிறது (எரே 6.4) என்று 
எரேமியா சொல்லுகிறார்‌. யூதா தேசத்திற்கு 
அழிவு வரப்போகிறது. அவர்களுடைய 
பாவங்களே அவர்களுடைய அழிவுக்கு 
காரணம்‌. 


எரேமியா 


யூதர்கள்‌ 


தீர்க்கதரிசி! 
ஜனங்களுக்கு வரப்போகும்‌ அழிவை 
வக்‌ சுத்தமாகவும்‌ சொல்லுகிறார்‌ 
அவர்கள்‌ தங்கள்‌ பாவங்களுக்கு 
மனந்திரும்பினால்‌, தங்களுக்கு வரப்போகிற 
ஆபத்துக்களுக்கு அவர்கள்‌ 
தப்பித்துக்கொள்ளலாம்‌. 


'த்தருடைய வார்த்தை பென்யமீன்‌ 
புத்தருக்கு சொல்லப்படுகிறது. 

எருசலேமின்‌ 

குடியிருக்கிறார்கள்‌. 

தேசத்திலே தங்களுக்கு 
தேடிக்கொள்ளவேண்டும்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


தங்களுக்கு 
ஓடிப்போகவேண்டும்‌. 
வரும்போது... அந்த்‌ 
தப்பித்து ஓடுவதுதான்‌, 
பாதுகாப்பதற்கு நல்ல வழி. 


பாதுகாப்பான இடங்களுக்கு 
எருசலேமுக்கு அழிவு. 
பட்டணத்தைவிட்டு 
தங்களைப்‌ 


தேசத்தில்‌ எக்காளம்‌ ஊதுங்கள்‌ என்று 
சொல்லி, யூதாவில்‌ அறிவித்து, எருசலேமில்‌ 
கேட்கப்பண்ணுங்கள்‌; நாம்‌ அரணான 
பட்டணங்களுக்கு உட்படும்படிக்குச்‌ சேருங்கள்‌ 
என்று சொல்லி, உரத்த சத்தமாய்க்‌ 
கூப்பிடுங்கள்‌. சீயோனுக்கு நேரே 
கொடியேற்றுங்கள்‌; கூடுங்கள்‌, 
நிற்காதிருங்கள்‌:: வடக்கேயிருந்து 
பொல்லாப்பையும்‌, மகாசங்காரத்தையும்‌ 
வரப்பண்ணுகிறேன்‌" (எரே 4:5,6). 


பென்யமீன்‌ புத்திரர்‌ 
எக்காளம்‌ ஊதவேண்டும்‌. 
பாதுகாப்புக்கு 
செய்யவேண்டுமோ, 
செய்வதற்கு. 
ஆயத்தமாயிருக்கவேண்டும்‌. 
பட்டணம்‌. எருசலேமுக்கு, 
பன்னிரண்டு மைல்‌ தூரத்திலுள்ளது. 
பென்யமின்‌ புத்திரர்‌ பெத்கேரேமின்‌ 
மேல்‌. அடையாளமாகத்‌. 
காட்டவேண்டும்‌. 
திராட்சத்தோட்டம்‌ மிகுந்த பகுதி. இது, 
மலைபிரதேசத்தில்‌ அமைந்துள்ளது. 
எருசலேமுக்கும்‌ 


நான்‌ 


தெக்கோவாவில்‌ 
தங்களுடைய 
என்னென்ன 
அதையெல்லாம்‌. 
அவர்கள்‌ 
தெக்கோவா 
வடக்கே 


இந்த தோட்டங்கள்‌ 
தெக்கோவாவுக்கும்‌ இடையிலுள்ளது. 
க்கோவாவில்‌ எக்காளம்‌ ஊ, ம்‌, 
பெத்கேரேமின்மேல்‌ நீவெளிச்சங்‌ 
காட்டுவதும்‌ இங்கு அடையாளமாகச்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. யூதாவின்‌ மனுஷரும்‌ 
எருசலேம்‌ குடிகளும்‌, 
பாதுகாத்துக்கொள்வதற்கு 
செய்தாலும்‌, அவர்களால்‌. 
நியாயத்தீர்ப்பிலிருந்து தப்பிக்க 
வரப்போகிற மகா அழிவுக்கு தப்பித்து, 
அவர்களால்‌ எங்கும்‌ ஒடி ஒளிந்துகொள்ள 
முடியாது. எருசலேம்‌ அழியப்போகிறது. 
தேவனுடைய நியாயத்தீர்ப்புக்கு விரோதமாக 
எருசலேமின்‌ குடிகளால்‌. எதிர்த்து 
நிற்கமுடியாது. 





i FTE 
TT 


எருசலேமின்‌ 
வளர்ந்த 


குடிகள்‌ செல்வமாய்‌ 
ரூபவதிகளைப்போல 
இருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ சீயோன்‌ 
குமாரத்திகளாக,  அழகாகயிருக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ வரையிலும்‌ கஷ்டங்களையோ, 
துன்பங்களையோ, வேதனைகளையோ 
அனுபவித்ததில்லை. சீயோன்‌ 
குமாரத்திகளுக்கு உபத்திரவங்களை 
அனுபவித்து பழக்கமில்லை. அவர்கள்‌ 
இதுவரையிலும்‌ கடினமான வேலைகளை 
செய்ததுமில்லை. இவர்களால்‌. 
சத்துருக்களுக்கு எதிர்த்து நிற்கவும்‌ முடியாது. 
சத்துருக்கள்‌ மூலமாய்‌ வரும்‌ 
தாங்கிக்கொள்ளவும்‌ முடியாது. கர்த்தர்‌ 
சீயோன்‌ குமாரத்தியை பாழாக்குவேன்‌ என்று 


சேனைகளும்‌ 
படைந்தனபதிககும்‌ 
ம்‌, மந்தைகளுக்கும்‌ ஒப்பாகச்‌ 
சொல்வட்டரககிறர்கள்‌. ட. ப்பர்‌ 
தங்கள்‌ மந்தைகளோடே  அவளிடத்திற்கு 
வருவார்கள்‌" (எரே 6:3) என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. கல்தேயரின்‌ 
படைத்தளபதிகள்‌, திரளான 
எண்ணிக்கையுள்ள தங்கள்‌ சேனைகளோடு, 
எருசலேமுக்கு வருவார்கள்‌. மந்தைகள்‌ 
மேய்ப்பர்களை பின்பற்றுவதுபோல, 
குல்நேயரின்‌ சேனையிலுள்ள வீரர்கள்‌, 
அவர்களுடைய படைத்தளபதிகளை பின்பற்றி 
வருவார்கள்‌. 


மேய்ப்பர்கள்‌ திறந்த வெளிகளில்‌ 
தங்குவார்கள்‌. ஆ திறந்த 
வெளிகளில்‌ கூடாரம்போட்டு தங்கவைத்து. 
விடுவார்கள்‌: மேய்ப்பர்களுக்கு திறந்த 
வெளியில்‌ தங்குவது கஷ்டமாமிருக்காது. 
அவர்களுக்கு இது பழக்கமான விஷயம்‌. 
திறந்தவெளியில்‌ இருப்பது எல்லாமே, 
பொதுவான சொத்துக்களாகயிருக்கும்‌. 
அதற்கு , யாரும்‌ சொந்தம்‌ 
கொண்டாடபாட்டார்கள்‌. அப்படிப்பட்ட 
இடங்களில்‌ மேய்ப்பர்கள்‌ கூடாரம்‌ 
போடுவார்கள்‌. கூடாரங்களைச்‌ சுற்றிலுமுள்ள 
இடங்களில்‌ மந்தைகள்‌ மேயும்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


அவர்களுடைய 
மூதா 
வருவார்கள்‌ 
கூடாரம்‌ 
யூதாவின்‌ 
சுற்றிலும்‌ 


எளிதாக 

இடங்களில்‌ 

அவர்கள்‌ 

பட்டணங்களுக்கு விரோதமாய்‌ 

கூடாரம்‌ போடுவார்கள்‌. தாங்கள்‌ விரும்பிய 

இடங்களில்‌ கூடாரம்‌ போட்டு 

தங்கியிருப்பார்கள்‌. ஆடுகள்‌ கூடாரத்தைச்‌ 
சுற்றிலும்‌ மேய்வதுபோல, 


பட்சித்துப்போடுவான்‌. 


யூதாவின்‌ பட்டணங்களை அழிப்பதற்கு. 
கர்த்தரே குல்தேயருக்கு அனுமதி 
கொடுத்திருக்கிறார்‌. கர்த்தர்‌ கல்தேயரைப்‌ 
பார்த்து “அவளுக்கு விரோதமாய்‌ 
யுத்தஞ்செய்ய ஆயத்தம்பண்ணுங்கள்‌ என்றும்‌, 
மத்தியானத்தில்தானே நாம்‌ போயேறும்படிக்கு 
எழுந்திருங்கள்‌” (எரே 6:4) என்றும்‌ 
சொல்லுகிறார்‌. கர்த்தரே கல்தேயரை 
எருசலேமுக்கு விரோதமாய்‌ யுத்தம்‌ பண்ணச்‌ 
சொல்லுகிறார்‌. 

ஸ்ரவேலின்‌ பரிசுத்தர்‌ சேனைகளின்‌ 
கர்த்தர்‌, அவர்‌ கல்தேயருடைய 
சேனைகளைப்‌ பார்த்து “மரங்களை வெட்டி, 
எருசலேமுக்கு விரோதமாய்க்‌ கொத்தளம்‌ 
போடுங்கள்‌ (எரே 66) என்று, 
சொல்லுகிறார்‌. தேவனுடைய நியாயத்தீர்ப்பு 
எருசவேமின்மீது வந்திருக்கிறது. எருசலேம்‌ 
நகரம்‌ கர்த்தரால்‌ விசாரிக்கப்பட வேண்டிய 
நகரம்‌. அதன்‌ உட்புறமெல்லாம்‌. 
கொடுமையாயிருக்கிறது. 


எருசலேமைச்‌ 
வெளியாயிருக்கிறது. 
வெயிலின்‌. 


சுற்றிலும்‌ திறந்த 
மத்தியான நேரத்தில்‌ 
ட்‌ றே 

ஆகையினால்‌. 


என்று நினைக்கிறார்கள்‌. 
ஆனால்‌ அவர்கள்‌ சோர்ந்துபோகவில்லை. 





i a 
TT 


யூதாவின்‌ பட்டணங்களையும்‌ பட்சித்துப்போட 
ஆயத்தமாயிருக்கிறார்கள்‌. மத்தியான. 
வேளையாகயிருந்தாலும்‌, 
இராக்காலமாகயிருந்தாலும்‌, அவர்கள்‌ 
அதைப்பற்றி பெரிதாய்‌ நினைக்கவில்லை. 
மத்தியான வெயிலிலும்‌, இரவின்‌ இருளிலும்‌ 
எருசலேமுக்குள்‌ பிரவேசித்து அதைக்‌ 
கொள்ளையிட ஆயத்தமாயிருக்கிறார்கள்‌. 


மத்தியா ஈம்‌ 
போமேறம்பக்கு லந்திுங்கள்‌” (எரே 6:4) 
என்றும்‌, எழுந்திருங்கள்‌, நாம்‌ 
இராக்காலத்திலாகிலும்‌ போயேறி, 
அவளுடைய அரமனைகளை அழிப்போம்‌" 
(எரே 6:5) என்றும்‌ சொல்கிறார்கள்‌. 
எருசலேமைக்‌ கொள்ளையிட்டு, அந்தக்‌ 
கொள்ளைப்பொருட்களையெல்லாம்‌, தங்கள்‌ 

கொண்டுபோக 

கொள்ளையை 
சீக்ிந்தில்‌ நடத்தி முித்துவிடகேண்டும்‌. 
என்று நினைக்கிறார்கள்‌. “ஜயோ! து 
சாய்ந்து, அந்தி நிழல்கள்‌ நண்டு ாகிற்‌ 
(எரே 6:4) என்றும்‌ சொல்லுகிறார்கள்‌. 


ஷர்மீதும்‌, எருசலேமின்‌ 
குடகள்ம்தும தும்‌ தேவனுடைய நியாயத்தீர்ப்பு 


வருகிறது. அவர்களுடைய பாவங்களும்‌, 
துன்மார்க்கங்களுமே அவர்கள்‌ 
அனுபவிக்கிற வேதனைகளுக்கு காரணம்‌. 
யூதாவின்‌ மனுஷர்‌ தங்கள்மீது 
தாங்களே வை வரவழைத்துக்‌ 
கொள்கிறார்கள்‌. நாங்கள்‌ அனுபவிக்கிற 
குஷ்டங்களுக்கும்‌ நஷ்டங்களுக்கும்‌, அவர்கள்‌ 
வேறு யாரையும்‌ குறை சொல்லக்கூடாது. 


ஒடுக்கினார்கள்‌. 

இப்போது ஒடுக்கப்படுகிறார்கள்‌. யூதாவின்‌ 
மனுஷர்‌ ஒருவருக்கொருவர்‌: தீங்கு 
செய்துகொண்டார்கள்‌. தங்களுக்கு 
அதிகாரமும்‌ பெலமும்‌ இருக்கும்போது. 
அவர்கள்‌ தங்கள்‌ சொந்த சகோதரருக்கே 
தீங்கு செய்தார்கள்‌. இப்போது 
அவர்கள்மீது சத்துரு வந்திருக்கிறான்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கல்தேயர்கள்‌ யூதாதேசத்தின்மீது 
யுத்தம்‌ பண்ண வருகிறார்கள்‌. அவர்கள்‌ 
யூதாவின்‌ மனுஷர்‌ எல்லோரையும்‌, 
எருசலேமின்‌ குடிகள்‌ எல்லோரையும்‌ நெருக்கி 
ஒடுக்குகிறார்கள்‌. அவர்களுடைய 
பாவங்களினிமித்தமாய்‌ அவர்களுக்கு 
தண்டனை வரும்‌. ஊற்றானது. தன்‌ 
தண்ணீரைச்‌ சுரக்கப்பண்ணுமாப்போல, அது 
தன்‌  தீங்கைச்‌  சுரக்கப்பண்ணுகிறது. 
(எரே 67). ஊற்றிலிருந்து தண்ணீர்‌ 
தாராளமாயும்‌, இடைவிடாமலும்‌ 
சுரப்பதுபோல, யூதாவின்‌ 
மனுஷரிடத்திலிருந்து தீங்கு தாராளமாய்‌ 
சரந்து வருகிறது. 
சோதோமின்‌: அக்கிரமம்‌ 
தேவனுடைய 
எட்டியதுபோலவே, 
ருடைய 
எட்டுகிறது 
அழிம்பும்‌ 

கர்த்தர்‌ 
பாதிக்கப்பட்டவர்கள்‌ 
முறையிடுகிறார்கள்‌. 
... சரீரத்திலும்‌ ஆத்துமாவிலும்‌ 
தண்டிக்கப்பட்டவர்கள்‌, 

கர்த்தருடைய சமுகத்திற்கு முன்பாக வந்து 
வேதனையோடு _ புலம்புகிறார்கள்‌. 


வம்சத்தாரும்‌, யூதா 
கர்த்தரால்‌ 
தெரிந்துகொள்ளப்பட்டவர்கள்‌. அவர்கள்‌ 
கர்த்தருடைய சந்ததியார்‌. கர்த்தரே 
அவர்களுக்கு, பரமபிதாவாயிருக்கிறார்‌. 
கர்த்தருடைய பிள்ளைகள்‌ ஒருவருக்கொருவர்‌ 
கொடுமை செய்கிறார்கள்‌. ஒருவருக்கொருவர்‌ 
செய்து ஒருவரையொருவர்‌ 
க க அவர்கள்‌ 
துக்கமும்‌ காயங்களும்‌ 
படுத்‌. கர்த்தர்‌ நீதியுள்ளவர்‌. 
அநீதியும்‌ அக்கிரமமும்‌ செய்தவர்களை 
கர்த்தர்‌ தம்முடைய நீதியினால்‌ தண்டிப்பார்‌. 
அவர்களுக்கு நீதியான. நியாயத்தீர்ப்பைக்‌ 
கட்டளையிடுவார்‌. 





f= FTN 
TT 


கர்த்தருடைய 
ல்‌! 


நியாயத்தீர்பபுக்கு 
வின்‌ 


கேட்கவேண்டும்‌. “எருசலேமே, என்‌ ஆத்துமா 
நான்‌ 


என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
நியாயப்பிரமாணத்தின்‌ 

அவருடைய தீர்க்கதரிசிகள்‌ மூலமாகவும்‌ 
ஜனங்களுக்கு உபதேசமும்‌, புத்தியும்‌ 
சொல்லப்படுகிறது. அவர்கள்‌ கர்த்தருடைய 
வார்த்தைக்கு செவிகொடுக்கவேண்டும்‌. 
அவர்கள்‌ புத்தியைக்‌. கேட்டு 
ஞானமுள்ளவர்களாயிருக்கவேண்டும்‌. 


மூலமாகவும்‌, 


கர்த்தருடைய ஆத்துமா 
மனுஷரைவிட்டுப்‌ பிரிந்துபோய்விட்டால்‌, 
கர்த்தர்‌ அவர்களை பாழும்‌ குடியற்ற தேசமும்‌ 
ஆக்கிப்போடுவார்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
பிள்ளைகள்மீது மெய்யாகவே அன்பாகவும்‌, 
கரிசனையாகவும்‌ இருக்கிறார்‌. ஆகையினால்‌ 
தான்‌, கர்த்தருடைய ஆத்துமா அவர்களோடு 
ஜக்கியமாமிருக்கிறது. கர்த்தருடைய 
பிரசன்னம்‌. அவருடைய  ஜனத்தார்‌ 
மத்தியிலிருக்கிறது. கர்த்தருக்கும்‌ அவருடைய 
ஜனங்களுக்கும்‌ இடையிலுள்ள ஐக்கியத்தை 
பொதுவாக யாராலும்‌ பிரிக்க முடியாது. 
ஆனாலும்‌ பாவம்‌ இந்த ஐஜக்கியத்தைப்‌ 
பாழாக்கிவிடும்‌. பாவம்‌, கரந்தகுடைய 
ஆத்துமாவை, வருடைய 


பிள்ளைகளிடத்திலிருந்து மிரத்துவிடும்‌.. 


வின்‌ கர்த்தருக்‌ 
Cr TA சமக்‌ 
கர்த்தருக்கு கோபத்தை உண்டு 
பண்ணுகிறார்கள்‌. கர்த்தரோ கிருபையும்‌ 
இரக்கமுமுள்ளவர்‌. தம்முடைய 
ஜனத்தைவிட்டுப்‌ பிரிந்துபோகும்போது 
கர்த்தருடைய ஆத்துமா வேதனைப்படும்‌. 
கர்த்தர்‌ ம்முடைய  ஐஜனத்தோடு 
ஐக்கியமாயிருக்கவேண்டுமென்று 
விரும்புகிறார்‌. ரத்‌ 
தங்கள்‌ பாவங்களுக்கு 
அவரிடத்திற்கு மறுடடியுமாய்த்‌ 
வரும்போது, கர்த்தர்‌ 
கிருபையினால்‌ அவர்களை 
சேர்த்துக்கொள்வார்‌. 


கோபத்திலிருந்து தப்பிப்பதற்கு, தங்களுடைய 
பாவங்களிலிருந்து மனந்திரும்புவதைத்‌ தவிர 
யூதாவின்‌ மனுஷருக்கு வேறு வழியில்லை. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


திராட்சக்குலைகளை 


கூடைகளின் மேல்‌ 

ன்‌ கொல்லி, அவர்கள்‌ 

இஸ்வேலில்‌ மீதியாயிருந்த கனியைத்‌. 

திராட்சச்செடியின்‌ கனியைப்போல்‌ 

நன்றாய்ப்‌ பொறுக்கிக்கொண்டு 

போவார்கள்‌ என்று சேனைகளின்‌: 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


எரே 6:10. அவர்கள்‌ கேட்கும்படி. நான்‌ 
யாரோடே பேசி எச்சரிப்பேன்‌? 
அவர்களுடைய செவி 
விருத்தசே தனமில்லாதது; அவர்கள்‌. 
'கேட்கமாட்டார்கள்‌; கர்த்தருடைய 
வசனம்‌ அவர்களுக்கு. 
தித்தையாயிருக்கிறது;. அதின்மேல்‌ 
அவர்களுக்கு விருப்பமில்லை. 


எரே 81 
கர்த்தருடைய 
திறைந்திருக்கிறேன்‌; 
இளைத்தூப்போனேன்‌; 
பின்னைகளின்மேலும்‌, 
பருடைய கூட்டத்தின்மேலும்‌ ஏகமாய்‌ 
அதை ஊற்றிவிடுவேன்‌; புருஷரும்‌, 
ஸ்திரீகளும்‌, கிழவரும்‌, 
பூரணவயதுன்னவர்களுங்கூடப்‌ 
பிடிக்கப்படுவார்கள்‌.. 


ஆகையால்‌ நான்‌ 
உக்கிரத்தால்‌ 
அதை அடக்கி 


எரே 6:12. அவர்களுடைய வீடுகளும்‌, 
அவர்களுடைய காணிபூமிகளும்‌, 
அவர்களுடைய மனைவிகனோடே, 
ஏகமாய்‌ அத்தியர்‌ வசமாகும்‌; என்‌ 
கையை இந்தத்‌ தேசத்தின்‌ குடிகளுக்கு 
விரோதமாக நீட்டுவேன்‌ என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 


எரே 6:18. அவர்களில்‌, சிறியோர்முதல்‌ 
பெரியோர்மட்டும்‌, ஒவ்வொருவரும்‌ 
பொருனாசைக்காரர்‌; இதுவுமல்லாமல்‌ 
தீர்க்கதரிசிகவ்முதல்‌ 
ஆசாரியர்கள்மட்டும்‌. 
பொய்யர்‌. 


ஒவ்வொருவரும்‌ 





f= THE 
TT 


எரே 8:14. சமாதாணமில்லாதிருத்தூம்‌: 
சமாதானம்‌ சமாதானம்‌ எண்று சொல்லி, 
என்‌ ஜனத்தின்‌. காயங்களை 
மேற்பூச்சாய்க்‌ குணமாக்குகிறார்கன்‌. 


எரே 615. 
அவருவருப்பானதைச்‌ 
செய்ததினிமித்தம்‌ 
வெட்கப்படுகிறார்கனோ? 
வெட்கப்படார்களன்‌, 
அறியார்கள்‌; 
விழுகிறவர்களுக்குன்னே விழுவார்கன்‌; 
நான்‌  அவர்கனை  விசாரிக்குங்‌ 
காலத்தில்‌ 'இடறுண்டுபேவார்கள்‌. 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


அவர்கள்‌: 


எரே 6:16. வழிகளிலே நின்று, பூர்வ 
பாதைகள்‌ எவையென்று கேட்டு 
விசாரித்து, நல்ல வழி எங்கே என்று 
பார்த்து, அதிலே நடவுங்கள்‌; 
அப்பொழுது உங்கள்‌ ஆத்துமாவுக்கு. 
இளைப்பாறுதல்‌ கிடைக்கும்‌ என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌; அவர்களோ, 
நாங்கள்‌ அதிலே நடக்கமாட்டோம்‌. 
என்கிறார்கள்‌. 


எரே 8:17. நான்‌ உங்கள்மேல்‌ 
காவலாளரையும்‌ வைத்து, எக்கான 
சுத்தத்துக்குச்‌ செவிகொடுங்கள்‌ 
என்றும்‌ சொன்னேன்‌; அவர்களோ 
நாங்கள்‌ கேட்கமாட்டோம்‌ 
என்கிறார்கள்‌. 


யூதாவும்‌ எருசலேமும்‌. 
அதா தவன்று கர்த்தர்‌ எச்சரிக்கிறார்‌ 
குல்தேயர்கள்‌ அவர்களுக்கு விரோதமாய்‌ 
ம்‌ செய்ய ஆயத்தமாயிருக்கிறார்கள்‌. 
ர்‌ யூதாவின்‌ பட்டணங்கள்மீது 
வேகமாய்‌ 
மத்தியானமாயிருந்தாலும்‌, 
இராக்காலமாயிருந்தாலும்‌, கல்தேயர்கள்‌ 
யூதாவை அழித்துவிடுவேம்‌ என்று 
சொல்லுகிறார்கள்‌. கல்தேயரின்‌ சத்தத்தைக்‌ 
கேட்டு, எருசலேமுக்குள்ளே இருக்கிற 
ஜனங்கள்‌ பயந்து நடுங்குகிறார்கள்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கல்தேயர்கள்‌ 
முழுவதையும்‌: 


எருசலேம்‌ நகரம்‌. 
கொள்ளையிட்டாலும்‌, 
ப்‌ உண்டாகாது. 


பேராசையோடு வந்திருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
இஸ்வேலில்‌ மீதியாமிருந்த கனியைத்‌ 
திராட்சச்செடியின்‌ கனியைப்போல்‌ நன்றாய்ப்‌ 
பொறுக்கிக்கொண்டு போவார்கள்‌ (எரே 6:9). 
கல்நேயர்கள்‌ எருசலேம்‌ ்‌ 
ஒருவரையும்‌ மீதியாக 
வைக்கமாட்டார்கள்‌.  திராட்சக்குலைகளை 
அறுக்கிறவனைப்போல, அவர்கள்‌ தங்கள்‌ 
கையை திரும்பவும்‌ கூடையில்போடுவார்கள்‌ 
அந்தக்‌ கூடையிலே இன்னும்‌ எவ்வளவு 
பழங்களை சேர்க்க முடியுமோ அவ்வளவு, 
பழங்களை சேர்ப்பார்கள்‌. கல்தேயர்களும்‌ 
எருசலேம்‌ நகரத்தில்‌ எவ்வளவு ஜனங்களை 
அடிமைப்படுத்த முடியுமோ, அவ்வளவு, 
ஜனங்களையும்‌ அடிமைப்படுத்திவிடுவார்கள்‌. 

யூதாவின்‌ மனுஷரும்‌ எருசலேமின்‌ 
சடக்‌ பொருளாசைக்காரரா 

றார்கள்‌. “அவர்களில்‌ சிறியோர்‌ முதல்‌ 
பயோ மட்டும்‌ ஒவ்வொருவரும்‌ 
பொருளாசைக்காரர்‌ (எரே 6:13) என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. யூதாவின்‌ மனுஷர்‌ 
தேவனுடைய பிரமாணத்திற்கு 
கீழ்ப்படியவில்லை. 


"உன்‌... திராட்சத்தோட்டத்திலே பின்‌ 
அறுப்பை அறுக்காமலும்‌, அதிலே 
சிந்திக்கிடக்கிற பழங்களைப்‌ பொறுக்காமலும்‌, 
அவைகளை எளியவனுக்கும்‌ பரதேரிக்கும்‌. 
விட்டுவிடுவாயா। நான்‌ உங்கள்‌ 
தேவனாகிய கர்த்தர்‌" (லேவி 190) 


திராட்சத்தோட்டத்தில்‌ சிந்திக்கிடக்கிற 
பழங்களைப்‌ பொறுக்கக்கூடாது. அதை 
ஏழைகளுக்கு விட்டுவிடவேண்டும்‌. ஆனால்‌ 
யூதாவின்‌ மனுஷரோ சிந்திக்கிடக்கிற 
பழங்களை ஏழைகளுக்கு விட்டுவிடாமல்‌, 
தாங்களே பொறுக்கிக்கொண்டார்கள்‌. 
கர்த்தருடைய பிரமாணத்திற்கு விரோதமாய்‌ 
நடந்து ஏழைகளை வஞ்சித்தார்கள்‌. 





f= THE 
TT 


வருகிறது. கல்தேயர்கள்‌ யூதாவின்‌ மனுஷரை 
திராட்சச்செடியின்‌ கனியைப்போல்‌ நன்றாய்ப்‌ 
பொறுக்கிக்கொண்டு போகிறார்கள்‌. 
ஒருவரையும்‌ மீதியாக 

எல்லோரையும்‌ 

சிறைப்பிடித்துக்கொண்டு போய்விடுகிறார்கள்‌. 


கர்த்தருடைய கோபம்‌ வீதிகளிலுள்ள. 
பிள்ளைகளின்‌ மேலும்‌ வாலிபருடைய 


கூட்டத்தின்மேலும்‌ ஏகமாய்‌ 

ஊற்றப்படுகிறது. இதன்‌ நிமித்தமாய்‌ 

கல்தேயர்கள்‌ யூதா மனுஷரின்‌ புருஷரையும்‌, 

ஸ்திரீகளையும்‌, 

பூர்ணவயதுள்ளவர்களையும்‌ 

னர்கள்‌ எரே 6, 
கல்தேயரோடு 

ஜெயிக்க முடியாது. அவர்கள்‌ யுத்தத்தில்‌ 

மடிந்துபோவார்கள்‌. அல்லது கல்தேயருடைய 

நேசத்தில்‌ சிறைப்பட்டுப்போவார்கள்‌. 

அவர்கள்‌ தப்பிப்பதற்கு வேறு வழியே இல்லை. 

அவர்களுடைய 

அவர்களுடைய காணிபூ 

அவர்களுடைய மனைவிகளோடே ஏகமாய்‌ 

அந்நியர்‌ வசமாகும்‌: என்‌ கையை இந்தத்‌ 

நேசத்தின்‌ குடிகளுக்கு விரோதமாக 

நீட்டுவேன்‌ என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ 

(எரே 6:12). 


எரேமியா தீர்க்கதரிசி தாலின்‌ 
மனுஷர்மீது ாபமான வார்த்தைகளை 
பயன்படுத்துகிறார்‌. “நான்‌ கர்த்தருடைய 
உக்கிரத்தால்‌ நிறைந்திருக்கிறேன்‌” 
(எரே 6:11) என்று எரேமியா சொல்லுகிறார்‌. 
எரேமியா அந்த உக்கிரத்தை அடக்கி 
இளைத்துப்போயிருக்கிறார்‌. எரேமியா, 
யூதாவின்‌ மனுஷருக்கு கர்த்தருடைய 
நியாயத்தீர்ப்பின்‌ வார்த்தைகளைச்‌ சொல்லும்‌ 
போது, அவருக்கு சந்தோஷமுண்டாகவில்லை. 
ஆனாலும்‌ உக்கிரமான வார்த்தைகளை 

அடக்கிக்கொள்ளவும்‌ 


ஆலியானவர்‌ 
வார்த்தைகளைப்‌ போட்டிருக்கிறார்‌. 
சொன்ன செய்தியை எரேமியா: தாண்‌ 
மனுஷருக்குச்‌ சொல்லவேண்டும்‌. இதுவே. 
அவருடைய ஊழியம்‌. 

சும்மாயிருக்க முடியாது. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


யூதா தேசத்தில்‌ தீர்க்கதரிசிகளும்‌, 
ஆசாரியர்களும்‌ துன்‌ மார்க்கராயிருக்கிறார்கள்‌. 
தீர்க்கதரிசிகள்முதல்‌. ஆசாரியர்கள்‌ 
மட்டும்‌ ஒவ்வொருவரும்‌ பொய்யர்‌ 
சமாதானமில்லாதிருந்தும்‌: சமாதானம்‌ 
சமாதானம்‌ என்று சொல்லி, என்‌ ஜனத்தின்‌ 
காயங்களை மேற்பூச்சாய்க்‌ 
குணமாக்குகிறார்கள்‌ (எரே 613/4) என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. ஜனங்கள்‌ பாவம்‌ 
செய்யும்போது, 'தீர்க்கதரிசிகளும்‌ 
ஆசாரியர்களும்‌ அவர்களுடைய பாவங்களை 
கண்டித்து உணர்த்தவேண்டும்‌. பாவிகளுக்கு 
சமாதானமில்லை. ஆனால்‌ தீர்க்கதரிசிகளோ 
பாவிகளைக்‌ கண்டித்து உணர்த்தாமல்‌, 
அவர்களுக்கு ஆறுதலான செய்திகளைச்‌: 
சொல்லுகிறார்கள்‌. அவர்களுக்கு சமாதானம்‌. 
உண்டாயிருக்கும்‌. என்றும்‌ பொய்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 


தீர்க்கதரிசிகளும்‌  ஆசாரியர்களும்‌ 
மருத்துவர்களைப்போன்றவர்கள்‌. அவர்கள்‌ 


சரீரத்திலுள்ள காயங்களுக்கு 


வேதனையானது. மருத்துவர்கள்‌ 
சிகிச்சை கொடுக்காமல்‌, 

மேற்பூச்சாய்‌ குணமாக்கினால்‌, 

காயம்‌ நிரந்தரமாய்க்‌ குணமாகாது. அதன்‌ 
உள்காயம்‌ இருந்துகொண்டேயிருக்கும்‌. அது 
அவர்களுடைய ஜிவனுக்கே ஆயத்தாகிலிும்‌ 
மருத்துவர்கள்‌ தவறான சிகிச்சையினால்‌. 
நோயாளிகளைக்‌ கொன்றுபோடுவதுபோல, 
தீர்க்கதரிசிகளும்‌. ஆசாரியர்களும்‌ 
பொய்களைச்‌ சொல்லி மனுஷருடைய 
ஆத்துமாக்களை சேதப்படுத்துகிறார்கள்‌. 


யூதாவின்‌ மனுஷர்‌ பாவங்களிலும்‌ 
அக்கிரமங்களிலும்‌ இருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
அருவருப்பானதை செய்கிறார்கள்‌. 
கர்த்தருக்கு விரோதமாய்ப்‌ பாவம்‌ செய்தால்‌ 
அவர்களுக்கு அழிவு வரும்‌. ஆசாரியர்களோ 
அவர்களுடைய பாவங்களைக்‌ கண்டிக்காமல்‌. 
விட்டுவிடுகிறார்கள்‌. 
“சமாதானமில்லாதிருந்தும்‌: சமாதானம்‌ 
சமாதானம்‌ என்று சொல்லி, என்‌ ஜனத்தின்‌ 
காயங்களை மேற்பூச்சாய்க்‌ 
குணமாக்குகிறார்கள்‌” (எரே 644) என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 





i THE 
TT 


அவர்கள்மீது வந்து தங்குகிறது. இதனால்‌ 
யூதா தேசத்திற்கு அழிவு வருகிறது. 
அவர்களுக்கு வரப்போகும்‌ 

தீர்க்கதரிசிகள்‌ கர்த்தருடைய நாமத்தினால்‌ 
எச்சரிக்கிறார்கள்‌. ஆனால்‌ அவர்களோ 
கர்த்தருடைய எச்சரிப்பின்‌ வார்த்தைகளைக்‌ 
கேட்க மறுத்துவிடுகிறார்கள்‌. எரேமியா 
தீர்க்கதரிசியும்‌ யூதாவின்‌ மனுஷருக்கு 
கர்த்தருடைய  எச்சரிப்பின்‌ வார்த்தையை 
சொல்லி, சொல்லி சோர்ந்துபோயிருக்கிறார்‌ 


“அவர்கள்‌ கேட்கும்படி நான்‌ யாரோடே 
பேசி எச்சரிப்பேன்‌? அவர்களுடைய செவி 
விருத்தசேதனமில்லாதது: அவர்கள்‌ 
கேட்கமாட்டார்கள்‌: கர்த்தருடைய வசனம்‌ 
அவர்களுக்கு 'நிந்தையாமிருக்கிறது:: 
அதின்மேல்‌ அவர்களுக்கு விருப்பமில்லை" 
(எரே 610) என்று எரேமியா சொல்லுகிறார்‌. 
கேட்காதவர்களிடத்தில்‌ சொல்லி 
பிரயோஜனமில்லை. 


யூதாவின்‌ மனுஷர்‌ கர்த்தருடைய 
வசனத்தைக்‌ கேட்பதில்‌ பிரியப்படவில்லை. 
கர்த்தருடைய வசனம்‌ அவர்களுக்கு 
நிந்தையாயிருக்கிறது. கர்த்தருடைய வசனம்‌. 
அவர்களுடைய பாவங்களையும்‌, 
அக்கிரமங்களையும்‌ கடிந்துசொல்லுகிறது. 
அவர்கள்மீது நியாயத்தீர்ப்பு வரும்‌ அ 
எச்சரிக்கிறது. யூதாவின்‌ 
ஆசீர்வாதமான செய்திகளை மாத்திரமே 
கேட்கப்‌ பிரியப்படுகிறார்கள்‌. தங்களை 
கடிந்து சொல்லும்‌ வார்த்தைகளையோ, 
நியாயத்தீர்ப்பைப்பற்றிய வார்த்தைகளையோ 
கேட்பதற்கு அவர்கள்‌ பிரியமாயில்லை. 


அவர்கள்‌ கர்த்தரை நம்புமில்லை. கர்த்தர்மீது 
பிரியமாகவும்‌ இல்லை. அவர்கள்‌ உலகத்தை 
நம்புகிறார்கள்‌. உலகக்காரியங்களைப்பற்றிக்‌ 
கொள்கிறார்கள்‌. உலகசிநேகம்‌ தேவனுக்கு 
விரோதமான பகை என்பதை மறந்து. 
உலகத்தோடு சிநேகமாயிருக்கிறார்கள்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அவர்களில்‌, 
பெரியோர்மட்டும்‌, 
பொருளாசைக்காரர்‌;: இதுவுமல்லாமல்‌ 
தீர்க்கதரிசிகள்முதல்‌  ஆசாரியர்கள்மட்டும்‌ 
ஒவ்வொருவரும்‌ பொய்யர்‌ (எரே 6:13) 


யூதாவின்‌ -...._ மனுஷரிடத்தில்‌: 
உலகத்தைப்பற்றிய சிந்தனை மாத்திரமே 
இருக்கிறது. அவர்களிடத்தில்‌ 
கர்த்தரைப்பற்றிய சிந்தனையோ, தங்களுடைய 
உணர்வோ, 


சிறியோர்முதல்‌ 
ஒவ்வொருவரும்‌ 


பொருளாசைக்காரராயிருக்கிறார்கள்‌. 
nd நா 
பாவத்தையும்‌ 

குணிந்திருக்கிறார்கள்‌. அவர்களிடத்தில்‌ 
துணிகரமான பாவங்கள்‌ காணப்படுகிறது. 
தாங்கள்‌ ஐசுஷியவான்களாயிருக்க 
வேண்டும்‌ என்பதற்காக, அவர்கள்‌ 
ஏழைகளை ஒடுக்குகிறார்கள்‌. திக்கற்ற 
பிள்ளைகளுக்கும்‌ விதவைகளுக்கும்‌ 
அநியாயம்‌ செய்கிறார்கள்‌. 

எருசலேம்‌ 

விசாரிக்கப்படவேண்டிய 


எந்த 
செய்வதற்கு 


நகரம்‌ 
நகரமாயிருக்கிறது. 
அதின்‌ உட்புறமெல்லம்‌ கொடுமை 
நிறைந்திருக்கிறது. எருசலேம்‌ நகரத்திலும்‌, 
யூதாவின்‌ பட்டணங்களிலும்‌ கொடுமையும்‌ 
அழிம்பும்‌ கேட்கப்படுகிறது. துக்கமும்‌ 
காயங்களும்‌ அந்தப்‌ பட்டணங்களில்‌ 
நித்தமும்‌ காணப்படுகிறது (எரே 6:67) 
தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாகவும்‌, 
அவருடைய தீர்க்கதரிசிகளுக்கு 
விரோதமாகவும்‌ யூதாவின்‌ மனுஷர்‌ தங்கள்‌ 
இருதயங்களை குடினப்படுத்திக்‌ 
கொள்கிறார்கள்‌. 


யூதாவின்‌ மனுஷர்‌ அருவருப்பான 
பாவங்களை செய்கிறார்கள்‌. ல்‌ 


னால்‌ 
அதற்காக அவர்கள்‌ வெட்கப்படவில்லை 
தங்கள்‌ அருவருப்பை நினைத்து அவர்கள்‌ 
நாணவுமில்லை. அவர்களுடைய 
கடினமாயிருப்பதினால்‌ 

பாவத்தைப்பற்றி வெட்கமோ, 

இல்லை. பாவம்‌ ஒரு அருவருப்பான கிரியை 
என்றுகூட அவர்கள்‌ நினைப்பதில்லை. 





i= a 
TT 


ஏற்பாட்டுக்காலத்து. 


புதிய 
விசுவாசிகளாகிய நாம்‌ நியாயப்பிரமாணத்தின்‌ 


வரவேற்கிறது. கர்த்தருடைய செட்டையின்‌ 
கீழே நாம்‌ அடைக்கவம்பெறும்‌ 
சிலாக்கியத்தைப்‌ பெற்றிருக்கிறோம்‌. 

“உன்‌ செய்கைக்குத்தக்க பலனைக்‌ 
கர்த்தர்‌ உனக்குக்‌ குட்டளையிடுவாராக: 
இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தருடைய 
செட்டைகளின்‌ கீழ்‌ அடைக்கலமாய்‌ வந்த 
உனக்கு அவராலே நிறைவான பலன்‌ 
கிடைப்பதாக" (ரூத்‌ 2:12). 


கேருபீன்களைப்‌ பொன்னைத்‌ 
தகடாய்‌ அடித்துச்‌ செய்ய வேண்டும்‌. 
கிருபாசனத்தையும்‌ இதுபோலவே பொன்னைத்‌ 
தகடாய்‌ அடித்துச்‌ செய்ய வேண்டும்‌. இதில்‌ 
வேறு உலோகங்களின்‌ கலப்பு எதுவும்‌ 
இருக்கக்கூடாது. இஸ்ரவேல்‌ ஜனத்தாரோடு 
தேவன்‌ கொண்டிருக்கும்‌ ஐக்கியத்தில்‌ எந்த 
விதமான மாய்மாலமும்‌ இருக்கக்கூடாது. 
என்பதை இது உணர்த்துகிறது. (யாத்‌ 
2517-22; யாத்‌ 3736-9). 
உடன்படிக்கைப்‌ பெட்டி தேவனுடைய 
பிரசன்னத்திற்கு அடையாளமாகும்‌. 
பத்துக்‌ கற்பனைகள்‌ எழுதப்பட்ட இரண்டு 
கற்பலகைகளும்‌ உடன்படிக்கைப்‌ பெட்டிக்குள்‌ 
வைக்கப்பட்டிருக்கின்றன. தேவனுக்கும்‌, 
இஸ்ரவேல்‌ ஜனத்தாருக்கும்‌ இடையேயுள்ள 
உடன்படிக்கையை து தொடர்ந்து 
நினைவுபடுத்தும்‌. (யாத்‌ 251621 
உடன்படிக்கைப்‌ பெட்டியில்‌ மன்னா 
வைய்கப்பட்டிருக்கும்‌ கலசமும்‌ உள்ளது. 
பரலோகத்திலிருந்து வந்த தேவனுடைய 
அப்பத்திற்கு மன்னா ஒர்‌ அடையாளம்‌. 
(யாத்‌ 16:33; யோவான்‌ 6; எபி 9:4). 
ஆரோனின்‌. கோலும்‌ உடன்படிக்கைப்‌: 
பெட்டிற்குள்‌ பிற்காலத்தில்‌ வைக்கப்பட்டது. 
வன்‌ தெரிந்தெடுத்திருக்கும்‌ 
ஆசாரியத்துவத்திற்கு ஆரோனின்‌ கோல்‌. 
சாட்சி பகருகிறது. (எண்‌ 17:10; எபி 9:4). 


“நான்‌ உனக்குக்‌ 
சாட்சிப்பிரமாணம்‌” என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. மோசே இன்னும்‌ பத்துக்‌ 
கற்பனைகள்‌ எழுதப்பட்டுள்ள. 
கற்பலகைகளைத்‌ தேவனிடமிருந்து பெற்றுக்‌ 
கொள்ளவில்லை. (யாத்‌ 32:15). 


கொடுக்கும்‌ 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


'அங்கே நான்‌ உன்னைச்‌ சந்திப்பேன்‌” 
என்றும்‌ கர்த்தர்‌ மோசேயிடம்‌ சொல்லுகிறார்‌ 
தேவன்‌ தாம்‌ நியமித்திருக்கும்‌ ஸ்தலத்தில்‌ 
தம்முடைய பிள்ளைகளைச்‌ சந்திக்கிறார்‌. 
யாத்‌ 231447; யாத்‌  29:42-46; 
யாத்‌ 34:22-24; யாத்‌ 40:33-35) 


உனக்குக்‌. 
போகிறவைகளையெல்லாம்‌ 
சொல்லுவேன்‌" என்று கர்த்தர்‌ மோசேக்கு 
சொல்லுகிறார்‌. தேவனைச்‌ சந்தித்து. 
அவரோடு ஒப்புரவாகும்போது தேவனுடைய 
சப்தத்தைத்‌ தெளிவாகக்‌ கேட்க முடியும்‌ 
(2கொரி 10:16; 2கொரி 6:14: 2கொரி 13:14). 


பரிசுத்த, வேதாகமத்தில்‌ 
உடன்படிக்கைப்‌ பெட்டிக்கு வேறு சில 
பெயர்களும்‌ கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதன்‌ 
விவரம்‌ வருமாறு : 


கற்பிக்கப்‌ 
உன்னோடே 


1. பெட்டி (யாத்‌ 25:10) 


2. தேவனுடைய பெட்டி (சாமு 4211-22; 
சோழு 6:2-12) 


கர்த்தராகிய 
நாளா 13:6) 


தேவனுடைய பெட்டி 


நமது தேவனுடைய 
நாளா 13:3) 


இஸ்ரவேலின்‌ தேவனுடைய 
சாமு 5:7-6:3) 


. கர்த்தருடைய பெட்டி சாமு 69-71) 


கர்த்தராகிய ஆண்டவருடைய பெட்டி 
இராஜா 2:26) 

உங்கள்‌ தேவனாகிய கர்த்தரின்‌ பெட்டி 
(யோக 4:5) 


சர்வ பூமிக்கும்‌ ஆண்டவராகிய 
கர்த்தரின்‌ பெட்டி (யோசு 313) 
10. உடன்படிக்கைப்பெட்டி (யோசு 3:6) 


ர. தேவனுடைய உடன்படிக்கைப்பெட்டி 
(நியா 20:27; 1நாளா 16:6) 

12. கர்த்தருடைய உடன்படிக்கைப்பெட்டி 
(எண்‌ 10:33; உபா 31:9) 





i THE 
TT 


அவர்கள்‌ அவருவருப்பானதைச்‌ 
செய்ததினிமித்தம்‌ வெட்கப்படுகிறார்களோ? 
ம்‌ வெட்சப்பபார்கள்‌, நாணவும்‌ 
ஆதலால்‌ 
விழுகிறவர்களுக்குள்ளே விழுவார்கள்‌; நான்‌ 
அவர்களை  விசாரிக்குங்‌. ல்‌ 
இடறுண்டுபோவார்கள்‌ என்று. 
சொல்லுகிறார்‌ (எரே 6:15). 


மனுஷருடைய 
நிமித்தமாகவே அவர்களுக்கு 
வருகிறது. ஆனால்‌ அவர்களோ 
தங்களைக்‌  கைவிட்டுவிட்டார்‌ 
கர்த்தர்‌ தங்களுக்‌ 
என்றும்‌ 
சொல்லுகிறார்கள்‌. தங்கள்‌ 
பாவங்களே, தாங்கள்‌ 
தீங்குகளுக்கும்‌ பிரச்சனைகளுக்கும்‌ காரணம்‌ 
என்பதை சிந்திக்க மறுத்துவிடுகிறார்கள்‌. 

பாவம்‌ செய்கிறவர்கள்‌ தங்களுடைய 
பாவத்தை நினைத்து வெட்கப்படவேண்டும்‌. 
பாவத்தின்‌ அருவருப்பை நினைத்து. 
நாணவேண்டும்‌. 
மனந்திரும்புதலுக்கேற்ற வெட்கமும்‌ 
துக்கமுமாகும்‌. இந்த வெட்கமும்‌ துக்கமும்‌ 
இல்லாதவர்கள்‌ அழிவுக்கு 
தப்பிக்கமாட்டார்கள்‌. அவர்கள்‌ 
விழுகிறவர்களுக்குள்ளே விழுவார்கள்‌. 
அவர்களிடத்தில்‌ வெட்கமும்‌ நாணமும்‌ 
இல்லாதபடியினால்‌, விழுகிற 
மற்றவர்களோடே இவர்களும்‌ சேர்ந்து, 
பாவத்திலும்‌ அழிவிலும்‌ விழுந்துவிடுவார்கள்‌. 

பாவம்‌ செய்கிறவர்கள்‌, தங்களுடைய 
பாவத்தின்‌ அருவருப்புக்களை நினைத்து, 
இப்போது வெட்கப்படவில்லையென்றால்‌, 
விசாரிப்பு நாளின்போது அதிகமாய்‌ 
வெட்கப்படவேண்டியது வரும்‌. இப்போது. 
நாணவில்லையென்றால்‌ அப்போது 
'வேதனைப்படவேண்டியது வரும்‌. யூதாவின்‌ 
மனுஷருக்கு அழிவு காலம்‌ 
நியமிக்கப்பட்டிருக்கிறது. 

யூதாவின்‌ மனுஷர்‌ அருவருப்பான. 
பாவங்களை செய்கிறார்கள்‌. 
பாவங்களுக்காக வெட்கப்படாதபடிக்கு 
தங்களுடைய இருதயத்தைக்‌ 
குடினப்படுத்திக்கொள்கிறார்கள்‌. கர்த்தர்‌ 
அவர்களை விசாரிக்கும்‌ காலம்‌ வரும்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அப்போது அவர்கள்‌ தங்கள்‌ இருதயத்தை 
எவ்வளவு கடினப்படுத்தினாலும்‌, அவர்கள்‌ 
நிச்சயமாய்‌ இடறுண்டு போவார்கள்‌. 
அவர்களால்‌ அழிவுக்கு தப்பிக்க முடியாது. 


கர்த்தர்‌ தம்முடைய தீர்க்கதரிசிகளை 
யூதாவின்‌ மனுஷர்‌ மத்தியிலே அனுப்புகிறார்‌. 
அவர்களும்‌ ஜனங்களுக்கு நல்ல 
ஆலோசனைகளைச்‌ சொல்லுகிறார்கள்‌. 
ஆனால்‌ யூதாவின்‌ மனுஷர்‌ கர்த்தருடைய 
வார்த்தைக்கும்‌ செலிகொடுக்கவில்லை, 
தீர்க்கதரிசிகளுக்கும்‌ செவிகொடுக்கவில்லை. 
அவர்களுடைய நல்ல ஆலோசனைகளினால்‌ 
ஜனங்களுக்கு ஒரு பிரயோஜனமும்‌ 
உண்டாகவில்லை. தீர்க்கதரிசிகளின்‌ 
பிரசங்கங்களெல்லாம்‌ வீணாய்ப்போயிற்று. 
யூதாவின்‌ 


| இப்போது, 

எருசலேமின்‌ 
ண்டர்‌ தீர்க்கதரிசிகள்‌ மூலமாய்ப்‌ 
பேசாமல்‌, தாமே நேரடியாகப்‌ பேசுகிறார்‌ 
"வழிகளிலே நின்று, பூர்வ பாதைகள்‌ 
எவையென்று கேட்டு விசாரித்து, நல்ல வழி 
எங்கே என்று பார்த்து, அதிலே நடவுங்கள்‌; 
அப்பொழுது உங்கள்‌ ஆத்துமாவுக்கு: 
இளைப்பாறுதல்‌ கிடைக்கும்‌" (எரே 6:16) 
என்று கர்த்தர்‌ அவர்களிடத்தில்‌ 
சொல்லுகிறார்‌. 


பிரயாணம்‌ பண்ணுகிறவர்கள்‌, 
ட போகிற பாதை சரியான பாதையா, 
நல்ல வழியா என்பதை 
மற்றவர்களிடத்தில்‌ கேட்டு விசாரித்து, 
உறுதிபண்ணிக்கொள்வார்கள்‌. சரியான 
பாதையில்‌ போனால்தான்‌, தாங்கள்‌ 
போகவேண்டிய இடத்திற்கு அவர்களால்‌ 
போய்ச்சேரமுடியும்‌. நல்ல வழியில்‌ 
போனால்தான்‌ அவர்களுடைய பிரயாணம்‌ 
அதிக களைப்பில்லாமல்‌ இலகுவாகயிருக்கும்‌. 
இதற்காக பிரயாணம்‌ பண்ணுகிறவர்கள்‌ 
பூர்வபாதைகளையும்‌, நல்ல வழிகளையும்‌ 
கேட்டு விசாரிப்பார்கள்‌. 
ஆகையால்‌, நீர்‌ முந்தின 
தலைமுறையாரிடத்தில்‌ விசாரித்து, 
அவர்கள்‌ முன்னோர்களின்‌ செய்தியை 
ஆராய்ந்துபாரும்‌” (யோபு 8:8). 





i a 
TT 


வூர்வநாட்களை நினை; தலைமுறை 
தலைமுறையாய்ச்‌ சென்ற வருஷங்களைக்‌: 
குவனித்துப்பார்‌: உன்‌ தகப்பனைக்‌ கேள்‌, 
அவன்‌ உனக்கு அறிவிப்பான்‌: உன்‌: 
மூப்பர்களைக்‌ கேள்‌, அவர்கள்‌ உனக்குச்‌ 
சொல்லுவார்கள்‌” (உபா 32:7). 


கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, 
அவருடைய சத்தியத்தின்‌ பாதையே நித்திய 
வழியாகவும்‌, பூர்வவழியாகவும்‌, நல்ல 
வழியாகவும்‌ இருக்கிறது. கர்த்தருடைய 
அடிச்சுவடுகளைப்‌ பின்பற்றிச்‌ செல்லுவதே 
நமக்கு பாதுகாப்பானது. அதுவே நமக்கு 
ஆசீர்வாதமானது. கர்த்தருடைய வழிகளில்‌ 
நடக்கிறவர்கள்‌ செழித்திருப்பார்கள்‌. 


தாவின்‌ மனுஷரிடத்தில்‌, 
“ரவை என்று. கேட்டு 


அதிலே நடவுங்கள்‌" என்று 

பூர்வபாதைகள்‌ என்பது. 
ஆபிரகாம்‌, ஈசாக்கு, யாக்கோபு ஆகியோர்‌ 
நடந்த விசுவாச பாதையைக்‌ குறிக்கிறது. 
கர்த்தர்‌ அவர்களுக்கு கானான்‌ தேசத்தை 


கர்த்தர்‌ 
பூர்வபாறைகள்‌ 
விசாரித்து, 
சொல்லுகிறார்‌ 


சுதந்தரிப்போம்‌ என்னும்‌ நம்பிக்கையோடு, 
அவர்கள்‌ கர்த்தருடைய அடிச்சுவடுகளைப்‌ 
பின்பற்றிப்போனார்கள்‌. 


அவர்கள்‌ 
சர்க்கவேண்டும்‌.. 

பூர்வபாதைகளிலும்‌ நடக்கவேண்டும்‌. அந்தப்‌ 
பாதைகள்‌ நல்ல வழியாகவும்‌: 
இருக்கவேண்டும்‌. யூதாவின்‌ மனுஷருடைய 
முந்திய சந்ததியாரில்‌ அநேகர்‌ 
துன்மார்க்கராயிருந்திருக்கிறார்கள்‌. 
அவர்களுடைய துன்மார்க்கமான 
பூர்வபாதைகளில்‌ நாம்‌ நடக்கக்கூடாது. 


அக்கிரம மாந்தர்‌ பூர்வத்தில்‌ நடந்த 
மார்க்கத்தைக்‌ கவனித்துப்‌ பார்த்தீரோ?” 
(யோபு 22:15) 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


நல்ல வழி எது என்பதை 
கண்டுபிடிப்பதற்காகவே, பூர்வபாதைகள்‌ 
எவை என்று கேட்டு விசாரிக்கவேண்டும்‌. 
கர்த்தருடைய பிரமாணமும்‌, அவருடைய 
கற்பனைகளும்‌, அவரைப்பற்றும்‌ விசுவாசமும்‌ 
பூர்வபாதைகளாகவும்‌ நல்ல வழியாகவும்‌. 
இருக்கிறது. பழைய ஏற்பாட்டுக்காலத்து 
பரிசுத்தவான்கள்‌, இந்த நல்ல வழியாகிய 
பூர்வபாதையிலே, நடந்துபோனார்கள்‌. 


பூர்வபாதைகள்‌ எவை என்று கேட்டு 
விசாரிப்பதோடு நின்றுவிடக்கூடாது. 
அதுபோலவே நல்ல வழி எங்கே என்று 
பார்த்து. அதன்‌ பின்பு எங்கும்‌ போகாமல்‌ 
படுத்து தூங்கிவிடக்கூடாது. நல்ல வழியாகிய 
பூர்வபாதையில்‌ நாம்‌ நடக்கவேண்டும்‌. 
“அதிலே நடவுங்கள்‌" (எரே 6:16) என்று 
கர்த்தர்‌ யூதாவின்‌ மனுஷருக்கு கட்டளை 
கொடுக்கிறார்‌. நல்ல வழிகளில்‌ அவர்கள்‌ 
தொடர்ந்து நடக்கவேண்டும்‌. அப்போது 
அவர்களுடைய ஆத்துமாக்களுக்கு 
இளைப்பாறுதல்‌ கிடைக்கும்‌ என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 


யூதா மனுஷர்‌ மத்தியிலே. நல்ல 
தீர்க்கதரிசிகளும்‌. இருக்கிறார்கள்‌, 
கள்ளத்தீர்க்கதரிசிகளும்‌ இருக்கிறார்கள்‌. 
எல்லோருமே கர்த்தருடைய வார்த்தைகளைச்‌ 
சொல்லுவதாக சொல்லி, தீர்க்கதரிசனம்‌. 
சொல்லுகிறார்கள்‌. யூதாவின்‌ மனுஷரும்‌ 
எருசலேமின்‌ குடிகளும்‌, நல்ல 
தீர்க்கதரிசிகளையும்‌: 
கள்ளத்தீர்க்கதரிசிகளையும்‌ அடையாளம்‌ 
கண்டுகொள்ள வேண்டும்‌. அவர்கள்‌ 
வழியிலே நின்று. தீர்க்கதரிசிகளைப்‌ பற்றி 
கேட்கவேண்டும்‌. 
சொல்லுகிற செய்தி 
கர்த்தருடைய எழுதப்பட்ட வார்த்தையோடு 
ஒத்துப்போகிறதா என்பதையும்‌, 
தேவனுடைய திட்டத்தோடும்‌, சித்தத்தோடும்‌, 
பராமரிப்போடும்‌ ஒத்துப்போகிறதா 
எனபக அனத்து! ல கேழும்‌ 
அப்போதுதான்‌ நல்ல தீர்க்கதரிசிகள்‌ யார்‌ 
என்பதை கண்டுபிடித்து, அவர்கள்‌ மூலமாய்‌ 
கர்த்தருடைய வார்த்தைகளைக்‌ கேட்கமுடியும்‌. 





f= FTE 
ETT 


நல்ல தீர்க்கதரிசிகளுடைய 
ஆலோசனைகளின்படி நடக்கும்போது. 
நம்முடைய ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல்‌ 
கிடைக்கும்‌. நாம்‌ கர்த்தருடைய 
சமாதானத்தையும்‌ ஆறுதலையும்‌, 
சந்தோஷத்தையும்‌, ஆசீர்வாதத்தையும்‌ 
தாராளமாய்‌ அனுபவிப்போம்‌. கர்த்தருக்குப்‌. 
பிரியமான பாதையில்‌ நாம்‌ நடக்கும்போது, 
கர்த்தருடைய பிரசன்னம்‌ நம்மோடு 
கூடமிருக்கும்‌. கர்த்தருடைய வழிநடத்துதல்‌: 
நமக்கு கிடைக்கும்‌. 


யூதாவின்‌ மனுஷர்‌ 

வார்த்தைக்கு று 

அவர்களை வழியாகிய 

பூர்வாதைகளை கேட்டு விசாரித்து, அதிலே. 

நடவுங்கள்‌ என்று சொல்லுகிறார்‌. ஆனால்‌. 
'நாங்கள்‌ அதிலே. 
(எரே 616) என்று 

சொல்லுகிறார்கள்‌. 


கர்த்தருடைய 
பின்பற்‌, 

வெறுக்கவேண்டும்‌. நம்மிடத்தில்‌ உலகஆசை 
இருக்கக்கூடாது. நாம்‌ பாவத்திற்கு 
பங்காளிகளாயிருக்கக்‌ கூடாது. 
பரிசுத்தமாமிருக்கவேண்டும்‌. ஆனால்‌ 
யூதாவின்‌ மனுஷருக்கு இந்தக்‌ 
கட்டுப்பாடுகளெல்லாம்‌ பிடிக்கவில்லை. 


உலகப்பிரகாரமாக 


ஆசைப்படுகிறார்கள்‌. இப்படிப்பட்ட பாவமான 
ஆசைகளோடு யாரும்‌ கர்த்தருடைய 
வழிகளில்‌ நடக்க முடியாது. கர்த்தருடைய 
வழியில்‌ நடக்கும்போது, கர்த்தர்‌ 
அவர்களை ஆளுகை செய்வார்‌. கர்த்தருடைய 
டய 

கீழ்ப்படிகிறவர்களால்‌. 
வழியில்‌ நடக்க 


ற்கும்‌, 
பிரமாணத்திற்கும்‌ 
மாத்திரமே, அவருடைய 
முடியும்‌. 

தம்முடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படிய 
மறுக்கும்‌ ஜனங்களை கர்த்தர்‌ 
எச்சரிக்கிறார்‌. அவர்கள்மீது தம்முடைய 
நியாயத்தீர்ப்பு வரும்‌ என்று சொல்லுகிறார்‌. 
அவர்கள்‌. மத்தியில்‌ தம்முடைய 
தீர்க்கதரிசிகளை அனுப்புகிறார்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நான்‌ உங்கள்மேல்‌ காவலாளணரயும்‌ 
எக்காள 
என்றும்‌ 

என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள்‌ 
காவலாளரைப்போல, அவர்கள்‌ மத்தியிலே 
கர்த்தருடைய வார்த்தைகளை, எக்காளம்‌ 
ஊதுவது போல ஊதுகிறார்கள்‌. அவர்களுக்கு 
வரப்போகும்‌ ஆபத்துக்களை -எச்சரித்துச்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 


அவர்கள்‌ 


வைத்து, 
செவிகொடுங்கள்‌ 
(எரே 617) 


பட்சத்தில்‌ 
காணப்படுவார்‌; அவருடைய அம்பு 
மின்னலைப்போலப்‌ புறப்படும்‌: கர்த்தராகிய 
ஆண்டவர்‌ எக்காளம்‌ ஊதி, தென்திசைச்‌ 
சுழல்காற்றுகளோடே நடந்துவருவார்‌' 
(சக 994) 


கர்த்தர்‌ 


“என்‌ குடல்கள்‌, என்‌ குடல்களே 
நோகிறது, என்‌ உள்ளம்‌ வேதனைப்படுகிறது: 
என்‌ இருதயம்‌ என்னில்‌ கதறுகிறது; நான்‌ 
பேசாமல்‌ அமர்ந்திருக்கக்‌ கூடாது: என்‌ 
ஆத்துமாவே, எக்காளத்தின்‌ சத்தத்தையும்‌, 
த்தத்தின்‌ ஆர்ப்பரிப்பையும்‌ கேட்டாயே” 
(எரே 499). 


மனுஷருக்கும்‌, 
குடிகளுக்கும்‌ எச்சரிப்பின்‌ 
சொல்லுகிறார்‌. ஆனால்‌ 
“நாங்கள்‌ கேட்கமாட்டோம்‌" 
என்கிறார்கள்‌ (எரே 67). அவர்கள்‌ 
கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை 
அசட்டைபண்ணிவிடுகிறார்கள்‌. 
அவர்களுடைய 
ஏளனம்பண்ணுகிறார்கள்‌. 
கர்த்தருடைய நீதியான 
யூதாவின்‌ மனுஷர்மீதும்‌, 
குடிகள்மீதும்‌ வருகிறது. 


கர்த்தர்‌ 
எருசலேமின்‌ 
வார்த்தைகளைச்‌ 
அவர்களோ 


யூதாவின்‌ 


வார்த்தைகளை 
இதனால்‌ 
நியாயத்தீர்ப்பு 
எருசலேமின்‌ 


ஜாதிகளே, கேளுங்கள்‌ 
எரே 6:18-30 


எரே 6:18. ஆகையால்‌ ஜாதிகனே, 
கேளுங்கள்‌; சபையே, அவர்களுக்குள்‌ 
'நடக்கிறதை அறித்துகொன்‌. 





i THE 
TT 


எரே 849. பூமியே கேன்‌; இத்த 
ஜனங்கன்‌ என்‌ வார்த்தைகளைக்‌ 
கேனாமலிருத்து, என்‌ 
'தியாயப்பிரமாணத்துக்குச்‌ 

செவிகொடாமல்‌ அதை வெறுத்து 
விடுகிறார்கள்‌; அவர்கள்மேல்‌ நான்‌ 
அவர்கள்‌ நினைவுகளின்‌ பலனாகிய 
தீங்கை வரப்பண்ணுவேன்‌. 


எரே 6:20, சேயாவிலிருத்து வருகிற 
தூயவர்க்கமும்‌, தூரதேசத்தினுடைய 
சுகந்தப்பட்டையும்‌ எனக்கு. 
என்னத்துக்கு? உங்கள்‌ 
சுர்வாங்கதகனங்கள்‌ எனக்கு. 

விருப்பமல்லு உங்கள்‌ பலிகள்‌ எனக்கு. 


இன்பமாயிராது. 


எரே 6:21. ஆகையால்‌ இதோ, நான்‌ 
இந்த ஒனத்துக்கு 'இடறல்களை 
வைப்பேன்‌; அவைகன்மேல்‌ பிதாக்களும்‌, 
பின்னைகளும்‌, 

அவனுக்கடுத்‌ தவனும்‌, 

'இடறுண்டு அழிவார்கள்‌ என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 


எரே 6:22. இதே, வடதேசத்திலிருத்து 
ஒரு ஜனம்‌ வந்து, பூமியின்‌ 
கடையெல்லைகளிலிருந்து ஒரு பெரிய 
ஜாதி எழும்பும்‌. 


எரே 6:28. அவர்கள்‌ வில்லும்‌ வேலும்‌ 
பிடித்து வருவார்கள்‌; அவர்கள்‌ 
கொடியர்‌, இரக்கம்‌ அறியாதவர்கள்‌; 
அவர்கள்‌ சத்தம்‌ சமுத்திர 
'இரைச்சலுக்குச்‌. சமானமாயிருக்கும்‌; 
சீயோன்‌ குமாரத்தியே, 
அவர்கள்‌ உனக்கு விரோதமாக. 
யுத்தசத்நத்தராய்க்‌ குதிரைகளின்‌. 
மேலேறி அணியணியாக வருவார்கள்‌ 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


எரே 624. அவர்கள்‌ வருகிற 
செய்தியைக்‌ கேட்டோம்‌; நம்முடைய 
கைகன்‌ தனர்த்ததூ; இடுக்கணும்‌, 
கர்ப்பவதிக்கு 

'வேதனைக்கொப்பான 

நம்மைப்‌ பிடித்தது. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


எரே 6. 
புதப்படாதிருங்கள்‌; வழியிலும்‌ 
'நடவாதிருங்கன்‌; சுற்றிலும்‌ ௪த்துருவின்‌ 
பட்டயமும்‌ பயங்கரமுமுண்டு. 


எரே 6:28. என்‌ ஜனமாகிய 
குமாரத்தியே, தீ இரட்டைக்‌ 
கட்டிக்கொண்டு, சாம்பலி லே புரண்டு, 
ஒரே புத்திரனுக்காகத்‌ துக்கிக்கிறது. 
போல மனங்கசுத்து புலம்பு; 
பாழாக்குகிறவன்‌ சடிதியாய்‌ நம்மேல்‌ 
வருவான்‌. 


எரே 6:27. நீ என்‌ ஜனத்தின்‌ வழியை 
அறித்துகொன்னவும்‌ சோதித்துப்‌ 
பார்க்கவும்‌ நான்‌ உன்னை 
அவர்களுக்குள்ளே. துருகமாகவும்‌, 
அரணாகவும்‌ வைத்தேன்‌. 


எரே 828.  அவர்களெல்லாரும்‌ 
முரட்டாட்டமான அகங்காரிகளும்‌, 
தூற்தித்திரிகிறவர்களுமாயிருக்கிறார்க 
ண்‌; அவர்கள்‌. வெண்கலமும்‌ 
இரும்புமானவர்கன்‌; அவர்களெல்லாரும்‌ 
கெட்டவர்கள்‌. 


எரே 6:29. துருத்தி 
ஈயம்‌ நெருப்பினால்‌ 
புடமிடுகிறனுடைய பிரயாசம்‌ 
விருதாவாய்ப்‌ போயிற்று; 
பொல்லாப்புகன்‌ அற்றுப்போகவில்லை. 


வெந்தது; 
அழித்தது; 


எரே 6:30. அவர்கன்‌ தன்ளுபடியான 
வென்னி என்னப்படுவார்கண்‌; கர்த்தர்‌ 
அவர்களைத்‌ தன்னிவிட்டார்‌. 


நா 
எருசலேமின்‌. கு 
தேவனுடைய 
அவர்களுக்கு 
வேதனைகளையும்‌, தீங்குகளையும்‌, 
உபத்திரவங்களையும்‌ இந்த உலகம்‌ 
முழுவதும்‌ கேட்கவேண்டுமென்று கர்த்தர்‌ 
விரும்புகிறார்‌. கையால்‌ 
'ஜாதிகளே கேளுங்கள்‌" (எரே 648) என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


ஜனத்திற்கு விரோதமாகவும்‌, 
குடிகளுக்கு விரோதமாகவும்‌ 
நியாயத்தீர்ப்பு வருகிறது. 

வரப்போகும்‌. 





i FTE 
TT 


கர்த்தர்‌ ப்‌ பூமியிலுள்ள எல்லா 
ஜாதிகளுக்கும்‌ தம்முடைய செய்தியை 
பொதுவாக சொன்னாலும்‌, “சபையே, 
அவர்களுக்குள்‌ நடக்கிறதை அறிந்துகொள்‌" 
எரே 618) என்று விசேஷமாகவும்‌ 
சொல்லுகிறார்‌. “சபை” என்னும்‌ வார்த்தை 
பலவான்களின்‌ கூட்டத்தையும்‌, 
தேசங்களிலிருக்கிற பராக்கிரமசாலிகளையும்‌ 
குறிப்பிடுகிறது. 


கர்த்தர்‌ யூதாவோடும்‌ எருசலேமோடும்‌ 
உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார்‌. யூதாவின்‌ 
மனுஷரும்‌, எருசலேமின்‌ குடிகளும்‌ 
கர்த்தருடைய உடன்படிக்கையின்‌ ஜனங்கள்‌. 
கர்த்தரோ அவர்கள்மேல்‌ ்‌ 
வரப்பண்ணுகிறார்‌. 
அவர்களுடைய 
அவர்களுக்கு வந்திருக்கிறது. 

யூதாவின்‌ மனுஷரும்‌, 
குடிகளும்‌ அந்நிய 
உடன்படிக்கை செய்துகொண்டு, 
பலப்படுத்த  விரும்புகிறார்கள்‌. 
தேசத்தார்‌ 
பாதுகாப்பாமிருப்பார்கள்‌ 
நினைக்கிறார்கள்‌. 
தேசத்தார்‌ மூலமாய்‌, 
மனுஷருக்கு பலமுண்டாகாது, பலவீனமே 
உண்டாகும்‌. கர்த்தரை நம்புவதுதான்‌ 
அவர்களுக்கு பலன்‌. 


ஆனால்‌ 


கர்த்தரை 


வின்‌. (ஷரோ 
ட்டு பத விரோதபாபக்‌ 


நம்பாமல்‌, அவருக்கு 
கலகம்பண்ணுகிறார்கள்‌. 
வார்த்தைக்கும்‌, 
பிரமாணத்திற்கும்‌. 
தங்களுடைய மனதின்‌ 
'செயல்படுகிறார்கள்‌. ன்‌ 
கர்த்தருடைய நீதியான 
அவர்கள்மீது வருகிறது. 


நியாயத்தீர்ப்பு 


“இந்த ஜனங்கள்‌ என்‌ வார்த்தைகளைக்‌ 
கேளாமலிருந்து. 
நியாயப்பிரமாணத்துக்குச்‌ 
அதை வெறுத்துவிடுகிறார்கஃ 
என்று கர்த்தர்‌ 
கனபதி 


ல ன்‌ (எரே 6:19) என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


யூதாவின்‌ மனுஷர்‌ 


கர்த்தருக்கு. 
செவிகொடுக்கவில்லை ன்‌ ம்‌ 


அறிந்திருக்கவேண்டும்‌. கர்த்தர்‌ எருசலேமின்‌ 
ஜனங்களை நியாயமில்லாமல்‌, அநியாயமாய்த்‌ 
தண்டித்துவிட்டார்‌ என்று, எந்த ஜாதியாரும்‌ 
நினைத்துவிடக்கூடாது. 


யூதாவின்‌ மனுஷரும்‌, எருசலேமின்‌ 
குடிகளும்‌ கர்த்தருக்கு விரோதமாய்ப்‌ பாவம்‌ 
செய்கிறார்கள்‌. அவர்களுடைய பாவங்கள்‌ 
திரளாயிருக்கிறது.  தூபவர்க்கமும்‌ சுகந்த 


கர்த்தரோ யூதாவின்‌ மனுஷரு 
நினைவுகளை 'அறி்திர்கிறார. 
அவர்களுடைய பலிகள்‌ கர்த்தருக்கு 
இன்பமாயில்லை. அவர்களுடைய சர்வாங்க 
தகனங்கள்‌ கர்த்தருக்கு விருப்பமாயில்லை. 
“சேபாவிலிருந்து வருகிற தூபவர்க்கமும்‌, 
தூரதேசத்தினுடைய சுகந்தப்பட்டையும்‌. 
எனக்கு என்னத்துக்கு?" (எரே 6:20) என்று 
கர்த்தர்‌ கேட்கிறார்‌. 


பொன்னாலாகிய 
த௲னங்களாக செலுத்த வருகிறார்கள்‌. 
சோபாலிருந்து வருகிற தூபவர்க்கங்கள்‌ 
விலையேறப்பெற்றவை.. அதுபோலவே 
தூரதேசத்தினுடைய சுகந்த பட்டையும்‌ 
அதிக மதிப்புள்ளவை. யூதாவின்‌ மனுஷருக்கு 
இவை முக்கியமானதாயும்‌, 
விசேஷமானதாயும்‌ இருக்கிறது. 
அவர்களுடைய பலிகள்‌ 
இன்பமாயில்லை. 


ஆனால்‌ 
கர்த்தருக்கு 





f= THE 
TT 


காணிக்கைகளையும்‌, 
தகனங்களையும்‌ கர்த்தருடைய 
வந்து, இங்கே உள்ள 
செலுத்தவேண்டும்‌ என்பது 
பிரமாணம்‌. கர்த்தரே 
சர்வாங்க த௲னங்களையும்‌ 
பண்ணியிருக்கிறார்‌. 
ஆலிக்குரிய அர்த்தங்களும்‌ உள்ளன. 
பலிகளையும்‌, 
தகனங்களையும்‌ 
கர்த்தருக்குள்‌ 
விசுவாசம்‌ 
உதவியாயிருக்கவேண்டும்‌. இவை நம்முடைய 
விசுவாசத்தையும்‌, பயபக்தியையும்‌ 
வர்த்திக்கப்பண்ணவேண்டும்‌. 


இப்படிப்பட்ட நல்ல நோக்கத்தோடு, 
நாம்‌ பலிகளையும்‌,  தூபவர்க்கங்களையும்‌, 
சர்வாங்க த௲னங்களையும்‌ செலுத்தும்போது. 
கர்த்தர்‌ இவற்றின்பீது பிரியமாயிுக்கிறார்‌ 
ம்‌ கர்த்தருக்கு 
நம்முடைய 
நம்முடைய 
கர்த்தருக்கு 
பலிகளை 


கர்த்தர்‌ 


ஆனால்‌ யூதாவின்‌ மனுஷரும்‌, 
எருசலேமின்‌ குடிகளும்‌ தங்கள்‌ இருதயத்தில்‌ 
தீயநோக்கத்தோடு, பலிகளையும்‌, சர்வாங்க 
தனங்களையும்‌ செலுத்துகிறார்கள்‌. 
தாங்கள்‌ சர்வாங்க த௲னங்களை 
தாராளமாய்ச்‌ செலுத்தினால்‌, தாராளமாய்ப்‌ 
பாவம்‌ செய்யலாம்‌ என்று நினைக்கிறார்கள்‌. 
தாங்கள்‌ சர்வாங்க த௲னங்களை 
செலுத்துவதினால்‌, தாங்கள்‌ பாவம்‌ 
செய்வதற்கு கர்த்தர்‌ அனுமதி கொடுப்பார்‌ 
என்று தப்பிதமாக நினைக்கிறார்கள்‌. இந்த 
எண்ணத்தோடு சர்வாங்க தகனங்களை 
செலுத்துகிறார்கள்‌. 

நம்முடைய சர்வாங்க தகனங்கள்‌ 
i 
இவை நம்முடைய பாவங்களை போக்கும்‌ 
பாவநிவாரணமுமல்ல. நாம்‌ சர்வாங்க. 
'தகனங்களை செலுத்தும்போது, கர்த்தர்‌ 
இந்தப்‌ பலிகளை, நம்மை மீட்கும்‌ 
கிரயமாக அங்கீகரிக்கமாட்டார்‌. யூதாவின்‌ 
மனுஷரும்‌ எருசலேமின்‌. குடிகளுமோ, 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


கர்த்தர்‌ தங்களுடைய பாவங்களை 
அங்கீகரிக்கவேண்டும்‌ என்றும்‌, தாங்கள்‌ 
பாவம்‌ செய்தாலும்‌, கர்த்தர்‌ தங்கள்மீது 
அன்பாமிருக்கவேண்டும்‌ என்றும்‌ நினைத்து, 
சர்வாங்க தகனங்களை செலுத்துகிறார்கள்‌. 
ஆகையினால்‌ அவர்களுடைய சர்வாங்க 
தக௲னங்கள்‌ தமக்கு விருப்பமில்லை என்று 
கர்த்தர்‌ சொல்லிவிடுகிறார்‌ 
அவர்களுடைய பலிகள்‌ தமக்கு 
இன்பமாயிராது என்று சொல்லி, அவற்றை 
அங்கீகரிக்க மறுத்துவிடுகிறார்‌. 
யூதாவின்‌ மனுஷருக்கும்‌, எருசலேமின்‌ 
குடிகளுக்கும்‌ தீங்கு வரப்போகிறது. 
கர்த்தரே அவர்களுக்கு அழிவை 
திட்டம்பண்ணியிருக்கிறார்‌. அவர்கள்‌ 
மனந்திரும்புதலை வெறுத்தார்கள்‌. கர்த்தரை 
ஆராதியாமல்‌. விக்கிரகங்களை 
ஆராதித்தார்கள்‌. இதனால்‌ கர்த்தருடைய 
நீதியான நியாயத்தீர்ப்பம்‌ அவருடைய 
கோபமும்‌, அவர்கள்மீது வந்திருக்கிறது. 
நான்‌ இந்த  ஐனத்திற்கு 
வைப்பேன்‌" என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌ எரே 6:21) கர்த்தர்‌ 
அவர்களுக்கு இடறல்களை வைக்கும்போது, 
அவர்கள்‌ பாவத்தில்‌ விழுந்துலிடவேண்டும்‌ 
என்பது. கர்த்தருடைய 
அவர்களுக்கு தீங்குகளும்‌, வேதனைகளும்‌, 
பாடுகளும்‌, நெருக்கங்களும்‌, 
தவங்கள்‌ வரவேண்டும்‌ என்பதே. 
கர்த்தருடைய விருப்பம்‌. 
கர்த்தர்‌ டய 
தன்டிக்கும்போறுப்‌ வாகன்‌. “உடனே 
அழித்துவிடாமல்‌, மிகவம்‌ கவனமாக 
தண்டிக்கிறார்‌. அவர்களை அடித்தாலும்‌ 


ஜனத்தை 


அவர்கள்‌ 
மனுஷருக்கும்‌, எருசலேமின்‌ குடிகளுக்கும்‌ 
இடறல்களாகமிருப்பார்கள்‌.. அவைகள்மேல்‌ 
பிதாக்களும்‌, பிள்ளைகளும்‌, குடியானவனும்‌, 
அவனுக்கடுத்தவனும்‌, ஏகமாய்‌ இடறுண்டு 
அழிவார்கள்‌ என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ 
(எரே 6:21). 





i= THEN 
TT 
மனுஷருடைய பிதாக்கள்‌ 


கானமுன்னவிகள்‌ அதிக அறிவுள்ளவர்கள்‌. 
அவர்களுடைய பிள்ளைகளோ வாலிபர்கள்‌. 
வீரம்‌ மிகுந்தவர்கள்‌. மனுஷருடைய 
ஞானத்தினாலோ, அவர்களுடைய 
பெலத்தினாலோ அவர்களால்‌ வரப்போகும்‌ 
அழிவுக்கு தப்பிக்க முடியாது. தங்கள்‌ 
சுயபலத்தினாலோ, சுயபராக்கிரமத்தினாலோ 
கர்த்தருடைய  நியாயத்தீர்ப்புக்குட்படாமல்‌, 
அவர்களால்‌ ஓடி ஒழிந்துகொள்ள முடியாது. 
கர்த்தர்‌ எருசலேம்‌ நகரத்திலே இடறல்களை 
வைக்கும்போது, ஞானமுள்ள. 
பிதாக்களாலும்‌ தப்பிக்க முடியாது. 

பிள்ளைகளாலும்‌ தப்பிக்க 


தண்டிப்பதற்கு கர்த்தர்‌ 
ல்‌ தம்முடைய கருவிகளாகப்‌ 
பயன்படுத்துகிறார்‌. பாபிலோன்‌ ல்‌ 
எருசலேமுக்கு, வடதிசையிலிருக்கி| 

அவர்கள்‌ ஏற்கெனவே பல தேசங்கள்மீது 
யுத்தம்பண்ணி, அவர்களை 
ஜெயிந்திருக்கிறார்கள்‌. ஏராளமான 
தேசத்தார்‌ பாபிலோன்‌ தேசத்து ராஜாவோடு 
உடன்படிக்கை செய்து, அவர்களோடு 
சேர்ந்திருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
எல்லோருமாகச்‌ சேர்ந்து இப்போது. யூதாவின்‌ 
பட்டணங்களுக்கு விரோதமாய்‌ வருகிறார்கள்‌. 


பெரிய பைல்‌ க இன்று 
தீவிரமாய்‌ யுத்தம்பண்ணுகிறவர்கள்‌. 
பல கு 
கடையெல்‌ை 

க ஜாதி எழும்பும்‌” (எரே 6:22) 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 

இஸ்ரவேலின்‌ பரிசுத்தர்‌ 
கல்தேயரைப்பற்றி தம்முடைய பிள்ளைகளிடம்‌. 
விரிவாகச்‌ சொல்லுகிறார்‌. அவர்கள்‌ 
கொடுரகுணமுள்ளவர்கள்‌ என்றும்‌, அவர்கள்‌ 
அணியணியாக, எருசலேமுக்கு விரோதமாக 
வருவார்கள்‌ என்றும்‌ கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
அவர்கள்‌ வில்லும்‌ வேலும்‌ பிடித்து 
வருவார்கள்‌; அவர்கள்‌ கொடியர்‌, இரக்‌ 
அறியாதவர்கள்‌: அவர்கள்‌ சத்தம்‌ 
இரைச்சலுக்குச்‌ சமானமாயிருக்கும்‌: சீயோன்‌ 
குமாரத்தியே, அவர்கள்‌ உனக்கு விரோதமாக 
யுத்தசந்நத்தராய்க்‌  குதிரைகளின்மேலேறி 

க வருவார்கள்‌ என்று கர்த்தர்‌ 

சொல்லுகிறார்‌ (எரே 6:23) 


என்று 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கல்தேயர்கள்‌ வில்லும்‌ வேலும்‌ 

பிடித்துவருவார்கள்‌. இந்த ஆயுதங்களை 

எப்படி பயன்படுத்தவேண்டும்‌. என்று 

அவர்களுக்கு நன்றாய்த்‌ தெரிந்திருக்கும்‌. 

குதிரைகளின்மேல்‌ ஏறி 

எருசலேமுக்கு விரோதமாக 

யுத்தம்‌ 

அது பெரிய 

கல்தேயரும்‌ 

இரக்கமறியாதவர்களாயும்‌ 

அவர்கள்‌ யூதாவின்‌. 

எருசலேமின்‌ குடிகளையும்‌ 

சங்காரம்பண்ணுவார்கள்‌. அவர்களுடைய 

எண்ணிக்கையும்‌ அதிகம்‌. அவர்கள்‌ 

எருசலேமுக்கு விரோதமாக அணியணியாய்‌ 

வருவார்கள்‌. சத்துருக்கள்‌ கூட்டங்கூட்டமாக 

வந்து, யூதாவின்‌ பட்டணங்களை 

அழித்துப்போடுவார்கள்‌. யூதாவின்‌ 

மனுஷரையும்‌ எருசலேமின்‌ குடிகளையும்‌ 
சிறைப்பிடித்துக்கொண்டு போவார்கள்‌. 


எருசலேமுக்கு 
செய்தியை 


உண்டாகிறது. 
தளர்ந்துபோகிறது. 


குடிகளால்‌ 
முடியவில்லை. 

கல்தேயருக்கு விரோதமாய்‌ யுத்தம்பண்ணுகிற 
தைரியமுமில்லை, அவர்களுடைய 
இருதயத்தில்‌ திடனுமில்லை. 


குற்றவுணர்வு நம்மைக்‌ குத்தும்போது, 
நம்முடைய ஆவி சோர்ந்துபோகும்‌. நமக்கு 
பிரச்சனைகளும்‌, வேதனைகளும்‌ வரும்போது 
அவற்றை தாங்குவதற்கு நம்மிடத்தில்‌ 
பெலனிருக்காது. 

கல்தேயர்கள்‌ எருசலேமுக்கு 
விரோதமாய்‌ வருகிறார்கள்‌. க்‌ 
குடிகள்‌ எல்லோரும்‌ தங்கள்‌ வீடுகளுக்குள்‌ 
ஒடி ஒழிந்து கொள்கிறார்கள்‌. சத்துருவுக்கு 
விரோதமாக எதிர்த்து 
யத்தம்பண்ணுவதற்குப்‌ 


தங்களுடைய 
கோழைகளைப்போல 





i THE 
TT 


கு வீ 
ஒழிந்துகொண்டு, பயந்து நடுங்குகிறார்கள்‌. 
மற்றவர்களோடு பேசம்போதும்‌ அவர்களுடைய 
பயம்‌ வெளிப்படுகிறது. வயல்வெளியிலே. 
புறப்படாதிருங்கள்‌; வழியிலும்‌ நடவாதிருங்கள்‌: 
சுற்றிலும்‌ சத்துருவின்‌ 
பயங்கரமுழுண்டு” (எரே 

ஒருவருக்கொருவர்‌: 

பேசிக்கொள்கிறார்கள்‌. 


சத்துரு எல்லா 
இருக்கிறான்‌ என்றும்‌, அவனிடத்‌ 
பட்டயமும்‌ பயங்கரமும்‌ இருக்கிறது என்றும்‌ 
நினைத்து பயப்படுகிறார்கள்‌. யூதாவின்‌ 
மனுஷரும்‌, எருசலேமின்‌ குடிகளும்‌ பயந்து 
நடுங்கும்போது, எரேமியா தீர்க்கதரிசி 
அவர்களைப்‌ பார்த்து, “ என்‌ 
ஜனமாகிய குமாரத்தியே நீ இரட்டைக்‌ 
கட்டிக்கொண்டு, சாம்பலிலே புரண்டு, ஒரே 
புத்திரனுக்காகத்‌ துக்கிக்கிறதுபோல. 
மனங்கசந்து புலம்பு" (எரே 6:26) என்று 
சொல்லுகிறார்‌ 

கர்த்தர்‌ ஜனத்தை 
சொல்லுகிறார்‌. 

சாம்பலில்‌ 


தம்முடைய 
மனங்கசந்து புலம்பச்‌ 
அவர்கள்‌... இரட்டுடுத்தி 
அமர்ந்தால்‌ போதாது, அவர்கள்‌ சாம்பலில்‌. 
புரளவும்வேண்டும்‌. அவர்களுடைய துக்கம்‌ 
மிகவும்‌ அதிகமாயிருக்கவேண்டும்‌. பெற்றோர்‌ 
தங்களுடைய ஒரே புத்திரனுக்காக: 
துக்கிக்கிறதுபோல யூதாவின்‌ மனுஷர்‌ 
மனங்கசந்து புலம்பவேண்டும்‌. 

கர்த்தர்‌ எரேமியா தீர்க்கதரிசியை, 
யூதாவின்‌ புத்திரர்‌ மத்தியிலும்‌, எருசவேயின்‌ 
குடிகள்‌ மத்தியிலும்‌ அனுப்புகிறார்‌. அவர்‌ 
எரேமியாவை அவர்களுக்கு நீதிபதியாக: 
வைக்கிறார்‌. எரேமியா யூதா ஜனத்தின்‌ 
வழியை. ல்‌ 
அவர்களுடைய சோதித்துப்‌ 
பார்க்கவேண்டும்‌. ரல கர்த்தர்‌ 
எரேமியாவை, அவர்களுக்குள்ளே 
துருகமாகவும்‌. அரணாகவும்‌ வைக்கிறார்‌ 
(எரே 6:27). 


தேவனுடைய கோபம்‌ 
குடிகள்மேல்‌ வந்திருக்கிறது. 
மனுஷரும்‌, எருசலேமின்‌. 
விரோதமாய்ப்‌ 


எருசலேமின்‌ 
யூதாவின்‌ 
குடிகளும்‌ 


பாவம்‌ 


கர்த்தருக்கு 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


செய்கிறார்கள்‌. 
பாவத்தினிமித்தமாயும்‌, 
துன்மார்க்கத்தினிமித்தமாயும்‌ தேவனுடைய 
நியாயத்தீர்ப்பு அவர்கள்மீது வந்திருக்கிறது. 
கர்த்தர்‌ அவர்கள்மீது தம்முடைய 
நியாயத்தீர்ப்பை அனுப்புவது, 
நியாயமானதுதான்‌ என்பதை எரேமியாவும்‌. 
புரிந்துகொள்ளவேண்டும்‌. தேவனுடைய 
கோபமும்‌ சரியானதுதான்‌ என்பதை 
எரேமியாவும்‌ அறிந்துகொள்‌ ளவேண்டும்‌. 


கர்த்தரிடத்தில்‌ அறி 
இல்லை என்பதை 


அவர்களுடைய 


ஈ, அநியாயமோ 
மியா தன்னுடைய 
கண்களால்‌. காணவெண்டும்‌. இதற்காக 
கர்த்தர்‌, எரேமியாவை. எருசலேமின்‌ 
குடிகளுக்குள்ளே துருகமாகவும்‌, அரணாகவும்‌ 
வைக்கிறார்‌. எருசலேமின்‌ குடிகள்‌ பயத்திலும்‌ 
அதிர்ச்சியிலும்‌ இருக்கிறார்கள்‌. மிகுந்த 
துன்பத்தையும்‌ வேதனையையும்‌ 


ஒரு 

அரணைப்போலவும்‌ 

எருசலேமின்‌ குடிகளுக்கு, 

உபத்திரவத்தைப்‌ பார்த்து, 

பயந்துவிடக்கூடாது. 

கலங்கிவிடக்கூடாது. இதற்காகவே கர்த்தர்‌ 

எரேமியாவின்‌ இருதயத்தை துருகம்போலவும்‌, 

அரண்‌ போலவும்‌ பெலப்படுத்துகிறார்‌. 

மந்தர்‌... மூநாலின்‌ மறும்‌, 

எருசலேமின்‌ குடிகளையும்‌ பற்றிச்‌ 

சொல்லும்போது, “அவர்களெல்லாரும்‌ 

ஈட்டமான அகங்காரிகளும்‌, 
தூற்றித்திரிகிறவர்களுமாயிருக்கிறார்கள்‌; 


அவர்களெல்லாரும்‌. 
(எரே 6:28) என்று சொல்லுகிறார்‌. 


எரேமியா யூதாவின்‌ 
பட்டணங்களுக்குள்ளே போய்‌, ஜனங்களில்‌ 
வழியை அறிந்து, சோதித்துப்‌ பார்க்கும்போது, 
கர்த்தர்‌ அவர்களைப்பற்றிச்‌ சொல்லுவது 
மெய்தான்‌ என்பதை எரேமியா 
அறிந்துகொள்வார்‌. அவர்கள்‌ எல்லோருமே 
கெட்டவர்களாகவும்‌, மோசமானவர்களாகவும்‌, 
துன்மார்க்கராகவும்‌ இருக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ ஒருவருக்கொருவர்‌ 
புறங்கூறுகிறார்கள்‌. தூற்றி திரிகிறார்கள்‌. 





i= FTE 
TT 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ ஜனத்தாணப்பற்றர்‌ 
சொல்லும்போது. அவர்கள்‌ வெண்கலமும்‌ 
இரும்புமானவர்கள்‌ என்று சொல்லுகிறார்‌. 
வெண்கலமும்‌ இரும்பும்‌ சாதாரண 
உலோகங்கள்‌. கர்த்தருடைய பிள்ளைகள்‌ 
பொன்னாகவும்‌, வெள்ளியாகவும்‌ 
இருக்கவேண்டியவர்கள்‌. அவர்கள்‌ 
கர்த்தருக்குப்‌ பயந்து, ஜீலித்த காலங்களில்‌, 
வெள்ளியாகவும்‌, 
இருந்தார்கள்‌. 
இப்போதோ அவர்கள்‌ கர்த்தரைவிட்டு விலகி, 
விக்கிரகங்களை ஆராதிக்கிறார்கள்‌. 
'பொன்னாகயிருந்தவர்கள்‌ 
வெண்கலமாகவும்‌, 
இருக்கிறார்கள்‌. 


யூதாவின்‌ மனுஷர்‌ 

எருசலேமின்‌ குடிகள்‌ எல்லாரும்‌ கெட்டவர்கள்‌ 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. அவர்கள்‌ 
பிறருக்கு, தீங்கு செய்கிறவர்கள்‌. 
அவர்களைக்‌ குணப்படுத்துவது இயலாத 
காரியம்‌ போலிருக்கிறது. அவர்களை புடமிட்டு 
சுத்தப்படுத்துவதற்கு கர்த்தர்‌ அநேக 
உபாயங்களை பயன்படுத்தினார்‌. 
அவர்களுக்கு பாடுகளையும்‌, 
வேதனைகளையும்‌, அந்நிய தேசத்து 
சிறையிருப்புக்களையும்‌ கொடுத்தார்‌. ஆனால்‌ 
இவையெல்லாமே, அவர்களைத்‌ 
திருந்துவதற்கு பிரயோஜனமுள்ளதாயில்லை. 
அவர்கள்‌. திருந்தவில்லை. அவர்கள்‌ 
எல்லாரும்‌ இன்னும்‌ முரட்டாட்டமான 
அகங்காரிகளாகவே இருக்கிறார்கள்‌. 


பொன்னை புடமிடுகிறவர்கள்‌, 
அடுப்பில்‌ வைத்து, 
ஊதுவார்கள்‌. துருத்தி! நெருப்புக்கு 
அருகாமையில்‌ வைக்கப்பட்டிருக்கும்‌. 
பொன்னை புடமிட முடியவில்லை. அதில்‌ 

அசுத்தம்‌ அதிகமாயிருக்கிறது. துருத்தியோ 
கதி ஊதி, நெருப்பில்‌ வெந்துபோகிறது. 
துருத்தி நெருப்பில்‌ வெந்துபோகுமளவுக்கு, 
ஊதியபோதிலும்‌, பொன்னை புடமிட 
முடியவில்லை. பொன்னிலுள்ள அசுத்தங்கள்‌ 
வெளியேறவில்லை. 


'துருத்தியினால்‌ 


பொன்னை புடமிடுவதற்கு அதோடு 
சேர்ந்து ஈயத்தை உருக்குவது வழக்கம்‌. 
புடமிடும்‌ நெருப்பு அதிகமாய்‌ எரிகிறது. ஈயம்‌ 
நெருப்பினால்‌ அழிந்துபோகிறது. ஆனால்‌ 
பொன்னோ,  புபமிடாமல்‌, அசத்தமாகவே 
இருக்கிறது.  ஈயத்தினால்‌ தன்னுடைய 
வேலையை செய்ய முடியவில்லை. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


பொன்னை புபமிடுகிறவர்‌ மிகவம்‌ 


விருதாவாய்ப்போயிற்று. 
அவர்‌ பயன்படுத்துகிற துருத்தி நெருப்பிலே. 
ல்‌ பொன்னை புடமிடுவதற்கு 


ஈயமும்‌ நெருப்பிலே 
மெந்துபோமிதறு 


பொன்‌ இன்னும்‌ 
புடமிடப்படவில்லை. அதிலுள்ள அசுத்தம்‌ 
நீங்கவில்லை. 


யூதாவின்‌ மனுஷரும்‌, எருசலேமின்‌ 
குடிகளும்‌ சுத்திகரிக்கப்படாத 
பொன்னைப்போல. இருக்கிறார்கள்‌. 
அவர்களுக்கு எவ்வளவுதான்‌ உபதேசம்‌ 
பண்ணினாலும்‌, அவர்களிடத்திலுள்ள 
பொல்லாப்புகள்‌ அவர்களைவிட்டு 
அற்றுப்போகவில்லை. அவர்கள்‌ மத்தியிலே 
கர்த்தருடைய வார்த்தையை 
உபதேசம்பண்ணின ஊழியக்காரர்களுடைய 
பிரயாசமெல்லாம்‌ விருதாவாய்ப்போயிற்று. 
தருத்திகளைப்போன்ற அவர்களுடைய 
நாவும்‌ வாயும்‌ வெந்துபோனதுபோல. 
வேதனைகளை அனுபலிக்கிறது. யூதாவின்‌ 
மனுஷரை திருத்துவதற்கு, ஊழியக்காரர்கள்‌ 
பயன்படுத்‌ எல்லா  உபகாரங்களும்‌, 
நெருப்பிலே 

யூதா 


னாலும்‌ 
ப்‌ இன்னும்‌ 


யமன்‌ 
அற்றுப்போகவில்லை. 


மனுஷருடைய 
பொல்லாப்புகளும்‌ 
நீங்கவேண்டும்‌. இல்லையென்றால்‌ 
அவர்களுடைய தீயசுபாவங்கள்‌ 
மற்றவர்களையும்‌ பாதிக்கும்‌. துன்மார்க்கரைப்‌ 
பார்த்து. மற்றவர்களும்‌ துன்மார்க்கராகி 
விடுவார்கள்‌. கர்த்தர்‌ யூதாவின்‌ 
மனுஷர்மீதும்‌, எருசலேமின்‌ குடிகள்மீதும்‌ 
தம்முடைய நியாயத்தீர்ப்பைக்‌ கொடுக்கிறார்‌. 
“அவர்கள்‌ தள்ளுப்டியான வெள்ளி 
என்னப்படுவார்கள்‌' (எரே என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


தன்மார்க்கமும்‌, 
்ை 


6:30) 





i THE 
TT 


தள்ளுபடியான வெள்ளி ஒன்றுக்கும்‌ 
பயன்படாது. அது வெள்ளியைப்போல: 
மின்னும்‌. ஆனாலும்‌ அது மெய்யான 
வெள்ளியல்ல. வெள்ளியின்‌ சுபாவம்‌ அதில்‌ 
சிறிதுமிருக்காது. ஜனங்கள்‌ தள்ளுபடியான 
வெள்ளியை தள்ளிவிடுவதுபோல, கர்த்தரும்‌ 
யூதாவின்‌ மனுஷரையும்‌ எருசலேமின்‌ 
குடிகளையும்‌ தள்ளிவிடுகிறார்‌. 
அவர்களிடத்தில்‌ நன்மையும்‌ 
காணப்படவில்லை. அவர்களுடைய 


ஒரு 


உணரவுமில்லை, தங்கள்‌ பாவங்களுக்கு 
மனந்திரும்பவுமில்லை. தங்கள்‌ பாவங்களை 
விட்டு விலகிவரவுரில்லை. பொல்லாப்பு 
அவர்களைவிட்டு அற்றுப்போகவுமில்லை. 
தள்ளுபடியான வெள்ளியைப்‌ 
ஒன்றுக்கும்‌. 
பிரயோஜனமில்லாதவர்களாயிருக்கிறார்கள்‌. 
கர்த்தரும்‌ அவர்களைத்‌ தள்ளிவிடுகிறார்‌. 
பாவிகள்‌ ப்டிந்துபோகவேண்டும்‌ 
என்பதோ, அல்லது 
அழிந்துபோகவேண்டும்‌. 
கர்த்தருடைய விருப்பமல்ல. 
மரணத்தில்‌ கர்த்தர்‌ பிரியப்படுகிறவருமல்ல. 
பாவிகள்‌ எப்படியாவது மனந்திரும்பவேண்டும்‌. 
என்று கர்த்தர்‌ எதிர்பார்க்கிறார்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


அவர்களுடைய இரட்சிப்புக்காக, கர்த்தர்‌ 
எல்லா... உபாயங்களையும்‌ பயன்படுத்துகிறார்‌. 
இரட்சிக்கப்படாதவர்களை கர்த்தர்‌ உடனே 
அழிந்துவிடாமல்‌, அவர்கள்‌ எப்படியாவது 
இரட்சிக்கப்படுவார்கள்‌ என்று 
பொறுமையோடு காத்திருக்கிறார்‌ 

வெள்ளியை குகையில்‌ 
முன்பாக, வெள்ளியோடு 
கலந்திருக்கும்‌. 


உருக்கும்‌ 
அழுக்கும்‌ 
அழுக்கான வெள்ளியை 
யாரும்‌ தூரத்தில்‌ எரிந்துவிடமாட்டார்கள்‌. 
அதை உருக்கி புடமிட்டு 
சுத்தம்பண்ணுவார்கள்‌. அது தள்ளுபடியான 
வெள்ளியாக போகும்‌ வரையிலும்‌, அதை 
எப்டியாவது புடமிட்டு சுத்தப்படுத்த 
வேண்டுமென்று விரும்புவார்கள்‌. 


கர்த்தரும்‌ நம்முடைய தூர்க்குணங்கள்‌ 

ட்டு நீங்கவேண்டுமென்று 

நம்மை புடமிட்டு 

... நாம்‌ மனந்திரும்புவதற்கு 

வரையிலும்‌ கர்த்தர்‌ 

நமக்குள்ளே கிரியை நடப்பிக்கிறார்‌. நாம்‌ 

ளூயான வெள்ளியைப்போல, 

ஒன்றுக்கும்‌ பிரயோஜனமில்லாத, தள்ளப்பட்ட 

பாவியாக ஆகும்போதோ, கர்த்தர்‌ நம்மைத்‌ 
தள்ளிவிடுவார்‌. 
கர்த்தருடைய 

நமக்குள்ளே கிரியை நடப்பிக்கும்‌. 





i a 
TT 


உங்கள்‌ தேவனாகிய கர்த்தருடைய 
உடன்படிக்கைப்பெட்டி (உபா 21:26; 
யோசு 3:3) 

சர்வ பூமிக்கும்‌ 
ஆண்டவராயிருக்கிறவருடைய 
உடன்படிக்கைப்‌ பெட்டி (யோசு 311) 
சேனைகளின்‌ 
உடன்படிக்கைப்பெட்டி 
சாட்சிப்பெட்டி 
யாத்‌ 26:33,34) 


கர்த்தருடைய 
சாமு 4:4) 


(யாத்‌ 25:22; 


17. உமது வல்லமை விளங்கும்‌ பெட்டி 
(நாளா 6:41; சங்‌ 132:8) 

18. பரிசுத்தப்பெட்டி (நாளா 35:3) 
உடன்படிக்கைப்‌ பெட்டி “சாட்சிப்பெட்டி” 

என்று அழைக்கப்‌ படுகிறது. ஏனெனில்‌: 

இதற்குள்‌ இருக்கும்‌ பிரமாணத்தைக்‌ 


குறித்து இது எப்போதும்‌ சாட்சி பகருகிறது. 
இந்தப்‌ பெட்டி “உடன்படிக்கைப்‌ பெட்டி 


என்றும்‌ அழைக்கப்படுகிறது. ஏனெனில்‌ 
தேவனுக்கும்‌. இஸ்ரலேலருக்கும்‌ நடுவில்‌ 
ஏற்படுத்தப்‌ பட்டிருக்கும்‌ மோசேயின்‌ 
உடன்படிக்கையை இது அறிவிக்கிறது. 


கடன்புக்கைய்‌ 0 லவ 'உமது வல்லமை 
விளங்கும்‌ எனவும்‌ 
அழைக்கப்படுகிறது. விம்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாரை ஆசீர்வதிப்பதிலும்‌, 
இஸ்ரவேலரைப்‌ பொறுத்த அளவில்‌ 
தேவனுடைய வல்லமை எப்படிப்பட்டது 
என்பதையும்‌ இந்தப்‌ பெட்டி விளக்கிக்‌ 
கூறுகிறது. உடன்படிக்கைப்‌. பெட்டி 
'பரிசுத்தப்பெட்டி" என்றும்‌ அழைக்கப்படுகிறது. 
ஏனெனில்‌ இந்தப்‌ பெட்டி புனிதமானது. 
பரிசுத்தமானது. 


சமுகத்தப்ப மேஜை 
யாத்‌ 25:28-90. 


யாத்‌ 25:28. சீத்திம்‌ மரத்தால்‌ ஒரு 
மேஜையையும்‌ பண்ணுவாயாக; அது 
இரண்டு முழதீனமும்‌ ஒரு முழ அகலமும்‌ 


யாத்‌ 25:25. அதைப்‌ பகம்‌ 
பொன்தகட்டால்‌ மூடி, சுற்றிலும்‌ 
அதற்குப்‌ பன்னினால்‌ திரணையை 
உண்டாக்கி, 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யாத்‌ 25:25. சுற்றிலும்‌ அதற்கு நாலா 
விரற்கடையான சட்டத்தையும்‌, அதின்‌ 
சட்டத்திற்குச்‌ சுற்றிலும்‌ பொன்னினால்‌ 
திரணையையும்‌ உண்டாக்கி, 


யாத்‌ 25:26. அதற்கு. நாலு. 
பொன்வனையங்களைப்‌ பண்ணி, 
அவைகளை அதின்‌ நாலு கால்களுக்கு 
இருக்கும்‌ நாலு மூலைகளிலும்‌ 
தைக்கக்கடவாய்‌. 


யாத்‌ 25:27. அந்த வளையங்கள்‌ 
மேஜையைச்‌ சுமக்கும்‌ தண்டுகளுக்கு. 
இடங்கவாயிருக்கும்படி, சட்டத்தின்‌ 
அருகே இருக்கவேண்டும்‌. 


யாத்‌ 25:28. அந்தத்‌ தண்டுகளைக்‌. 
த்க்‌ மரத்தினால்‌ செய்து, 
அவைகளைப்‌ பொன்தகட்டால்‌ 
முடக்கடவாய்‌; அவைகளால்‌ மேஜை 
சுமக்கப்படவேண்டும்‌. 


யாத்‌ 25:29. அதற்குரிய தட்டுகளையும்‌, 
தூபக்கரண்டிகளையும்‌, 
கிண்ணங்களையும்‌, 
ரகங்களையும்‌ 
அவைகளைப்‌: 
பண்ணக்கடவாய்‌. 


பானபலி. 
பண்ணக்கடவாய்; 
பசும்பொன்னினால்‌. 


யாத்‌ 25:30. மேஜையின்மேல்‌ நித்தமும்‌ 
என்‌ சந்நிதியில்‌ சமுகத்தப்பங்கனை 
வைக்கக்கடவாய்‌.. 


கர்த்தருடைய  ஆசரிப்புக்கூடாரத்தில்‌ 
சமுகத்தப்ப மேஜை வைக்கப்பட்டிருக்கும்‌. 
இதை உண்டுபண்ண வேண்டிய மாதிரி 
வஷிவத்தை கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


கர்த்தர்‌ மோசேயை நோக்கி, “சீத்திம்‌ 
மரத்தால்‌ ஒரு மேஜையையும்‌ பண்ணுவாயாக; 
அது இரண்டு முழநீளமும்‌ ஒரு முழ அகலமும்‌ 
னை முழ உயரமுமாய்‌ இருக்கக்கடவது. 
அதைப்‌ பசும்‌ பொன்தகட்டால்‌ மூடி, சுற்றிலும்‌ 
அதற்குப்‌ பொன்னினால்‌ திரணையை 
உண்டாக்கி, சுற்றிலும்‌ அதற்கு நாலு 
விரற்கடையான சட்டத்தையும்‌, அதின்‌ 
சட்டத்திற்குச்‌ சுற்றிலும்‌ பொன்னினால்‌ 
திரணையையும்‌ உண்டாக்கி, அதற்கு நாலு 
பொன்வளையங்களைப்‌ பண்ணி, அவைகளை 
அதின்‌ பி கால்களுக்கு இருக்கும்‌ நாலு 
தைக்கக்கடவாய்‌” 

(யாத்‌ 25:23- 126) என்று சொல்லுகிறார்‌. 





i FTN 
ETT 


எரேமியா தீர்க்கதரிசி, தேவனுடைய 
நாமத்தினால்‌, யூதாவின்‌ மனுஷரையும்‌, 
எருசலேமின்‌ குடிகளையும்‌, அவர்களுடைய 
பாவங்களினிமித்தமாய்‌ கடிந்துகொள்கிறார்‌. 
அவர்கள்‌ தேவனுடைய ஆலயத்திலே. 
ஆராதனை செய்கிறார்கள்‌. ஆனாலும்‌ 
அவர்களுடைய விண்ணப்பங்களுக்கு கர்த்தர்‌ 
செவிகொடுக்கமாட்டார்‌ என்று எரேமியா 
சொல்லுகிறார்‌ (எரே 71-11, 


சீலோவிலுள்ள தேவனுடைய ஆலயம்‌ 
அழிந்துபோனது. சீலோவைப்போலவே, 
எருசலேமும்‌ அழிந்துபோகும்‌. 


விக்கிரகாராதனை 
(எரே 717-20). 
கீழ்ப்படிதலே ட சாமு 15:22) 
யூதாவின்‌ ஷர்‌ கர்த்தருக்கு 
க்விக்கா இதன்‌ நிமித்தமாய்‌ 
ர்‌ அவர்களுடைய பலிகளை 
சங்கக்கார எரே 7:21-28) 
வம்சத்தாரின்‌ 
விக்கிரகாராதணையினியித்தமாயம்‌ 
அவர்களுடைய அவபக்தியினிமித்தமாயும்‌, 
அவர்களுடைய தேசம்‌ பாழாய்ப்போகும்‌ 
(எரே 729-34), 


கர்த்தரின்‌ ஆலயம்‌ 
எரே 7:1-15 


எரே 7:1. கர்த்தரால்‌ எரேமியாவுக்கு 
உண்டான வசனம்‌: 


எரே 7:2. தீ கர்த்தருடைய ஆலயத்தின்‌ 
வாசலிலே நின்று, அங்கே கூறிச்‌ 
சொல்லவேண்டிய வசனம்‌ 
என்னவென்றால்‌, கர்த்தரைப்‌ பணித்து 
கொன்ன இந்த வாசல்களுக்குன்னே 
யிரவேசிக்கிற யூத ஜனங்கவாகிய 
'நீங்கனெல்லாரும்‌ கர்த்தருடைய 
வார்த்தையைக்‌ கேளுங்கள்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எரே 7:8. இஸ்ரவேலின்‌ தேவனாகிய 
சேனைகளின்‌ கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌: 
உங்கள்‌ வழிகளையும்‌ உங்கள்‌ 
கிரியைகளையும்‌ சீர்ப்படுத்துங்கன்‌, 
அப்பொழுது உங்களை இந்த 
ஸ்தலத்திலே குடியிருக்கப்பண்ணுவேன்‌. 


எரே 7:4. கர்த்தரின்‌ ஆலயம்‌, கர்த்தரின்‌ 
ஆலயம்‌, கர்த்தரின்‌ ஆலயம்‌ இதுவே 
என்று சொல்லி, பொய்வார்த்தைகளை: 
நம்பிக்கொன்னாதிருங்கள்‌. 


எரே 72. நீங்கள்‌ உங்கள்‌ வழிகளையும்‌ 
உங்கள்‌ கிரியைகளையும்‌ நன்றாய்ச்‌ 
சீர்ப்படுத்தி, நீங்கள்‌ மனுஷனுக்கும்‌ 
மனுஷனுக்குமுன்ன வழக்கை 
தியாயமாயத்‌ தீர்த்து, 


எரே 78. 
திக்கற்றவனையும்‌. 
ஒடுக்காமலும்‌, குற்றமில்லாத. 
இரத்தத்தை இந்த ஸ்தலத்திலே 
சிந்தாமலும்‌; உங்களுக்குக்‌ கேடுண்டாக. 
அத்திய தேவர்களைப்‌ பின்பற்றாமலும்‌ 
இருப்பீர்கனேயாகில்‌, 


எரே அப்பொழுது நான்‌ உங்கள்‌ 
யிதாக்களுக்குக்‌ கொடுத்த தேசமாகிய 
இந்த ஸ்தலத்திலே உங்களைச்‌. 
சதாகாலமும்‌ குடியிருக்கப்பண்ணுவேன்‌. 
எரே 78, இதே, ஒன்றுக்கும்‌ உதவாத 
பொய்வார்த்தைகனை நீங்கள்‌. 
நம்புகிறீர்கள்‌. 


எரே 72. 


பரதேசியையும்‌ 
விதவையையும்‌ 


நீங்கள்‌. திருடி, 
கொலைசெய்து,  விபகாரம்பண்ணி, 


பொய்யாணையிட்டு, பாகாலுக்குத்‌ 
தாயங்காட்டி, நீங்கள்‌ அறியாத அந்திய 
தேவர்களைப்‌ பின்பற்றி, 


எரே 740. பிற்பாடு வந்து, என்‌ நாமம்‌ 
தரிக்கப்பட்ட இந்த ஆலயத்திலே 
எனக்கு. முன்பாக தின்று: 
இத்த அருவருப்புகளையெல்லாம்‌. 
செய்வதற்காக விடுதலை 
பெற்றிருக்கிறோமென்று, 
சொல்வீர்கனோ?. 





i= THE 
TT 


எரே 7:11. என்‌ நாமம்‌ தரிக்கப்பட்ட 
இந்த ஆலயம்‌ உங்கள்‌ பார்வைக்குக்‌ 
கவ்னர்குகையாயிற்றோ?. இதே, 
நானும்‌ இதைக்‌ கண்டேன்‌ என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


எரே 7:12. நாண்‌ முந்தி என்‌ நாமம்‌ 
விவங்கப்பண்ணின சீலோவிலுன்ன என்‌: 
ஸ்தலத்துக்கு நீங்கள்‌: போய்‌, 
இஸ்ரவேல்‌ ஜனத்தினுடைய 
பொல்லாப்பினிமித்தம்‌ நான்‌ அதற்குச்‌. 
செய்ததைப்‌ பாருங்கள்‌. 


எரே 708.  நீங்கன்‌ இந்தக்‌ 
கிரியைகளையெல்லாம்‌ செய்தீர்கள்‌, 
நான்‌ உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி. 
வத்திருந்தூம்‌, நீங்கள்‌ கேனாமதும்‌, 
நான்‌ உங்களைக்‌ கூப்பிட்டும்‌, தீங்கள்‌ 
உத்தரவுகொடாமலும்‌ 

போன படியினால்‌, 


எரே 7:14. என்‌ நாமம்‌ தரிக்கப்பட்டதும்‌, 
நீங்கள்‌. நம்பிக்கை. 
கொண்டிருக்கிறதுமான. இந்த 
ஆலயத்துக்கும்‌, உங்களுக்கும்‌ உங்கள்‌ 
பிதாக்களுக்கும்‌ நான்‌ கொடுத்த: 
ஸ்தலத்துக்கும்‌, நான்‌ சிலோவுக்குச்‌. 
செய்ததுபோலச்‌ செய்வேன்‌. 


எரே 7:15. நான்‌ உங்களுடைய எல்லாச்‌. 
சகோதரருமாகிய எப்பிராயீம்‌ சந்ததி 
அனைத்தையும்‌ தன்னிப்போட்டது. 
போல, உங்களையும்‌ என்‌ 
முகத்தைவிட்டுத்‌ தன்னிப்போடுவேன்‌ 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


எரேமியா தீர்க்கதரிசி 
அதிகாரத்தில்‌ 
சொல்லுகிறார்‌ 


சிக 
புதிய பிரசங்கச்‌ செய்தியைச்‌ 
யூதாவின்‌ மனுஷரும்‌ 
எருசலேமின்‌ குடிகளும்‌ கர்த்தருக்கு 
விரோதமாய்ப்‌. பாவம்‌ செய்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ தங்கள்‌ பாவங்‌ 
மனந்திரும்பவேண்டும்‌. அவர்கள்‌ 
மனந்திரும்பவேண்டும்‌. ன்‌ 
காரணங்களை எரேமியா 
அதிகாரத்தில்‌ விரிவாக 
சொல்லுகிறார்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


கர்த்தரால்‌ எரேமியாவுக்கு வசனம்‌ 
உண்டாயிற்று. எரேமியா கர்த்தருடைய 
ஆலயத்தின்‌ வாசலில்‌ நின்று. அங்கே 
வார்த்தைகளைச்‌ 
எரேமியா அங்கே 
கூறிச்சொல்லவேண்டிய வசனம்‌ என்ன 
என்பதையும்‌, கர்த்தர்‌ அவருக்குச்‌ 
சொல்லுகிறார்‌. யூதாவின்‌ வம்சத்தார்‌ இந்த 
வாசல்களுக்குள்ளே பிரவேசித்து, 
தேவனுடைய ஆலயத்தின்‌ 
உட்பிரகாரத்திற்குள்‌ போவார்கள்‌. அவர்‌ 
ஆசாரியர்களின்‌ பாவங்களையும்‌, 
தீர்க்கதரிசிகளின்‌ அநியாயங்களையும்‌ 
அவர்களுக்கு சொல்லவேண்டும்‌. தங்கள்மீது 
குற்றம்‌ சொல்லும்போது, ஆசாரியர்களும்‌ 
தீர்க்கதரிசிகளும்‌, எரேமியாவின்மீது, 
கோபப்படுவார்கள்‌. ஆனாலும்‌ எரேமியா 
அவர்களுக்கு பயப்படக்கூடாது. 
பணிந்துகொள்ள, 
வாசல்களுக்குள்ளே 
எரேமியா 


கர்த்தருடைய 
சொல்லவேண்டும்‌. 


கர்த்தரைப்‌ 
தேவாலயத்தின்‌ 
பிக்க யூதஜனங்களுக்கு 
கர்த்தருடைய வார்த்தையைச்‌ 
சொல்லவேண்டும்‌. யூதர்கள்‌ வருஷத்திற்கு 
மூன்றுதரம்‌ பண்டிகைகளை  ஆசரிப்பது, 
வழக்கம்‌. கர்த்தர்‌ எரேமியாவிடம்‌. 
சொல்லுகிற இந்தக்‌ காலம்‌, ஒருவேளை 
மூன்று பண்டிகைகளில்‌ ஏதோ ஒரு 
பண்டிகையை ஆசரிக்கிற 
காலமாமிருக்கலாம்‌ என்று வேதபண்டிதர்கள்‌ 
சொல்லுகிறார்கள்‌. இந்தப்பண்டிகை 
ந ட்‌ யூதாவின்‌ மனுஷரில்‌ புருஷர்கள்‌ 
எருசலேமிலுள்ள 
வலைத்தள வருவார்கள்‌. ஒருவரும்‌ 
வெறுங்கையோடு வராமல்‌, கர்த்தருக்கு 
காணிக்கைகளைக்‌ கொண்டு வருவார்கள்‌. 


எரேமியாவின்‌  பிரசங்கச்‌ 
அவருடைய பிரசங்கத்தின்‌ 
இடம்பெற்றுள்ளது. 
இஸ்ரவேலின்‌ தேவனாகிய 
கர்த்தருடைய நாமத்தில்‌, 
கர்த்தருடைய செய்தியை சொல்லவேண்டும்‌. 
கர்த்தரே இந்த உலகத்தை சிருஷ்டித்தவர்‌. 
தம்முடைய சித்தத்தின்‌ பிரகாரமாய்‌ இந்த 
த்‌ ஆளுகை செய்கிறவர்‌. 
கட்டளைகளின்‌ பிரகாரம்‌. 
"இயங்குகிறது. கர்த்தர்‌ 





i al 
TT 


எண்ணங்களும்‌ 


எதிர்பார்க்கக்‌ 
கர்த்தருடைய 
சித்தத்திற்கு ஒத்துப்போகவேண்டும்‌. 
ர்கள்‌ பாவம்‌ 
கர்த்தரைவிட்டு தூரமாய்‌ 
விலகிப்போயிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
தங்களுடைய பாவங்களுக்கு மனந்திரும்பி 
கர்த்தரிடத்தில்‌ திரும்பி வரவேண்டும்‌. 
அப்போது கர்த்தர்‌ அவர்கள்‌ இழந்துபோன 
சந்தோஷத்தையும்‌, சமாதானத்தையும்‌, 
ஆறுதலையும்‌ அவர்களுக்கு திரும்பக்‌. 
கொடுப்பார்‌ அவர்களுடைய 
விண்ணப்பங்களுக்கு செவிகொடுப்பார்‌. 
அவர்களுடைய குறைகளையெல்லாம்‌ 
நீக்குவார்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
கிருபையோடு அவர்களை சந்திப்பார்‌ 
வழிகளையும்‌, உங்கள்‌ 
கிரியைகளையும்‌ சீர்படுத்துங்கள்‌" 
(எரே 7:3) என்று எரேமியா ஜனங்களுக்கு 
கர்த்தருடைய வார்த்தையைச்‌ சொல்லுகிறார்‌ 
அவர்கள்‌ 
சீர்படுத்தவேண்டும்‌. 
தெளிவுபடுத்துகிறார்‌. 
தங்களுடைய வழிகளையும்‌, கிரியைகளையும்‌ 
சீர்படுத்தினால்‌, கர்த்தர்‌ அவர்களை 
ஏற்றுக்கொள்வதாக. வாக்குப்பண்ணுகிறார்‌. 
"உங்களை இந்த 
குடியிருக்கப்பண்‌ணுவேன்‌" 
தங்கள்‌ வழிகளையும்‌ 
சீர்படுத்துகிற 
வாக்குப்பண்ணுகிறார்‌. 
ல்‌ தலத்திலே 


செய்து, 


'உங்கள்‌ 


பாதுகாப்பாகவும்‌, சமாதானமாகவும்‌ 
குடியிருப்பார்கள்‌. அவர்களுக்கு ஒரு 
ஆபத்தும்‌ வராது. அவர்களை யாரும்‌ 
அச்சுறுத்தமாட்டார்கள்‌. அவர்களுக்கு யாரும்‌ 
தீங்கு செய்யவுமாட்டார்கள்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


யூதாவின்‌ வம்சத்தார்‌. தங்கள்‌ 
வழிகளையும்‌ கிரியைகளையும்‌ முற்றிலுமாய்‌ 
ர்படுத்தவேண்‌ தேசம்‌ 


தத்தக்க! அது 
நிரந்தரமான சீர்திருத்தமாயிருக்கவேண்டும்‌. 
யூதாவின்‌ மனுஷர்‌, அரைகுறை மனதோடு, 
னோறாகோரவெள்று, தங்களுடைய 
வழிகளையும்‌ கிரியைகளையும்‌ 
சீர்படுத்தக்கூடாது. அவர்கள்‌ 
முழுமனதோடும்‌, முழுஇருதயத்தோடும்‌, 
முழுஆத்துமாவோடும்‌ தங்கள்‌ வழிகளையும்‌, 
கிரியைகளையும்‌ சீர்படுத்தவேண்டும்‌. 


நீங்கள்‌ உங்கள்‌ வழிகளையும்‌, உங்கள்‌ 
கிரியைகளையும்‌ நன்றாய்‌ சீர்படுத்துங்கள்‌"' 
(எரே 7:5) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
அவர்கள்‌ அரையும்‌ குறையுமாக 
சீர்படுத்தாமல்‌ நன்றாய்‌ சீர்படுத்தவேண்டும்‌. 
அவர்களுடைய எல்லா. கிரியைகளிலும்‌ 
கண்ணியமும்‌ நியாயமும்‌ இருக்கவேண்டும்‌. 
அதிகாரத்தில்‌ அமர்ந்திருக்கிறவர்கள்‌ 
மனுஷனுக்கும்‌ மனுஷக்கும்‌ உள்ள வழக்கை 
நியாயமாய்த்‌ தீர்த்து வைக்கவேண்டும்‌. 


நியாயாதிபதிகளிடத்தில்‌ பட்சபாதம்‌ 
இருக்கக்கூடாது. வக்‌: பதேசிமையும்‌ 
திக்கற்றவனையும்‌, விதவையையும்‌ 
ஒடுக்கக்கூடாது. விதவைகளுக்கும்‌ திக்கற்ற 
பிள்ளகைளுக்கும்‌ ஆதரவாக ஒருவரும்‌ 
இருக்கமாட்டார்கள்‌. பிரபுக்களும்‌, 
நியாயாதிபதிகளும்‌ அவர்களுக்கு 
ஆதரவாயிருக்கவேண்டும்‌. குற்றமில்லாத 
இரத்தத்தை இந்த ஸ்தலத்திலே. 
சிந்தக்கூடாது. குற்றமில்லாத இரத்தத்தை 
சிந்தும்போது அந்த ஸ்தலம்‌ தீட்டுப்படும்‌. 
அவர்கள்‌ வாசம்பண்ணுகிற ஸ்தலத்தில்‌, 
குற்றமில்லாத இரத்தத்தை சிந்துகிற 
அகத்தமோ, தீட்டோ காணப்படக்கூடாது. 


கர்த்தர்‌ தம்முடைய பிள்ளைகளுக்கு 
கானான்‌ தேசத்தை சுதந்தரமாகக்‌ 
கொடுத்திருக்கிறார்‌. இந்த ஸ்தலத்திலே 
அவர்கள்‌ அந்நிய தேவர்களைப்‌ 
பின்பற்றக்கூடாது. அவர்கள்‌ இஸ்ரவேலின்‌ 
பரிசுத்தராகிய கர்த்தரை மாத்திரமே 
ஆராதிக்கவேண்டும்‌. அவர்கள்‌ அந்நிய 
தேவர்களைப்‌ பின்பற்றினால்‌ அவர்களுக்கு 
கேடுண்டாகும்‌. 





i FTN 
TT 


கீழ்ப்படிந்தால்‌, 
ஆசீர்வாதமுண்டாகும்‌. “ 
உங்கள்‌ 

தேசமாகிய 
சதாகாலமும்‌ குடியிருக்கப்பண்ணுவேன்‌' 
(எரே 7:7) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ 
“இந்த ஸ்தலம்‌" என்னும்‌ வாக்கியம்‌ 
கர்த்தருடைய ஆலயத்தைக்‌ குறிக்கும்‌. 
கர்த்தருடைய ஆலயம்‌ அவர்களுக்கு 
எப்போதுமே அடைக்கலமாயிருக்கும்‌. 
கர்த்தருடைய ஆலயத்தில்‌ அவர்கள்‌ 
பிரவேசித்து தேவனோடு 
ஐக்கியமாயிருக்கலாம்‌. மனுஷர்‌ 
ஒருவரையொருவர்‌ சந்திப்பதுபோல, அவர்கள்‌ 
தங்கள்‌ தேவனாகிய கர்த்தரையும்‌ அவருடைய 
ஆலயத்திலே சந்திக்கலாம்‌. 


தாவின்‌ மனுஷர்‌ 
வார்த்தைக்கு கீழ்ப்படியும்போது 
கானான்‌ தேசத்தில்‌ 
குடியிருப்பார்கள்‌ 
தேவாலயத்திற்கு வந்து சதாகாலமும்‌ 
கர்த்தரை ஆராதிப்பார்கள்‌. அவர்களுக்கு 
ஒரு காலும்‌ கேடுண்டாகாது. அவர்களை 
யாரும்‌ தொந்தரவு பண்ணமாட்டார்கள்‌. 
ஆனாலும்‌ அவர்கள்‌ கர்த்தருக்கு 
விரோதமாகப்‌ பாவம்‌ செய்தால்‌, 
அவர்களுடைய பாவமே அவர்களை, 
கானான்‌ தேசத்திலிருந்து தூரத்திவிடும்‌. நாம்‌ 
கர்த்தரை உண்மையாகவும்‌, பயபக்தியோடும்‌ 
ஆராதிக்கும்போது. கர்த்தர்‌ நமக்கு. 
தம்முடைய பரமகானானை  சுதந்தரமாய்க்‌ 
கொடுப்பார்‌. நமக்கு பரலோகத்திலே நித்திய 
சுதந்தரம்‌ உண்டாயிருக்கும்‌. 

யூதாவின்‌ மனுஷர்‌ 
வார்த்தைகளை நம்பக்கூடாது. 
கர்த்தரைவிட்டு. 
விலகிப்போயிருக்கிறார்கள்‌. 
இருதயங்களில்‌ பாவங்களும்‌, 
நிரம்பியிருக்கிறது. 
நிறைவினால்‌ 
அவர்களுடைய 
கேடுள்ளதாயிருப்பதினால்‌, அவர்கள்‌ 
வார்த்தைகளைப்‌ பேசுகிறார்கள்‌. 
வார்த்தைகளை நம்பிக்கொள்ளாதிருங்கள்‌” 
(எரே 7:4) என்று கர்த்தர்‌ யூதாவின்‌ 
மனுஷருக்கு எச்சரிப்பாய்ச்‌ சொல்லுகிறார்‌. 


கர்த்தருடைய 

அவர்கள்‌ 
சதாகாலமும்‌ 
எருசலேமிலுள்ள 


வாய்‌ 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எந்த வழி தங்களுக்கு பாதுகாப்பான 
வழி என்றும்‌, எது தங்களுக்கு 
சந்தோஷத்தைக்‌ கொடுக்கும்‌ என்றும்‌, 
யூதாவின்‌ வம்சத்தார்‌ தங்களுக்குள்ளே 
பேசிக்கொள்கிறார்கள்‌. அவர்கள்‌ பொய்‌ 
வார்த்தைகளைப்‌ பேசுகிறார்கள்‌. 
இவர்களுக்கு நல்ல வழி எது என்று 
தெரியவில்லை. தங்களுடைய மனதிற்கு 
படித்த வழியை நல்ல வழி என்று 
சொல்லுகிறார்கள்‌. அவர்கள்‌ பொய்‌ 
வார்த்தைகளை நம்புகிறார்கள்‌. “இதோ, 
ஒன்றுக்கும்‌ உதவாத பொய்‌ வார்த்தைகளை 
நீங்கள்‌ நம்புகிறீர்கள்‌” (எரே 7:8) 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


“கர்த்தரின்‌. ஆலயம்‌, கர்த்தரின்‌ 
ஆலயம்‌, கர்த்தரின்‌ ஆலயம்‌ இதுவே” 
எரே 734) என்று சொல்லுவதே. 
அவர்களுடைய பொய்‌ 
வார்த்தைகளாயிருக்கிறது. கர்த்தர்‌ இந்த 
ஆலயத்தில்‌ வாசம்பண்ணுகிறார்‌ என்றும்‌, 
கர்த்தர்‌ இங்கே ஆராதிக்கப்படுகிறார்‌ 
என்றும்‌ நாவின்‌ மனுஷர்‌ 
சொல்லுகிறார்கள்‌. ந்த ஆலயத்தில்‌, 
வருஷத்திற்கு மூன்றுதரம்‌ பண்டிகைகளை 
ஆசரிக்க வரவேண்டும்‌ என்றும்‌ அவர்கள்‌ 
சொல்லுகிறார்கள்‌. கர்த்தருடைய ஆலயத்தில்‌ 
ராஜாதி ராஜாவாகிய கர்த்தர்‌ 
வாசம்பண்ணுகிறார்‌ என்றும்‌, இதுவே 
அவருடைய வாசஸ்தலம்‌ என்றும்‌ 
சொல்லுகிறார்கள்‌. இந்த 
வார்த்தைகளெல்லாமே. அவர்களுடைய 
கர்த்தர்‌ 

இந்த வார்த்தைகள்‌ 

ஒன்றுக்கும்‌ உதவாது என்றும்‌, ஆனாலும்‌ 
யூதாவின்‌ மனுஷர்‌ இந்த 
ரத்தை நம்புகிறார்கள்‌ என்றும்‌ 
கர்த்தர்‌ அவர்கள்மீது குற்றம்‌ சொல்லுகிறார்‌. 
கர்த்தரின்‌ ஆலயம்‌ எருசலேமில்‌: 
இருப்பதினால்‌. தங்களுக்கு பாதுகாப்பு 
கிடைக்குமென்று எருசலேமின்‌ குடிகள்‌ 
நினைக்கிறார்கள்‌. ஜனங்கள்‌ 
சீர்கெட்டுப்போயிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
மத்தியில்‌ பாவங்களும்‌, துன்மார்க்கங்களும்‌ 
நிரம்பியிருக்கிறது. தீர்க்கதரிசிகள்‌ 
அவர்கள்‌ மத்தியில்‌ வந்து அவர்களுடைய 
கண்டித்து 

_ஆனாலும்‌ யூதாவின்‌ 

பாவங்களுக்கு 





i THE 
TT 


கர்த்தருடைய 

கர்த்தரைப்‌ ல்‌; 

வாசல்‌ வழியாய்‌ உட்பிரவேசிக்கிறார்கள்‌. 
தங்களிடத்தில்‌ பாவம்‌ இருந்தாலும்‌, 
கர்த்தருடைய ஆலயத்தில்‌ வந்து. அவரை 
ஆராதிக்கும்போது, கர்த்தர்‌ தங்களைப்‌ 
பாதுகாப்பார்‌ என்று நம்புகிறார்கள்‌. 

"நீங்கள்‌. திருடி, கொலைசெய்து, 
விபசாரம்பண்ணி, பொய்யாணையிட்டு, 
பாகாலுக்குத்‌ தூபங்காட்டி, நீங்கள்‌ அறியாத 
அந்நிய தேவர்களைப்‌ பின்பற்றி, பிற்பாடு 
வந்து, என்‌ நாமம்‌ தரிக்கப்பட்ட இந்த 

ஆலயத்திலே எனக்கு முன்பாக நின்று: இந்த 
ருவருபப கனையெனா்‌!  செய்தத்காக 
பெற்றிருக்கிறோமென்று 
என்‌ நாமம்‌ தரிக்கப்பட்ட 
உங்கள்‌ பார்வைக்குக்‌. 
இதோ, நானும்‌ 
என்று கர்த்தர்‌ 
(எரே 7941. 


விடுதலை 

சொல்லீர்களோ? 
இந்த ஆலயம்‌ 
கள்ளர்குகையாயிற்றோ? 
இதைக்‌ கண்டேன்‌" 
சொல்லுகிறார்‌. 


வின்‌ கர்த்தருக்‌। 

தகாப்‌. பவ செக்‌ 
கர்த்தருடைய ஆலயத்தில்‌ அவரை ஆராதிக்க 
வருகிறார்கள்‌. "கர்த்தரின்‌ ஆலயம்‌ இதுவே” 
என்று சொல்லுகிறார்கள்‌. அவர்கள்‌ தங்கள்‌ 
வாயினால்‌ கர்த்தரை ஆராதிக்கிறார்கள்‌. 
அவர்களுடைய இருதயமோ, கர்த்தரைவிட்டு 
தூரமாய்‌ விலகிப்போயிருக்கிறது. 


கர்த்தருடைய 
எருசலேமிலிருப்பதற்காக, 

குடிகள்‌ 
சந்தோஷமாயிருக்கிறார்கள்‌. 
அவர்களுடைய இருதயத்தில்‌ 
வருகிறது. கர்த்தருடைய 
தங்களுக்கு 

தங்கள்‌ 

யுத்தம்பண்ணுவார்‌ 

குடிகள்‌ நினைக்கிறார்கள்‌. 
தங்களுக்கு விரோதமாக கர்த்தர்‌ 
செய்வார்‌ என்பதை: 


நினைப்பதில்லை. 


எருசலேமின்‌ குடிகள்‌ கர்த்தரைவிட்டு 
தூரமாய்‌ விலகிப்போயிருக்கிறார்கள்‌. 
ஆனாலும்‌ தாங்கள்‌ கர்த்தருடைய 
ஆலயத்திற்கு அருகாமையில்‌ இருப்பதற்காக 
பெருமைப்படுகிறார்கள்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எனக்கு விரோதமாய்த்‌ 
துரோகம்பண்ணி, நீ செய்த உன்‌ எல்லாக்‌ 
கிரியைகளினிமித்தமும்‌ அந்நாளிலே. 
வெட்கப்படாதிருப்பாய்‌; அப்பொழுது நான்‌ 
உன்‌ பெருமையைக்குறித்துக்‌ 
களிகூர்ந்தவர்களை உன்‌ நடுவிலிருந்து 
விலக்கிவிடுவேன்‌; நீ இனி என்‌ பரிசுத்த 
பர்வதத்தில்‌. அகங்காரங்கொள்ளமாட்டாய்‌" 
(செப்‌ 311. 


யூதாவின்‌ மனுஷருக்கும்‌, எருசலேமின்‌ 
குடிகளுக்கும்‌ கர்த்தரின்‌ ர்‌ 
பற்றியும்‌ சரியாக தெ 
ஆலயத்தின்‌ கர்த்தரைப்பற்றியும்‌ 
தெரியவில்லை. அவர்கள்‌ 
விரோதமாய்‌ 
செய்திருக்கிறார்கள்‌. 
இருதயத்தில்‌ 


gore 
கர்த்தருக்கு 
ஏராளமான பாவங்களை 
அவர்களுடைய 


நியாயமில்லை 

அவர்களுக்குத்‌ தெரியவில்லை. 
இஸ்ரவேலின்‌ 

பரிசுத்தர்‌. 


எத்பர்கறா்கள்‌. 
ஜெபத்தில்‌ 


ன்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
இஸ்ரவேல்‌ வம்சத்தாரோ 
துன்மார்க்கராயிருக்கிறார்கள்‌. யூதாவின்‌ 
மனுஷரும்‌, எருசலேமின்‌ குடிகளும்‌ 
திருடுகிறார்கள்‌, கொலைசெய்கிறார்கள்‌, 
விபசாரம்பண்ணுகிறார்கள்‌, 
பொய்யாணையிடுகிறார்கள்‌, 
தூபங்காட்டுகிறார்கள்‌, 

அந்நிய தேவர்களை 

அவர்கள்‌. இவ்வளவு, 
கர்த்தருக்கு விரோதமாகச்‌ செய்துவிட்டு, 
அதற்கு பிற்பாடு, கர்த்தருடைய நாமம்‌ 
தரிக்கப்பட்ட இந்த ஆலயத்தில்‌, அவருடைய 


பாகாலுக்கு 
தாங்கள்‌ அறியாத 
பின்பற்றுகிறார்கள்‌. 

பாவங்களையும்‌ 


செய்வதற்காக விடுதலை பெற்றிருக்கிறோம்‌" 
(எரே 7:10) என்று சொல்லுகிறார்கள்‌. 





i THE 
ETT 


எருசலேமின்‌ 
மனந்திரும்பாத 
கர்த்தர்‌ 
பாவங்களை 
மெய்யாகவே அவர்‌ 
அவர்களுடைய பாவங்களுக்கு 
துணைபோகிறவராகவும்‌, அவர்களுடைய 
பாவங்களுக்கு பங்காளியாகவும்‌ இருப்பார்‌ 


யூதாவின்‌ மனுஷரும்‌, 
குடிகளும்‌. 
பாவிகளாகயிருக்கிறார்கள்‌. 
அவர்களுடைய 
மன்னிப்பாரென்றால்‌, 


வீணாய்‌ 

எல்லா 
அருவருப்புக்களையும்‌ செய்வதற்கு தாங்கள்‌ 
விடுதலை பெற்றிருப்பதாகவும்‌. பாவங்களை 
செய்வதற்கு தங்களுக்கு உரிமை உண்டு 
என்றும்‌ சொல்லுகிறார்கள்‌. 


யூதா (ஷரும்‌ எருசலேமின்‌ 
சஷகளம்‌ பதன ஆலயத்திற்கு 
காரிக்கைக டு க்‌ 
கர்த்தருக்கு பாவநிவாரண பலிகளையும்‌, 
சர்வாங்க தனங்களையும்‌ 
செலுற்துகிறார்கள்‌. கர்த்தருக்கு பலிகளை 
செலுத்தின உடனேயே, “நாங்கள்‌ விடுதலை. 
பெற்றிருக்கிறோம்‌' என்றும்‌, 
பாவங்கள்‌ மன்னிக்கப்பட்டது' 
சொல்லுகிறார்கள்‌. தங்களுடைய 
குற்றவுணர்வுகளிலிருந்தும்‌ 
பாவங்களிலிருந்து 
இரட்சித்துவிட்டார்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 

கர்த்தருக்கு 
செலுத்தியிருப்பதினால்‌, கர்த்தர்‌ இனிமேல்‌: 
தங்களுடைய பாவங்களை கண்டுகொள்ள 
மாட்டார்‌ என்றும்‌, தங்களைக்‌ கடிந்துகொள்ள 
மாட்டார்‌ என்றும்‌. சொல்லுகிறார்கள்‌. 
தாங்கள்‌ எவ்வளவு பாவங்கள்‌ செய்தாலும்‌, 
அவை இந்த உலகத்தின்‌ கண்களுக்குத்‌ 
தெரியாது என்றும்‌, தாங்கள்‌ எவ்வளவு. 
வேண்டுமானாலும்‌ பாவம்‌ செய்துகொள்ளலாம்‌ 
என்றும்‌ சொல்லுகிறார்கள்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நம்முடைய பாவங்களுக்கு நாம்‌. 

ய்‌ மனந்திரும்பும்போது, கர்த்தர்‌ 

கிருபையினாலும்‌. 

நம்முடைய 

நமக்கு விடுதலை. 

நாம்‌ கர்த்தரிடத்தில்‌. 

எல்வளவு ல்லும்‌ எவ்வளவு 

காணிக்கைகளை செலுத்தினாலும்‌, நாம்‌ 

பாவங்களை செய்வதற்கு கர்த்தர்‌ 

ஒருபோதும்‌ நமக்கு அனுமதி 

கொடுப்பதில்லை. பாவங்களை செய்வதற்காக 

ஒருவரும்‌ கர்த்தரிடத்திலிருந்து விடுதலை 
பெறுவதுமில்லை. 


கர்த்தரின்‌ ஆலயத்தில்‌ 
நாமம்‌ தரிக்கப்பட்டிருக்கிறது. "கர்த்தரின்‌ 
ஆலயம்‌ அவருடைய ராஜ்யத்திற்கு 
அடையாளம்‌. இந்த உலகத்தில்‌ கிரியை 
நடப்பிக்கிற சாத்தானுடைய ராஜ்யத்திற்கும்‌, 
i ஜ்யத்திற்கும்‌ விரோதமாக, 
ராஜ்யம்‌ 
ஆனால்‌ 


அவருடைய 


ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. 
யூதாவின்‌ மனுஷரோ கர்த்தருடைய 
ஆலயத்தை: கள்ளர்‌ குகையாக 
நினைக்கிறார்கள்‌. “என்‌ நாமம்‌ தரிக்கப்பட்ட 
இந்த ஆலயம்‌ உங்கள்‌ பார்வைக்கு கள்ளர்‌ 
குகையாயிற்றோ" (எரே 71) என்று கர்த்தர்‌ 
யூதாவின்‌ மனுஷரிடத்தில்‌ கேட்கிறார்‌. 


கர்த்தருடைய 
அடைக்கலம்‌ கொ! 
திருடுகிறவர்களும்‌, 
செய்கிறவர்களும்‌, 
பண்ணுகிறவர்களும்‌, 
பொய்யாணையிடுகிறவர்களும்‌, 
விக்கிரங்களை ஆராதனை செய்கிறவர்களும்‌ 
கர்த்தருடைய “ஆலயத்திற்கு வரலாம்‌. 
தங்களுடைய பாவங்களுக்காக மனந்திரும்பி, 
கர்த்தரிடத்தில்‌ ஜெபம்பண்ணலாம்‌. 
ஆனாலும்‌, கர்த்தருடைய ஆலயம்‌ ஒருபோதும்‌ 
துன்மார்க்கருக்கு அடைக்கலம்‌ கொடுக்கிற 
ஸ்தலமாகயிருக்காது. துணிகரமாய்ப்‌ பாவம்‌ 
செய்தவர்கள்‌ கர்த்தருடைய ஆலயத்தில்‌ 
வந்து ஒழிந்துகொள்ளலாம்‌. ன்‌ 
நினைக்கக்கூடாது. இதற்காக, 


லயம்‌ கள்ளர்களுக்கு 
க்கிற ஸ்தலமல்ல, 
கொலை 
விபசாரம்‌ 





f= FTE 
TT 


பலிபீடத்திலுள்ள கொம்புகளை 
பிடித்துக்கொண்டு, அறியாமல்‌ பாவம்‌. 
செய்தவர்கள்‌ அங்கே அடைக்கலம்‌ பெறலாம்‌. 
அவர்களுக்கு தேவனுடைய சமுகத்திலிருந்து 
இரக்கம்‌ கிடைக்கும்‌. துணிகரமாய்‌ 
பிறரை கொலைசெய்தவர்களுக்கு 
கர்த்தருடைய பலிபீடத்தின்‌ கொம்புகளில்‌ 
அடைக்கலம்‌ இல்லை. 

“ஒருவன்‌ பிறனுக்கு விரோதமாகச்‌ 
சதிமோசஞ்செய்து, அவனைத்‌ துணிகரமாய்க்‌ 
கொன்றுபோட்டால்‌, அவனை என்‌ 
பலிபீடத்திலிருந்தும்‌ பிடித்துக்கொண்டு 
போய்க்‌ கொலைசெய்யவேண்டும்‌” 
(யாத்‌ 2114). 


"யோவாப்‌. 
ஒடிப்போனான்‌ 
பீடத்தண்டையில்‌ 


கர்த்தரின்‌ கூடாரத்திற்கு 
என்றும்‌, இதோ, பலி 
நிற்கிறான்‌ என்றும்‌. 
ராஜாவாகிய 'சாலொமோனுக்கு 
அறிவிக்கப்பட்டபோது. சாலொமோன்‌ 
யோய்தாவின்‌ குமாரனாகிய பெனாயாவை 
அனுப்பி, நீ போய்‌ அவன்மேல்‌ விழு 
என்றான்‌" (இராஜா 2:29). 


யூதாவின்‌ மனுஷரும்‌ எருசலேமின்‌ 
குடிகளும்‌ கர்த்தருடைய கிருபாசனத்தின்‌ 
பிரமாணத்தை தப்பிதமாகப்‌ புரிந்து 
கொள்கிறார்கள்‌. த்தருக்‌ 
விரோதமாகவும்‌, 

விரோதமாகவும்‌ 

செய்தாலும்‌, கர்த்தருடைய _ 

பிரவேசித்து, 
கொள்ளலாம்‌ 
கள்ளர்கள்‌ க்‌ வந்து 
ஒழிந்துகொள்வதுபோல, துன்மார்க்கர்கள்‌ 
கர்த்தருடைய ஆலயத்தில்‌ வந்து 
ஒழிந்துகொள்ளலாம்‌ என்று நினைக்கிறார்கள்‌. 


துன்மார்க்கர்‌ வெறுங்கையோடு 
வராமல்‌, கர்த்தருக்கு காணிக்கைகளைக்‌ 
கொண்டு வந்தால்‌, தாங்கள்‌ கர்த்தருடைய 
ஆலயத்தில்‌ வந்து ஒழிந்துகொள்ளலாம்‌ 
என்று தப்பிதமாய்‌ நினைக்கிறார்கள்‌. 
கர்த்ருடைய ஆலயம்‌  கள்ளருடைய 
குகையல்ல. ஆனால்‌ துன்மார்க்கர்‌ 
கர்த்தருடைய ஆலயத்திற்கு துணிகரமாய்‌ 
வந்து, அதை கள்ளர்‌ கவ்வை 
பயன்படுத்துகிறார்கள்‌ என்று. 
சொல்லுகிறார்‌ 


என்று 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆலயத்திற்கு 
கர்த்தர்‌ பார்த்துக்‌. 
கொண்டிருக்கிறார்‌. அவர்களிடத்தில்‌ 
உண்மையான மனந்திரும்புதலும்‌, 
உண்மையான தெய்வபக்தியும்‌ இருக்கிறதா 
என்பதை பார்க்கிறார்‌. ஆலயத்திற்கு, 
வருகிறவர்கள்‌ பக்தியின்‌ வேலத்தைத்‌ 
தரித்திருக்கிற துன்மார்க்கரா என்பதையும்‌, 
அவர்கள்‌ உண்மையில்லாத மாய்மாலக்காரரா 
என்பதையும்‌ கர்த்தர்‌ பார்க்கிறார்‌. மனுஷன்‌ 
முகத்தைப்‌ பார்க்கிறான்‌. கர்த்தர்‌ 
மனுஷனுடைய இருதயத்தைப்‌ பார்க்கிறார்‌. 
இதோ நானும்‌ இதைக்‌ கண்டேன்‌” 
(எரே 7:41) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


தம்முடைய 
வருகிறவர்களை 


யூதாவின்‌ மனுஷருக்கும்‌ எருசலேமின்‌ 
குடிகளுக்கும்‌ அவர்களுடைய 
அவபக்தியையும்‌, அவர்களுடைய 
பாவத்தையும்‌, பாவத்தினிமித்தமாய்‌ 
அவர்கள்மீது வரும்‌ தம்முடைய கோபத்தையும்‌ 
விவரிப்பதற்காக, கர்த்தர்‌ சீலோலிலுள்ள 
தம்முடைய. ஸ்தலத்தை ஒரு 
எடுத்துக்காட்டாகச்‌ சொல்லுகிறார்‌. 
ன்‌ முந்தி 

விளங்கப்பண்ணின சீலோவிலுள்ள 
ஸ்தலத்துக்கு நீங்கள்‌ போய்‌, இஸ்ரவேல்‌ 
ஜனத்தினுடைய பொல்லாப்பினிமித்தம்‌ நான்‌ 
அதற்குச்‌ செய்ததைப்‌ பாருங்கள்‌” (எரே 7:12) 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. சீலோவிலே. 
தேவனுடைய வாசஸ்தலம்‌ இருந்தது. 
ஆனாலும்‌ சீலோ அழிந்துபோயிற்று, 
ஜனங்களுடைய துன்மார்க்கம்‌ சீலோவிலுள்ள 
ட்ரை தீட்டுப்படுத்திற்று. ர்‌ 
இஸ்ரவே; 
பொல்வாப்பினிமித்தம்‌ 
தம்முடைய த்‌ 
தாம்‌ அதற்கு செய்ததை, 
பாருங்கள்‌” என்று கர்த்தர்‌ 
வம்சத்தாருக்குச்‌ சொல்லுகிறார்‌. 

கர்த்தர்‌ தம்முடைய நாமத்தை முந்தி 
'லோவிலே. 'எங்கப்பண்ணினார்‌. த 
ன கூடாரம்‌ போடப்பட்டது. 
புத்திரின்‌  சபையெல்லாம்‌ 
கூடி, அங்கே  ஆசரிப்புக்‌ 

நிறுத்தினார்கள்‌. தேசம்‌ 
வசமாயிற்று” (யோசு 18:1. 
ஆசாரிப்புக்கூடாரத்தில்‌ கர்த்தருடைய பரிசுத்த 
பிரசன்னமும்‌ அவருடைய ஷேக்கைனா 
மகிமையும்‌ வந்து தங்கிற்று. 





i= FTE 
TT 


ஆனால்‌ 
வருகிற. 
அவர்கள்‌ 
'பொல்லாதவர்களாகவும்‌ 
அவர்கள்‌ தங்களையும்‌ 
மற்றவர்களையும்‌ பாழாக்கினார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ மிகுந்த பொல்லாப்பை 
செய்தார்கள்‌. "இஸ்ரவேல்‌ ஜனத்தினுடைய 
பொல்லாப்பினிமித்தம்‌ ற்கு 
செய்ததை பாருங்கள்‌” 
கர்த்தர்‌ யூதாவின்‌ 
சொல்லுகிறார்‌. 

சீலோலிலே 
ஆசாரிப்புக்கூடாரம்‌ இருந்ததினா 
தேவனுடைய நியாயத்தீர்ப்புக்குத்‌' 
தப்பிக்கவில்லை. அவர்களுடைய 
பாவங்களினிமித்தமாய்‌, தேவனுடைய கோபம்‌ 
அவர்கள்மீது வந்தபோது, கர்த்தருடைய 
ஆசாப்புக்கூடாரம்‌. அவர்களைப்‌ 
பாதுகாக்கவில்லை. கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனத்தினுடைய  பொல்லாப்பினிமித்தமாய்‌ 
சீலோவை அழித்துப்போட்டார்‌. தம்‌ 
உடன்படிக்கை பெட்டியை 
அந்நியதேசத்து 
அனுப்பிவிட்டார்‌. அக்காலத்தில்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனங்களுக்கு ஆசாரியராமிருந்த  ஏலீயின்‌ 
குடும்பத்தாரையும்‌ கர்த்தர்‌ தம்முடைய 
கோபத்தினால்‌ அழித்துப்போட்டார்‌. 

தேவன்‌ அதைக்‌ கேட்டு உக்கிரமாகி, 
இஸ்ரவேலை மிகவும்‌ வெறுத்து, தாம்‌ 
மனுஷருக்குள்ளே போட்ட கூடாரமாகிய 
சிலோவிலுள்ள வாசஸ்தலத்தை விட்டுவிலகி, 
தமது பலத்தைச்‌ சிறையிருப்புக்கும்‌. 
மகிமையைச்‌ 


ஆசரிப்புக்கூடாரத்திற்கு. 
ஜனங்களோ  பரிசுத்தமாயில்லை. 
பாவிகளாகவும்‌, 
இருந்தார்கள்‌. 
தீட்டுப்படுத்தி 


(சங்‌ 78:59-62). 


கர்த்தர்‌ 
கிரியைகளை 
பார்க்கவேண்டும்‌. 


பூர்வகாலங்களில்‌ நடப்பித்த 


பார்த்து உப்புதூணானாள்‌. 
சீலோவை நினைத்துப்பாருங்கள்‌ என்றும்‌, 
ஆசியாவிலுள்ள ஏழு சபைகளை நினைத்துப்‌ 
பாருங்கள்‌ என்றும்‌ கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தேவனுடைய உடன்படிக்கைப்‌ பெட்டியும்‌, 
தேவாலயத்திலுள்ள விளக்குத்தண்டும்‌ ஒரே 
இடத்தில்‌ அசையாமலிருப்பதில்லை. அது 
ஒவ்வொரு இடமாக அசையக்கூடியது. நாம்‌ 
பரிசுத்தமாய்‌ ஜீவிக்கவில்லையென்றால்‌, 
கர்த்தர்‌ நம்முடைய விளக்குத்தண்டையும்‌ 
நம்மை விட்டு நீக்கிப்போடுவார்‌. 


ஈ நீ. இன்ன 
விழுந்தாயென்பதை 
மனந்திரும்பி, ஆதியில்‌ செய்த 
கிரியைகளைச்‌ செய்வாயாக; இல்லாவிட்டால்‌ 
நான்‌ சீக்கிரமாய்‌. உன்னிடத்தில்வந்து. நீ 
மனந்திரும்பாதபட்சத்தில்‌, 
விளக்குத்தண்டை தன்ட்க்கக்ஸ்‌! 
நீக்கிவிடுவேன்‌" (வெளி 2:5) 


ஆகையால்‌, தேவனுடைய ராஜ்யம்‌. 
உங்களிடத்திலிருந்து நீக்கப்பட்டு, அதற்கேற்ற 
கனிகளைத்தருகிற ஜனங்களுக்குக்‌ 
கொடுக்கப்படும்‌" (மத்‌ 21:43) 

சீலோவைப்போல. 
நகரமாயிருக்கிறது. 
எருசலேமின்‌ குடிகளும்‌ கர்த்தருக்கு 
விரோதமாகப்‌ பொல்லாப்பு செய்கிறார்கள்‌. 
சீலோவின்‌ மனுஷர்‌ செய்த பொல்லாப்பான 
கிரியைகளை எருசலேமின்‌ மனுஷரும்‌ 


எருசலேம்‌ நகரம்‌, 
துன்மார்க்கமான 


உங்களைக்‌ கூப்பிட்டும்‌, 
உத்தரவுகொடாமலும்‌ போனீர்கள்‌" (எரே 7:13) 
என்று கர்த்தர்‌ எருசலேமின்‌ குடிகளைப்‌ 
பார்த்து சொல்லுகிறார்‌. 

கர்த்தர்‌ சத்தியமான வார்த்தைகளைப்‌ 
பேசுகிறவர்‌. அவர்‌ யூதாவின்‌ மனுஷர்மீது 
குற்றம்‌ சொல்லும்போது, கர்த்தர்‌ தங்கள்மீது 
சுமத்துகிற குற்றச்சாட்டுக்களை அவர்களால்‌ 
மறுக்கமுடியாது. கர்த்தர்‌ சொன்னார்‌. 
அவர்கள்‌ கேட்க கர்த்தர்‌ 
அவர்களைக்‌ கூப்பிப்பார்‌. அவர்கள்‌ 
கர்த்தருக்கு உத்தரவு கொடுக்கவில்லை. 
கர்த்தருடைய வார்த்தைக்கும்‌, அவருடைய 


வேண்டுமென்று ஜனங்கள்‌ விரும்புகிறார்கள்‌. 
நாம்‌ கர்த்தரை விட்டு விலகிப்போனால்‌, 
கர்த்தரும்‌ நம்மைவிட்டு விலகிப்போவார்‌. 
நாம்‌ கர்த்தருடைய வார்த்தைக்கு 
செவிகொடுக்கவில்லையென்றால்‌, கர்த்தரும்‌ 
நம்முடைய வேண்டுதல்களுக்கும்‌, 
விண்ணபங்களுக்கும்‌ செவிகொடுக்கமாட்டார்‌ 





i THE 
TT 


எருசலேமிலுள்ள ஆலயத்தில்‌ 
கர்த்தருடைய நாமம்‌ தரிக்கப்பட்டிருக்கிறது. 
எருசலேமின்‌ குடிகள்‌ தங்களுடைய 
பாதுகாப்புக்கும்‌, பராமரிப்புக்கும்‌, 
ஆசீர்வாதங்களுக்கும்‌ கர்த்தருடைய 
ஆலயத்தை நம்புகிறார்கள்‌. கர்த்தரே இந்த 
ஆலயத்தை அவர்களுக்கும்‌, அவர்களுடைய 
பிதாக்களுக்கும்‌ கொடுத்திருக்கிறார்‌. 
ஆனாலும்‌ எருசலேமின்‌ குடிகள்‌ கர்த்தர்‌ 
சொன்னதை கேளாமல்‌ போனதினிமித்தமாய்‌, 
தாம்‌ சீலோவுக்கு செய்ததுபோல, 
எருசலேமுக்கும்‌ செய்வேன்‌ என்று கர்த்தர்‌ 


சொல்லுகிறார்‌. 

ங்ரவேல்‌ த்தினுடைய 
வொல்காய்பினிமித்தம்‌ கர்த்தர்‌. சோவை 
அழித்துப்போட்டார்‌. அதுபோலவே, யூதா 
மனுஷருடைய பொல்லாப்பினிமித்தம்‌, கர்த்தர்‌ 
எருசலேமையும்‌, எருசலேமிலுள்ள 
தேவாலயத்தையும்‌ அழித்துப்போடுவார்‌. 
எருசலேம்‌... பாழாய்ப்போகும்‌ அதன்‌ 
அலங்கங்கள்‌ மண்மேடுகளாய்ப்போகும்‌. அது. 
குடியிருப்பாரில்லாத பாழ்தேசமாகும்‌. ஒரு 
காலத்தில்‌ செழிப்பாமிருந்த தேசம்‌, வனாந்தர 
தேசம்‌ போலாகும்‌. 


எருசலேமிலுள்ள தேவாலயத்திற்கு 
கர்த்தருடைய நாமம்‌ தரிக்கப்பட்டிருக்கிறது. 
ஆகையினால்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
ஆலயத்தைப்‌ பாதுகாப்பார்‌ என்று 
எருசலேமின்‌ குடிகள்‌ நினைக்கிறார்கள்‌. 
ஆலயம்‌ பாதுகாக்கப்படும்போது. எருசலேமும்‌ 
பாதுகாக்கப்படும்‌ என்றும்‌, எருசலேமிலுள்ள 
ஜனங்களும்‌ பாதுகாக்கப்படுவார்கள்‌ என்றும்‌ 
எருசலேமின்‌ குடிகள்‌ கற்பனை 
பண்ணுகிறார்கள்‌. 

சீலோவின்‌ மனுஷரும்‌ எருசலேமின்‌ 
குடிகளைப்போலத்தான்‌ நினைத்தார்கள்‌. 
தங்களுடைய சிந்தனைகளினால்‌ அவர்கள்‌ 
தங்களைத்‌ தாங்களே 
வஞ்சித்துக்கொண்டார்கள்‌. அவர்களுடைய 
'பொல்லாப்புகளினிமித்தம்‌ கர்த்தர்‌ 
அவர்களைத்‌ தள்ளிப்போட்டார்‌. 


கர்த்தர்‌ சீலோவைத்‌ 
தள்ளிப்போட்டதுபோல, வடக்கு இஸ்ரவேல்‌ 
ராஜ்யத்தையும்‌ தள்ளிப்போட்டார்‌. வடக்கு 
இஸ்ரவேல்‌ ராஜ்யத்தில்‌, இஸ்ரவேலின்‌ 
பத்துக்கோத்திரத்தார்‌. இருக்கிறார்கள்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ அவர்களை 

என்று சொல்லுகிறார்‌. அவர்களுடைய 

பொல்லாப்புகளினிமித்தமாய்‌, இஸ்ரவேலின்‌ 

பரிசுத்தராகிய கர்த்தர்‌, வடக்கு இஸ்ரவேல்‌ 

ம்‌ தள்ளிப்போட்டார்‌. 

தெற்கு யூதா 

தேசத்தாரின்‌ சகோதரர்கள்‌. தெற்கு யூதா 

தேசத்தாரைப்போலவே, வடக்கு இஸ்ரவேல்‌ 
தேசத்தாரும்‌ ஆபிரகாமின்‌ சந்ததியார்‌. 


எப்பிராயீம்‌ சந்ததி 


ஆனாலும்‌ அவர்களுடைய 
பொல்லாப்புகளினிமித்தமும்‌, 
அக்கிரமங்களினிமித்தமும்‌, 
துன்மார்க்கங்களினிமித்தமும்‌. 
எப்பிராமீம்‌ சந்ததி 
தள்ளிப்போட்டார்‌. 
கர்த்தருக்கு 
செய்கிறார்கள்‌ 
வரும்‌. 


நான்‌ 
சகோதரருமாகிய 
அனைத்தையும்‌ 


கர்த்தர்‌ 
அனைத்தையும்‌ 

யூதாவின்‌ மனுஷரும்‌ 
விரோதமாகப்‌ பாவம்‌ 
அவர்களுக்கும்‌ தண்டனை 


உங்களுடைய எல்லாச்‌ 
எப்பிராயீம்‌ சந்ததி 
தள்ளிப்போட்டதுபோல, 
உங்களையும்‌ முகத்தைவிட்டுத்‌ 
தள்ளிப்போடுவேன்‌ என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌" (எரே 7:15). 


என்‌ 


ஜனத்துக்காக விண்ணப்பம்‌ 
செய்யவேண்டாம்‌ 


எரே 7:16-20 


எரே 7:16. நீ இந்த ஜனத்துக்காக 
விண்ணப்பம்‌ செய்யவேண்டாம்‌; 


அவர்களுக்காக மன்றாடவும்‌ கெஞ்சவும்‌ 
வேண்டாம்‌, என்னிடத்தில்‌ 
அவர்களுக்காகப்‌ பரித்துபேசவும்‌ 
வேண்டாம்‌, நான்‌ உனக்குச்‌. 
செவிகொடுப்பதில்லை. 


எரே 7:17. யூதாவின்‌ பட்டணங்களிலும்‌ 
எருசலேமின்‌ வீதிகளிலும்‌ அவர்கள்‌: 
செய்கிறதை நீ காணவில்லையா? 


எரே 7:18. எனக்கு மனமடிவுண்டாக 
அத்திய தேவர்களுக்குப்‌ பானபலிகனை 
வார்க்கிறார்கள்‌; அவர்கள்‌. 
வானராக்கினிக்குப்‌ பணியாரங்களைச்‌ 
குடும்பி பின்னைகள்‌' 
'விறகுபொறுக்குகிறார்கள்‌, பிதாக்கள்‌ 
நெருப்பு மூட்டுகிறார்கன்‌, ஸ்திரீகள்‌: 
மாப்பிசைகிறார்கள்‌. 





i FTE 
TT 


எரே 7:19. அவர்கள்‌ எனக்கா 
மனமடிவுண்டாக்குகிறார்கள்‌? தங்கள்‌ 
முகங்கள்‌ வெட்கத்துக்குட்படும்படி. 
அவர்கள்‌ தங்களுக்கே அல்லவோ 
மனமடிவுண்டாக்குகிறார்கள்‌. என்னு. 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


எரே 7:20. ஆதலால்‌ இதே, என்‌ 
கோபமும்‌ என்‌ உக்கிரமும்‌ இத்த 
ஸ்தலத்தின்மேலும்‌, மனுஷர்மேதூம்‌, 
மிருகங்கள்மேலும்‌, வெளியின்‌: 
மரங்கள்மேதும்‌, பூமியின்‌ 
கனிகள்மேலும்‌ ஊற்றப்படும்‌; அது 
அவியாமல்‌ எரியும்‌ என்று கர்த்தராகிய 
ஆண்டவர்‌ சொல்லுகிறார்‌. 


தேவாலயமும்‌, தேவாலயத்தில்‌ 
நடைபெறுகிற ஆராதனைகளும்‌ 
கர்த்தருடைய சித்தத்திற்கும்‌, விருப்பத்திற்கும்‌ 
விரோதமாய்‌ இருக்கக்கூடாது. பாவத்தின்‌ 
சம்பளம்‌ மரணம்‌ என்பதும்‌, ம்‌ 
செய்கிறவர்கள்மீது 
நியாயத்தீர்ப்பு வரும்‌. 
பிரமாணமாயிருக்கிறது. ஆனாலும்‌ பாவம்‌ 
செய்தவர்கள்‌, தங்களுடைய பாவங்களுக்கு 
மனந்திரும்பி, கர்த்தரிடத்தில்‌. 
ஜெபிக்கும்போது, கர்த்தர்‌ அவர்களுடைய 
பாவங்களை மன்னிப்பார்‌. இது கர்த்தருடைய 
கிருபையின்‌ பிரமாணமாயிருக்கிறது. 
நம்முடைய பாவங்கள்‌ 
மன்னிக்கப்படவேண்டுமென்றால்‌, நாம்‌. 
மனந்திரும்பவேண்டும்‌. பாவநிவாரண 
பலிகளை செலுத்துவதினாலோ, சர்வாங்க 
தகனங்களை செலுத்துவதினாலோ 
ஒருவருடைய பாவமும்‌ 
மன்னிக்கப்படுவதில்லை. 

எரேமியா தீர்க்கதரிசி யூதாவின்‌ 
மனுஷருக்காகவம்‌, எருசலேமின்‌ 
குடிகளுக்காகவும்‌ கர்த்தரிடத்தில்‌ பரிந்து பேசி 
ஜெபப்பண்ணுகிறார்‌. ன்‌ 
தங்களுக்காக 
எரேமியாவின்‌ ஜெபம்‌, 
மெய்யாகவே 
கொடுக்கும்‌. 
மனுஷருக்காக 
எரேமியாவுக்கு அனுமதி கொடுக்கவில்லை. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


(ODES 
FUEUSHERS 


'நீ இந்த ஜனத்துக்காக விண்ணப்பம்‌ 
செய்யவேண்டாம்‌; அவர்களுக்காக 
மன்றாடவும்‌ வேண்டாம்‌, 
என்னிடத்தில்‌ அவர்களுக்காகப்‌ 
பரிந்துபேசவும்‌ வேண்டாம்‌" (எரே 7:16) என்று 
கர்த்தர்‌ எரேமியாவிடம்‌ சொல்லுகிறார்‌. 
யூதாவின்‌ மனுஷருக்கு கர்த்தரிடத்தில்‌ 
ஜெபம்பண்‌. 


கெஞ்சவும்‌ 


ஜெபங்களுக்கு 
கொடுப்பதுமில்லை. யூதாவின்‌ மனுஷருக்கு 
தேவன்மீதும்‌ பிரியமில்லை, தேவனிடத்தில்‌ 
ஏறெடுக்கிற ஜெபத்தின்மீதும்‌ பிரியமில்லை. 
இப்படிப்பட்ட முரட்பாட்டமான ஜனங்களுக்கு, 
கர்த்தருடைய ஊழியக்காரர்களின்‌ ஜெபம்‌ 
ம்‌ கர்த்தரோ இந்த 
அவர்களுக்கு 
கிடைக்காதவாறு தடைபண்ணிவிடுகிறார்‌. 


யூதாவின்‌. முவரும்‌, எருசலேமின்‌ 
குடிகளும்‌ கர்த்தருக்கு விரோதமாய்ப்‌ பாவம்‌ 
செய்கிறார்கள்‌. தங்களுடைய பாவங்களுக்கு 
மனந்திரும்ப மறுக்கிறார்கள்‌. இதனால்‌ 
தேவனுடைய நியாயத்தீர்ப்பு அவர்கள்மீது 
வரும்‌ என்று தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. 
எரேமியா தீர்க்கதரிசி கர்த்தருடைய 
நியாயத்தீர்ப்பை தடைபண்ணுமாறு 
ஜெபப்பண்ணக்கூடாது. அப்படி 
ஜெபம்பண்ணினால்‌, அது கர்த்தருடைய 
விருப்பத்திற்கும்‌ நீதிக்கும்‌, சித்தத்திற்கும்‌ 
விரோதமாய்‌ ஏறெடுக்கிற ஜெபமாயிருக்கும்‌. 
ஒரு வேளை எரேமியா கர்த்தருடைய 
வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல்‌, யூதாவின்‌ 
ஜனத்திற்காக விண்ணப்பம்‌ செய்தாலும்‌, 
“நான்‌ உனக்கு  செலிகொடுப்பதில்லை" 
எரே 716) என்று கர்த்தர்‌ 
சொல்லிவிடுகிறார்‌. 


யூதாவின்‌ மனுஷரும்‌ எருசலேமின்‌ 
குடிகளும்‌ மரணத்திற்கேதுவான பாவம்‌. 
செய்கிறார்கள்‌. ஆகையினால்‌ 
அவர்களுடைய சரீரத்தில்‌ 
ஜீவனுண்டாயிருக்கவேண்டும்‌ என்று 
எரேமியா ஜெபம்பண்ணக்கூடாது. 
அவர்களுடைய ஆத்துமாக்கள்‌ 
கெட்டுப்போகாமல்‌, ஜீவனோடிருக்கவேண்டும்‌ 
என்று எரேமியா கர்த்தரிடத்தில்‌ 
ஜெபிக்கலாம்‌. 





i FT 
TT 


சமுகத்தப்ப பே சீத்திம்‌ மரத்தால்‌ 
செய்யப்பட்டாலும்‌, அது ள்‌ 
தகட்டால்‌ மூடப்பட்டிருக்கிறது. மகாபரிகத்த 
ஸ்தலத்தில்‌ உடன்படிக்கை பெட்டி மாத்திரமே 
வைக்கப்பட்டிருக்கும்‌. சமுகத்தப்ப மேஜை 
மூடப்பட்டிருந்தாலும்‌, 

ஸ்தலத்தில்‌. 


ஸ்தலத்திலே வைக்கப்பட்டிருக்கும்‌. 
எப்படியெனில்‌, ஒரு 


பாகத்தில்‌  குத்துவிளக்கும்‌, 
தேவசமுகத்தப்பங்களும்‌ இருந்தன; 

பரிசுத்த ஸ்தலமென்னப்படும்‌. இரண்டாந்‌ 
திரைக்குள்ளே மகா பரிசத்‌ 
ஸ்தலமென்னப்பட்ட கூடாரம்‌ 

(எபி 9:2,3). 


சமுகத்தப்ப மேஜையின்‌ நாலு 

மூலைகளிலுமுள்ள நாலுகால்களும்‌: 
நைக்கப்பட்டிருக்கிறது. "அந்த வளையங்கள்‌ 
மேஜையைச்‌ சுமக்கும்‌ தண்டுகளுக்கு: 
இடங்களாயிருக்கும்படி, சட்டத்தின்‌ 
அருகே இருக்கவேண்டும்‌ என்றும்‌, 
அந்தத்‌ தண்டுகளைச்‌ சீத்திம்‌ மரத்தினால்‌. 
செய்து. அவைகளைப்‌ பொன்தகட்டால்‌: 
மூடக்கடவாய்‌; அவைகளால்‌ மேஜை 
சுமக்கப்படவேண்டும்‌' (யாத்‌ 25:27,28) 
என்றும்‌ கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ 

மேஜைக்குரிய 
'தூபக்கரண்டிகளையும்‌, 


சமுகத்தப்ப 
தட்டுகளையும்‌, 
கிண்ணங்களையும்‌, பானபலி கரகங்களையும்‌ 


பண்ணவேண்டும்‌; 
பசும்பொன்னினால்‌ 


(யாத்‌ 25:29). 
சமுகதப்ப மேஜை 
விரிக்கப்பட்டதாகயிருக்கவேண்டும்‌. 
“மேஜையின்மேல்‌ நித்தமும்‌ என்‌ சந்நிதியில்‌ 

த்தப்பங்களை வைக்கக்கடவாய்‌" 
(யாத்‌ 25:30) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 

மேஜையின்மேல்‌ பன்னிரண்டு 
சமுகதப்பங்கள்‌ வைக்கப்பட்டிருக்கும்‌.. 
இஸ்ரவேலின்பன்னிரண்டு கோத்திரத்தாருக்கு 
அடையாளமாக, பன்னிரண்டு அப்பங்கள்‌: 
வைக்கப்பட்டிருக்கிறது. அவை இரண்டு 
வரிசைகளாக வைக்கப்பட்டிருக்கும்‌. 
ஒவ்வொரு: வரிசையிலும்‌ ஆறு 
சமுகத்தப்பங்கள்‌ வைக்கப்பட்டிருக்கும்‌. 


அவைகளைப்‌ 
பண்ணவேண்டும்‌ 


எப்போதும்‌: 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


அவைகளை நீ கர்த்தருடைய 
சந்நிதியில்‌ பரிசுத்தமான மேஜையின்மேல்‌ 
இரண்டு அடுக்காக, ஒவ்வொரு அடுக்கில்‌ 
அவ்வாறு அப்பம்‌ இருக்கும்படியாக 
வைத்து ஒவ்வொரு அடுக்கினிடத்தில்‌ 
சுத்தமான தூபவர்க்கம்‌ போடக்கடவாய்‌; அது 
அப்பத்தோடிருந்து, ஞாபகக்குறியாகக்‌ 
கர்த்தருக்கேற்ற தகனபலியாயிருக்கும்‌” 
(லேவி 24:67). 


நித்திய உடன்படிக்கையாக 
ப்‌ புத்திரர்‌ கையிலே வாங்கி, 
ஓய்வுநாள்தோறும்‌ கர்த்தருடைய சந்நிதியில்‌ 
அடுக்கிலைக்கக்கடவன்‌. அது ஆரோனையும்‌ 
அவன்‌ குமாரரையும்‌ சேரும்‌; அதைப்‌ பரிசுத்த 
இடத்திலே புசிக்கக்கடவர்கள்‌; நித்திய 
கட்டளையாக கர்த்தருக்கு இடப்படும்‌ 
தகனபலிகளில்‌ அது அவனுக்கு மகா 
பரிசுத்தமாயிருக்கும்‌ என்றார்‌” (லேவி 24:89). 


ஆசரிப்புக்கூடாரம்‌ 
பரிசுத்த ஸ்தலம்‌. இது ராஜாவின்‌ 
அரண்மனை. கர்த்தர்‌ தம்முடைய 
மிசுத்தஸ்தலத்தில்‌ வாசம்பண்ணுகிறார்‌. 
ராஜாவின்‌... அரண்மனையிலே. அவர்‌ 
போஜனம்பண்ணுவதற்கு, ராஜாவின்‌ 
அந்தஸ்துக்குரிய மேஜை, 
அழகுபடுத்தப்பட்டிருக்கும்‌. 

ஆசரிப்புக்கூடாரத்திலே, சமுகதப்ப மேஜை 
நேர்த்தியாக பண்ணப்பட்டு, அங்கே 
வைக்கப்பட்டிருக்கிறது. 


கர்த்தருடைய 


உடன்படிக்கைப்பெட்டி கர்த்தருடைய 
பிரசன்னத்திற்கு அடையாளம்‌. 
கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
மத்தியிலே வாசம்பண்ணுகிறார்‌ 
என்பதற்கு உடன்படிக்கைப்பெட்டி 
அடையாள மாகயிருக்கிறது. சமுகத்தப்ப 
மேஜையிலே வைக்கப்பட்ிருக்கும்‌ 
பன்னிரண்டு சமுகத்தப்பங்களும்‌, 
இஸ்ரவேலின்‌ பன்னிரண்டு 
கோத்திரத்தாருக்கு அடையாளமாயிருக்கிறது. 
இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ பன்னிரண்டு 
கோத்திரத்தாரும்‌, தங்களை கர்த்தருக்கு 
அற்பணித்திருப்பதற்கு இந்தப்‌ பன்னிரண்டு 
அப்பங்களும்‌, அடையாளமாயிருக்கிறது. 





i= THE 
TT 


“மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தைத்‌ 
தன்‌ சகோதரன்‌ செய்ய ஒருவன்‌ கண்டால்‌, 
அவன்‌ வேண்டுதல்செய்யக்கடவன்‌ 
அப்பொழுது அவனுக்கு ஜீவனைக்‌: 
கொடுப்பார்‌: யாருக்கென்றால்‌, மரணத்துக்கு 
ஏதுவல்லாத பாவத்தைச்‌ செய்தவர்களுக்கே;: 
மரணத்துக்கு ஏதுவான பாவமுண்டு, 
அதைக்குறித்து வேண்டுதல்‌ செய்ய நான்‌ 
சொல்லேன்‌” (யோவா 5:16). 


கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள்‌, 
கர்த்தரிடத்தில்‌ ஜெபிக்கிற ம்‌ 
இருக்கிறார்கள்‌. 
எருசலேமுக்கும்‌ 
எரேமியா தீர்க்கதரிசனமாய்ச்‌ சொல்லுகிறார்‌. 
ஆனாலும்‌ இந்த அழிலிலிருந்து கர்த்தர்‌ 
அவர்களை பாதுகாத்துக்கொள்ளவேண்டும்‌. 
என்றும்‌, எரேமியா கர்த்தரிடத்தில்‌ 
விண்ணப்பம்பண்‌ணுகிறார. 

நாம்‌ சுவிசேஷ ஊன 
பாவிகள்மீது 
எச்சரித்துச்‌ 


ம்‌ செய்யும்போது 
நியாயத்தீர்ப்பு வரும்‌ என்று 
சொல்லவேண்டும்‌. அதே 
வேளையில்‌ அவர்களுடைய ஆத்தும 
இரட்சிப்ுக்காக நாம்‌ ஜெபம்பண்ணவம்‌ 
கெண்ட அவர்கள்‌ தங்கள்‌ பாவங்களுக்கு 
மனந்திரும்பி, புதிய 
பெற்றுக்கொள்‌ எவேண்டும்‌. 
நன்மைக்காகவே நாம்‌ மனுஷர்‌ 
ஊழியம்‌ செய்கிறோம்‌. 
எரேமியாவை யூதாவின்‌ 
எருசலேமின்‌ 


அவர்களுக்காக ஜெபம்பண்‌ 

கர்த்தரிடத்தில்‌ ஜெபிக்கிற தீர்க்கதரிசிகள்‌, 
பரலோகத்தின்மீது. அதிக. 
வாஞ்சையாயிருப்பார்கள்‌. இந்தப்‌ பூமியில்‌ 


பிரவேசிப்பதற்கு ஆயத்தமாயிருப்பார்கள்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தருடைய நல்ல ஊழியக்காரர்கள்‌ 
ஜனங்களுக்கு நல்ல செய்தியை பிரசங்கம்‌ 
பண்ணுகிறார்கள்‌. ஆனால்‌  ஜனங்களில்‌ 
பலர்‌ அவர்களுடைய பிரசங்கச்‌ செய்தியைக்‌ 
கேட்பதில்‌ ஆர்வம்‌ காண்பிப்பதில்லை. 
ஆனாலும்‌ அந்த  ஊழியக்காரர்கள்‌ 
தங்களுக்காக ஜெபிக்கவேண்டும்‌ என்று 
விரும்புகிறார்கள்‌. ஊழியக்காரர்களின்‌ 
செய்திகளை கேட்க விரும்பாதவர்களுக்கு, 
அந்த ஊழியக்காரர்கள்‌ எவ்வளவுதான்‌ 
ஜெபம்பண்ணினாலும்‌, அந்த 
ஜெபங்களினால்‌ அவர்களுக்கு ஒரு 
பிரயோஜனமும்‌ உண்டாகாது. 


ஊழியக்காரர்கள்‌  கர்த்தரிடமிருந்து 
வார்த்தைகளைப்‌ பெற்றுக்கொண்டு 
ஜனங்களுக்குப்‌ போதிக்கிறார்கள்‌. ஜனங்கள்‌ 
அவர்களுடைய பிரசங்க வார்த்தைகளைக்‌ 
கேட்கவில்லையென்றால்‌, அந்த 
ஊழியக்காரர்கள்‌ ஜனங்களுக்காக 
ஜெரிக்கும்போது, கர்த்தரும்‌ அவர்களுடைய 
ஜெபத்தைக்‌ கேட்கமாட்டார்‌. 

எரேமியா தீர்க்கதரிசி 
மனுஷருக்காகுவும்‌, 
குடிகளுக்காகவும்‌ கர்த்தரிடத்தில்‌ 
விண்ணப்பம்‌ பண்ணுகிறார்‌. ஆனால்‌ 
ஜனங்களுக்காக விண்ணப்பம்பண்ண 
வேண்டாம்‌ என்று கர்த்தர்‌ எரேமியாவை 
தடைபண்ணுகிறார்‌. தாம்‌ இவ்வாறு 
தடைபண்ணுவதற்கான காரணத்தையும்‌ 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


யூதாவின்‌ மனுஷரும்‌ 


நாவின்‌: 
எருசலேமின்‌ 


சலேமின்‌ 


தொது சிலக்கவேண்டுபெண்று அவாகள்‌ 
தீர்மானமாயிருக்கிறார்கள்‌. “யூதாவின்‌ 
பட்டணங்களிலும்‌ எருசலேமின்‌ வீதிகளிலும்‌ 
அவர்கள்‌ செய்கிறதை நீ காணவில்லையா?" 
(எரே 7:17) என்று கர்த்தர்‌ எரேமியாவிடம்‌ 
கேட்கிறார்‌. 





i= FTE 
TT 


யூதாவின்‌ மனுஷர்‌ துணிகரமாய்ப்‌ 
பாவம்‌ செய்கிறவர்கள்‌. ஒளிவு 
மறைவில்லாமல்‌, வெளிப்படையாக, 
வெட்கமும்‌ இலச்சையுமில்லாமல்‌, பாவம்‌ 
செய்கிறார்கள்‌. அவர்களுடைய இருதயத்தில்‌ 
கர்த்தருக்குப்‌ பயப்படும்‌ பயம்‌ சிறிதுமில்லை. 
அவர்கள்‌ யூதாவின்‌ பட்டணங்களிலும்‌ பாவம்‌ 
செய்கிறார்கள்‌. எருசலேமின்‌ வீதிகளிலும்‌ 
பாவம்‌ செய்கிறார்கள்‌ கர்த்தர்‌ 
எரேமியாவிடம்‌, “அவர்கள்‌ செய்கிறதை நீ 
காணவில்லையா" என்று கேட்கிறார்‌. 
அவர்கள்‌  எரேமியாவின்‌ கண்களுக்கு 
முன்பாகவும்‌ பாவம்‌ செய்கிறார்கள்‌. 


எரேமியா யூதாவின்‌ மனுஷருக்கும்‌, 
எருசலேமின்‌ குடிகளுக்கும்‌ கர்த்தருடைய 
வார்த்தையைச்‌ சொல்லுகிறார்‌. ஜனங்களோ 
கர்த்தருடைய வார்த்தைக்கு 
செவிகொடுக்காமல்‌, கர்த்தருக்கு 
விரோதமாய்ப்‌ பாவம்‌ செய்கிறார்கள்‌ 
எரேமியாவும்‌ அவர்கள்‌ செய்கிற 
பாவங்களைப்‌ பார்க்கிறார்‌. எரேமியா 
தங்களைப்‌ பார்த்தாலும்‌, அவர்கள்‌ 
வெட்கப்படவில்லை. தாங்கள்‌ பாவம்‌ 
செய்வதை நிறுத்தவுமில்லை. அவர்கள்‌ 
தொடர்ந்து பாவம்‌ செய்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
பாவம்‌ செய்வதை கர்த்தரும்‌ பார்க்கிறார்‌. 
தம்முடைய ஊழியக்காரரின்‌ வார்த்தைக்கு 
செவிகொடுக்காமல்‌, யூதாவின்‌ மனுஷர்‌ 
பாவம்‌ செய்வது கர்த்தருடைய பார்வையில்‌ 
விசனமாயிருக்கிறது. கர்த்தருக்கு 
அவர்கள்மேல்‌ கோபம்‌ வருகிறது. 


அவர்கள்‌ 
அந்நிய தேவர்களுக்குப்‌ 
வார்க்கிறார்கள்‌ அவர்கள்‌ 
வானராக்கினிக்குப்‌. பணியாரங்களைச்‌ 
சுடும்படி பிள்ளைகள்‌ விறகு. 
பொறுக்குகிறார்கள்‌, பிதாக்கள்‌ நெருப்பு 
மூட்டுகிறார்கள்‌, ஸ்திரீகள்‌ 
மாப்பிசைகிறார்கள்‌" (எரே 7:18) என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


வானராக்கினி என்பது சந்திரனைக்‌ 
குறிக்கிற வார்த்தை. இதற்கு வானத்தின்‌ 
ராணி என்று பொருள்‌. யூதாவின்‌ மனுஷர்‌ 


“எனக்கு மனமடிவுண்டாக 
பானபலிகளை 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


செய்திருக்கலாம்‌. 
பேரில்‌ அவர்கள்‌ 
செய்திருக்கவேண்டும்‌. 
வேதபண்டிதர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. 

எங்கள்‌ வாயிலிருந்து புறப்பட்ட எல்லா 
வார்த்தையின்படியேயும்‌ நாங்கள்செய்து, 
வானராக்கினிக்கு தூபங்காட்டி, அவளுக்குப்‌ 
பானபலிகளை வார்ப்போம்‌; நாங்களும்‌, 
எங்கள்‌ பிதாக்களும்‌, எங்கள்‌ ராஜாக்களும்‌, 
எங்கள்‌ பிரபுக்களும்‌, யூதா பட்டணங்களிலும்‌ 
எருசலேமின்‌ வீதிகளிலும்‌ செய்ததுபோலவே 
செய்வோம்‌; அப்பொழுது நாங்கள்‌ 
அப்பத்தினால்‌ திருப்தியாகி, ஒரு 
பொல்லாப்பையும்‌ காணாமல்‌ 
வாழ்ந்திருந்தோம்‌” (எரே 44:17) 


மேலும்‌ நாங்கள்‌ வானராக்கினிக்கு 
தூபங்காட்டி, அவளுக்குப்பானபலிகளை 
வார்த்தபோது, நாங்கள்‌ எங்கள்‌ புருஷரின்‌ 
அநுமதியில்லாமல்‌ அவளுக்குப்‌ 
பணியாரங்களைச்‌ சுட்டு, பானபலிகளை 
வார்த்து, அவளை நமஸ்கரித்தோமோ? 
என்றார்கள்‌" (எரே 4419) 


அஸ்தரோத்‌ என்னும்‌ 
சந்திரனை ஆராதனை 
என்று 


யூதாவின்‌ மனுஷரும்‌ எருசலேமின்‌ 
குடிகளும்‌ சிருஷ்ிகரை  ஆராதியாமல்‌, 
சிருஷ்டிகளை தொழுதுகொள்கிறார்கள்‌. 
வரங்களைக்‌ கொடுக்கிறவரை ஆராதியாமல்‌ 
வரங்களை ஆராதிக்கிறார்கள்‌. நன்மையான 
ஈவுகளையும்‌, ஆசீர்வாதங்களையும்‌ 
கொடுக்கிறவரை ஆராதியாமல்‌, 
நன்மையான ஈவுகளையும்‌, 
ஆசீர்வாதங்களையும்‌  ஆராதிக்கிறார்கள்‌. 
ஐசுவரியங்களை 'கொடுக்கிறவரை 
ஆராதியாமல்‌, ஐசுவரியங்களை 
ஆராதிக்கிறார்கள்‌. 


யூதாவின்‌. மனுஷர்‌ 
வானராக்கினியையும்‌, அந்நிய தேவர்களையும்‌ 
ஆராதிக்கிறார்கள்‌ 


ஆராதனை செய்கிறார்கள்‌. 
அவர்களுடைய அந்நிய தெய்வங்களின்‌ 
எண்ணிக்கைக்கு முடிவே இல்லை. 





f= FTE 
TT 


யூதாவின்‌ மனுஷர்‌ 
கைகளின்‌ திறமையினால்‌ க 
தெய்வங்களை உண்டுபண்ணுகிறார்கள்‌. 
அந்நிய தேவர்களுக்கு பானபலிகளை 
வார்க்கிறார்கள்‌. வானராக்கினிக்கு 
பணியாரங்களைச்‌ சுட்டு வற்றை 
படைக்கிறார்கள்‌. 


ர்கள்‌ பானபலிகளை 
வார்க்கிறார்கள்‌. அவர்களுடைய பிள்ளைகள்‌ 
விறகுபொறுக்குகிறார்கள்‌. பிதாக்கள்‌ நெருப்பு 
மூட்டுகிறார்கள்‌. ஸ்திரீகள்‌ மா 
பிசைகிறார்கள்‌. யூதாவின்‌ மனுஷர்‌ 
தேவனுக்கு விரோதமாக அசுத்தமான 
காரியங்களை செய்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
செய்வது எல்லமே பாவமான 
காரியங்கள்தான்‌. ஆனாலும்‌ அவர்களுடைய 
கிரியைகளிலிருந்து, நமக்கு பிரயோஜன மான 

காரியங்களை நாம்‌ கற்றுக்கொள்ள 


தேவனாகிய கர்த்தரை, 

பொருட்களாலும்‌ 

நம்மிடத்திலுள்ள 

எல்லா பொருட்களும்‌ கர்த்தரிடமிருந்தே. 

நமக்கு வந்திருக்கிறது. கர்த்தரே நமக்கு 

போஜனம்‌ கொடுக்கிறார்‌. நமக்கு போஜனம்‌ 

கொடுக்கிற கர்த்தருக்கு மகிமையாகவே, நாம்‌ 

புசிக்கவேண்டும்‌, கர்த்தர்‌ கொடுப்பதை 
பானம்பண்ண வேண்டும்‌. 


கர்த்தருடைய ஊழியத்தில்‌ நாம்‌ எந்தப்‌ 
பகுதியையும்‌: செய்வதற்கு: 
ஆயத்தமாயிருக்கவேண்டும்‌. கர்த்தருக்காக 
மிகவும்‌ இலகுவான வேலைகளை மாத்திரம்‌ 
செய்துகொண்டு, சற்று கஷ்டமான 
வேலைகளை செய்யாமல்‌ விட்டுவிடக்கூடாது. 
கர்த்தருக்கு மகிமையைக்‌ கொடுக்கக்கூடிய 
எந்த வேலையையும்‌ செய்ய 
ஆயத்தமாயிருக்கவேண்டும்‌. 


ஆராதிக்கிற நாம்‌, 
வீணாகநெருப்பை 


த்ர 
ஒன்றுமில்லாத அந்நிய தேவர்களுக்காக 
பானபலிகளை வார்க்கிறார்கள்‌. மெய்யான 
தேவனை ஆராதிக்கிற நாமோ, கர்த்தருக்காக 
நம்மையே ஜீவபலியாக வார்க்கவேண்டும்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


யூதா மனுஷருடைய பிதாக்கள்‌ 
ஒன்றுமில்லாத விக்கிரகங்களுக்கு நெருப்பு 
மூட்டினார்கள்‌. கர்த்தரை ஆராதிக்கிற 
நாமோ கர்த்தருடைய பலிபீடத்தில்‌ 
எப்போதும்‌ நெருப்பு மூட்டவேண்டும்‌. 
நம்முடைய ஆவி அனலுள்ளதாயிருக்க 
வேண்டும்‌. நாம்‌ ஒருபோதும்‌ குளிர்ந்துபோய்‌ 
விடக்கூடாது. நம்முடைய நெருப்பு எப்போதும்‌ 
மூட்டப்பட்டதாயிருக்கவேண்டும்‌. 


யூதாவின்‌ மனுஷர்‌, தங்களுடைய 
பிள்ளைகளையும்‌ விக்கிரகாரானையில்‌ 
பயன்படுத்தினார்கள்‌. தங்கள்‌ பிள்ளைகளை 
விறகு பொறுக்கும்படி அனுப்பினார்கள்‌, 
கர்த்தரை ஆராதிக்கிற நாம்‌, நம்முடைய 
பிள்ளைகளையும்‌, கர்த்தருடைய ஊழியத்தில்‌ 
பயன்படுத்தவேண்டும்‌. அவர்களிடத்திலும்‌ 
ஊழிய பொறுப்புக்களை ஒப்புக்கொடுத்து, 
அவர்களை கர்த்தருக்கு பிரியமான 
பிள்ளைகளாகவும்‌, அவருக்கு 
பிரயோஜனமுள்ள பிள்ளைகளாகவும்‌ 
வளர்க்கவேண்டும்‌. 
எருசலேமின்‌ 
விக்கிரகங்களை 
அவர்கள்‌ அந்நிய 
பானபலிகளை வார்ப்பது, 
மனபடிவுண்டாக்குகிறது. 
அவர்கள்மேல்‌. 


யூதாவின்‌ மனுஷரும்‌ 
குடிகளும்‌ 
ஆராதிக்கிறார்கள்‌. 
தேவர்களுக்கு 
கர்த்தருக்கு 
கர்த்தருக்கு 
கோபமுண்டாகிறது. 
விக்கிரகாராதனையினால்‌ அவர்களுக்கு 
ஒரு பிரயோஜனமும்‌ உண்டாகப்போலதில்லை. 
ஒன்றுமில்லாத காரியங்களுக்காக 
அவர்கள்‌ பிரயாசப்படுகிறார்கள்‌. ஆனாலும்‌ 
விக்கிரகாராதனை, 
த்தில்‌ கோபப்படுத்தி 
விடுகிறது. கர்த்தருக்கு கோபம்‌ வரும்போது, 
அதனுடைய விளைவுகளை, யூதாவின்‌ 
மனுஷரும்‌, எருசலேமின்‌ குடிகளும்தான்‌ 
அனுபவிக்கவேண்டும்‌. கர்த்தருடைய கோபம்‌ 
அவர்கள்மேல்‌ தான்‌ வரும்‌. 


“அவர்கள்‌ எனக்கா 
மனபடிவுண்டாக்குகிறார்கள்‌? தங்கள்‌ 
முகங்கள்‌ வெட்கத்துக்குட்படும்டி அவர்கள்‌ 
தங்களுக்கே அல்லவோ 
மனபடிவுண்டாக்குகிறார்கள்‌ என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌" (எரே 7:19). 





i THE 
TT 


கர்த்தருக்கு. 

அது கர்த்தரை 
கர்த்தருக்கு ஒரு 
அவர்கள்‌ 
நினைத்து. 
தீங்குசெய்து 


யூதாவின்‌ மனுஷர்‌. 
மனமடிவுண்டாக்கினாலும்‌, 
பாதிக்காது. அவர்களால்‌ 
தீங்கும்‌ செய்யமுடியாது. 
கர்த்தருக்கு தீங்குசெய்வதாக 
தங்களுக்கு தாங்களே 
கொள்கிறார்கள்‌. 


தமக்கு விரோதமாகப்‌ பாவம்‌ செய்கிற 
யூதாவின்‌ மனுஷரை தண்டிக்க 
வேண்டுமென்று கர்த்தர்‌ 
தீர்மானம்பண்ணுகிறார்‌. அவர்களுக்கு, 
விரோதமாக தேவனுடைய நியாயத்தீர்ப்பு 
வருகிறது. தீர்க்கதரிசிகள்‌ ஜனங்களுக்காக 
பரிந்து பேசி  ஜெபம்பண்ணினாலும்‌, 
கர்த்தருடைய கோபம்‌ ஆறவில்லை 
ஊழியக்காரரின்‌ ஜெபம்‌, கர்த்தருடைய 
நியாயத்தீர்ப்பை தடுத்து நிறுத்தவில்லை. 


"ஆதலால்‌ இதோ, என்‌ கோபமும்‌ என்‌ 
உக்கிரமும்‌ இந்த ஸ்தலத்தின்மேலும்‌, 
மனுஷர்மேலும்‌, மிருகங்கள்மேலும்‌, வெளியின்‌ 
மரங்கள்மேலும்‌, பூமியின்‌ கனிகள்மேலும்‌: 
ஊற்றப்படும்‌: அது அனியாமல்‌ எரியும்‌ என்று. 
கர்த்தராகிய ஆண்டவர்‌ சொல்லுகிறார்‌" 
(எரே 7:20). 


வாதைகள்‌ 
வக்க, ர்‌ சோத வாதைகள்‌ 
வரும்‌. யூதா. தேசத்திலுள்ள எல்லாம்‌ 
அழிந்துபோகும்‌. பாகாலுக்காக அவர்கள்‌ 
ஆயத்தம்‌ பண்ணி வைத்திருந்த எல்லா 
பானபலிகளும்‌, வானராக்கினிக்காக கட்டு 
வைத்திருந்த எல்லா பணியாரங்களும்‌ 
பாழாய்ப்போகும்‌. 


கர்த்தருடைய கோபம்‌ தணியாது. 
யூதாவின்‌ மனுஷர்‌ கர்த்தருக்கு விரோதமாய்‌ 
முரட்டாட்டம்‌ பண்ணுகிறார்கள்‌. 
கர்த்தருடைய கோபமும்‌ அக்கிரமமும்‌. 
எப்போதும்‌. எரிந்துகொண்டேயிருக்கும்‌. 
தீர்க்கதரிசிகளும்‌, கர்த்தருடைய 
ஊழியக்காரர்களும்‌ ஜெபம்பண்ணினாலும்‌, 
கர்த்தருடைய உக்கிர கோபம்‌ அவியாது. 
ங்கள்‌ கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பின்‌ 
தாங்கமுடியாமல்‌, 
அழுது புலம்பினாலும்‌, 
தம்முடைய உக்கிர கோபம்‌ அவியாமல்‌ எரியும்‌ 
என்று கர்த்தராகிய ஆண்டவர்‌ 
சொல்லுகிறார்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


என்‌ 
செவிகொடுங்கள்‌ 
எரே 7:21-28 


வாக்குக்குச்‌. 


எரே ட ம றம்‌ தேவனாகிய 
கர்த்தர்‌ 
னய றுக்‌ பவம்‌ 


பலிகனோடுங்கூட்டி, 
சாப்பிடுங்கள்‌. 


எரே 7:22. நான்‌ உங்கள்‌ பிதாக்களை: 
எகிப்துதேசத்திலிருந்து அழைத்துவந்த 
நானிலே, 'தகனபலியைக்குறித்தும்‌ 
மற்றப்‌ பலிகளைக்‌ குறித்தும்‌ நான்‌ 
அவர்களோடே. பேசினதையும்‌ 
கட்டனையிட்டதையும்‌ பார்க்கிலும்‌, 


எரே 723. என்‌ வாக்குக்குச்‌ 
செவிகொடுங்கள்‌, அப்பொழுது நான்‌ 
உங்கள்‌ தேவனாயிருப்பேன்‌, நீங்கள்‌ 
என்‌ ஜனமாயிருப்பீர்கன்‌; நான்‌ 
உங்களுக்குக்‌ கற்பிக்கும்‌ எல்லா 
வழியிலும்‌, நீங்கள்‌ உங்களுக்கு 
நன்மையுண்டாகும்படிக்கு நடவுங்கள்‌ 
என்கிற விசேஷத்தையே 
அவர்களுக்குச்சொல்லிக்‌ 
கட்டனையிட்டேன்‌. 


எரே 7:24. அவர்களோ அதைக்‌ 
கேனாமலும்‌, தங்கள்‌  செவியைச்‌ 
சாயாமலும்போய்‌, தங்கள்‌ பொல்லாத: 
இருதயத்தின்‌ யோசனைகளின்‌ படியும்‌ 
கடினத்தின்படியும்‌ நடத்து, 
முன்னிட்டல்‌ல பின்னிட்டே 
(போனார்கள்‌. 


எரே 7:25. உங்கள்‌ பிதாக்கள்‌ 
எகிப்துதேசத்திலிருந்து: புறப்பட்ட. 
நான்முதல்‌ இத்நான்‌ மட்டும்‌ நான்‌ 
தீர்க்கதரிசிகனாகிய என்‌ 
ஊழியக்காரரையெல்லாம்‌ திணந்தினம்‌ 
உங்கனண்டைக்கு ஏற்கனவே 
அனுப்பிக்கொண்டிரு ந்தேன்‌. 

எரே 7:28. ஆனாலும்‌ அவர்கள்‌ என்‌ 
'சொல்லைக்கேளாமலும்‌, தங்கள்‌. 
செவியைச்‌ சாயாமலும்போய்‌, தங்கள்‌ 
கழுத்தைக்‌ கடினப்படுத்தி, தங்கள்‌ 
மிதாக்களைப்பார்க்கிலும்‌. அதிக 
பொல்லாப்பு செய்தார்கள்‌. 





i THEN 
TT 


எரே 727. தீ இந்த 
வார்த்தைகனையெயல்லாம்‌ 
அவர்களுக்குச்‌ சொன்னாலும்‌, அவர்கள்‌. 
உனக்குச்‌ செவிகொடுக்கமாட்டார்கன்‌; 
தீ அவர்களை நோக்கிக்‌ கூப்பிட்டாலும்‌, 
அவர்கள்‌ உனக்கு மறுஉத்தரவு. 
கொடுக்கமாட்டார்கள்‌. 


சத்தத்தைக்‌ கேனாமலும்‌, புத்தியை 
ஏற்றுக்கொள்னாமலும்‌ இருக்கிற ஜாதி 
இதுதான்‌ என்றும்‌, சத்தியம்‌ அழித்து, 
அது அவர்கள்‌ வாயிலிருத்து அற்றுப்‌ 
போன தென்றும்‌ அவர்களுக்குச்‌ சொல்‌. 


குடிகளும்‌ 

தங்களுடைய 
துன்மார்க்கங்களினாலும்‌ 
தீட்டுப்படுத்திமிருக்கிறார்கள்‌. ஆகையினால்‌ 
அவர்களைப்‌ 
தேவனுடைய 
பலிகளையும்‌ 
தூபவர்க்கங்களையும்‌  செலுத்துகிறார்கள்‌. 
ஆனால்‌ அவர்கள்‌ தேவனுடைய 
பிரமாணத்திற்கு கீழ்ப்படியவில்லை. தங்கள்‌ 
பாவங்களுக்கு மனந்திரும்பவில்லை. 
ஆகையினால்‌ அவர்களுடைய பலிகள்‌, 
அவர்களுடைய பாவங்களை நிவிர்த்தி 
செய்யாது. 


இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தர்‌, 
யூதருடைய சடங்காச்சார பிரமாணங்களைப்‌ 
பற்றி அவர்களிடம்‌ சொல்லுகிறார்‌. 
"இஸ்ரவேலின்‌ தேவனாகிய சேனைகளின்‌. 
கர்த்தர்‌ சொல்லுகிறதென்னவென்‌ நால்‌: 
உங்கள்‌ த௲னபலிகளை மற்றப்‌ பலி 
களோடுங்கூட்டி, ச்சியைச்‌ 
சாப்பிடுங்கள்‌" என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 

அவர்கள்‌ தங்கள்‌ தகனபலிகளை மற்ற 
பலிகளோடு கூட்டிக்கொள்ளவேண்டும்‌. 
அவர்களுடைய தகனபலிகளை சமாதான 
பலிகளாக மாற்றவேண்டும்‌. பலி செலுத்திய 


(எரே 7:21) 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


தகனபலிகளினாலோ அல்லது சமாதான 
பலிகளினாலோ அல்லது அவர்கள்‌ 
செலுத்துகிற வேறு எந்த பலிகளினாலோ, 
அவர்களுக்கு ஒரு நன்மையும்‌ உண்டாகாது. 


யூதாவின்‌ மனுஷரும்‌, 
குடிகளும்‌ கர்த்தருக்கு 
செலுத்துகிறார்கள்‌. ஆனால்‌, கர்த்தர்‌ 
எதிர்பார்க்கிற பிரகாரமாக, அவர்கள்‌ 
பமபக்தியோடும்‌, பரிசுத்தத்நோடும்‌ 
தகனபலிகளையும்‌, மற்ற பலிகளையும்‌ 
செலுத்தவில்லை. தங்கள்‌ இருதயத்தில்‌ 
அசுத்தத்தோடும்‌, பாலத்தோடும்‌ பலிகளை 
செலுத்துகிறார்கள்‌. இப்படிப்பட்ட பலிகள்‌ 
கர்த்தருக்கு, செலுத்தப்பட்ட 
பலிகளாகமிருக்காது, அவர்கள்‌ 
புசிப்பதற்காக அடிக்கப்பட்ட 
மிருகங்களாகயிருக்கும்‌. கர்த்தர்‌ தம்‌ 
பலிபீடத்தில்‌ இப்படிப்பட்ட 
அங்கீகரிக்கமாட்டார்‌. 


எருசலேமின்‌ 
களை 


தர்கள்‌ தங்களுடைய 
அங்கன்‌ னல்‌ 
ஆத்து, தங்களுக்கு 
படைத்துக்கொள்ளலாம்‌. 
வீடுகளில்‌ பந்தி பரிமாறிக்கொள்ளலாம்‌, 
"உங்கள்‌ பலிகளை, நீங்களே சாப்பிடுங்கள்‌" 
(எரே 7:21) என்று கர்த்தர்‌ 
சொல்லிவிடுகிறார்‌. 


|. பலிசெலுத்துவதைப்‌ 
கீழ்ப்பிதலே உத்தமம்‌. கர்த்தர்‌ 
ந்தப்‌ வாறம்‌ 
எதிர்பார்ப்பதை 


பார்க்கிலும்‌ 
தம்முடைய 
பலிகளை 
அவர்களுடைய 
ததத க்‌ எதிர்பார்க்கிறார்‌. இஸ்ரவேல்‌ 
ஜனங்கள்‌ ஆரம்பத்தில்‌ சொற்ப 
எண்ணிக்கையுள்ள ஜனங்களாயிருந்தார்கள்‌. 
கர்த்தர்‌ அவர்களை பலுகிப்‌ பெருகச்‌ 
ர்‌. அவர்களோ எகிப்து தேசத்தின்‌ 
உட்படுத்தப்பட்டார்கள்‌ 
பலத்த புயத்தினால்‌, 
ஜனத்தாரை, எகிப்தின்‌ 
அடிமைத்தனத்திலிருந்து, விடுவித்து, 
கானான்‌ தேசத்திற்கு அழைத்துக்கொண்டு. 
வந்தார்‌. 





f= FTE 
TT 


கர்த்தர்‌ தமக்கு ஆசாரியர்களை 
நியமனம்பண்ணினார்‌. புறஜாதி ஜனங்கள்‌ 
தங்கள்‌ விக்கிரகங்களுக்கு, பூஜாசாரிகள்‌ 
மூலமாய்‌ ஏராளமாய்ப்‌ பலிசெலுத்துவார்கள்‌. 


“அப்பொழுது அவர்‌: அவர்கள்‌ பலியிட்ட 
பலிகளின்‌ கொழுப்பைத்‌ தின்று, பானபலி 
களின்‌ திராட்சரசத்தைக்‌ குடித்த 
அவர்களுடைய தெய்வங்களும்‌ அவர்கள்‌ 
நம்பின கன்மலையும்‌ எங்கே? அவைகள்‌ 
எழுந்து உங்களுக்குச்‌ சகாயம்பண்ணி 
உங்களுக்கு மறைவிடமாயிருக்கட்டும்‌” 
(உபா 32:37,38). 


அப்படிப்பட்ட பலிகள்‌ தமக்கும்‌ 
ஏராளமாய்‌ செலுத்தப்பட வேண்டும்‌ என்பது. 
கர்த்தருடைய விருப்பமல்ல. ஆசாரியர்கள்‌ 
ஜனங்களுக்கு கர்த்தருடைய 
பிரமாணத்தைக்‌  குற்றுக்கொடுக்கவேண்டும்‌. 
அவர்களுக்கு சத்தியத்தை உபதேசம்‌. 
பண்ணவேண்டும்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
ஜனங்களோடு நேரடியாகப்‌ பேசுவதற்கும்‌ 
பதிலாக, தம்முடைய ஆசாரியர்கள்‌ மூலமாய்‌ 
பேசினார்‌. தம்முடைய  ஊழியக்காரர்கள்‌ 
மூலமாயும்‌, தம்முடைய தீர்க்கதரிசிகள்‌ 


கர்த்தர்‌ 
பிதாக்களை 


மற்ற 
கட்டளையிட்டார்‌ (எரே 7:22). 
அவர்களுக்கு தகனபலிகளைக்‌ 

மற்ற பலிகளைக்‌ 
கட்டளையிடுவதற்கு 

அவர்களுக்கு நீதிநெறி பிரமாணங்களைக்‌ 
குறித்து கட்டளையிட்டார்‌. சடங்காச்சார 
பிரமாணங்களுக்கு முன்பாகவே, நீதிநெறி 
பிரமாணம்‌ நியமிக்கப்பட்டிருக்கிறது. 


)ரவேல்‌ ஜனங்கள்‌ கர்‌; டைய 
வக்க ட்‌ செவிகொடுக்கவேண்டும்‌ 
அப்பொழுது கர்த்தர்‌ அவர்களுடைய 
தேவனாயிருப்பார்‌. அவர்கள்‌ அவருடைய 
ஜனமாயிருப்பார்கள்‌. “நான்‌ உங்களுக்குக்‌ 
கற்பிக்கும்‌ எல்லா வழியிலும்‌, நீங்கள்‌ 
உங்களுக்கு நன்மையுண்டாகும்படிக்கு 
நடவுங்கள்‌ என்கிற விசேஷத்தையே 

அவர்களுக்குச்‌ சொல்லிக்‌ கட்டளையிட்டேன்‌' 
(எரே 7:23) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
எல்லா. பிரமாணங்களிலும்‌ “கர்த்தருக்கு 
கீழ்ப்டிதலே' முக்கியமானதாயிருக்கிறது. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இஸ்ரவேல்‌ ஜனத்தாருக்கு 
பிரமாணத்தையும்‌ 
வேதபண்டிதர்கள்‌ இதை 
பிரமாணம்‌ என்று 
இந்தப்‌ பிரமாணத்தின்‌ 


12; 2) 
வாக்கியமாக 


கர்த்தர்‌ பலிகளில்‌ விருப்பமாயில்லை. 
ஜனங்கள்‌ தமக்கு பலிசெலுத்த 
வேண்டுமென்று கர்த்தர்‌ யாரையும்‌ கட்டாயம்‌ 
பண்ணவுமில்லை. ஆனாலும்‌ அவர்கள்‌ 
கர்த்தருக்கு பலிசெலுத்த வேண்டும்‌ 
என்றுவிரும்பினால்‌, அதை எப்படி செலுத்த 
வேண்டும்‌ என்னும்‌ பிரமாணத்தை கர்த்தர்‌ 
அவர்களுக்கு கொடுக்கிறார்‌ கர்த்தர்‌ 
பலிசெலுத்தும்‌ முறைமைகளை 
ஒழுங்குபடுத்துகிறார்‌. 


புறஜாதியாரும்‌. தங்கள்‌ 

ங்களுக்கு. பலிசெலுத்துகிறார்கள்‌. 
அவர்கள்‌ தங்கள்‌ மனதின்‌ விருப்பப்படி 
விக்கிரகங்களுக்கு பலிசெலுத்துகிறார்கள்‌. 
விக்கிரகங்களுக்கு செலுத்தும்‌ பலிகளில்‌ 
எந்தவிதமான ஒழுங்‌ றயோ, 
கட்டுப்பட்டு முறையோ க்காது, 
அவர்கள்‌ தங்கள்‌ விக்கிரகங்களுக்கு எதை 
வேண்டுமானாலும்‌ பலியாகச்‌ செலுத்தலாம்‌. 
அதை எப்படி வேண்டுமானாலும்‌ 
செலுத்தலாம்‌. 


கர்த்தருடைய பிள்ளைகளோ 

ரமாணத்திற்கு கீழ்ப்பட்டுத்தான்‌, 

பலிகளை செலுத்தவேண்டும்‌. 

புறஜாதி 

தாறுமாறான 

கர்த்தருக்கு 

அவர்கள்‌ 

ஒழுக்கத்தின்‌ ஜனங்கள்‌. உடன்படிக்கையின்‌ 
ஜனங்கள்‌. 

“இப்பொழுது நீங்கள்‌ என்‌ வாக்கை 
உள்ளபடி கேட்டு, என்‌ உடன்படிக்கையைக்‌ 
கைக்கொள்வீர்களானால்‌, சகல. 
ஜனங்களிலும்‌ நீங்களே எனக்குச்‌ சொந்த 
சம்பத்தாயிருப்பீர்க: ல்லாம்‌ 
என்னுடையது” (யாத்‌ 19:5). 





i THE 
TT 


இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ கர்த்தருடைய 
உடன்படிக்கையைக்‌ கைக்கொள்ளவேண்டும்‌. 
புறஜாதி ஜனங்களுக்கு உடன்படிக்கையே 
இல்லை. விக்கிரகங்கள்‌ அவர்களுக்கு 
பிரமாணங்களைக்‌. கொடுக்க வில்லை. 
கர்த்தருடைய ஜனம்‌, (டைய 
வார்த்தைக்கு செவிகொடுக்கவேண்டும்‌. 
அப்போதுதான்‌ அவர்கள்‌ கர்த்தருடைய 
ஜனமாயிருப்பார்கள்‌. கர்த்தரும்‌ 
அவர்களுடைய தேவனாயிருப்பார்‌. 
கீழ்ப்படியாமல்‌ கர்த்தரை ஆராதிக்க முடியாது. 
செவிகொடுக்காமல்‌ கர்த்தருக்கு கீழ்ப்படிய 
முடியாது. கர்த்தருடைய பிரமாணத்தில்‌, 
அவருடைய வாக்குக்கு செவிகொடுப்பதும்‌, 
தாங்கள்‌ கேட்ட வாக்குக்கு கீழ்ப்படிவதும்‌ 
மிகவும்‌ முக்கியமானது. 


இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ கர்த்தர்‌ 
நியமித்திருக்கிற பிரமாணத்திற்கு கீழ்ப்படிந்து 
நடக்கவேண்டும்‌. கர்த்தர்‌ நியமித்திருக்கிற. 
எல்லைகளுக்குட்பட்டு நடக்கவேண்டும்‌. 
நீங்கள்‌ உங்களுக்கு நன்மை 
உண்டாகும்படக்கு நடவுங்கள்‌ என்கிற 
விசேஷத்தை கர்த்தர்‌ அவர்களுக்கு 
சொல்லி கட்டளையிட்டார்‌” (எரே 7:23). 


கர்த்தர்‌ தம்முடைய பிள்ளைகளிடத்‌ 
த்தை: எதிலார்ககிறாக்‌. கர்த்தர்‌ 
சர்வஞானமுள்ளவர்‌. நமக்கு எப்படிப்பட்ட 
பிரமாணத்தைக்‌ கொடுக்கவேண்டும்‌ என்றும்‌ 
எப்படிப்பட்ட கட்டளைகளைக்‌ கொடுக்க 
வேண்டும்‌ என்றும்‌ கர்த்தருக்குத்‌ தெரியும்‌. 
நமக்கு எது நன்மையானது என்றும்‌, அந்த 
நன்மையை நமக்கு எப்படி உண்டுபண்ண 
வேண்டும்‌ என்பதும்‌ கர்த்தருக்கு தெரியும்‌. 


கர்த்தரே... நமக்கு ஜீவனைக்‌ 
கொடுத்திருக்கிறார்‌. நம்முடைய ஜீவன்‌ 
சர்ததகுத்கரியது கரத்‌ நகை ஆகுக 


சேனைகளின்‌ கர்த்தர்‌ 
ஜனங்களுக்கு தம்முடைய பிரமாணங்களைக்‌ 
கொடுத்திருக்கிறார்‌. அவர்கள்‌ கர்த்தருடைய 
வாக்குக்கு செவிகொடுத்து. அவருடைய 
பிரமாணங்களுக்கும்‌, கட்டளைகளுக்கும்‌ 
கீழ்ப்படியவேண்டும்‌. ஆனால்‌ அவர்களோ 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


செவியை 
தங்கள்‌ 
யோசனையின்‌. 


அதை கேளாமலும்‌, தங்கள்‌ 
சாயாமலும்‌ போனார்கள்‌. 
வொண்த இருத்த. போகஸ்‌ 
படியும்‌ கடினத்தின்படியும்‌ நடந்தார்கள்‌. 
அவர்கள்‌ தங்கள்‌ வாழ்க்கையில்‌ 
முன்னிட்டல்ல,  பின்னிட்டே போனார்கள்‌ 
(எரே 7:24) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


வளிப்டத்தகிறார 


சித்தத்திற்கும்‌, 
கீழ்ப்படிந்து 


கர்த்தர்‌. இஸ்ரவேல்‌ 
தம்முடைய சத்தை 
அவர்கள்‌ ழக. 
விருப்பத்திற்கும்‌, திட்டத்திற்கும்‌. 
ஜீவிக்கவேண்டும்‌ என்று கர்த்தர்‌ 
எதிர்பார்க்கிறார்‌. ஆனால்‌ அவர்களோ 
தங்களுடைய சுயசித்தத்தின்‌ படியும்‌, 
குயவிருப்பத்தின்படியும்‌, சுயதிட்டத்தின்‌ படியும்‌ 
ஜீவிக்கிறார்கள்‌. அவர்களுடைய சுயசித்தம்‌. 
கர்த்தருடைய சித்தத்திற்கு 
போட்டியாயிருக்கிறது. 


ஆகையினால்‌ 
கர்த்தருடைய 
செலிகொடுக்கவமில்லை. 
பிரமாணத்திற்கு 


அவர்கள்‌ 

வாக்குக்கு 

அவருடைய 
கீழ்ப்படியவுமில்லை. 
கர்த்தருடைய வார்த்தையைக்‌ 
கேட்கவேண்டுமென்று அவர்கள்‌ தங்கள்‌ 
செவியை சாய்க்கவுமில்லை. அவர்களுடைய 
இருதயம்‌ கர்த்தருடைய பிரமாணத்திற்கு 
கீழ்ப்படியவுமில்லை. 


அவர்களுடைய பொல்லாத 
இருதயத்தின்‌ யோசனைகளே அவர்களை 
வழிநடத்திற்று. அவர்களுடைய 
இருதயங்களில்‌: துன்மார்க்கமான 
சிந்தனைகளும்‌, முரட்டாட்டமான 
குணங்களும்‌ நிரம்பியிருக்கிறது. மாம்சத்தின்‌ 
இச்சைகளும்‌, உலகப்பிரகாரமான 
பேராசைகளும்‌ அவர்களுடைய பொல்லாத 
இருதயங்களை ஆளுகை செய்கிறது. 
அவர்கள்‌ கர்த்தருடைய 
பிரமாணத்திற்கு கீழ்ப்படியாமல்‌, தங்கள்‌ 
பொல்லாத இருதயத்தின்‌ யோசனைகளுக்கு 
கீழ்ப்டிந்தார்கள்‌. மாம்சத்தின்‌ 
இச்சைகளுக்கு 
உலகப்பிரகாரமான 
கீழ்்படிந்தார்கள்‌. 
துன்மார்க்கங்களுக்கும்‌. கீழ்ப்படிந்தார்கள்‌. 
அவர்களுடைய சுயஇச்சைகளே 
அவர்களுக்கு பிரமாணங்களாயிற்று. 


கீழ்ப்படிந்தார்கள்‌. 
பேராசைகளுக்கு 
பாவங்களுக்கும்‌ 





f= THE 
TT 


அவர்கள்‌ முன்னிட்டல்ல, பின்னிட்டே 
போனார்கள்‌ என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ பிதாக்களை 
எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வந்தார்‌. 
அவர்களை கானான்‌ தேசத்திற்கு நடத்தி 
கொண்டு போனார்‌. அவர்கள்‌ வனாந்தர 
பாதையில்‌ பிரயாணம்பண்ணினார்கள்‌. 


ர்கள்‌ போகவேண்டிய இடம்‌ 
கானான்‌. ஆனால்‌ வழியிலே இஸ்ர! 
ஜனத்தாரில்‌, முரட்டாட்டமான ஒரு கூட்டம்‌ 
ஜனத்தார்‌ கர்த்தருக்கு விரோதமாய்க்‌ 
கலகம்பண்ணினார்கள்‌. கர்த்தரை 
ஆராதியாமல்‌ ஒரு பொன்‌ கன்றுக்குட்டியை 
செய்து அதை ஆராதித்தார்கள்‌. கானான்‌ 
தேசத்திற்கும்‌ போவதற்குப்‌ பதிலாக, 
எகிப்திற்கு திரும்பிப்போவோம்‌ என்று 
சொன்னார்கள்‌. 


அவர்கள்‌ தேவனுடைய வாக்குக்கு 
செவிகொடுத்தால்‌, கானான்‌ தேசத்திற்கு 

முன்னோக்கி போவார்கள்‌. ஆனால்‌ 
வ தங்கள்‌ பொல்லாத 
இருதயத்தின்‌ யோசனைக்கு செவிகொடுத்து, 
கானான்‌. தேசத்தை நோக்கி 
முன்னேறிப்போவதற்கு பதிலாக, தாங்கள்‌ 
எங்கேயிருந்து புறப்பட்டு வந்தார்களோ, 
அந்த எகிப்து தேசத்திற்கு 
திரும்பிப்போவோம்‌ என்று சொல்லுகிறார்கள்‌. 


எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டபோது. 
"கர்த்தர்‌ எங்களுக்கு சொல்லுவதையெல்லாம்‌. 
நாங்கள்‌ செய்வோம்‌' 
வாக்குப்பண்ணினார்கள்‌. 
வார்த்தையில்‌ 
உண்மையுள்ளவர்களாயிருக்கவில்லை. 
அவர்கள்‌ கர்த்தருடைய வழிமில்‌ நடப்பதற்கு 
பதிலாக பாவத்தின்‌ வழியில்‌ நடந்தார்கள்‌. 
பாவம்‌ அவர்களை முன்னேறிச்‌ 
ற்‌ தடைபண்ணுகிறது. 

ன்‌ சாபங்கள்‌ அவர்களை 
பின்னீட்டுப்போக வைக்கிறது. 


கர்த்தர்‌ தம்முடைய  ஐனத்திற்கு 
சத்தியத்தை உபதேசம்பண்‌ணுவதற்காகவும்‌, 
தம்முடைய சித்தத்தையும்‌, விருப்பத்தையும்‌, 
திட்டத்தையும்‌ அவர்களுக்கு 
அறிவிப்பதற்காகவும்‌, தீர்க்கதரிசிகளையும்‌, 
ஊழியக்காரரையும்‌ அனுப்பினார்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


உங்கள்‌ பிதாக்கள்‌ எகிப்து, 
தேசத்திலிருந்து புறப்பட்ட நாள்முதல்‌ இந்நாள்‌ 
மட்டும்‌ நான்‌ தீர்க்கதரிசிகளாகிய என்‌ 
ஊழியக்காரரையெல்லாம்‌. தினந்தினம்‌ 
உங்களண்டைக்கு ஏற்கனவே அனுப்பிக்‌ 
கொண்டிருந்தேன்‌" (எரே 7:25) என்று, 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


னால்‌. அவர்களோ 
தீர்க்கதரிசிகளின்‌ வார்த்தைகளுக்கு 
செவிகொடுக்கவில்லை. அவர்கள்‌ எப்போதும்‌ 
போலவே கீழ்ப்படியாமையின்‌ 
பிள்ளைகளாயிருக்கிறார்கள்‌. கர்த்தர்‌ எல்லா 
காலத்திலும்‌ தம்முடைய ஜனங்கள்‌ மத்தியில்‌, 
தம்முடைய ஊழியக்காரரை அனுப்புகிறார்‌. 
அவர்களுடைய பாவங்களைக்‌ குறித்து 
அவர்களுக்கு கண்டித்து உணர்த்துகிறார்‌. 
அவர்களுக்கு வரப்போகும்‌ 
நியாயத்தீர்ப்பைக்‌ சொல்லி 
அவர்களை எச்சரிக்கிறார்‌. ஆனால்‌ 
அவர்கள்‌ கர்த்தருடைய வார்த்தைக்கு 
செவிகொடுக்கவில்லை. 


குறித்து 


“ஆனாலும்‌ அவர்கள்‌ என்‌ 
சொல்லைக்கேளாமலும்‌, தங்கள்‌ செலியைச்‌ 
சாயாமலும்போய்‌, தங்கள்‌ கழுத்தைக்‌ 
கடினப்படுத்தி, தங்கள்‌ மிதாக்களைப்‌ 
பார்க்கிலும்‌ அதிக பொல்லாப்பு செய்தார்கள்‌" 
(எரே 7:26) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ 


இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ சாவங்களும்‌, 
நடத்தைகளும்‌ மாறவில்லை. அவர்கள்‌ 
எப்போதும்‌ போலவே கீழ்ப்படியாமையின்‌ 
பிள்ளைகளாகவும்‌, துன்மார்க்கத்தின்‌ 
பிள்ளைகளாகவும்‌ இருக்கிறார்கள்‌. தங்கள்‌ 
பிதாக்களைப்‌ பார்க்கிலும்‌ அதிகமாய்ப்‌ 
பொல்லாப்பு செய்கிறார்கள்‌. 


யூதாவின்‌ மனுஷரும்‌, எருசலேமின்‌: 
குடிகளும்‌: கர்த்தருக்கு விரோதமாய்‌ 
அநியாயங்களும்‌, அக்கிரமங்களும்‌ 
செய்கிறார்கள்‌. கர்த்தரைவிட்டு தூரமாய்‌ 
விலகிப்போய்விடுகிறார்கள்‌. கர்த்தரை 
ஆராதியாமல்‌ விக்கிரகங்களை 
ஆராதிக்கிறார்கள்‌. எரேமியா கர்த்தருடைய 
அவர்களுக்கு மத்தியில்‌ 
ஆயத்தமாயிருக்கிறார்‌. 
அவர்களுக்கு தன்னுடைய 
எப்படித்தான்‌ பிரசங்கம்‌ 
அவர்கள்‌ அவருடைய 
வார்த்தைக்கு செவிகொடுக்கமாட்டார்கள்‌ 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 





f= THE 
TT 


ந்த _ வார்த்தைகளையெல்லாம்‌ 
அவர்களுக்குச்‌ சொன்னாலும்‌, அவர்கள்‌ 
உனக்குச்‌ செவிகொடுக்கமாட்டார்கள்‌; நீ 
அவர்களை நோக்கிக்‌ கூப்பிட்டாலும்‌, 
அவர்கள்‌ உனக்கு மறுஉத்தரவு 
கொடுக்கமாட்டார்கள்‌' (எரே 7:27) என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 

எரேமியா யூதாவின்‌ மனுஷருக்கு 
கர்த்தருடைய வார்த்தைகளைச்‌ சொல்லுவார்‌ 
ஆனால்‌ அவர்களோ எரேமியாவுக்கு 
செவிகொடுக்கமாட்டார்கள்‌. கீழ்ப்படிதலுள்ள 
பிரதியுத்தரம்‌ சொல்லமாட்டார்கள்‌. 
எரேமியாவின்‌  பிரசங்கச்‌ செய்தியை 
கேட்பதற்குக்கூட கூடிவரமாட்டார்கள்‌. 
அவர்கள்‌ முரட்டாட்டமான 
ஜனங்களாயிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
கர்த்தருடைய வார்த்தைக்கு தங்கள்‌ செவியை 
சாய்க்காமல்‌, தங்கள்‌ கழுத்தை 
குடினப்படுத்துகிறார்கள்‌. ஆனாலும்‌ 
எரேமியா அவர்கள்‌ மத்தியில்‌ கர்த்தருடைய 
வார்த்தையைச்‌ சொல்லவேண்டும்‌. 


வின்‌ ம்‌, எருலேமின்‌ 
குரசகும்‌ | நங்கள்‌. | தேவனாகிய 
கர்த்தருடைய சத்தத்தை கேட்காமலிருக்கிற 
ஜாதி என்றும்‌, புத்தியை 
ஏற்றுக்கொள்ளாமலிருக்கிற ஜாதி என்றும்‌ 
எரேமியா அவர்களுக்கு சொல்லவேண்டும்‌. 
அவர்களுடைய இருதயத்தில்‌ சத்தியம்‌ 
அழிந்துபோயிற்று என்றும்‌, அவர்களுடைய 
வாயிலிருந்து சத்தியம்‌ அற்றுப்போனது. 
என்றும்‌ எரேமியா அவர்களுக்கு 
சொல்லவேண்டும்‌ (எரே 7:28). 


இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 
கீழ்ப்படிந்து ஜீவிக்க 
ஆனால்‌ அவர்களோ, தாங்கள்‌ 
கீழ்ப்பியாமையின்‌ பிள்ளைகள்‌ என்பதை 
நிரூபித்துவிடுவார்கள்‌. அவர்கள்‌ கர்த்தருக்கு 
பலிகளை 
கர்த்தர்‌ 
தந்தக்‌ 
வார்த்தைக்கு செவிகொடுக்கமாட்டார்கள்‌. 


கர்த்தருக்கு 
வேண்டியவர்கள்‌. 


கர்த்தர்‌ தம்முடைய வார்த்தையினாலும்‌, 
தம்முடைய பிரம்பினாலும்‌, தம்முடைய 
மிலாறுகளினாலும்‌ தங்களைத்‌ திருத்துவதற்கு 
அனுமதிக்கவுமாட்டார்கள்‌. யூதாவின்‌ மனுஷர்‌ 
தங்கள்‌ பொல்லாத வழிகளிலிருந்து 
மனந்திரும்பவுமாட்டார்கள்‌. அவர்களுடைய 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


இருதயமும்‌ ஜீலியமும்‌ ஒருபோதும்‌ 
புதுப்பிக்கப்படமாட்டாது. அவர்கள்‌ 
கர்த்தருக்கும்‌ கெட்டவர்களாகயிருப்பார்கள்‌. 
மனுஷருக்கும்‌ நல்லவவர்களாயிருக்க 
மாட்டார்கள்‌. 


நீ உயர்தலங்களிலே 
புலம்பிக்கொண்டிரு 
எரே 7:29-84 


எரே 729. தீ உன்‌ தலைமயிரைச்‌. 
சிரைத்து, எறிந்துவிட்டு, 
உயர்தலங்கனிலே புலம்பிக்கொண்டிரு; 
கர்த்தர்‌ தமது சினத்துக்கு ஏதுவான 
சந்ததியை வெறுத்து நெகிழவிட்டார்‌. 


எரே 720. 
பார்வைக்குப்‌ 
செய்தார்கள்‌. 
சொல்லுகிறார்‌; 


மூதா புத்திரர்‌ என்‌ 
பொல்லாப்பானதைச்‌ 
என்று கர்த்தர்‌ 
என்‌ நாமம்‌ 
தரித்திருக்கிற ஆலயத்தைத்‌ 
தீட்டுப்படுத்தத்‌ தங்கள்‌: 
அருவருப்புகளை அதிலே வைத்தார்கள்‌. 


எரே 7:31. தங்கள்‌ குமாரரையும்‌ தங்கள்‌. 
குமாரத்திகனையும்‌ அக்கினியிலே. 
தகனிக்கிறதற்காக, அவர்கள்‌ 
இன்னோம்‌ குமாரனின்‌: 
பன்ளத்தாக்கிதூன்ன தோப்பேத்தின்‌ 
மேடைகனைக்‌ கட்டினார்கள்‌; அதை. 
நான்‌ கட்டனையிடவுமில்லை, அது என்‌: 
மனதில்‌ தோன்‌ றவுமில்லை. 


எரே 7:52. ஆதலால்‌, இதோ, நாட்கள்‌: 
வருமென்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
அப்பொழுது அது அப்புறம்‌ தோப்பேத்‌ 
என்றும்‌, இன்னோம்‌ குமாரனின்‌ 
பன்னத்தாக்கென்றும்‌ சொல்லப்படாமல்‌, 
சங்காரப்பன்னத்தாக்கென்று. 
கொல்லப்படும்‌; தோப்பேத்திலே. 
'இடங்கிடையாமற்போகுமட்டும்‌. 
சுவங்கனை அடக்கம்பண்ணுவார்கள்‌. 
எரே 7:33. இத்த ஜனத்தின்‌ பிணங்கள்‌. 
ஆகாயத்தின்‌ பறவைகளுக்கும்‌ 
பூமியின்‌ மிருகங்களுக்கும்‌ இரையாகும்‌; 
அவைகளை 


வெருட்டுவாரும்‌ 
இல்லாதிருப்பார்கன்‌. 





i FTN 
TT 


எரே 7:34. 
பட்டணங்களிலும்‌ 
வீதிகளிலும்‌ களிப்பின்‌ 
மகிழ்ச்சியின்‌. 


நான்‌ மூதாவின்‌ 
எருசலேமின்‌ 
சத்தத்தையும்‌, 
சத்தத்தையும்‌, 
மணவானனின்‌' சத்தத்தையும்‌, 
மணவாட்டியின்‌. சத்தத்தையும்‌. 
ஓயப்பண்ணுவேன்‌; தேசம்‌ பாழாகும்‌. 


எருசலேம்‌ இப்போது சந்தோஷத்தில்‌ 

ஆர்ப்பரிக்கிறது. அது ஒரு மகிழ்ச்சியா, 
ம்‌. எருசலேம்‌ நகரம்‌ உயர்தலங்களிலே. 

புலம்பவேண்டுமென்று 

சொல்லுகிறார்‌ (எரே 7:29). 

மனுஷரும்‌, எருசலேமின்‌ 

உயரமான எல்லா 

விக்கிரகங்களை 

அவர்கள்‌ 


ஆராதிக்கிறார்கள்‌. 
விக்கிரகங்களுக்கு 
அடிமைகளாயிருக்கிறார்கள்‌. விக்கிரகங்கள்‌ 
மூலமாய்‌ அவர்களுக்கு. துக்கமும்‌ 
வேதனையும்‌ வந்திருக்கிறது. அவர்களுடைய 
துக்கத்திற்கு அடையாளமாக, எருசலேம்‌ தன்‌ 
தலைமயிரை சிரைத்து எரிந்துவிடவேண்டும்‌ 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ 

யூதர்கள்‌ நசரேய விரதமிருக்கிறவர்கள்‌. 
“உன்‌ தலை மயிரை சிரைத்து எரிந்துவிடு"' 
என்னும்‌ வாக்கியம்‌ நசரேயர்களுக்கு மிகவம்‌ 
வேதனையாயிருக்கும்‌. அவர்கள்‌ 
கர்த்தருக்கு தங்களை அர்ப்பணித்துக்‌ 
கொண்டதற்கு அடையாளமாக, தங்கள்‌ 
தலைமயிரை சிரைக்காமல்‌, நீளமாய்‌ 
வளர்த்து, நசரேய விரதம்‌ இருக்கிறார்கள்‌. 


எருசலேம்‌. er , தேவனுக்‌( ரேய 
விரதம்‌ ட இருக்கிறவர்களைப்போன்ற 
பரிசுத்தமான ன்‌. ஆனால்‌ அந்த 
நகரம்‌ இப்போது தன்னுடைய தலைமயிரை 
சிரைத்து எரிந்துவிடவேண்டும்‌ என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. அவர்கள்‌ நசரேய 
ஸ்தானத்திலிருந்து தாழ்வான ஸ்தானத்திற்கு 
கீழே தள்ளப்பட்டிருக்கிறார்கள்‌. 
தேவனிடத்திலிருந்து பிரிந்து 
போயிருக்கிறார்கள்‌. கர்த்தரைவிட்டு தூரமாய்‌ 
'விலகிப்போயிருக்கிறவர்களுக்கு, நசரேய 
விரதத்தினால்‌ ஒரு பிரயோஜனமுமில்லை. 
கர்த்தரிடத்தில்‌ 

தங்களுடைய 

வளர்ப்பதினால்‌ அவர்களுக்கு ஒரு நன்மையும்‌ 
உண்டாகாது. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


எருசலேம்‌ 
வீட்டு 
தேவனுக்கு 


தகன மனுஷரும்‌, 
கர்த்தரை 
விலகிப்போயிருக்கிறார்கள்‌ 
விரோதமாய்க்‌ கலகம்பண்ணி, 
துன்மார்க்கமாய்‌ ஜீவிக்கிறார்கள்‌. 
அவர்களுடைய ஜீவியத்தில்‌ பரிசுத்தமில்லை. 
ஆகையினால்‌ அவர்கள்‌ தங்களுடைய 
உலகப்பிரகாரமான சந்தோஷத்தை 
எரிந்துவிடவேண்டும்‌. அவர்களிடத்தில்‌ 
சந்தோஷத்திற்குப்‌ பதிலாக துக்கம்‌ 
காணப்படவேண்டும்‌. “உயர்தலங்களிலே 
புல்பிக்கொண்டிரு” என்று கர்த்தர்‌ 
எருசலேமுக்குச்‌ சொல்லுகிறார்‌. 


யூதாவின்‌ புத்திரர்‌ கர்த்தருடைய 
பொல்லாப்பானதை 


தீட்டுப்படுத்துகிறார்கள்‌. 
பரிசுத்தமான ஆலயத்திலே, 
அருவருப்புகளை அதிலே வைக்கிறார்கள்‌. 
ஆகையினால்‌ அவர்கள்‌ கர்த்தருக்குப்‌ 
பிரியமான ஜனமாயிராமல்‌, கர்த்தருடைய 
த்திற்கு ஏதுவான 
சந்ததியாராயிருக்கிறார்கள்‌. கர்த்தர்‌ 
அவர்களை வெறுத்து நெகிழவிடுகிறார்‌. 
கர்த்தருடைய ஆலயம்‌ பரிசுத்தமானது. 
அங்கே அவருடைய பரிசுத்த பிரசன்னம்‌. 
வெளிப்படுகிறது. தேவனுடைய மகிமை 
அவருடைய ஆலயத்தில்‌ வந்து 
தங்கியிருக்கிறது. ஆலயத்தின்‌ உள்ளும்‌ 
புறம்பும்‌ பரிசுத்தமாயிருக்கவேண்டும்‌. 
அதனுடைய பிரகாரங்கள்‌ எல்லாமே 
தீட்டுப்படாமல்‌ சுத்தமாமிருக்கவேண்டும்‌. 


ஆனால்‌ யூதாபுத்திரரோ தேவனுடைய 
லயத்தை 'தீட்டுப்படுத்துகிறார்கள்‌. 
ஆராதிக்கிறார்கள்‌. அதே 
பாகாலையும்‌ ஆராதிக்கிறார்கள்‌. 
பரலோகத்தையும்‌ விரும்புகிறார்கள்‌. 
நகரத்தின்‌ பிள்ளைகளாகவும்‌ இருக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ தேவனுடைய ஆலயத்திற்கு 
பலிகளையும்‌ கொண்டுவருகிறார்கள்‌. அங்கே 
தங்கள்‌ அருவருப்புகளையும்‌ வைக்கிறார்கள்‌. 





f= FTN 
ETT 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
அநேக நன்மைகளை 
அவர்களுக்கு அன்றாட 
கொடுக்கிறார்‌. அவர்கள்‌ 
பிரயாணம்பண்ணியபோது 
அவர்களுக்கு 
புசிக்கக்கொடுக்கிறார்‌. 


புத்திரருக்கு 
செய்திருக்கிறார்‌. 
போஜனத்தைக்‌ 
வனாந்தரத்தில்‌ 
கர்த்தர்‌ 
மன்னாவை 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ வனாந்தரத்திலே 
பிரயாணம்பண்ணினாலும்‌ 


ஆயத்தம்பண்ணுகிறார்‌ 
அடையாளமாக 
ஆசரிப்புக்கூடாரத்திலே, 
வைக்கப்ப ்டருக்கிறது.. அவரகள்‌ 
நேசத்தில்‌ 


பிரயாணம்பண்ணுகிற போதோ 
வானத்திலிருந்து பெய்யும்‌ 
புசிக்கிறார்கள்‌. 


நம்முடைய கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து 
நமக்கு ஜெபம்பண்ண கற்றுக்கொடுக்கிறார்‌. 
கர்த்தர்‌ தாமே நமக்கு அன்றன்றுள்ள 
அப்பத்தை புசிக்க கொடுக்கவேண்டும்‌. 
நம்முடைய. அன்றாட | பொரனத்தை 
கர்த்தரிடத்திலிருந்து ஜெபித்து, 
பெற்றுக்கொள்ளவேண்டும்‌. கர்த்தர்‌ நமக்கு 
கொடுக்கும்‌ போஜனத்திற்காக நாம்‌ 
அவருக்கு நன்றி சொல்லவேண்டும்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
ஐக்கியமாயிருப்பதற்கும்‌, அவரோடு 
சம்பாஷணை பண்ணுவதற்கும்‌ சமுகத்தப்ப 
மேஜை அடையாளமாயிருக்கிறது. சமுகத்தப்ப 
மேஜையிலே வைக்கப்பட்டிருக்கும்‌ அப்பங்கள்‌ 


கர்த்தரோடு 


ஆசரிப்புக்கூடாரத்தில்‌ 
மேறையிலே வைக்கப்பட்டிருக்கும்‌ 

வித்தியாசமில்லை. 
ஒரே மாவினால்‌: 


சமுகத்தப்பங்களுக்கும்‌ 
இவை. இரண்டும்‌ 


செய்யப்பட்டவை. 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இஸ்ரவேல்‌. புத்திரரோடு 
ஐக்கியமாகவும்‌ இருக்கிறார்‌ 
என்பதற்கு அடையாளமாக, 
சமுகத்தப்பங்களும்‌, இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ 
கூடாரத்து அப்பங்களும்‌ வித்தியாசமில்லாமல்‌ 
ஒன்றுபோலிருக்கிறது. கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரரோடுகூட போஜனம்‌ பண்ணுகிறார்‌ 
என்பதற்கும்‌, அவர்களும்‌ கர்த்தரோடுகூட 
போஜனம்பண்ணுகிறார்கள்‌ என்பதற்கும்‌ 
சமுகத்தப்பங்கள்‌ அடையாளமாகும்‌. 


புதிய ஏற்பாட்டுக்காலத்தில்‌ கர்த்தர்‌ 
'போலிக்கிறார. 
சுவிசேஷத்தினால்‌ 
ஆவிக்குரிய போஜனம்‌. 
கொடுக்கப்படுகிறது. நாம்‌ கர்த்தருக்கு 
ஆசாரியர்களாயிருக்கிறோம்‌. நம்முடைய 
பிதாவின்‌ வீட்டிலே நமக்கு தேலையான 
அப்பங்களும்‌ உள்ளது. ஒவ்வொரு 
கோத்திரத்தாருக்கும்‌. 'பகந்துகொடுக்கும்‌ 
அளவுக்கு, கர்த்தருடைய சபையிலே. 
இன்னும்‌ மீதமான அப்பங்களும்‌ இருக்கிறது. 
தட்டுகள்‌, தூபக்கரண்டிகள்‌, 
கிண்ணங்கள்‌, பானபலிகரகங்கள்‌ ஆகியவை 
பசும்‌ பொன்னினால்‌ பண்ணப்படவேண்டும்‌. 
மாத்‌ 25 யாத்‌ 3746). இவை 
மேஜையின்மீது, வைக்கப்பட்டிருக்கும்‌. 
மேறையின்மேல்‌ நித்தமும்‌ சமுகத்தப்பங்கள்‌. 
வைக்கப்படவேண்டும்‌. யாத்‌ 2. 
லேவி. 24:59). மொத்தம்‌ பன்னிரண்டு 
அப்பங்கள்‌ சுடப்படும்‌. அவை மேஜையின்மீது 
இரண்டு அடுக்காக அடுக்கி வைக்கப்படும்‌ 
பன்னிரண்டு அப்பங்கள்‌ பன்னிரண்டு 
கோத்திரத்தாரைக்‌ குறிக்கும்‌. தட்டுகள்‌ மாவு 
பிசைவதற்கு ஏற்றாற்போன்று. அளவில்‌ 
பெரியதாக இருக்கும்‌. தூபக்கரண்டிகள்‌ 
அளவில்‌ சிறியவை. கிண்ணங்களில்‌ பலிகள்‌, 
காணிக்கைகள்‌ ஆகியவற்றின்‌ இரத்தம்‌ 
இருக்கும்‌ (யாத்‌ 25:29; யாத்‌ 37:16; 
எண்‌ 4:7). 


சமுகத்தப்ப மேஜையின்மேல்‌ 

நீலத்துப்பட்டி விரிக்கப்பட்ிருக்கும்‌. அதன்மேல்‌ 

தூபக்கரண்டிகளும்‌, 

தட்டுகளும்‌ 

47). மேஜை 

வடக்குப்‌ பக்கமாக 

யாத்‌ 26:35) இது 

(ஏசா 12-14; 

உடன்படிக்கைப்‌ பெட்டியை 

வெளியில்‌ சுமந்து செல்லும்போது மேஜையின்‌ 

மேல்‌ சிவப்புத்‌ துப்பட்டியை விரித்து, அதை 
தகுசுத்தோல்‌ மூடியால்‌ மூடவேண்டும்‌. 


கர்த்தர்‌ 
சிநேகமாகவும்‌, 





f= FTE 
TT 


யூதாவின்‌ மனுஷரும்‌ எருசலேமின்‌ 
குடிகளும்‌ செய்கிற பாவங்களை கர்த்தர்‌ 
அவர்களுக்கு தெளிவாகச்‌ சொல்லுகிறார்‌. 
அவர்கள்‌ தோப்பேத்திலே மேடைகளைக்‌ 
கட்டினார்கள்‌. “தங்கள்‌ குமாரரையும்‌ தங்கள்‌ 
குமாரத்திகளையும்‌ அக்கினியிலே. 
தகனிக்கிறதற்காக, அவர்கள்‌ இன்னோம்‌. 
குமாரனின்‌ பள்ளத்தாக்கிலுள்ள 
தோப்பேத்தின்‌ மேடைகளைக்‌ கட்டினார்கள்‌" 
(எரே 7:31). 

தோப்பேத்திலே மோளேகுக்கு 
சிலை வைக்கிறார்கள்‌. நோப்பேத்‌ 
இன்னோம்‌ குமாரரின்‌ பள்ளத்தாக்கிலுள்ளது. 
இது எருசலேமுக்கு அருகாமையிலுள்ளது. 
தோப்பேத்திலே யூதாவின்‌ புத்திரர்‌ தங்கள்‌ 
குமாரரையும்‌, குமாரத்திகளையும்‌, 
மோளேகுக்கு அக்கினியிலே 
தகனிக்கிறார்கள்‌. தங்கள்‌ பிள்ளைகளை 
உயிரோடு கொழுத்தி, மோளேகுக்கு 
பலியிடுகிறார்கள்‌. மோளேகும்‌, மற்ற 
விக்கிரகங்களும்‌ தங்கள்மீது. 
கோபமாமிருக்கிறது என்றும்‌, ற்‌ 
சமாதானப்படுத்தவேண்டும்‌ 
தீர்மானித்து, அதற்காக 
பிள்ளைகளை பலியிடுகிறார்கள்‌. 


இப்படிப்பட்ட ட 
கட்டளையிடவில்லை. 
மனதில்‌ ன்ன. 
பிசாரின்‌ கிரியைகள்‌. 
பிசாசுக்கு தங்களை 
ஒப்புக்கொடுத்து இன்னோம்‌ புத்திரரின்‌ 
பள்ளத்தாக்கில்‌ தங்கள்‌ பிள்ளைகளை 
பலிசெலுத்துகிறார்கள்‌. இதனால்‌ தேவனுடைய 
கோபம்‌ அவர்கள்மேல்‌ 
பட்டன வில்ல 
அவர்களைத்‌ தண்டிக்கிறது. 
அவர்கள்‌ 


தேவனுடைய 
மிருகங்களுக்கு 
மாற்றியிருக்கிறார்கள்‌. 
ஆராதிக்கிறவர்கள்‌ 
பிரியமான வர்களாயிருக்கவேண்டும்‌. 
கர்த்தருடைய சுபாவம்‌ அவர்களிடத்தில்‌. 
'வெளிப்படவேண்டும்‌. கர்த்தர்‌ நம்மை 
தம்முடைய சாயலாக சிருஷ்டித்திருக்கிறார்‌ 


கர்த்தர்‌ 
கல்‌ 

கர்த்தருடைய 
இவையெல்லாம்‌ 
யூதாவின்‌ மனுஷர்‌ 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யூதாவின்‌ மனுஷரோ, மோளேகுக்கு 
தங்கள்‌ பிள்ளைகளை அக்கினியிலே 
தனித்து, தங்களுடைய மிருக சுபாவத்தை 
வெளிப்படுத்துகிறார்கள்‌. மிருகங்களைவிட 
மோசமானவர்களாயிருக்கிறார்கள்‌. யூதாவின்‌ 
மனுஷர்‌ கர்த்தர்‌ கட்டளையிட்டதை 
கீழ்ப்படிந்து செய்யாமல்‌, அவர்‌ 
கட்டளையிடாததை செய்கிறார்கள்‌. 
கர்த்தருடைய பிரமாணம்‌ அவர்களை 
ஆளுகை செய்யவில்லை. அவர்கள்‌ 
தங்களுடைய மாம்சத்தின்‌ இச்சைகளுக்கும்‌, 
பிசாசின்‌ கிரியைகளுக்கும்‌ ஒப்புக்கொடுத்து 
கர்த்தரைவிட்டு தூரமாய்‌ 
விலகிப்போய்விடுகிறார்கள்‌. 


யூதாவின்‌ மனுஷர்‌ தங்கள்‌ 
பிள்ளைகளை தமக்கு பலியாகச்‌ 
செலுத்தவேண்டும்‌ என்னும்‌ எண்ணங்கூட 
கர்த்தருடைய மனதில்‌ தோன்றவில்லை. 
னால்‌ யூதாவின்‌ மனுஷரோ, 
கர்த்தருக்குப்‌ பிரியமில்லாத காரியங்களை 
செய்கிறார்கள்‌. அவர்கள்‌ ஆராறிக்கிற 
விக்கிரகங்கள்‌ 
சத்துருக்களாயிருக்கிறது. 
சந்ததியார்‌ 
பிரியமானவர்களாயிருக்கவேண்டும்‌. 


னால்‌ 
அவர்களோ ப்‌ 


தங்களுடைய 
பாவங்களினிமித்தமாய்‌ கர்த்தருடைய 
சினத்திற்கு. ஏதுவான 
சந்ததியாராயிருக்கிறார்கள்‌. கர்த்தர்‌ 
அவர்களை வெறுத்து நெகிழவிடுகிறார்‌. 


ஸ்ரவேல்‌ னத்தார்‌ ங்களை 
மவததிற்க -. “யந்கொடுத்தினால்‌ 
தேவனுடைய அன்பு அவர்களைவிட்டு 
விலகிப்போய்விடுகிறது. தேவனுடைய 
ள்புக ஏதுவான சந்ததியாயிருக்க 


ஏதுவான சந்ததியாயிருக்கிறார்கள்‌. 


கர்த்தர்‌ தம்முடைய ற்‌ 
ஏதுவான சந்ததியை மரணத்திற்கு 
ஒப்புக்கொடுத்துவிடுகிறார்‌. மரணம்‌ 
அவர்களை ஆளுகை செய்யும்‌. கர்த்தருடைய 
நியாயத்தீர்ப்பின்‌ நாள்‌ அவர்கள்மேல்‌ வரும்‌. 
கர்த்தருடைய கோபம்‌ அவர்கள்மீது 
வெளிப்படும்‌. 


சினத்திற்கு 





i THE 
WEFT 


அப்பொழுது அது அப்புறம்‌ தோப்பேத்‌ 
என்றும்‌, இன்னோம்‌ குமாரனின்‌ 
பள்ளத்தாக்கென்றும்‌ சொல்லப்படாமல்‌, 
சங்காரப்பள்ளத்தாக்கென்று சொல்லப்படும்‌; 
தோப்பேத்திலே இடங்கிடையாமற்போகுமட்டும்‌ 


த 
ஆகாயத்தின்‌ 
பறவைகளுக்கும்‌ பூமியின்‌ மிருகங்களுக்கும்‌. 
அவைகளை வெருட்டுவாரும்‌ 
ள்‌" (எரே 7:32,33) என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
எருசலேமின்‌ 
ஏராளமானோர்‌ 
சங்காரமாவார்கள்‌. சத்துரு எருசலேமை 
முற்றிக்கைப்போடும்போது, எருசலேமின்‌ 
குடிகள்‌ சத்துருவின்‌ கைகளிலிருந்து. 
தப்பித்து ஓடுவதற்கு முயற்சி பண்ணுவார்கள்‌. 
ஆனால்‌ அவர்களால்‌ தப்பிக்க முடியாது. 
சத்துருக்களின்‌ கைகளில்‌ 
அவர்களுடைய 
சங்காரமாவார்கள்‌. 


எப்பேத்திலே வின்‌ மனுஷர்‌ 
கோளேதுக்கு ங்கள்‌ பிள்ளைகளை 


யூதாவின்‌ மனுஷரிலும்‌, 
குடிகளிலும்‌ 


செலுத்தினார்களோ 
ஸ்தலத்திலேயே, கர்த்தர்‌ 
மனுஷரை சங்காரம்பண்ணுகிறார்‌ 

நிமித்தமாய்‌ தோப்பேத்து 


இதன்‌ 
இன்னோம்‌ குமாரனின்‌ 
பள்ளத்தாக்கு என்று சொல்லப்படாது. அது 
சங்காரப்‌ பள்ளத்தாக்கு என்று 
சொல்லப்படும்‌. அங்கு இனிமேல்‌ யூதாவின்‌ 
மனுஷர்‌ தங்கள்‌ பிள்ளைகளை 
மோளேகுக்கு பலியாக செலுத்தமாட்டார்கள்‌. 
தங்கள்‌ பிள்ளைகளை பலிசெலுத்தின அதே 
ஸ்தலத்திலேயே, யூதாவின்‌ மனுஷர்‌ 
சங்காரமாவார்கள்‌. அவர்களுடைய சவங்கள்‌ 
அடக்கம்பண்ணப்படும்‌. 
அவர்களுடைய  சவங்களை அடக்கம்‌ 
பண்ணுவதற்குகூட  தோப்பேத்தி ்‌ 
கிடைக்காமல்‌ போகும்‌. 
குமாரரின்‌ பள்ளத்தாக்கு முழுவதும்‌ சங்கார 
பள்ளத்தாக்காயிருக்கும்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தோப்பேத்து எருசலேமுக்கு 
அருகாமையிலிருக்கிறது. ஒரு காலத்தில்‌ 
எருசலேமை முற்றிக்கைப்போட்ட 
சத்துருக்கள்மீது, எருசலேம்‌ நகரத்தார்‌ 
யுத்தம்பண்ணி, யுத்தத்தில்‌ அவர்களை 
ஜெயித்தார்கள்‌. தங்களுக்கு விரோதமாக 
முற்றிக்கைப்போட்டவர்களை கொன்று 
போப்டார்கள்‌. அவர்களுடைய பிரேதங்களை 
தோப்பேத்திலே  அடக்கம்பண்ணினார்கள்‌. 
சத்துருக்கள்‌ முற்றிக்கைப்போட்டார்கள்‌. 
எருசலேமின்‌ குடிகள்‌ முற்றிக்கைப்‌ 
போடப்பட்டிருந்தார்கள்‌. முற்றிக்கைப்போட்ட 
சத்துருக்கள்‌ சங்காரமானார்கள்‌. 


இப்போதோ 


மோசமாயிருக்கிறது. அவர்கள்‌ தத்த 
விரோதமாய்ப்‌ பாவம்‌. செய்கிறார்கள்‌ 
சத்துருக்கள்‌ எருசலேமுக்கு விரோதமாய்‌ 
முற்றிக்கைப்போட்டிருக்கிறார்கள்‌. கர்த்தர்‌ 
அவர்களை பாதுகாக்கவில்லை. எருசலேமின்‌ 
மனுஷருக்கு தோல்வி உண்டாயிற்று. 
முற்றிக்கைப்போட்டவர்கள்‌, எருசலேமின்‌ 
மனுஷரை சங்காரம்‌ பண்ணுகிறார்கள்‌. 
எருசலேமின்‌ மனுஷரை  தோப்பேத்திலே 
அடக்கம்‌ பண்ணுகிறார்கள்‌. 


ம 


சத்துருக்களை 
அடக்கம்பண்ணிய 
மதக மலக்‌. 
அடக்கம்பண்ணப்படுகிறார்கள்‌. 
மனுஷருடைய பிணங்கள்‌ 
பறவைகளுக்கும்‌ பூமியின்‌ மிருகங்களுக்கும்‌. 
இரையாகும்‌; அவைகளை வெருட்டுவாரும்‌ 
ர்கள்‌” (எரே 7:33) என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


யூதாவின்‌ 


சங்காரம்‌ 


பட்டணங்களிலும்‌, 
எருசலேமிலும்‌: படப்‌ சந்தோஷமோ 
இருக்காது. யூதாவின்‌ 
பட்டணங்களிலும்‌ எருசகேின்‌ வீதிகளிலும்‌ 
களிப்பின்‌ சத்தத்தையும்‌, மகிழ்ச்சியின்‌ 
சத்தத்தையும்‌, மணவாளனின்‌ சத்தத்தையும்‌, 
மணவாட்டியின்‌. சத்தத்தையும்‌ 
ஓயப்பண்ணுவேன்‌: தேசம்‌ பாழாகும்‌” 
(எரே 7:34) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 





[ew எரேமியா - விரிவுரை i 11 
ரியா JEREMIAH - COMMENTARY PUBLISHERS 


தேசம்‌ பாழாய்ப்போகும்‌. 
கையினால்‌ அங்கே அறுவடை 
க்காது, மனுஷரெல்லாம்‌. 


சங்காரமாவார்கள்‌. தேசத்திலே கலியாணம்‌. 
நடக்காது. சந்தோஷப்படுவதற்கு ஒன்றுமே 
இருக்காது. எல்லாம்‌ துக்கமாயிருக்கும்‌. 
பாவம்‌ செய்தவர்களுக்கு, அவர்களுடைய 
சந்தோஷம்‌ துக்கமாய்‌ மாறும்‌. கர்த்தரை 
நம்புகிறவர்களுக்கோ, அவர்களுடைய துக்கம்‌ 
சந்தோஷமாய்‌ மாறும்‌. 





ழ்‌ நள 
ஈயா 


கர்த்தர்‌ தம்முடைய 

அழிவை வரவழைக்கிறார்‌. 

கிரியை நீதியானது என்று 
சொல்லுகிறார்‌. யூதா 

எருசலேமின்‌ குடிகள்மீதும்‌ 

நியாயத்தீர்ப்பு வருகிறது. இதன்‌ இமித்தமாய்‌ 
அவர்களுக்கு பயங்கரமான சம்பவங்கள்‌ 
நடைபெறுகிறது. தங்களுக்கு ஜீவனைப்‌ 
பார்க்கிலும்‌ மரணமே விருப்பமாயிருக்கிறது. 
என்று யூதாவின்‌ மனுஷர்‌ சொல்லுகிறார்கள்‌ 
(எரே 811-3). 


மனுஷர்‌ கர்த்தரைவிட்டு 
விதப்‌ மேகி போகிறார்கள்‌ 'துணிகரமாய்ப்‌ பாவம்‌ 
செய்கிறார்கள்‌. அவர்களுடைய மதியீனமும்‌, 
அவர்களுடைய அக்கிரமமுமே. 
அவர்களுடைய அழிவுக்கு காரணம்‌ 
(எரே 8:4-12), கர்த்தர்‌ யூதா தேசத்தை 
முற்றிலுமாய்‌ அழித்துப்போடுவார்‌. ஜனங்கள்‌ 
மத்தியிலே. அதிகமாமிருக்கும்‌ 

). யூதாவின்‌ அழிவைப்‌ பார்த்து 
எரேமியா தீர்க்கதரிசி வேதனைப்படுகிறார்‌. 
அவருடைய இருதயம்‌ பலட்சயமாயிருக்கிறது 
(எரே 8:18-22). 


ஜீவனைப்பார்க்கிலும்‌ மரணமே 
விருப்பமாயிருக்கும்‌ 
எரே 8:1-8. 


ஏரே 8. 
மூதாவினுடைய 
எலும்புகளையும்‌, 
பிரபுக்களின்‌. 
ஆசாரியர்களின்‌ 
தீர்க்கதரிசிகளின்‌' 
எருகலேமுடைய குடிகளின்‌ 
எலும்புகளையும்‌, அவர்களுடைய 
14ரேதக்குழிகவிலிருந்து எடுத்து, 


அக்காலத்திலே. 
ராஜாக்களின்‌. 
அவர்களுடைய 
எலும்புகனையும்‌, 
எலும்புகளையும்‌, 
எலும்புகளையும்‌, 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஏரே 82. அவர்கள்‌ 
சேவித்ததும்‌, 
நாடினதும்‌, 
 கொண்டதுமாயிருந்த 
சுத்திரனுக்கும்‌, 
சர்வசேனைக்கும்‌ 
அவைகளைப்‌ 
என்று. கர்த்தர்‌ 
அவைகள்‌ வாரி 
பண்ணப்படாமல்‌ 
எருவாகும்‌. 


எரே 83. இந்தத்‌ துஷ்ட வம்சத்தில்‌ 
மீதியாயிருத்து, என்னால்‌ எல்லா 
இடங்களிலும்‌ துரத்திவிடப்பட்டு 
மீத்திருக்கிற யாவருக்கும்‌, 
ஜீவனைப்பார்க்கிலும்‌ மரணமே 
விருப்பமாயிருக்குமென்று சேனைகளின்‌ 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


கல்தேயர்‌ யூதா தேசத்தின்மீது யுத்தம்‌ 
பண்ண வருகிறார்கள்‌. அவர்கள்‌ யூதாவின்‌ 
பட்டணங்களெல்லாவற்றையும்‌ அழித்துப்‌ 
போடுகிறார்கள்‌. யூதாவின்‌ மனுஷரையும்‌ 
எருசலேமின்‌ குடிகளையும்‌ கொன்று 
போடுகிறார்கள்‌. யூதா தேசத்தில்‌ மிகப்பெரிய 
அழிவு வந்திருக்கிறது. 


பொதுவாக மனுஷருக்கு மரணம்‌ வந்த 
பின்பு அவர்களுடைய  பிரேதங்களை 
குழிதோண்டி புதைத்துவிடுவார்கள்‌. 
அதற்குமேல்‌ கல்லறைகளை 
கட்டியெழுப்புவார்கள்‌. செத்துப்போன: 
பிரேதங்களை, பொதுவாக 
கல்லறைகளிலிருந்து யாரும்‌ தோண்டி 
எடுப்பதில்லை. ஆனால்‌ யூதா தேசத்திலோ, 
அடக்கம்பண்ணப்பட்ட 

(மைதியில்லாமல்‌. 

மரித்தோரின்‌ 

எலும்புக்கூடுகளை தோண்டி எடுக்கிறார்கள்‌. 


நேசித்ததும்‌, 
பின்பற்றினதும்‌, 
பணிந்து 
சூரியனுக்கும்‌, 
வானத்தின்‌ 
முன்பாக 
பரப்பிவைப்பார்கள்‌ 
சொல்லுகிறார்‌; 
அடக்கம்‌ 
பூமியின்மேல்‌. 


பூமியின்மேல்‌ 
வெட்டிப்‌... பிளக்கிறதுபோல, 
எலும்புகள்‌ பாதாளவாய்க்கு 
சிதறடிக்கப்பட்டிருக்கிறது" (சங்‌ 1417) 


ஒருவன்‌ மரத்தை 
எங்கள்‌ 


நேராய்ச்‌ 





i al 
TT 


கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு யூதாவின்‌ 
மனுஷர்மீது வந்திருக்கிறது. யூதாவின்‌ 
மனுஷர்‌ எல்லோரும்‌ சங்காரமாகிறார்கள்‌. 
தோப்பேத்திலே. |டங்கிடையாமல்‌ 
'போகுமட்டும்‌ அடக்கம்‌ 
பண்ணுகிறார்கள்‌. அநேகருடைய 
பிணங்கள்‌ அடக்கம்பண்ணப்படுவதில்லை. 
அந்தப்‌ பிரேதங்களை அடக்கம்பண்ணுவதற்கு 
இடமுமில்லை, ஆட்களும்‌ இல்லை. யூதா 
ஜனத்தின்‌ பிணங்கள்‌ ஆகாயத்தின்‌ 
பறவைகளுக்கும்‌ பூமியின்‌ மிருகங்களுக்கும்‌ 
இரையாய்ப்போயிற்று. _ அதே வேளையில்‌, 
யூதா தேசத்திலே, சமுதாயத்திலே. 
முக்கியமான ராஜாக்களின்‌ 
பிரேதங்களையும்‌, பிரபுக்களின்‌ 
பிரேதங்களையும்‌, ஆசாரியர்களின்‌ 
பிரேதங்களையும்‌ ஒரு சில இடங்களில்‌ 
அடக்கம்பண்ணுகிறார்கள்‌. 


இவர்களுடைய பிரேதங்கள்‌ பூமியிலே 
அடக்கம்பண்ணப்பட்டிருந்தாலும்‌, 
கல்தேயர்கள்‌ யூதாவின்‌ பட்டணங்களுக்குள்‌ 
வரும்போது, அந்தப்‌ பிரேதக்குழிகளைத்‌ 
தோண்டி எடுக்கிறார்கள்‌. ராஜாக்களின்‌ 
பிரேதக்குழிகளில்‌ பொக்கிஷங்களும்‌ சேர்த்து 
அடக்கம்பண்ணப்பட்டிருக்கும்‌. அந்தப்‌ 
பேராசையோடு அவர்கள்‌, “அக்காலத்திலே. 
யூதாவிறுடைய ராஜாக்களின்‌ 
எலும்புகளையும்‌, அவர்களுடைய பிரபுக்களின்‌ 
எலும்புகளையும்‌, ஆசாரியர்களின்‌ 
எலும்புகளையும்‌, தீர்க்கதரிசிகளின்‌ 
எலும்புகளையும்‌, எருசலேமுடைய குடிகளின்‌ 
எலும்புகளையும்‌, அவர்களுடைய 
பிரேதக்குழிகளிலிருந்து எடுக்கிறார்கள்‌” 
(எரே 811). 


'சவங்களை 


யூதா... மனுஷர்‌ தங்களுடைய 
கல்லறைகளுக்கு முக்கியத்துவம்‌ கொடுப்பது 


ஆனாலும்‌, அவர்களுடைய 
அவர்களைப்‌ 


ராஜாக்களுடைய எலும்புகளை தோண்டி 
எடுத்ததோடு நிறுத்திக்கொள்ளவில்லை. 
அவர்கள்‌ ஆசாரியர்களின்‌ எலும்புகளையும்‌, 
தீர்க்கதரிசிகளின்‌ எலும்புகளையும்‌ தோண்டி 
எடுக்கிறார்கள்‌. கல்தேயர்கள்‌ இரத்த 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


வெறிபிடித்தவர்களாக யூதா 
சுற்றி அலைகிறார்கள்‌. 


காண்பிக்கமாட்டார்கள்‌ என்று 


ஏற்கெனவே சொல்லியிருக்கிறார்‌. 


கல்தேயர்கள்‌ 
எலும்புகளை தோண்டி. 
எலும்புகளையெல்லாம்‌ 
பூமியிலே பரப்பி வைக்கிறார்கள்‌. “அவர்கள்‌ 
நேசித்ததும்‌, சேவித்ததும்‌, பின்பற்றினதும்‌, 
நாடினதும்‌, பணிந்துகொண்டதுமாயிருந்த 
சூரியனுக்கும்‌, சந்திரனுக்கும்‌, வானத்தின்‌ 
சர்வசேனைக்கும்‌ முன்பாக அவைகளைப்‌ 
பரப்பி வைப்பார்கள்‌ என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌" (எரே 8:2). யூதாவின்‌ மனுஷர்‌ 
சந்திரனையும்‌ சூரியனையும்‌ தங்கள்‌ 
தெய்வங்களாக ஆராதித்தார்கள்‌. 
இப்போதோ அவற்றிற்கு முன்பாக 
யூதர்களுடைய எலும்புகள்‌ பரப்பி 
வைக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய 
எலும்புகள்‌ வாரி  அடக்கம்பண்ணப்படாமல்‌ 
பூமியின்‌ மேல்‌ எருவாயிருக்கிறது. 


உயிரோடிருக்கிறவர்கள்‌, 
ஞ்ச காலத்திற்கு 
என்றே 
சீக்கிரத்தில்‌ 
ஆசைப்பட 
ஆனால்‌ யூதாவின்‌ மனுஷரோ 


உயிரோடிருக்கவேண்டும்‌. 
விரும்புவார்கள்‌. ஒருவரும்‌ 
மரித்துப்போகவேண்டுமென்று 
மாட்டார்கள்‌. 
ஜீவனைப்‌ பார்க்கிலும்‌. மரணத்தையே 
ஜீவனோடிருப்பதினால்‌ 
ஒரு நன்மையும்‌ 
அவர்களுடைய 
சமாதானமோ, 
ஆறுதலோ உண்டாகவில்லை. ஆகையினால்‌ 
ஜீவனோடிருப்பதைவிட, மரித்துப்போவதே 
மேன்மையானது என்று நினைக்கிறார்கள்‌. 


யூதாவின்‌ மனுஷருக்கு மரணத்திற்கு 

பின்பும்‌ ஒரு ஜீவன்‌ இருக்கிறது என்பது 

தெரியவில்லை. அவர்கள்‌ கர்த்தரைவிட்டு 

விலகிப்போயிருக்கிறார்கள்‌. ஆகையினால்‌ 

கர்த்தருடைய வார்த்தையும்‌, அவருடைய 

அவர்களைவிட்டு 

நாம்‌ இந்தப்‌ 

மரித்துப்போனாலும்‌, 

கர்த்தரோடு நித்திய 

காலமாய்‌ ஜீலிப்போம்‌. இதுவே நம்முடைய 
ஆனந்த பாக்கிய நம்பிக்கை. 





f= FTE 
TT 


யூதாவின்‌ மனுஷரோ 
உலகத்தையும்‌, தங்களையும்‌, 
விக்கிரகங்களையும்‌. 
பார்க்கிறார்கள்‌. 
விரோதமாய்ப்‌ 
அவர்கள்மீது ஏராளமான 
வந்திருக்கிறது. அவர்களால்‌ 
தாங்கிக்கொள்ள முடியவில்லை. கல்தேயர்கள்‌ 
யூதா தேசத்தின்மீது யுத்தம்பண்ணி, 
ஏராளமான ஜனங்களைக்‌ கொன்று 
போட்டார்கள்‌. 


கல்தேயர்கள்‌ 
கொன்றுபோட்டாலும்‌, 
சிலர்‌ இன்னும்‌ 
யூதாவின்‌ 
துஷ்டவம்சத்தாராயிருக்கிறார்கள்‌. 
கல்தேயரின்‌ பட்டயத்திற்கு தப்‌ 
மீந்திருக்கிற யூதர்களை, 

இடங்களுக்கும்‌ 

அவர்களுக்கு 

ஆனால்‌ 

அவர்களுக்கு ஜீவனைப்‌ பார்க்கிலும்‌ மரணமே 
விருப்பமாயிருக்கும்‌ என்று சேனைகளின்‌ 
சுர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ (எரே 8:3. 


தேவனுவை நியாயத்தீர்ப்பு 
யூதர்கள்மீது வந்திருக்கிறது கல்தேயர்கள்‌ 
அவர்களில்‌ அநேகரை தங்கள்‌ தேசத்திற்கு 
சிறைப்பிடித்துக்கொண்டு போகிறார்கள்‌ 
கல்தேயருக்கு தப்பியவர்கள்‌ பக்கத்து 
தேசங்களுக்கு ஓடி ஒழிந்துகொள்கிறார்கள்‌. 


அவர்கள்‌ 
பாவம்‌ 


யூதர்களைக்‌ 
அவர்களில்‌ ஒரு 
சாகாமலிருக்கிறார்கள்‌ 
வம்சத்தார்‌. 


கிடைக்கவில்லை. 

தங்களுடைய 

தேசாந்திரிகளாய்‌ 
கொண்டிருக்கிறார்கள்‌. 
ஜீலிக்கவேண்டும்‌ என்னும்‌ 
மரித்துப்போக ்‌ 
அவர்களுக்கு மரணமும்‌ வரவில்லை. 


என்றைக்கும்‌. 
போகிறதென்ன? 
எரே 8:4-12 


வழிதப்பிப்‌ 


எரே நீ அவர்களை நோக்கி: 
விழுந்தவர்கள்‌. 

எழுத்திருக்கிறதில்லையோ? வ ப்‌ 
போனவர்கள்‌ திரும்புகிற தில்லையோ? 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எரே 85. ஆனாலும்‌ எருசலேமியராகிய 
இந்த ஜனம்‌ என்றைக்கும்‌ 
வழிதப்பிப்போகிறதென்ன? கபடத்தை 
உறுதியாய்ப்‌ பிடித்திருக்கிறார்கள்‌;. 
திரும்பமாட்டோம்‌ என்கிறார்கள்‌. 


எரே 8:8. நான்‌ கவனித்துக்கேட்டேன்‌, 
அவர்கள்‌ யதார்த்தம்‌ பேசவில்லை; 
என்ன செய்தேனென்று 
சொல்லி, தன்‌ பொல்லாப்பினிமித்தம்‌ 
மனஸ்தாபப்படுகிறவன்‌ ஒருவனுமில்லை; 
யுத்தத்துக்குன்‌ பாய்கிற. 
குதிரையைப்போல அவரவர்‌ வேகமாய்‌ 
ஓடிப்போனார்கள்‌. 


எரே 8:7. ஆகாயத்திலுன்ன நாரை 
முதலாய்த்தன்‌ வேளையை அறியும்‌; 
காட்டுப்புறாவும்‌, கொக்கும்‌, 
தகைவிலான்‌ குருவியும்‌ தாங்கள்‌ 
வரத்தக்க காலத்தை அறியும்‌; என்‌: 
ஜனங்கனேோ கர்த்தரின்‌ நியாயத்தை 
அறியார்கள்‌ என்று கர்த்தர்‌ 
உரைக்கிறாரென்று சொல்‌. 


எரே 8:8. நாங்கன்‌ ஞானிகனென்றும்‌, 
கர்த்தருடைய வேதம்‌ 
எங்கவிடத்திலிருக்கிறதென்றும்‌ நீங்கள்‌ 
சொல்துகிறதெப்படி? மெய்யாகவே, 
இதே, வேதபாரகரின்‌ கன்ன 
எழுத்தாணி அதை அயத்தமாக்குகிறது. 


எரே 8:9. ஞானிகன்‌ வெட்கி, கலங்கிப்‌ 
பிடிபடுவார்கன்‌; இதோ, கர்த்தருடைய 
சொல்லை வெறுத்தூப்போட்டார்கள்‌; 
அவர்களுக்கு ஞானமேது? 


எரே 8:10. ஆகையால்‌ அவர்களுடைய 

அத்தியருக்கும்‌, 

வயல்களை 

கட்டிக்‌. 

கொள்யவர்களுக்கும்‌. கொடுப்பேன்‌; 

அவர்களிலே  சிறியோர்தொடங்கிப்‌ 

பெரியோர்மட்டும்‌ ஒவ்வொருவரும்‌ 
பொருனாசைக்காரராயிருக்கிறார்கண்‌; 

தீர்க்கதரிசிகள்‌ தொடங்கி 

ஆசாரியர்கள்‌ மட்டும்‌ ஒவ்வொருவரும்‌ 

 பொய்யராயிருத்து, 


எரே 8411. சமாதானமில்காதிகு] த்தும்‌, 
சமாதானம்‌ சமாதானம்‌ என்று சொல்லி, 
என்‌ ஜனமாகிய குமாரத்தியிண்‌ 
காயங்களை மேற்பூச்சாய்க்‌ 
குணமாக்குகிறார்கன்‌. 





i= al 
ETT 


எரே 8:12. தாங்கள்‌ அருவருப்பானதைச்‌. 
செய்ததினிமித்தம்‌ 
வெட்கப்படுகிறார்கனா? 
வெட்கப்படார்கள்‌, 
அறியார்கள்‌; 
விழுகிறவர்களூக்குன்னே 
நான்‌ 
விசாரிக்குங்காலத்திலே 
போவார்கள்‌ என்று 
சொல்லுகிறார்‌. 


பரிச்சேதம்‌. 


மனுஷனை தம்மு: 
சிருஷ்டித்திருக்கிறார்‌. கர்த்தர்‌ சர்வஞானமும்‌, 
அனந்தஞானமுமுள்ளவர்‌.  சர்வசிருஷ்டிகர்‌, 
ப அம ஞானத்தையும்‌, 
அறிவையு புத்‌ ம்‌ 
கொடுத்திருக்கிறார்‌ ஆனால்‌ யூதாவின்‌ 
மனுஷரும்‌, எருசலேமின்‌ குடிகளுமோ 
புத்தியில்லாதவர்களாமிருக்கிறார்கள்‌. 
மதிமீனமான காரியங்களை செய்கிறார்கள்‌. 


யூதாவின்‌ மனுஷருக்கு அழிவு 
வந்திருக்கிறது. அவர்களோ தாங்கள்‌ 
அழிந்துபோவதற்கான காரணத்தைப்பற்றி 
சிந்தித்துப்‌ பார்ப்பதில்லை. அவர்களுடைய 
ஆத்துமா தேவனைப்பற்றி சிந்திப்பதுநில்லை. 
அவர்கள்‌ உலகப்பிரகாரமான காரியங்களில்‌ 
மிகுந்த புத்தியுள்ளவர்களாயிருக்கிறார்கள்‌. 
ஆனால்‌ கர்த்தருக்கடுத்த காரியங்களிலோ 
அவர்களுக்கு கொஞ்சமும்‌ புத்தியில்லை. 


டடக்‌ தீர்க்கதரிசி, 
விழுந்தவர்கள்‌ 


எுந்திரக்கிறதில்லையோ? வழிதப்பிப்‌ 
போனவர்கள்‌ திரும்புகிறதில்லையோ?" 
(எரே 8:4) என்று கேட்கவேண்டும்‌. இது 
கர்த்தர்‌ எரேமியாவுக்குக்‌ கொடுக்கிற 
கட்டளை. மனுஷர்‌ நடக்கும்போது, 
கால்தடுமாறி த்‌ விழுந்துவிட்டால்‌, 
உடனே  எழுந்துவிடுவார்கள்‌. விழுந்த 
இடத்திலேயே படுத்து கிடக்கமாட்டார்கள்‌. 
எல்வளவு சீக்கிரமாக. எழுந்திருக்க 
முடியுமோ, அவ்வளவு சீக்கிரமாக 
எழுந்துவிடுவார்கள்‌. ஆனால்‌ யூதாவின்‌ 
மனுஷரோ. கீழே விழுந்தவர்கள்‌, 
எழுந்திருக்காமல்‌, என்றைக்கும்‌ 
விழுந்தவர்களாகவே இருக்கிறார்கள்‌. 


யூதாவின்‌ 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


பிரயாணம்பண்ணுகிறவர்கள்‌ சரியான 
பாதையில்‌ போய்க்கொண்டிருப்பார்கள்‌ 
ஒருவேளை அவர்கள்‌ வழிதப்பிப்‌ 
போய்விட்டால்‌, உடனே தாங்கள்‌ 
போகவேண்டிய சரியான வழிக்கு திரும்பி 
வந்துவிடுவார்கள்‌. பலமுறை பிரயாணம்‌ 
பண்ணுகிறவர்களும்‌, பாதைகளில்‌ நல்ல 
பழக்கமுள்ளவர்களும்கூட சில சமயங்களில்‌ 
வழிதப்பிப்போய்விடுவார்கள்‌. ஆனாலும்‌ 
அவர்கள்‌ சரியான பாதைக்கு திரும்பி 
வந்துவிடுவார்கள்‌. 


எருசலேமியராகிய இந்த 


தம்‌ 
re வழிதப்பிப 


ஜனம்‌ என்றைக்கும்‌ 
சோகிறதென்ன?" (எரே 8:5) என்று கர்த்தர்‌ 
கேட்கிறார்‌. யூதாவின்‌ மனுஷரும்‌, 
எருசலேமின்‌ குடிகளும்‌ கர்த்தரைவிட்டு 
தூரமாய்‌ விலகிப்போய்விட்டார்கள்‌. ஆனால்‌ 
அவர்கள்‌ மறுடியும்‌ கர்த்தரிடத்தில்‌ திரும்பி 
வரவில்லை. அவர்கள்‌ பாவத்தில்‌ 
விழுந்துவிடுகிறார்கள்‌. ஆனாலும்‌ தங்கள்‌ 
பாவங்களிலிருந்து மனந்திரும்பி எழும்பி 
வருவதில்லை. 


கர்த்தரைவிட்டு விலகிப்போவது பாவம்‌ 
என்பது அவர்களுக்குத்‌ தெரியும்‌. 
கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை 
செய்வதும்‌, கர்த்தருடைய பிரமாணத்திற்கு 
கீழ்ப்டியாமல்‌ கலகம்பண்ணுவதும்‌ பாவம்‌ 
என்பதும்‌ அவர்களுக்குத்‌ தெரியும்‌. தெரிந்தும்‌ 
அவர்கள்‌ பாவம்‌ செய்கிறார்கள்‌. பாவமான 
வழிகளில்‌ துணிகரமாய்ப்‌ போகிறார்கள்‌. 


, நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில்‌: 
நாம்‌ கர்த்தருடைய அடிச்சுவடுகளைப்‌ 
பின்பற்றிச்‌ செல்லவேண்டும்‌. நம்முடைய 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்துவே நமக்கு 
வழியும்‌, சத்தியமும்‌, ஜீவனுமாயிருக்கிறார்‌. 
கர்த்தருடைய பாதையே பூர்வபாதை. அதுவே 

நல்ல வழி. பாவம்‌ செய்கிறவர்கள்‌ நல்ல 
யிலிருந்து விலகி கெட்ட வழியிலே 
போகிறார்கள்‌. பாவம்‌ அவர்களை திசை 
பாவிகள்‌ தாங்கள்‌ 

நல்ல வழியில்‌ போகாமல்‌, 

கோணலான 
விரோதமான 
அதன்‌ முடிவு 


வழிகளிலும்‌, கர்த்தருக்கு. 
வழிகளிலும்‌ போகிறார்கள்‌. 
அழிவு கர்த்தருடைய நல்ல வழியில்‌ 
போனால்‌ நமக்கு ஜீவன்‌ உண்டாயிருக்கும்‌. 
பாவமான வழியில்‌ போனால்‌ நமக்கு அழிவு 
வரும்‌. 





i= FTE 
TT 


பாவிகளுக்கு இலக்கு இல்லை. 
அவர்கள்‌ எங்கே போகிறோம்‌ என்று 
தெரியாமலேயே  சுற்றிக்கொண்டிருப்பார்கள்‌. 
அவர்களுடைய அலைச்சலுக்கு முடிவே 
இருக்காது. தாங்கள்‌ ஆரம்பித்த இடத்திற்கு 
மறுபடியும்‌ திரும்பி வந்துவிடுவார்கள்‌. 
செக்குமாடு எங்கும்‌ போகாமல்‌, சுற்றி சுற்றி 
வருவதுபோல, பாவிகளும்‌ இலக்கை 
நோக்கி போகாமல்‌, தங்கள்‌ பாவத்திலே. 
சற்றிக்கொண்டிருப்பார்கள்‌. அதன்‌ முடிவு 


ஒரு 
பிரயோஜனமும்‌ எவ்வித 


சோதனைக்காரன்‌ மனுஷரை 
த்‌ பாதையில்‌ வழிநடத்துகிறான்‌. 
பாவத்திற்கு 
அதன்பின்பு. 
பாவத்திலேயே தொடர்ந்து 
அடிமைப்பட்டுகிடக்கிறார்கள்‌. சாத்தான்‌ 
மனுஷரை  வஜ்சிக்கிறான்‌. பாவிகளோ 
நித்திய காலமாய்‌ வஞ்சிக்கப்பட்டு 
கிடக்கிறார்கள்‌. அதன்‌ பின்பு அவர்கள்‌ 
தங்களைத்‌ தாங்களே பாவத்திற்கு 
அடிமைப்படுத்திக்கொள்கிறார்‌. 


சாத்தான்‌ தங்களை ட்டான்‌ 
பதி, எம்‌ வல்லவன்‌ 
ஆனாலும்‌ சாத்தானுடைய 
வஞ்சனையிலிருந்து விடுதலை பெறுவதற்கு: 
அவர்களுக்கு மனமில்லை. சாத்தானுடைய 
வலையில்‌ விழுந்துகிடக்கிற அவர்கள்‌ 
எழுந்திருப்பதேயில்லை. கர்த்தரை விட்டு 
வழிதப்பிப்போயிருக்கிற அவர்கள்‌, 
கர்த்தரிடத்தில்‌ திரும்பி வருவதேயில்லை. 
அவர்கள்‌ என்றைக்கும்‌. 
வழிதப்பிப்போகிறார்கள்‌. கபடத்தை 
உறுதியாய்ப்‌ பிடித்திருக்கிறார்கள்‌. 
'திரும்பமாட்டோம்‌ என்கிறார்கள்‌. 


தீர்க்கதரிசி யூதாவின்‌ 


பிரசங்கம்பண்ணுகிறார்‌. 

பிரசங்கத்தினால்‌ யூதாவின்‌ 
மனுஷர்‌ மத்தியிலே என்னென்ன விளைவுகள்‌ 
உண்டாயிருக்கிறது என்பதை எரேமியா 
ஆராய்ந்து பார்க்கிறார்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தான்‌ சொன்ன சத்தியங்கள்‌ யூதா 
மனுஷருடைய இருதயத்தில்‌ எப்படி கிரியை 
நடப்பிக்கிறது என்பதை அறிந்துகொள்ள 
எரேமியா விரும்புகிறார்‌. அவர்களுடைய 
மனச்சாட்சி சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறதா, 
என்பதையும்‌, அவர்களுடைய பாவங்களைக்‌ 
குறித்து. அவர்களுடைய மனச்சாட்சி 
அவர்களை கண்டித்து உணர்த்துகிறதா 
என்பதையும்‌ எரேமியா தெரிந்துகொள்ள 
விரும்புகிறார்‌ இதற்காக அவர்‌ 
அவர்களுடைய மனச்சாட்சியின்‌ சத்தத்தைக்‌ 
கவனபாய்க்‌ கேட்கிறார்‌. 

நான்‌ கவனித்துக்கேட்டேன்‌"' 
(எரே 8:6) என்று எரேமியா சொல்லுகிறார்‌. 
எரேமியாவைப்போலவே, இ 
பரிசுத்தராகிய கர்த்தரும்‌, யூதா 
மனுஷருடைய  மனச்சாட்சியின்‌ ட்ட 
கவனித்துக்கேட்கிறார்‌. ஆனால்‌ அவர்கள்‌ 
யதார்த்தம்‌ பேசவில்லை. 


“என்ன செய்தேனென்று சொல்லி, 
தன்‌ 'பொல்லாப்பினிமித்தம்‌. 
மனஸ்தாபப்படுகிறவன்‌ ஒருவனுமில்லை; 
யுத்தத்துக்குள்‌ பாய்கிற குதிரையைப்போல. 
அவரவர்‌ வேகமாய்‌ ஓடிப்போனார்கள்‌"' 
(எரே 8:6) என்று எரேமியா சொல்லுகிறார்‌ 
கர்த்தரும்‌ எரேமியாவின்‌ வார்த்தையை 


விரு பாவிகள்‌ மனந்திரும்பினால்‌ 
கர்த்தர்‌ மிகவும்‌ சந்தோஷப்படுவார்‌. யூதா 
மனச்சாட்சி 


சந்தோஷப்பட்டிருப்பார்க: 
மனுஷரிடத்தில்‌ டன்‌ 
துக்கம்‌ காணப்படவில்லை. 

பாவங்களுக்கு மனந்திரும்பவேண்டும்‌. என்னும்‌ 
ஆர்வமும்‌ அவர்களிடத்தில்‌ இல்லை. 





i THEN 
TT 


மனுஷருடைய மனச்சாட்சியின்‌ 
கவனித்துக்‌ கேட்கிற 
ஏமாற்றமே உண்டாயிற்று. 


பேசவில்லை. அவர்கள்‌ மனந்திரும்புதலுக்கு 
ஏற்ற வார்த்தைகளையும்‌, பக்திலிருத்திக்கு. 
ஏதுவான வார்த்தைகளையும்‌ பேசவில்லை. 


யூதாதேசத்தார்‌ 
ப்‌ 

முழுவதிலும்‌ பாவமும்‌, துன்மார்க்கமும்‌ 
நிரம்பியிருக்கிறது. எரேமியா அவர்கள்‌ 
மத்தியில்‌ கர்த்தருடைய வார்த்தையை 
பிரசங்கம்பண்ணுகிறார்‌ தேவாலயத்தின்‌ 
வாசலில்‌ நின்று, கர்த்தருடைய எச்சரிப்பின்‌: 
சத்தத்தையும்‌... 
வார்த்தைகளையும்‌ 
ஆனாலும்‌, எரேமியாவின்‌ 
ஒருவரும்‌ செவிகொடுக்கவில்லை. ஒருவரும்‌ 
மனந்திருப்பலில்லை. மனந்திரும்புதலுக்கேற்ற 
ஆரம்ப அடையாளங்கள்கூட அவர்களுடைய 
ஜீவியத்தில்‌ காணப்படவில்லை. அவர்கள்‌ 
தங்கள்‌ படத்தை உறுதியாய்ப்‌ 
பிடித்திருக்கிறார்கள்‌. 
றப்பட்‌ பட ்‌ 
கர்த்தருக்கு ராதமாய்ப்‌ பாவம்‌ 
செய்திருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
துணிகரமாய்ப்‌ பாவம்‌ செய்தாலும்‌, “நாங்கள்‌ 
என்ன செய்தோம்‌" என்று கேட்கிறார்கள்‌ 
கர்த்தருக்கு விரோதமாக தாங்கள்‌ செய்த 


எல்லோருமே 


பண்ணிக்கொண்டிருக்கிறார்‌. 

எரேமியாவின்‌  பிரசங்கச்‌ 

கவனமாய்க்‌ கேட்டு மனந்திரும்பாமல்‌, அவரை 
அசட்டைபண்ணுகிறார்கள்‌. தங்களுடைய 
வேலைகளுக்கு முக்கியத்துவம்‌ 
கொடுக்கிறார்கள்‌. “யுத்தத்திற்குப்‌ பாய்கிற 
குதிரையைப்போல அவரவர்‌ வேகமாய்‌ 
ஓடிப்போனார்க: என்று எரேமியா 
சொல்லுகிறார்‌. எரேமியாவின்‌ வார்த்தையை 
ஒருவரும்‌ பொறுமையோடு கேட்கவில்லை. 
அந்த இடத்தை விட்டு, குதிரையைப்போல, 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


வேகமாய்‌. 
பிரசங்கிக்கிற 


ஓடிப்போய்விடுகிறார்கள்‌. 
எரேமியா இருக்கிறார்‌ 
பிரசங்கத்தைக்‌ கேட்கவேண்டிய ஜனங்கள்‌ 
அந்த இடத்தை விட்டு 
குடந்துபோய்விடுகிறார்கள்‌. 


கர்த்தருடைய ஜனத்தார்‌ 
தெய்வீக பராமரிப்பையும்‌ 
புரிந்துகொள்ளவில்லை. அந்தப்‌ 
பராமரிப்புகளில்‌ வெளிப்படுகிற தேவனுடைய 
வார்த்தைகளையும்‌ அவர்கள்‌ 
புரிந்துகொள்ளவில்லை. “என்‌ ஜனங்களோ 
கர்த்தரின்‌ நியாயத்தை அறியார்கள்‌ என்று 
கர்த்தர்‌ உரைக்கிறார்‌" (எரே 8:7). கர்த்தர்‌ 
தம்முடைய ஜனத்திடம்‌ கிருபையாகவும்‌ 
இருக்கிறார்‌. கோபமாகவும்‌ இருக்கிறார்‌. 
அவர்களை ஆசீர்வதிக்கவும்‌ செய்கிறார்‌. 
அவர்களைத்‌ தண்டிக்கவும்‌ செய்கிறார்‌. 
ஆனால்‌ அவர்களுக்கோ கர்த்தருடைய 
என்று தெரியவில்லை. 
கோபமும்‌ எது என்று 
கர்த்தருடைய 
அவருடைய 
வித்தியாசம்‌ 
தெரியாதவர்களாயிருக்கிறார்கள்‌. 


தேவனுடைய 


(வனுடைய கிருபை என்றால்‌ என்ன 
க தெரிய நியவில்கவென் றால்‌ 
கிருபையில்‌ 
கர்த்தர்‌ தம்முடைய 
யூதாவின்‌ மனுஷர்‌ 
மத்தியிலும்‌, எருசலேமின்‌ குடிகள்‌ மத்தியிலும்‌ 
அனுப்புகிறார்‌. அவர்கள்‌ கர்த்தருடைய 
செய்தியை ஜனங்களுக்கு சொல்லுகிறார்கள்‌. 
அவர்களுடைய பாவங்களை கண்டித்து 
உணர்த்துகிறார்கள்‌. ருடைய சத்தம்‌ 
தீர்க்கதரிசிகள்‌ மூலமாய்‌ பட்டணங்களில்‌ 
தொனிக்கிறது. ஆனால்‌ யூதாவின்‌ 
மனுஷருக்கோ கர்த்தருடைய வார்த்தையைக்‌ 
கேட்பதில்‌ பிரியமில்லை. 


தேவனுடைய 


சாதாரண சிருஷ்டிகள்கூட 
கர்த்தருடைய இயற்கையின்‌ பிரமாணங்களை 
புரிந்துகொள்கிறது. “ஆகாயத்திலுள்ள நாரை 
வேளையை அறியும்‌: 
கொக்கும்‌, தகைவிலான்‌ 
குருவியும்‌ தாங்கள்‌ வரத்தக்க காலத்தை 
அறியும்‌” (எரே 8:7) என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. தம்முடைய ஜனங்களோ, 
தம்முடைய நியாயத்தை அறியவில்லை என்று 
கர்த்தர்‌ வேதனையோடு சொல்லுகிறார்‌. 





f= a 
TT 


சாதாரண பறவைகள்கூட, 
காலங்களை அறிந்து, 
ஸ்தலங்களை இடம்‌ மாற்றும்‌. உஷ்ணகாலம்‌ 
வருவதற்கு முன்பாகவே, பறவைகள்‌. 
குளிர்ச்சியான பகுதிகளுக்கு மந்து, 1 இடம்‌ 
பெயரும்‌. வசந்தகாலம்‌ வரும்போது. 
மறுபடியும்‌ தாங்கள்‌ இருந்த 

வந்துவிடும்‌. தாங்கள்‌ இருக்கும்‌ 
குளிர்காலம்‌ வரும்போது. 

இதமான சீதோஷ்ணம்‌ எங்கே கிடைக்கும்‌ 
என்பதை அறிந்து. சாதாரண பறவைகள்கூட 
அந்த இடங்களுக்கு பறந்துபோய்விடும்‌. 


ஆனால்‌ 


வாத்தக்க 
தங்களுடைய 


யூதாவின்‌ மனுஷருக்கோ. 
கர்த்தருடைய நியாயத்தைப்பற்றித்‌ 
தெரியவில்லை. தேவனுடைய கோபமும்‌. 
நியாயத்தீர்ப்பம்‌  தங்கள்மீது வரும்போது. 
அவற்றிற்கு எப்படி தப்பித்துக்கொள்வது 
என்பதும்‌ புரியவில்லை. தங்கள்‌ 
பாவங்களுக்கு மனந்திரும்ப அவர்களுக்கு 
விருப்பமில்லை. அழிந்துபோவதற்கு 
ஆயத்தமாயிருக்கிறார்கள்‌. 

தம்முடைய 
கட்டளைகளையும்‌, 
வேதபாரகர்‌ மூலமாக 

கர்த்தருடைய 


கர்‌ 

வேதவாக்கியங்களையும்‌, 
பிரமாணங்களையும்‌ 

எழுதிவைத்திருக்கிறார்‌. 
சொல்லப்பட்ட வார்த்தை, எழுதப்பட்ட 
வார்த்தையாயிருக்கிறது. கர்த்தருடைய 
பிள்ளைகள்‌ வேதவாக்கியங்களை வாசித்து, 
ஆராய்ந்து. தியானித்து தேவனுடைய 
வெளிப்பாடுகளை புரிந்துகொள்ள வேண்டும்‌. 
ஆனால்‌ அவர்களோ, “நாங்கள்‌ ஞானிகள்‌" 
என்று சொல்லுகிறார்கள்‌. ஆகையினால்‌ 
தங்களுக்கு யாரும்‌ 
போதிக்கவேண்டியதில்லை என்றும்‌, தாங்கள்‌ 
யாருடைய உபதேசத்தையும்‌ கேட்கவேண்டிய 


அவசியமுமில்லை என்றும்‌ சொல்லுகிறார்கள்‌. 


னி 
இருக்கிறது” எரே 

“நாங்கள்‌ ள்‌" ன்‌ 
சொல்லுகிறார்கள்‌. யூதாவின்‌ மனுஷரிடத்தில்‌ 
நியாயப்பிரமாணம்‌ புஸ்தகழும்‌ 
வியாக்கியான புஸ்தகமும்‌ இருக்கிறது. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


ஆகையால்‌ 
கைக்கொண்டு நடவுங்கள்‌; 
கண்களுக்கு முன்பாகவும்‌ 
உங்களுக்கு ஞானமும்‌ 
இருக்கும்‌; அவர்கள்‌ இந்தக்‌ 
கட்டளைகளையெல்லாம்‌ கேட்டு, இந்தப்‌ 
பெரிய ஜாதியே ஞானமும்‌ விவேகமுமுள்ள 
ஜனங்கள்‌ என்பார்கள்‌" (உபா 4:6). 


அவைகளைக்‌ 
ஜனங்களின்‌ 
இதுவே 
விவேகமுமாய்‌ 


யூதாவின்‌ மனுஷரிடத்தில்‌ 
கேதபஸ்தகப்‌ இருந்தாலும்‌, அவர்களுடைய 
வேதபாரகர்கள்‌ நியாயப்பிரமாணத்திற்கு 
தவறான வியாக்கியானத்தைக்‌ 
கொடுக்கிறார்கள்‌. யூதாமனுஷருடைய 
இருதயத்தில்‌. பெருமை இருக்கிறது. 
அவர்களுக்கு நியாயப்பிரமாணத்தைப்பற்றித்‌ 
தெரிந்திருந்தாலும்‌, அலர்கள்‌ 
நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்படிந்து 
ஜீவிப்பதில்லை. ஆகையினால்‌ அவர்களுக்கு 
நியாயப்பிரமாணம்‌ இருப்பதும்‌ ஒன்றுதான்‌, 
அது இல்லாமலிருப்பதும்‌ ஒன்றுதான்‌. 


கர்த்தருடைய 
வேதபாரகர்கள்‌ 
வேதபாரகரின்‌ 
கர்த்தருடைய வார்த்தையை 
ஆனால்‌ 


வனத்தை 
எழுதினார்கள்‌. 
எழுத்தாணிகள்‌ 
எழுதிற்று. 
எழுத்துக்கள்‌ 
பிரயோஜனமில்லாமல்‌  வீணாய்ப்போயிற்று. 
ஜனங்கள்‌ அதை  வாசிப்பதுமில்லை. 
வாசித்தவர்கள்‌ அதற்கு கீழ்ப்படிவதுமில்லை. 
ஜனங்கள்‌ வாசிக்கவேண்டும்‌ என்று 
விரும்பினாலும்‌, அவர்களுக்கு 
கலப்படமில்லாத சுத்தமான வேதப்பிரமாணம்‌ 
கிடைப்பதுமில்லை. “மெய்யாகவே, இதோ, 
வேதபாரகரின்‌ கள்ள எழுத்தாணி அதை 
அபத்தமாக்குகிறது” (எரே 8:8) என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 

ா மத்தியிலே ஞானிகள்‌ 
லர்‌ செய்கிறார்கள்‌. 
அத்தான்‌ தங்களை ஞானிகள்‌ என்றும்‌, 
தங்களிடத்தில்‌ கர்த்தருடைய வேதம்‌ 
இருக்கிறது என்றும்‌ சொல்லுகிறார்கள்‌. 
“ஞானிகள்‌ வெட்கி, கலங்கிப்‌ பிடிபடுவார்கள்‌;: 
இதோ, கர்த்தருடைய சொல்லை 
வெறுத்துப்போட்டார்கள்‌ அவர்களுக்கு 
ஞானமேது? (எரே 8:29) என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 





f= THEN 
TT 


தேவனுடைய சமுகத்தில்‌ 
சமுகத்தப்பங்கள்‌ எப்போதும்‌ போஜனபலியாக 
வைக்கப்பட்டிருக்கும்‌. வாரத்தின்‌ முடிவில்‌ 
அப்பங்கள்‌ மாற்றப்படும்‌. அவற்றை 
ஆசாரியர்கள்‌ தங்களுக்கும்‌, தங்கள்‌ 
குடும்பத்தாருக்கும்‌ போஜனமாகப்‌ புசிக்கலாம்‌. 
(லேவி 24:5-9; மத்‌ 12:3-5). 


குத்துவினக்கு. 
யாத்‌ 25:81-40. 


யாத்‌ 25:31. பசும்யொன்னினால்‌ ஒரு 
குத்துவினக்கையும்‌ உண்டாக்குவாயாக; 
அது பொன்னினால்‌ 
அடிப்புவேலையாய்ச்‌. 

செய்யப்படவேண்டும்‌; அதின்‌ தண்டும்‌ 
கிளைகளும்‌ மொக்குகளும்‌ பழங்களும்‌. 
பூக்களும்‌ பொன்னினால்‌ 
செய்யப்படவேண்டும்‌. 


யாத்‌ 25:92. ஆறு கினைகன்‌ அதின்‌ 
விடவேண்டும்‌; 

மூன்றுகினைகள்‌. 

ஒரு பக்கத்திலும்‌, 
குத்துவிளக்கின்‌ மூன்று கினைகள்‌ 
அதின்‌ மறுபக்கத்திலும்‌ விடவேண்டும்‌. 


யாத்‌ 25:88. ஒவ்வொரு கினையிலே 
வாதுமைக்கொட்டைக்கு. ஒப்பான 
மூன்று மொக்குகளும்‌, ஒரு பழமும்‌, ஒரு 
பூவும்‌ இருப்பதாக; குத்துவினக்கிலி 
ருந்து புறப்படும்‌ ஆறு கிளைகளிலும்‌: 
அப்படியே இருக்கவேண்டும்‌. 


யாத்‌ 2554. வினக்குத்தண்டிலேர, 
வாதுமைக்கொட்டைக்கு ஒப்பான நாலு 
மொக்குகளும்‌, பழங்களும்‌, பூக்களும்‌. 
இருப்பதாக. 


யாத்‌ 25:35. அதிலிருந்து புறப்படும்‌ 
இரண்டு கினைகவின்கீழ்‌ ஒரு பழமும்‌, 
வேறு இரண்டு கினைகளின்கீழ்‌ ஒரு 
பழமும்‌, மற்ற இரண்டு கினைகளின்கீழ்‌ 
ஒரு பழமும்‌ இருப்பதாக; 
வினக்குத்தண்டிலிருத்து புறப்படும்‌ ஆது 
கினைகளுக்கும்‌ அப்படியே 
இருக்கவேண்டும்‌. 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யாத்‌ 25:38. அவைகளின்‌ பழங்களும்‌ 
அவைகளின்‌ கினைகளும்‌ 
 பொன்னினால்‌. 
உண்டானவைகனாயிருப்பதாக; 
அவையெல்லாம்‌ தகடாய்‌ அடித்த 
பகம்யொன்னால்‌ செய்யப்பட்ட ஒரே 
வேலையாயிருக்கவேண்டும்‌. 


யாத்‌ 25:97. அதில்‌ ஏழு அகல்களைச்‌. 
செய்வாயாக; அதற்கு  நேரெதிராய்‌ 
எரியும்படிக்கு அவைகள்‌ 
ஏற்றப்படக்கடவது. 


யாத்‌ 25:38, அதின்‌ கத்தரிகளும்‌ 
சாம்பல்‌ பாத்திரங்களும்‌ 
பசும்பொன்னினால்‌ செய்யப்படுவதாக. 


யாத்‌ 25:89. அதையும்‌ அதற்குரிய 
பணிமுட்டுகன்‌ யாவையும்‌ ஒரு தாலந்து 
பகும்பொன்னினால்‌ பண்ணவேண்டும்‌. 


யாத்‌ 25:40. 
காண்பிக்கப்பட்ட 
அவைகளைச்‌. 
'எச்சரிக்கையாயிரு.. 


மலையிலே உனக்குக்‌ 
மாதிரியின்படியே 
செய்ய 


ஆசரிப்புக்கூடாரம்‌ 
வாசஸ்தலம்‌. அது 
அரண்மனை. இந்த 
மிகவும்‌ 
குத்துவிளக்கு 
விளக்கு 
உண்டாக்கப்பட்டிருக்கிறது. 


கர்த்தருடைய 
கர்த்தருடைய 
ml 
நேர்த்தியான 
வைக்கப்படுகிறது. இந்த 
பசும்பொன்னினால்‌ 


கர்த்தர்‌ மோசேயை நோக்கி, 
“பசம்பொன்னினால்‌ 9௧ த்க்‌ 
க 'பொன்னினால்‌ 

ச்‌ “செய்யப்பட வேண்டும்‌; 

அதின்‌ தண்டும்‌ கிளைகளும்‌ மொக்குகளும்‌ 
பழங்களும்‌ பூக்களும்‌ பொன்னினால்‌. 
செய்யப்படவேண்டும்‌' (யாத்‌ 25:3) என்று 


சொல்லுகிறார்‌. 


ஆசரிப்புக்கூடாரத்தில்‌ 
பென்குத்துவிளக்கு மிகுந்த 
அலங்காரமாயிருக்கிறது. இந்தக்‌ 
குத்துவிளக்கிலே ஆறுகிளைகள்‌ உள்ளன. 
பொன்குத்துவிளக்கின்‌ மாதிரி வடிவத்தை 
கர்த்தர்‌ மோசேக்கு சொல்லுகிறார்‌. 





i FTN 
TT 


பூதா மனுஷர்‌. படட கர்த்தருடைய 

ஞானிகள்‌ அதை 

பயன்படுத்தவில்லை. 
நியாயப்பிரமாணத்திற்கு சரியான 
வியாக்கியானம்‌ சொல்லவில்லை. அவர்கள்‌ 
நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்படிந்து 
ஜீவிக்கவில்லை. ஆகையினால்‌ 
ஞானிகளுக்கு கலக்கமும்‌. 
உண்டாகிறது. 


வெட்கமும்‌, 


கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பும்‌, அவர்‌ 
அனுமதிக்கிற அழிவும்‌ யூதாஜனத்தாரின்மீது. 
வருகிறது. இந்த அழிவுக்கு 
தப்பித்துக்கொள்ள ஞானிகளுடைய ஞானம்‌ 
பயன்படவில்லை. அவர்களுடைய ஞானம்‌ 
அவர்களை அழிவிலிருந்து: 
பாதுகாக்கவில்லை. அவர்கள்‌ தங்களுடைய 
ஞானத்தைப்பற்றி பெருமையாய்ப்‌ 
பேசுகிறார்கள்‌. ஆனால்‌ கர்த்தருடைய 
சொல்லை வெறுத்துப்போடுகிறார்கள்‌. 
தங்களிடத்தில்‌ ஞானம்‌ இருக்கிறது என்று 
சொல்லியும்‌, அவர்கள்‌  ஞானமில்லாமல்‌ 
நடந்துகொள்கிறார்கள்‌.  மாய்மாலக்காரராய்‌ 
ஜீவிக்கிறார்கள்‌. 
நாங்கள்‌ ஞானிகள்‌ 
கர்த்தருடைய வேதம்‌ எங்களிடத்தில்‌ 
இருக்கிறது” என்றும்‌ மாய்மாலக்காரர்கள்‌ 
தங்களைப்பற்றி பெருமையாகப்‌ பேசுகிறார்கள்‌ 
இவர்கள்‌ கள்ள  ஆசாரியர்களாயும்‌, 
கள்ளத்தீர்க்கதரிசிகளாயும்‌ இருக்கிறார்கள்‌. 
எரேமியா தீர்க்கதரிசி இவர்களுக்கு 
கர்த்தருடைய வார்த்தையைச்‌ சொல்லுகிறார்‌. 
தேவனுடைய ஆக்கினைத்தீர்ப்ப 
அகமத்‌ அவர்களுடைய கு ம்பத்தார்‌ 
என்றும்‌, அவர்கள்‌ 
அழிந்துபோவார்கள்‌ 


என்றும்‌, 


ஓ ியொத்தனம்‌ 
என்றும்‌ சொல்லுகிறார்‌. 

கர்த்தர்‌  கள்ளத்தீர்க்கதரிசிகளையும்‌, 
கள்ள ஆசாரியர்களையும்‌ தண்டிப்பார்‌. 
அவர்களுடைய ஸ்திரீகளை அந்நியருக்குக்‌ 
கொடுப்பார்‌. யூதாவின்‌ மனுஷர்‌ 
சிறைப்பிடிக்கப்பட்டு 


கொள்ளையிடுகிறார்கள்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


கல்தேயரில்‌ சிறியோர்‌ தொடங்கி 
பெரியோர்‌ மட்டும்‌. ஒவ்வொருவரும்‌ 
பொருளாசைக்காரராயிருக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ யூதாதேசத்தாரின்‌ 
ஐசுவரியங்களையும்‌, பொக்கிஷங்களையும்‌, 
தானியங்களையும்‌ 'மொத்தமாய்க்‌ 
கொள்ளையிடுவார்கள்‌. ஒன்றையும்‌ மீதியாய்‌ 
வைக்கமாட்டார்கள்‌. 


யூதாவின்‌ மனுஷரும்‌, எருசலேமின்‌ 
குடிகளும்‌. ஞானிகளாகயிருந்தாலும்‌, 
அவர்கள்‌ விழுகிறவர்களுக்குள்ளே 
விழுவார்கள்‌. கர்த்தர்‌ அவர்களை 
விசாரிக்கும்‌ காலத்தில்‌, அவர்கள்‌ எல்லோரும்‌ 
இடறுண்டுபோவார்கள்‌. கர்த்தருடைய 
நியாயத்தீர்ப்பு யூதா ஜனத்தார்மீது 
வருவதற்கு நியாயமான காரணமுள்ளது. 


சிறியோர்‌ 


நூதாவின்‌ மனுஷரில்‌. யோர்‌ 
மட்டும்‌, 


தொடங்கி பெரியோர்‌ 
ஒவ்வொருவரும்‌ 
பொருளாசைக்காரராயிருக்கிறார்கள்‌. 
உலகத்தின்மீதும்‌, இந்த 
காரியங்கள்மீதும்‌ 
வைத்திருக்கிறார்கள்‌. 
போசைக்காரராயிருக்கிறார்கள்‌. 


இந்த 
உலகத்தின்‌ 


அக்கன்‌ 


தலைவர்கள்‌ பரிதான, 
பித்தளை கள அதின்‌ பரிகள்‌ 
கூலிக்கு உபதேசிக்கிறார்கள்‌; அதின்‌ 
தீர்க்கதரிசிகள்‌ பணத்துக்குக்‌ 
குறிசொல்லுகிறார்கள்‌; ஆகிலும்‌ அவர்கள்‌ 
கர்த்தரை சார்ந்துகொண்டு: கர்த்தர்‌ எங்கள்‌ 
நடுவில்‌ இல்லையோ? தீங்கு எங்கள்மேல்‌ 
வராது என்கிறார்கள்‌" (மீகா 3:1). 


தீர்க்கதரிசிகள்‌. 

ஆசாரியர்கள்‌ மட்டும்‌ 
பொய்யராமிருக்கிறார்கள்‌. 
பாவம்‌. செய்து, ஏகமாய்க்‌ 
கெட்டுப்போயிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
மத்தியில்‌ உண்மையில்லை. அவர்களுடைய 
வார்த்தையில்‌ சத்தியமில்லை. அவர்களுடைய 
கிரியைகளில்‌ கண்ணியமில்லை. 
தங்களிடத்தில்‌ பாவம்‌ இருந்தாலும்‌, 
அவர்கள்‌ தங்கள்‌ பாவங்களை மூடிமறைத்து. 
பரிசுத்தவான்கள்போல மாய்மாலம்‌ 
பண்ணுகிறார்கள்‌. 


தொடங்கி 
ஒவ்வொருவரும்‌ 
எல்லோருமே 





i= FTE 
TT 


தீர்க்கதரிசிகளும்‌ ஆசாரியர்களும்‌ 
அருவருப்பானதை செய்கிறார்கள்‌. 
தேசத்திலே சமாதானமில்லை. ஜனங்கள்‌: 
மத்தியிலே சந்தோஷமோ ஆறுதலோ 
இல்லை. ஆனாலும்‌ அவர்கள்‌ 
ஜனங்களுக்கு சமாதானமுள்ளது என்று 
தீர்க்கதரிசனம்‌ சொல்லுகிறார்கள்‌. ஜனங்கள்‌ 
காயப்பட்டிருக்கும்போது, அவர்களுடைய 
காயத்தை முற்றிலுமாய்க்‌ குணமாக்குவதற்குப்‌ 
பதிலாக, அதை  மேற்பூச்சாய்க்‌ 
குணமாக்குகிறார்கள்‌. காயத்தை எப்படி 
குணப்படுத்தவேண்டும்‌ என்று 
கள்ளத்தீர்க்கதரிசிகளுக்குத்‌ தெரியவில்லை. 
அவர்களுக்கு காயத்தின்‌ தன்மையும்‌ 
தெரியவில்லை, காயத்தை முற்றிலுமாய்‌ 
குணப்படுத்தவில்லையென்றால்‌ 
வியாதியஸ்தர்‌ மரித்துப்போவார்‌. நோயாளிக்கு 
வேதனை அதிகரிக்கும்‌. தீர்க்கதரிசிகளும்‌ 
ஆசாரியர்களும்‌ ஜனங்களுடைய பாவங்களை 
நீக்குவதற்கு சரியான உபதேசம்‌ 
பண்ணுவதில்லை. அவர்கள்‌ பாவம்‌ 
செய்தாலும்‌ அவர்களுக்கு சமாதானம்‌ 
இருக்கும்‌ என்று கள்ளத்தீர்க்கதரிசனம்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 


கள்ளத்தீர்க்கதரிசிகளும்‌, கள்ள 
ஆசாரியர்களும்‌ அருவருப்பானதை 
ம்‌, வெட்சுப்படுவதில்லை என்று 


கத்னா 
வெட்கப்படார்கள்‌, நாணவும்‌ அறியார்கள்‌: 
ல்‌ விழுகிறவர்களுக்குள்ளே 
விழுவார்கள்‌; நான்‌ அவர்களை 
விசாரிக்குங்காலத்திலே இடறுண்டு 
போவார்கள்‌ என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌” 
(எரே 812) தீர்க்கதரிசிகளுக்கும்‌ 
ஆசாரியர்களுக்கும்‌ தேசத்திலே மதிப்பும்‌ 
மரியாதையும்‌ இல்லை. அவர்களும்‌ 


அவர்கள்‌ ஜனங்கள்‌ 
மரியாதையும்‌ 
ஆகையினால்‌ அவர்கள்‌ 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அவர்களை 
அழித்துப்போடுவேன்‌ 
எரே 8:19-20. 


முற்றிலும்‌ 


எரே 8:18, அவர்கனை முற்றிலும்‌ 
அழித்துப்போடுவேன்‌ என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌; திராட்சச்செடியிலே 
குலைகள்‌ இராது, அத்திமரத்திலே 
பழங்கள்‌ இராது, இலையும்‌ உதிரும்‌, 
நான்‌ அவர்களுக்குக்‌ கொடுத்தது 
அவர்களைவிட்டுத்‌  தாண்டிப்போகும்‌ 
என்று சொல்‌. 


எரே 8:14. நாம்‌ ௬ும்மாயிருப்பானேன்‌? 
கூடிவாருங்கள்‌;; நாம்‌ அரணான 
பட்டணங்களுக்குன்‌ பிரவேசித்து, 
அங்கே சங்காரமாவோம்‌; நாம்‌ 
கர்த்தருக்கு. விரோதமாய்ப்‌ 
பாவஞ்செய்தபடியால்‌, நம்முடைய 
தேவனாகிய கர்த்தர்‌ நம்மைக்‌. 
சங்காரம்பண்ணி, நமக்குப்‌ 
பிச்சுக்கலந்த. தண்ணீரைக்‌ 
குடிக்கக்கொடுக்கிறார்‌. 

எரே 85. சமாதானத்துக்குக்‌ 
காத்திருந்தோம்‌, பிரயோஜனமில்லை; 
ஆரோக்கிய காலத்துக்குக்‌ 
காத்திருந்தோம்‌, இதோ, ஆயத்து, 


எரே 816. 'தாணிலிருந்து 
அவர்களுடைய குதிரைகளின்‌ 
மூச்செறிதல்‌ கேட்கப்படுகிறது; 
அவர்களுடைய பலத்த அஸ்வங்கன்‌ 
கனைக்கிற சத்தத்தினால்‌ தேசமெல்லாம்‌. 
அதிருகிறது; அவர்கள்‌ வந்து 
தேசத்தையும்‌ அதில்‌ 
உன்னவைகளையும்‌, பட்டணத்தையும்‌ 
அதின்‌ குடிகளையும்‌ பட்சிப்பார்கள்‌. 


எரே 8௭7. மெய்யாய்‌, இதே, 
தடைகட்டப்படாத சர்ப்பங்களையும்‌, 
கட்டுவிரியன்களையும்‌ உங்களுக்குள்‌ 
அனுப்புகிறேன்‌, அவைகள்‌ உங்களைக்‌ 
கடிக்கும்‌ என்னு கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
எரே 808. நான்‌ 


ஆறுதலடையப்பார்த்தும்‌, 
இருதயம்‌ பலட்சயமாயிருக்கிறது. 





i= THE 
TT 


எரே 8:19. இதேர, சீயோனில்‌ கர்த்தர்‌. 
இல்லையோ? அதில்‌ ராஜா 
இல்லையோ? என்று, என்‌ ஜனமாகிய 
குமாரத்தி தாரதேசத்திலிருத்து. 
கூப்பிடும்‌ சத்தம்‌ கேட்கப்படுகிறது; 
ஆனால்‌, அவர்கள்‌ 
சருபங்களினாலும்‌ 

மாயைகவினாலும்‌ 
கோபமுண்டாக்கினது என்ன என்கிறார்‌. 


எரே 8:20. அறுப்புக்காலம்‌ சென்றது, 
கோடைக்காலமும்‌ முடித்தது, நாமோ 
இரட்சிக்கப்படவில்லை. 


பாலம்‌. செய்கிற ங்களை 
அழிக்கப்போவதாக கர்த்தர்‌ அறிவிக்கிறார்‌ 
யூதாவின்‌ மனுஷரும்‌, இஸ்ரவேலின்‌ குடிகளும்‌ 
கர்த்தருக்கு விரோதமாய்‌ நீண்டகாலமாக 
பாவம்‌ செய்து வருகிறார்கள்‌. அவர்களுடைய 
அக்கிரமங்களும்‌ மிகவும்‌ 
கொடிதாயிருக்கிறது. கர்த்தர்‌ அவர்களை 
தம்முடைய தீர்க்கதரிசிகள்‌ மூலமாய்‌ 
இல்வளவு காலமாக எச்சரித்து வந்தார்‌ 
நீடியபொறுமையோடிருந்தார்‌ ஆனால்‌ 
யூதாவின்‌ மனுஷரோ, தங்கள்‌ பாவங்களுக்கு 
மனந்திரும்பாமல்‌, கர்த்தரை அதிகம்‌. 
அதிகமாய்‌ கோபப்படுத்துகிறார்கள்‌ 


யூதா மனுஷருடைய 
பாவங்களினிமித்தமாய்‌ “அவர்களை முற்றிலும்‌ 
அழித்துப்போடுவேன்‌' (எரே 8:13) என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. அவர்களுடைய 
தேசத்தில்‌ ஒன்றும்‌ மீதியாயிராது. 
அவர்களுடைய ஆறுதல்களும்‌, 
சந்தோஷங்களும்‌. அவர்களைவிட்டு 
எடுத்துப்போடப்படும்‌. திராட்சச்செடியிலே 
குலைகள்‌ இராது. அவர்களுடைய 
இருதயங்களை மகிழப்பண்‌ ணுவதற்கு. 
யூதாதேசத்திலே திராட்சரசமும்‌ இராது. 
அத்திமரத்திலே பழங்கள்‌ இராது. இலையும்‌ 
உதிரும்‌. 

“நான்‌. அவர்களுக்கு கொடுத்தது 
அவர்ளைவிட்டுத்‌. 'தாண்டிப்போகும்‌” 
(எரே 813) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
கர்த்தர்‌ அவர்களுக்கு கிருபையையும்‌ 
இரக்கத்தையும்‌ கொடுத்தார்‌. அவர்களோ 
கர்த்தருடைய கிருபையை அசட்டைபண்ணி 
விட்டார்கள்‌. ஆகையினால்‌ தாம்‌ 
அவர்களுக்குக்‌ கொடுத்த கிருபைகளையும்‌, 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


ஆசீர்வாதங்களையும்‌ அவர்களிடமிருந்து 
எடுத்துக்கொள்ளப்போவதாக கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 


மெய்யாய்‌, 
சர்ப்பங்களையும்‌, 


இதோ, தடைகட்டப்படாத 

கட்டுவிரியன்களையும்‌ 
உங்களுக்குள்‌ அனுப்புகிறேன்‌, அலைகள்‌ 
உங்களைக்‌ கடிக்கும்‌ என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌" (எரே 317). 

கல்தேயருடைய சேனையை கர்த்தர்‌ 
சர்ப்பங்கள்‌ என்றும்‌, கட்டுவிரியன்கள்‌ 
என்றும்‌ சொல்லுகிறார்‌. அவர்களை மகுடி 
ஊதி மயக்க முடியாது. இந்த சர்ப்பங்கள்‌ 
விநோத சுபாவமுள்ளவை. இவை செவிட்டு 
விரியனைப்போன்றவை. இவற்றின்‌ செவி 
எப்போதுமே அடைக்கப்பட்டிருக்கும்‌. மகுடி 
வாசிக்கிறவனுக்கு முன்பாக மயங்காத 
சர்ப்பங்களாகமிருக்கும்‌. கல்தேயர்கள்‌ 
எதற்கும்‌ மயங்கமாட்டார்கள்‌, யூதாவின்‌ 
பட்டணங்களையும்‌ எருசலேமின்‌ நகரத்தையும்‌ 
சர்வநாசம்பண்ணுவார்கள்‌. இவர்கள்‌ 
தடைகட்டப்படாத சர்ப்பங்களைப்‌ 
போன்றவர்கள்‌. யூதாவின்‌ மனுஷருக்கும்‌ 
எருசலேமின்‌ குடிகளுக்கும்‌. கல்தேயர்‌ 
மூலமாய்‌ மகாசங்காரமுண்டாகும்‌. 


மனுஷருக்கு 
பாடுகளும்‌, 
ட உபத்திரவங்களும்‌ 
வேதனைகளைத்‌ தூங்க 
அவர்களுடைய இருநயம்‌ 
ள்‌ ஆயத்த 
அவர்களுடைய 
இருதயத்தில்‌ கர்த்தரைக்‌ குறித்த பயமில்லை. 
ஆகையினால்‌. கர்த்தர்‌ தங்களுக்கு 
உதலிசெய்வார்‌ என்னும்‌ நம்பிக்கையும்‌ 
அவர்களிடத்தில்‌ இல்லை. 
யூதா மனுஷருடைய பாவங்களும்‌, 
குற்றவணர்வுகளும்‌: அவர்களை 
வருத்துகிறது. அவர்களால்‌ கர்த்தருக்கு 
விரோதமாய்‌ யுத்தம்பண்ண முடியவில்லை, 
அதே வேளையில்‌ கர்த்தர்‌ அவர்களுக்கு 
கொடுத்திருக்கிற தண்டனைகளையும்‌ 
அவர்களால்‌ தாங்கிக்கொள்ள முடியவில்லை. 
வேதனையில்‌ புலம்புகிறார்கள்‌. நாம்‌ 
சும்மாயிருப்பானேன்‌? கூடிவாருங்கள்‌; நாம்‌ 
அரணான பட்டணங்களுக்குள்‌ 
பிரவேசிப்போம்‌” (எரே 844) 
என்று தங்களுக்குள்ளே சொல்லிக்‌ 
கொள்கிறார்கள்‌. 





i= FTN 
ETT 


யூதர்கள்‌ அரணான 
பட்டணங்களுக்குள்‌ பிரவேசித்தாலும்‌, 
அங்கேயும்‌ அவர்களுக்கு பாதுகாப்பு 
கிடைக்காது. அங்கே அவர்களுக்கு 
சமாதானமோ, ஆறுதலோ உண்டாகாது. 
அவர்களுடைய பாவத்தினிமித்தமாய்‌ 
அவர்களுக்கு அழிவு நியமிக்கப்பட்டிருக்கிறது. 


வரும்‌. 
தொக்கது ஆன்‌ அவர்கள்‌, 
“நாம்‌ அரணான பட்டணங்களுக்குள்‌ 
பிரவேசித்து, அங்கே சங்காரமாவோம்‌" 
என்று ஒருவருக்கொருவர்‌ சொல்லிக்‌ 
கொள்கிறார்கள்‌. 


கோபத்தினால்‌ 

ட 

இந்த அழிவுக்கு: 

அவர்களால்‌ தப்பிக்க முடியாது. கர்த்தருக்கு 

விரோதமாக அவர்களால்‌ விவாதம்‌ 

பண்ணவும்‌ முடியாது. அவர்களுடைய 

முயற்சிகளெல்லாம்‌ வீணாய்ப்போகும்‌ 

சூழ்நிலையில்‌ தாங்கள்‌ என்ன 

செய்யவேண்டும்‌ என்று அறியாமல்‌, யூதாவின்‌ 
மனுஷர்‌ தவித்துக்கொண்டிருக்கிறார்கள்‌. 


ங்களுடைய  பாவங்களினிமித்தமாய்‌,. 
தங்களம்து. கோபமாயிருக்கிறார்‌ 

யூதாவின்‌ மனுஷர்‌ புரிந்து 
கொள்கிறார்கள்‌. நாம்‌ கர்த்தருக்கு 
விரோதமாய்ப்‌ பாவஞ்செய்தபடியால்‌, 
நம்முடைய தேவனாகிய கர்த்தர்‌ நம்மைச்‌ 
சங்காரம்பண்ணுகிறார்‌" (எரே 8:4) என்று 
யூதாவின்‌ மனுஷரும்‌ எருசலேமின்‌ குடிகளும்‌ 
தங்களுக்குத்‌ தாங்களே சொல்லிக்‌ 
கொள்கிறார்கள்‌. 


டு 
கர்த்தர்‌ 
என்பதை 


கர்த்தர்‌ தங்களை சங்காரம்பண்‌, வது 
மனுஷரு, 


கொடுப்பதாக வாக்குப்பண்ணினார்‌. ஆனால்‌ 
அவர்களோ கர்த்தரை நம்பாமல்‌, 
கர்த்தரைவிட்டு தூரமாய்‌ விலகிப்போய்‌ 
விடுகிறார்கள்‌. கர்த்தருக்கு விரோதமாக 
கலகம்‌ செய்து, பாவம்‌ செய்கிறார்கள்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இதன்‌ நிமித்தமாய்‌, கர்த்தர்‌ அவர்களுக்கு 
பிச்சு கலந்த தண்ணீரைக்‌ குடிக்கக்‌ 
கொடுக்கிறார்‌. அவர்களுக்கு அதிர்ச்சியின்‌ 
திராட்சரசத்தை குடிக்கக்கொடுக்கிறார்‌. 

கர்த்தர்‌ யூதாவின்‌ 
விரோதமாயிருக்கிறார்‌. 
கர்த்தரோடு எவ்வளவுதான்‌ 
வழக்காடினாலும்‌, அதனால்‌ அவர்களுக்கு 
ஒரு பிரயோஜனமும்‌ உண்டாகப்போவதில்லை. 
கர்த்தர்‌ தங்களை வழக்காட விடமாட்டார்‌ 
என்று யூதர்கள்‌ நினைக்கிறார்கள்‌. கர்த்தர்‌ 
தங்களை கடினமாய்த்‌ தண்டிக்கிறார்‌ 
என்றும்‌, கர்த்தரிடத்தில்‌ தங்களுடைய 
நியாயத்தை எடுத்துப்‌ பேசுவதற்கு 
தங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காது என்றும்‌ 
யூதர்கள்‌ நினைக்கிறார்கள்‌. 


மனுஷருக்கு 
அவர்கள்‌ 


"சமாதானத்துக்குக்‌ காத்‌ 
பிரயோஜனமில்லை ஆரோக்கிய 
காலத்துக்குக்‌ காத்திருந்தோம்‌, இதோ, 
| (எரே 8415) என்று யூதாவின்‌ 
ம்‌ எருசலேமின்‌ குடிகளும்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 
கர்த்தருடைய கரம்‌ தங்களுக்கு விரோதமாக 
நீட்டப்பட்டிருப்பதை யூதாவின்‌ மனுஷர்‌ 
காண்கிறார்கள்‌. கர்த்தருக்கு விரோதமாகப்‌ 
பாவம்‌ செய்தபடியினால்‌, கர்த்தர்‌ தங்கள்மீது 
கோபமாயிருக்கிறார்‌ என்பதையும்‌, கர்த்தர்‌ 
தங்களை சங்காரம்பண்ணுகிறார்‌ என்பதையும்‌ 
புரிந்துகொள்கிறார்கள்‌. தங்களுடைய 
வேதனைகளுக்கும்‌, நெருக்கங்களுக்கும்‌, 
உபத்திரவங்களுக்கும்‌ தாங்களே காரணம்‌ 
என்பதை அங்கீகரிக்கிறார்கள்‌. 


ந்தோம்‌, 


யூதாவின்‌ மனுஷருக்கும்‌ எருசலேமின்‌ 
குடிகளுக்கும்‌ விரோதமாய்‌ குல்தேயர்கள்‌ 
யுத்தம்பண்ணவருகிறார்கள்‌. அவர்கள்‌ மிகவம்‌ 
கொடியராகமிருக்கிறார்கள்‌. 


சொல்லுகிறார்கள்‌. 
ய சேனைகளின்‌. பலம்‌ 


எல்லோருக்கும்‌ தெரிந்திருக்கிறது. 

கல்தேயருடைய பலத்த அஸ்வங்கள்‌ 
கனைக்கிற சத்தத்தினால்‌ தேசமெல்லாம்‌ 
அதிருகிறது: அவர்கள்‌ வந்து தேசத்தையும்‌ 
அதில்‌ உள்ளவைகளையும்‌, பட்டணத்தையும்‌ 
அதின்‌ குடிகளையும்‌ பட்சிப்பார்கள்‌. 





i al 
TT 


கல்தேயர்கள்‌ தங்களுக்கு விரோதமாக 
வரமாட்டார்கள்‌ என்று யூதாவின்‌ மனுஷரும்‌ 
எருசலேமின்‌ குடிகளும்‌ நினைத்தார்கள்‌. 
ஆனால்‌ அவர்கள்‌ நினைத்த பிரகாரம்‌ 
ஒன்றும்‌ நடைபெறவில்லை. கல்தேயர்‌ 
அவர்களுக்கு விரோதமாக. 
வந்துவிடுகிறார்கள்‌. அவர்களை எதிர்ப்பார்‌ 
ஒருவருமில்லை. யூதாவின்‌ மனுஷரிடத்தில்‌ 
பெலமில்லை. கர்த்தரும்‌ அவர்களுக்கு 
'துணைபுரியவில்லை. அவர்கள்‌ 
தேசத்தையும்‌, தேசத்தின்‌ குடிகளையும்‌ 
பட்சித்துப்போடுவார்கள்‌. யூதாவின்‌ மனுஷரும்‌ 
எருசலேமின்‌ குடிகளும்‌ கல்தேயருடைய 
பட்டயத்தினால்‌ சங்காரமாவார்கள்‌. 


கல்தேயர்‌ தங்களுக்கு விரோதமாக 
வந்தாலும்‌, தேவனாகிய கர்த்தர்‌ தங்களுக்கு, 
உதவியாயிருப்பார்‌ என்றும்‌, தங்களுக்காக 
யுத்தப்பண்ணுவார்‌ என்றும்‌, தங்களை 
சத்துருவின்‌ கைகளுக்கு விடுவிப்பார்‌ என்றும்‌. 
யூதாவின்‌ மனுஷரும்‌ எருசலேமின்‌ குடிகளும்‌ 
எதிர்பார்க்கிறார்கள்‌. ஆனால்‌ 

எதிர்பார்த்த பிரகாரமாய்‌ 
நடைபெறவில்லை. 


யூதாவின்‌ மனுஷரும்‌, 
குடிகளும்‌ 
காத்திருந்தா்கள்‌ ஆனால்‌ அவர்களுக்கு 
சமாதானம்‌ உண்டாகவில்லை. மற்ற 
தேசத்திலிருந்து தங்களுக்கு உதவி வரும்‌ 
என்று எதிர்ார்த்தார்கள்‌ ஆனால்‌ 
அவர்களுடைய உதவிக்கு எந்த தேசத்தாரும்‌ 
வரவில்லை. யூதர்கள்‌ 
காத்திருந்தார்கள்‌. 
செழிப்பு உண்டாகும்‌ என்று நம்பினார்கள்‌. 
ஆனால்‌ அவர்களுக்கு செழிப்பு 
உண்டாகவில்லை. ஆபத்து உண்டாயிற்று. 
சமாதானத்தின்‌ செய்திக்காக. 
காத்திருந்தார்கள்‌. அவர்களுக்கு. 
யுத்தத்தின்‌ செய்தி வந்தது. 

யூதா தேசத்திலும்‌ எருசலேமிலும்‌ 
கள்ளத்தி்ககதிிகளும்‌. கள்ள 
ஆசாரியர்களும்‌ 'ஏராளமாயிருக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ ஜனங்களை வஞ்சிக்கிறார்கள்‌. 
கர்த்தருடைய எச்சரிப்பின்‌ வார்த்தைகளை 
ஜனங்களுக்கு சொல்லாமல்‌, தங்களுடைய 
சொந்த வார்த்தைகளை சொல்லி, 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஜனங்களை கர்த்தரைவிட்டு 
விலகிப்போக வைத்துவிடுகிறார்கள்‌. 
சமாதானமில்லாதிருந்தும்‌, சமாதானம்‌ 
சமாதானம்‌ என்று சொல்லி, என்‌ ஜனமாகிய 
குமாரத்தியின்‌ காயங்களை மேற்பூச்சாய்க்‌ 
குணமாக்குகிறார்கள்‌ (எரே 831, 


யூதாவின்‌ மனுஷரும்‌ எருசலேமின்‌ 
குடிகளும்‌ நீண்டகாலமாக சமாதானத்திற்கு. 
காத்திருக்கிறார்கள்‌. அறுப்பு காலம்‌ சென்றது. 
கோடைகாலமும்‌ முடிந்தது. ஆனாலும்‌ 
அவர்கள்‌ இரட்சிக்கப்படவில்லை (எரே 8:20). 
அவர்கள்‌ எதிர்பார்த்த சமாதானமும்‌, 
இரட்சிப்பும்‌ அவர்களுக்கு உண்டாகவில்லை. 
அறுப்புகாலம்‌, கோடைகாலம்‌ ஆகிய 
இரண்டும்‌ சேர்ந்து ஒரு முழுவருஷத்தைக்‌ 
குறிக்கும்‌. நீண்டகாலமாக யூதாவின்‌. 
மனுஷர்‌ சமாதானத்திற்காக 
காத்திருக்கிறார்கள்‌. 


அவர்கள்‌ பலவருஷங்களாக 
காத்திருக்கிறார்கள்‌. ஒவ்வொரு வருஷமும்‌. 
அறுப்புக்காலமும்‌, கோடைகாலமும்‌ வருகிறது. 
ஆனால்‌ அவர்களுக்கு இரட்சிப்பு வரவில்லை. 
யூதாதேசத்தின்மேல்‌: யுத்தத்திற்கு மேல்‌ 
யுத்தம்‌ வருகிறது. ஆனால்‌ சமாதானம்‌ 
வரவில்லை. தேசத்தில்‌ தீமைக்கு மேல்‌ 
தீமை வருகிறது. ஆனால்‌ நன்மை 
வரவில்லை. அவர்களுக்கு விடுதலையோ, 
இரட்சிப்போ உண்டாகவில்லை. “நாமோ 
இரட்சிக்கப்படவில்லை" (எரே 8:20) என்று 
யூதாவின்‌ மனுஷரும்‌ எருசலேமின்‌ குடிகளும்‌ 
மனவேதனையோடு சொல்லுகிறார்கள்‌. 


அறுப்பு காலம்‌ 
கோடைகாலமும்‌ 
முடிந்துபோயிற்று. இந்‌ காலத்தில்தான்‌ 
அவர்கள்‌ கிரியை நடப்பிக்க முடியும்‌. ஆனால்‌ 
அவர்களுக்கு இவ்விரண்டு காலங்களிலும்‌ 
ஒரு நன்மையும்‌ உண்டாகவில்லை. இப்போது 
தேசத்தில்‌ குளிர்காலம்‌ வந்திருக்கிறது. 
இது ஒருவரும்‌ கிரியை செய்ய முடியாத 
இராக்காலம்‌ போல இருக்கிறது. குளிர்காலம்‌ 
அவர்களுக்கு வேதனையின்‌ காலமாகவும்‌, 
துக்கத்தின்‌ காலமாகவும்‌ இருக்கிறது. 





i FTE 
TT 


யூதாவின்‌ மனுஷருக்கும்‌ எருசலேமின்‌: 
குடிகளுக்கும்‌ கர்த்தருடைய உதவி 
கிடைக்கவில்லை. அவர்கள்‌ கர்த்தருடைய 
வெளிச்சத்தில்‌ நடக்கவில்லை. தங்கள்‌ 
சுயவெளிச்சத்தில்‌ நிற்கிறார்கள்‌. தங்களுடைய 
வீடுகளின்‌ கதவுகளுக்கு தாழ்ப்பாள்களைப்‌ 
போட்டுக்கொண்டு, கதவுகளை 
அடைத்துக்கொண்டு, உள்ளே 
பதுங்கிக்கொண்டிருக்கிறார்கள்‌. 


கர்த்தர்‌ அவர்களுடைய வாசற்படிகளில்‌ 

கதவுகளைத்‌ தட்டுகிறார்‌. 
அவர்கள்தான்‌ கதவைத்‌ திறக்கவேண்டும்‌. 
அவர்கள்‌ தங்கள்‌ கதவுகளைத்‌ திறந்தால்‌, 
கர்த்தர்‌ உள்ளே பிரவேசித்து, அவர்களோடு 
கூடயிருப்பார்‌. கர்த்தர்‌ தங்களோடு 
கூடயிருப்பதுதான்‌ யூதாவின்‌ மனுஷருக்கு 
பெலன்‌. ஆனால்‌ அவர்களோ தங்கள்‌ 
கதவுகளைத்‌ திறக்காமல்‌, தாழ்ப்பாள்போட்டு 
அடைத்துக்கொள்கிறார்கள்‌. கர்த்தர்‌ 
அவர்களை இரட்சிப்பதற்கு 
ஆயத்தமாயிருக்கிறார்‌. ஆனால்‌ அவர்களோ 
இரட்சிக்கப்படுவதற்கு ஆயத்தமாயில்லை. 
அவர்கள்‌ இரட்சிக்கப்படாமலிருப்பதற்கு 
அவர்களுடைய இருதயத்தின்‌ கடினமே 
காரணம்‌. 


வந்து, 


யூதாவின்‌ மனுஷரும்‌ எருசலேமின்‌ 
குடிகளும்‌ கர்த்தரை நம்பாமல்‌ தங்கள்‌ 
சுரூபங்களையும்‌, அந்நியரின்‌ மாயைகளையும்‌ 
நம்புகிறார்கள்‌. அவர்கள்‌ மூலமாய்‌ 
தங்களுக்கு சமாதானமும்‌ இரட்சிப்பும்‌ 
உண்டாகும்‌ என்று நினைக்கிறார்க 
ஆனால்‌ அவர்கள்‌ நம்பின 

அவர்களை வஞ்சித்துவிட்டது. 

எதிர்பார்த்த பிரகாரமாக, 
விக்கிரகங்கள்‌ களுக்‌, 
சமாதானத்தைக்‌ கொடுக்கவில்லை. 
அவர்களை இரட்சிக்கவுமில்லை. 


களும்‌ வாதே தலிகு்த 
நோக்கிக்‌ கூப்பிடுகிறார்கள்‌. 


தேசத்தார்‌ யூதாதேசத்தின்மீது யுத்தம்பண்ண 
வருகிறார்கள்‌. யூதாவின்‌ மனுஷனையும்‌, 
எருசலேமின்‌ குடிகளையும்‌ அந்நிய 
தேசத்திற்கு சிறைப்பிடித்துக்கொண்டு 
போகிறார்கள்‌. ஆகையினால்‌ அவர்கள்‌ 
கூப்பிடும்‌ சத்தம்‌ தூரதேசத்திலிருந்து 
கேட்கிறது. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


கேட்கப்படுகிறது" (எரே 8:19) 
சொல்லுகிறார்‌. 

யூதாவின்‌ மனுஷர்‌ இதுவரையிலும்‌ 
இரண்டு காரியங்களை நம்பினார்கள்‌. 
அவையாவன : 


என்று கர்த்தர்‌ 


1. தேவனுடைய ஆலயம்‌ எருசலேம்‌ 
நகரத்திலிருக்கிறது. தேவாலயம்‌ கர்த்தருடைய 
விசேஷித்த பிரசன்னத்திற்கு அடையாளம்‌. 
ஆகையினால்‌ அது கர்த்தர்‌ அவர்களோடு 
கூடமிருக்கிறார்‌ என்பதற்கும்‌ 
அடையாளமாயிருக்கிறது. 


தேசத்தை, தாவீதின்‌ 
செய்கிறார்கள்‌. 


2. யூதா 
வம்சத்தார்‌ ஞுகை 
தாத்தன்‌. சிங்காசனம்‌ 
ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. 
சிங்காசனம்‌ நிலைத்திருக்கும்‌ 
கர்த்தருடைய வாக்குத்தத்தம்‌. 
“இதோ, சீயோனில்‌ 
அதில்‌ ராஜா 
2 க யூதாவின்‌ மனுஷரும்‌, 
எருசலேமின்‌ குடிகளும்‌ கர்த்தரிடத்தில்‌ 
கேட்கிறார்கள்‌. இஸ்ரவேலின்‌ பரிசுத்தராகிய 
கர்த்தரே சீயோனில்‌ கர்த்தராயிருக்கிறார்‌. 
அவர்‌ சீயோனின்‌ ராஜாவையும்‌, அவருடைய 
ராஜ்யத்தையும்‌ பாதுகாப்பார்‌ என்று யூதர்கள்‌ 
நம்புகிறார்கள்‌. 


என்பது 


லின்‌ ர சீயோனில்‌. 
கர்த்தர்‌ இல்லையோ என்றும்‌, அதில்‌ ராஜா 
இல்லையோ என்றும்‌ கர்த்தரை நோக்கி 
சொல்லுவதினால்‌, ர்்தர்‌ ர்களுக்‌ 
உடனடியாக பிரதியுத்தரம்‌ 
சீயோனில்‌ கர்த்தர்‌ 
ராஜாவும்‌ இருக்கிறார்‌. “ஆனால்‌, அவர்கள்‌ 
தங்கள்‌ சுரூபங்களினாலும்‌ அந்நியரின்‌ 
மாயைகளினாலும்‌ எனக்குக்‌ 
கோபமுண்டாக்கினது என்ன” (எரே 8:19) 
என்று கர்த்தர்‌ கேட்கிறார்‌. ல்‌ 
கர்த்தரும்‌ ராஜாவும்‌ 
சீயோனின்‌ மனுஷர்‌ கர்த்‌ 
தங்கள்‌ ்‌ 
மாயைகளையும்‌ நம்பி மோசம்போனார்கள்‌. 





i FTE 
TT 
எரேமியாவின்‌ புலம்பல்‌ 
எரே 8:21,22 


எரே 82 என்‌ ஜனமாகிய 
குமாரத்தியின்‌ காயங்களினால்‌ நானும்‌ 
காயப்பட்டேன்‌; கரிகறுத்திருக்கிறேன்‌; 
திகைப்பு என்னைப்‌ பிடித்தது. 


8:22, கீலேயாத்திலே பிசின்‌ 

இல்லையோ? 

இரணவைத்தியனும்‌ அங்கே. 

இல்லையோ? பின்னை ஏன்‌ என்‌ 

ஜனமாகிய குமாரத்தி 
சொஸ்தமடையாமற்போனான்‌?' 


எரேமியாவும்‌ 
சேர்ந்தவர்‌ 
அழிந்துபோவதைப்‌ 
எரேமியாவின்‌ 
'வேதனைப்படுகிறது. 
எருசலேமின்‌ மனுஷரும்‌, யூதாவின்‌ குடிகளும்‌ 
சங்காரமாவதை எரேமியா தன்‌ கண்களால்‌ 
பார்க்கிறார்‌ நான்‌ சஞ்சலத்தில்‌ 
ஆறுதலடையப்பார்த்தும்‌, என்‌ இருதயம்‌ 
பலட்சயமாயிருக்கிறது' (எரே 8:18) என்று 
எரேமியா வேதனையோடு சொல்லுகிறார்‌ 


எரேமியாவின்‌ இருதயம்‌. 
வருத்தத்தினாலும்‌, துக்கத்தினாலும்‌ 
நிரம்பியிருக்கிறது. தன்னுடைய துக்கத்தைப்‌ 
போக்குவதற்கு எரேமியா பலமுயற்சிகளை 
மேற்கொள்கிறார்‌. ஆனாலும்‌ அவருடைய 
துக்கம்‌ குறையவில்லை. அவருடைய வேதனை 
அதிகமாகிறது. அவருடைய இருதயம்‌ 
பலட்சயமாயிருக்கிறது. சிலருடைய துக்கம்‌ 
ஆறாத துக்கமாயிருக்கும்‌. எரேமியா 
தன்னுடைய ஜனங்களுக்காக மெய்யாகவே 
'துக்கப்படுகிறார்‌. 


யூதா தேசத்தைச்‌ 
தன்னுடைய தேசம்‌ 
பார்க்கும்போது, 
இருதயம்‌ மிகவும்‌ 


“என்‌  ஜனமாகிய குமாரத்தியின்‌ 
காயங்களினால்‌ நானும்‌ காயப்பட்டேன்‌;: 
கரிகறுத்திருக்கிறேன்‌: திகைப்பு என்னைப்‌ 
பிடித்தது" (எரே 8:21) என்று எரேமியா 
சொல்லுகிறார்‌. எரேமியாவக்கு சரீரத்தில்‌. 
வியாதியில்லை. காயமும்‌ உண்டாகவில்லை. 
்‌ யூதா மனுஷருடைய 
அவரும்‌ காயப்படுகிறார்‌. 
பாவங்களினிமித்தமாகவே. 
காயங்கள்‌ உண்டாயிற்று. 
காயங்களுக்கும்‌. 
துக்கங்களுக்கும்‌. 

அவர்களே காரணம்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


'தன்னைப்பற்றிச்‌ 

'கரிகறுத்திருக்கிறேன்‌” 

அவர்‌ கருப்பு 

துக்கம்‌ 

ந ஒப்பாரி 

பாடுகிறவர்களும்‌, புலம்பற்காரரும்‌ கருப்பு 

நிறத்திலிருப்பதுபோல எரேமியாவும்‌ 

கருப்பாயிருக்கிறார்‌. திகைப்பு அவரைப்‌ 

பிடித்திருக்கிறது. எந்தப்‌ பக்கத்தில்‌. 

திரும்புவது. எரேமியாவுக்குத்‌. 
தெரியவில்லை. 

எரேமியாவின்‌ இருதயத்தில்‌ அன்பும்‌, 

கரிசனையும்‌, பாசமும்‌ இருக்கிறது. 


அவரிடத்தில்‌ மனுஷநேயமும்‌ இருக்கிறது. 
யூதாதேசத்தார்‌ மிகப்பெரிய வேதனைகளை 


என்று 


அனுபலிக்கிறார்கள்‌. அதைப்‌ பார்க்கும்போது 
எரேமியாவால்‌ 

முடியவில்லை. 
துடிக்கிறது. 
புலம்புகிறது. 


அமைதியாயிருக்க 
அவருடைய இருதயம்‌. 
அவருடைய ஆலி அழுது 


எரேமியா தீர்க்கதரிசி எருசலேமின்‌ 
அழிவைக்‌ குறித்து தீர்க்கதரிசனமாய்ச்‌ 
சொன்னார்‌ எருசலேமின்‌ ஜனங்களோ 
அவர்‌ சொன்ன செய்தியை நம்பவில்லை. 
அவருக்கு விரோதமாய்‌ முறுமுறுத்தார்கள்‌. 
எரேமியாவைத்‌ துன்பப்படுத்தினார்கள்‌. 
எரேமியா  தீர்க்கதரிசனமாய்ச்‌ சொன்ன 
பிரகாரம்‌, எருசலேமுக்‌ 
உண்டாயிற்று. ய த்‌ மென்ன 
தீர்க்கதரிசனம்‌. நிறைவேறியதைப்‌ 
பார்த்தபோது. எரேமியாவுக்கு 
சந்தோஷமுண்டாகவில்லை. வருத்தமும்‌ 
வேதனையுமே உண்டாயிற்று. 
நற்பெயரும்‌, 
என்று 
தன்னை 
“மெய்யான தீர்க்கதரிசி” என்று 
பேசவேண்டும்‌. என்றும்‌ 
ஆசைப்படவில்லை. 
நற்பெயரைவிட யூதாவின்‌ 
சந்தோஷமாய்‌, சமாதானமாய்‌, ஆறுதலாய்‌ 
ஜீவிக்கவேண்டும்‌ என்றே விரும்புகிறார்‌. 
எருசலேமின்‌ குடிகளுக்கு ஒரு தீங்கும்‌. 
வரக்கூடாது என்று விரும்புகிறார்‌. அவர்கள்‌ 
விக்கிரகாராதனையை விட்டு விலகி 
வரவேண்டும்‌ என்றும்‌, அவர்கள்‌ கர்த்தருக்கு 
பயந்து ஜீவிக்கவேண்டும்‌ என்றும்‌ எரேமியா 
எதிர்பார்க்கிறார்‌. 


(ழும்‌ 
எமன்‌ 
எல்லோரும்‌ 
புகழ்ந்து 
எரேமியா 
தன்னுடைய 
மனுஷர்‌ 





f= FTE 
TT 


யூதாவின்‌ மனுஷரும்‌, எருசலேமின்‌ 
குடிகளும்‌ வேதனைகளையும்‌, 
உபத்திரவங்களையும்‌ அனுபவித்தாலும்‌, 
எரேமியாலின்‌ இருதயத்தில்‌ இன்னும்‌ 
நம்பிக்கையிருக்கிறது. கர்த்தர்‌ தம்முடைய 
கிருபையினால்‌, தம்முடைய ஜனங்களுக்கு 
என்று எரேமியா இன்னும்‌ 


என்று எரேமியா 

யூதராஜ்யம்‌ 
நோய்வாய்ப்பட்டிருக்கிறது. அது 
மரித்துக்கொண்டிருக்கிறது. அந்த 
ராஜ்யத்தைக்‌ குணப்படுத்துவதற்கு ஒரு 
மருந்தும்‌ இல்லையோ என்று எரேமியா 
வேதனையோடு. தனக்குத்தானே 
கேட்டுக்கொள்கிறார்‌. இந்தப்‌ பிசின்‌ 
தைலத்தை கர்த்தருடைய கிருபையுள்ள 
கரம்‌ தடவவேண்டும்‌. அப்போதுதான்‌ தேசம்‌ 
சொஸ்தமாகும்‌ 


“கீலேயாத்திலே.. பிசின்‌ தைலம்‌ 
"என்று எரேமியா 
சொல்லும்போது யூதா மனுஷரின்‌ வியாதி 


முடியாத தீராத 
இயாதியாயிுக்கிறது 
பொருள்படுமாறு 
கீலேயாத்திலே பிசின்‌ தைலம்‌ 
இரணவைத்தியனும்‌ இல்‌ை 
(எரே 8:22) என்று எரேமியா கேட்கும்‌ 
கேள்விக்கு, "கீலேயாத்திலே பிசின்‌ தைலமும்‌ 
இருக்கிறது. அங்கே த்க்‌ 
இருக்கிறார்‌” உறுதியாய்‌ 
பதிங்சொல்லவேண்டும்‌. “த அளை 


கேட்கிறார்‌. 


இருக்கிறது. கர்த்தருடைய தக்கதாகும்‌ 
அங்கே இருக்கிறார்கள்‌. அவர்களுடைய 
உபதேசங்களில்‌, யூதாவின்‌ மனுஷர்‌, தங்கள்‌ 
பாவங்களுக்கு மனந்திரும்ப முடியும்‌. 
தங்களுக்கு வரும்‌ 'அழிவுகளிலிருந்து 
தப்பித்துக்கொள்ள முடியும்‌. 


யூதாதேசத்திலே பிரபுக்களும்‌ 
ஆசாரியர்களும்‌ இருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
ஜனங்களுக்கு கர்த்தருடைய பிரமாணத்தைப்‌ 
போதிக்கவேண்டும்‌. அவர்களுடைய 
வேதனைகளையும்‌, துக்கங்களையும்‌, 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


கண்ணீர்களையும்‌ கர்த்தரிடத்தில்‌ சொல்லி, 
அவர்களுக்காக பரிந்துபேசவேண்டும்‌. 
கீலேயாத்திலே பிசின்‌ தைலம்‌ இருந்தும்‌, 
அங்கே இரணவைத்தியன்‌ இருந்தும்‌, 
தா மனுஷரும்‌, ள்‌ குடிகளும்‌ 
'சொஸ்தமடையாமல்‌, 

வியாதியல்தராகவே இருக்கிறார்கள்‌. 


எரேமியா அதைப்‌ பார்த்து “பின்னை 
ஏன்‌ என்‌ ஜனமாகிய குமாரத்தி 
சொஸ்தமடையாமற்போனாள்‌?" (எரே 8:22) 
என்று கேட்கிறார்‌. கீலேயாத்திலே பிசின்‌ 
தைலத்திற்கும்‌. குறைவில்லை. 
இரணவைத்தியருக்கும்‌ குறைவில்லை. 
எல்லாம்‌ தாராளமாயிருக்கிறது. ஆனால்‌ 
இரணவைத்தியரின்‌. ச்சைக்‌ 
வியாதியஸ்தர்கள்‌ 
ஒப்புக்கொடுப்பதில்லை. 
சரீரத்தின்மீது 
தடவுவதற்கு, நோய்வாய்ப்பட்டிருக்கிறவர்கள்‌, 
தங்கள்‌ சரீரத்தைக்‌ காண்பிப்பதில்லை. 
நோயாளி ஒத்துழைக்காமல்‌, அவருக்கு 
மருந்துவ சிகிச்சை கொடுக்க முடியாது. 


மருத்துவரும்‌ மருந்தும்‌ ஆயத்தமாமிருக்கிறது. 
வியாதியஸ்தர்களோ மருத்துவ சிகிச்சை 


கீழ்ப்படிவதுமில்லை. 
யூதாவின்‌ மனுஷர்‌ 
இன்னும்‌ சொஸ்தமடையாமலிருக்கிறார்கள்‌. 
யூதாதேசத்தில்‌ 
பிரமாணங்களும்‌ 
உபதேசிக்கிற 


கர்த்தருடைய 
உண்டு. அவற்றை 
ஆசாரியர்களும்‌ உண்டு, 
ஆனால்‌ யூதா மனுஷரோ கர்த்தருடைய 
ஊழியக்காரர்‌ சொல்லும்‌ வார்த்தைக்கு 
செவிகொடுப்பதில்லை. கர்த்தருடைய 
பிரமாணத்திற்கு கீழ்ப்படிவதுமில்லை. தங்கள்‌ 
இஷ்டம்போல ஜீவிக்கிறார்கள்‌. வேதனைகளை 
அனுபவிக்கிறார்கள்‌. பாவத்தின்‌ சம்பளம்‌ 
மரணம்‌. யூதாவின்‌ மனுஷருக்கு இப்போது 
மரணம்‌ வந்திருக்கிறது. 





f= FTN 
TT 


எரேமியா தீர்க்கதரிசி 
மனுஷருடைய பாவங்களை 
அதிகாரத்திலும்‌ கடிந்து சொல்லுவதா. 
அவர்கள்மீது தேவனுடைய நியாயத்தீர்ப்பு 
வரும்‌ என்று எச்சரிக்கிறார்‌. ஆனாலும்‌ யூதா 
மனுஷருடைய பாவங்களினிமித்தமாயும்‌, 
அவர்கள்மீது வந்திருக்கும்‌ தேவனுடைய 
ஆக்கினைத்தீர்ப்பின்‌ நிமித்தமாயும்‌ 
எரேமியா தீர்க்கதரிசி! மனங்கசந்து 
அழுகிறார்‌. 


யூதாவும்‌ எருசலேமும்‌ கர்த்தருக்கு. 
விரோதமாய்‌ பாவம்‌ செய்து, 
துன்மார்க்கமாய்‌. ஜீவிக்கிறார்கள்‌. 
அவர்களுடைய பாவத்தின்‌ விளைவாக 
யூதாதேசத்தில்‌ பேரழிவு உண்டாயிருக்கிறது 
(எரே 1) 
நியாயத்தீர்ப்பு யூதா 
வந்திருக்கிறது. அவர்களுடைய 
அவர்களே காரணம்‌ என்று 
சொல்லுகிறார்‌ (எரே 9:9-16). 


யூதா 
மற்றவர்களும்‌ 


மனுஷரோடு சேர்ந்து 

கூடிவந்து அவர்களுக்காக 
அழுது புலம்பவேண்டுமென்று எரேமியா 
அழைக்கிறார்‌ (எரே 9217-22). யூதாவின்‌ 
மனுஷர்‌. தங்கள்‌ சுயபலத்தையும்‌, 
சுயஞானத்தையும்‌ நம்புவது மதிமீனமான 
காரியம்‌, கர்த்தருடைய உதவியும்‌ 
ஒத்தாசையும்‌ இல்லாமல்‌ அவர்களால்‌ ஒன்றும்‌ 
செய்யமுடியாது (எரே 9:23-26). 


நான்‌ இரவும்‌ பகலும்‌ அழுவேன்‌ 
எரே 9:1-11 


எரே 9:1. ஆ, என்‌ தலை தண்ணீரும்‌, 
என்‌ கண்கள்‌ கண்ணீகுற்றுமானால்‌ 
நலமாயிருக்கும்‌ அப்பொழுது எண்‌: 
ஜனமாகிய குமாரத்தி கொலையுண்ணக்‌ 
கொடுத்தவர்கள்‌ நிமித்தம்‌ நான்‌ இரவும்‌ 
பகலும்‌ அழுவேன்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


எரே 92. ஆ, 
வழிப்போக்கரின்‌ தாபரம்‌ எனக்கு. 
இருத்தால்‌ நலமாயிருக்கும்‌; 
அப்பொழுது நான்‌ என்‌ ஜனத்தைவிட்டு, 
அவர்களிடத்தில்‌ 'இராதபடிக்குப்‌ 
போய்விடுவேன்‌; அவர்கனெல்லாரும்‌ 
விபசாரரும்‌ துரோகிகளின்‌ 
கூட்டமுமாயிருக்கிறார்கள்‌. 


எரே 93, அவர்கள்‌ பொய்யைப்‌ 
பிரயோகிக்கத்தங்கள்‌ 'நாவாகிய 
வில்லை வளைக்கிறார்கள்‌; அவர்கள்‌ 
இந்தத்‌ தேசத்திலே பலத்துக்கொன்வது 
சுத்தியத்துக்காக அல்ல; பொல்லாப்பிலி. 
குத்த பொல்லாப்புக்கு 
நடத்தேறுகிறார்கன்‌; என்னையோ 
அறியாதிருக்கிறார்கன்‌ எண்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 


வனாந்தரத்தில்‌ 


எரே 9:4. நீங்கள்‌ அவனவன்‌ தன்‌ தன்‌: 
சிநேகிதனுக்கு எச்சரிக்கையாயிருங்கன்‌, 
எந்தச்‌. சகோதரனையும்‌ 
நம்பாதிருங்கன்‌; எந்தச்‌ சகோதரனும்‌ 
மோசம்பண்ணுகிறான்‌, எந்தச்‌. 
சிநேகிதனும்‌ தூற்றித்திரிகிறான்‌.. 


எரே 95. அவர்கன்‌ மெய்யைப்‌ 
பேசாமல்‌ ஒவ்வொருவரும்‌ 
'தமக்கடுத்தவனை ஏய்க்கிறார்கன்‌; 
பொய்யைப்பேசத்‌ தங்கள்‌ நாவைப்‌ 
பழக்குகிறார்கன்‌,  அக்கிரமஞ்செய்ய 
உழைக்கிறார்கள்‌. 


எரே 99. கபடத்தின்‌ நடுவிலே 
குடியிருக்கிறாம்‌; கபடத்தினிமித்தம்‌ 
அவர்கள்‌ என்னை 
அறியமாட்டோமென்கிறார்கன்‌ எண்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


எரே 9:7. ஆகையால்‌, இதோ, நான்‌: 
அவர்களை உருக்கி, அவர்களைப்‌: 
புடமிடுவேன்‌ என்று சேணைகளின்‌ 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌; என்‌ ஜனமாகிய 
குமாரத்தியை வேறெத்தப்பிரகாரமாக 
நடத்துவேன்‌? 





i FTE 
TT 


எரே 88. அவர்கள்‌ நாவு 
கூர்மையாக்கப்பட்ட அம்பு, அது கபடம்‌ 
பேசுகிறது; அவனவன்‌ தன்‌ தன்‌ 
அயலானோடே தண்‌ தன்‌ வாயினாலே. 
சமாதானமாய்ப்‌ பேசுகிறான்‌, ஆனாலும்‌ 
தன்‌ உள்ளத்திலே. அவனுக்குப்‌ 
பதிவிடை வைக்கிறான்‌. 


எரே 99.  இவைகளினிமித்தம்‌. 
அவர்களை  விசாரியாதிருப்பேனோ?. 
இப்படிப்பட்ட ஜாதிக்கு என்‌ ஆத்துமா 
நீதியைச்‌ சரிக்கட்டாதிருக்குமோ என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


எரே 9:10. மலைகளுக்காக அழுது 
துக்கங்கொண்டாடுவேன்‌; வனாத்தரத்‌ 
தாபரங்களுக்காகப்‌ 

ஒருவனும்‌ அவைகளைக்‌: 
 போகாதவண்ணமாய்‌. 
பாழாக்கப்பட்டுக்‌ 

ஆடுமாடுகவின்‌: 
கேட்கப்படுகிறதூமில்லை; ஆகாசத்துப்‌ 
பறவைகளும்‌ மிருகஜீவன்களும்‌ எல்லாம்‌ 
ஓடிச்‌ சிதறிப்போயின. 


எரே 511. 
மண்மேடுகளும்‌ 
தாபரமுமாக்குவேன்‌; 
பட்டணங்களையும்‌ 
பாழாக்கிப்போடுவேன்‌. 


பல்‌ ப வரும்‌ என்றும்‌, 
யூதா அழிவுக்கு 
அவர்களுடைய கல காரணம்‌ என்றும்‌ 
எரேமியா தீர்க்கதரிசி யூதாவின்‌ மனுஷர்‌ 
யிலும்‌, எருசலேமின்‌ குடிகள்‌ மத்தியிலும்‌ 


நான்‌ எருசலேமை 
வஜுசர்ப்பங்கனின்‌. 
யூதாவின்‌ 
குடியில்லாதபடி. 


மத்தி 

போய்ச்‌ சொல்லவேண்டும்‌. 
பாவங்களை 
உணர்த்தவேண்டும்‌. 


அவர்களுடைய 
அவர்களுக்கு கண்டித்து 


எரேமியாவுக்கு 
அவருடைய 


செய்தி 
பதிந்திருக்கிறது. எரேமியா 
மத்தியில்‌, கர்த்தருடைய 


க்‌ சொல்லும்போது, . 


சொன்ன 
இருதயத்தில்‌ 
யூதா மனுஷர்‌ 
எச்சரிப்பின்‌ 
அவர்‌ 


கர்த்தர்‌ 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


யூதாவின்‌ மனுஷரும்‌, எருசலேமின்‌ 
குடிகளும்‌ மிகுந்த வேதனையிலும்‌, 
துன்பத்திலும்‌, நெருக்கத்திலும்‌, பாடுகளிலும்‌ 
இருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ ஏராளமான 
உபத்திரவங்களை அனுபலிக்கிறார்கள்‌. 
எரேமியா தீர்க்கதரிசி யூதா மனுஷர்‌ 
அனுபவிக்கிற வேதனைகளைப்‌ பார்த்து, 
புலம்பி அழுகிறார்‌. 


எருசலேமிலே 
மரித்துப்போனார்கள்‌. 


ஏராளமானோர்‌ 
யூதா மனுஷருடைய 
இரத்தமெல்லாம்‌. சிந்தப்பட்டிருக்கிறது. 
எரேமியா தீர்க்கதரிசி அந்த 
சம்பவங்களையெல்லாம்‌ பார்த்து மனங்கசந்து, 
அழுகிறார்‌. “ஆ, என்‌ தலை தண்ணீரும்‌, என்‌ 
கண்கள்‌ கண்ணீரூற்றுமானால்‌ 
நலமாயிருக்கும்‌" (எரே 9:1) என்று 
எரேமியா சொல்லுகிறார்‌. 


தன்னுடைய கண்கள்‌ கண்ணீர்‌ 
ஊற்றாமிருக்கவேண்டும்‌ என்று எரேமியா 
விரும்புகிறார்‌. ஊற்றிலிருந்து நீர்‌ 
எப்போதும்‌ கரப்பதுபோல, தன்னுடைய 
கண்ணீர்‌ ஊற்றிலிருந்து, கண்ணீர்‌ 
இன்னும்‌ தாராளமாய்‌ சுரக்கவேண்டும்‌ என்று 
எரேமியா விரும்புகிறார்‌. யூதா 
மனுஷருடைய  வேதனைகளுக்கு அளவே 
இல்லை. அவர்களுக்காக சிந்தவேண்டிய 
கண்ணீருக்கும்‌ அளவே இல்லை. 

எருசலேம்‌ குடிகள்மீது 
வேதனைகளுக்குமேல்‌ வேதனைகள்‌ 
வந்திருக்கிறது. அவர்கள்‌ அனுபவிக்கிற. 
பாடுகளையும்‌, உபத்திரவங்களையும்‌ பார்த்து, 
எரேமியா இன்னும்‌ அழவேண்டுமென்று 
விரும்புகிறார்‌ தன்னுடைய கண்கள்‌ 
இன்னும்‌ ஏராளமாய்க்‌ கண்ணீரை 
சிந்தவேண்டுமென்று விரும்புகிறார்‌. 
அவருடைய கண்கள்‌ கண்ணீர்‌ 
ஊற்றாயிருந்தால்தான்‌, அவரால்‌ தொடர்ந்து 
கண்ணீர்‌ சிந்தமுடியும்‌. 





i THE 
TT 


“பசும்பொன்னினால்‌ ஒரு 
குத்துவிளக்கையும்‌ உண்டாக்குவாயாக: அது 
பொன்னினால்‌ அடிப்புவேலையாய்ச்‌ 
செய்யப்படவேண்டும்‌: அதின்‌ தண்டும்‌ 
கிளைகளும்‌ மொக்குகளும்‌ 
பழங்களும்‌ பூக்களும்‌  பொன்னினால்‌ 
செய்யப்படவேண்டும்‌. ஆறு கிளைகள்‌ அதின்‌ 
பக்கங்களில்‌ விடவேண்டும்‌; குத்துவிளக்கின்‌ 

மூன்றுகிளைகள்‌ அதின்‌ ஒரு பக்கத்திலும்‌, 
குத்துவிளக்கின்‌ மூன்று கிளைகள்‌ 
அதின்‌ மறுபக்கத்நிலும்‌ விடவேண்டும்‌" 
(யாத்‌ 25:3132). 


குத்துவிளக்கின்‌: 
விளக்குகள்‌ எரிவதற்கு 

எண்ணெய்‌ சேகரிக்கப்பட்ிருக்கும்‌. அதிலுள்ள. 
பழமும்‌ பூவும்‌ குத்துவிளக்கின்‌ 
அலங்காரத்திற்காக செய்யப்பட்டிருக்கிறது. 


குந்துவிளக்கிலே  மொக்குகளையும்‌, 
பழங்களையும்‌, பூக்களையும்‌ எவ்வாறு. 
உண்டுபண்ணவேண்டும்‌ என்றும்‌ கர்த்தர்‌ 
கட்டளை கொடுக்கிறார்‌ 


“விளக்குத்தண்டிலோ, 
வாதுமைக்கொட்டைக்கு ஒப்பான நாலு 
மொக்குகளும்‌, பழங்களும்‌, பூக்களும்‌ 
இருப்பதாக. அதிலிருந்து புறப்படும்‌ இரண்டு 
கிளைகளின்கீழ்‌ ஒரு பழமும்‌, வேறு இரண்டு 
கிளைகளின்கீழ்‌ ஒரு பழமும்‌, மற்ற இரண்டு 
கிளைகளின்கீழ்‌ ஒரு பழமும்‌ இருப்பதாக; 
விளக்குத்தண்டிலிருந்து புறப்படும்‌ ஆறு 
கிளைகளுக்கும்‌ அப்படியே இருக்கவேண்டும்‌" 
என்று கர்த்தர்‌ 


பொன்குத்துவிளக்கு 
'த்தியாக செய்யப்பட்டிருக்கிறது. 
புறப்படும்‌ வெளிச்சம்‌ 
ஆசரிப்புக்கூடாரம்‌ முழுவதற்கும்‌ வெளிச்சம்‌ 
கொடுக்கிறது.  ஆசரிப்புக்கூடாரத்திற்குள்‌ 
புகை, சாம்பல்‌ ஆகிய 
தங்கியிருக்காதவாறு. 
சுத்தமாயிருக்கிறது. 
சத்தப்பண்ணாவதற்கு கத்திரிகளும்‌ 
பாத்திரங்களும்‌ செய்யப்பட்டிருக்கிறது. அவை 
பசும்பொன்னினால்‌: செய்யப்பட 
வேண்டுமென்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ 
(யாத்‌ 25:38) 


மிகவும்‌ 
இந்த 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


குத்துவிளக்கின்‌ பழங்களும்‌, 
அவைகளின்‌ கிளைகளும்‌ பொன்னினால்‌ 
உண்டாக்கப்பட்டிருக்கிறது. அவையெல்லாம்‌ 
தகடாய்‌ அடித்த பசும்பொன்னால்‌ 
செய்யப்பட்ட ஒரே வேலையாயிருக்கிறது. 
(யாத்‌ 25:36). குத்துவிளக்கில்‌ ஏழு அகல்கள்‌ 
செய்யப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு அகல்களும்‌ 
நேர்‌ எதிராய்‌ எரியும்படிக்கு அவைகள்‌ 
ஏற்றப்பட்டிருக்கிறது (யாத்‌ 25:36). 


சரிப்புக்கூடாரத்தில்‌ 
வைக்கப்பட்டிருப்பது 
விசேஷமான... காரியம்‌ 


வெளிச்சம்‌ 
ஆசரிப்புக்கூடாரத்திற்குள்‌ 

ஹங்பபிக்லை: பொண்குத்துனனக்கே. 
வேளையிலும்‌ ஆசரிப்புக்கூடாரத்திற்குள்‌ 
வெளிச்சத்தைக்‌ கொடுக்கிறது. 


கர்த்தருடைய கட்டளையும்‌, 
பிரமாணமும்‌ இல்லையென்றால்‌ ம்‌ 
ஆவிக்குரிய 

இருளிலிருப்போம்‌. 

இருளிலே தவிக்க 

அவர்‌ நமக்கு ஆவிக்குரிய வெளிச்சத்தைக்‌. 
கொடுக்கிறார்‌. கர்த்தருடைய கட்டளையே 
நமக்கு விளக்காக இருக்கிறது. 
கர்த்தருடைய வேதமே நமக்கு 
வெளிச்சமாகமிருக்கிறது. 


கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள்‌ 
குத்துவிளக்கில்‌ உண்டாக்கப்பட்டிருக்கிற 
கிளைகளைப்போல இருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
பழ ஏற்பாட்டுக்காலத்து சபையாருக்கு, 
வருஷங்களாக ஆலிக்குரிய 
வெளிச்சத்தைக்‌ கொடுத்திரக்கிறாரகள்‌. 


ஏற்பாட்டுக்காலத்தில்‌ 
வி்‌ ஜன்னல்‌. 
ந்ததுபோல, புதிய 
ஏற்பாட்டுக்காலத்து 
இருளிலிருக்கிறது. 
வெளிச்சத்தோடு ஒப்பிட்டுப்‌ 
பூமியிலுள்ள 


பர 
சங்ககால 
சபையானது 
பிரகாசமில்லாததாகவும்‌, வெளிச்சம்‌ 
மங்கியதாகவும்‌ இருக்கிறது. புதிய 
ஏற்பாட்டுக்காலத்து சபைக்கு கர்த்தருடைய 
வார்த்தையே விளக்காக இருக்கிறது. 





i= FTE 
TT 


“கண்ணீர்‌ என்னும்‌ 
வார்த்தையைத்‌. குறிப்பதற்கு 
பயன்படுத்தப்பட்டிருக்கிற எபிரெய வார்த்தை, 
கண்ணையும்‌, நீரூற்றையும்‌ குறிக்கிறது. 


ஊற்று” 


உலகத்தின்‌ பாடுகளையும்‌, துன்பங்களையும்‌ 
பார்த்து, நம்முடைய கண்கள்‌ கண்ணீர்‌ சிந்த 
வேண்டும்‌. நம்முடைய கண்களுக்கு, 
காண்பதைவிட, கண்ணீர்‌ சிந்துவதே. 
பிரதான வேலையாயிருக்கிறது. 


நம்முடைய இருதயம்‌ திருக்குள்ளதும்‌. 
கேடுள்ளதுமாயிருக்கிறது. அது பாவத்தின்‌ 
ற இருதயத்திலிருந்து 
தொடர்ந்து 
வந்துகொண்டேயிருக்கிறது. இருநயம்‌ 
பாவத்தின்‌ ஊற்றாயிருப்பதினால்‌, நம்முடைய 
கண்கள்‌ கண்ணீர்‌ ஊற்றாயிருக்கிறது. 


எருசலேமிலே வேதனைகளும்‌, 
துன்பங்களும்‌ மிகுதியாயிருக்கிறது. “என்‌ 
ஜனமாகிய குமாரத்தி கொலையுண்ண 
கொடுப்பவர்களினிமித்தம்‌ நான்‌ இரவும்‌: 
பகலும்‌ அழுவேன்‌” (எரே 9:1) என்று. 
எரேமியா சொல்லுகிறார்‌. எருசலேம்‌ 
நகரத்திலும்‌, யூதேயா தேசத்திலும்‌ ஏராளமான 
ஜனங்கள்‌ பட்டயத்தினால்‌ 
ந கள யுத்தத்திலே யூதா 
தேசற்தி தோல்வி உண்டாயிற்று. 
சேதமான யூதாவின்‌ பட்டணங்களுக்குள்‌ 
பிரவேசித்து, தேசத்திலிருக்கிற 
சிறியோரையும்‌ பெரியோரையும்‌ தங்கள்‌ 
பட்டயங்களால்‌ கொன்றுபோட்டார்கள்‌ 


மரித்துப்போனவர்களின்‌. 

மிகவும்‌ அதிகம்‌. யுத்தத்தில்‌ 
உயிர்ச்சேதங்கள்‌ உண்டாகும்‌. அதைக்‌ 
கேள்விப்படும்போது நம்முடைய இருதயமும்‌ 
வேதனைப்படும்‌. யுத்தத்தில்‌ 
ஜெயிக்கிறவர்களும்‌ மனுஷர்கள்தான்‌. 
தோற்றுப்போகிறவர்களும்‌ மனுஷர்கள்தான்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மனுஷர்கள்தான்‌. 

மனுஷர்கள்தான்‌. 

பாவத்தினிமித்தமாய்‌ 

தேசத்தில்‌ இரத்தம்‌ சிந்துதல்‌ உண்டாகிறது, 

ர்கள்‌ பட்டயத்தால்‌ மடிந்துபோவதைப்‌ 
பார்க்கும்போது, நம்முடைய இருதயத்தில்‌ 

வேதனையும்‌, கண்களில்‌ கண்ணீரும்‌ வரும்‌. 


யுத்தத்தில்‌ மரித்துப்போனவர்களுடைய 
உற்றாரும்‌ உறவினரும்‌ அவர்களுக்காக 
அழுது புலம்புவார்கள்‌. நம்முடைய ஜீவன்‌ 
நமக்கு அருமையாயிருப்பதுபோல, 
அவர்களுடைய ஜீவனும்‌ அவர்களுக்கு 
அருமையாமிருக்கும்‌. யூதா தேசத்திலே, 
ஏராளமான யூதர்கள்‌ பட்டயத்தால்‌ 
மிந்தபோனதை எரேமியா பார்க்கிறார்‌ 
எரேமியாவம்‌ ர தர்‌. தன்னுடைய 
இனத்தார்‌. த்தத்திலே மடிந்துபோனதைப்‌ 
ம்பு அவருடைய இருதயத்தில்‌ 
மிகுந்த வேதனை உண்டாயிற்று. 


எரேமியா தீர்க்கதரிசி யூதாதேசத்தின்‌ 
அழிவுக்காக அழுது புலம்புகிறார்‌. யூதாவின்‌ 
பட்டணங்களும்‌ கரங்க, 
அழிந்துபோயிற்று, க்‌ 
அழந்துபோனதந்காகவம யூதேயாவின்‌ 
அழிந்‌, கதாகக 
எனவ யா அழுது புலம்புகிறார்‌. எருசலேமின்‌ 
கனிதரும்‌ விருட்சங்கள்‌ 
வள்‌, அவையெல்லாம்‌ யுத்தத்தில்‌ 
அழிந்துபோயிற்று. வனாந்தரத்தின்‌ தாபர 
ஸ்தவங்களும்‌ அழிந்துபோயிற்று. மந்தைகளின்‌ 
மேய்ச்சல்‌ நிலங்களும்‌ அழிந்துபோயிற்று, 
கல்தேயரின்‌ சேனை எருசலேம்‌. 
நகரத்தையும்‌ யூதாவின்‌ பட்டணங்களையும்‌ 
அக்கினியினால்‌ சுட்டெரித்துப்போட்டார்கள்‌. 
தேசம்‌ முழுவதும்‌ பாழாய்போயிற்று. ஆடு 
பாடுகளும்‌ மடிந்துபோயின. இதைப்‌ 
பார்க்கும்போது, எரேமியாவின்‌ இருதயம்‌ 
மிகுந்த வேதனைப்படுகிறது. அவருடைய 
கண்களிலிருந்து, கண்ணீர்‌ ஊற்றுபோல, 
கண்ணீர்‌ சுரந்து வருகிறது. இளகிய 
மனதுள்ளவர்கள்‌ எல்லோருமே, ஜனங்களுக்கு 
வரும்‌ அழிவைப்‌ பார்த்து மிகவும்‌ 
வேதனைப்படுவார்கள்‌. 





f= FTE 
TT 


எரேமியா தீர்க்கதரிசி யூதா தேசத்தின்‌ 


பட்டணங்களை நாசம்பண்ணிவிடுகிறார்கள்‌. 
கல்நேயருக்குப்‌ பயந்து, யூதர்கள்‌ அரணான 
பட்டணங்களுக்கு ஒடிப்போகிறார்கள்‌ 


வனாந்தரத்தில்‌ தனிமையாய்‌ 
விரும்புகிறார்‌. 
வழிப்போக்கரின்‌ தாபரம்‌ எனக்கு இருந்தால்‌ 
நவவாவிருக்கும்‌] அப்பொழுது நான்‌ என்‌ 
'த்தைவிட்டு, அவர்களிடத்தில்‌ 
க்கப்‌ போய்விடுவேன்‌" (எரே 9:2) 
என்று எரேமியா வேதனையோடு 
சொல்லுகிறார்‌. 


நாம்‌ வாழ்கிற இந்தப்‌ பிரபஞ்சம்‌ நமக்கு 
வேதனைகளையும்‌, சஞ்சலங்களையும்‌ 
கொடுக்கிறது. நாம்‌ இந்த உலகத்தில்‌ 
ஜீவித்தாலும்‌, த. 
உலகத்திற்குரியவர்களல்ல. நமக்கு 
நியமிக்கப்பட்டிருக்கிற காலம்‌ வரையிலும்‌, 
நாம்‌ இந்த உலகத்தில்தான்‌ 
ஜீவிக்கவேண்டும்‌. “ந்த உலகம்‌ எவ்வளவு, 
மோசமானதாகயிருந்தாலும்‌, நமக்கு 
நியமிக்கப்பட்ட காலத்திற்கு முன்பாக, நாம்‌ 
இதைக்‌ குடந்துபோய்விடவேண்டுமென்று 
நினைக்கக்கூடாது. 


எரேமியா தீர்க்கதரிசியினால்‌. 
எருசலேமிலுள்ள எல்லோருக்கும்‌ நன்மை: 
செய்ய முடியவில்லை. ஒருவேளை அவர்‌ ஒரு 
சிலருக்கு நன்மை செய்திருக்கலாம்‌. 
எரேமியா யூதா மனுஷர்‌ மத்தியில்‌: 
கர்த்தருடைய செய்தியை 
பிரசங்கம்பண்ணினார்‌. ஜனங்களோ. 
கர்த்தருடைய வார்த்தைக்கு 
செவிகொடுக்கவில்லை. அவர்கள்‌ தங்கள்‌ 
பாவங்களில்‌ தொடர்ந்து ஜீவிக்கிறார்கள்‌. 
தேவனுடைய கோபம்‌ அவர்கள்மீது வருகிறது. 
அவர்களுடைய அழிவுக்கு அவர்களே. 
காரணமாயிருக்கிறார்கள்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


யூதாவின்‌ மனுஷரும்‌ எருசலேமின்‌ 
குடிகளும்‌ துணிகரமாய்ப்‌ பாவம்‌ செய்வதை 
எரேமியா வேதனையோடு பார்க்கிறார்‌ 
அவர்கள்‌ விக்கிரகங்களை ஆராதித்து, 
இஸ்ரவேலின்‌ பரிசுத்தரை தூஷிப்பதையும்‌ 
பார்க்கிறார்‌. எரேமியா கர்த்தருடைய 
செய்தியை அவர்களுக்கு தொடர்ந்து 
பிரசங்கம்பண்ணுகிறார்‌. 


ஆனால்‌ அவர்களோ தங்கள்‌ 
பாவங்களில்‌. நிலைத்திருக்கிறார்கள்‌. 
கர்த்தருக்கு விரோதமாய்த்‌ துணிகரமாய்ப்‌ 
பாவம்‌ செய்கிறார்கள்‌. தங்களுக்குத்‌ 
தாங்களே அழிவை வரவழைத்துக்‌ 
கொள்கிறார்கள்‌. பாவத்தின்‌ சம்பளம்‌ 
மரணம்‌. இப்போது யூதாவின்‌ மனுஷர்‌ 
சத்துருக்களின்‌ பட்டயத்தால்‌ மடிந்து 
போகிறார்கள்‌. அவர்களுடைய பிரேதங்கள்‌ 
வீதிகளில்‌ கிடப்பதை எரேமியா 
வேதனையோடு பார்க்கிறார்‌. 


எரேமியா am 
பிரகாரத்திலிருந்தாலும்‌, 
வனாந்தரத்திலே, வழிப்போக்கரின்‌ த்க்‌ 
தனிமையாயிருக்க வேண்டுமென்று 
விரும்புகிறார்‌. எரேமியாவுக்கு யூதா 
மனுஷருடைய பாவங்களையும்‌, பாவத்தின்‌ 
விளைவாக அவர்கள்‌ அனுபவிக்கிற 
வேதனைகளையும்‌ பார்ப்பதற்கு மிகவும்‌ 
குஷ்டமாயிருக்கிறது.  “அவர்களெல்லாரும்‌ 
விபசாரரும்‌ துரோகிகளின்‌ 
கூட்டமுமாமிருக்கிறார்கள்‌" (எரே 9:2) என்று 
எரேமியா சொல்லுகிறார்‌. 


| மனுஷருக்கு துன்பங்களும்‌, 
வந்திருப்பதினால்‌ எரேமியா 


ர்‌ ட்டு 'தனிமையாய்ப்‌ 
போய்விடவேண்டும்‌ என்று விரும்பவில்லை, 


பாவங்களினிமித்தமும்‌, 
அக்கிரமங்களினிமித்தமுமே, எரேமியா 
அவர்களைவிட்டு தனிமையாய்ப்‌ போய்விட 
வேண்டுமென்று விரும்புகிறார்‌. அவர்கள்‌ 
எல்லோரும்‌ விபசாரராயிருக்கிறார்கள்‌ 
“அவர்கள்‌ கொழுத்த குதிரைகளைப்போல்‌ 
காலமே எழும்பி, அவனவன்‌ தன்தன்‌ 
அயலானுடைய பெண்ஜாதியின்‌ பின்னாலே 
கனைக்கிறான்‌” (எரே 5:8). 





i= FT 
ETT 


யூதாவின்‌ மனுஷரும்‌, 
குடிகளும்‌ 

கூட்டத்தாராயிருக்கிறார்கள்‌. 
உண்மையில்லாதவர்கள்‌, மற்றவர்களிடத்திலும்‌ 
உண்மையுள்ளவர்களாயிருக்கமாட்டார்கள்‌. 
அவர்கள்‌ ஆலயத்திற்குப்‌ போனாலும்‌, 
நியாயவிசாரணை நடைபெறும்‌ இடங்களுக்குப்‌ 
போனாலும்‌, அவர்கள்‌ கூடுகிற கூட்டம்‌ 
துரோகிகளின்‌ கூட்டமாகவே இருக்கிறது. 


(ருசலேமின்‌ 
குடகு! திப்பமட்டு பாலம்‌ செய்கிறார்கள்‌, 
தீமையை யோசித்து செய்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ பொய்யைப்‌ பிரயோகிக்கத்‌ தங்கள்‌ 
நாவாகிய வில்லை வைக்கிறார்கள்‌. 
அவர்களுடைய நாவு சாநாரண 
வார்த்தைகளைப்‌ பேசும்போதே, பொய்யைப்‌ 
பேசுகிறது. அது வில்லைப்போல்‌ வளைந்து. 
பொய்பேசுவதற்கு 

அவர்கள்‌ 


கர்த்தர்‌ 
எருசலேமின்‌ 
தாலந்துகளைக்‌ கொடுத்‌ 
தங்களுக்கு 
நாலந்துகளையும்‌, 
நன்மைக்கேதுவாக 


வரங்களையும்‌ அவர்கள்‌ 

பயன்படுத்தவேண்டும்‌. 
அவர்கள்‌ சத்தியத்திற்கு துணைபோக 
வேண்டும்‌. மனுஷருடைய நன்மைக்காக 
அவற்றை பயன்படுத்தவேண்டும்‌. ஆனால்‌ 
அவர்களோ, தங்களுடைய திறமைகளையும்‌, 
பலத்தையும்‌, சத்தியத்திற்காக 
பயன்படுத்தாமல்‌, பொல்லாப்புக்கு. 
பயன்படுத்துகிறார்கள்‌. 


பதற்கு அட ச ல்‌ 
உண்மையுள்ளவர்களாயிருக்கிறவர்கள்‌ 
தைரியமுள்ளவர்களாயிருக்க வேண்டும்‌. 
எவ்வளவு... எதிர்ப்புக்கள்‌ வந்தாலும்‌, 
சத்தியத்தை விட்டுவிடக்கூடாது. எதிர்த்து 
நிற்கும்போது பிசாசு ஓடிப்போவான்‌. 
இக்காலத்தில்‌ சத்தியத்திற்கு ஏராளமான 
சத்துருக்கள்‌ 

விசுவாசிகளாகிய நாமோ 

தேவனுக்கு பிள்ளைகளாயிருக்கிறோம்‌. 
நம்முடைய வார்த்தையிலும்‌, கிரியையிலும்‌, 
ஜீவியத்திலும்‌ சத்தியம்‌ வெளிப்படவேண்டும்‌. 
சத்துருவுக்குப்‌ பயந்து சத்தியத்தைவிட்டு 
விலகிப்போய்விடக்கூடாது. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


யூதாவின்‌ மனுஷரும்‌ எருசலேமின்‌ 
குடிகளும்‌: பொல்லாப்பிலிருந்து 
பொல்லாப்புக்கு நடந்தேறுகிறார்கள்‌. 
திட்டமிட்டு பொல்லாப்புகளை செய்கிறார்கள்‌. 
பொல்லாப்பு செய்வது எப்டி என்று 
அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது. ஆனால்‌ 
அவர்கள்‌, “என்னையோ 
அறியாதிருக்கிறார்கள்‌” (எரே 9:3) 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 

சகோதரர்கள்‌ 
வஞ்சிக்கிறார்கள்‌. 
மோசம்பண்ணுகிறார்கள்‌. 
சிநேகிதராயிருந்தாலும்‌ 
தூற்றித்திரிகிறார்கள்‌. 
மத்தியிலே உண்மையான 
அவர்கள்‌ மத்தியில்‌: 
சகோதரத்துவமும்‌ இல்லை. 
எல்லோருமே. 
கூட்டமாயிருக்கிறார்கள்‌. 


ஒருவரையொருவர்‌ 
ஒருவருக்கொருவர்‌ 
அவர்கள்‌ 
ஒருவருக்கொருவர்‌ 
யூதாவின்‌ மனுஷர்‌ 
சிநேகமில்லை. 


அவனவன்‌ தன்‌ த 
எச்சரிக்கையாமிருங்கள்‌,, 
சகோதரனையும்‌ நம்பாதிருங்கள்‌;: 
சகோதரனும்‌ மோசம்பண்ணுகிறான்‌, 
தூற்றித்திரிகிறான்‌. 
பேசாமல்‌. 


எந்தச்‌ 
எந்தச்‌ சிநேகிதனும்‌ 
அவர்கள்‌ மெய்யைப்‌ 
ஒவ்வொருவரும்‌ தமக்கடுத்தவனை 
ஏய்க்கிறார்கள்‌: பொய்யைப்பேசத்‌ தங்கள்‌ 
நாவைப்‌ பழக்குகிறார்கள்‌, அக்கிரமஞ்செய்ய 
உழைக்கிறார்கள்‌" (எரே 9:4,5) 


பிறருடைய நன்மையை 
யாருடைய பேச்சிலும்‌ 
மற்றவர்கள்‌ தங்களுக்குச்‌ 
உதவிகளுக்கு, ஒருவரும்‌ 
நன்றியுள்ளவர்களாயிருப்பதில்லை. எந்த 
சிநேகிதனும்‌ தூற்றித்திரிகிறான்‌. 
தங்களுடைய வாயின்‌ வார்த்தைகளைக்‌ 
குறித்து அவர்கள்‌ கவனமாயிருப்பதில்லை. 
எப்படிப்பட்ட வார்த்தைகளை 
வேண்டுமானாலும்‌ பேசிவிடுகிறார்கள்‌. 
பொய்யைப்‌ பேசுவதற்கு தயங்குவதில்லை. 





f= a 
TT 


நாவை கவ பழக்குகிறார்க்‌ 
வேண்டும்‌ என்று 


எத்திுச்கறர்கள்‌ 


நீதிக்காகவும்‌ உழைக்க 
அவர்கள்‌ எவ்வளவுதான்‌. 
ஒருபோதும்‌ 
சோர்ந்துபோவதில்லை. பொல்லாப்பிலிருந்து 
பொல்லாப்புக்கு நடந்தேறுகிறார்கள்‌. 
ஒருவனும்‌ ஒரே நாளில்‌ மொத்தமாய்க்‌ 
கெட்டுப்போவதில்லை. கொஞ்சம்‌ 
கொஞ்சமாக கெட்டுப்போவான்‌. யூதாவின்‌ 
மனுஷரும்‌ கொஞ்சம்‌ கொஞ்சமாகப்‌ 
பொல்லாப்பு செய்து, முடிவிலே பொல்லாப்பு 
செய்வதில்‌ தேறினவர்களாயிருக்கிறார்கள்‌. 
அக்கிரமம்‌ செய்வதற்காகவே 
உழைக்கிறார்கள்‌. பொய்‌ பேசுவதற்காக 
யிற்சி எடுத்துக்கொள்கிறார்கள்‌. 


யூதாவின்‌. 
ம்‌ ய 


தம்முபை 
தீர்மானம்பண்ணியிருக்கிறார்‌ 
அவர்களுடைய ங்‌ 
அவர்களுக்கு 
எச்சரித்திருக்கிறார்‌. அவர்கள்‌ 
ஜனங்கள்‌ என்பதையும்‌ கர்த்தர்‌ 
தீர்க்கதரிசிகள்‌. 
வெளிப்படுத்திபிருக்கிறார்‌ 
குபடத்தின்‌ நடுவிலே குடியிருக்கிறார்கள்‌. 
“படத்தின்‌ நிமித்தம்‌ அவர்கள்‌ 
என்னை அறியமாட்டோம்‌ என்கிறார்கள்‌” 
(எரே 8:6) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
யூதா தேசத்திலுள்ள எல்லோருமே 
குப்டஸ்தராயிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
எல்லோருடைய இருதயத்திலும்‌ கபட குணம்‌ 
நிரம்பியிருக்கிறது. 
அவர்கள்‌ பொய்யை பிரயோகிக்க. 
தங்கள்‌ நாவாகிய வில்லை வளைக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ நாவு கூர்மையாக்கப்பட்ட அம்பு 
அது கபடம்‌ பேசுகிறது. கூர்மையான அம்பு 
இப்படிப்பட்ட 


நாவு 
அம்பைப்‌ 


மரணத்திற்கு காரணாமாயிருக்கிறது. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


'அவனவன்‌ தன்‌ தன்‌ அயலானோடே 
தன்‌ தன்‌ வாயினாலே சமாதானமாய்ப்‌ 
பேசுகிறான்‌, ஆனாலும்‌ தன்‌ உள்ளத்திலே 
அவனுக்குப்‌ பதிவிடை வைக்கிறான்‌” 
(எரே 9:8), யோவாப்‌ அப்னேரை 
கொல்லவேண்டும்‌ என்று தீர்மானித்தான்‌. 


ஒன்றுமாகப்‌ பேசுகிறார்கள்‌. 
வார்த்தைகள்‌ நயமாயிருக்கிறது. 
அவர்களுடைய கி 
மோசமாயிருக்கிறது. 


ஆனால்‌ 
ரியைகளோ 


பாவிகளுக்கு கர்த்தரைப்பற்றி நல்ல 
உபதேசங்களைக்‌ கொடுக்கலாம்‌. ஆனால்‌ 
அவர்கள்‌ குற்றுக்கொள்ளமாட்டார்கள்‌. 
அவர்களிடத்தில்‌ தேவனைப்பற்றிய அறிவு 
இருக்காது. கையினால்‌ 
அவர்களிடத்திலிருந்து நன்மையான 
காரியங்களை எதிர்பார்க்க 
முடியாது. 


“இஸ்ரவேல்‌ புத்திரரே, கர்த்தருடைய 
வார்த்தையைக்‌ கேளுங்கள்‌ 
தேசத்துக்குடிகளோடே கர்த்தருக்கு வழக்கு 
இருக்கிறது: அதேனென்றால்‌ தேசத்திலே 
உண்மையும்‌ இல்லை, இரக்கமும்‌ இல்லை; 
தேவனைப்பற்றிய அறிவும்‌ இல்லை" (ஓசி 4:1). 


பூதா 
த்க்‌ 


எதையும்‌ 


தாக்‌ மனுஷரோ 
கற்றுக்கொள்ளவில்லை. 

கர்த்தரைப்பற்றிய 

ஆகையினால்‌ அவர்களுடைய உள்ளத்தில்‌ 
கூடம்‌ மிகுந்திருக்கிறது. 


கர்த்தர்‌ 


யூதாவின்‌ 
அழிவக்கு 


நியயித்துவிடுகிறா்‌. 
அவர்களுடைய பாவங்களே, அவர்கள்மேல்‌ 
வரும்‌ கோபாக்கினைக்கு காரணம்‌. 
அவர்களுடைய பாவங்களினிமித்தமாய்‌, 
கர்த்தர்‌ தம்முடைய நீதியான 
நியாயத்தீர்ப்பை, அவர்கள்மீது அனுப்புகிறார்‌. 





f= FTE 
TT 


எருசலேமின்‌ 
நியாயத்தீர்ப்பு 
நியாயம்‌ 
மறுபடியும்‌. 


யூதாவின்‌ மனுஷர்மீதும்‌, 
குடிகள்மீதும்‌ தேவனுடைய 
வருகிறது. தாம்‌ அவர்களை 
தீர்க்கப்போவதாக, கர்த்தர்‌ 
மறுபடியுமாகச்‌ சொல்லுகிறார்‌. 


ஆகையால்‌, இதோ, நான்‌ அவர்களை 
உருக்கி, அவர்களைப்‌ புடமிடுவேன்‌ என்று 
சேனைகளின்‌ கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌; என்‌ 
ஜனமாகிய  குமாரத்தியை வேறெந்தப்‌ 
பிரகாரமாக நடத்துவேன்‌?" (எரே 9:7). 
"இவைகளினிமித்தம்‌ 
விசாரியாதிருப்பேனோ? 
ஜாதிக்கு என்‌: 
சரிக்கட்டாதிருக்குமோ 
சொல்லுகிறார்‌" (எரே 9-9) 


அவர்களை 
இப்படிப்பட்ட 
நீதியைச்‌ 
கர்த்தர்‌ 


ஆத்துமா 
என்று 


“நான்‌ எருசலேமை மண்மேடுகளும்‌ 
வலுசர்ப்பங்களின்‌ தாபரமுமாக்குவேன்‌; 
யூதாவின்‌ பட்டணங்களையும்‌ குடியில்லாதபடி 
பாழாக்கிப்போடுவேன்‌" (எரே 9:11) 

கர்த்தரே நமக்கு 
நியாயப்பிரமாணத்தைக்‌ கொடுத்திருக்கிறார்‌. 
இந்த ர்‌ தல்்‌ அறிந்துகொள்ளாதவர்கள்‌, 


கொள்வார்கள்‌. 
ஜனத்தை 
அவர்களிடத்திலுள்ள 
அசுத்தங்களையும்‌, 
நீக்கிப்போடுவார்‌ 
புடமிட்டு சுத்திகரிப்பார்‌. 


துன்மார்க்கங்களையும்‌ 
அவர்களை உருக்கி 


பிரயாசம்‌ ஒருபோதும்‌: 


அவர்கள்‌ 


கர்த்தருடைய 
வீணாய்ப்போகாது. 
தள்ளுபடியான 
வெள்ளியாகயிருப்பார்களென்றால்‌, 
அவர்களை புடமிடுவதினால்‌. 
ம்‌ (எரே 6:29.30). 
ந்‌ தள்ளுபடியான 

ல்க. தங்கள்‌ பாவத்திலும்‌, 
துன்மார்க்கத்திலும்‌ துணிகரமாயிருப்பார்கள்‌ 
என்றால்‌, அவர்களை உருக்கி புடமிடமுடியாது. 
துருத்தி வெந்துபோகும்‌. ஈயம்‌ நெருப்பினால்‌. 
அழிந்துபோகும்‌. புடமிடுகிறவருடைய 
பிரயாசமும்‌ வீணாய்ப்போகும்‌. 
அவர்களுடைய பொல்லாப்புகளும்‌ 
அற்றுப்போகாது. அவர்கள்‌ சுத்தமாக 
மாட்டார்கள்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தம்முடைய பிள்ளைகள்‌ மனந்திரும்ப 
வேண்டுமென்று கர்த்தர்‌ எதிர்பார்க்கிறார்‌. 
அவர்களை இரட்சிப்புக்குள்‌ வழிநடத்துவதற்கு 
என்னென்ன உபாயங்களையெல்லாம்‌ 
கையாளவேண்டுமோ 
அவையெல்லாவற்றையும்‌ 
கர்த்தர்‌ கொடுக்கும்‌ 
பயன்படுத்திக்கொண்டு, 
பாவங்களுக்கு 
இரட்சிக்கப்படுவார்கள்‌. 
அழிந்துபோவார்கள்‌. 


கையாளுகிறார்‌. 
வாய்ப்பை 
தங்கள்‌ 
மனந்திருபபுகிறவர்கள்‌ 
மற்றவர்கள்‌ 


யூதாமனுஷருடைய கிரியைகள்‌ 
குன்மார்க்கமாயிருக்கிறது. 
மனந்திரும்புவதற்கு அவர்களுக்கு வாய்ப்பு 
கொடுக்கப்பட்டது. ஆனால்‌ அவர்களோ 
பயன்படுத்திக்கொள்ளவில்லை, 
்‌ அவர்களை 
விசாரியாதிருப்பேனோ"' 9:9) என்று 


கர்த்தர்‌ கேட்கிறார்‌. 


(எரே 


கர்த்தர்‌ பாவத்தை வெறுக்கிறவர்‌. 
பாவம்‌ செய்கிற ஜாதிக்கு விரோதமாக 
கர்த்தருடைய ஆத்துமா நீதியைச்‌ சரிக்கட்டும்‌. 
யூதாவின்‌ மனுஷர்‌ கர்த்தருக்கு விரோதமாய்‌ 
தொடர்ந்து பாவம்‌ செய்கிறார்கள்‌. தங்கள்‌ 
பா 
மறுத்து 
கர்த்தருடைய 
வருகிறது. 
ன்‌ எருசலேமை மண்மேடுகளும்‌ 
வலுசர்ப்பங்களின்‌ தாபரமுமாக்குவேன்‌; 
யூதாவின்‌ பட்டணங்களையும்‌ குடியில்லாதபடி 
பாழாக்கிப்போடுவேன்‌" (எரே 9:1) என்று 
கர்த்தர்‌ தம்முடைய நியாயத்தீர்ப்பை 
எருசலேமுக்கு அறிவிக்கிறார்‌. 


க்கு 
றார்கள்‌. 


நியாயத்தீர்ப்பு அவர்கள்மீது 


தேசம்‌ 
முகாத்தரம்‌ 
எரே 9:12-16 


பாழாக்கப்படுகிற 


எரே 942. இதை உணரத்தக்க 
ஞானமுன்னவன்‌ யார்‌? தேசம்‌ அழித்து, 
ஒருவனும்‌ கடத்து போகாதபடி, 
அது பாழாக்கப்படுகிற 
மூகாத்தரமென்னவென்று கர்த்தருடைய 
வாய்‌ தன்னுடனே சொல்லுகிறதைக்‌ 
கேட்டு அறிவிக்கத்தக்கவன்‌ யார்‌? 





i= al 
ETT 


எரே 9:13. நான்‌ அவரவருக்கு விதித்த 
என்‌ தியாயப்பிரமாணத்தை அவர்கள்‌ 
விட்டு, என்‌ சொல்லைக்‌ கேவாமலும்‌, 
அதின்படி. நடவாமலும்‌, 


எரே 9514. தங்களுடைய இருதயத்தின்‌. 
கடினத்தையும்‌, தங்கள்‌ பிதாக்கள்‌ 
தங்களுக்குக்‌ கற்றுக்கொடுத்‌தபடி. 
பாகால்களையும்‌ பின்தொடத்தார்கனே 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 

எரே 9:15. ஆதலால்‌, இதோ, நான்‌ 
இத்த ஜனத்துக்குப்‌. புசிக்க 
எட்டியையும்‌, குடிக்கப்பிச்சுக்கலத்த 
தண்ணீரையும்‌ கொடுத்து, 


எரே 918. 
பிதாக்களும்‌ 
புறஜாதிகளுக்குள்ளே. 
சிதறடித்து, பட்டயம்‌ அவர்களை 
திர்முலமாக்குமட்டும்‌ அதை 
அவர்களுக்குப்‌ பின்னாக அனுப்புவேன்‌ 
என்று இஸ்ரவேலின்‌ 
தேவனாகிய சேனைகளின்‌ கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 


அவர்களும்‌, அவர்கள்‌ 
அதியாத 


அவர்களைச்‌. 


யூதாவுக்கும்‌. 'ருசலேமுக்கும்‌ 
விரோதமாக அழிவு சமத்து. வருகிறது. 
எரேமியா தீர்க்கதரிசி யூதாவின்‌ 
மனுஷருக்கும்‌, எருசலேமின்‌ குடிகளுக்கும்‌. 
வரப்போகிற அழிவை எச்சரித்துச்‌ 
சொல்லுகிறார்‌. தேவனுடைய நீதியை 
ஜனங்களுக்கு தெளிவுபடுத்துகிறார்‌. 
அவர்கள்மீது வரும்‌ அழிவுக்கு கர்த்தர்‌ 
காரணமல்ல. அவர்களுடைய பாவங்களே 
அவர்களுடைய அழிவுக்கு காரணம்‌. 


, யூதாவின்‌ மனுஷர்‌ தங்கள்‌ 
பாவங்களுக்கு மனந்திரும்பினால்‌, 
வரப்போகிற அழிவுக்கு தப்பித்துக்‌ 
கொள்ளலாம்‌. அவர்களுடைய இருதயம்‌ 
புதுப்பிக்கப்பட்டால்‌ கர்த்தருடைய 


பெற்றுக்கொள்ளலாம்‌. 
தொடர்ந்து பாவம்‌ செய்தால்‌ 

கோபம்‌ அவர்கள்மேல்‌ வரும்‌. 

அழிவுக்கு தப்பிக்க முடியாது. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


பாவிகளை நேசித்தாலும்‌, 
பாவங்களை வெறுக்கிறார்‌. 
பாவங்களினிமித்தமாய்‌ 
தண்டிக்கிறார்‌. தேவன்‌ 
தண்டிக்கும்போது அவருடைய கோபம்‌ 
வெளிப்படுகிறது. தேவனுடைய கிரியைகள்‌ 
பயங்கரமாயிருக்கிறது. கர்த்தருடைய 
கிரியைகளை நாம்‌ உணர்ந்துகொள்ள 
வேண்டும்‌. அவர்‌ காரணமில்லாமல்‌ 
கோபப்படுகிறவரல்ல. 
ர்‌ க்கிறார்‌. ஆனாலும்‌ 
வெறுக்கிறார்‌ 
அக்கிரமங்களையும்‌ 
உணரத்தக்க 
92) என்று 


ஞானமுள்ளவன்‌ யார்‌" (எரே 


எரேமியா கேட்கிறார்‌. 


தங்களிடத்தில்‌ 
யூதர்கள்‌ 


ஞானமிருக்கிறது 

பெருமையாகச்‌ 
சொல்லுகிறார்கள்‌. தங்கள்‌ மத்தியில்‌ 
ஆசாரியர்களும்‌, தீர்க்கதரிசிகளும்‌, 
இருக்கிறார்கள்‌ என்றும்‌ எருசலேமின்‌ குடிகள்‌ 
பெருமையோடு சொல்லுகிறார்கள்‌. "தேசம்‌ 
அழிந்து, ஒருவனும்‌ கடந்து போகாதபடி அது 
பாழாக்கப்படுகிற முகாந்தரமென்னவென்று 
கர்த்தருடைய வாய்‌ தன்னுடனே 
சொல்லுகிறதைக்‌ கேட்டு அறிவிக்கத்தக்கவன்‌ 
யார்‌?" (எரே 9:12) என்று எரேமியா 
கேட்கிறார்‌. 


என்று 


தேவன்‌ தம்முடைய ஜனங்களோடு 
வழக்காடுகிறார்‌. இந்த வழக்குக்கான. 
காரணங்களை தீர்க்கதரிசிகள்‌ ஜனங்களுக்கு 
அறிவிக்கவேண்டும்‌. ஞானமுள்ளவர்கள்‌. 
கர்த்தருடைய கோபத்திற்கான காரணத்தைப்‌ 
புரிந்துகொள்ளவேண்டும்‌. யூதா தேசம்‌ 
எதற்காக அழியப்போகிறது என்பதை 
ஆசாரியர்களும்‌, தீர்க்கதரிசிகளும்‌ 
உணர்ந்துகொள்ளவேண்டும்‌. 


இஸ்ரவேலின்‌ பரிசுத்தரே 

ஜனங்களுக்கு, கானான்‌ 
சுதந்தரமாகக்‌ கொடுத்தார்‌. அவர்‌ அதைப்‌ 
பாதுகாத்து பராமரித்தார்‌. அதை செழிப்புள்ள 
தேசமாக ஆசீர்வதித்தார்‌. ஆனால்‌ 
இப்போதோ, கர்த்தர்‌ யூதா தேசத்தைப்‌ 
புறக்கணித்துவிடுகிறார்‌. அதைப்‌ பாதுகாத்து 
பராமரிக்காமல்‌ கைவிட்டுவிடுகிறார்‌. 


தம்முடைய 
"தேசத்தை 





i FTE 
TT 


கர்த்தர்‌ தமக்கு பிரியமான கானான்‌ 
தேசத்தை பாழாக்குவதற்கு என்ன முகாந்தரம்‌ 
என்பதை  ஞானமுள்ளவர்கள்‌ புரிந்து 
கொள்ளவேண்டும்‌. ஆசாரியர்களும்‌, 
தீர்க்கதரிசிகளும்‌ இதற்கான காரணங்களை 
அறிந்துகொண்டு, அதை ஜனங்களிடத்தில்‌ 
சொல்லவேண்டும்‌. 


எரேமியா தீர்க்கதரிசி கர்த்‌ 
வார்த்தைகளை ஜனங்களுக்கு சொல்லுகிறார்‌. 
கர்த்தர்‌ கேட்கச்‌ சொல்லுகிற கேள்விகளை, 
எரேமியா யூதாவின்‌ மனுஷரிடத்திலும்‌, 
எருசலேமின்‌ குடிகளிடத்திலும்‌ கேட்கிறார்‌. 
இந்தக்‌ கேள்விகளுக்கு ஜனங்களால்‌ பதில்‌ 
சொல்ல முடியவில்லை. கர்த்தருடைய 
கேள்விக்கு பதில்‌ சொல்லும்‌ அளவுக்கு 
ஒருவரிடத்திலும்‌ ஞானமில்லை. ஆகையினால்‌ 
கர்த்தரே தம்முடைய கேள்விக்கு பதிலும்‌: 
சொல்லுகிறார்‌. 

நான்‌ என்‌ 
ரகளை சான அகக்‌ கிட்டான்‌ 
சொல்லைக்‌. கேளாமலும்‌,  அதின்படி 
நடவாமலும்‌, தங்களுடைய இருதயத்தின்‌ 
குடினத்நையும்‌, தங்கள்‌ பிதாக்கள்‌ 
தங்களுக்குக்‌ குற்றுக்கொடுத்தபடி 
பாகால்களையும்‌ பின்தொடந்தார்களே என்று, 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌” (எரே 9:13,4/ 


தாவின்‌ மனுஷர்‌ கர்த்தருக்கு. 
ிழகதித்தவ்ச்கக்‌?! அணிகள்‌! அத்தனை 
மாத்திரமே. ஆராதிக்கவேண்டும்‌. 
கர்த்தருடைய ஆளுகைக்கு கீழ்ப்படிந்து 
ஜீவிக்கவேண்டும்‌. ஆனால்‌ அவர்களோ 
கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தைக்‌. 
கைவிட்டுவிடுகிறார்கள்‌. அவர்கள்‌ 
கர்த்தருடைய வார்த்தையைக்‌ கேட்பதுமில்லை. 
அதன்படி நடப்பதுமில்லை. ர்கள்‌ 
கர்த்தரைக்‌ கைவிட்டதினால்‌, 
அவர்களுடைய தேசத்தை 
விடுகிறார்‌. அவர்கள்‌ கர்த்தருடைய 
நியாயப்பிரமாணத்தை கைவிட்டதினால்‌, 
கர்த்தரும்‌ அவர்களைக்‌ கைவிட்டுவிடுகிறார்‌. 


தொழுதுகொள்ளவேண்டும்‌. 
எருசலேமின்‌ குடிகளோ 
கர்த்தரைவிட்டு விலகிப்போய்விடுகிறார்கள்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


தங்களுடைய ராஜாதி 
கர்த்தாதி கர்த்தாவாகவும்‌ 
அங்கீகரியாமல்‌, பாகால்களை 
ஆராதிக்கிறார்கள்‌. கர்த்தரை விட்டு 
தூரமாய்‌ விலகிப்போய்விடுகிறார்கள்‌. 


கர்த்தரை 
ராஜாவாகவும்‌, 


அவர்கள்‌ கர்த்தருக்கும்‌ அவருடைய 
பிரமாணத்திற்கும்‌ கீழ்ப்படிந்து ஜீவிக்காமல்‌, 
கீழ்ப்படிகிறார்கள்‌. 
மாம்சத்தின்‌ இச்சைகள்‌ 
செய்கிறது. 
அவர்கள்‌ 
தங்களை ஒப்புக்கொடுக்கவில்லை. தங்கள்‌ 
சுயசித்தத்தின்‌  பிரகாரமாய்‌ நடந்து 
கொள்கிறார்கள்‌. யூதாவின்‌ மனுஷர்‌ 
தங்களுடைய இருதயத்தின்‌ கடினத்தை 
பின்தொடருகிறார்கள்‌ என்று, கர்த்தர்‌ 
அவர்கள்மீது குற்றம்‌ சொல்லுகிறார்‌. 
அவர்கள்‌ தங்கள்‌ மனதிற்கு 
பிரியமானபடி நடக்கிறார்கள்‌. கர்த்தருக்குப்‌ 
பிரியமானது என்ன என்பதை ஆராய்ந்து 
பார்க்க தவறிவிடுகிறார்கள்‌. அவர்களுடைய 
மனச்சாட்சி, அவர்களுடைய பாவங்களை 
கண்டித்து உணர்த்தவில்‌ யூதாவின்‌ 
மனுஷர்‌. கர்த்தரைப்‌ பின்பற்றுவதற்குப்‌ 
பதிலாக பாகால்களைப்‌ பின்பற்றுகிறார்கள்‌. 
இந்த வசனத்தில்‌ “பாகால்கள்‌' என்று, 
பன்மையில்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
அவர்களுக்கு பல பாகால்கள்‌ இருக்கிறது. 
பாகால்‌ பேயோ, பாகால்‌ போத்‌ ஆகியவை 
ஒரு சில பாகால்கள்‌. அவை எருசலேமிலும்‌ 
இருக்கிறது. யூதாவின்‌ எல்லா 
பட்டணங்களிலும்‌ இருக்கிறது. 
மனுஷருடைய பிதாக்கள்‌ 
களுக்‌ பாகால்களையும்‌, 
பல்கலை பதிகை மைக்கைப்‌ 
கற்றுக்கொடுத்திருக்கிறார்கள்‌. அவர்களுடைய 
முன்னோர்கள்‌ காலத்திலிருந்தே 
விக்கிரகாராதனை நடைபெற்று வருகிறது. 
முற்பிதாக்களின்‌ காலத்திலிருந்தே 
கர்த்தர்‌ விக்கிரகாராதனையை 
தடைபண்ணியிருக்கிறார்‌. ஆனால்‌ யூதாவின்‌ 
மனுஷரோ சந்ததி சந்ததியாக, 
தத்‌ ஆராதித்து வருகிறார்கள்‌ 
நிமித்தமாய்‌ யூதாதேசம்‌ 
இழித்தபோகிறத. 





f= FTN 
TT 


யூதாவின்‌ மனுஷரும்‌ எருசலேமின்‌ 
குடிகளும்‌ கர்த்தருக்கு விரோதமாகப்‌ பாவம்‌ 
செய்கிறார்கள்‌. கர்த்தர்‌ அவர்கள்மீது. 
தம்முடைய நீதியான நியாயத்தீர்ப்பை. 
சொல்லுகிறார்‌. “ஆதலால்‌, இதோ, நான்‌ 
இந்த ஜனத்துக்குப்‌ புசிக்க எட்டியையும்‌, 
குடிக்கப்பிச்சுக்கலந்த தண்ணீரையும்‌ 
கொடுத்து, அவர்களும்‌, அவர்கள்‌ 
பிதாக்களும்‌ அறியாத புறஜாதிகளுக்குள்ளே 
அவர்களைச்‌ சிதறடித்து, பட்டயம்‌ அவர்களை 
நிர்மூலமாக்குமட்டும்‌ அதை அவர்களுக்குப்‌ 
பின்னாக அனுப்புவேன்‌ என்று இஸ்ரவேலின்‌ 
தேவனாகிய சேனைகளின்‌ கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌" (எரே 9:1516) 


கர்த்தர்‌ செய்ய நினைக்கிற காரியத்தை 
யாராலும்‌ தடைபண்ண முடியாது. 
கர்த்தருடைய 'இயாயத்தர்ப்பை எந்த 
மனுஷனாலும்‌ மாற்ற முடியாது. கர்த்தருடைய 
பிரமாணம்‌ நீதியானது. அது மாறாதது. 
அது போலவே கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பும்‌ 
மாறாதது. யூதர்கள்‌ இப்போது கர்த்தருக்கு 


உணராதவர்களாயிருக்கிறார்கள்‌. 


கர்த்தரோ, யூதாவின்‌ மனுஷருக்கு: 
புசிக்க எட்டியையும்‌, குடிக்க பிச்சு கலந்த 
தண்ணீரையும்‌ கொடுக்கப்போவதாக 
சொல்லுகிறார்‌. பிச்சு கலந்த தண்ணீர்‌ 
குசப்பமாயிருக்கும்‌. அதில்‌ விஷத்தன்மை 
அதிகமாயிருக்கும்‌. யூதாவின்‌ மனுஷரைச்‌ 
சுற்றிலும்‌ பயங்கரமான காரியங்கள்‌ நடக்கும்‌. 
அவர்களுக்கு திகிலும்‌ கலக்கமும்‌ 
உண்டாகும்‌. கர்த்தர்‌ அவர்களுடைய 
ஆசீர்வாதங்களை சபித்துப்போடுவார்‌. 


நீங்கள்‌ கேளாமலும்‌ என்‌ நாமத்துக்கு 
மகிமையைச்‌: செலுத்தும்படி இதைச்‌ 
சிந்தியாமலுமிருந்தால்‌, நான்‌ 
உங்களுக்குள்ளே சாபத்தை அனுப்பி, உங்கள்‌ 
ஆசீர்வாதங்களையும்‌ சாபமாக்குவேன்‌; ஆம்‌, 
நீங்கள்‌ அதைச்‌ பனம்‌ அனி 
அவைகளைச்‌ என்று 
சேனைகளின்‌ ன்னை 
(மல்‌ 2:2). 


த்க்‌ 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


யூதாவின்‌ மனுஷரும்‌, எருசலேமின்‌: 
குடிகளும்‌ புறஜாதிகளுக்குள்ளே 
சிதறடிக்கப்படுவார்கள்‌. பட்டயம்‌ அவர்களை 
நிர்மூலபாக்கும்‌. அவர்களுடைய 
பெருமையெல்லாம்‌ அவர்களைவிட்டு நீங்கிப்‌ 
போகும்‌. பட்டயத்தினால்‌ அவர்களுடைய 
ஜீவனுக்கும்‌ சேதமுண்டாகும்‌. அவர்கள்‌ 
தேவனுடைய பிரமாணத்தைக்‌ கைவிட்டார்கள்‌. 
கர்த்தரும்‌ அவர்களை கைவிட்டுவிட்டார்‌. 


தேசத்தில்‌ நீதியில்லை, நியாயமில்லை, 
மனுஷர்‌ ஒருவருக்கொருவர்‌ தீங்கு. 
செய்கிறார்கள்‌. கர்த்தரோ தம்முடைய 
நீதிமினால்‌ யூதாவின்‌ மனுஷர்‌ 
எல்லோரையும்‌ தண்டிக்கிறார்‌. அவர்களை 
புறஜாதிகளுக்குள்ளே சிதறடிக்கிறார்‌. யூதா 

கைகளும்‌ 
அவர்களுடைய 
கிரியைகளும்‌. 
பொல்லாப்பாயிருக்கிறது. அவர்களுடைய 
பாவமான கிரியைகளினிமித்தமாய்‌ 
யூதாதேசத்திற்கு அழிவு வருகிறது. 


மனுஷருடைய 
அசுத்தமாயிருக்கிறது. 
கைகளின்‌ 


புலம்பற்காரிகள்‌' 
எரே 9:17-22 
எரே 9:17. நீங்கள்‌ யோசனைபண்ணி, 
வரவழைத்து, 
ஸ்திரீகளைக்‌ 
சேனைகளின்‌ 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


எரே 9:18. அவர்கள்‌ சீக்கிரமாய்‌ வந்து, 
நம்முடைய கண்கன்‌ கண்ணீராய்ச்‌ 
சொரியத்தக்கதாகவும்‌, தம்முடைய 
இமைகள்‌ தண்ணீராய்‌. 
ஓடத்தக்கதாகவும்‌, ஒப்பாரி 
'கொல்லக்கடவர்கள்‌.. 


எரே 918. 
பாழாக்கப்பட்டோம்‌! மிகவும்‌ 
கலங்கியிருக்கிறோம்‌; நாங்கள்‌. 
தேசத்தை விட்டுப்போகிறோம்‌, எங்கள்‌: 
வாசஸ்தலங்கனை அவர்கள்‌ 
கவிழ்த்தூப்போட்டார்கன்‌' என்று 
சீயோனிலிருந்து உண்டாகிற 
புலம்பலின்‌ சத்தம்‌ கேட்கப்படும்‌. 


எத்தனையாய்ப்‌ 





i FTE 
TT 


எரே 9:20. ஆதலால்‌ ஸ்திரீகனே, 
கர்த்தருடைய வார்த்தையைக்‌: 
கேளுங்கள்‌; உங்கள்‌ செவி அவருடைய 
வாயின்‌ வசனத்தை 
ஏற்றுக்கொள்னட்டும்‌; நீங்கள்‌ உங்கள்‌. 
குமார த்திகளுக்கு 

அவனவன்‌ தன்தன்‌. 

புலம்பலையும்‌ கற்றுக்கொடுங்கள்‌. 


எரே 921. வீதியிலிருக்கிற 
குழத்தைகனையும்‌, தெருக்கவிலிருக்கிற 
'இளைஞரையும்‌ சங்காரம்பண்ணச்‌ சாவு 
நம்முடைய பலகணிகளிலேறி, 
நம்முடைய அரமணைகனில்‌ 
பிரவேசித்தது. 


எரே 9:22, மனுஷரின்‌ 
வயல்வெனியின்‌: 
எருவைப்போலவும்‌, அறுக்கிறவனுக்குப்‌ 
பின்னாலே. ஒருவனும்‌ 
வாரிக்கொள்ளாதிருக்கிற 
அரியைப்போலவும்‌ கிடக்கும்‌ என்று 
கர்த்தர்‌ உரைத்தாரென்று சொல்‌. 


சுவங்கன்‌ 
மேல்‌. 


மனுஷர்மீதும்‌ எருசலேமின்‌ 
அழிவு வந்திருக்கிறது. 
வந்துகொண்டிருக்கிறது. 

ம்‌ வரப்போகிறது. அந்த 
அழிவையும்‌, சங்காரத்தையும்‌ சந்திப்பதற்கு 
நேசம்‌ தன்னை ஆயத்தப்படுத்திக்‌ 
கொள்ளவேண்டும்‌. இதற்காக கர்த்தர்‌ 
ந்தா மனுஷரிடத்தில்‌, நீங்கள்‌ 
ஈசனைபண்ணி,. புலம்பற்காரிகளை 
வரவழைத்து, அதிலே பழகின ஸ்திரீகளைக்‌ 
கூப்பிடுங்கள்‌" எரே 947) என்று 


சொல்லுகிறார்‌ 


புலம்பற்காரிகள்‌ 
சேர்ந்தவர்களல்ல. 


நதா, 
குடிகள்மீதும்‌ 
இன்னும்‌ 


இனிமேலும்‌ 


துக்கவீட்டை 
இவர்கள்‌ கூலிக்காக 


துக்கவீட்டிலுள்ளவர்கள்‌ 
உதவியாக, 


எல்லோரையும்‌ அழவைத்துவிடுவார்கள்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


புலம்பற்காரர்களில்‌, மிகவும்‌ தேர்ச்சி 
பெற்ற ஸ்தரீகள்‌ இருக்கிறார்கள்‌. இவர்கள்‌ 
மிகுந்த துக்கத்தோடு புலம்பல்‌ பாடல்களைப்‌ 
பாடுவார்கள்‌. களைப்படையாமல்‌ 
அதிகநேரம்‌ புலம்புவார்கள்‌. அப்படிப்பட்ட 
புலம்பற்காரிகளைக்‌ கூப்பிடுங்கள்‌ என்று 
சேனைகளின்‌ கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 

“அவர்கள்‌ சீக்கிரமாய்‌ வந்து, 
நம்முடைய கண்கள்‌ கண்ணிராய்ச்‌ 
சொரியத்தக்கதாகவும்‌, நம்முடைய இமைகள்‌ 
தண்ணீராய்‌. ஒடத்தக்கதாகவும்‌, ஒப்பாரி 
சொல்லக்கடவர்கள்‌" (எரே 918) என்று 
யூதாவின்‌ மனுஷர்‌ தங்களுக்குள்‌ 
சொல்லிக்கொள்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
இதுவரையிலும்‌ சந்தோஷ கீதத்தைக்‌ 
கேட்டிருக்கிறார்கள்‌. இனிமேல்‌ அவர்கள்‌ 
புலம்பல்‌ பாடல்களைக்‌ கேட்கவேண்டும்‌. 

எரேமியா இங்கு சொல்லுகிற 
வாக்கியம்‌, யூதா மனுஷருடைய 
மதியீனத்தை வெளிப்படுத்துகிறது என்றும்‌ 
வேதபண்டிதர்கள்‌ வியாக்கியானம்‌ 
சொல்லுகிறார்கள்‌. அவர்களுக்கு 
தேவனுடைய நியாயத்தீர்ப்பைப்பற்றிய அறிவு 
இல்லை அவர்களுடைய இருதயம்‌ 
தேவனுடைய சித்தத்தோடும்‌, 
விருப்பத்தோடும்‌. ஒத்துப்போகவில்லை. 
தங்களுடைய பாவத்தினிமித்தமாய்‌, கர்த்தர்‌ 
தங்கள்மீது கோபமாயிருக்கிறார்‌ 
என்பதையும்‌ அவர்கள்‌ புரிந்து 
கொள்ளவில்லை. 


கர்த்தர்‌ புலம்புகிற தீர்க்கதரிசிகளையும்‌, 
அழுகிற தீர்க்கதரிசிகளையும்‌ அவர்கள்‌ 
மத்தியிலே அனுப்பினார்‌. அவர்களுக்காக 
புலம்புமாறு சொன்னார்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
வார்த்தைகளை தம்முடைய 
தீர்க்கதரிசிகளின்‌ வாயிலே வைத்தார்‌. 
கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளும்‌, கர்த்தர்‌ 
தங்களுக்கு சொன்ன செய்திகளை, மிகுந்த 
பாரத்தோடு ஜனங்களுக்கு சொன்னார்கள்‌. 
ஆனால்‌. யூதாவின்‌ மனுஷரோ 
கர்த்தருடைய வார்த்தைக்கு 
செவிகொடுக்கவில்லை. 





i THE 
TT 


மதக ல்‌ வாப்வோகுடு. அவவை, 
நினைத்து, யூதர்களும்‌ தீர்க்கதரிசிகளோடு 
சேர்ந்து அழவேண்டும்‌. ஆனால்‌ அவர்களோ 
தீர்க்கநரிசிகளின்‌: ப அட்டன்‌ ஏளனம்‌. 


'த்தருை 

யூதா நோத்தன்ீது ன்‌ 
வருகிறது. யூதாவின்‌ ஜனங்களும்‌ 
எருசலேமின்‌ குடிகளும்‌ தங்களுடைய 
புலம்புகிறார்கள்‌. 
புலம்பற்காரிகள்‌ 

ர்களுடைய 
அவர்களே 


பிரகாரம்‌, 


அழுகிறார்கள்‌. 


'எத்தனையாய்ப்‌  பாழாக்கப்பட்டோம்‌!! 
மிகவும்‌ குலங்கியிருக்கிறோம்‌: நாங்கள்‌ 
நேசத்தை. விட்டுப்போகிறோம்‌, எங்கள்‌ 
வாசஸ்தலங்களை அவர்கள்‌ கவிழ்த்துப்‌ 
போட்டார்கள்‌ என்று சீயோனிலி 
ருந்து உண்டாகிற புலம்பலின்‌ சத்தம்‌ 
கேட்கப்படும்‌” (எரே 9:19) 


சீயோனிலிருந்து உண்டாகிற 
புலம்பலின்‌ சத்தம்‌ கேட்கப்படும்‌. இது 
புலம்பற்காரிகளின்‌ பாடலாமிருக்கலாம்‌ என்று 
வேதபண்டிதர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. 
ஒருவேளை புலம்பற்காரிகள்‌ 

பாடலைப்‌ பாடும்போது. ௬௪ 
ஜனங்களும்‌ அவர்களோடு சேர்ந்து ஒப்பாரி 
பாடிமிருக்கலாம்‌. சீயோனிலே. 
எங்குபோனாலும்‌ சத்தமே 
கேட்கிறது. 


புலம்பலின்‌ 


ஒரு காலத்தில்‌ சீயோனில்‌ ஆனந்த 
சத்தமும்‌, சந்தோஷ கீதமும்‌, கர்த்தரைத்‌ 
துதிக்கும்‌ துதியின்‌ கீதசத்தமும்‌ கேட்டது. 
அக்காலத்தில்‌ ஜனங்கள்‌ கர்த்தரோடு 
நெருங்கிய ந்தார்கள்‌. 
பரிசுத்தமாய்‌. தீஸித்நார்கள்‌. இப்போது 
அவர்களுடைய இருதயங்களில்‌ பாவம்‌. 
பிரவேசித்திருக்கிறது. இதனால்‌ 
அவர்களுடைய சந்தோஷ கீதம்‌ புலம்பல்‌ 
பாடலாய்‌ மாறிற்று. சந்தோஷம்‌ துக்கமாய்‌ 
மாறிற்று. இப்போது யூதாவின்‌ மனுஷர்‌ 

பாழாக்கப்பட்டதை 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


எருசலேமின்‌ குடிகள்‌ தங்கள்‌ 
தேசத்தை விட்டு வெளியேறுகிறார்கள்‌. 
அவர்கள்‌ வெளியேற்றப்படுகிறார்கள்‌. 
கல்தேயர்கள்‌ அவர்களை விலங்கிட்டு, 
சிறைப்பிடித்துக்‌. கொண்டுபோகிறார்கள்‌ 
கர்த்தர்‌ அவர்களுடைய வாசஸ்தலங்களை 
கவிழ்த்துப்போடவில்லை. 

சத்துருக்களே. 

கவிழ்த்துப்போட்டார்கள்‌. 
பாவங்களினிமித்தமாய்‌ அவர்களுக்கு தீங்கு 


இரு; பெருமையோடிருக்கிறார்கள்‌. 
கர்த்தருக்கு விரோதமாய்‌ துணிகரமான 
பாவங்களை செய்கிறார்கள்‌. அவர்களுடைய 
மீறுதல்களும்‌, அக்கிரமங்களும்‌ 
அவர்களுடைய அழிவுக்கு காரணமாயிற்று 
“நீங்கள்‌ என்‌ கட்டளைகளையும்‌ என்‌ 
நியாயங்களையும்‌ கைக்கொண்டு, தேசத்திலே. 
பிறந்தவனானாலும்‌ உங்கள்‌ நடுவே தங்குகிற 
அந்நியனானாலும்‌ இந்த அருவருப்புகளில்‌: 
ஒன்றையும்‌ செய்ய வேண்டாம்‌" (லேவி 18:28). 


இஸ்ரவேலின்‌ தேவனாகிய 
சேனைகளின்‌ கர்த்தர்‌, எரேமியா 
தீர்க்கதரிசிமின்‌ மூலமாய்‌, யூதாவின்‌ 
மனுஷருக்கும்‌, எருசலேமின்‌ குடிகளுக்கும்‌. 
தம்முடைய செய்தியைச்‌ சொல்லுகிறார்‌. 
“ஆதலால்‌ ஸ்திரீகளே, கர்த்தருடைய 
த்‌ கேளுங்கள்‌; உங்கள்‌ செவி 
வருடைய வாயின்‌ வசனத்தை 
ஈந்றுக்கொள்ளட்டம்‌: நீங்கள்‌ உங்கள்‌ 
குமாரத்திகளுக்கு ஒப்பாரியையும்‌, அவளவள்‌ 
தன்தன்‌ தோழிக்குப்‌ புலம்பலையும்‌ 
கற்றுக்கொடுங்கள்‌" (எரே 9:20) என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
யூதா தேசத்திலுள்ள புருஷர்கள்‌ 
கர்த்தருடைய வார்த்தையைக்‌ கேட்கவில்லை. 
அவர்களிடத்தில்‌ கேட்குமளவுக்கு 
பொறுமையில்லை. கர்த்தருடைய 
வார்த்தையை புருஷர்கள்‌ கேட்காவிட்டாலும்‌, 
ஸ்திரீகள்‌ கேட்கவேண்டும்‌. எரேமியா 
தீர்க்கதரிசி புருஷர்கள்‌ மத்தியில்‌ 
மாத்திரமல்ல, ஸ்திரீகள்‌ மத்தியிலும்‌ 
கர்த்தருடைய செய்தியை சொல்லுவதற்கு. 
ஆயத்தமாயிருக்கிறார்‌. 





i FTE 
TT 


“அதிக உறுதியான தீர்க்கதரிசன. 
வசனமும்‌ நமக்கு உண்டு; பொழுது விடிந்து 
விடிவெள்ளி உங்கள்‌ இருதயங்களில்‌: 
உதிக்குமளவும்‌ இருளுள்ள ஸ்தலத்தில்‌ 
பிரகாசிக்கிற ச 
அல்வசனத்தைக்‌ 
நலமாயிருக்கும்‌” (2பேது 1:19). 


கர்த்தருடைய வசனம்‌ எந்த தேசத்தில்‌ 

£ அந்த தேசம்‌ இருளுள்‌, 
நேசமாகவே இருக்கும்‌ தட 
வார்த்தை இருளை அகற்றி வெளிச்சத்தைக்‌ 
கொடுக்கிறது. 


கர்த்தருடைய 
முன்பாக ஏழு 

எரிந்துகொண்டிருக்கிறது. 

கர்த்தருடைய ஆவியானவருக்கும்‌ அவருடைய 
பல்வேறு வரங்களுக்கும்‌, கிருபைகளுக்கும்‌. 
அடையாளம்‌. 


"அந்தச்‌ சிங்காசனத்திலிருந்து, 
மின்னல்க இடிமுழக்கங்களும்‌ 
சத்தங்களும்‌ புறப்பட்டன: தேவனுடைய ஏழு 


எரிந்துகொண்டிருந்தன" (வெளி 4:5) 


ஏற்பாட்டுக்காலத்து 
சபைகள்‌ பொன்குத்துவிளக்குகளுக்கு 
அடையாளமாயிருக்கிறது. இவை இந்த 
உலகத்திற்கு ஆவிக்குரிய வெளிச்சத்தைக்‌ 
கொடுக்கிறது. 


நான்‌ வீணாக ஒடினதும்‌. 
வீணாகப்பிரயாசப்பட்டதுமில்லையென்கிற 
மகிழ்ச்சி கிறிஸ்துவின்‌ நாளில்‌ எனக்கு 
உண்டாயிருப்பதற்கு , 

பிடித்துக்கொண்டு, 

சுடர்களைப்போலப்‌ பிரகாசிக்கிற 
கோணலும்‌ மாறுபாடுமான 

நடுவிலே குற்றமற்றவர்களும்‌ 
குபடற்றவர்களும்‌, தேவனுடைய மாசற்ற 
பிள்ளைகளுமாயிருக்கும்படிக்கு, 
எல்லாவற்றையும்‌ முறுமுறுப்பில்லமலும்‌ 
தர்க்கிப்பில்லாமலும்‌ செய்யுங்கள்‌” 
(பிலி 214-16). 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஊழியக்காரர்கள்‌ 
ஏற்றுகிறவர்களாகவும்‌, 
திரிகளை 
எரிகிற 
எண்ணெய்‌ 
இருக்கிறார்கள்‌ 
அவைகள்‌ 
கர்த்தர்‌ 
கர்த்தருடைய 
பரிசுத்த 
வசனங்களை 


தீண்டிவிடுகிறவர்களாகவும்‌, 
அகல்களுக்கு 
வார்க்கிறவர்களாகவும்‌ 
அகல்கள்‌ எரியும்படிக்கு 
ஏற்றப்பவேண்டும்‌ என்று 
சொல்லுகிறார்‌ (யாத்‌ 25:37). 
ஊழியக்காரர்கள்‌ 
வேதாகமத்திலுள்ள 
ஜனங்களுக்கு போதித்து, அவர்களுடைய 
அகல்களை ஏற்றுகிறார்கள்‌, அவைகளை 
பிரகாசமாக எரியப்பண்ணுகிறார்கள்‌. 


கர்த்தர்‌ மோசேயை நோக்கி, "அதையும்‌ 
அதற்குரிய பணிமுட்டுகள்‌ யாவையும்‌ ஒரு 
தாலந்து, பசும்பொன்னினால்‌ 
பண்ணவேண்டும்‌. மலையிலே உனக்குக்‌ 
காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே 
அவைகளைச்‌ செய்ய எச்சரிக்கையாயிரு” 
(யாத்‌ 25:39,40) என்று சொல்லுகிறார்‌. 
குத்துவிளக்கைப்‌  பசும்பொன்னினால்‌. 
அடிப்பு வேலையாய்‌ உண்டாக்க வேண்டும்‌. 
(யாத்‌ 3717; எண்‌ 8:4) அதின்‌ தண்டும்‌ 


குத்துவிளக்கின்‌ மூன்று கிளைகள்‌ அதின்‌ 
ஒரு பக்கத்திலும்‌, குத்துவிளக்கின்‌ மூன்று 
கிளைகள்‌ அதின்‌ மறுபக்கத்திலும்‌ 
விடவேண்டும்‌. ஒவ்வொரு கிளையிலே. 
வாதுமைக்கொட்டைக்கு ஒப்பான மூன்று, 
பொக்குகளும்‌, ஒரு பழமும்‌, ஒரு பூவும்‌ 
இருக்கவேண்டும்‌. 
குத்துவிளக்கிலிருந்து புறப்படும்‌ 
அப்படியே 
விளக்குத்தண்டிலோ 
வாதுமைக்கொட்டைக்கு ஒப்பான நாலு 
மொக்குகளும்‌, பழங்களும்‌, பூக்களும்‌ இருக்க 
வேண்டும்‌. அதிலிருந்து புறப்படும்‌ இரண்டு 
கிளைகளின்கீழ்‌ ஒரு பழமும்‌, வேறு இரண்டு 


வேண்டும்‌. விளக்குத்தண்டிலிருந்து புறப்படும்‌ 
ஆறு கிளைகளுக்கும்‌ அப்படியே இருக்க 
வேண்டும்‌. 





i THE 
TT 


ஸ்திரீகள்‌ தங்கள்‌ குமாரத்திகளுக்கு. 

. கற்றுக்கொடுக்கவேண்டும்‌. 

டங்களிலும்‌ அழிவு 

ஒவ்வொரு வீட்டிற்கும்‌ அழிவு 

வீதியிலும்‌ தெருக்களிலும்‌ 

சங்காரமுண்டாகிறது. ஆகையினால்‌ ஒப்பாரி 

பாடுவதற்கும்‌, புலம்பல்‌ பாடுவதற்கும்‌. 

ஏராளமான புலம்பற்காரிகள்‌ 

'தேவைப்படுகிறார்கள்‌.  அவளவள்‌ தன்தன்‌ 

தோழிக்கு புலம்பலைக்‌ கற்றுக்கொடுங்கள்‌ 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


தேவனுடைய நியாயத்தீர்ப்பு யூதாவின்‌ 

மனுஷர்மீது மிகவும்‌ பயங்கரமாய்‌ வருகிறது. 

'வீதியிலிருக்கிற குழந்தைகளையும்‌, 
தெருக்களிலிருக்கிற இளைஞரையும்‌ 
சங்காரம்பண்ணச்‌ சாவு நம்முடைய 
பலகணிகளிலேறி, நம்முடைய அரமனைகளில்‌ 
பிரவேசித்தது. மனுஷரின்‌ சவங்கள்‌ 
வயல்வெளியின்‌ மேல்‌ எருவைப்போலவும்‌, 
அறுக்கிறவனுக்குப்‌ பின்னாலே 
வாரிக்கொள்ளாதிருக்கிற 
கிடக்கும்‌" (எரே 9:21,22) என்று கர்த்தர்‌ 
எரேமியாவை சொல்லச்‌ சொல்லுகிறார்‌. 


கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பினால்‌ 
ஏராளமானோர்‌. சங்காரமாவார்கள்‌. மரணம்‌ 
எல்லா இடங்களிலும்‌ ஜெயமாக பிரவேசிக்கும்‌. 
யாராலும்‌ மரணத்திற்கு தப்பிக்க முடியாது. 
சாதாரண வீடுகளிலும்‌ மரணம்‌ 
பிரவேசிக்கும்‌. அது  அரமனைகளிலும்‌ 
பிரவேசிக்கும்‌. மரித்துப்போனவர்களின்‌ 
சரீரங்கள்‌ அடக்கம்பண்ணப்படாமல்‌ 
வீதிகளில்‌ கிடக்கும்‌, 


மேன்மைபாராட்டுகிறவன்‌ 
எரே 9:28,24 


எரே 9:28, ஞானி தன்‌ 
ஞானத்தைக்குறித்து மேன்மையாராட்ட 
வேண்டாம்‌; பராக்கிரமன்‌ தன்‌. 
பராக்கிரமத்தைக்குறித்து மேன்மை 
பாராட்டவேண்டாம்‌; இசுவரியவான்‌' 
கன்‌ இசுவரியத்தைக்‌ குறித்து 
மேன்மைபாராட்டவேண்டாம்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எரே 9:4. மேன்மைபாராட்டுகிறவன்‌. 
பூமியிலே. கிருபையையும்‌ 
தியாயத்தையும்‌ தீதியையும்‌ செய்கிற 
கர்த்தர்‌ நான்‌ என்று என்னை அறிந்து 
உணர்த்திருக்கிறதைக்‌. குறித்தே. 
மேன்மைபாராட்டக்கடவன்‌ என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌; இவைகளின்‌ 
மேல்‌ ிரியமாயிருக்கிறேன்‌ என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


வின்‌ க்கும்‌ எருசலேமின்‌ 
கடகரககும்‌ தேவுபைய நியாயத்தைக்‌ 
குறித்து பயம்‌ இருக்கவேண்டும்‌. 
கர்த்தருக்குப்‌ பயப்படுவதே ஞானத்தின்‌ 
ஆரம்பம்‌. ஆனால்‌ அவர்களோ கர்த்தருக்கு 
பயப்படவில்லை. ஆனாலும்‌ தங்களிடத்தில்‌ 
ஞானம்‌ இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள்‌. 
தங்கள்‌ ஞானத்தைக்‌ 

பாராட்டுகிறார்கள்‌. 

ஞானத்தைக்‌. 

பாராட்டவேண்டாம்‌" 

கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறார்‌. 


எரேமியா தீர்க்கதரிசி யூதா மனுஷர்‌ 
யிலே நேனு 


மத்தி டைய 
நியாயத்தீர்ப்பைப்பற்றிச்‌ சொன்னார்‌. 
அவர்களோ நியாயத்தீர்பபுக்கு 
பயப்படவுமில்லை. நியாயத்தீர்ப்பிலிருந்து 
தப்பித்துக்கொள்ள, தங்களுக்கு தேவனுடைய 
கிருபையும்‌ இரக்கமும்‌ வேண்டும்‌ என்று 
நினைக்கவுமில்லை. அவர்கள்‌ தேவனை 
நம்பவுமில்லை. தேவனிடத்தில்‌. 
விண்ணப்பம்பண்ண வுமில்லை. 

கர்த்தரை 
குயபலத்தையும்‌, 

தங்கள்‌ 


யூதாவின்‌ மனுஷர்‌ 
நம்பாமல்‌, தங்கள்‌ 
சுயபராக்கிரமத்தையும்‌, 
ஐசுவரியத்தையும்‌, ஞானத்தையும்‌ 
நம்புகிறார்கள்‌. யூதாவின்‌ மனுஷர்‌ 
கர்த்தருக்கு முன்பாக தங்களை தாழ்த்தாமல்‌, 
தங்கள்‌ 
பெருமையோடிருக்கிறார்கள்‌. 
மனதின்‌ பெருமையும்‌ 
அழிவுக்கு ஒரு காரணமாயிருக்கிறது. 





f= THE 
TT 


இஸ்ரவேலின்‌ பரிசுத்தராகிய தேவன்‌ 
தம்முடைய ஜனத்தோடு உடன்படிக்கை 
செய்திருக்கிறார்‌. ஆனால்‌ யூதாவின்‌. 
மனுஷரோ உடன்படிக்கையை முறித்துப்‌ 
போடுகிறார்கள்‌. ரத்‌ ம்பாமல்‌ 
உலகப்பிரகாரமான 
நம்புகிறார்கள்‌. 
ஞானமுள்ளவர்கள்தான்‌. 
உலகப்பிரகாரமான ஞானம்‌. அவர்களுடைய 
ஞானம்‌ ஆலிக்குரிய ஞானமோ, அல்லது 
தெய்வீக ஞானமோ அல்ல. வரப்போகிற 
அவர்களுடைய ஞானம்‌ 
க்க வைக்காது. 


ஆனால்‌ 


மேன்மை 
பிரயோஜனமுமில்லை. 


நம்முடைய ஞானம்‌ நமக்கு உதவி 
செய்யாது. நம்முடைய திட்டங்களும்‌ 
கற்பனைகளும்‌ நமக்கு உதவிசெய்யாது. 
கர்த்தர்‌ மாத்திரமே நமக்கு 
உதவிசெய்யக்கூடியவர்‌. அவர்‌ மாத்திரமே 
நமக்கு போதுமானவர்‌. யூதாவின்‌ மனுஷரோ, 
தங்கள்‌ ஞானத்தை நம்புவதுபோல, தங்கள்‌ 
பராமக்கிரமத்தையும்‌ நம்புகிறார்கள்‌. 
“பராக்கிரமன்‌ தன்‌ பராக்கிரமத்தைக்‌ குறித்து, 
மேன்மை பாராட்டவேண்டாம்‌" என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 

யுத்தத்தில்‌ யார்‌ வேண்டுமானாலும்‌ 
ஜெயிக்கலாம்‌. பராக்கிரமசாலிகள்தான்‌ 
ஜெயிக்கவேண்டும்‌ என்னும்‌ நிபந்தனை 
எதுவுமில்லை. தாவீது கோலியாத்தோடு 
யுத்தம்பண்ணினார்‌. கோலியாத்‌ ஒரு 
பராக்கிரமசாலி. தாவீது அப்போது ஒரு சிறு 
பையன்‌. சரீர பெலமில்லாதவன்‌. ஆனாலும்‌ 
இந்த யுத்தத்தில்‌ கோலியாத்‌ 
தோற்றுப்போனான்‌. தாவீது ஜெயித்தற்கு, 
கர்த்தருடைய உதவிதான்‌ காரணம்‌. 
கர்த்தர்‌ 'தாவீதோடு கூடமிருந்தார்‌. 
தாவீதுக்கு ஜெயழுண்டாயிற்று. 


நமக்கும்‌ தேவனுடைய உதவியும்‌, 
ஒத்தாசையும்‌ தேவை. தேவனுடைய 
உதவியில்லாமல்‌, நம்மால்‌ ஒன்றும்‌ 
செய்யமுடியாது. மனுஷர்‌ தங்கள்‌ 
வல்லமையினால்‌ எல்லாவற்றையும்‌ செய்ய 
முடியும்‌ என்று நினைக்கிறார்கள்‌. ஆனால்‌ 
இது தப்பான எண்ணம்‌. தேவனுடைய 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


உதவியில்லையென்றால்‌, 
பெலனும்‌, பராக்கிரமமும்‌ 
உதவாது. 


இதான்‌ மனுஷரிடத்தில்‌ ஐசுவரியம்‌. 
இருக்கி, கல்தேயர்கள்‌ தங்கள்‌ 
தேசத்தின்மீது யுத்தம்‌ பண்ண வந்தாலும்‌, 
தங்களுடைய ஐசுவரியம்‌ தங்களைப்‌ 
பாதுகாக்கும்‌ என்று யூதர்கள்‌ 
நினைக்கிறார்கள்‌. தங்கள்‌ ஐகசுவரியத்தைக்‌ 
குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள்‌. 
கர்த்தரோ அவர்களைப்‌ பார்த்து, 
'ஐசுவரியவான்‌. தன்‌ ஐசுவரியத்தைக்‌ 
குறித்து. 


ன்‌ 
ஒன்றுக்கும்‌ 


மேன்மை பாராட்டவேண்டாம்‌' 
என்று சொல்லுகிறார்‌. 


பணத்தால்‌ எல்லாவற்றையும்‌ சாதிக்க 
முடியும்‌ என்று ஒரு சிலர்‌ தப்பிதமாக 
நினைக்கிறார்கள்‌. ஐசுவரியவானுடைய 
சம்பத்து அவனுக்கு அரணான 
கோட்டையைக்‌ போலிருக்கும்‌ என்று 
சொல்லுகிறார்கள்‌. பணத்தால்‌ 
எல்லாவற்றையும்‌ விலைக்கு வாங்கமுடியாது. 
இந்த உலகத்தில்‌. கிரயத்திற்கு 
வாங்கக்கூடிய பொருட்களும்‌ உள்ளது. 
எவ்வளவு கிரயம்‌ செலுத்தினாலும்‌ 
வாங்கமுடியாத பொருட்களும்‌ உள்ளது. 
ஆகையினால்‌ ஐகுவரியவான்‌ தங்கள்‌ 
ஐசுவரியத்தைக்‌ குறித்து மேன்மை 
பாராட்டக்கூடாது. 


ஐசுவரியம்‌ 
அவர்களைக்‌ 
யூதர்களோ 


மனுஷருடைய 


தங்களுடைய 
ஞானமுள்ள யோசனைகளையும்‌, 
தந்திரங்களையும்‌ வகுப்பார்கள்‌ என்று 
ரு இந்த யுத்தத்தில்‌ 
டய பராக்கிரமசாலிகள்‌ 
கங்கள்‌ விரோதமாய்‌ தைரியமாய்‌ 
யுத்தம்பண்ணுவார்கள்‌ என்று 
திட்டமிடுகிறார்கள்‌. யுத்தம்‌ பண்ண பணம்‌ 
வேண்டும்‌. தங்களுடைய ஐசுவரியவான்கள்‌, 
யுத்தம்‌ பண்ணுவதற்கு ஆகும்‌ செலவுகளை 
பொறுப்பேற்றுக்‌ கொள்வார்கள்‌ என்று 
யூதாவின்‌ மனுஷரும்‌, எருசலேமின்‌ குடிகளும்‌ 
நினைக்கிறார்கள்‌. 





i al 
TT 


யூதாவின்‌ மனுஷருக்கு 
வருவதுபோலவே, எல்லோருக்கும்‌ பாடுகளும்‌, 
பிரச்சனைகளும்‌ வருகிறது. நாம்‌. 
பிரச்சனைகளை சந்திக்கும்போது, நம்முடைய 
கடமைகளை நாம்‌ செய்தோம்‌ என்று 
நினைத்து ஆறுதலடைகிறோம்‌. நம்மால்‌ 
என்ன செய்ய முடியுமோ அதை செய்து 
பார்த்தோம்‌ என்று மனநிம்மதியோடு 
சொல்லுகிறோம்‌. யூதாவின்‌ மனுஷரும்‌ 
இதுபோலத்‌ சொல்லுகிறார்கள்‌. 
தங்களுடைய ஞானத்தையும்‌, 
பராக்கிரமத்தையும்‌, ஐசுவரியத்தையும்‌ 
செலவுபண்ணி பார்ப்போம்‌ என்று 
சொல்லுகிறார்கள்‌. நாம்‌ செய்ய வேண்டிய 
கடமைகளை நாம்‌ செய்வோம்‌ என்று 
சொல்லுகிறார்கள்‌. 


ஆனாலும்‌ அவர்கள்‌ கர்த்தரை 
அறியமாட்டோம்‌ என்கிறார்கள்‌ கர்த்தரே 
தங்களுடைய தேவன்‌ என்றும்‌, கர்த்தருடைய 
வார்த்தைக்கு தாங்கள்‌ கீழ்ப்படிந்து 
ஜீலிக்கவேண்டும்‌ என்பதையும்‌ அவர்கள்‌ 
அறிந்துகொள்ளவில்லை. நம்முடைய 
ஜீவியத்தில்‌ நாம்‌ கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து, 
அவருக்கு பிரியமான பிள்ளைகளாகவும்‌, 
பிரயோஜன। பிள்ளைகளாகவும்‌ 
ஜீவிக்கவேண்டும்‌. இப்படி ஜீலிக்கும்போது, 
நமக்கு பாடுகளும்‌ வேதனைகளும்‌ வந்தால்‌, 
அந்த வேதனைகளுக்கு மத்தியிலும்‌ நம்மால்‌ 
சந்தோஷமாயிருக்க முடியும்‌. நம்முடைய 
காலங்கள்‌ கர்த்தருடைய கரத்திலிருக்கிறது 
என்று நம்மால்‌ சமாதானமாய்ச்‌ சொல்ல. 
முடியும்‌. கர்த்தர்‌ பார்த்துக்கொள்வார்‌ என்று 
நமக்கு நாமே ஆறுதல்‌ சொல்ல முடியும்‌ 

நாம்‌ எல்லா சூழ்நிலைகளிலும்‌: 
கர்த்தரை நம்பவேண்டும்‌. கர்த்தரை நம்பி 
நன்மை செய்யவேண்டும்‌. கர்த்தர்‌ நமக்கு 
கொடுத்திருக்கிற கடமைகளை 
நிறைவேற்றவேண்டும்‌. அப்போதுதான்‌ நம்மால்‌ 
கர்த்தருக்குள்‌ சந்தோஷமாயும்‌, ஆறுதலாயும்‌ 
இருக்க முடியும்‌. கர்த்தர்‌ நமக்கு 
போதுமானவர்‌ என்று நம்மால்‌ 
விசுவாசத்தோடு சொல்ல முடியும்‌. 


நான்‌ 


கர்த்தர்‌. ர கிருபையையும்‌, 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


கர்த்தருக்குள்‌ 
முடியும்‌. 


அப்போதுதான்‌ 
சந்தோஷமாமிருக்க 
எங்கேயிருந்தாலும்‌, 
சூழ்நிலையிலிருந்தாலும்‌, கர்த்தரும்‌ 
நம்மோடு கூடயிருக்கிறார்‌ என்னும்‌. 
நம்பிக்கை நமக்குள்‌ உருவாகும்‌. அதோடு 
கர்த்தர்‌ நமக்கு 

நியாயத்தையும்‌, 

என்னும்‌ விசுவாசமும்‌ நமக்குள்‌ உண்டாகும்‌. 


எப்படிப்பட்ட 


கர்த்தரே சர்வசிருஷ்டிகர்‌. அவர்‌ எல்லா 
ஜீவராசிகளிடத்திலும்‌: அன்பாயிருக்கிறார்‌. 
எல்லோருக்கும்‌ நீதியைச்‌ செய்கிறார்‌. 
தம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மையான 
ஈவுகளைக்‌ கொடுக்கிறார்‌. அவர்களைப்‌ 
பாதுகாத்து, பராமரிக்கிறார்‌. நாம்‌ 
வேதனையிலும்‌ வருத்தத்திலும்‌ 
இருக்கும்போது கர்த்தரே நமக்கு ஆறுதல்‌ 
சொல்லுகிறார்‌. கர்த்தர்‌ தம்முடைய தெய்வீக 
சுபாவங்களில்‌ பிரியமாயிருக்கிறார்‌. 


நல்லவர்‌. அவர்‌ கிருபை 

தம்மை நோக்கக்‌ 
கூப்பிடுகிற எல்லோருக்கும்‌ அவர்‌ 
சமீபமாயிருக்கிறார்‌. கர்த்தரை நம்புகிறவர்கள்‌ 
ஒருபோதும்‌ வெட்கப்பட்டுப்போகமாட்டார்கள்‌. 
அவர்கள்‌ செழித்திருப்பார்கள்‌. யூதாவின்‌ 
மனுஷரும்‌ எருசலேமின்‌ குடிகளுமோ 
கர்த்தரை நம்பாமல்‌, அவருடைய 
இரக்கத்தையும்‌, நியாயத்தையும்‌, நீதியையும்‌ 
நம்பாமல்‌, தங்களுடைய ஞானத்தையும்‌, 
பராக்கிரமத்தையும்‌, ஐசுவரியத்தையும்‌ 
நம்புகிறார்கள்‌. 


கர்த்தர்‌ 
என்றுமுள்ளது. 


இதோ, நாட்கள்‌ வரும்‌ 

எரே 9:25,26 

த 25. இதோ, நாட்கள்‌ 
அப்பொழுது 

அறககனககள்‌ தங்கட 

விருத்தசேதனமுன்ன யாவரையும்‌, 





i= THE 
TT 


எரே 9:28. எகிப்தையும்‌, மூதாவையும்‌, 
ஏதோமையும்‌, அம்மோன்‌ 
புத்திரரையும்‌,  மோவாபையும்‌, 
கடைசி எல்லைகளிலுன்ன 
வனாத்தரக்குடிகளான யாவரையும்‌ 
தண்டிப்பேன்‌; புறஜாதியார்‌ அனைவரும்‌. 
விருத்தசேதனமில்லாதவர்கன்‌; 
ஆனாலும்‌, இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ 
அனைவரும்‌ இருதயத்திலே. 
விருத்தசேதனமில்லாதவர்கன்‌ என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


எரேமியா தீர்க்கதரிசி யூதா 
மத்தியில்‌ அவர்களுடைய 
கண்டித்து உணர்த்துகிறார்‌ யூதர்கள்‌ 
விருத்தசேதனம்‌ செய்திருக்கிறார்கள்‌. இது. 
அவர்கள்‌ கர்த்தரோடு செய்துகொண்ட 
சரீரப்பிரகாரமான உடன்படிக்கை. யூதா 
மனுஷருடைய பாவங்களினிமித்தமாய்‌, 
தேவனுடைய நியாயத்தீர்ப்பு அவர்கள்மீது. 
வரும்‌ என்று எரேமியா எச்சரிக்கிறார்‌ 
ஆனால்‌ அவர்களோ சரீரப்பிரகாரமாக 
உடன்படிக்கையான விருத்தசேதனத்திற்கு 
முக்கியத்துவம்‌ கொடுக்கிறார்கள்‌. 


மனுஷர்‌ 
பாவங்களைக்‌ 


இஸ்ரவேலின்‌ ஆண்மக்கள்‌ 
சரீரத்தில்‌ விருத்தசேதனம்‌ செய்திருப்‌ 
கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு 
வராது என்றும்‌, கர்த்தருடைய 
த்து வராது என்றும்‌, தாங்களோ 
ங்களுபைய தேசமோ அழியாது என்றும்‌ 
யூதா மனுஷரும்‌, எருசலேமின்‌ குடிகளும்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ 
கர்த்தருடைய 
அடையாளமாக 
சரீரத்தில்‌ 
செய்திருக்கிறார்கள்‌. இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ 
எல்லோருமே சரீரத்தில்‌ 
விருத்தசேதனமுள்ளவர்கள்‌. புறஜாதியார்‌ 
அனைவரும்‌ விருத்தசேதனமில்லாதவர்கள்‌. 
ஆனால்‌ கர்த்தரோ துன்மார்க்கர்‌ 
எல்லோரையும்‌ தண்டிப்பதாக சொல்லுகிறார்‌. 
கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு நாளின்போது. 
சரீரப்பிரகாரமான 


புத்திரர்‌ 


மெய்யாகவே 
ஜனங்கள்‌. இதற்‌ 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இஸ்ரவேல்‌ 
சரீரத்தில்‌ 
செய்துகொண்டால்‌ 
அவர்களுடைய 
விருத்தசேதனம்‌ 
அவர்களுடைய இருதயம்‌ 
வேண்டும்‌. ஆனால்‌ 
வம்சத்தாரின்‌ இருதயமோ திருக்குள்ளதும்‌, 
கேடுள்ளதுமாயிருக்கிறது. அவர்களுடைய 
இருதயங்களில்‌ பொல்லாப்பு நிரம்பிமிருக்கிறது. 
அவர்களுடைய கிரியைகள்‌ 
துன்மார்க்கமாமிருக்கிறது. 


வம்சத்தார்‌. தங்கள்‌ 
விருத்தசேதனம்‌. 
மாத்திரம்‌ போதாது. 
இருதயத்திலும்‌ 
பண்ணவேண்டும்‌. 
சுத்தமாயிருக்க 
இஸ்ரவேல்‌. 


கர்த்தர்‌ தம்முடைய நீதியின்‌ 
பிரகாரமாய்‌ துன்மார்க்கரைத்‌ தண்டிக்கிறார்‌. 
அவர்கள்‌ விருத்தசேதனமுள்ளவர்களா 
அல்லது விருத்தசேதனமில்லாதவர்களா 
என்று கர்த்தர்‌ வித்தியாசம்‌ பார்ப்பதில்லை. 
பாவம்‌ செய்த யாவரையும்‌ கர்த்தர்‌ 
தண்டிக்கிறார்‌. இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ 
விருத்தசேதனம்‌ செய்ததினால்‌, அவர்களுக்கு 
கர்த்தரிடத்திலிருந்து எந்த சலுகையும்‌. 
கிடைக்கவில்லை. கர்த்தர்‌ அவர்களுடைய 
பாவங்களின்‌ நிமித்தமாய்‌, அவர்களை 
பட்சபாதமில்லாமல்‌ தண்டித்துவிடுவார்‌. 


தேவனாகிய 
சர்வலோகத்திற்கும்‌ 
நியாயாதிபதியாகவும்‌ 
அவரிடத்தில்‌ பட்சபாதம்‌ எதுவுமில்லை. 
கர்த்தருக்கு பணத்தைக்‌ கொடுத்தோ 
அல்லது காணிக்கைகளை செலுத்தியோ 
அல்லது சரீரத்தில்‌ விருத்தசேதனம்‌ 
செய்தோ கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பிலிருந்து 
யாராலும்‌ தப்பிக்க முடியாது. நம்முடைய 
பாவங்களுக்கு மனந்திரும்பினால்‌ கர்த்தர்‌ 
நம்மை மன்னிப்பார்‌. நாம்‌ மனந்திரும்பாமல்‌, 
பாவத்தில்‌ துணிகரமாயிருந்தால்‌ கர்த்தர்‌ 
நம்மைத்‌ தண்டிப்பார்‌. இதுவே கர்த்தருடைய 
நீதியான நியாயத்தீர்ப்பு. 


கர்த்தர்‌ 
அதிபதியாகவும்‌, 
இருக்கிறார்‌. 


ர்‌ யூதா தேசத்தாரை 
இயாயந்தியதுபோல, எகிப்தையும்‌, 
யூதாவையும்‌, ஏதோமையும்‌, அம்மோன்‌. 
புத்திரரையும்‌, மோவாபையும்‌, கடைசி 
எல்லைகளிலள்ள  வனாந்தரக்குடிகளான 
யாவரையும்‌ நீதியாய்‌ நியாயந்தீர்ப்பார்‌. 
அவர்கள்‌  யாராகமிருந்தாலும்‌ எந்த 
தேசத்தாராமிருந்தாலும்‌, எந்த 
ஜாதியாராயிருந்தாலும்‌, எந்த 
ஜனத்தாராயிருந்தாலும்‌ கர்த்தர்‌ அவர்கள்‌ 
எல்லோரையும்‌ நீதியாய்‌ நியாயந்தீர்ப்பார்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


கடைசி எல்லைகளிலுள்ள வனாந்தர 
குடிகள்‌ என்னும்‌ வாக்கியம்‌ கெதரேனரைக்‌ 
குறிக்கும்‌ என்றும்‌, ஆத்சோரின்‌ 
ராஜ்யங்களிலுள்ளவர்களைக்‌ குறிக்கும்‌ 
என்றும்‌ வேதபண்டிதர்கள்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 


“பாபிலோன்‌ ராஜாவாகிய 
நேபுகாத்நேச்சார்‌ முறியடிக்கும்‌ கேதாரையும்‌ 
காத்சோருடைய ராஜ்யங்களையும்‌ குறித்துக்‌ 
கர்த்தர்‌ சொல்லுகிறது 


அவர்களுடைய 

அவர்களுடைய திரைகளையும்‌ அவர்களுடைய 
எல்லாத்‌ நட்டுமுட்டுகளையும்‌ அவர்க 
ஒட்டகங்களையும்‌ 

கொண்டுபோய்‌, 

சொல்லி, அவர்கள்மேல்‌ ஆர்ப்பரிப்பார்கள்‌" 
(எரே 49:28-29). 


“காத்சோரின்‌ குடிகளே, ஒடி, காரத்தில்‌ 
அவையுங்கள்‌; பள்ளத்தில்‌ ஒதுங்கிப்‌ 
பதுங்குங்கள்‌ என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌; 
பாபிலோன்‌ ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார்‌ 
உங்களுக்கு விரோதமாக. 
ஆலோசனை உங்களுக்கு 
விரோதமாக உபாயங்களைச்‌ 
சிந்தித்திருக்கிறான்‌. அஞ்சாமல்‌ 
நிர்விசாரமாய்க்‌ குடியிருக்கிற ஜாதிக்கு 
விரோதமாக எழும்பிப்போங்கள்‌ என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌; அதற்கு 
வாசல்களுமில்லை, தாழ்ப்பாள்களுமில்லை; 


செய்து. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அவர்கள்‌ தனிப்படத்‌ தங்கியிருக்கிறார்கள்‌. 
அவர்களுடைய ஒட்டகங்கள்‌ கொள்ளையும்‌, 
அவர்களுடைய ஆடுமாடுகளின்‌ ஏராளம்‌ 
குறையுமாகும்‌: நான்‌ அவர்களைச்‌ சகல 
திசைகளுமான கடையாந்தர மூலைகளில்‌ 
இருக்கிறவர்களிடத்துக்குச்‌ சிதறடித்துவிட்டு, 
அதினுடைய சகல பக்கங்களிலுமிருந்து 
அவர்களுக்கு. ஆபத்தை வாப்ண்ணுவேன்‌ 

கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌” 
௬௫ 49:30-32). 


எகிப்தியர்‌, 
ர்‌, 

எல்லைகளிலுள்ள 
கியோர்‌ 
த்தசேதனமில்லாதவர்கள்‌. 

வம்சத்தார்‌ 

விருத்தசேதனமுள்ளவர்கள்‌. 

யூதாவின்‌ வம்சத்தாரும்‌ 

இடவை வில சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள்‌. 

இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ சரீரத்தில்‌ 

விருத்தசேதனமுள்ளவர்களாயிருந்தாலும்‌, 

இருதயத்திலே விருத்தசேதனமில்லாதவர்‌! 

விருத்தசேதனம்‌ ஒரு அடையாளம்‌. 

அவர்களிடத்தில்‌ அடையாளமிருக்கிறது 

ஆனால்‌. இந்த அடையாளம்‌ எதைக்‌ 

குறிக்கிறதோ அந்த சத்தியம்‌ 

அவர்களிடத்தில்‌ இல்லை. 


ஏதோமியர்‌, 
மோவாபியர்‌, 
வனாந்தர்‌ 


அம்மோன்‌ 
கடைசி 


யூதா மலுஷிரே, எருசவேயின்‌ குடிகளே, 
கிரியைகளுடைய 
உக்கிரம்‌ 
அவிப்பார்‌ 
நீங்கள்‌ 
கர்த்தருக்கென்று உங்களை விருத்தசேதனம்‌ 
பண்ணி, ங்கள்‌ இருதய; 
நுனித்தோலை நீக்கிப்போடுங்கள்‌" (எரே 4:4). 


உங்கள்‌ 


பொல்லாப்பினிமித்தம்‌ என்‌ 





i FTE 
TT 


குல்தேயர்கள்‌ யூதா தேசத்தின்மீது, 
யுத்தம்பண்ணுகிறார்கள்‌. அவர்கள்‌ யூதாவின்‌ 
மனுஷரையும்‌ எருசலேமின்‌ குடிகளையும்‌ 
தங்கள்‌ தேசத்திற்கு சிறைப்பிடித்துக்கொண்டு 
போய்விடுகிறார்கள்‌. கல்தேயருடைய 
தேசத்திலே விக்கிரகாராதனை 
அதிகமாயிருக்கிறது. யூதாவின்‌ மனுஷர்‌ 
அந்நிய தேசத்து சிறையிலிருப்பிலிருக்கும்‌ 
போது, அவர்கள்‌ புறஜாதிகளுடைய 
மார்க்கத்தை கற்றுக்கொள்ளக்கூடாது 
என்று கர்த்தர்‌ அவர்களை எச்சரிக்கிறார்‌ 
(எரே 1011.2). 


கல்தேயருடைய விக்கிரகாராதனையும்‌, 
வானசாஸ்திரங்களும்‌ மதிமீனமானவை 
(எரே 10:3-5). கல்தேயர்கள்‌ மிருககுணமும்‌ 
மதியீனமுழுள்ளவர்கள்‌ (எரே 10:89). 
கர்த்தருடைய விசாரிப்பின்‌ நாளிலே 
விக்கிரகங்கள்‌ எல்லாம்‌ அழியும்‌ 
(எரே 101415). 

கர்த்தருக்கு ஒப்பானவர்‌ 
ஒருவருமில்லை. யூதாவம்சத்தார்‌ 
இஸ்ரவேலின்‌ பரிசுத்தரை மாத்திரமே 
தங்கள்‌ தேவனாக அங்கீகரிக்கவேண்டும்‌. 
அவரை மாத்திரமே ஆராதிக்கவேண்டும்‌ 
(எரே 10:10-13). கர்த்தருடைய ஜனத்தார்‌ 
கர்த்தருக்குள்‌ சந்தோஷமாயிருப்பார்கள்‌ 
(எரே 10:16). 

குல்தேயர்கள்‌ மூதாதேசத்‌ 
தங்கள்‌ தேசத்திற்கு ந்து 
சென்றாலும்‌, யூதாவின்‌ ம்‌ சிலர்‌ யூதா 
தேசத்திலேயே தங்கிவிடுகிறார்கள்‌. 
அவர்களுக்கு தேசத்திலே பாதுகாப்பு இல்லை 
(எரே 10:17 18). அவர்களுடைய 
பாவங்களினிமித்தமாய்‌, கர்த்தர்‌ அவர்கள்மீது, 
அந்நிய தேசத்திலிருந்து சத்துருவை 
வரப்பண்ணுவார்‌ (எரே 10:20-22). 

எரேமியா தீர்க்கதரிசி யூதாவின்‌ 
மனுஷரும்‌, எருசலேமின்‌ குடிகளும்‌ 
அனுபவிக்கிற உபத்திரவங்களை நினைத்து 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மனவேதனைப்படுகிறார்‌. 
அழுது புலம்புகிறார்‌ 07) 
கர்த்தர்‌ தம்முடைய ஜனத்தை மட்டாய்த்‌ 
தண்டிக்கவேண்டுமென்று. எரேமியா 
விண்ணப்பம்பண்ணுகிறார்‌ (எரே 10;23-25). 


அவர்களுக்காக 
(எரே 10:19). 


விக்கிரகங்கள்‌ 
எரே 10:1-5 


எரே 101. இஸ்ரவேல்‌ வீட்டாரே, 
கர்த்தர்‌ உங்களுக்குச்‌ சொல்லுகிற 
வசனத்தைக்‌ கேளுங்கள்‌: 


எரே 10:2. 
மார்க்கத்தைக்‌ 
கற்றுக்கொள்ளாதிருங்கள்‌; வானத்தின்‌ 

அடையாளங்களாலே. புறஜாதிகன்‌' 

என்று சொல்லி, 

அவைகளாலே. 


புறஜாதிகளுடைய 


எரே 10:3. ஜனங்களின்‌ வழிபாடுகள்‌ 
வீணாயிருக்கிறது; காட்டில்‌ ஒரு 
மரத்தை வெட்டுகிறார்கள்‌; அது தச்சன்‌ 
கையாடுகிறவாச்சியால்‌ பணிப்படும்‌. 


எரே 10:4. வெள்னியினாலும்‌ 
பொன்னினாலும்‌ அதை அலங்கரித்து, 
அது அசையாதபடிக்கு. அதை 
ஆணிகனாலும்‌ சுத்திகனாலும்‌ 
உறுதியாக்குகிறார்கள்‌.. 


எரே 105. அவைகள்‌ பனையைப்போல்‌ 
நெட்டையாய்‌ நிற்கிறது, அவைகள்‌ 
பேசமாட்டாதவைகன்‌, அவைகள்‌. 
நடக்கமாட்டாததினால்‌  கண்க்கப்பட 
வேண்டும்‌; அவைகளுக்குப்‌ பயப்பட. 
வேண்டாம்‌; அவைகள்‌ தீமைசெய்யக்‌ 
கூடாது, நன்மைசெய்யவும்‌ 
அவைகளுக்குச்‌ சக்தி இல்லையென்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 





i THE 
TT 


விக்கிரகாராதனைக்கு 
எச்சரித்துச்‌ சொல்லுகிறார்‌. 
சொல்லுகிற த்‌ 
கேட்கவேண்டும்‌. 
நன்மைக்காகவே, 
வார்த்தைகளை, 
வைத்திருக்கிறார்‌. டு 
விலகுவதற்கும்‌, பரிசுத்தமாய்‌ ஜீவிப்பதற்கும்‌, 
கர்த்தருடைய வசனம்‌ நம்மை வழிநடத்தும்‌. 
பாவத்திற்கு விலகி ஜீவிக்கும்போது, நாம்‌ 
கர்த்தருடைய மிலாறுகளுக்குத்‌ 
தப்பித்துக்கொள் எலாம்‌. 
யூதாவின்‌ மனுஷரும்‌, எருசலேமின்‌ 
குடிகளும்‌ புறஜாதி மார்க்கத்தைக்‌ 
கற்றுக்கொள்ளக்கூடாது என்று எரேமியா 
அவர்களுக்கு பொதுவான  எச்சரிப்பைச்‌ 
சொல்லுகிறார்‌ க வீட்டார்‌, 
கர்த்தர்‌ சொல்லுகிற 
வசனத்தைக்‌, கேட்கவேண்டும்‌ அவர்கள்‌ 
புறஜாதியாருடைய மார்க்கத்தைக்‌ 
கற்றுக்கொள்ளக்கூடாது. ரத்‌ 
மார்க்கத்தை மாத்திரமே 
வேண்டும்‌. அவர்கள்‌ 
மார்க்கத்தை அங்கீகரிக்கவும்‌ கூடாது. 
கர்த்தருடைய பிள்ளைகள்‌ மத்தியில்‌ 
புறஜாதி மார்க்கம்‌ கலந்துவிடக்கூடாது. 
யூதாவின்‌ மனுஷர்‌ புறஜாதியாரின்‌ பழக்க 
வழக்கங்களை கற்றுக்கொண்டு, அவற்றை 
தங்களுக்கு சொந்தமாக்கிக்கொள்ளக்கூடாது. 
புறஜாதியார்‌ வானத்தின்‌ அடையாளங்களால்‌ 
கலங்குகிறார்கள்‌. அவர்கள்‌ வானத்திலுள்ள 
கிரகங்களை தங்கள்‌ தெய்வங்களாக 
அங்கீகரித்து, அவற்றை ஆராதிக்கிறார்கள்‌. 
சந்திரன்‌, சூரியன்‌, நட்சத்திரங்கள்‌ 
ஆகியவையெல்லாமே புறஜாதிகளுக்கு 
தெய்வங்களாயிருக்கிறது. 


புறஜாதிகள்‌ 
சந்திரன்‌, ன்‌ 
தங்களுக்கு 
எதிர்பார்க்கிறார்கள்‌. 
தெய்வங்களாக நம்பி கனம்பண்ணுகிறார்கள்‌. 
அவர்கள்‌ வானத்தின்‌ அடையாளங்களால்‌ 
கலங்குவதுபோல, கர்த்தருடைய பிள்ளைகள்‌ 
ங்கக்‌ வானத்திலுள்ள 
திசைமாறிவிட்டால்‌, 
பயமும்‌ கலக்கமும்‌, 
நடுக்கமும்‌ உண்டாகும்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


புறஜாதியார்கள்‌ வானத்தின்‌ 
நட்சத்திரங்களை நம்புகிறார்கள்‌. கர்த்தருடைய 
பிள்ளைகளாகிய நாமோ, நட்சத்திரங்களை 
நம்பாமல்‌, நட்சத்திரங்களை 
சிருஷ்டித்தவரையே நம்பவேண்டும்‌. நாம்‌ 
கர்த்தருக்கு மாத்திரமே பயப்படவேண்டும்‌. 


நாம்‌ தேவனிடத்தில்‌ 
நம்பிக்கையாயிருந்தால்‌, நமக்குள்‌ 
சந்தோஷமும்‌ சமாதானமும்‌ இருக்கும்‌. நாம்‌ 
வானத்தின்‌ அடையாளங்களைப்‌ பார்த்து 
கலங்கமாட்டோம்‌. கர்த்தருக்குப்‌ 
பயப்படுகிறவர்கள்‌ மனுஷருக்கும்‌, 
வானத்தின்‌: அடையாளங்களுக்கும்‌ 
பயப்படமாட்டார்கள்‌. நாம்‌ கர்த்தரோடு 
சமாதானமாயிருக்கும்போது, சந்திரனும்‌ 
சூரியனும்‌, நட்சத்திரங்களும்‌ நம்முடைய 
சமாதானத்தை கெடுத்துப்போடாது. 
கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு கலக்கமில்லை. 
வழிபாடுகள்‌ 
அவர்களுடைய 
விக்கிரகாராதனைகளும்‌ 
மாயையாயிருக்கிறது. கல்நேயர்கள்‌ 
வானத்திலுள்ள சந்திரனையும்‌, 
சூரியனையும்‌, நட்சத்திரங்களையும்‌ தங்கள்‌ 
தெய்வங்களாக நம்பி, அவற்றை, 
ஆராதிக்கிறார்கள்‌. தங்களுக்கு 
வானசாஸ்திரம்‌ தெரிந்திருப்பதினால்‌, மற்ற 
ஜாதிகளைவிட, தங்களுக்கு அதிக 
ஞானமுண்டு என்று 
கல்தேயர்கள்‌ நினைக்கிறார்கள்‌. எரேமியா 
தீர்க்கதரிசியோ, கல்தேயருடைய விக்கிரக 
வழிபாடுகள்‌ வீணாயிருக்கிறது என்று 
சொல்லுகிறார்‌. 


விக்கிரகங்களை 
கல்தேயருக்கு 


புறஜாதி ஜனங்களின்‌ 
வீணாயிருக்கிறது. 
விக்கிரகங்களும்‌, 


ஆராதிக்கிற 
பொதுவான ஞானமில்லை. 
அவர்களுக்கு பொதுவான அறிவுமில்லை. 
அவர்கள்‌ ராதிக்கிற விக்கிரகங்கள்‌ 
மரத்தினால்‌ செய்யப்பட்டிருக்கிறது. “அவர்கள்‌ 


தச்சன்‌ கையாடுகிறவாச்சியால்‌ 
வெள்ளியினாலும்‌ பொன்னினாலும்‌ 
அலங்கரித்து. அது அசையாதபடிக்கு அதை 
ஆணிகளாலும்‌ சுத்திகளாலும்‌ 
உறுதியாக்குகிறார்கள்‌" (எரே 10:3,4). 





i FTE 
TT 


கர்த்தரே 
சிருஷ்டித்திரக்கிறார்‌ 
சிருஷ்டிகராகவும்‌, 
சிருஷ்டிகளாகவும்‌ 
விக்கிரகாரானைக்காரரோ, 
தெய்வங்களை உண்டுபண்ணுகிறார்கள்‌. 
விக்கிரகங்கள்‌ எல்லாம்‌ மனுஷருடைய 
கைகளின்‌ கிரியைகளாயிருக்கிறது. 


“கொல்லன்‌ இரும்பைக்‌: 
இடுக்கி, உலையிலே காயவைத்து. 
சுத்நிகளால்‌ அதை உருவாக்கி, தன்‌ 
புயபலத்தினால்‌ அதைப்‌ பண்படுத்துகிறான்‌; 
பட்டினியாயிருந்து  பெலனற்றுப்போகிறான்‌;: 
தண்ணீர்‌ குடியாமல்‌ களைத்துப்போகிறான்‌. 
தச்சன்‌ நூல்பிடித்து, மட்டப்‌ பகையால்‌ 
மரத்துக்குக்‌ குறிபோட்டு, உளிகளினால்‌. 
உருப்படுத்தி, கவராசத்தினால்‌ அதை வகுத்து, 


தங்களுக்கு 


குறட்டால்‌ 


(ஏசா 4412,13) என்று 
விக்கிரகங்களைப்பற்றிச்‌ 


ண்கள்‌ வால்கள்‌ மரத்தினால்‌ 
செய்யப்பட்டாலும்‌, அந்த மரத்தை மூடி 
மறைப்பதற்காக அதை வெள்ளியினாலும்‌, 
பொன்னினாலும்‌ மூடி அலங்கரிக்கிறார்கள்‌. 
அது  அசையாதபிட்கு, ன்‌ 
ஆணிகளை 
உறுதிபண்ணுகிறார்கள்‌. 
ஆணியடித்து பாதுகாக்கவில்லையென்றால்‌ 
அவை கீழே விழுந்துவிடும்‌. விக்கிரகங்கள்‌ 
பொன்னாலும்‌ வெள்ளியாலும்‌ 
அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. விக்கிரகங்களை 
சரியாக பாதுகாக்கவில்லையென்றால்‌, 
திருடர்கள்‌ அதை கொள்ளையடித்து 
சென்றுவிடுவார்கள்‌. 

மனுஷருடைய கைகளால்‌ செய்யப்பட்ட 
விக்கிரகங்கள்‌ பனையைப்போல. 
நெட்டையாய்‌ நிற்கிறது. பல விக்கிரகங்கள்‌ 
பார்வைக்கு கம்பீரமாயிருக்கும்‌. அது 
மனுஷரிடத்திலே பேசுவதற்கு 
ஆயத்தமாயிருப்பதுபோல, தன்‌ வாயை 


விரிவாய்த்‌ திறந்திருக்கும்‌. ஆனால்‌ 
விக்கிரகங்களால்‌ பேசமுடியாது. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அவற்றால்‌ நடக்கவும்‌ முடியாது. சில 
விக்கிரகங்கள்‌ குதிரைகள்மேல்‌ ஏறி நிற்கும்‌. 
குதிரையும்‌ ஓடாது. விக்கிரகங்களும்‌ 
நடக்காது. அவைகள்‌ நடக்கமாட்டாததினால்‌, 
அவற்றை சுமக்கவேண்டும்‌. 
விக்கிரகங்களுக்கு பயப்படவேண்டாம்‌ 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. அலைகள்‌ 
தீமைசெய்யக்கூடாது. நன்மைசெய்யவும்‌ 
அவைகளுக்குச்‌ சக்தி இல்லையென்று, 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ (எரே 10:5) 
விக்கிரகங்கள்‌ மரத்தால்‌ 
செய்யப்பட்டிருக்கிறது. அவை 
பொன்னாலும்‌, வெள்ளியாலும்‌ 
அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. விக்கிரகங்களை 
எப்படித்தான்‌ அலங்காரம்‌ பண்ணினாலும்‌, 
அவை நம்முடைய ஆராதனைக்கு, 
ea விக்கிரகமும்‌, 
அதைப்பற்றிய போதனையும்‌ 
மாயையாயிருக்கிறது (எரே 10:8). 
விக்கிரகங்களைப்பற்றிய 
போதனைகளில்‌. உண்மையில்லை. 
பொய்யும்‌ 


அவையெல்லாம்‌ 
கட்டுக்கதைகளுமாயிருக்கிறது 
விக்கிரங்‌ ஆராறிக்கிறவர்களுக்கு 


செய்திருந்தாலும்‌, 
வேலைப்பாடுகள்‌ ஏராளமாயிருக்கும்‌. 

மிகுந்த சிரமப்பட்டு, அதிக 
பிரயாசப்பட்டு விக்கிரகங்களை 
செய்திருப்பார்கள்‌. விக்கிரகங்களை 
விசேஷித்த வழிகளில்‌ செய்யவேண்டும்‌. 
தச்சர்‌ தன்னுடைய கைத்திறமைகளை அதில்‌ 

பயன்படுத்தவேண்‌। 


காட்டில்‌ வெட்டப்பட்ட 


தச்சர்கள்‌ 


விக்கிரகாராதனையில்‌ பயன்படுத்தப்படுகிறது. 





i= THE 
TT 


தகடாக்கப்பட்ட வெள்ளி தர்ஷீசிலும்‌, 
பொன்‌ ஊப்பாசிலுமிருந்து கொண்டுவரப்பட்டு, 
அவைகள்‌ தொழிலாளியினாலும்‌. தட்டான்‌ 
கைகளினாலும்‌ செய்யப்படுகிறது: இள நீலமும்‌ 
இரத்தாம்பரமும்‌ அவைகளின்‌ உடுமானம்‌; 
அவைகளெல்லாம்‌ தொழிலாளிகளின்‌ 
கைவேலையாயிருக்கிறது (எரே 10:9). 
காட்டிலுள்ள சாதாரண மரத்தினால்‌. 

க்கிரகத்தை. செய்கிறார்‌. 
எப்படித்தான்‌ அலங்காரம்‌ 
அது அடிப்படையில்‌ ஒரு 
மரம்‌ தான்‌. அது வெளிப்பார்வைக்கு 
அழகாகயிருக்கும்‌. உள்ளே அது 
மரமாகத்தான்‌ இருக்கும்‌. தட்டார்‌ அனைவரும்‌ 
தாங்கள்‌. வார்ப்பித்த சரூபங்களாலே 
வெட்கிப்போவார்கள்‌. அவர்கள்‌ வார்ப்பித்த 
விக்கிரகங்களில்‌ ஆலிமில்லை. விக்கிரகம்‌ 
பொய்யே என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ 
(எரே 1014) 


தச்சர்‌ 
விக்கிரகத்தை 
பண்ணினாலும்‌, 


'தட்டாரும்‌ தச்சரும்‌ மிகவும்‌ கஷ்டப்பட்டு 
விக்கிரகத்தை செய்கிறார்கள்‌ அந்த 
விக்கிரகங்களிடமிருந்து அவர்கள்‌ பெரிய 
காரியங்களை எதிர்பார்க்கிறார்கள்‌. ஆனால்‌ 
அவைகளுக்கு சக்தியில்லை. அவைகளால்‌ 
ஒரு கிரியையும்‌ நடப்பிக்க முடியாது. 
நன்மையும்‌ செய்ய முடியாது, தீமையும்‌ 
செய்ய முடியாது. 


விக்கிரகங்களை  ஆராதிக்கிறவர்கள்‌ 
தாங்கள்‌ வார்ப்பித்த சரூபங்களை தங்கள்‌ 
தெய்வங்களாக நம்புகிறார்கள்‌. 
விக்கிரகங்களே தங்களுக்கு ஜீவனையும்‌, 
சுவாசத்தையும்‌ கொடுத்திருக்கிறது என்று 
சொல்லுகிறார்கள்‌. ஆனால்‌ 
விக்கிரகங்களுக்கே ஜீவனில்லை. 
அவற்றிற்கே  சுவாசமில்லை. ஜீவனும்‌. 
சுவாசமும்‌ இல்லாத  விக்கிரகத்தால்‌, 
தங்களுக்கு ஜீவனையும்‌ சுவாசத்தையும்‌ 
கொடுக்க முடியாது என்னும்‌ உபதேசம்‌. 
விக்கிரகாராதனைக்காரருக்குப்‌ புரியவில்லை. 
மனுஷர்‌ அனைவரும்‌ அறிவில்லாமல்‌, 
மிருககுணமுள்ளவர்களானார்கள்‌ என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ (எரே 1024). 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


விக்கிரகங்கள்‌ மாயையும்‌, மகாஎத்தான 
கிரியையுமாயிருக்கிறது. அவைகளில்‌ 
ஆவியுமில்லை. ஜீவனுமில்லை. 
விக்கிரகங்களுக்கு தெய்வத்துவ. 
சுபாவங்களுமில்லை. விக்கிரகங்கள்‌ 
அசையாது, நடக்காது, பேசாது, நன்மையோ 
தீமையோ செய்யாது. அது இருந்த 
இடத்திலிருக்கும்‌. அது எங்கேயாவது. 
போகவேண்டுமென்றால்‌, மனுஷர்தான்‌ அதை 
தூக்கி சுமக்கவேண்டும்‌. 

மிருகங்க( கூட ம்‌ ஆவியும்‌ 
கண்டு ண்‌ நல்கும்‌! அவ வலி, 
இயங்காது. அவை மாயையும்‌ 
மகாஎத்தான. கிரியையுமாயிருக்கிறது. 
அவைகள்‌ விசாரிக்கப்படும்‌ நாளிலே 
அழியும்‌ என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ 
(எரே 10.15) 


தட்டாரும்‌ தாங்கள்‌ 
பிரகாரம்‌ விக்கிரகங்களை 
அவர்கள்‌ யாவரும்‌ 
மதியீனமுமுள்‌ எவர்கள்‌. 
விக்கிரசுமாகிய அந்தக்‌ கட்டை மாயையான 
போதகமாயிருக்கிறது (எரே 10:8) என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
கள்‌ தேவனை வரை 
தைக்க கைலி 
ஸ்தோத்திரியாமலுமிருந்து, தங்கள்‌ 
சிந்தனைகளினாலே வீணரானார்கள்‌; 
உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம்‌. 
இருளடைந்தது" (ரோம 1:21) 


“தேவனை அறியும்‌ அறிவைப்‌ பற்றிக்‌ 
கொண்டிருக்க அவர்களுக்கு 
மனதில்லாதிருந்தபடியால்‌, தகாதவைகளைச்‌ 
செய்யும்படி தேவன்‌ அவர்களைக்‌ கேடான 


சிந்தைக்கு ஒப்புக்கொடுத்தார்‌". (ரோம 1:28) 
சேனைகளின்‌ கர்த்தர்‌ 

எரே 10:6-16 

எரே 108. கர்த்தாவே, உமக்கு 


ஓப்பானவன்‌ இல்லை; நீரே பெரியவர்‌; 
உமது நாமமே வல்லமையில்‌ பெரியது. 





i THE 
TT 


எரே 10:7. ஜாதிகளின்‌ ராஜாவே, 
உமக்குப்‌ பாயப்படாதிருப்பவன்‌ யார்‌? 
தேவரீருக்கே  பயப்படவேண்டியது; 
ஜாதிகளுடைய எல்லா ஞானிகளிலும்‌, 
அவர்களுடைய எல்லா ராஜ்யத்திலூம்‌ 
உமக்கு ஒப்பானவன்‌ இல்லை. 


எரே 10:8. அவர்கள்‌ யாவரும்‌. 
மிருககுணமும்‌ மதியீனமுமுன்னவர்கள்‌; 
அந்தக்‌ கட்டைமாயையான 
போதகமாயிருக்கிறது. 


எரே 10:9. தகடாக்கப்பட்ட வென்னி 
தர்ஷ்சிலும்‌, பொன்‌ ஊப்பாசிலுமிருந்து. 
கொண்டுவரப்பட்டு, அவைகள்‌ 
தொழிலாவியினாலும்‌, தட்டான்‌ 
கைகளினாலும்‌ செய்யப்படுகிறது; 
இனதீலமும்‌ இரத்தாம்பரமும்‌ 
அவைகளின்‌ 

அவைகளெல்லாம்‌. 
கைவேலையாயிருக்கிறது. 


எரே 10:10. கர்த்தரோ மெய்யான 
தெய்வம்‌; அவர்‌ ஜீவனுன்ன தேவன்‌, 
நித்திய ராஜர அவருடைய 
கோபத்தினால்‌ பூமி அதிரும்‌; 
அவருடைய உக்கிரத்தை ஜாதிகள்‌ 
சகிக்கமாட்டார்கள்‌.. 


எரே 10:11. வானத்தையும்‌ பூமியையும்‌ 
உண்டாக்காத தெய்வங்கள்‌, பூமியிலும்‌ 
இந்த வானத்தின்கீழும்‌ இராதபடிக்கு. 
அழிந்துபோகும்‌. என்பதை: 
அவர்களுக்குச்‌ சொல்லுங்கள்‌. 


எரே 1002. 
தம்முடைய 


அவரே பூமியைத்‌ 

வல்லமையினால்‌ 
உண்டாக்கி, பூச்சக்கரத்தைத்‌ 
தம்முடைய ஞானத்தினால்‌ படைத்து, 
வானத்தைத்‌ தம்முடைய அறிவினால்‌ 
விரித்தார்‌. 


எரே 10:18. அவர்‌ 
வானத்திலே திரனான தண்ணீர்‌: 
உண்டாகிறது; அவர்‌ பூமியின்‌. 
கடையாந்தரத்திலிருந்து மேகங்களை 
எழும்பப்பண்ணி, மழையுடனே 
மின்னல்களை உண்டாக்கி, காற்றைத்‌ 
தமது பண்டகசாலைகளிலிருத்து 
புறப்படப்பண்ணுகிறார்‌. 


சுத்தமிடுகையில்‌ 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எரே 10:14. 
அறிவில்லாமல்‌ 
மிருககுணமுன்னவர்களானார்கள்‌; 

தட்டார்‌. அனைவரும்‌ வார்ப்பித்த 
சுருபங்கனாலே வெட்கிப்போகிறார்கள்‌; 
அவர்கள்‌ வார்ப்பித்த விக்கிரகம்‌ 
பொய்யே, அவைகளில்‌ ஆவி இல்லை. 


மனுஷர்‌ அனைவரும்‌. 


எரே 10:15. அவைகள்‌ மாயையும்‌, மகா 
எத்தான கிரியையுமாயிருக்கிறது; 
அவைகள்‌ விசாரிக்கப்படும்‌ நானிலே. 
அழியும்‌. 


எரே 1016. யாக்கோபின்‌ 
பங்காயிருக்கிறவர்‌ அவைகளைப்போல்‌ 
அல்ல, அவர்‌ சர்வத்தையும்‌ 
உருவாக்கின வர்‌; இஸ்ரவேல்‌ 
அவருடைய சுதந்தரமான கோத்திரம்‌; 

சேனைகளின்‌ கர்த்தர்‌ என்பது 
அவருடைய நாமம்‌. 


இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
மாத்திரமே ஜீவனுள்ளவர்‌. அவர்‌ மாத்திரமே. 
மெய்யான தேவன்‌. கர்த்தருக்கு ஒப்பானவர்‌ 
ஒருவருமில்லை. நாம்‌ கர்த்தரோடு எந்த 
மனுஷனையும்‌ ஒப்பிட்டுச்‌ சொல்லவும்‌ கூடாது. 

ன கர்த்தரோடு ஒப்பிடுவது. 
மகாபரிசுத்தமான தேவனை  தூவிக்கிற 
காரியமாகவே இருக்கும்‌ 


எரேமியா தீர்க்கதரிசி இதுவரையிலும்‌ 
புறஜாதியாருடைய  விக்கிரகங்களைப்பற்றி 
விரிவாகச்‌ சொல்லிக்கொண்டு வந்தார்‌. 
இப்போதோ இஸ்ரவேலின்‌ தேவனாகிய 
கர்த்தருடைய மகிமையையும்‌, 
மகத்துவத்தையும்‌ விரிவாகச்‌ சொல்லுகிறார்‌. 
“கர்த்தாவே, உமக்கு ஒப்பானவன்‌. 
இல்லை; நீரே பெரியவர்‌: உமது நாமமே 
வல்லமையில்‌ பெரியது. ஜாதிகளின்‌ ராஜாவே, 
உமக்குப்‌ பயப்படாதிருப்பவன்‌ யார்‌? 
தேவரீருக்கே. பயப்படவேண்டியது: 
ஜாதிகளுடைய எல்லா ஞானிகளிலும்‌, 
அவர்களுடைய எல்லா ராஜ்யத்திலும்‌ உமக்கு 
ஒப்பானவன்‌ இல்லை" (எரே 10:67) என்று 
எரேமியா சர்வவல்லமையுள்ள 
தேவனைப்பற்றிச்‌ சொல்லுகிறார்‌. 





f= al 
TT 


அவைகளின்‌ பழங்களும்‌. 
அவைகளின்‌ கிளைகளும்‌ பொன்னினால்‌ 
உண்டானவைகளாயிருக்க வேண்டும்‌. 
அவையெல்லாம்‌ தகடாய்‌. அடித்த 
பசும்பொன்னால்‌ செய்யப்பட்ட ஒரே 
வேலையாயிருக்கவேண்டும்‌. அதில்‌ எழு 
அதல்களைச்‌ செய்ய வேண்டும்‌; அதற்கு 
நேரெதிராய்‌ _ எரியும்படிக்கு அவைகள்‌ 
ஏற்றப்பட வேண்டும்‌. வதக்கி! 
தென்புறமாகக்‌ குத்துவிளக்கை 
வைக்கவேண்டும்‌. (யாத்‌ 26:35) 


மேஜை வடபுறமாக வைக்கப்பட்டிருக்கும்‌. 
இல்லிரண்டும்‌, எதிரெதிராக இருப்பதினால்‌. 
மேஜையின்மீது வைக்கப்பட்டிருக்கும்‌. 
அப்பங்களின்மீது எப்போதும்‌ வெளிச்சம்‌ 
பட்டுக்‌ கொண்டிருக்கும்‌. குத்துவிளக்கு 
எப்போதும்‌ எரிந்துகொண்டிருக்க வேண்டும்‌. 
சாயங்காலத்திலும்‌, காலையிலும்‌ விளக்கில்‌ 
எண்ணெய்‌ ஊற்றுதல்‌, திரியைச்‌ சரிசெய்தல்‌. 
போன்ற வேலைகள்‌ செய்யப்பட வேண்டும்‌. 
(யாத்‌ 27:21; லேவி 241-4) 


எப்போதும்‌ விளக்கு எரிந்து 
கொண்டிருப்பதற்கு ஏதுவாக எண்ணெய்‌ 
வைக்கப்படும்‌ பகுதி அளவில்‌ பெரியதாக 
இருக்கிறது. பிரயாணத்தின்‌ போது இளநீலத்‌ 
துப்பட்டிய எடுத்து, குத்துவிளக்குத்‌ 
தண்டையும்‌, அகல்களையும்‌. அதன்‌ 
கத்தரிகளையும்‌, சாம்பல்‌ பாத்திரங்களையும்‌ 
அதற்குரிய எண்ணெய்‌ பாத்திரங்களையும்‌ 
மூடவேண்டும்‌. 

“மூன்று மொக்குகள்‌" என்பது மூன்று 
விளக்குகளைக்‌ குறிக்கும்‌. (யாத்‌ 25:34) 
விளக்குத்தண்டில்‌ வாதுமைக்‌ கொட்டைக்கு 
ஒப்பான நாலு மொக்குகள்‌ இருக்கிறது. 
(யாத்‌ 25:33-34). 


குத்துவிளக்கிற்கு இரண்டு பக்கங்கள்‌ 
இருக்கிறது. ஒரு பக்கத்தில்‌ மூன்று 
கிளைகளும்‌, 
கிளைகளும்‌ 
விளக்குத்தண்டும்‌ 
இருக்கிறது. இவையெல்லாம்‌ சேர்ந்து ஏழு 
அகல்களாகும்‌. எழு அகல்கள்‌ 
பரலோகத்திலுள்ள மாதிரியின்‌ படியே 
'செய்யப்பட்டிருக்கிறது (யாத்‌ 25:40; சக 4:2) 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


என்பதற்கான காரணம்‌ 

சக 4:2 ஆவது வசனத்தில்‌. 

ஏழு அகல்கள்‌ 

ளுக்கு அடையாளமாகும்‌. 

(௪௯. 440) வெளி 14213; வெளி 24 ஆகிய 

வசனங்களில்‌ கூறப்பட்டிருக்கும்‌. 

எழு விளக்குத்தண்டுகள்‌ ஏழு சபைகளைக்‌ 

குறிக்கும்‌. (வெளி 1:20). வெளி 4:5 ஆவது, 

வசனத்தில்‌ கூறப்பட்டிருக்கும்‌ ஏழு அக்கினி 

தீபங்கள்‌ தேவனுடைய ஏழு ஆவிகளையும்‌ 

அல்லது பரிசுத்த ஆவியானவரின்‌ 

நிறைவையும்‌ குறிக்கும்‌ (வெளி 53) 

ஆசரிப்புக்கூடாரத்தில்‌ உள்ள ஏழு அகல்கள்‌ 

கர்த்தருடைய கண்களை அடையாளமாகக்‌ 

குறிக்கலாம்‌. (யாத்‌ 25:40; சக 4:2]0; 
எபி 8:5; எபி 9:23) 


பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. 
அனைத்திற்கும்‌ ஆவிக்குரிய 
கூறமுடியாது. சான்றாக ஒன்று, 
ஒற்றுமையைக்‌ குறிக்கும்‌. (ஆ 
ஆதி 6; யோவான்‌. 10:30, 
யோவான்‌ 17:21-23) ஆனாலும்‌, ஒன்று 
என்னும்‌ எண்‌ பயன்படுத்தப்பட்டிருக்கும்‌ 


காலையிலும்‌, 
பண்டு னர்கள்‌ வேண்டும்‌. திரிகளை 
மாற்றுவதற்கு சாம்பல்‌ பாத்திரங்களில்‌ திரிகள்‌ 
சேமித்து வைக்கப்பட்டிருக்கும்‌. (யாத்‌ 30:7-8; 
லேவி 24:3-4) 


ஒரு தாலந்து பசும்பொன்‌ என்பது சுமார்‌ 
60 கிலோ எடையுள்ளது. கர்த்தர்‌ மோசேக்கு 
ஆசரிப்புக்கூடாரத்தின்‌ மாதிரியையும்‌, 
அதிலுள்ள. பரிசுத்த பணிமுட்டுகளைப்‌ 
பற்றிய கட்டளைகளையும்‌ கொடுக்கிறார்‌. 
கர்த்தர்‌ தனக்கு சொன்ன மாதிரியின்படி 
மோசே ஒவ்வொரு காரியத்தையும்‌. 
செய்வதற்கு கவனமாயிருக்கவேண்டும்‌. 





i THE 
ETT 


ஒப்பிட்டுச்‌ சொல்லமுடியாது. 
தங்களுடைய ராஜாக்களை தெய்வத்தோடு 
ஒப்பிடுவது வழக்கம்‌. ஒருசில தேசங்களில்‌. 
தங்கள்‌ ராஜாவையே தெய்வமாக நினைத்து. 
ராஜாவை ஆராதிக்கிறார்கள்‌. கர்த்தரோ 
ராஜாதி ராஜாவாயிருக்கிறார்‌. 


கர்த்தரே 


வானத்தையும்‌ பூமியையும்‌ 
சிருஷ்டித்தவர்‌. 


அவரே மனுஷருக்குள்‌ 
ஆவியை உண்டுபண்ணியிருக்கிறார்‌. 
கர்த்தர்‌ சர்வலியாபகராக இருப்பதுபோல. 
அவருடைய ராஜ்யமும்‌ 
சர்லவியாபகமுள்ளது. கர்த்தர்‌ 
சர்லவல்லமையுள்ளவர்‌. இந்த உலகத்தில்‌ 
வல்லமையுள்ள ராஜாக்கள்‌ அநேகர்‌ 
இருக்கிறார்கள்‌. ஆனாலும்‌ அவர்களுடைய 
வல்லமையை, (டைய வல்லமையோடு 
ஒப்பிட்டுச்‌ சொல்ல முடியாது. தேவன்‌ 
சர்வவல்லமையுள்ளவர்‌. ஆகையினால்தான்‌ 
எரேமியா தீர்க்கதரிசி, கர்த்தரைப்பற்றிச்‌ 
சொல்லும்போது, "கர்த்தாவே உமக்கு 
ஒப்பானவனில்லை' என்று சொல்லுகிறார்‌. 
கர்த்தரே பெரியவர்‌. அவருடைய நாமமே. 
வல்லமையில்‌ பெரியது. 

கர்த்தர்‌ சர்வலோகத்திற்கும்‌ 
அதிபதியாயிருக்கிறார்‌ இன்ரலேல்‌ 
வம்சத்தார்‌ எல்லோரும்‌, இஸ்ரவேலின்‌. 
பரிசுத்தராகிய கர்த்தரை தங்கள்‌ தேவனாக 
அங்கீகரித்து ஆராதிக்கவேண்டும்‌.. 
இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ மாத்திரமல்ல, இந்தப்‌ 
பூமியிலுள்ள எல்லா ஜாதியாரும்‌, 
இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தரை, 
தங்கள்‌ கர்த்தராக ்கீரித்‌ 
ஆராதிக்கவேண்டும்‌. கர்த்தரே 
ஜாதிகளுக்கும்‌ ராஜாவாயிருக்கிறார்‌. 


கர்த்தரோ மெய்யான தெய்வம்‌; அவர்‌ 
ஜீவனுள்ள தேவன்‌, நித்திய ராஜா; 
அவருடைய கோபத்தினால்‌ பூமி அதிரும்‌; 

உக்கிரத்தை ஜாதிகள்‌ 


சகிக்கமாட்டார்கள்‌ (எரே 10:10). 


எல்லா 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


விக்கிரகங்கள்‌ மனுஷருடைய 
கண்டுபிடிப்புக்கள்‌. அவை மனுஷரால்‌ 
செய்யப்பட்டவை. கர்த்தரோ சத்தியமுள்ளவர்‌. 
அவர்‌ சத்தியத்திற்கும்‌ தேவனாயிருக்கிறார்‌. 
சத்தியத்தின்‌ தேவனாயும்‌ இருக்கிறார்‌. அவர்‌ 
கர்த்தர்‌ 
அவர்‌ ஜீவனாயும்‌ 
'சர்வசிருஷ்டிக்கும்‌ 
எல்லா 
கர்த்தரே 

ஜீவ ஆதாரமாயிருக்கிறார்‌. 


புறஜாதியாரின்‌ விக்கிரகங்களுக்கு 
ஜீவனில்லை. கர்த்தரோ ஜீவனுள்ளவராகவும்‌ 
இருக்கிறார்‌. அவர்‌ நித்திய தேவனாயும்‌, 
ராஜாவாயும்‌ இருக்கிறார்‌. 
கர்த்தருடைய ராஜ்யம்‌ என்றென்றைக்கும்‌ 
நிலைத்திருக்கும்‌. இந்தப்‌ பூமியிலுள்ள எல்லா 
தேசங்களும்‌ ஒன்றுசேர்ந்தாலும்‌, அவர்களால்‌ 
கர்த்தருக்கு விரோதமாய்‌ யுத்தம்பண்ண 
முடியாது. கர்த்தருடைய கோபத்தினால்‌ பூமி 
அதிரும்‌. அவருடைய உக்கிரத்தை ஜாதிகள்‌ 
சகிக்கமாட்டார்கள்‌. 


ரே வானத்தையும்‌ பூமியையும்‌ 
சிருஷ்டித்தவர்‌. அவரே பூமியைத்‌ தம்முடைய 
வல்லமையினால்‌ உண்டாக்கி, பூச்சக்கரத்தைத்‌ 


கன வற்றாத 
எழும்பப்பண்ணி, மழையுடனே மின்னல்களை 
உண்டாக்கி, காற்றைத்‌ தமது 
பண்டகசாலைகளிலிருந்து புறப்படப்‌ 
பண்ணுகிறார்‌ (எரே 10:12]3). 
நாம்‌ பார்க்கிற 
கர்த்தரே 
கர்த்தர்‌ 
இந்த வானமும்‌ பூமியும்‌, 
யாவையும்‌ கர்த்தரால்‌ 
சிருஷ்டிக்கப்பட்டவை. எதுவும்‌ தானாக 
உண்டாகவில்லை. அவரே எல்லாவற்றிற்கும்‌ 
ஆதாரமாயிருக்கிறார்‌. கர்த்தரே எல்லா 
ஜீவனுக்கும்‌ ஜீவஊற்றாயிருக்கிறார்‌. 
இயற்கையின்‌ எல்லா  வல்லமைகளும்‌ 
கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து 
இயங்கும்‌. அவை கர்த்தர்‌ சொல்ல ஆகும்‌. 

அவர்‌ சொல்ல நிற்கும்‌. 





f= FTN 
TT 


இந்த வானமும்‌ பூமியும்‌ தானாய்‌ 
உண்டாகிவிடவில்லை. கர்த்தர்‌ தம்முடைய 
வார்த்தையினால்‌. ற்‌ 
சிருஷ்டித்திருக்கிறார்‌. கர்த்தருடைய 
வார்த்தை வல்லமையுள்ளது. அவர்‌ 
சர்வவல்லமையுள்ள ்‌ 
விக்கிரகங்களுக்கு ஜீவனுமில்லை. 
பெலனுமில்லை. எந்த விக்கிரகத்தாலும்‌, 
கர்த்தரைப்போல வானத்தையும்‌ பூமியையும்‌ 
சிருஷ்டிக்க முடியாது. விக்கிரகங்கள்‌ பேசவும்‌ 
செய்யாது. ஜீவனில்லாத விக்கிரகங்களை 
புறஜாதியார்‌ தங்கள்‌ தெய்வங்களாக 
நம்புகிறார்கள்‌. 


வானத்திலும்‌: 
எல்லாவற்றையும்‌ 
உண்டாக்கினவர்‌ இந்தப்‌ பூமியில்‌: 
ஏராளமான ஐசவரியங்கள்‌ உள்ளன. 
பூமிக்குள்ளேயும்‌ திரளான கனிவளங்கள்‌ 
உள்ளன. பூமியின்மேல்‌ கனிவிருட்சங்கள்‌ 
செழிப்பாய்‌ முளைக்கின்றன. கர்த்தரே 
பூமிக்குள்ளே உள்ளவற்றையும்‌, பூமிக்கு மேலே. 
உள்ளவற்றையும்‌ சிருஷ்டித்திருக்கிறார்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய வல்லமையினால்‌ பூமியை. 
உண்டாக்கினார்‌. தம்முடைய ஞானத்தினால்‌. 
பூச்சக்கரத்தைப்‌ படைத்தார்‌. தம்முடைய 
அறிவினால்‌ வானத்தை விரித்தார்‌ 
பூமியானது 


வானத்தில்‌ 
ஆதரவுமில்லாமல்‌, 
தொங்கிக்கொண்டிருக்கிறது. 

வல்லமையே பூமியை ஆகாயத்தில்‌ நிறுத்தி 
வைத்திருக்கிறது. கர்த்தர்‌ இந்தப்‌ பூமியை 
மனுஷர்‌ வாழும்‌ ஸ்தலமாக ஆசீர்வதித்துக்‌ 
கொடுத்திருக்கிறார்‌. நமக்கு வித்தியாசமான 
சீதோஷ்ண காலங்களைக்‌ கொடுத்து, 
பூமியை செழிப்பாக்குகிறார்‌. கர்த்தருடைய 
கிருபையினால்தான்‌, பூமியிலுள்ள 
ஜீவராசிகளுக்கு ஆகாரம்‌ கிடைக்கிறது. 


கர்த்தரே நம்மையும்‌, 
பூமிமிலமுள்ள 


வானத்தில்‌ பூமியைப்போல, 
சூரியன்‌, நட்சத்திரங்கள்‌. 
ஏராளமான 
ல்லாமே 

கட்டளையின்‌ 

'வானங்கள்‌ 
'வெளிப்படுத்துகிறது. 
அவருடைய கரங்களின்‌ 
அறிவிக்கிறது" (சங்‌ 1931. 


சந்திரன்‌, 
போன்ற 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


வானங்கள்‌ தேவனுடைய மகிமையை 
வெளிப்படுத்தும்போது, மனுபுத்திரராகிய 
நாமும்‌ அவருடைய மகிமையை 
வெளிப்படுத்தவேண்டும்‌. கர்த்தர்‌ 
வானத்தின்‌ மூலமாயும்‌, பூமியின்‌ மூலமாயும்‌ 
நமக்குக்‌ கொடுத்திருக்கிற 


கண்களை ஏறிட்டு, 
்‌ பார்க்கும்போது 

மகத்துவமான 

கிரியைகளையும்‌, அவருடைய கிருபையுள்ள 
பராமரிப்புக்களையும்‌ பார்க்க முடியும்‌. கர்த்தர்‌ 
சத்தமிடுகையில்‌ வானத்திலே திரளான 


தண்ணீர்‌ உண்டாகிறது: கர்த்தர்‌ பூமியின்‌ 
ந மேகங்களை 


பண்ணுகிறார்‌ (எரே 10:13) 


கர்த்தரே இந்தப்‌ 
மழையைப்‌ பெய்யப்பண்ணுகி 
கட்டளையிடும்போது, 
இந்தப்‌ பூமியில்‌ 
வானத்திலிருந்து பூமிக்கு 
போலவே, பூமியிலிருந்து 
மேகமும்‌ எழும்புகிறது. 
தண்ணீர்‌ நீராவியாகி, வானத்திற்கு மேலே 
போகிறது. வானத்திலிருந்து மறுபடியுமாய்‌ 
பூமிக்கு மழை பெய்கிறது. இவையெல்லாமே. 
கர்த்தருடைய அற்புதமான கிரியைகள்‌. 


பூமியிலுள்ள மனுபுத்திரர்‌ ம 
வானத்திலுள்ள மேகங்களுக்காக, கர்‌ 

நன்றியோடு துதிக்கவேண்டும்‌. இந்தப்‌ 

பூமிக்கு தேவையான ஆசீர்வாதமான மழை, 

கிருபையினால்‌, பூமியின்மீது 

பூமி நனைகிறது. 

வகைகளும்‌ 





i= FTN 
TT 


ஒரு தேசத்திற்கு பணம்‌ எவ்வளவு 
அவசியமோ, அதுபோல தப்‌ பூமிக்கு 
மழை அவ்வளவு அவசியமாயிருக்கிறது. 
சரீரத்திற்கு இரத்தம்‌ எந்த அளவுக்கு 
முக்கியமானதோ, அந்த அளவுக்கு 
மழையும்‌ பூமிக்கு முக்கியமானது. சரீரத்தில்‌ 
இரத்த ஒட்டம்‌ எப்போதும்‌ 
ஒடிக்கொண்டிருக்கும்‌. இரத்த ஒட்டம்‌ 
நின்றுவிட்டால்‌ ஜீவன்‌ போய்விடும்‌. இரத்தம்‌ 
சரீரத்தின்‌ எல்லா. அவயவங்களுக்கும்‌ 
ஜீவனைக்‌ கொடுக்கிறது. த்தம்‌ 
சரீரத்தின்‌ எல்லா பாகங்களுக்கும்‌ ஓடுகிறது. 

மழையும்‌ இந்தப்‌ 
ஜீவாதாரமாயிருக்கிறது. 
நன்மைக்காக மழை பெய்கிறது. 
மழை பெய்யவில்லையென்றால்‌, ஒரு 
விருட்சமும்‌ வளராது. எல்லாம்‌ காய்ந்து 
பட்டுப்போகும்‌. பூமியின்மீது. மழை 
தொடர்ந்து பெய்துகொண்டேயிருக்கவேண்டும்‌. 
அதுதான்‌ நமக்கு ஆசிர்வாதம்‌. கர்த்தர்‌ 


பூமியை 

தம்முடைய வல்லமையினால்‌ 
ஆளுகை செய்கிறார்‌. நாம்‌ பூமியையும்‌, 
வானத்தையும்‌ பார்க்கும்போது, இவற்றை. 
சிருஷ்டித்த சர்வவல்லமையுள்ள தேவனுடைய 


இஸ்ரவேலின்‌ தேவனாகிய 
தம்முடைய ஜனங்களோடு 
பண்ணியிருக்கிறார்‌. 
பங்காயிருக்கிறவர்‌. 
உருவாக்கினவர்‌. இஸ்ரவேல்‌ அவருடைய 
சுதந்தரமான கோத்திரம்‌. சேனைகளின்‌. 
கர்த்தர்‌ என்பது அவருடைய நாமம்‌ 
(எரே 1016), வானமும்‌ பூமியும்‌ 
கர்த்தருடையது. நமக்கென்று சொந்தமாக 
இந்தப்‌ பூமியில்‌ ஒன்றுமில்லை. கர்த்தர்‌ 
ம்மோடு உடன்படிக்கை 
கர்த்தர்‌ 


கர்த்தர்‌ 
உடன்படிக்கை 
யாக்கோபின்‌ 
சர்வத்தையும்‌ 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யாக்கோபின்‌ பங்காயிருக்கிற கர்த்தர்‌, 
விக்கிரகங்களைப்போலல்ல. விக்கிரங்களுக்கு 
ஜீவனில்லை. அவை ஒன்றும்‌ 
ல்‌ அவற்றால்‌ ஒன்றும்‌ 
செய்யவும்‌ முடியாது. கர்த்தரோ சர்வத்தையும்‌ 
உருவாக்கினவர்‌. “தங்கள்‌ கன்மலை. 
நம்முடைய கன்மலையைப்போல்‌ அல்ல. 
என்று நம்முடைய சத்துருக்களே 
தீர்மானிக்கிறார்கள்‌" (உபா 32:31, 


கர்த்தர்‌ நம்முடைய பங்காயிருக்கிறார்‌ 
த சத்தியத்தை தியானித்து, 
த்‌ பரந்த யாய்‌ 


கர்த்தருக்குள்‌ இரும்தயால்ுக்கவே்டும்‌. 
நாம்‌ கர்த்தருடைய ஜனமாயிருப்பது நமக்கு 
கிடைத்திருக்கிற மிகப்பெரிய சிலாக்கியம்‌. 
இஸ்ரவேல்‌ கர்த்தருடைய சுதந்தரமான 
கோத்திரம்‌. நாம்‌ கர்த்தருக்கு 
விசேஷித்தவர்கள்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
சுதந்தரத்தின்‌ கோலால்‌ நம்மை தமக்கு 

சொந்தமாக்கிக்கொள்கிறார்‌. 
நாம்‌ கர்த்தருக்குரியவர்கள்‌. 

கர்த்தருக்குள்‌ ஜீலிக்கிறோம்‌. 
ஜீவிக்கிறோம்‌. கர்த்தரை துதிப்பதும்‌, 
அவருக்காக ஊழியம்‌ செய்வதும்‌ நமக்கு 
கிடைத்திருக்கிற சிலாக்கியம்‌. சர்வத்தையும்‌ 
உருவாக்கின கர்த்தர்‌, நம்முடைய 
தேவனாயிருப்பது நமக்கு பாக்கியம்‌. 
அதுவே நம்முடைய மனதிற்கு ஆறுதல்‌. 
நம்முடைய இருதயத்திற்கு 


நாம்‌ 
கர்த்தரால்‌. 


பதன ட்ட 
ப்‌ 


புறஜாதியாரின்‌ விக்கிரகங்களில்‌ ஆவியில்லை. 
அவர்கள்‌ வார்ப்பித்த விக்கிரகம்‌ பொய்யே 
மகத்தான 

ள்‌ 


அவைகள்‌ 
அழியும்‌ 





ழ்‌ நள 
யாய 


புறஜாதியாரின்‌ விக்கிரகங்கள்‌ 
அழிந்துபோகும்‌ என்று எரேமியா தீர்க்கதரிசி 
சொல்லுகிறார்‌. அதன்‌ பின்பு அவர்‌, 
தேவனுடைய நாமத்தினால்‌, யூதருக்கு 
சத்தியத்தை உபதேசப்பண்ணுகிறார்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனத்தாரும்‌ புறஜாதியாரிடத்தில்‌ 
பேசவேண்டும்‌. கர்த்தருடைய 
மகிமையை அவர்களுக்கு சொல்லவேண்டும்‌. 
அவர்களுடைய விக்கிரப்ங்கள்‌ அழிந்துபோகும்‌ 
என்னும்‌ உண்மையை அவர்களுக்கு 
எடுத்துச்‌ சொல்லவேண்டும்‌. 


“வானத்தையும்‌ பூமியையும்‌ 
உண்டாக்காத தெய்வங்கள்‌, பூமியிலும்‌ இந்த 
வானத்தின்கீழும்‌ இராதபடிக்கு 
அழிந்துபோகும்‌ என்பதை அவர்களுக்குச்‌ 
சொல்லுங்கள்‌" (எரே 10.11) என்று எரேமியா 
யூதாவின்‌ மனுஷரிடத்திலும்‌, எருசலேமின்‌ 
குடிகளிடத்திலும்‌ சொல்லுகிறார்‌. 


ஆநித்திருச்சபையின்‌ விசுவாசிகளுக்கு 
ஏராளமான உபத்திரவங்கள்‌ உண்டாயிற்று. 
அந்நிய தெய்வங்களையும்‌, 
விக்கிரகங்களையும்‌ ஆராதிக்கவேண்டு 
மென்று புறஜாதியார்‌ அவர்களைக்‌ 
கட்டாயப்படுத்தினார்கள்‌. அவர்களைத்‌: 
'துன்பப்படுத்தினார்கள்‌. அக்காலத்தில்‌ 
திருச்சபையின்‌ விசுவாசிகள்‌, பறஜாதி 
ஜனங்களிடம்‌ இந்த வசனத்தை 
சாட்சியாய்ச்‌ சொன்னார்கள்‌. “வானத்தையும்‌ 
பூமியையும்‌ உண்டாக்கின தெய்வத்‌ 
மாத்திரமே நாங்கள்‌ ஆராதிப்போம்‌" என்று 
தைரியமாய்ச்‌ ப்‌ சொன்னார்கள்‌ 
“நாங்கள்‌ றஜாதி 
ஆராதிக்கவேண்டுமென்றால்‌, 
வானத்தையும்‌ பூமியையும்‌ உண்டாக்கட்டும்‌” 
என்று அவர்களிடத்தில்‌ தைரியமாய்ப்‌ 
பேசினார்கள்‌. 

விக்கிரகங்களை  ஆராதிக்கிறவர்கள்‌, 
அவற்றை ஆராதித்து சோர்ந்து 
போயிருக்கிறார்கள்‌. விக்கிரகங்கள்‌ மூலமாய்‌ 
அவர்களுக்கு ஒரு நன்மையும்‌ 
உண்டாகவில்லை. ஆகையினால்‌ அவர்கள்‌ 
விக்கிரகங்களை விட்டு சந்தோஷமாய்‌. 
விலகிவருகிறார்கள்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பூமியைத்‌ தத்தளிக்கப்பண்ணக்‌ கர்த்தர்‌ 


வெடிப்புகளிலும்‌ குன்றுகளின்‌ 
புகுந்துகொள்ளும்படிக்கு, 
பணிந்துகொள்ளத்‌ 
உண்டாக்கியிருந்த 


(ஏசா 2:20,21) 


அரணில்‌ குடியிருக்கிறவனே 
எரே 10:17,18 


எரே 10:17. அரணில்‌ குடியிருக்கிறவனே, 
தேசத்திலிருந்து உன்‌ பொருள்களைச்‌. 
சேர்த்துக்கொள்‌. 


எரே 10:18. இதோ, நான்‌ இந்த முறை 
தேசத்தின்‌ குடிகளைக்‌: 
கவண்கொண்டெறிந்து, அவர்கள்‌. 


கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


தாவுக்கும்‌ எருசலேமுக்கும்‌ அழிவு 
பபாது. சனங்களுக்கு கனாக்‌ 
வரப்போகிற அழிவை எரேமியா தீர்க்கதரிசி 
நாமத்தினால்‌, எச்சரித்துச்‌: 

“கல்தேயர்கள்‌ யூதா 

ஜனங்களை 

தங்கள்‌ தேசத்திற்கு சிறைப்பிடித்துக்கொண்டு 
போனார்கள்‌. யூதர்களில்‌ சிலர்‌ கல்தேயருக்கு 
தங்கள்‌ தேசத்திலேயே 

ள்‌. தாங்கள்‌ பாதுகாப்பாக 

தாங்கள்‌ 

என்று 
பெருமையாகச்‌ 


குடியிருக்கிறவர்கள்‌ 


சொல்லுகிறார்கள்‌. 





i al 
TT 


யூதாவின்‌ பட்டணங்கள்‌ அவர்களுக்கு 
பலத்த தருகமாயும்‌, 
குடியிருப்பாயும்‌ இருந்தது. 
அவர்களுக்கு 
யூதஜனத்தாரில்‌ அநேகர்‌ 
தேசத்திற்கு சிறைப்பட்டுப்போயிருக்கிறார்கள்‌. 
யூதாவின்‌ பட்டணங்களில்‌ இருக்கிறவர்களோ, 
தாங்கள்‌ பாதுகாப்பாய்‌ குடியிருப்பதாக 
நினைக்கிறார்கள்‌. எரேமியா தீர்க்கதரிசி 
இவர்களுக்கு கர்த்தருடைய  எச்சரிப்பின்‌ 
வார்த்தைகளைச்‌ சொல்லுகிறார்‌. 
தங்களுடைய யூதசகோதரர்களைப்போல, 
தாங்களும்‌ சிறைப்பட்டுப்போகு 
யத்தமாமிருக்குவேண்டும்‌ என்று சொல்லி 
எம்‌. அவர்களை! எரரிக்கினா்‌ 
“தேசத்திலிருந்து உன்‌ பொருளை 
சேர்த்துக்கொள்‌! (எரே 10:7) என்று 
எரேமியா கர்த்தருடைய வார்த்தையைச்‌ 
சொல்லுகிறார்‌. 

யூதாவின்‌ பட்டணங்களில்‌ குடியிருக்கிற 
யூதஜனத்தாரிடம்‌ ஏராளமான சம்பத்துக்கள்‌ 
இருக்கிறது. வீட்டுஉபயோக பொருட்களும்‌: 
திரளாமிருக்கிறது. இவையெல்லாவற்றையும்‌ 
பயன்படுத்துவதற்கு, அவர்கள்‌ தங்கள்‌ 
தேசத்தில்‌ இருக்கமாட்டார்கள்‌. சீக்கிரத்திலே 
அந்நியதேசத்து சிறையிருப்புக்குப்‌ 
போகபோகிறார்கள்‌. சிறையிருப்புக்குப்‌ 
போகும்போது தங்களுடைய எல்லா 
உடமைகளையும்‌ அவர்களால்‌ தூக்கி 
செல்ல முடியாது. ஆகையினால்‌ அவர்கள்‌ 
தங்களுக்குத்‌ தேவையான 


சம்பத்துக்கள்‌ எல்லாவற்றையும்‌ கொள்ளையிடு 
பத்த இயாயத்தீ்பு 
வரப்போகிறது. 

கொள்ளைக்கு தப்பித்துக்‌ 


கொள்ளவேண்டுமென்றால்‌, யூதர்கள்‌ 
தங்கள்‌ தேசத்திலுள்ள தங்கள்‌ பொருட்களை 
சேர்த்துக்கொள்‌ வேண்டும்‌. 

யூதர்களோ, ன்‌ 
நித்தியகாலமாக 

ஆடம்பரமாயும்‌, 

அனுபவிக்கிறார்களாயும்‌ ஜீவிக்கிறார்கள்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


யூதாவின்‌ மனுஷர்மீதும்‌, எருசலேமின்‌ 
குடிகள்மீதும்‌ தேவனுடைய நியாயத்தீர்ப்பு 
தொடர்ந்து. வந்துகொண்டேயிருக்கிறது. 
அவர்கள்‌ ர்த்தருக்‌ விரோதமாய்த்‌ 
தொடர்ந்து 

டேமிருக்கிறார்கள்‌. 

செய்யும்போது, அவர்களை 
ஒவ்வொரு தண்டிக்கிறார்‌. 
அவர்களுடைய பாவங்களும்‌ அதிகரிக்கிறது. 


சொல்லுகிறார்‌. “அவர்கள்‌ கண்டு உணரும்படி 
அவர்களுக்கு நெருக்கமுண்டாக்குவேன்‌" 
என்றும்‌ கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 

கல்தேயர்கள்‌ 
பட்டணங்களைச்‌ 
முற்றிக்கையிடுகிறார்கள்‌. 
அவர்களால்‌ யூதாவின்‌ பட்டணங்களுக்குள்‌ 
பிரவேசிக்க முடியவில்லை. ஆகையினால்‌. 
அவர்கள்‌ முற்றிக்கையைத்‌ தளர்த்தி தங்கள்‌ 
தேசத்திற்கு திரும்பிப்போய்விடுகிறார்கள்‌. சில 
சமயங்களில்‌ யூதாவின்‌ பட்டணங்களுக்குள்‌ 
பிரவேசித்து, யூதாவின்‌ மனுஷரை 
சங்காரம்பண்ணுகிறார்கள்‌. அவர்களுடைய 
உடமைகளைக்‌ கொள்ளையிடுகிறார்கள்‌. 


கல்நேயர்கள்‌, 


இந்த கல்‌ i 
பட்டணங்களுக்குள்‌ 


யூதாவின்‌ இ 
பாதுகாப்பாகமிருக்கும்‌. யூதர்கள்மீது, 
கவண்கொண்டெறிவார்கள்‌.  அவங்கத்தின்‌ 
கதவுகள்‌ திறக்கப்படாவிட்டாலும்‌, கோட்டைச்‌ 
சுவர்களில்‌ உடைப்பு காணப்படாவிட்டாலும்‌, 
கவண்கள்‌ மூலமாய்‌ எரியப்படும்‌ ள்‌, 
அலங்கத்தைத்‌ தாண்டி, பட்டண 
இருக்கிறவர்கள்மீது வந்து விழும்‌. யூதாவின்‌ 
பட்டணங்களுக்குள்‌ இருக்கிறவர்களுக்கு 
நெருக்கழுண்டாகும்‌. தங்களுக்கு ஏற்படும்‌ 
நெருக்கத்தைப்‌ பார்த்து. அவர்கள்‌ 
கர்த்தருடைய கோபத்தை உணருவார்கள்‌. 





f= THE 
TT 


யூதாவின்‌ பட்டணங்களுக்குள்‌ 
இருக்கிற யூதர்களுக்கு பாதுகாப்பு 
இருக்காது. அவர்கள்‌ எங்கே ஒடி 
ஒழிந்தாலும்‌, கவண்கள்‌, அவர்கள்மீது வந்து 
விழும்‌. அவர்களுக்கு தொடர்ந்து 
நெருக்கமுண்டாகும்‌. கர்த்தர்‌ தங்களைத்‌ 
தண்டிக்கமாட்டார்‌ என்று யூதர்கள்‌ 
இதுவரையிலும்‌ இருமாப்பாயிருந்தார்கள்‌. 
தீர்க்கதரிசிகளின்‌ வார்‌ 

செவிகொடாமல்‌ போனார்கள்‌. 

தரிசிகளை ஏளனம்பண்ணினார்கள்‌. 
பாவங்களை அவர்கள்‌ உணரவில்லை. 


இப்போதோ யூதாவின்‌ பட்டணங்களுக்‌ 
குள்ளே இருக்கும்‌ ஜனங்களுக்கு 
நெருக்கமுண்டாகிறது. த நெருக்கம்‌ 
கர்த்தரால்‌ உண்டாயிற்று என்பதை அவர்கள்‌ 
உணருகிறார்கள்‌. தங்களுடைய 
பாவங்களினிமித்தமாய்‌, கர்த்தர்‌ தங்கள்மீது 
கோபமாயிருக்கிறார்‌ என்பதையும்‌, 
கர்த்தருடைய நீதியான நியாயத்தீர்ப்பு 
தங்கள்மீது வந்திருக்கிறது என்பதையும்‌ 
யூதாவின்‌ மனுஷர்‌ உணருகிறார்கள்‌. 


லிசாலமாயிருக்கும்போது. தங்கள்‌ 
பாவத்தை உணராத ஜனங்கள்‌, 
நெருக்கத்திலிருக்கும்போது உணருகிறார்கள்‌. 
பாவத்தின்‌ சம்பளம்‌ மரணம்‌ என்பதைப்‌ 
புரிந்துகொள்கிறார்கள்‌. தேவன்‌ நீதியுள்ளவர்‌ 
என்பதையும்‌, அவரிடத்தில்‌ பட்சபாதமில்லை 
என்பதையும்‌, அவர்‌ எல்லோரையும்‌ நீதியாய்‌ 
நியாயந்தீர்க்கிறவர்‌ என்பதையும்‌ 
அறிந்துகொள்கிறார்கள்‌. 


தீர்க்க 
தங்கள்‌ 


ஐயோ! 
தொறுக்கப்பட்டேன்‌ 
எரே 10:19-22 


எரே 10:19... ஜயோ! நான்‌: 
நொறுக்கப்பட்டேன்‌; என்‌ காயம்‌. 
கொடிதாயிருக்கிறது; ஆனாலும்‌ இது 
நான்‌ சுகிக்கவேண்டிய என்‌ நோய்‌. 
என்று நான்‌ சொல்லுவேன்‌. 

எரே 10:20. 
அழித்துபோயிற்று, 
கயிறுகனெல்லாம்‌ 'அறுப்புண்டுபோவினை 
என்‌ பின்னைகன்‌ என்னை 
விட்டுப்போய்விட்டார்கன்‌; அவர்களில்‌ 
ஒருவனுமில்லை; இனி என்‌ கூடாரத்தை. 
விரித்து, என்‌ திரைகளைத்‌: 
தூக்கிக்கட்டுவாரில்லை.. 


கபடம்‌ 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எரே 10:31. மேய்ப்பர்கள்‌ 
மிருககுணமுன்னவர்கனாகி, கர்த்தரைத்‌ 
'தேடாமற்போனார்கள்‌; ஆகையால்‌, 
அவர்கன்‌ காரியம்‌ வாய்க்காமற்போய்‌, 
அவர்கள்‌. மத்தையெல்லாம்‌ 
சிதறடிக்கப்பட்டது. 


எரே 1022. இதே, 
பட்டணங்கணைப்‌ ழு! 
'வலுசர்ப்பங்களின்‌ தாவுமாக்கிப்போடும்‌ 
செய்தியின்‌ சத்தமும்‌, 
வடதேசத்திலிருத்து பெரிய 
கெத்தவிப்பும்‌ வருகிறது. 


யூதாவின்‌ மனுஷரும்‌ எருசலேமின்‌ 
குடிகளும்‌ மிகுந்த வேதனைகளையும்‌, 
துன்பங்களையும்‌, உபத்திரவங்களையும்‌ 
அனுபலிக்கிறார்கள்‌. எரேமியா தீர்க்கதரிசி 
அவர்களுடைய வேதனைகளைப்‌ பார்த்து, 
புலம்புகிறார்‌. “ஐயோ, நான்‌ 
நொறுக்கப்பட்டேன்‌" (எரே 10:19) என்று, 
எரேமியா கதறி அழுகிறார்‌. எரேமியா 
தனக்காக அழவில்லை. தன்னுடைய 
யூதாதேசம்‌ அழிந்துபோனதற்காகவும்‌, 
யூதாவின்‌ மனுஷர்‌ வேதனைகளை 
அனுபலிப்பதற்காகவும்‌ எரேமியா புலம்பி 
அழுகிறார்‌. 


“ஐயோ, நான்‌ நொறுக்கப்பட்டேன்‌"' 
என்னும்‌ வாக்கியத்தை யூதாவின்‌ மனுஷரே 
சொல்லி புலம்புவதாக  வேதபண்டிதர்கள்‌ 
சொல்லுகிறார்கள்‌. யூதா தேசத்தில்‌ திரளான 
ஜனங்கள்‌ இருந்தாலும்‌ அவர்கள்‌ 
எல்லோரும்‌ ஒரே தேசமாகமிருக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ ஒரே சரீரமாயிருப்பதினால்‌, 
இங்கு “நான்‌ நொறுக்கப்பட்டேன்‌" என்று 
ஒருமையில்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 

யூதாவின்‌ மனுஷர்‌ அழுது புலம்ப 
வேண்டிய வார்த்தைகளை, எரேமியா 
தீர்க்கதரிசி அவர்களுடைய  வாயிகளில்‌ 
போடுகிறார்‌. எருசலேமின்‌ குடிகளும்‌, 
யூதாவின்‌ மனுஷரும்‌ எரேமியா சொல்லுகிற 
வார்த்தைகளைப்‌ பயன்படுத்தி, அப்படியே 
அழுகிறார்களா என்பது ரியலில்லை. 
ஆனாலும்‌: அழுது புலம்புவதற்கு 
பயன்படும்‌ வார்த்தைகளை எரேமியா 
அவர்களுக்கு சொல்லுகிறார்‌. 





i THE 
TT 


ஐயோ, நான்‌ நொறுக்கப்பட்டேன்‌"' 
ன்று ப சொல்லுகிறார்‌. எரேமியா 
பயப்படவில்லை. ஆனாலும்‌ தன்னுடைய 
இருதயத்தின்‌ உணர்வுகளை அவர்‌ அப்படியே 
வெளிப்படுத்துகிறார்‌. எரேமியாவுக்கு 
இலேசான காயழுண்டாகவில்லை. “என்‌ 
காயம்‌ கொடிதாயிருக்கிறது' என்று எரேமியா 
சொல்லுகிறார்‌. எரேமியா எதற்காக 
இப்படி அழுது புலம்புகிறார்‌. 
என்பது... தெளிவாகத்‌ ல்லை. 
ஆனாலும்‌ இது நான்‌ சகிக்கவேண்டிய 
என்‌ நோய்‌ என்று நான்‌ சொல்லுவேன்‌" 
(எரே 10/9) என்றும்‌ எரேமியா 
சொல்லுகிறார்‌. 

எரேமியா தன்னுடைய நோயை 
சகித்துக்கொள்கிறார்‌ சகித்துக்கொள்ள 
வேண்டும்‌ என்னும்‌ ஆர்வம்‌ அவருக்கு 
இல்லை. ஆனாலும்‌ தன்னுடைய நோயை 
சகித்துக்கொள்வதைத்‌ தவிர அவருக்கு 
வேறு வழியில்லை. சகித்துக்கொள்ளுமாறு 
எரேமியா கட்டாயம்பண்ணப்படுகிறார்‌. “இது. 
நான்‌ சகிக்கவேண்டிய என்‌ நோய்‌” என்னும்‌ 
வாக்கியத்திற்கு, “இது ஒரு நோய்‌, இதை 
நான்‌ சகிக்கவேண்டும்‌. எனக்கு வேறு 
வழியில்லை" என்று பொருள்‌ சொல்லலாம்‌. 


மக்கு நோய்களும்‌, வேதனைகளும்‌ 
வரும்போது, தேவனுடைய ஆறுதலான 
வார்த்தைகளை தியானிப்போம்‌. தேவன்‌ 
சொல்‌ பையுள்ள வார்த்தைகளுக்‌ 
முக்கியத்துவம்‌. கொடுப்போம்‌ கர்த்தர்‌ 
நக்கு உறவிசெய்வார்‌ என்றும்‌, ர 
கைவிடமாட்டார்‌ 
விசுவாசத்தோடு சொல்லுவோம்‌ 
வார்த்தையில்‌ இதுபோன்ற 
இருந்தாலும்‌... “கர்த்தர்‌ 
சித்தமானதை செய்யட்டும்‌” என்றும்‌, “அவர்‌ 
தமக்கு பிரியமானதைச்‌ செய்யட்டும்‌” 
என்றும்‌ நாம்‌ சொல்லவேண்டும்‌. கர்த்தர்‌ 
நம்முடைய நோயைக்‌ குணப்படுத்தினாலும்‌, 


திறை 
தூக்கிக்கட்டுவாரில்லை" (எரே 10:20) 
எரேமியா சொல்லுகிறார்‌. 


என்று 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எருசலேம்‌ நகரம்‌  அரணிப்பான 
பட்டணமாயிருந்தது. ஆனால்‌ இப்போதோ 
அது பலவீனமாயிற்று அவர்களுடைய 
ராஜாங்கம்‌ அழிந்துபோயிற்று. தேசம்‌ 
சீரழிந்துபோயிற்று விளைச்சல்‌ ங்‌ 
ளெல்லாம்‌ வனாந்தர நிலம்போலாயிற்று. 
தேசத்தில்‌ குடியிருப்பார்‌ ஒருவருமில்லை. 
யூதா தேசம்‌ முற்றிலுமாய்‌ அழிந்துபோயிற்று. 
அவர்களுக்கு ஆதரவாயிருந்தது எல்லாமே 
பலனற்றுப்போயிற்று. , கீழே 


அழிந்துவிட்டது. யூதாவின்‌ பட்டணங்களும்‌, 
யூதாவின்‌ மனுஷரும்‌ அழிந்துபோனார்கள்‌. 
தேசத்திற்கு வந்த மலை அவர்களால்‌ 
பழுதுபார்க்க முடியவில்லை. “என்‌ 
கமிறுகளெல்லாம்‌ அறுப்புண்டுபோயின" 
என்று யூதாவின்‌ மனுஷர்‌ சொல்லுகிறார்கள்‌. 
கல்தேயர்கள்‌ யூதாவின்‌ 
பட்டணங்களில்‌ யுத்தம்பண்ணுகிறார்கள்‌. 
தேசத்தில்‌ மிகப்பெரிய சங்காரமுண்டாகிறது. 
யூதா மனுஷருடைய பிள்ளைகளில்‌ சிலர்‌ 
கல்தேயரிடத்தில்‌ அகப்படாமல்‌ தப்பித்து, 
ஒடிப்போகிறார்கள்‌. கையில்‌ பிடிப்பட்ட 
பிள்ளைகளை கல்தேயர்கள்‌ கொன்று 
போடுகிறார்கள்‌. ஏராளமான பிள்ளைகளை 
தங்கள்‌ தேசத்திற்கு சிறைப்பிடித்து, 
கொண்டுபோகிறார்கள்‌. இப்போது 
யூதாதேசத்தில்‌ பிள்ளைகள்‌ இல்லை. “என்‌ 
பிள்ளைகள்‌ என்னை 
விட்டார்கள்‌, அவர்களில்‌ 
(எரே 10:20) ன்‌ 
அழுதுபுலம்புகிறார்கள்‌. 


யூதாவின்‌ மனுஷருக்கு 
செய்ய ஒருவருமில்லை. 
கூடாரத்தை விரித்து, என்‌ 
தூக்கிகட்டுவாரில்லை' என்று 
அழுது  புலம்புகிறார்கள்‌. அவர்களுக்கு 
உதவிசெய்ய, அவர்களுடைய பிள்ளைகள்கூட 
அவர்களோடு  கூடமில்லை. தேசத்தின்‌ 
தலைவர்களும்‌, அழிவை சீர்படுத்தவில்லை. 
“மேய்ப்பர்கள்‌ மிருககுண 
முள்ளவர்களாகி, கர்த்தரைத்‌  தேடாமற்‌ 
போனார்கள்‌; ஆகையால்‌, அவர்கள்‌ காரியம்‌. 
வாய்க்காமற்போய்‌, அவர்கள்‌ மந்தையெல்லாம்‌. 
சிதறடிக்கப்பட்டது (எரே 10:21) என்று 
எரேமியாவும்‌ யூதாவின்‌ மனுஷரும்‌ 
வேதனையோடு புலம்புகிறார்கள்‌. 





f= al 
TT 


யூதாவின்‌ கூடாரம்‌ அழிந்துபோயிற்று. 
மேய்ப்பர்கள்தான்‌ பொதுவாக கூடாரங்களில்‌ 


தங்கியிருப்பார்கள்‌. 
கூடாரங்களெல்லாம்‌ 

ஆனால்‌ 

முள்ளவர்களாயிருக்கிறார்கள்‌. 

தான்‌ தங்கள்‌ கூடாரங்களை 

தூக்கி கட்டவேண்டும்‌. ஆனால்‌ அவர்களோ 
புத்தியில்லாத மேய்ப்பர்களாயிருக்கிறார்கள்‌. 


தேசத்திற்கு அழிவு வரும்போது, 
இராஜாக்களும்‌ பிரபுக்களும்‌ ஜனங்களுக்கு 
உதவிசெய்யவேண்டும்‌. ஆனால்‌ பிரபுக்களோ 
ஜனங்களுடைய நன்மையைப்பற்றி சிந்தித்துப்‌ 
பார்க்கவில்லை. அவர்கள்‌ சுயநலமுள்ள 
வர்களாயிருக்கிறார்கள்‌. எருசலேமிலள்ள 
தேவாலயம்‌ அழிந்துபோயிற்று. கர்த்தருடைய 
கூடாரம்‌ அழிந்துபோயிற்று கர்த்தருடைய 
கூடாரத்திலுள்ள ஆசாரியர்களும்‌. 
லேலியர்களும்‌, அழிந்துபோன கூடாரத்தை: 
தூக்கி கட்டுவதற்கு ஒரு முயற்சியும்‌ 
ஏறெடுக்கவில்லை. 


யூதாமனுஷர்‌ மத்தியில்‌ கர்த்தருடைய 
இல்லாமல்‌ போயிற்று. 


கர்த்தரைத்‌ தேடவில்லை. தாங்கள்‌ பாவம்‌ 
செய்ததினால்‌, கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு 


நியாயத்தீர்ப்பையும்‌. 'நங்ககரிக்களில்க 


யூதாவின்‌ மனுஷர்‌ 
பாவங்களுக்கு மனந்திரும்பி, 
விண்ணப்பம்பண்ணினால்‌, 
அவர்களை தண்டியாமல்‌, 
இரக்கம்‌ காண்பிப்பார்‌ 
மேய்ப்பர்களோ கர்த்தரைத்‌ தேடாமல்‌ 
போனார்கள்‌. ஜனங்களை கர்த்தரிடத்தில்‌ 
வயந்த க ஜனங்களுக்கு: 

வரும்பே கர்த்தருடைய 
த்திற்கு வருவதற்கு 
வாய்ப்புள்ளது. ஆனால்‌ ஜனங்கள்‌ மத்தியில்‌ 
'தேவனைப்பற்றிய அறிவுமில்லை. தேவனைத்‌ 
தேடவேண்டும்‌ என்னும்‌ உணார்வுமில்லை. 
ஆகையால்‌ அவர்கள்‌ காரியம்‌ வாய்க்காமல்‌. 
போயிற்று. அவர்கள்‌ மந்தையெல்லாம்‌ 
சிதறடிக்கப்பட்டது. 


தங்கள்‌ 
கர்த்தரிடத்தில்‌ 
கர்த்தர்‌ 
அவர்களுக்கு 
யூதாவின்‌ 


தல்‌ 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


கல்தேயர்கள்‌ 
பட்டணங்கள்மீது, 
யூதர்கள்‌ தங்களை 
எல்லாவிதமான 


மேற்கொள்கிறார்கள்‌. 


பாதுகாத்துக்கொள்ள 
முயற்சிகளையும்‌ 
ஆனால்‌, அவர்கள்‌ 
கர்த்தரை 
சுயபலத்தை 
சுயஞானத்தையும்‌, 
'சுயபராக்கிரமத்தையும்‌, சுயஐசுவரியத்தையும்‌, 
அந்நிய தேசத்தாரையும்‌ நம்புகிறார்கள்‌. 
ஆதலால்‌ அவர்களுடைய முயற்சிகளெல்லாம்‌. 
வாய்க்காமல்‌ போயிற்று. 


கர்த்தரை நம்புகிறவர்கள்‌ மாத்திரமே 
செழித்திருப்பார்கள்‌. கர்த்தரை நம்பாதவர்கள்‌ 
சிதறடிக்கப்படுவார்கள்‌. நம்முடைய வழிகளில்‌ 
நாம்‌ கர்த்தருடைய அடிச்சுவடுகளைப்‌ 
பின்பற்றவேண்டும்‌. விசுவாசத்தோடும்‌ 
ஜெபத்தோடும்‌. நாம்‌ கர்த்தரைப்பற்றிக்‌ 
கொள்ளவேண்டும்‌. அப்போதுதான்‌ நம்முடைய 
காரியம்‌ வாய்க்கும்‌. 

கல்தேயர்கள்‌ யூதா 
அருகாமையில்‌ வந்துவிடுகிறார்கள்‌. “இதோ, 
யூதாவின்‌ பட்டணங்களைப்‌ பாழும்‌ 
வலுசர்ப்பங்களின்‌ தாவுமாக்கிப்போடும்‌ 
செய்தியின்‌ சத்தமும்‌, வடதேசத்திலிருந்து 
பெரிய கொந்தளிப்பும்‌ வருகிறது” 
(எரே 10:22) என்று எரேமியா 
சொல்லுகிறார்‌. ஆரம்பத்தில்‌ கல்தேயர்கள்‌ 
வருகிறார்கள்‌ என்னும்‌ செய்தி மாத்திரமே 
யூதாவின்‌ பட்டணங்களுக்கு வருகிறது. 
இப்போதோ அந்த செய்தியின்‌ சத்தத்தோடு, 
பெரிய கொந்தளிப்பும்‌ வருகிறது. 
ஏற்கெனவே வந்த செய்தி உண்மை என்பது 
உறுதியாயிற்று. 


வடதேசத்திலிருந்து பெரிய கொந்தளிப்பு 
வருகிறது என்று எரேமியா சொல்லுகிறார்‌. 
கல்தேயர்கள்‌ வடதேசத்தைச்‌ சேர்ந்தவர்கள்‌. 
அவர்கள்‌ வந்து யூதாவின்‌ பட்டணங்களை 


பாழும்‌,  வலுசர்ப்பங்களின்‌ தாவுமாக்கிப்‌ 
போடுவார்கள்‌. கல்தேயர்கள்‌ யூதர்களை 
சங்காரம்பண்ணுவார்கள்‌. யூதாவின்‌ 
பட்டணங்களை  சட்பெரித்துப்போடுவார்கள்‌. 
தேசத்தில்‌ ஒன்றும்‌ மீதமாயிராது. யூதாவின்‌ 
மனுஷருக்கும்‌, எருசலேமின்‌ குடிகளுக்கும்‌ 
பெரிய நாசமும்‌, பெரிய சங்காரமும்‌ 
உண்டாகும்‌. 


தேசத்திற்கு 





i FTN 
TT 
கர்த்தாவே 


மட்டாய்த்தண்டியும்‌ 
எரே 10:28-25 


எரே 10:28. கர்த்தாவே, மனுஷனுடைய 
வழி அவனாலே ஆகிறதல்லவென்றும்‌, 
தன்‌ நடைகனை நடத்துவது. 
நடக்கிறவனாலே ஆகிறதல்லவென்றும்‌ 
அறிவேன்‌. 


எரே 10:24. கர்த்தாவே, என்னைத்‌: 
தண்டியும்‌; ஆனாலும்‌ நான்‌ 
அவமாய்ப்போகாதபடிக்கு உம்முடைய 
கோபத்தினாலே அல்ல, மட்டரய்த்‌ 
தண்டியும்‌. 


எரே 10:25. உம்மை அறியாத 
ஜாதிகளின்மேலும்‌, உமது நாமத்தைத்‌ 
தொழுதுகொன்னாத வம்சங்கவின்‌ 
மேலும்‌, உம்முடைய உக்கிரத்தை 
ஊற்றிவிடும்‌, அவர்கள்‌ யாக்கோபைப்‌ 
பட்சித்து, அவனை விழுங்கி, அவனை 
நிர்மூலமாக்கி, அவன்‌ வாசஸ்தலத்தைப்‌ 


பாழாக்கினார்களே. 
ம்‌ 
ச 


எரேமியா தீர்க்கதரிசி இதுவரை 
யூதாலின்‌ மனுஷரோடும்‌, 


தீர்மானித்து கர்த்தரிடத்தில்‌ பேசுகிறார்‌ 


கர்த்தரே சர்வஆளுகையுள்ளவர்‌. 
ச்வசிகுண்களைய குஷ்‌ 
தெய்வீக பராமரிப்பினால்‌ 

எல்லா ஜீவராசிகளையும்‌ 

ஆளுகை ர்‌. நம்முடைய காலங்கள்‌. 
நம்முடைய கரத்தில்‌ இல்லாமல்‌, கர்த்தருடைய 
கரத்தில்‌ உள்ளது. தேவனுடைய சித்தத்தின்‌ 
பிரகாரமும்‌, அவருடைய விருப்பத்தின்‌ 
பிரகாரமுமே எல்லா காரியங்களும்‌ 
நடைபெறுகிறது. கர்த்தருக்கு சித்தமான 
காரியம்‌ அவருடைய கரத்தினால்‌ வாய்க்கிறது. 


அவர்‌ 


ஒவ்வொரு மனுஷனும்‌ தன்னுடைய 
விருப்பம்‌ நிறைவேறவேண்டும்‌ என்று. 
விரும்புகிறான்‌. பல சமயங்களில்‌ நம்முடைய 
விருப்பத்திற்கும்‌, எதிர்பார்பபுக்கும்‌ மாறாக 
காரியங்கள்‌ நடைபெறுகிறது. கர்த்தர்‌ தங்களை 
பாதுகாப்பார்‌ என்று யூதாவின்‌ மனுஷர்‌ 
எதிர்பார்த்தார்கள்‌. ஆனால்‌ குஸ்தேயர்கள்‌ 
அவர்களை அழித்துப்போட்டார்கள்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


கர்த்தருடைய 
பிரகாரமாகவே கல்தேயர்கள்‌ யூதா 
தேசத்தின்மீது யுத்தம்‌ பண்ண வருகிறார்கள்‌. 
கர்த்தர்‌ அனுமதி கொடுத்ததினால்நான்‌, 
கல்தேயரால்‌ யூதர்களை அழிக்க முடிந்தது. 
நாசம்பண்ண முடிந்தது. 
அனுமதிக்கவில்லையென்றால்‌, 


யூதாதேசத்தை நாசம்பண்ண முடியும்‌. 


கர்த்தர்‌ எல்லாவற்றிற்கும்‌ 


சமுத்தித்தி 


ரகக த, சகா ககன்‌. 
கடல்‌ அலைகளால்‌ தேசத்திற்குள்‌ பிரவேசிக்க 
கர்த்தருடைய பிரமாணம்‌ 


விருப்பமும்‌, 
மாறாதா நாயிருக்கிறத 


எரேமியா தீர்க்கதரிசி 
மனுஷருக்கு  நேரிட்டிருக்கிற 
கண்ணோக்கிப்‌ பார்க்கிறார்‌ 
குடிகளுடைய 

வென்று எரேமியாவுக்குத்‌ தெரியும்‌. 


மனுஷனுடைய 
ஆகிறதல்லவென்றும்‌, 
நடத்துவது நடக்கிறவனாலே. 
வென்றும்‌ அறிவேன்‌" 
சொல்லுகிறார்‌. 

யூதாவின்‌ மனுஷரும்‌, எருசலேமின்‌ 
குடிகளும்‌ கர்த்தருக்கு விரோதமாய்ப்‌ பாவம்‌ 
செய்கிறார்கள்‌. தங்கள்‌ பாவங்களுக்கு 
மனந்திரும்பாமல்‌, அக்கிரமங்களையும்‌ 
அநியாயங்களையும்‌ 'துணிகரமாய்‌ 
செய்கிறார்கள்‌. இதனால்‌ தேவனுடைய 
கோபாக்கினை அவர்கள்மீது வருகிறது. 
தேவனுடைய இஸ்ரவேல்மீது கர்த்தருடைய 
கோபம்‌  வராமலிருக்கவேண்டும்‌ என்று 
எரேமியா விரும்புகிறார்‌. 


ஆகிறதல்ல 
(எரே 10:23) என்று 





i FTE 
TT 


கர்த்தாவே என்னைத்‌ தண்டியும்‌” 
(எரே 10:24) என்று எரேமியா கர்‌; 
சொல்லுகிறார்‌. எரேமியா னிடம்‌ 
தனக்காக மாத்திரம்‌ பேசாமல்‌, தன்னுடைய 
தேசத்தார்‌ எல்லார்‌ சார்பாகவும்‌ பொதுவாகப்‌ 
பேசுகிறார்‌. கர்த்தருடைய தண்டனையை 
ஒருவராலும்‌ தாங்கிக்கொள்ள முடியாது. 
ஆகையினால்‌ அவர்‌ தன்னை மட்டாய்த்‌ 
தண்டிக்கவேண்டும்‌ என்று எரேமியா 
கர்த்தரிடத்தில்‌ சொல்லுகிறார்‌. “ஆனாலும்‌ 
நான்‌ அவமாய்ப்போகாதபடிக்கு உம்முடைய 
கோபத்தினாலே அல்ல, மட்டாய்த்‌ தண்டியும்‌" 
(எரே 10:24) என்று எரேமியா கர்த்தரிடத்தில்‌. 
விண்ணப்பம்பண்‌ ணுகிறார்‌. 


பிரம்பை கையாடாதவன்‌ தன்‌ மகனைப்‌ 
பகைக்கிறான்‌, கர்த்தர்‌ தம்முடைய பிள்ளைகள்‌ 
மீது அக்கறையுள்ளவராயிருக்கிறார்‌. 
ஆகையினால்தான்‌ அவர்களை சிட்சிக்கிறார்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய கோபத்தினால்‌ நம்மைத்‌ 
தண்டித்தால்‌, அந்தத்‌ தண்டனையை நம்மால்‌. 
தாங்கிக்கொள்ள முடியாது. கர்த்தர்‌ 
தம்முடைய அன்பினால்‌ நம்மைத்‌ தண்டிக்கும்‌ 
போது, அதை நாம்‌ தாங்கிக்கொள்ள 
வேண்டும்‌. கர்த்தருடைய தண்டனையினால்‌. 
நமக்கு நன்மை உண்டாகும்‌. 


ன்பினால்‌. 


தம்முடைய 
ஈதநாம்‌. 


கர்த்தர்‌ 
தண்டிக்கும்‌! 


நம்மைத்‌ 
அவமாய்ப்போகமாட்டோம்‌. நாம்‌. 
குர்த்தரிடமாய்த்‌ திரும்பி வருவோம்‌. 
கர்த்தரோடு  கூடமிருப்போம்‌ வ்‌ 
நம்மைத்‌ தண்டித்தாலும்‌, அவரே ந 
கர்த்தராயும்‌, இரட்சகராயும்‌ இருக்கிறார்‌ 
கர்த்தர்‌ நம்மை காயப்படுத்தும்போது, அவர்‌ 
நிச்சயமாகவே நம்முடைய காயங்களுக்கு 
மருந்து போட்டு குணப்படுத்துவார்‌. நம்மைக்‌ 
காயப்படுத்துகிறவரும்‌ கர்‌ 
காயங்களுக்கு 
கர்த்தரே. 

கர்த்தர்‌ 
பாவங்களினிமித்தமாய்‌ 
தண்டிக்கும்போது, தம்முடைய கோபத்தினால்‌ 
நம்மைத்‌ தண்டிப்பார்‌. எரேமியாவைப்போல. 
நாமும்‌ கர்த்தரிடத்தில்‌, கர்த்தாவே 
உம்முடைய கோபத்தினால்‌ என்னைத்‌ 
தண்டியாதேயும்‌' என்று விண்ணப்பம்பண்ண 
வேண்டும்‌. “உமது அன்பினால்‌ என்னை 
மட்டாய்த்தண்டியும்‌' என்று பணிவோடு 
சொல்லவேண்டும்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ நம்மை தண்டிக்கவே கூடாது 
என்று யாராலும்‌ ஜெபம்பண்ண முடியாது. 
நமக்கு கர்த்தருடைய சிட்சை தேவை. 
கர்த்தர்‌ நம்முடைய நன்மைக்காகவே 
நம்மைத்‌ தண்டிக்கிறார்‌ என்பது நம்முடைய 
கடக்க நன்றாய்த்‌ தெரியும்‌. 

பாவங்களினிமித்தமாயும்‌, 
மீறதல்களினிபித்தமாயும்‌ கர்த்தர்‌ நம்மை 
தண்டித்து திருத்துகிறார்‌ என்பதை 
நம்முடைய மனச்சாட்சி ஏற்றுக்கொள்ளும்‌. 
கர்த்தர்‌ யாரை நேசிக்கிறாரோ அவர்களை 
அவர்‌ சிட்சிக்கிறார்‌. 


தேவு கோபம்‌ 
யூதாமனுஷர்மீதும்‌, ட எராகேமின்‌ குகள்மீத்‌ 
வராமல்‌. புறஜாதி  ஜனங்கள்மீது 
வரவேண்டும்‌ என்று, எரேமியா 
கர்த்தரிடத்தில்‌ விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 
“உம்மை அறியாத ஜாதிகளின்மேலும்‌, உமது 
நாமத்தைத்‌ தொழுதுகொள்ளாத வம்சங்களின்‌ 
மேலும்‌, உம்முடைய உக்கிரத்தை 
ஊற்றிவிடும்‌' (எரே 10:25) என்று எரேமியா 


கர்த்தரிடத்தில்‌ சொல்லுகிறார்‌. 


எரேமியாவுக்கு சத்துருக்களை 
பழிவாங்கவேண்டும்‌ என்னும்‌ எண்ணமில்லை. 
பழிவாங்குதல்‌ கர்த்தருக்குரியது என்பது 
எரேமியாவுக்குத்‌ தெரியும்‌. தேவனுடைய நீதி. 
புறஜாதியார்மீது வெளிப்படவேண்டும்‌. 
என்னும்‌ விருப்பத்தோடு எரேமியா ஜெபம்‌ 
பண்ணுகிறார்‌. யூதாவின்‌ மனுஷரும்‌, 
எருசலேமின்‌ குடிகளும்‌ கர்த்தருக்கு 
விரோதமாய்ப்‌ பாவம்‌ செய்து, அவரைக்‌ 
கோபப்படுத்தியிருக்கிறார்கள்‌. புறஜாதி 
ஜனங்களோ யூதாவின்‌ மனுஷரைவிட 
கர்த்தருக்கு விரோதமாய்‌ ஏராளமாய்ப்‌ பாவம்‌ 
செய்து, கர்த்தரை அதிகம்‌ அதிகமாய்க்‌ 
கோபப்படுத்தியிருக்கிறார்கள்‌. ஆகையினால்‌ 
கர்த்தர்‌ தங்‌ தம்முடைய அன்பினால்‌ 
தண்டிக்க வேண்டுமென்றும்‌, புறஜாதி 
ஜனங்களை தம்முடைய உக்கிர 
கோபத்தினால்‌ தண்டிக்கவேண்டுமென்றும்‌. 
எரேமியா கர்த்தரிடத்தில்‌ 
விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 
யூதாவின்‌ மனுஷரும்‌ 
ம்‌ கர்த்தருடைய பிள்ளைகள்‌. 
கர்த்தருடைய சத்துருக்கள்‌. 
யூதாவம்சத்தார்மீது 
வராமல்‌, புறஜாதி ஜனங்கள்மீது வரவேண்டும்‌. 
என்று எரேமியா விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 


எருசலேமின்‌ 





ழ்‌ நவள 
யாய 


சரிப்புக்கூடாரத்தின்‌ உட்புறத்தில்‌ 
பயன்படுத்தப்படும்‌ மூடுதிரைகளைப்பற்றியும்‌, 
காதுகளைப்பற்றியும்‌ கர்த்தர்‌ மோசேக்கு. 
சொல்லுகிறார்‌ (யாத்‌ 262-6). 


ஆசரிப்புக்கூடாரத்தின்‌ வெளிப்புறத்தில்‌ 
பயன்படுத்தப்படும்‌ 'மூடுதிரைகள்‌ 
ஆட்டுமயிரினால்‌. செய்யப்படுகிறது. 
உட்புறத்து மூடுதிரைகளைவிட, வெளிப்புறத்து 
மூடுதிரைகள்‌ அ 
பலமுள்ளதாகுமிருக்கிறது (யாத்‌ 267-13) 


ஆசரிப்புக்கூடாரத்திற்கு சிவப்பு தீர்ந்த 
ஆட்டுக்கடா தோலினால்‌ ஒரு மூடியும்‌, 
தகசநோலால்‌ ஒரு மூடியும்‌ 
உண்டுபண்ணப்படுகிறது (யாத்‌ 26314). 


வாசஸ்தலத்திற்கு நிமிர்ந்து நிற்கும்‌ 
பலகைகள்‌  பயன்படுத்தப்படுகி] ந்தப்‌ 
பலமைகளின்‌ 
இசைக்கப்படும்‌ 
வசனப்பகுதியில்‌ 
(யாத்‌ 2615-30) 


இவை 


சொல்லப்பட்டிருக்கிறது. 


மகாபரிசுத்த ஸ்தலத்திற்கும்‌, 
ஸ்நலத்திற்கும்‌ இடையில்‌ 
உண்டாகும்‌ திரைச்சீலை (யாத்‌ 
கூடாரத்தின்‌ வாசலில்‌ பயன்‌! 
தொங்குதிரை (யாத்‌ 26:36,37). 


பரிசுத்த 
பிரிவினை 


மெல்லிய நூல்‌ மூடுதிரைகள்‌ 
யாத்‌ 26:1-6 


யாத்‌ 26:1. மேதூம்‌ திரித்த மெல்லிய 
பஞ்சுநூலினாலும்‌ இனநதீலநூலினாலும்‌ 
இரத்தாம்பர நூலினாலும்‌ 
சிவப்புநாலினாலும்‌ நெய்யப்பட்ட 
மத்து மூடுதிரைகளால்‌ வாசஸ்தலத்தை 
உண்டுபண்ணுவாயாக; அவைகளில்‌ 
விசித்திரவேலையாய்க்‌ கேருபீன்களைச்‌: 
செய்யக்கடவாய்‌. 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யாத்‌ 28:2. ஒவ்வொரு மூடுதிரையும்‌ 
இ முழ நீனமும்‌ நாலு 
ருது பத ள்‌ 
முடுதிரைககொல்லாம்‌ ஒரே 
அனவரயிருக்கவேண்டும்‌. 


யாத்‌ 28:3. ஜந்து மூடுதிரை 
ஒன்றோடொன்று 
இணைக்கப்பட்டிருக்க வேண்டும்‌; மற்ற 
மூடுதிரைகளும்‌ 
இணைக்கப்பட்டிருக்கவேண்டும்‌. 
யாத்‌ 26:4. இணைக்கப்பட்ட 
மூடுதிரையின்‌ கடை ஓரத்தில்‌ 
இனதீலநாலால்‌ காதுகளை 
உண்டுபண்ணு; இணைக்கப்பட்ட மற்ற. 
மூடு திரையின்‌. கடைஓரத்திலும்‌ 
அப்படியே செய்வாயாக. 


யாத்‌ 28:5, காதுகள்‌ ஒன்றோடொன்று 
இணையும்படி ஒரு  மூடுதிரையில்‌ 
ஒம்பது காதுகளையும்‌, 
இணைக்கப்பட்ட மற்ற மூடுதிரையின்‌ 
ஓரத்தில்‌ ஒம்பது காதுகளையும்‌. 
உண்டுபண்ணுவாயாக. 


28:6. 


ஒன்றொடொன்று 
கொக்கிகளால்‌. 
இணைத்துவீடுவாயாக. அப்பொழுது 


அது ஒரே வாசஸ்‌தலமாகும்‌. 

கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலம்‌ 
கூடாரமாயிருக்கிறது. கர்த்தர்‌ தம்முடைய 
பிரசன்னத்தை இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ மத்தியில்‌, 
இந்தக்‌ கூடாரத்தில்‌ வெளிப்படுத்துகிறார்‌. 
இஸ்ரவேல்‌  ஜனத்தார்‌ வனாந்தரத்தில்‌ 
பாளயமிறங்கும்போது அவர்கள்‌ கூடாரங்களில்‌ 
தங்கியிருக்கிறார்கள்‌. கர்த்தரும்‌ 
வனாந்தரத்திலே தம்முடைய 
ஆசரிப்புக்கூடாரத்தில்‌ வாசம்பண்ணுகிறார்‌. 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ வனாந்தரத்தில்‌, 
ஓரிடத்திலிருந்து மற்றொரு த்திற்கு 
பிரயாணம்பண்ணும்போது தங்களுடைய 
கூடாரங்களை பிரித்தெடுத்து, 
தங்களோடுகூட கொண்டுபோவார்கள்‌. 
அதுபோலவே அவர்கள்‌ கர்த்தருடைய 
ஆசரிப்புக்கூடாரத்தையும்‌ பேர்த்தெடுத்து, 
தாங்கள்‌ பிரயாணம்பண்ணும்போது 
சுமந்துகொண்டு போவார்கள்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


கல்தேயர்கள்‌ | அறியாத 
ஜாதிகள்‌. அவர்கள்‌ கர்த்தருடைய 
நாமத்தைத்‌  தொழுதுகொள்ளமாட்டார்கள்‌. 
கர்த்தரை அறிந்துகொள்ளவேண்டும்‌ என்னும்‌ 
ஆர்வமும்‌ அவர்களிடத்தில்‌ 

அவர்கள்‌ ர்த்‌ 
ஜெபம்பண்ணவுமாட்டார்கள்‌. 

வேதத்தைத்‌ தியானிக்கவுமாட்டார்கள்‌. 
கர்த்தர்‌ அவர்கள்மீது தம்முடைய உக்கிரத்தை 
ஊற்றிவிடவேண்டுமென்று எரேமியா 
விண்ணப்பம்பண்‌ ணுகிறார்‌. 


கர்த்தரை 


(எரே 10:25) என்று எரேமியா கர்த்தரிடத்தில்‌. 
சொல்லுகிறார்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கல்தேயர்கள்‌ பேராசைக்‌ 
காரராயிருக்கிறார்கள்‌. இரத்தவெறி 
பிடித்தவர்களாகமிருக்கிறார்கள்‌. குற்றமில்லாத 
இரத்தங்களைச்‌ சிந்துகிறார்கள்‌. 
அவர்களிடத்தில்‌ இரக்ககுணமும்‌ 
மனநேயமுமில்லை. அவர்கள்‌ யூதாமனுஷரை 
நிர்மூலமாக்குவதோடு, அவர்களுடைய 
வாசஸ்தலத்தையும்‌ பாழாக்குகிறார்கள்‌. 
யூதாவிலே எருசலேம்‌ இருக்கிறது. எருசலேம்‌ 
ப நகரம்‌. அங்கே கர்த்தருடைய 
இருக்கி! கர்த்தர்‌ 
FL ஆலயத்தில்‌ ல்‌ 
அந்த வாசஸ்தலத்தை கல்தேயர்கள்‌ 
பாழாக்கிவிடுகிறார்கள்‌. ஆகையினால்‌ 
கர்த்தர்‌ அவர்கள்மீது தம்முடைய உக்கிரத்தை 
ஊற்றிவிடவேண்டும்‌ என்று எரேமியா 
விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 





ழ்‌ நள 
யாய 


இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
அவர்களுடைய முற்பிதாக்களோடு உடன்‌ 
படிக்கை செய்திருக்கிறார்‌ (எரே 111-7). 
ஆனால்‌ எருசலேமின்‌ குடிகளும்‌, யூதாவின்‌ 
வம்சத்தாரும்‌ கர்த்தருடைய உடன்படிக்கைக்கு 
கீழ்ப்படியாமல்‌ போய்லிடுகிறார்கள்‌ 
(எரே. 18-10). யூதா மனுஷருடைய 
கீழ்ப்படியாமையினிமித்தமாய்‌. கர்த்தர்‌ 
அவர்களைத்‌ தண்டிப்பார்‌. அவர்களுக்கு 
அழிவு வரும்‌ (எரே 119113). 


யூதாவின்‌ மனுஷரும்‌, எருசலேமின்‌ 
குடிகளும்‌ கர்த்தரை  ஆராதியாமல்‌, 
புறஜாதியாரின்‌. விக்கிரகங்களை 
ஆராதிக்கிறார்கள்‌. விக்கிரகங்கள்‌ அவர்களை 
இரட்சிக்காது (எரே 1142). யூதா 
மனுஷருடைய தீர்க்கதரிசிகள்‌ அவர்களுக்காக 
ஜெபம்பண்ண வேண்டியதில்லை (எரே 11:14) 
யூதாவின்‌ மனுஷர்‌ தங்களுடைய 
பாவங்களினிமித்தமாய்‌ நங்கள்மீது. 

வரவழைத்துக்கொள்கிறார்கள்‌ (எரே 1115-17, 


னதோத்‌ மனுஷர்‌ 
எரேமியாவுக்கு விரோதமாய்‌ சதிஆலோசனை 
பண்ணுகிறார்கள்‌. கர்த்தர்‌ இந்த 
சநிஆலோசனையை எரேமியாவுக்கு 
வெளிப்படுத்துகிறார்‌ (எரே 11489). எரேமியா 
ஆனதோத்தின்‌ மனுஷருக்கு விரோதமாய்‌ 
கர்த்தரிடத்தில்‌ ஜெபம்பண்ணுகிறார்‌ 
(எரே 1120). ஆனதோத்‌ மனுஷர்மீது 
தேவனுடைய நியாயத்தீர்ப்பு வரும்‌ என்று 
எரேமியா முன்னறிவிக்கிறார்‌ (எரே 11:21-23). 


உடன்படிக்கையின்‌ 
வார்த்தைகள்‌ 
எரே 11:1-10 


எரே 114, கர்த்தராலே எரேமியாவுக்கு. 
உண்டான வசனம்‌: 


எரே 11:2. நீங்கள்‌ கேட்டு யூதாவின்‌ 
மனுஷருக்கும்‌ எருசலேமின்‌. 
குடிகளுக்கும்‌ சொல்லவேண்டிய 
உடன்படிக்கையின்‌ வார்த்தைகனாவன: 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எரே 11:8. என்‌ சத்தத்தைக்கேட்டு, நான்‌. 
உங்களுக்குக்‌ கற்பிக்கிறபடியே எல்லாக்‌ 
காரியங்களையும்‌ 

அப்பொழுது நீங்கள்‌ 
ஜனமாயிருப்பீர்கள்‌, நான்‌ 
தேவனாயிருப்பேன்‌; 


எரே 11:4. நான்‌ உங்கன்‌ பிதாக்களை: 
இருப்புக்கானவாயாகிய எகிப்து 
தேசத்திலிருந்து புறப்படப்பண்ணின 
நானிலே அவர்களுக்குக்‌ கற்பித்த 
இத்த உடன்படிக்கையின்‌. 
வார்த்தைகளைக்‌ கேனாத மனுஷன்‌ 
சுயிக்கப்பட்டவனென்று, இஸ்ரவேலின்‌: 
தேவனாகிய கர்த்தர்‌ உரைக்கிறாரென்று 
அவர்களுக்குச்சொல்லு. 


எரே 115, இன்றையதினம்‌ 
இருக்கிறபடி, பாலும்‌ தேனும்‌ ஓடுகிற 
தேசத்தை உங்கள்‌ பிதாக்களுக்குக்‌. 
கொடுப்பேன்‌ என்று நான்‌ அவர்களுக்கு 
இட்ட ஆணையை நான்‌: 
திடப்படுத்தும்படி இப்படி ஆரும்‌ 
என்றார்‌; அதற்கு நான்‌ பிரதியுத்தரமாக, 
அப்படியே ஆகக்கடவது கர்த்தாவே 
என்றேன்‌. 


எரே 11:6. அப்பொழுது கர்த்தர்‌ என்னை 
நோக்கி: ட யூதாவின்‌: 
பட்டணங்கவிலும்‌. எருசலேமின்‌: 
வீதிகளிலும்‌ இந்த 
வார்த்தைகளையெல்லாம்‌ கூறி: இத்த 
உடன்படிக்கையின்‌ வார்த்தைகளை 
நீங்கள்‌ கேட்டு, அவைகளின்படியே 
செய்யுங்கள்‌. 


எரே 11:7. நான்‌ உங்கள்‌ பிதாக்களை 
எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின 
நான்முதல்‌, இத்நான்மட்டும்‌ நாண்‌: 
அவர்களுக்குத்‌ திடச்சாட்சியாய்‌ என்‌ 
சுத்தத்தைக்கேளூங்கனென்றுஏற்கனவே 
சாட்சி வினங்கத்தக்கவிதமாய்‌ 
எச்சரித்துவத்தேன்‌.. 





ழ்‌ நயனா 
யாய 


கேவாமதும்‌, 

சாயாமலும்‌ போய்‌, அவரவர்‌ தம்தம்‌ 
பொல்லாத இருதய கடிணத்தின்படி 
நடத்தார்கன்‌; ஆதலால்‌ நான்‌ அவர்கள்‌. 


வார்த்தைகளையெயல்லாம்‌. 
அவர்களுக்குப்‌ பலிக்கப்பண்ணுவேன்‌. 
என்று சொல்‌ என்றார்‌. 


எரே 11:9. பின்னையும்‌ கர்த்தர்‌ என்னை 
நோக்கி: யூதாவின்‌ மனுஷருக்குன்ளும்‌ 
எருசலேமின்‌ குடிகளுக்குள்ளும்‌ ஒரு 
கட்டுப்பாடு காணப்படுகிறது. 


எரே 110. அவர்கள்‌ என்‌ 
வார்த்தைகளைக்‌ கேட்கமாட்டோ 
மென்று அந்திய தேவர்கனைச்‌ சேவிக்க 
அவைகளைப்பின்பற்றி, தங்களுடைய 
முன்னோர்களின்‌  அக்கிரமங்களுக்குத்‌ 
திரும்பினார்கள்‌; நான்‌ தங்கள்‌ 
பிதாக்களோடே பண்ணின 
உடன்படிக்கையை இஸ்ரவேல்‌ 
குடும்பத்தாரும்‌ யூதா குடும்பத்தாரும்‌ 
மீறிப்போட்டார்கள்‌. 


யூதாவின்‌ மனுஷரும்‌ 
குடிகளும்‌ 
கேளாமலும்‌, 
தங்கள்‌ செவியை சாயாமலுமிருக்கிறார்கள்‌. 
கர்த்தருடைய கட்டளைகளுக்கு அவர்கள்‌ 
துணிகரமாய்க்‌  கீழ்ப்படியாமலிருக்கிறார்கள்‌. 
இதனால்‌ தேவனுடைய கோபம்‌ யூதர்கள்மீது 
வந்திருக்கிறது. 


எரேமியா 
படிக்கையின்‌ 


கர்த்தருடைய உடன்‌ 
வார்த்தைகளை யூதாவின்‌ 
மனுஷருக்கும்‌, எருசலேமின்‌ குடிகளுக்கும்‌ 
சொல்லவேண்டும்‌. மூலஎபிரெய பாஷையில்‌: 
“நீங்கள்‌ சொல்லவேண்டும்‌ (எரே 1:2) 
சன்று பன்மைவில்‌ எழுதப்பட்டகக்கிறது. 
கர்த்தர்‌ எரேமியாவோடு தனிப்பட்ட முறையில்‌ 
பேசினாலும்‌, கர்த்தர்‌ சொல்லுகிற 
செய்தி, அவருடைய தீர்க்கதரிசிகள்‌. 
எல்லோருக்கும்‌ பொதுவானது. கர்த்தருடைய 
உடன்படிக்கையின்‌ வார்த்தைகளை, 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எரேமியா யூதாவின்‌ மனுஷருக்கும்‌ 
எருசலேமின்‌ குடிகளுக்கும்‌ சொல்வதுபோல, 
கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள்‌ எல்லோருமே. 
சொல்லவேண்டும்‌. கர்த்தருடைய 
கட்டளை எல்லா தீர்க்கதரிசிகளுக்கும்‌. 
பொதுவானதாயிருக்கிறது. 


தீர்க்கதரிசிகள்‌: கர்த்தருடைய 
உடன்படிக்கையின்‌ வார்த்தைகளை மாத்திரமே 
சொல்லவேண்டும்‌. கர்த்தர்‌ மோசேக்கு 
வெளிப்படுத்தின பிரமாணத்தை, மோசே 
ஜனங்களுக்கு சொன்னார்‌. அந்தப்‌ 
பிரன்ணத்தையே தீர்க்கதரிசிகள்‌ 
ஜனங்களுக்கு சொல்லவேண்டும்‌. தீர்க்க 
தரிசிகள்‌ கர்த்தருடைய உடன்படிக்கையின்‌ 
வார்த்தைகளைத்‌ தவிர, வேறு 
எந்த வார்த்தைகளையும்‌ சொல்லக்கூடாது 
ஜனங்களிடத்தில்‌ தங்களுடைய 
சுயவார்த்தைகளை பேசக்கூடாது. 


சத்தத்தைக்‌ கேட்டு, 
உங்களுக்‌! கற்பிக்கிறபடியே, 
காரியங்களையும்‌ செய்யுங்கள்‌" 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
இந்த வார்த்தைகளை 
பட்டணங்களிலும்‌ எருசலேமின்‌ வீ 
கூறவேண்டும்‌. “இந்த 
வார்த்தைகளை நீங்கள்‌ 
அவைகளின்படியே செய்யுங்கள்‌' 
என்று எரேமியா யூதா 
சொல்லவேண்டும்‌. 


நான்‌ 
எல்லா 
(எரே 113) 
எரேமியா 
நாவின்‌. 
ளிலும்‌ 
உடன்படிக்கையின்‌ 
கேட்டு, 

(எரே 11:6) 
மனுஷரிடத்தில்‌ 


யூதாவின்‌ மனுஷர்‌ கர்த்தருடைய 
சத்தத்தைக்‌ கேட்டு, அவர்‌ தங்களுக்கு 
கற்பிக்கிறடியே எல்லா காரியங்களையும்‌ 
செய்யும்போது, அவர்கள்‌ கர்த்தருடைய 
ஜனமாயிருப்பார்கள்‌. கர்த்தர்‌ அவர்களுடைய 
தேவனாயிருப்பார்‌ (எரே 11:3), கர்த்தர்‌ 
யூதாவின்‌ மனுஷரையும்‌, எருசலேமின்‌ 
குடிகளையும்‌ தம்முடைய உடன்படிக்கையின்‌ 
மூலமாய்‌ தம்மோடு சேர்த்துக்கொள்கிறார்‌ 
கர்த்தர்‌ தம்முடைய வார்த்தைகளில்‌ 
உண்மையுள்ளவராயிருப்பதுபோல, யூதாவின்‌ 
மனுவரும்‌ தங்கள்‌ வார்த்தைகளில்‌ 
உண்மையுள்ளவர்களாயிருக்கவேண்டும்‌. 





ழ்‌ நள 
யாய 


ஆதாரமுமாயிருக்கிறது. 
கர்த்தர்‌ அவர்களுடைய தேவனாயிருப்பது 
அவர்களுக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய 
சிலாக்கியம்‌. கர்த்தருடைய உடன்படிக்கையின்‌ 
வார்த்தைகள்‌ அவர்களுக்கு 
கொடுக்கப்பட்டிருக்கிற பாக்கியம்‌. 


னால்‌ யூதா 
எருசலேமின்‌ குடிகளும்‌. 
உடன்படிக்கையின்‌ வார்த்தைகளை 
விடுகிறார்கள்‌. கர்த்தருடைய 
படிக்கையின்‌ வார்த்தைகளுக்கு 
ஜீவிக்காமல்‌, தங்களுடைய 
ஏற்றபடி ஜீவிக்கிறார்கள்‌. 

கர்த்தர்‌ 
முற்பிதாக்களை 
வரப்பண்ணினார்‌. 
இந்நாள்‌ மட்டும்‌, 


இஸ்ரவேல்‌ வம்சத்தாரின்‌ 
எகிப்து தேசத்திலிருந்து 

அந்நாள்‌ முதல்‌ 

கர்த்தர்‌ தம்முடைய 
உடன்படிக்கையின்‌ வார்த்தைகளை 
அவர்களுக்கு திடசாட்சியாய்‌ அறிவித்து 
வந்திருக்கிறார்‌ (எரே 117). யூதாவின்‌ மனுஷர்‌ 
கர்த்தருடைய சத்தத்தைக்‌ கேட்கவேண்டும்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய சாட்சி விளங்கத்தக்க 
விதமாய்‌, அவர்களுக்கு ஏற்கெனவே. 
எச்சரித்து வந்திருக்கிறார்‌ 

“என்‌. சத்தத்தைக்கேட்டு, 
உங்களுக்குக்‌  கற்பிக்கிறடியே எல்லாக்‌. 
காரியங்களையும்‌ செய்யுங்கள்‌: அப்பொழுது. 
நீங்கள்‌ என்‌ ஜனமாயிருப்பீர்கள்‌, நான்‌ 
உங்கள்‌ நேவனாயிருப்பேன்‌" (எரே 11:3) 
என்று கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ வம்சத்தாருக்கும்‌, 
யூதாவின்‌ வம்சத்தாருக்கும்‌ ஏற்கெனவே 
சொல்லியிருக்கிறார்‌. 


கர்த்தருடைய உடன்படிக்கையின்‌ 
வார்த்தைகளை கேளாத மனுஷன்‌ 
சபிக்கப்பட்டவன்‌. கர்த்தர்‌ யூதா மனுஷருடைய 
பிதாக்களை இருப்புக்காளவாயாகிய எகிப்து 
தேசத்திலிருந்து புறப்படப்பண்ணினார்‌. அந்த 
நாளிலேயே. கர்த்தர்‌ அவர்களுக்கு 
தம்முடைய உடன்படிக்கையின்‌ வார்த்தைகளை 
கற்பித்தார்‌. ஆனால்‌ இஸ்ரவேல்‌ வம்சத்தாரும்‌, 
யூதா வம்சத்தாருமோ கர்த்தருடைய உடன்‌ 
படிக்கையின்‌ வார்த்தைகளைக்‌ கேட்கவில்லை. 


நான்‌ 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அவருடைய பிரமாணத்திற்கு 
கீழ்ப்படியவில்லை. தம்முடைய 
உடன்படிக்கையின்‌ வார்த்தைகளைக்‌ கேளாத 
சபிக்கப்பட்டவன்‌ என்று 

தேவனாகிய கர்த்தர்‌ 
(எரே 11:4). 


மனுஷன்‌ 
இஸ்ரவேலின்‌ 
உரைக்கிறார்‌ 


யூதாவின்‌ மனுஷரோ கர்த்தருக்கு 
விரோதமாய்த்‌  துணிகரமாய்ப்‌ பாவம்‌ 
செய்கிறார்கள்‌. கர்த்தருடைய வார்த்தையைக்‌ 
கேளாமலும்‌, அவருடைய உடன்படிக்கையின்‌ 
வார்த்தைகளுக்கு தங்கள்‌ செவியை 
சாயாமலும்‌ ஜீவிக்கிறார்கள்‌. கர்த்தருடைய 
சத்தத்தைக்‌ கேட்காவிட்டாலும்‌, அவர்‌ 
தங்களுக்கு கற்பிக்கிறபடி ஒரு 
காரியத்தையும்‌ செய்யாவிட்டாலும்‌, தாங்கள்‌ 
கர்த்தருடைய ஜனமாகமிருப்போம்‌ என்றும்‌, 
கர்த்தர்‌ தங்களுடைய தேவனாகமிருப்பார்‌ 
பல்‌ நினைக்கிறார்கள்‌. யூதாவின்‌ 

கர்த்தருடைய  சித்தத்திற்கும்‌, 
தடத்தில்‌ விருப்பத்திற்கும்‌ விரோதமாய்‌ 
நினைக்கிறார்கள்‌. 


யூதாவின்‌ ம்‌ எருசலேமின்‌ 
சஷகஞூம்‌... பூதமார்ககத்தின்‌. சடங்கச்சார்‌ 
பிரமாணங்களைக்‌  கைக்கொள்கிறார்கள்‌. 
தங்கள்‌ முன்னோர்களுடைய பாரம்பரிய 
பழக்க வழக்கங்களைக்‌ கைக்கொள்கிறார்கள்‌. 
இவற்றை மாத்திரம்‌ கைக்கொண்டால்‌ 
போதுமானது என்றும்‌, கர்த்தர்‌ 
தங்களுக்கு இந்த உடன்படிக்கையின்‌: 
வார்த்தைகளைத்தான்‌  சொல்லியிருக்கிறார்‌ 
என்றும்‌ நினைக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
உடன்படிக்கையின்‌ 
சரியாகக்‌ கேட்கவுமில்லை. 
புரிந்துகொள்ளவுமில்லை. 
எரேமியா தீர்க்கதரிசியும்‌, 
மற்ற  தீர்க்கதரிசிகளும்‌ 
யூதாலின்‌ மனுவருக்கும்‌, எருசலேமின்‌ 
குடிகளுக்கும்‌ கர்த்தருடைய உடன்‌ 
படிக்கையின்‌ வார்த்தையைச்‌ சொல்லவேண்டும்‌. 
அவர்கள்‌ 
எருசலேமின்‌ 
வார்த்தைகளையெல்லாம்‌ கூறவேண்டும்‌. 





ழ்‌ நள 
யாய 


கர்த்தர்‌ யூதாவின்‌ மனுஷரிடத்திலும்‌, 
எருசலேமின்‌ குடிகளிடத்திலும்‌ சடங்காச்சார 
பிரமாணங்களையும்‌, 


தாம்‌ அவர்களுக்கு கற்பிக்கிறபடியே 
காரியங்களையும்‌ செய்யவேண்டும்‌" 
என்றே கர்த்தர்‌ எதிர்பார்க்கிறார்‌. யூதாவின்‌ 
எருசலேமின்‌ குடிகளும்‌ 
வார்த்தைகளைக்‌ கேட்டு 
செய்யவேண்டும்‌. கர்த்தர்‌ 

ரன்‌. 

கீழ்ப்படிதலே. 


எதிர்பார்க்கிறார்‌. பலியைவிட 


உத்தமம்‌. 


வார்த்தைக்கு 
டியே என்று கர்த்தர்‌ மறுபடியும்‌ 
மறுபடியுமாய்ச்‌ சொல்லுகிறார்‌ (எரே 11:47). 
அப்பொழுது யூதாவின்‌ மனுஷரும்‌, 
எருசலேமின்‌ குடிகளும்‌ கர்த்தருடைய 
ஜனமாயிருப்பார்கள்‌. கர்த்தர்‌ அவர்களுடைய 
தேவனாயிருப்பார்‌. கர்த்தருடைய ஜனத்தார்‌ 
கர்த்தர்‌ அவர்களுக்கு கற்பிக்கிற எல்லா 
காரியங்களையும்‌ செய்வார்கள்‌. மார்க்க 
பிரகாரமான காரியங்களில்‌ 
உண்மையுள்ளவர்களாயிருப்பார்கள்‌. மனுஷர்‌ 
மீது அன்புள்ளவர்களாயிருப்பார்கள்‌. 
அவர்களுடைய மனச்சாட்சி சத்தமாயிருக்கும்‌. 
யூதாதேசத்தில்‌ கர்த்தர்‌ தங்களுக்கு 
நியமித்திருக்கிற உடன்படிக்கையின்‌ 
வார்த்தைகளுக்கு 
உண்மையுள்ளவர்களாயிருப்பார்கள்‌. 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ ஜனத்தாரை 
தம்முடைய சொந்த ஜனமாகத்‌ 
தெரிந்தெடுத்து. அவர்களோடு உடன்படிக்கை 
பண்ணிக்கொண்டார்‌. இஸ்ரவேல்‌ 
வம்சத்தாரின்‌ முற்பிதாக்களை 
இருப்புக்காளவாகிய எகிப்து தேசத்திலிருந்து 
புறப்படப்பண்ணின நாளிலேயே, கர்த்தர்‌ 
அவர்களோடு உடன்படிக்கை செய்து 
கொண்டார்‌ (எரே 11:47). 


இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ எகிப்து 
தேசத்திலே  அடிமைத்தனத்திலிருந்தார்கள்‌. 
எகிப்தியரின்‌ ஆளோட்டிகள்‌ அவர்களை 
அடித்து ஒடுக்கினார்கள்‌. கடினமாய்‌ வேலை 
வாங்கினார்கள்‌. இஸ்ரவேல்‌ ஜனத்திற்கு 
சுதந்தரமே இல்லை. அவர்கள்‌ முற்றிலுமாய்‌ 
அடிமைகளாயிருந்தார்கள்‌. கர்த்தர்‌ தம்மை 
சேவிப்பதற்காக இஸ்ரவேல்‌ ஜனத்தாரை 
தெரிந்துகொண்டார்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சந்தித்து 
மீட்டுக்கொண்டு, நம்முடைய 
சத்துருக்களினின்றும்‌, நம்மைப்‌ பகைக்கிற 
மாவருடைய  கைகளினின்றும்‌, நம்மை 
இரட்சிக்கும்‌ படிக்கு, தம்முடைய தாசனாகிய 
தாவீதின்‌ வம்சத்திலே. 
இரட்சணியக்கொம்பை 

(லூக்‌ 17475). 


ஜனத்தைச்‌ 


கர்த்தருக்கும்‌ 
ஜனத்திற்கும்‌ இடையே உடன்படிக்கையின்‌ 
ஐக்கியமுண்டாயிற்று. கர்த்தர்‌ அவர்களுக்கு 
உடன்படிக்கையின்‌ வார்த்தைகளை 
நியமித்தார்‌. கர்த்தருடைய வார்த்தைக்கு 
அவர்கள்‌... கீழ்ப்படியவேண்டும்‌. ர்த்தர்‌ 
அவர்களுக்கு 
காரியங்களையும்‌ 
அப்போதுதான்‌ 
கர்த்தருடைய ஜனமாயிருப்பார்கள்‌. 
அவர்களுடைய தேவனாயிருப்பார்‌ 

கர்த்தர்‌ இந்த உடன்படிக்கையின்‌ 
வார்த்தைகளின்‌ பிரகாரமாக அவர்களுக்கு 
கானான்‌ தேசத்தை சுறந்தரமாகக்‌ 
கொடுத்தார்‌ கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாரிடம்‌, “இன்றையதினம்‌ இருக்கிறபடி, 
பாலும்‌ தேனும்‌ ஒடுகிற தேசத்தை உங்கள்‌ 
பிதாக்களுக்குக்‌ கொடுப்பேன்‌ என்று நான்‌ 
அன்களுக்கு. இட்ட ஆனவை. நான்‌ 
திடப்படுத்தும்படி இப்படி ஆகும்‌ என்றார்‌; 
அதற்கு நான்‌ பிரதியுத்தரமாக, அப்படியே 
ஆகக்கடவது' (எரே 11:5) என்று 
சொன்னார்‌. 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ எகிப்து 
தேசத்திலிருந்து புறப்படப்பண்ணின நாளிலே, 
கர்த்தர்‌ அவர்களுக்கு கற்பித்த இந்த 
உடன்படிக்கையின்‌ வார்த்தைகளை அவர்கள்‌ 
எல்லோரும்‌ கேட்டு, அதன்‌ பிரகாரம்‌ எல்லா 
காரியங்களையும்‌ செய்யவேண்டும்‌. இந்த 
உடன்படிக்கையின்‌ வார்த்தைகளை கேளாத 
சபிக்கப்பட்டவன்‌ என்று 

தேவனாகிய கர்த்தர்‌ 


மனுஷன்‌ 
இஸ்ரவேலின்‌ 
உரைக்கிறார்‌. 





ழ்‌ ளான 
யாய 


“சபிக்கப்பட்டவன்‌” என்று, த 
வாக்கியம்‌ ஒருமையில்‌ சொல்லப்பட்டாலும்‌, 
இது இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ எல்லோரையும்‌ 
பொதுவாகக்‌ குறிப்பிடுகிறது. இஸ்ரவேல்‌: 
ஜனத்தார்‌ எல்லோருமே 
தேசத்தாராயிருக்கிறார்கள்‌. 


கீழ்ப்படியாவிட்டால்‌ 
சபிக்கப்பட்டவனாயிருப்பான்‌. ஒரு தேசத்தார்‌ 
முழுவதும்‌ கீழ்ப்படியாவிட்டால்‌, அந்த தேசமே 
சபிக்கப்பட்டதாயிருக்கும்‌. 


எருசலேமின்‌ 
கட்கும்‌. ரதத. சொன்ன... உடன்‌ 


படிக்கையின்‌ வார்த்தைகளை அவ்வப்போது, 
மறந்துவிடுகிறார்கள்‌. ஆகையினால்‌ கர்த்தர்‌ 
தம்முடைய தீர்க்கதரிசிகள்‌ மூலமாய்‌, 
தம்முடைய உடன்படிக்கையின்‌ 
வார்த்தைகளை, தம்முடைய  ஜனத்திற்கு 
நினைவுபடுத்துகிறார்‌. 

கர்த்தர்‌ எரேமியா தீர்க்கதரிசியிடம்‌. 
தம்முடைய உடன்படிக்கையின்‌ வார்த்தையை 
சொல்லுகிறார்‌. “இன்றையதினம்‌ இருக்கிறபடி, 
பாலும்‌ தேனும்‌ ஓடுகிற தேசத்தை உங்கள்‌ 
பிதாக்களுக்குக்‌ கொடுப்பேன்‌ என்று நான்‌ 
அவர்களுக்கு இட்ட ஆணையை நான்‌ 
திடப்படுத்தும்படி இப்படி ஆகும்‌" 
(எரே 1:5) என்று கர்த்தர்‌ எரேமியாவிடம்‌ 
சொல்லுகிறார்‌. அதற்கு எரேமியா 
பிரதியுத்தரமாக, “அப்படியே ஆகக்கடவது 
கர்த்தாவே" என்று சொல்லுகிறார்‌ 

எரேமியா கர்த்தரிடத்தில்‌, 
“அப்படியே ஆகக்கடவது' ்‌ 
சொல்லுவது அவருடைய 
வார்த்தையாகமிருக்கலாம்‌. 


வேதபண்டிதர்கள்‌ விளக்கம்‌ சொல்லுகிறார்க்ள. 
கர்த்தருடைய உடன்படிக்கையின்‌ 
வார்த்தைகளினால்‌ யூதாமனுஷர்‌ 
எல்லோருக்கும்‌ ஆசீர்வாதம்‌ வருகிறது. 
தம்முடைய ஜனங்கள்‌, தம்முடைய 
உடன்படிக்கையின்‌ ப்‌ 
ஆசீர்வதிக்கப்படவேண்டும்‌ என்பது. 
கர்த்தருடைய சித்தம்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எரேமியா கர்த்தரிடத்தில்‌, “அப்படியே 
ஆகக்கடவது' என்று பிரதியுத்தரம்‌ 
சொல்லும்போது, அவர்‌ யூதா மனுஷரின்‌ 
சார்பாகவும்‌, எருசலேம்‌ குடிகளின்‌ சார்பாகவும்‌ 
பேசவதாக வேதபண்டிதர்களில்‌ சிலர்‌ 
விளக்கம்‌ சொல்லுகிறார்கள்‌. எரேமியா 
ஜனங்களுடைய நாமத்தினால்‌ பிரதியுத்தரம்‌ 
சொல்லுகிறார்‌. யூதாவின்‌ மனுஷர்‌, “அப்படியே 
ஆகக்கடவது கர்த்தாவே" என்று, 
சொல்லுவதாக, எரேமியா கர்த்தரிடத்தில்‌: 
சொல்லுகிறார்‌. 


யூதாவின்‌ மனுஷரும்‌, எருசலேமின்‌ 
குடிகளும்‌ கர்த்தருடைய வார்த்தைகளைக்‌ 
கேட்கவில்லை. கர்த்தருடைய வார்த்தையைக்‌ 
கேட்பதற்கு தங்கள்‌ செவியை 
சாய்க்கவில்லை. அவரவர்‌ தம்தம்‌ பொல்லாத 
இருநயக்கடினத்தின்‌ படி நடக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ கர்த்தருடைய உடன்படிக்கையின்‌ 
வார்த்தைகளை மீறிவிடுகிறார்கள்‌. 
கர்த்தருக்கு. விரோதமாகக்‌ கலகம்‌ 
பண்ணுவதும்‌, கர்த்தருடைய உடன்‌ 
படிக்கையை மீறுவதும்‌ யூதாமனுஷருடைய 
சுபாவமாயிருக்கிறது. 


கர்த்தர்‌ யூதாவின்‌ மனுஷரிடத்திலும்‌, 
எருசலேமின்‌. குடிகளிடத்திலும்‌, என்‌ 
நான்‌ உங்களுக்குக்‌ 
கற்பிக்கிறடியே எல்லாக்‌ காரியங்களையும்‌ 
செய்யுங்கள்‌: அப்பொழுது நீங்கள்‌ என்‌ 
ஜனமாயிருப்பீர்கள்‌, நான்‌ 
தேவனாயிருப்பேன்‌” (எரே 11:3) என்று 
சொன்னார்‌. ஆனால்‌ அவர்களோ 
கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல்‌, 
தங்களுடைய பொல்லா; 
இருதயக்கடினத்தின்படி நடக்கிறார்கள்‌. ப 


உங்கள்‌ 


யூதாவின்‌ மனுஷரும்‌, எருசலேமின்‌ 
குடிகளும்‌ கர்த்தருடைய விருப்பத்திற்கு 
கீழ்ப்படியவேண்டும்‌. கர்த்தருடைய 
சித்தத்தின்படி செயல்படவேண்டும்‌. ஆனால்‌ 
அவர்களோ தங்கள்‌ மனவிருப்பத்தின்படி 
நடக்கிறார்கள்‌. தங்களுக்கு பிரியமானதை 
செய்கிறார்கள்‌. தங்களுடைய கிரியைகள்‌ 
சரியானதா அல்லது, தப்பிதமானதா 
என்பதையோ, அது கர்த்தருக்கு 
பிரியமானதா அல்லது, கர்த்தருக்கு 
பிரியமில்லததா என்பதையோ அவர்கள்‌ 
சிந்தித்துப்பார்க்கவில்லை. 





1 
INTERNATIOMAL 
தங்களுடைய பேச்சுக்களும்‌, 
கிரியைகளும்‌ நீதியானதா, அல்லது 
அநீநியானதா என்பதையோ அல்லது, 
அவை கர்த்தருடைய நியாயப்பிரமாண த்திற்கு 
ஏற்றதா... அல்லது விரோதமானதா 
என்பதையோ. ஒருவரும்‌ சிந்தித்துப்‌ 
பார்ப்பதில்லை. அவரவர்‌ தம்தம்‌ பொல்லாத 
இருதயக்கடினத்தின்படி நடக்கிறார்கள்‌. 
“அவர்களோ அதைக்‌ கேளாமலும்‌, தங்கள்‌ 
செவியைச்‌  சாயாமலும்போய்‌, தங்கள்‌ 
பொல்லாத இருதயத்தின்‌ யோசனைகளின்‌ 
படியும்‌. கடினத்தின்‌ படியும்‌ நடந்து. 
முன்னிட்டல்ல பின்னிட்டே போனார்கள்‌" 
(எரே 7:24) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


கர்த்தருடைய 
கீழ்ப்படியாதவர்கள்‌, 

ஆசீர்வாதங்களை 

கர்த்தருடைய 

வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்தால்‌, 

மனுஷருக்கு ஆசீர்வாதம்‌ 

அவர்கள்‌ கீழ்ப்பியவில்லையென்றால்‌, 
படிக்கையின்‌ பிரகாரம்‌ அவர்களுக்கு 
சாபமும்‌ அழிவும்‌ வரும்‌. 


யூநாலின்‌ மனுஷரும்‌ எருசவேமின்‌ 
குடிகளும்‌ தம்முடைய உடன்படிக்கையின்‌ 
வார்த்தைகளுக்கு கீழ்ப்பியாமலிருப்பதையும்‌, 
உடன்பரக்கைக்கு விரோதம்‌ ஜீலிப்பதையம்‌ 
கர்த்தர்‌ பார்க்கிறார்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
நீதியான இபாதத்‌. எரேமியா பலன, 
அவர்களுக்கு சொல்லி அனுப்புகிறார்‌ 
"ஆதலால்‌ நான்‌ அவர்கள்‌ செய்யும்படி 
கட்டளையிட்டதும்‌, அவர்கள்‌ செய்யாமற்‌ 
போனதுமான இந்த உடன்‌ படிக்கையின்‌ 
வார்த்தைகளையெல்லாம்‌ அவர்களுக்குப்‌ பலி 
க்கப்பண்ணுவேன்‌ என்று சொல்‌" (எரே 11:8) 


நீதியினால்‌, 


யூதாவின்‌ மனுஷரும்‌, எருசலேமின்‌ 
குடிகளும்‌ கர்த்தருடைய உடன்படிக்கையின்‌ 
வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல்‌, அவருக்கு 
விரோதமாகக்‌ கலகம்பண்‌ ணுகிறார்கள்‌. 
இந்த விஷயத்தில்‌ 
ஒற்றுமையாயிருக்கிறார்கள்‌. 
மனுஷருக்குள்ளும்‌ எருசலேமின்‌ குடிகளுக்‌ 
குள்ளும்‌ ஒரு கட்டுப்பாடு காணப்படுகிறது. 
அவர்கள்‌ என்‌ வார்த்தைகளைக்‌ கேட்க 
மாட்டோமென்று அந்நிய தேவர்களைச்‌ 
சேவிக்க அவைகளைப்‌ பின்பற்றி, 
தங்களுடைய முன்னோர்களின்‌ 
அக்கிரமங்களுக்குத்‌ திரும்பினார்கள்‌" 
(எரே 1:90) என்று கர்த்தர்‌ எரேமியாவிடம்‌ 


சொல்லுகிறார்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


என்று பொருள்‌ சொல்லலாம்‌. 
கர்த்தருக்கு விரோதமாகவும்‌, 


விலகிப்போகவேண்டும்‌ என்றும்‌, 
தேவர்களை  சேவிக்கவேண்டும்‌ என்றும்‌ 
அவர்கள்‌ தீர்மானம்பண்ணுகிறார்கள்‌. 
யூதாதேசத்தில்‌ இங்கு ஒருவரும்‌, அங்கு 
ஒருவருமாக இப்படி தீர்மானம்பண்ணாமல்‌, 

முழுதேசத்தாரும்‌ கட்டுப்பாடு பண்ணி, 
கர்த்தருக்கு விரோதமாய்‌ சதிஆலோசனை 
பண்ணுகிறார்கள்‌. 

எரேமியா தீர்க்கதரிசி 
மனுஷரையும்‌ எருசலேமின்‌ 
பார்க்கிறார்‌. அவர்கள்‌ 
கீழ்ப்படியாமல்‌ துணிகரமாய்ப்‌ 
செய்வதையும்‌, கர்த்தருக்கு விரோதமாக 
வெளிப்படையாகவே  கலகம்பண்ணுவதையும்‌ 
எரேமியா பார்க்கிறார்‌. எரேமியா தன்‌ 
கண்களால்‌ பார்ப்பதைவிட, யூதாவின்‌ 
மனுஷரும்‌. எருசலேமின்‌. குடிகளும்‌ 
அதிகமா, கேடுசெய்கிறார்கள்‌. 
துன்மார்க்கத்தில்‌ அதிகமாய்‌ ஜீவிக்கிறார்கள்‌. 
அவர்களுக்குள்‌ ஒரு கட்டுப்பாடு 
காணப்படுகிறது என்று கர்த்தர்‌ 
எரேமியாவிடம்‌ சொல்லுகிறார்‌. 


கர்த்தரே இஸ்ரவேல்‌ தேசத்திற்கு 
ராஜாதி ராஜாவாகவும்‌, கர்த்தாதி 
கர்த்தாவாகவும்‌ இருக்கிறார்‌. கர்த்தரே 
ர்‌ செய்கிறார்‌. 
தேவனுடைய 
நடைபெறுகிறது. 
இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ மத்தியில்‌ தேவனுடைய 
ராஜ்யம்‌ ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. யூதாவின்‌ 
மனுஷரும்‌ எருசலேமின்‌ குடிகளும்‌ 
தேவனுக்கு விரோதமாகவும்‌, அவருடைய 
உடன்படிக்கையின்‌ வார்த்தைகளுக்கு 
விரோதமாகவும்‌ சதிஆலோசனை 
பண்ணுகிறார்கள்‌. தங்களுடைய த்தில்‌. 
தேவனுடைய ஆளுகையை அகற்றிப்போட்டு 
விட்டு, அங்கே அந்நிய தேவர்களின்‌ 
ஆளுகையை கொண்டு வரவேண்டுமென்று 
அவர்கள்‌ சதிபண்ணுகிறார்கள்‌. தேவனுடைய 
ராஜ்யத்தை நீக்கிவிட்டு, அங்கு பிசாசின்‌ 
ராஜ்யத்தை  ஸ்தாமிப்பதற்கு அவர்கள்‌ 
கட்டுப்பாடு பண்ணி, சதிபண்ணுகிறார்கள்‌. 


யூதாவின்‌ 
குடிகளையும்‌ 





ழ்‌ ளான 
யாய 


யூதாதேசத்திலே தேவனுடய 
வெளிப்பாடுகளை மறைப்பதற்கு ஜனங்கள்‌ 
சதிபண்ணுகிறார்கள்‌. அவர்கள்‌ 
கர்த்தருடைய வார்த்தையைக்‌ கேட்காத 
பழிக்கும்‌, கர்த்தருடைய மகிமையை 
காணாதபடிக்கும்‌ யூதாவின்‌ மனுஷரும்‌ 
எருசலேமின்‌ குடிகளும்‌ கட்டுப்பாடு பண்ணி, 
ஜனங்களை திசை திருப்பிவிடுகிறார்கள்‌. 
அவர்களுக்கு. கர்த்தரைவிட அந்நிய 
தேவர்களே இப்போது முக்கியமானவர்களாகத்‌ 
தெரிகிறார்கள்‌. இஸ்ரவேலின்‌ பரிகத்தரே 
இஸ்ரவேலின்‌ தேவனாயிருக்கிறார்‌. ஆனால்‌ 
அவர்களோ தங்களுக்கு அந்நிய 
தெய்வங்களை உண்டுபண்ணுகிறார்கள்‌. 

யூதாமனுஷரில்‌ சிலருக்கு. 
சுயமரியாதையும்‌, சிலருக்கு 
மனுஷருடைய ஞானமும்‌ தெய்வமாகத்‌ 
தெரிகிறது. ஒரு சிலருக்கு வெளிச்சம்‌ 
தெய்வமாகத்‌ தெரிகிறது. வேறு சிலருக்கு 
நீதியும்‌ நியாயமும்‌ தெய்வமாகத்‌ தெரிகிறது. 
எருசலேமின்‌ குடிகளில்‌ அநேகர்‌ 
தேவதூதர்களையும்‌,  பரிசுத்தவான்களையும்‌: 


வேறு 


கர்த்தர்‌ 
ஆனால்‌ அன்பு ஒருபோதும்‌ 
அன்பு தேவனுடைய 


யூதாவின்‌ மனுஷரும்‌ எருசலேமின்‌ 
குடிகளும்‌ தங்கள்‌ தேசத்தில்‌ நூதன 
உபதேசங்களைப்‌ போதிக்கிறார்கள்‌. 
கர்த்தரை ஆராதியாமல்‌ அந்நிய தேவர்களை 
சேவிக்கிறார்கள்‌. கர்த்தரைப்‌ பின்பற்றாமல்‌ 
புறஜாதியாரின்‌ தெய்வங்களைப்‌ 
பின்பற்றுகிறார்கள்‌. கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனந்தாரின்‌ முற்பிநாக்களோடே உடன்‌ 
படிக்கை பண்ணியிருக்கிறார்‌. வ்‌ 
இஸ்ரவேல்‌ குடும்பத்தாரும்‌ 
டக்‌, தங்களுக்குள்ளே கட்டுப்படு 
ணி, கர்த்தருடைய வார்த்தைகளை 
மறுக்கிறார்கள்‌. கர்த்தரைப்‌ 
அந்நிய தெய்வங்களை 


கேட்க 

பின்பற்றாமல்‌ 
பின்பற்றுகிறார்கள்‌. 
விரோதமாகக்‌ கலகம்பண்ணி 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யூதாவின்‌ மனுஷரும்‌ எருசலேமின்‌ 
குடிகளும்‌ கர்த்தருக்கு விரோதமாகவும்‌, 
அவரால்‌ அபிஷேகம்பண்ணப்பட்டவருக்கு 
விரோதமாகவும்‌ சதிஆலோசனை 
பண்ணுகிறார்கள்‌. கர்த்தருக்கு விரோதமாகக்‌ 
கலகம்பண்ணுகிற விஷயத்தில்‌ இஸ்ரவேல்‌ 
குடும்பத்தாரும்‌, 
கட்டுப்பாடு 
ஒற்றுமையாயிருக்கிறார்கள்‌. 


யூதாகுடும்பத்தாரும்‌ 
பண்ணி 


கோத்திரத்தார்‌ இருக்கிறார்கள்‌. இல்விரண்டு 
தேசங்களும்‌ ஒருபோதும்‌ ஒத்துப்போனதில்லை. 
இவ்விரு தேசங்களுக்கு இடையே அடிக்கடி 
யுத்தங்கள்‌ நடைபெறுவது வழக்கம்‌. 
ஆனாலும்‌ தேவனுடைய வார்த்தைகளை 
கீழ்ப்டியாத விஷயத்திலும்‌, கர்த்தரை 
சேவியாமல்‌. அந்நிய தேவர்களை 
சேவிக்கிற விஷயத்திலும்‌ இஸ்ரவேல்‌. 
குடும்பத்தாரும்‌, யூதா குடும்பத்தாரும்‌ 
ஒற்றுமையாயிருக்கிறார்கள்‌. 


இக்காலத்திலும்‌ ஜனங்கள்‌ 
தங்களுக்குள்‌ பிரிந்திருந்தாலும்‌, 
தங்களுக்குள்‌ சண்டைபோட்டுக்கொண்டாலும்‌, 
கர்த்தரையும்‌ அவருடைய உபதேசத்தையும்‌ 
எதிர்க்கிற காரியங்களிலும்‌, மீறுகிற 
காரியங்களிலும்‌ ஒற்றுமையாயிருக்கிறார்கள்‌. 
கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌. வம்சத்தாரின்‌ 
முற்பிதாக்களோடே உடன்படிக்கை 
பண்ணினார்‌. இஸ்ரவேலின்‌ பன்னிரண்டு 
கோத்திர பிதாக்களோடும்‌ கர்த்தர்‌ 
உடன்படிக்கை பண்ணினார்‌. ஆரம்பத்தில்‌ 
இஸ்ரவேல்‌ குடும்பத்தார்‌ மாத்திரமே 
கர்த்தருடைய உடன்படிக்கையை மீறினார்கள்‌. 
அவர்களுடைய கட்டுப்பாடு 

குடும்பத்தாரிடமும்‌ காணப்பட்டது. 
த்திற்‌ ன்‌ யூதா குடும்பத்தாரும்‌, 
உடன்படிக்கையை 


கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு 
எரே 11:11-17 
எரே 11:11: ஆகையினால்‌ இதோ, 
அவர்கன்‌ தப்பித்துக்கொன்னமாட்டாத 
அவர்கள்மேல்‌ 
அப்பொழுது 
கூப்பிடுவார்கள்‌; 
கேளாதிருப்பேன்‌. 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


எரே 11412. 
மூதாபட்டணங்களின்‌ 

எருசலேமின்‌ குடிகளும்‌ 

தாங்கள்‌. தூபங்காட்டியிருத்த 
தேவர்களை நோக்கிக்‌ கூப்பிட்டும்‌, 
அவைகள்‌ அவர்களுடைய 
ஆபத்துக்காலத்தில்‌ அவர்களை 
இரட்சிப்பதில்லை. 


எரே 1118. யூதாவே, 
பட்டணங்களின்‌ இலக்கமும்‌ உன்‌ 
தேவர்களின்‌ இலக்கமும்‌ சரீ; 
எருசலேமுடைய வீதிகளின்‌ இலக்கமும்‌, 
நீங்கள்‌ பாகாலுக்குத்‌ தூபங்காட்டும்படி. 
அத்த... இலச்சையான காரியத்துக்கு. 
ஸ்தாபித்த பீடங்கனின்‌ இலக்கமும்‌ சரி. 


ஆதலால்‌ தீ இந்த 
ஜனத்துக்காக விண்ணப்பம்‌ 
பண்ணவேண்டாம்‌, அவர்களுக்காக. 
மன்றாடவும்‌ கெஞ்சவும்‌ வேண்டாம்‌; 
அவர்கள்‌ தங்கள்‌ ஆயத்தினிமித்தம்‌ 
என்னை நோக்கிக்‌ கூப்பிடுங்காலத்திலே. 
நான்‌ அவர்களைக்‌ கேளாதிருப்பேன்‌.. 


உன்‌ 


எரே 1124. 


எரே 1115, துர்ச்சனரோடு மகா 
தீவினை செய்யும்போது, என்‌ 
பீரியமானவளுக்கு என்‌ விட்டில்‌ என்ன 
இருக்கிறது? பரிசுத்த மாம்சத்தை 
உன்னை விட்டுத்‌ தாண்டிப்போகப்‌ 
பண்ணுவார்கள்‌; உன்‌ பொல்லாப்பு 
நடக்கும்போது நீ களிகூருகிறாயே.. 


எரே 11:16. நல்ல கனி உண்டாயிருக்கிற 
நேர்த்தியும்‌ பச்சையுமான 
ஒலிவமரமென்னும்‌ பேரைக்‌. 

உனக்கு இட்டார்‌; ஆனால்‌ மகா 
அமனியின்‌ சத்தமாய்‌ அதைச்‌ ௬ற்றிலூம்‌ 
நெருப்பைக்கொளுத்துகிறார்‌, அதின்‌ 
கொம்புகள்‌ முறிக்கப்பட்டது. 

எரே 1117. 
தூபங்காட்டுகிறதினாலே 
கோபமுண்டாக்க 

குடும்பத்தாரும்‌, மூதா குடும்பத்தாரும்‌ 
தங்களுக்குக்‌ கேடாகச்‌. செய்த 
பொல்லாப்பினிமித்தம்‌ உன்மேல்‌ 
தீங்கை  வரப்பண்ணுவேன்‌ என்று 
உன்னை நாட்டின சேனைகளின்‌ 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மனுஷர்மீதும்‌ இஸ்ரவேல்‌ 
தேவனுடைய நீதியான 
அவருடைய கோபமும்‌ 
அவர்களுடைய 
கர்த்தர்‌ 
தண்டனையும்‌ 


யூதா 
குடிகள்மீதும்‌ 
நியாயத்தீர்ப்பு, 
வருகிறது. 
பாவங்களினியித்தமாய்‌ 
அவர்களுக்குக்‌ கொடுக்கும்‌ யு 
அவர்களுக்கு வருகிறது. இந்த 
தண்டனையிலிருந்து அவர்களால்‌ 
தப்பித்துக்கொள்ள முடியாது. அவர்களுக்கு 
ஒருவரும்‌ உதவிசெய்யமாட்டார்கள்‌. 
அவர்களால்‌ தங்களுக்குத்‌ தாங்களே 
உதவிசெய்து கொள்ளவும்‌ முடியாது. 


அவர்கள்‌ தப்பித்துக்கொள்ளாமாட்டாத 


கர்த்தருக்கு நன்றிசொல்லவில்லை. கர்த்தரை 
மறந்துவிட்டார்கள்‌. ஆனால்‌ இப்போதோ 
அவர்களுக்கு தீங்கு வந்திருக்கிறது. 
அவர்களுக்கு உதவி தேவைப்படுகிறது. 
அவர்கள்‌ கர்த்தரை நோக்கிக்‌ 
கூப்பிடுகிறார்கள்‌. 
கர்த்தரோ 
விண்ணப்பத்திற்கு 
மறுத்துவிடுகிறார்‌ நான்‌ 
கேளாதிருப்பேன்‌" (எரே 111) என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. யூதாவின்‌ மனுஷரும்‌, 
எருசலேமின்‌ குடிகளும்‌ கர்த்தருடைய 
உடன்படிக்கையின்‌ வார்த்தைகளைக்‌ 
கேளாமலும்‌, தங்கள்‌ செவியை சாயாமலும்‌ 
போய்‌, அவரவர்‌ தம்தம்‌ பொல்லாத 
இருதயக்கடினத்தின்படி நடக்கிறார்கள்‌. 


கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம்‌ 
செவிகொடுக்கவில்லையென்றால்‌, கர்த்தர்‌ 


நம்முடைய வார்த்தைக்கு செவிகொடுக்க 
மாட்டார்‌. யூதாவின்‌ மனுஷர்‌ கர்த்தருடைய 
வார்த்தையை கேட்கவில்லை. கர்த்தர்‌ 
இப்போது. அவர்களுடைய வார்த்தையை 
கேட்க மறுத்துவிடுகிறார்‌. கர்த்தருடைய 
வார்த்தைக்கு கீழ்ப்படியாத யூதாமனுஷருடைய 
ஜெபம்‌, கர்த்தருக்கு அருவருப்பாயிருக்கிறது. 


அவர்களுடைய 
செவிகொடுக்க 
அவர்களை 





ழ்‌ நயனா 
யாய 


தங்களுடைய விண்ணப்பத்திற்கு. 
கர்த்தர்‌ செவிகொடுக்கவில்லை என்பதை 
யூதா மனுஷர்‌ புரிந்துகொள்கிறார்கள்‌. 
அதன்பின்பு அவர்கள்‌ கர்த்தரிடத்தில்‌ 
ஜெபம்பண்ணாமல்‌, அந்நிய தேவர்களிடத்தில்‌ 
விண்ணப்பம்பண்ணுகிறார்கள்‌. 


“அப்பொழுது யூதாபட்டணங்களின்‌: 
மனுஷரும்‌, எருசலேமின்‌ குடிகளும்‌ போய்த்‌ 
தாங்கள்‌ தூபங்காட்டியிருந்த தேவர்களை 
நோக்கிக்‌ கூப்பிட்டும்‌, அவைகள்‌ 
அவர்களுடைய ஆபத்துக்காலத்தில்‌ 
அவர்களை இரட்சிப்பதில்லை" (எரே 11:12) 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


கர்த்தர்‌ மாத்திரமே தம்முடைய 
பிள்ளைகளுக்கு, ஆபத்துக்காலத்தில்‌ ஏற்ற 
துணையாகயிருக்கிறார்‌. கர்த்தர்‌ நமக்கு 
நல்ல... சிநேகிதராகவும்‌ இருக்கிறார்‌. 
விக்கிரகங்கள்‌ நம்மிடத்திலிருந்து 
ஆதாயங்களை எதிர்பார்க்கிறது. நமக்கு 
உதவிசெய்கிற வல்லமையும்‌ ஜீவனும்‌ 
அவற்றிற்கு இல்லை. யூதாவின்‌ மனுஷரும்‌ 
கர்த்தரை நம்பாமல்‌, 
நம்புகிறார்கள்‌. 
ஆராதியாமல்‌ 
தூபங்களைக்‌ காட்டுகிறார்கள்‌. 

இஸ்ரவேலின்‌ பரிசுத்தராகிய தேவன்‌ 
மாத்திரமே மெய்யான தேவன்‌. அவர்‌ ஒருவர்‌ 
மாத்திரமே தேவன்‌. அவர்‌ மாத்திரமே. 
ஜீவனுள்ள தேவன்‌. ஆனால்‌ இஸ்ரவேல்‌. 
ஜனத்தாரோ, ய தேவனாகிய கர்த்தர்மீது, 
திருப்தியாயில்‌, தங்களுக்கு 
ஏராளமான "தெய்வங்கள்‌ வேண்டுமென்று. 
ஆரைப்பட்டார்கள்‌. புறஜாதி ஜனங்கள்‌ 
தங்களுக்கு ஏராளமான விக்கிரகங்களை 
வைத்திருக்கிறார்கள்‌. அவர்களைப்போலவே. 
தங்களுக்கும்‌ ஏராளமான எண்ணிக்கையில்‌ 
தெய்வங்கள்‌ வேண்டும்‌ என்று ஆசைப்பட்டு, 
தங்களுக்கு திரளான தேவர்களை 
உண்டுபண்ணுகிறார்கள்‌. 


“யூநாவே, உன்‌ பட்டங்களின்‌ 
இலக்கமும்‌ உன்‌ தேவர்களின்‌ இலக்கமும்‌ 
சரி: எருசலேமுடைய வீதிகளின்‌ இலக்கமும்‌, 
நீங்கள்‌ பாகாலுக்குத்‌ தூபங்காட்டும்படி அந்த 
இலச்சையான காரியத்துக்கு ஸ்தாபித்த 
பீடங்களின்‌ இலக்கமும்‌ சரி” (எரே 11:13) 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. யூதாவின்‌ 
மனுஷருக்கு ஏராளமான விக்கிரகங்கள்‌: 
இருந்தாலும்‌, அவர்களுடைய ஆந்த்துக்‌ 
காலத்தில்‌, அந்த விக்கிரகங்கள்‌ அவர்களை 
இரட்சிப்பதில்லை. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எரேமியா யூதாவின்‌ மனுஷருக்காகவும்‌, 
குடிகளுக்காகவும்‌ 
கர்த்தரிடத்தில்‌ ஜெபம்பண்ணுகிறார்‌. கர்த்தர்‌ 
எரேமியாவின்‌ விண்ணப்பத்தையும்‌ 
அங்கீகரிக்கவில்லை. “நீ இந்த ஜனத்திற்காக 
விண்ணப்பம்‌ பண்ணவேண்டாம்‌” (எரே 11:14) 
என்று கர்த்தர்‌ எரேமியாவிடம்‌ சொல்லுகிறார்‌ 
கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு யூதாமனுஷர்மீது 
வந்திருக்கிறது. ஆகையினால்‌ தம்முடைய 
தீர்க்கதரிசிகள்‌ அவர்களுக்காக தம்பிடத்தில்‌ 
விண்ணப்பம்பண்ண வேண்டாம்‌. என்று 
கர்த்தர்‌ அவர்களைத்‌ தடைபண்ணுகிறார்‌. 


ஆதாம்‌ நீ இந்த ஜனத்துக்காக 
பண்ணவேண்டாம்‌, 

மன்றாடவும்‌ கெஞ்சவும்‌ 
அவர்கள்‌ தங்கள்‌ 
என்னை நோக்கிக்‌ 
நான்‌ அவர்களைக்‌ 


விண்ண 
அவர்களுக்காக 
வேண்டாம்‌; 

ஆபத்தினிமித்தம்‌ 
கூப்பிடுங்காலத்திலே. 


கேளாதிருப்பேன்‌" (எரே 1144) என்று கர்த்தர்‌ 


ஆபத்துக்களிலிருந்து அவர்கள்‌ இரட்சிக்கப்‌ 
படவேண்டும்‌ என்று ஜெபம்பண்ணக்கூடாது. 
ஆனாலும்‌ அவர்களுடைய நித்திய 
இரட்சிப்புக்காக தீர்க்கதரிசிகள்‌ 
ஜெபிக்கவேண்டும்‌. 
யூதாவின்‌ மனுஷரும்‌ எருசலேமின்‌ 
குடிகளும்‌ ஒரு காலத்தில்‌ கர்த்தருக்கு 
பிரியமான ஜனங்களாயிருந்தார்கள்‌. 
அப்போது, அவர்களுக்கு தேவனுடைய 
வீட்டில்‌ ஓரிடம்‌ இருந்தது. தேவனுடைய 
பலிபீடத்திலும்‌ அவர்கள்‌ பயபக்தியோடு 
பலிகளை செலுத்தினார்கள்‌. அவர்கள்‌ 
சமாதானபலிகளை செலுத்தியபோது, 
i செலுத்தப்பட்ட மிருகத்தின்‌ ஒரு 
அவிகளுக்கு கொடுக்கப்பட்டது. 
கர்த்தர்‌ அந்த மாம்சத்தை, “பரிசுத்த 
மாம்சம்‌” (எரே 1145) என்று இங்கு 
சொல்லுகிறார்‌. 





f= a 
ETT 


வனாந்தரத்தில்‌ ஸ்தாபிக்கப்பட்டிருக்கும்‌ 
ஆசரிப்புக்கூடாரம்‌, இந்த உலகத்தில்‌ 
கர்த்தருடைய சபைக்கு 
அடையாளமாயிருக்கிறது. 

"கர்த்தாவே, யார்‌ உம்முடைய 
கூடாரத்தில்‌ தங்குவான்‌? யார்‌ உம்முடைய 
பரிசுத்த பர்வதத்தில்‌ வாசம்பண்ணுவான்‌?" 
(சங்‌ 15:1). 


அந்நியர்களாகவும்‌, பரதேசிகளாகவும்‌ 
இருக்கிறோம்‌. நாம்‌ பரமகானானை நோக்கி 
பிரயாணம்பண்ணுகிறோம்‌. நாம்‌ பரலோகத்தில்‌ 
போய்ச்சேரும்‌ வரையிலும்‌, நம்முடைய 
பிரயாணம்‌ முடிவு பெறுவதில்லை இஸ்ரவேல்‌ 
புத்திரரும்‌, கானான்‌ தேசத்திற்கு. 
போய்ச்சேரும்‌ வரையிலும்‌, வனாந்தரத்திலே 
தொடர்ந்து பிரயாணம்‌ பண்ணவேண்டும்‌. 
ஆசரிப்புக்கூடாரத்தை 


மடுதின்கள்‌ வன்‌ படத்தப்படுகிறது இ இந்த 
மூடுதிரைகள்‌ திரித்த மெல்லிய 


நூலினாலும்‌, இளநூலினாலும்‌, 
நூலினாலும்‌, சிவப்பு 
டங்க. 


கவ்லா தனக்‌ நேர்த்தியான 
நூல்களால்‌ நெய்யப்பட்டிருக்கிறது. 

கர்த்தர்‌ மோசேயை நோக்கி, “மேலும்‌ 

்‌ மெல்லிய பஞ்சுநூலினாலும்‌: 
இளநீலநூலினாலும்‌ இரத்தாம்பர நூலினாலும்‌ 
சிவப்புநூலினாலும்‌ நெய்யப்பட்ட பத்து 
மூடுதிரைகளால்‌ வாசஸ்தலத்தை 
உண்டுபண்ணுவாயாக; அவைகளில்‌ 
விசித்திரவேலையாய்க்‌. கேருபீன்களைச்‌ 
செய்யக்கடவாய்‌' (யாத்‌ 264) என்று, 


சொல்லுகிறார்‌ 


பத்து மூடுதிரைகளால்‌ ச 
உண்டுபண்ணுவாயாக என்று கர்‌ 
சொல்லுகிறார்‌. பத்து என்னும்‌ எண்ணிற்கு 
விசேஷித்த அடையாளம்‌ எதுவுமில்லை. 
தீர்க்கதரிசனங்களிலும்‌, “பத்து” என்று 
கூறப்பட்டிருக்கிற எண்‌ “பத்து” என்னும்‌ 
எண்ணை மட்டுமே குறிக்கும்‌. 
(தானி 7:7,20,24; வெளி 12:3; வெளி 13:1; 
வெளி 17:3,7,17) 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


மூடுதிைகள்‌ திரிந்த 

பஞ்சுநூலால்‌. நெய்யப்படுகிறது. 
ஆசரிப்புக்கூடாரம்‌, பலிகள்‌, காணிக்கைகள்‌, 
சடங்குகள்‌ ஆகியவை வேதாகமத்தில்‌ 
அடையாளங்களாக  கூறப்பட்டிருக்கின்றன. 
(கொலோ 2:14417; எபி 10:1). மெல்லிய 
பஞ்சுநூல்‌ என்பது நீதியையும்‌, 
பரிசுத்தத்தையும்‌ குறிக்கலாம்‌. (வெளி 19:8) 


பின்பு ஜீவவிருட்சத்திற்குப்‌ 
போகும்‌ வழியைக்‌ காவல்‌ செய்வதற்குத்‌ 
தேவன்‌ கேருபீன்களை வைத்தார்‌. (ஆதி 
3:24) 


2. கர்த்தர்‌ கேருபீன்களின்மேல்‌ ஏறி, 
வேகமாகச்‌ செல்லுகிறார்‌. சோமு 2211: 
சங்‌ 18:10) 


3. இவை தேவனுடைய சிங்காசனத்தை 
ஓரிடத்திலிருந்து மற்றொரு 


இடத்திற்குத்‌ தூக்கிச்‌ செல்லும்‌. (எசே 
1; எசே 9:3; எசே 1051-20; எசே 11:22) 


கிருபாசனம்‌ தேவனுடைய 
பிரசன்னத்தைக்‌ குறிக்கிறது. பரலோகத்தில்‌ 
கேருபீன்கள்‌ தேவனுடைய பிரசன்னத்தில்‌ 
வாசம்பண்ணுகிறது.  ஆசரிப்புக்கூடாரத்தில்‌ 
விசித்திரவேலையாகக்‌ கேருபீன்கள்‌ 
செய்யப்பட்டிருப்பது, தேவனுடைய பிரசன்னம்‌. 
அங்கு இருப்பதை இஸ்ரவேல்‌ ஜனத்தாருக்கு 
உறுதிபண்ணுகிறது. சாதாரண தூதர்களுக்கு 
“கேருப்‌" என்று பெயர்‌ (எசே 28:1147) 


மூடுதிரைகளெல்லாம்‌. 
அளவாயிருக்க வேண்டும்‌. ஒரு முழம்‌ 
என்பது 18 அங்குலமாகும்‌. ஒவ்வொரு 
மூடுதிரையும்‌ 6 % 42 அடி அளவுள்ளது. ஒரு 
யில்‌ ஜம்பது காதுகளை 
உண்டுபண்ணவேண்டும்‌. ஜம்பது 
காதுகளும்‌ மூடுதிரைகளை இணைப்பதற்குப்‌ 
பயன்படுத்தப்படுகிறது (யாத்‌ 26:6) 


ஒரே 





ழ்‌ நயனா 
யாய 


இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தர்‌, 
தம்முடைய ஜனங்களுக்கு ஏராளமான 
நன்மைகளைச்‌ செய்திருக்கிறார்‌. தம்முடைய 
உடன்படிக்கையின்‌ பிரகாரம்‌ அவர்களைப்‌ 
பாதுகாத்து பராமரித்து வந்திருக்கிறார்‌. 
ஆனால்‌ அவர்களோ கர்த்தரைவிட்டு 
தூரமாய்‌ விலகிப்போய்விடுகிறார்கள்‌. 
அவர்கள்‌ துர்ச்சனரோடு சேர்ந்து, 
மகாதீவினை செய்கிறார்கள்‌. ஒரு 
காலத்தில்‌ அவர்கள்‌ கர்த்தருக்கு 
பிரியமானவர்களாயிருந்தார்கள்‌. இப்போதோ 
தீவினை செய்து, கர்த்தரைவிட்டு 
பிரிந்துபோயிருக்கிறார்கள்‌. அவர்களுக்கு, 
“என்‌ வீட்டில்‌ என்ன இருக்கிறது” (எரே 1145 
என்று கர்த்தர்‌ கேட்கிறார்‌ 


யூதாவின்‌. தாகி தீவினைகளை: 
செய்தாலும்‌, ள்‌ பாவத்தில்‌ 
பெருமைப்படுகிறார்கள்‌ நங்கள்‌ அக்கிரமத்தில்‌ 
பிரியப்படுகிறார்கள்‌. தங்கள்‌ சுயபலத்தையும்‌, 
விக்கிரகங்களின்‌ எண்ணிக்கையையும்‌ 
நம்புகிறார்கள்‌. அவர்களுடைய வீணான 
நம்பிக்கை கய்‌ த்க்‌ 
கர்த்தர்‌ தம்முடைய 
வாச்ஸ்தற்த்தில்‌. அரக (சினக்கெங்ககைக்‌ 
கொடுத்திருந்தார்‌. ஆனால்‌ அவர்களோ 
அந்த சிலாக்கியங்களை அசட்டைபண்ணி 
விடுகிறார்கள்‌. கர்த்தருடைய பரிசுத்த 
ஸ்தலத்தை தீட்டுப்படுத்துகிறார்கள்‌. 
பரிசுத்தமாய்‌. ஜீவிக்கவேண்டியவர்கள்‌, 
துர்ச்சனலோடு சேர்ந்து மகாதீவினைகளை 
செய்கிறார்கள்‌. 

யூதாவின்‌ மனுஷர்‌ கர்த்தரை 
மாத்திரமே. ஆராதிக்கவேண்டும்‌. 
ஆனால்‌ அவர்களோ விக்கிரகங்களை 
ஆராதிக்கிறார்கள்‌. அவர்கள்‌ கர்த்தரைவிட்டு 
பிரிந்துபோய்விடுகிறார்கள்‌. இதன்‌ நிமித்தமாய்‌ 
அவர்களுக்கு கர்த்தருடைய வாசஸ்தலத்தில்‌ 
பங்குமில்லை, பாத்தியமுமில்லை. கர்த்தருடைய 
ஆலயம்‌ அவர்களுக்கு பாதுகாப்பாமிருக்காது. 
"அவர்கள்‌ தங்கள்‌ ஆபத்தினிமித்தம்‌ என்னை 
நோக்கி. கூப்பிடும்‌ காலத்திலே நான்‌ 
அவர்களை கேளாதிருப்பேன்‌” (எரே 11:14) 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


தேவனுடைய பலிபீடம்‌ அவர்களுக்கு 
திருப்தியைத்‌ தராது. யூதாவின்‌ மனுஷர்‌ 
விக்கிரகங்களுக்கு பலிகளைச்‌ 
செலுத்தினாலும்‌, கர்த்தருடைய ஆலயத்தில்‌ 
வந்து கர்த்தருக்கும்‌ பலிகளைச்‌ 
செலுத்துகிறார்கள்‌. பலியாகச்‌ செலுத்தப்பட்ட 
பரிசுத்தமான மாம்சத்தை புசிக்கிறார்கள்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆனால்‌ அவர்களுடைய பலிபீடம்‌ 
சீக்கிரத்தில்‌ அழிந்துபோகும்‌. அவர்களுக்கு 
பலிசெலுத்தப்பட்ட பரிசுத்த மாம்சம்‌ இனிமேல்‌. 
கிடைக்காது. 


பரிசுத்த மாம்சத்தை உன்னைவிட்டுத்‌ 
தாண்டிப்போகப்‌ என்று 
கர்த்தர்‌ கல்தேயர்கள்‌ 
தேவாலயத்தை 
இடித்துப்போடுவார்கள்‌. பலிபீடமும்‌ 
இடிக்கப்படும்‌. யூதர்களால்‌ தேவாலயத்திலுள்ள 
பலிபீடத்தில்‌ இனிமேல்‌ பலிகளைச்‌ செலுத்த 
முடியாது. அவர்களுக்கு இனிமேல்‌ பரிசுத்த 
மாம்சம்‌ கிடைக்காது. 


குல்தேயர்கள்‌ 
அ ணர்‌ 
பண்ணுவார்கள்‌. 

பரிசுத்த 


பரிசுத்த மாம்சத்தை 
தாண்டிப்போகப்‌ 
யூதர்களுக்கு இனிமேல்‌ 
மாம்சம்‌ கிடைக்காதபூடிக்கு, 
இடித்துப்போடுவார்கள்‌. 
தேவனுடைய 


யூதா மனுஷருடைய இருதயமும்‌. 
சுத்தமாயில்லை. பரிசுத்த மாம்சம்‌ அவர்களை 
விட்டு தாண்டிப்போனாலும்‌, அவர்களுடைய 
இருதயம்‌ பரிசுத்தமாமிருந்தால்‌ அது 
அவர்களுக்கு ஆறுதலாயிருக்கும்‌. ஆனால்‌ 
அவர்களுடைய இருதயமோ திருக்குள்ளதும்‌. 
கேடுள்ளதுமாயிருக்கிறது. அவர்கள்‌ 
துர்ச்சனரோடு மாகாதீவினை செய்கிறார்கள்‌. 
உள்ளத்திலே பரிசுத்தமில்லை. பரிசுத்த 
மாம்சமும்‌ அவர்களுக்கு கிடைக்கவில்லை. 
நம்முடைய இருதயத்தில்‌ 
தேவனுடைய கிருபை நிரம்பியிருக்கவேண்டும்‌. 
நம்முடைய இருதயம்‌ பரிசுத்தமாமிருந்தால்‌ 
ன்‌, பரிகத்த ஆவியானவர்‌ நமக்குள்ளே 
ஒரு வேளை நம்முடைய 
பரிசுத்த ஆவியானவரின்‌ 
பிரத்தியட்சமாய்‌ 
வெளிப்படவில்லையென்றாலும்‌, நமக்குள்ளே 
பரிசுத்த ஆவியானவர்‌ வாசம்பண்ணுவது 
நமக்கு ஆறுதலைத்‌ தரும்‌. நம்மிடத்தில்‌ 
பரிசுத்த ஆவியானவரின்‌ கிரியைகளும்‌ 
பிரத்தியட்சமாய்‌ வெளிப்படாமல்‌, நமக்குள்ளே 
பரிசுத்த ஆவியானவரும்‌ வாசம்பண்ணாமல்‌ 
இருந்தால்‌, நம்முடைய நிலமை மிகவும்‌ 
பரிதாபமாயிருக்கும்‌. 





ழ்‌ ளன 
யாய 


யூதாவின்‌ மனுஷருக்கும்‌, எருசலேமின்‌: 
குடிகளுக்கும்‌ பரிதாபமான நிலமை 
உண்டாயிருக்கிறது. அவர்களுடைய 
இருதயத்திலும்‌ பரிசுத்தமில்லை. அவர்களுக்கு 
பரிசுத்த மாம்சமும்‌ கிடைக்கவில்லை. 
பரிசுத்த ஆவியானவரும்‌ அவர்களைவிட்டுத்‌. 
தாண்டிப்போய்விடுகிறார்‌. பரிசுத்த மாம்சமும்‌ 
அவர்களைவிட்டுத்‌ தாண்டிப்போய்விடுகிறது. 
எருசலேமின்‌ குடிகளுக்கு தேவாலயமுமில்லை. 
தேவனுடைய பிரசன்னமுமில்லை. அவர்கள்‌ 
கர்த்தரைவிட்டு விலகிப்போகிறார்கள்‌. கர்த்தர்‌ 
அவர்களைவிட்டு விலகிப்போய்விடுகிறார்‌. 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ வம்சத்தாருக்கும்‌, 
யூதா வம்சத்தாருக்கும்‌ ஏராளமான. 
நன்மைகளை செய்திருக்கிறார்‌. அவர்களுக்கு 
அநேக கிருபைகளையும்‌ சிலாக்கியங்களையும்‌ 
காண்பித்திருக்கிறார்‌. ஆனால்‌ இப்போது 
அவர்களுக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம்‌. 
கிடைக்கவில்லை. யூதாவின்‌ மனுஷர்‌ ஒரு 
காலத்தில்‌ கர்த்தருக்கு மிகவும்‌ 
பிரியமானவர்களாகமிருந்தார்கள்‌. கர்த்தர்‌ 
அவர்களுக்கு, “நல்ல கனி உண்டாயிருக்கிற 
நேர்த்தியும்‌ பச்சையுமான  ஒலிவமரம்‌" 
(எரே 11:16) என்னும்‌ பேரையிட்டார்‌. நல்ல 
கனி உண்டாமிருக்குமாறு கர்த்தர்‌ 
அவர்களை ஆசிர்வதித்தார்‌ கர்த்தரே 
அவர்களை நாட்டினார்‌. 


சொற்ப ஜனமாமிருந்த இஸ்ரவேல்‌ 

புத்திரரை, கர்த்தர்‌ பலுகிப்பெருகச்‌ செய்தார்‌. 

ர்கள்‌ ஒரு தேசமாக வளர்ந்தார்கள்‌ 

அவர்களை அதிகமாய்‌ 

அவர்கள்‌ செழித்தார்கள்‌. 

தேசத்தில்‌ தேவனுடைய 

பிரமாணம்‌ ஜனங்களை ஆளுகை செய்தது. 

தேசம்‌ செழித்திருந்தது. ஜனங்கள்‌. 

நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்படிந்தபோது. 
அவர்களுக்கு ஆசீர்வாதமுண்டாயிற்று. 

கர்த்தர்‌ யூதா மனுஷரை நேர்த்தியும்‌ 

பச்சையுமான ஒலிவமரமாக நாட்டினார்‌. 

ஆனால்‌ அவர்களோ காட்டு ஒலிவமரமாக. 

மாறிப்போனார்கள்‌. 


“சில கிளைகள்‌. 
முறித்துப்போடப்பட்டிருக்க, காட்டொலி 
வமரமாகிய நீ அவைகள்‌ இருந்த இடத்தில்‌ 
ஒட்டவைக்கப்பட்டு , ஒலிவமரத்தின்‌ 
வேருக்கும்‌ சாரத்துக்கும்‌ 
உடன்பங்காளியாயிருந்தாயானால்‌, நீ அந்தக்‌ 
கிளைகளுக்கு விரோதமாய்ப்‌ 
பாராட்டாதே; பெருமை பாராட்டுவாயானால்‌, 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நீ வேரைச்‌ சுமக்காமல்‌, வேர்‌ உன்னைச்‌ 
சுமக்கிறதென்று' நினைத்துக்கொள்‌" 
(ரோம 11:17 18). 


இஸ்ரவேல்‌ குடும்பத்தாரும்‌ யூதா 
குடும்பத்தாரும்‌ பொல்லாப்பு செய்தார்கள்‌. 
இரண்டு குடும்பத்தாருமே கர்த்தருக்கு 
கோபத்தை உண்டாக்கினார்கள்‌. அவர்கள்‌ 
பாகாலுக்கு தூபங்காட்டினார்கள்‌. மேசியாவே 
கர்த்தருக்கும்‌ அவருடைய ஜனத்திற்கும்‌ 
நடுவே மத்தியஸ்தராயிருக்கிறார்‌. ஆனால்‌ 
அவர்களோ தங்களுக்கு மேசியாவைத்‌ 
தவிர, இன்னும்‌ ஏராளமான அந்நிய 
தேவர்களை மத்தியஸ்தர்களாக 
நியமித்துக்கொண்டார்கள்‌. 


ந 
எதிர்பார்த்தார்‌. 
நாட்டின நல்ல 


கர்த்தர்‌ 
கர்த்தர்‌ 


காட்டொலிவமரங்களாக 


ஒலிவமரங்கள்‌ இன்னும்‌ பட்டுப்போக 

, அவை பச்சையாயிருக்கிறது. அதில்‌ 
பங்கள்‌ இருக்கிறது. இனிப்பான நல்ல 
பழங்களுக்குப்‌ பதிலாக, கசப்பான கெட்ட 
பழங்கள்‌ இருக்கிறது. கர்த்தரோ அந்த 
மரங்களை, அவையிருக்கும்‌ வண்ணமாகவே 
நெருப்பினால்‌ பழங்களோடு 
கொளுத்திவிடுகிறார்‌. 


“இவர்கள்‌ உங்கள்‌ அன்பின்‌ 
விருந்துகளில்‌ கறைகளாயிருந்து, பயமின்றிக்‌: 
கூட விருந்துண்டு, தங்களைத்‌ தாங்களே 
மேய்த்துக்கொள்ளுகிறார்கள்‌; இவர்கள்‌ 
காற்றுகளால்‌ அடியுண்டோடுகிற தண்ணீரற்ற 
மேகங்களும்‌, இலையுதிர்ந்து கனியற்று 
இரண்டுதரஞ்‌ செத்து வோர்றப்போன 
மரங்களுமாமிருக்கிறார்கள்‌" (யூதா 12). 





ழ்‌ நள 
யாய 


யூதாவின்‌ மனுஷர்‌ நேர்த்தியும்‌ 
பச்சையுமான  ஒலிவமரங்களாயிருந்தார்கள்‌. 
அதன்‌  கிளைகளெல்லாம்‌ அடர்த்தியாய்‌ 
வளர்ந்தது. ஆனால்‌ கர்த்தரோ அதன்‌ 
கொம்புகளையும்‌ முறித்துப்போடுகிறார்‌. 
யூதா தேசத்திலுள்ள  பிரபுக்களையும்‌. 
ஆசாரியர்களையும்‌ முறித்துப்போடுகிறார்‌ 
யூதாவின்‌ மனுஷர்‌ கர்த்தருக்கு. 
விரோதமாய்ப்‌ பொல்லாப்பு செய்தார்கள்‌. 
ஆனாலும்‌ அவர்கள்‌ தங்களுக்கு கேடாகவே 
இந்தப்‌ பொல்லாப்புகளைச்‌ செய்தார்கள்‌. 
அவர்களுடைய பொல்லாப்புகளினிமித்தமாய்‌, 
கர்த்தர்‌ அவர்கள்மேல்‌ தீங்கை 
வரப்பண்ணுகிறார்‌. 


எரேமியா தீர்க்கதரிசி 
எரே 11:18-20 


எரே 1118. அதைக்‌ கர்த்தர்‌ 
எனக்கு அறிவித்ததினாலே அறிந்து 
கொண்டேன்‌; அவர்களுடைய 
செய்கைகளை அப்பொழுது எனக்குத்‌ 
தெரியக்காட்டினீர்‌. 


எரே 1119. மரத்தை 
கனிகனோடுங்கூட. 
போடுவோமென்றும்‌, அவன்‌ 
ஜீவனுன்னோருடைய தேசத்திலி 
ராமலும்‌, அவன்‌ பேர்‌ இனிதினைக்கப்‌: 
படாமதும்போக அவனைச்‌ சங்கரிப்போ 
மென்றும்‌, எனக்கு விரோதமாய்‌ 
ஆலோசனைபண்ணினார்கள்‌. என்பதை 
அறியாதிருத்து, 

அடிக்கப்படுவதற்குக்‌ 

போகப்படும்‌ சாதுவான 
குட்டியைப்போல இருந்தேன்‌. 


எரே 11:20. சேனைகளின்‌ கர்த்தாவே, 
உள்ளித்திரியங்களையும்‌ 
இருதயத்தையும்‌ சோதித்தறிகிற 
தீதியுள்ன தியாயாதிபதியே நீர்‌ 
அவர்களுக்கு நீதியைச்‌. 
சரிக்கட்டுகிறதைப்‌ பார்ப்பேனாக; எண்‌: 
வழக்கை உமக்கு 
வெனிப்படுத்திவிட்டேன்‌ என்றேன்‌. 


அதின்‌ 
த்துப்‌ 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எரேமியா தீர்க்கதரிசி தன்னுடைய 
தீர்க்கதரிசனப்‌ புஸ்தகத்தில்‌, தன்னைப்‌ 
பற்றியும்‌ ஓரளவுக்கு எழுதியிருக்கிறார்‌. அவர்‌ 
யூதா தேசத்தில்‌ வாசம்பண்ணிய காலம்‌ 
பிரச்சனை நிரம்பி காலமாமிருந்தது. 
அவருக்கு ஏராளமான வருத்தங்களும்‌ 
நெருக்கங்களும்‌ உண்டாயிற்று. எரேமியா 
யூதாமனுஷர்‌ மத்தியில்‌ கர்த்தருடைய 
செய்தியை அறிவித்தார்‌. ஆனால்‌ அவர்களோ 
அவர்‌ சொன்ன செய்தியையும்‌ ஏற்றுக்‌ 
கொள்ளவில்லை, அவரையும்‌ ஏற்றுக்கொள்ள 
வில்லை. 
எரேமியா ஆனதோத்‌ ஊரைச்சேர்ந்தவர்‌. 
இது ஆசாரியரின்‌ பட்டணம்‌. இந்தப்‌ 
பட்டணத்து ஜனங்களே  எரேமியாவுக்கு. 
விரோதமாய்‌ எழும்பினார்கள்‌. அவருக்கு 
விரோதமாய்‌ சதிபண்ணினார்கள்‌. 
மாத்தை அதின்‌ கி்‌ 
அழித்துப்போடுவோமென்றும்‌, 
ஜீவனுள்ளோருடைய தோத்திகிரமலும்‌, 
அவன்‌ பேர்‌ இனி நினைக்கப்படாமலும்போக 
அவனைச்‌ சங்கரிப்போமென்றும்‌, எனக்கு 
விரோதமாய்‌ ஆலோசனைபண்ணினார்கள்‌ 
ன்‌ அறியாதிருந்து, நான்‌ 
ற்குக்‌ கொண்டுபோகப்படும்‌ 
ஆட்டுக்குட்டியைப்போல. 
19) என்று எரேமியா 
தனக்கு ஏற்பட்டிருக்கிற பிரச்சனையைப்பற்றிச்‌ 
சொல்லுகிறார்‌. 
ஆனதோத்‌ ஊரின்‌ 
எல்லோரும்‌ ஒன்றாய்க்கூடி, 
கொன்றுபோடுவதற்கு 
பண்ணுகிறார்கள்‌. “மரத்தை அதின்‌ 
கனிகளோடுங்கூட  அழித்துப்போடுவோம்‌" 
என்று அவர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. இந்த 
வாக்கியம்‌ யூதருடைய பழமொழி 
வாக்கியமாகும்‌. வேரையும்‌, அதன்‌ 
கிளையையும்‌ மொத்தமாய்‌ அழித்துப்‌ 
போடுவோம்‌ என்பது இந்த வாக்கியத்தின்‌ 
வாக்கியத்திற்கு, 
அவருடைய 
அழித்துபோடுவோம்‌" 
என்றும்‌ பொருள்‌ சொல்லலாம்‌. அவர்கள்‌ 
எரேமியாவைக்‌ கொன்றுபோட்டால்‌, 
அவரோடுகூட அவருடைய தீர்க்கதரிசனமும்‌ 
மரித்துப்போகும்‌. ஒன்று மற்றொன்றை 
தோற்கச்‌ செய்ய வேண்டும்‌ என்பதுதான்‌ 
அவர்களுடைய திட்டம்‌. 


மனுஷர்‌ 
எரேமியாவைக்‌ 


சநிஆலோசனை 





ழ்‌ நவள 
யாய 


எரேமியாவுக்கு யூதா மனுஷர்‌ 
மத்தியில்‌ இதுவரையிலும்‌ நற்பெயர்‌ இருந்து 
வருகிறது. கர்த்தருடைய வார்த்தை அவர்‌ 
மூலமாய்‌ வெளிப்படுகிறது. எரேமியாவக்கு 
பெயரும்‌ புகழும்‌ வருவதை, அவருடைய 
சொந்த ஊர்‌ ஜனங்களே விரும்பவில்லை. 
எரேமியாவின்‌ புகழை அழித்துப்போட 
வேண்டும்‌ என்றும்‌, அதன்‌ பின்பு 
அவருடைய தீர்க்கதரிசனத்திற்கு மதிப்பும்‌ 
மரியாதையும்‌ இருக்காது என்றும்‌, ஆனதோத்‌ 
ஊர்‌ ஜனங்கள்‌ நினைக்கிறார்கள்‌. 


தீர்க்கதரிசிகளைத்‌ 


கர்த்தருடைய 
அவர்களைக்‌ 


அன்பப்படுத்துகிறவர்கள்‌, 
கொன்றுபோடவேண்டும்‌ என்று 
தீர்மானம்பண்ணுகிறார்கள்‌. ஊழியக்காரரின்‌ 
ஜீவனுக்கு குறைவானது எதுவும்‌ 
அக்கிரமக்காரருக்கு திருப்தியைத்‌ தராது. 
கர்த்தருக்கு விரோதமாகவும்‌, அவருடைய 
தீர்க்கதரிசிகளுக்கு விரோதமாகவும்‌ 
கலகம்பண்ணுகிறவர்கள்‌, தீர்க்கதரிசிகளின்‌ 
ஜீவனுக்கு கண்ணி வைக்கிறார்கள்‌. 


எரேமியாவைக்‌ கொன்றுபோடவேண்டும்‌. 
என்பது ஆனதோத்‌ ஊர்‌ மனுஷரின்‌ திட்டம்‌. 
அதற்காக அவர்கள்‌ சதிஆலோசனைகளை 
பண்ணுகிறார்கள்‌. ஆனால்‌  எரேமியாவோ 
வர்களுடைய  கண்ணிகளுக்‌। ப்பி 
நீவனோடிருக்கிறார்‌. எரேமியாலின்‌ பெயர்‌ 

இனி நினைக்கப்படாமல்‌ போகும்‌ 
அவரை. சங்கரிக்கவேண்டு 
மென்று சத்துருக்கள்‌ திட்டமிடுகிறார்கள்‌ 
ஆனால்‌ எரேமியாவோ கர்த்தருடைய 
கிருபையினால்‌. ஜீவனோடிருக்கிறார்‌ 
கர்த்தர்‌ நியமித்திருக்கும்‌ காலம்‌ வரையிலும்‌ 
எரேமியா ஜீவனோடிருப்பார்‌. 


வண்ணமாக. 


தனக்கு விரோதமாக சத்துருக்கள்‌ 
செய்கிற சதிஆலோசனை எரேமியாவக்குத்‌ 
தெரியவில்லை. 

எல்லாவற்றையும்‌ 

சத்துருக்கள்‌ 

சதிஆலோசனையை 

செய்கிறார்கள்‌. எரேமியாவுக்கு 
தெரியாதபடிக்கு, தங்களுடைய வலையை 
எரேமியாவுக்கு விரோதமாக இரகசியமாய்‌ 
விரிக்கிறார்கள்‌. ஆனாலும்‌ எரேமியாவின்‌ 
ஜீவனுக்கு விரோதமாக, ஆனதோத்‌ ஊரார்‌ 
செய்கிற சதிஆலோசனைகளை கர்த்தர்‌ 
எரேமியாவுக்கு வெளிப்படுத்துகிறார்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அதைக்‌ கர்த்தர்‌ எனக்கு 
அறிவித்ததினாலே அறிந்துகொண்டேன்‌; 
அவர்களுடைய செய்கைகளை அப்பொழுது 
எனக்குத்‌ தெரியக்காட்டினீர்‌" (எரே 11:18) 
என்று எரேமியா கர்த்தரிடத்தில்‌ 
சொல்லுகிறார்‌. 


எரேமியா ஆனதோத்‌ ஊருக்கு கள்ளம்‌ 
கபடமில்லாமல்‌, ஒரு ஆட்டுக்குட்டியைப்போல. 
வருகிறார்‌. தனக்கு விரோதமாய்‌ 
அவர்கள்‌ விரித்திருக்கிற வலையைப்பற்றியும்‌, 
தனக்காக அவர்கள்‌ தோண்டியிருக்கிற 
குழியைப்பற்றியும்‌, தனக்கு. 
வைக்கப்பட்டிருக்கிற கண்ணியைப்பற்றியும்‌, 
எரேமியாவுக்கு ஒன்றும்‌ தெரியவில்லை. 
மந்தையிலுள்ள ஆடுகள்‌ மேய்ச்சலுக்கு 
வழக்கம்‌ போல்‌ போவதுபோல, எரேமியாவும்‌ 
கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய 
ஆனதோத்‌ ஊருக்கு வழக்கம்போல்‌ 
போகிறார்‌. ஆனால்‌ அவர்‌ அடிக்கப்படுவதற்கு 
கொண்டுபோகப்படும்‌ 
ஆட்டுக்குட்டியைப்போல 

எரேமியாவுக்கும்‌ மரணத்திற்கும்‌ 

வ்‌ அடி. டு மாத்திரமே இருக்கிறது. 

'ணத்திற்கு 


மிகவும்‌ 
வ? 


எரேமியாவின்‌ ஜீவனுக்கு விரோதமாக. 
தன்வி ல்ன்பப்‌ சதல என்‌ 
பண்ணுகிறார்கள்‌. இஸ்ரவேலின்‌ தேவனாகிய 
கர்த்தர்‌, அவர்களுபைய சதிதுகோசனைமை. 
எரேமியாவுக்கு படுத்துகிறார்‌. 
ஒருவேளை சொப்பனத்தின்‌ மூலமாகவோ, 
தரிசனத்தின்‌ மூலமாகவோ, அல்லது 
தன்னுடைய ஆவியில்‌  ஏவப்பட்டோ 
எரேமியாவுக்கு கர்த்தருடைய வெளிப்பாடு 
கிடைத்திருக்கலாம்‌. எரேமியா தனக்கு 
வரப்போகிற ஆபத்துக்கு தப்பித்துக்கொள்ள 
வேண்டும்‌. 

இஸ்ரவேலின்‌ ராஜா 
வார்த்தையைக்கேட்டு தன்னைக்‌ காத்துக்‌ 
கொண்டதுபோல, எரேமியாவும்‌ தன்னைக்‌ 
காத்துக்கொள்ள வேண்டும்‌. “அப்பொழுது 
இஸ்ரவேலின்‌ ராஜா தேவனுடைய 
மனுஷன்‌ தன்னை எச்சரித்து, தனக்குக்‌ 
குறித்துச்சொன்ன ஸ்தலத்திற்கு மனுஷரை 
அனுப்பிப்பார்த்து எச்சரிக்கையாயிருந்து. 
இப்படி அநேகந்தரம்‌ தன்னைக்‌ 
காத்துக்கொண்டான்‌" (2இராஜா 6:10 


எலிசாவின்‌ 





ழ்‌ நள 
யாய 


கர்த்தர்‌ தனக்கு 
ஆபத்துக்களை அறிவித்ததினால்‌, எரேமியா. 
அதை  அறிந்துகொள்கிறார்‌. கர்த்தர்‌ 
சத்துருக்களுடைய சதிஆலோசனைகளையும்‌, 
செய்கைகளையும்‌ எரேமியாவுக்கு 
'வெளிப்படுத்துகிறார்‌. தம்முடைய 
தீர்க்கதரிசிகளைப்‌ பாதுகாக்கிறார்‌. 
அவர்கள்மீது கரிசனையோடிருக்கிறார்‌. 
தம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக. 
யாரும்‌ தீங்கு செய்யாதபடிக்கு, கர்த்தர்‌ 
அவர்களைப்‌ பாதுகாத்து பராமரிக்கிறார்‌. 
சத்துருக்களுடைய 'சதிஆலோசனைகள்‌ 
எதுவும்‌ சித்திக்கவில்லை. எரேமியாவுக்கு 
விரோதமாக எழும்பிய ஆயுதங்களெல்லாம்‌. 
வாய்க்காமல்‌ போயிற்று. 


வரப்போகும்‌ 


கர்த்தர்‌ 


தனக்கு வரப்போகும்‌ 
வெளிப்படுத்தியவுடன்‌, 
உடனே கர்த்தரிடத்தில்‌ 

பண்ணுகிறார்‌. "சேனைகளின்‌ 
உள்ளிந்திரியங்களையும்‌ 
சோதித்தறிகிற நீதியுள்ள 


ஆபத்தை 
எரேமியா 
விண்ணப்பம்‌ 
கர்த்தாவே, 


இருதயத்தையும்‌ 
நியாயாதிபதியே, 


கர்த்தர்‌ 


என்று ஜெபம்பண்ணுகிறார்‌ (எரே 11:20). 


நமக்கு விரோதமாக அநியாயம்‌ 
நமக்கு ஆதரவாக 
கர்த்தர்‌ நம்மோடு 

ர்‌ நம்முடைய 
எடுத்துச்‌ 


கூடயிருக்கிறார்‌. 
வழக்கின்‌ 
கள்ளம்‌ 
நம்முடைய 
நல்ல  மேய்ப்பராயிருக்கிறார்‌. தேவனுடைய 
கிருபையும்‌, இரக்கமும்‌, அவருடைய நீதியும்‌ 
நம்மைப்‌ பாதுகாக்கும்‌ 

கர்த்தருடைய நீதி துன்மார்க்கருக்கு 
பயங்கரமானதாயிருந்தாலும்‌, கர்த்தரை 


சதி ஆலோசனைபண்ணுகிற 
சத்துருக்களின்‌ இருதயத்தையும்‌ பார்க்கிறார்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எரேமியாவின்‌ 
உண்மையிருக்கிறது. 
செய்யவேண்டும்‌ 
இருக்கிறது. 


இருதயத்தில்‌. 
எல்லோருக்கும்‌ நன்மை 
என்னும்‌ விருப்பம்‌ 
அவருடைய சத்துருக்களின்‌ 
இருதயமோ திருக்குள்ளதும்‌ 
கேடுள்ளதுமாயிருக்கிறது. தங்களுடைய 
'சதிஆகோசனைகளை மூடி மறைக்கவேண்டு 
மென்று சத்துருக்கள்‌ நினைக்கிறார்கள்‌. 
ஆனால்‌ கர்த்தருக்கு மறைவாக அவர்களால்‌ 
எதையும்‌ ஒளித்துவைக்க முடியவில்லை. 
கர்த்தருக்கு மறைவான இரகசியம்‌ 
ஒன்றுமேயில்லை. 


கர்த்தர்‌ தம்முடைய சத்துருக்களுக்கு 
நீதியைச்‌ சரிக்கட்டவேண்டுமென்றும்‌, தான்‌ 
அதை தன்னுடைய கண்களால்‌ 
பார்க்கவேண்டுமென்றும்‌ எரேமியா 
கர்த்தரிடத்தில்‌  விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய சித்தத்தின்‌ பிரகாரமும்‌, 
விருப்பத்தின்‌ பிரகாரமும்‌, 
தன்னுடைய  சத்துருக்களுக்கும்‌ 
ஏற்பட்டிருக்கிற வழக்கை 
விசாரிக்கவேண்டும்‌ என்று 
ஜெய்பண்ணுகிறார்‌ கர்த்தர்‌ 

மனுஷருடைய 

பத்தாம்‌ பாராமல்‌, 
விசாரித்து, நீதியான தீர்ப்பு சொல்லுகிறவர்‌ 

"நீர்‌ அவர்களுக்கு நீதியைச்‌ 
சரிக்கட்டுகிறதை  பார்ப்பேனாக" என்று, 
எரேமியா ஜெபம்பண்ணும்போது, அவருடைய 
வார்த்தையில்‌ மனுஷனுடைய பலவீனமான 
சுபாவம்‌ வெளிப்படுவதாக வேதபண்டிதர்கள்‌ 
சொல்லுகிறார்கள்‌. நம்முடைய 
சத்துருக்களுக்காக நாம்‌ ஜெபம்பண்ண 
வேண்டும்‌. நமக்கு தீங்கு செய்தவர்களுக்கு 
நாம்‌ நன்மை செய்யவேண்டும்‌. இதுவே 

ய கர்த்தராகிய இயேசுகிறிஸ்துவின்‌ 
ry A ஒண்ண வரனன்‌ 
தன்னுடைய சத்துருக்களுக்கு விரோதமாக 
ஜெபம்பண்ணுகிறார்‌. 


எரேமியா தன்னுடைய வழக்கை 
கர்த்தருடைய நீதிக்கு ஒப்புக்கொடுக்கிறார்‌. 
“என்‌ வழக்கை உமக்கு 
வெளிப்படுத்திவிட்டேன்‌" என்று எரேமியா 
கர்த்தரிடத்தில்‌ சொல்லுகிறார்‌. எரேமியா 
கர்த்தரிடத்தில்‌ ஜெபம்பண்ணும்போது 
அவரிடத்தில்‌ எந்தவிதமான உள்நோக்கமும்‌ 
இல்லை. அவருடைய மனதில்‌ இரகசியமான 
விருப்பங்கள்‌ எதுவும்‌ மறைந்திருக்கவில்லை. 
கர்த்தர்‌ எதை செய்தாலும்‌, அதை 
ஏற்றுக்கொள்ள எரேமியா 
ஆயத்தமாயிருக்கிறார்‌. 





ழ்‌ நள 
யாய 


நாம்‌ தப்பு செய்தாலும்‌, நம்முடைய 
தப்பிதத்திற்காக மனம்‌ வருந்தி கர்த்தரிடத்தில்‌ 
மன்னிப்பு கேட்கும்போது, கர்த்தர்‌ தம்முடைய 
நம்மை  மன்னிக்கிறார்‌. 
மற்றவர்கள்‌ தீங்கு 
ம்‌ அவர்களைப்பற்றி 
முறையிடலாம்‌. 
எரேமியாவைப்போல நாமும்‌, “என்‌ வழக்கை 
உமக்கு வெளிப்படுத்திவிட்டேன்‌" என்று 
கர்த்தரிடத்தில்‌ ஜெபம்பண்ணி மன ஆறுதலைப்‌ 
பெற்றுக்கொள்ளலாம்‌. 
நாம்‌ கர்த்தருக்கு. கட்டளை 
கொடுக்கக்கூடாது. ஆனாலும்‌ கர்த்தரிடத்தில்‌ 
முறையிடுவதற்கு நமக்கு உரிமை உண்டு. 
நம்முடைய வழக்கை. கர்த்தரிடத்தில்‌ 
தாராளமாய்‌ வெளிப்படுத்தலாம்‌. வழக்கின்‌ 
தீர்ப்பு இப்படித்தான்‌ இருக்கவேண்டும்‌ என்று 
நாம்‌ கர்த்தருக்கு கட்டளை 
கொடுக்கக்கூடாது. 


ஆனதோத்தின்‌ மனுஷர்‌ 
எரே 11:21-23 


எரே 11:21. 
கையினாலே 
கர்த்தருடைய 
தீர்க்கதரிசனம்‌ 
என்று சொல்லி, 
பிராணனை 
ஆனதோத்தின்‌  மனுஷரைக்குறித்துக்‌ 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌: 


ஆதலால்‌ தீ எங்கள்‌ 


11:22. இதே, 


இதினிமித்தம்‌ 
விசாரிப்பேன்‌; 
இனவயதுன்னவர்கன்‌ பட்டயத்தாலே 


சாவார்கள்‌; அவர்கள்‌ குமாரரும்‌ 
அவர்கள்‌ குமாரத்திகளும்‌ பஞ்சத்தாலே 
சாவார்கள்‌. 

எரே 11:28. அவர்களில்‌ நக்கக்‌ 
இருப்பவர்கனில்லை; 

ஆனதோத்தின்‌ மனுஷரை கரக்கும்‌ 
வருஷத்திலே அவர்கள்மேல்‌ ஆயத்தை 
வரப்பண்ணுவேன்‌ என்று சேனைகளின்‌ 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆனதோத்தின்‌ மனுஷர்‌ எரேமியாவை 
சங்கரிப்பதற்கு சதிஆலோனை 
பண்ணுகிறார்கள்‌. அவர்கள்‌ எரேமியாவை 
துன்பப்படுத்துகிறார்கள்‌. கர்த்தருடைய 
நியாயத்தீர்ப்பு ஆனதோத்‌ மனுஷருக்கு 
விரோதமாய்‌ வருகிறது. எரேமியா தன்னுடைய 
வழக்கை எருசலேமில்‌ போய்‌ சொல்லவில்லை. 
எருசலேமிலுள்ள நீதிமன்றங்களில்‌ 
நீதியில்லை. நியாயமுமில்லை. அங்கேயுள்ள 
ஆசாரியர்களும்‌ பிரபுக்களும்‌ துன்மார்க்‌ 
கராமிருக்கிறார்கள்‌. ர்‌ 

ஆசாரியர்கள்‌, 

ஆசாரியர்களோடு 

ஆகையினால்‌. 

வழக்கை எருசலேமிலுள்ள. க ளகக ததள 
சொல்லாமல்‌, கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
சொல்லுகிறார்‌. 


கர்த்தரும்‌ எரேமியாவின்‌ வழக்கை 
விசாரித்து, அவருடைய சத்துருக்களுக்கு 
விரோதமாக தம்முடைய நீதியான தீர்ப்பை 
சொல்லுகிறார்‌. கர்த்தருடைய தீர்ப்பு 
சத்தியத்தின்‌ பிரகாரம்‌ இருக்கும்‌. அவர்கள்‌ 
எரேமியாவை கொன்றுபோடவேண்டுமென்று 
தீர்மானித்திருந்தார்கள்‌. மரத்தை அதின்‌ 
கனிகளோடுங்கூட அழித்துப்போடுவதுபோல, 

எரேமியாவை வேரோடு 

சதிஆலோசனைபண்ணினார்கள்‌. 


சங்கரிப்பதற்கு 
முயற்சிபண்ணினார்கள்‌. 
எரேமியா 


வார்த்தையை 
எருசலேமின்‌ 


கர்த்தருடைய 
யூதாமனுஷர்‌ மத்தியிலும்‌, 
குடிகள்‌ மத்தியிலும்‌ 
தீர்க்கதரிசனபாய்ச்‌ சொன்னார்‌. 
அவர்களுடைய பாவங்களினிமித்தமாய்‌ 
தேவனுடைய நியாயத்தீர்ப்பு அவர்கள்மீது 


மனந்திரும்ப 
ஆனால்‌. 
ங்க 
க்‌ மனந்திரும்பவில்லை. 
க்கு விரோதமாக தீர்க்கதரிசனம்‌. 
சொன்ன எரேமியாவைக்‌ கொன்றுபோட 
சதிஆலோசனைபண்ணுகிறார்கள்‌. எரேமியா 
செத்துப்போய்விட்டால்‌, தங்களுக்கு 
விரோதமாய்‌ ஒருவரும்‌ பேசமாட்டார்கள்‌ 
என்று ஆனதோத்‌ ஊரார்‌ நினைக்கிறார்கள்‌. 





ழ்‌ நள 
யாய 


எரேமியா கர்த்தருடைய நாமத்தினால்‌ 
தீர்க்கதரிசனம்‌. சொல்லுகிறார்‌. 
எருசலேமிலுள்ள தீர்க்கதரிசிகளும்‌ 
கர்த்தருடைய நாமத்தினால்தான்‌ பேசுவார்கள்‌. 
ஆனால்‌ அவர்கள்‌. எரேமியாவைப்போல 
கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பைப்பற்றி ஒன்றும்‌ 
சொல்லமாட்டார்கள்‌. அவர்கள்‌ ஜனங்களுக்கு 
ஆறுதலான செய்திகளையும்‌, மகிழ்ச்சியான 
செய்திகளையும்‌ மாத்திரமே சொல்லுகிறார்கள்‌. 
எரேமியாவோ அவர்களைப்போல 
மாய்மாலம்பண்ணவில்லை. கர்த்தர்‌ ன்‌ 
வாயில்போட்ட செய்திகளை, 


அப்படியே பேசிவிடுகிறார்‌. 


தன்‌ 
எரேமியா 


கர்த்தருடைய உண்மையுள்ள. 
ஊழியக்காரர்களுக்கு இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ 
ஏராளமான பாடுகளும்‌, உபத்திரவங்களும்‌: 
வருகிறது. ஊழியக்காரர்களைக்‌ 
கொன்றுபோட்டால்‌ அவர்களுடைய ஊழியம்‌ 
நின்றுபோகும்‌ என்று சத்துருக்கள்‌ 
நினைக்கிறார்கள்‌. ஊழியக்காரர்களின்‌ வாயை 
அடைப்பதற்கு, அவர்களுடைய மூச்சை 
அடைப்பதுதான்‌ சிறந்த வழி என்று 
நினைத்து, ஊழியக்காரர்களைக்‌ கொன்று 
போட சதியாலோசனை பண்ணுகிறார்கள்‌. 


ஆனதோத்‌ மனுஷர்‌ எரேமியாவின்மீது 
கோபப்பட்டு, அவரை நோக்கி, “நீ எங்கள்‌ 
கையினாலே சாகாதபடிக்குக்‌ கர்த்தருடைய 
நாமத்தினாலே தீர்க்கதரிசனம்‌. 
சொல்லவேண்டாம்‌" 11:2) என்று, 
சொல்லி, அவரை  எச்சரிக்கிறார்கள்‌ 
எருசலேமிலே ஆலோசனைச்சங்கத்தார்‌ 
கூடியிருக்கிறார்கள்‌. அங்கே கர்த்தருடைய 
ஊழியக்காரர்களுக்கு பாதுகாப்பு இருக்க 
வேண்டும்‌. னால்‌... எருசவேமில்தான்‌ 
கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளுக்கு பாதுகாப்பு 
இல்லாமல்‌ போயிற்று. ழ்‌ 
மனுஷர்‌ எரேமியாவின்‌. 

விரோதமாய்‌ 

பண்ணுகிறார்கள்‌. அவர்கள்‌ 

பிராணண வாங்கத்‌ தேடுகிறார்கள்‌. 
கர்த்தருடைய ஊழியக்காரருக்கு 
விரோதமாய்த்‌ நீங்கு செய்ய 
நினைக்கிறவர்கள்‌ அழிந்துபோவார்கள்‌. 


(எரே 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எரேமியாவின்‌ பிராணனை வாங்கத்‌ 

தேடுகிற ஆனதோத்‌ மனுஷரைக்‌ குறித்து 

நீதியான தீர்ப்பைச்‌ 

£, இதினிமித்தம்‌ 

உங்களை விசாரிப்பேன்‌: இளவயதுள்ளவர்கள்‌ 

பட்டயத்தாலே சாவார்கள்‌: அவர்கள்‌ 

குமாரரும்‌ அவர்க குமாரத்திகளும்‌ 

'த்தாலே சாவார்கள்‌" (எரே 11:22) என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


இந்த வாக்கியத்தில்‌, 
'இளவயதுள்ளவர்கள்‌” என்னும்‌ வார்த்தை, 
இளவயதிலுள்ள ஆசாரியரைக்‌ குறிக்கும்‌. 
ஆனதோத்தின்‌ மனுஷர்‌ எல்லோருமே 
ஆசாரியர்கள்‌. அது ஆசாரியரின்‌ பட்டணம்‌. 
அவர்கள்‌ எரேமியாலின்‌ பிராணனை வாங்கத்‌ 
தேடினார்கள்‌. மரத்தை அதின்‌ 
கனிகளோடுகூட  அழித்துப்போடுவதுபோல, 
எரேமியாவை வேரோடு அழிக்கவேண்டு 
மென்று தீர்மானித்திருந்தார்கள்‌ 
எரேமியாவின்‌ பேர்‌ இனி நினைக்கப்படாமல்‌ 
போகவேண்டுமென்று. விரும்பினார்கள்‌. 
எரேமியாவை சங்கரிக்கவேண்டுமென்று 
சொன்னார்கள்‌. கர்த்தரோ எரேமியாவுக்கு 
விரோதமாய்‌ சதிஆலோசனைபண்ணின 
ஆனதோத்‌ மனுஷரைத்‌ தண்டிக்கிறார்‌. 


னதோத்‌ ரில்‌ “மீதியாய்‌ 
ஒப ல நான்‌. தத்‌ 
மனுஷரை விசாரிக்கும்‌ வருஷத்திலே. 
அவர்கள்மேல்‌ ஆபத்தை வரப்பண்ணுவேன்‌" 
(எரே 11:23) என்று சேனைகளின்‌ கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. ஆனதோத்‌ ஊராருக்கு 
சர்வநாசமும்‌, சர்வமோசமும்‌, சர்வசங்காரமும்‌ 
உண்டாகும்‌. அவர்கள்‌ எல்லோருமே 
கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பினால்‌. 
அழிந்துபோவார்கள்‌. சிறியோரும்‌ பெரியோரும்‌ 
அழிந்துபோவார்கள்‌. மாரரும்‌ குமாரத்திகளும்‌, 
அவர்களுடைய பெற்றோரும்‌ 
அழிந்துபோவார்கள்‌. 


கர்த்தராயிருக்கிறார்‌. 

ஊழியக்காரருக்கு விரோதமாய்‌ யுத்தம்‌ 
பண்ணுகிறவர்கள்‌, சேனைகளின்‌ கர்த்தருக்கு 
விரோதமாக யுத்தம்பண்ண வேண்டும்‌. 
மனுஷரால்‌: கர்த்தருக்கு விரோதமாய்‌ 
யுத்தம்பண்ண முடியாது. 





ழ்‌ நவள 
யாய 


ஆகாதவர்களும்‌ 
செய்கிறவர்களும்‌ 
(எரே 121,2). 
தன்னுடைய உத்‌ 


தீர்க்கதரிசி 
கர்த்தருக்கு 
முன்பாக செய்கிறார்‌. 
துன்மார்க்கருடைய  பொல்லாப்புகளெல்லாம்‌ 
முடிவுக்கு வரவேண்டும்‌ என்று ஜெபிக்கிறார்‌ 
(எரே 12:34). கர்த்தர்‌ எரேமியா. 
தீர்க்கதரிசிமை கடிந்துகொள்கிறார்‌ 
எரேமியா துன்மார்க்கருடைய செழிப்பான 
வாழ்க்கையைப்‌ பார்த்து மனம்‌ 
தளர்ந்துபோய்விடக்கூடாது (எரே 12:58. 


தேவனுடைய இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
இப்போது வேதனையிலும்‌ உபத்திரவத்திலும்‌ 
இருக்கிறார்கள்‌. அவர்களுடைய தேசம்‌ 
பாழாய்ப்போமிருக்கிறது (எரே 1227-13), 
கர்த்தருடைய ஜனத்திற்கு அவருடைய 
இரக்கம்‌ கிடைக்கும்‌. இஸ்ரவேலின்‌ 
சத்துருக்கள்மீது தேவனுடைய கோபம்‌ வரும்‌. 
அவர்களும்‌ கர்த்தருடைய பிள்ளைகளோடு 
ஐக்கியமாயிருந்தால்‌, அவர்களுக்கும்‌ 
கர்த்தர்‌ கொடுக்கும்‌ ஆசீர்வாதங்களில்‌ பங்கு 
இருக்கும்‌ (எரே 1214-17). 


ஆகாதவர்களின்‌ 
வாய்க்கிறதென்ன? 
எரே 12:1-6 


வழி 


எரே 124. கர்த்தவே, உம்மோடே நான்‌. 
வழக்காடப்போனால்‌, தேவரீர்‌ 
'நீதியுன்னவராமே; ஆகிலும்‌ உம்முடைய 
'தநியாயங்கனைக்‌ குறித்து உம்மோடே. 
நான்‌ பேசும்படி வேண்டுகிறேன்‌; 
ஆகாதவர்களின்‌ 
வாய்க்கிறப தென்ன? 
துரோகஞ்செய்துவருகிற 
சுகித்திருக்கிறதென்ன? 


அனைவரும்‌ 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எரே 12:2. நீர்‌ அவர்களை நாட்டினீர்‌, 
வேர்‌ பற்றித்‌ தேறிப்போனார்கள்‌, 
கனியும்‌ கொடுக்கிறார்கள்‌; நீர்‌ அவர்கள்‌: 
வாய்க்குச்‌. சமீபமும்‌, அவர்கள்‌ 
உள்வித்திரியங்களுக்கோ 
தூரமுமாயிருக்கிறீர்‌. 

எரே 12:3. கர்த்தாவே, நீர்‌ என்னை 
அறித்திருக்கிறீர்‌, என்னைக்‌ காண்கிறீர்‌; 
என்‌ இருதயம்‌ உமக்கு முன்பாக 
எப்படிப்பட்டதென்று சோதித்து 
அறிகிறீர்‌ அடிக்கப்படும்‌ ஆடுகளைப்‌ 
போல்‌ அவர்கனைப்‌ பிடுங்கிப்போட்டு, 
கொலை நாளுக்கு. அவர்களை 
தியமியும்‌. 


எரே 12:4. எத்தமட்டும்‌ தேசம்‌ புலம்பி, 
எல்லா வெளியின்‌ புல்லும்‌ வாடி, அதின்‌ 
குடிகளுடைய  பொல்லாப்பீனிமித்தம்‌ 
மிருகங்களும்‌ பறவைகளும்‌ 
அழியவேண்டும்‌! எங்கன்‌ முடிவை 
அவன்‌ காண்பதில்லையென்கிறார்கள்‌. 


காலாட்களோடே. 
ஓடும்போதே: உன்னை 
இனைக்கப்பண்ணினார்களானால்‌, 
குதிரைகனோடே எப்படிச்‌ சேர்ந்து 
ஓடுவாய்‌? சுமாதானமுன்ன 
தேசத்திலயே நீ. அடைக்கலம்‌ 
தேடினால்‌, யோர்தான்‌ பிரவாகித்து 
வரும்போது நீ என்னசெய்வாய்‌? 


எரே 126. உன்‌ சகோதரரும்‌, உன்‌ 
தகப்பன்‌. வம்சத்தாரும்‌ உனக்கு. 
துரோகம்‌ பண்ணி, அவர்களும்‌ 
உன்னைப்‌ பின்‌ தொடர்ந்து மிகவும்‌ 
ஆரவாரம்பண்ணினார்கள்‌;; அவர்கள்‌. 
உன்னோடே இனிய வார்த்தைகளைப்‌ 
பேசினாலும்‌ அவர்களை 
நம்பவேண்டாம்‌. 


'தேவனுடைய சித்தத்தையும்‌ 
திட்டத்தையும்‌ நாம்‌ அறிந்திருக்கவேண்டும்‌. 


சித்தத்தையும்‌, திட்டத்தையும்‌ அறிந்துகொள்ள 
வேண்டும்‌. என்பதற்காக இந்த 
வாக்கியங்களை எழுதுகிறார்‌. 





ழ்‌ நள 
யாய 


எரேமியா கர்த்தரோடு வழக்காடுகிறார்‌. 


கர்த்தருடைய நடவடிக்கைகளில்‌ எரேமியா 
எந்த தப்பும்‌ கண்டுபிடிக்கவில்லை. ஆனால்‌ 
கர்த்தருடைய செய்கைகளுக்கான காரணம்‌ 
அவர்களுக்குப்‌ புரியவில்லை. அதை 
குர்த்தரிடத்திலேயே கேட்டு தெரிந்து 
கொள்ளலாம்‌ என்று தீர்மானித்து, எரேமியா 
கர்த்தரோடு வழக்காடுகிறார்‌. 

ர்த்தவே,  உம்மோடே 
வழக்காடப்போனால்‌, தேவீர்‌ 
நீதியுள்ளவராமே: ஆகிலும்‌ உம்முடைய 
நியாயங்களைக்‌ குறித்து உம்மோடே நான்‌ 
பேசும்படி வேண்டுகிறேன்‌" (எரே 124) என்று 
எரேமியா கர்த்தரிடத்தில்‌ சொல்லுகிறார்‌. 


நான்‌ 


வழக்காடக்கூடாது. ஆனாலும்‌ நம்முடைய 
மனதிலுள்ள சந்தேகங்களை கர்த்தரிடத்தில்‌ 
கேட்டு, அதற்கு தெளிவான 
த்‌ பெற்றுக்கொள்ளலாம்‌. சில 
சமயங்களில்‌ செய்கிற காரியங்கள்‌ 
நமக்கு புரியாத புதிராயிருக்கும்‌. அதன்‌ 
சரியான விளக்கத்தைப்‌ புரிந்துகொள்ளாமல்‌ 
நாம்‌ இருளிலிருப்பதுபோல  தடுமாறுவோம்‌. 
சந்தேகத்தோடு இருளிலிருப்பது நல்லதல்ல. 
சந்தேகத்தை நீக்கிவிட்டு, தெளிவான 
விளக்கத்தைப்‌ பெற்றுக்கொண்டு, 
வெளிச்சத்திலிருப்பதுதான்‌ நமக்கு நல்லது. 
நாம்‌ இருளின்‌ பிள்ளைகளல்ல. நாம்‌ 
வெளிச்சத்தின்‌ பிள்ளைகள்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நம்மிடத்தில்‌ த சரியான 


இருக்காது. பல சமயங்களில்‌ 
கிரியைகளை நம்மால்‌. 

முடியாமல்‌ போகலாம்‌. 

நமக்கு புரியாத இரகசியமாக இருக்கலாம்‌. 


புரிந்துகொள்ள முடியாத இரகசியங்கள்‌ 
கர்த்தருக்கே உரியது. நம்மால்‌ சில 
இரகசியங்களை புரிந்துகொள்ள 
முடியவில்லையென்றாலும்‌, நம்மிடத்தில்‌ 
கர்த்தரைப்பற்றி தெளிவான சிந்தனையிருக்க 
வேண்டும்‌. கர்த்தரைப்பற்றிய அடிப்படை 
சத்தியங்கள்‌ நம்முடைய ஆவிக்குரிய 
ஜீலியத்தின்‌ அஸ்திபாரமாயிருக்கவேண்டும்‌. 
கர்த்தரைப்பற்றிய அடிப்படை சத்தியங்களும்‌, 
அவருடைய கிருபையுள்ள கிரியைகளும்‌ 
மாறாதவை. 
நம்முடைய 

அவர்‌ கிருபையும்‌ 


கர்த்தர்‌ நீதியுள்ளவர்‌. 
இரக்கழுமுள்ளவர்‌. 
நாம்‌ 


நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில்‌ 


தெளிவாயிருக்கவேண்டும்‌. 
இருதயமுள்ளவர்களாகிய 
வன்‌  நல்லவராகவே 
(சங்‌ 734). 
தேவன்‌ தம்முடைய தெய்வீக 
பராமரிப்பினால்‌, சர்வசிருஷ்டிகளையும்‌ 
ஆளுகை. செய்கிறார்‌. ஆனாலும்‌ 
தேவனுடைய தெய்வீக பராமரிப்புக்களில்‌ சில 
காரியங்கள்‌ எரேமியாவுக்குப்‌ புரியவில்லை. 
ர்‌ நீதியுள்ளவர்‌. அவர்‌ நீதிமான்களை 
ஆசீர்வதிக்கிறவர்‌. ஆனால்‌ இந்த உலகத்தில்‌ 
ஆகாதவர்களின்‌ வழி வாய்க்கிறது. 
துரோகம்‌ செய்து வருகிற அனைவரும்‌. 
சுகித்திருக்கிறார்க. துன்மார்க்கர்‌ 
செழித்திருக்கிறார்‌ பிறருக்கு தீங்கு 
செய்கிறவர்கள்‌ சுகமாய்‌ ஜீவிக்கிறார்கள்‌. 
நீதிமான்கள்தான்‌ செழித்திருக்கவேண்டும்‌. 
ஆனால்‌ துன்மார்க்கர்‌ 


செழித்திருக்கிறார்கள்‌. 





ழ்‌ நவள 
யாய 


ஆரம்பம்‌ நன்றாயிருந்தாலும்‌, இவர்களுடைய 
முடிவு... மோசமாயிருக்கும்‌. கர்த்தரே 
அவர்களை நாட்டினார்‌. அவர்கள்‌ வேர்பற்றி 
தேறிப்போனார்கள்‌. அவர்கள்‌ கனியும்‌ 
கொடுக்கிறார்கள்‌. கர்த்தர்‌ துன்மார்க்கருடைய 
எல்லா கிரியைகளையும்‌ ஆ ல்லை. 
கர்த்தர்‌ அவர்களுடைய வாய்க்கு சமீபமும்‌, 
அவர்கள்‌ உள்ளிந்திரியங்களுக்கு 
தூரமாயும்‌ இருக்கிறார்‌ (எரே 12:2). 


கர்த்தர்‌ துன்மார்க்கரையும்‌ நல்ல. 
நிலத்தில்தான்‌ நாட்டியிருக்கிறார்‌. பாலும்‌ 
தேனும்‌ ஓடுகிற கானான்‌ தேசத்தில்தான்‌ 
அவர்கள்‌ நாட்டப்பட்டிருக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ புறஜாதி த்தில்‌ 
நாட்டப்படவில்லை. 


"தேவரீர்‌ உம்முடைய கையினாலே 
ஜாதிகளைத்‌ துரத்தி, இவர்களை நாட்டி: 


(சங்‌. 44:2) 
எகிப்திலிருந்து ஒரு திராட்சக்கொடியைக்‌ 
கொண்டுவந்து, ஜாதிகளைத்‌ துரத்திவிட்டு, 
அதை நாட்டினீர்‌” (சங்‌ 80:8) 


ஆகாதவர்களும்‌, துரோகம்‌ 


பிறருக்கு தீங்குசெய்தாலும்‌, அவர்களுக்கு 
ஒரு தீமையும்‌ வருவதில்லை. அவர்கள்‌ 
செழித்திருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
குறைவில்லாமல்‌ சுகித்திருக்கிறா்கள்‌. 
அவர்கள்‌ கனியும்‌ கொடுக்கிறார்கள்‌. 
துன்மார்க்கர்‌ நற்கனிகளைக்‌ 
கொடுக்கமாட்டார்கள்‌. அவர்கள்‌ கெட்ட 
கனிளைக்‌ கொடுப்பார்கள்‌. கர்த்தரோ. 
துன்மார்க்கரை அழித்துப்போடாமல்‌, 
அப்படியே விட்டு வைத்திருக்கிறார்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தன்மார்க்கரிடத்தில்‌ தேவணைப்பற்றிய 
சிந்தனையில்லை. அவர்களுக்கு தேவன்மீது, 
பயமுமில்லை. பக்தியுமில்லை. அவர்கள்‌ 
கர்த்தரிடத்தில்‌ அன்பாமில்லை. ஆனாலும்‌ 
அவர்கள்‌ கர்த்தரைப்பற்றி பெருமையாகப்‌ 
பேசுகிறார்கள்‌. அவர்கள்‌ துன்மார்க்‌ 
கராயிருந்தாலும்‌, கர்த்தர்‌ அவர்களை 
ஆசீர்வதித்திருப்பதாகச்‌ சொல்லுகிறார்கள்‌. 
கர்த்தர்‌ அவர்களுடைய வாய்க்கு 
சமீபமாயிருக்கிறார்‌. துன்மார்க்கர்‌ தங்கள்‌ 
வாயினால்‌ கர்த்தரை குதிக்கிறார்கள்‌. 
கர்த்தரை கனம்பண்ணுகிறார்கள்‌. ஆனால்‌ 
அவர்களுடைய இருதயமோ கர்த்தரை 
விட்டுத்‌ தூரமாய்‌ விலகியிருக்கிறது. 


துன்மார்க்கர்‌ தங்கள்‌ வாயைத்‌ 
திறந்தாலே, கர்த்தருடைய நாமத்தை 
பலதடவை சொல்லுவார்கள்‌. அவர்களுடைய 
ஒவ்வொரு பேச்சுக்களையும்‌ கேட்கும்போது, 
அவர்கள்‌ மிகுந்த பக்தியுள்ளவர்கள்போல. 
ஆனால்‌ அவர்கள்‌ 
கர்த்தரைப்பற்றிய 
பயமிருக்காது. கர்த்தருடைய பிரமாணத்திற்கு 
கீழ்ப்படியலேண்டும்‌ என்னும்‌ ஆர்வமும்‌, 
தாகழும்‌ இருக்காது. கர்த்தர்‌ அவர்களுடைய 
உள்ளிந்திரியங்களுக்கு தூரமாயிருக்கிறார்‌. 
எரேமியா ன்னுடைய உத்தம 
குணத்தைப்ற்றி கர்த்தரிடத்தில்‌ 
சொல்லுகிறார்‌. “கர்த்தாவே, நீர்‌ என்னை 
அறிந்திருக்கிறீர்‌, என்னைக்‌ காண்கிறீர்‌: என்‌ 
நயம்‌ உமக்கு முன்பாக 
எப்படிப்பட்டதென்று சோதித்து அறிகிறீர்‌" 
(எரே 12:3) என்று எரேமியா சொல்லுகிறார்‌. 
கர்த்தர்‌ தன்னை அறிந்திருப்பது 
எரேமியாவுக்கு றுதலாயிருக்கிறது. 
எரேமியா பிறரை  வஞ்சிக்கிறவரல்ல. 
பிறருக்கு துரோகம்‌ செய்கிறவருமல்ல. அவர்‌ 
கள்ளத்தீர்க்கதரிசியுமல்ல. 
எரேமியா கர்த்தருக்கு 
உண்மையுள்ளவராயிருக்கிறார்‌. ஆனால்‌ 
யூதாவின்‌ மனுவரும்‌ எருசலேமின்‌ 
குடிகளும்‌ அவருக்கு விரோதமாய்க்‌ குற்றம்‌ 
சொல்லுகிறார்கள்‌. அவரைத்‌ 
தூவிக்கிறார்கள்‌. அவர்களுக்கு 
எரேமியாவைப்பற்றித்‌ தெரியாது. 


முன்பாக 


“அதை இப்பிரபஞ்ச ந்தம்‌ பிரபுக்களில்‌ 

ஒருவனும்‌ ல்லை; 
அன்‌ எவ்‌ 
அவர்கள்‌ சிலுவையில்‌ அறையமாட்டார்களே” 
ரகொரி 2:8), 





i= al 
TT 


மூடுதிரைகளில்‌ கேருபீன்கள்‌ 
விசித்திர வேலையாய்ச்‌ செய்யப்பட்டிருக்கிறது. 
கர்த்தருடைய தூதர்கள்‌ 
ஆசரிப்புக்கூடாரத்தைச்‌ சுற்றிலும்‌ 
பாளயமிறங்கியிருக்கிறார்கள்‌ என்பதற்கு 
இது அடையாளம்‌. 


“கர்த்தருடைய தூதன்‌ அவருக்குப்‌ 
பயந்தவர்களைச்‌ சூழப்‌ பாளயமிறங்கி 
அவர்களை விடுவிக்கிறார்‌" (சங்‌ 34:7). 


ஒவ்வொரு மூடுதிரையும்‌ இருபத்தெட்டு 
முழ நீளமும்‌ நாலு முழ அகலமுமாயிருப்பதாக; 
களெல்லாம்‌ ஒரே 
அளவாயிருக்கவேண்டும்‌ என்றும்‌, ஐந்து 
மூடுதிரை ஒன்றோடொன்று 
இணைக்கப்பட்டிருக்கவேண்டும்‌: 
ஐந்து மூடுதிரைகளும்‌ ஏன்ோபொன்று 
இணைக்கப்பட்டிருக்கவேண்டும்‌ 
என்றும்‌ (யாத்‌ 26:23) கர்‌ 


சொல்லுகிறார்‌. 


களின்‌ ஓரத்தில்‌ 
உண்டுபண்ணப்படவேண்டும்‌. 
காதுகள்‌ 
இணைந்திருக்கவேண்டும்‌. 

ஒரு. மூடுதிரையின்‌ 
இளநீலநூலால்‌ காதுகளை உண்டுபண்ணு 
என்றும்‌, இணைக்கப்பட்ட மற்ற மூடுதிரையின்‌ 
குடைஒரத்திலும்‌ அப்படியே செய்வாயாக 
என்றும்‌, காதுகள்‌ ஒன்றோடொன்று 
இணையும்படி ஒரு மூடுதிரையில்‌ ஐம்பது 
காதுகளையும்‌, இணைக்கப்பட்ட மற்ற 
மூடுதிரையின்‌ ஓரத்தில்‌ ஜம்பது காதுகளையும்‌ 
உண்டுபண்ணுவாயாக என்றும்‌ (யாத்‌ 25:45) 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ 


ஆசரிப்புக்கூடாரத்திற்கு பத்து, 
முடுதிரைகள்‌ நெய்யப்படுகிறது. அவை 
இரண்டு பிரிவாக பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு 
பிரிவிலும்‌ 

ஒன்றோடொன்று 


காதுகள்‌ 


பயன்படுத்தப்படுகிறது. மொத்தம்‌ 
காதுகள்‌ தேவைப்படுகிறது. ஒவ்வொரு 
மூடுதிரையிலும்‌ ஐம்பது காதுகள்‌ வீதமாக 
உண்டுபண்ணப்படுகிறது. 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஒன்றோடொன்று, 
இணைக்கப்படும்போது, மூடுதிரைகளும்‌ 
ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டு, 
கூடாரத்தின்‌ வடிவத்தைப்‌ பெறுகிறது. “ஐம்பது 
பொன்‌ கொக்கிகளையும்‌ பண்ணி, 
மூடுதிரகளை ஒன்றொடொன்று அந்தக்‌ 
கொக்கிகளால்‌ இணைத்துவிடுவாயாக. 
அப்பொழுது அது ஒரே வாசஸ்தலமாகும்‌" 
(யாத்‌ 26:6) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


காதுகள்‌ 


கர்த்தருடைய சபையில்‌ இவருடைய 
பரிசுத்தவான்கள்‌ இருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
அனைவராகயிருந்தாலும்‌, அவர்கள்‌ 
எல்லோரும்‌ ஏகோபித்து கர்த்தருடைய 
சபையாகயிருக்கிறார்கள்‌. மூடுதிரைகள்‌ 
காதுகளால்‌ ஒன்றோடொன்று 
இணைக்கப்படுவதுபோல, கர்த்தருடைய 
பரிசுத்தவான்கள்‌ பரிசுத்தமான அன்பினால்‌ 
இசைவாய்க்‌ கூட்டிச்சேர்க்கப்படுகிறார்கள்‌. 
கர்த்தருடைய சபையிலே 
பரிசுத்தவான்கள்‌. 
அவர்கள்‌ 


அவருடைய 
அநேரராமிருந்தாலும்‌ 
எல்லோரும்‌ பரிசுத்த 
ஆவியானவரின்‌. ஐக்கியத்தினால்‌. 
ஒன்றுகூடியிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
எல்லோரும்‌ கர்த்தருக்குள்‌ பரிசுத்த ஆலயமாக 
குட்டியெழுப்பப்படுகிறார்கள்‌. 

"அவர்மேல்‌. மாளிகை வ, 
இசைவாய்‌ இணைக்கப்பட்டு. கர்த்தருக்குள்‌ 
பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. 
அவர்மேல்‌ நீங்களும்‌ ஆவிமினாலே 
தேவனுடைய வாசஸ்தலமாகக்‌ கூட்டிக்‌ 
குட்டப்பட்டுவருகிறீர்கள்‌" (எபே 2:21,22) 


ாலே சரீரம்‌ 
ததனியிகுக்கத்‌ ன்ப கதிகள்‌ 
இரைவாய்க்‌ கப்ரி இணைக்கப்பட்டு, 
ஒவ்வொரு அவயவமும்‌ தன்தன்‌ அளவுக்குத்‌ 
தக்கநாய்க்‌. கிரியை செய்கிறபடியே, 
அது அன்பினாலே தனக்கு 
பக்திலிருத்தி உண்டாக்குகிறதற்கேதுவாகச்‌ 
சரீரவளர்ச்சியை உண்டாக்குகிறது" 
(எபே 4:16). 


ஆட்டுமயிர்‌ மூடுதிரைகள்‌ 
யாத்‌ 26:7-14 


யாத்‌ 28:7. வாசஸ்தலத்தின்மேல்‌ 
கூடாரமாகப்போடும்படி ஆட்டுமயிரால்‌ 
பதினொரு மூடுதிரைகளை 
உண்டுபண்ணுவாயாக. 





ழ்‌ நவள 
யாய 


அப்படியே நம்முடைய இருதயமும்‌ இருக்கும்‌. 

நம்முடைய இருதயம்‌ கெட்டதாயிருந்தால்‌, 

நாமும்‌ கெட்டவர்களாயிருப்போம்‌. நம்முடைய 

இருதயம்‌ நல்லதாயிருந்தால்‌ நாமும்‌ 

நம்முடைய 

கர்த்தரைப்பற்றிய சிந்தனை. 

கர்த்தர்‌ 

வாசம்பண்ண 

நம்முடைய இருதயத்தை. 

ஆளுகை செய்யவேண்டும்‌. அப்போதுதான்‌ 

நாம்‌ கர்த்தருக்கு பிரியமானவர்களாயும்‌, 
பிரயோஜனமுள்ளவர்களாயும்‌ இருப்போம்‌. 


துன்மார்க்கரை 
தண்டிக்கவேண்டுமென்று எரேமியா 
விண்ணப்பம்பண்‌ ணுகிறார்‌. ஆகாதவர்களின்‌ 
வழி வாய்கிறது. துரோகம்‌ செய்து வருகிற 
அனைவரும்‌. சுகித்திருக்கிறார்கள்‌. 
துன்மார்க்கர்‌ செழித்திருக்கக்கூடாது என்று 
எரேமியா விரும்புகிறார்‌ கர்த்தருடைய 
நீதியான. நியாயத்தீர்ப்பு அவர்கள்மீது 
வரவேண்டுமென்று எரேமியா 
விண்ணப்பம்பண்‌ ணுகிறார்‌. “அடிக்கப்படும்‌ 
ஆடுகளைப்போல அவர்களைப்‌ பிடுங்கிப்‌ 
போட்டு, கொலை நாளுக்கு அவர்களை 
நியமியும்‌' (எரே 12:3) என்று எரேமியா 
கர்த்தரிடத்தில்‌ பணிவோடு 
ஜெபம்பண்ணுகிறார்‌. 


துன்மார்க்கரும்‌ துரோகம்‌. 
செய்கிறவர்களும்‌ பசுமையான இ 
மேய்ந்துகொண்டிருக்கிறார்கள்‌. 
ழிப்பா இடங்களில்‌ “மேய்ந்த 
கொழுத்திருக்கிறார்கள்‌. கர்த்தர்‌ அவர்களை 
எடுத்து, அடிக்கப்படும்‌. 
விடவேண்டும்‌ என்று 


கர்த்தர்‌ 


ஆடுகள்‌ செழிப்பான இடங்களில்‌ 
மேய்ந்தாலும்‌ அவை அடிக்கப்படும்‌ 
நாளுக்காக வளர்க்கப்படுகிறது. “இஸ்ரவேல்‌ 
அடங்காத கிடாரியைப்‌ போல்‌ 
அடங்காதிருக்கிறது: இப்போது கர்த்தர்‌ 
அவர்களை விஸ்தாரமான வெளியிலே. 
ஆட்டுக்குட்டியைப்போல்‌ மேய்ந்து. 
அலையப்பண்ணுவார்‌” (ஓசி 4:16). 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌. துன்மார்க்கரையும்‌. துரோகம்‌ 
செய்கிறவர்களையும்‌ சிறிதுகாலம்‌ 
செழித்திருக்க அனுமதிக்கிறார்‌. அப்போது 
அவர்களுடைய பெருமையும்‌, ஆடம்பரமும்‌ 
அதிகரிக்கும்‌. அவர்களுடைய அக்கிரமமும்‌ 
அதிகரிக்கும்‌. அவர்களுடைய அக்கிரமத்தின்‌ 
அளவு அதிகரிக்கும்போது. அவர்கள்‌ 
அழிவுக்கு ஆயத்தமாயிருப்பார்கள்‌. 
கொழுத்திருக்கிற ஆடு அடிக்கப்படுவதற்கு 
ஆயத்தமாமிருப்பதுபோல,  செழித்திருக்கிற 
துன்மார்க்கரும்‌ அழிக்கப்படுவதற்கு 
ஆயத்தமாயிருப்பார்கள்‌. 
'எந்தமட்டும்‌ தேசம்‌ 
எல்லா வெளியின்‌ புல்லும்‌ வாடி, அதின்‌ 
குடிகளுடைய பொல்லாப்பினிமித்தம்‌ 
மிருகங்களும்‌ பறவைகளும்‌ அழியவேண்டும்‌!” 
என்று எரேமியா கர்த்தரிடத்தில்‌ கேட்கிறார்‌ 
(எரே 12:4). துன்மார்க்கர்‌ எவ்வளவு, 
காலத்திற்கு செழித்திருப்பார்கள்‌ என்று 
தெரியவில்‌, அவர்களுடைய 
பொல்லாப்பினிமித்தம்‌ மிருகங்களும்‌. 
பறவைகளும்‌ அழிந்துபோகிறது. வயல்‌ 
வெளியிலுள்ள புல்லுகள்கூட வாடிப்போகிறது. 
துன்மார்க்கர்‌ நிமித்தமாய்‌ தேசம்‌ புலம்புகிறது. 
துன்மார்க்கர்‌ 


புலம்பி, 


முன்பகுதியிலும்‌ தேசத்தில்‌ மிகப்பெரிய 
பஞ்சமுண்டாயிற்று. தேசத்தின்‌ குடிகள்‌ 
மிகுந்த கஷ்டங்களை அனுபவித்தார்கள்‌. 


“அதினிமித்தம்‌ மழை வருஷியா 
பின்மாரியில்லாமலும்‌ போயிற்று: உனக்‌: 
சோரஸ்திரீமின்‌ நெற்றிமிருக்கிறது: நீயோ: 
நாணமாட்டேன்‌ என்கிறாய்‌” (எரே 3:3). 


அவர்களை: முற்றிலும்‌ 
அழித்துப்போடுவேன்‌ என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌: திராட்சச்செடியிலே குலைகள்‌ 
இராது, அத்திமரத்திலே பழங்கள்‌ இராது, 
இலையும்‌ உதிரும்‌, நான்‌ அவர்களுக்குக்‌ 
கொடுத்தது அவர்களைவிட்டுத்‌ 
தாண்டிப்போகும்‌ என்று சொல்‌” (எரே 8:13). 





ழ்‌ நள 
யாய 


“மலைகளுக்காக 


துக்கங்கொண்டாடுவேன்‌; வனரந்தூத்‌ 


தாபரங்களுக்காகப்‌ புலம்புவேன்‌; ஒருவனும்‌ 
கடந்துபோகாதவண்ணமாய்‌ 
பாழாக்கப்பட்டுக்‌ 
சத்தம்‌ 
ஆகாசத்துப்‌ 
எல்லாம்‌ 


அவைகளைக்‌ 
அவைகள்‌ 
ஆடுமாடுகளின்‌ 
மில்லை; 
மிருகஜீவன்களும்‌ 
சிதறிப்போயின. 
மண்மேடுகளும்‌ 
தாபரமுமாக்குவே 
பட்டணங்களையும்‌ 
பாழாக்கிப்போடுவேன்‌. 
ஞானமுள்ளவன்‌ யார்‌? 
ஒருவனும்‌ கடந்து 
பாழாக்கப்படுகிற  முகாந்தரமென்னவென்று 
கர்த்தருடைய வாய்‌ தன்னுடனே 
சொல்லுகிறதைக்‌ கேட்டு அறிவிக்கத்தக்கவன்‌ 
யார்‌?” (எரே 9:10-12). 


கிடக்கின்றன: 
கேட்கப்படுகிறது. 


மார்க்கர்‌ 
செழிப்பான 
தேசமாயிற்று. 
பட்டுப்போயிற்று. 
துன்மார்க்கர்‌ தேசத்தில்‌ 
அவர்களுடைய 
பாவங்களினிமித்தம்‌, கர்த்தர்‌ அவர்களைக்‌ 
கொன்றுபோடவேண்டுமென்று எரேமியா 
ஜெபம்பண்ணுகிறார்‌. அவர்கள்‌ நிமித்தமாய்‌ 
தேசத்திலுள்ள நல்லவர்கள்‌ கஷ்டங்களை 
அனுபலிக்கக்கூடாது. 

“எங்கள்‌ முடிவை இவன்‌ 
காண்பதில்லை என்கிறார்கள்‌" (எரே 12:4). 
தங்களுடைய முடிவு எப்படியிருக்கும்‌ என்பது 
எரேமியாவக்குத்‌ தெரியாது என்று 
துன்மார்க்கர்‌ சொல்லுகிறார்கள்‌. எரேமியா 
ஒரு கள்ளத்தீர்க்கதரிசி என்றும்‌, அவருக்கு 
கர்த்தருடைய வெளிப்பாடு கிடையாது 
என்றும்‌, தங்களுடைய முடிவை எரேமியா 
காண்பதில்லை. என்றும்‌ துன்மார்க்கர்‌ 
நினைக்கிறார்கள்‌. 


கர்த்தர்‌ எரேமியாவின்‌ 
பதில்‌ கொடுக்கிறார்‌. கர்த்தருடைய 
ஊழியக்காரர்கள்‌ நல்ல கக்‌ 
கற்றுக்கொள்ளவும்‌ வேண்டும்‌. 
உபதேசங்களைப்‌ போதிக்கவும்‌ வேண்டும்‌. 
ஊழியக்காரர்கள்‌ கர்த்தருடைய சத்தத்திற்கு 
செவிகொடுத்து கேட்கவேண்டும்‌. அவர்கள்‌ 
மற்றவர்களுக்கு பிரசங்கம்பண்ணுவதற்கு: 
முன்பாக, தங்களுக்குத்‌ தாங்களே 
பிரசங்கம்பண்ணிக்கொள்ளவேண்டும்‌. 


தேசத்தில்‌ 
வாசம்பண்ணுவதினிமித்தமாய்‌, 
தேசம்‌ வனாந்தர 
கனிவிருட்சங்களெல்லாம்‌ 
ஆகையினால்‌ 
இராதபடிக்கு, 


ஜெபத்திற்கு 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆனதோத்‌ 
துன்மார்க்கத்தைப்பற்றி 
கர்த்தரிடத்தில்‌ முறையிடுகிறார்‌. 
அவர்கள்‌ துன்மார்க்கராயிருந்தாலும்‌ 
செழித்திருக்கிறார்கள்‌. எரேமியா கர்த்தரோடு 
வழக்காடுவது போல பேசுகிறார்‌. கர்த்தரே 
எரேமியாவை தம்மோடு வழக்காடுவதற்கு 
அனுமதித்திருக்கிறார்‌. 

“உன்‌ 
வம்சத்தாரும்‌ 
அவர்களும்‌ 


மனுஷருடைய 
எரேமியா 


சகோதரரும்‌, உன்‌ தகப்பன்‌ 
உனக்கு துரோகம்‌ பண்ணி, 
உன்னைப்‌ பின்‌ தொடர்ந்து 
ஆரவாரம்பண்ணினார்கள்‌" 
என்று கர்த்தர்‌ எரேமியாவிடம்‌ 
்‌ சகோதரர்‌, உன்‌ 
என்னும்‌ வாக்கியம்‌ 
ஆனநோத்‌ ஊரிலுள்ள ஆசாரியர்களைக்‌ 
அவர்கள்‌ எல்லோருமே 
சிநேகிதர்களைப்போல. 

இருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ எரேமியாவோடே 
இனிய வார்த்தைகளைப்‌ பேசுகிறார்கள்‌. 
ஆனாலும்‌ எரேமியா அவர்களை 
நம்பக்கூடாது என்று கர்த்தர்‌ எச்சரிக்கிறார்‌. 


ர்கள்‌ 
தமாக 
அவர்கள்‌ 
மிகவும்‌ 
அவர்கள்‌ 
ஆசாரியர்களைச்‌ 
'எரேமியாவைப்‌ 
அவர்களை 


ஆனதோத்‌ ஊரின்‌ 
எரேமியாவுக்கு, 
துரோகம்பண்ணுகிறார்கள்‌. 
எரேமியாவைப்‌ பின்தொடர்ந்து 
ஆரவாரம்பண்ணுகிறார்கள்‌. 
தங்களோடு திரளான 
சேர்த்துக்கொண்டு, 
பகைக்கிறார்கள்‌. எரேமியா 
நம்பக்கூடாது. அவர்கள்‌ இனிய 
வார்த்தைகளைப்‌ பேசினாலும்‌, எரேமியா 
அவர்களுடைய வார்த்தையில்‌ மயங்கிவிடக்‌ 
கூடாது. அவர்கள்‌ வெளிப்பார்வைக்கு 
சிநேகிதர்களாயிருக்கிறார்கள்‌. ஆனால்‌ 
உண்மையில்‌ அவர்கள்‌  எரேமியாவுக்கு 
சத்துருக்களாயிருக்கிறார்கள்‌. 
ஆனதோத்தின்‌ மனுஷர்‌ 
எரேமியாவின்‌ இருதயத்தை 
இளைக்கப்பண்ணியிருக்கிறார்கள்‌. 
எரேமியாவம்‌ ஆனதோத்‌ ஊரைச்‌ சேர்ந்தவர்‌. 
அவருடை சொந்த ஊர்‌ ஜனங்கள்‌ 
மூலமாய்‌ வரும்‌  பிரச்சனைகளையே, 
எரேமியாவால்‌ சகித்துக்கொள்ள முடியவில்லை. 
யூதா தேசம்‌ சமாதானமுள்ள தேசம்‌. 
எரேமியாவும்‌, ஆனதோத்‌ ஊராரும்‌ யூதா 
தேசத்திலிருக்கிறார்‌. அவர்கள்‌ எரேமியாவக்கு 
வேதனைகளையும்‌, தொந்தரவுகளையும்‌ 
கொடுக்கும்போது, அவர்‌ சமாதானமுள்ள. 
யூதாதேசத்திலேயே அடைக்கலம்‌ தேடுகிறார்‌. 





ழ்‌ நள 
யாய 


எரேமியாவின்‌ சொந்த ஜனங்களே 
அவருக்கு சத்துருக்களாயிருக்கிறார்கள்‌. 
அந்த வேதனையை அவரால்‌ தாங்கிக்‌ 
கொள்ள முடியவில்லை. அவருடைய இருதயம்‌ 
இளைத்துப்போகிறது. அவருடைய மனதிற்கு 
இளைப்பாறுதல்‌ இல்லாமல்‌ போகிறது. 
எரேமியா கர்த்தருடைய தீர்க்கதரிசி. கர்த்தர்‌ 
தனக்கு சொல்லுகிற செய்தியை எரேமியா 
ஜனங்களுக்கு சொல்லவேண்டும்‌. இதுவே. 
அவருடைய ஊழியம்‌ 


ஆனால்‌ யூதா தேசத்து. 
மனுஷரோ எரேமியாவுக்கு விரோதமாய்‌ 
எழும்பிமிருக்கிறார்கள்‌. இதன்‌ நிமித்தமாய்‌ 
எரேமியாவுக்கு ஊழியத்தில்‌: சோர்வு 
உண்டாயிற்று. தீர்க்கதரிசனம்‌ சொல்லும்போது. 
அவருடைய இருதயம்‌ இளைத்துப்போகிறது. 
ரத்‌ க்‌ கொடுத்திருக்கிற 

விலகிப்போய்விடலாமா 
என்றுகூட எரேமியா யோசிக்கிறார்‌ 


எரேமியாவுக்கு, 
வந்திருக்கிறது வருத்தத்தின்‌ வதன்‌ 
ச துக்கத்தின்‌ துவக்கத்திலிருக்கிறார்‌. 

அவருக்கு இன்னும்‌ அதிகமான 
துக்கங்களும்‌, அதிகமான வேதனைகளும்‌. 
வரப்போகிறது. எரேமியாவுக்கு அதைப்பற்றி 
ஒன்றும்‌ தெரியவில்லை. அவருக்கு 
கொஞ்சம்‌ துக்கம்‌ வந்தவுடனேயே மனம்‌ 
கலங்கிவிடுகிறார்‌. அவருடைய இருதயம்‌ 
சோர்ந்துவிடுகிறது. உபத்திரவகாலமும்‌, 
வேதனையின்‌ உச்சகாலமும்‌ தனக்கு, 
நியமிக்கப்பட்டிருக்கிறது என்பதை எரேமியா 
இன்னும்‌ புரிந்துகொள்ளவில்லை. 

சிறிய வேதனைகளை சகித்துக்‌. 
கொண்டால்தான்‌, பெரிய வேதனைகளை 
சந்திக்க முடியும்‌. சின்ன பிரச்சனைகளை 
சமாளிக்கத்‌ தெரிந்தால்தான்‌, பெரிய 
பிரச்சனைகளை சமாளிக்க முடியும்‌. 
எரேமியா இப்போது, வேதனையின்‌ 
ஆரம்பகாலத்திலிருக்கிறார்‌. இப்போது இந்த. 

யை அவர்‌ தாங்கிக்கொண்டால்‌ 
தான்‌, இனிமேல்‌ வரப்போகும்‌ மகாபெரிய 
வேதனைகளை அவரால்‌ சந்திக்க முடியும்‌. 
எரேமியா இப்போதே சோர்ந்துபோய்விட்டால்‌, 
அவருக்கு பெரிய பிரச்சனைகள்‌ வரும்போது. 
அவரால்‌ ஒன்றும்‌ செய்ய முடியாது. 
செயலிழந்து போய்விடுவார்‌. ஊழியம்‌ 
செய்ய முடியாமல்‌ காணமல்‌ போய்விடுவார்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எரேமியாவின்‌ 
அவருடைய 
அவருக்கு எடுத்துச்‌ 
நீ காலாட்களோடே ஒடும்‌ 
உன்னை இளைக்கப்‌ 
பண்ணினார்களானால்‌,  குதிரைகளோடே 
எப்படிச்‌ சேர்ந்து ஓடுவாய்‌? சமாதானமுள்ள 
தேசத்திலேயே நீ அடைக்கலம்‌ தேடினால்‌, 
யோர்தான்‌ பிரவாகித்து வரும்போது நீ 
என்னசெய்வாய்‌?” (எரே 12:5) என்று கர்த்தர்‌ 
எரேமியாவிடம்‌ கேட்கிறார்‌. 


கர்த்தர்‌ 
மனக்கலக்கத்தையும்‌, 
சோர்வையும்‌ 
சொல்லுகிறார்‌. 
போதே 


ஆனதோத்‌ மனுஷர்‌ மூலமாய்‌ 
ஏற்பட்டிருக்கிற பிரச்சனைகள்‌ எரேமியாவக்கு 
பெரியதாய்த்‌ தெரிகிறது. அவர்கள்‌ மூலமாய்‌ 
காயப்பட்டிருப்பதாகவும்‌, 


ஆரம்பம்தான்‌. 
பிரதான ஆசாரியர்களும்‌ யூதமார்க்கத்‌ 
அதிகாரத்திலிருக்கிறார்கள்‌. 

எரேமியாவுக்கு. விரோதமாய்த்‌: 
செய்வார்கள்‌. ஆனதோத்‌ 

ஆசாரியர்‌ மூலமாய்‌ 
பிரச்சனைகளையே  எரேமியாவால்‌ தாங்க 
முடியவில்லை என்றால்‌,  எருசலேமிலுள்ள 
பிரதான ஆசாரியர்‌ மூலமாயும்‌, பிரபுக்கள்‌ 
மூலமாயும்‌ வரப்போகிற பிரச்சனைகளை 
தாங்குவது. எரேமியாவுக்கு மிகவும்‌ 
கடினமாயிருக்கும்‌. 

“எரேமியா இந்த வார்த்தைகளைத்‌ 
தீர்க்கதரிசனமாகச்‌ சொல்‌ 
ஆசாரியனான இம்மேருடைய 
கர்த்தருடைய ஆலயத்துப்‌ 
விசாரணைக்‌  கர்த்தனுமாகிய 
கேட்டபோது. 
தீர்க்கதரிசியைப்‌ பஸ்கூர்‌ அடித்து. அவனைக்‌ 
கர்த்தருடைய ஆலயத்திலே பென்யமீன்‌ 
கோத்திரத்தாரைச்சேர்ந்த மேல்வாசலில்‌ 
இருக்கும்‌ காவலறையிலே போட்டான்‌" 
(எரே 2011,2). 


அப்பொழுது பாபிலோன்‌. 
ராஜாவின்‌ சேனை எருசலேமை முற்றிக்கை 
போட்டிருந்தது: எரேமியா தீர்க்கதரிசியோ, 
யூதா. ராஜாவின்‌ அரமனையிலுள்ள 
காவற்சாலையின்‌ முற்றத்திலே. 
அடைக்கப்பட்டிருந்தான்‌” (எரே 32:2). 





ழ்‌ நள 
யாய 


வரப்போகிறது. இரண்டு கரைகளையும்‌ 
முட்டி மோதிக்கொண்டு பெருவெள்ளம்‌ 
பிரவாகித்து வரப்போகிறது. 


புரண்டு ஓடுகிற 
வோர்தானிடத்தகரந்து சிங்கம்‌ வருவதுபோல்‌ 
பலவானுடைய தாபரத்துக்கு விரோதமாக 
வருகிறான்‌; அவனைச்‌ சடிதியிலே 
அங்கேயிருந்து ஓடிவரப்பண்ணுவேன்‌: நான்‌ 
அதற்கு விரோதமாய்க்‌ கட்டளையிட்டு 
அனுப்பத்தெரிந்துகொள்ளப்பட்டவன்‌ யார்‌? 
எனக்குச்‌ சமானமானவன்‌ யார்‌? எனக்கு 
மட்டுக்கட்டுகிறவன்‌ யார்‌? எனக்கு முன்பாக 
நிலைநிற்கப்போகிற மேய்ப்பன்‌ யார்‌?” 
(எரே 4919). 


நமக்கு சிறிய சோதனைகளும்‌, சிறிய 
பிரச்சனைகளும்‌ வரும்போது நாம்‌ உடனே 
சோர்ந்துபோய்விடக்கூடாது. பிரச்சனைகளை 

ம்‌... கர்த்தர்‌ கொடுக்கும்‌ 

அவற்றை சமாளிக்கவேண்டும்‌ 
பிரச்சனைகளைப்‌ பார்த்து நம்முடைய 
இருதயம்‌ சோர்ந்துவிடக்கூடாது. நம்முடைய 
ஆலி கலங்கிவிடக்கூடாது. எல்லா 
சூழ்நிலைகளிலும்‌ நாம்‌ கர்த்தரையே 
நோக்கிப்‌ பார்க்கவேண்டும்‌. கர்த்தருடைய 
வார்த்தைகளையும்‌, வாக்குத்தத்தங்களையும்‌ 
தியானிக்கவேண்டும்‌. 


பந்தயத்திலே ஓடுகிறவர்கள்‌ இலக்கை 
நோக்கி ஓடுவார்கள்‌. பந்தயப்பொருளை 
பெற்றுக்கொள்ளவேண்டும்‌ என்பதற்காகவே 
ஓடுவார்கள்‌. ஓடும்போது அவர்களுக்கு 
பல தடைகளும்‌, இடையூறுகளும்‌ வந்தாலும்‌, 
அவர்கள்‌ அந்தத்‌ தடைகளை 
நோக்கிப்‌ பார்க்கமாட்டார்கள்‌. தங்களுக்கு 
நியமிக்கப்பட்டிருக்கிற இலக்கையும்‌, தாங்கள்‌ 
அடையப்போகிற பந்தயப்பொருளையுமே 
நோக்கிப்‌ பார்ப்பார்கள்‌. ஆவிக்குரிய 
ஜீவியத்தில்‌ ஒடுகிறவர்களாகிய நாமும்‌, 
எந்த சூழ்நிலையில்‌ ஓடினாலும்‌, கர்த்தரை 
மாத்திரமே நோக்கிப்‌ பார்க்கவேண்டும்‌. 
நம்முடைய பந்தயப்பொருளை பெற்றுக்‌ 
கொள்வோம்‌ என்னும்‌ நம்பிக்கையோடு 
ஓடவேண்டும்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தருடைய உக்கிரகோபம்‌ 
எரே 12:7-18. 


எரே 123. என்‌ வீட்டை 
விட்டுவிட்டேன்‌, என்‌ சுதந்தரத்தை 
நெகிழவிட்டேன்‌; என்‌ ஆத்துமா 
நேசித்தவனை அவனுடைய சத்துருவின்‌ 
கையிலே ஒப்புக்கொடுத்தேன்‌.. 


நான்‌ 


எரே 12:8. என்‌ சுதந்தரம்‌ காட்டிதூன்ன. 
சிங்கத்தைப்போல்‌ எனக்காயிற்று; அது. 
எனக்கு விரோதமாய்‌ கெர்ச்சிக்கிறது; 
ஆதலால்‌ அதை வெறுக்கிறேன்‌. 


எரே 12:9. என்‌ சுதந்தரம்‌ பலவர்ணமான 
பட்சியைப்போல எனக்காயிற்ு; 
ஆகையால்‌, பட்சிகள்‌ அதைச்‌ சுற்றிலும்‌ 
வருவதாக; வெளியில்‌ சகல்‌ ஜீவன்களே 
அதைப்‌ பட்சிக்கும்படி. கூடி. வாருங்கள்‌. 
எரே 12:10. அநேக மேய்ப்பர்கள்‌ என்‌ 
திராட்சத்தோட்டத்தை அழித்து, என்‌ 
பங்கைக்‌ காலால்‌ மிதித்து, என்‌ 
பிரியமான பங்கைப்‌ பாழான 
வனாந்தரமாக்கினார்கள்‌. 


எரே 1211. 
பாழாக்கிவிட்டார்கன்‌; பாழாய்க்‌ 
கிடக்கிற அது என்னை நோக்கி 
புலம்புகிறது; தேசமெல்லாம்‌ 
பாழாயிற்று; ஒருவனும்‌ அதை மனதிலே 
வைக்கிறதில்லை. 


அதைப்‌ 


எரே 1212. கொள்ளைக்காரர்‌ 
வனாந்தரத்திலுன்ன. எல்லா 
உயர்நிலங்கவின்மேதூம்‌ வருகிறார்கள்‌; 
கர்த்தருடைய பட்டயம்‌ தேசத்தின்‌ 


ஒன்றுக்கும்‌ சமாதானமில்லை. 


எரே 1218. 
விதைத்தார்கள்‌, முன்ளூகளை 
அறுப்பார்கள்‌;  பிரயாசப்படுவார்கள்‌, 
பிரயோஜனமடை யார்கன்‌;. 
கர்த்தருடைய உக்கிரகோபத்தினால்‌ 
உங்களுக்கு வரும்‌ பலனைக்குறித்தூ 
(வெட்கப்படுங்கள்‌. 


கோதுமையை 





ழ்‌ நள 
யாய 


யூதாவின்‌ மனுஷர்‌ கர்த்தருக்கு. 
விரோதமாய்‌. பாவம்‌! செய்கினர்கள்‌ 
தேவனுடைய உக்கிர கோபம்‌ அவர்கள்மேல்‌ 
வருகிறது. கர்த்தர்‌ யூதா தேசத்து 
ஜனங்களை அழிவுக்கு ஒப்புக்கொடுக்கிறார்‌. 
கர்த்தர்‌ யூதாதேசத்தாரைப்பற்றிச்‌ 
சொல்லும்போது, “நான்‌ என்‌ வீட்டை 
விட்டுவிட்டேன்‌” (எரே 12:7) என்று 
சொல்லுகிறார்‌. து கர்த்தருடைய 
வாயிலிருந்து வரும்‌ பயங்கரமான 
வார்த்தையாகும்‌. யூதாவின்‌ மனுஷர்‌. 
கர்த்தருக்குப்‌ பிரியமானவர்கள்‌. ஆனால்‌ 
கர்த்தரோ அவர்களுடைய 
பாவங்களினிமித்தமாய்‌, அவர்களைவிட்டு 
விலகிப்போய்விடுகிறார்‌. தம்முடைய 
ஜனத்தை விட்டுவிடுகிறார்‌. எருசலேமிலள்ள 
தம்முடைய ஆலயத்தை விட்டுவிடுகிறார்‌. 
அவர்கள்‌ மத்தியிலே தாம்‌ வாசம்பண்ணும்‌ 
வாசஸ்தலத்தையும்‌ விட்டுவிடுகிறார்‌. 


யூதாவின்‌ மனுஷர்‌ கர்த்தருடைய 
ஆலயத்தைத்‌ ப்படுத்த றார்கள்‌. 
யூதாதேசத்தில்‌ விக்கிரகங்களை ஆராதனை 
செய்து, அவற்றிற்கு பலிகளை செலுத்தி 
தீட்டுப்படுத்துகிறார்கள்‌. கர்த்தர்‌ பரிசுத்தர்‌. 
அவர்‌ பரிசுத்தமான ஸ்தலத்தில்‌ மாத்திரமே. 
வாசம்பண்ணுகிறவர்‌ 

தீட்டாமிருக்கிறது. ந்தம்‌ 
நிரம்பியிருக்கிறது. இஸ்ரவேலின்‌ பரிசுத்தர்‌ 
யூதாதேசத்தை: விட்டு 
குடந்துபோய்விடுகிறார்‌ 


யூதாவின்‌ மனுஷரும்‌ எ 
குடிகளும்‌ கர்த்தருடைய 
சுதந்தரமாயிருக்கிறார்கள்‌. ஆனால்‌ 
அவர்களுடைய பாவங்களினிமித்தமாயும்‌, 
அக்கிரமங்களினிமித்தமாயும்‌, கர்த்தர்‌ “என்‌ 
சுதந்தரத்தை நெகிழவிட்டேன்‌" (எரே 12:7) 
என்று சொல்லுகிறார்‌. கர்த்தர்‌ இனிமேல்‌ 
யூதாமனுஷருடைய ன்மைகளை 
விசாரிக்கமாட்டார்‌. அவர்களை பாதுகாத்து 
பராமரிக்கமாட்டார்‌. 


எருசலேமின்‌ 


.... இதுவரையிலும்‌ - கர்த்தருடைய 
ஆத்துமா யூதாதேசத்தாரை நேசித்தது. 
அவர்கள்‌ செழித்திருந்தார்கள்‌. 
அவர்கள்‌ கர்த்தருக்கு 
சொந்தமானவர்களாயிருந்தார்கள்‌ 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ அவர்களுக்குத்‌ தேவையான 
எல்லா ஆசீர்வாதங்களையும்‌ கொடுத்து, 
அவர்களை சத்துருக்களின்‌ கைகளிலிருந்து 
பாதுகாத்தார்‌. இப்போதோ கர்த்தர்‌ 
தம்முடைய கோபத்தினால்‌ அவர்களைக்‌ 
கைவிட்டுவிடுகிறார்‌. அதோடு அவர்களை, 
அவர்களுடைய சத்துருவின்‌ கையிலும்‌ 
ஒப்புக்கொடுத்துவிடுகிறார்‌. 


.. யூதாவின்‌ மனுஷர்‌ இதுவரையிலும்‌: 
கர்த்தருக்குப்‌ பிரியமானவர்களாயிருந்தார்கள்‌. 
அவர்கள்‌ கர்த்தரை மாத்திரமே 
ஆராதித்தார்கள்‌. கர்த்தருடைய 
வார்த்தைக்கு செவிகொடுத்து, அவருடைய 
கீழ்ப்படிந்தார்கள்‌. 
அவர்களுடைய இருதயத்தில்‌ 
பாவம்‌ பிரவேசித்திருக்கிறது. அவர்கள்‌ 
கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல்‌ கர்த்தரைவிட்டு 
விலகிப்போயிருக்கிறார்கள்‌. ர்கள்‌ 
தங்களை கர்த்தருடைய 
ஒப்புக்கொடுக்கவில்லை. 
ஆலியானவர்‌ தம்முடைய 
பிரகாரமாக அவர்களை உருவாக்கவில்லை. 
ள்‌ சுயஇஷ்டம்போல 
மாம்சத்தின்‌ 
கிரியை 


கர்த்தரோடு. 
அவர்கள்‌ 

பிரியமான 
இப்போதோ 
அவர்கள்‌ கர்த்தரைவிட்டு தூரமாய்‌ 
விலகியிருக்கிறார்கள்‌. அவர்களிடத்தில்‌ 
மனுஷசபாவத்திற்கு பதிலாக மிருக சுபாவம்‌ 
வந்துவிடுகிறது. “என்‌ சுதந்தரம்‌ காட்டிலுள்ள 
சிங்கத்தைப்போல்‌ எனக்காயிற்று' (எரே 12:8) 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. காட்டிலுள்ள 
ம்‌ நேசிக்கமாட்டார்கள்‌. 

பழகமாட்டார்கள்‌. 


வரையிலும்‌, 


பூத! 
கூடமிருந்த 
கர்த்தருக்கு 
பிள்ளைகளாயிருந்தார்கள்‌. 


சிங்கத்தைப்போலவே இருக்கிறார்கள்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


காட்டிலுள்ள சிங்கத்திற்கு 
புத்திமிருக்காது. அதற்கு நல்லவர்‌ யார்‌, 
தீயவர்‌ யார்‌ என்று வித்தியாசம்‌ பார்க்கத்‌ 
தெரியாது. காட்டிலுள்ள சிங்கம்‌ யாரைப்‌ 


போலிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ கர்த்தரைப்‌ 
பார்த்து கெர்ச்சிக்கிறார்கள்‌. ஆகையினால்‌ 
கர்த்தர்‌ அவர்களை வெறுத்துவிடுகிறார்‌. 


யூதாவின்‌ மனுஷரும்‌ எருசலேமின்‌ 
குடிகளும்‌ கர்த்தருக்கு விரோதமாகப்‌ 
பேசுகிறார்கள்‌. கர்த்தருடைய நாமத்தினால்‌. 
தீர்க்கதரிசனம்‌. சொல்லுகிற, 
தீர்க்கதரிசிகளுக்கு விரோதமாக 
கெர்ச்சிக்கிறார்கள்‌. கர்த்தருடைய நாமத்தைத்‌ 
தவிக்கிறார்கள்‌. கர்த்தருடைய 
அதிகாரத்திற்கு எதிர்த்து நிற்கிறார்கள்‌. 
கர்த்தருடைய நீதிக்கும்‌ நியாயத்திற்கும்‌ 
்‌ செய்கிறார்கள்‌. 
கர்த்தருக்கு 

விரோதமாய்‌ கெர்ச்சிக்கிறார்கள்‌. 
யூதாவின்‌ 
காட்டிலுள்ள 
இருந்தாலும்‌ 
காலத்தில்‌, 
ஆடுகளாகவே இருந்தார்கள்‌. 

சிங்கங்களாக மாறிற்று. 

கர்த்தரை பின்பற்றியவர்கள்‌, 

கர்த்தருக்கு 

கெர்ச்சிக்கிறார்கள்‌. 

பாலின்‌ மனுஷர்‌ தங்கு 
ய்ததில்லை. இப்போ! அவர்கள்‌ 
காட்டிலுள்ள சிங்கங்களைப்போல 

எல்லோரையும்‌ பட்சிக்கிறார்கள்‌. 


இப்போது. 
ங்களைப்போல 
அவர்கள்‌ எல்லோரும்‌ ஒரு 
தேவனுடைய தொழுவத்திலுள்ள 

ஆடுகள்‌ 
அமைதியாக. 

இப்போது 
விரோதமாய்க்‌ 
இதற்கு முன்பு 
யாருக்கும்‌ தீங்கு 
தோ 


மனுஷர்‌ 
சிங்கா 


காட்டிலுள்ள சிங்கத்தைப்‌ பழக்க. 
முடியாது. அது தன்‌ இஷ்டப்படி அலையும்‌. 
ஆகையினால்‌ கர்த்தர்‌ அதை வெறுக்கிறார்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌. கர்த்தருக்கு 
கீழ்ப்படிந்து. அவருடைய அடிச்சுவடுகளைப்‌ 
பின்பற்றியபோது, கர்த்தர்‌ அவர்கள்மீது. 
பிரியமாயிருந்தார்‌. அவர்களுடைய 
ப்‌ ன்னர்‌ 
பார்த்து கர்த்தர்‌ மிகுந்த சந்தோஷப்பட்டார்‌. 
ஆனால்‌ இப்போதோ அவர்கள்‌ கெர்ச்சிக்கிற 
'சிங்கங்களாகயிருக்கிறார்கள்‌. எல்லோரையும்‌ 
பட்சித்துப்போடுகிறார்கள்‌. கர்த்தர்‌ 
அவர்கள்மீது அன்பாயில்லை. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யூதாவின்‌ மனுஷரும்‌ எருசலேமின்‌ 
குடிகளும்‌ பல வர்ணமான பட்சியைப்போல 
இருக்கிறார்கள்‌. என்‌ சுதந்தரம்‌ பல. 
வர்ணமான பட்சியைப்போல எனக்காயிற்று" 
(எரே 12:9) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
தேவனுடைய ஆலயத்தில்‌ இப்படிப்பட்ட 
பறவைகளை காணிக்கைகளாக 
செலுத்தமாட்டார்கள்‌. பட்சிக்கிற 
மிருகங்களையும்‌, பட்சிக்கிற பறவைகளையும்‌ 
தேவனுடைய ஆலயத்தில்‌ காணிக்கையாக 
படைக்கக்கூடாது. யூதாவின்‌ மனுஷர்‌ 
ஒரு காலத்தில்‌ புறாக்களைப்போல. 
அமைதியாயிருந்தார்கள்‌. ஆனால்‌ இப்போதோ 
பட்சிக்கிற பறவைகளைப்போல. 
இருக்கிறார்கள்‌. 

பல வர்ணமான பட்சி இயற்கையான 
கபாவத்திலிருந்து வேறுபட்டிருக்கிறது. 
யூதா. மனுஷருடைய தெய்வபக்தியும்‌, 
நற்குணங்களும்‌ மாறியிருக்கிறது. 
அவர்களிடத்தில்‌ கர்த்தருக்கு பயப்படும்‌ 
பயமில்லை, கர்த்தருக்கு கழ்ப்டியும்‌ 
சபாவமுமில்லை. அவர்கள்‌ 
வர்ணமான ப்்கிகனைப்போல்‌, 
விநோதகுணமுள்‌ளவர்களாக 
இருக்கிறார்கள்‌. 


சாதாரண ான்‌ இப்போ, 
ரள ள்‌ மசித்த. 

தப்‌ பறவையின்மீது, வர்ணம்‌ 
தெளிக்கப்பட்டிருக்கிறது. பறவை 
இரை தேடும்போது, அது புசிக்கும்‌ 
இரையிலுள்ள இரத்தம்‌, அந்தப்‌ 
பறவையின்மீது படுகிறது. அது இரத்தம்‌ 

க்கப்பட்ட பறவையாயிருக்கிறது. 
“ஆகையால்‌, பட்சிகள்‌ அதைச்‌ சுற்றிலும்‌ 
வருவதாக: வெளியில்‌ சகல ஜீவன்களே 
அதைப்‌ பட்சிக்கும்டி கூடிவாருங்கள்‌"' 
(எரே 12:9) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


இந்தப்‌ 


பறவைகளை 
ஆகையினால்‌ 
வர்ணமான 


பட்சிக்கிற பட்சிகளைப்போல இருக்கிறார்கள்‌. 
குற்றமற்றவர்களின்‌ இரத்தம்‌ அவர்கள்மீது 
தெளிக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய 
சரீரங்கள்‌ பல வர்ணமான பட்சியைப்போல 
இரத்தக்கறை படிந்திருக்கிறது. ஆகையினால்‌ 
அவர்களை ஒருவரும்‌ நேசிப்பதில்லை, 
அவர்களுக்கு அருகாமையில்‌ யாரும்‌ 
வருவதில்லை. 





ழ்‌ நள 
ஈயா 


புறஜாதி மார்க்கத்திலுள்ளவர்கள்‌ பல 
வர்ணமான பட்சியை தங்கள்‌ தெய்வமாக 
நினைத்து அதை ஆராதிக்கிறார்கள்‌. இ 


சொல்லுகிறார்கள்‌. 
காலத்தில்‌ 
ஆராதித்தார்கள்‌. 
விக்கிரகாராதனையின்‌ ஒரு பகுதியாக 
இருக்கிறார்கள்‌. விக்கிரகங்களை 
ஆராதிக்கிறவர்கள்‌, தங்கள்‌ தேவர்களை 
பல வர்ணங்கள்‌ பூசி அழகுபடுத்துவார்கள்‌. 
அவை பார்ப்பதற்கு பல வர்ணமான 
ர்வ இருக்கும்‌ யூதாவின்‌. 
கர்த்தரை நேசியாமல்‌, 
ங்கள்‌ கீழ்ப்படியாமல்‌, பல வர்ணமான 
பட்சியைப்போல, தங்களுடைய சுபாவத்தை 
மாற்றிக்கொள்கிறார்கள்‌. விக்கிரகங்கள்மீது 
பிரியப்பட்டு. அவற்றை ஆராதனை 
செய்கிறார்கள்‌. 


சத்துருக்கள்‌ யூ 


ஷர்மீ 
எருசலேமில்‌ ர்‌ 


குடிகள்மீதும்‌ வந்து “விழந்து 
சங்காரம்பண்ணுவார்கள்‌. 
அழித்துப்போடுவார்கள்‌. 
பட்டணங்களும்‌ எருசலேமும்‌, 
பாழான தேசம்‌ போலவும்‌, அழிந்துபோன 
பட்டணம்‌ போலவும்‌ இருக்கும்‌. யூதாவின்‌ 
மனுஷர்‌ பல வர்ணமான பட்சிகளைப்போல. 
இருக்கிறார்கள்‌ என்று வேதபண்டிதர்கள்‌ 
விளக்கம்‌ சொல்லுகிறார்கள்‌. 
தோட்டான்களும்‌ ஆந்தைகளும்‌, விநோத 
நிறமுள்ள பறவைகளைப்‌ பார்த்து, 
விநோதமாக சத்தமிடும்‌. அவற்றின்‌ பல. 
வர்ணங்களை விரும்பும்‌. மற்ற பறவைகள்‌ 
வர்ணமான பறவைகளை 


ஆச்சரியத்தோடு பார்க்கும்‌. 
இந்தப்‌ பிரபஞ்சத்திலுள்ள டரா 


கர்த்தருடைய 
விசேஷமானவர்களாகமிருக்கிறார்கள்‌. தத 
ஜாதியார்‌ கர்த்தருடைய பிள்ளைகளைப்‌ 
பார்த்து ஆச்சரியப்படுகிறார்கள்‌. பல. 
வர்ணமான பட்சியைப்‌ பார்த்து 
ஆச்சரியப்படுவதுபோலவும்‌, அதை 
அதிசயம்போல பார்ப்பதுபோலவும்‌, அந்நிய 
தேசத்தார்‌, யூதாவின்‌ மனுஷரைப்‌ 
பார்த்து ஆச்சரியப்படுகிறார்கள்‌. 
யூதாவின்‌ மனுஷரோ, ங்‌ 
மதியீனத்தினால்‌, தங்களைத்‌ 
கெடுத்துக்கொள்கிறார்கள்‌. 

தாங்களே 

வரவழைத்துக்கொள்கிறார்கள்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பல வர்ணமான பட்சியைப்போல 
இருக்கிற யூதாவின்‌ மனுஷரை கர்த்தர்‌ 
வெறுத்து ஒதுக்கிவிடுகிறார்‌. கர்த்தர்‌ இந்தப்‌ 
பறவைகளை வெறுக்கும்போது, யற்ற 
பறவைகளும்‌ அவற்றை வெறுத்துவிடும்‌. 
ஆகையால்‌ பட்சிகள்‌ அதைச்‌ சுற்றிலும்‌ 
வருவதாக” என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
கவ்நேயரின்‌ சேனை எருசலேமைச்‌ சுற்றிலும்‌ 
வந்திருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ யூதாதேசத்தை 
முற்றிலுமாய்‌ அழிக்கப்போகிறார்கள்‌. 
யூதாவின்‌ மனுஷருக்கும்‌, எருசலேமுக்கும்‌. 


அழிவு சமீபமாய்‌ வந்திருக்கிறது. 
யூதாவின்‌ 
யரின்‌ 


எல்லோரும்‌. 
பட்டயங்களினால்‌. 
சாகப்போகிறார்கள்‌. கர்த்தர்‌ அவர்களுடைய 
மரணத்தைப்‌ பார்த்து வேதனைப்படமாட்டார்‌. 
பாவிகள்‌ மரித்துப்போவதைப்‌ பார்த்து 
கர்த்தர்‌ குவலைப்படமாட்டார்‌. யூதாவின்‌ 
மனுஷரும்‌ கர்த்தருடைய பார்வையில்‌ 
பாவிகளாகயிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
சங்காரமாவதைக்‌ கண்டு கர்த்தர்‌ 
மனலேதனையடையபாட்டார்‌. கர்த்தருடைய 
பார்வையில்‌ யூதாவின்‌ மனுஷரும்‌, 
பாவிகளான . புறறாதி ஜனங்களும்‌ 
ஒன்றாகவே இருக்கிறார்கள்‌. கர்த்தர்‌ 
அவர்களுக்குள்‌ வித்தியாசம்‌ காணவில்லை. 


குடிகள்‌ 


யூதாவின்‌ மனுஷர்‌ கர்த்தருக்கு 
விரோதமாக. பாவம்‌ செய்கிறார்கள்‌. 
கர்த்தரைவிட்டு தூரமாய்‌ விலகிப்போய்‌ 
விடுகிறார்கள்‌. ஆனாலும்‌ கர்த்தர்‌ 
அவர்களை உடனே  தண்டித்துவிடாமல்‌, 
அவர்களுடைய பாவங்களைக்‌ குறித்து 
அவர்களுக்கு கண்டித்து உணர்த்துகிறார்‌. 
தம்முடைய உடன்படிக்கையின்‌ வார்த்தைகளை 
கர்த்தர்‌ நினைவுகூருகிறார்‌. யூதாவின்‌ 
மனுஷர்‌ பாவிகளாகயிருந்தாலும்‌, யூதாதேசம்‌ 
அசத்தமாகவும்‌, தீட்டாகவும்‌ இருந்தாலும்‌, 
கர்த்தர்‌ அவர்கள்மீது இன்னும்‌ அன்பாகவே 
இருக்கிறார்‌. 


கர்த்தர்‌ யூதாதேசத்தையும்‌, யூதாவின்‌ 
மனுஷரையும்‌ பற்றிச்‌ சொல்லும்போது, “என்‌ 
'திராட்சத்தோட்டம்‌” என்றும்‌, “என்‌ பங்கு” 
என்றும்‌, “என்‌ பிரியமான பங்கு" (எரே ப 
என்று பாசத்தோடு சொல்லுகிறார்‌. ௧: 
தம்முடைய சபையின்மீது க்விக்‌ 
சபையில்‌ குழப்பங்களும்‌, சண்டை 
சச்சரவுகளும்‌ இருந்தாலும்‌, கர்த்தருடைய 
சபையானது அவருக்கு பிரியமான 
பங்காகவே இருக்கிறது. 





ழ்‌ நள 
யாய 


யூதா... தேசத்தாருக்கு விரோதமாக. 
கல்தேயர்கள்‌ திரளான எண்ணிக்கையில்‌: 
கர்த்தர்‌ அவர்களைப்பற்றிச்‌ 


தலைவர்களாக  நியமித்துக்கொள்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ யூதாதேசத்தை  மேய்வதுபோல. 
கொள்ளையிடுகிறார்கள்‌. 


அரபியர்கள்‌ தங்களுடைய 
ஆட்டுமந்தைகளை இரை கிடைக்கும்‌ 
இடத்திலெல்லாம்‌ மேயவிடுவார்கள்‌. 
தரையில்‌ பழுத்த பழங்கள்‌ இருந்தாலும்‌, 
பசுமையான புல்‌ இருந்தாலும்‌ அந்த ஆடுகள்‌ 
அந்த ஆடுகள்‌ அதை மேயும்‌. அரேபியரின்‌ 
ஆடுகள்‌ மேய்ச்சல்‌ நிலத்தில்‌ மேயும்போது, 
அதிகள: சேதத்தை உண்டுபண்ணும்‌. 
அவை திராட்சத்தோட்டத்திற்குள்‌ புகுந்து. 
தோட்டத்தையே அழித்துப்போடும்‌. நல்ல 
மேய்ச்சல்‌ நிலத்தின்மீது காலால்‌ மிதிக்கும்‌. 
அதை பாழான வனாந்தரம்‌ போலாக்கிவிடும்‌. 


குல்தேயரின்‌ படைத்தளபதிகள்‌,. 
தங்களுடைய படையிலுள்ள 
ஏராளமான வீரர்களை, யூதாவின்‌ 
பட்டணங்களுக்குள்ளும்‌, 
எருசலேமுக்குள்ளும்‌ அழைத்துக்கொண்டு 
வருகிறார்கள்‌. க்‌ யூதா தேசத்தை 
அழித்துப்போடுகிறா காலால்‌. 
மீதித்தப்போடுகிறார்கள்‌. செழிப்பாமிுந்த 
எருசலேமை, பாழான 
வனாந்தரமாக்குகிறார்கள்‌. 


நக மேய்ப்பர்கள்‌ என்‌ 
இசக்கி அழித்து. என்‌ பங்கைக்‌ 
காலால்‌ மிதித்து. என்‌ பிரியமான பங்கைப்‌ 
பாழான வனாந்தரமாக்கினார்கள்‌. அதைப்‌ 
பாழாக்கிவிட்டார்கள்‌” (எரே 12:10,11) என்று 
கர்த்தர்‌ தார்‌ 
தேசம்‌ ஒரு காலத்தில்‌. 
 தேமாலிகந்தத அது பாலும்‌ 
ஆனால்‌ இப்போதோ 
பாழான வனாந்தரமாயிருக்கிறது. 
பட்டயம்‌ எருசலேமின்மீது 
யூதாவின்‌ மனுஷர்‌ 
அழிந்துபோகிறார்கள்‌. 
கொள்ளைக்காரர்போல 
வருகிறார்கள்‌. அவர்கள்‌ வனாந்தரத்திலுள்ள 
எல்லா உயர்நிலங்கள்மேலும்‌ வருகிறார்கள்‌. 


ழான்‌ 
தேனும்‌ ஓடுகிற தேசம்‌. 
அது, 

யுத்தத்தின்‌ 
வந்திருக்கிறது. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கொள்ளைக்காரர்‌ வனாந்தரத்திலுள்ள 
எல்லா உயர்நிலங்களின்‌ மேலும்‌ வருகிறார்கள்‌; 
கர்த்தருடைய பட்டயம்‌ தேசத்தின்‌ ஒருமுனை 
தொடங்கித்‌ தேசத்தின்‌ மறுமுனைமட்டும்‌ 
பட்சித்துக்கொண்டிருக்கும்‌:  மாம்சமாகிய 
ஒன்றுக்கும்‌ சமாதானமில்லை' (எரே 12:12) 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 

சத்துருவின்‌ சேனையிலுள்ளலர்கள்‌ 
யூதாதேசம்‌ முழுவதையும்‌ 
பாழாக்கிப்போடுகிறார்கள்‌. கல்தேயருடைய 
பட்டயம்‌, யூதாதேசத்தின்‌ ஒருமுனை 
தொடங்கி, தேசத்தின்‌ மறுமுனை 
மட்டுமுள்ள யூதர்கள்‌ அனைவரையும்‌ 
பட்சித்துப்போடுகிறது. மாம்சமான யாவருக்கும்‌. 
அழிவும்‌ நாசமும்‌ வருகிறது. இதன்‌ 
நிமித்தமாய்‌ மாம்சமாகிய ஒன்றுக்கும்‌ 
சமாதானமில்லை. 

“கர்த்தருடைய பட்டயம்‌" 
மனுஷரை  பட்சிக்கும்‌. 
பிள்ளைகள்‌ அவருடைய வார்த்தைக்கு 
கீழ்ப்படிந்து ஜீலிக்கும்போது, கர்த்தருடைய 
பட்டயம்‌ அவர்களுக்கு பாதுகாப்பாயிருக்கும்‌. 
கிதியோனுக்கு கர்த்தருடைய பட்டயம்‌ 
துணையாயிருந்ததுபோல, கர்த்தருக்கு 
கீழ்படிந்து ஜீவிக்கிற பிள்ளைகளுக்கும்‌ 
அவருடைய பட்டயம்‌ துணை செய்யும்‌. 


யூதாவின்‌ 
கர்த்தருடைய 


கர்த்தருடைய ஜனம்‌ அவருக்கு 
விரோதமாய்ப்‌ பாவம்‌ செய்து, அவரை விட்டு 
விலகிப்போகும்போது, கர்த்தருடைய பட்டயம்‌ 
அவர்களுக்கு துணைசெய்யாது. அது 
மாத்திரமல்ல. கர்த்தருடைய பட்டயம்‌ 
அவர்களை அழித்துப்போடும்‌. கர்த்தருடைய 
பட்டயம்‌ இப்போது கல்தேயருடைய 
கரங்களிலிருக்கிறது. அவர்கள்‌ தேசத்தின்‌ 
ஒருமுனை தொடங்கி, தேசத்தின்‌ மறுமுனை 
மட்டும்‌. கர்த்தருடைய பட்டயத்தினால்‌, 
கர்த்தருக்கு கீழ்ப்படியாத யூதாவின்‌ மனுஷரை 
சங்காரம்பண்ணுகிறார்கள்‌.. 





ழ்‌ நள 
யாய 


கர்த்தருடைய உக்கிரகோபம்‌ யூதாவின்‌ 
மனுஷர்மீது வந்திருக்கிறது. யூதா 
மனுஷருடைய பாவமும்‌, அவர்களுடைய 
அக்கிரமமும்‌ கர்த்தரை அவர்களுக்கு 
சத்துருவாக்கிற்று. கர்த்தருடைய உக்கிர 
'கோபத்தினிமித்தமாய்‌ யூதாதேசம்‌ 
பாழாய்க்கிடக்கிறது. சத்துருக்கள்‌ “அதைப்‌ 
பாழாக்கிவிட்டார்கள்‌: பாழாய்க்‌ கிடக்கிற அது 
என்னை நோக்கி புலம்புகிறது: தேசமெல்லாம்‌ 
பாழாயிற்று: ஒருவனும்‌ அதை மனதிலே 
வைக்கிறதில்லை" (எரே 1221) என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


யூதாதேசம்‌ வனாந்தம்‌ போல 
பாழாய்க்கிடக்கிறது. அது கர்த்தரை நோக்கி 
புலம்புகிறது. ஆனால்‌ யூதாதேசத்தில்‌ 
குடியிருக்கிற யூதர்களோ தங்களுடைய 
பாவத்திற்கு மனந்திரும்பாமலிருக்கிறார்கள்‌. 
தங்களுடைய தேசம்‌ பாழாய்ப்போன தைப்பற்றி 
அந்த 


தேசத்திற்காக ஒருவரும்‌ புலம்பி அழவில்லை. 
அவர்களுடைய தேசம்‌ புலம்புகிறது. 
ஜனங்கள்‌ புலம்பவில்லை. 

யூதாவின்‌ தங்களைத்‌ 
தாங்கே ணரக்கவ்ள வேண்டும்‌ 
என்று நினைக்கிறார்கள்‌. கல்தேயர்கள்‌ 
தங்கள்‌ தேசத்திற்கு விரோதமாக வரும்போது. 
யூதர்கள்‌ கர்த்தரை நம்பாமல்‌ தங்கள்‌ 
சுயபலத்தை நம்புகிறார்கள்‌. தங்களைத்‌ 
தாங்களே  பாதுகாத்துக்கொள்ள முடியும்‌ 
என்று நினைக்கிறார்கள்‌. ஆனால்‌ 
அவர்களுடைய முயற்சிகளெல்லாம்‌ 
வீணாய்ப்போகும்‌. கோதுமையை 
விதைத்தார்கள்‌, முள்ளுகளை 
அறுப்பார்கள்‌, பிரயாசப்படுவார்கள்‌ 
பிரயோஜனமடையார்கள்‌' (எரே 1223) 
என்று கர்த்தர்‌ யூதாமனுஷருடைய 
மதியீன த்தைப்பற்றிச்‌ சொல்லுகிறார்‌. 

யூதாவின்‌ மனுஷரும்‌ எருசலேமின்‌ 
குடிகளும்‌. கல்தேயருக்கு 
விரோதமாய்‌ யுத்தம்பண்ண தங்களை 
ஆயத்தம்பண்ணுகிறார்கள்‌ யுத்தம்‌ பண்ண 
பணம்‌ தங்களிடத்தில்‌ 
கல்தேயருக்கு ராக யுத்தம்பண்ண 
போதுமான அளவு ஐசுவரியம்‌ இருப்பதாக 
நினைக்கிறார்கள்‌. ஒருவேளை தங்களுடைய 
பொன்னையும்‌ ஐசுவரியத்தையும்‌ 
கல்தேயருக்கு அன்பளிப்பாகக்‌ கொடுத்து. 
யுத்தத்திலிருந்து தப்பித்துக்கொள்ளலாம்‌ 
என்றும்‌ யூதர்கள்‌ நினைத்திருக்கலாம்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யூதர்களிடத்தில்‌ ஏராளமான 
ஐசுவரியம்‌ இருக்கிறது. பொன்னும்‌ 
வெள்ளியும்‌ இருக்கிறது. ஆனாலும்‌ 
அவை அவர்களுக்கு பிரயோஜனப்படாது. 
அவர்களுடைய ஐசுவரியம்‌ அவர்களுக்கு 
ஜெயத்தைக்‌ கொடுக்காது. வெட்கத்தையே 
கொடுக்கும்‌. கர்த்தருடைய உக்கிரகோபம்‌ 
யூதர்கள்மீது வந்திருக்கிறது. அவர்களுடைய 
பொன்னும்‌ பொருளும்‌, கர்த்தருடைய 
கோபத்திலிருந்து அவர்களைத்‌ தப்புலிக்காது. 


கர்த்தருடைய  உக்கிரகோபத்தினால்‌ 
உங்களுக்கு வரும்‌ பலனைக்‌ குறித்து 
வெட்கப்படுங்கள்‌" (எரே 12:13) என்று கர்த்தர்‌ 
யூதாவின்‌ மனுஷரிடத்தில்‌ சொல்லுகிறார்‌. 
கர்த்தருடைய கோபத்தின்‌ நாளில்‌ 
பொன்னும்‌ வெள்ளியும்‌ பிரயோஜனப்படாது. 
கீழ்ப்படிதலுள்ள. இருதயமும்‌, கர்த்தருக்குப்‌ 
பயப்படும்‌. பயமுமே நமக்கு 
பிரயோஜனமாயிருக்கும்‌. 


தூஷ்டரான அயலார்‌ 
எரே 12:14-17 
1214. இதோ, நான்‌ என்‌ 
'இஸ்ரவேலுக்குக்‌. 
கொடுத்த என்‌: 
சுதந்தரத்தைத்‌ தொடுகிற துஷ்டரான 
அயலார்‌ அனைவரையும்‌ தங்கள்‌ 
தேசத்தில்‌ இராதபடிக்குப்‌ 
யிடுங்கிப்போடுவேன்‌ என்று, கர்த்தர்‌ 
அவர்களைக்குறித்துச்‌ சொல்லுகிறார்‌; 
வம்சத்தாரையும்‌ அவர்கள்‌. 
இராதபடிக்குப்‌ 

பிடுங்கிப்போடுவேன்‌.. 


எரே 1215, அவர்களை நான்‌ 
பிடுங்கிப்போட்ட பிற்பாடு, நாண்‌ 
திரும்பவும்‌ அவர்கள்‌ மேல்‌ இரங்கி, 
அவர்களைத்‌: தங்கள்‌. தங்கள்‌ 
சுதந்தரத்துக்கும்‌ தங்கள்‌ தங்கள்‌ 
பூமிக்கும்‌ திரும்பப்பண்ணுவேன்‌.. 


எரே 1216. அப்புறம்‌ அவர்கள்‌ 
என்‌  ஜனத்தூக்குப்‌ பாகாலின்மேல்‌ 
ஆணையிடக்கற்றுக்கொடுத்ததுபோல, 
கர்த்தருடைய ஜீவனைக்கொண்டு 
என்று சொல்லி, என்‌ நாமத்தின்மேல்‌ 
ஆணையிடும்படி என்‌ ஜனத்தின்‌ 
நன்றாய்க்‌. கற்றுக்‌ 
கொண்டால்‌, அவர்கள்‌ என்‌ ஜனத்தின்‌ 
நடுவிலே ஊன்‌ றக்கட்டப்படுவார்கள்‌. 





ழ்‌ நவள 
ஈயா 


எரே 12:17. கேனார்கனேயாகில்‌, நான்‌ 
அப்படிப்பட்ட ஜாதியை வேரோடே 
பிடுங்கிப்போட்டு அழித்துவிடுவேன்‌. 
என்று கர்த்தர்‌ சொல்லூகிறார்‌. 


னங்கள்‌, 
ாதமாக, 


ஏராளமான கர்த்தருடைய 
ஏராளமான 


கர்த்தர்‌ அவர்கள்‌ 
க விரோதமான பொதுவான 
செய்தியை இங்கு சொல்லுகிறார்‌. கர்த்தர்‌ 
அவர்களோடு வழக்காடுகிறார்‌. அவர்கள்‌ 
இஸ்ரவேல்‌  ஜனத்தாருக்கு துஷ்டரான 
அயலாயிருக்கிறார்கள்‌. 

“இதோ, நான்‌ என்‌ மாகிய 
இஸ்ரவேலுக்குக்‌ காணியாட்சியாகக்‌ 
கொடுத்த என்‌ சுதந்தரத்தைத்‌ தொடுகிற 
துஷ்டரான அயலார்‌ அனைவரையும்‌ தங்கள்‌ 
நேசத்தில்‌ இராதபடிக்குப்‌ பிடுங்கிப்போடுவேன்‌ 
என்று, கர்த்தர்‌ அவர்களைக்குறித்துச்‌ 
சொல்லுகிறார்‌" (எரே 12:14). 


பழைய ஏற்பாட்டுக்காலத்தில்‌ 
கானான்‌ தேசத்தைச்‌ சுற்றிலும்‌ துஷ்டரான 
அயலார்‌... இருந்தார்கள்‌. அதுபோலவே 
இக்காலத்திலும்‌, கர்த்தருடைய சபைக்கு, 
விரோதமாக துஷ்டரான அயலார்‌ 
இருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ சபைக்கு 
விரோதமாக செய்கிற தீமையான 
காரியங்களை, கர்த்தர்‌ தமக்கு விரோதமாகச்‌ 
செய்யும்‌ தீங்குகளாக பாவிக்கிறார்‌ 

பழைய ஏற்பாட்டுக்காலத்தில்‌ கானான்‌ 
தேசத்தாருக்கு அம்மோனியர்‌, மோவாபியர்‌, 
சீரியர்‌, ஏதோமியர்‌, எகிப்தியர்‌ ஆகியோர்‌ 
துஷ்டரான அயலாராயிருந்தார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ வம்சத்தாரும்‌ 
வம்சத்தாரும்‌ தேவனாகிய 
கிர என்ட ந்தத்‌ 

ல்லோரும்‌ 
ன்னாள்‌ 
விலகிப்போக "உதவிசெய்தார்கள்‌ இப்போது. 
அந்த துஷ்ட தேசத்தார்‌ எல்லோரும்‌ 
குல்தேயரோடு உடன்படிக்கை செய்து. 
அவர்களோடு சேர்ந்து. யூதாதேசத்திற்கு 
விரோதமாக வருகிறார்கள்‌. 


சுதந்தரம்‌. 
கர்த்தரே 
சுதந்தரமாய்க்‌ 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இஸ்ரவேல்‌ வம்சத்தாரும்‌ யூதா வம்சத்தாரும்‌, 
கர்த்தர்‌ தங்களுக்கு சுதந்தரமாகக்‌ 
கொடுத்திருக்கிற கானான்‌ 

குடியிருந்து, அதின்‌ 


வேண்டும்‌. 


னால்‌ இஸ்ரவேல்‌ 
சுற்றிலுமிருக்கிற  துஷ்டரான 

கானான்‌ தேசத்‌ 

சொந்தமாக்கிக்‌ கொள்கிறார்கள்‌. 
தேசத்தின்‌ நன்மைகளை 
அனுபலிக்கிறார்கள்‌. கர்த்தர்‌ 
விசேஷித்த ஜனமாகிய ன்‌ 
ஜனத்திற்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை, 
துஷ்டரான அயலார்‌ அவர்களிடத்திலிருந்து 
பலவந்தமாய்‌  அபகரித்துக்கொள்கிறார்கள்‌. 
சத்துருக்கள்‌ கர்த்தருடைய பிள்ளைகளையும்‌, 
தொடக்கூடாது. அவர்களுடைய 
சுதந்தரத்தையும்‌ தொடக்கூடாது. 
பிள்ளைகளுக்கு 
விரோதமாக யுத்தம்பண்ணுகிறவர்கள்‌, 
கர்த்தருக்கு விரோதமாக யுத்தம்‌ 
பண்ணுகிறார்கள்‌. தம்முடைய பிள்ளைகளுக்கு 
தீங்கு செய்கிற துஷ்ரான அயலார்‌ 
அனைவரையும்‌, கர்த்தர்‌ அவர்கள்‌ 
தேசத்திலிராதபடிக்கு பிடுங்கிப்போடுவார்‌. 
ஜனத்தின்மீது 


அதிகாரம்‌ 
துஷ்டரான அயலார்‌ 


கர்த்தருடைய 


கர்த்தருடைய 
அந்நியதேசந்தார்‌. 


வதா 


" (எரே 1214) என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. அந்நியதேசத்தார்‌ 
கர்த்தருடைய பிள்ளைகளை தங்கள்‌ 
தேசத்‌ லண 
போயிருக்கிறார்கள்‌. ஒருவேளை யூதாவின்‌ 

ர்‌ பாதுகாப்புக்காக 


நடுவிலிராதபடிக்கு 


யூதாவின்‌ மனுஷரை த்தில்‌ 
கர்த்தர்‌ யூதா மனுஷரை அந்நிய தேசத்து 
சிறையிருப்பிலிருந்து விடுவிப்பார்‌. 
யூதாவின்‌ வம்சத்தாரை அந்நிய தேசத்தார்‌ 
நடுவிலிராதபடிக்கு பிடுங்கிப்போடுவார்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய பிள்ளைகளை 
விடுதலைபண்ணுவர்‌. 





ழ்‌ நவள 
ஈயா 


யாத்‌ 268. ஒவ்வொரு மூடுதிரை 
ப்‌ தாலு முழ 


க்கவேண்டும்‌; 
மூடுதிரைகளும்‌ ஒரே 
அளவாயிருக்கவேண்டும்‌. 


யாத்‌ 26:9. ஐந்து மூடுதிரைகளை 
ஒன்றாகவும்‌, ஆறு மூடுதிரைகளை 
ஒன்றாகவும்‌ இணைக்கவேண்டும்‌; 
ஆறாம்‌ மூடுதிரையைக்‌ கூடாரத்தின்‌. 
முகப்பிற்கு முன்னே 
மடித்துப்போடுவாயாக. 


யாத்‌ 26:10, இணைக்கப்பட்ட ஒரு 
முடுதிரையின்‌ கடை ஓரத்தில்‌ ஐம்பது 
காதுகனையும்‌, இணைக்கப்பட்ட மற்ற 
மூடு திரையின்‌ ஓரத்தில்‌ ஒம்பது 
காதுகளையும்‌ உண்டுபண்ணி, 


யாத்‌ 26:01. ஐம்பது வெண்கலக்‌ 
கொக்கிளைச்‌ செய்து, கொக்கிகளைக்‌ 
காதுகளில்‌ மாட்டி, ஒரே 
கூடாரமாகும்படி. அதை 
'இணைத்துவிடுவாயாக. 


யாத்‌ 26:12. கூடாரத்தின்‌: 
மூடுதிரைகவில்‌ மிச்சமான பாதி 
மூடுதிரை வாசஸ்தலத்தின்‌ பின்புறத்தில்‌ 
தொங்கவேண்டும்‌. 


யாத்‌ 20:19.  கூடாரத்தினுடைய 
மூடு திரைகளின்‌. 'நீனத்திலே 
மீதியானதில்‌, இத்தப்புறத்தில்‌ ஒரு 
முழமும்‌ அத்தப்புறத்தில்‌ ஒரு முழமும்‌ 
வாசஸ்தலத்தை மூடும்படி அதின்‌ 
பக்கங்களிலே தொங்கவேண்டும்‌. 

யாத்‌ 814. சிவப்புத்தீர்த்த 
ஆட்டுக்கடாத்‌ தோலினால்‌. 
கூடாரத்திற்கு ஒரு. முடியையும்‌, 
அதின்மேல்‌ தகசுத்தோலால்‌ ஒரு 
முடியையும்‌ உண்டுபண்ணுவாயாக.. 


ஆசரிப்புக்கூடாரத்திற்கு இரட்டிப்பான: 
கிகா பபோடுமாறு கர்த்தர்‌ 
மோசேக்கு கட்டளை கொடுக்கிறார்‌. கூடாரம்‌ 
மழையில்‌ தாக்குப்பிடிக்கவேண்டும்‌. 

மழைத்தண்ணீர்‌ கூடாரத்திற்குள்‌ 
ஒழுகக்கூடாது. இதற்காக ஆட்டுமயிரால்‌. 
மூடுதிரைகளை செய்து வாசஸ்தலத்தின்மேல்‌ 
போடுமாறு கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ மோசேயை நோக்கி, 
'வாசஸ்தலத்தின்மேல்‌ கூடாரமாகப்போடும்படி 
ஆட்டுமயிரால்‌ பதினொரு மூடுதிரைகளை 
உண்டுபண்ணுவாயாக. ஒவ்வொரு மூடுநிரை 
முப்பது முழநீளமும்‌ நாலு முழ அகலமுமாய்‌ 
இருக்கவேண்டும்‌: பதினொரு மூடுதிரைகளும்‌ 
ஒரே அளவாயிருக்கவேண்டும்‌" (யாத்‌ 26:7,8) 
என்று சொல்லுகிறார்‌. 


ஆட்டுமமிர்‌ மூடுதிரைகள்‌ வலுவாகவும்‌, 
கனமுள்ளதாகவும்‌ இருக்கிறது மெல்லிய 
நூலால்‌ நெய்யப்பட்ட மூடுதிரைகளைவிட 
ஆப்டுமயிரால்‌ உண்டுபண்ணப்பட்ட 
மூடுதிரைகள்‌ அளவில்‌ பெரியவை. மெல்லிய 
நூல்‌ மூடுதிரையின்‌ நீளம்‌ இருபத்தெட்டு 
முழம்‌. ஆட்டுமயிர்‌ மூடுதிரையின்‌ நீளம்‌ 


அதிகமாயிருக்கிறது. 
மூடுதிரைகள்‌ பத்து. 
மூடுதிரைகளோ பதினொன்று. 


கூடாரத்திற்குள்ளே மெல்லிய நூல்‌ 
மூடுதிரைகள்‌ போடப்பட்டிருக்கிறது. 
ப்‌ மூடுதிரைகளோ, 


ஆட்டுமமிர்‌ 
தகர்‌, கூடாரத்தின்‌ வெளிப்புறத்தை 
மூடுகிறது. 


பதினொரு 
மூடுதிரைகளையும்‌ 
இணைக்கவேண்டும்‌ 
சொல்லுகிறார்‌. 
ஒன்றாகவும்‌, 


ஆட்டுமமிர்‌ 
எவ்வாறு 
என்று கர்த்தர்‌ 
ஐந்து  மூடுதிரைகளை 
ஆறு... மூடுதிரைகளை 
ஒன்றாகவும்‌. இணைக்கவேண்டும்‌; 
ஆறாம்‌. மூடுதிரையைக்‌ கூடாரத்தின்‌ 
முகப்பிற்கு முன்னே மடித்துப்போடுவாயாக" 
யாத்‌ 269) என்பது கர்த்தருடைய 
கட்டளையாகும்‌. 


பதினொரு ஆட்டுமயிர்‌ 
மூடுதிரைகளையும்‌ இணைப்பதற்கு ஐம்பது 
காதுகளையும்‌, ஐம்பது வெண்கல 
கொக்கிகளையும்‌ உண்டுபண்ண 
வேண்டுமென்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 





ழ்‌ நவள 
யாய 
கர்த்தருடைய ஆலியானவர்‌ பலத்த 


பிள்ளைகளை 

ஒடுக்கியவர்களால்‌, 

முடியாது 

இதுவரையிலும்‌ சிறைப்பிடித்திருந்தவர்களால்‌, 

இனிமேலும்‌ டிக்க முடியாது. 

கர்த்தருடைய ஜனத்தை. 'துவரையிலும்‌: 

அடக்கி ஆளுகை  செய்தவர்களால்‌, 
லும்‌ அடக்கி ஆளுகை செய்ய 

முடியாது. கர்த்தர்‌ யூதாவம்சத்தாரை அவர்கள்‌ 

நடுவிலிராதபடிக்கு பிடுங்கிப்போடுவார்‌. 


எகிப்து, 
இனம்‌ படம்‌ 
யான்‌ ஆளோட்டிகள்‌ கர்த்தருடைய 
பிள்ளைகளை அடக்கி ஆளுகை 
செய்தார்கள்‌. இஸ்ரவேல்‌ ஜனத்தாருக்கு 
எகிப்து தேசத்தில்‌ ஒரு சுதந்தரமும்‌ இல்லை. 
அவர்கள்‌ முற்றிலுமாய்‌: எகிப்தியருக்கு 
அடிமைப்பட்டுக்‌ கிடந்தார்கள்‌. கர்‌ 
தம்முடைய 


எகிப்தின்‌ ராஜாவாகிய 


பார்வோன்‌, அவசரம்‌ அவசரமாக, இஸ்ரவேல்‌. 


ஜனத்தாரை 
தங்கள்‌ தேசத்தைவிட்டு 
புறப்பட்டுப்போய்லிடுமாறு. 
இஸ்ரவேல்‌ 
குரிதப்படுத்தினார்கள்‌. 


பிள்ளைகளுக்காக மறுபடியும்‌ நடத்துவார்‌ 
யூதா வம்சத்தாரை ஒடுக்குகிறவர்களையும்‌, 
அடக்குகிறவர்களையும்‌ கர்த்தர்‌ தண்டிப்பார்‌. 
சத்துருக்களின்‌ தேசத்தில்‌ வாதைகள்‌ வரும்‌. 
துஷ்டரான அயலார்‌ கர்த்தருடைய 
பிள்ளைகளை தங்கள்‌ தேசத்திற்கு 
சிறைப்பிடித்துக்கொண்டு. போனார்கள்‌. 
அவர்கள்மீது வாதை வரும்‌. கர்த்தர்‌ அவர்கள்‌ 
அனைவரையும்‌, தங்கள்‌ தேசத்திலிராதபடிக்கு 
பிடுங்கிப்போடுவார்‌. நியாயத்தீர்ப்பு 
தேவனுடைய வீட்டில்‌ துவங்கும்‌. 
காலமாயிருக்கிறது. ஆனாலும்‌ கர்த்தருடைய 
நியாயத்தீர்ப்பு A ல்‌ 
முடிந்துவிடுவதில்லை. 

நியாயத்தீர்ப்பு துஷ்டரான. அவ்ர்கள்‌ 
வீட்டிலும்‌ தொடரும்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஜனத்திற்கு உதவி 
செய்கிறவர்களுக்கும்‌, அவர்களோடு 
சேர்ந்துகொள்கிறவர்களுக்கும்‌ கர்த்தருடைய 
கிருபையும்‌ ஆசீர்வாதமும்‌ கிடைக்கும்‌. 
அந்நிய தேசத்தார்‌ கர்த்தருடைய 
ஜனங்களை, கர்த்தரிடத்திலிருந்து பிரித்து, 
விக்கிரகங்களிடத்திற்க அழைத்துக்கொண்டு 


கர்த்தருடைய 


எருசலேமின்‌ 
மாத்திரமே 
ஆராதிக்கவேண்டும்‌. இஸ்ரவேலின்‌ பரிசுத்தர்‌ 
மாத்திரமே மெய்யான தேவன்‌. கர்த்தருடைய 
ஜனத்தார்‌. மறுபடியும்‌ 
ஆராதிப்பதற்கு உதவிசெய்கிற 
தேசத்தாருக்கு கர்த்தருடைய கிருபையும்‌ 
இரக்கமும்‌ கிடைக்கும்‌. தேவனுடைய 
இஸ்ரவேலுக்கு என்னென்ன 
ஆசிர்வாதங்களெல்லாம்‌  வாக்குப்பண்ணப்‌ 
பட்டிருக்கிறதோ, அந்த  ஆசிர்வாதங்க 
ளெல்லாம்‌, கர்த்தருடைய பிள்ளைகள்‌ 
கர்த்தரை  ஆவியோடும்‌ உண்மையோடும்‌ 
ஆராதிப்பதற்கு உதலிபுரிகிற அந்நிய 
ஜனத்தாருக்கும்‌ கொடுக்கப்படும்‌. 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ அந்நிய தேசத்து 
சிறையிருப்பிலிருந்து விடுதலை பெற்றார்கள்‌. 
அப்போது அவர்களுக்கு துஷ்டரான 
அயலாராயிருந்தவர்கள்கூட, இஸ்ரவேலின்‌ 
கர்த்தரை தங்கள்‌ தெய்வமாக 
ஏற்றுக்கொண்டு, யூதமார்க்கத்தைத்‌ 
தழுவிக்கொண்டார்கள்‌. இவர்கள்‌ 
“யூதமார்க்கத்தமைந்தவர்கள்‌' என்று 
அழைக்கப்படுகிறார்கள்‌. 

யூதர்கள்‌ சிறையிருப்பிலிருந்து 
விடுவிக்கப்பட்டு, தங்கள்‌ சொந்த 
தேசத்திற்கு திரும்பி வந்தபோது, துஷ்டரான 
அயலாரும்‌, இவர்களோடு சேர்ந்து, 
இஸ்ரவேல்‌ தேசத்திற்கு திரும்பி வந்தார்கள்‌. 
இவர்கள்‌ ஒரு காலத்தில்‌ யூதாவின்‌ 
மனுஷருக்கு துஷ்டரான அயலாயிருந்தார்கள்‌. 
இப்போதோ அவர்களுக்கு 
சிநேகிதராயிருக்கிறார்கள்‌. 





ழ்‌ நவள 
யாய 


அவர்களை நான்‌ பிடுங்கிப்போட்ட 
பிற்பாடு, நான்‌ திரும்பவும்‌ அவர்கள்‌ மேல்‌ 

, அவர்களைத்‌ தங்கள்‌ தங்கள்‌ 
சுதந்தரத்துக்கும்‌ தங்கள்‌ தங்கள்‌ பூமிக்கும்‌ 
'திரும்பப்பண்ணுவேன்‌. அப்புறம்‌ அவர்கள்‌ என்‌ 
ஜனத்துக்குப்‌ பாகாலின்மேல்‌ ஆணையிடக்‌ 
கற்றுக்கொடுத்ததுபோல, கர்த்தருடைய 
ஜீவனைக்கொண்டு என்று சொல்லி, என்‌ 
நாமத்தின்மேல்‌  ஆணையிடும்படி என்‌ 
ஜனத்தின்‌ வழிகளை நன்றாய்க்‌ 
கற்றுக்கொண்டால்‌, அவர்கள்‌ என்‌ ஜனத்தின்‌ 
நடுவிலே ஊன்றக்கட்டப்படுவார்கள்‌"' 
(எரே 12:15,16). 


இங்கு சொல்லுகிற. 
ஒரு பகுதி, பழைய 
இஸ்ரவேல்‌ 


கர்த்தர்‌ 
தீர்க்கநரிசனத்தின்‌ 
ஏற்பாட்டுக்காலத்தில்‌, 
வம்சத்தாரும்‌, 
அந்நிய தோத்து 
விடுவிக்கப்பட்டு, 
தேசத்திற்கு 
நிறைவேறிற்று. 


யூதாவின்‌ வம்சத்தாரும்‌ 
சிறையிருப்பிலிருந்து. 
தங்கள்‌ சொந்த 
திரும்பி வந்தபோது. 


புதிய ஏற்பாட்டுக்காலத்தில்‌ 
புறஜாதியாரும்‌ இரட்சிக்கப்பட்டு சபையிலே 
சேர்த்துக்கொள்ளப்படுவார்கள்‌. அவர்கள்‌ 
இயேசுகிறிஸ்துவில்‌ விசுவாசம்‌. 
வைத்திருப்பார்கள்‌. கர்த்தருடைய சபையில்‌ 
யூதமார்க்கத்திலிருந்து வந்த விசுவாசிகளும்‌ 
இருப்பார்கள்‌, புறஜாதி மார்க்கத்திலிருந்து 
வந்த விசுவாசிகளும்‌ இருப்பார்கள்‌ 
இக்காலத்தில்‌ கர்த்தர்‌ இங்கு சொல்லுகிற 
தீர்க்கதரிசனம்‌ முழுமையாய்‌ நிறைவேறும்‌. 


கர்த்தர்‌ மனுஷருடைய பாவங்களினி, 
மித்தமாய்‌, வக்‌ பிடுங்கிப்போடுவார்‌ 
அவர்கள்‌ தங்கள்‌ பாவங்களுக்கு 
மனந்திரும்பி இரட்சிக்கப்பட்ட பிற்பாடு, 
கர்த்தர்‌ அவர்கள்மேல்‌ இரங்குவார்‌. 


_ புறஜாதியார்மீதும்‌ 


கொடுக்கும்‌ 
நிபந்தனைகளுக்குட்பட்டிருக்கிறது. 


அவர்கள்‌ கர்த்தருடைய 

நன்றாய்க்‌ 
கற்றுக்கொள்ளலேண்டும்‌. “கர்த்தருடைய 
ஜீவனைக்கொண்டு என்று சொல்லி” 
கர்த்தருடைய நாமத்தின்‌ மேல்‌. 
ஆணையிடுவதற்கு கற்றுக்கொள்ளவேண்டும்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தருடைய ஜனத்தின்‌ வழி 
விசேஷமானது. அது பூர்வபாதையாகவும்‌, 
நல்லவழியாகவும்‌ இருக்கிறது. கர்த்தருடைய 
பிள்ளைகளின்‌ வஹி பரிசுத்தமான 
வழியாகவும்‌, பரலோகத்திற்குப்போகும்‌ 
வழியாகவும்‌ இருக்கிறது. கர்த்தருடைய 
பிள்ளைகள்‌ இந்தப்‌ பூமியில்‌ ஜீவித்தாலும்‌, 
அவர்கள்‌ பரலோகத்திற்குரியவர்கள்‌. 
அவர்களிடத்தில்‌ பரலோகத்தைப்பற்றிய 
சந்தே அதிகமாயிருக்கும்‌. அவர்கள்‌ 

சமாதானத்தையும்‌ 
வுப்புவார்கள்‌: ஜெப்த்திற்கு முக்கியத்துவம்‌ 
கொடுப்பார்கள்‌. கர்த்தருடைய ஓய்வுநாளை 
பரிசுத்தமாய்‌ ஆசரிப்பார்கள்‌. கர்த்தருடைய 
பிரமாணத்திற்கு மனப்பூர்வமாய்க்‌ 
கீழ்ப்படிவார்கள்‌. இவையே கர்த்தருடைய 
ஜனத்தின்‌ வழி. 


கர்த்தரை ஏற்றுக்கொள்கிற புறஜாதி 
ஜனங்கள்‌, கர்த்தருடைய ஜனத்தின்‌ வழிகளை 
நன்றாய்க்‌ ற்றுக்கொள்ளவேண்டும்‌. 
“கர்த்தர்‌ ஜீவிக்கிறார்‌” என்று தங்கள்‌ 
இருதயத்தின்‌ ஆழத்திலிருந்து சொல்ல 
வேண்டும்‌. புறஜாதி ஜனங்கள்‌ இதுவரையிலும்‌ 
பாகாலின்மேல்‌ ஆணையிட்டார்கள்‌. அவர்கள்‌ 
பாகாலின்மேல்‌: ஆணையிடுவதற்கு 
கர்த்தருடைய  ஜனத்திற்கு கற்றுக்‌ 
கொடுத்தார்கள்‌. அப்படி கற்றுக்கொடுத்‌ 
ர்‌ ப்‌ கர்த்தருடைய 
கற்றுக்கொள்ள 


மனமாற்றம்‌ 
இருக்கவேண்டும்‌. 
தீமைக்கு துணை போய்விடக்கூடாது. தீமை 
செய்கிறவர்கள்‌ நன்மை செய்கிறவர்களாக 
மாறவேண்டும்‌. நல்லவர்கள்‌ தீயவர்களாக 
மாறிவிடக்கூடாது. புறஜாதி ஜனங்கள்‌ 
கர்த்தருடைய ஜனங்களை தங்களுடைய 
விக்கிரகாராதனைக்கு வழிநடத்தினார்கள்‌. 
இப்போதோ அவர்களும்‌ மனந்திரும்பி 
இஸ்ரவேலின்‌ தேவனை தங்கள்‌ தேவனாக 
அங்கீரிக்கிறார்கள்‌. கர்த்தருடைய 
பரிசுத்தமான வழிகளைக்‌ 
கற்றுக்கொள்கிறார்கள்‌. 





ழ்‌ நயனா 
யய 


புறஜாதி மார்க்கத்தார்‌ இஸ்ரவேலின்‌ 
பரிசுத்தரை தங்கள்‌ தேவனாக 
ஏற்றுக்கொண்டு, அவருடைய 
பிரமாணத்திற்கு கீழ்ப்படியும்போது, கர்த்தர்‌ 
அவர்களை ஆசீர்வதிக்கிறார்‌. அவர்களுக்கு 
தம்முடைய கிருபையையும்‌ இரக்கத்தையும்‌ 
காண்பிக்கிறார்‌. வஞ்சிக்கப்பட்டவர்கள்‌ 
அவர்களை 

மனந்திரும்புகிறார்கள்‌. 

விழுந்தவர்கள்‌, 

உதவிசெய்து. 

வெளியேறி வருகிறார்கள்‌. 


னவ ததத க 


ன பக்கத்தார்‌ 
தனத்தை தர்தா 
ஜனத்தாரும்‌ அப்போது 
விரோதமாய்ப்‌ பாவம்‌ 
கர்த்தருடைய பிள்ளைகள்‌ தங்கள்‌ 
பாவங்களுக்கு மனந்திரும்பி கர்த்தரிடத்தில்‌ 
திரும்பி வருகிறார்கள்‌. கர்த்தர்‌ அவர்களை 
ஆசீர்வதிக்கிறார்‌. அதன்‌ பின்பு 
கர்த்தருடைய பிள்ளைகளை வஞ்சித்த 
பறதாதியாரும்‌ இரட்சிக்கப்படுகிறார்கள்‌. 
இஸ்ரவேலின்‌. பரிசத்தரை ங்கள்‌ 
தெய்வமாய்‌ ஏற்றுக்கொள்கிறார்கள்‌ 
த்க்‌ 

கர்த்தரிடத்தில்‌ பட்சபாதமில்லை. 
தம்மிடத்தில்‌ வருகிற எல்லோரையும்‌ 
அன்போடு ஏற்றுக்கொள்கிறார்‌. 


மனுஷர்‌ கர்த்தரிடத்தில்‌ திரும்பி 


கர்த்தருடைய 
கர்த்தருடைய 

கர்த்தருக்கு 
செய்தார்கள்‌. 


பிடுங்கிப்போட்ட பிற்பாடு, நான்‌ இரங்ம்‌ 
அவர்கள்‌ மேல்‌ இரங்கி, அவர்களைத்‌ தங்கள்‌ 
தங்கள்‌ சுதந்தரத்துக்கும்‌ தங்‌ 


என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தரிடத்தில்‌ திரும்பி வருகிறவர்கள்‌ 
எல்லோருமே, தேவனுடைய 
இஸ்ரவேலாயிருப்பார்கள்‌. கர்த்தர்‌ 
இஸ்ரவேலின்‌ பரிசுத்தர்‌ அவருடைய 
ஜனத்தார்‌. கர்த்தருடைய இஸ்ரவேலர்‌. 
அவர்கள்‌ புறஜாதியாராயிருந்தாலும்‌, கர்த்தர்‌ 
அவர்களை தம்முடைய ஜனத்தின்‌ நடுவிலே. 
ஊன்றக்கட்டுவார்‌. (எரே 1216) 
கர்த்தருடைய வீட்டிலே அவர்களுக்கும்‌ 
இடமுண்டாயிருக்கும்‌. கர்த்தருடைய 
புறஜாதியாருக்கென்று ஒரு 
பிரகாரம்‌ கட்டப்படும்‌. அவர்களும்‌ 
கர்த்தருடைய ஜனத்தின்‌ நடுவிலே. 
ஊன்றக்கட்டப்படுவார்கள்‌. 
புறஜாதி ஜனங்கள்‌, கர்த்தருடைய 
கேட்காவிட்டாலும்‌, 
பிரமாணத்திற்கு  கீழ்ப்படியா 
கீழ்ப்படியாத அந்த ஜாதியை 
வேரோடே . பிடுங்கிப்போட்டு 
அவர்கள்‌ மொத்த 
ஜாதியாராகமிருந்தாலும்‌, 
குடும்பத்தாராயிருந்தாலும்‌, 
தனிநபராகயிருந்தாலும்‌, கர்‌; 
அழித்துப்போடுவார்‌. 
கீழ்ப்பிந்தால்‌ ஆசீர்வாதமுண்டு. கர்த்தருக்கு 
கீழ்ப்படியவில்லையென்றால்‌ சாபமுண்டு. 





ழ்‌ நயனா 
யாய 


மனுஷரும்‌ எருசலேமின்‌ 
குகனும்‌ "கத்தில்‌ நிலைத்திருக்கிறார்கள்‌. 
மனந்திரும்ப மறுக்கிறார்கள்‌. அவர்களுடைய 
இருதயம்‌ கடினப்பட்டிருக்கிறது. எரேமியா 
தீர்க்கதரிசி யூதாலின்‌ ஜனத்தாருக்கு 
கர்த்தருடைய ய்‌ தொடர்ந்து 
சொல்லி வருகிறார்‌. கத்த இதுவரையிலும்‌ 
எரேமியாவிடம்‌. நேரடியாகவும்‌, 
வெளிப்படையாகவும்‌ பேசினார்‌. இப்போதோ 
அடையாளங்கள்‌ மூலமாய்ப்‌ பேசுகிறார்‌ 


முதலாவது அடையாளம்‌ சணல்‌ 
கச்சையாகும்‌. கெட்டுப்போன சணல்‌ கச்சை 
ஒன்றுக்கும்‌ உதவாமல்‌ போவதுபோல, 
யூதாவின்‌ மனுஷரும்‌ ஒன்றும்‌ உதவாமல்‌ 
அழிந்துபோவார்கள்‌ (எரே 1841, 
இரண்டாவது அடையாளம்‌ சகல ஜாடிகளும்‌ 
திராட்சரசத்தினால்‌ நிரப்பப்படும்‌ என்பதாகும்‌ 
யூதா. மனுஷருடைய ண்கள்‌ 
அவமாய்ப்போகும்‌. என்‌ இந்த 
அடையாளத்தின்‌ பொருள்‌ (எரே 1342-14) 


யூதாமனுஷர்‌ கர்த்தருக்கு முன்பாக 
தங்களைத்‌ தாழ்த்தி, தங்கள்‌ பாவங்களுக்கு 
மனந்திரும்பவேண்டுமென்று எரேமியா 
அவர்களுக்கு புத்திமதி சொல்லுகிறார்‌ 
(எரே 1315-20). யூதாமனுஷருடைய 
'துன்மார்க்கத்தினிமித்தமாய்‌, தேவனுடைய 
நியாயத்தீர்ப்பு அவர்கள்மீது வந்திருக்கிறது 
(எரே 13:22-27). 


சுணல்கச்சை. 
எரே 181-7 


எரே 18:1. கர்த்தர்‌ என்னை நோக்கி: தீ 
போய்‌ உனக்கு ஒரு சணல்கச்சையை 
வாங்கி, அதை உன்‌ அரையிலே 
கட்டிக்கொள்‌; அதைத்‌ தண்ணீரிலே 
படவொட்டாதே என்றார்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எரே 182. நான்‌ கர்த்தருடைய 
வார்த்தையின்படியே ஒரு கச்சையை 
வாங்கி, அதை என்‌  அரையிலே 
கட்டிக்கொண்டேன்‌. 


எரே 13:3. 
கர்த்தருடைய 
உண்டாகி, அவர்‌: 


எரே 18:4. தீ வாங்கினதும்‌ உன்‌ 
அரையிலிருக்கிறதுமான கச்சையை 
எடுத்துக்கொண்டு எழுத்து, ஐப்பிராத்து 
நதி மட்டும்‌ போய்‌, அதை அங்கே ஒரு 
கன்மலை வெடிப்பிலே ஒனித்துவை 
என்றார்‌. 


'இரண்டாம்விகை. 
வார்த்தை எனக்கு 


எரே 185. நான்‌ போய்‌, கர்த்தர்‌ 
எனக்குக்‌ கட்டளையிட்டபடியே அதை. 
ஒப்பிராத்து நதியின்‌ ஓரத்தில்‌ 
ஓவித்துவைத்தேன்‌. 


எரே 199. அநேகநான்‌ சென்றபின்பு 
கர்த்தர்‌ என்னை நோக்கி: நீ எழுந்து 
இப்பிராத்து நதிக்குப்போய்‌ அங்கே 
ஒனித்து வைக்க நான்‌ உனக்கு. 
கட்டளையிட்ட. கச்சையை 
அவ்விடத்திலிருத்து 
எடுத்துக்கொண்டுவா என்றார்‌. 


எரே 137. அப்பொழுது நான்‌ 
இப்பிராத்து நதிக்குப்போய்‌, கச்சையை 
ஒனித்துவைத்த இடத்திலே தோண்டி. 
அதை எடுத்தேன்‌; ஆனால்‌, இதே, 
அந்தக்‌ கச்சை கெட்டு ஒன்றுக்கும்‌ 
உதவாமற்போயிற்று. 
கச்சை 
ஒன்றுக்கும்‌. 
யூதா மனுஷரும்‌ 
குடிகளும்‌ தங்கள்‌ 
அக்கிரமத்தினாலும்‌ 
கெட்டுப்போயிருக்கிறா்கள்‌ அவர்களும்‌ 
ஒன்றுக்கும்‌ உதவாமல்‌ போவார்கள்‌. கர்த்தர்‌ 
எரேமியா தீர்க்கதரிசியிடம்‌, “ஒரு சணல்‌ 
கச்சையை வாங்கி, அதை உன்‌ அரையில்‌ 
கட்டிக்கொள்‌” (எரே 131) என்று 
சொல்லுகிறார்‌. 


சணல்‌ 
கெட்டுப்போய்விட்டால்‌ அது 





i a 
ETT 


எரேமியா தீர்க்கதரிசி கர்த்தருடைய 
வார்த்தையின்படியே, ஒரு கச்சையை வாங்கி 
அதை தன்‌ அரையில்‌ கட்டிக்கொள்கிறார்‌. 
ஜப்பிராத்‌ நதியில்‌ ஒரு கன்மலை. 
ஷெடப்புள்ளது. எரேமியா தான்‌ வாங்கிய 
கச்சையை, அவர்‌ தன்‌ அரையில்‌ 
சிறிதுகாலம்‌ கட்டிக்கொண்டு அதன்‌ பின்பு 
அந்தக்‌ கச்சையை ஐப்பிராத்து நதியிலுள்ள. 
கன்மலை 
வைக்கவேண்டும்‌. 
கட்டளை. 


எரேமியா தான்‌ வாங்கிய சணல்‌ 
கச்சையை, தன்னுடைய உள்ளாடையாக 
அணிந்துகொண்டார்‌ என்று 
வேதபண்டிதர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. 
'கர்சையானது மனுஷனுடைய அரைக்கு 
சேர்க்கையாயிருக்கிறது' (எரே 1341) என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 

எரேமியா ஒருவேளை தான்‌ வாங்கிய 
சணல்‌ கச்சையை, தான்‌ அணிந்திருக்கிற 
வஸ்திரங்களுக்கு மேலாகவும்‌. 
குட்டிமிருக்கலாம்‌. அரசு உயர்‌ அதிகாரிகள்‌ 
இதுபோன்ற _ கர்சைகளை தங்கள்‌ 
வஸ்திரத்தின்மீது கட்டிக்கொள்வது வழக்கம்‌. 
எரேமியா சணல்‌ கச்சையை தண்ணீரிலே 
நனைத்துவிடக்கூடாது. சணல்‌ கச்சையின்மீது. 
தண்ணீர்‌ பட்டுவிட்டால்‌ அது 
பாழாய்ப்போகும்‌. சணல்‌ கெட்டுப்போகும்‌. 
அந்தக்‌ கச்சையை மறுபடியும்‌ 
அ யாது. சணல்‌ கச்சையை 
தண்ணீரில்‌ நனைத்துவிட்டால்‌, அந்தக்‌ 
கச்சை மென்மையாயிருக்கும்‌. 


பழைய ஏற்பாட்டுக்காலத்தில்‌ தீர்க்க 
'வலுவான சணல்‌ கச்சையையே 
வழக்கம்‌. 
யோவான்ஸ்நானன்‌ 
கூட, சணல்‌ கச்சையை கட்டியிருந்தார்‌ 
சணல்‌. கச்சையை கட்டியிருப்போரைப்‌ 
பார்க்கும்போது, அவர்கள்‌ விநோதமாய்த்‌ 
'தோற்றமளிப்பார்கள்‌. அக்காலத்தில்‌. 
தீர்க்கதரிசிகள்‌ தங்கள்‌ சரீரத்தில்‌ சணல்‌ 
கச்சையைக்‌ கட்டி, மற்ற ஜனங்களிடமிருந்து 
தங்களை வேறுபிரித்துக்‌ 


காண்பித்துக்கொண்டார்கள்‌. 


தரிசிகள்‌ 
“டுவது 
ஏற்பாட்டுக்காலத்தில்‌, 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எரேமியா தான்‌ வாங்கிய சணல்‌. 
கச்சையை, கர்த்தருடைய கட்டளையின்‌ 
பிரகாரம்‌, தன்‌ அரையில்‌ சிறிதுகாலம்‌ 
கட்டிக்கொள்கிறார்‌. அதை தண்ணீரில்‌ 
படவொட்டாமல்‌ காத்துக்கொள்கிறார்‌. 
அப்போது இரண்டு விசை கர்த்தருடைய 
வார்த்தை எரேமியாவுக்கு உண்டாயிற்று. 


உன்‌ 


எடுத்துக்கொண்டு எழுந்து, ஐப்பிராத்து நதி 
மட்டும்‌ போய்‌, அதை அங்கே ஒரு கன்மலை 
ஷெடிப்பிலே ஒளித்துவை” (எரே 13:4) என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
எரேமியாவும்‌, 
கட்டளையிட்டபடியே, 
ஜப்பிராத்து, 
ஒளித்துவைக்கிறார்‌. நதியின்‌ நீர்மட்டம்‌. 
உயரும்போது, சணல்‌ கச்சை தண்ணீரில்‌ 
நனையும்‌. நதியின்‌ நீர்மட்டம்‌ குறையும்போது, 
சணல்‌ கச்சை உலர்ந்து காய்ந்துபோகும்‌. 
சணல்‌ கச்சை மாறி மாறி தண்ணீரில்‌ 
நனைகிறது, பின்பு காய்ந்துபோகிறது. 
இதனால்‌ அது சீக்கிரத்தில்‌ கெட்டுப்போகிறது. 
எரேமியா ஜஐப்பிராத்து நதியின்‌ ஒரத்தில்‌ 
ஒளித்து வைத்திருந்த சணல்‌ கச்சை அங்கே 
அநேக நாட்களாகயிருக்கிறது. அப்போது 
கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு 
மறுடியுமாய்‌ உண்டாயிற்று. 
ந்து ஐப்பிராத்து நதிக்குப்போய்‌ 
த்து வைக்க நான்‌ உனக்கு 
கட்டளையிட்ட கச்சையை அவ்லிடத்திலிருந்து 
எடுத்துக்கொண்டுவா" (எரே 13:6) என்று 
கர்த்தர்‌ எரேமியாவிடம்‌ சொல்லுகிறார்‌. 
எரேமியாவும்‌ கர்த்தர்‌ சொன்ன 
பிரகாரம்‌ ஜப்பிராத்து நதிக்குப்போகிறார்‌. 
அங்கே தான்‌ கச்சையை ஒளித்து வைத்த 
இடத்தில்‌ தோண்டி அதை எடுக்கிறார்‌. 
ஆனால்‌ அந்தக்‌ கச்சை கெட்டு ஒன்றுக்கும்‌. 
உதவாமல்‌ போயிற்று. 


கச்சையை ஒளித்து வைப்பதற்காகவும்‌, 
அதை மறுபடியும்‌ எடுப்பதற்காகவும்‌ எரேமியா 
இரண்டுதரம்‌ ஐப்பிராத்து நதிக்குப்போகிறார்‌. 
ஆனதோத்‌ ஊரிலிருந்து ஐப்பிராத்து நதி 
வெகுதொலைவிலுள்ளது. ஆனாலும்‌. 
எரேமியா கர்த்தருடைய வார்த்தைக்கு. 
கீழ்ப்படிந்து, இரண்டுதரம்‌ நீண்ட 
பிரயாணத்தை மேற்கொள்கிறார்‌. 





i THE 
TT 


தீர்க்கதரிசி ஐப்பிராத்து 
பிரத்தியட்சமாய்ப்‌ 
ந்‌ 'சம்பவங்க 
அவருடைய தரிசனத்தில்‌. 
உண்டாயிற்று என்றும்‌ வேதபண்டிதர்களில்‌ 
சிலர்‌ வியாக்கியானம்‌ சொல்லுகிறார்கள்‌. 
கர்த்தர்‌ எரேமியாவுக்கு இந்த தரிசனத்தின்‌ 
வியாக்கியானத்தைச்‌ சொல்லுகிறார்‌. 
வியாக்கியானம்‌. யூதாவின்‌ மனுஷர்‌ 
எல்லோருக்கும்‌ சொல்லப்படாமல்‌, 
எரேமியாவுக்கு மாத்திரம்‌ தனிப்பட்ட 
முறையில்‌ சொல்லப்படுகிறது. 


கச்சையைப்போலாவார்கள்‌. 
எரே 18:8-11 


எரே 19:8. அப்பொழுது கர்த்தருடைய 
வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர்‌: 


எரே 199. இப்படியே நான்‌ 
மூதாவுடைய பெருமையையும்‌, 
எருகலேமுடைய மிகுத்த 
பெருமையையும்‌ 
கெட்டுப்போகப்பண்ணுவேன்‌.. 


எரே 1800. என்‌ வார்த்தைகளைக்‌ 
கேட்கமாட்டோம்‌ என்று மறுத்து, 
தங்கள்‌ இருதயத்தின்‌ கடிணத்தின்படி. 
நடந்து, அந்திய 'தேவர்களைச்‌: 
சேவிக்கவும்‌ அவர்களைப்‌: 
பணிந்துகொன்னவும்‌ அவர்னைப்‌ 
பின்பற்றுகிற இந்தப்‌ பொல்லாத 
ஜனங்கன்‌ ஒன்றுக்கும்‌ உதவாமற்போன 
இந்தக்‌ கச்சையைப்போலாவார்கள்‌. 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


எரே 18511. 

மனுஷனுடைய 
சேர்க்கையாயிருக்கிறதுபோல, 
இஸ்ரவேல்‌ குடும்பத்தார்‌ 
அனைவரையும்‌ யூதாவின்‌ குடும்பத்தார்‌ 
அனைவரையும்‌, 

ஜனங்கனாகவும்‌, 

துதியாகவும்‌, 
சேர்க்கையாக்கிக்கொண்டேன்‌; 
ஆனாலும்‌ அவர்கள்‌ செவிகொடமற்‌ 
போனார்கள்‌. என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இஸ்ரவேல்‌ 
கர்த்தருக்குரியவர்கள்‌. 
வம்சத்தாரையும்‌, யூதா வம்சத்தாரையும்‌, 
கச்சையைப்போல தம்மிடத்தில்‌ சேர்த்து 
வைத்திருந்தார்‌. அவர்களோடு உடன்படிக்கை 
செய்து, அவர்களை தமக்கு சொந்தமாக்கிக்‌ 
கொண்டார்‌. கர்த்தர்‌ யூதா ஜனத்தோடு 
ஐக்கியமாயிருந்தார்‌. கச்சையானது 
மனுஷனுடைய அறைக்கு 
சேர்க்கையாயிருக்கிறது. கச்சை மனுஷனுடைய 
சரீரத்தோடு ஒட்டி, மிகவும்‌ நெருக்கமாக 
கட்டப்பட்டிருக்கும்‌ அதுபோலவே கர்த்தர்‌ 
யூதாவின்‌ மனுஷரை தமக்கு நெருக்கமாக 
சேர்த்து வைத்திருந்தார்‌. 
இஸ்ரவேல்‌ குடும்பத்தார்‌ 
அனைவரையும்‌, யூதாவின்‌ குடும்பத்தார்‌ 
அனைவரையும்‌ தமக்கு ஜனங்களாகவும்‌, 
கீர்த்தியாகவும்‌, துதியாகவும்‌, மகிமையாகவும்‌ 
சேர்க்கையாக்கிக்கொண்டார்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய ஜனங்களை தமக்கு மிகவும்‌ 
அருகாமையில்‌ சேர்த்துக்கொண்டார்‌. 
கர்த்தர்‌ அவர்களுக்கு தம்முடைய 
நியாயப்பிரமாணத்தைக்‌ கொடுத்து, 
அவர்களை தம்மோடு நெருக்கமாக 
வைத்திருந்தார்‌. 


பார்த்‌ தழைய திக்திக்‌ 


ஜனத்தார்‌ 
கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 


கர்த்தர்‌ 


ருடைய 
வார்த்தைகளையும்‌, காங்தத்த்தய்காயு்‌ 
ஆசீர்வாதங்களையும்‌ சொல்லி, அவர்களை 
ஆசீர்வதித்தார்கள்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
்‌ தம்முடைய 
நன்மைகளையும்‌, 
அவர்களுக்கு 

வெளிப்படுத்திக்‌ காண்பித்தார்‌. 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ குடும்பத்‌ 
தாரையும்‌, யூதாவின்‌ குடும்பத்தாரையும்‌ 
தம்முடைய ஜனமாகச்‌ சேர்த்துக்கொண்டார்‌. 
கர்த்தர்‌ அவர்களை தமக்கு 
கீர்த்தியாகவும்‌, துதியாகவும்‌, மகிமையாகவும்‌ 
சேர்க்கையாக்கிக்கொண்டார்‌. மனுஷனுடைய 
அரைக்கு. கச்சை சேர்க்கையாயிருப்பதுபோல, 
இஸ்ரவேல்‌  ஜனத்தாரும்‌ கர்த்தருக்கு 
சேர்க்கையாயிருந்தார்கள்‌. கச்சை 
மகிமையாயிருப்பதுபோல, 
ஜனத்தாரும்‌ கர்த்தருக்கு 
மகிமையாகயிருக்க வேண்டும்‌. 





f= a 
TT 


ல்‌ ஆசாரியருடைய அங்கியில்‌ 

ஏபோத்து, அவருக்கு 

அலங்காரமாகவும்‌ 

கர்த்தருடைய பிள்ளைகள்‌ 

'மகிமையாகவும்‌ கீர்த்தியாகவும்‌ 

இருக்கவேண்டும்‌. கர்த்தருடைய பிள்ளைகள்‌ 
அவரைத்‌ துதிக்கவேண்டும்‌. 


கர்த்தருக்கு விரோதமாகப்‌ பாவம்‌ செய்து. 
கர்த்தரைவிட்டு  விலகிப்போய்விடுகிறார்கள்‌. 
கர்த்தரை ஆராதியாமல்‌ விக்கிரகங்களை 
ஆராதிக்கிறார்கள்‌. கர்த்தருடைய 
வார்த்தைகளை கேட்கமாட்டோம்‌ என்று 
மறுத்துவிடுகிறார்கள்‌. 
யூதாவின்‌ மனுஷர்‌, கர்த்தருடைய 
சித்தத்தின்‌ பிரகாரம்‌ நடவாமல்‌, தங்கள்‌ 
இருதயக்கடினத்தின்படி நடக்கிறார்கள்‌. 
அந்நிய தேவர்களை சேவிக்கிறார்கள்‌. 
விக்கிரகங்களை பணிந்துகொள்கிறார்கள்‌. 
ஜனங்களாகயிருந்தவர்கள்‌ 
கர்த்தருக்கு விரோதமான 
அவர்கள்‌ 
பொல்லாத ஜனங்களாயிருக்கிறார்கள்‌. 
கர்த்தருக்கு பிரியமுள்ள ஜனங்களாகவும்‌, 
பிரயோஜனமுள்ள ஜனங்களாகவும்‌ 
இருந்தவர்கள்‌, இப்போது ஒன்றுக்கும்‌ 
உதவாமல்‌ போய்விடுகிறார்கள்‌. 


இப்‌ 
ஜனங்களாகயிருக்கிறார்கள்‌. 


விக்கிரகாராதனையினாலும்‌. 


வவ 
சீரழிந்துபோகிறார்கள்‌. ர்‌ 
ங்கள்‌. பமிலி! பதைக்க்யடுகிதத 
யூதா மனுஷருடைய  சரீரங்களில்‌ பல. 
அந்நிய தேசத்திலும்‌ புதைக்கப்படுகிறது. 
அவர்கள்‌ விக்கிரகங்களோடும்‌ 
விக்கிரகங்களை ஆராதனை 
செய்கிறவர்களோடும்‌. வலிதல்றக்கார்கள்‌. 
கர்த்தருடைய ஜனமாயிருந்த 
வரையிலும்‌ அவர்கள்‌ பிரயோஜனமுள்ள 
வர்களாயிருந்தார்கள்‌. இப்போதோ அவர்கள்‌ 
ஒன்றுக்கும்‌ உதவாமற்போன பொல்லாத 
ஜனங்களாயிருக்கிறார்கள்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யூதாவின்‌ மனுஷரும்‌ எருசலேமின்‌ 
குடிகளும்‌ கர்த்தரை நோக்கிப்‌ பார்க்காமல்‌ 
அந்நிய தேவர்களை நோக்கிப்‌ பார்த்தார்கள்‌. 
அவர்கள்‌ கர்த்தருடைய சமுகத்தைத்‌ 
தேடாமல்‌ விக்கிரகங்களைத்‌ தேடி ஜப்பிராத்து 
நதியண்டைக்குப்போனார்கள்‌. கர்த்தருடைய 
ஜனத்தார்‌ கர்த்தரை மாத்திரமே ஆராதிக்க 
வேண்டும்‌. அந்நிய தெய்வங்களையும்‌ 
ஆராதித்து, கர்த்தரையும்‌ ஆராதிப்பது என்பது 
இயலாத காரியம்‌. கர்த்தர்‌ அவர்களுடைய 
ஆராதனையை அங்கீகரிக்கமாட்டார்‌. 
யூதாவின்‌ மனுஷர்‌ இப்போது அந்நிய 
தேவர்களை சேவித்து, அவர்களுடைய 
விக்கிரகங்களை பணிந்து, கெட்டுப்போன 
கச்சையைப்போல, ஒன்றுக்கும்‌ உதவாமல்‌ 
போயிருக்கிறார்கள்‌. 
தம்முடைய நீதியான 
தமக்கு விரோதமாகப்‌ 
பாவம்‌ செய்த யூதாவின்‌ ஜனங்களை 
தம்மைவிட்டு விலக்கி வந்துவிடுகிறார்‌. 
அவர்களை அந்நிய தேசத்து 
சிறையிருப்புக்கு அனுப்பி! வைத்துவிடுகிறார்‌. 
ர்கள்‌ கர்த்தரோடு  இருந்தவரையிலும்‌ 
சணல்‌ 
இருந்தார்கள்‌. 
கச்சையானது மனுஷனுடைய Sh 
சேர்க்கையாமிருக்கிறதுபோல, கு 
தம்முடைய ஜனங்களை தம்மோடு சேர்த்த 
வைத்திருந்தார்‌. ஆனால்‌ அவர்களோ 
குர்த்தரைவிட்டு  விலகிப்போய்விட்டார்கள்‌. 
இப்போது அவர்கள்‌ கெட்டுப்போன 
கச்சையைப்போல இருக்கிறார்கள்‌. 
கெட்டுப்போன கச்சை ஒன்றுக்கும்‌ உதவாது. 
அதுபோலவே. யூதாவின்‌ மனுஒரும்‌, 
எருசலேமின்‌ குடிகளும்‌ ஒன்றுக்கும்‌ உதவாத 
ஜனங்களாயிருக்கிறார்கள்‌. 
கர்த்தர்‌ யூதாவடைய பெருமையையும்‌, 
சேலைய மிகுந்த பெருமையையும்‌ 
கப்பண்ணுகிறார்‌. யூதாவின்‌ 
ஜனங்கள்‌ தங்களுடைய தேசத்தைக்‌ குறித்து 
பெருமைப்பட்டார்கள்‌. வடக்கு இஸ்ரவேல்‌. 
தேசத்தைவிட, தெற்கு யூதா தேசமே 
கர்த்தரால்‌ ஆசீர்வதிக்கப்பட்ட தேசம்‌ என்று 
பெருமையோடு சொன்னார்கள்‌. எருசலேமின்‌ 
குடிகளோ, யூதாவின்‌ மற்ற பட்டணத்தாரை 
விட... மிகுதியாய்ப்‌ பெருமைப்பட்டார்கள்‌. 


நியாயத்தீர்ப்பினால்‌, 


எருசலேமின்‌ குடிகள்‌ இதை 
வம்‌ 





ழ்‌ நள 
யாய 
முன்னானது அகந்தை. 


அழிவுக்கு 
இருதயத்தில்‌ பெருமை வந்துவிட்டால்‌, அது 
அந்த மனுஷனை அழித்துவிடும்‌. கர்த்தர்‌ 


தேவாலயமும்‌, கெட்டுப்போன கச்சையைப்‌ 
போல ஒன்றுக்கும்‌ உதவாமல்‌ போயிற்று. 
எருசலேமும்‌, அதிலுள்ள தேவாலயமும்‌ 
இடிந்து மண்மேடாய்ப்போயிற்று. கல்தேயர்கள்‌ 
தேவாலயத்தை இடித்து தீயினால்‌. 
சுட்டெரித்துவிடுகிறார்கள்‌. கல்தேயர்கள்‌ 
தேவாலயத்திலுள்ள பரிசுத்த 
பணிமுட்டுக்களையெல்லாம்‌ தங்கள்‌ 
தேசத்திற்கு. தூக்கிகொண்டு 
போய்விடுகிறார்கள்‌. 


சகல 
திராட்சரசத்தினாலே 
நிரப்பப்படும்‌ 

எரே 1312-14 


ஜாடிகளும்‌ 


எரே 1842. சகல 

திராட்சரச த்தினாலே. 

படுமென்று, இஸ்‌; 

கர்த்தர்‌ உரைக்கிறார்‌ 
வார்த்தையை அவர்களுடனே சொல்‌; 
அதற்கு அவர்கள்‌: சகல ஜாடிகளும்‌ 
திராட்சரசத்தினாலே திரப்பப்படுவது 
எங்களுக்குத்‌ தெரியாதா என்று 
உன்னுடனே சொல்லுவார்கள்‌. 


எரே 18:18. அப்பொழுது நீ அவர்களை: 
நோக்கி: இதோ, இந்தத்‌ 
தேகத்தின்‌ குடிகளெல்லாரையும்‌, 
தாவீதின்‌ சிங்காசனத்தின்மேல்‌. 
உட்கார்ந்திருக்கிற ராஜாக்கணையும்‌, 
ஆசாரியர்களையும்‌, தீர்க்க 
தரிசிகளையும்‌, எருசலேமின்‌ குடிகள்‌ 
எல்லாரையும்‌ நான்‌ வெறியினால்‌ 
திரப்பி, 


எரே 18514. 
மின்னைகளுமாகிய அவர்களை 
ஒருவர்மேல்‌. ஒருவர்‌ மோதி 
விழும்படிப்பண்ணுவேன்‌ என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌; நான்‌ அவர்களை 
அழிப்பதேயன்றி மன்னிப்பதூமில்லை, 
'தப்பவிடுவதுமில்லை, 'இரங்குவதூ 
மில்லையென்று கர்த்தர்‌ உரைக்கிறார்‌ 
என்னு சொல்‌ என்றார்‌. 


யிதாக்களும்‌ 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யூதாவின்‌ மனுஷருக்கு தேவனுடைய 
நியாயத்தீர்ப்பு வருகிறது. சகல ஜாடிகளும்‌ 
திராட்சரசத்தினாலே. நரப்பபபடுவன்று. 
இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்‌, 
உரைக்கிறார்‌ (எரே 1312). ந்தான்‌ 
மனுஷருடைய பாவங்களினால்‌ அவர்களுடைய 
ஜாடிகள்‌ தேவனுடைய கோபாக்கினையினால்‌ 
நிரப்பப்பட்டிருக்கிறது. அவை அழிவுக்கு, 
நியமிக்கப்பட்டிருக்கிறது. டிகள்‌ 
திராட்சரசத்தினால்‌ நிரப்பப்படுவதுபோல, 
ஜனங்கள்‌ தேவனுடைய கோபத்தினால்‌ 
நிரப்பப்பட்டிருக்கிறார்கள்‌. 


பழைய தருத்தியில்‌ புதிய 
திராட்சரசத்தை வார்த்து வைத்தால்‌, துருத்தி. 
கிழிந்துபோகும்‌.. “புது திராட்சரசத்தைப்‌ 
பழந்துருத்திகளில்‌ வார்த்துவைக்கிறதும்‌ 
இல்லை; வார்த்து வைத்தால்‌, துருத்‌ 
கிழிந்துபோம்‌, இரசமும்‌ 

துருத்திகளும்‌ கெட்டுப்போம்‌: புது ரசத்தைப்‌ 
புது... துருத்திகளில்‌ வார்த்துவைப்பார்கள்‌, 
அப்பொழுது இரண்டும்‌ பத்திரப்பட்டிருக்கும்‌" 
(மத்‌ 9:17) என்று இயேசு சொல்லுகிறார்‌. 


சகல ஜாடிக ராட்சரசத்தினால்‌ 
நபம்‌. ஊர்களின்‌ விழிப்பு வாரமும்‌ 
திராட்சரசம்‌ நிரம்பியிருக்கும்‌. யூதா தேசத்தின்‌ 
குடிகள்‌ எல்லாரும்‌ வெறியினால்‌ 
நிரம்பிமிருப்பார்கள்‌. 

எழும்பு 
உக்கிரத்தின்‌ 
வாங்கிக்‌ 
எழுந்துநில்‌, 
பாத்திரத்தின்‌ வண்டல்களை 
குடித்தாய்‌” (ஏசா 5147). 


எழும்பு, கர்த்தருடைய 
பாத்திரத்தை  அவர்கையில்‌ 
குடித்திருக்கிற எருசலேமே, 
தத்தளிக்கச்செய்யும்‌ 

உறிஞ்சிக்‌ 


யூதாவின்‌ மனுஷர்‌ திராட்சரசத்தைக்‌ 
வெறித்திருப்பதினால்‌, 
அவர்களுடைய சிந்தையில்‌ தெளிவு 
இருக்காது. அவர்களுடைய மனதில்‌ 
நிதானம்‌ இருக்காது. அவர்கள்‌ தீர்க்க 
டைய வார்த்தைகளுக்கு 
செவிகொடுக்கமாட்டார்கள்‌. தீர்க்க 
தரிசிகளை ஏளனம்பண்ணுவார்கள்‌. “சகல 
ஜாடிகளும்‌ திராட்சரசத்தினாலே 
நிரப்பப்படுவது எங்களுக்குத்‌ தெரியாதா" 
(எரே 1312) என்று எரேமியாவிடம்‌ 
சொல்லுவார்கள்‌. 


குடித்து. 





i= THE 
ETT 


எரேமியாவின்‌ வார்த்தைகள்‌ யூதா 
மனுஷருடைய  இருதயத்தைத்‌ தொடுகிறது. 
ஆனால்‌ அவர்களுக்குள்‌ மனமாற்றமுண்டாக 
வில்லை. அவர்களுடைய மனச்சாட்சி 
அவர்களுடைய பாவங்களை கண்டித்து 
உணர்த்தவில்லை. அவர்கள்‌ குடித்து, 
வெறித்திருப்பதுபோல நிதானமில்லாமல்‌ 
இருக்கிறார்கள்‌. குடிகாரர்கள்‌ இன்னும்‌: 
அதிகமாய்க்‌ குடிக்கவேண்டுமென்று, 
விரும்புவார்கள்‌. தங்களுக்கு. 
சொல்லப்படும்‌ புத்திமதிகளுக்கு 
செவிகொடுக்கமாட்டார்கள்‌. 


பின்பு கர்த்தர்‌ என்னை நோக்கி: 
அந்நிய தேவர்களை மதித்து, திராட்சரசமுள்ள 
பாத்திரங்களை விரும்புகிறவர்களான 
இஸ்ரவேல்‌ புத்திரர்பேரில்‌ கர்த்தர்‌ 
வைத்திருக்கிற அன்புக்கு ஒப்பாக நீ இன்னும்‌ 
ன்‌ நேசரால்‌ நேசிக்கப்பட்டவளும்‌, 

ஒரு ஸ்திரீயை 

என்று சொன்னார்‌" 


எரேமியா கர்த்தருடைய வார்த்தையை 
யூதாவின்‌ மனுஷருக்கு சொல்லுகிறார்‌. 
எக இரக்கும்‌. தலபாராத்தினாகே. 
நிரப்பப்படுமென்று. இஸ்ரவேலின்‌ தேவனாகிய 
கர்த்தர்‌ உரைக்கிறார்‌” என்கிற வார்த்தையை 
எரேமியா அவர்களுடனே சொல்லுகிறார்‌. 
அவர்கள்‌ விரும்புகிற திராட்சரசத்தினால்‌, 
அவர்களுடைய ஜாடிகள்‌ நிரம்பியிருக்காது. 
தேவனுடைய கோபாக்கினையினால்‌ ஜாடிகள்‌ 
நிரம்பியிருக்கும்‌ 

ஜாடிகள்‌ 
நிரம்சியிரப்பதுபோல, 
மதுபான 
நிரம்பியிருக்கிறார்கள்‌. 
வெறித்திருக்கிறவர்கள்‌ 
நிரப்பப்பட்டிருக்கிற 
ஒப்பாயிருக்கிறார்கள்‌. ஜாடியில்‌ மதுபானம்‌. 
நிரம்பியிருந்தால்‌, அந்த ஜாடி ஒன்றுக்கும்‌ 
உதவாது. அதுபோலவே மனுஷரும்‌ குடித்து 
வெறித்திருந்தால்‌, அவர்களுடைய ஞானம்‌, 
அறிவு, மரியாதை எதுவும்‌ யாருக்கும்‌. 
பிரயோஜனப்படாது. 


திராட்சரசத்தினால்‌. 
யூதாவின்‌ மனுஷரும்‌: 
வெறியினால்‌ 

குடித்து 
மதுபானத்தால்‌. 
ஜாடிகளுக்கு 


கர்த்தர்‌ எருசலேமின்‌ குடிகள்‌ 
எல்லோரையும்‌ வெறியினால்‌ நிரப்பப்போவதாக 
எச்சரிக்கிறார்‌. குடிகாரர்களால்‌ தெளிவாக 
சிந்திக்க முடியாது. யூதா மனுஷருடைய 
ஆலோனைகள்‌, குடிகாரரின்‌ 
பேச்சு போல. குழப்பமாகிவிடும்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


குடிகாரர்கள்‌ தடுமாறுவதுபோல, 
எருசலேமின்‌ குடிகளும்‌ தடுமாறுவார்கள்‌. 
குடிகாரர்களை ஒருவரும்‌ மதிக்கமாட்டார்கள்‌. 
அவர்களைத்‌ தூஷிப்பார்கள்‌. எருசலேமின்‌ 
குடிகாரர்களைப்போல, 
ஏச்சுக்கும்‌, தூஷண 
வார்த்தைகளுக்கும்‌ உட்படுவார்கள்‌. 
யூதாதேசத்தின்‌ குடிகள்‌ எல்லோருமே 
குடிகாரர்களைப்போல. வெறியினால்‌ 
நிரம்பியிருக்கிறார்கள்‌. யூதாதேசத்தாரும்‌, 
எருசலேமின்‌ குடிகளும்‌, தங்கள்‌ இருதயத்தில்‌ 
தெளிவில்லாமல்‌, சிந்தையில்‌ நிலையில்லாமல்‌ 
தடுமாறிக்கொண்டிருக்கிறார்கள்‌. 


யூதாதேசத்தின்‌ “குடிகளெல்லாரையும்‌, 
தாவீதின்‌ சிங்காசனத்தின்மேல்‌ 
உட்கார்ந்திருக்கிற ராஜாக்களையும்‌, 
ஆசாரியர்களையும்‌.  தீர்க்கதரிசிகளையும்‌, 
எருசலேமின்‌ குடிகள்‌ எல்லாரையும்‌ நான்‌ 
வெறியினால்‌ நிரப்புவேன்‌" (எரே 13:13) என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


டிவெறியின। 

நரம்பியிரக்கிறவர்களுக்க, தா 
அவர்களுடைய சிந்தையில்‌ தெளிவு 
இருக்காது. அவர்கள்‌ தங்களுக்குத்‌ 
தாங்களே. தீங்கு செய்வார்கள்‌. 
மற்றவர்களுக்கும்‌ தீங்கு செய்வார்கள்‌. 
“பிதாக்களும்‌ ட ட அவர்களை 
ஒருவர்மேல்‌ ஒருவர்‌ மோதி 
விழும்படிப்பண்ணுவேன்‌" (எரே 13:14) என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 

குடிகாரர்களின்‌ அழிவுக்கு அவர்களே 
காரணமாயிருப்பார்கள்‌. அவர்கள்‌ யாருக்கு 
தீங்கு செய்தார்களோ, அவர்களும்‌ 
அவர்களை அழித்துப்போடுவார்கள்‌. 
குடிகாரன்‌ அழிந்துபோவதற்கு எல்‌ ம்‌ 
உதவிசெய்வார்கள்‌. கர்த்தர்‌ 
மனுஷரையும்‌ எருசலேமின்‌ 
அழித்துப்போடவேண்டுமென்று 
தீர்மானமாயிருக்கிறார்‌. 

நான்‌ அவர்களை அழிப்பதேயன்றி 
மன்னிப்பதுமில்லை, தப்பவிடுவதுமில்லை, 
இரங்குவதுமில்லையென்று. கர்த்தர்‌ 
உரைக்கிறார்‌" (எரே 13:14). 





i al 
TT 


“தன்‌ தோழருக்குக்‌. குடிக்கக்‌ 
கொடுத்துத்‌ தன்‌ தருத்தியை 
அவர்களண்டையிலே வைத்து, அவர்களுடைய 
நிர்வாணங்களைப்‌ பார்க்கும்படிக்கு, 
அவர்களை  வெறிக்கப்பண்ணுகிறவனுக்கு: 
ஐயோ! நீ. மகிமையினால்‌ அல்ல, 
இலச்சையினால்‌  நிரப்பப்படுவாய்‌: நீயும்‌ 
குடித்து விருத்தசேதனமில்லாதவன்‌ என்று 
விளங்கு: கர்த்தருடைய வலதுகையில்‌: 
இருக்கிற பாத்திரம்‌ உன்னிடத்திற்குத்‌ 
திரும்பும்‌: உன்‌ மகிமையின்‌ மேல்‌ 
இலச்சையான வாந்திபண்ணுவாய்‌" 
(ஆப 275/6) 


நீங்கள்‌ 
கேளுங்கள்‌ 
எரே 13:15,16 


எரே 13:15. நீங்கள்‌ செவிகொடுத்துக்‌ 
கேளுங்கள்‌; மேட்டிமையாய்‌ 
இராதேயுங்கள்‌; கர்த்தர்‌ வினம்பினார்‌. 


எரே 1806. அவர்‌ அத்தகாரத்தை 
வரப்பண்ணுவதற்கு முன்னும்‌, இருண்ட. 
மலைகளில்‌ உங்கள்‌ கால்கள்‌ 
இடறுவதற்கு முன்னும்‌, நீங்கள்‌. 
வெளிச்சத்துக்குக்‌ காத்திருக்கும்போது, 
அவர்‌ அதை அத்தகாரமும்‌ காரிருளுமாக 
மாறப்பண்ணுவதற்கு முன்னும்‌, உங்கள்‌ 
தேவனாகிய கர்த்தருக்கு மகிமையைச்‌ 
செலுத்துங்கள்‌. 


யூதாவின்‌ மனுஷருக்கும்‌ எருசலேமின்‌ 
குடிகளுக்கும்‌. நல்ல ஆலோசனைகள்‌ 
சொல்லப்படுகிறது. அவர்கள்‌ இந்த 
ஆலோசனைகளைக்‌ கேட்டு, அதன்‌ பிரகாரம்‌ 
நடந்துகொண்டால்‌, வரப்போகிற அழிவுக்கு 
தப்பித்துக்கொள்ளலாம்‌. கர்த்தருடைய பலத்த 
கரத்திற்கு முன்பாக அவர்கள்‌ 
தங்களைத்‌ தாழ்த்தவேண்டும்‌. அவர்கள்‌ 
மேட்டிமையாயிருக்கக்கூடாது. இதுவே 
இப்போது அவர்களுக்குத்‌ தேவையான நல்ல 
ஆலோசனை. 

யூதாவின்‌ மனுஷரும்‌ எருசலேமின்‌: 
குடிகளும்‌ மனமேட்டிமையாயும்‌, 
பெருமையாயும்‌ இருக்கிறார்கள்‌. இதன்‌ 
நிமித்தமாய்‌ கர்த்தர்‌ அவர்களோடு 
வழக்காடுகிறார்‌. கர்த்தர்‌ யூதாவுடைய 
பெருமையையும்‌, எருசலேமுடைய மிகுந்த 
பெருமையையும்‌ கெட்டுப்போகப்‌ பண்ணுவார்‌. 
(எரே 139). கர்த்தர்‌ பெருமையுள்ளவனுக்கு 
எதிர்த்து நிற்கிறார்‌. மனத்‌ 
தாழ்மையுள்ளவனுக்கோ கிருபையளிக்கிறார்‌. 


செவிகொடுத்துக்‌ 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


கர்த்தர்‌ தம்முடைய தீர்க்கதரிசிகள்‌ 
மூலமாய்‌ யூதாவின்‌ மனுஷரோடு பேசுகிறார்‌. 
அவர்கள்‌ தீர்க்கதரிசிகளின்‌ வார்த்தைகளை 
செவிகொடுத்து கேட்கவேண்டும்‌. தங்களுக்கு 
யாரும்‌ ஆலோசனை சொல்ல 
வேண்டியதில்லை என்று இறுமாப்பாயிருக்கக்‌ 
கூடாது. தங்களுக்கு எல்லாம்‌ தெரியுமென்று 
ஆணவமாயும்‌ பேசக்கூடாது. கர்த்தருடைய 
பிள்ளைகளிடத்தில்‌ கற்றுக்கொள்ளும்‌ 
ஆலியிருக்கவேண்டும்‌. கர்த்தருடைய 
சத்தியத்தை நாம்‌ பயபக்தியோடு கேட்க 
வேண்டும்‌. மனமேட்டிமையாயிருக்கக்கூடாது. 


மனமேட்டிமையுள்ளவர்கள்‌ 
தங்களுக்கும்‌, தங்களுடைய சொந்த 
ஆலோசனைகளுக்கும்‌ முக்கியத்துவம்‌ 
கொடுப்பார்கள்‌. தங்களைப்பற்றி 
பெருமையாய்‌ நினைப்பார்கள்‌. னால்‌ 
அவர்கள்‌ தங்கள்‌ தேவனாகிய கர்த்தருக்கு 
மகிமையைச்‌ செலுத்தவேண்டும்‌ (எரே 13:16) 
விக்கிரகங்களுக்கும்‌, அந்நிய தேவர்களுக்கும்‌ 
மகிமையை செலுத்தக்கூடாது. 


யூதாவின்‌ மனுஷர்‌ தாங்கள்‌ செய்த 
பாவங்களுக்காக மனம்வருந்தி, 
கர்த்தரிடத்தில்‌ அறிக்கை 
கர்த்தருக்கு மகிமையை செலுத்தவேண்டும்‌. 
தங்களுடைய பாவங்களினிமித்தமாயும்‌, 
அக்கிரமங்களினிமித்தமாயும்‌ கர்த்தர்‌ 
தங்களுக்கு கொடுக்கும்‌ தண்டனையை 
பணிவோடு ஏற்றுக்கொண்டு கர்த்தருக்கு 
மகிமையை செலுத்தவேண்டும்‌. 

தங்களுடைய 
மனந்திரும்பி புதுப்பிக்கப்படுவதினால்‌, 
அவர்கள்‌ கர்த்தருக்கு மகிமையை 
செலுத்தவேண்டும்‌. அப்போதுதான்‌. 
அவர்களுடைய வாழ்க்கையில்‌ ஒரு நல்ல. 
நோக்கம்‌ இருக்கும்‌. அவர்கள்‌ கர்த்தருக்குப்‌ 
பிரியமுள்ளவர்களாகவும்‌, பிரயோஜன 
முள்ளவர்களாகவும்‌ இருப்பார்கள்‌. 
கர்த்தருக்கு மகிமையை செலுத்துவதில்‌ 
காலதாமதம்‌ பண்ணக்கூடாது. 


இருதயம்‌ 


அவர்‌ அந்தகாரத்தை 
வரப்பண்ணுவதற்கு முன்னும்‌, இருண்ட 
மலைகளில்‌ உங்கள்‌ கால்கள்‌ இடறுவதற்கு 
முன்னும்‌. நீங்கள்‌ வெளிர்சத்துக்குக்‌ 
காத்திருக்கும்போது. அவர்‌ 
அந்தகாரமும்‌: 
ணன அ முன்னும்‌, 


அதை 
“காரிருளுமாக 


உங்கள்‌ 





i FTE 
TT 


மூடுதிரையின்‌ 
காதுகளையும்‌, 
மூடுதிரையின்‌ 
காதுகளையும்‌ 
உண்டுபண்ண வேண்டும்‌. ஐம்பது வெண்கலக்‌ 
கொக்கிளைச்‌ செய்து, கொக்கிகளைக்‌ 
காதுகளில்‌ மாட்டி, ஒரே கூடாரமாகும்படி 
அதை இணைத்துவிடவேண்டும்‌ 
(யாத்‌ 2600/1). 


ஆட்டுமயிர்‌ மூடுதிரைகளால்‌ 
போடப்பட்ட கூடாரத்திற்கு, மேலும்‌ இரண்டு 
மூடிகள்‌ போடப்படுகிறது. சிவப்புத்தீர்ந்த 
ஆட்டுக்கடாத்‌ தோலினால்‌ கூடாரத்திற்கு 
ஒரு மூடியும்‌, அதின்மேல்‌ தகசுத்தோலால்‌ ஒரு 
மூடியும்‌ போடப்படுகிறது (யாத்‌ 2614. 

சிவப்பு தீர்ந்த ஆட்டுக்கடா தோல்‌ 
என்பது கம்பளி தோலைக்‌ குறிக்கலாம்‌. 
தகசதோல்‌ என்பது பாதரட்சைகளை 
செய்வதற்கு பயன்படுத்தப்படும்‌, 
பாடம்பண்ணப்பட்ட கடினமான தோலைக்‌: 
குறிக்கலாம்‌. 

"சித்திரத்தையலாடையை. உனக்கு 
உடுத்தி, சாயந்தீர்ந்த பாதரட்சைகளை 
உனக்குத்‌ தரித்து, கட்ட மெல்லிய 
புடவையையும்‌, மூடக்கொள்ளப்‌ பட்டுச்‌ 
சால்வையையும்‌ உனக்குக்‌ கொடுத்தேன்‌” 
(எசே 1610). 


ஆசரிப்புக்கூடாரத்தின்‌ வெளிப்பகுதி 
கனமானதாகவும்‌, |மழுப்பில்லாமல்‌. 
சுரசரப்பாகவும்‌ இருக்கிறது. கூடாரத்தின்‌ 
உட்பகுதியோ மழுமழுப்பாகவும்‌ அழகாகவும்‌ 
இருக்கிறது. கர்த்தர்‌... இந்த 
ஆசரிப்புக்கூடாரத்தில்‌ வாசம்பண்ணுகிறார்‌. 
இந்தக்‌ கூடாரத்தின்‌ வெளிப்பகுதி 
ந அழகாகயில்லாவிட்டாலும்‌, 
கூடாரத்திற்கு அதிக 

பான முள்மதக்டுக்கறது. 


கர்த்தர்‌ விசுவாசிகளாகிய நமக்குள்ளே 
வாசம்பண்ணுகிறார்‌. நாமே கர்த்தருக்கு 
ஆலயமாகயிருக்கிறோம்‌. கர்த்தர்‌ 
நமக்குள்ளே வாசம்பண்ணுவதினால்‌ நாம்‌ 
கர்த்தருடைய கூடாரமாகயிருக்கிறோம்‌. 


த்தர்‌ 
இருதயத்தை ஆராய்ந்து அறிகிறார்‌. 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ 
வாசம்பண்ணுகிறார்‌. 
வெளிப்புறத்திலிருக்கிற 

மூடுதிரைகளைப்போலவும்‌, 
தட ததக 
தககதோலைப்போலவும்‌ வெளிப்பார்வைக்கு 
அழகில்லாமல்‌ சரசுரப்பாகமிருந்தாலும்‌, 
கர்த்தர்‌ வாசம்பண்ணுகிற அவருடைய 
கூடாரத்திற்கு பிரயோஜனமான ஊழியத்தை 
செய்யவேண்டும்‌. 

விசுவாசிகளாகிய நம்மிடத்தில்‌ 
அழகும்‌, ஆடம்பரமும்‌, ஐசுவரியமும்‌ 
இல்லாவிட்டாலும்‌, நாம்‌ தகசு தோலைப்போல. 
சாதாரணமானவர்களாகமிருந்தாலும்‌, 
மெல்லிய நூல்‌ மூடுதிரைகளைப்போல 
அழகாயிராமலும்‌ ஆட்டுமயிர்‌ 
மூடுதிரைகளைப்போல சாதாரண 
ஜனங்களாயிருந்தாலும்‌, நாமும்‌ கர்த்தருக்கு 
பிரயோஜனமுள்ளவர்களாகயிருக்கவேண்டும்‌. 
கர்த்தர்‌ நமக்கு நியமித்திருக்கிற ஊழியத்தை 
உண்மையாய்ச்‌ செய்யவேண்டும்‌. 

நம்முடைய மனுஷன்‌: 
கர்த்தருக்குள்‌ நாளுக்கு நாள்‌ 
புதப்பிக்கப்படவேண்டும்‌. நம்முடைய 
மெய்யான அழகு, நம்முடைய இருதயத்தில்‌ 
மறைந்திருக்கிற நல்ல குணமேயாகும்‌. 


“அழியாத 


உள்ளான 


அலங்கரிப்பாயிருக்கிற 
சாந்தமும்‌ அமைதலுமுள்ள ஆவியாகிய 
இருதயத்தில்‌. பத்திகளை குணமே 

அலங்காரமாயிருக்கக்கடவது: 


மிச்சமான ந மூடுதிரை வார்த்தல்‌ 
பின்புறத்தில்‌ தொங்கவேண்டும்‌ றும்‌, 
கூடாரத்தினுடைய மூடுதிரைகளின்‌ நீளத்திலே 
மீதியானதில்‌, இந்தப்புறத்தில்‌ ஒரு முழமும்‌ 
அந்தப்புறத்தில்‌ ஒரு முழமும்‌ வாசஸ்தலத்தை 
மூடும்படி தில்‌ பக்கங்களிலே 


(யாத்‌ 26273) 


உண்டாக்கப்பட்டிருக்கிறது. கூடாரத்திற்குள்‌ 
தண்ணீர்‌ ஒழுகாமல்‌ இது பாதுகாக்கும்‌. 
பிரயாணத்தின்‌ போதும்‌ பிய்ந்து போகாமல்‌, 
நீண்டநாள்‌ உழைக்கக்கூடியது. 





i= a 
TT 


கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு 
வம்சத்தாருடைய வாசற்படியில்‌ காத்துக்‌ 
கொண்டிருக்கிறது. கர்த்தர்‌ அவர்கள்மீது. 
அந்தகாரத்தை வரப்பண்ணப்போகிறார்‌. 
அவர்களால்‌ கர்த்தருடைய ஆக்கினைத்‌ 
தீர்ப்புக்கு தப்பிக்கவே முடியாது. அவர்கள்‌ 
கர்த்தருடைய நியாயத்தீர்ப்புக்கு தப்பிக்க 
வேண்டுமென்று முயற்சிபண்ணினால்‌, 
அவர்களுக்கு சீக்கிரத்தில்‌ அழிவு வதனமும்‌ 
அவர்களுடைய கால்கள்‌ இருண்‌ 
மலைகளில்‌ இடறும்‌. அவர்கள்‌ ம 
பிரசன்னத்தை விட்டு விலகி சீக்கிரமாய்‌ 
ஓடும்போது, அவர்கள்‌ இருண்ட மலைகளில்‌ 
நிலை தடுமாறி ஒடிக்கொண்டிருப்பார்கள்‌. 

கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பக்கு 
தப்பித்து ஒடுகிறவர்கள்‌, அழிவின்‌ பாதையில்‌ 
ஒடிக்கொண்டிருப்பார்கள்‌. அவர்களுடைய 
பாதை செம்மையாயிராது. அதில்‌ 
ஏராளமான தடைக்கற்கள்‌ இருக்கும்‌. 
அவர்களுக்கு நம்பிக்கையே இருக்காது. 
ஏமாற்றமுண்டாகும்‌. கர்த்தருடைய 
நியாயத்தீர்ப்புக்கு தப்பித்து ஓடுகிற ஜனங்கள்‌ 
வெளிச்சத்திற்கு காத்திருப்பார்கள்‌. ஆனால்‌ 
கர்த்தரோ அந்த வெளிச்சத்தை அந்தகாரமும்‌ 
காரிருளுமாக மாறப்பண்ணுவார்‌. 


'ரலேல்‌ ஜனங்கள்‌ எகிப்‌ 
தண்டா ளிக்க 
எகிப்தின்‌ ராஜாவாகிய பார்வோன்‌, இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாரை விடுதலைபண்ணாமல்‌, 
தன்னுடைய இருதயத்தைக்‌. கடினப்‌. 
படுத்தினான்‌. அவனுடைய இருதயம்‌ 
கடினமானதினால்‌, எகிப்து தேசத்தில்‌ 
காரிருள்‌ உண்டாயிற்று. எகிப்து தேசத்தார்‌ 
தங்கள்‌ தேசத்தை மூடிமிருக்கிற காரிருளை 
உணர்ந்தார்கள்‌. நம்முடைய இருதயத்தை. 
நாம்‌ கடினப்படுத்தினால்‌ அது சீக்கிரத்தில்‌ 
அழிந்துபோகும்‌. நம்முடைய இருதயத்தை: 
கர்த்தருடைய கிருபைக்கு ஒப்புக்கொடுத்தால்‌, 
கர்த்தர்‌ தம்முடைய சித்தத்தின்‌ பிரகாரம்‌ 
நம்முடைய இருதயத்தை உருவாக்குவார்‌. 


நதா 


நீங்கள்‌ இதைக்‌ 
கேனாமற்போனீர்கனானால்‌ 
எரே 1817-21 


எரே 1307. நீங்கள்‌ 
கேனாமற்யோனீர்களானால்‌, 
ஆத்துமா 
பெருமையினிமித்தம்‌ 


இதைக்‌ 
என்‌ 


மறைவிடங்களில்‌ உங்கள்‌ 


துக்கித்து, 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


கர்த்தருடைய 
சிறைப்பட்டுப்போனதென்று என்‌ கண்‌ 
மிகவும்‌ அழுது கண்ணீர்‌ சொரியும்‌. 


எரே 1848. நீங்கள்‌ ராஜாவையும்‌ 
ராஜாத்தியையும்‌ நோக்கி: தாழவத்து 
உட்காருங்கள்‌; உங்கள்‌ சிரசின்‌ 
சிங்காரமாகிய உங்கள்‌ மகிமையின்‌ 
கிரீடம்‌ விழுத்ததென்று சொல்லுங்கள்‌. 


எரே 19:19. தெற்கிலுன்ன பட்டணங்கள்‌: 
அடைக்கப்பட்டன; அவைகளைத்‌ 
திறப்பார்‌ இல்லை; யூதா அனைத்தும்‌ 
குடிவிலக்கப்பட்டுப்போம்‌; அது 
சமூலமாய்ச்‌ சிறைப்பட்டுப்போம்‌. 


எரே 18:20. உங்கள்‌ கண்களை 
ஏறெடுத்து, வடக்கேயிருந்து. 
வருகிறவர்களைப்‌ பாருங்கள்‌; உனக்குக்‌ 
கொடுக்கப்பட்டிருந்த மத்தையும்‌, உன்‌ 
மகிமையான ஆட்டுக்கிடையும்‌ எங்கே? 
எரே 13. அவர்‌ 
விசாரிக்கும்போது என்ன 
சொல்லுவாய்‌? அவர்கள்‌ உன்மேல்‌ 
ஆதிக்கக்காரரும்‌ தலைவருமாயிருக்க, நீ 
அவர்களைப்‌: பழக்குவித்தாயே; 
கர்ப்பவதிக்குப்‌ பிரசவவேதனை 
உண்டாகும்போது. உண்டாகும்‌ 
வேதனைகணைப்போல்‌ வேதனைகள்‌ 
உன்னைப்‌ பிடிப்பதில்லையோ? 


உன்னை 


யூதாவின்‌ மனுஷருக்கும்‌ எருசலேமின்‌ 
குடிகளுக்கும்‌. எரேமியா தீர்க்கதரிசி, 
கர்த்தருடைய செய்தியைச்‌ சொல்லுகிறார்‌. 
அவர்களுக்கு நல்ல க 
சொல்லுகிறார்‌. அவர்கள்‌ 
ஆலோசனைகளை செவிகொடுத்து 
கேட்கவேண்டும்‌. அவர்கள்‌ அதைக்‌ கேளாமல்‌ 
போனால்‌ தேவனுடைய கோபம்‌ அவர்கள்மீது 
வரும்‌. அதே வேளையில்‌, எரேமியாவின்‌ 
ஆத்துமா, அவர்களுடைய 
பெருமையினிமித்தம்‌ மறைவிடங்களில்‌ 
துக்கித்துப்‌ புலம்பும்‌. “கர்த்தருடைய மந்தை 
சிறைப்பட்டுப்போனதென்று 
மிகவம்‌ அழுது கண்ணீர்‌ 

(எரே 1317) என்று 


வேதனையோடு சொல்லுகிறார்‌. 





i FTE 
TT 


யூதாவின்‌ மனுஷர்‌ 


கீழ்ப்படியலேண்டும்‌. அவர்கள்‌ கர்த்தருடைய 
வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல்‌, கர்த்தருக்கு. 
விரோதமாக தொடர்ந்து கலகம்பண்ணினால்‌, 
எரேமியாவின்‌ கண்களும்‌, அவருடைய 
ஆத்துமாவும்‌ மறைவிடங்களில்‌ 
தக்கித்திுக்கம்‌ 

அங்கை 
துள்மார்க்கங்களையும்‌, 
பார்க்கும்போது எரேமியாலின்‌ 
வேதனைப்படும்‌. அவர்கள்‌ 
பாவங்களுக்கு 
துணிகரமாய்ப்‌ பாவம்‌ செய்யும்போது 
எரேமியாவின்‌ ஆத்துமா துக்கமாயிருக்கும்‌ 
தா மனுஷருடைய 

)மையிருக்கிறது. 
நம்புகிறார்கள்‌. 
பிடிவாதமாய்‌ நிலைத்திருக்கிறார்கள்‌. 


பிரசங்கச்‌ செய்தி 
இருதயத்தில்‌ ஒரு. 

நடப்பிக்கவில்லை. 
அவர்களுக்கு. மனமாற்றமுண்டாகவில்லை. 
எரேமியாவின்‌ செய்தியைக்கேட்டு ஒருவர்கூட 
தங்கள்‌ பாவங்களுக்கு மனந்திரும்பவில்லை. 
எரேமியாவல்‌ அவர்களைத்‌ திருந்த 
முடியவில்லை. வார்த்தையால்‌ திருத்த முடியாத 
அவர்களை, எரேமியா தன்‌ ஆத்தும 
வருத்தத்தினால்‌ திருத்துவதற்கு முயற்சி 
பண்ணுகிறார்‌ 

நம்மால்‌ செய்ய 
காரியங்களை கர்த்தருடைய 
ஒப்புக்கொடுக்கவேண்டும்‌. மறைவிடங்களில்‌ 
கர்த்தரிடத்தில்‌ விண்ணப்பம்பண்ணவேண்டும்‌. 
யூதாவின்‌ மனுஷர்‌ இருதயத்தில்‌. 
ெகுமேயோடகுக்கிறார்கள்‌ எரேமியாவின்‌ 
செய்தியை கேட்க மறுக்கிறார்கள்‌. 
எரேமியாவோ அவர்களுடைய பிடிவாத 
குணத்தினிமித்தமும்‌, பெரு; 'மித்தமும்‌ 
கர்த்தருடைய சமுகத்தில்‌ துக்கித்து, 
அழுகிறார்‌. 


யூதா 
அக்கிரமங்களினிமித்தமாயும்‌, 
பாவங்களினிமித்தமாயும்‌ அவர்களுக்கு 
அழிவு வந்திருக்கிறது. அவர்கள்‌ தங்களைத்‌ 
தாங்களே அழித்துக்கொள்கிறார்கள்‌. 
ஜனங்களுக்கு வந்திருக்கும்‌ அழிவ 
அரண்மனைக்கும்‌ வருகிறது. 


எரேமியாவின்‌ 
அவர்களுடைய 
கிரியையையும்‌ 


மனுஷருடைய 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ராஜாவும்‌ ராஜாத்தியும்‌ 
அழிந்துபோகப்போகிறார்கள்‌. தேவனுடைய 
நியாயத்தீர்ப்புக்கு ராஜாவாலும்‌ ராஜாதியாலும்‌ 
தப்பிக்க முடியாது. 

"நியமிக்கப்பட்டிருக்கிற 
யூதாவின்‌. மனுஷர்‌, ராஜாவையும்‌ 
ராஜாத்தியையும்‌ நோக்கி, “நீங்கள்‌ தாழவந்து 
உட்காருங்கள்‌" என்றும்‌, “உங்கள்‌ சிரசின்‌ 
சிங்காரமாகிய உங்கள்‌ மகிமையின்‌ கிரீடம்‌ 
விழுந்தது” (எரே 1318) என்றும்‌. 
சொல்லவேண்டும்‌. யூதா நேசத்தில்‌ 
ராஜாவும்‌ ராஜாத்தியும்‌ 
மகாபிரதானமானவர்களாகயிருந்தாலும்‌, 
அவர்களும்‌ மேட்டிமையாயிருக்கக்கூடாது. 
அவர்களும்‌ தங்களைத்‌ தாழ்த்தி, தங்கள்‌ 
தேவனாகிய கர்த்தருக்கு மகிமையை 
செலுத்தவேண்டும்‌. உண்மையாய்‌ 
மனந்திரும்பி! கர்த்தருக்கு மகிமை 
செலுத்தவேண்டும்‌. தங்கள்‌ தேசத்திலுள்ள 
ஜனங்களுக்கு ராஜாவும்‌ ராஜாத்தியும்‌ நல்ல 
முன்மாதிரியானவர்களாக ஜீவிக்கவேண்டும்‌. 


மறுவரு எருசலேமின்‌ 
குழகளும்‌ சிறைப்பிடித்து | செல்வப்புப்போது 
அவர்களுக்கு ராஜாவும்‌ இருக்கமாட்டார்‌, 
ராஜாத்தியும்‌ இருக்கமாட்டாள்‌. 
எல்லோருமே. சிறைக்கைநிகளாகத்தான்‌ 
இருப்பார்கள்‌. அவர்களுடைய மகிமையின்‌ 
கிரீடம்‌ கீழே விழுந்துகிடக்கும்‌. பூதா 
தேசத்திலுள்ள சாதாரண குடிமக்களுக்கும்‌, 
யூதா தேசத்து ராஜாவுக்கும்‌ இடையே 
எந்த ஒரு வர்‌? இருக்காது. ஸ்ஸ்‌ 
தேசத்தின்‌ ராஜாத்தி, 
தேசத்திலுள்ள சாதாரண க ரல 
'சிறைப்பட்டுப்போவாள்‌. கர்த்தர்‌ 
பட்சபாதமில்லாமல்‌ பாவம்‌ செய்கிறவர்களை 
நியாயந்தீர்ப்பார்‌. 
யூதாவின்‌ மனுஷருக்கும்‌ எருசலேமின்‌ 
குடிகளுக்கும்‌ அழிவு வரும்‌. இந்த அழிவு 
அவர்களுடைய பாவங்களினிமித்தமாய்‌ 
அவர்களுக்கு வந்திருக்கிறது. அவர்களால்‌ 
தப்பிக்க முடியாது 
பட்டணங்கள்‌ 
1319) என்று 
தெற்கிலுள்ள 
பட்டணங்கள்‌ என்னும்‌ வாக்கியம்‌ எகிப்து 
தேசத்தின்‌ பட்டணங்களைக்‌ குறிக்கும்‌. 
என்று வேதபண்டிதர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. 


(எரே 





i= THE 
TT 


எகிப்து தேசம்‌ யூதா தேசத்திற்கு. 
தெற்கிலுள்ளது. அவர்கள்‌ எகிப்திலிருந்து 
தங்களுக்கு உதவியும்‌ ஒத்தாசையும்‌ வரும்‌ 
என்று நம்பினார்கள்‌. 
அவர்களுடைய 
வீணாய்ப்போயிற்று. அவர்களுக்கு எகிப்து 
தேசத்திலிருந்து ஒரு. உதவியும்‌: 
கிடைக்கவில்லை. யூதாவின்‌ மனுஷரால்‌. 
எகிப்து தேசத்தாரின்‌ உதவியை கேட்கக்கூட 
முடியவில்லை. எகிப்தின்‌ பட்டணங்கள்‌ 
யூதர்களுக்கு விரோதமாக அடைக்கப்பட்டன. 
அவைகளைத்‌ திறப்பார்‌ ஒருவருமில்லை. 
கர்த்தர்‌ ஒருவரும்‌ திறக்கக்கூடாதபடிக்கு 
அடைக்கிறவர்‌. ஒருவரும்‌ 
அடைக்கக்கூடாதபடிக்கு திறக்கிறவர்‌. 
அனைத்தும்‌: 
அது சமூலமாய்ச்‌ 
13:19) 


“யூதா 
குடிவிலக்கப்பட்டுப்போம்‌; 
சிறைப்பட்டுப்போம்‌' (எரே 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ 
ராஜாவின்‌ காலத்தில்‌ யூதா 
எல்லோரும்‌ பாபிலோன்‌ 
சிறைப்பட்டுப்போனார்கள்‌. யூதர்கள்‌ ஒருவரும்‌ 
தங்கள்‌ பாவங்களுக்கு மனந்திரும்பவில்லை. 
அவர்களுடைய அக்கிரமங்களினிமித்தமாய்‌. 
அவர்கள்‌ சிறைப்பட்டுப்போனார்கள்‌. “யூதா 
சமூலமாய்‌ சிறைப்பட்டுப்போம்‌' (எரே 1329) 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ 

“உங்கள்‌ கண்களை ஏறெடுத்து, 
வடக்கேயிருந்து வருகிறவர்களைப்‌ பாருங்கள்‌" 
(எரே 13:20) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
வடக்கேயிருந்து அகத்‌ என்னும்‌ 

தேசத்தாரைக்‌ 
அவர்கள்‌ யூதாதேசத்திற்கு 
விரைந்து வருகிறார்கள்‌. 


ராஜாவிடம்‌ 


உனக்குக்‌ கொடுக்கப்பட்டிருந்த 
உன்‌ மகிமையான 


ஆட்டுக்கிடையும்‌ எங்கே?” (எரே 13:20) 
என்று கர்த்தர்‌ கேட்கிறார்‌. ஒருவேளை இந்த 


பயன்படுத்தப்பட்டுள்ள, “உனக்கு”, 
ஆகிய பிரதிபெயர்ச்சொற்கள்‌ பெண்பால்‌ 
சொற்களாக பயன்டுத்தப்பட்டுள்ளது. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தம்முடைய ஜனத்தை 
பொறுப்புக்களில்‌ 

அவர்கள்‌ 
யூதாவின்‌ 


கர்த்தர்‌ 
ராஜாக்களின்‌ 
ஒப்புக்கொடுத்திருக்கிறார்‌. 
எருசலேம்‌ நகரத்திலும்‌, 
பட்டணங்களிலும்‌ 

பாதுகாப்பாயிருக்கவேண்டும்‌. 
ஜனங்கள்‌ எல்லோரும்‌, ராஜாக்களிடம்‌ 
ஒப்புக்கொடுக்கப்பட்ட மந்தையைப்போலவும்‌, 
ஆட்டுக்கிடையைப்போலவும்‌ இருக்கிறார்கள்‌. 
ராஜாக்கள்‌ தங்கள்‌ தேசத்தாரை 
வழிநடத்துகிற மேய்ப்பர்களாயிருக்கிறார்கள்‌. 
இவை மகிமையான ஆட்டுக்கிடை. 


கல்தேயருடைய 
சேர்ந்தவர்கள்‌ வடக்கேயிருந்து 
யூதாதேசத்தார்மீது, பட்சிக்கிற 
ஓநாய்களைப்போல பாய்ந்து வருகிறார்கள்‌. 
யூதாவின்‌ ராஜாக்களும்‌, அதன்‌ 
பட்டணங்களும்‌ யூதா ஜனத்தாரைப்‌ 
பாதுகாக்கவேண்டும்‌. கர்த்தர்‌ 
அவர்களிடத்தில்‌ ஒப்புக்கொடுத்திருக்கிற 
மந்தையைப்‌ பாதுகாக்கவேண்டும்‌. 


தேசத்து 


தேசத்தைச்‌ 


கர்த்தர்‌ 
கேட்ட அதே 
விசுவாசிகளிடமும்‌ கா. 
குடும்பத்திற்கு 
தலைவர்களாகமிருப்போமென்றால்‌, 
நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர்‌ நம்முடைய 
பொறுப்பில்‌ ஒப்புக்கொடுக்கிறார்‌. பிள்ளைகள்‌ 
போதுமான கல்வியறிவு இல்காதவர்களாகவம்‌, 
தேவனைப்பற்றிய ஆலிக்குரிய 
சத்தியங்களை தெரியாதவர்களாகவும்‌ 
இருந்தால்‌, கர்த்தர்‌ நம்மிடத்தில்‌ கணக்கு 
கேப்பார்‌. 
கர்த்தருடைய 
விசுவாசிகளுக்கு 
போதிக்கவேண்டும்‌. 
ஆவிக்குரிய ஜீவியத்திற்கும்‌, 
வளர்ச்சிக்கும்‌ உத்திரவாதம்‌ கொடுக்க 
இல்லையென்றால்‌ கர்த்தர்‌ 
ஊழியக்காரர்களிடத்திலும்‌ 
கேட்பார்‌. உனக்கு 
கொடுக்கப்பட்டிருந்த மந்தையும்‌, உன்‌ 
மகிமையான ஆட்டுக்கிடையும்‌ எங்கே" 
என்று கர்த்தர்‌ கேட்பார்‌. 


நதாதோத்‌ ,தாதேசத்து று எக்‌ 
எல்லா 


நம்முடைய 
நாம்‌ 


ஊழியக்காரர்கள்‌ 
சத்தியத்தைப்‌ 
அவர்களுடைய 
பர்கர்‌ 





i FTE 
TT 


உன்னை விசாரிக்கும்போது. 
(எரே 13:21) என்று 
யூதாதேசத்து பிரபுக்களிடமும்‌, 
ராஜாக்களிடமும்‌, பிரதான ஆசாரியர்களிடமும்‌ 
கேட்கிறார்‌. அவர்களால்‌ எரேமியாவின்‌ 
கேள்விக்கு பதில்சொல்ல முடியாது. 
கர்த்தர்‌ தம்முடைய நியாயத்தீர்ப்பை 
அவர்கள்மீது வரப்பண்ணுவார்‌. 
யூதாதேசத்தாரின்‌ வாசற்படியில்‌ அழிவு 
வந்திருக்கிறது. 


யூதாதேசத்து ஜனங்களால்‌ 
கர்த்தருடைய ம்‌ தாங்கிக்கொள்ள 
முடியாது. அவர்கு உண்டாகும்‌ 
வேதனை விலங்கு | சோலி 
வேதனை உண்டாகும்போது உண்டாகும்‌ 
வேதனைகளைப்போல இருக்கும்‌. யூதாவின்‌ 
மனுஷருக்கு அதிகமான துக்கங்களும்‌, 
அதிகமான வேதனைகளும்‌ 


உண்டாகும்‌. 
அதை அவர்களால்‌ தாங்கிக்கொள்ள 
முடியாது. 


யூதாதேசம்‌ தன்னுடைய 
பிரபுக்களுக்கும்‌, ராஜாக்களுக்கும்‌ பயிற்சி 
கொடுத்து. அவர்களை  ஜனங்கள்மேல்‌ 
ஆதிக்கக்காரராகவும்‌, தலைவருமாகவும்‌ 
ஏற்படுத்தியிருக்கிறது. ஆனால்‌ இப்போதோ 
தேசத்திற்கு அழிவு 
அழிவினிமித்தமாய்‌ வேதனை 

கர்த்தர்‌ யூதாதேசத்தை 

நீதியினால்‌ விசாரிக்கிறார்‌. 


எருசலேமே, உனக்கு ஐயோ 
எரே 18:22-27 


எரே 1922. இவைகள்‌ எனக்கு 
நேரிட்டது ஏதென்று நீ உன்‌ 
இருதயத்தில்‌ சென்னாயாகில்‌, உன்‌: 
திரவான அக்கிரமத்தினிமித்தமே உன்‌ 
வஸ்திரத்து ஓரங்கள்‌ விலக்கப்பட்டு, 
உன்‌ பாதங்கள்‌ 
பலவந்தஞ்செய்யப்படுகின்றன.. 


எரே 18:28. எத்தியோப்பியன்‌ தன்‌ 
தோலையும்‌, சிவிங்கி. தன்‌. 
புன்னிகனையும்‌ மாற்றக்கூடுமோ? 
கூடுமானால்‌, தீமைசெய்யப்‌ பழகின 
நீங்களும்‌ நன்மைசெய்யக்கூடும்‌.. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எரே 18:24. ஆதலால்‌ 
வனாத்தரக்‌ காற்றால்‌ பறக்கடிக்கப்படும்‌ 
அவர்களைச்‌. 


எரே 1925. தீ என்னை மறத்து, 
பொய்யை நம்பினபடியினாலே, இது 
உன்னுடைய வீதமும்‌, என்னால்‌. 
உனக்கு அனக்கப்படும்‌ உன்னுடைய 
பங்குமாயிருக்கும்‌ என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 


எரே 18:26. உன்‌ மானம்‌ காணப்பட, 
நான்‌ உன்‌ வஸ்திரத்து ஓரங்களை உன்‌ 
முகமட்டாக எடுத்துப்போடுவேன்‌. 


எரே 18:27. உன்‌ விபசாரங்கனையும்‌, 
உன்‌ கனைக்குதல்களையும்‌, 
வெளியிலே மேடுகவின்மேல்‌ தீ 
பண்ணின வேசித்தனத்தின்‌' 
முறைகேடுகளாகிய உன்‌ 
அருவருப்புகளையும்‌ நான்‌ கண்டேன்‌; 
எருசலேமே உனக்கு ஐயோ! தீ 
சுத்திகரிக்கப்படமாட்டாயா? இது 
இன்னும்‌ எத்தனை காலத்துக்குப்பின்‌' 
நடக்கும்‌? என்கிறார்‌. 

அந்நிய 


போவார்கள்‌ 


தர்கள்‌ 
புக்குப்‌ 
எச்சரிப்பு 


தேசத்து, 
என்னும்‌ 
மறுபடியும்‌ 
கொடுக்கப்படுகிறது. அவர்களுக்கு 
குரைச்சல்‌. உண்டாகும்‌. அவர்கள்‌ 
அந்நியருக்கு அடிமைகளாயிருப்பார்கள்‌. 
அவர்களுடைய வஸ்திரங்கள்‌ உரிக்கப்படும்‌. 
அவர்களுடைய வஸ்திரத்து ஓரங்கள்‌ 
விலக்கப்படும்‌. அவர்கள்‌ பாதங்களில்‌ 
பாதரட்சைகள்‌ இருக்காது. அவர்களுடைய 
சரீரங்களை மூடுவதற்கு மேல்வஸ்திரங்கள்‌ 
இருக்காது. 
பழைய ஏற்பாட்டுக்காலத்தில்‌, 
யுத்தத்தில்‌ ஜெயித்தவர்கள்‌, 
தோற்றுப்போனவர்களை சிறைப்பிடித்துக்‌ 
கொண்டு போவது வழக்கம்‌. அவர்களை 
வெறுங்காலாகவும்‌, அம்மணமாகவும்‌ 


இழுத்துக்கொண்டு போவார்கள்‌. 





i a 
ETT 


சீரியா ராஜா, தான்‌ 
சிறைபிடிக்கப்போகிற  எகிப்‌ , தான்‌ 
குடிவிலக்கப்போகிற  எத்தியோப்பியருமாகிய 
கிழவரையும்‌ 
வெறுங்‌ காலுமாய்‌ 
வெட்கமுண்டாகும்படி, 
மூடப்படாதவர்களாய்க்‌ 

(ஏசா 20:4). 


யூதாதேசத்தார்‌ அந்நிய தேசத்திற்கு 
சிறைஃபிடிக்கப்பட்டுபபோவார்கள்‌ கர்த்தர்‌ 
அவர்களை வனாந்தர காற்றால்‌ 
பறக்கடிக்கப்படும்‌ துரும்பைப்போல சிதறடிப்பார்‌ 
(எரே 13:24), கர்த்தர்‌ அவர்களுடைய 
வஸ்திரத்து ஓரங்களை அவர்களுடைய 
முகமட்டமாக எடுத்துப்போடுவார்‌. 
அவர்களுடைய மானம்‌ காணப்படும்‌. 
அவர்கள்‌ சரீரத்தில்‌ வஸ்திரமில்லாமல்‌ 
நிர்வாண மாயிருப்பார்கள்‌. அவர்கள்‌ 
வேசிகளைப்போல. வெட்கப்பட்டுப்‌ 
போவார்கள்‌. 


யூதாவின்‌  மனுஷரும்‌ எருசலேமின்‌ 
குடிகளும்‌ மிகுந்த வேதனைகளையும்‌, 
நெருக்கங்களையும்‌,  உபத்திரவங்களையும்‌ 
அனுபவிக்கிறார்கள்‌. இவைகள்‌ தங்களுக்கு 
ஏன்‌ நேரிட்டது என்று, தங்களுடைய 
இருதயத்தில்‌ சொல்லிக்கொள்கிறார்கள்‌. 
கர்த்தர்‌ அவர்களுடைய இருதயத்தில்‌ எழும்‌ 
கேள்விகளுக்கு பதில்‌ சொல்லுகிறார்‌. “உன்‌ 
திரளான  அக்கிரமத்தினிமித்தமே உன்‌ 
வஸ்திரத்து ஓரங்கள்‌ விலக்கப்பட்டு, உன்‌ 
பாதங்கள்‌  பலவந்தஞ்செய்யப்படுகின்றன” 
(எரே 13:22) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


யூதாவின்‌ மனுஷரும்‌ எருசலேமின்‌ 
குடிகளும்‌ கர்த்தருக்கு விரோதமாக 
ஏராளமான பாவங்களை செய்திருக்கிறார்கள்‌. 
துன்மார்க்கமாய்‌ ஜீவிக்கிறார்கள்‌. கர்த்தரை 
கோபப்படுத்துகிறார்கள்‌. கர்த்தருடைய 
நியாயத்தீர்ப்பை தங்கள்மேல்‌ வரவழைத்துக்‌ 
கொள்கிறார்கள்‌. அவர்கள்‌ அழிந்துபோவதற்கு 
அவர்களே காரணம்‌. அவர்களுடைய 
பாவங்களும்‌ அக்கிரமங்களும்‌ அவர்களுடைய 
கண்களுக்குத்‌ தெரியவில்லை. ஆனால்‌ 
நாங்கள்‌ அனுபவிக்கிற வேதனைகளும்‌, 
உபத்திரவங்களும்‌ அவர்களுக்கு தெரிகிறது. 
“இவைகள்‌ எனக்கு 
என்று யூதர்கள்‌ 
சொல்லிக்கொள்கிறார்கள்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தேவன்‌ நீதியுள்ளவர்‌. 
நியாயம்‌  விசாரிக்கிறவர்‌. 
கிரியையில்‌ அநீதி எதுவும்‌ 
கர்த்தர்‌ தம்முடைய நீதியினால்‌ 
மனுஷரையும்‌, எருசலேமின்‌ குடிகளையும்‌ 
தண்டிக்கிறார்‌. பாவிகளுக்கு என்ன 
தண்டனை உண்டோ, அந்தத்‌ தண்டனை 
அவர்களுக்கு வந்திருக்கிறது. கர்த்தர்‌ 
பாவிகளைத்‌ தண்டிக்கும்‌ முன்பாக, 
அவர்களுடைய பாவங்களை அவர்களுக்கு 
எடுத்துச்‌ சொல்லுகிறார்‌. அவர்களுடைய 
பாவங்களினிமித்தமாய்‌ அவர்களுக்கு 
வரப்போகும்‌ தண்டனைகளைப்பற்றியும்‌ 
சொல்லி, அவர்களை எச்சரிக்கிறார்‌. 
பாவிகள்‌ தங்கள்‌ பாவங்களுக்கு மனந்திரும்ப 
வாய்ப்பு கொடுக்கிறார்‌. அவர்கள்‌ 
மனந்திரும்பினால்‌, கர்த்தர்‌ அவர்களைத்‌ 
தண்டியாமல்‌, தமது பெரிதான கிருபையினால்‌ 
இரட்சிப்பார்‌. 

யூதாவின்‌ மனுஷரோ கர்த்தருக்கு. 
விரோதமாய்‌. அதிகமாய்ப்‌ பாவம்‌ 
செய்கிறார்கள்‌. அவர்களுடைய 
அக்கிரமங்கள்‌ திரளாயிருக்கிறது. சிறிய 
தப்பிதம்‌ செய்தவுடனேயே, கர்த்தர்‌ 
அவர்களை  சங்காரம்பண்ணிவிடுவதில்லை. 
பாவிகளைத்‌ தண்டிப்பது கர்த்தருக்குப்‌ 
பிரியமான துமல்ல. பாவிகள்‌ ங்கள்‌ 
பாவங்களைவிட்டு விலகி! 
வேண்டும்‌ என்பதே கர்த்தருக்குப்‌ பிரியம்‌. 

ஆனால்‌ யூதா மனுஷரோ திரளாய்‌ 
அக்கிரமம்‌ செய்கிறார்கள்‌. எல்லாவிதமான 
பாவங்களையும்‌ செய்கிறார்கள்‌. கர்த்தருக்கு 
விரோதமாக. எதையெல்லாம்‌ 
செய்யக்கூடாதோ, அதையெல்லாம்‌ 
செய்கிறார்கள்‌. கர்த்தர்‌ அவர்களுடைய 
திரளான அக்கிரமங்களினிமித்தமாகவே, 
அவர்களைத்‌ தண்டிக்கிறார்‌. ஒரு சிலர்‌ 
மிகப்பெரிய பாவங்களை செய்வார்கள்‌. 
அதிகமான பாவங்களை செய்யமாட்டார்கள்‌. 
ஒன்றோ அல்லது இரண்டோ பெரிய 
பாவங்களை செய்துவிடுவார்கள்‌. கர்த்தர்‌ 
அப்படிப்பட்ட பெரிய பாவிகளைத்தான்‌ 
தண்டிப்பார்‌ என்றும்‌, சிறிய பாவிகளைத்‌ 
தண்டிக்கமாட்டார்‌ என்றும்‌ ஒரு சிலர்‌ 
நினைக்கிறார்கள்‌. 


அவர்‌ நீதியாய்‌ 
கர்த்தருடைய 
இருக்காது. 
யூதாவின்‌ 





f= FTE 
TT 


பாவிகளாகயிருந்தாலும்‌, 
சிறியபாவங்களை திரளாய்‌ 
செய்கிறவர்களாகயிருந்தாலும்‌, 
அவர்களெல்லோருமே கர்த்தருடைய 
பார்வையில்‌ பாவிகளாகத்தான்‌ 
இருக்கிறார்கள்‌. பாவத்தின்‌ சம்பளம்‌ மரணம்‌. 
மரணத்தில்‌ சிறிய மரணம்‌ என்றோ, பெரிய 
மரணம்‌ என்றோ வித்தியாசமில்லை. 


டய நீதியான நியாயத்தீர்ப்பு 
ல்‌ வரும்‌. பெரிய பாவங்களைவிட 
திரளான அக்கிரமங்கள்‌ 
மிகவம்‌ கொடியது. இப்படிய்பட்டவர்கள்‌ 
எல்லாவிதமான பாவங்களையும்‌ செய்வார்கள்‌. 
பாவம்‌ செய்யாதவர்கள்போல நடித்து. 
தங்களை பரிசத்தவான்‌களைப்போல 
காண்பித்துக்‌ கொள்வார்கள்‌. மாய்மாலமாய்‌ 
ஜீவிப்பார்கள்‌. கர்த்தருக்கு மறைவான 
காரியம்‌ ஒன்றுமில்லை. அவர்‌ மனுஷருடைய 
எல்லா அக்கிரமங்களையும்‌ அறிந்து 
வைத்திருக்கிறார்‌. 


தா மனுஷருடைய அக்கிரமங்‌ 
திரனாங்குக்கித் அவர்கள்‌" தக்கன்‌ 
அக்கிரமங்களைவிட்டு விலகி வரவில்லை. 
தங்கள்‌ பாவங்களுக்கு மனந்திரும்பவில்லை. 
தங்கள்‌ அக்கிரமங்களில்‌ 
நிலைத்திருக்கிறார்கள்‌. இதன்‌ நிமித்தமாயும்‌ 
கர்த்தருடைய கோபம்‌ அவர்கள்மீது, 
வருகிறது. பாவம்‌ செய்வது அவர்களுக்கு 
வாடிக்கையாயிற்று. அவர்களால்‌ பாவம்‌. 
செய்யாமலிருக்க முடியவில்லை. கர்த்தர்‌ 
அவர்களுடைய பாவங்களை ஒரு 
உவமையினால்‌ எடுத்துச்சொல்லுகிறார்‌ 
எத்தியோப்பியன்‌ தன்‌ தோலையும்‌, 
சிவிங்கி தன்‌ புள்ளிகளையும்‌ 
மாற்றக்கூடுமோ? கூடுமானால்‌, தீமைசெய்யப்‌ 
பழகின நீங்களும்‌ நன்மைசெய்யக்கூடும்‌" 
(எரே 13:23) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


கு 
பாவிகள்‌! 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சிவிங்கியின்‌ 
இயற்கையாகவே 


தோலில்‌ புள்ளிகள்‌ 
1 இடம்பெற்றிருக்கிறது. 
அதை நீக்க முடியாது. அதுபோலவே 
எத்தியோப்பியன்‌ பிறக்கும்போதே கறுப்பு 
நிறத்தில்‌ பிறக்கிறான்‌. அவனுடைய நிறத்தை 
மாற்றமுடியாது. இவையெல்லாம்‌ அவற்றின்‌ 
இயற்கையான சுபாவங்கள்‌. அதுபோலவே 
யூதா மனுஷரும்‌ இயற்கையாகவே 
பாவம்‌ செய்கிறார்கள்‌. ர்‌ 
பாவசுபாவங்களை ற்‌ 

காரியம்‌. 
பழகியிருக்கிறார்கள்‌. அவர்களால்‌ நன்மை 
செய்ய முடியவில்லை. தீமை செய்வதில்‌ 
பிரியப்படுகிறார்கள்‌. தங்கள்‌ பாவங்களை 
நினைத்து பெருமைப்படுகிறார்கள்‌. 


கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள்‌ யூதா 
மனுஷர்‌ மத்தியிலே அவர்களுடைய 
பாவங்களை எச்சரித்துச்‌ சொன்னார்கள்‌. 
ஆனால்‌ யூதா மனுஷருடைய அக்கிரமங்கள்‌ 
நிரளாயிருப்பதினாலும்‌, அவர்கள்‌ தீமை 
செய்ய பழகிவிட்டபடியினாலும்‌, அவர்களால்‌ 
தீர்க்கதரிமிகளின்‌ வார்த்தைகளுக்கு 
செவிகொடுக்க முடியவில்லை. நா 
மனுஷருடைய மனச்சாட்சி மழுங்கிப்போய்‌ 
விட்டது. அது அவர்களுடைய பாவங்களைக்‌ 
கண்டித்து உணர்த்தவில்லை. 

பாவம்‌ செய்வதினால்‌ அவர்களுக்கு 
பயமோ வெட்கமோ உண்டாகவில்லை. 
பாவம்‌ செய்வது, அவர்களுக்கு 
வாடிக்கையாய்ப்போயிற்று அவர்களுடைய 
பாவங்கள்‌, அவர்களுடைய ஆத்துமாவையே 
பாழாக்கிப்போட்டது. அவர்களுடைய 
இருதயம்‌ திருக்குள்ளதும்‌ 
கேடுள்ளதுமாமிருக்கிறது. அவர்களுடைய 
சொந்த முயற்சியினால்‌, 


அவர்களுடைய 
பாவங்களிலிருந்து அவர்களால்‌ விலகி 
வரமுடியாது. 


எத்தியோப்பியன்‌ தன்னுடைய 
சுயமுயற்சிமினால்‌ தன்னுடைய தோலின்‌ 
கறுப்பு நிறத்தை மாற்ற முடியாது. 
அதுபோலவே  சிவிங்கியும்‌' என்ன 
செய்தாலும்‌, அதன்‌ தோலிலுள்ள புள்ளிகளை 
எல்லாவற்றையும்‌ 

சர்வவல்லமையுள்ள 

கூடாதகராயம்‌ ஒன்று 
எத்தியோப்பியனுடைய 

ம்‌ மாற்ற முடியும்‌. 

புள்ளிகளையும்‌ மாற்ற 





i= FTN 
WEFT 


தீமை செய்யப்‌ பழகின யூதர்களை, 
நன்மை செய்ய பண்ணவும்‌ முடியும்‌ 
தேவனுடைய கிருபை. யூதர்கள்‌ தங்களைத்‌ 
தாழ்த்தி, தங்களுடைய பாவங்களுக்காக 


மனந்திரும்பவேண்டும்‌. என்னும்‌ 
விருப்பம்‌ மனுஷருக்கு உண்டாகவேண்டும்‌. 
அப்போதுதான்‌ பரிசுத்த  ஆலியானவர்‌ 
அவர்களுக்குள்‌ கிரியை நபப்பிப்பார்‌ 
கர்த்தர்‌ யாரையும்‌ மனந்திரும்புமாறு 
கட்டாயப்படுத்துகிறவரல்ல. கேட்கிறவர்களுக்கு 
மாத்திரமே கொடுக்கப்படும்‌. தேடுகிறவர்கள்‌ 
மாத்திரமே. கண்டுபிடிப்பார்கள்‌. 
தட்டுகிறவர்களுக்கு மாத்திரமே திறக்கப்படும்‌. 
யூதர்கள்‌ நன்மை செய்யவேண்டுமென்றால்‌, 
நன்மை செய்யவேண்டும்‌ என்னும்‌ 
ஆர்வம்‌ அவர்களுடைய இருதயத்தில்‌ 
உண்டாகலேண்டும்‌. அவர்கள்‌ தங்களையும்‌ 
தங்களுடைய கிரியைகளையும்‌ 
கர்த்தரிடத்தில்‌ ஒப்புக்கொடுக்கவேண்டும்‌. 


யூதாவின்‌ மனுஷரும்‌ எருசலேமின்‌ 
குகனும்‌ சத்திய தேவனை விட்டு 
விலதிப்போய்விடுகிறார்கள்‌. அவர்கள்‌ 
கர்த்தரை மறந்து பொய்யை நம்புகிறார்கள்‌ 
ஆகையினால்‌, "இது உன்னுடைய வீதமும்‌, 
என்னால்‌ உனக்கு அளக்கப்படும்‌ உன்னுடைய 
பங்குமாயிருக்கும்‌” (எரே 13:25) என்று 
கர்த்தர்‌ டன்ன யூதாவின்‌ 
த்திற்கு 


மனுஷர்‌ 
சவக்கடல்‌ அவர்களுடைய 
பங்காயிருக்கிறது. ஏராளமான பாடுகளையும்‌, 


வேதனைகளையும்‌,  உபத்திரவங்களையும்‌ 
அனுபவிப்பது கர்த்தரால்‌ அவர்களுக்கு 
அளக்கப்படும்‌ அவர்களுடைய 
பங்காயிருக்கிறது. 

யூதாவின்‌ மனுஷர்‌ கர்த்தரை 
மறந்தார்கள்‌. கர்த்தருடைய கிருபையையும்‌ 


இரக்கத்தையும்‌ மறந்தார்கள்‌. கர்த்தருடைய 
பரிசுத்தத்தை மறந்தார்கள்‌. அவருடைய 


'சர்வவல்லமையையும்‌, சர்வஆளுகையையும்‌, 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


சர்வஞானத்தையும்‌ மறந்தார்கள்‌. கர்த்தரை 
எல்லா பாவங்களுக்கும்‌ அடிப்படை 

காரணமாயிருக்கிறது. கர்த்தரை 

மறந்தவர்கள்‌, பொய்யை நம்புகிறார்கள்‌. 


நினைவுகூருகிறவர்கள்‌ 
ஜீவிப்பார்கள்‌. தங்கள்‌ 
நினைக்கிறவர்கள்‌ 

_ பெற்றுக்கொள்வார்கள்‌. 


சர்வஆளுகையுள்ள தேவன்‌ 

ஆளுகை செய்கிறார்‌ 

நினைவுகூர்ந்து, அவர்கள்‌ 

வார்த்தைக்கும்‌, 

பிரமாணத்திற்கும்‌ கீழ்ப்படிவார்கள்‌. 

கர்த்தருடைய சித்தமும்‌, விருப்பமும்‌ 

அவர்களுடைய சித்தமாகவும்‌, அவர்களுடைய 

ல்‌ இருக்கும்‌. கர்த்தருடைய 
தெய்வீக திட்டத்திற்கு அவர்கள்‌ 

கீழ்ப்படிவார்கள்‌. 


யூதாவின்‌ மனுஷரும்‌ எருசலேமின்‌ 
குடிகளும்‌ கர்த்தரை மறந்து, 
அவரைவிட்டு விலகிப்போய்‌, விக்கிரகங்களை 
பற்றிக்கொள்கிறார்கள்‌. கர்த்தரை 
ஆராதனை செய்யவேண்டிய ஜனங்கள்‌ 
அந்நிய தேவர்களையும்‌, விக்கிரகங்களையும்‌ 
ஆராதனை செய்கிறார்கள்‌. இதனால்‌ 
கர்த்தருடைய கோபம்‌ அவர்கள்மீது வருகிறது. 
கர்த்தர்‌ அவர்களுடைய மானம்‌ காணப்பட 
அவர்களைத்‌ தண்டிக்கிறார்‌. அவர்களுடைய 
வஸ்திரத்து ஓரங்களை, அவர்களுடைய 
முகமட்டாக எடுத்துப்போடுகிறார்‌. 
யூதாவின்‌ மனுஷரும்‌ எருசலேமின்‌ 
குடிகளும்‌, இஸ்ரவேலின்‌ பரிசுத்தராகிய 
கர்த்தரை, ஆவியோடும்‌ உண்மையோடும்‌ 
தொழுதுகொள்ளவேண்டும்‌. னால்‌ 
அவர்களோ விக்கிரகங்களை 
ஆராதிக்கிறார்கள்‌. சகலவிதமான. 
அகுத்தங்களையும்‌ ஆசையாய்ச்‌ செய்கிறார்கள்‌. 
அவர்களிடத்தில்‌ விபசாரங்கள்‌ 
இதிகமாவிரக்கிறத. அங்கள்‌ வெளியிலே 
வேசித்தனத்தின்‌ 
துவக்கப்‌ பண்ணுகிறார்கள்‌. 
அவர்கள்‌ அருவருப்பான காரியங்களை 
செய்தாலும்‌. அதை நினைத்து அவர்கள்‌ 
வெட்கப்படவில்லை. அவர்களுக்கு 
அருவருப்பு உண்டாகவில்லை. 





i FTE 
TT 


வேசித்தனத்தின்‌ முறைகேடுகளாகிய உன்‌ 
அருவருப்புகளையும்‌ நான்‌ கண்டேன்‌" 
(எரே 13:27) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


ஏதா மனுஷர்‌ சகல மேடுகளிலும்‌; 
பச்சையான. மரங்களின்‌ 
கீழும்‌ விக்கிரகங்களை. திக்கின்‌. 
அவர்கள்‌ 

அவர்களுக்கு 

விக்கிரகாராதனையை நினைத்து அவர்கள்‌ 
வெட்கப்படவுமில்லை. கர்த்தர்‌ அவர்களுடைய 
அக்கிரமங்களையும்‌, அருவருப்புக்களையும்‌ 
பார்த்து, “எருசலேமே, உனக்கு ஐயோ" என்று 
சொல்லி சபிக்கிறார்‌. 

மனுஷர்மீதும்‌, 
எருசலேமின்‌ குடிகள்மீதும்‌ 
கோபமாயிருந்தாலும்‌, அவருடைய அன்பு 
இன்னும்‌ குறையவில்லை. கர்த்தர்‌ கிருபையும்‌ 
இரக்கமும்‌ நிரம்பியவர்‌ 

தங்கள்‌ பாவங்களுக்கு 
மனந்திரும்பவேண்டுமென்‌ று 

ஈர்க்கிறார்‌... அவர்களைத்‌ தண்டிப்பது 
கர்த்தருக்கு, பிரிய பாவம்‌ 
செய்நவர்களைத்‌ கண்டப்‌ கர்த்தருடைய 
நீதி... ஆனாலும்‌ 

பாவங்களிலிருந்து 

என்பதே கர்த்தருடைய விருப்பம்‌. 


கர்த்தர்‌ யூதாவின்‌ 


நாம்‌ ஜீவனோடிருக்கும்‌ வரையிலும்‌, 


ற்ற 

செய்தியை சிறியோருக்கும்‌ சொல்லவேண்டும்‌. 
பெரியோருக்கும்‌ சொல்ல வேண்டும்‌. 
இளைஞர்களுக்கும்‌. சொல்லவேண்டும்‌. 
வயதுமுதிர்ந்தவர்களுக்கும்‌ சொல்லவேண்டும்‌. 
கர்த்தர்‌ யூதாவின்‌ மனுஷரையும்‌, 
எருசலேமின்‌ குடிகளையும்‌ பார்த்து, “நீ 
சுத்திகரிக்கப்படமாட்டாயா” (எரே 13:27) 
என்று அன்போடு கேட்கிறார்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


யூதாவின்‌ குடிகள்மீது கர்த்தருடைய 
கிருபை வெளிப்படுகிறது. பாவிகள்‌ 
மனந்திரும்பவேண்டுமென்று கர்த்தர்‌ 
பிரியப்படுகிறார்‌. அவர்கள்‌ நீண்டகாலமாக 
கர்த்தருக்கு விரோதமாகப்‌ பாவம்‌ 
செய்தார்கள்‌. அவர்களுடைய 
அக்கிரமங்கள்‌ திரளாமிருந்தது. அவர்கள்‌ 
அநேக காலமாக தீமை செய்ய பழகினவர்கள்‌. 
கர்த்தர்‌ அவர்களிடத்திலிருந்து நன்மையை 
எதிர்பார்க்கிறார்‌. அவர்களுடைய இருதயம்‌ 
'சுத்திகரிக்கப்பட்டால்தான்‌,, அவர்களால்‌. 
நன்மை செய்ய முடியும்‌. 


கர்த்தர்‌ தங்களிடத்தில்‌ கிருபையாய்‌ 
இரங்கி வரும்போது, யூதாவின்‌ குடிகளும்‌ 
கர்த்தருடைய சமுகத்தில்‌ பயபக்தியோடு 
வந்துசேரவேண்டும்‌. கர்த்தர்‌ அவர்களுடைய 
ம்‌ வேசித்தனத்தின்‌ 
அருவருப்புக்களையும்‌ 
கண்டபின்பும்‌ “நீ 
சுத்திகரிக்கப்படமாட்டாயா"' என்று 
அவர்களிடத்தில்‌ அன்போடு கேட்கிறார்‌. 
அவர்கள்‌ கர்த்தருடைய கிருபையை 
தங்களுடைய இரட்சிப்புக்கேதுவாக 
பயன்படுத்திக்கொள்ளவேண்டும்‌. அவர்கள்‌ 
இரட்சிக்கப்பட்டால்‌ அவர்களுக்குத்தான்‌ 
நன்மை உண்டாகும்‌. ஆனால்‌ யூதாவின்‌ 
மனுஷரும்‌, எருசலேமின்‌ குடிகளுமோ 
மதியீனத்திலிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
கர்த்தரை மறக்கிறார்கள்‌. கர்த்தருடைய 
கிருபையை மறக்கிறார்கள்‌. கர்த்தருடைய 
வார்த்தையை நம்பவில்லை. அவர்கள்‌ 
பொய்யை நம்புகிறார்கள்‌. மனந்திரும்ப 
மனந்திரும்பாமல்‌ 
இரட்சிக்கப்படுவதற்கு 
வாய்ப்பைக்‌ கொடுக்கும்‌ 
அதை அவர்கள்‌ 
பென்படுத்திக்கொள்ளாமல்‌ போகிறார்கள்‌. 
யூதர்கள்‌ மனந்திரும்பவேண்டுமென்று கர்த்தர்‌ 
எதிர்பார்க்கிறார்‌. 


“நீ சுத்திகரிக்கப்படமாட்டாயா” என்று 
கர்த்தர்‌ இங்கு சொல்லுகிற வாக்கியம்‌, 
எல்லா பாவிகளுக்கும்‌. பொதுவாக 
சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர்‌ பாவிகளைப்‌ 
பார்த்து. “நீ உன்‌ பாவத்திற்கு மனந்திரும்ப 
மாட்டாயா” என்று அன்போடு கேட்கிறார்‌. 
தங்கள்‌ பாவங்களுக்கு  மனந்திரும்புகிற. 
பாவிகளை இரட்சிப்பதற்கு, கர்த்தரிடத்தில்‌ 
ஏராளமான கிருபையும்‌ இரக்கமுமுள்ளது. 
இரட்சிக்கக்கூடாதபடிக்கு கர்த்தருடைய கரம்‌ 
ஒருபோதும்‌ குறுகிப்போகவில்லை. 





ழ்‌ ee எரேமியா - விரிவுரை im 
ரியா JEREMIAH - COMMENTARY PUBLISHERS 


நீ சுத்திகரிக்கப்படமாட்டாயா” என்று 
கர்த்தர்‌ யூதர்களைப்‌ பார்த்து கேட்டுவிட்டு, 
“நீ ஒருபோதும்‌ சுத்திகரிக்கப்படமாட்டாய்‌"' 
என்று சொல்லி, கர்த்தர்‌ அவர்களுடைய 
இரட்சிப்பின்‌ வாசலை 


அடைத்துப்போடவில்லை. அவர்கள்‌ இன்னும்‌ 
வில்‌ ஆனாலும்‌ 


சுத்திகரிக்கப்படுவதற்கான வாசல்‌. 
இன்றும்‌ திறந்தேயிருக்கிறது. “இது இன்னும்‌ 
எந்தனை காலத்திற்குப்‌ பின்‌ நடக்கும்‌” 
(எரே 13:27) என்று கர்த்தர்‌. 
கேட்கிறார்‌. 
எருசலேமின்‌ 
சுத்திகரிக்கப்படுவார்கள்‌ என்று கர்த்தர்‌ 
ஆலலாய்‌ எதிர்பார்த்துக்கொண்டிருக்கிறார்‌. 





i a 
TT 


யூதா. தேசத்தில்‌ மழைத்தாழ்ச்சி 
உண்டாயிற்று. யூதாவின்‌ மனுஷருக்கும்‌, 
எருசலேமின்‌ குடிகளுக்கும்‌ குடிப்பதற்குகூட 
தண்ணீர்‌ இல்லை. யோசியா ராஜாவினுடைய 
ஆட்சிக்காலத்தின்‌ பின்பகுதியில்‌ 
தேவனுடைய நியாயத்தீர்ப்பு 
ஆரம்பமாயிற்று. யோயாக்கீமினுடைய 
ஆட்சிக்காலத்தின்‌ ஆரம்பம்‌ வரையிலும்‌, 
யூதாதேசத்தில்‌ மழை பெய்யவில்லை. பரிசுத்த 
வேதாகமத்தில்‌ இந்த மழைத்தாழ்ச்சியைக்‌ 
குறித்து, பல இடங்களில்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனாலும்‌ 
எரேமியா புஸ்தகத்தில்‌, இந்த 
அதிகாரத்தில்‌, யூதாவுக்கு. ஏற்பட்டிருக்கிற 
மழைத்தாழ்ச்சியைப்பற்றி முழுமையாகச்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. 


த்தாழ்ச்‌ சியின்‌ சோகமான 
விளக்கம்‌ ரே 141-6), கர்த்தர்‌ இந்த 
துன்பத்தை நீக்கிப்போடவேண்டுமென்று 
எரேமியா ஜெபம்பண்ணுகிறார்‌ (எரே 14:7-9). 
யூதாவின்‌ மனுஷரும்‌ எருசலேமின்‌ குடிகளும்‌ 
கர்த்தருக்கு விரோதமாய்‌ தொடர்ந்து பாவம்‌ 
செய்கிறார்கள்‌. இதனால்‌ தேவனுடைய 
நியாயத்தீர்ப்பும்‌ அவர்கள்மீது தொடர்ந்து. 
வருகிறது (எரே 14:10-12). 

ஜனங்களுடைய 
கள்ளத்தீர்க்கதரிசிகளின்‌ 
உபதேசங்களே காரணம்‌ 
எரேமியா கர்த்தரிடத்தில்‌ 
(எரே 1413-6). யூதா மனுஷருக்காக. 
விண்ணப்பம்பண்ணாமல்‌, அவர்களுக்காக 
துக்கித்துப்‌ புலம்புமாறு கர்த்தர்‌ எரேமியாவிடம்‌ 
சொல்லுகிறார்‌ (எரே 14:17 -22). 


இந்த 


பாவங்களுக்கு 
பொய்யான 
என்று 


சொல்லுகிறார்‌ 


மழைத்தாழ்ச்சி 
எரே 1411-6 


எரே 14:1. மழைத்தாழ்ச்சியைக்‌ குறித்து 
எரேமியாவுக்கு உண்டான. 


கர்த்தருடைய வசனம்‌: 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எரே 14:2. யூதா துக்கிக்கிறது, அதின்‌ 
வாசல்கள்‌ பெலனைற்றுக்‌ கிடக்கிறது; 
தரை மட்டும்‌ குனித்து, கரிகறுத்துத்‌ 
திரிகிறார்கள்‌; எருசலேமின்‌ கூக்குரல்‌ 
எழும்புகிறது. 


எரே 14:8. 
பிரபலமானவர்கள்‌ 
சிறுவர்களைத்‌ தண்ணீருக்கு 
அனுப்புகிறார்கள்‌; இவர்கள்‌ 
பன்னங்களுக்குப்‌ போய்‌ தண்ணீரைக்‌ 
காணாமல்‌ வெறும்‌ பாத்திரங்களோடே 
திரும்பிவருகிறார்கள்‌; வெட்கி 

நாணி, தங்கள்‌. 

மூடிக்கொள்ளுகிறார்கள்‌. 


எரே 1424. தேசுத்தின்மேல்‌. 
மழை இல்லாததினால்‌ தரை 
வெடித்திருக்கிறது; பயிர்‌ 
செய்கிறவர்கள்‌ வெட்கி, தங்கள்‌ 
தலையை மூடிக்கொள்ளுகிறார்கள்‌. 


எரே 14:5, வெளியின்‌ பெண்மானும்‌ 
குட்டி போட்டு, புல்லில்லாததினால்‌. 
அதை விட்டு ஓடிப்போகும்‌. 

எரே 14:6. காட்டுக்கழுதைகள்‌ 
மேடுகளில்‌ நின்று, வலுசர்ப்பங்களைப்‌: 
போல்‌ காற்றை உட்கொள்ளுகிறது; புல்‌ 
இல்லாததினால்‌ அவைகளுடைய 
கண்கள்‌ பூத்துப்‌ போகிறது என்றார்‌. 


அவர்களில்‌ 
தங்கள்‌: 


தலையை 


யூதாவின்‌ மனுஷருக்கு இயற்கையும்‌ 

யூதாதேசத்தில்‌ மழை: 

வானம்‌ வெண்கலத்தைப்‌ 

, வானத்திலிருந்து 

பனித்துளி பூமிக்கு இறங்கி வரவில்லை. 

பூமியும்‌ இரும்பைப்போலிருக்கிறது. 

ஆகையினால்‌ பூமியில்‌ விருட்சங்கள்‌ 

எதுவும்‌ கனிதரவில்லை. வானமும்‌ 

உலர்ந்துபோயிருக்கிறது. பூமியும்‌ 

காய்ந்துபோயிருக்கிறது. யூதாதேசத்தார்‌ 

எல்லோரும்‌. மழையில்லாமல்‌. மிகுந்த 
துன்பங்களை அனுபவிக்கிறார்கள்‌. 





ழ்‌ நள 
யாய 


பதினொரு மூடுதிரைகளும்‌ ஒரே 
அளவாயிருக்க வேண்டும்‌. ஒவ்வொரு 
மூடுதிரை முப்பது முழநீளமும்‌ அதாவது 45 
அடி நீளமும்‌, நாலு முழ அகலமும்‌ அதாவது. 


அதிகமானது. (யாத்‌ 261-6) 


ஆறாம்‌... மூடுதிரை கூடாரத்திற்கு 
இரண்டாம்‌ மூடுதிரையாக இருக்கும்‌. இதைக்‌ 
கூடாரத்தின்‌ முகப்பிற்கு முன்னே மடித்துப்‌ 
போடவேண்டும்‌. மடித்துப்போடும்‌ அளவிற்கு 
இது அளவில்‌ பெரியதாக இருக்கும்‌. 
லினால்‌ செய்யப்பட்ட 
(யாத்‌ 269-6), 
காதுகள்‌ 
குன்னம்‌ பொன்னுக்குப்‌ 
பதிலாக இந்தக்‌ கொக்கிகளும்‌, காதுகளும்‌ 
வெண்கலத்தால்‌ செய்யப்பட்டிருக்கிறது. 
மிச்சமான பாதி மூடுதிரை 
வாசஸ்தலத்தின்‌ பின்புறத்தில்‌. 
தொங்கவேண்டும்‌. பதினொறாவது 
மூடுதிரையின்‌ பாதி 3 அடி நீளமுடையதாக 
இருக்கும்‌. முன்புறத்தில்‌ தொங்குவதுபோல 
யி நீளத்தில்‌ 
மூடுதிரை (யாத்‌ 26912). 
ஆசரிப்புக்கூடாரத்தின்‌ ஒவ்வொரு புறத்திலும்‌ 
மூடுதிரைகள்‌ 18 அங்குலம்‌ ஒன்றுக்குமேல்‌ 
ஒன்று பொருந்தியிருக்கும்‌. 


கூடாரத்திற்கு இரண்டு மூடிகள்‌ 
உண்டுபண்ணப்பட்டிருக்கிறது. மெல்லிய 
நூலினால்‌ செய்யப்பட்டிருக்கும்‌ மூடுதிரைக்கு 
மேல்‌ (யாத்‌ 269-6) இவை இரண்டும்‌ 
மூடப்படும்‌. (யாத்‌ 2267-14), க்‌ 
ட்ட மும்‌ 
மூடுதிரைகள்‌ 
க்கும்‌. மூன்றாம்‌ மூடுதிரை 
ஆட்டுக்கடாத்தோலினால்‌. 
உண்டுபண்ணப்பட்டிருக்கிறது. அதன்மேல்‌ 
மூடப்படும்‌ நான்காம்‌ திரை தகசுத்தோலால்‌ 
உண்டுபண்ணப்பட்டிருக்கிறது. 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


குளிரிலும்‌, மழையிலும்‌, வெயிலிலும்‌ 
தககத்தோல்‌ கூடாரத்தைப்‌ பாதுகாக்கிறது. 
தேவனுடைய வாசஸ்தலத்திற்கு நான்கு 
மூடிகள்‌. ஏன்‌ போடப்பட்டது என்று 
தெரியவில்லை. யூதேயாவில்‌ அடிக்கடி 
ஏற்படும்‌ பருவ மழையிலிருந்தும்‌, 
கோடைக்காலத்து வெயிலிலிருந்தும்‌ 
வாசஸ்தலத்தைப்‌ பாதுகாப்பதற்காக அதற்கு. 
நான்கு மூடிகள்‌ போடப்பட்டிருக்கலாம்‌. 


பலகைகள்‌ 
யாத்‌ 26:15-80 
யாத்‌ 26:15. 
திமிர்த்துதிற்கும்‌ 
சீத்திம்‌ 


உண்டுபண்ணுவாயாக. 


வாசஸ்தலத்துக்கு 
பல்கைகனையும்‌ 
மரத்தால்‌ 


யாத்‌ 26:16. ஒவ்வொரு பலகையும்‌ 
பத்து முழதீனமும்‌ பவப்‌ முழ 
அகலமுமாய்‌ இருக்கவேண்‌। 


யாத்‌ 2817. ஒவ்வொரு பலகைக்கும்‌ 
ஒன்றோடொன்று ஒத்து 


க்‌ இரண்டு கழுந்துகன்‌ 
இருக்கவேண்‌( வாசஸ்தலத்தின்‌ 


யாத்‌ 28:18. வாசஸ்தலத்துக்காகச்‌. 
செய்யப்படுகிற பலகைகளில்‌ இருபது 
பலகை தெற்கே தென்திசைக்கு எதிராக 
நிற்கக்கடவது. 


யாத்‌ 28:19. அந்த இருபது 
பலகைகளின்கீழே வைக்கும்‌ நாற்பது 
வெள்ளிப்‌ பாதங்களை 
உண்டுபண்ணுவாயாக; ஒரு பலகையின்‌ 
கீழ்‌ அதின்‌ இரண்டு கழுத்துகளுக்கும்‌ 
இரண்டு பாதங்களும்‌, மற்றப்‌ 
பலகையின்‌ கீழ்‌ அதின்‌ இரண்டு 
கழுந்துகளுக்கும்‌ இரண்டு பாதங்களும்‌ 
இருக்கவேண்டும்‌. 


யாத்‌ 26:20. வாசஸ்தலத்தின்‌: 
மதுபக்கமாகிய வடபுறத்திலும்‌ இருபது 
ஙலகைகளையும்‌, 





i FTE 
TT 


தேசத்தில்‌ மழை பெய்யாமல்‌, ஜனங்கள்‌ 
எல்லோரும்‌ வேதனையிலிருக்கும்போது. 
மழைத்தாழ்ச்சியைக்‌ குறித்து எரேமியாவுக்கு 
கர்த்தருடைய வசனம்‌ உண்டாயிற்று (எரே 
149). யூதாதேசத்தில்‌ மழை னா 
யூதா. துக்கிக்கிறது. அது 
பாவங்களுக்காக துக்கிக்கலில்லை. தன்மீது 
என்பதற்காக. 
க்‌ வாசல்கள்‌. 
பெலனற்று கிடக்கிறது. னில்‌ வாசல்‌ 
வழியாக உள்ளே போவோரும்‌, வெளியே 
வருவோரும்‌ துக்கிக்கிறார்கள்‌. 
மனுஷருக்கு போஜனமும்‌, தண்ணீரும்‌ 
ஜீவாதாரமாமிருக்கிறது.. தண்ணீரில்லாமல்‌ 
மனுஷனால்‌ ஜீவிக்க முடியாது. தேவனுடைய 
நீதியான நியாயத்தீர்ப்பு யூதாவின்‌ மனுஷர்‌ 
மீது வந்திருக்கிறது. அந்த தேசத்தின்மீது. 
மழைபெய்யாதபடிக்கு, கர்த்தர்‌ வானத்தை 
அடைத்துவிடுகிறார்‌. இதனால்‌ யூதாதேசத்து 
வாசல்வழியாக  போவோரும்‌ வருவோரும்‌ 
மிகுந்த துக்கத்‌ தோடிருக்கிறார்கள்‌. யூதாவின்‌ 
வாசல்களும்‌ பெலனற்று கிடக்கிறது. 
தேசத்தில்‌ பஞ்சமுண்டாயிற்று. அங்கே. 
தண்ணீரும்‌ இல்லை அப்பமும்‌ 
யூதாவின்‌ மனுஷர்‌, தண்ணீரையும்‌: 
அப்பத்தையும்‌ பெற்றுக்கொள்வதற்கு, மற்ற 


போகிறார்கள்‌. 

வரையிலும்‌ மற்ற தேசத்தார்‌ யூதா 
தேசத்திற்கு வந்து, தங்கள்‌ தானியத்தையும்‌, 
அப்பத்தையும்‌ த்த பா 
தேசத்தார்‌ மற்ற தேசத்தாருக்கு அப்‌: 
கொடுப்பார்கள்‌. இப்போதோ யூதா சத்திலே 
பஞ்சமுண்டாயிற்று.. இது தேவனுடைய 
நியாயத்தீர்ப்பு. அவர்கள்‌ அப்பத்திற்காக 
அந்நிய தேசத்திற்கு போகிறார்கள்‌. 


அமர்ந்திருக்கிறவர்களும்‌ மழைத்தாழ்ச்சியை 
நினைத்து கண்ணீர்விட்டு அழுகிறார்கள்‌. 
அவர்கள்‌ தரைமட்டும்‌ குனிந்து. கரிகறுத்து 
திரிகிறார்கள்‌. ஒப்பாரி பாடுகிறவர்களும்‌, 
புலம்பல்‌ பாட்டு பாடுகிறவர்களும்‌ கறுப்பு 
வஸ்திரங்களை அணிந்திருப்பார்கள்‌. அவர்கள்‌ 
தரையில்‌ அமர்ந்து ஒப்பாரி பாடல்களைப்‌ 
பாடுவார்கள்‌. பிச்சைக்காரர்களும்‌ தரையில்‌ 
அமர்ந்து, தங்களுடைய பரிதாப நிலமைகளை 
புலம்பல்‌ பாடலாகப்‌ பாடி, பிச்சை 
கேட்பார்கள்‌. யூதாவின்‌ மனுஷரும்‌ கறுப்பு 
வஸ்திரங்களைத்‌ தரித்து, கரிகறுத்து 
திரிகிறார்கள்‌. 


வாசல்களில்‌ 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அவர்களுடைய சரத்தில்‌ 
சரீரத்தில்‌ பெலவீனம்‌ 
ல்‌, அவர்களால்‌ எழுந்து 
நடக்க முடியவில்லை. 

ல குனிந்து 


எருசலேமின்‌ கூக்குரல்‌ எழும்புகிறது. 
எரே 142)... எருசலேமின்‌ குடிகள்‌ 
கூக்குரலிடுகிறார்கள்‌ எருசலேம்‌ 

அப்பமும்‌ 


தரை வெடித்திருக்கிறது. 

செய்யவில்லை. விளைச்சலுமில்லை. தானிய 
அறுவடையுமில்லை. எருசலேம்‌ நகரத்தார்‌ 
தானியமும்‌ அப்பமும்‌ இல்லாமல்‌ அழுது 
புலம்புகிறார்கள்‌. அவர்களுடைய கூக்குரல்‌ 
எழும்புகிறது. 


எருசலேமில்‌ தேவனுடைய ஆலயம்‌ 
இருக்கிறது. | யூதாதேசம்‌ முழுவதிலும்‌ மழை 
மழைத்தாழ்ச்சியினால்‌. 
ணை கக்கத்‌ யூதாவின்‌ 
எல்லா பட்டணங்களிலுமுள்ள ஜனங்களும்‌, 
மழைக்காக ஜெபிக்க, எருசவேமிலுள்ள 
தேவாலயத்திற்கு வருகிறார்கள்‌. தங்கள்‌ 
சத்தத்தை உயர்த்‌ கர்த்தரிடத்தில்‌ 
விண்ணப்பம்பண்ணுகிறார்கள்‌. 
அவர்களுடைய கூக்குரலின்‌ 
எருசலேமில்‌ எழும்புகிறது. 
தண்ணீருமில்லாமல்‌, 
அப்பமுமில்லாமல்‌ ஜீவிப்பது கடினம்‌. யூதாவின்‌ 
மனுஷருக்கு மிகுந்த துன்பமும்‌, வேதனையும்‌ 
உண்டாயிருக்கிறது. தங்களுடைய 
வேதனைகளை சகித்துக்கொள்ள முடியாமல்‌ 
யூதாவின்‌ மனுஷர்‌ அழுது புலம்புகிறார்கள்‌. 
அவர்களுடைய கூக்குரல்‌ எருசலேமில்‌ 
எழும்புகிறது. 


சத்தம்‌ 


யூதாவின்‌ மனுஷரும்‌ எருசலேமின்‌ 
குடிகளும்‌ கர்த்தருக்கு விரோதமாகப்‌ பாவம்‌ 
செய்கிறார்கள்‌. தங்கள்‌ பாவங்களுக்கு 
மனந்திரும்பாமல்‌, துணிகரமாய்‌ அக்கிரமம்‌ 
இதனால்‌ தேவனுடைய 
ள்‌ வருகிறது. 
பிரபலமானவர்கள்‌, 
நியாயத்தீர்ப்பு தங்கள்மீது 

வந்திருப்பதை உணர்ந்துகொள்கிறார்கள்‌. 





i THE 
TT 


அவர்களில்‌ பிரபலமானவர்கள்‌ தங்கள்‌ 
சிறுவர்களை தண்ணீருக்கு அனுப்புகிறார்கள்‌. 
"சிறுவர்கள்‌" என்னும்‌ வார்த்தை 
அவர்களுடைய வேலைக்காரரைக்‌ குறிக்கிறது. 
பிரபுக்கள்‌ தங்களுடைய வேலையாட்களை 
தண்ணீருக்காக வெளியே அனுப்புகிறார்கள்‌. 
ஆனால்‌ அவர்களுக்கு எங்கும்‌ தண்ணீர்‌ 
கிடைக்கவில்லை. அவர்கள்‌ எல்லா 
பள்ளங்களுக்கும்‌ தண்ணீரைத்‌ தேடி 
போகிறார்கள்‌. ஒரு பள்ளத்திலும்‌ தண்ணீர்‌ 
இல்லை. அவர்கள்‌ தண்ணீரைக்‌ காணாமல்‌ 
வெறும்‌ பாத்திரத்தோடே திரும்பி 
வருகிறார்கள்‌. 


வின்‌. க்‌ 
முன்மாரியுில்லை, மின்மாரியுமில்லை. 
நேசத்தில்‌ மழைந்தாழ்ச்சி உண்டாயிற்று. 
குடிப்பதற்கு தண்ணீர்‌ இல்லை. பமிர்‌ 
நிலங்களும்‌ காய்ந்துபோயிருக்கிறது. 
தேசத்தின்மேல்‌ மழையில்லாததினால்‌ 
தரையும்‌ வெடித்திருக்கிறது. வேலைக்காரர்கள்‌ 
தண்ணீரில்லாமல்‌ வெறும்‌ பாத்திரங்களோடே 
திரும்பி வருவதைப்‌ பார்க்கும்போது, 
அவர்களுடைய எஜமான்கள்‌ வெட்கி 
நாணுகிறார்கள்‌. வெட்கத்தினாலும்‌ 
வேதனையினாலும்‌ தங்கள்‌ தலையை 
மூடிக்கொள்கிறார்கள்‌. 

தேசத்தில்‌ மழையில்லாததினால்‌ 
ஜனங்களுக்கு மிகுந்த கஷ்டமுண்டாயிற்று. 
குடிப்பதற்குகூட தண்ணீரில்லை. இதனால்‌ 
நகரத்தின்‌ ஜனங்கள்‌ மிகவும்‌ 
வேதனைப்படுகிறார்கள்‌. நகரத்திற்கு 
மழைத்தாழ்ச்சியினால்‌ பிரச்சனை வந்தது. 
போலவே, கிராமங்களுக்கும்‌ பிரச்சனை 
ந்திருக பமிர்‌ செய்கிறவர்கள்‌ 
வெட்கி, தங்கள்‌ 
மூடிக்கொள்கிறார்கள்‌. 
விளைச்சல்‌ 
காய்ந்துபோயிருக்கிறது.  தண்ணீரில்லாமல்‌ 
தரை வெடித்திருக்கிறது. 

யமி 

கடினமாயிருப்பதினால்‌ 
உழமுடியவில்லை. நிலத்தைப்‌ 

வில்லை. அவர்களால்‌ விவசாய வேலை 
செய்ய முடியவில்லை. விவசாயி ஒருபோதும்‌ 
சும்மாமிருக்கமாட்டார்‌. கும்மாயிருப்பது. 
அவர்களுக்கு வெட்கமாயிருக்கும்‌. பயிர்‌ 
செய்கிறவர்களுக்கு வேறு வேலை. 
எதுவுமில்லாமல்‌, சும்மாயிருப்பதினால்‌,. 
அவர்கள்‌ வெட்கி, தங்கள்‌ தலையை 
மூடிக்கொள்கிறார்கள்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எல்லா ஜீவராசிகளும்‌ கர்த்தருடைய 
தெய்வீக பராமரிப்பையே சார்ந்திருக்கிறது. 
கர்த்தர்‌ வானத்தின்‌ பலகணிகளைத்‌ திறந்து 

தப்‌ பூமியின்‌ மேல்‌ 
பெய்யப்பண்ண வில்லையென்றால்‌, 
விவசாயம்‌ நடைபெறாது. 
இருக்காது. தானிய அறுவடை இருக்காது. 
மனுஷர்‌ புசிக்கிறதற்கு தானியமும்‌ அப்பமும்‌ 
இருக்காது. 

தேவரீர்‌ பூமியை விசாரித்து, 

அதற்கு நீர்ப்பாய்ச்சுகிறீர்‌; தண்ணீர்‌ நிறைந்த 

தேவநதியினால்‌ அதை மிகவும்‌ 
செழிப்பாக்குகிறீர்‌: இப்படி நீர்‌ அதைத்‌ 
திருத்தி, அவர்களுக்குத்‌ தானியத்தை 
விளைக்கிறீர்‌. அதின்‌ வரப்புகள்‌ 
தணியத்தக்கதாய்‌ அதின்‌ படைச்சால்களுக்குத்‌ 
தண்ணீர்‌ இறைத்து, அதை மழைகளால்‌: 
கரையப்பண்ணி,, அதின்‌: பமிரை 
ஆசீர்வதிக்கிறீர்‌. வருஷத்தை உம்முடைய 
நன்மையால்‌ முடிசூட்டுகிறீர்‌: உமது பாதைகள்‌ 
நெய்யாயப்‌ பொழிகிறது" (சங்‌ 659-1) 


மழைத்தாழ்ச்சியினால்‌. மனுஷர்‌ 
குஷ்டப்படும்போது, மிருகங்களும்‌ குடிப்பதற்கு 
தண்ணீரில்லாமல்‌: குஷ்டப்படுகிறது. 
வெளியின்‌ பெண்மானும்‌ குட்டி போட்டு, புல்லி 
ல்லாததினால்‌ அதை விட்டு ஓடிப்போகிறது. 
காட்டுக்கழுதைகள்‌ மேடுகளில்‌ நின்று, 
வலுசர்ப்பங்களைப்‌ போல்‌ காற்றை 
உட்கொள்ளுகிறது: புல்‌ இல்லாததினால்‌ 

ய கண்கள்‌ பூத்துப்‌ போகிறது 
(எரே 14:56). 


யூதாவின்‌ மனுஷரும்‌ எருசலேமின்‌ 
குடிகளும்‌ கர்த்தருக்கு விரோதமாகப்‌ பாவம்‌ 
செய்திருக்கிறார்கள்‌. அவர்கள்மீது 
தேவனுடைய நியாயத்தீர்ப்பு வந்திருக்கிறது. 
பெண்மானும்‌ காட்டுக்கழுதையும்‌ ஒரு 
பாவமும்‌ செய்யவில்லை. பெண்மான்‌ 
சாதுவான மிருகம்‌. அது யாருக்கும்‌ 
தீங்குசெய்யாது. வன்ம குட்டிபோடும்‌ 
போது, தன்னுடைய குட்டியை அன்பாய்ப்‌ 
பராமரிக்கும்‌. ஆனால்‌ இப்போதோ தேசத்தில்‌ 
மழை பெய்யவில்லை பெண்மானுக்கு 
குடிப்பதற்கு தண்ணீரில்லை. புசிப்பதற்கு புல்‌ 
இல்லை. வெளியின்‌ பெண்மான்‌ குட்டிபோட்டு, 
புல்‌ இல்லாததினால்‌, தன்‌ குட்டியை விட்டு 
ஓடிப்போகிறது. இது பெண்மானின்‌ இயல்பான 
சுயாவமல்ல. ஆனாலும்‌ யூதா தேசத்தில்‌ 
உண்டாமிருப்பதினால்‌, 
தன்‌ குட்டியை 

விட்டுவிட்டுப்‌ போய்விடுகிறது. 





ழ்‌ நள 
யாய 


பெண்மான்‌ ங்களுக்கும்‌ 
ஓடிச்சென்று புல்லை சம்பாதிக்கும்‌. புல்‌. 
கிடைத்தால்‌ தானும்‌ புசித்து, தன்னுடைய 


குட்டிக்கும்‌ கொடுக்க 


யென்றால்‌, 
விட்டு, நிரந்தரமாய்‌ 
பெண்டானுக்கும்‌ 
குட்டிக்கும்‌ புல்‌ இல்லை. ன்‌ 
குட்டிக்கு இரை கொடுக்கவேண்டும்‌. 
என்னும்‌ பாசத்தில்‌, அது பல இடங்களுக்கும்‌ 
புல்லைத்‌ தேடி ஓடிப்போகிறது. 

புருஷர்கள்‌. தங்கள்‌ 
'தலைவர்களாயிருக்கிறார்கள்‌. 
புருஷருடைய இலட்சணம்‌. 
வேலை செய்து, சம்பாதித்து, தங்களுடைய 
குடும்பத்திலுள்‌ எவர்களுக்கு போஜனம்‌. 
கொடுக்கவேண்டும்‌. அவர்களை பராமரிக்க 
வேண்டும்‌. ஒரு சில புருஷர்கள்‌ ஒரு 
வேலையும்‌ செய்யாமல்‌ சும்மாயிருந்து 
பொழுதைப்‌ போக்குவார்கள்‌. வீட்டின்‌ 
தேவைக்கு ஒன்றும்‌ தரமாட்டார்கள்‌. 
சோம்பேறியான புருஷர்கள்‌, பெண்மானின்‌ 
குணத்தைப்‌ பார்த்து புத்தி தெளியவேண்டும்‌. 
தங்கள்‌ சோம்பல்தனத்தை நினைத்து, 
வெட்கப்படவேண்டும்‌. 

தேசத்தில்‌ மழை இல்லாததினால்‌: 

பெண்மானைப்போல  காட்டுக்கழுதைகளும்‌ 
கஷ்டப்படுகிறது. காட்டுக்கழுதைகள்‌ 
மேடுகளில்‌ நின்று. வலுசர்ப்பங்களைப்போல்‌ 
காற்றை உட்கொள்கிறது. மழை 
பெய்யாததினால்‌ தரை வஷெஷத்திருக்கிறது. 
பூமியின்மீது சூரியவெப்பம்‌ பட்டு, தரை 
அதிக உஷ்ணமாயிருக்கிறது. தரையை 
குளிரச்‌ செய்வதற்கு மழை பெய்யவில்லை. 
ஆகையினால்‌ காட்டுக்கழுதைகள்‌ தரையில்‌: 
நிற்காமல்‌, உயரமான மேடுகளுக்குப்‌ போய்‌ 
அங்கே நிற்கிறது. மேடுகளின்மீது குளிர்ந்த 
காற்று வீசம்‌. காட்டுக்கழுதைக்கு உணவு 
இல்லை. நல்ல காற்றையாவது சுவாசிக்கலாம்‌. 
என்று நினைத்து, அவை மேடுகளில்‌ நின்று, 
காற்றை உட்கொள்கிறது. 


குடும்பத்திற்கு 
உத்தியோகம்‌. 
புருஷர்கள்‌ 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பங்கள்‌ காற்றை அதிகமாய்‌ 
சர்ப்பம்‌ சீறும்‌. 
மூச்சுவிடுவதற்கு கஷ்டமாகயிருந்தாலும்‌, 
வலுசர்ப்பங்கள்‌ காற்றை உட்கொள்ளும்‌. 
காட்டுக்கழுதைகளும்‌ இப்போது. 
வலுசர்ப்பங்களைப்போல காற்றை 
உட்கொள்கிறது. கழுதைகளுக்கு. 
போஜனமான புல்‌ தேசத்தில்‌ எங்கும்‌ 
கிடைக்கவில்லை. காற்றே அதற்கு 
உணவாயிற்று. புல்‌ இல்லாததினால்‌ காட்டுக்‌ 
கழுதைகளின்‌ கண்கள்‌ பூத்துப்போகிறது. 
அவற்றிற்கு பெலனில்லை. ஜீவாதாரமான புல்‌ 
கிடைக்கவில்லை. தேசத்தில்‌ மழைத்தாழ்ச்சி 
ஏற்படும்போது, பூமியிலுள்ள எல்லா 
ஜீவராசிகளும்‌ வேதனைகளை 
அனுபவிக்கிறது. மனுஷருடைய பாவத்தினால்‌ 
தேவனுடைய நியாயத்தீர்ப்பு அவர்கள்மீது 
வருகிறது. மனுஷர்‌ வேதனைப்படும்போது, 
அவர்களோடு சேர்ந்து மிருகங்களும்‌ 
வேதனைப்படுகிறது. 


வலுச। 
உட்கொள்ளும்‌. 


இஸ்ரவேலின்‌ நம்பிக்கை 
எரே 14:7-9 


எரே 1427. 
அக்கிரமங்கள்‌. 
விரோதமாய்ச்‌ சாட்சியிட்டாலும்‌, 
உம்முடைய நாமத்‌, ப த்தம்‌ தம்‌ 
கிருபைசெய்யும்‌; எங்கள்‌. சீர 
மிகுதியாயிருக்கிறது; ite, 
விரோதமாய்ப்‌ பாவஞ்செய்தோம்‌. 


கர்த்தாவே, எங்கள்‌. 


எங்களுக்கு 


எரே 14:8. இஸ்ரவேலின்‌ நம்பிக்கையே, 
ஆபத்துக்காலத்தில்‌ அதின்‌ இரட்சகரே, 
நீர்‌ தேசத்தில்‌ பரதேசியைப்‌ போலவும்‌, 
இராத்தங்க இறங்குகிற 
வழிப்போக்களைப்போலவும்‌ 
'இருப்பானேன்‌? 


எரே 149. நீர்‌ விட௱ய்த்துப்போன 
புருனைப்போலவும்‌, இரட்சிக்க 
மாட்டாத பராக்கிரமசாலியைப்‌ 
போலவும்‌ இருப்பானேன்‌? கர்த்தாவே, 
நீர்‌ எங்கன்‌ நடுவிலிருக்கிறவராமே; 
உம்முடைய நாமம்‌ எங்களுக்குத்‌ 
தரிக்கப்பட்டுமிருக்கிறதே; எங்களை 
விட்டுப்‌ போகாதிரும்‌. 





i FTN 
TT 


யூதாவின்‌ ஜனங்கள்‌ மிகுந்த 

வேதனைகளை அனுபவித்தாலும்‌, அவர்கள்‌ 
ம்‌ கர்த்தரிடத்தில்‌ ஜெபம்பண்ண 
முன்வரவில்லை. அவர்களுடைய 

பவ்களினிமித்தனல்‌ தேவனுடைய 

நியாயத்தீர்ப்பு அவர்கள்மீது வந்திருக்கிறது. 

ஆனால்‌ அவர்களோ தங்கள்‌ பாவங்களுக்கு 

மனந்திரும்பவில்லை. கர்த்தர்‌ 

கிருபையாய்‌ 

அவரிடத்தில்‌ 

யூதாவின்‌ மனுஷருக்காகவும்‌ 

குடிகளுக்காகவும்‌ எரேமியா 

கர்த்தரிடத்தில்‌ ஜெபம்பண்ணுகிறார்‌. 


எரேமியா 
ஜெபப்பண்ணுவதைப்‌ பார்த்து, 
மனுஷரும்‌ தங்களுக்காக 

ன்வரவேண்டும்‌. ன்‌ 

பத்தில்‌ கிருபை நிரம்பிய வார்த்தைகளைப்‌ 
பயன்படுத்துகிறார்‌. யூதாவின்‌ மனுஷர்‌: 
அனுபவிக்கும்‌ வேதனைகளுக்காக எரேமியா 
துக்கித்துப்‌ புலம்புகிறார்‌. எருசலேமின்‌ 
குடிகள்மீது வந்திருக்கும்‌ வேதனைக்காக 
கர்த்தரிடத்தில்‌ வழக்காடுகிறார்‌ ்‌ 
மறவர்‌ எரேமியாவின்‌ 

து, அவர்களும்‌ 
குற்றுக்கொள்ளவேண்டும்‌. 


எரேமியா... தன்னுடைய 
மூன்று காரியங்களை ன்‌ 
அவையாவன : 

மனத்தாழ்மையாக 

2. தேவனுடைய 
இரக்கத்திற்காகவும்‌ 

மன்றாடுகிறார்‌. 

ஜனத்திற்கு கிருபையாய்‌. 

மென்றும்‌, அவர்கள்‌ 

எதிர்பார்க்கும்‌ காரியம்‌ அவர்களுக்கு 
கொடுக்கப்படவேண்டும்‌ என்றும்‌ 
விண்ணப்பம்பண்‌ணுகிறார்‌. 


கர்த்தர்‌ நீதியுள்ளவர்‌. அவருடைய 
கிரியைகளெல்லாமே நீதியாயும்‌, நியாயமாயும்‌ 
இருக்கும்‌. கர்த்தர்‌ ஒருவருக்கும்‌ ஒருபோதும்‌ 
அநியாயம்‌ செய்கிறவரல்ல. அவருடைய 
நியாயத்தீர்ப்புகளும்‌ நீதியாயும்‌ நியாயமாயும்‌ 
இருக்கும்‌. நாம்‌ கர்த்தருக்கு விரோதமாகப்‌ 
பாவம்‌ செய்யும்போது. கர்த்தருடைய கோபம்‌ 
நமக்கு விரோதமாக வரும்‌. கர்த்தருடைய 

நியாயத்தீர்ப்பின்‌ விளைவாக, நாம்‌ 


வேதனைகளை அனுபவிக்கிறோம்‌. அப்போது. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ நமக்கு அநீதி செய்கிறார்‌ என்று 
அவரோடு வழக்காடக்கூடாது. கர்த்தர்‌ 
நம்மீது அன்பாகமில்லை என்றும்‌ அவர்மீது 
குற்றம்‌ சொல்லக்கூடாது. பாவத்தின்‌ சம்பளம்‌ 
மரணம்‌. நம்முடைய பாவத்தினிமித்தமாய்‌ 
கர்த்தர்‌ நம்மை நீதியாய்த்‌ தண்டிக்கிறார்‌. 


எரேமியா, கர்த்தரிடத்தில்‌ யூதாவின்‌ 


மிகுதியாயிருக்கிறது” என்றும்‌, 
விரோதமாய்‌ பாவம்‌ செய்தோம்‌" (எரே 14:7) 
என்றும்‌ எரேமியா கர்த்தரிடத்தில்‌ 
பணிவோடு சொல்லுகிறார்‌. ர்த்தர்‌ 
தாமே, தம்முடைய 
இரக்கத்தினாலும்‌, 
சீர்கேடுகளையும்‌, 
கிருபையினால்‌. ள்‌ 
வேண்டுமென்று ஜெபம்பண்ணுகிறார்‌. 
நமக்கு கர்த்தருடைய கிருபை தேவை, 
அவர்‌ நமக்கு இரக்கம்‌ காண்பிக்கவேண்டும்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய  நாமத்தினிமித்தமாய்‌ 
நமக்கு கிருபை செய்தால்தான்‌, நம்மால்‌ 
சமாதானமாயும்‌, சந்தோஷமாயும்‌ ஜீவிக்க 
முடியும்‌. எரேமியா தீர்க்கதரிசி இந்த 
சத்தியத்‌ உணர்ந்தவராக, “கர்த்தாவே, 
எங்கள்‌ அக்கிரமங்கள்‌ எங்களுக்கு 
விரோதமாய்ச்‌ சாட்சியிட்டாலும்‌, உம்முடைய 
நாமத்தினிமித்தம்‌ கிருபைசெய்யும்‌” (எரே 14:7) 
என்று பணிவோடு விண்ணப்பம்பண்‌ணுகிறார்‌. 


எரேமியா மனந்திரும்பிய 
பாவிகளைப்போலவும்‌, பிறரிடத்தில்‌ 
உதவி கேட்கிறவர்களைப்போலவும்‌, யூதா 
மனுஷருடைய விண்ணப்பங்களை கர்த்தருக்கு 
தெரியப்படுத்துகிறார்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
நாமத்தினிமித்தம்‌ கல்‌ கிருபை 
செய்யவேண்டுமென்றும்‌, கர்த்தர்‌ தமக்கு 
பிரியமான பிரகாரம்‌ தங்களுக்கு 
நன்மை செய்யவேண்டுமென்றும்‌ எரேமியா 
கர்த்தரிடத்தில்‌ விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 





i THEN 
WEFT 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தரை நோக்கி: 
பாவஞ்செய்தோம்‌, தேவரீர்‌ உம்முடைய 
பார்வைக்கு நலமானதை எங்களுக்குச்‌ 
செய்யும்‌: இன்றைக்குமாத்திரம்‌ எங்களை 
இரட்சித்தருளும்‌ என்று சொல்லி, அந்நிய 
தேவர்களைத்‌ தங்கள்‌ நடுவிலிருந்து. 
விலக்கிவிட்டு, கர்த்தருக்கு ஆராதனை 
செய்தார்கள்‌; அப்பொழுது அவர்‌ 
இஸ்ரவேலின்‌ வருத்தத்தைப்‌ பார்த்து 
மனதுருகினார்‌" (நியா 10:15,16). 
கர்த்தரிடத்தில்‌ வழக்காடுவதற்கு 
நம்மிடத்தில்‌ எந்த நீதியுமில்லை. கர்த்தரே 
நீதியும்‌ நியாயமுமுள்ளவர்‌. கர்த்தருடைய 
நன்மைகளைப்‌ பெற்றுக்கொள்வதற்கு 
நம்மிடத்தில்‌ எந்தத்‌ தகுதியுமில்லை. கர்த்தர்‌ 
தம்முடைய  இரக்கத்தினாலும்‌, தம்முடைய 
நாமத்தினிமித்தமாகவும்‌, நமக்கு கிருபை: 
செய்வார்‌. கர்த்தர்‌ தம்முடைய சித்தத்தின்‌ 
பிரகாரமும்‌, விருப்பத்தின்‌ பிரகாரமும்‌ 
தம்முடைய கிரியைகளை நடப்பிப்பார்‌. 


எரேமியா 
விண்ணப்பம்பண்ணும்போது 
விட்டுப்போகாதிரும்‌' (எரே 14:9) 
சொல்லி ஜெபம்பண்ணுகிறார்‌ 
கிருபையும்‌, அவருடைய பரிசுத்த பிரசன்னமும்‌ 
தங்களைவிட்டு விலகிப்போய்விடக்கூடாது 
என்று எரேமியா கர்த்தரிடத்தில்‌ ஜெபிக்கிறார்‌ 
மனுஷர்‌ குர்த்தரைவிட்டு 
கர்த்தரும்‌ 
அவர்களைவிட்டு 
ஆனால்‌. 
நாவின்‌ மனுஷருக்காக 
கர்த்தரிடத்தில்‌ பரிந்துபேசுகிறார்‌. “எங்களை 
விட்டுப்போகாதிரும்‌' என்று எரேமியா 
கர்த்தரிடத்தில்‌ பணிவோடு சொல்லுகிறார்‌. 
இஸ்ரவேல்‌ வம்சத்தாரும்‌, யூதா 
வம்சத்தாரும்‌ கர்த்தருக்குப்‌ பிரியமானவர்கள்‌. 
கர்த்தர்‌ அவர்களை தம்முடைய சுதந்தரமாக 
தெரிந்தெடுத்திருக்கிறார்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
ஜனத்தோடு உடன்படிக்கை செய்திருக்கிறார்‌. 
யூதாவின்‌ மனுஷரோ  கர்த்தரைவிட்டு 
விலகிப்போய்விடுகிறார்கள்‌. கர்த்தருக்கு 
விரோதமாகப்‌ பாவம்‌ செய்கிறார்கள்‌. 
இதனால்‌ கர்த்தருடைய ஆக்கினைத்தீர்ப்ப 
அவர்கள்மேல்‌ வந்திருக்கிறது. யூதாவின்‌ 
மனுஷரும்‌, எருசலேமின்‌ குடிகளும்‌ மிகுந்த 
வேதனைகளையும்‌, துன்பங்களையும்‌. 
உபத்திரவங்களையும்‌ அனுபவிக்கிறார்கள்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யூதாவின்‌ மனுஷர்‌ கர்த்தரைவிட்டு 
விலகிப்போயிருந்தாலும்‌, கர்த்தர்‌ தங்களுக்கு 
நன்மை செய்யவேண்டுமென்று 
எதிர்பார்க்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
கர்த்தரிடத்திலிருந்து எதிர்பார்க்கிற 
காரியங்களை, எரேமியா தன்னுடைய 
ஜெபத்தில்‌ பணிவோடு சொல்லுகிறார்‌. 


இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தரே, 
இஸ்ரவேலின்‌. நம்பிக்கையாயிருக்கிறார்‌. 
அவரே  ஆபத்துக்காலத்தில்‌ அதன்‌ 
இரட்சராகமிருக்கிறார்‌. கர்த்தருடைய நாமம்‌ 
அவர்களுக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர்‌ 
அவர்கள்‌ நடுவிலிருக்கிறார்‌. அவர்கள்‌ 
கர்த்தருக்கு சொந்தமானவர்கள்‌. 
ஆகையினால்‌ கர்த்தர்‌ தங்களைவிட்டு 
போகாதிருக்க வேண்டும்‌ என்றும்‌, கர்த்தர்‌ 
தாமே தங்களுடைய ஆபத்துக்களிலிருந்து 
தங்களை பாதுகாக்கவேண்டும்‌ என்றும்‌ 
யூதாவின்‌ மனுஷர்‌ எதிர்பார்க்கிறார்கள்‌. 


யூதாவின்‌ மனுஷர்‌ கர்த்தருடைய 
ச அவருடைய நியாயத்தீர்பபுக்குப்‌ 
ல அவருடைய கிருபையையும்‌ 
இரக்கத்தையும்‌ எதிர்பார்க்கிறார்கள்‌ 
கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பை நம்மால்‌ 
தாங்கிக்கொள்ள முடியாது. அவருடைய 
கிருபையும்‌ இரக்கமுமே நமக்கு மெய்யான 
சந்தோஷத்தைத்‌ தரும்‌. கர்த்தருடைய 
பிள்ளைகள்‌ அவருக்குள்‌ நம்பிக்கையாயிருக்க 
வேண்டும்‌. எரேமியா தீர்க்கதரிசி கர்த்தரை 
நோக்கிக்‌ கூப்பிடும்போது, “இஸ்ரவேலின்‌ 
நம்பிக்கையே" என்றும்‌, “ஆபத்துக்காலத்தில்‌ 
அதின்‌ இராக்‌ என்றும்‌ சொல்லுகிறார்‌ 
இஸ்ரவேலி। தேவனாகிய கர்த்தர்‌, 
இஸ்ரவேலின்‌. பரிசுத்தராகவும்‌, இஸ்ரவேலின்‌ 
கன்மலையாகவும்‌ இருக்கிறார்‌. இஸ்ரவேலுக்கு 
அவரே நம்பிக்கையாயிருக்கிறார்‌. கர்த்தர்‌ 
தம்மைத்‌ தாமே இஸ்ரவேலின்‌ நம்பிக்கையாக 
ஏற்படுத்தியிருக்கிறார்‌. 

யூதாவின்‌ மனுஷர்‌ கர்த்தரைப்பற்றிச்‌ 
சென்றதோ ஜம “நீர்‌ எங்கள்‌ 
நடுவிலிருக்கிறவராமே" என்று 
சொல்லுகிறார்கள்‌. தேவனுடைய தெய்வீக 
பிரசன்னத்தின்‌ விசேஷித்த அடையாளங்கள்‌ 
அவர்கள்‌ மத்தியிலிருக்கிறது. தேவனுடைய 
ஆலயம்‌, அவருடைய உடன்படிக்கை பெட்டி, 
அவருடைய பிரமாணங்கள்‌ 
ஆகியவையெல்லாமே யூதா மனுஷரின்‌ 
நடுவிலிருக்கிறது. இவையெல்லாம்‌ 
கர்த்தருடைய பிரசன்னத்திற்கு அடையாளம்‌. 





f= FTE 
TT 


, யூதாவின்‌ மனுஷருக்கு கர்த்தருடைய 


நம்புகிறார்கள்‌. 

எருசலேமின்‌ குடிகளும்‌ கர்த்தருக்குரியவர்கள்‌. 
ஆகையினால்‌ கர்த்தர்‌ தங்களை 

இரடசிக்கவேண்டுமென்று யூதா ஜனத்தார்‌. 

எதிர்பார்க்கிறார்கள்‌. 


ஆனால்‌ கர்த்தரோ யூதாவின்‌ 
மனுஷரையும்‌, எருசலேமின்‌ குடிகளையும்‌ 
உடனே இரட்சித்துவிடவில்லை. அவர்களை 
இரட்சிப்பதற்காக கர்த்தர்‌ அவர்களிடத்தில்‌ 
வரவுமில்லை. இதை நினைக்கும்போது, 
யூதா மனுஷரின்‌ இருதயம்‌ மிகவும்‌ 
'வேதனைப்படுகிறது. 


வழிப்போக்கனைப்போலவும்‌ 
என்றும்‌, “நீர்‌ விடாய்த்துப்போன புருஷனைப்‌ 
போலவும்‌, இரட்சிக்கமாட்டாத பராக்கிரமசாலி 
யைப்‌ போலவும்‌ இருப்பானேன்‌?” (எரே 14:89) 
என்றும்‌ கர்த்தரிடத்தில்‌ வேதனையோடு 
சொல்லுகிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌. 
தோரந்தில்‌ 
கர்த்தர்‌ 
புயத்தினால்‌ 
தேசத்திற்கு அழைத்துக்கொண்டு வந்தார்‌. 
ஆனால்‌ இஸ்ரவேல்‌ ஜனங்களோ 
கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல்‌ அவருக்கு 
விரோதமாய்க்‌ கலகம்பண்ணினார்கள்‌. 
கர்த்தரோ தம்முடைய கோபத்தினால்‌. 
அவர்களை அழித்துப்போட ந்‌ 
அப்போது. மோசே, 
ஐனங்களுக்காக, கர்த்தரிடத்தில்‌ த்‌ 
பேசுகிறார்‌. 


ஜனங்கள்‌ எகிப்து 
அடிமைகளாகயிருந்தார்கள்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


'ஒரே மனிதனைக்‌ னம்‌ 
ஜனங்களையெல்லாம்‌. 
கண்ணாளா அப்பொழுது, க்மன 
கீர்த்தியைக்‌ கேட்டிருக்கும்‌ புறஜாதியார்‌: 
கர்த்தர்‌ அந்த ஜனங்களுக்குக்‌ 
கொடுப்போம்‌ என்று ஆணையிட்டிருந்த 
தேசத்திலே அவர்களைக்‌ கொண்டுபோய்‌ 
விடக்கூடாதே போனபடியினால்‌, அவர்களை 
வனாந்தரத்திலே கொன்றுபோட்டார்‌ 
என்பார்களே" (எண்‌ 141516) என்று 

மோசே கர்த்தரிடத்தில்‌ சொல்லுகிறார்‌. 


இதே போன்ற ஜெபவார்த்தையை, 
எரேமியாவும்‌, தன்னுடைய ஜெபத்தில்‌. 
பயன்படுத்துகிறார்‌. அவர்‌ கர்த்தரைப்பற்றிச்‌ 
சொல்லும்போது. “இஸ்ரவேலின்‌ 
நம்பிக்கையே" என்றும்‌, “ஆபத்துக்காலத்தில்‌ 
அதின்‌ இரட்சகரே' என்றும்‌ சொல்லுகிறார்‌. 
ஆனால்‌ கர்த்தரோ, யூதா மனுஷரை 
பாதுகாக்காமல்‌, அலர்ககுக்க நன்மை 
செய்யாமல்‌, தேசத்தில்‌ ஒரு 
பரதேசியைப்போல இருக்கிறார்‌" என்றும்‌, 
(இரந்தங்க இறங்குகிற வழிப்போக்கனைப்‌ 
போல. இருக்கிறார்‌" என்றும்‌ ஜனங்கள்‌ 
சொல்லுவார்களே என்று எரேமியா 
கர்த்தரிடத்தில்‌ மிகுந்த மனவேதனையோடு 
சொல்லுகிறார்‌. 

எருசலேமில்‌ தேவனுடைய ஆலயம்‌ 
இருக்கிறது. அது அவருடைய "த்திய 
வாசஸ்தலம்‌. ஆனால்‌ கர்த்தரோ தம்முடைய 
வாசஸ்தலத்தில்‌, அதன்‌  உரிமையாளரைப்‌ 
போல தங்கியிராமல்‌, பரதேசியைப்போலவும்‌, 
இராத்தங்க இறங்குகிற  வழிப்போக்கனைப்‌ 
போலவும்‌ இருப்பதாக நினைத்து ஜனங்கள்‌ 
வேதனைப்படுகிறார்கள்‌. கர்த்தருக்கு 
தம்முடைய தேசத்தின்மீது அக்கரையில்லை 
என்றும்‌, தமக்கு சுதந்தரமான 
ஜனங்கள்மீது  பிரியமில்லை என்றும்‌ 
யூதர்கள்‌ நினைக்கிறார்கள்‌. 


கர்த்தருடைய ஜனங்கள்‌ 
வேதனைகளை அனுபவிக்கும்போது, புறஜாதி 
ஜனங்கள்‌ அவர்களைப்‌ பார்த்து, 
“அவர்களுடைய கர்த்தர்‌ அவர்களை ஏன்‌ 
பாதுகாக்கவில்லை' என்றும்‌, “அவர்களுக்கு 
ஏன்‌ நன்மை செய்யவில்லை என்றும்‌. 


நினைப்பார்கள்‌. யூதருடைய 
உபத்திரவங்களைப்‌ பார்த்து அந்நிய ஜாதியார்‌. 
ஆச்சரியப்படுவார்கள்‌. 





f= THE 
TT 


யூதாவின்‌ மனுஷர்‌ கர்த்தரைப்பற்றி 

சொல்லும்போது. “அவர்‌ விடாய்த்துப்போன 
புருஷன்‌” போலவும்‌, “இரட்சிக்கமாட்டாத 
பராக்கிரமசாலி” போலவும்‌ இருப்பதாக 
சொல்லுகிறார்கள்‌. இஸ்ரவேலின்‌ பரிசுத்தர்‌ 
மனுஷனல்ல. அவர்‌ கர்த்தாதி கர்த்தர்‌. 
அவர்‌ சர்வலோகத்தையும்‌ சிருஷ்டித்து. 
சர்வசிருஷ்டிகளையும்‌ ஆளுகை செய்கிறவர்‌. 
அவர்‌ சர்வவல்லமையுள்ளவர்‌. அவர்‌ 
ஒருபோதும்‌ விடாய்த்துப்போவதில்லை. 
இரட்சிக்கமாட்டாதபடிக்கு அவருடைய 
கரம்‌ ஒருபோதும்‌ குறுகிப்போவதுமில்லை. 
யூதாவின்‌... மனுஷரோ  கர்த்தரைப்பற்றி, 
நினைக்கும்போது. அவரை மனுஷனோடு 
ஒப்பிட்டுச்‌ சொல்லுகிறார்கள்‌. 

தேவன்‌ 
பரிபூரணமானவர்‌ 
நடுவிலிருக்கும்போது, 
பரதேசியைப்போலவோ, வழிப்போக்கரைப்‌ 
போலவோ இருப்பதில்லை. அவர்‌ நம்முடைய 
கர்த்தராகவே நம்‌ நடுவிலிருக்கிறார்‌. 
கர்த்தரே உலகஇரட்சகர்‌. அவர்‌ ஒருபோதும்‌ 
இரட்சிக்கமாட்டாதவரல்ல. நாம்‌. 
இரட்சிக்கப்படாமலிருக்கிறோமென்றால்‌, 
நம்முடைய பாவங்களும்‌ நாம்‌. 
மனந்திரும்பாலிருப்பதும்‌, கர்த்தருக்கு 
விரோதமாக... துணிகரமாய்த்‌ தொடர்ந்து 
பாவம்‌ செய்வதுமே காரணம்‌. நம்‌ 
பாவங்களுக்கு கர்த்தர்‌ 
இரட்சிக்கப்படாமலிருப்பதற்கும்‌ 
காரணமல்ல. 


பரிசுத்தர்‌ அவர்‌ 
கர்த்தர்‌ நம்முடைய 
அவர்‌ ஒரு. 


கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ 
எரே 1410-12 


எரே 14:10. அவர்கள்‌ தங்கள்‌ கால்களை 
அடக்கிக்கொள்னாமல்‌, அலைய 
விரும்புகிறார்கனென்று கர்த்தர்‌ இந்த 
ஜனத்தைக்குறித்துச்‌. சொல்லுகிறார்‌; 
ஆகையால்‌, கர்த்தர்‌ அவர்கள்மேல்‌: 
பீரியமாயிராமல்‌, இப்பொழுது 
அவர்கள்‌ அக்கிரமத்தை நினைத்து, 
அவர்கள்‌ பாவங்களை விசாரிப்பார்‌. 
எரே 14:11. கர்த்தர்‌ என்ணை நோக்கி: தீ 
இத்த ஜனத்துக்கு நன்மையுண்டாக. 
விண்ணப்பம்பண்ணவேண்டாம்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ரே 14:12. அவர்கள்‌ உபவாசித்தாலும்‌, 
நான்‌ அவர்கள்‌ விண்ணப்பத்தைக்‌ 
கேட்பதில்லை; அவர்கள்‌ 
'தகனபலிகனையும்‌ காணிக்கைகளையும்‌ 
செலுத்தினாலும்‌, நான்‌ அவர்கள்மேல்‌ 
பிரியமாயிருப்பதில்லை; 
பட்டயத்தினாலும்‌ பஞ்சத்தினாலும்‌ 
 கொன்னைநோயினாலும்‌ நான்‌ 
அவர்களை திர்முமாக்குவேன்‌ என்றார்‌. 
எரேமியா தீர்க்கதரிசி. 
யூதாவின்‌ மனுஷருக்காக கர்த்தரிடத்தில்‌ 
விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. கர்த்தருக்கும்‌ 
எரேமியா தீர்க்கதரிசிக்கும்‌ நடுவே விவாதம்‌. 
நடைபெறுவது. 
ஏற்பாட்டில்‌ கர்த்தராகிய 
திராட்சத்தோட்டத்து 


வேலைக்காயையும்‌ 
சொல்லியிருக்கிறார்‌. 

திராட்சத்தோட்டத்திற்கு நடுவே ஒரு 
அத்திமரம்‌ கனிகொடுக்காமல்‌ 
வளர்ந்திருக்கிறது. திராட்சத்தோட்டத்து 
எஜமான்‌, கனிகொடுக்காத அத்திமரத்தை 
வெட்டிப்போடலாம்‌ என்று சொல்லுகிறார்‌. 
வேலைக்காரரோ மரத்திற்கு கொத்தி 
எருபோடலாம்‌ என்றும்‌, அதை வெட்டிப்போட 
வேண்டாம்‌ என்றும்‌ அந்த மரத்திற்காக 
பரிந்து, பேசுகிறார்‌. கர்த்தருக்கும்‌ 
எரேமியாவுக்கும்‌ இடையே நடைபெறும்‌ 
உரையாடல்‌, இயேசுகிறிஸ்து சொன்ன 
உவமைக்கு ஒப்பாயிருக்கிறது. 


“அப்பொழுது அவர்‌ ஒரு 
உவமையையும்‌ சொன்னார்‌: ஒருவன்‌ தன்‌ 


ன்ன ஒரு அத்திமரத்தை 
அவன்‌ 


ஒன்றுங்காணவில்லை. அப்பொ 
தோட்டக்காரனை நோக்கி: 
வருஷமாய்‌ இந்த அத்திமரத்திலே கனியைத்‌ 
தேடி வருகிறேன்‌: ஒன்றையுங்‌ காணவில்லை, 
இதை வெட்டிப்போடு, இது நிலத்தையும்‌ ஏன்‌ 
கெடுக்கிறது என்றான்‌. அதற்கு அவன்‌: ஐயா, 
ந்த வருஷமும்‌ இருக்கட்டும்‌; நான்‌ 
இதைச்‌ சுற்றிலுங்‌ கொத்தி, எருப்போடுவேன்‌, 
கனிகொடுத்தால்‌ சரி, கொடாவிட்டால்‌, 
இனிமேல்‌ இதை வெட்டிப்போடலாம்‌ என்று 


சொன்னான்‌ என்றார்‌" (லூக்‌ 13:6-9). 





ழ்‌ நள 
யாய 


கர்்தரிடத்தில சொல்லுகிறார்‌. ஆனால்‌ 
கர்த்தரோ எரேமியாவின்‌ விண்ணப்பத்தை 
ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருக்கு 
சாதகமான பிரதியுத்தரம்‌ சொல்லவில்லை. 
கர்த்தர்‌ யூதா மனுஷரின்‌ பாவங்களையும்‌, 
அவர்களுடைய முறைகேடுகளையும்‌ 
அறிந்திருக்கிறார்‌. அவர்கள்‌ தங்கள்‌ 
கால்களை அடக்கிக்கொள்ளாமல்‌ அலைய 


விரும்புகிறார்கள்‌. 


ஆகையால்‌ கர்த்தர்‌... அவர்கள்மேல்‌ 
பிரியமாயில்லை. கர்த்தர்‌ இப்பொழுது 
அவர்களை அக்கிரமத்தை நினைத்து, 

அவர்கள்‌ பாவங்களை விசாரிப்பார்‌ 
(எரே 1410). கர்த்தர்‌ யூதா ஜனத்தைப்பற்றிச்‌ 
சொல்லும்போது, அவர்களை "என்னுடைய 
ஜனம்‌" என்று உரிமையோடும்‌ பாசத்தோடும்‌ 


முறித்துப்போடுகிறார்கள்‌ 
யின்‌ 


தம்முடைய உடன்படிக்கை 
வார்த்தையில்‌ உண்மையுள்ளவராயிருக்கிறார்‌ 
ஆனால்‌ யூதாவின்‌ மனுஷரோ, கர்த்தருடைய 
வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல்‌ அவரைவிட்டு 
விலகிப்போய்விடுகிறார்கள்‌. 

கர்த்தருடைய நாமம்‌ இஸ்ரவேல்‌ 
வம்சத்தாருக்கும்‌, யூதா கம்சத்தாருக்கும 
தரிக்கப்பட்டிருக்கிறது என்பது மெய்தான்‌. 
ஆனால்‌ அவர்களோ கர்த்தருக்கு 
விரோதமாகப்‌ பாவம்‌ செய்து, அவருக்கு 
கோபத்தை உண்டுபண்ணுகிறார்கள்‌. 
கர்த்தரைவிட்டு  விலகிப்போய்விடுகிறார்கள்‌. 
இதனால்‌ கர்த்தரும்‌ அவர்களை விட்டு 
விலகிப்போய்விடுகிறார்‌. 

நம்முடைய பாவங்களுக்கு நாம்‌ 
உண்மையாய்‌ மனந்திரும்பினால்‌, கர்த்தர்‌ 
நம்முடைய பாவங்களை மன்னிப்பார்‌. 
ஆனால்‌ யூதாவின்‌ மனுஷரோ கர்த்தருடைய 
கிருபையையும்‌ இரக்கத்தையும்‌ பெறுவதற்கு 
தகுதியில்லாதவர்களாயிருக்கிறார்கள்‌ 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தருடைய மன்னிப்பைப்‌ 
பெற்றுக்கொள்வதற்கு, அவர்களிடத்தில்‌ 
எந்த நன்மையுமில்லை. அவர்களுடைய 
பொல்லாப்பு அதிகமாயிருக்கிறது. அவர்கள்‌ 
கர்த்தரைவிட்டு அநேகந்தரம்‌ 
விலகிப்போயிருக்கிறார்கள்‌. ஆனாலும்‌ 
அவர்கள்‌ கர்த்தரிடத்தில்‌ திரும்பி வந்தால்‌, 
கர்த்தருடைய கிருபையையும்‌ இரக்கத்தையும்‌ 
பெற்றுக்கொள்ளலாம்‌. 


ஆனால்‌ இந்த ஜனமோ தங்கள்‌ 
கால்களை அடக்கிக்கொள்ளாமல்‌ அலைய 
விரும்புகிறார்கள்‌. கர்த்தரிடத்தில்‌ திரும்பி 
வருவதற்கு மனதில்லாமலிருக்கிறார்கள்‌. 
கர்த்தருடைய சமுகத்தில்‌ திரும்பி வந்து 
அமைதலாயிருப்பதற்குப்‌ பதிலாக அங்கும்‌ 
இங்குமாக அலைவதையே விரும்புகிறார்கள்‌. 
கர்த்தரைவிட்டுப்‌ பின்வாங்கிப்போவது, 
கர்த்தருடைய வார்த்தைக்கு 
கீழ்ப்படியாமலிருப்பது ஆகியவையே 
இவர்களுக்கு பிரியமாயிருக்கிறது. தங்கள்‌ 
பாவத்தைக்‌ குறித்து அவர்கள்‌ 
வருத்தப்படவோ, வெட்கப்படவோ இல்லை. 


யூதாவின்‌ மனுஷர்‌ அங்கும்‌ இங்கும்‌ 
அலையவேண்டும்‌ என்னும்‌ அவசியமில்லை, 
அவர்களுக்குத்‌ தேவையான எல்லா 
ஆசிர்வாதங்களும்‌, எல்லா கிருபைகளும்‌ 
கர்த்தரிடத்திலிருக்கிறது. ஆனால்‌ 
அவர்களோ கர்த்தருடைய கிருபைகளை 
அசட்டை செய்துவிட்டு, கர்த்தரைவிட்டு 
தூரமாய்‌ விலகிப்போய்‌, அலைந்து 
திரிகிறார்கள்‌. 


கர்த்தர்‌ யூதாவின்‌ மனுஷரையும்‌, 
எருசலேமின்‌ குடிகளையும்‌ தம்முடைய 
தீர்க்கதரிசிகள்‌ மூலமாய்‌ எச்சரித்தார்‌. 
ஆனால்‌ அவர்களோ எச்சரிப்பின்‌ 
வார்த்தைகளுக்கு செவிகொடுக்கவில்லை. 
அலைந்து திரிகிற தங்கள்‌ கால்களை 
அவர்கள்‌ அடக்கவில்லை. யூதா மனுஷருடைய 
பொல்லாத கிரியைகள்‌ கர்த்தருடைய 
பார்வைக்கு அருவருப்பாயிருக்கிறது. 
ஆகையினால்‌ கர்த்தர்‌ அவர்கள்மேல்‌ 
பிரியமில்லாமல்‌, அவர்களுடைய 
அக்கிரமங்களை நினைக்கிறார்‌. 
அவர்களுடைய பாவங்களை விசாரிக்கிறார்‌. 





i= THE 
TT 


யூதாதேசத்தின்மேல்‌  மழைபெய்யாமல்‌. 
போயிற்று. மழைத்தாழ்ச்சி உண்டாயிற்று. 
கர்த்தர்‌ யூதாதேசத்திற்கு. மழையைக்‌ 
கொடுக்க  மறுத்துவிடுகிறார்‌. கர்த்தர்‌ 
அவர்களுடைய க்கிரமங்களை 
நினைப்பதினாலும்‌, அவர்களுடைய 
பாவங்களை விசாரிப்பதினாலும்‌, 
அவர்களுக்கு மழைத்தாழ்ச்சி உண்டாயிற்று. 
அவர்களுடைய செழிப்பான தேசம்‌. 
வனாந்தர தேசம்‌ போலாயிற்று. விருட்சங்கள்‌ 
கனிகொடாமல்‌ போயிற்று. _ தேசத்தின்மேல்‌ 
மழையில்லாததினால்‌ தரை வெடித்திருக்கிறது. 
பயிர்‌ நிலத்தில்‌ தானியம்‌ விளையவில்லை. 
ஜனங்களுக்கு அப்பமும்‌ தண்ணீரும்‌ 
கிடைக்கவில்லை. 
கர்த்தருக்கு பலிசெலுத்தினால்‌, 
கர்த்தர்‌ தங்களுக்கு நன்மை செய்வார்‌ என்று 
யூதாவின்‌ மனுஷர்‌ நம்புகிறார்கள்‌. ஆனால்‌ 
கர்த்தரோ அவர்களுடைய விண்ணப்பத்தை: 
கேட்கப்போவதில்லை என்று தீர்மானமாய்ச்‌ 
சொல்லுகிறார்‌. “அவர்கள்‌ உபவாசித்தாலும்‌, 
நான்‌ அவர்கள்‌ விண்ணப்பத்தைக்‌ 
கேட்பதில்லை; அவர்கள்‌ தகனபலிகளையும்‌ 
காணிக்கைகளையும்‌ செலுத்தினாலும்‌, நான்‌ 
அவர்கள்மேல்‌ பிரியமாயிருப்பதில்லை: 
பட்டயத்தினாலும்‌ பஞ்சத்தினாலும்‌ 
கொள்ளைநோயினாலும்‌ நான்‌ அவர்களை 
நிர்மூலமாக்குவேன்‌" (எரே 1412) என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ 
கர்த்தர்‌ யூதா மனுஷர்மேல்‌ 
பிரியமாயில்லை அவர்களைப்பற்றி நினைக்கும்‌ 
போது கர்த்தருக்கு சந்தோஷமுண்டாகவில்லை. 
அவர்களோ உபவாசம்‌ பண்ணுகிறார்கள்‌. 
ங்‌ பாவங்களுக்கு தாங்கள்‌ 


உபவாசமிருக்கிறார்கள்‌. 


யூதாவின்‌ 
தகனபலிகளையும்‌ 


செலுத்துகிறார்கள்‌. 
தாங்கள்‌ 


மனுஷர்‌ 


பிரமாணத்தில்‌ சொன்ன பிரகாரம்‌ அவர்கள்‌ 
உபவாசம்பண்ணுகிறார்கள்‌. காணிக்கைகளை 
செலுத்துகிறார்கள்‌. ஆனாலும்‌ கர்த்தர்‌ 
அவர்கள்மேல்‌ பிரியமாயிருப்பதில்லை. 
என்று சொல்லிவிடுகிறார்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ அவர்களுடைய காணிக்கைகளை 
அங்கீகரிக்க மறுத்துவிடுகிறார்‌. அவர்கள்‌ 
உபவாசம்பண்ணினாலும்‌ அவர்களுடைய 
ஜெபத்திற்கு பதில்‌ கொடுக்க 
மறுத்துவிடுகிறார்‌. 

யூதாவின்‌ மனுஷர்‌ கர்த்தருக்கு 
காணிக்கைகளை செலுத்தினாலும்‌, 
அவர்களிடத்தில்‌ மனத்தாழ்மையில்லை. 
அவர்களுடைய இருதயத்தில்‌ பெருமையும்‌, 
மேட்டிமையான சிந்தையும்‌ நிரம்பியிருக்கிறது. 
கர்த்தருக்குப்‌ பயப்படும்‌ பயம்‌ அவர்களிடத்தில்‌ 
இல்லை. அவர்கள்‌ தங்கள்‌ பாவங்களுக்கு 
உண்மையாய்‌ மனந்திரும்பலில்லை. 
அவர்கள்‌ இருதயம்‌ கர்த்தருக்குள்‌ 
புதுப்பிக்கப்படவுமில்லை. அவர்கள்‌ இன்னும்‌ 
தங்கள்‌ கால்களை அடக்கிக்கொள்ளாமல்‌ 
அலையவே விரும்புகிறார்கள்‌. 


ஆகையினால்‌, “அவர்கள்‌ 
உபவாசித்தாலும்‌, நான்‌ அவர்கள்‌ 
விண்ணப்பத்தைக்‌ கேட்பதில்லை: அவர்கள்‌ 
தகனபலிகளையும்‌ “காணிக்கைகளையும்‌ 
செலுத்தினாலும்‌, நான்‌ அவர்கள்மேல்‌ 
பிரியமாயிருப்பதில்லை' (எரே 14:12) என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. கர்த்தர்‌ யூதாவின்‌ 
மனுஷரையும்‌, தம்முடைய ஜனமாக 
அங்கீகரிக்கவில்லை, அவர்களுடைய 
கிரியைகளையும்‌ பக்திவிருத்திக்கேதுவான 
கிரியைகளாக ஏற்றுக்கொள்ளவில்லை. 


எரேமியா தீர்க்கதரிசி கர்த்தருடைய 


சமுகத்தில்‌ யூதாவின்‌ மனுஷருக்காக 
ஜெபம்பண்ணுகிறார்‌. ஆனால்‌ யூதா 
மனுஷரோ  எரேமியாவின்‌ பிரசங்கச்‌ 
செய்தியை செவிகொடுத்து கேட்பதுமில்லை. 
கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவுமில்லை. 
தீர்க்கதரிசிமின்‌ மூலமாய்‌ வெளிப்பட்ட 
கர்த்தருடைய வார்த்தையை அவர்கள்‌ 
அசட்டைபண்ணிவிடுகிறார்கள்‌.. அதன்‌ 
ஆசீர்வாதங்களைப்‌ பெற்றுக்கொள்ள 
மறுத்துவிடுகிறார்கள்‌. ஆகையினால்‌ “யூதா 
மனுஷருக்காக ஜெபிக்கவேண்டாம்‌' என்று 
கர்த்தர்‌ எரேமியாவிடம்‌ சொல்லிவிடுகிறார்‌. “நீ 
இந்த ஜனத்திற்கு நன்மை உண்டாக 
விண்ணப்பம்‌ பண்ணவேண்டாம்‌" (எரே 14:11) 


என்று கர்த்தர்‌ எரேமியாவை நோக்கி 


சொல்லுகிறார்‌. 





f= THE 
TT 


கர்த்தர்‌ பல சமயங்களில்‌ எரேமியாவிடம்‌ 
இதுபோன்ற 

சொல்லியிருக்கிறார்‌. எரேமியா _ 

ஜனத்திற்காக 

கர்த்தரே 

தடைபண்ணியிருக்கிறார்‌. 


னத்துக்காக விண்ணப்பம்‌ 
அவர்களுக்காக 
வேண்டாம்‌. 
அவர்களுக்காகப்‌ 
பரிந்துபேசவும்‌ வேண்டாம்‌, நான்‌ உனக்குச்‌ 
செவிகொடுப்பதில்லை" (எரே 7:16). 


கெஞ்சவும்‌ 


னன்‌ 


அவர்களுக்காக 
வேண்டாம்‌; 

ஆபத்தினிமித்தம்‌ என்னை 
கூப்பிடுங்காலத்திலே நான்‌ 
கேளாதிருப்பேன்று" (எரே 11:14). 


எரேமியா 
பிரியமாயிருக்கிறார்‌ 
உண்டாகவேண்டும்‌ 
இதில்‌ தவறு ஒன்றுமில்லை. 
எரேமியாவின்‌ நல்ல 
ன்‌ ஆனால்‌ 
தங்கள்‌ 

மனந்திரும்பவேண்டும்‌. 
வரையிலும்‌ அவர்களுக்கு 
சமுகத்திலிருந்து ஒரு ,நன்‌ை 
உண்டாகாது. எரேமியா வ்‌ 
ஜெபம்பண்ணினாலும்‌, 
கர்த்தரிடத்திலிருந்து யூதாவின்‌ மலருக்கு 
ஒரு நன்மையும்‌ எதிர்பார்க்கக்கூடாது. 

யூதாவின்‌ மனுஷர்‌ கர்த்தருடைய 
நியாயப்பிரமாணத்தை கேட்க மறுக்கிறார்கள்‌. 
கர்த்தருடைய வார்த்தையைக்‌ 
கேட்காதபடிக்கு தங்களுடைய செவிகளை 
விலக்கிக்கொள்கிறார்கள்‌. ஆகையினால்‌ 
கர்த்தர்‌ அவர்கள்மேல்‌ பிரியமாயிருக்க 
மாட்டார்‌. அவர்களை “பட்டயத்தினாலும்‌, 
பஞ்சத்தினாலும்‌, கொள்ளைநோயினாலும்‌: 
நிர்மூலமாக்குவேன்‌" (எரே 1432) என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


தீர்க்கதரிசிகள்‌ 
சொல்லுகிறார்களே 
எரே 14:18 


எரே 1418. அப்பொழுது நான்‌: ஆ. 

கர்த்தராகிய ஆண்டவரே, இதே, 

தீங்கன்‌ பட்டயத்தைக்‌ காண்பதில்லை, 

உங்களுக்குப்‌ பஞ்சமும்‌ வருவதில்லை; 

சமாதானத்தையே 

உங்களுக்குத்‌ 

தருவோமென்றார்‌ என்று தீர்க்கதரிசிகள்‌. 

அவர்களுக்குச்‌. சொல்லுகிறார்களே. 
என்றேன்‌. 


எரேமியா யூதாவின்‌ 
மனுஷருக்காகவும்‌, எருசலேமின்‌ 
குடிகளுக்காகவும்‌, கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
இன்னும்‌ பரிந்து பேசிக்கொண்டிருக்கிறார்‌. 
யூதாவின்‌ மனுஷர்‌ கர்த்தருக்கு விரோதமாகப்‌ 
பாவம்‌ செய்கிறார்கள்‌. அவர்களுடைய 
பாவங்களுக்கு அவர்கள்‌ காரணமல்ல 
என்றும்‌, கள்ளத்தீர்க்கதரிசிகளின்‌ 
பொய்யான உபதேசங்களே காரணம்‌ என்றும்‌ 

எரேமியா கர்த்தரிடத்தில்‌ சொல்லுகிறார்‌. 
நல்ல தீர்க்கதரிசிகள்‌ கர்த்தருடைய 
நாமத்தினால்‌ பேசுவதுபோல, 
கள்ளத்தீர்க்கதரிசிகளும்‌. கர்த்தருடைய 
நாமத்தினால்‌ பேசுகிறார்கள்‌. தங்களுக்கு 
பரலோகத்திலிருந்து கர்த்தருடைய பன்ற 

உண்டாயிருக்கிறது என்று சொல்லி 
மாய்மாலம்‌ பண்ணுகிறார்கள்‌. மனுஷர்‌ 
மத்தியிலே சத்தியத்தைப்‌ பேசாமல்‌ பொய்யைப்‌ 
பேசுகிறார்கள்‌. “நீங்கள்‌ பட்டயத்தைக்‌ 
காண்பதில்லை, உங்களுக்குப்‌ பஞ்சமும்‌ 
வருவதில்லை; உறுதியான சமாதானத்தையே 
உங்களுக்குத்‌ 

(எரே 


1413) என்று 
கள்ளத்தீர்க்கதரிசிகள்‌ கர்த்தருடைய 
நாமத்தினால்‌ சொல்லுகிறார்கள்‌. 


யூதாவின்‌ மனுஷருக்கு 
'சமாதானமில்லாதிருந்தும்‌, கள்ளத்‌ 
தீர்க்கதரிசிகள்‌ அவர்களுக்கு சமாதானத்தை 
வாக்குப்பண்ணுகிறார்கள்‌. எரேமியா 
தீர்க்கதரிசி இதை கர்த்தரிடத்தில்‌ மிகுந்த 
மனவேதனையோடு சொல்லுகிறார்‌. “ஆ, 
கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ" என்று 
புலம்பலின்‌ வார்த்தைகளைப்‌ பேசுகிறார்‌. 
கள்ளத்தீர்க்கதரிசிகளும்‌, கர்த்தருடைய 
a ன ப்படி 


தீர்க்கதரிசி 





ழ்‌ நவள 
யாய 


யாத்‌ 2621. அவைகளின்கீழ்‌ 
நாற்பது. வெள்ளிப்பாதங்களையும்‌. 
உண்டுபண்ணுவாயாக; ஒரு 
பலகையின்கீழ்‌ இரண்டு பாதங்களும்‌, 
மற்றப்‌ பல்கையின்கீழ்‌ இரண்டு 
பாதங்களும்‌ இருக்கவேண்டும்‌. 


யாத்‌ 26:22. வாசஸ்தலத்தின்‌' 
மேற்புறத்திற்கு ஆறுபலகைகளையும்‌, 


யாத்‌ 26:28. வாசஸ்தலத்தின்‌. 
இருபக்கத்திலுமுன்ன முலைகளுக்கு. 
இரண்டு. பலகைகனையும்‌ 
உண்டுபண்ணுவாயாக. 


யாத்‌ 2824. அவைகன்‌ கீழே 
'இசைக்கப்பட்டிருக்கவேண்டும்‌; 
மேலேயும்‌ ஒரு வனையத்தினால்‌. 
'இசைக்கப்பட்டிருக்கவேண்டும்‌; இரண்டு. 
மூலைகளுக்கும்‌ அப்படியே 
இருக்கவேண்டும்‌; அவைகள்‌ இரண்டு 
மூலைகளுக்காகும்‌. 


யாத்‌ 28:25. அந்தப்படி எட்டுப்‌ 
பலகைகள்‌ இருக்கவேண்டும்‌; ஒவ்வொரு 
பலகையின்‌ கீழ்‌ இரண்டு இரண்டு 
பாதங்கனாகப்‌ பதினாறு வெள்ளிப்‌ 
பாதங்களும்‌ இருக்கவேண்டும்‌. 


யாத்‌ 26:26. 
வாசஸ்தலத்தின்‌' 
பலகைகளுக்கு 

தாழ்ப்பான்கனையும்‌, 


சீத்திம்‌ 
ஒரு 


மரத்தால்‌. 
பக்கத்துப்‌ 
ஐந்த 


யாத்‌ 28:27. வாசஸ்தலத்தின்‌' 
மறுபக்கத்துப்‌ பலகைகளுக்கு ஓத்து 
தாழ்ப்பான்களையும்‌, வாசஸ்தலத்தின்‌: 
மேற்புறமான மின்பக்கத்தூப்‌: 
பலகைகளுக்கு இந்தூ 
தாழ்ப்பான்களையும்‌ பண்ணுவாயாக.. 


யாத்‌ 2628. நடுத்தாழ்ப்பான்‌ 
முனைதொடங்கி 'மறுமுனைமட்டும்‌ 
பலகைகளின்‌ மையத்தில்‌ உருவப்‌ 
பாய்ச்சப்பட்டிருக்கவேண்டும்‌. 


ஒரு 


யாத்‌ 28:29. 
பொன்தகட்டால்‌ 
'தாழ்ப்பான்கனின்‌ 
அவைகளின்‌ 
பொன்னினால்‌ 
தாழ்ப்பான்கனைப்‌ 
மூடக்கடவாய்‌. 


பலகைகனைய்‌ 


மூட 
'இடங்களாகிய 
வளையங்களைப்‌. 
பண்ணி, 

பொன்‌ தகட்டால்‌ 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யாத்‌ 26:30. இவ்விதமாக 
மலையின்மேல்‌: உனக்குக்‌. 
காண்பிக்கப்பட்ட மாதிரியின்‌ படியே 
வாசஸ்தலத்தை திறுத்துவாயாக. 


ஆசரிப்புக்கூடாரத்திற்கு தேவையான 
பலகைகளை. செய்யவேண்டும்‌. இவற்றை 
சீத்திம்‌ மரத்தில்‌ உண்டுபண்ணவேண்டும்‌. 
ஒவ்வொரு பலகையும்‌ பத்து முழநீளமும்‌ 
ஒன்றரை முழ அகலமுமாய்‌ இருக்கவேண்டும்‌. 
(யாத்‌ 26256). 


உன்‌ கூடாரத்தின்‌ இடத்தை 
விசாலமாக்கு; உன்‌  வாசஸ்தலங்களின்‌ 
திரைகள்‌ விரிவாகட்டும்‌; தடைசெய்யாதே; 
உன்‌ கயிறுகளை நீளமாக்கி, உன்‌ 
முளைகளை உறுதிப்படுத்து" (ஏசா 54:2). 


இந்தப்‌ பலகைகளை உண்டுபண்ணுவது 
பற்றியும்‌, அதன்‌ அளவுகளைப்பற்றியும்‌, அவை 
ஒன்றோடொன்று இசைக்கப்பட வேண்டிய 
விதம்‌ பற்றியும்‌ கர்த்தர்‌ மோசேக்கு 
சொல்லுகிறார்‌. “ஒவ்வொரு  பலகைக்கும்‌ 
ஒன்றோடொன்று ஒத்து இசைந்திருக்கும்‌ 
இரண்டு  கழுந்துகள்‌ இருக்கவேண்டும்‌; 
வாசஸ்தலத்தின்‌ பலகைகளுக்கெல்லாம்‌ 
இப்படியே செய்வாயாக" (யாத்‌ 26:17) என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


வாசஸ்தலத்துக்காகச்‌ 
பலகைகளில்‌ இருபது பலகை தெற்கே 
தென்திசைக்கு எதிராக நிற்குக்குடவது 
என்றும்‌, அந்த இருபது பலகைகளின்‌கீழே 
வைக்கும்‌ நாற்பது வெள்ளிப்‌ பட 
உண்டுபண்ணுவாயாக என்றும்‌, 
பலகையின்‌ கீழ்‌ அதின்‌: இண்டு 
கழுந்துகளுக்கும்‌ இரண்டு பாதங்களும்‌, 
மற்றப்‌ பலகையின்‌ கீழ்‌ அதின்‌ இரண்டு 
கழுந்துகளுக்கும்‌ இரண்டு பாதங்க 
இருக்கவேண்டும்‌. எனறும்‌ (யாத்‌ 261820) 
என்றும்‌ கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


“வாசஸ்தலத்தின்‌ மறுபக்கமாகிய 

வடபுறத்திலும்‌ இருபது பலகைகளையும்‌, 

அவைகளின்கீழ்‌ நாற்பது வெள்ளிப்‌ 

பாதங்களையும்‌ உண்டுபண்ணுவாயாக; ஒரு 

பலகையின்கீழ்‌ இரண்டு பாதங்களும்‌, மற்றப்‌ 

இரண்டு பாதங்களும்‌ 

வாசஸ்தலத்தின்‌ 

ஆறுபலகைகளையும்‌, 

இருபக்கத்திலுமுள்ள 

மூலைகளுக்கு இரண்டு பலகைகளையும்‌ 

உண்டுபண்ணுவாயாக” (யாத்‌ 26:20-23) 
என்றும்‌, 


செய்யப்படுகிற 





i FTE 
TT 


யூதாவின்‌ மனுஷருக்கு கர்த்தர்‌ 
சமாதானத்தைக்‌ கட்டளையிடுவார்‌ என்றும்‌, 
கர்த்தரிடத்திலிருந்து அவர்களுக்கு 
வாதைகளும்‌ வேதனைகளும்‌ வராது என்றும்‌ 
கள்ளத்தீர்க்கதரிசிகள்‌ கர்த்தருடைய 
நாமத்தினால்‌ சொல்லுகிறார்கள்‌. 


எரேமியா தீர்க்கதரிசியோ, 
கள்ளத்தீர்க்கதரிசிகளின்‌ வார்த்தைகளுக்கு 
நேர்விரோதமாகப்‌ பேசுகிறார்‌ கர்த்தர்‌ 
அவர்களுக்கு சமாதானத்தைக்‌ 


கொடுக்கமாட்டார்‌ என்றும்‌, அவர்களுக்கு 


கள்ளத்தீர்க்கதரிசிகளின்‌ எண்ணிக்கை 
திரளாயிருக்கிறது. எரேமியாவோ ஒருவராய்‌. 
அவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார்‌. 
கள்ளத்தீர்க்கதரிசிகள்‌ 
அதிகாரத்திலிருக்கிறார்கள்‌. அவர்களுக்கு 
பிரபுக்களின்‌ ஆதரவு இருக்கிறது. 
அதனால்‌ ஜனங்கள்‌ மத்தியில்‌ அவர்களால்‌ 
பொய்யை எளிதாக விதைக்க முடிகிறது. 
பூதாலின்‌ மனுஷரும்‌ அவர்களுடைய 

ய்யான வார்த்தைகளை கேட்டு, அது 
உண்மையென்று நம்பி, 
கெட்டுப்போயிரக்கிறார்கள்‌ அவர்களுடைய 
தலைவர்கள்‌ அவர்களை தவறான பாதையில்‌ 
வழிநடத்துகிறார்கள்‌. 

கர்த்தர்‌ யூதா 
பாவங்களை. கிருபையாக 
அவர்களுக்கு நன்மை செய்யவேண்டுமென்று. 
எரேமியா கர்த்தரிடத்தில்‌ 
விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. எரேமியா மூலமாய்‌ 
அவர்களுக்கு தேவனுடைய எச்சரிப்பின்‌. 
வார்த்தைகள்‌ சொல்லப்பட்டிருந்தாலும்‌. 
கள்ளத்தீர்க்கதரிசிகள்‌ மூலமாய்‌ பொய்யான 
வார்த்தைகளும்‌ அவர்கள்‌ மத்தியில்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. 
இவையெல்லாவற்றையும்‌ கேட்டு யூதாவின்‌ 
மனுஷர்‌ குழம்பிப்போயிருக்கிறார்கள்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அவர்கள்‌ பாவம்‌ செய்தாலும்‌, அந்தப்‌ 
பாவங்கள்‌ துணிகரமாய்‌ செய்யப்பட்ட 
பாவங்களல்ல. இவை அவர்களுடைய 
அறியாமையினால்‌ செய்யப்பட்ட தப்பிதங்கள்‌. 
கர்த்தர்‌ தாமே அவர்களுடைய 
தப்பிதங்களை மன்னித்து, அவர்களுக்கு 
கிருபையும்‌, இரக்கமும்‌, நன்மையும்‌ 
காண்பிக்கவேண்டுமென்று எரேமியா 
யூதாவின்‌ மனுஷருக்காகவும்‌, எருசலேமின்‌: 
குடிகளுக்காகவும்‌ பணிவோடு 
விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 


தீர்க்கதரிசிகனின்‌ பொய்‌ 
எரே 14:14-16. 


எரே 1444. அப்பொழுது கர்த்தர்‌ 
என்னை நோக்கி: தீர்க்கதரிசிகள்‌ என்‌ 
நாமத்தைக்கொண்டு. பொய்யாய்த்‌. 
தீர்க்கதரிசனஞ்‌ சொல்லுகிறார்கள்‌. 
நான்‌ அவர்கனை அனுப்பினதுமில்லை, 
அவர்களுக்குக்‌ கற்பித்ததுமில்லை, 
அவர்களோடே. பேசினதுமில்லை; 
அவர்கள்‌ கன்னத்‌ தரிசனத்தையும்‌, 
கன்ன சுகுனத்தையும்‌, இல்லாத 
விசேஷத்தையும்‌, தங்கள்‌ இருதயத்தின்‌: 
கபடத்தையுமே, உங்களுக்குத்‌ 
தீர்க்கதரிசனமாய்ச்‌ சொல்லுகிறார்கள்‌. 


எரே 14415. ஆதலால்‌, நான்‌: 
அதுப்பாதிகுத்தும்‌ என்‌ நாமத்தைக்‌ 
பாண்டு. தக்கிசஞ்கொகிலி, 
i தேசத்திலே பட்டயமும்‌ 
வருவதில்லையென்‌ கிற 
தகதக தக்கா 
இப்படிப்பட்ட 
பட்டயத்தாலும்‌ 
சாவார்கள்‌. 
எரே 14416. அவர்களிடத்தில்‌ 
தீர்க்கதரிசனம்‌ கேட்கும்‌ ஜனங்களும்‌, 
எருசலேமின்‌ விதிகவிலே. 
பட்டயத்தாலும்‌ பஞ்சத்தாலும்‌ அழித்து, 
அவர்களும்‌ அவர்கள்‌ மனைவிகளும்‌, 
அவர்கள்‌ குமாரரும்‌, அவர்கள்‌. 
குமாரத்திகளும்‌ அடக்கம்‌ 
ஙண்ணுவாரில்லாமல்‌ கிடப்பார்கள்‌; 
அவர்களுடைய பபொல்லாப்பை 
அவர்கள்மேல்‌ வரப்பண்ணுவேன்‌ என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 





ழ்‌ நயன 
யாய 


கர்த்தர்‌ 
விண்ணப்பத்தை 
கள்ளத்தீர்க்கதரிசிகள்‌. 
வத ட்டுறை 
கர்த்தர்‌ 
தண்டிக்கிறார்‌. 
மூடிக்கொண்டு 
குருடர்களையும்‌ தண்டிக்கிறார்‌. 
எல்லோருமே குழியில்‌ விழுவார்கள்‌. 


கள்ளத்தீர்க்கதரிரிகள்‌ 
நாமத்தைக்‌ கொண்டு 
தீர்க்கதரிசனம்‌ சொல்லுகிறார்கள்‌. 
அவர்களைப்பற்றிச்‌ 

“நான்‌ அவர்களை 
அவர்களுக்குக்‌ 


எரேமியாவின்‌ 
ஏற்றுக்கொள்ளவில்லை. 
குருடருக்கு 
குருடராயிருக்கிறார்கள்‌. 
குருட்டுத்தலைவர்களையும்‌ 
அவர்களை கண்ணை 
பின்பற்றுகிற 
அவர்கள்‌ 


கர்த்தருடைய 
பொய்யாத்‌ 
கர்த்தர்‌ 


தீர்க்கதரிசனமாய்ச்‌ 


உங்களுக்குத்‌ 
(எரே 1414) 


சொல்லுகிறார்கள்‌" 
என்று சொல்லுகிறார்‌ 

க்கதரிசனம்‌. 
சன்ளத்திக்கதாமிகள்‌ 
உத்தரவைப்‌ பெற்றுக்கொள்ளவில்லை. கர்த்தர்‌ 
அவர்களை தீர்க்கதரிசன ஊழியத்திற்கு. 
பிரதிஷ்டைபண்ண வுமில்லை. அவர்கள்‌ 
தங்களுடைய சுயமான வார்த்தைகளைப்‌ 
பேசுகிறார்கள்‌. தங்களுடைய சொந்த 
வார்த்தைகளை கர்த்தருடைய வார்த்தைகள்‌ 
என்று சொல்லுகிறார்கள்‌. ம்‌ நங்கள்‌ 

கபட, 


இருதயத்தின்‌ 
தீர்க்கதரிசனமாய்ச்‌ 


ங்களுக்கு 
னங்க 
இதனால்‌ அவர்களுக்கு அழிவு வரும்‌. 


கர்த்தர்‌ கள்ளத்தீர்க்கதரிசிகள்மீது 
தம்முடைய நீதியான நியாயத்தீர்ப்பை 
சொல்லுகிறார்‌. ஆதலால்‌, நான்‌ 
அனுப்பாதிருந்தும்‌, என்‌ நாமத்தைக்‌ கொண்டு 
தீர்க்கதரிசனஞ்சொல்லி, இந்தத்‌ தேசத்திலே 
பட்டயமும்‌ 
தீர்க்கதரிசிகளைக்குறித்து: 
தீர்க்கதரிசிகள்‌ பட்டயத்தாலும்‌ பஞ்சத்தாலும்‌ 
ர்கள்‌" (எரே 1415) என்று கர்த்தர்‌ 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தேசத்தில்‌ சமாதானம்‌ இல்லாதிருந்தும்‌, 
சமாதானம்‌ இருக்குமென்று கள்ளத்தீர்க்க 
தரிசிகள்‌ சொல்லுகிறார்கள்‌. ஆகையினால்‌ 
அவர்களுடைய ஜீவியத்தில்‌ சமாதானம்‌ 
இருக்காது. தேசத்தில்‌ பட்டயமும்‌ பஞ்சமும்‌ 
வருவதில்லை என்று கள்ளத்தீர்க்கதரிசிகள்‌ 
சொல்லுகிறார்கள்‌. ஆகையினால்‌ அவர்கள்‌ 
பட்டயத்தாலும்‌ பஞ்சத்தாலும்‌ சாவார்கள்‌ 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. பொய்யை 
தீர்க்கதரிசனமாய்ச்‌' சொன்னவர்கள்மீது 
கர்த்தருடைய ஆக்கினைத்தீர்ப்பு வருகிறது. 
அவர்கள்‌ தங்களுடைய வா்‌ 
வார்த்தைகளால்‌ அழிந்துபோகிறார்கள்‌. 
தங்கள்மீது தாங்களே தீமைகளை 
வரவழைத்துக்கொள்கிறார்கள்‌. 


கள்ளத்தீர்க்கதரிசனம்‌. 
சொன்னவர்களுக்கு கர்த்தருடைய 
தண்டனை வருவதுபோல, அவர்களிடத்தில்‌ 
த கணி கேட்கும்‌ ஜனங்களுக்கும்‌ 
தண்டனை 
"அவர்களிடத்தில்‌ தீர்க்கதரிசனம்‌. 
ஜனங்களும்‌, எருசலேமின்‌ 
பட்டயத்தாலும்‌ பஞ்சத்தாலும்‌ அழிந்து, 
அவர்களும்‌ அவர்கள்‌ மனைவிகளும்‌, 
அவர்கள்‌ குமாரரும்‌, அவர்கள்‌ 
குமாரத்திகளும்‌ அடக்கம்‌ 
பண்ணுவாரில்லாமல்‌ கிடப்பார்கள்‌" 
(எரே 1446) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
அவர்களுடைய சரீரங்களை 
அடக்கம்பண்ணுவதற்குகூ. ஆட்கள்‌ 
இக்காய்‌. செத்துபபோனவகளின்‌ 
எண்ணிக்கை திரளாயிருக்கும்‌. கர்த்தர்‌ 
அவர்களுடைய பொல்லாப்பை அவர்கள்மேல்‌ 
வரப்பண்ணுகிறார்‌. அவர்களுடைய 
பாவங்களுக்கும்‌, துன்மார்க்கங்களுக்கும்‌, 
பொல்லாப்புகளுக்கும்‌ கர்த்தர்‌ அவர்களுக்கு 
தம்முடைய நீதியான தண்டனையைக்‌ 
கொடுக்கிறார்‌. கள்ளத்தீர்க்கதரிசனத்தை. 
கேட்கும்‌ ஜனங்கள்‌, அவர்களுடைய 
குடும்பத்தோடு அழிந்துபோவார்கள்‌. 


வரும்‌. 
கேட்கும்‌ 
வீதிகளிலே 





[ட 
TT 
என்‌ கண்களிலிருந்து கண்ணீர்‌ 
எரே 14417,18 


அடியினாலும்‌ கொடிய காயத்தினாலும்‌. 
சேதப்பட்டிருக்கிறான்‌. 


எரே 1408. நான்‌ 
போனால்‌, இதோ, 

கொல்லப்பட்ட வர்கள்‌; 

வந்தால்‌ இதே, பஞ்சத்தால்‌. 
வருந்துகிறவர்கள்‌; தீர்க்கதரிசிகளும்‌ 
ஆசாரியர்களும்‌ ஒன்றும்‌ அறியாமல்‌ 
தேசத்தில்‌ அலைகிறார்கன்‌ என்னும்‌: 
இந்த வார்த்தையை அவர்களுக்குச்‌. 
சொல்‌ என்றார்‌. 


வெளியே 
பட்டயத்தால்‌ 
நகரத்தில்‌ 


எருசலேமின்‌ 
வேதனைகளையும்‌, 
அனுபவிக்கிறார்கள்‌. 


நூதாவின்‌ மனுவும்‌. 
குடிகளும்‌ மிகுந்த 
உபத்திரவங்களையும்‌ 
அவர்களுடைய 
எரேமியாவும்‌ 
அவர்களுக்காக 
கர்த்தரிடத்தில்‌ 
எரேமியாவின்‌ 
ஜெபமும்‌ தெய்வீக 
நன பெறுதற்‌. நித்த 
புலம்பலின்‌ வார்த்தைகளைக்‌ கொடுக்கிறார்‌. 
'இந்த வார்த்தையை அவர்களுக்குச்‌ சொல்‌" 
(எரே 1448) என்று கர்த்தர்‌ 
எரேமியாவுக்குச்‌ சொல்லுகிறார்‌. 

எரேமியாவின்‌ வார்த்தைகள்‌ 
புலம்பலின்‌ வார்த்தைகளாகவும்‌, யூதா 
மனுஷருக்காக கர்த்தரிடத்தில்‌ பரிந்து பேசும்‌ 
வார்த்தைகளாகவும்‌ இருக்கிறது. கர்த்தரோ 


எரேமியாவிடம்‌, “நீ இந்த ஜனத்திற்கு நன்மை 
உண்டாக 'விண்ணப்பம்பண்ண வேண்டாம்‌" 


எரே 1441) என்று 
சொல்லியிருக்கிறார்‌. 

தடைபண்ணியிருந்தும்‌, 

ஜெபிக்காமல்‌ இருக்க முடியவில்லை. அவரால்‌ 
யூதாவின்‌ மனுஷருக்காக பரிந்து பேசாமல்‌ 
'அமைதியாயிருக்க முடியவில்லை. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எரேமியா இந்த வார்த்தைகளை 
தனக்குத்தானே சொல்லிக்கொள்கிறார்‌. அதே 
வேளையில்‌ அவர்‌ இந்த வார்த்தைகளை 
யூதாவின்‌ மனுஷருக்கும்‌ சொல்லுகிறார்‌. 


'என்‌ கண்களிலிருந்து இரவும்‌ பகலும்‌ 
ஓயாமல்‌ கண்ணீர்‌ ஓடிக்கொண்டிருக்கும்‌" 
என்று எரேமியா சொல்லுகிறார்‌. யூதா 
தேசத்தின்மீது வரப்போகிற பட்டயத்தை 
எரேமியா தீர்க்கதரிசனமாய்க்‌ காண்கிறார்‌. 
தேசத்தின்மீது இன்னும்‌ ஒரு பஞ்சம்‌ 
வரப்போவதையும்‌ எரேமியா தன்னுடைய 
தரிசனத்தில்‌ பார்க்கிறார்‌ யூதாவின்‌ 
பட்டணங்களெல்லாம்‌ அந்நிய தேசத்தாரால்‌ 
முற்றிக்கைப்போடப்படும்‌. சத்துருக்கள்‌ யூதா 
தேசத்தின்மீது ஏற்கெனவே வந்துவிட்டதைப்‌ 
போல எரேமியா வேதனைப்படுகிறார்‌. 


கல்தேயர்கள்‌ ட தேசத்திற்‌ 
விரோதனக. வரப்போகிறார்கள்‌. கன்‌ 
எருசலேமையும்‌, யூதாவின்‌ மற்ற 
பட்டணங்களையும்‌ 
போடப்போகிறார்கள்‌ 
தேசத்தை 
யூதாவின்‌ மனுஷரையும்‌ 


ட முற்றிக்கை 
குல்தேயர்கள்‌ யூதா 
நாசம்பண்ணுவார்கள்‌. அவர்கள்‌ 

எருசலேமின்‌ 
குடிகளையும்‌ சங்காரம்பண்ணுவார்கள்‌. "என்‌ 


ஜனமென்கிற குமாரத்தியாகிய கன்னிகை 
மகா வேதனையுள்ள அடியினாலும்‌ கொடிய 

காயத்தினாலும்‌: சேதப்பட்டிருக்கிறாள்‌"' 
(எரே 1417) என்று எரேமியா சொல்லுகிறார்‌. 


எருசலேமின்‌ குமாரத்திக 

இதுவரையிலும்‌ இப்படிப்பட்ட பழனி 
அடிகளும்‌, கொடிய காயங்களும்‌, 
சேதங்களும்‌ உண்பானதிக்லை. அவர்கள்‌ 
பட்டயத்தால்‌ 'கொல்லப்படுவார்கள்‌. 
சத்துருக்களின்‌ பட்டயத்திற்கு ஏராளமானோர்‌ 
இரையாவார்கள்‌. தேசத்தில்‌ பஞ்சம்‌: 
மிகுதியாயிருக்கும்‌. ஜனங்களுக்கு போஜனம்‌. 
இருக்காது. நகரத்திலுள்ள ஜனங்கள்‌ 
பஞ்சத்தால்‌ வருந்துவார்கள்‌. புசிப்பதற்கு 
போஜனமில்லாமல்‌. பட்டினியால்‌ 
செத்துப்போவார்கள்‌. 





i THE 
ETT 


கள்ளத்தீர்க்கதரிசிகளும்‌ 
ஆசாரியர்களும்‌ யூதா மனுஷர்‌ 
பொய்யான வார்த்தைகளை பேசுகிறார்கள்‌. 
ஆசாரியர்களிடத்தில்‌ பரிகத்தமில்லை. 
அவர்கள்‌ துன்மார்க்கமாய்‌ ஜீவிக்கிறார்கள்‌. 
கர்த்தருடைய உண்மையான 
தீர்க்கதரிசிகளை,  கள்ளத்தீர்க்கதரிசிகளும்‌ 
கள்ள ஆசாரியர்களும்‌. 
அவர்களை 


தூரத்திவிடுகிறார்கள்‌ 


“தீர்க்கதரிசிகளும்‌ ஆசாரியர்களும்‌ 
ஒன்றுமறியாமல்‌ தேசத்தில்‌ அலைகிறார்கள்‌" 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. இந்த 
வாக்கியம்‌ ;த்தருடைய உண்மையான 
தீர்க்கதரிசிகளையும்‌, உண்மையான 
ஆசாரியர்களையும்‌ குறிக்கும்‌ என்று 
வேதபண்டிதர்கள்‌ விளக்கம்‌ சொல்லுகிறார்கள்‌. 
இவர்கள்‌ தேசத்திலிருந்து துரத்தப்பட்டு, 
தேசாந்திரிகளாக சுற்றி அலைகிறார்கள்‌ 
தங்களுக்கு எங்கே புகலிடம்‌ கிடைத்தாலும்‌, 
அங்கே போய்‌ தங்குகிறார்கள்‌. “ஒன்றும்‌. 
அறியாமல்‌” என்னும்‌ வாக்கியத்திற்கு, 
தங்களுக்குத்‌ தெரியாத அந்நிய தேசத்தில்‌" 
என்று பொருள்‌. 


தீர்க்கதரிசிகளும்‌, 
என்னும்‌ வாக்கியம்‌  எசேக்கியேலையும்‌, 
தானியேலையும்‌ குறிக்கும்‌ என்று 
வேதபண்டிதர்கள்‌ விளக்கம்‌ சொல்லுகிறார்கள்‌. 
ர்கள்‌ கர்த்தருடைய உண்மையான 
ஊழியக்காரர்கள்‌. பாபிலோன்‌ தேசத்தார்‌ 
யூதாவின்‌ மனுஷரையும்‌, எருசலேமின்‌ 
குடிகளையும்‌ தங்கள்‌ தேசத்திற்கு 
சிறைப்பிடித்துக்கொண்டுபோனபோது. 
எசேக்கியேலும்‌ தானியேலும்‌: 
அவர்களோடுகூட சிறைப்பட்டுப்போனார்கள்‌. 
தேசத்தில்‌ நடைபெறுகிற. 
சம்பவங்களைப்‌ பார்த்து, 
கண்களிலிருந்து இரவும்‌ 
ஒயாமல்‌ கண்ணீர்‌ 
ஒடிக்கொண்டிருக்கிறது. யூதாவின்‌ மனுஷர்‌ 
எரேமியாவின்‌ கண்ணீரைப்‌ பார்த்து 
மனந்திரும்பவேண்டும்‌. கர்த்தருடைய 
எச்சரிப்பின்‌ சத்தத்திற்கு அவர்கள்‌ 
செவிகொடுக்கவேண்டும்‌. யூதா தேசத்திற்கு 
மெய்யாகவே அழிவு வரப்போகிறது. 
யூதாவின்‌ மனுஷர்மீது பட்டயம்‌ வரப்போகிறது. 
தேசத்தில்‌ பஞ்சம்‌ வரப்போகிறது. யூதா 
தேசத்தில்‌ சமாதானம்‌ இருக்காது. 


ஆசாரியர்களும்‌" 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யூதாவின்‌ மனுஷரும்‌ எருசலேமின்‌ 
குடிகளும்‌, வரப்போகும்‌. அழிவுக்கு 
தப்பித்துக்கொள்ளவேண்டுமென்றால்‌,, 

அவர்கள்‌ கர்த்தருடைய வார்த்தைக்கு 
கீழ்ப்படியவேண்டும்‌. தாங்கள்‌ செய்த 
பாவங்களுக்கு மனம்‌ வருந்தவேண்டும்‌. 
பாவம்‌ செய்வதை நிறுத்தவேண்டும்‌. 
அவர்கள்‌ கர்த்தரிடத்தில்‌ திரும்பி 
வரவேண்டும்‌. கர்த்தருடைய கிருபையையும்‌ 
இரக்கத்தையும்‌ பெற்றுக்கொள்ளவேண்டும்‌. 
பரலோகத்திலிருந்து வரும்‌  எச்சரிப்பின்‌ 
சத்தத்திற்கு கீழ்ப்படிந்தால்‌, பூமியிலே நமக்கு 
சமாதானம்‌ உண்டாகும்‌. நம்முடைய ஜீவியம்‌. 


ஆசீர்வதிக்கப்படும்‌. 


ஜீதாவை 
வெறுத்தீரோ? 
எரே 14:19-22 


முற்றிலும்‌ 


எரே 14:19. யூதாவை முற்றிலும்‌ 
வெறுத்தீரோ? சீயோன்‌ உம்முடைய 
ஆத்துமாவுக்கு அரோசிகமாயிற்றோ? 
நாங்கள்‌ ஆரோக்கியம்‌ அடையக்‌ 
கூடாதபடி எங்களை ஏன்‌ அடித்தீர்‌? 
சமாதானத்துக்குக்‌ காத்திருந்தோம்‌, ஒரு 
நன்மையுமில்லை; ஆரோக்கிய 
காலத்துக்குக்‌ காத்திருந்தோம்‌, இதே, 
ஆயத்து. 


எரே 1420, கர்த்தாவே, எங்கள்‌ 
தீமையையும்‌ எங்கள்‌ பிதாக்களின்‌ 
அக்கிரமத்தையும்‌ நாங்கள்‌. 
அறித்திருக்கிறோம்‌; உமக்கு 
விரோதமாய்ப்‌ பாவஞ்செய்தோம்‌. 


எரே 14:21. உம்முடைய 
நாமத்தினிமித்தம்‌ எங்களை 
அருவருக்காதிரும்‌, உமது மகிமையின்‌ 
சிங்காசனத்தைக்‌ கனவீனப்படுத்‌ 
தாதேயும்‌ எங்களோடே உமக்கு 
இருக்கிற உடன்படிக்கை அபத்தமாகாத: 
படி எங்களை நினைத்தருளும்‌. 

எரே 14:22. புறஜாதிகளுடைய வீணான 
'தேவர்களுக்குன்‌. மழை வருஷிக்கப்‌ 
பண்ணத்தக்கவர்கள்‌ உண்டோ? 
அல்லது, வானங்கள்‌ தானாய்‌ 
மழைகளைக்‌ கொடுக்குமோ? எங்கள்‌: 
தேவனாகிய கர்த்தராயிருக்கிற 
நீரல்லவோ அதைச்‌ செய்கிறவர்‌; 
ஆகையால்‌, உமக்குக்‌ காத்திருக்கிறோம்‌; 
தேவரீர்‌ இவைகளையெல்லாம்‌ 
உண்டுபண்ணினீர்‌. 





ழ்‌ நள 
யாய 


எரேமியா தீர்க்கதரிசி 
மனுஷருக்காகவும்‌, 
குடிகளுக்காகவும்‌ தேவனிடத்தில்‌ பரிந்து 
பேசுகிறார்‌. அவரோடு கூட, யூதாவின்‌ 
மனுஷரில்‌ சிலரும்‌ சேர்ந்துகொண்டு, 
கர்த்தரிடத்தில்‌ ஜெபம்பண்ணுகிறார்கள்‌. 

ர்கள்‌ எல்லோருமாகச்‌ சேர்ந்து 
எரேமியாவின்‌ ஜெபத்திற்கு “ஆமென்‌” என்று 
சொல்லுகிறார்கள்‌. 


மனுஷருடைய வழக்குகளை: 
எரேமியா! கர்த்ததளைய சமுகத்தில்‌ மிகுந்த 
பணிவோடு. சமர்ப்பிக்கிறார்‌ 
'தேவனிடத்திலிருந்து 
எதிர்பார்த்தார்கள்‌. 
எதிர்பார்த்த. 
கிடைக்கவில்லை. 


யூதாவின்‌ 
எருசலேமின்‌ 


ஆனால்‌ 
நன்மை 


கர்‌ வின்‌ 
ரம்பன்‌ மகம்‌. தழுவல்‌ 
ஜனமாகத்‌  தெரிந்துகொண்டார்‌. ஆனால்‌. 
இப்போதோ கர்த்தர்‌ யூதாவை முற்றிலுமாய்‌ 
வெறுத்துவிட்டதுபோல தெரிகிறது. 
சீயோன்‌ கர்த்தருடைய ஆத்துமாவுக்கு 
பரியாமிகுந்தது ஆனால்‌ இப்போதோ 
அவருடைய ஆத்துமாவுக்கு 
அரோசிகமாயிற்று சீயோனில்‌ நடைபெறுகிற 
ஆராதனைகளையும்‌ கர்த்தர்‌ அருவருக்கிறார்‌. 
யூதாவின்‌. மனுஷர்‌ எருசலேமிலுள்ள 
கர்த்தருக்கு. 
காணிக்கைகளையும்‌ 
ஆனாலும்‌ கர்த்தர்‌ 

அவர்கள்மேல்‌ பிரியமாயில்லை. 
யூதாவின்‌ 
கர்த்தரிடத்திலிருந்து 
உண்டாகவில்லை. 
அவர்கள்‌ வைத்திருந்த நம்பிக்கையெல்லாம்‌ 
வீணாய்ப்போயிற்று. 'நாங்கள்‌ 
ஆரோக்கியமடையக்கூடாதபடி எங்களை 
ஏன்‌ அடித்தீர்‌' (எரே 14. என்று 
பூதாலின்‌ மனுஷர்‌ கர்த்தரிடத்தில்‌ 
ட்கிறார்கள்‌. அவர்களுடைய காயங்கள்‌ 


அதிகமாயிற்று. 


மனுஷருக்கு 
ஒரு நன்மையும்‌: 
கர்த்தர்‌ மேல்‌ 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


காத்திருந்தோம்‌, 
ஆரோக்கிய 

இதோ, 
என்று யூதாவின்‌ 
குடிகளும்‌ 


'சமாதானத்துக்குக்‌. 
ஒரு... நன்மையுமில்லை; 
காலத்துக்குக்‌ காத்திருந்தோம்‌, 
ஆபத்து" (எரே 14:19) 
மனுஷரும்‌. எருசலேமின்‌. 
கர்த்தரிடத்தில்‌ முறையிடுகிறார்கள்‌. கர்த்தர்‌ 
அவர்களை அழிக்கிறார்‌. அவர்களுடைய 
காயங்களும்‌ அதிகமாயிருக்கிறது. ஆனாலும்‌ 
கர்த்தர்‌ அவர்களை குணப்படுத்தவில்லை. 


புயலுக்குப்‌ பின்‌ அமைதி உண்டாகும்‌. 
யூதாதேசத்தில்‌ புயல்‌ அடிப்பதுபோல தீங்கு 
உண்டாயிற்று. யூதாவின்‌ மனுஷர்‌ எல்லோரும்‌ 
தீங்குகளையும்‌, வேதனைகளையும்‌ 
அனுபலிக்கிறார்கள்‌. இதற்கு பின்பு 
தங்களுக்கு அமைதியும்‌, சமாதானமும்‌ 
உண்டாகும்‌ என்று காத்திருக்கிறார்கள்‌. 
ஆனால்‌ அவர்களுக்கு சமாதான 
முண்டாகவில்லை. அவர்களுக்கு ஒரு. 


நன்மையும்‌ உண்டாகவில்லை. 
கர்த்தர்‌ 
அடிக்கிறார்‌. 


யூதாவின்‌ 
இது 
அடிபடும்‌ காலமாயிருக்கிறது. 
காலபாயிருக்கிறது. இதற்கு பின்பு அவர்கள்‌ 
ஆரோக்கிய காலத்திற்கு காத்திருக்கிறார்கள்‌. 
அவர்களுக்கு அடிகளுக்கு மேல்‌ 
ள்‌ கிடைக்கிறது. பெருமூச்சுவிட்டு 
தங்களுக்கு 
காலஅவகாசம்‌ உண்டாகும்‌ என்று 
நினைக்கிறார்கள்‌. ஆனால்‌ ஆபத்து, 
அவர்களுடைய வாசற்படியில்‌ காத்திருக்கிறது. 
தேசத்தில்‌ சமாதானமுண்டாகும்‌ என்று 
எதிர்பார்க்கிறார்கள்‌. ஆனால்‌ 
சமாதானத்திற்குப்‌ பதிலாக ஆபத்து 
உண்டாகிறது. கர்த்தர்‌ யூதாவின்‌ மனுஷர்மீது 
கோபமாயிருக்கிறார்‌. அவர்களுக்கு தம்முடைய 
இரக்கத்தையும்‌ கிருபையையும்‌ காண்பிக்க 
மறுக்கிறார்‌. 


எரேமியா தீர்க்கதரிசி கர்த்தருடைய 
சமுகத்திற்கு முன்பாக, யூதா மனுஷருடைய 
பாவங்களையெல்லாம்‌ அறிக்கையிடுகிறார்‌. 
அவரோடு சேர்ந்து யூதாவின்‌ மனுஷர்‌ 
எல்லோரும்‌, தங்களுடைய பாவங்களை 
அறிக்கை செய்திருக்கவேண்டும்‌. ஆனால்‌ 
யூதா மனுஷர்‌ அனைவரும்‌ 
மனந்திரும்பவில்லை. ஒரு சிலர்‌ மாத்திரமே 
எரேமியாவோடு சேர்ந்து தங்களுடைய 
பாவங்களை அறிக்கை செய்கிறார்கள்‌. 


மனுஷரை 
அவர்களுக்கு 





ழ்‌ நள 
யாய 


கள 
நாங்கள்‌ ககக 
விரோதமாய்ப்‌ பாவஞ்செய்தோ 
என்று எரேமியாவும்‌, அவரோடு சேர்ந்து 
யூதாவின்‌ குடிகளில்‌ ஒரு சிலரும்‌ 
தங்களுடைய பாவங்களை கர்த்தருடைய 


சமுகத்தில்‌ அறிக்கையிடுகிறார்கள்‌. 


மனுஷருடைய பாவங்களும்‌, 
எருசகேமின்‌ குடிகளுடைய அக்கிரமங்களும்‌ 
திரளாயிருக்கிறது. 

பிதாக்களைப்போல 

செய்கிறார்கள்‌. 

அக்கிரமம்‌ செய்ய கற்றுக்கொள்கிறார்கள்‌. 
யூதாவின்‌ மனுஷர்‌ கர்த்தருக்கு விரோதமாய்ப்‌ 
பாவம்‌ செய்கிறார்கள்‌. 

கர்த்தருடைய நீதியான 

அவர்கள்மீது வருகிறது. 

அவர்கள்‌ தங்களுடைய 
கர்த்தரிடத்தில்‌ அறிக்கை பண்ணுகிறார்கள்‌. 
இரக்கமுள்ள கர்த்தர்‌, தம்முடைய 
இரட்சிக்கும்‌ கிருபையினாலும்‌, நீதியினாலும்‌ 
தங்களுடைய பாவங்களை மன்னிப்பார்‌ என்று 
யூதாவின்‌ மனுஷர்‌ எதிர்பார்க்கிறார்கள்‌. 


இஸ்ரவேலின்‌ பரிசுத்தர்‌ யூதாவின்‌ 
மனுஷர்மீது பிரியமாயில்லை. அவர்களுடைய 
பாவங்களினிமித்தமாய்‌, பரிசுத்தமான 
அவர்களை அருவருக்கிறார்‌ 
தீர்க்கதரிசி கர்த்தரிடத்தில்‌, 
நாமத்தினிமித்தம்‌. 
அருவருக்காதிரும்‌" 
பண்ணுகிறார்‌ 
வேதனைகளுந்குட்படுத்தினாலும்‌. தங்களை 
அடித்தாலும்‌, தங்களை காயப்படுத்தினாலும்‌, 
கர்த்தர்‌ தங்களை அருவருக்கக்கூடாது 
என்று எரேமியா கர்த்தரிடத்தில்‌. 
விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 

கர்த்தருடைய கரம்‌ யூதாவின்‌ 
மனுஷருக்கு விரோதமாய்த்‌ திரும்பிமிருக்கிறது. 
கர்த்தருடைய கரம்‌ 
விரோதமாயிருந்தாலும்‌, 
இருதயம்‌ தங்களுக்கு விரோதமாய்த்‌ 
திரும்பக்கூடாது. என்று எரேமியா 


தங்களைவிட்டு 
விலகிப்போய்விடக்கூடாது 
பணிவோடு விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தங்களுடைய  பாவத்தினிமித்தமாய்‌, 
கர்த்தர்‌ தங்களை தம்முடைய நீதிமினால்‌ 
அருவருக்கிறார்‌ என்பதை யூதாவின்‌ 
மனுஷர்‌ அங்கீகரிக்கிறார்கள்‌. ஆனாலும்‌ 
கர்த்தருடைய கிருபையையும்‌ இரக்கத்தையும்‌ 
முன்வைத்து, “உம்முடைய நாமத்தினிமித்தம்‌ 
எங்களை அருவருக்காதிரும்‌" என்று 
விண்ணப்பம்பண்ணுகிறார்கள்‌. 


கர்த்தருடைய 
அழைக்கப்படுகிறார்கள்‌. 
கர்த்தர்‌ இஸ்ரவேலின்‌ பரிசுத்தராயிருக்கிறார்‌. 
நாவின்‌ மனுஷரோ கர்த்தருடைய 
ஸ்ரவேலாயிருக்கிறார்கள்‌. கர்த்தர்‌ 
இஸ்ரவேலின்‌: தேவன்‌. யூதர்கள்‌ 
இஸ்ரவேலின்‌ ஜனங்கள்‌. 
கர்த்தருடைய ஆலயம்‌ 
மகாபரிசுத்தமானது. அது மகிமை நிரம்பியது. 
யூதாவின்‌ மனுஷர்‌ கர்த்தரிடத்தில்‌, 
“உமது மகிமையின்‌  சிங்காசனத்தை 
கனவீனப்படுத்தாதேயும்‌' என்று விண்ணப்பம்‌ 
பண்ணுகிறார்கள்‌. கர்த்தருடைய ஆலயத்தின்‌ 
மகிமையையும்‌ கனத்தையும்‌ முன்வைத்து, 
கர்த்தருடைய இரக்கத்திற்காக 
கெஞ்சுகிறார்கள்‌. கர்த்தர்‌ யூதாவின்‌ 
மனுஷரை  அருவருக்கும்போது அது 
அவருடைய மகிமையின்‌ சிங்காசனத்திற்கு 
கனவீனமாயிருக்கும்‌. 


யூதாவின்‌ மனுஷரும்‌, எருசலேமின்‌ 
குடிகளும்‌. கர்த்தருக்கு விரோதமாகப்‌ 
பாவம்‌ செய்திருக்கிறார்கள்‌. கர்த்தருடைய 
நியாயத்தீர்ப்புக்கும்‌, ஆக்கினைத்தீர்ப்ுக்கும்‌. 
அவர்கள்‌ பாத்திரவான்களாயிருக்கிறார்கள்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய நீதியான கோபத்தினால்‌ 
யூதா தேசத்தையும்‌, எருசலேம்‌ 
நகரத்தையும்‌, எருசலேமிலுள்ள 
தேவாலயத்தையும்‌ சத்துருக்களின்‌ கைகளில்‌ 
ஒப்புக்கொடுத்துவிடுகிறார்‌. இது கர்த்தருடைய 
நீதி. யூதாவின்‌ மனுஷரும்‌ இந்த 
நீதியான நியாயத்தீர்ப்புக்கு 
பாத்திரவான்களாயிருக்கிறார்கள்‌. 





i FTE 
TT 


மனுஷா 

கெஞ்சி மன்றாடுகிறார்கள்‌. தாங்கள்‌ 
கர்த்தருக்கு விரோதமாய்ப்‌ பாவம்‌ செய்ததை 
அங்கீகரிக்கிறார்கள்‌. தங்களுடைய 
பாவங்களினிமித்தமாய்‌ கர்த்தர்‌ தங்களை 
அடிக்கிறார்‌ என்பதையும்‌, கர்த்தர்‌ 
தங்களை காயப்படுத்துகிறார்‌ என்பதையும்‌ 
ஒத்துக்கொள்கிறார்கள்‌. ஆனாலும்‌ 
எருசலேமிலுள்ள தேவாலயத்தை சத்துருக்கள்‌ 
அழித்துப்போடும்போது. கர்த்தருடைய 
மகிமையின்‌ சிங்காசனம்‌ கனவீனமடையும்‌ 
என்று வேதனையோடு சொல்லுகிறார்கள்‌. 


எருசலேமிலுள்ள தேவாலயத்தில்‌ 
புறஜாதியாரும்‌ வந்து, கர்த்தரை 
ஆராதிக்கிறார்கள்‌. அவர்களுக்காகவே 
ஆலயத்தில்‌ வெளிப்பிரகாரம்‌ 
குட்பப்பட்டிருக்கிறது.  புறஜாதியார்‌. அந்த 
ஸ்தலத்தில்‌ வந்து கர்த்தரை ஆராதிப்பார்கள்‌. 
கர்த்தருடைய 
அழிந்துபோனால்‌, பு 
கர்த்தருடைய நாமம்‌ கனவீனப்படும்‌. கர்த்தர்‌ 
இந்தப்‌ பூமியிலுள்ள தம்முடைய மகிமையின்‌ 
சிங்காசனத்தை  சுனவீனப்படுத்தமாட்டார்‌ 
என்று யூதாவின்‌ மனுஷர்‌ நிச்சயமாய்‌ 
நம்புகிறார்கள்‌. 

யூதாவின்‌ மனுஷரும்‌ எருசலேமின்‌ 
குடிகளும்‌ கர்த்தருடைய வார்த்தைக்கும்‌. 
அவருடைய பிரமாணத்திற்கும்‌ கீழ்ப்படிய 
வில்லை. கர்த்தருடைய உடன்படிக்கையின்‌ 
வார்த்தைகளையும்‌ அவர்கள்‌ மதிக்கவில்லை. 
ஆனாலும்‌ அவர்கள்‌ கர்த்தருக்கு முன்பாக 
வந்து, "எங்களோடே உமக்கு இருக்கிற 
உடன்படிக்கை அபத்தமாகாதபடி எங்களை 
நினைத்தருளும்‌" (எரே 14:21) என்று 
'விண்ணப்பம்பண்‌ ணுகிறார்கள்‌. யூதாவின்‌ 
மனுஷர்‌ தங்களைத்‌ தாழ்த்தி கர்த்தருடைய 
கிருபாசனத்திற்கு முன்பாக தைரியமாய்க்‌ 
கிட்டிச்சேருகிறார்கள்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
உடன்படிக்கையின்‌ வார்த்தைகளை ஒருபோதும்‌ 
மீறவில்லை. யூதாவின்‌ மனுஷர்கள்தான்‌ 
கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல்‌ 
மீறியிருக்கிறார்கள்‌. 


.... யூதா தேசத்தில்‌ இப்போ 
இல்லை. குடிப்பதற்கு தண்ணீர்‌ இல்லை. 
புசிப்பதற்கு போஜனம்‌ 

விளைச்சல்‌ இல்லை. 

இல்லை. கர்த்தர்‌ 

மழைத்தாழ்ச்சியை 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ தம்முடைய கிருபையினால்‌, 
தங்கள்‌ 

வருவிக்கப்பண்ணுவார்‌ 

மனுஷர்‌ கர்த்தர்மீது 
நம்பிக்கையாயிருக்கிறார்கள்‌. தங்கள்‌ 
தேசத்தில்‌ மழைபெய்வதற்கு, அவர்கள்‌ 
புறஜாதியாரின்‌. தேவர்களிடத்திலோ, 
அவர்களுடைய விக்கிரகங்களிடத்திலோ 
விண்ணப்பம்பண்ணவில்லை. 


தேசத்தின்மீது மழை வருவிக்கப்‌ 
பண்ண விக்கிரகங்களால்‌ முடியாது. இதை 
யூதாவின்‌ மனுஷர்‌ அறிந்திருக்கிறார்கள்‌. 
“புறஜாதிகளுடைய வீணான தேவர்களுக்குள்‌ 
மழை... வருஷிக்கப்‌ பண்ணத்தக்கவர்கள்‌ 
உண்டோ? அல்லது, வானங்கள்‌ தானாய்‌ 
மழைகளைக்‌ கொடுக்குமோ? எங்கள்‌ 
தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நீரல்லவோ 
அதைச்‌ செய்கிறவர்‌" (எரே 14:22) என்று 
கர்த்தரிடத்தில்‌ சொல்லுகிறார்கள்‌. 


காப்‌ 
மிகப்‌! 


இஸ்ரவேல்‌ தேசத்தில்‌, 
ராஜாவின்‌ ஆட்சிக்காலத்தில்‌ 
பஞ்சமுண்டாயிற்று. இக்காலத்தில்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனத்தாரும்‌ கர்த்தரை 
ஆராதியாமல்‌  பாகாலை ஆராதித்தார்கள்‌. 
பாகாலுக்கு பலிகளை செலுத்தினார்கள்‌. 

பஞ்சம்‌ நீங்கி 

ன்று பாகாலிடம்‌ 
ஆனால்‌ 
மழையைக்‌ 


விண்ணப்பம்பண்ணினார்கள்‌. 
பாகால்‌ அவர்களுக்கு 
கொடுக்கவில்லை. 


எலியாவுக்கும்‌,  பாகாலுடைய 


தரககதிசிகளுக்க்‌ விவாதம்‌ நடைபெற்ற 
போது. 


சொன்னார்‌. 

அக்கினியினால்‌ பதில்‌ சொன்னார்‌. 
தேவன்‌ மழையினாலும்‌ பதில்‌ சொல்ல 
வல்லவராயிருக்கிறார்‌. புறஜாதிகளுடைய 
வீணான தேவர்களுக்குள்‌ மழை 
வருவிக்கப்பண்ணத்தக்கவர்கள்‌ 
ஒருவருமில்லை. 





ழ்‌ நயனா 
யாய 


தேவனுடைய உத்தரவு 
வானத்திலிருந்து மழை பெய்யாது. 
மேகங்களின்‌ திறவுகோலை 
கரங்களில்‌ வைத்திருக்கிறார்‌. 
வானத்தின்‌ ஊற்றுக்கண்களைத்‌ திறக்கிறவர்‌. 
அவரே. பூமியின்மீது ம்‌ 

ஸணுகிறவர்‌. வானங்கள்‌ தானாய்‌ 

மழையைக்‌ கொடுக்காது. 
குட்டளையிட்டால்தான்‌ 
கொடுக்கும்‌. 
தீலாதாரங்களுக்கும்‌ 
கர்த்தரையே 
கர்த்தரிடத்திலிருந்து மாத்திரமே தங்களுக்கு 
நன்மை வரும்‌ என்று எதிர்பார்த்து 
காத்திருக்கவேண்டும்‌. 


தேவனாகிய கர்த்தரே பூமியின்மீது 
மழையை வருவிக்கப்பண்ணுகிறவர்‌. 
கர்த்தரிடமிருந்தே நமக்கு தேவையான 
நன்மையான எல்லா ஈவுகளும்‌ வருகிறது. 
அவரே நம்முடைய ஜீவியத்திற்கு 
ஆதாரத்தைக்‌ கொடுக்கிறவர்‌. அவரே நமக்கு 
ண பு எம 

பிரமாணத்தை 

கொடு்திரக்கிறா்‌. தம்முடைய சித்தத்தின்‌ 
பிரகாரம்‌ கர்த்தரே கட்டளைகொடுக்கிறார்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அவர்‌ சொல்ல எல்லாம்‌ ஆகும்‌. கர்த்தர்‌ 
ஏற்ற காலத்தில்‌ மழையைக்‌ கொடுப்பார்‌ 
என்று, நாம்‌ கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
காத்திருக்கவேண்டும்‌. யூதாவின்‌ மனுஷர்‌ 
கர்த்தருடைய மகத்துவத்தைப்‌ புகழ்ந்து 
சொல்லி, “ஆகையால்‌ உமக்கு 
காத்திருக்கிறோம்‌, தேவரீர்‌ 
இவைகளையெல்லாம்‌ உண்டுபண்ணினீர்‌" 
(எரே 14:22) என்று பயபக்தியோடு 
சொல்லுகிறார்கள்‌. 

“பின்மாரிகாலத்து மழையைக்‌ 
கர்த்தரிடத்தில்‌ வேண்டிக்கொள்ளுங்கள்‌; 
அப்பொழுது கர்த்தர்‌ மின்னல்களை 
உண்டாக்கி, வயல்வெளியில்‌ அவரவருக்குப்‌ 
பமிருண்டாக அவர்களுக்கு மழையைக்‌ 
கட்டளையிடுவார்‌" (சக 10:1). 





i a 
TT 


எரேமியா 
மனுஷருக்காகவும்‌, 
குடிகளுக்காகவும்‌ கர்‌, 
பேசுகிறார்‌ 


தீர்க்கதரிசி யூதாவின்‌ 
எருசலேமின்‌ 
, கர்த்தரிடத்தில்‌ பரிந்து 
ஆனால்‌ கர்த்தரோ தம்முடைய 
நீதியான நியாயத்தர்ப்பில்‌ 
உறுதியாயிருக்கிறார்‌. யூதா ஜனத்திற்கு 
விரோதமாக கர்த்தருடைய 
நியாயத்தீர்ப்பு வருகிறது (எரே 154-9). 


எரேமியா 
நெருங்கிய 
எரேமியாவிடத்தில்‌ 
ஆனாலும்‌ 
சபிக்கிறார்கள்‌ 
எரேமியாவுக்கு 
யூதாதேசத்திற்கு 
வந்தாலும்‌, 
விசேஷமாய்‌ பாதுகாத்துக்கொள்வதாகவும்‌ 
வாக்குப்பண்ணுகிறார்‌ (எரே 1531-14). 


கர்த்தர்‌ எரேமியாவை தீர்க்கதரிசன 
ஊழியத்திற்கு பிரதிஷ்டைபண்ணியிருக்கிறார்‌. 
எரேமியாவும்‌ தன்னுடைய தீர்க்கதரிசன 
ஊழியத்தில்‌ உண்மையுள்ளவராயிருக்கிறார்‌ 
(எரே 1515-18), எரேமியா கர்த்தருக்கு. 
முன்பாக 
உண்மையுள்‌ளவராயிருக்கவேண்டும்‌. 
அப்போது அவருக்கு கர்த்தருடைய 
விசேஷித்த பாதுகாப்பும்‌, பராமரிப்பும்‌ 
கிருபைகளும்‌ கிடைக்கும்‌ (எரே 1519-21) 


(எரே 15:10), 
சகாயம்‌ 


எருசலேமே 
எரே 1511-9 


எரே 
மோசேயும்‌ 
முகத்துக்கு. 
என்‌ மனம்‌ இத்த ஜனங்கள்‌ 
பட்சமாய்ச்‌ சாராது; இவர்கன்‌ எண்‌: 
முகத்தைவிட்டுப்‌ 
புறப்பட்டுப்போகும்படி இவர்களைத்‌ 
துரத்திவிடு.. 


கர்த்தர்‌ என்ணை நோக்கி: 


முன்பாக. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எரே 15:2. எங்கே. 
புறப்பட்டுப்போவோம்‌ என்று இவர்கள்‌. 
உன்னைக்‌ கேட்டால்‌, நீ அவர்கணை 
க ஏதுவானவர்கள்‌ 
பட்டயத்துக்கு 
பட்டயத்துக்கும்‌, 
ஏதுவானவர்கள்‌ 
கிறையிருப்புக்கு. 
சிறையிருப்புக்கும்‌ 
போகவேண்டும்‌ என்று 

கர்த்தர்‌ உரைக்கிறார்‌ என்று சொல்லு. 


எரே 15:3. கொன்றுபோடப்‌ பட்டயமும்‌, 
பீடித்து இழுக்க நாய்களும்‌, பட்சித்து 
அழிக்க ஆகாயத்துப்‌ பறவைகளும்‌, 
பூமியின்‌ மிருகங்களும்‌ ஆகிய நான்கு 
விதமான வாதைகளை நான்‌ அவர்கள்‌ 
மேல்‌ வரக்‌ கட்டனையிடுவேன்‌ என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


எரே 15:4. எசேக்கியாவின்‌ குமாரனும்‌, 
யூதாவின்‌ ராஜாவுமாகிய மனாசே. 
எருசலேமில்‌ செய்தவைகளினிமித்தம்‌ 
அவர்களைப்‌ பூமியிதூன்ன எல்லா 
ராஜ்யங்களிலும்‌ 
அலையப்பண்ணுவேன்‌. 


எரே 15:5. எருசலேமே, யார்‌ உன்மேல்‌ 
இரங்குவார்கள்‌? யார்‌ உன்மேல்‌ 
பரிதபிப்பார்கள்‌? யார்‌ 
உன்னிடத்திற்குத்‌ திரும்பி, உண்‌: 
சுகசெய்தியை விசாரிப்பார்கள்‌? 


எரே 158. நீ என்னைவிட்டுப்‌ 
பின்வாங்கிப்‌ போனாய்‌ ஆகையால்‌, 
என்‌ கையை உனக்கு விரோதமாய்‌ 
நீட்டி, உன்னை அழிப்பேன்‌; நான்‌ 
பொதுத்துப்‌ பொறுத்து. 
இனைத்துப்போனேன்‌ எண்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 

எரே தேகத்தின்‌ வாசல்களில்‌ 
அவர்களைத்‌: தூற்றுக்கூடையால்‌ 
தூற்றிப்‌ போடுவேன்‌; என்‌ ஜனங்கள்‌: 
தங்கள்‌ வழிகளைவிட்டுத்‌ 
திரும்பாதபடியினால்‌. நான்‌ 
அவர்களைப்‌ பின்னைகன்‌ 
அற்றவர்களாக்கி அழிப்பேன்‌. 





i FTE 
TT 


எரே 15:8. கடற்கரை 
மணலைப்பார்க்கிலும்‌ அதிக விதவைகள்‌ 
அவர்களில்‌ உண்டாயிருப்பார்கள்‌; 
பட்டப்பகலிலே பாழாக்குகிறவனைத்‌: 
தாயின்மேலும்‌ பின்னைகளின்மேலூம்‌ 
வரப்பண்ணுவேன்‌; அவர்கள்மேல்‌ 
பட்டணத்தின்‌. கலகத்தையும்‌, 
பயங்கரங்களையும்‌ விழப்பண்ணுவேன்‌. 


எரே 155. ஏழு பின்னைகளைப்‌ 
பெற்றவன்‌ கணைத்துப்போகிறான்‌; 
அவன்‌ தன்‌ பிராணனை விட்டுவிட்டான்‌; 
இன்னும்‌ பகலாயிருக்கையில்‌ 
அவளுடைய சூரியன்‌ அஸ்தமித்தது; 
வெட்கமும்‌ இலச்சையும்‌ அடைந்தான்‌; 
அவர்களில்‌  மீதியாகிறவர்களையோ 
அவர்களுடைய சத்துருக்களுக்கு. 
முன்பாகப்‌ பட்டயத்துக்கு 
ஒப்புக்கொடுப்பேன்‌ என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 


யூதா மனுஷரும்‌ எருசலேமின்‌ குடிகளும்‌ 
கர்த்தருக்கு விரோதமாகப்‌ பாவம்‌ 
செய்கிறார்கள்‌. கர்த்தருக்கு கோபத்தை 
உண்டுபண்ணுகிறார்கள்‌. அவர்கள்மீது 
தேவனுடைய கோபம்‌ வந்து இறங்குகிறது. 
இதனிமித்தமாய்‌ அவர்களுக்கு ஏராளமான 
வாதைகளும்‌, வேதனைகளும்‌ உண்டாகிறது. 
அந்த வேதனைகளைப்பற்றி இந்த 
வசனங்களில்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
பரிசுத்த வேதாகமத்தில்‌, யூதருக்கு 
ஏற்பட்டிருக்கும்‌ உபத்திரவங்களைப்பற்றி, மற்ற 
வசனங்களில்‌ சொல்லப்பட்டிருப்பதைவிட 
இந்த வசனங்களில்‌ மிகவும்‌ அதிகமாயும்‌, 
தெளிவயயும்‌, முழுமையாயும்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. 


எரேமியா தீர்க்கதரிசி 
யூதாவின்‌ மனுஷருக்காகவும்‌, எருசலேமின்‌ 
குடிகளுக்காகவும்‌ கர்த்தரிடத்தில்‌ ஜெபம்‌ 
பண்ணுகிறார்‌. அவரோடுகூட யூதாவின்‌ 
மனுஷரில்‌ சிலர்‌ மாத்திரம்‌ சேர்ந்துகொண்டு, 
கர்த்தரிடத்தில்‌ ஜெபம்பண்ணுகிறார்கள்‌. 
ஆனாலும்‌ யூதர்கள்‌ மத்தியில்‌ ஆவிக்குரிய 
மனமாற்றமுண்டாகவில்லை. தேவனுடைய 
கோபமும்‌ குறையவில்லை. அவர்களுடைய 
ஜெபத்தினால்‌ மிகப்பெரிய பலன்‌ எதுவும்‌ 
உண்டாகவில்லை. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யூதா மனுஷருடைய 
பாவங்களினிமித்தமாகவே, கர்த்தர்‌ 
அவர்களைத்‌ தண்டிக்கிறார்‌. “எசேக்கியாவின்‌ 
குமாரனும்‌, யூதாவின்‌ ராஜாவுமாகிய மனாசே 
எருசலேப செய்தவைகளினிமித்தம்‌ 
அவர்களைப்‌ பூமியிலுள்ள. எல்லா 
ராஜ்யங்களிலும்‌ அலையப்பண்ணுவேன்‌" (எரே 
15:4) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 

மனாசே எல்லாச்‌ 
செய்கைகளினாலும்‌ செய்த 
பாவங்களினிமித்தம்‌ யூதாவைத்‌ தமது 
சமுகத்தை விட்டு அகற்றும்படி கர்த்தருடைய 
கட்டளையினால்‌ அப்படி நடந்தது. அவன்‌ 
சிந்தின குற்றமற்ற இரத்தத்திற்காகவும்‌ 
எருசலேமைக்‌ குற்றமற்ற இரத்தத்தால்‌: 
நிரப்பினதற்காகவும்‌ கர்த்தர்‌ மன்னிக்கச்‌ 
சித்தமில்லாதிருந்தார்‌"' (2இராஜா 24:3,4). 


தன்‌ 


மனாசே விக்கிரகாராதனையில்‌ 
ஈடுபட்டிருந்தான்‌. அவன்‌ குற்றமற்ற 
இரத்தத்தை சிந்தினான்‌. இதனால்‌ கர்த்தர்‌ 
மனாசேயையும்‌, எருசலேமையும்‌ pine 
சித்தமில்லாதவரானாரர்‌. 
மனாசேயின்‌ ஆட்சிக்காலத்தில்‌ நலப்பெற்த 
சம்பவத்தை இங்கு நினைவுகூர்ந்து 
சொல்லுகிறார்‌. யூதாவின்‌ மனுஷரும்‌ 
எருசலேமின்‌ குடிகளும்‌, மனாசேயின்‌ 
காலத்தில்‌ நடந்ததுபோலவே, இப்போது, 
விக்கிரகாராதனையில்‌ ஈடுபட்டிருக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ குர்த்தரைவிட்டு 
பின்வாங்கிப்போய்விட்டார்கள்‌ (எரே 1536), 
கர்த்தருக்கு செய்ய வேண்டிய ஊழியத்தை 
செய்ய தவறிவிடுகிறார்கள்‌. கர்த்தரை 
ஆராதிப்பதையும்‌ நிறுத்திவிடுகிறார்கள்‌. 
மனாசேயின்‌ காலத்தில்‌ யூதாவின்‌ 
ர்‌ கர்த்தணைவிட்டு 
விக்கிரகங்களைப்‌ 


மனுஷர்‌ 
விலகிப்போனார்கள்‌. 
பற்றிக்கொண்டார்கள்‌. அதன்பின்பு அவர்கள்‌ 


மறுடியுமய்‌ கர்த்தரிடத்தில்‌ திரும்பி 
வந்தார்கள்‌. ஆனால்‌ இப்போதோ, யூதாவின்‌ 
மனுஷரும்‌ எருசலேமின்‌ குடிகளும்‌, 
மறுபடியுமாய்‌ கர்த்தரைவிட்டுப்‌ 
பின்வாங்கிப்போகிறார்கள்‌. அவர்கள்‌ கர்த்தர்‌ 
எதிர்பார்த்த பிரகாரம்‌ ஜீவிக்கவில்லை. 





f= FTE 
TT 


பலகைகள்‌ கீழேயும்‌ மேலேயும்‌ 
இசைக்கப்படவேண்டும்‌. அவைகள்‌ 
யே இசைக்கப்பட்டிருக்கவேண்டும்‌: மேலேயும்‌ 


இசைக்கப்ப்டிுக்கவேண்டும்‌: 

மூலைகளுக்கும்‌ அப்படியே இருக்கவேண்டும்‌: 
அவைகள்‌ இரண்டு மூலைகளுக்காகும்‌" 
(யாத்‌ 26:24) என்றும்‌ கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


ஒவ்வொரு பலகையின்‌ கீழும்‌ 
பாதங்கள்‌ இருக்கவேண்டும்‌. தப்‌ 
எட்டுப்‌ பலகைகள்‌ இருக்கவேண்டும்‌: 
ஒவ்வொரு பலகையின்‌ கீழ்‌ இரண்டு இரண்டு 
பாதங்களாகப்‌ பதினாறு வெள்ளிப்‌ 
பாதங்களும்‌ இருக்கவேண்டும்‌ (யாத்‌ 26:25. 


ஒவ்வொரு பலகையும்‌ 27 அங்குலம்‌ 
அகலமும்‌, 45 அடி நீளமும்‌ உடையது. 
வாசஸ்தலத்தின்‌ மேற்புறத்தில்‌ ஆறு 
பலகைகள்‌ இருக்கும்‌. (யாத்‌ 26:22) 
வாசஸ்தலத்தின்‌ இருபக்கத்திலுமுள்ள 
மூலைகளுக்கு இரண்டு பலகைகள்‌ இருக்கும்‌. 


வாசஸ்தலத்தில்‌ மொத்தம்‌ எட்டு 


இணைக்கப்பட்டிருக்கும்‌ (யாத்‌ 26:23-24), 


பலகைகளில்‌ பண்ணவேண்டிய 
தாழ்ப்பாள்களைப்பற்றியும்‌ கர்த்தர்‌ மோசேக்கு 
கட்டளை கொடுக்கிறார்‌. “சீத்திம்‌ மரத்தால்‌ 
வாசஸ்தலத்தின்‌ ஒரு பக்கத்துப்‌ 
பலகைகளுக்கு ஐந்து தாழ்ப்பாள்களையும்‌, 
வாசஸ்தலத்தின்‌ மறுபக்கத்துப்‌ பலகைகளுக்கு, 
தந்து தாழ்ப்பாள்களையும்‌, வாசஸ்தலத்தின்‌ 
மேற்புறமான பின்பக்கத்துப்‌ பலகைகளுக்கு 
ஐந்து தாழ்ப்பாள்களையும்‌ பண்ணுவாயாக” 
(யாத்‌ 26:26,27) என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 


நடுத்தாழ்ப்பாள்‌ ஒரு முனைதொடங்கி 
மறுமுனைமட்டும்‌ பலகைகளின்‌ மையத்தில்‌ 
உருவப்‌ பாய்ச்சப்பட்டிருக்கவேண்டும்‌ 
என்றும்‌, பலகைகளைப்‌ பொன்தகட்டால்‌ 
மூடி தாழ்ப்பாள்களின்‌ இடங்களாகிய 
அவைகளின்‌ வளையங்களைப்‌ பொன்னினால்‌. 
பண்ணி, தாழ்ப்பாள்களைப்‌ பொன்‌ தகட்டால்‌. 
மூடக்கடவாய்‌ என்றும்‌, கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌ (யாத்‌ 26:28,29). 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


ஒன்றாக 
தாழ்ப்பாள்கள்‌ 

பேன்படு்தபபடுிது. பொன்லளையங்களால்‌. 

பலகைக, தாழ்ப்பாள்களும்‌ 

இணைக்கப்படுகிறது. நடுத்தாழ்ப்பாள்‌ ஒரு 

முனைதொடங்கி 

பலகைகளின்‌ 

பாய்ச்சப்பட்டிருக்கவேண்டும்‌ 

(யாத்‌ 26:26-28). 

மோசேயை 


மலையின்மேல்‌ 
மாதிரியின்‌ _ 


கர்த்தர்‌ 
'இவ்விதமாக 
காண்பிக்கப்பட்ட 
வாசஸ்தலத்தை 
(யாத்‌ 26:30) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


திரைச்சீலை 
யாத்‌ 26:31-35 


யாத்‌ 26:31. 
இரத்தாம்பரநாலும்‌ 
திரித்த மெல்லிய 
இவற்றால்‌ ஒரு 
உண்டுபண்ணக்கடவாய்‌; அதிலே 
விசித்திரவேலையால்‌ செய்யப்பட்ட 
கேருபீன்கள்‌ வைக்கப்படவேண்டும்‌. 


இனநீலநூலும்‌ 
சிவப்புநாலும்‌ 
பஞ்சுநூதூமான 
திரைச்சீலையை 


யாத்‌ 28:32. சித்திம்‌ மரத்தினால்‌ 
செய்து, பொன்தகட்டால்‌ மூடப்பட்ட 
நாலு தூண்களிலே. அதைத்‌ 
தொங்கவிட; அந்தத்‌ தூண்கள்‌ நாலு 
வெள்ளிப்‌ பாதங்கன்மேல்‌ நிற்கவும்‌, 
அவைகளின்‌ கொக்கிகள்‌. 
' பொன்னினால்‌ செய்யப்படவும்‌ 
வேண்டும்‌. 


யாத்‌ 28:38. கொக்கிகளின்கீழே அந்தத்‌ 
திரைச்சீலையைத்‌ தொங்கவிட்டு, 
சாட்சிப்பெட்டியை அங்கே. 
திரைக்குன்னாக. வைக்கக்கடவாம்‌5; 
அத்தத்‌ திரைச்சீலை. பரிசுத்த. 
ஸ்தலத்திற்கும்‌ மகா பரிசுத்த 
ஸ்தலத்திற்கும்‌ பீரிவை உண்டாக்கும்‌. 
யாத்‌ 28:34. மகா பரிசுத்த ஸ்தலத்திலே 
சாட்சிப்பெட்டியின்மீதில்‌ 
கிருபாசனத்தை வைப்பாயாக; 





i= FTE 
TT 


அவர்கள்‌ அழிவின்‌ 
போய்கொண்டிருக்கிறார்கள்‌. யூதாவின்‌ 
மனுஷரும்‌ எருசலேமின்‌ குடிகளும்‌ தங்கள்‌ 
பாவமான வழிகளைவிட்டுத்‌ திரும்பவில்லை. 
(எரே 157). ஆகையினால்‌ தேவனுடைய 
கோபம்‌ அவர்கள்மீது வந்திருக்கிறது. 
யூதாவின்‌ மனுஷர்‌ தங்களுடைய மாம்ச 
இச்சைகளின்‌ பிரகாரமும்‌, தங்களுடைய 
இருதய யோசனையின்‌ பிரகாரமும்‌ 
நடக்கிறார்கள்‌. அவர்கள்‌ தங்கள்‌ பாவமான 
வழிகளைவிட்டு, கர்த்ருடைய வழிக்கு 
திரும்பி வரவேண்டும்‌. கர்த்தருடைய 
பிரமாணத்திற்கு கீழ்ப்படியவேண்டும்‌. 


கர்த்தரிடத்தில்‌ திரும்பி வந்தால்‌. 
அவருடைய கிருபையையும்‌, இரக்கத்தையும்‌ 
பெற்றுக்கொள்ளலாம்‌. கர்த்தரைவிட்டு 
நிரந்தரமாய்‌ பின்வாங்கிப்போய்விட்டால்‌, 
கர்த்தருடைய ஆசீர்வாதம்‌ அவர்களுக்கு 
கிடைக்காது. அவர்களால்‌ கர்த்தரிடமிருந்து. 
ஒரு நன்மையையும்‌ பெற்றுக்கொள்ள 
முடியாது. 

தம்மைவிட்டு 
யூதாவின்‌ மனுஷரையும்‌, 
குடிகளையும்‌ கர்த்தர்‌ தம்முடைய நீதிமினால்‌. 
தண்டிக்கிறார்‌. “என்‌ மனம்‌ இந்த ஜனங்கள்‌ 
ப சாராது” (எரே 154) என்று 
சொல்லிவிடுகிறார்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
பரிசுத்தமான நீதியினாலும்‌, பரிசுத்தமான 
கோபத்தினாலும்‌ இந்த வார்த்தைகளைச்‌ 
சொல்லுகிறார்‌. “இவர்கள்‌ என்‌ முகத்தை 
விட்டு புறப்பட்டுப்போகும்பட இவர்களைத்‌ 
துரத்திவிடு" (எரே 151) என்றும்‌ கர்த்தர்‌ 
கோபத்தோடு சொல்லுகிறார்‌ 

கர்த்தர்‌ இனிமேலும்‌ 
மனுஷருக்காகவும்‌ 
குடிகளுக்காகவும்‌ பரிதாபப்பட விரும்பவில்லை. 
கர்த்தர்‌ தம்முடைய ஜனத்திற்காக 
இனிமேலும்‌ தம்முடைய ஆவியில்‌ கலங்க 
சித்தமாயில்லை. 


பாதையில்‌ 


பின்வாங்கிப்போன 
எருசலேமின்‌ 


எரேமியா யூதாவின்‌ மனுஷருக்காக. 
பரிந்து 


ஆனால்‌ 
அவர்களுக்காக தம்மிடத்தில்‌ வாரும்‌ மரத்து 
'ஜெபம்பண்ணவேண்டாம்‌ என்று 
தடைபண்ணுகிறார்‌. “மோசேயும்‌ 
ம்‌ என்‌ முகத்திற்கு முன்பாக 


த 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


ஒப்புரவாகிவிடலாம்‌ 
நினைக்கிறார்கள்‌. 
அவர்களுடைய 
செலிகொடுக்க 
அவர்களைப்பற்றி 
நினைத்துப்‌ பார்ப்பதற்குக்கூட கர்த்தருக்கு 
விருப்பமில்லை. 
யூதாவின்‌ மனுஷர்‌ எல்லோருக்கும்‌, 
எருசலேமின்‌. குடிகள்‌ எல்லோருக்கும்‌ 
கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு வரும்‌. அவர்கள்‌ 
எல்லோருமே. அறிந்துக்‌ கர்த்தர்‌ 
யூதாவின்‌ தம்முடைய 
பிரசன்னத்தைவிட்டு நீக்கிப்போடுகிறார்‌ 
“இவர்கள்‌ என்‌ முகத்தைவிட்டு புறப்பட்டுப்‌ 
போகும்படி இவர்களைத்‌ துரத்திவிடு” என்று 
கர்த்தர்‌ எரேமியாவிடம்‌ சொல்லுகிறார்‌. 
எரேமியா யூதாவின்‌ மனுஷரிடத்தில்‌ 
கர்த்தருடைய வார்த்தையைச்‌ சொல்லும்போது 
அவர்கள்‌, “எங்கே புறப்பட்டுப்போவோம்‌" 
(எரே 152) என்று கேப்பார்கள்‌. யூதா 
மனுஒருடைய இருதயத்தில்‌ எப்படிப்பட்ட 
சிந்தனைகளெல்லாம்‌ இருக்கிறது என்பதையும்‌ 
கர்த்தர்‌ அறிந்து வைத்திருக்கிறார்‌. 
நம்முடைய வாயில்‌ சொல்‌ பிரவாததற்கு 
முன்னமேயே, கர்த்தர்‌ நம்முடைய மனதின்‌ 
ஆலோசனைகளை அறிந்து வைத்திருக்கிறார்‌. 
ங்கே புறப்பட்டுப்போவோம்‌ என்று, 
இவர்கள்‌ உன்னைக்‌ கேட்டால்‌, நீ அவர்களை 
நோக்கி: சாவுக்கு ஏதுவானவர்கள்‌ 
சாவுக்கும்‌, பட்டயத்துக்கு ஏதுவானவர்கள்‌ 
பட்டயத்துக்கும்‌, பஞ்சத்துக்கு ஏதுவானவர்கள்‌ 
பஞ்சத்துக்கும்‌, சிறையிருப்புக்கு 
ஏதுவானவர்கள்‌ சிறையிருப்புக்கும்‌ நேராய்ப்‌ 
போகவேண்டும்‌ என்று கர்த்தர்‌ உரைக்கிறார்‌ 
என்று சொல்லு” (எரே 15:2) என்று கர்த்தர்‌ 
எரேமியாவிடம்‌ சொல்லுகிறார்‌. 


கர்த்தர்‌ யூதாவின்‌ மனுஷருக்கும்‌, 
எருசலேமின்‌ குடிகளுக்கும்‌ நான்குவிதமான 
வாதைகளை நியமித்திருக்கிறார்‌. 
அவையாவன: 1. சாவு 2. பட்டயம்‌ 
3. பஞ்சம்‌ 4. சிறையிருப்பு. இந்த நான்கு 
வாதைகளில்‌ ஏதாவது ஒரு வாதை 
யூதாவின்‌ மனுஷருக்கு வரும்‌. ஒவ்வொரு 
வாதைக்கும்‌, அதற்கேதுவான 
ஜனங்களை கர்த்தர்‌ ஏற்கெனவே 
தீர்மானம்பண்ணியிருக்கிறார்‌. அவரவர்கள்‌ 
அவரவர்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற 
வாதையினால்‌ அழிந்துபோவார்கள்‌. 





i a 
TT 


(அப்பொழுது தாவீது காத்தை நோக்கி: 
கொடிய இடுக்கணில்‌ அகப்பட்டிருக்கிறேன்‌ ; 
ம்‌ கர்த்தருடைய கையிலே. 

அவருடைய  இரக்கங்கள்‌ 

பெரியது: மனுஷர்‌ கையிலே 
விழாதிருப்பேனாக என்றான்‌" (2சாமு 24:14). 
மகாஇடுக்கணில்‌ 
யூதாவின்‌ 
குடிகளும்‌, 
இடுக்கணில்‌. 
கர்த்தர்‌ 


தாவீது 

அகப்பட்டுக்கொண்டதுபோல, 

எருசலேமின்‌ 

மகாபெரிய 

அதப்பட்டுக்கொள்கிறார்கள்‌ 
தாவீதுக்கு 
மாத்திரமே. 
மனுஷருக்கோ 
கொடுக்கிறார்‌. 


கர்த்தர்‌ சொல்லுகிற நான்கு 
வாதைகளில்‌, சிறையிருப்பு நான்காவது 
வாநையாகவும்‌, கடைசி வாதையாகவும்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. இது எல்லோருக்கும்‌. 
வரப்போகிற உறுதியான நியாயத்தீர்ப்பு 
அவர்களுடைய இடுக்கண்‌ தொடரும்‌. 

கர்த்தர்‌ பட்டயத்தைப்பற்றி 
மறுபடியுமாய்ச்‌ சொல்லுகிறார்‌. “கொன்‌ றுபோட 
பட்டயம்‌... அவர்கள்மேல்‌ வர 
குட்டளையிடுவேன்‌' (எரே 15:3) என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. கர்த்தர்‌ இங்கு 

ம்‌ நான்கு வாதைகளைப்பற்றிச்‌ 
சொல்லுகிறார்‌. இந்த நான்கு 
வாதைகளில்‌  பட்டயமே முதலாவதாகச்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. 

பட்டத்திற்கு தப்புகிறவர்கள்‌ 
பஞ்சத்தினாலும்‌, கொள்ளை நோயினாலும்‌ 
மடிந்துபோவார்கள்‌. அல்லது அவர்கள்‌ 

சிறையிருப்புக்கு இழுத்துச்‌ செல்லப்படுவார்கள்‌. 
யூதாவின்‌ மனுஷரும்‌ எருசலேமின்‌ குடிகளும்‌ 
பட்டத்திற்கு தப்பினாலும்‌, தேவனுடைய 
கோபாக்கினைக்கு தப்ப முடியாது. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தமக்கு விரோதமாகப்‌ பாவம்‌ செய்து, 
துன்மார்க்கமாய்‌ ஜீவிக்கிற யூதாவின்‌ 
மனுஷரையும்‌ எருசலேமின்‌ குடிகளையும்‌ 
கொன்றுபோட கர்த்தர்‌ பட்டயத்திற்கு 
கட்டளையிடுவார்‌. நகரத்திலே அவர்களைப்‌ 
பிடித்து இழுக்க நாய்களுக்கு 
கட்டளையிடுவார்‌. அவர்களை பட்சித்து 
அழிக்க  ஆகாயத்து பறவைகளுக்கும்‌, 
பூமியின்‌ மிருகங்களுக்கும்‌ கட்டளையிடுவார்‌. 
அவர்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில்‌ அழிவு 
வரும்‌. ஒருவராலும்‌ அழிவுக்கு தப்பிக்க 
முடியாது. 


'எசேக்கியாவின்‌ குமாரனும்‌, யூதாவின்‌ 
ராஜாவுமாகிய மனாசே எருசலேமில்‌ 
செய்தவைகளினிமித்தம்‌ அவர்களைப்‌ 
பூமியிலுள்ள எல்லா  ராஜ்யங்களிலும்‌ 
அலையப்பண்ணுவேன்‌" (எரே 15:4) என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. காயீன்‌ இந்தப்‌ 
பூமியில்‌. தேசாந்திரியாக அலைந்து 
திரிந்ததுபோல, யூதாவின்‌ மனுஷரும்‌ 
எருசலேமின்‌ குடிகளும்‌ பூமியிலுள்ள எல்லா 
ராஜ்யங்களிலும்‌ அலைந்து திரிவார்கள்‌. 


கர்த்தருடைய கோபத்திற்கு ஒருவராலும்‌ 
துக்க வாது, அவர்கள்‌. எல்லோரும்‌ 
செத்து மடிவார்கள்‌. மரணத்திற்கு 
தப்பித்தவர்கள்‌ சிறையிருப்புக்குப்‌ போவார்கள்‌. 
கர்த்தருடைய சமுகத்திலிருந்து அவர்களுக்கு 
கிருபையோ, இரக்கமோ  காண்பிக்கப்பட 
மாட்டாது. கர்த்தர்‌ மறுபடியுமாய்‌ தா 
மனுஷருக்கு விரோதமாயும்‌, எருசலேமின்‌ 
குடிகளுக்கு விரோதமாயும்‌ வருகிறார்‌. 
கையை உனக்கு விரோதமாய்‌ 
உன்னை அழிப்பேன்‌" (எரே 15:6) 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 

யூதாவின்‌ மனுஷர்‌ கர்த்தரைவிட்டு 
பின்வாங்கிப்போயிருக்கிறார்கள்‌. தங்கள்‌ 
பாவங்களுக்கு மனந்திரும்ப மறுக்கிறார்கள்‌. 
கர்த்தர்‌ அவர்களை அழிக்காமல்‌ 
நீடியபொறுமையோடிருந்தாலும்‌ அவர்கள்‌ 
கர்த்தருடைய பொறுமையை 
அசட்டையண்ணுகிறார்கள்‌. கர்த்தரோ, யூதா 
மனுஷருடைய 'வங்களினிமித்தம்‌, 
அவர்களை உடனே "அழித்துப்போடாமல்‌, 
பொறுமையோடு காத்திருக்கிறார்‌. ஆனாலும்‌ 
அவர்கள்‌ மனந்திரும்ப மறுக்கிறார்கள்‌. இந்த 
சூழ்நிலையில்‌ கர்த்தர்‌, “நான்‌ பொறுத்து 
பொறுத்து இளைத்துப்போனேன்‌" (எரே 15:6) 
என்று சொல்லுகிறார்‌ 


“என்‌ 
நீட்ட 
என்று 





i FTE 
TT 


கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு யூதா. 
மனுஷர்மீது இன்னும்‌ அதிகமாய்‌ வருகிறது. 
கர்த்ருடைய கோபம்‌ அதிகரிக்கிறது. 
கர்த்தர்‌ யூதாவின்‌ மனுஷருக்கும்‌ எருசலேமின்‌ 
குடிகளுக்கும்‌ இன்னும்‌ ஏராளமான தீங்குகள்‌ 
வருவதற்கு 
அவர்களுடைய 
அவர்களை 
வெளியேற்றிவிடுவார்கள்‌. 
வாசல்களில்‌ அவர்களை தூற்றுக்கூடையால்‌ 
தூற்றிப்போடுவேன்‌” (எரே 157) என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 

"தேசத்தின்‌ வாசல்கள்‌” என்னும்‌. 
வாக்கியம்‌ யூதா தேசத்தின்‌ வாசல்களைக்‌ 
குறிக்கும்‌, அல்லது பூமிமின்‌ வாசல்களைக்‌ 


தேசத்திலிருந்து துரத்திவிடுகிறார்‌. 

“என்‌ ஜனங்கள்‌ தங்கள்‌ 
வழிகளைவிட்டுத்‌ திரும்பாதடியினால்‌ நான்‌ 
அவர்களைப்‌ பிள்ளைகள்‌ அற்றவர்களாக்கி 
அழிப்பேன்‌" (எரே 15:7) என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. தாங்கள்‌ அழிந்துபோனாலும்‌, 
தங்களுடைய சந்ததியார்‌ செழித்திருப்பார்கள்‌ 
என்று யூதாவின்‌ மனுஷர்‌ நம்புகிறார்கள்‌. 
ஆனால்‌ அவர்களுடைய நம்பிக்கை 
வீணாய்ப்போகும்‌. கர்த்தர்‌ அவர்களை 
பிள்ளைகள்‌ அற்றவர்களாக்கி அழிப்பதாக 
சொல்லுகிறார்‌. 


நேபுகாத்நேச்சார்‌ ராஜா யூதாதேசத்தின்‌ 

மீது வருவான்‌. அவன்‌ யூதாவின்‌ 

மனுஷரையும்‌, எருசலேமின்‌ குடிகளையும்‌ 

சங்காரம்பண்ணுவான்‌. புருஷர்களையெல்லாம்‌. 

கொன்றுபோடுவான்‌. இதனால்‌ யூதாதேசத்தில்‌ 

கடற்கரை  மணலைப்பார்க்கிலும்‌ அதிக 

விதவைகள்‌ உண்டாயிருப்பார்கள்‌. 
“பட்டப்பகலிலே பாழாக்குகிறவனை 

'தாயின்மேலும்‌ பிள்ளைகளின்மேலும்‌. 

வரப்பண்ணுவேன்‌” (எரே 15:8) 

கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 

பாழாக்குகிறவன்‌' 

நேபுகாத்நேச்சாரைக்‌ 

இரவிலே ன்‌ 

வரமாட்டான்‌. 

பிடித்துவிடுவார்களோ என்று: 

பயப்படுவார்கள்‌. அதனால்‌. 

பகலில்‌ வராமல்‌ 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நேபுகாத்நேச்சாருக்கோ யார்மீதும்‌ பயமில்லை. 
ஆகையினால்‌ அவன்‌ பட்பப்பகலிலே 
யூதாதேசத்தின்மீது வந்து. ஜனங்களை 
பாழாக்குவான்‌. 
பட்பப்பகலிலே பாழாக்குகிறவனை 
தாயின்மேலும்‌ பிள்ளைகளின்மேலும்‌ 
வரப்பண்ணுவேன்‌” என்னும்‌ வாக்கியத்திற்கு, 
'பட்டப்பகலிலே. பாழாக்குகிறவனாகிய 
பிள்ளையை தாயின்மேல்‌ வரப்பண்ணுவேன்‌” 
என்று வேதபண்டிதர்களில்‌ சிலர்‌ விளக்கம்‌. 
சொல்லுகிறார்கள்‌. நேபுகாத்நேச்சார்‌ ராஜா, 
யூதாவின்மீது முதன்முதலாக யுத்தம்பண்ண 
வந்தபோது, அவன்‌ வாலிபவயதிலிருந்தான்‌. 
அவனுடைய  ஆட்சிக்காலத்தின்‌ முதலாம்‌. 
வருஷத்தில்‌ அவன்‌ யூதாவுக்கு விரோதமாக 
வந்தான்‌. 
இந்த வாக்கியத்திற்கு, “பட்டப்பகலிலே. 
பாழாக்குகிறவனை பிள்ளையின்‌ தாயின்மேல்‌ 
ன்‌ கர்த்தர்‌ 
பொருள்‌ 
ய்து "தாய்‌" என்னும்‌ வார்த்தை 
எருசலேம்‌ நகரத்தை குறிக்கிறது. இது 
யூதாவிலுள்ள எல்லா பட்டணங்களுக்கும்‌ 
தாய்ப்பட்டணமாயிருக்கிறது. இங்கே 
வாலிபருடைய குடும்பத்தார்‌ 
ஏராளமாயிருக்கிறார்கள்‌. கர்த்தர்‌ 
பாழாக்குகிறவனை அவர்கள்மேல்‌ 
வரப்பண்ணுவார்‌. 


“அவர்கள்மேல்‌ 


கலகத்தையும்‌ 
பபண்‌ ணுவேன்‌" 


பட்டணத்தின்‌ 
பயங்கரங்களையும்‌ 
15:8) என்று 
சத்துருக்கள்‌ 


(எரே 
சொல்லுகிறார்‌. 
சடுதியாய்‌ வருவார்கள்‌. திடீரென்று 
வருவார்கள்‌. அவர்கள்‌ மூலமாய்‌ 
பட்டணத்தில்‌ பயங்கரங்கள்‌ உண்டாகும்‌. 


கர்த்தர்‌ 


இந்த வாக்கியத்தில்‌ “கலகம்‌” என்னும்‌ 
வார்த்தைக்கு “காவலாளன்‌"' என்று பொருள்‌. 
தானியேல்‌ தீர்க்கதரிசியின்‌ புஸ்தகத்தில்‌, 
“காவலாளன்‌" என்னும்‌ வார்த்தைக்கு 
பயன்படுத்தப்பட்டிருக்கிற எபிரெய 
வார்த்தையே, இந்த வசனத்தில்‌, "கலகம்‌" 

வார்த்தைக்கும்‌ 


என்‌ 
மனங்கள்‌ 
காணும்போது. காவலாளனாகிய பரிசுத்தவான்‌ 
ஒருவன்‌ வானத்திலிருந்து 
இறங்கக்கண்டேன்‌" (தானி 4:13). 





f= al 
TT 


வெளியின்‌ பசும்புல்லிலே தங்கி, ஆகாயத்துப்‌ 
பனியிலே நனைவநாக; ஏழு காலங்கள்‌ 
அவன்மேல்‌ கடந்துபோகுமட்டும்‌. 
மிருகங்களோடே (டைய பங்கு 
இருக்கக்கடவதென்றும்‌, வானத்திலிருந்து 
இறங்கிச்‌ சொன்ன பரிசுத்த காவலாளனை 
ராஜாவாகிய நீர்‌ கண்டீரே” (தானி 4:23). 

கல்‌ யுத்தவீரர்கள்‌, 
"தாவற்சேவகர்‌" என்று அழைக்கப்படுகிறார்கள்‌. 
“ஜாதிகளுக்கு அதை நீங்கள்‌ 
பிரஸ்தாபம்பண்ணுங்கள்‌ இதோ, 
காவற்சேவகர்‌ தூரதேசத்திலிருந்து வந்து, 
யூதாவுடைய பட்டணங்களுக்கு விரோதமாய்‌ 
உரத்தசத்தமிடுவார்கள்‌ என்று 
எருசலேமுக்குக்‌ கூறுங்கள்‌" (எரே 4:46). 


யூதா. தேசத்திலே மிகப்பெரிய 
சங்காரமுண்டாகும்‌. அங்கே கடற்கரை 
மணலைப்‌ பார்க்கிலும்‌ விதவைகள்‌ 
உண்டாயிருப்பார்கள்‌. மனைவிகள்‌ தங்கள்‌ 
புருஜரை  சாகக்கொடுத்து அழுது 
புலம்புவார்கள்‌. 


புருஷர்கள்‌ 

செத்துப்போனாலும்‌, 
தெ குகு 
சமுகத்திலிருந்து கிருபையும்‌ 
கிடைக்கிறது. தேவனுடைய 
பட்டயத்தினால்‌ யூதா தேசத்து புருஷர்கள்‌ 
சங்காரமாகிறார்கள்‌. அவர்களுடைய 
விதவைகளோ, கர்த்தருடைய கிருபையுள்ள 
கரத்தினால்‌ பாதுகாக்கப்படுகிறார்கள்‌. 

இஸ்ரவேலின்‌ பரிசுத்தர்‌ 
விதவைகளின்‌ தேவனாயும்‌ இருக்கிறார்‌. 
பெற்றோர்‌ தங்கள்‌ பிள்ளைகளை 
சாகக்கொடுத்திருக்கிறார்கள்‌. தன்னுடைய 
பிள்ளைகள்‌ பட்டயத்தால்‌ செத்து மடிவதைப்‌ 
பார்க்கும்போது. அவர்களுடைய தாயார்‌, 
கன்‌ 
(எரே 15:9). 
பிள்ளையின்‌ உயிரும்‌ ஒன்றாய்‌ இணைத்து 
கட்டப்பட்டிருக்கிறது. தன்‌ பிள்ளை சாவதைப்‌ 
பார்க்கும்போது, அந்த வேதனையை 
தாங்கமுடியாமல்‌, பிள்ளையும்‌ தாயும்‌ 
செத்துப்போகிறாள்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தன்னுடைய குடிகளெல்லாம்‌. 
செத்துப்போனதற்காக யூதா தேசமும்‌, 
எருசலேம்‌ நகரமும்‌ அழுது புலம்புகிறது. 
தன்னுடைய பிள்ளைகள்‌ செத்துப்‌ 
போனதற்காக, அதன்‌ தாய்‌ அழுகிறாள்‌. 


தாய்மார்களுக்கு, அவர்களுடைய வாழ்க்கை 
இருளடைந்துவிடுகிறது. அவளுடைய 
சூரியன்‌ அஸ்தமித்து விடுகிறது. 
ஏழு பிள்ளைகளைப்‌ 
களைத்துப்போகிறாள்‌. 
பிள்ளைகளை பெற்றதினால்‌: 
களைத்துப்போகவில்லை. 
கண்களுக்கு முன்பாக, 
பிள்ளைகள்‌ எல்லோரும்‌, 
கொல்லப்படுகிறார்கள்‌. 
படந்துபோவதைப்‌ பார்க்கும்போது, அவளும்‌ 
தன்‌ பிராணனை  விட்டுவீடுகிறாள்‌. 
அவளுடைய சூரியன்‌ அஸ்தமித்துவிடுகிறது. 
அவள்‌ வெட்கமும்‌ இலச்சையும்‌ அடைகிறாள்‌. 


யூதா தேசத்தில்‌ இன்னும்‌ 

உயிரோடிருக்கிறார்கள்‌. 
பட்டயத்தாலோ, பஞ்சத்தாலோ இன்னும்‌. 
சாகவில்லை. கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு 
அவர்கள்மீதும்‌ வருகிறது. உயிரோடு, 
மீதியாயிருக்கிறவர்கள்‌ சிறையிருப்புக்கு 
ஏதுவானவர்கள்‌. அவர்கள்‌ சிறையிருப்புக்கு 
நேராக போகவேண்டும்‌. “அவர்களில்‌ 
மீதியாயிருக்கிறவர்களையோ அவர்களுடைய 
சத்துருக்களுக்கு முன்பாகப்‌ பட்டயத்துக்கு, 
ஒப்புக்கொடுப்பேன்‌” (எரே 155) என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


பெற்றவள்‌ 


0 
அவர்கள்‌ 





i FTN 
ETT 


எருசலேமின்‌ ஜனங்கள்‌ செத்து 
மடிகிறார்கள்‌. ஆனால்‌ அவர்களுக்காக 
இரங்குகிறவர்கள்‌ ஒருவருமில்லை. கர்த்தர்‌ 
அவர்களை தம்முடைய முகத்தைவிட்டு 
துரத்திவிடுகிறார்‌. அவர்களுக்கு வாதைகள்‌ 
வரும்போது, அவர்களுடைய சிநேகிதர்களோ 
அல்லது அவர்களுடைய சத்துருக்களோ 
அவர்களுக்கு இரக்கம்‌ காண்பிக்கவில்லை. 
“எருசலேமே, யார்‌ உன்மேல்‌ இரங்குவார்கள்‌? 
யார்‌ உன்மேல்‌ பரிதபிப்பார்கள்‌? யார்‌ 
உன்னிடத்திற்குத்‌ திரும்பி, உன்‌ 
சுகசெய்தியை விசாரிப்பார்கள்‌?” (எரே 15:5) 
என்று கர்த்தர்‌ கேட்கிறார்‌. 


என்‌ தாயே 
எரே 15:10 


எரே 15:10. 
தேசுத்துக்கெல்லாம்‌ 
வாதுக்கும்‌ உண்னானவனாயிருக்கும்படி. 
என்னை தீ பெற்றாயே ஜயோ! நான்‌: 
அவர்களுக்கு 

கொடுத்ததுமில்லை, 

வட்டிக்குக்‌. 

ஆனாலும்‌ 

சபிக்கிறார்கன்‌. 


என்‌: 


எரேமியா தீர்க்கதரிசி 
கர்த்தருடைய வார்த்தையை யூதாவின்‌ 
மனுஷருக்கும்‌, எருசலேமின்‌ குடிகளுக்கும்‌ 
பிரசங்கம்பண்ணினார்‌. இப்போதோ அவர்‌ 
தனிமையான இடத்திற்கு வந்து 
கர்த்தரிடத்தில்‌ ஜெபம்பண்ணுகிறார்‌. இந்த 
வசனத்திலும்‌, இதை தொடர்ந்து வரும்‌ 
வசனங்களிலும்‌, எரேமியாவுக்கும்‌. 
கர்த்தருக்கும்‌ இடையே நடைபெறுகிற 
சம்பாஷணை எழுதப்பட்டிருக்கிறது. 

எரேமியாவின்‌ ஊழியத்தில்‌ 
ஏராளமான இடையூறுகள்‌ உண்டாயிற்று. 
யூதாவின்‌ மனுஷரும்‌ தங்கள்‌ பாவங்களுக்கு 
மனந்திரும்பவில்லை. இதனால்‌ எரேமியா தன்‌. 
ஆவியில்‌ 'சோர்ந்துபோயிருக்கிறார்‌. 
தன்னுடைய மனதின்‌ வேதனைகளையும்‌, 
சோர்வுகளையும்‌ எரேமியா கர்த்தரிடத்தில்‌ 
முறையிடுகிறார்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யூதாவின்‌ மனுஷரும்‌ எருசலேமின்‌ 
எரேமியாவுக்கு விரோதமாக 
அவருடைய 


எரேமியா வழக்கும்‌ 
மனுஷனாயிருக்கிறார்‌. 

நகரத்தாரும்‌ கிராமத்தாரும்‌ அவரோடு 

விவாதம்பண்ணுகிறார்கள்‌. 


எரேமியாவோ 


சமாதானத்தை 
விரும்புகிறவர்‌ 


ஆனாலும்‌ அவர்‌ 
வழக்குக்கும்‌ வாதுக்கும்‌ 
உட்பட்டவராயிருக்கிறார்‌. அவர்‌ யாரோடும்‌. 
எதிர்த்து வழக்காடமாட்டார்‌. சமாதானத்தை 
விரும்புவதினால்‌, பணிந்து பேசுவார்‌. 
சண்டை போடாமல்‌ சமாதான 
வார்த்தைகளைப்‌ பேசுவார்‌. ஆனால்‌ 
யூதாவின்‌ மனுஷர்‌. எரேமியாவின்‌ 
வார்த்தைகளில்‌ குற்றம்‌ கண்டுபிடிக்கிறார்கள்‌. 
எரேமியா சமாதானமான வார்த்தைகளைச்‌ 
சொன்னாலும்‌ அவர்கள்‌ அவரோடு 
சண்டைக்கு வந்துவிடுகிறார்கள்‌. 
எரேமியா 
உண்மையுள்‌ ளவராயிருக்கிறார்‌. 


கர்த்தருக்கு 
யூதா 
மனுஷருடைய ஆத்துமாவைக்‌ குறித்து, 
கரிசனையுள்ளவராயும்‌ இருக்கிறார்‌ 
யூதாவின்‌. மனுஷரோ  கர்த்தரைவிட்டு 
விலகி, விக்கிரகங்களை ஆராதிக்கிறார்கள்‌. 
எரேமியா அவர்களுடைய பாவங்களை 
அவர்களுக்கு எடுத்துச்‌ சொல்லுகிறார்‌. 
அவர்கள்‌ தங்களுக்குத்‌ தாங்களே அழிவை 
வரவழைத்துக்கொள்கிறார்கள்‌ என்று 
எரேமியா அவர்களை எச்சரிக்கிறார்‌. 
கர்த்தருடைய கோபாக்கினைக்கும்‌, 
தங்களுக்கு வரப்போகும்‌ அழிவுக்கும்‌ 
தப்பித்துக்கொள்வதற்கு, அவர்கள்‌ என்ன 
செய்யவேண்டுமென்று எரேமியா 
அவர்களுக்கு உபதேசம்பண்ணுகிறார்‌. 


யூதாவின்‌ மனுஷரோ எரேமியாவின்‌ 
வார்த்தைக்கு செலிகொடுக்கவில்லை. 
அவர்கள்‌  எரேமியாவுக்கு விரோதமாய்த்‌ 
தூஷண வார்த்தைகளைப்‌ பேசுகிறார்கள்‌. 
அவர்கள்‌. எரேமியாவை கர்த்தருடைய 
தீர்க்கதரிசியாக 





i FTN 
TT 


பூமியின்மேல்‌ சமாதானத்தை 
அனுப்பவந்தேன்‌ என்று எண்ணாதிருங்கள்‌; 
சமாதானத்தையல்ல, பட்டயத்தையே 
அனுப்பவந்நேன்‌. எப்படியெனில்‌, 
தகப்பனுக்கும்‌, 

மருமகளுக்கும்‌ 

பிரிவினையுண்டாக்க வந்தேன்‌"மத்‌ 10:34,35). 


பூமியின்மேல்‌ அக்கினியைப்‌ 
போடவந்தேன்‌, அது. இப்பொழுதே பற்றி 
எரியவேண்டு மென்றுவிரும்புகிறேன்‌". “நான்‌ 
பூமியிலே சமாதானத்தை உண்டாக்கவந்தேன்‌ 
என்று நினைக்கிறீர்களோ? 
சமாதானத்தையல்ல, பிரிவினையையே 
உண்டாக்கவந்தேன்‌ என்று உங்களுக்குச்‌ 
சொல்லுகிறேன்‌” (லூக்‌ 12:49,51) 


யூதாவின்‌ மனுஷர்‌  எரேமியாவக்கு 
விரோதமாய்த்‌ தூஷண வார்த்தைகளைப்‌ 
பேசுகிறார்கள்‌. அதைக்‌ கேட்டு எரேமியாவின்‌ 
மனது வேதனைப்படுகிறது. அவருடைய 
இருதயம்‌ கலங்குகிறது. அவர்‌ யூதா 
மனுஷரோடு வாக்குவாதம்பண்ணாமல்‌, 
கர்த்தருடைய சமுகத்தில்‌ தன்னுடைய 

வேதனைகளைச்‌ சொல்லுகிறார்‌ 


மனதின்‌ 
“என்‌ தாயே, தேசத்துக்கெல்லாம்‌ வழக்குக்கும்‌ 


வாதுக்கும்‌ உள்ளானவனாயிருக்கும்படி 
என்னை நீ பெற்றாயே" (எரே 15:10) என்று 
எரேமியா வேதனையோடு புலம்புகிறார்‌ 


எரேமியாவின்‌ வார்த்தைகள்‌ கோபம்‌ 
நிரம்பியதாகமிருக்கிறது. அவர்‌ வழக்குக்கும்‌ 
உட்பட்டவராயிருக்கிறார்‌. 
பரிதாபமான நிலமையை 
எரேமியா அழுது புலம்புகிறார்‌. 
ர்‌ சமாதானமாயிருப்பார்கள்‌. 
எல்லோரோடும்‌ சமாதானமாய்ப்‌ பழகுவார்கள்‌. 
ஆனாலும்‌ அவர்களுக்கும்‌ வழக்கும்‌ வாதும்‌ 
வந்துவிடும்‌. 
நாம்‌ வரையிலும்‌ 
எல்லோரோடும்‌. 'சமாதானமாயிருக்க 
வேண்டும்‌. யாரோடும்‌ வாக்குவாதம்பண்ணக்‌ 
கூடாது. நம்முடைய அயலகத்தாரோடு 
நம்மால்‌ 'சமாதானமாய்‌ ஜீவிக்க 
ப ம் நமக்கு ஏராளமான 
ரரச்சனைகள்‌ வந்துவிடும்‌. 
சமாதானத்திற்கு ஆபத்து 


முடிந்த 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யூதா மனுஷர்‌ மூலமாய்‌ எரேமியாவுக்கு 
ஏராளமான பிரச்சனைகள்‌ வருகிறது. 
அவர்‌ நிந்தைகளையும்‌ அவமானங்களையும்‌ 
சந்திக்கிறார்‌. எரேமியா மனுஷர்‌ மத்தியில்‌ 
பிரிவினை உண்டுபண்ணுகிறார்‌ என்று 
யூதாவின்‌ மனுஷர்‌ அவர்மீது குற்றம்‌ 
சொல்லுகிறார்கள்‌. அவர்‌ தேசத்தில்‌ 
வழக்கையும்‌, வாதையும்‌ விதைக்கிறார்‌ 
என்றும்‌ அவரைப்பற்றி 
தூஷணவார்த்தைகளைப்‌ பேசுகிறார்கள்‌. 
எரேமியா கர்த்தருடைய வார்த்தையை 
யூதாவின்‌ மனுஷருக்கும்‌. எருசலேமின்‌ 
குடிகளுக்கும்‌ சொல்லுகிறார்‌. கர்த்தருடைய 
சத்தியத்தின்‌ வெளிப்பாடு எரேமியாவுக்கு 
உண்டாயிருக்கிறது. கர்த்தர்‌ தன்னுடைய 
வாயில்‌ போடுகிற வார்த்தைகளை, எரேமியா 
தா மனுஷரிடத்தில்‌ அப்படியே 
ஈல்லுகிறார்‌. அவரிடத்தில்‌ பொய்யில்லை. 
யூதாவின்‌ மனுஷரும்‌, எருசலேமின்‌ குடிகளும்‌ 
எரேமியாவின்‌ ஊழியத்திற்காக அவருக்கு 
நன்றி சொல்லவேண்டும்‌. எரேமியா 
கர்த்தருடைய ஊழியத்தை உண்மையாய்ச்‌ 
செய்வதைப்‌ பார்த்து, அவர்கள்‌ கர்த்தரைத்‌ 
துதிக்கவேண்டும்‌. 
தாவின்‌ 
எரேமியாவுக்கு நன்றி சொல்லாமல்‌, 
சபிக்கிறார்கள்‌. எரேமியாவுக்கு என்னென்ன 
பிரச்சனைகளையெல்லாம்‌ கொடுக்க 
முடியுமோ அவையெல்லாவற்றையும்‌ 
கொடுக்கிறார்கள்‌ எரேமியாவின்‌ 
சமாதானத்தை எடுத்துப்போடுகிறார்கள்‌. 
எரேமியாவால்‌ கர்த்தருடைய ஊழியத்தை 
சமாதானத்தோடு செய்ய முடியவில்லை. 
அவருடைய மனதில்‌ ஆறுதல்‌ இல்லை. 


மனுஷரோ 
அவரை 


எரேமியாவை 
விஷயங்களில்‌ 
அவரிடத்தில்‌. 

அவர்‌ ஒரு 

சொல்லி 


யூதாவின்‌ மனுஷர்‌ 
பொருளாதார 
குற்றப்படுத்துகிறார்கள்‌.. 
உண்மையில்லை. என்றும்‌, 
பேராசைக்காரர்‌ என்றும்‌ 
எரேமியாவைத்‌ தூஷிக்கிறார்கள்‌. எரேமியா 
அவர்களுடைய வார்த்தைகளைக்‌ கேட்டு, 
மனம்‌ உடைந்து, தன்னுடைய நிலமையை 
கர்த்தருடைய சமுகத்தில்‌ சொல்லுகிறார்‌. 





i THE 
TT 


'ஐயோ! நான்‌ அவர்களுக்கு வட்டிக்குக்‌. 
கொடுத்ததுமில்லை, அவர்கள்‌ எனக்கு 
வட்டிக்குக்‌ கொடுத்ததுமில்லை: ஆனாலும்‌ 
எல்லாரும்‌ என்னைச்‌ சபிக்கிறார்கள்‌” 
(எரே 15:10) என்று எரேமியா கர்த்தரிடத்தில்‌ 
அழுது புலம்புகிறார்‌. 


உலகப்பிரகாரமான 
அதிகமாய்‌. 
வழக்குகளும்‌ 


காரியங்களில்‌ 
ஈடுபடுகிறவர்களுக்கு 
வாதுகளும்‌ உண்டாகும்‌. 
எரேமியாவோ கர்த்தருடைய தீர்க்கதரிசி, 
அவர்‌ கர்த்தருடைய ஊழியத்தை மாத்திரம்‌ 
செய்கிறவர்‌. அவருக்கு உலகப்பிரகாரமான 
தொழிலோ அல்லது உலகப்பிரகாரமான 
வியாபாரமோ இல்லை. ஆனாலும்‌ யூதாவின்‌ 
மனுஷர்‌ எரேமியாவை வட்டிக்கு 
குடன்‌ கொடுக்கிறவர்போலவும்‌, வட்டிக்கு 
கடன்‌ வாங்குகிறவர்போலவும்‌ பாவித்து, 
பேசுகிறார்கள்‌. 


எரேமியா எல்லாவற்றிலும்‌ 
உண்மையுள்ளவர்‌ அவரிடத்தில்‌. 
வஞ்சனையோ, பிறரை ஏமாற்றுகிற குணமோ 
இல்லை. எரேமியா யாரோடும்‌ கொடுக்கல்‌ 
வாங்கல்‌ வியாபாரமும்‌ பண்ணவில்லை. 
கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவர்கள்‌, 
உலகப்பிரகாரமான காரியங்களில்‌ 
சிக்கிக்கொள்ளக்கூடாது. 
நற்சாட்சியையும்‌, 

விடக்கூடாது. 

களங்கம்‌ டும்‌ அலாது 
மிகுந்த கவன த்தோடிருக்கிறார்‌. 


எரேமியா 
கடன்கொடுக்கிறவரல்ல. அவர்‌ யாருக்கும்‌ 
வட்டிக்கு. கடன்கொடுத்து வியாபாரம்‌ 
பண்ணவில்லை. அவர்‌ உலகப்பிரகாரமான 
வேறு வியாபாரங்கள்‌ எதையும்‌ செய்யவில்லை. 
அவர்‌ யாரிடத்திலும்‌ வட்டிக்கு பணம்‌ 
வாங்கவுமில்லை. 


எரேமியா 


வட்டிக்கு 


எரேமியாவுக்கு மனைவியுமில்லை. 
பிள்ளைகளுமில்லை. அவருக்கு குடும்ப 
பொறுப்பு எதுவுமில்லை. அவர்‌ தனிநபராகவே 
இருக்கிறார்‌ கர்த்தருடைய வார்த்தை 
எனக்கு உண்டாகி, அவர்‌: நீ பெண்ணை 
விவாகம்பண்ண வேண்டாம்‌: இவ்விடத்தில்‌ 
உனக்குக்‌ குமாரரும்‌ குமாரத்திகளும்‌ இருக்க 
வேண்டாம்‌ என்றார்‌" (எரே 16112. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


னால்‌ யூதாவின்‌ 
எரேமியாவின்மீது பொய்யான 
சாட்டுக்களைச்‌ சொல்லுகிறார்கள்‌. 
பணத்தாசையுள்ளவர்‌ 

பணவிஷயங்களில்‌: உண்மையில்லாதவர்‌ 
என்றும்‌ அவர்மீது பொய்யான குற்றத்தைச்‌ 
சொல்லுகிறார்கள்‌. எரேமியாவை 
வழக்குக்கும்‌ வாதுக்கும்‌ உட்படுத்துகிறார்கள்‌. 


உனக்குச்‌ சகாயஞ்செய்வேன்‌' 
எரே 1! 


எரே 151 
மீதியாயிருப்பவர்கள்‌ 
நன்மையடை வார்கள்‌; 'தீங்கின்‌ 
காலத்திலும்‌ நெருக்கத்தின்‌ காலத்திலும்‌ 
உனக்காக நான்‌ 

எதிர்ப்பட்டு, 

சகாயஞ்செய்வேன்‌. 

மெய்யாகவே சொல்லுகிறேன்‌. 


உன்னில்‌ 


எர 1512. வடக்கேயிருந்து, வரும்‌ 
இரும்பையும்‌ வெண்கலத்தையும்‌ 
இரும்பு நொறுக்குமோ?' 


எரேமியா தன்னுடைய வேதனைகளை 
கர்த்தரிடத்தில்‌ முறையிடுகிறார்‌. கர்த்தரும்‌. 
அவருடைய  முறையீடுகளுக்கு உடனே 
பதில்‌ கொடுத்துவிடுகிறார்‌. கர்த்தருடைய 
வார்த்தை எரேமியாவுக்கு 
ஆறுதலாயிருக்கிறது. கர்த்தர்‌ எரேமியாவுக்கு 
சகாயம்‌ செய்வதாக வாக்குப்பண்ணுகிறார்‌ 
எரேமியாவின்‌ சத்துருக்களும்‌, அவரை 
துன்பப்படுத்துகிறவர்களும்‌ 
அழிந்துபோவார்கள்‌. 
யூதாவின்‌ மனுஷரும்‌ எருசலேமின்‌ 
குடிகளும்‌ எரேமியாவின்மீது ஏராளமான 
குற்றச்சாட்டுக்களைச்‌ சொல்லுகிறார்கள்‌. 
அவற்றில்‌ உண்மையில்லை. “உன்னில்‌ 
மீதியாயிருப்பவர்கள்‌ நன்மையடைவார்கள்‌" 
(எரே 15:1) என்று கர்த்தர்‌ எரேமியாவிடம்‌ 
சொல்லுகிறார்‌. எரேமியா தன்னுடைய 
உண்மையையும்‌, உத்தமத்தையும்‌ காத்துக்‌ 
கொள்ளவேண்டும்‌. கர்த்தருக்கு 
பிரியமுள்ளவராயும்‌, பிரயோஜனமுள்ளவராயும்‌ 
இருக்கவேண்டும்‌. அப்போது எரேமியாவின்‌ 
மீதமுள்ள  ஆயுகுகாலம்‌ நன்மையால்‌ 
நிரம்பியிருக்கும்‌. 





f= THE 
TT 


எரேமியாவின்‌ முடிவுகாலம்‌ 
நன்மையுள்ளதாயும்‌  சம்பரணமானதாயும்‌ 
இருக்கும்‌. 

எரேமியா 
நியாயத்தீர்ப்பின்‌ 
எச்சரிப்பின்‌ 


மனபாரத்தோடு 
அழிவை 

அவர்களுக்கு எச்சரித்துச்‌ சொல்லும்போது. 
ம்‌ மிகுந்த பாரத்தோடு 


வார்த்தைகளை அவருடைய சிநேகிதர்கள்கூட 
ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய 
சத்துருக்கள்‌ அவருடைய வார்த்தைகளை 
நிச்சயமாய்‌. ஏற்றுக்கொள்ளமாட்டார்கள்‌. 
எரேமியாவின்‌ சத்துருக்கள்‌ அவருக்கு 
அதிமான தீங்குகளை செய்வார்கள்‌. 


கர்த்தரோ எரேமியாவுக்கு ஆறுதலான 
வார்த்தைகளைப்‌ பேசுகிறார்‌. எரேமியாவால்‌ 
தனக்கு விரோதமாக. எழும்பும்‌ 
சிநேகிதர்களைக்கூட சமாளிக்க 
முடியவில்லை. அவருடைய சத்துருக்களை 
அவரால்‌ நிச்சயம்‌ சமாளிக்க முடியாது. 
இந்த சூழ்நிலையில்‌ கர்த்தர்‌ எரேமியாவக்கு 


உனக்காக நான்‌ சத்துருவுக்கு எதிர்ப்பட்டு, 
உனக்கு சகாயஞ்செய்வேன்‌" (எரே 1521) 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. கர்த்தர்‌ இந்த 
வாக்கியத்தைச்‌ சொல்லும்போது, 
“மெய்யாகவே சொல்லுகிறேன்‌” என்று 
சொல்லி, தம்முடைய வார்த்தைகளை 


உறுதிபண்ணுகிறார்‌. 


எரேமியாவின்‌ சத்துருக்கள்‌ அவரை 
குழ்ந்துகொள்ளும்போது. கர்த்தர்‌ 
அவர்களை அழித்துப்போடுவார்‌. யுத்தம்‌ 
கர்த்தருடையது. கர்த்தர்‌ எரேமியாவுக்காக 


சகாயஞ்செய்வதாகவும்‌ வாக்குப்பண்ணுகிறார்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ 
தீர்க்கதரிசனம்‌. 
நேபுகாத்நேச்சார்‌ 
பட்டணங்களையும்‌, எருசலேம்‌ நகரத்தையும்‌ 
பிடித்தான்‌. அப்போது அவன்‌ தன்னுடைய 
படைத்தளபதியிடம்‌, எரேமிமாவை பட்சமாய்‌ 
நடத்துமாறு கட்டளையிட்டான்‌. எரேமியாவுக்கு 
தேவையான உதவிகளையும்‌ 
செய்துகொடுத்தான்‌. 
ஆனாலும்‌ எரேமியாவைக்‌ குறித்து, 
பாபிலோன்‌ ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார்‌ 
காவற்சேனாதிபதியாகிய  நேபுசராதானை 
நோக்கி: நீ அவனை அழைப்பித்து, 
அவனுக்கு ஒரு பொல்லாப்பும்‌ செய்யாமல்‌, 
பத்திரமாய்ப்‌ பார்த்து, அவன்‌ 
சொல்லுகிறபடியெல்லாம்‌ 
அவனை நடத்தென்று கட்டளைகொடுத்தான்‌” 
(எரே 39:12). 


பனக சொக்க 
சீக்கிரத்தில்‌ நிறைவேறிற்று. 
யூதாவின்‌ 


கர்த்தர்‌ எரேமியாவிடம்‌, 
"வடக்கேயிருந்து வரும்‌ இரும்பையும்‌ 
வெண்கலத்தையும்‌ இரும்பு நொறுக்குமோ?” 
(எரே 1512) என்று கேட்கிறார்‌. கர்த்தர்‌ 
எரேமியாவுக்கு ஏற்கெனவே வாக்குத்தத்தம்‌ 
கொடுத்திருக்கிறார்‌. கர்த்தருடைய 
வார்த்தையின்‌ எரேமியா 
இருப்புத்தூணும்‌, வெண்கல 
அலங்கமுமாயிருக்கிறார்‌. 

“இதோ, தேசமனைத்துக்கும்‌, 
யூதாவின்‌... ராஜாக்களுக்கும்‌, அதின்‌ 
பிக்‌ ம்‌, சாரியர்களுக்கும்‌, 
த்தல்‌! கவ்ககுக்க்‌ த நான்‌ 
உன்னை இன்றையதினம்‌ 
பட்டணமும்‌, இருப்புத்தூணும்‌. வெண்கல 
அலங்கமும்‌ ஆக்கினேன்‌" (எரே 1:18). இந்த. 
வாக்குத்தத்தம்‌ எரேமியாவுக்கு ஆறுதலைக்‌ 
கொடுக்கிறது. 


பிரகாரம்‌ 


அரணிப்பான 


"யூதாவின்‌ மனுஷரும்‌ எருசலேமின்‌ 

எரேமியாவுக்கு விரோதமாக 

வாக்குவாதம்‌ பண்ணிக்‌ 
கொண்டிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
முரட்டுக்குணமுள்ளவர்கள்‌. இரும்பைப்போல 
கடின இருதயமுள்ளவர்‌. எரேமியாவோ 
உன்னதத்திலிருந்து வரும்‌ பெலத்தினால்‌ 
தரிப்பிக்கப்பட்டிருக்கிறார்‌. எரேமியா 
வடக்கேமிருந்து வரும்‌  இரும்பைப்போல 
இருக்கிறார்‌. கர்த்தரே எரேமியாவை 
இருப்புத்தூணாக்கியிருக்கிறார்‌. 
வடக்கேயிருந்து வரும்‌ இரும்பு மற்ற 
இரும்புகளைவிட வலுவானது. கெட்டியானது. 
அது அதிக உறுதியானது. 





f= FTE 
TT 


எரேமியா வடக்கேமிருந்து வரும்‌ 
இருப்புத்தூணைப்போலவும்‌, வெண்கல 
அலங்கத்தைப்போலவும்‌ இருக்கிறார்‌. இந்த 
இரும்பையும்‌ வெண்கலத்தையும்‌ சாதாரண 
இரும்பால்‌ நொறுக்கமுடியாது. சாதாரண 
இரும்பை விட வடக்கேமிருந்து வரும்‌ 
இரும்பு அதிக பெலமுள்ளது. எரேமியாவை 
அவருடைய  சத்துருக்களால்‌ ஜெயிக்க. 
முடியாது. 


, "மனுபுத்தினே, நீ 
பயப்படவேண்டாம்‌; 
வார்த்தைகளுக்கும்‌ 
நெரிஞ்சில்களுக்குள்ளும்‌ 
£ளுகளுக்குள்ளும்‌ நீ. தங்கல்‌ க்தாதம்‌, நீ 
ள்களுக்குள்‌ வாசம்பண்ணினாலும்‌, நீ 
அவர்கள்‌ வார்த்தைகளுக்குப்‌ பயப்படாமலும்‌ 
அவர்கள்‌ முகத்துக்‌ கலங்காமலுமிரு: 
அவர்கள்‌ கலகவீட்டார்‌" (எசே 2:6). 
அவர்கள்‌ 


'இதோ, உன்‌ முகத்தை 
முகத்துக்கு எதிராகவும்‌, உன்‌ நெற்றியை 
எதிராகவும்‌ 

உன்‌ 


அவர்கள்‌ நெற்றிக்கு 
கெட்டியாக்கினேன்‌. நெற்றியை 
வச்சிரக்கல்லைப்போலாக்கினேன்‌, 
கன்மலையைப்பார்க்கிலும்‌ கெட்டியாக்கினேன்‌; 
அவர்கள்‌ கலகமுள்ள வீட்டாரென்று நீ 
அவர்களுக்குப்‌ பயப்படாமலும்‌ அவர்கள்‌ 


முகங்களுக்குக்‌ கலங்காமலும்‌ இரு என்றார்‌" 
(எசே 389) 


அவர்களுக்குப்‌ 
அவர்கள்‌ 
அஞ்சவேண்டாம்‌; 


உன்னுடைய எல்லாப்‌ 
பாவங்களினிமித்தமும்‌ 


எரே 15:18,1க 


எரே 15:18. உன்னுடைய எல்லாப்‌ 
பாவங்களினிமித்தமும்‌, உன்னுடைய 
எல்லா எல்லைகளிலும்‌, நான்‌ உன்‌ 
ஆஸ்தியையும்‌, 

பொக்கிஷங்கனையும்‌ 
சூறையிடுவிப்பேன்‌.. 

எரே 19:14. நீ அறியாத தேசத்தில்‌ உன்‌ 
சத்துருக்கன்‌ வசமாக நான்‌ உன்னைத்‌ 
தாண்டிப்போகப்‌ யண்‌; 
உங்கள்மேல்‌ எறியப்போகிற அக்கினி 
என்‌ கேோபத்தினாலே மூண்டது என்று 
கர்த்தர்‌ சொன்னார்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எரேமியாவின்‌ சத்துருக்களும்‌, அவரைத்‌ 
துன்பப்படுத்துகிறவர்களும்‌  புயல்காற்றிலே 
காணாமல்‌ போவதைப்போல காணாமல்‌ 
போய்விடுவார்கள்‌ என்று கர்த்தர்‌ அவருக்கு 
வாக்குப்பண்ணுகிறார்‌. கர்த்தர்‌ இதுவரையிலும்‌ 
எரேமியாவிடம்‌ பேசிவிட்டு இப்போது யூதா 
மனுஷரிடத்தில்‌ பேசுகிறார்‌. "வடக்கேயிருந்து 
வரும்‌ இரும்பையும்‌ வெண்கலத்தையும்‌ 
இரும்பு நொறுக்குமோ" (எரே 18:12) 
என்னும்‌ வாக்கியம்‌ யூதா மனுஷருக்கு 
சொல்லப்படுவதாகவும்‌ எடுத்துக்கொள்ளலாம்‌. 


யூதாவின்‌ மனுஷர்‌: 
சுயபலத்தையும்‌, 
நம்புகிறார்கள்‌. 
இருப்பதாகவும்‌, தங்களால்‌ 
ஆலோசனைக்கு விரோதமாக 
நிற்கமுடியும்‌ என்றும்‌ நினைக்கிறார்கள்‌. 


தங்களுடைய 
தக்கா ய்‌ 
தங்களுக்கு 


யூதா 
வருகிறது. 
தங்களுடைய சுயபலத்தினால்‌ அவர்களோடு 
எதிர்த்து நின்று யுத்தம்பண்ண முடியும்‌ 
என்று யூதாவின்‌ மனுஷர்‌ நினைக்கிறார்கள்‌. 
கல்தேயரின்‌ சேனையிலுள்ளவர்கள்‌ 
வடக்கேமிருந்து வரும்‌ இரும்பைப்போல: 
இருக்கிறார்கள்‌. உறுதியான 
நெஞ்சமுடையவர்கள்‌. யாருக்கும்‌ ஈவு இரக்கம்‌ 
காண்பிக்கமாட்டார்கள்‌. கல்தேயர்கள்‌ தங்கள்‌ 
கைகளில்‌ அகப்படும்‌ எதிரி தேசத்தாரை 
சங்காரம்பண்ணிவிடுவார்கள்‌. 


தா. மனுஷருடைய சுயபலமும்‌, 
ம்‌, சுயபராக்கிரமமும்‌, சாதாரண 
இருங்கய்போல இருக்கிறது. இவர்களால்‌ 
வடக்கேமிருந்து வரும்‌ கல்தேயரை எதிர்த்து 
நிற்கமுடியாது. கல்தேயர்கள்‌ வடக்கேயிருந்து 
வரும்‌ இரும்பைப்போலவும்‌, வெண்கலத்தைப்‌ 
போலவும்‌ உறுதியாயிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
யூதா மனுஷருடைய எல்லா எல்லைகளிலும்‌ 
வந்து, யூதா தேசத்தை சூறையிடுவார்கள்‌. 


கல்தேயர்கள்‌ மனுஷருடைய 
பொக்கிஷங்களையும்‌, எருசலேம்‌ 

குடிகளுடைய ஆஸ்திகளையும்‌ கிரயமில்லாமல்‌ 
சூறையிடுவார்கள்‌. யூதர்களுடைய எல்லா 
பாவங்களினிமித்தம்‌ கர்த்தருடைய நீதியான 
நியாயத்தீர்ப்பு அவர்கள்மீது வந்திருக்கிறது. 
கர்த்தருடைய திட்டத்தின்‌ பிரகாரமும்‌, 
சித்தத்தின்‌ பிரகாரமும்‌: யூதாவின்‌ 
மனுஷருக்கு. இந்தத்‌ தண்டனை 
உண்டாயிற்று. 


யூதா 





i THE 
TT 


ஒரு 
ஒரு ஏழை. 
கல்தேயர்கள்‌ 
ஆஸ்தியையும்‌, 
பொக்கிஷங்களையும்‌ கொள்ளையிடும்போது, 
எரேமியாவுக்கு ஒரு இழைப்பும்‌ உண்டாகாது. 
இழந்துபோவதற்கு அவரிடத்தில்‌ ஆஸ்தியோ, 
பொக்கிஷங்களோ ஒன்றுமில்லை. இதன்‌ 
நிமித்தமாய்‌ கல்தேயர்கள்‌ எரேமியாவை 
நன்றாய்‌ விசாரிப்பார்கள்‌. அவரைப்‌ பட்சமாய்‌ 
நடத்துவார்கள்‌. 
தாவின்‌ மனுஷரிடத்திலோ திரளான 
பொக்கிஷங்களும்‌, ஏராளமான ஆஸ்திகளும்‌ 
இருக்கிறது. கல்தேயர்கள்‌ 
குறையாடுவார்கள்‌. 
அவர்களுடைய 
சூறையாடுவதற்காக, 
சங்காரம்பண்ணிப்போடுவார்கள்‌. இந்த பேரழிவு 
யூதா தேசத்தின்‌ எல்லா எல்லைகளிலும்‌ 
உண்டாகும்‌. தேசத்தின்‌ கடைசி 


எல்லையிலுள்ளவர்களும்‌ சங்காரமாவார்கள்‌. 


யூதா தேசத்தின்‌ பாவத்திலும்‌ 
அக்கிரமத்திலும்‌, அதன்‌ குடிமக்கள்‌ 
எல்லோருக்குமே பங்கு இருக்கிறது. தேசம்‌ 
முழுவதும்‌ கர்த்தருக்கு விரோதமாகப்‌ பாவம்‌ 
செய்யும்போது, பாவத்திற்கு வரும்‌ 
தண்டனையில்‌ தேசத்திலுள்ள எல்லா 
ஜனங்களுக்கும்‌ பங்கு இருக்கும்‌. 
யூதா தேசத்தாரின்‌ 
பாவங்களினிமித்தமாய்‌ கர்த்தருடைய நீதியான 
நியாயத்தீர்ப்பு அவர்கள்மீது வருகிறது. 
கர்த்தர்‌ அவர்களிடத்தில்‌, “நீ அறியாத 
தேசத்தில்‌ உன்‌ சத்துருக்கள்‌ வசமாக நான்‌ 
உன்னை தாண்டிப்போகப்பண்ணுவேன்‌" 
(எரே 15:12) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
இது கர்த்தருடைய கோபமான வார்த்தை. 
கர்த்தருடைய ஆக்கினைத்தீர்ப்பு அவர்கள்மீது. 
வந்திருக்கிறது. 
யூதாவின்‌ மனுஷரும்‌ எருசலேமின்‌: 
குடிகளும்‌ கர்த்தருடைய கரங்களிலிருந்து 
நியாயத்தீர்ப்பைப்‌ பெற்றுக்கொள்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ தண்டனைகளையும்‌, 
வேதனைகளையும்‌,  உபத்திரவங்களையும்‌ 
அனுபவிக்கிறார்கள்‌. அவர்களுடைய எல்லா 
பாவங்களினிமித்தமும்‌, கர்த்தருடைய நீதியான 
நியாயத்தீர்ப்பு அவர்கள்மீது வந்திருக்கிறது. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


உங்கள்மேல்‌ எரியப்போகிற அக்கினி என்‌ 
கோபத்தினாலே மூண்டது” (எரே 12:14) 
என்று கர்த்தர்‌ யூதா மனுஷரிடத்தில்‌ 
சொல்லுகிறார்‌. யூதாவின்‌ மனுஷருக்கு 
சமாதானம்‌ இருக்காது. அவர்களுக்கு 
ஆறுதலும்‌ உண்டாகாது. கர்த்தரிடத்திலிருந்து 
அவர்களுக்கு ஒரு நன்மையும்‌ கிடைக்காது. 


கர்த்தாவே 
எரே 15:15-18 


எரே 1515. கர்த்தாவே, நீர்‌ அதை 
அறிவீர்‌; தேவரீர்‌ என்னை நினைத்து, 
என்னை விசாரித்து, என்னைத்‌ 
துன்பப்படுத்துகிறவர்களுக்கு 

என்னிமித்தம்‌ நீதியைச்‌ சரிக்கட்டும்‌; 
உம்முடைய நீடிய 
பொறுமையினிமித்தம்‌ என்னை 
வாரிக்கொன்வாதிரும்‌; நான்‌ 
உம்முடைய நிமித்தம்‌ நிந்தையைச்‌ 
சுகிக்கிறேன்‌ என்று அறியும்‌. 


எரே 15:16. உம்முடைய வார்த்தைகள்‌ 
கிடைத்தவுடனே அவைகளை: 
உட்கொண்டேன்‌; உம்முடைய 
வார்த்தைகள்‌ எனக்குச்‌ சந்தோஷமும்‌, 
என்‌ இருதயத்துக்கு 
மகிழ்ச்சியுமாயிருந்தது; சேனைகளின்‌ 
தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய 
நாமம்‌ எனக்குத்‌ தரிக்கப்பட்டிருக்கிறது. 


எரே 15:17. நான்‌ பரியாசக்காரருடைய 
கூட்டத்தில்‌ உட்கார்ந்து 
அதத்‌ உமது 
கரத்தினிமித்தம்‌ தனித்து 
உட்கார்ந்தேன்‌; சலிப்பினால்‌ என்னை 
திரப்பினீர்‌. 

எரே 15:18. என்‌ 
தித்தியகாலமாகவும்‌, எண்‌: 
ஆறாத கொடிய 
இருப்பானேன்‌? 
'நம்பப்படாத ஊற்றைப்போலவும்‌, 
வற்றிப்‌ போகிற ஜலத்தைப்போலவும்‌. 
இருப்பீரோ? 


நோவு 





i FTE 
TT 


மேஜையையும்‌, 

வாசஸ்தலத்தின்‌ 

குத்துவினக்கையும்‌ வைத்து, மேஜையை 
வடபுறமாக வைப்பாயாக. 


'தொங்கவிடப்படுகிறது. 

ஸ்தலத்திற்குள்‌ பிரதான ஆசாரியனைத்தவிர 
வேறு யாரும்‌ பிரவேசிக்க கூடாது. அது 
மாத்திரமல்ல பரிசுத்த ஸ்தலத்திலோ அல்லது 
வெளிப்பிரகாரத்திலோ இருக்கிறவர்கள்‌ 
மகாபரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே நோக்கிப்‌ 
பார்க்கவும்‌ ற்‌ 
மகாபரிசுத்த  ஸ்தலத்‌ 

திரைச்சீலை தொங்கவிடப்பட்டிருக்கிறது. 


நீலநூலும்‌ ரத்தாம்பரநூலும்‌ 
இளநீலநூலு! த (ட்‌ அர 


சிவப்புநூலும்‌ 
பஞ்சுநூலுமான இவற்றால்‌ ஒரு 
திரைச்சீலையை உண்டுபண்ணக்கடலாய்‌: 
விசித்திரவேலையால்‌ செய்யப்பட்ட 
கேருபீன்கள்‌ வைக்கப்படவேண்டும்‌ என்றும்‌, 


சீத்திம்‌ மரத்தினால்‌ செய்து, 
'பொன்தகட்டால்‌ மூடப்பட்ட நாலு 
தூண்களிலே அதைத்‌ தொங்கவிடு: அந்தத்‌ 
தூண்கள்‌ நாலு வெள்ளிப்‌ பாதங்கள்மேல்‌ 
நிற்கவும்‌, அவைகளின்‌ கொக்கிகள்‌ 
பொன்னினால்‌ செய்யப்படவும்‌ வேண்டும்‌. 


என்றும்‌, 


கொக்கிகளின்கீழே அந்தத்‌ 
திரைச்சீலையைழ்‌ தொங்கவிட்டு, 
சாட்சிப்பெட்டியை அங்கே திரைக்குள்ளாக 
வைக்கக்கடவாய்‌ என்றும்‌, (யாத்‌ 26:31-33) 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


அந்தத்‌ திரைச்சீலை. பரிசுத்த 
ஸ்தலத்திற்கும்‌ மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கும்‌ 
பிரிவை உண்டாக்கும்‌ (யாத்‌ 26:33). 


பழைய ஏற்பாட்டுக்காலத்தில்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ எல்லோருக்கும்‌ தேவனுடைய 
கிருபை தாராளமாய்க்‌ கிடைக்கவில்லை. 
திரைச்சீலை மகாபரிசுத்த ஸ்தலத்திற்கும்‌. 
ஜனங்களுக்கும்‌ பிரிவை உண்டாக்கியதுபோல, 
பழைய ஏற்பாட்டுக்காலத்தில்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ கர்த்தருடைய கிருபைக்கு தூரமாய்‌ 
விலகியிருந்தார்கள்‌. 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


புதிய ஏற்பாட்டுக்காலத்து 
விசுவாசிகளாகிய நாமோ கர்த்தருடைய 
கிருபாசனத்தண்டையிலே  கிட்டிச்சேருகிற 
சிலாக்கியத்தைப்‌ பெற்றிருக்கிறோம்‌. 

நாமெல்லாரும்‌ திறந்த முகமாய்க்‌ 
கர்த்தருடைய மகிமையைக்‌ கண்ணாடியிலே. 
காண்கிறதுபோலக்கண்டு, ஆலியாயிருக்கிற 
கர்த்தரால்‌ அந்தச்‌ த்‌ 
மகிமையின்மேல்‌ 
மறுரூப்படுகிறோம்‌" (2கொரி 3:18) 


“அதினாலே, முதலாங்கூடாரம்‌. 
நிற்குமளவும்‌ பரிசுத்த ஸ்தலத்திற்குப்‌ போகிற 
மார்க்கம்‌ இன்னும்‌ வெளிப்படவில்லையென்று 
பரிசுத்த ஆவியானவர்‌ 
தெரியப்படுத்தியிருக்கிறார்‌. அந்தக்‌ கூடாரம்‌ 


இக்காலத்திற்கு உறவகிற 
ஒப்பனையாயிருக்கிறது: 
செலுத்தப்பட்டுவருகிற 
பலிகளும்‌ 


அதற்கேற்றபடியே 

காணிக்கைகளும்‌ 
ஆராதனை 

செய்கிறவனுடைய மனச்சாட்சியைப்‌ 

பூரணப்படுத்தக்கூடாதவைகளாம்‌" 

(எபி 9:89). 


றிஸ்துவின்‌ மரணத்தின்போ, 
ட அப்பட்ட. 
பரிசுத்த ஸ்தலத்திற்கும்‌ இடையே பிரிவை 
உண்டாக்கிய திரைச்சீலை இரண்டாய்க்‌ 
கிழிந்தது. 

“அப்பொழுது, தேவாலயத்தின்‌ 
தினச்சிலை மேல்தொடங்கிக்‌ கீழ்வணக்கும்‌ 
இரண்டாகக்‌ கிழிந்தது, பூமியும்‌ அதிர்ந்தது. 
கன்மலைகளும்‌ பிளந்தது" (மத்‌ 27:51) 


விசுவாசிகளாகிய 
இயேசுகிறிஸ்துவினுடைய 

வல்லமையினால்‌, கர்த்தருடைய மகாபரிசுத்த 
ஸ்தலத்திலே தைரியமாய்க்‌ கிட்டிச்சேருகிற 
சிலாக்கியத்தைப்‌ பெற்றிருக்கிறோம்‌. 
ஆனாலும்‌ நாம்‌ கர்த்தருடைய சமுகத்திற்கு 
முன்பாக மிகுந்த பயபக்தியோடும்‌, 
மனத்தாழ்மையோடும்‌, பணிவோடும்‌ 
நிற்கவேண்டும்‌. 


மகாபரிசுத்த ஸ்தலத்‌ ன 
கர்த்தருடைய உடன்படிக்கைப்‌ ப்‌ 
வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஸ்தலத்திற்கு 
வெளியே திரைச்சீலை 
தொங்கவிடப்பட்டிருக்கிறது. இது மகாபரிசுத்த 
ஸ்தலத்திற்கும்‌, பரிசுத்த ஸ்தலத்திற்கும்‌. 
பிரிவை உண்டாக்குகிறது. 





i FTE 
TT 


எரேமியா தீர்க்கதரிசி கர்த்தரிடத்தில்‌ 
வாடு விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 
“கர்த்தாவே, நீர்‌ 


அதை அறிவீர்‌". 
சொல்லுகிறார்‌. எரேமியா 
உண்மையுள்ள ஊழியக்காரர்‌. 
ம்‌ எருசலேமின்‌ 


மனுஷரு 
எரேமியாலின்‌ ஊழியத்தைப்‌. பாங்கின்‌ 


அதைத்‌ தெரிந்துகொள்ளவும்‌ விரும்பவில்லை. 
தன்னைப்பற்றி கர்த்தர்‌ அறிந்திருந்தால்‌, 
தனக்கு போதுமானது என்று 


அதுவே 
எரேமியா நினைக்கிறார்‌ 


நினைக்கவேண்டும்‌. 
அறிந்துகொள்ளவேண்டும்‌. 
எரேமியாவின்‌ விருப்பம்‌. 

கர்த்தர்‌ எரேமியாவை விசாரிக்கும்‌. 
போது, அவருக்கு ஆறுதலும்‌, 
உண்டாகும்‌. எரேமியா ர்‌ 
வார்‌, 


என்னை 
விண்ணப்பம்பண்‌ ணுகிறார்‌. 


யூதா தேசத்தார்‌ 
எரேமியாவுக்கு 
எழும்பியிருக்கிறார்கள்‌. 
எண்ணிக்கை அதிகம்‌. 
எரேமியாவோ தனி மனுஷனாக அவர்கள்‌: 
மத்தியில்‌ ஊழியம்‌ செய்கிறார்‌. கர்த்தர்‌ 
தன்‌ பக்கத்திலிருந்து, தன்னை நினைத்து, 


எல்லோருமே 
விரோதமாக 
அவர்களுடைய 
ஆனால்‌ 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தருக்குரியது. 
சரிக்கட்டுகிறவர்‌. 

எரேமியாவுக்கு 
அவருக்கு தீங்கு 


பழிவாங்குதல்‌ 

கர்த்தரே நீதியைச்‌: 
யூதா மனுஷரில்‌ அநேகர்‌ 
சத்துருவாயிருக்கிறார்கள்‌. 
செய்கிறார்கள்‌. எரேமியாவைத்‌ துன்பப்‌ 
படுத்துகிறார்கள்‌. தன்னைத்‌ துன்பப்‌ 
படுத்துகிறவர்களை கர்த்தர்‌  சர்வநாசம்‌. 
பண்ணவேண்டும்‌ என்றோ, அவர்களுடைய 
சர்வசங்காரமாகவேண்டும்‌ 
விண்ணப்பம்பண்ண 


னை; பப்படு, ர்களுக்கு, 
தத்‌ த்க்‌ சர்ங்கடட வண்டே 
எரேமியா கர்த்தரிடத்தில்‌ 
கர்த்தருடைய 
ஊழியக்காரர்களும்‌, தங்களைப்போல 
பிறரை நேசிக்கிறவர்களும்‌ எரேமியாவைப்‌ 
போலத்தான்‌ ஜெபம்பண்ணுவார்கள்‌. 
தங்களைத்‌. த தகவ கு 
விட தண்டனை 
வரவேண்டுமென்று திப்ப 


ர்‌ நீதியுள்ளவர்‌.  எரேமியாவும்‌ 
ன்‌. அவர்‌ கர்த்தருடைய 
உண்மையாய்ச்‌ செய்கிறவர்‌, 
இந்த உண்மையை இந்த உலகமும்‌ 
அறிந்துகொள்ளவேண்டும்‌, அதிலும்‌ 
விசேஷமாக யூதாவின்‌ மனுஷர்‌ அறிந்து 
கொள்ளவேண்டும்‌. இதன்‌ நிமித்தமாகவே. 
தன்னைத்‌: துன்பப்படுத்துகிறவர்களுக்கு, 
கர்த்தர்‌ நீதியைச்‌ சரிக்கட்டவேண்டும்‌ என்று 
எரேமியா விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 
எரேமியா, தன்னைத்‌ 
துன்பப்படுத்துகிறவர்களுக்கு விரோதமாக 
ஜெபம்பண்ணினாலும்‌, கர்த்தர்‌ தன்மீது 
கிருபையாயிருக்கவேண்டும்‌. என்றும்‌ 
'ஜெபம்பண்ணுகிறார்‌. எரேமியாவினிடத்தில்‌ 
மனத்தாழ்மையிருக்கிறது. அவர்‌ தன்னை 
மிகப்பெரிய பரிசுத்தவான்போல காண்பித்துக்‌ 
கொள்ளவில்லை. யூதாவின்‌ மனுஷரைப்‌ 
போலவே, தன்னிடத்திலும்‌ தப்பிதங்கள்‌ 
இருக்கலாம்‌ என்று நினைக்கிறார்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய நீதியினால்‌, தன்னைத்‌ 
தண்டித்துவிடக்கூடாது என்று நினைத்து, 
கர்த்தருக்கு முன்பாக தன்னைத்‌ 


வாரிக்கொள்ளாதிரும்‌' (எரே 1545) 
எரேமியா விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 





f= THEN 
TT 


கர்த்தருடைய கிருபையினால்‌ தனக்கு. 
பூரண ஆயுசு கிடைக்கவேண்டும்‌ என்று 
எரேமியா எதிர்பார்க்கிறார்‌. 

சமயம்‌, தன்னுடைய மனவேதனையினாலும்‌, 
வருத்தத்தினாலும்‌, தான்‌ பிறந்ததைப்பற்றி 
வேதனையோடு சொன்னார்‌. “என்‌ தாயே, 
தேசத்திற்கெல்லாம்‌ வழக்குக்கும்‌ வாதுக்கும்‌ 
உள்ளானவனாயிருக்கும்படி என்னை நீ 
பெற்றாயே” (எரே 1510) என்று எரேமியா 
வேதனையோடு சொன்னார்‌. 


ஆனாலும்‌ இப்போது தனக்கு. 
சீக்கிரத்தில்‌ மரணம்‌ க்கு கபாது 
எதிர்பார்க்கிறார்‌. 

கர்த்தருடைய 

ந்த்‌ தனக்கு 

நியமித்திருக்கிற காலம்‌ வரையிலும்‌, தான்‌ 
இந்தப்‌ பூமியில்‌ ஜீவிக்கவேண்டுமென்று. 
எரேமியா விரும்புகிறார்‌ தேவனுடைய 
கிருபை எரேமியாவுக்கு கிடைக்கும்போது. 
இந்தப்‌ பூமியில்‌ அவருடைய ஜீவியம்‌ 
அநேகருக்கு பிரயோஜனமுள்ளதாயிருக்கும்‌. 


எரேமியாவக்கு விரோதமாக 
யூதாவின்‌  மனுஷரில்‌ ஏராளமானோர்‌ 
எழும்பியிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
எரேமியாவக்கு சத்துருக்களாயும்‌, அவரைத்‌ 
துன்பப்படுத்துகிறவர்களாயும்‌, அவர்மீது, 
பொய்யான குற்றச்சாட்டுக்களை 
சொல்லுகிறவர்களாயும்‌ 5 
கர்த்தர்‌ தம்முடைய 
இரக்கத்தினாலும்‌, 
சத்துருக்களிடமிருந்து விலக்கிப்‌ பாதுகாத்துக்‌ 
கொள்ளவேண்டும்‌ என்று எரேமியா 
எனை ஜெபம்பண்ணுகிறார்‌. 
'த்தருடைய நாமம்‌ மகிமைப்பட 
வேண்டும்‌. தத்‌ எரேமியாவின்‌ விருப்பம்‌. 
தான்‌ பாடுகளை அனுபவித்தாலும்‌ கர்த்தர்‌ 


அறிந்துகொள்ளவேண்டும்‌ என்று 
விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தருக்கு ஊழியம்‌ செய்கிறதற்காக 
எரேமியாவுக்கு நிந்தை உண்டாயிற்று. 
நன்மை  செய்ததினிமித்தமாய்‌ எரேமியா 
பாடுகளை அனுபவிக்கிறார்‌. நீதியை 
செய்வதினிமித்தமாய்‌ எரேமியாவுக்கு துன்பம்‌ 
உண்டாயிற்று. எரேமியா கர்த்தருடைய 
நாமத்தை மகிமைப்படுத்துகிறார்‌. இதனால்‌ 
யூதாவின்‌ மனுஷர்‌ எரேமியாவைத்‌ 
தூவிக்கிறார்கள்‌. எரேமியாவுக்கு 
விரோதமாகப்‌ பேசுகிறார்கள்‌. 


நாமம்‌ எப்படியாவது 

என்பதில்‌ எரேமியா 

ர்வத்தோடிருக்கிறார்‌. தனக்கு 

வந்தாலும்‌, கர்த்தருக்கு 

மகிமை வஜ்வேண்டுமென்று எரேமியா 

ஆசைப்படுகிறார்‌. கர்த்தருடைய 

நாமமகிமையினிமித்தம்‌, எரேமியா 

நிந்தையையும்‌, தூஷண வார்த்தைகளையும்‌ 

சகித்துக்கொள்கிறார்‌ "சேனைகளின்‌ 

தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம்‌ 

எனக்குத்‌ தரிக்கப்பட்டிருக்கிறது” (எரே 15:16) 
என்று எரேமியா சொல்லுகிறார்‌. 


எரேமியா தீர்க்கதரிசி தேவனுடைய 
வார்த்தைகளை யூதாவின்‌ மனுஷருக்கு 
பிரசங்கம்‌ பண்ணுகிறார்‌. மற்றவர்களுக்கு 
பிரசங்கம்பண்ணுவதற்கு முன்பாகவே, 
எரேமியா கர்த்தருடைய வார்த்தைகளை 
தனக்குத்தானே பிரசங்கம்பண்ணிக்‌ 
கொள்கிறார்‌. தன்னுடைய ஆத்துமாவில்‌, 
த்‌ வார்த்தைகளின்‌ 


பிரயோஜனமுள்ள 
பெற்றுக்கொள்வதற்கு, 
பரிசுத்த ஆவியானவர்‌ எரேமியாவைத்‌ 
தகுதிப்படுத்துகிறார்‌. 

எரேமியா தீர்க்கதரிசியும்‌ 
கர்த்தருடைய வார்த்தைகளின்‌ 
மகத்துவத்தை  உணர்ந்துகொண்டவராக, 
“உம்முடைய வார்த்தைகள்‌ கிடைத்தவுடனே 
அவைகளை உட்கொண்டேன்‌” (எரே 1514) 
என்று பயபக்தியோடு சொல்லுகிறார்‌. 
கர்த்தருடைய வார்த்தைகளை ருசிபார்த்தது 
மாத்திரமல்ல, அவர்‌ அதை புசிக்கவும்‌ 
செய்கிறார்‌. அதன்‌ நன்மைகளை 
அனுபவிக்கிறார்‌. 





i al 
TT 


பசியோடிருக்கிறவர்கள்‌ ஜனத்தை 
ஆசையாய்ப்‌  புசிப்பதுபோல, எரேமியா 
தீர்க்கதரிசியும்‌ கர்த்தருடைய வார்த்தைகளை 
ஆர்வத்தோடு உட்கொள்கிறார்‌. 

"மனுபுத்திரனே, 
அந்தக்‌ 


போ; 


கலகவீட்டாரைப்போலக்‌. 
கலகக்காரனாயிராமல்‌, நான்‌ உன்னோடே 
சொல்லுகிறதைக்‌ கேள்‌; உன்‌ வாயைத்‌ 
திறந்து நான்‌ உனக்குக்‌ கொடுக்கிறதைப்‌ புசி 
என்றார்‌" (எசே 2:8). 


நான்‌ தூதனிடத்தில்‌ போய்‌: அந்தச்‌ 
சிறு புஸ்தகத்தை எனக்குத்‌ தாரும்‌ என்றேன்‌. 
அதற்கு அவன்‌: நீ வாங்கிப்‌ புசி; இது 
உன்‌ வயிற்றுக்குக்‌ சுசப்பாயிருக்கும்‌, ஆகிலும்‌ 
உன்‌ வாய்க்கு இது தேனைப்போல 
மதுரமாயிருக்கும்‌ என்றான்‌” (வெளி 10:9). 


எரேமியா தீர்க்கதரிசி கர்த்தருடைய 
வார்த்தைகளை உட்கொண்டவுடனே, அந்த 
வார்த்தைகள்‌ க்‌ 


அவருடைய 
மகிழ்ச்சியுமாயிருக்கிறது. 
புசிப்பதற்கு அவருக்கு 
தேவைப்படவில்லை. 
வார்த்தைகளே 
போதுமானதாயிருக்கிறது. அ 
திருப்தியும்‌ சந்தோஷமும்‌ உண்டாயிற்று. 
எரேமியா தீர்க்தரிசி கர்த்தருடைய 
வார்த்தைகளை யூதாவின்‌ மனுஷருக்கும்‌, 
எருசலேமின்‌ குடிகளுக்கும்‌ சொல்லவேண்டும்‌. 
யூதா தேசம்‌ அழியப்போகிறது 
எரேமியா 
முன்னறிவிக்கவேண்டும்‌. 
எருசலேமின்‌ ளும்‌ 
சங்காரமாகப்போகிறார்கள்‌ 
எரேமியா ஜனங்களுக்கு 
கர்த்தருடைய 
வார்த்தைகள்‌ பயங்கரமானதாகமிருந்தாலும்‌, 
அந்த வார்த்தைகள்‌ எரேமியாவுக்கு 
சந்தோஷமாயிருக்கிறது. அது அவருடைய 
இருதயத்திற்கு மகிழ்ச்சியாமிருக்கிறது. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அழியும்போது, 
சங்காரமாகும்போது, 
உண்டாகும்‌. 
தேசத்தைச்‌ சேர்ந்தவர்‌ 
அவருக்கும்‌ அந்த அழிவிலும்‌ வேதனையிலும்‌ 
பங்கு இருக்கும்‌ வேதனை ஒரு பக்கம்‌ 
இருந்தாலும்‌, கர்த்தருடைய நாமம்‌ 
மகிமைப்படவேண்டும்‌ என்பதே எரேமியாவின்‌ 
பிரதான நோக்கம்‌. தனக்கு 
வேதனை வந்தாலும்‌, தேவனுடைய நீதி 
நிலைநிறுத்தப்படவேண்டும்‌ என்று எரேமியா 
விரும்புகிறார்‌. கர்த்தருடைய மகிமையைப்‌ 
பற்றியும்‌ அவருடைய  நீதியைப்பற்றியும்‌. 
எரேமியா பக்திவைராக்கியத்தோடிருக்கிறார்‌ 


எரேமியா. சொல்ல வேண்டிய 
செய்தி எச்சரிப்பின்‌ செய்தியாகிருந்தாலும்‌, 
அவர்‌. பேசவேண்டிய வார்த்தைகள்‌ 
தேவனுடைய கோபாக்கினையின்‌ 
வார்த்தைகளாகயிருந்தாலும்‌, அந்தச்‌ 
செய்தியும்‌ வார்த்தைகளும்‌ 
கர்த்தரிடத்திலிருந்தே வந்திருக்கிறது. அது 
கர்த்தருடைய செய்தி. அது கர்த்தருடைய 
வார்த்தைகள்‌. இந்த வார்த்தைகள்‌ 
ம்‌ சந்தோஷமாயிருக்கிறது. 
அவருடைய இருதயத்திற்கு 
மிழ்ச்சியாமிருக்கிறது. 
மனுஷருக்கும்‌. 
குடிகளுக்கும்‌ 
எச்சரிப்பின்‌ க 


நாவின்‌ 
எச்சரிப்பின்‌ சத்தத்தைக்‌ 


தங்கள்‌ இருதயத்தில்‌ 

எச்சரிக்கப்படுவார்கள்‌ என்றும்‌, தங்கள்‌ 

பாவங்களுக்கு மனந்திரும்புவார்கள்‌ என்றும்‌, 

எரேமியா  எதிர்பார்க்கிறார்‌. தங்கள்‌ 

தேசத்தின்மீதும்‌, தங்கள்மீதும்‌ வரப்போகிற 

அவர்கள்‌ தப்பித்துக்‌ 

என்றும்‌, எரேமியா 

எதிர்பார்க்கிறார்‌. யூதாவின்‌ மனுஷர்‌ தங்கள்‌ 

மனந்திரும்புவதினால்‌, 

நியாயத்தீர்ப்பை 

ம்‌ தாம்‌ 

நினைத்த 

தள்ளிவிடுவார்‌ என்றும்‌, 

கோபம்‌ தணியும்‌ என்றும்‌ 

எதிர்பார்க்கிறார்‌. இதனால்‌ 

கர்த்தருடைய வார்த்தைகள்‌ க 
சந்தோஷமாயிருக்கிறது. 

எரேமியாவின்‌ 


மகிழ்ச்சியாயிருக்கிறது. 





i FTE 
TT 


கர்த்தர்‌ தம்முடைய வார்த்தைகளை 
யூதாவின்‌ மனுஷருக்கும்‌ எருசலேமின்‌ 
குடிகளுக்கும்‌ சொல்லுமாறு, எரேமியாவுக்கு 
கட்டளைகொடுக்கிறார்‌. எரேமியா 
கர்த்தருடைய வார்த்தைகளைச்‌ 
சொல்லும்‌ போது, அவருக்கு பெயரும்‌ புகழும்‌ 
உண்டாகாது. அவருக்கு ஒரு நன்மையும்‌ 
கிடைக்காது. உலகப்பிரகாரமான 
ஆசீர்வாதங்கள்‌ எதுவும்‌ எரேமியாவுக்கு வராது. 


எரேமியா கர்த்தருடைய வார்த்தைகளை 
யூதாவின்‌ மனுஷருக்கு சொல்லும்போது. 
அவர்கள்‌ எரேமியாவின்மீது கோபப்படுவார்கள்‌. 
இவரைத்‌ தூவிப்பார்கள்‌. அவரைப்‌ பிடித்து 
துன்பப்படுத்துவார்கள்‌. எரேமியாவை மிகுந்த 
உபத்திரவத்திற்குப்படுத்துவார்கள்‌. ஆனாலும்‌ 
எரேமியாவக்கு கர்த்தருடைய வார்த்தை 
'சந்தோஷமாயிருக்கிறது. அது அவருடைய 
இருதயத்திற்கு மகிழ்ச்சியாயிருக்கிறது. 


“இயேசு அவர்களை நோக்கி: நான்‌ 
என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி 
செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே 
என்னுடைய போஜனமாயிருக்கிறது" 
(யோவா 4:34). 


எரேமியா கர்த்தருடைய வார்த்தைக்கு 
கீழ்ப்படிந்து, கர்த்தர்‌ தன்னுடைய வாயில்‌ 
போட்ட வார்த்தைகளை, யூதாவின்‌ மனுஷர்‌ 
மத்தியிலும்‌, எருசலேமின்‌ குடிகள்‌ மத்தியிலும்‌ 
பயப்படாமல்‌ அறிவிக்கவேண்டும்‌. கர்த்தரும்‌ 
எரேமியாவோடு கூடமிருந்து; அவருக்கு 
உதலிசெய்வதாக வாக்குப்பண்ணியிருக்கிறார்‌ 
நீ அவர்களுக்குப்‌ பயப்படவேண்டாம்‌: 
உன்னைக்‌ காக்கும்படிக்கு நான்‌ உன்னுடனே 
இருக்கிறேன்‌ என்று கர்த்தர்‌ சொன்னார்‌" 
(எரே 1:8). கர்த்தர்‌ வாக்குப்பண்ணியிருக்கிற 
உதவிகளையும்‌ ஒத்தாசைகளையும்‌ 
நினைக்கும்போது, கர்த்தருடைய வார்த்தைகள்‌ 
ரகக த 


எரேமியா கர்த்தர்‌ தனக்கு கொடுத்த 
ஊழியத்தை  உண்மையாய்ச்‌ செய்கிறார்‌. 
உற்சாகமாய்ச்‌ செய்கிறார்‌. தன்னைத்தானே 
வெறுத்து, கர்த்தருடைய ஊழியத்திற்கு 
முக்கியத்துவம்‌ கொடுக்கிறார்‌. ஆனால்‌. 
கர்த்தருடைய ஊழியத்தில்‌ எரேமியாவுக்கு 
பூரண திருப்தியோ, சந்தோஷமோ 
கிடைக்கவில்லை. எரேமியாவுக்கு ஊழியத்தில்‌ 
சற்று சலிப்பு உண்டாயிற்று. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


'நான்‌ பரியாசக்காரருடைய கூட்டத்தில்‌ 
உட்கார்ந்து களிகூர்ந்ததில்லை: உமது 
கரத்தினிமித்தம்‌ தனித்து உட்கார்ந்தேன்‌; 
சலிப்பினால்‌ என்னை நிரப்பினீர்‌" (எரே 15:17) 
என்று எரேமியா வருத்தத்தோடு 
சொல்லுகிறார்‌. 


எரேமியா ஜெபத்திலே தனித்து 
உட்கார்ந்திருக்கிறார்‌. கர்த்தரோடு 
ஜெபம்பண்ண அதிகநேரம்‌ செலவிடுகிறார்‌. 
கர்த்தருடைய கரம்‌ எரேமியாவின்மேல்‌ 
அமர்ந்திருக்கிறது. அவருடைய கரம்‌ 
பலமுள்ளது. அது பலத்த கிரியைகளை 
நடப்பிக்கும்‌ தம்முடைய ஊழியத்தைச்‌ 
செய்யுமாறு. கர்த்தர்‌ தம்முடைய கரத்தை 
எரேமியாவின்மீது வைத்திருக்கிறார்‌. கர்த்தர்‌ 
எரேமியாவை கரம்பிடித்து வழிநடத்துகிறார்‌. 
உயர 


e தத 
கொண்டது: நான்‌. என்‌ ஆல்வின்‌ 
உக்கிரத்தினாலே  மனங்கசந்துபோனேன்‌: 
ஆனாலும்‌ கர்த்தருடைய கரம்‌ என்மேல்‌ 
பலமாக இருந்தது" (எசே 314) என்று 
எசேக்கியேல்‌ சொல்லுகிறார்‌. 


வி என்னை 


எரேமியா தீர்க்கதரிசி ர்‌ 
த்தில்‌ கனகா ஒள்‌ 
மத்திிலம்‌ கர்த்தருடைய நியாயத்தின்‌ 
செய்தியையும்‌, அவருடைய கோபாக்கினையின்‌ 
செய்தியையும்‌ சொல்லவேண்டும்‌. 
கர்த்தருடைய வார்த்தைகளில்‌ 


நியாயத்தீர்ப்பும்‌ இருக்கிறது. 

கோபமான வார்த்தைகளை 
சொல்லும்போது, அவருடைய 

பயமும்‌, வேதனையும்‌, துக்கமும்‌, வருத்தமும்‌ 
உண்டாயிற்று. 


கர்த்தருடைய 

சந்தோஷமாய்ச்‌ 

கர்த்தர்‌ எரேமியாவின்‌ 

வாயில்‌ சந்தோஷமான வார்த்தைகளைப்‌ 

போடவில்லை. கர்த்தர்‌ எரேமியாவின்‌ வாயில்‌ 

வார்த்தைகளையும்‌, 

நியாயத்தீர்்புக்கேதுவான வார்த்தைகளையும்‌ 

எரேமியா கர்த்தர்‌ 

வார்த்தையைத்தான்‌ 

அவர்‌ தன்னுடைய 

பிரகாரம்‌ ஒன்றும்‌ 

கக்கல்‌ யூதா தேசத்திற்கு வரப்போகிற 

அழிவை நினைத்து, எரேமியாவுக்கு 
வருத்தமும்‌ மனவேதனையும்‌ உண்டாயிற்று. 





i FTN 
TT 


எரேமியா கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
தனித்து உட்கார்ந்து அழுது புலம்புகிறார்‌. 
வரப்போகிற நியாயத்தீர்ப்பினிமித்தமாய்‌, 
எரேமியா யூதா மனுஷருக்காக கர்த்தரிடத்தில்‌ 
பரிந்துபேசுகிறார்‌. அவரால்‌ பரியாசக்‌ 
காரருடைய கூட்டத்தில்‌ உட்கார்ந்து களிகூர 
முடியவில்லை. எரேமியாவின்‌ வாயில்‌ 
சந்தோஷமான வார்த்தைகளோ, சீர்வாதமான 
வார்த்தைகளோ, ஆறுதலான வார்த்தைகளோ 

அதனால்‌ அவருக்கும்‌. 
சந்தோஷமில்லை. எரேமியாவால்‌ தன்‌ 
ஊழியத்தை நினைத்து களிகூரமுடியவில்லை. 


எரேமியா யூதா மனுஷர்‌ மத்தியிலும்‌, 
எருசலேமின்‌ குடிகள்‌ மத்தியிலும்‌ 
கர்த்தருடைய ஊழியத்தை உண்மையாய்ச்‌ 
செய்கிறார்‌. கர்த்தர்‌ அவருடைய வாயில்‌ 
போட்ட கோபாக்கினையின்‌ வார்த்தைகளையும்‌, 
நியாயத்தீர்ப்பின்‌ வார்த்தைகளையும்‌ யூதா 
ஆனால்‌. 
எரேமியாவின்‌ 
செவிகொடுக்கவில்லை. 

பாவங்களுக்கு 
வரப்போகிற அழிவை 
நினைத்து அவர்கள்‌ வருத்தப்படவுமில்லை. 


அவர்கள்‌ 


மனுஷர்‌ மத்தியில்‌ சொல்லுகிறார்‌. 
யூதாவின்‌ மனுஷரோ 
வார்த்தைக்கு 
அவர்கள்‌ தங்கள்‌ 
மனந்திரும்பவில்லை. 


எரேமியாவைத்‌ 
தூவிக்கிறார்கள்‌. எரேமியா சொல்லுவது 
கர்த்தருடைய வார்த்தை என்பதை நம்ப 
மறுக்கிறார்கள்‌. அவர்கள்‌. எரேமியாவை. 
கர்த்தருடைய தீர்க்கதரிசியாக அங்கீகரிக்க 
வில்லை. இதனால்‌ எரேமியாவின்‌ 
இருதயத்தில்‌ வருத்தமும்‌, வேதனையும்‌ 
உண்டாயிற்று. எரேமியா ரத்‌ 
சமுகத்தில்‌, வேதனையோடு 
'சலிப்பினால்‌ என்னை நிரப்பினீர்‌' 
1547) என்று சொல்லுகிறார்‌. 

இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
கிருபையும்‌ இரக்கமும்‌ நிரம்பியவர்‌. அவர்‌ 
எரேமியாவுக்கு வாக்குத்தத்‌ வார்த்தைகளைக்‌ 
கொடுத்திருக்கிறார்‌. 


(எரே 


கர்த்தர்‌ எரேமியாவைப்‌ 
பலப்படுத்துவதாகவும்‌, சத்துருக்களிடமிருந்து 
அவரை பாதுகாப்பதாகவும்‌ வாக்குப்‌ 
பண்ணியிருக்கிறார்‌. ஆனால்‌ 
எரேமியாவுக்கோ வேதனையும்‌, வருத்தங்களும்‌ 
உண்டாயிற்று. அவருக்கு நோயும்‌ 
காயங்களும்‌ வந்திருக்கிறது. “என்‌ நோவு 
நித்தியகாலமாகவும்‌, என்‌ காயம்‌ ஆறாத 
கொடிய புண்ணாகவும்‌ இருப்பானேன்‌?” 
(எரே 15:18) என்று எரேமியா கர்த்தரிடத்தில்‌ 
கேட்கிறார்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ எரேமியாவுக்கு. 
ஆபத்துக்காலத்திலே உதவி செய்வதாக. 
வாக்குப்பண்ணியிருக்கிறார்‌. ஆனால்‌. 
அவருக்கு கர்த்தரிடத்திலிருந்து உதவி 
உடனே கிடைக்கவில்லை. எரேமியா 
கர்த்தரை நம்பி ஊழியம்‌ செய்கிறார்‌. 
ஆனால்‌ கர்த்தர்‌ தன்னுடைய நம்பிக்கைக்கு. 
பாத்திரமாயில்லை என்னும்‌ சந்தேகமும்‌, 
வேதனையும்‌ எரேமியாவுக்கு உண்டாயிற்று 
நீர்‌ எனக்கு நம்பப்படாத ஊற்றைப்போலவும்‌, 
வற்றிப்‌ போகிற ஜலத்தைப்போலவும்‌ 
இருப்பீரோ?” (எரே 1518) என்று எரேமியா 
கர்த்தரிடத்தில்‌ வேதனையோடு கேட்கிறார்‌. 
கர்த்தர்‌ தன்னைக்‌ கைவிடமாட்டார்‌ 
என்பது எரேமியாவுக்குத்‌ தெரியும்‌. பொய்‌ 
சொல்லுவதற்கு கர்த்தர்‌ ஒரு மனுஷரல்ல, 
அவர்‌ எப்போதுமே நம்முடைய நம்பிக்கைக்கு 
பாத்திரமான  நீரூற்றாகவே இருக்கிறார்‌. 
அவர்‌ நமக்கு வற்றாத ஐலமாகயிருக்கிறார்‌. 
கர்த்தருடைய ஜீவஊற்று நமக்கு வற்றாத 
நீரூற்றாயிருக்கும்‌. கர்த்தரை நம்புகிறவர்கள்‌ 
ஒருபோதும்‌ வெட்கப்பட்டுப்போவதில்லை. 


உன்னை விடுவிப்பேன்‌ 
எரே 15:19-21 


எரே 1519. இதினிமித்தம்‌. நீ 
திரும்பினால்‌ நான்‌ உன்னைச்‌ திரும்பச்‌. 
சீர்ப்படுத்துவேன்‌; என்‌ முகத்துக்கு 
முன்பாக  திலைத்துமிருப்பாம்‌; தீ 
தீழ்ப்பான தினின்று. விலையேறப்‌ 
பெற்றதைப்‌ பிமித்தெடுத்தால்‌, எண்‌: 
வாய்‌ போலிருப்பாய்டி ர 
அவர்களிடத்தில்‌ திரும்பாமல்‌, அவர்கள்‌. 
உன்னிடத்தில்‌ திரும்புவார்கனாக என்று 
கர்த்தர்‌ சொல்லூகிறார்‌. 


எரே 15:20. உன்னை இந்த ஐளத்துக்கு 
எதிரே அரணான 

அலங்கமாக்குவேன்‌; அவர்கள்‌: தகு 
விரோதமாக யுத்தம்‌ பண்ணுவார்கள்‌, 
ஆனாலும்‌ உன்னை 
மேற்கொன்னமாட்டார்கன்‌; உன்னை 
இரட்சிப்பதற்காகவும்‌, உன்னைத்‌ 
தப்புவிப்பதற்காகவும்‌, தான்‌ 
உன்னுடனே இருக்கிறேன்‌ என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 





ழ்‌ யனா 
யாய 


எரே 1521 
பொல்லாதவர்களின்‌' 

தப்புவித்து, 

கைக்கு நீங்கலாக்கி விடுவிப்பேன்‌. 
என்கிறார்‌. 


எரேமியாவின்‌ விண்ணப்பத்திற்கு 
இஸ்ரவேலின்‌ பரிசுத்தராகிய கர்த்தர்‌ தமது 
கிருபையினால்‌ பதில்கொடுக்கிறார்‌. கர்த்தர்‌ 
எரேமியாவிடமிருந்து. சில காரியங்களை 
எதிர்பார்க்கிறார்‌. எரேமியா கர்த்தருடைய 
ஊழியக்காரர்‌. அவர்‌ கர்த்தருக்கு 
சொந்தமானவர்‌. தம்முடைய பிள்ளைகள்‌, 
தமக்குப்‌ பிரியமானவர்களாகவும்‌, 
பிரயோஜனமுள்ளவர்களாகவும்‌ 
வேண்டுமென்று கர்த்தர்‌ எதிர்பார்க்கிறார்‌. 


எரேமியா தன்னுடைய 


'தலாவதாக 
வரவேண்டும்‌. 


கோயத்தைலிட்டு 
கர்த்தருடைய ஊழியக்காரர்கள்‌ ஒருபோதும்‌ 
அவரை குறைசொல்லக்கூடாது. எரேமியா 
கர்த்தரிடத்தில்‌, “நீர்‌ எனக்கு நம்பப்படாத 
ஊற்றைப்போலவும்‌, வற்றிப்போகிற 
ஜலத்தைப்போலவும்‌ இருப்பீரோ” (எரே 15:17) 
என்று விசுவாச வார்த்தைகளைக்‌ 
கேட்டார்‌. கர்த்தருடைய ஊழியக்காரர்கள்‌ 
அவிசுவாசமான வார்த்தைகளைப்‌ 
பேசக்கூடாது. 


எரேமியாவிடம்‌, நீ 
நான்‌ உன்னை திரும்ப 

(எரே 1549) என்று, 
எரேமியா தன்னுடைய 
ஊழியத்திற்கு மறுபடியுமாய்த்‌ திரும்பி 
வரவேண்டும்‌. தன்னுடைய மனதில்‌. 
இருக்கக்கூடிய கோபங்கள்‌, அவிசுவாசங்கள்‌ 
ஆகிய எல்லாவற்றையும்‌ உதறி தள்ளிவிட்டு, 
கர்த்தரிடத்தில்‌ விசுவாசத்தோடு 
வரவேண்டும்‌. எரேமியாவின்‌ இருதயத்தில்‌ 
கர்த்தருக்கு விரோதமான சிந்தனைகள்‌ 
எதுவும்‌ இருக்கக்கூடாது. அவர்‌ மறுபிடியுமாய்‌. 
கர்த்தருடைய ஊழியத்திற்கு தன்னை 
முற்றிலுமாய்‌ ஒப்புக்கொடுக்கவேண்டும்‌. 
விசுவாசமில்லாமல்‌ கர்த்தருடைய ஊழியத்தை 
செய்வது இயலாத காரியம்‌. 


கர்த்தர்‌ 
திரும்பினால்‌ 
சீர்படுத்துவேன்‌" 
சொல்லுகிறார்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ தனக்கு கொடுத்திருக்கிற 
உண்மையாயிருக்கவேண்டு 
எரேமியா தீர்மானம்பண்ண 
எரேமியா கர்த்தரை 
அவரிடத்தில்‌ ஒரு 
கர்த்தர்‌ எரேமியாவுக்கு 
செய்யவில்லை. அவரைக்‌ 
கைவிடவில்லை. ஆனாலும்‌ எரேமியா 
தன்னுடைய அவிசவாசத்தினால்‌ கர்த்தர்மீது, 
குற்றம்‌ சொல்லுகிறார்‌. எரேமியாவின்‌. 
இருதயம்‌ சுத்தமாமிருக்கிறது. கர்த்தருக்கு 
உண்மையாய்‌ ஊழியம்‌ செய்யவேண்டும்‌ 
என்னும்‌ ஆர்வம்‌ அவருடைய இருதயத்தில்‌ 
நிரம்பியிருக்கிறது. 
எரேமியாவின்‌ இருதயத்தைப்‌ 
அவருடைய இருதயத்தில்‌ 
தப்பிதம்‌ ஒன்றுமில்லை. ஆனாலும்‌. 
எரேமியாவின்‌ வாய்‌ அலிசுவாசமான 
வார்த்தைகளைப்‌ பேசுகிறது. ஆகையினால்‌ 
கர்த்தர்‌ எரேமியாவை. இப்போதே 
எச்சரிக்கவேண்டும்‌ என்று தீர்மானிக்கிறார்‌ 
எச்சரித்துவிட்டால்‌, 
சரியான பாதையில்‌ நடப்பார்‌ 
கர்த்தருடைய அடிச்சுவடுகளை உண்மையாய்ப்‌ 
பின்பற்றுவார்‌. 
தீழ்ப்பானதிலிருந்து விலையேறப்‌ 
பெற்றதை பிரித்தெடுத்ததுபோல எரேமியா 
சுத்தமாமிருக்கவேண்டும்‌. அப்போதுதான்‌ 
அவரால்‌ கர்த்தருடைய முகத்திற்கு முன்பாக 


கர்த்தர்‌ 
பார்க்கிறார்‌. 


ஏழைகளாகயிருந்தாலும்‌, 

ஜனங்களாகயிருந்தாலும்‌, 

எப்படிப்பட்ட சமுதாய 

அத்தன்தக்களிகிகு்காதப்‌ நீதிமான்கள்‌ 

எல்லோருமே. கர்த்தருக்கு 
பிரியமானவர்கள்தான்‌. 





f= FTN 
TT 


துள்மார்க்கரோ 
அருவருப்பானவர்கள்‌. 
ஐசுவரியவான்களாகயிருந்தாலும்‌, 
பிரபுக்களாகமிருந்தாலும்‌.. 
உயர்ந்த 
துன்மார்க்கர்கள்‌ எல்லோரும்‌ கர்த்தருக்கு 
அருவருப்பானவர்கள்தான்‌. சமுதாயத்தில்‌ 
நீதிமான்களும்‌ துன்மார்க்கரும்‌ 
கலந்திருக்கிறார்கள்‌. கோதுமை மணியும்‌, 
ஒரே நிலத்தில்‌ இருப்பதுபோல, 
மத்தியில்‌ 
கலந்திருக்கிறார்கள்‌. அவர்களுடைய 
பெயர்களை வைத்து, அவர்களை 
வேறுபிரிக்க முடியாது. நாம்‌ அவர்களுடைய 
சுபாவங்களை ஆராய்ந்து பார்க்கவேண்டும்‌. 


பார்க்கிறார்‌. 
அவரவர்களுக்குரிய பங்கை கொடுக்கிறார்‌ 
நீதிமான்௧ளுக்கு 
துன்மார்க்கருக்கு 
வரப்பண்ணுகிறார்‌ 
சமாதானமும்‌, 
உண்டாயிருக்கும்‌. 
சாபங்களும்‌, 
உபத்திரவங்களும்‌ 
பரிசுத்தவான்கள்‌ 
பிரியமானவர்கள்‌ 
அருவருப்பானவர்கள்‌. 

'நீ இவர்களிடத்தில்‌ திரும்பாமல்‌ 
அவர்கள்‌ உன்னிடத்தில்‌ திரும்புவார்களாக"' 
(எரே 15:19) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
கர்த்தர்‌ தனக்குக்‌ கொடுத்த ஊழியத்தை 
எரேமியா நிறைவேற்றவேண்டும்‌. 
முடிந்த வரையிலும்‌, க்கிற 
எல்லா இடங்களுக்கும்‌ சென்று. எரேமியா 
கர்த்தருடைய வார்த்தையை யூதாவின்‌: 
சொல்லவேண்டும்‌. 


சந்தோஷமும்‌, ஆறுதலும்‌ 
தன்மார்க்கருக்கோ 
வேதனைகளும்‌, 
உண்டாயிருக்கும்‌. 
கர்த்தருக்குப்‌ 


பாவிகள்‌ கர்த்தருக்கு 


மனுஷருக்கு 
தேவனுடைய சித்தத்தையும்‌, 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


எரேமியா யூதாவின்‌ மனுஷர்‌ 
மத்தியிலும்‌, எருசலேமின்‌ குடிகள்‌ மத்தியிலும்‌ 
கர்த்தருடைய வார்த்தையைப்‌ பிரசங்கம்‌: 
ய்‌ ப்‌ வண்‌ 
விட்டு தூரமாய்‌ 
விலகிப்போங்விட்டார்க்‌. “அவர்கள்‌ 
உன்னிடத்தில்‌ திரும்புவார்களாக” என்று 
கர்த்தர்‌ எரேமியாவுக்குச்‌ சொல்லுகிறார்‌. 
எரேமியாவை விட்டு விலகிப்போனவர்கள்‌, 
எரேமியாவின்‌ பிரசங்கச்செய்தியை 
மறுபடியுமாய்‌ சிந்தித்துப்‌ பார்ப்பார்கள்‌. 
அவர்‌ சொன்னது. கர்த்தருடைய 
வார்த்தைதான்‌ என்பதைப்‌ 
புரிந்துகொள்வார்கள்‌. எரேமியா மூலமாய்‌ 
கர்த்தருடைய வார்த்தைகளை இன்னும்‌ 
அதிகமாய்க்‌ கேட்கவேண்டும்‌ என்று 
விரும்பி அவர்கள்‌ எரேமியாவினிடத்தில்‌ 
திரும்புவார்கள்‌. 
எரேமியா யூதாவின்‌ 
ரிடத்திலும்‌, எருசலேமின்‌ 
குழகளிடந்திலு்‌ திரும்பிப்போய்லிடக்கூடாது 
அவர்களுடைய அக்கிரமங்களுக்கும்‌, 
பாவங்களுக்கும்‌ துணை போய்விடக்கூடா, 
எருசலேமின்‌ குடிகளும்‌, யூதாவின்‌ 
ஜனங்களும்‌ கர்த்தரை விட்டு தூரமாய்‌ 
விலகிப்போயிருக்கிறார்கள்‌. எரேமியாவும்‌ 
அவர்களைப்போல. கர்த்தரைவிட்டு 
விலகிப்போய்விடக்கூடாது. தான்‌ சொல்ல. 
வேண்டிய செய்தியை, எரேமியா 
அவர்களுக்காக மாற்றிச்‌ சொல்லிவிடக்‌ 
கூடாது. மனுஷரை பிரிப்படுத்தவேண்டும்‌ 
என்பதற்காக சத்தியத்தை விட்டு 
விலகிப்போய்விடக்கூடாதுகர்த்தர்‌ தன்னுடைய 
வாயில்‌ போட்ட வார்த்தைகளைத்தான்‌ 
எரேமியா யூதாவின்‌ மனுஷருக்குச்‌ 
சொல்லவேண்டும்‌. யூதாவின்‌ மனுஷரும்‌ 
கர்த்தருடைய வார்த்தைகளைத்தான்‌ 
கேட்கவேண்டும்‌. 


எரேமியா கர்த்தரிடத்தில்‌ திரும்பி 


கர்த்தர்‌ அவரை  சீர்படுத்துவதாக 
அப்போது எரேமியா 





ழ்‌ நள 
யாய 


“அவர்‌ என்‌ ஆத்துமாவைத்‌ தேற்றி, 
நாமத்தினிமித்தம்‌ என்னை 
பாதைகளில்‌ நடத்துகிறார்‌” 


கர்த்தரிடத்தில்‌ 

கர்த்தருடைய 

நிலைத்திரு்ப்‌. 

எரேமியா கர்த்தருடைய தீர்க்கதரிசி. அவர்‌ 

கர்த்தரிடத்தில்‌ திரும்பி வரும்போது, கர்த்தர்‌ 

தனக்குக்‌ கொடுத்திருக்கிற தீர்க்கதரிசன. 

ஊழியத்தை தொடர்ந்து நிறைவேற்றுவார்‌. 

கர்த்தரும்‌ எரேமியாவை தம்முடைய 
ஊழியத்தில்‌ பயன்படுத்துவார்‌. 


எரேமியா கர்த்தருடைய சமுகத்திற்கு 
முன்பாக நிலைத்திருக்கும்போது. அவர்‌ 
கர்த்தரிடமிருந்து வார்த்தைகளையும்‌, 
பிரமாணங்களையும்‌ பெற்றுக்கொள்வார்‌. 
கர்த்தர்‌ எரேமியாவின்‌ வாயில்‌ தம்முடைய 
வார்த்தைகளைப்‌ போடுவார்‌ 


வேலைக்காரன்‌ 
எஜுனிடந்தகருந்து 
பெற்றுக்கொள்வதுபோல, 


கர்த்தரிட 


, தன்னுடைய 
கட்டளைகளைப்‌. 
எரேமியாவும்‌ 
த்திலிருந்து. கட்டளைகளைப்‌ 
பெற்றுக்கொள்வார்‌. அப்போது எரேமியா 
கர்த்தருடைய வாய்‌ போலிருப்பார்‌. 
எரே 159), கர்த்தருடைய செய்தி 
எரேமியாவின்‌ வாயில்‌ நிரம்பியிருக்கும்‌. 
யூதாவின்‌ மனுஷருக்கும்‌ எருசலேமின்‌. 
குடிகளுக்கும்‌ பிரசங்கம்பண்ணுவதற்கு 
கர்த்தருடைய செய்தி எரேமியாவின்‌ 
வாயிலிருந்து புறப்பட்டுவரும்‌. 
ராஜா தன்னுடைய தூதுவர்களிடம்‌ 
தன்னுடைய செய்தியைக்‌ கொடுத்து. 
அனுப்புவதுபோல, கர்த்தர்‌ எரேமியாவை 
தம்முடைய செய்தியோடு அனுப்புகிறார்‌. 
தூதுவர்கள்‌ தங்கள்‌ ராஜாவுக்கு 
வாயாகமிருப்பதுபோல, தீர்க்கதரிசிகள்‌ 
கர்த்தருடைய வாயாகயிருக்கிறார்கள்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எரேமியா கர்த்தருடைய ஊழியத்தை 
செய்யும்போது, அவருக்கு பல. 
பிரச்சனைகளும்‌, பாடுகளும்‌ வரலாம்‌. அவர்‌ 
பல. கஷ்டங்களை சந்திக்க வேண்டியது 
வரலாம்‌. யூதாவின்‌ மனுஷரும்‌ எருசலேமின்‌ 
குடிகளும்‌ எரேமியாவுக்கு விரோதமாக 
யுத்தம்பண்ணுவார்கள்‌. இப்போது 
எரேமியாவின்‌ இருதயம்‌ 
சோர்ந்துபோயிருக்கிறது. கர்த்தர்‌ 
எரேமியாவை யூதா ஜனத்திற்கு எதிரே 
அரணான வெண்கல அலங்கமாக்குகிறார்‌ 
(எரே 15:20). கர்த்தர்‌ எரேமியாவைப்‌ 
பலப்படுத்தும்போது, எரேமியா இனிமேல்‌ 
ஒருபோதும்‌ சோர்ந்துபோகமாட்டார்‌. வெண்கல 
அலங்கத்தின்மீது புயல்‌ வீசலாம்‌. 
கடுங்காற்று அதன்மீது மோதலாம்‌. 
ஆனாலும்‌ அவற்றால்‌ வெண்கல 
அலங்கத்தை அசைக்க முடியாது. 
யூதாவின்‌ மனுஷர்‌ எரேமியாவுக்கு 
விரோதமாக யுத்தம்பண்ணுவார்கள்‌. 
எரேமியாவோ 
அரணான 
அலங்கத்தைப்போலிருப்பார்‌. 
எரேமியாவை மேற்கொள்ள முடியாது. 
எரேமியா கர்த்தரையும்‌, கர்த்தருடைய பலத்த 
புயத்தையும்‌ நம்பவேண்டும்‌. எரேமியா 
அவிசுவாசியாகவோ, கோழையாகவோ 
இருக்கக்கூடாது. தன்னுடைய 
பிரச்சனைகளை நினைத்துப்‌ பார்த்து 
சோர்ந்துபோய்விடக்கூடாது. அவர்‌ கர்த்தரை 
மாத்திரமே நோக்கிப்‌ பார்க்கவேண்டும்‌. 
நினைத்துப்‌ 
கர்த்தருடைய 
நம்பவேண்டும்‌. 
பலத்தையும்‌, 
தியானிக்கவேண்டும்‌. 
“உன்னை இரட்சிப்பதற்காகவும்‌, உன்னைத்‌ 
தப்புவிப்பதற்காகவும்‌, நான்‌ உன்னுடனே 
இருக்கிறேன்‌" (எரே 15:20) என்று கர்த்தர்‌ 
எரேமியாவிடம்‌ சொல்லுகிறார்‌. 


அவர்களால்‌ 





ட்ட எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


கர்த்தர்‌ நம்மோடு கூடமிருக்கும்போது, 


, மக்குள்ளே நமக்கு விரோதமாக வருகிற 
மிகவும்‌ பெரியவர்‌, | சத்துருக்களின்‌ எண்ணிக்கை 
அவரே சர்வவல்லவர்‌. சேனைகளின்‌ கர்த்தர்‌ அதிகமாமிருக்கலாம்‌. அவர்களுடைய 
என்பது அவருடைய நாமம்‌. கர்த்தர்‌ ஆதக்களும்‌ அநேகமாயிருக்கலாம்‌. கர்த்தர்‌ 
எரேமியாவோடு _ கூடமிருந்து, அவரை | நம்மோடு கூடயிருக்கும்போது, 
எல்லா நீங்குகளுக்கும்‌, எல்லா சததுகக்களால்‌ நம்மை மேற்கொள்ள 


தத படல்‌ உட்ப முடியாது. நமக்கு விரோதமாக எழும்பும்‌ 


எல்லா ஆயுதங்களும்‌ வாய்க்காதே போகும்‌. 
கர்த்தர்‌ நம்மோடு கூடமிருக்கும்போது. 
ர்‌ நமக்கு கொடுக்கும்‌ ஞானமும்‌ 
போதுமானதாமிருக்கும்‌. 
கர்த்தருடைய கரம்‌ நம்மைப்‌ பலப்படுத்தும்‌. 
சத்துருக்களோடு யுத்தம்பண்ணுவதற்கு 
கர்த்தர்‌ நம்மைப்‌ பெலப்படுத்துவார்‌. “நான்‌ 
உன்னைப்‌ பொல்லாதவர்களின்‌ கைக்குத்‌ 
தப்புவித்து, உன்னைப்‌ பலவந்தரின்‌ கைக்கு 
நீங்கலாக்கி விடுவிப்பேன்‌" (எரே 15:21) 
என்று கர்த்தர்‌ எரேமியாவிடம்‌. 
சொல்லுகிறார்‌. 





i THE 
ETT 


யூதா தேசத்தின்மீது மிகப்பெரிய அழிவு 
வந்திருக்கிறது. இது அவர்களுக்கு அழிவு 
காலம்‌. இக்காலத்தில்‌ எரேமியா தனக்கு 
குடும்பத்தை உண்டுபண்ணக்கூடாது. 
(எரே 160-4). அவர்‌ துக்க வீட்டிலும்‌. 
பிரவேசிக்கக்கூடாது (எரே 16:5-7). எரேமியா 
விருந்து வீட்டிலும்‌ பிரவேசிக்கக்கூடாது. 
(எரே 16:89). 


கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு நீதியானது. 
யூதா மனுஷருடைய அக்கிரமங்களே 
அவர்கள்மீது வந்திருக்கும்‌ அழிவுக்கு 
காரணம்‌ (எரே 1641-13). கர்த்தரிடத்தில்‌ 
யூதா மனுஷருக்கு கிருபையும்‌ 
இரக்கழுமுள்ளது. (எரே 161415) 
பாவிகள்‌ மனந்திரும்பவேண்டும்‌. 
இதற்காகவே கர்த்தர்‌ அவர்களுக்கு 
தண்டனை கொடுக்கிறார்‌ (எரே 1616-21) 


நீ பெண்ணை விவாகம்பண்ண 
வேண்டாம்‌ 
எரே 16:1-4. 


எரே 164. கர்த்தருடைய வார்த்தை 
எனக்கு உண்டாகி, அவர்‌: 


எரே 16:2. ்‌] 
விவாகம்பண்ண 
இவ்விடத்தில்‌ உனக்குக்‌ குமாரரும்‌ 
குமாரத்திகளும்‌ இருக்க வேண்டாம்‌. 
என்றார்‌. 


எரே 16:3. இவ்விடத்திலே பிறக்கிற 
குமாரரையும்‌ குமாரத்திகளையும்‌, இத்த 
தேசத்தில்‌ அவர்களைப்‌ வ 
தாய்களையும்‌ அவர்களைப்‌ 
மிதாக்களையுங்குறித்துக்‌ 
சொல்லுகிறது என்னவென்றால்‌, 


பெண்ணை 
வேண்டாம்‌; 


பெற்‌; 
கர்த்தர்‌ 


எரே 16:4. மகா கொடிய வியாதிகளால்‌. 
சாவார்கள்‌, அவர்களுக்காகப்‌ 
புலம்புவாரும்‌, அவர்களை அடக்கம்‌ 
பண்ணுவாருமில்லை, திலத்தின்மேல்‌ 
எருவாவார்கன்‌; பட்டயத்தாலும்‌ 
பஞ்சத்தாலும்‌ மடி. த்துபோவார்கன்‌; 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அவர்களுடைய பிரேதம்‌ ஆகாசத்துப்‌ 
பறவைகளுக்கும்‌ பூமியின்‌ 
மிருகங்களுக்கும்‌ இரையாகும்‌. 


எரேமியா 
மனுஷருக்கும்‌,. 
அடையாளமாக. 
எரேமியா யூதா 
முன்மாதிரியாக 


தீர்க்கதரிசி யூதாவின்‌ 
எருசலேமின்‌ குடிகளுக்கும்‌ 
ஏற்படுத்தப்பட்டிருக்கிறார்‌. 
மனுஷருக்கு முன்பாக 
இருக்கவேண்டும்‌. 
றால்‌, யூதாவின்‌ மனுஷர்‌ 
எரேமியாவின்‌. வார்த்தைக்கு. 
செவிகொடுக்கமாட்டார்கள்‌. எரேமியா தான்‌ 
சொன்னபடி  ஜீலிக்கிறாரா என்பதை 
ஜனங்கள்‌ ஆராய்ந்து பார்ப்பார்கள்‌. 
கர்த்தருடைய ஊழியக்காரர்கள்‌, தாங்கள்‌ 
சொல்லுவதை செய்யவேண்டும்‌. செய்வதை 
சொல்லவேண்டும்‌. நம்முடைய 
வார்த்தைகளுக்கும்‌ கிரியைகளுக்கும்‌ 
முரண்பாடு இருக்கக்கூடாது. 


யூதாவின்‌ பட்டணங்களும்‌, எருசலேம்‌ 
நகரமும்‌ சீக்கிரத்தில்‌ அழியப்போகிறது. 
யூதாதேசம்‌ அழியப்போவதினால்‌, எரேமியாவும்‌ 
அந்த அழிவை சந்திப்பதற்கு 
ஆயத்தமாயிருக்கவேண்டும்‌. அழிவு 
வரப்போகிறது என்பதை உணர்ந்து, எரேமியா 
அதற்கு ஏற்ற பிரகாரம்‌ ஜீவிக்கவேண்டும்‌. 
அழிவு சீக்கிரத்தில்‌ வரப்போகிறது. 


கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு நீதியானது. 
கர்த்தருடைய வார்த்தையில்‌ எரேமியா பூரண 
திருப்தியோடிருக்கிறார்‌. யூதாதேசம்‌ 
அழியப்போவதினால்‌, கர்த்தர்‌ எரேமியாவுக்கு 
சில. விசேஷித்த கட்டளைகளைக்‌ 
கொடுக்கிறார்‌. எரேமியா விவாகம்பண்ணக்‌ 
கூடாது. அவர்‌ துக்கவீட்டில்‌ பிரவேசிக்கக்‌ 
கூடாது. விருந்து வீட்டிற்கும்‌ போகக்கூடாது. 
எரேமியாவினிடத்தில்‌ துக்கமும்‌ இருக்கக்‌ 
கூடாது. சந்தோஷமும்‌ இருக்கக்கூடாது. 


“நீ பெண்ணை விவாகம்பண்ண 
வேண்டாம்‌" (எரே 16:2) என்று கர்த்தர்‌ 
எரேமியாவுக்குச்‌ சொல்லுகிறார்‌. அவருக்கு 
குடும்பம்‌ இருக்கக்கூடாது. அவருக்கு 
குமாரரும்‌ குமாரத்திகளும்‌ இருக்கக்கூடாது. 
எரேமியா உலகப்பிரகாரமான குடும்ப 
உறவுக்கு விலகியிருக்கவேண்டும்‌. யூதர்கள்‌ 
பொதுவாக இளவயதிலேயே விவாகம்‌ செய்து 
கொள்வார்கள்‌. தங்களுக்கு ஏராளமான 
பிள்ளைகள்‌ பிறக்கவேண்டுமென்று யூதர்கள்‌ 
ஆனால்‌  எரேமியாவோ 
செய்துகொள்ளாமல்‌, 

அண்ணகராக ஜீவிக்கவேண்டும்‌. 





i FTN 
TT 


(யாத்‌ 26:35). 


தொங்குதிரை 
யாத்‌ 26:96,37 


யாத்‌ 26:96. 
இரத்தாம்பரநூலும்‌ 


இனதீலநாலூம்‌ 


வேலையான ஒரு தெரங்குதிரையும்‌ 
கூடாரத்தின்‌ வாசலுக்கு உண்டாக்கி, 


யாத்‌ 26:37. அந்தத்‌ தொங்குதிரைக்குச்‌ 
சீத்திம்‌ மரத்தால்‌ ஐத்து தூண்கவைச்‌. 
செய்து, அவைகளைப்‌ பெொன்தகட்டால்‌ 
மடி அவைகளுக்குப்‌ பொன்‌ 
கொக்கிகளை உண்டாக்கி, 
அவைகளுக்கு ஐந்தூ வெண்கலப்‌ 
பாதங்களை வார்ப்பிக்கக்கடவாய்ட 


மகாபரிசுத்த ஸ்தலத்திற்கு வெளியே 
திரைச்சீலை. தாங்கக்‌ ப குப்த 
ஆசரிப்பு கூடாரத்தின்‌ வாசலில்‌ 
ங்கி கற்கப்‌! 


முதலாவது திரைச்சீலை வழியாக 
ஆசாரியர்கள்‌ ஒவ்வொரு நாளும்‌ 
ஸ்தலத்திலே ஊழியம்‌ செய்வதற்கு 
பிரவேசிப்பார்கள்‌. ஆனாலும்‌ பொதுஜனங்கள்‌ 
பரிசுத்த ஸ்தலத்திற்குள்‌ பிரவேசிக்கக்கூடாது. 
“இவைகள்‌ இல்லிதமாய்‌ 
ஆயத்தமாக்கப்பட்டிருக்க, ஆசாரியர்கள்‌ 
ஆராதனை முறைமைகளை 
நிறைவேற்றும்படிக்கு முதலாங்கூடாரத்திலே 
நித்தமும்‌ பிரவேசிப்பார்கள்‌" (எபி 9:6). 


வாசலுக்கு 
தொங்குதிரையோ 
பாதுகாப்புக்காக 


திருடர்கள்‌ 


கூடாரத்தின்‌ 
உண்டாக்கப்பட்டிருக்கும்‌ 
கூடாரத்தின்‌ 
செய்யப்பட்டிருக்கிறது. 
ஆசாரிப்புக்கூடாரத்திற்குள்‌ 
நுழைந்துவிடக்கூடாது. 
ஆசரிப்புக்கூடாரத்திலுள்ள 
பணிமுட்டுக்களை 
விடக்கூடாது. ஆ 
மூடப்படாமல்‌ திறந்தபடியே இருப்பதினால்‌, 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கள்ளர்கள்‌ கூடாரத்திற்குள்‌ எளிதாக 
பிரவேசித்து கூடாரத்திலுள்ள விலையுயர்ந்த. 
பொருட்களை எளிதாக. 
திருடிச்சென்றுவிடக்கூடிய ஆபத்துள்ளது. 
ஆசரிப்புக்கூடாரத்தின்‌ 

பாதுகாப்புக்காக தொங்குதிரையை 
செய்யுமாறு கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. கர்த்தர்‌ 
மோசேயை நோக்கி, “இளநீலநூலும்‌ 
இரத்தாம்பரநூலும்‌ சிவப்புநூலும்‌ திரித்த 
மெல்லிய பஞ்சநூலுமாகிய இவற்றால்‌ 
சித்திரத்‌ தையல்‌ வேலையான ஒரு 
தொங்குதிரையும்‌ கூடாரத்தின்‌ வாசலுக்கு 
உண்டாக்கி, அந்தத்‌ தொங்குதிரைக்குச்‌ 
சீத்திம்‌ மரத்தால்‌ ஐந்து தூண்களைச்‌ 
செய்து, அவைகளைப்‌ பொன்தகட்டால்‌ மூடி, 
அவைகளுக்குப்‌ பொன்‌ கொக்கிகளை 
உண்டாக்கி, அவைகளுக்கு ஐந்து வெண்கலப்‌ 
பாதங்களை வார்ப்பிக்கக்கடவாய்‌" 
(யாத்‌ 25:36,37) என்று சொல்லுகிறார்‌. 


வாசஸ்தலத்தின்‌ முதலாவது மூடியாசிய 
திரைகளில்‌ பயன்படுத்தப்பட்டிருக்கும்‌ 
்‌ பயன்படுத்தப்‌ 
யாத்‌ 2691) 
(யாத்‌ 26:3), வெளித்திரை 
பிரகாரத்தின்‌ வாசல்திரை 


பத்து 


(யாத்‌ 26:36), 
(யாத்‌ 27:16, 


வெளித்திரையும்‌, 

சித்திரத்தையல்‌ 

செய்யப்பட்டிருக்கிறது (யாத்‌ 27:16). உள்திரை 

விசித்தி வேலையாகச்‌. 
(யாத்‌ 26431) 

ஆவது வசனத்தில்‌: 

நெசவுவேலை என்று, 


ர 
செய்யப்பட்டிருக்கிறது. 
யாத்‌ 

இது விசித்திர 

கூறப்பட்டிருக்கிறது. 


ஆசரிப்புக்கூடாரத்தின்‌ நுழை வாசலில்‌ 
கதவுகள்‌ இல்லை. அதற்கு பூட்டுகளோ 
அல்லது தாழ்ப்பாள்களோ போடப்படவில்லை. 
ஆசரிப்புக்கூடாரத்தில்‌ ஏராளமான 
ஐசுவரியங்கள்‌ அங்கங்கே இருக்கிறது. 
அவை எல்லோருடைய கண்களுக்கும்‌ 
பிரத்தியட்சமாய்த்‌ தெரிகிறது. 


ஆசரிப்புக்கூடாரத்தின்‌ 
பூட்டுகள்‌ இல்லாததினால்‌, 
ஆசரிப்புக்கூடாரத்தை காவல்‌ காக்கிற 
லேவியரும்‌, அதிலே ம்‌ 
செய்கிறவர்களும்‌ மிகவும்‌ டாட்‌ 
வேண்டும்‌. ஆசரிப்புக்கூடாரத்தின்‌ 
பரிசுத்த பணிழுட்டுக்களை 
பாதுகாக்கவேண்டும்‌. 


வாசலுக்கு 


கவனமாய்ப்‌ 





i FTE 
TT 


யூதாதேசம்‌ மிகப்பெரிய அழிவை 
நோக்கிப்‌ போய்க்கொண்டிருக்கிறது. 
தேசத்திற்கு பேரழிவு வரும்போது, எரேமியா 
தன்னுடைய திருமண 
வாழ்க்கையைப்பற்றியும்‌, குடும்பத்தைப்பற்றியும்‌ 
கவலைப்பட்டுக்‌ கொண்டிருக்கக்கூடாது. 
கர்த்தர்‌ இங்கு சொல்லுகிற கட்டளை, 
யூதாதேசத்திற்கு ஏற்பட்டிருக்கிற அழிவின்‌ 
காலத்திற்கு மாத்திரமே பொருந்தும்‌. “நீ 
பெண்ணை விவாகம்பண்ணவேண்டாம்‌"' 
என்று கர்த்தர்‌ சொல்லும்‌ கட்டளையை, 
எல்லா காலத்திற்கும்‌ பொதுவானது என்று 
எடுத்துக்கொள்ளக்கூடாது. கர்த்தர்‌ 
திருமண வாழ்க்கையை தடைபண்ணவில்லை. 


விவாகமஞ்சம்‌ கர்த்தருக்கு கனமுள்ளது. 

“அதென்னவெனில்‌, பாழு; 
உண்பாங்ுத்கத்‌  ன்பதனிமதக்‌ 
விவாகமில்லாமலிருக்கிறது. மனுஷனுக்கு 
நலமாயிருக்குமென்று எண்‌) ன்‌" 
(கொரி 7:26) என்று பவல்‌ சொல்லுகிறார்‌ 
குடும்ப வாழ்க்கையும்‌ பாரமானது. 
மனுஷருக்கு துன்பம்‌ வரும்போது, 
அவர்களுக்கு பாரமாயிருக்கும்‌. 
பாரத்தோடு குடும்ப 
சேர்ந்துவிடக்கூடாது என்று 
சொல்லுகிறார்‌ 


அது 
இந்த 
பாரமும்‌ 
பவுல்‌ 


யூதா தேசத்திற்கு 
நெருங்கிக்கொண்டிருக்கிறது. 
அழிவின்‌ காலத்தில்‌, தேசத்தின்‌ ஜனங்கள்‌ 
எல்லோரும்‌ மிகுந்த வம்‌ 
நடந்துகொள்ளவேண்டும்‌ 
விசேஷமாக கர்த்தருடைய தர்க்கதாரின்‌. 
உலகப்பிரகாரமான பாரங்களிலிருந்து 
விலகி, கர்த்தருடைய செய்தியை ஆத்தும 
பாரத்தோடு சொல்லவேண்டும்‌. 


கர்த்தருடைய ஊழியக்காரர்களை 
குடும்ப பாரம்‌ நெருக்கினால்‌, அவர்களால்‌ 


பிரச்சனைகளையும்‌ 
அவர்களுக்கு நேரம்‌ இருக்காது. இதற்கு 
த்தியில்‌ த்தை 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ எரேமியாவிடம்‌, “நீ 
பெண்ணை விவாகம்பண்ண வேண்டாம்‌” 
என்று சொல்லுவதற்கு முக்கியமான காரணம்‌ 
ஒன்று உள்ளது. ஏனெனில்‌ இவ்விடத்திலே. 
பிறக்கிற குமாரரும்‌, குமாரத்திகளும்‌ 
அவர்களைப்‌ பெற்ற தாய்களும்‌, பிதாக்களும்‌ 
மகாகொடிய வியாதிகளால்‌ சாவார்கள்‌. 
பிள்ளைகளை பெற்றெடுத்தவர்கள்‌ 
அவர்கள்மீது பிரியமாகவும்‌, பாசமாகவும்‌ 
தங்கள்‌ பிள்ளைகளைவிட்டுப்‌ 
பெற்றோருக்கு 
மனமிருக்காது. ஆனாலும்‌ அவர்களாலும்‌ 
மரணத்திற்கு தப்பிக்க 
பெற்றோருக்கும்‌ மரணம்‌ 
பிள்ளைகளுக்கும்‌ மரணம்‌ வரும்‌. 


டய பிள்ளைகள்‌ மரிப்பதைப்‌ 
பார்க்கும்போது, அவர்களுடைய பெற்றோரும்‌ 
மரணவேதனைப்படுவார்கள்‌. பெற்றோருக்கும்‌. 
மரணம்‌ உண்டான துபோலிருக்கும்‌. தங்கள்‌ 
ள்ளைகள்‌ கொடிய வியாதிகளால்‌ 
அவர்களுடைய 

தாங்கிக்கொள்ள முடியாது. 

னை 


எப்பிராமீமைத்‌  தீட 
திசைமட்டும்‌ இருக்கிறதைப்‌ பார்க்கிற? 

அது நல்ல வசதியான 
நாப்பபபடிருக்கறது: ஆனாலும்‌ எப்பிராயீமர்‌ 


குமாரரைக்‌ 
கொலைசெய்கிறவனிடத்தில்‌ வெளியே 
கொண்டுபோய்‌ விடுவார்கள்‌. கர்த்தாவே, நீர்‌ 
அவர்களுக்குக்‌ கொடுப்பதைக்‌ கொடும்‌; 
அவர்களுக்கு ்‌ விழுந்துபோகிற 
கர்ப்பத்தையும்‌ பாலற்ற முலைகளையும்‌ 

கொடும்‌. (ஓசி 9113/14). 
தங்கள்‌ பிள்ளைகள்‌ தங்கள்‌ 
கண்களுக்கு முன்பாக செத்துப்போவதை, 
எந்தப்‌ பெற்றோராலும்‌ தாங்கிக்கொள்ள 
ள்‌ பிள்ளைகள்‌ சாவதைப்‌ 


பதிலாக, 


நன்றாயிருந்திருக்கும்‌ 
நினைப்பார்கள்‌. 
செத்துப்போகவேண்டும்‌ என்று 
தீர்மானம்பண்ணிவிடுவார்கள்‌. 


என்று 





i a 
TT 


தேசத்தில்‌ மகாகொடிய வியாதி வரும்‌. 
பிள்ளைகளும்‌ செத்துப்போவார்கள்‌. 
பெற்றோரும்‌ செத்துப்போவார்கள்‌. இதனால்‌. 
அவர்களுக்காக புலம்புவாரும்‌ இருக்க. 
மாட்டார்கள்‌. செத்துப்போனவர்களின்‌ 
பிரேதங்களை அடக்கம்பண்ணுவாரும்‌ 
இருக்கமாட்டார்கள்‌. ர்‌ 
பிரேதங்கள்‌ 
யிருக்கும்‌. 
டன கான 
பூமியின்மேல்‌ ப 
துர்நாற்றம்‌ வீசும்‌. 


யூதாவின்‌ மனுஷர்கள்‌ பட்டயத்தாலும்‌ 
பஞ்சத்தாலும்‌ மடிந்துபோவார்கள்‌. 
அவர்களுடைய பிரேதம்‌ ஆகாசத்துப்‌ 
பறவைகளுக்கும்‌ பூமியின்‌ மிருகங்களுக்கும்‌ 
இரையாகும்‌. பெற்றோர்‌ தங்கள்‌ 
பிள்ளைகளைப்‌ பார்த்து, அவர்களை 
ஆசையாய்க்‌ கொஞ்ச முடியாது. 
பிள்ளைகளுக்கு உயிர்‌ இருக்காது. 
அவர்கள்‌ செத்துப்போன 
பிரேதங்களாயிருப்பார்கள்‌ 


உமிரோடிருக்கிற பிள்ளைகளை 
பராமரிப்பதற்கு பெற்றோரும்‌ உயிரோடிருக்க 
மாட்டார்கள்‌. ஜனங்களுக்கு மப்சசங்கார 
ர்டாகும்‌. கையினால்‌ கர்த்தர்‌ 
எரேமியா தீர்க்கதரிசியிடம்‌, “நீ பெண்ணை 
விவாகம்பண்ண வேண்டாம்‌! என்றும்‌ 
"இவ்விடத்தில்‌ உனக்கு குமாரரும்‌ 
குமாரத்திகளும்‌ இருக்கவேண்டாம்‌" என்றும்‌ 
சொல்லுகிறார்‌. 


நீ துக்கவீட்டில்‌ பிரவேசியாயாக. 
எரே 16:5-7 


எரே 16:5. ஆகையால்‌ நீ துக்களிட்டில்‌ 
யிரவேசியாமலும்‌, புலம்பப்போகாமலும்‌, 
அவர்களுக்குப்‌ பரிதயிக்காமலும்‌ 
இருப்பாயாக. என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌; என்‌ சமாதானத்தையும்‌, 
கிருயையையும்‌, இரக்கத்தையும்‌, இத்த 
ஜனத்தைவிட்டு எடுத்தூப்போட்டேன்‌ 
என்னு கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


எரே 16:6. இத்த தேசத்தில்‌ 
பெரியோரும்‌ சிறியோரும்‌ சாவார்கள்‌; 


அவர்களை அடக்கம்பண்ணுவாரில்லை; 
அவர்களுக்காகப்‌ புலம்புவாருமில்லை; 
அவர்கள்‌ திமித்தம்‌ கீறிக்கொண்டு, 
மொட்டையாடித்துக்கொன்‌ வாருமில்லை.. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


எரே 18:7. 
உண்டான. 
அவர்களுக்கு 
பங்கிடப்படுவதூமில்லை; ஒருவனுடைய 
தகப்பனுக்காவது, ஒருவனுடைய 
தாய்க்காவது துக்கப்படுகிறவர்‌ 
தேற்றரவின்‌ 
கொடுப்பாரு. 


செத்தவர்கள்‌ நிமித்தம்‌ 
துக்கத்தை 


களுக்குத்‌ 
பாத்திரத்தைக்குடிக்கக்‌ 
மில்லை. 


யூதா தேசத்து ஜனங்கள்‌ மகாகொடிய 
வியாதியால்‌ சாவார்கள்‌. எரேமியாவின்‌ 
உற்றார்‌ உறவினர்களும்‌ செத்துப்போவார்கள்‌. 
எரேமியா அவர்களுடைய வீட்டிற்கு துக்கம்‌ 
விசாரிக்கப்‌ போகக்கூடாது. “நீ துக்கவீட்டில்‌ 
பிரவேசியாமலும்‌, புலம்பப்போகாமலும்‌, 
அவர்களுக்குப்‌ பரிதபிக்காமலும்‌ இருப்பாயாக" 
(எரே 16:5) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


நம்முடைய உற்றார்‌ உறவினர்‌ யாராவது 
மரித்துப்போனால்‌, அவர்களுடைய 
வீட்டிற்குப்போய்‌, மரித்துப்போனவர்களுக்காக 
புலம்புவதும்‌, அவர்களுக்காக பரிதபிப்பதும்‌ 
பொதுவான வழக்கம்‌. யூதா தேசத்திலே, 
தங்களுடைய குடும்பத்தாராரில்‌ யாராவது 
செத்துப்போனால்‌, அவர்களுடைய 
குடும்பத்தாரும்‌, உற்றார்‌ உறவினரும்‌, 
செத்துப்போனவருக்காக புலம்புவார்கள்‌. 
பரிதபிப்பார்கள்‌ 


செத்துப்போனவர்‌ நிமித்தம்‌, அவர்கள்‌ 
தங்கள்‌: சரீரத்தைக்‌ த்கொள்வர்க்‌ 
தலையை  மொட்டையடித்துக்கொள்வார்கள்‌. 
செத்தவர்கள்‌ நிமித்தம்‌ உண்டான துக்கத்தை 
ஆற்ற அவர்களுக்கு அப்பம்‌ பங்கிடப்படும்‌ 
துக்கப்படுகிறவர்களுக்கு தேற்றரவின்‌ 
கொடுப்பார்கள்‌. 
மரித்தோருக்காக 
உமிரோடிருப்பவர்கள்‌ தங்கள்‌ துக்கத்தை 
வெளிப்படுத்தும்‌ அடையாளங்கள்‌. 
இப்படிப்பட்ட காரியங்கள்‌ மோசேயின்‌ 
பிரமாணத்தில்‌ தடைபண்ணப்பட்டிருக்கிறது. 
ஆனாலும்‌ யூதர்கள்‌ இந்தப்‌ பழக்க 
வழக்களை கடைப்பிடித்து வருகிறார்கள்‌. 
“நீங்கள்‌ உங்கள்‌ தேவனாகிய கர்த்தரின்‌ 
பிள்ளைகள்‌; செத்தவனுக்காகக்‌ 
கீறிக்கொள்ளாமலும்‌, உங்கள்‌ 
கண்களுக்கு இடையிலே 
சவரம்பண்ணாமலும்‌ இருப்பீர்களாக” 
(உபா 14:1). 





i= THE 
TT 


லாசரு 
அவருடைய 
மார்த்தாளையும்‌ 
தேற்றுவதற்கு, அவர்களுடைய உற்றார்‌ 
உறவினர்‌ எல்லோரும்‌ அவர்களுடைய 
வீட்டிற்கு வந்து துக்கம்‌ விசாரித்தார்கள்‌. 
இது யூதருடைய பழக்கம்‌. அவர்களுடைய 
துக்கத்தில்‌ மற்றவர்களும்‌ பங்கெடுத்துக்‌ 
கொள்வார்கள்‌. அவர்களுடைய ஆவிகள்‌ 
கலங்கிப்போமிருக்கும்போது. அவர்களுக்கு 
தேற்றரவின்‌ பாத்திரத்தைக்‌. குடிக்க 
கொடுப்பார்கள்‌. 


மரித்துப்போன போது, 
சகோதரிகளாகிய 
மரியாளையும்‌ 


யூதா தேசத்தில்‌ பெரியோரும்‌. 
சிறியோரும்‌ சாவார்கள்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
சமாதானத்தையும்‌, “கிருபையையும்‌, 
இரக்கத்தையும்‌ யூதாஜனத்தைவிட்டு 
எடுத்துப்போடுகிறார்‌. 
செத்துப்போகிறவர்களின்‌ 
திரளாயிருக்கிறது. பெரியோரும்‌ சிறியோரும்‌ 
மகாகொடிய வியாதிகளால்‌ 
செற்துப்போகிறார்கள்‌ 


செத்துப்போனவர்களை 
பண்ணுவாரில்லை; 
புலம்புவாருமில்லை; அவர்கள்‌ நிமித்தம்‌ 
கீறிக்கொண்டு, மொட்டையடித்துக்‌ 
கொள்வாருமில்லை. செத்தவர்கள்‌ நிமித்தம்‌ 
உண்டான துக்கத்தை ஆற்ற அவர்களுக்கு 
அப்பம்‌ பங்கிடப்படுவதுமில்லை: ஒருவனுடைய 
தகப்பனுக்காவது, ஒருவனுடைய தாய்க்காவது. 
குக்சப்படுகிறவிகளுக்குத்‌  தேற்றாலின்‌ 
பாத்திரத்தைக்‌ குடிக்கக்கொடுப்பாருமில்லை. 
(எரே 16:67). 


அடக்கம்‌ 
அவர்களுக்காகப்‌ 


- செத்துப்போனவர்களுக்காக, 


சொல்லுகிறார்‌. 
மற்றவர்களுடைய 
துக்கத்திலும்‌ பங்குபெறக்கூடாது. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


பொதுவாக 
குடும்பத்தாரின்‌: 
ஜனங்களுக்கு 
மரணத்தைவிட, 
கொடுக்கும்‌. 


தங்கள்‌ 
மரணம்‌, 
உண்டாகும்‌. 


பிள்ளைகளும்‌ 

அதிக 

இப்போது யூதா தேசம்‌ 

முழு ஏராளமானோர்‌ 

செத்துப்போயிருக்கிறார்கள்‌. தேசம்‌ 
முழுவதிலும்‌ துக்கம்‌ நிரம்பியிருக்கிறது. 


எரேமியாவின்‌ யாராவது 
செத்துப்போனால்‌, எரேமியா 
அவர்களுக்காக அதிகமாய்த்‌ துக்கப்படுவார்‌ 
தேசத்தில்‌ மற்றவர்கள்‌ செத்துப்போனதைக்‌ 
குறித்து, அதிகமாய்‌ நினைத்துப்‌ 
பார்க்கமாட்டார்‌. எரேமியா அவருடைய 
குடும்பத்திற்கு மாத்திரம்‌ சொந்தமானவரல்ல, 
அவர்‌ யூதாதேசம்‌ 

சொந்தமானவர்‌. அவர்‌ 

குடிகளுக்கும்‌, யூதாவின்‌ மனுஷருக்கும்‌. 
பொதுவானவர்‌. ஆகையினால்‌ எரேமியா 
தனக்கு நெருக்கமான  துக்கவீட்டில்‌ 
பிரவேசித்து, அவர்களுக்காக புலம்பி, 
பரிதபித்து,. மற்றவர்களை 
மறந்துவிடக்கூடாது. இதன்‌ நிமித்தமாகவே 
கர்த்தர்‌ எரேமியாவை துக்கவீட்டில்‌ 
பிரவேசிக்க வேண்டாம்‌ என்று சொல்லுகிறார்‌. 


திக்க! அ ற்மொகம்‌ சிறிதும்‌ 
செத்துப்போயிருக்கிறார்கள்‌. வீடுகளில்‌ 
அடிக்கடி சாவு உண்டாகிறது. இதனால்‌ 
செத்துப்போனவர்களை அடக்கம்‌ 
பண்ணுவதற்குகூட யூதாவின்‌ மனுஷருக்கு 
நேரமில்லை. மரித்துப்போவோரின்‌. 
எண்ணிக்கை அதிகமாயிருப்பதினால்‌, 
துக்கப்பட்டு துக்கப்பட்டு, அவர்களுடைய 
இருதயங்களும்‌ கடினமாய்ப்போயிற்று. 
மரணம்‌ வாடிக்கையாயிற்று. இதனால்‌ 
(நாவின்‌ மனுஷரால்‌ 
த்த பனலக கம்யாக ஒருவரும்‌. 
புலம்புவதில்லை. தங்கள்‌ சரீரங்களை 
கீறிக்கொள்ளவுமில்லை. மொட்டையடித்துக்‌ 
கொள்ளவுமில்லை. அதிகமான மரணம்‌ 
உண்டாவதினால்‌, அவர்களால்‌ தங்களுடைய 
பாரம்பரிய பழக்க வழக்கங்களுக்கு 
முக்கியத்துவம்‌ கொடுக்கவும்‌ முடியவில்லை. 


வீட்டில்‌ 





i THE 
TT 


எல்லா 
துக்கமுண்டாயிருக்கிறது. 
எல்லோரும்‌ 
புலம்புகிறவர்களை 
ஒருவருமில்லை. 
புலம்பிக்கொண்டிருக்கிறார்கள்‌. 
யூதா ஜனத்தைலிட்டு, 
சமாதானத்தையும்‌, 

இரக்கத்தையும்‌ எடுத்துப்போட்டார்‌. 
எல்லோருக்கும்‌ துக்கமுண்டாயிற்று. 


வீடுகளிலும்‌: 
ஆகையினால்‌ 
புலம்பவேண்டும்‌. 
தேற்றுவதற்குகூட 
எல்லோரும்‌ 
கர்த்தர்‌ 
தம்முடைய 


யூதா 
எடுத்துப்போடப்பட்டதினால்‌, 
சமாநானமில்லை. ஆ 
ஆசீர்வாதமில்லை. அவர்களின்‌ சரீரங்களில்‌ 
ஆரோக்கியமில்லை. அவர்களுக்கு 
போஜனமுமில்லை. சிநேகிதருமில்லை. 
பெரியோரும்‌. சிறியோரும்‌ 
செத்துப்போகிறார்கள்‌ அவர்களுக்கு 
ஆறுதல்‌ சொல்லவும்‌ ஒருவருமில்லை. 
எல்லோரும்‌ துக்கத்தினால்‌ புலம்பி 
அழுகிறார்கள்‌ 


கர்த்தருடைய சமாதானமே. 
இனத்திருக்கும்‌. அந்த! சமாதனம்‌ 
பரிசுத்தமானது. கர்த்தருடைய சமாதானத்தை 
மாத்திரமே நம்மால்‌ அனுபவிக்க முடியும்‌. 
கர்த்தர்‌ கொடுக்கும்‌ சமாதானம்‌ அவருடைய 
ஈவு கர்த்தர்‌ நமக்கு சமாதானத்தைக்‌. 
கொடுக்கும்போது, யாராலும்‌ நம்முடைய 
இருதயத்தைக்‌ குழப்ப முடியாது. நம்முடைய 


அங்கே 
கலக்கமிருக்காது. 


கர்த்தர்‌ நமக்கு கொடுக்கும்‌ 
சமாதானத்தை நாம்‌. காத்துக்கொள்ள 

வேண்டும்‌. அந்த சமாதானத்தை நமக்கும்‌. 
மற்றவர்களுக்கும்‌ பிரயோஜனமுள்ள 
வழிகளில்‌ பயன்படுத்திக்கொள்ளவேண்டும்‌. 
கர்த்தருடைய சமாதானத்தை நாம்‌ 
அசட்டைபண்ணினால்‌, கர்த்தர்‌ 
நம்மிடத்திலிருந்து தம்முடைய சமாதானத்தை 
எடுத்துப்போடுவார்‌. நம்மைவிட்டு சமாதானம்‌ 
நீங்கும்போது. நம்மிடத்திலுள்ள எல்லா 
ஆசீர்வாதங்களும்‌ நம்மைவிட்டு நீங்கும்‌. 

கர்த்தர்‌ தம்முடைய கிருபையையும்‌ 
இரக்கத்தையும்‌ நமக்குக்‌ 
'கொடுக்கவில்லையென்றால்‌, நம்மிடத்தில்‌ 
நன்மையான காரியம்‌ எதுவும்‌ இருக்காது. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


நாம்‌ ஒன்றுமில்லாதவர்களாயிருப்போம்‌. 
கர்த்தரால்‌ மாத்திரமே நமக்கு ஜீவனைக்‌ 
கொடுக்க முடியும்‌. அவரால்‌ மாத்திரமே 
நம்முடைய ஜீவனை  பரிபூரணப்படுத்தவும்‌ 
முடியும்‌. 


தீ விருந்துவீட்டிலும்‌ 
பிரவேசியாயாக 
எரே 16:8,9 


எரே 16:8. நீ அவர்களோடே புசித்துக்‌ 
குடிக்க உட்காரும்படி. விருந்துவீட்டி.லூம்‌ 
பிரவேசியாயாக.. 


எரே 1895. ஏனெனில்‌, 
இவ்விடத்திலே நான்‌ உங்கள்‌ 
கண்களுக்கு முன்பாகவும்‌, உங்கள்‌ 
நாட்கனிலுமே, சந்தோஷத்தின்‌: 
சத்தத்தையும்‌, மகிழ்ச்சியின்‌: 
சத்தத்தையும்‌, மணவானனின்‌: 
சத்தத்தையும்‌, மணவாட்டியின்‌ 
சத்தத்தையும்‌ ஓயப்பண்ணுவேன்‌ 
என்று இஸ்ரவேலின்‌ தேவனாகிய 
சேனைகளின்‌ கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


இதே, 


எரேமியா துக்கவீட்டிலும்‌ 
பிரவேசிக்கக்கூடாது. விருந்து வீட்டிலும்‌. 
பிரவேசிக்கக்கூடாது. கர்த்தர்‌ தம்முடைய 
நீதியான நியாயத்தீர்ப்பை யூதாவின்‌ 
மனுஷருக்குக்‌ கொடுக்கிறார்‌. அவர்கள்‌ 
கர்த்தருக்கு, விரோதமாகக்‌ 
கலகம்பண்ணினார்கள்‌. இப்போது, 
கர்த்தருடைய கோபாக்கினை அவர்களுக்கு 
விரோதமாக வருகிறது. கர்த்தர்‌ நம்மைத்‌ 
தண்டிக்கும்போது, நாம்‌ கர்த்தருடைய 
ர்‌ தாழ்த்தவேண்டும்‌. 

ங்களைத்‌ தாங்களே 


டய நியாயத்தீர்ப்பு நம்மீது 
பாது, நம்மிடத்தில்‌ விருந்து 
இருக்கக்கூடாது. 
கலு ஜெபமும்‌ இருக்கவேண்டும்‌. 
கர்த்தருடைய ஊழியக்காரர்கள்‌ 
தங்களுடைய சுயத்தை வெறுக்கவேண்டும்‌. 
எப்போதும்‌ விருந்து வீட்டில்‌ பிரவேசித்து, 
பெருந்தீனி உண்ணவேண்டுமென்று 
பேராசைப்படக்கூடாது. கர்த்தருடைய 
ஊழியக்காரர்கள்‌ மற்ற ஜனங்களுக்கு 
முன்மாதிரியாயிருக்கவேண்டும்‌. 





f= THE 
ETT 


யூதாவின்‌ மனுஷர்‌ தங்கள்‌ வீடுகளில்‌ 
கொண்டாடுகிறார்கள்‌. 


குடிக்கிறார்கள்‌. 
சந்தோஷமாகமிருக்கவேண்டும்‌ என்று 
நினைத்து, விருந்தை ஆடம்பரமாய்ச்‌ 
செய்கிறார்கள்‌. கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு 
அவர்களுடைய வீட்டு வாசல்படியில்‌: 
காத்திருக்கிறது. ஆனால்‌ அவர்களோ 
அதைப்பற்றிய உணர்வில்லாமல்‌, 
வீட்டிற்குள்ளே புசித்து குடிக்கிறார்கள்‌. 

யூதா மனுஷருடைய சமாதானத்தையும்‌, 
சந்தோஷத்தையும்‌ கர்த்தர்‌ 
எடுத்துப்போடுவார்‌. அவர்களுடைய விருந்து 
முடிந்துபோகும்‌. விருந்து வீடு துக்கவீடாய்‌. 
மாறும்‌. அவர்கள்‌ விருந்து செய்து, 

ந்து குடித்திருக்கவேண்டும்‌ என்‌ 


புலம்பப்போகிறார்கள்‌. 
பெரியோரும்‌ சிறியோரும்‌ சாகப்போகிறார்கள்‌. 
அவர்கள்‌ மகாகொடிய வியாதிகளால்‌ 
சாவார்கள்‌. இது யூதாவின்‌ மனுஷருக்கு 
புலம்பலின்‌ காலம்‌. விருந்தின்‌ காலமல்ல. 
கர்த்தர்‌ எரேமியாவிடம்‌, நீ 
அவர்களோடே புசித்துக்‌ குடிக்க உட்காரும்படி 
விருந்துவீட்டிலும்‌ பிரவேசியாயாக" (எரே 16:8) 
என்று சொல்லுகிறார்‌. தாம்‌ இப்படி 
சொல்லுவதற்கான காரணத்தையும்‌, கர்த்தர்‌ 
எரேமியாவுக்குத்‌ தெளிவுபடுத்துகிறார்‌. 


“ஏனெனில்‌, இதோ, இவ்விடத்திலே. 
நான்‌ உங்கள்‌ கண்களுக்கு முன்பாகவும்‌, 
உங்கள்‌ நாட்களிலுமே, ாஷத்தின்‌ 
சத்தத்தையும்‌, மகிழ்ச்சியின்‌ சத்தத்தையும்‌, 
மணவாளனின்‌ சத்தத்தையும்‌, மணவாட்டியின்‌ 
சத்தத்தையும்‌ ஒயப்பண்ணுவேன்‌" (எரே 16:2) 
என்று இஸ்ரவேலின்‌ தேவனாகிய 
சேனைகளின்‌ கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


யூதாவின்‌ மனுஷருக்கு சந்தோஷப்பட 
ஒரு காரணமும்‌ இருக்காது. அவர்கள்‌ 
ஒரு விருந்தும்‌ 

சுற்றிலும்‌ 


அந்த அளவுக்கு துக்கம்‌ அதிகமாயிருக்கும்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


எருசலேம்‌ நகரம்‌, “சந்தோஷமான 
நகரம்‌” என்றும்‌, “மகிழ்ச்சியான நகரம்‌" 
என்றும்‌ அழைக்கப்படுகிறது. எருசலேமின்‌ 
குடிகள்‌ எப்போதும்‌ சந்தோஷமாயிருப்பார்கள்‌. 
அடிக்கடி 
அப்போது 
குடிப்பதற்கு 
உட்காருவார்கள்‌. வீடு முழுவதும்‌ 
சந்தோஷத்தின்‌ சத்தமும்‌ உண்டாயிருக்கும்‌. 


ஆனால்‌ எருசலேம்‌ 
பட்டணங்களிலும்‌ 


நாவின்‌: 
இனிமேல்‌ சந்தோஷமுண்டாகாது. 
அவர்களுடைய அக்கிரமங்களினிமித்தமாயும்‌, 
விக்கிரகாராதனையினிமித்தமாயும்‌, அங்கே 
அழுகையும்‌ புலம்பலும்‌ உண்டாகும்‌, 
கர்த்தர்‌ தம்முடைய நீதியான 
நியாயத்தீர்ப்பினால்‌, யூதா தேசத்திலே. 
சந்தோஷத்தின்‌ சத்தத்தையும்‌, 
மகிழ்ச்சியின்‌ சத்தத்தையும்‌ ஓயப்பண்ணுவார்‌. 
யூதாவின்‌ மனுஷர்‌ மத்தியிலும்‌, 
எருசலேமின்‌ குடிகள்‌ மத்தியிலும்‌ 
கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளின்‌ சத்தமும்‌ 
கேட்கப்படாது. யூதாவின்‌ 
தீர்க்கதரிசிகளின்‌ 
செவிகொடுக்கமாட்டார்கள்‌. 
குடும்ப ஆசீர்வாதங்களும்‌ உண்டாகாது. 
திருமண காரியங்களும்‌ நடைபெறாது. யூதா 
பொல்லாப்புகளினிமித்தமாய்‌, 


நகரத்திலும்‌, 


சத்தத்தையும்‌, மணவாட்டியின்‌ சத்தத்தையும்‌ 
ஓயப்பண்ணுகிறார்‌.... பூதாலின்‌ மனுஷர்‌ 
கலியாண வீடுகளில்‌ விசேஷித்த. 

பாடல்களைப்‌ பாடி சந்தோஷமாயிருப்பார்கள்‌. 
அவையெல்லாம்‌ ஒய்ந்துபோயிற்று. 

“நான்‌ யூதாவின்‌ பட்டணங்களிலும்‌ 
எருசலேமின்‌. வீதிகளிலும்‌ களிப்பின்‌ 
சத்தத்தையும்‌, மகிழ்ச்சியின்‌ சத்தத்தையும்‌, 
மணவாளனின்‌ சத்தத்தையும்‌, 
மணவாட்டியின்‌ சத்தத்தையும்‌ 
ஓயப்பண்ணுவேன்‌; பாழாகும்‌” 
(எரே 7:34). 


தேசம்‌ 





i al 
TT 


நீங்கள்‌ 
நடந்தீர்களே 
எரே 1610-18. 


அதிக 


எரே 16:10. 
வார்த்தைகனையெல்லாம்‌ 

ஒனத்துக்கு. 

அவர்கள்‌ உன்னை நோக்கி: கர்த்தர்‌ 
எங்கள்மேல்‌ இத்தனை பெரிய 
தீங்கைக்கூறுவானேனென்றும்‌, 
நாங்கள்‌ செய்த அக்கிரமம்‌ என்ன? 
நாங்கள்‌ எங்கள்‌ தேவனாகிய 
கர்த்தருக்கு விரோதமாகச்‌ செய்த 
எங்கள்‌ பாவம்‌ என்ன? என்றும்‌. 
கேட்பார்கனானால்‌, 


எரே 1601. நீ அவர்களை நோக்கி: 
உங்கள்‌ பிதாக்கள்‌ என்னைவிட்டு 
அத்தியதேவர்கனைப்‌ பின்பற்றி, 
அவர்களைச்‌ சேவித்து, அவர்களைப்‌: 
பணிந்துகொண்டு, என்‌ 
நியாயப்பிரமாணத்தைக்‌ 
கைக்கொன்னாமல்‌ 
விட்டுவிட்டார்களே. 


எரே 1812. 
பிதாக்கனைப்‌ 
கேடாக  நடத்தீர்கனே; 

உங்களில்‌ ஒவ்வொருவரும்‌ 
சொல்லைக்‌ கேனாதபடிக்கு, உங்கள்‌ 
பொல்லாத இருதய கடினத்தின்படி. 
நடக்கிறீர்கன்‌. 


நீங்கள்‌ 


எரே 16:18. ஆதலால்‌, உங்களை இந்த 
தேசத்திலிருந்து நீங்களும்‌ உங்கள்‌ 
பிதாக்களும்‌ அறியாத தேசத்திற்குத்‌ 

அங்கே வும்‌ 


உங்களுக்குத்‌ தயை செய்வதில்லை. 


நீதியான 
மனுஷர்மீதும்‌ 
ந்திருக்கிறது. 
கர்த்தருடைய 
வார்த்தைகளை 
மனுஷருக்கு அறிவிப்பார்‌. 
அவர்கள்‌  எரேமியாவிடம்‌, 
எங்கள்மேல்‌ இத்தனை 
தீங்கைக்கூறுவானேனென்றும்‌, 
செய்த அக்கிரமம்‌ என்ன? 


கர்த்தருடைய 
நியாயத்தீர்ப்பு யூதா 
எருசலேம்‌ குடிகள்‌ மீதும்‌ 
எரேமியா தீர்க்கதரிசி 
நியாயத்தீர்ப்பின்‌ 

யூதாவின்‌ 
அப்போது 
'ர்த்தர்‌ 
பெரிய 
நாங்கள்‌ 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


நாங்கள்‌ எங்கள்‌ தேவனாகிய கர்த்தருக்கு 
விரோதமாகச்‌ செய்த எங்கள்‌ பாவம்‌ என்ன?" 
என்றும்‌ கேட்பார்கள்‌ (எரே 16:10). 


தங்கள்மீது இத்தனை பெரிய தீங்கு 
வருவதற்கு தாங்கள்‌ என்ன பாவம்‌ 
செய்தோம்‌ என்று யூதாவின்‌ மனுஷர்‌ 
கேட்பார்கள்‌. தாங்கள்‌ செய்த தப்பிதம்‌ 
என்ன என்று விவாதம்பண்ணுவார்கள்‌. 
கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பின்‌ 
வார்த்தைகளும்‌, கோபாக்கினையின்‌ 
வார்த்தைகளும்‌ தங்களுக்கு விரோதமாக 
வெளிப்படும்போது, யூதாவின்‌ மனுஷர்‌ 
தங்களை கர்த்தருக்கு முன்பாக 
தாழ்த்தவேண்டும்‌. தங்களுடைய பாவங்களை 
அங்கீகரிக்கவேண்டும்‌. தங்களுடைய 
பாவங்களுக்கு மனந்திரும்பி, கர்த்தருடைய 
கிருபைக்காகவும்‌, இரக்கத்திற்காகவும்‌ 


விண்ணப்பம்பண்ண வேண்டும்‌. 


னால்‌ யூதாவின்‌ மனுஷரோ 
கர்த்தருக்கு, முன்பாக தங்களை 
தாழ்த்தவில்லை. தங்களுடைய சுயநீதியையும்‌, 
சுயபரிசுத்தத்தையும்‌ பார்க்கிறார்கள்‌. 
தாங்கள்‌ கர்த்தருக்கு முன்பாக 
பரிசுத்தமாகவும்‌, மனுஷருக்கு முன்பாக 
குற்றமற்றவர்களாகவும்‌ இருப்பதாக 
நினைக்கிறார்கள்‌. கர்த்தர்‌ தங்களுக்கு 
இல்வளவு பெரிய தண்டனையைக்‌ கொடுத்து, 
அவர்‌ தப்பு பண்ணுகிறார்‌ என்று 
சொல்லுகிறார்கள்‌. தாங்கள்‌ தண்டிக்கப்பட 
வேண்டியவர்களல்ல என்றும்‌, தங்களிடத்தில்‌ 
அக்கிரமமோ, பாவமோ இல்லையென்றும்‌. 
சாதிக்கிறார்கள்‌. 
எரேமியா தீர்க்கதரிசி கர்த்தருடைய 
வார்த்தையை யூதாவின்‌ மனுஷருக்கு 
அறிவிக்கிறார்‌. அவர்கள்மீது பெரிய தீங்கு 
வரும்‌ என்று சொல்லுகிறார்‌. ஆனால்‌ 
தங்களிடத்தில்‌ ஒரு பாவமும்‌ இல்லை 
என்று யூதாவின்‌ மனுஷர்‌ கர்த்தருக்கு 
விரோதமாக விவாதம்பண்ணுகிறார்கள்‌ 


கர்த்தர்‌ ஒருபோதும்‌ காரணமில்லாமல்‌. 
கோபப்படமாட்டார்‌. கர்த்தரிடத்தில்‌ 
அநீதியில்லை. அவருடைய வார்த்தைகளில்‌ 
உண்மையிருக்கும்‌. அவர்‌ சத்திய தேவன்‌. 
அவருடைய நியாயத்தீர்ப்பில்‌ நீதியும்‌ 
நியாயமும்‌ இருக்கும்‌. யூதாவின்‌ மனுஷர்‌ 
தங்களிடத்தில்‌ பாவமில்லை என்று 
விவாதம்பண்ணும்போது, கர்த்தர்‌ 
அவர்களுடைய பாவங்களை அவர்களுக்கு 
எடுத்துச்‌ சொல்லுகிறார்‌. 





i THE 
TT 


யூதாவின்‌ மனுஷர்மீது பெரிய தீங்கு 
வரப்போகிறது. அவர்கள்‌ 
அழிந்துபோகப்போகிறார்கள்‌. இந்த அழிவுக்கு 
அவர்களே காரணம்‌. 
மனுஷரிடத்தில்‌ அக்கிரமமும்‌, 
நிரம்பியிருக்கிறது. ஆனால்‌ 
கர்த்தருக்கு முன்பாக 
தாழ்த்தவில்லை. 
பாவங்களுக்கு 
தம்முடைய 
தண்டிக்கிறார்‌ 
வருவதற்கான 
சொல்லுகிறார்‌. 


உங்கள்‌ பிதாக்கள்‌ என்னைவிட்டு 
அந்நியதேவர்களைப்‌ பின்பற்றி, அவர்களைச்‌ 
சேவித்து, அவர்களைப்‌ பணிந்துகொண்டு, 
என்‌ நியாயப்பிரமாணத்தைக்‌ 
கைக்கொள்ளாமல்‌ என்னை 
விட்டுவிட்டார்களே நீங்கள்‌ உங்கள்‌ 
பிதாக்களைப்‌ பார்க்கிலும்‌ அதிக கேடாக 
நடந்தீர்களே; இதோ, உங்களில்‌. 
ஒவ்வொருவரும்‌ என்‌ சொல்லைக்‌ 
கேளாதபடிக்கு, உங்கள்‌ பொல்லாத இருதய 
க்டனத்தின்படி நடக்கிறீர்கள்‌" (எரே 16:11]2) 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ 


யூதாவின்‌ மனுஷர்களும்‌ கர்த்தருக்கு 
விரோதமாகப்‌ பாவம்‌ செய்கிறார்கள்‌ 
அவர்களுடைய பிதாக்களும்‌ 
கர்த்தரைவிட்டுவிட்டு, அந்நிய 
தேவர்களைப்‌ பின்பற்றினார்கள்‌. 
விக்கிரகங்களை சேவித்து, 
பணிந்துகொண்டார்கள்‌. அவர்கள்‌ 
தேவனுடைய பிரமாணத்திற்கு 
கீழ்ப்படியவில்லை கர்த்தருடைய 
பிரமாணத்தைக்‌ கைக்கொள்ளாமல்‌, 
அவரைவிட்டு விலகிப்போய்விட்டார்கள்‌. 


மனந்திரும்பவில்லை. கர்த்தர்‌ 
நீதியினால்‌ அவர்களைத்‌ 
அவர்களுக்கு அழிவு 
காரணங்களையும்‌ கர்த்தர்‌ 


அவர்கள்‌ 
அவற்றை 


விக்கிரகாராதனைக்காரருக்கு 
ஒழுங்கும்‌ கட்டுப்பாடும்‌ கிடையாது. அவர்கள்‌ 
தங்களுடைய மனம்‌ விரும்பிய பிரகாரம்‌ 
விக்கிரகங்களை ஆராதிப்பார்கள்‌. கர்த்தரை 
ஆராதிக்கிறவர்களோ, அவரை ஆவியோடும்‌. 
உண்மையோடும்‌ தொழுதுகொள்ளவேண்டும்‌. 
ஆராதனை முறைமைகள்‌. ஒழுங்காயும்‌, 
கிரமமாயும்‌ நடைபெறவேண்டும்‌. யூதாவின்‌ 
மனுஷரும்‌, அவர்களுடைய பிதாக்களும்‌ 
புதுமையை விரும்பி, அந்நிய தேவர்களுக்கு 
பின்னால்‌ போய்விடுகிறார்கள்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


யூதா. மனுஷருடைய பிதாக்கள்‌ 
மாத்திரமல்ல, யூதா மனுஷரும்‌ கர்த்தருக்கு 
விரோதமாக பாவம்‌ செய்கிறார்கள்‌. 
தங்கள்‌ பிதாக்களைப்‌ பார்க்கிலும்‌ அதிக 
கேடாக நடக்கிறார்கள்‌. அவர்களுடைய 
பிதாக்கள்‌ செய்த பாவங்களுக்கு, கர்த்தர்‌ 
அவர்களைத்‌ தண்டித்தார்‌. யூதாவின்‌ 
மனுஷர்‌ பூர்வ காலங்களை நினைத்துப்‌ 
பார்க்கவேண்டும்‌. தங்களுடைய பிதாக்களை 
கர்த்தர்‌ தண்டித்தற்கான காரணங்களை 
பார்க்கவேண்டும்‌. 
கேடாக நடக்காமல்‌, 
அடிச்சுவடுகளைப்‌ 
ஆனால்‌ யூதாவின்‌ 
தங்கள்‌ பிதாக்களைப்‌ 

பார்க்கிலும்‌ அதிக கேடாக நடக்கிறார்கள்‌. 


யூதாவின்‌ மனுஷர்‌: 
பாவங்களுக்கு கந்தர ிர்தால்‌, 
கர்த்தர்‌ தம்முடைய கிருபையையும்‌, 
இரக்கத்தையும்‌ அவர்களுக்கு 
காண்பித்திருப்பார்‌. அவர்களுக்கு 
வரப்போகும்‌ அழிவிலிருந்து அவர்களை 
தப்புவிக்கச்‌ செய்திருப்பார்‌. யூதா தேசம்‌ 
முழுவதையும்‌ மன்னித்திருப்பார்‌. ஆனால்‌ 
யூதாவின்‌ மனுஷரோ கர்த்தருக்கு 

ரதமாய்த்‌  துணிகரமாய்ப்‌ பாவம்‌ 
செய்கிறார்கள்‌ அவர்களுடைய 
பிதாக்களின்‌ கேடுகளைவிட அதிக கேடாய்‌ 
நடக்கிறார்கள்‌. 


யூதர்களுடைய மனச்சாட்சி 
அவர்களுடைய பாவங்களை அவர்களுக்கு 
கண்டித்து உணர்த்தவில்லை. 
விக்கிரகங்களை ஆராதிக்கிறவர்கள்‌ உரத்த 

ஆர்ப்பரிப்பார்‌ 
மனச்சாட்சியின்‌ 
அவர்களுக்கு 
கர்த்தருடைய 
கேட்கவில்லை. தங்கள்‌ 
கடினப்படுத்துகிறார்கள்‌ 
ணன்‌ 


கேட்பதற்கு 
மனதிருக்காது. அவர்கள்‌ 
சொல்லைக்‌. 
இருதயத்தை 
அவர்களுடைய 
'பொல்லாததாயிருக்கிறது. 


மனுஷர்‌ 
பொல்லாத 
நடக்கிறார்கள்‌. 


இருதயக்கடினத்தின்படி 





f= FTE 
TT 


யூதா மனுஷருடைய 
பாவங்களினிமித்தமாய்‌, கர்த்தர்‌ அவர்களை 
தம்முடைய நீதியினால்‌ நியாயந்தீர்க்கிறார்‌. 
அவர்களுடைய பாவங்களினிமித்தமாய்‌, 
அவர்களுக்கு வரப்போகும்‌ தண்டனையை 


அந்நிய தேவர்களைச்‌ சேவிப்பீர்கள்‌: அங்கே 
நான்‌ உங்களுக்குத்‌ தயை செய்வதில்லை" 
(எரே 1613) என்று கர்த்தர்‌, யூதா 
மனுஷருக்கு விரோதமாக, தம்முடைய 
நீதியான தீர்ப்பை அறிவிக்கிறார்‌. 


கானான்‌ தேசம்‌ வெளிச்சத்தின்‌ தேசம்‌. 
இது தரிசனப்பள்ளத்தாக்குள்ள இட்ட 
கர்த்தர்‌ கானான்‌. 
ஆசீர்வதித்திருக்கிறார்‌. கானான்‌. தேசத்தில்‌ 
பாலும்‌ தேனும்‌ ஓடுகிறது. கர்த்தர்‌ 
இஸ்ரவேல்‌ வம்சத்தாருக்கும்‌, நதா 
வம்சத்தாருக்கும்‌ கானான்‌ 
சுதந்தரமாகக்‌ கொடுத்திருக்கிறார்‌ பதான்‌ 
மனுஷரோ கர்த்தருடைய ஆசீர்வாதங்களைப்‌ 
பெற்றுக்கொள்வதற்கு அபாத்திரராய்ப்‌ 
போனார்கள்‌. கர்த்தர்‌ அவர்களை கானான்‌ 
தேசத்திலிருந்து, அந்நிய தேசத்திற்கு. 
தூத்திவிடுகிறார்‌. அந்நிய தேசத்தை 
அவர்களும்‌, அவர்களுடைய 
இதற்கு முன்பு அறியவில்லை. 

கர்த்தரை ஆராதிக்கும்போது 
நம்முடைய ஆத்துமாவுக்கு ஆறுதலாயும்‌ 
இன்பமாயும்‌ இருக்கும்‌. யூதாவின்‌ 
மனுஷருக்கு அந்நிய தேசத்தில்‌ கர்த்தரை 
ஆராதிக்கும்‌ வாய்ப்பு கிடைக்கவில்லை. 
அவர்கள்‌ அங்கே இரவும்‌ பகலும்‌ அந்நிய 
தேவர்களை ரட்ட கர்த்தரும்‌ 
அவர்களுக்கு செய்யமாட்டார்‌. 
அவர்களுடைய ஆத்துமாவிலே சந்தோஷமும்‌ 
சமாதானமும்‌ இருக்காது. 


யூதாவின்‌ மனுஷரும்‌ 
குடிகளும்‌ கர்த்தரை 
வேண்டியவர்கள்‌. ஆனால்‌ 
அந்நிய தேவர்களை 
குட்டாயம்பண்ணப்படுவார்கள்‌. 
விக்கிரகாராதனை 
இருதயத்திற்கு 
அவர்கள்‌ 

பழக்கப்பட்டவர்கள்‌. 
விக்கிரகங்களை 
கட்டாயப்படுத்தப்படுகிறார்கள்‌. 


பிதாக்களும்‌ 


எருசலேமின்‌ 
ஆராதிக்க 
அவர்களோ 
சேவிக்குமாறு 


அவர்களுடைய 
இலச்சையாயிருக்கும்‌. 
கர்த்தரை ஆராதித்து 
இப்போதோ 
ஆராதிக்குமாறு 
அவர்கள்‌ 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


மறந்தார்கள்‌. 
கர்த்தரைவிட்டு விலகிப்போனார்கள்‌. 
கர்த்தரும்‌ அவர்களைவிட்டு விலகிப்போய்‌ 
விடுகிறார்‌. கர்த்தர்‌ யூதாவின்‌ மனுஷருக்கு 
தயை செய்ய மறுத்துவிடுகிறார்‌. 


அந்நிய தேசத்தில்‌ யூதாவின்‌ 
மனுஷருக்கு சந்தோஷமும்‌ சமாதானமும்‌, 
ஆறுதலும்‌ இருக்காது. ஆளோட்டிகள்‌ 
யூதா மனுஷரை கடினமாய்‌ வேலை 
வாங்குவார்கள்‌. அவர்கள்‌ கானான்‌ 


ஓய்வுநாளை 
பரிசுத்த குலைச்சலாக்கினார்கள்‌. 
அவர்களுக்கு அந்நிய தேசத்தில்‌ 

நாளே இல்லை. அவர்கள்‌ எல்லா நாளிலும்‌ 
கடினமாய்‌ வேலை செய்யவேண்டும்‌. 


கர்த்தருடைய தயவு இல்லையென்றால்‌ 
வேதனைகளும்‌, உபத்திரவங்களும்‌ பெருகும்‌, 


யூதாவின்‌ மனுஷரும்‌, எருசலேமின்‌ குடிகளும்‌, 
தங்களுடைய பாவங்களினிமித்தமாகவும்‌, 
அக்கிரமங்களினிமித்தமாகவும்‌, 


அந்நிய 
தேசத்தில்‌ பாடுகளையும்‌ வேதனைகளையும்‌ 
அனுபவிக்கிறார்கள்‌. 


என்‌ நாமம்‌ யேகோவா 
எரே 16:14-21 


எரே 16:14. ஆதலால்‌, இதோ, நாட்கள்‌ 
வரும்‌, அப்பொழுது. இஸ்ரவேல்‌ 
புத்திரரை எகிப்துதேச த்திலிருத்து 
வரப்பண்ணின கர்த்தருடைய 
ஜீவனைக்கொண்டு. இனிமேல்‌ 
சுத்தியம்பண்ணாமல்‌, 


எரே 16:15. இஸ்ரவேல்‌ புத்திரரை 
வடதேசத்திலும்‌, தாம்‌ அவர்களைத்‌ 
துரத்திவிட்ட 

தேசங்களிலுமிருந்து 

கர்த்தருடைய ஜீவனைக்‌ 
சுத்தியம்பண்ணுவார்கள்‌; 

அவர்கள்‌: தகக்களுக்குக்வொடு மா 
அவர்களுடைய தேகத்துக்கு 
அவர்களைத்‌ திரும்பிவரப்பண்ணுவேன்‌ 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 





i al 
TT 
'எரே 16:16. இதோ, நான்‌ மீன்பிடிக்கிற 
அநேகரை அழைத்தனுப்புவேன்‌, 
'இவர்கள்‌ அவர்களைப்‌ பிடிப்பார்கள்‌; 
அதற்குப்‌ பின்பு வேட்டைக்காரராகிய 
அநேகரை அழைத்தனுப்புவேன்‌, 
இவர்கள்‌: அவர்களை: எல்லா. 
மலைகளிலும்‌, எல்லாக்‌ குன்றுகனிலும்‌, 
கன்மலைகளனின்‌ வெடிப்புகளிலும்‌ 
வேட்டையாடுவார்கன்‌. 


எரே 1807. 
அவர்களுடைய 
வழிகவின்மேலும்‌ நோக்கமாயிருக்கிறது; 
அவைகள்‌ எண்‌ முகத்துக்கு முன்பாக 
மறைந்திருக்கிறதில்லை; அவர்களுடைய 
அக்கிரமம்‌ என்‌ கண்களுக்கு முன்பாக 
மறைவாயிருக்கிறதுமில்லை. 


என்‌ 


எரே 1818. 
அவர்களுடைய 
அவர்களுடைய 
இரட்டிப்பாய்‌ 
சரிக்கட்டுவேன்‌; 
தேசத்தைத்‌ 
சுதந்தரத்தைச்‌ 
அருவருக்கப்படத்தக்க. 
காரியங்களின்‌ "நாற்றமான 
விக்கிரகங்களினாலே நிரப்பினார்கள்‌ 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


எரே 19:19. என்‌ பெலனும்‌, என்‌ 
கோட்டையும்‌, நெருக்கப்படுகிற நானில்‌ 
என்‌ அடைக்கலமுமாகிய கர்த்தாவே, 
புறஜாதிகள்‌ பூமியின்‌ 
கடையாந்தரங்களிலிருந்து 
உம்மிடத்தில்‌ வந்து: மெய்யாகவே, 
எங்கள்‌ பிதாக்கன்‌ பிரயோஜனமில்லாத 
பொய்யையும்‌ மாயையையும்‌ 
கைப்பற்றினார்கள்‌ என்பார்கள்‌. 


முதலாவது. நான்‌. 
அக்கிரமத்துக்கும்‌, 
பாவத்துக்கும்‌ 

நீதியைச்‌. 

அவர்கள்‌ எண்‌: 
தீட்டுப்படுத்தி, என்‌: 
சீயென்று. 
தங்கள்‌ 


எரே 16:20. மனுஷன்‌ தனக்கு. 
தேவர்களை  உண்டுபண்ணலாமோ? 
அவைகள்‌ தேவர்கள்‌ அல்லவே. 


எரே 1921. ஆதலால்‌, இதோ, 
இப்பொழுது நான்‌ அவர்களுக்குத்‌ 
தெரியப்பண்ணுவேன்‌; என்‌ 
கரத்தையும்‌ என்‌ பெலத்தையுமே. 
அவர்களுக்குத்‌ தெரியப்பண்ணுவேன்‌; 
என்‌ நாமம்‌ யேகோவா என்று 
அறித்துகொன்வார்கன்‌.. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ந்த வசனப்பகுதியில்‌ கர்த்தருடைய 
இரக்கமும்‌ அவருடைய நியாயத்தீர்ப்பும்‌ 
கலந்து எழுதப்பட்டிருக்கிறது. இந்த 
வசனங்கள்‌ சுவிசேஷத்தின்‌ காலத்திற்கும்‌ 
ஏற்றதாயிருக்கிறது. 


கர்த்தர்‌ விக்கிரகாராதனைக்காரர்மீது 
தம்முடைய நியாயத்தீர்ப்பை நிச்சயமாக 
வரப்பண்ணுவார்‌. கர்த்தருக்கு மறைவான 
இரகசியம்‌ ஒன்றுமில்லை. கர்த்தர்‌ 
எல்லாவற்றையும்‌ பார்த்துக்கொண்டிருக்கிறார்‌. 
என்‌ கண்கள்‌ அவர்களுடைய எல்லா 
வழிகளின்மேலும்‌  நோக்கமாயிருக்கிறது: 
அவைகள்‌ என்‌ முகத்துக்கு 
முன்பாக மறைந்திருக்கிறதில்லை: 
அவர்களுடைய அக்கிரமம்‌ என்‌ கண்களுக்கு 
முன்பாக மறைவாயிருக்கிறதுமில்லை" 
(எரே 1687) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


கர்த்தர்‌ சர்வஞானமுள்ளவர்‌. 
மனுஷருடைய அக்கிரமங்களும்‌ பாவங்களும்‌ 
அவருக்கு மறைவாயிராது. 

நான்‌ அவர்களுடைய 

அவர்களுடைய 

இரட்டிப்பாய்‌ நீதியைச்‌ சரிக்கட்டுவேன்‌" 
(எரே 1648) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


அவர்களுடைய 


பாவங்களுக்குத்தக்க 
தண்டனையில்‌, இரட்டிப்பான தண்டனையை 


கர்த்தர்‌ அவர்களுக்கு கொடுக்கமாட்டார்‌. 
அவர்களுடைய பாவங்களுக்கு கர்த்தருடைய 
நீதியினால்‌ எவ்வளவு. தண்டனை 
கொடுக்கப்டுமோ அது மாத்திரமே 
அவர்களுக்கு கொடுக்கப்படும்‌. 
இரட்டிப்பான தண்டனை என்பது. 
அவர்கள்‌ எதிர்பார்க்கிற தண்டனையில்‌ 
இரட்டிப்பான தண்டனை என்று பொருள்‌. 


யூதா... மனுஷருடைய 
எருசலேமின்‌ குடிகளுடைய 
கண்ணோக்கிப்‌ 

அவர்கள்‌ கர்த்தருடைய 
தீட்டுப்படுத்தியிருக்கிறார்கள்‌. 

என்‌ சுதந்தரத்தைச்‌ சீயென்று 
அருவருக்கப்படத்தக்க தங்கள்‌ காரியங்களின்‌ 
நாற்றமான விக்கிரகங்களினாலே 
நிரப்பினார்கள்‌" (எரே 1628) 


என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 





i al 
TT 


கானான்‌ தேசம்‌ கர்த்தருடைய தேசம்‌. 
யூதாவின்‌ மனுஷரும்‌ எருசலேமின்‌ குடிகளும்‌ 
கர்த்தரை மாத்திரமே ஆராதிக்கவேண்டும்‌. 
கானான்‌ தேசத்தில்‌ அந்நிய தேவர்களை 
ஆராதனை செய்வதற்கோ, விக்கிரகாராதனை 
செய்வதற்கோ மில்லை. ஆனால்‌ 
யூதாவின்‌ மனுஷர்‌, தங்கள்‌ தேசத்தில்‌ 
விக்கிரகங்களை ஆராதித்து. யூதா 
தேசத்தை தீட்டுப்படுத்தியிருக்கிறார்கள்‌. 
விக்கிரகங்கள்‌ அருவருப்பானவை. கர்த்தர்‌ 
விக்கிரகங்களையும்‌, விக்கிரகாராதனையையும்‌ 
அருவருக்கிறார்‌. 


யூதாவின்‌ மனுஷர்‌ கர்த்தரை 
ஆராதியாமல்‌, விக்கிரகங்களை ஆராதித்து, 
கர்த்தருக்கு விரோதமாக பாவம்‌ 
செய்கிறார்கள்‌. கர்த்தர்‌ அவர்களைத்‌ 
தண்டிப்பதற்கு, தம்முடைய 
கோபாக்கினையின்‌ கருவிகளைப்‌ 
பயன்படுத்துகிறார்‌. யூதா மனுஷருடைய 
விக்கிரகாராதனையினிமித்தமாய்‌, கர்த்தர்‌ 
அவர்களை யூதாதேசத்திலிருந்து, அந்நிய 
தேசத்திற்கு தூரத்திவிடுகிறார்‌ 


n, 


கர்த்தருடைய னக்கு இனிமேல்‌, 
சத்தியம்பண்ணமாட்டார்கள்‌" (எரே 1694) 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


பருடைய சேனையிலுள்ளவர்கள்‌ 
மனடக்கதிகன்‌ போல. இரக்கக்‌ 
அவர்களுக்கு கண்ணி வைக்க தெரியும்‌ 

கவனமாகமிருந்தால்தான்‌ 


பிடித்துக்கொள்வார்கள்‌. 
மலைக 

கன்மலைகளின்‌ 

வேட்டையாடுகிறவர்கள்‌. 
குணமுள்ளவர்கள்‌. 

அவர்கள்‌ விலங்குகளை 
பிடிப்பார்கள்‌. த்தி 
பிடிப்பார்கள்‌. 
பிடிப்பார்கள்‌. 
சேனையிலுள்ளவர்கள்‌ மீன்பிடிக்கிறவர்போல 
தந்திரமுள்ளவர்களாயும்‌. வேட்டைக்காரரைப்‌ 
போல. முரட்டுகுணமுள்ள வர்களாயும்‌ 


தூ 
நேருக்கு 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இருக்கிறார்கள்‌. 
மனுஷரையும்‌, 


அவர்கள்‌ யூதாவின்‌ 
எருசலேமின்‌ குடிகளையும்‌ 
தப்பலிடாமல்‌ பிடித்துக்கொள்வார்கள்‌. 
அவர்களை தங்கள்‌ தேசத்திற்கு 
சிறைப்பிடித்து கொண்டுபோவார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ ஒருகாலத்தில்‌ 
எகிப்து தேசத்தில்‌ அடிமைகளாயிருந்தார்கள்‌. 
கர்த்தர்‌ அவர்களை தம்முடைய பலத்த 
பயத்தினால்‌ விடுதலை செய்து, கானான்‌ 
தேசத்திற்கு அழைத்து வந்து, அங்கே 
அ குடியேற்றினார்‌. யூதர்கள்‌ 
பாபிலோன்தேசத்து 
சைமிர்ிலருக்கறார்கள்‌ கர்த்தர்‌ 
தம்முடைய ஜனத்தை பாபிலோன்‌ தேசத்து 
சிறையிருப்பிலிருந்து, 
அவர்களுடைய சொந்த 
மறுபடியும்‌ குடியேற்றுவார்‌. 
தம்முடைய ஜனத்தை அந்நிய தேசத்து 
சிறையிருப்பிலிருந்து, 
விடுவிக்கப்போவதையும்‌, அவர்களை 
அவர்களுடைய சொந்த தேசத்தில்‌ 
மறுபடியும்‌. குடியேற்றப்போ வதையும்‌ 
வாக்குத்தத்தமாய்ச்‌ சொல்லுகிறார்‌. 


தலால்‌, இதோ, நாட்கள்‌ வரும்‌, 
இஸ்ரவேல்‌ புத்திரரை 
வரப்பண்ணின 
கர்த்தருடைய ஜீவனைக்கொண்டு இனிமேல்‌: 
சத்தியம்பண்ணாமல்‌, இஸ்ரவேல்‌ புத்திரரை 
தாம்‌ அவர்களைத்‌ 
தேசங்களிலுமிருந்து 
கர்த்தருடைய 
ஜீவனைக்கொண்டு சத்தியம்பண்ணுவார்கள்‌:: 
நான்‌ அவர்கள்‌ பிதாக்களுக்குக்கொடுத்த 
தேசத்துக்கு 
திரும்பிவரப்பண்ணுவேன்‌. 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌" 

(எரே 161536). 


இஸ்ரவேல்‌: 


எல்லா 


ஜனந்தார்‌ _ எகிப்து 
கொஞ்சம்‌ 
அடிமைத்தனத்திற்குட்படுத்தப்‌ 
அவர்கள்‌ ஆரம்பத்தில்‌, 
தேசத்தில்‌ சுகமாயிருந்தார்கள்‌. 
பின்பு தான்‌ 
அடிமைப்படுத்தப்பட்டார்கள்‌. 
வருஷங்கள்‌ 
அவர்களுடைய 

பாடுகளும்‌, 


தேசத்தில்‌ 
கொஞ்சமாக 
பட்டார்கள்‌. 


செல்ல செல்ல, 
அடிமைத்தனத்தின்‌ 
வேதனைகளும்‌ அதிகரித்தது. 





ழ்‌ நயன 
யய 


ஆசரிப்புக்கூடாரத்தைப்போலவே, 
இந்தப்‌ பூமிமிதுள்ள கர்த்தருடைய சபையும்‌ 
பாதுகாப்பு இல்லாமல்‌ பலவீனமாயிருக்கிறது. 
சத்துரு சபைக்குள்ளே எளிதாக பிரவேசித்து, 
சபையை சேதப்படுத்துவதற்கு ஏராளமான 
வாய்ப்புக்கள்‌ உள்ளது. மனுஷருடைய 
முயற்சியினால்‌ சபையை பாதுகாக்க முடியாது. 
கர்த்தரே தம்முடைய சபையை பாதுகாத்து 
பராமரிக்கிறார்‌. 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தருடைய ஆசரிப்புக்கூடாரத்தைப்‌ 
பாதுகாப்பதற்கு சாதாரண  தொங்குதிரை 
போதுமானதாயிருக்கிறது மெய்யான 
பாதுகாப்பு கர்த்தர்‌ மூலமாக வருகிறது. 
இரும்பு குதவுகளினாலும்‌, இரும்பு 
தாழ்ப்பாள்களினாலும்‌ கொடுக்க முடியாத 
பாதுகாப்பை கர்த்தர்‌ தம்முடைய 
இரவின்‌ க்கக்‌ 





i FTE 
TT 


பாபிலோன்‌ தேசத்து சிறையிருப்போ 
யூதாவின்‌ மனுஷர்‌ மீது திடீரென்று வந்தது. 


குடிகளையும்‌, 
அவர்கள்‌ 
சிறைப்பிடித்துக்கொண்டுபோனார்கள்‌. 


ஆரம்பத்திலேயே பாடுகளும்‌, வேதனைகளும்‌ 


உண்டாயிற்று. 

இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ எகிப்து 
தேசத்தில்‌, அடிமைகளாயிருந்தபோது, 
அவர்கள்‌ கோசேனில்‌ தங்கியிருந்தார்கள்‌. 
கோசேன்‌ இஸ்ரவேல்‌ ஜனத்தாருக்கு 
ஒதுக்கப்பட்ட இடம்‌. அது விளைச்சல்‌ நிலம்‌. 
அவர்களுடைய ஆடுகளை மேய்ப்பதற்கு ஏற்ற 
மேய்ச்சல்‌ நிலம்‌. பாபிலோன்‌ தேசத்தில்‌, 
யூதாவின்‌ மனுஷருக்கு, கோசேனைப்போல, 
தனியாக எந்த ஒரு இடமும்‌ 
கிடைக்கவில்லை. 


எகிப்து தேசத்தில்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனங்கள்‌ அடிமைகளாகயிருந்தபோது. 
அவர்கள்‌ செங்கல்‌ அறுக்கிற வேலையைச்‌ 
செய்தார்கள்‌. இது எகிப்தியருக்கு 
பிரயோஜனமுள்ள வேலை. 
இஸ்ரவேல்‌ 
விரும்பினார்கள்‌. 
விடுதலை பண்ணுவதற்கு, 
விருப்பமே இல்லை. 

பாபிலோன்‌ தேசத்திலோ, யூதாவின்‌ 
மனுஷருக்கு பிரயோஜனமுள்ள வேலை 
எதுவும்‌ இல்லை. பாபிலோன்‌ தேசத்தார்‌ 
யூதர்களை வெறுத்தார்கள்‌. யூதர்களும்‌ 
பாபிலோன்‌  தேசத்தாரை வெறுத்தார்கள்‌. 
பாபிலோன்‌ தேசத்தில்‌, யூதா மனுஷர்மீது. 
தேவனுடைய நியாயத்தீர்ப்பு வித்தியாசமாக 
வந்திறங்கிற்று. 

கர்த்தர்‌ யூதாவின்‌ மனுஷரையும்‌: 
எருசலேமின்‌ குடிகளையும்‌ சிட்சிக்கிறார்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய ஜனத்தை சிட்சித்தாலும்‌, 
அவர்களுக்கு போதித்து. அவர்களைத்‌ 
திருத்துகிறார்‌. “மனுஷன்‌ தனக்கு தேவர்களை 
உண்டுபண்ணலாமோ? ள்‌ தேவர்கள்‌ 
அல்லவே" (எரே 15:20) என்று கர்‌; 
யூதாவின்‌ மனுஷரிடத்தில்‌ கேட்கிறார்‌. 
யூதாவின்‌ மனுஷரும்‌ எருசலேமின்‌ குடிகளும்‌, 


எகிப்தியருக்கு 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


இஸ்ரவேலின்‌ பரிசுத்தராகிய கர்த்தரை 
ஆராதியாமல்‌, விக்கிரகங்களை ஆராதிக்க 
றார்கள்‌. தங்களுக்கு அந்நிய தேவர்களை 
உண்டுபண்ணுகிறார்கள்‌. விக்கிரகங்கள்‌ 
உண்மையான தெய்வமல்ல. சேனைகளின்‌ 
கர்த்தர்‌ மாத்திரமே மெய்யான தேவன்‌. 
£ மனுஷருடைய விக்கிரகாராதனை 
மினிமித்தமாய்‌, கர்த்தர்‌... அவர்களைத்‌ 
தண்டிக்கிறார்‌. தம்முடைய நியாயத்தீர்ப்பை 
அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறார்‌. அவர்கள்‌ 
கர்த்தருடைய பலத்த கரத்தைப்‌ புரிந்து 
கொள்வார்கள்‌. பாவம்‌ செய்கிறவர்கள்மீது 
கர்த்தருடைய நீதியான நியாயத்தீர்ப்பு வரும்‌ 
என்பதை அறிந்துகொள்வார்கள்‌. 
யூதாவின்‌ மனுஷரும்‌, எருசலேமின்‌ 
குடிகளும்‌ கர்த்தருக்கு விரோதமாகப்‌ பாவம்‌ 
செய்கிறார்கள்‌. அவருக்கு விரோதமாக 
அக்கிரமமான கிரியைகளில்‌ ஈடுபடு 
கிறார்கள்‌. கர்த்தர்‌ தம்முடைய நீதியினால்‌ 
அவர்களைத்‌ தண்டிக்கிறார்‌. ஆனாலும்‌ 
அவர்‌ தம்முடைய ஜனத்தின்மீது கிருபையாய்‌ 
இரங்குகிறார்‌. சேனைகளின்‌ கர்த்தராகிய 
தேவன்‌, கிருபையுள்ளவராகவும்‌ இருக்கிறார்‌ 


கர்த்தர்‌ தா மனுஷருடைய 

மால்கள்‌! (வார்த்து, அவர்களுக்கு 
கடுமையான யதி சொல்லுகிறா! 

ல்‌ உங்களை இந்த தேசத்திலிருந்து 

நீங்களும்‌ உங்கள்‌ பிதாக்களும்‌ அறியாத 

தேசத்திற்குத்‌ துரத்திவிடுவேன்‌; அங்கே 

இரவும்‌ பகலும்‌ அந்நிய தேவர்களைச்‌ 

ர்‌ அங்கே நான்‌ உங்களுக்குத்‌ 

(எரே 1613) என்று 

மனுஷரிடத்தில்‌, தம்முடைய 

வார்த்தைகளைச்‌ சொன்னார்‌. 

இனிமேல்‌: தயை 
செய்யப்போவதில்லை என்று ஆணையிட்டார்‌. 


யூதாவின்‌ மனுஷரையும்‌ 

குடிகளையும்‌ அந்நிய 
'துரத்திவிடப்போவதாகச்‌ 

கர்த்தருடைய வாயிலிருந்து 

அவர்களுக்கு ஆறுதலின்‌ வார்த்தைகளும்‌ 
உண்டாயிற்று. “இதோ, நாட்கள்‌ வரும்‌” 
(எரே 164) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
கர்த்தரே யூதாவின்‌ மனுஷரை அந்நிய 





திரும்பி வரப்பண்ணுகிறது. 


i= FTE 
TT 


கர்த்தர்‌ யூதாவின்‌ மனுஷரை அந்நிய 
தேசத்திற்கு துரத்திவிடுகிறார்‌. ஆனாலும்‌ 
கர்த்தர்‌ களை துரத்தி 
அழித்துவிடவில்லை. “நான்‌ அவர்கள்‌ 
பிநாக்களுக்கு கொடுத்த அவர்களுடைய 
தேசத்திற்கு அவர்களை 
வரப்பண்ணுவேன்‌" (எரே 16:15) ற 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. யூதாவின்‌ மனுஷர்‌ 
தங்கள்‌ தேசத்தில்‌ மறுபடியுமாய்‌ 
குடியேறுவார்கள்‌. 


யூதாவின்‌ மனுஷர்‌ அந்நிய 
தேசங்களில்‌ சிறைப்பட்டுப்போயிருக்கிறார்கள்‌. 
கர்த்தர்‌ அவர்களை கூட்டிச்சேர்த்து. 
திரும்பவும்‌. அவர்களுடைய தேசத்திற்கு. 
அழைத்துக்கொண்டு வர விரும்புகிறார்‌. 
இதற்காக கர்த்தர்‌ மீன்பிடிக்கிறவர்களையும்‌ 
வேட்டைக்காரரையும்‌ அனுப்புவதாக. 
வாக்குப்பண்ணுகிறார்‌. அந்நிய தேசங்களில்‌ 
சிதறிப்போயிருக்கிற யூதாவின்‌ மனுஷரை 
தேடி. கண்டுபிடித்து. அவர்களுடைய 
தேசத்திற்கு மறுபடியும்‌ அழைத்துக்கொண்டு 
வரவேண்டும்‌. இதுவே கர்த்தருடைய சித்தம்‌. 
கர்த்தர்‌ பே யும்‌, பெர்சியரையும்‌ 
எழுப்பத்‌ இவர்கள்‌ மீன்பிடிக்கிறவர்களைப்‌ 
வேட்டைக்காரரைப்போலவும்‌ 

இருக்கிறார்கள்‌ 


சிதறிப்போயிருக்கிற யூதர்களை 
கண்டுபிடிக்கிறார்கள்‌. மேதியரும்‌ பெர்சியரும்‌ 
பூதா தேசத்தாக கண்டுபிடித்து, கானான்‌ 
தசத்திற்கு அவர்களை திரும்பவும்‌ 
அனுப்புகிறார்கள்‌. யூதா தேசத்தாரை 
அவர்களுடைய சொந்த தேசத்திற்கு திரும்பி 
வரப்பண்ணா, கர்த்தர்‌ மேதியரையும்‌ 
பெர்சியரையும்‌, மீன்பிடிக்கிறவர்களைப்‌ 
போலவும்‌, வேட்டைக்காரரைப்போலவும்‌ 
பயன்படுத்துகிறார்‌ 


யூதாவின்‌ மனுஷர்‌ 
தேசத்து, 
விடுவிக்கப்படுவது, தேச, 
அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேல்‌ பட்‌ 
விடுவிக்கப்பட்டதைவிட 
விசேஷமாயிருக்கும்‌ 
மனுஷர்மீது 


கர்த்தர்‌ த்‌ 
தம்முடைய புதிய 
கிருபைகளையும்‌, புதிய இரக்கங்களையும்‌ 
வெளிப்படுத்துவார்‌. அது யூதாவின்‌ 
மனுஷருக்கு மிகவும்‌ ஆச்சரியமாயிருக்கும்‌. 
கர்த்தருடைய கிருபையை. எருசலேமின்‌: 
குடிகள்‌ மனதார ஏற்றுக்கொள்வார்கள்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


கர்த்தருடைய 
புதிதாயிருப்பதினாலும்‌, 
விசேஷமாயிருப்பதினாலும்‌, 
எகிப்தின்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரரை விடுவித்ததைக்கூட, 


ள்‌ 


மறந்துவிடுவது வழக்கம்‌. 


கர்த்தர்‌ 
அடிமைத்தனத்திலிருந்து, இஸ்ரவேல்‌ 
புத்திரரை தம்முடைய பலத்த புயத்தினாலும்‌, 
வல்லமையினாலும்‌ விடுவித்து வந்தார்‌. 
கர்த்தர்‌ யூதாவின்‌ மனுஷரை, 
பாபிலோன்‌. தேசத்து 
சிறைப்பிருப்பிலிருந்து. சேனைகளின்‌ 
கர்த்தருடைய ஆவியினால்‌ 
விடுதலைபண்ணி, அவர்களை 
அவர்களுடைய தேசத்திற்கு 
அழைத்து வருகிறார்‌. 


“அப்பொழுது அவர்‌: செருபாபேலுக்குச்‌ 
சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை 
என்னவென்றால்‌, பலத்தினாலும்‌ அல்ல, 
பராக்கிரமத்தினாலும்‌ அல்ல, என்னுடைய 
ஆவியினாலேயே ஆகும்‌ என்று சேனைகளின்‌ 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌" (சக 4:6) 


சொந்த 


யூதாவின்‌ மனுஷர்‌, 
விரோதமாகச்‌ செய்த. 
பாபிலோன்‌ 
சிறையிருபபிலிருக்கிறார்கள்‌. 
கிருபையினால்‌ 
அவர்களை 


கர்த்தருக்கு. 
பாவங்களினால்‌, 
தேசத்து 
கர்த்தர்‌ 
அவர்களுக்கு 
பாபிலோன்‌ 


எகிப்து தேசத்தில்‌ 
புத்திரர்‌, 
பாவங்களினிமித்தமாய்‌ 
பாபிலோன்‌ 

மனுஷருடைய 

அவர்கள்‌ 

கர்த்தர்‌ யூதா 
பாவங்களுக்கு 

| தண்டனையைலிட தமது 
அவர்களுக்கு 





i FTE 
TT 


யூதாவின்‌ மனுஷர்‌ பாபிலோன்‌ தேசத்து 
சிறையிருப்பிலிருந்து விடுவிக்கப்படும்போது, 
அவர்களுடைய ஜீவியங்களில்‌ ஆவிக்குரிய 
மறுமலர்ச்சி உண்டாகும்‌. அவர்களுடைய 


வரும்போது, அவர்களிடத்தில்‌ 
விக்கிரகாராதனை என்னும்‌ 
கர்த்தர்‌ குணப்படுத்துகிறார்‌. 
மனுஷர்‌ தங்கள்‌ க 
விக்கிரகாராதனையினால்‌ டுப்படுத்தி 
விடுகிறார்கள்‌. கர்த்தருடைய த 
கானான்‌ தேசத்தை நாற்றமான 
விக்கிரகங்களினால்‌ நிரப்பினார்கள்‌. 
அவர்களுடைய கிரியைகள்‌ கர்த்தருக்கு 
அருவருப்பாயிருந்தது (எரே 15:18), 


1 பய க்‌ ம்‌ 
பாவங்களினிமித்தமாய்‌, கர்த்தர்‌ அவர்களை 
பாபிலோன்‌ தேசத்து சிறையிருப்புக்கு: 
அனுப்பிவிடுகிறார்‌. கர்த்தர்‌ அவர்கள்மீது 
கோபமாயிருந்தாலும்‌, தம்முடைய 
இரக்கத்தையும்‌ அவர்களுக்கு காண்பிக்கிறார்‌. 
தமது கிருபையினால்‌ அவர்களை 
சிறையிருப்பிலிருந்து விடுவிக்கிறார்‌. 
பாபிலோன்‌ தேசத்து ரன வள்‌ 
விடுவிக்கப்பட்ட யூதர்கள்‌, 
கர்த்தருக்கு முன்பாக 
அவர்கள்‌ கர்த்தரிடத்தில்‌ 
திரும்பி வருகிறார்கள்‌ 

(து அவர்கள்‌ கர்த்தருக்கு 

க பணிவோடு வந்து நின்று, "என்‌ 
நஸ்‌. என்‌ கோட்டையும்‌, நெருக்கப்படுகிற 
நாளில்‌ என்‌ அடைக்கலமுமாகிய கர்த்தாவே, 
புறஜாதிகள்‌ பூமிமின்‌ கடையாந்தரங்களிலி 
ருந்து உம்மிடத்தில்‌ வந்து: மெய்யாகவே, 
எங்கள்‌ பிதாக்கள்‌ பிரயோஜனமில்லாத 
பொய்யையும்‌ மாயையையும்‌ கைப்பற்றினார்கள்‌ 
என்பார்கள்‌” (எரே 16:19). 


துக்காக 
மறுபடியுமாய்த்‌. 


கர்த்தரிடத்தில்‌ 
பூமியின்‌ 
வாதி 
ஆராதிப்பதற்காக 
சேருவார்கள்‌. 


புறஜாதியாரும்‌. 
வருவார்கள்‌. 
கடையாந்தரங்களிலிருந்து 
ஜனங்கள்‌ கர்த்தரை. 
அவரிடத்தில்‌ வந்து 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


புறஜாதியார்‌ இரட்சிக்கப்படுவதை யூதாவின்‌ 
மனுஷர்‌ பார்ப்பார்கள்‌. தாங்களும்‌ 
கர்த்தரிடத்தில்‌ தீவிரமாய்த்‌ திரும்பி 
வரவேண்டும்‌ என்று தீர்மானித்து, யூதர்கள்‌ 
கர்த்தருடைய சமுகத்திற்கு முன்பாக 
பணிவோடும்‌, பயபக்தியோடும்‌, ஒடோடி 
வருவார்கள்‌. 


எரேமியா தர்்கதரிி, கரத்தண்பறறர்‌ 
சொல்லும்போது, அவர்‌ “என்‌ பெலனும்‌, என்‌ 
கோட்டையும்‌, நெருக்கப்படுகிற நாளிலே என்‌ 
அடைக்கலமுமாகிய கர்த்தர்‌” என்று 
சொல்லுகிறார்‌. எரேமியாவின்‌ ஊழியம்‌ 
எளிதாயிற்று. கர்த்தர்‌ தமது கிருபையினால்‌ 
திரளான ஜனங்களை தம்மிடத்தில்‌ அழைத்து 
வருகிறார்‌, யூதரும்‌, புறஜாதியாரும்‌ 
கர்த்தரிடத்திற்கு வருகிறார்கள்‌. 
கர்த்தரிடத்தில்‌ திரும்பி வருகிறவர்‌ 

தங்களுடைய பாவங்களையும்‌, தங்கள்‌ 
பிதாக்களுடைய பாவங்களையும்‌ அறிக்கை 
செய்வார்கள்‌. “மெய்யாகவே, எங்கள்‌ 
பிதாக்கள்‌ பிரயோஜனமில்லாத பொய்யையும்‌, 
மாயையையும்‌ கைப்பற்றினார்கள்‌" என்பார்கள்‌. 
விக்கிரகங்களினால்‌ அவர்களுக்கு ஒரு 
பிரயோஜனமும்‌ உண்டாகவில்லை. 


யூதா (டைய 
பிதாக்கள்‌ விக்கிரகாராதனையினால்‌. 
வஞ்சிக்கப்பட்டார்கள்‌. விக்கிரகங்களுக்கு 
ஜீவனில்லை. அவற்றிற்கு வல்லமையுமில்லை. 
ஆனால்‌ யூதா மனுஷருடைய பிதாக்களோ, 
மதியீனமாய்‌ விக்கிரகங்களைப்‌ 
பின்பற்றினார்கள்‌. விக்கிரகங்கள்‌ 
அவர்களை வஞ்சித்துப்போட்டது. 
யூதாவின்‌ மனுஷர்‌ 
விக்கிரகாராதனையிலிருந்து, 
விடுவிக்கப்பட்டு, கர்த்தரிடத்தில்‌ திரும்பி 
வருவதற்கான காரணங்களையும்‌ 
சொல்லுகிறார்கள்‌. “மனுஷன்‌ தனக்கு 
தேவர்களை உண்டுபண்ணலாமோ? 
அவைகள்‌ தேவர்கள்‌ அல்லவே” (எரே 16:20), 
த வாக்கியம்‌ யூதர்களுடைய விசுவாச 
அறிக்கையாகவும்‌, பாவங்களை அறிக்கை 
செய்வதாகவும்‌ இருக்கிறது. 





ழ்‌ யன 
யாய 


_ அர்த்தரிடத்தில்‌ திரும்பி வந்திருக்கிற 
யூதர்கள்‌, அவரை  ஆராதிக்கிறார்கள்‌. 
அவரைக்‌ கனம்பண்ணுகிறார்கள்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய நாமத்தை அவர்களுக்கு 
வெளிப்படுத்துகிறார்‌. கர்த்தர்‌ தம்மைப்பற்றி 
சத்தியங்களை அவர்களுக்கு 
தெரியப்பண்ணுகிறார்‌. “ஆதலால்‌, இதோ, 
வ்‌ நான்‌ அவர்களுக்குத்‌ 

ரியப்பண்‌ ணுவேன்‌; என்‌ கரத்தையும்‌ என்‌ 
வெற்தையம அவர்களுக்குத்‌ 
தெரியப்பண்ணுவேன்‌" (எரே 16:21) என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 

கர்த்தருடைய பலத்த புயத்தினால்‌, 
நாவின்‌ மனுஷர்‌ பாபிலோன்‌ 

சத்து, 
விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள்‌. 
கர்த்தருடைய தெய்வீக 
அவருடைய க 
மனுஷரை ட 
மறுபடியுமாய்‌ அழைத்து வருகிறது. 


கர்த்தர்‌ மகிமையுள்ளவர்‌ என்பதையும்‌, 
அவர்‌ சர்வவல்லமையுள்ளவர்‌ என்பதையும்‌, 
அவர்‌ கிருபையும்‌ இரக்கமும்‌ நிரம்பியவர்‌ 
என்பதையும்‌ யூதாவின்‌ 
அறிந்துகொள்கிறார்கள்‌. 

நன்மைகளை 

ஸ்‌ ன்‌ பரிசுத்தர்‌ 


செய்கிறவராகவே இருக்கிறார்‌ 
என்பதைப்‌ புரிந்துகொள்கிறார்கள்‌. 


நன்மை 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ தம்முடைய சுபாவங்களை 
யூதாவின்‌ மனுஷருக்கு வெளிப்படுத்துகிறார்‌. 
அவர்களும்‌, கர்த்தருடைய நாமம்‌ “யேகோவா” 
என்று அறிந்துகொள்கிறார்கள்‌. யேகோவா 
என்பது கர்த்தருடைய நாமம்‌. அவர்‌ 
சேனைகளின்‌ கர்த்தர்‌. கர்த்தர்‌ கிருபையும்‌, 
இரக்கமும்‌ மிகுந்தவர்‌. 

யூதாவின்‌ நல்‌ பாபிலோன்‌. 
தேசத்து. சிறையிருப்பிலிருந்து 
விடுவிக்கப்படுகிறார்கள்‌. அவர்களுடைய 
விடுதலை, புதிய  ஏற்பாட்டுக்காலத்தில்‌, 
மேசியாவாகிய இயேசுகிறிஸ்து மூலமாய்‌, 
மனுக்குலத்திற்கு உண்டாயிருக்கும்‌ ஆத்தும 
இரட்சிப்பக்கு அடையாளமாயிருக்கிறது. 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து தம்முடைய 
பிள்ளைகளை, தம்மிடமாகக்‌ 
கூட்டிச்சேர்க்கிறார்‌. விசவாசிகளைத்‌ 
தம்முடைய தொழுவத்திற்கு அழைத்து, 
வருகிறார்‌. இரட்சிக்கப்படுகிறவர்கள்‌ 
கர்த்தருடைய சபையில்‌ 
சேர்த்துக்கொள்ளப்படுகிறார்கள்‌. 





f= FTE 
TT 


யூதாவின்‌ மனுஷர்‌ விக்கிரகாராதனை 
செய்கிறார்கள்‌. இந்த பாவத்தின்‌ நிமித்தமாய்‌ 
கர்த்தர்‌ அவர்களை அந்நிய தேசத்து 
சிறையிருப்புக்கு ஒப்புக்கொடுத்துவிடுகிறார்‌ 
(எரே 17:5-11). எரேமியாவுக்கு விரோதமாக 
அவருடைய சத்துருக்கள்‌ சதிஆலோசனை 
பண்ணுகிறார்கள்‌. அவருக்கு தீங்கு. 
செய்கிறார்கள்‌. எரேமியா தன்னை 
கர்த்தருடைய பாதுகாப்புக்கு 
ஒப்புக்கொடுக்கிறார்‌ (எரே 17:12-18). 


ஓய்வுநாளை 
கர்த்தர்‌ 
மூலமாய்‌ 
குறித்து 


யூதாவின்‌ மனுஷர்‌ 

பரிசுத்தமாய்‌ ஆசரிக்கவில்லை. 
எரேமியா தீர்க்கதரிசி 
அவர்களுடைய பாவத்தைக்‌ 
அவர்களை எச்சரிக்கிறார்‌. அவர்கள்‌ 
ஓய்வுநாள்‌ பிரமாணத்தை மீறினால்‌, 
அவர்களுடைய வேதனைகள்‌ அதிகரிக்கும்‌ 
(எரே 1719-27), 


யூதாவின்‌ பாவம்‌ 

எரே 17:1-4 

எரே 171. யூதாவின்‌ பாவம்‌. 
இரும்பெழுத்‌ தாணியினாலும்‌, 
வைரத்தின்‌ நுனியினாலும்‌ 
எழுதப்பட்டு, அவர்களுடைய 
இருதயத்தின்‌ பலகையிலும்‌ உங்கள்‌ 
பலிபீடங்களுடைய  கொம்புகளிலும்‌ 
பதிந்திருக்கிறது. 


எரே 17:2. உயர்த்த மேடுகனின்மேல்‌ 
பச்சையான மரங்கவண்டையில்‌ 
இருந்த அவர்களுடைய 
பலிபீடங்களையும்‌ அவர்களுடைய 
தோப்புகளையும்‌ அவர்கள்‌ பின்னைகள்‌ 
நினைக்கும்படி இப்படிச்‌ 
செய்திருக்கிறது. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எரே 17:8. வயல்நிலத்திலுன்ன எண்‌: 
மலையே, நீ உன்‌ எல்லைகளிலெல்லாம்‌. 
செய்த பாவத்தினிமித்தம்‌ நான்‌ 
உன்‌ ஆஸ்தியையும்‌, உன்‌ 
எல்லாப்‌ பொக்கிஷங்களையும்‌, 
உன்‌ மேடைகனையுங்கூடச்‌ 
சூறையிடுவிப்பேன்‌.. 


எரே 17:4. அப்படியே நான்‌ உனக்குக்‌ 
கொடுத்த சுதந்தரத்தை நீதானே 
விட்டுவிடுவாய்; நீ அறியாத தேசத்தில்‌ 
உன்னை உன்‌ சத்துருக்களுக்கு 
அடிமையுமாக்குவேன்‌; 
என்றென்றைக்கும்‌ எரியத்தக்க என்‌ 
கோபத்தின்‌ அக்கினியை 
மூட்டிவிட்டீர்களே. 


எரேமியா தீர்க்கதரிசி 
மனுஷரிடத்தில்‌, 


நியாயத்தீர்ப்பைப்‌ பற்றி எச்சரிக்கிறார்‌. 

அவர்களோ தங்களிடத்தில்‌ ஒரு பாவமும்‌ 

இல்லையென்றும்‌, தாங்கள்‌ ஒரு அக்கிரமமும்‌ 

செய்யவில்லை என்றும்‌ எரேமியாவிடம்‌ 

எங்கள்மேல்‌ 

தீங்கைக்‌ 

நாங்கள்‌ செய்த 

நாங்கள்‌ எங்கள்‌ 

கர்த்தருக்கு விரோதமாகச்‌ 

செய்த எங்கள்‌ பாவம்‌ என்ன?" (எரே 16:10) 

என்று யூதாவின்‌ மனுஷரும்‌ எருசலேமின்‌ 
குடிகளும்‌ எரேமியாவிடம்‌ கேட்பார்கள்‌. 


யூதாவின்‌ மனுஷர்‌ தங்களிடத்தில்‌ ஒரு 
பாலமும்‌ இல்லை என்று சொல்ல முடியாது. 
அவர்கள்‌ கர்த்தருக்கு விரோதமாய்‌ திரளான 
அக்கிரமங்களை செய்திருக்கிறார்கள்‌. 
அவர்களுடைய பாவங்களும்‌, 
அக்கிரமங்களும்‌  நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. 
அவர்களுடைய பாவங்களை குறித்து, 
அவர்களுடைய மனச்சாட்சியே, அவர்களுக்கு 
விரோதமாக சாட்சி சொல்லும்‌. அவர்கள்‌ 
கர்த்தருக்கு விரோதமாக செய்கிற 
பாவங்களும்‌ அக்கிரமங்களும்‌ 


முழுஉலகத்திற்கும்‌ 
பிரத்தியட்சமாயிருக்கிறது. 


பாவங்கள்‌ மறைவாயில்லை. 





f= al 
TT 


குட்‌ 

கர்த்தருக்கு முன்பாக 
எழுதப்பட்டிருக்கிறது. 

தெளிவாகவும்‌, எளிதாக 

விதத்திலும்‌ சுத்தமாக எழுதப்பட்டிருக்கிறது. 
அவர்களுடைய. பாவங்கள்‌ 
கசத்தமாமிரந்தாலும்‌........ அதைய்பற்றிய 
எழுத்துக்கள்‌ சுத்தமாயும்‌ " தெளிவாயும்‌: 
இருக்கிறது. எளிதில்‌ அழிந்துவிடாதபடி 
அது ஆழமாய்ப்‌ பதிந்திருக்கிறது. 


இது என்னிடத்தில்‌ வைத்து. 
வைக்கப்பட்டு, என்‌ பொக்கிஷங்களில்‌ இது 
போடப்பட்டிருக்கிறதில்லையோ?” 
(உபா 32:34). 
அவர்களுடைய பாவங்கள்‌ இரும்பு 
எழுத்தாணியினாலும்‌, வைரத்தின்‌ 
நுனியினாலும்‌ எழுதப்பட்டிருக்கிறது. இப்படி 
எழுதினால்‌ அது ஒரு காலத்திலும்‌ 
அழிந்துபோகாது. எழுத்தும்‌ தேய்ந்துபோகாது. 
பாவிகளுடைய பாவங்களும்‌ அப்படித்தான்‌ 
இருக்கிறது. அவர்களுடைய பாவங்கள்‌ 
மன்னிக்கப்பட்டால்தான்‌. அவை மறையும்‌. 
மன்னிக்கப்படாத பாவங்கள்‌ 
காலத்திலும்‌ அழியாமல்‌, - 
காலமாய்‌ ர்‌ 
நம்முடைய பாவங்களை மன்னிக்கும்போது. 
அதை மன்னித்து மறந்துவிடுகிறார்‌. 
மன்னிக்கப்படாத பாவங்களை கர்த்தர்‌ 
ஒருபோதும்‌ மறப்பதில்லை. 
யூதா மனுஷருடைய பாவங்கள்‌ 
இருதயத்தின்‌ கும்‌, 
பலிபீடங்க। 
பமிந்திரக்கிறது. 
எழுதப்பட்டிருக்கிற. 
அழிக்க முடியாது. யூதா 
பலிபீடங்களுடைய 
ந தகுதி கத்‌ 


பலிபீடத்தின்‌ 
கொம்புகளைத்‌ தாண்டி, கர்த்தருக்கு 
அருகாமையில்‌ போகமுடியாது. நம்மால்‌. 
கர்த்தருடைய கிருபாசனத்தண்டையில்‌ 
மாத்திரமே கிட்டிச்சேரமுடியும்‌ 

யூதா மனுஷருடைய 
பலிபீடங்களுடைய 
பதிந்திருக்கிறது. 
பலிபீடம்‌ 


இது 
பயன்படுத்தப்படும்‌ விக்கிரகங்களின்‌ பலிபீடம்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


விக்கிரகங்களுக்கு 
, அதன்‌ இரத்தத்தை 

தெளிக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ அதை ஒருவருக்கும்‌ தெரியாமல்‌ 
மறைவாய்ச்‌ செய்யவில்லை. இது, 
இரகசியமான பாவமுமல்ல. எல்லோருக்கும்‌ 
முன்பாக வெளியரங்கமாகயிருக்கிற 
பிரத்தியட்சமான பாவம்‌. 


யூதாவின்‌ மனுஷர்‌ 


பக்கத்து 
அவர்களுடைய 
சாட்சி 


ா டைய 
தேசத்தார்‌ எல்லோரும்‌, 
விக்கிரகாராதனைக்கு, 
சொல்லுவார்கள்‌. அவர்களுடைய 
பிள்ளைகளும்‌ இதை நினைக்கும்படி, 
அவர்கள்‌ விக்கிரகங்களுக்கு பலிசெலுத்திய 
இரத்தத்தை பலிபீடங்களுடைய கொம்புகளில்‌ 
தெளிக்கிறார்கள்‌. 

உயர்ந்த மேடுகளின்மேல்‌ பச்சையான 
மரங்களண்டையில்‌ இருந்த அவர்களுடைய 
பலிபீடங்களையும்‌ அவர்களுடைய 
தோப்புகளையும்‌ பிள்ளைகள்‌ 
நினைக்கும்படி செய்திருக்கிறது. 
(எரே 17:2). 


தாவின்‌ மனுஷருக்கு விக்கிரகங்களை 
ஆராதிக்கும்போது வெட்கமோ, அவமானமோ, 
இலச்சையோ உண்டாகவில்லை. அவர்கள்‌ 
மிகுந்த சந்தோஷமாயும்‌, மனப்பூர்வமாயும்‌ 
பலிகளை செலுத்தி, 

செய்கிறார்கள்‌. 
மனதும்‌ இருதயமும்‌ 
பட்சமாயிருக்கிறது. 


அவர்கள்‌ 


இப்படிச்‌ 


அவர்களு, 
விக்கிரகங்களின்‌ 
அவர்களை கர்த்தருடைய வார்த்தையாலும்‌ 


திருத்த முடியவில்லை. கர்த்தருடைய 
கோலாலும்‌ திருத்த முடியவில்லை. அவர்கள்‌ 
கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு 
செவிகொடுக்கக்கூடாது. என்று 
தீர்மானமாயிருக்கிறார்கள்‌. 


யூதாவின்‌ மனுஷர்‌ விக்கிரகங்களோடு, 
ஐக்கியமாயிருக்கிறார்கள்‌. அவர்களுடைய 
பாவங்கள்‌ 
பலிபீடங்களுடைய 
பதிந்திருக்கிறது. 
எழுத்தாணியினாலும்‌, 
்‌ எழுதப்பட்டிருக்கிறது. 
பெயர்களை 
கொடுக்கிறார்கள்‌. 
விக்கிரகங்களின்‌ பெயர்களை தங்களுக்கும்‌, 
தங்கள்‌ பிள்ளைகளுக்கும்‌. 


வைத்துக்கொள்கிறார்கள்‌. 





i= FT 
ETT 


யூதாவின்‌ மனுஷரும்‌. எருசலேமின்‌ 
குடிகளும்‌ விக்கிரகாராதணையினால்‌ 
கட்டப்பட்டிருக்கிறார்கள்‌. கர்த்தரை 
ஆராதிக்கிறவர்கள்‌ அன்பின்‌ கயிற்றால்‌. 
கட்டப்பட்டிருப்பார்கள்‌. விக்கிரகங்களை 
ஆராதிக்கிறவர்களோ பாவக்கயிற்றால்‌. 
கட்டப்பட்டிருப்பார்கள்‌. 
யூதா மனுஷருடைய பாவங்கள்‌ 
உறுதிபண்ணப்பட்டிருக்கிறது. அவர்கள்மீது 
கர்த்தருடைய நீதியான நியாயத்தீர்ப்பு 
வருகிறது. 'வயல்நிலத்திலுள்ள என்‌ 
மலையே, நீ உன்‌ எல்லைகளிலெல்லாம்‌ செய்த 
பாவத்தினிமித்தம்‌ நான்‌ உன்‌ ஆஸ்தியையும்‌, 
உன்‌ எல்லாப்‌ பொக்கிஷங்களையும்‌, உன்‌ 
மேடைகளையுங்கூடச்‌  சூறையிடுவிப்பேன்‌"' 
(எரே 17:3) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
ய (ஷருடைய 
பொக்கிங்களையெல்னம்‌. எ த்திய 
தேசத்தார்‌ ற்ப பி்‌ 
போய்விடுவார்கள்‌. எருசலேம்‌ வயல்‌: 
நிலத்திலுள்ள மலையின்மீது இருக்கிறது. 
எருசலேமிலுள்ள தேவாலயம்‌ சமபூமிக்கு. 
நடுவிலே உள்ள பரிசுத்த பர்வதத்தின்மீது. 
கட்டப்பட்டிருக்கிறது. 
செழிப்பு மிக்க 
குடிகளிடத்தில்‌ 


அவர்களுடைய சம்பத்துக்களை 

தேசத்தார்‌ வசமாக 
பக்கொடுத்துகிகிற கர்த்தருக்கு 
விரோதமாக அவர்கள்‌ 
செய்யும்‌ பாவங்களினிமித்தமாயும்‌, 
அக்கிரமங்களினிமித்தமாயும்‌, அவர்களுக்கு 
இந்த தண்டனை வந்திருக்கிறது. 


“நீங்கள்‌ சுதந்தரிக்கப்போகிற தேசமோ, 
மலைகளும்‌ பள்ளத்தாக்குகளுமுள்ள தேசம்‌: 
அது வானத்தின்‌ மழைத்தண்ணீரைக்‌ 
குடிக்கும்‌ தேசம்‌” (உபா 11:1). 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யூதாவின்‌ மனுஷரும்‌ எருசலேமின்‌ 
குடிகளும்‌, கர்த்தருடைய பரிசுத்த பர்வதத்தை, 
தங்களுக்கு... உயர்ந்த 
மாற்றிக்கொள்கிறார்கள்‌. 
தங்களுடைய விக்கிரகங்களை 
ஆராதனை செய்கிறார்கள்‌. கர்த்‌ 
பரிசுத்த பர்வதத்தில்‌ கர்த்தரை மாத்திரமே 
ஆராதிக்கவேண்டும்‌. ஆனால்‌ யூதாவின்‌ 
பரிசத்த பர்வதத்தில்‌ 
ஆராதிக்கிறார்கள்‌. 
கர்த்தரை ஆராதிக்க நண்ம பரிகத்த 
பர்வதத்தை, விக்கிரகங்களை ஆராதிக்கும்‌ 
உயர்ந்த மேடைகளாக்கிவிடுகிறார்கள்‌. 


ன்‌ க்‌ லும்‌ தங்கள்‌ தேசத்தின்‌ 
எல்லைகளிலெல்‌. விக்கிரகங்களை 
வைத்து, ல்‌ செய்கிறார்கள்‌. 
இதன்‌ நிமித்தமாய்‌ கர்த்தருடைய 
நியாயத்தீர்ப்பு யூதா மனுஷர்மீது வருகிறது. 
கர்த்தர்‌ அவர்களுடைய  ஆஸ்தியையும்‌, 
அவர்களுடைய எல்லா பொக்கிஷங்களையும்‌, 
அவர்களுடைய மேடைகளையும்‌ அந்நிய 
தேசத்தாரிடம்‌ ஒப்புக்கொடுத்துவிடுகிறார்‌ 

ர்கள்‌ தேசத்திற்கு வந்து 


சூறையாடிக்‌ 
கொண்டுபோய்விடுவார்கள்‌. 


கர்த்தர்‌ வின்‌ 
எருசலேமின்‌. குரகளுக்கும்‌ 
தேசத்தை சுதந்தரமாகக்‌ 
கொடுத்திருக்கிறார்‌. ஆனால்‌ அவர்களோ 
கர்த்தர்‌ தங்களுக்கு கொடுத்த சுதந்தரத்தை 
விட்டுவிடுவார்கள்‌. அந்நிய தேசத்திற்கு 
சிறைப்பட்டுப்போவார்கள்‌. “அப்படியே நான்‌ 
உனக்குக்‌ கொடுத்த சுதந்தரத்தை நீதானே 
விட்டுவிடுவாய்‌; நீ அறியாத தேசத்தில்‌ 
உன்னை உன்‌ சத்துருக்களுக்கு 
அடிமையுமாக்குவேன்‌: என்றென்றைக்கும்‌ 
எரியத்தக்க என்‌ கோபத்தின்‌ அக்கினியை 
மூட்டிவிட்டீர்களே" (எரே 17:4) என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


மனுஷருக்கும்‌ 
கானான்‌ 


பாவத்தின்‌ சம்பளம்‌ மரணம்‌, 
பாவத்தினால்‌ அழிவும்‌ மோசமும்‌ வருகிறது. 
கர்த்தரிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களையும்‌, 
ஆறுதலையும்‌ பெற்றுக்கொள்வதற்கு 
மனுஷருடைய பாவம்‌ தடையாயிருக்கிறது. 
ஆறுதல்கள்‌ 
பாவம்‌ 


முடியாதபடிக்கு, 
'தடையாயிருக்கிறது. 





i THE 
TT 


நம்முடைய பாவங்களுக்கு நாம்‌ 
மனந்திரும்பினால்‌, கர்த்தர்‌ நமக்கு 
கொடுக்கும்‌ சுதந்தரங்களை, நாம்‌ திரும்பப்‌ 
பெற்றுக்கொள்ளலாம்‌. இழந்துபோனதை 
திரும்பக்‌ கொடுப்பதற்கு மனுஷகுமாரன்‌ 
இந்தப்‌ பூமியிலே வந்திருக்கிறார்‌. நாம்‌ 
கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை திரும்பப்‌ 
பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால்‌, 
கர்த்தரை விட்டு விலகிப்போயிருக்கிற நாம்‌, 
மறுபடியுமாம்‌. கர்த்தரிடத்தில்‌ ம்பி 
வரவேண்டும்‌. 


நாம்‌ கர்த்தரைவிட்டு விலகிப்போகும்‌ 
போதும்‌, விக்கிரங்களை ஆராதிக்கும்‌. 
போதும்‌, கர்த்தருக்கு விரோதமாக பாவம்‌ 
செய்யும்போதும்‌, நாம்‌ கர்த்தருடைய 
கோபத்தின்‌ அக்கினியை மூட்டிவிடுகிறோம்‌. 
கர்த்தருடைய கோபம்‌ என்றென்றைக்கும்‌. 
எரிந்துகொண்டிருக்கும்‌. 


சபிக்கப்பட்டவன்‌ 
எரே 17:5,8 


எரே 175. மனுஷர்மேல்‌ 
நம்பிக்கைவைத்து, மாம்சமானதைத்‌ 
தன்‌ புயபலமாக்கிக்‌ கொண்டு, கர்த்தரை 
விட்டு விலகுகிற  இருதயமுன்ன 
மனுஷன்‌ சபிக்கப்பட்டவன்‌ என்னு 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


எரே 17:6. அவன்‌ அந்தரவெனியில்‌ 
கறனையாய்ப்போன செடியைப்போலி. 
ருந்து, நன்மைவருகிறதைக்‌ காணாமல்‌, 
வனாந்தரத்தின்‌ 

இடங்களிலும்‌, 

உவர்நிலத்திலூம்‌ தங்குவான்‌. 


எரேமியா தீர்க்கதரிசி யூதாவின்‌ 
மனுஷருக்கும்‌ எருசலேமின்‌ குடிகளுக்கும்‌ 
கர்த்தருடைய செய்‌ பிரசங்கம்‌ 
பண்ணுகிறார்‌. இந்த செய்தி தீர்க்கதரிசன 
செய்தியல்ல. இது அவர்களுக்கு அன்றாட 
வாழ்க்கையில்‌ பிரயோஜனமாயிருக்கும்‌. 
நடைமுறை செய்தியாகும்‌. 


யூதாவின்‌ குடிகள்‌ 


கர்த்தணவிட்டு 


சமாதானமுமில்லை. 
ஜீலியத்தில்‌ ஆசீர்வாதமில்லை. 
அவர்களுடைய பாவங்களினிமித்தமாய்‌ 
கர்த்தரும்‌ அவர்களுக்கு உதவிசெய்யவில்லை. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


கர்த்தருடைய கிருபையும்‌, உதவியும்‌, 
ஒத்தாசையும்‌ கிடைக்காவிட்டாலும்‌, 
தங்களுடைய வாழ்க்கையில்‌ எப்படியாவது, 
முன்னேறவேண்டுமென்று யூதாவின்‌ மனுஷர்‌ 
பேராசைப்படுகிறார்கள்‌. சத்துருக்கள்‌ 
யூதாவின்‌ மனுஷர்மீது வருகிறார்கள்‌. 
கர்த்தரும்‌ அவர்களுக்கு உதவி 
செய்யவில்லை. இந்த சூழ்நிலையில்‌. 
யூதாவின்‌ குடிகள்‌ விக்கிரகங்களையும்‌, 
தங்கள்‌ சுயபலத்தையும்‌ நம்புகிறார்கள்‌. 
கர்த்தர்மீது நம்பிக்கை வைப்பதற்கு பதிலாக 
மனுஷர்மீது நம்பிக்கை வைக்கிறார்கள்‌. 
இப்படிப்பட்டவர்கள்‌ சபிக்கப்பட்டவர்கள்‌ 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
நம்பிக்கைவைத்து, 


'மனுஷர்மேல்‌: 
புயபலமாக்கிக்‌ 


மாம்சமானதைத்‌ தன்‌ 
கொண்டு, கர்த்தரை விட்டு விலகுகிற 
இருதயமுள்ள மனுஷன்‌ சபிக்கப்பட்டவன்‌ 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌" (எரே 17:5). 


நம்புகிறவர்கள்‌ 
எ நாணை நி, அதன்மீது 
முறிந்துபோன 
யாருக்கும்‌ 
யூதாவின்‌ மனுஷர்‌ 
பாவங்களை, 
புயபலமாக்கிக்கொள்கிறார்கள்‌. 
விக்கிரகங்களை செய்து, 
அவற்றை நம்புகிறார்கள்‌. கர்த்தரைவிட்டு 
விலகிப்போய்விடுகிறார்கள்‌. தங்களுடைய 
கைகளின்‌ கிரியைகளாகிய விக்கிரகங்கள்‌ 
தங்களுக்கு உதவிபுரியும்‌ என்று 
நம்புகிறார்கள்‌. 


முறிந்துபோன 
சாய்ந்திருக்கிறவர்கள்‌. 

நாணல்‌ ஒருபோதும்‌, 
ஆதரவாயிருக்காது. 


கர்த்தரே தம்முடைய பிள்ளைகளுக்கு 
புயமாகமிருக்கிறார்‌. "கர்த்தாவே, எங்களுக்கு 
இரங்கும்‌, உமக்குக்‌ காத்திருக்கிறோம்‌ 
தேவரீர்‌ காலையில்‌ அவர்கள்‌ ம்‌ 
இக்கட்டுக்காலத்தில்‌ 
இரட்சிப்புமாயிரும்‌" (ஏசா 33:2). யூதாவின்‌ 
மனுஷரோ மெய்யான, பலமான புயத்தை 
நம்பாமல்‌, பொய்யான, மாயையான புயத்தை 
ர்கள்‌ அவர்கள்‌ ஜீவனுள்ள 
ஜீவனில்லாத 
நம்புகிறார்கள்‌. 
இருதயம்‌ 
கெட்டுப்போயிருக்கிறது. தங்கள்‌ வாயினால்‌ 
கர்த்தரை துதிக்கிறார்கள்‌. அவர்களுடைய 
கர்த்தரைவிட்டு 





f= THE 
TT 


நாம்‌ துவை நம்பி நீரூற்றை 
விட்டுவிடக்கூடாது. நமக்கு கர்த்தராகிய 
ஜீவஊற்று தேவை. துரவை நம்பி, நீரூற்றை 

விட்டு விலகிப்போகிறவர்கள்‌, மிகுந்த 
வேதனைகளை அனுபவிப்பார்கள்‌. கர்த்தரை 
நம்பாமல்‌ மனுஷர்மேல்‌ நம்பிக்கை 
வைக்கிறவர்கள்‌ மோசம்‌ போய்விடுவார்கள்‌. 
அவர்கள்‌ தங்களைத்‌ தாங்களே 
வஞ்சித்துக்கொள்கிறார்கள்‌. 


செடியைப்போலிருந்து, 

காணாமல்‌, வனாந்தரத்தின்‌ வறட்சியான 
இடங்களிலும்‌, குடியில்லாத உவர்நிலத்திலும்‌ 
தங்குவான்‌" (எரே 17:6) என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 


அந்தர வெளியில்‌ கறளையாய்ப்போன 
செடி ஒன்றுக்கும்‌ உதவாது. அது 
கனிதராது. நிழல்‌ கூட தராது. இப்படிப்பட்ட 
செடிகளை நம்புகிறவர்கள்‌ மோசம்‌ 
போவார்கள்‌. மனுஷன்மேல்‌ நம்பிக்கை 
வைக்கிறவர்களுக்கு  ஏமாற்றமுண்டாகும்‌. 
கர்த்தரை நம்புகிறவர்களோ 
செழித்திருப்பார்கள்‌ 


கர்த்தரைவிட்டு 
விலகிப்போகிறவர்களுக்கு, டப்‌ 
வந்தாலும்‌, அவர்கள்‌. 
காணமாட்டார்கள்‌. அந்த நன்மையில்‌ 
அவர்களுக்கு பங்கும்‌ இருக்காது. 
பாத்தியமும்‌ இருக்காது. வனாந்தரத்தில்‌ 
செழிப்பான இடம்‌ இருக்காது. வனாந்தரத்தில்‌ 
ள்‌ வறட்சியான இடங்களில்‌: 
கர்த்தரை நம்பாமல்‌ 
நம்புகிறவர்கள்‌ 
வறட்சியான 
தங்குகிறவர்களைப்போல. 


வனாந்தரங்களிலுள்ள 
இடங்களில்‌ 
இருப்பார்கள்‌. 
நல்ல நிலத்தில்‌ வளருகிற விருட்சங்கள்‌ 
கனிதரும்‌. நல்ல வய: ரிடப்பட்ட 
தானியத்தில்‌ நல்ல விளைச்சல்‌ உண்டாகும்‌. 
அதிகமாயிருக்கும்‌. 


ஏமாந்துபோவார்கள்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


இருக்கவேண்டும்‌. 
சுயபலத்தையும்‌ 
ஏமாந்துபோவோம்‌. 
நம்பாமல்‌, 


நம்முடைய சுயநீதியையும்‌, 
நம்பினால்‌ நாம்‌ 
கர்த்தருடைய கிருபையை 
மனுஷன்மேல்‌ நம்பிக்கை  வைக்கிறவன்‌, 
மாம்சமானதை தன்‌ புயபலமாக்கிக்‌ 
கொள்கிறவன்‌. அவனுடைய ஆத்துமா 
செழிக்காது. அவர்களால்‌ தேவனுக்குப்‌ 
பிரியமான கனிகளைக்‌ கொடுக்க முடியாது. 
இவர்களிடத்திலிருந்து நன்மையான 
மற்றவர்களும்‌ பெற்றுக்கொள்ள 
ர்கள்‌ அந்தரவெளியில்‌ 
வளருகிற 
செடியைப்போன்றவர்கள்‌. இவர்களுக்கும்‌ 
தண்ணீர்‌ கிடைக்காது இவர்கள்‌ 
மற்றவர்களுக்கும்‌ கனிகொடுக்கமாட்டார்கள்‌. 


பாக்கியவான்‌. 
எரே 17:7,8 


எரே 177 
நம்பிக்கைவைத்து, 
நம்பிக்கையாகக்‌ 

மனுஷன்‌ பாக்கியவான்‌. 


கர்த்தர்மேல்‌ 
கர்த்தரைத்‌ தன்‌ 
கொண்டிருக்கிற 


எரே 17:8. அவன்‌ தண்ணீரண்டையிலே 
நாட்டப்பட்டதும்‌, கால்வாய்‌ 
ஓரமாகத்‌ தன்‌ வேர்களை விடுகிறதும்‌, 
உஷ்ணம்‌ வருகிறதைக்‌ காணாமல்‌ 
இலை பச்சையாயிருக்கிறதும்‌, 
வருஷத்திலும்‌ 
தப்பாமல்‌ கனி. 
மரத்தைப்‌ 


மழைத்தாழ்ச்சியான 
வருத்தமின்றித்‌ 
கொடுக்கிறதுமான 
போலிருப்பான்‌.. 


நம்புகிறவர்கள்‌ 
கர்த்தர்மீது நம்பிக்கை 
ஜீவிக்கிறவர்களுக்கு அநேக 
உண்டாகும்‌. அவர்கள்‌ 
கர்த்தருடைய அன்பிலும்‌ 
வைத்திருப்பதினால்‌, 
ஜீவியகாலம்‌ சமாதானமும்‌ 
நிரம்பியதாகயிருக்கும்‌. 
நம்பிக்கைவைத்து, கர்த்தரைத்‌. 
க்‌ கொண்டிருக்கிற 

(எரே 17:7) என்று 


கர்த்தரை 
செழித்திருப்பார்கள்‌. 


வைத்து 


கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 





i al 
ETT 


கர்த்தர்மேல்‌ 
வைத்திருக்கிறவர்கள்‌, தங்களுக்கு 
நன்மையான ஈவுகள்‌ கர்த்தரிடத்திலிருந்து 
வரும்‌ என்று எதிர்பார்ப்பார்கள்‌. கர்த்தருடைய 
வல்லமையே நம்மைப்‌ பலப்படுத்தும்‌ என்று 
விசுவாசித்து அவரையே சார்ந்திருப்பார்கள்‌. 
கர்த்தரை தன்‌ நம்பிக்கையாக. 
கொண்டிருக்கிற மனுஷன்‌, 
தண்ணீரண்டையிலே. நாட்டப்பட்ட 
மரத்தைப்போலிருப்பான்‌. அவன்‌ 
கனிகொடுப்பான்‌. பட்டுப்போகமாட்டான்‌. 
அப்படிப்பட்ட மனுஷனே பாக்கியவான்‌. 


நம்பிக்கை 


கர்த்தர்மேல்‌ நம்பிக்கை வைத்து, 
கர்த்தரை தன்‌ நம்பிக்கையாக 
கொண்டிருக்கிற மனுஷன்‌, எப்படியெல்லாம்‌ 
ஆசீர்வதிக்கப்படுவான்‌ என்று கர்த்தர்‌ 
இல்வாறு சொல்லுகிறார்‌. 'அவன்‌ 
தண்ணீரண்டையிலே நாட்டப்பட்டதும்‌, 
கால்வாய்‌ ஒரமாகத்‌ தன்‌ 
விடுகிறதும்‌, உஷ்ணம்‌ 

காணாமல்‌ இலை 

மழைத்தாழ்ச்சியான 
வருத்தமின்றித்‌ 
கொடுக்கிறதுமான 
(எரே 17:8). 


தப்பாமல்‌ கனி 
மரத்தைப்போலிருப்பான்‌" 


கர்த்தர்மேல்‌ நம்பிக்கை 
வைத்திருக்கிறவன்‌,  தண்ணீரண்டையில்‌ 
நாட்டப்பட்ட மரத்தைப்போலிருப்பான்‌. 

மரம்‌ நல்ல நிலத்தில்‌ நாட்டப்பட்டிருக்கிறது. 
இதற்கு விசேஷித்த கவனமும்‌, பராமரிப்பும்‌. 
பாதுகாப்பும்‌ கொடுக்கப்படும்‌. இந்த மரம்‌. 
கால்வாய்‌ ஒரமாக தன்‌ வேர்களை விடும்‌. 


கால்வாயிலிருந்து தாராளமாய்க்‌ கிடைக்கும்‌. 
இப்படிப்பட்ட மரத்திற்கு ஒரு குறைவும்‌ 
உண்டாகாது. 


கர்த்தரை தன்னுடைய நம்பிக்கையாக 


தொடர்ந்து கிடைக்கும்‌. இப்படிப்பட்‌। 
பாக்கியவானாயிருப்பான்‌. 

உணவுக்காகவோ, 

கவலைப்படமாட்டான்‌. 

தேவையான எல்லா ஆசீர்வாதங்களையும்‌ 


கர்த்தர்‌ கொடுப்பார்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


தண்ணீரண்டையிலே நாட்டப்பட்ட 
மரம்‌. உஷ்ணம்‌ வருகிறதை காணாது. 
வெயிலின்‌ உஷ்ணம்‌ அதிகமாயிருந்தாலும்‌, 
அது இந்த மரத்தை பாதிக்காது. 
கோடைகாலத்து வெயிலைத்‌ தாங்கமுடியாமல்‌ 
இந்த மரம்‌ பட்டுப்போகாது. இதன்‌ வேர்கள்‌ 
கால்வாய்‌ ஓரமாக படர்ந்திருக்கிறது. நிலம்‌ 
தண்ணீரில்லாமல்‌ காய்ந்துபோனாலும்‌, இந்த 
மரத்தின்‌ வேர்களுக்கு கால்வாயிலிருந்து 
தண்ணீர்‌ கிடைக்கும்‌. கோடைகாலத்தை 
தாங்கிக்கொள்ளும்‌ அளவுக்கு இதற்குத்‌ 
தேவையான நீர்‌ ஆதாரங்கள்‌ கிடைக்கும்‌. 
தண்ணீரண்டையில்‌ 
மரத்தின்‌ இலைகள்‌ 
அதன்‌ இலைகள்‌ 
பட்டுப்போவதில்லை. 
கோடைகாலத்து 
போவதுமில்லை. 
தனக்குத்‌ தானே வம்‌ இருக்கும்‌ 
இலை பச்சையாயிருக்கிற மரத்தைப்‌ 
பார்க்கும்போது, அது நம்முடைய 
கண்களுக்கும்‌ பசுமையாயிருக்கும்‌. கர்த்தரை 
தன்‌ நம்பிக்கையாக கொண்டிருக்கிற 
மனுஷனுக்கு உள்ளான சாமாதானமும்‌, 
உள்ளான திருப்தியும்‌ உண்டாயிருக்கும்‌ 
தண்ணீரண்டையில்‌ நாட்டப்பட்ட மரம்‌ 


மழைத்தாழ்ச்சியான வருஷத்திலும்‌ 
வருத்தமின்றி தப்பாமல்‌ மம்‌ 


நாட்டப்பட்ட 
பச்சையாயிருக்கும்‌. 


ந்த த்திற்கு ரால்‌ தண்ணீரும்‌. 
அதற்குள்ளே இருக்கும்‌. 


மக்கு ஒரு 
இருக்கும வரையிலும்‌, 
தோண்ட வேண்டும்‌ என்னும்‌ 
அவசியமுமில்லை. துரவைப்பற்றிய 
கவலையும்‌ நமக்குத்‌ தேவையில்லை. 
கர்த்தரே நமக்கு வற்றாத நீரூற்றாகவும்‌, 
ஜீவத்தண்ணீராகவும்‌ இருக்கிறார்‌. 
கர்த்தர்மேல்‌ நம்பிக்கை வைத்திருக்கிறவர்கள்‌, 
கிருபையையும்‌ 
பெற்றுக்கொள்வார்கள்‌. 
அவர்கள்‌ எக்காலத்திலும்‌ நல்ல கனிகளைக்‌ 
கொடுப்பார்கள்‌. 


வற்றாத நீரூற்று 
நாம்‌ துரவைத்‌ 





f= FTN 
TT 


சர்வாங்க 
செலுத்துவதற்கு வெண்கல 
செய்வது சம்பந்தமான 
கர்த்தர்‌... மோசேக்கு 
யாத்‌ 2711-8). 
பிரகாரத்தைப்பற்றிய 
தொங்குதிரைகளைப்பற்றிய பிரமாணமும்‌ 
(யாத்‌ 27:99). எரிகிற குத்துவிளக்கு 
சம்பந்தமான பிரமாணம்‌ (யாத்‌ 27:20,21) 


தகனபலிகளை 
பலிபீடத்தை 
பிரமாணத்தை 
சொல்லுகிறார்‌ 
ஆசரிப்புக்கூடாரத்திலள்ள 
பிரமாணமும்‌ 


வெண்கல பலிபீடம்‌ 
யாத்‌ 27:1-8 


யாத்‌ 274. ஐந்து முழ நீனமும்‌ ஓத்து: 
முழ அகலமுமாக சீத்திம்‌ மரத்தால்‌ பலி. 
பீடத்தையும்‌ உண்டுபண்ணுவாயாக; 
அது சுதுரமும்‌ மூன்று முழ 
உயரமுமாயிருப்பதாக. 


யாத்‌ 27:2. அதின்‌ நாலு மூலைகளிலும்‌ 
நாலு கொம்புகளை உண்டாக்குவாயாக; 
அதின்‌. கொம்புகன்‌ அதனோடே 
ஏகமாய்‌ இருக்கவேண்டும்‌ அதை 
வெண்கலத்‌ தகட்டால்‌ மூடவேண்டும்‌. 


யாத்‌ 27:3. 
எடுக்கத்தக்க 
கரண்டிகனையும்‌. 
முன்துறடுகனையும்‌ 
நெருப்புச்சட்டிகளையும்‌ 
உண்டாக்குவாயாக; 
பணிமுட்டுகளையெல்லாம்‌ 
வெண்கலத்தால்‌ பண்ணுவாயாக. 


அதின்‌ சாம்பலை. 
சட்டிகனையும்‌ 
கிண்ணிகனையும்‌. 


அதின்‌ 


யாத்‌ 27:4. வலைப்பின்னல்போன்ற ஒரு 
வெண்கலச்‌ சல்லடையைப்‌ பண்ணி, 
அத்தச்‌ சுல்லடையின்‌ நாதூ 
முலைகளிலும்‌ நாலு வெண்கல. 
வளையங்களை உண்டாக்கி, 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யாத்‌ 27:5. அந்தச்‌ சல்லடை பலி. 
பீடத்தின்‌ பாதியுயரத்தில்‌ இருக்கும்படி. 
அதைத்‌ தாழப்‌ பலிபீடத்தின்‌. 
சுற்றடைய்புக்குக்‌ கீழாக வைப்பாயாக. 

யாத்‌ 27:8. பலிபீடத்துக்குச்‌ சீத்திம்‌ 


மரத்தால்‌ தண்டுகளையும்‌ பண்ணி, 
வெண்கலத்தகட்டால்‌. 


இரண்டு 
வனையங்கவிலே 
பாய்ச்சப்பட்டிருக்கவேண்டும்‌. 


பக்கங்களிலும்‌ 


யாத்‌ 27:8. அதை உன்‌ வெளிவிட்டுப்‌ 
பல்கைகனினாலே பண்ணவேண்டும்‌; 
மலையில்‌ உனக்குக்‌ 
காண்பிக்கப்பட்டபடியே. அதைப்‌ 
பண்ணக்கடவர்கன்‌. 


ஆசரிப்ுக்கூடாரத்தில்‌, 
புத்திர்‌ “மத்தியிலே தம்முடைய பிரசன்னம்‌. 
விளங்கவேண்டும்‌ என்பது கர்த்தருடைய 
நோக்கமாயிரக்கிறது. இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
ஆசரிப்புக்கூடாரத்திற்கு வந்து, “அங்கே 
கர்த்தரை ஆராதிப்பார்கள்‌. 


|ஸ்ரவேல்‌. 


சரிப்புக்கூடாரத்திலுள்ள 

மகாபரிசுத்த தந்திக்‌. கர்த்தருடைய 
பிரசன்னத்திற்கு அடையாளமான 
உடன்படிக்கைப்பெட்டி இருக்கிறது. ஆனால்‌ 
இந்த  மகாபரிசத்த ஸ்தலத்திற்குள்ளே 
ஆசாரியர்‌ மாத்திரமே பிரவேசிக்க முடியும்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரரில்‌ பொதுஜனங்கள்‌ 
மகாபரிசுத்த ஸ்தலத்திற்குள்‌ பிரவேசிக்க 
அனுமதியில்லை. 


ஆசரிப்புக்கூடாரத்திற்கு ன்னால்‌ 
ஒரு பிரகாரத்தை உண்டுபண்ணவேண்டும்‌ 
என்பதும்‌, அந்தப்‌ பிரகாரத்தில்‌ ஒரு 
வெண்கல பலிபீடத்தை செய்து 
வைக்கவேண்டும்‌ என்பதும்‌, அந்தப்‌ 
பலிபீடத்தில்‌ ஜனங்கள்‌ தமக்கு பலிகளை 
செலுத்த வேண்டும்‌ என்பதும்‌ கர்த்தருடைய 
திட்டமாயிருக்கிறது. கர்த்தர்‌ வெண்கல 
பலிபீடத்தைப்பற்றிய தம்முடைய பிரமாணத்தை 
மோசேக்கு சொல்லுகிறார்‌. 





i FTE 
TT 


இருதயம்‌ 
கேடுள்ள தாயிருக்கி றது 
எரே 17:9,10 


எரே 174. எல்லாவற்றைப்பார்க்கிலும்‌ 
இருதயமே திருக்குள்னதும்‌ மகா 
கேடுன்னதுமாயிருக்கிறது, அதை 
அறியத்தக்கவன்‌ யார்‌? 


எரே 17:10. கர்த்தராகிய நானே 
ஒவ்வொருவனுக்கும்‌, அவனவன்‌. 
வழிகளுக்கும்‌ செய்கைகளின்‌' 
பலன்களுக்கும்‌ தக்கதைக்‌ கொடுக்கும்‌ 
படிக்கும்‌, இருதயத்தை ஆராய்கிறவரும்‌ 
உன்விந்திரியங்களைச்‌ 
சோதிக்கிறவருமாயிருக்கிறேன்‌. 


மனுஷருடைய இருதயம்‌ 
திருக்குள்ளதும்‌ கடத எனககக. 
கர்த்தர்‌ மனுஷனுடைய இருதயத்தை: 
எப்போதும்‌ ஆராய்ந்து பார்க்கிறார்‌. கர்த்தர்‌ 


புயபலமாக்கிக்கொள்வதும்‌ 
காரியம்‌. மனுஷன்‌ 
வஞ்சித்துவிடுவான்‌. 
உதவிபண்ண முடியாது. 

நாம்‌ பல சமயங்களில்‌ 
நம்புவதாக நமக்குள்ளே 
கொண்டிருப்போம்‌. 


நம்பிக்கைகளும்‌ பயங்களும்‌ 
ஏற்றதாழ்வோடு காணப்படுகிறது. நம்முடைய 
இருதயத்தில்‌ சந்தோஷமும்‌ வேதனையும்‌ 
மாறிமாறி வருகிறது. 
கர்த்தரை 
கலங்கமாட்டார்கள்‌. 
இருதயம்‌ சமாதானமாயும்‌, 
இருக்கும்‌. அவர்கள்‌ 
தங்கள்‌ 
அவர்கள்‌ 
நம்பிக்கையாகக்‌. 


நம்புகிறவர்கள்‌ 


கர்த்தரை 
'கொண்டிருக்கிறார்கள்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


இப்டிப்பட்டவர்கள்‌ 


கலங்கமாட்டார்கள்‌. கர்த்தருடைய 
பிள்ளைகள்‌ உலகத்தை 
கலக்குகிறவர்களாக இருப்பார்களேயல்லாமல்‌, 
உலகத்தைப்‌ பார்த்து கலங்குகிறவர்களாக 
இருக்கமாட்டார்கள்‌. 

டைய 


னால்‌ 
இருதப்னே திரக்கு்ளதம்‌, 
மகாகேடுள்ள துமாயிருக்கிறது. இது நமக்கே 
தெரியவில்லை. நம்முடைய இருதயம்‌ 
கேடுள்ளது என்பதை நாமே நம்புவதில்லை. 
ஆனால்‌ நம்முடைய திருக்குள்ள இருதயம்‌ 
கேடான காரியங்களை சிந்திக்கிறது. அது 
நன்மையை தீமையென்று சொல்லுகிறது. 
தீமையை நன்மையென்று சொல்லுகிறது. 
நம்முடைய இருதயம்‌  சுத்தமாயில்லை. 
என்றால்‌, நம்முடைய  மனக்கண்கள்‌ 
மங்கிப்போய்விடும்‌. நம்மால்‌ உண்மை 
அறியமுடியாது. 
எல்லாவற்றின்மேலும்‌ மாயையான சாயத்தைப்‌ 
உண்மை நிலையை 


எந்த சூழ்நிலையிலும்‌ 


டய கேடுள்ள இருதயம்‌ 


மனுஷனுபை 
தேவனைப்பற்றி ae சிந்தித்துப்‌ பார்த்து, 


இந்த உலகத்தில்‌ இல்லை" என்று 
சொல்லுகிறது. “தேவனைப்‌ பார்க்க முடியாது” 
என்றும்‌ மனுஷனுடைய கேடான இருநயம்‌ 
அவனுக்கு சொல்லுகிறது. கர்த்தருக்கு 
விரோதமான ஏராளமான பொய்களை 
திருக்குள்ள இருதயம்‌ தாராளமாய்‌ உற்பத்தி 
பண்ணும்‌. மனுஷனுபை! இருதயம்‌ 
அவனையே வஞ்சித்துவிடும்‌ 


மனுஷனுடைய இருதயத்தின்‌ 

நிறைவினால்‌ அவனுடைய வாய்‌ பேசுகிறது. 

மனச்சாட்சி குத்தமாயும்‌ 

இருக்கவேண்டும்‌. 

நம்முடைய பாவங்களை 

உணரமுடியாது. நம்மிடத்தில்‌ 

அக்கிரமங்களும்‌ இருக்கிறது 

அங்கீரிக்கவுமாட்டோம்‌. 

இருதயமே எல்லா 

ம்‌ பிறப்பிடமாகயிருக்கிறது. 

இருதயம்‌ திருக்குள்ளதும்‌, 

மகாகேடுள்ளதுமாயிருக்கும்போது, நம்முடைய 
கிரியைகளும்‌ கேடானதாயிருக்கும்‌. 





i= THE 
TT 
டய 


கேடுள்ளதாயிருந்தாலும்‌, 

அறியத்தக்கவன்‌ ஒருவனுமில்லை 

கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. ரத்‌ 
மாத்திரமே. 

அறியமுடியும்‌. 

ஒவ்வொருவனுக்கும்‌, 

வழிகளுக்கும்‌ செய்கைகளின்‌ பலன்களுக்கும்‌ 
தக்கதைக்‌ கொடுக்கும்படிக்கும்‌, இருதயத்தை 
ஆராய்கிறவரும்‌ உள்ளிந்திரியங்களைச்‌ 
சோதிக்கிறவருமாயிருக்கிறேன்‌” (எரே 17:10) 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ 


நம்முடைய இருதயத்தையே நம்மால்‌ 

அறியமுடியாமல்‌ இருக்கும்போது, 
மற்றவர்களுடைய இருதயத்தை. நாம்‌ 
அறிந்துகொள்வது என்பது இயலாத காரியம்‌. 

கையினால்‌ நாம்‌ மனுஷன்மேல்‌ 
நம்பிக்கை வைக்கக்கூடாது. மாம்சமானதை 
நம்முடைய புயபலமாக்கிக்கொள்ளக்கூடாது. 
லு 
ஏமாற்றமுண்டாகும்‌. 
இருதயம்‌ எந்த அளவுக்கு - 
என்பதும்‌, அது எந்த 
மகாகேடுள்ளது என்பதும்‌ நமக்குத்‌ தெரியாது. 
மனுஷரை நம்புகிறவர்கள்‌, தங்கள்‌ 
கண்களை மூடிக்கொண்டு, குழியிலே 
விழுகிறவர்களுக்கு ஒப்பானவர்கள்‌ 
இவர்கள்‌ முறிந்துபோன நாணல்மீது 
சாய்ந்துகொள்ளலாம்‌ என்று 
நினைக்கிறார்கள்‌. 


அநியாயமாய்‌ ஐசுவரியத்தைச்‌ 
சம்பாதிக்கிறவன்‌ 
எரே 17:11 


எரே 1711. 
ஐசுவரியத்தைச்‌ 


அநியாயமாய்‌. 
சும்பாதிக்கிறவன்‌' 
முட்டையிட்டு அவயங்காத்தும்‌, 
குஞ்சுபொரிக்காமற்‌ போகிற 
கவுதாரிக்குச்‌ ச௪மானமாயிருக்கிறான்‌; 
அவன்‌ தன்‌ பாதி வயதிலே அதைவிட்டு, 
தன்‌ முடிவிலே மூடனாயிருப்பான்‌. 


அநியாயமாய்‌ ஐசுவரியத்தை 
சம்பாதிக்கிறவனுக்கு சந்தோஷமோ 
சமாதானமோ இருக்காது. கர்த்தருடைய 
ஆசீர்வாதம்‌ அவன்மீது தங்கியிருக்காது. 
அநியாயமாய்‌ சம்பாதிக்கிற ஐசுவரியத்தின்மீது 
கர்த்தருடைய சாபம்‌ தங்கியிருக்கும்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


பணத்தை நம்புகிறவர்கள்‌ ஏமாந்து 
போவார்கள்‌. அநியாயமாய்‌ ஐசுவரியத்தை 
சம்பாதிக்கிறவர்கள்‌, கர்த்தரை நம்பாமல்‌, 
தங்கள்‌ ஐசுவரியங்களை நம்புவார்கள்‌. 
ஐசுவரியம்‌ தங்களுக்கு சந்தோஷத்தையும்‌, 
சமாதானத்தையும்‌ கொடுக்கும்‌ என்று 
எதிர்பார்ப்பார்கள்‌. ஆனால்‌ அவர்களுடைய 
ஐசுவரியம்‌, அவர்கள்‌ எதிர்பார்த்த 
சந்தோஷத்தையும்‌ சமாதானத்தையும்‌ 
அவர்களுக்கு கொடுக்காது. 


.... ஜகவரியத்தினால்‌ 
வந்தாலும்‌, அது 
உலகப்பிரகாரமான 
தற்காலிகமானது. கர்த்தர்‌ 
சந்தோஷமே நிலைத்திருக்கும்‌. 
நித்திய சந்தோஷம்‌. அநியாயமாய்‌ 
ஐசுவரியத்தை சம்பாதிக்கிறவனின்‌ 

பொய்‌ நாவாயிருக்கும்‌ அது 
வீண்பெருமையை பேசும்‌. அவனுக்கு 
ஐசுவரியம்‌ மிகுதியாய்ச்‌ சேர்ந்தவுடன்‌, “நான்‌ 
ஒரு ஐசுவரியவான்‌" என்று பெருமையாய்ப்‌ 
பேசுவான்‌. அவனிடத்திலிருந்து ஐசுவரியம்‌ 
எடுத்துக்கொள்ளப்பட்டால்‌, அவன்‌ 
ஒன்றுமில்லாமல்‌ போய்விடுவான்‌. ஐசுவரியம்‌ 
எந்த மனுஷனுக்கும்‌ கடைசி வரையிலும்‌ 
உதவி செய்யாது. 


அந்தோய்‌ 
நிலைத்திருக்காது 
சந்தோஷம்‌ 
கொடுக்கிற 
அதுவே 


உலகப்பிரகாரமான  ஐசுவரியத்தைவிட 
கர்த்தருடைய கிருபையே மிகுந்த 
பழக்க ஆவிக்குரிய ஐசுவரியங்கள்‌ 
மறுமைக்கும்‌. 
கர்த்தரை 
மரணமும்‌ 
அவர்கள்‌ மரித்த 
பின்பும்‌ சமாதானமாய்‌ நித்திய ஜீவனுக்குள்‌ 
பிரவேசிப்பார்கள்‌. 


இம்மைக்கும்‌ 
பிரயோஜனமுள்ளதாயிருக்கும்‌ 
நம்புகிறவர்களின்‌ 

சமாதானமாயிருக்கும்‌. 


உன்‌ அந்தியகாலத்தில்‌ 
நீ ழை வாயிருகக் ட! 
ஆலோசனையைக்கேட்டு, புத்திமதியை 
ஏற்றுக்கொள்‌" (நீதி 19:20). 


உலகப்பிரகாரமான 
நம்புகிறவர்கள்‌ 


ஐசுவரியத்தை 
பொய்யையும்‌, மாயையையும்‌ 
நம்புகிறார்கள்‌. ஐசுவரியம்‌ தங்களை 
வஞ்சித்துவிட்டது. என்பதைக்கூட 
அவர்களால்‌ உடனே உணரமுடியாது. காலம்‌ 
கடந்துதான்‌ உணருவார்கள்‌. எல்லாம்‌. 
முடிந்துபோன பின்பு, புத்தி தெளிந்து ஒரு 
பிரயோஜனமுமில்லை. 





f= THE 
TT 


கவுதாரி முட்டையிட்டு அவயங்காக்கும்‌. 
ஆனால்‌ குஞ்சு பொரிக்காமல்‌ போய்விடும்‌. 
அதுபோலவே அநியாயமாய்‌ ஐசுவரியத்தை 
சம்பாதிக்கிறவனும்‌, தன்‌ பாதி வயதிலே, 
தான்‌ சம்பாதித்த ஐசுவரியத்தை 
இழந்துபோவான்‌. தன்னுடைய முடிவிலே 
மூடனாயிருப்பான்‌. 

“தீக்குருவிகள்‌ தங்கள்‌ செட்டைகளை 
அசைவாட்டி ஓடுகிற ஒட்டம்‌, நாரை தன்‌ 
செட்டைகளாலும்‌ இறகுகளாலும்‌ 
பறக்கிறதற்குச்‌ சமானமல்லவோ? அது தன்‌ 
முட்டைகளைத்‌ தரையிலே இட்டு, அவைகளை 
மணலிலே. அனலுறைக்க 
வைத்துவிட்டுப்போய்‌, காலால்‌ மிதிபட்டு 
உடைந்து போம்‌ என்பதையும்‌, 
காட்டுமிருகங்கள்‌ அவைகளை மிதித்துவிடும்‌ 
என்பதையும்‌ நினைக்கிறதில்லை. 
அது தன்‌ குஞ்சுகள்‌ தன்னுடைய 
தல்லாததுபோல அவைகளைக்‌ 
காக்காத கடினகுணமுள்ளதாயிருக்கும்‌:: 
அவைகளுக்காக அதற்குக்‌ 
கவலையில்லாதபடியினால்‌ பட்ட 
வருத்தம்‌ விருதாவாம்‌"' (யோபு 39:13-16) 


குருவிக்கூட்டைக்‌. 
கண்டுபிடிக்கிறதுபோல்‌ என்‌ கை ஜனங்களின்‌ 
ஆஸ்தியைக்‌ 

விடப்பட்ட முட்‌ 
வாரிக்கொள்வதுபோல்‌ பூமியையெல்லாம்‌ நான்‌ 
வாரிக்கொண்டேன்‌; ஒருவரும்‌ செட்டையை 
அசைத்ததுமில்லை, வாயைத்‌ திறந்ததுபில்லை, 
கீச்சென்று சத்தமிட்டதுமல்லை என்று. 
சொல்லுகிறான்‌" (ஏசா 10:14). 


ஐசுவரியவான்‌ மிகுந்த பிரயாசப்பட்டு 
தனக்கு ஐசுவரியத்தை சம்பாதிக்கிறான்‌. 
பாவமான வழிகளையும்‌, அக்கிரமமான 
வழிகளையும்‌ பயன்படுத்தி, தன்னுடைய 
ஜசுவரியத்தை அநியாயமாய்‌ சம்பாதிக்கிறான்‌. 
அவனுக்கு ஐசுவரியமும்‌ சேருகிறது. 
தன்னுடைய ஐசுவரியத்தின்மீது கவுதாரி 
முட்டையிட்டு அடைகாப்பதுபோல. 
உட்கார்ந்திருக்கிறான்‌. அநியாயமாய்‌ 
சம்பாதிக்கப்பட்ட ஐசுவரியம்‌ அவனுக்கு 
உதவிசெய்யாது. - அது அவனுக்கு 
ஆறுதலையும்‌ திருப்தியையும்‌ தராது. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


கர்த்தாவே 
எரே 1712-18 


எரே 17:12. எங்கள்‌ பரிசுத்த ஸ்தானம்‌ 
ஆதிமுதற்கொண்டு. உயர்ந்த 
மகிமையுள்ள சிங்காசன மாயிருக்கிறது. 


இஸ்ரவேலின்‌ 

கர்த்தாவே, 
உம்மைவிட்டு விலகுகிற யாவரும்‌ 
'வெட்கப்படுவார்கள்‌; அவர்கள்‌. 
ஜீவனுன்ன தண்ணீரின்‌ ஊற்றாகிய 
கர்த்தரை விட்டு விலகிப்போனபடியால்‌, 
உம்மைவிட்டு அகன்றுபோகிறவர்களின்‌ 
பெயர்‌ புழுதியில்‌ எழுதப்படும்‌. 


எரே 17414. என்னைக்‌ 
குணமாக்கும்‌, அப்பொழுது 
குணமாவேன்‌; என்னை இரட்சியும்‌, 
அப்பொ இரட்சிக்கப்படுவேன்‌; 
தேவரீரே என்‌ துதி. 


எரே 17:15. இதோ, இவர்கள்‌ என்னைப்‌ 
பார்த்து: கர்த்தருடைய வார்த்தை: 
எங்கே? அது இப்பொழுது வரட்டும்‌ 
என்கிறார்கள்‌. 


எரே 1746. நானோ உம்மைப்‌ 
பின்பற்றுகிற மேய்ப்பன்‌, இதற்கு நான்‌ 
மிஞ்சி நடக்கவில்லை; ஆபத்துநாளை 
விரும்புகிற தூமில்லையென்று 

அறிவீர்‌; என்‌ உதடுகளிலிருந்து. 
புறப்பட்டது உமக்கு. முன்பாகச்‌ 
செவ்வையாயிருந்தது. 


கர்த்தாவே, 


எரே 1717. நீர்‌ எனக்குப்‌ 
பயங்கரமாயிராதேயும்‌; தீங்குநானில்‌ 
தீரே என்‌ அடைக்கலம்‌. 


எரே 17:18. நான்‌ வெட்கப்படாமல்‌, 


என்னைத்‌ துன்பப்படுத்துகிறவர்கள்‌. 
வெட்கப்படுவார்கனாக; 


அவர்களை நொறுக்கும்‌. 





i a 
TT 


கடந்திரக்கிறது கர்த்தருடைய ஆலயமும்‌ 
எருசலேமில்‌ ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. 


“எங்கள்‌ பரிசுத்த ஸ்தானம்‌ 
ஆதிமுதற்கொண்டு உயர்ந்த மகிமையுள்ள 
சிங்காசனமாயிருக்கிறது” (எரே 17:12) என்று 
எரேமியா சொல்லுகிறார்‌ 


எருசலே, 
கர்த்தருடைய 


ப. தேவாலயத்தில்‌ 
ரசன்னம்‌ பிரத்தியட்சமாய்‌ 

அவருடைய 
தெய்வீக பிரசன்னத்திற்கு முன்பாக நின்று, 
கர்த்தரை ஆராதிக்கிறார்கள்‌. கர்த்தருடைய 
சர்வவல்லமையையும்‌, சர்வமகிமையையும்‌ 
நினைவுகூர்ந்து. அவருடைய பரிசுத்த 
ஸ்தலத்திற்கே வந்து, அவரைத்‌ துதிப்பது 
யூதாவின்‌ மனுஷருக்கு கிடைத்திருக்கிற 
மிகப்பெரிய சிலாக்கியம்‌ 


நாவின்‌ மனுஷர்‌ அந்நிய தேசத்து 
சின குட்பட்டிருந்தாலும்‌, கர்த்தருடைய 
மகிமையும்‌, அவருடைய பிரசன்னமும்‌. 
அவர்களோடு தங்கியிருக்கிறது. 
கர்த்தருடைய பரிசுத்த, ஸ்தானம்‌, 
அவருடைய மகிமையுள்ள சிங்காசனமாகும்‌. 
கர்த்தர்‌ எங்கே வாசம்பண்ணுகிறாரோ, 
அதுவே அவருடைய வாசஸ்தலம்‌. கர்த்தர்‌ 
1 ர்‌ மத்தியில்‌ 


மகிமையுள்ள சிங்காசனம்‌ இருக்கிறது. 


எருசலேம்‌ மகாராஜாவின்‌ நகரம்‌ என்று 
அழைக்கப்படுகிறது. இஸ்ரவேலின்‌ 
ராஜாவும்‌ எருசலேமிலிருக்கிறார்‌. 

ராஜாதி ராஜாவாயிருக்கிறார்‌. 

முழுபூமியையும்‌ ஆளுகை ்‌ 
ஆகையினால்‌ இந்த உலகத்திற்கு, எருசலேம்‌. 
நகரம்‌, மகாராஜாவின்‌ நகரமாயிருக்கிறது. 
கர்த்தர்‌ ஆதிமுதற்கொண்டே, 
எருசலேமில்‌ வாசம்பண்ணுகிறார்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பரிசுத்த ஸ்தானமும்‌, 
உயர்ந்த மகிமையுள்ள 
எருசலேமிலிருக்கிறது. “நான்‌ 
ஆலயம்பெரியதும்‌ 
ஆச்சரியப்படத்தக்கதுமாயிருக்கும்‌" 
நோளா 2:9), 
எரேமியா தீர்க்கதரிசி, 
ஜெபம்பண்ணும்போது, 
சொல்லுகிறார்‌. 


கர்த்தரிடத்தில்‌ 
எருசலேமைப்பற்றிச்‌ 
யூதா தேசத்திற்கும்‌, 
எருசலேம்‌ நகரத்திற்கும்‌, கர்த்தருடைய 
விசேஷித்த பாதுகாப்பும்‌, பராமரிப்பும்‌ 
உண்டாயிருக்கவேண்டும்‌ என்பதற்காக, 
எரேமியா கர்த்தரிடத்தில்‌ எருசலேமைப்பற்றிர்‌ 
சொல்லியிருக்கலாம்‌. 


யூதாவின்‌ மனுஷரும்‌, எருசலேமின்‌ 
குடிகளும்‌ கர்த்தருக்கு விரோதமாக பாவம்‌ 
செய்கிறார்கள்‌. கர்த்தருடைய உயர்ந்த 
மகிமையுள்ள சிங்காசனம்‌ 
எருசலேமிலிருந்தாலும்‌, எருசலேமின்‌ குடிகள்‌ 
கர்த்தரைவிட்டு தூரமாய்‌ 
விலகிப்போய்விடுகிறார்கள்‌. கர்த்தருடைய 
பரிசுத்த ஸ்தானம்‌ ஆதிமுதற்கொண்டு 
எருசலேமிலிருப்பதினால்‌, கர்த்தர்‌ தமது 
கிருபையினால்‌ எருசலேமை 
பாதுகாக்கவேண்டும்‌ என்று எரேமியா 
விண்ணப்பம்பண்‌ ணுகிறார்‌. 

தேவன்‌ நீதியுள்ளவர்‌. 
பாவிகளுக்கு தம்முடைய 


நியாயத்தீர்ப்பைக்‌ கொடுக்கிறார்‌ 
எருசலேமின்‌ 


அவர்‌ 
நீதியான 
யூதாவின்‌ 
குடிகளும்‌ 
விரோதமாக 
அக்கிரமங்களை 


கர்த்தர்‌ யூதாவின்‌ 
அவர்களுடைய தேசத்தையும்‌ 

அழிவுக்கு ஒப்புக்கொடுத்துவிடுகிறார்‌. 
கர்த்தரே இஸ்ரவேலின்‌ 
நம்பிக்கையாயிருக்கிறார்‌. கர்த்தர்மேல்‌ 
நம்பிக்கை வைத்து, கர்த்தரை தன்‌ 
நம்பிக்கையாகக்‌ கொண்டிருக்கிற மனுஷன்‌ 
பாக்கியவான்‌. (எரே 17:7). 
கர்த்தரைவிட்டு விலகுகிறவர்கள்‌ யாவரும்‌ 
கர்த்தரைவிட்டு 
“வெட்கப்பட வேண்டும்‌" 
கர்த்தரிடத்தில்‌ 
வேதபண்டிதர்கள்‌ இந்த 
வாக்கியத்திற்கு விளக்கம்‌ சொல்லுகிறார்கள்‌. 





i FTE 
TT 


யூதாவின்‌ மனுஷர்‌: 
விலகிப்போயிருக்கிறார்கள்‌. தங்களுடைய 
பாவங்களை நினைத்து அவர்கள்‌ 
'வெட்கப்படவேண்டும்‌. தங்கள்‌ பாவங்களுக்கு 
மனம்‌ வருந்தவேண்டும்‌. ப்‌ ்‌ 
தேவனுடைய 


கர்த்தரைவிட்டு 


கிடைக்கும்‌. 
ஜெபம்பண்ணும்போது, 
யூதாமனுஷர்மீது 
'விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 


கர்த்தரைவிட்டு 

அவருடைய 

அவருடைய 

விலகிப்போய்விடுகிறார்கள்‌. 

தீர்க்கதரிசி கர்த்தருடைய வார்த்தையை 
யூதாவின்‌ மனுஷர்‌ மத்தியில்‌. 
ரசங்கும்பண்‌ ணுகிறார்‌ எரேமியாவின்‌ 
வார்த்தைகளுக்கு செவிகொடுக்காமல்‌, 
அவரைவிட்டு. விலகிப்போகிறவர்கள்‌, 
கர்த்தரைவிட்டே விலகிப்போகிறார்கள்‌. 


கர்த்தரிடத்தில்‌ திரும்பி வருகிறவர்கள்‌, 
அவருடைய தீர்க்கதரிசிகளிடத்திலும்‌ திரும்பி 
வருகிறார்கள்‌. "இதினிமித்தம்‌: நீ திரும்பினால்‌ 
நான்‌ உன்னைச்‌ திரும்பச்‌ சீர்ப்படுத்துவேன்‌; 
என்‌ முகத்துக்குமுன்பாக நிலைத்துமிருப்பாய்‌:: 
நீ தீழ்ப்பானதினின்று விலையேறப்பெற்றதைப்‌ 
பிரித்தெடுத்தால்‌, என்‌ வாய்‌ போலிருப்பாய்‌; நீ 
அவர்களிடத்தில்‌ திரும்பாமல்‌, அவர்கள்‌ 
உன்னிடத்தில்‌ திரும்புவார்களாக என்று, 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌" (எரே 15:19). 
கர்த்தரைவிட்டு 

அகன்றுபோகிறவர்களின்‌ பெயர்‌ புழுதியில்‌. 
எழுதப்படும்‌ என்று எரேமியா சொல்லுகிறார்‌. 
துன்மார்க்கருடைய பெயர்கள்‌ 
ஜீவப்புஸ்தகத்திலிருந்து ல்‌ 
புழுதியில்‌ எழுதப்படும்‌ பெயர்‌ சீக்கிரத்தில்‌ 
அழிந்துபோகும்‌. கர்த்தரைவிட்டு 
அகன்றுபோகிறவர்களும்‌ சீக்கிரத்தில்‌ 
அழிந்து நிர்மூலமாவார்கள்‌. 

அவர்கள்‌ ஜீவனுள்ள தண்ணீரின்‌ 
ஊற்றாகிய கர்த்தரைவிட்டு 
விலகிப்போகிறார்கள்‌. ஊற்றைவிட்டுவிட்டு, 
உடைந்த தொட்டியை நாடிப்போகிறார்கள்‌. 
ஜீவனுள்ள. தேவனை விட்டுவிட்டு, 
ஜீவனில்லாத விக்கிரகங்களை 
தேடிப்போகிறார்கள்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தர்‌, 
தன்னைக்‌ குணமாக்கவேண்டுமென்று, 
எரேமியா கர்த்தரிடத்தில்‌ விண்ணப்பம்‌. 
பண்ணுகிறார்‌. "கர்த்தாவே, என்னைக்‌ 
குணமாக்கும்‌, அப்பொழுது குணமாவேன்‌; 
என்னை இரட்சியும்‌, அப்பொழுது 
இரட்சிக்கப்படுவேன்‌; தேவரீரே என்‌ துதி" 
எரே என்று எரேமியா கர்த்தரிடத்தில்‌ 
விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 

யூதாவின்‌ மனுஷர்‌  எரேமியாவின்‌ 
வார்த்தைக்கு செவிகொடுக்கவில்லை. 
அவர்கள்‌ அவரைத்‌ தூஷித்து ஏளனம்‌. 
பண்ணினார்கள்‌. எரேமியாவுக்கு சத்துருக்கள்‌ 
மூலமாய்‌ மனதிலும்‌ இருதயத்திலும்‌, 
ஆலிமிலும்‌ பப உண்டாயிற்று, 
அவர்கள்‌ எரேமியாவைக்‌ 
சாயப்பித்தியிரக்கிறா்கள்‌ எரேமியாவை 
கர்த்தரால்‌ மாத்திரமே குணப்படுத்த முடியும்‌ 
கர்த்தரே பரமவைத்தியர்‌. அவரே நம்முடைய 
ஆத்துமாவின்‌ காயங்களை குணப்படுத்தக்‌ 
கூடியவர்‌. கர்த்தர்‌ குணப்படுத்தினால்‌, 
எரேமியா குணமாவார்‌. 


தாலின்‌ மனுஷர்‌ துன்மார்க்கமாய்‌ 
கீலிக்கிறா்கள்‌ எரேமியா அவர்களுடைய 
துன்மார்க்கத்துக்கு விரோதமாக, 
அவர்களை எச்சரிக்கிறார்‌. கர்த்தருடைய 


நாமத்தினால்‌ அவர்களை குடிந்துகொள்கிறார்‌ 


காயப்படுத்துகிறார்கள்‌.. 
மாத்திரமே, எரேமியாவை, 
சத்துருக்களின்‌ கைகளுக்கு, 
காத்துக்கொள்ள முடியும்‌. 
சத்தியத்தை உணர்ந்தவராக, 





i THE 
TT 


கர்த்தர்‌ எரேமியாவின்‌ ஜீவனைப்‌ 
பாதுகாத்தால்‌ மாத்திரமே, அவரால்‌ 
ஜீவனோடிருக்க முடியும்‌. நம்முடைய 
காலங்கள்‌ கர்த்தருடைய கரத்திலிருக்கிறது. 
எரேமியா தன்னுடைய ஜீவகாலமெல்லாம்‌, 
கர்த்தரைத்‌ துதிப்பதற்கும்‌, கர்த்தருடைய 
ஊழியத்தை செய்வதற்கும்‌, தன்னை 
ஒப்புக்கொடுக்கிறார்‌. “தேவரீரே என்‌ துதி" 
என்று சொல்லுகிறார்‌. கர்த்தரே எரேமியாவின்‌ 
துதியாகவும்‌, மகிமையாகவும்‌ இருக்கிறார்‌. 
கர்த்தர்‌ தன்னைக்‌ குணப்படுத்தி, தன்னை 
இரட்சிக்க வேண்டும்‌ என்றும்‌, அதனால்‌ 
அவர்‌. துதிக்குப்படலேண்டும்‌ என்றும்‌, 
மகிமையடையவேண்டும்‌ என்றும்‌ எரேமியா 
விரும்புகிறார்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
நாமமகிமைக்காகவே நம்மைக்‌ 
குணப்படுத்துகிறார்‌. அவருடைய 
நாமமகிமைக்காகவே நம்மை இரட்சிக்கிறார்‌. 
அநேகர்‌ 


மனுஷரில்‌: 
விரோதமாக 


எழும்பிமிருக்கிறார்கள்‌. எரேமியா யூதா 
மனுஷர்‌ மத்தியில்‌ கர்த்தருடைய செய்தியை 
அறிவிக்கிறார்‌ அவர்களுடைய 
ஆற்துமாவுக்கு நன்மை உண்டாகும்‌. 
ஆலோசனைகளைச்‌ சொல்லுகிறார்‌. ஆனால்‌ 
இவர்களோ  துன்மார்க்கராமிருக்கிறார்கள்‌. 
அவர்களுக்கு எரேமியாவின்மீது. 
அன்புமில்லை. குர்ந்தர்மீது பக்தியுமில்லை. 
ஆனாலும்‌ எரேமியா, கர்த்தர்‌ தன்னுடைய 
வாயில்‌ போட்ட வார்‌ யூதா 
மனுஷரிடத்தில்‌ உண்மையாய்ச்‌ சொல்லுகிறார்‌. 


, யூதாவின்‌ 
பாவங்களுக்கு 
எரேமியா எதிர்பார்க்கிறார்‌. அவர்கள்‌ 
கர்த்தரிடத்தில்‌ திரும்பி வந்து, அவரைத்‌ 
துதிப்பார்கள்‌ என்று விரும்புகிறார்‌. ஆனால்‌ 
அவர்களோ 
மகிமைப்படுத்தவில்லை. 
நேசிக்கவில்லை. அவர்கள்‌ எரேமியாவைப்‌ 
பார்த்து, “கர்த்தருடைய வார்த்தை எங்கே? 
அது இப்பொழுது வரட்டும்‌” (எரே 1745) 
என்று சொல்லுகிறார்கள்‌. 


ர்‌ ங்கள்‌ 
மனந்திரும்பவார்கள்‌ என்று 


நாம்‌ பார்க்கும்படி, அவர்‌ தலிரித்துத்‌ 
தமது கிரியை சீக்கிரமாய்‌ 
நடபபிக்கட்டுமென்றும்‌,... ஸ்ரவேலின்‌: 
பரிசுத்கருடைய ஆலோசனையை நாம்‌. 
அறியும்படி அது சமீபித்து வரட்டுமென்றும்‌ 
சொல்லுகிறவர்களுக்கு ஐயோ" (ஏசா 59) 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


யூதாவின்‌ மனுஷர்‌ எரேமியா 
தீர்க்கதரிசியை 'ுன்பப்படுத்துகிறார்கள்‌. 
அவருடைய வாயிலிருந்து புறப்பட்டு வரும்‌ 
சத்தியத்தை மறுதலிக்கிறார்கள்‌. எரேமியா 
சொல்லுகிற _ தீர்க்கதரிசனங்கள்‌ 


இன்னும்‌ 


வார்த்தைகளை அங்கீகரிக்கவில்லை. கர்த்தர்‌ 
தம்முடைய வல்லமையின்‌ பிரகாரம்‌ 
தங்களைத்‌ தண்டிக்கட்டும்‌ என்று யூதாவின்‌ 
மனுஷர்‌ ஏளனமாய்ப்‌ பேசுகிறார்கள்‌. 


மனுஷருடைய 
பாவங்களினிபித்தமாய்‌ கர்த்தர்‌ அவர்களைத்‌ 
தண்டிப்பார்‌ என்று எரேமியா 
சொல்லுகிறார்‌. ஆனால்‌ அவர்களோ 
எரேமியாவின்‌ வார்த்தையை நம்பவில்லை. 
கர்த்தர்‌ தங்களை தண்டிக்கமாட்டார்‌ என்று 
நினைக்கிறார்கள்‌. எரேமியா பொய்‌ 
சொல்லுகிறார்‌ என்று நினைக்கிறார்கள்‌. 
ஆகையினால்‌ கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு 
தங்கள்மீது இப்பொழுது வரட்டும்‌ என்று 
ஏளனமாய்ப்‌ பேசுகிறார்கள்‌. 

“கர்த்தருடைய நாளை 
விரும்புகிறவர்களுக்கு ஐயோ! அதினால்‌ 
உங்களுக்கு என்ன உண்டு? கர்த்தருடைய 
நாள்‌ வெளிச்சமாயிராமல்‌ 
அந்தகாரமாமிருக்கும்‌" (ஆமோ 518). 


சித்திரத்தில்‌ வரையப்பட்டிுக்கிற 
சிங்கம்‌ தீங்கு செய்யாது. அந்த சிங்கம்‌ 
மெய்யாகவே வந்தால்தான்‌, அதன்‌ பயங்கரம்‌ 
எல்லோருக்கும்‌ தெரியும்‌. 
நியாயத்தீர்ப்பு, 
வார்த்தைகளாகத்தான்‌ வெளிப்பட்டிருக்கிறது. 
யூதாவின்‌ மனுஷர்‌ அதை உண்மையென்று 
பயங்கரத்தைப்‌ 
கர்த்தருடைய 
அவர்கள்மீது 
வரும்போதுதான்‌, அதன்‌ பேரழிவை அவர்கள்‌ 
உணருவார்கள்‌. அதுவரையிலும்‌ 
ஏளனம்பண்ணிக்கொண்டுதான்‌ இருப்பார்கள்‌. 





i= FTE 
TT 


எரேமியா தீர்க்கதரிசி 
முன்பாக 
கர்த்தர்‌ 
ஊழியத்தை 
செய்கிறார்‌ 
ஊழியத்தை 
அவருடைய 
ஏராளமான 


கர்த்தருக்கு, 
உண்மையுள்ளவராயிருக்கிறார்‌. 
தனக்கு கொடுத்திருக்கிற 
உண்மையாயும்‌ உத்தமமாயும்‌ 
எரேமியா கர்த்தருடைய 
தொடர்ந்து செய்து வருகிறா 
ஊழியத்திற்கு விரோதமாக 
எதிர்ப்புக்கள்‌ உண்டாயிற்று. 
சத்துருக்கள்‌ அவரைத்‌ தூஷித்தார்கள்‌. 
எரேமியாவைக்‌ காயப்படுத்தினார்கள்‌. 
இவையெல்லாவற்றிற்கும்‌ மத்தியில்‌, “நானோ 
உம்மைப்‌ பின்பற்றுகிற மேய்ப்பன்‌" (எரே 17:16) 
என்று எரேமியா கர்‌ 
'தன்னைப்பற்றிச்‌ சாட்சியாகச்‌ சொல்லுகிறார்‌. 


கர்த்தர்‌ எரேமியாவுக்கு கொடுத்த 
ஊழியத்தை அவர்‌ நிறுத்திவிடவில்லை. 
அவர்‌ எதிர்ப்புக்களைப்‌ ர்‌ 
பயப்படவுமில்லை. 

பிரச்சனைகளும்‌ சோர்வுகளும்‌ உண்டாயிற்று. 
ஆனாலும்‌ எரேமியா, கர்த்தர்‌ தனக்கு 
கொடுத்திருக்கிற 
உண்மையுள்ளவராயிருக்கிறார்‌ இதற்கு 
நான்‌ மிஞ்சி நடக்கவில்லை! என்றும்‌ 
எரேமியா சொல்லுகிறார்‌ 


யோனாவின்‌ 

பிரச்சனைகள்‌ இருந்தது. 

பிரச்சனைகளுக்கு பயந்து. 
பட்டணத்திற்குப்போய்‌ 

ஊழியத்தை செய்யாமல்‌, 

பட்டணத்திற்கு பயந்து ஒடிப்போய்விட்டார்‌. 

ம்‌ கர்த்தருடைய 

விருப்பத்திற்கும்‌ 

விரோதமாய்‌ நடக்கவில்லை. 


ஊழியத்திலும்‌ 
யோனாவோ 


நினிவே 


எரேமியாவைத்‌ தூவித்தாலும்‌, 
எரேமியா அவர்கள்மீது மனதுருக்கமாகவே 
இருக்கிறார்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


என்று ர்‌” என்று எரேமியா 
கர்த்தரிடத்தில்‌ த்‌ எரேமியா 
சொன்ன தீர்க்கதரிசனங்கள்‌ யூதாவின்‌ 
மனுஷர்மீது நிறைவேறும்போது, அது 
, ஆபத்து நாளாயிருக்கும்‌. 
தீங்கு நாளாகவும்‌, 
நாளாகவும்‌ இருக்கும்‌. 
எருசலேமுக்கு ஆபத்து வரும்‌. யூதாவின்‌ 
மனுஷருக்கும்‌ எருசலேமின்‌ குடிகளுக்கும்‌ 
ஆபத்து வருவதை எரேமியா விரும்பவில்லை. 
எருசலேம்‌ நகரம்‌ அழிந்துபோகிற ஆபத்து 
நாளையும்‌ எரேமியா நேசிக்கவில்லை. 
அப்படிப்பட்ட அழிவின்‌ நாளும்‌, ஆபத்தின்‌ 
நாளும்‌ யூதா மனுஷர்மீது வரக்கூடாது 
என்றே எரேமியா விரும்புகிறார்‌. 


தேவன்‌  பாலிகளுடைய மரணத்தில்‌ 
பிரியப்படுகிறவரல்ல. தேவனுடைய 
ஊழியக்காரர்களும்‌, பாவிகள்‌ அழிந்துபோக 
வேண்டுமென்று விரும்பக்கூடாது. பாவிகள்‌ 
தங்கள்‌ பாவங்களுக்கு மனந்திரும்பவேண்டும்‌ 
என்பதும்‌, அவர்களும்‌ அழிந்துபோகாமல்‌ 
ஜீவனைப்‌ பெற்றுக்கொள்ளவேண்டும்‌ 
என்பதுமே கர்த்தருடைய சித்தம்‌. இதுவே 
அவருடைய ஊழியக்காரர்களின்‌ 
விருப்பமாகவும்‌ இருக்கவேண்டும்‌. 


கர்த்தருடைய நியாயத்தர்ப்ப பூதா 
மனுஷர்மீது வரக்கூடாது என்று எரேப 
கர்த்தர்‌ தன்னுடைய க்‌ 
போட்ட வார்த்தைகளை, எரேமியா யூதாவின்‌ 
மனுஷருக்கு அப்படியே அறிவித்துவிடுகிறார்‌. 
“என்‌ உதடுகளிலிருந்து புறப்பட்டது உமக்கு 
முன்பாக செல்வையாயிருந்தது" (எரே 17:16) 
ன்‌ கர்த்தரிடத்தில்‌ 


அருளப்‌ 

கிடைக்கவேண்டுமென்று 

விரும்புகிறார்‌. எரேமியா 

கடிந்துகொள்ளும்போது. 

வார்த்தைகளை 

ஆனாலும்‌ 

அப்படியே 

ஊழியத்தில்‌ 

உண்மையுள்ளவராயிருக்கிறார்‌. எரேமியா 

தன்னுடைய மனதின்‌ விருப்பங்களை 

கர்த்தரிடத்தில்தான்‌ முறையிடுகிறார்‌. 

யூதாவின்‌ மனுஷரிடத்திலோ, கர்த்தருடைய 
ய்தியை 





f= FTE 
TT 


கர்த்தர்‌ தன்னை 

வேண்டுமென்றும்‌, நான்‌ 
சொந்தமானவன்‌ என்றும்‌ எரேமியா 
கர்த்தரிடத்தில்‌ பணிவோடு சொல்லுகிறார்‌. 
கர்த்தரே தனக்கு அடைக்கலம்‌ என்றும்‌, 
அவரே தன்னை பாதுகாத்துக்கொள்ள 
வேண்டும்‌ என்றும்‌ எரேமியா 
கர்த்தரிடத்தில்‌  விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 
கர்த்தர்‌ தனக்குக்‌ கொடுத்திருக்கிற 
ஊழியத்தை, எரேமியா சந்தோஷமாகவும்‌, 
உற்சாகமாகவும்‌ செய்ய விரும்புகிறார்‌. 


ஏற்றுக்கொள்ள 
கர்த்தருக்கு. 


“நீர்‌ எனக்குப்‌ பயங்கரமாயிராதேயும்‌: 
தீங்குநாளில்‌ நீரே என்‌ அடைக்கலம்‌" 
(எரே 17:17) என்று எரேமியா கர்த்தரிடத்தில்‌ 
சொல்லுகிறார்‌. கர்த்தரே எரேமியாவை. 
ஊழியத்திற்கு. அனுப்பியிருக்கிறார்‌. 
கர்த்தருக்கு ஊழியம்‌ செய்வதினால்‌, தனக்கு 
ஆறுதலும்‌, சந்தோஷமும்‌ 
உண்டாகவேண்டுமென்‌, எரேமியா 
ஈதிரபர்க்கிறார்‌... கர்த்தரே. எரேமியாலக்கு 
நம்பிக்கையாமிருக்கிறார்‌ கர்த்தரே 
அவருக்கு அடைக்கலமாயும்‌ இருக்கிறார்‌ 
ஆகையினால்‌ எரேமியா மனுஷருக்குப்‌ 
பயப்படாமல்‌, கர்த்தருடைய ஊழியத்தை 
தைரியமாய்ச்‌ செய்யவேண்டும்‌. எரேமியா 
கர்த்தரையே நம்பியிருக்கிறார்‌. ஆகையினால்‌ 
கர்த்தர்‌ தனக்கு பயங்கரமாயிருக்கக்கூடாது. 
என்றும்‌ எரேமியா விரும்புகிறார்‌ 

தனக்கு கொடுத்திருக்கிற 


எரேமியா 
என்று 


கர்த்தர்‌ 
ஊழியத்தை 
செய்யவேண்டும்‌ 
எரேமியா 
கர்த்தருடைய 
பிரசங்கம்பண்ணுகிறார்‌. ஆனால்‌ அவர்களோ 
எரேமியாவைத்‌ துன்பப்படுத்துகிறார்கள்‌. 
அவரைத்‌ தூவிக்கிறார்கள்‌. 


எரேமியா 
துன்பப்படுத்துகிறவர்களை 
ஒப்புக்கொடுத்துவிடுகிறார்‌ 
வெட்கப்படாமல்‌, 
தன்பப்படுத்துகிறவர்கள்‌ 
வெட்கப்படுவார்களாக; 
அவர்கள்‌ கலங்குவார்களாக” 
என்று எரேமியா 
முறையிடுகிறார்‌. யூதாவின்‌ 
எரேமியாவுக்கு விரோதமாக 
நினைக்கிறார்கள்‌. 


தன்னைத்‌: 
கர்த்தரிடத்தில்‌ 
“நான்‌ 
என்னைத்‌ 


நான்‌ கலங்காமல்‌, 
(எரே 1718) 
கர்த்தரிடத்தில்‌ 
மனுஷர்‌ 
தீங்கு. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


எரேமியா கர்த்தரை நம்புகிறார்‌. 
கர்த்தரை நம்புகிறவர்கள்‌ ஒருபோதும்‌ 
வெட்கப்பட்டுப்போக மாட்டார்கள்‌. கர்த்தருக்கு 
விரோதமாகவும்‌, 

ஊழியக்காரருக்கு விரோதமாகவும்‌ 
நினைக்கிறவர்களும்‌, தீங்கு செய்கிறவர்களும்‌ 
வெட்கப்பட்டுப்‌ போவார்கள்‌. 


யூதாவின்‌ மனுஷர்மீது தேவனுடைய 
நியாயத்தீர்ப்பு வரவேண்டும்‌ என்று 
எரேமியா கர்த்தரிடத்தில்‌ 
விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. “தேவரீர்‌ தீங்கு 
நாளை அவர்கள்மேல்‌  வரப்பண்ணி, 
இரட்டிப்பான நொறுக்குதலால்‌ அவர்களை 
நொறுக்கும்‌" (எரே 17:18) என்று எரேமியா 
ர்‌. அவர்கள்‌ தன்னைத்‌ 
தான்‌ 
வெட்சப்பட்டுப்போகுக்கூடாது. என்றும்‌, நான்‌ 
கலங்கிப்போகக்கூடாது என்றும்‌ எரேமியா 
கர்த்தரிடத்தில்‌ விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 


எரேமியாவைத்‌ 
தேவனுடைய 
அவர்கள்‌ 


துன்‌ பப்படுத்துகிறவர்கள்மீது 
நியாயத்தீர்ப்பு வரவேண்டும்‌. 
வெட்கப்பட்டுப்போனால்‌, தங்கள்‌ வாயை 
அடைத்துக்கொண்டு  மவுனமாயிருப்பார்கள்‌. 
எரேமியாலின்‌ செய்தியை கேட்பதற்கு 
னங்களைத்‌ 'தடைபண்ணபாட்டார்கள்‌. 
ட்சிக்கப்படக்கூடியவர்கள்‌ 
இரட்சிக்கப்படுவார்கள்‌. 
இெப்சப்க்கு 
துன்பப்படுத்துகிறவர்கள்‌ 


தடையாகமிருக்கமாட்டார்கள்‌. 


அவர்களுடைய 
'எரேமியாவைத்‌ 


ஒரு சிலர்‌ 

கர்த்தர்‌ அந்த 

விட்டுவிடுவார்‌. 

நியாயத்தீர்ப்பு 

குன்மார்க்கர்மீது வரும்போது, அவர்களுக்கு 

அழிவு உண்டாகும்‌. னால்‌ தேசம்‌ 

அழிவிலிருந்து தப்பித்துக்கொள்ளும்‌. இதுவே 
எரேமியாவின்‌ விருப்பம்‌. 


இடிக்கும்போது, 


ஓய்வுநாளைப்‌ 
பரிசுத்தமாக்குங்கள்‌ 
எரே 17:19-27 


எரே 17:19. கர்த்தர்‌ என்னை நோக்‌ 
போய்‌ யூதாவின்‌ ராஜாக்கள்‌ வரத்தும்‌ 
போக்குமாயிருக்கிற இத்த ஜனங்களின்‌ 
புத்திரருடைய வாசலிலும்‌ எருசலேமின்‌ 
எல்லா வாசல்களிலும்‌ தின்று கொண்டு, 





f= FTE 
ETT 


எரே 17:20. 
சொல்லவேண்டியது என்னவென்றால்‌: 
இந்த வாசல்களில்‌ பிரவேசிக்கிற 
மூதாவின்‌ ராஜாக்களும்‌, எல்லா தரும்‌, 
எருசலேமின்‌ எல்லாக்‌ குடிகளூமாகிய 
தீங்கன்‌ கர்த்தருடைய வார்த்தையைக்‌ 
கேளுங்கள்‌. 


எரே 17:21. நீங்கள்‌ ஓய்வுநானில்‌ 
சுமைகளை: எடுத்து, அவைகளை 
எருசலேமின்‌ வாசல்களுக்குன்‌ 
கொண்டுவராதபடிக்கும்‌, 


எரே 17:22, ஓய்வுநானில்‌ உங்கள்‌: 
வீடுகளிலிருந்து சுமையை வெளியே 
கொண்டு போகாதபடிக்கும்‌, ஒரு 
வேலையையும்‌ செய்யாதபடிக்கும்‌, 
உங்கள்‌. ஆத்துமாக்களுக்காக. 
எச்சரிக்கையாயிருந்து, நான்‌ உங்கள்‌: 
பிதாக்களுக்குக்‌ கட்டனையிட்டயடி. 
ஒஓய்வுநானைப்‌ பரிசுத்தமாக்குங்கன்‌ 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


அவர்‌ னே 


எரே 17:29, அவர்கனேோ கேனாமலும்‌ 
தங்கள்‌ செவிகளைச்‌ சாயாமலும்‌ 
போய்‌, கேவாதபடிக்கும்‌ புத்தியை 
ஏற்றுக்கொள்ளாதபடிக்கும்‌, தங்கள்‌ 
கழுத்தைக்‌ கடினப்படுத்தினார்கள்‌. 


எரே 17:24. நீங்கணோவெனில்‌, 
ஓய்வுநானில்‌ இந்த நகரத்தின்‌ 
வாசல்களுக்குள்ளே. சுமையைக்‌ 
கொண்டுவராதபடிக்கும்‌, ஓய்வுநானில்‌ 
ஒரு வேலையையும்‌ செய்யாமல்‌. 
அதைப்‌ பரிசத்தமாக்கும்படிக்கும்‌ என்‌ 
சொல்லைக்‌ கேட்பீர்களானால்‌, 


அப்பொ 
அம்சத்தில்‌ 
உட்கார்த்திருக்கிறவர்களும்‌, 
இரதங்களின்மேலும்‌ குதிரைகளின்‌ 
மேலும்‌ ஏறுகிறவர்களுமாகிய 
ராஜாக்களும்‌ ராஜகுமாரர்களும்‌, 
அவர்கள்‌ பிரபுக்களும்‌ யூதாவின்‌ 
மனுஷரும்‌, எருசலேமின்‌ குடிகளும்‌ 
இத்த நகரத்தின்‌ வாசல்களுக்குன்‌ 
யிரவேசிப்பார்கன்‌; இத்த நகரமும்‌ 
என்றைக்கும்‌ குடி.யுன்‌னதாயிருக்கும்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எரே 1726. 
பட்டணங்களிலும்‌, 
சுற்றுப்புறமான 
பென்யமீன்‌: 


மூதாவின்‌ 
எருசலேமின்‌ 
ஊர்களிலும்‌, 
தேசத்திலும்‌, 
பன்னத்தாக்கான சீமையிலும்‌, 
மலைநாட்டி.லூம்‌, தெற்கிலுமிருத்து. 
ஜனங்கள்‌ சர்வாங்க த௲னங்களையும்‌, 
பலிகளையும்‌, போஜனபலிகளையும்‌, 
தூயவர்க்கங்களையும்‌, ஸ்தோத்திரபலி. 
களையும்‌ கர்த்தருடைய ஆலயத்துக்குக்‌ 
கொண்டுவருவார்கள்‌. 


எரே 17:27. நீங்கள்‌ ஓய்வுநானைப்‌ 
பரிசுத்தமாக்கும்படிக்கும்‌ ஓய்வுநாவிலே 
சுமையை எருசலேமின்‌ வாசல்களுக்குன்‌ 
எடுத்துவராதிருக்கும்படிக்கும்‌, என்‌ 
சொல்லைக்‌ கேனாமற்போனீர்கனாகில்‌, 
நான்‌. அதின்‌ வாசல்களில்‌ 
தீக்கொளுத்தூவேன்‌; அது எருசலேமின்‌ 
அரமனைகளைப்‌ பட்சித்தும்‌, அவிந்து 
போகாதிருக்கும்‌ என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 


பரிசுத்தப்படுத்துவது. 
சம்பந்தமாக எரேமியா இந்த 
வசனப்பகுநியில்‌  பிரசங்கம்பண்ணுகிறார்‌ 
யோசியா ராஜாவின்‌ நாட்களில்‌, ஒய்வுநாளை 
பரிகத்தப்படுத்துவது சம்பந்தமான செய்திகள்‌ 
யூதாவின்‌ மனுஷருக்கு அதிகமாய்‌ 
பிரசங்கிக்கப்பட்டது. எரேமியா தீர்க்கதரிசி 
யூதாவின்‌ மனுஷர்‌ மத்தியில்‌, கர்த்தருடைய 
நியாயத்தீர்ப்பைப்பற்றிச்‌ சொல்லும்போது, 
ஓய்வுநாள்‌ பிரமாணத்தைப்பற்றியும்‌ 
பிரசங்கம்பண்ணுகிறார்‌. இதுவும்‌ 
கர்த்தரிடத்திலிருந்து எரேமியாவுக்கு. 
வந்திருக்கிற கட்டளையாயிருக்கிறது. 


எரேமியா செய்‌! 
புத்திரருடைய றன்‌, 
எல்லா வாசல்களிலும்‌ 
சொல்லவேண்டும்‌. இந்த 
வாசல்கள்‌ வழியாக யூதாவின்‌ ராஜாக்கள்‌ 
போக்கும்‌ வரத்துமாயிருக்கிறார்கள்‌. 


ஓய்வுநாளை 


கர்த்தருடைய 


நீ போய்‌ யூதாவின்‌ 

வரத்தும்‌ போக்குமாயிருக்கிற 
ஜனங்களின்‌  புத்திரருடைய 
எருசலேமின்‌ எல்லா 
நின்றுகொண்டு அவர்களுடனே 
சொல்லவேண்டியது என்னவென்றால்‌" 
(எரே 171920) என்று கர்த்தர்‌ எரேமியாவுக்கு 
சொல்லுகிறார்‌. 


ராஜாக்கள்‌ 

இந்த 
வாசலிலும்‌ 
வாசல்களிலும்‌ 





i a 
ERRATA 


அறிவிக்கவேண்டும்‌. ஒய்வநாள்‌ பரிசுத்தமாய்‌ 
ஆசரிக்கப்படவேண்டும்‌. இதை முதலாவதாக 
ராஜாக்களுக்கும்‌ பிரபுக்களும்‌. 
சொல்லவேண்டும்‌. 


த்தின்‌ ராஜாக்களும்‌ பிரபுக்க। 

தனங்கள்‌ வவ நகக்‌ 
வாங்குகிறார்கள்‌. வாரத்தில்‌ ஒருநாள்‌ ஒரு 
வேலையும்‌ செய்யாமல்‌ சும்மாயிருந்தால்‌, 
வேலையை செய்து முடிப்பதில்‌ காலதாமதம்‌: 
ஏற்படும்‌ என்று எஜமான்கள்‌ 
நினைக்கிறார்கள்‌. வேலை செய்கிறவர்கள்‌ 

கடினமாய்‌. வேலை 


செய்தியை, முதலாவதாக, 
பிரபுக்களும்‌,  எஜமான்களும்‌ 
வாசலில்‌ சொல்லச்‌ சொல்லுகிறார்‌. 


"ராஜாக்களும்‌, 
இருக்கிற 


கர்த்தருடைய செய்தியை 
ராஜாக்களுக்கும்‌, பிரபுக்களுக்கும்‌. 
சொன்னால்‌ மாத்திரம்‌ போதாது அதை 
சாதாரண ஜனங்களுக்கும்‌ சொல்லவேண்டும்‌. 
கர்த்தர்‌ எரேமியாவிடம்‌ “எருசலேமின்‌ எல்லா 
வாசல்களிலும்‌ ல்‌ 
அவர்களிடத்தில்‌ 
சொல்லுமாறு 

எருசலேமின்‌ குடிகள்‌ 
கடைப்பிடிக்கவேண்டும்‌. இது 
உரிய பொதுவான 


அனைவரும்‌, 
எல்லோரும்‌ 
முழுதேசத்திற்கும்‌ 
பிரமாணம்‌. 
“இந்த வாசல்களில்‌ பிரவேசிக்கிற 
யூதாவின்‌ ராஜாக்களும்‌, எல்லா யூதரும்‌, 
எருசலேமின்‌ எல்லாக்‌ குடிகளுமாகிய நீங்க 
கர்த்தருடைய வார்த்தையைக்‌ கேளுங்கள்‌" 
(எரே 17:20) என்று எரேமியா கர்த்தருடைய 


ஓய்வுநாளை எப்படி பரிசுத்தப்படுத்துவது 
என்றும்‌, ஓய்வுநாள்‌ பிரமாணம்‌ என்ன 
என்பது பற்றியும்‌ எரேமியா யூதாவின்‌ 
மனுஷருக்கு தெளிவுபடுத்துகிறார்‌. அவர்கள்‌ 
ஒய்வுநாளில்‌ உலகப்பிரகாரமான வேலைகள்‌ 
எதுவும்‌ செய்யாமல்‌ ஒய்ந்திருக்கவேண்டும்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


'நீங்கள்‌ ஓய்வுநாளில்‌. 
எடுத்து, அவைகளை 
வாசல்களுக்குள்‌ 


சுமைகளை 
எருசலேமின்‌ 
கொண்டுவராதபடிக்கும்‌, 
ஓய்வநாளில்‌ உங்கள்‌ வீடுகளிலிருந்து 
சுமையை வெளியே கொண்டு 
போகாதடடிக்கும்‌, ஒரு வேலையையும்‌ 
செய்யாதடடிக்கும்‌, உங்கள்‌ 
ஆத்துமாக்களுக்காக  எச்சரிக்கையாயிருக்க. 
வேண்டும்‌ (எரே 17:21,22). இதுவே கர்த்தர்‌ 
அவர்களுடைய பிதாக்களுக்கு 
கட்டளையிட்ட ஓய்வுநாள்‌ பிரமாணம்‌. இந்த 
கட்டளையின்‌ பிரகாரம்‌ அவர்கள்‌ ஓய்வுநாளை 
பரிசுத்தமாக்கவேண்டும்‌. 
வின்‌ ர்‌ பட்டணங்களி, 

பண்ன கணா ள்கள்‌ 
வேலை செய்யக்கூடாது. நகரத்திற்குள்ளேயும்‌. 
வேலை செய்யக்கூடாது. நகரத்திற்கு 
வெளியேயும்‌ வேலை செய்யக்கூடாது. 
விவசாயம்‌ பண்ணுகிறவர்கள்‌ தானியங்களை 
சுமந்துகொண்டு போகக்கூடாது. நிலத்தில்‌ 
பமிரிடப்பட்டிருக்கிற செடிகளுக்கு 
ஒய்வநாளிலே கொத்தி எருப்போடவம்‌ கூடாது. 


வியாபாரிக। 
வியாபாரம்பண்ணக்கூடாது. 


ஒய்வுநாளிலே 

வியாபார 
சுமக்கக்கூடாது. 
கழுதைகள்‌ மேலோ, 
வண்டிகளிலோ சுமைகளை ஏற்றக்கூடாது. 
ஒய்வநாளின்போது சுமை சுமக்கிற 
கழுதைகள்‌, குதிரைகள்‌ வண்டிகள்‌ ஆகிய 
எதுவும்‌ தெருக்களிலோ, சாலைகளிலோ 
நடக்கவும்கூடாது. 


சுமைகளை 
குதிரைகள்மேலோ, 


கர்த்தருக்கு பரிசுத்தமான 

ஒய்வநாளை வேலை நாளாக 

டாது. “ஓய்வுநாளை 
பரிசுத்தமாக்குங்கள்‌" (எரே 17:22) என்று 
கர்த்தர்‌ கட்டளையிடுகிறார்‌. கர்த்தருடைய 

க்காக ஓய்வுநாளை பரிசுத்தம்‌ 
பண்ணவேண்டும்‌. அந்த நாளை கர்த்தரை 
ஆராதிப்பதற்காகவும்‌, கர்த்தருக்கு ஊழியம்‌ 
செய்வதற்காகவும்‌ செலவு பண்ணவேண்டும்‌. 
ஓய்வுநாளில்‌ உலகப்பிரகாரமான வேலைகள்‌ 
எதுவும்‌ செய்யக்கூடாது. 





i al 
TT 


பலிபீடம்‌ சதுரமாயிருக்க 
ல நாலுமூலைகளிலும்‌ 
உண்டாக்கப்பட்டிருக்க. 
தக்‌ கொம்புகள்‌ 
பலிபீடத்தின்‌ அலங்காரத்திற்காகவும்‌, 
பலிசெலுத்துவதற்கு பிரயோஜனமாகவும்‌ 
உண்டாக்கப்பட்டிருக்கிறது. பலிபீடத்திலுள்ள 
பலியிடுவதற்காக 
மிருகஜீவன்களை, 
கயிற்றினால்‌ கட்டி வைத்திருப்பார்கள்‌. குற்றம்‌. 
செய்தவர்கள்‌  அடைக்கலப்பட்டணத்திற்கு 
ஒடிவந்து அடைக்கலம்‌ பெறுவதற்கு 
அடையாளமாக, பலிபீடத்தின்‌ கொம்புகளில்‌, 
பலிசெலுத்தப்படும்‌ மிருகங்கள்‌ கட்டி 
வைக்கப்படுகிறது. 
சீத்திம்‌ மரத்தால்‌ பலிபீடத்தை 
உண்டுபண்ணவேண்டும்‌ என்றும்‌. அதை 
வெண்கல தகட்டால்‌ மூடவேண்டும்‌ என்றும்‌ 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. கர்த்தர்‌ மோசேயை 
நோக்கி, “ஐந்து முழ நீளமும்‌ ஐந்து முழ 
அகலமுமாக சீத்திம்‌ மரத்தால்‌ பலிபீடத்தையும்‌ 
உண்டுபண்ணுவாயாக; அது சதூரமும்‌ மூன்று 
முழ உயரமுமாயிருப்பதாக. அதின்‌ நாலு 
மூலைகளிலும்‌ நாலு கொம்புகளை 
உண்டாக்குவாயாக: அதின்‌ கொம்புகள்‌ 
அதனோடே ஏகமாய்‌ இருக்கவேண்டும்‌: 
அதை வெண்கலத்‌ தகட்டால்‌ மூடவேண்டும்‌” 
(யாத்‌ 27,2) என்று சொல்லுகிறார்‌ 


பலிபீடத்திலே, 


கத்தக்‌ சட்டிகளையும்‌ கரண்டிகளையும்‌ 
கிண்ணிகளையும்‌ முள்துறடுகளையும்‌ 
நெருப்புச்சட்டிகளையும்‌ உண்டாக்கவேண்டும்‌ 
என்றும்‌! அதின்‌ பணிமுட்டுகளையெல்லாம்‌ 
வெண்கலத்தால்‌ பண்ணவேண்டும்‌ என்றும்‌ 
(யாத்‌ 27:3) கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


சர்வாங்க. தகனபலிகளை 
செலுத்துவதற்கு ிரயோஜனபாமிருக்கம்‌ 
எல்லா பொருட்களையும்‌ செய்யவேண்டும்‌ 
என்றும்‌ அவற்றை வெண்கலத்தால்‌. 
செய்யவேண்டும்‌ என்றும்‌ கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


கர்த்தர்‌ மோசேயை நோக்கி, 
'வலைப்பின்னல்போன்ற ஒரு வெண்கலச்‌ 
சல்லடையைப்‌ பண்ணி, அந்தச்‌ சல்லடையின்‌ 
நாலு மூலைகளிலும்‌ நாலு வெண்கல 
வளையங்களை உண்டாக்கி, அந்தச்‌ சல்லடை 
பலிபீடத்தின்‌ பாதியுயரத்தில்‌ இருக்கும்படி 
அதைத்‌ தாழப்‌ பலிபீடத்தின்‌ சுற்றடைப்புக்குக்‌ 
கீழாக வைப்பாயாக” (யாத்‌ 27:4,5) என்று 
சொல்லுகிறார்‌. 
இஸ்ரவேல்‌. 
வனாந்தரத்தில்‌ பிரயாணம்பண்ணும்போது, 
கர்த்தருடைய ஆசரிப்புக்கூடாரத்தையும்‌. 
பேர்த்தெடுத்துக்கொண்டு, அதை சுமந்து 
கொண்டு போவார்கள்‌.  பலிபீடத்தையும்‌ 
சுமக்கத்தக்கதாக உண்டுபண்ணவேண்டும்‌ 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
பலிபீடத்துக்குச்‌ மரத்தால்‌ 


ப 
தண்டுகளையும்‌ பண்ணி, அவைகளை 
வெண்கலத்தகட்டால்‌ மூடவேண்டும்‌ என்றும்‌, 
பலிபீடத்தைச்‌ சுமக்கத்தக்கதாக அந்தத்‌ 
தண்டுகள்‌ அதின்‌ இரண்டு பக்கங்களிலும்‌ 
வளையங்களிலே ந கக 
என்றும்‌, உள்‌  வெளிலிட்டுப்‌ 
கைகளிலே! பண்ணவேண்டும்‌ 
என்றும்‌ கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ 
(யாத்‌ 27:67). 


புத்திரர்‌ 


கர்த்தர்‌ வெண்கல பலிபீடத்தின்‌ 
மாதிரியை மோசேக்கு காண்பித்திருக்கிறார்‌ 
அந்தப்‌ பலிபீடத்தை கர்த்தர்‌ மோசேக்கு 
மலையில்‌ காண்பித்தடியே, இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ அதை பண்ணவேண்டும்‌. என்று 
கர்த்தர்‌ கட்டளையிடுகிறார்‌ (யாத்‌ 27:8) 
வெண்கல 
கர்த்தராகிய 


பலிபீடம்‌ நம்முடைய 
இயேசுகிறிஸ்‌ துவக்கு 
அடையாளமாயிருக்கிறது. கிறிஸ்துவானவர்‌ 
நம்முடைய பாவங்களுக்கு நிவாரணம்‌ 
செய்வதற்காக கல்வாரி சிலுவையிலே 
தம்முடைய ஜீவனை ஒப்புக்கொடுத்தார்‌. 
பாவத்தின்‌ சம்பளம்‌ 
பாவிகள்மீது தேவனுடைய 
வரும்‌. கர்த்தருடைய நீதியும்‌, நியாயத்தீர்ப்ும்‌ 
பாவிகளை பின்தொடரும்போது, அவர்கள்‌ 
பலிபீடத்திலுள்ள கொம்புகளை 
பிடித்துக்கொண்டு, கர்த்தரிடத்தில்‌ 
அடைக்கலம்‌ பெறவேண்டும்‌. கர்த்தர்‌ 
அவர்களுக்கு தம்முடைய கிருபையையும்‌, 
இரக்கத்தையும்‌ வெளிப்படுத்துவார்‌. 





f= FTE 
TT 


எச்சரிக்கையாயிருக்க 
கர்த்தர்‌ கட்டளை 
கொடுக்கிறார்‌. ஜனங்கள்‌ ஓய்வுநாளை 
பரிசுத்தமாய்‌ ஆசரிக்கவில்லையென்றால்‌, 
அவர்களுடைய ஆத்துமாவுக்கு அழிவு வரும்‌. 


வாரத்தில்‌ ஒருநாள்‌ கர்த்தருக்குரியது. 
யூதாவின்‌ மனுஷர்‌ கர்த்தருக்குரியதை 
தங்களுக்கென்று களவாடி விடக்கூடாது. 
கர்த்தர்‌ தமக்கென்று பரிசுத்தமாக்கியிருக்கிற 
ஓய்வுநாளை, மனுஷன்‌ தன்னுடைய 
சுயநலத்திற்காகவோ, சுயஆதாயத்திற்காகவோ 
பயன்படுத்திவிடக்கூடாது. கர்த்தருக்குரியதை 
கர்த்தருக்கு செலுத்தவேண்டும்‌. 


ஆத்துமாக்களுக்காக 
வேண்டுமென்று 


ஒய்வுநாளின்போது நம்முடைய சரீரம்‌ 
வேதனைப்படக்கூடாது. உலகப்பிரகாரமான 
கவலைகளையும்‌, பாரங்களையும்‌ நாம்‌ 
ஒய்வுநாளில்‌ சுமக்கக்கூடாது. ஓய்வுநாள்‌ 
சர்த்தருக்குரியது. அந்த நாளில்‌ நாம்‌ 
கர்த்தரை மாத்திரமே ஆராதிக்கவேண்டும்‌. 
கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை 
மாத்திரமே செய்யவேண்டும்‌. அந்த 
நாளில்‌ நம்முடைய ஆத்துமா 
உலகக்கலலைகளினால்‌ பாரமடையக்கூடாது. 
ல்ல பிரமாணம்‌ _ யூதாவின்‌ 
மனுஷருக்கு. இப்போதுதான்‌ 
கொடுக்கப்பட்டிருக்கிற பிரமாணமல்ல. அது. 
அவர்களுடைய பிதாக்களின்‌ காலத்திலேயே 
கொடுக்கப்பட்டிருக்கிறது. “நான்‌ உங்கள்‌ 
பிதாக்களுக்கு கட்டளையிட்டபடி 
ஓய்வுநாளை பரிகத்தமாக்குங்கள்‌” 
(எரே 17:22) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


ஆனால்‌ 
கர்த்தருடைய வார்த்தைக்கு 
செவிகொடுக்கவுமில்லை. அவருடைய 
பிரமாணத்திற்கு கீழ்ப்படியவுமில்லை. அவர்கள்‌ 
ஒய்நாளை பரிசுத்த குலைச்சலாக்கினார்கள்‌. 


யூதாவின்‌ மனுஷர்‌ 


அவர்களோ கேளாமலும்‌ தங்கள்‌ 
செவிகளைச்‌ சாயாமலும்‌ போய்‌, 
கேளாதபடிக்கும்‌ புத்தியை ஏற்றுக்கொள்ளாத 
படிக்கும்‌, தங்கள்‌ கழுத்தைக்‌ 
கடினப்படுத்தினார்கள்‌" (எரே 17:23) 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. யூதா 
மனுஷருடைய பிதாக்கள்‌, கர்த்தருடைய 
ஓய்வுநாள்‌ பிரமாணத்திற்கு கீழ்ப்படியாமல்‌, 
தங்கள்‌ கழுத்தை கடினப்படுத்தினதோடு, 
மற்ற பிரமாணங்களுக்கும்‌ கீழ்ப்படியாமல்‌, 
ங்கள்‌ கழுத்தை மேலும்‌ அதிகமாய்க்‌ 
கடினப்படுத்தினார்‌. 


இஸ்ரவேல்‌ வம்சத்தாரும்‌, _ 
வம்சத்தாரும்‌. 
பரிசுத்தப்படுத்தாமல்‌, அதைப்‌ 
சீரழ்ந்துபோயிற்று 
கர்த்தருக்கு கொடுக்காமல்‌, 
வைத்துக்கொண்டதினால்‌, 
கர்த்தரோடு நெருங்கிய 
இருக்கமுடியவில்லை. 
கர்த்தருடைய வார்த்தையையும்‌, 
உபதேசத்தையும்‌, பிரமாணத்தையும்‌ 
அவர்களால்‌ கேட்க முடியவில்லை. 


ஓய்வநாளை 
தாங்களே 

அவர்களால்‌ 
ஐ்கியத்தல்‌ 


அவர்கள்‌ ஓய்வுநாளை பரிசுத்தம்‌ 
பண்ணாமல்‌, கொஞ்சம்‌ கொஞ்சமாக 
கர்த்தரைவிட்டு  விலகிப்போய்விட்டார்கள்‌. 
முடிவில்‌, கர்த்தரைவிட்டு தூரமாய்‌ விலகி, 
அந்நிய தேவர்களையும்‌, விக்கிரகங்களையும்‌ 
ஆராதிப்பதற்கு போய்விடுகிறார்கள்‌. 
யூதாவின்‌ மனுஷர்‌: ஓய்வுநாளை 
பரிசுத்தம்பண்ணினால்‌, அவர்களுக்கு, 
கர்த்தருடைய ஆசீர்வாதம்‌ கிடைக்கும்‌. 
இது கர்த்தருடைய வாக்குத்தத்தம்‌. 
"நீங்களோவெனில்‌, ஒய்வநாளில்‌ இந்த 
நகரத்தின்‌ வாசல்களுக்குள்ளே சுமையைக்‌ 
கொண்டுவராதபடிக்கும்‌, ஒய்வுநாளில்‌ ஒரு 
வேலையையும்‌ செய்யாமல்‌ அதைப்‌ 
பரிசுத்தமாக்கும்படிக்கும்‌ என்‌ சொல்லைக்‌ 
கேட்பீர்களானால்‌, அப்பொழுது தாவீதின்‌ 
சிங்கானத்தில்‌ உட்கார்ந்திருக்கிறவர்களும்‌,. 
இரதங்களின்மேலும்‌ குதிரைகளின்மேலும்‌ 
ஏறுகிறவர்களுமாகிய ராஜாக்களும்‌ 
ராஜகுமாரர்களும்‌, அவர்கள்‌ பிரபுக்களும்‌, 
யூதாவின்‌ மனுஷரும்‌, எருசலேமின்‌ குடிகளும்‌ 
நகரத்தின்‌ வாசல்களுக்குள்‌ 
ர்கள்‌ இந்த நகரமும்‌ 
குடிுன்ளதாலிருக்கும்‌. 
என்று கர்த்தர்‌ 





f= FTE 
TT 


யூதாவின்‌ ஜனங்கள்‌ ஓய்வுநாளை 
பரிசுத்தம்‌ பண்ணும்போது. அவர்களுடைய 
தேசம்‌ ஆசீர்வதிக்கப்படும்‌ அவர்களுடைய 
ராஜாக்கள்‌. ஆசீர்வதிக்கப்படுவார்கள்‌. 
ராஜகுமாரர்களும்‌ ஆசீர்வதிக்கப்படுவார்கள்‌. 
அவர்களுடைய 
ஆசீர்வதிக்கப்படும்‌. 
பகம்‌ 
எருசலேப்‌ 
அவதியா டிவ்ர்கள்‌ எருசலேம்‌ நகரமும்‌ 
ஆசீர்வதிக்கப்படும்‌. 
என்றைக்கும்‌ குடியுள்ளதாயிருக்கும்‌" 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 

தாவீதின்‌ சிங்காசனத்தில்‌ உட்கார்ந்து, 
ஜனங்களை நியாயம்‌ விசாரிக்கிற 
ராஜாக்களும்‌, ராஜகுமாரர்களும்‌, 
பிரபுக்களும்‌ 
வாசல்களுக்குள்‌ 
அவர்களுடைய நகர பிரவேசம்‌ கம்பீரமாயும்‌ 
ஆடம்பரமாயும்‌ இருக்கும்‌. எருசலேம்‌ பரிசுத்த 
நகரமாகவே இருக்கும்‌. அது செழித்திருக்கும்‌. 
அது அழிந்துபோகாமல்‌ நிலைத்திருக்கும்‌. 
அந்த நகரத்தில்‌ என்றென்றைக்கும்‌ 
குடியுள்ளதாயிருக்கும்‌ எருசலேமுக்கு 
ஆபத்து வராது. அது கர்த்தருடைய நகரம்‌. 
அதை யாராலும்‌ அழிக்க முடியாது. தேசம்‌ 
செழித்திருப்பதுபோல எருசலேம்‌ நகரமும்‌ 
செழித்திருக்கும்‌ 


யூதாவின்‌. பட்டணங்களிலிருந்தும்‌, 
பென்யமீன்‌ க ்சத்திிகத்தம திரளான 
ஜனங்கள்‌ கர்த்தருடைய ஆலயத்திற்கு 
வருவார்கள்‌. அவர்கள்‌ சமாதானமாய்‌ 
ஜீவிப்பார்கள்‌. அவர்களுக்கு ஒரு நன்மையும்‌ 
குறைவுபடாமல்‌, 
ஆசீர்வாதமுண்டாயிருக்கும்‌. 
செழித்திருக்கும்போது 

செழித்திருக்கும்‌. 


யூதாவின்‌ 
எருசலேமின்‌ சுற்றுப்புறமான ஊர்களிலும்‌, 
பென்யமீன்‌ தேசத்திலும்‌. பள்ளத்தாக்கான 
சீமையிலும்‌, மலைநாட்டிலும்‌, தெற்கிலுமிருந்து 
ஜனங்கள்‌ சர்வாங்க. 

பலிகளையும்‌, 

'தூபவர்க்கங்களையும்‌, ஸ்தோத்திரபலிகளையும்‌ 
கர்த்தருடைய ஆலயத்துக்குக்‌ 
கொண்டுவருவார்கள்‌' (எரே 17:26) என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


யூதாவின்‌ 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


யூதாவின்‌ மனுஷரும்‌ எருசலேமின்‌ 
குடிகளும்‌ கர்த்தருடைய ஓய்வுநாளை 
பரிசுத்தம்பண்ணும்போது, அவர்களுக்கு 
இம்மைக்குரிய ஆசீர்வாதமும்‌, மறுமைக்குரிய 
சம்பூரணமாய்‌ 
ஓய்வுநாள்‌ பிரமாணம்‌. 
கர்த்தருடைய பிரமாணத்தில்‌ ஒரு பகுதி. 
த பகுதி மிகவும்‌ முக்கியமான பகுதி. 
வின்‌ மனுஷர்‌ ஓய்வுநாளை 
பரிசுத்தம்பண்ணும்போது, அவர்கள்‌ 
ஆலிக்குரிய எல்லா. காரியங்களையும்‌. 
சுத்தம்பண்ணுவார்கள்‌. தங்களுடைய 
ஆவியையும்‌, ஆத்துமாவையும்‌, சரீரத்தையும்‌ 
பரிசுத்தம்பண்ணுவார்கள்‌. 
பரிசுத்தம்பண்ணும்‌. 
போதுதான்‌, யூதாவின்‌ மனுஷரால்‌, 
கர்த்தருடைய சமுகத்தில்‌ நெருங்கி 
வரமுடிகிறது. கர்த்தரிடத்தில்‌ நெருங்கி 
வந்தால்தான்‌, அவருடைய வார்த்தைகளை 
தெளிவாக கேட்கமுடியும்‌. தெளிவாக 
கேட்டால்தான்‌, கர்த்தருடைய பிரமாணத்திற்கு 
கீழ்ப்படிய முடியும்‌. கீழ்ப்படிந்தால்தான்‌ 
கர்த்தரிடத்திலிருந்து ஆசீர்வாதம்‌ வரும்‌. 
இல்வாறாக யூதா மனுஷருடைய எல்லா 
ஆசீர்வாதங்களுக்கும்‌, ஓய்வுநாளை 
பரிசுத்தம்‌ பண்ணுவதே ஆதாரமாயிருக்கிறது. 
வர்கள்‌ 


அ ஒய்வநாளை 
பரிசுத்தக்குலைச்சலாக்கினால்‌, 
எல்லாவற்றையும்‌ இழந்துபோவார்கள்‌. 
கர்த்தரிடத்தில்‌ தாங்கள்‌ வைத்திருக்கிற 
பயக்‌ இழந்துவிடுவார்கள்‌. 
கர்த்தருடைய பிரமாணத்தைக்‌ கேட்கும்‌ 
வாய்ப்புக்களை இழந்துவிடுவார்கள்‌. 
ங்களுக்‌ கர்த்தர்‌ கொடுக்கும்‌ 
இழந்துவிடுவார்கள்‌. 
எல்லாவற்றையும்‌: இழந்து 


ஓய்வுநாளை 


தங்களுக்கு 

ஆசீர்வாதங்களை 
முடிவில்‌ 
ஒன்றுமில்லாமலிருப்பார்கள்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


நதிக்கரையின்‌ 
பொருத்துதான்‌, 
ஆழமில்லாமலோ. 
உயரமா! 
கரையின்‌ 


உயரத்தைப்‌ 
நதி ஆழமாகவோ அல்லது 
வோ. இருக்கும்‌, ed 
ந்தால்‌ நதியும்‌ ஆழமாயிருக்கும்‌. 

உயரம்‌ குறைவாகயிருந்தாலும்‌, 


பரிசுத்தப்படுத்துகிறார்களோ, 

அளவுக்கு அவர்களிடத்தில்‌ 
சத்தியங்கள்‌ நிரம்பியிருக்கும்‌. 

சரியாகப்‌ பரிசுத்தம்‌ விக்க வார்‌, 
அவர்களுடைய இருதயத்தில்‌ ஆவிக்குரிய 
சத்தியங்களும்‌ வேரூன்றி இருக்காது. 
அவர்களும்‌ கர்த்தருக்குள்‌. 
நிலைத்திருக்கமாட்டார்கள்‌. 


பகத ண்ணலின்கவேன்‌ தல்‌ 
அவர்கள்மீது தேவனுடைய "நியாயத்தீர்ப்பு 
வரும்‌. அவர்கள்‌ ஓய்வுநாளை 
பரிசுத்தக்குலைச்சலாக்கினால்‌, கர்த்தர்‌ 
அவர்களை தண்டிப்பார்‌. 
“நீங்கள்‌ 
பரிசுத்தமாக்கும்படிக்கும்‌ ஒய்வுநாளிலே 
சுமையை எருசலேமின்‌ கால்களுக்குள்‌ 
எடுத்துவாதிரக்குப்பரக்கும்‌ ன்‌ 
சொல்லைக்‌ கேளாமற்போனீர்களாகில்‌, ன்‌ 
அதின்‌ வாசல்களில்‌ தீக்கொளுத்துவேன்‌: 
அது எருசலேமின்‌ அரமனைகளைப்‌ 
பட்சித்தும்‌. அவிந்து போகாதிருக்கும்‌" 
(எரே 17:27) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


ஓய்வுநாளை 


ஒய்வநாளைப்‌ 


| ஓய்வுநாள்‌ விசேஷமானது. வாரத்தின்‌ 
மற்ற நாட்களுக்கும்‌, ய்‌ க்கும்‌ 
வித்தியாசமுண்டு. 

பரிசுத்தப்படுத்துவது தேவனுடைய 
பிரமாணத்தின்படி 

யூதாவின்‌ மனுஷர்‌, தேவனுடைய தெய்வீக. 
பிரமாணத்தை மீறும்போது, கர்த்தருடைய 
கோபம்‌ அவர்கள்மேல்‌ வரும்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
UBLISHERS 


ஓய்வுநாளிலே 
வாசல்களுக்குள்‌ சுமைகளை 
எடுத்துக்கொண்டு வந்தால்‌, கர்த்தர்‌ அதின்‌ 
வாசல்களில்‌ தீக்கொளுத்திப்போடுவார்‌. 
எங்கு கீழ்ப்படியாமை காணப்படுகிறதோ, 
அங்கு கர்த்தருடைய தண்டனை வருகிறது. 
£த்தருடைய நியாயத்தீர்ப்பு தேவனுடைய 
வீட்டில்‌ துவங்கும்‌ காலமாயிருக்கிறது. 


எருசலேமின்‌ 


எருசலேமின்‌ மனுஷர்‌, பாவத்திற்கு 
விரோதமாக. எருசலேமின்‌ கதவுகளை 
அடைக்கவில்லை. கதவுகளை திறந்தே 
வந்திருந்தார்கள்‌ ்‌ 
உட்பிரவேசித்தது. 
வாசல்கள்‌ 
உட்பிரவேசித்ததோ, 
தீக்கொளுத்திப்போடுகிறார்‌. ம்மு 
இருநயத்திலும்‌ பாவம்‌ பிரவேசித்துவிடாதபடி, 


கர்த்தரோ, 


வழியாக 


நம்முடைய 
பாதுகாக்கவேண்டும்‌.. 

பாதுகாப்பு 

அதற்குள்‌ பிரவேசித்துவிடும்‌. 

இருதயம்‌ பரிசுத்தமாயிராமல்‌, திருக்குள்ள தும்‌, 


மகாகேடுள்ளதுமாக மாறும்‌. நமக்கும்‌ 
கர்த்தருடைய ஆக்கினைத்தீர்ப்பு வரும்‌. 
கர்த்தருக்‌ 
கடபபந்து "தலக்கலேண்டும்‌ க 
வார்த்தைக்கு செவிகொடுக்கவேண்டும்‌. 
கர்த்தருடைய பிரமாணங்களெல்லாவற்றையும்‌ 
கைக்கொள்ளவேண்டும்‌. ஓய்வுநாளை 
பரிசுத்தம்‌ பண்ணும்போது கர்த்தருடைய 
நாமம்‌  மகிமைப்படுகிறது. நமக்கு 
கர்த்தருடைய ஆசீர்வாதம்‌ உண்டாகிறது. 
வேலை நாட்களில்‌ வேலைசெய்வதும்‌, 
ஒய்வநாளில்‌ ஓய்ந்திருப்பதும்‌ 
பிரியமானதாகவும்‌, 
சித்தமானதாகவும்‌ இருக்கிறது. 





f= FTN 
TT 


கர்த்தர்‌ தேசங்களையும்‌ 
ராஜ்யங்களையும்‌ தம்முடைய தெய்வீக 

த்தின்‌  பிரகாரமாய்‌ ஆளுகை 
செய்கிறார்‌. கர்த்தருடைய வழிகளைப்பற்றி 
இந்த அதிகாரத்தில்‌ எழுதப்பட்டிருக்கிறது 
(எரே 18:1-6). துன்மார்க்கர்‌ மீது தேவனுடைய 
நியாயத்தீர்ப்பு வருகிறது. அவர்களுடைய 
பாவங்களினிமித்தமாய்‌ கர்த்தர்‌ அவர்களை 


கர்த்தர்‌ தம்முடைய 
தம்மிடத்தில்‌ 
சேர்ந்துக்கொள்ளும்போது, 
கர்த்தருக்கு விரோதமாக 
பாவம்‌ செய்கிறார்கள்‌. கர்த்தர்‌ 
பொய்த்த தண்டிக்கிறார்‌. 'த்தருபை 
கிருபைகளையும்‌ ஆசிர்வாதங்களையும்‌ 
பெற்றுக்கொள்‌ வதற்கு, அவர்களுடைய 
பாவங்களே, அவர்களுக்கு 
தடையாயிருக்கிறது (எரே 18:70). 


யூதாவின்‌ மனுஷரும்‌, எருசலேமின்‌ 
கரகளும்‌. தங்களுடைய மதியீனத்தினால்‌, 
இஸ்ரவேலின்‌ பரிசுத்தராகிய 
கர்த்தணவிட்டு விலகி, அந்நிய 
தேவர்களையும்‌ விக்கிரகங்களையும்‌. 
பின்பற்றிப்போகிறார்கள்‌ (எரே 18:11-17). 


யூதாவின்‌ மனுஷரும்‌ எருசலேமின்‌ 
குடிகளும்‌ எரேமியாவுக்கு விரோதமாக. 
சதிஆலோசனை பண்ணுகிறார்கள்‌. அவருக்கு 
தீங்கு செய்கிறார்கள்‌. எரேமியா 
கர்த்தருடைய சமுகத்தில்‌ தன்னுடைய 
சத்துருக்களுக்கு விரோதமாக 
ஜெபம்பண்ணுகிறார்‌ (எரே 18:18-23). 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


குயவன்‌ வீடு 
எரே 18:1-க 


எரே 18:1. கர்த்தரால்‌ எரேமியாவுக்கு 
உண்டான வசனம்‌: 


எரே 182. தீ 
வீட்டிற்குப்‌ பே 
வார்த்தைகளை 

தெரிவிப்பேன்‌ என்றார்‌. 


எழுத்து, குயவன்‌ 
அங்கே எண்‌ 


உனக்குத்‌ 


எரே 185. அப்படியே நான்‌ குயவன்‌ 
வீட்டிற்குப்‌ போனேன்‌; இதே, 
அவன்‌ திரிகையினாலே 
வனைந்துகொண்டிருந்தான்‌. 


எரே 18:4. குயவன்‌ 
வனைந்துகொண்டிருத்த மண்பாண்டம்‌ 
அவன்‌ கையிலே கெட்டுப்போயிற்று; 
அப்பொழுது அதைத்‌ திருத்தமாய்ச்‌. 
செய்யும்படிக்கு, தன்‌ பார்வைக்குக்‌ 
சுரியாய்க்‌ கண்டபடி. குயவன்‌ அதைத்‌ 
திரும்ப வேறே பாண்டமாக 
'வனைத்தான்‌.. 


கர்த்தர்‌ எரேமியாவை 
வீட்டிற்கு போகச்‌ சொல்லுகிறார்‌ 

அவர்‌ கர்த்தருடைய 

பிரசங்கம்பண்ண வேண்டியதில்லை. ஆனால்‌ 
எரேமியா குயவன்‌ வீட்டிலே ஒரு பிரசங்கச்‌ 
செய்தியை ஆயத்தம்‌ பண்ணப்போகிறார்‌. 
பிரசங்கச்‌ செய்தி ஏற்கெனவே அங்கு 
ஆயத்தமாயிருக்கிறது. எரேமியா குயவன்‌ 
வீட்டிலே போய்‌, அந்தப்‌ பிரசங்கச்‌ 
செய்தியைப்‌ பெற்றுக்கொள்ளப்போகிறார்‌. 


“நீ எழுந்து. குயவன்‌ வீட்டிற்குப்‌ போ: 
என்‌ வார்த்தைகளை உனக்குத்‌ 


(எரே 18:2) என்று கர்த்தர்‌ 

எரேமியாவுக்குச்‌ சொல்லுகிறார்‌. எரேமியா 

வீட்டிற்குப்போய்‌, அங்கே 

மண்பாண்டம்‌. 

வனைந்துகொண்டிருக்கிற விதத்தை 

கவனித்துப்‌ பார்க்கவேண்டும்‌. அங்கே 

கர்த்தர்‌ தம்முடைய வார்த்தைகளை, 
எரேமியாவுக்கு தெரிவிக்கப்போகிறார்‌. 





f= THE 
TT 


கர்த்தர்‌ எரேமியாவிடம்‌ உரத்த 
சத்தமாகப்‌ பேசவில்லை. ஆனாலும்‌ 
கர்த்தருடைய செய்தி அவருக்கு தெளிவாகச்‌ 
சொல்லப்படுகிறது. “என்‌ வார்த்தைகளை 
உனக்கு தெரிவிப்பேன்‌” என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. கர்த்தர்‌ மெல்லிய சத்தத்தில்‌ 
பேசினாலும்‌, அவருடைய வார்த்தைகளை 
நாம்‌ கவனமாய்க்‌ கேட்கவேண்டும்‌. 


எரேமியாவிடம்‌ 
எருசலேமின்‌ குடிகளுக்கும்‌. 
சொல்ல வேண்டிய செய்தியை 
தெரிவிக்கிறார்‌. எரேமியா கர்த்தருடைய 
செய்த முழுவதுமாய்ப்‌ பெற்றுக்கொண்டு, 

அவர்களிடம்‌ தெளிவாய்ச்‌ 
சொல்லவேண்டி 


கர்த்தர்‌ யூதாவின்‌ 


மனுஷருக்கும்‌ 


எரேமியா கர்த்தருடைய வார்த்தையின்‌ 
பிரகாரமாக, குயவன்‌ வீட்டிற்குப்‌ போகிறார்‌. 
அங்கே குயவன்‌ திரிகைமினாலே ஒரு 
பாத்திரத்தை வனைந்துகொண்டிருக்கிறான்‌. 
குயவன்‌ மண்பாண்டத்தை திரிகையினாலே 
வனைந்துகொண்டிருக்கிற விதத்தை 


எரேமியா குவனமாய்ப்‌ பார்க்கிறார்‌. 


"குயவன்‌ 
மண்பாண்டம்‌. 
கெட்டுப்போயிற்று: 


வனைந்துகொண்டிருந்த 
அவன்‌ வல 


வனைந்தான்‌" (எரே 18:4). 


குயவன்‌ களிமண்ணை எடுத்து 
திரிகையினாலே மண்பாண்டம்‌ செய்யும்போது. 
மண்‌ கடினமாயிருக்கிறது. மண்ணோடு கல்‌ 
கலந்திருக்கிறது. மண்பாண்டம்‌ குயவன்‌ 
கையிலே கெட்டுப்போயிற்று. 
எதிர்பார்த்த உருவம்‌ 
மண்பாண்டத்திற்கு உண்டாகவில்லை. அதை 
மறுபடியும்‌ திருத்தமாய்ச்‌ 
செய்யவேண்டுமென்று குயவன்‌ தீர்மானம்‌ 
பண்ணுகிறான்‌. குயவன்‌ அதே மண்ணை 


உருவம்‌ கிடைக்கிறது. அது 
க செம்மையாயும்‌, 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


கர்த்தருடைய ஊழியக்காரர்கள்‌, இந்த 
உலகத்தில்‌ எங்குபோனாலும்‌, கர்த்தருடைய 
செய்திகளைப்‌ பெற்றுக்கொள்ளலாம்‌. 
அவர்கள்‌ தேவனுடைய இரகசியங்களை 
மனுஷருக்கு தெளிவாகச்‌ சொல்லவேண்டும்‌. 
அவர்கள்‌ புரியும்‌ விதத்திலே 
பிரசங்கம்பண்ணவேண்டும்‌. நம்முடைய 
வாழ்க்கையின்‌ ஒவ்வொரு 
சூழ்நிலைகளையும்‌ கவனித்து பார்த்து 
கர்த்தருடைய சத்தியங்களைக்‌ 
கற்றுக்கொள்ளவேண்டும்‌. 

கர்த்தருடைய வாக்கியங்களை 
மனுஷருக்கு தெளிவாய்ப்‌ போதிக்கவேண்டும்‌. 
இதற்காக நல்ல எடுத்துக்காட்டுக்களையும்‌, 
நல்ல உவமைகளையும்‌ பயன்படுத்தலாம்‌. 
உலகநடைமுறையில்‌. நாம்‌ அன்றாடம்‌ 
பயன்படுத்தும்‌ காரியங்களோடும்‌, 
மனுஷருடைய நடைமுறை 
அனுபவங்களோடும்‌ ஒப்பிட்டுச்‌ சொல்லி, 
தேவனுடைய சத்தியத்தை விளக்கலாம்‌. 


எரேமியா கர்த்தருடைய வார்த்தைக்கு 


எரேமியாவின்‌ மனக்கண்களைத்‌ 
ர்‌. இஸ்ரவேல்‌ வீட்டாருக்கு 
பிரசங்கம்பண்ணவேண்டிய இரண்டு 
முக்கியமான செய்திகளை கர்த்தர்‌ 
எரேமியாவக்கு தெரிவிக்கிறார்‌ 


கர்த்தருடைய வசனம்‌ 
எரே 18:5,6 


எரே 18:5. 
கர்த்தருடைய 
உண்டாகி, அவம்‌: 


அப்பொழுது 
வசனம்‌ எனக்கு. 


எரே 18:6. இஸ்ரவேல்‌ குடும்பத்தாரே, 
இந்தக்‌ குயவன்‌ செய்ததுபோல்‌ நான்‌ 
உங்களுக்குச்‌ செய்யக்கூடாதோ என்று 
கர்த்தர்‌. சொல்லுகிறார்‌; இதோ, 
இஸ்ரவேல்‌ விட்டாரே களிமண்‌ 
குயவன்‌ கையில்‌ இருக்கிறதுபோல 
நீங்கள்‌ என்‌ கையில்‌ இருக்கிறீர்கள்‌. 





i FTE 
TT 


கர்த்தர்‌ சர்வவல்லமையும்‌, 
சர்வதுதிகாரமும்‌, சர்வஆளுகையுழுள்ளவர்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய சித்தத்தின்‌ பிரகாரமாக 
தேசங்களையும்‌ ராஜ்யங்களையும்‌ 
ஸ்தாபிக்கிறார்‌. கர்த்தர்‌ செய்கிற எல்லா 
கிரியைகளிலும்‌, அவருடைய விருப்பமும்‌, 
திட்டமும்‌ நிறைவேறும்‌. ஒரு குயவன்‌ தன்‌ 
பார்வைக்கு சரியாய்க்‌ கண்டபடி 


பிரகாரமாக மனுஷரை உருவாக்குகிறார்‌. 
'இஸ்ரவேல்‌ குடும்பத்தாரே, 
செய்ததுபோல நான்‌ 
செய்யக்கூடாதோ" 

என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


(எரே 18:6) 


கர்த்தருக்கு நம்மீது சர்வஅதிகாரமும்‌, 
சர்வஉரிமையும்‌, சர்வஆளுகையுமிருக்கிறது. 
“இதோ, இஸ்ரவேல்‌ வடர கலன்‌ 
குயவன்‌ கையிலிருக்கிறதுபோல நீங்கள்‌ என்‌ 
கையிலிருக்கிறீர்கள்‌" (எரே 18:6) என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. நாம்‌ எல்லோருமே. 
கர்த்தருடைய கரத்திலிருக்கிறோம்‌. குயவன்‌ 
தன்‌ கையிலுள்ள களிமண்ணை, தனக்கு 
விருப்பமான பாத்திரமாய்ச்‌ செய்கிறான்‌. 
அவன்‌ கையில்‌ களிமண்‌ இருந்தால்தான்‌ 
அவனால்‌ பாத்திரம்‌ செய்யமுடியும்‌. குயவனால்‌ 
களிமண்ணை செய்யமுடியாது. 


கர்த்தரால்‌ எல்லாம்‌ ஆகும்‌. அவர்‌ 
களிமண்ணையும்‌ உண்டாக்குகிறார்‌. அந்தக்‌ 
களிமண்ணைக்கொண்டு, தமக்கு சித்தமான 
பாத்திரத்தையும்‌ உண்டாக்குகிறார்‌. நாம்‌ 
கர்த்தருடைய கையிலுள்ள 
களிமண்ணைப்போல இருக்கிறோம்‌. கர்த்தரே 
நம்மை உண்டாக்கினவர்‌. அவரே நம்மை 
தம்முடைய சித்தத்தின்‌ பிரகாரமாய்‌ 
உருவாக்குகிறவர்‌. கர்த்தர்‌ செய்ய 
நினைக்கிற காரியம்‌ நடைபெறும்‌. அதை. 
ஒருவராலும்‌ தடைபண்ண முடியாது. 
கர்த்தருக்கு நம்மீது. 
சர்வதுதிகாரமுள்ளது. தம்முடைய சித்தத்தின்‌ 
பிரகாரம்‌ நம்மை ஆளுகை செய்வதற்கு, 
அவருக்கு நம்மீது உரிமையுமுள்ளது. 
களிமண்ணால்‌ குயவனோடு வழக்காட 
முடியாது. தனக்கு பிரியமான பாத்திரமாய்‌ 
தன்னை வனையவேண்டுமென்று. 
களிமண்ணால்‌. குயவனுக்கு. 
கட்டளைகொடுக்க முடியாது. அதுபோலவே, 
கர்த்தர்‌ நம்மை இப்படித்தான்‌ 
உருவாக்கவேண்டுமென்று. நம்மாலும்‌ 
கர்த்தருக்கு கட்டளை கொடுக்க முடியாது. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நான்‌ கர்த்தருடைய கையிலிருக்கிற 
வரையிலும்‌, கர்த்தர்‌ தம்முடைய சித்தத்தின்‌ 
பிரகாரமாய்‌ நம்மை உருவாக்குவார்‌. 
கர்த்தருடைய விருப்பமும்‌ சித்தமும்‌ 
நிறைவேறும்‌. சில சமயங்களில்‌ நாம்‌ 
கர்த்தருடைய கையைவிட்டு 
விலகிப்போய்விடுகிறோம்‌. மண்‌ 
திரிகையிலிருந்தால்தான்‌,, குயவனால்‌ 
தன்னுடைய சித்தத்தின்‌ பிரகாரம்‌ 
பாத்திரத்தை வனையமுடியும்‌. குயவன்‌ 
திட்டமிட்ட பாத்திரத்தை உண்டுபண்ண 
முடியும்‌. களிமண்‌ திரிகையைவிட்டு விலகி 
கீழே விழுந்துவிட்டால்‌, அது தானாகவே 


ஒரு பாத்திரமாக வனைந்து கொள்ளாது. 
நாமும்‌ சில சமயங்களில்‌ திரிகையைவிட்டு 
கீழே விழுந்துவிடுகிற களிமண்ணைப்போல. 
இருக்கிறோம்‌. 


இிரகையைலிட்டு கீழே 


ஏற்கெனவே பாதி வணையப்பட்ட பாத்திரம்‌ 
கீழே விழுந்துவிட்டாலும்‌, குயவன்‌ அதை 
மறுபடியும்‌ எடுத்து, அந்த மண்ணை 
சரிப்படுத்தி, அதோடு சேர்க்க வேண்டியதை 
சேர்ந்து, நீக்க வேண்டியதை நீக்கி, 
மறுபடியும்‌ அதை திரிகையின்மீது வைத்து, 
புதிய பாத்திரத்தை வனைவான்‌. அவன்‌: 
ஏற்கெனவே வனைந்த வேலைகளெல்லாம்‌ 
வீணாய்ப்போகும்‌. ஆனாலும்‌ அதை விட்டு 
விடமாட்டான்‌. கீழே விழுந்த மண்ணை 
ஒதுக்கி தள்விடமாட்டான்‌. தனக்குப்‌ 
பிரியமான பாத்திரம்‌ செய்யப்படும்‌ வரையிலும்‌, 
குயவன்‌ அதை திரிகையின்மீது வைத்து, 
திரும்பத்‌ திரும்ப வனைந்துகொண்டிருப்பான்‌. 


குயவன்‌ கையில்‌ களிமண்‌ 
இருக்கிறதுபோல, நம்முடைய காலங்கள்‌ 
கர்த்தருடைய கரத்திலிருக்கிறது. கர்த்தர்‌ 
இங்கு யூதா தேசம்‌ முழுவதையும்‌ இந்த 
உவமையினால்‌ விவரிக்கிறார்‌. 


“அவர்‌  ஜாதிகளைப்‌ பெருகவும்‌ 
அழியவும்‌ பண்ணுகிறார்‌; அவர்‌ ஜாதிகளைப்‌ 
பரவவும்‌ குறுகவும்‌ பண்ணுகிறார்‌" 
(யோபு 12:23) 





f= FTE 
யாய 


அவர்‌ ஆறுக: 

அவாந்தரவெளியாகவும்‌, நீரூற்றுகளை 
வறண்ட ஸ்தலமாகவும்‌, குடிகளுடைய 
'பொல்லாப்பினிமித்தம்‌ செழிப்பான தேசத்தை 
உவர்‌ நிலமாகவும்‌ மாற்றுகிறார்‌. அவர்‌ 
அவாந்தரவெளியைத்‌ தண்ணீர்த்தடாகமாகவம்‌,, 
வறண்ட நிலத்தை நீரூற்றுகளாகவும்‌ 
மாற்றுகிறார்‌” (சங்‌ 107:33-35). 


ளை 


“மாயக்காரன்‌ ளாதபடிக்கும்‌, 
ஜனங்கள்‌  சிக்கிக்கொள்ளப்படாதபடிக்கும்‌, 
ஒரு ஜனத்துக்கானாலும்‌ ஒரு 
மனுஷனுக்கானாலும்‌, அவர்‌ சமாதானத்தை 
அருளினால்‌ யார்‌ கலங்கப்பண்ணுவான்‌? 
அவர்‌ தமது முகத்தை மறைத்தால்‌ அவரைக்‌ 
காண்கிறவன்‌ யார்‌?” (யோபு 34:29,30). 


குயவன்‌ செய்த பாத்திரம்‌. ஏதாவது 
ஒரு காரியத்திற்கு பயன்படும்‌. சில 
பாத்திரங்கள்‌ கனமுள்ள வேலைக்கும்‌, வேறு 
சில பாத்திரங்கள்‌ கனவீனமான வேலைக்கும்‌ 
பயன்படும்‌. குயவனும்‌ தன்னிடத்திலுள்ள 
மண்ணை எப்படியாவது ஒரு பாத்திரமாக 
வனைந்துவிட வேண்டுமென்று, கடினமாய்‌ 
முயற்சி செய்வான்‌. கர்த்தரும்‌ தம்‌ 
சித்தத்தின்‌ பிரகாரமாக 
உருவாக்கவேண்டுமென்று விரும்புகிறார்‌ 


ம்‌ கர்த்தரோடு ஒத்துழைக்கும்போ 
கர்த்தர்‌. பன்‌ உ துவாக்கிலிடுவார்‌ 
நாம்‌ கர்த்தருடைய கையிலிருந்து, 
விலகிப்போகும்போது. அல்லது அவருடைய 
சமுகத்திலிருந்து விலகிப்போகும்போது, கர்த்தர்‌ 
தம்முடைய கிருபையினால்‌ நம்மைக்‌ கைவிட்டு 
விடாமல்‌, நம்மை மறுபடியும்‌ உருவாக்குகிறார்‌. 
நாம்‌ கர்த்தருடைய கிருபா பாத்திரங்களாக 
மிருக்கிறோம்‌. அவருடைய கிருபையினால்‌. 
உருவாக்கப்பட்டிருக்கிறோம்‌. நாம்‌ 
கர்த்தருடைய கிருணக்கும்‌ 
இரக்கத்திற்கும்‌ அடையாளங்களாகவும்‌, 
எடுத்துக்காட்டுக்களாகவும்‌ 
கர்த்தருடைய 
அடையாளமாயிராதவர்கள்‌, 
நீதிக்கும்‌ 


அடையாளமாயிருப்பார்கள்‌. 


கர்த்தர்‌ 
உருவாக்கியிருக்கிறார்‌. 
கர்த்தருடைய கையிலுள்ள 
இருக்கிறோம்‌. 
“இதோ, உம்மைப்போல நானும்‌ தேவனால்‌ 
நானும்‌ மண்ணினால்‌ 
உருவாக்கப்பட்டவன்‌"' (யோபு 33:67 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இப்பொழுதும்‌ கர்த்தாவே, நீர்‌ 
எங்களுடைய பிதா, நாங்கள்‌ களிமண்‌; நீர்‌ 
எங்களை  உருவாக்குகிறவர்‌, நாங்கள்‌ 
அனைவரும்‌ உமது கரத்தின்‌ கிரியை” 
(ஏசா 64:8). 


கர்த்தர்‌ அருன்‌ செய்வார்‌ 
எரே 18:7-10 


எரே 18:7. பிடுங்குவேன்‌, இடிங்பேன்‌, 
அழிப்பேன்‌ என்று நான்‌ ஒரு ஜாதிக்கு 
விரோதமாகவும்‌, ஒரு ராஜ்யத்துக்கு 
விரோதமாகவும்‌ சென்னமாத்திரத்தில்‌, 


எரே 18:8. நான்‌ விரோதமாய்ப்‌ பேசின 
அத்தஜாதியார்‌ தங்கள்‌ தீங்கைவிட்டுத்‌ 
திரும்பினால்‌, நானும்‌ அவர்களுக்குச்‌. 
செய்ய நினைத்த தீங்கைச்‌. 
செய்யாதபடிக்கு, மனம்‌ மாறுவேன்‌. 


எரே 18:9. கட்டுவேன்‌, நாட்டுவேன்‌ 
என்றும்‌, ஒரு ஜாதியையும்‌ ஒரு 
ராஜ்யத்தையும்‌ குறித்து நான்‌ 
சொல்லுகிறதுமுண்டு. 
எரே 180. அவர்கள்‌ எண்‌: 
சத்தத்தைக்‌ கேளாமல்‌, என்‌ 
பார்வைக்குப்‌ பொல்லாப்பானதைச்‌. 
செய்வார்களானால்‌, நானும்‌ 
அவர்களுக்கு அருன்செய்வேன்‌ என்று 
சொன்ன நன்மையைச்‌. 
செய்யாதபடிக்கு, மனம்‌ மாறுவேன்‌. 


சர்வசிருஷ்டிகர்‌. அவரே 
ஜீவராசிகளுக்கும்‌ 
ஜீவாதாரமாகயிருக்கிறவர்‌. கர்த்தரே 
சர்வஆளுகையுமுள்ளவர்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
அதிகாரத்தையும்‌, ஆளுகையையும்‌, 
தம்முடைய சிருஞ்டிகள்மீது, தம்முடைய 
சித்தத்தின்‌ பிரகாரமாகவும்‌, விருப்பத்தின்‌ 
பிரகாரமாகவும்‌ செயல்படுத்துகிறார்‌. கர்த்தர்‌ 
விருப்பத்தின்‌ பிரகாரம்‌ கிரியை 
அவருடைய விருப்பமும்‌, 
பிரமாணமும்‌ ஒருபோதும்‌ 
முரண்படுவதில்லை. கர்த்தருடைய எல்லா 
கிரியைகளும்‌, அவருடைய பிரமாணத்திற்கு 
உட்பட்டேயிருக்கிறது. அதன்‌ 
பிரகாரமாகவே மனுஷருக்கு நன்மையும்‌ 
தீமையும்‌ உண்டாகிறது. 





f= FTE 
TT 


கர்த்தர்‌ 
சர்வஆளுகையினால்‌ 
ஜீவராசிகளையும்‌ 
மனுக்குலத்திற்கு தம்முடைய க்‌ 
இரக்கத்தையும்‌ வெளிப்படுத்துகிறார்‌. 
அவர்களுக்கு தெய்வீக சிலாக்கியங்களையும்‌ 
ஆசீர்வாதங்களையும்‌ கட்டளையிடுகிறார்‌. 
தீங்கு செய்கிறவர்களைத்‌ தண்டிக்கிறார்‌. 
கர்த்தர்‌ யாரையும்‌ 
தண்டிப்பதில்லை. 
கிரியைகளும்‌ 
நீதிக்குட்பட்டிருக்கிறது. 
சர்வதுதிகாரம்‌ இருக்கிறது 
கர்த்தர்‌ யாரையும்‌ காரணமில்லாமல்‌: 
தண்டிக்கவுமாட்டார்‌. அவர்‌ ஒருவருக்கும்‌ 
அநீதியும்‌ அநியாயமும்‌ செய்யவுமாட்டார்‌. 


என்பதற்காக, 


பாவத்தின்‌ சம்பளம்‌ மரணம்‌. 
கர்த்தருக்கு. விரோதமாகப்‌. பாவம்‌ 
செய்யும்போது. அவருடைய நீதியான 
நியாயத்தீர்ப்பு நம்மீது வரும்‌ என்பது நிச்சயம்‌. 
ஆனாலும்‌ நம்முடைய பாவங்களுக்கு நாம்‌ 
மனந்திரும்பும்போது. கர்த்தர்‌ தம்முடைய 
நியாயத்தீர்ப்பை நமக்குக்‌ கொடுக்காமல்‌, 
தம்முடைய கிருபையை நமக்கு 
காண்பிக்கிறார்‌ கர்த்தருடைய 
கிருபையினாலும்‌, இரக்கத்தினாலும்‌, நாம்‌ 
தேவனுடைய கோபத்திற்கும்‌, அவருடைய 
தண்டனைக்கும்‌, அதன்‌ மூலமாய்‌ வரும்‌ 
அழிவுக்கும்‌ தப்பித்துக்கொள்கிறோம்‌. நாம்‌ 
மனந்திரும்பி கர்த்தரிடத்தில்‌ வரும்போது, 
கர்த்தர்‌ தம்முடைய நியாயத்தீர்ப்பை நம்மீது 
அனுப்பாமல்‌, அதை தடைபண்ணுகிறார்‌. 

'பிடுங்குவேன்‌, இடிப்பேன்‌, அழிப்பேன்‌ 
என்று நான்‌ ஒரு ஜாதிக்கு விரோதமாகவும்‌, 
ஒரு... ராஜ்யத்துக்கு விரோதமாகவும்‌: 
சொன்னமாத்திரத்தில்‌, நான்‌ விரோதமாய்ப்‌ 
பேசின அந்தஜாதியார்‌ தங்கள்‌ தீங்கைவிட்டுத்‌ 
திரும்பினால்‌, நானும்‌ அவர்களுக்குச்‌ செய்ய 
நினைத்த தீங்கைச்‌ செய்யாதபடிக்கு, மனம்‌: 
மாறுவேன்‌" (எரே 18:78) என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 


கர்த்தருடைய பிரமாணம்‌ 


தனிமனிதனுக்கும்‌ 
செயல்படுத்தப்படுவதுபோல, 

தேசத்திற்கும்‌. 

ஒரு தேசம்‌ பாவம்‌ செய்யும்போது, அந்த 
நேசம்‌ முழுவநின்மேலும்‌ கர்த்தருடைய 
நியாயத்‌ வரும்‌. கர்த்தர்‌ அந்த ஜாதியை 
அல்லது அந்த ராஜ்யத்தை, “பிடுங்குவேன்‌, 
இடிப்பேன்‌, அழிப்பேன்‌" என்று சொல்லுகிறார்‌. 


நாம்‌ 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


தடு. 
தேசத்தையும்‌, 


கர்த்தர்‌ 
ஜாதியையும்‌, 
கிருபையினாலும்‌ 
பாதுகாத்து 
சுற்றிலுமாய்‌ 
காத்துக்கொள்கிறார்‌. 
செழிப்படையச்‌ செய்வதற்காக 
கனிவிருட்சங்களை நாட்டுகிறார்‌. கர்த்தரோ 
தம்முடைய நியாயத்தீர்ப்பினால்‌, ஒரு 
ஜாதிக்கு விரோதமாகவும்‌, ஒரு ராஜ்யத்திற்கு 
விரோதமாகவும்‌ எழும்பும்போது, தாம்‌ போட்ட 
வேலியைப்‌ பிடுங்கிப்போடுகிறார்‌. தாம்‌ 
நட்டிய விருட்சங்களை பிடுங்கிப்போடுகிறார்‌. 
அந்த தேசத்தையே அழித்துப்போடுகிறார்‌. 
தேசத்திலுள்ள 


திராட்சத்தோட்டங்களெல்லாம்‌ கர்த்தருடைய 


நீதியான நியாயத்தீர்ப்பினாலும்‌, அவருடைய 
கோபத்தினாலும்‌ அழிக்கப்படும்‌. 
இடிக்கப்படும்‌. 
அவர்களுடைய 


பட்டணம்‌ 
தேசத்தின்‌ அழிவுக்கு 
பாவங்களே காரணம்‌. 
்‌ ஆசீர்வதிக்க 
அவர்களோ 
ஆசீர்வாதத்தைப்‌ 
அபாத்திரராய்ப்‌ 
அவர்கள்‌. பாவம்‌ 
செய்வதினால்‌, அவர்கள்மீது. கர்த்தருடைய 
ஆசீர்வாதம்‌ வராமல்‌, அவருடைய சாபம்‌ 
வருகிறது. இது தேவனுடைய நீதியின்‌ 


பிரமாணம்‌. 


நீதியுள்ள தேவன்‌ 
தேவனாகவும்‌ இருக்கிறார்‌. கர்த்தரிடத்தில்‌ 
நீதியின்‌ பிரமாணமும்‌ இருக்கிறது. 
கிருபையின்‌ பிரமாணமும்‌ இருக்கிறது. ஒரு 
ஜாதியும்‌ ராஜ்யமும்‌ கர்த்தருக்கு 
விரோதமாகப்‌ பாவம்‌ செய்யும்போது, கர்த்தர்‌ 
அவர்களை பிடுங்குவார்‌, இடிப்பார்‌, அழிப்பார்‌. 
ஆனால்‌ அதே ஜாதியும்‌, அதே ராஜ்யமும்‌, 
தங்களுடைய பாவங்களுக்கு மனந்திரும்பி, 
கர்த்தரிடத்தில்‌ வரும்போது, கர்த்தர்‌ 
அவர்களை இடிக்காமல்‌ கட்டுகிறார்‌. 
அவர்களை பிடுங்காமல்‌ நாட்டுகிறார்‌. 
அவர்கள்மீது தாம்‌ செய்ய நினைத்த 
தீங்கை செய்யாதபடிக்கு மனம்‌ மாறுகிறார்‌. 
இதுவே அவருடைய இரக்கத்தின்‌ 
பிரமாணம்‌. 


கிருபையுள்ள 





f= FTE 
TT 


“கட்டுவேன்‌, நாட்டுவேன்‌ என்றும்‌, ஒரு 
ஜாதியையும்‌ ஒரு ராஜ்யத்தையும்‌ குறித்து 
நான்‌ சொல்லுகிறதுமுண்டு. அவர்கள்‌ என்‌ 
சத்தத்தைக்‌ கேளாமல்‌, என்‌ பார்வைக்குப்‌ 
பொல்லாப்பானதைச்‌  செய்வார்களானால்‌, 
நானும்‌ அவர்களுக்கு அருள்செய்வேன்‌ என்று 
சொன்ன நன்மையைச்‌ செய்யாதடிக்கு, 
மனம்‌ மாறுவேன்‌" (எரே 18.910) என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 

கர்த்தரிடத்தில்‌ திரும்பி வருகிறவர்கள்‌, 
தங்கள்‌ பாவங்களைவிட்டு, உண்மையாய்‌ 
மனந்திரும்பி, பயபக்தியோடு வரவேண்டும்‌. 
அவர்களிடத்தில்‌ கர்த்தரைப்பற்றும்‌ 
விசுவாசம்‌ உறுதியாயிருக்கவேண்டும்‌. 
கர்த்தரால்‌ கூடாதகாரியம்‌ ஒன்றுமேயில்லை 
அவரால்‌ இடிக்கவும்‌ முடியும்‌. கட்டவும்‌ முடியும்‌. 
அவரால்‌ பிடுங்கவும்‌ முடியும்‌. நாட்டவும்‌. 
முடியும்‌. ஆனாலும்‌ கர்த்தர்‌ எதை 
செய்தாலும்‌, தம்முடைய 
பிரமாணத்திற்குட்பட்டே செய்கிறார்‌ 

களிமண்‌. 
கையிலிருக்கிறதுபோல, நாமும்‌ 
கர்த்தருடைய கையிலிருக்கிறோம்‌. குயவன்‌ 
வனைந்துகொண்டிருந்த மண்பாண்டம்‌, 
அவன்‌ கையிலே கெட்டுப்போகும்போது. 
அதை தன்னுடைய விருப்பத்தின்‌ பிரகாரம்‌, 
திரும்ப வேறே பாண்டமாக வனைகிறான்‌. 
குயவனால்‌ அதை செய்ய முடியும்‌. 
கெட்டுப்போன மண்பாண்டத்தை 
மறுபடியுமாய்‌ சீர்திருத்த முடியும்‌. அவனால்‌ 
அதை வேறே பாண்டமாய்ச்‌ செய்ய முடியும்‌ 


அதுபோலவே கர்த்தராலும்‌ நம்மை 
சீர்திருத்த முடியும்‌. நமக்கு புதிய ஜீவனைக்‌ 
கொடுக்க முடியும்‌. நம்மை அழிவுக்கு 
விலகிக்‌ காத்துக்கொள்ளமுடியும்‌. 
நம்முடைய பாவங்களுக்கு நாம்‌ மனந்திரும்பி, 
கர்த்தருடைய கரத்தில்‌ நம்மை 
ஒப்புக்கொடுக்கும்போது, கர்த்தர்‌ 
தம்முடைய கிருபையினால்‌, நம்மை 
மறுபடியுமாய்‌ உருவாக்குகிறார்‌. நாம்‌ 
கர்த்தருக்கு சித்தமான, பிரியமான 
பாத்திரமாக உருவாக்கப்படுவோம்‌. 


குயவன்‌ 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


கர்த்தர்‌... நம்முடைய சித்தத்தின்‌ 
பிரகாரம்‌ நம்மை உருவாக்க விரும்புகிறார்‌. 
நம்முடைய பாவங்களே கர்த்தருடைய 
சித்தத்திற்கு தடையாகயிருக்கும்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய விருப்பத்தின்‌ பிரகாரம்‌ நம்மை 
உருவாக்காதடிக்கு, நம்முடைய 
பாவங்களினாலும்‌, அக்கிரமங்களினாலும்‌, 
ம்‌ சமுகத்தைவிட்டு 
கர்த்தருடைய 

அடங்கியிருக்காமல்‌, 

கொண்டிருக்கிறோம்‌. 

அழிவுக்கு நம்முடைய 
அக்கிரமங்களும்‌, 

காரணமாயிருக்கிறது. 

கர்த்தர்‌ நம்மை உருவாக்க விரும்பும்போது, 
நாம்‌ அவருடைய சித்தத்திற்கும்‌ 
விருப்பத்திற்கும்‌ ஒப்புக்கொடுக்க வேண்டும்‌. 


இடையிலுள்ள 
நம்முடைய 
பாழாக்கிப்போடும்‌. 
ஆசிர்வாதங்களையும்‌, 
பெற்றுக்கொள்ள 


தேவனுக்கும்‌. [தம்‌ 
பரிசுத்தமான ஐக்கியத்தை 
பாவங்கள்‌ 
கர்த்தருடைய 
வாக்குத்தத்தங்களையும்‌ 
முடியாதபடிக்கு, 


பதில்‌ கிடைக்காதபடிக்கு 

பாவங்கள்‌ தடையாயிருக்கும்‌. 
அக்கிரமங்களும்‌ 

நம்மால்‌ கர்த்தருடைய 

ச தியோடு ஜெபிக்க முடியாத 
சூழ்நிலைகள்‌ உருவாகிவிடும்‌. 


கர்த்தர்‌ கிருபையும்‌ இரக்கமும்‌ 
மிகுந்தவர்‌. அவர்‌ நம்மீது மிகுந்த 
அன்போடும்‌, கரிசனையோடும்‌ இருக்கிறார்‌ 
கர்த்தர்‌ நம்மீது. கரிசனை 
காண்பிக்காதபடிக்கு, நம்முடைய பாவங்கள்‌ 


தடையாயிருக்கும்‌. 


நான்‌ என்‌ ஜனத்தின்‌ 
திருப்பும்போதும்‌, 


மிருப்பைத்‌ 
நான்‌ ரவேலை 
குணமாக்க விரும்பும்போதும்‌, எப்பிராமீமின்‌ 
அக்கிரமமும்‌ சமாரியாவின்‌ பொல்லாப்புகளும்‌ 


வெளிப்படுத்தப்படும்‌; அவர்கள்‌ வஞ்சனை 
செய்கிறார்கள்‌; திருடன்‌ உள்ளே வருகிறான்‌; 
வெளியே பறிகாரரின்‌ கூட்டத்தார்‌ 
கொள்ளையிடுகிறார்கள்‌" (ஓசி 7:1). 





i FTE 
TT 


அது கூடாத காரியம்‌ 
எரே 18:11,12 


எரே 18:11. இப்பொழுதும்‌, தீ த மூதாவின்‌ 
மனுஷரையும்‌ 

குடிகளையும்‌ நோக்கி: த தாம 
உங்களுக்கு விரோதமாக ஒரு தீங்கை 
உருப்படுத்தி, உங்களுக்கு விரோதமாக. 
ஒரு காரியத்தை யோசிக்கிறேன்‌; 
ஆகையால்‌, உங்களில்‌ ஒவ்வொருவரும்‌ 
தன்தன்‌ பொல்லாத வழியைவிட்டுத்‌ 
திரும்பி, 

உங்கள்‌ 

சீர்படுத்துங்கனென்று 
உரைக்கிறாரென்று சொல்‌. 


எரே 18:12. ஆனாலும்‌ அவர்கள்‌: அது 
கூடாத காரியம்‌, நாங்கள்‌ எங்கள்‌ 
யோசனைகளின்படியே நடத்து, 
அவரவர்‌ தம்தம்‌ பொல்லாத. 
இருதயத்தினுடைய கடினத்தின்படியே 
செய்வோம்‌ என்கிறார்கள்‌. 


கர்த்தர்‌ தம்முடைய பொதுவான 
பிரமாணத்தை விளக்குவதற்காக, “களிமண்‌ 
குயவன்‌ கையிலிருக்கிறதுபோல நீங்கள்‌ என்‌ 
கையிலிருக்கிறீர்கள்‌” (எரே 18:6) ன்‌ 
உவமையாகச்‌ சொன்னார்‌. 

உவமையை யூதர்க 
விவரிக்கிறார்‌... கர்த்தர்‌.” 
தீர்க்கதரிசியிடம்‌, “இப்பொழுதும்‌, நீ யூதாவின்‌ 
மனுஷரையும்‌ எருசலேமின்‌ 
நோக்கி: இதோ, நான்‌ 
விரோதமாக ஒரு தீங்கை 
உங்களுக்கு விரோதமாக ஒரு காரியத்தை 
யோசிக்கிறேன்‌" (எரே 1841) என்று 
சொல்லச்‌ சொல்லுகிறார்‌. 


யூதா மனுஷருக்கு விரோதமாகவும்‌ 
எருசலேமின்‌ குடிகளுக்கு விரோதமாகவும்‌ 
தேவனுடைய நீதியான நியாயத்தீர்ப்பு 
வந்திருக்கிறது. கர்த்தர்‌ அவர்களை 
அழிப்பதற்கு சித்தங்கொண்டிருக்கிறார்‌. யூதா 
தேசத்தில்‌ நடைபெறுகிற ஒவ்வொரு 
காரியமும்‌, அவர்களுடைய அழிவுக்கு. 
ஏதுவாய்‌ நடைபெறுகிறது. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யூதா தேசத்தார்‌ தங்கள்‌ பாவங்களுக்கு 
மனந்திரும்பினால்‌, அவர்கள்‌ தங்கள்மீது 
வரும்‌அழிவுக்கு தப்பித்துக்கொள்ளலாம்‌. 
யூதாதேசத்தார்‌ தங்களை 
சீர்படுத்திக்கொள்ளவேண்டும்‌. “ஆகையால்‌, 
உங்களில்‌ ஒவ்வொருவரும்‌ தன்தன்‌ 
பொல்லாத வழியைவிட்டுத்‌ திரும்பி, உங்கள்‌ 
வழிகளையும்‌, உங்கள்‌ கிரியைகளையும்‌ 
சீர்படுத்துங்களென்று கர்த்தர்‌ 
உரைக்கிறாரென்று சொல்‌' (எரே 181) 
என்று கர்த்தர்‌ எரேமியாவிடம்‌ சொல்லுகிறார்‌. 


யூதாவின்‌ மனுஷர்‌: தங்களுடைய 
பொல்லாத வழிகளை விட்டுத்‌ திரும்பும்போது, 
கர்த்தர்‌ தம்முடைய கோபத்தை விட்டுத்‌ 
க்‌ யூதாவின்‌ மனுஷர்‌ 
ங்களுடைய வழிகளையும்‌, தங்கள்‌ 
கிிைக்ளையும சீர்படுத்தும்போது, கர்த்தர்‌ 
அவர்களை அழிக்காமல்‌ விட்டுவிடுவார்‌. 
அவர்களை மறுடடியுமாய்‌ சீர்படுத்துவார்‌. 


திரிகையில்‌ 


மண்பாண்டம்‌. 


வனையப்படும்‌ 
கெட்டுப்போகும்போது, 
குயவன்‌ அதை உடனடியாக, திரும்பவும்‌ 
வேறே  பாண்டமாக வனைகிறான்‌. 
அதுபோலவே யூதாவின்‌ மனுஷரும்‌ 
தங்களுடைய பொல்லா, 
ஒழியைவிட்டுத்திரும்பி, தங்களுடைய 
வழிகளையும்‌ கிரியைகளையும்‌ சீர்படுத்தும்‌ 
போது, கர்த்தர்‌ தம்முடைய கிருபையினால்‌, 
அவர்களை அழித்துப்போடாமல்‌, மறுபடியுமாய்‌ 
உருவாக்குகிறார்‌. தம்முடைய 
கிருபையையும்‌, இரக்கத்தையும்‌, அன்பையும்‌, 
ஆதரவையும்‌ அவர்களுக்கு மறுபடியும்‌ 
காண்பிக்கிறார்‌. 


கர்த்தருடைய வார்த்தை யூதாவின்‌ 
மனுஷருக்கும்‌, எருசலேமின்‌ குடிகளுக்கும்‌ 
தெளிவாகச்‌ சொல்லப்படுகிறது. கர்த்தருடைய 


பாவத்திற்கு மனந்திரும்பினால்‌. 
கட்க மககள விடுதலை. இதுவே 
கர்த்தருடைய அடிப்படை பிரமாணம்‌. 
ஆனால்‌ யூதாவின்‌ மனுஜரோ தங்கள்‌ 
பாவங்களுக்கு மனந்திரும்ப மறுக்கிறார்கள்‌. 
'துணிகரமாய்ப்‌ பாவம்‌ செய்கிறார்கள்‌. 





i THE 
TT 


கர்த்தர்‌ சீனாய்‌. 
மோசேக்கு வெண்கல. 
மாதிரியைக்‌ காண்பிக்கிறார்‌. 
பலிபீடம்‌ பண்ணுவது சம்பந்தமாக கர்த்தர்‌ 
தம்முடைய பிரமாணத்தை சொல்லுகிறார்‌. 
அதன்‌ விவரம்‌ வருமாறு : 


மலையிலே 
பலிபீடத்தின்‌ 


வெண்கல 


1. சீத்திம்‌ மரத்தால்‌ பலிபீடத்தை உண்டு 
பண்ணுவாயாக (யாத்‌ 27:1). 


2. ஐந்து முழ நீளம்‌ - 75 அடி. 

3. ஐந்து முழ அகலம்‌ - 75. அடி 

4. பலிபீடம்‌ சதுரமாக இருக்க வேண்டும்‌. 
5. மூன்று முழ உயரம்‌ - 4.5 அடி 


6. பலிபீடத்தின்‌ நாலு மூலைகளிலும்‌ நாலு 
கொம்புகளை 'உண்டாக்குவாயாக 
(யாத்‌ 27:2). 


பலிபீடத்தை வெண்கலத்‌ தகட்டால்‌ 
மூடுவாயாக, 

பலிபீடத்தின்‌ சாம்பலை எடுக்கத்தக்க 
சட்டிகளையும்‌ கரண்டிகளையும்‌ 
உண்டாக்குவாயாக. (யாத்‌ 27:3. 
இரத்தத்திற்கும்‌. தண்ணீருக்கும்‌ 
கிண்ணிகளை உண்டாக்குவாயாக, 
மாம்சத்தற்கு 
உண்டாக்குவாயாக, 


முள்துறடுகளை 


நெருப்புக்கு நெருப்புச்சட்டிகளை 


உண்டாக்குவாயாக. 


பலிபீடத்தின்‌ பணிமுட்டுகளையெல்லாம்‌. 
வெண்கலத்தால்‌ பண்ணுவாயாக, 
(யாத்‌ 27:4). 


வலைப்பின்னல்போன்ற 
வெண்கலர்‌ 
பண்ணுவாயாக. 


'சல்லடையைப்‌ 


சல்லடையின்‌ நாலு மூலைகளிலும்‌ 
நாலு வெண்கல வளையங்களை 
உண்டாக்குவாயாக. 


5, சல்லடை பலிபீடத்தின்‌ பாதியுயரத்தில்‌ 
இருக்கும்படி அதைத்‌ தாழப்‌ 
பலிபீடத்தின்‌ சுற்றடைப்புக்குக்‌ கீழாக 
வைப்பாயாக. (யாத்‌ 27:5). 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


16. பலிபீடத்துக்குச்‌ 
தண்டுகளைப்‌ 
(யாத்‌ 27:6) 


சித்திம்‌ மரத்தால்‌ 
பண்ணுவாயாக, 


19... தண்டுகளை வெண்கலத்தகட்டால்‌ 
மூடுவாயாக. 


18. பலிபீடத்தைச்‌ சுமக்கத்தக்கதாக அந்தத்‌ 
தண்டுகளை அதின்‌ இரண்டு 
பக்கங்களிலும்‌ வளையங்களிலே 
பாய்ச்சுவாயாக (யாத்‌ 27:7). 


பலகைகளை 
பலகைகளினாலே 
(யாத்‌ 27:8). 


உள்‌ வெளிவிட்டுப்‌ 
பண்ணுவாயாக. 


மலையில்‌ 


காண்பிக்கப்பட்டபடியே 


26:30; எபி 8:5). 


சீத்திம்‌ மரத்தால்‌ 
உண்டுபண்ணவேண்டும்‌ என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. இது வெண்கல பலிபீடம்‌ 
என்று அழைக்கப்படுகிறது (யாத்‌ 38:30; 
இது தனத்தைக்‌ 

பலிபீடம்‌என்றும்‌ 

ஏனெனில்‌ எல்லாப்‌ 


பலிபீடத்தை 


இது தேவனுடைய பலிபீடம்‌ (சங்‌ 43 
என்றும்‌, கர்த்தருடைய பலிபீடம்‌ (மல்‌ 2: 
என்றும்‌ அழைக்கப்படுகிறது. ஆசாரியர்கள்‌ 
பலிபீடத்தைச்‌ சுற்றிலும்‌ ஆசாரிய ஊழியம்‌ 
செய்யும்போது அவர்கள்‌. விசேஷித்த 
வஸ்திரங்களைத்‌ தரித்துக்‌ 
வேண்டும்‌. (யாத்‌ 28: 
மதுபானம்‌. 

ன்‌ 
(லேவி 104-0) 
கற்பனைகளுக்கும்‌ 
(யாத்‌ 30:18-21) 


அவர்கள்‌ 
கீழ்ப்படிய 


பலிபீடத்தைத்‌ தொடுகிறதெ! 
பரிசுத்தமாகும்‌. (யாத்‌ 29:37). பலிபீடத்தைப்‌ 
பயன்படுத்துவதற்கு முன்பாக அதைச்‌ சுத்தி 
செய்து. அபிஷேகம்‌ பண்ண வேண்டும்‌. 
(யாத்‌ 29:36-44; யாத்‌ 30:26 -28; 
யாத்‌ 40:10: எண்‌ 7). பலிபீடத்தின்‌ மேல்‌ 
அக்கினி எப்பொழுதும்‌ எரிந்து 
கொண்டிருக்கவேண்டும்‌. அது ஒருபொழுதும்‌ 
அவிந்துபோகலாகாது (லேவி 63). 





f= THEN 
TT 


ஆனாலும்‌ அவர்கள்‌: அது கூடாத 
காரியம்‌, நாங்கள்‌ எங்கள்‌ 
யோசனைகளின்படியே நடந்து. அவரவர்‌ 
தம்தம்‌ பொல்லாத இருதயத்தினுடைய 
கடினத்தின்படியே செய்வோம்‌ என்கிறார்கள்‌” 
(எரே 18:12). 


தங்கள்‌ பாவங்களுக்கு 
மனந்திரும்பவேண்டும்‌ என்னும்‌ எண்ணமோ, 
விருப்பமோ யூதா  மனுஷரிடத்தில்‌ 
காணப்படவில்லை. அவர்கள்‌ கர்த்தருடைய 
விருப்பத்தின்படி நடவாமல்‌, தங்களுடைய 
விருப்பத்தின்படி நடக்கத்‌ 
தீர்மானித்திருக்கிறார்கள்‌. அவர்களுடைய 
இருதயம்‌ பொல்லாததாயிருக்கிறது. அது. 
பாவத்தினால்‌ கடினப்பட்டிருக்கிறது. 


மத்தியில்‌ கர்த்தருடைய 
அநேகர்‌, கர்த்தருடைய 
வார்த்தையைச்‌ சொல்லியிருக்கிறார்கள்‌. 
தங்களுக்கு இனிமேல்‌ தீர்க்கதரிசிகளின்‌ 
உபநேசம்‌ தேவையில்லை. என்று யூதாவின்‌ 
மனுஷர்‌ அவர்களை ஒதுக்கி தள்ளுகிறார்கள்‌. 
தம்தம்‌ பொல்லாத 

)யத்தினுடைய கடினத்தின்படியே. 


என்று தீர்மானமாய்ச்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 
தீர்க்கதரிசிகள்‌. 


அவர்கள்‌ 
தீர்க்கதரிசிகள்‌ 


அவர்கள்‌ மத்தியில்‌ 
ஊழியம்‌ செய்தும்‌, ஒரு பிரயோஜனமும்‌. 
உண்டாகவில்லை. அவர்கள்‌ தேவனுடைய 
தெய்வீக பிரமாணத்திற்கு கீழ்ப்படியக்கூடாது. 
என்று 'தீர்மானமாயிருக்கிறார்கள்‌. 
அது மாத்திரமல்ல, தங்கள்‌ பொல்லாத 
இருதயத்திற்கு கீழ்ப்படிந்து; தங்களுடைய 
இருதயக்கடினத்தின்‌படியே செய்யவேண்டும்‌. 
என்றும்‌ தீர்மானமாயிருக்கிறார்கள்‌. 


பிரமாணத்திற்கு 
கீழ்ப்படிவது, அடிமைத்தனம்‌ என்று, 
சொல்லுகிறார்கள்‌. அவர்கள்‌ எந்த 
பிரமாணத்திற்கும்‌ கீழ்ப்படியாமல்‌ சுதந்தரமாய்‌ 
வாழவேண்டும்‌ என்று ஆசைப்படுகிறார்கள்‌. 
கர்த்தருடைய பிரமாணத்திற்கு 
கீழ்ப்படியாதவர்கள்‌, தங்களுடைய 
சுயஆசைகளுக்கும்‌, மாம்சத்தின்‌ 
இச்சைகளுக்கும்‌ கீழ்ப்படிவார்கள்‌. மாம்சத்தின்‌ 
இச்சைகளுக்கு அடிமையாயிருப்பதே மிகவும்‌ 
மோசமான அடிமைத்தனம்‌. 


கர்த்தருடைய 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


யூதாவின்‌ மனுஷரும்‌, எருசலேமின்‌. 

குடிகளும்‌, தங்களுடைய மதியீனத்தினால்‌ 

கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல்‌ போகிறார்கள்‌. 

மனந்திரும்புவதை வெறுக்கிறார்கள்‌. 

கர்த்தர்‌ யூதாவின்‌ மக்‌ தம்முடைய 

பிரமாணத்தை ளிப்படுத்தியிருக்கிறார்‌ , 

தம்முடைய க்‌ தம்முடைய 

பிரசன்னத்தையும்‌ 

ஆனால்‌ அவர்களோ 

பொல்லாத வழிகளைவிட்டு 

திரும்புவதும்‌, தங்களுடைய வழிகளையும்‌, 

கிரியைகளையும்‌ சீர்படுத்துவதும்‌ “இயலாத 
காரியம்‌" என்று சொல்லிவிடுகிறார்கள்‌. 


'திடுக்கிடத்தக்க காரியம்‌ 
எரே 18:13 


எரே 
கர்த்தர்‌ 
இப்படிப்பட்டவைகளைக்‌ 

கேன்விப்பட்டவன்‌ யார்‌ என்று 
புறஜாதிகளுக்குள்ளே விசாரித்துப்‌ 
பாருங்கள்‌; மிகவும்‌ திடுக்கிடத்தக்க 
காரியத்தை இஸ்ரவேல்‌ என்னும்‌ 
கன்னிகை செய்கிறான்‌. 


கர்த்தர்‌ யூதாவின்‌ மனுஷரிடத்திலும்‌, 
எ்சலேத்ன ஜனக்களிடத்திலும்‌, நம்முடைய 
கோபத்தை வெளிப்படுத்துகிறார்‌. 
"இப்படிப்ப்டவைகளை  கேள்லிப்பட்டவன்‌ 
யார்‌ என்று புறஜாதிகளுக்குள்ளே விசாரித்து 
பாருங்கள்‌” என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ 
புறஜாதி ஜனங்களுக்கு: கர்த்தருடைய 
தெய்வீக வெளிப்பாடு கிடைக்கவில்லை. 
கர்த்தருடைய பிரமாணங்களும்‌, அவருடைய 
கற்பனைகளும்‌ அவர்களுக்கு 
வெண்பல்‌ விதை அந்தப்‌ 
தீர்க்கதரிசிகள்‌ அவர்கள்‌ மத்தியிலே வந்து 
கர்த்தருடைய சத்தியத்தைப்‌ 
போதிக்கவுமில்லை. 


18418. ஆகையால்‌ 


சொல்லுகிறார்‌: 





f= FTE 
TT 


இப்டிப்ப்‌ ன 
கேள்விப்பட்டவன்‌ யார்‌” என்று 
புறஜாதிகளிடம்‌ விசாரித்துப்‌ பார்க்கலாம்‌. 
யூதாவின்‌ மனுஷரையும்‌, எருசலேமின்‌ 
குடிகளையும்போல தங்கள்‌ இருதயங்களை 
கடினப்படுத்தினவர்‌ ஒருவருமில்லை. 
நினிவேயின்‌ ஜனத்தார்‌ கர்த்தருக்கு 
விரோதமாகப்‌ பாவம்‌ செய்தார்கள்‌. 
அவர்களுடைய பாவங்களைக்‌ குறித்தும்‌, 


நீதியான நியாயத்தர்ப்பைக்‌ 


பொல்லாத கிரியைகளையும்‌ விட்டு விலகி 
வந்தார்கள்‌. தங்களுடைய ஜீவியத்தை 
சீர்படுத்தினார்கள்‌. ஆனால்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனங்களோ, கர்த்தருடைய வார்த்தைக்கு 
கீழ்ப்படியாமல்‌, தங்கள்‌ இருதயங்களைக்‌ 
க்ஷினப்படுத்துகிறார்கள்‌. 

“மிகவும்‌ திடுக்கிடத்தக்க காரியத்தை 
இஸ்ரவேல்‌ என்னும்‌ கன்னிகை செய்கிறாள்‌" 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. இஸ்ரவேல்‌ 
தேசத்தார்‌ தங்களுடைய பாவத்திற்கு 
மனந்திரும்ப மறுக்கிறார்கள்‌. அவர்களுடைய 
மனச்சாட்சியின்‌ சத்தத்திற்கு 
செவிகொடுக்கவம்‌, அதற்கு கீழ்ப்படியவும்‌ 
மறுக்கிறார்கள்‌. கர்த்தர்‌ தங்களுக்கு 
இதுவரையிலும்‌ கொடுத்து வந்த, 
தெய்வீக பாதுகாப்பையும்‌, பராமரிப்பையும்‌ 
நினையாமல்‌ போகிறார்கள்‌. கர்த்தருடைய 
கிருபையையும்‌, இரக்கத்தையும்‌ 
அசட்டைபண்ணுகிறார்கள்‌. 

யூதா தேசத்தார்‌ திடுக்கிடத்தக்க 
காரியத்தை செய்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
தேவனுடைய பிரமாணத்திற்கு கீழ்ப்படியாமல்‌, 
முரட்டாட்டமாய்‌ ஜீவிக்கிறார்கள்‌. இஸ்ரவேல்‌ 
வம்சத்தாரும்‌, யூதா வம்சத்தாரும்‌ கர்த்தருக்கு 
பரிசுத்தமானவர்களாய்‌ ஜீவிக்கவேண்டும்‌. 
அவர்கள்‌ தங்களுடைய பரிசுத்தத்தைக்‌: 
காத்துக்கொள்ள வேண்டும்‌. அவர்கள்‌ 
கர்த்தருக்கு பரிசுத்தமான மணவாட்டியாக.. 
கற்புள்ள கன்னிகைகயாக தங்களைக்‌ 
காத்துக்கொள்ளவேண்டும்‌. அவர்கள்‌ 
கர்த்தரை மாத்திரமே ஆராதிக்கவேண்டும்‌. 
ஆனால்‌ அவர்களோ  கர்த்தரைவிட்டு 
தூரமாய்‌ விலகிப்போய்விடுகிறார்கள்‌. 
கர்த்தரிடத்தில்‌ திரும்பி வர மறுக்கிறார்கள்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


(OODNEYS 
FUEUSHERS 


யூதாவின்‌. மனுஷர்‌ தங்கள்‌ 
பாவங்களுக்கு மனந்திரும்ப மறுக்கிறார்கள்‌. 
துணிகரமாய்ப்‌ பாவம்‌ செய்கிறார்கள்‌. 
கர்த்தருக்கு விரோதமாக துணிகரமாய்ப்‌ 
பாவம்‌ செய்கிறவர்கள்‌, தங்களைத்‌ 
தாங்களே அழித்துக்கொள்கிறார்கள்‌. 
தங்களுடைய ஜீவனை தாங்களே 
கொன்றுபோடுகிறார்கள்‌. இதுவே 
இஸ்ரவேல்‌. தேசத்தார்‌ மத்தியில்‌ 
திடுக்கிடத்தக்க காரியமாகவும்‌, பயங்கரமான 
காரியமாகவும்‌ இருக்கிறது. 


என்‌ ஜனங்களோ 
மறந்தார்கள்‌ 
எரே 18:14-17 


என்னை 


எரே 18:14. லீபனோனின்‌ உறைந்த 
மழை வயல்வெவியின்‌ கன்மலையிலி. 
ரத்து அற்றுப்போகிறதுண்டோ? 
ஓடிவருகிற அத்நியதேசத்துக்குக்‌ 
குளிர்ந்த தண்ணீர்கள்‌. 
வடித்துபோகிறதுண்டோ? 


எரே 1815. என்‌ ஜனங்களோ 

என்னை மறந்து, 

மாயையான விக்கிரகங்களுக்குத்‌ 
தூபங்காட்டுகிறார்கள்‌; 

பாதைகளிலும்‌ 

நடக்கும்படி, 

அவர்களைப்‌. பூர்வ 

அவர்களுடைய 


இடறும்படி. 


நான்‌ அவர்களுடைய 
பாழாக்கவும்‌ 
என்றென்றைக்கும்‌ ஈசலிட்டு திந்திக்கும்‌ 


கடத்துபோகிறவன்‌ எவனும்‌ பிரமித்து, 
தன்‌ தலையைத்‌ துலுக்குவான்‌. 


எரே 1889.  கொண்டல்காற்றுப்‌ 
பறக்கடிக்குமாப்யோல்‌ நான்‌ அவர்களை 
அவர்கள்‌ சத்துருக்களுக்கு முன்பாகப்‌ 
பறக்கடிப்யேன்‌; அவர்களுடைய 
ஆயத்தின்‌ நானிலே என்‌ முகத்தையல்ல, 
என்‌ முதுகை அவர்களுக்குக்‌ 
காட்டுவேன்‌ என்று சொல்‌ என்றார்‌. 





i= FTE 
TT 


யூதாவின்‌ மனுஷரும்‌ எருசலேமின்‌ 
குடிகளும்‌ கர்த்தருக்கு விரோதமாக பாவம்‌ 
செய்கிறார்கள்‌. கர்த்தர்‌ அவர்களுடைய 
மதியீனத்தை 
யூதாவின்‌ மனுஷர்‌, 
பரிசுத்தரை ஆராதியாமல்‌, 
ஆராதிக்கிறார்கள்‌. ஜீவனுள்ள 


பின்பற்றுகிறார்கள்‌. 
மதியீனம்‌, 
பாவத்தினால்‌ 
கர்த்தருடைய ஆ 
அவர்கள்‌ அறியாதிருக்கிறார்கள்‌. 
அவர்களுடைய மதியீனம்‌. 


கர்த்தருடைய ஜனங்கள்‌ 
மறந்துவிடுகிறார்கள்‌. 

விக்கிரகங்களுக்கு தூபங்காட்டுகிறார்கள்‌ 
வனாந்தரமான வழியில்‌ தாகத்தோடு. 
பிரயாணம்பண்ணுகிறவர்‌, தண்ணீரைப்‌ 
பார்த்தால்‌, அதைப்‌ பருகாமல்விட்டு 
விலகிப்போகமாட்டார்‌. உறைந்த மழையை 
பார்க்கும்போது. அது. உருகும்‌ வரையிலும்‌ 
காத்திருந்த, அதன்‌ தண்ணீரை பருகி, 
தன்‌ தாகத்தைத்‌ தீர்த்துக்கொள்வார்‌. 


வீபனோனின்‌ 
உறைந்த மழையாகிய னை 


கர்த்தரை 
மாயையான 


சுத்தமான தண்ணீர்‌. அது 
தெளிவாகயிருக்கிறது. 
சவையாகயிருக்கிறது. 


ராகு; க்கிறவர்கள்‌ சுத்தமான 
இந்தத்‌ தண்ணிகயே ண்டும்‌ எது 
விரும்புவார்கள்‌. சுத்தமான தண்ணீரை 
விட்டுவிட்டு, குளம்‌ குட்டைகளில்‌ 
கெட்டிக்கிடக்கிற அசுத்தமான தண்ணீரை 
பருகவேண்டும்‌ என்று யாரும்‌ 
விரும்பமாட்டார்கள்‌. யூதாவின்‌ மனுஷரோ 
ஜீவதண்ணீரின்‌ நீரூற்றாகிய கர்த்தரை 
விட்டுவிட்டு, கெட்டிக்கிடக்கிற அசுத்தமான 
தண்ணீரைப்போன்ற விக்கிரகங்களிடத்திற்கு 
வருகிறார்கள்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அற்றுப்போகிறதுண்டோ?" (எரே 18:14) என்று 
கர்த்தர்‌ கேட்கிறார்‌. கோடைகாலத்தில்‌ 
உஷ்ணமாயிருந்தாலும்‌, உறைந்த 
மழையானது வெயிலின்‌ உஞ்ணத்தினால்‌ 
உருகி, குளிர்ந்த தண்ணீராக ஓடிவரும்‌. 
வெயிலின்‌: களைப்பில்‌ 
பிரயாணம்பண்ணுகிறவர்களுக்கு தாகம்‌ 
அதிகமாயிருக்கும்‌. உறைந்த மழையின்‌ 
குளிர்ந்த தண்ணீர்‌ அவர்களுடைய 
தாகத்தைத்‌ தணிக்கும்‌. பிரயாணம்‌ செய்து 
தாகத்தோடும்‌, களைப்போடும்‌ 
இருக்கிறவர்கள்‌, சுத்தமான தண்ணீரை 
பருகி, தங்கள்‌ தாகத்தைத்‌ 
தீர்த்துக்கொள்வார்கள்‌. 


வயல்வெளி என்பு சமமான 
விளைச்சல்‌ நிலத்தைக்‌ குறிக்கும்‌ வார்த்தை. 
கன்மலை என்பது மேடுபள்ளங்களைக்‌ 
க வயல்வெளி பிரயாணம்‌ 
எளிதாகமிருக்கும்‌. 
கன்மலையில்‌ பிரயாணம்பண்ணுவது கடினம்‌. 
பிரயாணம்‌ பண்ணுகிறவர்கள்‌ சமமான 
வயல்வெளியையே விரும்புவார்கள்‌. 


கன்மலையில்‌ 
விரும்பமாட்டார்கள்‌. 
கன்மலையிலிருந்து, 
அற்றுப்போகிறதுண்டோ' என்னும்‌ 
வாக்கியத்திற்‌ “பிரயாணம்‌ 
பண்ணுகிறவர்கள்‌, சமனான வயல்வெளியில்‌ 
பிரயாணம்பண்ணாமல்‌, மேடுபள்ளமான,, 
கரடுமுரடான  கன்மலையில்‌ பிரயாணம்‌ 
பண்ணுவார்களோ" என்று வேதபண்டிதர்கள்‌ 
விளக்கம்‌ சொல்லுகிறார்கள்‌. 


கரடுமுரடான 
பிரயாணம்பண்ண 
"வயல்வெளியின்‌ 


வாக்கியத்திற்கு 

பண்ணுகிறவர்கள்‌, ஓடிவருகிற தெளிவான 
தண்ணீரை விட்டுவிட்டு, அந்நிய தேசத்தின்‌ 
குளிர்ந்த தண்ணீரை பருகவேண்டுமென்று 
அங்கும்‌ இங்கும்‌ தேடி அலைவார்களோ" 
என்று வேதபண்டிதர்கள்‌ விளக்கம்‌ 
சொல்லுகிறார்கள்‌. ஆனால்‌, “என்‌ 
ஜனங்களோ என்னை மநந்துவிட்டார்கள்‌" 
(எரே 1845) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
அவர்கள்‌ ஜீவத்தண்ணீரின்‌ நீரூற்றை 
மறந்துவிட்டு, உடைந்த தொட்டியிலுள்ள 
அகத்தமான தண்ணீரைக்‌ குடிப்பதற்காக 
அதை நாடிப்போகிறார்கள்‌. 





i THEN 
TT 


மாயையான 
தூபங்காட்டுகிறார்கள்‌. 
மாயையானவை. அவை 
தங்களுடைய உண்மையான சுபாவத்தை 
வெளிப்படுத்திக்‌ காண்பிக்காது. 
விக்கிரகங்களுக்கு ஜீவன்‌ இல்லாவிட்டாலும்‌, 
தங்களுக்கு ஜீவன்‌ இருப்பதுபோல ஒரு. 
மாயையான தோற்றத்தைக்‌ கொடுக்கும்‌. 
அவற்றிற்கு வல்லமையில்லாவிட்டாலும்‌, 
தங்களுக்கு வல்லமையிருப்பதுபோல. 
காண்பித்துக்கொள்ளும்‌. 


அவர்கள்‌ 
விக்கிரகங்களுக்கு 
விக்கிரகங்கள்‌ 


யூதாவின்‌ மனுஷர்‌ விக்கிரகங்களை 
நம்புகிறார்கள்‌. விக்கிரகங்களால்‌ 
அவர்களுக்கு ஒரு உதவியும்‌ செய்ய முடியாது. 
ஆனாலும்‌ தங்களால்‌ அவர்களுக்கு எல்லா 
செய்யமுடிவதுபோல, 
ஒரு மாயத்தோற்றத்தை 
உண்டுபண்ணுகிறது. இஸ்ரவேல்‌ வம்சத்தாரும்‌ 
மாயையை நம்பி, மாயையான 
விக்கிரகங்களுக்கு  தூபங்காட்டுகிறார்கள்‌. 
அவற்றை தெய்வங்கள்‌ என்று நம்புகிறார்கள்‌. 


யூதாவின்‌ மனுஷரும்‌ எருசலேமின்‌ 
குடிகளும்‌ பூர்வபாதைகளைவிட்டு. 
விலகிப்போகிறார்கள்‌. இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ 
இந்தப்‌ பூர்வ பாதையில்தான்‌ நடக்கு 
வேண்டுமென்று. தேவனுடைய பிரமாணம்‌: 
தீர்மானித்திருக்கிறது. கர்த்தருடைய 
மிசுத்தவான்களும்‌, அவர்களுடைய 
முற்பிதாக்களுக்கும்‌ இந்தப்‌ பூர்வபாதையின்‌ 
வழியாகத்தான்‌. நடந்து வந்திருக்கிறார்கள்‌. 
இந்தப்‌ பாதையே அவர்களுக்கு நல்ல வழி. 
இதுவே அவர்களுக்கு பாதுகாப்பான வழி. 
இந்த வழியில்‌ போனால்‌ 
இடறிப்போகமாட்டார்கள்‌. 

சேரவேண்டிய இலக்கை சென்றடைவார்கள்‌. 


விக்கிரகங்களோ யூதாவின்‌ மனுஷரை 
செப்பனிடப்படாத பாதைகளிலும்‌, வழிகளிலும்‌ 
நடத்துகிறது . இவை பாவத்தின்‌ பாதைகள்‌. 
இந்தப்‌ பாதைகள்‌ பூர்வபாதைகளாகிய 
கர்த்தருடைய பாதைக்கு 
நேர்விரோதமாயிருக்கிறது. விக்கிரகங்களை 
பின்பற்றிப்போகிறவர்கள்‌ தங்கள்‌ அழிவை. 
நோக்கிப்போகிறார்கள்‌. விக்கிரகங்கள்‌ 
மனுஷருடைய மனக்கண்களை 
குருடாக்குகிறது. விக்கிரகங்கள்‌ 
அவர்களை பூர்வாதையில்‌ நடவாதபடி, 
இடறிவிழச்செய்கிறது. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


கர்த்தருடைய பாதையே சரியான 
பாதை. அவருடைய வழியே நல்ல வழி. 
யூதாவின்‌ மனுஷரோ நேர்பாதையில்‌ 
நடவாமல்‌, குறுக்குப்‌ பாதையில்‌ 
நடக்கிறார்கள்‌. கர்த்தருடைய வழி 
ராஜாவின்‌ பிரதான வழியாமிருக்கிறது. 
அது பிரபுக்களும்‌ மகாராஜாக்களும்‌ கடந்து 
செல்ல வேண்டிய பாதை, யூதாவின்‌ 
மனுஷரோ கர்த்தர்‌ 'ியபித்திருக்கிற 
பூர்வபாதையில்‌ நக்‌ 
விக்கிரகாராதனையின்‌ 

நடக்கிறார்கள்‌. தங்கள்‌ அபின்‌ | போக்கி 
வேகமாகப்‌ போகிறார்கள்‌. 


ள்ள தேவனை ஆராதியாமல்‌, 
அதிகை அராதகறயர்கா 
அழிந்துபோவார்கள்‌. விக்கிரகாராதனையின்‌ 
முடிவு அழிவு என்பது தெரியாமலேயே, 
அவர்கள்‌ விக்கிரகங்களை 


ராதிக்கிறார்கள்‌. கர்த்தர்‌ 
க்கக்‌ ன்‌ கா தம்முடைய 
நீதியினால்‌ தண்டிப்பார்‌. அவர்களுடைய 
தேசத்தைப்‌ பாழாக்கிப்போடுவார்‌. 
அவர்களுடைய தேசம்‌ 
நிந்திக்கும்‌ நிந்தையாயிருக்கும்‌. 
யூதாதேசம்‌ பாழாய்ப்போயிருக்கும்‌. அந்த 
தேசத்தை கடந்துபோகிறவன்‌ எவனும்‌ 
தன்‌ தலையை துலுக்குவான்‌. 
ஆச்சரியப்பட்டு தங்கள்‌ 
தலையை துலுக்குவார்கள்‌. வேறு சிலரோ 
யூதா தேசத்திற்கு வந்திருக்கும்‌ அழிவைப்‌ 
பார்த்து, மிகுந்த வேதனையோடு, தங்கள்‌ 
தலைகளை துலுக்குவார்கள்‌. வேறு சிலரோ, 


அவர்களை 


தலையை துலுக்குவார்கள்‌. 


ஒரு காலத்தில்‌ யூதாதேசம்‌ 
தேசங்களுக்கும்‌ மகிை 
தேசமாலிரந்தது. ஆனால்‌ இப்போதோ 
மகிமையான தேசம்‌ பாழாய்ப்போமிருக்கிறது. 
யூதா தேசம்‌ யூதர்களுக்கு சந்தோஷத்தைக்‌ 
கொடுக்கிற தேசமாகயிருந்தது. இப்போதோ 
அவர்களுடைய தேசம்‌ என்றென்றைக்கும்‌ 
ஈசலிட்டு, அவர்களை நிந்திக்கிற 
தேசமாயிருக்கிறது. 





i THE 
TT 


தெளிவுபடுத்துகிறார்‌. 

பறக்கடிக்குமாப்போல்‌ 

அவர்கள்‌ த்துருக்‌ 

பறக்கடிப்பேன்‌” (எரே 18:17) என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. கொண்டல்காற்று. 
புயல்காற்றுபோல பலமாய்‌ வீசம்‌ அது, 


ஒடிப்போய்விடுவார்கள்‌. 


யூதாவின்‌ மனுஷரும்‌, 
குடிகளும்‌ கர்த்தரைவிட்டு 
போய்விடுகிறார்கள்‌. கர்த்தரும்‌ தம்முடைய 
நீதியினால்‌. அவர்களை விட்டு 
விலகிப்போய்விடுகிறார்‌. அவர்களுக்கு 
கர்த்தருடைய பாதுகாப்பும்‌, ஆலோசனையும்‌, 
பராமரிப்பும்‌ கிடைக்கவில்லை. 
“அவர்களுடைய ஆபத்தின்‌ நாளிலே என்‌ 
முகத்தையல்ல, என்‌ முதுகை அவர்களுக்குக்‌ 
காட்டுவேன்‌" (எரே 1817) என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ 

நமக்கு எவ்வளவு பெரிய 
வந்தாலும்‌, கர்த்தருடைய பாதுகாப்பும்‌ 
பராமரிப்பும்‌ நமக்கு கிடைத்தால்‌, நம்மை 
எந்த ஆபத்தாலும்‌ ஒன்றும்‌ செய்ய ப்பட 
தீங்கு நம்மை அணுகாது. 
உலகத்திலிருக்கிறவனிலும்‌, நங்குள்ளே 
இருக்கிற கர்த்தர்‌ மிகவும்‌ பெரியவர்‌. அவர்‌ 
சர்வவல்லமையுள்ளவர்‌. கர்த்தருடைய 
பாதுகாப்பு நமக்கு கிடைக்கும்‌ வரையில்‌ 
தான்‌, நமக்கு சத்துருவினிடத்திலிருந்து 
பாதுகாப்பு உண்டாயிருக்கும்‌. கர்த்தர்‌ 
நம்மைவிட்டு விலகிப்போய்விட்டால்‌, 
நமக்கு ஒரு பாதுகாப்பும்‌ இல்லை. 


ம்‌ ய சுயபலத்‌ லோ, 
அப்ராக்கிம்த்தினரா கோ. நக்‌ தாம்‌ 
பாதுகாத்துக்கொள்ள முடியாது. கர்த்தர்‌ 
நம்மீது பிரியமாமிருந்தால்‌ அவர்‌ நம்மோடு 
கூடமிருப்பார்‌. ஆபத்து நாளிலே அவர்‌ 
தம்முடைய முகத்தை நமக்கு காண்பிப்பார்‌. 
நம்மை கருத்தாய்‌ விசாரிப்பார்‌. 
கர்த்தர்‌ நம்மீது பிரியமாயிராவிட்டால்‌, 
ஆபத்து நாளிலே, கர்த்தர்‌ தம்முடைய 
முகத்தை நமக்கு காண்பிக்கமாட்டார்‌. அவர்‌ 
தகை க 
நம்முடைய ஜெபத்திற்கும்‌, 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


வேண்டுதல்களுக்கும்‌, விண்ணப்பங்களுக்கும்‌ 
செவிகொடுக்கமாட்டார்‌. நமக்கு 
கர்த்தருடைய உதவியும்‌, ஒத்தாசையும்‌, 
உபகாரமும்‌, பாதுகாப்பும்‌, பராமரிப்பும்‌ 
கிடைக்காது. கர்த்தர்‌ நம்மை தனியே 
விட்டுவிட்டால்‌ நம்மால்‌ ஒன்றும்‌ செய்ய 
முடியாது. நாம்‌  பெலமிழந்தவர்களாக. 
யிருப்போம்‌. பெலவீனர்களாகயிருப்போம்‌. 
கர்த்தர்‌ நம்மோடு கூடமிருப்பதே நமக்குப்‌ 
பெலன்‌. 


எரேமியாவுக்கு 
ஆலோசனை 
எரே 18:18 


விரோதமாக 


அதற்கு அவர்கள்‌: 

விரோதமாக 
ஆலோசனை செய்வோம்‌ வாருங்கள்‌; 
ஆசாரியமிடத்திலே வேதமும்‌, 
ஞானிகளிடத்திலே ஆலோசனையும்‌, 
தீர்க்கதரிசிகனிடத்திலே. 
ஒழித்துபோவதில்லை. 
வார்த்தைகளை நாம்‌ கவனியாமல்‌, 
இவனை 'நாவினாலே 
வெட்டிப்போடுவோம்‌ வாருங்கள்‌. 
என்றார்கள்‌. 


எரேமியா இப்போது, 
தனக்காக ஜெபம்பண்ணுகிறார்‌. தன்னுடைய 
ந்த நிலமையை கர்த்தரிடத்தில்‌ 
ர்‌. எரேமியாவின்‌ ஜெபம்‌ 
நல்ல சத்தியங்களை 
வன்க எரேமியாவின்‌. 
சத்துருக்கள்‌ அவரைத்‌ 
துன்பப்படுத்துகிறார்கள்‌. எரேமியாவை 
வேதனைப்படுத்துவதற்கு அவர்கள்‌ 
என்னென்ன வழிகளை கையாளுகிறார்கள்‌ 
என்பது இங்கு விவரிக்கப்பட்டிருக்கிறது. 


கர்த்தரிடத்தில்‌ 


எரேமியாவின்‌ சத்துருக்கள்‌ அவருக்கு 
விரோதமாக ஆலோசனை செய்வதற்கு 
ஒன்றுகூடி வந்திருக்கிறார்கள்‌. எரேமியா 
கர்த்தருடைய செய்தியை யூதாவின்‌ 
மனுஷருக்கு சொன்னார்‌. ஆனால்‌ 
அவர்களோ கர்த்தருடைய வார்த்தைக்கு 
செவிகொடுக்கவில்லை. தங்கள்மீது, 
கோபப்படுகிறார்கள்‌. 

ஒன்றும்‌ பேசமுடியாதபடி, 


நாவை அடைப்பதற்கு 
சதிஆலோசனை பண்ணுகிறார்கள்‌. 





i a 
TT 


எரேமியாவுக்கு விரோதமாக 
ஆலோசனை செய்வோம்‌ வாருங்கள்‌" என்று 
தங்களுக்குள்‌. சொல்லிக்கொண்டு 
ஒன்றுகூடுகிறார்கள்‌. அவர்கள்‌ 
எரேமியாவுக்கு விரோதமாகவும்‌ ஆலோசனை 
பண்ணுகிறார்கள்‌. எரேமியா தங்களுக்கு 
சொன்ன தேவனுடைய நியாயத்தீர்ப்புக்கு 
விரோதமாகவும்‌ ஆலோசனை 
பண்ணுகிறார்கள்‌. 
யூதாவின்‌ மனுஷரும்‌, எருசலேமின்‌: 
குடிகளும்‌ மாய்மாலமாய்‌ ஜீவிக்கிறார்கள்‌. 
கர்த்தரிடத்தில்‌ தங்களுக்கு அதிகமான 
பத்தியிருப்பதாகவும்‌, யூதாவின்‌ மனுஷர்மீது 
அதிகமான அக்கரையும்‌, 
இருப்பதாகவும்‌: 
காண்பித்துக்கொள்கிறார்கள்‌. 
ர்களுக்‌ கர்த்தர்மி; 
பத்தியுமில்லை. கர்த்தருடைய 
வாக்குத்தத்தத்தைக்‌ குறித்து 
வைராக்கியமுமில்லை. எரேமியா தொடர்ந்து 
பிரசங்கம்பண்ணினால்‌, தங்களுடைய 
மாய்மாலம்‌ வெளிப்பட்டுவிடும்‌ என்று 
யோசிக்கிறார்கள்‌. ஆகையினால்‌ 
அவர்களால்‌ எரேமியாவின்‌ “ பிரசங்கச்‌ 
செய்தியை தாங்கிக்கொள்ள முடியவில்லை. 


வேதமும்‌, 
ஆலோசனையும்‌, 
வசனமும்‌ 

என்று எரேமியாவின்‌ 


தீர்க்கதரிசிகளிடத்திலே. 
ஒழிந்துபோவதில்லை" 
சத்துருக்கள்‌ 
சொல்லிக்கொள்கிறார்கள்‌. 
ஊழியக்காரர்களுக்கு 

வரையிலும்‌, அவர்கள்‌ ந்‌ 
ஊழியத்தை  செய்துகொண்டேயிருப்பார்கள்‌. 
அவர்களுடைய ஊழியத்தை தடைபண்ண 
முடியாது. 


அவர்களுடைய மூச்சு 
நின்றுபோனால்தான்‌, அவர்களுடைய பேச்சு 


ஊழியக்காரர்களைப்பற்றி 
தெரிந்திருக்கிறது. 
எரேமியாவைக்‌ 
என்று தங்களுக்குள்ளே சதிஆலோசனை 
பண்ணுகிறார்கள்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


சத்தியவேதம்‌ ல 
இருந்தது: அவனுடைய உதடுகளில்‌ 
அநியாயம்‌ காணப்படவில்லை; அவன்‌ 
என்னோடே சமாதானமும்‌ யதார்த்தமுமாய்ச்‌ 
சஞ்சரித்து, அநேகரை அக்கிரமத்தினின்று 
திருப்பினான்‌" (மல்‌ 2:6). 


எரேமியாவின்‌ சத்துருக்கள்‌ உயர்ந்த 
அதிகாரங்களிலிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
தேவாலயத்தில்‌ பிரதான ஆசாரியர்களாயும்‌, 
ஜனங்களை ஆளுகை செய்கிற பிரபுக்களாயும்‌ 
இருக்கிறார்கள்‌. நியாயம்‌ விசாரிப்பதும்‌, 
ஜனங்களுக்கு தண்டனை கொடுப்பதும்‌. 
ர்‌ கரங்களிலிருக்கிறது. 
செய்யப்படும்‌. 
அவர்களுடைய 
யோசனைகள்தான்‌ நிறைவேறும்‌, 
அவர்களுடைய வார்த்தைக்கு விரோதமாக 
அங்கே யாராலும்‌ எதிர்த்து பேசமுடியாது. 
எரேமியாவின்‌ சத்துருக்கள்‌ அவருக்கு 
விரோதமாக. 
'சதிஆலோசனைபண்ணுகிறார்கள்‌. 
உண்மையான  தீர்க்கதரிசியல்ல என்று 
அவர்கள்‌ தீர்மானம்பண்ணுகிறார்கள்‌. அவர்‌ 
கள்ளத்தீர்க்கதரிசியென்று 
முத்திரை 


அவன்‌ 


எரேமியா 


எல்லோரும்‌. 
சத்துருக்கள்‌ 
பக்கமாயிருக்கிறார்கள்‌. அந்த ஆசாரியர்கள்‌ 
எல்லோருமே  எரேமியாவின்‌ தீர்க்கதரிசன 
ஊழியத்தை அங்கீகரிக்கவில்லை. 
எரேமியாவின்‌ தீர்க்கதரிசன வார்த்தைகள்‌, 
மற்ற தீர்க்கதரிசிகளின்‌ வார்த்தைகளோடு 
ஒத்துப்போகவில்லை. ஆகையினால்‌ 
எரேமியாவின்‌ சத்துருக்கள்‌ அவரை, 
கர்த்தருடைய தீர்க்கதரிசி என்று 
அங்கீகரிக்கவில்லை. 
எரேமியா 
அல்ல என்றால்‌, 
கர்த்தருடைய 
இருக்கமுடியாது 
பண்ணுகிறார்கள்‌. 
தீர்க்கதரிசிகளைப்பற்றியும்‌, ஆசாரியர்‌ 
களைப்பற்றியும்‌ தீர்க்கதரிசனமாய்ச்‌ 
சொல்லியிருக்கிறார்‌. அவர்கள்‌ ஜனங்களை 


வஞ்சிக்கிறார்கள்‌ என்றும்‌ 
அவர்களைப்பற்றிச்‌ சொல்லிவிடுகிறார்‌. 


கர்த்தருடைய தீர்க்கதரிசி. 
அவர்‌ சொல்லுவதும்‌ 
வார்த்தையாக 
தீர்மானம்‌ 
எரேமியா 


என்று 





i= THE 
TT 


தீர்க்கதரிசிகள்‌ கள்ளத்தீர்க்கதரிசனம்‌ 
சொல்லுகிறார்கள்‌; ஆசாரியர்கள்‌ 
அவர்கள்‌ மூலமாய்‌ ஆளுகிறார்கள்‌: 
இப்படியிருப்பது என்‌ ஜனத்துக்குப்‌ 
பிரியமாயிருக்கிறது; ஆனாலும்‌ 
முடிவிலே என்ன செய்வீர்கள்‌?” (எரே 5:31) 


“அப்பொழுது கர்த்தர்‌ என்னை நோக்கி: 
தீர்க்கதரிசிகள்‌ என்‌ நாமத்தைக்கொண்டு 
பொய்யாய்த்‌ தீர்க்கதரிசனஞ்‌ 
சொல்லுகிறார்கள்‌. அவர்களை 
அனுப்பினதுமில்லை, அவர்களுக்குக்‌. 

அவர்களோடே 
கள்ளத்‌ 


நான்‌ 


சொல்லுகிறார்கள்‌. 


ன்‌ த்‌ கொண்டு 

தீர்க்கதரிசனஞ்சொல்லி, இந்தத்‌ தேசத்திலே 
பட்டயமும்‌ பஞ்சமும்‌ வருவதில்லையென்கிற 
'ீர்க்கதரிசிகளைக்‌ குறித்து: இப்படிப்பட்ட 
தீர்க்கதரிசிகள்‌. பட்டயத்தாலும்‌ 
பஞ்சத்தாலும்‌ சாவார்கள்‌" (எரே 14:14 15). 


அந்நாளிலே ராஜாவின்‌ இருதயமும்‌, 
பிரபுக்களின்‌ இருதயமும்‌ மடிந்துபோம்‌; 
ஆசாரியர்கள்‌ திடுக்கிட்டு, தீர்க்கதரிசிகள்‌ 
திகைப்பார்கள்‌ என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌" 
(எரே 4:9). 
ஞானிகள்‌ 
பிடிபடுவார்கள்‌; 
சொல்லை 
அவர்களுக்கு 
அவர்களுடைய 
அந்நியருக்கும்‌, 
அவைகளைக்‌ 
கொடுப்பேன்‌: 
சிறியோர்தொடங்கிப்‌ 


இதோ, 
வெறுத்துப்போட்டார்கள்‌: 


ஞானமேது? ஆகையால்‌ 
ஸ்திரீகளை 
அவர்களுடைய வயல்களை 
கட்டிக்கொள்பவர்களுக்கும்‌ 
அவர்களிலே 
பெரியோர்மட்டும்‌ 
பொருளாசைக்காரரா 


சமாதானமில்லாதிருந்தும்‌, 
சமாதானம்‌ என்று 
ஜனமாகிய 
மேற்பூச்சாய்க்‌. 

(எரே 8901) 


குணமாக்குகிறார்கள்‌" 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அப்பொழுது நீ அவர்களை நோக்கி: 

ad இந்தத்‌ தேசத்தின்‌ 
குடிகளெல்லாஷயும்‌, தாவீதின்‌ 
சிங்காசனத்தின்‌ மேல்‌ உட்கார்ந்திருக்கிற 
ராஜாக்களையும்‌, ஆசாரியர்களையும்‌, 
தீர்க்கதரிசிகளையும்‌, எருசலேமின்‌ 
குடிகள்‌ எல்லாரையும்‌ நான்‌ வெறியினால்‌ 
ப்‌ பிதாக்களும்‌ பிள்ளைகளுமாகிய 
ஒருவர்‌ 

என்று 

நான்‌ 


(எரே 131314). 


எரேமியாவுக்கு 
யிலும்‌, 


எரேமியாவின்‌ 

நல்ல பெயரை 
கெடுத்துப்போடவேண்டும்‌ 
சதிபண்ணுகிறார்கள்‌. “இவனை நாங்‌ 
வெட்டிப்போடுவோம்‌' என்று தங்களுக்குள்‌ 
சொல்லிக்கொள்கிறார்கள்‌. 


எரேமியா கர்த்தருடைய 
வார்த்தையைச்‌ சொல்லும்போது, அதை 
ஒரு சிலராவது கவனித்துக்‌ கேட்கவேண்டும்‌. 
ஒருவரும்‌ கேட்கவில்லையென்றால்‌ அவர்கள்‌ 
பேசியும்‌ பிரயோஜனமில்லை. யாராலும்‌: 
ஆகாயத்திற்கு பிரசங்கம்பண்ண முடியாது. 
மனுஷருக்குத்தான்‌. பிரசங்கம்பண்ண 
வேண்டும்‌. எரேமியாவின்‌ செய்தியைக்‌ 
கேட்காதபடிக்கு, யூதாவின்‌ மனுஷரை 
தடைபண்ணிப்போடவேண்டும்‌ என்று 
சத்துருக்கள்‌ ஆலோசனை பண்ணுகிறார்கள்‌. 
எரேமியாவின்‌ வார்த்தைகளை நாம்‌ 
கவனிக்கக்கூடாது என்று தங்களுக்குள்ளே 
சொல்லிக்கொள்கிறார்கள்‌. 
எரேமியாவின்‌ வார்த்தைகளை 
ஒருவரும்‌ கேட்கவில்லையென்றால்‌, அவர்‌ 
சோர்வடைந்துவிடுவார்‌. தான்‌ பேசுவதை 
நிறுத்திக்கொள்வார்‌. அவருடைய 
வார்த்தையை யாரும்‌ கேட்கவுமாட்டார்கள்‌. 
மனந்திரும்பவும்மாட்டார்கள்‌. 
பிரசங்கச்‌ செய்தி 
மனுஷருடைய செவிகளுக்கும்‌, அவர்களுடைய 
இருதயங்களுக்கும்‌ போய்ச்சேராது. 





i FTE 
TT 


இவன்‌ 
கவனியாமல்‌” 


வார்த்தைகளை நாம்‌ 
என்று எரேமியாவின்‌. 
சத்துருக்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. எரேமியா 
பேசுவது கர்த்தருடைய வார்த்தை. 
அது எரேமியாவின்‌ சொந்த வார்த்தையல்ல. 
ஆனால்‌  எரேமியாவின்‌ சத்துருக்களோ, 
அவர்‌ பேசுகிற வார்த்தைகளை, 
குர்த்தநுடைய வார்த்தைகள்‌ என்று 
அங்கீகரிக்கவில்லை. அவையெல்லாமே 
எரேமியாவின்‌ சொந்த வார்த்தைகள்‌ என்று 
சொல்லுகிறார்கள்‌. ஆகையினால்‌ எரேமியா 
என்ன சொன்னாலும்‌, அது அவருடைய 
வார்த்தைகள்‌ என்றே சொல்லுகிறார்கள்‌. 
அவை கர்த்தருடைய வார்த்தைகள்‌ என்பதை 
நம்ப மறுக்கிறார்கள்‌. 

எரேமியாவின்‌ சத்துருக்கள்‌ அவரை 
கொன்றுபோடவும்‌ தீர்மானம்பண்ணுகிறார்கள்‌. 
அவர்களுடைய சதிஆலோசனை எரேமியா 
வுக்குத்‌ தெரிந்திருக்கிறது. 'கர்த்தாவே, 
அவர்கள்‌ எனக்கு விரோதமாகச்‌ செய்யும்‌ 
கொலை பாதக யோசனையையெல்லாம்‌ நீர்‌ 
அறிவீர்‌” (எரே 18:23) என்று எரேமியா 
கர்த்தரிடத்தில்‌ விண்ணப்பம்பண்ணுகிறார்‌ 
எரேமியாவின்‌ 
அவருடைய 
அவருடைய சத்துருக்கள்‌ ணத 


தாவே, 


ய 
எரே 18:19-23 
எரே 18:19. கர்த்தாவே, நீர்‌ என்னைக்‌. 


கவனித்து, என்னோடே வழக்காடுகிற 
வர்களின்‌ சத்தத்தைக்‌ கேளும்‌. 

எரே 18:20. நன்மைக்குத்‌ தீமையைச்‌. 
சுரிக்கட்டலாமோ? என்‌ ஆத்துமாவுக்குப்‌ 
படுகுழியை வெட்டுகிறார்களே; 
உம்முடைய உக்கிரத்தை அவர்களை 
விட்டுத்‌ திருப்பும்படிக்கு. தான்‌ 
அவர்களுக்காக நன்மையைப்‌ பேச 
உமக்கு முன்பாக நின்றதை 
தினைத்தருளூம்‌. 

எரே 18:21. ஆகையால்‌, அவர்களுடைய 
பின்னைகனைப்‌ பஞ்சத்துக்கு ஒப்புக்‌ 
கொடுத்து, அவர்களைப்‌ பட்டயத்தூக்கு. 
'இரையாக்கிவிடும்‌; அவர்கள்‌. 
மனைவிகள்‌ பின்னை கற்றவர்களும்‌: 
விதவைகளுமாகி, அவர்கள்‌ புருஷர்கள்‌. 
கொலை செய்யப்பட்டு, அவர்கள்‌ 
வாலிபர்கள்‌. யுத்தத்திலே. 
ஙாட்டயவெட்டால்‌ மடியக்கடவர்கள்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எரே 18:22. தீர்‌ சடிதியில்‌ அவர்கள்மேல்‌. 
இராணுவத்தை வரப்பண்ணுகையால்‌, 
கூக்குரல்‌ அவர்கள்‌ வீடுகளிலிருந்து 
கேட்கப்படக்கடவது; என்னைப்‌ 
நீடிக்கப்‌ படுகுழியை வெட்டி, எண்‌: 
கால்களுக்குக்‌ கண்ணிகளை 
வைத்தார்களே. 


எரே 18:28. ஆனாலும்‌ கர்த்தாவே, 
அவர்கள்‌ எனக்கு  விரோதமாய்ச்‌. 
செய்யும்‌  கொலைபாதக 
யோசனையெயல்லாம்‌ தீர்‌ அறிவீர்‌; 
அவர்களுடைய அக்கிரமத்தை உமது 
கண்ணுக்கு மறைவாக மூடாமலும்‌, 
அவர்கள்‌ பாவத்தைக்‌ குலைக்காமலும்‌ 
இருப்பீராக; அவர்கள்‌ உமக்கு 
முன்பாகக்‌ கவிழ்க்கப்படக்கடவர்கன்‌; 
உமது கோபத்தின்‌ காலத்திலே இப்படி. 
அவர்களுக்குச்‌ செய்யும்‌. 
கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்கு 
இந்த உலகத்தில்‌ ஏராளமான சத்துருக்கள்‌ 
இருக்கிறார்கள்‌ வர்கள்‌ 
ஊழியக்காரர்களை துன்பப்படுத்துகிறார்கள்‌, 
வேதனைப்படுத்துகிறார்கள்‌, 
உபத்திரவப்படுத்துகிறார்கள்‌. ஊழியக்காரர்கள்‌ 
அவர்களோடு யுத்தம்பண்ணக்கூடாது. 
ர்கள்‌ மூலமாய்‌ தங்களுக்கு வரும்‌ 
பிரச்சனைகளை, ஊழியக்காரர்கள்‌ 
கர்த்தருடைய சமுகத்தில்‌ ஒப்புவிக்கவேண்டும்‌. 
தனக்கு விரோதமாக சத்துருக்கள்‌ செய்கிற 
சதிஆலோசனைகள்‌ எல்லாவற்றையும்‌ 
எரேமியா அறிந்திருக்கிறார்‌. உடனே 
எரேமியா கர்த்தருடைய சமுகத்தில்‌ தன்னை 
ஒப்புக்கொடுக்கிறார்‌. தன்னுடைய 
வழக்குகளை கர்த்தரிடத்தில்‌ சொல்லுகிறார்‌. 
கர்த்தரே நீதியுள்ள நியாயாதிபதி. 
எரேமியாவின்‌ சத்துருக்கள்‌ அவரோடு 
வழக்காடுகிறார்கள்‌. எரேமியா 
கர்த்தரிடத்தில்‌ அவர்களுடைய 
வழக்குகளையும்‌, தன்னுடைய நியாயத்தையும்‌ 
தெரியப்படுத்துகிறார்‌. அவர்கள்‌ எரேமியா 
சொல்லுகிற வார்த்தைகளுக்கு செவிகொடுப்ப 
அவர்களிடத்தில்‌ 
நியாயத்தைப்பற்றிச்‌ 
அது அவர்களுக்கு 
நியாயமாய்த்‌ தெரிவதில்லை. தன்னுடைய 
பிரச்சனைகளை அவர்களிடத்தில்‌ 
எடுத்துச்‌ சொன்னாலும்‌, அவர்கள்‌ 
அதை தீர்த்து வைக்க வரமாட்டார்கள்‌. 
அவர்கள்‌ எரேமியாவை கவனிக்கமாட்டார்கள்‌. 





i THEN 
TT 


கையினால்‌ எரேமியா கர்த்தருடைய 
சமுகத்திற்கு முன்பாக தன்னைத்‌ தாழ்த்தி, 
"கர்த்தாவே, ர்‌ என்னைக்‌ கவனியும்‌” 
என்று விண்ணப்பம்பண்ணுகிறார்‌' (எரே 
1819). “என்னோடே வழக்காடுகிறவர்களின்‌ 
சத்தத்தைக்‌ கேளும்‌" என்று எரேமியா 
கர்த்தரிடத்தில்‌ பணிவோடு சொல்லுகிறார்‌. 


எரேமியாவின்‌ சத்துருக்கள்‌ சத்தமாய்ப்‌ 
பேசுகிறார்கள்‌. அவர்களுடைய 
வார்த்தைகளில்‌ உண்மையில்லை. ஆனாலும்‌ 
பொய்யை உண்மைபோல பேசுகிறார்கள்‌. 
எரேமியா தனிமையாய்‌, ஒருவராயிருக்கிறார்‌. 
அவர்களோ எண்ணிக்கையில்‌: 
பெருத்தவர்களாகயிருக்கிறார்கள்‌. 
அவககுக்கு சாதுரிய வார்த்தைகளைப்‌ 
தெரிந்திருக்கிறது. அவர்கள்‌ 

ன்னான்‌ தங்களை 
நல்லவர்கள்போல. 
காண்பித்துக்கொள்கிறார்கள்‌. 
பண்ணுகிறார்கள்‌. 

கர்த்தர்‌ தாமே அவர்களுடைய வாயின்‌ 
வார்த்தைகளினால்‌ அவர்களை 
நியாயந்தித்கவவண்டும்‌. என்று எரேமியா 
கர்த்தரிடத்தில்‌ விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 
அவர்கள்‌ சொல்லுகிற சாபவார்த்தைகள்‌ 
அவர்கள்மீதே வந்து விழவேண்டும்‌ என்று 
எரேமியா எதிர்பார்க்கிறார்‌. 

எரேமியா கர்த்தருடைய 
தன்னுடைய நியாயத்தை எடுத்துச்‌ 
சொல்லுகிறார்‌. கர்த்தரே நீதியுள்ள 
நியாயாதிபதி. நம்முடைய வழக்குகளையும்‌, 
நம்முடைய நியாயங்களையும்‌ கர்த்தருடைய 
சமுகத்தில்‌ சொல்லுவதற்கு நமக்கு 
உரிமை உண்டு. 
சரிக்கட்டலாமோ” (எரே 
எரேமியா 
அப்படிப்பட்டவர்கள்‌ 
போகலாமோ என்று எரேமியா 
சொல்லுகிறார்‌. நன்மைக்கு தீமை 
செய்தவர்களை கர்த்தர்‌ நியாயம்‌ விசாரிப்பார்‌. 

எரேமியாவின்‌ சத்துருக்கள்‌, 
அவருடைய ஆத்துமாவுக்கு படுகுழியை 
வெட்டுகிறார்கள்‌. அவருக்கு விரோதமாக. 
கொலைபாதக ஆலோசனை 
பண்ணுகிறார்கள்‌. எரேமியாவை 
தந்திரமாகக்‌ கொன்றுபோடவேண்டுமென்று 
சதிபண்ணுகிறார்கள்‌. அவர்களிடத்தில்‌ 
உண்மையில்லை. அவர்கள்‌ 
கோழைத்தனமாய்‌ யோசனைபண்ணுகிறார்கள்‌. 


மாய்மாலம்‌ 


சமுகத்தில்‌ 


தல்ல 
18:20) 
கர்த்தரிடத்தில்‌ 


என்று 
கேட்கிறார்‌. 
தண்டிக்கப்படாமல்‌ 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


உம்முடைய வேதத்துக்கு விரோதமாய்‌ 
அகங்காரிகள்‌ எனக்குக்‌ குழிகளை 
வெட்டினார்கள்‌” (சங்‌ 119:83). கர்த்தருடைய 
பிள்ளைகளிடத்தில்‌ பரிசுத்த ஆவியானவரின்‌: 
பெலன்‌ இருக்கும்‌. த்தில்‌ 
உலகப்பிரகாரமான பலமோ, 
இருக்காது. ஆகையினால்‌ 
ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக, 
தீங்குசெய்துவிடுகிறார்கள்‌. 
தன்னுடைய சத்துருக்களை 
பழிவாங்கும்‌ எண்ணம்‌  எரேமியாவிடம்‌ 
இல்லை. தன்னைத்‌ துன்பப்படுத்துகிறவர்‌ 
களுக்கும்‌ எரேமியா நன்மை செய்கிறார்‌. 
'நான்‌ அவர்களுக்காக நன்மையை பேச 
உமக்கு முன்பாக நின்றதை நினைத்தருளும்‌" 
(எரே 18:20) என்று எரேமியா 
கர்த்தரிடத்தில்‌ பணிவோடு சொல்லுகிறார்‌. 
நம்மை  சபிக்கிறவர்களையும்‌. நாம்‌ 
ஆசீர்வதிக்கவேண்டும்‌. நமக்கு விரோதமாக 
தீங்கு செய்கிறவர்களுக்கும்‌ நாம்‌ நன்மை 
செய்யவேண்டும்‌. எரேமியா கர்த்தருக்கு 
உண்மையுள்ள ஊழியக்காரராயிருக்கிறார்‌. 


யூதாவின்‌ மனுஷரும்‌ எருசலேமின்‌ 
குடிகளும்‌ கர்த்தருக்கு விரோதமாகப்‌ பாவம்‌ 
செய்கிறார்கள்‌. கர்த்தருடைய நீதியான 
நியாயத்தீர்ப்பு அவர்கள்மீது வந்திருக்கிறது. 
கர்த்தர்‌... அவர்களுடைய பாவங்களினி 
மித்தமாய்‌, அவர்களை அழித்துப்போடு 
வதற்கு சித்தமுள்ளவராயிருக்கிறார்‌. 
எரேமியா கர்த்தருடைய ஆக்கினைத்தீர்ப்பை 
ஜனங்களிடத்தில்‌ சொன்னாலும்‌, கர்த்தர்‌ 
அவர்களை அழித்துப்போடக்கூடாது என்று. 
எரேமியா அவர்களுக்காக கர்த்தரிடத்தில்‌. 
மிந்து பேசி 'ஜெபம்பண்ணுகிறார்‌ 
கர்த்தருக்கும்‌ யூதாவின்‌ குடிகளுக்கும்‌ நடுவே 
எரேமியா மத்தியஸ்தராயிருக்கிறார்‌ 


யூதாவின்‌ மனுஷர்‌ கர்த்தரையே 
மதத்துவிடுகிறார்கள்‌. கர்த்தரை 
மறந்துவிடுகிறவர்கள்‌ தங்களுக்கு நன்மை 
செய்கிற சிநேகிதரையும்‌ மறந்துவிடுவார்கள்‌. 
யூதாவின்‌ மனுஷருக்கு எரேமியா அநேக 
நன்மைகளை செய்திருக்கிறார்‌. ஆனால்‌ 
அவர்களோ எரேமியா செய்த நன்மை 
களையும்‌ மறந்துவிடுகிறார்கள்‌. எரேமியாவின்‌ 
சிநேகத்தையும்‌ மறந்துவிடுகிறார்கள்‌. 
எரேமியாவை தங்கள்‌ சத்துருவாகப்‌ பாவித்து, 
அவருக்கு விரோதமாக  கொலைபாதக 
யோசனைபண்ணுகிறார்கள்‌. எரேமியா 
அவர்களுடைய துன்மார்க்கமான சிந்தனை 
களை நினைத்து வேதனைப்படுகிறார்‌. 


சத்துருக்கள்‌ 
எளிதாக 





f= THE 
TT 


இரட்டு என்‌ 

உபவாசத்தால்‌ 

உபத்திரப்படுத்தினேன்‌; 

என்‌ ஸ்டியிலே திரும்பவந்தது' (சங்‌ 35:13) 
“நன்மைக்குப்‌ பதிலாக. எனக்குத்‌. 

தீமைசெய்கிறார்கள்‌, என்‌ சிநேகத்துக்குப்‌ 

பநிலாக என்னைப்‌ பகைக்கிறார்கள்‌" 

(சங்‌ 109:4). 


கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து யூதா 
ஜனத்தாருக்கு அநேக நன்மைகளை 
சமுகத்தில்‌ 
பேசினார்‌. 


சிலுவையில்‌ 
அவருக்கு விரோதமாகத்‌ 


மீட்பின்‌ 


தம்முடைய திருஇரத்தத்தை, 
செலுத்திக்கொண்டிருக்கும்போதே, 


கிரயமாக 


த 
கொண்டிருக்கும்போதே, 
அவருக்கு விரோதமாக 
வார்த்தைகளைப்‌ பேசினார்கள்‌. 
எரேமியாவுக்கு 
அவருடைய சத்துருக்கள்‌ 
சதிஆலோசனைபண்ணுகிறார்கள்‌. அவர்கள்‌ 
தனக்கு விரோதமாக சதிபண்ணினாலும்‌. 
அவர்களுக்கு 


விரோதமாக 


தக்கன்‌ 

எரேமியாவுக்கு. 

கொலைபாதக யோசனை 

எரேமியா கர்த்தருடைய 

அவர்களுக்கு முன்பாக 

நன்மையைப்‌ பேச நின்றுகொண்டிருக்கிறார்‌. 

அவர்களோ மனுஷர்‌ மத்தியிலை, 

எரேமியாவுக்கு விரோதமாக தீமையை 
பேசுகிறார்கள்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


பாவிகள்‌ மற்ற பாவிகளோடு சேர்ந்து 
ஊழியக்காரருக்கு விரோதமாக தீமையான 
வார்த்தைகளைப்‌ பேசினாலும்‌, 
ஊழியக்காரர்கள்‌ கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
வந்து நின்று. அவர்களுக்காக நன்மையான 
வார்த்தைகளையே பேசவேண்டும்‌. 


எரேமியாவின்‌ சத்துருக்கள்‌, 
அவருடைய ஆத்துமாவுக்கு படுகுழியை 
வெட்டினாலும்‌, எரேமியாவின்‌ ஆத்துமா 
சமாதான மாமிருக்கிறது. கர்த்தருக்கு 
முன்பாக அது  ஆறுதலடைந்திருக்கிறது. 
எரேமியாவின்‌ ஆத்துமாவில்‌ 
குழப்பமில்லை. 


தனக்கு விரோதமாக தீங்கு செய்ய 
நினைக்கிற சத்துருக்கள்மீது தேவனுடைய 
ஆக்கினைத்தீர்ப்பு வரவேண்டும்‌ 
எரேமியா ஜெபம்பண்ணுகிறார்‌. 
பழிவாங்கவேண்டும்‌ என்னும்‌ 
எரேமியாவினிடத்தில்‌ இல்லை. 

அவர்களுடைய 
துன்மார்க்கத்தினிமித்தமாய்‌, கர்த்தர்‌ 
தம்முடைய நீதியான தண்டனையை 
அவர்களுக்கு கொடுக்கவேண்டும்‌ என்று 
எரேமியா எதிர்பார்க்கிறார்‌. 


ஆனாலும்‌ 


கையால்‌, அவர்களுடைய 
மை பஞ்சத்துக்கு ஒப்புக்கொடுத்து, 
அவர்களைப்‌ பட்டயத்துக்கு 
இரையாக்கிவிடும்‌: அவர்கள்‌ மனைவிகள்‌ 
பிள்ளைகளற்றவர்களும்‌ விதவைகளுமாகி, 
அவர்கள்‌ புருஷர்கள்‌ கொலை செய்யப்பட்டு, 
அவர்கள்‌ வாலிபர்கள்‌ 
பட்டயவெட்டால்‌ மடியக்கடவர்கள்‌. 
சடிதியில்‌ அவர்கள்மேல்‌ இராணுவத்தை 
வரப்பண்ணுகையால்‌, கூக்குரல்‌ அவர்கள்‌ 
வீடுகளிலிருந்து கேட்கப்படக்கடவது: 
என்னைப்‌ படிக்கப்‌ படுகுழியை வெட்டி, 
என்‌ கால்களுக்குக்‌ கண்ணிகளை 
வைத்தார்களே” (எரே 18:21,22) 
என்று எரேமியா கர்த்தரிடத்தில்‌ 
ஜெபிக்கிறார்‌. 

சத்துருக்கள்மீது கர்த்தருடைய கோபம்‌ 
வருவதுபோல, அவர்களுடைய 
குடும்பத்தின்மீதும்‌ கர்த்தருடைய கோபம்‌ 
வரவேண்டும்‌ என்று 
'ஜெபம்பண்ணுகிறார்‌. 
குடும்பத்திலுள்ளவர்கள்‌. 
ஆகாரம்‌ கிடைக்காமல்‌, 
பட்டினியினாலும்‌ வேதனைப்படவேண்டும்‌. 





f= FTE 
TT 


பலிபீடத்தின்‌ நாலு மூலைகளிலும்‌. 
நாலுகொம்புகள்‌ உண்டாக்கப்பட்டிருக்கிறது. 
இவை பலிபீடத்தின்மேல்‌ நான்கு 
மூலைகளிலும்‌ மேல்நோக்கி நீட்டிக்‌ 
கொண்டிருக்கும்‌ பகுதி. இது காளையின்‌ 
கொம்புபோன்ற வடிவமுடையது. பலிகளைக்‌ 
கொம்புகளில்‌ கட்டி வைத்திருப்பார்கள்‌. 
(சங்‌ 118:27) பலிபீடத்தின்‌ கொம்புகளைப்‌ 
பிடித்துக்‌ கொள்வது என்பது தேவனிடமிருந்து 
பாதுகாப்பைப்‌ பெற்றுக்‌ கொள்வதற்கு 
அடையாளம்‌ (யாத்‌ 21:14; 1இராஜா 1:50) 
பலிபீடத்தில்‌ பலிகளைச்‌ 
செலுத்துவதற்கு முள்துறடுகள்‌ 
பயன்படுத்தப்படுகிறது (1சாமு 2:13). நெருப்புச்‌ 
சட்டிகளுக்குப்‌ பல பயன்பாடுகள்‌ உள்ளன. 
பலிபீடத்தைச்‌ சுத்தி செய்யும்போது, 
பலிபீடத்தின்‌ மீது எப்போதும்‌ எரிந்து 
கொண்டிருக்கும்‌ அக்கினி 
நெருப்புச்சட்டிகள்மீது எரியும்‌. 
நெருப்ச்சட்ிகுக்குச சாம்பல்‌ பாத்திரங்கள்‌ 
8: யாத்‌ 37:23) தூபகலசங்கள்‌ 
லேவி 1612; எண்‌ 4/4: 
16:6) என்றும்‌ பெயர்கள்‌ 


என்ப; 
பது 
மேற்பகுதிக்கும்‌, 
கீழ்ப்பகுதிக்கும்‌ நடுவிலுள்ளது. பலிபீடத்தில்‌ 
ஆசாரியர்கள்‌ ஆசாரிய ஊழியம்‌ 
செய்யும்போது, பலிபீடத்தின்‌ சுற்றடைப்பு 
வழியாக நடந்து செல்வார்கள்‌ (லேவி 9:22) 
கட்டப்படுவது 
(யாத்‌ 20:26) 
தியிலிருந்து 


சாய்வாக 


சுற்றடைப்பு 


உள்‌ வெளி என்பது பலிபீடத்தின்‌ 

பலகைகளுக்குள்ளே இருக்கும்‌ துவாரத்தை 
பலிபீடத்தைத்‌ க்கிச்‌ 
அதனுள்ளே. 


இருக்கும்‌. (யாத்‌ 38:7). 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


பிரகாரம்‌ 
யாத்‌ 27:9-19 


யாத்‌ 272. 
மிராகாரத்தையும்‌. 
உண்டுபண்ணுவாயாக; தெற்கே. 
தென்திசைக்கு எதிரான 
பிராகாரத்துக்குத்‌ திரித்த மெல்லிய 
பஞ்சுநூலால்‌ செய்யப்பட்ட நாறுமுழ 
தீனமான தொங்குதிரைகள்‌: 


வாசஸ்தலத்துக்குப்‌ 


இருக்கவேண்டும்‌. 


யாத்‌ 2710. 
வெண்கலத்தினாலே 
தூண்களும்‌, இருபது பாதங்களும்‌ 
இருக்கவேண்டும்‌; தூண்களின்‌ 
கொக்கிகளும்‌ அவைகளின்‌ பூண்களும்‌ 
(வெள்ளியினால்‌ செய்யப்படவேண்டும்‌. 


அவைகளுக்கு. 
இருபது 


யாத்‌ 27:11. அப்படியே வடயக்கத்தின்‌ 
நீனத்திற்கும்‌ நாறுமுழு நீனமான 
தொங்குதிரைகள்‌ இருக்கவேண்டும்‌; 
அவைகளுக்கு இருபது தூண்களும்‌, 
அவைகளுக்கு இருபது பாதங்களும்‌ 
வெண்கலமாயிருக்கவேண்டும்‌; 

தூண்களின்‌ கொக்கிகளும்‌ பூண்களும்‌ 
வெள்ளியினால்‌ செய்யப்படவேண்டும்‌. 


யாத்‌ 2712. பிரகாரத்தின்‌: 
மேற்பக்கமான அகலத்திற்கு ஐம்பது 
தொங்குதிரைகள்‌ 
அவைகளுக்குப்‌. 
பத்துத்‌ தூண்களும்‌, அவைகளுக்குப்‌ 
பத்துப்‌ பாதங்களும்‌ இருக்கவேண்டும்‌. 


யாத்‌ 2788. சூரியன்‌ உதிக்கிற 
திசையாகிய கீழ்ப்பக்கத்தின்‌ பிராகாரம்‌ 
இம்பதுமுழு அகலமாயிருக்கவேண்டும்‌. 


யாத்‌ 27:14. அங்கே ஒரு புதத்திற்குப்‌ 
பதினைந்து முழ 
தொங்குதிரைகளும்‌, சரா 
மூன்று தூண்களும்‌, அவைகளுக்கு 
மூன்று பாதங்களும்‌ இருக்கவேண்டும்‌. 
யாத்‌ 2715. 
பதினைந்து முழ 
'தொங்குதிரைகளும்‌, அவைகளுக்கு 
மூன்று தூண்களும்‌, அவைகளுக்கு 
மூன்று பாதங்களும்‌ இருக்கவேண்டும்‌. 


மறுபுறத்துக்குப்‌. 
ரான 





ழ்‌ நயனா 
யாய 


தன்னுடைய சத்துருக்களை கர்த்தர்‌ 
பஞ்சத்திற்கு ஒப்புக்கொடுத்தால்‌ மாத்திரம்‌ 
போதாது, அவர்களை பட்டயத்திற்கும்‌. 
இரையாக்கிவிடவேண்டும்‌ என்று எரேமியா 
ஜெபம்பண்ணுகிறார்‌. தேசத்தின்மீது 
யுத்தம்‌ வரவேண்டும்‌ என்றும்‌, எதிரி 
தேசத்தாரின்‌ பட்டயம்‌, தன்னுடைய 
சத்துருக்களின்‌ குடும்பத்தாரையெல்லாம்‌ 
கொன்றுபோடவேண்டும்‌ என்றும்‌ எரேமியா 
ஜெபிக்கிறார்‌. தனக்கு விரோதமாக 
கொலைபாதக யோசனைபண்ணின 
சத்துருக்களும்‌ செத்துப்போகவேண்டும்‌, 
அவர்களுடைய குடும்பத்திலுள்ளவர்களும்‌ 
செத்துப்போகவேண்டும்‌ என்பதே. 
எரேமியாவின்‌ ஜெபம்‌. 


யுத்தத்தின்‌ த்‌ ன்‌ பயங்கரங்களும்‌, 


அதன்‌ 
தன்னுடைய சத்துருக்கள்மீது 
சடுதியில்‌ வரவேண்டுமென்று எரேமியா 
ஜெபிக்கிறார்‌. அவர்கள்‌ எதிர்பாராத 
நேரத்தில்‌ அவர்கள்மீது அழிவு வரவேண்டும்‌. 
அவர்களுடைய பாவங்களுக்கு ஏற்ற 
தண்டனை, அவர்களுக்கு சீக்கிரத்தில்‌ 
கொடுக்கப்படவேண்டும்‌. 


அழிவுகளும்‌ 


கர்த்தர்‌ தன்னுடைய சத்துருக்களின்‌ 
பாவங்களை மன்னிக்கக்கூடாது என்றும்‌, 
அவர்களுடைய பாவங்களுக்கு ஏற்ற 
தண்டனை அவர்களுக்கு நிச்சயம்‌ 
கிடைக்கவேண்டும்‌ என்றும்‌ எரேமியா 
ஜெபம்பண்ணுகிறார்‌. அவர்களுடைய 
அக்கிரமத்தை உமது கண்ணுக்கு 
மறைவாக மூடாமலும்‌, அவர்கள்‌ பாவத்தை 
குலைக்காமலும்‌ இருப்பீராக” (எரே 18:23) 
என்று எரேமியா கர்த்தரிடத்தில்‌ 
'விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. பாவிகள்‌ 
ஒருவரும்‌ கர்த்தருடைய தண்டனைக்கு. 
தப்பக்கூடாது என்பது எரேமியாவின்‌ விருப்பம்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தருடைய கோபம்‌ தன்னுடைய 
சத்துருக்களுக்கு விரோதமாக வரும்போது, 
அது அவர்களை அழித்துப்போடவேண்டும்‌ 
என்று எரேமியா  ஜெபம்பண்ணுகிறார்‌. 
அவர்கள்‌ உமக்கு 
கவிழ்க்கப்படக்கடவர்கள்‌” 
என்று எரேமியா சொல்லுகிறார்‌. 
தம்முடைய கோபத்தின்‌ 
லக்‌ ர 
யோசனைபண்ணின. 
இப்படியெல்லாம்‌ 
எரேமியா ஜெபம்பண்ணுகிறார்‌. 
எரேமியாவின்‌ ஜெபவார்த்தைகளை 
நாமும்‌ அப்படியே பின்பற்றவேண்டும்‌. 
என்பதற்காக இந்த வசனப்பகுதி இங்‌ 
எழுதப்படவில்லை. எரேமியா கர்த்தருடைய 
தீர்க்கதரிசி. அவர்‌ பரிசுத்த ஆவியானவரின்‌ 
ஏவதலினால்‌ இவ்வாறு ஜெபம்பண்ணுகிறார்‌ 
ன்னைத்‌ அன்பப்படுத்துகிறவர்கள்மீது 
நியாயத்தீர்ப்பு வரப்போகிறது 
அவர்கள்‌ 
அழிந்துபோகப்போகிறார்கள்‌ என்பதையும்‌ 
எரேமியா தீர்க்கதரிசனமாகப்‌ பார்த்து, 
இவ்வாறு ஜெபம்பண்ணுகிறார்‌. 


ம்முடைய பம்‌ 
ல்க க்கக்‌ நம்முடைய 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து நமக்கு 
ஜெபம்பண்ணக்‌ கற்றுக்சொடுத்திருக்கிறார்‌. 
நம்மை சபிக்கிறவர்களை ல்‌ 
இசர்வதிக்கவேண்டும்‌. 

விரோதமாகத்‌ தீங்கு செய்தவர்களுக்கு 
நாம்‌ நன்மை செய்யவேண்டும்‌. 


எரேமியாவின்‌ 





i FTE 
TT 


யூதாவின்மீதும்‌ எருசலேமின்மீதும்‌ 
தேவனுடைய நியாயத்தீர்ப்பு வரப்போகிறது. 
அவர்களுடைய பாவங்களினிமித்தமாய்‌ 
கர்த்தர்‌ அவர்களுக்கு அழிவை 
நியமித்திருக்கிறார்‌. எரேமியா தீர்க்கதரிசி 
அவர்களுடைய பாவங்களை அவர்களுக்கு 
முன்பாக சொல்லவேண்டும்‌ (எரே 19:45 


யூதா தேசத்தார்மீது ஒரு குறிப்பிட்ட 
நியாயத்தீர்ப்பு வரப்போகிறது. அதை எரேமியா 
அவர்களுக்கு விரிவாக சொல்லவேண்டும்‌ 
(எரே 19:65). எரேமியா தேவனுடைய 
நியாயத்தீர்ப்பை தோப்பேத்‌ பள்ளத்தாக்கிலே 
சொல்லவேண்டும்‌ (எரே 19:2,3). எரேமியா 
ஜனத்தின்‌  மூப்பரிலும்‌, ஆசாரியர்களின்‌ 
மூப்பரிலும்‌ சிலரை கூட்டிக்கொள்ளவேண்டும்‌ 
(எரே 1941) 


எரேமியா கர்த்தருடைய 
நியாயத்தீர்ப்பை ஒரு அடையாளத்தின்‌ 
மூலமாய்‌ அவர்களுக்கு விளக்கவேண்டும்‌. 
தன்னோடே கூட வந்த மனுஷர்களுக்கு 
முன்பாக தன்‌ கையிலுள்ள 
குலசத்‌ உடைத்துப்போடவேண்டும்‌. 
(எரே 19:10-13) எரேமியா இந்தக்‌ 
காரியத்தை செய்து முடித்த பின்பு, அவர்‌ 
தோப்பேத்திலிருந்து வந்து, கர்த்தருடைய 
ஆலயத்தின்‌ பிரகாரத்திலே நின்றுகொண்டு, 
ஜனங்களுக்கு கர்த்தருடைய செய்தியை 
சொல்லவேண்டும்‌ (எரே 191415) 


சங்கார பள்ளத்தாக்கு 
எரே 19:1-9 


எரே 19:1. கர்த்தர்‌ சொன்னது: நீ 
போய்க்‌ குயவன்‌ வேலையான ஒரு 
கல௪த்தைக்‌ கொண்டு, ஜனத்தின்‌. 
மூப்பரிலூம்‌ ஆசாரியர்களின்‌ முப்பமிலூம்‌. 
சிலரைக்‌ கூட்டிக்கொண்டு, 


எரே 19:2. கிழக்கு வாசலுக்கு எதிரான 
இன்னோமுடைய குமாரனின்‌: 
பன்னத்தாக்கலே புறப்பட்டுப்போய்‌, 
நான்‌ உன்னோடே. சொல்லும்‌ 
வார்த்தைகனை அங்கே 
யீரசித்தப்படுத்து.. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எரே 19:3. நீ அவர்கனை நோக்கி: 
யூதாவின்‌ ராஜாக்கனே, எருசலேமின்‌. 
கர்த்தருடைய 
கேளுங்கள்‌; 
தேவனாகிய 
சேனைகளின்‌ கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌: 
இதே, நான்‌ இத்த ஸ்தலத்தின்மேல்‌ 
ஒரு பொல்லாப்பை 
வரப்பண்ணுவேன்‌; அதைக்‌ கேட்கிற 
யாவருடைய காதுகளிலும்‌ அது 
தொளனித்துக்கொண்டிருக்கும்‌. 


எரே 19:4. அவர்கள்‌ என்னை 
விட்டுவிட்டு, இத்த ஸ்தலத்தை அத்திய 
ஸ்தலமாக்கி, தாங்களும்‌, தங்கள்‌. 
யிதாக்களும்‌, யூதாவின்‌ ராஜாக்களும்‌, 
அறியாதிருந்த அத்திய தேவர்களுக்கு. 
அதிலே தாபங்காட்டி, இந்த 
ஸ்தலத்தைக்‌. குற்றமில்லாதவர்களின்‌' 
இரத்தத்தினாலே 
நிரப்பினபடியினாலும்‌, 


எரே 19:5. தங்கன்‌ பின்னைகனைப்‌ 
பாகாலுக்குத்‌ 'தகனபலிகளாகத்‌ 
தகனிக்கும்படி பாகாலின்‌ மேடைகளைக்‌ 
கட்டினபடியினாகூம்‌. இப்படி 
வரப்பண்ணுவேன்‌; இவைகளை நாண்‌ 
கற்பித்ததுமில்லை, சொன்னதூமில்லை, 
இவைகள்‌ என்‌ இருதயத்தில்‌ 
தோன்‌ தினதுமில்லை. 


எரே 19:8. ஆகையால்‌, இதோ, நாட்கள்‌. 
வரும்‌, அப்பொழுது இந்த ஸ்தலம்‌ 
தோப்பேத்தென்றும்‌, இன்னோமுடைய 
பள்ளத்தாக்கென்றும்‌. 
சொல்லப்படாமல்‌, 

பன்னத்தாக்கென்று. 


அப்பொழுது நான்‌ 
எருசலேமுக்கும்‌ 
கொண்டிருந்த ஆலோசனையை இந்த: 
ஸ்தலத்திலே வெறுமையாக்கி, 
அவர்கன்‌ சத்துருக்களுக்கு முன்பாக 
அவர்களைப்‌: பட்டயத்தினாலும்‌, 
அவர்கள்‌ பிராணனை 
வாங்கத்தேடுகிறவர்கனின்‌ கையினாலும்‌ 
விழப்பண்ணி, அவர்கன்‌ பிரேதங்களை 
ஆகாயத்துப்‌ பறவைகளுக்கும்‌, 
பூமியின்‌ மிருகங்களுக்கும்‌ 
இரையாகக்கொடுத்து, 





i THE 
ETT 


எரே 19:8. இந்த நகரத்தைப்‌ 
பாழாகவும்‌, ஈசலிட்டு தித்திக்கிற 
தித்தையாகவும்‌ வைப்பேன்‌; அதைக்‌ 
கடத்துபோகிறவன்‌ எவனும்‌ பிரமித்து, 
அதின்‌ எல்லா வாதைகளினிமித்தமும்‌ 
ஈசலிடுவான்‌. 


எரே 18:9, அவர்களுடைய 
சத்துருக்களும்‌ அவர்கள்‌ பிராணனை 
வாங்கத்‌ தேடுகிறவர்களும்‌, அவர்களை: 
'இறுகப்பிடிக்கப்போகிற. 
முற்றிக்கையிலும்‌ இடுக்கத்திலூம்‌, நான்‌. 
அவர்களைத்‌ 

மாம்சுத்தையும்‌ 

குமார த்திகனின்‌' 

தின்னப்பண்ணுவேன்‌; 

தனக்கு அடுத்தவனுடைய மாம்சத்தைத்‌ 
தின்பான்‌ என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ 
என்று தீ சொல்லி, 


கர்த்தர்‌ எரேமியா தீர்க்கதரிசியிடம்‌ 
தம்முடைய செய்தியைச்‌ சொல்லுகிறார்‌. 
ஏற்கெனவே சொல்லப்பட்டிருக்கிற செய்தியே 
இங்கு மறுபடியுமாய்ச்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
எரேமியா தன்னோடு ஜனத்தின்‌ மூப்பரிலும்‌, 
ஆசாரியர்களின்‌ மூப்பர்களிலும்‌ சிலரைக்‌ 
கூட்டிக்கொள்ளவேண்டும்‌. இவர்கள்‌ 
தேவாலயத்திற்கும்‌, தேசத்திற்கும்‌ பிரதான 
மானவர்கள்‌. எரேமியா சொல்லப்‌ போகிற. 
செய்திக்கு இவர்கள்‌ சாட்சிகளாயிருப்பார்கள்‌. 

ஜனத்தின்‌ மூப்பும்‌, ஆசாரியரும்‌. 
எரேமியாவின்மீது, பிரியமாயில்லை. 
அவருடைய ஊழியத்தைக்‌ குறித்து 
அதிருப்தியோடிருக்கிறார்கள்‌ 
எரேமியாவின்மீது கோபமாயிருக்கிறார்கள்‌. 
ஆனாலும்‌ எல்லோரும்‌ எரேமியாவின்மீது 
கோபமாயில்லை.  மூப்பர்களில்‌ ஒரு சிலர்‌, 
எரேமியாவை கர்த்தருடைய தீர்க்கதரிசி 
என்று க்‌ ர 
சொல்‌ 
செலிகொடுக்கிறார்கள்‌ 
தரிசனங்கள்‌ 
வந்திருக்கிறது என்று நம்புகிறார்கள்‌. 

எரேமியா 
குமாரின்‌ பள்ளத்தாக்குக்குப்‌ 
போகவேண்டும்‌. 
அவருக்கு 
வார்த்தைகளை, 
வந்திருக்கிறவர்களுக்கு சொல்லவேண்டும்‌. 
கர்த்தருடைய வார்த்தையை ஒரு 
குறிப்பிட்ட இடத்தில்‌ மாத்திரமே 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


பிரசங்கம்பண்ணலாம்‌. 


கர்த்தர்‌ எரேமியாவுக்கு தம்முடைய 
செய்தியை கொடுத்திருக்கிறார்‌. இந்தச்‌ 
செய்தியை தேவாலயத்தின்‌ வாசலிலும்‌ 
பிரசங்கம்பண்ணலாம்‌. தோப்பேத்தின்‌ 
பள்ளத்தாக்கிலும்‌ பிரசங்கம்பண்ணலாம்‌. 
இயேசுகிறிஸ்து மலையிலும்‌ பிரசங்கம்‌. 
பண்ணினார்‌. படவின்மீது அமர்ந்தும்‌ 
பிரசங்கம்பண்ணினார்‌. 


எரேமியாவுக்கு 
அவர்‌ 


கர்த்தர்‌ 

கொடுத்திருக்கிற செய்தியை, 

இன்னோமுடைய குமாரின்‌ 

பள்ளத்தாக்கிலே பிரசித்தப்படுத்தவேண்டும்‌. 

நாவின்‌ மனுஷரும்‌ எருசலேமின்‌ குடிகளும்‌ 

ந்தப்‌ பள்ளத்தாக்கில்‌ விக்கிரகங்களை 

ஆராதிக்கிறார்கள்‌. இங்கே மோளேகுக்கு 

பிள்ளைகளை பலியாக 

யூதாவின்‌ மனுஷர்‌ 

பள்ளத்தாக்குக்கு வரும்போதே, 

விக்கிரகாராதனையைப்‌ 

அவர்களுக்குள்‌ 

எழும்பும்‌. கர்த்தருக்கு விரோதமாக அவர்கள்‌ 

செய்த பாவங்கள்‌ அவர்களுக்கு 
நினைவுபடுத்தப்படும்‌. 


யூதாவின்‌ மனுஷருக்கும்‌ எருசலேமின்‌ 
அழிவு 


குடிகளுக்கும்‌ நியமிக்கப்‌ 
பட்டிருக்கிறது அவர்களுடைய வேதனைகளும்‌, 
துக்கங்களும்‌, துன்பங்களும்‌ மிகவும்‌ 
அதிகமாயிருக்கும்‌ அவர்கள்‌ தங்களுக்கு 
வரப்போகும்‌ வேதனைகளை 
உணரவேண்டும்‌. இதற்காகவே கர்த்தர்‌ 
எரேமியாவையும்‌, ஜனத்தின்‌ மூப்பரையும்‌ 
தோப்பேத்துக்கு அனுப்புகிறார்‌. இந்தப்‌ 
பள்ளத்தாக்கு சங்கார பள்ளத்தாக்கு என்று 
அழைக்கப்படுகிறது. அந்த அளவுக்கு இது 
மிகவும்‌ பயங்கரமானது. மரித்தவர்களை 
இங்கு அடக்கம்பண்ணுவது வழக்கம்‌. 

எருசலேம்‌ நகரம்‌ மிகவும்‌ அழகான 
நகரம்‌. கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு 
எருசலேமின்மீது வரப்போகிறது. அப்போது 
நகரம்‌ அழிந்துபோகும்‌ அதன்‌ அழகும்‌, 
மேன்மையும்‌ அதைவிட்டு கடந்துபோகும்‌. 
அழகான எருசலேம்‌ நகரம்‌, 
இன்னோமுடைய குமாரரின்‌ அசிங்கமான 
பள்ளத்தாக்கைப்போல இருக்கும்‌. நகரம்‌ 
பாழாய்ப்போய்விடும்‌.. 





i a 
TT 


கர்த்தர்‌ எரேமியாவிடம்‌, 'நான்‌ 
உன்னோடே சொல்லும்‌ வார்த்தைகளை 
இன்னோம்‌ குமாரருடைய பள்ளத்தாக்கிலே 
பிரசித்தப்படுத்து" (எரே 19:2) 
என்று சொல்லுகிறார்‌. எரேமியா என்ன 
செய்தியை சொல்லவேண்டுமென்று, 
கர்த்தர்‌ இன்னும்‌ அவருக்கு 
வெளிப்படுத்தவில்லை. பள்ளத்தாக்குக்குப்‌ 
போகும்போதுதான்‌ கர்த்தருடைய 
செய்தி  எரேமியாவுக்கு கிடைக்கும்‌. 
பொதுவாக கர்த்தர்‌ தம்முடைய செய்தியை 
தம்முடைய வேளை வரும்போதுதான்‌. 
வெளிப்படுத்துவார்‌. அவர்கள்‌ செய்தியை 
எப்போது, சொல்லவேண்டுமோ, 
அப்போதுதான்‌ கர்த்தர்‌ அவர்களுக்கு 
செய்தியை கொடுப்பார்‌ 


வின்‌ எருசலேமின்மே 
சக்கந்தம்‌ அழிவு வா்மேகிறது. என்றும்‌ 
செய்தியை எரேமியா எல்லா 
ஜனங்களுக்கும்‌. பொதுவாக 
சொல்லவேண்டும்‌. “யூதாவின்‌ ராஜாக்களே, 
எருசலேமின்‌ குடிகளே, கர்த்தருடைய 
வார்த்தைகளைக்‌ கேளுங்கள்‌" (எரே 19:3) 
என்று எரேமியா சொல்லவேண்டும்‌. 
கர்த்தருடைய வார்த்தை மிகவும்‌ 
பயங்கரமான வார்த்தையாயிருக்கிறது. 
ஆனாலும்‌ அவர்கள்‌ கர்த்தருடைய 
வார்த்தையைக்‌ கேட்கவேண்டும்‌. 


;னங்களை 
செய்கவ்களுகு: ஆகை செல்லுக்கு 
ஜனங்களும்‌ கர்த்தருடைய வார்த்தைகளைக்‌ 


கேட்கவேண்டும்‌. யூதாவின்‌ ராஜாக்களும்‌, 
அவருடைய குடும்பத்தாரும்‌, அவருடைய 
பிரபுக்களும்‌ பிரதானிகளும்‌ கர்த்தருடைய 
வார்த்தையைக்‌ கேட்கவேண்டும்‌. 
தாங்கள்‌ ராஜாவாகமிருப்பதினால்‌, யாருடைய 
வார்த்தையையும்‌ கேட்கவேண்டிய 
அவசியமில்லை என்று அவர்கள்‌ 
இருமாப்பாமிருக்கக்கூடாது. 


கர்த்தர்‌ ராஜாதி 
கர்த்தாதி கர்த்தாவாகவும்‌ 
கர்த்தரே எல்லா 
மேலானவர்‌ அவரே 
கர்த்தர்‌ ஒரு 
சொல்லும்போது, 

அதை 


ராஜாவாகவும்‌, 
றார்‌. 
ராஜாக்களுக்கும்‌ 


உன்னதமானவர்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


கர்த்தருடைய வார்த்தையை யூதாவின்‌ 
ராஜாக்கள்‌ மாத்திரம்‌ கேட்டால்‌ போதாது. 
எருசலேமின்‌ குடிகளும்‌ அவருடைய 
வார்த்தையைக்‌ கேட்கவேண்டும்‌. யூதா 
தேசத்தில்‌ எல்லோருமே பாவம்‌ 
செய்கிறார்கள்‌. ராஜாக்களும்‌ பாவம்‌ 
செய்கிறார்கள்‌. எருசலேமின்‌ குடிகளும்‌ 
பாவம்‌ செய்கிறார்கள்‌. 


ராஜாக்களும்‌ 
மனுஷரும்‌, 
ராஜாக்களோடு 


யூதாவின்‌ 
எருசலேமின்‌ குடிகளும்‌. 
சேர்ந்து அழிவார்கள்‌. 
ஏலியின்‌ குடும்பத்தார்‌ எல்லே 
பாவம்‌ செய்தார்கள்‌. கர்த்தர்‌ ஏ 
குடும்பம்‌ முழுவதையும்‌ அழித்துப்போட்டார்‌. 
“கர்த்தர்‌ சாமுவேலை நோக்கி: இதோ, நான்‌ 
இஸ்ரவேலில்‌ ஒரு காரியத்தைச்‌ செய்வேன்‌; 
அதைக்‌ கேட்கிற ஒவ்வொருவனுடைய 
இரண்டு காதுகளிலும்‌ அது 
தொனித்துக்கொண்டிருக்கும்‌. நான்‌ ஏலியின்‌ 
குடும்பத்திற்கு விரோதமாகச்‌ சொன்ன 
யாவையும்‌, அவன்மேல்‌ அந்நாளிலே 
வரப்பண்ணுவேன்‌; அதைத்‌ தொடங்கவும்‌ 
அதை முடிக்கவும்‌ போகிறேன்‌" (1சாமு 31112. 


"இஸ்ரவேலின்‌ தேவனாகிய 
சொல்லுகிறது என்னவென்றால்‌: 
ig யாவருடைய 


தொளித்த்கொண்டிகு்கம 

பொல்லாப்பை நான்‌ எருசலேமின்மேலும்‌ 
யூதாவின்மேலும்‌ 

எருசலேமின்மேல்‌ 

மட்டநூலையும்‌ 

தூக்குநூலையும்‌ பிடிப்‌ 

தாலத்தைத்‌ துடைத்துப்‌ பின்பு அதைக்‌ 
கவிழ்த்துவைக்கிறதுபோல. எருசலேமைத்‌. 
துடைத்துவிடுவேன்‌" (2இராஜா 219213) 


யூதாவின்‌ மனுஷரும்‌ எருசலேமின்‌ 

குடிகளும்‌ கர்த்தருக்கு விரோதமாகப்‌ பாவம்‌ 

செய்கிறார்கள்‌. எரேமியா தீர்க்கதரிசி 

அவர்களுடைய பாவங்களை அவர்களுக்கு 

விளக்கமாய்ச்‌ சொல்லவேண்டும்‌. அவர்கள்‌ 

விட்டுவிடுகிறார்கள்‌. 

பரிசுத்தரே மெய்யான 

தேவன்‌. ஆனால்‌ அவர்களோ கர்த்தரை: 
மறந்துவிடுகிறார்கள்‌. 





i THER 
TT 


அவர்கள்‌ என்னை விட்டுவிட்டு, 
இந்த ஸ்தலத்தை அந்நிய காரு 


ந்த 
குற்றமில்லாதவர்களின்‌ 
நிரப்பினபடியினாலும்‌, 


கட்டியின்‌ 
வரப்பண்ணுவேன்‌ ; 
குற்பித்ததுமில்லை, 
க்‌ என்‌ 
னதுமில்லை' (எரே 
Hi கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


சொன்ன துமில்லை, 


தயத்தில்‌ 
19:4,5) 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ வம்சத்தாரையும்‌, 
யூதாவம்சத்தாரையும்‌ தம்முடைய 
ஜனமாகத்‌ 

அவர்களுக்கு 
சிலாக்கியங்கூ 


தெரிந்துகொண்டார்‌. 
அநேக 

ளையும்‌: 

ஆனால்‌ அவர்களோ 

கிருபையை செப்பண்ணினடுகற்கள்‌ 

தங்களுடைய சிலாக்கியங்களை 

அவமாக்கிப்போடுகிறார்கள்‌. 


எருசலேம்‌ நகரத்திலே கர்த்தருடைய 
ஆலயம்‌ இருப்பது அவர்களுடைய பாக்கியம்‌. 
ஆனால்‌ எருசலேமின்‌ குடிகளோ 


ஸ்தவமாக்கிவிடுகிறார்கள்‌. அதிலே த 
லக்க தூபங்காட்டுகிறார்கள்‌. இந்த 
குற்றமில்லாதவர்களின்‌ 

இரத்தத்தினால்‌ நிரப்புகிறார்கள்‌. 

எருசலேமின்‌ குடிகள்‌ கர்த்தர்மீது. 
மாத்திரமே. மிரியமாயிருக்கவேண்டும்‌. 
அவரை மாத்திரமே ஆராதிக்கவேண்டும்‌. 
ஆனால்‌ அவர்கள்‌ 
ஆராதியாமல்‌, ந்‌ 
ஆராதிக்கிறார்கள்‌. 
தெய்வங்களைப்பற்றி 


பூர்வீகமும்‌ தெரியாது. 
மாத்திரமல்ல, 

பிதாக்களும்‌, அவர்களுடைய 
இந்த அந்நிய 
அறிந்திருக்கவில்லை. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தா க்‌ புதிது புதிதாய்‌ 
கெங்வங்கள்‌! வேண்டுவது. ரம, 
அந்நிய தெய்வங்களை தேடிப்‌ போகிறார்கள்‌. 
தங்களுடைய ஆராதனையில்‌ மாற்றத்தை 
எதிர்பார்க்கிறார்கள்‌. புதுமையையும்‌ 
நூதனத்தையும்‌ எதிர்பார்க்கிறார்கள்‌. 
தேசங்களிலிரு! 


ப்பதுபோல, 
தேசத்திலும்‌ விக்கிரகாராதனையும்‌, 
மேடைகளும்‌, தோப்புகளும்‌ அதிகமாய்‌ 


இருக்கவேண்டும்‌ என்று ஆசைப்படுகிறார்கள்‌. 


கர்த்தருடைய பிரமாணத்திற்கு 
கீழ்ப்படிவது அவர்களுடைய மனதிற்கு 
வருத்தமாயிருக்கிறது. கீழ்ப்படிவதை 
அடிமைத்தனம்‌ என்று நினைக்கிறார்கள்‌. 
கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல்‌, 
தங்கள்‌ இஷ்டம்போல  ஜீவிக்கவேண்டு 
மென்று ஆசைப்பட்டு, கர்த்தரைவிட்டே 
விலகிப்போய்விடுகிறார்கள்‌. 


கர்த்தருடைய பிரமாணத்திற்கு 
கீழ்ப்பியாதவர்கள்‌, ஒரு க்டுப்பாடுமில்லாமல்‌ 
ஜீவிப்பார்கள்‌. அவர்களுடைய 
மனச்சாட்சியும்‌ மழுங்கிப்போயிருக்கும்‌ 
கொலைசெய்வதற்கும்‌ அவர்கள்‌ பமப்படுவ 
தில்லை. அவர்கள்‌ பிறரை மறைந்திருந்து 
கொல்லாமல்‌, வெளிப்படையாக, துணிகரமாக 
கொன்றுபோடுகிறார்கள்‌. கர்த்தருடைய 
ஸ்தலத்தை குற்றமில்லாதவர்களின்‌ 
இரத்தத்தினாலே நிரப்புகிறார்கள்‌. 


விக்கிரகாராதனையும்‌, கொலை 
பாதகமும்‌ கர்த்தருக்கு விரோதமான பாவம்‌. 
இந்தப்‌ பாவங்கள்‌ போதாதென்று. 
தங்களுடைய சொந்த பிள்ளைகளையே 
பாகாலுக்கு தகனபலிகளாக 
தகனித்துவிடுகிறார்கள்‌. பாகாலுக்கு 
மேடைகளை கட்டி, அதன்மீது தங்கள்‌ 
பிள்ளைகளை அக்கினியினால்‌ 
சுட்டெரிக்கிறார்கள்‌. 


எரேமியா தீர்க்கதரிசி, யூதா 
மனுஷருடைய பாவங்களையும்‌, எருசலேமின்‌ 
குடிகளுடைய அக்கிரமங்களையும்‌ 
அவர்களுக்கு சொல்லுகிறார்‌. அவர்களுடைய 
பாவங்களினிமித்தமாய்‌ அவர்கள்மீது 
வரப்போகும்‌ தேவனுடைய நியாயத்தீர்ப்பையும்‌ 
அவர்களுக்கு அறிவிக்கிறார்‌. யூதாதேசமும்‌, 
எருசலேம்‌ நகரமும்‌ தேவனுடைய 
கோபத்தினால்‌ அழியப்போகிறது. 
யூதாவின்‌ மனுஷருக்கு. சீக்கிரத்தில்‌ 
அழிவு வரப்போகிறது. 





i FTE 
ETT 


கர்த்தர்‌ இன்னோமுடைய 
பள்ளத்தாக்குக்கு புதிய 
கொடுக்கப்போகிறார்‌. “ஆகையா 
நாட்கள்‌ வரும்‌, அப்பொழுது 
தோப்பேத்தென்றும்‌, 
குமாரனின்‌ பள்‌ 
சொல்லப்படாமல்‌, சங்கார பள்ளத்தாக்கென்று 
சொல்லப்படும்‌” (எரே 19%) என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 

ஏராளமானோர்‌ 
செத்துப்போவார்கள்‌. 
சத்துருக்கள்‌ யூதாவின்‌ பட்டணங்களுக்கு 
விரோதமாக வரும்போது யூதாவின்‌ 
பட்டணங்களிலுள்ளவர்கள்‌, சத்துருக்களுக்கு 
பயந்து ஓடுவார்கள்‌ அப்போது, சத்துருக்கள்‌ 
அவர்களை தங்கள்‌ பட்டயத்தால்‌: 
கொன்றுபோட்டிருக்கலாம்‌. 


ஒருவேளை யூதாவின்‌ மனுஷர்‌, 
தங்கள்‌ சுயபலத்தை நம்பி, சத்துருவுக்கு 
விரோதமாக யுத்தம்பண்ணி, அவர்களோடு 
யுத்தம்பண்ண முடியாமல்‌ செத்துப்‌ 
போயிருக்கலாம்‌. சத்துருக்கள்‌ யூதாவின்‌ 
பட்டணங்களைப்‌ பிடித்து, அதற்குள்ளே 
பிரவேசித்து, பட்டணங்களின்‌ 
உள்ளேயிருக்கிற எல்லோரையும்‌ தங்கள்‌ 
பட்டயங்களால்‌ கொன்றுபோடுகிறார்கள்‌. யூதா 
மனுஷரிலும்‌, எருசலேமின்‌ குடி! 
மரித்தோரின்‌ எண்ணிக்கை ஏராளமாயி 
ருக்கிறது. 


யூதா. மனுஷில்‌ 


பட்டயத்தால்‌ 


கர்த்தர்‌ யூதாவையும்‌ எருச! 
ஆசீர்வதிக்க வேண்டுமென்று தெல்னோர்‌, 


னால்‌ அவர்களோ 
ரராதமாகப்‌ பாவம்‌ 


வெறுமையாக்கிவிடுகிறார்‌. 


கல்தேயர்கள்‌ 
களுக்கு விரோதமாகவும்‌, 
விரோதமாகவும்‌ வருகிறார்கள்‌. 
யூதாவின்‌ மனுஷரை 
பட்டயங்களுக்கு ஒப்புக்கொடுத்துவிடுகிறார்‌. 
கல்தேயர்கள்‌ யூதா மனுஷருடைய பிராணனை 


பாதுகாப்பு. 


மனுஷரைப்‌ பிடித்து, அவர்களை 
பட்டயத்தால்‌ கொன்றுபோடுகிறார்கள்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மனுஷருடைய பிரேதங்களும்‌, 

குடிகளுடைய  பிரேதங்களும்‌ 
தெருக்களில்‌ விழுந்துகிடக்கிறது. கர்த்தர்‌ 
அவர்களுடைய பிரேதங்களை ஆகாயத்துப்‌ 
பறவைகளுக்கும்‌ பூமியின்‌ மிருகங்களுக்கும்‌. 
இரையாக கொடுக்கிறார்‌ (எரே 19:7). 

எருசலேம்‌ குடிகளுடைய பாவங்களினி 

மித்தம்‌, கர்த்தர்‌ அவர்களுடைய நகரத்தை 
சபிக்கிறார்‌. “இந்த நகரத்தைப்‌ பாழாகவும்‌, 
ஈசலிட்டு  நிந்திக்கிற நிந்தையாகவும்‌ 
வைப்பேன்‌: அதைக்‌ கடந்துபோகிறவன்‌. 
எவனும்‌ பிரமித்து, அதின்‌ எல்லா வாதை 
களினிமித்தமும்‌ ஈசலிடுவான்‌" (எரே 19:8) 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 

வின்‌ பட்டயங்களுக்கு, 
சிலர்‌ ச தக்கொள்கிறார்கள்‌ தங்கள்‌ 
ஜீவனைக்‌ காப்பாற்றிக்கொள்ள மறைவான 
இடங்களுக்கு ஓடி ஒளிந்துகொள்கிறார்கள்‌. 
இவர்கள்‌  சத்துருவின்‌ பட்டயங்களுக்‌ 
தப்பித்தாலும்‌, இவர்களால்‌ 
உண்டாயிருக்கிற பஞ்சத்திற்கு, 
முடியவில்லை. யூதாவின்‌ பப்‌ 
புசிப்பதற்கு போஜனமில்லை. 


தேசத்திலுள்ள எல்லா 
கொள்ளையிட்டு, 


தூக்கிக்கொண்டு 
யூதாவின்‌ பட்டணங்களும்‌, எருசலேம்‌ 
நகரமும்‌ தானியமும்‌ போஜனமும்‌ இல்லாமல்‌: 
வெறுமையாயிருக்கிறது. தேசத்தில்‌ 
மிகப்பெரிய பஞ்சம்‌ உண்டாயிருக்கிறது. 


ஒரு 


க்‌ 


புசிப்பதற்கு போஜனமில்லை. 
அவர்களால்‌ பட்டினியாக இருக்கவும்‌ 
முடியவில்லை. பசியின்‌ கொடுமையினால்‌ 
அவர்கள்‌ தங்கள்‌ குமாரின்‌ மாம்சத்தையும்‌, 
தங்கள்‌ குமாரத்திகளின்‌ மாம்சத்தையும்‌ 
தின்கிறார்கள்‌. தங்கள்‌ பிள்ளைகளை தின்று 
முடித்த பின்பு அவனவன்‌ தனக்கு 
அடுத்தவனுடைய மாம்சத்தைத்‌ தின்கிறான்‌. 
கர்த்தருடைய  ஆக்கினைத்தீர்ப்பு யூதா 
தேசத்தின்மீது மிகவம்‌ பயங்கரமாய்‌ 
வந்திருக்கிறது. தேசம்‌ அழிந்துபோகிறது. 

“அவர்களுடைய சத்துருக்களும்‌ 
அவர்கள்‌ பிராணனை வாங்கத்‌ தேடுகிற 
வர்களும்‌, அவர்களை இறுகப்பிடிக்கப்போகிற 
முற்றிக்கையிலும்‌ இடுக்கத்திலும்‌, நான்‌ அவர்‌ 
களைத்‌ தங்கள்‌ குமாரரின்‌ மாம்சத்தையும்‌ 
தங்கள்‌ குமாரத்திகளின்‌ மாம்சத்தையும்‌ 
தின்னப்பண்ணுவேன்‌; அவன வன்‌ தனக்கு 
அடுத்தவனுடைய  மாம்சத்தைத்‌ தின்பான்‌ 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌" (எரே 19:9). 





f= FTE 
TT 


எருசலேம்‌ நகரத்தார்‌ எல்லோரும்‌. 
அழிந்துபோகிறார்கள்‌. அதன்‌ பின்பு 
நகரமும்‌ அழிந்துபோகிறது. இந்த 
நகரத்தை பாழாக்கவும்‌, ஈசலிட்டு 
நிந்திக்கிற நிந்தையாகவும்‌ வைப்பேன்‌' 
(எரே 19:8) என்று கர்த்தர்‌ 
தம்முடைய கோபத்தினால்‌ சொல்லுகிறார்‌. 
எருசலேம்‌ நகரம்‌ பரிசுத்த நகரமாயிருந்தது. 


பிரவேசித்தபோது, 
முழுதேசத்திற்கும்‌ துக்கமுண்டாயிற்று. 
எரேமியா தீர்க்கதரிசி எருசலேமின்மீது 
வரப்போகிற கர்த்தருடைய 
நியாயத்தீர்ப்பை யூதாவின்‌ மனுஷருக்கு 
சொல்லுகிறார்‌. இந்த அழிவுக்கு தப்பிக்க 
யூதாவின்‌ மனுஷர்‌ தங்கள்‌ சுயபலத்தினால்‌ 
முயற்சி பண்ணலாம்‌. அவர்கள்‌ 
தங்கள்‌ சுயபராக்கிரமத்தையும்‌ நம்பலாம்‌. 
ஒருவேளை அவர்கள்‌ அந்நிய தேசத்து 
உதவியை நாடலாம்‌. ஆனாலும்‌ 
அவர்களுடைய முயற்சிகள்‌ எதுவம்‌ 
அவர்களை அழிவிலிருந்து காப்பாற்றாது. 


கர்த்தருடைய 
ியாயததர்பினால்‌ தடுத்து. தங்கள்‌ 
பாவங்களுக்கு அவர்கள்‌ மனந்திரும்பினால்‌ 
மாத்திரமே, அவர்களால்‌ தேவனுடைய 
கோபத்திற்கு தப்பிக்க முடியும்‌ 
இல்லையென்றால்‌ அவர்கள்‌ தேவனுக்கு 
விரோதமாகவும்‌, அவருடைய 
சித்தத்திற்கு விரோதமாகவும்‌ 
யுத்தம்பண்ணுகிறவர்களாகவே இருப்பார்கள்‌. 


கர்த்தர்‌ யூதாவின்‌ ஆலோசனையையும்‌, 
எருசலேமின்‌ லோசனையையும்‌ 
வெறுமையாக்கிப்போடுவார்‌. அவர்களுடைய 
எண்ணங்கள்‌ ஒன்றும்‌ சித்திக்காது. 
அவர்களால்‌. தேவனுடைய நீதிக்கு 
தப்பித்து ஓடவும்‌ முடியாது. கர்த்தருடைய 
இரக்கத்திற்கு ஓடிவருகிறவர்களால்‌ 
மாத்திரமே, 

கோபத்திற்கு 


இல்லையென்‌ றா: 
ஆக்கினைத்தீரபபு நிச்சயமாய்‌ வரும்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கலசத்தை உடைத்துப்போடு 
எரே 19:10-13 


எரே 19:10. உன்னோடே கூடவந்த 
மனுஷருடைய கண்களுக்கு முன்பாக 
அத்தக்‌ கசைத்தை உடைத்துப்போட்டு, 
எரே 1911. அவர்களை நோக்கி: 
திரும்பச்‌. செப்பனிடப்படக்கூடாத 
குயவனுடைய மண்பாண்டத்தை 
உடைத்தூப்போட்டவண்ணமாக நான்‌ 
இந்த: ஒனத்தையும்‌ இந்த 
நகரத்தையும்‌ உடைத்துப்போடுவேன்‌; 
புதைக்கிறதற்கு. இடமில்லாததினால்‌ 
தோப்பேத்திலே. சுவங்களைப்‌ 
புதைப்பார்கள்‌ என்று சேனைகளின்‌ 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


எரே 19:12. இவ்விதமாக நான்‌ இந்த 
ஸ்தலத்துக்கும்‌ இதின்‌ குடிகளுக்கும்‌. 
செய்து, இந்த நகரத்தைத்‌ 
தோப்பேத்துக்குச்‌ சரியாக்குவேன்‌.. 


எரே 19:18. எந்த வீடுகளின்மேல்‌ 
வானத்தின்‌ சகல  சேனைக்கும்‌. 
தூபங்காட்டி, அந்திய தேவர்களுக்குப்‌ 
பானபலிகனை வார்த்தார்கனோ, அந்த 
வீடுகனாகிய எருசேலமின்‌ வீடுகளும்‌ 
மூதாவுடைய ராஜாவின்‌ வீடுகளும்‌ 
தோப்பேத்‌ என்கிற ஸ்தலத்தைப்போல்‌ 
தீட்டுப்பட்டவைகளாய்‌ இருக்குமென்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ என்று சொல்‌ 
என்றார்‌. 


எரேமியாலின்‌ மூலமாய்‌ 
சொன்ன வார்த்தைகளை, 
பய்‌ உறுதிபண்ணுகிறார்‌. 
எரேமியா. தன்னோடுகூட, 

குமாரின்‌ பள்ளத்தாக்குக்கு, 
வேலையான ஒரு 
கொண்டுபோகிறார்‌. யூதா 
மூப்பரையும்‌, ஆசாரியரின்‌ மூப்பரையும்‌ 
தன்னோடுகூட அங்கே அழைத்துக்கொண்டு 
போகிறார்‌. அவர்கள்‌ மத்தியிலே எரேமியா 
கர்த்தர்‌ தனக்கு சொன்ன செய்தியை 
சொல்லுகிறார்‌. அதன்‌ பின்பு அவர்‌, 
தன்னோடு கூடலந்த மனுஷருடைய 
கண்களுக்கு முன்பாக அந்தக்‌ கலசத்தை 
உடைத்துப்போடவேண்டும்‌. 


8 கர்த்தர்‌ 
இங்கு 





i= FTE 
TT 


யூதாவின்‌ 
கையிலுள்ள 
இருக்கிறார்கள்‌ 
அதிகாரத்தில்‌ 
'சொல்லப்பட்டிருக்கிறது. 
திரிகையில்‌ 


மனுஷர்‌. குயவன்‌ 
களிமண்ணைப்போல 
இதற்கு முந்திய 
ஒப்புமையாகச்‌ 
அவர்கள்‌ 
வனையப்படும்போது 
மண்பாண்டம்‌ போல. 
யூதாவின்‌ மனுஷர்‌: 
விலகிப்போயிருக்கிறார்கள்‌. 
இருதயமும்‌ 
அவர்கள்‌ 
தூரமாகவும்‌, 


என்று 


கெட்டுப்போகிற 
இருக்கிறார்கள்‌. 
கர்த்தரைவிட்டு 
அவர்களுடைய 
கெட்டுப்போமிருக்கிறது. 
குர்த்தரைவிட்டு 
அதிககாலமாகவும்‌ விலகிப்போயிருக்கிறார்‌. 
அதினால்‌, அவர்களுடைய இருதயம்‌. 
கஷனப்பட்டிருக்கிறது. ஆரம்பத்தில்‌ அவர்கள்‌ 
குயவன்‌ கையிலிருந்த ஈரப்பதமான 
மண்ணைப்போல இருந்தார்கள்‌. இப்போதோ 
கலசத்தைப்போல. 


லசத்தின்‌ ஓடு 
 கனமாயிருக்கிறது. 
விக்கிரகாராதனையிலிருந்து, 

விடுதலை பெற்று வரமுடியவில்லை. 


நிலமை 
அவர்கள்‌ 
மண்பாண்டம்‌ 
அவர்களும்‌ 
பப்‌ 


யூதா மனுஷருடைய 
எரேமியாவும்கும்‌ புரிகிறது. 
எப்பியிருந்தாலம்‌, 
உடைக்கப்பட்டது போல. 
உடைக்கப்படுவார்கள்‌. 
செப்பனிடப்படக்கூடாத 
மண்பாண்டத்தை உடைத்துப்போட்ட 
வண்ணமாக நான்‌ இந்த ஜனத்தையும்‌ 
இந்த நகரத்தையும்‌ உடைத்துப்போடுவேன்‌" 
(எரே 19:11) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ 


குயவனுடைய 


உலர்ந்த பாத்திரத்தை யார்‌ 
வேண்டுமானாலும்‌ உடைத்துப்போடலாம்‌. 
ஈரப்பதமான களிமண்ணை குயவனால்‌. 
மாத்திரமே பாத்திரமாக வனையமுடியும்‌. 
களிமண்‌ ஈரமாயிருக்கும்போது. அது. 
கெட்டுப்போனாலும்‌, அதை மறுபடியும்‌ 
திரிகையின்மேல்‌ பாத்திரமாக வனைவதற்கு 
வாய்ப்புள்ளது. கலசம்‌ உடைந்துபோனாலோ, 
அதன்‌ ஓடுகள்‌ உடைந்து சிதறிப்போகும்‌. 

ம்‌ ஒரு பாத்திரமாகவோ 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


யூதாவின்‌. மனுஷர்‌ 
செப்பனிடப்படக்கூடாத, உடைந்துபோன 
கலசம்போல இருக்கிறார்கள்‌. பூர்வகாலத்தில்‌ 
ஆவிக்குரிய சத்தியங்களை இதுபோன்ற 
எடுத்துக்காட்டுக்களால்‌ விவரிப்பது வழக்கம்‌. 
அந்த வழக்கத்தின்‌ பிரகாரம்‌, யூதாவின்‌ 
மனுஷர்‌ உடைந்துபோன  கலசத்தோடு 
ஒப்புமையாய்ச்‌ சொல்லப்பட்டிருக்கிறார்கள்‌. 

மண்பாண்டம்‌. எளிதில்‌ 
உடைந்துபோகும்‌. உடைந்துபோன 
பாண்டத்தை மறுபடியும்‌ ஒட்டவைக்க 
முடியாது. அதுபோலவே, குல்தேயரின்‌ சேனை 
யூதாவையும்‌ எருசலேமையும்‌ 
உடைத்துப்போடுவார்கள்‌. தேசத்தைப்‌ 
பாழாக்கிப்போடுவார்கள்‌. ூதாதேசத்தை 
மறுபடியும்‌. செப்பனிடுவது என்பதும்‌, 
உருவாக்குவது என்பதும்‌ இயலாத காரியம்‌. 


யூதாவின்‌ 
சுயபலத்தையும்‌, 
நம்புகிறார்கள்‌. 
முன்னோர்களின்‌ 


தங்களுடைய 
சுயபராக்கிரமத்தையும்‌ 
தங்களுடைய 

பாரம்பரிய பழக்க 
பூர்வகாலத்து வழிபாட்டு 
நம்புகிறார்கள்‌. 
பிரமாணங்களில்‌ 
வைத்திருக்கிறார்கள்‌. 
ஒன்றாய்ச்‌ சேர்ந்து, 
இருதயத்தைக்‌ 
அவர்களுடைய 
உலர்ந்துபோன கலசம்‌ போல 


கடினமானதாகயிருந்தாலும்‌, 
வண்ண அ அது கி 
விழுந்தால்‌ உடைந்துபோகும்‌. 
மண்பாண்டத்தை உடைப்பது கடினமான 
வேலையல்ல. வெண்கல கலசத்தை 
உடைப்பதுபோல, மண்கலசத்தை 
கஷ்டப்பட்டு உடைக்கவேண்டிய அவசியம்‌ 
இருக்காது. 'மண்கலசம்‌ கீழே 
விழுந்தாலே உடைந்துவிடும்‌. 





i FTN 
TT 


யூதாவின்‌ மனுஷரும்‌, எருசலேமின்‌. 
குடிகளும்‌ கர்த்தருடைய கையிலுள்ள 
மண்ணைப்போல இருந்தார்கள்‌. கர்த்தரே 


அவர்களை தமக்குப்‌ பிரியமான பாத்திரமாக 
உருவாக்கினார்‌. 
திரும்‌ 


இப்போதோ அவர்களை, 
செப்பனிடப்படக்கூடாதடி்கு, 
உடைத்துப்போடும்‌ 
உடைத்துப்போட 
சுத்தமுள்ளவராயிருக்கிறார்‌. கர்த்தர்‌ 
யூதாவின்‌ ஜனத்தையும்‌, எருசலேமின்‌ 
குடிகளையும்‌, எருசலேம்‌ நகரத்தையும்‌ 
உடைத்துப்போடுவதாகச்‌ சொல்லுகிறார்‌. 


“இருப்புக்கோலால்‌ அவர்களை 
நொறுக்கி, குயக்கலத்தைப்போல்‌ அவர்களை 
உடைத்துப்போடுவீர்‌ என்று சொன்னார்‌" 
(சங்‌ 2:9). 


க்கோலால்‌ அவர்களை 
ஆளுவான்‌;அவர்கள்‌ மண்பாண்டங்களைப்‌ 
போல நொறுக்கப்படுவார்கள்‌" (வெளி 2:27). 


புறஜாதியாரை 
ப்போது 
உடைத்துப்‌ 


கர்த்தர்‌ 
உடைத்துப்போடுவதுபோல, 
எருசலேம்‌ நகரத்தையும்‌ 
போடுகிறார்‌ 


“அவர்களை அவர்‌ தப்பவிடாமல்‌ 
உடையும்படி குயக்கலத்தை நொறுக்குவது 
போல அவர்களை நொறுக்குவார்‌: அடுப்பிலே. 
நெருப்பு எடுக்கிறதற்கும்‌, குளத்திலே 
தண்ணீர்‌ மொள்ளுகிறதற்கும்‌ நொறுங்கின 
துண்டுகளில்‌, ஒடாகிலும்‌ 
அகப்படாதேபோம்‌" (ஏசா 3014). 
குயவனுடைய மண்பாண்டத்தை 
உடைத்துப்போட்டால்‌, அதை மறுபடியும்‌ 
ஒட்டவைத்து புதிய மண்பாண்டமாக மாற்ற 
முடியாது. அதுபோலவே எருசலேம்‌. 
உடைந்துபோகும்போது, அதை மறுடியுமாய்‌ 
பா்‌ பூரண 
நித்திய 


யாருடைய கரத்தாலும்‌ எருசலேமை 
செப்பனிட முடியாது. கர்த்தருடைய கரத்தால்‌ 
மாத்திரமே எருசலேமை மறுபடியும்‌ செப்பனிட 
முடியும்‌. கர்த்தரே உடைக்கிறவர்‌. அவரே 
ஒன்றுசேர்க்கிறவர்‌. எருசலேம்‌ மறுபடியும்‌ 

கட்டப்படவேண்டுமென்றால்‌, 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


கர்த்தரே காயப்படுத்துகிறவர்‌. 
காயங்கட்டி குணப்படுத்துகிறவர்‌. 
பரமவைத்தியர்‌. கர்த்தரால்‌ 
காரியம்‌ ஒன்றுமில்லை. 


அவரே 
அவரே 
கூடாத 


எரேமியா தன்‌ கையிலுள்ள கலசத்தை 
தோப்பேத்திலே. உடைத்துப்போடுகிறார்‌. 
அவரோடு ந ர்கள்‌ 


சவங்களை புதைப்பார்கள்‌"' 
என்று கர்த்தர்‌ 

எரேமியா தன்‌ கையிலுள்ள 
தோப்பேத்திலே. உடைகதப்போடுகிறா்‌ 
கர்த்தர்‌ 4 மாக நான்‌ 
இந்த ஸ்தலத்துக்கும்‌ 

குடிகளுக்கும்‌ செய்து, இந்த நகரத்தைத்‌ 
தோப்பேத்துக்குச்‌ சரியாக்குவேன்‌" 
(எரே 19:12) என்று சொல்லுகிறார்‌. 


யூதாவின்‌ ஷரும்‌ எருசலேமின்‌ 
குடிகளும்‌ தோப்பேத்திலுள்ள மோளேகுக்கு 
பிள்ளைகளை 

அவர்களுடைய 

தோப்பேத்தின்‌ பள்ளத்தாக்கில்‌ 
நிரம்பியிருக்கிறது. கர்த்தர்‌ தம்முடைய 
நீதியான நியாயத்தீர்்பை யூதாவின்‌ 
மனுஷருக்கு கொடுக்கிறார்‌. தங்களுடைய 
பிள்ளைகளை மோளேகுக்கு பலி 
செலுத்தியவர்கள்‌, கர்த்தருடைய 
நியாயத்தீர்ப்பினால்‌  செத்துப்போகிறார்கள்‌. 
ர்‌ சவங்கள்‌ 
பள்ளத்தாக்கில்‌ 


தோப்பேத்தி! செத்துப்‌ 
போனவர்களின்‌ சவங்களோடு, நகரத்தின்‌ 
ம்‌ குவிந்திருக்கும்‌. 
சுட்டெரிப்பதற்கு, 
எப்போதும்‌ அக்கினி 
கர்த்தராகிய 
i 


எரிந்துகொண்டிருக்கும்‌. 
இயேசுகிறிஸ்து: 
சொல்லும்போது. 
அக்கினி எப்போதும்‌ எரிந்துகொண்டிருக்கம்‌ 
என்று சொல்லுகிறார்‌. தோப்பேத்திலே 
எப்போதும்‌ அக்கினி எரிந்துகொண்டிருக்கும்‌. 





i THE 
TT 


யூதாவின்‌ மனுஷரும்‌, எருசலேமின்‌: 
குடிகளும்‌, யூதாவுடைய ராஜாக்களும்‌ தங்கள்‌ 
வீடுகளின்மேல்‌ வானத்தின்‌ சகல 
சேனைகளுக்கும்‌ தூபங்காட்டினார்கள்‌. 


வார்த்தார்கள்‌. 
எருசேலமின்‌ 

ராஜாவின்‌ வீடுகளும்‌ தோப்பேத்‌ 
ஸ்தலத்தைப்போல்‌ தீட்டுப்பட்டவைகளாய்‌ 
இருக்குமென்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌” 
(எரே 19:13). 


யூதாவின்‌ மனுஷர்‌ சகல மேடுகளிலும்‌, 
பச்சையான மரங்களின்‌ கீழும்‌, தோப்புகளிலும்‌ 
விக்கிரகங்களுக்கு தூபங்காட்டினார்கள்‌. 
அவர்களுடைய வீட்டின்‌ மேல்மாடி 
சமதளமாகமிருப்பதினால்‌, தங்கள்‌ 
வீடுகளின்மேல்‌ அந்நிய தெய்வங்களுக்கு 
தூபங்காட்டி பானபலிகளை வார்க்கிறார்கள்‌. 
புதிய. ஏற்பாட்டுக்காலத்தில்‌, வீட்டின்‌ 
மேலறையில்‌  ஜெபம்பண்ணுவது வழக்கம்‌ 
(அம்‌ 10:9), விக்கிரகாராதனைக்காரரோ, 
தங்கள்‌ வீட்டின்‌ மேலறைகளில்‌ 
விக்கிரகங்களுக்கு  தூபங்காட்டுகிறார்கள்‌ 
அவற்றிற்கு பானபலிகளை வார்த்து, 
விக்கிரகாராதனை செய்கிறார்கள்‌. 


வானத்தின்‌ சகல சேனைகளாகிய 
சந்திரன்‌, சூரியன்‌, நட்சத்திரங்கள்‌ 
ஆகியவற்றை வீட்டின்‌ மேல்மாடியிலிருந்து 
பார்க்கும்போது, அவை பிரத்தியட்சமாய்த்‌ 
தெரியும்‌. யூதாவின்‌ மனுஷர்‌ வானத்தின்‌ 
சேனைகளைத்‌ தங்கள்‌ கண்களால்‌ பார்த்து, 
அவற்றிற்கு தூபங்காட்டுகிறார்கள்‌. 
சந்திரனுக்கும்‌, சூரியனுக்கும்‌, 
நட்சத்திரங்களுக்கும்‌ பானபலிகளை 
வார்க்கிறார்கள்‌. 


கர்த்தரை விட்டுப்‌ பின்வாங்குகிறவர்களையும்‌, 
கர்த்தரைத்‌ தேடாமலும்‌, அவரைக்‌ 
குறித்து விசாரியாமலுமிருக்கிறவர்களையும்‌. 
இவ்விடத்தில்‌ இராதடடிககுச்‌ 
சங்காரம்பண்ணுவேன்‌" (செப்‌ 1:58). 
யூதாவின்‌ மனுஷர்‌ 
வீடுகளின்மேல்‌ 
ஆராதித்தார்கள்‌. 
அவர்களுடைய வீடுகளுக்குள்‌. 
கூரையின்மேல்‌ பாவமும்‌, 
சாபமும்‌ தங்கியிருக்கிறது. 


தங்கள்‌ 
விக்கிரகங்களை 
கர்த்தருடைய சாபம்‌ 

வருகிறது. 
கூரையின்கீழ்‌ 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தருடைய 
பிரகாரம்‌ 
எரே 19:14,15 


ஆலயத்தின்‌ 


எரே 19:14. பின்பு எரேமியா, கர்த்தர்‌ 
தன்னைத்‌ தீர்க்கதரிசனஞ்சொல்ல. 
அனுப்பின தோப்பேத்திலிருத்து வந்து, 
கர்த்தருடைய ஆலயத்தின்‌ 
பிரகாரத்திலே நின்றுகொண்டு, எல்லா 
ஜனங்களையும்‌ பார்த்து: 


எரே 195. இதேர, 
வார்த்தைகளைக்‌ கேனாதபடிக்கு 
உங்கள்‌ கழுத்தைக்‌ 
கடினப்படுத்தின படியினால்‌ நான்‌ இத்த. 
நகரத்துக்கு விரோதமாய்ச்‌ சொன்ன 
எல்லாத்‌ தீங்கையும்‌ இதின்‌ மேலும்‌ 
இதற்கடுத்த பட்டணங்களின்‌ மேலும்‌ 
வரப்பண்ணுவேன்‌ என்று இஸ்ரவேலின்‌ 
தேவனாகிய சேனைகளின்‌ கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌ என்றான்‌. 


நீங்கள்‌ என்‌ 


எரேமியா தீர்க்கதரிசி கர்த்தருடைய 
வார்த்தைகளை, தோப்பேத்திலே, யூதாவின்‌ 
மனுஷருக்கு 
இப்போது 
பிரகாரத்திற்கு piers பின்பு எரேமியா, 
கர்த்தர்‌ தன்னைத்‌ தீர்க்கதரிசனஞ்சொல்ல. 
ப தோப்பேத்திலிருந்து வந்து, 
ஆலயத்தின்‌ பிரகாரத்திலே. 
எல்லா... ஜனங்களையும்‌. 
பார்த்து” (எரே 19:14) பேசுகிறார்‌. எரேமியா 
தோப்பேத்‌ பள்ளத்தாக்கில்‌ சொன்னதை, 
கர்த்தருடைய ஆலயத்தில்‌ வந்து மறுடியும்‌ 
உறுதிபண்ணுகிறார்‌. 


எரேமியாவின்‌ தீர்க்கதரிசனம்‌, 
கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பாக யூதாவின்‌ 
மனுஷர்மீது வரப்போகிறது. எரேமியாவின்‌ 
வார்த்தையில்‌ உண்மையில்லை என்றும்‌, 
தங்களை பயமுறுத்துவதற்காகவே எரேமியா 
இதுபோன்ற கடினமான வார்த்தைகளைப்‌ 
பேசுவதாகவும்‌ யூதாவின்‌ மனுஷர்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 





i THE 
TT 


யாத்‌ 27:16. பிராகாரத்தின்‌ வாசலுக்கு. 
இனதீலநூலாலும்‌ இரத்தாம்பரநாலாலும்‌ 
சிவப்பு நூலாலூம்‌ திரித்த மெல்லிய 
பஞ்சுநூலாலும்‌ சித்திரத்‌ தையல்‌ 
வேலையாய்ச்‌. செய்யப்பட்ட. 
இருபதுமுழ தீனமான ஒரு 
தொங்குதிரையும்‌ அதற்கு நாலு 
தூண்களும்‌, அவைகளுக்கு நாலு 
பாதங்களும்‌ இருக்கவேண்டும்‌. 


யாத்‌ 27:17. சுற்றுப்‌ பிராகாரத்தின்‌ 
தூண்களெல்லாம்‌ வென்னியினால்‌ 
பூண்கட்டப்பட்டிருக்கவேண்டும்‌; 

அவைகளின்‌ கொக்கிகள்‌: 
வெள்ளியினாலும்‌ அவைகளின்‌ 
பாதங்கள்‌ வெண்கலத்தினாலும்‌ 
செய்யப்பட்டிருக்க வேண்டும்‌. 


யாத்‌ 2718, பிராகாரத்தின்‌ தீனம்‌ 
நூறுமுடிமும்‌, இருபுறத்து அகலம்‌ 
ஐம்பது ஐம்பது முழமும்‌, உயரம்‌ ஐந்து: 
முழமுமாயிருப்பதாக; அதின்‌ 
தொங்கல்கன்‌. திரித்த. மெல்லிய. 
பஞ்சுநூலினால்‌ செய்யப்பட்டு, அதின்‌ 
தூண்களின்‌ பாதங்கள்‌ 
வெண்கலமாயிருக்கவேண்டும்‌. 


யாத்‌ 27:19. வாசஸ்தலத்துக்கடுத்த 
சகல பணிவிடைக்குத்‌ தேவையான 
எல்லாப்‌ பணிமுட்டுகளும்‌, அதின்‌ எல்லா 
முனைகளும்‌, பிராகாரத்தின்‌ எல்லா. 
முனைகளும்‌ 
வெண்கலமாயிருக்கவேண்டும்‌. 
ஆசரிப்புக்கூடாரத்திற்கு, முன்பாக 
பிரகாரத்தை உண்டுபண்ண வேண்டும்‌ 
என்றும்‌, அந்தப்‌ பிரகாரத்தின்‌ எல்லைகள்‌ 
'தொங்குதிரைகளினால்‌ மூடி 
மறைக்கப்பட்டிருக்கவேண்டும்‌ என்றும்‌ கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 
கர்த்தர்‌ 
'வாசஸ்தலத்துக்குப்‌ 
உண்டுபண்ணுவாயாக; 
த எதிரான பிராகாரத்துக்குத்‌ 
மெல்லிய பஞ்சுநூலால்‌ செய்யப்பட்ட 
பழம நீளமான 
இருக்கவேண்டும்‌" என்றும்‌, 
வெண்கலத்தினாலே 
இருபது பாதங்களும்‌ 
தூண்களின்‌ கொக்கிகளும்‌ அவைகளின்‌ 
பூண்களும்‌ வெள்ளியினால்‌. 
செய்யப்படவேண்டும்‌' என்றும்‌ (யாத்‌ 27:20) 
சொல்லுகிறார்‌. 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ தொங்குதிரைகளின்‌ 
அளவுகளையும்‌ மோசேக்கு சொல்லுகிறார்‌. 
ர்த்தர்‌ மோசேயை நோக்கி, “அப்படியே 
த்தின்‌ நீளத்திற்கும்‌ நூறுமுழ 
இருபது தூண்களும்‌, 
இருபது பாதங்களும்‌ 
வெண்கலமாயிருக்கவேண்டும்‌: தூண்களின்‌ 
கொக்கிகளும்‌ பூண்களும்‌ வெள்ளியினால்‌ 
செய்யப்படவேண்டும்‌" என்றும்‌, 


பிரகாரத்தின்‌. 
அகலத்திற்கு ஐம்பது. 
தொங்குதிரைகள்‌ 
அவைகளுக்குப்‌ 
அவைகளுக்குப்‌ பத்துப்‌. 
இருக்கவேண்டும்‌ என்றும்‌, சூரியன்‌ 
உதிக்கிற திசையாகிய கீழ்ப்பக்கத்தின்‌ 
பிராகாரம்‌ ஐம்ப, 
அகலமாயிருக்கவேண்டும்‌' (யாத்‌ 27:11-13) 
என்றும்‌ சொல்லுகிறார்‌. 

ஆசரப்பக்கூபார்தில 

பயன்படுத்தப்படும்‌. |மல்லிய 
பஞ்சுநூலே, தொங்குதிரைகளுக்கும்‌ 
பயன்படுத்தப்படுகிறது. பிரகாரத்தின்‌ “நம்‌ 
சுமார்‌ ஜம்பது கெஜமாகும்‌. அதன்‌ அகலம்‌ 
சுமார்‌ இருபத்தைந்து கெஜமாகும்‌. 


பிரகாரங்களில்‌ ஆங்காங்கே 
தூண்கள்‌ நிறுத்தப்படுகிறது. தூண்கள்‌ 


வெண்கலத்தினால்‌ செய்யப்படுகிறது. அந்தத்‌ 
தூண்களின்‌ கொக்கிகளும்‌, பூண்களும்‌ 


வெள்ளியினால்‌ செய்யப்படுகிறது. 


டன்‌ 
நீளமான 
இருக்கவேண்டும்‌; 
தூண்களும்‌, 
பாதங்களும்‌ 


பத்துத்‌ 


பக்கத்திலும்‌ 
ாங்குதிரைகள்‌ 
அந்த 
எவ்வளவு 
கர்த்தர்‌ 


பிரகாரத்தின்‌ ஒவ்வொ 
எந்தனை தெ 
தொங்கவிடப்படவேண்டும்‌ என்றும்‌, 
தொங்குதிரைகளின்‌ அளவுகள்‌ 


இருக்கவேண்டும்‌ என்றும்‌ 

மோசேக்கு சொல்லுகிறார்‌. 
மோசேயை நோக்கி, 
றத்திற்குப்‌ பதினைந்து 


அவைகளுக்கு 

இருக்கவேண்டும்‌ என்றும்‌, 

பதினைந்து முழ 
தொங்குதிரைகளும்‌, அவைகளுக்கு ல 
தூண்களும்‌, அவைகளுக்கு 

பாதங்க இருக்கவேண்டும்‌ 
யாத்‌ 274475) என்றும்‌ கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


யூதாவின்‌ மனுஷர்‌, 
தீமையான நினைவுகளினால்‌, 
தாங்களே 
என்று 
வார்த்தை 
தேவனாகிய 
சொல்லுகிற 


நின்றுகொண்டு, எல்லா 
பார்த்து உறுதியாய்ப்‌ பேசுகிறார்‌ 


கர்த்தர்‌ தம்முடைய வார்த்தைகளை 
நிறைவேற்றுவார்‌. 


இதுபோன்ற 
தங்களைத்‌ 


வஞ்சித்துக்கொள்கிறார்கள்‌ 
இந்த 
வலின்‌ 


எரேமியா சொல்லுகிறார்‌. 
மெய்யாகவே இஸ்‌ 


பிரகாரத்தில்‌ 


ஜனங்களையும்‌ 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ அவர்களுடைய 
விரோதமாகவும்‌, அவர்களுக்கு 
விரோதமாகவும்‌ எழும்புவார்‌. எரேமியா 
எருசலேம்‌ நகரத்திற்கு விரோதமாய்‌ சொன்ன 
சேனைகளின்‌ 

நகரத்தின்மேலும்‌, 

பட்டணங்களின்மேலும்‌ 


பாவங்களுக்கு 


கேளாதபடியினாலும்‌ 
அவர்கள்மீது தேவனுடைய நியாயத்தீர்ப்பு 
வருகிறது. 





i= THEN 
TT 


எரேமியா தீர்க்கதரிசி கர்த்தருடைய 
வார்த்தைகளை யூதாவின்‌ மனுஷருக்கும்‌ 
எருசலேமின்‌ குடிகளுக்கும்‌ அறிவிக்கிறார்‌. 
அவர்கள்‌ தங்களை தாழ்த்தி, தங்களுடைய 
பாவங்களுக்கு மனந்திரும்பவேண்டும்‌. 
ஆனால்‌ யூதாவின்‌ மனுஷரிடத்தில்‌ 
தாழ்மையில்லை. அவர்களுடைய இருதயம்‌ 
திருக்குள்ளதும்‌, கேடுள்ளதுமாயிருக்கிறது. 
தங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையைச்‌ 
சொன்ன எரேமியாவின்மீது அவர்கள்‌ 
கோபப்படுகிறார்கள்‌. எரேமியாவைத்‌ 
துன்பப்படுத்துகிறார்கள்‌. 
எரேமியா கர்த்தருடைய 
வார்த்தைகளை பிரசங்கம்‌ 
பண்ணியதினிமித்தம்‌, பஸ்கூர்‌ என்பவன்‌ 
எரேமியாவை காவலறையில்‌ போடுகிறான்‌ 
(எரே 20,2. எரேமியா பஸ்கூரை 
ரத்‌ நாமத்தினால்‌ 
எரேமியாவின்‌ பிரசங்க 
உறுதிபண்ணப்படுகிறது. 

(எரே 20:3-6) 


தனக்கு ஏற்பட்டிருக்கும்‌ 
பிரச்சனைகளை எரேமியா கர்த்தரிடத்தில்‌. 
முறையிடுகிறார்‌ (எரே 20:7-10). எரேமியா 
கர்த்தருக்குள்‌ தன்னை திடப்படுத்தி, 
உற்சாகப்படுத்திக்‌ கொள்கிறார்‌. தன்னுடைய 
மனதின்‌ பாரங்களையெல்லாம்‌ எரேமியா 
கர்த்தரிடத்தில்‌ சொல்லுகிறார்‌. தனக்கு 
துன்பங்களும்‌ வேதனைகளும்‌ வந்தாலும்‌ 
எரேமியா கர்த்தரை தொடர்ந்து 
கனம்பண்ணுகிறார்‌. கர்த்தரைத்‌ துதிக்கிறார்‌ 
(எரே 20:13). 

எரேமியா கர்த்தரைத்‌ 
தன்னுடைய பிறந்த நாளை 
சபிக்கிறார்‌ (எரே 20:14-18). எரேமியா 
கர்த்தருடைய தீர்க்கதரிசியாயிருந்தாலும்‌, 
அவரும்‌ நம்மைப்போல சாதாரண பாடுள்ள. 
மனுஷராகவே இருக்கிறார்‌. 


துதித்தாலும்‌, 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


பஸ்கூர்‌ 
எரே 20:1-6 


எரே 20. 
வார்த்தைகளைத்‌ 


எரேமியா இந்த 
தீர்க்கதரிசனமாகச்‌. 
சொல்லுகிறதை. ஆசாரியனான 
இம்மேருடைய குமாரனும்‌, 
கர்த்தருடைய ஆலயத்துப்‌ பிரதான 
விசாரணைக்‌ கர்த்தனுமாகிய பஸ்கூர்‌ 
கேட்டபோது, 


எரே 20:2. எரேமியா தீர்க்கதரிசியைப்‌ 
பஸ்கூர்‌ அடித்து, அவனைக்‌ 
கர்த்தருடைய ஆலயத்திலே 
பென்யமீன்‌ கோத்திரத்தாரைச்சேர்த்த 
'மேல்வாசலில்‌ இருக்கும்‌ காவலறையிலே 
போட்டான்‌. 


எரே 20:3. மறுநானிலே பஸ்கூர்‌ 
எரேமியாவைக்‌ காவலறையிலிருந்து 
வெளியே போகவிட்டான்‌; அப்பொழுது 
எரேமியா அவனை நோக்கி: கர்த்தர்‌ 
உன்னைப்‌. பஸ்கூர்‌ என்று 
அழைக்காமல்‌, மாகோர்‌ மீசாபீப்‌ எண்று 
அழைக்கிறார்‌. 


எரே 20:4. மேலும்‌ கர்த்தர்‌ இதே, 
நான்‌ உன்னையும்‌, உன்‌ எல்லாச்‌. 
சிநேகிதரையும்‌ பயத்துக்கு. 
ஒப்புக்கொடுக்கிறேன்‌; உன்‌ கண்கள்‌. 
காண இவர்கள்‌ சத்துருக்களின்‌ 
பட்டயத்தால்‌ விழுவார்கள்‌; யூதா 
அனைத்தையும்‌ நான்‌ பாபிலோன்‌: 
ராஜாவின்‌ கையில்‌ ஒப்புக்கொடுப்பேன்‌; 
அவன்‌ அவர்களைச்‌ சிறைபிடித்து, 
சிலரைப்‌: பாபிலோனுக்குக்‌ 
கொண்டுபோய்‌, சிலரைப்‌ பட்டயத்தால்‌ 
வெட்டிப்போடுவான்‌. 


எரே 20:5. இந்த நகரத்தின்‌ எல்லாப்‌. 
பலத்தையும்‌, அதின்‌ எல்லாச்‌. 
சம்பத்தையும்‌, அதின்‌ அருமையான 
எல்லாப்‌ பொருள்களையும்‌, யூதா 
ராஜாக்களின்‌: எல்லாப்‌ 
பொக்கிஷங்களையும்‌, நான்‌ அவர்கள்‌: 
சத்துருக்கன்‌. கையில்‌ 
ஒப்புக்கொடுப்பேன்‌; அவர்கள்‌: 
அவைகளைக்‌ கொள்ளையிட்டு, 
பாபிலோனுக்குக்‌ கொண்டுபோவார்கள்‌. 





f= THE 
TT 


எரே 20:8. பஸ்கூரே, நீயும்‌ உன்‌ 
வீட்டில்‌ வாசமாயிருக்கிற யாவரும்‌ 
சிறைப்பட்டுப்போவீர்கன்‌; தீயும்‌ 
உன்‌ ரங்கு ததா ல்க உன்னி 
செவிகொடுத்த உள்‌ 

யாவரும்‌ 

அங்கே 
அடக்கம்பண்ணப்படுவீர்கனென்று 
சொல்லுகிறார்‌ என்றான்‌. 


யூதாவின்‌ மனுஷர்‌ 
எருசலேமின்‌ குடிகள்‌ 
கர்த்தருடைய வார்த்தைகளை 
தீர்க்கதரிசனமாகச்‌ சொல்லுகிறார்‌. 
யூதாவின்‌ மனுஷரில்‌ அநேகர்‌ எரேமியாவின்‌ 
வார்த்தைகளுக்கு செவிகொடுக்காமல்‌, 
அவர்மீது கோபப்படுகிறார்கள்‌. பஸ்கூர்‌ ஒரு 
ஆசாரியன்‌. அவன்‌ 
இம்மேருடைய குமாரன்‌. 
கர்த்தருடைய ஆலயத்து 
விசாரணை  கர்த்தன்‌. 
ல்‌ செய்தியை பஸ்கூரும்‌ கேட்கிறான்‌. 
எரேமியாவின்மீது. 
மப்பு 


பஸ்கூரைப்போலவே எரேமியாவும்‌ ஒரு 


பஸ்கூர்‌ எரேமியாவைப்‌ பாதுகாக்கவேண்டும்‌. 
எரேமியா. ஆசாரியனாகவும்‌ இருக்கிறார்‌ 
தீர்க்கதரிசியாகவும்‌ 
ஆசாரியர்கள்‌ 
தீர்க்கதரிசிகளிடத்தில்‌ போய்‌ கர்த்தருடைய 
வார்த்தைகளைக்‌ கேட்டு விசாரிக்கவேண்டும்‌. 
னால்‌ பஸ்கூரோ கர்த்தருக்கு 
அரக்க அரண. ங்கள்‌ 
எரேமியாவுக்கு நன்மை செய்வதற்கு 
பதிலாக, அவருக்கு தீங்கு செய்கிறான்‌. 
பஸ்கூர்‌ ஆசாரிய வகுப்பில்‌ 
பதினாறாவது வகுப்பைச்‌ சேர்ந்தவன்‌. இவன்‌ 
இம்மேருடைய குமாரன்‌. தாவீது ராஜா 
ஆசாரியர்களை வகுப்பு வாரியாக 
பிரித்தபோது, இம்மேருக்கு பதினாறாவது 
வகுப்பில்‌ சீட்டு விழுந்தது. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


"பதினைந்தாவது பில்காவின்‌ 
பேர்வழிக்கும்‌, பதினாறாவது இம்மேரின்‌ பேர்‌ 
வழிக்கும்‌” நாளா 24:14) சீட்டு விழுந்தது 
எரேமியா 214-ஆவது வசனத்தில்‌ மேலும்‌ 
ஒரு பஸ்கூரைப்பற்றிச்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
'சிதேக்கியா ராஜா மல்கியாவின்‌ 
குமாரனாகிய பஸ்கூரையும்‌ ஆசாரியனான 
மாசெயாவின்‌ குமாரனாகிய 
செப்பனியாவையும்‌ எரேமியாவினிடத்தில்‌ 
அனுப்பி" (எரே 214). இந்த பஸ்கூர்‌ ஐந்தாம்‌ 
வகுப்பைச்‌ சேர்ந்தவன்‌. இவர்கள்‌ 
இருவருக்கும்‌ பஸ்கூர்‌ என்னும்‌ ஒரே பெயர்‌ 
இருந்தாலும்‌, இவர்கள்‌ இருவரும்‌ வெவ்வேறு 
நபர்கள்‌. 

பஸ்கூர்‌ கர்த்தருடைய ஆலயத்து 
பிரதான விசாரணை கர்த்தன்‌. ஒரு குறுகிய 
காலத்திற்கு மாத்திரம்‌ இவனுக்கு இந்த 
உயர்ந்த பதவி கொடுக்கப்பட்டிருக்கிறது. 
பஸ்கூர்‌ பதினாறாம்‌ ஆசாரிய வகுப்பை 
சேர்ந்தவனாகயிருந்தாலும்‌, 
தலைமைப்பொறுப்பு 
கொடுக்கப்படவில்லை. 
பதவிக்காலத்திற்காக 
காத்திருக்கிறான்‌. 
கர்த்தருடைய "த்திற்கு 
விசாரணை கர்த்தனாக 
இவன்‌ எரேமியாவுக்கு, 
சத்துருவாயிருக்கிறான்‌. 


எரேமியா தோப்பேத்‌ பள்ளத்தாக்குக்கு 
போனபோது, தன்னோடு ஆசாரியரில்‌ 
மூப்பர்களை அழைத்துக்கொண்டு போனார்‌. 
அவர்கள்‌ எல்லோரும்‌ எரேமியா சொன்ன 
தீர்க்கதரிசனத்தை அங்கே கேட்டார்கள்‌. 
பஸ்கூர்‌ அவர்களோடு கூட தோப்பேத்‌ 
பள்ளத்தாக்குக்கு போகவில்லை. அவருக்கு 
எரேமியாவைப்‌ பிடிக்காது. 

எரேமியா தோப்பேத்‌ பள்ளத்தாக்கில்‌ 
கர்த்தருடைய வார்த்தைகளை 
தீர்க்கதரிசனமாய்ச்‌ சொன்ன பின்பு, 
தோப்பேத்திலிருந்து வந்து, கர்த்தருடைய 
ஆலயத்தின்‌ பிரகாரத்தில்‌ நின்றுகொண்டு, 
எல்லா ஜனங்களையும்‌ பார்த்து, கர்த்தருடைய 
வார்த்தைகளை தீர்க்கதரிசனமாய்ச்‌ 
சொன்னார்‌. (எரே 197475). அங்கே 
பஸ்கூரும்‌ இருந்திருக்கவேண்டும்‌. எரேமியா 





i FTE 
ETT 


கர்த்தருடைய ஆலயத்தில்‌ 
பிரசங்கம்பண்‌ 

தாங்கிக்கொள்ள 

கர்த்தருடைய ஆலயத்து பிரதான விசாரணை 


பிரசங்கம்பண்ணியிருக்க 
ற்‌ இதைக்கேட்டு பஸ்கூருக்கு: 
எரேமியாவின்மீது பம்‌ 
வந்திருக்கவேண்டும்‌. எரேமியா 
தீர்க்கதரிசனமாய்ச்‌ சொன்ன செய்தியும்‌ 
பஸ்கூருக்கு பிடிக்கவில்லை. 
பஸ்கூருக்கு எரேமியாவின்மீது மிகுந்த 
கோபழுண்டாயிற்று. பஸ்கூர்‌ எரேமியா 
தீர்க்கதரிசியை கோபத்தினால்‌ 
அடித்துவிடுகிறான்‌. தன்னுடைய 
கையினாலோ 
எரேமியாவை 
பஸ்கூரிடம்‌ 
தேவாலயத்தில்‌. 


குர்த்தன்‌. பஸ்கூர்‌ 


ஸ்கூர்‌ 


விசாரணை 
எரேமியாவை அடித்து, 

அவமானப்படுத்த 
பஸ்கூர்‌ எதேச்சையாக 


அவரை 
நினைத்திருக்கலாம்‌. 
முடிவெடுத்து, எரேமியாவை அடிக்கக்கூடாது. 
அது யூதமார்க்குத்து தேவாலய சட்டத்திற்கு 
புறம்பானது. 


பஸ்கூர்‌ தன்னுடைய க 
பிரதான ஆசாரியரிடத்திலும்‌, 
ஆசாரியர்களிடத்திலும்‌ சொல்லவேண்டும்‌. 
யூதர்களுக்கு. ஆலோசனைச்சங்கமுள்ளது. 
அந்த சங்கத்தில்‌  எரேமியாவைப்பற்றிய 
பிரச்சனைகளை மற்ற ஆசாரியர்களோடு 
கலந்து -ஆலோசிக்கவேண்டும்‌. 
எரேமியாவுக்கும்‌ தன்னுடைய நியாயத்தை 
சொல்ல வாய்ப்பு கொடுக்கப்படவேண்டும்‌. 
ஆனால்‌ பஸ்கூரோ எந்த சட்டத்தையும்‌. 
பின்பற்றவில்லை. தனக்கு கோபம்‌ 
வந்தவுடன்‌, எரேமியாவை 
அடித்துவிடுகிறான்‌. 


எருசலேமிலுள்ள தேவாலயத்தில்‌ 
சட்டங்கள்‌ இருந்தாலும்‌, அந்தச்‌ சட்டங்கள்‌ 
சரியாக கடைப்பிடிக்கப்படவில்லை. 
பெயரளவுக்குத்தான்‌ சட்டம்‌ இருக்கிறது. 
எல்லோருமே சட்டத்தை மீறுகிறார்கள்‌. 
சாதாரண ஜனங்களும்‌ சட்டத்தை 
மீறுகிறார்கள்‌. ஆசாரியரும்‌. லேலியரும்‌ 
தேவாலயத்தின்‌ சட்டங்களை மீறுகிறார்கள்‌. 


அவன்‌ 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


அவரை 
தீர்மானமாயிருக்கிறான்‌. 


எரேமியா தீர்க்கதரிசியை 
மாத்திரமல்ல, அவரை 
போட்டுவிடுகிறான்‌. 
ஆலயத்தில்‌ பென்யமீன்‌ 
கோற்தித்தை்‌ சேர்ந்த மேல்வாசல்‌ 
இருக்கிறது. அங்கு ஒரு காவலறை 
இருக்கிறது. அந்தக்‌ காவலறையில்‌, பஸ்கூர்‌ 
எரேமியாவை காவலில்‌ போடுகிறான்‌. 
பஸ்கூர்‌  எரேமியாவை ஒருவருக்கும்‌ 
தெரியாமல்‌, இரகசியமாக 
துன்பப்படுத்தவில்லை. சகலமும்‌ 
எல்லோருக்கும்‌ வெளிப்படையாக, பொதுவான 
இடத்தில்‌ நடைபெறுகிறது. கர்த்தருடைய 
ஆலயத்தில்‌, பென்யமீன்‌ கோத்திரத்தாரைச்‌ 
சேர்ந்த மேல்வாசலில்‌ இந்த சம்பவம்‌ 
நடைபெறுகிறது. 


தேவாலயத்திற்கு வருகிறவர்கள்‌ 
பென்யமீன்‌ வாசல்‌ வழியாக ஆலயத்திற்குள்‌ 
பிரவேசிப்பார்கள்‌. அங்கே தேவாலயத்திற்கு 
வருவோரும்‌ போவோருமாக, ஏராளமான 
ஜனங்கள்‌ நடந்துகொண்டிருப்பார்கள்‌. 
ஜனநடமாட்டம்‌ அதிகமுள்ள பகுதியில்தான்‌ 
பஸ்கூர்‌ எரேமியாவைத்‌ துன்பப்படுத்துகிறான்‌. 
எரேமியா கர்த்தருடைய உண்மையான 
தீர்க்கதரிசியல்ல என்றும்‌, அவர்‌ ஒரு 
கள்ளத்தீர்க்கதரிரி என்றும்‌ ஜனங்களுக்கு 
காண்பிக்கவேண்டும்‌ என்பதே  பஸ்கூரின்‌ 
நோக்கம்‌. ஜனங்கள்‌ எரேமியாவுக்கும்‌, அவர்‌ 
சொன்ன தீர்க்கதரிசன வார்த்தைகளுக்கும்‌ 
செவிகொடுக்க வேண்டியதில்லை என்பதை 
பஸ்கூர்‌ தன்னுடைய செய்கையின்‌ மூலமாக 
பிரகடனம்பண்ணுகிறான்‌. 





f= a 
TT 


பஸ்கூரின்‌ செய்கை எரேமியாவுக்கு 
விரோதமாகவும்‌, கர்த்தருக்கு விரோதமாகவும்‌ 
இருக்கிறது. தம்முடைய தீர்க்கதரிசியை 
அடித்த பஸ்கூர்மீது கர்த்தர்‌ 
பிரியமாயில்லை. மறுநாளிலே பஸ்கூர்‌ 
எரேமியாவை காவலறையிலிருந்து வெளியே 
போகவிடுகிறான்‌ (எரே 20:3). அப்போது. 
எரேமியாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை: 
உண்டாயிற்று.  பஸ்கூர்‌  எரேமியாவை. 
'விடுதலைபண்ணின உடனேயே, கர்த்தர்‌ 
எரேமியாவின்‌ வாயில்‌ ம்முடைய 
வார்த்தைகளைப்‌ போடுகிறார்‌. பஸ்கூருக்கு 
உண்மையான மனச்சாட்சி இருக்குமென்றால்‌, 
கர்த்தருடைய வார்த்தை: அவனை 
ர்த்தும்‌ கர்த்தருடைய வார்த்தை 

.. மனச்சாட்சியோடும்‌, 

கர்த்தருடைய 

மனச்சாட்சியை 


எரேமியா பஸ்கூரின்‌ தப்பிதங்களை 
ஜனங்களுக்கு வெளிப்படுத்தி சொல்லுகிறார்‌ 
இதனால்‌ ஜனங்கள்‌ மத்தியில்‌ பஸ்கூரின்‌ 
மதிப்பு குறைந்துபோகிறது.  எரேமியாவின்‌ 
வாயை... அடைத்துவிட்டால்‌, ங்கள்‌ 
மத்தியில்‌ தன்னுடைய 
மரியாதையையும்‌ காத்துக்கொள்ளலாம்‌ என்று, 
பஸ்கூர்‌ நினைக்கிறான்‌ பஸ்கூர்‌ 
கர்த்தருடைய ஆலயத்து பிரதான 
விசாரணை கர்த்தனாயிருக்கிறான்‌ 
தேவாலயத்தில்‌ இது ஒரு உயர்ந்த பதவி. 
பஸ்கூர்‌ இந்தப்‌ பதவியை தனக்கு தக்க 
வைத்துக்கொள்வதற்காக, எரேமியாவைத்‌ 
தன்பப்படுத்துகிறான்‌ 

த துய்‌! ள்‌ ெெ பெறா; 

எங்வக க்கள்‌ 

த்தி. கர்த்தருக்கு விரோதமாகவும்‌ 
எதிர்த்து நிற்கிறான்‌. ஒரு வேளை பஸ்கூர்‌ 
எரேமியாவை அடித்து, அவரை 
பேசவிடாமல்‌ செய்துவிடலாம்‌. எரேமியாவும்‌ 
கர்த்தருடைய தீர்க்கதரிசன வார்த்தைகளைச்‌ 
சொல்லாமல்‌ அமைதியாகமிருந்துவிடலாம்‌. 
ஆனாலும்‌ பஸ்கூரின்‌ மனச்சாட்சி 
அமைதியாயிருக்காது. அது அவனோடு 
பேசும்‌. அவனுடைய சமாதானமும்‌, 
ஆறுதலும்‌, சந்தோஷமும்‌ அவனை விட்டு 
நீங்கும்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


பஸ்கூர்‌ 
காவலறையிலிருந்து வெளியே 
போகவிடுகிறான்‌. “அப்பொழுது எரேமியா 
அவனை நோக்கி: கர்த்தர்‌ உன்னைப்‌ பஸ்கூர்‌ 
என்று அழைக்காமல்‌, மாகோர்‌ மீசாபீப்‌ என்று 
அழைக்கிறார்‌" (எரே 20:3) என்று 
சொல்லுகிறார்‌. இந்தப்‌ பெயருக்கு 
'ப்பக்‌, பயம்‌" என்றும்‌, “சுற்றிலும்‌ 
பயங்கரம்‌" என்றும்‌ பொருள்‌ சொல்லலாம்‌. 
பஸ்கூருக்கு எல்லா பக்கத்திலும்‌ 
நெருக்கங்களும்‌ பயமும்‌ உண்டாயிற்று. 
பஸ்கூரை திகில்‌ சூழ்ந்துகொள்கிறது. 
ஒருவரும்‌ துரத்தாமலிருக்கும்போதே 
துன்மார்க்கன்‌ பயந்து ஒடுவான்‌. பயமே 
இல்லாத வேளையில்கூட, துன்மார்க்கன்‌. 
பயப்படுவான்‌. பஸ்கூருக்கு இப்படிப்பட்ட 
நிலமை உண்டாயிற்று. "நான்‌ உன்னையும்‌, 
உன்‌ எல்லாச்‌ சிநேகிதரையும்‌ பயத்துக்கு 
ஒப்புக்கொடுக்கிறேன்‌" (எரே 20:4) என்று 
கர்த்தர்‌ பஸ்கூருக்கு சொல்லுகிறார்‌. 
அவனுடைய சொந்த. சிந்தனைகளும்‌, 
சொந்த கற்பனைகளும்‌ அவனுக்கு பயத்தைக்‌ 
கொடுக்கிறது.  பஸ்கூர்‌ நிம்மதியையும்‌, 
சமாதானத்தையும்‌ இழந்துவிடுகிறான்‌. 


தீர்க்கதரிசிகள்‌ 


கர்த்தருடைய 
'தப்பிதங்களை 


மூலமாய்‌, தங்களுடைய 
கேட்காதவர்கள்‌, தங்களுடைய 
மனச்சாட்சியின்‌ சத்தத்தைக்‌ கேட்க 
வேண்டியதுவரும்‌. துன்மார்க்கர்‌ கர்த்தருடைய 
வார்த்தையைக்‌ கேட்கவேண்டும்‌ அல்லது 
தங்களுடைய மனச்சாட்சியின்‌ ௪; க்‌ 
கேசவனை... ஒன்‌, நடக்‌ 
தப்பித்துக்கொள்ள முடியாது. 
துன்மார்க்கரின்‌ மனச்சாட்சி அவர்களைக்‌ 


பஸ்கூரையும்‌ அவனுடைய 
தரையும்‌ பயத்திற்கு 

ஒப்புக்கொடுக்கிறார்‌. பஸ்கூர்‌ தன்னுடைய 

சிநேகிதரோடு பேசும்போதே பயத்தோடுதான்‌ 

பேசமுடியும்‌. 

சிநேகிதர்கள்‌ 





i a 
TT 


பஸ்கூரின்‌ சிநேகிதர்கள்‌ 
உதவி செய்யவில்லை. பஸ்கூரின்‌ 
வேதனை  நிரம்பியதாயிற்று. 
பரிதபிக்கப்படத்தக்கவனாயிருக்கிறான்‌. 


அக்கு 
ஜீவியம்‌: 
அவன்‌ 


பார்க்கிறவர்களெல்லாரும்‌, “நீ ஏன்‌ இவ்வளவு, 
பயப்படுகிறாய்‌” என்றும்‌, “நீ ஏன்‌ எப்போதும்‌ 
பயத்தினால்‌ நிரம்பியிருக்கிறாய்‌” என்றும்‌ 
கேட்கிறார்கள்‌. 
அவர்களுடைய கேள்விக்கு பஸ்கூர்‌ 
ல்‌ சொல்லவில்லையென்றாலும்‌, 
அவனுடைய மனச்சாட்சி அவனுக்கு பதில்‌ 
சொல்லும்‌. பஸ்கூர்‌ கர்த்தருடைய 
தீர்க்கதரிசியாகிய எரேமியாவை அடித்து 
காவலறையில்‌ போட்டான்‌. கர்த்தருடைய 
கரம்‌ இப்போது பஸ்கூரை அடிக்கிறது. 
கர்த்தர்‌ பஸ்கூரை 
ஒப்புக்கொடுத்திருக்கிறார்‌ 
நடுங்குகிறான்‌. 
பயத்திற்கு மெய்யான காரணம்‌. 


பஸ்கூர்‌ பயந்து நடுங்கும்போது. 
அவனுடைய சிநேகிதர்கள்‌ அவனுக்கு 
ஆறுதல்‌ சொல்லவேண்டும்‌. பஸ்கூருக்கு 
உதவிசெய்ய முன்வரவேண்டும்‌. ஆனால்‌. 
பஸ்கூரின்‌ சிநேகிதர்கள்‌  பட்டயத்தால்‌. 
விழுகிறார்கள்‌. “உன்‌ கண்கள்‌ காண 
இவர்கள்‌ சத்துருக்களின்‌ பட்டயத்தால்‌ 
விழுவார்கள்‌" (எரே 20:4) என்று கர்த்தர்‌ 
பஸ்கூரின்‌ சிநேகிதரைப்பற்றி அவனிடத்தில்‌ 
சொல்லுகிறார்‌. 


டய நியாயத்தீர்ப்பு 
பஸ்கூரின்மீது வருவதற்கு 
யத்தமாயிருக்கிறது. “பஸ்கூரே, நீயும்‌ உன்‌ 
ட்டில்‌. வாசமாயிருக்கிற டப்‌ 
சிறைப்பட்டுப்போவீர்கள்‌; நீயும்‌ 
கள்ளத்தீர்க்கதரிசனத்துக்குச்‌ செலிகொடுந்த 
உன்‌ சிநேகிதர்‌ யாவரும்‌ பாபிலோனுக்குப்‌ 
போய்‌, அங்கே மரித்து. அங்கே. 
அடக்கம்பண்ணப்படுவீர்கள்‌” (எரே 20:6) 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. பஸ்கூருக்கு 


மரித்துப்போவார்கள்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு 
யூதாவின்மீதும்‌ எருசலேமின்மீதும்‌ வரும்‌ 
எரேமியா தீர்க்கதரிசனம்‌ 
இதனால்‌. யூதாவின்‌ 
எருசலேமின்‌ 
ம கலக்கத்திலிருக்கிறார்கள்‌. 
மனக்குழப்பத்திலிருக்கிறார்கள்‌. 
அவர்களுக்கு சமாதானத்தையும்‌ 
ம்‌ உண்டுபண்ணவேண்டுமென்று 
விரும்புகிறான்‌. எரேமியா. 
க தீர்க்கதரிசியல்ல என்றும்‌, அவர்‌ 
ஒரு கள்ளத்தீர்க்கதரிசி என்றும்‌ ஜனங்கள்‌ 
மத்தியில்‌ விளம்பரம்பண்ணினால்‌, ஜனங்கள்‌ 
எரேமியாவின்‌ வார்த்தைகளைக்‌ 
கேட்கவுமாட்டார்கள்‌. கேட்டாலும்‌ 
கலங்கமாட்டார்கள்‌. இதன்‌ நிமித்தமாகவே 
பஸ்கூர்‌ எரேமியாவை அடித்து, அவரை 
காவலறையிலே போடுகிறான்‌. 


எரேமியா தீர்க்கதரிசிக்கு விரோதமாக, 
பஸ்கூர்‌ கள்ளத்தீர்க்கதரிசிகளை 
நியமிக்கிறான்‌ “நீயும்‌ உள்‌ 
கள்ளத்தீர்க்கதரிரனத்திற்கு செவிகொடுத்த 
யாவரும்‌” (எரே 20:6) என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. யூதாவின்‌ ஜனங்களுக்கு 
அழிவு வராது என்றும்‌, அவர்களுக்கு 
சமாதானமும்‌ ஆறுதலும்‌ உண்டாகும்‌ என்றும்‌ 
கள்ளத்தீர்க்கதரிசிகள்‌ 
தங்கள்பத்தன்‌ பொய்சொல்லுகிறார்கள்‌. 


எரேமியாவின்‌ 
பஸ்கூருடைய 
தீர்க்கதரிசனமும்‌ 
ஜனங்களுக்கு 
தெரியவில்லை. 
குழப்பத்திலிருக்கிறார்கள்‌. 


ர்க்கதரிசனமும்‌, 
கத்தி கதரிசிகளின்‌ 
மாண்புக்கு 
எதை நம்பவேண்டும்‌ என்று 
அவர்களும்‌ 
இதனால்‌ 
எரேமியாவின்மீது 


கள்ளத்தீர்க்கதரிசிகள்‌ மூலமாக, 
மத்தியில்‌ சொல்லலாம்‌ 
நினைக்கிறான்‌. 


எரேமியா கர்த்தருடைய வார்த்தைகளை 
தீர்க்கதரிசனமாய்ச்‌ சொல்லுகிறா! யூதா 
அனைத்தையும்‌ நான்‌ பாபிலோ: 

கையில்‌  ஒப்புக்கொடுப்பேன்‌;: 
அவர்களைச்‌ சிறைபிடித்து, 
பாபிலோனுக்குக்‌ கொண்டுபோய்‌, 
பட்டயத்தால்‌ வெட்டிப்போடுவான்‌” (எரே 20:4) 
என்பது கர்த்தருடைய வார்த்தை, 





i THE 
TT 


தேசம்‌ அநேக வருஷங்களாக 
கர்த்தருடைய தேசமாயிருக்கிறது ஆனால்‌ 
இப்போதோ கர்த்தர்‌ தம்முடைய தேசத்தை, 
பாபிலோன்‌ ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரின்‌ 
கைகளில்‌ ஒப்புக்கொடுக்கிறார்‌. கர்த்தரே 
இதுவரையிலும்‌ இஸ்ரவேல்‌ ன்‌ 
ஆளுகை செய்தார்‌. இனிமேல்‌ 
தேசத்தை ஆ செய்கிற பொறுப்ப 
நேபுகாத்நேச்சாருக்கு கொடுக்கப்படுகிறது. 
அவன்‌ தன்னுடைய 

யூதாவின்‌ மனுஷரையும்‌, 

குடிகளையும்‌ ஆளுகை. 

அவனுக்கு விரோதமாக யாரும்‌ 
முடியாது. அவனுடைய தண்டனைக்கு யாரும்‌ 
தப்பவும்‌ முடியாது. 


எருசலேம்‌ நகர பாகும்‌ 
என்று எ செத்தா சொல்கிறார்‌. "இந்த 
நகரத்தின்‌ எல்லாப்‌ பலத்தையும்‌, அதின்‌ 
எல்லாச்‌ சம்பத்தையும்‌, அதின்‌ அருமையான 
எல்லாப்‌ பொருள்களையும்‌, யூதா 
ராஜாக்களின்‌ எல்லாப்‌ பொக்கிஷங்களையும்‌, 
நான்‌ அவர்கள்‌ சத்துருக்கள்‌ கையில்‌ 
ஒப்புக்கொடுப்பேன்‌: அவர்கள்‌ அவைகளைக்‌ 
கொள்ளையிட்டு, பாபிலோனுக்குக்‌ 
கொண்டுபோவார்கள்‌' (எரே 20:5) 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


பாபிலோன்‌ தேசத்து ராஜா, யூதா 
தேசத்திலுள்ள எல்லா பொக்கிஷங்களையும்‌, 
தன்னுடைய தேசத்திற்கு 
கொண்டுபோய்விடுவான்‌. 'நகரத்தில்‌ 
எல்லா பலன்‌" என்னும்‌ வாக்கியம்‌, யூதா 
மனுஷருடைய ராணுவ தளவாடங்களைக்‌ 
குறிக்கிறது. பாபிலோன்‌ தேசத்து ராஜா 
இஸ்ரவேல்‌ தேசத்தாரின்‌ ராணுவ 
ஆயுதங்களையெல்லாம்‌ கைப்பற்றி, அந்த 
ஆயுதங்களை இஸ்ரவேல்‌ ஜனத்திற்கு 
விரோதமாகப்‌ பயன்படுத்துவான்‌ 


யூதா 


நேபுகாத்நேச்சார்‌ எருசகேம்‌ நகரத்தின்‌ 
அருமையான எல்லா பொருள்களையும்‌ 
கொள்ளையிட்டு, பாபிலோனுக்கு 
கொண்டுபோய்விடுவான்‌. யூதர்களுடைய 
வீடுகள்‌, பணிமுட்டுக்கள்‌ எல்லாமே 
அவர்களுக்கு அருமையானவைகள்‌. 
அவையெல்லாம்‌ பாபிலோன்‌ தேசத்தார்‌ 
வசமாகும்‌. யூதா ராஜாக்களின்‌ எல்லா 
பொக்கிஷங்களும்‌ பாபிலோன்‌ ராஜாவின்‌ 
அரண்மனையில்‌ சேர்க்கப்படும்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யூதாதேசம்‌ வெறுமையாகும்‌. பாபிலோன்‌ 
தேசம்‌ யூதாவின்‌ சம்பத்துக்களால்‌ 
நிரம்பியிருக்கும்‌. இது கர்த்தருடைய 
நியாயத்தீர்ப்பு யூதாவின்‌ மனுஷரும்‌ 
எருசலேமின்‌ குடிகளும்‌ கர்த்தருக்கு 
விரோதமாகப்‌ ய்‌ ல்‌ 


எரே 20:7-13 


எரே 20:7. கர்த்தாவே 
இணங்கப்‌. 'பண்ணினிர்‌, 
'இணங்கினேன்‌; நீர்‌ 

பலத்தவராயிருந்து, என்னை 
மேற்கொண்டீர்‌; நான்தோறும்‌. 
நகைப்புக்கு இடமானேன்‌; எல்லாரும்‌ 
என்னைப்‌ பரிகாசம்பண்ணுகிறார்கன்‌. 


எரே 20:8. 

முதற்கொண்டு 

கொடுமையென்றும்‌. 
பாழ்க்கடிப்பென்றும்‌ சத்தமிட்டுக்‌ 
கூறுகிறேன்‌; நாண்‌: கூறின 
கர்த்தருடைய வார்த்தை நான்தோறும்‌ 
எனக்கு நிந்தையும்‌, பரிகாசமுமாயிற்று. 


என்னை 
நான்‌ 
என்னிலும்‌ 


நான்‌ பேசினது 


கதறுகிறேன்‌; 


எரே 20:9. ஆதலால்‌, நான்‌ அவரைப்‌ 
பிரஸ்தாபம்பண்ணாமலும்‌ இனிக்‌ 
கர்த்தருடைய நாமத்திலே பேசாமலும்‌ 
இருப்பேன்‌ என்றேன்‌; ஆனாலும்‌ 
அவருடைய வார்த்தை என்‌: 
எலும்புகளில்‌ அடைபட்டு எரிகிற 
அக்கினியைப்‌ போல்‌ என்‌ இருதயத்தில்‌ 
இருந்தது; அதைச்‌. சகித்து 
'இளைத்துப்போனேன்‌; எனக்குப்‌ 
பொறுக்கக்கூடாமற்போயிற்று. 
எரே 20-10. அநேகர்சொல்லும்‌ 
அவதூறைக்‌ கேட்டேன்‌; 
பயஞ்சூழ்த்திருத்தது; அறிவியுங்கள்‌, 
நாங்கள்‌ அதை 
என்கிறார்கள்‌; 
குமாதானமாயிரு த்த: 
நான்‌ தவறிவிழும்படிக்‌ 
r ஒருவேளை 
'இணங்குவான்‌, அப்பொழுது அவனை 
மேற்கொண்டு, அவனில்‌ குரோத்‌ 
தீர்த்துக்கொன்வோம்‌ என்கிறார்கள்‌. 





i FTE 
TT 


எரே 2041. கர்த்தரோ பயங்கரமான 
பராக்கிரமசாலியாய்‌ என்னோடு. 
இருக்கிறார்‌, ஆகையால்‌ 
என்னைத்‌. தூண்பப்படுத்துகிறவர்கள்‌. 
மேற்கொள்ளாமல்‌ இடுவார்கள்‌; 
தங்கள்‌ காரியம்‌ வாய்க்காதபடியால்‌ 
மிகவும்‌ 

மறக்கப்படாத 

அவர்களுக்கு உண்டாகும்‌. 


எரே 20:12. 
'நீதிமானைச்‌ 
உள்ளத்திரியங்களையும்‌ 
இருதயத்தையும்‌ 
சேனைகளின்‌: 
அவர்களுக்கு 
சரிக்கட்டுகிறதைக்‌ காண்பேனாக; என்‌ 
காரியத்தை: உம்மிடத்தில்‌ 
சாட்டிவிட்டேன்‌. 


கர்த்தாவே, 


எரே 20:19. கர்த்தரைப்‌ பாடுங்கள்‌, 
கர்த்தரைத்‌ துதியுங்கள்‌; அவர்‌ 
எனியவனுடைய ஆத்தூமாவைப்‌ 
பொல்லாதவர்களின்‌ கைக்குத்‌ 
தப்புவிக்கிறார்‌. 


எரேமியா 
மாம்சபலவீனத்திலிருக்கிறார்‌. 
குழப்பங்களும்‌, 


தன்னுடைய 
அவருக்குள்‌ 
போராட்டங்களும்‌ 
உண்டாயிற்று. அவர்‌ பல காரியங்களை 
நினைத்து கலங்குகிறார்‌. மனம்‌ பதறுகிறார்‌ 
பஸ்கூர்‌ எரேமியாவை ஓங்கி அடித்துவிட்டான்‌. 
எரேமியாவின்‌ சரீரத்தில்‌ காயமுண்டாயிற்று. 
அதே வேளையில்‌. எரேமியாவுக்கு 
ம்‌ நிந்தையும்‌ உண்டாயிற்று. 
இருதயத்தைக்‌ 
காயப்படுத்திற்று. எரேமியா கர்த்தருடைய 
கிருபையையும்‌, பஸ்கூரின்‌ துன்மார்க்கமான 
கிரியையையும்‌ சிந்தித்துப்‌ பார்க்கிறார்‌. 
பஸ்கூர்‌ தனக்கு செய்த தீங்குகளை 
எரேமியா கர்த்தரிடத்தில்‌ முறையிடுகிறார்‌. 
பஸ்கூர்‌ எரேமியாவை 
பரியாசம்பண்ணினான்‌. அவனைப்‌ பார்த்து 
நகைத்தான்‌.  எரேமியாவின்‌ பேச்சும்‌ 
செய்கையும்‌ பஸ்கூருக்கு நகைப்பாயிருக்கிறது. 
இதனால்‌ எரேமியா நாள்தோறும்‌ 
நகைப்புக்கு இடமாயிருக்கிறார்‌. எல்லோரும்‌ 
அவரை பரியாசம்பண்ணுகிறார்கள்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


எரேமியாவிடம்‌ தீங்கு 
காணப்படவில்லை. அவர்‌ 
விரோதமாகப்‌ பேசவில்லை. கர்த்தர்‌ தன்‌ 
வாயில்‌ போட்ட செய்திகளை, எரேமியா 
அப்படியே சொல்லிவிடுகிறார்‌. கர்த்தர்‌ 
தனக்கு கொடுத்த ஊழியத்தை எரேமியா 
உண்மையாயும்‌, உற்சாகமாயும்‌ செய்கிறார்‌. 


ஒன்றும்‌ 
கர்த்தருக்கு 


தன்னுடைய 

சொல்லும்போது, “நான்‌ 

கதறுகிறேன்‌; 

பாழ்க்கடிப்பென்றும்‌ 

சத்தமட்டுக்கறுகிறேன்‌: நான்‌ கூறின 

கர்த்தருடைய வார்த்தை நாள்தோறும்‌ எனக்கு 

நிந்தையும்‌, பரிகாசமுமாயிற்று” (எரே 20;8) 
என்று சொல்லுகிறார்‌. 


எரேமியா பரியாச 
பேசவில்லை. அவர்‌ 
யாரையும்‌ 


"வார்த்தைகளைப்‌ 


ரக்‌ 

பேசுகிற 

சொந்த 

அவை கர்த்தருடைய 

எரேமியா கர்த்தருடைய 

மாத்திரமே பேசுகிறார்‌. 

“நான்‌ கூறின கர்த்தருடைய 

வார்த்தை நாள்தோறும்‌ எனக்கு நிந்தையும்‌ 

பரியாசமும்‌ ஆயிற்று என்று சொல்லி 
எரேமியா வேதனைப்படுகிறார்‌. 


எரேமியா கர்த்தருடைய வார்த்தையை 
பிரசங்கம்பண்ணும்‌ விதத்தைப்பார்த்து, 
எருசலேமின்‌ குடிகள்‌ நகைக்கிறார்கள்‌. 
அவர்‌ பிரசங்கம்பண்ணுகிற செய்தியைக்‌ 
கேட்டு அவர்கள்‌ எரேமியாவை 
பரியாசம்பண்ணுகிறார்கள்‌. 


பேசினது முதற்கொண்டு. 
அவர்‌ கர்த்தருடைய 
செய்தியை ஏனோதானோவென்று, 
ஆர்வமில்லாமல்‌ பேசுகிறவரல்ல. 
எரேமியாவின்‌ பிரசங்கத்தில்‌ ஜீவன்‌ இருக்கும்‌. 
அவர்‌ பிரசங்கம்பண்ணுவதை நேசிக்கிறார்‌. 
மனுஷருக்கு எப்படி சொன்னால்‌ புரியுமோ, 
அப்படி பிரசங்கம்பண்ணுகிறார்‌. 


௮ 
எரேமியா 


எரேமியா 
கதறுகிறார்‌ 





f= THE 
ETT 


எரேமியா கர்த்தருடைய நாமத்தினாலே 
பிரசங்கம்பண்ண ஆரம்பித்த நாளிலிருந்து. 


ற்‌ முதற்கொண்டு... 
கூறுகிறேன்‌' 

சொல்லுகிறார்‌. 

கேட்கிறவர்கள்‌ 

பிரசங்கிக்கிறவர்கள்‌ அவர்களுக்கு புரியும்படி 
சொல்லவேண்டும்‌. அவர்களுடைய மனதில்‌ 
ஆர்வத்தை உண்டுபண்ணவேண்டும்‌. 


எரேமியா. “கொடுமை என்றும்‌, 
பாழ்கடிப்பு என்றும்‌" சத்தமிட்டு கூறுகிறார்‌ 
ரே. 208), யூதாவின்‌ மனுஷரும்‌ 
எருசலேமின்‌ குடிகளும்‌ ஒருவரையொருவர்‌ 
பலவந்தம்‌ பண்ணுகிறார்கள்‌. 
ஒருவருக்கொருவர்‌ ஏமாற்றிக்கொள்கிறார்கள்‌. 
தங்களைத்‌ தாங்களே 
வஞ்சித்துக்கொள்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
எல்லோரும்‌ மொத்தமாக: கர்த்தருக்கு 
விரோதமாய்ப்‌ பாவம்‌ செய்கிறார்கள்‌. இதனால்‌. 
அவர்கள்மீது கொடுமையும்‌ பாழ்க்கடிப்பும்‌ 
கர்த்தர்‌ கொடுக்கும்‌ தண்டனையாக வரும்‌. 


எரேமியா சரியாக பேசவில்லையென்று 
யூதாவின்‌ மனுஷர்‌ அவரைப்‌ 
பரியாசம்பண்ணினார்கள்‌. இப்போதோ 
அவர்‌ அதிகமாய்ப்‌ பேசுகிறார்‌ என்று 
சொல்லி அவரை  நிந்திக்கிறார்கள்‌. 
யூதாவின்‌ மனுஷரிடத்தில்‌ நல்ல 
சுபாவமில்லை. அவர்களுக்கு கர்த்தர்மீதும்‌ 
பிரியமில்லை. அவருடைய 
ஊழியக்காரர்கள்மீதும்‌ பிரியமில்லை. 
கர்த்தருடைய வார்த்தையை செவிகொடுத்து 
கேட்கவேண்டும்‌ என்னும்‌ ஆர்வமுமில்லை. 


எருசலேமின்‌: 
அநேகர்‌ எரேமியாவக்கு 
விரோதமாக அவதூறான வார்த்தைகளைப்‌ 
பேசுகிறார்கள்‌. எரேமியாவைக்‌ கொன்றுபோட 
சதிஆலோசனைபண்ணுகிறார்கள்‌. எரேமியா 
பலவீனமானவன்‌ என்று சொல்லி அவரை 
பரியாசம்பண்ணுகிறார்கள்‌. இப்போதோ 
எரேமியா மோசமானவன்‌ என்று சொல்லி 
அவரை. நிந்திக்கிறார்கள்‌. எரேமியா 
யூதாஜனங்களுக்கும்‌, யூதாதேசத்திற்கும்‌ 
ஆபத்தானவர்‌ என்று அவர்மீது 
பொய்யாய்‌ குற்றம்‌ சொல்லுகிறார்கள்‌. 


நாவின்‌ மனுஷரிலும்‌ 
குரசனிதும 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எரேமியாவின்‌ 
தந்திரமாய்ப்‌ பேசுகிறார்கள்‌. மோசமான 
சதிஆலோசனைகளை பண்ணுகிறார்கள்‌. 
அவர்கள்‌ எதை பேசினாலும்‌, எரேமியாவுக்கு 
ன நேருக்கு நேராக பேசமாட்டார்கள்‌. 
முதுகுக்கு பின்பாக 

அவர்கள்‌ பேசுவது 

மறைவாயிராது. 

அவர்களுடைய வார்த்தைகள்‌ எரேமியாவின்‌ 
விகளில்‌ விழும்‌. “அநேகர்‌ சொல்லும்‌ 
அவதூறைக்கேட்டேன்‌, பயம்‌ சூழ்ந்திருந்தது" 
(எரே 20:10) என்று எரேமியா சொல்லுகிறார்‌. 


கர்த்தருடைய ஆலயத்தில்‌ பஸ்கூர்‌ 
மாத்திரமே பிரதான விசாரணை 
கர்த்தனாயிருக்கிறான்‌. கர்த்தர்‌ 
அவனுடைய பெயரை மாற்றி “மாகோர்‌ 
மீசாபீப்‌' என்று அழைக்கிறார்‌. இப்போது 
எரேமியாவுக்கு முன்பாக ஏராளமானோர்‌ 
மாகோர்‌ மீசாபீப்புக்களாகயிருக்கிறார்கள்‌. 
பஸ்கூரைப்போல கொடிய குணமுள்ளவர்கள்‌ 
அங்கு ஏராளமானோர்‌ இருக்கிறார்கள்‌. 


சத்துருக்கள்‌ 


எரேமியா யூதா மனுஷருடைய மனதில்‌ 
திகிலையும்‌, பயத்தையும்‌, நடுக்கத்தையும்‌ 
உண்டுபண்‌। ர்‌ என்று 
குற்றம்‌ சொல்லுகிறார்கள்‌. 
பிரசங்கத்தினால்‌ யூதாமனுஷர்‌ மத்தியில்‌ 
சந்தோஷமும்‌, சமாதானமும்‌, ஆறுதலும்‌ 
நீங்கிப்போயிற்று என்று சொல்லுகிறார்கள்‌. 
எரேமியா. யூதாமனுவருக்கு விரோதமாக 
பேசுகிறார்‌ என்றும்‌ அவர்மீது குற்றம்‌ 
சுமத்தப்படுகிறது; எரேமியாவை ஒரு 
கலகக்காரர்‌ என்று சொல்லுகிறார்கள்‌. 

எரேமியாவின்‌ சத்துருக்கள்‌ 
யூதாமனுஷரிடத்தில்‌ “அறிவியுங்கள்‌, 
அப்பொழுது அதை நாங்கள்‌ அறிவிப்போம்‌" 
(எரே 20:10) என்று சொல்லுகிறார்கள்‌. 
எரேமியாவைப்பற்றி அவர்கள்‌ எப்படிப்பட்ட 
குற்றச்சாட்டுக்களைச்‌ சொன்னாலும்‌, அதை 
அரண்மனையில்‌ அறிவிப்பதற்கு அவர்கள்‌ 
ஆயத்தமாயிருக்கிறார்கள்‌. குற்றச்சாட்டுக்கள்‌ 
பொய்யாகமிருந்தாலும்‌, அதை ஜோடித்து, 
எரேமியாவுக்கு கெட்ட பெயரை உருவாக்க 
முயற்சிபண்ணுகிறார்கள்‌. எரேமியாவுக்கு 
விரோதமாக சொல்லப்படும்‌ 
குற்றச்சாட்டுக்களை பெரிதுபடுத்தி, 
அவருக்கு அதிகமான 
தண்டனை கொடுக்கப்படுவதற்கு 
முயற்சிபண்ணுகிறார்கள்‌. 





i THEN 
ETT 


எரேமியாவின்‌ சத்துருக்கள்‌ 
அவருடைய முகத்திற்கு நேராக தூஷண 
வார்த்தைகளைப்‌ பேசுகிறார்கள்‌. எரேமியா 
இந்த வார்த்தைகளைக்‌ கேட்டு 
அமைதியாகயிருக்கமாட்டார்‌. என்றும்‌, 
கோபப்பட்டோ அல்லது அவசரப்பட்டோ 
ஏதாவது பேசிவிடுவார்‌ என்றும்‌ 
எதிர்பார்க்கிறார்கள்‌. அவருடைய 
வார்த்தைகளில்‌ குற்றம்‌ கண்டுபிடித்து, 
அவர்மீது. ட து தொடரலாம்‌ என்று 
எரேமியா சத்துருக்கள்‌ 
பக்கக்‌ 


இயேசுகிறிஸ்து ஊழியம்‌ மரல்‌ 
அவருடைய வார்த்தையில்‌ 
கண்டுப்ிக்குடிக்கு. மா்னேரும்‌. பரதனை 
ஆசாரியரும்‌ அவருக்கு விரோதமாக 
தங்களுடைய வேவுகாரரை அனுப்பினார்கள்‌. 


“அவர்கள்‌ சமயம்பார்த்து, தேசாதிபதியின்‌ 
ஆளுகைக்கும்‌ அதிகாரத்துக்கும்‌ அவரை 
ஒப்புக்கொடுக்கும்டி அவருடைய பேச்சிலே 
குற்றங்கண்டுபிடிக்கலாமென்று, தங்களை 
உண்மையுள்ளவர்களாய்க்‌ காண்பிக்கிற 
வேவுகாரரை அவரிடத்தில்‌ அனுப்பினார்கள்‌" 
(லூக்‌ 20:20), 


இவைகளை அவர்களுக்கு. அவர்‌ 
சொல்லுகையில்‌, வேதபாரகரும்‌ பரிசேயரும்‌ 
அவர்மேல்‌ குற்றஞ்சாட்டும்‌ பொருட்டு, 
அவர்‌ வாய்மொழிமில்‌ ஏதாகிலும்‌ பிழை 
கண்டுபிடிக்கவேண்டும்‌ என்று 
உபாயம்பண்ணி அவரை மிகவும்‌ நெருக்கவும்‌, 
அநேக காரியங்களைக்குறித்துப்‌ பேசும்படி 
அவரை  ஏவவும்‌ தொடங்கினார்கள்‌" 
(லூக்‌ 11:53,54). 


எரேமியாவின்‌ சத்துருக்கள்‌ அவரோடு 
சமாதானமாயிருப்பதுபோல மாய்மாலம்‌. 


பண்ணுகிறார்கள்‌. எரேமியா தவறி 
விழும்படிக்கு அவர்கள்‌ காத்திருக்கிறார்கள்‌. 


குரோதம்‌ தீர்த்தக்கொள்வோம்‌' என்று. 
எரேமியாவுக்கு விரோதமாய்‌ சதிஆலோசனை 
பண்ணுகிறார்கள்‌. 


எரேமியான்‌ சத்துருக்கள்‌, அவரிடத்தில்‌. 
சமாதானமாயிருப்பதுபோல நடித்து, 
அவரிடத்தில்‌ பேசுகிறார்கள்‌. வார்த்தைகள்‌ 
அதிகரிக்கும்போது, எரேமியாவின்மீது, 
குற்றம்‌ கண்டுபிடித்துவிடலாம்‌ என்று 
தங்களுக்குள்‌. யோசிக்கிறார்கள்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எரேமியா யூதா மனுஷரின்‌ தப்பிதங்களையும்‌, 
தேவனுபை 


அவர்மீது குற்றம்‌ கண்டுபிடிக்கலாம்‌ என்று 
சத்துருக்கள்‌ காத்துக்கொண்டிருக்கிறார்கள்‌. 


எரேமியாவின்‌ சத்துருக்கள்‌ அவருக்கு 
விரோதமாய்‌ சதிஆலோசனைபண்ணும்போது, 
எரேமியாவுக்கு மற்றொரு சோதனையும்‌ 
வருகிறது. கர்த்தரே எரேமியாவை தம்முடைய 
தீர்க்கதரிசியாக: நியமித்திருக்கிறார்‌ 
கர்த்தருடைய வார்த்தையை எரேமியா 
அறிவிக்கவேண்டும்‌. ஆனால்‌ எரேமியாவோ 
கர்த்தரோடு வழக்காட விரும்புகிறார்‌. 


இந்த வாக்கியத்திற்கு, 
என்னை ஏமாற்றினீர்‌, 
நான்‌ ஏமாந்துபோனேன்‌" என்று பொருள்‌. 
எரேமியா தன்னுடைய மதிமீனத்தினாலும்‌, 
மனதின்‌ குழப்பத்தினாலும்‌ இப்படி பேசுகிறார்‌ 
எரேமியாவின்‌ காலத்திற்கு 
ஏராளமான தீர்க்கதரிசிகள்‌ கர்த்தருக்கு 
ஊழியம்‌ செய்திகு்கிறார்கள்‌ சத்துருக்கள்‌ 
அவர்களை எப்படி... துன்பப்படுத்தினார்கள்‌ 
என்பது எரேமியாவுக்குத்‌ தெரியும்‌. எல்லா 
க்கும்‌ உபத்திரவம்‌ 
எரேமியாவுக்கும்‌. 
வந்திருக்கிறது. 
ஊழியக்காரர்களுக்கு துன்பமும்‌ வேதனையும்‌ 
வருவது புதுமையல்ல. 


முன்பாக, 


எரேமியாவின்‌ 
ஏற்கெனவே அவருக்கு, 

“இதோ, 
யூதாவின்‌ 


அதின்‌ பிரபுக்களுக்கும்‌, 
தேசத்தின்‌: 


கர்த்தர்‌ 
ஊழியத்தைப்பற்றி க 
விவரமாகச்‌ சொல்லியிருக்கிறார்‌. 
தேசமனைத்துக்கும்‌, 
ராஜாக்களுக்கும்‌, 
அதின்‌ ஆசாரியர்களுக்கும்‌, 

ங்களுக்கும்‌ எதிராக நான்‌ உன்னை 


ன்றையதினம்‌ அரணிப்பான பட்டணமும்‌, 
ணும்‌. வெண்கல அலங்கமும்‌ 
ஆக்கினேன்‌. அவர்கள்‌ உனக்கு விரோதமாக 
யுத்தம்பண்ணுவார்கள்‌; ஆனாலும்‌ உன்னை 
மேற்கொள்ளபாட்டார்கள்‌; உன்னை 
இரட்சிக்கும்படிக்கு நான்‌ உன்னுடனே 
இருக்கிறேன்‌ என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌" 
(எரே 1:18,19). 





f= FTE 
TT 


வெளிப்பிரகாரம்‌ உண்டுபண்ணுவது 
சம்பந்தமாக கர்த்தர்‌ தம்முடைய 
பிரமாணத்தை சொல்லுகிறார்‌. அதன்‌ விவரம்‌ 
வருமாறு : 


1. வாசஸ்தலத்துக்குப்‌. பிராகாரத்தை 
உண்டு பண்ணுவாயாக (யாத்‌ 273). 

2, தெற்கே தென்திசைக்கு எதிரான 
பிராகாரத்துக்குத்‌ திரித்த மெல்லிய 
பஞ்சுநூலால்‌ செய்யப்பட்ட தொங்கு 
திரைகள்‌ இருக்கவேண்டும்‌. 

3. தொங்குதிரைகளின்‌ நீளம்‌ 150 அடி. 


4. தொங்குதிரைகளின்‌ அகலம்‌ 75 அடி 
(யாத்‌ 27:12) 


வெளிப்பிராகாரத்திற்கு 
வெண்கலத்தினாலே இருபது 
தூண்களும்‌, இருபது பாதங்களும்‌ 
இருக்கவேண்டும்‌. (யாத்‌ 27:10) 


கொக்கிகளும்‌. 
பூண்களும்‌ 
வெள்ளியினால்‌ செய்யப்பட வேண்டும்‌. 


நன கொய்தல்‌ நரக 
வேண்டும்‌. (யாத்‌ 27:11) 


தொங்குதிரைகளுக்கு 

தூண்களும்‌, அவைகளுக்கு பத 
வெண்கலப்‌ பாதங்களும்‌ பண்ண 
வேண்டும்‌ 

தூண்களின்‌ கொக்கிகளும்‌ பூண்களும்‌ 
வெள்ளியினால்‌ செய்யப்படவேண்டும்‌. 


பிரகாரத்தின்‌ 


தொங்குதினைகள்‌ இருக்க வேண்டும்‌; 


பிராகாரத்தின்‌ 
தூண்களும்‌, 
பாதங்களும்‌ 
(யாத்‌ 27:2). 


சூரியன்‌ உதிக்கிற திசையாகிய 
கீழ்ப்பக்கத்தின்‌ பிராகாரம்‌ ஐம்பதுமுழ 
(75 அடி) அகலமாயிருக்கவேண்டும்‌. 
(யாத்‌ 27:13). 


கடைசியில்‌ பத்துத்‌ 
அவைகளுக்குப்‌ பத்துப்‌ 
இருக்கவேண்டும்‌. 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஒரு புறத்திற்குப்‌ பதினைந்து முழ 
நீளமான (22.5அடி) தொங்குதிரைகள்‌ 
இருக்க வேண்டும்‌. (யாத்‌ 27:14) 


தொங்குதிரைகளுக்கு மூன்று 
தூண்களும்‌, அவைகளுக்கு மூன்று 
பாதங்களும்‌ இருக்கவேண்டும்‌. 


மறுபுறத்துக்குப்‌ பதினைந்து முழ 
நீளமான (225 அடி 
தொங்குதிரைகள்‌ இருக்க வேண்டும்‌. 
(யாத்‌ 27:15). 


தொங்குதிரைகளுக்கு மூன்று 
தூண்களும்‌, அவைகளுக்கு மூன்று 
பாதங்களும்‌ இருக்கவேண்டும்‌. 


வாசஸ்தலத்தின்‌ பிராகாரம்‌ 75 3 
150அடி. அளவுள்ளது. இதில்‌ 60 
தூண்களும்‌, 60 பாதங்களும்‌ உள்ளன. 
தூண்களைத்‌ தாங்கி நிறுத்துவதற்காக 120. 
கொக்கிகள்‌ உள்ளன. வெண்கலத்‌ 
தூண்களுக்கு வெள்ளிப்பூண்கள்‌ 
பொருத்தப்பட்டிருக்கின்றன. (யாத்‌ 3817) 
பிராகாரத்தின்‌ வாமில்‌ அளவு 30 அடி 
தொங்கல்களின்‌ உயரம்‌ 75 அடி 
(யாத்‌ 27:8; யாத்‌ 3818). தூண்களின்‌ 
ஒவ்வொரு புறமும்‌ குமிழ்களைத்‌ தாங்கும்‌ 
தகடுகள்‌ வெண்கலத்தால்‌ ஆனவை. 
(யாத்‌ 38:19) 


தூண்களுக்கும்‌, வெண்கலப்‌ 
பாதங்களுக்கும்‌ இடையே தூண்களின்‌ 
கொக்கிகளும்‌, அவைகளின்‌ பூண்களும்‌. 
உள்ளன. இவை வெள்ளியினால்‌. 
செய்யப்பட்டவை. இவை தொங்குதிரைகளைத்‌ 
தாங்கி பிடிக்கும்‌. (யாத்‌ 27:10 


ம ந தொங்குதிரைகளை 
உண்பாக்கவேண்‌। 


என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. ப முழம்‌ என்பது 18 
அங்குலம்‌. நூறு முழம்‌ என்பது 150 
அடியாகும்‌. ஐம்பது முழ நீளம்‌ என்பது” 75 
அடியாகும்‌. பதினைந்து முழம்‌ என்பது 22.5 
அடியாகும்‌. 





f= FTE 
ஈயா 


எரேமியா யூதாவின்‌ மனுஷருக்கும்‌ 
பிரபுக்களுக்கும்‌ விரோதமாக கர்த்தருடைய 
வார்த்தையை சொல்லவேண்டும்‌. 
எரேமியாவின்‌ ஊழியத்திற்கு எதிர்ப்பு 
உண்டாகும்‌. இயேசுகிறிஸ்துவும்‌ தம்முடைய 
சீஷர்களுக்கு வரும்‌. எதிர்ப்புக்களைப்‌ 
பற்றியும்‌, உபத்திரவங்களைப்பற்றியும்‌, 
அவர்களுக்கு முன்னறிவித்து, அவர்களை 
எச்சரித்திருக்கிறார்‌. ஊழியத்தில்‌ 
எதிர்ப்புக்கள்‌ வரும்போது சீஷர்கள்‌ 
இடறலடைந்துவிடக்கூடாது. 

“நீங்கள்‌ இடறலடையாதடடிக்கு 
இவைகளை உங்களுக்குச்‌ சொன்னேன்‌ 
அவர்கள்‌ உங்களை தெடஆகங்ககுக்குப்‌ 
புறம்பாக்குவார்கள்‌; மேலும்‌ உங்களைக்‌ 
கொலைசெய்கிறவன்‌ தான்‌ க்குத்‌ 
தொண்டுசெய்கிறவனென்று 
காலம்‌ வரும்‌" (யோவா 16:12). 


குத்‌ 
நினைக்குங்‌ 


கர்த்தாவே என்னை 
இணங்கப்பண்ணினீர்‌, நான்‌ இணங்கினேன்‌" 
(எரே 20:7) என்னும்‌ வாக்கியத்திற்கு, 
“கர்த்தாவே என்னை ஏமாற்றினீர்‌, நான்‌ 
ஏமாந்துபோனேன்‌' என்று பொருள்‌ 
கூறுவதற்குப்‌ பதிலாக, "கர்த்தாவே என்னை 
சம்மதிக்கப்பண்ணினீர்‌, நான்‌ சம்மதித்தேன்‌" 
என்று பொருள்‌ சொல்லுவது 
சிறப்பாயிருக்கும்‌ என்று வேதபண்டிதர்கள்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 


எரேமியா கர்த்தருடைய தீர்க்கதரிசன 
ஊழியத்தை செய்வதற்கு ஆரம்பத்திலேயே 
தயங்கினார்‌. தான்‌ 
சிறுபிள்ளையாகமிருப்பதாகவும்‌, தன்னால்‌ 
கர்த்தருடைய ஊழியத்தை சரியாக செய்ய 
முடியாது என்றும்‌ எரேமியா கர்த்தரிடத்தில்‌ 
தன்னுடைய இயலாமையைப்பற்றிச்‌ 
சொன்னார்‌. ஆனால்‌ கர்த்தரோ தம்முடைய 
ஊழியத்தை செய்வதற்கு எரேமியாவை 
சம்மதிக்கப்பண்ணினார்‌. 


அப்பொழுது, ஆ க 
ஆண்டவரே, இதோ, நான்‌ ப 
சிறுபிள்ளையாயிருக்கிறேன்‌ என்றேன்‌ 
ஆனாலும்‌ கர்த்தர்‌: நான்‌ சிறுபிள்ளையென்று 
நீ சொல்லாதே, நான்‌ உன்னை அனுப்புகிற 
எல்லாரிடத்திலும்‌ நீ போய்‌, நான்‌ உனக்குக்‌ 
கட்டளையிடுகிறவைகளையெல்லாம்‌ 
பேசுவாயாக” (எரே 1:67) என்று சொன்னார்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


கர்த்தரே எரேமியாவுக்கு தீர்க்கதரிசன 
ஊழியத்தைக்‌ கொடுத்திருக்கிறார்‌. ஆனால்‌ 
கர்த்தர்‌ இந்த ஊழியத்தில்‌ தனக்கு 
ஆதரவாகவும்‌, துணையாகவும்‌ இல்லை 
கர்த்தரிடத்தில்‌ 
தீர்க்கதரிசன 
எரேமியா 
கர்த்தரிடத்தில்‌ விண்ணப்பம்பண்ணவில்லை. 
தீர்க்கதரிசன ஊழியத்தின்மீது எரேமியா 
பிடிவாதமாயிருந்து, இந்த ஊழியத்தை 
அவர்‌ கர்த்தரிடத்திலிருந்து 
பெற்றுக்கொள்ளவுமில்லை. கர்த்தரே 
தீர்க்கதரிசன ஊழியத்தை எரேமியாவுக்கு 
கொடுத்திருக்கிறார்‌. இந்த ஊழியத்தை 
செய்வதற்கு எரேமியாவுக்கு ஆரம்பத்தில்‌ 
விருப்பமில்லை. ஆனாலும்‌ இந்த ஊழியத்தை 
செய்யுமாறு கர்த்தர்‌ எரேமியாவை 
சம்மதிக்கப்பண்ணினார்‌. எரேமியாவும்‌ 
கர்த்தருடைய வார்த்தைக்கு மறுப்பு 
சொல்லாமல்‌, தீர்க்கதரிசன ஊழியத்தை 
செய்ய சம்மதித்தார்‌. 
எரேமியாவுக்‌ 
ஏராளமான எதிர்ப்புக்கள்‌ உண்டாயிற்று. 
எரேமியா யூதாமனுஷர்‌ மத்தியில்‌. 
கர்த்தருடைய வார்த்தையை சொன்னார்‌. 
அவர்களோ எரேமியாவின்‌ 
வார்த்தைகளுக்கு செலிகொடுக்கவில்லை, 
செலிகொடுத்தவர்களும்‌ தங்கள்‌ பாவத்திற்கு 
மனந்திரும்பவில்லை. அவர்கள்‌ 
எரேமியாவின்மீதே கோபப்படுகிறார்கள்‌. 
எரேமியாவை. பரியாசம்பண்ணுகிறார்கள்‌. 
அவருக்கு விரோதமாக 
சதிஆலோசனைகளை பண்ணுகிறார்கள்‌. 


ஊழியத்தில்‌ 


இதனால்‌ எரேமியா தன்னுடைய 
சழிபகதைபட்டு! விலல்லிடனாம்‌. என்று 
நினைக்கிறார்‌. “ஆதலால்‌, நான்‌ அவரைப்‌ 
பிரஸ்தாபம்பண்ணாமலும்‌ இனிக்‌ 
கர்த்தருடைய  நாமத்திலே பேசாமலும்‌ 
இருப்பேன்‌ என்றேன்‌” (எரே 20:9) என்று 
எரேமியா. சொல்லுகிறார்‌. ஆனாலும்‌ 
எரேமியாவால்‌ கர்த்தருடைய வார்த்தையை 


சொல்லாமல்‌ அமைதியாயிருக்க முடியவில்லை. 
எரேமியாவின்‌ 


எரிகிற 
அவருடைய 





i THE 
TT 


எரேமியாவுக்கு ஊழியத்தில்‌. 
பிரச்சனைகள்‌ வந்தாலும்‌, ர்‌ 
கர்த்தருக்கு உண்மையுள்ளவராயிருக்கிறார்‌. 
கர்த்தர்‌ தனக்கு கொடுத்த ஊழியத்தை 
உண்மையாயும்‌, உத்தமமாயும்‌, நேர்த்தியாயும்‌ 
செய்கிறார்‌. கர்த்தருடைய ஊழியத்தை 
செய்வதற்கு தேவனுடைய கிருபை மாத்திரமே 
போதுமானது. கர்த்தருடைய கிருபை, 
அவருடைய ஊழியத்தை செய்ய நம்மைப்‌ 
பலப்படுத்தும்‌. 


எரேமியா கர்த்தருடைய கிருபையையும்‌, 
சத்துருக்கள்‌ மூலமாய்‌ வரும்‌ எதிர்ப்பையும்‌ 
சிந்திந்துப்‌ பார்க்கிறார்‌ 
கர்த்தருடைய கிருபையே 
பிரதானமாயிருக்கிறது. 
அவசரப்பட்டு, “நான்‌ 
பிரஸ்தாபம்பண்ணாமலும்‌, இனி 
கர்த்தருடைய _ நாமத்திலே பேசாமலும்‌ 
இருப்பேன்‌" (எரே 20:9) என்று சொன்னார்‌. 
ஆனால்‌ இப்போதோ எரேமியா, தான்‌ 
அவசரப்பட்டு பேசியதற்காக மனம்‌ 
வருந்துகிறார்‌. 

எரேமியாவுக்கு கொடுத்த 
வார்த்தைகள்‌ அவருடைய 
இருநயத்திலிருக்கிறது. அது அவருடைய 
எலும்புகளில்‌ அடைப்பட்டு எரிகிற 
அக்கினியைப்போல பற்றியெரிந்து, 
கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய 
வார்த்தையை. சொல்லாமல்‌, 
எரேமியாவால்‌ அடைக்கி 
வைத்துக்கொள்ள முடியவில்லை. அதை 
சகித்து இளைத்துப்போய்விடுகிறார்‌. அது 
அவருக்கு பொறுக்கக்கூடாமல்போயிற்று. 
எரேமியாவால்‌ கர்த்தருடைய வார்த்தையை 
பேசாமல்‌ இருக்கமுடியவில்லை. 


அதை 


“என்‌ நாவினால்‌ பாவஞ்செய்யாதபடிக்கு 
நான்‌ என்‌ வழிகளைக்‌ காத்து, துன்மார்க்கன்‌ 
எனக்கு முன்பாக இருக்குமட்டும்‌ என்‌ 
வாயைக்‌ கடிவாளத்தால்‌ அடக்கிவைப்பேன்‌ 
என்றேன்‌. நான்‌ மவுனமாயி. 
ஊமையனாயிருந்தேன்‌. நலமானதையும்‌ 
பேசாமல்‌ அமர்ந்திருந்தேன்‌: ஆனாலும்‌ என்‌ 
துக்கம்‌ அதிகரித்ததுஎன்‌ இருதயம்‌ 
எனக்குள்ளே அனல்கொண்டது; நான்‌ 
தியானிக்கையில்‌ அக்கினி மூண்டது: 
அப்பொழுது என்‌ நாவினால்‌ விண்ணப்பம்‌ 
செய்தேன்‌" (சங்‌ 39:1-3). 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


வார்த்தைகள்‌ எனக்குள்‌ 
நிறைந்திருக்கிறது: என்‌ உள்ளத்திலுள்ள 
ஆலி என்னை நெருக்கி ஏவுகிறது. இதோ, 
என்‌ உள்ளம்‌ அடைக்கப்பட்டிருந்து புதுத்‌ 
துருத்திகளை முதலாய்ப்‌ 
புதுரசத்தைப்‌. 
நான்‌ ஆறுதலடையும்படி. 
என்‌ உதடுகளைத்‌ திறந்து பிரதியுத்தரம்‌ 
சொல்லுவேன்‌" (யோபு 32:18-20). 


கர்த்தருடைய 
பிரசங்கம்பண்ணாமல்‌ 
அதை தன்‌ 
வைத்து, 
இளைத்தைப்போயிருக்கிறார்‌. 
எரேமியாவைப்போலவே, கர்த்தருடைய 
ஊழியக்காரர்களால்‌, ஊழியம்‌ 
செய்யாமலிருக்க முடியாது. கர்த்தர்‌ 
கொடுத்த வார்த்தைகளை அவர்களால்‌ 
பிரசங்கம்பண்ணாமல்‌ அடக்கி 
வைத்துக்கொள்ளவும்‌ முடியாது. கர்த்தர்‌ 
தம்முடைய ஊழியக்காரர்களுக்கு 
வார்த்தைகளையும்‌ கொடுக்கிறார்‌ 
அதை... பிரய்ங்கம்பண்ணவேண்டுமென்று, 
உணர்த்தவும்‌ செய்கிறார்‌. 


நான்‌ பிரசங்கித்து 
பாராட்ட எனக்கு 
என்மேல்‌ விழுந்த 
சுவிசேஷத்தை நான்‌ 
பிரசங்கியாதிருந்தால்‌, எனக்கு ஐயோ" 
ரகொரி 946) என்று அப்போஸ்தலர்‌ பவுல்‌ 
சொல்லுகிறார்‌. 


எரேமியாவுக்கு. 
ஏராளமான 
எழும்பிமிருக்கிறார்கள்‌. 
மியாவோடு கூடமிரககிறார்‌ 
கர்த்தருடைய கிருபையும்‌. அவருக்கு 
கிடைத்திருக்கிறது. “கர்த்தரோ பயங்கரமான 
பராக்கிரமசாலியாய்‌ என்னோடு இருக்கிறார்‌, 
ஆகையால்‌ 
தன்பப்படுத்துகிறவர்கள்‌ 
இடறுவார்கள்‌; ங்‌ 
வாய்க்காதபடியால்‌ 
வெட்கப்படுவார்கள்‌;: 
இலச்சை 
(எரே 201) என்று எரேமியா சொல்லுகிறார்‌. 





i= FTE 
TT 


கர்த்தர்‌ நம்மோடு கூடமிருக்கும்போது. 
நமக்கு விரோதமாக சத்துருவால்‌ ஒன்றும்‌ 


என்ன சொல்லுவோம்‌? தேவன்‌ நம்முடைய 
பட்சத்திலிருந்தால்‌ நமக்கு 
விரோதமாயிருப்பவன்‌ யார்‌?” (ரோம 8:31) 
என்று பவுல்‌ சொல்லுகிறார்‌ 

எரேமியாவுக்கு அதிகமான பாரங்கள்‌: 
வந்தாலும்‌, அந்த பாரங்களை 
தாங்குவதற்கும்‌ சுமப்பதற்கும்‌ கர்த்தருடைய 
கிருபை எரேமியாவோடு கூடயிருக்கும்‌. 
கர்த்தரே எரேமியாவின்‌ வாயில்‌ தம்முடைய 
வார்த்தைகளைப்‌ போட்டிருக்கிறார்‌. 
எரேமியாவின்‌ சத்துருக்கள்‌ அவருக்கு 
விரோதமாகத்‌ தூஷண வார்த்தைகளைப்‌ 
பேசும்போது. அவர்களோடு பேசவேண்டிய 
பிரதியுத்தர வார்த்தைகளை, கர்த்தர்‌ தாமே 
எரேமியாவுக்குக்‌ கொடுப்பார்‌ கர்த்தர்‌ 
பயங்கரமான பராக்கிரமசாலியாய்‌ 
எரேமியாவோடு கூடயிருக்கிறார்‌. 
குர்த்தரைப்பற்றிய பயம்‌ அவர்களை 
மேற்கொள்ளும்‌. 

மக்கு விரோதமாக சத்துருக்கள்‌ 
ப்ப ம்‌ அ 
பார்த்துக்கொண்டிருந்தால்‌ நமக்குள்‌ சோர்வும்‌ 
பயமும்‌ வந்துவிடும்‌. நாம்‌ மனுஷரைப்‌ 
பார்க்காமல்‌ கர்த்தரை நோக்கிப்‌ 
பார்க்கவேண்டும்‌. நாம்‌ கர்த்தரை 
பார்க்கும்போது. அவரை பயங்கரமான 
பராக்கிரமசாலியாய்‌ காணவேண்டும்‌. 


நான்‌ பார்த்து 
ளையும்‌ அதிகாரிகளையும்‌ 
ஜனங்களையும்‌ 


எழும்பி, 
மற்ற 
நோக்கி: அவர்களுக்குப்‌ 
பயப்படாதிருங்கள்‌: நீங்கள்‌ மகத்துவமும்‌ 
பயங்கரமுமான ஆண்டவரை நினைத்து, 
உங்கள்‌ சகோதரருக்காகவம்‌, உங்கள்‌ 
குமாரருக்காகவும்‌, உங்கள்‌ 
மனைவிகளுக்காகவும்‌, உங்கள்‌ 
வீடுகளுக்காகவும்‌. யுத்தம்பண்ணுங்கள்‌ 
என்றேன்‌" (நெகே 4:14). 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எரேமியா இப்பொழுது தன்னுடைய 
குழப்பமில்லாமல்‌ 
கர்த்தர்மீது நம்பிக்கை 
வைத்து பூரண நிச்சயத்தோடு பேசுகிறார்‌. 
கர்த்தர்‌ பயங்கரமான பராக்கிரமசாலியாய்‌ 
தன்னோடு கூடமிருப்பதினால்‌, தன்னை 
துன்பப்படுத்துகிறவர்கள்‌ மேற்கொள்ளாமல்‌ 
இடறுவார்கள்‌ என்று எரேமியா 
முழுநிச்சயத்தோடு சொல்லுகிறார்‌. 
சத்துருக்கள்‌ நம்மைப்‌ பின்தொடருவார்கள்‌. 
ஆனால்‌ அவர்கள்‌ நம்மை 
மேற்கொள்ளமாட்டார்கள்‌. 


என்‌ 
என்‌ 
என்னை 


என்‌ 
பகைஞருமாகிய 
மாம்சத்தைப்‌ 
நெருக்குகையில்‌ அவர்களே 
இடறிவிழுந்தார்கள்‌"' சங்‌ 27: 
எரேமியாவுக்கு விரோதமாக சத்துருக்கள்‌ 
சநிஆலோசனை பண்ணினார்கள்‌. 
அவருக்கு தீங்கு செய்ய முயற்சிசெய்தார்கள்‌. 
னால்‌ அவர்களுடைய காரியம்‌ 
வாய்க்காதேபோகும்‌. இதனால்‌ அவர்களுக்கு 
மிகுந்த வெட்கமுண்டாகும்‌. மறக்கப்படாத 
நித்திய இலச்சை அவர்களுக்கு உண்டாகும்‌ 
எரேமியாவுக்கு விரோதமாக அவர்கள்‌ 
மேற்கொண்ட எல்லா முயற்சிகளும்‌. 


அவமாய்ப்போகும்‌. 


சத்துருக்களும்‌. 
பொல்லாதவர்கள்‌ 
பட்சிக்க, 


கர்த்தரே நீதியுள்ள நியாயாதிபதி. 
தன்னுடைய க்குகளை 
சமுகத்தில்‌ ஒப்புக்கொடுத்து 
கர்த்தர்‌ தன்னுடைய 
சத்துருக்கள்மீது நீதியான நியாயத்தீர்ப்பைக்‌ 
கொடுக்கவேண்டுமென்று எரேமியா 
கர்த்தரிடத்தில்‌ ஜெபம்பண்ணுகிறார்‌. கர்த்தர்‌ 
நீதிமானை சோதித்தறிகிறவர்‌ அவர்‌ 
சேனைகளின்‌ கர்த்தர்‌ மனுஷன்‌ முகத்தைப்‌ 
பார்க்கும்போது, கர்த்தரோ 
இருதயத்தைப்‌ பார்க்கிறார்‌. 
நம்முடைய உள்ளிந்திரியங்களை ஆராய்ந்து 
பார்க்கிறார்‌. 


கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பில்‌ நீதியும்‌ 
நியாயமும்‌ இருக்கும்‌. அவருடைய 
வார்த்தையிலும்‌, செய்கையிலும்‌ ஒருபோதும்‌ 
அநீதி இருக்காது. கர்த்தர்‌ மனுஷருடைய 
ஒவ்வொரு வார்த்தையையும்‌, செய்கையையும்‌ 
ஆராய்ந்து. அறிந்திருக்கிறார்‌. கர்த்தர்‌ 
சர்வஞானமும்‌ சர்வவல்லமையும்‌, 
சர்வஆளுகையுமுள்ளவர்‌. எரேமியா 
தன்னுடைய காரியத்தை கர்த்தரிடத்தில்‌ 
சாட்டிவிடுகிறார்‌. 





f= FTE 
ETT 


வழக்குகள்‌ 
எல்லாவற்றையும்‌ கர்த்தரிடத்தில்‌ 
சாட்டிவிடவேண்டும்‌. கர்த்தர்மேல்‌ பாரத்தை 
வைத்துவிட்டு, நாம்‌ அவருடைய சமுகத்தில்‌ 
அமைதியாயிருக்க வேண்டும்‌. கர்த்தருக்கு 
எரேமியாவைப்பற்றி நன்றாய்த்‌ தெரியும்‌. 
அவருடைய வழக்குகளின்‌ ஆதாரமும்‌ 
கர்த்தருக்கு புரியும்‌. கர்த்தருக்கு எல்லாம்‌. 
தெரிந்தாலும்‌, நம்முடைய காரியங்களை 
நாம்‌ கர்த்தரிடத்தில்‌ சொல்லவேண்டுமென்று 
அவர்‌ எதிர்பார்க்கிறார்‌. நம்முடைய 
பிரச்சனைகளை நாம்‌ கர்த்தரிடத்தில்‌ 
முறையிடும்போது, நம்முடைய மனதிற்கு. 
ஆறுதல்‌ உண்டாகும்‌. நம்முடைய 
இருதயத்தில்‌ சமாதானம்‌ உண்டாகும்‌. 
நம்முடைய நன்மைக்காகவே, நாம்‌ 
நம்முடைய வழக்குகளை, கர்த்தரிடத்தில்‌ 
சமர்ப்பிக்கவேண்டும்‌. 
எரேமியா 
சந்தோஷமாயிருக்கிறார்‌. தன்னுடைய 
சத்துருக்களிடமிருந்து கர்த்தர்‌ க்‌ 
நிச்சயமாய்‌ மீட்டுக்கொள்வார்‌ 
உறுதியாய்‌ நம்புகிறார்‌. இதன்‌ நிமித்தம்‌ 
எரேமியா கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறார்‌ 
பாடுங்கள்‌, கர்த்தரைத்‌ 
அவர்‌ எ டைய 
ப்‌ பொல்லாதவர்களின்‌ கைக்குத்‌ 
(எரே 2013) என்று 
எரேமியா கர்த்தரைத்‌ துதித்துப்பாடுகிறார்‌. 
எரேமியா கர்த்தரைத்‌ துதிப்பதை 
மற்றவர்களும்‌ பார்த்து அவர்களும்‌ 
கர்த்தரைத்‌ குதிப்பார்கள்‌. எரேமியா 
உள்ளத்தில்‌ மிகப்பெரிய 
மாற்றமுண்டாயிருக்கிறது. அவர்‌ 
கர்த்தருடைய சமுகத்தில்‌ தன்னுடைய 
வழக்குகளை சொல்ல ஆரம்பித்தபோது. 
மிகவும்‌ சோர்ந்துபோயிருந்தார்‌. இப்போதோ 
தன்னுடைய காரியத்தை கர்த்தரிடத்தில்‌ 
சாட்டி விட்டபின்பு, எரேமியா கர்த்தருக்குள்‌ 
மிகுந்த சந்தோஷமாயிருக்கிறார்‌. 


நம்முடைய 


கர்த்தருக்குள்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எரேமியாவைச்‌ சுற்றிலுமிருந்த 
மேகங்கள்‌ அவரை விட்டு விலகிப்போயிற்று. 
அவருக்கு விரோதமாக குற்றம்‌ 
சொன்னவர்களும்‌, பரியாச வார்த்தைகளைப்‌ 
பேசியவர்களும்‌ இப்போது பேசமுடியாமல்‌ 
அமைதியாயிருக்கிறார்கள்‌. எரேமியாவின்‌ 
துக்கம்‌ சந்தோஷமாய்‌ மாறிற்று. அவருடைய 
முறையீடுகள்‌ ஸ்தோத்திர வார்த்தைகளாக 
மாறிற்று. எரேமியா கர்த்தரை நம்பினார்‌. 
அவருடைய நம்பிக்கை வீண்போகவில்லை. 
கர்த்தர்‌ எரேமியாவின்‌ இருதயத்தில்‌ 
சந்தோஷமான மாற்றத்தை 
உண்டுபண்ணியிருக்கிறார்‌. 


எரேமியாவின்‌ வாயில்‌ கர்த்தர்‌ போட்ட 
வார்த்தை. இருக்கிறது. அவருடைய 
இருதயத்தில்‌ சந்தோஷமும்‌, ஆறுதலும்‌ 
இருக்கிறது. எரேமியாவால்‌ கர்த்தருடைய 
வார்த்தையை வெளியே சொல்லாமல்‌ அடக்கி 
வைக்க. முடியவில்லை. அவரால்‌ 
தனக்குள்ளே இருக்கிற சந்தோஷத்தையும்‌ 
வெளிப்படுத்தாமல்‌ அடக்கி வைக்க 
முடியவில்லை. ஆகையினால்‌ கர்த்தரை 
நன்றியுள்ள இருதயத்தோடு துதித்துப்‌ 
பாடுகிறார்‌ 


எரேமியா மிகுந்த பாடுகளிலும்‌ 
வேதனைகளிலும்‌ இருந்தபோது கர்த்தரே 
அவருக்கு ஆதரவாயிருந்து, அவருடைய 
பிரச்சனைகளிலிருந்து அவரை விடுவித்தார்‌. 
அதன்‌ பின்பு பஸ்கூரின்‌ கைக்கும்‌ கர்த்தர்‌ 
எரேமியாவைத்‌ தப்புலித்தார்‌ இது 
வரையிலும்‌ தனக்கு உதவிசெய்த கர்த்தர்‌ 
இனிமேலும்‌ உதவிசெய்வார்‌ என்று எரேமியா 
நம்புகிறார்‌. 


“அப்படிப்பட்ட மரணத்தினின்றும்‌ அவர்‌ 
எங்களைத்‌  தப்புவித்தார்‌ இப்பொழுதும்‌ 
தப்புவிக்கிறார்‌, இன்னும்‌ தப்புவிப்பார்‌ என்று 
அவரை நம்பியிருக்கிறோம்‌" (2கொரி 1:10). 
"கர்த்தர்‌ எரேமியாவின்‌ ஆத்துமாவை 
தப்புவிக்கிறார்‌. "சத்துருக்கள்‌ 


விழுந்துவிடும்‌. ஆர்த்தது. கர்த்தரோ 
எரேமியாவை பாலத்தின்‌ ஆபத்துக்களுக்கும்‌, 
கண்ணிகளுக்கும்‌, வலைகளுக்கும்‌, 
குழிகளுக்கும்‌ விலகிக்‌ காத்துக்கொள்கிறார்‌. 
கர்த்தர்‌ எளியவனுடைய ஆத்துமாவை 
பொல்லாதவர்களின்‌ கைக்கு தப்புவிக்கிறவர்‌. 





i FTN 
TT 


நான்‌ 
சபிக்கப்படுவதாக 
எரே 20:14-18 


பிறந்தநான்‌ 


எரே 2044. 
சயிக்கப்படுவதாக; 
என்னைப்‌ 

ஆசீர்வதிக்கப்படாதிருப்பதாக. 


நான்‌ 


ப்பம்‌ 


எரே 20:15. உமக்கு ஒரு ஆண்பின்னை 
பிறந்ததென்று என்‌ தகப்பனுக்கு 
நற்செய்தியாக அறிவித்து, அவனை 
மிகவும்‌ சத்தோஷப்படுத்தின மனுஷன்‌ 
சபிக்கப்படக்கடவன்‌. 


எரே 20:16. அத்த மனுஷன்‌, கர்த்தர்‌ 
மணம்மாறாமல்‌ கவிழ்த்துப்போட்ட 
பட்டணங்களைப்‌ போலிருந்து, காலமே 
அலறுதலையும்‌ மத்தியான 
(வேளையிலே கூக்குரலையும்‌ 
கேட்கக்கடவன்‌. 


எரே 20:17. என்‌ தாயார்‌ எனக்குப்‌ 
யிரேதக்குழியும்‌, நான்‌ என்றைக்கும்‌. 
மிரசவியாத: சூலுமாய்‌ 
இருக்கத்தக்கதாகக்‌ கர்ப்பத்திலே 
நான்‌  கொலைசெய்யப்படாமற்‌ 
போன தென்ன? 


எரே 20:18. நான்‌ வருத்தத்தையும்‌ 
சஞ்சலத்தையும்‌ கண்டு, என்‌ நாட்கள்‌ 
வெட்கமாய்க்‌ கழியும்படிக்கு நான்‌ 
கர்ப்பத்திலிருந்து வெனிப்பட்டதென்ன? 


டய நாவு மிகவும்‌ 
விநோதமானது. நாம்‌ ஒரே நாவினாலே 
கர்த்தரைத்‌ துதிக்கிறோம்‌. அதே நாவினாலே 
மனுஷரை  சபிக்கிறோம்‌. துதிப்பதும்‌ 
சபிப்பதும்‌ ஒரே நாவிலிருந்து புறப்படுவது. 
மிகவும்‌ விநோதமாயிருக்கிறது. 


எரேமியா தீர்க்கதரிசி சற்று நேரத்திற்கு 
முன்பு, “கர்த்தரைப்‌ பாடுங்கள்‌, கர்த்தரைத்‌ 
துதியுங்கள்‌” எரே 20:13) என்று 
சந்தோஷமாக பாடினார்‌. இப்போதோ, 
“நான்‌ பிறந்தநாள்‌. சபிக்கப்படுவதாக” 
(எரே 20:14) என்று சாபவார்த்தைகளைச்‌ 
சொல்லுகிறார்‌. எரேமியாவுக்கு துக்கமும்‌ 
இன்பமும்‌ மாறி மாறி வருகிறது. அவர்‌ 
கர்த்தரிடத்தில்‌ நம்பிக்கை வைத்திருக்கிறார்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எரேமியாவின்‌ சத்துருக்கள்‌ அவரை 
அதிகமாய்‌ நெருக்குகிறார்கள்‌. கர்த்தர்‌ 
எரேமியாவை. அவருடைய 
நெருக்கங்களிலிருந்தும்‌, பாடுகளிலிருந்தும்‌ 
விடுவிக்கிறார்‌.  எரேமியாவின்‌ ஜீவியத்தில்‌ 
மனுஷர்‌ மூலமாய்‌ வரும்‌ வேதனையும்‌, கர்த்தர்‌ 
மூலமாய்‌ வரும்‌ ஆறுதலும்‌ மாறி மாறி 
வருகிறது. 


எரேமியாவுக்கு மனுஷர்‌ மூலமாய்‌ 
எல்வளவு பிரச்சனைகள்‌ வந்தாலும்‌, அவர்‌ 
கர்த்தரை உறுதியாய்ப்‌ பற்றிக்கொள்ள 
வேண்டும்‌. கர்த்தர்மேல்‌ பாரத்தை 
வைத்துவிட்டு ஆறுதலடையவேண்டும்‌. 
எரேமியாவுக்கோ புதிது புதிதாய்‌. 
சோதனைகள்‌ வருகிறது. கர்த்தர்‌ நம்முடைய 
ஆத்துமாவை பொல்லாதவர்களின்‌ கைக்கு 
ப்புவிக்கிறார்‌ கர்த்தர்‌ நமக்கு 
செய்த நன்மைகளை 

நம்முடைய விசுவாசத்தைப்‌ 
பலப்படுத்திக்கொள்ளவேண்டும்‌. நம்முடைய 
சொந்த பலவீனத்தையும்‌, ஈந்த 
மதியீனத்தையும்‌ நினைத்துக்கொண்டிருந்தால்‌ 
சோர்ந்துபோய்விடுவோம்‌. நாம்‌ 
கர்த்தருடைய நன்மையையும்‌, அவருடைய 
பலத்தையும்‌ நம்பவேண்டும்‌. கர்த்தருடைய 
வார்த்தையில்‌ விசுவாசம்‌ வைக்கவேண்டும்‌. 


எரேமியாவுக்கு சோதனை வருகிறது 
இந்த சோதனையில்‌ அவர்‌ தன்னுடைய 
பிறந்தநாளை  சபிக்கிறார்‌. யோபு 
வியாதியினால்‌ 'வேதனைப்பட்டபோது, 
தன்னுடைய பிறந்தநாளை சபித்தார்‌. 


“அதற்குப்பின்பு யோபு தன்‌ 
வாயைத்திறந்து, தான்‌ பிறந்த நாளைச்‌ 
சபித்து. வசனித்துச்‌: சொன்னது 
என்னவென்றால்‌” (யோபு 3:1,2). ன்‌ இந்‌ 
உலகத்தில்‌ பிறவாதிருந்திருந்தால்‌, 
தனக்கு நன்மையாயிருந்திருக்கும்‌ என்று 
எரேமியா நினைக்கிறார்‌. 


யூதாஸ்காரியோத்து இந்த உலகத்தில்‌ 
பிறவாதிருந்திருந்தால்‌, அது அவனுக்கு 
நன்றாயிருந்திருக்கும்‌ என்று இயேசு 
கிறிஸ்துவே சொல்லுகிறார்‌. “மனுஷகுமாரன்‌ 
தம்மைக்குறித்து எழுதியிருக்கிறபடியே 
போகிறார்‌; ஆகிலும்‌, எந்த மனுஷனால்‌ 
மனுஷகுமாரன்‌ காட்டிக்கொடுக்கப்படுகிறாரோ, 
அந்த மனுஷனுக்கு ஐயோ; அந்த மனுஷன்‌ 
பிறவாதிருந்தானானால்‌. அவனுக்கு 
நலமாயிருக்கும்‌ என்றார்‌" (மத்‌ 26:24) 





i FTE 
TT 


யூதாஸ்காரியோத்தைத்‌ தவிர, வேறு 
யாருக்கும்‌ இப்படிப்பட்ட வாக்கியம்‌ 
சொல்லப்படவில்லை. நாம்‌ கர்த்தருடைய 
சித்தத்தின்‌ பிரகாரமாகவும்‌, ப்பத்தின்‌ 
பிரகாரமாகவும்‌ ந்‌; 
பிறந்திருக்கிறோம்‌. நாம்‌ 

நன்மை ெ்வேன் வக்கம்‌. 

நமக்கு. நியமித்திருக்கிற. 
விசுவாசத்தோடு. 

கர்த்தருடைய கிருபையினால்‌ 

இலக்கை அடைவோம்‌ என்னும்‌ நம்பிக்கை 
நமக்குள்‌ காணப்படவேண்டும்‌. 


நாம்‌ கர்த்தருடைய கிருபா 
பாத்திரங்களாயிகக்கிறோம்‌ நம்முடைய 
காலங்கள்‌ கர்த்தருடைய கரத்திலிருக்கிறது. 
நாம்‌ கெட்டுப்போனாலும்‌ கர்த்தர்‌ 
நம்மை மறுபடியுமாய்‌ உருவாக்குவார்‌. 
கர்த்தருடைய கிருபையும்‌ இரக்கமும்‌ பெரிது. 
கர்த்தர்‌ நம்‌ ஒவ்வொருவருடைய 
டட ஒரு நோக்கத்தையும்‌, 

கையும்‌ நியமித்திருக்கிறார்‌. 
கர்த்தருடைய சித்தம்‌ நம்முடைய ஜீவியத்தில்‌. 


இப்படி 
மந்தாமே காணப்பபவேண்டும த்‌ 


வந்தவுடன்‌ நம்முடைய பிறந்தநாளை 


சபித்துவிடக்கூடாது. 


எரேமியா தன்னுடைய பிறந்தநாளை 
சபிக்கும்போது “என்‌ தாயார்‌ என்னை 
பெற்றாள்‌ ஆசிர்வதிக்கப்படாதிருப்பதாக" 
(எரே 2014) என்று சொல்லுகிறார்‌. 
தன்னுடைய பிறந்தநாளை சபிப்பதோடு, 
தன்னுடைய தகப்பனுக்கு தன்னுடைய பிறந்த 
செய்தியை சொன்ன மனுஷனையும்‌ 
எரேமியா  சபிக்கிறார்‌. அந்த மனுஷனுக்கு 
நித்திய துக்கமும்‌, நித்திய வேதனையும்‌, 
நித்திய துன்பழம்‌ வரவேண்டுமென்று 
எரேமியா அந்த மனுஷனை சபிக்கிறார்‌. 


“உமக்கு ஒரு ஆண்பிள்ளை 
பிறந்ததென்று என்‌ தகப்பனுக்கு 
நற்செய்தியாக அறிவித்து, அவனை மிகவும்‌ 
சந்தோஷப்படுத்தின மனுஷன்‌ 
சபிக்கப்படக்கடவன்‌. அந்த மனுஷன்‌, கர்த்தர்‌ 
மனம்மாறாமல்‌ 
பட்டணங்களைப்‌ 
அலறுதலையும்‌ 
கூக்குரலையும்‌ 
(எரே 20-1516) 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எரேமியாவுக்கு தன்னுடைய பிறப்பைக்‌ 
குறித்து கோபம்‌: டல்‌ தன்னுடைய 
தான்‌ 


மூச்சே கடைசி ந்ல்ல 
என்பது எரேமியாவின்‌ விருப்பம்‌. “என்‌ 
தாயார்‌ எனக்குப்‌ பிரேதக்குழியும்‌, நான்‌ 
என்றைக்கும்‌  பிரசவியாத  சூலுமாய்‌ 
இருக்கத்தக்கதாகக்‌ கர்ப்பத்திலே. 
நான்‌ கொலைசெய்யப்படாமற்போனதென்ன ?" 
(எரே 20:17) என்று எரேமியா கோபத்தோடு 
கேட்கிறார்‌. 


தான்‌ இந்த உலகத்தில்‌ பிறவா; 

வேண்டும்‌ என்று நினைப்பதும்‌, ந்த 
உலகத்தில்‌ பிறப்பதற்கு முன்பாகவே தான்‌ 
செத்துப்போகவேண்டும்‌ என்று நினைப்பதும்‌ 
எரேமியாலின்‌ பார்வைக்கு சரியாகத்‌ 
தெரிகிறது. தன்னுடைய சிந்தனை. 
நீதியானது என்று எரேமியா நினைக்கிறார்‌. 
“நான்‌ வருத்தத்தையும்‌ சஞ்சலத்தையும்‌ 
கண்டு, என்‌ நாட்கள்‌ வெட்கமாய்க்‌ 
குழியும்படிக்கு நான்‌  கர்ப்பத்திலிருந்து 
வெளிப்பட்டதென்ன?" (எரே 20:18) என்று 
எரேமியா சொல்லுகிறார்‌. 


எரேமியா 
கர்பபத்திலிருந்தபோது, வனி 
சத்துருக்களுக்கு மறைவாயிருந்தார்‌. 
'தீமையறியாதவராயிருந்தார்‌. அவருக்கு 
ஒருவரும்‌ தீங்குசெய்யவில்லை. அவருடைய 
தாயின்‌ கர்ப்பமே அவருக்கு பாதுகாப்பான 
ஸ்தலமாகமிருந்தது. தன்னுடைய தாயின்‌ 
கர்ப்பத்திலிருந்து வெளிப்பட்ட நாள்‌, 
எரேமியாவுக்கு துக்க நாளாயிருக்கிறது. 


எரேமியா இங்கு சொல்லுகிற. 
வார்த்தைகளை, நம்முடைய ஜீவியத்தில்‌ 
பின்பற்றக்கூடாது. இந்த வசனங்களிலிருந்து 
நாம்‌ நல்ல பாடங்களைக்‌ 
கற்றுக்கொள்ளவேண்டும்‌. மனுஷருடைய 
ஜீவியம்‌ மாயையாயிருக்கிறது. நம்முடைய 
ஆவி சஞ்சலம்‌ நிரம்பியதாக இருக்கிறது. 





மயா எரேமியா - விரிவுரை மரமா 
JEREMIAH - COMMENTARY RUBISHRS 


இயேசுகிறிஸ்துவின்‌ 
ஏற்றுக்கொள்ளவில்லை. 
்‌ சொன்ன 
த்‌ அவர்கள்‌ 
ஏற்றுக்கொள்ளவில்லை. 
மேசியாவாகிய இயேசுகிறிஸ்துவை யூதர்கள்‌ 

நோக்கி போய்க்கொண்டிருக்கிறார்கள்‌. | பகைத்தார்கள்‌. 

இவர்களுடைய காலம்‌ இவர்களுக்கு 

சபிக்கப்பட்டதாகவே இருக்கும்‌. ள்‌ .... இருநயத்தின்‌ நிறைவினால்‌ வாய்பேசம்‌, 
தங்களுக்கு ஆசீர்வாதம்‌ கிடைக்குமென்று | நம்முடைய இருதயத்தில்‌ கோபம்‌ 
நினைக்கிறார்கள்‌. துன்மார்க்கருக்கு | நிரம்பியிருக்கும்போது, அது கோபமான 
i கார்த்தைககைமே பேசும்‌ நம்முடைய 
நாவின்‌ வார்த்தைகளை 
கட்டுப்படுத்தவேண்டும்‌. நாவுக்கு கடிவாளம்‌ 

போடவேண்டும்‌. 


“என்‌ நாவினால்‌ பாவஞ்செய்யாதபடிக்‌( 
நான்‌ என்‌ வழிகளைக்‌ காத்து, துன்மார்க்கன்‌ 
எனக்கு முன்பாக இருக்குமட்டும்‌ என்‌ 
வாயைக்‌ கடிவாளத்தால்‌ அடக்கிவைப்பேன்‌ 
என்றேன்‌" (சங்‌ 39:1). 





i= THEN 
TT 


எரேமியா 
வார்த்தைகளை 
எருசலேமின்‌ 


தீர்க்கதரிசி கர்த்தருடைய 
யூதாவின்‌ மனுஷருக்கும்‌, 
குடிகளுக்கும்‌ பிரசங்கம்‌ 
பண்ணுகிறார்‌. அவருடைய தீர்க்கதரிசன 
செய்திகள்‌, அவர்‌ பிரசங்கம்பண்ணிய 
வரிசையின்‌ பிரகாரம்‌, இந்தப்‌ புஸ்தகத்தில்‌ 
கோர்க்கப்படவில்லை. இந்த அதிகாரத்தில்‌ 
சிதேக்கியா ராஜாவைப்பற்றி 
எழுதப்பட்டிருக்கிறது. இந்த அதிகாரத்திற்கு 
பின்பு யோவாகாஸ்‌, யோயாக்கீம்‌. கோனியா 
ஆகியோரைப்பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. 
ஆனால்‌ இவர்களுடைய ஆட்சிக்காலம்‌, 
சிதேக்கியா ராஜாவின்‌ ஆட்சிக்காலத்திற்கு 
முந்தியதாகும்‌. 


அதிகாரத்தில்‌ 
தீர்க்கதரிசனங்கள்‌ 
யூதாதேசத்தை 
காலத்தில்‌ 
சிதேக்கியா 
எரேமியாவிடம்‌ 
கர்த்தரிடத்தில்‌ 
தங்களுக்காக விண்ணப்பம்பண்ணுமாறு. 
சிதேம்கியா  எரேமியாவக்கு செய்தி 
சொல்லியனுப்புகிறார்‌ (எரே 21:12). 


ப்தி 
சொல்லப்பட்டிருக்கிற 
சிதேக்கியா ராஜா 
ஆட்சிபுரிந்த 
சொல்லப்பட்டவையாகும்‌. 
தன்னுடைய தீர்க்கதரிசியை 
அனுப்புகிறார்‌. 


எரேமியா தேவனுடைய நாமத்தில்‌ 
சிநேக்கியா ராஜாவுக்கு பதில்‌ சொல்லுகிறார்‌. 
எரேமியாவின்‌ செய்தி சிதேக்கியாவுக்கு 
நற்செய்தியல்ல. எருசலேம்‌ நகரம்‌ 
நிச்சயமாகவே அழிந்து போகும்‌ என்று 
எரேமியா முன்னறிவிக்கிறார்‌ (எரே 21:3-7). 
யூதாவின்‌ மனுஷரும்‌, எருசலேமின்‌ குடிகளும்‌ 
பாபிலோன்‌ தேசத்து ராஜாவிடம்‌ போகுமாறு 
எரேமியா லோசனை சொல்லுகிறார்‌ 
(எரே 21:8-10). சிதேக்கியா ராஜாவும்‌ 
அவருடைய குடும்பத்தாரும்‌ தங்கள்‌ 
பாவங்களுக்கு மனந்திரும்பி, தங்கள்‌ 
இருதயத்தைப்‌ புதுப்பித்தக்கொள்ள 
வேண்டுமென்று எரேமியா ஆலோசனை 
சொல்லுகிறார்‌ (எரே 21:17). 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தரிடத்தில்‌ விசாரியும்‌ 


சிதேக்கியா ராஜா 
குமாரனாகிய 
ஆசாரியனான 
குமாரனாகிய 


எரேமியாவினிடத்தில்‌ அனுப்பி: 


எரே 212. நீர்‌ எங்களுக்காகக்‌. 
கர்த்தரிடத்தில்‌ விசாரியும்‌; பாபிலோன்‌. 
ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார்‌. 
விரோதமாய்‌ 
ஒருவேளை 
எல்லா அற்புதச்‌. 
எங்களுக்கு 


யுத்தஞ்செய்கிறான்‌; 
கர்த்தர்‌ தம்முடைய 
செயலின்படியேயும்‌ 
அநுக்கிரகஞ்செய்து, அவனை 
எங்களைவிட்டுப்‌ போகப்பண்ணுவார்‌ 
என்று சொல்லியனுப்பினபோது, 


எரே 2௧. எரேமியா 
அவர்கனைப்பார்த்து, நீங்கள்‌ 
சிதேக்கியாவுக்குச்‌ சொல்லவேண்டியது: 


எரே 21:4. இஸ்ரவேலின்‌ தேவனாகிய 
கர்த்தர்‌ உரைக்கிறது என்னவென்றால்‌, 
இதோ, உங்களை அலங்கத்துக்கு 
வெளியே முற்நிக்கையோட்ட, 
பாபிலோன்‌ ராஜாவோடும்‌ 
கல்தேயரோடும்‌, நீங்கள்‌. 
யுத்தம்பண்ணும்படி உங்கள்‌ கைகளில்‌ 
பீடித்திருக்கிற யுத்த ஆயுதங்களை 
நான்‌ திருப்பிவிட்டு, அவர்கனை இந்த 
நகரத்தின்‌ நடுவிலே சேர்த்து, 


எரே 21:5. நான்‌ நீட்டின கையினாலும்‌ 
பலத்த  புயத்தினாலும்‌ கோபமும்‌ 
உக்கிரமும்‌ மகா கடுமையுமாக 
உங்களோடே யுத்தம்பண்ணி, 

எரே 219. நகரத்தின்‌ 


இத்த ள்‌ 
குடிகளையும்‌, மனுஷரையும்‌, 
மிருகங்களையும்‌ சங்கரிப்பேன்‌; மகா 
கொள்ளைநோயால்‌ சாவார்கள்‌. 





f= FTE 
TT 


காவின்‌ ராஜாவாகிய 
சிதேக்கியாவையும்‌, அவன்‌ 
ஊழியக்காரரையும்‌, ஜனத்தையும்‌, 
இந்த நகரத்திலே கொன்னை 
நோய்க்கும்‌ 

யஞ்சத்துக்கும்‌ 

மீதியானவர்களையும்‌ 

ராஜாவாகிய நேயுகாத்நேச்சாருடைய 
கையிலும்‌, அவர்கள்‌ சத்துருக்களின்‌ 
கையிலும்‌, அவர்கள்‌ பிராணனை 
வாங்கத்தேடுகிறவர்களின்‌ கையிலும்‌ 
ஒப்புக்கொடுப்பேன்‌;; அவன்‌ 
அவர்களைப்‌ பட்டயக்‌ கருக்கினால்‌ 
வெட்டுவான்‌; அவன்‌ அவர்களைத்‌: 
தப்பவிடுவதுமில்லை, அவன்‌ 
மன்னிப்பதுமில்லை, 
இரங்குவதுமில்லையெயன்று 
உரைக்கிறார்‌ என்றான்‌. 


கர்த்தர்‌ 


கியா 


சிதேக்‌, ராஜாவுக்கு 
நெருக்கழுண்டாயிற்று. . 


, மிகுந்த 


பஸ்கூரையும்‌ 
எரேமியா 
அனுப்புகிறார்‌. 
எரேமியாவின்‌ 


எரேமியா னன்‌ 
உதவியைப்பெற்றுக்கொள்ள வேண்டுமென்‌. 
சிதேக்கியா விரும்புகிறார்‌. சிதேக்கியா நச 
மட்டும்‌ தன்னைத்‌ தாழ்த்துகிறார்‌ 
எரேமியா சொல்லுகிற ஆலோசனை பல 
செயல்படுவதற்கும்‌, கர்த்தர்‌ தன்னை 
ஆளுகை செய்வதற்கும்‌ சிதேக்கியா தன்னை 
ஒப்புக்கொடுக்கவில்லை. சிதேக்கியா அந்த 
அளவுக்கு தன்னை கர்த்தருடைய 
சமுகத்தில்‌ முற்றிலுன்த தாழ்த்தவில்லை. 


பாபிலோன்‌ 
நேபுகாத்நேச்சார்‌ 


ராஜாவாகிய 


பிடித்துக்கொண்டான்‌. இப்போது. 

நகரத்தை. சுற்றிலுமாய்‌ 
போட்டிருக்கிறான்‌. எருசலேம்‌ நகரத்திலுள்ள 
ஜனங்களை தன்னுடைய பட்டயத்தால்‌ 
கொன்றுபோட்டு, யூதா மனுஷருடைய 
பொக்கிஷங்களையெல்லாம்‌ கொள்ளையிட்டு, 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அதைத்‌ தன்னுடைய தேசத்திற்கு கொண்டு 
போகவேண்டுமென்று பாபிலோன்‌ ராஜா 
ஆசைப்படுகிறான்‌. இந்தச்‌ செய்தியைக்‌ 
கேட்டு சிதேக்கியா மனங்கலங்குகிறான்‌. 
சிதேக்கியா எரேமியாவிடம்‌ நேரடியாகப்‌ 


பஸ்கூரையும்‌, 
எரேமியாவினிடத்தில்‌ 


சிதேக்கியா ராஜா 

எரேமியாவினிடத்தில்‌ தன்னுடைய 
தூதுவர்களை அனுப்பாமல்‌, தானே 
நேரடியாகப்‌ போயிருந்தால்‌, அது அவனுக்கு 
நன்றாமிருந்திருக்கும்‌ னால்‌ 
சிதேக்கியாவோ அந்த அளவுக்கு தன்னைத்‌ 
தாழ்த்தவில்லை. 

சிதேக்கியா ராஜாவின்‌ 
பிரகாரம்‌  பஸ்கூரும்‌. 
எரேமியாவினிடத்திற்கு போகிறார்கள்‌. 
இவர்கள்‌ இருவரும்‌ ஆசாரிய வகுப்பைச்‌ 
சேர்ந்தவர்கள்‌. ராஜா தங்களுக்கு சொன்ன 
செய்தியை, இவர்கள்‌ எரேமியாவினிடத்தில்‌ 
பணிவோடும்‌. மரியாதையோடும்‌ 
அறிவிக்கப்போகிறார்கள்‌. எரேமியா 
தீர்க்கதரிசியும்‌ ஒரு ஆசாரியர்‌. பஸ்கூரும்‌ 
செப்பனியாவும்‌ எரேமியாவைப்போய்‌ 
பார்ப்பதினால்‌, எரேமியா ஆசாரியர்களுக்கு 
மத்தியில்‌ உயர்த்தப்படுகிறார்‌. எரேமியாவுக்கு 
கனமும்‌ மகிமையும்‌ உண்டாயிற்று. 


“நீர்‌ எங்களுக்காக கர்த்தரிடத்தில்‌. 
விசாரியும்‌” (எரே 21:2). இதுவே 
சிதேக்கியா ராஜா எரேமியாவுக்கு அனுப்பிய 
செய்தி. 'கல்தேயரின்‌ 
சேனையிலுள்ளவர்கள்‌, எருசலேம்‌ நகரத்தின்‌ 
எல்லையைச்‌ சுற்றிலும்‌ நிற்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ நகரத்தை 
முற்றிக்கைப்போட்டிருக்கிறார்கள்‌. எருசலேம்‌ 
நகரத்திற்குள்‌ பிரவேசிப்பதற்கு அவர்கள்‌ 
ஆயத்தமாயிருக்கிறார்கள்‌. தேசத்திலும்‌, 
அரண்மனையிலும்‌ பயமும்‌ குழப்பமும்‌ 
கூழ்ந்திருக்கிறது. 

சிதேக்கியா 
அரண்மனையிலுள்ள 
எரேமியாவை கர்த்தருடைய 
என்று நம்புகிறார்கள்‌. ஆனாலும்‌. 
அவர்களுக்கு எரேமியாவின்‌ 
வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய அவர்களுக்கு 
மனதில்லை. 


கட்டளைப்‌ 
செப்பனியாவும்‌ 


ராஜாவும்‌, 
பிரதானிகளும்‌ 
தீர்க்கதரிசி, 





i THEN 
ETT 


அவர்கள்‌ கர்த்தரிடத்தில்‌ நேரடியாக 
ஜெபம்பண்ணாமல்‌, எரேமியா தங்களுக்காக 
கர்த்தரிடத்தில்‌ ஜெபம்பண்ண வேண்டும்‌. 
என்று  எதிர்பார்க்கிறார்கள்‌. எரேமியா 
கர்த்தருடைய சிநேகிதர்‌ கர்த்தர்‌ 
எரேமியாவின்‌ ஜெபத்திற்கு பதில்‌, 
கொடுப்பார்‌ என்றும்‌, தாங்கள்‌ 
ஜெபம்பண்ணினால்‌ கர்த்தர்‌ பதில்‌ 
கொடுக்கமாட்டார்‌ என்றும்‌ யூதாவின்‌ 
மனுஷர்‌ நினைக்கிறார்கள்‌. இப்படிப்பட்ட 


தூரமாய்‌ வகப்போமருககிறாரகள்‌ 
கர்த்தரும்‌ அவர்களை விட்டு 


எங்களுக்காக கர்த்தரிடத்தில்‌ 
" என்று சிதேக்கியா தன்னுடைய 
ய்‌ எரேமியாவுக்கு செய்தி 
அனுப்புகிறார்‌. பாபிலோன்‌ 
நேபுகாத்நேச்சார்‌, யூதா 
விரோதமாக யுத்தம்‌ 
த்தில்‌ 


ராஜாவாகிய 
தேசத்தாருக்கு 
செய்கிறான்‌. 
நெருக்கமுண்டாயிருக்கிறது. 
சூழ்நிலையில்‌ தாங்கள்‌ 
செய்யவேண்டும்‌ என்று 
அறிந்துகொள்ள விரும்புகிறான்‌. 


சிதேக்கியா ராஜாவும்‌, 
மனுஷரும்‌ இதுவரையிலும்‌ 
சுயபலத்தினாலும்‌, 

நேபுகாத்நேச்சாரோடு 


இந்த 
என்ன 


சிதேக்கியா 


யூதாவின்‌ 
தங்களுடைய 
சுயபராக்கிரமத்தினாலும்‌ 
யுத்தம்பண்ணினார்கள்‌. 
மனுஷருக்கு. 
உண்டாயிற்று 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


கர்த்தர்‌ தம்முடைய 
வழியை நமக்கு காண்பிக்கிறார்‌ 


துன்பங்களும்‌, 
கர்த்தருடைய கிருபையும்‌ நம்மைவிட்டு 
விலகிப்போகும்‌. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில்‌. 
நாம்‌ மிகுந்த சிரமத்தோடு, கர்த்தருடைய 
முகத்தைத்‌ தேடவேண்டியதுவரும்‌. 


கர்த்தர்‌ நமக்கு அருகாமையிலிருக்கும்‌ 
காலத்தை, நம்முடைய நன்மைக்கேதுவாக 
பிரயோஜனப்படுத்திக்கொள்ள வேண்டும்‌. 
இல்லையென்றால்‌ நமக்கு துன்பங்களும்‌, 
வேதனைகளும்‌ வரும்போது, மனதில்‌ 
சந்தோஷமும்‌ சமாதானமுமில்லாமல்‌, 
கலக்கங்களும்‌ குழப்பங்களும்‌ நிரம்பி, நாம்‌ 
கர்த்தருடைய சமுகத்திற்கு வேதனையுடள்‌ 
வரவேண்டியது வரும்‌. 


i கு ர்த்தரிடத்தில்‌ 
விசாரியும்‌' என்னும்‌ வாக்கியத்திற்கு, “நீர்‌ 
எங்களுக்காக கர்த்தரிடத்தில்‌ பரிந்து பேசும்‌” 
என்று பொருள்‌. கர்த்தர்‌ தங்களுடைய 
முற்பிதாக்களுக்கு அநேக நன்மைகளையும்‌, 
அற்புதங்களையும்‌ செய்திருக்கிறார்‌ என்பதை 
சிதேக்கியா அறிந்து வைத்திருக்கிறார்‌ 
எரேமியா தீர்க்கதரிசி தங்களுக்காக 
கர்த்தரிடத்தில்‌ விண்ணப்பம்பண்ணும்போது, 
கர்த்தர்‌ ஒருவேளை தம்முடைய எல்லா 
ர்‌ செயலின்படி, தங்களுக்கு 


க செய்வார்‌ என்றும்‌, 
நேபுகாத்நேச்சாரை தங்களைவிட்டு 
போகப்பண்ணுவார்‌ என்றும்‌ (எரே 21:2) 
சிதேக்கியா நினைக்கிறான்‌. 


கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எதிராக 
எழும்பும்‌ எந்த ஆயுதமும்‌ வாய்க்காதே 
ம்‌ க்‌ 'ரோதமாக எழும்புகிற 
பெலனற்றுப்போவார்கள்‌. 
செய்வார்‌. 

கர்த்தரோடு 

அவர்கள்‌ 
விலகிப்போய்விடுவார்கள்‌. 


மனுஷர்‌ மூலமாய்‌ சொல்லி அனுப்புகிறான்‌. 





i= FTE 
TT 


'மென்மையானதாயிருக்கிறது. 
வாசலுக்கு இளநீலநூலாலும்‌ 
இரத்தாம்பரநூலாலும்‌ சிவப்பு நூலாலும்‌: 
திரித்த மெல்லிய பஞ்சுநூலாலும்‌ சித்திரத்‌: 
தையல்வேலையாய்ச்‌ செய்யப்பட்ட இருபதுமுழ: 
நீளமான ஒரு தொங்குதிரையும்‌ அதற்கு நாலு 
தூண்களும்‌, அவைகளுக்கு நாலு 
பாதங்களும்‌ இருக்கவேண்டும்‌ (யாத்‌ 27:16) 
என்பது கர்த்தருடைய பிரமாணமாகும்‌. 


பிரகாரத்தின்‌ 
அவைகளின்‌ 
பாதங்களையும்‌ 


தூண்களையும்‌ 
கொக்கிகளையும்‌, 
எவ்வாறு செய்யவேண்டும்‌. 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
சுற்றுப்‌ பிராகாரத்தின்‌ தூண்களெல்லாம்‌ 
வெள்ளியினால்‌. பூண்கட்டப்பட்டிருக்க 
வேண்டும்‌; அலைகளின்‌ கொக்கிகள்‌ 
வெள்ளிமினாலும்‌ அவைகளின்‌ பாதங்கள்‌ 
வெண்கலத்தினாலும்‌ செய்யப்பட்டிருக்க 
வேண்டும்‌ (யாத்‌ 27:17). 

பிரகாரத்தின்‌ வாசல்க 
செய்யப்படவேண்டிய 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ 
வருமாறு : 


1, பிராகாரத்தின்‌ வாசல்‌ 30 அடி அகலம்‌. 
(யாத்‌ 27:16). 


அதன்‌ விவரம்‌ 


பிராகாரத்தின்‌ வாசலுக்கு இளநீல 
நூலாலும்‌ இரத்தாம்பரநூலாலும்‌ சிவப்பு 
நூலாலும்‌ திரித்த மெல்லிய 
பஞ்சுநூலாலும்‌ சித்திரத்‌ தையல்‌. 
வேலையாய்ச்‌ ய்யப்பட்ட 
தொங்குதிரையை 
உண்டுபண்ணவேண்டும்‌. 


பிராகாரத்தின்‌ வாசலுக்கு நாலு, 
தூண்களை உண்டுபண்ண வேண்டும்‌. 


பிராகாரத்தின்‌ தூண்களுக்கு நாலு 
பாதங்கள்‌ இருக்கவேண்டும்‌ 
(யாத்‌ 27:16,7) 


சுற்றுப்‌ பிராகாரத்தின்‌ தூண்களெல்லாம்‌ 
வெள்ளியினால்‌ பூண்கட்டப்பட்டிருக்க 
வேண்டும்‌ (யாத்‌ 27:17). 

அவைகளின்‌ கொக்கிகள்‌ 
வெள்ளியினால்‌ செய்யப்பட்டிருக்க. 
வேண்டும்‌. 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


7. அவைகளின்‌ 
வெண்கலத்தினால்‌ 
வேண்டும்‌. 


பாதங்கள்‌ 
செய்யப்பட்டிருக்க 


தொங்குதிரை சித்திரத்‌ 
தையல்வேலையினால்‌ செய்யப்பட்டிருக்கிறது. 
பிராகாரத்தின்‌ வாசலுடைய தொங்குதிரை 
இளநீலநூலாலும்‌ இரத்தாம்பரநூலாலும்‌ 
சிவப்பு நூலாலும்‌ திரித்த மெல்லிய 
பஞ்சுநூலாலும்‌ சித்திரத்‌ தையல்வேலையாய்ச்‌ 
செய்யப்பட்டிருக்க வேண்டும்‌. 


வாசஸ்தலத்தின்‌ மூடுதிரையைப்‌ 
செய்யப்பட்டிருக்கும்‌. (யாத்‌ 26:36) 
பிரகாரத்தில்‌ மொத்தம்‌ 69 தூண்கள்‌ 
உள்ளன. அவை பிரகாரத்தின்‌ ஒவ்வொரு 
பகுதியிலும்‌ கர்த்தர்‌ சொன்ன பிரகாரமாக 
வைக்கப்படுகிறது. அதன்‌ விவரம்‌ வருமாறு: 


1. பிராகாரத்தின்‌ தென்பகுதியில்‌ 20. 
தூண்கள்‌ (யாத்‌ 27:9-10) 


பிராகாரத்தின்‌ வடக்கு பகுதியில்‌ 20 
தூண்கள்‌ (யாத்‌ 27:11) 


ட பிராகாரத்தின்‌ மேற்குபகுதியில்‌ 10. 
தூண்கள்‌ (யாத்‌ 2742) 


பிராகாரத்தின்‌ கிழக்கு அல்லது வாயில்‌ 
பகுதியில்‌ 10 தூண்கள்‌ (யாத்‌ 2714-16) 
உள்‌ மூடுதிரையில்‌ 4 தூண்கள்‌. 
(யாத்‌ 26:32) 


வெளி மூடுதிரையில்‌ 5 
(யாத்‌ 26:37) 


தூண்கள்‌ 


ப வெள்ப்ரரகாரத்திறுள்ள 60 
களும்‌ அளவில்‌ ஒன்றுபோல்‌ 
இருக்கம்‌, மூடுதிரையிலுள்ள 9 தூண்கள்‌ 
அளவில்‌ பெரியவை. ஆசரிப்புக்கூடாரத்தின்‌ 
மேல்பகுதி உயரமாக இருக்க வேண்டும்‌. 
என்பதற்காக 9 தூண்களும்‌ மற்ற 60 
தூண்களைவிட உயரமாக இருக்கலாம்‌. 


பிரகாரத்தின்‌ நீள (கலமு! 
வன்‌ பதக சூத்திரப்‌ 
என்றும்‌, தூண்களின்‌ பாதங்களும்‌, 
பணிமுட்டுகளும்‌, முளைகளும்‌ எப்படிப்பட்ட 
உலோகத்தினால்‌ செய்யப்படவேண்டும்‌. 
என்றும்‌ கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 





i= THEN 
TT 


சிதேக்கியா ராஜாவுக்கும்‌, யூதாவின்‌ 
மனுஷருக்கும்‌, எருசலேமின்‌ குடிகளுக்கும்‌ 
நேபுகாத்நேச்சார்‌ மூலமாக பிரச்சனை 
வந்திருக்கிறது. தாங்கள்‌ இந்தப்‌ 
பிரச்சனையிலிருந்து விடுவிக்கப்படவேண்டும்‌. 
என்பதுதான்‌ சிதேக்கியாவின்‌ விருப்பம்‌. 
யூதாவின்‌ மனுஷர்‌ தங்கள்‌ பாவங்களுக்கு. 
மனந்திரும்ப விரும்பவில்லை. தேவனோடு 
ஒப்புரவாக விரும்பவில்லை. தேவனோடு 
சமாதானமாய்‌ _ ஜீவிக்கவும்‌ விரும்பவில்லை. 
ஆனால்‌ நேபுகாத்நேச்சார்‌ மூலமாய்‌ 
தங்களுக்கு வந்திருக்கும்‌ பிரச்சனைகள்‌ 
தங்களை விட்டு நீங்கவேண்டும்‌ என்று 
விரும்புகிறார்கள்‌. 


“அவனை (நேபுகாத்நேச்சாரை) 
எங்களைவிட்டுப்‌ போகப்பண்ணுவார்‌" என்பதே 
சிதேக்கியாவின்‌ விருப்பம்‌. கர்த்தர்‌ 
எங்களிடத்திற்கு திரும்பி வருவார்‌" என்பது 
சிதேக்கியாவின்‌ விருப்பமல்ல. 

“இந்த ஒரு முறைமாத்திரம்‌ நீ என்‌ 
பாவத்தை. மன்னிக்கவேண்டும்‌; உங்கள்‌ 
தேவனாகிய கர்த்தர்‌ இந்தச்‌ சாவைமாத்திரம்‌ 
என்னைவிட்டு விலக்க அவரை நோக்கி 
விண்ணப்பம்பண்ணாங்கள்‌' (யாத்‌ 1097) 
என்று எகிப்தின்‌ ராஜாவாகிய பார்வோன்‌ 
சொன்னான்‌ 


சனகெரிப்‌ எருசலேம்‌ 
முற்றிக்கையிட்டபோது. 

கர்த்தர்‌ தம்முடைய 
அற்புதமாய்‌ உதவிசெய்தார்‌ 
யூநாதேசத்திற்காக 
மிந்துபேசினார்‌. 


நகரத்தை 
சேனைகளின்‌ 
ஜனங்களுக்கு 

ஏசாயா 
கர்த்தரிடத்தில்‌. 


இதினிமித்தம்‌ ராஜாவாகிய 
எசேக்கியாவும்‌ ஆமோத்சின்‌ குமாரனாகிய 
ஏசாயா தீர்க்கதரிசியும்‌ பிரார்த்தித்து. 
வானத்தை நோக்கி அபயமிட்டார்கள்‌. 
அப்பொழுது கர்த்தர்‌ ஒரு 
அனுப்பினார்‌: அவன்‌ அச்‌! 
ராஜாவின்‌ 
பராக்கிரமசாலிகளையும்‌, 


தேசத்திற்குத்‌ திரும்பினான்‌; அங்கே அவன்‌ 

தேவனுடைய கோவிலுக்குள்‌ 

அவனுடைய 

கர்ப்பப்பிறப்பான சிலர்‌ அவனைப்‌ பட்டயத்தால்‌. 
வெட்டிப்போட்டார்கள்‌" (நோளா 32:20,21). 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஏசாயாவின்‌ ஜெபத்தைக்‌ 

, யூதாவின்‌ மனுஷருக்கு 

அதுபோலவே இப்போது, 

எரேமியாவின்‌ ஜெபத்தைக்‌ கேட்டு 
ங்கள்‌ உதவிசெய்வார்‌ என்று 
சிதேக்கியா நம்புகிறான்‌. எரேமியா 
தங்களுக்காக கர்த்தரிடத்தில்‌ பரிந்து, 
பேசும்போது, கர்த்தர்‌ தங்களுடைய 
சத்துருக்கள்‌ எல்லோரையும்‌ 


அழித்துப்போடுவார்‌ என்று சிதேக்கியா 


சுபாவம்‌ வேறு 
சுபாவம்‌ வேறு. 
காலத்தில்‌ யூதா 
மனுஷருடைய சுபாவம்‌ வேறு. சிதேக்கியாவின்‌ 
காலத்தில்‌ யூதா மனுஷருடைய சுபாவம்‌ வேறு. 
எசேக்கியாவின்‌ காலத்தில்‌ 
யூதாதேசத்திலுள்ள மனுஷர்‌ எல்லோரும்‌ 
தங்கள்‌ பாவங்களுக்கு மனந்திரும்பினார்கள்‌. 
மக்கள்‌ மத்தியில்‌ ஆவிக்குரிய மறுமலர்ச்சி 
உண்டாயிற்று. யூதாதேசத்தார்‌ எல்லோரும்‌. 
கர்த்தருக்கு, முன்பாக 
பயபக்தியாமிருந்தார்கள்‌. 


இப்போது, சிதேக்கியாவின்‌ 
ராஜாவும்‌ 


ஆனால்‌ 
காலத்தில்‌, 
துன்மார்க்கமாயிருக்கிறான்‌. 
யூதாதேசத்திலுள்ள 
துன்மார்க்கமாய்‌ ஜீவிக்கிறார்கள்‌. 
கர்த்தருடைய இரக்கமும்‌ கிருபையும்‌ 
அவர்கள்மீது வராமல்‌, தேவனுடைய 
நியாயத்தீர்ப்பம்‌, கோபமும்‌, தண்டனையும்‌ 
அவர்கள்மீது வருகிறது. 

இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தர்‌, 
எரேமியா மூலமாய்‌ கேட்கப்பட்ட 
சிதேக்கியாவின்‌ விண்ணப்பத்திற்கு, உடனே 
பதில்‌ கொடுத்துவிடுகிறார்‌. எரேமியாவின்‌ 
இருதயம்‌ சிதேக்கியா ராஜாவின்‌ 
இருதயத்தைவிட செம்மையாயிருக்கிறது. 
மற்ற ஆசாரியர்களின்‌ இருதயத்தைவிடவும்‌, 
எரேமியாவின்‌ இருதயம்‌ கர்த்தருக்கு 
முன்பாக சீராயிருக்கிறது. யூதாவின்‌ மனுஷர்‌ 
ஜெபம்பண்ணும்போது கர்த்தர்‌ அவர்களுக்கு 
பிரதியுத்தரம்‌ கொடுக்கவில்லை. எரேமியா 
ஜெபம்பண்ணியபோதோ, கர்த்தர்‌ உடனே 
பதில்கொடுக்கிறார்‌. 


ஜனங்களும்‌. 


இதனால்‌ 





f= FTE 
TT 


பஸ்கூரும்‌ செப்பனியாவும்‌ 
எரேமியாவினிடத்தில்‌ சிதேக்கியா ராஜாவின்‌ 
வார்த்தையோடு வந்திருக்கிறார்கள்‌. 
எரேமியா அவர்கள்‌ மூலமாய்‌, இஸ்ரவேலின்‌: 
தேவனாகிய கர்த்தர்‌ உரைத்த. 
வார்த்தைகளை சொல்லி அனுப்புகிறார்‌ 
யூதாவின்‌ மனுஷர்‌ தேவனாகிய கர்த்தரை, 
'இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தர்‌" என்று 
அழைக்கலாம்‌. கர்த்தர்‌ இதுவரையிலும்‌ 
இஸ்ரவேலுக்கு ஏராளமான நன்மைகளை 
செய்திருக்கிறார்‌. அவர்களுக்கு இன்னும்‌ 
அநேக நன்மைகளை செய்வதற்கு 
ஆயத்தமாயிருக்கிறார்‌. 


சிதேக்கியா ராஜாவின்‌ காலத்தில்‌, 
யூதாவின்‌ மனுஷரும்‌, எருசலேமின்‌ குடிகளும்‌ 
இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ என்று 
அழைக்கப்படுகிறார்கள்‌. அவர்கள்‌ பெயரளவில்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரராயிருக்கிறார்கள்‌. 
அவர்களிடத்தில்‌ கர்த்தருடைய கிருபையும்‌, 
இரக்கமும்‌ காணப்படவில்லை. கர்த்தர்‌ 
அவர்களை தம்முடைய இஸ்ரவேலாக 
அங்கீகரிக்கவில்லை. 


எருசலேமின்‌ குடிகள்‌ தங்களுடைய 
நகரத்தைப்‌ பாதுகாத்துக்கொள்ள, தங்கள்‌ 
சுயபலத்தையும்‌, சுயபராக்கிரமத்தையும்‌ 
நம்புகிறார்கள்‌. பாபிலோன்‌ 
ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார்‌ 
நகரத்தைச்‌ 
முற்றிக்கைப்போட்டிருக்கிறான்‌. 
சேனையிடமிருந்து தங்களுடைய நகரத்தை, 
தங்கள்‌ 
சுயமுயற்சியினாலும்‌ 
கொள்ளலாம்‌ என்று 
நினைக்கிறார்கள்‌. 
எண்ணங்கள்‌ சித்திக்காது. த்க்‌ 
விருப்பங்கள்‌. நிறைவேறாது. 
அவர்களுடைய சுயபலமும்‌, சுயபராக்கிரமமும்‌: 
அவமாய்ப்போகும்‌. 


கல்‌ சேனை 
எருசலேம்‌ நகரத்திற்கு 
அதைச்‌ 
முற்றிக்கைப்போட்டிருக்கிறார்கள்‌. 
அவர்களை எருசலேம்‌ 
நடுவிலே  பிரவேசிக்கப்‌ 
அலங்கத்திற்கு வெளியே 
நகரத்திற்குள்ளே. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யூதா மனுஷருடைய பலமும்‌, பராக்கிரமமும்‌ 
கல்தேயரோடு யுத்தம்பண்ணுவதற்கு, 
பூதா மனுஷருடைய 
இந்த யுத்தத்தில்‌ 
கர்த்தர்‌ எருசலேமுக்கு 
விரோதமாகவும்‌, யூதா மனுஷருக்கு 
விரோதமாகவும்‌ யுத்தம்பண்ணுகிறார்‌. 
அவர்களை அழிப்பதற்கு, 
தம்முடைய கருவியாகவும்‌ 
பட்டயமாகவும்‌ பயன்படுத்துகிறார்‌. 
'இஸ்ரவேலின்‌ தேவனாகிய 
உரைக்கிறது. என்னவென்றால்‌, இதோ, 
உங்களை அலங்கத்துக்கு வெளியே 
முற்றிக்கைபோட்ட பாபிலோன்‌ ராஜாவோடும்‌ 
கல்தேயரோடும்‌, நீங்கள்‌ யுத்தம்பண்ணும்படி 
உங்கள்‌ கைகளில்‌ பிடித்திருக்கிற யுத்த 
ஆயுதங்களை. நான்‌ திருப்பிவிட்டு, 
அவர்களை இந்த நகரத்தின்‌ நடுவிலே 
சேர்த்துவிடுவார்‌” (எரே 21:4) என்று, 
எரேமியா சொல்லுகிறார்‌. 


போதுமானதாயிராது. 
ஐசவரியங்களும்‌ 
பயன்படாது. 


கர்த்தர்‌ 


யூதாவின்‌ மனுஷர்‌ இதுவரையிலும்‌ 
கர்த்தருடைய ஜனமாமிருந்தார்கள்‌. அவர்கள்‌ 
தேவனுடைய இஸ்ரவேலாயிருந்தார்கள்‌. 
கர்த்தரும்‌ இஸ்ரவேலின்‌ தேவனாயிருந்தார்‌. 
இப்போதோ. யூதாவின்‌ மனுஷர்‌ 
கர்த்தருக்கு விரோதமாகப்‌ பாவம்‌ செய்து, 
சர்த்நணவிட்டு விலகிப்போயிருக்கிறார்கள்‌. 
கர்த்தரு அவர்களைவிட்டு 
விலகிப்போலரக்கிறார கர்த்தர்‌ யூதாவின்‌ 
மனுஷருக்கு சகாயராயில்லாமல்‌. 
சத்துருவாயிருக்கிறார்‌. 


கர்த்தர்‌ யூதர்களோடு கூடமிருந்த 
வரையிலும்‌, ர்களுக்‌ 
பெலனாயிருந்தார்‌. 
யூதாவின்‌ மனுஷரோடு கூடயில்லை. கர்த்தர்‌ 
அவர்களுக்கு சகாயராமில்லை. கர்த்தர்‌ 
யூதாவின்‌ மனுஷருக்கு 
சிநேகிதராயில்லையென்றால்‌,  எரேமியாவும்‌ 
அவர்களுக்கு சிநேகிதராயிருக்கமாட்டார்‌ 

“நான்‌ நீட்டின கையினாலும்‌ பலத்த 


புயத்தினாலும்‌ கோபமும்‌ உக்கிரமும்‌ மகா 
கடுமையும்க உங்களோடே யுத்தம்பண்ணி, 


கொள்ளைநோயால்‌ சாவார்கள்‌! 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


எரே 21:55) 





i FTE 
TT 


நாம்‌ கர்த்தருக்கு விரோதமாக 
கலகம்பண்ணினால்‌, கர்த்தர்‌ நமக்கு 
சகாயராயிருக்கமாட்டார்‌. நம்முடைய ஆபத்து 
வேளைகளில்‌ அவர்‌ நமக்கு உதவி செய்ய 
வரமாட்டார்‌. நம்முடைய பாவங்களினிமித்தமாய்‌ 
கர்த்தர்‌ நமக்கு ஆபத்துக்களை அனுமதிப்பார்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய நீதியினால்‌ நம்மோடு 
யுத்தம்பண் ணுவார்‌. கர்த்தர்‌ நமக்கு 
விரோதமாக யுத்தம்பண்ணும்போது, 
நம்முடைய சுயபலத்தினாலோ, 
சுயபராக்கிரமத்தினாலோ நம்மால்‌ 
யுத்தத்தில்‌ ஜெயிக்க முடியாது. 


யூதாவின்‌ மனுஷரையும்‌, 
குடிகளையும்‌ பதற்கு 
கல்தேயரை தம்முடைய 
பயன்படுத்துகிறார்‌. கர்த்தர்‌ 
வேலையைக்‌ குறைத்து, 
பிரயாசங்களை 
கல்தேயர்கள்‌ 
எருசலேமின்‌ குடிகளை 
முன்பாகவே, கர்த்தர்‌ 
குடிகளையும்‌, மனுஷரையும்‌, 
சங்கரிப்பார்‌. 
மகாகொள்ளைநோயை. 
குல்தேயரின்‌ பட்டயத்தால்‌ 
யூதர்களைவிட, கர்த்தர்‌ 
மகாகொள்ளைநோயால்‌ 


எருசலேமின்‌ 
கர்த்தர்‌ 
கருவியாகப்‌ 
கல்தேயரின்‌ 
அவர்களுடைய 
எளிதாக்குவார்‌. 
பட்டயத்தால்‌ 
அழிப்பதற்கு 
அந்த நகரத்தின்‌ 
மிருகங்களையும்‌ 
அவர்கள்மீது 
அனுப்புவார்‌ 
செத்துப்போகிற 


தங்கள்‌ 


அனுப்பின 
செத்துப்போகிற 
யூதர்களின்‌ எண்ணிக்கை அதிகமாயிருக்கும்‌. 


இந்த யுத்தத்தில்‌ கல்தேயருக்கு. 
சேதமுண்டாகாது. யூதருக்கு நாசமுண்டாகும்‌. 


யூதாதேசத்திற்கும்‌, எருசலேம்‌ 
நகரத்திற்கும்‌ அழிவு வரும்போது, 
சிதேக்கியா ராஜாவும்‌ அழிந்துபோவான்‌. 
அவனுடைய ஊழியக்காரரும்‌, எருசலேமின்‌ 
குடிகளோடு அழிந்துபோவார்கள்‌. 
பட்டயத்திற்கும்‌ பஞ்சத்திற்கும்‌, கொள்ளை 
நோய்க்கும்‌ தப்பியவர்கள்‌, கல்தேயருடைய 
கரங்களில்‌ விழுவார்கள்‌. கல்தேயர்கள்‌ 
ஒருவரையும்‌ தப்பவிடமாட்டார்கள்‌. யாரையும்‌ 
மன்னிக்கமாட்டார்கள்‌. யாருக்கும்‌ இரக்கம்‌ 
காண்பிக்கமாட்டார்கள்‌. 


கர்த்தர்‌ சிதேக்கியா ராஜாவுக்கு. 
வரப்போகும்‌ அழிவை எரேமியா மூலமாய்‌ 
முன்னறிவிக்கிறார்‌. எரேமியா தங்களுக்காக 
கர்த்தரிடத்தில்‌ விசாரிக்கவேண்டும்‌ 
சிதேக்கியா 
தங்களுக்கு ஆறுதலான 

கொடுப்பார்‌ 

தங்களை நேபுகாத்நேச்சாரிடமிருந்து 
காத்துக்கொள்வார்‌ என்றும்‌ எதிர்பார்த்தான்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆனால்‌ கர்த்தரோ  சிதேக்கியாவின்மீதும்‌, 
யூதாதேசத்தின்மீதும்‌ கோபமாயிருக்கிறார்‌. 
அவர்களுடைய பாவங்களே அவர்கள்மீது 
வந்திருக்கிற நியாயத்தீர்ப்புக்கு காரணம்‌. 
od எப்படி அழியப்போகிறார்கள்‌ 

கர்த்தர்‌ எரேமியா மூலமாய்‌ 
வெளிப்படுத்துகிற 


'அதற்குப்பின்பு நான்‌ 
ராஜாவாகிய சிதேக்கியாவையும்‌, அவன்‌ 
ஊழியக்காரரையும்‌, ஜனத்தையும்‌, இந்த 
நகரத்திலே கொள்ளை நோய்க்கும்‌ 
பட்டயத்துக்கும்‌. பஞ்சத்துக்கும்‌ தப்பி 
மீதியானவர்களையும்‌ பாபிலோன்‌ ராஜாவாகிய 
நேபுகாத்நேச்சாருடைய கையிலும்‌, அவர்கள்‌ 
சத்துருக்களின்‌ கையிலும்‌. அவர்கள்‌ 
பிராணனை வாங்கத்தேடுகிறவர்களின்‌ 

ஒப்புக்கொடுப்பேன்‌; அவன்‌ 
ட்டயக்‌ கருக்கினால்‌. 
ப்ர 


யூதாவின்‌. 


அவன்‌ 


பன்ளப்பதுமம்டை 'ஓங்குவதுபில்லைபென்று 
கர்த்தர்‌ உரைக்கிறார்‌" (எரே 21:7) 


ஜனங்களை நோக்கி 
எரே 21:8-10 


எரே 21:8. பின்னையும்‌ அவர்‌, இந்த 
ஜனங்களை நோக்கி: இதோ, நான்‌ 
உங்கன்‌ முன்னே ஜீவவழியையும்‌ 
மரணவழியையும்‌ வைக்கிறேன்‌ என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


எரே 21:9. இந்த நகரத்திலே. 
தரிக்கிறவன்‌ பட்டயத்தாலும்‌, 
பஞ்சத்தாலும்‌, கொன்னைநோயாலும்‌ 
காவான்‌; உங்களை 
முற்றிக்கைபோடும்‌ கல்தேயர்‌ வசமாய்ப்‌ 
புறப்பட்டுப்‌. போய்விடுகிறவனோ 
பிழைப்பான்‌; அவன்‌ பிராணன்‌: 
அவனுக்குக்‌ கிடைத்த 
கொள்ளையொருளைப்போல்‌ இருக்கும்‌. 


எரே 21:10. என்‌ முகத்தை இத்த. 
நகரத்துக்கு விரோதமாய்‌ நன்மைக்கு 
அல்ல, தீமைக்கே வைத்தேன்‌ என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ அது பாபிலோன்‌. 
கையில்‌ 
அவன்‌ 
அதைச்‌ 
சட்டெரிப்பானென்று சொல்‌ என்றார்‌. 





i al 
TT 


மனுஷரும்‌ 
ஊழியத்தை 
எரேமியாவின்மீது 

வைத்திருக்கிறார்கள்‌. 
கர்த்தருடைய வார்த்தை: 

விரோதமாகவே வருகிறது. 
தங்களுக்கு ஆறுதலான வார்த்தைகளை 
சொல்லுவார்‌ என்று சிதேக்கியா 
எதிர்பார்க்கிறார்‌. ஆனால்‌ சிதேக்கியாவுக்கு 
கர்த்தருடைய சமுகத்திலிருந்து கோபமான 
வார்த்தைகளே புறப்பட்டு வருகிறது. 


கியா ராஜாவும்‌, யூதாவின்‌ 
எரேமியாவின்‌ தீர்க்கதரிசன 
நம்புகிறார்கள்‌. 
மதிப்பும்‌ மரியாதையும்‌. 
ஆனாலும்‌ 
யூதாதேசத்திற்கு 
எரேமியா 


அற்றுப்போகிறது. எரேமியா 
கோபமான வார்த்தைகளை 
யூதாவின்‌ மனுஷருக்கும்‌ 
அவர்கள்‌ 
கோபப்படுகிறார்கள்‌. 
பாவங்களுக்கு 
ஆயத்தமாயில்லை 
வார்த்தைகளை கேட்க 
மனுஷரின்‌ கோபம்‌ அதிகரிக்கிறது. 


எரேமியாவின்மீது, 
யூதர்கள்‌ தங்களுடைய 


ஆலோசனை சொல்லுகிறார்‌. 
ஜீவனைக்‌. 
வேண்டுமென்றால்‌, 
தவிர வேறு 
நியமிக்கப்படவில்லை. 
தெளிவுபடுத்துகிறார்‌. 


காத்துக்கொள்ள 
அவர்களுக்கு இதை 
உபாயம்‌ எதுவும்‌ 

என்று எரேமியா 


ஏராளமான 

பொய்யான 

பிரசங்கம்பண்ணுகிறார்கள்‌. 

யூதாவின்‌ மனுஷர்மீது. 

அவர்கள்‌ பொய்‌ 

சொல்லுகிறார்கள்‌. கர்த்தர்‌ யூதாதேசத்தை 

பாதுகாப்பார்‌ என்றும்‌ கள்ளத்தீர்க்கதரிசிகள்‌ 

சொல்லுகிறார்கள்‌. யூதாவின்‌ மனுஷர்‌ 

இதுவரையிலும்‌ கள்ளத்தீர்க்கதரிசிகளின்‌ 

வார்த்தைகளை அதிகமாய்க்‌ கேட்டார்கள்‌. 

இப்போதோ எரேமியாவின்‌ மூலமாய்‌, 

கர்த்தருடைய உண்மையான வார்த்தைகள்‌ 

வெளிப்படுகிறது. அதை அவர்களால்‌ 
ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


த. நகரத்திலே 
பட்டயத்தாலும்‌, 
கொள்ளைநோயாலும்‌ சாவான்‌" (எரே 21:9) 
என்‌ முகத்தை இந்த நகரத்துக்கு 
விரோதமாய்‌ நன்மைக்கு அல்ல, / 


தரிக்கிறவன்‌ 
பஞ்சத்தாலும்‌, 


த்தை 
கள்ளத்தீர்க்கதரிசிகளோ 
கோபத்தை 
முயற்சிபண்ணுகிறார்கள்‌. 
கர்த்தர்‌ கள்ளத்தீர்க்கதரிசிகளுக்கு. 
தம்முடைய செய்தியை வெளிப்படுத்தவில்லை. 
அவர்கள்‌ தங்களுடைய மனதின்‌ 
விருப்பம்போல தீர்க்கதரிசனம்‌ 
சொல்லுகிறார்கள்‌. தங்களுடைய சொந்த 
வார்த்தைகளை, கர்த்தர்‌ சொல்லுவதாக 
சொல்லி மாய்மாலம்‌ பண்ணுகிறார்கள்‌. 


லேமின்‌ குடிகள்‌ 

நகரத்தின்‌ அலங்கத்தை 
அந்நிய தேசத்தார்‌ 

உதவிபுரிவார்கள்‌ என்று நினைத்து 

அவர்களையும்‌ நம்புகிறார்கள்‌. தங்களுடைய 

சுயபராக்கிரமத்தையும்‌ 

நேபுகாத்நேச்சார்‌ 

அலங்கத்திற்கு 

முற்றிக்கைப்போட்டிருந்தாலும்‌, 

மிக்க முடியும்‌ 

மனுஷர்‌ 


கர்த்தருடைய 
மூடிமறைக்க 


தங்களுடைய 
நம்புகிறார்கள்‌. 
தங்களுக்கு 


நம்பிக்கையோடிருக்கிறார்கள்‌. 


ஆனால்‌ நேபுகாத்நேச்சாரை பூதான்‌ 
மனுஷரால்‌ ஜெயிக்க முடியாது. யூதாவின்‌ 

மனுஷர்‌ நேபுகாத்நேச்சாரோடு 

யுத்தம்பண்ணும்போது, அவர்கள்‌ கர்த்தருக்கு 

விரோதமாகவும்‌ யுத்தம்பண்ணவேண்டும்‌. 

யூதாவின்‌ மனுஷர்மீது நேபுகாத்நேச்சார்‌ ஒரு 

லின்‌ தேவனாகிய 

பக்கத்திலும்‌ 

கர்த்தர்‌ தம்முடைய 

ந கையினாலும்‌, பலத்த புயத்தினாலும்‌, 

கோபமும்‌, உக்கிரமும்‌ மகாகடுமையுமாக 

அவர்களோடு யுத்தம்பண்ணுகிறார்‌. 





i= FTE 
TT 


எருசலேம்‌ நகரம்‌ பாபிலோன்‌ ராஜாவின்‌ 
கையில்‌. ஒப்புக்கொடுக்கப்படும்‌ என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ (எரே 21:10). அவன்‌ 
நகரத்தை அழிப்பதோடு, அதை அவன்‌ 
அக்கினியால்‌ சுட்டெரிப்பான்‌ என்றும்‌ 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. கர்த்தர்‌ தாமே 
எருசலேம்‌ நகரத்திற்கு 


தம்முடைய முகத்தை 


குடிகளாலும்‌ தப்பிக்கவே முடியாது. 


யூதாவின்‌ மனுஷர்‌  கல்தேயருக்கு 
விரோதமாக யுத்தம்பண்ணுவதை. 
நிறுத்துவிட்டு, அவனுடைய 
இரக்கத்திற்காகவும்‌ தயவுக்காகவும்‌ கெஞ்சி 
மன்றாடவேண்டும்‌. யூதர்கள்‌ கல்தேயர்‌ 
வசமாய்ப்‌ புறப்பட்டுப்‌ போய்விடவேண்டும்‌. 
அப்படிப்போனவர்கள்‌ மாத்திரமே பட்டயத்திற்கு 
தப்பித்து ப்‌ அவர்களுடைய 
பிராணன்‌ அவர்களுக்கு கிடைத்த 
கொள்ளைப்பொருள்‌ போல்‌ இருக்கும்‌ என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


கல்தேயரோடு  யுத்தம்பண்ணினால்‌. 
மரணமுண்டாகும்‌. அவனுக்கு கீழ்ப்படிந்து, 
அவனுடைய தேசத்திற்கு 
சிறைப்பட்டுப்போனால்‌, மரணத்திற்கு 
தம்பித்துக்கொள்ளலாம்‌. கர்த்தர்‌ யூதாவின்‌ 
மனுஷருக்கு விரோதமாயிருக்கிறார்‌. 
அவர்கள்மீது கோபமாயிருக்கிறார்‌ த. 

சூழ்நிலையில்‌, யூதாவின்‌ மனுஷரும்‌, 
எருசலேமின்‌ குடிகளும்‌, கர்த்தருடைய 
வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, கல்தேயர்‌ வசமாய்‌ 
புறப்பட்டுப்போவதே அவர்களுக்கு 
நன்மையானது. 


கர்த்தர்‌ பூதாமனுவருக்கு முன்பாக 
ஜீவவழியையும்‌, மரண வழியையும்‌ வைக்கிறார்‌. 
எந்த வழியை தெரிந்தெடுக்கவேண்டுமென்று, 
யூதாவின்‌ மனுஒஷரே தீர்மானம்பண்ண 
வேண்டும்‌. யூதர்களுக்கு இது 
தீர்மானம்பண்ணவேண்டிய காலம்‌. கர்த்தரும்‌ 
அவர்களுக்கு விரோதமாகயிருக்கிறார்‌. 
ஆனாலும்‌ கர்த்தர்‌ தம்முடைய 
கிருபையினால்‌ அவர்களுக்கு மறுபடியும்‌ ஒரு 
வாய்ப்பு கொடுக்கிறார்‌. அவர்கள்‌ 
ஜீவவழியை தெரிந்துகொண்டால்‌ 
மரணத்திற்கு தப்பிப்பார்கள்‌. மரணவழியை 
தெரிந்துகொண்டால்‌. செத்துமடிவார்கள்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நான்‌ ஜீவனையும்‌ மரணத்தையும்‌, 
ஆசீர்வாதத்தையும்‌ சாபத்தையும்‌ உனக்குமுன்‌ 
வைத்தேன்‌ என்று உங்கள்‌ மேல்‌ 
வானத்தையும்‌ பூமியையும்‌ இன்று 
சாட்சிவைக்கிறேன்‌; ஆகையால்‌, நீயும்‌ உன்‌ 
சந்ததியும்‌ பிழைக்கும்படிக்கு, நீ ஜீவனைத்‌ 
தெரிந்துகொள்‌" (உபா 30:19). 


ர்‌ யூதாவின்‌ 
எருசவேன்‌ குடிகளையும்‌, அழித்துப்போட 

வேண்டுமென்று தீர்மானமாயிருக்கிறார்‌ 
கர்த்தருடைய தீர்மானத்தில்‌ மாற்றம்‌ ஒன்றும்‌ 
இல்லை. ஆனாலும்‌, “இதோ, நான்‌ உங்கள்‌ 
முன்னே ஜீவவழியையும்‌, மரணவழியையும்‌ 
வைக்கிறேன்‌” (எரே 21:8) என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. இந்த வாக்கியத்தின்‌ 
மூலமாக, அவர்கள்‌ கதறல்‌ 
கர்த்தர்‌ எற்‌ வாய்ப்பையும்‌ 
கொடுக்கவில்லை. வர்களுக்கு அழிவு 
தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. அவர்களால்‌ 
அழிவுக்கு தப்பிக்க முடியாது. 


கர்த்தர்‌ எருசலேமின்‌ 
இரண்டுவிதமான அழிவை தீர்மானம்‌ 
பண்ணியிருக்கிறார்‌. அலங்கத்திற்கு வெளியே 
கல்தேயர்கள்‌ பப்ட்பத்தேஷ்தககிறாரகள்‌. 
அலங்கத்திற்குள்ளே. ஞ்சமும்‌ 
கொள்ளைநோயும்‌ வந்திருக்கிறது. ஸ்வ 
நகரத்தில்‌ தரிக்கிறவன்‌, நகரத்திற்குள்ளே 
இருக்கிற பஞ்சத்தாலும்‌ கொள்ளை நோயாலும்‌ 
சாவான்‌. எருசலேம்‌ நகரத்தைவிட்டு 
தப்பித்து ஓடிப்போகவேண்டும்‌ என்று, 
தீர்மானம்பண்ணினால்‌, அவனால்‌ தப்பிக்க 

யாது. அலங்கத்திற்கு வெளியே 
க்கிற கக்தேயர்கள்‌ தப்பி ஓடுகிற 
எருசலேமின்‌ குடிகளை தங்கள்‌ பட்டயத்தால்‌ 
வெட்டிப்போடுவார்கள்‌. 


மனுஷரையும்‌ 


குடிகளுக்கு 


எருசலேமின்‌ குடிகள்‌ 
பர்த்‌. 


சரணடையவேண்டும்‌. 

'சரணடைகிறவர்கள்‌ மாத்திரம்‌ 

தப்பிப்பார்கள்‌. அவர்களுடைய 
அவர்களுக்கு கிடைத்த கொள்ளைப்பொருள்‌ 
போல்‌ இருக்கும்‌ என்று ர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. கல்தேயரிடம்‌ 

யூதர்கள்‌, பலவான்‌ 

மீட்கப்பட்டவர்கள்‌ போல இருப்பார்கள்‌. 





i THE 
TT 
மனுஷரின்‌ முன்னோர்கள்‌ 


ர்க ககக பான ஜீவித்தார்கள்‌. கர்த்தரும்‌ 
அவர்களோடு கூடயிருந்து அவர்களுக்கு 
உதவிசெய்தார்‌. அசிரியர்‌ யூதாதேசத்தின்மீது. 
யுத்த்பண்ண வந்தபோது, கர்த்தர்‌ 
அசீரியரைத்‌ துரத்திவிட்டார்‌. அசீரியருக்கு 
தோல்வி உண்டாயிற்று. அப்பொழுது. 
நடந்ததுபோலவே இப்போது, தங்களால்‌ 
கல்தேயரின்‌ பாளயத்தை சூறையாடிப்‌ 
போடமுடியும்‌ என்று யூதர்கள்‌ 
நினைக்கிறார்கள்‌. 


"உன்‌... கமிறுகள்‌  தளர்ந்துபோம்‌; 
பாய்மரத்தைக்‌ கெட்டிப்படுத்தவும்‌, பாயை 
விரிக்கவுங்கூடாமற்போம்‌; அப்பொழுது 
திரளான கொள்ளைபொருள்‌ பங்கிடப்படும்‌: 
சப்பாணிகளும்‌ கொள்ளையாடுவார்கள்‌" 
(ஏசா 33:23), 


கர்த்தர்‌ இப்பொழுது யூதாவின்‌ 
மனுஷருக்கு ஆசீர்வாதமான வாக்குத்தத்தம்‌. 
ஒன்றும்‌ கொடுக்கவில்லை. அவர்கள்‌ 
தங்களுக்குத்‌ தாங்களே வாக்குத்தத்தம்‌ 
சொல்லிக்கொள்கிறார்கள்‌. கர்த்தர்‌ 
அவர்களை சபிக்கிறார்‌ னால்‌ 
அவர்களோ தங்களைத்‌ நாங்களே 
ஆசீர்வதிக்கிறார்கள்‌. கர்த்தர்‌ யூதாவின்‌ 
மனுஷருக்கு ஒரே ஒரு வாய்ப்பு மாத்திரமே 
கொடுக்கிறார்‌. அவர்கள்‌ 
முற்றிக்கைப்போடும்‌ கல்தேயர்‌ 
புறப்பட்டுப்போய்விட 

குல்தேயரிடத்தில்‌ 
அப்போது 


சரணடையவேண்டும்‌. 
அவர்களுடைய பிராணன்‌ 
தப்பிக்கும்‌. இந்த ஆலோசனையே, கர்த்தர்‌ 
யூதாவின்‌ மனுஷருக்கு முன்பாக வைக்கும்‌. 
ஜீவவழியாகும்‌ 


ஸ்ூதாராஜாவின்‌ 
குடும்பத்தாரையும்‌ நோக்கி 
எரே 21:11,12 


எரே 1. 
குடும்பத்தாரையும்‌ 
கர்த்தருடைய 
கேளுங்கள்‌. 


எரே 21:12. தாவீதின்‌ குடும்பத்தாரே, 
உங்கள்‌: செய்கைகளுடைய 
பொல்லாப்பினிமித்தம்‌ என்‌ உக்கிரம்‌ 
அக்கினியைப்போல்‌ புறப்பட்டு, 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


அவிக்கிறவண்‌. 
எரியாதபடிக்கு, தீங்கன்‌ ஏற்கனவே 
தியாயங்கேட்டு, பறிகொடுத்தவனை 
ஓடுக்குகிறவனுடைய கைக்குத்‌ 
தப்புவியுங்கள்‌ என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 

யூதாவின்‌ ராஜாவும்‌, 
த்க்‌ தங்களுடைய 
மனந்திரும்பவேண்டும்‌. 
இருதயங்கள்‌ 
கர்த்தர்‌ 


அவருடைய 
பாவங்களுக்கு 
அவர்களுடைய 
புதுப்பிக்கப்படவேண்டும்‌. 
யூதாவின்‌: ஜனங்களுக்கு 
பொதுவான கட்டளையை சொல்லுகிறார்‌. 
யூதாராஜாவின்‌ குடும்பத்தாருக்கோ இங்கு 
விசேஷித்த கட்டளையைச்‌ சொல்லுகிறார்‌ 


யூதாவின்‌ 
பிரபுக்களும்‌ 
விசாரிக்கவேண்டும்‌. 
வழக்குகளை: 
பட்சபாதமில்லாமல்‌, 
சொல்லவேண்டும்‌. 
ஒடுக்குகிறவனுடைய 
தப்புவிக்கவேண்டும்‌. 


ராஜாவும்‌, 
நீ்‌ 


அவனுடைய 
நியாயம்‌ 
ஜனங்களுடைய 
விசாரிக்கும்போது. 
நீதியான தீர்ப்பு 
பறிகொடுத்தவனை 


மைக்கு 


குகளை விசாரித்து தீர்ப்ப 
சொல்லுவதில்‌ காலதாமதம்‌ இருக்கக்கூடாது 
துன்மார்க்கருக்கு நன்மை செய்யவேண்டும்‌ 
என்பதற்காக, வழக்கை விசாரிக்காமல்‌ 
காலதாமதம்‌ பண்ணக்கூடாது. 
நியாயாசனத்தில்‌  அமர்ந்திருக்கிறவர்கள்‌, 
கர்த்தருடைய  பிரதிநிதிகளாயிருக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ கர்த்தருக்கு பயந்து வழக்குகளை 
விசாரித்து, நீதியான தீர்ப்பு சொல்லவேண்டும்‌. 


அநீதியான 
சொல்லுகிறவர்கள்மீது. 
நீதியான நியாயத்தீர்ப்பு 
அநியாயக்காரர்கள்‌ தங்களுக்குத்‌ தாங்களே 
அழிவை வரவழைத்துக்கொள்வார்கள்‌. 
உங்கள்‌ செய்கைகளுடைய 
பொல்லாப்பினிமித்தம்‌ என்‌ உக்கிரம்‌ 
அக்கினியைப்போல்‌ புறப்பட்டு, அவிக்கிறவன்‌ 
இல்லாமல்‌ எரியாதபடிக்கு” (எரே 2142) 
தாவீதின்‌ குடும்பத்தார்‌, நியாயமான தீர்ப்பு 
சொல்லவேண்டும்‌. திக்கற்ற 
பிள்ளைகளுக்கும்‌, விதலைகளுக்கும்‌ 
நன்மை செய்யவேண்டும்‌. 





i THE 
TT 


தாவீதின்‌ குடும்பத்தார்‌. 
தீங்கு செய்தால்‌, கர்த்தருடைய கோபம்‌ 
அவர்கள்மேல்‌ வரும்‌. தாவீதின்‌ 
குடும்பத்தாரும்‌ தீங்குகளை அனுபவிப்பார்கள்‌. 
தாவீதின்‌ வம்சத்தில்‌ வந்திருக்கிறவர்கள்‌. 
நன்மையான செய்கைகளை செய்யவேண்டும்‌. 
அவர்களுடைய செய்கைகள்‌ 
பொல்லாப்பாயிருக்கும்போது, கர்த்தருடைய 
கோபம்‌ அவர்கள்மீது அக்கினியைப்போல 


ஏழைகளுக்கு 


தப்பிக்க முடியாது. 

தீர்க்கதரிசிகள்‌ 
ஜெபம்பண்ணும்போது, 
அவர்கள்மீது 
தீர்க்கதரிசிகளின்‌ 
விரும்புகிறவர்கள்‌, 
வார்த்தைகளையும்‌ 
அவர்களுடைய லோசனைகளை 
ஏற்றுக்கொள்‌ ளவேண்டும்‌. "தீர்க்கதரிசிகள்‌. 
ஜனங்களுடைய பாவங்களை கண்டித்து 
உணர்த்தும்போது, யூதாவின்‌ மனுஷர்‌ 
தங்கள்‌ பாவங்களுக்கு மனந்திரும்பவேண்டும்‌. 
ராஜாவும்‌, அவனுடைய பிரபுக்களும்‌ 
தங்களுடைய பாவங்களைவிட்டு 
விலகிவரவேண்டும்‌. 


ஜனங்களுக்காக 
கர்த்தருடைய கிருபை 
வந்து இறங்கும்‌. 
ஜெபங்களை 
அவர்களுடைய 
விரும்பவேண்டும்‌. 


யூதா மனுஷர்‌ மத்தியில்‌, ராஜாக்களும்‌, 
பிரபுக்களும்‌ ஜனங்களுக்கு முன்பாக 
நல்ல முன்மாதிரியாயிருக்கவேண்டும்‌. 
கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு தேவனுடைய 
வீட்டில்‌ துவங்கும்‌ காலமாயிருக்கிறது. 
தாவீதின்‌ குடும்பத்தார்‌ முதலாவதாக 
மனந்திரும்ப வேண்டும்‌. அவர்களே 
முதலாவதாக தங்கள்‌  பாவங்களைவிட்டு 
விலகிவரவேண்டும்‌. ராஜாவும்‌, அவருடைய 
பிரபுக்களும்‌ பரிசுத்தமாயிருந்தால்தான்‌, 
ஜனங்கள்‌ மத்தியில்‌ அவர்களால்‌ 
பரிசுத்தத்தைப்பற்றி பேசமுடியும்‌. ராஜாவின்‌ 
இருதயம்‌ புதுப்பிக்கப்பட்டால்தான்‌, 
ஜனங்களின்‌ இருதயம்‌ புதுப்பிக்கப்பட 
வேண்டுமென்று, ராஜாவால்‌ சொல்ல முடியும்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


கர்த்தர்‌ யூதா ராஜாவின்‌ 
குடும்பத்தாருக்கு விசேஷித்த அதிகாரத்தைக்‌ 
கொடுத்திருக்கிறார்‌. அவர்கள்‌ ஏழைகளை 
ஒடுக்குகிறவர்களையும்‌, துன்மார்க்கரையும்‌ 
நீதியாய்த்‌ தண்டிக்கவேண்டும்‌. கர்த்தர்‌ 
தங்களுக்கு கொடுத்திருக்கும்‌ அதிகாரத்தைப்‌ 

பறிகொடுத்தவர்களை, 


கைக்கு 


எரேமியா தீர்க்கதரிசி யூதா ராஜாவின்‌ 
குடும்பத்தாரைப்பற்றிச்‌ சொல்லும்போது, 
அவர்களை, “தாவீதின்‌ குடும்பத்தாரே” என்று 
அழைக்கிறார்‌. அவர்கள்‌ தாவீதின்‌ 
அடிச்சுவடுகளைப்‌ பின்பற்றி நடக்கவேண்டும்‌. 
தாவீது சமஸ்த இஸ்ரவேலருக்கும்‌ நன்மை 
செய்தார்‌. அவர்களுடைய வழக்குகளை 
நீதியாயும்‌ நியாயமாயும்‌ விசாரித்தார்‌. 
அவர்களுக்கு நீதியான  தீர்ப்புக்களைச்‌ 
சொன்னார்‌. தாவீதின்‌ குடும்பத்தாரும்‌, 
தாவீதின்‌ அடிச்சுவடுகளைப்‌ பின்பற்றி, 
அவர்களும்‌ நீதியான தீர்ப்பு 
சொல்லவேண்டும்‌. 


பள்ளத்தாக்கில்‌ 
வாச ம்பண்ணுகி றவனே 
எரே 21:13,14 


எரே 2148. இதேர, 
வாசம்பண்ணுகிறவவே, 
இடத்தில்‌ கன்மலையாய்‌ 
இருக்கிறவனே, எங்களுக்கு 
விரோதமாய்‌ வருகிறவன்‌ யார்‌ என்றும்‌, 
எங்கள்‌. வாசஸ்தலங்களுக்குன்‌. 
வருகிறவன்‌ யார்‌ என்றும்‌ சொல்லுகிற 
உனக்கு நான்‌ எதிரானியாயிருக்கிறேன்‌ 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


பன்னத்தாக்கில்‌ 
சமனான 


எரே 2115. நான்‌ உங்கள்‌ 
கிரியைகளின்‌: பலனுக்குத்தக்கதாய்‌. 
உங்களை விசாரிப்பேன்‌; நான்‌ அதின்‌ 
காட்டிலே தீக்கொளுத்துவேன்‌; அது 
அதைச்‌ ௬ுற்றிலுமுன்ன யாவையும்‌ 
பட்சிக்கும்‌ என்னு கர்த்தர்‌ உரைக்கிறார்‌ 
என்னு சொல்‌ என்றார்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


கர்த்தரைவிட்டு விலகி மாயையைப்பற்றிக்‌ 
கொள்கிறார்கள்‌. மாயையான காரியங்களை 
நம்புகிறார்கள்‌. எருசலேம்‌ பள்ளத்தாக்கில்‌. 
வாசம்‌ பண்ணுகிறவர்களின்‌ 
நமரமாலிரக்கிறது. எருசமேுக்கு எல்லா 
பக்கங்களிலும்‌ உயர்ந்த பர்வதங்கள்‌ 
இயற்கையான அரணாயிருக்கிறது. ன 
பர்வதங்களெல்லாம்‌ எருச! 
இயற்கையாய்‌ அமைந்துள்ள லை 
போலவும்‌, அலங்கங்களைப்போலவும்‌ 
இருக்கிறது. இதனால்‌ சத்துருக்கள்‌ 
எருசலேம்‌ நகரத்திற்குள்‌ எளிதாய்ப்‌ 
பிரவேசிக்க முடியாது. 


எருசலேம்‌ சமனான இடத்தில்‌ 
கன்மலையைப்போல. இருக்கிறது. 
கன்மலையை யாராலும்‌ எளிதாக அசைக்க 
முடியாது. சத்துருக்கள்‌ எருசலேமுக்குள்‌ 
பிரவேசிக்கவும்‌ முடியாது. எருசலேமை 
க்கவும்‌ கர்த்தர்‌ 
இயற்கையான 
கொடுத்திருக்கிறார்‌. 
எருசலேமின்‌ குடிகளோ, தங்களுக்கு 
பாதுகாப்பு கொடுத்திருக்கிற கர்த்தரை 
நம்பாமல்‌, இந்தப்‌ பாதுகாப்புக்களை 
நம்புகிறார்கள்‌. 
கர்த்தரே தங்களுக்கு அரணாகவும்‌, 


அடைக்கலமாகவும்‌ இருக்கிறார்‌ என்று 
யூதர்கள்‌ உயர்ந்த 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தருடைய வார்த்தைகளையும்‌, 
வாக்குத்தத்தங்களையும்‌ நம்பாமல்‌, அவர்கள்‌ 
தங்கள்‌ சுயபலத்தையும்‌, சுயபராக்கிரமத்தையும்‌ 
நம்புகிறார்கள்‌. “எங்களுக்கு விரோதமாய்‌ 
வருகிறவன்‌ யார்‌ என்றும்‌, எங்கள்‌ 
வாசஸ்தலங்களுக்குள்‌ வருகிறவன்‌ யார்‌ 
என்றும்‌ சொல்லுகிறார்கள்‌" (எரே 213), 
எருசலேமின்‌ குடிகள்‌ வீண்பெருமையாய்ப்‌ 
பேசுகிறார்கள்‌. கர்த்தர்‌ அவர்களைப்‌ பார்த்து, 
“உனக்கு நான்‌ எதிராளியாயிருக்கிறேன்‌"' 
என்று சொல்லுகிறார்‌. 


கர்த்தர்‌ யூதாவின்‌ மனுஷருக்கு, 
விரோதமாகவும்‌, எருசலேமின்‌ குடிகளுக்கு 
விரோதமாகவும்‌ நியாயாதிபதியாய்‌ வருகிறார்‌ 
அவர்களுடைய கிரியைகளின்‌ 
க்கதாய்‌ அவர்களை 
தம்முடைய நீதியான 
பிரமாணத்தின்‌ பிரகாரம்‌, கர்த்தர்‌ 
அவர்களுடைய வழக்குகளை விசாரித்து, 
அவர்களுக்கு நீதியான தீர்ப்புக்கொடுப்பார்‌. 
எருசலேமின்‌ குடிகள்‌ பள்ளத்தாக்கிலே 
வாசம்பண்ணுகிறார்கள்‌. அவர்களிடத்தில்‌. 
பாவங்களும்‌, அக்கிரமங்களும்‌ 
நிரம்பியிருக்கிறது. கர்த்தர்‌ அவர்களுடைய 
வழக்குகளை விசாரித்து, “அதின்‌ காட்டிலே 
தீக்கொளுத்துவேன்‌' என்றும்‌, “அது 
அதைச்சுற்றிலுமுள்ள யாவரையும்‌ பட்சிக்கும்‌” 
(எரே 21:14) என்றும்‌ கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
கர்த்தருடைய நீதியான நியாயத்தீர்ப்பு 
யூதாவின்‌ மனுஷர்மேலும்‌, எருசலேமின்‌ 
குடிகள்மேலும்‌ வரும்‌. கர்த்தருடைய 
நியாயத்தீர்ப்புக்கு யாராலும்‌ தப்பிக்க முடியாது. 


பலனுக்‌ கர்த்தர்‌ 
விசாரிப்பார்‌ 





i= THEN 
TT 


எரேமியா யூதா ராஜாவின்‌ 
அரண்மனைக்குப்போய்‌, அங்கே சொன்ன 
வசனம்‌ இந்த அதிகாரத்தில்‌ 
எழுதப்பட்டிருக்கிறது. எரேமியா யூதாவின்‌ 
ராஜாக்களுக்கு கர்த்தருடைய எச்சரிப்பின்‌ 
வார்த்தைகளைச்‌ சொல்லுகிறார்‌. 
யோயாக்கீமின்‌ ஆட்சிக்காலத்தில்‌ எரேமியா 
இந்த வாக்கியங்களைச்‌ சொல்லுகிறார்‌. 
கர்த்தருடைய வார்த்தை தாவீதின்‌ 
சிங்காசனத்தில்‌ வீற்றிருக்கிற 
ராஜாக்களுக்கு, இந்த அதிகாரத்தில்‌ 
விசேஷமாய்ச்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 


எரேமியா யோவாகாசுக்கு 
கர்த்தருடைய வார்த்தையைச்‌ சொல்லுகிறார்‌ 
யோவாகாஸ்‌ எகிப்து தேசத்திற்கு 
சிறைப்பிடித்து கொண்டுபோகப்பட்டார்‌ 
யோவாகாசுக்குப்‌ பின்பு யோயாக்கீம்‌ 
யூதாதேசத்தை ஆட்சி செய்தார்‌. எரேமியா 
யோயாக்கீமுக்கும்‌ கர்த்தருடைய 
வார்த்தையைச்‌ சொல்லுகிறார்‌ (எரே 221-0). 
யோவாக்கீம்‌ இந்த அதிகாரத்தில்‌ சல்லூம்‌ 
என்று அழைக்கப்படுகிறார்‌ (எரே 2210-12) 


எரேமியா கர்த்தருடைய நாமத்தினால்‌ 
யோயாக்கீமை கடிந்துகொள்கிறார்‌. அவருக்கு 
அழிவு வரும்‌ என்று எச்சரித்துச்‌ 
சொல்லுகிறார்‌ (எரே 2213-19). யோயாக்கீம்‌ 
இந்த அதிகாரத்தில்‌ கோனியா என்று 
அழைக்கப்படுகிறார்‌. யோயாக்கீமின்‌ 
குமாரனாகிய யோயாக்கீனின்‌ 
ஆட்சிக்காலத்தில்‌ கர்த்தருடைய செய்தி 
எரேமியாவின்‌ மூலமாய்‌ சொல்லப்படுகிறது. 
கோனியா கர்த்தருடைய வார்த்தைக்கு. 
செவிகொடுக்க மறுக்கிறார்‌. இதனால்‌ 
தாவீதின்‌ சிங்காசனம்‌ வீழ்ந்துபோகும்‌. 
என்று எரேமியா எச்சரித்துச்‌ சொல்லுகிறார்‌ 
(எரே 22:20-30). 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


பிரியப்‌ 
UBLISHERS 


யூதாவின்‌ ராஜாவே 
எரே 22:1-5 


எரே 2௮1. கர்த்தர்‌ சொன்னது: தீ மூதா 
ராஜாவின்‌ அரமனைக்குப்போய்‌, அங்கே 
சொல்லவேண்டிய வசனம்‌ 
என்னவென்றால்‌. 


எரே 22:௨ தாவீதின்‌ சிங்காசனத்தில்‌ 
வீற்றிருக்கிற யூதாவின்‌ ராஜாவே, தீரும்‌ 
உம்முடைய ஊழியக்காரரும்‌ இத்த. 
வாசல்களுக்குள்‌ பிரவேசிக்கிற 
உம்முடைய ஜனமும்‌ கர்த்தருடைய 
வார்த்தையைக்கேளுங்கள்‌. 


எரே 22:3. நீங்கள்‌ நியாயமும்‌ நீதியும்‌ 
செய்து, பதிகொடு த்தவனை 
ஒடுக்குகிறவனுடைய கைக்குத்‌ 
தப்புவியுங்கன்‌; நீங்கள்‌ பரதேசியையும்‌ 
திக்கற்றவனையும்‌ விதவையையும்‌ 
ஓடுக்காமதூம்‌, கொடுமைசெய்யாமலும்‌, 
இவ்விடத்தில்‌ குற்றமில்லாத 
இரத்தத்தைச்‌ சித்தாமலும்‌ இருங்கள்‌. 


எரே 22:4. இத்த வார்த்தையின்‌ படியே 
தீங்கன்‌ மெய்யாய்ச்‌ செய்வீர்களாகில்‌, 
தாவீதின்‌ சிங்காசனத்தில்‌ 
உட்கார்த்திருக்கிற ராஜாக்கள்‌ 
இரதங்கள்‌ மேதூம்‌ குதிரைகன்மேலும்‌ 
ஏறி, அவனும்‌ அவன்‌ ஊழியக்காரரும்‌ 
அவன்‌ ஜனமுமாக இந்த அரமனை 
வாசல்களின்‌: யாய்‌ 
உட்பிரவேசிப்பார்கன்‌ என்னு கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 


எரே 225. நீங்கள்‌. இந்த 
வார்த்தைகளைக்‌ கேவாமற்‌ 
போனீர்கனேயாகில்‌ இந்த அரமனை 
பாழாய்ப்போம்‌ என்று என்பேரில்‌ 
ஆணையிட்டேன்‌ என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 


எரேமியா தீர்க்கதரிசி யூதாராஜாவின்‌ 
அரண்மனைக்குப்போய்‌ அங்கே யூதாவின்‌ 
ராஜாவுக்கு கர்த்தருடைய வார்த்தையைச்‌ 
சொல்லவேண்டும்‌. “யூதாவின்‌ ராஜாவே, 
கர்த்தருடைய வார்த்தையைக்‌ கேளுங்கள்‌' 
(எரே 22:2) என்று எரேமியா ராஜாவுக்கு 
முன்பாக கர்த்தருடைய வார்த்தையை 
அறிவிக்கவேண்டும்‌. 





i FTE 
TT 


யூதாவின்‌ ராஜாவைப்பற்றி இங்கே 
சொல்லப்படும்போது, அவர்‌ “தாவீதின்‌ 
சிங்காசனத்தில்‌ வீற்றிருக்கிறவர்‌' என்று 
'சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீதின்‌ இருதயம்‌ 


தாவீது 
நீதியாயும்‌, நியாயமாயும்‌ ஆட்சிசெய்தார்‌. 
ராஜாவுக்குரிய கண்ணியம்‌ 
அவரிடத்திலிருந்தது. கர்த்தர்‌ தாவீதோடு 
உடன்படிக்கை பண்ணிக்கொண்டார்‌. 


தாவீதின்‌ சிங்காசனத்தில்‌ வீற்றிருக்கிற 


தி! 
நக பொல்லை ்‌ 
நற்குணமும்‌ உள்ளவர்களாயிருக்கவேண்டும்‌. 
அப்போதுதான்‌, கர்த்தர்‌ தாவீதுக்கு 
வாய்குப்பண்‌ உடன்படிக்கையின்‌ 
ஆசிர்வாதங்கள்‌, யூதாவின்‌ 
ராஜாக்களுக்கும்‌ சித்திக்கும்‌. 

எரேமியா 
அரண்மனைக்குப்போய்‌, 
கர்த்தருடைய செய்தியை சொல்லவேண்டும்‌ 
அவர்‌ சொல்ல வேண்டிய செய்தியையும்‌ 
கர்த்தர்‌ கம வாயில்‌ போடுகிறார்‌. 
தேவனாகிய கர்த்தர்‌ யூதாவின்‌ 
நல்ல சுபாவங்களை 
எதிர்பார்க்கிறார்‌. அவர்கள்‌ கர்த்தருடைய 
ஆசீர்வாதங்களைப்‌  பெற்றுக்கொள்வதற்கு 
பாத்திரராயிருக்க வேண்டும்‌. மிகுந்த 
கவனத்தோடு ஆட்சி புரியவேண்டும்‌. 


நாவின்‌ ராஜாக்கள்‌ 
சிங்காசனத்தில்‌ வீற்றிருந்து 
ஜனத்தையும்‌ எருசலேமின்‌ குடிகளையும்‌: 
ஆளுகை செய்கிறார்கள்‌. அவர்களிடத்தில்‌ 
ஜனங்களை ஆளுகை செய்யும்‌ அதிகாரமும்‌ 
பொறுப்புமுள்ளது. யூதாவின்‌ ராஜாக்கள்‌ 
தங்களிடத்திலுள்ள அதிகாரத்தை 
ினங்களுடைய நன்மைக்காக 
பயன்படுத்தவேண்டும்‌. அவர்கள்‌ யூதாவின்‌ 
குடிகளுக்கு நன்மை செய்யவேண்டும்‌. 
அவர்கள்‌ நீதியும்‌ நியாயமும்‌ செய்யவேண்டும்‌. 
பறிகொடுத்தவனை  ஒடுக்குகிறவனுடைய 
கைக்கு. தப்புவிக்கவேண்டும்‌. 
காயமடைந்தவர்களை பாதுகாத்து 
அவர்களுக்கு நீதி செய்யவேண்டும்‌. 


ட்டன 


ராஜாக்களிடத்தில்‌ 


தாவீதின்‌ 
யூதாவின்‌ 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


யூதாவின்‌. ராஜாக்கள்‌, 
தங்களிடத்திலுள்ள அதிகாரத்தை தவறாகப்‌ 
பயன்படுத்தக்கூடாது. யாருக்கும்‌ தீங்கு 
செய்யக்கூடாது. அவர்கள்‌ பரதேசியையும்‌, 
திக்கற்றவனையும்‌ விதவையையும்‌ 
ஒடுக்கக்கூடாது. அவர்களுக்கு கொடுமை 
செய்யக்கூடாது. தாவீதின்‌ சிங்காசனத்தில்‌ 
வீற்றிருந்து, அந்த ஸ்தலத்தில்‌ குற்றமில்லாத 
இரத்தத்தை சிந்தக்கூடாது (எரே 22:3). 


“அந்நியனைச்‌  சிறுமைப்படுத்தாமலும்‌. 
ஒடுக்காமலும்‌  இருமபர்களாக; நீங்களும்‌ 
எகிப்து தேசத்தில்‌ அந்நியர்களாயிருந்தீர்க 

விதவையையும்‌ திக்கற்ற பிள்ளையையும்‌ 
ஒடுக்காமல்‌ இருப்பீர்களாக" (யாத்‌ 22:21,22) 


யூதாவின்‌... ராஜாக்கள்‌ நீதியும்‌ 
நியாயமும்‌ செய்யவேண்டும்‌. கர்த்தர்‌ 
தங்களுக்கு கொடுத்திருக்கும்‌ கடமைகளை 
உண்மையாய்‌ நிறைவேற்றவேண்டும்‌. 
ஜனங்களுக்கு நீதி செய்வதாக 
உத்திரவாதம்‌ கொடுக்கவேண்டும்‌. அப்போது, 
அவர்களுடைய தேசத்திற்கு நன்மை 
உண்டாகும்‌. கர்த்தர்‌ அவர்களை 
ஆசீர்வதிப்பார்‌. யூதாதேசத்தார்‌. 
கர்த்தருடைய நன்மைகளைப்‌ பெற்று 
செழித்திருப்பார்கள்‌ நாவீறின்‌ 
சிங்காசனத்தில்‌ வீற்றிருந்து ஆட்சிபுரிவதற்கு 
யூதா தேசத்தில்‌ ராஜாக்கள்‌ தொடர்ச்சியாய்‌ 
இருந்துகொண்டிருப்பார்கள்‌. அவர்கள்‌ 
எல்லோருமே கர்த்தருக்குள்‌ 
'சந்தோஷமாயிருப்பார்கள்‌. தாவீது ராஜாவின்‌ 
கண்ணியத்தைக்‌ காத்துக்கொள்வார்கள்‌. 
யூதாவின்‌ ராஜாக்கள்‌ கர்த்தருக்கு. 
படனம்‌ அட்டு அவருக்கு 
பிரயோஜனமானவர்களாகவும்‌ இருக்க 
கர்த்தர்‌ தங்களுக்கு 
கடமைகளை 
நேர்த்தியாயும்‌ 
யூதாதேசத்தின்‌ 
மரியாதையையும்‌ 
ததக வேணடும்‌ ராஜாக்கள்‌ 
தங்களுடைய கடமைகளை உண்மையாய்ச்‌ 
செய்யும்போது. அவர்களுடைய தேசம்‌ 
செழிக்கும்‌. 





i= al 
TT 


பிராகாரத்தின்‌ நீளம்‌ நூறுமுழமும்‌, 
இருபுறத்து அகலம்‌ ஐம்பது ஐம்பது முழமும்‌, 
உயரம்‌ ஐந்து முழமுமாயிருப்பதாக; அதின்‌ 
தொங்கல்கள்‌ திரித்த மெல்லிய 
பஞ்சுநூலினால்‌ செய்யப்பட்டு, அதின்‌ 
தூண்களின்‌ பாதங்கள்‌ 
லெண்கலமாயிருக்கவேண்டும்‌ (யாத்‌ 27:18). 


வாசஸ்தலத்துக்கடுத்த சகல 
பணிவிடைக்குத்‌ தேவையான எல்லாப்‌ 
பணிமுட்டுகளும்‌, அதின்‌ எல்லா முளைகளும்‌, 
பிராகாரத்தின்‌ எல்லா முளைகளும்‌ 
வெண்கலமாயிருக்கவேண்டும்‌ (யாத்‌ 27:19). 


பிராகாரத்தின்‌ நீளம்‌ 150 அடி, அகலம்‌ 
75 அடி, உயரம்‌ 75 அடி ஆகும்‌ 

'வாசஸ்தலத்துக்கடுத்த சகல 
பணிவிடைக்குத்‌ தேவையான எல்லாப்‌ 
பணிமுட்டுகளும்‌" என்பது வெண்கலப்‌ 
பலிபீடத்தின்‌ பணிமுட்டுகளைக்‌ குறிக்கும்‌. 

உடன்படிக்கைப்‌ பெட்டியில்‌. 
பயன்படுத்தப்படும்‌ பொருட்கள்‌, தூபபீடம்‌, 
சமுகந்தப்ப மேஜை, அதன்‌ பணிமுட்டுகள்‌, 
குத்துவிளக்கு, அதன்‌ பாத்திரங்கள்‌ எல்லாம்‌ 
பொன்னால்‌ செய்யப்பட்டவை. 

வளையங்கள்‌, தாழ்ப்பாள்கள்‌ 
பலகைகள்‌, மூடுதிரையின்‌ தூண்கள்‌ 
ஆகியவை பசும்பொன்னால்‌ 
மூடப்பட்டிருக்கின்றன (யாத்‌ 26:28) 

பீடங்கள்‌, அதன்‌ கொக்கிகள்‌ 
ஆகியவை வெண்கலத்தால்‌ செய்யப்படாமல்‌, 
வெள்ளியால்‌. செய்யப்பட்டிருக்கின்றன 
(யாத்‌ 2619-25; யாத்‌ 27411) 


(யாத்‌ 27:2-6,10-1117-19; யாத்‌ 38:8). 


பிராகாரத்தின்‌ முளைகள்‌ 
வெண்கலத்தால்‌ ஆனவை. இவை பொன்‌, 
வெள்ளியைவிட பூமியில்‌ நன்றாகப்‌ 
பதியக்கூடியவை. 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஏற்பாட்டுக்காலத்து 
பிரகாரத்தின்‌ 
தொங்குதிரைகளினால்‌ 
பிரகாரத்திற்குள்ளே 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ எல்லோரும்‌ வந்தால்‌, 
அங்கே அவர்கள்‌ எல்லோருக்கும்‌ இடம்‌ 
இருக்காது. ஆனாலும்‌ அவர்கள்‌ 
பிரகாரத்திற்குள்ளே வந்தால்தான்‌ கர்த்தரை 
ஆராதிக்க முடியும்‌. அவர்கள்‌ 
பிரகாரத்திற்குள்ளே பிரவேசிக்க 
காத்திருக்கவேண்டும்‌. 


பழைய 
ஆசரிப்புக்கூடாரத்தில்‌, 
எல்லைகளெல்லாம்‌. 


மூடப்பட்டிருக்கிறது. 


புதிய ஏற்பாட்டுக்காலத்து 
விசுவாசிகளாகிய பாக்கியவான்கள்‌ 
இப்போது கர்த்தருடைய பிரகாரத்தின்‌ 
எல்லை  மூடப்படவில்லை. கர்த்தருடைய 
பிரசன்னம்‌ எல்லா இடத்திலும்‌ இருக்கிறது. 
கர்த்தருடைய பிள்ளைகள்‌ அவரை 
ஆராதிப்பதற்காக எங்கே கூடிவருகிறார்களோ 
அங்கே கர்த்தர்‌ இருக்கிறார்‌. நாம்‌ எங்கே 
இருந்தாலும்‌, நாம்‌ இருக்கும்‌. 
இடத்திலிருந்து. நம்மால்‌ 
கர்த்தரை நோக்கி ஜெபம்பண்ண முடியும்‌. 


நாம்‌ 


எரிகிற குத்துவிளக்கு. 
யாத்‌ 27:20,21 


யாத்‌ 27:90. குத்துவினக்கு 
எப்பெ! 

எரித்துகொண்டிருக்கும்படி இடித்துப்‌ 
பழித்த தெனிவான ஒலிவ எண்ணெயை 
உன்னிடத்தில்‌ கொண்டுவரும்படி. 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்குக்‌ 
கட்டனையிடுவாயாக.. 


யாத்‌ 27:21. ஆசரிப்புக்‌ கூடாரத்தில்‌ 
சாட்சி சந்நிதிக்கு முன்னிருக்கும்‌. 
திரைச்சீலைக்கு வெளிப்புறமாக 
ஆரோனும்‌. 
சாயங்காலம்‌. 
விடியற்காலம்மட்டும்‌ 

சத்திதானத்தில்‌ அந்த. 
எரியவைக்கக்கடவர்கன்‌; 

இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு தலைமுறை 
தலைமுறையாக நித்திய 
கட்டனையாயிருக்கக்கட வது. 


அவன்‌ 





i= FTE 
TT 


யூதாவின்‌ ராஜாக்கள்‌ 
நீதியும்‌ செய்து, அநியாயமும்‌ 
செய்யாதிருக்கவேண்டும்‌ என்று 
சொல்லுகிறார்‌. அவர்கள்‌ கர்த்தருக்கு 
கீழ்ப்படிந்து தேசத்தை ஆளுகை 
செய்யும்போது, கர்த்தருடைய ஆசீர்வாதம்‌ 
அவர்கள்மீதும்‌, அவர்களுடைய சந்ததிமீதும்‌ 
வந்து தங்கும்‌. 


நியாயமும்‌ 
அநீதியும்‌ 
கத்தர்‌ 


நந்த வார்த்தையின்படியே நீங்கள்‌ 
மெய்யாய்ச்‌ செய்வீர்களாகில்‌, தாவீதின்‌ 
சிங்காசனத்தில்‌ உட்கார்ந்திரக்கிற 
ராஜாக்கள்‌ இரதங்கள்‌ மேலும்‌ 
குதிரைகள்மேலும்‌ ஏறி, அவனும்‌ அவன்‌ 
ஊழியக்காரரும்‌ அவன்‌ ஜனமுமாக இந்த 
அரமனை வாசல்களின்‌ வழியாய்‌ 
உட்பிரவேசிப்பார்கள்‌ என்று 
சொல்லுகிறார்‌" (எரே 22:4). 


கர்த்தர்‌ 


கர்த்தருடைய வார்த்தைக்கு 
கீழ்ப்படியாதவர்கள்மீது தேவனுடைய கோபம்‌ 
வரும்‌. யூதாவின்‌ ராஜாக்கள்‌ கர்த்தருக்கு 
விரோதமாக தொடர்ந்து பாவம்‌ செய்தால்‌, 
அவர்களும்‌, அவர்களுடைய சந்ததியும்‌ 
லத்‌ தேசமும்‌ அழிந்து போகும்‌. 


நீங்க: இந்த வார்த்தைகளைக்‌ 
கேளாமற்போனீர்களேயாகில்‌ இந்த அரமனை 
பாழாய்ப்போம்‌ என்று என்பேரில்‌ 
ஆணையிட்டேன்‌. என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌" (எரே 22:5). 


ராஜாக்களின்‌ 
அவர்களுடைய 
அழிந்துபோகிறது. தேசம்‌ 
பலமுள்ளதாகமிருந்தாலும்‌, 
பாவங்கள்‌ 
பலவீனப்படுத்திவிடுகிறது. அ 
எவ்வளவு செல்வசெழிப்பேடிருந்தாலும்‌, 
ராஜாக்கள்‌ நீதியையும்‌ நியாயத்தையும்‌ 
செய்யவில்லையென் றால்‌, அவர்களுடைய 
சந்ததி அழிந்துபோகும்‌ அவர்களுடைய 
அரண்மனை  பாழாய்ப்போகும்‌. பாவம்‌ 
ல்‌ வீட்டை அழிப்பதுபோல, 

துன்மார்க்கரின்‌ வீட்டையும்‌ 


மித்துபோடுகிறது. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ யூதா தேசத்திற்கு அழிவு 
வரும்‌ என்று சொல்லும்போது, தம்முடைய 
வார்த்தையை உறுதிபண்ணுவதற்காக, “என்‌ 
ஆணையிட்டேன்‌" என்று 

கர்த்தர்‌ ஆணையிடுவதற்கு, 

ர்‌ யாருமே இல்லை. 

ஆகையினால்‌ கர்த்தர்‌ 

நாமத்தினால்‌ ஆணையிட்டு, 
வார்த்தைகளை 


யூதா ராஜாவின்‌ அரமனை 
எரே 22:6-9 


எரே 226. யூதா ராஜாவின்‌ 
அரமனையைக்‌ குறித்துக்‌ கர்த்தர்‌ நீ 
எனக்குக்‌. கீலேயாத்தைப்போலவும்‌. 
லீபனோனின்‌ கொடுமுடியைப்போலவும்‌ 
இருக்கிறாய்‌; ஆனாலும்‌ 
மெய்யாகவே நான்‌ உன்னை 
வனாத்தரத்தைப்போலவும்‌, குடியில்லாத 
பட்டணங்களைப்‌ போலவும்‌ 


ஆக்கிவிடுவேன்‌.. 


எரே 22:7. சங்காரக்காரரை அவரவர்‌ 
ஆயுதங்களோடுங்கூட நான்‌ உனக்கு. 
விரோதமாக  ஆயத்தப்படுத்துவேன்‌; 
உன்‌ உச்சிதமான கேதுருக்களை 
அவர்கள்‌ வெட்டி, அக்கினியிலே. 
போடுவார்கள்‌. 


எரே 298. அநேகம்‌ ஜாதிகள்‌ இந்த 
நகரத்தைக்‌ கடந்துவந்து, அவனவன்‌ 
தன்தன்‌. அயலானை நோக்கி: 
இத்தப்பெரிய நகரத்துக்குக்‌ கர்த்தர்‌ 
இப்படிச்செய்தது என்னவென்று 
கேட்பார்கள்‌. 


எரே 22:9. அதற்குப்‌ பிரதியுத்தரமாக: 
அவர்கள்‌ தங்கள்‌. தேவனாகிய 
கர்த்தரின்‌ உடன்படிக்கையை 
விட்டுவிட்டு, அத்திய தேவர்களைப்‌ 
ஙணித்துகொண்டு, அவைகளுக்கு 
ஆராதனை செய்தபடியினால்‌ 
'இப்படியாயிற்று என்பார்கள்‌ என்று 
சொல்லுகிறார்‌. 





i THE 
TT 


யூதாவின்‌ ராஜாக்கள்‌ கர்த்தருடைய 
வார்த்தைகளை கேளாமல்‌ போனால்‌, 
அவர்களுடைய அரமனை பாழாய்ப்போகும்‌. 
யூதாவின்‌ ராஜாக்கள்‌ நீதியும்‌. நியாயமும்‌ 
ராஜாக்களும்‌ 
அழிந்துபோவார்கள்‌. 
அவர்களுடைய சந்ததியும்‌ அழிந்துபோகும்‌. 
தாவீதின்‌ சிங்காசனத்தில்‌ வீற்றிருப்பதற்கு 
யூதாவின்‌ ராஜகுடும்பத்தில்‌ ஒருவரும்‌ 
இருக்கமாட்டார்கள்‌. யூதாவின்‌ ராஜாக்கள்‌ 
பாவம்‌ செய்யும்போது, அவர்களுடைய 
அரமனை அழிவதுபோல, அவர்களுடைய 
ராஜதானி பட்டணமாகிய எருசலேம்‌ நகரமும்‌ 
அழிந்துபோகும்‌. 
யூதாவும்‌ எருசலேமும்‌ கர்த்தருடைய 
பார்வையில்‌ மிகவும்‌ விசேஷமானது. “நீ 
எனக்குக்‌ கீலேயாத்தைப்போலவும்‌ 
லீபனோனின்‌ கொடுமுடியைப்போலவும்‌ 
இருக்கிறாய்‌” (எரே 22) என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. கீலேயாத்‌ ஐசுவரியமுள்ளது. 
ஆனந்த சந்தோஷம்‌ நிரம்பியது. எருசலேம்‌ 
நகரம்‌ கீலேயாத்தைப்போல ஐசுவரியம்‌: 
நிரம்பியதாயிருக்கிறது. 
லீபனோன்‌ 
கொடுமுடியாகும்‌. 
லீபனோனைப்போல. 
லீபனோனின்‌ 


வலிமையான 

எருசலேம்‌ நகரமும்‌ 
மிகவும்‌ வலிமையானது. 
கோட்டை  பலமுள்ளது. 
அதுபோலவே எருசலேமின்‌ கோட்டையும்‌ 
பலமிக்கது. லீபனோன்‌ நகரத்தார்‌ 
தங்களுடைய பாதுகாப்புக்கு, தங்களுடைய 
வலிமையான கோட்டையின்மீது நம்பிக்கை 
வைக்கிறார்கள்‌. 


ஏராளமான 
கர்த்தரோ. 


லீபனோனைப்போல, றக்க! 

கர்த்தரோ யூதாவின்‌ பட்டணங்களை 
குடியில்லாத பட்டணங்களைப்போல 

ஆக்கிவிடுவதாக எச்சரிக்கிறார்‌ (எரே 22:6). 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ யூதாவுக்கு விரோதமாகவும்‌, 
எருசலேமுக்கு விரோதமாகவும்‌ சத்துருக்களை 
நியமிக்கிறார்‌. “சங்காரக்காரரை அவரவர்‌ 
ஆயுதங்களோடுங்கூட நான்‌ உனக்கு 
விரோதமாக. ஆயத்தப்படுத்துவேன்‌" 
(எரே 22:7) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


நிற்கவேண்டும்‌. கர்த்தரோடு யுத்தம்பண்ணி 
யாராலும்‌ ஜெயிக்க முடியாது. 

கர்த்தர்‌ 
சங்காரக்காரர்கள்‌, 
உச்சிதமான 
வெட்டிப்போடுவார்கள்‌. அந்தக்‌ 
கேதுருக்களை அக்கினியிலை போடுவார்கள்‌. 
யூதா... தேசத்தாரால்‌. அவர்களை 
தடைபண்ணவும்‌ முடியாது. அவர்களுக்கு 
விரோதமாக எதிர்த்து நின்று 
யுத்தம்பண்ணவும்‌ முடியாது. 
சங்காரக்காரர்கள்‌ யூதாவின்‌ மனுஷர்மீதும்‌, 
எருசலேமின்‌ குடிகள்மீதும்‌ தேவனுடைய 
நியாயத்தீர்ப்பை நிறைவேற்றுவார்கள்‌. 

எருசலேம்‌ நகரத்திற்கு மகாபெரிய 
அழிவு உண்டாகும்‌. இது இரகசியமான 
அழிவாகமிருக்காது. எருசலேமின்‌ அழிவு, 
எல்லோருக்கும்‌ தெரியும்‌ வண்ணமாக, 
பிரத்தியட்சமான பேரழிவாயிருக்கும்‌. 
அநேகம்‌ ஜாதிகள்‌ அழிந்துபோயிருக்கிற 
எருசலேம்‌ நகரத்தை கடந்துவருவார்கள்‌. 
ஒரு. காலத்தில்‌ எருசலேம்‌ நகரம்‌ 
அழகுள்ளதாகவும்‌, மகிமையுள்ளதாகவும்‌ 
விளங்கிற்று. இப்போதோ அது வனாந்தரம்‌ 
போலவும்‌ குடியில்லாத 
பட்டணத்தைப்போலவும்‌ இருக்கிறது. 


எருசலேமுக்கு மிகப்பெரிய அழிவு 
வந்திருக்கிறது. நகரத்தை கடந்துவருகிற பல 
ஜாதிகள்‌, அழிந்துபோயிருக்கிற எருசலேம்‌ 
நகரத்தைப்‌ பார்த்து ஆச்சரியப்படுவார்கள்‌. 
அவனவன்‌ தன்தன்‌ அயலானை நோக்கி: 
"இந்தப்பெரிய  நகரத்துக்குக்‌ கர்த்தர்‌ 
இப்படிச்செய்தது என்ன" என்று கேட்பார்கள்‌. 
(எரே 22:8). 





i FTE 
ஈயா 


அநேகம்‌ சாதிகள்‌ கேட்கும்‌ கேள்விக்கு 
அவர்களே பதிலும்‌ சொல்லுவார்கள்‌. 
ஒவ்வொரு அயலானும்‌ தங்களுடைய 
கேள்விகளுக்கு பதில்‌ சொல்லிக்கொள்வான்‌. 
“அவர்கள்‌ தங்கள்‌ தேவனாகிய கர்த்தரின்‌ 
உடன்படிக்கையை விட்டுவிட்டு, அந்நிய 
பவா பணிந்துகொண்டு, 
ளுக்கு. ஆராதனைசெய்தபடியினால்‌ 
இப்பாமிற்று' (எரே 22:9) என்று 
அவர்கள்‌ பிரதியுத்தரம்‌ 
சொல்லிக்கொள்வார்கள்‌. 


யூதாவின்‌ மனுஷரும்‌ எருசலேமின்‌: 
குடிகளும்‌ கர்த்தரை மாத்திரமே 
ஆராதிக்கவேண்டும்‌. அவர்கள்‌ கர்த்தருக்கு 
பரிசுத்தமானவர்கள்‌. ஆனால்‌ அவர்களோ 
கர்த்தருக்கு விரோதமாகப்‌ பாவம்‌ செய்து, 
கர்த்தரைவிட்டு விலகிப்போய்விடுகிறார்கள்‌. 
அந்நிய தேவர்களைப்‌ 
பணிந்துகொள்கிறார்கள்‌. விக்கிரகங்களுக்கு 
தூபங்காட்டுகிறார்கள்‌. இதனால்‌ தேவனுடைய 
கோபம்‌ அவர்கள்மீது. ந்திருக 


கர்த்தர்‌ யூதா 


வனாந்தரத்தைப்போலவும்‌, 
நகரத்தை 

பட்டணத்தைப்போலவும்‌ சமித்து 
இந்த அழிவுக்கு யூதா மனுஷரின்‌ 
பாவங்களே காரணம்‌. கர்த்தருடைய நீதியான 
நியாயத்தீர்ப்பினால்‌ எருசலேம்‌ குடிகள்மீது 
தேவனுடைய கோபம்‌ வந்திருக்கிறது. 


சல்லூம்‌ 
எரே 2210-12 


எரே 2210. 
அழவேண்டாம்‌, 

பரிதபிக்கவும்‌ 

சிறைப்பட்டுப்‌ 

அழுங்கள்‌; 

திரும்பிவருவதுமில்லை, தன்‌ ஜநந 
பூமியைக்‌ காண்பதுமில்லை. 


எரே 9211. தன்‌ தகப்பனாகிய 
யோசியாவின்‌ பட்டத்துக்கு வத்து, 
அரசாண்டு, இவ்விடத்திலிருத்து 
புறப்பட்டுப்போன யூதாவின்‌. 
ராஜாவாயிருந்த யோசியாவின்‌ 
குமாரனாகிய சுல்லூமைக்குறித்து: 
அவன்‌ இனி இங்கே திரும்ப வராமல்‌, 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எரே 22:12. தான்‌ கொண்டுபோகப்பட்ட 
ஸ்தலத்திலே. மரிப்பான்‌;. 

தேசத்தை அவன்‌ 
காண்பதில்லையென்று 

சொல்லுகிறார்‌. 


சல்லூமின்‌ 
என்பவனே இங்கு: 


ராஜாவாமிருந்த  யோசியாவின்‌ குமாரன்‌. 
தேசத்தின்‌ ஜனங்கள்‌ யோவாகாசை 
ராஜாவாக்கினார்கள்‌. 


மரணமடைந்த அவனை அவனுடைய 
ஊழியக்காரர்‌. ரதத்தின்மே்ல்‌ ஏற்றி, 
மெகிதோவிலிருந்து எருசலேமுக்குக்‌ 
கொண்டுவந்து, அவனை அவன்‌ 
கல்லறையில்‌ அடக்கம்பண்ணினார்கள்‌; 
அப்பொழுது தேசத்தின்‌. ஜனங்கள்‌ 
யோசியாவின்‌ குமாரனாகிய யோவாகாசை 
அழைத்து, அவனை அபிஷேகம்பண்ணி, 
அவன்‌ தகப்பன்‌ ஸ்தானத்தில்‌ அலனை 
ராஜாவாக்கினார்கள்‌" (2இராஜா 23:30) 


“அப்பொழுது ஜனங்கள்‌ யோசியாவின்‌ 
குமாரனாகிய யோவாகாசை அழைத்து, 
அவனை எருசலேமிலே அவன்‌ தகப்பன்‌ 
ஸ்தானத்திலே. ராஜாவாக்கினார்கள்‌" 
(நோனா 364) 


யோலாகாஸ்‌ மூத்த குமாரனல்ல, 
ஆனாலும்‌ ப்‌ ஜனங்கள்‌ 
யோவாகாஸ்‌ சல்லூமை 
ராஜாவாக்கினார்கள்‌. “இவளே தேசத்தை 
ஆளுகை செய்வதற்கு ஏற்றவன்‌ என்று 
ஜனங்கள்‌ தீர்மானித்தார்கள்‌. தேசத்தின்‌ 
ஜனங்கள்‌ கர்த்தருடைய பிரமாணத்திற்கு 
விரோதமாக தீங்கு நினைத்தார்கள்‌. தீங்கு 
செய்தார்கள்‌. அவர்களுடைய 
சரியானதல்ல என்பதை 
அவர்களுக்கு புரிய வைத்தார்‌. 

யோவாகாஸ்‌ என்ற சல்லூம்‌, ராஜா 
ஆக்கப்பட்ட மூன்று மாதத்திற்குள்‌, 
எகிப்தின்‌ ராஜா, யூதா தேசத்தின்மீது 
யுத்தம்பண்ண வந்தான்‌. அவன்‌ யோவாகாஸ்‌ 
என்ற சல்லூமை எகிப்து தேசத்திற்கு 
சிறைப்பிடித்து கொண்டுபோனான்‌. கர்த்தர்‌ 
முன்னறிவித்த பிரகாரமாக இந்த சம்பவம்‌ 
நிறைவேறிற்று. 





i FTE 
TT 


இனிக்‌ காணாதிருப்பாய்‌ என்று நான்‌ 


யோவாகால்‌ என்ற சல்நூமோடு பூதா 
தேசத்து ஜனங்களில்‌ வேறு யாரும்‌ எகிப்து 
தேசத்திற்கு சிறைப்பிடித்து கொண்டு 
'போகப்படவில்லை. த சரித்திர சம்பவம்‌ 
இராஜாக்கள்‌ புஸ்தத்திலும்‌. 2நாளாகமம்‌ 
புஸ்தகத்திலும்‌ எழுதப்பட்டிருக்கிறது. 


'யோசியாவின்‌ 
எலியாக்கீமை அவன்‌ தகப்பனாகிய 
யோசியாவின்‌ ஸ்தானத்தில்‌ ராஜாவாக 
வைத்து, அவன்‌ பேரை யோயாக்கீம்‌ என்று 
மாற்றி, யோவாகாசைக்‌ கொண்டுபோய்‌ 
விட்டான்‌; இவன்‌ எகிப்திலே போய்‌ அங்கே 
மரணமடைந்தான்‌" (2இராஜா 23:34). 


குமாரனாகிய 


அண்ணனாகிய 


“அவனுடைய 
எலியாக்கீமை யூதாவின்மேலும்‌ எருசலேமின்‌ 


மேலும்‌ ராஜாவாக்கி, அவன்‌ பேரை 
யோயாக்கீம்‌ என்று மாற்றினான்‌; அவன்‌ 
தம்பியாகிய யோவாகாசை எகிப்தின்‌ 
ராஜாவாகிய நேகோ எகிப்திற்குக்‌ 
கொண்டுபோனான்‌" (2நாளா 36:4). 


யோசியா ராஜா 
ஜனங்கள்‌ மரித்துப்போன யோசியாவுக்காக 
அழவேண்டாம்‌ என்றும்‌, அதற்கு பதிலாக 
யோசியாவின்‌ குமாரனாகிய சல்லூமுக்காக 
அழுமாறும்‌ கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
"மரித்தவனுக்காக அழவேண்டாம்‌, 
அவனுக்காகப்‌ பரிதபிக்கவும்வேண்டாம்‌, 
சிறைப்பட்டுப்போனவனுக்காகவே அழுங்கள்‌; 
அவன்‌ இனித்‌ திரும்பிவருவதுமில்லை, தன்‌. 
ஐநந பூமியைக்‌ காண்பதுமில்லை” 
(எரே 22:10) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


எரேமியாவும்‌ மரித்துப்போன: 
யோசியாவுக்காக அழுது புலம்பினார்‌. 
“எரேமியா. யோசியாவின்மேல்‌ புலம்பல்‌ 
பாடினான்‌: சகல பாடகரும்‌ பாடகிகளும்‌ 
இந்நாள்‌ வரைக்கும்‌ தங்கள்‌ புலம்பல்களில்‌: 
யோசியாவின்மேல்‌ பாடுகிறார்கள்‌; அவைகள்‌ 
இந்நாள்வரைக்கும்‌ இஸ்ரவேலிலே வழங்கி 
வருகிறது: அவைகள்‌ புலம்பலின்‌ புஸ்தகத்தில்‌ 
எழுதியிருக்கிறது" (நாளா 35:25). 


மரித்துப்போனான்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எரேமியா இப்போது யோசியாவுக்காக 
அழுவதை நிறுத்திவிடுகிறார்‌. ஜனங்களும்‌ 
யோசியாவுக்காக அழுவதை 
நிறுத்திவிடுகிறார்கள்‌. இனிமேல்‌ அவர்கள்‌ 
மரித்துப்போன யோசியாவுக்காக அழாமல்‌, 
அவருடைய குமாரனாகிய சல்லூமுக்காக 
அழவேண்டும்‌. சல்லூமுக்கு யோவாகாஸ்‌ 
என்னும்‌ மறுபெயருமுள்ளது. யோவாகாஸ்‌ 
இப்போது. எகிப்து தேசத்தில்‌ 
சிறையிருப்பிலிருக்கிறான்‌. யோசியாவோ 
தன்னுடைய கல்லறையில்‌ சமாதானமாகவும்‌, 
மரியாதையாகவும்‌ அடக்கம்பண்ணப்‌ 
பட்டிருக்கிறான்‌. 


மரித்துப்போன: யோசியாவுக்காக 
அழவேண்டாம்‌ என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
யோசியாவின்‌ குமாரனாகிய சல்லூம்‌ 
என்னும்‌ யோவாகாஸ்‌ மிகுந்த 
வேதனையிலும்‌, நெருக்கத்திலும்‌, 
உபத்திரவத்திலும்‌ இருக்கிறான்‌. எகிப்து 
தேசத்து, சிறையிருப்பிலிருக்கிறான்‌. 
அவனுடைய 


நெருக்கமுள்ளதாயிருக்கிறது. 
மரணமோ மரிய 


அகாலமரணமாயிருக்கும்‌. 
அடிமையைப்போல செத்துப்போவான்‌. 


நாமும்‌ மரித்துப்போன 

பரிசுத்தவான்களுக்காக அழவேண்டியதில்லை. 

ர்களுக்‌ பரிதபிக்க வேண்டிய 

ள்‌ கர்த்தருடைய 

பிரவேசித்திருக்கிறார்கள்‌. 

அவர்களுக்கு நித்திய சந்தோஷமும்‌, நித்திய 

சமாதானமும்‌ உண்டாயிருக்கும்‌. நாம்‌ 

மரித்துப்போன. பரிசுத்தவான்‌களுக்காக 

பரிதபிக்காமல்‌, உயிரோடிருக்கிற 
பாவிகளுக்காக பரிதபிக்கவேண்டும்‌. 


சல்லூம்‌ இப்போது எகிப்து தேசத்து 
சிறையிருப்பிலிருக்கிறான்‌.. அவனுக்கு 
சிறையிருப்பிலிருந்து விடுதலை கிடைக்காது. 
சல்லூமும்‌, யூதாதேசத்து ஜனங்களும்‌, 
அவன்‌ கர்த்தரால்‌ விடுவிக்கப்படுவான்‌ 
என்று எதிர்பார்க்கிறார்கள்‌. ஆனால்‌ 
சல்லூழுக்கு விடுதலை கிடைக்காது. என்று 
கர்த்தர்‌ சொல்லிவிடுகிறார்‌. அவன்‌ 


எகிப்து தேசத்தில்‌, அடிமையாகவே 
மரித்துப்போவான்‌. 





i= ETHER 
TT 


தன்‌ 
படத்துக்கு 


தகப்பனாகிய யோசியாவின்‌ 
த்‌; வந்து, அரசாண்டு, 
இல்விடத்திலிருந்து புறப்பட்டுப்போன 
யூதாவின்‌ ராஜாவாமிருந்த யோசியாவின்‌ 
குமாரனாகிய சல்லூமைக்குறித்து: அவன்‌ 
இனி இங்கே திரும்ப வராமல்‌, தான்‌ 
கொண்டுபோகப்பட்ட ஸ்தலத்திலே மரிப்பான்‌: 
இந்த தேசத்தை அவன்‌ இனிக்‌ 
காண்பதில்லையென்‌ று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌" (எரே 22:11,12). 


கர்த்தர்‌ சல்லூமைக்குறித்து 
சொல்லுகிற செய்தியை யூதாவின்‌ மனுஷரால்‌ 
நம்பமுடியவில்லை. கர்த்தருடைய வார்த்தை 
அவர்கள்‌ எதிர்பார்த்த பிராகரமாகயில்லை. 
ஆகையினால்‌ சல்லூமைக்குறித்த செய்திகள்‌ 
மறுபடியும்‌ மறுபடியுமாக சொல்லப்படுகிறது. 


சல்லூம்‌ தன்னுடைய தகப்பனைப்போல 
நீதிமானாய்‌ ஜீவிக்கவில்லை. அவன்‌ 
யோசியாவின்‌ அடிச்சுவடுகளைப்‌ 
பின்பற்றவில்லை.  சல்லூம்‌ தன்னுடைய 
மூத்த சகோதரனுடைய ஆட்சி உரிமையை 
பறித்துக்கொண்டான்‌. 'துன்மார்க்கமாய்‌ 
ஜீவித்தான்‌. கர்த்தர்‌ சல்லூமின்‌ 
பாவத்திற்கு ஏற்ற தண்டனையை அவனுக்கு 
கொடுத்துவிடுகிறார்‌. 


யோயாக்கீம்‌ 
எரே 22:18-19 


எரே 2218. தனக்கு விஸ்தாரமான 
வீட்டையும்‌, காற்று வீசும்‌ விசாலமான 
மேலறைகளையும்‌ 

சொல்லி, 

தனக்குத்திறந்து, கேதுரு பலகைகளை 
வைத்து, ஜாதிலிங்கவருணம்‌ பூசி, 


எரே 9214. அதீதியினாலே தன்‌ 
வீட்டையும்‌, அதியாயத்தினாலே தன்‌ 
மேலறைகனையும்‌ கட்டி, தன்‌ அயலான்‌ 
செய்யும்‌ வேலைக்குக்‌. 
கூலிகொடாமமல்‌, அவனைச்சும்மா. 
வேலைகொள்ளுகிறவனுக்கு ஐயோ! 


எரே 2915. ந கேதுருமர 
மாளிகைகளில்‌ உலாவுகிறபடியிணாலே. 
ராஜாவாமிருப்பாயோ? உன்‌ தகப்பன்‌ 
போஜன பானம்பண்ணி, நியாயமும்‌ 
நீதியுஞ்செய்தயோது அவன்‌ சுகமாய்‌ 
வாழ்த்திருக்கவில்லையோ?' 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எரே 26. அவன்‌ சிறுமையும்‌ 
எனிமையுமானவனுடைய நியாயத்தை: 
விசாரித்தான்‌; அப்பொழுது சுகமாய்‌ 
வாழ்ந்தான்‌; அப்படிச்‌ செய்வதல்லவோ 
என்னை அறிகிற அறிவு என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 


எரே 2217. உன்‌ கண்களும்‌ உன்‌ 
மனதுமோவென்‌ றால்‌ தற்பொழிவின்‌: 
மேலும்‌, குற்றமில்லாத இரத்தத்தைச்‌ 
சித்துவதின்‌ மேலும்‌, இடுக்கமும்‌ 
நொறுக்குதலும்‌ செய்வதின்மேலுமே 
அல்லாமல்‌ வேறொன்‌ நின்மேலும்‌ 
வைக்கப்படவில்லை. 


எரே 2௮18, 
யோசியாவின்‌ 
யோயாக்கீம்‌ என்கிற 
ராஜாவைக்குறித்து: ஜயோ! எண்‌: 
சகோதரனே, ஐயோ! சகோதரியே, 
என்று அவனுக்காகப்‌ புலம்புவதில்லை; 
ஜயோ! ஆண்டவனே, ஐயோ! 
அவருடைய  மகத்துவமே என்று 
அவனுக்காகப்‌ புலம்புவதில்லை. 


எரே 22.19. கழுதை 
புதைக்கப்படுகிற க்‌ அவன்‌ 
எருசலேமின்‌ வாசல்களுக்கு வெளியே 
இழுத்தெறித்து புதைக்கப்படுவான்‌ 
என்று சொல்லுகிறார்‌. 


ஆகையால்‌ கர்த்தர்‌ 
குமாரனாகிய 
யூதாவின்‌ 


யோவாகாஸ்‌ 
பின்பு யோயாக்கீம்‌ 
ராஜாவாக ஆட்சிபுரிகிறான்‌ 
தேசத்தை நீதியாய்‌ 


என்ற சல்லூமுக்குப்‌ 
யூதாதேசத்தின்‌ 
அவனும்‌ 
ஆட்சிசெய்யவில்லை. 
யோயாக்கீமின்‌ ஜீவியகாலம்‌ மிகவும்‌ 
பரிதாபமாக. முடிவுபெற்றது. கர்த்தர்‌ 
யோயாக்கீமுக்கு அழல்‌ நியமித்துவிடுகிறார்‌ 
எரேமியா தீர்க்கதரிசியின்‌ மூலமாய்‌ 
யோயாக்கீமின்‌ பாவங்கள்‌ அவனுக்கு. 
கண்டித்து உணர்த்தப்படுகிறது. யோயாக்கீம்‌ 
விக்கிரகங்களை ஆராதிக்கவில்லை. 
அந்நிய தேவர்களுக்கு தூபங்காட்டவில்லை. 
ஆனால்‌ அவனிடத்தில்‌: பெருமையும்‌, 
பேராசையும்‌ இருந்தது. அவன்‌ சிறுமையும்‌ 
எளிமையுமானவர்களை 
அவர்களுடைய 
அபகரித்துக்கொண்டான்‌. 
அநியாயமாய்‌ ஐகுவரியத்தை 
வைத்தான்‌. இதனால்‌ கர்த்தருடைய சாபம்‌ 
யோயாக்கீமின்மீது வருகிறது. 





i al 
TT 


யோயாக்கீம்‌ யூதாவின்‌ ராஜாவாக 
ஆட்சிபுரிகிறான்‌. அவனிடத்தில்‌ கர்த்தருக்கு 
பயப்படும்‌ பயமில்லை. அவனுடைய மனதில்‌ 
தாழ்மையில்லை. அவன்‌ தன்னைப்பற்றி 
எப்போதுமே பெருமையாக நினைத்துக்‌ 
கொண்டிருக்கிறான்‌. டம்பரமாக 
ஜீவிக்கிறான்‌. தன்னை அழகுபடுத்துவதிலும்‌, 
தனக்கு பெரிய வீடுகளைக்‌ கட்டுவதிலும்‌ 
கவனம்‌ செலுத்துகிறான்‌. ஒரு தேசத்தின்‌ 
ராஜா... சுயநலமுள்ளவனாகயிருக்கக்கூடாது. 
தேசத்து ஜனங்களின்‌ நலனையும்‌ 
கவனிக்கவேண்டும்‌. ஆனால்‌ யோயாக்கீமோ 
தன்னுடைய நன்மையை மாத்திரம்‌ 
விசாரிக்கிறான்‌. 


யோயாக்கீம்‌ தனக்கு விஸ்தாரமான 
வீட்டையும்‌, காற்று வீசும்‌ விசாலமான 
'மேலறைகளையும்‌ கட்டுவேனென்று சொல்லி, 
பலகணிகளைத்‌ தனக்குத்திறந்து, கேதுரு 
பலகைகளை வைத்து, ஜாதிலிங்கவருணம்‌: 
பூசிஅநீதிமினாலே தன்‌ வீட்டையும்‌, 
அநியாயத்தினாலே தன்‌ மேலறைகளையும்‌ 
கட்டினான்‌ (எரே 22.1314) 


ராஜா தனக்கு  வீட்டைக்கட்டுவது 
தவறல்ல. ஆனால்‌ அவனோ தன்‌ அயலான்‌ 
வேலைக்கு கூலிகொடாமல்‌ 

- வேலைகொண்டான்‌. 


பெரிய வீட்டைக்கட்டினான்‌. 


தங்களுக்கு  வீட்டைக்கட்டுகிறவர்கள்‌, 
'தியோடு 


மிகுந்த பயக்‌; ட்டைக்‌ 
கட்டவேண்டும்‌. தங்களுடைய வீடுகளை 
அழகுபடுத்துகிறவர்களும்‌, விஸ்தாரம்‌ 


நம்முடைய 

சுத்தமாயிருக்கவேண்டும்‌. 

மனச்சாட்சி நம்முடைய வேலையோடு 
ஒத்துவரவேண்டும்‌. நம்முடைய 
வீட்டைக்கட்டுவதற்கு மனச்சாட்சி நமக்கு 
ஆதரவு கொடுக்கவேண்டும்‌. நாம்‌ 
கர்த்தருக்கு முன்பாக குற்றமற்றவர்களாக 
நின்று. நம்முடைய வீட்டைக்கட்டும்போது, 
நமக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம்‌: 
கிடைக்கும்‌. நாம்‌ கன்மலையின்மேல்‌ வீடு 
கட்டினவர்கள்போல. இருப்போம்‌. 
வீண்பெருமைக்காகவும்‌, ஆடம்பரத்திற்காகவும்‌ 
வீடுகளைக்‌ கட்டுவதை கர்த்தர்‌ 
அங்கீகரிப்பதில்லை. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


எகிப்து தேசத்தின்‌ ராஜா, 
யோயாக்கீமை யூதாதேசத்திற்கு ராஜாவாக 
நியமித்தான்‌. யோயாக்கீமும்‌ முதன்‌ மூன்று 
வருஷம்‌, எகிப்து தேசத்து ராஜாலினுடைய 
அனுமதியின்‌ பிரகாரம்‌ யூதாதேசத்தை 
ஆட்சிபுரிந்தான்‌. அதன்‌ பின்பு, தன்னுடைய 
மீதமுள்ள ஆட்சிக்காலத்தை, பாபிலோன்‌. 
தேசத்து ராஜாவினுடைய அனுமதியின்‌: 
பிரகாரம்‌ ஆட்சிசெய்தான்‌. யோயாக்கீம்‌ 
பூரண அதிகாரமுள்ள ராஜாவல்ல. 
இவனுக்கு மேல்‌ எகிப்தின்‌ ராஜாவும்‌, 
பாபிலோனின்‌ ராஜாவும்‌ அதிகாரம்‌ 
செலுத்தினார்கள்‌. அவர்களுடைய 
உத்தரவுகளுக்கு கட்டுப்பட்டுத்நான்‌ 
யோயாக்கீமால்‌ ஆட்சி புரியமுடியும்‌. ஆனால்‌ 
யோயாக்கீமோ, தன்னை ஒரு பேரரசன்‌ 
போலவும்‌, பெரிய சக்கரவர்த்தி போலவும்‌ 
காண்பித்துக்கொள்வதில்‌ பிரியப்பட்டான்‌. 


யோயாக்கீம்‌ கேதுரு மர மாளிகைகளில்‌. 
குடியிருக்கிறான்‌. தன்னுடைய வீடு 
ஆடம்பரமாயும்‌, அழகாயும்‌ இருப்பதினால்‌, 
தனக்கு விரோதமாக யாரும்‌ வரமாட்டார்கள்‌ 
என்றும்‌, தன்னுடைய ஜீவியகாலமெல்லாம்‌. 
தான்‌ ராஜாவாகயிருக்க முடியும்‌ என்றும்‌ 
நம்பிக்கொண்டிருக்கிறான்‌. கர்த்தரோ 
யோயாக்கீமைப்‌ பார்த்து, “நீ கேதுருமர 
மாளிகைகளில்‌ உலாவுகிறபடியினாலே 
ராஜாவாயிருப்பாயோ?” (எரே. 2245) என்று 
கேட்கிறார்‌. 


யோயாக்கீம்‌ தேவனுடைய ஆலயத்தைக்‌ 
கொள்ளையிட்டு தன்னுடைய வீட்டை 
அழகுபடுத்துகிறான்‌.  தேவாலயத்திலுள்ள 
கேதுரு பலகைகளை தன்னுடைய வீட்டிற்கு 
கொண்டு வந்து, தனக்கு பலகணிகளையும்‌ 
மேலறைகளையும்‌ கட்டுகிறான்‌. இந்த 
பலகைகள்‌ தேவாவயத்திலிருந்து கொண்டு 
வரப்பட்டது. இது யாருக்கும்‌ தெரிந்துவிடக்‌ 
கூடாது என்பதற்காக, அதன்மீது ஜாதிலிங்க 
வர்ணம்‌ பூசுகிறான்‌. தன்னுடைய பாவத்தை 
மனுஷருடைய கண்களுக்கு மறைக்கிறான்‌. 
ஆனால்‌. கர்த்தருடைய பார்வைக்கு 
மறைவானது ஒன்றுமில்லை. 





i FTE 
TT 


யோயாக்கீம்‌ தனக்கு விஸ்தாரமான 
வீட்டையும்‌, மேலறைகளையும்‌ கட்டும்போது. 
ஏழைகளை ஒடுக்குகிறான்‌. தனக்கு 
அதிகமாய்‌ வேலை செய்யுமாறு வேலை 
செய்கிறவர்களை  கட்டாயப்படுத்துகிறான்‌. 
அவர்களுக்கு சரியான சம்பளம்‌ 
கொடுக்காமல்‌ அவர்களை வஞ்சிக்கிறான்‌. 
தனக்கு வீட்டைக்கட்டுகிற 
க அநீதி செய்கிறான்‌. 
துன்மார்க்கனாயிருக்கிறான்‌. 
யாக்க அநீநிமினாலே தன்‌ வீட்டையும்‌, 
அநியாயத்தினாலே தன்‌ மேலறைகளையும்‌ 
கட்டினான்‌ (எரே 22:14) என்று கர்த்தர்‌ 
அவன்மீது குற்றம்‌ சொல்லுகிறார்‌. 
அநியாயமாய்‌ சம்பாத்தியம்‌ பண்ணின 
பணத்தினால்‌ வீடுகட்டும்போது, அந்த 
வீட்டில்‌ கர்த்தருடைய பிரசன்னமும்‌, 
அவருடைய ஆசீர்வாதமும்‌ தங்கியிருக்காது. 
பொருட்களை பாவமான பணத்தில்‌ 
வாங்குவது சுர்த்தருக்கு விரோதமான 
பாவம்‌. நாம்‌ நேர்மையாக உழைக்கவேண்டும்‌. 
நம்முடைய உழைப்புக்கு, நாம்‌ 
பெற்றுக்கொண்ட பணத்தினால்‌ நமக்கு 
வீட்டைக்கட்டவேண்டும்‌. க 
ஆசிர்வாதம்‌. 


வீட்டைக்கட்டுவதற்கு 


வழியில்‌ சம்பா 
பயன்படுத்தவேண்டும்‌. 

'வேலையாட்களும்கும்‌ நியாயமான 
சம்பளத்தைக்‌ கொடுக்கவேண்டும்‌. வேலை. 
செய்கிறவர்களை வஞ்சிக்கக்கூடாது. “தன்‌ 


வீட்டைக்கட்டுகிற 


(எரே 22:14) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


நாம்‌ வீடுகளைக்‌ கட்டும்போது கர்த்தர்‌ 
கவனித்துப்‌ 
சமுதாயத்தில்‌ 
உயர்ந்த அந்தஸ்துக்களிலிருக்கிறவர்களும்‌, 
பிரபுக்களும்‌, ஐசுவரியவான்களும்‌ 
தங்களுக்கு வீடுகளைக்‌ கட்டுகிறார்கள்‌. 
வேலைக்காரர்கள்‌ அவர்களுக்காக 
கடினமாய்‌ உழைக்கிறார்கள்‌. எஜமான்கள்‌ 
தங்கள்‌ வேலையாட்களுக்கு நியமிக்கப்பட்ட 
சம்பளத்தைக்‌ கொடுக்கவேண்டும்‌. 
அவர்களுக்கு அநீதி செய்யக்கூடாது. 
அவர்களுடைய சம்பளத்தை அவர்களுக்கு 
கொடுக்காமல்‌ அநியாயம்‌ பண்ணக்கூடாது. 


அதை 
பார்த்துக்கொண்டிருக்கிறார்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அஸ்திபாரம்‌ 
உ த்யில்கக்காத்‌. அது திருக்குள்ளதும்‌, 
கபடுள்ளதுமாயிருக்கும்‌. பணஆசை எல்லா 
தீமைக்கும்‌ வேராயிருக்கிறது. 
பேராசையுள்ளவர்களின்‌. கண்களும்‌ 
இருதயமும்‌, தாங்கள்‌ இச்சிப்பதையெல்லாம்‌ 
பெற்றுக்கொள்ளவேண்டும்‌. 


ஆசைப்படும்‌. 
பேராசைக்காரரின்‌ 
கண்களின்‌ இச்சைகளுக்கு 
அடிமையாகிவிடக்கூடாது. 


"ஏனெனில்‌ 
கண்களின்‌ 


மாம்சத்தின்‌ 

இச்சையும்‌, 
பெருமையுமாகிய 
உலகத்திலுள்ளவைகளெல்லாம்‌. 
பிதாவினாலுண்டானவைகளல்ல, 
உலகத்தினாலுண்டானவைகள்‌. உலகமும்‌. 
அதின்‌ இச்சையும்‌ ஒழிந்துபோம்‌: 
தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ 
என்றென்றைக்கும்‌. நிலைத்திருப்பான்‌"' 
யோவா 216,17). 


அவைகள்‌ 


“என்‌ கள்‌ வழியைவிப்‌ 

க்கும்‌ என்‌ இருதயப்‌ என்‌, a 
பின்தொடர்ந்ததும்‌, ஏதாகிலும்‌ ஒரு மாசு என்‌ 
கைகளில்‌ ஒட்டிக்கொண்டதும்‌ உண்டானால்‌, 
அப்பொழுது. நான்‌ விதைத்ததை 
வேறொருவன்‌ புசிப்பானாக: என்‌ பயிர்கள்‌ 
வேரற்றுப்போகக்கடவது” (யோபு 3:7 8). 


யோயாக்கீமின்‌ தகப்பன்‌ 
நல்லவன்‌. யோயாக்கீமோ தன்னுடைய 
தகப்பனின்‌ நற்குணங்களைப்‌ 
பெற்றுக்கொள்ளவில்லை. அவனுடைய நல்ல 
முன்மாதிரிகளைப்‌ பின்பற்றவுமில்லை. 
தன்னுடைய தகப்பன்‌ மூலமாய்‌ நல்ல. 
சபாவங்களை கற்றுக்கொள்ளவுமில்லை. 
இதனால்‌ யோயாக்கீமின்‌ பாவங்கள்‌ 
கர்த்தருடைய பார்வையில்‌ பெரிதாய்த்‌ 
தெரிகிறது. 


மிகவும்‌ 





La THE 
TT 


சுகமாய்‌ வாழ்ந்தான்‌" 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
யோயாக்கீமோ யாருடைய 
நியாயத்தையும்‌ விசாரிக்கவில்லை. யாருக்கும்‌ 
நன்மை செய்யவில்லை. தனக்கு 
செய்தவர்களைக்கூட  வஞ்சித்துவிடுகிறான்‌ 
அநீதியினாலே தன்‌ வீட்டையும்‌, 
அநியாயத்தினாலே தன்‌ மேலறைகளையும்‌ 
கட்டுகிறான்‌. பிறரை வஞ்சித்து ஆடம்பரமாய்‌ 
ஜீவிப்பதுதான்‌ சுகமான வாழ்வு என்று 
யோயாக்கீம்‌ நினைக்கிறான்‌. கர்த்தரோ 
யோயாக்கீமின்‌ அக்கிரமமான கிரியைகளை 
அங்கீரிக்கவில்லை. யோயாக்கீமினுடைய 
தகப்பனின்‌ நற்கிரியைகளை அங்கீகரிக்கிறார்‌. 
யோயாக்கீமின்‌. பனை 
கிரியைகளைப்போல 
என்னை அறிகிற அறிவு" த்‌ 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


யோயாக்கீம்‌ தன்னுடைய தகப்பனைப்‌ 
போல நற்குணமுள்ளவனாயிருக்க வேண்டும்‌. 
நற்கிரியைகளைச்‌ செய்யவேண்டும்‌. 
மாக்கல்‌! தகப்பன்‌ சிறுமையும்‌ 
எளிமையுமான வனுடைய நியாயத்தை 
விசாரித்ததுபோல, யோயாக்கீமும்‌. 
நியாயத்தை விசாரிக்கவேண்டுமென்று. 
எரேமியா அவனுக்கு சொல்லுகிறார்‌. 


யோயாக்கீமின்‌ தகப்பன்‌ தன்னுடைய 
அதிகாரத்தை துஷ்பிரயோகம்பண்ணவில்லை. 
தவறான 
தன்னுடைய 
பயன்படுத்தவில்லை. 
தன்னுடைய 
பயன்படுத்தினான்‌. 
நீதியாய்‌ 
தன்னுடைய அதிகாரத்தை நல்ல முறையில்‌ 
பயன்படுத்தினான்‌. 

கர்த்தரும்‌ யோயாக்கீமின்‌ தகப்பனை: 
ஆசிர்வதித்தார்‌. அவன்‌ சுகமாய்‌ வாழ்ந்தான்‌. 
தன்னுடைய தகப்பனாரின்‌ ஆசீர்வாதங்களை 
யோயாக்கீம்‌ அனுபவிக்கிறான்‌. 


எரே 2211516) என்று 


221 16) 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆனால்‌ யோயாக்கீம்‌ தன்‌ 
தகப்பனைப்போல நன்மை செய்யவில்லை. 
இதனால்‌ கர்த்தருடைய வார்த்தை 
யோயாக்கீமுக்கு விரோதமாய்‌ வந்திருக்கிறது. 
யோயாக்கீம்‌ தன்னுடைய கடமைகளை 
நீதியாயும்‌,  நியாயமாயும்‌, நேர்த்தியாயும்‌ 
நிறைவேற்றவேண்டும்‌ என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 


யோயாக்கீமின்‌ தகப்பனையும்‌, 
அவனுடைய நற்கிரியைகளையும்‌ கர்த்தர்‌ 
அங்கீகரிக்கிறார்‌. “அப்படி செய்வதல்லவோ 
என்னை அறிகிற அறிவு' என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. யோயாக்கீமின்‌ தகப்பனுக்கு 
ஒரு குறையும்‌ இல்லை. அவன்‌ சுகமாக 
வாழ்ந்தான்‌. தன்‌ அரமனையில்‌ 
போஜனபானம்‌ பண்ணினான்‌. அவனுடைய 
மனதில்‌. சமாதானமும்‌, சந்தோஷமும்‌ 
இருந்தது. யோயாக்கீமின்‌ தகப்பன்‌ 
கர்த்தருக்கு பயந்து நீதிமானாய்‌ ஜீவித்தான்‌. 
கர்த்தரும்‌ அவன்மீது பிரியமாயிருந்தார்‌ 

“ராஜா  குலமகனுமாய்‌, பிரபுக்கள்‌ 

சு உண்ணாமல்‌ 
பெலன்கொள்ள ஏற்றவேளையில்‌ 
உண்கிறவர்களுமாயிருக்கப்பட்ட தேசமே, நீ 
பாக்கியமுள்ளது' (பிர 10:17). 


கர்த்தர்‌ யோயாக்கீமின்‌ தகப்பனை 
அதிகமாய்‌ ஆசீர்வதித்தார்‌. அவனுடைய 
தேவைகளையெல்லாம்‌ சந்தித்தார்‌ 
அவனுக்கு ஒரு குறைவும்‌ உண்டாகவில்லை. 
அவன்‌ சுகமாய்‌ வாழ்ந்தான்‌. அவன்‌ 
யாருக்கும்‌ அநீதி செய்யவில்லை. கர்த்தர்‌ 
தனக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை, அவன்‌ 
பிறருக்கும்‌ பகிர்ந்துகொடுத்தான்‌. தனக்கு 
கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை நல்ல. 
காரியங்களுக்கு பயன்படுத்தினான்‌. நியாயமும்‌ 
நீதியும்‌. செய்தான்‌. சிறுமையும்‌ 
எளிமையுமானவனுடைய நியாயத்தை 
விசாரித்தான்‌. அவனிடத்தில்‌ கர்த்தருக்கு 
பயப்படும்‌ பயமும்‌ மனத்தாழ்மையும்‌ இருந்தது. 
யோயாக்கீமிடம்‌ கர்த்தருக்கு பயப்படும்‌ 
அவனுடைய மனதில்‌ 
'யோயாக்கீம்‌ 
இருதயத்தில்‌ 
பெலையுள்ளல்னாங்குக்கன்‌. தன்னுடைய 
மனதின்‌. பெருமையினால்‌ தனக்கு. 
விஸ்தாரமான வீட்டைக்கட்டுகிறான்‌. காற்று 
வீசும்‌. விசாலமான 'மேலறைகளை 
கட்டவேண்டுமென்று ஆசைப்படுகிறான்‌. 





i FTE 
TT 


யோசியா யோயாக்கீமுக்கு 
நேர்விரோதமாயிருக்கிறான்‌. யோசியா 
தன்னுடைய வீட்டை ஒழுங்குபடுத்துகிறான்‌. 
அதைப்‌ பரிசுத்தப்படுத்துகிறான்‌. யோசியாவின்‌ 
வீடு விஸ்தாரமாகயில்லையென்றாலும்‌, அதில்‌ 
கர்த்தருடைய ஆசிர்வாதம்‌ இருக்கிறது. 
யோசியா கர்த்தரை நன்றியுள்ள 
இருதயத்தோடு துதிக்கிறான்‌. 


நம்முடைய வீடு  யோசியாவின்‌ 
வீட்டைப்போல விஸ்தாரமாயில்லாவிட்டாலும்‌, 
அது கர்த்தருக்கு பிரியமான வீடாகவும்‌, 
அவருக்கு 
இருக்கவேண்‌। 
செய்யவேண்டும்‌. 
செய்யாமல்‌, 
பரிசுத்தமாய்‌ ஜீவிக்கவேண்டும்‌. 
யோயாக்கீமைப்போல, 
விஸ்தாரமான 
யோசியாவைப்போல. சாதாரணமான 
வீட்டைக்கட்டி நம்மால்‌ முடிந்த அளவுக்கு 
பிறருக்கு நன்மை செய்து. சந்தோஷமாகவும்‌, 
சமாதானமாகவும்‌ ஜீவிப்பதே நமக்கு 
மெய்யான ஆசீர்வாதம்‌. 


எல்லோரையும்‌. 
வீட்டைக்கட்டி 
ஜீவிப்பதைவிட 


கடன்‌ வாங்கி, யோயாக்கீமைப்போல 
விஸ்தாரமான வீட்டக்கட்ிிட்டு, அதன்‌ 
பின்பு கடனை செலுத்த முடியாமல்‌ 
ற்‌ தச்‌ த 
செல்லும்‌ செலவைக்‌ கணக்குப்‌ பார்த்து. 
கடனில்லாமல்‌. வீட்டைக்கட்டி 
சந்தோஷமாயும்‌, சமாதானமாயும்‌ ஜீவிப்பதே. 
மெய்யான ஆசீர்வாதம்‌. 


பிள்ளைகள்‌ 
ஒருவருக்கொருவர்‌ 
வேண்டுமேயல்லாமல்‌, 
வேறு எந்தவிதமான 
வதன கடனும்‌ இருக்கக்கூடாது. 


கர்த்தருடைய 
யோயாக்கீமின்மீது வருகிறது. 

தீர்க்கதரிசி கர்த்தருடைய 

வார்த்தைகளை 

அறிவிக்கிறார்‌. 

“ஆகையால்‌ கர்த்தர்‌ யோசியாவின்‌ 
குமாரனாகிய யோயாக்கீம்‌ என்கிற யூதாவின்‌ 
ராஜாவைக்குறித்து: ஐயோ! என்‌ சகோதரனே, 
ஐயோ! சகோதரியே, என்று அவனுக்காகப்‌ 
புலம்புவதில்லை; ஐயோ! ஆண்டவனே, ஐயோ! 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


அவருடைய மகத்துவமே, என்று 
அவனுக்காகப்‌ புலம்புவதில்லை. ஒரு கழுதை 
புதைக்கப்படுகிற வண்ணமாய்‌ 
எருசலேமின்‌ வாசல்களுக்கு 
இழுத்தெறிந்து புதைக்கப்படுவான்‌ 
சொல்லுகிறார்‌” (எரே 221819). 

எரேமியா யோயாக்கீமின்‌ விஸ்தாரமான, 
ஆடம்பரமான வீட்டைப்பார்த்து, அவன்மீது 
பொறாமைப்பட்டு, அவனுக்கு அவர்‌ அழிவின்‌ 
வார்த்தைகளை சாபமாய்‌ சொல்லவில்லை. 
எரேமியாவக்கு யோயாக்கீமின்மீது, 
பொறாமையில்லை. எரேமியா சொல்லுவது 
கர்த்தருடைய வார்த்தை. யோயாக்கீமைக்‌ 
குறித்து, கர்த்தர்‌ தன்‌ வாயில்‌ போட்ட 
வார்த்தைகளை, எரேமியா அப்படியே 
சொல்லுகிறார்‌. இது எரேமியாவின்‌ ஊழியம்‌. 


யோயாக்கீம்‌  மரிக்கும்போ, 
அவனுக்காக ஒருவரும்‌ புலம்பமாட்டார்கள்‌. 
அவனுடைய மரணம்‌ பரிதாபமாமிருக்கும்‌. 
அவன்‌ அயலான்‌ செய்யும்‌ வேலைக்கு கூலி 
கொடாமல்‌, அவர்களை வஞ்சித்து, சும்மா 
வேலைகொண்டான்‌. ஏழைகளை ஒடுக்கினான்‌. 
ஆகையினால்‌ யோயாக்கீம்‌ சாகும்போது, 
ஒருத்தருக்கும்‌. வருத்தமுண்டாக வில்லை. 
யாருடைய கண்களிலும்‌ கண்ணீர்‌ 
வரவில்லை. அவனுடைய உற்றார்‌ 
உறவினர்கூட அவனுடைய மரணத்தை 
நினைத்து அழுது புலம்பவில்லை. 
ம்‌ எவர்க 

அழுங்கள்‌ பொதுவாக 
ராஜாக்கள்‌ மரிக்கும்போது, 
பிரேதத்தை, ராஜாக்களின்‌ 


யூதா 
அவனுக்காக 
யூதாவின்‌. 
ராஜாவின்‌ 
கல்லறையில்‌ கொண்டுபோய்‌ மரியாதையாக 


வைப்பார்கள்‌. 
ராஜாவுக்கு 


அங்கே மரித்துப்போன 
துக்கம்‌ கொண்டாடுவார்கள்‌. 
புலம்பற்காரர்கள்‌ ஒப்பாரி பாடுவார்கள்‌. 
இப்படிப்பட்ட மரியாதை எதுவும்‌ 
யோயாக்கீமுக்கு கொடுக்கப்படவில்லை. 


யோயாக்கீம்‌ மரிக்கும்போது, அவனை 
செத்துப்போன கழுதையை புதைப்பதுபோல 
புதைப்பார்கள்‌ என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
யோயாக்கீமுக்கு கண்ணியமான அடக்க 
ஆராதனை இருக்காது. அவனுடைய 
சரீரத்தை கழுதையினுடைய சரீரத்தை 
புதைப்பதுபோல, குழியிலே தள்ளிவிடுவார்கள்‌. 
ராஜாக்களின்‌ கல்லறையில்‌ அவனை 
அடக்கம்பண்ணாமல்‌, அவனை எருசலேமின்‌ 
வாசல்களுக்கு வெளியே இழுத்தெறிந்து, 
குழியிலே புதைப்பார்கள்‌. 





i a 
TT 


லீபனோனின்மேலேறிப்‌ புலம்பு 
எரே 22:20-23 


எரே 29:20. லீபனோனின்‌ 
மேலேறிப்‌ புலம்பு, பாசானில்‌ உரத்த 
சத்தமிட, ஆபரீமிலிருத்து 
கூப்பிட்டுக்கொண்டிரு; உன்‌ நேசர்‌ 
அனைவரும்‌ முறித்தார்கள்‌. 


எரே 2921. சுகமாய்‌ 
வாழ்த்திருக்கையில்‌ நான்‌ உனக்குச்‌ 
சொன்னேன்‌, நீ கேளேன்‌ எணன்றாமடி 
உன்‌  சிறுவயதுமுதல்‌ தீ என்‌ 
சத்தத்தைக்‌ கேனாமற்போகிறதே உன்‌: 
வழக்கம்‌. 


எரே 99:22. 
எல்லாரையும்‌ அடித்துக்‌. 
கொண்டுபோகும்‌; உன்‌ 
நேசர்‌ சிறைப்பட்டுப்போவார்கள்‌; 
அப்போதல்லவோ உன்‌ 
எல்லாப்பொல்லாப்பினிமி த்தமும்‌ நீ 
வெட்கப்பட்டு இலச்சையடைவாய்‌. 


உன்‌ மேய்ப்பர்கள்‌ 


காற்து 


எரே ௨,28. 

வாசமாயிருந்து, 
கூடுகட்டிக்கொண்டிருக்கிறவனே, 
வேதனைகளும்‌ பின்னைப்‌ 
பெறுகிறவளுக்கொத்த வாதையும்‌ 
உனக்கு வருகையில்‌, நீ எவ்வனவு 
பரிதபிக்கப்படத்‌தக்கவனாயிருப்பாய்‌! 


கோனியா அல்லது யோயாக்கீன்‌ 
ஆகியோரின்‌ ஆட்சிக்காலத்தில்‌ யூதா 
தேசத்திற்கு, ஆசிர்வாதமில்லை. 
யோயாக்கீமின்‌ குமாரனாகிய யோயாக்கீன்‌ 
யூதா தேசத்தை ப, மாதம்‌ 
ஆட்சிசெய்தான்‌. அதன்‌ அவன்‌ 
பாபிலோன்‌ தேசத்திற்கு "சிதைப்பேத்து 
'கொண்டுபோகப்பட்டான்‌. யோயாக்கீன்‌ 
பாபிலோன்‌ தேசத்தில்‌ அநேக வருஷங்கள்‌ 
வாழ்ந்தான்‌ 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யூதாவின்‌: ராஜாவாகிய 
யோயாக்கீனுடைய சிறையிருப்பின்‌ 
முப்பத்தேழாம்‌ வருஷம்‌ பன்னிரண்டாம்‌ மாதம்‌ 
இருபத்தைந்தாம்‌ தேதியிலே, 
ஏலில்மெரொதாக்‌ என்னும்‌ பாபிலோன்‌ ராஜா, 
தான்‌ ராஜாவான வருஷத்திலே, யூதாவின்‌ 
ராஜாவாகிய யோயாக்கீனைச்‌ 
சிறைச்சாலையிருந்து  வெளிப்படப்பண்ணி, 
அவன்‌ தலையை உயர்த்தி, அவனோடே 
அன்பாய்ப்‌ பேசி, அவனுடைய ஆசனத்தைத்‌ 
தன்னோடே பாபிலோனில்‌ 
ராஜாக்களுடைய 

மேலாகவைத்து, அவனுடைய 
வஸ்திரங்களை மாற்றினான்‌: 
உயிரோடிருந்த சகல நாளும்‌ தன்‌ சரகத்தில்‌ 
நித்தம்‌ போஜனம்பண்ணும்படி செய்தான்‌” 
(எரே 52:31-33) 


கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவின்‌ 
மூலமாய்‌ சொல்லப்படுகிறது. இந்த 
அதிகாரத்தில்‌, இந்த  வசனப்பகுதியில்‌ 
சொல்லப்பட்டிருக்கிற தீர்க்கதரிசனங்கள்‌ 
கோனியாவின்‌ ஆட்சிக்காலத்திலோ அல்லது 
யோயாக்கீனுடைய ்‌ 
நிறைவேறும்‌ என்று 
கணித்தார்கள்‌. 
தேசத்திற்கும்‌ எருசலேம்‌ 
ஈகுத்திங்கம்‌ அழிவு சீக்கிரத்தில்‌ 
வரப்போகிறது. எருசலேமும்‌ யூதாவும்‌, “நீ 
என்று ஒருமைப்பெயரில்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. நீ சுகமாய்‌ 
வாழ்ந்திருக்கையில்‌ நான்‌ உனக்குச்‌ 
சொன்னேன்‌, நீ a என்றாய்‌; உன்‌ 
சிறுவயதுமுதல்‌ ன்‌ த்தத்தைக்‌ 
கேணாமற்போகிரதே 
(எரே 22:21) என்று கர்‌; 


சுகமாய்‌ 
கர்த்தருடைய 
செவிகொடுக்கமாட்டார்கள்‌. 
கர்த்தரையும்‌ அசட்டைபண்ணுவார்கள்‌. 
அவருடைய வார்த்தைகளையும்‌ அசட்டை 
பண்ணுவார்கள்‌. யூதா தேசமும்‌ எருசலேம்‌. 
நகரமும்‌ சுகமாய்‌ வாழ்கிறார்கள்‌. கர்த்தர்‌ 
அவர்களுக்கு சொல்லும்‌ வார்த்தைகளை 
கேளாதிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ தங்கள்‌ 
சிறுவயதுமுதல்‌ கர்த்தருடைய 
வார்த்தையைக்‌ கேட்கவில்லை. யூதா தேசம்‌ 
ஸ்தாபிக்கப்பட்ட காலத்திலிருந்தே அவர்கள்‌ 
கர்த்தருடைய பிரமாணங்களுக்கு 
செவிகொடுக்கவில்லை. 


வாழ்கிறவர்கள்‌ பொதுவாக 
வார்த்தையைக்கு 
அவர்கள்‌ 





i THE 
ERAT 


ஆசரிப்புக்கூடாரத்தில்‌ குத்துவிளக்கு 
வைக்கப்பட்டிருக்கிறது. அந்தக்‌ குத்துவிளக்கு 
எப்பொழுதும்‌ எரிந்துகொண்டிருக்க வேண்டும்‌. 
விளக்கு எரிந்தால்தான்‌ வெளிச்சம்‌ 
கிடைக்கும்‌. எரியாத குத்துவிளக்கு 
பிரயோஜனமில்லாதது. அது தண்ணீரில்லாத. 
துரவுக்கும்‌ மழையில்லாத மேகத்திற்கும்‌ 
சமமானது. 

"குத்துவிளக்கு எப்பொழுதும்‌ 
எரிந்துகொண்டிருக்கும்படி இடித்துப்‌ பிழிந்த 
தெளிவான ஒலிவஎண்ணெயை உன்னிடத்தில்‌ 
கொண்டுவரும்படி இஸ்ரவேல்‌ புத்திரருக்குக்‌ 
குட்டளையிடுவாயாக" (யாத்‌ 27:20) என்று 
கர்த்தர்‌ மோசேக்கு சொல்லுகிறார்‌. 

குத்துவிளக்கை எரியவைப்பதற்கு 
இஸ்ரவேல்‌ ஜனங்களே ஒலிவ எண்ணெயை 
கொண்டு வரவேண்டும்‌. அந்த எண்ணெய்‌ 
இடித்து பிழிந்த தெளிவான 
எண்ணெயாயிருக்கவேண்டும்‌. க்‌, 
விளக்கை எரியவைக்கவேண்டும்‌. 

குத்துவிளக்கு 

எப்பொழுதம்‌ ஸிந்து 
வேண்டும்‌. (லேவி 24:24) மாலையிலிருந்து 
காலைவரை மட்டுமே விளக்கு எரிய 
வேண்டுமென்று யாத்‌ 27:21, லேவி 24:3 
ஆகிய வசனங்களில்‌ கூறப்பட்டுள்ளதாக 
பொருள்‌ கொள்ளக்கூடாது. விளக்கிலுள்ள 
எண்ணெயைக்‌ காலையிலும்‌, மாலையிலும்‌ 

வசனங்கள்‌. 


இரவும்‌, பகலும்‌ 
கொண்டிருக்க 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


“ஆசரிப்புக்‌ கூடாரத்தில்‌ சாட்சி 
சந்நிதிக்கு முன்னிருக்கும்‌ திரைச்சீலைக்கு 
வெளிப்புறமாக ஆரோனும்‌ அவன்‌ குமாரரும்‌ 
சாயங்காலம்‌ தொடங்கி விடியற்காலம்மட்டும்‌ 
கர்த்தருடைய சந்நிதானத்தில்‌ அந்த 
விளக்கை எரியவைக்கக்கடவர்கள்‌; இது 
இஸ்ரவேல்‌. புத்திரருக்கு தலைமுறை 
தலைமுறையாக நித்‌ 
கட்டளையாயிருக்கக்கடவது"' 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
ஆசரிப்புக்கூடாரத்தில்‌ 
எரியவைக்கப்பண்ணுவது 
ஊழியம்‌. புதிய 
கர்த்தருடைய 
வேதவாக்கியங்களை 
பிரசங்கம்பண்ணவேண்டும்‌. 
கசியங்களை 


த்திய 
(யாத்‌ 27:21) 


விளக்கை 
ஆசாரியருடைய 
ஏற்பாட்டுக்காலத்தில்‌, 
ஊழியக்காரர்கள்‌ 
ஜனங்களுக்கு 
கத்தின்‌ 
அவர்களுக்கு 
போதிக்கவேண்டும்‌. பரிசுத்த வேதாகமம்‌ 
விளக்குக்கு ஒப்பாகயிருக்கிறது. அதன்‌ 
வெளிச்சம்‌ தெரியவதற்காக, 
ஊழியக்காரர்கள்‌, வேதவாக்கியங்களை 
ஜனங்களுக்கு போதிக்கவேண்டும்‌. 
கர்த்தருடைய சபை இந்தப்‌ பூமியிலே. 
அவருடைய ஆசரிப்புக்கூடாரமாயிருக்கிறது. 


இந்தப்‌ பகுதியோடு ஆசரிப்புக்‌ 
கூடாரத்தை உண்டுபண்ணும்‌ முதலாவது 
பகுதி நிறைவு பெறுகிறது. (யாத்‌ 25:1-27:21) 
ஆசரிப்புக்‌ கூடாரம்‌ உண்டுபண்ணுவது 
சம்பந்தமான கூடுதல்‌ செய்திகள்‌ யாத்‌ 31:1-11 
வசனங்களிலும்‌, மறுபடியும்‌ 
யாத்‌ 35:4-38:31 ஆகிய வசனங்களிலும்‌ 
கூறப்பட்டிருக்கிறது.  ஆசரிப்புக்கூடாரத்தை, 
நிறுவுவது பற்றிய செய்திகள்‌ யாத்‌ 40:1-38 
ஆகிய வசனங்களில்‌ கூறப்பட்டிருக்கிறது. 





i= a 
TT 


யூதா தேசத்திற்கு ஆபத்து வரும்‌. 
யூதாவின்‌ மனுஷரும்‌ எருசலேமின்‌ குடிகளும்‌ 
கர்ந்தரைலிடடு விலகிப்போகிறார்கள்‌. 
அந்நிய தெய்வங்களை பின்பற்றுகிறார்கள்‌. 
விக்கிரகங்களுக்கு தூபங்காட்டுகிறார்கள்‌. 
அவர்களுடைய ஆபத்துக்காலத்தில்‌, 
அவர்கள்‌ நம்புகிற. விக்கிரகங்கள்‌, 
அவர்களுக்கு உதவி செய்யாது. யூதாவின்‌ 
மனுஷர்‌ கர்த்தரை நம்பாமல்‌ அந்நிய 
தேசத்தாரை நம்புகிறார்கள்‌. யூதாவுக்கு. 
ஆபத்து வரும்போது, அவர்கள்‌ நம்பின 
அந்நிய தேசத்தாரும்‌ அவர்களுக்கு 
உதவிசெய்யமாட்டார்கள்‌. 


தாவும்‌ எருசலேமும்‌ மிகுந்த 
ஆபத்திலும்‌, நெருக்கத்தில்‌ இருக்கும்போது, 
அவர்கள்‌ உதவி கேட்டு அழுது 
புலம்புவார்கள்‌. கர்த்தர்‌ அவர்களைப்‌ பார்த்து 
"லீபனோனின்‌ மேலேறிப்‌ புலம்பு பாசானில்‌ 
உரத்த. சத்தமிடு, ஆபரமிலிருந்து 
கூப்பிட்டுக்கொண்டிரு” (எரே 22:20) என்று 
சொல்லுகிறார்‌. அவர்கள்‌ எங்கேயிருந்து 
புலம்பினாலும்‌, எவ்வளவு உரத்த சத்தமாய்க்‌ 
கூப்பிட்டாலும்‌, அவர்களுக்கு உதவி செய்ய 
ஒருவரும்‌ வரமாட்டார்கள்‌. அவர்கள்‌ நம்பின 
அவர்களுடைய நேசர்கள்‌ அனைவரும்‌ 
ஏற்கெனவே முறிந்து விழுந்துவிட்டார்கள்‌. 
ல்‌ தங்களுக்கே உதவிசெய்ய 
அவர்களால்‌ யூதாவின்‌ 

எருசலேமின்‌ குடிகளுக்கும்‌ 
உதலிசெய்யமுடியாது. 

யூதாவின்‌ குடிகள்‌ 

புலம்பினாலும்‌, எல்வளவுதான்‌ 


வரமாட்டார்கள்‌. 


ரகம்‌ கர்த்தரால்‌ நியமிக்கப்பட 
அழிவு வரும்‌. “உன்‌ மேய்ப்பர்கள்‌ எல்லாரையும்‌ 


வெட்கப்பட்டு 
என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மேய்ப்பர்கள்‌ 
எருசலேமின்‌ 
ஆதரவாயிருக்கவேண்டும்‌. 
பாதுகாப்பு கொடுக்கவேண்டும்‌. 
அவர்கள்‌ எல்லோரையும்‌ 
அடித்துக்கொண்டு போய்விடும்‌. 
அவர்களுக்கே பாதுகாப்பு இருக்காது. 
யூதாவின்‌ மனுஷர்‌ அந்நிய தேசத்தாரை 
தர்கள்‌. யூதர்கள்‌ கர்த்தரை 
நம்பவில்லை. 


யூதாவின்‌ மனுவருக்கும்‌ 
குடிகளுக்கும்‌ 
அவர்களுக்கு 
ஆனால்‌ 
காற்று 


கர்த்தர்‌ அவர்களுக்கு நேசராயிராமல்‌, 
அந்நிய தேசத்தார்‌ அவர்களுக்கு 
நேசராயிருந்தார்கள்‌. அவர்களுடைய 
நேசர்கள்‌ சிறைப்பட்டுப்போவார்கள்‌ என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. அவர்களால்‌ 
தங்களைத்‌ தாங்களே பாதுகாத்துக்கொள்ள 
முடியாது. அவர்கள்‌ யூதாவின்‌ 
மனுஷரையும்‌, எருசலேமின்‌ குடிகளையும்‌ 
பாதுகாப்பதற்கு வரமாட்டார்கள்‌. 


யூதாவின்‌ குடிகளுக்கு உதவிசெய்ய 
ஒருவரும்‌ இருக்கமாட்டார்கள்‌. அவர்களுக்கு 
சிநேகமாமிருந்த அந்நிய தேசத்தார்‌ 
எல்லோரும்‌ ஏற்கெனவே 
அழிந்துபோய்விடுவார்கள்‌. இதனால்‌ 

மனுஷருக்கு வெட்கமும்‌ 

உண்டாகும்‌. யூதர்கள்‌ 
தங்களுடைய எல்லா பொலாப்பினிமித்தமும்‌ 
வெட்கப்பட்டு இலச்சையடைவார்கள்‌ என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ (எரே 22:22). 


யூதா தேசத்தார்‌ 
வாசமாயிருக்கிறவர்கள்‌ 
எழுதப்பட்டிருக்கிறது. 
எல்லைக்குட்பட்ட பகுதியில்‌. 


லீபனோனில்‌ 


அடர்த்தியாகமிருக்கும்‌. 

நகரத்திற்கும்‌, 

பட்டணங்களுக்கும்‌ லி 

இயற்கையான பாதுகாப்பைக்‌ கொடுக்கிறது. 
அவர்கள்‌ லீபனோனை நினைத்து 
பெருமைப்படுகிறார்கள்‌. கேதுரு மரங்களில்‌ 
கூடு கட்டிக்கொண்டு, ஆனந்தமாயும்‌, 
பாதுகாப்பாயும்‌ வாழலாம்‌ என்று யூதாவின்‌ 
மனுஷர்‌ நினைக்கிறார்கள்‌. 





i THE 
TT 


தங்களுக்கு ஆபத்து வராது என்றும்‌, 
எல்லா ஆபத்துக்களுக்கும்‌ விலகி தாங்கள்‌ 
பாதுகாப்பாய்‌ ஜீலிப்பதாகவம்‌ யூதாவின்‌ 
மனுஷர்‌ நினைக்கிறார்கள்‌. ஆனால்‌ 
அவர்களுக்கு வாதைகள்‌ வரும்‌ என்று. 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. அப்போது 
அவர்கள்‌ மிகவும்‌ 
பரிதபிக்கப்படத்தக்கவர்களாயிருப்பார்கள்‌. 
“வேதனைகளும்‌ பிள்ளைப்‌ 
பெறுகிறவளுக்கொத்த வாதையும்‌ உனக்கு 
வருகையில்‌, நீ எவ்வளவு. 
பரிதபிக்கப்படத்தக்கவளாயிருப்பாய்‌” 

(எரே 22:23) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ 


பப்தாமின்‌. மனுஷிடத்தில்‌ 
மனந்தாழ்மையில்லை அவர்கள்‌ 
கர்த்தருக்கு முன்பாக தங்களை 
தாழ்த்தவில்லை. கர்த்தருக்கு விரோதமாகப்‌ 
பாவம்‌ செய்தார்கள்‌. இதனால்‌ கர்த்தர்‌ 
கொடுத்த வாக்குத்தத்தங்கள்‌ அவர்களுக்கு 
நிறைவேறவில்லை. நாங்கள்‌ லீபனோனில்‌ 
வாசமாயிருப்பதாகவும்‌, கேதுரு மரங்களில்‌ 
கூடு கட்டிக்கொண்டிருப்பதாகவம்‌ 
பெருமையாய்‌ நினைத்தார்கள்‌. தங்களுக்கு, 
நீங்கு வராது என்று சொன்னார்கள்‌. 
அவர்களுடைய ஐசுவரிமும்‌, ஆடம்பரமும்‌ 
அவர்களை பாதுகாக்கவில்லை. 
அவர்களுக்கு பிள்ளைபெறுகிறவர்களுக்கு 
ஒத்த வாதை வந்திருக்கிறது. அவர்களுக்கு 
யாராலும்‌ ஆறுதல்‌ சொல்ல முடியாது. 
அவர்களுடைய வேதனைகளை அவர்களே 
அனுபவிக்கவேண்டும்‌. 


வேதனையை 
கர்த்தருடைய 
அவர்களால்‌ 


கர்த்தர்‌ அவர்களுக்கு 
நியமித்திருக்கிறார்‌. இது 
நீதியான நியாயத்தீர்ப்பு 
கர்த்தருடைய நியாயத்தீர்ப்புக்கு தப்பிக்க 
யாது. யூதாவின்‌ மனுஷர்‌ 
னைகளினாலும்‌, பயங்களினாலும்‌ 
நிரம்பியிருக்கிறார்கள்‌. அவர்களுடைய 
ஆபரணங்களோ, ஐசுவரியங்களோ 
அவர்களுக்கு ஆறுதலைக்‌ 
கொடுக்கவில்லை. சந்தோஷத்தையும்‌ 
சமாதானத்தையும்‌ கொடுக்கவில்லை. 
அவர்கள்‌ துக்கத்திலும்‌, வேதனையிலும்‌, 
வாதையிலும்‌ நிரம்பியிருக்கிறார்கள்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


கோனியா 
எரே 22:24-80 


எரே 22:24. யூதாவின்‌ ராஜாவாகிய 
யோயாக்கீமின்‌ குமாரன்‌ கோனியா, 
என்‌ வலது கையின்‌ முத்திரை 
மோதிரமாயிருந்தாலும்‌, அதிலிருந்து 
கழற்றிஎதித்துபோடுவேன்‌. 
ஜீவனைக்கொண்டு 
கர்த்தர்‌ 

சொல்லுகிறார்‌. 


எரே 22, உன்‌ பிராணனை 
வாங்கத்தேடுகிறவர்களின்‌ கையிலும்‌, நீ 
பயப்படுகிறவர்களின்‌ கையிலும்‌ 
உன்னை ஒப்புக்கொடுப்பேன்‌;. 
பாபிலோன்‌ ராஜாவாகிய 
நேபுகாத்நேச்சாமின்‌ கையிலும்‌ 
கல்தேயரின்‌. கையிலும்‌ 
ஒப்புக்கொடுப்பேன்‌. 


எரே 22:௨8. உன்னையும்‌, 
உன்னைப்பெற்ற தாயையும்‌, உங்கள்‌. 
இநநபூமியல்லாத அத்தியதேசத்திலே 
துரத்திவிடுவேன்‌. அங்கே சாவீர்கள்‌. 


எரே 22:27. திரும்புவதற்குத்‌ தங்கள்‌: 
ஆத்துமா வாஞ்சிக்கும்‌ தேசத்துக்கு 
அவர்கள்‌ திரும்பவருவதில்லை. 


எரே 22:28, கோனியா என்கிற இந்த 
மனுஷன்‌ அவமதிக்கப்பட்ட உடைந்த 
சிலையோ? ஒருவரும்‌ விரும்பாத: 
பாத்திரமோ? அவனும்‌ அவண்‌: 
சந்ததியும்‌ தன்ளுண்டதும்‌, தாங்கள்‌. 
அறியாத தேசத்திலே 
துரத்திவிடப்பட்டதும்‌ ஏது? 


எரே 29:29. தேசமே! தேசமே! தேசமே! 
கர்த்தருடைய வார்த்தையைக்கேள்‌.. 


எரே 22:90. இத்தப்புருஷன்‌ 
களிட 
வாழ்வடையாதவன்‌: 
'இவனைக்குறித்து எழுதுங்கள்‌; அவன்‌ 
வித்தில்‌ ஒருவனாகிலும்‌ வாழ்வடைந்து, 
தாவீதின்‌ சிங்காசனத்தில்‌ வீற்றிருந்து, 
ூதாவில்‌ அரசாணப்போகிறதில்லை. 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 





f= THE 
TT 


கர்த்தர்‌ கோனியா ராஜாவைப்பற்றி 
தீர்க்கதரிசனமாய்ச்‌ சொல்லுகிறார்‌. 
யோயாக்கீமின்‌ குமாரன்‌. கோனியாவுக்கு 
விரோதமாக கர்த்தருடைய வார்த்தை 
வெளிப்பட்டிருக்கிறது. இவன்‌ அந்நிய 
தேசத்து. சிறையிருப்பக்க 
ஒபபுக்கொடுக்கப்படுவாள்‌ இ 
ள்‌ முழுவதும்‌ 


கர்த்தர்‌ கோனியாவைக்‌ கைவிட்டுவிடுகிறார்‌ 


கோனியா கர்த்தருடைய வலதுகையின்‌ 
முத்திரை மோதிரமாயிருந்தான்‌. ஆனாலும்‌, 
கர்த்தர்‌ கோனியாவை தம்முடைய 
வலதுகையிலிருந்து கழற்றி எரிந்துபோடுகிறார்‌ 
(எரே 22:24). யூதா தேசத்திலே கர்த்தருக்கு 
பயந்து, பரிசுத்தமாய்‌ ஆட்சி நடத்திய 
எல்லோருமே, கர்த்தருடைய வலதுகையின்‌ 
முத்திரை மோதிரமாயிருக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ கர்த்தருக்கு நெருக்கமாகவும்‌, 
சிநேகமாகவும்‌ இருக்கிறார்கள்‌. யூதா 
தேசத்தின்‌ பயபத்தியுள்ள ராஜாக்கள்‌ 
கர்த்தருக்கு பிரியமானவர்கள்‌. கர்த்தரும்‌ 
அவர்கள்‌ மூலமாய்‌ மகிமைப்பட்டார்‌ 

பாபிலோன்‌ ராஜா 
பாபிலோன்‌ 


தேசத்து 
கோனியாவை சிறைப்பிடிப்பான்‌. 
ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரின்‌ கையிலும்‌, 
கல்நேயரின்‌ கையிலும்‌ ஒப்புக்கொடுப்பேன்‌" 


(எரே 22:25) கர்த்தர்‌ 
கோனியாவைப்பற்றிச்‌ சொல்லுகிறார்‌ 
கோனியா கர்த்தருக்கு விரோதமாய்‌ பாவம்‌ 
செய்கிறான்‌. துன்மார்க்கமாய்‌ ஜீவிக்கிறான்‌. 
ஆனாலும்‌ அவனுடைய பாவத்தைக்‌ குறித்து 
அவனுக்குள்‌ குற்றவுணர்வு எதுவுமில்லை. 
கர்த்தர்‌ அவனை அந்நிய தேசத்து 
ராஜாவின்‌ கையிலே ஒப்புக்கொடுக்கும்‌. 
போதுதான்‌, தன்னுடைய பாவம்‌ என்ன 
என்பது கோனியாவுக்கு தெரியவருகிறது. 


கர்த்தருக்கு விரோதமாகப்‌ பாவம்‌. 
செய்கிறவர்களுக்கு கர்த்தருடைய பாதுகாப்பு 
கிடைக்காது. அவர்கள்‌ தங்களைத்‌ 
நாங்களே, கர்த்தருடைய பாதுக: 
விடுவித்துக்கொள்கிறார்கள்‌. அவர்களுடைய 
பாவங்கள்‌ அவர்களை கர்த்தரிடத்திலிருந்து 
பிரித்துவிடுகிறது. “உன்‌ பிராணனை 
வாங்கத்தேடுகிறவர்களின்‌ கையிலும்‌, நீ 
பயப்படுகிறவர்களின்‌ கையிலும்‌ உன்னை 
ஒப்புக்கொடுப்பேன்‌” (எரே 22:25) என்று 
கர்த்தர்‌ கோனியாவைக்‌ குறித்து 
சொல்லுகிறார்‌. 


என்று 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பாபிலோன்‌ தேசத்து ராஜாவாகிய 
நேபுகாத்நேச்சார்‌ ானியாவை 
சிறைப்பிடிக்கும்போது. அவனுடைய 
குடும்பத்தாரையும்‌ சிறைப்பிடித்து, தன்னுடைய 
அடிமைகளாக இழுத்துச்‌ 

அவர்கள்‌ அந்நிய தேசத்து 

மிகுந்த துன்பங்களையும்‌, 
அனுபலிப்பார்கள்‌ 

அவர்களுடைய காலங்கள்‌ துக்கநாட்களாக 


கடந்துபோகும்‌. 
உன்னையும்‌, உன்னைப்பெற்ற 
தாயையும்‌, உங்கள்‌  ஜநநயூமியல்லாத 
அந்நியதேசத்திலே தூரத்திவிடுவேன்‌. அங்கே 
சாவீர்கள்‌" (எரே 22:26) என்று கர்த்தர்‌ 
கோனியாவைக்‌ குறித்து சொல்லுகிறார்‌. 
பாபிலோன்‌ தேசத்தில்‌ கோனியா 
ராஜாவுக்கோ, அவனுடைய 
ராஜகுடும்பத்தாருக்கோ யாரும்‌ தயவு, 
காண்பிக்கமாட்டார்கள்‌. பாபிலோன்‌ தேசத்தார்‌ 
எல்லோரும்‌ யூதாவின்‌ மனுஷருக்கு. 
அந்நியர்கள்‌. 
கோனியா ராஜாவும்‌ அவனுடைய 
குடும்பத்தாரும்‌ பாபிலோன்‌ தேசத்தில்‌ 
மிகுந்த உபத்திரவங்களை அனுபவிப்பார்கள்‌. 
கஷ்டங்களை தாங்கிக்கொள்ள 
அங்கிருந்து, தங்கள்‌ யூதா 
திரும்பிப்போய்விட 
விரும்புவார்கள்‌. 
அவர்களுடைய ஆத்துமா தாதேசத்தை 
வாஞ்சிக்கும்‌. ஆனாலும்‌ ம்புவதற்குத்‌ 
தங்கள்‌ ஆத்துமா வாஞ்சிக்கும்‌ தேசத்துக்கு 
அவர்கள்‌ திரும்பவருவதில்லை" (எரே 22:27) 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


யோவாகாஸ்‌ எகிப்து தேசத்திற்கு 
சிறைப்பிடித்து செல்லப்பட்டான்‌. எகிப்து தேசம்‌ 
தென்திசையுள்ளது. 

பாபிலோன்‌ தேசத்திற்கு 

சிறைப்பிடித்து செல்லப்பட்டான்‌. இந்த தேசம்‌. 
யூதா தேசத்திற்கு வடதிசையுள்ளது. 
இவர்கள்‌ இருவரும்‌ ஒருவரையொருவர்‌ 
மறுடியுமாய்‌ சந்திக்கமாட்டார்கள்‌. யூதா 
தேசத்தில்‌ வீசுகிற காற்றை இவர்கள்‌ 
சுவாசிக்கவேமாட்டார்கள்‌. 

அத்நிய 
த்தில்‌ தூரத்தப்பட்டிருக்கிறார்கள்‌. 
இவர்கள்‌ தங்கள்‌ யூதா தேசத்திற்கு திரும்பி 
, அந்நிய தேசங்களில்‌ 
கர்த்தர்‌ 


ஐநந பூமியல்லாத 





i= THE 
TT 


கோனியா யூதாதேசத்தின்‌ 
ராஜாவாயிருந்தபோது, யூதாதேசத்திற்கு 
அருகாமையிலிருந்த தேசத்தார்‌ எல்லோரும்‌ 
அவனுக்கு ப்பும்‌ மரியாதையும்‌ 
காண்பித்தார்கள்‌. இப்போதோ  கோனியா 
பாபிலோன்‌ தேசத்து. 
'சிறையிருப்பிலிருக்கிறான்‌. யூதாவுக்கு. 
அருகாமையிலுள்‌ எவர்கள்‌  கோனியாவின்‌ 
முடிவை ஆச்சரியத்தோடு 

பார்க்கிறார்கள்‌. “கோனியா 


தங்களுக்குள்ளே 
சொல்லிக்கொள்கிறார்கள்‌. “அவனும்‌ அவன்‌ 
சந்ததியும்‌ தள்ளுண்டதும்‌, தாங்கள்‌ அறியாத 
தேசத்திலே துரத்திவிடப்பட்டதும்‌ ஏது?” 
என்று அவர்கள்‌ தங்களுக்குள்ளே 
ஆச்சரியப்பட்டு பேசிக்கொள்கிறார்கள்‌. 


கோனியாவின்‌ 
நீங்கிப்போயிற்று. 
நேபுகாத்நேச்சார்‌, 
அவனுடைய 
'அவமானப்படுத்திவிட்டான்‌. 
தகப்பனாசிய 
மரித்துப்போனபோது, 
பூாதேசத்திற்கு அருகாமை! 
கோனியாவை ராஜாவாக்கினார்கள்‌. 
கோனியா சிங்காசனத்தில்‌ வீற்றிருந்த. 
அழகைப்‌ பார்த்து ரசித்தார்கள்‌. இப்போதோ 
கோனியா பாபிலோன்‌ 
சிறைப்பட்டுப்போயிருக்கிறான்‌ 


அவமானப்பட்டுப்போயிருக்கிறான்‌. ்‌ 
அவமதிக்கப்பட்ட உடைந்த சிலையைப்போல 
இருப்பதாக யூதாவின்‌ மனுஷரும்‌, 
எருசலேமின்‌ குடிகளும்‌,  யூதாதேசத்திற்கு 
அருகான தேசத்திலுள்ளச்களும்‌ 
'கோனியாவைப்பற்றி நினைக்கிறார்கள்‌. 


மை அவனைவிட்டு 
பாபிலோன்‌ ராஜாவாகிய 
கோனியாவையும்‌, 
குடும்பத்தாரையும்‌ 
கோனியாவின்‌ 
யோயாக்கீம்‌ 


தாதேசத்தாரும்‌, 


கோனியாவின்‌ சந்ததியில்‌ யாரும்‌ 
தாவீதின்‌ சிங்காசனத்தில்‌ ற்றிருந்து 
யூதாதேசத்தை ஆட்சி செய்யமாட்டார்கள்‌. 
கோனியாவம்‌, அவனைப்பெற்ற தாயும்‌, 
அவனுடைய  ராஜகுடும்பத்தார்‌ எல்லோரும்‌ 
பாபிலோன்‌ த்‌ 
ரது னம்‌ 


போகிறார்கள்‌ 
வந்திருக்கிற 
ஜனங்களுக்கும்‌ 
எழுதப்பட்டிருக்கிறது. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கோனியாவின்‌ முன்னோர்கள்‌. 
கர்த்தருக்கு பிரியமானவர்களாயிருந்தார்கள்‌. 
கர்த்தரிடத்தில்‌ பயபத்தியுள்ளவர்களாயிருந்து, 
தேசத்தை நீதியாய்‌ ஆட்சி செய்தார்கள்‌. 
கர்த்தர்‌ அவர்களை ஆசீர்வதித்தார்‌. 
அவர்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதித்தார்‌. 
அவர்களுடைய காலத்தில்‌ கர்த்தர்‌ 
யூதாதேசத்தையும்‌ ஆசீர்வதித்தார்‌. 
கோனியாலின்‌ காலத்திலோ 
யூதாதேசத்தில்‌ கர்த்தருக்குப்‌ பயப்படும்‌ 
இல்லாமல்‌ போயிற்று. யூதாவின்‌ ராஜாவாகிய 
கோனியாவே கர்த்தருக்கு விரோதமாய்ப்‌ 
பாவம்‌ செய்தான்‌. அவன்‌ கர்த்தரைவிட்டுப்‌ 
பிரிந்துபோனான்‌. கர்த்தரும்‌ அவனைவிட்டுப்‌ 
கோனியாவின்‌ 
அவன்மீது 
வந்தது. 
பாரபட்சம்‌ 


கர்த்தருடைய ஆக்கினைத்தீர்ப்பினால்‌, 

கோனியாவுக்கு யூதா ராஜ்யத்தை ஆளுகை 

ய்கிற வாரிசுகள்‌ யாரும்‌ பிறக்கவில்லை. 

சந்தானமற்றவன்‌" 

என்று கர்த்தர்‌ 

கோனியாவைக்‌ குறித்து சொல்லுகிறார்‌. 

கோனியாவின்‌ வித்‌ ஒருவனாகிலும்‌ 

வாழ்வடையப்போவதுமில்லை, அவர்களில்‌ 

தாவீதின்‌ சிங்காசனத்தில்‌ 

யூதாவை 

அரசாளப்போகிறதில்லை என்று கர்த்தர்‌ 

சொல்லுகிறார்‌. “இந்தப்புருஷன்‌ 

சந்தானமற்றவன்‌, தன்‌ நாட்களில்‌ 

வாழ்வடையாதவன்‌ என்று இவனைக்குறித்து 

எழுதுங்கள்‌" (எரே 22:30) என்று கர்த்தர்‌ 
கோனிவைக்‌ குறித்து சொல்லுகிறார்‌. 


கோனியாவும்‌ 

குடும்பத்தாரும்‌ பாபிலோன்‌ 
சிறையிருப்பிலிருந்தபோது, கொண்க 
குழந்தைகள்‌ பிறந்தது என்று சிலர்‌ 
வியாக்கியானம்‌. சொல்லுகிறார்கள்‌. 
“அவனும்‌, அவன்‌ சந்ததியும்‌" (எரே 22:28) 


றது. 
கோனியாவின்‌ பிள்ளைகள்‌, 
கண்களுக்கு 
கொல்லப்பட்டிருக்கவேண்டும்‌ 

இவர்கள்‌ விளக்கம்‌ சொல்லுகிறார்கள்‌. 





i THE 
EFT 


நாளாகமம்‌ 
'கோனியாவின்‌ 
எழுதப்பட்டருக்கிறது. 
எகோனியாவின்‌ 
மல்கீராம்‌, பெதாயா, 
ஒசாமா, 

நொளா 
பெயர்‌ 


சந்ததியைப்பற்றி 
கட்டுண்ட 
குமாரர்‌ சலாத்தியேல்‌. 
சேனாசார்‌, யெகமியா, 
நெதபியா என்பவர்கள்‌” 
317,18). “எக்கோனியா" என்னும்‌ 
கோனியாவைக்‌ குறிக்கும்‌. 
கோனியாவுக்கு ஏழுகுமாரர்கள்‌ 
இருக்கிறார்கள்‌. இவர்களில்‌ சலாத்தியேல்‌: 
மூத்தவர்‌. கோனியாவின்‌ குமாரர்களாகிய 
ஏழுபேரும்‌, அவனுக்கு பிறந்‌ 4 
பிள்ளைகளல்ல என்றும்‌, கோனியா 
ஏழுபிள்ளைகளையும்‌ தனக்கு. தத்தெடுத்துக்‌ 
கொண்டான்‌ என்றும்‌ வேதபண்டிதர்கள்‌ 
விளக்கம்‌ சொல்லுகிறார்கள்‌. 


எகோ வியானன்‌ பத்னி 


எழுதப்பட்டிருக்கிறது. 
சிறைப்பட்டுப்‌ போன பின்பு, எகொனியா 
சலாத்தியேலைப்‌ பெற்றான்‌" (மத்‌ 142 
ஆனாலும்‌ லூக்கா எழுதின சுவிசேஷத்தில்‌, 
சலாத்தியேலின்‌ வம்சவரலாற்றைப்பற்றி. 
“சலாத்தியேல்‌ நேரியின்‌ குமாரன்‌” என்று 
எழுதப்பட்டிருக்கிறது. 


சுவிசேஷத்தில்‌. 
இவ்வாறு 
'பாபிலோனுக்குச்‌ 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யோவன்னா ரேசாலின்‌ குமாரன்‌; 
ரேசா சொரொபாபேலின்‌ 
சொரொபாபேல்‌. த்‌ 
குமாரன்‌; சலாத்தியேல்‌ நேரியின்‌ குமாரன்‌" 
(லூக்‌ 3:27)... “எலியாக்கீம்‌ மெலெயாவின்‌ 
குமாரன்‌: மெலெயா மமினானின்‌ குமாரன்‌; 
மமினான்‌ மாத்தாத்தாவின்‌ குமாரன்‌; 
மாத்தாத்தா நாத்தானின்‌ குமாரன்‌; நாத்தான்‌ 
தாவீதின்‌ குமாரன்‌" (லூக்‌ 3:31) 


குமாரர்கள்‌ 


சந்ததியைச்‌ தத்கல்‌ 
வாழ்வடையவில்லை. கே 
குமாரரில்‌ 
சிங்காசனத்தில்‌ வீற்றிருந்து யூதாதேசத்தை 
ஆளுகை செய்யவில்லை. கர்த்தருடைய 
நீதியான நியாயத்தீர்ப்பு கோனியாவின்மீது, 
வந்திருக்கிறது. 


ஒருவனும்‌ 


எரேமியா தீர்க்கதரிசி, 


கர்த்தருடைய 
வார்த்தையை 


யூதாதேசத்தாருக்கு: 
எச்சரிப்பாய்ச்‌ சொல்லுகிறார்‌. “தேசமே! 
தேசமே! தேசமே! கர்த்தருடைய 
வார்த்தையைக்கேள்‌" (எரே 22:29) என்று 
எரேமியா யூதாதேசத்தார்‌ எல்லோருக்கும்‌ 
கர்த்தருடைய வார்த்தையை பொதுவாய்‌ 
அறிவிக்கிறார்‌. 





i= THEN 
TT 


எரேமியா தீர்க்கதரிசி, தேவனுடைய 
நாமத்தினாலே, கள்ளத்தீர்க்கதரிசிகளை 
கடிந்துகொள்கிறார்‌. பிரபுக்களும்‌ 
மேய்ப்பர்களும்‌ ஜனங்களை கவனமாய்‌ 
ஆளுகை. செய்யவில்லை. ஜனங்கள்மீது 
அவர்களுக்கு கரிசனையாயில்லை 
(எரே 2342). கர்த்தர்‌ தம்முடைய ஆடுகளில்‌ 
மீதமாயிருக்கிறவர்களை ஒன்றுகூட்டி 
சேர்ப்பதாக வாக்குப்பண்ணுகிறார்‌ 
(எரே 23:3-8). 


யூதாதேசத்திலே கள்ளத்தீர்க்கதரிசிகளும்‌, 
கள்ள ஆசாரியர்களும்‌. கர்த்தருடைய 
நாமத்தினாலே பொய்பேசுகிறார்கள்‌. 
தாங்களும்‌ கர்த்தருக்கு ஊழியம்‌ செய்வதாக 
மாய்மாலம்பண்‌ ணுகிறார்கள்‌. ர்கள்‌ 
தேவனுடைய 

(எரே 23:9-32) 

தீர்க்கதரிசிகளை  துன்பப்படுத்துகிறவர்கள்‌ 
மீதும்‌ கர்த்தருடைய ஆக்கினைத்தீர்ப்பு வரும்‌ 
(எரே 23:33-40) 


மேய்ப்பர்களுக்கு ஐயோ 
எரே 23:1,2 


எரே 2301. என்‌ மேய்ச்சலிண்‌ 
ஆடுகளைக்கெடுத்துச்‌ சிதறடிக்கிற 
மேய்ப்பர்களுக்கு ஐயோ! என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 


எரே 29:2, இஸ்ரவேலின்‌ தேவனாகிய 
கர்த்தர்‌ தமது ஜனத்தை மேய்க்கிற 
மேய்ப்பர்களுக்கு. விரோதமாகச்‌. 
சொல்லுகிறது என்னவென்றால்‌, தீங்கன்‌ 
என்‌ ஆடுகளைப்‌ ஙராமரியாமல்‌, 
அவைகளைச்‌ சிதறடித்து அவைகளைத்‌ 
தூரத்திவிட்டீர்கள்‌; இதோ, நான்‌: 
உங்கள்‌ பேரில்‌ உங்கள்‌ செய்கைகளின்‌ 
பொல்லாப்புக்கேற்ற தண்டனையை 
உங்கள்மேல்‌ வருவிப்பேன்‌ என்னு 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ தங்களுக்கு கொடுத்திருக்கும்‌ 
புக்களையும்‌, கடமைகளையும்‌ 
சரிவர நிறைவேற்றவில்லை. 
மேய்ச்சலின்‌ 


கர்த்தர்‌ 

என்னும்‌ 
யூதாதேசத்தின்‌ ராஜாக்களையும்‌, 
பிரபுக்களையும்‌ குறிக்கும்‌. இவர்கள்‌ 
ஜனங்களை ஆளுகை செய்கிறவர்கள்‌. 
மேய்ப்பர்கள்‌ என்னும்‌ வார்த்தை 
ஆசாரியரையும்‌ குறிக்கும்‌. இவர்கள்‌ 
ஜனங்களுக்கு ஆவிக்குரிய சத்தியத்தை 
உபதேசம்பண்ணி, அவர்களுக்கு ஆவிக்குரிய 
போஜனம்கொடுக்கிறவர்கள்‌. 


மேய்ப்பர்கள்‌ தங்களிடத்தில்‌ 
ஒப்புக்கொடுக்கப்பட்டிருக்கிற ஆடுகளை 
வழிநடத்தவேண்டும்‌. அவர்களைப்‌ போஷிக்க 
வேண்டும்‌. அவர்களைப்‌ பாதுகாத்து 
பராமரிக்கவேண்டும்‌. மேய்ப்பர்கள்‌ 
ஆடுகளின்‌ சொந்தக்காரர்களல்ல. ஆடுகள்‌ 
கர்த்தருக்கு சொந்தமானவை. கர்த்தர்‌ 
ஆடுகளைப்பற்றிச்‌ சொல்லும்போது, “என்‌ 
மேய்ச்சலின்‌ ஆடுகள்‌" என்று சொல்லுகிறார்‌. 
கர்த்தரே... ஆடுகளுக்‌ சொந்தக்காரர்‌. 
அவரே பிரதான மேய்ப்பர்‌. அவரே நம்முடைய 
நல்ல மேய்ப்பர்‌ 
கர்த்தர்‌ தம்முடைய ஆடுகளுக்கு 
பசுமையான விளைச்சல்‌. நிலத்தை 
ஆயத்தம்பண்ணிக்‌ கொடுத்திருக்கிறார்‌ 
ஆடுகளும்‌ கர்த்தருடையது. பசுமையான 
நிலங்களும்‌ கர்த்தருடையது. 
கர்கள்‌ தொழுவத்திலுள்ள ஆடுகளை, 
மேய்ச்சல்‌ நிலங்களுக்கு அழைத்து சென்று, 
அங்கே அவர்களை மேய்க்கவேண்டும்‌. 
கொடிய  மிருகங்களிடமிருந்து ஆடுகளை 
பாதுகாக்கவேண்டும்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய மேய்ச்சலின்‌ 
மேய்க்கிற பொறுப்பை 
“ ஒபபுக்கொடுத்திரககறார்‌ 
கர்த்தருடைய 
ஒழுங்காய்‌ 
ஆடுகளை 
கெடுத்து, சிதறடிக்கிறார்கள்‌. ஆடுகளை 
அடித்து துன்புறுத்துகிறார்கள்‌. 
அன்பாய்‌  வழிநடத்துவதற்குப்‌ 
அவற்றை தேவையில்லாமல்‌ 
அடிக்கிறார்கள்‌. ஆடுகளைத்‌ துன்பப்படுத்தி 
ஒடுக்குகிறார்கள்‌. 





i a 
TT 


மேய்ப்பர்களும்‌ கர்த்தருடைய 
ஆடுகளை க்கிறான்‌. கொடிய 
மிருகங்கள்‌ ஆடுகளை பட்சிக்கிற வருகிறது. 
மேய்ப்பர்கள்‌ தங்கள்‌ பொறுப்பிலுள்ள 
ஆடுகளை பாதுகாக்கவேண்டும்‌. ஆனால்‌ 
அவர்களோ தங்களுடைய கடமைகளை 
சரிவர செய்யாமல்‌ அசட்டையாயிருக்கிறார்கள்‌. 
ஆடுகளுக்கு மேய்ப்பர்களின்‌ பாதுகாப்பு 
கிடைக்கவில்லை. இதனால்‌ கொடிய 
மிருகங்களும்‌ ஆடுகளை கெடுத்து 
சிதறடிக்கிறது. 
பிரச்சனைகளுக்‌ 
கவனக்குறைவே காரணம்‌. 
கொடுக்கப்பட்டிருக்கும்‌. 
கடமைகளையும்‌ 


. இந்தப்‌ 
மேய்ப்பர்களின்‌ 
அவர்களுக்கு 
பொறுப்புக்களையும்‌, 
சரியாய்‌ நிறைவேற்றாமல்‌: 
அசட்டையாயிருக்கிறார்கள்‌. ஆனாலும்‌. 
அவர்கள்‌ கர்த்தருக்கு முன்பாக தங்களை 
நல்ல. மேய்ப்பர்கள்போல 
கொள்கிறார்கள்‌. 
மாய்மாலம்‌ இருக்கிறது. 
அப்படிப்பட்ட மேய்ப்பர்களைப்‌ து. 
"உங்களுக்கு ஐயோ" என்று சொல்லுகிறார்‌ 


வேலின்‌ தேவனாகிய கர்த்தரே 
இஸ்ரவேல்‌ 

ஜனத்தார்‌ எல்லோருமே கர்த்தருடைய 

ஜனமாகவும்‌, அவருடைய ஆடுகளாகவும்‌ 

இருக்கிறார்கள்‌. தேசத்தின்‌ ராஜாக்களும்‌, 

பிரபுக்களும்‌, அதிகாரிகளும்‌, ண்ட 

கர்த்தருடைய ஜனத்தை: 

மேய்ப்பர்களாயிருக்கிறார்கள்‌. 

அவர்களோ கர்த்தருடைய 

சரியாய்‌ மேய்க்கவில்லை. 

கடமைகளை சரியாய்‌. 

அசட்டையாயிருக்கிறார்கள்‌. 


இஸ்‌! 
பிரதான மேய்ப்பராயிருக்கிறார்‌ 


வந்திருக்கிறது. 
மேய்க்கிற 
தம்முடைய 
சொல்லுகிறார்‌ 


“நீங்கள்‌ 


கர்த்தர்‌ 
மேய்ப்பர்களுக்கு விரோதமாக, 
நீதியான  நியாயத்தீர்ப்பைச்‌ 


என்‌ ஆடுகளைப்‌ 
பராமரியாமல்‌, அவைகளைச்‌ சிதறடித்து, 
அவைகளைத்‌ துரத்திவிட்டீர்கள்‌: இதோ, 
நான்‌ உங்கள்பேரில்‌ உங்கள்‌ செய்கைகளின்‌ 
பொல்லாப்புக்கேற்ற தண்டனையை 
உங்கள்மேல்‌ வருவிப்பேன்‌” (எரே 23:2) 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆடுகளை பராமரிக்கவேண்டியவர்களே, 
அவர்களை சிதறடிக்கிறார்கள்‌. டுகளை 
ஒன்றுகூட்டி சேர்க்கவேண்டிய மேய்ப்பர்களே 
அவர்களை தூரத்திவிடுகிறார்கள்‌. இதனால்‌ 
கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு மேய்ப்பர்கள்மீது 
வருகிறது. 


ஆடுகளில்‌ 
மீதியாயிருப்பவைகள்‌ 
எரே 23:3,4 


28:8. நான்‌ என்‌: 
மீதியாயிருப்பவைகளைத்‌ 
துரத்தியிருந்த. எல்லா 
தேசங்களிலுமிருத்து. சேர்த்து, 
அவைகளைத்‌ திரும்ப அவைகளின்‌ 
தொழுவங்களுக்குக்‌ கொண்டுவருவேன்‌; 
அப்பொ அவைகள்‌ 
பலுகிப்பெருகும்‌. 


எரே 234. அவைகளை 
மேய்க்கத்தக்கவர்கனையும்‌ அவைகள்‌ 
மேல்‌ ஏற்படுத்துவேன்‌; இனி 
அவைகள்‌ பயப்படுவதுமில்லை,. 
கலங்குவதுமில்லை, காணாமற்‌ 
போவதூமில்லையென்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 


துரத்தப்பட்ட ஆடுகளுக்கு கர்த்தர்‌ 
ஆறுதலான வார்த்தைகளைச்‌ சொல்லுகிறார்‌. 
இந்த ஆடுகள்‌ சரிவர பராமரிக்கப்படவில்லை. 
இவை கர்த்தருடைய மேய்ச்சலின்‌ 
ஆடுகளாயிருந்தாலும்‌, இவர்களை மேய்க்கிற 
மேய்ப்பர்கள்‌, இவர்களை கெடுத்து சிதறடித்து, 
விட்டார்கள்‌. இவர்களை பராமரியாமல்‌ 
தூத்திவிட்டார்கள்‌. கர்த்தருடைய ஆடுகளை 
மேய்ப்பதற்காக, கர்த்தரால்‌ நியமிக்கப்பட்ட 
மேய்ப்பர்கள்‌, தங்களுடைய கடமைகளை 

சரியாகச்‌ செய்யவில்லை. 
டய 
மேய்ச்ச ஆடுகள்மீது 
கரிசனையுள்ளவராகவும்‌, அன்புள்ளவராகவும்‌ 
கர்த்தர்‌ தம்முடைய 


னாலும்‌ கர்த்தர்‌ 





f= THE 
TT 


கர்த்தர்‌ கானான்‌ தேசத்தை 
தம்முடைய ஜனத்திற்கு சுதந்தர தேசமாக 

கொடுத்தார்‌. ஆனால்‌ 

ஜனமோ, அந்நிய 

சிதறிப்போயிருக்கிறார்கள்‌. 
தம்முடைய ஜனங்களை கர்த்தர்‌ மறுபடியும்‌ 
கூட்டிச்சேர்த்து, அவர்களுடைய தேசத்திற்கு 
அழைத்து வந்து, அங்கே அவர்களை 
குடியேற்றுவதாக 


(எரே 23:3) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
சிதறிப்போன யூதர்கள்‌, தங்கள்‌ தேசத்திற்கு 
திரும்பி வருவார்கள்‌. அங்கே அவர்கள்‌ 
பலுகிப்பெருகுவார்கள்‌. கர்த்தருடைய 
மேய்ச்சலின்‌ ஆடுகள்‌, தொழுவத்திற்கு 
திரும்பி வந்து, அங்கே பலுகிப்பெருகும்‌. 

கர்த்தருடைய மேய்ச்சலின்‌ ஆடுகளில்‌ 
ஏராளமான ஆடுகள்‌ சத்துருக்களால்‌ 
சங்காரமாயிற்று. ஆனாலும்‌ கர்த்தர்‌ 
தமக்கென்று ஒரு கூட்டம்‌ ஜனத்தை 
மீதியாக வைத்திருக்கிறார்‌. இவர்கள்‌ 
கர்த்தருடைய ஆடுகளில்‌ மீதியாயிருப்பவர்கள்‌. 
கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள்‌ இவர்கள்‌ 
மூலமாய்‌ நிறைவேறும்‌ கர்த்தருடைய 
ஆடுகளில்‌ மீதியாமிருப்பவைகள்‌, எல்லா 
மேசங்களிலும சிதறிப்போயிருக்கிறார்கள்‌. 
கர்த்தர்‌ அவர்கள்‌ எல்லோரையும்‌ கூட்டிச்‌ 
சேர்ப்பதாக வாக்குப்பண்ணுகிறார்‌. அவர்கள்‌ 
எந்தெந்த ங்களிலெல்லாம்‌ 
துரத்தப்பட்டிருந்தார்களோ, அந்தந்த 
தேசங்களிலிருந்து, கர்த்தர்‌ அவர்களை 
கூட்டிச்சேர்த்து, அவர்களுடைய சொந்த 
தேசத்திற்கு அவர்களை மறுபடியும்‌ 
அழைத்து வருகிறார்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


க்‌ ஜனம்‌ பலுகிப்பெருகும்‌ 

கர்த்தருடைய விருப்பமும்‌, 
சி்மனமிரக்கிறத. சிதறிப்போன ஆடுகள்‌ 
மறுபடியும்‌ தொழுவத்திற்குள்‌ வரும்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய ஆடுகளில்‌ மீதியானவைகளை, 
தம்முடைய தொழுவத்திற்குள்‌ திரும்பவும்‌ 
அழைத்து வந்து, அங்கே அவர்களை 
போஷிப்பார்‌, பாதுகாப்பார்‌. திரும்பி வந்த 
ஆடுகளும்‌ கர்த்தருடைய பராமரிப்பில்‌: 
பாதுகாப்பாயிருக்கும்‌. சத்துருக்களின்‌: 
பயமுறுத்துதல்களில்லாமல்‌, கர்த்தருடைய 
தொழுவத்தில்‌ அமைதலோடே வாசம்பண்ணும்‌. 


தம்முடைய மேய்ச்சலின்‌ ஆடுகளை 
மேய்க்கிறதற்காக, கர்த்தர்‌ முதலில்‌ நியமித்த 
மேய்ப்பர்கள்‌, தங்களுடைய கடமைகளை 
சரியாக நிறைவேற்றவில்லை. ஆடுகள்‌ 
அந்த. மேய்ப்பர்களுக்கு யப்பட்டது. 
தங்களுக்கு விரோதமாக ம்‌ 
சத்துருக்களுக்கு 

கள்ளமேய்ப்பர்களின்கீழே 

மேய்ச்சலின்‌ ஆடுகள்‌ 

சிதறடிக்கப்பட்டது. இதனால்‌ 
கலங்கிப்போயிற்று. கர்த்தருடைய மேய்ச்சலின்‌ 
ஆடுகளில்‌ ஏராளமான ஆடுகள்‌ 
காணாமலும்‌ போயிற்று. 


ர்‌. டய களில்‌ 
மதக்‌ கெய்த்‌ புதிய 
மேய்ப்பர்களை ஏற்படுத்துகிறார்‌. இவர்கள்‌ 
டுகளை 
மேய்க்கத்தக்கவர்களாயிருப்பார்கள்‌. ர்கள்‌ 
பிரதான மேய்ப்பரின்கீழ்‌, உண்மையுள்ள 
மேய்ப்பர்களாயிருப்பார்கள்‌. அவைகளை 
மேய்க்கத்தக்கவர்களையும்‌  அவைகள்மேல்‌ 
ஏற்படுத்துவேன்‌ ; இனி அவைகள்‌ 
பயப்படுவதுமில்லை, கலங்குவதுமில்லை, 
காணாமற்போவதுமில்லையென்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌” (எரே 23:4). 


யோயாக்கீம்‌, 
யூதாதேசத்தில்‌ 
ஆட்சிபுரிந்தார்கள்‌. இவர்கள்‌ கர்த்தருடைய 
ஜனத்தை மேய்க்கவேண்டிய ராஜாக்கள்‌. 
இந்த ராஜாக்கள்‌ ஆடம்பரமாக ஜீவித்தார்கள்‌. 
இவர்கள்‌ ஜனங்கள்‌ மூலமாய்‌ ஏராளமான 
நன்மைகளை அனுபவித்தார்கள்‌. ஆனால்‌ 
இவர்களோ தங்கள்‌ தேசத்து ஜனங்களை 
உண்மையாய்‌ ஆளுகை செய்யவில்லை. 
அவர்களை பாதுகாத்து பராமரிக்கவில்லை. 
ர்களை சரியாக மேய்க்கவில்லை. 
இவர்கள்‌ ஆடுகளை கெடுத்து 
சிதறடித்துப்போட்டார்கள்‌. 


கோனியா ஆகியோர்‌ 


ராஜாக்களாக 





f= FTE 
TT 


கர்த்தர்‌  இவர்களுக்‌ 
செருபாபேல்‌, 

மேய்ப்பர்களை 
யோயாக்கீமைப்போலவோ 
கோனியாவைப்போலவோ 
ஜீவிக்கவில்லை. இவர்கள்‌ 
உண்மையுள்ள மேய்ப்பர்களாக 
செய்தார்கள்‌. இவர்கள்‌ 
மேய்ச்சலின்‌ ஆ 
ஆசீர்வாதமான மேய்ப்பர்களாமிருந்தார்கள்‌. 
கள்ளமேய்ப்பர்களோ கர்த்தருடைய 
மேய்ச்சலின்‌ ஆடுகளுக்கு 
கொள்ளைநோயைப்போல கேடுசெய்தார்கள்‌. 


நமது நீதியாயிருக்கிற கர்த்தர்‌ 
எரே 23:5,6 


எரே 23:5. இதே, நாட்கள்‌ வருமென்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌, அப்பொழுது 
தாவீதுக்கு. ஒரு நீதியுள்ள 
கிளையை எழும்பப்பண்ணுவேன்‌; 
அவர்‌ ராஜாவாயிருந்து, ஞானமாய்‌ 
ராஜரிகம்பண்ணி, மியிலே. 
நியாயத்தையும்‌ 
நடப்பிப்பார்‌. 


எரே 29:6. அவர்‌ நாட்களில்‌ யூதா 
'இரட்சிக்கப்படும்‌, இஸ்ரவேல்‌ சுகமாய்‌ 
வாசம்பண்ணும்‌; அவருக்கு இடும்‌ நாமம்‌ 
நமது தீதியாயிருக்கிற கர்த்தர்‌ 
என்பதே. 


ட்‌ 
நீதியையும்‌ 


கர்த்தராகிய _ 
இஸ்ரவேல்‌ 

ராஜாதி  ராஜாவாகவும்‌, 

கர்த்தராகவும்‌ 

கிறிஸ்துவானவரே நல்ல ்‌ 
கர்த்தருடைய  மேய்ச்சலின்‌ ஆடுகளுக்கு 
பிரதான மேய்ப்பர்‌. பிதாவாகிய தேவன்‌, 
தம்முடைய குமாரனாகிய இயேசுகிறிஸ்துவை, 
ஏற்ற காலம்‌ வரும்போது. கர்த்தருடைய 
ஆடுகளில்‌ மீதியாயிருப்பவர்களை 
மேய்ப்பதற்காக, அவரை பிரதான 
மேய்ப்பராக ஏற்படுத்தினார்‌. 
கிறிஸ்துவானவரே கர்த்தருடைய ஆடுகளை 
மேய்க்கத்தக்க நல்ல மேய்ப்பர்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


ஆசிர்வதிப்பதற்காக 
எழுப்பப்பட்டிருக்கிறார்‌. “இதோ நாட்கள்‌ 
வருமென்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌" 
(எரே 23:5). கர்த்தர்‌ நியமித்திருக்கிற இந்த 
நாட்களில்‌, 'தேவகுமாரனாகிய 
இயேசுகிறிஸ்து, பிரதான  மேய்ப்பராக, 
தப்‌ பூமியில்‌ வெளிப்படுவார்‌. அவர்‌ 
கர்த்தருடைய இஸ்ரவேல்‌ ஜனங்களுக்கு 
மகிமையாயிருப்பார்‌. 
எரேமியா மூலமாக இந்த 
சொல்லும்போது, 
நேராக 
தாவீதின்‌ 


கர்த்தர்‌ 
வார்த்தைகளைச்‌ 
யூதாதேசம்‌ அழிவுக்கு 
போய்க்கொண்டிருக்கிறது. 

சிங்காசனத்தில்‌ வீற்றிருந்து ஆளுகை 
செய்வதற்கு, அவருடைய சந்ததியில்‌ 
வந்தவர்கள்‌ ஒருவருமில்லை. பாபிலோன்‌ 
தேசத்து ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார்‌, 
யூதாவின்‌ ராஜாவாகிய கோனியாவையும்‌, 
அவனுடைய குடும்பத்தாரையும்‌ தன்னுடைய 
தேசத்திற்கு சிறைப்பிடித்து கொண்டுபோய்‌ 
விடுகிறான்‌. அவர்களெல்லோருமே அந்நிய 
தேசத்தில்‌ செத்துப்போகிறார்கள்‌. தாவீதின்‌ 
சிங்காசனத்தில்‌ வீற்றிருந்து யூதாதேசத்தை 
ஆளுகை செய்வதற்கு, தாவீதின்‌ சந்ததியில்‌ 


வார்த்தைகளைச்‌ 

“இந்தப்புருஷன்‌ 

சந்தானமற்றவன்‌, தன்‌ நாட்களில்‌ 

வாழ்வடையாதவன்‌ என்று இவனைக்குறித்து 

எழுதுங்கள்‌; அவன்‌ வித்தில்‌ ஒருவனாகிலும்‌ 

தாவீதின்‌ சிங்காசனத்தில்‌ 

யூதாவில்‌ 

அரசாளப்போகிறதில்லை என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌" (எரே 22:30). 


கர்த்தர்‌ சொன்னபிரகாரம்‌ 
யூதாதேசத்திற்கு அழிவு உண்டாயிற்று. 
ந்‌ மனுஷரும்‌, எருசலேமின்‌ குடிகளும்‌ 


அந்‌] தேசத்திற்கு 
சிறைப்பட்டுப்போனார்கள்‌. அவர்கள்‌ பல 
தேசங்களுக்கும்‌ துரத்திவிடப்பட்டார்கள்‌. 
யூதர்கள்‌ சிதறடிக்கப்பட்டார்கள்‌. 





i FTN 
TT 


இப்படிப்பட்ட சூழ்நிலையில்‌, கர்த்தர்‌ 
தம்முடைய வார்த்தையை வாக்குத்தத்தமாய்‌ 
சொல்லுகிறார்‌. “ இதோ, நாட்கள்‌ வருமென்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌, அப்பொழுது 
தாவீதுக்கு ஒரு நீதியுள்ள கிளையை 
எழும்பப்பண்ணுவேன்‌; அவர்‌ ராஜாவாயிருந்து.. 
ஞானமாய்‌ ராஜரிகம்பண்ணி, பூமியிலே. 
நியாயத்தையும்‌ நீதியையும்‌ நடப்பிப்பார்‌” 
(எரே 23:5) என்று கர்த்தருடைய வார்த்தை 
வெளிப்படுகிறது. 


கர்த்தர்‌ தாவீதோடு உடன்படிக்கை 
செய்திருக்கிறார்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
வார்த்தையிலும்‌ உடன்படிக்கையிலும்‌ 
உண்மையுள்ளவர்‌. யூதாதேசம்‌. 
அழிந்துகொண்டிருக்கிற இக்காலத்தில்‌, 
கர்த்தர்‌ தம்முடைய வாக்குத்தத்தத்தை 
யூதாதேசம்‌ 


மறுபடியுமாய்‌ நினைவகூருகிறார்‌ 
அழிந்துபோயிருந்தாலும்‌, 
சந்ததியார்‌ 
'வெறுமையாய்ப்போயிருந்தாலும்‌, 
ல்‌ வெ; 


கர்த்தர்‌ வாக்குப்பண்ணுகிறார்‌ 


“நீதியுள்ள கிளை" என்னும்‌ வாக்கியம்‌ 
கர்த்தராகிய இவெசகிற்ஸ்துலைக்‌ குறிக்கிறது. 


ஏராளமான 

சொல்லப்பட்டிருக்கிறது. எரேமியா தீர்க்கதரிசி, 

ஏசாயாவைப்போல, மேசியாவைப்பற்றி 
தீர்க்கதரிசனங்களைச்‌ 


முக்கியமானதாகும்‌. 


நீர்க்கநரிசனத்தின்‌ 
(இதோ 


சொல்ல ஆரம்பிக்கிறார்‌. 

வாக்குத்தத்தம்‌ 

சொல்லிபப்டருக்கிறது. 

வாக்குத்தத்தம்‌ 

ஏற்றவேளை வரப்போகிறது. எரேமியா இந்த 
தீர்க்கதரிசனத்தைச்‌ சொன்னபோது. கர்த்தர்‌ 
சொன்ன அந்த நாள்‌ வரவில்லை. ஆனாலும்‌ 
அந்த நாள்‌ வருவதை எரேமியா 
தீர்க்கதரிசனமாய்க்‌ காண்கிறார்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


கர்த்தர்‌ 
இந்த வாக்கியம்‌ 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்துவைக்‌ குறிக்கிறது. 
ஒரு மரத்தின்‌ கிளை எழும்பும்போது, அது 
ல்‌ உருவத்தில்‌ சிறியதாயிருக்கும்‌. 
தோற்றம்‌ மிகவும்‌ 
வ ப, ஒரு கிளை 
பூமியிலிருந்து முளைத்து எழும்பும்போது, 
அது மிகவும்‌ எளிமையான தோற்றத்தோடு 
இருக்கும்‌ இந்தக்‌ கிளை வளர்ந்து 
பெரிதாகும்போதோ, அதுவே பெரிய 
விருட்சமாக வளரும்‌. அந்த விருட்சம்‌ 
முழுவதிலும்‌ கனிகள்‌ நிரம்பியிருக்கும்‌. 
தாவீதுக்கு ஒரு நீதியுள்ள கிளையை 
எழும்பப்பண்ணுவேன்‌" என்று கர்த்தர்‌ 
வாக்குப்பண்ணுகிறார்‌. கர்த்தர்‌ தாவீதின்‌ 
குடும்பத்தில்‌ யூதாவின்‌ ராஜாவை 
எழும்பப்பண்ணுவார்‌. அவர்‌ 
ராஜாவாயிருந்து. ஞானமாய்‌ 
ராஜரீகம்பண்ணி, பூமியிலே. நியாயத்தையும்‌ 
நீதியையும்‌ நடப்பிப்பார்‌ என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 


நீதியுள்ள கிளை பூமிக்கு மேலே 
எழும்புவதற்கு முன்பாக, அது பூமிக்குள்ளே 
புதைந்து கிடக்கிற வேராயிருந்தது. அந்த 
வேர்‌ முளைத்தெழுவதற்கு வாய்ப்பில்லை. 
என்று எல்லோரும்‌ நினைத்தார்கள்‌. 
மண்ணில்‌ புதைந்து கிடந்த வேர்‌, கர்த்தர்‌ 
நியமித்த காலம்‌ வரும்‌ வரையிலும்‌, 
முளைத்தெழும்பவில்லை. அது பட்டுப்போன 
வேரைப்போலவும்‌, செத்துப்போன 
வேரைப்போலவும்‌ பூமிக்கடியில்‌ கிடந்தது. 


காலங்கள்‌ நிறைவேறும்போது, கர்த்தர்‌ 
பூமிக்கடியில்‌ புதைந்து கிடந்த வேரை, ஒரு 
கிளையாக  முளைத்தெழும்பச்‌ செய்கிறார்‌. 
ஜீவனற்றதுபோல பூமிக்கடியில்‌ கிடந்த 
வேருக்கு கர்த்தர்‌ ஜீவனைக்கொடுக்கிறார்‌. 
கர்த்தருடைய வல்லமைமினாலே அந்த வேர்‌ 
நீதியுள்ள கிளையாக முளைத்தெழும்புகிறது 


“அங்கே தாவீதுக்காக ஒரு 
கொம்பை முளைக்கப்பண்ணுவேன்‌; நான்‌ 
அபிஷேகம்பண்ணுவித்தவனுக்காக ஒரு 
விளக்கை ஆயத்தம்பண்ணினேன்‌. அவன்‌ 
சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவேன்‌; 
அவன்மீதிலோ அவன்‌ கிரீடம்‌ பூக்கும்‌. 
என்றார்‌" (சங்‌ 13227,18). 





f= FT 
TT 


பரிசுத்த ஸ்தலத்திலே ஊழியம்‌ செய்கிற 
ஆசாரியர்களைப்பற்றி இந்த அதிகாரத்திலும்‌, 
இதற்கு அடுத்து அதிகாரத்திலும்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. தமக்கு ஆசாரிய 
ஊழியம்‌ செய்கிறவர்களை கர்த்தர்‌ 
நியமனம்‌ பண்ணுகிறார்‌ (யாத்‌ 28). 
ஆசாரியர்கள்‌ ஆசரிப்புக்கூடாரத்திலே, 
பரிசுத்த ஸ்தலத்திலே ஊழியம்‌ 
செய்கிறவர்கள்‌. அவர்கள்‌ கர்த்தருடைய 
வாசஸ்தலத்தின்‌ மகிமையிலே, கர்த்தருக்கு 
ஊழியம்‌ செய்கிறார்கள்‌. அவர்களுக்கு 
மகிமையும்‌ அலங்காரமுமாயிருக்கும்‌ பொருட்டு 
பரிசுத்த 
உண்டுபண்ணவேண்டுமென்று 
சித்தங்கொள்கிறார்‌ (யாத்‌ 28: 


சாயலுக்கு விசேவித்த 
செய்யப்படுகிறது. எபோத்து 


பிரதான 
வஸ்திரங்கள்‌ 
(த்‌ 28:64), இயாயலிதி. பார்ப்பதக்கம்‌ 
(யாத்‌ 2815-29), ஊரீம்‌ தும்மீம்‌ (யாத்‌. 
28:30). ஏபோத்தின்‌ கீழ்‌ அங்கி (யாத்‌ 
28:3/-35), பாகை (யாத்‌ 28:36-39). 

பிரதான ஆசாரியனுக்கு கீழ்‌ 
மற்ற  ஆசாரியர்களுக்கு 

(யாத்‌ 28:40-43) 


வரப்போகிற நன்மையான 
காரியங்களுக்கு அடையாளமாயிருக்கிறது. 


ஆசாரிய ஊழியம்‌ 
யாத்‌ 2811-5 


யாத்‌ 280. உன்‌ சகோதரனாகிய 
ஆரோன்‌ எனக்கு ஆசாரிய ஊழியம்‌. 
செய்யும்படிக்கு, நீ ஆரோனையும்‌. 
அவனோடேகூட அவன்‌ குமாரராகிய 
நாதாப்‌, அயியூ, எலெயாசார்‌, இத்தாமர்‌ 
என்னும்‌ ஆரோனின்‌ குமாரரையும்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரரிலிருத்து பிரித்து, 
உன்னிடத்தில்‌ சேர்த்துக்கொன்வாயாக. 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யாத்‌ 28:2. உன்‌ சகோதரனாகிய 
ஆரோனுக்கு, மகிமையும்‌ 
அலங்காரமுமாய்‌ இருக்கும்‌ பொருட்டு, 
பரிசுத்த வஸ்திரங்களை 
உண்டுபண்ணுவாயாக. 


யாத்‌ 28:2. ஆரோன்‌ எனக்கு ஆசாரிய 
ஊழியம்‌ செய்யத்தக்கதாக அவனைப்‌ 
பரிகத்தப்படுத்தும்படி. அவனுக்கு 
வஸ்திரங்களை உண்டாக்கும்பொருட்டு, 
நான்‌ ஞானத்தின்‌ ஆவியால்‌ நிரப்பின 
விவேகமான: இருதயமுன்ன 
யாவரோடும்‌ தீ சொல்துவாயாக. 


யாத்‌ 28:4. 
உண்டாக்கவேண்டிய 
வஸ்திரங்கனாவன; மார்ப்பதக்கமும்‌, 
ஏபோத்தும்‌, அங்கியும்‌, விசித்திரமான 
உன்சட்டையும்‌, பாகையும்‌, 
'இடைக்கச்சையுமே. உன்‌ 
சகோதரனாகிய ஆரோன்‌ எனக்கு. 
ஆசாரிய ஊழியம்‌ செய்யும்படி, 
அவனுக்கும்‌ அவன்‌ குமாரருக்கும்‌ 
பரிசுத்த வஸ்திரங்களை 
உண்டுபண்ணவேண்டும்‌. 


அவர்கள்‌: 


யாத்‌ 28:5, அவர்கள்‌ பொன்னும்‌ 
இனநீலநாலும்‌ இரத்தாம்பரநாலும்‌ 
சிவப்புதாதூம்‌ மெல்லிய பஞ்சுநாலும்‌: 
'சேகரிப்பார்களாக. 


கர்த்தர்‌ ஆரோனையும்‌ அவருடைய 
நான்கு குமாரர்களையும்‌ தமக்கு ஆசாரிய 
ஊழியம்‌  செய்யும்படிக்கு நியமிக்கிறார்‌ 
மோசே இதுவரையிலும்‌ கர்த்தருக்கு 
ஆசாரிய ஊழியம்‌ செய்து வந்தார்‌. 
ஆகையினால்‌ “கர்த்தருடைய  ஆசாரியரில்‌ 
மோசேயும்‌, ஆரோனும்‌ (சங்‌ 99:6) 
என்று மோசேயைப்பற்றிச்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. 


அவருடைய ஆசாரியரில்‌ மோசேயும்‌ 
ஆரோனும்‌, அவர்‌  நாமத்தைப்பற்றிக்‌ 
கேப்பிடுகிறவர்களில்‌ சாமுவேலும்‌, கர்த்தரை 
நோக்கிக்‌ கூப்பிட்டார்கள்‌; 
அவர்களுக்கு மறுஉத்தரவு 
(சங்‌ 99:6). 





i FTE 
TT 


கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து 
தமக்குதாமே நீதியுள்ளவராயிருக்கிறார்‌. அவர்‌ 
மூலமாக ஏராளமானோர்‌ நீதிமான்களாக 
ஆக்கப்படுகிறார்கள்‌. கர்த்தர்‌ தமக்குரியவர்கள்‌ 
எல்லோரையும்‌ நீதிமான்களாக்குகிறார்‌. 
நாமும்‌ கர்த்தரைப்பற்றும்‌ விசுவாசத்தினாலே. 
நீதிமான்களாக்கப்படுகிறோம்‌. எரேமியா 
தீர்க்கதரிசி, மேசியாவாகிய கிறிஸ்துவைப்‌ 
பற்றிச்‌ சொல்லும்போது, அவரை “நீதியுள்ள. 
கிளை" என்று சொல்லுகிறார்‌. கிறிஸ்துவே 
நம்முடைய நீதியாயிருக்கிறார்‌ 


இயேசுகி எரேமியா 
திக்கின்‌” சொ்தும்போது “அவர்‌ 
ராஜாவாயிருந்து, ஞானமாய்‌ ராஜீகம்‌ 
பண்ணுவார்‌ என்றும்‌ சொல்லுகிறார்‌ 
கிறிஸ்துவானவரே தம்முடைய சபையின்‌ 
ராஜாவாயிருக்கிறார்‌. கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்து இந்தப்‌ பூமியிலே தம்முடைய 
ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறார்‌. 

கர்த்தருடைய சபைக்கு விரோதமாக 
எத்தனை எதிர்ப்புக்கள்‌ வந்தாலும்‌, 
இயேசுகிறிஸ்து சபைக்கு கொடுக்கும்‌ 
பாதுகாப்பினாலும்‌, பராமரிப்பினாலும்‌, 
பலத்தினாலும்‌, சபைக்கு ஜெயழுண்டாகும்‌. 
கிறிஸ்துவின்‌ சபையானது எல்லா 
சோதனைகளையும்‌, எல்லா பாடுகளையும்‌, 
எல்லா வேதனைகளையும்‌ 
தாங்கிக்கொள்ளவும்‌ செய்யும்‌, அவற்றை 
மேற்கொள்ளவும்‌ செய்யும்‌ 

கர்த்தர்‌ தம்முடைய ராஜ்யத்தில்‌: 
ஞானமாய்‌. ராஜரீகம்பண்ணுவார்‌. 
இயேசுகிறிஸ்துவின்‌ சுவிசேஷம்‌ நித்திய 
சுவிசேஷமாகும்‌. அது காலத்தினால்‌ பழசாய்ப்‌ 
போவதுமில்லை, அழிந்‌ துபோவதுமில்லை. 
கிறிஸ்துவானவர்‌ 'ஜெயகிறிஸ்‌ துவாக: 
எழும்புகிறார்‌. ராஜாதி ராஜாவாகிய 
இயேசுகிறிஸ்து ஜெயிக்கிறவராகவம்‌, 
ஜெயங்கொள்ளுகிறவராகவும்‌ இருக்கிறார்‌. 


கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து, 
தம்முடைய சுவிசேஷத்தினால்‌, சாத்தானுடைய 
சகல அந்தகார வல்லமைகளையும்‌ 
முறித்துப்போடுகிறார்‌. சாத்தானுடைய 
அதிகாரத்தை அவமாக்கிப்போடுகிறார்‌. 
அவனை அதம்பண்ணிப்போடுகிறார்‌. கர்த்தர்‌ 
நீதியும்‌ பரிசத்தமுமுள்ளவர்‌. 
கிறிஸ்துவானவர்‌ தம்முடைய பரிசுத்தமான. 
ஜீவியத்தினால்‌, தம்முடைய ராஜ்யத்தில்‌. 
ஞானமாய்‌ ராஜரீகம்பண்ணுகிறார்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அவர்‌ பூமியிலே நியாயத்தையும்‌ நீதியையும்‌ 
நடப்பிக்கிறார்‌. இயேசுகிறிஸ்துவின்‌ சுவிசேஷம்‌ 
எங்கெல்லாம்‌ 


பிரசங்கிக்கப்படுகிறதோ, 
இயேசுகிறிஸ்துவின்‌ எங்கெல்லாம்‌. 
ஸ்தாபிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம்‌. 
அவருடைய நியாயமும்‌ நீதியும்‌ ஆளுகை 


ராஜ்யம்‌ 


இயேசுகிறிஸ்‌ துவின்‌ 
ராஜ்யத்தில்‌, அவருடைய  ஜனமாயிருக்கிற 
விசுவாசிகள்‌ எல்லோருக்கும்‌, 
இயேசுகிறிஸ்துவின்‌ தெய்வீக பாதுகாப்பும்‌, 
தெய்வீக பராமரிப்பும்‌ கிடைக்கும்‌. நாம்‌ 
கர்த்தருக்கு உண்மையுள்ளவர்களாயிருக்கும்‌ 
போது, கர்த்தர்‌ தம்முடைய பரிசுத்தமான 
பாதுகாப்பை நமக்குக்‌ கொடுத்து, நம்மைப்‌ 
பாதுகாக்கிறார்‌. நம்முடைய சிந்தையில்‌ 
தெளிவையும்‌ பரிசுத்தத்தையும்‌ கொடுத்து 
நம்மை ஆசீர்வதிக்கிறார்‌. 

“அவர்‌ நாட்களில்‌ தா 
இரட்சிக்கப்படும்‌” (எரே 23:6) என்று 
எரேமியா சொல்லுகிறார்‌. அந்த நாட்களில்‌ 
இஸ்ரவேல்‌ சுகவாய்‌  வாசம்பண்ணும்‌. 
நம்முடைய ஆத்துமாவில்‌ இயேசுகிறிஸ்துவின்‌ 
ஆளுகை நடைபெறும்போது, நம்முடைய 
ஆத்துமா இரட்சிக்கப்படும்‌. நம்முடைய 
ஆத்துமா சுகமாய்‌ வாசம்பண்ணும்‌. நம்முடைய 
ஆத்துமா செழித்திருக்கும்‌. 
ஜனத்தைச்‌ சந்தித்து 
நம்முடைய 


க 
மீட்டுக்கொண்டு, 
சத்துருக்களினின்றும்‌, நம்மைப்‌ பகைக்கிற 


மாவருடைய  கைகளினின்றும்‌, நம்மை 
இரட்சிக்கும்‌ படிக்கு, வப தாசனாகிய 
தாவீதின்‌ வம்சத்திலே 
இரட்சணியக்கொம்பை. 

(லூக்‌ 1.7475). 


கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து நமது 
நீதியாமிருக்கிற கர்த்தராயிருக்கிறார்‌. 
கர்த்தர்‌ நித்தியமானவர்‌. அவர்‌ நித்திய 
காலத்திலும்‌ இருக்கிறவர்‌. அவர்‌ தாமாகவே 

ர்‌. கர்த்தரை ம்‌ 

அவரே 

அந்தமுமாயிருக்கிறவர்‌. அவரே அல்பாவும்‌ 
ஓமெகாவுமாக இருக்கிறவர்‌. நம்முடைய 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து, பிதாவாகிய 
தேவனுக்கும்‌. நமக்கும்‌ இடையே 
மத்தியஸ்தராமிருக்கிறார்‌. நமது 
நீதியாயிருக்கிற கர்த்தர்‌. 


அவரே 





ழ்‌ நள 
யாய 


மனுஷர்கள்‌. க ப்‌! 
விரோதமாகப்‌ செய்து 
தேவமகிமையற்றவர்களாகமிருக்கிறோம்‌. 
எல்லோரும்‌ பாவம்‌ செய்து ஏகமாய்க்‌ 
கெட்டுப்போயிருக்கிறோம்‌. கர்த்தருக்கு 
முன்பாக நம்முடைய சுயநீதியை 
வெளிப்படுத்தி, நம்மால்‌ ஆத்தும 
இரட்சிப்பைப்‌ பெற்றுக்கொள்ள முடியாது. 
நம்முடைய  சுயநீதி தேவனுடைய 
தக சத னபா 
அற்பபிரயோஜனமுள்ளது. அது ஒன்றுக்கும்‌ 
உதவாது. 


நாம்‌ பாவிகளாகமிருக்கையில்‌, 
தேவகுமாரனாகிய இயேசுகிறிஸ்து, நமது 
நீதியாமிருக்கிற கர்த்தராயிருக்கிறார்‌. 
பிதாவாகிய ம்‌ 
குமாரனாகிய 

நீதியை அங்கீகரிக்கிறார்‌ 

நீதியில்லை. 

அநங்கீகரிப்பதுமில்லை. ஆனால்‌ பிதாவாகிய 


நீதியை 


கிறிஸ்துவானவர்‌ நமது நீதியாயிருக்கிற 
குர்த்தராயிருப்பதினால்‌, கர்த்தர்‌ நம்மையும்‌ 
நீதிமான்களாக 


நம்மு 
தள்‌, க்கக்‌ 


கிறிஸ்துவானவர்‌ 
கிருபையின்‌ 

ஏற்படுத்தியிருக்கிறார்‌. 
உடன்படிக்கையை  ஏற்றுக்கொள்ளும்போது. 
கிறிஸ்துவானவர்‌ நமக்கு, நமது 
நீதியாயிருக்கிற கர்த்தராமிருக்கிறார்‌. 
கிறிஸ்துவின்‌ நீதி நம்முடைய நீதியாகிறது. 
மேசியாவாகிய இயேசுகிறிஸ்து நித்திய 
நீதியுள்ளவர்‌. அவர்‌ சர்வவல்லமையும்‌,. 


சர்வஆளுகையுமுள்ளவர்‌. 


பாடு 
உடன்படிக்கை 
நாம்‌ கிறிஸ்துவின்‌ 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இரட்சிப்பதற்கு. 
ஒயின்‌ நீதியைத்‌ தவிர வேறு 
எதுவும்‌ தேவையில்லை. 
இவேககிறிஸ்துின்‌ நீதியோடு நம்முடைய 
சுயநீதியயோ அல்லது மற்றவர்களின்‌ 
நீதியையோ கூட்டிச்சேர்க்கவேண்டும்‌ என்னும்‌ 
அவசியமுமில்லை. கிறிஸ்துவின்‌ நீதி 
மாத்திரமே நம்மை தரட்சிப்பதற்குப்‌ 
போதுமானது.  கிறிஸ்துவானவர்‌ நமது, 
ன்ற கர்த்தராயிருக்கும்போது. 
கர்த்தருக்கு முன்பாக 
நீதிமான்களாயிருக்கிறோம்‌. 


நம்மிடத்திலுள்ள நீதி 


நம்முடைய 
சுயத்தினால்‌ உண்டானதல்ல. ம்‌ 


நம்முடைய 
கர்த்தராகிய 
நமக்கு 
இயேசுகிறிஸ்துவின்‌ 
நீதியை ல்‌ ப்‌ வருக்கம்‌ 
ண்ட்‌ அவருடைய 
பெற்றுக்கொண்டவர்களா 
மிதக்கத்‌. நம்முடைய நீதிக்கும்‌, 
இரட்சிப்புக்கும்‌ இயேசு கிறிஸ்துவின்‌ நீதியே 
ஆதாரமாயிருக்கிறது. 
கையினால்‌ கிறிஸ்துவின்‌ நாமம்‌, 
"நமது. நீதியாயிருக்கிற கர்த்தர்‌" என்று 
வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. நாம்‌ 
இயேசுகிறிஸ்துவைப்பற்றித்‌ தியானிக்கும்‌. 
போ, “அவர்‌ நமது நீதியாயிருக்கிற 
" என்றே தியானிக்கவேண்டும்‌. அவர்‌ 
கர்த்தராகமில்லையென்றால்‌, 
நம்மிடத்தில்‌ நீதிமில்லை என்பதுதான்‌ இந்த 
வாக்கியத்தின்‌ பொருளாகும்‌. 


கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து 
நீதியாயிருக்கிற கர்த்தராயிருக்கிறார்‌ 
தேவனுக்கு முன்பாக, இயேசுகிறிஸ்துவின்‌ 
நீதியினால்‌. நியாயந்தீர்க்கப்படுகிறோம்‌. 
ல்‌ கனம்‌ அக்கிரமங்களும்‌, 


இருந்தாலும்‌, 
இவேககிறிஸ்துலின்‌ நீதி, 
நீதியாகயிருப்பதினால்‌, 
பாவங்களின்‌ தண்டனைகளுக்கு 
விடுதலை பெறுகிறோம்‌. கர்த்தர்‌ 
நியாயம்‌ விசாரிக்கும்போது, 
நம்மிடத்திலுள்ள பாவங்களையும்‌, 
அக்கிரமங்களையும்‌ பார்க்காமல்‌, க 
வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற, 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்துவின்‌ நீதியையே 
பார்க்கிறார்‌. ஆகையினால்தான்‌ நமக்கு 
இரட்சிப்பு கிடைத்திருக்கிறது. 


நமது 
நாம்‌ 





ழ்‌ நயனா 
ஈயா 


பாவத்தின்‌ சம்பளம்‌ 
நம்முடைய பாவங்களினிமித்தமாய்‌ 
மரணம்‌ ரு 
கர்த்தரோ 
பார்க்காமல்‌, 
பார்க்கிறார்‌ 
மரணத்தை 
கொடுப்பதற்குப்‌ 
ஆசிர்வாதமாகக்‌ கொடுக்கிறார்‌. கர்த்தருடைய 
கிருபையினால்‌ இரட்சிக்கப்பட்டிருக்கிற நாம்‌, 
இயேசகிறிஸ்துவுக்குள்‌ சுகமாய்‌ 
வாசம்பண்ணுகிறோம்‌. 


கர்த்தர்‌ நம்முடைய பாவங்களை 
பார்க்காமல்‌, நம்மிடத்தில்‌ நீதியாமிருக்கிற 
இயேசுகிறிஸ்துவைப்‌ பார்ப்பதினால்‌, நாம்‌ 
இரட்சிக்கப்படுகிறோம்‌. கர்த்தர்‌ நம்மை 
பாவிகளாக பார்க்காமல்‌, நீதிமான்களாகப்‌ 
பார்க்கிறார்‌ நாம்‌ கிறிஸ்துவுக்குள்‌ 
நீதிமான்களாகமிருக்கிறோம்‌. கர்த்தர்‌ 
நம்மை தண்டனைக்கு நியமிக்காமல்‌, 
தம்முடைய கிருபைகளையும்‌, 
சிலாக்கியங்களையும்‌, ஆசீர்வாதங்களையும்‌ 
பெற்றுக்கொள்வதற்கு, நம்மை 
பாக்கியவான்களாக  ஏற்றுக்கொள்கிறார்‌ 
நாம்‌ கர்த்தருடைய கிருபாசனத்தண்டையில்‌ 
தைரியமாய்க்‌ கிட்டிச்சேருவதற்கு, 
a கன 
நம்மிடத்தில்‌ வேறொரு தகுதியுமில்லை. 
நம்முடைய கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து 


நம்முடைய பாவங்களுக்காக. 
சிலுவையில்‌ மரித்தார்‌ என்றும்‌ 


மரணம்‌. 
நமக்கு 
ஆனால்‌ 
பாவங்களை 
இயேசகிறிஸ்துலின்‌ நீதியைப்‌ 
ஆகையின 


நாம்‌ 


சமுகத்திற்கு 

நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம்‌. 

கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து, 

நமது நீதியாயிருக்கிற 
கர்த்தராயிருக்கிறார்‌” 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இகோ, நாட்கள்‌ வரும்‌ 
எரே 23:7,8 


எரே 23:7. ஆதலால்‌, இதோ, நாட்கள்‌. 
வரும்‌, அப்பொழுது இஸ்ரவேல்‌: 
புத்திரரை எகிப்துதேசத்திலிருத்து 
அழைத்துக்‌. கொண்டுவந்த. 
கர்த்தருடைய ஜீவனைக்கொண்டு 
சுத்தியம்பண்ணாமல்‌, 


எரே 28:8. இஸ்ரவேல்‌ வீட்டின்‌ 
சந்ததியாரைத்‌ தங்கள்‌ சுயதேசத்தில்‌ 
குடியிருக்கும்படிக்கு வடதேசத்திலும்‌, 
நான்‌ அவர்களைத்‌ துரத்தியிருத்த. 
எல்லா தேசங்கவிலுமிருத்து 
அழைத்து வழிநடத்திக்கொண்டுவத்த 
கர்த்தருடைய 'ஜீவனைக்கொண்டு 
சத்தியம்‌ பண்ணுவார்கனென்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 


எருசலேமின்‌ 
தேசத்து 

கர்த்தர்‌ 
தம்முடைய 
தேசத்து 
விழித்து 
அவர்களுடைய தேசத்திற்கு 
அழைத்துக்கொண்டு வருவார்‌ அங்கே 
அவர்களை மறுபடியுமாய்‌ குடியேற்றுவார்‌. 
அப்போது இஸ்ரவேல்‌ வம்சத்தாருக்கும்‌, 
யூதாவம்சத்தாருக்கும்‌ மிகப்பெரிய இரட்சிப்பு 
உண்டாகும்‌. 


ட ஜனத்‌ பாபிலோன்‌ 
சிறையிருப்புக்குப்போவதற்கு 
க, அவர்கள்‌ ஏற்கெனவே எகிப்து 
[8ல்‌ அடிமைகளாயிருந்தார்கள்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய ஜனத்தை எகிப்தின்‌ 
அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து, 
கானான்‌ தேசத்திற்கு அழைத்துக்கொண்டு 
வந்தார்‌. 


இஸ்ரவேல்‌ ஜனத்தாருக்கு இரண்டு 
விடுதலைகள்‌ உண்டாயிற்று. அவற்றில்‌ 
ஒன்று எகிப்து தேசத்திலிருந்து விடுதலை. 
மற்றொன்று பாபிலோன்‌ தேசத்திலிருந்து 
விடுதலை. இவ்விரண்டு விடுதலைகளில்‌, 
எகிப்திலிருந்து பெற்ற விடுதலையைவிட, 
பாபிலோன்‌ தேசத்திலிருந்து பெற்ற 
விடுதலையே மிகவும்‌ அற்புதமானது. 


தாலின்‌ மனுஷரும்‌. 
பாபிலோன்‌. 

சிறையிகுப்ிிரக்கிறார்க்‌. 

தம்முடைய பலத்த புயத்தினால்‌, 
பாபிலோன்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


“இஸ்ரவேல்‌ புத்திரரை எகிப்துதேசத்திலிருந்து 
அழைத்துக்கொண்டுவந்த கர்த்தருடைய 
ஜீவனைக்கொண்டு  சத்தியம்பண்ணுவது, 
வழக்கம்‌" (எரே 23:7). 


கர்த்தருடைய ஜனத்தார்‌ பாபிலோன்‌ 
தேசத்திலிருந்து விடுவிக்கப்பட்ட பின்பு, 
அவர்கள்‌ சத்தியம்‌ பண்ணும்போது 
"இஸ்ரவேல்‌. வீட்டின்‌ சந்ததியாரைத்‌ தங்கள்‌ 
சுயதேசத்தில்‌ குடியிருக்கும்படிக்கு 
வடதேசத்திலும்‌, நான்‌ அவர்களைத்‌ 
ப்‌ எல்லா தேசங்களிலுமிருந்து 
வழிநடத்திக்கொண்டுவந்த 
கத்தக்‌ ஜீவனைக்கொண்டு 
சத்தியம்பண்ணுவார்கள்‌” (எரே 23:8) என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. இந்த வாக்கியத்தில்‌ 
வடக்கு தேசம்‌ என்பது பாபிலோன்‌ 
தேசத்தைக்‌ குறிக்கும்‌. 


தர்கள்‌  பாமிலோன்‌ தேசத்து, 

சிறையிலிருந்து விடுக்கப்பட்டு, ங்கள்‌ 
சொந்த தேசத்திற்கு திரும்பி வந்தபோது, 
மேசியாவாகிய இயேசுகிறிஸ்து தம்முடைய 
ராஜ்யத்தை... ஸ்தாபிப்பார்‌. கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்து தம்முடைய சுவிசேஷ 
ஆலயத்தைக்‌ கட்டுவார்‌. 

யூதர்கள்‌ பாபிலோன்‌ தேசத்திலிருந்து 
விடுதலைபெற்று 


யூதர்கள்‌ 
அவருடைய 
பயபக்தியோடு ஜீவிப்பார்கள்‌. 
மிகுந்த சிறப்புள்ளதாமிருக்கும்‌. அந்நாட்களில்‌ 
யூதாஇரட்சிக்கப்படும்‌. இஸ்ரவேல்‌ சுகமாய 
வாசம்பண்ணும்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கன்னத்தீர்க்கதரிசிகள்‌ 
எரே 23:9 


எரே 23:9, தீர்க்கதரிசிகளினிமித்தம்‌ 
என்‌ இருதயம்‌ என்‌ உள்ளத்திலே 
நொறுங்கியிருக்கிறது; 
எலும்புகனெல்லாம்‌ 
கர்த்தர்திமித்தமும்‌, 

பரிசுத்த வார்த்தைகளினிமித்தமும்‌ 


நான்‌ வெறித்திருக்கிற 
மனுஷனைப்போலவும்‌ மதுபானம்‌ 
'மேற்கொண்டவனைப்‌. போலவும்‌ 
இருக்கிறேன்‌. 

எரேமியா  கள்ளத்தீர்க்கதரிசிகளுக்கு, 
விரோதமாக கர்த்தருடைய வார்த்தையை 
எச்சரிப்பாய்ச்‌ சொல்லுகிறார்‌. எரேமியா 
அவர்களைப்பற்றி இஸ்ரவேலின்‌ தேவனாகிய 
கர்த்தரிடத்தில்‌ முறையிடுகிறார்‌. 


“அப்பொழுது நான்‌: கர்த்தராகிய 
ஆண்டவரே, இதோ, நங்கள்‌. பட்டயத்தைக்‌ 
காண்பதில்லை, உங்களுக்குப்‌ பஞ்சமும்‌ 
வருவதில்லை! உறுதியான சமாதானத்தையே 


ங்களுக்குத்‌ 

என்று தீர்க்கதரிசிகள்‌ 

அவர்களுக்குச்‌ சொல்லுகிறார்களே என்றேன்‌" 
(எரே 1413) 


யூதாதேசத்திற்கு பொதுவான அழிவு 
வரும்போது அந்த அழிவில்‌ 
கள்ளந்திக்கதரகிகளும்‌ அழிந்துபோவார்கள்‌. 
அவர்கள்‌ தங்களுக்குத்‌ தாங்களே 
தீமையை வருவித்துக்கொள்கிறார்கள்‌. 
கள்ளத்தீர்க்கதரிசிகள்மீது. தேவனுடைய 
கோபம்‌ எழும்பிமிருக்கிறது. 


கள்ளத்தீர்க்கதரிசிகளும்‌ கர்த்தருடைய 
நாமத்தினாலே பேசுகிறார்கள்‌. கர்த்தர்‌ 
தங்களுக்கு தெய்வீக வெளிப்பாடுகளை 
கொடுத்திருப்பதுபோல. மாய்மாலம்‌ 
பண்ணுகிறார்கள்‌. கர்த்தருக்கு 
விரோதமாகவும்‌, அவருடைய வார்த்தைக்கு 
விரோதமாகவும்‌ பேசுவதின்‌ மூலமாக, 
கள்ளத்தீர்க்கதரிசிகள்‌ தங்களுக்குத்‌ 
தாங்களே அழிவைத்‌ தேடிக்‌ கொள்கிறார்கள்‌. 
கள்ளத்தீர்க்கதரிசிகளின்‌ வார்த்தைகளைக்‌ 
நம்புகிறவர்களும்‌ 





f= FTE 
TT 


எரேமியா சொல்லுகிறார்‌. 
க்‌ ம்‌, எருசலேமின்‌ குடிகள்‌ 
எரேமியாவும்‌ தீர்க்கதரிசனம்‌. 
ர்‌ கள்ளத்தீர்க்கதரிசிகளும்‌ 
தீர்க்கதரிசனங்களைச்‌ 
சொல்லுகிறார்கள்‌. இதையெல்லாம்‌. 
பார்க்கும்போது எரேமியாவின்‌ உள்ளம்‌ 
மிகவும்‌ வேதனைப்படுகிறது. அவருடைய 
இருதயம்‌ அவர்‌ உள்ளத்திலே 
நொறுங்கிமிருக்கிறது. அவர்‌ மதுபானம்‌ 
குடித்து வெறித்திருக்கிற மனுஷனைப்போல 
இருக்கிறார்‌. 


எரேமியா கர்த்தர்‌ கொடுத்த 
செய்தியை மாத்திரம்‌ பேசுவார்‌. கர்த்தருடைய 
வார்த்தைகள்‌ எரேமியாவின்‌ இருதயத்தில்‌ 
நிரம்பியிுக்கும்‌ யூதாதேசத்திற்கு 
விரோதமாக துரோகச்‌ செயல்கள்‌ 
நடைபெறும்போது. எரேமியா அதைப்‌ பார்த்து 
மனம்‌ பதறுகிறார்‌. கள்ளத்தீர்க்கதரிசிகளின்‌ 
பொய்யான வார்த்தைகள்‌ எரேமியாவின்‌ 
இருதயத்தை வேதனைப்படுத்துகிறது. 
அவர்களுடைய பொய்யான செய்திகளைக்‌ 
கேட்டு எரேமியாவின்‌ இருதயம்‌ 
நொறுங்கிப்போகிறது. 


கள்ளத்தீர்‌ 
கள்ளவார்த்தைகளைப்‌. கக்‌ 
அவர்கள்‌ பாவத்திலும்‌, அக்கிரமத்திலும்‌ 
ஜீவிக்கிறார்கள்‌. கர்த்தருக்கு விரோதமான 
செய்திகளைச்‌ சொல்லுகிறார்கள்‌. 
அவர்களுடைய வார்த்தைகளும்‌ 
துன்மார்க்கமாயிருக்கிறது. அவர்களுடைய 
செய்கைகளும்‌ துன்மார்க்கமாயிருக்கிறது. 
ஆனாலும்‌ ண்‌ தங்களுக்கு. 
செய்திகளும்‌, வெளிப்பாடுகளும்‌ 
வந்திருப்பதாக கள்ளத்தீர்க்கதரிசிகள்‌ 
மாய்மாலம்‌ பண்ணுகிறார்கள்‌. 
கள்ளத்தீர்க்கதரிசிகள்‌ 
தங்களை பக்தியுள்ளவர்கள்போலவும்‌, 
பரிசுத்தவான்களைப்போலவும்‌. தேவனுக்காக 
பேசுகிறவர்கள்போலவும்‌ காண்பித்துக்‌ 


அவருடைய எலும்புகளெல்லாம்‌ அதிருகிறது. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கள்ளத்தீர்க்கதரிசிகளுடைய பொய்யான 
வார்த்தைகளினிமித்தமாய்‌, அவர்கள்மீது 
தேவனுடைய கோபமும்‌, அவருடைய 
ஆக்கினைத்தீர்ப்பும்‌ வரும்‌. அவர்களுடைய 
வார்த்தைகளைக்கேட்டு, அதை நம்புகிறவர்கள்‌ 
மீதும்‌ தேவனுடைய நியாயத்தீர்ப்பு வரும்‌. 
கள்ளத்தீர்க்கதரிசிகளுக்கு, அ 
வருவதுபோல, அவர்கள்‌ நிமித்தமாய்‌ 
யூதாதேசத்திற்கும்‌ அழிவு வரும்‌ 
கர்த்தருடைய சமுகத்திலிருந்து 
வெளிப்படுத்தப்படும்‌ கோபத்தை நினைத்துப்‌ 
பார்த்து எரேமியாவின்‌ இருதயம்‌ அவருடைய 
உள்ளத்திலே நொறுங்கியிருக்கிறது. 

என்னும்‌ 


நிமித்தம்‌" 

வாக்கியத்திற்கு, “கர்த்தருடைய 
சமுகத்திலிருந்து' என்றும்‌, “கர்த்தருடைய 
பரிசுத்தமான வார்த்தையினிமித்தம்‌" என்றும்‌ 
பொருள்‌ சொல்லலாம்‌. எரேமியா தீர்க்கதரிசி 
கர்த்தர்‌ நிமித்தமும்‌, அவருடைய பரிசுத்த 
வார்த்தைகளினிமித்தமும்‌ வெறித்திருக்கிற 
மனுஷனைப்போல இருக்கிறார்‌. 
மதுபானம்‌... மேற்கொண்டவனைப்போலவும்‌ 
வெறித்திருக்கிறார்‌. 


கர்த்தர்‌ 


தேசம்‌ 
துக்கிக்கிறது. 
எரே 23:10 


சாபத்தினால்‌ 


எரே 28:10. தேசம்‌ விபசாரக்காரரால்‌ 
திழைத்திருக்கிறது, தேசம்‌ சாபத்தினால்‌ 
வனாந்தரத்தின்‌: 
வாடிப்போகிறது; 
பொல்லாதது; 
பெலன்‌: 


ஓட்டம்‌ 
அதியாயமாயிருக்கிறது. 


யூதாதேசத்தில்‌ பாவமும்‌, அக்கிரமமும்‌, 
அநியாயமும்‌ நிரம்பியிருக்கிறது. இதன்‌ 
நிமித்தமாய்‌ தேவனுடைய கோபம்‌ 
யூதாதேசத்தின்மீதும்‌, யூதாவின்‌ மனுஷர்மீதும்‌ 
வந்திருக்கிறது. தேசம்‌ சாபத்நினல்‌ 
துக்கிக்கிறது. யூதாதேசம்‌ லிபசாரக்காரரால்‌ 
யூதாவின்‌ மனுஷர்‌ 
விலகிப்போயிருக்கிறார்கள்‌. 
தேவர்களைப்‌ பின்பற்றி, 
விக்கிரகங்களுக்கு  தூபங்காட்டுகிறார்கள்‌ 
யூதாவின்‌ மனுஷர்‌ மத்தியிலும்‌, எருசலேமின்‌ 
குடிகள்‌ மத்தியிலும்‌, ஆவிக்குரிய 
விபசாரமும்‌, மாம்சப்பிரகாரமான விபசாரமும்‌ 
நிறைந்திருக்கிறது. 





f= FTE 
TT 


யூதா மனுஷரின்‌ பாவத்தினிமித்தமாய்‌. 
தேவனுடைய சாபம்‌ யூதாதேசத்தின்மீது 
வந்திருக்கிறது. தேசத்தில்‌ செழிப்பு 


மேய்ச்சல்கள்‌ 
'போஜனமில்லை. 
அறுவடையில்லை. 
பசுமையான மேய்ச்சல்‌ 
அனைத்தும்‌ வாடிப்போயிற்று. 
வறண்டுபோயிற்று. தேசத்தில்‌ மழைத்தாழ்ச்சி 
உண்டாயிற்று. 
யூதாதேசத்தின்மீது _ 
நியாயத்த்பபம்‌, சாபமும்‌. 
ன்‌ மனுஷர்‌ மிகுந்த 
;னையிலிருக்கிறார்கள்‌ தேசம்‌ 
சாபத்தினால்‌ துக்கிக்கிறது. ஆனாலும்‌ 
யூதாவின்‌ மனுஷர்‌ தங்கள்‌ பாவங்களுக்காக 
மனந்திரும்பவில்லை. தங்களுக்கு 
வரப்போகும்‌ தேவனுடைய நியாயத்தீர்ப்பை 
நினைத்து அவர்கள்‌ மனம்‌ பதறவுமில்லை. 
தங்களுடைய அக்கிரமங்களுக்காக 
ட்டு இருதயம்‌ துக்கிக்கவுமில்லை. 
மனுஷர்‌ பாவம்‌ செய்ய 
உ 


வேண்டுமென்று றுதியாயிருக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ பாவத்தில்‌ நிலைத்திருக்கிறார்கள்‌. 
தங்களுடைய பொல்லாத வழிகளில்‌ 
நடக்கிறார்கள்‌. அவர்கள்‌ ஒட்டம்‌ பொல்லாதது. 
தவறான பாதையில்‌ சென்றாலும்‌ 
அதைவிட்டு நேரான பாதைக்கு திரும்பிவர 
மனமில்லாதவர்களாயிருக்கிறார்கள்‌. பாவம்‌ 
செய்யவேண்டும்‌ என்னும்‌ வைராக்கியம்‌: 
அவர்களிடத்தில்‌ இருக்கிறது. கர்த்தருக்கு 
பயந்து, பயபக்தியாய்‌ ஜீவிக்கவேண்டும்‌. 
என்னும்‌ ஆர்வம்‌ யூதாவின்‌ மனுஷரிடத்தில்‌ 
சிறிதுமில்லை. 


கர்த்தருடைய 
வந்திருக்கிறது. 


கர்த்தர்‌ அவர்களுடைய பொல்லாப்பைக்‌ 
பெலன்‌ 


காண்கிறார்‌. அவர்கள்‌ 
அநியாயமாயிருக்கிறது. தங்களுடைய 
பாவங்களினிமித்தமாய்‌ கர்த்தர்‌ தங்களைத்‌ 
தண்டிக்கிறார்‌ என்பதை யூதாவின்‌ மனுஷர்‌ 
அறிந்திருக்கிறார்கள்‌. தங்கள்மீது. 
வந்திருக்கும்‌ சாபத்தை நினைத்து. 
துக்கிக்கிறார்கள்‌. ஆனாலும்‌ நன்மை 
செய்யவேண்டும்‌ என்னும்‌ விருப்பம்‌ 
அவர்களுடைய மனதில்‌ உண்டாகவில்லை. 
யூதாவின்‌ மனுஷர்‌ தீமைக்குத்‌. 
'துணைபோகிறார்கள்‌. பாவத்திற்கு 
பங்காளிகளாயிருக்கிறார்கள்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


தீர்க்கதரிசியும்‌ ஆசாமியனும்‌ 
மாயக்காரராயிருக்கி றார்கள்‌ 
எரே 23:11-20 


28. தீர்க்கதரிசியும்‌ 
மாயக்காரராயிருக்கிறார்கன்‌; என்‌ 
ஆலயத்திலும்‌ அவர்களுடைய 
பொல்லாப்பைக்‌ கண்டேன்‌ என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


எரே 2302. ஆதலால்‌, அவர்கள்‌ வழி. 
அவர்களுக்கு இருட்டிலே சுறுக்கலான 
வழியாயிருக்கும்‌, துரத்துண்டு அதிலே 
விழுவார்கள்‌; அவர்கள்‌ விசாரிக்கப்படும்‌ 
வருஷத்திலே அவர்கள்மேல்‌ 
பொல்லாப்பை வரப்பண்ணுவேன்‌ என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


எரே 2318. 
தீர்க்கதரிசிகனிலோ மதிகேட்டைக்‌ 
கண்டேன்‌; பாகாலைக்கொண்டு 
தீரிக்கதரிசனஞ்சொல்லி, இஸ்ரவேல்‌ 
என்னும்‌. என்‌ ஜனத்தை 
மோசம்போக்கினார்கள்‌. 


சுமாரியாவின்‌ 


எரே 2314. 
தீர்க்கதரிசிகவிலும்‌ திடுக்கிடத்தக்க 
காரியத்தைக்‌ காண்கிறேன்‌; 
விபசாரம்பண்ணி, வஞ்சகமாய்‌ நடந்து, 
ஒருவனும்‌ தன்‌ பொல்லாப்பை விட்டுத்‌ 
திரும்பாதபடிக்குப்‌ பொல்லாதவர்களின்‌' 
கைகளைத்‌ திடப்படுத்துகிறார்கன்‌; 
அவர்கள்‌ எல்லாரும்‌. 
சோதோமைப்யோலும்‌, 

குடிகள்‌ கொமோராவைப்போலும்‌ 
இருக்கிறார்கள்‌. 


எருசலேமின்‌ 


எரே 2805. ஆதலால்‌ சேனைகளின்‌ 
கர்த்தர்‌ தீர்க்கதரிசிகளைக்குறித்து: 
இதே, நான்‌ அவர்களுக்குப்‌ புசிக்க 
எட்டியையும்‌, குடிக்கப்‌ பிச்சுக்கலந்த. 
தண்ணீரையும்‌ கொடுப்பேன்‌; 
எருசலேமின்‌ தீர்க்கதரிசிகளிலிருத்து 
மாயமானது தேசமெங்கும்‌ பரம்பிற்றே 
என்று சொல்லுகிறார்‌. 





f= al 
TT 


எரே 2318. 
தீர்க்கதரிசனம்‌ சொல்லுகிற 
தீர்க்கதரிசிகளின்‌ வார்த்தைகளைக்‌ 
கேளாதிருங்கள்‌; அவர்கள்‌ உங்களை 
வீண்பெருமை கொள்ளும்படி. 
செய்கிறார்கள்‌; கர்த்தருடைய 
வாக்கை அல்ல, தாங்கள்‌ யூகித்த 
தரிசனத்தைக்‌ சொல்லுகிறார்கள்‌. 
என்று சேனைகளின்‌ கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 


எரே 2817. 

அசட்டை 

நோக்கி: 

சமாதானம்‌ 

கர்த்தர்‌  சொன்னாரென்று. 
சொல்லுகிறதுமல்லாமல்‌; தங்கள்‌ 
இருதயத்தின்‌ கடினத்திலே நடக்கிற 
யாவரையும்‌ நோக்கி: உங்கள்மேல்‌: 
பொல்லாப்பு வராதென்றும்‌. 
சொல்லுகிறார்கள்‌. 


உங்களுக்குத்‌ 


எரே 2318. 
ஆலோசனையில்‌ 
அவருடைய வார்த்தையைக்‌. 
கேட்டறித்தவன்‌ யார்‌? அவருடைய 
வார்த்தையைக்‌ கவனித்துக்கேட்டவன்‌ 
யார்‌? 


கர்த்தருடைய 
கூடதின்று, 


எரே 2919. இதேர, 
பெருங்காற்றாகிய கொடிய 
புகல்‌ புறப்பட்டது; அது 
துன்மார்க்கருடைய 'தலையின்மேல்‌ 
உக்கிரமாய்‌ மோதும்‌. 


எரே 28:20. கர்த்தர்‌ தம்முடைய 
இருதயத்தின்‌ நினைவுகனை நடப்பித்து 
திறைவேற்றுமனவும்‌, அவருடைய 
கோபம்‌ தணியாது, கடைசிநாட்களில்‌ 
அதை நன்றாய்‌ உணருவீர்கள்‌. 


கர்த்தருடைய 


எரேமியா தீர்க்கதரிசி, 
கள்ளத்தீர்க்கதரிசிகள்மீதும்‌ ஆசாரியர்கள்‌ 
மீதும்‌ குற்றம்‌ சொல்லுகிறார்‌. அவர்கள்‌ 
மாயக்காரராயிருக்கிறார்கள்‌. 
காரியங்களை செய்கிறார்கள்‌. 


தேவனுடைய 
தீட்டுப்படுத்துகிறார்கள்‌ 
மாய்மாலமும்‌ பொல்லாப்பும்‌ காணப்படுகிறது. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


என்‌ ஆலயத்திலும்‌ 
பொல்லாப்பைக்‌ கண்டேன்‌” 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
கள்ளத்தீர்க்கதரிசிகளும்‌ ஆசாரியரும்‌ 
கர்த்தருடைய ஆலயத்திலேயே பாவம்‌ 
செய்கிறார்கள்‌. 


அவர்களுடைய 
(எரே 23:11) 


ஆசாரியர்கள்‌ 
பிரமாணங்களுக்கு கீழ்ப்படிவதுபோல. 
மாய்மாலம்பண்ணுகிறார்கள்‌. னால்‌ 
அவர்கள்‌ தேவனுடைய பிரமாணத்தை மீறி 
நடக்கிறார்கள்‌. கள்ளத்தீர்க்கதரிசிகளும்‌ 
கர்த்தருடைய வார்த்தைகளை ஜனங்களுக்கு 
சொல்லுவதுபோல மாய்மாலம்‌ 
பண்ணுகிறார்கள்‌. அவர்களிடத்தில்‌ 
உண்மையில்லை.  கள்ளத்தீர்க்கதரிசிகளும்‌ 
ஆசாரியரும்‌. மாயக்காரராயிருக்கிறார்கள்‌. 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ 


தேவனுடைய 


அவர்கள்மீது பரிசுத்தம்‌ என்னும்‌ 
போர்வை போர்த்தப்பட்டிருக்கிறது. அவர்கள்‌ 
வெளிப்பார்வைக்கு பரிசுத்தவான்‌களைப்போல 
தோற்றமளிக்கிறார்கள்‌. அவர்களுடைய 
இருதயமோ திருக்குள்ளதும்‌, 
கேடுள்ளதுமாயிருக்கிறது. அவர்கள்‌ 
பொல்லாத காரியங்களை சிந்திக்கிறார்கள்‌. 


டய பொல்லாப்பை 
ஆலயத்திலேயே பார்க்கிறார்‌ 
ஆலயத்தில்‌ ஆசாரியர்கள்‌ 
முன்பாக ஊழியம்‌ 
செய்கிறார்கள்‌ கள்ளத்தீர்க்கதரிசிகள்‌ 
தேவனுடைய ஆலயத்தில்‌ கர்த்தருடைய 
வார்த்தை என்னும்‌ பேரில்‌ தீர்க்கதரிசனம்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 


அவர்கள்‌ கர்த்தருடைய நாமத்தினால்‌. 
ம்‌ ய்தாலும்‌ அவர்களுடைய 
விக்கிரகாராதனை 
அவர்கள்‌ அந்நிய 
பின்பற்றுகிறார்கள்‌. 
"தூபங்காட்டுகிறார்கள்‌. 


கர்த்தர்‌ 
தம்முடைய 
கர்த்தருடைய 
பலிபீடத்திற்கு. 


விபசாரக்காரராயும்‌, 
வேசிமார்க்கத்தாராயும்‌ இருக்கிறார்கள்‌. 





i a 
TT 
கள்ளத்தீர்க்கதரிசிகளின்‌ 


துன்மார்க்கத்தினிமித்தம்‌ கர்த்தருடைய 
நியாயத்தீர்ப்பு அவர்கள்மீது வரும்‌. 
கர்த்தர்‌ கள்ளத்தீர்க்கதரிசிகளையும்‌, 
கள்ளஆசாரியர்களையும்‌ தம்முடைய நீதியான 
நியாயத்தீர்ப்பினால்‌ தண்டிப்பார்‌. அவர்கள்‌ 
ஜனங்களுக்கு சமாதானமுண்டாகும்‌ என்று 
வாக்குப்பண்ணுகிறார்கள்‌. கர்த்தரோ 
அவர்களுக்கு சமாதானமில்லை என்று 
சொல்லுகிறார்‌ கள்ளத்தீர்க்கதரிசிகள்‌ 
கர்த்ருடைய நாமத்தினால்‌ பேசினாலும்‌, 
கர்த்தருடைய வார்த்தைக்கு நேர்விரோதமாய்‌ 
பேசுகிறார்கள்‌. உண்மையைப்‌ பேசாமல்‌: 
பொய்யைப்‌ பேசுகிறார்கள்‌. சமாதானம்‌ 
இல்லாதிருந்தும்‌, சமாதானம்‌ இருக்கும்‌ 


சொல்லுகிறார்கள்‌. 
கள்ளத்தீர்க்கதரிசிகளுக்கு சமாதானம்‌ 
இருக்காது. 
கள்ளத்தீர்க்கதரிசிகள்மீதும்‌, 
வின்‌ பற்‌ தேவனுடைய 
நியாயத்தீர்ப்பு வரும்‌. அவர்கள்‌ எதிர்பாராத 
தீங்குகள்‌ அவர்கள்மேல்‌ வந்து விழும்‌. 
அவர்கள்‌ வழி அவர்களுக்கு இருட்டிலே. 
சறுக்கலான வழியாகயிருக்கும்‌. அவர்கள்‌ 
தூத்துண்டு அதிலே விழுவார்கள்‌ 
(எரே 23:12) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


கள்ளத்தீர்க்கதரிசிகளும்‌, 
தங்களை 


ஊழியக்காரர்களாக 
காண்பிக்கிறார்கள்‌. 


கள்ளஆசாரியர்களும்‌ 
கர்த்தருடைய 
Eatery 


ஜனங்களை கர்த்தருடைய 
வழிநடத்துவதுபோல. மாய்மாலம்‌ 
பண்ணுகிறார்கள்‌. ஆனால்‌ அவர்களுக்கே 
பாதை தெரியாது. அவர்கள்‌ 
நடக்கிறவர்களைப்போல 

அவர்களுடைய வழியும்‌ 


பாதையில்‌ 


கள்ளத்தீர்க்கதரிசிகளும்‌, 
மாறுபாடான 
விரோதமாக. 


கள்ளஆசாரியர்களும்‌ 
வழிகளில்‌ கர்த்தருக்கு 
நடக்கிறார்கள்‌. 
கள்ளத்தீர்க்கதரிசிகளும்‌, 
ஜனங்களுக்கு 
வாக்குத்தத்தங்களைச்‌ 
சொல்லுகிறார்கள்‌. அவர்களுக்கு 
தேவனுடைய பாதுகாப்பும்‌, ஆசீர்வாதமும்‌, 
சந்தோஷமும்‌, சமாதானமும்‌ உண்டாயிருக்கும்‌. 
என்று பொய்சொல்லுகிறார்கள்‌. 


கள்ளஆசாரியர்களும்‌ 
மாயையான 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஜனங்களுக்கு நிச்சயமான வார்த்தைகளை 
கள்ளத்தீர்க்கதரிசிகளின்‌ 
நிச்சயமில்லாதிருக்கும்‌. 
வழி உறுதியாயிராது. 
'சறுக்கலான வழியாயிருக்கும்‌. 
கள்ளத்தீர்க்கதரிசிகள்‌ சாதுரிய 
வார்த்தைகளைப்‌ பேசி ஜனங்களை 
மயக்குவார்கள்‌. நூதன உபதேசங்களைச்‌ 
சொல்லி மக்களை தங்கள்‌ பக்கமாய்‌ 
இழுத்துக்கொள்வார்கள்‌. கர்த்தர்‌ 
சொல்லாததையெல்லாம்‌, கர்த்தர்‌ சொன்னார்‌ 
என்று சையான வார்த்தைகளைப்‌ 
பேசுவார்கள்‌. கர்த்தருடைய நாமத்தினால்‌. 
ஏராளமான வாக்குத்தத்தங்களையும்‌, 
உறுதிமொழிகளையும்‌, நிச்சயங்களையும்‌ 
சொல்லுவார்கள்‌. ம்‌ 
கள்ளத்தீர்க்கதரிசிகளின்‌: ்‌ 
உறுதியாயிராது. அவர்களால்‌ நிலைத்திருக்க 
முடியாது. அவர்கள்‌ துரத்தப்படுவார்கள்‌ 
என்று கர்த்தர்‌ அவர்களைக்‌ குறித்து 
சொல்லுகிறார்‌ 


தேவனுடைய 

கள்ளத்தீர்க்கதரிசிகளையும்‌, 
கள்ள ஆசாரியர்களையும்‌ துரத்தும்‌, 
அவர்களோ தேவனுடைய கோபத்தை 
தாங்கமுடியாமல்‌ தப்பித்து ஓடுவார்கள்‌. 
ஆனாலும்‌ அவர்கள்‌ இருட்டிலே 
சறுக்கலான வழியில்‌ ஓடுவதினால்‌, அதிலே 
இடறிவிழுவார்கள்‌. தாங்கள்‌ வெட்டிய 
குழியில்‌ தாங்களே விழுவார்கள்‌. தாங்கள்‌ 
விரித்த. வலையிலும்‌, கண்ணியிலும்‌ 
தாங்களே சிக்கிக்கொள்வார்கள்‌. 


நியாயத்தீர்ப்பு 


ஜனங்களை 
கள்ளத்தீர்க்கதரிசிகளும்‌. 
கள்ளஆசாரியர்களும்‌, “ஜனங்கள்மீது தீங்கு 
வரும்‌” என்று சொல்லுவார்கள்‌. ஜனங்களை 
பயமுறுத்துவதற்காக அவர்களுக்கு 
“அழிவு வரும்‌” என்று சத்தமாய்ச்‌ 
சொல்லுவார்கள்‌. மற்றவர்களுக்கு அழிவு 
வரும்‌ என்று சொன்ன 
கள்ளத்தீர்க்கதரிசிகள்மீது, தேவனுடைய 
ஆக்கினைத்தீர்ப்பும்‌. தேவனால்‌ வரும்‌ 
அழிவும்‌ வரும்‌. கர்த்தர்‌ அவர்களை 
விசாரிப்பார்‌. “அவர்கள்‌ விசாரிக்கப்படும்‌. 
வருஷத்திலே, அவர்கள்மேல்‌ பொல்லாப்பை 
வரப்பண்ணுவேன்‌" (எரே 23:12) என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. மேலும்‌, “நான்‌ 
அவர்களுக்கு புசிக்க எட்டியையும்‌, குடிக்க 
பிச்சுக்கலந்த தண்ணீரையும்‌ கொடுப்பேன்‌” 
(எரே 2345) என்றும்‌ கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


பயமுறுத்துவதற்காக, 





i= THE 
TT 


நான்‌ த 


“ஆதலால்‌, இதோ, 
ப்‌ எட்டியையும்‌, 


ஜனத்துக்குப்‌ புசிக்க 
குடிக்கப்பிச்சுக்கலந்த தண்ணீரையும்‌ 
கொடுத்து, அவர்களும்‌, அவர்கள்‌ 
பிதாக்களும்‌ அறியாத புறஜாதிகளுக்குள்ளே 
அவர்களைச்‌ சிதறடித்து. பட்டயம்‌ அவர்களை 
நிர்மூலமாக்குமட்டும்‌ அதை அவர்களுக்குப்‌ 
பின்னாக அனுப்புவேன்‌ என்று இஸ்ரவேலின்‌ 
தேவனாகிய சேனைகளின்‌ கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌" (எரே 9:15]6). 


கர்த்தர்‌ த்‌ ப 
கள்ளஆசாரியர்கள்மீதும்‌ 
குற்றச்சாட்டுக்களைச்‌' 
அவையாவன 
ஜீவியத்தின்‌ 
பாவங்களைக்‌ குற்றுக்கொடுக்கிறார்கள்‌. 
2. அவர்கள்‌ தங்கள்‌ கள்ளவார்த்தைகள்‌ 
மூலமாய்‌ ஜனங்களை பாவம்‌ செய்யுமாறு 
உற்சாகப்படுத்துகிறார்கள்‌. 

எருசலேமிலுள்ள கள்ளத்தீர்க்கதரிசிகள்‌ 
சமாரியாவின்‌ தீர்க்கதரிசிகளைப்போல. 
இருக்கிறார்கள்‌. இஸ்ரவேலின்‌ 
பத்துக்கோத்திரத்தார்‌ வடக்கு இஸ்ரவேல்‌ 
நேசமாய்ப்‌ பிரிந்துபோனார்கள்‌. அவர்களுக்கு 
சமாரியா தலைநகரமாயிருந்தது. 
கர்த்தருடைய கோபத்தினாலும்‌, 
ஆக்கினைத்தீர்ப்பினாலும்‌, 
வருஷங்களுக்கு முன்பாகவே 
அழிந்து மண்மேடாய்ப்போயிற்று. 


கர்த்தர்‌ 
கள்ளத்தீர்க்கதரிசிகளை 
தீர்க்கதரிசிகளோடு, 
சொல்லுகிறார்‌. சமாரியாவின்‌ தீர்க்கதரிசிகள்‌ 
பாகாலைக்கொண்டு தீர்க்கதரிசனம்‌ 
சொன்னார்கள்‌. தங்கள்‌ பொய்யான 
வார்த்தைகளினால்‌ இஸ்ரவேல்‌ ஜனத்தை 
மோசம்போக்கினார்கள்‌. இஸ்ரவேலின்‌ 
பரிசுத்தராகிய கர்த்தரை ஆராதிக்க 
வேண்டாம்‌ என்றும்‌, 'பாகாலை 
ஆராதிக்கவேண்டும்‌ என்றும்‌ சமாரியாவின்‌ 
தீர்க்கதரிசிகள்‌ ஜனங்களுக்குப்‌ 
போதித்தார்கள்‌ (எரே 2313). 


பல 
சமாரியா 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


எருசலேமின்‌ 
சமாரியாவின்‌ 
பாகாலைக்கொண்டு. 
சொல்லவில்லை. அவர்கள்‌ 
கர்த்தருடைய நாமத்தினாலேயே 
தீர்க்கதரிசனம்‌. சொல்லுகிறார்கள்‌. 
சமாரியாவின்‌ தீர்க்கதரிசிகள்‌ கர்த்தருக்கு 
மதிப்பும்‌. மரியாதையும்‌, முக்கியத்துவமும்‌ 
கொடுக்கவில்லை. அவர்கள்‌ நேரடியாகவே 
பாகாலைக்கொண்டு தீர்க்கதரிசனம்‌ 
சொன்னார்கள்‌. எருசலேமின்‌ 
தீர்க்கதரிசிகளுக்கும்‌ கர்த்தர்மீது பயமோ, 
பத்தியோ இல்லை. ஆனாலும்‌ தங்களுடைய 
கள்ளவார்த்தைகளை  தீர்க்கதரிசனமாய்ச்‌ 
சொல்லுவதற்கு கர்த்தருடைய நாமத்தையே 
பயன்படுத்துகிறார்கள்‌. 


கள்ளத்தீர்க்கதரிசிகளோ 
தீர்க்கதரிசிகளைப்போல 
தீர்க்கதரிசனம்‌ 
சேனைகளின்‌ 


தீர்க்கதரிசிகள்‌ 
துன்மார்க்கங்களினாலும்‌, 
விக்கிரகாராதனையினாலும்‌, 
வேரித்தனங்களினாலும்‌ இஸ்ரவேல்‌ 
“சோசம்போக்கினார்கள்‌. 
நேராக 
எருசலேமின்‌ 
தீர்க்கதரிசிகள்‌. 
நாமத்தைப்‌ 
அவர்களுடைய 
குன்மார்க்கமும்‌, விக்கிரகாராதனையும்‌, 
வேசித்தனமும்‌ நப்பியிுக்கிறது.. ஜனங்கள்‌ 
கள்ளத்தீர்க்கதரிசிக। பாவமான 
ஜீவியங்களைப்‌ பர்த்து அவர்களும்‌ பாவம்‌ 
செய்ய குற்றுக்கொள்கிறார்கள்‌. 
கள்ளத்தீர்க்கதரிசிகள்‌ பரிசுத்தமான 
தேவனுடைய நாமத்தினால்‌, 
ஜனங்கள்‌ மத்தியில்‌  அசுத்தத்தையும்‌ 
வேசித்தனத்தையும்‌ விக்கிரகாராதனையையும்‌ 
கற்றுக்கொடுக்கிறார்கள்‌. 

“எருசலேமின்‌ தீர்க்கதரிசிகளிலும்‌ 
திடுக்கிடத்தக்க காரியத்தைக்‌ காண்கிறேன்‌; 
விபசாரம்பண்ணி, வஞ்சகமாய்‌ நடந்து, 
ஒருவனும்‌ தன்‌ பொல்லாப்பை விட்டுத்‌ 
திரும்பாதபடிக்குப்‌ பொல்லாதவர்களின்‌. 
கைகளைத்‌ திடப்படுத்துகிறார்கள்‌" 
(எரே 2384) என்று கர்த்தர்‌ 
எருசலேமின்‌ கள்ளத்தீர்க்கதரிசிகளைப்பற்றிச்‌ 
சொல்லுகிறார்‌. 





i al 
TT 


ஜனங்கள்‌ 
முன்மாதிரிகளைப்‌ 
செய்கிறார்கள்‌. 
ஆசிரியர்களைவிட 


தீர்க்கதரிசிகளின்‌ 
பார்த்து. பாவம்‌ 
மாணாக்கர்களால்‌ 
பரிசுத்தமாய்‌ ஜீவிக்க 
முடியாது. பரிசுத்தத்தைப்‌ போதிக்கிற 
ஆசாரியர்களே பாவம்‌ செய்யும்போது. 
ஜனங்கள்‌ அவர்களுடைய பாவங்களைப்‌ 
பார்த்து, பாவம்‌ செய்யக்‌ 
குற்றுக்கொள்கிறார்கள்‌. யூதாவின்‌ 
மனுஷர்‌ கள்ளத்தீர்க்கதரிசிகளுடைய 
அடிச்சுவடுகளைப்‌ பின்பற்றுகிறார்கள்‌. 


கள்ளஆசாரியர்கள்‌ இருட்டிலே 
சறுக்கலான ன்‌ நடப்பதுபோல யூதாவின்‌: 
மனுஷரும்‌ வழியிலே நடந்து, 
அதி விழுகிறார்கள்‌. கரந்ததவைய 
பார்வையில்‌ யூதாவின்‌ மனுஷரும்‌, 
எருசலேமின்‌ குடிகளும்‌ சோதோமைப்போலவும்‌. 
கொமோராவைப்‌ போலவும்‌ இருக்கிறார்கள்‌. 
கர்த்தர்‌ சோதோமையும்‌ கொமோராவையும்‌ 
தம்முடைய கோபத்தினால்‌ அழித்ததுபோல, 
யூதாவையும்‌ எருசலேமையும்‌ 
அழித்துப்போடுவார்‌ 

டய கோபம்‌ 
கத்திக்க 


ன்மாதின்யாஙிகக்க வேண்டும்‌. 
அவர்களிடத்தில்‌ பரிசுத்தமும்‌, கர்த்தருக்கு 
பயப்படும்‌ பயமும்‌ இருக்கவேண்டும்‌. 
சமாரியாவின்‌ தீர்க்கதரிசிகள்‌ தங்களுடைய 
வார்த்தைகளினால்‌ இஸ்ரவேல்‌ ஜனங்களை 
மோசம்போக்கினார்கள்‌. எருசலேமின்‌ 
தீர்க்கதரிசிகளோ தங்களுடைய 
செய்கைகளினாலும்‌, தங்களுடைய பாவமான 
முன்மாதிரியினாலும்‌ யூதாவின்‌ 
ஜனங்களை 'சம்போக்கினார்கள்‌. 
இதனால்‌ கர்த்தருடைய 
கோபம்‌ கள்ளத்தீர்க்கதரிசிகள்மீதும்‌, 
கள்ளஆசாரியர்கள்மீதும்‌ வருகிறது. 


லால்‌ சேனைகளின்‌ கர்த்தர்‌ 
திக்கத £ளைக்குறித்து: இதோ, நான்‌ 
அவர்களுக்குப்‌ புசிக்க எட்டியையும்‌, குடிக்கப்‌ 
பிச்சுக்கலந்த தண்ணீரையும்‌ கொடுப்பேன்‌: 
எருசலேமின்‌. 


எருசலேமின்‌ 
வருகிறது. 
ஜனங்களுக்கு: 


சொல்லுகிறார்‌” (எரே 23:15) 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


கள்ளத்தீர்க்கதரிசிகள்‌, 
கர்த்தரின்‌ 

பொய்சொல்லுகிறார்கள்‌. 
கள்ளத்தீர்க்கதரிசனம்‌ சொல்லி ஜனங்களை 
வஞ்சிக்கிறார்கள்‌. பாவம்‌ செய்வதினால்‌ ஒரு 
தீங்கும்‌ வராது என்றும்‌, அக்கிரமம்‌ 
செய்வதினால்‌ ஒரு வாதையும்‌ வராது என்றும்‌ 
கள்ளத்தீர்க்கதரிசிகள்‌ ஜனங்களுக்கு, 
பொய்சொல்லுகிறார்கள்‌. ஜனங்களை பாவம்‌ 
செய்ய தூண்டும்‌. வண்ணமாய்‌, 
கள்ளத்தீர்க்கதரிசிகளும்‌, ஆசாரியர்களும்‌ 
பாவம்‌ 


கள்ளத்தீர்க்கதரிசிகளின்‌ 
வார்த்தைகளைக்‌ கேட்கக்கூடாது என்று, 
கர்த்தர்‌ யூதாவின்‌ மனுஷரையும்‌ எருசலேமின்‌ 
குடிகளையும்‌ எச்சரிக்கிறார்‌. “உங்களுக்குத்‌ 
தீர்க்கதரிசனம்‌ சொல்லுகிற தீர்க்கதரிசிகளின்‌ 
வார்த்தைகளைக்‌ கேளாதிருங்கள்‌: அவர்கள்‌ 
உங்களை வீண்பெருமை கொள்ளும்படி 
செய்கிறார்கள்‌; கர்த்தருடைய வாக்கை அல்ல, 
தாங்கள்‌ யூகித்த தரிசனத்தைக்‌. 
சொல்லுகிறார்கள்‌ என்று சேனைகளின்‌ 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌" (எரே 23:16). 


யூதாவின்‌ 
சொல்லுவதைம்‌ 
கள்ளத்தீர்க்கதரிசிகள்‌ 
கேட்கக்கூடாது. 


கர்த்தர்‌ 
எ ட்கவேண்கே 
சொல்லுவதைக்‌ 
கர்த்தருடைய வார்த்தை 
நிலைத்துநிற்கும்‌. கள்ளத்தீர்க்கதரிசிகளின்‌ 
வார்த்தைகளோ காணாமல்‌ போய்விடும்‌. 
பாவிகளுக்கு சமாதானம்‌ இருக்கும்‌ என்று 
கள்ளத்தீர்க்கதரிசிகள்‌ சொல்லுகிறார்கள்‌. 
அவர்கள்மேல்‌ பொல்லாப்பு வராது என்றும்‌ 
நயமான வார்த்தைகளைப்‌ பேசுகிறார்கள்‌ 
(எரே 23:17). 


கர்த்தருடைய பெருங்காற்றாகிய 
கொடிய புசல்‌ துன்மார்க்கருடைய 
தலையின்மேல்‌ உக்கிரமமாய்‌ மோதும்‌ என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ (எரே 2319). கர்த்தர்‌ 
உண்மையைப்‌ பேசுகிறார்‌. 
கள்ளத்தீர்க்கதரிசிகள்‌ பொய்பேசுகிறார்கள்‌. 
ஆகையினால்‌ கள்ளத்தீர்க்கதரிரிகளின்‌ 
வார்த்தைகளை கேளாதிருங்கள்‌ 
என்று கர்த்தர்‌ யூதாவின்‌ மனுஷரை 
எச்சரிக்கிறார்‌. 





ழ்‌ நவள 
யாய 


சமுகத்தில்‌ 
விசாரித்தார்‌. 


வார்த்தைகளை 


கர்த்தருடைய 
புத்திரருக்காக 
கர்த்தருடைய 


இளைய சகோதரர்‌. ஆரோன்‌ இதுவரையிலும்‌: 
தன்‌ இளைய சகோதரனாகிய மோசேக்கு 
தீர்க்கதரிசியாக ஊழியம்‌ செய்து வந்தார்‌. 
மனதிலே 
அவர்‌ 


தீர்க்கதரிசியாக இருந்தார்‌ 


“தர்த்தர்‌.. மோசேயை 
பார்‌, உன்னை நான்‌ பார்வோனுக்கு 
தேவனாக்கினேன்‌: உன்‌ சகோதரனாகிய 
ஆரோன்‌ உன்‌ தீர்க்கதரிசியாயிருப்பான்‌"' 
(யாத்‌ 7:1) என்று சொன்னார்‌. 


ஈன்‌ இதுவரையிலும்‌ மோசேக்‌( 
ததர கள கதர்‌ 

உயர்த்துகிறார்‌. ஆரோன்‌ 
இனிமேல்‌. கர்த்தருக்கு பிரதான 
ஆசாரியனாக ஊழியம்‌ செய்வார்‌ 


கர்த்தருடைய பலிபீடத்திலே ஊழியம்‌ 
செய்கிறவர்கள்‌, தங்களை முற்றிலுமாக 
கர்த்தருடைய ஊழியத்திற்கு 
ஒப்புக்கொடுக்கவேண்டும்‌. எல்லோராலும்‌ 
கர்த்தருடைய ஆசாரிய ஊழியத்தை செய்ய 
முடியாது. கர்த்தர்‌ யாரை தமக்கு ஆசாரிய 
ஊழியம்‌ செய்வதற்கு தெரிந்தெடுக்கிறாரோ, 
அவர்கள்‌ மாத்திரமே கர்த்தருக்கு ஆசாரிய 
ஊழியம்‌ செய்யவேண்டும்‌. 


நோக்கி: 


ஆரோனை 


உலகப்பிரகாரமான வேலைகளை யார்‌ 
'வேண்டுமானாலும்‌ செய்யலாம்‌. கர்த்தருடைய 
ஆசாரிய ஊழியத்தை எல்லோராலும்‌ செய்ய 
முடியாது. கர்த்தர்‌ யாரை நியமிக்கிறாரோ 
அவர்கள்‌ மாத்திரமே, கர்த்தருக்கு ஆசாரிய 
ஊழியம்‌ செய்யவேண்டும்‌. கர்த்தர்‌ தமக்கு 
ஆசாரிய ம்‌ செய்யுப்படிக்கு 
ஆரோனைத்‌ தெரிந்தெடுக்கிறார்‌. 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இஸ்ரவேல்‌ புத்திரரில்‌ ஆசாரியரின்‌ 
குடும்பத்தில்‌, தமக்கு சித்தமான ஒருவரை, 
தமக்கு ஆசாரிய ஊழியம்‌ செய்ய கர்த்தர்‌ 
தெரிந்தெடுக்கிறார்‌. ஆரோன்‌ நான்கு 
குமாருக்கு தகப்பனாராயிருக்கிறார்‌. 
ஆரோனுடைய சந்ததியில்‌ இஸ்ரவேல்‌ 
பத்திரருக்கு ஆசாரியர்கள்‌ 
நியமிக்கப்படவேண்டும்‌ என்பது கர்த்தருடைய 
விருப்பமாகயிருக்கிறது. 


கர்த்தருடைய தெய்வீக 
பிரகாரமாக, ஆரோனும்‌, 


சந்ததியில்‌ 
கர்த்தருக்கு 


அவருடைய 
வருகிறவர்களும்‌ 
ஆசாரியர்களாயிருக்கிறார்கள்‌. 
ஆரோனுடைய  சந்ததியாரின்‌ ஆசாரிய 
ஊழியத்தைப்பற்றி. பழைய ஏற்பாட்டிலும்‌ 
புதிய ஏற்பாட்டிலும்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 


கர்த்தர்‌ மோசேயை நோக்கி, "உன்‌ 
சகோதரனாகிய ஆரோன்‌ எனக்கு ஆசாரிய 
ஊழியம்‌ செய்யும்படிக்கு, நீ ஆரோனையும்‌ 
அவனோடேகூட அவன்‌ குமாரராகிய நாதாப்‌, 
எலெயாசார்‌, இத்தாமர்‌ என்னும்‌ 
குமாரரையும்‌ இஸ்ரவேல்‌ 
பிரித்து, உன்னிடத்தில்‌ 
சேர்த்துக்கொள்வாயாக” (யாத்‌ 28:1) என்று 
சொல்லுகிறார்‌. 
கர்த்தர்‌ தமக்கு ஆசாரிய ஊழியம்‌ 
ய்‌ ஆரோனுக்கு விசேஷித்த 
உண்டுபண்ணுமாறு 
இவை  ஆரோனுக்கு. 
அலங்காரமுமாயிருக்கும்‌. 
ஆரோன்‌ பரிசுத்தமான ஊழியம்‌ செய்கிறார்‌. 
ஆரோனுக்கு நியமிக்கப்படும்‌ வஸ்திரங்களும்‌ 
பரிசுத்த வஸ்திரங்களாயிருக்கிறது. 


கர்த்தர்‌ மோசேயை நோக்கி, “உன்‌ 
சகோதரனாகிய ஆரோனுக்கு, மகிமையும்‌ 
அலங்காரமுமாய்‌ இருக்கும்‌ பொருட்டு, 
பரிசுத்த. வஸ்திரங்களை 
உண்டுபண்ணுவாயாக. ஆரோன்‌ எனக்கு 
ஆசாரிய ஊழியம்‌ செய்யத்தக்கதாக 
அவனைப்‌ பரிசுத்தப்படுத்தும்படி அவனுக்கு 
வஸ்திரங்களை உண்டாக்கும்பொருட்டு, நான்‌ 
ஞானத்தின்‌ ஆவியால்‌ நிரப்பின விவேகமான 
இருதயமுள்ள யாவரோடும்‌. நீ 
சொல்லுவாயாக” (யாத்‌ 28:2,3) என்று 
சொல்லுகிறார்‌. 





i= THE 
TT 


கள்ளத்தீர்க்கதரிசிகளுக்கு யாரிடத்தில்‌ 
பேசவேண்டும்‌ என்று தெரிந்திருக்கிறது. 
கர்த்தரை அசட்டை 
பண்ணுகிறவர்களிடத்திலும்‌, தங்கள்‌ 
இருதயத்தின்‌ கடினத்திலே. 
நடக்கிறவர்களிடத்திலும்‌ 
கள்ளத்தீர்க்கதரிசிகள்‌. தங்களுடைய 
கள்ளவார்த்தைகளைப்‌ பேசுகிறார்கள்‌. 
கர்த்தரை அசட்டைபண்ணுகிறவர்களை 
நோக்கி உங்களுக்குச்‌ சமாதானம்‌: 
இருக்குமென்று கர்த்தர்‌ சொன்னாரென்று 
சொல்லுகிறதுமல்லாமல்‌: தங்கள்‌ 
இருதயத்தின்‌ கடினத்திலே. நடக்கிற 
யாவரையும்‌ நோக்கி: உங்கள்மேல்‌ பொல்லாப்பு 
வராதென்றும்‌ சொல்லுகிறார்கள்‌” 
(எரே 23:17). 


பாவிகள்‌ பாவத்தில்‌ நிலைத்திருந்தாலும்‌ 
அவர்களுக்கு ஒரு பொல்லாப்பும்‌ வராது 
என்று கள்ளத்தீர்க்கதரிசிகள்‌ 
வாக்குப்பண்ணுகிறார்கள்‌. பாவத்தின்‌ 
கள்ளத்தீர்க்கதரிசிகள்‌ 


வீட்டிலே துவங்குகிற காலமாயிருக்கிறது. 


கள்ளத்தீர்க்கதரிசிகள்மீது தேவனுடைய 
நியாயத்தீர்ப்பு வருவதுபோல, கர்த்தருடைய 
ஆலயத்திலே ஊழியம்‌ செய்கிற 
கள்ள ஆசாரியர்கள்மீதும்‌ தேவனுடைய 
நியாயத்தீர்ப்பு வரும்‌. 


கள்ளத்தீர்க்கதரிசிகள்‌ 
ர i 


பாவங்களுக்கு கர்த்தரையும்‌ 
ததாக 

ஒருபோதும்‌ 

சம்பந்தங்கலக்கிறவரல்ல. 

அநீதிக்கும்‌ சம்பந்தமில்லை. 
பரிசுத்தத்திற்கும்‌ 

கர்த்தருக்கும்‌ 

சம்பந்தமில்லை. 

அவருடைய வார்த்தைகளும்‌ பரிசுத்தமானது. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தருடைய கோபம்‌ தணியாது 
என்றும்‌, கடைசிநாட்களில்‌ அதை நன்றாய்‌ 
உணருவீர்கள்‌ என்றும்‌ எரேமியா 
தீர்க்கதரிசனமாய்ச்‌ சொல்லுகிறார்‌. 
கர்த்தருடைய ஆலோசனையில்‌ கூடநின்று. 
அவருடைய வார்த்தையைக்‌ கேட்டறிந்தவன்‌ 
யார்‌? அவருடைய வார்த்தையைக்‌ 
குவனித்துக்கேட்டவன்‌ யார்‌? இதோ, 
கர்த்தருடைய ல்‌ கொடிய புசல்‌. 

துன்மார்க்கருடைய 
தலையின்‌! வக்கமாய்‌ மோதும்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய இருதயத்தின்‌ நினைவுகளை 
நடப்பித்து நிறைவேற்றுமளவும்‌, அவருடைய 
கோபம்‌ தணியாது, கடைசிநாட்களில்‌ அதை 
நன்றாய்‌ உணருவீர்கள்‌" (எரே 2318-20) 
என்று எரேமியா சொல்லுகிறார்‌. 


இஸ்ரவேலின்‌ பரிசுத்தர்‌ 
மாறுகிறவரல்ல. மனம்‌ மாற 
மனுஷரல்ல. அவர்‌ 
கர்த்தர்‌ தம்முடைய 
நினைவுகளை  நடப்பிக்கிறவர்‌ 
கூடாதகாரியம்‌ ஒன்றுமேயில்லை. 
சொல்ல எல்லாம்‌ ஆகும்‌. 
நினைக்கிற காரியம்‌ 
தடைபட்டுப்போவதில்லை. 


மனம்‌ 
அவர்‌ ஒரு 
சேனைகளின்‌ கர்த்தர்‌ 
இருதயத்தின்‌ 

கர்த்தரால்‌ 

அவர்‌ 
கர்த்தர்‌ செய்ய 


பராக்கிரமத்தையும்‌, 
எல்லோரும்‌ 
உணருவார்கள்‌. அனுபவித்து உணருவார்கள்‌. 


அந்தத்‌ தீர்க்கதரிசிகளை நான்‌ 
அனுப்பவில்லை 
எரே 23:21,22 


எரே 23:21. அந்தத்‌ தீர்க்கதரிசிகனை 
நான்‌ அனுப்பாதிருந்தும்‌ அவர்கள்‌ 
ஓடினார்கள்‌; அவர்களோடே நாண்‌ 
பேசாதிருந்தும்‌ அவர்கள்‌ 
தீர்க்கதரிசனஞ்‌ சொன்னார்கள்‌. 


எரே 23:2௨. அவர்கள்‌ 
என்‌ ஆலோசனையிலே. 
'திலைத்திருந்தார்கனேயாகில்‌, 
அப்பொழுது அவர்கள்‌ என்‌ 
வார்த்தைகளை: ஜனங்களுக்குத்‌ 
தெரிவித்து, அவர்களைத்‌ தங்கள்‌ 
பொல்லாத வழிகளையும்‌ தங்கள்‌ 
செய்கைகளின்‌ பொல்லாப்பையும்‌. 
விட்டுத்‌ திருப்புவார்கள்‌.. 





i= a 
ETT 


இஸ்ரலேலின்‌ தேவனாகிய 
கள்ளத்தீர்க்கதரிசிகளை தம்முடைய 
ஊழியக்காரர்களாக  அங்கிகரிக்கவில்லை. 
அந்தத்‌ தீர்க்கதரிசிகளை நான்‌ 
அனுப்பாதிருந்தும்‌ அவர்கள்‌ ஓடினார்கள்‌: 
ம்‌ அவர்கள்‌ 
(எரே 23:21) 
கள்ளத்தீர்க்கதரிசிகளைப்‌ 
பற்றிச்‌ சொல்லுகிறார்‌. 

கர்த்தர்‌  கள்ளத்தீர்க்கதரிசிகளுக்கு, 
தம்முடைய செய்தியை வெளிப்படுத்தவில்லை. 
அவர்களை ஊழியத்திற்கு பிரதிஷ்டை 
பண்ணவுமில்லை. தம்முடைய ஊழியத்தை 
செய்வதற்கு கர்த்தர்‌ அவர்களுக்கு அனுமதி 
கொடுக்கவுமில்லை. ஆனாலும்‌ அவர்கள்‌ 
தங்களைத்‌. தாங்களே ஊழியத்திற்கு. 
நியமித்துக்கொள்கிறார்கள்‌. கர்த்தர்‌ 

அனுப்பாதிருந்தும்‌ அவர்கள்‌ ஓடுகிறார்கள்‌. 


கர்த்தர்‌ 


கர்த்தருடைய 
தீர்க்கதரிசிகள்கூட பல 
கர்த்தருடைய வார்த்தைகளை தயங்கி 
தயங்கி பேசுவார்கள்‌. தாங்கள்‌ பேசுகிற 
வார்த்தைகள்‌ கர்த்தருடைய 
வார்த்தைகளாகமிருக்கலேண்டும்‌ என்று 
மிகுந்த கவனத்தோடும்‌ எச்சரிப்போடும்‌. 
பேசுவார்கள்‌. கள்ளத்தீர்க்கதரிசிகளோ 
எதையும்‌ தயங்காமல்‌ பேசிவிடுவார்கள்‌. 
அவர்கள்‌ தங்கள்‌ சொந்த வார்த்தைகளையே 
பேசுகிறார்கள்‌. பொய்சொல்லுகிறவர்களுக்கு 
தடுமாற்றம்‌ இருக்காது. 


சமயங்களில்‌. 


பாவிகளைப்‌ 
சமாதானம்‌. 


கள்ளத்தீர்க்கதரிசிகள்‌. 
பார்த்து, உங்களுக்கு 
உண்டாயிருக்கும்‌” என்று கர்த்தருடைய 
நாமத்தினால்‌ சொல்லுகிறார்கள்‌. 
“கர்த்தருடைய ஆலோசனையில்‌ 4 கூடநின்று 
அவருடைய வார்த்தையைக்‌ கேட்டறிந்தவன்‌ 
யார்‌? அவருடைய வார்த்தையைக்‌ 
கவனித்துக்கேட்டவன்‌ யார்‌?” (எரே 23:18) 
என்று கர்த்தர்‌ கேட்கிறார்‌. 

க்‌ 


"லும்‌, 
முழுநிச்சயத்தோடு கிறார்கள்‌ 


பொய்யைப்‌ 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


திரும்ப திரும்ப பொய்களைப்‌ பேசு 
அவர்கள்‌ பொய்களை மெய்களைப்போல 


ஜோடித்து பேசிவிடுகிறார்கள்‌ 
"கள்ளத்தீர்க்கதரிசிகள்‌. 
முன்பாக 
ெய்பண்ணமாப்பாரகள்‌ கர்த்தருடைய 
வார்த்தைகளை செவிகொடுத்தும்‌ 
கேட்கமாட்டார்கள்‌. அவர்கள்‌ கர்த்தருடைய 
ஆலோசனையில்‌ நிலைத்திருக்கவும்‌ 
மாட்டார்கள்‌. தாங்கள்‌ சொன்ன வார்த்தைகள்‌ 
நிறைவேறுமா... என்பதைப்பற்றியெல்லாம்‌ 
தங்களுடைய 
கர்த்தருடைய வார்த்தை என்று தைரியமாய்ப்‌ 
பேசுவார்கள்‌. 


கர்த்தருடைய 
வந்து 


“அவர்கள்‌ என்‌  ஆலோசனையிலே 
நிலைத்திருந்தார்களேயாகில்‌' (எரே 23:22) 
ன்று கர்த்தர்‌ கள்ளத்தீர்க்கதரிசிகளைப்‌ 

சொல்லுகிறார்‌. அவர்கள்‌ 
கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுவதாக 
மாய்மாலம்பண்ணுகிறார்கள்‌. கர்த்தருடைய 
ஊழியக்காரர்கள்‌ (வருடைய 


அ 
ஆலோசனையில்‌  நிலைத்திருக்கவேண்டும்‌. 


வேதவாக்கியங்கள்‌ 
வழிநடத்தவேண்டும்‌. 
அவர்களுடைய 

ஆதாரமாயிருக்கவேண்டும்‌. 


அவர்களை, 
சத்திய வசனங்களே 
செய்திக்கு 


ஆலோசனையிலே 
இைத்திர்தார்களேயாகில்‌: அப்பொழுது, 
அவர்கள்‌ என்‌ வார்த்தைகளை 

ஜனங்களு்குத்‌ தெரிவிப்பார்கள்‌" 
(எரே 23:22) என்று கர்த்தர்‌ 
கள்ளத்தீர்க்கதரிசிகளைப்பற்றிச்‌ 
சொல்லுகிறார்‌. கள்ளத்தீர்க்கதரிசிகளின்‌ 
வார்த்தையில்‌ உண்மையில்லை. அவர்களுக்கு 
தெளிவான நோக்கமுமில்லை. அவர்களுடைய 
சிந்தையும்‌ குழப்பமாயிருக்கிறது. 


ஜனங்கள்‌ தங்கள்‌ பொல்லாத 
வழிகளைவிட்டு திரும்பவேண்டும்‌. இதுவே 
கர்த்தருடைய விருப்பம்‌. கர்த்தருடைய 
விருப்பமே தீர்க்கதரிசிகளின்‌ விருப்பமாகவும்‌ 
இருக்கும்‌. ஊழியக்காரர்கள்‌ ஜனங்களுக்கு 
கர்த்தருடைய வார்த்தைகளை தெரிவித்து, 
பொல்லாத 
தங்கள்‌ செய்கைகளின்‌ 
விட்டுத்‌ திருப்பவேண்டும்‌. 

'துவே தீர்க்கதரிசிகளின்‌ ஊழியம்‌. 





i THE 
TT 


இந்த ஊழியத்தை. தீர்க்கதரிசிகள்‌ 
உண்மையாய்ச்‌ செய்யவேண்டுமென்றால்‌, 
அவர்கள்‌ கர்த்தருடைய ஆலோசனையில்‌ 
நிலைத்திருக்கவேண்டும்‌. அவர்கள்‌ 
கர்த்தருடைய வார்த்தைகளை ஜனங்களுக்கு 
தெரிவிக்கவேண்டும்‌ அப்போதுதான்‌ 
அவர்களால்‌ ஜனங்களை இரட்சிப்பின்‌ 
பாதையில்‌ வழிநடத்தமுடியும்‌. அவர்களுடைய 
பொல்லாத வழிகளையும்‌, செய்கைகளின்‌ 
பொல்லாப்பையும்‌ விட்டுத்‌ திருப்பமுடியும்‌. 
ஊழியக்காரர்கள்‌ கர்த்தருடைய 
ஆலோசனையில்‌ 
நிலைத்திருக்கவில்லையென்றால்‌, 
அவர்களுடைய பிரசங்கத்தினால்‌ யாருக்கும்‌ 
ஒரு பிரயோஜனமும்‌ உண்டாகாது. 


நான்‌ தூரத்திற்கும்‌ தேவன்‌ 
எரே 28:28,24 


எரே 28:28. நான்‌ 
மாத்திரமா தேவன்‌, 
தேவன்‌ அல்லவோ 
சொல்லுகிறார்‌. 


எரே 23:24. யாவனாகிலும்‌ தன்னை 
நான்‌ காணாதபடிக்கு மறைவிடங்களில்‌ 
ஒளித்துக்கொள்ளக்கூடுமோ என்று. 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌; நான்‌ 
வானத்தையும்‌ மியையும்‌ 
திரப்புகிறவர்‌ அல்லவோ என்னு கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 


சுமீபத்திற்கு 
தூரத்திற்கும்‌. 
என்று கர்த்தர்‌ 


கள்ளத்தீர்க்கதரிசிகளும்‌ 
அவர்கள்‌ 


விருப்பத்தின்‌ 


மனந்திரும்பவேண்டும்‌. 
தங்களுடைய மனதின்‌ 
பிரகாரமாக பேசாமல்‌, கர்த்தருடைய 
வார்த்தையை. உண்மையாய்‌. 
அறிவிக்கவேண்டும்‌. அவர்கள்‌ தங்களுடைய 
தப்பிதங்களை உணர்ந்து, தங்களுடைய 
பாவங்களுக்கு மனந்திரும்பி, கர்த்தரிடத்தில்‌ 
வந்தால்‌, கர்த்தர்‌ அவர்களை தம்முடைய 
ஊழியக்காரர்களாக ஏற்றுக்கொள்வார்‌. 
அவர்களை தம்முடைய ஊழியத்தில்‌: 
பயன்படுத்துவார்‌. அவர்கள்‌ கர்த்தருக்கு 
பிரியமான ஊழியக்காரர்களாயும்‌, 
பிரயோஜனமான ஊழியக்காரர்களாயும்‌ 
இருப்பார்கள்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


கள்ளத்தீர்க்கதரிசிகள்‌ தங்களை 
மிகுந்த ஞானமுள்ளவர்கள்‌ என்று 
நினைத்துக்கொள்கிறார்கள்‌. ஜனங்களுக்கு 
ஒன்றும்‌ தெரியாது என்றும்‌, அவர்களுக்கு 
அடிப்படை ஞானமில்லை என்றும்‌, தாங்கள்‌ 
என்ன சொன்னாலும்‌ அதை அவர்கள்‌ 
அப்படியே நம்புவார்கள்‌ என்றும்‌ 
கள்ளத்தீர்க்கதரிசிகள்‌ நினைக்கிறார்கள்‌. 


தம்முடைய சுபாவத்தைப்பற்றி 
வெளிப்படுத்துகிறார்‌. அவர்‌ 
சர்வவல்லமையுள்ளவர்‌. கர்த்தர்‌ 
சர்வவியாபகர்‌. அவர்‌ சர்வஞானமுள்ளவர்‌. 
கர்த்தருடைய சிங்காசனம்‌ பரலோகத்தில்‌ 
ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. னாலும்‌ 
பூமியானது கர்த்தருக்கு தூரத்திலில்லை. 
நம்முடைய பார்வைக்கு வானத்திற்கும்‌ 
பூமிக்கும்‌ மிகுந்த இடைவெளி 
இருப்பதுபோல தெரிகிறது. பூமியிலிருந்து 
பரலோகம்‌ வெகுதூரத்திலிருப்பதுபோல நாம்‌ 
நினைக்கிறோம்‌. கர்த்தரோ வானத்திலும்‌ 
இருக்கிறார்‌. பூமியிலும்‌ இருக்கிறார்‌. 
வானம்‌ அவருடைய சிங்காசனம்‌. பூமி 
அவருடைய பாதபடி. “நான்‌ சமீபத்திற்கு 
மாத்திரமா தேவன்‌, தூரத்திற்கும்‌ தேவன்‌ 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌" 
23). 


கர்த்தர்‌ 


டைய கண்கள்‌ பரலோகத்தில்‌ 
பார்க்கிறதோ, அப்படியே 
க்கிப பார்க்கிறது. 
பரலோகத்தில்‌ 
அப்படியே பூமியிலும்‌: 
கர்த்தருடைய மகிமை 
பரலோகத்திலுள்ள தேவதூதர்கள்‌ மத்தியில்‌ 
எப்படி வெளிப்படுகிறதோ, அப்படியே பூமியில்‌ 
மனுஷர்‌ மத்தியிலும்‌ வெளிப்படுகிறது. 
மனுஷரைப்‌ பொறுத்தளவில்‌. 
'சமீபமாயிருப்பதும்‌, தூரமாயிருப்பதும்‌ 
இரண்டு வெவ்வேறு காரியங்கள்‌. நம்மால்‌ 
சமீபத்திலிருக்கிறவர்களை மாத்திரமே பார்க்க 
முடியும்‌. தூரத்திலிருக்கிறவர்களைப்‌ பார்க்க 
முடியாது. தூரத்திலிருக்கிறவர்கள்‌ என்ன 
செய்கிறார்கள்‌ என்பதுகூட நமக்குத்‌ 
தெரியாது. அவர்கள்‌ நம்முடைய 
கண்களுக்கு மறைவாகயிருக்கிறார்கள்‌. 


வல்லமை 





i= FTE 
TT 


கர்த்தரோ சர்வவியாபகர்‌. அவர்‌ ஒரே 
வேளையில்‌ எல்லா இடங்களிலும்‌ 
இருக்கிறவர்‌. கர்த்தருக்கு மறைவான 
காரியம்‌ ஒன்றுமேயில்லை. கர்த்தர்‌ 
காணாதபடி யாராலும்‌ தங்களை 
மறைவிடங்களில்‌ ஒளித்துக்கொள்ள முடியாது. 
கர்த்தரே வானத்தையும்‌ பூமியையும்‌ 
நிரப்புகிறவர்‌. கர்த்தருடைய பரிசுத்த 
பிரசன்னம்‌ வானத்தில்‌ நிரம்பியிருப்பதுபோல, 
இந்தப்‌ பூமியிலும்‌ நிரம்பியிருக்கிறது. 

கர்த்தர்‌ வெளிச்சத்திலும்‌ பார்க்கிறார்‌. 
இருளிலும்‌ பார்க்கிறார்‌ மனுஷருடைய 
கண்களால்‌ இருட்டில்‌ ஒன்றையும்‌ பார்க்க 
முடியாது. கர்த்தருடைய கண்கள்‌ பூமியின்‌ 
எல்லா இடங்களையும்‌ சுற்றிப்பார்க்கிறது. 
நம்மால்‌ மனுஷருடைய முகத்தை மாத்திரமே 
பார்க்க முடியும்‌. கர்த்தரால்‌ நம்முடைய 
இருதயங்களையும்‌, இருதயங்களின்‌ 
யோசனைகளையும்‌, இருதயங்களில்‌ 
நிரம்பியிருக்கிற மறைவான 
இரகசியங்களையும்‌ பார்க்க முடியும்‌. 

“யாவனாகிலும்‌ ன்னை ஈன்‌ 
கனத்த அத்த த ப்‌ சார 
ஒளித்துக்கொள்ளக்கூடுமோ என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌" (எரே 23:24). நம்‌ 
சபாலங்களையும்‌, 


முடியாது... கர்த்தர்‌ 

அவர்‌ எல்லா இடங்களிலும்‌ 

இருக்கிறவர்‌. அவருக்கு மறைவிடம்‌ என்று 

எதுவுமேயில்லை. கர்த்தருக்கு எல்லாமே 
பிரதியட்சமான இடங்கள்தான்‌. 

கர்த்தரே 

சிருஷ்டித்தவர்‌ 


வானத்தையும்‌ பூமியையும்‌ 
அவரே அதை ஆளுகை 
செய்கிறவர்‌. கர்த்தர்‌ வானத்தையும்‌ 
பூமியையும்‌ தம்முடைய பரிசுத்தமான 
பிரசன்னத்தில்‌ நிரப்புகிறவர்‌. 


சமுகத்தைவிட்டு எங்கே ஓடுவேன்‌? 
வானத்திற்கு ஏறினாலும்‌, நீர்‌ அங்கே 
இருக்கிறீர்‌; நான்‌ பாதாளத்தில்‌ படுக்கை 
போட்டாலும்‌, நீர்‌ அங்கேயும்‌ இருக்கிறீர்‌” 
சங்‌ 12978) 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தரை ஒரு குறிப்பிட்ட இடத்திற்குள்‌ 
நம்மால்‌ அடைத்து வைக்க முடியாது. அதே 
வேளையில்‌ கர்த்தர்‌ இல்லாத இடம்‌ என்று 
எதுவுமேயில்லை. அவர்‌ எல்லா இடத்திலும்‌ 
இருக்கிறார்‌. 


சொப்பனங்கண்டேன்‌ 
எரே 23:25-27 


எரே 2925. சொப்பனங்கண்டேன்‌,. 
சொப்பனங்கண்டேன்‌ என்று, எண்‌: 
சொல்லிப்‌ 
உரைக்கிற 
சொல்லுகிறதைக்‌ 


"நாமத்தைச்‌. 
பொய்த்தீர்க்கதரிசனம்‌ 
தீர்க்கதரிசிகள்‌ 
கேட்டேன்‌. 


எரே 23:28. 
இப்படியிருக்கும்‌? 
பொய்த்தீர்க்கதரிசனம்‌. சொல்லுகிற 
தீர்க்கதரிசிகளின்‌ இருதயத்தில்‌ 
ஏதாகிலுமுண்டோ? இவர்கள்‌ தங்கள்‌ 
இருதயத்தின்‌ வஞ்சகத்தையே 
தீர்க்கதரிசனமாகச்‌ சொல்லுகிறவர்கள்‌. 


எரே 23:27. என்‌ ஜனத்தின்‌ பிதாக்கள்‌. 
பாகாலினிமித்தம்‌ என்‌ நாமத்தை 
மறத்ததுபோல, இவர்கள்‌ தங்கள்‌ 
அயலாருக்கு விவரிக்கிற தங்கள்‌ 
சொப்பனங்களினாலே என்‌ நாமத்தை: 
அவர்கள்‌ மறக்கும்படி. 
செய்யப்பார்க்கிறார்கள்‌. 


எதுவரைக்கும்‌ 


கர்த்தர்‌ கள்ளத்தீர்க்கதரிசிக 

தம்முடைய செய்தியை வெளிப்படுத்த 
அவர்களுக்கு தம்முடைய வார்த்தையைக்‌ 
கொடுக்கவில்லை. தம்முடைய ஊழியத்தைச்‌ 
செய்யுமாறு கர்த்தர்‌ கள்ளத்தீர்க்கதரிசிகளை 
அனுப்பவுமில்லை. ஆனால்‌ 
கள்ளத்தீர்க்கதரிசிகளோ கர்த்தருடைய 
நாமத்தினால்‌ பேசுகிறார்கள்‌. தீர்க்கதரிசிகள்‌ 
என்னும்‌ போர்வையில்‌ மறைந்துகொண்டு, 
ங்களுடைய மனதின்‌ நினைவுகளை, 
தீர்க்கதரிசனம்‌ போல சொல்லுகிறார்கள்‌. 


கர்த்தர்‌ கள்ளத்தீர்க்கதரிசிகளின்‌. 
நினைவுகளை அறிந்திருக்கிறார்‌. அவர்கள்‌ 
தெய்வீக வெளிப்பாடு என்னும்‌ பேரில்‌ 
பொய்களை பேசுகிறார்கள்‌. 
வல்லன்‌ அப்பை தங்கள்‌ இருயத்தின்‌ 
வஞ்சகத்தையே தீர்க்கதரிசனமாகச்‌ 
சொல்லுகிறார்கள்‌ (எரே 23:26). 





i= THE 
TT 


கள்ளத்தீர்க்கதரிசிகள்‌ 
க்கல்‌ நல்ல தி 
மாய்மாலம்பண்ணுகிறார்கள்‌. 
லவ்லி? சொப்பனங்கண்டேன்‌" 
என்று கர்த்தருடைய நாமத்தைச்‌ சொல்லி 
பொய்தீர்க்கதரிசனம்‌ உரைக்கிறார்கள்‌. 
அவர்களுடைய பொய்யான வார்த்தைகளை 
கர்த்தரும்‌ கேட்கிறார்‌. கள்ளத்தீர்க்கதரிசிகள்‌ 
தங்களுடைய பொய்யான வார்த்தைகளினால்‌. 
ஜனங்களை வஞ்சிக்கிறார்கள்‌. 
அவர்களுடைய இருதயத்தில்‌ சத்தியமில்லை. 
இப்படியிருக்கும்‌” 
சொல்லுகிற 
இருதயத்தில்‌ 
(எரே 23:26) என்று 
கர்த்தர்‌ கேட்கிறார்‌. யூதா மனுஷரின்‌ 
முற்பிதாக்கள்‌ கர்த்தருக்கு விரோதமாகப்‌ 
பாவம்‌ செய்தார்கள்‌. கர்த்தரைவிட்டு 
விலகிப்போனார்கள்‌. அந்நிய தேவர்களைப்‌ 
பின்பற்றினார்கள்‌. பாகாலுக்கு 
தூபங்காட்டினார்கள்‌. அவர்களுக்கு 
பாகாலே முக்கியமானதாகமிருந்தது. 
பாகாலின்‌ நிமித்தம்‌ அவர்கள்‌ 
கர்த்தருடைய நாமத்தை மறந்தார்கள்‌. 
முக்கியத்துவம்‌ 
கர்த்தருக்கு 
பாகாலை 


க்கும்‌. 
பொய்த்திக்கதரிரனம்‌ 
தீர்க்கதரிசிகளின்‌ 
ஏதாகிறுமுண்டோ?" 


பாகா 
கொடுத்தவர்கள்‌ 
முக்கியத்துவம்‌ கொடுக்கவில்லை. 
நினைக்கிறவர்கள்‌ கர்த்தரை 
விடுகிறார்கள்‌. கள்‌ எத்த்க்கதரிசிகளும்‌ 
சொப்பனங்களுக்கு 
கொடுக்கிறார்கள்‌. 
'சொப்பனங்களைப்பற்றியே. 
கள்ளத்தீர்க்கதரிசிகளின்‌ 
ஜனங்களை, 
மாயவலையாயிருக்கிறது. 
சொப்பனங்கள்‌ 
வைக்கப்பட்டிருக்கிற 


இருக்கிறது. 


“என்‌ ஜனத்தின்‌ பிதாக்கள்‌ பாகாலி 
னிமித்தம்‌ என்‌ நாமத்தை மறந்ததுபோல, 
இவர்கள்‌ தங்கள்‌ அயலாருக்கு விவரிக்கிற 
தங்கள்‌ சொப்பனங்களினாலே என்‌ 
நாமத்தை. அவர்கள்‌ மறக்கும்படி. 
செய்யப்பார்க்கிறார்கள்‌” (எரே 23:27) என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


அவர்களுடைய 
ஜனங்களுக்கு மறைவாக 
கண்ணியைப்போல 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


கள்ளத்தீர்க்கதரிசிகளை சாத்தான்‌ 
ஆளுகை செய்கிறான்‌. ஜனங்கள்‌ கர்த்தரை 
மறக்கவேண்டும்‌. இதுவே சாத்தானுடைய 
விருப்பம்‌. ஜனங்கள்‌ கர்த்தரை மறப்பதற்கு, 
சாத்தான்‌ ஏராளமான தந்திர உபாயங்களை 
பண்ணுகிறான்‌. ஜனங்கள்‌ கர்த்தரை 
மறந்துவிட்டால்‌, சாத்தானை நினைப்பார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ மத்தியில்‌ 
சாத்தான்‌ பாகாலை அனுப்பினான்‌. ஜனங்கள்‌ 
கர்த்தரை மறந்தார்கள்‌. பாகாலைப்‌ 
பின்பற்றிப்போனார்கள்‌. பாகாலுக்கு 
அடிமையானார்கள்‌. நாட்கள்‌ செல்ல செல்ல 
இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌, இஸ்ரவேலின்‌ 
பரிசுத்தராகிய கர்த்தருடைய நாமத்தையே 
மறந்துவிட்டார்கள்‌. கர்த்தரே மெய்யான 
தெய்வம்‌ என்னும்‌ சிந்தனைகூட இஸ்ரவேல்‌ 
ங்களிடம்‌ காணப்படவில்லை. 
எல்லாமே பாகாலாயிற்று, 
பிள்ளைகளாகயிருந்தவர்கள்‌ 
அடிமைகளானார்கள்‌ 
ஜீவித்தவர்கள்‌, பாகாலுக்கு 
விக்கிரகாராதனையிலும்‌, 

விபசார மார்க்கத்திலும்‌ ஜீவித்தார்கள்‌. 


கர்த்தருடைய வார்த்தை 
எரே 23:28,29 


வார்த்தையுன்னவனோ, 

வார்த்தையை உண்மையாய்ச்‌. 
சொல்வானாக; கோதுமைக்குமுன்‌ பதர்‌ 
எம்மாத்திரம்‌? என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 


எரே 2329, என்‌ வார்த்தை 
அக்கினியைப்போதூம்‌,  கன்மலையை 
நொறுக்கும்‌. சம்மட்டியைப்போலும்‌. 
இருக்கிறதல்லவோ? என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 





i THE 
ETT 


கர்த்தருடைய உண்மையான 
தீர்க்கதரிசிகளின்‌ வார்த்தைகளுக்கும்‌, 
கள்ளத்தீர்க்கதரிசிகளின்‌ வார்த்தைகளுக்கும்‌ 
வித்தியாசமுண்டு. கர்த்தருடைய 
தீர்க்கதரிசிகள்‌ கர்த்‌ வார்த்தையைப்‌ 
பேசுகிறார்கள்‌. கள்ளத்தீர்க்கதரிசிகளோ 
தங்கள்‌ இருதயத்தின்‌ வஞ்சகத்தையே 
தீர்க்கதரிசனமாய்ச்‌ சொல்லுகிறார்கள்‌. 
அக்கினியைப்‌ 
நொறுக்கும்‌ 
இருக்கிறது. 

(எரே 23:29). 


கள்ளத்தீர்க்கதரிசிகள்‌ 
சொப்பனங்கண்டேன்‌ என்று சொல்லி, 
கர்த்தருடைய நாமத்தினால்‌. 
பொய்த்தீர்க்கதரிசனம்‌ சொல்லுகிறார்கள்‌. 
"சொப்பனங்கண்ட தீர்க்கதரிசி சொப்பனத்தை 
விவரிப்பானாக; என்‌ வார்த்தையுள்ளவனோ, 
என்‌ வார்த்தையை உண்மையாய்ச்‌ 
சொல்வானாக" (எரே 23:28) என்று கர்த்தர்‌ 


சொல்லுகிறார்‌. 


கள்ளத்தீர்க்கதரிசிகள்‌ சொப்பன, 
ஒவ்‌ மேடுகள்‌. அவ்‌ 
எதை 

சொப்பனங்கண்டதாக 


உண்மையைப்போல பேசிவிடலாம்‌. 


கர்த்தருடைய உண்மையான 
தீர்க்கதரிசிகளினால்‌, தங்களுடைய மனதின்‌ 
இஷ்டப்படி பேசமுடியாது. 


ல்ல. 
சொல்லுகிற திகதி வார்த்தைகளை 
மிகுந்த கவனத்தோடும்‌, பயபக்தியோடும்‌ 
சொல்லவேண்டும்‌. அவர்கள்‌ கர்த்தருடைய 
ஆலோசனையில்‌ நிலைத்திருக்கவேண்டும்‌. 
தீர்க்கதரிசிகளின்‌ வார்த்தைகளைக்‌ 
கேட்கிறவர்களும்‌, கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
பயபக்தியோடு நிற்கவேண்டும்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அப்போதுதான்‌ 
கள்ளத்தீர்க்கதரிசிகளின்‌: 


நல்லதீர்க்கதரிசிகளின்‌ 
வார்த்தைகளுக்கும்‌ 

கண்டுபிடிக்க முடியும்‌. 

எல்லாவற்றிலும்‌ சத்தியம்‌ 

அவர்களுடைய மனதில்‌ ஒரு மாயத்தோற்றம்‌ 
உண்டாகிவிடும்‌. 


கள்ளத்தீர்க்கதரிசிகளின்‌ 
சொப்பனங்களுக்கும்‌, நல்ல. 
தீர்க்கதரிசிகளின்‌. வார்த்தைகளுக்கும்‌ 
ஏராளமான வித்தியாசங்கள்‌ உள்ளன. நல்ல. 
தீர்க்கதரிசிகள்‌ கர்த்தருடைய 
வார்த்தைகளை மாத்திரமே சொல்லுகிறார்கள்‌. 

தங்கள்‌ வாயில்‌ போட்ட 
வார்த்தைகளை, தீர்க்கதரிசிகள்‌ ஜனங்கள்‌ 
மத்தியில்‌ உண்மையாய்ப்‌ பேசுகிறார்கள்‌. 
நம்முடைய  ஆளிக்குரிய மனக்கண்கள்‌ 
பிரகாசமுள்ளதாயிருக்கவேண்டும்‌ அது 
மங்கிப்போய்விட்டால்‌, நம்மால்‌. 
சத்தியத்திற்கும்‌ பொய்க்கும்‌ வித்தியாசத்தை 
காணமுடியாது. 


“கோதுமைக்கு முன்‌ பதர்‌ 
எம்மாத்திரம்‌" என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
மனுஷருடைய மாய்மாலங்கள்‌ பதரைப்போல. 
பிரயோஜனமற்றவை. காற்றடிக்கும்போது, 
பதர்‌ பறந்துபோய்விடும்‌. கர்த்தருடைய 
வார்த்தையோ கோதுமையைப்‌ போன்றது. 
கோதுமையில்‌ சத்தும்‌ சாரமுமுள்ளது. அதுவே 
நம்முடைய  ஆத்துமாவுக்கு ஆகாரம்‌. 
கர்த்தருடைய வார்த்தையே நமக்கு 
ஜீவதப்பம்‌. 
ம்முடைய வார்‌ 

அக்கினியைப்போல இருக்கிறது என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. கர்த்தருடைய 
வார்த்தை வல்லமையுள்ளது. அக்கினி 
பலவிதமான விளைவுகளை உண்டுபண்ணும்‌. 


அக்கினியை யல 
பயன்படுத்துகிறோம்‌. 

களிமண்ணை சுடுகிறோம்‌. 
உருக்குகிறோம்‌. பொன்னைப்‌ புடமிடுகிறோம்‌. 
வெள்ளியிலிருந்து குழிம்பை 
நீக்கிப்போடுகிறோம்‌. அக்கினியானது ஒரு 
பொருளை அழிக்கவும்‌ செய்கிறது. ஆக்கவும்‌ 
செய்கிறது. கர்த்தருடைய வார்த்தையும்‌ 
அக்கினியைப்போல வல்லமையுள்ளது. 





f= FTE 
TT 


நாம்‌ கர்த்தருடைய 
நம்முடைய இருயத்தில்‌ 
ஏற்றுக்கொள்கிறோமோ, 
நமக்குள்‌ கிரியை நடப்பிக்கும்‌. கர்த்தருடைய 
வார்த்தை சிலருக்கு ஜீவனுக்கேதுவான. 
ஜீவவாசனையாகவும்‌, வேறு சிலருக்கோ 
மரணத்திற்கேதுவான மரணவாசனையாகவும்‌ 
இருக்கிறது. 


கர்த்தருடைய தம்முபை 
வார்த்தையைப்பற்றிச்‌ சொல்லும்போது, அது 
கன்மலையை நொறுக்கும்‌ சம்மட்டியைப்போல 
இருக்கிறது என்றும்‌ சொல்லுகிறார்‌. 
கர்த்தருக்கு முன்பாக தாழ்த்தப்படாத 
இருதயங்களெல்லாம்‌, பாறையைப்போல 
கடினமாயிருக்கிறது. அக்கினியினால்‌ உருக்க 
முடியாத பொருட்களை  சம்மட்டியினால்‌ 
அடித்து நொறுக்கவேண்டும்‌. கர்த்தருடைய 
வார்த்தை அக்கினியைப்போலவும்‌ இருக்கிறது. 
'சம்மட்டியைப்போலவும்‌ இருக்கிறது. 
கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய 
கடினமான இருதயத்தை உருக்கும்‌. 
நம்முடைய இருதயம்‌ உருகவில்லையென்றால்‌, 
கர்த்தருடைய வார்த்தை சம்மட்டியைப்போல 
கிரியை செய்து, நம்முடைய இருதயத்தை 
நொறுக்கிப்போடும்‌. 


நான்‌ விரோதி 
எரே 23:30-32 


எரே 23:30. ஆகையால்‌, இதே, 
ஒவ்வொருவராய்த்‌ தன்தன்‌. 
அயலாரிடத்தில்‌ என்‌ வார்த்தையைத்‌ 
திருட்டுதனமாய்‌ எடுக்கிற 
தீர்க்கதரிசிகளூக்கு நான்‌ விரோதி 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


எரே 28:31. இதோ, தங்கள்‌ நாவின்‌ 
சொல்லையே வழங்கி: அவர்‌ அதை 
உரைத்தார்‌ என்னு சொல்லுகிற 
தீர்க்கதரிசிகளூக்கு நான்‌ விரோதி 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


எரே 233௨ இதே, பொய்ச்‌ 
சொப்பனங்கணைத்‌ தீர்க்கதரிசணமாகச்‌ 
சொல்லி, அவைகளை விவரித்து, என்‌ 
ஜனத்தைத்‌ தங்கள்‌ யொய்களினாலும்‌, 
தங்கள்‌: வீம்புகளினாலும்‌, 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


மோசம்போக்குகிறவர்களுக்கு நான்‌ 
விரோதி என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌; 
நான்‌ அவர்கனை அனுப்பினதுமில்லை, 
அவர்களுக்குக்‌. கற்பித்ததுமில்லை; 
அவர்கள்‌ இத்த ஜனத்துக்கு ஒரு 
பிரயோஜனமாய்‌ இருப்பதுமில்லை 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


கள்ளத்தீர்க்கதரிசிகள்‌ 
சொப்பனங்களை 
சொல்லுகிறார்கள்‌. 
ஜனங்களை 
வீம்புகளினாலும்‌ 


தங்களுடைய 
தீர்க்கதரிரனமாய்ச்‌ 
கர்த்தருடைய 
தங்கள்‌ பொய்களினாலும்‌, 
மோசம்போக்குகிறார்கள்‌. 
தம்முடைய ஊழியத்திற்கு 
அழைக்கவுமில்லை. 
ஆனாலும்‌ இவர்கள்‌ 
கர்த்தருடைய பெயரைச்‌ சொல்லி பொய்யான 
வார்த்தைகளை தீர்க்கதரிசனமாய்‌ 
அறிவிக்கிறார்கள்‌. இவர்கள்‌ கர்த்தருடைய 
பெயரைச்‌ சொன்னாலும்‌, கர்த்தர்‌ 
இவர்களுக்கு விரோதமாயிருக்கிறார்‌ 
என்பதை இவர்கள்‌ 
அறிந்துகொள்ளவேண்டும்‌. இந்த 
வசனப்பகுறிமில்‌ கர்த்தர்‌ மூன்றுமுன 
“நான்‌ கள்ளத்தீர்க்கதரிசிகளுக்கு விரோதி? 
(எரே 23:30,31,32) என்று சொல்லுகிறார்‌. 
கள்ளத்தீர்க்கதரிசிகள்‌ கர்த்தருடைய 
திருட்டுத்தனமாய்‌ 
இவர்களிடத்தில்‌ பரிசுத்த 
அபிஷேகம்‌ இல்லை. 
இக்க ததக தீர்க்கதரிசனத்தின்‌ ஆலியும்‌ 
இல்லை. இவர்கள்‌ கர்த்தருக்கும்‌ 
அவருடைய ஆலியானவருக்கும்‌ 
அத்நியராயிருக்கிறார்கள்‌. ஆனாலும்‌ 
உண்மையான தீர்க்சதரிசிகளின்‌ ஆவி 
தங்களிடத்தில்‌ இருப்பதுபோல நடிக்கிறார்கள்‌. 
நல்ல தீர்க்கதரிசிகளைப்போலவே பேச 
கற்றுக்கொள்கிறார்கள்‌. நல்ல 
தீர்க்கதரிசிகள்‌ சொல்லுகிற வார்த்தைகளில்‌ 
சிலவற்றை, இவர்கள்‌ மனப்பாடம்‌ 
செய்துகொண்டு, அங்கும்‌ இங்குமாக 
பயன்படுத்துகிறார்கள்‌. நல்ல 
தீர்க்கதரிசிகளுடைய வார்த்தைகளை 
தங்களுடைய சொந்த வார்த்தைகளைப்‌ போல. 
பேசுகிறார்கள்‌. கள்ளத்தீர்க்கதரிசிகளின்‌ 
வார்த்தையில்‌ ஜீவனுமில்லை. தேவனுடைய 
கிருபையுமில்லை. 





i THE 
TT 
| ஜனங்கள்‌ கள்ளத்தீர்க்கதரிசிகளுடைய 


அந்த 
'த்தரிடத்திலிருந்துதான்‌ 


என்று 


கள்ளத்தீர்க்கதரிசிகள்‌ 


களவாடிக்கொள்கிறார்கள்‌. 
இருதயத்தில்‌ விதைக்கப்பட்ட 
பறித்துக்‌ 
கள்ளத்தீர்க்கதரிசிகளும்‌ 
வார்த்தைகளை 
தரிசிகளிடத்திலிருந்து 
கொள்கிறார்கள்‌. 


“ஒருவன்‌, ராஜ்யத்தின்‌ வசனத்தைக்‌ 
கேட்டும்‌ உணராதிருக்கும்போது, 
பொல்லாங்கன்‌ வந்து, அவன்‌ இருதயத்தில்‌ 
விதைக்கப்பட்டதைப்‌ பறித்துக்கொள்ளுகிறா: 
அவனே வழியருகே விதைக்கப்பட்டவன்‌' 
(மத்‌ 1319), 


கொடுத்திருப்பதாகச்‌ சொல்லி, கர்த்தருடைய 
நாமத்தினால்‌ பேசுகிறார்கள்‌. கர்த்தருடைய 
வார்த்தைகளையும்‌, தங்களுடைய சொந்த 
வார்த்தைகளையும்‌ கலந்து கலப்பாய்ப்‌ 
பே 


கள்ளத்தீர்க்கதரிசிகளின்‌ 
வார்த்தைகளோ ஒரு பிரயோஜனமும்‌ 
இல்லாதது. கர்த்தருடைய வார்த்தை 
ஜீவனுள்ளது. கள்ளத்தீர்க்கதரிசிகளின்‌ 
வார்த்தை ஜீவனில்லாதது. 

கர்த்தர்‌ கள்ளத்தீர்க்கதரிசிகளுக்‌। க்கு. 
விரோதியாயிருக்கிறார்‌. “ஆகையால்‌, இதோ, 
ஒவ்வொருவராய்த்‌ தன்தன்‌ அயலாரிடத்தில்‌ 
என்‌ வார்த்தையைத்‌ திருட்டுதனமாய்‌. 
எடுக்கிற தீர்க்கதரிசிகளுக்கு நான்‌ விரோதி 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌” (எரே 23:30). 


கள்ளத்தீர்க்கதரிசிகளின்‌ 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


இதனால்‌ கள்ளத்தீர்க்கதரிரிகள்‌ 
தங்களுக்குப்‌ பிரியமானபடி தங்களுடைய 
நாவைப்‌. பயன்படுத்துகிறார்கள்‌. 
ஜனங்களுக்கு எது பிரியமானது என்பதை 
கண்டுபிடித்து, அதையே கர்த்தருடைய 
வார்த்தையாகச்‌ 'சொல்லிவிடுகிறார்கள்‌. 
கள்ளத்தீர்க்கதரிசிகள்‌ தங்கள்‌ 
பேசினாலும்‌, அதை 
சொல்லுகிறார்‌" என்று 
தங்களுடைய சொந்த வார்த்தைகளுக்கு 
கர்த்தருடைய அங்கீகாரத்தையும்‌ 
கொடுத்துவிடுகிறார்கள்‌ கர்த்தர்‌ 
இப்படிப்பட்ட  கள்ளத்தீர்க்கதரிசிகளுக்கும்‌ 
விரோதியாயிருக்கிறார்‌. 
"இதோ, தங்கள்‌ நாவின்‌ சொல்லையே 
அவர்‌ அதை உரைத்தார்‌ என்‌ 
தீர்க்கதரிசிகளுக்கு 
சொல்லுகிறார்‌" 
(எரே 23:31) 


கள்ளத்தீர்க்கதரிசிகளின்‌ 
வார்த்தைகளில்‌ உண்மையில்லை. அவர்கள்‌ 
ங்களுடைய சொப்பனங்களை 
|, சொல்லுகிறார்கள்‌. 
சொப்பனங்களோடு மேலும்‌ சில 
கட்டுக்கதைகளையும்‌ சேர்த்து, அதை 
விவரிக்கிறார்கள்‌. கர்த்தருடைய ஜனங்களை 
தங்கள்‌ பொய்களினாலும்‌, வீம்புகளினாலும்‌ 
மோசம்போக்குகிறார்கள்‌. கர்த்தர்‌ 
இப்படிப்பட்ட கள்ளத்தீர்க்கதரிசிகளுக்கும்‌ 
விரோதமாயிருக்கிறார்‌. “கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌" என்று இவர்கள்‌ சொல்லுகிற 
தீர்க்கதரிசன வார்த்தைகளெல்லாமே, 
இவர்களுடைய சொந்த கண்டுபிடிப்புக்கள்‌ 

சொந்த கற்பனைகள்‌. 


இவர்களுடைய கபடான இருதயத்திலிருந்து 
வந்திருக்கிறது. 
கள்ளத்தீர்க்கதரிசிகளின்‌ 
வார்த்தைகளுக்கு ்‌ 
செவிகொடுக்கக்கூடாது. 
வார்த்தைகளைக்‌ கேட்டு, 
ம்‌ கொடுப்பது 
இது நம்முடைய பலவீனம்‌. 
கதரிசிகள்‌ நம்மை 
மோசம்போக்குகிறார்கள்‌. நாம்‌ 
அவர்களுடைய வார்த்தைகளைக்‌ கேட்டு 
மோசம்‌ போய்விடக்கூடாது. 





f= THE 
TT 


கள்ளத்தீர்க்கதரிசிகள்‌ கர்த்தருடைய 
ஊழியக்காரர்களல்ல. “நான்‌ அவர்களை 
அனுப்பினதுமில்லை, அவர்களுக்குக்‌. 
கற்பித்ததுமில்லை: ர்கள்‌ 
ஜனத்துக்கு 

இருப்பதுமில்லை 

சொல்லுகிறார்‌" (எரே 23:32). 


கர்த்தராலே சுமரும்‌ பாரம்‌ 
எரே 28:88-40. 


எரே 23:38. கர்த்தராலே சுமரும்‌ பாரம்‌ 
என்னவென்று இத்த ஜனமாகிலும்‌ ஒக 
தீர்க்கதரிசியாகிலும்‌ 

ஆகாரியனாகிலும்‌ உன்னைக்‌ பக்‌ 
உங்களைத்‌ தன்னிவிடுவேன்‌ என்பதே 
பாரம்‌ என்று நீ அவர்களுடனே 
சொல்லவேண்டும்‌. 


எரே 23:34. கர்த்தரால்‌ ௬மரும்‌ பாரம்‌ 
என்று சொல்லுகிற தீர்க்கதரிசியாகிலும்‌ 
ஆசாரியனாகிலும்‌ ஜனமாகிலூம்‌ சரி, 
அப்படிச்‌ சொல்லுகிற மனுஷனையும்‌ 
அவன்‌ வீட்டாரையும்‌ தண்டிப்பேன்‌ 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


எரே 28:35. கர்த்தர்‌ என்ன மது 
உத்தரவு கொடுத்தார்‌? கர்த்தர்‌ என்ன. 
சொன்னார்‌? என்று நீங்கள்‌ அவரவர்‌ 
தங்கள்‌  அயலானையும்‌ அவரவர்‌ 
தங்கள்‌ சகோதரனையும்‌ கேட்பீர்கனாக. 


எரே 28:36. ஆனால்‌ கர்த்தரால்‌ சுமரும்‌ 
பாரம்‌ என்கிற சொல்லை இனி 
வழங்காதிருப்பீர்கனாக, அவனவன்‌ 
வார்த்தையே அவனவனுக்குப்‌ 
பாரமாயிருக்கும்‌; அதேனென் றால்‌, 
நமது தேவனாகிய சேனைகளின்‌ 
கர்த்தர்‌ என்கிற 'ஜீவனுன்ன 
தேவனுடைய வார்த்தைகளைப்‌: 
புரட்டுகிறீர்கள்‌. 


எரே 28:37. கர்த்தர்‌ உனக்கு என்ன 
மறுஉத்தரவு கொடுத்தார்‌? கர்த்தர்‌ 
என்ன சொன்னார்‌? என்று தீ 
தீர்க்கதரிசியைக்‌ கேட்பாயாக. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எரே 28:38,  நீங்கனோவெனில்‌, 
கர்த்தரால்‌ ௬மரும்‌ பாரம்‌ என்று 
சொல்லுகிறபடியினானே கர்த்தரின்‌ 
பாரம்‌ என்று சொல்லாதிருங்களென்று 
நான்‌ சொல்லி. 

ப்‌ இத்த 
வார்த்தையைக்‌ கர்த்தரின்‌ பாரம்‌ என்று 
சொல்லுகிறீர்களே. 


எரே 29:59. ஆதலால்‌, 
உங்களை மறக்கவே மறந்து, 
உங்களையும்‌, நான்‌ உங்களுக்கும்‌ 
உங்கன்‌ பிதாக்களுக்கும்‌ கொடுத்த 
நகரத்தையும்‌, எனக்கு. முன்பாக 
இராதபடிக்குக்‌ கைவிட்டு, 


எரே 28:40. மறக்கப்படாத தித்திய 
நித்திய 
உங்கள்மேல்‌ 
என்று கர்த்தர்‌ 


இதே, நான்‌: 


வரப்பண்ணுவேன்‌ 
சொல்லுகிறார்‌. 


“கர்த்தரால்‌ சுமரும்‌ பாரம்‌" என்னும்‌. 
வாக்கியத்திற்கு, “இருதயத்தை 
பாரப்படுத்துவதற்கு அல்லது இருதயத்தை 
வேதனைப்படுத்துவதற்கு கர்த்தர்‌ 
மனுஷர்மீது சுமத்தும்‌ அல்லது மனுஷருக்கு 
சொல்லும்‌ அவருடைய கோபமான 
வார்த்தை" என்று பொருள்‌ 


கள்ளத்தீர்க்கதரிசிகளைப்போலவே, 
ஆசாரியர்களும்‌, யூதாவின்‌ 
கர்த்தருக்கு விரோதமாய்ப்‌ 
செய்கிறார்கள்‌ ்‌ 
கர்த்தரைப்பற்றிய அறிவும்‌, 
வார்த்தையைப்பற்றிய 
“கர்த்தர்‌ சொன்னார்‌" 
சொன்னாலும்‌ அதை 
நம்பிவிடுகிறார்கள்‌. இது 
மதியீனம்‌. யூதாதேசம்‌. 
மதிமீனம்‌ காணப்படுகிறது. 


என்று 


கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள்‌, 
தங்களுடைய பிரசங்கத்தில்‌, அவ்வப்போது 
கர்த்தராலே சுமரும்‌ பாரம்‌” என்னும்‌ 
வாக்கியத்தைப்‌ பயன்படுத்துகிறார்கள்‌. 
இந்த வாக்கியம்‌ மிகவும்‌ முக்கியமானதாகும்‌. 
இந்த வாக்கியத்தை தீர்க்கதரிசிகள்‌ 
அதிகமாய்ப்‌ பயன்படுத்துகிறார்கள்‌. இதை 
மிகுந்த கவனத்தோடும்‌, பயபக்தியோடும்‌. 
பயன்படுத்தவேண்டும்‌. 





i THE 
TT 


கர்த்தருடைய வார்த்தையைப்‌ 

அந்த வார்த்தைகள்‌ 

இருதயத்தில்‌ பதியவேண்டும்‌. கர்த்தருடைய 
வார்த்தையை. கனம்பண்ணுவதற்காகவும்‌, 
அதற்கு முக்கியத்துவம்‌ கொடுப்பதற்காகவும்‌, 
“கர்த்தராலே சுமரும்‌ பாரம்‌” என்‌; 
வாக்கியத்தை தீர்க்கதரிசிகள்‌ 
பயன்படுத்துகிறார்கள்‌. 


கள்ளத்தீர்க்கதரிசிகளும்‌, 
குமரும்‌ பாரம்‌' என்னும்‌ 
பயன்படுத்துகிறார்கள்‌. 


கர்த்தராலே 
வாக்கியத்தைப்‌ 
இவர்களுக்கு இந்த 
வாக்கியத்தின்‌ அர்த்தம்‌ தெரியாது. 
கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளைப்போல. 
தாங்களும்‌ பேசவேண்டும்‌ என்று நினைத்து, 
அந்த வாக்கியத்தை  மாய்மாலமாய்‌ 
பயன்படுத்துகிறார்கள்‌. 

"கர்த்தராலே சுமரும்‌ பாரம்‌" 
ஆவிக்குரிய வாக்கியம்‌. 
வார்த்தைக்கு 
கொடுப்பதுபோல, 
முக்கியத்துவம்‌ கொடுக்கிறார்‌. 
கள்ளத்தீர்க்கதரிசிகளோ 


என்பது 
கர்த்தர்‌. தம்முடைய 
முக்கிய 


கள்ளத்தீர்க்கதரிசிகள்‌. த 
வாக்கியத்தை பயன்படுத்தும்போது, அவர்கள்‌ 
கர்த்தருடைய நல்ல  தீர்க்கதரிசிகளை 
ஏளனம்பண்ணுகிறார்கள்‌. அவர்களை 
பரியாசம்பண்ணுகிறார்கள்‌. கர்த்தருடைய 
ஊழியக்காரர்களை பரியாசம்பண்ணுவது, 
அவர்கள்‌ சொல்லுகிற செய்தியை 
பரியாசம்பண்ணுவதற்கு ஒப்பாயிருக்கிறது. 
தீர்க்கதரிசியை பரியாசம்பண்ணுகிறவன்‌. 
தீர்க்கதரிசன வார்த்தையையும்‌ பரியாசம்‌. 
பண்ணுகிறான்‌. தீர்க்கதரிசியை அனுப்பின 
கர்த்தரையும்‌ பரியாசம்பண்ணுகிறான்‌. 


எச்சரிப்பின்‌ வார்த்தைகளும்‌, 
டம நியாயத்தீர்ப்பின்‌ வார்த்தைகளும்‌, 

கடிந்துகொள்ளும்‌ 
க்‌ தக்‌! கர்த்தருடைய பாரம்‌” 
என்றும்‌ அழைக்கப்படுகிறது. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தீர்க்கதரிசிகள்‌ “கர்த்தருடைய பாரம்‌” 
என்று சொல்லும்போதே, கர்த்தர்‌ 
ஜனங்கள்மீது கோபமாயிருக்கிறார்‌ என்று 
ஜனங்கள்‌  புரிந்துகொள்வார்கள்‌. கர்த்தர்‌ 
ஜனங்களுக்கு ஆறுதலின்‌ வார்த்தைகளையும்‌, 
ஆசீர்வாதமான வார்த்தைகளையும்‌ 
சொல்லாமல்‌, கடிந்துகொள்ளும்‌ 
வார்த்தைகளையும்‌, நியாயத்தீர்ப்பின்‌ 
வார்த்தைகளையும்‌, கோபாக்கினையின்‌ 
வார்த்தைகளையும்‌ சொல்லப்போகிறார்‌ 
என்று ஜனங்கள்‌ எதிர்பார்ப்பார்கள்‌. 


கள்ளத்தீர்க்கதரிசிகள்‌ கர்த்தருக்கு 
விரோதமாகப்‌ பாவம்‌ செய்கிறார்கள்‌. 
அவர்களிடத்தில்‌ அநியாயமும்‌ அக்கிரமம்‌ 
நிரம்பியிருக்கிறது. கர்த்தருடைய 
எச்சரிப்பின்‌ வார்த்தைகள்‌ 
கள்ளத்தீர்க்கதரிசிகளுக்கு விரோதமாகச்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால்‌. 
கள்ளத்தீர்க்கதரிசிகளோ, கர்த்தருடைய 
வார்த்தைகளை ஜனங்களுக்கு 
பிரசங்கிக்கிறார்கள்‌. கர்த்தருடைய 
எச்சரிப்பின்‌ வார்த்தைகளால்‌ பிரசங்கிக்கப்பட 
வேண்டிய கள்ளத்தீர்க்கதரிசிகள்‌, 
ஜனங்களுக்கு பிரசங்கிக்கிறார்கள்‌. 
கள்ளத்தீர்க்கதரிசிகளைப்‌ போலவே, 
ஆசாரியர்களில்‌ அநேகரும்‌, யூதாஜனங்களில்‌ 
பலரும்‌ பாவிகளாயிருக்கிறார்கள்‌. இவர்கள்‌ 
கர்த்தருடைய வார்த்தைகளை 
அசட்டைசெய்கிறார்கள்‌. கர்த்தருடைய 
ஊழியக்காரர்களை பரியாசம்பண்ணுகிறார்கள்‌. 


கர்த்தருடைய ர்க்கதரிரிகள்‌ 
தங்களிடம்‌ லவா. மாகன்‌ 
அவர்களிடம்‌ “கர்த்தராலே சுமரும்‌ பாரம்‌" 
என்ன என்று கேட்டு, அவர்களை 
பரியாசம்பண்ணுகிறார்கள்‌. கர்த்தருடைய 
தீர்க்கதரிசிகள்‌ சமாதானமான 
வார்த்தைகளை சொல்லமாட்டார்கள்‌ என்றும்‌, 
கர்த்தருடைய கோபத்தின்‌ வார்த்தைகளையே 
சொல்லுவார்கள்‌ என்றும்‌ 
எதிர்பார்க்கிறார்கள்‌. தீர்க்கதரிசிகளை 
பரியாசம்பண்ணும்‌ விதமாய்‌, “இன்று 
கர்த்தருடைய கோபமான வார்த்தை என்ன" 
என்று கேட்கும்‌ வண்ணமாக, இன்று 
“கர்த்தராலே சுமரும்‌ பாரம்‌ என்ன” என்று 
கேட்கிறார்கள்‌. 





i= FTE 
TT 


சாரியர்களின்‌ வஸ்திரங்கள்‌ துக்க 
வஸ்திரங்களைப்‌ போன்று இருக்கக்கூடாது. 
அவை தேவனுடைய மகிமையின்‌ அடையாளம்‌. 
ஆகையினால்‌ அவை பல வர்ணங்களில்‌ 
இருக்கலாம்‌. ஆசாரியர்கள்‌ தேவனுக்குப்‌ 
பிரதிநிதிகளாக இருப்பதினால்‌, அவர்கள்‌ 
தேவனுடையமகிமையையும்‌, அலங்காரத்தையும்‌ 
தங்கள்‌ வஸ்திரங்களின்‌ மூலமாகவும்‌ 
வெளிப்படுத்திக்‌ காண்பிக்க வேண்டும்‌. 
ஆசாரியருடைய 
வங்திங்களில்‌ மார்ப்பதக்கம்‌. ஏயோத்து, 
அங்கி, விசித்திரமான உள்சட்டை, பாகை, 
இடைக்கச்சை ஆகியவை இடம்‌ பெறுகிறது. 
ற. உண்டாக்கவேண்டிய 
பற்றியும்‌ கர்த்தர்‌ மோசேக்கு 
சொல்லுகிறார்‌. கர்த்தர்‌ 
ஞானத்தின்‌ ஆவியினால்‌ 
விவேகமான இருதயமுள்‌ 
ஆசாரியருக்கு 


உண்டாக்கவேண்டும்‌. 


பரிசுத்த 


கர்த்தர்‌ தம்முடைய 
செய்வதற்கு, ஒரு சிலரை 
ஆவியால்‌ நிரப்புகிறார்‌. 
காலத்திலும்‌, மனுஷர்‌ பரிசுத்த ஆவியினால்‌ 
நிரப்பப்பட்டார்கள்‌ என்பதற்கும்‌, அவர்கள்‌ 
ஆலிக்குரிய வரங்களில்‌ சிலவற்றைப்‌ பெற்றுக்‌ 
கொண்டார்கள்‌ என்பதற்கும்‌ இந்த வாக்கியம்‌ 
ஒரு சான்றாகும்‌. 


தேவனுடைய வாசஸ்தலத்தின்‌ ஒருசில. 
பகுதிகளை உண்டு பண்ணுவதற்கும்‌, 
ஆசாரிய வஸ்திரங்களையும்‌, 
ஆசரிப்புக்கூடாரத்தின்‌ மற்ற திரைகளையும்‌ 
செய்வதற்கும்‌, தேவனை ஆராதிப்பதற்குத்‌ 
தேவையான பணிமுட்டுகளைச்‌ 
செய்வதற்கும்‌ தேவன்‌ ஒருசில மனுஷரைத்‌ 
தெரிந்தெடுத்து அவர்களை ஞானத்தின்‌ 
ஆலிமினால்‌ நிரப்பி, அந்த வேலைக்காக 
அவர்களைத்‌ தகுதிப்படுத்திப்‌ 
பயன்படுத்தினார்‌. 

'சரிப்புக்கூடார 

டன ள்‌ 
கர்த்தர்‌ அவர்களை 
ஞானத்தின்‌ ஆவியினால்‌ 
அவர்களைப்பற்றிய விவரம்‌ வருமாறு: 

1. நெசவுவேலை செய்கிறவர்கள்‌ 

2. உலோக உருக்குவேலை செய்கிறவர்கள்‌ 


3 தட்டார்‌ 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


4. பொற்கொல்லர்‌ 
சித்திரத்தையல்வேலைக்காரர்‌ 
தச்சர்‌ 
மரக்கொத்துவேலை செய்கிறவர்‌ 

8, திட்டமிடுகிறவர்‌ 

9. திரைச்சீலை செய்கிறவர்‌ 

10. வெட்டு வேலைசெய்கிறவர்‌ 


கர்த்தர்‌ மோசேயை நோக்கி, “அவர்கள்‌ 
உண்டாக்கவேண்டிய _ வஸ்திரங்களாவன;: 
மார்ப்பதக்கமும்‌, ஏபோத்தும்‌. அங்கியும்‌ 
உள்சட்டையும்‌, பாதையும்‌, 
உன்‌ சகோதரனாகிய 
எனக்கு ஆசாரிய ஊழியம்‌ 
செய்யும்படி, அவனுக்கும்‌ அவன்‌ குமாருக்கும்‌. 
பரிசுத்த வஸ்திரங்களை 
உண்டுபண்ணவேண்டும்‌. அவர்கள்‌ 
பொன்னும்‌ இளநீலநூலும்‌ இரத்தாம்பரநூலும்‌ 
சிவப்புநூலும்‌ மெல்லிய பஞ்சுநூலும்‌ 
சேகரிப்பார்களாக” (யாத்‌ 28:45) என்று 
சொல்லுகிறார்‌. 


ஏற்பாட்டுக்காலத்து, 


பரிசுத்த வஸ்திரங்கள்‌ 


ஆசாரியருடைய 
விலையேறப்பெற்ற நூலாலும்‌, பொன்னாலும்‌ 
செய்யப்பட்டிருக்கிறது. புதிய 
ஏற்பாட்டுக்காலத்து விசுவாசிகளாகிய நாமும்‌ 


கர்த்தருக்கு  ஆசாரியர்களாயிருக்கிறோம்‌. 
கர்த்தர்‌ நமக்கு பொன்வஸ்திரங்களை 
கட்டளையிடவில்லை. அதற்கு பதிலாக 
கர்த்தர்‌ நமக்கு இரட்சிப்பின்‌ வஸ்திரத்தை 
உடுத்தி, நீதியின்‌ சால்வையை தரிக்கிறார்‌. 

"கர்த்தருக்குள்‌ பூரிப்பாய்‌ மகிழுகிறேன்‌: 
என்‌ தேவனுக்குள்‌ என்‌ ஆத்துமா 
களிகூர்ந்திருக்கிற மணவாளன்‌ 
ஆபரணங்களினால்‌. தன்னை 
அலங்கரித்துக்கொள்ளுகிறதற்கும்‌, மணவாட்டி 
நகைகளினால்‌ தன்னைச்‌ சிங்காரித்து 
கொள்ளுகிறதற்கும்‌ ஒப்பாக, அவர்‌. 
இரட்சிப்பின்‌ வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி, 
நீதியின்‌ சால்வையை எனக்குத்‌ தரித்தார்‌" 
(ஏசா 6:10) 





i THEN 
TT 


கர்த்தருடைய கோபம்‌ 

பாவிகள்‌ நீர்க்கதரிசிகளிடம்‌, 

சுமரும்‌ பாரம்‌ என்ன” என்று கேட்கும்போது, 
தீர்க்கதரிசிகள்‌ அவர்களுக்கு 

பிரதியுத்தரம்‌ சொல்லவேண்டும்‌ 

கர்த்தர்‌ அவர்களுக்கு சொல்லுகிறார்‌. 


தீர்க்கதரிசியாகிலும்‌ ஒரு ஆசாரியனாகிலும்‌ 
உன்னைக்‌ கேட்டால்‌, உங்களைத்‌ 
தள்ளிவிடுவேன்‌ என்பதே பாரம்‌ என்று நீ 
அவர்களுடனே சொல்லவேண்டும்‌” 
(எரே 23:33) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


கர்த்தருடைய ஊழியக்காரர்களை 
மன்னனாக. கத்‌ 
தண்டிப்பார்‌ கள்ளத்தீர்க்கதரிசிகளும்‌, 
கள்ளஆசாரியர்களும்‌, பாவியான 
மனுஷர்களும்‌ தீர்க்கதரிசிகளை 
பரியாசம்பண்ணும்‌ வண்ணமாக “கர்த்தரால்‌ 
சுமரும்‌ பாரம்‌ என்ன" என்று கேட்கிறார்கள்‌ 
கர்த்தர்‌ அப்படி கேட்பவர்களை 


தண்டிக்கப்போவதாகச்‌ சொல்லுகிறார்‌ 


“கர்த்தரால்‌ சுமரும்‌ பாரம்‌ என்‌) 
சொல்லுற “ப ர்க்கதரிசியாகிலும்‌ 
ஆசாரியனாகிலும்‌ ஜனமாகிலும்‌ சரி, அப்படிச்‌ 
சொல்லுகிற. மனுஷனையும்‌ அவன்‌ 
வீட்டாரையும்‌ தண்டிப்பேன்‌ என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌” (எரே 23:34). 


பாவிகளும்‌, 
கர்த்தருடைய 
ஏளனம்பண்ணுகிறார்கள்‌. 
பரியாசம்பண்ணுகிறார்கள்‌. 
ஊழியக்காரர்கள்‌ 
பயொரய்பன்‌ அக்க சக்த 

பிரதியுத்தரம்‌ சொல்லவேண்டுமென்று. 
வேதத்தில்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள்‌ 
கர்த்தருடைய வார்த்தையாகிய பாரத்தை 
அவர்களுக்கு சொல்லவேண்டும்‌. 

“ஆதிராக்‌ தேசத்துக்கு. 
விரோதமான தும்‌, தமஸ்குவின்மேல்‌ வந்து 
தங்குவதுமான கர்த்தருடைய வார்த்தையாகிய 
பாரம்‌; மனுஷரின்‌ கண்களும்‌ 
இஸ்ரவேலுடைய சகல கோத்திரங்களின்‌ 
கண்களும்‌ கர்த்தரை நோக்கிக்‌ 
கொண்டிருக்கும்‌” (சக 931. 


பரியாசக்காரரும்‌. 
ஊழியக்காரர்களை 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


'மல்கியாவைக்கொண்டு கர்த்தர்‌ 
இஸ்ரவேலுக்குச்‌ சொன்ன வார்த்தையின்‌ 
பாரம்‌" (மல்‌ 14), “நினிவேமின்‌ பாரம்‌. 
எல்கோசானாகிய நாகூமின்‌ தரிசனப்‌ 
புஸ்தகம்‌" (நாகூ 14), “ஆபகூக்‌ என்னும்‌ 
தீர்க்கதரிசி தரிசனமாய்க்‌ கண்ட பாரம்‌" 
(ஆப 13). 


எரேமியா 


தீர்க்கதரிசி யூதாவின்‌ 
மனுஷர்‌ மத்தியி/ 


லும்‌, எருசலேமின்‌ குடிகள்‌ 
மத்தியிலும்‌ எப்படி ஊழியம்‌ 
செய்யவேண்டும்‌ என்று கர்த்தர்‌ அவருக்கு 
ஏற்கெனவே கற்றுக்கொடுத்திருக்கிறார்‌. 


“இதினிமித்தம்‌: நீ திரும்பினால்‌ நான்‌ 
உன்னைச்‌ திரும்பச்‌ சீர்ப்படுத்துவேன்‌: என்‌ 
முகத்துக்குமுன்பாக நிலைத்துமிருப்பாய்‌; நீ 
தீழ்ப்பானதினின்று விலையேறப்பெற்றதைப்‌ 
பிரித்தெடுத்தால்‌, என்‌ வாய்‌ போலிருப்பாய்‌; நீ 
அவர்களிடத்தில்‌ திரும்பாமல்‌, அவர்கள்‌ 
உன்னிடத்தில்‌ திரும்புவார்களாக என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌" (எரே 15:19). 


கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள்‌ 
இனிமேல்‌, “கர்த்தரால்‌ சுமரும்‌ பாரம்‌" 
என்னும்‌ வாக்கியத்தை சொல்லவேண்டாம்‌. 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. “கர்த்தரால்‌ 
சுமரும்‌ பாரம்‌ என்கிற சொல்லை இனி 
வழங்காதிருப்பீர்களாக" (எரே 23:36) 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. “கர்த்தரால்‌ 
சுமரும்‌ பாரம்‌” என்னும்‌ வாக்கியத்தை 
ஒருவரும்‌ கவனக்குறைவாகவோ, 
அசட்டையாகவோ, பரியாச 
வார்த்தைகளாகவோ பயன்படுத்தக்கூடாது. 


ஊழியக்காரர்கள்‌, 
பாரம்‌” 


கர்த்தருடைய 
“கர்த்தரால்‌ சுமரும்‌. 
வாக்கியத்தை 
சொல்லமாட்டார்கள்‌. கள்ளத்தீர்க்கதரிசிகளும்‌, 
கள்ளஆசாரியர்களும்‌, பாவியான 
ம்‌, “கர்த்தரால்‌ சுமரும்‌ பாரம்‌" 
வாக்கியத்தைச்‌ சொல்லும்போது, 
"அவனவன்‌ வார்த்தையே அவனவனுக்கு 
பாரமாயிருக்கும்‌' (எரே 23:36) என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 





f= FTE 
TT 


டய 
புரட்டுகிறார்கள்‌. 
சேனைகளின்‌ கர்த்தராயிருக்கிறார்‌. 
கள்ளத்தீர்க்கதரிசிகளுக்கோ கர்த்தரிடத்தில்‌ 
பயமுமில்லை. பக்தியுமில்லை. அவர்கள்‌ 
கர்த்தருடைய வார்த்தைகளை அசட்டை 
பண்ணுகிறார்கள்‌. தங்களுடைய மனதில்‌ 
தோன்றியதையெல்லாம்‌, “கர்த்தர்‌ சொன்னார்‌" 
என்று சொல்லுகிறார்கள்‌. கர்த்தருடைய 
நல்ல தீர்க்கதரிசிகள்‌, “கர்த்தரால்‌ சுமரும்‌ 
கள்ளத்தீர்க்கதரிசிகள்‌ 
்‌ ஏளனம்பண்ணுகிறார்கள்‌. 
நல்லதீர்க்கதரிசிகளைப்‌ போலவே, 
கள்ளத்தீர்க்கதரிசிகளும்‌, “கர்த்தரால்‌ சுமரும்‌ 
பாரம்‌" என்று சொல்லுகிறார்கள்‌. 


கர்த்தருடைய செய்தியை, அவருடைய 
தீர்க்கதரிசிகள்‌ ஜனங்களிடத்தில்‌ போய்‌, 
“கர்த்தரால்‌ சுமரும்‌ பாரம்‌" என்று 
சொல்லக்கூடாது. அதற்குப்‌ பதிலாக 
ஜனங்கள்‌ தீர்க்கதரிசிகளிடத்தில்‌ வந்து. 
கர்த்தருடைய செய்தியை கேட்டுப்‌ 
பெற்றுக்கொள்ளவேண்டும்‌. 


கர்த்தர்‌ உனக்கு என்ன மறுஉத்தரவு 
கொடுத்தார்‌? கர்த்தர்‌ என்ன சொன்னார்‌? 
என்று நீ தீர்க்கதரிசியைக்‌ கேட்பாயாக” 
(எரே 23:37) என்றும்‌, “கர்த்தர்‌ என்ன மறு 
உத்தரவு கொடுத்தார்‌? கர்த்தர்‌ என்ன 
சொன்னார்‌? என்று நீங்கள்‌ அவரவர்‌ தங்கள்‌ 
அயலாணையும்‌ அவரவர்‌ தங்கள்‌ 
சகோதரனையும்‌ கேட்பீர்களாக" (எரே 23:35 
என்றும்‌ கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 

ஜனங்கள்‌ தங்களிடத்தில்‌ 
கர்த்தருடைய செய்தியை கேட்கவரும்போது, 
கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள்‌ 
அவர்களிடத்தில்‌, “கர்த்தரால்‌ சுமரும்‌ பாரம்‌” 
என்னும்‌ வாக்கியத்தைச்‌ சொல்லக்கூடாது. 
என்று கர்த்தர்‌ அவர்களுக்கு கட்டளை 
கொடுக்கிறார்‌. 

கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள்‌ 
அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிகிறார்கள்‌. 
“கர்த்தரால்‌ சுமரும்‌ பாரம்‌ என்கிற சொல்லை. 
இனி வழங்காதிருப்பீர்களாக" என்று கர்த்தர்‌ 
கட்டளை கொடுக்கும்போது, அவருடைய 


வாக்கியத்தை வழங்காமலிருக்கிறார்கள்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


கள்ளத்தீர்க்கதரிசிகளோ கர்த்தருடைய 
வார்த்தைக்கு "செவிகொடுப்பதுமில்லை, 
கர்த்தருடைய வார்த்தையைக்‌ கேட்டாலும்‌, 
அவர்கள்‌ அதற்கு கீழ்ப்படிவதுமில்லை. 
'நீங்களோவெனில்‌, கர்த்தரால்‌ ம்‌ 
பாரம்‌ என்று சொல்லுகிறபடியினாலே: 
கர்த்தரின்‌ பாரம்‌ என்று 
சொல்லாதிருங்களென்று நான்‌ உங்களுக்குச்‌ 
சொல்லி அனுப்பியும்‌, நீங்கள்‌ இந்த 
வார்த்தையைக்‌ கர்த்தரின்‌ பாரம்‌ என்று 
சொல்லுகிறீர்களே" (எரே 23:38) என்று 
ர்த்தர்‌ தமக்கு கீழ்ப்படியாத 
கள்ளத்தீர்க்கதரிசிகளைப்‌ பார்த்து, 


தீர்க்கதரிசிகளை 

“கர்த்தரால்‌. 

சொல்லக்கூடாது. 

கர்த்தர்‌ தடைபண்ணியிருக்கிறார்‌ 

கள்ளத்தீர்க்கதரிசிகளோ, கர்த்தர்‌ 

தடைபண்ணியிருக்கிற வார்த்தைகளை, 

தங்கள்‌ இஷ்டம்போல பயன்படுத்துகிறார்கள்‌. 

இதனால்‌ தேவனுடைய கோபம்‌ 
அவர்கள்மேல்‌ வருகிறது. 


“கர்த்தரால்‌ சுமரும்‌. பாரம்‌ என்று 
சொல்லுகிற தீர்க்கதரிசியாகிலும்‌ 
ஆசாரியனாகிலும்‌ ஜனமாகிலும்‌ சரி, அப்படிச்‌ 
சொல்லுகிற மனுஷனையும்‌ அவன்‌ 
வீட்டாரையும்‌ தண்டிப்பேன்‌ என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌" (எரே 23:34). 


“கர்த்தரால்‌ கரும்‌ பாரம்‌" என்று 
யாரெல்லாம்‌ சொல்லுகிறார்களோ, 
அவர்களுடைய வார்த்தைகளே அவர்களுக்கு 
பாரமாயிருக்கும்‌ கர்த்தருடைய 
ஆக்கினைத்தீர்ப்பு அவர்கள்மேல்‌ வரும்‌. 
கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத 
கள்ளத்தீர்க்கதரிசிகளை, கர்த்தர்‌ அதிகமாய்த்‌ 
தண்டிப்பார்‌. 


கர்த்தருடைய  தீர்க்கதரிசிகளிடத்தில்‌ 
யாராவது வந்து, “கர்த்தரால்‌ சுமரும்‌ பாரம்‌" 
என்ன என்று கேட்டால்‌, "உங்களைத்‌ 
தள்ளிவிடுவேன்‌ என்பதே பாரம்‌" 
(எரே 23:33) என்று அவர்களுக்கு பதில்‌ 
சொல்லவேண்டும்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


கர்த்தருடைய வார்த்தைக்கு 
கீழ்ப்படியாமல்‌, கர்த்தரையும்‌ அவருடைய 
வார்த்தையையும்‌ அசட்டைசெய்து, 
கர்த்தருடைய ஊழியக்காரர்களை பரியாசம்‌. 
பண்ணுகிற  கள்ளத்தீர்க்கதரிசிகள்மீதும்‌, 
கள்ளஆசாரியர்கள்மீதும்‌, பாவியான 
ஜனங்கள்மீதும்‌ கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு 
வரும்‌. கர்த்தர்‌ அவர்களைத்‌ தண்டிப்பார்‌ 
ஆதலால்‌, இதோ, நான்‌ 
உங்களை மறக்கவே மறந்து. உங்களையும்‌, 
நான்‌ உங்களுக்கும்‌ உங்கள்‌ 
பிதாக்களுக்கும்‌ கொடுத்த நகரத்தையும்‌, 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எனக்கு முன்பாக இராதபடிக்குக்‌ கைவிட்டு, 


சொல்லுகிறார்‌" (எரே 23:39,40). 


நாம்‌ கர்த்தரை கனம்பண்ணுவதுபோல, 
அவருடைய வார்த்தையையும்‌ 
கனம்பண்ண வேண்டும்‌. கர்த்தருடைய 
வார்த்தையை  பரியாசம்பண்ணுகிறவர்கள்‌, 
கர்த்தரையே பரியாசம்பண்ணுகிறார்கள்‌. 





ழ்‌ நவள 
யாய 


எரேமியா 
அதிகாரத்தில்‌ 
என்று 
சொன்னார்‌. 
நினைத்துப்‌ 
இருதயத்தில்‌ 
உண்டாயிற்று. 


இதற்கு ந்திய 
எருசலேம்‌ அழிந்துபோகும்‌ 
பொதுவான தீர்க்கதரிசனத்தைச்‌ 


மிகுந்த வருத்தமும்‌ துக்கமும்‌ 


இந்த அதிகாரத்தில்‌ கர்த்தர்‌ 
எரேமியாவை உற்சாகப்படுத்துகிறார்‌. 
யூதாதேசம்‌ முழுவதிலும்‌ பொதுவான அழிவு 
வந்தாலும்‌, யூதாவின்‌ குடிகள்‌ 
எல்லோருக்கும்‌ அழிவு ஒன்றுபோலிருக்காது. 
கர்த்தர்‌ நீதிமான்களையும்‌ துன்மார்க்கரையும்‌ 
வேறுபிரிப்பார்‌. கோனியா பாபிலோன்‌ 
தேசத்திற்கு சிறைப்பட்டுப்போன 
காலத்திலேயே, யூதா மனுஷரில்‌ அநேகர்‌ 
அவனோடுகூட, பாபிலோனுக்கு சிறைப்பட்டுப்‌ 
போனார்கள்‌. அவர்கள்‌ சிறைப்பட்டுப்போனது, 
அவர்களுக்கு நன்மைக்கு ஏதுவாகயிருக்கும்‌. 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 

பாபிலோனுக்‌ சிறைப்‌ 
மதமானவர்களோ 
இருநயங்களைக்‌ கடி ்‌ 
யூதாதேசத்தில்‌ தங்கிவிடுகிறார்கள்‌. அவர்கள்‌ 
வத்த ஜீவிக்கிறார்கள்‌. அவர்களும்‌ 
அந்நிய தேசத்து சிறையிருப்புக்குப்போவார்கள்‌ 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ 


கர்த்தர்‌ எரேமியாவுக்கு 
அத்திபழங்களுள்ள இரண்டு கூடைகளை 
தரிசனமாகக்‌ காண்பிக்கிறார்‌. ஒரு கூடையில்‌ 
நல்ல அத்திப்பழங்களும்‌, மற்றொரு கூடையில்‌ 
கெட்ட  அத்திப்பழங்களும்‌ இருக்கிறது 
(எரே 2411-3). 


கர்த்தர்‌ 
அத்திப்பழங்களுள்ள இரண்டு 
தரிசனத்தை விவரிக்கிறார்‌. 
தேசத்திற்கு ஏற்கெனவே சிறைப்பட்டுப்‌ 
போனவர்கள்‌ நல்ல அத்திப்பழங்களுள்ள 
கூடைக்கு ஒப்பாயிருக்கிறார்கள்‌. சிறையிருப்பு 

அவர்களுக்கு நன்மையைக்‌ கொடுக்கும்‌ 
(எரே 24:4-7). 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பாபிலோன்‌ தேசத்து சிறையிருப்புக்கு 

போகாமல்‌, இனிமேல்‌: 

போகப்போகிறவர்கள்‌ 

கூடைக்கு 

ஒப்பாயிருக்கிறார்கள்‌. அவர்களுக்கு தீங்கு 
உண்டாகும்‌ (எரே 24:8-10). 


அத்திப்பழங்களூன்ன இரண்டு 
கூடைகள்‌ 
எரே 24:1-8 


எரே 244. பாபிலோன்‌ ராஜாவாகிய 
நேபுகாத்நேச்சார்‌, யோயாக்கீமின்‌ 
குமாரனாகிய எகொனியா என்கிற 
யூதாவின்‌ ராஜாவையும்‌, யூதாவின்‌ 
பிரபுக்களையும்‌, எருசலேமிலுன்ன 
தச்சரையும்‌ கொல்லரையும்‌ 
சிறைப்பிடித்து, பாபிலோனுக்குக்‌ 
கொண்டுபோனபின்பு, இதே, 
கர்த்தருடைய ஆலயத்தின்‌ 
முன்‌ வைக்கப்பட்டிருந்த 
அத்திப்பழங்களூவ்ன 

கூடைகளைக்‌ கர்த்தர்‌ 
காண்பித்தார்‌. 


எரே 24:2. ஒரு கூடையிலே முதல்‌ 
கத்தாயத்து அத்திப்பழங்களுக்குச்‌. 
சமானமான மிகவும்‌ நல்ல்‌ 
அத்திப்பழங்களும்‌, மற்றக்‌ கூடையிலே 
புசிக்கத்தகாத மிகவும்‌ கெட்ட, 
அத்திப்பழங்களும்‌ இருந்தது. 


எரே 24:8. கர்த்தர்‌ என்னை நோக்கி: 
எரேமியாவே, நீ என்னத்தைக்‌ 
காண்கிறாய்‌ என்றார்‌; அதற்கு நான்‌: 
அத்திப்பழங்களைக்‌ காண்கிறேன்‌; 
நல்லவைகளான அத்திப்பழங்கள்‌ 
மிகவும்‌ 'நல்லவைகளும்‌, 
கெட்டவைகளோ புசிக்கத்தகாத மிகவும்‌ 
கெட்டவைகளுமாயிருக்கிறது என்றேன்‌. 


தேவனுடைய தெய்வீக பராமரிப்பு பல 
சமயங்களில்‌ ஒன்றுபோல்‌ வருகிறது. ஆனாலும்‌ 
அதன்‌ விளைவுகள்‌ வித்தியாசமாயிருக்கிறது. 
இயேசுகிறிஸ்துவின்‌ சுவிசேஷம்‌. 
ஒன்றாயிருந்தாலும்‌, அது ஒருசிலருக்கு. 
ஜீவனுக்கேதுவான  ஜீவவாசனையாகவும்‌, 
வேறுசிலருக்கோ மரணத்திற்கேதுவான 
மரணவாசனையாகவும்‌ இருக்கிறது. 
தேவனுடைய கிருபையினாலேயே நமக்கு. 
ஜீவன்‌ உண்டாகிறது. 





i FTE 
TT 


மனுஷருக்கு பொதுவான 
துன்பங்களும்‌. வேதனைகளும்‌ வருகிறது. 
இது பொல்லாதவர்களுக்கு வருவதுபோல, 
நல்லவர்களுக்கும்‌ வருகிறது. துன்மார்க்கர்‌ 
பாடுகளை 'அனுபவிப்பதுபோல, 
நீதிமான்களும்‌ பாடுகளை 
அனுபவிக்கிறார்கள்‌. துன்மார்க்கரோ 
தங்களுடைய பாவங்களுக்கு தண்டனையாக 
பாடுகளை அனுபலிக்கிறார்கள்‌. 
நீதிமன்களோ தங்களுக்கு நன்மை 
உண்டாக பாடுகளையும்‌ வேதனைகளையும்‌ 
அனுபவிக்கிறார்கள்‌. தேவனுடைய தெய்வீக 
திட்டம்‌ நீதிமான்களுக்கு ஒருவிதமாகவும்‌, 
துன்மார்க்கருக்கு வேறுவிதமாகவும்‌ 
இருக்கிறது. 

கர்த்தருடைய கரம்‌ நீதிமான்களை 
ஆசீர்வதிக்கிறது. அவருடைய அதே கரம்‌ 
துன்மார்க்கரை தண்டிக்கிறது. பிதாவாகிய 
தேவன்‌ அன்பும்‌, சுரிசனையுமுள்ளவர்‌. 
அவர்‌ துன்மார்க்கரை திருத்துவதற்காக, 
அவர்களை பிரம்பினால்‌ தண்டிக்கிறார்‌. 


த்தின்‌ 

விவரிக்கப்பட்டருக்கிறது.. 

ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார்‌, 
எகொனியா என்கிற யூதாவின்‌ ராஜாவை 
தன்‌ தேசத்திற்கு சிறைப்பிடித்துக்‌ 
கொண்டுபோகிறான்‌. நந்த சம்பவம்‌ 
நடைபெற்ற சிறிதுகாலத்திற்கு பின்பு 
கர்த்தர்‌ எரேமியாவுக்கு அத்திப்பழங்களுள்ள 
இரண்டு கூடைகளை தரிசனமாய்க்‌ 
காண்பிக்கிறார்‌. 


எகொனியா உடைந்த பாத்திரத்தைப்‌ 
போல. பிரயோஜனமற்றவனாயிருக்கிறான்‌. 
நேபுகாத்நேச்சார்‌ எகொனியாவை தன்‌ 
தேசத்திற்கு சிறைப்பிடித்து. 
கொண்டுபோகும்போது, அவனோடுகூட 
எருசலேமிலுள்ள 'தச்சரையும்‌, 
கொல்லரையும்‌, யூதாவின்‌ பிரபுக்களையும்‌ 

சிறைப்பிடித்து கொண்டு போகிறான்‌. 
எகொனியா பிரயோஜனமற்றவனாயிருந்தாலும்‌, 
அவனோடுகூட  சிறைப்பட்டுப்போகிறவர்கள்‌ 
பிரயோஜனமுள்ளவர்கள்‌. அவர்களில்‌ 
எசேக்கியேலும்‌ ஒருவர்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


முப்பதாம்‌ வருஷம்‌ நாலாம்‌ மாசம்‌ 
ஐந்தாந்தேதிமிலே, நான்‌ கேபார்‌ 
நதியண்டையிலே சிறைப்பட்டவர்கள்‌ நடுவில்‌ 
இருக்கும்போது, சம்பவித்தது. 
என்னவென்றால்‌, வானங்கள்‌ திறக்கப்பட, 
நான்‌ தேவதரிசனங்களைக்‌ கண்டேன்‌. அது 
யோயாக்கீன்‌ ராஜாவுடைய சிறையிருப்பின்‌ 
ஐந்தாம்‌ வருஷமாயிருந்தது" (எசே 1:12. 


கல்தேயருபை! தேசத்தில்‌ 
குற்சொல்லுக்ைச்களும்‌ ஜோசியம்‌ 
பார்க்கிறவர்களும்‌, மந்திரவாதிகளும்‌ 
ஏராளமானோர்‌ இருக்கிறார்கள்‌. ஆனாலும்‌ 
அந்த தேசத்தில்‌ தச்சரும்‌ கொல்லரும்‌ 
போதுமான எண்ணிக்கையில்‌ இல்லை. 
கல்தேயருடைய தொழிலுக்கு ஏராளமான 
தச்சர்களும்‌ கொல்லர்களும்‌ 
தேவைப்படுகிறார்கள்‌. இதன்‌ நிமித்தமாகவே 
நேபுகாத்நேச்சார்‌, எகொனியாவோடு 
எருசலேமிலிருந்து ஏராளமான தரச்சரையும்‌ 
கொல்லரையும்‌ பாபிலோனுக்கு சிறைப்பிடித்து 
கொண்டுபோகிறான்‌. 


எகொனியா  மோசமானவனாகவும்‌, 
பிரயோஜனமற்றவனாகவும்‌ இருந்தாலும்‌, 
அவனோடுகூட பாபிலோன்‌ தேசத்திற்கு 
சிறைப்பட்டுப்போகிறவர்கள்‌ மிகவும்‌ 
பிரயோஜனமுள்ளவர்கள்‌. அவர்கள்‌ 
நற்குணமுள்ளவர்கள்‌. பாவிகளும்‌ 
துன்மார்க்கரும்‌ சிறைப்பட்டுப்போகும்போது, 
அவர்களோடுகூட நீதிமான்களும்‌, 
மிசுத்தவான்களும்‌ சிறைப்பட்டுப்‌ 
போகிறார்கள்‌. 


பாபிலோன்‌. 
சிறைப்பட்டுப்போவதை 
பரிசுத்தவான்கள்‌ 
பார்க்கும்போது 


_யூதாதேசத்தார்‌ 
த்திற்கு 


எரேமியா பார்க்கிறார்‌. 
சிறைப்பட்டுப்போவதைப்‌ 
எரேமியாவின்‌ இருதயம்‌. 


சிறைப்பட்டுப்போகாமல்‌. 
தங்கள்‌ தேசத்திலேயே தங்கிவிடுகிறார்கள்‌. 
அவர்கள்‌ சிறைப்பட்டுப்போகிறவர்களை 
பாவிகள்‌ என்றும்‌, துன்மார்க்கர்‌ என்றும்‌ 
சொல்லி பரியாசம்பண்ணுகிறார்கள்‌. தாங்கள்‌ 
யூதாதேசத்தில்‌: தங்கியிருப்பதினால்‌, 
அவர்கள்‌ தங்களை பரிசுத்தவான்கள்‌ என்று 
எண்ணிக்கொள்கிறார்கள்‌. 





f= THE 
TT 


எரேமியா தீர்க்கதரிசி, 
போனவர்களையும்‌, 
யூதாதேசத்தில்‌. தங்கியிருப்பவர்களையும்‌ 
நினைத்து, தன்னுடைய 
கலங்கிக்கொண்டிருக்கும்போது. 

அவருக்கு அத்திப்பழங்களுள்ள 
கூடைகளை தரிசனமாகக்‌ காண்பிக்கிறார்‌. 
இந்த தரிசனமும்‌, இதன்‌ வெளிப்பாடும்‌ 
எரேமியாவின்‌ குழப்பத்தை லவ்‌ அவருடைய 


சிறைப்பட்டுப்‌ 
ப்பட்டுப்போகாமல்‌ 


எரேமியா. கர்த்தருபைய ஆலயத்தின்‌ 
வைக்கப்பட்டிருந்த அத்திப்பழங்களுள்ள 
காண்கிறார்‌. இந்த 


முன்‌ 
இரண்டு கூடைகளை 
தரிசனத்தை த்‌ 
காண்பிக்கிறார்‌. 
கர்த்தருக்கு 
ஆயத்தமாயிருக்கிறது. 
விளைச்சலின்‌  முதற்பலன்கள்‌. 
தரத்தில்‌ உயர்ந்தவை. இந்தப்‌ பழங்கள்‌ 
கர்த்தருக்கு காணிக்கையாக செலுத்தப்பட 
கர்த்தருடைய ஆலயத்தின்முன்‌ இரண்டு 
கூடைகளில்‌ வைக்கப்பட்டிருக்கிறது. 


ரு கூடையிலுள்ள அத்திப்பழங்கள்‌ 
மிகவும்‌ நல்லவை. அவை முதல்‌ கந்தாயத்து 
ந்திப்பழங்களுக்கு சமமானவை. 
இருக்கிற 
மிகவும்‌ கெட்டவை. 

அவை புசிப்பதற்கு தகாதவை. 


மனுபுத்திரர்‌ எல்லோருமே  அத்திமரத்து 
பழங்களைப்போல இருக்கிறார்கள்‌. 
அத்திப்பழங்கள்‌ கர்த்தருக்கு காணிக்கையாக 
செலுத்தப்படுவதற்கு ஏதுவானவை. 
அதுபோலவே  மனுஷரும்‌ ர்த்தருக்கு 
ஊழியம்‌ செய்ய நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள்‌. 
அத்திப்பழங்கள்‌ மனுஷருக்கு 
பிரயோஜனமானவை. அதுபோலவே எல்லா 
மனுஷரும்‌, மற்ற மனுஷருக்கு 
பிரயோஜனமுள்ளவர்களாயிருக்கவேண்டும்‌. 


அப்பொழுது மரங்கள்‌ அத்திமரத்தைப்‌ 

பார்த்து: ந வத்து: எங்கக காதாவாங்கு 
என்றது. அதற்கு அத்திமரம்‌: நான்‌ என்‌ 
மதுரத்தையும்‌ என்‌ நற்கனியையும்‌ விட்டு, 
மரங்களை அரசாளப்போவேனோ என்றது” 
(நியா 9:10,71/. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


தத்தம்‌ வத்தியாசமிருக்கும்‌ 
அத்திப்பழங்கள்‌ புதிக்கத்தகுந்ததாகவும்‌, 
நல்ல சுவையுள்ளதாகவும்‌ இருக்கும்‌. வேறு 
சில அத்திப்பழங்களோ புசிக்கத்தகாததாகவும்‌, 
கெட்ட அத்திப்பழங்களாகவும்‌ இருக்கும்‌. 
கெட்ட அத்திப்பழங்கள்‌ சீக்கிரத்தில்‌ 
அழுகிப்போகும்‌. அவை துர்நாற்றம்‌ வீசும்‌. 
கெட்ட அத்திப்பழங்களைப்‌ புசித்தால்‌ சரீர 
ஆரோக்கியம்‌ கெட்டுப்போகும்‌. 


பரிஸ்‌ அத்தம்முங்கள்‌... முதல்‌ 
கந்தாயத்து பழங்களைப்போல இருக்கிறது. 
இவை விருட்சங்களில்‌ முதலாவதாக 
பழுத்தவை. முதல்‌ பழங்களின்‌ ரசி மிகவும்‌ 
நன்றாயிருக்கும்‌. பழங்களை புசிக்கிறவர்கள்‌ 
முதல்‌ கந்தாயத்து அத்திப்பழங்களை விரும்பி 
புசிப்பார்கள்‌. இதன்‌ மதிப்பும்‌ கிரயமும்‌ 
அதிகமாயிருக்கும்‌. 


“ஐயோ! உஷ்ணகாலத்துக்‌ கனிகளைச்‌ 
சேர்த்து, திராட்ரசப்பழங்களை அறுத்தபின்பு 
வருகிறவனைப்போல்‌ இருக்கிறேன்‌; 
புசிக்கிறதற்கு ஒரு திராட்சக்குலையும்‌ என்‌ 
ஆத்துமா இச்சித்த முதல்‌ அறுப்பின்‌ கனியும்‌ 
இல்லை" ( (மீகா 71). 
கெட்ட அத்திப்பழங்கள்‌ 
புசிக்கத்தகாதவை. அவை துர்நாற்றம்‌ வீசம்‌, 
பார்ப்பதற்கும்‌ அழகாமிராது. அவையெல்லாம்‌. 
அழுகி கெட்டுப்போயிருக்கும்‌. மனுஷரில்‌ 
கெட்ட  அத்திப்பழங்களைப்போல 
இருக்கர கெட்ட பழங்கள்‌ 
யாருக்கும்‌ பிரயோஜனப்படாது. அதுபோலவே 
கெட்ட மனுஷர்கள்‌ 
கனம்பண்ணபாட்டார்கள்‌. 
நாமமகிமைக்காக ஜீவிக்கவும்‌ மாட்டார்கள்‌. 
கர்த்தருக்கு ஊழியம்‌ செய்யவும்‌ மாட்டார்கள்‌. 
கெட்ட ளை ம்‌ 
பரிககமாட்டாரகள்‌. இவற்தைப்போல இருக்கே 
கெட்ட ம்‌, யாருக்கும்‌ 
பிரயோஜனமாயிருக்கமாட்டார்கள்‌. இவர்கள்‌ 
மூலமாய்‌ ஒரு நன்மையும்‌ உண்டாகாது. 





f= THE 
ETT 


நல்ல அத்திப்பழங்களை கூடையில்‌ 
வைத்து, கர்த்தருடைய ஆலயத்திற்கு 
கொண்டு வந்து, அதை கர்த்தருக்கு 
முன்பாக பிரதிஷ்டைபண்ணுவார்கள்‌. அதை 
கர்த்தருக்கு காணிக்கையாக. 
செலுத்துவார்கள்‌. நல்ல பழங்கள்‌ 
தேவனுடைய ஆலயத்தின்‌ பிரகாரத்தில்‌ 
அங்கீகரிக்கப்பட்ட பழங்களாகயிருக்கும்‌. 
இந்தப்‌ 

பரிசுத்தவான்‌களும்‌ 

கர்த்தருடைய 
அங்கீகரிக்கப்பட்டவர்களாயிருப்பார்கள்‌. 


| கெட்ட அத்திப்பழங்களை மனுஷர்‌ 
தள்ளிவிடுவார்கள்‌. அவை புசிப்புக்கு 
ஏற்றவையல்ல. அவை கெட்டுப்போன 
பழங்களாயிருப்பதினால்‌, அவற்றை புசிக்கவும்‌ 
யாது. கெட்டுப்போன அத்திப்பழங்களை 
யிலே கொண்டுபோய்‌ 
கொட்டிவிடுவார்கள்‌. அவற்றை வீட்டில்‌ 
வைந்ிர்தால்‌, அவற்றிலிருந்து எம்‌ 
துர்நாற்றம்‌ வீடுமுழுவதையும்‌ பாழாக்கிவிடும்‌. 
கெட்ட 
க்கிறார்கள்‌. 
தம்முடைய 
துரத்திவிடுகிறார்‌ 


துன்மார்க்கரும்‌ பாவிக। 
அத்திப்பழங்களைப்போல 
கர்த்தர்‌ இவர்களை 
சழுகத்திலிருந்து க க 
துன்மார்க்கர்‌ மற்றவர்களையும்‌ 
கெடுத்துப்போடுவார்கள்‌. கர்த்தர்‌ 
துன்மார்க்கருக்கு அழிவை நியமித்திருக்கிறார்‌. 


நல்ல அத்திப்பழங்கள்‌ 
எரே 24:4-7 


எரே 24:4. அப்பொழுது கர்த்தருடைய 
வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர்‌: 


எரே 24:5, நான்‌ இவ்விடத்திலிருந்து, 
கல்தேயர்‌ தேசத்துக்குச்‌ சிறைப்பட்டுப்‌ 
போகவிட்ட யூதரை நான்‌ இத்த நல்ல 
அத்திப்பழங்களுக்கு ஒப்பிட்டு, 
அவர்களுக்கு நன்மையுண்டாக. 
அவர்களை அங்கிகரிப்பேன்‌.. 


எரே 246. 
நன்மையுண்டாக 
கண்களை 
வைத்து, 
தேகத்துக்குத்‌ 


அவர்கன்மேல்‌ 
அவர்களை: இத்த 
திரும்பிவரப்பண்ணி, 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அவர்களைக்‌ கட்டுவேன்‌, 
இடிக்கமாட்டேன்‌, 
தாட்டுவேன்‌, 
மீடுங்கமாட்டேன்‌. 


அவர்களை: 
அவர்களை 
அவர்களைப்‌ 


எரே 24:7. நான்‌ கர்த்தர்‌ என்று அறியும்‌ 
இருதயத்தை. அவர்களுக்குக்‌ 
கொடுப்பேன்‌; அவர்கள்‌ என்‌ 

ப்பார்கள்‌, நான்‌ 
அவர்கள்‌ தேவனாயிருப்பேன்‌; அவர்கள்‌ 
தங்கள்‌ முழு இருதயத்தோடும்‌ 
என்னிடத்திற்குத்‌ திரும்புவார்கள்‌. 
என்று இஸ்ரவேலின்‌ தேவனாகிய 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


கர்த்தர்‌. எரேமியாவுக்கு, ஆலயத்தின்‌ 
முன்‌ வைக்கப்பட்டிருந்த அத்திப்பழங்களுள்ள 
கூடைகளை தரிசனமாக 
ந தரிசனத்தின்‌: 
எரேமியாவுக்கு 

கர்த்தர்‌ ஒரு தெய்வீக 
சித்தத்தோடும்‌, 

இந்த தரிசனத்தைக்‌ 


நோக்கத்தோடும்‌, 
எரேமியாவுக்கு 
காண்பித்திருக்கிறார்‌. 


நோபுகாத்நேச்சார்‌ யூதாவின்‌ 
மனுஷரையும்‌ எருசலேமின்‌ குடிகளையும்‌ 
பாபிலோன்‌ 
சிறைப்பிடித்துக்கொண்டு 
சிறைப்பட்டுப்போனவர்களின்‌ 
மிகுந்த வேதனையோடும்‌ கலக்கத்தோடும்‌. 
இருக்கிறது. அவர்கள்‌ தங்கள்‌ ஆவியில்‌ 
கலங்கிப்‌ போயிருக்கிறார்கள்‌. 
சந்தோஷமாய்த்‌ 
என்று கர்த்தர்‌ 


சிறைப்பட்டுப்போனவர்கள்‌ 
திரும்பி வருவார்கள்‌ 
வாக்குப்பண்ணுகிறார்‌. 
பெருமையுள்ளவர்களை 
யூதர்களில்‌ சிலர்‌ 
தேசத்து 
எருசலேமிலேயே 


கர்த்தர்‌. நாழ்்துகிறா்‌. 


பாபிலோன்‌ 
சிறையிருப்புக்குப்போகாமல்‌, 
தங்கியிருக்கிறார்கள்‌. அவர்களுடைய 
இருதயம்‌. பெருமையின்‌ மேட்டிமையும்‌ 
அடைந்திருக்கிறது இவர்களும்‌ 
சிறையிருப்புக்குப்போவார்கள்‌ என்று கர்த்தர்‌ 
ல்‌ இவர்களுடைய 
மிகுந்த 
தீங்கையும்‌ 
ஏற்கெனவே 


நன்மை 


துக்கத்தையும்‌, 


சிறைப்பட்டுப்போனவர்களுக்கோ 
உண்டாகும்‌. 





f= THE 
TT 


நல்ல அத்திப்பழங்கள்‌. . முதல்‌ 
கந்தாயத்து அத்திப்பழங்களுக்கு 
சமானமாயிருக்கிறது. பாபிலோன்‌ தேசத்திற்கு 
ஏற்கெனவே சிறைப்பட்டுப்போனவர்கள்‌, முதல்‌ 
கந்தாயத்து அத்திப்பழங்களுக்கு. 
ஒப்பாயிருக்கிறார்கள்‌. அத்திமரத்தில்‌ 
நன்றாக 


நீதிமான்களும்‌ பாபிலோன்‌ தேசத்திற்கு 
முதலாவதாக சிறைப்பட்டுப்போகிறார்கள்‌. 


பிள்ளைகள்‌ அந்நிய 
சிறைப்பட்டுப்போனாலும்‌, 
அங்கும்‌ அவர்கள்‌ கர்த்தரிடத்தில்‌ 
பயபக்தியுள்ளவர்களாமிருக்க வேண்டும்‌. 
தேவனுடைய கிருபையையும்‌, இரக்கத்தையும்‌ 
பெற்றுக்கொள்வதற்கு அவர்கள்‌ 
ஆயத்தம்பண்ணிக்கொள்ள 
அந்நிய தேசத்து சிறையிருப்பின்‌ பாடுகளும்‌, 
வேத கர்த்தருடைய பிள்ளைகளை 
கர்த்தருடைய 
இரக்கத்தையும்‌ 
பெற்றுக்கொள்வதற்கு சிறையிருப்பின்‌ 
வேதனை அவர்களை தகுதிப்படுத்துகிறது. 


அந்நிய தேசத்து சிறையிருப்பில்‌ 
தங்களுக்கு வேதனைகள்‌ உண்டானாலும்‌, 
அந்த  வேதனைகளுக்கு மத்தியிலும்‌ 
அவர்கள்‌ கர்த்தருக்கு 
உண்மையுள்ளவர்களாயிருக்கிறார்கள்‌. 
கர்த்தரை கனம்பண்ணுகிறார்கள்‌. பாபிலோன்‌ 
தேசத்து சிறையிருப்பு, முதலாவதாக 
சிறையிருப்புக்கு வந்தவர்களுக்கு 
நன்மைக்கேதுவாக அமைந்திருக்கிறது. 
கர்த்தர்‌ அவர்களுடைய நற்குணங்களைப்‌ 
பார்த்து மிகவும்‌ சந்தோஷப்படுகிறார்‌. 
அவர்கள்மீது பிரியமாயிருக்கிறார்‌. முதல்‌ 
குந்தாயத்து நல்ல அத்திப்பழங்களை 
குவனமாய்ப்‌ பாதுகாப்பதுபோல, கர்த்தர்‌ 
பாபிலோன்‌ சிறையிருப்புக்கு முதலாவதாக 
வந்த தம்முடைய பிள்ளைகளை மிகுந்த 
கவனத்தோடு பாதுகாத்து பராமரிக்கிறார்‌. 


“கர்த்தருடைய 
தேசத்திற்கு 


யூதாவின்‌ மனுஷரும்‌ எருசலேமின்‌ 
குடிகளும்‌ கர்த்தருக்கு விரோதமாக பாவம்‌ 
செய்கிறார்கள்‌. ர்‌ 
பாவங்களினிமித்தமாய்‌ 
யூதாதேசத்தைத்‌ தண்டிக்கிறார்‌. 
குடிகளை பாபிலோன்‌. 


சிறையிருப்புக்கு ஒப்புக்கொடுத்துவிடுகிறார்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தேவனுடைய நீதியான 
யூதாவின்‌ மனுஷர்மீது 
நேபுகாத்நேச்சார்‌ 
யுத்தம்பண்ணி, 


நியாயத்தீர்ப்பு 
வந்திருக்கிறது. 

யூதாதேசத்தின்மீது 
யூதர்களை தன்னுடைய 
சிறைப்பிடித்துக்‌. 


தேசத்‌ 
கொண்டுபோகிறான்‌. 


முதலாவதாக 
கொண்டுபோகப்பட்டவர்கள்‌, 


பாடுகளையும்‌, 
முதலாவதாக 


சிறைப்பிடித்து. 
தீங்குகளையும்‌, 
வேதனைகளையும்‌ 
அனுபவிக்கிறார்கள்‌. நாம்‌ 
பாடுகளை 

பழகிவிட்டால்‌, அது 
பிற்காலத்துக்குப்‌ 
சீக்கிரத்தில்‌ 
சீக்கிரத்தில்‌ 


பிரயோஜனமுள்ளதாயிருக்கும்‌. 
பாடுகளை அனுபவிப்பது, 
கர்த்தருடைய இரக்கத்தைப்‌ 
பெற்றுக்கொள்வதற்கு உதலியாயிருக்கும்‌. 
பிள்ளைகளை அவர்களுடைய சிறுவயதிலேயே 
கண்டித்து. தண்டித்து வளர்த்தால்‌, 
அவர்களுடைய பிற்காலம்‌ ஒழுக்கம்‌ 
நிரம்பியதாயிருக்கும்‌. 


பாபிலோன்‌ தேசத்திற்கு முதலாவதாக 
சிறைப்பட்டுப்போனவர்கள்‌, தகப்பன்‌ 
நேசிக்கிற குமாரரைப்போல இருக்கிறார்கள்‌. 
சிறுவயதிலேயே தங்கள்‌ தப்பிதங்களுக்கு 
கண்டித்து. வளர்க்கப்பட்ட 
ஒழுக்கமுள்ள பிள்ளைகளாயிருக்கிறார்கள்‌. 
இவர்கள்‌ நம்பிக்கையிருக்கும்போதே 
திருத்தப்பட்டவர்கள்‌. 


பாபிலோன்‌ தேசத்து. சிறையிருப்பு 
போகாமல்‌, யூதாதேசத்திலேயே தங்கி 

யூதர்கள்‌, பெற்றோரின்‌ கவனிப்பு த 
குழந்தைகளைப்‌ போன்றவர்கள்‌. இவர்கள்‌ 
தங்களைத்‌ தாங்களே 
பராமரித்துக்கொள்ளவேண்டும்‌. இவர்கள்‌ 
தப்பிதம்‌ செய்யும்போது, இவர்களை 
கண்டித்து திருத்துவதற்கு இவர்களுடைய 
பெற்றோரும்‌ இல்லை. ஆகையினால்‌ 
இவர்கள்‌ தங்கள்‌ இஷ்டம்போல வளருகிற. 
குழந்தைகளைப்போல வளருவார்கள்‌. 


இவர்களை பிற்காலத்தில்‌ திருத்துவது. 
என்பது இயலாத காரியம்‌. ஐந்தில்‌ 
வளையாதது. ஐம்பதில்‌ வளையாது 
என்பதுபோல கெட்டுப்போவார்கள்‌. இவர்கள்‌ 
தங்களுடைய இளவயதிலேயே திருந்தாமல்‌ 
வளர்ந்து, தங்களுடைய பிற்காலத்தில்‌ 
துன்மார்க்கர்களாகவும்‌, கடின 
இருதயமுள்ளவர்களாகவும்‌ தீங்கு. 
செய்வார்கள்‌. 





i= FTE 
TT 


“தன்‌ இளம்பிராயத்தில்‌ நுகத்தைச்‌ 
சுமக்கிறது மனுஷனுக்கு நல்லது. அவரே 
அதைத்‌ தன்மேல்‌ வைத்தாரென்று அவன்‌ 
தனித்திருந்து மெளனமாயிருக்கக்கடவன்‌” 
(புல 3:27 28). 


கர்த்தரே யூதாவின்‌ மனுஷரையும்‌ 
எருசலேமின்‌ குடிகளையும்‌ பாபிலோன்‌ 
தேசத்து  சிறையிருப்புக்கு 
கர்த்தரும்‌ தம்முடைய 
அங்கீகரிக்கிறார்‌. “நா 
கல்தேயர்‌ 
சிறைப்பட்டுப்போகவிட்ட யூதர்‌” 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ 
தேசத்து சிறை! 
பொன்னைப்‌ புடம்‌ 
இடம்போல இருக்கிறது. தம்முடைய 
ஜனத்தைப்‌  புடமிடுவதற்காக, கர்த்தர்‌ 
யூதர்களை யூதாதேசத்து சிறையிருப்புக்கு 
ஒப்புக்கொடுக்கிறார்‌. கர்த்தருடைய கரமே 
அவர்களை. புடமிடுகிறது. கர்த்தர்‌ 
தம்முடைய சித்தத்தின்‌ பிரகாரம்‌ யூதர்களை 
கர்த்தருடைய சித்தத்தின்‌ 
பரிசுத்தவான்‌களுக்கும்‌ 
பாடுகளும்‌, 
வேதனைகளும்‌, உபத்திரவங்களும்‌ வருகிறது. 
துன்மார்க்கருக்கு 
சிறைச்சாலையின்‌ அதிகாரிகள்‌ 
வரும்‌. இவர்கள்‌ 
சிறைச்சாலையில்‌ 
நிறைவேற்றுகிறவர்கள்‌ 
துன்மார்க்கரைக்‌ 


(எரே 25:4) 


பாபிலோன்‌ 
யூதர்களுக்கு 


தண்டனை 
மூலமாய்‌ 
ஆளோட்டிகள்போலவம்‌, 

தண்டனையை 

போலவும்‌ 

கடினமாய்‌ நடத்தி 
தண்டிப்பார்கள்‌. நீதிமான்களுக்கோ 
கர்த்தருடைய கரத்திலிருந்து தண்டனை 
வரும்‌. ஒரு தகப்பன்‌ தன்னுடைய பிள்ளையை 
அன்பாய்க்‌ கண்டித்து திருத்துவதுபோல, 
கர்த்தரும்‌ தம்முடைய பிள்ளைகளை, 
தம்முடைய அன்பினால்‌ கண்டித்து, 
திருத்துகிறார்‌ 

பாபிலோன்‌ தேசத்து கு 
யூதாதேசத்திலுள்ள பரிகுத்தவான்களும்‌ 
உட்படுத்தப்படுகிறார்கள்‌. ங்‌ 
அனுபவிக்கிறார்கள்‌. 


உண்டாயிற்று. யூதாதேசத்திலே அவர்களுக்கு. 
இருந்த சொத்துக்களும்‌ சம்பத்துக்களும்‌ 
அழிந்துபோயிற்று அவர்கள்‌ தங்கள்‌ 
தேசத்தில்‌ விடுதலையோடு இருந்தார்கள்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பாபிலோன்‌ 
அடிமைகளாக 


rp 
சைபடுக்கிடக்கறோர்கள்‌ 


அவர்கள்‌ 


தேசத்தில்‌ 
கர்த்தருடைய 
இருதயங்கள்‌ 
உடைந்துபோயிருக்கிறது. அவர்களுடைய 
ஆவிகள்‌ சோர்ந்துபோயிருக்கிறது. 
கர்த்தருடைய பிரமாணங்கள்‌ மூலமாயும்‌, 
வாக்குத்தத்தங்கள்‌ மூலமாயும்‌ அவர்களுக்கு 
நன்மை கிடைக்கவில்லை. கர்த்தர்‌ தங்களை 
மறந்துவிட்டாரோ என்றும்‌, கர்த்தருடைய 
நன்மைகளும்‌ ஆசீர்வாதங்களும்‌ தங்களுக்கு 
ஏன்‌ கிடைக்கவில்லை என்றும்‌, கர்த்தர்‌ 
தங்களை ஏன்‌ பாதுகாக்கவில்லை. என்றும்‌ 
நினைத்து, யூதர்கள்‌ மனம்‌ 
குழம்பிப்போயிருக்கிறார்கள்‌. அவர்களுடைய 
ஜீவியத்தில்‌ சோதிக்கப்படுகிறார்கள்‌. 
யூதாவின்‌ மனுஷருக்கு, பாபிலோன்‌ 
தேசத்து சிறையிருப்பு, அவர்களுடைய 
நன்மைக்கேதுவாகவே அமைந்திருக்கிறது. 
கர்த்தர்‌ யூதர்களின்‌ நன்மையை, திட்டமிட்டு , 
சித்தத்தின்‌ பிரகாரம்‌ 
யூதர்களுக்கு 
பாபிலோன்‌ தேசத்து சிறையிருப்பின்‌ மூலமாக 
பாடுகளும்‌ உபத்திரவங்களும்‌ உண்டாயிற்று. 
இதன்‌ மூலமாக அவர்களுடைய பாவங்கள்‌ 
உணர்த்தப்படுகிறது. அவர்கள்‌ கர்த்தருடைய 
கரங்களில்‌ தங்களை ஒப்புக்கொடுத்து, 
கர்த்தருக்கு நண்‌ தங்களை வெகுவாய்த்‌ 
சிறையிருப்பிலிருக்கிற 
உலகசிநேகத்தைவிட்டு 
உலகத்தின்‌ 
இச்சைகளை மறக்கிறார்கள்‌. ஜெபம்‌ பண்ண 
குற்றுக்கொள்கிறார்கள்‌. தங்களுடைய 
பாவங்களுக்கும்‌ அக்கிரமங்களுக்கும்‌ விலகி 
ஜீவிக்கிறார்கள்‌. 


பாபிலோன்‌. தேசத்து 

சிறையிருப்பிலிருக்கிற யூதர்கள்‌ மிகுந்த 

துன்பங்களை அனுபவித்தாலும்‌, 

கர்த்தரிடத்தில்‌ பயபக்தியாயிருக்கிறார்கள்‌ 

இவர்கள்‌ விட்டு 

இவர்களுடைய உற்றாரும்‌ 

வர்கள்மீது அன்பாயில்லை. 

ர்‌ கைவிட்டுவிட்டார்கள்‌. 

சிறையிருப்பிலிருக்கிற யூதர்களை மனுஷர்‌ 

கைவிட்டாலும்‌, கர்த்தர்‌ கைவிடாமல்‌ 

ஏற்றுக்கொள்கிறார்‌. “அவர்களுக்கு நன்மை 

உண்டாக அவர்களை அங்கீகரிப்பேன்‌” 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 





i THE 
TT 


“நான்‌ இல்விடத்திலிருந்து. 
தேசத்துக்குச்‌ சிறைப்பட்டுப்‌ போகவிட்ட 
யூதரை நான்‌ இந்த நல்ல 
அத்திப்பழங்களுக்கு ஒப்பிட்டு, அவர்களுக்கு 
நன்மையுண்டாக அவர்களை அங்கிகரிப்பேன்‌. 
அவர்களுக்கு நன்மையுண்டாக நான்‌ என்‌ 
கண்களை அவர்கள்மேல்‌ வைத்து, 
ர்‌ த. தேசத்துக்குத்‌. 
அவர்களைக்‌ கட்டுவேன்‌, 

இடிக்கமாட்டேன்‌, 

ன்‌, அவர்களைப்‌ 

24:55) என்று 


கல்தேயர்‌ 


கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ 


யூதர்களுக்கு நன்மை உண்டாகவே, 
அவர்கள்‌ சிறையிருப்புக்கு 
அனுப்பப்பட்டிருக்கிறார்கள்‌. கர்த்தரே 
்‌ அனுப்பியிருக்கிறார்‌. 
பாபிலோன்‌ 
ஒன்றையும்‌ 
இழந்துபோகமாட்டார்கள்‌. பொன்னைப்‌ 
புடமிடுவதற்காக, அதை குகையில்‌ வைத்து 
உருக்குவதுபோல, கர்த்தர்‌ யூதர்களை 
சத்தப்படத்துவதந்காக, பாபிலோன்‌ தோத்து 
சிறையிருப்பி வைத்திருக்கிறார்‌ 
பமிடுகிறவ்‌. பொன்னை உருக்கும்போது, 
அவருடைய பார்வை முழுவதும்‌. 
உருகிக்கொண்டிருக்கிற பொன்‌ மீதே 
இருக்கும்‌. பொன்னுக்கு சேதம்‌ 
வந்துவிடாதவாறு அதை கவனமாய்‌ 
உருக்குவார்‌. 


யூதர்கள்‌ 


கர்‌ 
யிருபிலிரக்கிற யூதர்க்மீது ம த்த 
ர்‌ அவர்களுக்கு நன்மை 
உண்டாக நான்‌ என்‌ கண்களை 
அவர்கள்மேல்‌ வைப்பேன்‌" என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. கர்த்தருடைய கண்கள்‌ 
யூதர்களை மிகுந்த  குவனமாயும்‌, 
குரிசனையாயும்‌ நோக்கிப்‌ பார்க்கும்‌ 
அவர்களுக்கு ஒரு சேதமும்‌, i 
மோசமும்‌ வந்துவிடாதவாறு. 
கண்கள்‌ அவர்கள்‌ மேலேயே இருக்கும்‌ 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பொன்னைப்‌ புடமிடுகிறவர்‌, 
பொன்னை உருக்கி முடித்த பின்பு, அதை 
கூளையிலிருந்து வெளியே எடுப்பார்‌ 
உருக்கிய பொன்னை தனக்கு விருப்பமான 
ஆபரணமாய்ச்‌: செய்வார்‌. பொன்னை 
உருக்குகிறவர்‌ அதை சுத்தப்படுத்த வேண்டும்‌ 
என்றும்‌, தனக்கு சித்தமான ஆபரணமாய்‌ 
அதை உருவாக்கவேண்டும்‌ என்றும்‌ நல்ல 
நோக்கத்தோடுதான்‌ உருக்குகிறார்‌. 
அதுபோலவே கர்த்தர்‌ யூதர்களுக்கு 
நன்மை உண்டாகவேண்டும்‌ 
என்பதற்காகவே, அவர்களை பாபிலோன்‌ 
தேசத்து சிறையிருப்புக்கு ஒப்புக்கொடுக்கிறார்‌. 
பாபிலோன்‌ தேசத்து 
உருக்கப்படுகிறார்கள்‌. 
சுத்திகரிக்கப்படுகிறார்கள்‌. கர்த்தர்‌ 
அவர்களை குத்திகரித்த பின்பு, அவர்களை 
மறுடியுமாய்‌ அவர்களுடைய தேசத்திற்கு 
திரும்பி வரப்பண்ணுகிறார்‌. 


தேசத்தார்‌ ச 
சறகுமிலிக்தனோது. அலிகள்‌ மீந்த 
கட்டுப்பாடுகளையும்‌, ஒழுக்க 
வரைமுறைகளையும்‌  கடைப்பிடித்தார்கள்‌. 
அங்கே அவர்கள்‌ பலவிதமான பயிற்சிகளை 
மேற்கொண்டார்கள்‌. கர்த்தர்‌ அவர்களை 
சிறையிருப்பிலே. புடமிட்டார்‌ 
அவர்களிடத்திலுள்ள அசுத்தங்களையெல்லாம்‌ 
நீக்கிப்போட்டார்‌. அவர்களை சுத்திகரித்தார்‌ 
அவர்கள்‌ சுத்திகரிக்கப்பட்ட பின்போ, 
கர்த்தர்‌ அவர்களை, அவர்களுடைய 
பிதாவின்‌ வீட்டிற்கு திரும்பவுமாய்‌ அழைத்து 
வருகிறார்‌. 


பொன்னைப்‌ 
உருக்கிய 


சிதைத்ப்பின்‌. பப்ப பனம்‌ அனகை 
மறுபடியும்‌ அவர்களுடைய தேசத்திற்கு 
திரும்ப அழைத்து வந்து, அங்கே அவர்களை 
தமக்குப்‌ பிரியமான, பிரயோஜனமான 
பாத்திரமாய்‌ உருவாக்குகிறார்‌. புடமிடப்பட்ட 
யூதர்கள்‌ கர்த்தருக்கு 
பிரயோஜனமுள்ளவர்களாயிருப்பார்கள்‌. 
அவர்கள்‌ கர்த்தருடைய மகிமையான 
பாத்திரங்களாயும்‌, எந்த நற்கிரியையையும்‌ 
செய்வதற்கு. தகுதியுள்‌ளவர்களாயும்‌ 
இருப்பார்கள்‌. 





f= THE 
TT 


ஆசாரியர்கள்‌ நீதியைத்‌ 
பரிசுத்தவான்கள்‌ 
கெம்பீரிப்பார்களாக” (சங்‌ 18239). “அதின்‌ 
ஆசாரியர்களுக்கு இரட்சிப்பை உடுத்துவேன்‌: 
அதிலுள்ள பரிகத்தவான்‌௧ள்‌ மிகவும்‌ 
கெம்பீரிப்பார்கள்‌” (சங்‌ 13216) 


ஏபோத்து 
யாத்‌ 2816-14 


யாத்‌ 28:8. ஏபோத்தைப்‌ 
பொன்னினாலும்‌ இன தீதலாலும்‌ 
இரத்தாம்பரநாலாலும்‌ சிவப்புநாலாலும்‌ 
திரித்த மெல்லிய பஞ்சு நூலாலும்‌ 
விசித்திரவேலையாய்ச்‌ 
செய்யக்கடவர்கன்‌. 


யாத்‌ 287. அது ஒன்றாக 
இணைக்கப்படும்‌ பொருட்டு, இரண்டு 
தோன்த்துண்டுகளின்‌ மேலூம்‌ அதின்‌ 
இரண்டுமுனைகளும்‌ 
சேர்க்கப்படவேண்டும்‌. 


யாத்‌ 28:8. அந்த ஏபோத்தின்மேல்‌ 
இருக்க வேண்டிய விசித்திரமான 
கச்சை அந்த வேலைக்கு ஒப்பாகவே, 
பொன்னினாலும்‌ இன நீறநூலாலும்‌. 
இரத்தாம்பரநூலாலும்‌ சிவப்புநாலாலும்‌ 
திரித்த மெல்லிய பஞ்சுநூலாதூம்‌. 
பண்ணப்பட்டு, அதனோடே 
ஏகமாயிருக்கவேண்டும்‌. 


யாத்‌ 28:9, பின்னும்‌ தீ இரண்டு 
கோமேதகக்கற்களை 

இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌' வட்டம்‌ 
அவைகளில்‌ வெட்டுவாயாக. 


யாத்‌ 2810, அவர்கள்‌ பிறந்த 
வரிசையின்படியே அவர்களுடைய 
நாமங்களில்‌ ஆறு நாமங்கன்‌ ஒரு 
கல்லிலும்‌, மற்ற ஆறு நாமங்கள்‌ மறு 
கல்லிலும்‌ இருக்க வேண்டும்‌. 


யாத்‌ 28:11. இரத்தினங்களில்‌ முத்திரை 
வெட்டுகிறவர்கள்‌ செய்யும்‌ வேலைக்கு. 
ஒப்பாக அத்த இரண்டு கற்களிலும்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ நாமங்களை 
ட்டி, அவைகளைப்‌ பொண்‌ 
குவனைகளில்‌ பதிப்பாயாக. 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


யாத்‌ 28:12. ஆரோன்‌ 
முன்பாகத்‌ தன்‌ 
தோன்களின்மேதூம்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரரின்‌ "நாமங்களை 
ஞாபகக்குறியாகச்‌ ௬மத்துவர, அத்த. 
இரண்டு கற்களையும்‌ ஏயபோத்து 
தோன்களின்மேல்‌ அவர்களை 
தினைக்கும்படியான. கற்களாக 
வைக்கக்கடவாய்‌. 


கர்த்தருக்கு 
இரண்டு 


யாத்‌ 283. 
வளையங்களைப்‌ பண்‌; 


பொன்னினால்‌ 


யாத்‌ 2814, சரியான  அனவுக்குப்‌ 
பின்னல்வேலையான இரண்டு. 
சங்கிலிகனையும்‌ பசும்‌ பொன்னினால்‌ 
உண்டாக்கி, அந்தச்‌ சங்கிலிகளை அந்த 
வனையங்கனில்‌ பூட்டுவாயாக. 


பிரதான ஆசாரியனுடைய 
வெளிவஸ்திரம்‌ ஏபோத்து என்று 
இுக்கப்புக்றது. பிரதான எ அதாரியதுக்கு 

கீழே செய்‌ மற்ற 
ஏபோத்தை 


ஆசாரியர்கள்‌ க 


தரித்திருப்பார்கள்‌ 
அப்பொழுது 

நோக்கி: நீ 

கொன்றுபோடு 


நூல்‌ 


தோலேக்கை 
ஆசாரியர்களைக்‌ 
என்றான்‌! ஏதோமியனாகிய 
தோவேக்கு ஆசாரியர்மேல்‌ விழுந்து, 
சணல்நூல்‌ ஏபோத்தைத்‌ தரித்திருக்கும்‌ 
எண்பத்தைந்துபேரை அன்றையதினம்‌ 
கொன்றான்‌” (1சாமு 22:18). 


ராஜா 
போய்‌ 


சாமுவேல்‌ 
சிறுபிள்ளையாண்டானாயிருந்தபோதே. 
சணல்நூல்‌ ஏபோத்தை தரித்து கர்த்தருக்கு 
முன்பாக பணிவிடை செய்தார்‌. “சாமுவேல்‌ 
என்னும்‌ பிள்ளையாண்டான்‌ சணல்நூல்‌ 
ஏபோத்தைத்‌ தரித்தவனாய்க்‌ கர்த்தருக்கு 

ன்பாகப்‌. பணிவிடைசெய்தான்‌" 
சாமு 2:18). 


தாவீது ராஜா கர்த்தருடைய 
உடன்படிக்கைப்‌ பெட்டிக்கு முன்பாக 
நடனம்பண்ணியபோது சணல்நூல்‌ ஏபோத்தை 
தரித்திருந்தார்‌. தாவீது சணல்நூல்‌ 
ஏபோத்தைத்‌ தரித்துக்கொண்டு, தன்‌ முழுப்‌ 
பலத்தோடும்‌ கர்த்தருக்கு முன்பாக நடனம்‌ 
பண்ணினார்‌" (சோமு 6114). 





f= THE 
TT 


கர்த்தர்‌ யூதர்களை பாபிலோன்‌ 
தேசத்து சிறையிருப்புக்குட்படுத்தி, அங்கே 
அவர்களை தமக்கு சித்தமான பிரகாரம்‌ 
உருக்குகிறார்‌. புமிடுகிறார 
கடினமான பயிற்‌ 
அவர்களை, அவர்களுடைய தேசத்திற்கு 
திரும்பி வரப்பண்ணிய பின்பு, கர்த்தர்‌ 
அவர்களை கட்டுகிறார்‌. இஸ்ரவேலின்‌ 
தேவனாகிய கர்த்தர்‌, தம்முடைய ஜனமாகிய 
இஸ்ரவேல்‌ மத்தியிலே வாசம்பண்ணுகிறார்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய ஜனங்களை இஸ்ரவேல்‌ 
தேசத்தில்‌ திரும்பக்கட்டும்போது, தாம்‌ 
வாசம்பண்ணுவதற்கு ஏதுவான 
வாசஸ்தலமாக அவர்களைக்‌ கட்டுகிறார்‌. 
கர்த்தர்‌ அவர்களை நாட்டுகிறார்‌. 
அவர்களை தமக்குப்‌ பிரியமான 
திராட்சத்தோட்டமாக உண்டுபண்ணுகிறார்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய ஜனத்தைக்‌. 
கொண்டு தமக்கு மாளிகையைக்‌ கட்டுகிறார்‌. 
முத்தன்‌. 'சுறைகிருப்புக்கு. வருவதற்கு 
முன்பாக ஒழுங்கற்ற கற்களாயிருந்தார்கள்‌. 
கர்த்தரோ அவர்களை 
சிறையிருப்புக்குட்படுத்தி, அவர்களை 
செதுக்கி, தம்முடைய திட்டத்தின்‌ பிரகாரம்‌ 
அவர்களுக்கு உருவத்தைக்‌ கொடுத்து. 
தம்முடைய மாளிகையைக்‌ கட்டுவதற்கு ஏற்ற, 
தகுதியான கற்களாக அவர்களை 


பயன்படுத்துகிறார்‌ 
கக்கல்‌ ன்‌ 
குப்பா, 


எற வநநத வன ஜக்‌ 
கர்த்தரோ அவர்களுடைய சிறையிருப்பின்‌ 
மூலமாய்‌, அவர்களிடத்தில்‌ காணப்பட்ட 
தேவையற்ற கிளைகளை தரித்துப்போடுகிறார்‌. 
அந்தக்‌ கிளைகளை மறுபடியும்‌. 
நட்டவைப்பதற்கு தகுதியுள்ள கிளைகளாக. 
மாற்றுகிறார்‌. 


யூதர்கள்‌ 
படுவதற்கு முன்பாக, 


கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு 
தற்காலிக ஆசீர்வாதங்களும்‌ 
தேவைப்படுகிறது. நித்திய ஆசீர்வாதங்களும்‌ 
தேவைப்படுகிறது. தற்காலிக ஆசீர்வாதங்கள்‌ 
எல்லாமே உலகப்பிரகாரமானவை. நித்திய 
ஆசீர்வாதங்கள்‌ ஆவிக்குரியவை. கர்த்தர்‌ 
அவர்களை. த்‌ 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


எருசலேமின்‌ 

சொந்த 

கர்த்தரைப்பற்றி 

ள்‌ மூலமாயும்‌, 

மூலமாயும்‌ 

கற்றுக்கொண்டார்கள்‌. இப்போது அவர்கள்‌ 

பாபிலோன்‌ தேசத்து 

சிறையிருப்பிலிருக்கிறார்கள்‌. இப்போது, 

அவர்கள்‌ கர்த்தரைப்பற்றி, அவருடைய 

தெய்வீக பராமரிப்புக்கள்‌ மூலமாய்‌ 

கற்றுக்கொள்கிறார்கள்‌. கர்த்தரைப்பற்றி 

எருசலேமில்‌ கற்றுக்கொண்டதைவிட, 

பாபிலோன்‌ தேசத்து சிறையிருப்பிலே 
அதிகமாய்க்‌ கற்றுக்கொள்கிறார்கள்‌. 


“கர்த்தர்‌ யூதர்களுக்கு, “கொடுப்பேன்‌” 
என்று வாக்குப்பண்ணுகிறார்‌. “நான்‌ கர்த்தர்‌ 
என்று அறியும்‌ இருதயத்தை அவர்களுக்குக்‌ 
கொடுப்பேன்‌” (எரே 24:7) என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. கர்த்தர்‌ அவர்களுக்கு 
உலகப்பிரகாரமான ஞானத்தையோ, 
புத்தியையோ, அறிவையோ கொடுப்பதாக 
வாக்குப்பண்ண வில்லை. உலகஞானம்‌. 
அற்பபிரயோஜனமுள்ளது. நம்முடைய 
த்திமினாலோ, சுயஞானத்தினாலோ 
முடியாது. 
தம்மைப்பற்றி 
கர்த்தர்‌ நமக்கு 
., இருதயத்தைக்‌ 
கர்த்தரை அறியும்‌ 
அறியவேண்டிய 


தம்மை அறியு 
கொடுக்கவேண்டும்‌. 


இருதயமே. அவரை 
பிரகாரமாக அறியும்‌. 


யூதர்கள்‌ “தங்கள்‌ 
முழுஇருதயத்தோடும்‌ என்னிடத்திற்கு 
திரும்புவார்கள்‌" (எரே 24:7) என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. கர்த்தரே அவர்களை 
தம்மிடமாய்த்‌ திருப்புகிறார்‌. கர்த்தர்‌ 
திருப்பும்போது. அவர்கள்‌ கர்த்தரிடமாய்த்‌ 
திரும்புகிறார்கள்‌. கர்த்தர்‌ யூதாவின்‌ 
மனுஷரோடு  மறுபடியுமாய்‌ உடன்படிக்கை 
பண்ணுகிறார்‌. “அவர்கள்‌ என்‌: 
ஜனமாயிருப்பார்கள்‌, நான்‌ அவர்கள்‌ 
தேவனாயிருப்பேன்‌” என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 





f= FTE 
TT 


கர்த்தரைவிட்டுப்‌ பின்வாங்கிப்‌ 
போனவர்கள்‌, கர்த்தரிடத்தில்‌ மறுபடியுமாய்த்‌ 
திரும்பிவரவேண்டும்‌. தம்மிடத்தில்‌ 
வருகிறவர்கள்‌ யாரையும்‌ கர்த்தர்‌ புறம்பே 
தள்ளமாட்டார்‌. கர்த்தரிடத்தில்‌ வருகிறவர்கள்‌ 
முழுமனதோடும்‌, முழுஇருதயத்தோடும்‌ 
திரும்பிவரவேண்டும்‌. தம்மிடத்தில்‌ 
பயபக்தியோடு வருகிறவர்களோடு, கர்த்தர்‌ 
உடன்படிக்கை பண்ணுகிறார்‌. கர்த்தருடைய 
உடன்படிக்கையின்‌ சிலாக்கியங்கள்‌, 
ஆசீர்வாதங்கள்‌, ஆறுதல்கள்‌ 
எல்லாவற்றிற்கும்‌ அவர்கள்‌ 
சொந்தக்காரராயிருப்பார்கள்‌. யூதாவின்‌ 
ஜனங்களும்‌, எருசலேமின்‌ குடிகளும்‌ 
பாபிலோன்‌ தேசத்து சிறையிருப்புக்குப்‌ 
போனதினால்‌, அவர்களுக்கு நன்மை 
உண்டாயிற்று, 


கெட்ட அத்திப்பழங்கள்‌ 
எரே 24:8-10 


எரே 24:8. புசிக்கத்தகாத கெட்ட 
அத்திப்பழங்களைத்‌ 'தன்னிவிடுவது. 
போல்‌, நான்‌ சிதேக்கியா என்கிற 
யூதாவின்‌ ராஜாவையும்‌ அவனுடைய 
யிரபுக்களையும்‌, இந்தத்‌ தேசத்திலே 
மீதியான எருசலேமின்‌ குடிகளையும்‌, 
எகிப்து தேகத்தில்‌, 
குடியிருக்கிறவர்களையும்‌ தன்ளிவிட்டு, 


எரே 249. 
'திமையுண்டாக 

பூமியிலுன்ன எல்லா ராஜ்யங்களிலும்‌ 
அலைந்து திரிகிறவர்கனாகவும்‌, நான்‌ 
அவர்களைத்‌ துரத்திவிட்ட எல்லா 
இடங்களிலும்‌ 'தித்தையாகவும்‌, 
பழமொழியாகவும்‌, வசைச்‌ 
சொல்லாகவும்‌, சாபமாகவும்‌ வைத்து, 


எரே 24:10. அவர்களுக்கும்‌ அவர்கள்‌ 
மிதாக்களுக்கும்‌ நான்‌ கொடுத்த 
தேசத்தில்‌ அவர்கள்‌ இராதபடிக்கு 
திர்முலமாகுமட்டும்‌, அவர்களுக்குள்ளே 
பட்டயத்தையும்‌, பஞ்சத்தையும்‌, 
கொன்னை நோயையும்‌ அனுப்புவேன்‌. 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


எரேமியாவுக்கு கெட்ட 

வியாக்கியானத்தை 
விவரிக்கிறார்‌. யூதாவின்‌ ராஜாவாகிய 
சிதேக்கியாவும்‌, அவனுடைய பிரபுக்களும்‌ 
இன்ன பாபிலோன்‌ தேசத்திற்கு 
சிறைப்பட்டுப்போகவில்லை. யூதாதேசத்திலை 
மீதியான எருசலேமின்‌ குடிகளும்‌ 
அவர்களோடு பாபிலோனுக்கு 
சிறைப்பட்டுப்போகாமல்‌, தங்கள்‌ 
தேசத்திலேயே இருக்கிறார்கள்‌. இதனால்‌ 
அவர்களுடைய இருதயத்தில்‌ பெருமையும்‌ 
மனமேட்டிமையும்‌ உண்டாயிற்று. 
நேபுகாத்நேச்சாரிடமிருந்து, தங்களைக்‌ 
காத்துக்கொள்ள, தங்களுக்கு போதுமான 
பாதுகாப்பு இருப்பதாக இவர்கள்‌ 
நினைக்கிறார்கள்‌. 


கர்த்தர்‌ 


ர்‌ என்னை நோக்கி: 
தமன்ன, “இவர்கள்‌ இந்த நகரத்திலே 
அக்கிரமமான நினைவுகளை நினைத்து. 


துராலோசனை சொல்லுகிற மனுஷர்‌. இது 
வீடுகளைக்‌ கட்டுவதற்குக்‌ காலமல்ல என்றும்‌, 


இந்த நகரம்‌ பானை, நாங்கள்‌ அதிலுள்ள 
இறைச்சியென்றும்‌ சொல்லுகிறார்‌ 

ல்‌ அவர்களுக்கு விரோதமாய்த்‌ 
தீர்க்கதரிசனஞ்சொல்லு, மனுபுத்திரனே, 
தீர்க்கதரிசனஞ்சொல்லு, என்றார்‌" 
(எசே 11:2-4), 


நேபுகாத்நேச்சார்‌ யூதாதேசத்தின்மீது 
யத்தம்பண்ணியபோது, யூதர்களில்‌ அநேகர்‌ 
தங்களுடைய ஜீவனை காப்பாற்றிக்கொள்ள 
எகிப்து தேசத்திற்கு ஓடிப்போனார்கள்‌. 
எகிப்து தேசமே தங்களுக்கு பாதுகாப்பான 
த்‌ ட நினைத்து, அந்த தேசத்தில்‌ 

பெற்றுக்கொண்டார்கள்‌. 
வன்க 


விரோதமாக 
ஒடிப்போனவர்கள்‌. ஆனாலும்‌ 

சூழ்நிலைக்கேற்ப மிகவும்‌ ஞானமாய்‌ 
நடந்துகொண்டதாக தங்களைப்பற்றி 
ள்‌. எகிப்து தேசத்தில்‌ 
தங்கியிருப்பதாக 
ல்‌ நிமித்தமாய்‌ 
இருதயத்தில்‌ பெருமையும்‌, 

மனதிலே மேட்டிமையும்‌ உண்டாயிற்று. 





i THE 
ETT 


பாபிலோன்‌ தேசத்து சிறையிருப்புக்குப்‌ 
போகாமல்‌, யூதாதேசத்திலும்‌. எகிப்து 
தேசத்திலும்‌ தங்கியிருப்பவர்கள்‌ 
தங்களைப்பற்றி பெருமையாய்‌ நினைப்பதோடு, 
சிறைப்பட்டுப்போன யூதாவின்‌ மனுஷரையும்‌, 
எருசலேமின்‌ குடிகளையும்‌ பற்றி ஏளனமாய்‌. 
நினைக்கிறார்கள்‌. கர்த்தரோ பாபிலோனுக்கு 
சிறைப்பட்டுப்போகாமல்‌, யூதாதேசத்திலேயே 
தங்கியிருக்கிற ஜனங்களுக்கும்‌, எகிப்து 
தேசத்திற்கு ஓடிப்போன ஜனங்களுக்கும்‌. 
விரோதமாக தம்முடைய வார்த்தைகளைச்‌ 


கெட்ட 


என்கிற யூதாவின்‌ 
ராஜாவையும்‌ அவனுடைய பிரபுக்களையும்‌, 
இந்தத்‌ தேசத்திலே மீதியான எருசலேமின்‌: 
குடிகளையும்‌, எகிப்து தேசத்தில்‌ 
குடியிருக்கிறவர்களையும்‌  தள்ளிவிடுவேன்‌" 
(எரே 24:8) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


பாபிலோனுக்கு 
சிறைப்பட்டுப்போன வர்கள்‌, அந்நிய 
தேசமாகயிருந்தாலும்‌, அந்த ஒரே 
தேசத்நிலேயே தங்கிமிருக்கிறார்கள்‌. 
அவர்களுக்கு பாபிலோன்‌ தேசத்தில்‌ 
இளைய்பாறுநல்‌ கிடைந்திர்கிறது.. அந்ய 
தேசத்திலிருந்தாலும்‌ அவர்கள்‌ 
ஆறுலடைந்திருக்கிறார்கள்‌. ஆனால்‌ 
பாபிலோனுக்கு சிறைப்பட்டுப்போகாமல்‌, 
யூதாதேசத்திலேயே  தங்கிவிடுகிறவர்கள்‌ 
பூமியிலுள்ள எல்லா ராஜ்யங்களிலும்‌ 
அலைந்து திரிவார்கள்‌ (எரே 24:9) என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 

பாபிலோன்‌ தேசத்திற்கு சிறைப்பட்டுப்‌ 
போனவர்கள்‌ தங்களுக்கு நன்மை 
உண்டாகவே அங்கே போயிருக்கிறார்கள்‌. 
பாபிலோனுக்கு சிறைப்பட்டுப்போகாமல்‌, 
மூதாதேசத்திலே  தங்கியிருக்கிறவர்களை, 
கர்த்தர்‌ பூமியிலுள்ள எல்லா 
ராஜ்யங்களிலும்‌ அலைந்து திரிய வைப்பார்‌. 
அவர்கள்‌. துரத்திவிடப்ப்ட எல்லா 
இடங்களிலும்‌, கர்த்தர்‌ அவர்களை 
நிந்தையாகவும்‌, 'பழமொழியாகவும்‌, 
வசைச்சொல்லாகவும்‌, சாபமாகவும்‌ வைப்பார்‌ 
(எரே 24:9). 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


பாபிலோன்‌ 
சிறைப்பட்டுப்போனவர்கள்‌ 
தேசத்திலிருந்தாலும்‌, அவர்கள்‌ 
கர்த்தருடைய ஜனமாகவே இருக்கிறார்கள்‌. 
கர்த்தர்‌ அவர்களுடைய  தேவனாகவே 
இருக்கிறார்‌ (எரே 24:7). பாபிலோன்‌ 
சிறையிருப்பிலிருக்கிற யூதர்களுக்கு 
கர்த்தருடைய ஆறுதலும்‌, தெய்வீக 
பராமரிப்பும்‌ கிடைக்கும்‌ அவர்களுடைய 
இக்கட்டுக்காலத்தில்‌ கர்த்தரே அவர்களுக்கு 
துணையாயிருப்பார்‌. 

பாபிலோனுக்கு சிறைப்பட்டுப்போகாமல்‌ 
பூமியிலுள்ள... எல்லா ராஜ்யங்களிலும்‌: 
அலைந்து திரிகிறவர்கள்‌, தாங்கள்‌ அலையும்‌ 
எல்லா இடங்களிலும்‌, அங்கேயுள்ள 
ஜனங்களுக்கு நிந்தையாகவே இருப்பார்கள்‌. 
அவர்கள்‌ எந்த தேசத்தில்‌ அலைந்து 
திரிந்தாலும்‌, அந்த தேசத்தின்‌ ஜனங்களுக்கு 
அவர்கள்‌ பழமொழியாகவும்‌, 
வசைச்சொல்லாகவும்‌, நிந்தையாகவும்‌, 
சாபமாகவும்‌ இருப்பார்கள்‌. 


பாபிலோன்‌. தேசத்து 
சிறையிருப்பிலிருக்கிற யூதர்கள்‌ தங்கள்‌ 
முழுஇருதயத்தோடு கர்த்தரிடத்திற்கு 
திரும்புவார்கள்‌. கர்த்தர்‌ அவர்களுக்கு 
நன்மை உண்டாக, தம்முடைய கண்களை 
அவர்கள்மேல்‌ வைத்து, அவர்களை 
அவர்களுடைய சொந்த தேசத்திற்கு திரும்பி 
வரப்பண்ணுவார்‌. அங்கே அவர்களைக்‌ 
கட்டுவார்‌. அங்கே அவர்களை நாட்டுவார்‌. 
கர்த்தர்‌ இனிமேல்‌ அங்கே அவர்களை 
இடிக்கவுமாட்டார்‌, பிடுங்கவுமாட்டார்‌ 
(எரே 24:6). 


பாபிலோன்‌. தேசத்து 
சிறையிருப்புக்குப்போகாமல்‌, பூமியிலுள்ள 
எல்லா ராஜ்யங்களிலும்‌ அலைந்து திரிகிற 
யூதர்கள்‌ தங்கள்‌ தேசத்தை மறுபடியும்‌ 
பார்க்கமாட்டார்கள்‌. அவர்கள்‌ அந்நிய 
தேசங்களிலேயே செத்துப்போவார்கள்‌. 





நயா 
INTEAHATIORAL 


பாபிலோன்‌ தேசத்து சிறையிருப்புக்குப்‌ 
போனவர்களுக்கு கர்த்தர்‌ நன்மையை 
நியமித்திருக்கிறார்‌ பாபிலோனுக்குப்‌ 
போகாமல்‌ யூதாதேசத்திலேயே 
தங்கியிருக்கிறவர்களுக்கோ, கர்த்தர்‌ 
தீமையையும்‌, சாபத்தையும்‌ நியமித்திருக்கிறா 
இவர்கள்‌ தங்கள்‌ தேசத்தில்‌ இருக்கவேண்டும்‌ 
என்று விரும்பினாலும்‌, இவர்களால்‌ தங்கள்‌ 
தேசத்தில்‌ இருக்கமுடியாது. கர்த்தர்‌ 
அவர்களுக்குள்ளே பட்டயத்தையும்‌, 
பஞ்சத்தையும்‌, கொள்ளை நோயையும்‌ 
அனுப்புவார்‌ 

பாபிலோன்‌ தேசத்து சிறையிருப்புக்குப்‌ 
போகாமல்‌, யூநாதேச த்திலேயே தங்கியிருக்கிற 
யூதர்கள்‌, கர்த்தர்‌ அவர்களுக்கும்‌, அவர்கள்‌ 
பிதாக்களுக்கும்‌ கொடுத்த தேசத்தில்‌ 
இராதபடிக்கு நிர்மூலமாவார்கள்‌. கர்த்தர்‌ 
அவர்களை அழித்துப்போடுவார்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ இங்கு சொல்லுகிற வாக்கியம்‌ 
ரோமப்பேரரசின்‌ ஆட்சிக்காலத்தில்‌ 
நிறைவேறிற்று வேதபண்டிதர்கள்‌ 
வியாக்கியானம்‌. சொல்லுகிறார்கள்‌. 
ரோமப்பேரரசின்‌ காலத்தில்‌ யூதர்கள்‌ 
சங்காரம்பண்ணப்பட்டார்கள்‌. ரோமப்பேரரசார்‌ 
யூதாவின்‌ பட்டணங்களெல்லாவற்றையும்‌ 
அழித்துப்போட்டார்கள்‌. அவர்கள்‌ 
எருசலேமிலுள்ள 
இடித்துப்போட்டு, அதை 
தீமிட்டுகொழுத்திப்போட்டார்கள்‌. 
ரோமப்பேரரசின்‌ காலத்தில்‌ 
க்கம்‌ மற்று இக்க த்தில்‌ 
ண்டாயிற்று. கால, (i 
இஸ்பவேகின்‌ 
நம்பின 


என்று 


தேவனாகிய கர்த்தர்‌, 
யூதர்களை, 

உமத்திவத்தித்க தப்புவித்து அவர்களை 
காத்துக்கொண்டார்‌. கர்த்தரை 
நம்பாதவர்களோ எல்லா தேசங்களுக்கும்‌ 
சிதரக்கப்ப்பார்கள்‌. அவர்கள்‌. பூமிவிலுள்ள 
எல்லா ராஜ்யங்களிலும்‌ அலைந்து 
திரிகிறவர்களானார்கள்‌. அவர்கள்‌ எல்லா 
இடங்களிலும்‌ நிந்தையாகவும்‌, சாபமாகவும்‌ 
ஆனார்கள்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


இந்த. அதிகாரத்தில்‌ 
சொல்லப்பட்டிருக்கிற தீர்க்கதரிசன 
வாக்கியங்கள்‌, பாபிலோன்‌ ராஜாவாகிய 
நேபுகாத்நேச்சார்‌ அரசாண்ட முதலாம்‌. 
வருஷத்தில்‌ சொல்லப்பட்டது. இந்த வருஷம்‌ 
மிகவும்‌ முக்கியமான வருஷமாகும்‌. 
வருஷத்தில்‌ கர்த்தர்‌ தம்முடைய பட்டயத்தை 
வெளியே எடுத்திருக்கிறார்‌ 


கடந்த பல வருஷங்களாக, யூதாவுக்கும்‌ 
எருசலேமுக்கும்‌ ஏராளமான 
தீர்க்கதரிசனங்கள்‌  சொல்லப்பட்டிருக்கிறது. 
எரேமியா. தீர்க்கதரிசியும்‌, மேலும்‌ பல 
தீர்க்கதரிசிகளும்‌ அவர்களுக்கு 
தீர்க்கதரிசனம்‌ சொல்லியிருக்கிறார்கள்‌. 
ஆனால்‌ அவர்களோ  தீர்க்கதரிசிகளுக்கு. 
செவிகொடுக்கவில்லை (எரே 25:1-// 


பாபிலோன்‌ தேசத்து ராஜாவாகிய 
நேபுகாத்நேச்சார்‌ யூதாவையும்‌ எருசலேமையும்‌ 
அழித்துப்போடுவான்‌. அவர்களுடைய 
பாவங்களினிமித்தமாய்‌ அவர்களுக்கு இந்த 
பேரழிவு வரும்‌ 
நேபுகாத்நேச்சார்‌ 
அழித்ததுபோல, 
நேசங்களை அழித்துப்போடுவான்‌. 
அவர்களுக்கு உக்கிரமாகிய மதுபானத்தின்‌ 
பாத்திரம்‌ கொடுக்கப்படும்‌ (எரே 2515-28) 
அவர்கள்‌ மத்தியில்‌ பட்டயம்‌ அனுப்பப்படும்‌ 
(எரே  25:29-33). மேய்ப்பர்களுக்கும்‌, 
அவர்களுடைய மந்தைகளுக்கும்‌, 
மேய்ச்சல்‌ நிலங்களுக்கும்‌ அழிவு வரும்‌ 
(எரே 25:34-38). 
எண்‌: சொல்லைக்‌ 
கேளாமற்போனீர்கள்‌ 
எரே 25:1-7 


எரே 25:1. யோசியாவின்‌ குமாரனாகிய 
யோயாக்கீம்‌ என்கிற யூதாவுடைய 
ராஜாவின்‌ நாலாம்‌ வருஷத்துக்குச்‌ 
சரியான, பாபிலோன்‌ ராஜாவாகிய 
நேபுகாத்நேச்சார்‌ அரசாண்ட முதலாம்‌. 
வருஷத்திலே மூதாவின்‌ ஜனம்‌. 
அனைத்தையும்‌ குறித்து எரேமியாவுக்கு. 
உண்டான வார்த்தை; 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எரே 25:2. அதைத்‌ தீர்க்கதரிசியாகிய 
எரேமியா யூதாவின்‌ ஜனம்‌. 
அனைத்துக்கும்‌, எருசலேமின்‌ குடிகள்‌ 

அறிவிக்கிறதற்காக 


எரே 25:3. ஆமோனின்‌ குமாரனாகிய 
யோசியாவின்‌ பதின்மூன்றாம்‌ வருஷம்‌ 
துவக்கி இத்நான்மட்டும்‌ சென்ற இத்த 
இருபத்துமூன்று. 

கர்த்தருடைய 

உண்டாயிற்று; அதை நான்‌ உங்களுக்கு. 
ஏற்கனவே சொல்லிக்‌ கொண்டுவந்தும்‌ 
'தீங்கன்‌ கேனாமற்போனீர்கன்‌. 


எரே 25:4. கர்த்தர்‌ உங்களிடத்திற்குத்‌ 
தீர்க்கதரிசிகனாகிய தம்முடைய ௪௧ல்‌ 
ஊழியக்காரரையும்‌ ஏற்கனவே 
அனுப்பிக்‌ கொண்டேயிருந்தும்‌, நீங்கள்‌ 
கேனாமலும்‌, கேட்கும்படிக்கு உங்கள்‌: 
செவிகளைச்‌ சாயாமலும்போனீர்கள்‌. 


எரே 255. அவர்களைக்கொண்டு அவர்‌ 
உங்களில்‌ அவனவன்‌ தன்தன்‌ 
பொல்லாத வழியையும்‌, உங்கள்‌ 
கிரியைகளின்‌ பொல்லாப்பையும்‌ 
விட்டுத்‌ திரும்பி, கர்த்தர்‌ உங்களுக்கும்‌ 
உங்கன்‌ பிதாக்களுக்கும்‌ கொடுத்த. 
தேசத்தில்‌ சதாகாலமும்‌ குடியிருந்து, 


25:6. அந்திய தேவர்களைப்‌ 
பின்பற்றாமலூம்‌; அவைகளுக்கு. 
ஆராதனைசெய்யாமலும்‌, அவைகளைப்‌ 
பணியாமலுமிருத்து, நான்‌ 


உங்களுக்குத்‌ தீமை செய்யாதபடிக்கு 
உங்கள்‌. கைகளின்‌ செய்கைகளால்‌ 


எனக்குக்‌. கோபமுண்டாக்காமலும்‌ 


25:7. தீங்கனோ, 
தீமையாக உங்கள்‌ கைகளின்‌ 
செய்கைகளாலே எனக்குக்‌. 
கோபமுட்டும்படிக்கு, என்‌ சொல்லைக்‌ 
கேளாமற்போனீர்கன்‌ எண்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌ என்றான்‌. 


உங்களுக்குத்‌ 





i= FTE 
TT 


அனைத்தையும்‌ 
எரேமியாவுக்கு. 
வார்த்தை 
வந்திருக்கிறது (எரே 25). கர்த்தர்‌ 
சொன்ன செய்தியை எரேமியா யூதாவின்‌ 
ஜனம்‌ அனைத்திற்கும்‌, எருசலேமின்‌ குடிகள்‌ 
எல்லாருக்கும்‌ அறிவிக்கவேண்டும்‌ 
(எரே 25:2). கர்த்தர்‌ எரேமியாவை எல்லா 
ஜனங்களுக்கும்‌ முன்பாக அனுப்புகிறார்‌. 
எரேமியா கர்த்தருடைய வார்த்தையை 
சொல்லுகிற தக்‌ காலம்‌, ஒருவேளை 
பண்டிகை காலமாகயிருக்கலாம்‌. பண்டிகையை 
ஆசரிப்பதற்கு யூதாதேசத்திலுள்ள 
எல்லோரும்‌ எருசலேமுக்கு 
கத்திகள்‌ 


எரேமியா கர்த்‌ ய பல்‌ 
நிக்கதரிசனனாங்ர்‌ சொல்லுகிற காலம்‌ 
யூதாவுடைய ராஜாவாகிய க்கக்‌ 
நாலாம்‌ வருஷமும்‌, பாபிலோன்‌ ராஜாவாகிய 
நேபுகாத்நேச்சார்‌ அரசாண்ட 

வருஷமும்‌ ஆகும்‌. நேபுகாத்நேச்சார்‌ 
முழுவதிற்கும்‌ பேரரசனாக எழும்புகிறான்‌. 
கர்த்தரோ அவனை தம்முடைய 
ஊழியக்காரன்‌ என்று சொல்லுகிறார்‌ 
(எரே 259) 


நேபுகாத்நேச்சார்‌ தன்னுடைய சொந்த 
ற்சியினால்‌. பாபிலோன்‌ 

விஸ்தாரம்பண்ண வுமில்லை. 

வலுப்படுத்தவுமில்லை. 

தெய்வீக சித்தத்தின்‌ 

நேபுகாத்நேச்சாருக்கு 

யுத்தங்களில்‌ வெற்றியும்‌ 


எரேமியா  தீர்க்கதரிசியும்‌, இன்னும்‌ 
ஏராளமான தீர்க்கதரிசிகளும்‌ கள்‌ 
மனுஷருக்கும்‌, எருசலேமின்‌ குடிகளுக்கும்‌ 
கர்த்தருடைய வார்த்தையை 
தீர்க்கதரிசனமாய்ச்‌ சொன்னார்கள்‌. 
ஆனால்‌ ஜனங்களோ அவர்களுடைய 
செய்திகளை கவனித்து கேட்கவில்லை. 
தங்களுடைய பாவங்களுக்கு. 
மனந்திரும்பவில்லை. அவர்கள்‌ 
கர்த்தரைவிட்டுவிட்டு அந்நிய தேவர்களைப்‌ 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


பின்பற்றுகிறார்கள்‌. விக்கிரகங்களுக்கு 
தூபங்காட்டுகிறார்கள்‌. இதனால்‌ தேவனுடைய 
நீதியான நியாயத்தீர்ப்பு அவர்கள்மேல்‌ 
வருகிறது. 


எரேமியா. தீர்க்கதரிசி யூதாவின்‌ 
ஜனத்தாருக்கு மத்தியில்‌ இருபத்து மூன்று 
வருஷங்களாக கர்த்தருடைய செய்தியை 
தொடர்ந்து பிரசங்கம்பண்ணிக்கொண்டு 
கர்த்தரும்‌ இத்தனை 
எரேமியாவுக்கு தம்முடைய 


த ொண்டிருக்கிறா்‌ 
மட்டும்‌ சென்ற இந்த இரு ்‌ 
வருஷமாக கர்த்தருடைய வார்த்தை எனக்கு 
உண்டாயிற்று” (எரே 25:3) என்று எரேமியா 
சொல்லுகிறார்‌. 


தேவனுடைய ஆவியானவர்‌ யூதாவின்‌ 
மனுஷரோடு  போராடிக்கொண்டிருக்கிறார்‌. 
“அப்பொழுது கர்த்தர்‌: என்‌ ஆவி 
என்றைக்கும்‌. மனுஷனோடே 
போராடுவதில்லை; அவன்‌ 
மாம்சந்தானே, அவன்‌ இருக்கப்‌ போகிற 
நாட்கள்‌ நூற்றிருபது வருஷம்‌ என்றார்‌". 
(ஆதி 63) 


எரேமியா கர்த்தருடைய வார்த்தையை 
ஜனங்கள்‌ மத்தியில்‌ உண்மையாய்ப்‌ 
பிரசங்கம்பண்ணுகிறார்‌. கர்த்தருடைய 
ஊழியத்தை சோர்ந்துவிடாமல்‌ 
உற்சாகமாய்ச்‌ செய்துகொண்டு வருகிறார்‌. 
தேவனுடைய ஆலோசனைகளை 
ஜனங்களுக்கு வெளிப்படுத்துகிற எரேமியா 
கர்த்தருடைய வார்த்தைகளை அவர்களுக்கு 
சொல்லிக்கொண்டு வந்தும்‌, அவர்கள்‌ 
எரேமியாவின்‌ வார்த்தைகளுக்கு 
செவிகொடுக்கவில்லை. கர்த்தருடைய 
ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ளவில்லை. 


கர்த்தர்‌ எரேமியாவோடுகூட 
பல தீர்க்கதரிசிகளையும்‌ 

மத்தியில்‌ அனுப்புகிறார்‌. செய்தி ஒன்றுதான்‌. 

அந்தச்‌ செய்தியை அநேகர்‌ 

சொல்லுகிறார்கள்‌. அவர்களுடைய பிரசங்கச்‌ 

வேதாகமத்தில்‌. 

கர்த்தர்‌ 

தீர்க்கதரிசிகளாகிய 

ஊழியக்காரரையும்‌ 

ஏற்கெனவே அனுப்பிக்கொண்டேயிருக்கிறார்‌. 


மேலும்‌ 
யூதாமனுஷர்‌ 





f= FTN 
TT 


யூதாவின்‌ மனுஷரும்‌ எருசலேமின்‌ 
குடிகளும்‌ தங்கள்‌ பொல்லாத வழிகளில்‌ 
போய்க்கொண்டிருக்கிறார்கள்‌. அவர்களுடைய 
கிரியைகளெல்லாம்‌ பொல்லாப்பு 
நிரம்பியதாயிருக்கிறது. யூதாவின்‌ மனுஷரும்‌ 
எருசலேமின்‌ குடிகளும்‌ அந்நிய 
தேவர்களைப்‌ பின்பற்றுகிறார்கள்‌. 
அவைகளுக்கு ஆராதனை செய்கிறார்கள்‌. 
அவைகளைப்‌ பணிந்துகொள்கிறார்கள்‌. 
எருசலேமின்‌ குடிகள்‌ தங்களுடைய கைகளின்‌ 
செய்கைகளால்‌ கர்த்தருக்கு 
கோபமூட்டுகிறார்கள்‌ 


கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள்‌ யூதா 

டைய. விக்கிரகாராதனையைக்‌ 
குடிந்துகொள்கிறார்கள்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
தீர்க்கதரிசியின்‌ மூலமாய்‌ எருசலேமின்‌ 
குடிகளுக்கு தம்முடைய செய்தியை 
சொல்லி அனுப்புகிறார்‌. “அந்நிய தேவர்களைப்‌ 
பின்பற்றாமலும்‌: அவைகளுக்கு, 
ஆராதனைசெய்யாமலும்‌, அவைகளைப்‌ 
பணியாமலுமிருந்து, நான்‌ உங்களுக்குத்‌ 
தீமை செய்யாதபடிக்கு உங்கள்‌ கைகளின்‌ 
செய்கைகளால்‌ எனக்குக்‌ 
கோபழுண்டாக்காமலும்‌ இருங்கள்‌ என்று 
சொல்லியனுப்பினேன்‌" (எரே 25:6) என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ 


யூதாவின்‌ மனுஷர்‌ தங்களுடைய 
பாவங்களுக்கு ந்தி ண்டும்‌ 
அவர்களுடைய ஜீவியம்‌ 
புதுப்பிக்கப்படவேண்டும்‌. ஒரு தெரு 
சுந்தமாகமிருக்கவேண்டுமென்றால்‌, அந்த 
தெருவிலுள்ள ஒவ்வொரு வீடும்‌ பெருக்கி 
சுத்திகரிக்கப்பட்டிருக்கவேண்டும்‌. “அவனவன்‌ 
தன்‌ தன்‌ பொல்லாத வழியையும்‌, தங்கள்‌ 
கிரியைகளின்‌ பொல்லாப்பையும்‌ விட்டு 
திரும்பவேண்டும்‌" (எரே 25:5). 


தேசம்‌ சாபத்திலிருந்து விடுதலை 
பெறவேண்டுமென்றால்‌, தேசத்திலுள்ள 
ஒவ்வொருவரும்‌ தங்கள்‌ பாவங்களுக்கு 
மனந்திரும்பவேண்டும்‌. ஒவ்வொருவருடைய 
இருதயமும்‌ புதுப்பிக்கப்படவேண்டும்‌. 
அவனவன்‌ தன்‌ தன்‌ பொல்லாத வழியை 
விட்டுத்‌ திரும்பவேண்டும்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


ஜனங்கள்‌ தங்கள்‌ 
மனந்திரும்பினால்‌, 
கர்த்தருடைய ஆசீர்வாதம்‌ அவர்களுக்கு 
கிடைக்கும்‌. அவர்கள்‌ தங்களுடைய 
பொல்லாத வழியையும்‌, தங்களுடைய 
கிரியைகளின்‌ பொல்லாப்பையும்விட்டு 
திரும்பினால்‌, கர்த்தர்‌ அவர்களுக்கும்‌ 
அவர்களுடைய பிதாக்களுக்கும்‌ கொடுத்த 
தேசத்திலே சதாகாலமும்‌ குடியிருப்பார்கள்‌. 
அவர்களுடைய பாவங்களே அவர்களை 
அவர்களுடைய தேசத்திலிருந்து துரத்திவிடும்‌. 
ஜனங்கள்‌ பொல்லாத வழியையும்‌, தங்கள்‌ 
கிரியைகளின்‌ பொல்லாப்பையும்‌ விட்டுத்‌ 
திரும்பவில்லையென்றால்‌, அவர்களுடைய 
தேசம்‌  அவர்களைவிட்டுத்‌ திரும்பிப்‌ 
போய்விடும்‌. 

எரேமியா ம மு ல்‌ 
கர்த்தருடைய செய்தியை அறிலி்கறார்‌ 
அவர்‌ ஜனங்கள்மீது அன்புகூர்ந்து பிரசங்கம்‌ 
பண்ணுகிறவர்‌. அவர்கள்‌ அழிந்துபோகக்‌ 
கூடாது என்று, அவர்கள்மீது 
கரிசனையோடிருக்கிறவர்‌. ஆனால்‌. 
அவர்களோ எரேமியா சொன்ன 
செய்தியைக்‌ கேட்கவில்லை. அவருடைய 
வார்த்தைக்கு தங்கள்‌ செவிகளை 
சாய்க்கவுமில்லை. 


பாவத்தைவிட்டு விலகி ர்க்‌ 

தேவனுடைய ம நதா 
வருவதற்கு வழி உபாயம்‌ 
எதுவுமில்லை. என்வும்‌ இன்னும்‌ 
பல தீர்க்கதரிசிகள்‌ யூதா மனுஷர்‌ மத்தியில்‌ 
ஊழியம்‌ செய்கிறார்கள்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
சகல ஊழியக்காரரையும்‌ யூதாவின்‌ மனுஷர்‌ 
யிலும்‌, எருசலேமின்‌ குடிகள்‌ 
அனுப்பிக்கொண்டிருக்கிறார்‌. 
அவர்கள்‌ தீர்க்கதரிசிகளின்‌ 
கேட்கவுமில்லை, அதைக்‌ 
தங்கள்‌ செவிகளை 

சாய்க்கவுமில்லை (எரே 25:47. 





i FTE 
TT 
எழுபது வருஷமாகப்‌ பாபிலோன்‌. 


ராஜாவைச்‌ சேவிப்பார்கள்‌ 
எரே 25:8-11 


எரே 258. 
வார்த்தைகளைக்‌ 
படியினால்‌, 


எரே 25:9, நான்‌. 
வடக்கேயிருக்கிற சகல 
வம்சங்களையும்‌, என்‌: 
ஊழியக்காரனாகிய நேபுகாத்நேச்சார்‌ 
என்கிற பாபிலோன்‌ ராஜாவையும்‌ 
அழைத்தனுப்பி, அவர்களை இந்த 
தேசத்துக்கு விரோதமாகவும்‌, இதின்‌ 
குடிகளுக்கு. விரோதமாகவும்‌, 
௬ற்றிலுமிருக்கிற இந்த எல்லா. 
ஜாதிகளுக்கும்‌ விரோதமாகவும்‌ 
வரப்பண்ணி, அவைகளைச்‌ 
சங்காரத்துக்கு. ஒப்புக்கொடுத்து, 
அவைகளைப்‌ பாழாகவும்‌ இகழ்ச்சிக்‌. 
குறியாகிய ஈசல்‌ போடுதலாகவும்‌, 
நித்திய வளாத்தரங்களாகவும்‌: 
செய்வேன்‌ என்று சேனைகளின்‌ 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


எரே 25:10. 
சத்தத்தையும்‌, 
சத்தத்தையும்‌, 
சத்தத்தையும்‌, 
சத்தத்தையும்‌, 
சத்தத்தையும்‌ 
வெளிச்சத்தையும்‌. 
தீங்கப்பண்ணுவேண்‌. 
சொல்லுகிறார்‌. 


நீங்கன்‌ என்‌ 
கேனாமற்போன 


இதோ, 


மகிழ்ச்சியின்‌ 
சந்தோஷத்தின்‌. 
மணவாவனின்‌. 
மணவாட்டியின்‌ 
ஏத்திரத்தின்‌ 
விளக்கின்‌ 
அவர்களிலிருந்து 
என்னு கர்த்தர்‌ 


எரே 25:11. இந்தத்‌ தேசமெல்லாம்‌ 
வனாத்தரமும்‌ பாழுமாகும்‌ இந்த 
ஜாதிகனோ, எழுபது வருஷமாகப்‌ 
பாபிலோன்‌ ராஜாவைச்‌ சேவிப்பார்கள்‌. 


எரேமியா தீர்க்கதரிசி! 
வார்த்தைகளை யூதாவின்‌ 
எருசலேமின்‌ குடிகளுக்கும்‌ 
சொன்னார்‌. ஆனால்‌ 
கர்த்தருடைய சொல்லைக்‌ கேளாமல்‌ 
போனார்கள்‌. பாவிகள்‌ தங்கள்‌ 
பாவங்களிலிருந்து விடுதலை பெற்று 
வெளியேறவேண்டும்‌. இல்லையென்றால்‌, 
அவர்கள்‌ தங்கள்‌ பாவங்களில்‌ 
அழிந்துபோவார்கள்‌. 


கர்த்தருடைய 
மனுஷருக்கும்‌ 
எடுத்துச்‌ 
அவர்களோ 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யூதாமனுஷருடைய 
அவர்களுக்கு விவரித்துச்‌ 
அவர்களோ கர்த்தருடைய 
ல்‌ போகிறார்கள்‌. 
அவர்களுடைய 
அவர்களுக்கு 

அழிவு வருமென்று கர்த்தர்‌ எச்சரிக்கிறார்‌ 
பாபிலோன்‌ தேசத்து ராஜா 
யூதாதேசத்தை அழித்துப்போடுவான்‌. கர்த்தர்‌ 
யூதாவின்‌ மனுஷர்‌ மத்தியிலும்‌, எருசலேமின்‌ 
குடிகள்‌ மத்தியிலும்‌ தம்முடைய 
தீர்க்கதரிசிகளாகிய ஊழியக்காரரை 
அனுப்பினார்‌. கர்த்தருடைய 
செய்தியை அவர்களுக்கு எடுத்துச்‌ 
சொன்னார்கள்‌. ஆனால்‌ அவர்களோ 
கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு 
செவிகொடுக்கவில்லை. ஆகையினால்‌ 
கர்த்தர்‌ இப்போது தம்முடைய 
ஊழியக்காரனாகிய நேபுகாத்நேச்சார்‌ 
என்கிற பாபிலோன்‌ ராஜாவை. 

அழைத்தனுப்புகிறார்‌. 


பந்தர்‌. ட 
இரக்கத்தையும்‌ கிருபையையும்‌ அறிவித்த 
ஊழியக்காரர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. 
ஆகையினால்‌ கர்த்தர்‌ தம்முடைய கோபத்தை 
அறிவிக்கப்போகிற, தம்முடைய 
ஊழியக்காரர்களை இப்போது 
யூதாதேசத்தின்மீது அனுப்பப்போகிறார்‌. 
நேபுகாத்நேச்சார்‌ இஸ்ரவேலின்‌ 
காணியாட்சிக்குப்‌ புறம்பானவன்‌. அவன்‌ 
மெய்யான தேவனாகிய கர்த்தருக்கு 
அந்நியன்‌. ஆனாலும்‌ கர்த்தர்‌ 
நேபுகாத்நேச்சாரை, “என்‌ ஊழியக்காரன்‌" 
(எரே 25:9) என்று சொல்லுகிறார்‌. 


அவர்கள்‌ 


கர்த்தருடைய 


னத்தைத்‌ திருத்துவதற்கு, 

ப கற ததை தம்முடைய 
கருவியாகப்‌ 

அவன்‌ கர்த்தருடைய 
நிறைவேறுவதற்கு 

அவன்‌ தனக்குத்தானே 
நன்மை. த்க்‌ நினைக்கிறான்‌. 
ஆனால்‌ அவன்‌ உண்மையில்‌ கர்த்தருடைய 


சித்தத்தையே நிறைவேற்றுகிறான்‌. 


த்‌ 





i= FTE 
ETT 


இந்த 
ராஜாக்களும்‌, 
இவர்கள்‌ 
படைபலமுள்ளவர்கள்‌. 
கர்த்தருடைய 
நேபுகாத்நேச்சார்‌ 
கோபாக்கினையின்‌ 
செயல்படுகிறான்‌. 


உலகத்தில்‌ ஏராளமான 
பிரபுக்களும்‌ இருக்கிறார்கள்‌. 
அதிகாரம்‌ மிகுந்தவர்கள்‌. 
இவர்கள்‌ எல்லோருமே 

ஊழியக்காரர்கள்‌. 


இரக்கத்தின்‌ கருவியாக: 


அவருக்கு. 
ஊழியக்காரனாயிருந்தான்‌. 
நேபுகாத்நேச்சார்‌ கர்த்தருடைய கோபத்தின்‌ 
கருவியாக செயல்பட்டு, அவருக்கு 
ஊழியக்காரனாயிருந்தான்‌. 


அிற்கோகம்போது அந்த தேசங்களுக்கு 
மற்ற தேசங்கள்‌ மத்தியிலிருந்த மதிப்பும்‌ 
மரியாதையும்‌ குறைந்துபோகும்‌. ஒரு தேசம்‌ 
அழிந்துபோலதைப்‌ பார்க்கும்போது மற்ற. 
தேசத்தாருக்கு மிகுந்த ஆச்சரியமாயிருக்கும்‌. 

பறதோத்ிறும்‌ 


ஆத்மன்‌ ங்களிலும்‌ 
விக்கிற 


கர்த்தர்‌ 
அங்கே 
த்தல்‌ சத்தத்தையும்‌, சந்தோஷத்தின்‌ 
சத்தத்தையும்‌, மணவாளனின்‌ சத்தத்தையும்‌, 
மணவாட்டியின்‌ சத்தத்தையும்‌, ஏந்திரத்தின்‌ 
சத்தத்தையும்‌ விளக்கின்‌ வெளிச்சத்தையும்‌ 


அவர்களிலிருந்து நீங்கப்பண்ணுவேன்‌" (எரே 


250) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


அந்நிய க யூதாதேசத்திலுள்ள 
தானியங்களையெல்லாம்‌ கொள்ளையடித்து 
கொண்டுபோய்விடுகிறார்கள்‌. இதனால்‌ 
தேசத்தில்‌ எந்திரத்தின்‌ சத்தத்தைக்‌ கேட்க 
முடியவில்லை. 
நின்றுபோயிற்று. 
வியாபாரங்களும்‌ 
கடைகளிலோ 
விளக்கை ஏற்றி 
அவசியமில்லாமல்‌ போயிற்று. 


யூதாதேசத்தார்‌. பாபிலோன்‌ தேசத்திலே 
சிறையிரபபுக்கட்படுத்தப்படுவர்க!்‌ 
அவர்கள்‌ அங்கே எழுபது வருஷங்கள்‌ 
சிறையிருப்பிலிருப்பார்கள்‌ என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ந்தத்‌ தேசமெல்லாம்‌ வனாந்தரமும்‌ 
பாழுமாகும்‌: இந்த ஜாதிகளோ, எழுபது 
வருஷமாகப்‌ பாபிலோன்‌ ராஜாவைச்‌ 
சேவிப்பார்கள்‌" (எரே 25:1). 


சிறையிருப்பின்‌ காலம்‌ எழுபது வருஷம்‌ 
என்று நியமிக்கப்பட்டிருக்கிறது. யூதர்கள்‌ 
பாபிலோன்‌ தேசத்து சிறையிருப்ுக்குப்‌ 


சிறையிரு! 

சொல்லப்பட்டிருப்பதினால்‌, இந்த 
தீர்க்கதரிசனம்‌. உறதியண்ணப்படுகிறது. 
மேலும்‌ துக்கத்திலும்‌ வேதனையிலும்‌ 
இருக்கிற ஜனங்களுக்கு, ஒரு ஆறுதலும்‌ 


காலம்‌ நிறைவேறின பின்பு, அவர்களுக்கு 
விடுதலை கிடைக்கும்‌ என்னும்‌ நம்பிக்கை 
உண்டாயிற்று. 


எழுபது வருஷம்‌ நிறைவேறின 
பின்பு 
எரே 25:12-14 


எரே 2502. எழுபது வருஷம்‌ 
நிறைவேறின பின்பு, நான்‌ பாபிலோன்‌ 
ராஜாவினிடத்திலும்‌, அத்த 
ஜாதியினிடத்திலும்‌, கல்தேயருடைய 
தேசத்தினிடத்திலும்‌, அவர்களுடைய 
அக்கிரமத்தை விசாரித்து, அதை 
நித்திய பாழிடமாக்கி, 


எரே 25:18. நான்‌ அந்தத்‌ தொ்துக்கு 
விரோதமாய்‌. உரைத்த 
வார்த்தைகளையெல்லாம்‌, 
சகல ஜாதிகளுக்கும்‌ 
தீர்க்கதரிசனமாய்ச்‌. 
இந்தப்‌ புஸ்தகத்தில்‌ 
எழுதியிருக்கிறதுமான யாவையும்‌ 
அதின்மேல்‌ வரப்பண்ணுவேன்‌ என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


எவ 
விரோதமாகத்‌ 
சொன்னதும்‌, 


எரே 25:14. அநேகம்‌ ஜாதிகளும்‌ பெரிய 
ராஜாக்களும்‌ அவர்களை அடிமை 
கொள்வார்கள்‌; நாண்‌ அவர்களுக்கு 
அவர்கள்‌ கிரியைகளுக்குத்தக்கதாகவும்‌, 
அவர்கள்‌ கைகளின்‌ 
செய்கைகளுக்குதக்கதாகவும்‌ பதில்‌ 
அளிப்பேன்‌ என்கிறார்‌. 





i FTE 
TT 


எரேமியா தீர்க்கதரிசி, பாபிலோன்‌. 
தேசமும்‌ அழிந்துபோகும்‌ என்று, 
தீர்க்கதரிசனமாய்ச்‌ சொல்லியிருக்கிறார்‌. 
யூதாதேசத்தாரை அழித்தவர்கள்‌, 
அழிந்துபோவார்கள்‌. யூதாதேசத்தார்‌ 
பாபிலோன்‌ தேசத்திலே எழுபது வருஷம்‌ 
பாபிலோன்‌ 

த. எழுபது 

எந்த வருஷத்திலிருந்து 

கணக்கில்‌ எடுத்துக்கொள்ள 

நிச்சயமாய்த்‌ 


நேபுகாத்நேச்சார்‌ ராஜாவின்‌ 
ஆட்சிக்காலத்தினுடைய முதலாவது. 
வருஷத்திலிருந்து இந்த எழுபது வருஷத்தை 
கணக்கில்‌ எடுத்துக்கொள்ளவேண்டும்‌ என்று 
ஒரு சிலர்‌ சொல்லுகிறார்கள்‌. வேறு சிலரோ 
யோயாக்கீம்‌ ராஜா  சிறைப்பட்டுப்போன 
நான்காம்‌ வருஷத்திலிருந்து கணக்கில்‌ 
எடுத்துக்கொள்ளவேண்டும்‌. என்றும்‌ 
சொல்லுகிறார்கள்‌. நேபுகாத்நேச்சார்‌ ஆட்சிப்‌ 
பொறுப்பேற்று எட்டு வருஷங்களுக்கு பின்பு 
யோயாக்கீன்‌. 
சிறையிருப்புக்குட்படுத்தப்பட்டான்‌ இந்த 
எழுபது வருஷத்தை யோயாக்கீனின்‌ 
காலத்திலிருந்து எடுத்துக்கொள்ளவேண்டும்‌ 
என்றும்‌ சிலர்‌ விளக்கம்‌ சொல்லுகிறார்கள்‌ 


கர்த்தர்‌ ததத தம்முடைய 
கிருபையை 
தித்திக்க 
நிறைவேறும்போது, 
நேபுகாத்நேச்சாரின்‌. 
விசாரிப்பார்‌ 
தீங்குகளையும்‌, கொடுமைகளையும்‌ 
விசாரித்து அவனுக்கு தண்டனை 
கொடுப்பார்‌. முடிவில்‌ பாபிலோன்‌ தேசம்‌ 


நித்திய பாழிடமாகும்‌. 


'எழுபது வருஷம்‌ நிறைவேறின பின்பு. 

நான்‌ பாபிலோன்‌ ராஜாவினிடத்திலும்‌, அந்த 
கல்தேயருடைய 

அவர்களுடைய 

அக்கிரமத்தை விசாரித்து, அதை நித்திய 
பாழிடமாக்குவேன்‌” (எரே 2512) என்று. 


கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


பாபிலோன்‌ தேசத்துக்கு 
மேதிய-பெர்சிய தேசத்தாரை 
எழுப்புவர்‌. அவர்கள்‌ கர்த்தருடைய 
திட்டத்தின்டி பாபிலோன்‌ தேசத்தை 
அழித்துப்போடுவார்கள்‌. கர்த்தர்‌ பாபிலோன்‌ 
தேசத்தாருடைய அக்கிரமத்தை விசாரித்து, 
அவர்களுடைய தேசத்தை 
பாழிடமாக்கிப்போடுவார்‌. 

தேசத்திற்கு கர்த்தரால்‌ நியமிக்கப்பட்ட 
அழிவு, மேதிய-பெர்சிய தேசத்தார்‌ மூலமாய்‌ 
வரும்‌. 


கர்த்தர்‌ 
விரோதமாக 


“நான்‌ அந்தத்‌ தேசத்துக்கு விரோதமாய்‌ 
உரைத்த என்‌ வார்த்தைகளையெல்லாம்‌, 


எரேமியா சகல ஜாதிகளுக்கும்‌ விரோதமாகத்‌ 
தீர்க்கதரிசனமாய்ச்‌ சொன்னதும்‌, இந்தப்‌ 
புஸ்தகத்தில்‌ எழுதியிருக்கிறதுமான யாவையும்‌. 
அதின்மேல்‌ வரப்பண்ணுவேன்‌" (எரே 25:13) 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 

பாபிலோன்‌ தேசத்தார்‌ 
பிரமாணங்களையெல்லாம்‌ மீறினார்கள்‌. 
அவர்கள்‌ கர்த்தருடைய சத்தத்தையும்‌ 
நோக்கத்தையும்‌ நிறைவேற்றினாலும்‌, 

ள்‌ கர்த்தருடைய பிரமாணத்திற்கு 
கீழ்ப்படியாமல்‌ ஜீவித்தார்கள்‌. தேசத்தில்‌ 
ஒழுக்கமில்லாமல்‌ போயிற்று. 


கர்த்தருடைய 


“அநேகம்‌ ஜாதிகளும்‌ பெரிய 
ராஜாக்களும்‌ அவர்களை 
அடிமைகொள்வார்கள்‌; நான்‌ அவர்களுக்கு 
அவர்கள்‌ கிரியைகளுக்குத்தக்கதாகவும்‌, 
அவர்கள்‌ கைகளின்‌ 
செய்கைகளுக்குதக்கதாகவும்‌ ல்‌ 
அளிப்பேன்‌” (எரே 25:14) 
சொல்லுகிறார்‌. 


அநேகம்‌ ஜாதிகளும்‌, 
ராஜாக்களும்‌ கோரேசு 
சேர்ந்துகொள்வார்கள்‌. பெர்சியா தேசம்‌ 
எல்லா பாகங்களுக்கும்‌ 
மேதிய-பெர்சிய தேசத்து 
மற்ற தேசங்களையும்‌ 
ராஜாக்களையும்‌, தங்கள்‌ பாதபடிகளாக்கிப்‌ 
போடுவார்கள்‌. மேதிய-பெர்சிய சாம்ராஜ்யம்‌ 
உலகின்‌ பல பகுதிகளுக்கும்‌ பரவியிருக்கும்‌. 


என்று கர்த்தர்‌ 


பெரிய 
ராஜாவோடு 


பூமியில்‌. 
விஸ்தாரமாகும்‌. 
ராஜாக்கள்‌, 





f= THE 
TT 


பிரதான  ஆசாரியனுக்கு மாத்திரம்‌ 
ஏபோத்து பொன்னினால்‌ செய்யப்படுகிறது. 
கர்த்தர்‌ மோசேயை நோக்கி, “ ஏபோத்தைப்‌ 
பொன்னினாலும்‌ இளநீலநூவாலும்‌ 
இரத்தாம்பரநூலாலும்‌ சிவப்புநூலாலும்‌ திரித்த 
மெல்லிய பஞ்சு நூலாலும்‌ 
விசித்திரவேலையாய்ச்‌  செய்யக்கடவர்கள்‌. 
அது ஒன்றாக இணைக்கப்படும்‌ பொருட்டு, 
இரண்டு தோள்த்துண்டுகளின்மேலும்‌ அதின்‌ 
இரண்டு முனைகளும்‌ சேர்க்கப்படவேண்டும்‌" 
என்றும்‌, (யாத்‌ 28:67). 

“அந்த  ஏபோத்தின்மேல்‌ இருக்க 
வேண்டிய விசித்திரமான கச்சை அந்த 
வேலைக்கு ஒப்பாகவே. பொன்னினாலும்‌ 
இளநீலநூலாலும்‌ இரத்தாம்பரநூலாலும்‌ 
சிவப்புநூலாலும்‌ திரித்த மெல்லிய 
பஞ்சுநூலாலும்‌ பண்ணப்பட்டு, அதனோடே 
ஏகமாயிருக்கவேண்டும்‌" (யாத்‌ 28:8) என்றும்‌ 
சொல்லுகிறார்‌ 

பிரதான 


ஆசாரியனுக்கு இரண்டு 
விசேவித்த 


கற்களை செய்து, அவற்றை 


ஏபோத்து தோள்களின்மேல்‌ வைக்கவேண்டும்‌. 
இந்தக்‌ கற்களில்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருடைய 


பன்னிரண்டு கோத்திரத்தாரின்‌ நாமங்களும்‌. 
வெட்டி எழுதப்பட்டிருக்கிறது. 


வெட்டுவாயாக" என்றும்‌, 

“அவர்கள்‌ பிறந்த வரிசையின்படியே, 
அவர்களுடைய ப ஆறு நாமங்கள்‌ 
ஒரு கல்லிலும்‌, நாமங்கள்‌ மறு 
கல்லிலும்‌ இருக்க வே வேண்டும்‌” என்றும்‌, 

“இரத்தினங்களில்‌ முத்திரை 
வெட்டுகிறவர்கள்‌ செய்யும்‌ வேலைக்கு 
ஒப்பாக அந்த இரண்டு கற்களிலும்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ நாமங்களை வெட்டி, 
அவைகளைப்‌ பொன்‌ குவளைகளில்‌. 
பதிப்பாயாக” என்றும்‌ (யாத்‌ 2835-11) 
சொல்லுகிறார்‌. 

ஆரோன்‌ கர்த்தருக்கு முன்பாகத்‌ தன்‌ 
இரண்டு 'தோள்களின்மேலும்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரரின்‌ நாமங்களை ஞாபகக்குறியாகச்‌ 
சுமந்துவரவேண்டும்‌. அதற்காக அந்த 
இரண்டு கற்களையும்‌ ஏபோத்து 
தோள்களின்மேல்‌ அவர்களை நினைக்கும்‌. 
படியான கற்களாக வைக்கவேண்டும்‌. 
(யாத்‌ 282) 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


களையும்‌ பசும்‌ பொன்னினால்‌ உண்டாக்கி, 
அந்தச்‌ சங்கிலிகளை அந்த வளையங்களில்‌ 
பூட்டவேண்டும்‌ என்றும்‌ கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌ (யாத்‌ 28:13,14). 


புறஜாதியார்‌  விக்கிரகாராதனையில்‌ 
ஏபோத்தைப்‌ பயன்படுத்தினார்கள்‌. மெய்யான 
தேவனாகிய கர்த்தரை ஆலியோடும்‌, 
உண்மையோடும்‌. ஆராதிக்கிறவர்கள்‌ 
ஏபோத்தைப்‌ பயன்படுத்தினார்கள்‌. 
விக்கிரகாராதனைக்காரர்கள்‌ 
தங்களுக்கும்‌ மாய்மாலமாகப்‌ 
கொண்டார்கள்‌. (நியா 8:27; 


நியா 18:14-20). 


ஏபோத்தை செய்வதற்கு பொன்னும்‌, 
இளநீலநூலும்‌ இரத்தாம்பர நூலும்‌ 
சிவப்புநூலும்‌, மெல்லிய பஞ்சுநூலும்‌ 
பயன்படுத்தப்படுகிறது. பொன்னை இழைத்து, 
மெல்லிய  நூல்போலாக்கி, பொன்னால்‌ 
இரத்தாம்பரம்‌, சிவப்பு, நீலம்‌, வெண்மை 
ஆகிய வண்ணங்களில்‌ பொன்‌ நூலை 
உண்டுபண்ணுகிறார்கள்‌. ஏபோத்தில்‌ 
வைக்கப்படும்‌. மாதுளம்பழங்களை 
இழைக்கப்பட்ட இந்த நூல்களால்‌ 
செய்கிறார்கள்‌ (யாத்‌  28:5-68,33-35,29; 
யாத்‌ 39:22-26). 


நியா 


ஏபோத்து பிரதான ஆசாரியருக்குரிய 
விசேஷித்த வஸ்திரம்‌. இதில்‌ நியாய விதி 
மார்ப்பதக்கம்‌ இணைக்கப்பட்டிருக்கிறது. 
(யாத்‌ 284525-28) 


கைகளுக்குக்‌ கீழே, இடுப்புக்கு ப 
விசித்திரமான கச்சையால்‌ 

துண்டுகள்‌ இருக்கும்‌. (யாத்‌ 28:8) இண்டு 
தோள்துண்டுகளில்‌ 

கோமேதகக்கற்கள்‌ 


பெயர்களும்‌ முத்திரை 
வெட்டப்பட்டிருக்கும்‌. 
இந்தக்‌ கற்கள்‌ 
வைக்கப்பட்டு, அவை 
பெருத்தப்பட்டிருக்கும்‌ 
(யாத்‌ 28:11) 





ழ்‌ நவள 
யாய 


உக்கிரமாகிய 
பாத்திரம்‌ 
எரே 2515-29. 


மதுபானத்தின்‌ 


எரே 25:15. இஸ்ரவேலின்‌ தேவனாகிய 
கர்த்தர்‌ என்னை நோக்கி: நான்‌ 
உன்னை அனுப்புகிற ஜாதிகள்‌ குடித்து, 
நாண்‌ தங்களுக்குள்‌. அனுப்பும்‌ 
பட்டயத்தால்‌ அவர்கள்‌ தள்ளாடி, 
புத்திகெட்டுப்‌ போகும்படிக்கு, 


எரே 25:16. இந்த உக்கிரமாகிய 
மதூபானத்தின்‌ பாத்திரத்தை தீ என்‌: 
கையிலிருந்து வாங்கி, அவர்கள்‌ 
எல்லாருக்கும்‌ அதிலே குடிக்கக்கொடு 
என்றார்‌. 


எரே 25:17. அப்பொழுது நான்‌ அந்தப்‌: 
பார்த்திரத்தைக்‌ கர்த்தருடைய 
கையிலிருந்து வாங்கி, கர்த்தர்‌ என்னை 

அனுப்பின எல்லா ஜாதிகளுக்கும்‌. 
குடிக்கக்‌ கொடுத்தேன்‌. 


எரே 25:18. எருசலேமுக்கும்‌ மகாவின்‌ 
பட்டணங்களுக்கும்‌, 

ராஜாக்களுக்கும்‌, தன்‌ 
யிரபுக்களுக்கும்‌, அவர்களை இத்நானிலி. 
ருக்கிறபடி வனாந்தரமும்‌ பாழும்‌. 
இகழ்ச்சிக்குறியாகிய ஈசல்போடுதலும்‌. 
சாபமுமாக்கிப்போடும்படி. 
குடிக்கக்கொடு த்தேன்‌. 


கர யி. எகிப்தின்‌ ராஜாவாகிய 
பார்வோனுக்கும்‌, 

ஊழியக்காரருக்கும்‌, ன்‌ 
யிரபுக்களுக்கும்‌, அவனுடைய எல்லா 
ஜனத்துக்கும்‌, 


எரே 2520. 
அனைவருக்கும்‌, 
தேசத்தினுடைய எல்லா 
ராஜாக்களுக்கும்‌, பெலி 
ஸ்தருடைய தேசத்தில்‌ இருக்கிற எல்லா 
ராஜாக்களுக்கும்‌,  அஸ்கலோனுக்கும்‌, 
காசாவுக்கும்‌ எக்ரோனுக்கும்‌, 
அஸ்தோத்தில்‌ மீதியானவர்களுக்கும்‌, 

எரே 2௮. 
மோவாபுக்கும்‌, 

புத்திரருக்கும்‌, 


கலந்து குடியிருக்கிற 
ஊத்ஸ்‌ 


ஏதோமழுக்கும்‌, 
ப்‌ 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எரே 25:22. தீருவினுடைய எல்லா 
ராஜாக்களுக்கும்‌, சீதோனுடைய எல்லா 
ராஜாக்களுக்கும்‌, சமுத்திரத்துக்கு. 
அக்கரையான தீவுகளின்‌: 
ஈஜாக்களுக்கும்‌, 


எரே 25:28. 
தேமாவுக்கும்‌, 
கடையாத்தரங்களிலுன்ன 
அனைவருக்கும்‌, 


எரே 25:24, அரமிதேசத்து எல்லா 
ராஜாக்களுக்கும்‌, வனாந்தரத்தில்‌ 
கலத்து குடியிருக்கிறவர்களுடைய 
எல்லா ராஜாக்களுக்கும்‌, 


எரே 25:25, சிம்ரியினுடைய எல்லா 
ராஜாக்களுக்கும்‌, ஏலாமினுடைய எல்லா 
ராஜாக்களுக்கும்‌,  மேதியாவினுடைய 
எல்லா ராஜாக்களுக்கும்‌, 


எரே 25:26. வடக்கேயிருக்கிற எல்லா 
ராஜாக்களுக்கும்‌,  சமீபமானவர்களும்‌ 
தாரமானவர்களுமாகிய 

அவரவர்களுக்கும்‌, பூமியின்மீதிலூன்ன. 
_ ராஜ்யங்களுக்கும்‌ 
சேசாக்கு 
அவர்களுக்குப்‌ 

பிற்பாடு குடிப்பான்‌ என்றார்‌. 


தேதானுக்கும்‌, 
பூக்கும்‌, 


எரே 25:27. நீங்கள்‌ குடித்து, வெறித்து, 
வாந்தியண்ணி, நான்‌ உங்களுக்குள்‌. 
அனுப்பும்‌ பட்டயத்தாலே. 
எழுந்திராதபடிக்கு விழுங்கன்‌ என்று 
இஸ்ரவேலின்‌: தேவனாகிய 
சேனைகளின்‌ கர்த்தர்‌ உரைக்கிறார்‌ 


என்று நீ அவர்களுக்குச்‌ சொல்லு. 


எரே 25:28, அவர்கள்‌ குடிக்கிறதற்கு 
அந்தப்‌ பாத்திரத்தை உன்‌ கையில்‌ 
வாங்கமாட்டோம்‌ என்று 
சொல்வார்கனானால்‌, நீ அவர்களை 
நோக்கி: நீங்கள்‌ குடித்துத்‌ தீரவேண்டும்‌ 
என்று சேனைகளின்‌ கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌ என்று சொல்லு. 





i THE 
TT 


எரே 25:29, இதோ, தீங்கைக்‌ 
கட்டனையிட நான்‌ என்‌ நாமம்‌ 
தரிக்கப்பட்ட நகரத்திலே துவக்கும்‌ 
போது, நீங்கள்‌ தண்டனைக்குத்‌ 
தப்புவீர்கணோ? நீங்கள்‌ தப்புவதில்லை; 
நான்‌ பூமியின்‌ எல்லாக்‌ குடிகளின்‌. 
மேலும்‌ பட்டயத்தை வரவழைக்கிறேன்‌ 
என்று சேனைகளின்‌ கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 


தேசத்திற்கும்‌ பொதுவான 
அழிவு ல்க தேசத்திற்கு வரும்‌ 
அழிவை ந்‌ மதுபானத்தின்‌ 
பாத்திரம்‌ அடையாளமாகச்‌ 
சொல்லபப்ருக்கிறது. இந்தப்‌ பாத்திரம்‌. 
எல்லா தேசத்திற்கும்‌ சுற்றி வரும்‌. கர்த்தர்‌ 
எரேமியா தீர்க்கதரிசியிடம்‌ ந்‌ 
உக்கிரமாகிய மதுபானத்தின்‌ பாத்திரத்தை நீ 
வாங்கி, அவர்கள்‌ 
குடிக்கக்கொடு” 

(எரே 2516) ந்‌ சொல்லுகிறார்‌. 
கர்த்தருடைய கரத்திலிருந்து பட்சிக்கும்‌ 
பட்டயம்‌ வரப்போகிறது. கர்த்தர்‌ 
துன்மார்க்கரை தம்முடைய பட்டயமாகப்‌ 
பயன்படுத்தப்போகிறார்‌. கர்த்தாவே, நீர்‌ 
எழுந்திருந்து, அவனுக்கு எதிரிட்டு, அவனை 
மடங்கடியும்‌: கர்த்தாவே, என்‌ ஆத்துமாவைத்‌ 
துன்மார்க்கனுடைய கைக்கு உம்முடைய 

பட்டயத்தினால்‌ தப்புவியும்‌" (சங்‌ 17:13) 


கர்த்தருடைய பட்டயம்‌ உக்கிரமமாகிய 
மதுபானத்தின்‌ பாத்திரமாயிருக்கும்‌. இது 
தேவனுடைய நீதியான கோபத்தின்‌ பாத்திரம்‌. 
கர்த்தருடைய கோபத்தினால்‌ நியாயத்தீர்ப்பு 
வருகிறது கர்த்தருடைய 

விவரிப்பதற்கு, “ப 
ஓர்‌ ஒப்புமையாகச்‌ 
இந்த மதுபானத்தை எல்லோருக்கும்‌ குடிக்க 
கொடுக்கவேண்டும்‌. 


ஏற்பாட்டுக்காலத்தில்‌. 


கொடிய 
மரணதண்டனை 


துன்மார்க்கருக்கும்‌, 

குணமுள்ளவர்களுக்கும்‌ 
கொடுப்பார்கள்‌. தண்டனை 
நிறைவேற்றப்படுவதற்கு முன்பு, அதன்‌ 
வேதனையைக்‌ குறைப்பதற்கு, அவர்களுக்கு 
மதுபானத்தைக்‌ குடிக்க கொடுப்பது வழக்கம்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


துன்மார்க்கர்‌ 


கோபத்தின்‌ 


தேவனுடைய 
பாத்திரத்தில்‌ பானம்‌ 
பண்ணுகிறார்கள்‌. “அவனுடைய அழிவை 
அவனுடைய கண்கள்‌ காணும்‌, 
சர்வவல்லவருடைய உக்கிரத்தைக்‌ குடிப்பான்‌" 
(யோபு 21:20). 


தேவனுடைய 
பாத்திரத்திலே 
வார்க்கப்பட்ட அவருடைய 
உக்கிரமாகிய மதுவைக்‌ குடித்து, 
பரிசுத்த தூதர்களுக்கு முன்பாகவும்‌, 
ஆப்டுக்குட்டியானவருக்குமுன்பாகவும்‌ 

அக்கினியினாலும்‌: கந்தகத்தினாலும்‌ 
வாதிக்கப்படுவான்‌" (வெளி 14:10). 


அவன்‌ 
கோபாக்கினையாகிய 
கலப்பில்லாமல்‌. 


கர்த்தர்‌ தம்முடைய உக்கிரமாகிய 
மதுபானத்தின்‌ பாத்திரத்தை எரேமியாவிடம்‌ 
கொடுக்கிறார்‌, எரேமியா அந்தப்‌ 
பாத்திரத்தை கர்த்தருடைய கையிலிருந்து 
வாங்கி, எல்லோருக்கும்‌ குடிக்க 
கொடுக்கவேண்டும்‌. கர்த்தர்‌ எரேமியாவை 
ஜாதிகளின்மேல்‌ நியாயாதிபதியாக 
ஏற்படுத்தியிருக்கிறார்‌ 


,  பிடுங்கவும்‌, இடிக்கவும்‌, 
அழிக்கவும்‌, கவிழ்க்கவும்‌, கட்டவும்‌, நாட்டவும்‌ 
உன்னை நான்‌ இன்றையதினம்‌ ஜாதிகளின்‌ 
மேலும்‌ ராஜ்யங்களின்மேலும்‌ ஏற்படுத்தினேன்‌ 
என்று கர்த்தர்‌ என்னுடனே சொன்னார்‌" 
(எரே 1:0). 


எரேமியா 
நியாயத்தீர்ப்பை 
அறிவிக்கவேண்டும்‌. 
கையின்‌ மூலமாய்‌ 
வரும்‌. எரேமியா 
கையிலிருந்து. அவருடைய 
மதுபானத்தின்‌ 
வாங்கிக்கொள்ளவேண்டும்‌. 
ஜாதிகளுக்கு குடிக்க கொடுக்கவேண்டும்‌. 
அவர்கள்‌ மதுபானத்தை குடிப்பதற்கு, 
அவர்களை கட்டாயம்பண்ணவேண்டும்‌. 


கர்த்தருடைய 

ஜாதிகளுக்கு 
நேபுகாத்நேச்சாருடைய 
ஜாதிகளுக்கு அழிவு 

கர்த்தருடைய 
உக்கிரமாகிய 
படக்‌, 


கர்த்தர்‌ எரேமியாவிடம்‌ உக்கிரமமாகிய 
மதுபானத்தின்‌ பாத்திரத்தைக்‌ கொடுக்கிறார்‌. 
எரேமியா அந்தப்‌ பாத்திரத்தை கர்த்தருடைய 
கையிலிருந்து வாங்குகிறார்‌. கர்த்தர்‌ 
தன்னை அனுப்பின எல்லா ஜாதிகளுக்கும்‌. 
அதைக்‌ குடிக்க கொடுக்கிறார்‌. 





i FTE 
TT 


எல்லா ஜாதியாருக்கும்‌, 
உக்கிரமாகிய மதுபானத்தின்‌: 
பாத்திரம்‌ குடிக்க கொடுக்கப்படுகிறது. அவர்‌ 
அந்தப்‌ பாத்திரத்தை எல்லா ஜாதிகளுக்கும்‌ 
குடிக்க கொடுக்கிறார்‌. எல்லா ஜாதிகளுக்கும்‌ 
வரும்‌ பொதுவான அழிவில்‌, ஒவ்வொரு 
தேசத்திற்கும்‌ எப்படிப்பட்ட அழிவு வரும்‌ 
என்று எரேமியா தீர்க்கதரிசனமாய்ச்‌ 
சொல்லுகிறார்‌. தேசங்கள்மீது வரும்‌ 
பேரழிவில்‌, எல்லா தேசங்களுக்கும்‌ பங்கு 
இருக்கிறது. 
கர்த்தருடைய கோபத்தினால்‌ பல. 
தேசங்களுக்கு அழிவு வரும்‌ என்று இங்கு 
சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அழிவு 
முதலாவதாக எருசலேமுக்கும்‌, யூதாவின்‌ 
பட்டணங்களுக்கும்‌ வரும்‌. தேவனுடைய 
நியாயத்தீர்ப்பு அவருடைய வீட்டிலும்‌, 
அவருடைய பரிசுத்த ஆலயத்திலும்‌ 
முதலாவதாக துவங்குகிறது. 


. "நியாயத்தீர்ப்பு. தேவனுடைய வீட்டிலே 
க்‌ ந்தி 


முடிவு என்னமாயிருக்கும்‌?" (1பேது 437). 

'முதியோரையும்‌, வாலிபரையும்‌, 
கன்னிகைகளையும்‌, குழந்தைகளையும்‌, 
ஸ்திரீகளையும்‌,  சங்கரித்துக்‌ கொன்று 
போடுங்கள்‌; அடையாளம்‌ போடப்பட்டிருக்கிற 
ஒருவனையும்‌ கிட்டாதிருங்கள்‌, என்‌ பரிசுத்த 
ஸ்தலத்திலே க்குங்கள்‌ என்று என்‌ 
காதுகள்‌ கேட்கச்‌ சொன்னார்‌: அப்பொழுது. 
அவர்கள்‌ ஆலயத்துக்கு முன்னே இருந்‌ 
மூப்பரிடத்தில்‌ துவக்கம்‌ பண்ணினார்கள்‌" 
(எசே 9:6) 


எரேமியாவுக்கு 
வெளிப்படத்திிரக்கிற இந்தத்‌ தீர்க்கதரிசன. 
ற்கெனட 


ராஜாவாகிய 
தேவனுடைய கோபம்‌ வருகிறது. பார்வோன்‌. 
முறிந்த நாணலைப்போல. 
பலவீன மாயிருக்கிறான்‌. யூதர்களோ 
பார்வோனை நம்புகிறார்கள்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யூதாதேசத்தில்‌ மீதமுள்ளவர்கள்‌ 
எகிப்திற்கு ஓடிப்போகிறார்கள்‌. எரேமியாவும்‌ 
யூதாவின்‌ ட்‌ அதது தேசத்திற்குப்‌ 
போகிறார்‌. எகிப்து 
தந்திரக்‌ அந்த தேசத்தின்‌ 
அழிவைப்பற்‌) 'தீர்க்கதரிசனமாய்ச்‌ 
சார்‌ 


“அவர்களை நோக்கி: இதோ, என்‌ 
ஊழியக்காரனாகிய நேபுகாத்நேச்சார்‌ என்கிற 
பாபிலோன்‌ ராஜாவை நான்‌ அழைத்தனுப்பி, 
நான்‌ புதைப்பித்த இந்தக்‌ கற்களின்மேல்‌ 
அவனுடைய சிங்காசனத்தை வைப்பேன்‌; 
அவன்‌ தன்‌ ராஜகூடாரத்தை அவைகளின்‌ 


ஏதுவானவன்‌ 
ஏதுவானவான்‌ 
பட்டயத்துக்கு ஏதுவானவன்‌ பட்டயத்துக்கும்‌. 
உள்ளாவான்‌" (எரே 431011) 


சாவுக்கும்‌, 


கானான்‌ பல்‌ சுற்றிலும்‌ பல 
ராஜ்யங்கள்‌ எல்லைப்‌ 
பகுதியிலுள்ளன கர்த்தர்‌. எருசலேமுக்கு 
தம்முடைய உக்கிரமாகிய மதுபானத்தின்‌ 
பாத்திரத்தை குடிக்கு கொடுக்கிறார்‌. 
எருசலேமுக்கு அருகாமையிலுள்ள அண்டை 


_ கர்த்தருடைய 
பானம்‌ 


்‌ உக்கிரமமாகிய 
மதுபானத்தின்‌ பாத்திரம்‌ யாருக்கெல்லாம்‌ 
குடிக்க கொடுக்கப்படவேண்டும்‌ என்று இந்த 
வசனப்பகுதியில்‌ ஒரு... விரிவான 
அட்டவணை கொடுக்கப்பட்டிருக்கிறது. 
அவர்களின்‌ விவரம்‌ வருமாறு 1. கலந்து 
இவர்கள்‌ 

என்று 


தேசத்திலிருக்கிற ராஜாக்கள்‌. 





i a 
TT 


காசாவுக்கும்‌. 
அஸ்தோத்தில்‌ 
ஏதோமுக்கும்‌, 
புத்திரருக்கும்‌, 


6. அஸ்கலோனுக்கும்‌, 
எக்ரோனுக்கும்‌, 
மீதியானவர்களுக்கும்‌, 
மோவாபுக்கும்‌, அம்மோன்‌ 
தீருவினுடைய எல்லா ராஜாக்களுக்கும்‌, 
சீதோனுடைய எல்லா ராஜாக்களுக்கும்‌, 
சமுத்திரத்துக்கு அக்கரையான தீவுகளின்‌ 
ராஜாக்கள்‌. 


7. தேதானுக்கும்‌, தேமாவுக்கும்‌, 
பூசுக்கும்‌, கடையாந்தரங்களிலுள்ள 
அனைவருக்கும்‌, 8. அரபிதேசத்து. 
எல்லா ராஜாக்களுக்கும்‌, வனாந்தரத்தில்‌ 
கலந்து குடியிருக்கிறவர்களுடைய எல்லா 
ராஜாக்கள்‌. 9. சிம்ரியினுடைய எல்லா 
ராஜாக்களுக்கும்‌, ஏலாமினுடைய எல்லா 
ராஜாக்களுக்கும்‌, மேதியாவினுடைய எல்லா 
ராஜாக்கள்‌. 


10 வடக்கேமிருக்கிற எல்லா 
ராஜாக்களுக்கும்‌, 'சமீபமானவர்களும்‌ 
தூரமானவர்களுமாகிய  அவரவர்களுக்கும்‌, 
பூமியின்மீதிலுள்ள சகல தேசத்து ராஜ்யங்கள்‌ 
॥. சேசாக்கு என்கிற ராஜா. 


பற்றியும்‌ தவில்‌ பகத்‌ 
தேசங்களெல்லாம்‌ 

அரபிய 

ஏலாமிலுள்ளவர்கள்‌ 

இவர்களோடு. 


கொண்டார்கள்‌. 


வடக்கேயிருக்கிர ராஜாக்கள்‌ 
க க்கை 
அருகாமையிலிருக்கிறார்கள்‌. 
நேபுகாத்நேச்சார்‌ ராஜா ர்களை 
யுத்தத்தில்‌ ஜெபிப்பான்‌. பூமியிலுள்ள எல்லா 
ராஜ்யங்களும்‌ நேபுகாத்நேச்சாருடைய 
மனவிருப்பத்தின்‌ பிரகாரம்‌. அவனுக்கு 
காணிக்கையாகக்‌ கொடுக்கப்படும்‌. அவன்‌ 
எல்லா தேசங்கள்மீதும்‌ யுத்தம்பண்ணி 
அவற்றை ஜெயிப்பான்‌. அலெக்சாண்டர்‌ 
உலகத்தை ஜெயித்தவன்‌ என்று ஒரு 
மொழி சொல்லுகிறார்கள்‌. ரோமப்பேரரசே 

உலகம்‌ ன்‌ 

ன்ன பககக 
உலகமெங்கும்‌ 
எழுதப்படவேண்டுமென்று அகஸ்துராயனால்‌. 
கட்டளை பிறந்தது” (லூக்‌ 21. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


நேபுகாத்நேச்சார்‌ 
தேசங்களோடும்‌ யுத்தம்பண்ணி அவர்களை 
ஜெயிக்கிறான்‌. அவனுடைய பாபிலோன்‌. 
போசு உலகம்‌ முழுவதும்‌ பரவுகிறது. 
தேசங்கள்‌ மத்தியிலே போர்செய்கிற 
இச்சைகள்‌ உள்ளது. 


உங்களுக்குள்ளே. யுத்தங்களும்‌ 
சண்டைகளும்‌ எதினாலே வருகிறது; உங்கள்‌ 
அவயவங்களில்‌ போர்செய்கிற 
இச்சைகளினால்லவா?" (யாக்‌ 4:1) 


“சேசாக்கு பிடியுண்டு, பூமிமுழுதும்‌ 
புகழும்‌ புகழ்ச்சி அகப்பட்டது எப்படி? 
ஜாதிகளுக்குள்ளே பாபிலோன்‌ பிரமிப்பானது 
எப்படி?” (எரே 51:41) 


பாபிலோன்‌ 
ஏராஎமான தேசங்களுக்கு, 
கண்பாமிந்று முடிவில்‌ 
தேசமும்‌ அழிந்துபோகும்‌ என்று 
சொல்லுகிறார்‌. 
பின்பு, 


ம்‌ நிறைவே 
நான்‌ பாபிலோன்‌ 1 லின்‌ நதித்‌ அந்த 


குல்தேயருடைய 
அவர்களுடைய 
அக்கிரமத்தை விசாரித்து, அதை நித்திய 
பாழிடமாக்கி, நான்‌ அந்தத்‌ தேசத்துக்கு 
விரோதமாய்‌ உரைத்த என்‌ 
வார்த்தைகளையெல்லாம்‌, எரேமியா 
விரோதமாகத்‌ 


ஜாதிகளுக்கும்‌. 
தானமாக... சொன்னதும்‌ இந்தப்‌ 
புஸ்தகத்தில்‌ எழுதியிருக்கிறதுமான யாவையும்‌ 
அதின்மேல்‌ வரப்பண்ணுவேன்‌ என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌" (எரே 25:12,13) 


கேத்தன்‌ 


சகல 


தேசத்தைச்‌ சுற்றிலுமுள்ள 
அழிவு வரு 
்‌ மதுபானத்தின்‌ 
பாத்திரத்தை, நீ என்‌ கையிலிருந்து வாங்கி, 
ள்‌ எல்லோருக்கும்‌ அதிலே குடிக்க 
(எரே 25:14) என்று கர்த்தர்‌ 
எரேமியாவிடம்‌ சொல்லுகிறார்‌. அவர்கள்‌ 
மதுபானத்தை அதிகமாய்க்‌ குடித்ததினால்‌, 
வெறித்து. வாந்திபண்ணி, எழுந்திருக்க 
முடியாதபடி கீழே விழுந்துகிடப்பார்கள்‌. 
அதிகமாக குடித்ததின்‌ விளைவினால்‌ 
அவர்களுக்கு அழிவு வருகிறது. 





i= FTE 
TT 


“நீங்கள்‌ குடித்து, வெறித்து. 
வாந்திபண்ணி, நான்‌ உங்களுக்குள்‌ அனுப்பும்‌ 
பட்டயத்தாலே எழுந்திராதபடிக்கு விழுங்கள்‌ 
என்று இஸ்ரவேலின்‌ தேவனாகிய 
சேனைகளின்‌ கர்த்தர்‌ உரைக்கிறார்‌ என்று நீ 


வெறித்திருக்கிறவர்கள்‌ 

விழுந்துவிடுவார்கள்‌. அவர்களால்‌ மறுபடியும்‌ 
எழுந்திருக்க முடியாது. குடிப்பது ஒரு பாவம்‌. 
தங்கள்‌ பாவத்தின்‌ தண்டனையை 
குடிகாரர்கள்‌ கீழே விழுந்து. 
அனுபவிக்கிறார்கள்‌. 


கர்த்தர்‌ ஒரு தேசத்திற்கு விரோதமாக 
தம்முடைய பட்டயத்தை அனுப்பும்போது. அது 
அந்த தேசம்‌ முழுவதையும்‌ அழித்துப்போடும்‌. 
அந்த தேசம்‌ குடித்து வெறித்திருக்கிற 
குடிகாரனைப்போல நி ல 
தடுமாறும்‌. தேசத்தில்‌ 
அதிகரிக்கும்‌. 
ஆலோசனைக்காரர்களெல்லாம்‌ 
குடிகாரர்களைப்போல  நிதானமில்லாமலும்‌, 
புத்தியில்லாமலும்‌ உளருவார்கள்‌. தாங்கள்‌ 
என்ன பேசுகிறோம்‌ என்பது அவர்களுக்கே 
தெரியாது. 


தேசத்தின்மீது நாசத்திற்குமேல்‌ நாசம்‌ 
வரும்போது, மனுஷருடைய இருதயம்‌ 
கரைந்துபோகும்‌. அவர்களுடைய  பெலம்‌ 
குன்றிப்போகும்‌. தங்களுடைய சத்துருக்களை 
அவர்களால்‌ எதிர்த்து நிற்கழுடியாது. 
குடிகாரர்கள்‌. எழுந்திருக்க முடியாதபடிக்கு 
கீழே... விழுந்துவிடுவதுபோல, கர்த்தரால்‌ 
தண்டிக்கப்படும்‌ ஜனங்களும்‌, அவர்களுடைய 
சத்துருக்களுக்கு 
விழுந்துகிடப்பார்கள்‌. 
சத்துருக்களோடு 
யுத்தம்பண்ணவும்‌ முடியாது. 
தாங்களே உதவிசெய்து 
எழுந்து நிற்கவும்‌ முடியாது. 

எரேமியா கர்த்தருடைய வார்த்தைக்கு, 
கீழ்ப்படிந்து, அந்தப்‌ பாத்திரத்தை, 
கர்த்தருடைய கையிலிருந்து வாங்கி, கர்த்தர்‌ 
தன்னை அனுப்பின 
குடிக்க 
ஆனாலும்‌ 
பாத்திரத்தை 
வாங்க மறுக்கிறார்கள்‌. அவர்களுக்கு என்ன 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


பிரதியுத்தரம்‌ 
கர்த்தர்‌ 
கொடுக்கிறார்‌. 


சொல்லவேண்டுமென்று 
எரேமியாவுக்கு கட்டளை 


அவர்கள்‌ குடிக்கிறதற்கு அந்தப்‌ 
பாத்திரத்தை உன்‌ கையில்‌ வாங்கமாட்டோம்‌ 
என்று சொல்வார்களானால்‌, நீ அவர்களை 
நோக்கி: நீங்கள்‌ குடித்துத்‌ தீரவேண்டும்‌. 
என்று சேனைகளின்‌ கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ 
என்று சொல்லு" (எரே 25:28) என்று 
கர்த்தர்‌ எரேமியாவிடம்‌ சொல்லுகிறார்‌. 


யூதாவின்‌ ரும்‌, எருசலேமின்‌ 
குடிகளும்‌ எரேமியா: வார்த்தைகளுக்கு 
செவிகொடுக்க மறுக்கிறார்கள்‌. அவர்களால்‌ 
எரேமியாவுக்கு முக்கியத்துவம்‌ கொடுக்க 
முடியவில்லை. எரேமியாவைக்‌ கனம்பண்ண 
அவர்களுக்கு விருப்பமில்லை. எரேமியா 
சொல்லுவது அவருடைய சொந்த 
வார்த்தையல்ல. அது கர்த்தருடைய 
ம்‌ எரேமியா அவர்களை நோக்கி, 
சொல்லுவது, “சேனைகளின்‌ 
வார்த்தை" என்று 


அவர்களுக்கு கொடுத்த 
அவர்கள்‌ குடிக்க 
மறுக்கும்போது, அவர்கள்‌ எரேமியாவுக்கு 
விரோதமாய்‌ எதிர்த்து நிற்கவில்லை. அவர்கள்‌ 
கர்த்தருக்கு விரோதமாக எதிர்த்து 
நிற்கிறார்கள்‌ கர்த்தர்‌ 
சர்லவல்லமையுள்ளவர்‌. கர்த்தருக்கு 
விரோதமாக யுத்தம்பண்ணுவது என்பது 
இயலாத காரியம்‌. எரேமியா அவர்களைப்‌ 
பார்த்து, “நீங்கள்‌ குடித்து தீரவேண்டும்‌" 
என்று சேனைகளின்‌ கர்த்தருடைய 
நாமத்தினால்‌ கட்டளையிடவேண்டும்‌. 


கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பின்‌ 
காலம்‌. கர்த்தர்‌ ஜாதிகள்‌ மத்தியிலே. 
தம்முடைய நீதியை விசாரித்துக்கொண்டு 
வருகிறார்‌. இது கர்த்தர்‌ பழிவாங்குகிற 
காலம்‌. தேவனுடைய நியாயத்தீர்ப்பு 
அவருடைய வீட்டில்‌ துவங்கும்‌. 
காலமாயிருக்கிறது. கர்த்தர்‌ எருசலேம்‌ 
நகரத்திலேயே 

கட்டளையிட்டிருக்கிறார்‌. 

தீங்கு வரும்போது, 

தீங்கு வருவது சாதாரண காரியம்‌. 





i FTE 
TT 


எருசலேம்‌ நகரத்திற்கு 

நாமம்‌ தரிக்கப்பட்டிருக்கிறது. 

தீங்கைக்‌ கட்டளையிட நான்‌ என்‌ நாமம்‌ 
தரிக்கப்பட்ட நகரத்திலே துவக்கும்போது. 
நீங்கள்‌ தண்டனைக்குத்‌ தப்‌ 

நீங்கள்‌ தப்புவதில்லை" (எரே 

கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. கர்‌; 

எல்லா குடிகளின்மேலும்‌ தம்முடைய நீதியின்‌: 
பட்டயத்தை வரவழைக்கிறார்‌. கர்த்தருடைய 
நியாயத்தீர்ப்புக்கு எந்த தேசத்தாரும்‌ தப்பிக்க 


கர்த்தருக்குப்‌ 
அவர்கள்‌ கர்த்தரை 
தங்களுடைய தேவனாக 

அனை மாத்திரமே 
ராதிக்கவேண்டும்‌. ஆனால்‌ அவர்களோ 
கர்த்தருக்கு விரோதமாகப்‌ பாவம்‌ செய்து, 
விட்டு விலகிப்போய்விடுகிறார்கள்‌. 


குடிகள்‌ 


தூபங்காட்டுகிறார்கள்‌. 
எருசலேமின்‌ 

புறஜாதியாரிடத்திலிருந்து 

விக்கிரகாராதனையை. கற்றுக்‌ 

கொள்கிறார்கள்‌. -விக்கிரகாராதனையை 

குற்றுக்கொண்டவர்களுக்கு 

தண்டனை 

விக்கிரகாராதனையை 

கற்றுக்கொடுத்தவர்களுக்கு 

தண்டனை நிச்சயமாய்‌ வரும்‌ 

கற்றுக்கொண்டவனையும்‌ 

தண்டிக்கிறார்‌ 

கற்றுக்கொடுத்தவனையும்‌ 

தண்டிக்கிறார்‌. 


ஜனங்கள்‌ 


“நான்‌ பூமியின்‌ 
பட்டயத்தை 

(எரே 25:29) என்று சேனைகளின்‌ கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. இந்தக்‌ குடிகள்‌ எல்லோரும்‌ 
எருசலேமின்‌ 
காரணமாயிருந்தவர்கள்‌. 
குடிகள்‌ கர்த்தருக்கு விரோதமாகப்‌ பாவம்‌ 
செய்வதற்கு இவர்கள்‌ உதவிசெய்தவர்கள்‌. 
எருசலேமை பாவத்தில்‌ வழிநடத்தின எல்லா 
குடிகளையும்‌ கர்த்தர்‌ தண்டிக்கிறார்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


கர்த்தர்‌ 
விசாரிக்கிறார்‌. 

நியாயாதிபதி. 

தேசங்களும்‌ 

ஒப்புவிக்கவேண்டும்‌. 

நீதியான நியாயத்தீர்ப்புக்கு 
தேசத்தாரும்‌ கீழ்ப்படியவேண்டும்‌. 
தம்முடைய தீங்கு 
செய்தவர்களை யத்‌ 
தண்டிப்பார்‌. அவர்கள்மீது தேவனுடைய 
நியாயத்தீர்ப்பு வரும்‌. கர்த்தர்‌ அவர்கள்மீது 
தீங்கை கட்டளையிடுவார்‌. தம்முடைய 
நீதியின்‌ பிரகாரம்‌ அவர்களை விசாரிப்பார்‌. 


வார்த்தையின்‌ பாரம்‌, 

கர்த்தருடைய 

பாரமாயிருக்கும்‌. 

கர்த்தருடைய ஜனத்திற்கு தீங்கு செய்த 

அந்நிய தேசத்தாருக்கு விரோதமாக ஏசாயா 

ஏற்கெனவே கர்த்தருடைய வார்த்தைகளை 
தீர்க்கதரிசனமாய்ச்‌ சொல்லியிருக்கிறார்‌. 


"ஆமோத்சின்‌ குமாரனாகிய ஏசாயா 
பாபிலோன்மேல்‌ வரக்கண்டபாரம்‌” (ஏசா 13,1. 
“ராஜ்யங்களுக்குள்‌ அலங்காரமும்‌, 
கல்தேயருடைய பிரதான மகிமையுமாகிய 
பாபிலோனானது தேவனால்‌ சோதோமும்‌ 
கொமோராவும்‌ கவிழ்க்கப்பட்டதுபோல. 
குவிழ்க்கப்படும்‌” (ஏசா 13:19), 


சொன்ன 
தீர்க்கதரிசனங்களெல்லாம்‌. இப்போது, 
நிறைவேறும்‌ காலமாயிருக்கிறது. 
நேபுகாத்நேச்சார்‌ தன்னுடைய சுயபலத்திலும்‌, 
சுயபராக்கிரமத்திலும்‌ மிகவும்‌ 
பெருமைப்பட்டான்‌. அவனுடைய 
ஆணவத்தினால்‌, அவனால்‌ நன்மை தீமை 
இன்னதென்பதை வேறுபிரித்து 
காணமுடியவில்லை. அவன்‌ விரும்பியது 
எல்லாமே. நன்மையாய்த்‌ 
தெரிந்தது. காலத்தில்‌ 
நேபுகாத்நேச்சார்‌ 

விளங்கினான்‌. அவன்‌ 

தலைகீழாக புரட்டிப்போட்டான்‌. 

தெய்வம்‌ என்று சொல்லி 
சிலைகளை பண்ணுவித்தான்‌. கர்த்‌ 
நியாயத்தீர்ப்பு அவன்மீது வந்தது. அவன்‌ 
ஒன்றுமில்லாமல்‌ போனான்‌. 


ஏசாயா 





f= THE 
TT 


போலவே 
பெரிய 


நேபுகாத்நேச்சாரைப்‌ 
அலெச்சாண்டரும்‌ தன்னை 
வீரனாக காண்பித்துக்கொண்டான்‌. மற்ற 
தேசத்தாரோ அலெக்சாண்டரை மகாபெரிய 
கொள்ளைக்காரன்‌ என்று சொன்னார்கள்‌. 


ஆசீர்வாதம்‌ மாத்திரமே தங்கும்‌. நம்முடைய 
சுயமுயற்சியினாலும்‌, சுயபிரயாசத்தினாலும்‌ 
நாம்‌ சம்பாதிக்கிற மகிமையும்‌ மேன்மையும்‌ 
நிலைத்திருக்காது. 
கர்த்தருடைய கோபத்தின்‌ 
எரிச்சல்‌ 

எரே 2580-88 


எரே 25:30. ஆதலால்‌ நீ அவர்களுக்கு. 
விரோதமாக இத்த 
வார்த்தைகளையெல்லாம்‌. 
தீர்க்கதரிசனமாக உரைத்து, அவர்களை 
நோக்கி: கர்த்தர்‌ உயரத்திலிருந்து 
கெர்ச்சித்து, தமது. 
வாசஸ்தலத்திலிருந்து 

சத்தத்தைக்‌. காட்டி, 

தாபரத்துக்கு 

கெர்ச்சிக்கவே கெர்ச்சித்து, ஆலையை 
மிதிக்கிறவர்கன்‌  ஆர்ப்பமிப்பதுபோல்‌ 
பூமியினுடைய எல்லாக்‌ குடிகளுக்கும்‌ 
விரோதமாக  ஆர்ப்பமிப்பார்‌ என்று 
சொல்‌ என்றார்‌. 


எரே 25:31. ஆரவாரம்‌ பூமியின்‌ 
கடையாந்தரமட்டும்‌ போய்‌ எட்டும்‌; 
ஜாதிகளோடே கர்த்தருக்கு வழக்கு 
இருக்கிறது; மாம்சமான யாவரோடும்‌. 
அவர்‌ தியாயத்துக்குன்‌ பிரவேசிப்பார்‌; 
துண்மார்க்கரைப்‌ பட்டயத்துக்கு 
ஒப்புக்கொடுப்பார்‌ என்னு கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 


25:32. இதோ, ஜாதிஜாதிக்குத்‌. 
யரம்பும்‌, பூமியின்‌ 
எல்லைகவிலிருந்து மகா புசல்‌ எழும்பும்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


பிரியப்‌ 
UBLISHERS 


எரே 25:88. அக்காலத்திலே பூமியின்‌ 
பூமியின்‌ 

கர்த்தரால்‌ 

கிடப்பார்கள்‌; 

புலம்பப்படாமலும்‌ 

அடக்கம்‌ 


மேய்ப்பர்களே, 

மந்தையில்‌: 

பிரஸ்தாபமானவர்கனே, சாம்பலில்‌ 

புரண்டு. கதறுங்கள்‌; நீங்கள்‌. 

வெட்டப்படவும்‌ சிதறடிக்கப்படவும்‌ 

உங்கள்‌ நாட்கள்‌ நிறைவேறின; 

உச்சிதமான பாத்திரம்போல்‌ விழுந்து 
நொதுங்குவீர்கன்‌. 


எரே ௦:95. 
ஓடிப்போகிறதற்கும்‌, மந்தையில்‌: 
பிரஸ்தாபமான வர்கள்‌ தப்பித்துக்‌ 
கொள்ளுகிறதற்கும்‌ இடமிராது. 


எரே 25:38. 
கர்த்தர்‌ 


மேய்ப்பர்கள்‌. 


தங்கள்‌ மேய்ச்சலைக்‌ 
பாழக்கின தினிமித்தம்‌ 
மேய்ப்பர்கள்‌ கூப்பிடுகிறதும்‌, 
மந்தையில்‌ பிரஸ்தாபமான வர்கள்‌. 
அலறுகிறதுமான சத்தமுண்டாகும்‌. 


எரே 25:37. அவர்கள்‌ சுகித்திருந்த 
தாபரங்கன்‌ கர்த்தருடைய கோபத்தின்‌ 
எரிச்சலாலே சங்காரமாயின. 


எரே 25989. அவர்‌ பதிவிருத்து 
புறப்படும்‌ சிங்கத்தைப்போலிருப்பார்‌; 
ஓடுக்குகிறவனுடைய உக்கிரத்தினாலும்‌, 
அவனுடைய  உக்கிரகோபத்தினாலும்‌ 
அவர்கன்‌ தேசம்‌ பாழாயிற்றென்று 
சேனைகளின்‌ கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ 
என்று சொல்‌ என்றார்‌. 





i THE 
TT 


பாபிலோன்‌ தேசத்து ராஜாவாகிய 
நேபுகாத்நேச்சாரும்‌, அவனுடைய சேனையும்‌, 
எருசலேமையும்‌, அதைச்‌ சுற்றிலுமுள்ள 
எல்லா தேசங்களையும்‌ அழித்துப்‌ 
போடுவார்கள்‌. அவர்களுக்கு பேரழிவும்‌ மகா 
சங்காரமும்‌ உண்டாகும்‌. நேபுகாத்நேச்சார்‌ 
தங்களுக்கு விரோதமாக யுத்தம்‌ 
பண்ணப்போகிறான்‌ என்பதை அந்த 
தேசத்தார்‌. புரிந்துகொள்வார்கள்‌. அவர்கள்‌ 
எல்லோரும்‌ அந்நிய தேசத்தார்‌. அவர்கள்‌ 
நேபுகாத்நேச்சாரைத்தான்‌ பார்க்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ கர்த்தரை பார்க்கவில்லை. 
கர்த்தரே அவர்கள்மீது யுத்தம்பண்ணுகிறார்‌. 
என்பதை அவர்கள்‌ புரிந்துகொள்ளவில்லை. 

கர்த்தர்‌ எரேமியா தீர்க்கதரிசிக்கு 
தம்முடைய வார்த்தைகளைச்‌ சொல்லுகிறார்‌. 
நேபுகாத்நேச்சார்‌ ராஜா அவர்கள்மீது, 
யுத்தம்பண்ண வந்தாலும்‌, இந்த யுத்தம்‌ 
கர்த்தரால்‌ உண்டாயிற்று என்றும்‌, கர்த்தரே 
அவர்களுக்கு விரோதமாக 
யுத்தம்பண்ணுகிறார்‌ என்றும்‌ எரேமியா 
அந்த தேசத்தாரிடம்‌ சொல்லவேண்டும்‌. 


லால்‌ நீ ர்‌ 
ரத்த தத்தன வென்‌ 
தீர்க்கதரிசனமாக உரைத்து, அவர்களை 
நோக்கி: கர்த்தர்‌ உயரத்திலிருந்து 
கெர்ச்சித்து, தமது பரிசுத்த வாசஸ்நலத்திலி 
ருந்து தம்முடைய சத்தத்தைக்‌ காட்டி, 
தம்முடைய தாபரத்துக்கு விரோதமாய்க்‌ 
கெர்ச்சிக்கவே  கெர்ச்சித்து. ஆலையை 


(எரே 25:30) 
சொல்லுகிறார்‌. 


கர்த்தர்‌ உயரத்திலிருந்து கெர்ச்சிப்பார்‌. 
அவர்‌ தமது பரிசுத்த வாசஸ்தலத்திலிருந்து 
தம்முடைய சத்தத்தைக்‌ காட்டுவார்‌. கர்த்தர்‌ 
பதிவிருந்து புறப்படும்‌ சிங்கத்தைப்‌ 
பொலிருப்பார்‌ (எரே 25:38). ஜாதிகளோடே 
கர்த்தருக்கு வழக்கு இருக்கிறது. 
அவர்களுடைய துன்மார்க்கத்தினிமித்தமாயும்‌, 
அவர்களுடைய பாவங்களினிமித்தமாயும்‌. 
கர்த்தர்‌ அவர்களோடு வழக்காடுகிறார்‌. 


என்று கர்த்தர்‌ எரேமியாவிடம்‌ 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ உயரத்திலிருந்து கெர்ச்சித்து, 

(டைய எல்லா குடிகளுக்கு 
விரோதமாக ஆர்ப்பரிப்பார்‌. கர்த்தருடைய 
ஆரவாரம்‌ பூமிமின்‌ கடையாந்தரம்‌ மட்டும்‌. 
போய்‌. எட்டும்‌. கர்த்தர்‌ மாம்சமான 
யாவரோடும்‌ நியாயத்திற்குள்‌ பிரவேசிப்பார்‌ 
துன்மார்க்கரை பட்டயத்திற்கு 
ஒப்புக்கொடுப்பார்‌ (எரே 25:31). அவர்கள்‌ 
கர்த்தருக்கு கோபத்தை உண்டு 
பண்ணினார்கள்‌. இதன்‌ நிமித்தமாகவே 
அவர்களுக்கு அழிவு வருகிறது. 


ரவாரம்‌ பூமியின்‌ 
கடையாந்தரமட்டும்‌ போய்‌ எட்டும்‌ என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. கர்த்தர்‌ 
அவர்கள்மீது யுத்தம்பண்ண வரப்போகிறார்‌ 
என்பதற்கு ஆரவாரம்‌ ஓர்‌ 
அடையாளமாயிருக்கிறது. கர்த்தர்‌ யுத்தம்‌ 
பண்ணும்போது எக்காள சத்தமோ அல்லது 
வாத்தியங்களின்‌ சத்தமோ 
ஒலிக்கப்படாது. பூமியின்‌ 
ளிலிருந்து மகாபுசல்‌ எழும்பும்‌ 
25:32). இதுவே கர்த்தருடைய 
அடையாளம்‌. அப்போது ஜாதி 

ஜாதிக்கு தீமை பரம்பும்‌ 


கல்தேயருடைய சேனை 
போல எழும்பி வருவார்கள்‌. அவர்கள்‌ 
சூறாவளி காற்றைப்போல வேகமாய்‌ 
வருவார்கள்‌. அவர்களுக்கு விரோதமாக 
யாராலும்‌ எதிர்த்து நிற்கமுடியாது. 
அவர்களைத்‌ தடுத்து நிறுத்தவும்‌ முடியாது. 
கல்தேயர்கள்‌ வேசுமாக பிரவாகித்து வரும்‌ 
வெள்ளம்‌ போல சீறிப்பாய்ந்து வருவார்கள்‌. 
அவர்கள்‌ வருகிற வேகத்தைப்‌ பார்த்து 
மேய்ப்பர்கள்‌ அலறுவார்கள்‌. மந்தையில்‌ 
பிரஸ்தாபமானவர்கள்‌ சாம்பலில்‌ புரண்டு 
கதறுவார்கள்‌. ராஜாக்களும்‌, பிரபுக்களும்‌, 
பிரதானிகளும்‌ தங்களுக்கு ம்‌ 
ஆபத்தையும்‌ அழிவையும்‌ 

அலறுவார்கள்‌, கதறுவார்கள்‌. 


மகாபுசல்‌ 





ழ்‌ யனா 
யாய 


ராஜாக்களும்‌ பிரபுக்களும்‌ சாதாரண 
ஜனங்களைவிட திக்‌ த 
ஆனால்‌ சேனைகளைப்‌ 
பார்த்து, னக இருதயங்களே 
கரைந்துபோகும்‌. அவர்கள்‌ கல்தேயரை 
பார்த்தவுடனேயே சாம்பலில்‌ புரண்டு கதற 
தேசத்தில்‌ 

ர்களின்‌ கேட்கும்‌. 
அங்கே மந்தையில்‌ ல்தான்‌ 
கதறல்‌ சத்தமும்‌ கேட்கும்‌. “நீங்கள்‌ 
வெட்டப்படவும்‌ சிதறடிக்கப்படவும்‌ உங்கள்‌ 


கர்த்தருடைய 
அவர்கள்மேல்‌ வந்திருக்கிறது. 
அவர்கள்‌... சுகித்திருந்த 
சங்காரமாயிற்று. ரத்‌ 
தேசங்கள்மேல்‌ வரும்போது, 
மகாசங்காரம்‌ உண்டாகும்‌. 


அவர்களுக்கு 


மேய்ப்பர்கள்‌ ஒடிப்போகிறதற்கும்‌, 
மந்தையில்‌ பரஸ்நாபமானவர்கள்‌ பித்தக்‌ 


பிரஸ்தாபமானவர்கள்‌ 
சத்தமுண்டாகும்‌ (எரே 25:35,36). 


கர்த்தர்‌ பதிவிருந்து 
சிங்கத்தைப்‌ 


பிரஸ்தாபனமாவர்கள்‌ குதறுவார்கள்‌. சிங்கம்‌ 
மந்தைக்கு அருகாமையில்‌ வரும்போது. 
மேய்ப்பர்கள்‌ ஓடிப்போகிறதற்குகூட இடமிராது. 
மந்தையில்‌ பிரஸ்தாபமானவர்கள்‌ தப்பித்துக்‌ 
கொள்கிறதற்கும்‌ இடமிராது. அவர்களால்‌ 
தங்களையும்‌ பாதுகாத்துக்கொள்ள முடியாது. 
தங்களுடைய பொறுப்பிலுள்ள ஆடுகளையும்‌ 
பாதுகாத்துகொள்ள முடியாது. 


நம்முடைய பக்கத்துவீடு ரத 
எரியும்போது, நம்முடைய வீட்டிற்கும்‌ 
பரவி வந்துவிடாதவாறு. நம்முடைய ட 
பாதுகாப்பது மிகவும்‌ அவசியம்‌ கர்த்தர்‌ 
ஒரு தேசத்தின்மீது யுத்தம்பண்ணும்போது, 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மற்ற தேசத்தார்‌ கர்த்தரோடு யுத்தம்‌ 
பண்ணாமல்‌ அவரோடு சமாதானம்‌. 
பண்ணுவது மிகவும்‌ அவசியமாயிருக்கிறது. 
கர்த்தருடைய கெர்ச்சிக்கும்‌ சத்தத்தைக்‌ 
கேட்டு ஜாதிகள்‌ நடுங்கவேண்டும்‌. 
கர்த்தருடைய பாதத்தில்‌ விழுந்து 
தங்களுடைய பாவங்களுக்கு மன்னிப்பு 
கேட்கவேண்டும்‌. கர்த்தரோடு சமாதானமாய்‌ 
ஜீவிப்பதே நமக்கு மெய்யான ஆசீர்வாதம்‌. 
கர்த்தரோடு யுத்தம்பண்ணி ஜெயிப்பது 
என்பது இயலாத காரியம்‌. 


கல்தேயர்கள்‌  யூதாதேசத்தின்மீதும்‌, 
அவர்களுக்கு அருகாமையிலுள்ள மற்ற 
தேசங்கள்மீதும்‌ யுத்தம்பண்ணினார்கள்‌. 
கல்தேயர்கள்‌ அந்த தேசத்தார்மீது இரக்கம்‌ 
காண்பிக்காமல்‌, அவர்களை தங்களுடைய 
பட்டயங்களினால்‌ கொன்றுபோட்டார்கள்‌. 


“அக்காலத்திலே. 


இலே பூமியின்‌ ஒருமுனை 
பூ 


மறுமுனைமட்டும்‌. 
கர்த்தரால்‌ கொலையுண்டவர்கள்‌ 
கிடப்பார்கள்‌; அவர்கள்‌ புலம்பப்படாமலும்‌ 
சேர்க்கப்படாமலும்‌ அடக்கம்பண்ணப்படாமலும்‌ 
பூமியின்மேல்‌ எருவாவார்கள்‌" (எரே 25:33) 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


மரித்துப்போனவர்களை அடக்கம்‌ 
பண்ணுவதற்கு அவர்களுடைய சிநேகிதர்கள்‌ 
யாரும்‌ உயிரோடிருக்கமாட்டார்கள்‌. 
அவர்களுடைய சத்துருக்களும்‌ அவர்கள்மீது 
இரக்கம்‌ காண்பித்து, அவர்களை அடக்கம்‌ 
பண்ணமாட்டார்கள்‌. ஒடுக்குகிறவனுடைய 
உக்கிரத்தினாலும்‌, 

உக்கிரகோபத்தினாலும்‌ 

பாழாயிற்று (எரே 25:38). 





i a 
ETT 


கர்த்தருடைய கோபத்தின்‌ 
க்க வரும்போது. 

தேசத்தில்‌ மகாசங்காரமுண்டாகும்‌. 
ஏராளமானோர்‌ பட்டயத்தால்‌ 
செத்துப்போவார்கள்‌. அவர்கள்‌ உச்சிதமான 
பாத்திரம்‌ போல விழுந்து நொறுங்குவார்கள்‌ 
(எரே 25:34) செத்துப்போனவர்களில்‌ 
சாதாரண ஜனங்களும்‌ இருப்பார்கள்‌. 
மிகவும்‌ முக்கியமான பிரதானிகளும்‌ 
இருப்பார்கள்‌. அவர்கள்‌ எவ்வளவு. 
பிரஸ்தாபமானவர்களாயிருந்தாலும்‌, 
கர்த்தருடைய கோபத்திற்கு அவர்களால்‌. 
தப்பிக்க முடியாது. அவர்கள்‌ எல்லோருமே 
கர்த்தருடைய பட்டயத்தினால்‌. 
கொலையுண்டவர்களாய்க்‌ கிடப்பார்கள்‌. 
இப்போது அவர்கள்‌ மந்தையின்‌ 
பிரஸ்தாபமானவர்களாகயிருந்தாலும்‌, கர்த்தர்‌ 
அவர்களை தம்முடைய பட்டயத்தினால்‌. 
கொன்றுபோடும்போது, அவர்களுடைய 
பிணங்கள்‌ அடக்கம்பண்ணப்படாமல்‌ 
பூமியின்மேல்‌ எருவாய்க்‌ கிடக்கும்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கோபத்தின்‌ 
வருவதற்கு 


கர்த்தருடைய 
அவர்கள்மேல்‌. 
அவர்களுடைய 
சமாதானத்தினால்‌ 

னா 

எரிச்சலாலே, 

தாபரங்கள்‌ சங்காரமாகும்‌ (எரே 25:37) 
அமைதியாக வாசம்‌ பண்ணுகிறவர்கள்‌, 
பிறருக்கு தீங்கு செய்யாதவர்கள்‌, 
எல்லோரோடும்‌ சமாதானமாய்‌ வாழ்கிறவர்கள்‌, 
ஒருவருக்கும்‌. கோபத்தை 
உண்டுபண்ணாதவர்கள்‌ ஆகிய 
எல்லோருமே. சங்காரமாவார்கள்‌. 
அவர்கள்மீது அழிவு வரும்போது, அவர்கள்‌ 
ஒடிப்போகிறதற்கும்‌, 
தப்பித்துக்கொள்கிறதற்கும்‌ இடமிராது. 
டட த பேரழிவு. இதுவே 





f= FTE 
TT 


ஏபோத்தின்மீது 
வைக்கப்பட்டிருக்கும்‌. 
பன்னிரண்டு கற்கள்‌ 


மார்ப்பதக்கம்‌ 

மார்ப்பதக்கத்தில்‌ 
அந்தக்‌ 

கோத்திரத்தாரின்‌ பெயர்கள்‌ 

வெட்டாக வெட்டப்பட்டிருக்கும்‌. 

தோள்துண்டுகளில்‌ இது 

சங்கிலிகளால்‌ இணைக்கப்பட்டிருக்கும்‌ 

(யாத்‌ 2814,25) 


எபிரெய மொழியில்‌. 
'விசித்திரவேலையாய்ச்‌ செய்தல்‌" என்பதற்கு 
எபிரெய ர்த்தைகள்‌ உள்ளன. 


விசித்திர கச்சை ஏபோத்தை முன்னும்‌ 
பின்னுமாகத்‌ தாங்கிக்‌ கொள்ளும்‌. ஏபோத்து, 
இடுப்புக்கு மேலும்‌, மார்ப்பதக்கத்துக்குக்‌ 
கீழும்‌ இருக்கும்‌ 

ஆரோன்‌ கர்த்தருக்கு முன்பாகத்‌ தன்‌ 
இரண்டு தோள்களின்மேலும்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரரின்‌ நாமங்களை ஞாபகக்குறியாகச்‌ 
சுமந்துவ வேண்டும்‌. தேவனுடைய 
சமுகத்திற்கு முன்பாக சமஸ்த இஸ்ரவேலரின்‌ 
எல்லாப்‌ பொறுப்புக்களையும்‌ ஆரோன்‌ தன்‌ 
தோள்களின்மீது சுமந்து கொண்டிருக்கிறார்‌ 
தன்னுடைய ஆசாரிய கடமையில்‌ ஆரோன்‌ 
தவறிவிட்டால்‌, இஸ்ரவேல்‌ தேசம்‌ முழுவதும்‌ 
அழிந்துபோகும்‌. இஸ்ரவேலருடைய எல்லாப்‌ 
பாவங்களுக்காகவும்‌ ஆரோன்‌ மட்டுமே 
வருஷத்திற்கு ஒருமுறை பாவநிவர்த்தி 
செய்கிறவர்‌ (லேவி 16). 


ஏபோத்தில்‌ பொன்னினால்‌ 
வளையங்கள்‌ பண்ணி வைக்கப்படுகிறது. 
இரத்தினக்கற்களை நிறைய பதிப்பதற்காகப்‌ 
பொன்‌ வளையங்கள்‌ செய்யப்படுகிறது. 
(யாத்‌ 28:17). 


நியாயவிதி மார்ப்பதக்கம்‌ 
யாத்‌ 2815-29 


யாத்‌ 28-15. தியாயவிதி. 
மார்ப்பதக்கத்தையும்‌ விசித்திர 
வேலையாய்ச்‌ செய்வாயாக; அதை 
ஏபோத்து வேலைக்கு. ஒப்பாகப்‌ 
பொன்னினாலும்‌. இன தீலநூலாலும்‌ 
இரத்தாம்பரநூலாலும்‌ சிவப்புநாலாலும்‌ 
திரித்த மெல்லிய பஞ்சுநூலாலும்‌ 
செய்வாயாக. 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


பிரியப்‌ 
UBLISHERS 


யாத்‌ 2848. அது சதுரமும்‌ 
இரட்டையும்‌, ஒரு சாண்‌ நீனமும்‌ ஒரு 
சாண்‌ அகலமுமாய்‌ இருக்கவேண்டும்‌. 


யாத்‌ 2807. அதிலே நாலு 
இரத்தினக்கற்கனை 
பதிப்பாயாக; 
பத்மராகமும்‌ 
மாணிக்கமும்‌, 


யாத்‌ 28:18. இரண்டாம்‌ யத்தி 
மரகதமும்‌ இத்திரதீலமும்‌ வச்சிரமும்‌, 


யாத்‌ 28:19. மூன்றாம்‌ பத்தி கெம்பும்‌ 
வைடுரியமும்‌ சுகந்தியும்‌, 


யாத்‌ 28:20, நாலாம்‌ பத்தி 
படிகப்பச்சையும்‌ கோமேதகமும்‌ 
யஸ்பியுமாய்‌ இருப்பதாக; இவைகள்‌ 
அந்தப்‌ பத்தியில்‌ பொன்னினாலே. 
பதித்திருக்க வேண்டும்‌. 


யாத்‌ 28:21. இந்தக்‌ கற்கள்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரருடைய "நாமங்களின்படியே 
பன்னிரண்டும்‌, அவர்களுடைய 
நாமங்கள்‌. அவைகளில்‌. 
வெட்டப்பட்டவைகளுமாய்‌ இருக்க 
வேண்டும்‌; பன்னிரண்டு. 
கோத்திரங்கவில்‌ ஒவ்வொன்றினுடைய 
நாமம்‌ 'ஒவ்வொன்‌ நிலே. 
முத்திரைவெட்டாய்‌ வெட்டியிருக்க 
வேண்டும்‌. 


முதலாம்‌ 
பஷ்பராகமும்‌ 


யாத்‌ 28:22. மார்ப்பதக்கத்திற்கு அதின்‌ 
பக்கங்கவிலே. பின்னல்வேலையான 
பசும்பொன்‌ சங்கிலிகளையும்‌ பண்ணி, 


யாத்‌ 28:28. அந்த மார்ப்பதக்கத்திற்கு. 
இரண்டு பொன்‌ வளையங்களையும்‌ 
பண்ணி, அத்த இரண்டு 
வளையங்களையும்‌ மார்ப்பதக்கத்தின்‌ 
இரண்டு பக்கங்களிலே வைத்து, 


யாத்‌ 28:24. பொன்னினால்‌ செய்த 
அத்த இரண்டு பின்னல்‌ வேலையான 
சங்கிலிகளையும்‌ மார்ப்பதக்கத்தின்‌ 
க்‌ இரண்டு 





i FTE 
TT 


அப்போஸ்தலர்‌ நடபடிகள்‌ புஸ்தகத்தில்‌, 
அப்போஸ்தலர்களுடைய பிரசங்கங்களும்‌ 
அவர்கள்‌ அனுபவித்த பாடுகளும்‌ பின்னி 
பிணைந்து எழுதப்பட்டிருக்கிறது. 
அப்போஸ்தலருடைய காலத்தில்‌, 
அவர்களுடைய ஊழியங்களையும்‌, அவர்கள்‌ 
அனுபவித்த உபத்திரவங்களையும்‌ 
வேறுபிரிப்பது, மிகவும்‌ கடினமாகும்‌ 
அதுபோலவே எரேமியா தீர்க்கதரிசியின்‌ 
அனுபவமும்‌ உள்ளது. 


எரேமியா கர்த்தருடைய வார்த்தையை 
ஜனங்களுக்கு உண்மையாய்ப்‌ 
பிரசங்கிக்கிறார்‌ (எரே 262-7). ஆசாரியரும்‌ 
தீர்க்கதரிசிகளும்‌ எரேமியாவின்‌ 
ஊழியத்தினிமித்தமாய்‌. அவனைத்‌ 
துன்பப்படுத்துகிறார்கள்‌ 2627-11). 
தனக்கு உபத்திரவங்கள்‌ வந்தாலும்‌, 
தன்னைத்‌ துன்பப்படுத்துகிறவர்களுக்கு 
முன்பாக, எரேமியா தன்னுடைய 
ஊழியத்தில்‌ உண்மையுள்ளவராயிருக்கிறார்‌ 
(எரே 2612-18). 


யூதாவின்‌ பிரபுக்களில்‌ சிலரும்‌, 
அவர்களுடைய  மூப்பர்களில்‌ சிலரும்‌ 
எரேமியாவை அற்புதமாய்‌ பாதுகாக்கிறார்கள்‌ 
(எரே 2646-19). எரேமியாவைப்போலவே 
உரியா என்னும்‌ தீர்க்கதரிசியும்‌ 
கர்த்தருடைய வார்த்தையைச்‌ சொன்னார்‌. 
ஆனால்‌ _ யோயாக்கீம்‌ ராஜா உரியாவைக்‌ 
கொன்றுபோட்டார்‌ (எரே 26:20-23) 
எரேமியாவுக்கோ கர்த்தருடைய கண்களில்‌ 
கிருபையும்‌ மனுஷருடைய கண்களில்‌ தயவும்‌ 
கிடைத்திருக்கிறது (எரே 26:24). 


(எரே 


இந்த ஆலயத்தைச்‌ 
சீலோவாவைப்போலாக்குவேன்‌ 
எரே 26:1-6 


எரே 261. 
மூதாவின்‌ 
யோயாக்கீமுடைய 
துவக்கத்திலே 
வார்த்தை: 


யோசியாவின்‌ குமாரனும்‌ 

ராஜாவுமாகிய 
ராஜ்யபாரத்தின்‌ 
கர்த்தரால்‌ உண்டான 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ரே 22௨. தீ 
ஆலயத்தின்‌ 


கர்த்தருடைய 
மிராகாரத்திலே. 
நின்றுகொண்டு, கர்த்தருடைய 
ஆலயத்திலே பணியவருகிற 
மூதாவுடைய பட்டணங்களின்‌ குடிகள்‌ 
அனைவரோடும்‌ சொல்லும்படி நான்‌ 
உனக்குக்‌ கற்பித்த எல்லா 
வார்த்தைகளையும்‌. அவர்களுக்குக்‌ 
சொல்லு; ஒரு வார்த்தையையும்‌ 
குறைத்தூப்போடாதே என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 


எரே 28:3. அவர்கள்‌ செய்கைகளுடைய 
பொல்லாப்பினிமித்தம்‌ நான்‌ 
அவர்களுக்குச்‌ செய்ய நினைக்கிற 
தீங்குக்கு நான்‌ 
மனஸ்தாபப்படத்தக்கதாக ஒருவேனை 
அவர்கள்‌ கேட்டு, அவரவர்‌ தம்தம்‌ 
பொல்லாத வழியைவிட்டுத்‌ 
திரும்புவார்கள்‌. 


எரே 28:4. நீ அவர்களை நோக்கி: 
நான்‌ உங்களிடத்துக்கு ஏற்கனவே 
அனுப்பிக்‌ கொண்டிருந்தும்‌, ல்‌ 
கேளாமற்போன: 

ஊழியக்காரராகிய 
வார்த்தைகளை 

கேட்கும்படிக்கும்‌, 


எரே 265. நான்‌ உங்கள்‌ முன்வைத்த 
என்‌: 'தியாயப்பிரமாணத்தின்படி. 
நீங்கள்‌ நடக்கும்படிக்கும்‌, நீங்கள்‌ எண்‌ 
சொல்லைக்‌ கேனாமற்போனால்‌, 


திக்கதரிசிகளின்‌ 
நீங்கள்‌. 


எரே 26:6. நான்‌ இத்த ஆலயத்தைச்‌. 
சீலோவாவைப்போலாக்கி, இந்த 
நகரத்தைப்‌  பூமியிலுன்ன ள்‌ 
ஜாதிகளுக்கு. முன்பாகவும்‌ 
சாபமாக்கிப்போடுவேன்‌ என்று கர்த்தர்‌ 
உரைக்கிறார்‌ என்று சொல்‌ என்றார்‌. 





i al 
TT 


எரேமியா கர்த்தருடைய வார்த்தையை 
யூதாவின்‌ மனுஷருக்கும்‌ எருசலேமின்‌ 
குடிகளுக்கும்‌ உண்மையாய்ப்‌ பிரசங்கம்‌. 
பண்ணுகிறார்‌. இதனால்‌ அவருடைய 
ஜீவனுக்கு ஆபத்து உண்டாயிற்று. மனுஷர்‌ 
மத்தியிலே நல்லவர்களும்‌ இருக்கிறார்கள்‌. 
பொல்லாதவர்களும்‌ இருக்கிறார்கள்‌. எல்லா 
காலங்களிலுமே மனுஷர்கள்‌ இப்படித்தான்‌ 
இருக்கிறார்கள்‌. நாம்‌ அவர்களுக்கு மத்தியில்‌ 
கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறோம்‌. ஒரு 
சிலர்‌ சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள்‌. 
வேறு சிலர்‌ சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ள 
மறுக்கிறார்கள்‌. ஒரு சிலர்‌ கர்த்தருடைய 
ஊழியக்காரர்களுக்கு, 
ஆதரவாயிருக்கிறார்கள்‌. வேறு சிலரோ 
கர்த்தருடைய ஊழியக்காரர்களை 
எதிர்க்கிறார்கள்‌. 

கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவக்கு 
உண்டாயிற்று வார்த்தை 
யோசியாவின்‌ யூதாவின்‌ 
ராஜாவுமாகிய யோயாக்கீமுடைய 
ராஜ்யபாரத்தின்‌ துவக்கத்திலே கர்த்தரால்‌ 
எரேமியாவுக்கு உண்டாயிற்று (எரே 2631. 
எரேமியா கர்த்தருடைய வார்த்தையை எங்கே 
பிரசங்கம்பண்ணவேண்டும்‌ என்றும்‌, கர்த்தர்‌ 
அவருக்கு சொல்லுகிறார்‌. 


கர்த்தருடைய ஆலயத்திலே 
யூதாவுடைய பட்டணங்களின்‌ 
அனைவரோடும்‌. சொல்லும்படி 


அவர்களுக்குச்‌ சொல்லு" (எரே 26:2) என்று 
கர்த்தர்‌ எரேமியாவுக்குச்‌ சொல்லுகிறார்‌. 


கர்த்தருடைய ஆலயத்தில்‌ 
ஆசாரியர்களும்‌ தீர்க்கதரிசிகளும்‌ 
இருக்கிறார்கள்‌. இவர்கள்‌ 
கள்ளத்தீர்க்கதரிசிகள்‌. இவர்கள்‌ எல்லோரும்‌ 
எரேமியாவின்‌ ஊழியத்தை எதிர்க்கிறவர்கள்‌. 
எரேமியா அவர்களுக்கு மத்தியில்‌ 
கர்த்தருடைய வார்த்தையைச்‌ சொல்ல. 
வேண்டும்‌. கர்த்தர்‌ தனக்கு சொன்ன 
வார்த்தையை எரேமியா குறைத்துப்போடக்‌ 
கூடாது. கூட்டவும்‌ கூடாது. கர்த்தர்‌ 
சொன்னதை அப்படியே சொல்லவேண்டும்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


எருசலேமிலுள்ள தேவாலயத்திற்கு 
கர்த்தரை ஆராதிக்க ஏராளமான ஜனங்கள்‌ 
வருவார்கள்‌. அவர்கள்‌ ஆசாரியர்களோடு 
சேர்ந்துகொண்டு, எரேமியாவுக்கு 
விரோதமாக. ஆசாரியரின்‌ கரங்களை 
பலப்படுத்துவார்கள்‌. தனக்கு வரும்‌ 
எதிர்ப்புக்களைப்‌ பார்த்து. எரேமியா 
பயந்துவிடக்கூடாது. கர்த்தர்‌ தனக்கு 
கொடுத்த வார்த்தையை பிரசங்கம்‌ 
பண்ணாமல்‌ அமைதியாயிருக்கக்கூடாது. 
பசங்கர்செல்தினக்‌ கேட தவரிகள்‌ நமது 

நாம்‌ கர்த்தருடைய 


உற்சாகப்படுத்துகிறார்‌. 
வார்த்தையையும்‌ குறைத்துப்போடாதே' 
(எரே 26:2) என்றும்‌ கர்த்தர்‌ 
எரேமியாவிடம்‌ சொல்லுகிறார்‌. 


பிரசங்கச்‌ 
ஜனங்கள்‌ 


கர்த்தரே எரேமியாவுக்கு 
செய்தியைக்‌ கொடுக்கிறார்‌. 
தங்களுடைய பாவங்களுக்கு 
மனந்திரும்பவேண்டும்‌. பாவத்தின்‌ சம்பளம்‌ 
மரணம்‌. யூதாவின்‌ மனுஷரும்‌ எருசலேமின்‌ 
குடிகளும்‌ கர்த்தருக்கு விரோதமாகப்‌ பாவம்‌ 
தேவனுடைய 
வந்திருக்கிறது. 
நியாயத்தீர்ப்பு 
அவர்களுடைய வாசற்படியில்‌ காத்திருக்கிறது. 


எரேமியா... கர்த்தருடைய செய்தியை 
ஜனங்களுக்கு சொல்லவேண்டும்‌. அவர்கள்‌ 
கர்த்தருடைய வார்த்தையைக்‌ கேட்டு 
தங்களுடைய பாவங்களுக்கு 
மனந்திரும்புவார்கள்‌ என்று கர்த்தர்‌ 
எதிர்பார்க்கிறார்‌. அவர்கள்‌ மனந்திரும்பினால்‌, 
கர்த்தர்‌ அவர்களுக்கு தீங்கு செய்யமாட்டார்‌. 

அவர்கள்‌ செய்கைகளுடைய 
பொல்லாப்பினிமித்தம்‌ நான்‌ அவர்களுக்குச்‌ 
செய்ய நினைக்கிற தீங்குக்கு நான்‌ 
மனஸ்தாபப்படத்தக்கதாக. ஒருவேளை 
அவர்கள்‌ கேட்டு, அவரவர்‌ தம்தம்‌ பொல்லாத 
வழியைவிட்டுத்‌ திரும்புவார்கள்‌" (எரே 26:3) 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 





f= FTE 
TT 


பாவிகள்‌ மனந்திரும்பவேண்டும்‌ 
என்பதே கர்த்தருடைய சித்தம்‌. யாரையும்‌ 
தேவையில்லாமல்‌ தண்டிக்கவேண்டும்‌ என்பது 
கர்த்தருடைய விருப்பமல்ல. ஆனாலும்‌ 
மனுஷர்‌ பாவம்‌ செய்யும்போது. கர்த்தர்‌ 
தம்முடைய நீதியினால்‌ அவர்களைத்‌ 
தண்டிக்கிறார்‌. அவர்களைத்‌ தண்டிப்பதற்கு 
முன்பாக, அவர்கள்‌ தங்களுடைய 
பாவங்களுக்கு மனந்திரும்ப, கர்த்தர்‌ 
அவர்களுக்கு வாய்ப்புக்களைக்‌ கொடுக்கிறார்‌. 
அவர்கள்‌ மனந்திரும்புவார்கள்‌ என்று 
கர்த்தர்‌ தம்முடைய கிருபையினால்‌. 
காத்துக்கொண்டிருக்கிறார்‌ 


டய பாவங்களை 
உணர்த்துவதற்காகவும்‌, தங்களுடைய 
பொல்லாத செய்கைகளிலிருந்து மனந்திரும்ப. 
அவர்களுக்கு உதவிசெய்வதற்காகவும்‌ 
கர்த்தர்‌ தம்முடைய  ஊழியக்காரரை 
ஜனங்கள்‌. மத்தியில்‌ அனுப்புகிறார்‌ 
அவர்களுடைய இரட்சிப்புக்காக கர்த்தர்‌ 
பல்வேறு உபாயங்களைப்‌ பயன்படுத்துகிறார்‌ 
ஜனங்கள்‌ கர்த்தருடைய 
செலிகொடுக்கவேண்டும்‌. 

பாவங்களுக்கு மனந்திரும்பவேண்டும்‌. 


னங்கள்‌ கர்த்தருடைய வார்த்தைக்கு 
செவிகொடுக்காமல்‌, தங்களுடைய 
பாவங்களில்‌ தொடர்ந்து நிலைத்திருக்கும்‌ 
போது, கர்த்தருடைய கோபம்‌ அவர்கள்மேல்‌ 
வரும்‌. நீ அவர்களை நோக்கி: 
நான்‌ உங்களிடத்துக்கு ஏற்கனவே அனுப்பிக்‌ 
கொண்டிருந்தும்‌, நீங்கள்‌ கேளாமற்போன 
என்‌ ஊழியக்காரராகிய rr 

நீங்கள்‌ 

உங்கள்‌ முன்வைத்த 

நியாயப்பிரமாணத்தின்பட 
நடக்கும்படிக்கும்‌, நீங்கள்‌ என்‌ சொல்லைக்‌ 
கன்‌ (எரே 26:45) என்று 
கர்‌ தம்முடைய  எச்சரிப்பின்‌ 
படம சொல்லுகிறார்‌. கர்த்தருடைய 
சொல்லைக்‌ கேட்டு 
கீழ்ப்படியவில்லையென்றால்‌, கர்த்தருடைய 
நீதியான நியாயத்தீர்ப்பு ஜனங்கள்மேல்‌ வரும்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


நீங்கள்‌ என்‌ 
கேளாமற்போனால்‌, நான்‌ இந்த ஆலயத்தைச்‌ 
சீலோவாவைப்போலாக்கி, இந்த நகரத்தைப்‌ 
பூமியிலுள்ள எல்லா ஜாதிகளுக்கு 

கவும்‌ சாபமாக்கிப்போடுவேன்‌"' 
(எரே 26:6) என்று கர்த்தர்‌ உரைக்கிறார்‌ 


கர்த்தர்‌ தம்முடைய  ஜனத்திற்கு 
முன்பாக, தம்முடைய நியாயப்பிரமாணத்தை 
வைத்திருக்கிறார்‌. அவர்கள்‌ அதன்படி 
நடக்கவேண்டும்‌. மோசேயின்‌ 
பிரமாணங்களும்‌, கர்த்தருடைய 
கற்பனைகளும்‌, கட்டளைகளும்‌ 
ஜனங்களுக்கு முன்பாக 
வைக்கப்பட்டிருக்கிறது. ஜனங்கள்‌ 
கர்த்தருடைய ஊழியக்காரராகிய 
தீர்க்கதரிசிகளின்‌ வார்த்தைகளைக்‌ 
கேட்கவேண்டும்‌. கர்த்தருடைய 
பிரமாணத்திற்கு கீழ்ப்படிந்து நடக்கவேண்டும்‌. 


பிரமாணத்‌ 


கர்த்தரே தம்முடைய 
்‌ முன்பாகவும்‌, 


யூதாவின்‌. மனுஷருக்கு. 
எருசலேமின்‌ குடிகளுக்கு முன்பாகவும்‌ 
வைத்திருக்கிறார்‌. தீர்க்கதரிசிகள்‌ 
கர்த்தருடைய ஊழியக்காரர்கள்‌. கர்த்தரே 
அவர்களை தம்முடைய ஜனங்களுக்கு: 
முன்பாக அனுப்பிமிருக்கிறார்‌. அவர்கள்‌ 
கர்த்தருடைய செய்தியை அவர்களுக்கு 
பிரசங்கம்பண்ணியிருக்கிறார்கள்‌. ஆனால்‌ 
அவர்களோ கர்த்தருடைய ஊழியக்காரரின்‌ 
வார்த்தைகளைக்‌ கேட்கவில்லை. ஜனங்கள்‌ 
இதுவரையிலும்‌ கர்த்தருடைய சொல்லையும்‌ 
கேட்கவில்லை, அவருடைய 
நியாயப்பிரமாணத்தின்படி நடக்கவுமில்லை, 
கர்த்தருடைய ஊழியக்காரரின்‌ 
வார்த்தைகளையும்‌ கேட்கவில்லை. 


யூதாவின்‌ மனுஷர்‌ கர்த்தருடைய 
வார்த்தைக்கு செவிகொடுக்கவேண்டும்‌. 
அவருடைய பிரமாணங்களுக்கு கீழ்ப்படிந்து 
ஜீவிக்கவேண்டும்‌. கர்த்தருடைய 
வார்த்தையே அவர்களுடைய ஜீவியங்களை 
ஆளுகை செய்யும்‌ பிரமாணமாயிருக்க 
வேண்டும்‌. அவர்கள்‌ கர்த்தருடைய 
சொல்லைக்‌ கேளாமல்போனால்‌, 
கர்த்தருடைய கோபம்‌ அவர்கள்மேல்‌ வரும்‌. 
கர்த்தர்‌ எருசலேமிலுள்ள ஆலயத்தை 
சீலாவைப்போலாக்குவார்‌. எருசலேம்‌ நகரத்தை 
பூமியிலுள்ள எல்லா ஜாதிகளுக்கும்‌ முன்பாக 


சாபமாக்கிப்போடுவார்‌. 





f= FTE 
TT 


செவிகொடுக்கவில்லையென்றால்‌, 
எருசலேமின்மீது சாபமும்‌ அழிவும்‌ வரும்‌. 
கர்த்தர்‌ யூதாவின்‌ மனுஷருக்கு 
ஏற்கெனவே துபோல  எச்சரித்துச்‌ 
சொல்லியிருக்கிறார்‌. ஆனால்‌ அவர்களோ 
கர்த்தருடைய வார்த்தையைக்‌ கேட்காதபடிக்கு, 
தங்களுடைய செவிகளை தொடர்ந்து 
அடைத்துக்கொள்கிறார்கள்‌. தங்களுடைய 
இருதயங்களை தொடர்ந்து 
குடினப்படுத்துகிறார்கள்‌. 


நான்‌ முந்தி என்‌ நாமம்‌ 
விளங்கப்பண்ணின  சீலோவிலுள்ள என்‌ 
ஸ்தலத்துக்கு நீங்கள்‌ போய்‌, இஸ்ரவேல்‌ 
ஜனத்தினுடைய பொல்லாப்பினிமித்தம்‌ நான்‌ 
அதற்குச்‌ செய்ததைப்‌ பாருங்கள்‌. நீங்கள்‌ 
இந்தக்‌ கிரியைகளையெல்லாம்‌ செய்தீர்கள்‌. 
நான்‌ உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி 
வந்திருந்தும்‌, நீங்கள்‌ கேளாமலும்‌, நான்‌ 
உங்களைக்‌ கூப்பிட்டும்‌. நீங்கள்‌ 
உத்தரவுகொடாமலும்‌ போனபடியினால்‌, என்‌ 
நாமம்‌ தரிக்கப்பட்டதும்‌ நீங்கள்‌ 
நம்பிக்கை கொண்டிருக்கிறதுமான. 
ஆலயத்துக்கும்‌, உங்களுக்கும்‌ 
உங்கள்‌ பிதாக்களுக்கும்‌ நான்‌ கொடுத்த 
ஸ்தலத்துக்கும்‌, நான்‌  சீலோவுக்குச்‌ 
செய்ததுபோலச்‌ செய்வேன்‌” (எரே 7:12-14). 


எரேமியாவுக்கு விரோதமாய்க்‌ 
கூடினார்கள்‌ 
எரே 26:7-9 


எரே 2&7. எரேமியா இத்த 
வார்த்தைகனையெல்லாம்‌ கர்த்தருடைய 
ஆலயத்திலே சொல்லும்போது, 
ஆசாரியர்களும்‌, தீர்க்கதமிசிகளும்‌, 
சகல ஜனங்களும்‌ கேட்டார்கள்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எரே 28:8. சகல ஜனங்களுக்கும்‌. 
சொல்லக்‌ கர்த்தர்‌ தனக்குக்‌. 
கற்பித்தவைகனையெல்லாம்‌ எரேமியா 
சொல்லிமுடி.த்தபோது, ஆசாரியர்களும்‌ 
தீர்க்கதரிசிகளும்‌ ௪கல ஜனங்களும்‌ 
அவனைப்‌ பீடித்து: தீ காகவே 
சாகவேண்டும்‌. 


எரே ஐ. இ) 
சிலோவைப்போலாகி, 

குடியில்லாமல்‌ பாழாய்ப்பேம்‌ என்று, நீ. 
கர்த்தருடைய நாமத்திலே. 
தீர்க்கதரிசனம்‌ சொல்வானேன்‌. என்று 
சொல்லி, ஜனங்கள்‌ எல்லாரும்‌. 
கர்த்தருடைய ஆலயத்திலே 
எரேமியாவுக்கு. விரோதமாய்க்‌. 
கூடினார்கன்‌. 


சொன்ன 

எரேமியா. ஜனங்கள்‌ 
அப்படியே சொல்லுகிறார்‌. 
கர்த்தருடைய வார்த்தையைக்‌ 
மனந்திருப்பவதற்குப்‌ பதிலாக, 

கர்த்தருடைய வார்த்தையைச்‌ 
எரேமியாவின்மீது, 
ஜனங்களுடைய 


கர்த்தர்‌ தனக்கு 
வார்த்தைகளை 
மத்தியில்‌. 
ஜனங்களோ 
கேட்டு 

தங்களுக்கு 
சொன்ன 
கோபப்படுகிறார்கள்‌. 
இருதயம்‌ கடினப்பட்டிருக்கிறது. தங்கள்‌ 
பாவங்களில்‌ தொடர்ந்து ஜீவிக்க 
வேண்டுமென்று அவர்கள்‌ விரும்புகிறார்கள்‌. 


எரேமியாவோ 
பாவங்களை கண்டித்து உணர்த்துகிறார்‌. 
ஜனங்களோ அவருடைய 
பிரசங்கச்செய்திக்கு 
செவிகொடுக்கவில்லை. எரேமியா சொன்ன 
செய்தி அவர்களுடைய இருதயத்தில்‌ 
உணர்த்தவில்லை. அவர்களுடைய மனதில்‌ 
குறித்து குற்றவுணர்வு 
ஆனால்‌ தங்களுக்கு 
எரேமியாவின்மீது 
அவர்களுக்கு கோபம்‌ வருகிறது. 


எரேமியா இந்த 
வார்த்தைகளையெல்லாம்‌ கர்த்தருடைய 
ஆலயத்திலே சொல்லும்போது, 
ஆசாரியர்களும்‌, தீர்க்கதரிசிகளும்‌, சகல 
ஜனங்களும்‌ கேட்கிறார்கள்‌ (எரே 26.7). 
இவர்கள்‌ கள்ளத்தீர்க்கதரிசிகள்‌ 
ஆசாரியர்கள்‌ தேவாலயத்திலிருந்தாலும்‌, 
அவர்களும்‌ கள்ளஆசாரியர்களாகவே 
இருக்கிறார்கள்‌. 


ஜனங்களுடைய 





i THE 
TT 


“நான்‌ இந்த ஆலயத்தை 
சீலாவைப்போலாக்குவேன்‌" என்று கர்த்தர்‌ 
சொன்னதாக எரேமியா சொல்லுகிறார்‌. 
இந்த வார்த்தையைக்‌ கேட்டு 
கள்ளத்தீர்க்கதரிசிகளுக்கும்‌, 
ஆசாரியர்களுக்கும்‌ எரேமியாவின்மீது. 
மிகுந்த கோபமுண்டாயிற்று. எரேமியாவின்‌ 
வார்த்தையில்‌ நீதியும்‌ ம்‌ இல்லை. 
என்று ஜனங்கள்‌ தீர்மானிக்கிறார்கள்‌. 


எரேமியா கர்த்தருடைய வார்த்தையைச்‌ 
சொல்லுகிறார்‌. 'நான்‌ இந்த ஆலயத்தை 
சீலாவைப்போலாக்குவேன்‌” என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. இது எரேமியாவின்‌. 
வார்த்தையல்ல. ஆனால்‌. 
கள்ளத்தீர்க்கதரிசிகளோ உண்மையைத்‌ 
திரித்து பேசுகிறார்கள்‌. “இந்த ஆலயம்‌ 
சீலாவைப்போலாகும்‌' (எரே 26:9) என்று 
எரேமியா சொல்லுவதாக அவர்மீது குற்றம்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 


இந்த ஆலயம்‌ சீலோவைப்போலாகி, 
இந்த நகரம்‌ குடியில்லாமல்‌ பாழாய்ப்போம்‌ 
என்று, நீ கர்த்தருடைய நாமத்திலே 
தீர்க்கதரிசனம்‌ சொல்வானேன்‌ என்று 
சொல்லி, ஜனங்கள்‌ எல்லாரும்‌ 
கர்த்தருடைய ஆலயத்திலே எரேமியாவுக்கு 
விரோதமாய்க்‌ கூடினார்கள்‌" (எரே 262). 


எரேமியா 
பேசினார்‌. 
கள்ளத்தீர்க்கதரிசிகளும்‌  ஆசாரியர்களும்‌ 
கர்த்தரை விட்டுவிட்டு; எரேமியாவைப்‌ 
பிடித்துக்கொள்கிறார்கள்‌ நீ சாகவே 
சாகவேண்டும்‌" என்று  எரேமியாவிடம்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 

'சகல.. ஜனங்களுக்கும்‌ சொல்லக்‌ 
கரத! கதக்‌ ததக பவன்‌ 
எரேமியா சொல்லிமுடித்தபோது, 
ஆசாரியர்களும்‌ தீர்க்கதரிசிகளும்‌ சகல. 
ஜனங்களும்‌ அவனைப்‌ பிடித்து: நீ சாகவே. 
சாகவேண்டும்‌ எரே 26:8) என்று 
சொல்லுகிறார்கள்‌. 


கர்த்தருடைய நாமத்தினால்‌. 
ஆனால்‌ 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எரேமியா தேவனுடைய ஆலயத்திற்கு. 
விரோதமாக தேவதூஷணம்‌ சொல்லுகிறார்‌ 
என்பது அவர்மீது சொல்லப்படும்‌ 
குற்றச்சாட்டு. அவர்கள்‌ கர்த்தருடைய 
வார்த்தையை கேளாமல்‌ போனால்‌, 


கள்ளத்தீர்க்கதரிசிகளும்‌ 
வார்த்தைக்கு 
செவிகொடுக்கவில்லை. ஆனாலும்‌ 
எருசலேமிலுள்ள தேவாலயம்‌ சீலாவைப்போல. 
அழிந்துபோகக்கூடாது என்று ங்கள்‌ 
எதிர்பார்க்கிறார்கள்‌. தாங்கள்‌ 
செய்யவேண்டும்‌, கர்த்தரும்‌ 
ஆசீர்வதிக்கவேண்டும்‌. 
துன்மார்க்கரின்‌ எதிர்பார்ப்பு 


கள்ளத்தீர்க்கதரிசிகளும்‌, 
ஆசாரியர்களும்‌, சகல ஜனங்களும்‌ 
எரேமியாவின்மீது குற்றம்‌ சொன்னது 
போலவே, புதிய ஏற்பாட்டுக்காலத்தில்‌. 
யூதர்கள்‌ இயேசுகிறிஸ்‌ துவுக்கு 
விரோதமாகவும்‌, ஸ்தேவானுக்கு, 
விரோதமாகவும்‌ குற்றம்‌ சொன்னார்கள்‌. 


எரேமியாவின்மீது, 
குற்றச்சாட்டுக்களில்‌ 
ஆகையினால்‌. 
நியாயத்தீர்ப்பில்‌ 
எரேமியாலைக்‌ 
குறித்து “நீ சாகவே சாகவேண்டும்‌' என்று 
சொல்லுகிறார்கள்‌. ஆசாரியர்கள்‌ 
தேவாலயத்தில்‌ த்‌ செய்கிறவர்கள்‌. 
அவர்கள்‌ குகளை நியாயமாய்‌ 
விசாரித்து, நீதியாய்த்‌ 4 தீப செய்யவேண்டும்‌. 
ஆனால்‌ ஆசாரியர்களும்‌ 
கள்ளத்தீர்க்கதரிசிகளும்‌, நீதிக்கு 
(வம்‌ கொடுக்காமல்‌, தங்களுடைய 
மாம்சத்தின்‌ இச்சைகளுக்கு முக்கியத்துவம்‌. 
கொடுக்கிறார்கள்‌. 
எரேமியா கர்த்தருடைய 
வார்த்தையைச்‌ சொல்லுகிறார்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய நீதியான வார்த்தைகளை 
தம்முடைய ஜனங்களுக்கு ஏற்கெனவே 
வெளிப்படுத்தியிருக்கிறார்‌. எருசலேமிலுள்ள 
னர்‌ வரப்போகும்‌ 
பையும்‌ கர்த்தர்‌ ஏற்கெனவே 
சொல்லிருக்கிறா்‌ 





i FTE 
TT 


உங்கள்‌ பிள்ளைகளும்‌: 
என்னைவிட்டுப்‌ பின்வாங்கி, நான்‌ 
உங்களுக்கு முன்வைத்த என்‌ 
கற்பனைகளையும்‌ என்‌ கட்டளைகளையும்‌ 
கைக்கொள்ளாமற்‌ போய்‌ வேறே தேவர்களைச்‌ 
சேவித்து, 

கொள்வீர்களாகில்‌, நான்‌ 

கொடுத்த தேசத்திலே 
வைக்காதபடிக்கு நிர்மூலமாக்கி, என்‌ ல்‌ 
விளங்க நான்‌ பரிசுத்தமாக்கின 
ஆலயத்தை என்‌ 'சமுகந்தைவிட்டுத்‌ 
தள்ளுவேன்‌; அப்பொழுது இஸ்ரவேல்‌ சகல: 
ஜனங்களுக்குள்ளும்‌ பழமொழியாகவும்‌ வசைச்‌ 
சொல்லாகவும்‌ பார்கள்‌. அப்பொழுது 
உன்னதமாயிருக்கிற இந்த ஆலயத்தைக்‌ 
கடந்துபோகிறவன்‌ எவனும்‌ பிரமித்து, 
பிடியாய்‌ ஈசலிட்டு: கர்த்தர்‌ இந்த 
தேசத்துக்கும்‌ இந்த ஆலயத்துக்கும்‌ இப்படிச்‌ 
செய்தது என்ன? என்று கேட்பார்கள்‌" 
(இராஜா 9:6-8) 


“நீங்களும்‌ 


ஆசாரியர்களுக்கும்‌, 
கர்த்தருடைய 
ஆனாலும்‌ 
வார்த்தைக்கு செவிகொடுக்காமல்‌, 
கர்த்தருடைய வார்த்தையைச்‌ சொன்ன 
எரேமியாவைக்‌ குறித்து, “நீ சாகவே 
சாகவேண்டும்‌" என்று சொல்லுகிறார்கள்‌. 


கர்த்தருடைய ஆலய பிரகார, 
எமி தனயனித்னாக்‌ நன்றுகொண்டு, 
கர்த்தருடைய வார்த்தையைச்‌ சொல்லுகிறார்‌ 
எரேமியாவைச்‌ சுற்றிலும்‌ ஆசாரியர்களும்‌, 
தீர்க்கதரிசிகளும்‌, சகல ஜனங்களுமாகிய 
திரளான ஜனங்கள்‌ நின்றுகொண்டு, 
அவர்‌ சொல்லுவதைக்‌ 
கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள்‌ 
சத்துருக்களின்‌ எண்ணிக்கை 
திரளாயிருக்கிறது. ஜனங்கள்‌ எல்லோரும்‌ 
சேர்ந்து எரேமியாவை பீறிப்போடுவார்கள்‌. 


தனியாகயிருந்தாலும்‌, 
பாதுகாப்பு ரோடு 


எரேமியா 
கர்த்தருடைய 
கூடயிருக்கிறது. எரேமியா 
கீழ்ப்படிந்து; அவருடைய 
ஜனங்களுக்கு சொல்லுகிறார்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


யூதாவின்‌ பிரபுக்கள்‌ 
எரே 26:10,11 


எரே 26:10. யூதாவின்‌ பிரபுக்கள்‌ இத்த 
வர்த்தமானங்களைக்‌ கேட்டு, ராஜாவின்‌ 
வீட்டிலிருந்து கர்த்தருடைய 
ஆலயத்துக்குப்போய்‌, கர்த்தருடைய 
புதிய வாசலில்‌ உட்கார்த்தார்கள்‌. 


எரே 1. அப்பொழுது 
வர்களும்‌ தீர்க்கதரிசிகளும்‌, 
பிரபுக்களையும்‌ சகல ஜனங்களையும்‌. 
நோக்கி: இத்த மனுஷன்‌ மரண 
ஆக்கினைக்குப்‌ பாத்திரன்‌; உங்கள்‌ 
செவிகவாலே நீங்கள்‌ கேட்டபடி, இந்த 
நகரத்துக்கு. விரோதமாகத்‌ 
தீர்க்கதரிசனம்‌ சொன்னானே 
என்றார்கள்‌. 


,சாரியர்க। 
நத 
வேண்டியவர்கள்‌. 
வழக்குகளை விசாரிக்க 
அனுமதியில்லை. யூதாவின்‌ பிரபுக்களே 

வழக்குகளை விசாரிக்கவேண்டியவர்கள்‌. 
கர்த்தருடைய ஆலயத்தில்‌ எரேமியாவுக்கு 
விரோதமாக ஆசாரியர்களும்‌ 
ர்க்கதரிசிகளும்‌, )னங்களும்‌ 
தட்டை “மன்னிக்‌ பிக்கள்‌ 
கேள்விப்படுகிறார்கள்‌. அவர்கள்‌ எல்லோரும்‌ 
ராஜாவின்‌ வீட்டிலிருக்கிறார்கள்‌. 


ர்க்கதரிசிகளும்‌ 
வழ்க சேம 


ஜனங்களுடைய 
அவர்களுக்கு 


யூதாவின்‌ 
வர்த்தமானங்களைக்‌ 
வீட்டிலிருந்து, 

ஆலயத்துக்குப்போய்‌, 


பிரபுக்கள்‌ இந்த 
கேட்டு, ராஜாவின்‌ 
கர்த்தருடைய 
கர்த்தருடைய புதிய 
வாசலில்‌ உட்காருகிறார்கள்‌ (எரே 26410). 
கர்த்தருடைய ஆலய, வழக்கு 
விசாரணை ஆரம்பமாகிறது. ஆசாரியர்களும்‌, 
தீர்க்கதரிசிகளும்‌. எரேமியாவின்மீது 
கோபமாயிருக்கிறார்கள்‌. 


ஆசாரியர்களும்‌ 
தீர்க்கதரிசிகளும்‌, பிரபுக்களையும்‌ சகல. 
ஜனங்களையும்‌ நோக்கி: இந்த மனுஷன்‌ 
மரண ஆக்கினைக்குப்‌ பாத்திரன்‌; உங்கள்‌ 
செவிகளாலே நீங்கள்‌ கேட்டபடி, இந்த 
நகரத்துக்கு விரோதமாகத்‌ தீர்க்கதரிசனம்‌. 
சொன்னானே என்று  எரேமியாவின்மீது 
குற்றம்‌ சொல்லுகிறார்கள்‌ (எரே 261). 


அப்பொழுது 





i al 
TT 


எரேமியா 

பாத்திரவானா 

வழக்கு. ஆசாரியர்களும்‌ தீர்க்கதரிசிகளும்‌ 
எரேமியாவைப்‌ பிடித்து. அவன்‌ சாகவே. 
சாகவேண்டும்‌. என்று 
தீர்மானித்திருக்கிறார்கள்‌. அவர்களுடைய 
தீர்மானத்திற்கு பிரபுக்களின்‌ ஆதரவும்‌, 
ஜனங்களின்‌ ஆதரவும்‌ வேண்டும்‌. த 
ஆதரவு கிடைத்தால்‌ அவர்கள்‌ எரேமியாவைக்‌ 
கொன்றுபோடுவார்கள்‌. த மனுஷன்‌ 
மரணஆக்கினைக்கு பாத்திரன்‌” என்று. 
ஆசாரியர்கள்‌ எரேமியாவின்மீது குற்றம்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 


எரேமியா ஏற்கெனவே யூதாவின்‌ 
ராஜகுடும்பத்தாருக்கு விரோதமாக 
தீர்க்கதரிசனம்‌ சொல்லியிருக்கிறார்‌. “கர்த்தர்‌ 
சொன்னது: யூநா ராஜாவின்‌ 
அரமனைக்குப்‌ போய்‌, அங்கே 
சொல்லவேண்டிய வசனம்‌ என்னவென்றால்‌. 
தாவீதின்‌ சிங்காசனத்தில்‌ வீற்றிருக்கிற 
யூதாவின்‌ ராஜாவேநீரும்‌ உம்முடைய 
ஊழியக்காரரும்‌ இந்த வாசல்களுக்குள்‌ 
பிரவேசிக்கிற உம்முடைய ஜனமும்‌ 
கர்த்தருடைய வார்த்தையைக்‌ கேளுங்கள்‌. 


திக்‌, 
விதவையையும்‌ ஒடுக்காமலும்‌, கொடுமை 
செய்யாமலும்‌, இவ்விடத்தில்‌ குற்றமில்லாத 
இரத்தத்தைச்‌ சிந்தாமலும்‌ இருங்கள்‌ 
(எரே 221-3). 


, இந்த வார்த்தையின்படியே நீங்கள்‌: 
செய்வீர்களாகில்‌, தாவீதின்‌ 
உட்காரந்திரக்கிற 
ராஜாக்கள்‌ இரதங்கள்‌ மேலும்‌ 
குதிரைகள்மேலும்‌ ஏறி, அவனும்‌ அவன்‌ 
ஊழியக்காரரும்‌ அவன்‌ ஜனமுமாக இந்த 
அரமனை வாசல்களின்‌ வழியாய்‌ 
உட்பிரவேசிப்பார்கள்‌ என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. நீங்கள்‌ ந்த 
வார்த்தைகளைக்‌ கேளாமற்போனீர்களேயாகில்‌ 
இந்த அரமனை பாழாய்ப்போம்‌ என்று. 
என்பேரில்‌ ஆணையிட்டேன்‌ என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. (எரே 22:4,5). 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


எரேமியா தீர்க்கதரிசி யூதா ராஜாவின்‌ 
அரண்மனையில்‌ கர்த்தருடைய 
நியாயத்தீர்ப்பை சொன்னபோது, 
அரண்மனையில்‌ இருந்தவர்கள்‌ 
துன்மார்க்கராயிருந்தாலும்‌,  எரேமியாலின்‌ 
வார்த்தைக்கு செவிகொடுத்தார்கள்‌. அவர்கள்‌ 
எரேமியாவைப்‌ பிடித்து கொன்றுபோட 
வேண்டுமென்று நினைக்கவில்லை. 


எரேமியா இப்போது கர்த்தருடைய 
ஆலயத்திற்கு விரோதமாக பேசுகிறார்‌. 
சாரியருக்கும்‌, கள்ளத்தீர்க்கதரிசிகளுக்கும்‌ 
ரகமான பேசுகிறார்‌.  தங்கள்மீது 
சொல்லப்படும்‌. குற்றச்சாட்டுக்களை 
ஆசாரியர்களால்‌ தாங்கிக்கொள்ள 
முடியவில்லை. அவர்கள்‌ கர்த்தருடைய 
வார்த்தைக்கு செவிகொடுக்காமல்‌, 
எரேமியாவைப்‌ பிடித்து 
கொன்றுபோடவேண்டுமென்று முயற்சி 
பண்ணுகிறார்கள்‌. 

“தீர்க்கதரிசிகள்‌ கள்ளத்தீர்க்கதரிரனம்‌ 
சொல்லுகிறார்கள்‌; ஆசாரியர்கள்‌ அவர்கள்‌ 
மூலமாய்‌ ஆளுகிறார்கள்‌; இப்படியிருப்பது. 
என்‌ ஜனத்துக்குப்‌ பிரியயாமிருக்கிறது: 
ஆனாலும்‌ முடிவிலே என்ன செய்வீர்கள்‌?” 
(எரே 5:31. 


மரண ஆக்கினைக்குப்‌ 
ஆசாரியர்களும்‌ 
உறுதியாயிருக்கிறார்கள்‌. 
நீயாண்ணம்‌ 
ஒன்றுகூடி 
பிரபுக்களின்‌ 
ஜனங்களின்‌ ஆதரவையும்‌ 
சாதகமாகப்‌ பெற்றுக்கொள்ள 


இவர்கள்‌ 


ஆசாரியர்களும்‌ 

பிரபுக்களையும்‌ சகல 

ஜனங்களையும்‌ நோக்கி: இந்த மனுஷன்‌ 

மரண ஆக்கினைக்குப்‌ பாத்திரன்‌; உங்கள்‌ 

செவிகளாலே நீங்கள்‌ கேட்டபடி, இந்த 

நகரத்துக்கு விரோதமாகத்‌ தீர்க்கதரிசனம்‌. 
சொன்னானே என்றார்கள்‌ (எரே 261) 





i FTE 
TT 


கர்த்தர்‌ என்னை அனுப்பினார்‌ 
எரே 26:12-15 


எரே 28:12. அப்பொழுது எரேமியா 
எல்லாப்‌ பிரபுக்களையும்‌, எல்லா 
ஜனங்களையும்‌ நோக்கி: தீங்கன்‌ கேட்ட. 
எல்லை வார்த்தைகளையும்‌ இந்த 
ஆலயத்துக்கும்‌ ச்‌ நகரத்துக்கும்‌ 
விரோதமாகத்‌ க்கதரிசனமாய்ச்‌ 
சொல்லக்‌ த்க்‌ 
அனுப்பினார்‌. 


எரே 2818. இப்பொழுதும்‌ நீங்கள்‌ 
உங்கள்‌ வழிகளையும்‌, உங்கள்‌ 
கிரியைகளையும்‌ சீர்ப்படுத்தி, உங்கள்‌ 
தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தைக்‌ 
கேளுங்கள்‌; அப்பொழுது கர்த்தர்‌ 
உங்களுக்கு விரோதமாய்ச்‌ சொன்ன 
தீங்குக்கு மனஸ்தாபப்படு வார்‌. 


எரே 28:14. நாணோவெனில்‌, இதே, 
உங்கள்‌ கையில்‌ இருக்கிறேன்‌; உங்கள்‌ 
பார்வைக்கு "நன்மையும்‌ 
தியாயமுமாயிருக்கிறதை எனக்குச்‌ 
செய்யுங்கள்‌. 


என்னை 


எரே 26:15. ஆகிலும்‌ நீங்கள்‌ என்னைக்‌ 
 கொன்றுபோட்டால்‌, நீங்கள்‌. 
குற்றமில்லாத. இரத்தப்பழியை 
உங்கன்மேலும்‌ இந்த நகரத்தின்மேலும்‌ 
இதின்‌ குடிகனின்மேலும்‌ சுமத்திக்‌ 
கொள்வீர்கனென்று. நிச்சயமாய்‌ 
அறியுங்கள்‌; 

வார்த்தைகளையெல்லாம்‌. 

செவிகளிலே சொல்லக்‌ 
மெய்யாகவே 

உங்களிடத்திற்கு அனுப்பினார்‌ என்று 
சொன்னான்‌. 


எரேமியா தீர்க்கதரிசி பிரபுக்களுக்கு 
முன்பாகவும்‌, ஜனங்களுக்கு முன்பாகவும்‌ 
தன்னுடைய வழக்கின்‌ நியாயத்தை எடுத்துச்‌ 
சொல்லுகிறார்‌. தான்‌ சொன்ன 
வார்த்தையை எரேமியா மறுதலிக்கவில்லை. 
கர்த்தர்‌ தனக்கு கொடுத்த வார்த்தையை 
எரேமியா சொன்னார்‌. அந்த வார்த்தையில்‌ 
அவர்‌ உறுதியாய்‌ நிலைத்திருக்கிறார்‌. 
தன்னுடைய ஜீவனுக்கு மரணமோசம்‌. 
வருவதாகயிருந்தாலும்‌, எரேமியா 
சத்தியத்தைவிட்டு விலகிப்போகவில்லை. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எரேமியா கர்த்தருடைய ஆலயத்திற்கும்‌, 
எருசலேம்‌ நகரத்திற்கும்‌ 
தீர்க்கதரிசனம்‌ சொன்னார்‌. 
சொல்லுவதற்காகவே கர்த்தர்‌ எரேமியாவை 
அவர்கள்‌ மத்தியிலே அனுப்பிமிருக்கிறார்‌. 
எரேமியா மனுஷருடைய வார்த்தையைக்‌ 
கேட்டு, அந்த வார்த்தைகளை சொல்ல. 
வரவில்லை. கர்த்தருடைய அதிகாரத்தினால்‌ 
வந்திருக்கிறார்‌ 


வ ்பொழுல! 


நோக்கி: 

வார்த்தைகளையும்‌ இந்த ஆலயத்துக்கும்‌ 
இந்த நகரத்துக்கும்‌ விரோதமாகத்‌ 
தீர்க்கதரிசனமாய்ச்‌ சொல்லக்‌ கர்த்தர்‌ 
என்னை அனுப்பினார்‌" (எரே 262) என்று 
எரேமியா சொல்லுகிறார்‌. 


எரேமியா 


தன்னுடைய விவாதத்தின்‌ முடிவில்‌ 


சுமத்திக்கொள்வீர்களென்று 
அறியுங்கள்‌: இந்த வார்த்தைகளையெல்லாம்‌ 


மெய்யாகவே 
அனுப்பினார்‌” 
சொல்லுகிறார்‌. 


“நீங்கள்‌ கேட்ட எல்லா 
வார்த்தைகளையும்‌ தீர்க்கதரிசனமாய்ச்‌ 
சொல்ல கர்த்தர்‌ என்னை அனுப்பினார்‌" 
(எரே 2642) என்பதும்‌ “இந்த 
வார்த்தைகளையெல்லாம்‌ உங்கள்‌ 
செவிகளிலே சொல்ல கர்த்தர்‌ மெய்யாகவே 
என்னை  உங்களிடத்திற்கு அனுப்பினார்‌" 
என்பதும்‌ எரேமியாவின்‌ விவாதம்‌. 


என்னை 
(எரே 26:15) என்று எரேமியா 


நாம்‌ கர்த்தருடைய வார்த்தைக்கு 

உண்மையுள்‌ளவர்களாயிருக்கும்போது. நாம்‌ 

மனுஷருக்கு பயப்படவேண்டிய அவசியமில்லை. 

பரலோகத்திலிருந்து வரும்‌ கட்டளைகளுக்கு 

நாம்‌ கீழ்ப்படியும்போது, பூமியிலிருந்து வரும்‌ 

நாம்‌ 

நாம்‌ கர்த்தருடைய 

உண்மையாய்ச்‌ செய்யும்போது. 

நம்மோடு கூடமிருப்பார்‌ 

பாதுகாப்பு நமக்குக்‌ 

கிடைக்கும்‌. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள்‌ 
மனுஷருக்கு பயப்படமாட்டார்கள்‌. 





i THE 
TT 


எரேமியா யூதாவின்‌ 
பிரபுக்களிடத்திலும்‌, ஜனங்களிடத்திலும்‌ 
தன்னுடைய நியாயத்தை. எடுத்துச்‌ 
சொல்லும்போது, கர்த்தர்‌ தனக்கு கொடுத்த 
ஊழியத்தை அவர்களுக்கு மறுபடியும்‌ 
நினைவுபடுத்துகிறார்‌ 
“இப்பொழுதும்‌ 
வழிகளையும்‌, உங்கள்‌ 
சீர்ப்படுத்தி, உங்கள்‌ 
கர்த்தருடைய சத்தத்தைக்‌ 
அப்பொழுது கர்த்தர்‌ உங்களுக்கு 
விரோதமாய்ச்‌ சொன்ன தீங்குக்கு 
'மனஸ்தாபப்படுவார்‌" (எரே 2613) என்று 
எரேமியா மறுபடியும்‌ அவர்களுக்கு 
கர்த்தருடைய வார்த்தையைச்‌ சொல்லுகிறார்‌. 


எரேமியா இப்பொழுது பிரபுக்களின்‌ 
கையிலிருக்கிறார்‌. ஆசாரியரும்‌ 
கள்ளத்தீர்க்கதரிசிகளும்‌ எரேமியாவைச்‌ 
சூழ்ந்திருக்கிறார்கள்‌. திரளான ஜனங்கள்‌ 
அங்கு கூடியிருக்கிறார்கள்‌. தன்னுடைய 
மாம்சபலத்தினால்‌, எரேமியாவால்‌ 
அவர்களுடைய கைகளுக்கு தப்பித்து, 
இடமுடியாது.... எரேமியா தன்னுடைய 
உண்மை நிலமையை அவர்கள்‌ மத்தியிலே 
அங்கீகரிக்கிறார்‌. “நானோவெனில்‌, இதோ, 
உங்கள்‌ கையிலிருக்கிறேன்‌ என்று 
சொல்லுகிறார்‌ 


எரேமியாவுக்கு சத்துருக்கள்‌ மூலமாய்‌ 
ஆபத்து உண்டாயிற்று ஆனாலும்‌ அவர்‌ 
சத்தியத்தைப்‌ புரட்டவில்லை. 
தனக்குக்‌ கொடுத்த 
நிறுத்திவிடவில்லை. தன்னுடைய ஜீவனுக்கு 
எரேமியா கர்த்தருக்கு 
உண்மையாய்‌ ஊழியம்‌ செய்கிறார்‌. 
கர்த்தருடைய நாமத்தினால்‌ தனக்கு. 
விரோதமாக எழும்பியிருக்கும்‌ சத்துருக்களை 
எச்சரிக்கிறார்‌. 

எரேமியாவின்‌ சத்துருக்கள்‌ 
பலத்திருக்கிறார்கள்‌. அவர்களை எதிர்த்துப்‌ 
போராடும்‌ வல்லமை எரேமியாவுக்கு இல்லை. 
அவர்களிடத்திலிருந்து தன்னுடைய 
ஜீவனை பாதுகாத்துக்கொள்ளவேண்டும்‌. 
என்னும்‌ ஆர்வமும்‌ எரேமியாவுக்கு 
இல்லை. கர்த்தருடைய வார்த்தை 
அவர்களுக்கு சொல்லப்பட வேண்டும்‌. 


நீங்கள்‌ உங்கள்‌ 
கிரியைகளையும்‌ 
தேவனாகிய 
கேளுங்கள்‌; 


மோசம்‌ வந்தாலும்‌, 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


அவர்கள்‌ 
வார்த்தையைக்‌ 

மனந்திரும்பவேண்டும்‌. 
அழித்துப்போடக்கூடாது. 
எரேமியாவின்‌ விருப்பம்‌. 


எரேமியா தன்னுடைய நிலமையை 
உணர்ந்து, “நானோவெனில்‌, இதோ, உங்கள்‌ 
கையில்‌ இருக்கிறேன்‌; உங்கள்‌ பார்வைக்கு 
நன்மையும்‌ நியாயமுமாயிருக்கிறதை எனக்குச்‌ 
செய்யுங்கள்‌" (எரே 2604) என்று 
சொல்லுகிறார்‌. ஆனாலும்‌ தன்னைக்‌ 
கொன்றுபோட்டால்‌, அவர்கள்மீது 
இரத்தப்பழி வரும்‌ என்றும்‌ எச்சரிக்கிறார்‌ 
ஆகிலும்‌ நீங்கள்‌ என்னைக்‌ 
கொன்றுபோட்டால்‌, நீங்கள்‌ குற்றமில்லாத 
இரத்தப்பழியை  உங்கள்மேலும்‌ இந்த 
நகரத்தின்மேலும்‌ இதின்‌ குடிகளின்மேலும்‌ 
சுமத்திக்கொள்வீர்களென்று, நிச்சயமாய்‌ 
அறியுங்கள்‌" (எரே 2615) என்றும்‌ சொல்லி, 
எரேமியா அவர்களை எச்சரிக்கிறார்‌. 


கர்த்தருடைய 
கேட்டு 
அவர்களை 


இதுவே 


கர்த்தர்‌ 


இந்த மனுஷன்‌ மரண 
ஆக்கினைக்குப்‌ பாத்‌ திரனல்ல்‌ 
எரே 26:16 


எரே 26:16. அப்பொழுது பிரபுக்களும்‌. 
ச௧ல ஜனங்களும்‌, ஆசாரியர்களையும்‌ 
தீர்க்கதரிசிகனையும்‌ நோக்கி: இந்த 
மனுஷன்‌ மரண  ஆக்கிணைக்குப்‌ 
பாத்திரனல்ல; நம்முடைய தேவனாகிய 
கர்த்தரின்‌ நாமத்திலே நம்முடனே 
பேசினான்‌ என்றார்கள்‌. 


பிரபுக்களும்‌ சகல ஜனங்களும்‌ 
ஏரியாவை. “குற்றவானியென்று 
தீர்மானிக்கவில்லை. எரேமியா 
மரணஆக்கினைக்கு பாத்திரனல்ல என்று 
பிரபுக்கள்‌ தீர்மானம்பண்ணுகிறார்கள்‌. 
கர்த்தர்‌ தனக்கு சொன்ன வார்த்தைகளை 
எரேமியா சொன்னார்‌. எரேமியா 
எருசலேமுக்கு விரோதமாகவும்‌, 
தேவாலயத்திற்கு விரோதமாகவும்‌ 
பேசினாலும்‌, அவர்‌ தன்னுடைய சொந்த 
வார்த்தைகளை பேசவில்லை. கர்த்தர்‌ தனக்கு 
சொன்ன வார்த்தைகளையே அவர்‌ பேசினார்‌. 





f= FTE 
ETT 


ஆசாரியர்களும்‌ 
கள்ளத்தீர்க்கதரிசிகளும்‌ 
படித்து அவரை 
வேண்டுமென்று 


எரேமியாவைப்‌ 
கொன்றுபோட 
விரும்புகிறார்கள்‌. 
எரேமியாவுக்கு விரோதமாக தீர்ப்பு 
வழங்கப்பட வேண்டுமென்று விவாதம்‌. 
பண்ணுகிறார்கள்‌. ஆனால்‌ பிரபுக்களும்‌ 
சகல ஜனங்களும்‌ ஆசாரியர்களோடும்‌ 
கள்ளத்தீர்க்கதரிசிகளோடும்‌. 

ஒத்துப்போகவில்லை. எரேமியா தேவனாகிய 
கர்த்தரின்‌ நாமத்தினாலே தங்களுடன்‌ 
பேசியதாக அவர்கள்‌ உறுதிபண்ணுகிறார்கள்‌. 


இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தரே 
அவர்களுக்கும்‌ தேவனாயிருக்கிறார்‌. 
கர்த்தருடைய நாமத்தினால்‌ வார்த்தைகள்‌ 
வெளிப்படும்போது. அதை ஜனங்கள்‌ 
பயபக்தியோடு கேட்கவேண்டும்‌. 
கர்த்தருடைய பிரமாணத்திற்கு கீழ்ப்படிய 
வேண்டும்‌. 

எரேமியா தேவனாகிய 
நாமத்தினாலே தங்களோடு பேசுவதை 
ஜனங்கள்‌ அங்கீகரித்தாலும்‌, அவர்கள்‌ 
கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை. 
தங்கள்‌ பொல்லாத வழிகளை விட்டுத்‌ 
திரும்பவுமில்லை. 


கர்த்தரின்‌ 


எரேமியாவை மரணத்திற்கு 
பாத்திரவானாக தீர்மானிக்கவுமில்லை. 
தாங்களும்‌ அழிவுக்கு விலகி, தப்பித்துக்‌: 
கொள்ளவில்லை. பிரபுக்களும்‌ ஜனங்களும்‌ 
எரேமியாவுக்கு தீங்கு செய்யவுமில்லை 


அவர்கள்‌ தங்களுக்கு நன்மை 
செய்யவுமில்லை. 
எருசலேமும்‌ தேவாலயமும்‌. 
அழியக்கூடாது என்றால்‌, எரேமியாவை 
கொல்லாமல்‌ விட்டுவிட்டால்‌ மாத்திரம்‌ 
போதாது. அவர்கள்‌ தங்கள்‌ வழிகளையும்‌, 
தங்கள்‌ கிரியைகளையும்‌ சீர்படுத்தவேண்டும்‌. 
தங்களுடைய பொல்லாப்புகளிலிருந்து விலகி, 
கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்கவேண்டும்‌. 


மொரேசா ஊரானாகிய மீகா 
எரே 2617-19 


எரே 26:17. தேசத்திலே. 
மூப்பரானவர்களில்‌ சிலர்‌ எழும்பி, 
சபையாகிய ஜனங்களை நோக்கி: 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


எரே 26:18. யூதாவின்‌ ராஜாவாகிய 
எசேக்கியாவின்‌' நாட்களில்‌ 
மொரேசா ஊரானாகிய மீகா 
தீர்க்கதரிசனஞ்சொல்லி, யூதாவின்‌ சகல 
ஜனங்களையும்‌ பார்த்து; சீயோன்‌ 
வயல்வெனியாக உழப்பட்டு, எருசலேம்‌ 
மண்மேடுகளாய்ப்போம்‌; இந்த 
பர்வதம்‌ காட்டிலுன்ன. 
என்று 
கர்த்தர்‌ உரைத்தார்‌ 
என்று சொன்னான்‌. 
எரே 28:19. அவனை யூதாவின்‌ 
ராஜாவாகிய எசேக்கியாவும்‌ மற்ற 
யூதர்களும்‌ சேர்த்து கொன்று 
பே௱ட்டார்களா? அவன்‌ கர்த்தருக்குப்‌ 
பயந்து, கர்த்தரின்‌ முகத்தை நோக்கிக்‌ 
கெஞ்சினானல்லவா? அப்பொழுது 
கர்த்தர்‌ அவர்களுக்கு விரோதமாகச்‌. 
சொல்லியிருந்த 
மனஸ்தாபப்பட்டார்‌; 
தாம்‌ தம்முடைய ஆத்துமாவுக்கு. 
விரோதமாக மகா பொல்லாப்பை 
வரப்பண்ணுகிறவர்களாமிருக்கிறோமே. 


தேசத்திலே மூப்பரானவர்களில்‌ சிலர்‌ 
எரேமியாவை விடுதலைபண்ணுவதற்கு பழைய 
சம்பவங்களை காரணமாகச்‌ 
சொல்லுகிறார்கள்‌. மூப்பர்கள்‌ சாதாரண 
ஜனங்களைவிட அதிக ஞானமுள்ளவர்கள்‌. 
ர்களுக்‌ நேசத்தின்‌ யதார்த்தம்‌ 
வழக்குகள்‌ 

மூப்பர்கள்‌ எழுந்து, 

கருத்துக்களை சொல்லுவது, 
அதுபோலவே இப்போது 


சிலர்‌ 
எழும்பி, சபையாகிய ஜனங்களை நோக்கி, 
தங்களுடைய 


கருத்துக்களை 
சொல்லுகிறார்கள்‌. 


யூதாவின்‌ 
எசேக்கியாவின்‌ நாட்களில்‌ 
ஊரானாகிய மீகா 
தீர்க்கதரிசனம்‌ சொல்லி வந்தான்‌. 
யூதாவின்‌ சகல ஜனங்களையும்‌ 
சீயோன்‌ வயல்வெளியாக 
எருசலேம்‌ மண்மேடுகளாய்ப்போம்‌; இந்த 
ஆலயத்தின்‌ பர்வதம்‌ காட்டிலுள்ள 
மேடுகளாய்ப்போம்‌ என்று சேனைகளின்‌ 
கர்த்தர்‌ உரைத்தார்‌ என்று சொன்னான்‌ 
(எரே 26:18). 


ராஜாவாகிய 
மொரேசா 
என்பவன்‌ 
மீகா 
பார்த்து: 
உழப்பட்டு, 





ழ்‌ நள 
யாய 


யாத்‌ 28:25. அவ்விரண்டு பின்னல்‌ 
வேலையான சங்கிலிகனின்‌ இரண்டு 
நுனிகளை ஏபோத்துத்‌ 
தோன்த்துண்டி.ன்மேல்‌ அதின்‌ 
முன்புறத்தில்‌ இருக்கிற இரண்டு 
வளையங்களில்‌ மாட்டுவாயாக. 


யாத்‌ 28:98. தீ 
பொன்வளையங்களைப்‌ 
அவைகளை: ஏபோத்தின்‌ 
கீழ்ப்புறத்திற்கு. எதிரான 
மார்ப்பதக்கத்தினுடைய மற்ற இரண்டு 
பக்கங்களிலும்‌. அதினுடைய 
ஏரத்திற்குன்னாக வைத்து, 


யாத்‌ 2827. வேறே இரண்டு. 
 பொன்வனையங்கனைப்‌ பண்ணி, 
அவைகளை ஏயோத்தின்‌ முன்புறத்தூ 
இரண்டு கீழ்ப்பக்கங்கனில்‌ அதின்‌ 
இணைப்புக்கு எதிராகவும்‌, ஏபோத்தின்‌ 
விசித்திரமான கச்சைக்கு மேலாகவும்‌ 
வைத்து, 


இரண்டு 
பண்ணி, 


யாத்‌ 28:28. மார்ப்பதக்கம்‌ ஏபோத்தின்‌ 
விசித்திரமான கச்சைக்கு 
இருக்கும்படிக்கும்‌, 

ஏபோத்திலிருந்தூ 

அதை அதின்‌ 

ஏபோத்து 

'இளதீலநாடாவினால்‌ கட்ட வேண்டும்‌. 


யாத்‌ 28:29, ஆரோன்‌ பரிசுத்த 
ஸ்தலத்திற்குன்‌ பிரவேசிக்கும்போது, 
இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ நாமங்களைத்‌ 
தன்‌ இருதயத்தின்மேலிருக்கும்‌ 
'நியாயவிதி மார்ப்பதக்கத்திலே 
கர்த்தருடைய சத்திதானத்தில்‌ 
ஞாபகக்குறியாக. எப்பொழுதும்‌ 
தமித்துக்கொன்ளக்கடவன்‌. 


ஆாகிகுக்கு ந நியாயவிதி 
விசேஷமானது. 
மார்ப்பதக்கத்தையும்‌ 
விசித்திரவேலையாய்ச்‌ செய்வாயாக: அதை 
ஏபோத்து வேலைக்கு ஒப்பாகப்‌ 
பொன்னினாலும்‌ இளநீலநூலாலும்‌ 
இரத்தாம்பர நூலாலும்‌ சிவப்புநூலாலும்‌ திரித்த 
மெல்லிய பஞ்சுநூலாலும்‌ செய்வாயாக" 
(யாத்‌ 2825) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


பபிதா 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அது சதுமும்‌ இரட்டையும்‌, ஒரு சாண்‌ 


பத்தி பத்மராகமும்‌ 
பஷ்பராகமும்‌ பண்ட இரண்டாம்‌ பத்தி 
மரகதமும்‌ இந்திரநீலமும்‌ வச்சிரமும்‌, மூன்றாம்‌ 
பத்தி கெம்பும்‌ வைடுரியமும்‌ சந்தியும்‌, 
நாலாம்‌ பத்தி படிகப்பர்சையும்‌ கோமேதகமும்‌ 


கக்க வேண்டும்‌ (யாத்‌ 28:16-20) 


இஸ்ரவேல்‌ 
புத்திரருடைய நாமங்களின்படியே 
பன்னிரண்டும்‌, அவர்களுடைய நாமங்கள்‌ 
ல்‌ வெட்டப்பட்டவைகளுமாய்‌ 
இருக்க வேண்டும்‌; பன்னிரண்டு 
கோத்திரங்களில்‌ ஒவ்வொன்றினுடைய நாமம்‌ 
ஒவ்வொன்றிலே முத்திரைவெட்டாய்‌ 
வெட்டியிருக்க வேண்டும்‌ (யாத்‌ 28:21) 


இந்தக்‌ கற்கள்‌ 


ஆசாரியனுடைய 
பொன்வளையங்கள்‌ 
செய்யப்பட்டிருக்கிறது. மார்ப்பதக்கத்திற்கு 
அதின்‌ பக்கங்களிலே பின்னல்வேலையான 
பசும்பொன்‌ சங்கிலிகளையும்‌ 
பண்ணவேண்டும்‌. அந்த மார்ப்பதக்கத்திற்கு 
இரண்டு பொன்‌ வளையங்களையும்‌ பண்ணி, 
ந்‌ வளையங்களையும்‌ 
இரண்டு பக்கங்களிலே 

வைக்கவேண்டும்‌ (யாத்‌ 28:22,23). 


பொன்னினால்‌ செய்‌; ண்‌ 
ரள வா பல்க க பா 
மார்ப்பதக்கத்தின்‌ பக்கங்களில்‌ இருக்கிற 
இரண்டு வளையங்களில்‌ மாட்டி, அல்விரண்டு 
பின்னல்‌ வேலையான சங்கிலிகளின்‌ 
இரண்டு நுனிகளை ஏபோத்துத்‌ 
த்தா 0 வ்‌ அதின்‌ முன்புறத்தில்‌ 
இருக்கி இரண்டு வளையங்களில்‌ 
(யாத்‌ 28:24,25) 


பொன்வளையங்களைப்‌ 

ஏபோத்தின்‌ 

எதிரான 

இரண்டு 

பக்கங்களிலும்‌ அதினுடைய ஓரத்திற்குள்ளாக 
வைக்கவேண்டும்‌ (யாத்‌ 28:26). 





f= THE 
TT 


மீகாவைப்போலவே எரேமியாவும்‌ 
இப்போது எருசலேமுக்கு விரோதமாகவும்‌: 
தேவாலயத்திற்கு விரோதமாகவும்‌ 
தீர்க்கதரிசனம்‌. சொல்லுகிறார்‌. 
எசேக்கியாவின்‌ நாட்களில்‌, யூதாதேசத்தில்‌ 


rip ட்‌ 
மண்மேடுகளாய்ப்போகும்‌ 
சொன்னார்‌. 


சலேமிலுள்ள 

ள்மேல்‌ கட்டப்பட்டிருக்கிறது. மீகா 
பர்வதத்தைப்பற்றிச்‌ 

சொன்னபோது, அது காட்டிலுள்ள 

மேடுகளாய்ப்போகும்‌ என்று சொன்னார்‌. 

இந்த வார்த்தைகளை சேனைகளின்‌ கர்த்தர்‌ 

உரைத்தார்‌ என்றும்‌ மீகா சொன்னார்‌ 


பலத்‌ 
தேவாலயத்தின்‌ 


“ஆகையால்‌ உங்கள்நிமித்தம்‌ சீயோன்‌ 
வமல்வெளியைப்போல உழப்பட்டு, எருசலேம்‌. 
மண்மேடுகளாய்ப்போம்‌, ஆலயத்தின்‌ பர்வதம்‌. 
காட்டுமேடுகளாய்ப்போம்‌" (மீகா 342) 


மீகா சீயோனுக்கு விரோதமாகவும்‌, 
எருசலேமுக்கு விரோதமாகவும்‌ தீர்க்கதரிசனம்‌ 
சொன்னார்‌. அவை அழிந்துபோகும்‌ என்று 
நிச்சயமாய்ச்‌ சொன்னார்‌. 
எருசலேமுக்கு விரோதமாகப்‌ 
அவர்‌ கர்த்தருடைய 
தீர்க்கதரிசியாகவே கருதப்படுகிறார்‌. ஒருவர்‌ 
தேவாலயத்திற்கு 'விரோதமாகப்‌ 
பேசுவதினாலோ அல்லது எருசலேமுக்கு 
விரோதமாகப்‌ பேசுவதினாலோ, 
கள்ளத்தீர்க்கதரிசியாகிவிடுவதில்லை. 
கர்த்தருடைய வார்த்தையைச்‌ 
சொல்லுகிறவர்கள்‌ எல்லோருமே 
தீர்க்கதரிசிகள்தான்‌. 
சொல்லாததை, 
என்று 


கள்ளத்தீர்க்கதரிசிகள்‌. 


மீகா சீயோனுக்கு விரோதமாகவும்‌, 
எருசலேமுக்கு விரோதமாகவும்‌, 
தேவாலயத்தின்‌ பர்வதத்திற்கு விரோதமாகவும்‌ 
தீர்க்கதரிசனம்‌. சொன்ன போதிலும்‌, 
யூதாவின்‌ ராஜாவாகிய எசேக்கியாவும்‌, 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


மற்ற யூதர்களும்‌ சேர்ந்து மீகாவைக்‌ 
கொன்றுபோடவில்லை, எசேக்கியா 
கர்த்தருக்குப்‌ பயந்து, கர்த்தரின்‌ முகத்தை 
நோக்கி கெஞ்சினான்‌. கர்த்தர்‌ 
அவர்களுக்கு இரக்கம்‌ காண்பித்தார்‌. 
அப்பொழுது கர்த்தர்‌ அவர்களுக்கு 
விரோதமாகச்‌ சொல்லியிருந்த  தீங்குக்கு 
மனஸ்தாபப்பட்டார்‌. 

தேசத்திலே மூப்பரானவர்களில்‌ சிலர்‌ 
எழும்பி, மீகா சொன்ன தீர்க்கதரிசன 
வார்த்தைகளையும்‌, எசேக்கியா ராஜா 
மீகாவைக்‌ கொன்றுபோடாமல்‌, கர்த்தருக்குப்‌ 
பயந்து கர்த்தரின்‌ முகத்தை நோக்கி 
கெஞ்சின சம்பவத்தையும்‌ ஜனங்களுக்கு 
நினைவுபடுத்துகிறார்கள்‌. “இப்போதும்‌, 
நாம்‌ நம்முடைய த்துமாவுக்கு 
விரோதமாக. மகா பொல்லாப்பை 
வரப்பண்ணுகிறவர்களாயிருக்கிறோமே” 
(எரே 2649) என்று மூப்பரானவர்கள்‌ 
தங்களுடைய ஆலோசனைகளைச்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 


எசேக்கியா 
யூதாவின்‌ பிரபுக்களும்‌, 
வார்த்தைகளைக்‌ கேட்டு, 
கொன்றுபோடாமல்‌, கர்த்தருக்குப்‌ 
அவருடைய ற்‌ 
கெஞ்சவேண்டும்‌. 
வெளிப்படுத்தப்பட்ட ரத்‌ 
வார்த்தைகளுக்கு செவிகொடுக்கவேண்டும்‌. 
விருப்பத்திற்கு 


ராஜாவைப்போலவே, 
எரேமியாவின்‌ 
அவரைக்‌ 
பயந்து, 
க்கி 


யூதாவின்‌ 

முன்மாதிரியை 

கர்த்தருக்குப்‌ 

மீகாவின்‌ 

எசேக்கியா 

அவருக்கு விரோதமாக தன்னுடைய 

கைகளை ஓங்கவில்லை. அதற்குப்‌ பதிலாக, 

கர்த்தருடைய சமுகத்திற்கு முன்பாக, 

தன்னுடைய முழங்கால்களை முடக்கி, 

கர்த்தரின்‌ முகத்தை ல்‌ கெஞ்சினார்‌. 

கர்த்தர்‌ தங்களுக்‌। விரோதமாக 

நியமிததரக்கிற நியாயத்தர்்பை "நிறுத்தி 

'வைக்கவேண்டுமென்று. எசேக்கியா 
கர்த்தரிடத்தில்‌ மன்றாடினார்‌. 





f= FTE 
TT 


கர்த்தரும்‌ அவர்களுக்கு விரோதமாக 
சொல்லியிருந்த தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டார்‌. 
சீயோனும்‌, எருசலேமும்‌, ஆலயத்தின்‌ 
பர்வதமும்‌ அழிவுக்கு தப்பிற்று. ர்த்‌ 
யூதாவின்‌ மனுஷரைத்‌. தண்டிக்காமல்‌. 
அவர்களுக்கு இரக்கம்‌ காண்பித்தார்‌. 


தம்முடைய தேவதூதனை 

அனுப்பி, அசீரியரின்‌ 

'சங்காரம்பண்ணினார்‌. 

சீயோனை வயல்வெளியாக 

உழப்போவதாகச்‌ சொன்னார்கள்‌. 

அவர்களால்‌ கர்த்தருடைய  சீயோனுக்கு 

விரோதமாய்‌ ஒன்றும்‌ செய்ய முடியவில்லை. 
அசீரியர்கள்‌ அழிந்‌ துபோனார்கள்‌. 


இப்போதும்‌ எரேமியாவுக்குத்‌ தீங்கு 
செய்யாமல்‌, எரேமியா சொன்ன 
கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால்‌, 
கர்த்தர்‌ எருசலேமையும்‌, தேவாலயத்தையும்‌ 
அழிக்கமாட்டார்‌. இந்த சத்தியத்தை. 
தேசத்திலே மூப்பரானவர்களில்‌ சிலர்‌, 
யூதாவின்‌ பிரபுக்களுக்கும்‌ ஜனங்களுக்கும்‌ 
ஆலோசனையாக சொல்லுகிறார்கள்‌. 


செமாயாவின்‌ குமாரன்‌ உரியா 
எரே 26:20-28 


எரே 96:20. கீரியாத்யாரீம்‌ 
ஊரானாகிய செமாயாவின்‌ குமாரன்‌ 
உரியா என்னும்‌ ஒரு மனுஷனும்‌ 
கர்த்தருடைய 'நாமத்திலே 
தீர்க்கதரிசனம்‌. 

சொல்லுகிறவனாயிரு ந்தான்‌; 
எரேமியாவின்‌ வார்த்தைகளுக்குச்‌ 
சரியாக இத்த நகரத்துக்கும்‌ இத்த 
தேசத்துக்கும்‌ விரோதமாகத்‌ 
தீர்க்கதரிசனம்‌ சொன்னான்‌. 


எரே 28:21. யோயாக்கீம்‌ ராஜாவும்‌ 
அவனுடைய சகல பராக்கிரமசாலிகளூம்‌ 
பிரபுக்களும்‌ அவன்‌ வார்த்தைகளைக்‌ 
கேட்டபோது, ராஜா அவனைக்‌ 
கொன்றுபோடும்படி எத்தனித்தான்‌; 
அதை உரியா கேட்டு, பயத்து, 
ஓடிப்போய்‌, எகிப்திலே சேர்த்தான்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எரே 28:2௨. அப்பொழுது யோயாக்கீம்‌ 
ராஜா அக்போரின்‌ குமாரனாகிய 
எல்நாத்தானையும்‌  அவனோடேகூட, 
வேறே சிலரையும்‌ எகிப்துவரைக்கும்‌ 
எரே 28:28, இவர்கள்‌ உரியாவை 
எகிப்திலிருந்து கொண்டுவந்து, 
அவனை யோயாக்கீம்‌ 
ராஜாவினிடத்தில்‌ விட்டார்கள்‌; அவன்‌ 
பட்டயத்தாலே அவனை வெட்டி, அவன்‌ 
உடலை ஜனங்களின்‌ 


நீச 
யிரேதக்குழிகளிடத்திலே. எறித்து 
விட்டான்‌ என்றார்கள்‌. 


எரேமியாவைப்போலவே, 
தீர்க்கதரிசியும்‌ 


மற்றொரு 
கர்த்தருடைய நாமத்தினால்‌ 
தீர்க்கதரிசனம்‌ சொன்னார்‌. 
கீரியாத்யாரீம்‌ ஊரானாகிய 
குமாரன்‌ உரியா என்பவன்‌. 
எரேமியாவின்‌ வார்த்தைகளுக்கு, 
தீர்க்கதரிசனம்‌ சொன்னான்‌. 
நகரத்திற்கும்‌, யூதாதேசத்திற்கும்‌ 
விரோதமாக, கர்த்தருடைய வார்த்தை 
உரியாவின்‌ மூலமாய்‌ வெளிப்பட்டது. 
மொரேசா ஊரானாகிய 
மீகாவைப்பற்றிய சம்பவத்தை தேசத்திலே 
மூப்பரானவர்களில்‌ சிலர்‌ சபையாகிய 
ஜனங்களிடத்தில்‌ எடுத்துச்‌ சொல்லுகிறார்கள்‌. 
செமாயாவின்‌ குமாரன்‌ உரியாவைப்பற்றிய 
சம்பவத்தை, கள்ளத்தீர்க்கதரிசிகளும்‌, 
கள்ளஆசாரியர்களும்‌ ஜனங்கள்‌ மத்தியில்‌ 
சொல்லுகிறார்கள்‌ என்று வேதபண்டிதர்கள்‌ 
விளக்கம்‌ சொல்லுகிறார்கள்‌. உரியாவின்‌ 
சம்பவம்‌, எரேமியாவைக்‌ 
கொன்றுபோடுவதற்கு சாதகமாயிருக்கிறது. 
உரியாவின்‌ தீர்க்கதரிசனமும்‌, எரேமியாவின்‌ 
தீர்க்கதரிசனமும்‌. ஒன்றுபோலிருக்கிறது. 
யோயாக்கீம்‌ ராஜா உரியாவைக்‌ 
கொன்றுபோட்டான்‌. அதுபோலவே 
இப்போது எரேமியாவைக்‌ கொன்றுபோடலாம்‌ 


சத்துருக்கள்‌ 





i THE 
TT 


மூப்பரானவர்கள்‌ 
சாதகமாய்ப்‌ பேசுகிறார்கள்‌. 
கொன்றுபோட்டால்‌, 
"நாம்‌... நம்முடைய ஆத்துமாவுக்கு 
விரோதமாக மகாபொல்லாப்பை 
வரப்பண்ணுகிறவர்களாயிருக்கிறோமே"' 
(எரே 2649) என்று மூப்பரானவர்கள்‌. 
லோசனை சொல்லுகிறார்கள்‌. 
மியாவைக்‌ கொன்றுபோட்டால்‌ 
யூதாமனுஷர்மீது பாவத்திற்குமேல்‌ பாவம்‌ 
வந்துசேரும்‌. 


எரேமியா யோயாக்கீழுடைய 
ராஜ்யபாரத்தின்‌ துவக்கத்திலே கர்‌ 
சொன்ன இந்த வாக்கியத்தைச்‌ 
சொல்லுகிறார்‌ போயாக்கி்‌ ஏற்கெனவே 
உரியா என்னும்‌ தீர்க்கதரிசியை 
கொள்றுபோட்டவன்‌்‌. இப்போது! அலன்‌ 
எரேமியாவையும்‌ கொன்றுபோட்டால்‌, 
கர்த்தருடைய ஊழியக்காரர்களை 
அநியாயமாய்க்‌ கொன்றுபோட்ட பாவம்‌ 
அவன்மீது வந்து சுமரும்‌. யோயாக்கீம்‌ 
ராஜாவும்‌, ஜனங்களும்‌ தங்களுடைய 
ஆத்துமாவக்கு விரோதமாக 
மகாபொல்லாப்பை 
வரப்பண்‌ணுகிறவர்களாயிருப்பார்கள்‌. 


உரியா எரேமியாவின்‌ வார்த்தைகளுக்கு 
சரியாக, எருசலேம்‌ நகரத்திற்கும்‌, 
தாதேசத்திற்கும்‌ விரோதமாக 
ர்க்கதரிசனம்‌ சொன்னான்‌. கர்த்தருடைய 
தீர்க்கதரிசிகள்‌ தங்களுடைய சாட்சிகளில்‌. 
ஒற்றுமையாயிருப்பார்கள்‌. கர்த்தர்‌ ஒருவரே. 
கர்த்தருடைய ஊழியக்காரர்கள்‌ அநேகர்‌ 
கர்த்தர்‌. தம்முடைய செய்தியை ஜனங்கள்‌ 
மத்தியில்‌ திரும்பத்‌ திரும்ப சொல்லுகிறார்‌. 
னால்‌ தீர்க்கதரிசிகளின்‌ வார்த்தைகள்‌ 
ஒத்துப்போகிறது. இதன்‌ பிரகாரம்‌ 
எரேமியாவின்‌ வார்த்தைகள்‌ உரியாவின்‌ 
... இருக்கிறது. 


தேச, 
எரேமியாவுக்கு 
எரேமியாவைக்‌ 


சாட்சிகளினால்‌ 
நிரூபிக்கப்படுகிறது. 

உரியா கர்த்தருடைய வார்த்தையைச்‌ 
சொன்னபோது, யோயாக்கீம்‌ ராஜாவுக்கு 
உரியாவின்மீது கோபமுண்டாயிற்று. 
யோயாக்கீம்‌ ராஜாவும்‌ அவனுடைய சகல 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பராக்கிரமசாலிகளும்‌ பிரபுக்களும்‌ அவன்‌ 
வார்த்தைகளைக்‌ கேட்டபோது, ராஜா 
அவனைக்‌ கொன்றுபோடும்படி எத்தனித்தான்‌ 
(எரே 26:21). 


யோயாக்கீம்‌ கர்த்தருடைய எச்சரிப்பின்‌ 
வார்த்தையைக்‌ கேட்டு, அவன்‌ கர்த்தருக்குப்‌ 
பயந்து, கர்த்தருடைய முகத்தை நோக்கி 
கெஞ்சுவான்‌ என்று உரியா எதிர்பார்த்தான்‌. 
ஆனால்‌ யோயாக்கீம்‌ ராஜாவோ 
உரியாவைக்‌ கொன்றுபோடும்படி 
எத்தனித்தான்‌. அதை உரியா கேட்டு, 
பயந்து, ஓடிப்போய்‌, எகிப்திலே சேர்ந்தான்‌. 


உரியா தன்‌ விசுவாசத்தில்‌ 
பலவீனமாயிருந்தான்‌. அவன்‌ கர்த்தருடைய 
வார்த்தையைச்‌ சொல்லிவிட்டு, 
கர்த்தருக்குள்‌ தன்னைத்‌ திடப்படுத்திக்‌ 
கொள்ளவேண்டும்‌. கர்த்தருடைய 
சித்தத்திற்கு தன்னை  ஒப்புக்கொடுக்க 
வேண்டும்‌. உரியாவோ கர்த்தரை நம்பாமல்‌ 
எகிப்தை நம்பினான்‌. கர்த்தர்‌ தனக்கு 
கொடுத்த ஸ்தானத்தில்‌ நிலைத்திருக்காமல்‌ 
எகிப்திற்கு ஒடிப்போனான்‌. ரத்‌ 
ஊழியக்காரர்கள்‌, எல்லா 
கர்த்தரை நம்பவேண்டும்‌. 
ஊழியம்‌ செய்யவேண்டும்‌. கர்த்தருக்காக 
ஊழியம்‌ செய்கிறோம்‌ என்று சொல்லிவிட்டு, 
கர்த்தரை நம்பாமலிருப்பது முரண்பாடான 
காரியம்‌. 


யூதாதேசத்தில்‌ அநேக தீர்க்கதரிசிகள்‌ 
இருந்தாலும்‌. கொண்க ராஜாவுக்கு 
தம்முடைய வார்த்தையைச்‌ சொல்ல கர்த்தர்‌ 
உரியாவையே தெரிந்தெடுத்தார்‌. இது 
கர்த்தருடைய கிருபை. உரியாலிடம்‌ 
கர்த்தருடைய கிருபை அதிகமாயிருந்தது. 
ஆனால்‌ உரியாவிடம்‌ தைரியமில்லை. 
ஊழியக்காரர்கள்‌ உரியாவைப்போல 
இருக்கக்கூடாது. கர்த்தருடைய கிருபையைப்‌ 
பெற்றிருக்கிறவர்கள்‌, கர்த்தர்‌ கொடுக்கிற 
தைரியத்தையும்‌ பெற்றுக்கொள்ளவேண்டும்‌. 
கர்த்தருடைய  ஊழியக்காரர்களில்‌ சிலர்‌ 
ஊழியத்தில்‌ உண்மையுள்ளவர்களாயும்‌ 
இருக்கிறார்கள்‌. அதே வேளையில்‌ அவர்கள்‌ 
பயப்படுகிறவர்களாயும்‌ 
கர்த்தருக்கு 
மனுஷருக்கு பயப்படக்‌ 
கூடாது. மனுஷருக்குப்‌ பயப்படுகிறவர்களால்‌ 
கர்த்தருக்கு உண்மையாய்‌ ஊழியம்‌ 
செய்யமுடியாது. 





i THE 
TT 


உரியாவக்கு யோயாக்கீமைப்பற்றி 
நன்றாய்த்‌ தெரிந்திருக்கிறது. யோயாக்கீமின்‌ 
தூர்க்குணத்தை தெரிந்துதான்‌, உரியா 
அவனுக்கு பயந்து எகிப்திற்கு 
ஒடிப்போய்விடுகிறான்‌. யோயாக்கீமோ 
தன்னுடைய 

உறுதியாயிருக்கிறான்‌. 

விரோதமாகவும்‌, 

விரோதமாகவும்‌ 

உரியாவைக்‌ கொன்றுபோடவேண்டுமென்று 
'யோயாக்கீம்‌ ராஜா நிச்சயமாயிருக்கிறான்‌. 


அப்பொழுது யோயாக்கீம்‌ ராஜா 
அக்போரின்‌ குமாரனாகிய எல்நாத்தானையும்‌ 
அவனோடேகூட வேறே சிலரையும்‌ 
எகிப்துவரைக்கும்‌ அனுப்பினான்‌. 
இவர்கள்‌. உரியாவை எகிப்திலிருந்து 
கொண்டுவந்து, அவனை  யோயாக்கீம்‌ 
ராஜாவினிடத்தில்‌ விட்டார்கள்‌; அவன்‌ 
பட்டயத்தாலே அணை வெட்டி, அவன்‌ 
உடலை ஜனங்களின்‌ 
பிநதக்குபிகளிடத்திலே எறிந்து விட்டான்‌ 
(எரே 26:22,23) 
யோயாக்கீமின்‌ பார்வைக்கு உரியா 
்‌ தீர்க்கதரிசியாகத்‌ 
கையினால்‌ உரியாவை. 
அவன்‌ உடலை 
பிரேதக்குழிகளிடத்திலே. 
ரிதுதான்‌ இப்படி செய்வதினால்‌, 
மற்ற  தீர்க்கதரிசிகளும்‌ தனக்குப்‌ 
பயப்படுவார்கள்‌ என்றும்‌ எருசலேமுக்கு 
விரோதமாக ஒருவரும்‌ தீர்க்கதரிசனம்‌. 
சொல்லமாட்டார்கள்‌ என்றும்‌ யோயாக்கீம்‌ 
நினைத்தான்‌. 
(னால்‌ யோயாக்கீமின்‌ 
ற்‌ உரியா 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


யோவான்ஸ்நானன்‌ ஏரோது ராஜாவுக்கு 
விரோதமாகப்‌ பேசினான்‌. ஏரோது 
யோவான்ஸ்நானனை சிரச்சேதம்‌ 
பண்ணினான்‌. யோவான்‌ செத்துப்‌ 
போனதினால்‌, தன்னுடைய பிரச்சனையும்‌ 
அதோடு முடிந்தது என்று ஏரோது 
நினைத்தான்‌. ஆனால்‌ இயேககிறிஸ்‌துவின்‌ 
பிரசங்கச்‌ செய்தியைக்‌ கேட்டு, 
யோவான்ஸ்நானன்‌ மறுபடியும்‌ உயிரோடு 
எழும்பிவிட்டானோ என்னும்‌ பயம்‌ 
ஏரோதுக்கு உண்டாயிற்று. பாவம்‌ 
செய்தவர்கள்‌ தங்கள்‌ பாவங்களில்‌ பயந்தே 
மரித்துப்போவார்கள்‌. கர்த்தராகிய 
மாத்திரமே 


இயேசுகிறிஸ்து. நம்முடைய 
பாவங்களுக்கு. பரிபூரணமான. 
விடுதலையைக்‌ கொடுக்கிறவர்‌. 


சாப்பானுடைய 
அகீக்காம்‌ 
எரே 26:24 


எரே 26:24. ஆகிலும்‌ எரேமியாவைக்‌ 
கொல்ல. ஜனங்களின்‌: கையில்‌ 
ஒப்புக்கொடாதபடி,  சாப்பானுடைய 
குமாரனாகிய அகீக்காம்‌ அவனுக்குச்‌. 
சகாயமாயிருந்தான்‌. 


யோயாக்கீம்‌ உரியாவைக்‌ 
கொன்றுபோடுகிறான்‌ கர்த்தரோ 
எரேமியாவை  அற்புதமாய்ப்‌ பாதுகாக்கிறார்‌ 
எரேமியா யோயாக்கீமுக்குப்‌ பயந்து எங்கும்‌ 


குமாரனாகிய 


விசேஷித்த பாதுகாப்பையும்‌ கொடுப்பார்‌. 


எரேமியாவின்‌ ஊழியம்‌ விசேஷமானது. 
அவர்‌ எருசலேமின்‌ தேவாலயத்தில்‌, 
கர்த்தருடைய வார்த்தையைச்‌ சொல்லுகிறார்‌. 
ஆசாரியர்களும்‌ கள்ளத்தீர்க்கதரிசிகளும்‌ 
எரேமியாவுக்கு விரோதமாக எழும்பினாலும்‌, 
எரேமியாவுக்கு உதவிசெய்ய கர்த்தர்‌ ஒரு 
சகாயனையும்‌ அங்கே எழுப்புகிறார்‌. 
கர்த்தர்‌ சாப்பானுடைய குமாரனாகிய 
அகீக்காமை எரேமியாவுக்கு உதவி செய்ய 
எழுப்புகிறார்‌. அவன்‌  எரேமியாவுக்கு 
சகாயனாயிருக்கிறான்‌. எரேமியாவைக்‌ 
கொல்ல ஜனங்களின்‌ கையில்‌ 
ஒப்புக்கொடாதபடி அகீக்காம்‌ 
எரேமியாவுக்கு உதவிசெய்கிறான்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


அகீக்காம்‌ எரேமியாவுக்கு உதவி 
செய்கிறான்‌. சத்துருக்களின்‌ கைகளிலிருந்து. 
அகீக்காம்‌ எரேமியாவைப்‌ பாதுகாக்கிறான்‌. 
அதீக்காம்‌ யோசியாலின்‌ காலத்திலிருந்த 
ஒரு ஊழியக்காரன்‌. 


"ஆசாரியனாகிய _ இல்க்கியாவுக்கும்‌, 
சாப்பானின்‌ குமாரனாகிய அகீக்காமுக்கும்‌, 
மிகாயாவின்‌ குமாரனாகிய அக்போருக்கும்‌, 
சம்பிரதியாகிய சாப்பானுக்கும்‌, ராஜாவின்‌ 
ஊழியக்காரனாகிய அசாயாவக்கும்‌ ராஜா 
கட்டளையிட்டது" (2இராஜா 2212). 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அகீக்காமுக்கு யூதாவின்‌ பிரபுக்கள்‌ 
மத்தியில்‌ மிகுந்த செல்வாக்கு இருந்தது. 
அகீக்காம்‌ தன்னுடைய செல்வாக்கை. 
பயன்படுத்தி எரேமியாவைக்‌ 
காப்பாற்றுகிறான்‌. கர்த்தருடைய 
பாதுகாப்பும்‌ பராமரிப்பும்‌ எரேமியாவுக்கு 
கிடைக்கிறது. 





i= FTE 
TT 


எரேமியா தீர்க்கதரிசி யூதாமனுஷர்‌ 
மத்திமிலே கர்த்தருடைய வார்த்தைகளை 
தீர்க்கதரிசனமாய்ச்‌' சொல்லுகிறார்‌. 
அவர்களோ கர்த்தருடைய வார்த்தைக்கு 
கீழ்ப்படியவில்லை. இதனால்‌ தேவனுடைய 
நியாயத்தீர்ப்பு யூதாதேசத்தின்மீது வருகிறது. 
யூதாவின்‌ மனுஷர்‌ தங்கள்‌ பாவங்களுக்கு 
மனந்திரும்பி, 
வந்தால்‌, 

அழிக்கப்படாமல்‌ 
னால்‌ 

கர்த்தருடைய 
கீழ்ப்படியவில்லை. 


தத்தக்க ள்ளம்‌. 
யூதாவின்‌ மனுஷரோ 
வார்த்தைகளுக்கு 


யூதாவின்‌ மனுஷரும்‌, எருசலேமின்‌ 
குடிகளும்‌ கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு 
கீழ்ப்படியாவிட்டாலும்‌, அவருடைய தெய்வீக 
பராமரிப்புக்கு கீழ்ப்படியவேண்டுமென்று. 
எரேமியா இந்தப்‌ பகுதியில்‌ 
பிரசங்கம்பண்ணுகிறார்‌. யூதாவின்‌ மனுஷர்‌ 
பாபிலோன்‌ தேசத்து ராஜாவாகிய 
நேபுகாத்நேச்சாருக்கு தங்களை 
ஒப்புக்கொடுக்கவேண்டும்‌. அவனுக்கு 
கீழ்ப்படிந்து குப்பம்‌ செலுத்தவேண்டும்‌. 
இதுவே இப்போது அவர்கள்‌ செய்யக்கூடிய 

நேபுகாத்நேச்சாருக்கு 


தகம்‌ இரையாகாமல்‌ _தப்புவிக்கச்‌ 


செய்யலாம்‌. 
எரேமியா தீர்க்கதரிசி தேவனுடைய 
ஆலோசனைகளைச்‌ 
யூதாதேசத்திற்கு 
அருகாமையிலுள்ள தேசத்தாரும்‌ பாபிலோன்‌ 
ராஜாவை சேவிக்கவேண்டும்‌. 
அவர்களுக்கும்‌ வேறு வழி எதுவுமில்லை. 
நேபுகாத்நேச்சாரை சேவித்தால்‌ 
அவர்களுடைய தேசம்‌ அழிவுக்கு 
தப்பித்துக்கொள்ளும்‌. அவர்கள்‌ பாபிலோன்‌ 
ராஜாவை எழுபது வருஷங்கள்‌ 

சேவிக்கவேண்டியது வரும்‌ (எரே 271-1). 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எரேமியா தன்னுடைய ஆலோசனையை 
யூதாவின்‌. ராஜாவால்‌ க்கியாவுக்கு 
விசேஷமாய்ச்‌ சொல்லுகிறார்‌ (எரே 2742-15), 
பாபிலோன்‌ ராஜா எருசலேமுக்கு விரோதமாக 
வருவான்‌ என்று எரேமியா 
ஆசாரியர்களுக்கும்‌, அக்காக்கு 
சொல்லுகிறார்‌. மூலமாக 
யூதாதேசத்திற்கு போழிவு ௨ ரும்‌ அழிவுக்கு 
தப்பிக்கவேண்டுமென்றால்‌ அவர்கள்‌ 
பாபிலோன்‌ ராஜாவுக்கு கீழ்ப்பியவேண்டும்‌ 
(எரே 27:16-22). 


கயிறுகளையும்‌ நுகங்களையும்‌ 
உண்டுபண்ணு 
எரே 27:1-11 


யோசியாவின்‌ குமார, 
ராஜாவுமாகிய 
யோயாக்கீமுடைய  ராஜ்யபாரத்தின்‌ 
துவக்கத்திலே கர்த்தரால்‌ 
எரேமியாவுக்கு உண்டான வார்த்தை: 


எரே 27:2. கர்த்தர்‌ என்னை நோக்கி: நீ 
கயிறுகளையும்‌ 

உண்டுபண்ணி, 

கழுத்திலே 


எரே 27:3. அவைகளை எருசலேமுக்குச்‌ 
சிதேக்கியா ராஜாவினிடத்தில்‌ வரும்‌ 
ஸ்தானாபதிகன்‌ கையிலே ஏதோமின்‌ 
ராஜாவுக்கும்‌, மோவாபின்‌ ராஜாவுக்கும்‌, 
அம்மோன்‌ புத்திரரின்‌ ராஜாவுக்கும்‌, 
தீருவின்‌ ராஜாவுக்கும்‌, சீதோனின்‌ 
ராஜாவுக்கும்‌ அனுப்பி, 


எரே 27:4. அவர்கள்‌ தங்கள்‌ 
'எஜமான்களுக்குச்‌ சொல்லும்படிக்‌ 
கற்பிக்கவேண்டுமென்று இஸ்ரவேலின்‌ 
தேவனாகிய சேனைகளின்‌ கர்த்தர்‌ 
உரைக்கிறது என்னவென்றால்‌, 


எரே 97: நான்‌ பூமியையும்‌ 
மனுஷனையும்‌ பூமியின்‌ மேதுன்ன. 
மிருகஜீவன்‌ களையும்‌: என்‌ மகா 
பலத்தினாலும்‌ ஓங்கிய என்‌ 
புயத்தினாலும்‌ உண்டாக்கினேன்‌;. 
எனக்கு இஷ்டமானவனுக்கு அதைக்‌ 





i THE 
TT 


எரே 246. இப்பொழுதும்‌ நான்‌ 
இத்த தேசங்கனையெல்லாம்‌ எண்‌: 
ஊழியக்காரனாகிய நேபுகாத்நேச்சார்‌ 
என்கிற பாபிலோன்‌. ராஜாவின்‌ 
கையிலேகொடுத்தேன்‌; அவனுக்கு 
ஊழியஞ்செய்யும்படி. வெளியின்‌. 
மிருகஜீவன்களையும்‌ கொடுத்தேன்‌. 


எரே 27:7. அவனுடைய தேசத்துக்குக்‌ 
காலம்‌ வருகிறவரையில்‌ சகல 
ஜாதிகளும்‌ அவனையும்‌ அவனுடைய 
புத்திரபெனத்திரரையும்‌ 
சேவிப்பார்கன்‌; அதின்‌ பின்பு அநேகம்‌ 
ஜாதிகளும்‌ பெரிய ராஜாக்களும்‌. 
அவனை அடிமைகொன்வார்கள்‌. 


எரே 27:8. எந்த ஜாதியாவது, எத்த 
ராஜ்யமாவது பாபிலோன்‌ ராஜாவாகிய 
நேபுகாத்நேச்சார்‌. என்பவனைச்‌: 
சேவியாமதூம்‌, தன்‌ கழுத்தைப்‌ 
பாபிலோன்‌ ராஜாவின்‌ நூகத்தூக்குக்‌. 
கீழ்ப்படு த்தாமலும்போனால்‌, அத்த 
ஜாதியை நான்‌ அவன்‌ கையாலே திர்‌ 
மூலமாக்குமளவும்‌, பட்டயத்தாலும்‌ 

கொன்னை நோயாலும்‌ 

என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 


எரே பாபிலோன்‌ ராஜாவை 
நீங்கள்‌ சேவிப்பதில்லையெயென்று 
உங்களுக்குச்‌ சொல்லுகிற உங்கள்‌ 
தீர்க்கதரிசிகளுக்கும்‌, உங்கள்‌ 
குறிகாரருக்கும்‌, உங்கள்‌ 
சொப்பனக்காரருக்கும்‌, உங்கள்‌ 
நாட்பார்க்கிறவர்களுக்கும்‌, உங்கள்‌ 
சூனியக்காரருக்கும்‌ நீங்கள்‌. 
செவிகொடாதிருங்கள்‌. 


279. 


எரே 2740. நான்‌ உங்களை உங்கள்‌ 
தேசத்திலிருந்து 
தூரப்படுத்துகிறதற்கும்‌, 
துரத்திவிடுகிறதற்கும்‌, 
அழிகிறதற்குமாக 
உங்களுக்குப்‌ 
தீர்க்கதரிசனம்‌ கொல்லுகி றார்கள்‌. 


உங்களைத்‌: 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எரே 27:11. ஆனாலும்‌ எத்த ஜாதி தன்‌ 
கழுத்தைப்‌ பாபிலோன்‌ ராஜாவின்‌ 
துகத்துக்குக்‌ கீழ்ப்படுத்தி, அவனைச்‌: 

மா, அந்த ஜாதியைத்‌ தன்‌ 
தேசத்தைப்‌ பயிரிட்டு, அதிலே 
குடியிருத்து தாபரிக்கப்பண்ணுவேன்‌' 
என்னு கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


எரேமியா 


சொன்ன 


தீர்க்கதரிசனத்தை 
காலத்தைக்குறித்து 
வேதபண்டிதர்கள்‌ விரிவாய்‌ ஆராய்ச்சி 
செய்து வருகிறார்கள்‌. யோயாக்கீழுடைய 
ராஜ்யபாரத்தின்‌ துவக்கத்திலே கர்த்தரால்‌ 
எரேமியாவுக்கு, இந்தத்‌ தீர்க்கதரிசன 
வார்த்தை உண்டாயிற்று. இக்காலத்தில்‌ 
எரேமியா. கயிறுகளையும்‌ நுகங்களையும்‌ 
உண்டுபண்ணி, அவைகளை தன்‌ கழுத்தில்‌ 
பூட்டிக்கொள்கிறார்‌. பாபிலோன்‌ தேசத்து 
ராஜாவுக்கு. யூதாதேசம்‌ 
அடிமைப்பட்டிருக்கும்‌. என்பதற்கு 
அடையாளமாக, எரேமியா தன்னுடைய 
கழுத்தில்‌ நுகங்களையும்‌ கமிறுகளையும்‌ 
பூட்டிக்கொள்கிறார்‌. எரேமியா தனக்கு 
கமிறுகளையும்‌ நுகங்களையும்‌ 
உண்டுபண்ணியது, யோயாக்கீமுடைய 
ராஜ்யபாரத்தின்‌ துவக்கத்திலே நடைபெற்ற 
சம்பவமாகும்‌. 


இந்த 


இதன்‌ பின்பு, சிதேக்கியா ராஜாவின்‌ 
ஆ்சினக்கத்தில்‌ ன்‌ தான்‌ செய்த 


குமிறுகளையும்‌ நுகங்களையும்‌ 
யூதாதேசத்திற்கு அருகாமையிலுள்ள 
தேசங்களின்‌ ராஜாக்களுக்கு அனுப்புகிறார்‌. 


ா! ள எல்லா 

தத்‌ 15 கள்‌! து 

ராஜாவுக்கு அடிமைப்பட்டுப்போகும்‌. இதற்கு 

அடையாளமாக எரேமியா தனக்கு 

நுகங்களையும்‌ 

உழவு உழுகிற 

வண்டிகளை 

மாடுகளின்‌ கழுத்திலும்‌ 

நுகங்களை மாட்டுவார்கள்‌. அந்த நுகங்கள்‌ 

கீழே விழுந்துவிடாமல்‌: மாடுகளின்‌ 

கழுத்தோடு எப்போதும்‌ சேர்ந்தே 

இருக்கவேண்டும்‌ என்பதற்காக, அந்த 
நுகங்களை கயிற்றால்‌ கட்டிவைப்பார்கள்‌. 





f= FTN 
TT 


இந்த சம்பவத்தை விளக்குவதற்கு 
எரேமியா தன்னுடைய கழுத்தில்‌ நுகத்தை 
மாட்டிக்கொள்கிறார்‌. அதை தன்னுடைய 
கழுத்தோடு கமிற்றால்‌ 
வைத்துக்கொள்கிறார்‌. 
பார்க்கிறவர்களெல்லோரும்‌, 
குழுத்தில்‌ சுமத்தப்பட்டிருக்கிற 
அடையாளம்‌ என்ன என்று விசாரிக்கிறார்கள்‌. 

எரேமியாவின்‌ கழுத்தில்‌ நுகம்‌ 
இருந்ததற்கான விவரம்‌ எரே 28:10. 
-ஆவது வசனத்தில்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
“அப்பொழுது அனனியா என்கிற தீர்க்கதரிசி 
எரேமியா தீர்க்கதரிசியின்‌ கழுத்திலிருந்த 
நுகத்தை எடுத்து 
உடைத்துப்போட்டான்‌" (எரே 28:10) 


எரேமியா தனக்கு கமிறுகளையும்‌ 

நுகங்களையும்‌ உண்டுபண்ணி, அவைகளை 

தன்‌ கழுத்திலே பூட்டிக்கொண்டு, 

கர்த்தருடைய செய்தியை பிரசங்கம்‌. 

பண்ணவேண்டும்‌. யூதாதேசத்திற்கு 

அருகாமையிலுள்ள எல்லா ராஜாக்களுக்கும்‌. 

கர்த்தர்‌ எரேமியா மூலமாக: ம்‌ 

செய்தியை சொல்லியனுப்புகிறார்‌ 
கானான்‌ 

ராஜாக்கள்‌ 

ராஜா, 


ராஜா, சீதோனின்‌ ராஜா ஆகியோரைப்பற்றி 
இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது (எரே 27:3). 


யூதாவின்‌ ராஜாவுக்கும்‌, இந்த 
ராஜாக்களும்‌ இடையே இராணுவ ஒப்பந்தம்‌ 
செய்யப்பட்டிருக்கிறது. இவர்கள்‌ எல்லோரும்‌. 
எருசலேமிலே கூடிவந்து தங்களுடைய 
ஒப்பந்தங்களைப்‌ புதுப்பித்துக்கொள்வது 
வழக்கம்‌. இதன்‌ பிரகாரமாக  யூதாவக்கு 
அண்டை தேசத்திலுள்ள ராஜாக்களின்‌ 
ஸ்தானாபதிகள்‌ எருசலேமுக்கு 
சிதேக்கியாவினிடத்தில்‌ வருகிறார்கள்‌. 
பாபிலோன்‌ ராஜா தங்கள்‌ தேசத்திற்கு 
விரோதமாக யுத்தம்பண்ண வரும்போது, 
இந்த ராஜாக்கள்‌ எல்லோரும்‌ ஒன்றுசேர்ந்து. 
தங்களுடைய தேசங்களைக்‌ 
காத்துக்கொள்ள வேண்டும்‌. பாபிலோன்‌ 
ராஜாவை எதிர்க்கவேண்டும்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கானான்‌ 
மற்ற 
இராணுவ 
நம்பிக்கை 
இவர்கள்‌ எல்லோரும்‌ 
னி சேர்ந்திருப்பதினால்‌, 
பெலள்‌ 


இ கக்குவன்று இவர்கள்‌ 
நம்புகிறார்கள்‌. பாபிலோன்‌ தேசத்து ராஜாவை 
தங்களுடைய கூட்டு முயற்சியினால்‌ எதிர்க்க 
முடியும்‌ என்றும்‌ இவர்கள்‌ நம்புகிறார்கள்‌. 


_பூதாதேசத்திற்கு 
தேசங்களுடைய 
ஸ்தானாபதிகள்‌ 
வருகிறார்கள்‌. எருசலேமிலுள்ள சிதேக்கியா 
ராஜாவினிடத்தில்‌ தங்களுடைய கூட்டு 
முயற்சிகளை உறுதிபண்ணிக்கொள்கிறார்கள்‌ 

ன்‌ பின்பு ஸ்தானாபதிகள்‌ தங்கள்‌ 
ராஜாக்களிடத்திற்கு திரும்பிப்போக 
ஆயத்தமாயிருக்கும்போது, எரேமியா 
ஒவ்வொரு ஸ்தானாதிபதியையும்‌ சந்திக்கிறார்‌ 
அவர்கள்‌ ஒவ்வொருவருக்கும்‌ ஒரு 
கமிறையும்‌ நுகத்தையும்‌ கொடுத்து, அவற்றை 
அவர்கள்‌ தங்கள்‌ ராஜாக்களிடத்தில்‌ 
கொடுக்குமாறு சொல்லுகிறார்‌. 


அவர்கள்‌ எல்லோரும்‌ பாபிலோன்‌ 
ராஜாவுக்கு... அடிமையாவார்கள்‌ என்பது, 
எரேமியாவின்‌ செய்தியாகும்‌ 
யூதாதேசத்தாரும்‌, யூதாவக்கு 
அருகாமையிலுள்ள மற்ற  தேசத்தாரும்‌ 
பாபிலோன்‌. த்தின்‌ நுகத்தை 
குமக்கவேண்டும்‌ என்பதற்கு அடையாளமாக, 
எரேமியா அவர்கள்‌ எல்லோருக்கும்‌ 
கமிறுகளையும்‌ நுகங்களையும்‌ 
கொடுத்தனுப்புகிறார்‌. 

ஸ்தானாபதிகள்‌ தங்கள்‌ தேசத்திற்கு 
திரும்பிப்போகும்போது, அவர்கள்‌ தங்கள்‌ 
எஜமான்களுக்கு சொல்லவேண்டிய 
செய்தியையும்‌ எரேமியா அவர்கள்‌ மூலமாய்‌ 
சொல்லியனுப்புகிறார்‌. “அவர்கள்‌ தங்கள்‌ 
எஜமான்களுக்குச்‌ சொல்லும்படிக்‌ 
கற்பிக்கவேண்டுமென்று இஸ்ரவேலின்‌ 
தேவனாகிய சேனைகளின்‌ கர்த்தர்‌ 
உரைக்கிறது என்னவென்றால்‌" (எரே 27:4) 
என்று கர்த்தர்‌ அவர்களுக்கு சொல்லும்‌ 
செய்தியை சொல்லுகிறார்‌. 


சிதேக்கியா ராஜாவும்‌, 
தேசத்திற்கு அருகாமையிலுள்ள 
ராஜாக்களும்‌ தங்களுடைய 


பலத்தில்‌. 
வைத்திருக்கிறார்கள்‌. 


அருகாமையிலுள்ள 
ராஜாக்களின்‌: 
எருசலேமுக்கு 





f= THE 
TT 


கர்த்தர்‌ தம்முடைய 
பிரகாரமாக, பூமியையும்‌ 
மிருகஜீவன்களையும்‌, 

இஷ்டமானவர்களுக்கு கொடுக்கிறார்‌. 
பூமியையும்‌ மனுஷனையும்‌ பூமியின்மேலுள்ள 
மிருகஜீவன்களையும்‌ என்‌ மகா பலத்தினாலும்‌ 
ஓங்கிய என்‌ புயத்தினாலும்‌ 
உண்டாக்கினேன்‌; எனக்கு 
இஷ்டமானவனுக்கு அதைக்‌ கொடுக்கிறேன்‌" 
(எரே 27:5) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


சர்வசிருவ்டிகர்‌. ஆதியிலே 
பைக்‌ 


வானத்தையும்‌ 
சிருஷ்டித்தார்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
மகாபலத்தினாலும்‌ ஓங்கிய புயத்தினாலும்‌ 
பூமியை உண்டாக்கினார்‌. கர்த்தர்‌ இந்தப்‌ 
பூமியை எப்படி சிருஷ்டித்தாரோ, அப்படியே 
இந்தப்‌ பூமி ள்‌ i 
இருக்கிறது. 

உண்டாகவில்லை. 

சந்ததிகள்‌ கடற்‌ 

சந்ததி ்‌ 
வருகிறது. ஆனாலும்‌ இந்தப்‌ பூமி மாறாமல்‌. 
அப்படியே இருக்கிறது. 


கர்த்தர்‌ தம்முடைய. 
கிரியைகளை 


கர்த்தருடைய 
நடைபெறுகிறது. கர்த்தர்‌ மனுஷனையும்‌ 
பூமியின்‌ மேலுள்ள  மிருகஜீவன்களையும்‌. 
தொடர்ந்து சிருஷ்டித்துக்கொண்டிருக்கிறார்‌. 
கர்த்தருடைய மகாபலத்தினாலும்‌, ஓங்கிய 
புயத்தினாலும்‌ இவையெல்லாம்‌ 
உண்டாக்கப்படுகிறது. 


கர்த்தரே 
தேவன்‌ 


சிருவ்டிப்பின்‌ 
முடித்துக்கொள்ள வில்லை. 
கிரியை தொடர்ந்து 


டய கிருபையினால்‌: 
இந்தப்‌ 

ொடத்திுக்கிறா்‌ 

கர்த்தருடையலைகள்‌; 

மனுபுத்திரருக்குக்‌ கொடுத்தார்‌” (சங்‌ 115:16). 

ஒவ்வொரு மனுஷனும்‌ இந்தப்‌ பூமியில்‌: 

தனக்குரிய பங்கைப்‌ பெற்றுக்கொள்கிறான்‌. 


தேவனாகிய கர்த்தர்‌, இந்தப்‌ 
பூமியிலுள்ள. தேசங்களையும்‌, 
தம்முடைய ஊழியக்காரனாகிய 
நேபுகாத்நேச்சார்‌ கையில்‌. 


ஒப்புக்கொடுத்திருக்கிறார்‌. எல்லா தேசங்களும்‌ 
சம்பத்துக்களும்‌, 

நேபுகாத்நேச்சாரின்‌ 
ஒப்புக்கொடுக்கப்பட்டிருக்கிறது. 
மிருகஜீவன்களும்‌ அவனுடைய கைகளில்‌ 
கொடுக்கப்பட்டிருக்கிறது. 


எல்லா 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


, இப்பொழுதும்‌. நான்‌ 
தேசங்களையெல்லாம்‌ 
ஊழியக்காரனாகிய நேபுகாத்நேச்சார்‌ என்கிற 
பாபிலோன்‌ ராஜாவின்‌ கையிலே 
கொடுத்தேன்‌; அவனுக்கு ஊழியஞ்செய்யும்படி 
வெளியின்‌ மிருகஜீவன்களையும்‌ 
கொடுத்தேன்‌" (எரே 27:6) என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 


பாபிலோன்‌. ராஜாவாகிய 
நேபுகாத்நேச்சார்‌ ஒரு துன்மார்க்கன்‌. அவன்‌ 
தன்‌ இருதயத்தில்‌ பெருமை மிகுந்தவன்‌. 
விக்கிரகங்களை ஆராதிக்கிறவன்‌. 
ஆனாலும்‌ கர்த்தர்‌, தம்முடைய தெய்வீக 
தீர்மானத்தின்‌ பிரகாரமாகவும்‌, தெய்வீக 
பராமரிப்பின்‌ பிரகாரமாகவும்‌, அவனுடைய 
பூமியிலுள்ள 
ஒப்புக்கொடுக்கிறார்‌. 
சகலவற்றையும்‌ அவனுடைய ஆளுகைக்கு 
கீழ்்படுத்துகிறார்‌. 
இந்த உலகத்தின்‌ காரியங்கள்‌ 
மேன்மையானவையல்ல. உலகப்பிரகாரமான 
காரியங்களெல்லாம்‌ அற்பமான காரியங்கள்‌. 
கர்த்தர்‌. இந்தப்‌ பூமியிலுள்ள துன்மார்க்கரின்‌ 
இந்தப்‌ பிரபஞ்சத்தின்‌ 
| அதிக பங்குகளை 
துன்மார்க்கர்‌ கர்த்தருக்கு 
கலகம்பண்ணுகிறார்கள்‌. 
ஆனாலும்‌ கர்த்தர்‌ அவர்களுடைய கைகளில்‌ 
உலகத்தின்‌, சம்பத்துக்களையும்‌, 
ஐசுவரியங்களையும்‌ அதிகமாய்‌ 
ஒப்புக்கொடுக்கிறார்‌. 


வு்‌ 


நேயகாத்நேர்சார்‌. 

ஆனாலும்‌ கர்‌ 

ஊழியக்காரன்‌ என்று த்க்‌ 
தம்முடைய தெய்வீக பராமரிப்பில்‌, 
நேபுகாத்நேச்சாரை ஒரு கருவியாகப்‌ 
பயன்படுத்துகிறார்‌. தேசங்களை தண்டித்து 
திருத்துவதற்கு கர்த்தர்‌ அவனை தம்முடைய 
கருவியாகப்‌ பயன்படுத்துவதினால்‌, அவனும்‌ 
கர்த்தருடைய ஊழியக்காரனாயிருக்கிறான்‌. 


ஆதாரமாக வைத்து 
நியமிக்கப்படவில்லை. 





i FTE 
TT 


நேபுகாத்நேச்சாருடைய தேசத்துக்குக்‌ 
காலம்‌ ல்லா சகல ஜாதிகளும்‌ 
அவனையும்‌ புத்திர 
பெளத்திரரையும்‌ சேலிப்பார்கள்‌. (எரே 27:7). 
எல்லா தேசத்தாரும்‌ பாபிலோன்‌ தேசத்தை. 
சேவிப்பார்கள்‌. நேபுகாத்நேச்சாருடைய 
குமாரன்‌  ஏவில்மெரொதாக்‌. இவனுடைய 
குமாரன்‌ பெல்சாத்சார்‌.  பெல்சாத்சாருடைய 
காலத்தில்‌ நேபுகாத்நேச்சாருடைய 
குடும்பத்தார்‌ பாபிலோன்‌ தேசத்தின்மீது. 
தங்களுடைய ஆட்சிப்பொறுப்பை இழந்து 
விடுகிறார்கள்‌. 


கர்த்தர்‌ நேபுகாத்நேச்சாரை 
விசாரிக்கும்‌ காலம்‌ வருகிறது. அப்போது 
அநேகம்‌ ஜாதிகளும்‌ பெரிய ராஜாக்களும்‌ 
பெர்சிய தேசமாக எழும்பி 

வருகிறார்கள்‌. “அதன்‌ பின்பு அநேகம்‌ 
ஜாதிகளும்‌ பெரிய ராஜாக்களும்‌ அவனை 
அடிமை கொள்வார்கள்‌" (எரே 27:7) என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ 

, அநேகம்‌ 
ராஜாக்களும்‌ 
கொள்வார்க 
அவர்களுக்கு அவர்கள்‌ 
தக்கதாகவும்‌, அவர்கள்‌ 
செய்கைகளுக்குதக்கதாகவும்‌ 
அளிப்பேன்‌" (எரே 2544) 
சொல்லுகிறார்‌ 


பெரிய 
அடிமை 
நான்‌ 
கிரியைகளுக்குத்‌. 
கைகளின்‌ 

ய பதில்‌ 
என்று கர்த்தர்‌ 


ஜாதிகளும்‌ 
அவர்களை 


எல்லா ங்க 
நேபுகாத்நேச்சாரை சேலிக்கவேண்்‌ எந்த 
ஜாதியாவது, எந்த ராஜ்யமாவது பாபிலோன்‌ 
ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார்‌ என்பவனைச்‌ 
சேவியாமலும்‌, நன்‌ கழுத்தைப்‌ பாபிலோன்‌ 


தண்டிப்பேன்‌ என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ 
(எரே 27:8), 
மத்தியில்‌. 
பொய்யான 
சொல்லுகிறார்கள்‌. 
மாயையான நம்பிக்கையைக்‌ 
கொடுக்கிறார்கள்‌. யூதாவின்‌ மனுஷர்களும்‌, 
எருசலேமின்‌ ம்‌ 
கள்ளத்தீர்க்கதரிசிகளின்‌ 
செவிகொடுக்கக்கூடாது. 
சொல்லுகிறார்‌. 


யூதாமனுஷர்‌: 
கள்ளத்தீர்க்கதரிசிகள்‌. 
வார்த்தைகளைச்‌ 
அவர்களுக்கு 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ப இல்ன 

உங்களுக்குச்‌ 
சொல்லுகிற உங்கள்‌ தீர்க்கதரிசிகளுக்கும்‌, 
உங்கள்‌ குறிகாரருக்கும்‌, உங்கள்‌ 
சொப்பனக்காரருக்கும்‌, உங்கள்‌ 
நாட்பார்க்கிறவர்களுக்கும்‌, உங்கள்‌ 
கூனியக்காரருக்கும்‌ 
செவிகொடாதிருங்க: 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


நீங்கள்‌ 
(எரே 2759) என்று 
கள்ளத்தீர்க்கதரிசிகள்‌ யூதாமனுஷரின்‌. 
நன்மைக்கேதுவான வார்த்தைகளைச்‌ 
சொல்லாமல்‌, தீமைக்கே துவான 
வார்த்தைகளைச்‌ சொல்லுகிறார்கள்‌. 
அவர்கள்‌ சத்தியமான வார்த்தைகளைச்‌: 
சொல்லாமல்‌ பொய்யான தீர்க்கதரிசனம்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 
கள்ளத்தீர்க்கதரிசிகளின்‌ வார்த்தைகளைக்‌ 
கேட்டால்‌, ஜனங்களுக்கு அழிவு வரும்‌, 
அவர்கள்‌ தங்கள்‌ தேசத்திலிருந்து 
துரத்திவிடப்படுவார்கள்‌. 
கள்ளத்தீர்க்கதரிசிகளை நம்புகிறவர்கள்‌ 
அழிந்துபோவார்கள்‌. 


"நான்‌ உங்களை உங்கள்‌ தேசத்திலி 

ப்‌ ம்‌, உங்களைத்‌ 

நீங்கள்‌ 

அவர்கள்‌ உங்களுக்குப்‌ 

பொய்யான தீர்க்கதரிசனம்‌ சொல்லுகிறார்கள்‌" 
(எரே 27:10) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ 


கள்ளத்தீர்க்கதரிசிகளும்‌, குறிகாரரும்‌, 
சொப்பனக்காரரும்‌,  நாள்பார்க்கிறவர்களும்‌, 
சூனியக்காரரும்‌ நட்சத்திரங்களை நோக்கிப்‌ 
பார்க்கிறார்கள்‌. அவர்கள்‌ அசுத்த 
ஆவிகளால்‌ ஏவப்பட்டு ஜனங்களுக்கு 
பொய்யான வார்த்தைகளைச்‌ 
சொல்லுகிறார்கள்‌. ஜனங்களுக்கு 
சமாதானமுண்டாகும்‌ என்றும்‌, அவர்கள்‌ 
விடுதலையோடிருப்பார்கள்‌ என்றும்‌ 
கள்ளத்தீர்க்கதரிசிகள்‌ பொய்‌ 
சொல்லுகிறார்கள்‌. அவர்கள்‌ சொல்லுகிற 
பொய்வார்த்தைகள்‌ ஒன்றும்‌ நிறைவேறாது. 





f= FTE 
TT 


வேறே இரண்டு பொன்வளையங்களைப்‌ 
பண்ணி, அவைகளை ஏபோத்தின்‌ முன்புறத்து 
இரண்டு கீழ்ப்பக்கங்களில்‌ அதின்‌ 
இணைப்புக்கு எதிராகவும்‌, ஏபோத்தின்‌. 
விசித்திரமான கச்சைக்கு. மேலாகவும்‌ 
வைக்கவேண்டும்‌ (யாத்‌ 28:27). 


மார்ப்பதக்கம்‌ 
விசித்திரமான 
இருக்கும்படிக்கும்‌, 
நீங்காதபடிக்கும்‌, அதை 
வளையங்களால்‌ ஏபோத்து வளையங்களோடே 
இளநீலநாடாவினால்‌ கட்ட வேண்டும்‌. 
(யாத்‌ 28:28). 


கச்சைக்கு 


ஏபோத்து ஊழியத்திற்கு அடையாளம்‌. 
நியாயவிதி ப 
அடையாளம்‌. 
வெவ்வேறாக பிரிக்கக்கூடாது. 
மார்ப்பதக்கத்தில்‌ பன்னிரண்டு கற்கள்‌ 
பதிக்கப்ப்டருக்கிறது ஒங்வொரு கல்லு 
இஸ்ரலேலின்‌ ஒவ்வொரு கோத்திரத்திற்கு 
அடையாளம்‌. 


ஆரோன்‌ நியாமலிதி மார்ப்பதக்கத்தை 
தன்னுடைய ஆசாரிய வதில்‌ 
அணிந்துகொண்டு, 
சமுகத்திற்‌ ன்பாக நிற்கவேண்டும்‌. 
லவன்‌. ர்‌ "பன்னிரண்டு 
கோத்திரங்களுக்கு அடையாளமான கற்கள்‌ 
ஆரோனுடைய நியாயவிதி மார்‌! 
பதிக்கப்பட்டிருக்கிறது. ர்த்‌ 
கிருபையும்‌ 
பன்னிரண்டு 
கிடைக்கவேண்டும்‌ 
கர்த்தருடைய 
விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 


கர்த்தருடைய 


என்று 


கர்த்தர்‌ மோசேயை நோக்கி, “ஆரோன்‌ 
பரிசுத்த ஸ்தலத்திற்குள்‌ பிரவேசிக்கும்போது. 


தரித்துக்கொள்ளக்கடவன்‌” 
(யாத்‌ 28:29) என்று சொல்லுகிறார்‌. 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


மிகவும்‌ 
சேரக்கூடாது. 
ஆனாலும்‌ ஆசாரியனுடைய 
வஸ்திரத்தில்‌ பதிக்கப்பட்டிருக்கிற நியாயவிதி 
மார்ப்பதக்கமானது இஸ்ரவேலின்‌ 
பன்னிரண்டு கோத்திரத்தாருக்கு 
அடையாளபாயிருக்கிறது. இதன்‌ மூலமாக 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ எல்லோரும்‌. 
கர்த்தருடைய மகாபரிசுத்த 
ஸ்தலத்திற்குள்ளே பிரவேசிக்கிறார்கள்‌. 


புதிய ஏற்பாட்டுக்காலத்து, 
விசுவாசிகளாகிய நாம்‌, இந்தப்‌ பூமியிலிருந்து, 
கர்த்தரை நோக்கி ஜெபம்பண்ணும்போது, 
நம்முடைய ஜெபத்தின்‌ மூலமாக 
மகாபரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே 
பிரவேசிக்கிறோம்‌. அது மாத்திரமல்ல. 
விசுவாசிகளாகிய நாம்‌ விசுவாசத்தினாலே. 
பரலோகத்திலே. கிறிஸ்துவோடுகூட 
உட்கார்ந்திருக்கவும்‌ செய்கிறோம்‌. 


"கிறிஸ்து இயேசுவுக்குள்‌ 
நம்மிடத்தில்‌ வைத்த தயவினாலே, தம்முடைய 
கிருபையின்‌ மகா மேன்மையான 
ஐசுவரியத்தை வருங்காலங்களில்‌ விளங்கச்‌ 
செய்வதற்காக, கிறிஸ்து இயேசுவுக்குள்‌ 
நம்மை அவரோடே கூட எழுப்பி, 
உன்னதங்களில்‌ அவரோடே கூட உட்காரவும்‌ 
செய்தார்‌" (எபே 2:67). 


அவர்‌ 


பிரதான ஆசாரியனுடைய நியாயவிதி 
மார்ப்பதக்கத்திலே பன்னிரண்டு கற்கள்‌ 
பதிக்கப்பட்டிருக்கிறது. இவையெல்லாமே 
விலையேறப்பெற்ற கற்கள்‌. கர்த்தருடைய 
பார்வையில்‌ இஸ்ரவேலின்‌ பன்னிரண்டு 
கோத்திரத்தாரும்‌ விலையேறப்பெற்றவர்கள்‌ 
என்பதற்கு அடையாளமாக, 
மார்ப்பதக்கத்திலே விலையேறப்பெற்ற கற்கள்‌ 
பதிக்கப்பட்டிருக்கிறது. 





f= al 
TT 


கர்த்தர்‌ எல்லா 
பாபிலோன்‌ ராஜாவின்‌ கையிலே. 
ஒப்புக்கொடுத்திருக்கிறார்‌. ஆகையினால்‌ 
சகலஜாதிகளும்‌ பாபிலோன்‌ ராஜாவை 
சேவிக்கவேண்டும்‌ என்பது கர்த்தருடைய 
திட்டம்‌. கர்த்தருடைய 'த்தத்திற்‌ 
விரோதமாக 
சொல்லுகிறவர்கள்‌ 
கள்ளத்தீர்க்கதரிசிகளாயிருக்கிறார்கள்‌. 
இவர்கள்‌ தங்களுடைய விருப்பங்களையும்‌, 
மனுஷருடைய விருப்பங்களையும்‌ சிந்தித்துப்‌ 
பார்த்து, அதற்கேற்ற பிரகாரமாய்‌ 
தீர்க்கதரிசனம்‌. சொல்லுகிறார்கள்‌. 
கள்ளத்தீர்க்கதரிசிகள்‌ ஒருபோதும்‌ 
கர்த்தருடைய  சித்தத்தையும்‌, அவருடைய 
விருப்பத்தையும்‌, அவருடைய திட்டத்தையும்‌ 
சொல்லுவதில்லை. 

யூதாவின்‌ மனுஷரும்‌ எருசலேமின்‌ 
குடிகளும்‌ கள்ளத்தீர்க்கதரிசிகளின்‌ 
வார்த்தைகளுக்கு செலிகொடுக்கக்கூடாது. 
அவர்களுடைய வார்த்தைகளைக்கேட்டு, 
அதன்‌ பிரகாரம்‌ நடந்தால்‌ அவர்களுக்கு 
அழிவு வரும்‌. யூதாதேசத்தார்‌ மாத்திரமல்ல, 
யூதாதேசத்திற்கு அருகாமையிலிருக்கிற. 
பக்கத்து தேசத்தாரும்‌, பாபிலோன்‌ ராஜாவை 
சேலிக்கவேண்டும்‌ ல்லையென்றால்‌. 
அவர்களுக்கும்‌ அழிவு வருமென்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌ (எரே 25; 48; 49 ஆகிய 
அதிகாரங்கள்‌). 


தேசங்களையும்‌ 


ற்கு 
தீர்க்கதரிசனம்‌ 


தங்களுக்கு வரும்‌ அழிவுக்கு 
தப்பிக்கவேண்டுமென்றால்‌, இந்த தேசங்கள்‌ 
என்ன செய்யவேண்டுமென்று. கர்த்தர்‌ 
ஆலோசனை சொல்லுகிறார்‌. கர்த்தருடைய 
வார்த்தை மெய்யானது. அது நிச்சயமாய்‌. 
நிறைவேறும்‌. 


ராஜாவின்‌ ததுக்குக்‌ 
டுத்தி அவனைச்‌ சேவிக்குமோ, அந்த 
ஜாதியைத்‌ தன்‌ தேசத்தைப்‌ பயிரிட்டு, அதிலே. 
குடியிருந்து தாபரிக்கப்பண்ணுவேன்‌' 
(எரே 27:11) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
எல்லா ஜாதிகளும்‌ நேபுகாத்நேச்சாரை 
சேவிக்கவேண்டும்‌. பாபிலோன்‌ தேசத்திற்கு 
கப்பம்‌ கட்டவேண்டும்‌. அவர்கள்‌ எழுபது 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எருசலேமிலுள்ள ஆசாரியர்க 
தீர்க்கதரிசிகளும்‌. எரேமியா 
வார்த்தைகளை யோசித்துப்‌ பார்த்து, இது 
கர்த்தருடைய வார்த்தை அல்ல என்று 
தீர்மானிக்கிறார்கள்‌. எரேமியா ஜனங்களுக்கு 
விடுதலையின்‌ வார்த்தையைச்‌ சொல்லாமல்‌, 
பாபிலோன்‌ தேசத்திற்கு அடிமைப்பட்டுப்‌ 
போகும்‌ வார்த்தையைச்‌ சொல்லுகிறார்‌. 


இருதயத்தில்‌ 
எரேமியாவின்‌ 


பெருமையுள்ளவர்கள்‌ 
வார்த்தைகளுக்கு 
கீழ்ப்படியமாட்டார்கள்‌. மனத்தாழ்மையும்‌, 
பணிந்த  ஆலியுமுள்ளவர்கள்‌ மாத்திரமே 
பாபிலோன்‌ தேசத்திற்கு சிறைப்பட்டுப்போக 
சம்மதிப்பார்கள்‌. கர்த்தருக்கு உண்மையாய்‌ 
கீழ்ப்படிகிறவர்கள்‌, அவருடைய 
வார்த்தைகளுக்கு எல்லா சூழ்நிலைகளிலும்‌. 
கீழ்ப்பிவார்கள்‌. கர்த்தர்‌ தீமையை 
நன்மையாக்குகிறவர்‌. அவர்‌ தீமையை 
நன்மையால்‌ வெல்லுகிறவர்‌. கர்த்தருடைய 
வார்த்தைக்கு கீழ்ப்படியும்போது, யூதா 
னங்களுக்கு எழுப, ஒங்க 

சிறையிருப்பு. உண்டாகும்‌. அதன்‌ பின்பு 
கர்த்தர்‌ அவர்களை விடுதலைபண்ணுவார்‌. 


இதுவே தேவனுடைய தெய்வீக பராமரிப்பு 


கர்த்தர்‌ தம்முடைய  ஜனத்திடம்‌ 

பணிவை எதிர்பார்க்கிறார்‌. அந்நிய தேசத்து 

ராஜாவை... சேவிக்கும்‌ மனப்பக்குவத்தை 

எதிர்பார்க்கிறார்‌ யூதாவின்‌ மனுஷர்‌ 

பாபிலோன்‌ தேசத்து ராஜாவுக்கு முன்பாக 

தங்களை தாழ்த்தவில்லையென்றால்‌, 

அவர்களுக்கு அழிவு வரும்‌. இந்த 

க்கு தப்பிக்கவேண்டுமென்றால்‌, 

அவர்கள்‌ நேபுகாத்நேச்சாரை சேவிப்பதைத்‌ 

தவிர வேறு வழி எதுவுமில்லை. 

தாலின்‌ மனுஷருக்கு முன்பாக 

ப்பம்‌ அழிவும்‌ 

வைக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள்‌ 

இவ்விரண்டில்‌ ஒன்றை தெரிந்துகொள்ள 

வேண்டும்‌. சுமக்க முடியாத பாரத்தை நமது 

இழுத்துப்போட்டு 

பாரத்தை 

சிறையிருப்பு 

எழுபது 

என்று 

நிங்க ருக்கிறது தேசத்தின்மீது 

வரும்‌ அழிவு கனமான பாரம்‌. அது நித்திய 
அமில 





i FTN 
ERRATA 


யூதாவின்‌ 
சிதேக்கியா 
எரே 2712-15 


ராஜாவாகிய 


எரே 2712 இத்த எல்லா 
வார்த்தைகளின்‌ படியே நான்‌ யூதாவின்‌ 
ராஜாவாகிய சிதேக்கியாவோடு பேசி: 
உங்கள்‌ தப்‌ பாபிலோன்‌ 
ராஜாவின்‌ அந்தக்‌ கீழ்ப்படுத்தி, 
அவனையும்‌ அவன்‌ ஜணத்தையும்‌. 
சேவியுங்கன்‌; அப்பொழுது 
பிழைப்பீர்கள்‌. 


எரே 2718. பாபிலோன்‌ ராஜாவைச்‌ 
சேவியாமற்போகிற 
விரோதமாகக்‌ கர்த்தர்‌ 


கொன்னைநோயாலும்‌ சாவானேன்‌? 


எரே ரக 
ராஜாவைச்‌. 
உங்களுடனே. 
திர்க்கதரிசிகளின்‌ 
கேளாதிருங்கள்‌;. அவர்கள்‌ 
உங்களுக்குப்‌ பொய்யான 
தீர்க்கதரிசனம்‌ சொல்லுகிறார்கள்‌. 


நீங்கள்‌ பாபிலோன்‌ 
சேவிப்பதில்லையென்று 
சொல்லுகிற 
வார்த்தைகளைக்‌ 


எரே 2715. நான்‌ அவர்களை 
அனுப்பின தில்லை; நாணன்‌ உங்களைத்‌: 
துரத்திவிடுகிறதற்கும்‌, நீங்களும்‌: 
உங்களுக்குத்‌ தீர்க்கதரிசனம்‌. 
சொல்லுகிற தீர்க்கதரிசிகளும்‌ அழிந்து 
போகிறதற்கும்‌ அல்லவோ இவர்கள்‌ என்‌ 
நாமத்தைச்‌ சொல்லி, பொய்யான 
தீர்க்கதரிசணம்‌ உரைக்கிறார்கன்‌ எண்று. 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ என்றேன்‌. 


கர்த்தர்‌ 
வார்த்தைகள்‌ 


வரையிலும்‌ சொன்ன 
யூதாதேசத்திற்கும்‌, அதைச்‌ 
சகல தேசங்களுக்கும்‌ 
பொதுவான வார்த்தைகளாகும்‌. 
கர்த்தர்‌ சகல ஜாதிகளுக்கும்‌ பொதுவான 
செய்தியைச்‌ சொன்னாலும்‌, யூதர்களுக்கு 
விசேஷித்த செய்தியையும்‌ சொல்லுகிறார்‌ 
மற்ற ஜாதிகள்‌ கர்த்தருடைய 
வார்த்தைகளுக்கு ப 
யூதாவின்‌ மனுஷர்‌ 
வார்த்தைகளுக்கு செவிகொடுக்கவேண்டும்‌. 
எரேமியா யூதாமனுஷர்மீதும்‌ எருசலேமின்‌ 
குடிகள்மீதும்‌ அதிக அக்கரையோடும்‌, அதிக 
கரிசனையோடும்‌ இருக்கிறார்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


தாவும்‌ எருசலேமும்‌ 
தேசத்து. ராஜாவோடு 
யுத்தம்பண்ணியிருக்கிறார்கள்‌. 

யுத்தத்தில்‌: யூதாவுக்கு. தோல்வியும்‌, 
அதிகமான சேதமும்‌ உண்டாயிற்று. 
பாபிலோன்‌ தேசத்தார்‌ யூதாவின்‌ மனுஷரில்‌ 
அநேகரை தங்கள்‌ தேசத்திற்கு சிறைப்பிடித்து 
கொண்டுபோய்விட்டார்கள்‌. எருசலேமிலும்‌, 
தேவாலத்திலுமுள்ள  பொக்கிஷங்களையும்‌, 
பணிமுட்டுக்களையும்‌ தங்கள்‌ தேசத்திற்கு 
தூக்கிக்கொண்டு போய்விட்டார்கள்‌. 


பாபிலோன்‌ தேசத்து ராஜாவந்கு 
தப்பினவர்கள்‌ மா இப்போது 
ட அவர்களில்‌! சிலர்‌ 
தீர்க்கதரிசிகள்‌ என்று 
சொக்கிக்கொள்கிறார்கள்‌ பாபிலோன்‌ 
தேசத்து. ராஜா தங்கள்‌ தேசத்திலிருந்து, 
எடுத்துக்கொண்டு போன எல்லா 
பொக்கிஷங்களும்‌ தங்கள்‌ தேசத்திற்கு 
சீக்கிரத்தில்‌ திரும்பி வரும்‌ என்று 
கள்ளத்தீர்க்கதரிசிகள்‌. பொய்யாய்த்‌ 
தீர்க்கதரிசனம்‌. சொல்லுகிறார்கள்‌. 
யூதாதேசத்திற்கு சமாதானம்‌ 
என்றும்‌, அவர்கள்‌ தைரியமாயிருக்க 
வேண்டுமென்றும்‌" ர்‌ 
கர்த்தருடைய நாமத்தினால்‌ பேசுகிறார்கள்‌. 


ந ழ்நிலையில்‌ கர்த்தர்‌ 
சக்க. ள்கள்‌ மத! பரதம்‌ 
அனுப்புகிறார்‌. யூதாவின்‌ மனுஷர்‌ 
நேபுகாத்நேச்சாரோடு எதிர்த்து நிற்கக்கூடாது 
என்றும்‌, அவனுக்கு கீழ்ப்படிந்து அவனை 
சேவிக்கவேண்டும்‌ என்றும்‌ எரேமியா 
கர்த்தருடைய வார்த்தையைச்‌ சொல்லுகிறார்‌. 
தாங்கள்‌ ஏற்கெனவே  இழந்துபோனதை 
இப்போது திரும்பப்‌ பெற்றுக்கொள்ள இயலாது 
என்று எரேமியா சொல்லுகிறார்‌. தாங்கள்‌ 
இழந்துபோனதைப்‌ பெற்றுக்கொள்வதற்காக, 
பாபிலோன்‌ ராஜாமீது யுத்தம்பண்ணினால்‌, 
யூதாவின்‌ மனுஷருக்கு தோல்வி உண்டாகும்‌ 
என்றும்‌, யூதாதேசத்திலுள்ள 
பொருட்களையும்‌ 
இழந்துபோகவேண்டியது வரும்‌ 
எரேமியா எச்சரிக்கிறார்‌. 





i THE 
TT 


எரேமியா மிகுந்த பணிவோடு 
யூதாவின்‌ ராஜாவாகிய சிதேக்கியாவோடு 
பேசுகிறார்‌. சிதேக்கியா ராஜா தன்னுடைய 
தேசத்தின்‌ சார்பாக செயல்படவேண்டும்‌. 
ஆகையினால்‌ எரேமியா சிதேக்கியாவோடு 
பேசும்போது, அவளோடும்‌. 
யூதாமனுஷரோடும்‌ பொதுவாகப்‌ பேசுகிறார்‌. 
“உங்கள்‌ கழுத்தை பாபிலோன்‌ ராஜாவின்‌ 
நகத்திற்கு ள்‌" 
“அவனையும்‌ ஜன; 
சேலியங்கள்‌! ரே 2742) 
எரேமியா சிதேக்கியாவிடம்‌ 
“அப்பொழுது பிழைப்பீர்கள்‌” 
எரேமியா கர்த்தருடைய 
சொல்லுகிறார்‌. பாபிலோன்‌ 
கீழ்ப்படியவில்லையென்றால்‌, 
மனுஷர்‌ அழிந்துபோவார்கள்‌. 

பாபிலோன்‌ 
நேபுகாத்நேச்சார்‌ கொடிய குணமுள்ளவன்‌. 
அவனுடைய நுகம்‌ இலகுவானதல்ல. அது 
இரும்பைப்போல கடினமானது. பாபிலோன்‌. 
ராஜாவின்‌ இருப்பு நுகத்திற்கு தங்களை 
கீழ்ப்படுத்துவது, ஞானமுள்ள செயலாக 
இருக்குமா என்று யூதாவின்‌ ராஜாவும்‌, 
யூதாவின்‌ மனுஷரும்‌ யோசிக்கிறார்கள்‌. 

புதிய ஏற்பாட்டுக்காலத்து 
விசுவாசிகளாகிய நமக்கு, கர்த்தர்‌ 
தம்முடைய நுகத்தைக்‌ கொடுத்திருக்கிறார்‌. 
வருத்தப்பட்டு பாரம்‌ சுமக்கிற நாம்‌ நம்முடைய 
பாரமான வருத்தங்களை கர்த்தருடைய 
சமுகத்தில்‌ இறக்கி வைத்துவிடலாம்‌. 
கர்த்தருடைய மென்மையான, இலகுவான, 


கர்த்தராகிய இயேசுகிறிஸ்துவை, நம்முடைய 
சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள 
வேண்டும்‌. கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு 
நாம்‌ கீழ்ப்படியவேண்டும்‌. அப்போது. 
நம்முடைய ஆவியும்‌ ஆத்துமாவும்‌ ப 
நாம்‌ பரலோகத்தின்‌ 

பிரவேசிக்கும்‌ 
பெற்றுக்கொள்வோம்‌. 


சக்கந்தம்‌ 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பாபிலோன்‌. 


ராஜாவை 
சேவியாதவர்கள்மீது, 


பட்டயமும்‌, பஞ்சமும்‌, 
கொள்ளைநோயும்‌ வரும்‌. சிதேக்கியா 
ராஜாவும்‌ யூதாவின்‌ மனுஷரும்‌ 
நேபுகாத்நேச்சாருக்கு கீழ்ப்படிந்து, அவரை 
சேவிக்கவில்லையென்றால்‌  அவர்கள்மீதும்‌. 
அழிவு வரும்‌. 


பாபிலோன்‌ ராஜாவைச்‌ 
சேலியாமற்போகிற ஜாதிக்கு விரோதமாகக்‌ 
கர்த்தர்‌ சொன்னதின்படியே நீயும்‌ உன்‌ 
ஜனமும்‌  பட்டயத்தாலும்‌ பஞ்சத்தாலும்‌ 
கொள்ளைநோயாலும்‌ சாவானேன்‌?” 
(எரே 27:13) என்று எரேமியா யூதாவின்‌ 
ராஜாவாகிய சிதேக்கியாவிடம்‌ சொல்லுகிறார்‌. 


எரேமியா தீர்க்கதரிசி யூதாவின்‌ 
ராஜாவாகிய சிதேக்கியாவோடு 
வார்த்தைகளைச்‌ 
ஏற்கெனவே ஏராளமான 
சிதேக்கியா 
ராஜாவிடம்‌ பொய்யான தீர்க்கதரிசனங்களைச்‌ 
சொல்லியிருக்கிறார்கள்‌. “நீங்கள்‌ பாபிலோன்‌ 
ராஜாவை. சேவிப்பதில்லை" என்று 
கள்ளத்தீர்க்கதரிசிகள்‌ சிதேக்கியாவிடம்‌ 
உறுதியாய்ச்‌ சொல்லுகிறார்கள்‌. இவர்‌ 
சொல்லுவது கர்த்தருடைய வார்த்தையல்ல. 
ஆனாலும்‌ பொய்யை  மெய்யைப்போல 
சாதிக்கிறார்கள்‌. கள்ளத்தீர்க்கதரிசிகளின்‌ 
வார்த்தைகளைக்‌ கேளாதிருங்கள்‌ என்று 
கர்த்தரும்‌ சொல்லுகிறார்‌. 


ர்‌ கள்ளத்தீர்க்கதரிசிகளை 
சதக்‌ வின! காயின்‌ 
மனுஷரிடத்திலும்‌ அனுப்பவில்லை. ஆனாலும்‌ 
அவர்கள்‌ கர்த்தருடைய நாமத்தை சொல்லி 
பொய்யான தீர்க்கதரிசனம்‌ சொல்லுகிறார்கள்‌. 
ஜனங்கள்‌. கதரிசிகளின்‌ 
வார்த்தைகளைக்‌ கேட்டு நடந்தால்‌, கர்த்தர்‌ 
அவர்களை ஏற்றுக்கொள்ளமாட்டார்‌ 
அவர்களைத்‌ தூத்திலிடுவார்‌. அவர்களுக்கு 

பொய்யான தீர்க்கதரிசனம்‌ சொன்ன 
கள்ளத்தீர்க்கதரிசிகளையும்‌ கர்த்தர்‌ 
அழித்துப்போடுவார்‌. 





i= THE 
TT 


எரேமியா தீர்க்கதரிசி யூதாவின்‌ 
ராஜாவாகிய க்கியாவிடம்‌ 
கள்ளத்தீர்க்கதரிசிகளைப்பற்றியும்‌ எச்சரித்துச்‌ 
சொல்லுகிறார்‌. சிதேக்கியா கர்த்தருடைய 
வார்த்தைக்கு கீழ்ப்படியவேண்டும்‌. 
யூதாவின்‌ ராஜாவும்‌, யூதாவின்‌ மனுஷரும்‌ 
தங்கள்‌ கழுத்தை பாபிலோன்‌ ராஜாவின்‌ 
நகத்திற்கு கீழப்படுத்தவேண்டும்‌. 
நேபுகாத்நேச்சாரையும்‌, பாபிலோன்‌ தேசத்து, 
ஜனங்களையும்‌ சேவிக்கவேண்டும்‌. 
இந்தச்‌ செய்தியை எரேமியா 
சிதேக்கியா ராஜாவினிடத்தில்‌ அமைதியாகச்‌ 
சொல்லுகிறார்‌. 


எல்லா 
கர்த்தருடைய 


ஆசாரியருக்கும்‌. 
ஜனங்களுக்கும்‌ 
வார்த்தை 

எரே 2716-17 


எரே 2746. 
ஆசாரியரையும்‌ 
ஜனங்களையும்‌. 
கர்த்தருடைய 
பணிமுட்டுகள்‌ 
சீக்கிரத்திலே 
திரும்பிக்‌ 
உங்களுக்குத்‌ 
சொல்லுகிற 


மேலும்‌ 
இந்த 
நோக்கி: 
இப்பொழுது 
யா 
பாமிலோனிலிருத்து 
கொண்டுவரப்படுமென்று, 
தீர்க்கதரிசனம்‌. 
உங்களுடைய 
தீர்க்கதரிசிகளின்‌. வார்த்தைகளைக்‌. 
கேளாதிருங்கள்‌ என்று. கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. அவர்கள்‌ உங்களுக்குப்‌ 
பொய்யான தீர்க்கதரிசனம்‌. 
சொல்லுகிறார்கள்‌. 


எரே 2717. அவர்களுக்குச்‌. 
செவிகொடாதிருங்கன்‌; பாபிலோன்‌ 
ராஜாவைச்‌ சேவியுங்கள்‌, அப்பொழுது 
பிழைப்பீர்கன்‌; இத்த நகரம்‌ 
பாழாய்ப்போகவேண்டி.யதென்ன?' 


எரேமியா இதுவரையிலும்‌ யூதாவின்‌ 
ராஜாவாகிய சிதேக்கியாவோடு கர்த்தருடைய 
வார்த்தையைப்‌ பேசினார்‌. இப்போது. 
ஆசாரியருக்கும்‌, எல்லா ஜனங்களுக்கும்‌. 
கர்த்தருடைய வார்த்தையைச்‌ சொல்லுகிறார்‌. 
அவர்கள்‌ எல்லோரும்‌ பாபிலோன்‌ ராஜாவை 
சேவிக்கவேண்டும்‌. அப்பொழுதுதான்‌ 
அவர்கள்‌ பிழைப்பார்கள்‌. இல்லையென்றால்‌ 
அவர்கள்‌ அழிந்துபோவார்கள்‌. 
அவர்களுடைய நகரமும்‌ பாழாய்ப்போகும்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


யூதாவின்‌ ராஜா த்திரம்‌ 
நேபுகாத்தேச்சாண சேவித்தால்‌. போதாது 
யூதாவிலுள்ள எல்லா மனுஷரும்‌ பாபிலோன்‌ 
ராஜாவை சேவிக்கவேண்டும்‌. 
கள்ளத்தீர்க்கதரிசிகள்‌ சிதேக்கியா 
ராஜாவினிடத்தில்‌ பொய்யான தீர்க்கதரிசனம்‌ 
சொன்னதுபோல, ஆசாரியரிடத்திலும்‌,. 
எல்லா ஜனங்களிடத்திலும்‌ பொய்யான 
தீர்க்கதரிசனம்‌ சொல்லுகிறார்கள்‌. 


கர்த்தருடைய ஆலய 
இப்பொழுது சித்தியே 


கள்ளத்தீர்க்கதரிசிகள்‌ 
ஜனங்களுக்கு ஆசாரியர்களுக்கு்‌ 
பொய்யான தீர்க்கதரிசனம்‌ சொல்லுகிறார்கள்‌. 
தேவாலயத்தின்‌ பணிமுட்டுக்கள்‌, பாபிலோன்‌ 
சீக்கிரத்தில்‌ 
வருவதை 
எல்லோரும்‌ விரும்புகிறார்கள்‌. ஆசாரியர்கள்‌ 
இதை அதிகமாய்‌ விரும்புகிறார்கள்‌. 
கள்ளத்தீர்க்கதரிசிகளோ அவர்களுடைய 
மனதின்‌ விருப்பத்திற்கேற்ற பிரகாரம்‌ 
பொய்யான தீர்க்கதரிசனம்‌ சொல்லுகிறார்கள்‌. 


“உங்களுக்குத்‌ தீர்க்கதரிசனம்‌ 
சொல்லுகிற உங்களுடைய தீர்க்கதரிசிகளின்‌ 
வார்த்தைகளைக்‌ கேளாதிருங்கள்‌” (எரே 
2726) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
எரேமியா தீர்க்கதரிசியோ கர்த்தருடைய 
வார்த்தையை... அப்படியே சொல்லுகிறார்‌. 
“கள்ளத்தீரக்கதரிகிகள்‌ உங்களுக்குப்‌ 
பொய்யான தீர்க்கதரிசனம்‌ சொல்லுகிறார்கள்‌. 
அவர்களுக்குச்‌ செவிகொடாதிருங்கள்‌;: 
பாபிலோன்‌ ராஜாவைச்‌  சேவியுங்கள்‌, 
அப்பொழுது பிழைப்பீர்கள்‌; இந்த 
நகரம்‌ பாழாய்ப்போகவேண்டியதென்ன?" 
(எரே 27:16]7) என்று எரேமியா 
ஆசாரியரிடத்திலும்‌, யூதாவின்‌ எல்லா 
ஜனங்களிடத்திலும்‌ சொல்லுகிறார்‌. 





f= FTE 
TT 


மீதியான பணிமுட்டுகள்‌ 
எரே 2718-22 


எரே 27:18, அல்லது அவர்கள்‌ 
தீர்க்கதரிசிகனாயிருத்து, 
அவர்களிடத்திலே கர்த்தருடைய 
வார்த்தை இருத்தால்‌, கர்த்தருடைய 
ஆலயத்திலும்‌, யூதா 
அரமனையிலும்‌, 

மீதியான. 

பாபிலோனுக்குப்‌ 

அவர்கள்‌ சேனைகளின்‌ கர்த்தரை. 
நோக்கி மன்றாடட்டுமே. 


எரே 27:49. பாபிலோன்‌ ராஜாவாகிய 
நேபுகாத்நேச்சார்‌ யோயாக்கீமின்‌ 
குமாரனாகிய எகொனியா என்னும்‌ 
மூதாவின்‌ ராஜாவையும்‌, யூதாவிலும்‌ 
எருசலேமிலிருந்த. பெரியோர்‌ 
அனைவரையும்‌ எருசலேமிலிருந்து 
மாபிலோனுக்குச்‌ சிறை பிடித்துக்‌. 
கொண்டுபோகையில்‌, 


எரே 27:20. எடுக்காமல்‌ விட்ட சகல 
தூண்களையும்‌, கடல்தொட்டியையும்‌, 
ஆதாரங்களையும்‌, இத்த நகரத்தில்‌ 
மீதியான. மற்றப்‌ 
பணிமுட்டுகளையுங்குறித்துச்‌. 
சேனைகளின்‌ கர்த்தர்‌ சொல்லுகிறது 
என்னவென்றால்‌, 


எரே 2721. கர்த்தருடைய 
ஆலயத்திலும்‌, மூதாராஜாவின்‌ 
அரமனையிலும்‌, எருசலேமிலும்‌ 
மீதியான அந்தப்‌ பணிமுட்டுகள்‌ 
பாபிலோனுக்குக்‌ கொண்டு. 
போகப்படுமென்று இஸ்ரவேலின்‌. 
தேவனாகிய சேனைகளின்‌ கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 


எரே 27:22, நான்‌ அவைகளை 
விசாரிக்கும்‌ நான்வரைக்கும்‌ அவைகள்‌ 
அங்கே இருக்கும்‌; பின்பு அவைகளைத்‌ 
திரும்ப இத்த ஸ்தலத்திற்குக்‌. 
கொண்டுவரப்பண்ணு! என்னு. 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ என்றேன்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யூதாவின்‌ ராஜாவம்‌, யூதாவின்‌ எல்லா 
ஆசாரியர்களும்‌ 

வார்த்தைகளுக்கு 
அவர்களுடைய 


ஜனங்களும்‌, 
கள்ளத்தீர்க்கதரிசிகளின்‌ 
செவிகொடுக்கிறார்கள்‌. 
வார்த்தைகளின்‌ பிரகாரம்‌ யூதாதேசத்திற்கு 
சமாதானம்‌ வரும்‌ என்று 
எதிர்பார்க்கிறார்கள்‌. பாபிலோன்‌ தேசத்தார்‌ 
எருசலேமின்‌ தேவாலயத்திலிருந்து 
எடுத்துக்கொண்டு போன 
பணிழுட்டுகளெல்லாம்‌, 
சீக்கிரத்தில்‌ திரும்பி 
காத்திருக்கிறார்கள்‌. 
அவர்களுக்கு 
தீர்க்கதரிசனங்களை 
ஜனங்கள்‌ அவர்களுடைய 
வார்த்தைகளை நம்புகிறார்கள்‌. 


தங்கள்‌ தேசத்திற்கு 
வரும்‌ என்றும்‌ 
கள்ளத்தீர்க்கதரிசிகள்‌ 
பொய்யான 
சொன்னதினால்‌, 
ஆசை 


கள்ளத்தீர்க்கதரிசிகளின்‌ 
ர்த்தகளை கேளாதிருங்கள்‌ என்று 
சொல்லுகிறார்‌. (எரே 27:14;16). 
கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளல்ல. 
இவர்களை  அனுப்பவுமில்லை. 
தங்களைத்‌ தாங்களே 
தீர்க்கதரிசிகள்‌. என்று சொல்லிக்‌ 
கொள்கிறார்கள்‌. யூதாவின்‌ ஜனங்களை 
சந்தோஷப்படுத்துவதுதான்‌ இவர்களுடைய 
வேலை. கர்த்தருடைய வார்த்தையை 
உண்மையாய்ச்‌ சொல்லவேண்டும்‌ என்னும்‌ 


வாஞ்சை இவர்களிடத்தில்‌ இல்லை. 


கள்ளத்தீர்க்கதரிசிகள்‌ 
பொய்களை 
அவையாவன : நீங்கள்‌ பாபிலோன்‌ 
ராஜாவை சேவிப்பதில்லை (எரே 27:14). 
2. கர்த்தருடைய ஆலயத்தின்‌ பணிமுட்டுகள்‌ 
இப்பொழுது சீக்கிரத்தில்‌ பாபிலோனிலிருந்து 
திரும்பிக்கொண்டு வரப்படும்‌ (எரே 27:16). 


ஏற்கெனவே 
யுத்தம்‌ 


பாபிலோன்‌ 
யூதாதேசத்தின்மீது 
பண்ணியிருக்கிறான்‌. தேவாலயத்தின்‌ 
பணிமுட்டுகளையும்‌, எருசலேமிலள்ள 
ஐசுவரியங்களையும்‌ தன்னுடைய தேசத்திற்கு 
எடுத்துக்கொண்டுபோய்விட்டான்‌. யூதாவின்‌ 
மனுஷரையும்‌ பாபிலோன்‌ தேசத்திற்கு 
சிறைப்பிடித்து, கொண்டுபோய்விட்டான்‌. 
ஆனாலும்‌. யூதாவின்‌ மனுஷர்‌ பாபிலோன்‌ 
சேவிப்பதில்லை 


ராஜா 





f= FTN 
TT 


பாபிலோன்‌ தேசமும்‌, பாபிலோன்‌ 
ராஜாவும்‌ சீக்கிரத்தில்‌ அழிந்துபோவார்கள்‌ 
என்பது கள்ளத்தீர்க்கதரிசிகளின்‌ செய்தி. 
ஆகையினால்‌ யூதாவின்‌ மனுஷர்‌ தங்கள்‌ 
கழுத்தை பாபிலோன்‌ ராஜாவின்‌ நுகத்திற்கு 
கீழ்ப்படுத்தவேண்டியதில்லை என்றும்‌, 
அவனை சேவிக்கவேண்டியதில்லை என்றும்‌ 
கள்ளத்தீர்க்கதரிசிகள்‌ ஜனங்கள்‌ மத்தியில்‌ 
பொய்யாய்த்‌ தீர்க்கதரிசனம்‌. 
சொல்லுகிறார்கள்‌. பாபிலோன்‌ ராஜாவை. 
சேவிக்குமாறு யூதாவின்‌ மனுஷரை யாரும்‌ 
கட்டாயம்‌ பண்ணமாட்டார்கள்‌ என்றும்‌ 
கள்ளத்தீர்க்கதரிசிகள்‌ சொல்லுகிறார்கள்‌. 

கள்ளத்தீர்க்கதரிசிகள்‌ பொம்மை 
தீர்க்கதரிசனமாய்ச்‌ சொன்னாலும்‌, அவர்கள்‌ 
கர்த்தருடைய நாமத்தைச்‌ சொல்லி. 
பொய்யான தீர்க்கதரிசனம்‌ சொல்லுகிறார்கள்‌ 
(எரே 2705). கர்த்தரே தங்களை 
அனுப்பியதுபோல. மாய்மாலம்‌. 
பண்ணுகிறார்கள்‌. “நான்‌ அவர்களை 
அனுப்பினதில்லை' (எரே 27:15) என்று 
கர்த்தர்‌ கள்ளத்தீர்க்கதரிசிகளைப்பற்றி 

தீர்மானமாய்ச்‌ சொல்லுகிறார்‌. 
கள்ளத்தீர்க்கதரிசிகள்‌ கர்த்தருடைய 
பணிமுட்டுகளைப்பற்றியும்‌ 
தீர்க்கதரிசனம்‌ சொல்லுகிறார்கள்‌. இந்தப்‌ 
பணிமுட்டுகளை பாபிலோன்‌ தேசத்து ராஜா 
ஏற்கெனவே தேவாலயத்திலிருந்து எடுத்து, 
தேசத்திற்கு கொண்டு 
கர்த்தருடைய ஆலயத்தின்‌ 
சீக்கிரத்தில்‌ 
திரும்பிக்கொண்டு. 
கள்ளத்தீர்க்கதரிசிகள்‌ 

சொல்லுகிறார்கள்‌ (எரே 27:16). 
தேவாலயத்திலுள்ள ஆசாரியர்கள்‌ 
கர்த்தருடைய ஆலயத்தின்‌ பணிமுட்டுகள்‌ 
மீது பிரியமாயிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
தேவாலயத்தின்‌ பொன்னை அதிகமாய்‌ 
நேசிக்கிறார்கள்‌. பொன்னை பரிசுத்தம்‌ 
பண்ணுகிற தேவாலத்தைவி,, பொன்னே 
ஆசாரியர்களுக்கு முக்கியமானதாயிருக்கிறது. 


பாபிலோன்‌ 
நேபுகாத்நேச்சார்‌ 
குமாரனாகிய  எகொனியா என்னும்‌ 
யூதாவின்‌ ராஜாவை எருசலேமிலிருந்து 
பாபிலோனுக்கு சிறைப்பிடித்து கொண்டு 


ராஜாவாகிய 
யோயாக்கீமின்‌ 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


போனான்‌... அப்போது. கர்ந்தநடைய 
ஆலயத்தின்‌ பணிமுட்டுகளையும்‌ தன்னோடு 
எடுத்துக்கொண்டு போய்விட்டான்‌. 
எகொனியாவோடு யூதாவிலும்‌ 
எருசலேமிலும்‌ இருந்த பெரியோர்‌ 
அனைவரையும்‌ பாபிலோனுக்கு சிறைப்பிடித்து, 
கொண்டுபோய்விட்டான்‌ (எரே 27:20). 


இந்த சோகசரித்திர சம்பவம்‌ 

2இராஜாக்கள்‌ புஸ்தகத்திலும்‌. 2நாளாகமம்‌ 

புஸ்தகத்திலும்‌ எழுதப்பட்டிருக்கிறது. 
'அங்கேயிருந்து 


ஆலயத்தின்‌ சகல 
ராஜாவுடைய 


கர்த்தருடைய 
பொக்கிஷங்களையும்‌, 

அரமனையின்‌: 
பொக்கிஷங்களையும்‌ எடுத்துக்கொண்டு, 
இஸ்ரவேலின்‌ ராஜாவாகிய சாலொமோன்‌ 
கர்த்தருடைய ஆலயத்தில்‌ உண்டாக்கிமிருந்த 
பொன்‌ பணிமுட்டுகளையெல்லாம்‌, கர்த்தர்‌ 
சொல்லிமிருந்தடியே  உடைத்துப்போட்டு, 
எருசலேமியர்‌ அனைவரும்‌ சகல பிரபுக்களும்‌ 
. பராக்கிரமசாலிகளுமாகிய 


மீதியாயிருக்கவில்லை. 
யோயாக்கீனையும்‌, ராஜாவின்‌ 
ராஜாவின்‌ ஸ்திரீகளையும்‌, 
பிரதானிகளையும்‌, தேசத்தின்‌ பாக்காமல்‌ 
கணையும்‌ எருசலேமிலிருந்து பாபிலோனுக்குச்‌ 
சிறைபிடித்துக்கொண்டுபோனான்‌' 

(இராஜா 2413-15), 


“மறுவருஷத்தின்‌ ஆரம்பத்திலே 
நேபுகாத்நேச்சார்‌ என்னும்‌ ராஜா அவனையும்‌, 
கர்த்தருடைய ஆலயத்தின்‌ திவ்வியமான 

ட்டுகளையும்‌ பாபிலோனுக்குக்‌ 
கொண்டுவரப்பண்ணி, அவன்‌ சிறிய 
தகப்பனாகிய சிதேக்கியாவை யூதாவின்‌ 

ம்‌ எருசலேமின்மேலும்‌ 
(நோளா 36410). 


ப்‌ 


ராஜாவாக்கினான்‌"' 


தாலின்‌ மனுஷரும்‌. 
தேவாலயத்‌ 
வெபபொரகக்கிதாக்கள்‌ 
தேவனாகிய கர்த்தர்‌ 
கூடமிருப்பதற்கு, 
அடையாளமாயிருக்கிறது. 
ராஜாவோ தேவாலயத்திலுள்ள 
பொன்னையெல்லாம்‌ தன்னுடைய தேசத்திற்கு 
தூக்கிக்கொண்டு போய்விடுகிறான்‌. 


எருசலேமின்‌ 





i FTN 
TT 


யூதாவின்‌ மனுஷரும்‌ எருசலேமின்‌: 
குடிகளும்‌ கர்த்தருக்கு விரோதமாகப்‌ பாவம்‌ 


பிரசன்னம்‌ 

நீங்கிப்போய்விடுகிறது என்று கர்த்தருடைய 
தீர்க்கதரிசிகள்‌ சொல்லுகிறார்கள்‌. 
யூதாவின்‌ மனுஷர்‌ கர்த்தரைவிட்டு 
விலகிப்போனதினால்‌, கர்த்தரும்‌ அவர்களை 
விட்டு விலகிப்போய்விடுகிறார்‌ என்றும்‌, 
கர்த்தருடைய பாதுகாப்பும்‌ அவர்களுக்கு 
கிடைக்கவில்லை என்றும்‌ நல்ல 
தீர்க்கதரிசிகள்‌ சொல்லுகிறார்கள்‌. 


மனுஷரைவிட்டு 
நேபுகாத்நேச்சார்‌ 
கர்த்தருடைய 
பணிமுட்டுகளை 
தன்னுடைய தேசத்திற்கு 
தூக்கிக்கொண்டுபோய்விட்டான்‌. என்றும்‌ 
நல்ல தீர்க்கதரிசிகள்‌ தீர்க்கதரிசனமாய்ச்‌ 
சொல்லுகிறார்கள்‌. யூதாவின்‌ மனுஷர்‌ 
கர்த்தருக்கு விரோதமாகப்‌ பாவம்‌ 
செய்ததினால்‌, கர்த்தர்‌ அவர்களைவிட்டு 
விலகிப்போய்விட்டார்‌ என்பதே மெய்யான 
தீர்க்கதரிசன செய்தி. 


கள்ளத்தீர்க்கதரிசிகளோ 
புர்டுகிறார்கள்‌. கர்த்தர்‌. யூ 
மனுஷரைவிட்டு. விலகிப்போய்விடவில்லை 
என்றும்‌, அவர்‌ எப்போதுமே அவர்களோடு 
கூடமிருக்கிறார்‌ என்றும்‌ 
கள்ளத்தீர்க்கதரிசிகள்‌ 
'பொய்சொல்லுகிறார்கள்‌. ங்களுடைய 
பொய்யை உறுதிபண்ணுவதற்கு “பாபிலோன்‌ 
டத்‌ தே 
ணிமுட்டுகள்‌, 
எருசலேமுக்கு கொண்டு. 

(எரே 27:16) என்று கள்ளத்தீர்க்கதரிசிகள்‌ 
பொய்சொல்லுகிறார்கள்‌. 


கர்த்தர்‌ யூதாவின்‌ 
விலகிப்போனதினால்தான்‌, 
எருசலேமுக்கு வந்து 
ஆலயத்திலுள்ள 


சீக்கிரத்தில்‌ 


கர்த்தருடைய 
பணிமுட்டுகளைப்பற்றி 
தீர்க்கதரிசனம்‌. 
பணிமுட்டுகள்‌ 
தேசத்திலிருக்கிறது. 
தேசத்திலிருந்து சீக்கிரமாய்‌. 
கொண்டு வரப்படும்‌ 


கள்ளத்தீர்க்கதரிசிகள்‌ சொல்லுகிறார்கள்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எரேமியாவோ பாபிலோனிலுள்ள 
கர்த்தருடைய ஆலயத்தின்‌ பணிமுட்டுகள்‌ 
எருசலேமுக்கு சீக்கிரத்தில்‌ திரும்ப 
கொண்டு வரப்படாது என்றும்‌, மேலும்‌ 
இப்போது எருசலேமில்‌ மீதியான 
பணிமுட்டுகளும்‌, பாபிலோனுக்கு கொண்டு 
போகப்படும்‌ (எரே 27:21) என்றும்‌ 
எரேமியா கர்த்தருடைய வார்த்தையைச்‌ 
சொல்லுகிறார்‌. 


எரேமியா தீர்க்கதரிசி, 
கள்ளத்தீர்க்கதரிசிகளைக்‌ கடிந்துகொள்கிறார்‌. 
அவர்களிடத்தில்‌ கர்த்தருடைய வார்த்தை 
இல்லை என்று தெளிவபடுத்துகிறார்‌ 
"அவர்கள்‌ தீர்க்கதரிசிகளாயிருந்து, 
அவர்களிடத்திலே கர்த்தருடைய வார்த்தை 
இருந்தால்‌, கர்த்தருடைய ஆலயத்திலும்‌, யூதா 
ராஜாவின்‌ அரமனையிலும்‌, எருசலேமிலும்‌ 
மீதியான பணிமுட்டுகள்‌ பாபிலோனுக்குப்‌ 
போகாதபடிக்கு அவர்கள்‌ சேனைகளின்‌ 
கர்த்தரை நோக்கி மன்றாடட்டுமே" 
எரே... 2788) என்று எரேமியா 
கள்ளத்தீர்க்கதரிசிகளைப்பற்றிச்‌' 


கர்த்தருடைய வார்த்தை இருக்குமென்றால்‌, 


வேண்டும்‌. அவர்கள்‌ ஜீவனுள்ளோருக்கும்‌ 
மரித்துப்போனோரு்கும்‌ இடையே 
மத்தியஸ்தராக நிற்கவேண்டும்‌. தங்களுடைய 
பிரச்சனைகளை கர்த்தரிடத்தில்‌ ஒப்புவிக்க 
வேண்டும்‌. 

பாபிலோனுக்கு ஏற்கெனவே 
எடுத்துக்கொண்டு போகப்பட்ட கர்த்தருடைய 
பணிமுட்டுகளுக்கும்‌, இப்போது எருசலேமில்‌ 
மீதியாயிருக்கிற ்‌ 
பணிமுட்டுகளுக்கும்‌ 
கள்ளத்தீர்க்கதரிசிகள்‌ 
பாபிலோனிலுள்ள பணிமுட்டுகள்‌ 
சீக்கிரத்தில்‌ எருசலேமுக்கு திரும்ப 
கொண்டு வரப்பட வாய்ப்பில்லை. இதுபற்றி 
கள்ளத்தீர்க்கதரிசிகள்‌ சொன்ன 
பொய்யான தீர்க்கதரிசனங்கள்‌ நிறைவேறாது. 





f= FTE 
TT 


கள்ளத்தீர்க்கதரிசிகளிடத்தில்‌ 
கர்த்தருடைய வார்த்தை இருக்குமென்றால்‌, 
அவர்கள்‌ எருசலேமின்‌ மீதியான 
பணிமுட்டுகள்‌ பாபிலோனுக்கு போகாதபடி 
கர்த்தரிடத்தில்‌ மன்றாடவேண்டும்‌. இ 
மெய்யான 
சேனைகளின்‌ 
மன்றாட்டைக்‌ கேட்டு, 

மீதியான  பணிமுட்டுகள்‌ பாபிலோனுக்கு: 
போகாதபடிக்கு தடுத்து நிறுத்துவார்‌. 


கர்த்தர்‌ 


கள்ளத்தீர்க்கதரிசிகள்‌ பொய்யான 
தீர்க்கதரிசனம்‌ சொல்லுவதற்குப்‌ பதிலாக 
கர்த்தரிடத்தில்‌ ஜெபம்பண்ணவேண்டும்‌. 
மனுஷரிடத்தில்‌ பொய்யான வார்த்தைகளை 
அடுக்கடுக்காய்‌ சொல்லுவதற்குப்‌ பதிலாக 
சேனைகளின்‌: கர்த்தரை நோக்கி 
மன்றாடவேண்டும்‌. 


நேபுகாத்நேச்சார்‌ 


எருசவேமிலள்ள 


வ ப்ிமுட்ட்‌ ர்‌ இங்கே 

ல... பணிமுட்டுகள்‌ மாத்திரமே 
இருக்கிறது. சகல தூண்களையும்‌, கடல்‌ 
தொட்டியையும்‌, ஆதாரங்களையும்‌, 
எருசலேம்‌ நகரத்தில்‌ மீதியான மற்ற 
பணிமுட்டுகளையும்‌ நேபுகாத்நேச்சார்‌ 
பாபிலோன்‌ தேசத்திற்கு கொண்டுபோகாமல்‌ 
இங்கேயே விட்டுவிட்டான்‌. இவையெல்லாம்‌ 
பொன்னாயிருந்தால்‌, இவற்றை ஏற்கெனவே. 
தன்னோடு. கொண்டு 
போயிருந்திருப்பான்‌. அவை 
வெண்கலமாயிருந்ததினால்‌, அவற்றை 
எருசலேமிலேயே விட்டுவிட்டு போய்விட்டான்‌. 
இந்த வெண்கல பணிமுட்டுகளும்‌ 
பாபிலோன்‌ தேசத்திற்கு கொண்டுபோகப்படும்‌ 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 

கர்த்தருடைய ஆலயத்திலும்‌, 
யூதாராஜாவின்‌. அரமனையிலும்‌, 
எருசலேமிலும்‌ மீதியான அந்தப்‌ 

ட்டுகள்‌ பாபிலோனுக்குக்‌ 
கொண்டுபோகப்படுமென்று இஸ்ரவேலின்‌ 
தேவனாகிய சேனைகளின்‌ கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌" (எரே 27:21). 


நேபுகாத்நேச்சார்‌. எருசலேமுக்கு 
விரோதமாக நிச்சயமாகவே மறுபடியும்‌ 
திரும்பி வருவான்‌. கர்த்தருடைய 
ஆலயத்திலும்‌, ராஜாவின்‌ அரண்மனையிலும்‌ 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மீதியான ட்டுகளையும்‌ 
தன்னோடு தூக்கிக்கொண்டு 
போய்விடுவான்‌. இந்தப்‌ பணிமுட்டுகளெல்லாம்‌. 
ஒரு குறிப்பட்ட காலம்‌ வரையிலும்‌ 
பாபிலோன்‌ தேசத்திலேயே இருக்கும்‌. “நான்‌ 
அவைகளை விசாரிக்கும்‌ நாள்‌ வரையிலும்‌ 
அவைகள்‌ அங்கே இருக்கும்‌" (எரே 27:22) 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


எல்லா 


பின்பு அவைகளைத்‌ திரும்ப இந்த 
ஸ்தலத்திற்குக்‌ கொண்டுவரப்பண்ணுவேன்‌" 
(எரே 27:22) என்று கர்த்தர்‌ பன்‌ 
கர்த்தருடைய லயத்தின்‌ 
பணிமுட்டுகளெல்லாம்‌. தவல தெய்வீக 
பிரகாரம்‌, பாபிலோன்‌. 
பாதுகாப்பாயிருக்கும்‌. 
ஆலயத்தின்‌ பணிமுட்டுகளை 
சேதப்படுத்துவதற்கு கர்த்தர்‌ 
அனுமதி கொடுக்கவில்லை. 
அவை கர்த்தருடைய ஆலயத்தில்‌ இருந்த 
பிரகாரமாக, இப்போது பாபிலோன்‌. 
தேசத்தில்‌ பாதுகாப்பாயிருக்கிறது. கர்த்தர்‌ 
அவைகளை விசாரிக்கும்‌ நாள்‌ வரைக்கும்‌ 
அவைகள்‌ அங்கே பாதுகாப்பாயிருக்கும்‌. 


நேபுகாத்நேச்சார்‌ ராஜா பாபிலோன்‌. 
த்திற்கு எடுத்துக்கொண்டுபோன 
தேவாலயத்தின்‌ பணிமுட்டுகளெல்லாம்‌, 
மறுடியுமாய்‌ எருசலேமுக்கு திரும்பக்‌ 
டு வரப்பட்ட சம்பவம்‌ எஸ்றாவின்‌ 
எழுதப்பட்டருங்கிறது. 
அத்தன்‌. பணிமுட்டுகளுக்கு ஒரு சேதமும்‌ 
உண்டாவில்லை. 


“அலைகளை பெர்சியாவின்‌ 
ராஜாவாகிய கோஸ்‌ பொக்கிஷக்காரனாகிய 
மித்திரேதாத்தின்‌ கையினால்‌ எடுக்கச்செய்து, 
யூதாவின்‌ அதிபதியாகிய சேஸ்பாத்சாரிடத்தில்‌ 
எண்ணிக்கொடுத்தான்‌" (எஸ்றா 1:8). 


கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம்‌ 
இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ அநேக காரியங்களை 
இழந்துபோயிருக்கலாம்‌. நாம்‌ 
இழந்துபோனதை கர்த்தர்‌ நமக்கு 
நிச்சயமாய்த்‌ திரும்பக்‌ கொடுப்பார்‌. 
ஒருவேளை நாம்‌ அவற்றை நம்முடைய 
காலத்தில்‌ திரும்பப்‌ 
பெற்றுக்கொள்ளாவிட்டாலும்‌, கர்த்தருக்கு 
ஏற்ற காலத்தில்‌, அவை நிச்சயமாய்‌ 
நம்மிடத்தில்‌ திரும்ப வரும்‌. நாம்‌ இழந்துபோன 
நன்மைகளை நம்முடைய சந்ததியார்‌ 
பெற்றுக்கொள்வார்கள்‌. 





i al 
TT 


எரேமியா 
அதிகாரத்தில்‌ 


இதற்கு முந்திய 
கள்ளத்தீர்க்கதரிசிகளுக்கு, 
விரோதமாக கர்‌ ய வார்த்தையைச்‌ 
சொன்னார்‌. பாபிலோன்‌ ராஜாவின்‌ நுகம்‌ 
சீக்கிரத்தில்‌ முறிக்கப்படும்‌ என்றும்‌, 
தேவாலயத்தின்‌ பணிமுட்டுகள்‌ பாபிலோன்‌ 
தேசத்திலிருந்து எருசலேமிலுள்ள 
ஆலயத்திற்கு சீக்கிரத்தில்‌ திரும்பக்‌. 
கொண்டுவரப்படும்‌ என்றும்‌ 
கள்ளத்தீர்க்கதரிசிகள்‌ பொய்யாய்த்‌ 
நீர்க்கதரிரனம்‌ சொல்லுகிறார்கள்‌. எரேமியா 
அவர்களுக்கு விரோதமாக எதிர்த்து நின்று 
கர்த்தருடைய வார்த்தையை உண்மையாய்ச்‌ 
சொல்லுகிறார்‌. 
ந்‌ காரத்தில்‌ னியா. 
ட டன சன்னந்தர்க்கதிளியோடு 
எரேமியா விவாதம்பண்ணும்‌ சம்பவம்‌ 
எழுதப்பட்டிருக்கிறது.  நேபுகாத்நேச்சாரின்‌ 
அதிகம்‌ சீக்கிரத்தில்‌ முறிந்துபோகும்‌ 
பாபிலோன்‌ தேசத்தில்‌ 
சிறைப்ப்டுுக்கிற யூதர்களும்‌, 
பணிமுட்டுகளும்‌ 
சீக்கிரத்தில்‌ திரும்பிவரும்‌ 
அனனியா பொய்யாய்த்‌ 
தீர்க்கதரிசனம்‌ சொல்லுகிறான்‌ (எரே 2831-4). 
தான்‌ சொன்ன தீர்க்கதரிசனம்‌ நிறைவேறும்‌ 
என்பதற்கு அடையாளமாக அனனியா 
எரேமியாவின்‌ கழுத்திலிருந்த நுகத்தை: 
எடுத்து அதை உடைத்துப்போடுகிறான்‌ 
(எரே 28:10,11). 


அனனியா சொன்ன தீர்க்கதரிசன 
வார்த்தைகள்‌ நிறைவேறவேண்டுமென்று 
எல்லோரும்‌ விரும்புகிறார்கள்‌. அனனியா 
சொன்ன வார்த்தையின்படியே கர்த்தர்‌ 
செய்வார்‌ என்று எரேமியாவும்‌ 
சொல்லுகிறார்‌. ஆனாலும்‌ அனனியா 
சொன்னது கர்த்தருடைய வார்த்தையல்ல. 
என்பதை எரேமியா தெளிவுடுத்துகிறார்‌ 
(எரே 28:5-9). 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


“தேவனுடைய 

வருகிறது. 
யூதாதேசத்தாருக்கு மரநுகத்திற்குப்‌ பதிலாக. 
இருப்பு நுகம்‌ கொடுக்கப்படும்‌ 
(எரே 28:12-14). அனனியா தீர்க்கதரிசியும்‌ 
சீக்கிரத்தில்‌ மரித்துப்போவான்‌ 
(எரே 281547). 


அனனியா தீர்க்கதரிசி 
எரே 28:1-4 


எரே 28:1. யூதாவுடைய ராஜாவாகிய 
சிதேக்கியா அரசானத்‌ தூவக்கின 
நாலாம்‌ வருஷம்‌ ஐந்தாம்‌ மாதத்திலே, 
அசூரின்‌ குமாரனாகிய அனனியா 
என்னப்பட்ட கிபியோன்‌ ஊரானாகிய 
தீர்க்கதரிசி கர்த்தருடைய ஆலயத்திலே 
ஆசாரியர்களும்‌ சகல ஜனங்களும்‌ 
பார்த்திருக்க என்னை நோக்கி: 


எரே 28:2. இஸ்ரவேலின்‌ தேவனாகிய 
சேனைகளின்‌ கர்த்தர்‌ உரைக்கிறது 
என்னவென்றால்‌, பாபிலோன்‌ ராஜாவின்‌ 


நூகத்தை முறித்தேன்‌. 


எரே 28:9. பாபிலோன்‌ ராஜாவாகிய 
நேபுகாத்நேச்சார்‌ இவ்விடத்திலிருந்து 
எடுத்துப்‌ பாபிலோனுக்குக்‌ கொண்டு 
போன கர்த்தருடைய 
பணிமுட்டுகளையெல்லாம்‌ 

இரண்டு. வருஷகாலத்திலே 
இவ்விடத்துக்குத்‌ திரும்பக்‌ 
 கொண்டுவரப்பண்ணுவேன்‌. 

எரே 28:4. யோயாரக்கீமின்‌' 
குமாரனாகிய எகொனியா என்கிற 
மூதாவுடைய ராஜாவையும்‌ 
பாபிலோனுக்குச்‌ சிறையாகக்‌ கொண்டு 
போகப்பட்ட யூதர்‌ அனைவரையும்‌ 
தான்‌ இவ்விடத்துக்குத்‌ திரும்பிவரப்‌ 
பண்ணுவேன்‌; பாபிலோன்‌ ராஜாவின்‌ 
நுகத்தை உடைப்பேன்‌ என்றார்‌ என்று 





i FTN 
TT 


கள்ளத்தீர்க்கதரிசிக்கும்‌ 
தீர்க்கதரிசிக்கும்‌ இடையே. 
நடைபெறுகிறது. 

யூதாவுடைய ராஜாவாகிய  சிதேக்கியாவின்‌ 
ஆட்சிக்காலத்தில்‌ நடைபெறுகிறது. 
சிதேக்கியா அரசாள துவக்கின நாலாம்‌ 
வருஷம்‌, ஐந்தாம்‌ மாதத்திலே அனனியா 
என்னும்‌ கள்ளத்தீர்க்கதரிசி கர்த்தருடைய 
நாமத்தினால்‌ பொய்யாய்த்‌ தீர்க்கதரிசனம்‌. 
சொல்லுகிறான்‌. 


சிதேக்கியா ராஜா அரசாள துவங்கின 
முதல்‌ நான்கு வருஷங்கள்‌, அவருடைய 
ஆட்சியின்‌ ஆரம்பகாலமாகும்‌ இந்த 
வருஷங்களில்‌ சிதேக்கியா பாபிலோன்‌ 
ராஜாவினுடைய நேரடி மேற்பார்வையின்‌ 
கீழும்‌, அவருடைய கட்டளையின்‌ கீழும்‌ 
ஆட்சிபுரிகிறார்‌. சிதேக்கியா பாபிலோன்‌ 
ராஜாவுக்கு கப்பம்‌ செலுத்தி, அவருக்கு 
கீழ்ப்படிந்து, ஆட்சிசெய்கிறார்‌. 

சிதேக்கியா ராஜாவின்‌ மீதமுள்ள 
அப்ரிக்காகம்‌ அவருடைய ஆட்சியின்‌ 

ாலமாகும்‌. சிதேக்கியாவினுடைய 
வ ிக்வாடததன்‌ முன்பகுதிக்கும்‌, 
பின்பகுதிக்கும்‌ லு வித்தியாசங்கள்‌ 
உள்ளது. முதல்‌ நான்கு 
வறங்களில்‌, பார்வோன்‌ காக்க. 
கீழ்ப்படிந்து; அவருக்கு கப்பம்‌ செலுத்தி 
ஆட்சிசெய்தார்‌. அதன்‌ பின்பு சிதேக்கியா 
பாபிலோன்‌ ராஜாவுக்கு விரோதமாக 
கலகம்பண்ணினார்‌. 


சிதேக்கியா 

ஆட்சிக்காலத்தின்‌ நாலாம்‌ 

பாபிலோன்‌  தேசத்திற்குப்‌. 

"யூதாவின்‌ ராஜாவாகிய 
ராஜ்யபாரம்பண்ணும்‌ நாலாம்‌ 
பாபிலோனுக்குப்‌ போன 

அவனோடே கூடப்போன 

மகனாகிய  நேரியாவின்‌ குமாரனும்‌ 
சாந்தகுணமுள்ள பிரபுவுமாகிய செராயாவுக்கு 
எரேமியா தீர்க்கதரிசி கற்பித்த வார்த்தை” 
(எரே 51:60). 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சிதேக்கியா ராஜா 
நேரடியாகப்‌ போனதினால்‌, 
பாபிலோன்‌ ராஜாவுக்கும்‌ 
ஏற்பட்டிருக்கிற கருத்து வேறுபாடுகள்‌ 
முடிவுக்கு வந்துவிடும்‌ என்று ஜனங்கள்‌ 
நம்பினார்கள்‌. நேபுகாத்நேச்சார்‌ 
யூதாதேசத்தின்மீது த்தம்பண்‌ 
நிறுத்திவிடுவார்‌ 
மனுஷர்‌ 


பாபிலோனுக்கு 
அவருக்கும்‌ 
இடையே 


என்றும்‌ 
எதிர்பார்த்தார்கள்‌. 

மில்‌ சன்ளத்தக்கதரிசின்‌, 
தங்களுடைய கற்பனையான வார்த்தைகளைச்‌ 
சொல்லி,  சிதேக்கியா ராஜாவை திசை 
திருப்புகிறார்கள்‌. கள்ளத்தீர்க்கதரிசனம்‌. 
சொன்னவர்களில்‌ அனனியா என்பவனும்‌ 
ஒருவன்‌. 


அனனியா அசூரின்‌ குமாரன்‌. இவன்‌ 
கிபியோன்‌ ஊரைச்‌ சேர்ந்தவன்‌. அனனியா 
கர்த்தருடைய ஆலயத்திலே ஆசாரியர்களும்‌ 
சகல ஜனங்களும்‌ பார்த்திருக்க, எரேமியாவை 
நோக்கி தீர்க்கதரிசனம்‌ சொல்லுகிறான்‌ 
கர்த்தருடைய ஆலயத்தில்‌ ஏராளமான 
ஜனங்கள்‌ கூடிமிருந்தாலும்‌, அனனியாவின்‌ 
பார்வை எரேமியாவின்‌ பக்கம்‌ 
திரும்பிிருக்கிறது. அவன்‌ எரேமியாவுக்கு 
விரோதமாய்‌ தீர்க்கதரிசனம்‌ சொல்லுகிறான்‌. 
அவன்‌ எரேமியா சொன்ன வார்த்தைகளுக்கு 
எதிர்த்து நிற்கிறான்‌. எரேமியா 
கர்த்தருடைய நாமத்தினால்‌ 
பொய்வார்த்தைகளை சொல்லுகிறான்‌ என்று 
அனனியா எரேமியாவின்மீது குற்றம்‌ 


சொல்லுகிறான்‌. 
பாபிலோன்‌ த்தார்‌ ப்போ 
யூதாவின்மீதும்‌ களைத்‌ 
ஆட்சிசெய்கிறார்கள்‌. பாபிலோன்‌ ராஜாவின்‌ 
நுகம்‌ சீக்கிரத்தில்‌ முறிந்துபோகும்‌ என்பதே 
அனனியாவின்‌ தீர்க்கதரிசனம்‌. இன்னும்‌ 
இரண்டு வருஷகாலத்தில்‌ பாபிலோன்‌ 
ராஜாவின்‌ நுகத்தை கர்த்தர்‌ 
முறித்துப்போடுவார்‌ என்று அனனியா 
கர்த்தருடைய நாமத்தினாலே பொய்யாய்த்‌ 
தீர்க்கதரிசனம்‌ சொல்லுகிறான்‌. 

பாபிலோன்‌ ராஜாவாகிய 


மேலும்‌ 
நேபுகாத்நேச்சார்‌ இல்விடத்திலிருந்து 
எடுத்துப்‌ பாபிலோனுக்குக்‌ கொண்டுபோன 





i al 
TT 


புதிய ஏற்பாட்டுக்காலத்து. 
விசுவாசிகளாகிய நாமோ கர்த்தருடைய 
பார்வையிலே. விலையேறப்‌ 
பெற்றவர்களாயிருக்கிறோம்‌. நீ என்‌ 
பார்வைக்கு அருமையானபடியினால்‌. 
கனம்பெற்றாய்‌; நானும்‌ உன்னைச்‌ 
சிநேகித்தேன்‌, ஆதலால்‌ உனக்குப்‌ பதிலாக 
மனுஷர்களையும்‌, உன்‌ ஜீவனுக்கு ஈடாக 
ஜனங்களையும்‌ கொடுப்பேன்‌" (ஏசா 43:4). 


இதோ, நான்‌ என்‌ தூதனை 
அனுப்புகிறேன்‌, அவன்‌ எனக்கு முன்பாகப்‌ 
போய்‌, வழியை ஆயத்தம்பண்ணுவான்‌;: 
அப்பொழுது நீங்கள்‌ தேடுகிற ஆண்டவரும்‌ 
நீங்கள்‌ விரும்புகிற உடன்படிக்கையின்‌ 
தூதனுமானவர்‌ தம்முடைய ஆலயத்துக்குத்‌ 
தீவிரமாய்‌ வருவார்‌: இதோ, வருகிறார்‌ என்று 
சேனைகளின்‌ கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌" 


ஆசாரியன்‌ ஸ்ரவேல்‌ 
நாமங்களை தன்னுடைய 
தோள்பட்டைமிலம்‌, தன்னுடைய இருதயத்தின்‌ 
மேலிருக்கும்‌ நியாயவிதி மார்ப்பதக்கத்திலும்‌. 
கர்த்தருடைய சந்நிதானத்திலே. 
தரித்துகொண்டிருக்கிறார்‌ 
மகாபிரதான 
க்க "இயேசுகிறிஸ்து, பிதாவாகிய 
தேவனுக்கு முன்பாக, நமக்காக பரிந்து 
பேசிக்கொண்டிருக்கிறார்‌ நாம்‌. 
கிறிஸ்துவுக்குரியவர்கள்‌. தோள்பட்டை 
என்பது வல்லமைக்கு அடையாளம்‌. 
இருதயம்‌ அன்புக்கு நப. பிரதான 
ஆசாரியன்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ 
நாமங்களை தன்னுடைய தோள்பட்டையிலும்‌, 
இருதயத்திலும்‌ தரித்திருக்கிறார்‌. 


கர்த்தராகிய 
இஙேணிறிக்து துஷ்‌ நம்முடைய நாமங்களை, 


கிறிஸ்துவானவர்‌ தம்முடைய 
சர்வவல்லமையினாலே, தம்முடைய தோளிலே 
நம்மை சுமந்து செல்கிறார்‌. அவர்‌ நம்மை 
தம்முடைய இருதயத்திலும்‌ சுமந்து 
செல்கிறார்‌. 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


மேய்ப்பனைப்போலத்‌ தமது மந்தையை 
மேய்ப்பர்‌: ஆட்டுக்குட்டிகளைத்‌ தமது 
பயத்தினால்‌ சேர்த்து, தமது மடியிலே சுமந்து, 
கறவலாடுகளை மெதுவாய்‌ நடத்துவார்‌" 
(ஏசா 4041. 


ஏபோத்து, கச்சை ஆகியவற்றைப்‌ போல்‌ 
நியாயவிதி மார்ப்பதக்கமும்‌, பொன்‌, 
இளநீலநூல்‌, இரத்தாம்பரநூல்‌, சிவப்புநூல்‌, 
மெல்லிய பஞ்சுநூல்‌ ஆகியவற்றால்‌. 
செய்யப்பட்டிருக்கிறது. (யாத்‌  28:5-6,8,15) 
ஆரோன்‌ இஸ்ரவேல்‌ ஜனத்தாருடைய 
பிரதிநிதியாகத்‌ தேவனுடைய சமுகத்தில்‌ 
வந்து நிற்கிறார்‌. ஆகையினால்‌ இது, 
நியாயவிதி மார்ப்பதக்கம்‌ என்று 
அழைக்கப்படுகிறது. (யாத்‌ 28:29 -30). 


நியாயவிதி மார்ப்பதக்கம்‌ சதுரம்‌ 
இரட்டையும்‌, ஒரு சாண்‌ நீளமும்‌ ஒரு சாண்‌: 
வேண்டும்‌. அதில்‌: 
க்கும்‌... இரத்தினக்கற்களில்‌, 

வேலின்‌ பன்னிரண்டு கோத்திரத்தாரின்‌ 
முத்திரையாக 
வெட்டப்பட்டிருக்கும்‌. (யாத்‌ 2816-21) 
மார்ப்பதக்கம்‌ ஏபோத்தோடு இணைக்கப்‌ 

பட்டிருக்கும்‌. (யாத்‌ 28:22-29), 


மார்ப்பதக்கம்‌ இரட்டையாக இருக்கும்‌. 
ஊரீம்‌, தும்பீம்‌ ஆகியவற்றை வைப்பதற்கு 
வசதியாக இவை இரட்டையாக உள்ளது. 
(யாத்‌ 2846,30), ஒருசாண்‌ அளவு என்பது, 
சுமார்‌ 9 அங்குலங்கள்‌. 

நியாயவிதி 
பன்னிரண்டு 
ஒவ்வொரு 
வீதமாக, 
பதிக்கப்படுகிறது. அதன்‌ விவரம்‌ வருமாறு: 


முதலாம்‌ பத்தி (யாத்‌ 2827) 


1. பத்மராகமம்‌ 
(ஆதி 29:32) 


(கோகு - ரூபன்‌ 


2. புஷ்பராகம்‌ (10022) - சிமியோன்‌ 


(ஆதி 29:33) 


3. மாணிக்கம்‌ (வற்ண]) - லேவி 


(ஆதி 29: 





i= FTN 
TT 


சிறைப்பட்டுப்போனவர்கள்‌ 
எருசலேமுக்கு திரும்பி வருவார்கள்‌ என்றும்‌ 
அனனியா தீர்க்கதரிசனம்‌ சொல்லுகிறான்‌. 
“யோயாக்கீமின்‌ 

எகொனியா என்கிற 
ராஜாவையும்‌ பாபிலோனுக்குச்‌ 
கொண்டுபோகப்பட்ட யூதர்‌ அனைவரையும்‌ 
நான்‌ இல்லிடத்துக்குத்‌ 
திரும்பிவரப்பண்ணுவேன்‌” (எரே 28:4) என்று 
கர்த்தர்‌ சொன்னதாக அனனியா 
சொல்லுகிறான்‌. தான்‌ ஏற்கெனவே. 
சொன்னதுபோல, இப்போது மறுபடியுமாக 
“பாபிலோன்‌ ராஜாவின்‌ நுகத்தை 
உடைப்பேன்‌" என்று கர்த்தர்‌ சொன்னதாக 
அனனியா சொல்லுகிறான்‌. 


எரேமியா சொன்ன தீர்க்கதரிசனமோ, 
அனனியா சொன்ன தீர்க்கதரிசன. 
வார்த்தைகளுக்கு 

நேர்விரோதமாகயிருக்கிறது. பாபிலோன்‌ 
ராஜாவின்‌ நுகம்‌ யூதாவின்‌ மனுஷர்மீது 
கயிறுகளால்‌ இறகக்கட்ட்ப்ரக்கம்‌ 


பப்கோன்‌ 
வருஷங்களாக 

சிறையிருப்பிலிருப்பார்கள்‌ என்றும்‌ எரேமியா 

கர்த்தருடைய வார்த்தையைச்‌ 

சொல்லியிருக்கிறார்‌. அளனியாவோ 

சிறையிருப்புக்காலம்‌ இரண்டு வருஷத்தில்‌ 

முடிந்துபோகும்‌ என்று சொல்லுகிறான்‌. 

அனனியாவும்‌ 

கர்த்தருடைய 

பேசுகிறார்கள்‌. 

தீர்க்கதரிசன 

வித்தியாசமாயிருக்கிறது. இவர்களில்‌ யார்‌ 

சொன்ன தீர்க்கதரிசனம்‌ நிறைவேறுகிறதோ, 

அவர்‌ மாத்திரமே கர்த்தருடைய மெய்யான 

தீர்க்கதரிசி. மற்றவர்‌ கள்ளத்தீர்க்கதரிசி. 


குமாரனாகிய 
யூதாவுடைய 
சிறையாகக்‌ 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அனனியா 
சந்தோஷமான 
சொல்லுகிறார்‌. 
ஜனங்களுக்கு 


யூதாவின்‌ மனுஷருக்கு 
செய்தியைத்தான்‌ 
கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள்‌ 
சந்தோஷத்தைக்கொடுக்கும்‌ 
செய்திகளைச்‌ சொல்லுவதற்குப்‌ பதிலாக, 
கர்த்தருடைய செய்தியை உண்மையாய்ச்‌ 
சொல்லவேண்டும்‌. ஜனங்கள்‌ தங்களுடைய 
பாவங்களுக்கு மனந்திரும்ப்‌ அவர்களை 
வழிநடத்தவேண்டும்‌. தாங்கள்‌ இழந்துபோன 
ஆசீர்வாதங்கள்‌ தங்களுக்கு சீக்கிரத்தில்‌ 
வரவேண்டும்‌ என்பதைவிட, தாங்கள்‌ 
கர்த்தரிடத்தில்‌ சீக்கிரத்தில்‌ திரும்பவேண்டும்‌ 
என்று ஜனங்கள்‌ எதிர்பார்க்கவேண்டும்‌. 


கள்ளத்தீர்க்கதரிசிகள்‌ ஜனங்க 
பாவங்களை கண்டித்து உணர்த்தவில்லை. 
ஜெபம்பண்ணுவதற்கு அவர்களை 
வழிநடத்தவில்லை. கர்த்தருடைய முகத்தைத்‌ 
தேடவேண்டுமென்று அவர்களுக்கு 

லோசனை சொல்லவுமில்லை. 
கர்த்தரிடத்தில்‌ திரும்பி வருவதற்கு ஏற்ற 
உபதேசங்களையும்‌ கள்ளத்தீர்க்கதரிசிகள்‌ 
ஜனங்களுக்கு சொல்லவில்லை. 
அவர்களுக்கு ஆசிர்வாதம்‌ மறுபடியும்‌ வரும்‌ 
என்று மாத்திர! சொல்லுகிறார்கள்‌. 
அவர்கள்‌ கர்த்தரோடு 
ஐக்கியமாமிருக்கவேண்டும்‌. கர்த்தர்‌ 
அவர்கள்‌ மத்தியில்‌ வாசம்பண்ணவேண்டும்‌. 
அதுவே அவர்களுக்கு மெய்யான 
ஆசீர்வாதம்‌. 


அனனியா 


நாமத்தினால்‌ 
தற்காலிகமான. 


தீர்க்கதரிசி கர்த்தருடைய 
யூதாவின்‌ மனுஷருக்கு 
ஆசீர்வாதங்களை 
தீர்க்கதரிசனமாய்ச்‌ சொல்லுகிறார்‌. 
உலகப்பிரகாரமான  ஆசீர்வாதங்களைப்பற்றி 
அனனியா அதிகமாய்ப்‌ பேசுகிறார்‌. 
ஆவிக்குரிய நன்மைகளைப்பற்றி அனனியா 
ஒரு வார்த்தையும்‌ சொல்லவில்லை. கர்த்தர்‌ 
எப்போதுமே தம்முடைய பிள்ளைகளுக்கு 
ஆவிக்குரிய கிருபைகளையும்‌, ஆவிக்குரிய 
இரக்கங்களையும்‌ வாக்குப்பண்ணுகிறார்‌. 


'நான்‌ கர்த்தர்‌ என்று அறியும்‌ 
இருதயத்தை அவர்களுக்குக்‌ கொடுப்பேன்‌;: 
அவர்கள்‌ என்‌ ஜனமாயிருப்பார்கள்‌, நான்‌ 
அவர்கள்‌ தேவனாயிருப்பேன்‌: அவர்கள்‌ 
னை இருதயத்தோடும்‌ 

என்று 
கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌" (எரே 24:7). 





i FTN 
TT 


நம்மிடத்தில்‌ உலகப்பிரகாரமான 
ஐசுவரியம்‌ எவ்வளவு இருக்கிறது என்பது. 
முக்கியமல்ல. நம்மிடத்தில்‌ கர்த்தரை அறியும்‌ 
இருதயம்‌ இருக்கவேண்டும்‌. கர்த்தர்‌ 
நம்முடைய தேவனாயிருக்கவேண்டும்‌. நாம்‌ 
கர்த்தருடைய பிள்ளைகளாயிருக்கவேண்டும்‌. 
இதுவே நமக்கு மெய்யான ஆசீர்வாதம்‌. 


எரேமியா தீர்க்கதரிசி 
எரே 28:5-9 


எரே 285, 
தீர்க்கதரிசி. 
பார்த்திருக்கவும்‌, 
ஆலயத்தில்‌ தின்றிருத்த 
ஜனங்கனெல்லாரும்‌ பார்த்திருக்கவும்‌. 
அனனியா தீர்க்கதரிசியை நோக்கி: 


அப்பொழுது எரேமியா 
ஆசாரியர்கள்‌ 
கர்த்தருடைய 


எரே 28:6. ஆமென்‌, கர்த்தர்‌ அப்படியே 
செய்வாராக; கர்த்தருடைய 
ஆலயத்தின்‌. பணிமுட்டுகனையும்‌ 
சிறைப்பட்டுப்போன அனைவரையும்‌. 
பாபிலோனிலிருந்து 

'திரும்பிவரப்பண்ணுவாரென்று. தீ 
தீர்க்கதரிசனமாகச்‌ சொன்ன உண்‌: 
வார்த்தைகளைக்‌: கர்த்தர்‌ 
'நிறைவேற்றுவாராக. 


எரே 28:7. ஆகிலும்‌, உன்‌ செவிகளும்‌ 
சகல்‌ ஜனத்தின்‌ செவிகளும்‌ கேட்க 
நான்‌ சொல்லும்‌ வார்த்தையைக்‌ கேன்‌. 


பூர்வகாலமுதல்‌ எனக்கு 
முன்னும்‌ உனக்கு முன்னும்‌ இருந்த 
தீர்க்கதரிசிகள்‌ அநேகம்‌ தேசங்களுக்கு 
விரோதமாகவும்‌, பெரிய 
ராஜ்யங்களுக்கு. விரோதமாகவும்‌, 
யுத்தத்தையும்‌ 
கொள்ளைநோயையும்‌ 
தீர்க்கதரிசனம்‌ சொன்னார்கள்‌. 


எரே 28:9. சமாதானம்‌ வரும்‌ என்று 
தீர்க்கதரிசி தீர்க்கதரிசனம்‌ சொல்லி. 
யிருக்க, அந்தத்‌ தீர்க்கதரிசி சொன்ன 
வார்த்தையின்‌ படியே வந்தால்‌, 
அப்பொழுது அவன்‌ கர்த்தர்‌ மெய்யாய்‌ 
அனுப்பின தீர்க்கதரிசியாக. 
வினங்குவானென்று எரேமியா 
தீர்க்கதரிசி சொன்னான்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


அனனியாவின்‌ 
கள்ளத்தீர்க்கதரிசனத்திற்கு எரேமியா 
பிரதியுத்தரம்‌ சொல்லுகிறார்‌. அனனியா 
தீர்க்கதரிசனமாய்ச்‌ சொன்ன வார்த்தைகள்‌ 
நிறைவேறவேண்டுமென்று எரேமியாவும்‌ 
விரும்புகிறார்‌. அனனியா யூதாதேசத்துக்கு 
நன்மையான. வார்த்தைகளைச்‌ 
சொல்லியிருக்கிறார்‌. அனனியாவுக்கு 
யூதாவின்‌ மனுஷர்மீதும்‌, எருசலேமின்‌ 
குடிகள்மீதும்‌, யூதாதேசத்தின்மீதும்‌ மிகுந்த 

அன்பு இருக்கிறது.  தேசத்தின்மீதுள்ள 
அன்பின்‌ மிகுதியினால்‌, அனனியா 
கர்த்தருடைய நாமத்தினால்‌, 
யூதாதேசத்திற்கும்‌ யூதாவின்‌ மனுஷருக்கும்‌ 
ஆசீர்வாதமான வார்த்தைகளைச்‌ 


சொல்லுகிறார்‌. 


அனனியாவைப்போலவே 
யூதாமனுஷர்மீதும்‌, 
குடிகள்மீதும்‌ அன்பாயிருக்கிறார்‌. 
ஆகையினால்‌ அனனியா தீர்க்கதரிசன. 
வார்த்தைகளைச்‌ சொன்னபோது, “ஆமென்‌, 
கர்த்தர்‌ அப்படியே செய்வாராக" (எரே 28:6) 
என்று எரேமியா அனனியாவின்‌ 
வார்த்தைகளை அங்கீகரிக்கிறார்‌ 
யூநாதேசம்‌ அழிந்துபோகக்கூடாது என்று 
எரேமியாவும்‌ விரும்புகிறார்‌. 


அனனியா கர்த்தருடைய நாமத்தினால்‌. 
பொய்யாய்த்‌ தீர்க்கதரிசனம்‌ சொன்னாலும்‌, 
அவர்‌. யூதாதேசத்திற்கு நன்மையான 
வார்த்தைகளையே சொல்லுகிறார்‌. அவர்‌ 
சொன்ன. வார்த்தைகள்‌ நிறைவேறினால்‌ 
அது எல்லோருக்கும்‌ நலமாயிருக்கும்‌ என்று 
எரேமியாவும்‌ எதிர்பார்க்கிறார்‌. 

நிமித்தமாக, அனனியா 
வார்த்தைகள்‌ இறைவேறவேண்டுபென்று, 
எரேமியா கர்த்தரிடத்தில்‌ விண்ணப்பம்‌ 
பண்ணுகிறார்‌. 

“ஆமென்‌, 
செய்வாராக ; 
பணிமுட்டுகளையும்‌ சிறைப்பட்டுப்போன 
அனைவரயும்‌ பாபிலோனிலிருந்து 
திரும்பிவரப்பண்ணுவாரென்று நீ 
தீர்க்கதரிசனமாகச்‌ சொன்ன 
வார்த்தைகளைக்‌ 
நிறைவேற்றுவாராக” (எரே. 
எரேமியா சொல்லுகிறார்‌. 


எரேமியாவும்‌ 
எருசலேமின்‌ 


கர்த்தர்‌ 


அப்படியே 
கர்த்தருடைய ஆலயத்தின்‌ 


28:6) என்று 





i= THEN 
TT 


எரேமியா தீர்க்கதரிசி 
வார்த்தைகளை அனனியாவிடம்‌ தன்‌ 
முறையில்‌ இரகசியமாய்ச்‌ சொல்லவில்லை. 
கர்த்தருடைய ஆலயத்தில்‌ ஆசாரியர்கள்‌ 
பார்த்திருக்கவும்‌, ஜனங்கள்‌ எல்லோரும்‌ 
பார்த்திருக்கவம்‌, எரேமியா தீர்க்கதரிசி 
அனனியா தீர்க்கதரிசியிடம்‌ 
வார்த்தைகளைச்‌ சொல்லுகிறார்‌. 


எரேமியா ஏற்கெனவே 
மனுஷருக்காக கர்த்தரிடத்தில்‌ 
செய்திருக்கிறார்‌. எரேமியா 
மனுஷருக்கு விரோதமாகவும்‌, 
குடிகளுக்கு விரோதமாகவும்‌ கர்த்தருடைய 
வார்த்தையைச்‌ சொன்னாலும்‌, எரேமியா பல. 
சமயங்களில்‌ அவர்களுக்காக கர்த்தரிடத்தில்‌ 
பரிந்துபேசுகிறார்‌. ஜனங்கள்‌ 
அழிந்துபோகவேண்டுமென்பது எரேமியாவின்‌ 


யூதாவின்‌ 
விண்ணப்பம்‌: 
யூதாவின்‌ 
எருசலேமின்‌ 


கீழ்ப்படிந்து ஜீவிக்கவேண்டும்‌. 
தீர்க்கதரிசியின்‌ விரு 
பாவிகளெல்லோரும்‌ செத்துப்போக வேண்டும்‌. 
என்பது கர்த்தருடைய உ விருப்பமல்ல. 
எல்லோரும்‌ இரட்சிக்கப்படவேண்டும்‌ என்பதே 
கர்த்தருடைய விருப்பம்‌ 


அனனியா சொன்ன வார்த்தைகளை 
கர்த்தர்‌ நிறைவேற்றவேண்டும்‌ என்று 
எரேமியாவும்‌ விரும்புகிறார்‌ ஆனால்‌. 
அவை கர்த்தருடைய வார்த்தைகளல்ல. 
என்பது எரேமியாவுக்கு தெரிந்திருக்கிறது. 
தீர்க்கதரிசிகள்‌ சொன்ன வார்த்தைகள்‌ 
நிறைவேறினால்‌ மாத்திரமே அவர்கள்‌ 
மெய்யான தீர்க்கதரிசிகள்‌. கர்த்தர்‌ 
அவர்களை மாத்திரமே தம்முடைய 
ஊழியத்திற்கு அனுப்பியிருக்கிறார்‌. 
தீர்க்கதரிசிகளின்‌ வார்த்தைகள்‌ 
நிறைவேறவில்லையென்றால்‌ அவர்கள்‌ 
கள்ளத்தீர்க்கதரிசிகள்‌. அவர்கள்‌ 
தங்களுடைய சொந்த வார்த்தைகளை 
கர்த்தருடைய நாமத்தினால்‌. 
சொல்லுகிறார்கள்‌. கர்த்தர்‌ 
கள்ளத்தீர்க்கதரிசிகளை  அனுப்பவுமில்லை. 
அவர்கள்‌ சொன்ன வார்த்தைகளை 
அங்கீகரிக்கவுமில்லை. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QODNENS 
PUBLISHERS 


எரேமியா தீர்க்கதரிசி அனனியாவிடம்‌ 
தீர்க்கதரிசன ஊழியத்தைப்பற்றி விரிவாகச்‌ 
சொல்லுகிறார்‌. “உன்‌ செவிகளும்‌, சகல. 

ஜனத்தின்‌ செவிகளும்‌ கேட்ட நான்‌ 
சொல்லும்‌ வார்த்தையைக்‌ கேள்‌" (எரே 28:7) 
என்று எரேமியா தெய்வீக அதிகாரத்தோடு 
அனனியாவிடம்‌ பேசுகிறார்‌. 


பூர்வகாலமுதல்‌ எனக்கு 
உனக்கு முன்னும்‌ இருந்த க்களின்‌ 
அநேகம்‌ தேசங்களுக்கு விரோதமாகவும்‌, 
பெரிய ராஜ்யங்களுக்கு விரோதமாகவும்‌, 
யுத்தத்தையும்‌ பஞ்சத்தையும்‌ 
கொள்ளைநோயையும்‌ குறித்துத்‌ 
தீர்க்கதரிசனம்‌ சொன்னார்கள்‌" (எரே 28:8) 
என்று எரேமியா இதுவரையிலும்‌ 
தீர்க்கதரிசனம்‌. சொன்னவர்களின்‌. 
சரித்திரத்தை இங்கு சுருக்கமாகச்‌ 
சொல்லுகிறார்‌. இவர்கள்‌ எல்லோருமே 
கர்த்தருடைய நாமத்தினால்‌ தீர்க்கதரிசனம்‌ 
சொன்னார்கள்‌. 


நல்ல தீர்க்கதரிசிகள்‌ கர்த்தருக்கு, 
பயந்து, கர்த்தருடைய வார்த்தையை 
உண்மையாய்ச்‌ சொல்லுவார்கள்‌. 
தேசங்களுக்கு விரோதமாகவும்‌, பெரிய 
ராஜ்யங்களுக்கு விரோதமாகவும்‌ 
கர்த்தருடைய வார்த்தையை பயப்படாமல்‌ 
பேசுவார்கள்‌. அனனியாவோ மனுஷருக்குப்‌ 
பயப்படுகிறான்‌. மனுஷரை  பிரியப்படுத்த 
விரும்புகிறான்‌. இதனால்‌ அவன்‌ 
கர்த்தருடைய வார்த்தையைச்‌ சொல்லாமல்‌, 
தன்னுடைய சொந்த வார்த்தைகளை, மனுஷர்‌ 
விரும்பும்‌ பிரகாரமாகப்‌ பேசுகிறான்‌. 


பூர்வகாலம்‌ முதல்‌ ஏராளமான 
தீர்க்கதரிசிகள்‌ யுத்தத்தையும்‌, 
'த்தையும்‌. கொள்ளைநோயையும்‌ குறித்து 
தீர்க்கதரிசனம்‌ சொன்னார்கள்‌. அவர்களைப்‌ 
போலவே எரேமியாவும்‌ இதைப்பற்றி 
தீர்க்கதரிசனமாய்ச்‌ சொல்லியிருக்கிறார்‌. 
மற்ற தீர்க்கதரிசிகள்‌ பஞ்சத்தைப்பற்றியும்‌ 
கொள்ளைநோயைப்பற்றியும்‌ 
ர்க்கதரிசனமாய்ச்‌ சொல்லும்போது, அவை 


தீ 
கர்த்தரிடத்திலிருந்து வந்திருக்கிற வார்த்தை 
ள்‌ ஏற்றுக்கொள்கிறார்கள்‌. 
எரேமியா 
சொல்லும்போது. 
எரேமியாவின்மீது குற்றம்‌ 


தீர்க்கதரிசனமாய்ச்‌ 
அவர்கள்‌ 
சொல்லுகிறார்கள்‌. எரேமியாவோ 
தீர்க்கதரிசிகளைப்போலவே 
செய்தியைச்‌ சொல்லுகிறார்‌. 


மற்ற 
கர்த்தருடைய 





f= THE 
TT 


அனனியாவைப்போல. 
கள்ளத்தீர்க்கதரிசிகள்‌ “சமாதானம்‌ வரும்‌” 
என்று தீர்க்கதரிசனம்‌ சொல்லுகிறார்கள்‌. 
அவர்கள்‌ சொன்னதுபோல சமாதானம்‌ 
வந்தால்‌, அவர்கள்‌ மெய்யாகவே கர்த்தர்‌ 
அனுப்பின தீர்க்கதரிசிகள்‌. சமாதானம்‌ 
வரவில்லையென்றால்‌, கர்த்தர்‌ அவர்களை 
அனுப்பவில்லை. அவர்கள்‌: 
கள்ளத்தீர்க்கதரிசிகள்‌. 


மரநுகத்தை 
உடைத்துப்போட்டான்‌ 
எரே 28:10,11 


எரே 28:10. அப்பொழுது அனனியா 
என்கிற தீர்க்கதரிசி எரேமியா 
தீர்க்கதரிசியின்‌. கழுத்திலிருந்த 
நூகத்தை எடுத்து அதை உடைத்துப்‌ 
போட்டான்‌. 


எரே 2801. 

ஜனங்களுக்கு 

இந்தப்பிரகாரமாக 

வருஷகாலத்திலே 

ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாருடைய 
நுகத்தைக்‌ சகல 
கழுத்திலுமிருத்து 
உடைத்துப்போடுவேன்‌ என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌ என்றான்‌. அப்பொழுது 
எரேமியா தீர்க்கதரிசி தன்‌ வழியே 
போனான்‌. 


அனனியா என்னும்‌ கள்ளத்தீர்க்கதரிசி 
எரேமியாவுக்கு தமாக எதிர்த்து 
நிற்கிறான்‌. அவன்‌ பொய்யனாகயிருந்தாலும்‌, 
எரேமியாவுக்கு விரோதமாக சதி 
ஆலோசனை பண்ணுகிறான்‌. எரேமியா 
தீர்க்கதரிசியின்‌ கழுத்தில்‌ மரநுகம்‌ 
மாட்டப்பட்டிருக்கிறது. நேபுகாத்நேச்சார்‌ 
தேசங்களை அடிமைப்படுத்துவான்‌ என்பதற்கு 
எரேமியாவின்‌ கழுத்திலிருக்கும்‌ நுகம்‌ ஒரு 
அடையாளமாகும்‌. எரேமியா சொல்லுகிற 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


அனனியாவோ 
தீர்க்கதரிசியின்‌ கழுத்திலிருந்த மரநுகத்தை 
எடுத்து அதை உடைத்துப்போடுகிறான்‌. 
இப்போது  எரேமியாவின்‌ தீர்க்கதரிசனம்‌ 
நிறைவேறும்‌ என்பதற்கு அடையாளமில்லாமல்‌ 
யிற்‌| மரநுகத்தை உடைத்துப்‌ 
எரேமியா சொன்ன 
பொய்யாய்ப்போகும்‌ என்று 
நினைக்கிறான்‌. 
அனனியாவினிடத்தில்‌ பொய்யின்‌ ஆவி 
கிரியை நடப்பிக்கிறது. பொய்மின்‌ ஆவி 
கள்ளத்தீர்க்கதரிசியின்‌ நாவை ஆளுகை 
செய்கிறது. பொய்‌ பேசுகிறவர்கள்‌ 
சத்தியத்திற்கு விரோதமாகக்‌ 

கலகம்பண்ணுகிறார்கள்‌. 


எரேமியாவின்‌ 
எடுத்து, 
அதற்கான 
சொல்லுகிறான்‌. 


அனனியா 

கழுத்திலிருந்த நுகத்தை 
உடைத்துப்போட்ட துமல்லாமல்‌, 
காரணத்தையும்‌ 

கர்த்தருடைய வழிநடத்துதலினால்‌ தான்‌ 
மரநுகத்தை உடைத்துப்போட்டதாக 
அனனியா பொய்சொல்லுகிறான்‌. அனனியா 
எரேமியாவின்‌ கழுத்திலிருந்த நுகத்தை 
உடைத்துப்போட்டு, 'இந்தப்பிரகாரமாக 
இரண்டு வருஷகாலத்திலே பாபிலோன்‌ 
ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாருடைய 
நுகத்தைச்‌ சகல ஜாதிகளின்‌ 
குழுத்திலுமிருந்து விலக 
உடைத்துப்போடுவேன்‌ 
சொல்லுகிறார்‌” (எரே 
சொல்லுகிறார்‌. 


அனனியா இந்த வார்த்தையை சகல 
ஜனங்களுக்கும்‌ முன்பாக 
சொல்லுகிறான்‌. 

பொய்சொன்னாலும்‌, 


என்று 
2811) 


கர்த்தர்‌ 
என்று 


அவனை ஆளுகை செய்கிறது. அவன்‌ 
பொய்யை மெய்யைப்போல தெளிவாகவும்‌, 
நிதானமாகவும்‌ பேசுகிறான்‌. 





i FTN 
TT 


அனனியா 
கர்த்தருடைய 

பயன்படுத்துகிறான்‌. கர்த்தர்‌ பாபிலோன்‌ 
ராஜாவினுடைய நுகத்தை சகல ஜாதிகளின்‌ 
கழுத்திலிருந்து விலக உடைத்துப்போடுவார்‌. 
என்று அனனியா சொல்லுகிறான்‌. இது 
கர்த்தர்‌ சொல்லாத வார்த்தை. அனனியா 
இந்த வார்த்தையை சுயமாய்க்‌ கற்பனை 
செய்து பேசுகிறான்‌. தன்னுடைய பொய்யின்‌ 
வார்த்தைக்கு கர்த்தருடைய த்தையும்‌ 
பயன்படுத்திக்கொள்கிறான்‌. 

இன்னும்‌ இரண்டு 

நிறைவேறும்‌ என்று சொல்லி, தன்னுடைய 
பொய்த்தீர்க்கதரிசனத்தை, உண்மைபோல 
பேசுகிறான்‌ 


பொய்சொல்லும்போது. 
நாமத்தையும்‌ 


அனனியா கர்த்தருக்கு 
விரோதமாகவும்‌, எரேமியாவுக்கு 
விரோதமாகவும்‌ பொய்யாய்த்‌ தீர்க்கதரிசனம்‌. 
சொன்னாலும்‌, எரேமியா நீடிய 
பொறுமையோடிருக்கிறார்‌. அனனியா 
ள்‌ வார்த்தைகளை சொல்லும்‌ 
எரேமியா அதை 
பொறுமையோடு கேட்டுவிட்டு அதன்பின்பு, 
எரேமியா தன்‌ வழியே போகிறார்‌ 
எரேமியாவால்‌ அனனியாவுக்கு மறுஉத்தரவு 
கொடுக்க முடம்‌. ஆனாலும்‌ தேவனுடைய 
சித்தம்‌ நிறைவேறும்‌ வரையிலும்‌ தான்‌ 
காத்திருக்கவேண்டும்‌ என்று எரேமியா 
நீர்மானம்பண்ணுகிறார்‌. துன்மார்க்கனுக்கு 
நாம்‌ பதில்‌ செய்வதைவிட, கர்த்தர்‌ பதில்‌ 
செய்வதே நீதியாயிருக்கும்‌. 
எரேமியாவுக்கு அனனியாவைக்‌ 
குறித்து இதற்குமேல்‌ ஒரு வார்த்தையும்‌ 
வரவில்லை. கர்த்தருடைய வார்த்தை 
வரும்‌ வரையிலும்‌ எரேமியா பொறுமையோடு 
காத்திருக்கிறார்‌. கர்த்தர்‌ அனனியாவுக்கு 
ஒரு விசேஷித்த செய்தியைக்‌ கொடுப்பார்‌ 
என்று எரேமியா எதிர்பார்க்கிறார்‌. அது 
வரையிலும்‌ எரேமியா அனனியாவினிடம்‌ 
தன்னுடைய சொந்த வார்த்தைகளைப்‌ 
பேசாமல்‌, தன்‌ வழியே ராகப்‌ 
போய்விடுகிறார்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


இருப்பு நுகம்‌ 
எரே 28:12-17 


எரே 28:12, அனனியா என்கிற 
தீர்க்கதரிசி எரேமியா தீர்க்கதரிசியின்‌: 
கழுத்திலிருந்த. நுகத்தை 
உடைத்தூப்போட்ட பிற்பாடு, 
கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு 
உண்டாகி, அவர்‌: 


எரே 28:18. நீ போய்‌, அனனியாவை 
நோக்கி: நீ மர நுகத்தை உடைத்தாய்‌; 
அதற்குப்‌ பதிலாக இருப்பு நுகத்தை 
உண்டுபண்‌ என்று கர்த்தர்‌ சொன்னார்‌. 


எரே 28:14. பாபிலோன்‌ ராஜாவாகிய 
நேபுகாத்நேச்சாரைச்‌ சேனிக்கும்படிக்கு 
எல்லா 


ஒப்புக்கொடுத்தேன்‌ என்று இஸ்ரவேலி 
ன்‌ தேவனாகிய சேனைகளின்‌ கர்த்தர்‌ 
உரைக்கிறார்‌ என்று கொல்‌ என்றார்‌. 


எரே 85. பின்பு 
தீர்க்கதரிசி அனனியா என்கிற 
தீர்க்கதரிசியை நோக்கி: இப்போதும்‌ 
அனனியாவே, கேன்‌; கர்த்தர்‌ உனண்ணை 
அனுப்பினதில்லை; தீயோ இந்த 
ஜனத்தைப்‌ பொய்யை நம்பும்படிச்‌ 
செய்தாய்‌. 


எரேமியா 


எரே 28:16. ஆகையால்‌, இதோ, 
உன்னைப்‌ பூமியின்மேல்‌ இராதபடிக்கு 
அகற்றிவிடுவேன்‌; இத்த வருஷத்திலே நீ 
சாவாய்‌ என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌; 
கர்த்தருக்கு விரோதமாய்க்‌ கலகம்‌ 
உண்டாகப்‌ பேசினாயே என்றான்‌. 


28:17. அப்படியே அனனியா 
தீர்க்கதரிசி 
ஏழாம்‌ 

மாதத்தில்‌ செத்துப்போனான்‌.. 





i= FTE 
TT 


எரேமியா 
கர்த்தருடைய 


எதிர்பார்த்த பிரகாரம்‌ 
உண்டாயிற்று. அனனியா என்கிற 
தீர்க்கதரிசி எரேமியா தீர்க்கதரிசியின்‌ 
கழுத்திலிருந்த நுகத்தை உடைத்துப்போட்ட 
பிற்பாடு, கர்த்தருடைய வார்த்தை 
எரேமியாவுக்கு உண்டாயிற்று (எரே 2812). 
எரேமியாவுக்கும்‌. 
கள்ளத்தீர்க்குதரிசியாகிய அனனியாவுக்கும்‌. 
இடையேயுள்ள வழக்கில்‌ கர்த்தர்‌ தம்முடைய 
நீதியான தீர்ப்பைச்‌ சொல்லுகிறார்‌. 
க பெறு கழுத்திலிருந்த நுகத்தை 
உடைத்துப்போட்ட பின்பு, 
தீர்க்கதரிசி தன்‌ வழியே 
அமைதியாகப்‌ போய்விடுகிறார்‌. 
அனனியாவுக்கு விரோதமாக எரேமியா 
தூஷண வார்த்தைகள்‌ ஒன்றையும்‌ 
பேசவில்லை. எரேமியா அனனியாவைக்‌ 
குடிந்துகொள்ளவுமில்லை. ஆனாலும்‌ கர்‌ 
சீக்கிரத்தில்‌  எரேமியாவின்‌ வாயில்‌ 
தம்முடைய வார்த்தைகளைப்‌ போடுகிறார்‌. 


எரேமியாவுக்கு கர்த்தர்‌ மீதுள்ள 
நம்பிக்கை இன்னும்‌ குறையவில்லை. கர்த்தர்‌ 
தனக்கு கொடுத்த செய்தியை மாத்திரமே, 
எரேமியா யூதாவின்‌ மனுஷருக்கு 
தீர்க்கதரிசனமாய்ச்‌ சொன்னார்‌ அவர்‌ 
தேவனுடைய நாமத்தினால்‌ பேசினார்‌. 
எரேமியாவின்‌ மனதில்‌ குழப்பம்‌ எதுவுமில்லை. 
ஆனால்‌ அனனியா எரேமியாவுக்கு. 

தமாக 


குழப்பத்தை 
உண்டுபண்ணுகிறான்‌. அவள்‌ 
எரேமியாவுக்கு எதிர்த்து நிற்கிறான்‌ 


நாம்‌ வார்த்தையைப்‌ 
பேசும்போது. கர்த்தருக்கு 
உண்மையுள்‌ளவர்களாயிருக்கவேண்டும்‌. 
கர்த்தருடைய சத்தியத்தைச்‌ சொல்ல 
வேண்டும்‌. மனுஷர்‌. நம்முடைய 
வார்த்தைகளுக்கு ஆதரவு கொடுத்தாலும்‌ 
கொடுக்காவிட்டாலும்‌, நாம்‌ கர்த்தருடைய 
வார்த்தையை அறிவிப்பதில்‌ 
உண்மையுள்ளவர்களாகயிருக்கவேண்டும்‌. 
மனுஷருடைய விருப்பத்தின்‌ பிரகாரம்‌ ஊழியம்‌ 
செய்யாமல்‌, கர்த்தருடைய சித்தத்தின்‌ 
பிரகாரம்‌ ஊழியம்‌ செய்யவேண்டும்‌. நாம்‌ 
பேசுகிறது கர்த்தருடைய சத்திய வார்த்தை. 
சத்தியம்‌ எப்போதுமே ஜெயிக்கும்‌. 


எரேமியாவின்‌ கழுத்தில்‌ மரத்தினால்‌ 
செய்யப்பட்ட நுகம்‌ பூட்டப்பட்டிருந்தது. 
அனனியா அந்த மரநுகத்தை எடுத்து 


md 


கர்த்தருடைய 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


அதை உடைத்துப்போடுகிறான்‌. கர்த்தரோ 
எரேமியாவிடம்‌, மரநுகத்திற்குப்‌ பதிலாக, 
இருப்பு. நுகத்தை உண்டுபண்ணச்‌ 
சொல்லுகிறார்‌. இருப்பு நுகத்தை எளிதில்‌ 


உடைக்க முடியாது. 


பாபிலோன்‌ ராஜாவாகிய 
நேபுகாத்நேச்சாரைச்‌ சேவிக்கும்படிக்கு இருப்பு 
நுகத்தை இந்த எல்லா ஜாதிகளுடைய 
கழுத்தின்மேலும்‌ போட்டேன்‌; அவர்கள்‌ 
அவனைச்‌  சேவிப்பார்கள்‌. வெளியின்‌ 
மிருகஜீவன்களையும்‌ அவனுக்கு ஒப்புக்‌ 
்‌ | இஸ்ரவேலின்‌ 
கர்த்தர்‌ 
(எரே 28:14) என்று எரேமியா 
அனனியாவிடம்‌ சொல்லவேண்டும்‌. 
இருப்பு நுகம்‌ அதிகபாரமாயிருக்கும்‌. 
மரநுகத்தை சாதாரண கயிற்றால்‌ 
கட்டிவிடலாம்‌. இருப்பு நுகத்தை இரும்பு 
சங்கிலிகளால்‌ கட்டவேண்டும்‌. பாபிலோன்‌ 
ராஜாவின்‌ நுகம்‌ யூதாவின்‌ மனுஷர்‌ மீது 
இருப்பு நுகத்தைப்போல சுமத்தப்படும்‌. கர்த்தர்‌ 
எல்லா ஜாதிகளுடைய  கழுத்தின்மேலும்‌ 
இருப்பு நுகத்தைப்‌ போடுகிறார்‌. கர்த்தர்‌ 
சகல ஜாதிகளையும்‌ நேபுகாத்நேச்சாரை 
சேவிக்கும்படி ஒப்புக்கொடுக்கிறார்‌ 
மனுஷரோடு சேர்ந்து, அவர்களுடைய 
வெளியின்‌ மிருகஜீவன்களையும்‌ கர்த்தர்‌ 
நேபுகாத்நேச்சாருக்கு 
ஒப்புக்கொடுத்துவிடுகிறார்‌. 


தங்களுடைய 
மிருகங்களைப்போல. 
மிருகங்களைப்போல. 
மிருகங்களைப்‌ 
மிருகங்களுடைய 
நுகங்களைப்போட்டு 
பாவியான. 


மனுஷர்கள்‌ 

துன்மார்க்கத்தினால்‌. 
அழிந்துபோகிறார்கள்‌. 
இருக்கிற மனுஷர்களை 
போலவே நடத்தவேண்டும்‌. 
கழுத்தின்மீது 
அடிமைப்படுத்துவதுபோல, 
மனுஷர்களுடைய கழுத்தின்மீதும்‌ நுகங்கள்‌ 


போடப்பட்டு 
நேபுகாத்நேச்சார்‌ 
சகல ஜாதிகளையும்‌ 
நடத்தாமல்‌ மிருகங்களைப்போலவே 
நடத்துகிறான்‌. அவன்‌ அந்த அளவுக்கு 
கொடிய குணமுள்ளவன்‌. அவன்‌ மனுஷர்மீது 
இரக்கம்‌ காண்பிக்கமாட்டான்‌. பாபிலோன்‌. 
ராஜா... தனக்குப்‌ பிடித்வனை உயிரோடு 
வைத்திருப்பான்‌. மற்றவர்களை தன்னுடைய 
பட்டயத்தால்‌ வெட்டி கொன்றுபோடுவான்‌. 
அவனுக்கு விரோதமாக யாராலும்‌ எதிர்த்து, 
கேள்வி கேட்கமுடியாது. 


அடிமைப்படுத்தப்படுகிறார்கள்‌. 
யூதாவின்‌ மனுஷரையும்‌, 
மனுஷரைப்போல 





ழ்‌ நவள 
யாய 


அவன்மீது வருகிறது. அனனியா கர்த்தருக்கு 
விரோதமாக கலகமுண்டாக பேசினான்‌. 
“ஆகையால்‌, இதோ, உன்னைப்‌ பூமியின்மேல்‌ 
இராதபடிக்கு அகுற்றிவிடுவேன்‌;: 
ர்‌ நீ சாவாய்‌ என்று கர்த்தர்‌ 
" (எரே 28:16). கர்த்தருடைய 
பிரகாரமாகவே, 
கள்ளத்தீர்க்கதரிசி, 
ஏழாம்‌ மாதத்தில்‌. 
செத்துப்போகிறான்‌ (எரே 28:17). 
அனனியாவுக்கு விதிக்கப்பட்ட 
மரணதண்டனையை எரேமியா தைரியமாய்ச்‌ 
சொல்லுகிறார்‌. அனனியா கர்த்தருடைய 
நாமத்தை தன்னுடைய சொந்த லாபத்திற்கு 
பயன்படுத்தினான்‌... க 


தீர்க்கதரிசனம்‌ உரைப்பதற்கு 
நாமத்தைப்‌ பயன்படுத்தினான்‌. . 
பொய்யை 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அனனியா ஜனங்கள்‌ 
திக்கறரிசனம்‌. சொன்னபோது. 
இரண்டு வருஷத்தில்‌: 
ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரின்‌ நுகம்‌ 
முறிந்துபோகும்‌” என்று சொன்னான்‌. 
சிதேக்கியா அரசாள துவங்கின ஐந்தாம்‌. 
மாதத்தில்‌ அனனியா இந்த வார்த்தைகளைச்‌ 
சொன்னான்‌. ஆனால்‌ ஏழாம்‌ மாதத்தில்‌ 
அனனியா செத்துப்போகிறான்‌. இரண்டு 
வருஷத்தில்‌  நேபுகாத்நேச்சாரின்‌ நுகம்‌. 
முற்ந்தபோகும்‌ என்று 
ம்‌ 


துவங்கும்‌ காலமாயிருக்கிறது. 





f= FTE 
ETT 


எரேமியாவுக்கும்‌. 
கள்ளத்தீர்க்கதரிசிகளுக்கும்‌ 
வாக்குவாதம்‌ 


இடையே 
நடைபெறுகிறது. 
இதுவரையிலும்‌ அவர்கள்‌ பிரசங்கச்‌ 
செய்திகள்‌ மூலமாய்‌. விவாதம்‌ 
பண்ணினார்கள்‌. இந்த அதிகாரத்திலோ 
அவர்கள்‌ நிரூங்களை எழுதி 
வாக்குவாதம்பண்‌ ணுகிறார்கள்‌. 


பாபிலோன்‌ 
சிறையிருப்பிலிருக்கிறவர்களுக்கு. 
எருசலேமிலிருந்து நிருபத்தை 
தன்னுடைய 
கள்ளத்தீர்க்கதரிசிகளுக்கு 
செய்திகளையும்‌ 

(எரே 29:1-3) 
சிறையிருப்பிலிருக்கிறவர்கள்‌. 
தேசத்தின்‌ சமாதானத்தைத்‌ தேடவேண்டும்‌. 
பாபிலோன்‌ தேசத்திற்காக கர்த்தரிடத்தில்‌ 
விண்ணப்பம்பண்ண வேண்டும்‌ (எரே 29:4-7), 


தேசத்து 
எரேமியா 
எழுதுகிறார்‌ 
நிருபத்தில்‌. 


பாபிலோன்‌ 
கள்ளத்தீர்க்கதரிசிகள்‌ 

நாமத்தினால்‌ பொய்யான தீர்க்கதரிசனம்‌ 
சொல்லுகிறார்கள்‌. பாபிலோன்‌ தேசத்து, 
சிறையிருப்பிலிருந்து யூதாவின்‌ மனுஷரும்‌ 
எருசலேமின்‌ குடிகளும்‌ சீக்கிரத்தில்‌ 
விடுவிக்கப்படுவார்கள்‌ என்று 
கள்ளத்தீர்க்கதரிசிகள்‌ சொல்லுகிறார்கள்‌ 
(வர்களுடைய வார்‌ 
செலிகொடுக்கக்கூடாது. என்று எரேமியா 
சிறையிருப்பிலிருக்கிற யூதாவின்‌ மனுஷரை 
எச்சரிக்கிறார்‌ (எரே 29:89). அவர்கள்‌ 
எழுபது வருஷம்‌ பாபிலோன்‌ தேசத்து 
சிறையிருப்பிலிருக்க வேண்டுமென்று 
எரேமியா கர்த்தருடைய வார்த்தையைச்‌ 
சொல்லுகிறார்‌ (எரே 2910-14). 


பாபிலோன்‌ 


சிறையிருப்புக்குப்போகாமல்‌ 


தங்கியிருக்கிறவர்களுக்கு 
(எரே 2915-9). பாபிலோன்‌ 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


இந்த தீர்க்கதரிசிகள்‌ பாவத்தில்‌ 
நீவிக்கிறார்கள்‌. அவர்கள்‌ ஜனங்களுக்கு 
தவறா; முன்மாதிரிகளாயிருக்கிறார்கள்‌ 
(எரே ன 20-23). 


பாபிலோன்‌. தேசத்தில்‌ செமாயா 
என்னும்‌ கள்ளத்தீர்க்கதரிசி எருசலேமிலுள்ள 
ஆசாரியர்களுக்கு ஒரு நிருபம்‌ எழுதுகிறான்‌. 
எரேமியாவைத்‌ துன்பப்படுத்துமாறு 
அவர்களைத்‌ தூண்டிவிடுகிறான்‌ 
(எரே 29:24-29), இப்படிப்பட்ட நிருபம்‌ 
எழுதியதற்காக செமாயாவின்மீது 
கர்த்தருடைய கோபம்‌ வரும்‌ (எரே 29:30-32) 


எரேமியாவின்‌ நிருபம்‌ 
எரே 29:1-7 


எரே 2. 
ராஜாவும்‌, 
பிரதானிகளும்‌, 
எருசலேமிலுமுன்ன பிரபுக்களும்‌, 
தச்சரும்‌, கொல்லரும்‌ எருசலேமை 
விட்டுப்‌ புறப்பட்டுப்போன பிற்பாடு, 


எரே 29:2. எரேமியா தீர்க்கதரிசி 
சிறைப்பட்டுப்போன மூப்பர்களில்‌ 
மீதியானவர்களுக்கும்‌, 

ஆசாரியர்களுக்கும்‌, 

தீர்க்கதரிசிகளுக்கும்‌, நேபுகாத்நேச்சார்‌ 
சிறைப்படுத்தி. எருசலேமிலிருந்து, 
பாபிலோனுக்குக்‌ கொண்டுபோன சகல்‌. 


ஜனங்களுக்கும்‌ எழுதி, 


எரே 29:8. யூதாவின்‌ ராஜாவாகிய 
சிதேக்கியா பாபிலோன்‌ ராஜாவாகிய 
நேபுகாத்‌ நேச்சாரிடத்தில்‌ கொடுக்கும்‌ 
நாடி. சாப்பானின்‌ குமாரனாகிய 
எலெயாசாரின்‌ கையிலும்‌, 
இல்க்கியாவின்‌' குமாரனாகிய 
கெமரியாவின்‌ கையிலும்‌ கொடுத்து, 
எருசலேமிலிருந்து பாபிலோனுக்கு 
அனுப்பின திருபத்தின்‌ விபரம்‌: 


எரே 29:4. இஸ்ரவேலின்‌ தேவனாகிய 

களின்‌ கர்த்தர்‌, தாம்‌ 
எருசலேமிலிருந்து பாபிலோனுக்குச்‌. 
சிறைப்பட்டுப்போகப்‌ பண்ணின 
அனைவருக்கும்‌. அறிவிக்கிறது 
என்னவென்றால்‌, 


எகொனியா என்னும்‌ 
ராஜஸ்திரீயும்‌, 
மூதாவிலும்‌ 





f= THE 
TT 


எரே 29:5, நீங்கள்‌ வீடுகளைக்‌ கட்டி, 
குடியிருந்து, தோட்டங்களை நாட்டி, 
அவைகளின்‌ கனியைச்‌ சாப்பிடுங்கள்‌. 


எரே 294. பெண்களை 
விவாகம்பண்ணி, குமாரரையும்‌ 
குமாரத்திகளையும்‌ பெற்று, உங்கள்‌. 
குமாரருக்குப்‌ பெண்களைக்கொண்டு, 
உங்கள்‌ குமாரத்திகளைப்‌ புருஷருக்குக்‌ 


நீங்கள்‌ 


கொடுங்கள்‌; இவர்களும்‌ குமாரரையும்‌ 
குமாரத்திகளையும்‌ பெறட்டும்‌; தீங்கன்‌ 
அங்கே குறுகாமல்‌ பெருகி, 
எரே 29:9, நான்‌ உங்களைச்‌. 
சிறைப்பட்டுப்போகப்‌ பண்ணின 
பட்டணத்தின்‌ சமாதானத்தைத்‌ தேடி, 
அதற்காகக்‌ கர்த்தரை விண்ணப்பம்‌ 
பண்ணுங்கன்‌; அதற்குச்‌. 
சுமாதானமிருக்கையில்‌ உங்களுக்கும்‌ 
சுமாதானமிருக்கும்‌. 
பாபிலோன்‌ ல்‌ 
சிறையிருப்பிலிருக்கிறவர்களுக்கு, 
கர்த்தருடைய நாமத்தினால்‌ ஒரு நிரு 
எழுதுகிறார்‌. எகொனியா என்னும்‌ வணர்‌ 
ராஜஸ்திரீயும்‌, பிரதானிகளும்‌, யூதாவிலும்‌ 
எருசலேமிலுமுள்ள பிரபுக்களும்‌ தச்சரும்‌. 
கொல்லரும்‌ எருசலேமைலிட்டு பாபிலோன்‌ 
தேசத்திற்கு சிறைப்பட்டுப்போகிறார்கள்‌ 
(எரே 29:1) 
யூதாவிலும்‌ எருசலேமிலுமுள்ள 
பிரபுக்கள்‌ பாபிலோன்‌ தேசத்திற்கு 
சிறைப்பட்டுப்போகும்போது. அவர்களோடுகூட 
தச்சரும்‌, கொல்லரும்‌ பாபிலோனுக்கு 
சிறைப்பட்டுப்போகிறார்கள்‌. எருசலேமின்‌ 
அலங்கத்தில்‌ இனிமேல்‌ பழுது ஏற்பட்டால்‌, 
அதைப்‌ பழுதுபார்ப்பதற்கு அங்கே தச்சரோ 
கொல்லரோ ஒருவருமில்லை. 
தேசத்து சிறையிருப்புக்குப்‌ 
எருசலேமில்‌ 
தங்கிவிடுகிறவர்களுக்கு எந்தவிதமான 
பாதுகாப்புமில்லை. 


எருசலேமிலே 
நேபுகாத்நேச்சார்‌ 
கொடுமைப்படுத்துவான்‌ 
ராஜாவும்‌ ராஜஸ்திரீயும்‌ 


தங்கிவிட்டால்‌ 
தங்களைக்‌ 

என்று பயந்து, 
பிரதானிகளும்‌, 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


'கொல்லரும்‌ 
பாபிலோனுக்கு 
சிறைப்பட்டுப்போகிறார்கள்‌. இதன்‌ மூலமாய்‌ 

சாரின்‌ கோபம்‌ தணியும்‌ என்று 
எதிர்பார்க்கிறார்கள்‌. 


ஆனால்‌ நேபுகாத்நேச்சாரின்‌ கோபம்‌. 
குறையவில்லை. அவன்‌ மறுபடியும்‌. 
எருசலேமின்மீது யுத்தம்பண்ண வருகிறான்‌. 
அப்போது நேபுகாத்நேச்சார்‌ எருசலேமில்‌: 
தங்கியிருக்கிற மூப்பர்களில்‌ 
மீதியானவர்களையும்‌, ஆசாரியர்களையும்‌, 
தீர்க்கதரிசிகளையும்‌ சிறைப்படுத்தி, 
பாபிலோனுக்கு கொண்டுபோகிறான்‌ 
(எரே 29:2). 


தச்சரும்‌, 


பாபிலோனுக்கு சிறைப்பட்டுப்போகாமல்‌ 
எருசலேமில்‌ தங்கியிருக்கிறவர்கள்‌ நங்கள்‌ 
ல்‌. பெருமையோடிருக்கிறார்கள்‌. 
எல்லோரும்‌. 
தங்களைவிட மகாபாலிகள்‌ என்று இவர்கள்‌ 
தங்களுக்கு தாங்களே நினைத்துக்‌ 
கொள்கிறார்கள்‌. எருசலேமில்‌ 
தங்கியிருக்கிறவர்கள்‌ பரிசுத்தவான்கள்‌ 
என்றும்‌, பாபிலோன்‌ தேசத்திற்கு 
சிறைப்பட்டுப்போனவர்கள்‌ மகாபாலிகள்‌ 
என்றும்‌, சிறைப்பட்டுப்போனவர்களும்‌ 
நினைக்கிறார்கள்‌ 


சிறையிருப்பிலிருக்கிற யூதர்களுக்கு 
ஆறுதல்‌ சொல்லும்‌ வண்ணமாக எரேமியா 
இந்த நிருபத்தை அவர்களுக்கு எழுதுகிறார்‌. 
யூதாவின்‌ ராஜாவாகிய  சிநேக்கியா 
பாபிலோன்‌ ராஜாவாகிய நேபகாத்நேச்சாருக்கு 
கப்பம்‌ செலுத்தி, எருசலேமில்‌ 
தங்கியிருக்கிறான்‌. கப்பம்‌ 
செலுத்துவதற்காக தன்னுடைய 
பிரதானிகளை தேசத்திற்கு 
அனுப்புகிறான்‌. அவர்கள்‌ 
நேயகாத்நேர்சாரு்கு. சி ப்‌ (கொடுத்த 
'க்கிஷங்களையெ கொடுத்து, 
 மைத்தனத்தைப்‌ 
பாபிலோனுக்குப்‌ 


அவன்‌ 
பாபிலோன்‌. 


கை 
பதுப்பித்துக்கொள்ள 
போகிறார்கள்‌ 





ழ்‌ நவள 
யாய 


நேபுகாத்நேச்சார்‌ ராஜாவை 
சந்திப்பதற்கு, சி! ராஜா 
அனுப்புகிற பிரதானிகள்‌ மூலமாய்‌, எரேமியா 
தன்னுடைய நிருபத்தையும்‌ 
கொடுத்தனுப்புகிறார்‌. எரேமியாவின்‌ நிருபம்‌ 
தேவனிடத்திலிருந்து வந்திருக்கிற செய்தி. 
கர்த்தருடைய வார்த்தையை 
முக்கியமானவர்கள்‌ மூலமாய்‌ எரேமியா 
கொடுத்தனுப்புகிறார்‌. சாப்பானின்‌ 
குமாரனாகிய எலெயாசாரும்‌, 
இல்க்கியாவின்‌ குமாரனாகிய கெமரியாவும்‌ 
சிதேக்கியா ராஜாவின்‌ தூதர்களாக 
பாபிலோன்‌ தேசத்திற்குப்‌ போகிறார்கள்‌. 
அவர்கள்‌ நேபுகாத்நேச்சாரை சந்தித்து, 
சிதேக்கியா ராஜா கொடுத்தனுப்பிய பகுதி 
பணத்தையும்‌, 
பாபிலோன்‌ 
கொடுக்கப்போகிறார்கள்‌. 
இவ்விரு பிரதானிகள்‌ மூலமாய்‌, பாபிலோன்‌ 
தேசத்தில்‌ சிறைப்பட்டிருக்கிற யூதர்களுக்கு, 
எழுதின நிருபத்தை 


கு! 
(எரே 
தன்னுடைய 
ஆரம்பத்தில்‌ எரேமியா எழுதுகிறார்‌. 


யூதாவின்‌ மதுவும்‌ எருசலேமின்‌ 
குடிகளும்‌ பாபிலோன்‌ தேசத்து 
சிறையிருப்பிலிருக்கிறார்கள்‌. “இஸ்ரவேலின்‌ 
தேவன்‌ சேனைகளின்‌ கர்த்தராயிருக்கிறார்‌" 
என்னும்‌ வாக்கியத்தை 
அவர்களுடைய இருநயத்தில்‌ "மிகும்‌ 
ஆறுதல்‌ உண்டாகும்‌. கர்த்தரால்‌ தங்களுக்கு 
உதவிசெய்ய முடியும்‌ என்றும்‌. அவரால்‌: 
தங்களை சிறையிருப்பிலிருந்து விடுதலை. 
பண்ண முடியும்‌ என்றும்‌ அவர்களுக்குள்‌ 
நம்பிக்கை பிறக்கும்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஜனங்கள்‌ பாபிலோன்‌. 
சிறையிருப்பிலிருந்தாலும்‌, 
தேவன்‌ இன்னும்‌ 
தேவனாகவே இருக்கிறார்‌. 
அவர்‌ தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலோடு 
உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ பாபிலோன்‌. 
த்‌ சிறையிருப்பிலிருக்கும்போது, 
"தங்களோடு செய்து கொண்ட 
நினைவுகூருகிறார்கள்‌. 
பாபிலோன்‌ தேசத்தில்‌ விக்கிரகாராதனை 
அத்நிய 
பின்பற்றாமலும்‌, 
தூபங்காட்டாமலும்‌, 
தங்கள்‌ தெய்வமாக 
கர்த்தருடைய 
வார்த்தைகள்‌ 
அவர்களுக்கு உதவியாயிருக்கிறது. 
எரேமியா எழுதின 
சிறையிருப்பிலிருக்கிற ர்க ௫ 
ஆறுதலான வார்த்தைகள்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள்‌ 
சிறையிருப்பிலிருந்தாலும்‌, அவர்கள்‌ இன்னும்‌ 
கர்த்தருடைய ஜனமாகவே இருக்கிறார்கள்‌. 
சோர்ந்துபோயிருக்கிற அவர்களை எரேமியா 
தன்னுடைய நிருபத்‌ மூலமாய்‌ 
உற்சாகப்படுத்துகிறார்‌. பாபிலோன்‌ தேசத்து, 


நிருபத்தில்‌ 
யூதர்களுக்கு 


இன்‌! 
தள்ளிவிடவில்லை என்பதை எரேமியாவின்‌ 
நிருபம்‌ உறுதிபண்ணுகிறது. 
இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ கர்த்தருக்கு 
விரோதமாகப்‌ பாவம்‌ செய்தார்கள்‌. 
கர்த்தரைவிட்டு விலகிப்போனார்கள்‌. அந்நிய 
தெய்வங்களை பின்பற்றினார்கள்‌. 
விக்கிரகங்களுக்கு தூபங்காட்டினார்கள்‌. 
இதனால்‌. கர்த்தருடைய கோபம்‌ 
அவர்கள்மேல்‌ வந்தது. அவர்களுடைய 
பாவங்களை அவர்களுக்கு உணர்த்தி, 
அவர்களை கண்டித்து திருத்த வேண்டும்‌. 
என்பதற்காக, கர்த்தர்‌ அவர்களை 
பாபிலோன்‌ தேசத்து சிறையிருப்புக்கு 
ஒப்புக்கொடுத்தார்‌. 





ழ்‌ நயனா 
ஈயா 


இரண்டாம்‌ பத்தி (யாத்‌ 28:18) 


4. மரகதம்‌ ௫) 


(ஆதி 29:35) 


5. இந்திரநீலம்‌ றிய) - 
(ஆதி 30:6). 


- யூதா 
தாண்‌ 


6. வச்சிரம்‌ 
(ஆதி 30:8). 


மந்ஹமல) - நப்தலி 


மூன்றாம்‌ பத்தி (யாத்‌ 2819) 


7. கெம்பு (ரஜா) - காத்‌ (ஆதி 30:1). 


8. வைடூரியம்‌ 
(ஆதி 3013) 


9. சுகந்தி (கமலி - 
(ஆதி 3048). 


(கஜ) - ஆசேர்‌ 


இசக்கார்‌ 


நான்காம்‌ பத்தி (யாத்‌ 28:20) 


10. படிகப்பச்சை (98041) - செபுலோன்‌ 
(ஆதி 30:20). 


ர. கோமேதகம்‌ (ஹூ - 
(ஆதி 30:24) 


12. யஸ்பி (கச) - 
(ஆதி 3576-19), 


யோசேப்பு 


பென்யமீன்‌ 


மார்ப்பதக்கத்தின்‌ நான்கு 
மூலைகளிலுமுள்ள நான்கு வளையங்கள்‌. 
மார்ப்பதக்கம்‌ ஏபோத்தின்‌ விசித்திரமான 
கச்சைக்கு மேலாக இருக்க வேண்டும்‌. 
அது. ஏபோத்திலிருந்து நீங்கக்கூடாது. 
ஆகையினால்‌ அதை அதின்‌ வளையங்களால்‌ 
ஏபோத்து வளையங்களோடே 
இளநீலநாடாவினால்‌ கட்ட வேண்டும்‌. 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஊரீம்‌ தும்மீம்‌ 
யாத்‌ 28:30 


யாத்‌ 28:90. தியாயவிதி. 
மார்ப்பதக்கத்திலே ஊரீம்‌ தூம்மீம்‌ 
என்பவைகளை வைப்பாயாக; ஆரோன்‌ 
கர்த்தருடைய சந்நிதானத்தில்‌: 
யிரவேசிக்கும்யோது, அவைகள்‌ அவன்‌ 
இருதயத்தின்மேல்‌ இருக்கவேண்டும்‌; 
ஆரோன்‌ தன்‌ இருதயத்தின்மேல்‌ 
புத்திரருடைய 
கர்த்தருடைய 
எப்பொழுதும்‌ 
தரித்துக்கொள்ளவேண்டும்‌. 


ஊரீழும்‌, தும்மீமும்‌ ஆரோனின்‌ 
இருதயத்தின்மேல்‌ எப்போதும்‌ இருக்கும்‌. இது 
இஸ்ரவேல்‌ புத்திரருடைய நியாயவிதியை 
வெளிப்படுத்துகிறது. கர்த்தருடைய தீர்மானம்‌. 
என்ன என்பதைத்‌ தெரிந்து கொள்வதற்காக 
ஆரோன்‌ இவற்றை எப்பொழுதும்‌ தரித்துக்‌ 
கொண்டிருக்கிறார்‌. 
ஊரீம்‌ என்பதற்கு விளக்கு, வெளிச்சம்‌, 
அக்கினி என்று பொருள்‌. இது ஒரு எபிரெய 
வார்த்தை, ஊரீம்‌ பன்மை வார்த்தையாகும்‌ 
ர்‌" என்பதாகும்‌. இந்தச்‌ 
ல்‌ என்னும்‌ வேர்ச்சொல்லிருந்து, 
வந்திருக்கிறது. இதற்கு "வெளிச்சமாக்கு" 
என்று பொருள்‌. 


தும்மீம்‌ என்பது ஒரு எபிரெய 
வார்த்தை. இது “தூம்‌' என்னும்‌ எபிரெய 
வார்த்தையின்‌ பன்மைச்‌ சொல்லாகும்‌. இதற்கு 
பூரணம்‌ என்று பொருள்‌. “தாமாம்‌' என்னும்‌ 
வேர்ச்சொல்லிருந்து “தூம்‌' என்னும்‌ சொல்‌ 
வந்திருக்கிறது. இதற்கு “பூரணப்படுத்துதல்‌" 
என்று பொருள்‌. 


ஊரீம்‌, தும்மீம்‌ ஆகிய இரண்டு 

வார்த்தைகளும்‌ வேதாகமத்தில்‌ ஐந்து 

சேர்த்துக்‌ கூறப்பட்டிுக்கிறது 

! உபா 33:8; 

ஊரீம்‌ மட்டும்‌ 

இடங்களில்‌ 

(எண்‌ 27:21; 

1சாமு 28:6). இவ்விரண்டு வார்த்தைகளும்‌ 

பலவிதமாகப்‌ பல்வேறு பதிப்புக்களில்‌ 

மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. விளக்குகள்‌, 

பரிபூரணம்‌, ஒளி, சத்தியம்‌, பரிசத்தச்சீட்டுகள்‌ 

ஆகியவை இவற்றின்‌ மொழிபெயர்ப்புக்களில்‌ 
சிலவாகும்‌. 


2 க 7651 





f= FT 
TT 


ஒப்புக்கொடுத்தாலும்‌, 

கைவிட்டுவிடவில்லை. 
அவர்களை ஒதுக்கி தள்ளிவிடவுமில்லை. 
அவர்கள்‌ இன்னும்‌ கர்த்தருடைய 
இஸ்ரவேலாகவே இருக்கிறார்கள்‌. கர்த்தர்‌ 
இன்னும்‌ இஸ்ரவேலின்‌ தேவனாகவே. 
இருக்கிறார்‌ 


இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தரே 
தம்முடைய ஜனங்களை பாபிலோன்‌ தேசத்து 
சிறையிருப்புக்கு ஒப்புக்கொடுத்தார்‌. கர்த்தரே 
இஸ்ரவேல்‌ ஜனங்களை பாபிலோனுக்கு 
சிறைப்பட்டுப்போகப்‌ பண்ணினார்‌ 
(எரே 29:47) கர்த்தரே இஸ்ரவேல்‌ 
ஜனந்தாரை பாபிலோனுக்கு சிறைப்பட்டு 
போகப்பண்ணினதினால்‌, கர்த்தர்‌ தங்களை 
அழித்துப்போடமாட்டார்‌ என்றும்‌, தங்களை 
தீங்கு அணுகுவதற்கு அனுமதிக்கமாட்டார்‌ 
என்றும்‌ இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ கர்த்தர்மீது 
நம்பிக்கையாயிருக்கலாம்‌. 
ஜனங்களை அழிக்கவேண்டும்‌ 
கர்த்தருடைய நோக்கமல்ல. 
கண்டித்து திருத்தவேண்டும்‌ 
கர்த்தருடைய சித்தம்‌. 


கட்டட மனுஷரும்‌ 
பாபிலோன்‌ 
ப்பிலிருக்கும்போ து. 

அந்த தேசத்தின்‌ 
அனுபவிக்கவேண்டும்‌ 
விரும்புகிறார்‌. அவர்கள்‌ ப குறுகாமல்‌. 
பெருகவேண்டும்‌. “நீங்கள்‌ வீடுகளைக்‌ கட்டி. 
குடியிருந்து, தோட்டங்களை நாட்டி, 
அவைகளின்‌ கனியைச்‌ சாப்பிடுங்கள்‌. நீங்கள்‌ 
பெண்களை விவாகம்பண்ணி, குமாரரையும்‌ 
குமாரத்திகளையும்‌. பெற்று, உங்கள்‌ 
குமாரருக்குப்‌ பெண்களைக்கொண்டு, உங்கள்‌ 
குமாரத்திகளைப்‌ புருஷருக்குக்‌ கொடுங்கள்‌; 
இவர்களும்‌ குமாரரையும்‌ குமாரத்திகளையும்‌ 
பெறட்டும்‌" (எரே 29:5,6) என்று பாபிலோன்‌ 
தேசத்து சிறையிருப்பிலிருக்கிற யூதர்களைக்‌ 
குறித்து கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


என்பதே 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


மேலும்‌ “நான்‌ உங்களைச்‌ 
சிறைப்பட்டுப்போகப்பண்ணின பட்டணத்தின்‌ 
சமாதானத்தைத்‌ தேடி, அதற்காகக்‌ கர்த்தரை 
விண்ணப்பம்பண்ணுங்கள்‌:: அதற்குச்‌ 
சமாதானமிருக்கையில்‌ உங்களுக்கும்‌ 
சமாதானமிருக்கும்‌" (எரே 29:7) என்றும்‌ 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
பாபிலோன்‌. 
சிறையிருப்பிலிருக்கிறவர்களுக்கு 
சீக்கிரத்தில்‌ விடுதலை: 
கள்ளத்தீர்க்கதரிசிகள்‌ 
இன்னும்‌ இரண்டு. 
அவர்கள்‌ 


சிறையிரு்பிகிரந்து விடுவிக்கப்படுவார்கள்‌ 
என்று கள்ளத்தீர்க்கதரிசிகள்‌ பொய்யாய்த்‌ 
தீர்க்கதரிசனம்‌. சொல்லுகிறார்கள்‌. 
ஜனங்கள்‌ நம்பி, பாபிலோன்‌ 
தேசத்தில்‌ தங்களுக்கு வீடுகளைக்‌ கட்டாமல்‌, 
தோட்டங்களை நாட்டாமல்‌, தங்களுடைய 
விடுதலையை. எதிர்பார்த்துக்‌ 
கொண்டிருக்கிறார்கள்‌. 


தேசத்து 


கிடைக்காது. 
ஜனங்களை 


சொன்ன 
இரண்டு 


கிடைக்காது, 


கள்ளத்தீர்க்கதரிசிகள்‌ 
பிரகாரம்‌ 


அவர்கள்‌ எழுபது வரு 
தேசத்து யக பிலிகுக்கவேண்டும்‌ 


அவர்கள்‌ 


தேசத்தில்‌ 

குடியிருக்கவேண்டுமென்று 

சொல்லுகிறார்‌. தோட்டங்களை 
அவைகளின்‌ கனிகளை சாப்பிடுமாறு, 
சொல்லுகிறார்‌. பெண்களை விவாகம்‌ செய்து 
குடும்ப வாழ்க்கையை நடத்துமாறும்‌ கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. தங்கள்‌ சொந்த தேசத்தில்‌ 
அவர்கள்‌ எப்படி ஜீவிப்பார்களோ, அப்படியே 
இவர்கள்‌ பாபிலோன்‌ தேசத்திலும்‌ 
ஜீவிக்கவேண்டும்‌. 


கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள்‌, 
கர்த்தர்‌ அனுப்புகிற எல்லா தேசங்களிலும்‌ 
சமாதானமும்‌, சந்தோஷமாயும்‌, 
ஆறுதலும்‌ ஜீவனம்பண்ணுவார்கள்‌. 
பாபிலோன்‌ தேசத்திலும்‌ அவர்களால்‌ 
சந்தோஷமாயிருக்க முடியும்‌. 





f= FTE 
TT 


இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ பாபிலோன்‌. 
தேசத்து சிறையிருப்பிலிருந்தபோது, பல 
சமயங்களில்‌ சீயோனை நினைத்து 
கண்ணீர்விட்டு 
அவர்களுடைய 


விதைக்கிறவர்கள்‌ கெம்பீரத்தோடு அறுவடை 
செய்வார்கள்‌. 


நம்முடைய ஜீவியத்திலும்‌ நமக்கு 
பலவிதமான ஏற்றதாழ்வுகள்‌ உண்டாகலாம்‌. 
துக்கமும்‌ சந்தோஷமும்‌ மாறி மாறி வரலாம்‌. 
எல்லாம்‌ ஒன்றுபோலிருக்காது. நாம்‌ 
காலத்தை பிரயோஜனப்படுத்த பழகிக்கொள்ள 
வேண்டும்‌. நாம்‌ விரும்புகிற சூழ்நிலை 
நமக்கு கிடைக்காவிட்டாலும்‌, கர்த்தர்‌ 
நமக்கு அனுமதிக்கிற சூழ்நிலையில்‌ 
சந்தோஷமாயிருக்க பழகிக்கொள்ளவேண்டும்‌. 

எல்லோருக்குமே அவர்களுடை 
சொந்த தேசத்தின்மீது நவாமிக்கம்‌ 
மற்ற தேசங்களைவிட தங்கள்‌ 
தேசங்களை நேசிப்பார்கள்‌. 
ஊழியத்தினிமித்தமாய்‌. 
ஸ்தலங்களுக்கோ 
தேசங்களுக்கோ 

கர்த்தர்‌ நமக்கு 


வந்தாலும்‌, 
கொடுத்திருக்கிற ச தேசம்‌ என்று நினைத்து. 
அங்கே கர்த்தருக்குள்‌ சந்தோஷமாயிருக்க 
வேண்டும்‌ 


அல்லது. 
போகவேண்டியது 


வானமும்‌ கர்த்தருடையது. பூமியும்‌ 
கர்த்தருடையது. பூமியிலுள்ள எல்லா 
தேசங்களும்‌ கர்த்தருடையது. கர்த்தருடைய 
பிள்ளைகள்‌ எந்த தேசத்திற்கு போனாலும்‌, 
அவர்கள்‌ கர்த்தருடைய தேசத்திற்குத்தான்‌ 
போகிறார்கள்‌. தங்கள்‌ பரலோகப்பிதாவின்‌ 
பூமியில்‌ ஜீலிக்கிறார்கள்‌. நாம்‌ அந்நிய 
தேசத்தில்‌ ஜீவிக்கும்போது. அந்த 
தேசத்தைக்‌ குறித்த அணுகுமுறைகளை, 
கர்த்தருடைய சித்தத்தின்‌ பிரகாரமாக 
சிந்திக்கப்‌ பழகிக்கொள்ளவேண்டும்‌. 


யூதாவின்‌ மனுஷர்‌ பாபிலோன்‌ தேசத்து 
சிறையிருப்பிலிருந்தாலும்‌, கர்த்தருடைய 
சித்தத்தின்‌  பிரகாரமாகவே ங்கள்‌ 
சிறையிருப்பிலிருப்பதை 

கர்த்தருக்குள்‌ ஆறுதல்‌ பெறவேண்டும்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


யூதாவின்‌. மனுஷர்‌ பாபிலோன்‌ 
தேசத்தில்‌ சிறைப்பட்டுப்போயிருக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ அந்த தேசத்திற்காக கர்த்தரை 
நோக்கி விண்ணப்பம்பண்ணவேண்டும்‌. 
தங்களை சிறைப்பிடித்திருக்கிற தேசத்தாரின்‌ 
நன்மைகளை யூதர்கள்‌ நாடவேண்டும்‌. 
பாபிலோன்‌ தேசத்திற்கு 
சமாதானமிருக்கையில்‌ யூதர்களுக்கும்‌ 
சமாதானம்‌ இருக்கும்‌. பாபிலோன்‌ தேசம்‌. 
செழித்திருக்கும்போது யூதர்களும்‌ 
செழித்திருப்பார்கள்‌. 

யூதாவின்‌ மனுஷரும்‌ எருசலேமின்‌ 
குடிகளும்‌ இப்போது பாபிலோன்‌ ராஜாவுக்கு 
அடிமைகளாகயிருக்கிறார்கள்‌. யூதர்கள்‌ 
பாபிலோன்‌ ராஜாவுக்கு விரோதமாகக்‌ 
கலகம்பண்ணக்கூடா; பாபிலோன்‌ 
தேசத்தின்‌ சமாதானத்தை கெடுத்துப்‌ 
போடுவதற்கு ஒரு முயற்சியும்‌ 
மேற்கொள்ளக்கூடாது. யூதர்கள்‌ பாபிலோன்‌ 
ராஜாவுக்கு கீழே அமைதியாகவும்‌, 
சமாதானமாகவும்‌ ஜீவனம்பண்ணவேண்டும்‌. 
பாபிலோன்‌ ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாருக்கு 
உண்மையுள்ளவர்களாகவும்‌, 
கண்ணிமுள்ளவர்களாகவும்‌ 
கடமைகளை செய்யவேண்டும்‌. 


தங்களுடைய 


யூதா 
பாபிலோன்‌ 
பதக்க! 
தங்களைவிட்டு 


ச்‌ கழுத்தின்மீது 
'ஜாவின்‌ நுகம்‌. 
இந்த நுகத்தை 
அகற்றிப்போடுவதற்கு 
சதிஆலோசனை ஒன்றும்‌ 
யூதாலின்‌ மனுஷர்‌ 
பாரங்களெல்லாவற்றையும்‌ 
கர்த்தர்மீது வைத்துவிடவேண்டும்‌. கர்த்தர்‌ 
தமக்கு ஏற்ற வேளையில்‌, தங்கள்மீது, 
சுமத்தப்பட்டிருக்கிற அந்நிய தேசத்து 
நுகத்தை எடுத்துப்போடுவார்‌ என்று நம்பி, 
அதற்காக பொறுமையோடு 
காத்திருக்கவேண்டும்‌. பாபிலோன்‌. 
தேசத்திற்கு சமாதானம்‌ இருந்தால்தான்‌ 
யூதர்களுக்கு சமாதானம்‌ இருக்கும்‌. 





i ராண 
யாய 


ஆதித்திருச்சபையின்‌ விசுவாசிகளும்‌, 
தாங்கள்‌ எந்த தேசத்திலிருந்தாலும்‌, அந்த 
தேசத்தின்‌ நன்மைக்காக கர்த்தரை நோக்கி 
விண்ணப்பம்பண்ணினார்கள்‌. அந்த 
தேசத்தின்‌ சமாதானத்தை நாடினார்கள்‌. 
பல சமயங்களில்‌ அதிகாரத்திலுள்ளவர்கள்‌ 
விசுவாசிகளை துன்பப்படுத்தினாலும்‌, 
உபத்திரவப்‌ படுத்தினாலும்‌, விசுவாசிகள்‌ 
அவர்களுடைய நன்மைகளுக்காக 
ஜெபம்பண்ணினார்கள்‌. கப்பலில்‌ பிரயாணம்‌ 
பண்ணுகிற எல்லோருக்குமே, 

கப்பலின்‌ பாதுகாப்பைக்‌ 
பொறுப்புள்ளது. ஒரு தேசத்தின்‌ 
பிரஜைகளும்‌ சேர்ந்து, அந்த தேசத்தின்‌ 
நன்மைகளுக்காக பாடுபடவேண்டும்‌. 


கள்ளத்தீர்க்கதரிசிகள்‌ 
எரே 298.9 


எரே 29:8. மேலும்‌, உங்கள்‌ நடுவிலி. 
ருக்கிற உங்கன்‌ தீர்க்கதரிசிகளும்‌: 
உங்கள்‌ குறிகாரரும்‌ உங்களை 
மோசம்போக்க வொட்டாதிருங்கள்‌; 
சொப்பனம்‌ காணப்பண்ணுகிற 
உங்கள்‌: சொப்பனக்காரருக்குச்‌. 
செவிகொடாமலும்‌ இருங்கன்‌ என்று 
இஸ்ரவேலின்‌ தேவனாகிய 
சேனைகளின்‌ கர்த்தர்‌ சொல்லூகிறார்‌.. 


எரே 2:9, அவர்கள்‌ என்‌ நாமத்தைச்‌ 
சொல்லி உங்களுக்குப்‌ பொய்யான 
தீர்க்கதரிசனம்‌ உரைக்கிறார்கன்‌; நான்‌ 
அவர்களை அனுப்பினதில்லை என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


பாபிலோன்‌. த்‌ 
பககக பமல அவனை 
நம்பிக்கையின்மீது' தங்களுடைய 
ஜீவியத்தைக்‌ கட்டியெழுப்பக்கூடாது. 
பொய்யான அஸ்திபாரம்‌ பலவீனமானது. 
அது எப்போதுமே ஆபத்தானது. யூதர்கள்‌ 
மத்தியில்‌ கள்ளத்தீர்க்கதரிசிகள்‌ 
எழும்பியிருக்கிறார்கள்‌. கர்த்தர்‌ அவர்களை 
அனுப்பவில்லை. ஆனாலும்‌ அவர்கள்‌ 
கர்த்தருடைய நாமத்தினால்‌ பொய்யாய்த்‌ 
தீர்க்கதரிசனம்‌ சொல்லுகிறார்கள்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


யூதாவின்‌ மனுஷரும்‌ எருசலேமின்‌ 
குடிகளும்‌ இப்போது பாபிலோன்‌ தேசத்து 
சிறையிருப்பிலிருக்கிறார்கள்‌ 

சிறையிருப்பின்‌ காலம்‌ 
முடிந்துபோகும்‌ என்றும்‌, 
பாபிலோன்‌ தேசத்திலிருந்து சீக்கிரமாய்‌ 
விடுதலை. உண்டாகும்‌. என்றும்‌ 
கள்ளத்தீர்க்கதரிசிகள்‌ ஜனங்கள்‌ மத்தியிலே 
பொய்சொல்லுகிறார்கள்‌. ஆகையினால்‌ 
யூதர்கள்‌ பாபிலோன்‌ தேசத்தில்‌ 
வீடுகளைக்‌ கட்டவேண்டாம்‌ என்றும்‌, 
தோட்டங்களை நாட்டவேண்டாம்‌ என்றும்‌ 
அவர்களுக்கு ஆலோசனை 
சொல்லுகிறார்கள்‌. 


கள்ளத்தீர்க்கதரிசிகள்‌ ஜனங்களை 
மோசம்‌ போக்குகிறார்கள்‌ “உங்கள்‌ 
நடுவிலிருக்கிற உங்கள்‌ தீர்க்கதரிசிகளும்‌ 
உங்கள்‌ குறிகாரரும்‌ உங்களை மோசம்போக்க 
வொட்டாதிருங்கள்‌; சொப்பனம்‌ 
காணப்பண்ணுகிற உங்கள்‌ 
சொப்பனக்காரருக்குச்‌ செவிகொடாமலும்‌ 
இருங்கள்‌" (எரே 29:8) என்று இஸ்ரவேலின்‌ 
தேவனாகிய சேனைகளின்‌ கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 

கள்ளத்தீர்க்கதரிசிகள்‌. ஜனங்களின்‌ 
விருப்பத்திற்கேற்ற பிரகாரம்‌  செப்பனம்‌. 
காண்கிறார்கள்‌. எந்த வார்த்தைகளைச்‌ 
சொன்னால்‌. 
'சந்தோஷமாகமிருக்குமோ 
வார்த்தைகளை கள்ளத்தீர்க்கதரிசிகள்‌ தேடி 
கண்டுபிடித்து சொல்லுகிறார்கள்‌. 
அவர்களுடைய தீர்க்கதரிசனங்களும்‌, 
சொப்பனங்களும்‌ பொய்யாயிருக்கிறது. 


சிறையிருப்பிலிருக்கிற யூதாவின்‌ 


'சொப்பனக்காரருக்கு 
ஜனங்களே 


யூதர்களுக்கு 


மனுஷர்‌ 

ஆதரவாயிருக்கிறார்கள்‌. 
சொப்பனக்காரர்களை சொப்பனம்‌ 
காணப்பண்ணுகிறார்கள்‌. ஜனங்கள்‌ 
தங்களை உற்சாகப்படுத்துவதினால்‌, 
சொப்பனக்காரர்களும்‌ ஏராளமான 
சொப்பனங்களைக்கண்டு, அவர்களுக்கு 
கள்ளத்தீர்க்கதரிசனம்‌ சொல்லுகிறார்கள்‌. 
தங்களுடைய வார்த்தைகளினால்‌ ஜனங்களை 


வஞ்சிக்கிறார்கள்‌. 





i THE 
TT 


“இவர்கள்‌ தரிசனக்காரரை நோக்கி: 
தரிசனங்‌ காணவேண்டாம்‌ என்றும்‌, 
ஞானதிருஷ்டிக்காரரை நோக்கி: யதார்த்தமாய்‌ 
எங்களுக்குத்‌ தரிசனஞ்சொல்லாமல்‌, 
எங்களுக்கு இதமான சொற்களை உரைத்து, 
மாயமானவைகளைத்‌ திருஷ்டியுங்கள்‌ என்றும்‌, 
நீங்கள்‌ வழியை விட்டு, பாதையினின்று 
விலகி, இஸ்ரவேலின்‌ பரிசுத்தரை எங்கள்‌ 
முன்பாக இராமல்‌ ஓயப்பண்ணுங்கள்‌ என்றும்‌ 
சொல்லுகிறார்கள்‌” (ஏசா 30:10,11) 


உங்களைத்‌ 
திரும்பிவரப்பண்ணுவேன்‌ 
எரே 29:10-14 


எரே 29410. பாபிலோனிலே 
எழுபதுவருஷம்‌ நிறைவேறினயின்பு 
நான்‌ உங்களைச்‌ சந்தித்து, உங்களை 
இவ்விடத்துக்குத்‌ திரும்பிவரப்பண்ணும்‌ 
படிக்கு. உங்கள்‌. மேல்‌ என்‌ 
நல்வார்த்தையை. நிறைவேறப்‌ 
பண்ணுவேன்‌. கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 


என்று 


எரே 29:11. நீங்கள்‌. தரபா தககு தல்‌ 
(ல ங்களுக்குக்‌ 
கொடுக்கும்படிக்கு நாண்‌ உங்கல்யேகில்‌ 
'தினைத்திருக்கிற. நினைவுகளை 
அறிவேன்‌. எண்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌; அவைகள்‌ தீமைக்கல்ல, 
சமாதான த்துக்கேதுவான தினைவுகளே. 


எரே 29:12. அப்பொழுது திங்கள்‌ 
கூடிவந்து, என்னைத்‌ தொழுது 
கொண்டு, என்னை 
விண்ணப்பம்பண்ணுவீர்கண்‌; 
உங்களுக்குச்‌ செவிகொடுப்பேன்‌.. 


எரே 2912. முழு 
இருதயத்தோடும்‌ என்னைத்‌ 
தேடினீர்கணானால்‌, என்னைத்‌ 
தேடுகையில்‌ கண்டுபீடிப்பீர்கன்‌. 


உங்கள்‌ 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எரே 28414, 
காணப்படுவேன்‌. 


நான்‌ உங்களுக்குக்‌. 

என்று கர்த்தர்‌ 

சொல்லுகிறார்‌; நான்‌ உங்கள்‌ 

சிறையிருப்பைத்‌ திருப்பி, நான்‌ 

உங்களைத்‌ துரத்திவிட்ட எல்லா 

எல்லா 

உங்களைச்‌. 

உங்களை 

ஸ்தலத்துக்கே 

உங்களைத்‌ திரும்பிவரப்பண்ணுவேன்‌. 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


கள்ளத்தீர்க்கதரிசிகள்‌ யூதாவின்‌ 
மனுஷருக்கு பொய்யான அஸ்திபாரத்தைப்‌ 
போடுகிறார்கள்‌. அந்த அஸ்திபாரத்தின்மீது 
அவர்கள்‌ தங்கள்‌ நம்பிக்கையை 
கட்டியெழுப்பினால்‌, முடிவில்‌ அவர்கள்‌ 
எல்லோரும்‌ அழிந்துபோவார்கள்‌. 
அவர்களுடைய நம்பிக்கை நிறைவேறாது, 
எரேமியா தீர்க்கதரிசி யூதாவின்‌ மனுஷருக்கு 
நல்ல. அஸ்திபாரத்தைப்‌ போடுகிறார்‌ 
கர்த்தருடைய மெய்யான வார்த்தையே 
பலமான அஸ்திபாரம்‌. இதன்மீது அவர்கள்‌ 
தங்கள்‌ நம்பிக்கையை கட்டியெழுப்பவேண்டும்‌. 
பாபிலோன்‌ தேசத்து 
சிறையிருப்பிலிருக்கிற யூதர்களுக்கு உடனே 
விடுதலை. கிடைக்காது 
கள்ளத்தீர்க்கதரிசிகள்‌ சொல்லுகிற பிரகாரம்‌ 
அவர்களால்‌ இரண்டு வருஷத்திற்குள்‌ 
தங்கள்‌ தேசத்திற்கு திரும்பிப்‌ போகமுடியாது. 
அவர்கள்‌ பாபிலோன்‌ தேசத்தில்‌ எழுபது 
வருஷங்களுக்கு சிறையிருப்பிலிருக்க 
வேண்டும்‌. அதன்‌ பின்பு கர்த்தர்‌ 
தம்முடைய ஜனங்களை சந்திப்பார்‌. 
அவர்களை தங்கள்‌ தேசத்திற்கு திரும்பி 
வரப்பண்ணுவார்‌. அப்போது பாபிலோன்‌ 
தேசத்தில்‌ யூதர்களுடைய 
சிறையிருப்புக்காலம்‌ முடியும்‌. 

'பாபிலோனிலே 
நிறைவேறினபின்பு 
சந்தித்து, உங்களை  இல்விடத்துக்குத்‌ 
திரும்பிவரப்பண்ணும்படிக்கு உங்கள்‌ மேல்‌ 
என்‌ நல்வார்த்‌ நிறைவேறப்‌ 
பண்ணுவேன்‌" (எரே 29:10) என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 


எழுபதுவருஷம்‌ 


நான்‌ உங்களைச்‌ 





f= a 
TT 


யூதாதேசத்து அந்நிய 
தேசத்திற்கு சிறைப்பட்டுப்போகும்போது. 
அவர்கள்‌ எல்லோரும்‌ 
சிதறடிக்கப்பட்டார்கள்‌. அவர்கள்‌ வெவ்வேறு 
தேசங்களில்‌ சிறைவைக்கப்பட்டார்கள்‌. 
கர்த்தரே அவர்களை அநேக ஜாதிகள்‌ 
மத்தியில்‌ தூரத்திவிட்டார்‌. “நான்‌ உங்களை 
துரத்திவிட்ட எல்லா ஜாதிகளிலும்‌ எல்லா 
இடங்களிலும்‌ இருந்து உங்களைச்‌ 
சேர்ப்பேன்‌" (எரே 29:44) என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. கர்த்தரே அவர்களை 
துரத்திவிட்டவர்‌. கர்த்தரே அவர்களை 
கூட்டிச்சேர்க்கப்போகிறவர்‌. இவையெல்லாம்‌. 
கர்த்தருடைய சித்தத்தின்‌ பிரகாரமாக, 
அவருக்கு ஏற்ற வேளையில்‌ நடைபெறும்‌. 


மனுஷர்‌ 


பல ஜாதிகளுக்கும்‌, பல இடங்களுக்கும்‌ 
சிதறிப்போன யூதர்களை 
கூட்டிச்சேர்ப்பார்‌. கர்த்தர்‌ 
விலக்கியிருந்த ஸ்தலத்திற்கே அவர்களை 
வரப்பண்ணுவதாக 
வாக்குப்பண்ணுகிறார்‌. கர்த்தர்‌ 
அவர்களுடைய சிறையிருப்பைத்‌ திருப்புவார்‌ 
கர்த்தருக்கு ஏற்ற வேளை வரும்போது 
கர்த்தர்‌ அவர்களுக்கு காணப்படுவார்‌ 
(எரே ம்‌ சிதறிப்போன யூதர்கள்‌ 
மறுபடி ஒரே தேசமாக 
கட்டி்சேர்கவ்படுக்ர்கல்‌. அதக்கள்‌ ரே 
தேசமாக குட்டியெழுப்பப்படுவார்கள்‌. 


| கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ ஜனங்களுக்கு 
தம்முடைய வாக்குத்தத்தத்தைக்‌ 
கொடுத்திருக்கிறார்‌ கர்த்தருடைய 
வாக்குத்தத்தம்‌ அவருடைய 
நல்வார்த்தையாகயிருக்கிறது. கர்த்தர்‌ 
சிறையிருப்பிலிருக்கிற யூதர்களை 
விடுவித்து, அவர்களுடைய தேசத்திற்கு 
திரும்பி வரப்பண்ணுவார்‌. அப்போது கர்த்தர்‌ 
அவர்கள்மேல்‌ சொன்ன. தம்முடைய 
நல்வார்த்தையை நிறைவேறப்பண்ணுவார்‌ 
(எரே 29:10) 


'வின்‌ மனுஷர்‌ அந்நிய தேசத்து 
சிறையிருப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டு, 
தங்கள்‌ தேசத்திற்கு சமாதானத்தோடும்‌, 
சந்தோஷத்தோடும்‌ திரும்பி வருவார்கள்‌. 
அவர்களுடைய மனதில்‌ ஆறுதலும்‌ 
மகிழ்ச்சியும்‌ நிரம்பியிருக்கும்‌. கர்த்தருடைய 
நல்ல வார்த்தை அவர்களுடைய ஜீவியத்தில்‌ 
நிறைவேறும்‌. கர்த்தருடைய கிருபையுள்ள 
வாக்குத்தத்தம்‌ தங்களுக்கு நிறைவேறுவதை 
யூதர்கள்‌ புரிந்துகொள்வார்கள்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பாபிலோன்‌ தேசத்து, 
சிறையிருப்பிலிருந்து தங்களுக்கு விடுதலை 
கிடைக்குமென்று யூதர்கள்‌ நம்புகிறார்கள்‌. 
த விடுதலைக்காக அவர்கள்‌ 
திர்பார்த்துக்‌ காத்துக்கொண்டிருக்கிறார்கள்‌. 
நீங்கள்‌  எதிர்பார்த்திருக்கும்‌ முடிவை 
உங்களுக்குக்‌ கொடுக்கும்படிக்கு நான்‌ 
உங்கள்பேரில்‌ நினைத்திருக்கிற நினைவுகளை 
அறிவேன்‌" (எரே 29:1) என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 

கர்த்தரே 
நினைவுகளைக்‌ 
கர்த்தருடைய 


ஜனத்திற்கு 
கொடுக்கிறார்‌. 
நினைவுகளும்‌, இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாரின்‌ நினைவுகளும்‌ 

ஒன்றுபோலிருக்கிறது. ஆனாலும்‌ 
அவர்களுடைய நினைவுகள்‌ அவர்களுடைய 
சித்தத்தின்‌ பிரகாரமாகவம்‌, அவர்கள்‌ 
எதிர்பார்க்கிற வேளையிலும்‌ 
நிறைவேறவில்லை. அதற்குப்‌ பதிலாக 
கர்த்தருடைய நினைவுகள்‌, அவருடைய 
வேளையில்‌, அவருடைய சித்தத்தின்‌ 
பிரகாரமாக நிறைவேறுகிறது. கர்த்தர்‌ 
அவர்களுடைய நினைவுகளை 
அறிந்திருக்கிறார்‌. அவைகள்‌ தீமைக்கல்ல, 
சமாதானத்திற்கேதுவான நினைவுகளே என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ (எரே 29:1). 


சிறையிருப்பிலுள்ள தர்களுடைய 
மனதில்‌ சமாதானத்திற்கேதுவான 
நினைவுகள்‌ நிரம்பியிருக்கிறது. இந்த 
நினைவுகள்‌ நிறைவேறும்‌ காலத்திற்காக 
அவர்கள்‌ பொறுமையோடு 
காத்திருக்கவேண்டும்‌. ஒரு த்க்‌ ம்‌ 
காய்‌ காய்த்த. பழுக்கும்‌ 
வரையிலும்‌ பொறுமையோடு 
யூதர்களும்‌ கர்த்தர்‌ 
க்கு கொடுத்திருக்கும்‌ நினைவுகள்‌ 
£வறும்‌ காலத்திற்காக பொறுமையோடு 
காத்திருக்கவேண்டும்‌. 


தம்முடைய 


யூதாவின்‌ மனுஷர்‌ எதிர்பார்க்கும்‌ 
முடிவை கர்த்தர்‌ அவர்களுக்கு கொடுப்பார்‌. 
கர்த்தர்‌ கொடுத்திருக்கும்‌ நினைவுகள்‌ 
சமாதானத்திற்கு 
ஏதுவானவைகளாகயிருந்தாலும்‌, தர்கள்‌ 
இப்போது பாபிலோன்‌. சத்து, 
சிறையிருப்பில்‌: உபத்திரவங்களை 
அனுபவிக்கிறார்கள்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
பிள்ளைகளுக்கு நன்மையான காலங்களை 
அவர்கள்‌ 





i FTN 
TT 


நாம்‌ இப்போது எப்படிப்பட்ட 
காலத்திலிருந்தாலும்‌,. கர்த்தர்‌ நமக்கு 
நியமித்திருக்கிற நல்ல காலம்‌ வரும்‌ என்று 
பொறுமையோடு காத்திருக்கவேண்டும்‌. 
கர்த்தருடைய சித்தம்‌ நிறைவேறும்‌. கர்த்தர்‌ 
நமக்கு செய்கிற காரியங்கள்‌ எல்லாமே 


பரிபூரணமானதாகவும்‌, மகிமையுள்ளதாகவும்‌ 


பரிபூரணமானது. 
காரியத்தையும்‌ 

முடிக்காமல்‌, அரையும்‌ குறையுமாக 
அப்படியே விட்டுவிடமாட்டார்‌. கர்த்தருடைய 
சித்தமும்‌ பரிபூரணமானது. அவருடைய 
கிரியையும்‌ பரிபூரணமானது. 


சிறையிருபபிலிருக்கிற யூதாவின்‌ 
மனுஷர்‌ தங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான 
நல்ல முடிவு வரும்‌ என்று எதிர்பார்த்து 
காத்திருக்கிறார்கள்‌. கர்த்தர்‌ அவர்கள்‌ 
எதிர்பார்த்திருக்கும்‌ முடிவை அவர்களுக்குக்‌ 
கொடுப்பார்‌. இதற்காக கர்த்தர்‌ அவர்கள்‌ 
பேரில்‌ நினைத்திருக்கிற நினைவுகளை 
அறிந்திருக்கிறார்‌ அவர்களுக்கு 
எப்படிப்பட்ட முடிவை கொடுக்கவேண்டும்‌ 
என்பதும்‌, அதை எப்போது கொடுக்க 
வேண்டும்‌ என்பதும்‌ கர்த்தருடைய மனதில்‌ 
ஏற்கெனவே தீர்மானம்பண்ணப்பட்டிருக்கிறது. 


நாம்‌ 


பககக கர்த்தர்‌ நமக்கு 
கொடுப்பார்‌ என்னும்‌ நிச்சயமுமில்லை. 
கர்த்தர்‌ நம்முடைய தேவைகள்‌ 
எல்லாவற்றையும்‌ சந்திப்பார்‌ கர்த்தர்‌ 
தமக்கு சித்தமானதெல்லாவற்றையும்‌ 
நமக்குக்‌ கொடுப்பார்‌. நாம்‌ விசுவாசத்தோடு 
எதிர்பார்க்கிற காரியங்களை 
நிச்சயமாகவே நமக்குக்‌ 
கர்த்தரே நமக்கு ர்பார்ப்‌ 
கொடுக்கிறவர்‌. நாம்‌ எதிர்பார்க்கிற காரியம்‌ 
நிறைவேறும்‌ என்னும்‌ விசுவாசத்தையும்‌ 
'த்தரே நமக்குக்‌ கொடுக்கிறவர்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


கர்த்தருடைய 
அவரைத்‌ 
அவரை 


யூதாவின்‌ மனுஷர்‌ 
சமுகத்தில்‌ கூடிவந்து 
தொழுதுகொள்ளவேண்டும்‌. 
நோக்கி விண்ணப்பம்‌ பண்ணவேண்டும்‌. 
அப்போது கர்த்தர்‌ அவர்களுடைய 
வேண்டுதல்களுக்கும்‌, விண்ணப்பங்களுக்கும்‌ 
செவிகொடுப்பார்‌. “உங்கள்‌ முழு 
இருதயத்தோடும்‌ என்னைத்‌ 
தேடினீர்களானால்‌, என்னைத்‌ தேடுகையில்‌ 
கண்டுபிடிப்பீர்கள்‌" (எரே 29:13) என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


நாம்‌ கர்த்தரை முழுஇருதயத்தோடு 
தேடும்போது கர்த்தர்‌ நமக்கு காணப்படுவார்‌. 
நாம்‌ கர்த்தரைத்‌ தேடும்போது அவரைக்‌ 
கண்டுபிடிப்போம்‌. நாம்‌ கர்த்தருடைய 
சமுகத்தில்‌. கூடிவந்து, அவரைத்‌: 
தொழுதுகொள்ளவேண்டும்‌. நம்முடைய 
இரட்சிப்புக்காக ஜெபம்பண்ணவேண்டும்‌. 
கர்த்தர்‌ நம்முடைய விண்ணப்பத்தைக்‌ கேட்டு, 
நமக்கு ட்சிப்பைக்‌ கொடுக்கும்போது, 
நம்முடைய இரட்சிப்பைப்‌ 
பெற்றுக்கொள்வதற்கு நாம்‌ ஜெபத்தில்‌ 
ஆயத்தமாயிருக்கவேண்டும்‌. கர்த்தர்‌ நமக்கு 
செவிகொடுப்பதாக  வாக்குப்பண்ணுகிறார்‌. 
“நான்‌ உங்களுக்கு காணப்படுவேன்‌" 
(எரே 29:16) என்றும்‌ கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 

நாம்‌ வார்த்தையை 
நம்பவேண்டும்‌. அவருடைய 
வார்ந்தையின்மீது சார்ந்திருக்குவேண்டும்‌. 
“என்னைத்‌ தேடுகையில்‌ கண்டுபிடிப்பீர்கள்‌" 
என்று கர்த்தர்‌ சொல்லும்போது, அவருடைய 
வார்த்தையை நம்பி, கர்த்தரைத்‌ 
தேடவேண்டும்‌. தேடும்போது 
நிச்சயமில்லாதவர்களாகத்‌  நேடக்கூடாது. 
கர்த்தரைத்‌ தேடினால்‌, அவரைக்‌. 
கண்டுபிடிப்போம்‌ என்னும்‌ நம்பிக்கை 
நமக்குள்‌ காணப்படவேண்டும்‌. 

கர்த்தரைத்‌ தேடுகிறவர்கள்‌ தங்கள்‌ 
முழுஇருதயத்தோடு தேடவேண்டும்‌. 
அப்போதுதான்‌ அவரைக்‌ கண்டுபிடிக்க 
முடியும்‌ விசுவாசமில்லாமல்‌, அரைகுறை 
மனதோடும்‌, அரைகுறை இருதயத்தோடும்‌, 
கர்த்தரைத்‌ தேடினால்‌, அவரைக்‌ 
கண்டுபிடிப்பதற்கு வாய்ப்பில்லை. 
அரைகுறையாகத்‌ தேடினால்‌ கர்த்தர்‌ நமக்கு 
காணப்படமாட்டார்‌. 


கர்த்தருடைய 





i FTE 
TT 


பாபிலோனிலும்‌ தீர்க்கதரிசிகள்‌. 
எரே 29:15-23. 


எரே 29:15. கர்த்தர்‌ எங்களுக்குப்‌ 
பாபிலோனிலும்‌ தீர்க்கதரிசிகனை 
எழுப்பினார்‌ என்று சொல்லுகிறீர்கள்‌. 


எரே 9916. ஆனால்‌ தாவீதின்‌ 
சிங்காசனத்தில்‌ உட்கார்த்திருக்கிற 
ராஜாவைக்‌ குறித்தும்‌, உங்கனோடே. 
கூடச்‌ சிறையிருப்பில்‌ புறப்பட்டுப்‌ 
போகாமல்‌ இத்த நகரத்தில்‌. 
குடியிருக்கிற உங்கள்‌ சகோதரராகிய 
எல்லா ஜனங்களைக்‌ குறித்தும்‌, 


எரே 99:17. இதே, நான்‌ 
பட்டயத்தையும்‌, பஞ்சத்தையும்‌, 
கொன்னைநோயையும்‌ அவர்களுக்குள்‌ 
அனுப்புவேன்‌ என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌; புசிக்கத்தகாத: 
கெட்டுப்போன  அத்திப்பழங்களுக்கு. 
அவர்களை ஒப்பாக்குவேன்‌ என்னு 
சேனைகளின்‌ கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


எரே 9919. 
வார்த்தைகளைக்‌ 
படியால்‌, நாண்‌. அவர்களைப்‌ 
பட்டயத்தாலும்‌, பஞ்சுத்தாலும்‌ 
கொள்னைநோயாலும்‌ பின்தொடர்ந்து, 
அவர்களைப்‌ பூமியிலுன்ன எல்லா 
ராஜ்யங்களிலும்‌ அலைந்து 
திரிகிறவர்கனாகவும்‌, நான்‌ அவர்களைத்‌: 
துரத்துகிற எல்லா ஜாதிகளிடத்திலும்‌ 
சாபமாகவும்‌, பாழாகவும்‌, ஈசலி. 
டுதலுக்கிட மாகவும்‌, திந்தையாகவும்‌ 
வைப்பேன்‌ என்னு கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 


அவர்கள்‌ எண்‌: 
கேனாமற்போன 


எரே 2919. தான்‌ உங்களிடத்திற்குத்‌ 
தீர்க்கதரிசிகனாகிய 

ஊழியக்காரரை தல்‌ 
அனுப்பிக்கொண்டேயிருத்தும்‌, நீங்கள்‌ 
செவிகொடாமற்போனீர்கனே என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


எரே 9:20, இப்போதும்‌ 
சிறையிருக்கும்படி. நான்‌ எருசலேமிலி. 
ருந்து பாபிலோனுக்கு அனுப்பிவிட்ட 
நீங்களெல்லாரும்‌ கர்த்தருடைய 
வார்த்தையைக்‌ கேளுங்கள்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எரே 29:21. என்‌ நாமத்தைச்‌ சொல்லி, 
உங்களுக்குப்‌ பொய்யான 
தீர்க்கதரிசனம்‌ உரைக்கிற 
கொலாயாவின்‌. குமாரனாகிய 
ஆகாயையும்‌, மாசெயாவின்‌ 
குமாரனாகிய சிதேக்கியாவையுங்‌ 
குறித்து: இதோ, நான்‌ அவர்களைப்‌: 
பாபிலோன்‌ ராஜாவாகிய 
தேபுகாத்தேச்சாரின்‌. கையிலே. 
அவன்‌ 
உங்கள்கண்களுக்கு 

முன்பாகக்‌ கொள்றுபோடு வான்‌. 


எரே 29:22, பாபிலோன்‌ ராஜா 
அக்கினியினால்‌ சுட்டுப்போட்ட, 
சிதேக்கியாவுக்கும்‌ ஆகாபுக்கும்‌ கர்த்தர்‌ 
உன்னைச்‌ சமானமாக்கக்கடவரென்று; 
அவர்களைக்‌ குறித்து 
சாபவார்த்தை 
சிறையிருக்கிற மூதா 
அனைவருக்குள்ளும்‌ வழங்கும்‌ என்று 
இஸ்ரவேலின்‌ தேவனாகிய 
சேனைகளின்‌ கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


எரே 29:28. அவர்கள்‌ இஸ்ரவேலிலே 
மதிகெட்ட காரியத்தைச்‌ செய்து, 
தங்கள்‌. அயலாருடைய 
பெண்ஜாதிகனோடே விபசாரம்பண்ணி, 
நான்‌. அவர்களுக்குக்‌ கற்பியாத 
பொய்யான வார்த்தையை எண்‌: 
நாமத்தைச்‌ சொல்லி உரைத்தார்கள்‌; 
நான்‌ அதை அறிவேன்‌; அதற்கு நானே 
சாட்சி என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ 
என்று எழுதினான்‌. 


ஒரு 
பாபிகோளிலே. 


பாபிலோன்‌. 
சிறையிருப்பிலிருக்கிற 
எரேமியாவின்‌ 


தேசத்து, 
யூதர்களில்‌ சிலர்‌ 
ஆலோசனைகளுக்கு 
செவிகொடுக்கவில்லை. அவர்கள்‌ 
கள்ளத்தீர்க்கதரிசிகளின்‌ வார்த்தைகளை 
நம்புகிறார்கள்‌. சொப்பனக்காரருடைய 
பொய்யான ஊழியங்கள்மீது அவர்கள்‌ 
பிரியமாயிருக்கிறார்கள்‌. 





f= FTE 
TT 


எரேமியா தீர்க்கதரிசி தன்னுடைய 
நிருபத்தை. பாபிலோன்‌ தேசத்திலுள்ள 
யூதர்களுக்கு அனுப்பியபோது, அவர்கள்‌ 
எரேமியாவின்‌ த்‌ 
ஏற்றுக்கொள்ளவில்லை. “கர்த்தர்‌ எங்களுக்கு 
பாபிலோனிலும்‌ தீர்க்கதரிசிகளை எழுப்பினார்‌” 
(எரே 29115) என்று சொல்லுகிறார்கள்‌. 
தங்களுக்கு பாபிலோனிலேயே 
தீர்க்கதரிசிகள்‌ இருப்பதினால்‌, எரேமியாவின்‌ 
தீர்க்கதரிசன ஊழியம்‌ தங்களுக்கு 
தேவைப்படாது என்று சொல்லிவிடுகிறார்கள்‌. 


பாபிலோன்‌ தேசத்திலுள்ள யூதர்கள்‌ 
ங்களில்‌ 


கள்ளத்தீர்க்கதரிசிகளுடைய ஊழியங்க 
அவர்கள்‌ 
பொய்யான 


நம்புகிறார்கள்‌. 
தேசத்திலேயே 


திருப்தியடைந்திருக்கிறார்கள்‌. 
சொல்லுகிற 
தீர்க்கதரிசனங்களை 
அவர்களுக்கு 

தீர்க்கதரிசிகள்‌ 
எருசலேமிலிருந்து 
தீர்க்கதரிசிகள்‌ 
எருசலேமிலிருந்து, 
தீர்க்கதரிசன செய்திகளை, 
தேசத்து சிறையிருப்பிலுள்ள 
கேட்பதற்கு ஆயத்தமாயில்லை. 


பாபிலோன்‌ தேசத்திலே 
சிறையிருப்பிலிருக்கிற யூதர்கள்‌ சக்த்தக 
விடுவிக்கப்படுவார்கள்‌. 


வரமாட்டார்கள்‌ 
கள்ளத்தீர்க்கதரிசிகள்‌ பொய்வார்த்தைகளைச்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 
ஆனால்‌ கர்த்தருடைய உண்மையான 
தீர்க்கதரிசிகளின்‌ செய்திகளோ, 
கள்ளத்தீர்க்கதரிசிகளின்‌ செய்‌: க்கு. 
நேர்விரோதமாயிருக்கிறது. எருசலேப 
தங்கியிருக்கிற யூதர்களுக்கு அழிவு 
வருமென்று கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 


ஆனால்‌ 
உட்கார்ந்திருக்கிற 


தாவீதின்‌ சிங்காசனத்தில்‌ 

ராஜாவைக்‌ குறித்தும்‌, 
உங்களோடேகூடச்‌ சிறையிருப்பில்‌ 
புறப்பட்டுப்போகாமல்‌ த நகரத்தில்‌ 
குடியிருக்கிற உங்கள்‌ சகோதரராகிய எல்லா 
ஜனங்களைக்‌: குறித்தும்‌, இதோ, 
நான்‌ பட்டயத்தையும்‌, பஞ்சத்தையும்‌, 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


கொள்ளைநோயையும்‌ அவர்களுக்குள்‌ 
அனுப்புவேன்‌ என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌; 
கெட்டுப்போன 
அவர்களை 
என்று சேனைகளின்‌ 

'எரே 29:16,17). 


சிறையிருப்பிலிருக்கிற 
சீக்கிரத்தில்‌ விடுவிக்கப்பட்டு, 
தேசத்திற்கு திரும்பிப்போகும்போது, 
சிங்காசனத்தில்‌ வீற்றிருக்கிற 
ராஜாவும்‌, மற்ற ஜனங்களும்‌ தங்களை 
வரவேற்பார்கள்‌ என்று கள்ளத்தீர்க்கதரிசிகள்‌ 
சொல்லுகிறார்கள்‌. ஆனால்‌ இவர்களை 
வரவேற்க யூதாதேசத்தில்‌ ஒருவரும்‌ 
இருக்கமாட்டார்கள்‌. பாபிலோன்‌ தேசத்திற்கு 
சிறைப்பட்டுப்போகாமல்‌, யூதாதேசத்திலேயே 
குடியிருக்கிற ஜனங்கள்மீது, கர்த்தர்‌ 
பட்டயத்தையும்‌, பஞ்சத்தையும்‌, 
கொள்ளைநோயையும்‌ அனுப்புவார்‌. 
அவர்களுக்கு அழிவு வரும்‌. அவர்கள்மீது 
தேவனுடைய நியாயத்தீர்ப்பு ஒன்றின்மீது, 
ஒன்றாக வரும்‌. 


“அவர்கள்‌ என்‌ வார்த்தைகளைக்‌ 
கேளாமற்போனபடியால்‌, நான்‌ அவர்களைப்‌ 
பட்டயத்தாலும்‌, பஞ்சத்தாலும்‌ 
கொள்ளைநோயாலும்‌ பின்தொடர்ந்து, 

ர்களைப்‌ ள்‌ எல்லா 
அலைந்து 
திரிகிறவர்களாகவும்‌, நான்‌ அவர்களைத்‌ 
தூத்துகிற எல்லா ஜாதிகளிடத்திலும்‌ 
சாபமாகவும்‌, பாழாகவும்‌, ஈசலி 
டுதலுக்கிடமாகவும்‌, நிந்தையாகவும்‌ 
வைப்பேன்‌ என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌” 
(எரே 29:18). 


பாபிலோன்‌. 
சிறையிருப்பிலிருக்கிற யூதர்கள்‌ தங்கள்‌ 
தேசத்திற்கு திரும்பிப்போகும்போது, 
அவர்களை வரவேற்பதற்கு, அவர்களுடைய 
தேசத்தில்‌ ஒருவரும்‌ மீதியாயிருக்க 
மாட்டார்கள்‌. தேசத்தில்‌ தங்கியிருக்கிறவர்கள்‌ 
மீது தேவனுடைய நியாயத்தீர்ப்பு வரும்‌. 
அவர்களெல்லோரும்‌ அழிந்துபோவார்கள்‌. 
கள்ளத்தீர்க்கதரிசிகளோ 
சிறையிருப்பிலிருக்கிற 
பொய்யான வார்த்தைகளைச்‌ 
அவர்களை வஞ்சிக்கிறார்கள்‌. 


தேசத்து 


யூதர்களுக்கு 
சொல்லி, 





i FTN 
TT 


பாபிலோன்‌ தேசத்து சிறையிருப்புக்குப்‌ 
போகாமல்‌, எருசலேம்‌ நகரத்திலேயே 
தங்கிவிடுகிறவர்கள்‌ புசிக்கத்தகாத 
கெட்டுப்போன அத்திப்பழங்களுக்கு, 
ஒப்பாயிருப்பார்கள்‌. த்தப்‌ 
கூடையைப்பற்றிய தரிசனம்‌. 
ஏற்கெனவே 
(எரே 24-ஆவது னம்‌ 


சிறையிருப்புக்குப்போகாமல்‌, 
யூதாதேசத்திலேயே தங்கிவிடுகிறவர்கள்‌. 
ஏன்‌ புசிக்கத்தகாதவர்களாயும்‌, கெட்டுப்போன 
அத்திப்பழங்களுக்கு ஒப்பானவர்களாயும்‌ 
இருப்பார்கள்‌ என்பதற்கான காரணத்தையும்‌ 
கர்த்தர்‌ இங்கு சொல்லுகிறார்‌. அவர்கள்‌ 
கர்த்தருடைய வார்த்தைகளைக்‌ 
கேட்கவில்லை. கர்த்தருடைய 
வார்த்தைகளைக்‌ அவர்கள்‌ 
பாபிலோன்‌ தேசத்து ராஜாவுக்கு 
கீழ்ப்டியவில்லை. நேபுகாத்நேச்சாரின்‌ 
Lr தங்கள்‌ 

க்கொள்ளவில்லை. 
கற யூதர்கள்மீது 

நியாயத்தீர்ப்பு வருகிறது. 

கர்த்தர்‌ எருசலேமில்‌ தங்கிமிருக்கிற 
யூதர்களுக்கும்‌, பாபிலோன்‌ தேசத்து 
சிறையிருப்புக்குப்போன யூதர்களுக்கும்‌ 
தம்முடைய வார்த்தைகளை 
லெளிப்படுத்துகிறார்‌. முதலாவதாக 
சிறையிருப்புக்குப்போகாமல்‌, எருசலேமிலேயே. 
தங்கிவிட்ட யூதர்கள்‌ மத்தியில்‌, கர்த்தர்‌ 
தம்முடைய ஊழியக்காரரை ஏற்கெனவே 
அனுப்பிக்கொண்டேயிருந்தார்‌ ஆனால்‌ 
அவர்களோ கர்த்தருடைய வார்த்தைக்கு 
செவிகொடாமல்‌ போனார்கள்‌ (எரே 29:19). 


கர்த்தர்‌ இப்போது பாபிலோன்‌ தேசத்து 
சிறையிருப்பிலிருக்கிற யூதர்களுக்கு. 
தம்முடைய வார்த்தைகளைச்‌ சொல்லுகிறார்‌. 
இப்போதும்‌ சிறையிருக்கும்டி நான்‌ 
எருசலேமிலிருந்து பாபிலோனுக்கு. 
அனுப்பிவிட்ட நீங்களெல்லாரும்‌ கர்த்தருடைய 
வார்த்தையைக்‌ கேளுங்கள்‌” (எரே 29:20) 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


அத்திப்பழ. 
எரேமியாவுக்கு 
க்கிறது 


கேட்டு 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


பாபிலோன்‌ 
சிறையிருப்பிலிருக்கிற யூதர்கள்‌ மத்தியிலே 
கள்ளத்தீர்க்கதரிசிகள்‌ பொய்யான 
வார்த்தைகளை  பிரசங்கம்பண்ணுகிறார்கள்‌. 
அவர்கள்‌ கர்த்தருடைய நாமத்தைச்‌ 
சொல்லி, அவர்களுக்கு பொய்யான 
தீர்க்கதரிசனம்‌. சொல்லுகிறார்கள்‌. 
அவர்களில்‌ இரண்டுபேரை பற்றி கர்த்தர்‌ 
இங்கு சொல்லுகிறார்‌. அவர்களில்‌ ஒருவன்‌ 
கொலோயாவின்‌ குமாரனாகிய ஆகாப்‌ 
மற்றொருவின்‌ மசெயாலின்‌ குமாரனாகிய 
சிதேக்கியா. 


இவர்கள்‌ இருவரும்‌ 
கள்ளத்தீர்க்கதரிசிகள்‌. இவர்கள்‌ இருவருமே 
கர்த்தருடைய நாமத்தைச்‌. சொல்லி, 
ஜனங்களுக்கு பொய்யான தீர்க்கதரிசனம்‌. 
சொல்லுகிறார்கள்‌. இவர்கள்‌ இல்ரவேலிலே 
மதிகெட்ட காரியத்தைச்‌ செய்கிறார்கள்‌. 
தங்கள்‌ அயலாருடைய பெண்ஜாதிகளோடே 
விபசாரம்‌ பண்ணுகிறார்கள்‌. கர்த்தர்‌ 
அவர்களுக்கு கற்பியாத பொய்யான 
வார்த்தையை, கர்த்தருடைய நாமத்தைச்‌ 
சொல்லி உண்கிறார்கள்‌. அவர்களுடைய 
பொய்யான வார்த்தைகளை கர்த்தரும்‌ 
அறிந்திருக்கிறார்‌. அவர்கள்‌ சொல்லுகிற 
கள்ளத்தீர்க்கதரிசன வார்த்தைகளுக்கு, 
கர்த்தரும்‌ சாட்சியாமிருக்கிறார்‌. எரேமியா 
கர்த்தர்‌ சொன்ன இந்த 
செய்திகளையெல்லாம்‌ தன்னுடைய நிருபத்தில்‌ 
எழுதி பாபிலோன்‌ தேசத்திலே. 
சிறையிருப்பிலிருக்கிற யூதர்களுக்கு 
அனுப்புகிறார்‌. 


கள்ளத்தீர்க்கதரிசிகள்‌ பொய்யான 

வார்த்தைகளை தீர்க்கதரிசனமாய்ச்‌ 

சொல்லும்போது, தங்களுடைய சுயநாமத்தைப்‌ 

பயன்படுத்தாமல்‌, கர்த்தருடைய நாமத்தைப்‌ 

பயன்படுத்துகிறார்கள்‌. மற்றவர்கள்‌ செய்கிற 

பாவங்களையும்‌ இவர்களால்‌ கடிந்து சொல்ல 

கள்ளத்தீர்க்கதரிசிகளே. 

ல்‌ ஜீவிக்கிறார்கள்‌. இவர்கள்‌ 

க கடிந்துகொள்ள 

முதலாவதாக இவர்கள்‌ 

தாங்களே கடிந்துகொள்ள 

வேண்டும்‌. அதன்‌ பின்புதான்‌ இவர்களால்‌ 
மற்ற பாவிகளைக்‌ கடிந்துகொள்ள முடியும்‌. 





i= FTE 
TT 


சிறையிருப்பிலிருக்கிற யூதர்கள்‌ 
மத்தியில்‌ கள்ளத்தீர்க்கதரிசிகளாமிருக்கிற 
ஆகாபின்மீதும்‌, 
கர்த்தருடைய 
கர்த்தர்‌ அவர்களை பாபிலோன்‌ ராஜாவாகிய 
நேபுகாத்நேச்சாரின்‌ கையிலே 
ஒப்புக்கொடுக்கிறார்‌. நேபுகாத்நேச்சார்‌ 
அவர்களை சிறையிருப்பிலிருக்கிற 
யூதாமனுஷரின்‌ கண்களுக்கு முன்பாக 
கொன்றுபோடுவான்‌ என்று கர்த்தர்‌ 
தீர்மானமாய்ச்‌ சொல்லுகிறார்‌ (எரே 29:21. 

பாபிலோன்‌ ராஜாவாகிய 
நேபுகாத்நேச்சார்‌, சிதேக்கியாவையும்‌ 
ஆகாபையும்‌ அக்கினிமினால்‌ 
சுட்டுப்போடுகிறான்‌. அவர்கள்‌ இருவருக்கும்‌. 
பரிதாபமான மரணமுண்டாயிற்று. 
சிதேக்கியாவம்‌ ஆகாபும்‌ பாவம்‌ 
செய்ததினாலோ அல்லது கர்த்தருக்கு 
விரோதமாக கள்ளத்தீர்க்கதரிசனம்‌ 
சொன்னதினாலோ நேபுகாத்நேச்சார்‌ 
அவர்களை அக்கினியினால்‌ 
சுட்டெரிக்கவில்லை. அவர்கள்‌ பாபிலோன்‌ 
தேசத்திற்கு விரோதமாகக்‌ கலகம்‌ 
பண்ணினார்கள்‌, ஜனங்கள்‌ மத்தியில்‌ 
சமாதானத்தைக்‌ கெடுத்துப்போட்டு குழப்பம்‌ 
பண்ணினார்கள்‌. இதனால்‌ 
நேபுகாத்நேச்சார்‌ அவர்கள்மீது கோபப்பட்டு, 
அவர்களை அக்கினியினால்‌. 
சுட்டுப்போட்டான்‌. 


பாபிலோனிலே சிறையிருக்கிற. 
யூதர்கள்‌ அனைவர்‌ மத்தியிலும்‌ 
சிதேக்கியாவைக்‌ குறித்தும்‌ ஆகாபைக்‌ 
குறித்தும்‌ சாபவார்த்தை 
வழங்கப்படுகிறது. இவர்கள்‌ இருவரும்‌ 
கள்ளத்தீர்க்கதரிசிகளாகமிருந்தார்கள்‌. 
ஜனங்களை  வஞ்சித்தார்கள்‌. இவர்கள்‌ 
சபிக்கப்பட்டார்கள்‌. இவர்களுடைய பெயர்கள்‌ 
சாபவார்த்தைகளாயிற்று. யூதர்கள்‌ 
யாரையாவது சபிக்கும்போது. கர்த்தர்‌ 
உங்களை ஆகாபைப்போலவும்‌ 
சிதேக்கியாவைப்போலவும்‌ தண்டிப்பாராக” 
என்று சபிப்பது வழக்கம்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


செமாயாவின்‌ நிருபம்‌ 
எரே 29:24-28 


எரே 29:24. பின்னும்‌ கர்த்தர்‌ என்னை 
நோக்கி: தீ நெகெலாமியனாகிய 
செமாயாவுக்கும்‌ சொல்லி 
யனுப்பவேண்டியது என்னவென்றால்‌: 


எரே 29:25. தீ எருசலேமிலிருக்கிற 
எல்லா ஜனங்களுக்கும்‌, மாசெயாவின்‌ 
குமாரனாகிய செப்பனியா என்னும்‌ 
ஆசாரியனுக்கும்‌, மற்ற 
ஆசாரியர்களூக்கும்‌ உன்‌ நாமத்திலே 
திருபத்தை எழுதியனுப்பினது 
என்னவென்று இஸ்ரவேலின்‌ 
தேவனாகிய சேனைகளின்‌ கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 


எரே 2926, இவனுக்கு அவன்‌ 
எழுதியிருந்த திருபமாவது: நீங்கள்‌. 
கர்த்தருடைய ஆலயத்தின்‌ 
விசாரிப்புக்காரராயிருக்கும்படிக்கும்‌, 

பிரமைகொண்டு தன்னைத்‌ 
தீர்க்கதரிசியாக்கிக்கொன்ளுகிறவனாகி 
ய எந்த மனுஷனையும்‌ நீர்‌ காவல்‌ 


ஆசாரியனாக 


எரே 29:27. இப்போதும்‌ உங்களுக்குத்‌ 
தீர்க்கதரிசனம்‌ கூறிவருகிற ஆனதோத்‌ 
ஊரானாகிய எரேமியாவை நீர்‌ கடிந்து 
கொள்ளாமற்போனதென்ன? 


எரே 29:28. இந்தச்‌ சிறையிருப்பு 
நெடுங்காலமாக இருக்கும்‌; நீங்கள்‌. 
வீடுகளைக்‌. கட்டி, அவைகளில்‌ 
குடியிருந்து, தோட்டங்களை நாட்டி, 
அவைகளின்‌. கனிகளைச்‌. 
சாப்பிடுங்கனென்று பாபிலோனில்‌ 
இருக்கிற. எங்களுக்குச்‌ சொல்லி. 


யனுப்பினானென்று எழுதியிருத்தான்‌. 





i 


நயம்‌ 
INTERNATIOMAL 


இவற்றை 
வைக்குமாறு தேவன்‌ மோசேக்குக்‌ 
கூறியிருக்கிறார்‌. (யாத்‌ 28:16,30) 


ஆரோனுக்கு ஆசாரிய வஸ்திரம்‌ 
தரிக்கப்பட்ட போது. மோசே ஊரீம்‌, 
தும்மீம்‌ ஆகியவற்றை நியாயவிதி 
மார்ப்பதக்கத்தில்‌ வைத்தார்‌. 
ஆகையினால்‌, இவை ஏற்கெனவே. 
செய்யப்பட்டிருக்கவேண்டும்‌ (லேவி 8:8). 


செய்தியைக்‌ 
அவருடைய 
அறிவிப்பதற்கும்‌ 
மார்ப்பதக்கத்திலிருக்கும்‌ 
தும்மீம்‌ ஆகியவை 
பயன்படுத்தப்பட்டது. ஒன்றில்‌ “ஆம்‌” 
என்றும்‌, மற்றொன்றில்‌ “இல்லை” 
என்றும்‌ எழுதப்பட்டிருக்கலாம்‌ என்பது 
சிலருடைய கருத்து. இதன்‌ வாயிலாகப்‌ 
பிரதான ஆசாரியர்‌ தேவனிடமிருந்து 
பதிலைப்‌ பெற்றுக்கொண்டார்‌. 


ஊரீம்‌, தும்மீம்‌ ஆகியவற்றைச்‌ செய்தது 
மோசேயா, னா அல்லது 
அவர்களுடைய காலத்திற்கு முன்பே 
இவை வழக்கத்தில்‌ இருந்ததா என்பது 
தெரியவில்லை. 

யோசுவாவிற்குத்‌ தேவனுடைய 
ஆலோசனையைக்‌  கொடுப்பதற்காகப்‌ 
பிரதான ஆசாரியர்‌ ஊரீமைப்‌ 
பயன்படுத்தினார்‌. (எண்‌ 27:18-23). 


பிரதான ஆசாரியர்‌ ஊரீம்‌, தும்மீம்‌ 


ஆகியவற்றை எப்போதும்‌ வைத்திருக்க 
என்று லேலிக்கு 
க்‌ கூறப்பட்டிருக்கிறது. 
இக்கட்டான சமயங்களில்‌ இவற்றைப்‌ 
பயன்படுத்தலாம்‌. (உபா 33:8). 


நெகே 7365) 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


8. இவை கற்களாக இருக்கலாம்‌. 
மார்ப்பதக்கமும்‌ இவையும்‌ 
வெவ்வேறானவை. (யாத்‌ 28:30). 


கரீம்‌, தும்மீம்‌ ஆகியவை மூலமாகத்‌ 


3-14) என்னும்‌ வாக்கியமும்‌ 
பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. சீட்டுப்‌ 
போடும்பொழுது சீட்டு “விழுந்தது" 
என்று வரும்போது அது தேவனுடைய 
க்‌ குறிக்கிறது. (யோசு 18:11; 
யோக 1910) விழுந்தது என்பதற்கு 
ஆங்கிலத்தில்‌ பல வார்த்தைகள்‌ 
பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. 
(யோசு 180; யோசு 
யோசு 19:24,32,40: யோசு 21:4) 


1991, 


மிகள்‌ புஸ்தகத்தில்‌ ஊரீம்‌, 
ஆகியவற்றைப்‌ பற்றி 
கூறப்பட்டிருக்கிறது. “சீட்டு 
ம்‌. காரியசித்தியோ 

:33, நீதி 18:18) 


ட்டு என்பதற்கான எபிரெய வார்த்தை 
இது என்பதாகும்‌. இதற்கு சல்‌, சீட்டு, 
என்று பொருள்‌. சீட்டுப்போட்டு 
தேர்ந்தெடுப்பதைத்‌ தேவனுடைய சித்தமாகவே 
கருதினார்கள்‌. தேவனுடைய சமுகத்திற்கு 
முன்பாக பிரதான ஆசாரியர்‌ ஊரீம்‌, தும்மீம்‌ 
ஆகியவற்றைப்‌ பயன்படுத்தி தேவனுடைய 
செய்தியைப்‌ பெற்றுக்‌ கொண்டு, அதை 

இஸ்ரவேல்‌ ஜனத்தாரிடம்‌ கூறினார்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ ஊரீம்‌ தும்மீம்‌ 
மாக தேவனுடைய செய்தியை 
பெற்றிருக்கிறார்கள்‌. 


கர்த்தரால்‌ 


1. கானான்‌ தேசத்திற்குள்‌ யோசுவா 
இஸ்ரவேல்‌ ஜனத்தாரை வழிநடத்தினார்‌. 
அப்போது ஊரீம்‌, தும்மீம்‌ ஆகியவை 
அவருடைய செயல்களை வழிநடத்திற்று 
(எண்‌ 2718-24). 


ஆகானுடைய விஷயத்தில்‌ 
யோசுவா இவற்றைப்‌ பயன்படுத்தினார்‌. 
(யோக 744-18) கிமியோனுடைய 
விஷயத்தில்‌ இதைப்‌ 
பயன்படுத்தவில்லை (யோசு 9). 





i= FTE 
TT 


தேசத்தில்‌ 


பாபிலோனிலுள்ள யூதர்களில்‌ அநேகர்‌ 
எரேமியாவின்‌ நிருபத்தை வாசித்து அவர்மீது 
கோபப்படுகிறார்கள்‌. எரேமியாவின்‌ 
நிருபத்தில்‌ எழுதப்பட்டிருக்கிற 
வார்த்தைகளுக்கு இவர்கள்‌ 
செவிகொடுக்கவில்லை. பாபிலோன்‌ 
தேசத்திலே எரேமியாவுக்கு விரோதமாக 
அநேக யூதர்கள்‌ எழுப்புகிறார்கள்‌. அவர்களில்‌ 
செமாயா என்பவன்‌ ஒருவன்‌. 


செமாயா ஒரு சொப்பனக்காரன்‌. 
இவன்‌  நெகெலாமியானாகிய செமாயா 
என்று அழைக்கப்படுகிறான்‌. தான்‌ 
சொல்லுகிற எல்லா தீர்க்கதரிசனங்களையும்‌, 
கர்த்தர்‌ தனக்கு சொப்பனத்தில்‌ 

வெளிப்படுத்துவதாக, இவன்‌ 
தன்னைப்பற்றிச்‌  சொல்லிக்கொள்கிறான்‌. 
எரேமியா பாபிலோன்‌ தேசத்து 
சிறையிருப்பிலிருக்கிற யூதர்களுக்கு 
எழுதியனுப்பின நிருபத்தின்‌ நகல்‌ ஒன்று 
செமாயாவின்‌ கையில்‌ கிடைத்திருக்கிறது. 
எரேமியாவின்‌ நிருபத்தை வாசித்தபோது 
செமாயாவுக்கு எரேமியாவின்மீது மிகுந்த 

கோபழுண்டாயிற்று, 

செமாயா எரேமியாவின்‌ நிருபத்திற்கு' 
ஒரு பதில்‌ நிருபம்‌ எழுதவேண்டுமென்று, 
விரும்புகிறான்‌. ஆனால்‌ அவன்‌ 
தன்னுடைய பதில்‌ நிருபத்தை எரேமியாவுக்கு 
எழுதாமல்‌, எருசலேமிலிருக்கிற எல்லா 
ஜனங்களுக்கும்‌, மாசெயாவின்‌ குமாரனாகிய 
செப்பனியா என்னும்‌ ஆசாரியனுக்கும்‌, மற்ற 
ஆசாரியர்களுக்கும்‌ எழுதியனுப்புகிறான்‌. 
எரேமியாவுக்கு பதில்‌. எழுதவேண்டுமென்றால்‌, 
எரேமியாவுக்குத்தான்‌. எழுதவேண்டும்‌. 
ல்‌ செமாயாவோ  எரேமியாவுக்கு 
தன்னுடைய 


எல்லாருக்கும்‌ எழுதியனுப்புகிறான்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எருசலேமிலுள்ள ஆசாரியர்களும்‌, 
மற்ற ஜனங்களும்‌ எரேமியாவைப்‌ பிடித்து 
தண்டிக்கவேண்டும்‌. இதுவே செமாயாவின்‌ 
விருப்பம்‌. செமாயா தன்னுடைய நிருபத்தை 
எழுதும்போது, அதை தன்னுடைய 
நாமத்தினாலே! எழுதுகிறான்‌. 
எருசலேமிலுள்ள சகல ஜனங்கள்மீதும்‌, 
எல்லா ஆசாரியர்கள்மீதும்‌ தனக்கு 
அதிகாரம்‌ இருப்பதாக நினைத்துக்‌ 
கொண்டு, அவர்களுக்கு தன்னுடைய 
நாமத்தினால்‌ நிருபம்‌ எழுதுகிறான்‌. 


செமாயாவின்‌ நிருபம்‌ பொதுவாக 
எழுதப்பட்டிருந்தாலும்‌, இது மாசெயாவின்‌ 
குமாரனாகிய செப்‌ ம 
ஆசாரியனுக்கு 
எழுதப்பட்டிருக்கிறது. இவன்‌ ஆசாரியரின்‌ 
இருபத்து நான்காம்‌ வகுப்பைச்‌ சேர்ந்தவன்‌. 
இந்த வகுப்புக்கு மாசெயா தலைவன்‌. 
செப்பனியா ஆசாரிய வகுப்புக்கு 
தலைவனோ அல்லது பிரதான ஆசாரியனோ 
அல்ல. இவன்‌ பிரதான ஆசாரியனுக்கு 
மிகவும்‌ வேண்டியவன்‌. தேவாலயத்தில்‌ 
இவனுக்கு விசேஷித்த அதிகாரமுள்ளது. 
பஸ்கூரைப்போலவே செப்பனியாவும்‌ 
செல்வாக்கு மிகுந்தவன்‌. 


“எரேமியா இந்த 
தீர்க்கதரிசனமாகச்‌ 
ஆசாரியனான  இம்மேருடைய 
கர்த்தருடைய ஆலயத்துப்‌ பிரதான 
விசாரணைக்‌ கர்த்தனுமாகிய பஸ்கூர்‌ 
கேட்டபோது, எரேமியா தீர்க்கதரிசியைப்‌ 
பஸ்கூர்‌ அடித்து, ்‌ 
கர்த்தருடைய ஆலயத்திலே. 
கோத்திரத்தாரைச்சேர்ந்த 
இருக்கும்‌ காவலறையிலே. 
(எரே 2012). 


வார்த்தைகளைத்‌ 
சொல்லுகிறதை 
குமாரனும்‌, 


அவனைக்‌ 
பென்யமீன்‌. 
மேல்வாசலில்‌. 
போட்டான்‌" 


,தன்னுபை! பத்தில்‌ 
“கி 
அவையாவன 
மற்ற ஆசாரியர்களும்‌ 
ஆசாரிய ஸ்தானத்தைக்‌ 
குறித்து மிகுந்த பொறுப்புள்ளவர்களாயிருக்க 
வேண்டும்‌ (எரே 29:26). 2. பாபிலோன்‌ 
தேசத்து சிறையிருப்பிலிருக்கிற யூதர்களுக்கு 
நிருபத்திலுள்ள 
எருசலேமிலள்ள 
அறிந்திருக்கவேண்டும்‌ 
3. எருசலேமிலுள்ள. 
ஆசாரியர்கள்‌ எரேமியாவைக்‌ கடிந்துகொள்ள 
வேண்டும்‌ (எரே 29:27). 





f= THE 
TT 


கர்த்தரே மாசெயாவின்‌ குமாரனாகிய 
செப்பனியாவை ஆசாரிய ஸ்தானத்திலே 
வைத்திருக்கிறார்‌ என்பதை செமாயா 
செப்பனியாவுக்கு நினைவுபடுத்துகிறான்‌. 
கர்த்தர்‌ செப்பனியாவை மோய்தாவின்‌ 
ஸ்தானத்திலே. ஆசாரியனாக 
வைத்திருக்கிறார்‌. யோய்தா செப்பனியாவுக்கு 
முன்பு ஆசாரியனாயிருந்தவன்‌. 


யோய்தா என்பவன்‌ யோவாசின்‌ 
காலத்தில்‌, யூதாதேசத்தில்‌ ஆவிக்குரிய 
மறுமலர்ச்சி உண்டாவதற்கு முக்கிய பங்கு 
வகித்தவனாக இருக்கவேண்டும்‌ என்று 
'வேதபண்டிதர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. 


ஒருவேளை இந்த யோய்தா 
செப்பனியாவுக்கு முன்பு ஆசாரிய ஊழியம்‌ 
செய்த வேறொரு சாதாரண ஆசாரியனாக 
இருந்திருக்கவேண்டும்‌ என்றும்‌ சிலர்‌ 
கருத்து சொல்லுகிறார்கள்‌. பாபிலோன்‌ 
ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார்‌ 
எருசலேமிலுள்ள ஆசாரியர்களை 
சிறைப்பிடித்து தன்னுடைய தேசத்திற்கு. 
கொண்டுபோனபோது. அவன்‌ 
ஆசாரியனாகிய யோய்தாவையும்‌ 
பாபிலோனுக்கு சிறைப்பிடித்து கொண்டு 
போயிருக்கவேண்டும்‌. 


யோய்தா பட்டுப்போன; 
அவலும்‌. தனத்தில்‌. ஆராவளாச 
ஊழியம்‌ செய்யும்‌ பொறுப்பு செப்பனியாவுக்கு 
உண்டாயிற்று. செப்பனியா எதிர்பார்த்த 
காலத்திற்கு முன்பாகவே 

ஆசாரியனாக 

நேவாலயத்தில்‌ அவனுக்கு 

அதிகாரமும்‌ கொடுக்கப்படுகிறது. 


ஆசாரியர்கள்‌ 
ஊழியம்‌ செய்யும்போது, 
பெயரைச்‌ சொல்லி 
சொல்லுகிற தீர்க்கதரிசிகளை 
அறியவேண்டும்‌. 


கர்த்தருடைய 
விசாரிப்புக்காரராயிருக்கிறார்கள்‌. 
கள்ளத்தீர்க்கதரிசிகள்‌. பிரமைகொண்டு 
தங்களை தீர்க்கதரிசிகளாக்கிக்‌. 
கொள்கிறார்கள்‌. அப்படிப்பட்ட 
கள்ளத்தீர்க்கதரிசிகளை ஆசாரியர்கள்‌ 
கண்டுபிடித்து, அவர்களை காவலறையிலும்‌, 
தொழுவிலும்‌ போடவேண்டும்‌. துவம்‌ 
ஆசாரியருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற 
ஊழியப்பொறுப்பு. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


த்தை 
கொடுத்திருக்கிறார்‌. 

காவலறையிலும்‌ 

போடுமாறு, கர்த்தர்‌ 

அவர்களுடைய ஆசாரிய 

வைத்திருக்கிறார்‌. 

மாசெயாவின்‌ குமாரனாகிய செப்பனியாவுக்கு 
ர்த்தர்‌ த விசேஷித்த ஸ்தானத்தையும்‌, 


அதிகாரத்தையும்‌ 
கொடுத்திருப்பதாக செமாயா தன்னுடைய 
நிருபத்தில்‌ எழுதுகிறான்‌. 


கள்ளத்தீர்க்கதரிசிகள்‌ 
சொப்பனங்கண்டு பிரமை 
கொள்ளுகிறார்கள்‌. தங்களுடைய மனதின்‌ 
சிந்தனைகளை, கர்த்தருடைய நாமத்தைப்‌ 
பயன்படுத்தி, பொய்யான தீர்க்கதரிசனம்‌ 
சொல்லுகிறார்கள்‌. இவர்கள்‌ தங்களுடைய 
சாதுரிய வார்த்தைகளினாலும்‌, இச்சையான 
ம்‌ ஜனங்களை 
ஆசாரியர்கள்‌ 
கள்ளத்தீர்க்கதரிசிகளைக்‌ 
அவர்களைத்‌ 
செமாயா 
எழுதும்போது, 
எரேமியா கள்ளத்தீர்க்கதரிசிகளில்‌ ஒருவர்‌ 
என்றும்‌, செப்பனியா எரேமியாவைப்‌ பிடித்து, 
அவரை விசாரித்து, அவரை காவலறையிலும்‌ 
தொழுவிலும்‌ போடவேண்டுமென்றும்‌. 
செமயா. செப்பளியாவக்கு 'மனைமுகமாக்‌ 

எழுதுகிறார்‌. 


ப்போதும்‌ உங்க 

டகர தன்‌ 
எரேமியாவை நீர்‌ கடிந்து 
(எரே 29:27) 
செப்பனியாவிடம்‌ 


தீர்க்கத। 
ஊரானாகிய 


கொள்ளாமற்போன தென்ன?" 


என்று செமயா 


கேட்கிறார்‌. 


பாபிலோன்‌. தேசத்து 
சிறையிருப்பிலிருக்கிற யூதர்களுக்கு 
எரேமியா எழுதின நிருபத்தின்‌ விவரத்தை 
செமாயா யாத்‌ 
ஆசாரியர்களுக்கும்‌, 

ஜனங்களுக்கும்‌ 

யூதாவின்‌ மனுஷருக்கு ிறையிரப் வராது 
என்று கள்ளத்தீர்க்கதரிசிகள்‌ சொன்னார்கள்‌. 





i= THE 
TT 


“அப்பொழுது நான்‌: ஆ கர்த்தராகிய 
ஆண்டவரே, இதோ, நீங்கள்‌ பட்டயத்தைக்‌ 
காண்பதில்லை, உங்களுக்குப்‌ பஞ்சமும்‌ 
வருவதில்லை; உறுதியான சமாதானத்தையே 
இவ்விடத்தில்‌ உங்களுக்குத்‌ 
தருவோமென்றார்‌ என்று தீர்க்கதரிசிகள்‌ 
அவர்களுக்குச்‌ சொல்லுகிறார்களே என்றேன்‌' 
(எரே 14:13). 

எரேமியாவோ வின்‌ க்‌ 
சின்‌ ன்‌ றல்‌ 
எரேமியா சொன்ன பிரகாரமாக பாபிலோன்‌ 
ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார்‌, யூதாவின்‌ 
மனுஷரையும்‌, எருசலேமின்‌ குடிகளையும்‌, 
தன்னுடைய தேசத்திற்கு சிறைப்பிடித்து. 
கொண்டுபோய்விட்டான்‌. மூலமாய்‌ 
எரேமியா சொன்ன வார்த்தைகள்‌ 
உண்மையான தீர்க்கதரிசனம்‌ என்பது. 
நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. 


எரேமியா 
நரக்கதரியாகமிரந்தாலும்‌, 

சொல்லுகிற தீர்க்கதரிசன வார்த்தைகள்‌: 
செமாயாவுக்குப்‌ பிடிக்கவில்லை. செமாயா 
தன்னுடைய செல்வாக்கை பயன்படுத்தி, 
எரேமியாவை. கள்ளத்தீர்க்கதரிசியாக. 
சித்தரிக்கிறான்‌. எரேமியாவுக்கு விரோதமாக 
தண்டனை  கொடுக்கப்படவேண்டுமென்று 
வாதாடுகிறான்‌. எரேமியா பிரமை 
கொண்டவன்‌ என்றும்‌, அவனுக்கு 
தெளிவான சிந்தனையில்லை என்றும்‌, 
அவன்‌ வர்த்தக ல்‌ தீர்க்கதரிசியல்ல 
என்றும்‌ தன்னைத்தானே 
தர்க்கதரிசியாக்கிக்கொள்கிறான்‌ என்றும்‌ 
செமாயா எரேமியாவின்‌ குற்றம்‌ 
சொல்லுகிறான்‌. எருசலேமிலுள்ள 
ஜனங்களும்‌, ஆசாரியர்களும்‌ தன்னுடைய 
வார்த்தைகளைக்‌ கேட்டு, எரேமியாவை 
காவலறையிலும்‌ தொழுவிலும்‌ போடுவார்கள்‌ 
என்று செமாயா எதிர்பார்க்கிறான்‌. 


மெய்யான 
அவர்‌ 


எருசலேமிலுள்ளவர்கள்‌ எரேமியாவைத்‌ 
தண்டிக்கும்போது, பாபிலோன்‌ 
தேசத்திலுள்ள. யூதர்கள்‌ மத்தியில்‌. 
எரேமியாவின்‌ வார்த்தைக்கு மதிப்பு 
இல்லாமல்‌ போகும்‌. எரேமியாவின்‌ செய்திக்கு 
யாரும்‌ முக்கியத்துவம்‌ கொடுக்கமாட்டார்கள்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


பாபிலோன்‌ தேசத்தில்‌ செமாயா சொல்லுகிற 
கள்ளத்தீர்க்கதரிசன வார்த்தைகளுக்கு 
யூதாவின்‌ மனுஷர்‌ மத்தியில்‌: அதிக 
முக்கியத்துவம்‌. கிடைக்கும்‌. செமாயா 
இதையெல்லா எதிர்பார்த்து, 
செப்பனியாலியம்‌, “இப்போதும்‌ உங்களுக்குத்‌ 
தீர்க்கதரிசனம்‌ கூறிவருகிற ஆனதோத்‌ 
ஊரானாகிய எரேமியாவை நீர்‌ கடிந்து 
கொள்ளாமற்போனதென்ன?' (எரே 29:27) 
என்று கேட்கிறான்‌. 


எரேமியா தீர்க்கதரிசி 
வார்த்தையை மாத்திரமே 
மதுவுக்கு அறிவிக்கிறார்‌. 


கர்த்தருடைய 
யூதாவின்‌ 
ன்‌ 
என்பதற்காக 
கர்த்தருடைய 
ம்‌ விட்டு 

எரேமியா கர்த்தர்‌ 
சொல்லாததை சொல்லவுமில்லை. கர்த்தர்‌ 
சொன்னதை. சொல்லாமலிருந்ததுமில்லை. 
கர்த்தரும்‌ எரேமியாவின்‌ வாயிலிருந்து 
சொல்லப்பட்ட வார்த்தைகளை 


உறுதிபண்ணுகிறார்‌. 


எரேமியா 


தங்களுக்கு பிரியமான 
வார்த்தைகளையும்‌, 


தாங்கள்‌ எதிர்பார்க்கிற 
வார்த்தைகளையும்‌ சொல்லாததினால்‌, 
அவர்கள்‌ எரேமியாவை கர்த்தருடைய 
தீர்க்கதரிசி என்று ஏற்றுக்கொள்ளவில்லை. 
இப்போது அவர்கள்‌ எரேமியாவைத்‌ 
துன்பப்படுத்துவதற்கு ஒன்றுகூடுகிறார்கள்‌. 
கர்த்தருடைய தீர்க்சுதரிசியை 
பரியாசம்பண்ணுகிறார்கள்‌. 
தீர்க்கதரிசிகள்‌ 
பாவங்களைக்‌ 
தங்களுக்கு 
வார்த்தையை தெளிவாய்ச்‌ 
தீர்க்கதரிசிகளை 
அல்லது 
உபத்திரவப்படுத்துவதினாலோ, அவர்களுடைய 
பாவங்கள்‌ நிவிர்த்தியாவதில்லை. 
தேவனுடைய கிருபை அவர்கள்‌ மத்தியில்‌ 
கிரியை செய்யவேண்டும்‌. பாவிகள்‌ தங்கள்‌ 
பாவங்களுக்காக மனந்திரும்பவேண்டும்‌. 


“மூனை உரலில்‌ போட்டு 
உலக்கையினால்‌ நொய்யோடே நொய்யாகக்‌ 
குத்தினாலும்‌, அவனுடைய மூடத்தனம்‌ 
அவனை விட்டு நீங்காது” (நீதி 27:22). 





f= FTE 
TT 


எரேமியாவின்‌ வார்த்தை 
எரே 29:29-92. 


எரே 29:29. இந்த தநிருபத்தைச்‌ 
செப்பனியா என்கிற ஆசாரியன்‌ 
எரேமியா தீர்க்கதரிசியின்‌ காதுகன்‌ 
கேட்க வாசித்தான்‌. 


எரே 29:30. ஆதலால்‌, கர்த்தருடைய 
வார்த்தை எரேமியாவுக்கு உண்டாகி, 
அவர்‌ 


எரே 231. சிறையிருக்கிற 
அனைவருக்கும்‌ ந சொல்லி 
யனுப்பவேண்டியது என்னவென்றால்‌: 
தெகெலாமியனாகிய. 
செமாயாவைக்குறித்து, கர்த்தர்‌ 
செமாயாவை நான்‌ அனுப்பாதிருத்தூம்‌, 
அவன்‌ உங்களுக்குத்‌ தீர்க்கதரிசனஞ்‌. 
சொல்லி, உங்களைப்‌ பொய்யை 
'நம்பப்பண்ணுகிறபடி.யினால்‌, 


எரே 29:92, இதோ, நான்‌ 
நெகெலாமியனாகிய செமாயாவையும்‌, 
அவன்‌ சந்ததியையும்‌ தண்டிப்பேன்‌; 
இந்த ஜனத்தின்‌. நடுவிலே. 
குடியிருப்பவன்‌ ஒருவனும்‌ அவனுக்கு. 
இல்லாதிருப்பான்‌; நான்‌. என்‌ 
ஜனத்துக்குச்செய்யும்‌ நன்மையை 
அவன்‌ காண்பதில்லை எண்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌; 

விரோதமாய்க்‌ 

பேசினான்‌ 

சொல்லுகிறார்‌ என்று சொல்‌ என்றார்‌. 


செப்பனியா செமாயாவின்‌ நிருபத்தை 
எரேமியா தீர்க்கதரிசியின்‌ காதுகள்‌ கேட்க 
வாசிக்கிறான்‌ செப்பனியாவக்கு 
எரேமியாவின்மீது அதிக மதிப்பு இருக்கிறது. 
செப்பனியா எரேமியாவை கர்த்தருடைய 
தீர்க்கதரிசியாக அங்கீகரிக்கிறான்‌. 
ஆகையினால்‌ எரேமியாவை அவருடைய 
சத்துருக்களின்‌ கைகளிலிருந்து 
பாதுகாக்கவேண்டும்‌ என்று விரும்புகிறான்‌. 

“சிதேக்கியா ராஜா மல்கியாவின்‌ 
குமாரனாகிய பஸ்கூரையும்‌ ஆசாரியனான 
மாசெயாவின்‌ குமாரனாகிய 
செப்பனியாவையும்‌ எரேமியாவினிடத்தில்‌. 
அனுப்பினான்‌” (எரே 211. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


சிதேக்கியா ராஜாவோவெனில்‌, 
செலேமியாவின்‌ குமாரனாகிய யூகாலையும்‌, 
மாசெயாலின்‌ குமாரனாகிய செப்பனியா 
என்னும்‌ ஆசாரியனையும்‌ எரேமியா 
தீர்க்கதரிசியினிடத்தில்‌ அனுப்பி: நீ 
நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நோக்கி 
எங்களுக்காக விண்ணப்பம்பண்ணவேண்டும்‌. 
என்று சொல்லச்சொன்னான்‌" (எரே 37:3). 


செப்பனியாவுக்கு எழுதின 
காவலறையில்‌ 


தெரிந்தகொள்ளவேண்டுமென்று செப்பனியா 
ம்புகிறான்‌. சிறையிருப்பிலிருக்கிற 
யூதர்களில்‌. சிலரும்‌ எரேமியாவுக்கு 
சத்துருக்களாயிருக்கிறார்கள்‌. என்பதை 
எரேமியா புரிந்துகொள்ளவேண்டும்‌. 
எரேமியா பாபிலோன்‌ தேசத்திலுள்ள 
யூதர்களுக்கு நிருபத்தை எழுதினாலும்‌, 
அவர்கள்‌ எரேமியாவின்‌ நிருபத்திற்கு. 
செவிகொடுக்கவில்லை. 


கர்த்தருடைய சித்தத்திற்கு விரோதமாக. 
நிருபம்‌ எழுதியிருக்கிறான்‌. 
எரேமியாவுக்கு 

கோபம்‌ வருகிறது. 
துர்ச்செய்தியோடு நிருபம்‌ 

எரேமியா செமாயாவை 

நாமத்தினால்‌ 

கடிந்துகொள்கிறார்‌. கர்த்தருடைய வார்த்தை 
செமாயாவுக்கு விரோதமாக எரேமியாவுக்கு 
உண்டாயிற்று. கர்த்தர்‌ தம்முடைய 
கோபத்தினால்தான்‌ யூதாவின்‌ மனுஷரை 
பாபிலோன்‌ தேசத்து சிறையிருப்புக்கு 
அனுப்பியிருக்கிறார்‌. சிறைப்பட்டுப்‌ 
போனவர்களில்‌ செமாயாவும்‌ ஒருவன்‌. 
அவனோ இன்னும்‌ குணப்படவில்லை. 
கர்த்தருக்கு விரோதமாகவும்‌, 
ஊழியக்காரருக்கு 





ழ்‌ நயனா 
யாய 


கர்த்தர்‌ செமாயாவை தம்முடைய 

தீர்க்கதரிசன ஊழியத்திற்கு அனுப்பவில்லை. 
ஆனாலும்‌ அவன்‌: கர்‌ 

நாமத்தினால்‌ பொய்யாய்த்‌ தீர்க்கதரிசனம்‌ 
சொல்லுகிறான்‌. 
சிறையிருப்பிலிருக்கிற 
பொய்யை நம்பப்பண்‌। 
செமாயா மூலமாய்ப்‌ பேசவில்லை. ஆனால்‌ 
செமாயாவோ தன்னுடைய 
வார்த்தைகளெல்லாவற்றையும்‌ கர்த்தரே 
சொல்லுவதாகச்‌ சொல்லி, ஜனங்களை 
வஞ்சிக்கிறான்‌. 


பாபிலோன்‌ 


விருப்பி க்கத ல்‌ 

ஜனங்க சமாதானமுண்டாகும்‌ 
ஈன்று செமாயா சொல்லுகிறான்‌. ஆனால்‌ 
கர்த்தர்‌ இந்த வார்த்தையை யாருக்கும்‌ 
வெளிப்படுத்தவில்லை. செமாயா 
ஜனங்களுக்கு பொய்யான ஆறுதலை 
பிரசங்கம்பண்ணுகிறான்‌. இதனால்‌ அவர்கள்‌ 


செமாயா கர்த்தருக்கு விரோதமாய்க்‌: 
கலகமுண்டாகப்‌ பேசுகிறான்‌. அனனியாவைப்‌ 
போல. செமாயாவும்‌ கர்த்தருக்கு 
விரோதமாகக்‌ கலகம்பண்ணுகிறான்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
UBLISHERS 


ஆகையால்‌, இதோ, உன்னைப்‌ 
பூமியின்மேல்‌ இராதபடிக்கு அகற்றிவிடுவேன்‌; 

த வருஷத்திலே நீ சாவாய்‌ என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌; கர்த்தருக்கு லிரோதமாய்க்‌ 
கலகம்‌ உண்டாகப்‌ பேசினாயே என்றான்‌" 
(எரே 28:16). 


செமாயா 
வார்த்தைகளினால்‌ 


தன்னுடைய பொய்யான 
ஜனங்களை மோசம்‌ 
பண்ணுகிறான்‌. கர்த்தருடைய ஜனங்களை 
வஞ்சிக்கிறவர்கள்‌ மோசம்போவார்கள்‌. 
செமாயாவுக்கும்‌ முடிவில்‌ மோசமுண்டாகும்‌. 


“அநியாயமாய்‌ ஐசுவரியத்தைச்‌ 
சம்பாதிக்கிறவன்‌ முட்டையிட்டு 
அவயங்காத்தும்‌, குஞ்சபொரிக்காமற்போகிற 
குவதாரிக்குச்‌ சமானமாயிருக்கிறான்‌; அவன்‌ 
தன்‌ பாதி வயதிலே அதைவிட்டு, தன்‌ 
முடிவிலே மூடனாயிருப்பான்‌" (எரே 17111). 


கர்த்தர்‌ செமாயாவையும்‌, அவனுடைய 
குடும்பத்தையும்‌ ப 
சொல்லுகிறார்‌. 4 நான்‌ 
நெகெலாமியனாகிய. ர்க்‌ அவன்‌ 


சந்ததியையும்‌ தண்டிப்பேன்‌: இந்த ஜனத்தின்‌ 


காண்பதில்லை” (எரே 29:32) என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 





f= al 
TT 


இதுவரையிலும்‌ கர்த்தருடைய வார்த்தை 
ஜனங்களை கடிந்துகொள்ளும்‌ வண்ணமாக 


வெளிப்பட்டது. இந்த அதிகாரத்திலும்‌ 
இதற்கு அடுத்த அதிகாரத்திலும்‌ கர்த்தர்‌ 
தம்முடைய ஆறுதலான வார்த்தைகளையும்‌, 
வாக்குத்தத்தத்தின்‌ வார்த்தைகளையும்‌ 
யூதாவின்‌ மனுஷருக்கும்‌ எருசலேமின்‌ 
குடிகளுக்கும்‌ சொல்லுகிறார்‌. பாபிலோன்‌ 
தேசத்து சிறையிருப்பிலிருக்கிற யூதர்கள்‌ 
விடுவிக்கப்பட்டு, தங்கள்‌ சொந்த தேசத்திற்கு 
திரும்பி வந்து அங்கே குடியேறுவார்கள்‌ 
என்று கர்த்தர்‌ வாக்குப்பண்ணுகிறார்‌. இந்த 
சம்பவம்‌ மேசியாவின்‌ நாட்களில்‌, 
கர்த்தருடைய சபை பெற்றுக்கொள்ளும்‌: 
மகிமையான ஆசீர்வாதங்களுக்கு 
ஒப்பாயிருக்கிறது. 
கர்த்தர்‌ 
வார்த்தைகளை 
எழுதவேண்டும்‌. இனிமேல்‌ 
சந்ததியாருக்கு ஆறுதலான 
கர்த்தர்‌ வாக்குப்பண்ணுகிறார்‌ (எரே 30:1-3). 
சிறையிருப்பிலிருக்கிற யூதர்களுக்கு 
இனிமேல்‌ சந்தோஷமுண்டாகும்‌. 
அவர்களுடைய துக்கம்‌ சந்தோஷமாய்‌ மாறும்‌. 
பாபிலோன்‌ தேசத்திலே 
பயங்கரமான 
(எரே 30:4-7). 
ஒடுக்குகிறவர்கள்‌ 
யூதர்கள்‌ 
இருக்கிறார்கள்‌ 


எரேமியாவுக்கு 
அவர்‌ ஒரு 


கள 
ற்காக 


யூதர்களை 
பலமுள்ளவர்களாகவும்‌, 
பலவீன மானவர்களாகவும்‌ 
(எரே 30:8-10). யூதர்கள்‌ இன்னும்‌ 
பாபிலோன்‌ தேசத்து சிறையிருப்பிலிருந்து 
விடுவிக்கப்படவில்லை (எரே 30:11). யூதர்கள்‌ 
விடுதலை பெறுவதற்கான எல்லா 
வாய்ப்புக்களும்‌ தோல்வியுற்றதுபோல 
இருக்கிறது (எரே 30:12-14). 


கர்த்தரே யூதாவின்‌ மனுஷரையும்‌, 
எருசலேமின்‌ குடிகளையும்‌ பாபிலோன்‌ 
தேசத்து சிறையிருப்புக்கு 
அனுப்பிமிருக்கிறார்‌ எரே 304576), 
யூதர்கள்‌ ஆதரவற்றவர்களைப்‌ போலவும்‌, 
தள்ளுண்டவர்களைப்போலவம்‌ இருக்கிறார்கள்‌ 
(எரே 30:17). 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ யூதாமனுஷருடைய 
சிறையிருப்பைத்‌ திருப்புவார்‌. அவர்கள்‌ தங்கள்‌ 
தேசத்திற்கு திரும்பி வந்து குடியேறுவார்கள்‌. 
அவர்களுடைய இடிந்துபோன கட்டிடங்களும்‌ 
நகரங்களும்‌ மறுடியும்‌ திரும்பக்‌ கட்டப்படும்‌ 
(எரே... 3048), கர்த்தர்‌ அவர்களை 
வர்த்திக்கப்பண்ணுவார்‌. அவர்கள்‌ 
எண்ணிக்கையில்‌ விருத்தியடைவார்கள்‌ 
(எரே 30:19 20). 


கர்த்தர்‌ மறுபடியும்‌. 
ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார்‌ 
கர்த்தர்‌ தம்முடைய 

யூதாவின்‌ மனுஷரோடும்‌ 
குடிகளோடும்‌ புதுப்பிப்பார்‌ (எரே 30:22) 
யூதாமனுஷருடைய சத்துருக்கள்‌ 
அழிந்துபோவார்கள்‌ (எரே 30:23,24. 


யூதாமனுஒருடைய 
(எரே 30:21) 


உடன்படிக்கையை 
எருசலேமின்‌ 


ஒரு புஸ்தகத்தில்‌ எழுதிக்‌ கொள்‌ 
எரே 30:1-3 


எரே 80:1. கர்த்தராலே எரேமியாவுக்கு. 
உண்டான வார்த்தை: 


எரே 80:2. இஸ்ரவேலின்‌ தேவனாகிய 
கர்த்தர்‌ சொல்லுகிறது என்னவென்றால்‌, 
நான்‌ உன்னோடே சொன்ன எல்லா 
வார்த்தைகளையும்‌ ஒரு புஸ்தகத்தில்‌ 
எழுதிக்‌ கொள்‌. 


எரே 80:3. இதோ, நாட்கள்‌ வருமென்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌, அப்பொழுது 
நான்‌ இஸ்ரவேலும்‌ ூதாவுமாகிய என்‌ 
ஜனத்தினுடைய சிறையிருப்பைத்‌ 
திருப்பி, நான்‌ அவர்கள்‌ பிதாக்களுக்குக்‌ 
கொடுத்த தேசத்துக்கு அவர்களைத்‌ 
திரும்பிவரப்பண்ணுவேன்‌; அதை 
௬தந்தரித்துக்‌ 

கர்த்தர்‌ 


கர்த்தர்‌ எரேமியாவுக்கு சொல்லுகிற 
வார்த்தைகளை, அவர்‌ ஒரு புஸ்தகத்தில்‌ 
எழுதிக்கொள்ளவேண்டும்‌. யூதர்களுக்கு 
கிடைக்கும்போதெல்லாம்‌, 
இந்தப்‌ புஸ்தகத்தை வாசித்து, 
வாக்குத்தத்தங்களைத்‌ 
தியானிக்கவேண்டும்‌. கர்த்தருடைய 
வார்த்தைகள்‌ நிறைவேறும்‌ காலத்திற்காக 
யூதர்கள்‌ பொறுமையோடு 
காத்திருக்கவேண்டும்‌. 





i THE 
TT 


எரேமியா கர்த்தர்‌ சொன்ன 
வார்த்தைகளையெல்லாம்‌ ஒன்றாய்ச்‌ சேர்த்து 
அதை ஒரு புஸ்தகமாகக்‌ கோர்க்கவேண்டும்‌. 
கர்த்தர்‌ எரேமியாவுக்கு தம்முடைய 
வார்த்தைகளை 

சொல்லிக்கொண்டு வருகிறார்‌. 

வார்த்தைகள்‌ 

பொதுவானது. 

சந்ததிக்கும்‌ 

வார்த்தைகளைச்‌ சொல்லுகிறார்‌. 

சந்தியார்‌ கர்த்தருடைய 
நிறைவேறுவதை காண்பார்கள்‌. அவர்களுக்கு 
கர்த்தருடைய வார்த்தைகள்‌ 
தெரிந்திருக்கவேண்டும்‌. கர்த்தர்‌ அந்த 
வார்த்தைகளை இப்போது எரேமியாவுக்கு 
வெளிப்படுத்துகிறார்‌. 


கர்த்தர்‌... எரேமியாவுக்குச்‌ சொன்ன 
எல்லா வார்த்தைகளையும்‌ அவர்‌ ஒரு 
புஸ்தகத்தில்‌ எழுதிக்கொள்ளவேண்டும்‌. 
முக்கியமான வணங்களையும்‌, 
சுவடிகளையும்‌ பாதுகாப்பதுபோல எரேமியா 
கர்த்தருடைய வார்த்தை எழுதப்பட்ட 
ஸ்தகத்தையும்‌ பாதுகாக்கவேண்டும்‌. 
கர்த்தருடைய தீர்க்கதரிசன வார்த்தைகளை 
எழுதிக்கொள்வது மிகவும்‌ நல்லது. கர்த்தர்‌ 
சொன்ன ஒவ்வொரு தீர்க்கதரிசன 
வார்த்தைகளும்‌ எவ்வாறு நிறைவேறுகிறது. 
என்பதை, இந்தப்‌ புஸ்தகத்தை வாசித்து 
உறுதிபண்ணிக்கொள்ளலாம்‌. 


“சுவிசேஷத்தைக்குறித்து அவர்கள்‌ 
உங்கள்‌ நிமித்தம்‌ பகைஞராமிருக்கிறார்கள்‌: 
தெரிந்துகொள்ளுதலைக்குறித்து அவர்கள்‌ 
பிதாக்களினிமித்தம்‌. 
அன்புகூரப்பட்டவர்களாயிருக்கிறார்கள்‌” 
(ரோம 11:28). 


கர்த்தர்‌ இஸ்ரவேலும்‌ யூதாவுமாகிய 
அவருடைய ஜனத்தின்‌  சிறையிருப்பைத்‌ 
திருப்புவார்‌. கர்த்தர்‌ அவர்கள்‌ பிதாக்களுக்கு 
கொடுத்த தேசத்திற்கு அவர்களை திரும்பி 
வரப்பண்ணுவார்‌. அவர்கள்‌ அந்த நல்ல 
தேசத்தை சுதந்தரித்துக்கொள்வார்கள்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ இஸ்ரவேலையும்‌ 
யூதாவையுங்குறித்துச்‌ சொன்ன 
வார்த்தைகள்‌ 

எரே 30:4-9 


எரே 30:4. இவைகன்‌ கர்த்தர்‌ 


'இஸ்ரவேலையும்‌ யூதாவையுங்குறித்துச்‌ 
சொன்ன வார்த்தைகளே. 


805. கர்த்தர்‌ சொல்லுகிறது 
என்னவென்றால்‌: 'தத்தளிப்பின்‌' 
சுத்தத்தைக்‌ கேட்கிறோம்‌; திகிலுண்டு, 
சமாதானமில்லை.. 


எரே 30:6. ஆணாய்ப்‌ பிறந்தவன்‌ 
பிரசவிக்கிறதுண்டோ 
'கேட்டுப்பாருங்கள்‌; 

ஸ்திரீயைப்போல்‌ புருஷர்‌ 

தங்கள்‌ இடுப்புகளின்மேல்‌. தங்கள்‌. 
கைகளை: வைத்திருக்கிறதையும்‌, 
முகங்கனெல்லாம்‌ மாறி 
வெளுத்திருக்கிறதையும்‌ 
காண்கிறதென்ன? 


எரே 30:7. 


நான்‌ 


ஐயோ! அந்த நான்‌ 
பெரியது; அதைப்போலொத்த 
நானில்லை அது யாக்கோபுக்கு 
இக்கட்டுக்காலம்‌; ஆனாலும்‌ அவண்‌: 
அதற்கு நீங்கலாகி இரட்சிக்கப்படுவான்‌. 


எரே 30:8. அத்நானில்‌ நான்‌ அவன்‌ 
துகத்தை உன்‌ கழுத்தின்மேல்‌ 
இராதபடிக்கு. உடைத்து, உன்‌ 
கட்டுகளை அறுப்பேன்‌. என்று 
சேனைகளின்‌ கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌; 
அத்தியர்‌ இனி அவனை அடிமை 
கொள்வதில்லை. 


எரே 809. தங்கள்‌ தேவனாகிய 
கர்த்தரையும்‌, நான்‌ தங்களுக்கு 
எழுப்பப்போகிற தங்கள்‌ ராஜாவாகிய 
தாவீதையுமே சேவிப்பார்கள்‌. 





f= al 
TT 


எரேமியா புஸ்தகத்தில்‌ எழுதவேண்டிய 
வார்த்தைகளை 

சொல்லுகிறார்‌. 

இஸ்ரவேலையும்‌ 


ஆவியானவரின்‌ உபதேச 

யூதாவின்‌ மனுஷரும்‌ நக குடிகளும்‌ 
இப்போது. பாபிலோன்‌ தேசத்து, 
சிறையிருப்பிலிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
மிகுந்த துன்பத்தையும்‌, வேதனையையும்‌, 
உபத்திரவத்தையும்‌ அனுபவிக்கிறார்கள்‌. 
யூதர்கள்‌ இப்போது அனுபவிக்கிற 
வேதனைகளை எரேமியா முதலாவதாக 
எழுதவேண்டும்‌. கல்தேயர்கள்‌ அவர்களை 
கொடுமைப்படுத்துகிறார்கள்‌. 

“தத்தளி்பின்‌ சத்தத்தைக்‌ கேட்கிறோம்‌; 
திகிலுண்டு, சமாதானமில்லை” (எரே 30:5) 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. பாபிலோன்‌ 
நேசத்தில்‌, யூதர்கள்‌ மத்தியில்‌ அலறுதலின்‌ 
சத்தமும்‌, ஆபத்திலே கூக்குரலிடுகிற 
சத்தமும்‌ கேட்கப்படுகிறது. அவர்களுக்கு 
சமாதானமுண்டாகும்‌ என்று 
கள்ளத்தீர்க்கதரிசிகள்‌ சொல்லுகிறார்கள்‌ 
ஆனால்‌ அவர்களுக்கு சமாதானமில்லை. 
சமாதானத்திற்குப்‌ பதிலாக திகில்‌ 
உண்டாயிருக்கிறது. 


ஆணாய்ப்பிறந்தவன்‌ 
பிரசலிப்பதில்லை. ஆனால்‌ புருஷர்‌ யாவரும்‌ 
பிரசலிக்கிற ஸ்திரீயைப்போல்‌ தங்கள்‌ 
இடுப்புகளின்மேல்‌, தங்கள்‌ கைகளை 
வைத்திருக்கிறார்கள்‌. அவர்களுடைய 
முகங்களெல்லாம்‌, பிரசவிக்கிற ஸ்திரீகளின்‌ 
முகங்களைப்போல, மாறி வெளுத்திருக்கிறது. 
நேசம்‌ முழுவதிலும்‌ துன்பமும்‌ வேதனையும்‌ 
வந்திருக்கிறது. யூதர்கள்‌ மத்தியிலே 
தத்தளிப்பின்‌ சத்தம்‌ கேட்கப்படுகிறது. இந்த 
வேதனைக்கு ஒருவரும்‌ தப்பிக்கவில்லை. 
தங்களால்‌ தப்பிக்க முடியாது என்பது 
யூதாவின்‌ மனுஷருக்குத்‌ தெரிந்திருக்கிறது. 
கர்த்தர்‌ தம்முடைய 
நப்தலி! ஒங்க கெத்து 
அந்த நாள்‌ பெரியது என்று சொல்லுகிறார்‌. 
'ஐயோ! அந்த நாள்‌ பெரியது; 
அதைப்போலொத்த நாளில்லை: அது 
கக இக்கட்டுக்காலம்‌: ஆனாலும்‌ 
அதற்கு நீங்கலாகி 
இரட்சிக்கப்படுவான்‌” (எரே 30:7). 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தருடைய பெரிதும்‌ பயங்கரமுமான 
நாள்‌ வருமுன்னே சூரியன்‌ இருளாகவும்‌, 
சந்திரன்‌ இரத்தமாகவும்‌ மாறும்‌" 
(யோவே 2:31). 


தங்களுடைய ஆதிமேன்மையைக்‌ 
காத்துக்கொள்ளாமல்‌, தங்களுக்குரிய 
வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களையும்‌, 


Sg pen யூதா 0. 


கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து 
எருசலேமுக்கு வரும்‌ கடைசி அழிவைப்பற்றி 
சுவிசேஷத்தில்‌ 'சொல்லியிருக்கிறார்‌ 
“ஏனெனில்‌, உலகமுண்டானது. முதல்‌. 
இதுவரைக்கும்‌ சம்பலித்திராததும்‌, இனி 
மேலும்‌ சம்பலியாததமான மிகுந்த 
உபத்திரவம்‌ அப்பொழுது உண்டாயிருக்கும்‌” 
(மத்‌ 24:21). 


கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு நாள்‌ 
யாக்கோபுக்கு இக்கட்டுக்காலமாகமிருக்கும்‌, 
எல்லா ஜனங்களுக்கும்‌ வேதனை உண்டாகும்‌, 
ஆனாலும்‌ கர்த்தருடைய ஜனங்களுக்கு 
வேதனை அதிகமாமிருக்கும்‌. யூதாவின்‌ 
மனுஷரும்‌: எருசலேமின்‌ குடிகளும்‌ 
பாபிலோன்‌ தேசத்து சிறையிருப்பிலிருக்கிற 
காலம்‌, யாக்கோபுக்கு இக்கட்டு 
காலமாமிருக்கிறது. எரேமியா கர்த்தர்‌ 
சொல்லுகிற இந்த வார்த்தைகளை ஒரு 
புஸ்தகத்தில்‌ எழுதவேண்டும்‌. 

யாக்கோபுக்கு இப்போது 
இக்கட்டுக்காலமாகயிருந்தாலும்‌, 
அவர்களுடைய முடிவு சந்தோஷமாயிருக்கும்‌. 
அவர்களுடைய துக்கநாட்கள்‌ முடிந்துபோகும்‌. 
அவர்களுடைய துக்கம்‌ சந்தோஷமாய்‌ 
மாறும்‌ என்று கர்த்தர்‌ வாக்குப்பண்ணுகிறார்‌. 
இது யாக்கோபுக்கு, 
'இக்கட்டுக்காலமாகயிருந்தாலும்‌, 'அவன்‌ 
அதற்கு நீங்கலாகி இரட்சிக்கப்படுவான்‌” 
(எரே 30:7) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 





i THE 
TT 


(எரே 30:8) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பின்‌ நாளின்போது. 
கர்த்தர்‌ யாக்கோபின்‌: 

அந்நியருடைய நுகம்‌ 

அவனுடைய கட்டுகளை 

சேனைகளின்‌ கர்த்தர்‌ 

வார்த்தைகளைச்‌ சொல்லுகிறார்‌. 


யாக்கோபினுடைய 
நீண்டகாலமாக பாரமான 
சுமத்தப்பட்டிருக்கிறது. 

கழுத்திற்கு வேதனையைக்‌ கற்ககள்‌ 
சேனைகளின்‌ கர்த்தரோ யாக்கோபின்‌: 
கட்டுகளை ப்‌ க்குப்‌ 


ஒருவராலும்‌ கட்டமுடியாது. யாக்கோபுக்கு 
விடுதலை உண்டாகும்‌. இனிமேல்‌ 
அந்நியர்களால்‌ யாக்கோபை அடிமைகொள்ள 
முடியாது. 


கர்த்தருடைய கிருபை 
யாக்கோபின்மீது வந்து தங்கும்‌. அவர்கள்‌ 
தங்கள்‌ தேவனாகிய கர்த்தரையும்‌, தங்கள்‌ 
ராஜாவாகிய  தாவீதையும்‌  சேவிப்பார்கள்‌. 
யாக்கோபு இனிமேல்‌ விக்கிரகங்களுக்கு 
அடிமையாகயிருக்கமாட்டான்‌. அவன்‌ அந்நிய 
தேவர்களைப்‌ பின்பற்றிப்போகமாட்டான்‌ 
விக்கிரகங்களுக்கு தூபங்காட்டவும்‌ மாட்டான்‌. 
அந்நிய தேசத்து ராஜாக்களை சேவிக்கவும்‌ 
மாட்டான்‌. கர்த்தர்‌ அவர்களுக்காக 
எழுப்பப்போகிற, தங்கள்‌ ராஜாவாகிய 
தாவீதை மாத்திரமே, யாக்கோபின்‌ வம்சத்தார்‌ 
சேவிப்பார்கள்‌ (எரே 30:9). 


கர்த்தருடைய நாள்‌ 
யூதாவின்‌ மனுஷருக்கும்‌ 
குடிகளுக்கும்‌ பூரண 
உண்டாயிருக்கும்‌. அவர்களுடைய 
தத்தளிப்பின்‌ சத்தம்‌ நின்றுபோகும்‌. 
அவர்களுக்கு திகில்‌ இருக்காது. சமாதானம்‌. 
இருக்கும்‌. யாக்கோபின்‌ இருதயம்‌ தங்கள்‌ 
தேவனாகிய கர்த்தரை சேவிக்கும்‌. கர்த்தர்‌ 
அவர்களுக்கு தம்மை சேவிக்கிற நல்ல. 
இருதயத்தைக்‌ கொடுப்பார்‌. அவர்களுடைய 
இருதயத்தை தகுதிப்படுத்துவார்‌. 


வரும்போது 
எருசலேமின்‌ 
விடுதலை. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தரை சேவிப்பதற்கு அவர்களுக்கு 
வாய்ப்புக்களைக்‌ கொடுப்பார்‌. தம்மை 
சேவிப்பதற்காகவே, கர்த்தர்‌ நம்மை, 
நம்முடைய சத்துருக்களின்‌ கைகளிலிருந்து 
விடுவித்திருக்கிறார்‌. 

தமது. சந்தித்து 
மீட்டுக்கொண்டு, நம்முடைய 
சத்துருக்களினின்றும்‌, நம்மைப்‌ பகைக்கிற 
யாவருடைய கைகளினின்றும்‌, நம்மை 
இரட்சிக்கும்‌ படிக்கு, தம்முடைய தாசனாகிய 
தாவீதின்‌ வம்சத்திலே 


நமக்கு 
இரட்சணியக்கொம்பை ஏற்படுத்தினார்‌" 
(லூக்‌ 17475) 


ஜனத்தைச்‌ 


யாக்கோபின்‌ சந்ததியார்‌ தங்கள்‌ 
தேவனாகிய கர்த்தரை சேலிப்பார்கள்‌. 
கர்த்தரை சேலிக்குமாறு அவர்களை யாரும்‌ 
கட்டாயம்பண்ணமாட்டார்கள்‌. அவர்கள்‌ 
தாங்களாகவே முன்வந்து, மனப்பூர்வமாய்‌, 
தங்கள்‌ தேவனாகிய கர்த்தரை சேவிப்பார்கள்‌ 
யாக்கோபின்‌ சந்ததியார்‌ சிறையிருப்பிலிருந்த 
காலத்தில்‌ அவர்கள்‌ அந்நிய தேவர்களை 
சேவித்தார்கள்‌. விக்கிரகங்களுக்கு 
தூபங்காட்டுமாறு அந்நியர்கள்‌ அவர்களை 
கட்டாயம்பண்ணினார்கள்‌. இப்போதோ 
கர்த்தர்‌ அவர்களுக்கு 
விக்கிரகாராதனையிலிருந்து விடுதலையைக்‌ 
கொடுத்திருக்கிறார்‌. யாக்கோபின்‌: 
சந்ததியார்‌ தங்கள்‌ தேவனாகிய கர்த்தரை 
மனப்பூர்வமாயும்‌, பூரண விடுதலையோடும்‌. 
சேவிக்கிறார்கள்‌. 


யாக்கோபின்‌ சந்ததியார்‌ தங்கள்‌ 
ராஜாவாகிய ட வந்தப்ப ர்‌ 
தாவீதின்‌ சந்ததியில்‌ வந்த ராஜாக்களை 
சேவிப்பார்கள்‌. கர்த்தர்‌ செருபாபேலைப்போல, 
தாவீதின்‌ சந்ததியில்‌ ராஜாக்களை 
எழுப்புகிறார்‌. தாவீதின்‌ சிங்காசனத்தில்‌ 
அவருடைய சந்ததியைச்‌ சேர்ந்த ராஜாக்கள்‌, 
யாக்கோபின்‌  சந்ததியாரை ஆளுகை 
செய்வார்கள்‌. தாவீதின்‌ சந்ததியில்‌, 
தாவீதின்‌ குமாரனாகிய மேசியாவாகிய 
கிறிஸ்து அவதரித்திருக்கிறார்‌. யாக்கோபின்‌ 
வம்சத்தார்‌ கர்த்தராகிய இயேசுகிறிஸ்துவை 
சேவிப்பார்கள்‌. யூதர்கள்‌ இயேசுகிறிஸ்துவை 
தங்கள்‌ இரட்சராக ஏற்றுக்கொள்வார்கள்‌. 





f= FTE 
TT 


மேசியாவை சேவிப்பார்கள்‌. 
தாவீதின்‌ குமாரன்‌. அவரே 
தாவீது. 

'கிறிஸ்துவைக்‌ குறித்து நீங்கள்‌ என்ன 
நினைக்கிறீர்கள்‌, அவர்‌ யாருடைய குமாரன்‌? 
என்றுகேட்டார்‌. அவர்‌ தாவீதின்‌ குமாரன்‌ 
என்றார்கள்‌" (மத்‌ 22:42). 


ராஜாவாகிய 


கர்த்தராகிய இயேசுகிறிஸ்துவம்‌ 
தாவீதின்‌ குமாரன்‌ என்னும்‌ நாமத்தினால்‌ 
ஜனங்களுக்கு பதில்‌ கொடுத்தார்‌. 

“அவர்கள்‌ பேசாதிருக்கும்படி ஜனங்கள்‌ 
அவர்களை தட்டினார்கள்‌. அவர்களோ. 
ஆண்டவரே, தாவீதின்‌ குமாரனே, 
எங்களுக்கு இரங்கும்‌ என்று அதிகமாய்க்‌ 
கூப்பிட்டார்கள்‌. இயேசு நின்று, அவர்களைத்‌ 
தம்மிடத்தில்‌ அழைத்து: நான்‌ உங்களுக்கு 
என்ன செய்ய வேண்டும்‌ என்றிருக்கிறீர்கள்‌ 
என்றார்‌" (மத்‌ 20:332). 

பிதாவாகிய தேவன்‌. 
குமாரனாகிய இயேசுகிறிஸ்துவை ராஜாதி 
ராஜாவாக. எழுமபிமரப்பதாக புதிய 
ஏற்பாட்டில்‌ சம்பவங்களில்‌ 


சொல்லியிருக்கிறார்‌. 


தம்முடைய 


'அவர்‌ உங்களெல்லாரையும்‌ உங்கள்‌ 
பொல்லாங்குகளிலிருந்து விலக்கி, உங்களை 
ஆசிர்வதிக்கும்டி தேவன்‌ தம்முடைய 
பிள்ளையாகிய இயேசுவை எழுப்பி, முதலாவது 
உங்களிடத்திற்கே அவரை அனுப்பினார்‌ 
என்றான்‌" (அப்‌ 3:26) 


சந்தியிலே தேவன்‌ 

வாக்குத்தத்தத்தின்படியே 

இரட்சகராக இயேசுவை 
எழும்பப்பண்ணினார்‌" (அப்‌ 13:23) 


“இயேசுவை எழுப்பினதினாலே தேவன்‌. 
நம்முடைய பிதாக்களுக்கு அருளிச்செய்த 
வாக்குத்தத்தத்தை அவர்களுடைய 
களக்‌ நமக்கு நிறைவேற்றினார்‌ 
என்று நாங்களும்‌ உங்களுக்குச்‌ 
சுவிசேஷமாய்‌ அறிவிக்கிறோம்‌" (அப்‌ 13:33) 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


தங்கள்‌ தேவனாக 
சேவிக்கிறவர்கள்‌, தாங்களைத்‌ தாங்களே 
இயேசுகிறிஸ்துவக்கு ஒப்புக்கொடுக்க 
வேண்டும்‌. கிறிஸ்துவானவர்‌ தங்களை 
ஆளுகை செய்வதற்கு, அவர்கள்‌ தங்களை 
இயேசுகிறிஸ்துவின்‌ 


கர்த்தரை 


சமர்ப்பிக்கவேண்டும்‌. 
பிதாவாகிய தேவனை கனம்பண்‌। 
குமாரனாகிய 
கனம்பண்ண வேண்டும்‌. 
தேவனுக்கும்‌. 
த்திக்‌ 

றிஸ்‌, 


பெற்றுக்கொள்ள 
அவர்‌ கொடுக்கும்‌ 
நம்மீது ஏற்றுக்கொள்ள 


இஸ்ரவேலே கலங்காதே 
எரே 30:10-17 


எரே 3000. ஆகையால்‌ எண்‌ 
தாசனாகிய யாக்கோயே, நீ 
பயப்படாதே; இஸ்ரவேலே கலங்காதே. 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌; இதேர, 
நான்‌ உன்னைத்‌ தூரத்திலும்‌, உன்‌ 
சுந்ததியைத்‌ தங்கள்‌ சிறையிருப்பின்‌ 
தேசத்திலும்‌ இராதபடிக்கு 
இரட்சிப்பேன்‌; யாக்கோபு திரும்பி 
வந்து அமர்த்து சுகித்திருப்பான்‌; 
அவனைத்‌ 
தத்தனிக்கப்பண்ணுகிறவனில்லை.. 


எரே 30:11. உன்னை இரட்சிப்பதற்காக 
நான்‌ உன்னோடே இருக்கிறேன்‌ என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ உன்னைச்‌ 
சிதறடித்த எல்லா ஜாதிகளையும்‌ நான்‌ 

திர்மூலமாக்குவேன்‌; உன்னையோ நாண்‌: 


இிர்முலமாக்காமலும்‌, முற்றிலும்‌ 
விடாமலும்‌, மட்டாய்‌ 


கர்த்தர்‌ சொல்லுகிறது 
என்னவென்றால்‌: உன்‌ புண்‌ 
ஆநாததாயும்‌ உன்காயம்‌ கொடிதாயும்‌ 
இருக்கிறது. 





i= THE 
TT 


3 


கானான்‌ தேசத்தைக்‌ 
கோத்திரத்தாருக்குப்‌ பங்கு பிரித்துக்‌ 
கொடுப்பதில்இவை பயன்படுத்தப்பட்டன. 
(எண்‌ 34117, யோசு 17:4). சில. 
குறிப்பிட்ட பகுதிகளை யார்‌ பெற்றுக்‌ 
கொள்ள வேண்டும்‌ என்னும்‌ விசேஷ 
கட்டளைகளும்‌ இவற்றின்‌ மூலமாகவே 
இஸ்ரவேல்‌ ஜனத்தாருக்கு. 
'வெளிப்படுத்தப்பட்டது. (யோசு 18:4-10). 
டைய 
தெரிந்து கொண்ட 
வேதாகமத்தில்‌ பல. 
கூறப்பட்டிருக்கிறது. 
‘56; எண்‌ 33:54; 
எண்‌ 36:2-3; யோசு 13:6; 
எண்‌ 15 எண்‌ 164; 
14-7; எண்‌ 18:11, 
191107 24,32A0,5 
4102040; நியா 


த 


நாளா 6:54, 


S ஆரிபத்துத்துன்‌ 


6 


10. 


பிரச்சனைகள்‌ 


தீர்த்து 


நாளா 269) 


யோசுவாவிற்குப்‌ பின்பு, கர்த்தரிடம்‌ 
விசாரிப்பதற்கு இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
இவற்றைப்‌. பயன்படுத்தினார்கள்‌. 
(நியா 13-2; நியா 20:18,26-28) 


இவற்றின்‌ 
ராஜாவாகத்‌ 
[சாமு 10:20-22) 


யுத்தத்தில்‌ இவற்றின்‌ மூலமாகத்‌. 
தேவனிடம்‌ விசாரித்து சவுல்‌ பதிலைப்‌ 
பெற்றுக்‌ கொண்டார்‌. (சாமு 14:36-46) 


மூலமாகச்‌: சவுல்‌ 


தேர்ந்தெடுக்கப்பட்டார்‌. 


சவுல்‌ பாவம்‌ செய்த பின்பு, இவற்றின்‌ 
மூலமாகத்‌ தேவன்‌ அவருக்குப்‌ பதில்‌ 
தரவில்லை. (சாமு 28:6) 


தாவீது 
மூலமாகத்‌ 


சாமு 221045; 
சோமு 22; சோமு 
நாளா 14:1014-17) 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தேவனிடத்தில்‌ 
ாப்பதற்கத்‌ தாவீது ஒருபோதும்‌ 
பயப்படவில்லை. நாளா 21:30) 


, தாவீதின்‌ 
இஸ்ரவேல்‌ 


நாட்களுக்குப்‌ பின்பு, 
ஜனங்கள்‌ கரீம்‌, தும்மீம்‌ 
ஆகியவற்றின்‌ மூலமாகத்‌ தேவனிடத்தில்‌ 
விசாரித்ததாகக்‌ குறிப்பு எதுவுமில்லை. 
பாபிலோனிய  சிறையிருப்பிற்குப்‌ பின்பு, 
ஆசாரிய ஊழியம்‌ யாருக்கு வரவேண்டும்‌ 
என்பதைத்‌ தீர்மானம்‌ பண்ணும்‌ விஷயத்தில்‌ 
இஸ்ரவேலர்கள்‌ ஊரீம்‌, தும்மீம்‌ 
ஆகியவற்றைப்‌ பயன்படுத்தினார்கள்‌. 
(எஸ்‌ 2:63; நெகே 7:65) 


சாமுவேலின்‌ நாட்களில்‌ 
குபடக்காரர்களாக ந்தார்கள்‌ 
சாமு 212-17) தம்முடைய ஜனத்துடன்‌ 
பேசுவதற்கு ஆசாரியருக்குப்‌ பதிலாகத்‌ 
தீர்க்கதரிசிகளைத்‌ தேவன்‌ தெரிந்நெடுத்தார்‌. 
சாமுவேலின்‌ காலத்திற்குப்‌ பின்பு. 
தேவன்‌ ஆசாரியர்களைவிட தீர்க்கதரிசிகள்‌. 
ஜனங்களிடம்‌ அதிகமாகப்‌ 
சாமு 9:9; 1இராஜா 22:5-8; 

2இராஜா 31; 2இராஜா 8:8) 


இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
ல்‌ சந்தேகம்‌ 


சாரியர்கள்‌ 


ஏதாவது, 
வரும்போது, 
சித்தத்தை 


வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகையினால்‌ இந்த 
மார்ப்பதக்கம்‌ நியாயவிதி மார்ப்பதக்கம்‌. 
என்று அழைக்கப்படுகிறது. 
ஊரீமைப்பற்றியும்‌ 
மோசேக்கு கட்டளை 
கர்த்தர்‌ மோசேயை நோக்கி, 


பன்‌ 
கொடுக்கிறார்‌. 
“நியாயவிதி மார்ப்பதக்கத்திலே ஊரீம்‌ தும்மீம்‌ 


என்பவைகளை 
கர்த்தருடைய 


வைப்பாயாக; ஆரோன்‌ 

சந்நிதானத்தில்‌ 
பிரவேசிக்கும்போது, அவைகள்‌ அவன்‌ 
இருதயத்தின்மேல்‌ இருக்கவேண்டும்‌; 
ஆரோன்‌ தன்‌ இருதயத்தின்மேல்‌ இஸ்ரவேல்‌ 
புத்தருடைய நியாயவிதியைக்‌ கர்த்தருடைய 
சந்நிதானத்தில்‌ எப்பொழுதும்‌ 
தரித்துக்கொள்ளவேண்டும்‌' (யாத்‌ 28:30) 
என்று சொல்லுகிறார்‌. 





i THE 
TT 


எரே 80:14. உன்‌ நேசர்‌ யாவரும்‌. 
உன்னை  மறத்தார்கள்‌; அவர்கண்‌: 
உன்னைத்‌ தேடார்கள்‌; திரனான உன்‌ 
அக்கிரமத்தினிமித்தமும்‌, உன்‌ 
பாவங்கள்‌ 

பலத்துப்போன தினிமித்தமும்‌, சத்துரு 
வெட்டும்‌ வண்ணமாகவும்‌, கொடியவன்‌ 
தண்டிக்கிற வண்ணமாகவும்‌ நான்‌ 
உன்னை தண்டித்தேன்‌. 


எரே 80:15. உன்‌ நொறுங்குதலினாலும்‌ 
உன்‌ வேதனையின்‌ மிகுதியினாலும்‌ நீ 
கூக்குரலீடுவானேன்‌? திரனான உன்‌: 
அக்கிரமத்தினிமித்தமும்‌ பலத்துப்யோன 
உன்‌ பாவங்கனினிமித்தமும்‌ இப்படி. 
உனக்குச்‌ செய்தேன்‌. 


எரே 8016. 
பட்சிக்கிறவர்கள்‌ 
பட்சிக்கப்படுவார்கள்‌; 
குத்துருக்கனெல்லாரும்‌ 
சிறைப்பட்டுப்போவார்கள்‌; உன்னைச்‌ 
சூறையாடுகிறவர்கன்‌' 
சூறையாடப்படுவார்கள்‌; உன்னைக்‌. 
கொள்ளையிடுகிற அனைவரையும்‌ 
கொள்ளைக்கு ஒப்புக்கொடுப்பேன்‌. 


ஆதலால்‌ உன்னைப்‌ 
யாவரும்‌ 
உன்‌ 


எரே 80:17. அவர்கள்‌: உன்னை 
விசாரிப்பாரற்ற சீயோன்‌ என்று 
சொல்லி, உனக்குத்‌ தன்ளுண்டவன்‌ 
என்று பேரிட்டபடியால்‌, நான்‌ உனக்கு. 
ஆரோக்கியம்‌ வரப்பண்ணி, உன்‌ 
காயங்களை ஆற்றுவேன்‌ என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 


இப்போது பாபிலோன்‌ 
கக்கா 


உண்டாயிருக்கிறது. 

சிறையிருப்பிலிருந்தாலும்‌, 

அவர்களுக்கு தம்முடைய அற்பதனன 
வாக்குத்தத்தங்களைக்‌ கொடுக்கிறார்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தரே யூதாவின்‌ மனுஷரையும்‌, 
எருசலேமின்‌ குடிகளையும்‌, அவர்களுடைய 
பாவங்களினிமித்தமாய்‌ பாபிலோன்‌ தேசத்து. 
சிறையிருப்புக்கு அனுப்பினார்‌. கர்த்தரே 
அவர்களை... யூதாதேசத்திலிருந்தும்‌, 
எருசலேமிலிருந்தும்‌ 
சிதறிப்போகப்பண்ணினார்‌. “திரளான உன்‌ 
அக்கிரமத்தினிமித்தமும்‌ பலத்துப்போன உன்‌ 
பாவங்களினிமித்தமும்‌ இப்படி உனக்கு 
செய்தேன்‌" 3015) என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 


ஒரு தகப்பன்‌ தன்னுடைய 
பிள்ளைகளை சிட்சிப்பதுபோல, கர்த்தர்‌ 
யூதாவின்‌ மனுஷரை சிட்சித்திருக்கிறார்‌ 
அவர்களை இரட்சிப்பதற்காகவே கர்த்தர்‌ 
அவர்களோடு கூடமிருக்கிறார்‌. அவர்களை 
திருத்துவதற்காகவே கர்த்தர்‌ அவர்களை 
சிதறிப்போகப்பண்ணினார்‌. ஆனாலும்‌ கர்த்தர்‌ 
யூதாவின்‌ மனுஷரை நிர்மூலமாக்கவில்லை. 
அதே வேளையில்‌ அவர்களை முற்றிலும்‌ 
தண்டியாமல்‌ விட்டுவிடவுமில்லை. அவர்களை 
மட்டாய்த்‌ தண்டிக்கிறார்‌ (எரே 30:11) 


கர்த்தர்‌ யூதாவின்‌ மனுஷரை 
அவர்களுடைய பாவங்களுக்குத்‌ தக்க 
பிரகாரம்‌ தண்டிக்கிறார்‌. அவர்களால்‌ 
எவ்வளவு தண்டனைகளை தாங்கிக்கொள்ள 
முடியுமோ, அந்த அளவுக்கு மாத்திரமே 
கர்த்தர்‌ அவர்களைத்‌ தண்டிக்கிறார்‌. 
அவர்களை முற்றிலும்‌ நிர்மூலமாக்கிவிடாமல்‌, 
மட்டாய்த்‌ தண்டிக்கிறார்‌. யூதா மனுஷருடைய 
பெரியதாயிருக்கிறது. 

அக்கிரமங்கள்‌ 

ஆனாலும்‌ கர்த்தர்‌ 

அதிகமாய்த்‌ தண்டியாமல்‌, 

்‌ மட்டாய்த்‌ 


பாவங்களை வெறுக்கிறவர்‌. 
அருகாமையிகிருக்கிற 
பாவங்களும்‌ 
அகத்தங்களும்‌ இருக்கக்கூடாது என்று 
கர்த்தர்‌ எதிர்பார்க்கிறார்‌. 
தூரமிருக்கிறவர்களுடைய பாலங்களைவிட, 
தமக்கு சமீபமாமிருக்கிறவர்களுடைய 
பாவங்களை கர்த்தர்‌ அதிகமாய்‌ 
வெறுக்கிறார்‌. கர்த்தருக்கு 
அருகாமையிலிருக்கிறவர்கள்‌, மிகுந்த 
பயபக்தியோடும்‌, மிகுந்த பரிகத்தத்தோடும்‌ 
இருக்கவேண்டும்‌. 


ட கர்த்தர்‌ 





i= FTE 
TT 


எருசலேமின்‌ 
கர்த்தருக்கு. 
அருகாமையிலிருக்கிறார்கள்‌. ஆனாலும்‌ 
அவர்களுடைய அக்கிரமங்கள்‌ 
திரளாயிருக்கிறது. அவர்களுடைய பாவங்கள்‌ 
பலத்துப்போயிருக்கிறது. கர்த்தர்‌ 
அவர்கள்மேல்‌ கோபங்கொண்டு, 
அவர்களுடைய பாவங்களினிமித்தமாய்‌, 
அவர்களைத்‌ தண்டிக்கிறார்‌. 


“திரளான உன்‌ 
அக்கிரமத்தினிமித்தமும்‌ உன்‌ பாவங்கள்‌ 
பலத்துப்போனதினிமித்தமும்‌, சத்துரு வெட்டும்‌ 
வண்ணமாகவும்‌, கொடியவன்‌ தண்டிக்கிற 
வண்ணமாகவும்‌ நான்‌ உன்னை: 
'தண்டித்தேன்‌" (எரே 30:4) என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 


யூதாவின்‌ மனுஷரும்‌. 
குடிகளும்‌ 


கர்த்தர்‌ வின்‌ 
தண்டிக்கும்போது 
நொறுக்கப்படுகிறார்கள்‌. 
வேதனை மிகுதியாகிறது. 
நொறுங்குதலினாலும்‌ உன்‌ 
மிகுதிமினாலும்‌ நீ கூக்குரலிடுவானேன்‌? 
திரளான உன்‌ அக்கிரமத்தினிமித்தமும்‌ 
பலந்துப்போன உன்‌ பாவங்களினிமித்தமும்‌. 
இப்படி உனக்குச்‌ செய்தேன்‌" (எரே 30:15) 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ 

கர்த்தர்‌ யூதாவின்‌ மனுஷரை, ஒரு 
தகப்பன்‌ தன்னுடைய பிள்ளைகளைத்‌ 
தண்டிப்பதுபோல தண்டிக்கிறார்‌. ஆனால்‌ 
கர்த்தர்‌ அவர்கள்மேல்‌ கோபமாமிருப்பதாக. 
ஜனங்கள்‌ வியாக்கியானம்‌ பண்ணுகிறார்கள்‌. 
சத்துரு வெட்டும்வண்ணமாகவும்‌ கொடியவன்‌ 
'தண்டிக்கிற வண்ணமாகவும்‌ கர்த்தர்‌ 
தம்முடைய பிள்ளைகளை தண்டிப்பதாக. 
ஜனங்கள்‌ வியாக்கியானம்‌ சொல்லுகிறார்கள்‌. 
கர்த்தரும்‌ யூதாவின்‌ மனுஷரை கடினமாகத்‌ 


வந்திருக்கிறது (எரே 30:14). 


கர்த்தர்‌ தம்முடைய 
கடினமாய்த்‌ 

ட குத்து. 
யுத்தம்பண்‌ணுவதுபோல இருக்கிறது. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அவர்களோ 'கலகம்பண்ணி, 
அவருடைய பரிசுத்த ஆவியை 
விசனப்படுத்தினார்கள்‌! அதினால்‌ அவர்‌ 
அவர்களுக்குச்‌ சத்துருவாய்‌ மாறி, அவரே 


முறிக்கிறார்‌: ன்றன அ க்‌ 
காயங்களை எனக்கு உண்டாக்குகிறார்‌' 
(யோபு 917) என்று யோபுவும்‌ தன்னுடைய 
வேதனையில்‌ புலம்புகிறார்‌ 


மனுஷருடைய சிநேகிதர்கள்‌ 

கைவிட்டுவிடுகிறார்கள்‌. 
துன்பங்களும்‌, நெருக்கங்களும்‌, 
பாடுகளும்‌, வேதனைகளும்‌ வரும்போது, 
நம்முடைய சிநேகிதர்கள்‌ நமக்கு 
உதவிபுரிய வருவார்கள்‌ என்று நாம்‌ 
எதிர்பார்ப்போம்‌. நாம்‌ நோய்வாய்ப்பட்டிருக்கும்‌ 
போது நம்முடைய சிநேகிதர்கள்‌ நமக்கு. 
காயம்‌ கட்ட வருவார்கள்‌ என்று 
எதிர்பார்ப்போம்‌. நம்முடைய நோயை 
விசாரிப்பதற்கு அவர்கள்‌ வருவார்கள்‌ என்று 
காத்திருப்போம்‌. 


யூதா மனுஷருடைய புண்‌ 
ஆணாநதாலிருக்கிறது.. அவர்க ளுண்டம்‌ காயம்‌ 
கொடிதாயும்‌ இருக்கிறது. ஆனால்‌ 
அவர்களுடைய காயங்களைக்‌ கட்டும்படி, 
அவர்களுக்காக ஏற்படுவார்‌ ஒருவருமில்லை. 


; பதா 
அவர்களைக்‌ 
நமக்கு 


அவர்களை மறந்துவிடுகிறார்கள்‌. 

யூதாவின்‌ மனுஷரை 

தங்களுடைய அன்பையும்‌ கரிசனையையும்‌ 
அவர்களுக்கு காண்பிக்க வரவுமில்லை. 
(எரே 304213). 


கர்த்தர்‌ ஒரு ஜனத்திற்கு விரோதமாக 
எழும்பும்போது, அவர்களுக்கு ஆதரவாக 
ஒருவரும்‌ வரமாட்டார்கள்‌. கர்த்தர்‌ நம்‌ 
பட்சத்திலிருக்கும்போது எல்லோரும்‌ நம்‌ 
பட்சத்தில்‌ வருவார்கள்‌. கர்த்தர்‌ நமக்கு 
விரோதமாக எழும்பும்போது எல்லோரும்‌. 
நம்மைவிட்டு விலகிப்போய்விடுவார்கள்‌. 





f= FTE 
TT 


சிறையிருப்பிலிருக்கிற யூதர்கள்‌ மிகுந்த 
வேதனையிலிருக்கிறார்கள்‌. அவர்களுடைய 
வருத்தமும்‌ மிகுதியாயிருக்கிறது. அதிகமாக 
வருத்தப்பட்டதினாலும்‌, அதிகமாக. 
வேதனைகளை. அனுபவித்ததினாலும்‌ 
அவர்களுடைய இருதயமே வேதனையினால்‌ 
கடினப்பட்டுப்போயிற்று. அவர்களைப்‌ பார்த்து 
ற்‌ தூவிக்கிறார்கள்‌. 
யூதர்களை 
“விசாரிப்பாரற்ற சீயோன்‌" என்று ஜனங்கள்‌ 
ஏளனம்பண்ணுகிறார்கள்‌. அவர்களுக்கு, 
“தள்ளுண்டவள்‌” என்று பட்டப்பெயரையும்‌. 
கொடுக்கிறார்கள்‌ 
யூதர்களுடைய சிநேகிதர்கள்‌ 
அவர்களைக்‌ கைவிட்டாலும்‌, கர்த்தர்‌ 
அவர்களை கைவிடாதிருக்கிறார்‌. ஜனங்கள்‌ 
விசாரிப்பாரற்ற சீயோன்‌. 


அவர்களுடைய காயங்களை 
ர்த்ர்‌ வாக்குப்பண்ணுகிறார்‌ 


கைவிடாதிருக்கிறார்‌ 


சீயோன்‌ 
அழிந்துபோயிருக்கிறது. அதை நேசிப்பார்‌ 
ஒருவருமில்லை. சீயோனைத்‌ தேடி இப்போது 
ஒருவரும்‌ வரவில்லை. ஒரு த்தன 
சீயோனிலே வாசம்பண்ணின  கர்த்தருபை! 
பிள்ளைகள்‌ செழித்திருத்தார்கள்‌. 
இப்போதோ அவர்கள்‌ பாபிலோன்‌ தேசத்து, 
வேதனைகளை 
அவர்களைப்‌ 
அவர்களைப்பற்றி 
அவர்கள்‌ 
என்றும்‌, 
சொல்லி 


பார்க்கிறவர்கள்‌, 
ஏளனமாய்ப்‌ பேசுகிறார்கள்‌. 
விசாரிப்பாரற்ற சீயோன்‌ 
தள்ளுண்டவள்‌ என்றும்‌ 
ஏளனம்பண்ணுகிறார்கள்‌. 
சீயோன்‌ இப்போது 
அற்றவளாகயிருந்தாலும்‌, 
தள்ளுண்டவளாகமிருந்தாலும்‌ 
அவர்களை விசாரிக்கிறார்‌. 
அவர்களைத்‌ தள்ளிவிடவில்லை. 


தம்முடைய இரட்சிப்பைக்‌ கட்டளையிடுவார்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


கர்த்தர்‌ இப்போது யூதாவின்‌ 
மனுஷரையும்‌ எருசலேமின்‌ குடிகளையும்‌ 
விட்டு தூரத்திலிருப்பதுபோல இருக்கிறார்‌. 
ஆனாலும்‌ கர்த்தருடைய பிரசன்னம்‌ 
அவர்களோடு கூடவே இருக்கும்‌. “உன்னை 
நான்‌ உள்னோடே 

(எரே 30:1) என்று கர்த்தர்‌ 


சிறையிருப்பிலிருக்கிற 
யூதாவின்‌ மனுஷரையும்‌, எருசலேமின்‌ 
குடிகளையும்‌ பார்த்து, “என்‌ தாசனாகிய 
யாக்கோபே, நீ பயப்படாதே, இஸ்ரவேலே, 
கலங்காதே" என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
"இதோ, நான்‌ உன்னைத்‌ தூரத்திலும்‌, உன்‌ 
தங்கள்‌  சிறையிருப்பின்‌ 
இராதபடிக்கு... இரட்சிப்பேன்‌;: 
மனி வந்து அமர்ந்து 


யூதர்கள்‌ இப்போது, 
தேசத்தைவிட்டு, தூரத்திலுள்ள பாபிலோன்‌ 
தேசத்தில்‌ 'அடிமைப்பட்டிருக்கிறார்கள்‌. 
ஆனாலும்‌ கர்த்தர்‌ அவர்களை இரட்சிப்பதாக 
வாக்குப்பண்ணுகிறார்‌. “நான்‌ உன்னை 
தூரத்திலும்‌, உன்‌ சந்ததியை தங்கள்‌ 
சிறையிருப்பின்‌ தேசத்திலும்‌ இராதபடிக்கு 
இரட்சிப்பேன்‌" (எரே 30:10) என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 
சிறையிருப்பிலிருக்கிற 
பயத்தினால்‌ நிரம்பி 
அவர்களுக்கு சமாதானமும்‌, சந்தோஷமும்‌, 
ஆறுதலும்‌ இல்லை. அவர்கள்‌ தவித்து, 
தத்தளித்துக்‌ கொண்டிருக்கிறார்கள்‌. 
கர்த்தரோ அவர்களுக்கு சமாதானத்தை 
வாக்குப்பண்ணுகிறார்‌. “யாக்கோபு திரும்பி 
வந்து அமர்ந்து சுகித்திருப்பான்‌:: 
அவனைத்‌ தத்தளிக்கப்பண்ணுகிறவனில்லை" 
(எரே 30:10) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


யூதர்கள்‌ 
யிருக்கிறார்‌ 





i FTE 
TT 


யூதாவின்‌ மனுஷர்‌ பல தேசங்களுக்கும்‌ 
சிதறிப்போனார்கள்‌. 
எருசலேமின்‌ குடிகளை 
யூதர்களை சிதறடித்த எல்லா ஜாதிகளையும்‌ 
கர்த்தர்‌ நிர்மூலமாக்குவதாக 
வாக்குப்பண்ணுகிறார்‌ ஆனாலும்‌. 
யூதர்களுக்கு ஒரு சேதமும்‌ வராது. 
கர்த்தர்‌ யூதாவை நிர்மூலம்‌ பண்ணமாட்டார்‌ 
(எரே 30:11). 


யூதர்கள்‌ 
பாடுகளை அனு 
பல 
சிதறிப்போயிருக்கிறார்கள்‌ 
அழிந்துபோன துபோல 
ஆனாலும்‌ கர்த்தர்‌ 


இப்போது சிறையிருப்பில்‌ 
பலிக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
தேசங்களுக்கும்‌ 
யூதாதேசம்‌. 
இருக்கிறது. 
யூதாவை நிர்மூலம்‌. 
பண்ணமாட்டார்‌. அவர்களை இரட்சிப்பார்‌ 
அவர்களை முற்றிலும்‌ தண்டித்து 
அழித்துப்போடாமல்‌, மட்டாய்த்‌ தண்டித்து 
திருத்துவார்‌ 


யாக்கோபுடைய 
கப்ரின்‌ சிறையிருப்பைத்‌ திருப்புவார்‌. 
அவர்களுடைய கமாக்ககங்களுக்து 
இரக்கம்‌ செய்வார்‌ ரசலேம்‌ நகரம்‌ 
இப்போது மண்பேபோ்க்‌ அடக்கு 
ஆனாலும்‌ அந்த நகரம்‌ மறுபடியும்‌ 
மண்மேட்டின்மேல்‌ கட்டப்படும்‌. அரண்மனை 


முன்போல, நிலைப்படும்‌ (எரே 3018), 


யூதாவின்‌ மனுஷரும்‌ எருசலேமின்‌ 
குடிகளும்‌ கர்த்தருக்கு விரோதமாகப்‌ பாவம்‌ 
செய்தார்கள்‌. அவர்களுடைய அக்கிரமங்கள்‌ 
திரளாயிருந்தது. அவர்களுடைய பாவங்கள்‌: 
பலத்துப்போயிற்று. கர்த்தர்‌ அவர்களை 
தம்முடைய நீதியினால்‌ தண்டிக்கிறார்‌. சத்துரு 
வெட்டும்‌ வண்ணமாகவும்‌, கொடியவன்‌ 
தண்டிக்கும்‌ வண்ணமாகவும்‌, கர்த்தர்‌ 
யூதாவின்‌ மனுஷரைத்‌ தண்டிக்கிறார்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய கோபத்தினாலும்‌ 
நீதியினாலும்‌ அவர்களைத்‌ தண்டித்தாலும்‌, 
அவர்‌ தமது கிருபையினால்‌ அவர்களுக்கு 
இரங்குகிறார்‌. தேவன்‌ இஸ்ரவேல்‌ 
அவர்களுக்கு ஜனங்களை இரட்சிக்கும்‌ 
காலம்‌ வரும்போது, அவர்களுடைய 
இரட்சிப்புக்கு அவர்களுடைய பாவங்கள்‌ 
'தடையாயில்லை. அவர்களுடைய 
பாவங்களைவிட, கர்த்தருடைய கிருபையும்‌ 
இரக்கமும்‌ மிகவும்‌ பெரியதாயிருக்கிறது. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யூதாவின்‌ மனுஷருக்கு விரோதமாக 
எழும்பியிருக்கிற சத்துருக்கள்‌ 
பலத்திருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ யூதர்களை 
பட்சிக்கிறார்கள்‌. யூதர்கள்‌ 
பலவீன மாயிருக்கிறார்கள்‌. கர்த்தரோ 
தம்முடைய ஜனமாகிய யூதாமனுஷரோடு 
கூடமிருக்கிறார்‌. 


உன்னைப்‌ பட்சிக்கிறவர்கள்‌ 
யாவரும்‌ பட்சிக்கப்படுவார்க। உன்‌ 
சத்துருக்களெல்லாரும்‌ சிறைப்பட்டுப்‌ 
போவார்கள்‌; உன்னைச்‌ சூறையாடுகிறவர்கள்‌ 
சூறையாடப்படுவார்கள்‌:: உன்னைக்‌. 
கொள்ளையிடுகிற அனைவரயும்‌ 
கொள்ளைக்கு ஒப்புக்கொடுப்பேன்‌” 
(எரே 30:6) என்று கர்த்தர்‌ யூதாவின்‌ 
மனுஷரையும்‌, எருசலேமின்‌ குடிகளையும்‌ 
பார்த்து சொல்லுகிறார்‌. 


யூதாவின்‌ காயங்கள்‌ 
பெரிதாயிருக்கிறது. அவர்களை 
சொஸ்தப்படுத்தும்‌ ஒளஷதங்களும்‌ இல்லை. 
ஆனாலும்‌ கர்த்தர்‌ அவர்களுக்கு 
ஆரோக்கியம்‌ வரப்பண்ணுவார்‌. 
அவர்களுடைய காயங்களை ஆற்றுவார்‌ 
(எரே 30:17). 


யூதர்கள்‌ இப்போது பாபிலோன்‌ 
தேசத்து சிறையிருபிலருக்கிறார்கள 
சத்துருக்களுக்கு பயந்து நடுங்குகிறார்கள்‌. 
பாபிலோன்‌ தேசத்தாரைப்‌ பார்த்து 
தத்தளிக்கிறார்கள்‌. வேதனையின்‌ 
மிகுதியினால்‌, கூக்குரலிடுகிறார்கள்‌. 
யூதர்கள்‌ சிறையிருப்பில்‌ கஷ்டப்பட்டாலும்‌, 
கர்த்தருடைய அற்புதமான வாக்குத்தத்தங்கள்‌ 
அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அவர்கள்‌ 


"உன்‌ நொறுங்குதலினாலும்‌ 
வேதனையின்‌ மிகுதியினாலும்‌ 
கூக்குரலிடுவானே; (எரே 30:15) என்று 
கர்த்தர்‌ யூதாவின்‌ மனுஷரைப்‌ பார்த்து 
கேட்கிறார்‌. 





i THEN 
TT 


யாக்கோபு பாபிலோன்‌ தேசத்தாரைப்‌ 
பார்த்து பயப்படக்கூடாது. கர்த்தருடைய 
நல்ல வாக்குத்தத்தத்களை நினைத்து 
தைரியம்‌ கொள்ளவேண்டும்‌. என்‌ 
தாசனாகிய யாக்கோபே, நீ பயப்படாதே, 
இஸ்ரவேலே கலங்காதே" (எரே 30:10). 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. அவர்கள்‌ 
நம்பிக்கையில்லாதவர்கள்‌  பயப்படுவதுபோல 
பயப்படக்கூடாது. கர்த்தரும்‌ அவருடைய 
வார்த்தையும்‌ அவர்களுக்கு. 
நம்பிக்கையாயிருக்கிறது. 


மனுஷருடைய 
அக்கிரமங்களினிமித்தமும்‌ 


பலத்துப்போன ம்‌ 
கர்த்தர்‌ அவர்களைத்‌ கத்திக்க 
அவர்கள்‌ தங்கள்‌ நொறுங்குதலினாலும்‌ 
தங்கள்‌ வேதனையின்‌ மிகுதியினாலும்‌ 
கூக்குரலிடுவதற்குப்‌ பதிலாக, தங்களுடைய 
பாவங்களுக்கு மனந்திரும்பவேண்டும்‌. 
தங்களுடைய பாவங்களினிமித்தமாகவே 
கர்த்தர்‌ தங்களை 
தண்டித்திருக்கிறார்‌ 

உணரவேண்டும்‌. பதறுவது 
பதிலாக ந்தி வெண்டும்‌ 
கர்த்தருடைய சித்தம்‌. 


அரமனை 
'நிலைப்படும்‌ 
எரே 80:18-24 


எரே 90:18. 
என்னவென்றால்‌: 

யாக்கோபுடைய 

சிறையிருப்யைத்‌. 

வாகஸ்தலங்களுக்கு 
இரக்கஞ்செய்வேன்‌; நகரம்‌ தன்‌ 
மண்மேட்டின்மேல்‌ கட்டப்பட்டு, 
அரமனை முன்போல நிலைப்படும்‌. 


அவைகளிலிருத்து 
ஸ்தோத்திரமும்‌ ஆடல்பாடலின்‌ 
சுத்தமும்‌ புறப்படும்‌ 
வர்த்திக்கப்பண்ணுவேன்‌, 
குறுகிப்போவதில்லை; 
மகிமைப்படுத்துவேன்‌, 
சிறுமைப்படுவதில்லை. 


எரே 80:19. 


அவர்கள்‌. 
அவர்களை 
அவர்கள்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எரே 30:20. அவர்கன்‌ பின்ணைகன்‌ 
முன்போலிருப்பார்கன்‌; அவர்கள்‌ சபை 


அவர்களில்‌ 

அவர்களுடைய 

நடுவிலிருந்து தோன்றுவார்‌; அவரைச்‌ 
சமீபித்து வரப்பண்ணுவேன்‌, அவர்‌ 
சமீபித்து வருவார்‌, என்னிடத்தில்‌ 
சேரும்படி, தன்‌ இருதயத்தைப்‌ 
பிணைய்படுத்துகிற இவர்‌ யார்‌? என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


எரே 30:22. 
ஒஜனமாயிருப்பீர்கன்‌, 
தேவனாயிருப்பேன்‌.. 


நீங்கள்‌ 
நாண்‌. 


என்‌ 
உங்கள்‌. 


எரே 80:29. இதே, கோராவாரிக்‌ 
காற்றாகிய கர்த்தருடைய பெருங்காற்று 
உக்கிரமாயெயழும்பி, அடித்து, 
துன்மார்க்கருடைய 'தலையின்மேல்‌: 
மோதும்‌. 


எரே 80:24. 
இருதயத்தின்‌ நினைவுகளை 
நடப்பித்து 'நிறைவேற்றுமனவும்‌, 
அவருடைய உக்கிர கோபம்‌ தணியாது; 
கடைசிநாட்களில்‌ அதை 
உணர்ந்துகொள்வீர்கள்‌. 


கர்த்தர்‌ தம்முடைய 


மனுஷருடைய துக்கநாட்கள்‌ 
கர்த்தருடைய கிருபையும்‌ 
அவர்களுக்கு தாராளமாய்க்‌ 
கர்த்தர்‌ தம்முடைய 
ஏராளமான 
சிலாக்கியங்களையும்‌ 
எருசலேம்‌ நகரமும்‌. 
ம்பக்‌ கட்டப்படும்‌. 


பமக. 
முடிந்த பின்பு, 
இரக்கமும்‌ 
கொடுக்கப்படும்‌. 
ஜனத்திற்காக 


ஆசீர்வாதங்களையும்‌ 





i= THEN 
TT 


கர்த்தர்‌ யாக்கோபின்‌ சிறையிருப்பைத்‌ 
திருப்புவார்‌. அவர்களுடைய 
வாசஸ்தலங்களுக்கு இரக்கம்‌ செய்வார்‌. 
எருசலேம்‌ நகரம்‌ தன்‌ மண்பேட்டின்மேல்‌ 
மறுபடியும்‌ கட்டப்படும்‌. 
அரமனை 
அவர்களுடைய 
சர்த்தகுபைய கிருயயும்‌ இரக்கமும்‌. கந்து 
தங்கியிருக்கு! தேவனுடைய நீதியினாலே. 
யூதாவின்‌ மனுஷருக்கு, 
குடிகளுக்கும்‌ 
அவர்கள்‌ 
துரத்தப்பட்டார்கள்‌. 
அவர்களை 
போனார்கள்‌. 


எருசலேம்‌ நகரம்‌ இப்போது இடிந்து 
மண்மேடாய்க்‌ கிடக்கிறது. இந்த 
மண்மேடின்மீது. .. எஞ்‌! மதுமவம்‌ 
கட்டப்படும்‌. கர்த்தரே தம்முடைய சித்தத்தின்‌ 
பிரகாரம்‌ பட்டணத்தை மண்‌ மேடாக்குகிறார்‌ 
கர்த்தரே தம்முடைய கிருபையினால்‌ 
மண்பேடாமிருப்பதை திரும்பவும்‌ 
கட்டியெழுப்புகிறார்‌. 

"நீர்‌ நகரத்தை மண்மேடும்‌, அரணான 
பட்டணத்தைப்‌ பாழுமாக்கினீர்‌; அந்நியரின்‌ 
ராஜநானியை ஊராமிராதபடிக்கும்‌, 
என்றைக்கும்‌ குட்டப்படாதபடிக்கும்‌ செய்தீர்‌" 
(ஏசா 25:2) 


அந்‌] 
பாபிலோன்‌ தேசத்தார்‌. 
சிறைப்பிடித்து கொண்டு 


அரமனை போல நிலைப்படும்‌” 
(எரே 30:18) லவத்து சொல்லுகிறார்‌. 


தத்வ கந்தக்‌ 

திரும்பக்‌ கட்டப்படும்‌. 

தன்னுடைய பழைய வடிவத்தின்‌ பிரகாரமாக 
புதுப்பித்துக்‌ கட்டப்படும்‌. 


எருசலேம்‌ நகரத்தில்‌ பரிசுத்தமான 

பண்டிகைகள்‌ மறுபடியும்‌ ஆசாரிக்கப்படும்‌. 

எருசலேம்‌ நகரத்திலிருந்தும்‌, 

தேயாததிலகுரதம்‌ யாக்கோபின்‌ 

கூடாரங்களிலிருந்தும்‌ கர்த்தரைத்‌ துதிக்கும்‌ 

ஸ்தோத்திரமும்‌, ஆடல்‌ பாடலின்‌ சத்தமும்‌ 

கர்த்தர்‌ அவர்களை 

அவர்கள்‌ 

கர்த்தர்‌ 

தம்முடைய ஜனத்தை மகிமைப்படுத்துவார்‌. 
அவர்கள்‌ சிறுமைப்படுவதில்லை. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


பாபிலோன்‌ 
சிறையிருப்புக்குப்போன யூதர்கள்‌ 
எண்ணிக்கையில்‌ 


போராயிருக்கிறார்கள்‌. 
எண்ணிக்கையுள்ள 
கர்த்தர்‌ அவர்களை வர்த்திக்கப்பண்ணுவார்‌ 
அவர்கள்‌. திரளாய்ப்‌ பெருகுவார்கள்‌. 
கர்த்தர்‌ அவர்களை மகிமைப்படுத்தும்போது, 
அவர்கள்‌ உயர்ந்திருப்பார்கள்‌ 


இப்போது 
கொஞ்சம்‌ 
அவர்கள்‌ சொற்ப 

ஜனமாயிருந்தாலும்‌, 


கர்த்தர்‌ 
சபையில்‌ 


காம்‌ 
தம்முடைய 
ெத்தக்வண்ட வருகிறார்‌. இதனால்‌ 
எண்ணிக்கையில்‌ வளர்ந்த 
பெருகுகிறது பையிலே. புதிய 
விகலாசிகள்‌ சேர்த்துக்கொள்ளட்படுகறார்கள்‌ 
கர்த்தருடைய சபை அவருக்கு முன்பாக 
திடப்படும்‌. 

“அவர்கள்‌ பிள்ளைகள்‌ 
முன்போலிருப்பார்கள்‌; அவர்கள்‌ சபை 
எனக்கு முன்பாகத்‌ திடப்படும்‌: அவர்களை 
ஒடுக்கின யாவரையும்‌ தண்டிப்பேன்‌" 
(எரே 30:20) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ 
சபைமில்‌ கர்த்தரை உண்மையாய்த்‌ 
தொழுதுகொள்கிறவர்கள்‌ நிரம்பியிருப்பார்கள்‌. 
பரிசுத்தவான்களின்‌ எண்ணிக்கையினால்‌. 
சபை பெருகும்‌. 


படிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்த 
யூதர்களை நல்லவர்கள்‌ ஆட்சிசெய்வார்கள்‌. 
கர்த்தர்‌ அவர்களுடைய தேசத்தை 
ஆசீர்வதிப்பார்‌. “அவர்களுடைய பிரபு 
அவர்களில்‌ ஒருவனாயிருக்க, 
அவர்களுடைய அதிபதி அவர்கள்‌ 
நடுவிலிருந்து தோன்றுவார்‌" (எரே 30:21) 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. யூதாவின்‌ 
மனுஷரையும்‌ எருசலேமின்‌ குடிகளையும்‌, 
யூததேசத்தைச்‌ சேர்ந்தவர்களே ஆளுகை 
செய்வார்கள்‌. அவர்களுடைய பிரபுக்களும்‌, 
ம்‌ அவர்களில்‌ 
அந்நியர்கள்‌ 


ஒருவராயிருப்பார்கள்‌. 
இனிமேல்‌. ஆளுகை 


அவர்களை 
செய்யமாட்டார்கள்‌. 





i FTE 
TT 


பாபிலோன்‌ 
இதுவரையிலும்‌ 


தேசத்து ராஜா 
யூதர்களை ஆளுகை 
செய்தான்‌. அவன்‌ அந்நியனாயிருந்தாலும்‌, 
கர்த்தர்‌ தம்முடைய ஜனத்தை அவனுடைய 
ஆளுகைக்கு ஒப்புக்கொடுத்தார்‌. இனிமேல்‌ 
அந்நிய தேசத்தார்‌ கும்‌ ஜனத்தை 
ஆளுகை செய்யமாட்டார்கள்‌. 
யூதர்களுடைய அதிபதி, யூதர்களின்‌ 
நடுவிலிருந்தே தோன்றுவார்‌. அவர்களை 
ஆளுகை செய்கிற பிரபு யூதர்களில்‌ 
ஒருவராயிருப்பார்‌. அவர்களுடைய பிரபுவும்‌ 
௮ ம்‌, அவர்களைப்போலவே 
பாபிலோன்‌ தேசத்து சிறையிருப்பின்‌: 
கஷ்டங்களையும்‌, வேதனைகளையும்‌ 
அனுபவித்தவராயிருப்பார்‌. 


ர்‌ இங்கு பிரபு என்றும்‌, அதிபதி 

சொல்லுகிற வார்த்தைகள்‌, 

இவ்ககிறிஸ்துவைக்‌ 

யூதர்கள்‌, “தங்கள்‌ 

தேவனாகிய கர்த்தரையும்‌, நான்‌ தங்களுக்கு 

எழுப்பப்போகிற தங்கள்‌ ராஜாவாகிய 

தாவீதையுமே சேலிப்பார்கள்‌" (எரே 30:9) 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ 

நம்மில்‌ 

_ கிறிஸ்துவானவர்‌ 

விஷயங்களிலும்‌ தம்முடைய 

சகோதரரைப்போலவே இருந்தார்‌. அவர்‌ 

நம்மைப்போலவே மனுஷரூபமெடுத்தார்‌. 

கர்த்தர்‌ அவரை சமீபித்து வரப்பண்ணுவார்‌ 

அவரும்‌ சமீபித்து வருவார்‌ 


“அவரை சமீபித்து வரப்பண்ணுவேன்‌. 
அவர்‌ சமீபித்து வருவார்‌” (எரே 30:21) 
என்னும்‌ வாக்கியத்திற்கு வேதபண்டிதர்கள்‌ 
இரண்டுவிதமாக வியாக்கியானம்‌. 
சொல்லுகிறார்கள்‌. இந்த வாக்கியம்‌: 
யாக்கோபையும்‌, இஸ்ரவேலையும்‌ குறிக்கும்‌ 
என்பது ஒரு வியாக்கியானம்‌. இந்த 
வாக்கியமானது. அவர்களுடைய 
அதிபதியைக்‌ குறிக்கும்‌ என்பது மற்றொரு 
வியாக்கியானம்‌. 

கர்த்தர்‌ யாக்கோபையும்‌ 
இஸ்ரவேலையும்‌ தமக்கு சமீபித்து 
வரப்பண்ணுவார்‌. அவர்கள்‌ தேவாலயத்தில்‌ 
கர்த்தருக்கு அருகாமையில்‌ வந்து அவரை 
ஆராதிப்பார்கள்‌. இஸ்ரவேல்‌ ஜனத்தாரும்‌, 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


யூதாவின்‌. புத்திரரும்‌. இதற்கு 
முன்பு கர்த்தருடைய ஜனமாயிருந்தார்கள்‌. 
கர்த்தரும்‌ அவர்களுடைய தேவனாயிருந்தார்‌. 
அதுபோலவே, இனிமேலும்‌ அவர்கள்‌ 
கர்த்தருடைய ஜனமாயிருப்பார்கள்‌. கர்த்தர்‌ 
அவர்களுடைய தேவனாயிருப்பார்‌ 
(எரே 30:22). 


அவரை சமீபித்து வரப்பண்ணுவேன்‌, 
ர்‌ சமீபித்து வருவார்‌" (எரே 30:21) 
வாக்கியம்‌ யூதர்களுடைய 
குறிக்கும்‌ என்றும்‌ 


விளக்கம்‌ 
ல்‌ அதிபதி என்னும்‌ 
வார்த்தை ஒரு தனிநபரை ஒருமையில்‌ 
சொல்லுகிறது. யூதர்களுடைய அதிபதி 
அவர்கள்‌ நடுவிலிருந்து தோன்றுவார்‌. 
கர்த்தர்‌ அவரை தமக்கு சமீபித்து, 
வரப்பண்ணுவார்‌. அதிபதி கர்த்தருடைய 
சித்தத்தின்‌ பிரகாரம்‌ சகல காரியங்களையும்‌ 
நடப்பிப்பார்‌ கர்த்தருடைய 
ஆலோசனையைப்‌ பெற்றுக்கொள்வதற்காக, 
அதிபதி கர்த்தருக்கு சமீபித்து வருவார்‌. 


சொல்லுகிறார்கள்‌. 


அதிபதி என்னும்‌ வார்த்தை 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்துவைக்‌ குறிக்கும்‌ 
என்றும்‌... வேதபண்டிதர்கள்‌ விளக்கம்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 
தேவனுக்கும்‌ 


தேவனுக்கு சமீபித்து வருவார்‌. 
நமக்காக தேவனிடத்தில்‌ பரிந்து பேசுவார்‌ 
அவர்‌ பிரதான  ஆசாரியராமிருந்து, 
தம்முடைய பிதாவினிடத்தில்‌ நமக்காக 
வேண்டிக்கொள்வார்‌. 
பிதாவாகிய தேவன்‌ தம்முடைய 
குமாரனாகிய இயேசுகிறிஸ்துவை 
தம்மிடத்தில்‌ சமீபித்து வரப்பண்ணுவார்‌ 
குமாரனும்‌ வக்‌ சமீபித்து வருவார்‌. 
பிதாவானவர்‌ இதற்காகவே தம்முடைய 
குமாரனை விசேஷமாய்‌ 
அபிஷேகம்பண்ணியிருக்கிறார்‌. அவரில்‌ 
பிரியமாயிருக்கிறார்‌. குமாரன்‌ பிதாவின்‌ 
சித்தத்தையல்லாமல்‌ தம்முடைய சுயசித்தம்‌ 
எதையும்‌ நிறைவேற்றுவதில்லை. 





ழ்‌ நளனை 
யாய 


“என்னிடத்தில்‌ சேரும்படி தன்‌ 
இருதயத்தை பிணைப்படுத்துகிற இவர்‌ யார்‌" 
(எரே 30:21) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
பிதாவாகிய தேவன்‌ தம்முடைய 
குமாரனாகிய யேசுகிறிஸ்துவின்‌ 
இருதயத்தை அறிந்திருக்கிறார்‌. பிதாவின்‌ 
இருதயமும்‌, குமாரனாகிய கிறிஸ்துவின்‌ 


கர்த்தர்‌ 
முற்பிதாக்களோடு. உடன்படிக்கை 
பண்ணிக்கொண்டார்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
உடன்படிக்கையை இப்போது யாக்கோபின்‌ 
சந்தநியாரோடு ய்‌ 
புதுப்பித்துக்கொள்கிறார்‌ 


கர்த்தர்‌ ர்‌ நம்‌ 
தம்முடைய ஜனமாக அங்கீகரிக்கிறார்‌. இது 
கர்த்தருடைய கிருபை. இது அவர்‌ நமக்கு 
செய்யும்‌ நற்கிரியை. 


'தேவன்‌ புறஜாதிகளினின்று தமது. 
நாமத்திற்காக 5௫ ஜனத்தைத்‌ தெரிந்து 
கொள்ளும்படி முதல்முதல்‌ அவர்களுக்குக்‌ 
கடாட்சித்தருளின நத்தைச்‌ சிமியோன்‌ 
விவரித்துச்‌ சொன்னாரே" (அப்‌ 1514). 


கர்த்தருடைய பிள்ளைகளை ஒடுக்கின 
சத்துருக்களை கர்த்தர்‌ தண்டிப்பார்‌. 
“அவர்கள்‌ பிள்ளைகள்‌ முன்போலிருப்பார்கள்‌: 
ர்கள்‌ சபை எனக்கு முன்பாகத்‌ 
வர்களை ஒடுக்கின யாவரையும்‌ 
(எரே 30:20) 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. கர்த்தரால்‌ 
அபிஷேகம்பண்ணப்பட்டவர்களைத்‌ தொடுவது. 
மிகவும்‌ ஆபத்தானது. கர்த்தருடைய 
பிள்ளைகளைத்‌ தொடுகிறவர்கள்‌, கர்த்தரைத்‌ 
தொடுகிறார்கள்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இதோ, 

பெருங்காற்றாகிய கொடிய புசல்‌ புறப்பட்டது: 
அது துன்மார்க்கருடைய தலையின்மேல்‌ 
உக்கிரமாய்‌ மோதும்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
இருதயத்தின்‌ நினைவுகளை நடப்பித்து 
நிறைவேற்றுமளவும்‌, அவருடைய கோபம்‌: 
தணியாது. கடைசிநாட்களில்‌ அதை நன்றாய்‌ 
உணருவீர்கள்‌" (எரே 2319.20). 


எரே 2849.20 ஆகிய வசனங்களில்‌ 
தேவனுடைய கோபம்‌ இஸ்ரவேலில்‌: 
குன்மார்க்கம்‌ பண்ணுகிற மாய்மாலக்காரர்மீது, 
வரும்‌ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 
ஆனால்‌ எரேமியா 30:2324 ஆகிய 
வசனங்களில்‌, தேவனுடைய கோபம்‌ 
அவருடைய பிள்ளைகளை 
ஒடுக்குகிறவர்கள்மீது வரும்‌ என்று 
சொல்லப்பட்டிருக்கிறது. 
“இதோ,  கோராவாரிக்‌ 
கர்த்தருடைய பெருங்காற்று 
உக்கிரமாயெழும்பி, அடித்து, 
துன்மார்க்கருடைய தலையின்மேல்‌ மோதும்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய இருதயத்தின்‌ 
நினைவுகளை a நிறைவேற்றுமளவும்‌, 
அவருடைய உக்கிர கோபம்‌ தணியாது: 
கடைசிநாட்களில்‌ 
உணர்ந்துகொள்வீர்கள்‌” (எரே 30:23,24). 


காற்றாகிய 





எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


கோபம்‌ 
துன்மார்க்கர்மீது. பெருங்காற்றைப்போல 
மோதும்‌. இது கோராவாரிக்‌ காற்றைப்போல 
உக்கிரமமான காற்றாமிருக்கும்‌. இந்தப்‌ 
பெருங்காற்றுக்கு யாராலும்‌ எதிர்த்து 
நிற்கமுடியாது. பொதுவாக சுழல்காற்று 
சிறிதுநேரம்தான்‌ வீசும்‌. ஆனாலும்‌ அதன்‌ 
சேதம்‌ மிகுதியாயிருக்கும்‌. 


கர்த்தருடைய கோபம்‌ இவருடைய 

சித்தத்தை நிறைவேற்றும்‌. அதுவரையிலும்‌ 

அவருடைய கோபம்‌ தணியாது. கர்த்தருடைய 

கோபத்திற்கான காரணமும்‌, அவருடைய 

காரணமும்‌ நிச்சயம்‌ 

'த்தருடைய கோபமும்‌, 

அவருடைய அன்பும்‌ அவருடைய சித்தத்தை 

கர்த்தருடைய இருதயத்தின்‌ 

நிச்சயமாய்‌ நிறைவேறும்‌. 

நாட்களில்‌ அதை 

உணர்ந்துகொள்வீர்கள்‌" (எரே 30:24) என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 





i THE 
TT 


பாபிலோன்‌ தேசத்து 

சிறையிருப்பிலிருக்கிற யூதர்களுக்கு கர்த்தர்‌ 

வார்த்தைகளை 

சொல்லுகிறார்‌. 

சிறையிருப்பிலிருந்து 

விடுதலைபண்ணி, அவர்களுடைய சொந்த 

தேசத்தில்‌ அவர்களை மறுபடியும்‌ 

கூட்டிச்சேர்ப்பதாய்‌ கர்த்தர்‌ 

வாக்குப்பண்ணுகிறார்‌. அவர்கள்‌ மறுபடியும்‌ 

பெரிய தேசமாகவும்‌, செழிப்பான 

தேசமாகவும்‌, ஆசீர்வதிக்கப்பட்ட தேசமாகவம்‌ 
இருப்பார்கள்‌ 


கர்த்தர்‌ இந்த உலகத்தில்‌ தம்முடைய 
மேசியாவை அனுப்புவார்‌. அவர்‌ தம்முடைய 
ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார்‌. தேவனுடைய 
ராஜ்யத்தில்‌ அவருடைய 
வாக்குத்தத்தங்களெல்லாம்‌ முழுமையாய்‌ 
நிறைவேறும்‌. 


பாபிலோன்‌ தேசத்து 
சிறையிருப்பிலிருக்கிற யூதர்கள்‌, தாங்கள்‌ 
இழந்துபோன சமாதானத்தையும்‌ 
சந்தோஷத்தையும்‌ திரும்பப்‌ 
பெற்றுக்கொள்வார்கள்‌ (எரே 314-14). 
தங்களுடைய பிள்ளைகளை இழந்ததினால்‌ 
ஏற்பட்ட துக்கமும்‌ புலம்பலும்‌ முடிவுக்கு வரும்‌ 
(எரே 3115-17). 


சிறையிருப்பிலிருக்கிற யூதர்கள்‌ 
தங்கள்‌ பாவங்களுக்கு மனம்‌ திரும்புவார்கள்‌ 
கர்த்தர்‌ தம்முடைய கிருபையினால்‌ 
அவர்களை ஏற்றுக்கொள்வார்‌ 
(எரே 3118-20. யூதர்களுடைய 
பிள்ளைகளும்‌, அவர்களுடைய 
மிருகஜீவன்களும்‌ எண்ணிக்கையில்‌ 
பெருகுவார்கள்‌ (எரே 31:21-30). கர்த்தர்‌ 
யூதாவின்‌ மனுஷரோடு தம்முடைய 
உடன்படிக்கையை புதுப்பித்து, அவர்களுக்கு 
ஏராளமான ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களைக்‌ 


கொடுப்பார்‌ (எரே 31:31-34 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


கர்த்தர்‌ யூதர்களுடைய  விடாய்த்த 
ஆத்துமாவை  சம்பூரணமடையப்பண்ணுவார்‌ 
எரே  3௮:25-37).. எருசலேம்‌ நகரம்‌ 
கர்த்தருக்கென்று கட்டப்படும்‌ 
(எரே 31:38-40). 


நான்‌ இஸ்ரவேலின்‌ 
வம்ச ங்களூக்கெல்லாம்‌ 
தேவனாயிருப்பேன்‌ 

எரே 81:1-6 


எரே 811. அக்காலத்திலே நான்‌: 
இஸ்ரவேலின்‌ வம்சங்களுக்கெல்லாம்‌. 
தேவனாயிருப்பேன்‌, அவர்கள்‌ எண்‌: 
ஜனமாயிருப்பார்கள்‌ என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 


எரே 81:2. பட்டயத்திற்குத்‌ தப்பி, 
மீத்தஜன ம்வனாந்தர த்தில்‌ இரக்கம்‌ 
பெற்றது; இஸ்ரவேலுக்கு. 
இனணைப்பாறுதலைக்‌ 
கட்டளையிடப்போகிறேன்‌. 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


என்று 


எரே 31:3. பூர்வகாலமுதல்‌ கர்த்தர்‌ 
எனக்குத்‌ தரிசனையானார்‌ என்பாய்‌; 
ஆம்‌ அநாதி சிநேகத்தால்‌ உன்னைச்‌. 
சிநேகித்தேன்‌; ஆதலால்‌ 
காருணியத்தால்‌. உன்னை 
இழுத்துக்கொள்ளுகிறேன்‌. 


எரே 31:4. இஸ்ரவேல்‌ என்னும்‌ 
கன்னிகையே, மறுபடியும்‌ உன்னைக்‌ 
கட்டுவிப்பேன்‌, நீ கட்டப்படுவாம்‌; 
மறுபடியும்‌ தீ மேனவாத்தியத்தோடும்‌ 
ஆடல்பாடல்‌ செய்கிறவர்களின்‌' 
களிப்புன்ன கூட்டத்தோடும்‌ 
புறப்படுவாய்‌.. 


எரே 31:5. மறுபடியும்‌ சமாரியாவின்‌ 
மலைகனிலே திராட்சத்தோட்டங்கனை 
நாட்டுவாம்,ி நாட்டுகிறவர்கள்‌. 
அவைகளை நாட்டி, அதின்‌ பலனை 
அநுபவிப்பார்கள்‌.. 


எரே 31:8. எழுந்திருங்கள்‌, சீயோனில்‌ 
நம்முடைய தேவனாகிய 
கர்த்தரிடத்திற்குப்‌ போவோம்‌ 
வாருங்கள்‌ என்று. எப்பிராயீமின்‌' 
மலைகளிலுன்ன ஜாமக்காரர்‌ 
கூறுங்காலம்‌ வரும்‌. 





f= THE 
TT 


பிரதான ஆசாரியனாகிய ஆரோனுக்கு 
கர்த்தருடைய சித்தமும்‌ அவருடைய மனதும்‌ 
தெரிந்திருக்கவேண்டும்‌. இஸ்ரவேல்‌ 
தேசத்தாருடைய ஆவிக்குரிய 
காரியங்களிலும்‌, அவர்களுடைய தேசத்து 
ஆளுகையின்‌ காரியங்களிலும்‌, 
விஷயங்களில்‌ சந்தேகம்‌ வரலாம்‌. 
சந்தேகங்களை தீர்த்து வைப்பதற்கு 
கர்த்தருடைய சித்தம்‌ என்‌ 
தெரியவேண்டும்‌. 
அறிந்துகொள்ளும்போது, 
புத்திரருடைய சந்தேகங்கள்‌ 
வைக்கப்படும்‌. 


இஸ்ரவேல்‌ ஜனத்தாரை 
ஆளுகை செய்கிறார்‌. அவரே 
ராஜாவாயிருக்கிறார்‌. பிரதான 
ராஜாவாகிய கர்த்தருக்கு கீழே 
புத்திரரை ஆளுகை செய்கிறான்‌. 
கர்த்தருடைய மந்திரி சபையில்‌ ஊரீமும்‌ 
தும்மீமும்‌ இருக்கிறது. இவை இரண்டும்‌. 
கர்த்தருடைய சித்தத்தை பிரதான 
ஆசாரியனுக்கு வெளிப்படுத்துகிறது. 


பிரதான ஆசாரியனுடைய 
மார்ப்பதக்கத்திலே, மோசே ஊரீம்‌, தும்மீம்‌ 
ஆகிய இரண்டு வார்த்தைகளை 
எழுதியிருக்கலாம்‌. அல்லது பின்னல்‌. 
வேலையாக தைத்திருக்கலாம்‌ என்று 
வேதபண்டிதர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. ஊரீமும்‌ 
தும்மீழும்‌ பிரதான ஆசாரியனுடைய 
மார்ப்பதக்கத்தில்‌ 
ஆரோன்‌ 
பிரவேசிக்கும்போது. தன்‌ இருதயத்தின்மேல்‌, 
இஸ்ரவேல்‌ புத்திரருடைய நியாயவிதியை 
கர்த்தருடைய சந்நிதானத்தில்‌ எப்பொழுதும்‌ 
தரித்துக்கொண்டிருக்கிறார்‌. 

ஊரீம்‌, தும்பீம்‌ ஆகியவை 

௩ இஸ்ரவேல்‌ பு்திரருக்கு தம்முடைய 
சித்தத்தை வெளிப்படுத்துகிறார்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய தெய்வீக ஆலோசனைகளை 
இதன்‌ மூலமாக இஸ்ரவேல்‌ ஜனத்தாருக்கு 
சொல்லுகிறார்‌. ஒருவேளை 
பரலோகத்திலிருந்து கர்த்தருடைய சத்தம்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு பிரத்தியட்சமாக 
வெளிப்படலாம்‌. 


கர்த்தரே 
ராஜாதி 
சாரியன்‌,,. 
ஸ்ரவேல்‌ 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


பிரதான 
மனதிலே, கர்த்தருடைய 
வெளிப்படுத்தப்பட்டிருக்கலாம்‌. பிரதான 
ஆசாரியன்‌ தன்னுடைய ஆசாரிய 
வஸ்திரத்தில்‌, நியாயவிதி மார்ப்பதக்கத்தை 
ன்‌. ஆகையினால்‌ பிரதான 
மனதில்‌ தோன்றுகிற 
கர்த்தருடைய சித்தமும்‌ 
என்று இஸ்ரவேல்‌ 

ஜனத்தார்‌ நம்புகிறார்கள்‌. 


ஆசாரியனுடைய 
சித்தமானது 


பிரதான சாரியன்‌ இஸ்ரவேல்‌. 
“தியாயலிதியை தன்‌ 
தரித்துக்‌ 

கொண்டிருப்பதினால்‌, கர்த்தருடைய 
சித்தமும்‌ திட்டமும்‌ அவனுடைய 
இருதயத்தில்‌ வெளிப்படுத்தப்படுகிறது. ஊரீம்‌ 
தும்மீம்‌ ஆகியவற்றின்‌ மூலமாக இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ கர்த்தருடைய  சித்தத்தையும்‌, 
வார்த்தையையும்‌, வாக்கையும்‌ 
பெற்றுக்கொள்கிறார்கள்‌. 

பழைய ஏற்பாட்டுக்காலத்தில்‌ 
யோசுவா ஊரீம்‌ தும்மீம்‌ ஆகியவற்றின்‌ 
மூலமாக கர்த்தருடைய சித்தத்தை 
அறிந்துகொண்டார்‌. 


வெக்க முன்பாக 

அவனிமித்தம்‌. அந்த ஆசாரியன்‌ 
கர்த்தருடைய சந்நிதானத்தில்‌ வந்து, ஊரீம்‌ 
என்னும்‌ நியாயத்தினாலே ஆலோசனை 
கேட்கக்கடவன்‌;: அவருடைய 
கட்டளையின்படியே, அவனும்‌ அவனோடேகூட 
இஸ்ரவேல்‌ புத்திரராகிய சபையார்‌ எல்லாரும்‌ 
போகவும்‌ அவருடைய குட்டளையின்படியே 
வரவும்‌ வேண்டியது என்றார்‌" (எண்‌ 27:21). 


யோசுவாவுக்கு பின்பு 
நியாயாதிபதிகளும்‌, ஊரீம்‌ 
ஆகியவற்றை பயன்படுத்தி, 

சித்தத்தை விசாரித்தார்கள்‌. 

புத்திரர்‌ 

ஆசாரியனுடைய 

தைக்கப்பட்டிருந்து 

காணமல்‌ போயிற்று. அதன்‌ பின்பு அவை 
கண்டுபிடிக்கப்படவில்லை. இப்பொழுது 
ஊரீம்‌ தும்மீமும்‌ எங்கே இருக்கிறது என்று 
தெரியவில்லை. 





f= THE 
TT 


கர்த்தர்‌ பாபிலோன்‌ தேசத்தின்‌ 
சிறைமிருப்பிலிருக்கிற தம்முடைய 
ஜனத்திற்கு ஆறுதலான வார்த்தைகளைச்‌ 
சொல்லுகிறார்‌. இஸ்ரவேலின்‌ தேவனாகிய 
கர்த்தர்‌ தம்முடைய ஜனத்தோடு தம்முடைய 


தமக்கு சொந்தமாகத்‌ தெரிந்துகொண்டார்‌. 

"அக்காலத்திலே இஸ்ரவேலின்‌ 
வம்சங்களுக்கெல்லாம்‌ தேவனாயிருப்பேன்‌' 
(எரே 34) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
யூதாவின்‌ இரண்டு கோத்திரங்களுக்கு 
மாத்திரம்‌ என்றல்ல, இஸ்ரவேலின்‌ 
பன்னிரண்டு கோத்திரங்களுக்கும்‌ கர்த்தர்‌ 
தேவனாயிருப்பார்‌. இஸ்ரவேல்‌ வம்சத்தாரின்‌ 
குடும்பங்களுக்கெல்லாம்‌ கர்த்தரே 
தலைவராயிருப்பார்‌. கர்த்தருடைய ஜனங்கள்‌ 
அவரோடு விசேஷித்த 
ஐக்கியத்திலிருப்பார்கள்‌. 

நா டைய வீட்டாரும்‌ 
சேக்கும்‌ எ. வந்த்‌ நகர்‌ 
நம்முடைய வீட்டாரையும்‌ பாதுகாப்பார்‌ 
நம்மை ஆசீர்வதிப்பார்‌. “துன்மார்க்கனுடைய 
வீட்டில்‌ கர்த்தரின்‌ சாபம்‌ இருக்கிறது. 
நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தையோ, அவர்‌ 
ஆசிர்வதிக்கிறார்‌' (நீதி 3:33). 

இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌. 
பாபிலோன்‌ 
சிறையிருப்பிலிருக்கிறார்கள்‌ கர்த்தர்‌ 
அவர்களை விடுவித்து, அவர்களுடைய 
சொந்த தேசத்திற்கு அழைத்துக்கொண்டு 
வருவார்‌. இஸ்ரவேல்‌ வம்சத்தாரின்‌ 
முற்பிதாக்கள்‌ ஏற்கெனவே எகிப்து தேசத்தில்‌ 
அடிமைகளாயிருந்தார்கள்‌. 


இப்போது. 
தேசத்து 


பாபிலோன்‌ தேசத்து 
விடுவித்து, 
தேசத்திற்கு அழைத்துக்கொண்டு வருவார்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


ராஜாவாகிய 
எபிரெயர்களின்‌ 
எல்லோரையும்‌. 
ல்‌ கொன்று 
பட்டயத்திற்கு 
தப்பி மீந்த ஜனம்‌ வனாந்தரத்தில்‌ இரக்கம்‌ 
பெற்றார்கள்‌. கர்த்தர்‌ அவர்களை வனாந்தர 
பாதையின்‌ வழியாக வழிநடத்தி கொண்டு 
வந்தார்‌. 
கர்த்தர்‌ தங்களை மறந்துவிட்டாரோ 
என்று யூதர்கள்‌ நினைத்தார்கள்‌. தாங்கள்‌ 
வனாந்தரத்தில்‌ பாதை தெரியாமல்‌ காணாமல்‌ 
போய்விட்டோமோ என்று யூதர்கள்‌ 
பயந்தார்கள்‌. கர்த்தருடைய பரிசுத்த 
பிரசன்னம்‌ அவர்களோடு கூடமிருந்தது. 
கர்த்தர்‌ அவர்களை இரவிலே அக்கினி 
ஸ்தம்பத்தினாலும்‌, பகலிலே. 
மேகஸ்தம்பத்தினாலும்‌ வழிநடத்தினார்‌. 
கர்த்தருடைய கண்களில்‌ அவர்களுக்கு 
தயவும்‌ கிருபையும்‌ கிடைத்தது. 
இஸ்ரவேல்‌ ஜனத்தாரின்‌ 
முற்பிதாக்களுக்கு தாம்‌ செய்த உதவிகளை, 
கர்த்தர்‌ இப்போது அவர்களுடைய 
பின்சந்ததியாருக்கு மத்தத 
இவர்கள்‌ பாபிலோன்‌ தேசத்து 
சிறையிருப்பிலிருக்கிறார்கள்‌ கர்த்தர்‌ 
இவர்களுடைய முற்பிதாக்களுக்கு எகிப்து 
தேசத்திலும்‌, வனாந்தரத்திலும்‌ 
உதலிசெய்ததுபோல, இப்போது இவர்களுக்கு 
உதவிசெய்வார்‌. அவர்களை கானான்‌. 
தேசத்திற்கு 
வந்ததுபோல, இவர்களையும்‌ இவர்களுடைய 
சொந்த தேசத்திற்கு அழைத்துக்கொண்டு 
வருவார்‌. 


எகிப்து, 
அடிமைத்தனத்திலிருந்த 
கர்த்தர்‌ கானான்‌ தேசத்திலே. 
இளைப்பாறுதலைக்‌ கட்டளையிட்டார்‌. 
அதுபோலவே இப்போது பாபிலோன்‌ தேசத்து 
சிறையிருப்பிலிருக்கிற இஸ்ரவேலுக்கு 
இளைப்பாறுதலை  கட்டளையிடப்போவதாக 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ (எரே 312). கர்த்தர்‌ 
மாறாதவர்‌. அவருடைய கிருபை என்றும்‌ 
மாறுவதில்லை. அவர்‌ தம்முடைய 
ஜனத்தின்மீது மாறாத அன்புகூருகிறார்‌. 


ஜனங்களுக்கு 





i FTE 
TT 


கர்த்தர்‌ தங்களுடைய 
முற்பிதாக்களுக்கு செய்த நன்மைகளை, 
பாபிலோன்‌ தேசத்து சிறையிருப்பிலிருக்கிற 
இஸ்ரவேலர்கள்‌ நினைத்துப்‌ பார்க்கவேண்டும்‌. 
அவர்கள்‌ பூர்வகாலத்தை 
கூடாது. ஆனால்‌ இப்போதோ இஸ்‌ 
ஜனத்தார்‌ பாபிலோன்‌ தேசத்து தை ிரபல 
அதிகமான துன்பங்களையும்‌, 
வேதனைகளையும்‌ அனுபவிக்கிறார்கள்‌. 
கர்த்தர்‌ அவர்கள்மீது கிருபையாகயிருக்கிறார்‌ 


ஏற்பாட்டுக்காலத்தில்‌, 
கிதியோனின்‌ நாட்களில்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனத்தார்‌ சத்துருக்கள்‌ மூலமாய்‌ மிகுந்த 
துன்பங்களை அனுபவித்தார்‌. இஸ்ரவேல்‌ 
புத்திரரின்‌ முற்பிதாக்கள்‌, கர்த்தர்‌ தங்களுக்கு 
செய்த நன்மைகளையெல்லாம்‌ இவர்களுக்கு 
சாட்சியாக சொல்லியிருக்கிறார்கள்‌. 
அந்த அற்புதங்களெல்லாம்‌ எங்கே என்று 
கிதியோன்‌ கேட்டார்‌. கிதியோனைப்போலவே. 
பாபிலோன்‌ தேசத்து ( அிறையிருப்பிலிருக்கிற 


நிலமையிலிருக்கிறார்கள்‌. 


பூர்வ வருஷங்களெல்லாம்‌ 
ஜனத்தாருக்கு  மகிமையுள்ளதா 
ஆனால்‌ இப்போதோ 
கர்த்தகுபைம 

வெளிப்படுத்தப்படவில்லை. கர்த்தர்‌ இப்போது, 
இஸ்ரவேல்‌ ஜனத்தாருக்கு தம்முடைய 
த்தை மறைத்துக்கொண்டவர்போல. 
க்கிறார்‌. கர்த்தர்‌ தங்களுடைய 
முற்திதாக்களுக்கு அநேக அற்புதங்களை 
ய்திருந்தாலும்‌ இப்போது அவர்‌ 
வத்‌ முகத்தை மறைந்துக்‌ 
ஈள்வதினால்‌, தங்களுக்கு என்ன பயன்‌ 
என்று சிறையிருப்பிலிருக்கிற யூதர்கள்‌ 
யோசிக்கிறார்கள்‌. 


இரட்சகருமாகிய 


மறைத்துக்கொண்டிருக்கிற 
'தேவனாயிருக்கிறீர்‌" (ஏசா 4545). 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


கர்த்தர்‌ சிறையிருப்பிலிருக்கிற யூதா 
மனுஷருடைய இருதயத்தின்‌ நினைவுகளை 
அறிந்திருக்கிறார்‌. அவர்களுக்கு கர்த்தர்‌ 
அன்பை உறுதிபடுத்துகிறார்‌. 
சிநேகத்தால்‌ உன்னை 
சிநேகித்தேன்‌, ஆதலால்‌ காருணியத்தால்‌ 
உன்னை இழுத்துக்கொள்கிறேன்‌" (எரே 31:3) 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


கர்த்தருடைய அன்பு நித்தியமானது. 


கர்த்தருடைய பிள்ளைகளால்‌, 

அன்பை ருசித்துப்‌ பார்க்க 

போகிறது. கர்த்தர்‌ தம்‌ 

அவர்களுக்கு 

மறைத்துக்கொள்கிறார்‌. ஆனாலும்‌ 
கர்த்தருடைய அன்பை விட்டு அவர்களை 
பிரிக்க முடியாது. கர்த்தர்‌ அவர்களை அநாதி 
சிநேகத்தால்‌ சிநேகிக்கிறார்‌. 


கர்த்தர்‌ தம்முடைய அன்பினால்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனத்தாரோடு உடன்படிக்கை 
பண்ணிக்கொள்கிறார்‌. அவர்களுக்கு தம்மை 
வெளிப்படுத்துகிறார்‌. அவர்களோடு 
ஐக்கியமாயிருக்கிறார்‌. பரிசுத்த 
ஆவியானவர்‌ அவர்களுடைய 
ஆத்துமாக்களில்‌ நடப்பிக்கிறார்‌. 

ர்களும்‌ கர்த்தரோடு 

கர்த்தர்‌ 
தம்முடைய 


கிரியை 


அவர்களும்‌ 
ஐக்கியமாயிருக்கிறார்கள்‌. 
தம்முடைய காருணியத்தினால்‌ 
பிள்ளைகளை தம்மோடு இழுத்துக்‌ 
கொள்கிறார்‌. கர்த்தருடைய அன்பை 
ருசித்துப்‌ பார்க்கிறவர்கள்‌ “பூர்வகாலமுதல்‌. 
கர்த்தர்‌ எனக்கு தரிசனையானார்‌" என்று 
சொல்லுவார்கள்‌. 


பாபிலோன்‌ தேசத்து 
சிறையிருப்பிலிருக்கிற யூதாவின்‌ மனுஷரை, 
கர்த்தர்‌ மறுபடியுமாய்‌ தம்முடைய ஜனமாகக்‌ 
கூட்டிச்சேர்ப்பார்‌ அவர்களை 
சிறையிருப்பிலிருந்து விடுவித்து, 
அவர்களுடைய சொந்த தேசத்தில்‌, 
அவர்களை மறுபடியுமாய்‌ குடியேற்றுவார்‌. 
“இஸ்ரவேல்‌ என்னும்‌ கன்னிகையே, மறுபடியும்‌. 
உன்னைக்‌ கட்டுவிப்பேன்‌, நீ கட்டப்படுவாய்‌"' 
(எரே 31:4) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 





i= FTE 
TT 


பாபிலோன்‌ தேசத்திலே 
குஷ்டப்படுகிற யூதர்கள்‌, 
இசைக்கருவிகளை  அலறிச்செடிகளின்மேல்‌ 
கட்டி தொங்கவிட்டிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
மத்தியில்‌ மேளவாத்தியமோ, ஆடல்‌ 
பாடலோ காணப்படவில்லை. அவர்கள்‌ 
புலம்பலின்‌ பாடல்களைப்‌ பாடுகிறார்கள்‌. 
தங்கள்‌ வேதனைகளை சோககீதங்களாக 
வெளிப்படுத்துகிறார்கள்‌. 


கர்த்தர்‌ தம்முடைய பிள்ளைகளை 
மறுபடியும்‌. கட்டுவிப்பதாக 
வாக்குப்பண்ணுகிறார்‌. அவர்கள்‌ 
அலறிச்செடிகளில்‌ தொங்கிக்கொண்டிருக்கும்‌ 
தங்களுடைய கீதவாத்தியங்களை மறுபடியும்‌ 
மீட்டு இசைப்பார்கள்‌. அவர்கள்‌ மத்தியில்‌ 
மேளவாத்தியங்களும்‌. ஆடல்‌ பாடலும்‌ 
நடைபெறும்‌. சந்தோஷம்‌” மிகுதியாயிருக்கும்‌. 
"மறுபடியும்‌ நீ மேளவாத்தியத்தோடும்‌. 
ஆடல்பாடல்‌ செய்கிறவர்களின்‌ களிப்புள்ள 
கூட்டத்தோடும்‌ புறப்படுவாய்‌” (எரே 31:4) 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ 

எருசலேம்‌ 
சந்தோஷமுண்டாயிருக்கும்‌. 
மகிழ்ந்து களிகூரும்‌. தேசத்தில்‌ 
விளைச்சல்‌ உண்டாயிருக்கும்‌. 
சமாரியாவின்‌ மலைகளிலே. 
திராட்சத்தோட்டங்களை நாட்டுவாம்‌: 
நாட்டுகிறவர்கள்‌ அவைகளை நாட்டி, அதின்‌ 
பலனை அநுபவிப்பார்கள்‌" (எரே 31:5) என்று 
கர்த்தர்‌ வாக்குப்பண்ணுகிறார்‌. 

இஸ்ரவேல்‌ தேசத்திற்கு சமாரியாவின்‌ 
ம்‌. தகம்‌. போக்கக்‌ 
யூதாவுக்கு எருசலேம்‌ 
தலைநகரமாயிருப்பதுபோல, இஸ்ரவேலுக்கு 
சமாரியா தலைநகரமாகயிருக்கிறது. 
இனிமேல்‌ கானான்‌ தேசம்‌ 
இஸ்ரவேல்‌ தேசம்‌. என்றும்‌, 
யூதாதேசம்‌ என்றும்‌ 
பிரிந்திருக்காது. அது சமஸ்த இஸ்ரவேல்‌. 


நகரத்தில்‌ 
யூதாதேசம்‌ 
மறுபடியும்‌. 
மறுபடியும்‌. 


ராஜா 
எல்லாருக்கும்‌ ராஜாவாக இருப்பார்‌; அவர்கள்‌ 
இனி இரண்டு ஜாதிகளாக இருப்பதில்லை; 
அவர்கள்‌ இனி இரண்டு ராஜ்யங்களாகப்‌ 
பிரிவதுமில்லை" (எசே 37:22). 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


இஸ்ரவேல்‌ 
யத்தங்கள்‌ 
சமாதானமாய்‌ 


_ யூதாதேசத்தாருக்கும்‌ 
தேசத்தாருக்கும்‌ இனிமேல்‌ 
நடைபெறாது. அவர்கள்‌ 
ஜீவிப்பார்கள்‌. ஸ்‌ 
ஒன்றாய்‌ இணைந்திருப்பதினால்‌, 
ஜனத்தார்‌ எல்லோருமே, 
இஸ்ரவேலின்‌ நன்மையை 
சமாரியாவின்‌ 
திராட்சத்தோட்டங்களை நாட்டுவார்கள்‌ 


சமஸ்த இஸ்ரவேல்‌ தேசம்‌, வடக்கு 
இஸ்ரவேல்‌ என்றும்‌ தெற்கு யூதா என்றும்‌ 
பிரிந்திருந்தபோது, அந்நிய தேசத்தார்‌ 
அவர்கள்‌ தேசத்திற்குள்‌ பிரவேசித்து, 
அவர்களுடைய விளைச்சலின்‌ பலன்களை 
திருடிச்‌ சென்றார்கள்‌. இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
திராட்சத்தோட்டங்களை நாட்டுவார்கள்‌. 
அந்நிய தேசத்தார்‌ அவர்களுடைய பழங்களை 
பறித்துச்‌ செல்வார்கள்‌. 


இப்போதோ கர்த்தருடைய 

ஆசீர்வாதமும்‌, பாதுகாப்பும்‌, பராமரிப்பும்‌ 

இஸ்ரவேல்‌ ஜனத்தாருக்கு கிடைத்திருக்கிறது. 

இஸ்ரவேல்‌ ஐனந்தாரே சமாரியாவின்‌ 

திராட்சத்தோட்டங்களை 

நடுக்க அவற்றை நாட்டுகிறவர்களே, 
அதின்‌ 


பலனை அனுபவிப்பார்கள்‌. 
அந்நியர்களுக்கு இஸ்ரவேல்‌ ஜனத்தாரின்‌ 
ஆசிர்வாதங்களில்‌ 


பங்குமில்லை, 
பாத்தியமுமில்லை. 

இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ பாபிலோன்‌. 
தேசத்து  சிறையிருப்பிலிருந்து தங்கள்‌ 
தேசத்திற்கு திரும்பி வந்து, இஸ்ரவேலின்‌ 
தேவனாகிய கர்த்தரை விடுதலையோடு 
ஆராதிப்பார்கள்‌. கர்த்தர்‌ அவர்களுக்கு 
நியமித்திருக்கிற பிரமாணங்களுக்கு 
மனப்பூர்வமாய்க்‌ கீழ்ப்படிவார்கள்‌. 

“எழுந்திருங்கள்‌, சீயோனில்‌ நம்முடைய 
தேவனாகிய கர்த்தரிடத்திற்குப்‌ போவோம்‌. 
வாருங்கள்‌ என்று எப்பிராமீமின்‌ 
மலைகளிலுள்ள ஜாமக்காரர்‌ கூறுங்காலம்‌ 
வரும்‌” (எரே 31%) என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. இந்தக்‌ காலம்‌ மகிமையான 
காலபாயிருக்கும்‌. ஜாமக்காரர்கள்‌ 
இதுவரையிலும்‌ சத்துருக்கள்‌ வருவதை 
நடுக்கத்தோடு அறிவித்தார்கள்‌. இப்போது 
இஸ்ரவேல்‌ தேசத்திற்கு ஒரு ஆபத்தும்‌ 
வரவில்லை. ஜாமக்காரர்கள்‌ சத்துருக்களைப்‌ 
பற்றி எச்சரிக்க வேண்டிய அவசியமுமில்லை. 
அவர்கள்‌ ஆபத்தைப்பற்றிச்‌ சொல்லுவதற்குப்‌ 
பதிலாக, கர்த்தரை ஆராதிப்பதைப்பற்றிச்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 





i THE 
TT 


ஜாமக்காரர்கள்‌ கர்த்தரைத்‌ துதிப்பதற்கு 
ஜனங்களை வழிநடத்துகிறார்கள்‌. 
அவர்களுடைய வாயில்‌ எச்சரிப்பின்‌ 
சத்தத்திற்குப்‌ பதிலாக துதியின்‌ சத்தம்‌ 
நிரம்பிமிருக்கிறது. எப்பிராயீமின்‌ 
மலையிலுள்ள ஜாமக்காரர்‌, எருசலேமிலே. 
கர்த்தரை ஆராதிக்கும்‌ ஆராதனைக்கு 
துணையாயிருக்கிறார்கள்‌. 


"எப்பிராமீமின்‌. காவற்காரர்‌ என்‌: 
தேவனோடு. எதிர்த்து நிற்கிறார்கள்‌; 
தீர்க்கதரிசி தன்‌ வழிகளிலெல்லாம்‌ 
குருலிபிடிக்கிறவனுடைய  கண்ணியாகவம்‌, 
தன்‌ தேவனுடைய ஆலயத்‌ 
பகையாளியாகவும்‌ இருக்கிறான்‌" (ஓசி 9:8). 


ஆசாரியர்களே, க்‌ ஸ்‌: 
இஸ்ரவேல்‌ அவ்வ்‌ கவ ; 


ராஜாவின்‌ வீட்டாரே, செலிகொடுங்கள்‌: 
இந்த நியாய விசாரிப்பு உங்கள்மேல்‌ 
செல்லும்‌; நீங்கள்‌ மிஸ்பாவில்‌ கண்ணியும்‌ 
தாபோரின்‌ மேல்‌ விரிக்கப்பட்ட 
வலையுமானீர்கள்‌" (ஓசி 54). 


எப்பிராயீமின்‌ ஜாமக்காரர்‌ 
இதுவரையிலும்‌ கர்த்தருடைய ஆலயத்திற்கு 
சந்துருக்களாயிருந்தார்கள்‌. தேவாலயத்திற்கு 
ஆராதனை. செய்ய வருகிறவர்களுக்கு 
அவர்கள்‌ கண்ணிகளாயிருந்தார்கள்‌. 
ஆனால்‌. இப்போதோ  எப்பிராயீமின்‌ 
ஜாமக்காரர்‌ மனதிலே கர்த்தர்‌ ஒரு 
மாற்றத்தை உண்டுபண்ணியிருக்கிறார்‌. 
அவர்கள்‌ ஜனங்களிடம்‌ “எழுந்திருங்கள்‌ 
சீயோனில்‌ நம்முடைய தேவனாகிய 
கர்த்தரிடத்திற்கு போவோம்‌ வாருங்கள்‌" 
என்று சொல்லுகிறார்கள்‌. ஜாமக்காரர்‌ 
கர்த்தரை  ஆராதிப்பதற்கு ஜனங்களை 
வழிநடத்துகிறார்கள்‌. 


இஸ்ரவேலுக்கு 
பிதாவாயிருக்கிறேன்‌' 
எரே 317-9 


நான்‌ 


எரே 31:7. கர்த்தர்‌ சொல்லுகிறது 
என்னவென்றால்‌: யாக்கோபினிமித்தம்‌ 
மகிழ்ச்சியாய்‌. கெம்பீரித்து, 
ஜாதிகளுடைய தலைவரினிமித்தம்‌ 
ஆர்ப்பரியுங்கள்‌; சத்தத்தைக்‌ 
கேட்கப்பண்ணி, துதித்து: கர்த்தாவே, 
இஸ்ரவேலில்‌ மீதியான உமது ஜனத்தை 
இரட்சியும்‌ என்று சொல்லுங்கள்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எரே 31:8. இதே, நான்‌ அவர்களை 
வடதேசுத்திலிருந்து 


வரப்பண்ணி, 
பூமியின்‌ 
கூட்டிவருவேன்‌; 
சப்பாணிகளும்‌, 


பின்னைத்தாய்ச்சிகளூங்‌ கூட 
அவர்களில்‌ இருப்பார்கள்‌; மகா 
கூட்டமாய்‌ இவ்விடத்துக்குத்‌ 
திரும்புவார்கள்‌. 


எரே 31:9. 
விண்ணப்பங்களோடும்‌. 
அவர்களை வழி. 
அவர்களைத்‌ 
நதிகளண்டைக்கு, 
செம்மையான வழியிலே 
நடக்கப்பண்ணுவேன்‌; இஸ்ரவேலுக்கு. 
நான்‌ பிதாவாயிருக்கிறேன்‌, எப்பிராயிம்‌ 
என்‌ சேஷ்டபுத்திரனாயிருக்கிறான்‌. 


கயோடும்‌ 
வருவார்கள்‌; 
நடத்துவேன்‌; 
'தண்ணீருன்ன. 
இடறாத 


கர்த்தருடைய கிருபையினால்‌ 
அவருடைய ஜனத்திற்கு ஆசீர்வாதமான 
மாற்றங்கள்‌ உண்டாகும்‌. இதனால்‌ 
அவர்களுடைய சந்தோஷமும்‌ ஆறுதலும்‌ 
பெருகும்‌. கர்த்தருடைய நாமம்‌ மகிமைப்படும்‌. 
'யாக்கோபினிமித்தம்‌. மகிழ்ச்சியாய்‌ 
கெம்பீரித்து, ஜாதிகளுடைய 
தலைவரினிமித்தம்‌. ஆர்ப்பரியுங்கள்‌" 
(எரே 37) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
யாக்கோபோடு சேர்ந்து அவர்களுடைய 
சிநேகிதர்களும்‌, அவர்களுடைய நன்மையை 
விரும்புகிறவர்களும்‌ மகிழ்ச்சியாய்க்‌ 
கெம்பீரிக்கவேண்டும்‌. கர்த்தரைத்‌ 
துதிக்கவேண்டும்‌. 


ப ஜாதிகளே, 


தமது ஊழியக்காரரின்‌ 
பழிவாங்கி, தம்முடைய சத்துருக்களுக்குப்‌ 
பதிலளித்து, தமது தேசத்தின்மேலும்‌ தமது 
ஜனங்களின்மேலும்‌ கிருபையுள்ளவராவார்‌' 
(உபா 32:43) 


யாக்கோபின்‌ சந்ததியாரோடு சேர்ந்து 
புறஜாதியாரும்‌ மகிழ்ந்து களிகூரவேண்டும்‌. 
மேலும்‌, புறஜாதிகளே, அவருடைய 
ஜனங்களோடேகூடக்‌ களிகூருங்கள்‌ 
என்கிறார்‌" (ரோம 15110) 





f= THEN 
TT 


யாக்கோபின்‌ நிமித்தம்‌, கர்த்தருடைய 
ஜனங்கள்‌ எல்லோரும்‌ சந்தோஷமாய்‌ 
ஆர்ப்பரித்து. கர்த்தரைத்‌ துதிக்கவேண்டும்‌. 
இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
துதிகளுக்கு பாத்திரராயிருக்கிறார்‌. அவரே 
கனமும்‌ மகிமையுமுள்ளவர்‌ 


“கர்த்தாவே இஸ்ரவேலில்‌ மீதியான 


» தேசத்து 

யூதர்களை கர்த்தர்‌ 

அவர்களை 

அவர்களுடைய தேசத்திற்கு 
மறுபடியும்‌ அழைத்துக்கொண்டு வருவார்‌. 

இதோ, நான்‌ அவர்களை வடதேசத்திலிருந்து 

வரப்பண்ணி, அவர்களைப்‌ பூமியின்‌ 

எல்லைகளிலிருந்து கூட்டிவருவேன்‌' 
(எரே 31:8) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


ட சிறையிருப்பிலிருக்கிற . யூதர்கள்‌ 
சந்தோஷத்தோடு தங்கள்‌ தேசத்திற்கு 
திரும்பி வருவார்கள்‌. அவர்கள்‌ 
மகாகூட்டமாய்‌ தங்கள்‌ தேசத்திற்கு திரும்பி 
வருவார்கள்‌ என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
குருடரும்‌, சப்பாணிகளும்‌, கர்ப்பவதிகளும்‌, 
பசக தார்க்கு அவர்களில்‌ 
இருப்பார்கள்‌ 
ஷர்‌ பல 

மத்தில சதவ ககப பிச்சன்‌. அர்க்‌ 
தூரதேசங்களுக்கு. சிதறிப்போனார்கள்‌. 
கர்த்தரோ அவர்களை பூமியின்‌ 
எல்லைகளிலிருந்து கூட்டி வருவதாக 
வாக்குப்பண்ணுகிறார்‌. 


தேசத்து 
யூதர்களில்‌ 
பண்ணவே 
சரீரத்தில்‌ 


அவர்கள்‌ 


அந்நிய 
சிறையிருப்பிலிருக்கிற 
அநேகரால்‌ பிரயாணம்‌ 
யாது. அவர்களுடைய 

னில்லை. 
பலவீனமானவர்களாகவும்‌, 
அங்கவீனமானவர்களாகவும்‌ இருக்கிறார்கள்‌. 
அவர்களில்‌ சிலர்‌ குருடராயும்‌, 
சப்பாணிகளாயும்‌ இருக்கிறார்கள்‌. 
அவர்களுடைய குறைபாடுகள்‌ 
அவர்களுடைய பிரயாணத்திற்கு 
'தடையாகயிருக்கும்‌. 


சரீரத்தின்‌ 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அவர்கள்‌  குருடராகயிருந்தாலும்‌, 
சப்பாணிகளாகயிருந்தாலும்‌ அந்நிய தேசத்து 
சிறையிருபபிகிருந்து. விடுதலை. பெற்று, 
தங்கள்‌ தேசத்திற்கு சந்தோஷமாய்த்‌ திரும்பி 
வருவார்கள்‌. அவர்களுடைய கண்களும்‌ 
கால்களும்‌ பழுதடைந்திருத்போதிலும்‌, 
அவர்களுடைய இருதயம்‌ 
பழுதடையாமலிருக்கிறது. தங்கள்‌ 
தேசத்திற்கு திரும்பி வரவேண்டுமென்ற 
உற்சாகமும்‌. வேகமும்‌ அவர்களுடைய 
நிரம்பியிருக்கிறது. 
தாங்கள்‌ 
குருடராயிருப்பதையும்‌, 
சப்பாணியாயிருப்பதையும்‌ 
காரணமாகச்சொல்லி, அவர்கள்‌ 
தேசத்திற்கு திரும்பி வராமல்‌, 
தேசத்திலேயே தங்கிவிடவில்லை. 


பாபிலோன்‌. 
சிறையிருப்பிலிருந்து திரும்பி 
தர்களில்‌ அநேகருக்கு கண்கள்‌ நன்றாய்த்‌ 
ரிகிறது. அவர்களுடைய கால்கள்‌ 
நன்றாய்‌ நடக்கிறது. அவர்கள்‌ 
தங்களோடுகூட, தங்கள்‌ தேசத்திற்கு திரும்பி 
வருகிற குருடர்களுக்கும்‌, சப்பாணிகளுக்கும்‌ 
உதவிசெய்கிறார்கள்‌. நல்ல: சரீர 
ஆரோக்கியமுள்‌எவர்கள்‌, குருடருக்கு 
கண்களாயும்‌, சப்பாணிகளுக்கு கால்களாயும்‌ 
இருக்கிறார்கள்‌. 


பிள்ளைகள்‌ 
ஒருவருக்கொருவர்‌ 
நம்முடைய பரலோக 


கர்த்தருடைய 
அவர்களைப்போலவே. 
உதவிசெய்யவேண்டும்‌. 
பிரயாணத்தில்‌, 
விடுகிறவர்களை, 
தூக்கிவிட்டு, 
பரலோகராஜ்யத்தில்‌ 
உதவிபுரியவேண்டும்‌. 

நான்‌ குருபனுக்குக்‌ கண்ணும்‌, 
சப்பாணிக்குக்‌ காலுயிருந்தேன்‌" 
(யோபு 29:15) என்று யோபு தன்னைப்பற்றிச்‌ 
சொல்லுகிறார்‌. 





i FTN 
TT 


னாம்‌ குருடருக்கும்‌' 
க்க மற்ற மனுஷருடைய 
உதவிகள்‌ அதிகமாய்த்‌ தேவைப்படவில்லை. 


பாபிலோன்‌ தேசத்து. 
சிறையிருப்பிலிருந்து தங்கள்‌ தேசத்திற்கு. 
திரும்பி வருகிறவர்களில்‌ கர்ப்பவதிகளும்‌, 
பிள்ளைத்தாய்ச்சிகளும்‌ கூடமிருக்கிறார்கள்‌. 
அவர்களால்‌ சரீரப்பிரகாரமாக நடக்கவே 
முடியாது. அவர்கள்‌ 
கர்ப்பவேதனையிலிருந்தாலும்‌, சீயோனுக்குத்‌ 
திரும்பிப்போகிறோம்‌ என்னும்‌ சந்தோஷம்‌: 
அவர்களுடைய வேதனைகளை 
நீக்கிப்போடுகிறது. கர்ப்பவதிகளுக்குக்கூட 
பிரயாணம்‌ களைப்பாயில்லை. 


கர்த்தர்‌ நம்மை அழைக்கும்போது, 
தம எரர்‌. பகளினத்தைவோ. அக்தை 
காரணங்களையோ 
எாக்கம்யோக்காகர்‌ சொல்லி, கர்த்தருடைய 
அழைப்பை. அசட்டைபண்ணிவிடக்கூடாது. 
கர்த்தருக்கு கீழ்ப்படிய நம்மால்‌ முடியாது 
என்று நினைக்கவும்‌ கூடாது. சொல்லவும்‌ 
கூடாது. நம்மை அழைக்கிறவர்‌ கர்த்தர்‌ 
கர்‌ நமக்கு உதலிசெய்வார்‌. அவர்‌ நம்மை 
குருடரையும்‌, 
கர்ப்பவதியையும்‌, 
ள்ளைத்தாய்ச்சிை _... வழிநடத்துகிற 
கர்த்தர்‌, நம்மையும்‌ வழிநடத்துவார்‌. 
பாபிலோன்‌. 
சிறையிருப்பிலிருந்து 
யூதர்கள்‌ 
விண்ணப்பங்களோடும்‌. 
அவர்கள்‌ 


A தேசத்து 
திரும்பி வருகிற 
அழுகையோடும்‌ 
வருவார்கள்‌. 
ள்‌. சிறையிருப்பிலிருந்து. 
விடுவிக்கப்பட்ட  சந்தோஷத்திலிருந்தாலும்‌, 
அவர்களுடைய பாவங்களைக்‌ குறித்த 
குற்றவுணர்வு அவர்களுடைய இருதயத்தை 
வேதனைப்படுத்தும்‌. கர்த்தருக்கு 
விரோதமாக தாங்கள்‌ செய்த பாவங்களையும்‌, 
பொல்லாப்புகளையும்‌ நினைத்து யூதாவின்‌ 
மனுஷர்‌ அழுது புலம்புவார்கள்‌. தங்களுடைய 
பாவங்களை மன்னிக்குமாறு கர்த்தரிடத்தில்‌ 
விண்ணப்பம்பண்ணுவார்கள்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


திரும்பி 
வருகிறவர்கள்‌ கர்த்தரிடத்தில்‌ 
விண்ணப்பம்பண்ணுவார்கள்‌. அவர்கள்‌ 
தங்களுடைய பாவங்களினிமித்தமாய்‌ 
அழுது கண்ணீர்‌ ஷிக்கும்போது, கர்த்தர்‌ 
அவர்களுடைய கண்ணீரைத்‌ துடைப்பார்‌. 
அவர்களை வழிநடத்துவார்‌. 


சிறையிருப்பிலிருந்து 

வருகிறவர்களுக்கு தேவைப்படும்‌ 
உதவிகளையும்‌ கர்த்தர்‌ செய்வார்‌. 
அவர்கள்‌ கடந்து வரும்‌ பாதைகள்‌ 
வனாந்தரமான பாதையாகயிருந்தாலும்‌, 
தண்ணீரில்லாத வறட்சியான 
இடமாகயிருந்தாலும்‌, கர்த்தர்‌ அவர்களுக்கு 
தேவையான எல்லா உதவிகளையும்‌ செய்வார்‌. 
அவர்களை வழி நடத்துவேன்‌; அவர்களைத்‌ 
தண்ணீருள்ள நதிகளண்டைக்கு இடறாத 
செம்மையான வழியிலே நடக்கப்பண்‌ ணுவேன்‌"' 
(எரே 319) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


நதிகள்‌ கோடைகாலத்தில்‌ 
கற்றப்போலிகக்கம்‌ மழைகாலத்தில்‌ அந்த 
நதிகளில்‌ பெருவெள்ளம்‌ பிரவாகித்து வரும்‌. 
கர்த்தரோ தம்முடைய ஜனத்தை, வற்றாத 
நதிகளண்டைக்கு வழிநடத்துகிறார்‌. ந்‌ 
நதிகளில்‌ எப்போதும்‌ 
ஓடிக்கொண்டிருக்கும்‌. 

வற்றிப்போகாது. 

பெருவெள்ளம்‌ 

ஜனங்களுக்கு தேவையான தண்ணீர்‌ அந்த 
நதியில்‌ ஒடும்‌. 


பாபிலோன்‌ 
சிறையிருப்பிலிருந்து தங்கள்‌ தேசத்திற்கு 
திரும்பி வருகிற ஜனங்கள்‌, வனாந்தரத்தின்‌ 
வழியாக நடக்கவேண்டும்‌. வனாந்தரத்தில்‌ 
பாதை இருக்காது. ஆனாலும்‌ கர்த்தர்‌ 
அவர்களை இடறாத செம்மையான வழியிலே 
நடக்கப்பண்ணுவார்‌. அவர்கள்‌ பாதை தவறி 
காணாமல்‌ போய்விடமாட்டார்கள்‌. தங்கள்‌ 
தேசத்திற்கு திரும்பிப்போவதற்குப்‌ பதிலாக, 
வேறு தேசங்களுக்கு பாதை 
மாறிப்போய்விடமாட்டார்கள்‌. அவர்கள்‌ 
வழியில்‌ இடறுவதில்லை. அவர்கள்‌ 


செம்மையான வழியிலே நடப்பார்கள்‌. 


திரும்பி 


எல்லா 


தேசத்து 





i FTE 
TT 


கர்த்தருடைய அழைப்பு 
தெளிவாகயிருக்கும்போ து. 
வழிநடத்துகிற பாதையும்‌ தெளிவாயிருக்கும்‌. 
அவர்‌ நம்மை இபறாத செம்மையான 
வழியிலே  நடக்கப்பண்ணுவார்‌. நாம்‌ 
கர்த்தருடைய அழைப்புக்கு கீழ்ப்படியும்போது, 
வழியிலே இடறி விழுந்துவிடுவோமோ என்று 
நாம்‌ பயப்படவேண்டி அவசியமில்லை. 
கர்த்தரே நம்மை கரம்பிடித்து 
வழிநடத்துகிறவர்‌. நாம்‌ கர்த்தருடைய 
அடிச்சுவடுகளைப்‌ பின்பற்றி நடக்கும்போது, 
நாம்‌ ஒருபோதும்‌ இடறிவிழுவதில்லை. 

பாபிலோன்‌ 
சிறையிருப்பிலிருந்து 
தங்கள்‌ தேசத்திற்கு 
ஜனங்களை கர்த்தர்‌ 
அவர்களை தாம்‌ 
காரணத்தையும்‌ 
'தெளிவுபடுத்துகிறார்‌. “இஸ்ரவேலுக்கு நான்‌ 
பிதாவாயிருக்கிறேன்‌. எப்பிராயீம்‌ 
சேஷ்டபுத்திரனாயிருக்கிறான்‌” (எரே 
என்று கர்த்தர்‌... சொல்லுகிறார்‌ ன 
நிமித்தமாகவே கர்த்தர்‌ சிறையிருப்பிலிருந்து 
திரும்பி வருகிற யூதாவின்‌ மனுஷரையும்‌, 
எருசலேமின்‌ குடிகளையும்‌ வழிநடத்துகிறார்‌ 


பிள்ளைகளுக்கு, 
கர்த்தர்‌ தமக்குப்‌ 


ந தெரத்து 
விடுவிக்கப்பட்டு, 
திரும்பி வருகிற 
வழிநடத்துகிறார்‌. 
வழிநடத்துவதற்கான 
கர்த்தர்‌ இங்கு 


“தகப்பன்‌ 
இரங்குகிறதுபோல, 
பயந்தவர்களுக்கு இரங்குகிறார்‌" (சங்‌ 10373) 


பாத்திர வானாயிராவிட்டாலும்‌, 
அவனைத்‌. தள்ளிவிடாமல்‌, தம்முடைய 
சேஷ்டபுத்திரனாக அங்கீகரிக்கிறார்‌. கர்த்தர்‌ 
எப்பிராமீமுக்கு சேஷ்டபுத்திர சுதந்தரமாகிய 
இரட்டிப்பான ஆசீர்வாதங்களைக்‌ 
கொடுக்கிறார்‌. 


இஸ்ரவேல்‌ ஜனத்தாரின்‌ முற்பிதாக்கள்‌ 
எகிப்து தேசத்தில்‌ அடிமைகளாயிருந்தார்கள்‌. 
கர்த்தர்‌ இப்போது என்ன காரணத்திற்காக, 
தம்முடைய ஜனத்தை பாபிலோன்‌ தேசத்து, 
சிறையிருப்பிலிருந்து விடுதலை 
பண்ணினாரோ, அதே காரணத்திற்காகவே, 
கர்த்தர்‌ 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


பார்வோனோடே 
என்னவென்றால்‌: 


அப்பொழுது நீ 
சொல்லவேண்டியது 
இஸ்ரவேல்‌ என்னுடைய குமாரன்‌, என்‌ 
சேஷ்டபுத்திரன்‌. எனக்கு. ஆராதனை 
செய்யும்படி என்‌ குமாரனை அனுப்பிவிட 
என்று கட்டளையிடுகிறேன்‌: அவனை 
விடமாட்டேன்‌. என்பாயாகில்‌ நான்‌ 
உன்னுடைய குமாரனை, உன்‌ 
சேஷ்டபுத்திரனைச்‌ சங்கரிப்பன்‌ என்று 
கர்த்தர்‌ சொன்னார்‌ என்றுசொல்‌ என்றார்‌" 
(யாத்‌ 4:22,23) 

இஸ்ரவேல்‌: (ருடைய 
சேஷ்டபுத்திரன்‌. அவன்‌ பார்வோனுக்கு 
அடிமை ஊழியம்‌ செய்யவேண்டியவனல்ல. 
அவன்‌ கர்த்தரை சேவிக்கவேண்டியவன்‌. 
பார்வோன்‌ கர்த்தருடைய சேஷ்டபுத்திரனை 
அடிமைப்படுத்தக்கூடாது. கர்த்தரை 
சேவிப்பதற்காக பார்வோன்‌ இஸ்ரவேலை. 
விடுதலைபண்ணவேண்டும்‌. 


இஸ்ரவேலைச்‌. சிதறடித்தவர்‌ 
அதைச்‌ சேர்த்துக்கொள்வார்‌ 
எரே 3110-14 


எரே 3110. 
கர்த்தருடைய 


ஜாதிகளே, நீங்கள்‌ 
வார்த்தையைக்‌ கேட்டு, 
தூரத்திலுன்ன தீவுகளில்‌ அறிவித்து, 
இஸ்ரவேலைச்‌ சிதறடித்தவர்‌ அதைச்‌. 
சேர்த்துக்கொண்டு, ஒரு மேய்ப்பன்‌ தன்‌ 
மந்தையைக்‌. காக்கும்வண்ணமாக. 
அதைக்‌ காப்பார்‌ என்று சொல்லுங்கள்‌. 


எரே 8141. கர்த்தர்‌ யாக்கோபை மீட்டு, 


அவனிலும்‌ பலத்தவனுடைய கைக்கு 
அவனை நீங்கலாக்கி விடுவிக்கிறார்‌. 


எரே 81:12. அவர்கள்‌ வந்து, சீயோனின்‌ 

உச்சியிலே கெம்பீரித்து, கர்த்தர்‌ 

அருளும்‌ கோதுமை, திராட்சரசம்‌, 

ய்‌ ஆட்டுக்குட்டிகள்‌, 

என்பவைகளாகிய 

நன்மைகளுக்காக 

அவர்களுடைய 

த்‌ நீர்ப்பாய்ச்சலான 

'தோட்டம்போலிருக்கும்‌; அவர்கள்‌. 
இனித்‌ தொய்த்துபோவதில்லை. 





i THEN 
TT 


எரே 

கன்னிகைகளும்‌, 

முதியோருங்கூட ஆனத்தக்கனிப்பாய்‌ 

மகிழுவார்கள்‌;; நான்‌ அவர்கள்‌. 

துக்கத்தைக்‌ சந்தோஷமாக மாற்றி, 

பகைக்‌ தேற்றி, அவர்கள்‌ சஞ்சலம்‌ 
அவர்களைச்‌: 

ரகக பதநத னை 


எரே 8114. 
ஆத்துமாவைக்‌ 
கொழுமையானவைகளினால்‌ 
பூரிப்பாக்குவேன்‌; என்‌ ஜனங்கள்‌ நான்‌ 
அளிக்கும்‌ 'நன்மையினால்‌ 
திருப்தியாவார்கள்‌ என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 


ஆசாரியர்களின்‌. 


கர்த்தர்‌ தம்முடைய 
அன்பாகயிருக்கிறார்‌ 
கர்த்தருடைய 


த்தின்மீ 
ட்ட 


வார்த்தையைக்‌ 
கேட்கவேண்டும்‌. சொல்லுகிற 
வார்த்தை அவருடைய 

தீர்க்கதரிசன வார்த்தையாகும்‌ க்‌ 


கர்த்தர்‌ 


சிருஷ்டித்தவர்‌ அதை சேர்த்துக்கொள்வார்‌" 
என்றும்‌, "ஒரு மேய்ப்பன்‌ தன்‌ மந்தையைக்‌ 
காக்கும்‌ வண்ணமாக கர்த்தர்‌ 
இஸ்ரவேலைக்‌ காப்பார்‌” (எரே 3140) 
என்றும்‌ கர்த்தருடைய வார்த்தையை 
தூரத்திலுள்ள தீவுகளுக்கு 

வேண்டும்‌. கர்த்தருடைய 

உலகம்‌ முழுவதற்கும்‌ அறிவிக்கவேண்டும்‌. 


கர்த்தரே இஸ்ரவேலை சிதறடித்தவர்‌. 
இவர்கள்‌ பல தேசங்களிலும்‌, பல ஜாதிகள்‌ 

மத்தியிலும்‌ சிதறிப்போயிருக்கிறார்கள்‌. 
கர்த்தர்‌ சிதறிப்போன இஸ்ரவேலை 
மறுபடியும்‌ கூட்டிச்சேர்ப்பார்‌. இஸ்ரவேலை 
சிதறடித்தவர்‌ அதை  சேர்த்துக்கொள்வார்‌. 
அவர்களை ஒரே சரீரமாக கூட்டிச்சேர்ப்பார்‌. 
ஒரே. தொழுவத்திலுள்ள ஒரே மந்தையாக 
கூட்டிச்சேர்ப்பார்‌. அவர்கள்‌ மறுபடியும்‌. 
அந்நிய தேசத்தார்‌ மத்தியிலே 
சிதறிப்போய்விடக்கூடாது. இதற்காக 
கர்த்தர்‌ இஸ்ரவேலை, ஒரு மேய்ப்பன்‌ தன்‌ 
மந்தையைக்‌ காக்கும்‌ வண்ணமாக அதைக்‌ 
காப்பார்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


ஜனங்கள்‌ அந்நிய 

மத்தியில்‌ அடிமைகளாக 

விற்கப்பட்டிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ இப்போது 

அந்நிய தேசத்திலே. 

அடிமைகளாயிருக்கிறார்கள்‌. அவர்களை 

மீட்பின்‌ கிரயத்தை செலுத்த 

இஸ்ரவேலை 

அவர்களை 

பலத்தவர்கள்‌. “கர்த்தர்‌ யாக்கோபை 

மீட்டு, அவனிலும்‌ பலத்தவனுடைய கைக்கு 

அவனை நீங்கலாக்கி விடுவிக்கிறார்‌” 
(எரே 31:1). 


யாக்கோபை 

அடிமைப்படுத்தியிருக்கிறவர்கள்‌ 
யாக்கோபைவிட பலத்தவர்களாகயிருந்தாலும்‌, 
கர்த்தர்‌ எல்லோரையும்விட பலத்தவர்‌. அவர்‌ 
'சர்வவல்லமையுள்ளவர்‌. கர்த்தர்‌ யாக்கோபை 
கிரயம்‌ செலுத்தி மீட்காமல்‌, தம்முடைய 
வல்லமையினால்‌ மீட்கிறார்‌. யாக்கோபைலிட 
பலத்தவனுடைய கைக்கு, கர்த்தர்‌ 
தம்முடைய வல்லமையைப்‌ பயன்படுத்தி, 
யாக்கோபை அவனுடைய சத்துருவுக்கு, 
நீங்கலாக்கி விடுவிக்கிறார்‌. 
வல்லமையினால்‌. 
விடுவிக்கப்பட்டவர்கள்‌ கர்த்தருக்குள்‌ 
'சந்தோஷமாயிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
கர்த்தரை கனம்பண்ணுகிறார்கள்‌ 
மீட்கப்பட்டவர்கள்‌ வந்து சீயோனின்‌ 
உச்சியிலே கெம்பீரிக்கிறார்கள்‌. "அவர்கள்‌ 
வந்து, சீயோனின்‌ உச்சியிலே கெம்பீரித்து, 
கர்த்தர்‌ அருளும்‌ கோதுமை, திராட்சரசம்‌, 
எண்ணெய்‌, ஆட்டுக்குட்டிகள்‌, 
சன்றக்குப்கள்‌ என்பவைகளாகிய இந்த 

காக, ஒடிவருவார்கள்‌" 
ரே 3142) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


மீட்கப்பட்டவர்கள்‌ சீயோனின்‌ 
உச்சியிலே ஏறி, கர்த்தரை கெம்பீரித்து 
குதிப்பார்கள்‌. சீயோன்‌ பரிசுத்த பர்வதம்‌. 
பரிசுத்த பர்வதத்தின்மேல்‌ ஏறி நின்று. 
கர்த்தருடைய ஜனத்தார்‌, கர்த்தரை துதித்து, 
மகிமைப்படுத்துவார்கள்‌. எருசலேமிலே 
தேவாலயத்திற்கு மறுபடியும்‌ அஸ்திபாரம்‌ 
போடப்பட்டபோது. யூதர்கள்‌ சீயோனின்‌ 
உச்சியிலே  கெம்பீரித்து கர்த்தரைத்‌ 
குதித்தார்கள்‌. 


கர்த்தருடைய 





i FTN 
TT 


“கர்த்தர்‌ நல்லவர்‌, இஸ்ரவேலின்மேல்‌ 
அவருடைய கிருபை என்றுமுள்ளது. என்று 
அவர்‌ புகழந்து துதிக்கையில்‌, மாறிமாறிப்‌ 
பாடினார்கள்‌; கர்த்தரைத்‌ துதிக்கையில்‌, 

ஜனங்கள்‌ எல்லாரும்‌ கர்த்தருடைய 


ஆலயத்தின்‌ அஸ்திபாரம்‌ 
பொடப்படுகிறதினிமித்தம்‌ மகா கெம்பீரமாய்‌ 
ஆரவாரித்தார்கள்‌” (எஸ்றா 3:11) 


“அவர்களுடைய ஆத்துமா நீர்ப்பாய்ச்சலான 
தோட்டம்‌ போலிருக்கும்‌ அவர்கள்‌ இனி 
ய்ந்துபோவதில்லை' (எரே 3:12) என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ கர்த்தருடைய 
ஆலயத்தில்‌, அவருடைய ஆசீர்வாதங்கள்‌, 
தண்ணீருள்ள நதிகளைப்போல ஓடிவரும்‌. 
கர்த்தருடைய நன்மைகளைப்‌ 
பெற்றுக்கொள்வதற்கு, மூநாலின்‌ மனுஷர்‌, 
அவருடைய ஆலயத்திற்கு ஒடிவருவார்கள்‌. 


, சிறையிருப்பிலிருந்து திரும்பி வருகிற. 
யூதர்கள்‌ கர்த்தருடைய நன்மைகளை 
நினைத்து, அவரைத்‌ துதித்துப்‌ பாடுவதற்காக, 
கர்த்தருடைய ஆலயத்திற்கு கூடிவருவார்கள்‌ 
தங்களுக்கு கர்த்தருடைய 
ஆசீர்வாதங்களும்‌, அநுக்கிரகங்களும்‌ 
தொடர்ந்து கிடைக்கவேண்டுமென்று. 
கர்த்தரிடத்தில்‌ விண்ணப்பம்பண்ணுவார்கள்‌. 
கர்த்தர்‌ அவர்களுக்கு 
திராட்சரசம்‌, எண்ணெய்‌, 
கன்றுக்குட்டிகள்‌ 


காணிக்கைகளை செலுத்தி, 
துதிக்க தேவாலயத்திற்கு வருகிறார்கள்‌. 
கர்த்தருடைய பலிபீடத்திற்கு 
முதற்பலன்களை காணிக்கைகளாகக்‌. 
கொண்டுவருகிறார்கள்‌. 


கர்த்தருடைய ஆலியானவர்‌ 
தம்முடைய கிருபையினால்‌ நம்முடைய 
ஆத்துமாவை செழிப்புள்ளதாக்குகிறார்‌. 
நம்முடைய ஆத்துமாவும்‌ நீர்ப்பாய்ச்சலான. 
தோட்டம்‌ போலிருக்கிறது. கர்த்தருடைய 
பிள்ளைகள்‌ இனி தோய்ந்துபோவதில்லை. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


நன்மையும்‌ 

அவர்களுக்கு 

வேதனைகளோடு. 

கர்த்தருடைய 

வாக்குத்தத்தமாகும்‌. இந்த 

வாக்குத்தத்தம்‌ கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு 
புதிய எருசலேமில்‌ நிறைவேறும்‌. 


கர்த்தர்‌ புதிய எருசலேமிலே நம்முடைய 
கண்ணீர்கள்‌ யாவையும்‌: துடைப்பார்‌ 
அவர்களுடைய கண்ணீர்‌ யாவையும்‌ தேவன்‌ 
மரணமுமில்லை; 
அலறுதலுமில்லை, 
முந்தினவைகள்‌ 
என்று விளம்பினது' 

(வெளி 21:4) 


பாபிலோன்‌. தேசத்து 

சிறையிருப்பிலிருந்து தங்கள்‌ தேசத்திற்கு 

திரும்பி வருகிற யூதர்களுக்கு துக்கம்‌. 

இருக்காது. அவர்கள்‌ இதுவரையிலும்‌ 

அந்நிய தேசத்தில்‌: பாடுகளையும்‌, 

வேதனைகளையும்‌ அனுபவித்தார்கள்‌. அதன்‌ 

அவர்களுக்கு 

இப்போது கர்த்தர்‌ 

அவர்களுடைய சொந்த 

த்திற்கு திரும்ப அழைத்துக்கொண்டு. 

வந்திருக்கிறார்‌. சிறையிருப்பிலிருந்து திரும்பி 

வந்திருக்கிற யூதாவின்‌ மனுஷருக்கு 
துக்கமோ, அழுகையோ இருக்காது. 


“அப்பொழுது கன்னிகைக வாலி 
er பாம்‌ 
மகிழுவார்கள்‌; நான்‌ அவர்கள்‌ துக்கத்தைச்‌ 
சந்தோஷமாக மாற்றி, அவர்களைத்‌ தேற்றி, 
அவர்கள்‌ சஞ்சலம்‌ நீங்க அவர்களைச்‌ 
சந்தோஷப்படுத்துவேன்‌" (எரே 3:13) என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 

செய்கிறவர்களும்‌, 
ஜனங்களும்‌ 'சந்தோஷமாயிருப்பார்கள்‌. 
“ஆசாரியர்களின்‌ ஆத்துமாவைக்‌ 
கொழுமையானவைகளினால்‌ 
பூரிப்பாக்குவேன்‌: என்‌ ஜனங்கள்‌ நான்‌ 
அளிக்கும்‌ நன்மையினால்‌ திருப்தியாவார்கள்‌” 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ (எரே 31:14). 





f= THE 
TT 


ஜனங்கள்‌ தேவாலயத்திற்கு ஏராளமான 
காணிக்கைகளைக்‌ கொண்டு வருவார்கள்‌. 
கர்த்தருடைய பலிபீடத்திலே திரளான 
பலிகள்‌ செலுத்தப்படும்‌. ஆசாரியரின்‌ 
பங்கும்‌ அதிகமாயிருக்கும்‌ ஆசாரியர்களின்‌ 
ஆத்துமா கொழுமையானவைகளினால்‌ 
பூரிப்பாயிருக்கும்‌. பலிபீடத்தில்‌ 
செலுத்தப்படும்‌ காணிக்கைகளில்‌ 
ஆசாரியருக்கு ஒரு பங்குள்ளது. 
காணிக்கைகள்‌ ஏராளமாயிருப்பதினால்‌,, 
ஆசாரியரின்‌ பங்கும்‌ அதிகமாயிருக்கும்‌. 
அவர்களுக்கு ஒரு நன்மையும்‌ 
குறைவுபடாது. ஆசரியர்களின்‌ 
குடும்பத்தார்‌ திருப்தியாய்ப்‌ புசிப்பார்கள்‌. 
அவர்கள்‌ கொழுமையானவைகளினால்‌ 
பூரிப்பாயிருப்பார்கள்‌. கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனங்களுக்கும்‌ நன்மையான ஈவுகளை 
அருளுவார்‌. அவர்களும்‌ 
திருப்தியாமிருப்பார்கள்‌. 

கர்த்தர்‌ சொ 
வாக்குத்தந்தங்கள்‌, இ சிறிஸ்ுலினால்‌ 
மரக னுக்கு கொடுக்கப்படும்‌ 
ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை குறிக்கும்‌ 
என்று £வதபண்டிதர்கள்‌ விளக்கம்‌ 
சொல்லுகிறார்கள்‌. கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்து கொடுக்கும்‌ ஆத்தும 
இரட்சிப்பின்‌ சந்தோஷம்‌ கோதுமையை 
விடவும்‌, திராட்சரசத்தை விடவும்‌, 
எண்ணெயை விடவும்‌ மேன்மையானதாகும்‌. 


உன்‌ கிரியைக்குப்‌ பலனுண்டு. 
எரே 91:15-17 


எரே 91:15. ராமாவிலே புலம்பலும்‌ 
கசப்பான அழுகையுமாகிய கூக்குரல்‌ 
கேட்கப்பட்டது;ராகேல்‌ தன்‌ 
பின்னைகளுக்காக அழுது, தன்‌ 
யின்னைகள்‌ இல்லாதபடியால்‌ 
அவைகளினிமித்தம்‌ ஆறுதல்‌ 
அடையாதிருக்கிறான்‌ என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 


எரே 3116. தீ அழாதபடிக்கு உன்‌ 
சுத்தத்தை அடக்கி, தீ கண்ணீர்‌ 
விடாதபடிக்கு உன்‌ கண்களைக்‌ 
காத்துக்கொள்‌' கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌; உன்‌ கிரியைக்குப்‌ 
பலனுண்டென்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌; 
அவர்கள்‌ சத்துருவின்‌ தேசத்திலிருத்தூ 
திரும்பிவருவார்கள்‌.. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


உன்‌ முடிவைப்பற்றி 
நம்பிக்கையுண்டு; உன்‌ 
தேசத்துக்குத்‌ 
என்று கர்த்தர்‌ 


பாபிலோன்‌ தேசத்து சிறையிருப்புக்குப்‌ 
போனவர்களில்‌ அநேகர்‌ தங்களுடைய 
பிள்ளைகளை இழந்துவிட்டார்கள்‌. 
கல்தேயர்கள்‌ அவர்களை சிறைப்பிடித்த 
போது, அவர்களுடைய பிள்ளைகளை 
பட்டமத்தினால்‌ வெட்டிக்கொன்றுபோட்டார்கள்‌. 
தங்கள்‌ பிள்ளைகளை இழந்த பெற்றோர்கள்‌ 
புலம்பி அழுதார்கள்‌. ராமாவிலே புலம்பலும்‌ 
கசப்பான அழுகையுமாகிய கூக்குரல்‌ 
கேட்கப்பட்டது. கல்தேயர்கள்‌ யூதாவின்‌ 
மனுஷரை சிறைப்பிடித்து சென்றபோது, 
யூதாதேசம்‌ முழுவதிலும்‌ புலம்பலும்‌ கசப்பான 
அழுகையுமாகிய கூக்குரலும்‌ கேட்கப்பட்டது. 


யூதாதேசத்திலே. பொதுவான 
அழுகையும்‌ கூக்குரலும்‌ கேட்கப்பட்டாலும்‌, 
ராமாவிலே புலம்பலின்‌ கூக்குரலும்‌, 
அழுகையின்‌ கூக்குரலும்‌ மிகவும்‌ 

மாயிருந்தது. நேபுசரதான்‌ 
சிறைப்பிடிக்கப்பட்ட யூதர்களையெல்லாம்‌ 
ராமாவிலே ஒன்றாய்க்‌ கூட்டி 
வைத்திருந்தான்‌. நேபுசராதான்‌ எரேமியாவை 
ராமாவிலிருந்து விடுவித்து அனுப்பிவிட்டான்‌. 


“பாபிலோனுக்குக்‌ கொண்டுபோகும்படி 
எருசலேமிலும்‌ யூதாவிலும்‌ சிறைகளாய்ப்‌ 
பிடித்துவைக்கப்பட்ட ஜனங்களுக்குள்‌ 
எரேமியாவைக்‌ 
நேபுசராதான்‌ 
ராமாவிலிருந்து 
அனுப்பிவிட்ட பின்பு, எரேமியாவுக்குக்‌ 
கர்த்தரால்‌ உண்டான வசனம்‌” (எரே 40:1). 


ராகேல்‌. பிள்ளைக; காக 
அப ரகாச ர இன்கம்‌ 
அவைகளினிமித்தம்‌ ஆறுதல்‌ 
அடையாதிருக்கிறாள்‌. கர்த்தர்‌ 
தக்‌ (எரே ராகேலின்‌ 
ராமாவுக்கும்‌ பெத்லகேமுக்கும்‌. 
நவன. இரன்டு கோத்தா வாரிய 
ஒரு கோத்திரமாகிய பென்யமீன்‌ 
கோத்திரத்தாரும்‌, பத்துக்கோத்திரத்தாருக்கு 
தலைமைக்‌ கோத்திரமான எப்பிராயீம்‌ 
கோத்திரத்தாரும்‌, ராகேலின்‌ சந்ததியைச்‌ 
சேர்ந்தவர்கள்‌. ராகேல்‌ இரண்டு 
குமாரர்களை பெற்றெடுத்தாள்‌. 


என்று 
31:5). 





f= THE 
TT 


வரப்போகிற 
காரியங்களுக்கு 
புதிய ஏற்பாட்டுக்காலத்து 
நமக்கு, நம்முடைய 
இயேசுகிறிஸ்துவே 
வார்த்தையாயிருக்கிறார்‌. இயேசுகிறிஸ்துவின்‌ 
மூலமாகவே, இந்தக்‌ கடைசி நாட்களில்‌ 
கர்த்தர்‌ தம்மையும்‌, தம்முடைய சித்தத்தையும்‌ 
நமக்கு வெளிப்படுத்துகிறார்‌. 


இந்தக்‌ கடைசி நாட்களில்‌ குமாரன்‌ 
மூலமாய்‌ நமக்குத்‌ திருவுளம்பற்றினார்‌;: 
இவரைச்‌ சர்வத்துக்கும்‌ சுதந்தரவாளியாக 
நியமித்தார்‌, இவரைக்கொண்டு 
உலகங்களையும்‌ உண்டாக்கினார்‌" 
(எபி 1:2) 


ஊரீமும்‌ 
நன்மையான 
அடையாளமாகும்‌. 
விசுவாசிகளாகிய 
கர்த்தராகிய 


தேவனை ஒருவனும்‌ ஒருக்காலுங்‌ 
கண்டதில்லை, பிதாவின்‌ மடியிலிருக்கிற 
ஒரேபேறான குமாரனே அவரை 


லெளிப்படுத்தினார்‌" (யோவா 118). 
எல்லாமே 


தத வெளிப்பாடுகள்‌ 
றிஸ்துவை மையமாக 


கண்டகம்‌ நம்முடைய கர்த்தராகிய 
யேசுகிறிஸ்துவின்‌ மூலமாக மாத்திரமே 
நமக்கு தெய்வீக வெளிப்பாடுகள்‌ 
'வெளிப்படுத்தப்படுகிறது. 


ஏபோத்தின்‌ கீழ்‌ அங்கி 
யாத்‌ 28:91-89 


யாத்‌ 28:81. ஏயோத்தின்‌ கீழ்‌ அங்கியை 
முழுவதும்‌ 'இளநீலநூலால்‌. 
உண்டாக்கக்கடவாய்‌. 


யாத்‌ 28:32. தலை நுழைகிற அதின்‌ 
துவாரம்‌ அதின்‌ நடுவில்‌ இருக்கவும்‌, 
அதின்‌ துவாரத்துக்கு நெய்யப்பட்ட. 
வேலையான ஒரு நாடா ௬ற்றிலூம்‌ 
இருக்கவும்‌ வேண்டும்‌; அது 
கிழியாதபடிக்கு மார்க்கவசுத்தின்‌ 
துவாரத்துக்கு ஒத்ததாக இருக்க. 
வேண்டும்‌. 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யாத்‌ 28:38. அதின்‌ கீழோரங்களில்‌ 
இனதீலநால்‌ இரத்தாம்பரநூல்‌ 
சிவப்புநூல்‌ வேலையால்‌ செய்யப்பட்ட 
மாதனம்பழங்களையும்‌, அவைகளுக்கு 
இடையிடையே சுற்றிலும்‌ 
பொன்மணிகளையும்‌ அதின்‌ ஓரங்களில்‌. 
சுற்றிலும்‌ தெங்கும்படி. 
பண்ணிவைக்கவேண்டும்‌. 


யாத்‌ 28:34, அங்கியின்‌ ஓரங்களில்‌ 
சுற்றிலும்‌ ஒரு பொன்மணியும்‌ ஒரு 
மாதனம்பழமும்‌, ஒரு பொன்மணியும்‌ 
ஒரு மாதனம்பழமுமாய்த்‌ 
தொங்குவதாக. 


யாத்‌ 28:35. ஆரோன்‌ ஆராதனை 
செய்யக்‌ கர்த்தநுடைய சுத்நிதியில்‌ 
பரிசுத்த ஸ்தலத்துக்குன்‌' 
பிரவேசிக்கும்போதும்‌, வெளியே 
வரும்போதும்‌, அவன்‌ சாகாதபடிக்கு, 
அதின்‌ சத்தம்‌ கேட்கப்படும்படி. அதைத்‌ 
தரித்துக்கொள்ளவேண்டும்‌. 


யாத்‌ 28:96. பகும்பொன்னினால்‌ ஒரு 
பட்டத்தைப்‌ பண்ணி, கர்த்தருக்குப்‌ 
பரிசுத்தம்‌ என்று அதிலே முத்திரை 
வெட்டாக வெட்டி, 


யாத்‌ 28:37. அது பாகையிலிருக்கும்படி. 
அதை இனநீல 'நாடாவினால்‌ 
பாகையின்‌ முகப்பிலே கட்டுவாயாக. 


யாத்‌ 28:38. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
தங்கன்‌ பரிசுத்த காணிக்கைகளாகப்‌ 
படைக்கும்‌ பரிகத்தமானவைகளின்‌ 
தோஷத்தை ஆரோன்‌ சுமக்கும்படி, அது 
ஆரோனுடைய நெற்றியின்மேல்‌ 
இருப்பதாக; கர்த்தருடைய சந்நிதியில்‌ 
அவர்கள்‌ அங்கிகரிக்கப்படும்படி, அது 
எப்பொழுதும்‌ அவன்‌ நெற்றியின்மேல்‌ 


பஞ்சுநூல்‌ 

உன்சுட்டையையும்‌, 

நூலால்‌ பாகையையும்‌ 

இடைக்கச்சையைச்‌ 

சித்திரத்தையல்‌ வேலையாகப்‌ 
பண்ணுவாயாக.. 





f= FTE 
TT 


யாக்கோபு பென்யமீன்‌ மீது மிகவும்‌: 
அன்பாயிருந்தான்‌. “அவனுடைய குமாரர்‌ 
குமாரத்திகள்‌ எல்லாரும்‌ அவனுக்கு ஆறுதல்‌ 
சொல்ல வந்து நின்றார்கள்‌: ஆனாலும்‌ 
அவன்‌ ஆறுதலுக்கு இடங்கொடாமல்‌, நான்‌ 
துக்கத்தோடே என்‌  குமாரனிடத்தில்‌ 
பாதாளத்தில்‌ இறங்குவேன்‌ என்றான்‌. 
இல்விதமாய்‌ அவனுடை தகப்பன்‌ 
அவனுக்காக அழுதுகொண்டிருந்தான்‌" 
(ஆதி 37:35). 


ராகேல்‌ னுடைய பிள்ளைளைப்‌ 
பெத்றெடக்கும்போதேட அதற்கு “பெனானி' 
என்று பேரிட்பாள்‌. இந்த பெயருக்கு 
"வருத்தத்தின்‌ குமாரன்‌” என்று பொருள்‌. 
ராமாவின்‌ ஜனங்கள்‌ தங்களுடைய 
குமாரர்களுக்காகவும்‌, தங்களுடைய 
குமாரத்திகளுக்காகவம்‌ இங்கே வந்து 
அழுது புலம்புவது வழக்கம்‌. அவர்களுடைய 
அழுகையின்‌ கூக்குரல்‌ மிகுதியாயிருக்கும்‌. 
அவர்களை ஆறுதல்‌ படுத்துவது மிகவும்‌ 
சிரமமான காரியம்‌ 


கல்தேயர்கள்‌ வின்‌ ர 
சிறைப்பிடித்து கொண்டுபோனபோது, 
அவர்களுடைய பிள்ளைகளை 
பெற்றோரிடமிருந்து பிரித்துவிட்டார்கள்‌. சில 
பிள்ளைகளை பட்டயத்தால்‌ கொன்று 
போட்டார்கள்‌. வேறுசில பிள்ளைகளை 
அவர்களுடைய தாய்களிடமிருந்து 
பிரித்தார்கள்‌. பெற்றோருக்கு தங்கள்‌ 
பிள்ளைகளை மறுபடியும்‌ பார்க்கும்‌ வாய்ப்பு 
கிடைக்கவில்லை. இதனால்‌ 

புலம்பலும்‌, கசப்பான 

கூக்குரலும்‌ ராமாவிலே கேட்கப்பட்டது. 


கால; 
'த்வகேயிலள்ள இரண்டு 

ஆண்பிள்ளைகள்‌ 

கொன்றுபோடுமாறு 
உத்தரவிட்டான்‌. இதனால்‌ பெத்லகேமிலே. 
புலம்பலும்‌, கசப்பான அழுகையுமாகிய 
கூக்குரலும்‌ கேட்கப்பட்டது. எரேமியா 
சொன்ன தீர்‌; னம்‌ 


ஏற்பாட்டுக்காலத்தில்‌ நிறைவேறிற்று. 


இயேசுகிறிஸ்‌; 
ஏரோது ராஜா, 
வயதிற்குட்பட்ட 
எல்லோரையும்‌ 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


மிகுந்த 


கூக்குரல்‌ 


புலம்பலும்‌ அழுகையும்‌ 
துக்கங்கொண்டாடலுமாகிய 
ராமாவிலே கேட்கப்பட்டது: ராகேல்‌ தன்‌ 
பிள்ளைகளுக்காக அழுது, அவைகள்‌ 
இல்லாதபடியால்‌ ஆறுதலடையாதிருக்கிறாள்‌. 
என்று. எரேமியா தீர்க்கதரிசியினால்‌ 
உரைக்கப்பட்டது அப்பொழுது நிறைவேறிற்று" 
(மத்‌ 217-18). 


கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம்‌ 
புலம்பினாலும்‌, அழுதாலும்‌, கர்த்தருக்கு 
விரோதமாக முறுமுறுக்கக்கூடாது. 
நம்முடைய வாழ்க்கையில்‌ எப்படிப்பட்ட 
சோகசம்பவம்‌ நடைபெற்றாலும்‌, “நீ 
அழாதபடிக்கு உன்‌ சத்தத்தை அடக்கி, நீ 
கண்ணீர்‌ விடாதபடிக்கு உன்‌ கண்களைக்‌ 
காத்துக்கொள்‌" (எரே 31:16) என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. ஏனென்றால்‌ நம்முடைய 
கிரியைகளுக்கு பலனுண்டு. 

நாம்‌ இப்போது, வேதனைகளை, 
அனுபவித்தாலும்‌, நமக்கு சந்தோஷமான 
முடிவு உண்டாகும்‌. நாம்‌ இப்போது 
உபத்திரவத்திலிருந்தாலும்‌, நம்முடைய முடிவு 
'சமாதானமாயிருக்கும்‌. நாம்‌ இப்போது, 
உபத்திரவத்தை அனுபவித்தாலும்‌, 
நம்முடைய கிரியைக்கு முடிவிலே பலனுண்டு 
என்பதை நாம்‌ விசுவாசிக்கவேண்டும்‌ 
நம்முடைய துக்கம்‌ நம்மிடத்தில்‌ நிரந்தரமாக 
தங்குவதில்லை. கர்த்தருக்கு ஏற்ற வேளை 
வரும்போது, நம்முடைய துக்கம்‌ 
சந்தோஷமாய்‌ மாறும்‌. 


எகிப்து. 3 தேசத்திலிருந்து 
விடுவிக்கப்பட்ட இஸ்ரவேல்‌ ஜனத்தாரில்‌, 
ஒரு சந்ததியார்‌ வனாந்தரத்திலே 
பிரேதங்களாக விழுந்தார்கள்‌. ஆனாலும்‌ 
அவர்களுடைய பின்சந்ததியார்‌ கானான்‌ 
தேசத்திலே வந்து குடியேறினார்கள்‌. 


"உன்‌. கிரியைக்கு பலனுண்டு” 
(எரே 316) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
நம்முடைய துக்க நாளுக்கு ஈடாக, நமக்கு 
சந்தோஷமான நாட்கள்‌ அருளப்படும்‌. 
நம்முடைய துக்கத்திற்கு சரியாக நமக்கு 
சந்தோஷமுண்டாயிருக்கும்‌. கர்த்தர்‌ 

ஏற்ற 





f= ராண 
யாய 


“ஆதலால்‌ இக்காலத்துப்‌ பாடுகள்‌ இனி 
நம்மிடத்தில்‌ வெளிப்படும்‌ மகிமைக்கு 
ஒப்பிடத்தக்கவைகள்‌ அல்லவென்று 
எண்ணுகிறேன்‌" (ரோம 818). 


பாபிலோன்‌ தேசத்து 
சிறையிருப்பிலிருக்கிற யூதர்கள்‌, 
செத்துப்போன தங்களுடைய பிள்ளைகளை 
நினைத்து அழுது புலம்புகிறார்கள்‌. அவர்கள்‌ 
அழாதடிக்கு தங்கள்‌ சத்தத்தை 
அடக்கிகொள்ளவேண்டுமென்றும்‌, அவர்கள்‌ 
கண்ணீர்‌ விடாதடடிக்கு தங்கள்‌ 
கண்களைக்‌ 
காத்துக்கொள்ளவேண்டுமென்றும்‌ கர்‌; 
சொல்லுகிறார்‌. அவர்கள்‌ சத்துருவின்‌ 
தேசத்திலிருந்து திரும்பி வருவார்கள்‌ 
என்று கர்த்தர்‌ வாக்குப்பண்ணுகிறார்‌. 


உன்‌ முடிவைப்பற்றி உனக்கு 
நவின்று பன்‌ பில்கள்‌ நங்கள்‌ 
தேசத்தக்குத்‌ திரம்பிவருவார்கள்‌.. என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌” (எரே 3:17) 
தங்களுடைய பிள்ளைகள்‌ செத்துப்‌ 
போனார்கள்‌ என்று சிறையிருப்பிலிருக்கிற 
யூதர்கள்‌ வேதனையோடு அழுது 
புலம்புகிறார்கள்‌. ஆனால்‌ அவர்களுடைய 
பிள்ளைகள்‌ தங்கள்‌ தேசத்திற்கு திரும்பி 
வருவார்கள்‌ என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ 


பிரபஞ்சத்தில்‌ கர்த்தருக்குள்‌ 
பரமகானானுக்குள்‌ 


இந்தப்‌ 
மரித்தவர்கள்‌ 
பிரவேசிப்பார்கள்‌ 
தங்களுக்கு 
பெற்றுக்கொள்வார்கள்‌. 


நீரே என்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
எரே 31:18,19 


எரே 81:18. நீர்‌ எண்ணை தண்டித்தீர்‌, 
நான்‌ பணியாத 'மாடுபோல்‌ 
அடிக்கப்பட்டேன்‌; என்னைத்‌ திருப்பும்‌, 
அப்பொழுது திருப்பப்படுவேன்‌; நீரே 
என்‌ தேவனாகிய கர்த்தர்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எரே 81:19. நான்‌ திரும்பினயின்பு 
'மனஸ்தாபப்பட்டுக்கொண்டி ருக்கிறேன்‌, 
நான்‌ என்னை அறித்துகொண்டதற்குப்‌ 
பின்பு விலாவில்‌ அடித்துக்‌ 
கொண்டிருக்கிறேன்‌, வெட்கி, 
நாணிக்கொண்டுமிருக்கிறேன்‌, என்‌ 
'இனவயதின்‌ நிந்தையைச்‌. 
சுமத்துவருகிறேன்‌ என்று எப்யிராயிம்‌ 
துக்கித்துப்‌ புலம்பிக்கொண்டி ருக்கிறதை 
திச்சயமாய்க்‌ கேட்டேன்‌. 


எப்பிராயீம்‌ தன்னுடைய 
பாவங்களுக்காக மனந்திரும்பி 
கர்த்தரிடத்திற்கு திரும்பி வருகிறான்‌ 
எப்பிராயீமின்‌ மனுஷர்‌, இஸ்ரவேலின்‌ 
தேவனாகிய கர்த்தரைவிட்டு விலகி, அந்நிய 
தெய்வங்களை பின்பற்றிப்போனார்கள்‌. 
கர்த்தரை ஆராதியாமல்‌ விக்கிரகங்களுக்கு 
தூபங்காட்டினார்கள்‌. இப்போது எப்பிராயீம்‌ 
மனுஷர்‌ கர்த்தருக்கு விரோதமாக தாங்கள்‌ 
செய்த பாவங்களுக்கு மனம்‌ 
வருந்துகிறார்கள்‌. 

எப்பிராயீம்‌ தன்னுடைய பாவத்திற்காக 
மனஸ்தாபப்பட்டுக்‌ கொண்டிருக்கிறான்‌. 
எப்பிராயீம்‌ கோத்திரத்தார்‌, இஸ்ரவேலின்‌ 
மற்ற கோத்திரத்தாருக்கு தலைவர்களைப்‌ 
போல இருக்கிறார்கள்‌. ஆகையினால்‌ இங்கு 
எப்பிராயீமைப்பற்றி விசேஷமாய்ச்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. 


“இவனுடைய குமாரன்‌ 
இவனுடைய குமாரர்‌ சுத்தெலாக்‌, எத்சேர்‌, 
எலியாத்‌: இவர்கள்‌ தேசத்தில்‌ பிறந்த 
காத்தூராருடைய ஆடுமாடுகளைப்‌ பிடிக்கப்‌ 
போனபடியால்‌ அவர்கள்‌ இவர்களைக்‌ 
கொன்றுபோட்டார்கள்‌. அவர்கள்‌ 
தகப்பனாகிய எப்பிராமீம்‌ அநேகநாள்‌ 
துக்கங்கொண்டாடுகையில்‌, அவன்‌ சகோதரர்‌ 
அவனுக்கு ஆறுதல்‌ சொல்லவந்தார்கள்‌" 
நாளா 7:21,22). 


சாபாத்‌: 


எப்பிராமீம்‌ இளகிய மனதுள்ளவன்‌. 
அவனுடைய தயம்‌ 
மென்மையாயிருக்கிறது. தன்னுடைய ஒரே 
குமாரனுக்காக துக்கித்து புலம்புவதுபோல, 
எப்பிராமீம்‌ தன்னுடைய பாவங்களுக்காக 
மனங்கசந்து அழுகிறான்‌. 





i THE 
TT 


எப்பிராமீமின்‌  பாவத்தினிமித்தமாய்‌. 
கர்த்தர்‌ அவனை கண்டித்து திருத்துகிறார்‌. 
கர்த்தர்‌ தன்னை தண்டிக்கும்போது, 
எப்பிராமீமால்‌ ந்‌ ள்‌ 


அடக்கிக்கொள்ளாமல்‌ 
வெளிப்படுத்துகிறான்‌. 
தண்டித்தீர்‌” (எரே 3147) என்று எப்பிராயீம்‌ 
கர்த்தரிடத்தில்‌ சொல்லுகிறான்‌. 

எப்பிராயீம்‌ கர்த்தருடைய கோ 
கீழிருக்கிறான்‌. ப்பிராமீமுக்கு ர்‌ 
தேவைப்படுகிறது. ர்‌ தம்முடைய 
நீதிமினால்‌ எப்பிராமீமைத்‌ தண்டிக்கிறார்‌. 
அவனைத்‌  திருத்துகிறார்‌ எப்பிராயீம்‌. 
பணியாத மாடுபோல்‌ இருக்கிறான்‌. கர்த்தர்‌ 
பணியாத மாட்டை அடிப்பதுபோல, 
எப்பிராமீமை அடிக்கிறார்‌. “நான்‌ பணியாத 
மாடுபோல்‌ அடிக்கப்பட்டேன்‌" என்று 
எப்பிராமீழும்‌ சொல்லுகிறான்‌. பணிகிற மாடு 
நுகத்தை தன்‌ கழுத்தில்‌ ஏற்றுக்கொள்ளும்‌. 
பணியாத மாடு நுகத்தை 
சந்ழுக்கொள்ளா து, 
கீழ்ப்படியாது. 

_எப்பிராயீமிடம்‌ 
அவன்‌ 
கீழ்ப்படியவில்லை. 
விரோதமாக 
கலகும்பண்ணினான்‌. 
தண்டித்தார்‌. 
அப்பொழுது 
எப்பிராயீம்‌ 


பணிவு 


வாலிபத்தில்‌ பாவங்களை நினைக்கும்போது. 
எப்பிராயீமுக்கு மனவேதனையும்‌, 
நிந்தையாயும்‌ இருக்கிறது. 

எப்பிராயீம்‌ 
நினைத்து, 
கோபப்படுகிறான்‌. 
மனஸ்தாபப்பட்டுக்கொண்டிருக்கிறேன்‌, நான்‌ 
என்னை அறிந்துகொண்டதற்குப்‌ பின்பு 
விலாவில்‌ அடித்துக்கொண்டிருக்கிறேன்‌, 
வெட்கி, நாணிக்கொண்டுமிருக்கிறேன்‌' 
(எரே 39) என்று எப்பிராயீம்‌. 
வேதனையோடு சொல்லுகிறான்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆயக்காரன்‌ ஜெபாலத்தில்‌ 
கர்த்தருக்கு முன்பாக ஜெபம்பண்ணும்போது, 
கர்த்தரை நோக்கிப்‌ பார்க்கவும்‌ 
துணியவில்லை. தன்னுடைய பாவங்களினால்‌ 
மனம்‌ வேதனைப்பட்டு, ஆயக்காரன்‌: 
தன்னுடைய மார்பிலே அடித்துக்கொள்கிறான்‌. 
அதுபோலவே எப்பிராயீம்‌ தன்னுடைய 
விலாவில்‌ அடித்துக்கொள்கிறான்‌. விலாவில்‌ 
அடித்துக்கொள்வது. வெட்கப்படுவதற்கும்‌, 
வேதனைப்படுவதற்கும்‌ அடையாளம்‌. 
எப்பிராயீம்‌. தன்னுடைய பாவங்களை 
நினைத்து வெட்கி நாணுகிறான்‌. 


எப்பிராமீம்‌ தன்‌ சுயபலத்தினால்‌. 
கர்த்தருக்கு அருகாமையில்‌ போகமுடியாது. 
அவன்‌ கர்த்தருக்கு விரோதமாகக்‌ 
கலகப்பண்ணியவன்‌. கர்த்தர்‌ தம்முடைய 

மினால்‌  எப்பிராமீமை 
கொள்ளவேண்டும்‌. 


எப்பிராயீம்‌ 

சொல்லுவது, எரேமியா 
விண்ணப்பம்பண்ணுவது. 
கர்த்தாவே என்னைக்‌ குணமாக்கும்‌, 
அப்பொழுது குணமாவேன்‌: என்னை 
இரட்சியும்‌, அப்பொழுது இரட்சிக்கப்படுவேன்‌;: 
தேவரீரே என்‌ துதி" (எரே 17:14) 


எப்பிராமீழுக்கு தேவனுடைய 
கிருபையில்‌ மிகுந்த நம்பிக்கையிருக்கிறது. 
கர்த்தர்‌ தன்னுடைய ஜெபத்தைக்‌ கேட்பார்‌ 
என்று எப்பிராயீம்‌ நம்புகிறான்‌. கர்த்தர்‌ 
தன்னைத்‌ திருப்பும்போது, தான்‌ 

ப்பப்படுவதாக எப்பிராயீம்‌ பூரண 
நிச்சயத்தோடிருக்கிறான்‌. நான்‌ திரும்பி 
பின்பு மனஸ்தாபப்பட்டுக்கொண்டிருக்கிறேன்‌” 
(எரே 319) என்றும்‌ எப்பிராயீம்‌ 
சொல்லுகிறான்‌. 


போலிருக்கிறது. 





i FTE 
TT 


நம்முடைய இருதயம்‌ கர்த்தருக்கு. 
நேராக திரும்பவேண்டும்‌. கர்த்தருடைய 
கிருபை நமக்குள்‌ கிரியை நடப்பிக்கவேண்டும்‌. 
அப்போது. நம்முடைய இருதயத்தில்‌: 
கர்த்ருடைய கிருபையும்‌ இரக்கமும்‌. 
நிரம்பியிருக்கும்‌. நம்முடைய இருதயம்‌ 
கர்த்தருக்கு நேராக திரும்பும்‌. 
பாவிகளாகயிருக்கிறவர்கள்‌ கர்த்தரைப்பற்றிய 
அறிவுக்கு வரவேண்டும்‌. அவர்கள்‌ 
கர்த்தரைப்பற்றிய சரியான அறிவைப்‌ 
பெற்றுக்கொள்ளும்போது, ர்கள்‌ 
மெய்யாகவே சரியான 
நடப்பார்கள்‌. கர்த்தரைப்பற்றிய அறிவு 
ஒரு பாவியை, அவனுடைய தவறான. 
பாதையிலிருந்து, சரியான பாதைக்கு 
திருப்பம்‌ கர்த்தர்‌ அவனைத்‌ திருபபவார்‌ 
அவன்‌ கர்த்தரிடத்திற்கு திரும்புவான்‌. 

எப்பிராயீம்‌ கர்த்தருக்கு விரோதமாகப்‌ 
பாவம்‌ செய்தான்‌. கர்த்தர்‌ அவனைத்‌ 
தண்டித்தார்‌. ஆனாலும்‌ அந்த தண்டனை 
அவனுக்கு போதுமானதாயில்லை. கர்த்தர்‌ 
அவனைத்‌ தண்டித்தும்‌, அவன்‌ முற்றிலுமாய்‌ 
மனந்திரும்பவில்லை. அவன்‌ பணியாத 
மாடுபோலிருந்தான்‌. கர்த்தரோ பணியாத 
மாட்டை அடிப்பதுபோல, எப்பிராமீமை 
அடித்தார்‌. 

தேவனுடைய ஆலியானவர்‌ 
எப்பிராயீமைத்‌ திருத்துகிறார்‌. எப்பிராமீமின்‌ 
இருதயத்தில்‌ கிரியை நடப்பிக்கிறார்‌ 
அவனுக்கு சத்தியத்தை உபதேசம்‌ 
பண்ணுகிறார்‌. ஆவியானவரின்‌ 
உபதேசத்தோடு, கர்த்தர்‌ கொடுக்கும்‌. 
சிட்சையும்‌ சேர்ந்துகொள்கிறது. உபதேழும்‌ 
சிட்சையும்‌ ஒன்று சேரும்போது. கர்த்தருடைய 
சித்தம்‌ இலகுவாய்‌ நிறைவேறுகிறது. 


எப்பிராயிம்‌ 
அருமையான 
அல்லவோ 
எரே 81:20 


எனக்கு. 
குமாரன்‌: 


எரே 31:20. எப்பிராயீம்‌ எனக்கு. 
அருமையான குமாரன்‌ அல்லவோ? 
அவன்‌ எனக்குப்‌ பிரியமான 
மின்னையல்லவோ? அவனுக்கு 
விரோதமாய்ப்‌ பேசினது முதல்‌ அவனை 
நினைத்துக்கொண்டே இருக்கிறேன்‌; 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆகையால்‌ என்‌ உன்னம்‌ அவனுக்காகக்‌ 
அவனுக்கு உருக்கமாய்‌ 
கர்த்தர்‌ 


எப்பிராமீமின்மீது 
மனதுருக்கமாயிருக்கிறார்‌.  எப்பிராயீமுக்கு. 
கர்த்தருடைய கண்களில்‌ கிருபையும்‌. 
இரக்கமும்‌ கிடைத்திருக்கிறது. கர்த்தர்‌ 
எப்பிராமீமை தமக்கு அருமையான 
குமாரனாக அங்கீகரிக்கிறார்‌ அவள்‌ 
தமக்கு பிரியமான பிள்ளை 
என்று கர்த்தர்‌ சாட்சி சொல்லுகிறார்‌. 
எப்பிராயீம்‌ பணியாத மாடுபோல, 
கர்த்தருக்கு கீழ்ப்படியாமலிருந்தாலும்‌, அவன்‌ 
கர்த்தருக்கு அருமையான குமாரனாகவும்‌, 
பிரியமான  பிள்ளையாகவும்‌ 
எப்பிராயீம்‌ கெட்ட 
குமாரனாகமிருந்தாலும்‌, தன்‌ தகப்பனுக்கு 
சேஷ்டபுத்திரனாயிருக்கிறான்‌. 


எப்பிராமீமைப்பற்றிச்‌' 
“எப்பிராமீம்‌ எனக்கு 
குமாரனல்லவோ? அவன்‌ 
பிரியமான பிள்ளையல்லவோ" 
என்று ற சொல்லுகிறார்‌ எப்பிராயீம்‌ இப்போது 
தன்னுடைய பாவங்களுக்கு மனந்திரும்பி, 
மனஸ்தாபப்பட்டுக்‌ கொண்டிருக்கிறான்‌. 
தன்னுடைய பாவங்களை நினைத்து, 
தன்னுடைய விலாவில்‌ அடந்துக்‌ 
கொண்டிருக்கிறான்‌. கர்த்தருக்கு 
கீழ்ப்டியாமல்‌ போனதை நினைத்து வெட்கி, 
நாணிக்கொண்டிருக்கிறான்‌. 


கர்த்தர்‌ எப்பிராமீமை நினைத்துக்‌ 

கொண்டேயிருக்கிறார்‌. எ்பரம்மையறறி 

கர்த்தருடைய இருதயத்தில்‌ சமாதானமான 

சிந்தனைகளே நிரம்பிமிருக்கிறது. கர்த்தர்‌ 

பிள்ளைகளை அடித்தாலும்‌, 

ஒருபோதும்‌ அவர்களை 

கர்த்தர்‌ யூதாவின்‌ 

மனுஜரை அவர்களுடைய தேசத்திலிருந்து 

துரத்திவிட்டாலும்‌, கர்த்தர்‌ ஒருபோதும்‌. 

அவர்களை தம்முடைய 

கண்பார்வையிலிருந்து துரத்திவிடவில்லை. 

தம்முடைய இருதயத்தின்‌ 
சிந்தனைகளிலிருந்து. 


கர்த்தர்‌ அவர்களை 
விலக்கிவிடவுமில்லை. 





i THEN 
ETT 


கர்த்தர்‌... கிருபையும்‌, இரக்கமும்‌, 
நீடிய பொறுமையுமுள்ளவர்‌. எப்பிராயீமின்‌ 
பாலத்தினிமித்தமாய்‌ கர்த்தர்‌ அவனைத்‌ 
தண்டித்தார்‌. அவன்‌ பணியாத மாடுபோல. 
அடிக்கப்பட்டான்‌, கர்த்தர்‌ எப்பிராமீமைத்‌ 
தண்டித்தாலும்‌, அவருடைய உள்ளம்‌ 
அவனுக்காக கொதிக்கிறது. 


“எப்பிராமீமே, நான்‌ உன்னை எப்படிக்‌ 
கைவிடுவேன்‌? இஸ்ரவேலே, நான்‌ உன்னை 
எப்படி ஒப்புக்கொடுப்பேன்‌? நான்‌ உன்னை 
எப்படி ஆத்துமாவைப்போலாக்குவேன்‌? 
உன்னை எப்படி செபோயீமைப்‌ போல. 
வைப்பேன்‌? என்‌ இருதயம்‌ எனக்குள்‌ 
குழம்புகிறது: என்‌ பரிதாபங்கள்‌ ஏகமாய்ப்‌ 
பொங்குகிறது. என்‌ உக்கிர 
கோபத்தின்படியே செய்யமாட்டேன்‌; 
எப்பிராமீமை அழிக்கும்படித்‌ திரும்பமாட்டேன்‌; 
ஏனென்றால்‌ நான்‌ 
தேவனாயிருக்கிறேன்‌ 
நடுவிலுள்ள பரிசுத்தர்‌; 
பட்டணத்துக்கு விரோதமாக 
(ஓசி 11:89). 


ஆகையால்‌ 
வரேன்‌” 


எப்பிராமீமின்மீது. 
வந்திருக்கிற அன்பு இன்னும்‌ மாறவில்லை. 
அவனுக்கு உருக்கமாய்‌ இரங்குவேன்‌ 
ஈன்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. கர்த்தர்‌ 
எப்பிராமீமுக்கு நன்மை செய்வதாக 
வாய்குப்பண்ணுகிறார்‌. எப்பிராமீமை 
கர்த்தர்‌ திருப்பியிருக்கிறார்‌ அவன்‌ 
கர்த்தருக்கு சமீபமாக திு்பப்ப்டிரக்கிறான்‌. 
திரும்பி பின்பு 
கொண்டிருக்கிறான்‌. 


எப்பிராமீம்‌ கர்த்தரிடத்தில்‌ சொல்லுகிறான்‌. 
கர்த்தர்‌ அவனுக்கு உருக்கமாய்‌ இரங்குகிறார்‌. 
இ.ஸ்ரவேலாகிய குமாரத்தியே, 
திரும்பு 

எரே 31:21,22 


எரே 31:21. உனக்குக்‌ 
குறிப்படையாளங்களை திலுத்து; 
உனக்குத்‌ தூண்களை நாட்டு; நீ நடத்த 
வழியாகிய பாதையின்மேல்‌ உண்‌ 
மனதை ஷை இஸ்ரவேலாகிய 
குமாரத்தியே, திரும்பு; இத்த 
உன்னுடைய பட்டண 5 
திரும்பு. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சீர்கெட்டுப்போன 

எத்தமட்டும்‌ விலகித்‌ 

கர்த்தர்‌ பூமியிலே ஒரு. 

சிருஷ்டிப்பார்‌, 

ஸ்திரீயானவன்‌ புருஷனைச்‌ சூழ்ந்து 
கொள்ளுவாள்‌. 


எருசலேமின்‌ 

பாபிலோன்‌. தேசத்து 
சிறையிரப்பிகிருக்கிறார்கள்‌. கர்த்தர்‌ 
அவர்களை விடுவிக்கப்போவதாகவும்‌, 
அவர்களுடைய சொந்த தேசத்திற்கு திரும்ப 
அழைத்து வந்து, அங்கே அவர்களை 
குடியேற்றப்போவதாகவும்‌ வாக்குப்‌ 
பண்ணுகிறார்‌. அவர்கள்‌ சியோனுக்கு 
திரும்பி வர தங்களை ஆயத்தம்‌. 
பண்ணிக்கொள்ளவேண்டும்‌. அவர்கள்‌ 
இடறிவிழுந்துவிடக்கூடாது. தங்களுடைய 
ஆலியில்‌ சேர்ந்துபோய்விடக்கூடாது. 


"சிறையிருப்பிலிருக்கிற 


பண்‌ மனுஷரும்‌ 


வீணாக்கிவிடாமல்‌, 
ோனப்படுத்திக்கொள்ளவேண்டும. 
“இஸ்ரவேலாகிய குமாரத்தியே, திரும்பு" 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 

இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ பாபிலோன்‌. 
தேசத்து சிறையிருப்பிலிருந்தாலும்‌, அவர்கள்‌ 
இன்னும்‌ கன்னிகையாகவே இருக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ தங்கள்‌ தேவனுக்கு 
மணவாட்டியாகவும்‌, நிச்சயம்‌ 
பண்ணப்பட்டவளாகவும்‌. இருக்கிறார்கள்‌. 
இஸ்ரவேலின்‌ பரிசுத்தருக்கு 
நியமிக்கப்பட்டிருக்கிற, கன்னிகையாகிய 
இஸ்ரவேல்‌ என்னும்‌ குமாரத்தி, தன்னுடைய 
பட்டணங்களுக்கு திரும்பவேண்டும்‌. 

“இந்த உன்னுடைய பட்டணங்களுக்கே 
திரும்பு" (எரே 31:21) என்று கர்த்தர்‌ 
யூதாவின்‌ மனுஷரைப்‌ பார்த்து சொல்லுகிறார்‌. 
அவர்களுடைய பட்டணங்கள்‌ இப்போது 
சீரழிந்துபோயிருக்கிறது. மண்‌ மேடாய்க்‌, 
கிடக்கிறது. ஆனாலும்‌ அந்தப்‌ பட்டணங்களே 
அவர்களுடைய பட்டணங்கள்‌. இப்போது 
பாழாய்ப்போயிருக்கிற பட்டணங்களே, கர்த்தர்‌ 
அவர்களுக்கு கொடுத்த பட்டணங்கள்‌. 
அந்தப்‌ பட்டணங்களுக்கே யூதாவின்‌ 
மனுஷர்‌ திரும்பிப்போகவேண்டும்‌. 





i THE 
TT 


கல்தேயர்கள்‌ 
எருசவேன்‌ 
தேசத்திற்கு 


யூதாவின்‌ மனுஷரையும்‌ 
குடிகளையும்‌ தங்கள்‌ 

சிறைப்பிடித்துகொண்டு 
போனார்கள்‌. அவர்கள்‌ எருசலேமிலிருந்து 
பாபிலோனுக்கு எந்த வழியாகப்‌ 
போனார்களோ, அந்த வழியாகவே அவர்கள்‌ 
பாபிலோனிலிருந்து எருசலேமுக்கு 
'திரும்பிப்போகவேண்டும்‌. அவர்கள்‌ 
எருசலேமிலிருந்து பாபிலோனுக்கு 
போனபோது, வேதனையோடு 
அழுதுகொண்டு போனார்கள்‌. துக்கத்தோடு 
ப்பிக்கொண்டு. போனார்கள்‌. 
அவர்களுடைய தங்களுடைய 
வேதனைகளையும்‌, துக்கங்களையும்‌ 
அவர்களுக்கு ஏராளமாய்ச்‌ 
சொல்லியிருக்கிறார்கள்‌. 


யூதாவின்‌ மனுஷரும்‌, எருசலேமின்‌ 
குடிகளும்‌ பாபிலோன்‌ தேசத்திலிருந்து 
எருசலேமுக்கு, தாங்கள்‌ வந்த வழியாகவே. 
திரும்பிப்போகவேண்டும்‌. போகும்‌ வழியில்‌ 
ள்‌ முற்பிதாக்கள்‌, தங்களுக்கு. 
சொன்ன சோகமான 
சம்பவங்களெல்லாம்‌ அவர்களுடைய 
நினைவுக்கு வரும்‌. கர்த்தர்‌ தங்களை 
பாபிலோன்‌ தேசத்து சிறையிருப்பிலிருந்து 
விடுவித்ததை அவர்கள்‌ நன்றியோடு 
நினைவுகூருவார்கள்‌. அவர்களுடைய 
முற்ிதோக்கள்‌ பாபிலோனுக்கு 
ிறப்பட்டுப்போனதை இவர்களுக்கு 
சொல்லியிருக்கிறார்கள்‌. இவர்களோ 
பாபிலோன்‌ நன்‌ , சிறையிருப்பிலிருந்து 
தேசத்திற்கு. 


சந்தோஷமாய்‌ 


பிதாக்கள்‌ 


செய்யத்‌ தவறிய த்திக்‌, 


இனிமேல்‌. துரிதமாய்‌ செய்வதற்கு 
தங்களை ஒப்புக்கொடுக்கவேண்டும்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


பாபிலோன்‌ 
சிறையிருப்பிலிருந்து தங்கள்‌ 
திரும்பிப்போகிறவர்களிடம்‌, "உனக்குக்‌ 
குறிப்படையாளங்களை நிறுத்து: உனக்குத்‌ 
தூண்களை நாட்டு; நீ கடந்த ன்‌ 
பாதையின்மேல்‌ உன்‌ வை” 
(எரே 3:21) என்று கர்த்தர்‌ ர்‌ சொல்லுகிறார்‌ 


தேசத்திற்கு 


போகவேண்டிய 
மனதை வைக்கவேண்டும்‌. 
கர்த்தருடைய பெரும்பாதை. 
கர்த்தர்‌ நியமித்திருக்கிற பரிசுத்தமான பாதை. 
ம்முடைய மன ப்‌ 
காய. எகபவ கையார்‌ 
நம்மால்‌ இந்தப்‌ பாதையில்‌ நடக்க முடியாது. 
நம்முடைய மனதில்‌ இரட்சிக்கப்படவேண்டும்‌. 
என்னும்‌ விருப்பம்‌ இருந்தால்‌ மாத்திரமே, 
நாம்‌ இரட்சிப்பின்‌ பாதையில்‌ கடந்து, 
இரட்சிக்கப்படவேண்டும்‌ 
நம்முடைய ல்‌ 


திரும்பிப்போகிறலர்கள்‌, 
குறிப்படையாளங்களை 
என்றும்‌, தங்களுக்கு 
நாட்டவேண்டும்‌ என்றும்‌ 
சொல்லுகிறார்‌. அவர்கள்‌ 
போகவேண்டிய பாதையில்‌ 
மாறிப்போய்விடக்கூடாது. மிகுந்த கவனமாக 
ன்னேறிச்‌ செல்லவேண்டும்‌. நாம்‌ 
ட்சிப்பின்‌ பாதையில்‌ மிகுந்த 
எச்சரிப்போடும்‌, கவனத்தோடும்‌ முன்னேறிச்‌ 
செல்லவேண்டும்‌. இல்லையென்றால்‌ பாதை 
விலகி, நம்முடைய இரட்சிப்பை 
இழந்துலிடக்கூடிய ஆபத்து வந்துவிடும்‌. 





f= FTE 
TT 


பாபிலோன்‌ 
சிறையிருப்பிலிருந்து. 
வருகிற ஜனங்களில்‌, 
வருகிறவர்கள்‌. மிகுந்த 
வரவேண்டும்‌. அவர்களுக்கு 
போகும்‌ பாதையைப்பற்றி 
தெரிந்திருக்கவேண்டும்‌. 

பின்பற்றி வருகிற. ஜனங்களுக்கு 
குறிப்படையாளங்களை நிறுத்தவேண்டும்‌. 
அவர்களுக்கு தூண்களை நாட்டவேண்டும்‌. 
இவர்களுக்கு பின்னால்‌ வருகிறவர்கள்‌, 
இவர்கள்‌ நிறுத்திய 
குறிப்படையாளங்களையும்‌, இவர்கள்‌ நாட்டிய 
தூண்களையும்‌ பார்த்து, பாதையில்‌ 
காணாமல்‌ போய்விடாமல்‌, அவர்களை 
பின்பற்றி வருவதற்கு உதவியாயிருக்கும்‌. 


ஈசீர்கெட்டுப்போன குமாரத்தியே, எந்த 
மட்டும்‌ விலகி திரிவாய்‌' (எரே 31:22) என்று 
கர்த்தர்‌ கேட்கிறார்‌. சிறையிருப்பிலிருந்து 
சீயோனுக்கு திரும்பிப்போகிறவர்கள்‌ தெளிந்த 
சிந்தையுள்ளவர்களாயிருக்கவேண்டும்‌. 
சீயோனுக்கு திரும்பிப்போகிறோம்‌ 
முழுநிச்சயம்‌ அவர்களுக்குள்‌ காணப்பட 
வேண்டும்‌. பயமோ அல்லது கவலையோ 
அவர்களை திசை திருப்பிவிடக்கூடாது. 
தங்கள்‌ பாரங்களையெல்லாம்‌  கர்த்தர்மீது, 
வைத்துவிட்டு, சீயோனை நோக்கிப்‌ பார்த்து. 
தாங்கள்‌ வந்த பாதையிலேயே, திரும்பிப்‌ 
போகவேண்டும்‌. 


தேசத்து. 

சீயோனுக்கு திரும்பி 
முதலாவதாக 
கவனத்தோடு 
தாங்கள்‌ 
நன்றாய்த்‌ 
தங்களை 


என்னும்‌ 


கர்த்தர்‌ 
வாக்குத்தத்தங்களைக்‌ 
சீயோனுக்கு 


டய உஜனத்திற்கு: 
கொடுத்திருக்கிறார்‌. 
திரும்பிப்போகிறவர்கள்‌ 
பார்த்து, 
கற்க டுத்றிக்கொள்ற 
“கர்த்தர்‌ பூமியிலே ஒரு 
சிருஷ்டிப்பார்‌, ஸ்திரீயானவள்‌ 
சூழ்ந்துகொள்வாள்‌” (எரே 31:22) 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
கர்த்தருடைய 
பலவீனமான ஸ்திரீயைப்போல 


nd 
என்று 


சபையானது 
இருக்கிறது. 
சத்துருவுக்கு 
யுத்தம்பண்ண 
ஆனால்‌ கர்த்தருடைய 
'பலவீனமாயிருக்கிறார்கள்‌. 
கர்த்தருடைய பிள்ளைகளை 
போட்டிருக்கிறார்கள்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


உலகத்தைப்‌ 
கலங்கிப்போயிருக்கிறார்கள்‌. 

கைவிடப்பட்டு மனம்நொந்தவளான 
ஸ்திரீயைப்போலவும்‌, இளம்பிராயத்தில்‌ 
விவாகஞ்செய்து தள்ளப்பட்ட 
மனைவியைப்போலவும்‌ இருக்கிற உன்னைக்‌ 
கர்த்தர்‌ அழைத்தார்‌ என்று உன்‌ தேவன்‌ 
சொல்லுகிறார்‌" (ஏசா 54:6). 


ர்‌ சபையை 
ஒப்பிட்டுச்‌ சொல்லுகிறார்‌. 
பெரிய அடையாளம்‌ 
காணப்பட்டது: ஒரு 
அணிந்திருந்தாள்‌, அவள்‌ பாதங்களின்‌ கீழே 
சந்திரனும்‌, அவள்‌ சிரசின்‌ மேல்‌ பன்னிரண்டு 
நட்சத்திரங்களூள்ள கிரீடமும்‌ இருந்தன" 
(வெளி 123). 


ஒரு ஸ்திரீயோடு 
“அன்றியும்‌ ஒரு 


கர்த்தருடைய பரிசுத்தவான்கள்‌ 
சேனையையமோல 8 இருக்கிறார்கள்‌ 
சத்துருக்கள்‌ பரிசத்தவான்௧ளை 
வளைந்துகொண்டாலும்‌, கர்த்தர்‌ 
தம்முடைய ஜனத்திற்காக யுத்தம்பண்ணுவார்‌ 
பரிசுத்தவான்கள்‌ தங்கள்‌ சத்துருக்களை 
மேற்கொள்வார்கள்‌. 

“அவர்கள்‌ பூமியெங்கும்‌ பரம்பி, 
பரிசுத்தவான்‌களுடைய  பாளையத்தையும்‌, 
பிரியமான. நகரத்தையும்‌ 
வளைந்துகொண்டார்கள்‌; அப்பொழுது, 
தேவனால்‌ வானத்திலிருந்து அக்கினி 
இறங்கி அவர்களைப்‌ பட்சித்துப்போட்டது” 
(வெளி 203). 


“கர்த்தர்‌ பூமியிலே ஒரு புதுமையை 
சிருஷ்டிப்பார்‌" (எரே 31:22) என்று எரேமியா 
கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறார்‌. 

ப்‌ ப பரகனதுமா்‌ 

குறிக்கும்‌ என்று 

வியாக்கியானம்‌ 

சொல்லுகிறார்கள்‌. இயேசுகிறிஸ்துவின்‌ 

அபிஷேகம்‌ இந்த உலகத்திற்கு ஓர்‌ 
அடையாளமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. 





i THE 
ETT 


“ஆதலால்‌ ஆண்டவர்‌ 
உங்களுக்கு 

கொடுப்பார்‌; i 

கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள்‌, 
அவருக்கு இம்மானுவேல்‌ என்று பேரிடுவாள்‌"' 
(ஏசா 7:14), 


'நமக்கு ஒரு பாலகன்‌ பிறந்தார்‌; 
நமக்கு ஒரு குமாரன்‌ கொடுக்கப்பட்டார்‌: 
கர்த்தத்துவம்‌ அவர்‌ தோளின்மேலிருக்கும்‌: 
அவர்‌ நாமம்‌ அதிசயமானவர்‌, 
ஆலோசனைக்கர்த்தா, வல்லமையுள்ள 
தேவன்‌, நித்திய பிதா, சமாதானப்பிரபு 
என்னப்படும்‌" (ஏசா 9:6). 


“ஸ்திரீயானவள்‌ 
சூழ்ந்துகொள்வாள்‌" (எரே 
வாக்கியத்திற்கு 
ஸ்திரீயானவள்‌, 


புருஷனை 
31:22) என்னும்‌ 
கன்னிமரியாளாகிய 
தன்னுடைய கர்ப்பத்தில்‌, 
சர்வவல்லமையுள்ள இயேசுகிறிஸ்துவை 
சுமப்பாள்‌" என்று  வேதபண்டிநர்கள்‌ 
வியாக்கியானம்‌ சொல்லுகிறார்கள்‌. இந்த. 
வாக்கியத்தில்‌ புருஷன்‌" என்னும்‌ 
ர்த்தைக்‌ கேபேர்‌" என்னும்‌ எபிரெய 
பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. 
தேவனே, இங்கு. 
என்று, அதாவது 

என்று அழைக்கப்படுகிறார்‌. 


ஆயிரம்‌ தலைமுறைகளுக்கும்‌ கிருபை 
செய்கிறவரும்‌, பிதாக்களுடைய அக்கிரமத்தை 
அவர்களுடைய பின்னடியார்‌ பிள்ளைகளின்‌ 
மடியிலே 'சரிக்கட்டுகிறவருமாகிய 
சேனைகளின்‌ கர்த்தர்‌ என்னும்‌ நாமமுள்ள 
மகத்துவமும்‌ வல்லமையுமுள்ள தேவனே, 
யோசனையிலே பெரியவரும்‌, செயலிலே. 
வல்லவருமாயிருக்கிறீர்‌; அவனவனுக்கு. 
அவனவனுடைய வழிக்குத்தக்கதாகவும்‌, 
அவனவனுடைய கிரியைகளின்‌ 
பலனுக்குத்தக்கதாகவும்‌ அளிக்கும்படி, 
உம்முடைய கண்கள்‌ மனுபுத்திரருடைய எல்லா 
வழிகளின்‌ மேலும்நோக்கமாயிருக்கின்‌ றன” 
(எரே 32:18 19). 


ஏசாயா தீர்க்கதரிசி கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்துவைக்‌ குறிப்பதற்கு “கேபேர்‌" 
என்னும்‌ எபிரெய ர்‌ 
பயன்படுத்தியிருக்கிறார்‌. 
இயேசுகிறிஸ்து “எல்‌ 
அதாவது 
தேவனாகயிருக்கிறார்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தத்துவம்‌ அவர்‌ தோளின்மேலிருக்கும்‌; 

அவர்‌ நாமம்‌ அதிசயமானவர்‌, 

ஆலோசனைக்கர்த்தா, வல்லமையுள்ள 

தேவன்‌, நித்திய பிதா, சமாதானப்பிரபு 
சா 9:6) 


ஆசீர்வதிக்கக்கடவர்‌ 
எரே 81:28-26 


எரே 31:28. இஸ்ரவேலின்‌ தேவனாகிய 
சேனைகளின்‌ கர்த்தர்‌ சொல்லுகிறது 
என்னவென்றால்‌... நான்‌ அவர்கள்‌ 
சிறையிருப்பைத்‌. திருப்பும்போது, 
அவர்கள்‌: நீதியின்‌ வாசஸ்தலமே, 
பரிசுத்த பர்வதமே, கர்த்தர்‌ 
உன்னை  ஆசிர்வதிக்கக்கடவரென்கிற 
வார்த்தையை யூதாவின்‌ தேசத்திலும்‌ 
அதின்‌ பட்டணங்களிலும்‌ 
சொல்லுவார்கள்‌. 


எரே 3124. அதிலே வூதாவும்‌, 
அதனுடைய எல்லாப்‌ பட்டணங்களின்‌' 
மனுஷரும்‌ பாயிரிடுங்‌ குடிகளும்‌, 
மந்தைகளை மேய்த்துத்‌ 
'திமிகிறவர்களும்‌ ஏகமாய்க்‌ 
குடியிருப்பார்கள்‌. 
எரே 9135. நான்‌  விடாய்த்த 
ஆத்துமாவைச்‌. சம்பூரணமடையப்‌ 
பண்ணி, தொய்ந்த. எல்லா. 
ஆத்தூமாவையும்‌ நிரப்புவேன்‌. 


எரே 81:26. இதற்காக நான்‌ விழித்துப்‌ 
பார்த்துக்‌ கொண்டிருக்கிறேன்‌; 
என்தித்திரை எனக்கு. 
இன்பமாயிருத்தது. 


யூதாவின்‌ மனுஷரும்‌ 
குடிகளும்‌ பாபிலோன்‌ தத்‌ 
சிறையிருப்பிலிருந்து தங்கள்‌ தேசத்திற்கு 
- அங்கே மறுபடியும்‌ 

. குடியேறுவார்கள்‌. 

எல்லோரும்‌: 


எருசலேமின்‌ 
தேசத்து 





f= FTE 
TT 


இப்போது யூதாதேசமும்‌, எருசலேம்‌ 

நகரமும்‌ பாழாய்க்கிடக்கிறது. அது 

மண்மேடாய்ப்போயிற்று. அதை 

பார்க்கிறவர்கள்‌ எல்லோரும்‌ ஈசலிடுகிறார்கள்‌. 

யூதாவின்‌ மனுஷரையும்‌ எருசலேமின்‌ 

குடிகளையும்‌ அவதூறாய்ப்‌ பேசுகிறார்கள்‌. 

அப்படிப்பட்ட தூஷண வார்த்தைகள்‌ யூதா 

தேசத்திலே பல்ல கேட்கப்படாது. கர்த்தர்‌ 

அவர்கள்‌ 

த்தப்‌ 

நீதியின்‌ வாசஸ்தலமே, 

கர்த்தர்‌ உன்னை ஆசீர்வதிக்கக்கடவர்‌” (எரே 
ஆசீர்வாதமான நல்ல 
சொல்லுவார்கள்‌. இந்த 
யூதாவின்‌ தேசத்திலும்‌ 

அதின்‌ பட்டணங்களிலும்‌ சொல்லுவார்கள்‌. 


தேசத்து, 
தங்கள்‌ தேசத்திற்கு 
யூதாவின்‌ மனுஷர்‌ 


பக்கமிருக்க. 
மனதில்‌ ஏற்பட்டிருக்கிற 


ந்தம்‌ சமத்‌ தெரிகிறது. 
பட்டணங்கள்‌ 

கொள்ளைக்காரர்களின்‌ 
கூடாரங்களாமிருந்தது. இப்போதோ அங்கு 

நீதி வாசமாயிருக்கிறது. இஸ்ரவேல்‌ வம்‌ 
பரிசுத்த. பர்வதமாயிருக்கிறது. சீயோன்‌ 
பர்வதத்தில்‌ நீதி வாசமாயிருக்கிறது. 


டப கர்வம்‌! சந்தான 


குயேறகிறா்கள்‌ அவர்களுக்கு அங்கே ஒரு 
குறைவுமில்லை. எல்லாம்‌ தாராளமாயும்‌, 
சம்பூரண நிறைவாயும்‌ இருக்கிறது. 
யூதாதேசத்திலே யூதாவும்‌, அதனுடைய 
எல்லாப்‌ பட்டணங்களின்‌ மனுஷரும்‌, பமிரிடுங்‌ 
குடிகளும்‌, மந்தைகளை மேய்த்துத்‌ 
திரிகிறவர்களும்‌ ஏகமாய்க்‌ குடியிருப்பார்கள்‌ 
(எரே 3:24 
, யூதாதேசம்‌ இதுவரையிலும்‌ பாழாய்க்‌ 
பட்டணங்களெல்லாம்‌ 
அது பல 
ஒன்றுக்கும்‌ 
பிரயோஜனப்படாத வனாந்தரம்‌ போலிருந்தது. 
அந்த தேசத்திலே ஒரு காலத்தில்‌ காயீனும்‌ 
ஆபேலும்‌ தங்கள்‌ மந்தைகளை மேய்த்து. 
அங்கே பயிரிட்டு குடியிருந்தார்கள்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பின்பு அவனுடைய சகோதரனாகிய 
ஆபேலைப்‌ பெற்றாள்‌: ஆபேல்‌ ஆடுகளை 
மேய்க்கிறவனானான்‌, காயீன்‌ நிலத்தைப்‌ 
பமிரிடுகிறவனானான்‌" (ஆதி 4:2). 


பூர்வகாலத்தில்‌, கானான்‌ தேசத்தில்‌ 
சொற்ப... எண்ணிக்கையான ஜனங்களே 
குடியிருந்தார்கள்‌. கர்த்தர்‌ கானான்‌ 
தேசத்தை மறுப்டியுமாய்‌ ஆசிீர்வதிக்கிறார்‌. 
அங்கே இப்போது பயிரிடும்‌ குடிகளும்‌, 
மந்தைகளை மேய்த்து திரிகிறவர்களும்‌ 
ஏகமாய்க்‌ குடியிருக்கிறார்கள்‌. 


ர்களின்‌ 

க்கிறது. 
அவர்கள்‌ கபன்‌! வேதனைகளையும்‌, 
பாடுகளையும்‌ உபத்திரவங்களையும்‌ 
அனுபவித்து, வருத்தத்தோடிருக்கிறார்கள்‌. 
கர்த்தரோ, டாய்த்த  ஆத்துமாவைச்‌ 
சம்பரணமடையப்பண்ணி, தொய்ந்த எல்லா 
ஆத்துமாவையும்‌ நிரப்புவேன்‌" (எரே 31:25) 
என்று சொல்லுகிறார்‌. 


கர்த்தர்‌ 
வாக்குத்தத்தம்‌, 
விசுவாசிகளுக்கு 
பண்ணப்பட்டிருக்கிற 
ஆசிீர்வாதங்களைக்‌ 
வேதபண்டிதர்கள்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 


எரேமியா தீர்க்கதரிசி கர்த்தருடைய 
வார்த்தைகளை யூதாவின்‌ மனுஷருக்கும்‌. 
எருசலேமின்‌ குடிகளுக்கும்‌ சொல்லுகிறார்‌. 
கர்த்தருடைய வார்த்தைகள்‌ ஆசீர்வாதமான 
வார்த்தைகளாகவும்‌, யூதர்களை 
உற்சாகப்படுத்துகிற வார்த்தைகளாகவும்‌ 
இருக்கிறது. இதனால்‌ எரேமியா மிகுந்த 
மகிழ்ச்சியடைகிறார்‌. கர்த்தருடைய 
வார்த்தையைச்‌ சொல்லும்போது 
எரேமியாவுக்கு. மிகுந்த 
சந்தோஷமுண்டாயிற்று. 


இங்கு சொல்றகிற 
இரட்சிக்கப்பட்ட 
வாக்குப்‌ 
ஆவிக்குரிய 
குறிக்கும்‌ என்று 
வியாக்கியானம்‌ 





i THE 
TT 


எரேமியா இப்படிப்பட்ட வார்த்தைகளைச்‌ 
சொல்லவேண்டும்‌ என்றுதான்‌ 
காத்துக்கொண்டிருந்தார்‌. 

தன்னுடைய சுயமாய்‌ 
சொல்லக்கூடாது. கர்த்தர்‌ தன்னுடைய 
வாமில்‌ போட்ட வார்த்தைகளை மாத்திரமே 
அவர்‌ ஜனங்களுக்கு சொல்லவேண்டும்‌. 
இப்போது எரேமியா எதிர்பார்த்த 
வார்த்தைகளை, கர்த்தர்‌ அவர்‌ மூலமாய்‌ 
சொல்லுகிறார்‌. “இதற்காக நான்‌ விழித்துப்‌ 
பார்த்துக்கொண்டிருக்கிறேன்‌" (எரே 3:26) 
என்று எரேமியா சொல்லுகிறார்‌. 


ர்‌ யூதாவின்‌. 
சர்ச்‌ குடிகளுக்கும்‌ 
வார்த்தைகளையும்‌, 

வார்த்தைகளையும்‌ எரேமியாவின்‌ மூலமாய்ச்‌ 
சொன்னார்‌. அந்த வார்த்தைகளை 
சொன்னபோது  எரேமியாவின்‌ உள்ளம்‌. 
கலங்கியது. அவருக்கு நித்திரை 
வரவில்லை. இப்போதோ கர்த்தர்‌ எரேமியா 
மூலமாய்‌ ஆறுதலான வார்த்தைகளைச்‌ 
சொல்லுகிறார்‌. எரேமியா இந்த 
வார்த்தைகளை ஜனங்களுக்கு 
சொல்லும்போது, அவருடைய உள்ளத்தில்‌ 
சமாநானமுண்டாயிற்று. அவருடைய 
நித்திரை அவருக்கு ன்பமாயிருக்கிறது. 
நன்றாய்‌ நித்திரை பண்ணுகிறவர்கள்‌ 
களைப்பு நீங்கி உற்சாகமாயிருப்பார்கள்‌. 
அதுபோலவே எரேமியாவும்‌ இப்போது, 
களைப்பும்‌ சோர்வும்‌, கவலையும்‌, 
கலக்கமும்‌ நீங்கி, சமாதானமாயும்‌, 
'சந்தோஷமாயும்‌, உற்சாகமாயும்‌ இருக்கிறார்‌ 


கட்டவும்‌ 
அவர்கள்‌ பேரில்‌ 
ஜாக்கிரதையாயிருப்பேன்‌ 
எரே 31:27,28 


நாட்டவும்‌ 


எரே 8122. இதே, நாட்கள்‌ 
வருமென்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌, 
அப்பொழுது இஸ்ரவேல்‌ 
குடும்பத்தையும்‌ மூதா குடும்பத்தையும்‌ 
மனுஷவித்தினாலும்‌, மிருகவித்தினாலும்‌ 
விதைப்பேன்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எரே 31:28. அப்பொழுது நாண்‌ 
பிடுங்கவும்‌ இடிக்கவும்‌ திர்மூலமாக்கவும்‌. 
அழிக்கவும்‌ தீங்குசெய்யவும்‌ 
அவர்கண்பேரில்‌ எப்படி, 
ஜாக்கிரதையாயிரு த்தேனோர, 
அப்படியே கட்டவும்‌ 
அவர்கண்பேரில்‌ 
ஜாக்கிரதையாமிருப்பேன்‌. 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


நாட்டவும்‌ 


என்று 


கர்த்தருடைய 
செழித்திருப்பார்கள்‌. 
எண்ணிக்கையில்‌ பெருகுவார்கள்‌. 
இஸ்ரவேல்‌. குடும்பத்தையும்‌ 
யூதாகுடும்பத்தையும்‌ மனுஷவித்தினாலும்‌ 
மிருகவித்தினாலும்‌ விதைப்பேன்‌ என்று, 
சொல்லுகிறார்‌. யூதாவின்‌ மனுஷருடைய 
எண்ணிக்கையும்‌ பெருகும்‌. அவர்களுடைய 
மிருகங்களின்‌ எண்ணிக்கையும்‌ பெருகும்‌. 


இங்கு சொல்லுகிற 
வாக்குத்தத்தம்‌, புதிய ஏற்பாட்டுக்காலத்து 
சுவிசேஷ சபை அற்புதமாய்‌ வளர்ந்து 
பெருகும்‌ என்பதற்கு அடையாளமாயிருக்கிறது. 
கர்த்தரே அவர்களை கட்டுவார்‌. கர்த்தர்‌ 
அவர்களை நாட்டுவார்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
ஜனத்தின்‌ பேரில்‌ ஜாக்கிரதையாயிருப்பார்‌ 


கர்த்தர்‌ 


மனுஷருக்கும்‌ 
நன்மையான 
தை தம்முடைய 


கர்த்தர்‌ யூதாவின்‌ 
இஸ்ரவேல்‌ குடிகளுக்கு! 
காரியங்களை செய்வார்‌. 
சித்தத்தின்‌ பிரகாரம்‌, தமக்கு சித்தமான 
காலத்தில்‌ செய்வார்‌. “இதோ நாட்கள்‌ வரும்‌" 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. அப்போது 
கர்த்தர்‌. யூதாவின்‌ மனுஷரையும்‌ 
எருசலேமின்‌ குடிகளையும்‌ ஆசீர்வதிப்பார்‌. 
அவர்களை பலுகிப்‌ பெருகச்‌ செய்வார்‌. 
அவர்களை கட்டுவார்‌. அவர்களை நட்டுவார்‌. 


யூதாவின்‌ மனுஷர்‌ கர்த்தருக்கு 
விரோதமாகப்‌ பாவம்‌ செய்தபோது. 
கர்த்தருடைய கோபம்‌ அவர்கள்மேல்‌ வந்தது. 
அவர்கள்‌ கர்த்தரைவிட்டு விலகி அந்நிய 
தெய்வங்களைப்‌ பின்பற்றிப்போனார்கள்‌. 
கர்த்தரை ஆராதியாமல்‌ விக்கிரகங்களுக்கு 
தூபங்காட்டினார்கள்‌. இதனால்‌ கர்த்தர்‌ 
யூதாவின்‌ மனுஷர்மீது கோபமாமிருந்தார்‌. 
அவர்களை பிடுங்கவும்‌, இடிக்கவும்‌, 
நிர்மூலமாக்கவும்‌ , அழிக்கவும்‌, தீங்கு. 
செய்யவும்‌ கர்த்தர்‌ அவர்கள்‌ பேரில்‌ 
ஜாக்கிரதையாயிருந்தார்‌. 





i ETHER 
ஈயா 


ஏபோத்தின்‌ கீழ்‌ அங்கியை எவ்வாறு 
செய்யவேண்டும்‌ என்று கர்த்தர்‌ கட்டளை 
கொடுக்கிறார்‌. ஏபோத்தின்‌ கீழ்‌ அங்கியை 
முழுவதும்‌ இளநீலநூலால்‌ உண்டாக்க 
வேண்டும்‌. தலை நுழைகிற அதின்‌ துவாரம்‌ 
அதின்‌ நடுவில்‌ இருக்கவும்‌, அதின்‌ 
துவாரத்துக்கு நெய்யப்பட்ட வேலையான ஒரு 
நாடா சுற்றிலும்‌ க்கவும்‌ வேண்டும்‌; 
அது... கிழியாதபடிக்கு  மார்க்கவசத்தின்‌ 
துவாரத்துக்கு ஒத்ததாக இருக்க வேண்டும்‌. 
(யாத்‌ 28:31,32). 


கீழோரங்களில்‌ நீலநூல்‌ 
'சிவப்புநூல்‌ வேலையால்‌ 
செய்யப்பட்ட மாதளம்பழங்களையும்‌, 
அவைகளுக்கு இடையிடையே சுற்றிலும்‌ 
பொன்மணிகளையும்‌ அதின்‌ ஓரங்களில்‌ 
சுற்றிலும்‌ தொங்கும்படி 
பண்ணிவைக்கவேண்டும்‌ (யாத்‌ 28:33, 
அங்கியின்‌ ஓரங்களில்‌ சுற்றிலும்‌ ஒரு 
பொன்மணியும்‌ ஒரு மாதளம்பழமும்‌, ஒரு 
பொன்மணியும்‌ ஒரு  மாதளம்பழமுமாய்த்‌ 
தொங்கவேண்டும்‌. ஆரோன்‌ ஆராதனை 
செய்யக்‌ கர்த்தருடைய சந்நிதியில்‌. பரிசுத்த 


இரத்தாம்பரநூல்‌ 


சாகாதடிக்கு, அதின்‌ சத்தம்‌ ட்‌ 
தரித்துக்கொள்ளவேண்டும்‌ 


அதைத்‌ 
(யாத்‌ 28:34,35) 


ஏபோத்து பிரதான  ஆசாரியனுடைய 
வெளிவஸ்திரமாகும்‌...... ஏபோத்தின்‌ கீழ்‌ 
ங்‌ ஏபோத்துக்குள்ளே இருக்கிறது. 


ல தொங்கிக்கொண்டிருக்கும்‌ மாதளம்‌ 
அதன்‌ அழகுக்காக 
செல்வப்படடரக்கதது. 


அங்கியின்‌ ஓரங்களில்‌ சுற்றிலும்‌ 
ஒரு பொன்மணி தொங்குகிறது. பிரதான 
ஆசாரியன்‌ கர்த்தருடைய சந்நிதியில்‌ 
பிரவேசிக்கும்போது. பொன்மணியின்‌ சத்தம்‌ 
கேட்கும்‌. மகாபரிசுத்த ஸ்தலத்திற்கு 
வெளியே இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ இருப்பார்கள்‌. 
பிரதான ஆசாரியன்‌ மாத்திரமே. 
கர்த்தருடைய சந்நிதிக்குள்‌ பிரவேசித்து. 
அவருக்கு ஆராதனை செய்வான்‌. அவன்‌ 
மகாபரிசுத்த ஸ்தலத்தில்‌ அங்கும்‌ இங்கும்‌ 
நடக்கும்போது. அவனுடைய அங்கியில்‌: 
தொங்கிக்கொண்டிருக்கும்‌ பொன்மணியின்‌: 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சத்தம்‌, வெளியே இருக்கிறவர்களுடைய 
செவிகளில்‌ கேட்கும்‌. இந்த சத்தத்தைக்‌ 
கேட்கிறவர்கள்‌, மகாபரிசுத்த 
ஸ்தலத்திற்குள்ளே பிரதான ஆசாரியன்‌ 
உமிரோடிருக்கிறான்‌ என்பதை 
உறுதிபண்ணிக்கொள்வார்கள்‌. 


ஏபோத்தின்‌: கீழ்‌ அங்கியில்‌ 
தொங்கிக்கொண்டிருக்கும்‌ பொன்மணிக்கு 
வேதபண்டிதர்கள்‌ ஆவிக்குரிய விளக்கம்‌. 
சொல்லுகிறார்கள்‌. இந்தப்‌ 
பொன்மணியானது இந்த உலகத்தில்‌ 
இயேசுகிறிஸ்துவின்‌ சுவிசேஷம்‌ 
பிரசங்கிக்கப்படுவதற்கு அடையாளம்‌. 
என்று வேதபண்டிதர்கள்‌ விளக்கம்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 


பிரதான 
ஜனத்தாருக்காக 
தலத்திற்கு பிரவேசித்ததுபோல, 
ய மகாபிரதான ஆசாரியராகிய 
கர்த்தராகிய “இயேசுகிறிஸ்து ்‌ 
கர்த்தருடைய 
பிரவேசித்திருப்பதற்கு இது அடையாளம்‌ 
என்றும்‌ வேதபண்டிதர்களில்‌ சிலர்‌ மேலும்‌ 
ஒரு விளக்கத்தை சொல்லுகிறார்கள்‌. 


ஆசாரியன்‌ இஸ்ரவேல்‌ 
மகாபரிசுத்த 


அங்கியின்‌ ங்களில்‌ 
மாதுளம்பழம்‌ தொங்கிக்கொண்டிருக்கிறது, 
இது நறுமணம்‌ கொடுக்கும்‌ பழமாகும்‌. 
இந்தப்‌ பழத்தின்‌ நறுமணம்‌ சுவிசேஷத்தின்‌ 
நறுமணத்திற்கு அடையாளம்‌ என்று 
வேதபண்டிதர்கள்‌ விளக்கம்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 


கர்த்தர்‌. மோசேயை நோக்கி, 
“பசம்பொன்னினால்‌ ஒரு பட்டத்தைப்‌ பண்ணி, 
கர்த்தருக்குப்‌ பரிசுத்தம்‌ என்று அதிலே 
முத்திரை வெட்டாக கடம்‌ அது பாகையிலி 
ருக்கும்டி அதை இளநீல நாடாவினால்‌ 
பாகையின்‌ முகப்பிலே கட்டுவாயாக” (யாத்‌ 
28:36,37) என்று சொல்லுகிறார்‌. 


பரிகத்தர்‌. 
செய்கிற 


அவருக்கு 
ஆசாரியர்களும்‌ 
ஆரோன்‌ 
எப்போதும்‌ 


தன்‌ நெற்றியிலே அணிந்திருக்கிறார்‌. 





f= THE 
TT 


இப்போதோ கர்த்தருடைய நாள்‌ 

வந்திருக்கிறது. கர்த்தர்‌ அவர்களை கட்டவும்‌ 

நாட்டவும்‌ அவர்கள்‌ பேரில்‌ 

ஜாக்கிரதையாயிருக்கிறார்‌. கர்த்தரால்‌. 

நாட்டப்பட்டவர்கள்‌ உறுதியாய்‌ 

அவர்கள்‌ 

திரளான கனிகளைக்‌ 

கர்த்தருடைய ஜனத்தார்‌ 

பிரியமானவர்களாகவம்‌, 
பிரயோஜனமானவர்களாகவும்‌ இருப்பார்கள்‌. 


அவனவன்‌ தன்தன்‌ 
அக்கிரமத்தினிமித்தமே சாவான்‌ 
எரே 31:29,30 


எரே 81:29. பிதாக்கள்‌ 
திராட்சக்காய்களைத்‌ தின்றார்கள்‌, 
பின்னைகளின்‌ பற்கள்‌ கூசிப்போயின 
என்று அந்நாட்களில்‌ 
சொல்லமாட்டார்கன்‌. 


எரே 31:30. அவனவன்‌ தன்தன்‌ 
அக்கிரமத்தினிமித்தமே சாவான்‌; எத்த 
மனுஷன்‌ திராட்சக்காய்களைத்‌ 
தின்பானேோ அவனுடைய பற்களே 
கூசிப்போகும்‌. 


யூதாமனுஷரின்‌ முற்பிதாக்கள்‌ 
கர்த்தருக்கு விரோதமாகப்‌ பாவம்‌ 
செய்தார்கள்‌. அவர்களுடைய பாவங்களை 
கர்த்தர்‌ அவர்களுடைய பிள்ளைகளிடத்தில்‌ 


விசாரிக்கமாட்டார்‌ 
இயேசுகிறிஸ்துவின்‌ காலத்தில்‌ 
துன்மார்க்கமான யூதர்கள்‌, தங்களுடைய 
முற்பிதாக்களின்‌ பாவங்களுக்கு 
முக்கியத்துவம்‌ கொடுத்து பனகன 
அவர்களுடைய பாவங்களினால்‌ தங்களுக்கு 
சாபம்‌ வருவதாக சொன்னார்கள்‌. 
இயேசுகிறிஸ்துவின்‌ நாட்களில்‌, 
யூதர்களுடைய முற்பிதாக்கள்‌ பாவம்‌ 
செய்நதுபோல, அவர்களுடைய பிள்ளைகளும்‌ 
பாவம்‌ செய்நார்கள்‌. இதனால்‌ கர்த்தருடைய 
கோபம்‌ பெற்றோர்மீதும்‌ வந்தது. 
அவர்களுடைய பிள்ளைகள்மீதும்‌ வந்தது. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நீதிமானாகிய ஆபேலின்‌ இரத்தம்‌. 
முதல்‌ தேவாலயத்துக்கும்‌ பலிபீடத்துக்கும்‌ 
நடுவே நீங்கள்‌ கொலைசெய்த பரகியாவின்‌ 
குமாரனாகிய சகரியாவின்‌ இரத்தம்‌ 
வரைக்கும்‌, பூமியின்மேல்‌ சிந்தப்பட்ட 
நீதிமான்களின்‌ இரத்தப்பழியெல்லாம்‌ 
உங்கள்மேல்‌ வரும்படியாக இப்படிச்‌ 
செய்வீர்கள்‌. இவைகளெல்லாம்‌ இந்தச்‌ 
சந்ததியின்மேல்‌ வருமென்று, மெய்யாகவே 
உங்களுக்குச்‌ சொல்லுகிறேன்‌" 
(மத்‌ 23:35,36). 

பிதாக்கள்‌ திராட்சக்காய்களைத்‌ 
தின்றார்கள்‌, பிள்ளைகளின்‌ பற்கள்‌ 
கூசிப்போயின" (எரே 31:29) என்று யூதர்கள்‌ 
தங்களுடைய முற்பிதாக்களின்‌ பாவங்களைக்‌ 
குறித்து சொல்லுவது வழக்கம்‌, 
முன்னோர்களுடைய பாவங்களின்‌ 
விளைவினால்‌ தங்களுக்கு சாயங்கள்‌ 
வந்திருப்பதாக பிள்ளைகள்‌ சொல்லுவது 
வழக்கம்‌. ஆனால்‌ கர்த்தருடைய நாட்களில்‌ 
இதுபோல சொல்லமாட்டார்கள்‌. 


அவனவன்‌ தன்தன்‌ 
அக்கெமத்தினிமித்தமே சாவான்‌; எந்த 
மனுஷன்‌ திராட்சக்காய்களைத்‌ தின்பானோ 
அவனுடைய  பற்களே  கூசிப்போகும்‌" 
(எரே 31:30) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


பெற்றோரின்‌ பாலங்களை 

பிள்ளைகளிடத்தில்‌ 
விசாரிக்கமாட்டார்‌. ஆனாலும்‌ கர்த்தர்‌ 
அவர்களுடைய முற்பிதாக்களோடு தாம்‌ 
செய்து கொண்ட உடன்படிக்கையை 
மறந்துவிடாமல்‌ நினைவுகூருவார்‌. அந்த 
உடன்படிக்கையின்‌ பிரகாரமாக, கர்த்தர்‌ 
அவர்களுடைய பிள்ளைகளுக்கு நன்மை 
செய்வார்‌. பிதாக்கள்‌ பாவம்‌ செய்தாலும்‌, 
பிள்ளைகள்‌ பாவம்‌ செய்யவில்லையென்றால்‌, 
கர்த்தர்‌ பிள்ளைகளை மெய்யாகவே 
ஆசீர்வதிப்பார்‌. பிதாக்கள்‌ செய்த 
பாவங்களுக்காக பாவம்‌ செய்யாத 
அவர்களுடைய பிள்ளைகளை நீதியான 
கர்த்தர்‌ தண்டிக்கமாட்டார்‌. 


கர்த்தர்‌ 
அவர்களுடைய 


அவனவன்‌. தன்‌ தன்‌ 
அக்கிரமத்தினிமித்தமே சாவான்‌. ஒருவனும்‌ 
பிதாக்களின்‌ 


சாவதில்லை. 


யார்‌ பாவம்‌. 


பாவம்‌ 
செய்கிறவனுடைய ஆத்துமா சாகும்‌. 





i THE 
TT 


புது உடன்படிக்கை 
எரே 31:81-34 


எரே 3131. இதே, நாட்கள்‌ 
வருமென்று கர்த்தர்‌ செல்லுகிறார்‌, 
அப்பொ இண்ரவேல்‌ 
குடும்பத்தோடும்‌ யூதா குடும்பத்தோடும்‌ 
புது உடன்படிக்கை பண்ணுவேன்‌. 


எரே 81:82. நான்‌ அவர்கள்‌ பிதாக்கனை 
எகிப்து தேசத்திலிருந்து அழைத்துவரக்‌. 
கைப்பிடித்த நாளிலே அவர்களோடே. 
பண்ணின உடன்படிக்கையின்‌ படி. 
அல்லு ஏனெனில்‌ நான்‌ அவர்களுக்கு. 
நாயகராயிருத்தும்‌, அத்த என்‌ 
உடன்படிக்கையை அவர்கள்‌ மீறி 
அவமாக்கிப்போட்டார்களே. என்று. 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


எரே 31:88. அத்நாட்களுக்குப்‌ பிற்பாடு, 
நான்‌... இஸ்ரவேல்‌ குடும்பத்தோடே 
பண்ணப்போகிற உடன்படிக்கையாவது; 
நான்‌ என்‌ தியாயப்பிரமாணத்தை 
அவர்கள்‌ உள்ளத்திலே வைத்து, அதை 
அவர்கள்‌ இருதயத்திலே எழுதி, நான்‌. 
அவர்கள்‌ தேவனாயிருப்பேன்‌, அவர்கள்‌ 
என்‌ ஜனமாயிருப்பார்கன்‌ என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


31:34. இனி ஒருவன்‌ அன்‌ 
அயலானையும்‌, ஒருவன்‌ 
சகோதரனையும்‌ நோக்கி: க்‌ 
அறிந்துகொன்‌ என்று போதிப்பதில்லை; 
அவர்களில்‌ சிறியவன்முதல்‌ 
பெரியவன்மட்டும்‌, எல்லாரும்‌ என்னை 
அறித்துகொன்வார்கள்‌ என்னு கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌ நான்‌ அவர்கள்‌ 
அக்கிரமத்தை மன்னித்து, அவர்கள்‌ 
பாவங்களை இனி நினையாதிருப்பேன்‌. 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ குடும்பத்தோடும்‌, 
யூதாகுடும்பத்தோடும்‌ தம்முடைய 
உடன்படிக்கையைப்‌ புதுப்பித்துக்கொள்வார்‌. 
அவர்களோடு புதுஉடன்படிக்கை 
பண்ணுவார்‌. அவர்களுக்கு வரும்‌ எல்லா 
ஆசிர்வாதங்களும்‌ ஏதோ எதேச்சையாக 
வந்தவையல்ல. அவையெல்லாம்‌ 
கர்த்தருடைய உடன்படிக்கையின்‌ 
பிரகாரமாகவும்‌, அவருடைய 
வாக்குத்தத்தின்‌ பிரகாரமாகவும்‌ 
அவர்களுக்கு வந்திருக்கிறது. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ இங்கு சொல்லுகிற புதிய 
உடன்படிக்கை, புதிய ஏற்பாட்டுக்காலத்து, 
சுவிசேஷ சபையில்‌ பூரணமாய்‌ நிறைவேறும்‌ 
என்று வேதபண்டிதர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌ 
'இதோ நாட்கள்‌ வரும்‌" (எரே 31:31) என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. இது 
சுவிசேஷத்தின்‌ நாட்களைக்‌ குறிக்கும்‌ என்று 
வேதபண்டிதர்கள்‌ விளக்கம்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 

அவர்களைக்‌. குற்றப்படுத்தி, 
அவர்களை நோக்கி: இதோ, கர்த்தர்‌ 
சொல்லுகிறதென்னவெனில்‌: இஸ்ரவேல்‌ 
குடும்பத்தோடும்‌ யூதா குடும்பத்தோடும்‌ நான்‌ 
புது உடன்படிக்கையை ஏற்படுத்துங்காலம்‌. 
வருகிறது. அவர்களுடைய பிதாக்களை 
எகிப்து தேசத்திலிருந்து 
கொண்டுவரும்படிக்கு நான்‌ அவர்களுடைய 
கையைப்‌ பிடித்த நாளிலே அவர்களோடு 
பண்ணின உடன்படிக்கையைப்‌ போல இது 
இருப்பதில்லை: அந்த உடன்படிக்கையிலே 
அவர்கள்‌  நிலைநிற்கவில்லையே, நானும்‌. 
அவர்களைப்‌ புறக்கணித்தேன்‌" என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌ (எபி 8:8,9) 
“அந்த நாட்களுக்குப்பின்பு நான்‌ 
இஸ்ரவேல்‌ குடும்பத்தாரோடே பண்ணும்‌. 
உடன்படிக்கையாவது: என்னுடைய 
பிரமாணங்களை அவர்களுடைய மனதிலே. 
வைத்து, அவர்களுடைய இருதயங்களில்‌ 
அவைகளை எழுதுவேன்‌; நான்‌ அவர்கள்‌ 
தேவனாயிருப்பேன்‌, அவர்கள்‌ என்‌ 
ஜனமாயிருப்பார்கள்‌. அப்பொழுது சிறியவன்‌ 
முதற்கொண்டு பெரியவன்‌ வரைக்கும்‌. 
எல்லாரும்‌ என்னை அறிவார்கள்‌; ஆகையால்‌, 
கர்த்தரை அறிந்துகொள்‌ என்று ஒருவன்‌ 
அயலானுக்கும்‌, ஒருவன்‌ தன்‌ 
சகோதரனுக்கும்‌ போதிக்கவேண்டுவதில்லை. 
ஏனெனில்‌ நான்‌ அவர்கள்‌ அநியாயங்களைக்‌ 
கிருபையாய்‌ மன்னித்து, 
பாவங்களையும்‌ அக்கிரமங்களையும்‌ 
நினையாமலிருப்பேன்‌ என்று, 
சொல்லுகிறார்‌ (எபி 8:10-12). 





i THE 
TT 


இயேசுகிறிஸ்துவை 
விசுவாசிக்கிறவர்களோடு 

புதுஉடன்படிக்கை பண்ணுகிறார்‌. 
கிருபையின்‌ உடன்படிக்கை. 

தம்முடைய புதுஉடன்படிக்கையை இஸ்ரவேல்‌ 
குடும்பத்தோடும்‌, யூதாகுடும்பத்தோடும்‌ 
பண்ணுகிறார்‌. இயேசுகிறிஸ்துவை 
விசுவாசிக்கிறவர்கள்‌ எல்லோரும்‌. 
கர்த்தருடைய  இஸ்ரவேலாயிருக்கிறார்கள்‌. 
இவர்கள்‌ சுவிசேஷ சபையை சேர்ந்தவர்கள்‌. 
இவர்கள்மீது கர்த்தருடைய பூரண 
சமாதானம்‌ தங்கியிருக்கும்‌. 


“இ பிரமாணத்தின்படி 
நடந்து எவர்களோ, 
அவர்களுக்கும்‌, தேவனுடைய 
இஸ்ரவேலருக்கும்‌, சமாதானமும்‌ இரக்கமும்‌ 
உண்டாயிருப்பதாக" (கலா 6:1) 


இயேசுகிறிஸ்துவை 
விசுவாசிக்கிறவர்கள்‌ 

விசுவாசிக்கிற ஆபிரகாமின்‌ ஆவிக்குரிய 
வித்தாகவும்‌, ஜெபிக்கிற யாக்கோபின்‌ 
ஆவிக்குரிய வித்தாகவும்‌ இருக்கிறார்கள்‌. 
சாலொமோன்‌ ராஜாவின்‌ காலம்‌ வரையிலும்‌ 
இஸ்ரவேல்‌ தேசம்‌ ஒரே தேசமாயிருந்தது. 
அது சமஸ்த இஸ்ரவேல்‌ தேசமாய்‌ ஆளுகை 
ய்யப்பட்டது. அதன்‌ பின்பு சமஸ்த 
இஸ்ரவேல்‌ தேசம்‌  யூதாதேசமென்றும்‌, 
இஸ்ரவேல்‌ தேசமென்றும்‌ இரண்டாய்ப்‌ 
பிரிந்தது. 


அந்நிய தேசத்து சிறையிருப்பிலிருந்து: 
இஸ்ரவே: குடும்பத்தாரும்‌, 
முதாகுடுப்ப்தாரும்‌ தங்கள்‌ தேசத்திற்கு 
திரும்பி வரும்போது அவர்கள்‌ இரண்டு. 
தேசங்களாக பிரிந்திராமல்‌, மறுபடியும்‌ 
ஒரே தேசமாக இணைந்துகொள்வார்கள்‌. 
கர்த்தரே அவர்களை இணைப்பார்‌. அவர்கள்‌ 
மறுபடியும்‌ சமஸ்த இஸ்ரவேலாயிருப்பார்கள்‌. 
கர்த்தர்‌ அவர்களுக்கு கொடுக்கும்‌. 
ஆசீர்வாதங்களை  யூதாவும்‌ இஸ்ரவேலும்‌ 
பொதுவாய்‌ அனுபவிப்பார்கள்‌. 


வருகிறவர்கள்‌ 


எல்லோரும்‌, 


கர்த்தருடைய புதிய உடன்படிக்கையில்‌, 
அவருடைய சபையில்‌ யூதரும்‌ புறஜாதியாரும்‌ 
ஒன்றாய்க்‌ கலந்திருப்பார்கள்‌. கர்த்தருடைய 
ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள்‌ அவர்கள்‌ 
எல்லோருக்கும்‌ பொதுவாயிருக்கும்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


புதிய உடன்படிக்கை 
என்று கர்த்தர்‌ 

த்துகிறார்‌. “நான்‌ அவர்கள்‌ 
பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து 
அழைத்துவாக்‌ கைப்பிடித்த நாளிலே 
அவர்களோடே பண்ணின 
உடன்படிக்கையின்படி அல்ல” (எரே 31:32) 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


கர்த்தருடைய 
எப்பியிருக்காது 
தெளிவுபடுத்‌, 


பிரமாணங்களும்‌, 
வாக்குந்தத்தங்களும்‌ 


சகலமும்‌ னின்‌ க்கு அவருடைய 
பிரமாணங்களும்‌ தெளிவாயிருக்கிறது. 


இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ எகிப்து 
த்திக்‌ அரமைகளாிதந்தா்கள்‌, சர்ர்‌ 
கானான்‌ நேரற்றிற்கு 
வழ்தடற்தி கொண்டு வந்தார்‌. கர்த்தர்‌ 
எகிப்து தேசத்திலிருந்து 
ணி கரம்பிடித்து 
அவர்களோ குருடர்களைப்‌ 
சப்பாணிகளைப்போலவும்‌ 
பலவீனராயிருந்தார்கள்‌. 
அவர்களோடு 
உடன்படிக்கையை 
அவர்களுக்கு ட்டர்‌ அந்த என்‌ 
உடன்படிக்கையை அவர்கள்‌ மீறி 
அவமாக்கிப்போட்டார்களே" (எரே 


என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 

கர்த்தரே இஸ்ரவேல்‌ ஜனத்தோடு 
உடன்படிக்கை பண்ணினார்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய உடன்படிக்கையை மீறவுமில்லை. 
அவமாக்கிப்போடவுமில்லை. னால்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ கர்த்தரோடு 
பண்ணிய உடன்படிக்கையில்‌ 
உண்மையுள்ளவர்களாயில்லை. அவர்கள்‌ 
உடன்படிக்கையை மீறி, அதை 
அவமாக்கிப்போட்டார்கள்‌. இரட்சிப்பு 
கர்த்தருடையது. பாவங்களும்‌ சாபங்களும்‌ 
அழிவும்‌ நம்முடையது. 


31:32) 





f= FTE 
ETT 


கர்த்தர்‌ தம்முடைய உடன்படிக்கையில்‌ 


மிகுதியான வ கொடுப்பேன்‌' 

வாக்குப்பண்ண வில்லை. 

நான்‌ அவர்களுக்கு 

சமாதானத்தையும்‌, 

நற்புத்தியையும்‌, தெளிந்த 

சிந்தனையையும்‌, நல்ல இருதமங்களையும்‌ 

கொடுப்பேன்‌” என்றே கர்த்தர்‌ 
வாக்குப்பண்ணியிருக்கிறார்‌. 


தம்முடைய பிள்ளைக 
ற்காக ரத்னா! வைப 
பொறுப்புக்களை செய்வதில்‌ நாம்‌. 
உண்மையுள்ளவர்களாயிருக்கவேண்டும்‌ 
"நான்‌ என்‌ நியாயப்பிரமாணத்தை அவர்கள்‌ 
உள்ளத்திலே வைத்து, அதை அவர்கள்‌ 
இருதயத்திலே எழுதி, நான்‌ அவர்கள்‌ 
'நேவனாயிருப்பேன்‌,அவர்கள்‌ என்‌ 
ஜனமாயிருப்பார்கள்‌' (எரே என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ 

தம்முடைய ஜனத்தை 

சேர்த்துக்கொள்கிறார்‌ 
அவர்களோடு ஐக்கியமாகயிருக்கிறார்‌. கர்த்தர்‌ 
தமக்கும்‌ அவர்களுக்கும்‌ இடையிலுள்ள 
உறவை உறுதிபண்ணுகிறார்‌. “நான்‌ 
அவர்கள்‌ தேவனாயிருப்பேன்‌, அவர்கள்‌ 
என்‌ ஐனமாயிருப்பார்கள்‌" என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. கர்த்தர்‌ அவர்களுக்கு 
போதுமானவராயிருப்பார்‌ ஜனங்கள்‌ 
கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து: 
உண்மையுள்ளவர்களாயிருப்பார்கள்‌. 


31:33) 


கர்த்தருடைய நாமத்தை உண்மையாய்‌ 
அறிந்துகொள்கிறவர்கள்‌. 
தேடுவார்கள்‌. 
கர்த்தர்மீது 


அயலாணையும்‌, ஒருவன்‌ தன்‌ சகோதரனையும்‌ 
நோக்கி: கர்த்தரை அறிந்துகொள்‌ என்று 
போதிப்பதில்லை; அவர்களில்‌ சிறியவன்முதல்‌ 
பெரியவன்மட்டும்‌, எல்லாரும்‌ என்னை 
அறிந்துகொள்வார்கள்‌" (எரே 31:34) என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஜனங்கள்‌ கர்த்தரை அறியவேண்டிய 
பிரகாரமாய்‌ அறிந்துகொள்வார்கள்‌. 
தம்மைப்பற்றிய அறிவைப்‌ 
பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர்‌ 
எல்லோரையுமே அன்போடு அழைக்கிறார்‌. 
அவர்களுக்கு கர்த்தரை அறிந்துகொள்ளும்‌ 
சிலாக்கியம்‌ உண்டாயிருக்கும்‌. கர்த்தருடைய 
வழிகள்‌ பூமியிலுள்ள எல்லா குடிகளுக்கும்‌ 
பிரத்தியட்சமாய்‌ வெளிப்படுத்தப்படும்‌. 

அநேக வருஷங்களாக யூதாமாத்திரமே 
கர்த்தரை அறிந்திருந்தார்கள்‌. இஸ்ரவேல்‌ 
கோத்திரத்தாரைத்‌ தவிர, மற்ற 
புறஜாதி ஜனங்களுக்கு கர்த்தரை 
அறிந்துகொள்ளும்‌ வாய்ப்பு கிடைக்கவில்லை. 


தேவாலயத்தில்‌. 
கர்த்தரைப்பற்றி ஓரளவு 
பிரசங்கம்பண்ணினார்கள்‌. 
ஜனங்கள்‌ வெளிப்பிரகாரத்தில்‌ 
கர்த்தரைப்‌ பற்றிய சத்தியங்களை 
கேட்டார்கள்‌. 
கர்த்தரைப்‌ பற்றி 
யாருக்கும்‌ எந்த 
கர்த்தரை தேடுகிறவர்கள்‌ 
அவரைக்‌ கண்டுகொள்ளலாம்‌. 
சபை ஆராதனையில்‌ 
இரட்சிக்கப்பட்டவர்கள்‌ எல்லோருமே. 
பங்குபெறலாம்‌. சபை ஆராதனையின்‌ ஒரு 
பகுதியாக, கூர்த்தரைப்பற்றிய சத்தியம்‌ 
விசுவாசிகளுக்கு போதிக்கப்படுகிறது. 


"ஏற்பாட்டுக்காலத்து சபையில்‌, 
ல்லாத பிரகாரம்‌, 
ட இவேசிறிஸ்துவைய்ப்றிய 
கர்த்தரைப்பற்றிய சத்தியமும்‌, 

அதிகமாய்ப்‌ போதிக்கப்படுகிறது. 

“நம்முடைய இரட்சகராகிய இயேசு 
கிறிஸ்து பிரசன்னமானதினாலே அந்தக்‌ 
கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது: 
அவர்‌ மரணத்தைப்‌ பரிகரித்து, ஜீவனையும்‌ 
அழியாமையையும்‌ சுவிசேஷத்தினாலே. 
வெளியரங்கமாக்கினார்‌" (2தீமோ 140), 


சாரியர்களும்‌ 
க த்திரமே 
புறஜாதி 
நின்று 
ஒரளவு 
ஆனால்‌ 


கிருபையினால்‌, 

இப்போது 

கர்த்தரைப்பற்றிய தெளிவான அறிவையும்‌ 
ஞானத்தையும்‌ பெற்றிருக்கிறார்கள்‌. 





f= THE 
TT 


“நம்முடைய கர்த்தராகிய இயேசு 
கிறிஸ்துவின்‌ தேவனும்‌ மகிமையின்‌ 
பிதாவுமானவர்‌ தம்மை நீங்கள்‌ அறிந்து 
கொள்வதற்கான ஞானத்தையும்‌ தெளிவையும்‌ 
அளிக்கிற ஆவியை உங்களுக்குத்‌ தந்தருள 

வேண்டுமென்றும்‌, தாம்‌ நம்மை 
அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற 
நம்பிக்கை இன்னதென றும்‌, 
பரிசுத்தவான்‌களிடத்தில்‌ தமக்கு 
உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய 
மகிமையின்‌ ஐசுவரியம்‌ இன்னதென்றும்‌, தாம்‌ 


விசுவாசிக்கிறவர்களாகிய 
காண்பிக்கும்‌ தம்முடைய வல்லமையின்‌ மகா 
மேன்மையான மகத்துவம்‌ இன்னதென்றும்‌, 
நீங்கள்‌ அறியும்படிக்கு, அவர்‌ உங்களுக்குப்‌ 
பிரகாசமுள்ள மனக்கண்களைக்‌ கொடுக்க 
வேண்டுமென்றும்‌ வேண்டிக்கொள்கிறேன்‌" 
(எபே 1:17-19). 

“நான்‌ ர்கள்‌ க்கிரமத்‌ 
மன்னித்து. அவர்கள்‌ பாவங்களை இனி 
நினையாதிருப்பேன்‌” (எரே 31:34) 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ இதனால்‌ 
இரட்சிக்கப்பட்டவர்களுக்கு சமாதானமும்‌. 
சந்தோஷமும்‌, ஆறுதலும்‌ உண்டாயிருக்கும்‌. 


என்று 


நியமங்கள்‌ 
எரே 31:85-37 


எரே 8195. யனைப்‌ பகல்‌ 
வெளிச்சுத்துக்காகவும்‌ சத்திரநட்சுத்திர 
நியமங்களை 
'இராவெளிச்சத்துக்காகவும்‌. 
கட்டனையிட்டவரும்‌, 
கொத்தனிக்கத்தக்கதாகச்‌. 
சமுத்திரத்தைக்‌: குலுக்குகிறவரும்‌, 
சேனைகளின்‌ கர்த்தர்‌ என்னும்‌. 
நாமமுன்னவருமாகிய கர்த்தர்‌ 
சொல்லுகிறது என்னவென்றால்‌: 


அலைகள்‌ 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QODNENS 
PUBLISHERS 


எரே 31:36. இத்த நியமங்கள்‌ எனக்கு 
முன்பாக. இல்லாதபடிக்கு. 
ஒழித்துபோனால்‌, 


அப்பொழுது 
இண்ரவேல்‌ சந்ததியும்‌ எனக்கு. 
முன்பாக. என்றைக்கும்‌ ஒரு 
ஜாதியாயிராதபடிக்கு அற்றுப்போம்‌ 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


எரே 31:87. கர்த்தர்‌ சொல்லுகிறது 
என்னவென்றால்‌: மேலே இருக்கிற 
வானங்கன்‌ அளக்கப்படவும்‌, கீழே 
இருக்கிற பூமியின்‌ அஸ்திபாரங்கள்‌ 
ஆராயப்படவும்‌ கூடுமானால்‌, நான்‌ 
இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ அனைவரையும்‌ 
அவர்கள்‌: செய்த 
எல்லாவற்றினிமித்தமும்‌ வெறுத்து 
விடுவேன்‌. என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 


இந்த பூமி இருக்கும்‌ வரைக்கும்‌ 
கர்த்தருடைய சபையும்‌ நிலைத்திருக்கும்‌. 
கர்த்தர்‌ வானத்திற்கும்‌ பூமிக்கும்‌ மாறாத 
நியமங்களை ஏற்படுத்தியிருக்கிறார்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய சர்வசிருஷ்டிகளையும்‌ பாதுகாத்து 
பராமரிக்கிறார்‌. கர்த்தருடைய கிருபையினால்‌ 
வானமும்‌ பூமியும்‌ மாறாத நியமங்களினால்‌ 
பாதுகாக்கப்படுவதுபோல, கர்த்தருடைய 
சபையும்‌ பாதுகாக்கப்படுகிறது. 


சபையின்‌ ஆவிக்குரிய காரியங்களில்‌ 
ஏற்றதாழ்வுகள்‌ இருக்கலாம்‌. சபையின்‌ 
வளர்ச்சி சில சமயங்களில்‌ அதிகமாகவோ 
அல்லது குறைவாகவோ இருக்கலாம்‌. சபை 
சில சமயங்களில்‌ தாழ்ந்திருந்தாலும்‌, அது 
மறுபடியும்‌ திரும்ப எழும்பும்‌ சபை! 
இப்போது 
அல்லது 
குறைவாக 
கர்த்தருக்குகேற்ற வேளை 
சபையின்‌ ஊழியங்கள்‌ 
பரிபூரண நிறைவோடிருக்கும்‌. சபையானது 
இயேசுகிறிஸ்துவாகிய. கன்மலையின்மீது, 
கட்டியெழுப்பப்பட்டிருக்கிறது. பாதாளத்தின்‌ 
வாசல்கள்‌ அதை ஒருபோதும்‌ 
மேற்கொள்வதில்லை. 





i FTE 
TT 


அவருடைய உண்மைக்கும்‌ 
வானத்தையும்‌ பூமியையும்‌ சிருஷ்டித்த கர்த்தர்‌, 
இந்தப்‌ பூமியில்‌ தம்முடைய சபையையும்‌ 
ஸ்தாபித்திருக்கிறார்‌. வானமும்‌ பூமியும்‌ 
உறுதியாயிருப்பதுபோல, கர்த்தருடைய 
சபையும்‌ உறுதியாயிருக்கும்‌. 


த்தர எல்லாவற்றையும்‌ 
கண்டு னல்‌ அவரே முதலாவதாக 
எல்லாவற்றையும்‌ சிருஷ்டித்தவர்‌. “ஏனெனில்‌, 
எந்த வீடும்‌ ஒருவனால்‌ உண்டாக்கப்படும்‌: 
எல்லாவற்றையும்‌ உண்டுபண்ணினவர்‌ 
தேவன்‌" (எபி 3:8) 


நாம்‌ இயற்கையிலுள்ள காரியங்களை 
ஆராய்ந்து பார்க்கும்போது, கர்த்தருடைய 
கிருபையும்‌, அவருடைய சர்வவல்லமையும்‌ 
பிரத்தியட்சமாய்த்‌ தெரியும்‌ நாம்‌. 
தேவனுடைய தெய்வீக வாக்குத்தத்தங்களை 
தாராளமாய்‌ நம்பலாம்‌. அவருடைய 
கிருபையும்‌, ஆளுகையும்‌, நியமங்களும்‌ 
ஒருபோதும்‌ மாறுவதில்லை. கர்த்தர்‌ 
மாறாதவர்‌ அவருடைய 
வாக்குத்தத்தங்களும்‌ மாறாதவை. 


இராவெள்சத்ிந்காகம்‌ 
கட்டளையிட்டிருக்கிறார்‌. கர்த்தர்‌ 
சூரியனையும்‌ சந்திரனையும்‌, 
நட்சத்திரங்களையும்‌ எப்படி படைத்தாரோ, 
அப்டியே அவை இன்றும்‌ இருக்கிறது. 
அவற்றிற்கு 
உண்டாகவில்லை. 
இன்று 
வெளிச்சத்தைக்‌ 
அதுபோலவே 
இரவுக்கு 
வருகிறது. 


வெளிச்சத்தைக்‌ கொடுத்து 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


சூரியவெளிச்சத்தினால்‌ பூமியின்மீது 
உஷ்ணம்‌ உண்டாகிறது. பூமிக்கு வெளிச்சம்‌ 
கிடைக்கிறது. இது கர்த்தருடைய மாறாத 
நியமம்‌. ஆதியிலே சூரியன்‌ 
வெளிச்சத்தையும்‌ உஷ்ணத்தையும்‌ 
கொடுத்ததுபோல, இன்றும்‌ 
வெளிச்சத்தையும்‌ உஷ்ணத்தையும்‌ கொடுத்து 
கொண்டு வருகிறது. கர்த்தரே 
சர்வசிருஷ்டிகர்‌. அவரே பிரதான 
சிருஷ்டிகர்‌. அவரே சூரியனையும்‌, சந்திர 
நட்சத்திரங்களையும்‌ சிருஷ்டித்தவர்‌. அவை. 
தங்களுடைய இயக்கங்களுக்காக, தங்களை 
சிருஷ்டித்த கர்த்தரையே சார்ந்திருக்கிறது. 


சூரியனுடைய க்கமும்‌, 
சந்திரநட்சத்திரங்களின்‌ க்கம்‌ 
"நியமங்கள்‌" என்று அழைக்கப்படுகிறது. இது 

மாறாத பிரமாணம்‌. 


நியமத்தின்‌ பிரகாரம்‌, 
இவையெல்‌ மாறாமல்‌ 
இயங்கிக்கொண்டு வருகிறது. 


“அறுமீன்‌ நட்சத்திரத்தின்‌ சுகிர்த 
சம்பந்தத்தை நீ  இணைக்கக்கூடுமோ? 
அல்லது மிருகசீரிஷத்தின்‌ கட்டுகளை 
அலிழ்ப்பாயோ?  இராசிகளை அதினதின்‌ 
காலத்திலே வரப்பண்ணுவாயோ?  துருவச்‌ 
சக்கர நட்சத்திரத்தையும்‌ அதைச்‌ சேர்ந்த 
நட்சத்திரங்களையும்‌ வழிநடத்துவாயோ? 
வானத்தின்‌ நியமங்களை நீ அறிவாயோ? 
அது பூமிமையாளும்‌ ஆளுகையை நீ 
திட்டம்பண்ணுவாயோ?" (யோபு 38:31-33 


8 அலைகள்‌ கொந்தளிக்கத்‌ 
தக்கதாக சமுத்திரத்தை குலுக்குகிறார்‌. 
சேனைகளின்‌ கர்த்தர்‌ சமுத்திரத்தை 
அமைதிப்படுத்துகிறார்‌. கர்த்தர்‌ 
சமுத்திரத்தைக்‌ குலுக்கும்போது அது 
த்‌ கர்த்தர்‌ கட்டளையிடும்‌. 

கொந்தளிக்கிற சமுத்திரம்‌ 
க்‌ றது. 


கர்த்தரே வானத்தையும்‌ பூமியையும்‌ 
சிருஷ்டித்தவர்‌. கர்த்தர்‌ சிருஷ்டித்த 
வானங்களை யாராலும்‌ அளக்க முடியாது. 
அதுபோலவே  கீழேயிருக்கிற பூமியின்‌ 
அஸ்திபாங்களை யாராலும்‌ ஆராயவும்‌ 
முடியாது. 


கர்த்தர்‌ 





f= THE 
TT 


தம்முடைய வாயின்‌ 
வார்த்தையினால்‌ வானத்தையும்‌ பூமியையும்‌ 
சிருஷ்டித்தார்‌. கர்த்தர்‌ சிருஷ்டித்த வானமும்‌. 
பூமியும்‌ மகாபெரியது. வானத்தை நம்மால்‌ 
அளக்க முடியாவிட்டாலும்‌, வானத்தை 
கர்த்தர்‌ நட்சத்திர. மண்டலங்களால்‌ 
நிரப்பியிருக்கிறார்‌. கர்த்தர்‌ பூமியையும்‌ 
தம்முடைய நன்மைகளால்‌ நிரப்பியிருக்கிறார்‌. 


கர்த்தர்‌ வானத்தையும்‌ பூமியையும்போல. 
ஏராளமானவற்றையும்‌ 
கர்த்தருடைய 


அஸ்திபாரங்களை ஆராயவோ முடியாது. 
கர்த்தர்‌ சிருஷ்டித்த  சர்வசிருஷ்டிகளையும்‌ 
மனுஷரால்‌ புரிந்துகொள்ளவே முடியாது. 


கர்த்தருடைய _ சிருஷ்டிகளெல்லாமே 
நிலைத்திருக்கிறது. கர்த்தருடைய நியமங்கள்‌ 
எல்லாம்‌ அவருக்கு முன்பாக எப்போதும்‌ 
நிலைத்திருக்கும்‌. அவை ஒருபோதும்‌. 
அவருக்கு முன்பாக ல்லாதபடிக்கு 
ஒழிந்துபோகாது. 
“உம்முடைய உண்மை தலைமுறை 
தலைமுறையாக இருக்கும்‌; பூமியை 
உறுதிப்படுத்தினீர்‌, அது நிலைத்திருக்கிறது. 
உம்முடைய பிரமாணங்களை நிறைவேற்றும்படி 
அலைகள்‌ இந்நாள்வரைக்கும்‌ 
சமஸ்தமும்‌ உம்மைச்‌ 
(சங்‌ 119:9091), 


வானத்தில்‌ பேகம்‌ சுழநதருக்கிறது. 
சந்திரனையும்‌ சூரியனையும்‌ 
மறைத்துக்கொள்கிறது. சில சங்கள்‌ 
குரியகிரகணமும்‌, சந்திரகிரகணமும்‌ 
உண்டாகிறது. பூமியில்‌ பூமியதிர்ச்சி 


பெயர்ந்து போவதில்லை. 
கடல்‌ கொந்தளிக்கலாம்‌. 

பூமியும்‌ கடலும்‌ இருந்த 
இருக்கும்‌. அது ஒருபோதும்‌ 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ இயற்கையின்‌ பிரமாணத்தை 
தம்முடைய ஜனங்களுக்கு எடுத்துக்காட்டாகச்‌ 
சொல்லி, தம்முடைய கிருபையின்‌ 
ராஜ்யத்தை விளக்குகிறார்‌. கர்த்தரே 
இஸ்ரவேல்‌ ஜனத்தாரை ஒரு தேசமாக 
ஸ்தாபித்தார்‌. இஸ்ரவேல்தேசம்‌ ஒருபோதும்‌ 
அழிந்துபோவதில்லை. 


நீங்களோ, 
அந்தகாரத்தினின்று 
ஆச்சரியமான 
வரவழைத்தவருடைய 
அறிலிக்கும்படிக்குத்‌ தெரிந்துகொள்ளப்பட்ட 
சந்ததியாயும்‌, ராஜரீகமான 
ஆசாரியக்கூட்டமாயும்‌, பரிசுத்த ஜாதியாயும்‌, 
அவருக்குச்‌ சொந்தமான ஜனமாயும்‌ 
இருக்கிறீர்கள்‌" (1பேது 2:9, 


ஸ்ரவேலில்‌ வித்து 
இல்லேன்‌ சந்ததி 
மாம்சப்பிரகாரமான வித்தையோ 
மாம்சப்பிரகாரமான சந்ததியோ 
குறிப்பதில்லை. மாம்சப்பிரகாரமாக 
இஸ்ரவேலாயிருக்கிறவர்களுக்கு 
கர்த்தருடைய வாக்குத்தத்தம்‌ பொருந்தாது. 
வாக்குத்தத்தத்தின்‌ பிரகாரம்‌ கர்த்தருடைய 
பிள்ளைகளாகயிருக்கிறவர்களே, 
இஸ்ரவேலின்‌ வித்தாகயிருக்கிறார்கள்‌. 

இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ கர்த்தருக்கு 
விரோதமாகப்‌ பாவம்‌ செய்தார்கள்‌. அவரை 
விட்டு  விலகிப்போனார்கள்‌. அந்நிய 
தெய்வங்களை பின்பற்றினார்கள்‌. 
விக்கிரகங்களை ஆராதித்தார்கள்‌. 
ஆனாலும்‌ கர்த்தர்‌ அவர்களைக்‌ 
கைவிட்டுவிடவில்லை. அவர்களை வெறுத்து 
ஒதுக்கிவிடவில்லை. 


கர்த்தர்‌ டய கிருபையை 
டதாக அ ன ய 
ம்‌ உவமையாகச்‌ சொல்லுகிறார்‌. 
வானங்களை அளக்க முடியாது. பூமியின்‌ 
ள்‌ க்‌ ஆராயமுடியாது. 


உங்களை 

தம்முடைய 
ஒளியினிடத்திற்கு 
புண்ணியங்களை 


அல்லது 
என்பது, 
அல்லது, 


ஆராயமுடியுமென்றால்‌, 

வம்சத்தார்‌ அனைவரையும்‌, 

எல்லா பாவங்களினிமித்தமும்‌, 
வெறுத்துவிடுவார்‌. ஆனால்‌ யாராலும்‌ 
வானங்களை அளக்க முடியாது. பூமியின்‌ 
அஸ்திபாரங்களையும்‌ ஆராயமுடியாது. 
ஆகையினால்‌ கர்த்தரும்‌ இஸ்ரவேல்‌ 
ம்சத்‌ வெறுத்துவிடமாட்டார்‌ 





f= THE 
TT 


கர்த்தர்‌ சர்வவல்லமையுள்ளவர்‌. 
இந்தப்‌ பூமியில்‌ தம்முடைய சபையை 
ஸ்தாபித்திருக்கிறார்‌. கர்த்தரால்‌. 
அவருடைய சபையை பாதுகாக்க முடியும்‌. 
கர்த்தர்‌ என்னும்‌ நாமமுள்ளவர்‌ சேனைகளின்‌ 
கர்த்தராயிருக்கிறார்‌. அவர்‌ தம்முடைய 
வாயின்‌ வார்த்தையினால்‌ வானங்களையும்‌ 
பூமியையும்‌ சிருஷ்டித்தவர்‌. அவரே சூரியனை 
பகல்‌ வெளிச்சத்திற்காகவும்‌, சந்திரநட்சத்திர 
நியமங்களை இராவெளிச்சத்திற்காகவும்‌ 
கட்டளையிட்டார்‌. கர்த்தருடைய கட்டளையின்‌ 
பிரகாரம்‌ சகலமும்‌ நடைபெறுகிறது. 
அவருடைய வார்த்தைக்கு மீறி எதுவும்‌ 
நடைபெறாது. 


அவரே 


வானத்தையும்‌ பூமியையும்‌ சிருஷ்டித்த 
கர்த்தரிடமிருந்து நமக்கு ஒத்தாசை வருகிறது. 
அவர்‌ சர்வவல்லமையுள்ளவர்‌. அவரால்‌ 
கூடாதகாரியம்‌ ஒன்றுமில்லை கர்த்தர்‌ 
தம்முடைய நாமமகிமைக்காகவே சகல. 
காரியங்களையும்‌ நடப்ிக்கிறார்‌. கர்த்தருடைய 


ளும்‌ 
எப்போதும்‌ இசைவாயிருக்கும்‌. 


கர்த்தருடைய சபையார்‌ 
நாமத்தைத்‌ துதிக்கவேண்டும்‌. 
துதிப்பதற்காகவே, கர்த்தர்‌ 
தெரிந்தெடுத்திருக்கிறார்‌. 
ஜனங்களை, கர்த்தர்‌ 
கூட்டிச்சேர்த்திருக்கிறார்‌. 


விருப்பமும்‌ உறுதியாமிருக்கும்‌. கர்த்தருடைய 
நியமங்கள்‌ அவருக்கு முன்பாக எப்போதும்‌ 
நிலைத்திருக்கும்‌. கர்த்தருடைய சித்தத்தின்‌: 
பிரகாரமாகவே இஸ்ரவேல்‌ சந்ததி அவருக்கு 
முன்பாக, ஒரு ஜாதியாக என்றென்றைக்கும்‌ 
நிலைத்திருக்கிறது. 


கர்த்தருடைய நியமங்கள்‌ 
போனால்‌, இஸ்ரவேல்‌ 
ஒழிந்துபோகும்‌. ஆனால்‌ 

நியமங்கள்‌ ஒருபோதும்‌ ஒழிந்துபோகாது. 
ஆகையினால்‌ இஸ்ரவேல்‌ சந்ததியும்‌. 
கர்த்தருக்கு முன்பாக, என்றைக்கும்‌ ஒரு 
ஜாதியாயிராதபடிக்கு அற்றுப்போகாது. 
(எரே 3:36) 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


கர்த்தர்‌ சிருஷ்டித்தவையெல்லாமே 
மாறாமலிருக்கிறது. அவற்றிற்கு மாற்றம்‌ 
தேவைப்படவில்லை. கர்த்தர்‌ அவற்றை 
சிருஷ்டிக்கும்போதே, தம்முடைய தெய்வீக 
ஞானத்தினால்‌ சிந்தித்து, திட்டமிட்டு, 
அவற்றை எப்படி சிருஷ்டிக்கவேண்டுமோ 
அப்படி சிருஷ்டித்திருக்கிறார்‌. ஆகையினால்‌ 
கர்த்தருடைய பிரமாணங்களும்‌, அவருடைய 
நியமங்களும்‌  மாறாதவைகளாயிருக்கிறது. 
அவற்றிற்கு மாற்றம்‌ தேவைப்படுவதில்லை. 


பிரமாணங்களைப்‌ 


கர்த்தருடைய 
கிருபையும்‌ 


போலவே, அவருடைய 


கர்த்தரே 
சிருஷ்டித்‌ 
சிருஷ்டிப்பு பூரணமானது. 
கர்த்தருடைய சிருஷ்டிப்பு எதிலும்‌ மாற்றம்‌ 
தேவைப்படவில்லை. 
கர்த்தரே சபையை 
ஸ்தூபித்திருக்கிறார்‌ அவருடைய 
சபையிலும்‌ மாற்றம்‌ எதுவும்‌ தேவையில்லை, 
கர்த்தருடைய கிருபையும்‌ இரக்கமும்‌ 
சபைக்குப்‌ போதுமானதாயிருக்கிறது. கர்த்தர்‌ 
தம்முடைய சபைக்குக்‌ கொடுக்கும்‌ 
வாக்குத்தத்தங்களும்‌, அதற்கு 
போ துமானதாயிருக்கிறது. சபைக்கு 
ஒரு குறைவும்‌ இல்லை, இந்தப்‌ 
பூமி உள்ளவரையிலும்‌, கர்த்தருடைய 
சபையும்‌ நிலைத்திருக்கும்‌. இந்தப்‌ 
உறுதியாயிருப்பதுபோல, ரத்‌ 
சபையும்‌ 
இயற்கையிலுள்ள ங்கள்‌ 
சிருஷ்டித்த கர்த்தரை சார்ந்திருப்பதுபோல, 
சபையும்‌ கர்த்தரை சார்ந்திருக்கிறது. 


தம்முடைய 


கர்த்தர்‌ தம்முடைய 
உண்மையுள்ளவர்‌. 

ஈக்குத்தத்தங்களை 

கர்த்தர்‌ தம்முடைய 
கட்டளையிட்டதுபோல, தம்முடைய சபைக்கும்‌. 
கட்டளைகொடுத்திருக்கிறார்‌. கர்த்தருடைய 
வார்த்தை அவருடைய சபையின்‌ மூலமாய்‌ 
நிறைவேறும்‌. கர்த்தருடைய நாமம்‌ 
மகிமைப்படும்‌. 


வார்த்தையில்‌ 





i= THE 
ETT 


இந்த நகரம்‌ கர்த்தருக்கென்று 
கட்டப்படும்‌ 
எரே 31:38-40 


எரே 91:88. இதே, நாட்கள்‌ 
வருமென்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌; 
அப்பொழுது இந்த நகரம்‌ 
அனானெயேலின்‌ கோபுர முதல்‌ 
கோடி.வாசல்மட்டும்‌ கர்த்தருக்கென்று 
கட்டப்படும்‌. 

எரே 81:89, அப்புறமும்‌ அனவுநால்‌ 
அதற்கு எதிராய்க்‌ காரேப்‌ என்னும்‌ 
மேட்டின்மேல்‌ சென்று கோவாத்புறமாக. 
சுற்றிப்போம்‌. 


எரே 81:40. 
புதைக்கிறதும்‌, 
கொட்டுகிறதுமான. 
பன்னத்தாக்கனைத்தும்‌, கீதரோன்‌. 
வாய்க்காலுக்கு இப்பாலே கிழக்கே 
இருக்கிற குதிரைவாசலின்‌ கோடிமட்டும்‌. 
உண்டான சகல நிலங்களும்‌ 
கர்த்தருக்குப்‌ பரிகத்தமாயிருக்கும்‌; 
அப்புறம்‌ அது என்றென்றைக்கும்‌. 
பிடுங்கப்படுவதுமில்லை 
இடிக்கப்படுவதுமில்லை என்கிறார்‌. 


எருசலேம்‌ நகரம்‌ இப்போது அழிந்து 
கிடக்கிறது. அது மண்மேடாயிருக்கிறது. 
எருசலேம்‌ நகரம்‌ திரும்பக்‌ கட்டப்படும்‌ 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. இந்த நகரம்‌ 
கர்த்தருக்கென்று கட்டப்படும்‌. த நகரம்‌” 
என்னும்‌ வார்த்தை பரமஎருசலேமைக்‌ 
குறிக்கும்‌ என்று வேதபண்டிதர்கள்‌ 
சொல்லுகிறார்கள்‌. பரமஎருசலேம்‌ என்பது 
புதியஏற்பாட்டுக்‌ காலத்திலுள்ள சுவிசேஷ 
சபையாகும்‌. கர்த்தர்‌ தம்முடைய சபைக்கு: 
மகத்துவமான காரியங்களைச்‌ செய்வார்‌ 


பிரேதங்களைப்‌ 
சாம்பலைக்‌. 


“இதோ நாட்கள்‌ வரும்‌” (எரே 31:38) 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. ஒருவேளை 
கர்த்தருடைய நாட்கள்‌ வருவதில்‌ காலதாமதம்‌ 
ஏற்படலாம்‌. ஆனாலும்‌ கர்த்தருடைய 
நாட்கள்‌, அவருடைய சித்தத்தின்‌ 
பிரகாரமாக, கர்த்தர்‌ நியமித்த காலத்தில்‌, 
நிச்சயமாகவே வரும்‌. அப்போது எருசலேம்‌ 
கர்த்தருக்குகென்று மறுபடியும்‌ கட்டப்படும்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


எருசலேம்‌ இதற்கு முன்பு எல்வளவு 
விஸ்தாரமாக  பரலியிருந்ததோ, அந்த 
அளவுக்கு. மறுபடியும்‌ விஸ்தாரமாய்க்‌ 
கட்டப்படும்‌. 

நெகேமியா எருசலேமின்‌ அலங்கத்தைக்‌ 
கட்டினார்‌. கர்த்தர்‌ சொன்ன தீர்க்கதரிசனம்‌ 
நெகேமியாவின்‌ காலத்தில்‌ நிறைவேறிற்று. 
இந்த நகரம்‌ அனானெயேலின்‌ கோபுரமுதல்‌ 
கோடிவாசல்‌ மட்டும்‌  கர்த்தருக்கென்று, 
கட்டப்படும்‌. 

அப்பொழுது பிரதான ஆசாரியனாகிய 
எலியாசீபும்‌. அவன்‌  சகோதரராகிய 
ஆசாரியர்களும்‌ எழுந்து, ஆட்டுவாசலைக்‌ 
கட்டினார்கள்‌: அதைக்‌ கட்டி, அவர்கள்‌ 
பிரதிஷ்டைபண்ணி, அதின்‌ கதவுகளை 
வைத்து, மேயா என்கிற கொம்மைமுதல்‌ 
அனானெயேலின்‌ கொம்மைமட்டும்‌ கட்டிப்‌ 
பிரதிஷ்டை பண்ணினார்கள்‌" (நெகே 3:1) 


கர்த்தருடைய சித்தத்தின்‌ 
பிரகாரமாகவே எருசலேமின்‌ வாசல்களும்‌, 
அலங்கங்களும்‌ நெகேமியாவின்‌ காலத்தில்‌ 
கட்டப்பட்டது. இதில்‌ சொல்லப்பட்டிருக்கிற 
வாசல்களைப்பற்றியும்‌, அலங்கங்களைப்‌ 
பற்றியும்‌ வேதபண்டிதர்கள்‌ ஆராய்ச்சி 
செய்துவருகிறார்கள்‌. எருசலேம்‌ திரும்பக்‌ 
கட்டப்பட்டவடன்‌ அது சர்த்தருக்கென்று 
பிரதிஷ்டைபண்ணப்படும்‌. 
கர்த்தருடைய 
கட்டப்பட்டிருக்கிறது. 
மாத்திரமல்ல, 
வெளியின்‌ 
பரிசுத்தமானது. 


பிரேதங்களை  புதைக்கிற இடம்‌, 
சாம்பலைக்‌ கொட்டுகிற பள்ளத்தாக்கு, 
கீதரோன்‌ வாய்க்காலுக்கு கிழக்கேயிருக்கிற 
குதிரை வாசலின்‌ கோடிமட்டும்‌ உண்டான 
சகல நிலங்கள்‌ ஆகியவையெல்லாமே 
கர்த்தருக்கு பரிசுத்தமாயிருக்கும்‌ (எரே 31:40) 

எருசலேம்‌ நகரம்‌ அனானெயேலின்‌ 
கோபுரமுதல்‌, கோடிவாசல்மட்டும்‌ 
கர்த்தருக்கென்று கட்டப்படும்‌ அளவநூல்‌ 
அதற்கு எதிராக காரேப்‌ என்னும்‌ 
மேட்டின்மேல்‌ சென்று கோவாத்‌ புறமாக 
சுற்றிப்போகும்‌ (எரே 31:39). 





ழ்‌ யனா 
யாய 


எருசலேம்‌ நகரம்‌ 
தேவாலயம்‌ போல கட்டப்படுகிறது. 
சகல 


முழுவதுமே 
அதன்‌ 


ளும்‌. கர்த்தருக்கு 
பரிசுத்தமாயிருக்கிறது. புதிய 


எருசலேமில்‌ தேவாலயம்‌ இருக்காது. 
ஏனெனில்‌ புதிய எருசலேம்‌ முழுவதுமே 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இங்கு சொல்லுகிற 
தீர்க்கதரிசனம்‌ புதிய ஏற்பாட்டுக்காலத்து, 
சுவிசேஷ சபையில்‌ நிறைவேறும்‌ என்று 
வேதபண்டிதர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. புதிய 
ஏற்பாட்டுக்காலத்து, விசுவாசிகளே 
ஆவிக்குரிய. இஸ்ரவேலராயிருக்கிறார்கள்‌. 
புதிய ஏற்பாட்டுக்காலத்து சுவிசேஷ சபை 
கர்த்தருடைய பரிசுத்தமான நகரம்‌ போல. 
இருக்கிறது. கர்த்தருடைய சபை 
என்றென்றைக்கும்‌ பிடுங்கப்படுவதுமில்லை, 
இடிக்கப்படுவதுமில்லை (எரே 3:40) 
கர்த்தருடைய சபை,  கிறிஸ்துவாகிய 
கன்மலையின்மீது. கட்டப்பட்டிருக்கிறது. 
பாதாளத்தின்‌ வாசல்கள்‌ அதை ஒருபோதும்‌ 
மேற்கொள்வதில்லை. 


கர்த்தர்‌ 





i al 
TT 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ தங்கள்‌ பரிசுத்த 
காணிக்கைகளாகப்‌. படைக்கும்‌. 
பரிசுத்தமானவைகளின்‌ தோஷத்தை ஆரோன்‌ 
சுமக்கும்படி, ஆரோனுடைய 
நெற்றியின்மேல்‌ இருக்கவேண்டும்‌; 
கர்த்தருடைய சந்நிதியில்‌ அவர்கள்‌ 
அங்கிகரிக்கப்படும்படி, அது எப்பொழுதும்‌ 
அவன்‌ நெற்றிமின்பேல்‌ இருக்க 
வேண்டும்‌ (யாத்‌ 28:38) என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 

இந்த வசனத்தில்‌ 
'பரிசுத்தமானவைகளின்‌ தோஷத்தை 
ஆரோன்‌ சுமக்கும்படி" என்னும்‌ வாக்கியம்‌ 
ஒருவன்‌ தன்னுடைய பாவத்திற்கு அனுபவிக்க 
வேண்டிய தண்டனையைக்‌ குறிக்கலாம்‌. (யாத்‌ 
28:43; லேவி 5:17; லேவி 17:16; லேவி 
26:41) அல்லது ஒருவர்‌ மற்றவர்களுடைய 
பாவங்களைச்‌ சுமப்பதைக்‌ குறிக்கலாம்‌ (லேவி 
1047 ; லேவி 16:22; ஏசா 53:4-6; மத்‌ 
8117; பேதுரு 2:24). 


பிரதான 
இஸ்ரவேல்‌ ஜனத்தாருக்கும்‌ 
பாவநிவாரணம்‌ மத்தியஸ்தராக 
இருக்கிறார்‌ ர்த்தநுடைய சந்நிதியில்‌: 
இல்வல பத்தர்கள்‌. அங்கிகரிக்கப்படும்படி 

எப்பொழுதும்‌ பிரதான 
கும்‌ நெற்றிமின்மேல்‌ இருக்க 
வேண்டும்‌. (யாத்‌ 28:38,43) 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ கர்த்தருடைய 
சந்நிதியில்‌ அங்கீகரிக்கப்படவேண்டும்‌. 
பிரதான ஆசாரியன்‌: கர்த்தருக்கும்‌, 
இஸ்ரவேல்‌ ஜனத்தாருக்கும்‌ நடுவே 
மத்தியஸ்தராயிருக்கிறார்‌. அவர்‌ கர்த்தருடைய 
சமுகத்திலே இஸ்ரவேல்‌ புத்திரருக்காக: 
பரிந்துபேசுகிறார்‌. பிரதான ஆசாரியன்‌, 
நம்முடைய கர்த்தராகிய இயேசுகிறிஸ்துவக்கு 
அடையாளமாயிருக்கிறார்‌. கிறிஸ்துவானவர்‌ 
பிதாவாகிய தேவனுக்கும்‌, 
மனுஷருக்கும்‌ நடுவே மகாபிரதான 
மத்தியஸ்தராயிருக்கிறார்‌. 


இயேசுகிறிஸ்து, மூலமாகவே நாம்‌. 
தேவனுடைய சமுகத்திலே கிட்டிச்‌ சேருகிற 
சிலாக்கித்தைப்‌ பெற்றிருக்கிறோம்‌. 
நம்முடைய கர்த்தராகிய இயேசுகிறிஸ்துவின்‌ 
மூலமாகவே கர்த்தருடைய சந்நிதியில்‌ நாம்‌ 
அங்கீகரிக்கப்படுகிறோம்‌. 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


விசுவாசிகளாகிய நாம்‌ கர்த்தரை 
ஆராதிக்கிறோம்‌. அந்த ஆராதனையில்‌ ஒரு 
சில குறைபாடுகள்‌ காணப்படலாம்‌. 
ஆனாலும்‌ இயேகுகிறிஸ்துலின்‌ மூலமாக, 


குறைவுபட்டவர்களாயிருக்கிறோம்‌. 
பரிசுத்தமான காரியங்களில்‌ நாம்‌ 
செய்தவர்களாயிருக்கிறோம்‌. பிதாவாகிய 
தேவன்‌, தம்முடைய குமாரனாகிய 
இயேசுகிறிஸ்துவின்‌ மூலமாக நம்முடைய 
பாவங்களை மன்னித்து, தம்முடைய 
பரிசுத்தமான சந்நிதியில்‌, நம்மை தம்முடைய 
ஜனமாக அங்கீகரித்து ஏற்றுக்கொள்கிறார்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தருக்கு, 
படைத்த பரிசுத்தமானவைகளின்‌ தோஷத்தை 
ஆரோன்‌ சுமந்தார்‌. நம்முடைய இரட்சகராகிய 
இயேசுகிறிஸ்துவே நம்முடைய பாவங்களையும்‌ 
அக்கிரமங்களையும்‌ சிலுவையிலே சுமந்தார்‌ 
ஆசாரியராகிய 


பாவமன்னிப்பு உண்டாயிருக்கிறது. 


கிறிஸ்துவானவர்‌ பிதாவுடைய 
சமுகத்திலே நமக்காக பரிந்து பேசுகிறார்‌ 
அவரே நமக்கும்‌ தேவனுக்கும்‌ நடுவில்‌ 
மத்ியல்தராயிரக்கிறார்‌ இயேசகிறிஸ்துவின்‌ 
தேவன்‌ நம்மை 

கிறிஸ்துவின்‌ 

ஆராதனைகளும்‌, 


அங்கீகரிக்கப்படுவதற்கு 
வேறு வாய்ப்புக்கள்‌ எதுவுமில்லை. 


கற்களைப்போல 
மாளிகையாகவும்‌, 
இயேசுகிறிஸ்து மூலமாய்‌ தேவனுக்குப்‌ 
பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளைச்‌ 
செலுத்தும்படிக்குப்‌ பரிசுத்த ஆசாரியக்‌ 
கூட்டமாகவும்‌ கட்டப்பட்டுவருகிறீர்கள்‌"' 
(பேது 2:5). 


னா 





f= FTN 
TT 


எருசலேம்‌ அழியுமென்றும்‌, சிதேக்கியா 
சிறைப்பட்டுப்போவான்‌ என்றும்‌ 
எரேமியா தீர்க்கதரிசனம்‌ சொன்னார்‌. 
இதன்‌ நிமித்தமாய்‌. யூதாராஜாவின்‌ 
அரமனையிலுள்ள காவற்சாலையின்‌ 
முற்றத்திலே எரேமியா 
அடைக்கப்பட்டிருக்கிறார்‌ (எரே 321-5). 


தேவனுடைய தெய்வீக சித்தத்தின்‌ 

பிரகாரமாக எரேமியா தனக்கு ஒரு நிலத்தை 

கர்த்தருக்கேற்ற வேளையில்‌ 

என்றும்‌, 

என்றும்‌ 

சம்பவம்‌ 

32:645). 

கர்த்தருடைய சித்தத்தின்‌ பிரகாரம்‌ எரேமியா 

நிலத்தை வாங்கி, கர்த்தரிடத்தில்‌ 
'ஜெபம்பண்ணுகிறார்‌ (எரே 32:16-25) 


ராஜா 


சொல்ல வேண்டிய 

எரேமியாலிடம்‌ 
யூதாவும்‌ எருசலேமும்‌, 
அவர்களுடைய பாவங்களினிமித்தமாய்‌ 
அழிந்துபோகும்‌ (எரே 32:26-35). அழிவு 
பூரணமாயிருந்தாலும்‌, அது அவர்களுக்கு 
முடிவல்ல (எரே 32:36-44), 


ஒப்புக்கொடுக்கிறார்‌ 


காவற்சாலையின்‌ முற்றத்திலே 
எரேமியா 
எரே 321-5 


எரே 82 நேபுகாத்நேச்சரின்‌. 
பதினெட்டாம்‌ வருஷத்துக்குச்‌ சரியான 
யூதாவின்‌ ராஜாவாகிய சிதேக்கியா 
அரசாண்ட பத்தாம்‌ வருஷத்தில்‌, 
கர்த்தரால்‌ எரேமியாவுக்கு உண்டான 
வார்த்தை: 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எரே 822. அப்பொழுது பாபிலோன்‌ 
ராஜாவின்‌ சேனை எருசலேமை 
முற்றிக்கை போட்டிருந்தது; எரேமியா 
தீர்க்கதரிசியோ, யூதா ராஜாவின்‌ 
அரமனையிலுன்ன  காவற்சாலையின்‌' 
முற்றத்திலே அடைக்கப்பட்டிருத்தான்‌. 


எரே 32:3. ஏனென்றால்‌, இதே, இத்த. 
நகரத்தைப்‌ பாபிலோன்‌ ராஜாவின்‌ 
கையில்‌ ஒப்புக்‌ கொடுக்கிறேன்‌; அவன்‌ 
இதைப்‌ பிடிப்பான்‌ என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறாரென்றும்‌, 


எரே 824. யூதாவின்‌ ராஜாவாகிய 
சிதேக்கியா கல்தேயருடைய கைக்குத்‌ 
தப்பிப்போகாமல்‌, பாபிலோன்‌ 
ராஜாவின்‌ கையில்‌ நிச்சயமாக 
ஒப்புக்கொடுக்கப்படுவான்‌; அவன்‌ வாய்‌ 
இவன்‌ வாயோடே பேசும்‌; அவன்‌ 
கண்கள்‌ இவன்‌ கண்களைக்‌ காணும்‌. 


எரே 325. அவன்‌ சிதேக்கியாவைப்‌ 
பாபிலோனுக்குக்‌ கொண்டுபோவான்‌; 
நான்‌ அவனைச்‌ சத்திக்குமட்டும்‌ அங்கே 
அவன்‌ இருப்பான்‌; நீங்கள்‌ 
கல்தேயரோடே யுத்தம்பண்ணினாலும்‌ 
உங்களுக்கு வாய்ப்பதில்லை என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறாரென்றும்‌, நீ 
தீர்க்கதரிசனஞ்‌. சொல்லவேண்டியது. 
என்ன என்னு. சொல்லி, 
யூதாவின்‌ ராஜாவாகிய சிதேக்கியா 
அங்கே அவனை அடைத்து வைத்தான்‌. 


கல்தேயர்கள்‌ 
எருசலேமையும்‌ 
அழித்துக்கொண்டு. வருகிறார்கள்‌. 
தேவனுடைய நியாயத்தீர்ப்பு யூதாவின்‌ 
மனுஷர்மீதும்‌, எருசலேமின்‌ குடிகள்மீதும்‌ 
வருகிறது. ஆனால்‌ அவர்களோ தங்‌ 
பாவங்களுக்கு 
மனந்திருந்தவில்லை.  சிதேக்கியா ராஜா 
அரசாண்ட பதினோராம்‌ வருஷத்திலே 
எருசலேம்‌ முற்றிலுமாய்‌ அழிந்துபோயிற்று. 
வசனப்பகுதியில்‌,  சிதேக்கியா 
பத்தாம்‌ வருஷத்தில்‌ நடைபெற்ற 

_எழுதப்பட்டிருக்கிறது 

தேசத்து ராஜாவும்‌, 
அவனுடைய சேனையும்‌ எருசலேமை 
முற்றிக்கைப்போட்டிருக்கிறார்கள்‌. முற்றிக்கை 
பெலமாயிருக்கிறது. 


நாவையும்‌ 


கொஞ்சம்‌ கொஞ்சமாய்‌ 


த. 
அரசாண்ட 
சம்பவம்‌ 
பாபிலோன்‌ 





i THE 
TT 


எருசலேம்‌ நகரமும்‌, யூதாராஜாவின்‌ 
அரமனையும்‌ பாபிலோன்‌ ராஜாவின்‌ கையில்‌ 
ஒப்புக்கொடுக்கப்படும்‌ என்று எரேமியா 
தீர்க்கதரிசனமாய்ச்‌ சொன்னார்‌. எருசலேம்‌ 
கர்த்தருடைய நகரம்‌. கர்த்தரே 
எருசலேமை 'துவரையிலும்‌ பாதுகாத்து. 
வந்தார்‌. ஆனால்‌ எருசலேமின்‌ குடிகள்‌ 
கர்த்தருக்கு விரோதமாய்ப்‌ பாவம்‌ 
செய்கிறார்கள்‌. ஆகையினால்‌ கர்த்தர்‌ 
யூதாவின்‌ மனுஷர்மிது கோபப்பட்டு, 
எருசலேமுக்கு தாம்‌ கொடுத்த பாதுகாப்பை 
விலக்கிக்கொள்கிறார்‌. 
சிதேக்கியா பாபிலோன்‌ ராஜாவின்‌ 
கைகளில்‌ அகப்படாமல்‌ தப்பித்து, றான்‌. 
ஆனாலும்‌ பாபிலோனின்‌ 
சேனையிலுள்ளவர்கள்‌ சிதேக்கியா 
ராஜாவை பின்தொடர்ந்து பிடிக்கிறார்கள்‌. 
சிதேக்கியாவைக்‌ கைதுபண்ணி பாபிலோன்‌. 
ராஜாவின்‌ கைகளில்‌ ஒப்புக்கொடுக்கிறார்கள்‌. 
பாபிலோன்‌ ராஜா சிதேக்கியாவுக்கு, 
தண்டனை கொடுக்கிறான்‌. அவனுடைய 
அழிவை அறிவிக்கிறான்‌. “அவன்‌ வாய்‌ 
இவன்‌ வாயோடே பேசும்‌, அவன்‌ கண்கள்‌ 
இவன்‌ கண்களைக்‌ காணும்‌" (எரே 32:4) 
என்று கர்த்தர்‌ சொன்ன வாக்கியம்‌: 
நிறைவேறிற்று 


“இதோ, இந்த நகரத்தைப்‌ பாபிலோன்‌ 
ராஜாவின்கையில்‌ ஒப்புக்‌ கொடுக்கிறேன்‌: 
அவன்‌ இதைப்‌ பிடிப்பான்‌ என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறாரென்றும்‌, யூதாவின்‌ ராஜாவாகிய 


சிதேக்கியா. கல்தேயருடைய கைக்குத்‌. 
தப்பிப்போகாமல்‌, பாபிலோன்‌ 


ராஜாவின்‌ கையில்‌ நிச்சயமாக. 
ஒப்புக்கொடுக்கப்படுவான்‌” (எரே 32:34) 
என்று கர்த்தர்‌ தம்முடைய வார்த்தைகளை 
எரேமியா மூலமாய்‌ அறிவித்தார்‌. 


சிதேக்கியாவைப்‌ 
மதக்‌ கொண்டுபோவான்‌; நான்‌ 
அவனைச்‌ சந்திக்குமட்டும்‌ அங்கே அவன்‌ 
இருப்பான்‌" (எரே 32:5) என்றும்‌ கர்த்தர்‌ 
சொன்னார்‌. கர்த்தர்‌ சொன்ன 
பிரகாரமாக நேபுகாத்நேச்சார்‌, சிதேக்கியாவை 
பாபிலோனுக்கு சிறைப்பிடித்து 
கொண்டுபோனான்‌. சிதேக்கியா பாபிலோன்‌ 
தேசத்திலே சாகும்‌ 

அடைக்கப்பட்டிருந்தான்‌. 

இயற்கையான மரணமுண்டாயிற்று. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


கர்த்தர்‌ சிதேக்கியாவின்‌ 
எடுத்துக்கொள்வதற்கு முன்பாகவே, 
நேபுகாத்நேச்சார்‌ சிதேக்கியாவின்‌ 
கண்களைத்‌ தோண்டியெடுத்து, அவனைக்‌ 
குருடாக்கிவிட்டான்‌. சிதேக்கியாவின்‌ 
வாழ்க்கை மிகவும்‌ பரிதாபமாயிருந்தது. 
அவனுடைய முடிவும்‌ பரிதாபமாய்‌ முடிந்தது. 

நீங்கள்‌ கல்தேயரோடே 
யுத்தம்பண்ணினாலும்‌ உங்களுக்கு 
வாய்ப்பதில்லை என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌” 
(எரே 32:5) என்று எரேமியா தீர்க்கதரிசனம்‌ 
சொன்னார்‌. இதன்‌ நிமித்தமாய்‌ யூதாவின்‌ 
ராஜாவாகிய சிதேக்கியா எரேமியாவை, 
தன்னுடைய அரமணையிலுள்ள 
காவற்சாலையின்‌ முற்றத்திலே அடைத்து 
வைத்தான்‌. 


ஜீவனை 


எரேமியா 


தாவின்‌ ராஜாவுக்கு 
விரோதமாகவும்‌. 


யூதாதேசத்திற்கு 
விரோதமாகவும்‌ கர்த்தருடைய வார்த்தையை 
சொன்னதினால்‌, யூதாவின்‌ மனுஷரும்‌, 
எருசலேமின்‌ குடிகளும்‌ எரேமியாவின்மீது, 
அதிகமாய்க்‌ கோபப்பட்டார்கள்‌. தேசத்தில்‌ 

க விரோதமாகக்‌ 


எரேமியாவைப்‌ பாதுகாத்தான்‌. 


“தன்‌... தேவனாகிய கர்த்தரின்‌ 
பார்வைக்குப்‌ பொல்லாப்பானதைச்‌ செய்தான்‌; 
அவன்‌ கர்த்தருடைய வாக்கை உரைத்த 
எரேமியா என்கிற தீர்க்கதரிசிக்குழுன்பாகத்‌ 
தன்னைத்‌ தாழ்த்தவில்லை" (2நாளா 36:12) 
சிதேக்கியா இப்போது எரேமியாவுக்கு 
விரோதமாக தன்னுடைய இருதயத்தைக்‌ 
குடினப்படுத்துகிறான்‌. 


சிதேக்கியா இதற்கு. முன்பு 
எரேமியாவின்‌ வார்த்தைகளைக்‌ கேட்பதற்கு 
ஆயத்தமாயிருந்தான்‌. 
கர்த்தருடைய 
அங்கீரித்தான்‌. 


தீர்க்கதரிசி 





f= THE 
TT 


“நீர்‌ எங்களுக்காகக்‌ கர்த்தரிடத்தில்‌ 
விசாரியும்‌; பாபிலோன்‌ ராஜாவாகிய 
நேபுகாத்நேச்சார்‌ எங்களுக்கு விரோதமாய்‌ 
யுத்தஞ்செய்கிறான்‌; ஒருவேளை 
கர்த்தர்‌ தம்முடைய “அற்புதச்‌ 
செயலின்படியேயும்‌ எங்களுக்கு 
அநுக்கிரகஞ்செய்து, அவனை 
எங்களைவிட்டுப்‌ போகப்பண்ணுவார்‌ என்று 
சொல்லியனுப்பினான்‌" (எரே 21:2). 


எல்லா. 


எரேமியாவோ இதோ, த 
நகரத்தைப்‌ பாபிலோன்‌ ராஜாவின்கையில்‌. 
ப்புக்‌ கொடுக்கிறேன்‌: அவன்‌ இதைப்‌ 
(எரே 32:3) என்று 
கர்த்தருடைய வார்த்தையைச்‌ சொன்னார்‌ 


எரேமியா கர்த்தருடைய 
வார்த்தையைச்‌ சொன்னதினிமித்தமாய்‌, 
சிதேக்கியா எரேமியாவின்மீது கோபப்பட்டு 
எரேமியாவை தன்‌ அரமனையிலுள்ள 
காவற்சாலையின்‌ முற்றத்திலே 
அடைத்துவிடுகிறான்‌. எரேமியா இனிமேல்‌ 
தனக்கு விரோதமாகவோ அல்லது 
எருசலேமுக்கு, விரோதமாகவோ 
தீர்க்கதரிசனம்‌ சொல்லக்கூடாது என்று, 
நினைத்து, சிதேக்கியா எரேமியாவை 
காவற்சாலையின்‌ முற்றத்திலே 
அடைத்துவைத்தான்‌. 


கர்த்தருடைய 
எரே 826-15 


வார்த்தை 


எரே 326. அதற்கு எரேமியா 
சொன்னது: கர்த்தருடைய வார்த்தை 
எனக்கு உண்டாகி, அவர்‌: 


எரே 327. இதே, 
தகப்பனாகிய சல்லூமின்‌ குமாரன்‌ 
அனாமெயேல்‌ உன்னிடத்தில்‌ வந்து: 
ஆனதோத்திலிருக்கிற என்‌ திலத்தை நீ 
வாங்கிக்கொள்‌; அதைக்‌ 
கொள்ளுகிறதற்கு உனக்கே மீட்கும்‌. 
அதிகாரம்‌ அடுத்ததென்று சொல்வான்‌. 
என்று உரைத்தார்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எரே 828. அப்படியே என்‌ பெரிய 
தகப்பன்‌ மகனாகிய அனாமெயேல்‌, 
கர்த்தருடைய வார்த்தையின்படி. 
காவற்சாலையின்‌' முற்றத்தில்‌ 
என்னிடத்துக்கு வந்து: பென்யமீன்‌ 
நாட்டு ஆனதோத்தூரிலுன்ன என்‌ 
நிலத்தை நீர்‌ வாங்கிக்கொள்ளும்‌; 
சுதத்தரபாத்தியம்‌ உமக்குண்டு, அதை 
மீட்கும்‌ அதிகாரம்‌ உமக்கு அடுத்தது; 
அதை வாங்கிக்கொள்ளும்‌ என்றான்‌; 
அப்பொழுது அது கர்த்தருடைய 
வார்த்தை என்று அறித்துகொண்டேன்‌. 


எரே 925. 
பெரியதகப்பன்‌ 
அனாமெயேலின்‌ கையில்‌, நான்‌ 
ஆனதோத்திலிருக்கிற அவனுடைய 
நிலத்தைக்கொண்டு, அதின்‌ 
விலைக்கிரயமாகிய பதினேழு 
சேக்கலிடை வெள்ளியை அவனுக்கு 


நிறுத்துக்கொடுத்தேன்‌.. 


எரே 92140. நான்‌ பத்திரத்தில்‌ 
கையெழுத்தையும்‌, முத்திரையையும்‌ 
போட்டு சாட்சிகளை வைத்து, 
'வெள்ளியைத்‌ 'தராசிலே 
திறுத்துக்கொடுத்த பின்பு, 


எரே 9211. நான்‌ சட்டத்துக்கும்‌ 
வழக்கத்துக்கும்‌ ஏற்றபடி முத்திரை 
போடப்பட்ட  கிரயப்பத்திரத்தையும்‌ 
திறந்திருக்கிற பிரதியையும்‌ எடுத்து, 


எரே 3212. என்பெரிய தகப்பன்‌ 
மகனாகிய அனாமெயேலுடைய 
கண்களுக்கு முன்பாகவும்‌, 
கிரயப்பத்திரத்தில்‌ 

கையெயழுத்துப்போட்ட சாட்சிகளுடைய 
கண்களுக்கு முன்பாகவும்‌, 
காவற்சாலையின்‌ முற்றத்தில்‌ 


ஆகையால்‌ எண்‌: 
மகனாகிய 


மாருக்கினிடத்தில்‌ கொடுத்து, 


எரே 32:18. அவர்களுடைய கண்களுக்கு 
முன்பாகப்‌ பாருக்கை நோக்கி: 





ழ்‌ நவள 
யாய 


எரே 3214. இஸ்ரவேலின்‌ தேவனாகிய 
சேனைகளின்‌ கர்த்தர்‌ சொல்லுகிறது 
என்னவென்றால்‌, தீ முத்திரை 
போடப்பட்ட கிரயப்பத்திரமும்‌, 
திறந்திருக்க பிரதியத்திரமுமாகிய 
இந்தக்‌  சாசனங்கனை வாங்கி, 
அவைகள்‌ அநேகநானிலிருக்கும்படிக்கு 
அவைகளை ஒரு மண்பாண்டத்திலே 
வை. 


எரே 8215. ஏனெனில்‌ இனி இந்த 
தேசத்தில்‌ வீடுகளும்‌ நிலங்களும்‌: 
திராட்சத்தோட்டங்களும்‌ 
கொள்னப்படுமென்று, இஸ்ரவேலின்‌: 
தேவனாகிய சேனைகளின்‌ கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌ என்றேன்‌. 


எரேமியா தீர்க்கதரிசி யூதாராஜாவின்‌ 
அரமணையிலுள்ள காவற்சாலையின்‌ 
முற்றத்திலே அடைக்கப்பட்டிருக்கிறார்‌. அவர்‌ 
சிறைச்சாலையிலிருந்தாலும்‌ தன்னுடைய 
நெருங்கிய உறவினர்‌ ஒருவருடைய நிலத்தை 
கிரயத்திற்கு வாங்குகிறார்‌ இந்த நிலம்‌ 
ஆனதோத்திலிருக்கிறது. 

கர்த்தர்‌ யூதாவின்‌ பட்டணங்களுக்கு 
பாழாய்ப்போகும்‌ என்றும்‌, அதன்‌ பட்டணங்கள்‌ 
மண்மேடாய்ப்போகும்‌ என்றும்‌ 
எரேமியாவுக்குத்‌ தெரியும்‌. கல்தேயர்கள்‌ 
யூநாநேசத்தை பிடித்துக்கொள்வார்கள்‌ 
என்பதும்‌ எரேமியாவுக்கு தெரியும்‌. 
இப்படிப்பட்ட சூழ்நிலையில்‌ எரேமியா 
ஆனதோத்திலிருக்கிற ஒரு ற்‌ 
கிரயத்திற்கு வாங்குவது. 
விநோதமாயிருக்கிறது. 


எரேமியா இந்த நிலத்தை. 
வாங்கவேண்டுமென்பது கர்த்தருடைய சித்தம்‌. 


மிகவும்‌. 


"ஆனதோத்திலிருக்கிற என்‌ நிலத்தை நீ 
வாங்கிக்கொள்‌; அதைக்‌ கொள்ளுகிறதற்கு 
உனக்கே மீட்கும்‌ அதிகாரம்‌ அடுத்ததென்று 

(எரே 32:7) என்று கர்த்தர்‌ 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எரேமியா தனக்கு நிலத்தை 
வாங்கவேண்டுமென்று  அனாமெயேலைத்‌ 
தேடிப்போகவில்லை. அனாமெயேலே 
எரேமியாவைத்‌ தேடி வருகிறார்‌. அனாமெயேல்‌ 
எரேமியாவுக்கு நெருங்கிய உறவினர்‌. அந்த 
நிலத்தை கிரயத்திற்கு வாங்கி, அதை மீட்கும்‌ 
அதிகாரம்‌ எரேமியாவுக்கு மாத்திரமே 
உள்ளது. 


எரேமியா அனாமெயேலின்‌ நிலத்தை 
கிரயத்திற்கு 'வாங்கவில்லையென்றால்‌, 
எரேமியா உறவின்‌ மீட்பர்‌ செய்யவேண்டிய 
கடமையை நிறைவேற்ற தவறிவிடுகிறார்‌ 
என்று பொருள்‌. ஆனதோத்‌  ஆசாரியரின்‌ 
பட்டணம்‌. ஆனதோத்தும்‌, 
அதைத்சுற்றிலுமுள்ள விளைச்சல்‌ நிலங்களும்‌ 
ஆசாரியருக்கு பங்கு வீதமாக பிரித்து 
கொடுக்கப்பட்டிருக்கிறது. அனாமெயேலும்‌ 
ஒரு ஆசாரியன்‌. 


எரேமியா ஈமெயேலின்‌ நிலத்‌ 
கரயத்திற்கு வாங்கமில்லைலென்றால்‌) அந்த 
நிலத்தை வேறு யாராவது ஒருவர்‌ 
கிரயத்திற்‌ வாங்க வாய்ப்புள்ளது. 
அனாமெயேலின்‌ நிலத்தை வாங்குகிறவர்‌ 
ஆரிய கோத்திரத்தை சேர்ந்தவராயிராமல்‌, 
கோத்திரத்தை 
வாய்ப்புள்ளது. 

சுதந்தரம்‌ 
மாறிப்போகும்‌. 


களைக்க 
இதனால்‌. ஆசாரியரின்‌ 
வேறுகோத்திரத்தாருக்கு போகும்‌ 
ஆனதோத்தில்‌ நிமித்தமாய்‌ 
பிரச்சனைகள்‌ உண்டாகும்‌. ஆசாயரின்‌ 
நிலத்தை வேறு கோத்திரத்தாருக்கு விற்பது 
நியாயப்பிரமாணத்திற்கு முரணான காரியம்‌. 


அனாமெயேலுக்கு இப்போது பணம்‌ 
தேவைப்படுகிறது. அவருக்கு அவசர 
செலவு இருக்கலாம்‌. ஆகையினால்தான்‌ 
அவர்‌ தன்னுடைய சுதந்தரவீதமாகிய 
நிலத்தை விற்க முன்வருகிறார்‌. 
எரேமியா தன்னுடைய நெருங்கிய 
உறவினருக்கு உதவிசெய்யவேண்டும்‌. இது 
உறவின்முறை மீட்பரின்‌ கடமை. 





i al 
TT 


அனாமெயேல்‌  எரேமியாவினிடத்தில்‌. 
வருவான்‌ என்று கர்த்தரும்‌ எரேமியாவுக்கு 
முன்னறிவிக்கிறார்‌. அனாமெயேலின்‌ 
நிலத்தை வாங்குவது கர்த்தருடைய 
சித்தமாயிருக்கிறது. எரேமியாவும்‌ 
கர்த்தருடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிகிறார்‌. 
கர்த்தர்‌ சொன்ன பிரகாரமாக 
எரேமியாவுடைய பெரிய தகப்பன்‌ 
மகனாகிய அனாமெயேல்‌, கர்த்தருடைய 
வார்த்தையின்படி, காவற்சாலையின்‌ 
முற்றத்திற்கு வருகிறார்‌. அங்கே எரேமியா 
காவற்சாலையில்‌ அடைக்கப்பட்டிருக்கிறார்‌. 


அனாமெயேல்‌ காவற்சாலையில்‌ 
அடைக்கப்பட்டிருக்கிற எரேமியாவினிடத்தில்‌ 
“பென்யமீன்‌ நாட்டு ஆனதோத்தூரிலுள்ள 
என்‌ நிலத்தை நீர்‌ வாங்கிக்கொள்ளும்‌: 
சுதந்தரபாத்தியம்‌ உமக்குண்டு, அதை 
மீட்கும்‌ அதிகாரம்‌ உமக்கு அடுத்தது: 
அதை வாங்கிக்கொள்ளும்‌" (எரே 22:8) 
என்று சொல்லுகிறான்‌. அப்பொழுது, 
ஆனதோத்‌ சொல்லுவது கர்த்தருடைய 
வார்த்தை என்பதை எரேமியா 
அறிந்துகொள்கிறார்‌. 


எரேமியாவும்‌ 

வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, 

தகப்பன்‌ மகனாகிய அனாமெயேலின்‌ கையில்‌, 
ஆனதோத்திலிருக்கிற அவனுடைய நிலத்தை 
கிரயத்திற்கு வாங்குகிறார்‌. அதன்‌ 
விலைக்கிரயம்‌ பதினேழு சேக்கல்‌ 
எடையுள்ள வெள்ளியாகும்‌. எரேமியா அதன்‌ 
விலைக்கிரயமாகிய பதினேழு சேக்கலிடை 
வெள்ளியை. அனாமெயேலுக்கு 
நிறுத்துக்கொடுக்கிறார்‌. 


எரேமியா நிலத்திற்கான கிரயத்தைக்‌ 
கொடுப்பதில்‌ உண்மையுள்ள வராயிருக்கிறார்‌. 
அவர்‌ யாரையும்‌ வஞ்சிக்கவில்லை. தாங்கள்‌ 
பேரிக்கொண்ட பிரகாரம்‌ எரேமியா 
வெள்ளியை அனாமெயேலுக்கு 
நிறுத்துக்கொடுக்கிறார்‌. ன்‌ 
சொல்லவில்லை. 


ஒரு 
கிரயம்‌. 


ஒருவரும்‌ முன்வரவில்லை. இதனால்‌ 
குறைந்த விலையிலேயே அனாமெயேலால்‌ 
தன்னுடைய நிலத்தை விற்கமுடிகிறது. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


எரேமியா அனாமெயேலின்‌ நிலத்தை 
வாங்கி, முறைப்படி பத்திரம்‌ எழுதுகிறார்‌. 
கிரயப்பத்திரத்தில்‌ கையெழுத்தையும்‌ 
முத்திரையையும்‌ போடுகிறார்‌. அதற்கான 
சாட்சிகளையும்‌ வைக்கிறார்‌. நிலத்திற்கு 
கிரயமான பதினேழு சேக்கல்‌ வெள்ளியை 

தராசிலே நிறுத்து 


சட்டத்துக்கும்‌. 
வழக்கத்துக்கும்‌ ஏற்றபடி முத்திரைபோடப்பட்ட 
கிரயப்பத்திரத்தையும்‌ திறந்திருக்கிற 
பிரதியையும்‌ எடுத்து, தன்னுடைய பெரிய 
தகப்பன்‌ மகனாகிய அனாமெயேலுடைய 
கண்களுக்கு முன்பாகவும்‌, கிரயப்பத்திரத்தில்‌ 
கையெழுத்துப்போட்ட சாட்சிகளுடைய 
கண்களுக்கு முன்பாகவும்‌, காவற்சாலையின்‌ 
முற்றத்தில்‌ உட்கார்ந்திருந்த எல்லா 
யூதருடைய கண்களுக்கு முன்பாகவும்‌, அதை 
மாசெயாவின்‌ குமாரனாகிய நேரியாவின்‌ 
மகனான பாருக்கினிடத்தில்‌ கொடுக்கிறார்‌ 
(எரே 3231112). 


எரேமியா பாருக்கை நோக்கி, “நீ 
போடப்பட்ட கிரயப்பத்திரமும்‌, 
திருக்க ப்‌ மாக்‌ ர்‌ 
சாசனங்களை அவைகள்‌ 
ளிக்க கயை. “அவைகளை ஒரு 
மண்பாண்டத்திலே வை” (எரே 32:14) என்று 
சொல்லுகிறார்‌. 


ஏனெனில்‌ இனி இந்த தத்‌ 
வீடுகளும்‌ 
திராட்சத்தோட்டங்களும்‌ க்ஸ்‌ கலு 
இஸ்ரவேலின்‌ தேவனாகிய சேனைகளின்‌ 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ (எரே 32:15). 


எரேமியா ரைப்போடப்பட்ட 
கிரயப்பத்திரத்தையும்‌, திறந்திருக்கிற 
பிரதியையும்‌ பாருக்கிடம்‌ கொடுத்து, அந்த 
சாசனங்களை ஒரு மண்பாண்டத்தில்‌: 
வைக்குமாறு சொல்லுகிறார்‌. 
மண்பாண்டத்தில்‌ அவை. அநேசநாட்களுக்கு 
பத்திரமாயிருக்கும்‌. எரேமிய/ 
பின்சந்ததியாருக்கு 

பிரயோஜனமாயிருக்கும்‌. 

ஆனதோத்திலுள்ள இந்த 

'சட்டப்படி பயன்படுத்திக்கொள்ளலாம்‌. 





i= FTE 
TT 


எரேமியா அனாமெயேலின்‌ நிலத்தை 
கிரயத்திற்கு வாங்கும்போது, கல்தேயர்கள்‌ 
எருசலேம்‌ நகரத்தை முற்றிக்கைய்‌ 
போட்டிருக்கிறார்கள்‌. யூதாதேசம்‌ முழுவதும்‌ 
சீக்கிரத்தில்‌ பாழாக்கப்படக்கூடிய 
நிலமையிலிருக்கிறது. எருசலேமும்‌ 
சீக்கிரத்‌ மண்மேடாய்ப்போகக்கூடிய 
சூழ்நிலையிலிருக்கிறது. ஆனாலும்‌ “இனி 
இந்த தேசத்தில்‌ வீடுகளும்‌ நிலங்களும்‌ 
திராட்சத்தோட்டங்களும்‌ கொள்ளப்படும்‌" 
(எரே 3215) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


கர்த்தருடைய 
நிறைவேறும்‌. 

நிறைவேறும்‌ 

அடையாளமாக 

ஆனதோத்திலுள்ள 

வாங்குகிறார்‌. 

செய்துகொள்ளவில்லை. 

திருமணம்‌ செய்துகொள்ளக்கூடாது என்றும்‌, 
அவருக்கு குடும்பத்திலே பிள்ளைகள்‌ யாரும்‌ 
இருக்கக்கூடாது என்றும்‌ கர்த்தர்‌ 
ஏற்கெனவே கட்டளையிட்டிருக்கிறார்‌ 
ஆனாலும்‌ எரேமியா தன்னுடைய 
குடும்பத்தாருக்காக அனாமெயேலின்‌ 
நிலத்தை கிரயத்திற்கு வாங்கியிருக்கிறார்‌ 


இப்போது 
கர்த்தர்‌ அந்த 
திரும்பக்கட்டுவார்‌. அது 
மண்மேடாயிருந்தாலும்‌, 

வீ 


அலிமா பானாலும்‌, 


நகரத்தை 

இப்போது. 

அதிலுள்ள அரமனைகளும்‌, 

திரும்பக்‌ கட்டப்படும்‌. 

தேவாலயமும்‌ முன்பு 

மறுபடியும்‌ கட்டப்படும்‌ 

தீர்க்கதரிசன வார்த்தை. கர்த்தர்‌ சொன்ன 

வார்த்தைகள்‌ நிறைவேறும்‌ என்பதை. 

உறுதிபண்ணுவதற்காகவே எரேமியா 
த்தை. கிரயத்திற்கு 
எரேமியா கர்த்தருடைய 

வார்த்தைகளை நம்பி கிரியை செய்கிறார்‌. 


எரேமியாவின்‌ ஜெபம்‌ 
எரே 92:16-25 

எரே 3216. நான்‌ கிரயப்பத்திரத்தை 
நேபியாவின்‌ குமாரனாகிய 
பாருக்கினிடத்தில்‌ கொடுத்தபின்பு, 
நாண்‌ கர்த்தரை நோக்கிப்‌ பண்ணின 
விண்ணப்பமாவது: 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எரே 
ஆண்டவரே, 
உம்முடைய 


3௮07. ஆ, கர்த்தராகிய 

இதோ, தேவரீர்‌ 
மகா  பலத்தினாதும்‌, 
தீட்டப்பட்ட உம்முடைய 
புயத்தினாலும்‌, வானத்தையும்‌ 
பூமியையும்‌ உண்டாக்கினீர்‌; உம்மாலே 
செய்யக்கூடாத அதிசயமான காரியம்‌ 
ஒன்றுமில்லை. 


எரே 3218. 
தலைமுறைகளுக்கும்‌ 
செய்கிறவரும்‌, பிதாக்களுடைய 
அக்கிரமத்தை அவர்களுடைய 
பின்னடியார்‌ பின்னைகளின்‌ மடியிலே 
சுரிக்கட்டுகிறவருமாகிய சேனைகளின்‌: 
கர்த்தர்‌ என்னும்‌ 'நாமமுன்ன 
மகத்துவமும்‌ வல்லமையுமுன்ன 
தேவனே, 


ஆயிரம்‌ 
கிருபை 


எரே 3219. யோசனையிலே 
பெரியவரும்‌, செயலிலே 
வல்லவருமாயிருக்கி நீர அவனவனுக்கு. 
அவனவனுடைய வழிக்குத்தக்கதாகவும்‌, 
அவனவனுடைய கிரியைகளின்‌ 
பலனுக்குத்தக்கதாகவும்‌ அளிக்கும்படி, 
உம்முடைய கண்கள்‌ மனுபுத்திரருடைய 
எல்லா வழிகளின்‌: மேலும்‌ 
நோக்கமாயிருக்கின்றன. 


எரே 89220. இஸ்ரவேலிலும்‌ மற்ற 
மனுஒருக்குள்ளும்‌ இத்நான்‌ வரைக்கும்‌. 

விளங்குகிற. அடையாளங்களையும்‌. 
அற்புதங்களையும்‌ தேவரீர்‌ 
எகிப்துதேசத்திலே செய்து, இத்நானில்‌ 
திற்கும்‌ கீர்த்தியை உமக்கு உண்டாக்கி, 


எரே 82௮. இஸ்ரவேலாகிய உமது 
ஜனத்தை  அடையாளங்களினாதும்‌, 
அற்புதங்களினாலும்‌, பலத்த. 
கையினாலும்‌, ஓங்கிய புயத்தினாலும்‌, 
மகா பயங்கரத்தினாலும்‌ எகிப்து 
தேசத்திலிருந்து புறப்படப்பண்ணி, 


எரே 82:22. அவர்களுடைய 
மிதாக்களுக்கு நீர்‌ கொடுப்பேன்‌ என்று 
ஆணையிட்ட பாலும்‌ தேனும்‌ ஓடிய 
தேசமாயிருக்கிற இத்த தேசத்தை. 
அவர்களுக்குக்‌ கொடுத்தீர்‌. 





i THEN 
TT 


எரே 8229, அவர்கள்‌ அதற்குன்‌ 
பிரவேசித்து, அதைச்‌ சுதந்தமித்துக்‌ 
கொண்டார்கள்‌; ஆனாலும்‌ அவர்கள்‌ 
உமது 

செவிகொடாமலும்‌, 
தியாயப்பிரமாணத்தில்‌ 
செய்யும்படி, நீர்‌ 
கற்பித்ததொன்றையும்‌ செய்யாமலும்‌ 
போனார்கள்‌; ஆதலால்‌ இந்தத்‌ 
தீங்கையெல்லாம்‌ அவர்களுக்கு. 
நேரிடப்பண்ணினீர்‌. 


எரே 32:24. இதோ, கொத்தளங்கள்‌. 
போடப்பட்டிருக்கிறது;. நகரத்தைப்‌ 
பீடிக்க வருகிறார்கன்‌; 
பட்டயத்தினிமித்தமும்‌, 
பஞ்சத்தினிமித்தமும்‌, கொள்ளை 
நோயினிமித்தமும்‌ இந்த நகரம்‌ அதற்கு. 
விரோதமாய்‌ யுத்தம்பண்ணுகிற 
கல்தேயரின்‌ கையிலே. 
கொடுக்கப்படுகிறது; நீர்‌ சொன்னபடி. 
சம்பவிக்கிறது;. இதே, நீர்‌ 
அதைப்பார்க்கி நீர்‌. 


எரே 32:25. கர்த்தராகிய ஆண்டவரே, 
நகரம்‌ கல்‌ கையிலே. 
கொடுக்கப்படுகிறதாயிருந்தும்‌, தேவரீர்‌ 
என்னை நோக்கி: நீ உனக்கு ஒரு 
நிலத்தை விலைக்கிரயமாகக்கொண்டு, 
அதற்குச்‌ காட்சிகளை வையென்று. 
சொன்னிீரே என்றேன்‌. 

தம்முடைய 


கர்த்தர்‌ 
எரேமியாலின்‌ வாயிலே 
யூதாவின்‌ மனுஷரும்‌ எருசலேமின்‌ குடிகளும்‌ 
கர்த்தருக்கு விரோதமாகமப்‌ பாவம்‌ 
செய்கிறார்கள்‌. அவர்கள்மீது கர்த்தருடைய 
கோபம்‌ வருகிறது. கர்த்தர்‌ யூதாதேசத்தை 
அழித்துப்போடுவதாக ம்‌ 
கோபத்திலே சொல்லுகிறார்‌. 
வேளையில்‌, ண வரும்போது, 
கர்த்தர்‌ கிருபையினால்‌, 
அழிந்துபோலிருக்கம்‌. யூதாதேசத்தை 
திரும்பக்‌ கட்டுவதாகவும்‌ 
வாக்குப்பண்ணுகிறார்‌. 


வார்த்தைகள்‌ 
ஆச்சரியமாயிருக்கிறது. 
எரேமியா கர்த்தருடைய வார்த்தைகளை 
உண்மையாய்‌ அறிவிக்கிறார்‌. ஆனாலும்‌ 
கர்த்தர்‌ சொல்லுகிற சத்தியங்களை 


கர்த்தருடைய 
எரேமியாவுக்கு 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


நினைத்து 
ஆச்சரியப்படுகிறார்‌. 
எரேமியாவுக்கு 
எரேமியாவின்‌ 
கலக்கத்திலிருக்கிறது. 
அமைதியில்லை. இந்த 
எரேமியா தன்னுடைய 
பாரங்களையும்‌ 


வருத்தங்களையும்‌ 

கர்த்தருடைய சமுகத்திலே. இறக்கி 
வைக்கிறார்‌. எரேமியா கர்த்தரிடத்தில்‌ 
விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 


எரேமியா இப்போது காவற்சாலையின்‌ 
முற்றத்திலே அடைக்கப்பட்டிருக்கிறார்‌. அங்கே 
அவர்‌ மிகுந்த வேதனைகளையும்‌ 
துன்பங்களையும்‌ அனுபவிக்கிறார்‌. இந்த 
வேளையில்‌ கர்த்தருடைய வார்த்தை 
அவருக்கு உண்டாயிற்று. கர்த்தர்‌ சொன்ன 
வார்த்தைகளின்‌ அர்த்தங்களும்‌, அவருடைய 
பராமரிப்புக்களும்‌. எரேமியாவுக்கு 
புரியவில்லை. கர்த்தர்‌ தாமே தம்முடைய 
சத்திய வார்த்தைகளை தனக்கு 
தெளிவுபடுத்தி காண்பிக்கவேண்டும்‌ என்று 
எரேமியா கர்த்தரிடத்தில்‌ விண்ணப்பம்‌ 
பண்ணுகிறார்‌ 


“நான்‌ கிரயப்பத்திரத்தை நேரியாவின்‌ 
குமாரனாகிய பாருக்கினிடத்தில்‌ 
கொடுத்தபின்பு, நான்‌ கர்த்தரை நோக்கிப்‌ 
பண்ணின விண்ணப்பமாவது' (எரே 32:16) 
என்று சொல்லி எரேமியா தன்னுடைய 
ஜெபவார்த்தைகளை ஆரம்பிக்கிறார்‌. 


எரேமியா கர்த்தரிடத்தில்‌ ஜெபிக்கும்‌. 
போது கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார்‌. 
அவரைக்‌ கனம்பண்ணுகிறார்‌.. கர்த்தரே 
்‌ அவரே சர்வவல்லவர்‌. 
சர்வவல்லமையினால்‌ 
சிருஷ்டித்திருக்கிறார்‌ 
கர்த்தருடைய பராமரிப்புக்களும்‌, அவருடைய 
நோக்கங்களும்‌ சில சமயங்களில்‌ நமக்கு 
தெளிவாய்ப்‌ புரியவதில்லை. கர்த்தருடைய 
நாமத்தை நம்முடைய சுயஞானத்தால்‌: 
புரிந்துகொள்ளமுடியாது. பலசமயங்களில்‌ 
கர்த்தருடைய சித்தத்தைப்‌ புரிந்துகொள்ள 
முடியாமல்‌ நாம்‌ குழப்பத்திலிருக்கிறோம்‌. 


எரேமியா மிகவும்‌ 
கர்த்தருடைய சித்தம்‌ 
சரியாப்‌ புரியவில்லை. 
இருதயம்‌ 
அவருக்குள்‌ 
சூழ்நிலையில்‌ 
ஆத்துமாவின்‌ 





i ராண 
யாய 


புரிந்துகொள்ள முடியாது. கர்த்தர்‌ நல்லவர்‌. 
தம்மை நம்புகிறவர்களுக்கு 
அவருடைய கிரியைகளெல்லாமே 
நன்மைக்கேதுவாகயிருக்கும்‌. எரேமியா 
கர்த்தரிடத்தில்‌ ஜெபம்பண்ணும்போது 
அவரை நன்றியோடு துதிக்கிறார்‌. கர்த்தரை 
கனம்பண்ணுகிறார்‌. எல்லா ஜீவன்களுக்கும்‌ 
கர்த்தரே ஊற்றாகவும்‌, ஊற்றின்‌ 
கண்ணாகவும்‌ இருக்கிறார்‌. சகல 
வல்லமைகளும்‌ கர்த்தரிடமிருந்தே வருகிறது. 


கர்த்தராகிய ஆண்டவர்‌ தம்முடைய 
மகாபலத்தினாலும்‌, நீட்டப்பட்ட தம்முடைய 
புயத்தினாலும்‌ வானத்தையும்‌ பூமியையும்‌: 
உண்டாக்கினார்‌. ஆதியிலே தேவன்‌ 
வானத்தையும்‌ பூமியையும்‌ சிருஷ்டித்தார்‌. 
கர்த்தரால்‌ செய்யக்கூடாத அதிசயமான 
காரியம்‌ ஒன்றுமில்லை. அவரால்‌ எல்லாம்‌. 
கூடும்‌. 


கர்த்தர்‌ 
சர்வவல்லமையுள்ளவராகமிருந்தாலும்‌. அவர்‌ 
கிருபையும்‌ இரக்கமுமுள்ளவராகயிருக்கிறார்‌. 
கர்த்தர்‌ ஆயிரம்‌ தலைமுறைகளுக்கு கிருபை 
செய்கிறவர்‌. 
இரக்கத்திற்கும்‌ 
கர்த்தருடைய 
குறைந்துபோவதில்லை. கர்த்தர்‌ 
கிருபையை இங்கும்‌ அங்குமாக, 
இடங்களில்‌ 
வெளிப்படுத்துகிறவரல்ல. அவர்‌ ஆயிரம்‌ 
தலைமுறைகளுக்கு கிருபை செய்கிறவர்‌. 
ஆயிரக்கணக்கானோருக்கு 
இரக்கத்தையும்‌ 


அளவே 
பை 


காண்பிக்கிறவர்‌. 


கர்த்தரிடத்தில்‌ பட்சபாதமில்லை. அவர்‌ 
நீதிபரர்‌. வழக்குகளை நியாயமாய்‌ விசாரித்து 
நீதியாய்த்‌ தீர்ப்பு சொல்லுகிறவர்‌. 
கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பில்‌ ஒரு தப்பிதமும்‌ 
இருக்காது. அவர்‌ பிதாக்களுடைய 
அக்கிரமத்தை, அவர்களுடைய பின்னடியார்‌ 
பிள்ளைகளின்‌ ப்டியிலே சரிக்கட்டுகிறவர்‌. 
கர்த்தர்‌ மகத்துவமும்‌ வல்லமையுமுள்ளவர்‌. 
சேனைகளின்‌ கர்த்தர்‌ என்பது அவருடைய 
மகிமையான நாமம்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ சர்வஆளுகையுள்ளவர்‌. 
கர்த்தர்‌ சர்வலோகத்தையும்‌ சிருஷ்டித்து, 
எல்லா தேசங்களையும்‌ தம்முடைய சித்தத்தின்‌ 
பிரகாரமாய்‌ ஆளுகை செய்கிறார்‌. அவர்‌ 
யோசனையில்‌ பெரியவர்‌. கர்த்தர்‌ செயலிலே. 
வல்லவர்‌. அவர்‌ மகத்துவமும்‌ 
வல்லமையுமுள்ளவர்‌. இஸ்ரவேலின்‌ 
தேவனாகிய கர்த்தர்‌ சேனைகளின்‌ கர்த்தர்‌. 


சர்வஞானமுள்ளவர்‌ 
யோசனையில்‌ அவருடைய 

கர்த்தர்‌ 

யோசனையில்‌ பெரியவராகவும்‌, செயலிலே 
வல்லவராகவும்‌ இருக்கிறார்‌. கர்த்தர்‌ 
ஒவ்வொரு காரியத்தையும்‌ தம்முடைய 
தெய்வீக ஞானத்தினால்‌ திட்டமிட்டு செய்து 
முடிக்கிறார்‌. கர்த்தர்‌ எதையும்‌ 
அரைகுறையாக செய்கிறவரல்ல. அவர்‌ 
அவர்‌ எல்லா காரியங்களையும்‌ 
பரிழரணமாயும்‌ செய்து 


மறைவான காரியம்‌ 
அவருக்கு தெரியாத 
எதுவுமேயில்லை. 


மனுபுத்திரருடைய 


என்று 
கர்த்தருடைய கண்கள்‌ 


எல்லா 
நோக்கமாயிருக்கின்றன. 

இருக்கிறார்கள்‌ 

செய்கிறார்கள்‌ 

தெரியும்‌. மனுஷன்‌ முகத்தைப்‌ பார்க்கிறான்‌. 
கர்த்தரோ மனுஷனுடைய இருதயத்தை 
ஆராய்ந்து பார்க்கிறார்‌ 


கர்த்தர்‌ ஒவ்வொரு மனுஷனுக்கும்‌, 
வழிக்கு... தக்கதாகவும்‌ 
பலனுக்கு; 
இதற்காகவே 
மனுபுத்திரருடைய 
ம்‌ நோக்கமாயிருக்கின்றன. 
எல்லா நன்மையான. 
காரியங்களும்‌, எல்லா தீமையான 
காரியங்களும்‌ கர்த்தருக்கு பிரத்தியட்சமாய்த்‌ 
தெரியும்‌. மனுஷருடைய எல்லா 
வழிகளையும்‌, எல்லா நடைகளையும்‌ கர்த்தர்‌ 
அறிந்து வைத்திருக்கிறார்‌. 





f= ராண 
யாய 


நம்முடைய வழிகளும்‌, நம்முடைய 
கிரியைகளும்‌ கர்த்தருக்கு தெரிந்திருந்தும்‌, 
அவர்‌ அதை கண்டும்‌ காணாதவர்‌ போல்‌ 
சும்மாயிருப்பதில்லை. கர்த்தர்‌ நீதியான. 
நியாயாதிபதி. நம்முடைய வழிகளையும்‌ 
கிரியைகளையும்‌ நியாயந்தீர்ப்பதற்காக, 
கர்த்தருடைய கண்கள்‌ நம்மைப்‌ 
பார்த்துக்கொண்டிருக்கிறது. கர்த்தர்‌ 
நம்முடைய ஒவ்வொரு கிரியைகளையும்‌ 
நியாயந்தீர்ப்பார்‌. நாம்‌ கர்த்தரைத்‌ தேடினால்‌ 
க்‌ கண்டுபிடிக்கலாம்‌. கர்த்தரோ 
எப்போதும்‌ பார்த்துக்‌ 
கொண்டிருக்கிறார்‌. 


இதுவரையிலும்‌ த க்‌ 


நன்மைகளையும்‌, அடையாளங்களையும்‌ 
செய்திருக்கிறார்‌. இஸ்ரவேல்‌ கர்த்தருடைய 
ன்‌ கர்த்தருடைய ஜனத்தார்‌. 
அவரு! பிரியமான 
இஸ்ரலேலாயிரக்கிறார்கள்‌ 

பரிசுத்தர்‌ 

தேவனாயிருக்கிறார்‌ 

தம்முடைய ஜனத்திற்கு செய்த நன்மைகளை 
எரேமியா தன்னுடைய ஜெபத்தில்‌ நன்றியோடு 


நினைவுகூருகிறார்‌ 

சரத்தர்‌  இல்வேனிறம்‌ மற்ற 
மனுஷருக்குள்‌ ந்நாள்‌ வரைக்கும்‌ 
விளங்குகிற அடையாளங்களையும்‌ 
அற்புதங்களையும்‌ செய்தார்‌. தேவரீர்‌ 
தம்முடைய ஜனத்திற்கு எகிப்து தேசத்திலே. 
அநேக அற்புதங்களைச்‌ செய்து. தமக்கு 
இந்நாள்‌ வரைக்கும்‌ நிற்கும்‌ கீர்த்தியை 
உண்டாக்கியிருக்கிறார்‌. இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌. 
எகிப்து தேசத்திலே அடிமைப்பட்டிருந்தார்கள்‌. 


கர்த்தர்‌ தம்முடைய ஜனத்தை 
எகிப்தின்‌ அடிமைத்தன ந்து 
விடுதலைபண்ணினார்‌. கர்த்தர்‌ தங்களுக்கு 
செய்த இந்த நன்மையை 
நினைவுகூருவதற்காக, இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 
ஒவ்வொரு வருஷமும்‌ பஸ்கா பண்டிகையை 
ஆசரிப்பது வழக்கம்‌. கர்த்தர்‌ தம்முடைய 


உண்டுபண்ணியிருக்கிறார்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ ஜனத்திற்கு செய்த 
நன்மைகளையும்‌, அற்புதங்களையும்‌, 
அடையாளங்களையும்‌ அவர்களுடைய 
அண்டை தேசத்தாரும்‌ பார்க்கிறார்கள்‌. 
இவர்களும்‌ கர்த்தரை போற்றிப்‌ 
புகழுகிறார்கள்‌. கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனத்தார்‌ மத்தியில்‌ மகிமைப்படுவதுபோல, 
புறஜாதி ஜனங்கள்‌ 
மகிமைப்படுகிறார்‌. இஸ்ரவேலின்‌ தேவன்‌ 
மகிமையுள்ளவர்‌. அவருடைய கீர்த்தி புறஜாதி 
ஜனங்கள்‌ மத்தியிலும்‌ பரம்பியிருக்கிறது. 
இஸ்ரவேலாகிய தமது 
ஜனத்தை அடையாளங்களினாலும்‌, 
அற்புதங்களினாலும்‌, பலத்த கையினாலும்‌, 
ஓங்கிய புயத்தினாலும்‌, 
மகாபயங்கரத்தினாலும்‌ எகிப்து 
தேசத்திலிருந்து புறப்படப்பண்ணினார்‌. கர்த்தர்‌ 
அவர்களுடைய பிதாக்களுக்கு கொடுப்பேன்‌ 
என்று ஆணையிட்ட பாலும்‌ தேனும்‌ ஓடுகிற 
கானான்‌. தேசத்தை, அவர்களுக்கு 
சுதந்தரமாகக்‌ கொடுத்தார்‌. கர்த்தரே எகிப்து, 
தேசத்திலிருந்து இஸ்ரவேல்‌ ஜனத்தாரை 
கானான்‌ தேசத்திற்கு அழைத்துக்கொண்டு 
வந்தார்‌. 


கானான்‌ ம்‌ 
வாக்குத்தத்தம்‌ இஸ்ரவேல்‌. தம 

பிதாக்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஆனால்‌ 
கானான்‌ தேசத்தை அவர்களால்‌ சுதந்தரிக்க 
முடியவில்லை. அவர்களுடைய பிள்ளைகள்‌ 
கானான்‌ தேசத்தை சுதந்தரித்தார்கள்‌ 


கர்த்தர்‌ 


அதை 





i THE 
TT 


எரேமியாவைப்போலவே 
விசுவாசிகளாகிய நாமும்‌ 
நன்மைகளையெல்லாம்‌ 
நினைவகூரவேண்டும்‌. 
நம்முடைய  சணம்கும்‌ 
அடையாளங்களையும்‌ 
செய்திருக்கிறார்‌. 
வல்லமையினால்‌ 
சத்துருக்களிடமிருந்து 
'கொடுத்திருக்கிறார்‌. கர்த்தர்‌ 

தம்முடைய பிள்ளையாக 

தம்மிடத்தில்‌ நம்மைச்‌ 
கொண்டிருக்கிறார்‌. தம்முடைய சபையை 
கர்த்தர்‌ ஸ்தாபிக்கும்போது ஏராளமான 
அற்புதங்களையும்‌ அடையாளங்களையும்‌ 
செய்கிறார்‌. கர்த்தர்‌ ம்‌ 
வார்த்தைகளை 

அடையாளங்களினாலும்‌ உறுதிபண்ணுகிறார்‌. 


கர்த்தருடைய பிள்ளைகள்‌ கானான்‌ 
தேசத்தை சுதந்தரித்துக்கொண்டார்கள்‌. 
அவர்கள்‌ கர்த்தருடைய 
செவிகொடுக்கவேண்டும்‌. 
த்க்‌ 

கர்த்தர்‌ அவர்களுக்‌ 
எல்லாவற்றையும்‌ செய்யவேண்டும்‌ 
தேசத்தில்‌ குடியேறிய கர்த்தருடைய 
பிள்ளைகள்‌, அவருக்கு பிரியமான 
பிள்ளைகளாகவும்‌, பிரயோஜனமான 
பிள்ளைகளாகவும்‌ ஜீவிக்கவேண்டும்‌. 


கர்த்தர்‌ செய்த 
,அதத்துமிடாமல்‌. 
கர்த்தர்‌ நமக்கும்‌, 


ஆனாலும்‌ அவர்கள்‌ கர்த்தருடைய 
சத்தந்துக்குச்‌ செவிகொடாமலும்‌, அவருடைய 
நியாயப்பிரமாணத்தில்‌ நடவாமலும்‌, 
செய்யும்படி கர்த்தர்‌ அவர்களுக்குக்‌ 
குற்பித்ததொன்றையும்‌ செய்யாமலும்‌ 
போனார்கள்‌; ஆதலால்‌. இந்தத்‌ 
தீங்கையெல்லாம்‌ கர்த்தர்‌ அவர்களுக்கு 
நேரிடப்பண்ணினார்‌. 


கானான்‌ தேசத்தில்‌ குடியேறிய 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌. கர்த்தருடைய 
சத்தத்திற்கு செவிகொடுக்காமல்‌, அவருக்கு 
விரோதமாகப்‌ பாவம்‌ செய்ததுபோல, 
இப்போது யூதாவின்‌ மனுஷரும்‌ 
எருசலேமின்‌ குடிகளும்‌ கர்த்தருடைய 
சத்தத்திற்கு செவிகொடுக்காமல்‌, அவருக்கு 
விரோதமாகப்‌ பாலம்‌ செய்கிறார்கள்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இதன்‌ நிமித்தமாய்‌ 
அவர்கள்மேல்‌. 
யூதாதேசத்தாரும்‌, 


தேவனுடைய கோபம்‌ 

வந்திருக்கிறது. 
எருசலேம்‌ நகரத்தாரும்‌ 
அநேக தீங்குகளை 
ள்‌. கர்த்தரே இந்தத்‌ 


அவர்களுக்கு 
நேரிடப்பண்ணியிருக்கிறார்‌. 


கர்த்தர்‌ யூதாவின்‌  மனுஷரையும்‌ 
எருசலேமின்‌ குடிகளையும்‌ அவர்களுடைய 
பாவங்களின்‌ நிமித்தமாய்‌ எச்சரித்தார்‌ 
அவர்கள்‌ பாவத்தில்‌ தொடர்ந்து நீடித்தால்‌ 
எருசலேம்‌ அழிந்துபோகும்‌ ன்றும்‌ 
அவர்கள்‌ தங்கள்‌ 

மனந்திரும்பினால்‌ 

தப்பித்தக்கொள்ளலாம்‌ என்றும்‌ 
அவர்களுக்கு எச்சரிப்பாய்ச்‌ சொன்னார்‌. 
ஆனால்‌ அவர்களோ கர்த்தருடைய 
சத்தத்திற்கு செவிகொடுக்கவில்லை. 


ர்‌ ம்‌, எருசலேம்‌ 
கரதத. லையா வரவன்‌ 
சொல்லுகிறார்‌. “இதோ, கொத்தளங்கள்‌ 
போடப்பட்டிருக்கிறது: நகரத்தைப்‌ பிடிக்க 
வருகிறார்கள்‌; பட்டயத்தினிமித்தமும்‌, 

பஞ்சத்தினிமித்தமும்‌, கொள்ளை 
நோமினிபித்தமும்‌ இந்த நகரம்‌ அதற்கு 
விரோதமாய்‌ யுத்தம்பண்ணுகிற கல்தேயரின்‌ 
கையிலே கொடுக்கப்படுகிறது' (எரே 32:24) 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. கர்த்தர்‌ 
சொன்ன  பிரகாரமாகவே எருசலேமுக்கு 
சம்பலிக்கிறது. 


கல்தேயர்கள்‌ எருசே 
விராதன்‌ சொந்தாப்பட்ட. க்க 
நகரத்திலுள்ள 

இயந்திரங்களினால்‌ 

எருசலேம்‌ நகரம்‌ 

கர்த்தரும்‌ 
கர்த்தர்‌ 


கர்த்தர்‌ 


பார்த்துக்கொண்டிருக்கிறார்‌. 
தம்முடைய நாமத்திற்கு மகிமையாக 
எருசலேமைத்‌ தெரிந்துகொண்டார்‌. ஆனால்‌ 
அதே எருசலேம்‌ நகரத்தை கல்தேயர்கள்‌ 
இப்போது இடிக்கிறார்கள்‌. நகரம்‌ 
மண்மேடாய்ப்போயிற்று. 





i= THE 
TT 


வானங்களின்‌ 
பரலோகத்திற்குப்போன  தேவகுமாரனாகிய 
இயேசு என்னும்‌ மகா பிரதான 
ஆசாரியர்‌ நமக்கு இருக்கிறபடியினால்‌, நாம்‌ 
பண்ணின அறிக்கையை  உறுதியாய்ப்‌ 
பற்றிக்கொண்டிருக்கக்கடவோம்‌. நம்முடைய 
பலவீனங்களைக்குறித்துப்‌ பரிதபிக்கக்கூடாத 
பிரதான ஆசாரியர்‌ நமக்கிராமல்‌, 
எல்லாவிதத்திலும்‌ நம்மைப்போல்‌ 
'சோதிக்கப்பட்டும்‌, பாவமில்லாதவராயிருக்கிற 
பிரதான ஆசாரியரே நமக்கிருக்கிறார்‌. 
ஆதலால்‌, நாம்‌ இரக்கத்தைப்‌ பெறவும்‌, 
ஏற்ற சமயத்தில்‌ சகாயஞ்செய்யுங்‌ கிருபையை 
அடையவும்‌, தைரியமாய்க்‌ 
கிருபாசனத்தண்டையிலே  சேரக்கடவோம்‌” 
(எபி 4714-16. 


வழியாய்ப்‌ 


பிரதான 


உண்டு 
பண்ண த்‌ 


ஆசாரியனுக்கு 

வேண்டிய ;த்தமான 
வஸ்திரத்தின்‌ மற்ற  பகுதிகளைப்பற்றியும்‌ 
கர்த்தர்‌ இங்கு சொல்லுகிறார்‌. கர்த்தர்‌ 
மோசேயை நோக்கி, “மெல்லிய பஞ்சுநூல்‌ 
விசித்திரமான உள்சட்டையையும்‌, மெல்லிய 
பஞ்சுநூலால்‌ பாகையையும்‌ உண்டாக்கி, 
இடைக்கச்சையைச்‌' சித்திரத்தையல்‌ 
வேலையாகப்‌ பண்ணுலாயாக” (யாத்‌ 28:39) 
என்று சொல்லுகிறார்‌ 


ஆரோனுடைய குமாரர்‌ 
யாத்‌ 28:40-43 


யாத்‌ 28:40. 
குமாரருக்கும்‌, 
அலங்காரமுமாயிருக்கும்‌ 
அங்கிகளையும்‌, 
'இடைக்கச்சைகளையும்‌ 
குல்லாக்களையும்‌ 
உண்டுபண்ணுவாயாக. 


ஆரோனுடைய 
மகிமையும்‌ 
பொருட்டு, 


யாத்‌ 28:41: உண்‌ சகோதரனாகிய 
ஆரோனும்‌ அவனோடேகூட அவன்‌ 
குமாரரும்‌ எனக்கு ஆசாரிய ஊழியம்‌ 
செய்யும்படிக்கு, அத்த 
வஸ்திரங்களை அவர்களுக்கு உடுத்தி, 
அவர்களை அபிஷேகஞ்செய்து, 
அவர்களைப்‌ பிரதிஷ்டைபண்ணி, 
அவர்களைப்‌ பரிகத்தப்படுத்துவாயாக. 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யாத்‌ 28:42. 
நிர்வாணத்தை மூடும்படிக்கு, 
இடுப்புத்தொடங்கி முழங்கால்மட்டும்‌ 
உடுத்த சணல்நூல்‌ சல்லடங்களையும்‌ 
உண்டுபண்ணுவாயாக. 


அவர்களுடைய 


யாத்‌ 28:43. ஆரோனும்‌ அவண்‌: 
குமாரரும்‌ பரிசுத்த ஸ்தலத்திலே. 
ஆராதனைசெய்ய ஆசரிப்புக்‌ 
கூடாரத்திற்குள்‌ பிரவேசிக்கும்போதும்‌. 
பலிபீடத்தண்டைக்குச்‌ சேரும்போதும்‌, 
அக்கிரமம்‌ சமத்து அவர்கள்‌ 
சாகாதபடிக்கு, அவைகளைத்‌ 
தரித்திருக்க வேண்டும்‌ இது 
அவனுக்கும்‌ அவனுக்குப்‌ பின்வரும்‌ 
சந்ததிக்கும்‌ நித்திய கட்டளை. 


ரோனுடைய 
உண்டுபண்ணவேண்டிய பரிசுத்தமான 
வஸ்திரங்களைப்பற்றியும்‌ கர்த்தர்‌ மோசேக்கு 
சொல்லுகிறார்‌. கர்த்தர்‌ மோசேயை நோக்கி, 
“ஆரோனுடைய குமாரருக்கும்‌, மகிமையும்‌ 
அலங்காரமுமாயிருக்கும்‌ பொருட்டு, 
அங்கிகளையும்‌, இடைக்கச்சைகளையும்‌ 
குல்லாக்களையும்‌  உண்டுபண்ணுவாயாக"' 
(யாத்‌ 28:40) என்று சொல்லுகிறார்‌. 


இடைக்கச்சை 
சரீரத்தைச்‌ சுற்றிலும்‌ 
இதன்‌  கடைசிப்பகுதி 
கால்களில்‌ தொங்கும்‌. ஆசாரிய ஊழியம்‌ 
செய்யும்போது ஆசாரியர்‌ இடைக்கச்சையை 
தன்னுடைய தோள்களின்மீது போட்டுக்‌ 
கொள்வார்‌. 


குமாருக்கு 


ஆசாரியருடைய 
கட்டப்பட்டிருக்கும்‌. 
ஆசாரியருடைய 


கிழக்கு தேசங்களில்‌ பழங்காலத்து 
ராஜாக்கள்‌ கிரீடங்களையும்‌, 
குல்லாக்களையும்‌ சிரசின்மீது, 
அணிந்துகொள்வது வழக்கம்‌. 
கிறிஸ்துவானவர்‌ ராஜாதி 
ராஜாவாயிருக்கிறார்‌ என்பதற்கு இந்தக்‌ 
குல்லா அடையாளமாயிருக்கிறது. ஆரோன்‌ 
பிரதான  ஆசாரியராகவும்‌, அவருடைய 
குமாரர்கள்‌ அவருக்கு கீழே கர்த்தருக்கு 
ஊழியம்‌ செய்கிற ஆசாரியர்களாகவும்‌. 
இருக்கிறார்கள்‌. அங்கிகள்‌, 
இடைக்கச்சைகள்‌, குல்லாக்கள்‌ ஆகியவை. 
ஆரோனுடைய குமாருக்கு 
உண்டுபண்ணப்படுகிறது. இவை 
அவர்களுக்கு மகிமையாகவும்‌, 
அலங்காரமாகவும்‌ இருக்கிறது. 


தங்கள்‌ 





i THE 
ETT 


எரேமியா தீர்க்கதரிசி கர்த்தரிடத்தில்‌ 


த்தத்‌ பிரகாரம்‌ 
எருசலேம்‌ நகரத்திற்கும்‌. 
என்பதை எரேமியா 


புரிந்துகொள்கிறார்‌. கர்த்தருடைய சித்தத்தை 


வந்தாலும்‌, 


ர்‌ நம்மை மறந்துவிட்டார்‌ 
நாம்‌ நினைப்போம்‌. ஆனாலும்‌ 
கர்த்தர்‌ ஒருபோதும்‌ நம்மை மறக்கிறவரல்ல. 
கர்த்தர்‌ நம்மையும்‌ பார்க்கிறார்‌. நம்முடைய 
கஷ்டங்களையும்‌ பார்க்கிறார்‌. நம்முடைய 
குஷ்டங்களிலிருந்து நம்மை எப்படி, எப்போது 
விடுவிக்கவேண்டும்‌ என்பது கர்த்தருக்கு 
தெரியும்‌. கர்த்தருக்கு சித்தமான காரியம்‌, 
அவருக்கு சிந்தமான வேளையில்‌ 
நடைபெறும்‌. 


எருசலேம்‌ நகரம்‌ கல்தேயரின்‌ கையிலே 
கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும்‌ 
கர்த்தர்‌ இந்த வேளையில்‌, “நீ உனக்கு ஒரு 
நிலத்தை கிரயமாகக்‌ கொண்டு, அதற்கு 
சாட்சிகளை வை" (எரே 32:25) என்று 
எரேமியாவிடம்‌ சொல்லுகிறார்‌. எரேமியாவும்‌. 
கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, 
கர்த்தர்‌ சொன்ன நிலத்தை கிரயத்திற்கு 
வாங்குகிறார்‌. அதற்கு சாட்சிகளை வைத்து 
பத்திரமும்‌ எழுதுகிறார்‌. 


என்றும்‌ 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


நகரம்‌ சத்துருவின்‌ கையில்‌ 
கொடுக்கப்படும்போது, நகரத்திற்குள்ளே 
இருக்கிறவர்கள்‌ ஒருவரும்‌ நிலத்தை 
கிரயத்திற்கு வாங்கமாட்டார்கள்‌. எல்லோரும்‌ 
உயிருக்கு. போராடிக்கொண்டிருப்பார்கள்‌. 
தேசத்தில்‌ சமாதானம்‌ இருக்கும்போதுதான்‌ 
நிலத்தை வாங்குவதும்‌ விற்பதும்‌ நடைபெறும்‌. 
ஆனால்‌ இப்போதோ  யூதாதேசத்தில்‌ 
சமாநானமில்லை, எருசலேமில்‌ ஆறுதல்‌ 
இல்லை. எருசலேம்‌ நகரம்‌ கல்தேயரின்‌ 
கையில்‌ கொடுக்கப்பட்டிருக்கிறது. 


சூழ்நிலையில்‌ கர்த்தர்‌ 
உனக்கு ஒரு நிலத்தை 
என்று சொல்லுகிறார்‌. 
சித்தமும்‌ நோக்கமும்‌ 
எரேமியாவுக்கு புரியவில்லை. ஆனாலும்‌ 
எரேமியா கர்த்தருடைய வார்த்தைக்கு உடனே 
கீழ்ப்படிகிறார்‌. கர்த்தர்‌ சொன்ன பிரகாரம்‌ 
தனக்கு ஒரு நிலத்தைக்கொண்டு, அதற்கு 
சாட்சிகளை வைத்து பத்திரத்தை 
எழுதுகிறார்‌ 


கர்த்தர்‌ நமக்கும்‌ பல கட்டளைகளைக்‌ 
கொடுக்கிறார்‌. கர்த்தருடைய வார்த்தைக்கு 
நாம்‌ உடனே கீழ்ப்படியவேண்டும்‌. நம்முடைய 
குயபுத்நியை நம்பி, கர்த்தருடைய 
வார்த்தைக்கு கீழ்ப்படியவேண்டுமா அல்லது 
கீழ்ப்படிய வேண்டாமா என்று 
யோசனைபண்ணிக்கொண்டிருக்கக்கூடாது. 
பலிசெலுத்துவதைவிடவும்‌ கர்த்தருக்கு 
கீழ்ப்டிவதே உத்தமம்‌. கர்த்தருக்கு 
பயப்படுவதே. ஞானத்தின்‌ ஆரம்பம்‌. 
கர்த்தருக்கு கீழ்ப்டிவதே ஞானமுள்ள 
காரியம்‌. கர்த்தருடைய நியாயத்தீர்ப்புகளைப்‌ 
பற்றியும்‌ அவருடைய நியமங்களைப்பற்றியும்‌ 
நாம்‌ அவரோடு வழக்காடக்கூடாது. 
'நாளைக்கு உன்‌ புத்திரன்‌: நம்முடைய 
தேவனாகிய கர்த்தர்‌ உங்களுக்குக்‌ 
கட்டளையிட்ட இந்த சாட்சிகளும்‌ 
கட்டளைகளும்‌ நியாயங்களும்‌ என்ன என்று 
உன்னிடத்தில்‌ கேட்டால்‌; நீ உன்‌ புத்திரனை 
நோக்கி: நாங்கள்‌ எகிப்திலே பார்வோனுக்கு 
அடிமைகளாயிருந்தோம்‌; கர்த்தர்‌ பலத்த 
கையினாலே எங்களை எகிப்திலிருந்து 
புறப்படப்பண்ணினார்‌"' என்று 
சொல்லவேண்டும்‌ (உபா 6:20,21). 


கிரயமாகக்‌ கொள்‌" 
கர்த்தருடைய 





i THE 
ETT 


யூதாவின்‌ பாவம்‌ 
எரே 32:26-35 


எரே 3226. அப்பொழுது கர்த்தருடைய 
வார்த்தை எரேமியாவுக்கு உண்டாகி, 
அவர்‌: 


எரே 32:27. இதோ, நான்‌ மாம்சமான 
யாவருக்கும்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
என்னாலே செய்யக்கூடாத 
அதிசயமான காரியம்‌ ஒன்றுண்டோ?. 


எரே 9228. ஆதலால்‌, இதே, நான்‌ 
இந்த நகரத்தைக்‌ கல்தேயரின்‌. 
கையிலும்‌, பாபிலோன்‌ ராஜாவாகிய 
நேபுகாத்நேச்சாரின்‌. கையிலும்‌ 
ஒப்புக்கொடுக்கிறேன்‌, அவன்‌ இதைப்‌ 
பிடிப்பான்‌. என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 
எரே 9229. இந்த நகரத்துக்கு 
விரோதமாய்‌ 

கல்தேயர்‌ உட்பிரவேசித்து, 
கரத்தைத்‌ தீக்கொளுத்தி, 
சட்டெரிப்பார்கன்‌; 
கோபமுண்டாக்கும்படி. 

வீடுகளின்‌ மேல்‌ பாகாலுக்குத்‌ 
தூபங்காட்டி, அத்திய தேவர்களுக்குப்‌ 
பானபலிகளை வார்த்தார்கனோ, அத்த 
வீடுகளையும்‌ சுட்டெரிப்பார்கள்‌.. 


எரே 8290. இஸ்ரவேல்‌ புத்திரரும்‌ 
மூதா புத்திரரும்‌ தங்கன்‌ 
சிறுவயதுமுதல்‌ என்‌ பார்வைக்குப்‌ 
பொல்லாப்பானதையே செய்து 
வந்தார்கள்‌; இஸ்ரவேல்‌ புத்திரர்‌: 
தங்கன்‌ கைகளின்‌ செய்கையினாலே 
எனக்குக்‌ கோபத்தையே உண்டாக்கி 
வந்தார்கள்‌ என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 


எரே 82:81. அவர்கன்‌ இத்த நகரத்தை 
கட்டின 'நான்முதற்‌ கொண்டு, 
இத்நான்வரைக்கும்‌ அது க்குக்‌ 
கோபமுண்டாகவும்‌, 
உக்கிரமுண்டாகவும்‌, நான்‌ அதை என்‌ 
முகத்தை விட்டு அகற்றுகிறதற்கு. 
ஏதுவாகவும்‌ இருத்தது. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


எரே 32:32. 
கோபமுண்டாகும்படிக்கு இஸ்ரவேல்‌ 
புத்திரரும்‌, யூதா புத்திரரும்‌, 
அவர்கள்‌: ராஜாக்களும்‌, அவர்கள்‌. 
பிரபுக்களும்‌, அவர்கள்‌ ஆசாரியர்களும்‌, 
அவர்கன்‌ தீர்க்கதரிசிகளும்‌, யூதாவின்‌ 
மனுஷரும்‌, எருசலேமின்‌ குடிகளும்‌ 
செய்த எல்லாப்‌ 
பொல்லாப்பினிமித்தமும்‌ இப்படி, 
நடக்கும்‌. 


எரே 92:59. முகத்தையல்ல, 
எனக்குக்‌. காட்டினார்கள்‌; 
ஏற்கனவே அவர்களுக்கு உபதேசித்தும்‌ 
அவர்கள்‌ புத்தியை ஏற்றுக்கொனள்னச்‌. 
செவிகொடாமற்போனார்கள்‌. 


எனக்குக்‌ 


எரே 92:84. அவர்கள்‌ என்‌ நாமம்‌ 
தரிக்கப்பட்ட ஆலயத்தைத்‌ 
தீட்டுப்படுத்தும்படிக்கு, தங்கள்‌. 


அருவருப்புகளை அதிலே வைத்தார்கள்‌. 


எரே 32:35. 
மோனேகுக்கென்று 
குமாரரையும்‌ 
குமாரத்திகனையும்‌. 
தீக்கடக்கப்பண்ணும்படி. 
இன்னோமுடைய 
பன்னத்‌ தாக்கிலிருக்கிற 
'மேடைகளைக்‌ 
மூதாவைப்‌ 
பாவஞ்செய்யப்பண்ணுவதற்கு. 
அவர்கள்‌. இந்த அருவருப்பான 
காரியத்தைச்‌ செய்யவேண்டுமென்று 
நாண்‌: அவங்களுக்குக்‌ கற்பித்ததுமில்லை, 
மனதிலே 


அவர்கள்‌: 
தங்கள்‌. 
தங்கள்‌. 


குமாரனின்‌ 
பாகாலின்‌' 
கட்டினார்கள்‌; 


கர்த்தரிடத்தில்‌ 

கர்த்தர்‌ அவருடைய 
ஜெபத்திற்கு உடனே பதிலும்‌ கொடுக்கிறார்‌ 
எரேமியாவின்‌ மனது குழப்பத்திலிருக்கிறது. 
கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவின்‌ 
குழப்பத்தை நீக்கி அவருக்கு ஆறுதலையும்‌, 
சமாதானத்தையும்‌, தெளிந்த சிந்தனையையும்‌ 
கொடுக்கிறது. இஸ்ரவேலின்‌ தேவனாகிய 
கர்த்தர்‌ யூதாவின்‌ மனுஷர்மிதும்‌, 
எருசலேமின்‌ குடிகள்மீதும்‌ 
கோபமாயிருக்கிறார்‌. தேவனுடைய 
கோபத்திற்கு காரணமுண்டு. 





i FTE 
TT 


யூதாவின்‌ மனுஷர்‌ கர்த்தருக்கு 
விரோதமாய்ப்‌ பாவம்‌ செய்கிறார்கள்‌. 
இதனால்‌ தேவனுடைய கோபம்‌ அவர்கள்மேல்‌ 


துதித்து பாடவிரும்புகிறார்‌. 
இரக்கத்தை நினைத்து . 


எப்படி பாடுவது க்‌ பரன்‌ 


புரியவில்லை. 


ர்‌. எரேமியாவுக்கு தம்முடைய 
இரக்கந்தைய்யற்றியும்‌ நியாயத்தீர்ப்பைப்‌ 
பற்றியும்‌ உபதேசம்பண்ணுகிறார்‌. கர்த்தர்‌ 
எரேமியாவிடம்‌ ஆனதோத்‌ ஊரிலுள்ள ஒரு 
நிலத்தை கிரயத்திற்கு வாங்குமாறு 
"அப்போது கல்தேயர்கள்‌ 


கர்த்தர்‌ சொன்ன வார்த்தையைக்‌ 

முற்றிக்கையை 

தங்கள்‌ தேசத்திற்கு 

இரிப்வேல்விடுவ்கள்‌ என்று எரேமியா 
எதிர்பார்க்கிறார்‌ 


னால்‌ கல்தேயர்கள்‌ தங்களுடைய 
முறிக்க தத்தக்க “கக்தேவரின்‌: 
முற்றிக்கை எருசலேமுக்கு விரோதமாய்‌ 
பலமாயிருந்தது. கல்தேயரின்‌ முற்றிக்கையை 
நீக்கிப்போட கர்த்தர்‌ ஒரு கிரியையும்‌ 
நடப்பிக்கவில்லை. கர்த்தருடைய 
நியாயத்தீர்ப்பு எருசலேமின்மீது 
வந்திருக்கிறது. எருசலேம்‌ அழிந்துபோகும்‌ 
என்பது கர்த்தருடைய வார்த்தை. எரேமியா 
ஆனதோத்‌ ஊரிலே தனக்கு ஒரு நிலத்தை 
கிரயத்திற்கு வாங்கினாலும்‌. கல்தேயர்கள்‌ 
எருசலேமை அழித்துப்போடுவார்கள்‌. 
எருசலேம்‌ மண்மேடாய்ப்போகும்‌. அப்போது 
ஆனதோத்‌ ஊரிலே எரேமியா வாங்கின 
நிலமும்‌ மண்மேடாய்ப்போகும்‌. அந்த நிலமும்‌ 
பாழாய்ப்போகும்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


எருசலேமுக்கு இப்படிப்பட்ட பிரச்சனை 
இருக்கும்போது, கர்த்தர்‌ தன்னை ஏன்‌ ஒரு 
நிலத்தை கிரயத்திற்கு வாங்குச்சொன்னார்‌ 
என்பது எரேமியாவுக்குப்‌ புரியவில்லை. 
கர்த்தர்‌ யூதாவின்‌ மனுஷர்மேலும்‌, 
எருசலேமின்‌ குடிகள்மேலும்‌ இப்போது 
கோபமாமிருந்தாலும்‌, அவர்‌ அவர்கள்மீது 
கிருபையும்‌ இரக்கமுமுள்ளவராயிருக்கிறார்‌. 
கர்த்தர்‌ நம்முடைய ஜனத்தை ஆசீர்வதிக்க 
அவர்கள்‌ பாபிலோன்‌ 
சிறையிருப்புக்குப்போவார்கள்‌. 
சிறையிருப்பிலிருந்து திரும்பி 
கர்த்தருடைய கிருபையும்‌ 

இரக்கமும்‌ அவர்கள்மீது விசேஷித்த வழியில்‌ 


பாபிலோன்‌ சத்து 
தங்கள்‌ தேசத்திற்கு 
அவர்கள்‌ 
அவர்களுக்கு நிலம்‌ 
அவர்கள்‌ தங்கள்‌ சொந்த 
மறுபடியும்‌ குடியேறுவார்கள்‌. 
தங்கள்‌ சொந்த நிலத்தில்‌ பமிரிடுவார்கள்‌. 
திரும்பி வருகிற 
ர்‌ கொடுக்கிற 
ஆசிர்வாதங்கள்‌, 
ஆசீர்வாதங்களுக்கு அடையாளமா 
சீயோனுக்கு திரும்பி வருகிறவர்களை 
கர்த்தர்‌ அதிகமாய்‌ ஆசீர்வதிப்பார்‌ 
விளைச்சல்‌ நிலங்களையும்‌, 
திராட்சத்தோட்டங்களையும்விட கர்த்தருடைய 
வார்த்தையே நமக்கு மெய்யான 
ஆசீர்வாதத்தைத்‌ தரும்‌. 
கர்த்தர்‌ எரேமியாவுக்கு தம்முடைய 
வார்த்தைகளைக்‌ கொடுக்கிறார்‌ 
யூதாமனுஷரின்‌ பாவங்களினிமித்தமாய்‌, 
கர்த்தர்‌ முதலாவதாக அவர்களை 
எச்சரிக்கிறார்‌. அதன்பின்பு கர்த்தர்‌ 
அவர்கள்மீது வைத்திருக்கிற அன்பின்‌ 
நிமித்தமாய்‌, அவர்களுக்கு பகா 
வாக்குத்தத்தங்களைக்‌ ஈடுக்கிறார்‌. 
பழைய ஏற்பாட்டில்‌, கர்த்தருடைய எச்சரிப்பின்‌ 
வார்த்தைகளும்‌, அவருடைய ஆசீர்வாதமான 
வாக்குத்தத்தங்களின்‌ வார்த்தைகளும்‌ பல 
சம்பவங்களில்‌ கலந்து சொல்லப்பட்டிருக்கிறது. 





i= FTE 
TT 


கர்த்தருடைய பிள்ளைகள்‌, 
அடிச்சுவடுகளைப்‌... பின்பற்றி சீராய்‌ 
நடப்பதற்கு, கர்த்தருடைய  எச்சரிப்பின்‌: 
வார்த்தைகளும்‌ தேவைப்படுகிறது. 
அவருடைய ஆசீர்வாதமான 
வாக்குத்தத்தங்களின்‌ வார்த்தைகளும்‌ 
தேவைப்படுகிறது. நம்முடைய ஆலிக்குரிய 
ஜீலியத்தில்‌ கர்த்தருடைய எச்சரிப்பின்‌ 
வார்த்தைகளையும்‌, அவருடைய ஆறுதலின்‌ 
வார்த்தைகளையும்‌ பாரபட்சமில்லாமல்‌. 
'தியானிக்கவேண்டும்‌. அதுவே நமக்கு 
மெய்யான ஆசீர்வாதம்‌, 


எரேமியா 


அவருடைய 


கர்த்தரிடத்தில்‌ 
ஜெபம்பண்ணியபோது, கர்த்தருடைய 
வார்த்தை எரேமியாவக்கு உண்டாயிற்று. 
யூதாவும்‌ எருசலேமும்‌ அழிந்துபோகும்‌ என்று, 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. கர்த்தர்‌ மாம்சமான 
யாவருக்கும்‌. தேவனானவர்‌. அவரால்‌ 
செய்யக்கூடாத அதிசயமான காரியம்‌ 
ஒன்றுமேயில்லை. கர்த்தர்‌ நித்தியமானவர்‌. 
அவரே ஆதியும்‌ அந்தமுமானவர்‌ 
(எரே 32:27) 


கர்த்தர்‌ எருசலேமை 
கையில்‌! ஒபபுக்கொடுபபார்‌. பாபிலோன்‌ 
தேசத்து ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார்‌ 
எருசலேமைப்‌ பிடிப்பான்‌. அதை இடிப்பான்‌. 
அதை அழிப்பான்‌. 

நகரத்தைக்‌. கல்தேயரின்‌ 

பாபிலோன்‌ ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரின்‌ 
கையிலும்‌ ஒப்புக்கொடுக்கிறேன்‌, அவன்‌ 
இதைப்‌ பிடிப்பான்‌” (எரே 32:28) என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


கல்நேயர்‌ எருசலேம்‌ நகரத்திற்கு 
விரோதமாக யுத்தம்பண்ணுகிறார்கள்‌. 
அவர்கள்‌ எருசலேமுக்குள்‌ உட்பிரவேசித்து, 
எருசலேமை தீக்கொளுத்துவார்கள்‌. அதைச்‌ 
சுட்டெரிப்பார்கள்‌ (எரே 32:29). எருசலேமில்‌ 
கர்த்தருடைய ஆலயமும்‌, யூதாராஜாவின்‌ 
அரமனையும்‌ இருக்கிறது.  கல்தேயர்கள்‌ 
எருசலேம்‌ நகரத்தை சுட்டெரிக்கும்போது. 
அவர்கள்‌ ராஜாவின்‌ அரமனையையும்‌, 
கர்த்தருடைய த்தையும்‌ 
குட்டெரித்துப்போடுவார்கள்‌. 


யரின்‌ 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


கர்த்தருடைய கோபம்‌ யூதாவின்‌ 
மனுஷர்மீதும்‌, எருசலேமின்‌ குடிகள்மீதும்‌ 
வந்திருக்கிறது. கர்த்தர்‌ எருசலேம்‌ 
நகரத்தை அழிப்பதற்கு ஒரு காரணமுண்டு. 
அவர்களுடைய பாவங்களே அவர்களுடைய 
அழிவுக்கு காரணம்‌. எருசலேம்‌ நகரத்தார்‌ 
தங்கள்‌ 

தூபங்காட்டினார்கள்‌. 

தேவர்களுக்கு பானபலிகளை வார்த்தார்கள்‌. 
இதனால்‌ கர்த்தருக்கு கோபமுண்டாயிற்று. 
எந்த. வீடுகளின்மேல்‌ விக்கிரகாராதனை 
நடைபெற்றதோ, அந்த வீடுகளை கர்த்தர்‌ 
அழிவுக்கு ஒப்புக்கொடுக்கிறார்‌. கல்தேயர்கள்‌ 
அந்த வீடுகளை அக்கினியால்‌. 
சுட்டெரிப்பார்கள்‌ என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌ (எரே 32:29), 


ஜனத்தார்‌ 
ஆராதிக்கவேண்டும்‌. 
அவருக்கு பிரியமானவர்களாயும்‌, 
பிரயோஜனமுள்ளவர்களாயும்‌ இருக்க 
வேண்டும்‌. ஆனால்‌ அவர்களோ கர்த்தருக்கு 
கோபமுண்டாக்கும்‌ ஜனங்களாயிருக்கிறார்கள்‌. 
கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ 
பாவங்களையும்‌, யூதாபுத்திரரின்‌ 
பாவங்களையும்‌ இங்கு தெளிவபடுத்துகிறார்‌. 
“இஸ்ரவேல்‌ புத்திரரும்‌ யூதா புத்திரரும்‌ 
தங்கள்‌ சிறுவய; என்‌ பார்வைக்குப்‌ 
பொல்லாப்பானதையே  செய்துவந்தார்கள்‌; 
இஸ்ரவேல்‌ புத்திர்‌ தங்கள்‌ கைகளின்‌ 
செய்கையினாலே எனக்குக்‌ கோபத்தையே 
உண்டாக்கி வந்தார்கள்‌” (எரே 32:30) என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ ஜனத்தை ஒரு 
தேசமாக உருவாக்கினார்‌. அவர்கள்‌ 
அக்காலத்திலிருந்தே கர்த்தருடைய 
பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து, 
வந்தார்கள்‌. தங்களுபைய பாவமான 
செய்கைகளினால்‌ கர்த்தருக்கு கோபத்தை 
உண்டாக்கினார்கள்‌. கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனங்களை வனாந்தரத்திலே வழிநடத்தினார்‌. 
பிரசன்னம்‌ அவர்கள்‌ 
அக்கினி ஸ்தம்பமாகவும்‌, 
மேகஸ்தம்பமாகவும்‌ இருந்தது. ஆனால்‌ 
அவர்களோ கர்த்தருக்கு விரோதமாக 
முறுமுறுத்து, கர்த்தருடைய வார்த்தைக்கு 
கீழ்ப்படியாமல்‌, அவருக்கு விரோதமாய்க்‌ 
கலகம்பண்ணினார்கள்‌. 


கர்த்தருடைய 
கர்த்தரை 





i FTE 
TT 


எருசலேம்‌ 
ஆனால்‌ 


கர்த்தருக்கு பரிசுத்தமான 
எருசலேமின்‌ குடிகளோ, 
நகரத்தை 


நகரம்‌. 
எருசலேம்‌ 
நாள்முதற்கொண்டு, 

கர்த்தருக்கு கோபமுண்டாக்குகிறார்கள்‌. 
எருசலேம்‌ நகரம்‌ கர்த்தருக்கு பரிசுத்தமான 
நகரமாகமிருந்தாலும்‌, அது கர்த்தருக்கு 
உக்கிரமுண்டாக்குகிறது. இதனால்‌ கர்த்தர்‌ 
தம்முடைய முகத்தை, எருசலேம்‌. 
நகரத்தைவிட்டு அகற்றிவிடுகிறார்‌. ர்‌ 
எருசலேமைவிட்டு 

அவர்களுடைய பாவங்களே காரணமாயிற்று. 


யூதாதேசத்தில்‌ அங்கு ஒருவரும்‌, 
ஒருவருமாக, ஒரு சிலர்‌ மாத்திரம்‌ 
கர்த்தருக்கு விரோதமாகப்‌ பாவம்‌ 
செய்கிறார்கள்‌ என்று சொல்ல முடியவில்லை. 
எல்லோரும்‌ பாவம்‌ செய்து ஏகமாய்க்‌ 
கெட்டுப்போயிருக்கிறார்கள்‌. வேல்‌ 
புத்திரரும்‌, யூதாபுத்திரரும்‌, ஏகமாக 
கர்த்தருக்கு விரோதமாகப்‌ பாவம்‌ செய்து, 
அவருக்கு கோபமுண்டாக்குகிறார்கள்‌. தேசம்‌ 
முழுவதிலும்‌ பாலம்‌ நிரம்பியிருக்கிறது. 
இதனால்‌ யூதாதேசம்‌ முழுவதற்கும்‌ அழிவு 
வருகிறது. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ ஏற்கெனவே 
எருசலேமுக்கு விரோதமாகவும்‌, 
தேவாலயத்திற்கு விரோதமாகவும்‌ கலகம்‌ 
பண்ணினார்கள்‌. அவர்கள்‌ சமாரியாவிலே. 
கர்த்தருக்கு ஒரு ஆலயத்தைக்‌ கட்டி, 
அங்கே கர்த்தரையும்‌, 
பொன்கன்றுக்குட்டிகளையும்‌ ஆராதனை 
செய்தார்கள்‌. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
கர்த்தருக்கு கோபமுண்டாக்கினார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ மாத்திரமல்ல, 
எருசலேமிலிருக்கிற யூதாவின்‌ புத்திரரும்‌. 
கர்த்தருக்கு விரோதமாகப்‌ பாவம்‌ செய்து. 
அவருக்கு கோபமுண்டாக்குகிறார்கள்‌. 
தம்முடைய ஜனம்‌ 
மனந்திரும்பவேண்டுமென்று _கர்த்‌ 
மறுபடியும்‌ மறுபடியுமாக அவர்களுக்கு 
சொல்லுகிறார்‌. ஆனால்‌ அவர்களோ 
கர்த்தருக்கு தங்கள்‌ முகத்தைக்‌ காட்டாமல்‌, 
தங்கள்‌ முதுகைக்‌ காட்டுகிறார்கள்‌. 


கர்த்தர்‌ 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


இஸ்ரவேல்‌ புத்திரரும்‌, யூதாபுத்திரரும்‌ 
கர்த்தருக்கு விரோதமாகப்‌ பாவம்‌ செய்து 
அவருக்கு கோபமுண்டாக்குகிறார்கள்‌. 
ஜனங்களைப்போலவே, அவர்களுடைய 
ராஜாக்களும்‌ அவர்களுடைய பிரபுக்களும்‌, 
அவர்களுடைய ஆசாரியர்களும்‌, 
அவர்களுடைய தீர்க்கதரிசிகளும்‌ 
கர்த்தருக்கு விரோதமாகப்‌ பாவம்‌ 
செய்கிறார்கள்‌. யூதாவின்‌ மனுஷரும்‌. 
எருசலேமின்‌ குடிகளும்‌ கர்த்தருக்கு 
விரோதமாக ஏராளமான பொல்லாப்புகளைச்‌ 
செய்கிறார்கள்‌. தங்கள்‌ பாவங்களினாலும்‌ 
அக்கிரமங்களினாலும்‌ கர்த்தருக்கு 
கோபமுண்டாக்குகிறார்கள்‌. 


கர்த்தர்‌ அவர்களுக்கு ஏற்கெனவே 
தம்முடைய சத்தியத்தை உபதேசித்திருக்கிறார்‌. 
ஆனால்‌ அவர்களோ கர்த்தர்‌ கொடுக்கும்‌ 
புத்தியை ஏற்றுக்கொள்ள  செலிகொடாமல்‌ 
ர்‌. கர்த்தர்‌ அவர்களுக்கு 


உபதேசம்பண்ணப்படுகிறது. 
அவர்களோ கர்த்தருடைய 
செவிகொடுக்கவில்லை. 

உபதேசங்களெல்லாம்‌ வீணாய்ப்போயிற்று. 


பிரசங்கிக்கப்படுகிறது. 
ஆனால்‌ அவர்களோ கர்த்தருடைய நாமம்‌ 
தரிக்கப்பட்ட ஆலயத்தை 
தீட்டுப்படுத்தும்படிக்கு, தங்கள்‌ 
அருவருப்புகளை அதிலே வைக்கிறார்கள்‌. 
கர்த்தருடைய ஆலயத்தில்‌ விக்கிரகங்களைக்‌ 
கொண்டு வந்து வைத்து அதற்கு 
தூபங்காட்டுகிறார்கள்‌. 


கர்த்தர்‌ ௧) வார்த்தைக। 

இன்வேன்‌. ஜனங்கள்‌... கழ்யயளிலக்‌ 
அதே வேளையில்‌, கர்த்தர்‌ கற்பிக்காத 
காரியங்களை அவர்கள்‌ செய்கிறார்கள்‌. 
“அவர்கள்‌. மோளேகுக்கென்று தங்கள்‌ 
குமாரரையும்‌ தங்கள்‌ குமாரத்திகளையும்‌ 
தீக்கடக்கப்பண்ணும்படி இன்னோமுடைய 
குமாரனின்‌ பள்ளத்தாக்கிலிருக்கிற 
பாகாலின்‌ மேடைகளைக்‌ கட்டினார்கள்‌” 
(எரே 32:35). 





i= THEN 
ETT 


கர்த்தர்‌ யூதாமனுஷருடைய 
பாவங்களை நினைத்து ஆச்சரியப்படுகிறார்‌. 
அதே வேளையில்‌ கர்த்தர்‌ 
மனவேதனைப்படவும்‌ செய்கிறார்‌. “யூதாவைப்‌ 
பாவஞ்செய்யப்பண்‌ணுவதற்கு அவர்கள்‌ இந்த 
அருவருப்பான காரியத்தைச்‌ 
செய்யவேண்டுமென்று நான்‌ அவர்களுக்குக்‌ 
கற்பித்ததுமில்லை, அது என்‌ மனதிலே 
'தோன்றினதுமில்லை" (எரே 32:35) என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 

யூதாதேசம்‌ முழுவதிலும்‌ 
விக்கிரகாராதனை நிரம்பியிருக்கிறது. 
எருசலேமின்‌ அக்கிரமம்‌ மிகுதியாயிருக்கிறது. 
எருசலேமின்‌ குடிகள்‌ தங்கள்‌ வீடுகளை 
விக்கிரகங்களினால்‌ தீட்டுப்படுத்தியதுபோல, 
கர்த்தருடைய ஆலயத்தையும்‌ 
தீட்டுப்படுத்துகிறார்கள்‌. விக்கிரகங்களை 
தே த்திற்‌ கொண்டு வந்து 
கர்த்தருடைய நாமம்‌ 


எருசலேம்‌ திரும்பக்‌ கட்டப்படும்‌ 
எரே 9296-44. 


எரே 9298. 
பட்டயத்தாலும்‌, 
கொள்ளைநோயாலும்‌, பாபிலோன்‌ 
ராஜாவின்‌ கையில்‌ 
ஒப்புக்கொடுக்கப்பட்டுப்போம்‌ என்று. 
நீங்கள்‌ சொல்லுகிற இத்த நகரத்தைக்‌ 
குறித்து இஸ்ரவேலின்‌ தேவனாகிய 
கர்த்தர்‌ சொல்லுகிறது என்னவென்றால்‌: 


இப்படியிருக்கையில்‌ 
பஞ்சத்தாலும்‌, 


எரே 8237. இதே, என்‌ சினத்திலும்‌ 
என்‌  கே௱பத்திலும்‌, எண்‌: 

உக்கிரத்திலும்‌, நாண்‌ கத்‌ 
துரத்தின எல்லா தேசங்கனிலுமிருத்து 
அவர்களைச்‌: சேர்த்துக்கொண்டு, 
அவர்களை இந்த ஸ்தலத்துக்குத்‌ 
திரும்பிவரவும்‌ இதிலே சுகமாய்த்‌ 
தங்கியிருக்கவும்‌ பண்ணுவேன்‌. 


அவர்கன்‌ எண்‌: 
நான்‌ அவர்கள்‌ 


எரே 9298, 
ஜனமாயிருப்பார்கன்‌, 
தேவனாயிருப்பேன்‌.. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எரே 3239. அவர்கள்‌ தங்களுக்கும்‌, 
தங்கண்‌ பின்னடியாருக்கும்‌ தங்கள்‌ 
பின்னைகளுக்கும்‌ நன்மையுண்டாகும்‌. 
நாடி. சகல்‌ நாட்களிலும்‌ எனக்குப்‌ 
யபயப்படும்படிக்கு, நான்‌ அவர்களுக்கு 
ஒரே இருதயத்தையும்‌ ஒரே வழியையும்‌ 
கட்டளையிட்டு, 


எரே 92:40. அவர்களுக்கு 
'நன்மைசெய்யும்படி, நான்‌ அவர்கனை 
விட்டுப்‌ பின்வாங்குவதில்லையென்கிற 
நித்திய உடன்படிக்கையை. 
அவர்கனேோடே பண்ணி, அவர்கள்‌ 
என்னைவிட்டு அகன்றுபோகாதபடிக்கு, 
எனக்குப்‌ பயப்படும்‌ பயத்தை அவர்கள்‌: 
இருதயத்திலே வைத்து, 


எரே 82:41. 
நன்மைசெய்யும்படி. 
சந்தோஷமாயிருந்து, 
இருதயத்தோடும்‌ முழு 
ஆத்துமாவோடும்‌ அவர்கனை இந்த 
தேசத்திலே நிச்சயமாய்‌ நாட்டுவேன்‌. 


அவர்களுக்கு 
அவர்கள்மேல்‌ 


எரே 32:42. நான்‌ இத்த ஜனத்தின்மேல்‌ 
இந்தப்‌ பெரிய தீங்கையெல்லாம்‌ 
வரப்பண்ணினதுபோல, அவர்களைக்‌ 
குறித்துச்‌ சொன்ன எல்லா 
நன்மையையும்‌ அவர்கள்மேல்‌: 
வரப்பண்ணுவேன்‌ என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 


எரே 82:49. 
மிருகமுமில்லாதபடிக்குப்‌ பாழாய்ப்‌ 
போயிற்று என்றும்‌, கல்தேயரின்‌ 
கையிலே. ஒப்புக்கொடுக்கப்பட்டுப்‌ 
போயிற்று. என்றும்‌, 

சொல்லுகிற இந்த 

நிலங்கன்‌ கொள்ளப்படும்‌. 


மனுஷனும்‌ 


எரே 92244. பென்யமீன்‌ தேசத்திலும்‌, 
எருசலேமின்‌ சுற்றுப்புறங்கனிலும்‌, 
யூதாவின்‌ பட்டணங்களிலும்‌, 
மலைக்காடான பட்டணங்களிலும்‌, 
பன்னத்தாக்கான பட்டணங்களிலும்‌, 
தென்திசைப்‌ பட்டணங்களிலூம்‌, 
நிலங்கள்‌. விலைக்கிரயமாகக்‌. 
கொள்ளப்படுகிற பத்திரங்களில்‌ 
கையெழுத்துப்‌ போடுகிறதும்‌ 
முத்திரையிடுகிறதும்‌ அதற்குச்‌ 
சுறட்சிவைக்கிறதும்‌ உண்டாயிருக்கும்‌; 
அவர்கள்‌ சிறையிருப்யைத்‌ திருப்புவேண்‌ 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ என்றார்‌. 





f= FTE 
TT 


எருசலேமையும்‌ 
கட்டப்போவதாக 
வாக்குப்பண்ணுகிறார்‌. இஸ்ரவேலின்‌ 
தேவனாகிய கர்த்தர்‌, தம்முடைய நீதியான 
நியாயத்தீர்ப்பை வெளிப்படுத்தும்போது. 
தம்முடைய கிருபையையும்‌ இரக்கத்தையும்‌ 
நினைவுகூருகிறார்‌. கர்த்தர்‌ ஒரு நாளை 
நியமித்திருக்கிறார்‌. கர்த்தர்‌ நியமித்த 
அந்தநாள்‌ வரும்போது, அவர்‌ சீயோனுக்கு 
இரக்கம்‌ காண்பிப்பார்‌ 


கர்த்தர்‌ யூதாவையும்‌ 
ம்பக்‌ 


யூதாவின்‌ மனுஷரும்‌ எருசலேமின்‌ 
குடிகளும்‌ நீண்டகாலமாக வேதனைகளையும்‌ 
உபத்திரவங்களையும்‌: அனுபவித்து 
வருகிறார்கள்‌. கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு 
அவர்களுக்கு சீக்கிரத்தில்‌ வரப்போகிறது. 
ஆனால்‌ யூதாவின்‌ மனுஷரோ 
நியாயத்தீர்ப்புக்கு பயப்படாமலிருக்கிறார்கள்‌. 
தேவனுடைய நியாயத்தீர்ப்பு அவர்கள்மீது. 
வரும்போது, நியாயத்தீர்ப்புக்கு 
தப்பித்துக்கொள்ள ர்களுக்‌ 


பஞ்சத்தா 
கொள்ளைநோயாலும்‌ பாபிலோன்‌ ராஜாவின்‌ 
கையில்‌ எருசலேம்‌ ம்‌ 
ஒப்புக்கொடுக்கப்பட்டுப்போகும்‌' 

என்று சொல்லுகிறார்கள்‌. 
நிலங்களைப்பற்றி அவர்கள்‌ சொ்துப்பாது 


ஒப்புக்கொடுக்கப்பட்டுப்போயிற்று' 
32:43) என்றும்‌ சொல்லுகிறார்கள்‌. 


யூதாவின்‌ மனுஷருக்கும்‌ எருசலேமின்‌ 
முரகருக்கும்‌ வரப்போகிற 
தப்பிக்க வழியில்லை. ந்‌ 
'வேதனையிலிருந்தும்‌, உபத்திரவத்திலிருந்தும்‌ 
அவர்களை அவர்களால்‌ மீட்டுக்கொள்ளவும்‌ 
முடியவில்லை. கர்த்தர்‌ எருசலேம்‌ lr 
குல்தேயரின்‌ 
ஒப்புக்கொடுத்திருக்கிறார்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


கர்த்தருடைய கிருபையும்‌ இரக்கமுமே 
அவர்களுக்கு நம்பிக்கையைத்‌ தருகிறது. 
கர்த்தருடைய கிருபையைத்‌ தவிர 
அவர்களுக்கு வேறு நம்பிக்கை எதுவுமில்லை. 
அவர்கள்‌ பாபிலோன்‌ தேசத்து 
சிறையிருப்புக்கு உட்படுத்தப்படுவார்கள்‌. 
ப பிரேதங்கள்‌ அந்நிய 

விழும்‌. அவர்கள்‌ 
சறைிுப்பிலிருக்கிற தேசத்திலேயே 
செத்துப்போவார்கள்‌. ஆனாலும்‌ 
அவர்களுடைய பிள்ளைகள்‌, யூதாதேசத்தை 
மறுபடியும்‌ காண்பார்கள்‌. எருசலேம்‌ 
நகரத்தில்‌ கர்த்தர்‌ 


காண்பிக்கிற 
நன்மைகளை அவர்களுடைய பிள்ளைகள்‌ 
அனுபவிப்பார்கள்‌. 


யூதாவின்‌ மனுஷருடைய பிள்ளைகளும்‌, 
எருசலேம்‌... குடிகளின்‌. பிள்ளைகளும்‌ 
பாபிலோன்‌ தேசத்து சிறையிருப்பிலிருந்து, 
விடுலிக்கப்படுவார்கள்‌. அவர்கள்‌ மறுபடியும்‌ 
தங்கள்‌ சொந்த தேசத்தில்‌ வந்து 
குடியேறுவார்கள்‌. 

அவர்களுடைய 


“இதோ, என்‌ சினத்திலும்‌, 
கோபத்திலும்‌, என்‌ மகா மக்கத்து நான்‌ 
அவர்களைத்‌ துரத்தின 
தேசங்களிலுமிருந்து 

சேர்த்துக்கொண்டு, 

ஸ்தலத்துக்குத்‌ 

சுகமாய்த்‌ யிருக்கும்‌ டம்‌ 
(எரே 32:37) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


யூதாவின்‌ மனுஷரை 

கோபத்தினால்‌ அந்நிய 

தேசங்களுக்கு துரத்தினார்‌. அவர்கள்‌ பல 
தேசங்கள்‌ மத்தியிலே சிதறிப்போனார்கள்‌. 
அவர்கள்‌ தங்கள்‌ சத்துருக்களின்‌ கைகளில்‌ 
விழுந்தார்கள்‌. அவர்களுடைய 
சத்துருக்களும்‌ யூதாவின்‌ மனுஷரை 
ஒன்றுசேரவிடாமல்‌, அவர்களை 
சிதறிப்போகப்பண்ணினார்கள்‌. யூதாவின்‌ 
மனுஷர்‌ மத்தியிலே ஐக்கியமுண்டாவதற்கு 

ல்லாமல்‌ போயிற்று. 





i FTE 
ETT 


யூதாவின்‌ மனுஷர்‌ பல தேசங்களுக்கு. 
சிதறிப்போன சம்பவத்திலும்‌, அவர்கள்‌ பல 
தேசங்களிலிருந்து தங்கள்‌ சொந்த 
தேசத்திற்கு திரும்பி வந்த சம்பவத்திலும்‌ 
கர்த்தருடைய பலத்த கரம்‌ இருக்கிறது. 
கர்த்தரே அவர்களை, ம்‌ 
கோபத்தினால்‌, பல 
சிதறிப்போகப்பண்ணினார்‌. 
அவர்களை, தம்முடைய கிருபையினால்‌, 
தேசங்களிலிருந்து அவர்களுடைய சொந்த 
தேசத்திற்கு திரும்பவும்‌ அழைத்து வருகிறார்‌. 


அடித்த எல்லா ஜனங்களிடத்திலும்‌ இருக்கிற 
உன்னைத்‌ திரும்பச்‌ சேர்த்துக்கொள்ளுவார்‌. 
உன்னுடையவர்கள்‌ வானத்தின்‌ கடையான 
திசைமட்டும்‌ துரத்துண்டிருந்தாலும்‌, 


உன்னைக்‌ கூட்டி, அங்கேயிருந்து உன்னைக்‌ 
கொண்டுவந்து, உன்‌ பிதாக்கள்‌ 
சுதந்தரித்திருந்த தேசத்தை நீ சுதந்தரிக்கும்‌. 
படிக்கு, உன்‌ தேவனாகிய கர்த்தர்‌ அதில்‌ 
உன்னைச்‌ சேர்த்து, உனக்கு நன்மைசெய்து, 
உன்‌ பிதாக்களைப்பார்க்கிலும்‌ உன்னைப்‌ 
'பெருகப்பண்ணுவார்‌" (உபா 30:3-5). 


வெளிப்படுத்துகிறார்‌. அவர்கள்‌ தங்‌ 
பாங்குக்கு ட மனந்தரபகறரகள்‌, 
அவர்களுடைய இருதயங்கள்‌ புதுப்பிக்கப்‌ 
படுகிறது. அவர்கள்‌ தேவனிடத்திற்கு திரும்பி 
வருகிறார்கள்‌. அவர்களுடைய சொந்த. 
மனச்சாட்சிகளோ,அல்லது வெளியேயிருக்கிற 
சத்துருக்களோ அவர்களை அச்சுறுத்த 
வில்லை. கர்த்தருடைய கிருபையும்‌ இரக்கமும்‌ 
அவர்களுக்கு போதுமானதாயிருக்கிறது. 


“அவர்களுக்கு நன்மைசெய்யும்படி 
அவர்கள்மேல்‌ சந்தோஷமாயிருந்து. என்முழு 
இருதயத்தோடும்‌ என்‌ முழு ஆத்துமாவோடும்‌ 
அவர்களை இந்த தேசத்திலே நிச்சயமாய்‌ 
நாட்டுவேன்‌” (எரே 32:41) என்று கர்த்தர்‌ 

எருசலேமின்‌ குடிகளுக்கு, 

கர்த்தருடைய 

கிடைக்கும்‌. 

மறுபடியுமாய்‌ யூதாதேசத்திலே 

நாட்டப்பட்டிருப்பார்கள்‌. அவர்கள்‌ வேர்பற்றி 

செழித்திருப்பார்கள்‌. கர்த்தர்‌ அவர்களை யூதா 

தேசத்திலே நிச்சயமாய்‌ நாட்டுவார்‌. அவர்கள்‌ 
அங்கே உறுதியாய்‌ நிலைத்திருப்பார்கள்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ ஐஜனத்தாரோடு 
உடன்படிக்கை 
கர்த்தர்‌ தம்முடைய 
உடன்படிக்கையில்‌ உண்மையுள்ளவர்‌. ஆனால்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ கர்த்தர்‌ பண்ணிய 
உடன்படிக்கையை மீறிவிடுகிறார்கள்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய ஜனத்தோடு, மறுபடியும்‌ 
புதிய உடன்படிக்கை பண்ணுவதாக 
வாக்குப்பண்ணுகிறார்‌. இந்த 
உடன்படிக்கை அவருடைய கிருபையின்‌ 
உடன்படிக்கையாயிருக்கும்‌. கர்த்தர்‌ பழைய 
உடன்படிக்கையை  புதுப்பிக்கிறார்‌. புதிய 
உடன்டிக்கையில்‌, கர்த்தருடைய ஜனத்திற்கு 
ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள்‌ ஏராளமாய்‌ 
வாக்குப்பண்ணப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய 
புதிய உடன்படிக்கை, “நித்திய உடன்படிக்கை" 
என்று அழைக்கப்படுகிறது. 


கர்த்தருடைய புதிய 
உடன்படிக்கையின்படி, இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
கர்த்தருடைய ஜனமாயிருப்பார்கள்‌. கர்த்தர்‌ 
அவர்களுடைய தேவனாயிருப்பார்‌ 
“அவர்கள்‌ தங்களுக்கும்‌, தங்கள்‌ 
பின்னடியாருக்கும்‌ தங்கள்‌ பிள்ளைகளுக்கும்‌. 
நன்மையுண்டாகும்படி சகல நாட்களிலும்‌ 
எனக்குப்‌ பயப்படும்படிக்கு நான்‌ அவர்களுக்கு 
ஒரே இருதயத்தையும்‌ ஒரே 
வழியையும்‌ கட்டளையிட்டு அவர்களுக்கு 
நன்மைசெய்யும்படி, நான்‌ அவர்களை விட்டுப்‌ 
பின்வாங்குவதில்லையென்கிற 
உடன்படிக்கையை அவர்களோடே பண்ணி, 
அவர்கள்‌ என்னைவிட்டு அகன்றுபோகாத 
டிக்கு, எனக்குப்‌ பயப்படும்‌ பயத்தை 
ர்கள்‌ ல. வைப்பேன்‌" 
கர்த்தர்‌ 


புதிய 

விளைவுகளெல்லாம்‌, 

நித்தியகாலமாய்‌ 

கர்த்தரும்‌ தம்முடைய 

புதிய உடன்படிக்கைக்கு நித்திய காலமாய்‌ 

உண்மையுள்ளவராயிருப்பார்‌. கர்த்தருடைய 

புதிய உடன்படிக்கை மாம்சப்பிரகாரமான 

இஸ்ரவேல்‌ கோத்திரத்தாருக்கு மாத்திரம்‌ 

என்று மட்டுப்படுத்தப்படாமல்‌, கர்த்தரை 

விசுவாசிக்கிற எல்லா விசுவாசிகளுக்கும்‌ 

பொதுவான நித்திய உடன்‌ 

படிக்கையாயிருக்கும்‌. விசுவாசிகளெல்லோரும்‌ 

இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தருடைய 
ஆவிக்குரிய இஸ்ரவேலராயிருக்கிறார்கள்‌. 





f= THE 
TT 


கர்த்தருடைய 
தங்களுடைய 
'விண்ணப்பங்களையும்‌ வேண்டுதல்களையும்‌ 
கர்த்தரிடத்தில்‌ தாராளமாய்ச்‌ சொல்லலாம்‌. 
விசுவாசிகள்‌ கர்த்தரோடு உரிமையோடு 
பேசலாம்‌. ஏனெனில்‌. 
விசுவாசிகளெல்லோருமே கர்த்தருடைய 
ஜனமாயிருக்கிறார்கள்‌. கர்த்தர்‌ 
விசுவாசிகளுடைய தேவனாயிருக்கிறார்‌. 
குர்த்தருக்கும்‌ அவரை  விசுவாசிக்கிற 
அவருடைய. ஜனத்திற்கும்‌ 
நெருங்கிய ஐக்கியமுண்டாயிருக்கிறது. 


பிள்ளைகளாயிருப்பதற்கு 

எல்லா தகுதிகளையும்‌, 
நற்கிரியைகளையும்‌, நல்ல சுபாவங்களையும்‌, 
நல்ல. எண்ணங்களையும்‌ கர்த்தர்‌ 
அவர்களுடைய இருதயத்திலே வைக்கிறார்‌ 
அவர்களை தம்முடைய சித்தத்தின்‌ 
பிரகாரமாய்‌ உருவாக்குகிறார்‌ 


கர்த்தர்‌ தம்முடைய ஜனத்திற்கு ஒரே 
இருதயத்தையும்‌ ஒரே வழியையும்‌ 
கட்டளையிடுகிறார்‌. கர்த்தர்‌ அவர்களுடைய 
இருதயத்தில்‌ தமக்குப்‌ பயப்படும்‌ பயத்தை 
வைக்கிறார்‌. அவர்கள்‌ தங்களுக்கும்‌, தங்கள்‌ 
பிள்ளைகளுக்கும்‌ நன்மை உண்டாகும்படி 
சகல நாட்களிலும்‌ கர்த்தருக்கு 
பயப்படுவார்கள்‌. 


'த்தரோடு 
பண்ணிக்கொள்‌ க கண்களின்‌ 


அதிகாரத்திற்கு கீழ்ப்படிய 

கர்த்தருடைய ஜனம்‌ தங்கள்‌ 
முழுஇருதயத்தோடும்‌, முழுஆத்துமாவோடும்‌ 
கர்த்தரை சேவிக்கவேண்டும்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தருக்கு விரோதமாய்‌ தாங்கள்‌ 
பாவம்‌ செய்தால்‌, கர்த்தருடைய கோபம்‌ 
தங்கள்மீது வரும்‌ என்னும்‌ பயம்‌ 
அவர்களுடைய இருதயத்தில்‌ நிரம்பியிருக்க 
வேண்டும்‌. கர்த்தருக்கு பயப்படுவதே 
ஞானத்தின்‌ ஆரம்பம்‌. ஆகையினால்‌ கர்த்தர்‌ 
தம்முடைய ஜனத்தின்‌ இருதயத்தில்‌ தமக்குப்‌ 
பயப்படும்‌ பயத்தை வைக்கிறார்‌. கர்த்தருக்கு 
பயப்படும்‌ பயம்‌ அவர்களுடைய இருதயத்தில்‌ 
கிரியை நபப்பிக்கும்‌. இந்த பரிசுத்தமான 
பயமே, அவர்களுடைய பேச்சுக்களையும்‌, 
சிந்தனைகளையும்‌, கிரியைகளையும்‌ 
ஆளுகை செய்யும்‌. 
ஆசிரியர்கள்‌ நமக்கு நல்ல 
பாடங்களைக்‌ கற்றுக்கொடுப்பார்கள்‌. 
நம்முடைய மூளையில்‌ அறிவை வைப்பார்கள்‌. 
கர்த்தரால்‌ மாத்திரமே நம்முடைய 
இருதயத்தில்‌, அவருக்கு பயப்படும்‌ பயத்தை 
வைக்க முடியும்‌. நம்முடைய இருதயத்தில்‌ 
கர்த்தருக்கு பயப்படும்‌ பயம்‌ இருக்கும்போது, 
நம்மை கர்த்தருடைய 
கீழ்ப்படிய வைக்கும்‌. 
கர்த்தருடைய சித்தத்தை செய்வதற்கு அந்த 
பயம்‌ நம்மை வழிநடத்தும்‌. 


ஜனத்தை 
பாதுகாக்கிறார்‌. 
தமக்கும்‌ தம்முடைய ஜனத்திற்கும்‌ 
நித்திய உடன்படிக்கையை 
பண்ணியிருக்கிறார்‌. அவர்கள்‌ குர்த்தரைவிட்டு 
அகன்றுபோக மாட்டார்கள்‌. கர்த்தரும்‌ 
அவர்களை விட்டு விலகிப்போகுமாட்டார்‌. 
கர்த்தர்‌ ஒருபோதும்‌ அவர்களை 
கைவிடமாட்டார்‌. அவர்களுக்கு நன்மையான 
ஈவுகளைக்‌ கொடுப்பார்‌. 


கர்த்தர்‌ தம்முடைய 
தம்முடைய கிருபையினால்‌ 
கர்த்தர்‌ 


கர்த்தருடைய பை க்‌ 
பயப்படுகிறவர்கள்மீ து க்கக்‌ 
நிலைத்திருக்கும்‌. கர்த்தர்‌ சில சமயங்களில்‌, 
சிறிதுகாலம்‌, தம்முடைய ஜனத்தைவிட்டு 
விலகிப்போன துபோல இருக்கும்‌. ஆனாலும்‌ 
அவர்‌ தம்முடைய காருணியத்தினால்‌, 
தம்முடைய ஜனங்களை தம்மிடத்தில்‌ 
சேர்த்துக்கொள்வார்‌. 


“அற்பகாலம்‌ மூண்ட கோபத்தினால்‌ 
என்‌ முகத்தை இமைப்பொழுது உனக்கு 
மறைத்தேன்‌; ஆனாலும்‌ நித்திய கிருபையுடன்‌ 
உனக்கு இரங்குவேன்‌ என்று கர்த்தராகிய 
உன்‌ மீட்பர்‌ சொல்லுகிறார்‌" (ஏசா 54:8). 





f= al 
TT 


கர்த்தர்‌. 

விலகிப்போய்விடுவாரோ என்று நாம்‌ 
பயப்படவேண்டிய அவசியமில்லை. 
நம்மிடத்தில்‌ கர்த்தருக்கு பயப்படும்‌ பயம்‌ 
மாத்திரமே இருக்கவேண்டும்‌. கர்த்தர்‌ 
நம்மைவிட்டு விலகிப்போய்விடுவாரோ 
என்னும்‌ பயமோ அல்லது கர்த்தர்‌ நம்மை 
கைவிட்டுவிடுவாரோ என்னும்‌ பயமோ 
நம்மிடத்தில்‌ இருக்கக்கூடாது. 


நம்மைவிட்டு 


“உன்‌ மனதைப்‌ பாவிகள்மேல்‌ 
பொறாமைகொள்ள விடாதே; நீ நாடோறும்‌ 
கர்த்தரைப்‌ பற்றும்‌ 
நிச்சயமாகவே முடிவு 
நம்பிக்கை வீண்போகாது” (நீதி 23.1718). 


கர்த்‌ (ரையும்‌, 
ருசி குகையும்‌ வம்‌ ஆச வக்கம்‌ 
போது, அவர்களுடைய பின்னடியாரையும்‌, 
அவர்களுடைய பிள்ளைகளையும்‌ 
ஆசீர்வதிப்பதாக வாக்குப்பண்ணுகிறார்‌. 
யூதாவின்‌ மனுஷருக்கு கர்த்தர்‌ மூலமாய்‌ 
நன்மை உண்டாவதுபோல, அவர்களுடைய 
பிள்ளைகளுக்கும்‌ கர்த்தர்‌ மூலமாய்‌ 
நன்மை உண்டாகும்‌. 


இஸ்ரவேல்‌ ம்சத்தாரும்‌ 
யூதாவம்சத்தாரும்‌ கர்த்தணவிட்டு 
விலகிப்போனதினால்‌ அவர்களுக்கும்‌ தீமை 
உண்டாயிற்று அவர்களுடைய 
பிள்ளைகளுக்கும்‌ தீமை உண்டாயிற்று. 
இப்போது இஸ்ரவேல்‌ வம்சத்தாரும்‌. 
யூதாவம்சத்தாரும்‌ கர்த்தரிடத்தில்‌ திரும்பி 
வந்திருக்கிறார்கள்‌. இதனால்‌ அவர்களுக்கும்‌ 
நன்மை உண்டாகும்‌. அவர்களுடைய 
பிள்ளைகளுக்கும்‌ நன்மை உண்டாகும்‌. 


வக்கு அவர்களும்‌ 
சேலிப்பதற்கு | 
வேண்டும்‌. நம்முடைய 
கர்த்தரை பயபக்தியோடு 
ஆராதனை நடைபெறவேண்டும்‌. 


குடும்பத்திற்கு மெய்யான ஆசீர்வாதம்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நான்‌ இந்த ஜனத்தின்மேல்‌ இந்தப்‌ 
தீங்கையெல்லாம்‌ வரப்பண்ணினது 
அவர்களைக்குறித்துச்‌ சொன்ன 
நன்மையையும்‌ அவர்கள்மேல்‌ 
வரப்பண்ணுவேன்‌" (எரே 32:42) என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. கர்த்தருடைய 
நியாயத்தீர்ப்பினால்‌ இஸ்ரவேல்‌ ஜனத்தின்மீது 
பெரிய தீங்குகள்‌ வந்தது. கர்த்தருடைய 
கிருபையுள்ள இரக்கத்தினால்‌ அவர்கள்மீது 
எல்லா நன்மைகளும்‌ வரும்‌. கர்த்தருடைய 


கர்த்தர்‌ யூதாவின்‌ மனுஷரோடும்‌, 
எருசலேமின்‌ குடிகளோடும்‌. புதிய 
உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார்‌. அவர்கள்‌ 
தங்கள்‌ சொந்த தேசத்தில்‌ மறுபடியும்‌. 
குடியேறுவார்கள்‌. யூதாதேசமும்‌, எருசலேம்‌ 
நகரமும்‌, கர்த்தருடைய ஆலயமும்‌ திரும்பவும்‌ 
கட்டப்படும்‌. கர்த்தருடைய வாக்குத்தத்தம்‌ 
நிறைவேறும்‌ என்பதற்கு அத்தாட்சியாக 
யூதாதேசத்திலுள்ள நிலங்கள்‌, வீடுகள்‌ 
கியவற்றின்‌ விலைக்கிரயம்‌ 
அதிகமாயிருக்கும்‌. 

யூதாதேசத்தில்‌ 
மிருகமுமில்லை. தேசம்‌ 


கர்த்தர்‌ இந்த 
மறுபடியும்‌ ஆசீர்வதிக்கும்போது, 


இப்போது. 
மனுஷனுமில்லை. 
பாழாய்க்கிடக்கிறது. 
தேசத்தை 
யூதாதேசத்திலே நிலங்கள்‌ கொள்ளப்படும்‌. 


“பென்யமீன்‌ தேசத்திலும்‌, 
எருசலேமின்‌ சுற்றுப்புறங்களிலும்‌, யூதாவின்‌ 
பட்டணங்களிலும்‌, மலைக்காடான 
பட்டணங்களிலும்‌, பள்ளத்தாக்கான 
பட்டணங்களிலும்‌, தென்திசைப்‌ 
பட்டணங்களிலும்‌ நிலங்கள்‌ விலைக்கிரயமாகக்‌ 
கொள்ளப்படுகிற பத்திரங்களில்‌ கையெழுத்துப்‌ 
போடுகிறதும்‌ முத்திரையிடுகிறதும்‌ அதற்குச்‌ 
சாட்சிவைக்கிறதும்‌ உண்டாயிருக்கும்‌" 
(எரே 32:44) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
கர்த்தர்‌ சொன்ன வார்த்தை நிறைவேறும்‌ 
என்பதற்கு இது அடையாளமாயிருக்கிறது. 

யூதாதேசத்தில்‌ மறுபடியும்‌ வியாபாரம்‌ 
விறுவிறுப்பாய்‌ நடைபெறும்‌. தொழில்கள்‌ 
வேகமாய்‌ முன்னேறும்‌ நிலங்களில்‌ 
பமிரிடுவதும்‌, மேய்ச்சல்‌ நிலங்களில்‌ 
மந்தைகளை  மேய்ப்பதும்‌ மறுபடியும்‌ 
செழிக்கும்‌. _ தேசத்தில்‌ மறுபடியும்‌ 
சட்டமும்‌ ஒழுங்கும்‌ நிலைநிறுத்தப்படும்‌. 
விலைக்கிரயமாய்‌ கொள்ளப்படுகிற 
பத்திரங்களில்‌ கையெழுத்து போடுகிறதும்‌, 
முத்திரை போடுகிறதும்‌ இருக்கும்‌. 





i= al 
TT 


பிரதான ஆசாரியனுக்கு, பரிசுத்தமான 
வஸ்திரங்கள்‌ எப்படிப்பட்ட நூல்களில்‌. 
செய்யப்படுகிறதோ, அதே 
மற்ற  ஆசாரியருக்கும்‌ 
இவை  ஆசாரியருக்கு. 
அலங்காரமாகவும்‌ இருக்கி 
ஆசாரியருடைய விசேஷித்த வஸ்திரங்கள்‌ 
அவர்களுக்கு மகிமையாக இருந்தாலும்‌, 
தேவனுடைய தெய்வீக மகிமைக்கு முன்பாக, 
அவை மங்கிப்போனவையாயிருக்கும்‌. 


பரிசுத்தமே மெய்யான அலங்காரம்‌. 
ஆசாரியருடைய பரிசுத்தமான வஸ்திரங்கள்‌, 
பரிசுத்தத்திற்கு அடையாளமாயிருக்கிறது. 
பிரதான ஆசாரியருக்கும்‌, மற்ற 
ஆசரியர்களுக்கும்‌ பரிசுத்த வஸ்திரங்களை 
உடுத்தி, அவர்களை அபிஷேகம்‌ செய்து 
அவர்களை பிரதிஷ்டைபடுத்தி, அவர்களை 
பரிசுத்தப்படுத்தவேண்டும்‌. இதுவே 
கர்த்தருடைய பிரமாணம்‌. 

கர்த்தர்‌ மோசேயை நோக்கி, 
உன்‌ சகோதரனாகிய ஆரோனும்‌. 
அவனோடேகூட அவன்‌ குமாரரும்‌ எனக்கு 
ஆசாரிய ஊழியம்‌ செய்யும்படிக்கு, நீ அந்த 
வஸ்திரங்களை அவர்களுக்கு உடுத்தி, 
அவர்களை அபிஷேகஞ்செய்து, அவர்களைப்‌ 
பிரதிஷ்டைபண்ணி, அவர்களைப்‌ 
பரிசுத்தப்படுத்துவாயாக" (யாத்‌ 28:41) என்று 
சொல்லுகிறார்‌ 


பிரதான  ஆசாரியருக்கு கீழே 
கர்த்தருக்கு ஊழியம்‌ செய்கிற மற்ற 
ஆசாரியர்களுக்கு சணல்‌ நூல்‌ சல்லடங்கள்‌ 
உண்டுபண்ணப்படுகிறது. 


உண்டுபண்ணவேண்டும்‌ 
சொல்லுகிறார்‌ (யாத்‌ 28:42). 


கர்த்தர்‌ 


நிர்வாணமாக ஆராதனை செய்வார்கள்‌. 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


பாக்கூஸ்‌ என்னும்‌ 
நிர்வாணமாக 
ஆராதனை செய்யும்‌ வழக்கம்‌ இருந்தது 
மாத்‌. 20:26). இன்பவேலின்‌. மெய்யான 
டய முகத்தில்‌ சாரியர்‌ 
திவானாக, ஆசாரிய ஊழியம்‌ செய்தல்‌ 
அவர்கள்மீது அக்கிரமம்‌ சுமத்தப்பட்டு, 
அவர்கள்‌ செத்துப்போவார்கள்‌ 
(யாத்‌ 28:42-43; யாத்‌ 20:26). 


ஆசாரியரும்‌, 
கர்த்தருக்கு 


பிரதான 
ஆசாரியர்களும்‌, 
செய்யும்போது மாத்திரம்‌ பரிசுத்தம்‌ 
பண்ணப்பட்டால்‌ போதுமானது. மற்ற 
வேளைகளில்‌ அவர்களை பரிசுத்தப்படுத்த. 
வேண்டியதில்லை. 


யற்ற 
ஊழியம்‌ 


கர்த்தர்‌ மோசேயை 
ஆரோனும்‌ அவன்‌ குமாரரும்‌ பரிசுத்த 
ஸ்தலத்திலே ஆராதனைசெய்ய ஆசரிப்புக்‌ 
கூடாரத்திற்குள்‌ பிரவேசிக்கும்போதும்‌ 
பலிபீடத்தண்டைக்குச்‌ சேரும்போதும்‌, 
அக்கிரமம்‌ சுமந்து அவர்கள்‌ சாகாதபடிக்கு, 
அவைகளைத்‌ தரித்திருக்க வேண்டும்‌; இது, 
அவனுக்கும்‌ அவனுக்குப்‌ பின்வரும்‌ 
சந்ததிக்கும்‌ நித்திய கட்டளை" (யாத்‌ 28:43) 
என்று சொல்லுகிறார்‌. 


ஆசாரியருடைய 
வன்றி்களுக்கு ட வேதபண்டதர்கள 
ஆலிக்குரிய விளக்கம்‌ சொல்லுகிறார்கள்‌. 
இந்த வஸ்திரம்‌ கிறிஸ்துவினுடைய நீதிக்கு 
அடையாளம்‌. இயேசுகிறிஸ்துவின்‌ நீதியை 
நாம்‌ தரித்துக்கொள்ளவில்லையென்றால்‌, 
கர்த்தருடைய சந்நிதியில்‌ நாம்‌ நிற்கும்‌ 
பொழுது, நம்முடைய அக்கிரமத்தை நாம்‌ 
சுமந்து, நாம்‌ மரித்துப்போகவேண்டியது வரும்‌. 


ஆசாரியருடைய 
வஸ்திரமானது 
சர்வாயுதவர்க்கத்திற்கு 
என்றும்‌ த 


நோக்கி, 


பரிசுத்தமான 


பரிசுத்தமான 
தேவனுடைய 
அடையாளம்‌ 

விளக்கம்‌ 


ங்குநாளிலே 

எதிர்க்கவும்‌, 

முடித்தவர்களாய்‌ 

திராணியுள்ளவர்களாகும்படிக்கு, 

சர்வாயுத வர்க்கத்தையும்‌ 
எடுத்துக்கொள்ளுங்கள்‌" (எபே 6:13). 





ழ்‌ நள 
யாய 


எரேமியா கர்த்தருடைய வார்த்தையின்‌ 
பிரகாரம்‌ ஆனதோத்‌ ஊரிலே ஒரு நிலத்தை 
கிரயத்திற்கு வாங்குகிறார்‌. யூதாதேசம்‌. 
அழியப்போகும்போது, இந்த நிலத்தை தான்‌ 
ஏன்‌ கிரயத்திற்கு வாங்கவேண்டும்‌ என்பது 
எரேமியாவுக்கு புரியவில்லை. கர்த்தர்‌ இந்த 
சத்தியத்தின்‌ மூலமாய்‌, 
வார்த்தைகளை எரேமியாவுக்கு 
வைக்கிறார்‌. 


“கர்த்தர்‌ யூதாமனுஷரின்‌: 
சிறையிருப்பைத்‌ திருப்புவார்‌. அவர்களுடைய 
தேசத்தில்‌ அவர்களை மறுபடியும்‌. 
குடியேற்றுவார்‌. அவர்களை யூதாதேசத்திலே. 
நிச்சயமாய்‌ நாட்டுவார்‌. அவர்கள்மேல்‌ எல்லா 
நன்மைகளையும்‌ வரப்பண்ணுவார்‌. யூதாதேசம்‌ 
மறுபடியும்‌ செழித்திருக்கும்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எரேமியா. ஊரிலே 


அன! 
வாங்கினார்‌. தான்‌ 
எரேமியாவால்‌ போய்‌ 
தன்‌ கண்களால்‌ பார்க்காமலேயே, 
கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, 
எரேமியா அந்த நிலத்தை கிரயத்திற்கு 
வாங்குகிறார்‌. 


எரேமியா வாங்கிய நிலம்‌, 
பரமகானானுக்கு  அடையாளமாயிருக்கிறது. 
நாம்‌ பரமகானானுக்கு போகும்‌ வரையிலும்‌, 
நம்முடைய பிரத்தியட்சமான கண்களால்‌ 
அதை தரிசிக்க முடியாது. 
போகவேண்டிய பரமகானானை 
விசுவாசத்தினால்‌. 
பரமகானானுக்குள்‌ 
த வ்வவ்கொள்கேண்டு்‌ 
நம்முடைய இருதயத்தில்‌ கர்த்தருக்கு 
பயப்படும்‌ பயம்‌ இருந்தால்‌ மாத்திரமே நம்மால்‌ 
பரமகானானுக்குள்‌ பிரவேசிக்க முடியும்‌. 


ஆனதோத்‌ aa fi 
நிலத்தை கிரயத்திற்கு 
வாங்கின நிலத்தை 
பார்க்கமுடியவில்லை. 





i= FTE 
TT 


சிதறடிக்கப்படுகிறார்கள்‌. 

தேசத்து சிறையிருப்பில்‌ 

மிகுந்த வேதனைகளையும்‌, 

உபத்நிரவங்களையும்‌ அனுபவிக்கிறார்கள்‌ 

கர்த்தர்‌ சிறைமிருப்பிலிருக்கிற யூதர்களை 

விடுவித்து, அவர்களை திரும்பவும்‌ 

அவர்களுடைய தேசத்திற்கு அழைத்துக்‌. 

கொண்டு வந்து, அங்கே ர 
வாக்குப்பண்ணுகிறார்‌. யூதாவில்‌ 

பாழாய்ப்போன பட்டணங்கள்‌ திரும்பவும்‌ 
கட்டப்படும்‌ என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ 


சொல்லுகிற 
புதிய ஏற்பாட்டுக்காலத்து. 
கர்த்தர்‌ வாக்குப்பண்ணுகிற 
ஆசீர்வாதங்களுக்கு 
அடையாளமாயிருக்கிறது. எருசலேம்‌ நகரம்‌ 
மறுபடியும்‌ கட்டப்படும்‌ என்றும்‌, அது 
மறுபடியும்‌ ஸ்தாபிக்கப்படும்‌ 
கர்த்தர்‌ வாக்குப்பண்ணுகிறார்‌ (எரே 
சிறையிருப்பிலிருக்கிற யூதர்களின்‌ பாவங்கள்‌ 
மன்னிக்கப்படும்‌. கர்த்தர்‌ அவர்களை 
திரும்பவும்‌ தம்மிடத்தில்‌ சேர்த்துக்கொள்வார்‌ 
(எரே 33:78). 
பட தர்‌ தம்முடைய ஜனத்திற்கு 
செய்யும்‌ நன்மைகளினால்‌ அவருடைய நாமம்‌ 
மகிமைப்படும்‌ (எரே 335), யூதாதேசம்‌ 
சந்தோஷமாய்‌ செழித்திருக்கும்‌ (எரே 
3310-14), மேசியாவின்‌ வருகைக்கு வழி 
ஆயத்தமாக்கப்படும்‌ (எரே 334576) 
தாவீதின்‌ குடும்பத்தாரும்‌ லேவியின்‌ 
குடும்பத்தாரும்‌, இஸ்ரவேல்‌ குடும்பத்தாரும்‌ 
மறுபடியும்‌ செழித்திருப்பார்கள்‌. கிறிஸ்துவின்‌ 
ராஜ்யம்‌ நிலைத்திருக்கும்‌. கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்துவின்‌ சுவிசேஷ ஊழியமும்‌, 
அவருடைய சபையும்‌, இந்த உலகம்‌ 
உள்ளவரையிலும்‌ நிலைத்திருக்கும்‌. 
(எரே 3317-26). 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பரிபூரண 
சத்தியமும்‌ 
எரே 331-9 


சமாதானமும்‌ 


எரே 331. 
காவற்சாலையின்‌ 
அடைக்கப்பட்டிருக்கையில்‌, 
கர்த்தருடைய வார்த்தை 
இரண்டாத்தரம்‌ அவனுக்கு உண்டாகி, 
அவ்‌ 


எரேமியா இன்னும்‌ 
முற்றத்திலே 


எரே 332, இதைச்‌ செய்கிற 
கர்த்தருமாய்‌, இதைத்‌ திடப்படுத்தும்‌ 
படிக்கு இதை உருவேற்படுத்துகிற 
கர்த்தருமாயிருக்கிற யேகோவா 
என்னும்‌ நாமமுன்னவர்‌ சொல்லுகிறது 
என்னவென்றால்‌: 


எரே 8999. என்னை நோக்கிக்‌ 
கூப்பிடு,அப்பொழுது நான்‌ உனக்கு, 
உத்தரவு கொடுத்து, நீ அறியாததும்‌ 
உனக்கு எட்டாததுமான பெரிய 
காரியங்களை உனக்கு அறிவிப்பேன்‌. 


894. எதிர்க்‌ 
வதனம்‌ பட்டயத்தாலும்‌ 
இடிக்கப்பட்டவைகளாகிய இந்த 
நகரத்தின்வீடுகளையும்‌, மூதா 
ராஜாக்களின்‌ வீடுகளையுங்குறித்து: 


எரே 33:5. இந்த நகரத்தின்‌ எல்லாப்‌ 
பொல்லாப்பினிமித்தமும்‌ நான்‌ எண்‌: 
முகத்தை மழைத்தபடியினாலே 
என்‌ கோபத்திலும்‌ உக்கிரத்திலூம்‌ 
வெட்டுண்ட. 'மனுஷப்‌ 
மிரேதங்களினாலே. அவைகளை 
நான்‌திரப்பும்படியாகவே, அவர்கள்‌. 
கல்தேயரோடே. யுத்தம்பண்ணப்‌ 
போகிறார்கள்‌. 


எரே 83:6. இதோ, நான்‌ அவர்களுக்குச்‌. 
சுவுக்கியமும்‌ ஆரோக்கியமும்‌ 
வரப்பண்ணி, அவர்களைக்‌ குணமாக்கி, 
அவர்களுக்குப்‌ பரிபூரண 
சமாதானத்தையும்‌ சத்தியத்தையும்‌ 
வெளிப்படு த்துவேன்‌. 





f= THE 
TT 


எரே 382. 
சிறையிருப்பையும்‌, 
சிறையிருப்பையும்‌ 
முன்னிருத்தது போல 
கட்டுவித்து, 


எரே 

விரோதமாய்க்‌ 

அவர்களுடைய 

அக்கிரமங்களுக்கும்‌ 

தீங்கலாக்கிச்‌ சுத்திகரித்து, அவர்கள்‌ 

எனக்கு விரோதமாய்க்‌ குற்றஞ்செய்து, 

எனக்கு விரோதமாய்த்‌. 

துரோகம்பண்ணின அவர்களுடைய 

எல்லா அக்கிரமங்களையும்‌ 

மன்னிப்பேன்‌. 
339. நான்‌ அவர்களுக்குச்‌. 

'நன்மையையெல்லாம்‌. 

கேட்கப்போகிற பூமியின்‌ எல்லா 

ஜாதிகளுக்குமுன்பாக அது எனக்கு. 

மகிழ்ச்சியுன்ன கீர்த்தியாயும்‌ 

புகழ்ச்சியாயும்‌ மகிமையாயும்‌ 
க்கும்‌ நான்‌ அவர்களுக்கு 

எல்லா 


எல்லாச்‌. 
இவர்கள்‌ 
என்று. 
கர்த்தர்‌. 


இரு. 

அருவிச்செய்யும்‌ 
நன்மையினிமித்தமும்‌, 
சமாதானத்தினிமித்தமும்‌ 


பயந்து நடுங்குவார்கள்‌ 
இஸ்ரவேலின்‌ தேவனாகிய 
சொல்லுகிறார்‌. 


யூதாதேசத்தின்‌ நிலமை 
மோசமாகிக்கொண்டே 
கல்நேயர்கள்‌ எருசலேம்‌ 
யூதாவின்‌. மற்ற  பட்டணங்களையும்‌. 
முற்றிக்கையிட்டிருக்கிறார்கள்‌. எரேமியா 
இன்னும்‌ யூதாராஜாவின்‌ அரமனையிலுள்ள 
யதா கான்‌ முற்றத்திலே அடைக்கப்‌ 
பட்டிருக்கிறார்‌. அப்போது கர்த்தருடைய 
வார்த்தை எரேமியாவுக்கு இரண்டாந்தரம்‌ 
உண்டாயிற்று. கர்த்தர்‌ தம்முடைய ஜனத்தை 
மறுபடியுமாய்‌ உற்சாகப்படுத்துகிறார்‌. 
நாம்‌ ர்த்தருக்கு 
கீழ்ப்படியாமலிருக்கும்போது. கர்த்தருடைய 
வார்த்தை நமக்கு திரும்ப திரும்ப 
உபதேசம்பண்ணப்படுகிறது. கர்த்தர்‌ 
தம்முடைய ஆலோசனைகளை நமக்கு 
மறுபடியும்‌ மறுபடியுமாய்ச்‌ சொல்லிக்கொண்டு 
வருகிறார்‌. கர்த்தர்‌ நமக்கு கொடுத்திருக்கிற 
ஊழியங்களை சரிவர செய்யும்‌ வரையிலும்‌, 
நம்முடைய கடமைகளை நமக்கு. 


நினைவுபடுத்திக்கொண்டேயிருப்பார்‌. 


மிகவும்‌ 


வருகிறது. 
நகரத்தையும்‌, 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நாம்‌ சமயங்களில்‌ 
கர்த்தருடைய வார்த்தைகளையும்‌, அவருடைய 
வாக்குத்தத்தங்களையும்‌ மறந்துவிடுகிறோம்‌. 
நம்முடைய ஆறுதலுக்காகவும்‌, நம்முடைய 
சந்தோஷத்திற்காகவும்‌, அவற்றை நமக்கு. 
ஞாபகப்படுத்துவது மிகவும்‌ 
அவசியமாயிருக்கிறது. 


எருசலேமின்‌ 
மிகவும்‌ 
எரேமியாவும்‌ 
முற்றத்திலே 
கர்த்தர்‌ தம்முடைய 
வார்த்தைகளையும்‌, 
வாக்குத்தத்தங்களையும்‌ 
மூலமாக ஏற்கெனவே 
சொல்லியிருக்கிறார்‌. ஆனாலும்‌ தம்முடைய 
வார்த்தைகளையும்‌, வாக்குத்தத்தங்களையும்‌ 
தம்முடைய ஜனங்களுக்கு மறுபடியும்‌ 
சொல்லுவது கர்த்தருக்கு பிரியமாயிற்று. 
கர்த்தர்‌ தம்முடைய 
வார்த்தைகளையும்‌, வாக்குத்தத்தங்களையும்‌ 
சொல்லுவதற்கு முன்பாக, தம்மைப்பற்றிச்‌ 
சொல்லுகிறார்‌. "இதைச்‌ செய்கிற 
கர்த்தருமாய்‌, இதைத்‌ திடப்படுத்தும்படிக்கு 
உருவேற்படுத்துகிற 
யேகோவா என்னும்‌ 
சொல்லுகிறது என்ன 
வென்றால்‌" (எரே 33:2) என்று சொல்லி 
கர்த்தர்‌ தம்முடைய தீர்க்கதரிசன 
வார்த்தைகளை ஆரம்பிக்கிறார்‌. 


ம து 
க்கத்திலிருக்கிறார்கள்‌. 
காவற்சாலையின்‌ 
அடைக்கப்பட்டிருக்கிறார்‌. 


கர்த்தருமாமிருக்கிற 
நாமமுள்ளவர்‌ 


கர்த்தரே வானத்தையும்‌ பூமியையும்‌ 
சிருஷ்டித்தவர்‌. அவரே 
திடப்படுத்துகிறவர்‌. 

உருவேற்படுத்துகிறவர்‌. 

எருசலேமையும்‌ சீயோணையும்‌ கட்டினார்‌ 
அவரால்‌ எருசலேமையும்‌ சீயோனையும்‌ 
மறுபடியுமாய்‌ கட்டமுடியும்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
நாமமகிமைக்காக எருசலேமைக்‌ கூட்டினார்‌ 
ஒருபோதும்‌ 
அவருடைய 
மகத்துவமும்‌ 
தம்முடைய 
எருசலேமையும்‌ 
கட்டுவதாக 


மங்கிப்போவதில்லை. 
சித்தத்தின்‌ பிரகாரமாக, 
சீயோனையும்‌ திரும்பக்‌ 
வாக்குப்பண்ணுகிறார்‌. 


கர்த்தர்‌ 





f= FTE 
TT 


கர்த்தர்‌ எருசலேமைப்பற்றிய 
வாக்குத்தத்தத்தைக்‌ கொடுக்கிறார்‌. கர்த்தரே 
சீயோன்‌ மலையின்மீது எருசலேமைக்‌ 
கட்டினார்‌. கல்நேயர்கள்‌ எருசலேமை 
இடித்துப்போட்டாலும்‌. கர்த்தர்‌ அதை 
திரும்பவும்‌ புதுப்பித்துக்கட்டுவதாக 
வாக்குப்பண்ணுகிறார்‌. கர்த்தரால்‌ செய்ய 
முடியாத அற்புதம்‌ ஒன்றுமேயில்லை. 
சொல்லுகிறதை 
செய்கிறதை 
நாமம்‌ 


தாம்‌ 
தாம்‌ 


கர்த்தர்‌ 
செய்கிறவர்‌. 
சொல்லுகிறவர்‌. கர்த்தருடைய 
யெகோவா என்பதாகும்‌. 
இருக்கிறவராகவே இருக்கிறார்‌. 
அவருடைய சித்தத்தையும்‌, 
வாக்குத்தத்தத்தையும்‌ நிறைவேற்ற முடியும்‌. 
கர்த்தரே தம்முடைய சித்தத்தை 
நிறைவேற்றும்‌ திட்டங்களை வகுக்கிறார்‌. 
தம்முடைய திட்டங்களை அவர்‌ 
உருவேற்படுத்துகிறார்‌. கர்த்தருடைய 
சர்வஞானத்தினால்‌ திட்டங்கள்‌ உருவாகிறது. 
அவருடைய சர்வவல்லமையினால்‌ திட்டங்கள்‌ 


செயல்படுத்தப்படுகிறது. 

“சர்வவவல்லமையுள்ள தேவன்‌ என்னும்‌ 
நாமத்தினால்‌ நான்‌  ஆபிரகாமுக்கும்‌. 
ஈசாக்குக்கும்‌. யாக்கோபுக்கும்‌ 
தரிசனமானேன்‌: ஆனாலும்‌ யேகோவா 
என்னும்‌ என்‌ நாமத்தினால்‌ நான்‌ 
அவர்களுக்கு அறியப்படவில்லை" (யாத்‌ 6:3). 


கர்த்தர்‌ எதை செய்தாலும்‌ அதை 
றவர்‌, 


நேர்த்தியாயும்‌, 
கர்த்தர்‌ 


பரிபூரணமாயும்‌ 
வானத்தையும்‌ பூமியையும்‌ 
சிருஷ்டித்தார்‌. அவர்‌ அதை மறுபடியும்‌. 
சிருஷ்டிக்க வேண்டிய அவசியமில்லை 
கர்த்தர்‌ வானத்தையும்‌ பூமியையும்‌ சிருஷ்டித்த. 
பின்புதான்‌, அவர்‌ யெகோவா என்று 
அழைக்கப்படுகிறார்‌. அது வரையிலும்‌ 
கர்த்தருக்கு யெகோவா என்னும்‌ நாமம்‌ 
வழங்கப்படவில்லை. 


'தேவனாகிய கர்த்தர்‌ பூமியையும்‌ 
வானத்தையும்‌ உண்டாக்கின நாளிலே, 
வானமும்‌ பூமியும்‌ சிருஷ்டிக்கப்பட்ட வரலாறு. 
இவைகளே" (ஆதி 2:4). இந்த வசனத்தில்‌ 
"தேவனாகிய கர்த்தர்‌” என்னும்‌ பெயருக்கு 
“யெகோவா” என்னும்‌ எபிரெய வார்த்தை 
பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தம்முடைய  ஜனத்திற்கு 

ஆசீர்வாதங்களையும்‌ 

வாக்குப்பண்ணுகிறார்‌. 
இவற்றை நாம்‌ பெற்றுக்கொள்ளவேண்டு. 
மென்றால்‌, நாம்‌ கர்த்தரிடத்தில்‌ 
ஜெபம்பண்ணவேண்டும்‌. “என்னை நோக்கிக்‌ 
கூப்பிடு, அப்பொழுது நான்‌ உனக்கு உத்தரவு 
கொடுத்து, நீ அறியாததும்‌ உனக்கு 
எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு 
அறிவிப்பேன்‌” (எரே 33:3) என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 


குமாரனாகிய _ இயேசகிறிஸ்துவும்‌ 
பிதாவாகிய தேவனை நோக்கிக்‌ கூப்பிட்டார்‌. 


தீர்மானத்தின்‌ விவரம்‌ சொல்லுவேன்‌; 
கர்த்தர்‌ என்னை நோக்கி: நீர்‌ என்னுடைய 
குமாரன்‌, இன்று நான்‌ உம்மை ஜநிப்பித்தேன்‌. 
என்னைக்‌ கேளும்‌, அப்பொழுது ஜாதிகளை 
உமக்குச்‌ சுதந்தரமாகவும்‌, பூமியின்‌ 
எல்லைகளை உமக்குச்‌ சொந்தமாகவும்‌ 
கொடுப்பேன்‌" (சங்‌ 2:7 8). 


கர்த்தர்‌ 
ம்‌. 


ஆறுதலையு, 
கொடுப்பதாக 


நாம்‌ கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது, 
நாம்‌ அறியாததும்‌, நமக்கு எட்டாததுமான 
பெரிய காரியங்களை கர்த்தர்‌ நமக்கு 
அறிவிப்பார்‌. நாம்‌ அறியாத காரியங்கள்‌, 
கடந்த காலத்தில்‌ நமக்கு ஓரளவு 
வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆயினும்‌ நாம்‌ 
அதை பூரணமாய்‌ அறிந்துகொள்ளவில்லை. 


நம்முடைய ஜெபத்தை 

உற்சாகப்படுத்துவதற்காக கர்த்தர்‌ நமக்கு 

வாக்குத்தத்தங்களைக்‌ கொடுக்கிறார்‌. நாம்‌ 

தரித்திரிந்து கர்த்தருடைய 

ப்‌ பெற்றுக்கொள்ளவேண்டும்‌. 

கர்த்தர்‌ நாம்‌ அறியாத 

இரகசியங்களை நமக்கு தெளிவுடுத்துவார்‌. 

நமக்கு புரியாத சத்தியங்களுக்கு 
வியாக்கியானம்‌ கொடுப்பார்‌. 


கர்த்தராகிய ஆண்டவர்‌ 
சொல்லுகிறது என்னவென்றால்‌: இஸ்ரவேல்‌ 
வம்சத்தாருக்காக நான்‌ 
அநுக்கிரகஞ்செய்யும்படி 

என்னிடத்தில்‌ விண்ணப்பம்‌ 

வேண்டும்‌: மந்தை  பெருகுகிறதுபோல்‌ 
அவர்களில்‌ மனிதரைப்‌ பெருகப்பண்‌ ணுவேன்‌" 
(எசே 36:37). 





f= FTN 
TT 


எருசலேம்‌ இப்போது பரிதாபமான 
நிலமையிலிருக்கிறது. அதற்கு கர்த்தருடைய 
ஆறுதல்‌ தேவைப்படுகிறது. எருசலேம்‌ 
நகரத்தின்‌ வீடுகள்‌ எதிர்கொத்தளங்களாலும்‌, 
பட்டயத்தாலும்‌ இடிக்கப்‌ 
பட்டவைகளாயிருக்கிறது. யூதாராஜாக்களின்‌ 
வீடுகளும்‌ இடிக்கப்பட்டிருக்கிறது. 
கல்தேயர்கள்‌ எருசலேமை முற்றிக்கையிட்டு, 
ஏந்திரங்களினால்‌ யூதாவிலுள்ள 
வீடுகளையெல்லாம்‌ இடித்துப்போடுகிறார்கள்‌. 
அவர்கள்‌ எல்லா ஆயுதங்களையும்‌ 
பயன்படுத்தி ராஜாக்களின்‌ வீடுகளையும்‌ 
இடித்துப்போடுகிறார்கள்‌. 


வலுவான பெரிய கட்டிடங்களெல்லாம்‌ 
தரைமட்டமாய்க்‌ கிடக்கிறது. யூதாவின்‌ 
மனுஷரோ கல்தேயரோடு யுத்தம்பண்ணப்‌ 
போகிறார்கள்‌. இந்த யுத்தத்தினால்‌ 
யூதாவின்‌ மனுஷருக்கு நன்மை 
உண்டாகப்போலதில்லை. அவர்களுக்கு 
தீமையே உண்டாகும்‌. யூதாவின்‌ மனுஷரால்‌. 
குவ்றேயரை ஜெயிக்க முடியாது. 
கல்தேயரோடு 

குல்தேயரின்‌ கோபம்‌ 

எருசலேமின்‌ ஜனத்தார்மீது 
கோபமடைந்து, அவர்களை 
வெட்டிப்போடுவார்கள்‌. எருசலேம்‌ நகரத்தின்‌ 
வீதிகளிலே வெட்டுண்ட மனுஷர்களின்‌ 
பிரேதங்கள்‌ நிரம்பியிருக்கும்‌ 


எருசலேமின்‌ நகரத்தார்‌ கர்த்தருக்கு. 
விரோதமாகப்‌ பொல்லாப்பு செய்கிறார்கள்‌. 
இதன்‌ நிமித்தமாய்‌ கர்த்தர்‌ 
முகத்தை அவர்களுக்கு 
ர்கள்‌ உக்கிர கோபங்கொள்கிறார்‌. 
கோபத்திலும்‌, உக்கிரத்திலும்‌, 
ஜனங்கள்‌ வெட்டுண்டு 
சத்துருக்களின்‌ பட்டயம்‌. 
பட்டயமாயிருக்கிறது. 
சித்தத்தின்‌ பிரகாரம்‌, 
எருசலேமின்‌ குடிகளை 
பட்டயத்தினால்‌ வெட்டிப்போடுகிறார்கள்‌. 
எருசலேம்‌ குடிகளின்‌ மரணத்திற்கு 
அவர்களுடைய  பொல்லாப்பே காரணம்‌. 
அவர்களுடைய பொல்லாப்பினிமித்தமாய்‌ 
கர்த்தர்‌ தம்முடைய முகத்தை 
அவர்களுக்கு மறைக்கிறார்‌. கர்த்தருடைய 
பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லாமல்‌ 
போகிறது. மேலும்‌ கர்த்தருடைய கோபமும்‌ 
உக்கிரமமும்‌ அவர்கள்மீது வெளிப்படுகிறது. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


கல்தேயர்கள்‌ அவர்களை பட்டயத்தினால்‌ 
வெட்டிப்போடுகிறார்கள்‌. எருசலேம்‌. 
நகரத்தாருடைய வெட்டுண்ட பிரேதங்கள்‌, 

ம்‌ முழுவதிலும்‌ 


யூதாலையும்‌ எருசலேமையும்‌ 
ஆசீர்வாதங்களினால்‌ 
சித்தமுள்ளவராயிருக்கிறார்‌. 
துக்கங்கள்‌ சந்தோஷமாய்‌ 
- அவர்களுடைய வேதனைகளும்‌, 
அவர்களை விட்டு 
நீங்கிப்போகும்‌ யூதாவின்‌ மனுஷரும்‌ 
எருசலேமின்‌ குடிகளும்‌ குணப்படுத்த 
முடியாத வியாதிலிருப்பதுபோல 
இருக்கிறார்கள்‌. 

"கிலேயாத்திலே பிசின்‌ தைலம்‌ 
இல்லையோ? இரணவைத்தியனும்‌ அங்கே 
இல்லையோ? பின்னை ஏன்‌ என்‌ ஜனமாகிய 
குமாரத்தி சொஸ்தமடையாமற்போனாள்‌?" 
(எரே 8:22) 


“இன்னும்‌ 


கர்த்தர்‌ 


நீங்கள்‌ ஏன்‌ 
அடிக்கப்படவேண்டும்‌? அதிகம்‌ அதிகமாய்‌ 
விலகிப்போகிறீர்களே; தலையெல்லாம்‌ 
வியாதியும்‌, இருதயமெல்லாம்‌ பலட்சயமுமாய்‌ 
இருக்கிறது" (ஏசா 1:5). 


கர்த்தரோ அவர்களுக்கு சவுக்கியமும்‌ 
ஆரோக்கியமும்‌ வரப்பண்ணுவதாக 
வாக்குப்பண்ணுகிறார்‌. அவர்களை 
குணமாக்குவதாகவும்‌. கர்த்தர்‌ 
வாக்குப்பண்ணுகிறார்‌ (எரே 33:6). 


கர்த்தர்‌ யூதாவின்‌ மனுஷரையும்‌ 
எருசலேமின்‌ குடிகளையும்‌ குணப்படுத்துவார்‌. 

து அவர்கள்‌ வியாதி நீங்கி 
சுகமாயிருப்பார்கள்‌. 


“அவர்கள்‌: உன்னை விசாரிப்பாரற்‌ 
ன ர எனதும்‌ சொலல்‌ வலங்கை 
தள்ளுண்டவள்‌ என்று பேரிட்டபடியால்‌, நான்‌ 
உனக்கு ஆரோக்கியம்‌ வரப்பண்ணி, உன்‌ 
காயங்களை ஆற்றுவேன்‌ என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌" (எரே 30:17) 
பாவங்களே 
வியாதியாயிருக்கிறது. 
தங்களுடைய பாவங்களுக்கு 
தங்கள்‌ இருதயத்தில்‌ 
தேதிகாக்கப்டும்போது, அவர்களுடைய 
வியாதிகள்‌ அவர்களைவிட்டு நீங்கும்‌. 
அவர்கள்‌ மறுபடியும்‌ ஆரோக்கியமடைவார்கள்‌. 


எருசலேமின்‌ 





i al 
TT 


உள்ளங்கால்‌ 
உச்சந்தலைமட்டும்‌ அதிலே சுகமேயில்லை; 
அது காயமும்‌, வீக்கமும்‌, நொதிக்கிற 
இரணமுமுள்ளது: அது சீழ்‌ 
பிதுக்கப்படாமலும்‌, கட்டப்படாமலும்‌, 
எண்ணெயினால்‌ ஆற்றப்படாமலும்‌ 
இருக்கிறது” (ஏசா 1:6). 


கர்த்தர்‌ யூதாவின்‌  மனுஷரையும்‌ 
எருசலேமின்‌ குடிகளையும்‌ குணமாக்கி, 
அவர்களுக்கு பரிபூரண சமாதானத்தையும்‌, 
சத்தியத்தையும்‌ வெளிப்படுத்துவதாக 
வாக்குப்பண்ணுகிறார்‌ (எரே 33:6). 


இந்த வாக்கியத்தில்‌ சமாதானம்‌. 
என்னும்‌ வார்த்தை, கர்த்தர்‌ கொடுக்கும்‌ 
எல்லா நன்மைகளையும்‌ குறிப்பிடுகிறது. 
கர்த்தர்‌ அவர்களுக்கு சமாதானத்தையும்‌ 
உண்மையான மார்க்க போதனைகளையும்‌ 
கொடுப்பார்‌ கர்த்தர்‌ அவர்களை 
ஆசீர்வதிக்கும்போது, அவர்கள்‌ 
சமாதானத்தையும்‌, கர்த்தரை உண்மையாய்த்‌ 
தொழுதுகொள்ளும்‌ ஆராதனை 
முறைமைகளையும்‌ பெற்றுக்கொள்வார்கள்‌ 


தொடங்கி 


யூதாவின்‌ மனுஷர்‌ இதுவரையிலும்‌: 
மாயையைப்‌ பின்பற்றினார்கள்‌ 
விக்கிரகங்களுக்கு தூபங்காட்டினார்கள்‌. 
மாயையான விக்கிரகங்கள்‌ அவர்களை 
வஞ்சித்தது. அவர்கள்‌ கர்த்தரைவிட்டு 
விலகிப்போனார்கள்‌. அந்நிய தெய்வங்களை 
பின்பற்றினார்கள்‌. கர்த்தரோ அவர்களை 
மறுபடியும்‌ தம்மிடத்தில்‌ அழைத்து வந்து, 
அவர்களுக்கு சமாதானத்தையும்‌, 
சத்தியத்தையும்‌ வெளிப்படுத்துவதாக 
வாக்குப்பண்ணுகிறார்‌. 

சமாதானமும்‌ 
தேவனுடைய தெய்வீக 


கர்த்தரால்‌ 


சத்தியமும்‌ 
வெளிப்பாடு 
மாத்திரமே நமக்கு 
சமாதானத்தையும்‌, சத்தியத்தையும்‌ கொடுக்க 


முடியும்‌. கர்த்தர்‌ கொடுக்கும்‌ சமாதானமே. 
மெய்யான சாமாதானம்‌. 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ வம்சத்தாருக்கும்‌, 
யூதாவம்சத்தாருக்கும்‌ 


தம்முடைய குமாரனாகிய இயேசுகிறிஸ்து 
மூலமாய்‌, நமக்கு சமாதானத்தையும்‌ 
சத்தியத்தையும்‌ வெளிப்படுத்தியிருக்கிறார்‌ 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


கர்த்தருடைய சத்தியம்‌ நம்மை 
வழிநடத்துகிறது. கர்த்தருடைய சமாதானம்‌ 
நமக்கு ஆறுதலைத்‌ தருகிறது. 


தாராளமாய்க்‌ 
கொடுக்கப்படுகிறது. சமாதானமும்‌ சத்தியமும்‌ 
நம்முடைய  ஆத்துமாவுக்கு ஜீவனைப்‌ 
போன்றது. கிறிஸ்து நமக்கு. 
ஜீவனைக்கொடுக்கவும்‌, நம்முடைய ஜீவனை 


கிறிஸ்துவானவர்‌ தம்முடைய சத்திய 
வல்லமையினால்‌ ஆளுகை செய்கிறார்‌. 


'அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி: 
அப்படியானால்‌ நீ ராஜாவோ என்றான்‌. 
இயேசு பிரதியுத்தரமாக: நீ சொல்லுகிறபடி 
நான்‌ ராஜாதான்‌; சத்தியத்தைக்குறித்துச்‌: 
சாட்சிகொடுக்க நான்‌ பிறந்தேன்‌, 
இதற்காகவே இந்த உலகத்தில்‌ வந்தேன்‌; 
சத்தியவான்‌ எவனும்‌ என்‌ சத்தம்‌ கேட்கிறான்‌ 
என்றார்‌” (யோவா 18:37). 


சத்தியத்தின்‌ 
சமாதானத்தை 


தேவன்‌ தம்முடைய 
வல்லமையினால்‌ நமக்கு 
தாராளமாய்த்‌ தருகிறார்‌. 
“அவருடைய நாட்களில்‌ நீதிமான்‌ 
ன்‌ சந்திரனுள்ளவரைக்கும்‌ மிகுந்த 
(சங்‌ 72:7). 
ஒன்றையொன்று 
சந்திக்கும்‌, நீதியும்‌ சமாதானமும்‌ ஒன்றை 
யொன்று முத்தஞ்செய்யும்‌" (சங்‌ 8590). 
கர்த்தர்‌ வெளிப்படுத்தும்‌ தம்முடைய 
தெய்வீக சமாதானத்தையும்‌ சத்தியத்தையும்‌, 
நாம்‌ விசுவாசத்தால்‌ பெற்றுக்கொள்ள 
வேண்டும்‌. அப்போது நமக்கு சவக்கியமும்‌ 
ஆரோக்கியமும்‌ உண்டாகும்‌. 
யூதாவின்‌ மனுஷரும்‌ எருசலேமின்‌ 
குடிகளும்‌ பலதேசங்களிலே. 
சிதறிப்போயிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
ணன ப 11 தததி. | கிற்கு! 
அடிமைகளாயிருக்கிறார்கள்‌. “நான்‌ யூதாவின்‌ 
சிறையிருப்பையும்‌, இஸ்ரவேலின்‌ 
சிறையிருப்பையும்‌ திருப்பி, முன்னிருந்து 
போல. அவர்களைக்‌ கட்டுவிப்பேன்‌" 
(எரே 33:7) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 





f= al 
TT 


கர்த்தர்‌ யூதாவின்‌ சிறையிருப்பை 
மாத்திரம்‌ திருப்புவேன்‌ என்று சொல்லாமல்‌, 
யூதாவின்‌ சிறையிருப்பையும்‌, இஸ்ரவேலின்‌ 
சிறையிருப்பையும்‌ திருப்புவேன்‌ என்று, 
வாக்குப்பண்ணுகிறார்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
ஜனத்தை யூதா என்றும்‌, இஸ்ரவேல்‌ என்றும்‌ 
பிரித்து பார்ப்பதில்லை. கர்த்தரிடத்தில்‌ 
பட்சபாதமில்லை. கர்த்தருடைய ஜனம்‌. 
எல்லோருமே. அவருக்கு சமஸ்த 
இஸ்ரவேலராயிருக்கிறார்கள்‌. 
யூதாவம்சத்தாரும்‌ இஸ்ரவேல்‌ 
வம்சத்தாரும்‌ கர்த்தருக்கு விரோதமாகப்‌ 
பாவம்‌ செய்தார்கள்‌. அவர்களுடைய 
அக்கிரமங்களினிமித்தமாய்‌, அவர்கள்‌ 
இப்போது சிறையிருப்பையும்‌, தீங்குகளையும்‌, 
வேதனைகளையும்‌ அனுடலிக்கிறார்கள்‌. 
கர்த்தரோ தமக்கு விரோதமாக அவர்கள்‌ 
செய்த எல்லா குற்றங்களையும்‌, எல்லா 
அக்கிரமங்களையும்‌ அவர்களுக்கு 
மன்னிப்பதாகவும்‌, அவர்களை 


சுத்திகரிப்பதாகவும்‌ வாக்குப்பண்ணுகிறார்‌ 


பாவத்தின்‌ சம்பளம்‌ மரணம்‌. 
பாவங்களினி 


மனுஷருடைய த்‌ 
தேவனுடைய நியாயத்தீர்ப்பு அவர்கள்மேல்‌ 
வந்திருக்கிறது. கர்த்தர்‌ அவர்களுடைய 
பாவங்களை மன்னிப்பதினால்‌, 
நியாயத்தீர்ப்ின்‌ வேர்‌ அறுக்கப்படுகிறது. 
நியாயத்தீர்ப்பு பெலனற்றுப்போகிறது. 

அவர்கள்‌ எனக்கு விரோதமாய்க்‌ 
குற்றஞ்செய்த அவர்களுடைய எல்லா 
அக்கிரமங்களுக்கும்‌ அவர்களை நீங்கலாக்கிச்‌ 


அவர்களுடைய எல்லா 
மன்னிப்பேன்‌" (எரே 33:8) 
சொல்லுகிறார்‌. 


என்று கர்த்தர்‌ 


பழைய ஏற்பாட்டுக்காலத்தில்‌, 
மோசேயின்‌ மண தன்ட 
தீட்டுப்பட்டவர்களும்‌, அசுத்தமானவர்களும்‌ 
கர்த்தருடைய ஆசரிப்புகூடாரத்திற்குள்‌ 
பிரவேசிக்கக்கூடாது. அவர்கள்‌ மறுபடியும்‌ 
கர்த்தருடைய சமுகத்தில்‌ பிரவேசிக்கவேண்டு 
மென்றால்‌, அவர்கள்மீது சுத்திகரிப்பின்‌ 
ஜலம்‌ தெளிக்கப்படவேண்டும்‌. அப்போது 
அவர்களுடைய தோஷமும்‌, தீட்டும்‌ நீங்கி, 
அவர்கள்‌ சுத்திகரிக்கப்படுவார்கள்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இப்போது யூதாதேசமும்‌, 
யூதாவின்‌. மனுஷரும்‌ தீட்டுப்பட்டு 
அகத்தமாயிருக்கிறார்கள்‌. அவர்களால்‌ 
யூதாதேசத்திற்குள்‌ பிரவேசிக்க முடியவில்லை, 
விரோதமாய்ச்‌ 
அவர்களுடைய 
அவர்களுடைய 
பிரவேசிக்க 
அவர்களுக்கு 


அவர்கள்‌ 
முடியாதபடிக்கு, 
தடையாயிருக்கிறது. 


கர்த்தரோ அவர்களுடைய எல்லா 
அக்கிரமங்களுக்கும்‌ நீங்கலாக்கி அவர்களை 
குத்திகரிப்பதாக வாக்குப்பண்ணுகிறார்‌. 
அவர்களுடைய எல்லா துரோகங்களையும்‌, 
எல்லா அக்கிரமங்களையும்‌ மன்னிப்பதாக 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. இதனால்‌ யூதாவின்‌ 
மனுஷரும்‌, எருசலேமின்‌ குடிகளும்‌, தங்கள்‌ 
அசுத்தமான தீட்டுகள்‌ நீங்கி 
சுத்திகரிக்கப்படுகிறார்கள்‌. 


,தாமனுஷருடைய ம்‌, 
வன்‌ விக்க! பகல்‌ 
கர்த்தருடைய நாமத்தைத்‌ 


பட்டிருக்கிறார்கள்‌. அவர்களுடைய இருதயம்‌ 

புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள்‌ 

மறுபடியுமாய்க்‌ கர்த்தரைத்‌ துதிக்கிறார்கள்‌. 

இதனால்‌ கர்த்தருக்கு மகிமை உண்டாகிறது. 

எருசலேமின்‌ 

பாவங்கள்‌ நீங்கி 

கர்த்தருக்கு 

மகிழ்ச்சியுள்ள கீர்த்தியாயும்‌, புகழ்ச்சியாயும்‌, 
மகிமையாயும்‌ இருக்கிறது. 

“நான்‌ அவர்களுக்குச்‌ செய்யும்‌ 
நன்மையையெல்லாம்‌ கேட்கப்போகிற பூமியின்‌ 
எல்லா ஜாதிகளுக்குமுன்பாக அது எனக்கு 
மகிழ்ச்சியுள்ள கீர்த்தியாயும்‌ புகழ்ச்சியாயும்‌. 
மகிமையாயும்‌ இருக்கும்‌: நான்‌ அவர்களுக்கு 
அருளிச்செய்யும்‌ எல்லா நன்மையினிமித்தமும்‌, 
எல்லாச்‌ சமாதானத்தினிமித்தமும்‌ இவர்கள்‌ 
பயந்து நடுங்குவார்கள்‌" எரே 339) என்று 
இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 





f= THEN 
TT 


இஸ்ரவேல்‌ தேசத்தாருக்கு 
அருகாமையிலுள்ள தேசத்தாரும்‌, ஜாதிக்கும்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனங்களை! கவனித்துப்‌ 
பார்க்கிறார்கள்‌. இஸ்ரவேல்‌ தேசம்‌ ஒரு பெரிய 
தேசமாக வளர்ச்சி பெற்றிருக்கிறது. 
அவர்கள்‌ பலமிக்கவர்களாகயிருக்கிறார்கள்‌. 
இதனால்‌ பக்கத்து தேசத்தார்‌ இஸ்ரவேல்‌ 
தேசத்தாரைப்‌ பார்த்து பயப்படுகிறார்கள்‌. 
அவர்களைப்‌ பகைத்துக்‌: கொள்ள 
அஞ்சுகிறார்கள்‌. 
விசுவாசிகளாகிய 
பாவங்களையும்‌ கர்த்தர்‌ மன்னிக்கவேண்டும்‌. 
நம்முடைய ர்த்தராகிய இயேசுகிறிஸ்து, 
தம்முடைய இரத்தத்தினால்‌ நம்மை கழுவி 
சுத்திகரிக்கவேண்டும்‌. அப்போது கர்த்தர்‌ 
நமக்கு எல்லா நன்மைகளையும்‌, 
எல்லா. சமாதானத்தையும்‌ அருளுவார்‌ 
உலகப்பிரகாரமான ஜனங்கள்‌ நாம்‌ 
அனுபவிக்கிற நன்மையையும்‌ 
சமாதானத்தையும்‌ பார்த்து, நமக்கு 
விரோதமாக எழும்பமாட்டார்கள்‌. நம்மைப்‌ 
பார்த்து பயந்து நடுங்குவார்கள்‌. இந்த 
உலகத்திலிருக்கிறவனிலும்‌, நமக்குள்ளிருக்கிற 
கர்த்தர்‌ பெரியவர்‌. உலகப்பிரகாரமான 
ஜனங்கள்‌ நம்மைப்‌ பார்க்கும்போது, 
நமக்குள்ளிருக்கிற கர்த்தரைப்பார்த்து பயந்து 
நடுங்குவார்கள்‌. 


நம்முடைய 


யூதாதேசத்தில்‌ 
மகிழ்ச்சியின்௪த்தம்‌ 
கேட்கப்படும்‌ 
எரே 99:10-14 
எரே. 8910. மனுஷனில்லாமதூம்‌. 
மிருகமில்லாமலும்‌ 
அவாத்தரவெளியாய்க்‌: 

கிடக்கிறதென்று, நீங்கள்‌ சொல்லுகிற 
இவ்விடத்திகூம்‌, சதாவின்‌ 
பட்டணங்களிலும்‌ மனுஷனாவது 
மிருகமாவது இல்லாத பாழான 
எருசலேமின்‌ வீதிகளிலும்‌, 


இன்னும்‌ களிப்பின்‌: 
மகிழ்ச்சியின்சத்தமும்‌, 

சத்தமும்‌ மண 
வாட்டியின்‌ சத்தமும்‌: சேனைகளின்‌ 
கர்த்தரைத்‌ துதியுங்கள்‌, கர்த்தர்‌ 
நல்லவர்‌, அவர்‌ கிருபை என்றுமுன்ன 
தென்று சொல்லுகிறவர்களின்‌ சத்தமும்‌, 


எரே 3301. 
சுத்தமும்‌, 
மணவானனின்‌: 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தருடைய ஆலயத்துக்கு 
ஸ்தோத்திரபலிகளைக்கொண்டு. 
வருகிறவர்களின்‌ சத்தமும்‌ கேட்கப்படும்‌ 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. அவர்கள்‌ 
முன்னிருத்ததுபோலிருக்கும்படி. 
தேசத்தின்‌... ” சிறையிருப்பைத்‌ 
கர்த்தர்‌ 


33:12. மனுஷனும்‌ மிருகமும்‌ 
இல்லாமல்‌. அவாந்தர 
வெனியாய்க்கிடக்கிற இவ்விடத்திலும்‌, 
இதற்கடுத்த பட்டணங்களிலும்‌, 
ஆட்டுமத்தையை மேய்த்துமடக்குகிற 
மேய்ப்பர்களின்‌ தாபரங்கள்‌ 
உண்டாயிருக்கும்‌ என்று சேனைகளின்‌ 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


எரே 33:13. 
பட்டணங்களிலும்‌, 
தாக்குகனான பட்டணங்கவிலும்‌, 
தென்திசைப்‌ பட்டணங்களிலும்‌ 
பென்யமீன்‌ நாட்டிதூம்‌, எருசலேமின்‌ 
சுற்றுப்புறங்களிலூம்‌, யூதாவின்‌. 
பட்டணங்களிதூம்‌, ஆட்டுமத்தைகள்‌ 
தங்களைத்‌ தொகையிடுகிறவனுடைய 
கைக்குன்னாகக்‌ கடத்துவரும்‌ 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


எரே 8304. இதே, நாட்கள்‌ 
வருமென்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌, 
அப்பொழுது நான்‌ இஸ்ரவேலின்‌ 
குடும்பத்துக்கும்‌, யூதாவின்‌ 
குடும்பத்துக்கும்‌ சொன்ன 
நல்வார்த்தையை நிறைவேற்றுவேன்‌. 


வின்‌ ம்‌ எருசலேமின்‌. 

னா பிபின்‌. தேசத்து 

ப்‌ ந விடுவிக்கப்பட்டு, 

தங்கள்‌ சொந்த தேசத்திற்கு திரும்பி ந்து 

அங்கே குடியேறுவார்கள்‌. அப்போது 

யூதாதேசத்தில்‌ களிப்பின்‌ சத்தமும்‌ 

கேட்கப்படும்‌. 

ஜனங்கள்‌ 

சந்தோஷமும்‌. ஆரவாரமும்‌ 

மிகுதியாயிருக்கும்‌. இந்த சம்பவம்‌ 

மேசியாவின்‌ ராஜ்யத்தில்‌ உண்டாயிருக்கும்‌. 
சந்தோஷத்திற்கு அடையாளமாயிருக்கிறது. 


மலைத்தேசமான 
பன்னத்‌ 





f= FTE 
TT 


யூதாவின்‌ மனுஷரும்‌ 
குடிகளும்‌ பல வருஷங்களாக பாபிலோன்‌. 
தேசத்து சிறையிருப்பில்‌ வேதனைகளை 
அனுபவித்தார்கள்‌. கர்த்தர்‌ அவர்களுடைய 
துக்கங்களை சந்தோஷமாய்‌ மாற்றுவதாக 
வாக்குப்பண்ணுகிறார்‌. யூதர்கள்‌ பாபிலோன்‌ 
தேசத்து சிறையிருப்பிலிருக்கும்போது தங்கள்‌ 
தேசத்தைப்பற்றி நினைத்துப்‌ பா£க்கிறார்கள்‌. 
அது மனுஷனில்லாமலும்‌ மிருகமில்லாமலும்‌ 
அவாந்தரவெளியாய்க்‌ க்‌ ல 
சொல்லுகிறார்கள்‌. 
பட்டணங்களிலும்‌ எருசலேமின்‌ வத்தில்‌ 
மனுஷனாவது, மிருகமாவது இல்லாமல்‌ 
அது பாழான பட்டணமாயிருக்கிறது என்றும்‌ 
வேதனையோடு. சொல்லுகிறார்கள்‌ 
(எரே 33:10). 


எருசலேமின்‌ 


மேலும்‌ 


அவர்கள்‌ தங்கள்‌ தேசத்திற்காகவும்‌, 
தங்கள்‌  பட்டணங்களுக்காகவும்‌ கண்ணீர்‌ 
விட்டு அழுகிறார்கள்‌. அவர்கள்‌ சிறிதுகாலம்‌. 
அழுதாலும்‌, அவர்களுடைய 
சீக்கிரத்தில்‌ நீங்கும்‌. கர்த்தர்‌ 
மறுபடியும்‌ சந்தோஷத்தைக்‌ 
யூதாதேசம்‌ முழுவதிலும்‌, ்‌ 
சந்தோஷம்‌ நிரம்பியிருக்கும்‌. யூதாவின்‌ 
மனுஷரும்‌ எருசலேமின்‌ குடிகளும்‌ 
கர்த்தருக்குள்‌ 'சந்தோஷமாயிருப்பார்கள்‌ 
யூதாதேசத்தில்‌ மணவாளனின்‌ சத்‌ 
மணவாட்டியின்‌ சத்‌ 
எருசலேமிலும்‌, 
திருமண 
அவர்களுடைய 
விருந்துகளும்‌, 
ஆடல்பாடல்களும்‌ நடைபெறும்‌. 
யூதாதேசத்திலே, 
வீடுகளில்‌. 


அமர்‌ 
அவர்களுக்கு 
கொடுப்பார்‌. 


பொதுவான 


யூதர்களுடைய 
சந்தோஷமுண்டாயிருப்பதுபோல, 
கர்த்தருடைய ஆலயத்திலும்‌ சந்தோஷ 
முண்டாயிருக்கும்‌. யூதாவின்‌ மனுஷர்‌ 
தங்கள்‌ குடும்ப காரியங்களில்‌ சந்தோஷமாய்‌ 
ஈடுபடுவதுபோல, கர்த்தருக்கடுத்த 
ஆலிக்குரிய காரியங்களிலும்‌ சந்தோஷமாய்‌ 
ஈடுபடுவார்கள்‌. எருசலேமிலே, “சேனைகளின்‌ 
கர்த்தரைத்‌ துதியுங்கள்‌, கர்த்தர்‌ நல்‌ 
அவர்‌ கிருபை 

சொல்லுகிறவர்களின்‌ சத்தமும்‌, கர்த்தருனை 
ஆலயத்துக்கு ஸ்தோத்திரபலி 
களைக்கொண்டுவருகிறவர்களின்‌ சத்தமும்‌ 
கேட்கப்படும்‌” (எரே 33:11) என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இஸ்ரவேலின்‌ தேவன்‌ சேனைகளின்‌ 
கர்த்தராயிருக்கிறார்‌. அவர்‌ நல்லவராகவும்‌ 
கிருபையுள்ளவராகவும்‌ இருக்கிறார்‌. இந்தப்‌ 
பாடல்‌ யூதர்களுக்கு பழைய 
பாடலாகயிருந்தாலும்‌, அவர்கள்‌ மறுபடியுமாய்‌ 
இதன்‌ உள்ளான அர்த்தத்தைப்‌ புரிந்து 
கொண்டு, நன்றியுள்ள இருதயத்தோடும்‌, 
சந்தோஷத்தோடும்‌, கர்த்தரைத்‌ துதித்துப்‌ 
பாடுகிறார்கள்‌. இந்தப்‌ பாடல்‌ புதிய 
அர்த்தத்தோடு பாடப்படுவதினால்‌, யூதாவின்‌ 
மனுஷருக்கும்‌, எருசலேமின்‌ குடிகளுக்கும்‌, 
இது புதிய பாடலாகவே இருக்கிறது. 


அவர்கள்‌. முன்னிருந்ததுபோலி' 
ருக்கும்டி தேசத்தின்‌ சிறையிருப்பைத்‌ 
திருப்புவேன்‌" (எரே 3341) என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. யூதர்கள்‌ பாபிலோன்‌ தேசத்து 
சிறையிருப்பிலிருந்து தங்கள்‌ நேரத்திற்கு 
திரும்பி வரும்போது, கர்த்தர்‌ இங்கு 
சொல்லுகிற தீர்க்கதரிசனம்‌. ட்ரம்‌ 
நிறைவேறுகிறது. 

“கர்த்தர்‌ நல்லவர்‌, இஸ்ரவேலின்மேல்‌ 
அவருடைய கிருபை என்றுமுள்ளது என்று 
அவரைப்‌ புகழ்ந்து துதிக்கையில்‌, மாறிமாறிப்‌ 
பாடினார்கள்‌; கர்த்தரைத்‌ துதிக்கையில்‌, 
ஜனங்கள்‌ எல்லாரும்‌ கர்த்தருடைய ஆலயத்தின்‌ 
அஸ்திபாரம்‌ போடப்படுகிறதினிமித்தம்‌ மகா 
கெம்பீரமாய்‌ ஆரவாரித்தார்கள்‌" (எஸ்றா 31) 

கர்த்தருடைய பலிபீடத்தில்‌ 
செலுத்தப்படும்‌ எல்லா பலிகளும்‌, கர்த்தரைத்‌ 
துதிப்பதற்காகவே. செலுத்தப்படுகிறது. 
ஆடுகளையும்‌, மாடுகளையும்‌ செலுத்துவது 
போலவே, இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ தங்களைத்‌ 
தாழ்த்தி, நன்றியுள்ள இருதயத்தோடு 
கர்த்தரைத்‌. துதிக்கிறார்கள்‌. தங்கள்‌ 
உதடுகளின்‌ காளைகளாகிய ஸ்தோத்திர 
பலிகளை கர்த்தருக்கு ஏறெடுக்கிறார்கள்‌ 


“வார்த்தைகளைக்கொண்டு 
கர்த்தரிடத்தில்‌ திரும்புங்கள்‌; அவரை 
நோக்கி: தேவரீர்‌ எல்லா அக்கிரமத்தையும்‌ 
நீக்கி, எங்களைத்‌ தயவாய்‌ அங்கீகரித்தருளும்‌: 
அப்பொழுது நாங்கள்‌ எங்கள்‌ உதடுகளின்‌ 
காளைகளைச்‌ செலுத்துவோம்‌" (ஓசி 14:2). 


எருசலேம்‌ நகரமும்‌, 
அவாந்தர 


| யூதாதேசமும்‌,. 


மிருகமுமில்லை. கர்த்தர்‌ 


மனுஷராலும்‌, 
நிரப்பப்போவதாக 


யூதாதேசத்தை மறுபடியும்‌ 
மிருகங்களாலும்‌ 
வாக்குப்பண்ணுகிறார்‌. 





i a 
TT 


"மனுஷனும்‌ மிருகமு! 
இல்லாமல்‌ வக்காளி கக்கின 
இல்லிடத்திலும்‌, இதற்‌ 
பட்டணங்களிலும்‌, 

மேய்த்துமடக்குகிற மேய்ப்பர்களின்‌ தாபரங்கள்‌ 
உண்டாயிருக்கும்‌" (எரே 33:12) என்‌ 
சேனைகளின்‌ கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


யூதாவின்‌ பட்டணங்களிலும்‌, 
பென்யமீனின்‌ பட்டணங்களிலும்‌ ஆட்டு 
மந்தைகளும்‌, ஆட்டுமந்தையை மேய்க்கிற 
மேய்ப்பர்களும்‌ நாய்கள்‌, யூதாவின்‌ 
வம்சத்தாரும்‌, எருசலேம்‌ வம்சத்தாரும்‌ 
பாபிலோன்‌ தேசத்து. சிறையிருப்பிலிருந்து 
திரும்பி வந்து, தங்கள்‌ சொந்த தேசத்தில்‌: 
குடியேறுவார்கள்‌. அவர்கள்‌ ஒன்றுமில்லாத 
தரித்திரர்களாயிருக்கமாட்டார்கள்‌. அவர்கள்‌ 
ஆட்டுமந்தைகளுள்ள 
மேய்ப்பர்களாயிருப்பார்கள்‌. 
யாக்கோபின்‌ 
தர்பத்தில்‌ ஆடுமாடுகளை 
ர்களாயிருந்தார்கள்‌. 
ல்‌ பூர்வீக தொழில்‌. 


“பார்வோன்‌ அவனுடைய சகோதரரை 
நோக்கி: உங்கள்‌ தொழில்‌ என்ன என்று 
கேட்டா அதற்கு அவர்கள்‌: உமது 
அடியாராகிய நாங்களும்‌ எங்கள்‌ பதாக்களும்‌ 
மந்தை மேய்க்கிறவர்கள்‌ என்று 
பார்வோனிடத்தில்‌ சொன்னதுமன்றி, கானான்‌ 
தேசத்திலே பஞ்சம்‌ கொடிதாயிருக்கிறது:: 
உமது அடியாரின்‌ மந்தைகளுக்கு 
மேய்ச்சல்‌ இல்லாமையால்‌, இத்தேசத்திலே. 
தங்கவந்தோம்‌: உமது அடியாராகிய நாங்கள்‌ 
கோசேன்‌ நாட்டிலே  குடிமிருக்கும்படி 
தயவுசெய்யவேண்டும்‌ என்று வேண்டிக்‌ 
கொண்டார்கள்‌" (ஆதி 47:34). 


இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ பாபிலோன்‌ 
தேசத்து சிறையிருப்பிலிருந்து, கானான்‌ 
தேசத்திற்கு திரும்பி வந்தபின்பு, மறுபடியும்‌ 
தங்களுடைய பூர்வீக தொழிலுக்கு 
திரும்புகிறார்கள்‌. அவர்கள்‌ ஆட்டுமந்தையை 
மேய்த்து மடக்குகிறார்கள்‌. கானான்‌. 
தேசத்தில்‌ தங்களுக்கு தாபரங்களைப்‌ 
போடுகிறார்கள்‌. தங்கள்‌ கைக்குள்ளாக. 
கடந்து வரும்‌ ஆட்டுமந்தைகளை 
'தொகையிடுகிறார்கள்‌. தங்களுடைய 
மந்தையிலுள்ள ஆடுகளின்‌ எண்ணிக்கை 
சரியாகமிருக்கிறதா என்பதையும்‌, ஆடுகளில்‌ 
ஏதாவது. காணாமல்போய்விட்டதா 
என்பதையும்‌ தொகையிட்டு பார்க்கிறார்கள்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ப்பிலிருந்து திரும்பி வந்த 
போது ஆட்டுமந்தைகளை 
சாதாரண 
மேய்ப்பர்களாயிருந்தாலும்‌, யூதாதேசத்நிலே 
கர்த்தர்‌ கொடுக்கும்‌ 
சமாதானமும்‌ நிரம்பியிருக்கிறது. 
களிப்பின்‌ சத்தமும்‌ மகிழ்ச்சியின்‌ சத்தமும்‌ 
கேட்கப்படுகிறது. யூதாதேசத்தில்‌ 
மணவாளனின்‌ சத்தமும்‌ மணவாட்டியின்‌ 
சத்தமும்‌ கேட்கப்படுகிறது. சேனைகளின்‌ 
கர்த்தரைத்‌ துதியுங்கள்‌, கர்த்தர்‌ நல்லவர்‌, 
அவர்‌ கிருபை என்றுமுள்ளது என்று சொல்லி, 
கர்த்தரைத்‌ துதிக்கிற ஸ்தோத்திரபலிகளின்‌ 
சத்தமும்‌ கேட்கப்படுகிறது. யூதாவின்‌ 
மனுஷர்‌ ஆடுகளை மேய்க்கிற ஏழைகளாக, 
கானான்‌ தேசத்தில்‌ மறுபடியும்‌ 
குடியேறினாலும்‌, அவர்கள்‌ கர்த்தருக்குள்‌ 
ஐசுவரியவான்களாயிருக்கிறார்கள்‌. 


“இதோ, நாட்கள்‌ வருமென்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌, அப்பொழுது நான்‌ 
இஸ்ரவேலின்‌ கூடும்பத்துக்கும்‌, யூதாவின்‌ 
குடும்பத்துக்கும்‌ சொன்ன நல்வார்த்தையை 
நிறைவேற்றுவேன்‌” (எரே 33:14) என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
நாளில்‌, தம்முடைய வாக்குத்தத்தங்களை 
நிறைவேற்றுவார்‌. கர்த்தர்‌ நல்லவர்‌. அவர்‌ 
கிருபை என்றுமுள்ளது. 


நீதியாயிருக்கிற. 
எரே 99:15,16 


எரே 33415. அந்நாட்களிலும்‌, 
அக்காலத்திலும்‌ தாவீதுக்கு நீதியின்‌ 
கிளையை  முனைக்கப்பண்ணுவேன்‌; 
அவர்‌ பூமியிலே நியாயத்தையும்‌ 
நீதியையும்‌ நடப்பிப்பார்‌. 


எரே 33:16. அந்நாட்களில்‌ யூதா 
இரட்சிக்கப்பட்டு, எருசலேம்‌ ௬கமாய்த்‌ 
தங்கும்‌; அவர்‌ எங்கள்‌ நீதியாயிருக்கிற 
கர்த்தர்‌ என்பது அவருடைய நாமம்‌. 


கர்த்தர்‌ இஸ்ரவேலின்‌ குடும்பத்திற்கும்‌. 
யூதாவின்‌ குடும்பத்திற்கும்‌ ஆசீர்வாதமான 
வாக்குத்தத்தங்களைச்‌ சொல்லுகிறார்‌. தாம்‌ 
சொன்ன நல்லவார்த்தைகளை நிச்சயமாய்‌ 
நிறைவேற்றப்போவதாக கர்த்தர்‌ வாக்குப்‌ 
பண்ணுகிறார்‌. கர்த்தர்‌ சொன்ன 
ஆசீர்வாதமான வாக்குத்தத்தங்களில்‌, 
மேசியாவைப்பற்றிய வாக்குத்தத்தம்‌ மிகவும்‌ 
விசேஷமானது. மேசியா நித்திய 
நீதியுள்ளவராயிருப்பார்‌. 


கர்த்தர்‌ 





f= FT 
TT 


ஆசாரியரை 
சம்பந்தமாகவும்‌, 
பரிசுத்தப்படுத்துவது 


பரிசுத்தப்படுத்துவது. 
பலிபீடத்தை 
சம்பந்தமாகவும்‌ இந்த 
அதிகாரத்தில்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
(யாத்‌ 29:4-37). நித்திய சர்வாங்க த௲னபலி 
(யாத்‌ 29;38-41). கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
செலுத்தும்‌ பலிகளையும்‌, அவர்களுடைய 
ஆராதனையையும்‌ அங்கீகரித்து, 
அவர்களுக்கு தம்முடைய கிருபையுள்ள 
வாக்குத்தத்தங்களை சொல்லுகிறார்‌ 
(யாத்‌ 29:42-46), 


ஆசாரியரை 
பரிசுத்தப்படுத்தூதல்‌ 
யாத்‌ 29:1-9 


யாத்‌ 
ஆசாரிய 
அவர்களைப்‌ 
பரிசுத்தப்படுத்‌தும்பொருட்டு, தீ 
அவர்களுக்குச்‌. செய்ய 
வேண்டியதாவது: ஒரு கானையையும்‌ 
பழுதற்ற இரண்டு 
ஆட்டுக்கடாக்கனையும்‌ 
தெரிந்துகொள்வாயாக. 


ஐ. அவர்கன்‌ எனக்கு 
ஊழியம்‌ செய்யும்படி. 


யாத்‌ 29.2. புளிப்பில்லாத 
அப்பத்தையும்‌, எண்ணெயிலே பிசைந்த 
புளிப்பில்லாத அதிரசங்களையும்‌, 
எண்ணெய்‌ பூசப்பட்ட புனிப்பில்லாத 
அடைகளையும்‌ கோதுமையின்‌ மெல்லி. 
ய மாவினால்‌ பண்ணி, 


யாத்‌ 9:3. அவைகளை 

கூடையிலே வைத்து, கூடையோடே 
அவைகளையும்‌ கானையையும்‌ இரண்டு 
ஆட்டுக்கடாக்களையும்‌ கொண்டுவந்து, 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யாத்‌ 29:4. ஆரோனையும்‌ அவன்‌ 

(கதனவ ஆசரிப்புக்‌ கூடாரத்தின்‌. 
முன்பாகச்‌ சேரப்பண்ணி, 

ர்க்‌ தண்ணீரினால்‌ கழுவி, 


அத்த வஸ்திரங்களை: 
ஆரோனுக்கு 

உன்சுட்டையையும்‌, ஏயோத்தின்‌ கீழ்‌ 

அங்கியையும்‌, ஏபோத்தையும்‌, 

மார்ப்பதக்கத்தையும்‌ 

ஏபோத்தின்‌ 

கச்சையையும்‌ அவனுக்குக்‌ கட்டி, 


யாத்‌ 29:8, அவன்‌ தலையிலே 
பாகையையும்‌ வைத்து, பரிச்த்த 
கிரீடத்தைப்‌ பாகையின்‌ மேல்‌ தரித்து, 


யாத்‌ 29:7, அபிஷேக தைலத்தையும்‌ 
எடுத்து, அவன்‌ தலையின்மேல்‌ 
வார்த்து, அவனை 


அபிஷேகஞ்செய்வாயாக.. 


யாத்‌ 29:8. பின்பு அவன்‌ குமாரரைச்‌ 
சேரப்பண்ணி, ஆசாரிய ஊழியம்‌ 
அவர்களுக்கு நித்திய கட்டனையாக 


இருக்கும்படி, அவர்களுக்கும்‌ 
அங்கிகளை உடுத்துவாயாக, 


யாத்‌ 29:9. ஆரோனுக்கும்‌ அவன்‌ 
குமாரருக்கும்‌ இடைக்கச்சைகளைக்‌ 
கட்டி, அவன்‌ குமாரருக்குக்‌ 
குல்லாக்களையும்‌ தரித்து, இப்படியே 
ஆரோனையும்‌ அவன்‌ குமாரரையும்‌ 
பீரதிஷ்டைபண்ணுவாயாக. 


ஆரோனையும்‌ அவருடைய குமாரரையும்‌ 
கர்த்தருக்கு ஆசாரிய ஊழியம்‌ செய்யும்படிக்கு 
அவர்களை பரிசுத்தப்படுத்த வேண்டும்‌. 
இதற்கு முன்பு எந்த ஆசாரியரையும்‌ ஆசாரிய 
ஊழியத்திற்காக இதுபோல 
பரிசுத்தப்படுத்தவில்லை. ஆகையினால்‌ 
ஆசாரியரை பரிசுத்தப்படுத்துவது சம்பந்தமாக 
கர்த்தர்‌ சொல்லுகிற வார்த்தைகளை 
கவனமாகக்‌ கேட்டு, அதன்படி 
செய்யவேண்டும்‌. கர்த்தருடைய வார்த்தையை 
நிறைவேற்றுவதில்‌. குறைவு எதுவும்‌ 
இருக்கக்கூடாது. 





ழ்‌ நள 
ஈயா 


இதோ நாட்கள்‌ வரும்‌ என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌" (எரே 3374) அப்போது, 
கர்த்தர்‌ இஸ்ரவேலின்‌ குடும்பத்திற்கும்‌, 
யூதாவின்‌ குடும்பத்திற்கும்‌ தாம்‌ சொன்ன 
நல்வார்த்தையை. நிறைவேற்றுவார்‌. 
கர்த்தருடைய நாளில்‌ யூதாவும்‌ இஸ்ரவேலும்‌ 
பாபிலோன்‌ தேசத்து சிறையிருப்பிலிருந்து 
விடுவிக்கப்பட்டு, தங்கள்‌ சொந்த 
தேசத்திற்கு திரும்பி வருவார்கள்‌. அவர்கள்‌ 

'சந்தோஷமாய்க்‌ குடியேறுவார்கள்‌. 
சிறையிருப்பிலிருந்தவர்கள்‌ இனிமேல்‌ 
சுயாதீனமாய்‌ ஜீவிப்பார்கள்‌. 


பாபிலோனுக்கு 
காலம்‌ முதல்‌, 


சிறைப்பட்டுப்போன 


இயேசுகிறிஸ்துவின்‌ காலம்‌ 
இடைப்பட்ட 
விசேஷமான 


காலம்‌, 
காலமாகும்‌. 
உண்டான 
தலைமுறைகளெல்லாம்‌ ஆபிரகாம்‌ முதல்‌ 
தாவீது, லப்‌ பதினாலு, 
தலைமுறைக। தாவீதுமுதல்‌ 
பபிவோனுக்குச்‌ சிறைப்பட்டுப்போன காலம்‌ 
வரைக்கும்‌ பதினாலு தலைமுறைகளும்‌; 
பாபிலோனுக்குச்‌ சிறைப்பட்டுப்போன: 
காலமுதல்‌ கிறிஸ்து வரைக்கும்‌ பதினாலு 
'தலைமுறைகளுமாம்‌"' (மத்‌ 1:17) 


அப்பொழுது தக ஒரு நீதியுள்ள 
கிளையை எழும்பப்பண்ணுவேன்‌: அவர்‌ 
ராஜாவாயிருந்து, ஞானமாய்‌ ராஜரிகம்பண்ணி, 


பூமியிலே... நியாயத்தையும்‌ நீதியையும்‌ 
நடப்பிப்பார்‌. அவர்‌ நாட்களில்‌ 


இரட்சிக்கப்படும்‌, இஸ்ரவேல்‌ 
வாசம்பண்ணும்‌: அவருக்கு இடும்‌ 
நமது நீதியாயிருக்கிற கர்த்தர்‌ என்‌ 
(எர 2358) 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ மேசியாவைப்பற்றி ஏற்கெனவே 
சொன்ன வாக்குத்தத்தம்‌, இங்கே 
மறுபடியுமாய்‌. உறுதிபண்ணப்படுகிறது. 
பாபிலோன்‌ தேசத்து சிறையிருப்பிலிருந்து 
யூதர்கள்‌ விடுதலைபெற்று, தங்கள்‌ 
தேசத்திற்கு திரும்பி வருவார்கள்‌. அவர்கள்‌ 
யூதாதேசத்தில்‌ குடியேறின பின்பு அங்கே 
ஆட்டுமந்தையை மேய்த்து மடக்குகிற 
மேய்ப்பர்களின்‌ தாபரங்கள்‌ உண்டாயிருக்கும்‌ 
(எரே 3312). மேலும்‌ யூதாவின்‌ 
பட்டணங்களில்‌ ஆட்டுமந்தைகள்‌ தங்களைத்‌ 
தொகையிடுகிறவனுடைய கைக்குள்ளாக 
கடந்துவரும்‌ (எரே 33:14), 


ஆட்டுக்தைகளைப்பற்றியம்‌ 
மேய்ப்பரைப்பற்றியும சொல்லுகிற 
தீர்க்கதரிசனம்‌, மேசியாவைப்பற்றியும்‌, 
அவருடைய ராஜ்யத்திலுள்ள விசுவாசிகளைப்‌ 
பற்றியும்‌ சொல்லுவதாக வேதபண்டிதர்கள்‌ 
த சொல்லுகிறார்கள்‌. மேய்ப்பர்‌, 

ஆகியவற்றிற்கு ஆவிக்குரிய 
ண்க்கோனம்‌ சொல்லுவது மிகவம்‌ 
சிறப்பாகயிருக்கும்‌. 

கி வப்பு 

அவி ப தனா 
கிறிஸ்துவானவர்‌ நீதியுள்ள ராஜாவாயிருப்பார்‌ 


ஏனோதானோவென்று, எதேச்சையாய்‌, ஏதோ 


ஒரு மரத்தில்‌ முளைத்த கிளையல்ல. அவர்‌ 
தாவீதின்‌ வம்சத்தின்‌ நீதியின்‌ கிளையாய்‌ 
முளைத்தவர்‌. 


கிறிஸ்துவானவர்‌ நீதியுள்ள 
ராஜாவாயிருப்பார்‌. தம்முடைய 
பிரமாணங்களை நீதியாய்‌ நிறைவேற்றுவார்‌. 
யுத்தங்களை நடத்தி நியாயத்தீர்ப்புக்களைக்‌ 
கொடுப்பார்‌. தவறு  செய்தவர்களைத்‌ 
தண்டிப்பார்‌. அநியாயமாய்த்‌ தண்டிக்கப்‌ 
படுகிறவர்களை விடுவிப்பார்‌. மேசியா 
பூமியிலே. நியாயத்தையும்‌ நீதியையும்‌ 
நடப்பிப்பார்‌ 





i ராண 
மயா 


கிறிஸ்துவானவர்‌ பலமுள்ள 
ராஜாவாயிருப்பார்‌. தம்முடைய ஜனங்களுக்கு 
எந்த தீங்கும்‌ அணுகாதவாறு அவர்களைப்‌ 
பாதுகாப்பார்‌. கிறிஸ்துவின்‌ ல்‌ 
யூதாஇரட்சிக்கப்படும்‌. 
கோபத்திற்கும்‌, 
யூதாவிலகியிருக்கும்‌. எருசலேம்‌ சுகமாய்த்‌ 
சத்துருவைக்‌ 


எருசலேமுக்கு 


கர்த்தருக்கு பயப்படும்‌ பயம்‌ மாத்திரமே. 
இருக்கும்‌. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள்‌ 
மனுஷருக்கு பயப்படமாட்டார்கள்‌. 


கிறிஸ்துவானவர்‌ தம்முடைய 
ஜனத்திற்கு சமாதான பிரபுவாயிருப்பார்‌. 
கிறிஸ்துவின்‌ பிள்ளைகளுடைய இருதயத்தில்‌ 
குழப்பம்‌ இருக்காது. அவர்களுக்கு 
தெளிந்த சிந்தனையிருக்கும்‌. 


கிறிஸ்துவானவர்‌ 
ராஜாவாமிருப்பார்‌ அவருடைய 
ராஜ்யத்திலுள்ள அவருடைய பிள்ளைகள்‌. 
தங்கள்‌ ராஜாவாகிய கிறிஸ்துவைப்‌ போற்றிப்‌ 
புகழுவார்கள்‌. கிறிஸ்துவானவரைக்‌ 
கனம்பண்ணுவார்கள்‌. “அவர்‌ எங்கள்‌ 
நீதியாமிருக்கிற கர்த்தர்‌ என்பது, 
அவருடைய நாமம்‌" என்று சொல்லி 
விசுவாசிகள்‌ கிறிஸ்துவானவரைப்‌ போற்றிப்‌ 
புகழ்ந்து கனம்பண்ணுவார்கள்‌. 


ருடைய வேதாகமத்திலும்‌, 
ல்‌. மொழிப. பேதாகமத்ததம 
'விசுவாசிகள்‌ கர்த்தருடைய நாமத்தைச்‌ 
சொல்லி அவரைத்‌ துதிப்பார்கள்‌” என்று 
எழுதப்பட்டிருக்கிறது. எருசலேம்‌ நகரத்திற்கு, 
கர்த்தர்‌ எங்கள்‌ நீதியாயிருக்கிறார்‌" என்‌ 
பொருள்‌. கர்த்தருடைய மகிமை 
நகரத்தாருடைய 
கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்படும்‌ 
எருசலேம்‌ நகரத்திற்கும்‌ கொடுக்கப்படுகிறது. 
எருசலேம்‌. மேசியாவின்‌ நகரம்‌. 
அது கிறிஸ்துவின்‌ சபை. 


நீதியின்‌ 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கிறிஸ்துவானவர்‌ 
நீதியின்‌ கிளையாய்‌ 
அவர்‌ தம்முடைய 
நீதியாயிருக்கிற கர்த்தர்‌ 
நகரத்திற்கும்‌ 'கர்த்தர்‌ எங்கள்‌ 
நீதியாயிருக்கிறார்‌” என்று பொருள்படும்‌. 
பெயர்‌ கொடுக்கப்பட்டிருக்கிறது. 
கர்த்தருடைய நாமத்தைப்‌ பெற்றிருக்கிற 
எருசலேம்‌ நகரத்தில்‌ நீதி வாசம்பண்ண 
வேண்டும்‌. இந்த நீதி மனுஷருடைய நீதியல்ல. 
இது கிறிஸ்துவின்‌ நீதி. மேசியாவின்‌ நீதி, 
அவருடைய ராஜ்யத்திலுள்ள ஜனங்களை 
ஆளுகை செய்யும்‌. கிறிஸ்துவின்‌ ராஜ்யம்‌ 
அவருடைய நீதியினால்‌ நிரம்பியிருக்கும்‌. 
கர்த்தருடைய உடன்படிக்கை 
எரே 33:17-26 


எரே 8807. இஸ்ரவேல்‌ வம்சத்தின்‌: 
சிங்காசனத்தின்மேல்‌. உட்காரத்தக்க 
தாவீதுக்கு 


பத்து 
முளைத்தெழும்புவார்‌. 
பிள்ளைகளுக்கு 
எருசலேம்‌ 


புருஷன்‌. 
இல்லாமற்போவதில்லை. 


எரே 33:18. தகனபலியிட்டு, 
போஜனபலி. செலுத்தி, நான்தோறும்‌. 
பலியிடும்‌ புருஷன்‌ எனக்கு முன்பாக 
ஆசாரியருக்கும்‌. லேவியருக்கும்‌ 
இல்லாமற்‌ பேவதுமில்லை என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ என்றார்‌. 


எரே 33:19. பின்னும்‌ எரேமியாவுக்குக்‌ 
கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, 
அவம்‌: 


83:20. குறித்த. 
பகற்காலமும்‌ 
உண்டாகாதபடிக்கு, 
பகற்காலத்தைக்‌ குறித்து தான்‌ 
பண்ணின உடன்படிக்கையையும்‌, 
இராக்காலத்தைக்‌ குறித்து நான்‌ 
பண்ணின உடன்படிக்கையையும்‌ 
அவமாக்கினால்‌, 


நேரங்களில்‌ 
இராக்காலமும்‌ 
நீங்கள்‌ 


எரே 3882. அப்பொழுது என்‌ 
தாசனாகிய தாவிதோடே நாண்‌ 
பண்ணின உடன்‌ படிக்கையும்‌, அவன்‌ 
சிங்காசனத்தில்‌ அரசாளும்‌ குமாரன்‌ 
அவனுக்கு  இல்லாமற்போகும்படி. யாக 
அவமாகும்‌; என்‌ 
ஊழியக்காரராகியலேவியரோடும்‌ 
ஆசாரியரோடும்‌ நான்‌ பண்ணின 
உடன்படிக்கையும்‌ அப்பொழுது 
அவமாகும்‌. 





f= FTE 
TT 


எரே 33:22. வானத்து நட்சத்திரங்கள்‌ 
எண்ணப்படாததும்‌ கடற்கரை மணல்‌ 
அனக்கப்படாததுமாயிருக்கிறது போல, 
நான்‌ என்‌ தாசனாகிய 
தாவீதின்‌ சந்ததியையும்‌ 
ஊழியஞ்செய்கிற 

வர்த்திக்கப்‌ பண்ணுவேன்‌ என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ என்றார்‌. 


எரே 89:28. பின்னும்‌ எரேமியாவுக்குக்‌ 
கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, 
அவர்‌: 


எரே 83:24. கர்த்தர்‌ தெரிந்துகொண்ட. 
இரண்டு. வம்சங்களையும்‌ 
வெறுத்துப்போட்டாரென்று இத்த 
ஜனம்‌ சொல்லி, தங்களுக்கு முன்பாக 
என்‌ ஜனம்‌இனி ஒரு ஜாதியல்லவென்று 
அதைத்‌ தூலஷிக்கிறார்கனென்பதை நீ 
காண்கிறதில்லையோ? 


எரே 39:25, வானத்துக்கும்‌ பூமிக்கும்‌ 
குறித்திருக்கிற நியமங்களை நான்‌ 
காவாமல்‌, பகற்காலத்தையும்‌. 
இராக்காலத்தையுங்குதித்து. நான்‌ 
பண்ணின உடன்படிக்கை 
அற்றுப்போகிறது உண்டானால்‌, 


எரே 33:28, அப்பொழுது நான்‌ 
யாக்கோபின்‌ சந்ததியையும்‌, என்‌ 
தாசனாகிய தாவீதின்‌ சந்ததியையும்‌ 
தன்னி, நான்‌ ஆபிரகாம்‌ ஈசாக்கு. 
யாக்கோபு என்பவர்களின்‌ சந்ததியை 
ஆனத்தக்கவர்களை அதிலிருந்து, 
எடுக்காதபடிக்கு. 
வெறுத்துப்போடுவேன்‌; அவர்களுடைய 
சிறையிருப்பை நான்‌ திருப்பி, 
அவர்களுக்கு இரங்குவேன்‌ என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ என்றார்‌. 

கர்த்தர்‌ மூன்று உடன்படிக்கைகளை 
பண்ணுகிறார்‌. கர்த்தர்‌ ராஜ்யபார 
உடன்படிக்கையை தாவீதோடும்‌, அவருடைய 
சந்ததியாரோடும்‌ பண்ணுகிறார்‌. ஆசாரிய 
உடன்படிக்கையை ஆரோனோடும்‌, 
அவருடைய சந்ததியாரோடும்‌ பண்ணுகிறார்‌. 
கர்த்தர்‌ ஆபிரகாமோடும்‌ அவருடைய 
சந்ததியாரோடும்‌ உடன்படிக்கைபண்ணினார்‌. 
ஆனால்‌ இந்த உடன்படிக்கை 
முறிந்துபோயிற்று. ஆபிரகாமின்‌ சந்ததியார்‌. 
பாபிலோன்‌ தேசத்து சிறையிருப்புக்குப்‌ 
போனபோது, கர்த்தர்‌ அவர்களோடு 


பண்ணின உடன்படிக்கை முறிந்துபோயிற்று. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


எருசலேம்‌ 
தேசத்து 
கர்த்தர்‌ 


யூதா. வம்சத்தாரும்‌ 
வம்சத்தாரும்‌. பாபிலோன்‌ 


சிறையிருப்புக்குப்போனாலும்‌, 


அவர்களை மறந்துவிடவில்லை. அவர்களோடு 
இந்த 
த்திய 


புதிய உடன்படிக்கையை பண்ணுகிறார்‌. 
உடன்படிக்கை கர்த்தருடைய நி 
உடன்படிக்கையாயிருக்கிறது. 


கர்த்தருடைய புதிய உடன்‌ 
படிக்கையானது, புதிய ஏற்பாட்டுக்காலத்தில்‌ 
கர்த்தருடைய சபையார்‌ பெற்றுக்கொள்கிற 
ஆசீர்வாதங்களுக்கு அடையாளமாயிருக்கிறது. 
பாபிலோன்‌ தேசத்து சிறையிருப்பிலிருந்து 
தங்கள்‌ சொந்த தேசத்திற்கு திரும்பி வந்த 
யூதர்களை கர்த்தர்‌ ஆசீர்வதிக்கிறார்‌. இந்த 
ஆசீர்வாதம்‌, புதிய  ஏற்பாட்டுக்காலத்து 
விசுவாசிகள்‌ கர்த்தரிடத்திலிருந்து, 
பெற்றுக்கொள்ளும்‌ ஆசீர்வாதங்களுக்கு 
அடையாளமாகும்‌. 


கர்த்தர்‌ தாவீதோடு ராஜரீக 
உடன்படிக்கைபண்ணுகிறார்‌. ரவேல்‌ 
வம்சத்தின்‌ சிங்காசனத்தின்மேல்‌ 
உட்காரத்தக்க புருஷன்‌ தாவீதுக்கு 
இல்லாமற்போவதில்லை" (எரே 33:17) என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. இயேசுகிறிஸ்து 
தாவீதின்‌ குமாரன்‌ கிறிஸ்துவானவர்‌ 
இந்தப்‌ பூமியிலே தம்முடைய ராஜ்யத்தை 
ஸ்தாபிக்கிறார்‌. கர்த்தருடைய உடன்‌ 
படிக்கையின்‌ வாக்குத்தத்தம்‌ கிறிஸ்துவின்‌ 
ராஜ்யத்தில்‌ பூரணமாய்‌ நிறைவேறியிருக்கிறது. 


இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ பாபிலோன்‌ 
தேசத்து சிறையிருப்புக்குப்போனபோது. 
இஸ்ரவேல்‌: வம்சத்தின்‌ சிங்காசனம்‌. 
கவிழ்ந்துபோயிற்று. அந்த சிங்காசனத்தில்‌ 
உட்காரத்தக்க புருஷன்‌ ஒருவனும்‌ 
இஸ்ரவேல்‌ வம்சத்தில்‌ இல்லை. அவர்கள்‌ 
பாபிலோன்‌ தேசத்து சிறையிருப்பிலிருந்து 
விடுவிக்கப்பட்டு, 


சந்தோஷமாய்க்‌ குடியேறினார்கள்‌. அப்போது 
தாவீதின்‌. குடும்பத்தார்‌. மறுபடியும்‌. 
முளைத்தெழும்புகிறார்கள்‌. 





f= FTE 
TT 


தாவீதின்‌ வம்சத்தில்‌ பல ராஜாக்கள்‌ 
தோன்றினார்கள்‌. ஆனாலும்‌ கர்த்தர்‌ இங்கு, 
"இஸ்ரவேல்‌ வம்சத்தின்‌ சிங்காசனத்தின்மேல்‌ 
உட்காரத்தக்க புருஷன்‌ தாவீதுக்கு 
இல்லாமற்போவதில்லை" (எரே 33:17) என்று 
சொல்லுகிற வாக்குத்தத்தம்‌ மேசியாவாகிய 
இயேசுகிறிஸ்துவைக்‌ குறிப்பிடுகிறது. 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து பிதாவின்‌ 
உட்கார்ந்திருக்கிறார்‌. 

மகிமையான 

கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து 

பரிசுத்த பர்வதத்தின்மீது, 

ராஜாவாய்‌ அமர்ந்து ஆட்சிசெய்கிறார்‌. 
கிறிஸ்துவானவரே எல்லாவற்றிற்கும்‌ 
'தலையாயிருக்கிறார்‌. 
தாவீதுக்கு தன்னுடைய 
சிங்காசனத்தில்‌ வீற்றிருக்க, தன்னுடைய 
வம்சத்தில்‌ ஒருவரும்‌ தேவைப்படவில்லை. 
கர்த்தர்‌ தாவீதோடு பண்ணின உடன்படிக்கை 
சிறையிருப்பு காலத்தில்‌ முறிந்துபோயிற்று. 
அதை கர்த்தர்‌ தாவீதுக்கு புதுப்பித்து 
தரவேண்டிய அவசியமில்லாமலும்‌ போயிற்று. 


“அவர்‌ பெரியவராயிருப்பார்‌, 
உள்னதமானவருடைய 
என்னப்படுவார்‌; 

அவருடைய 

சிங்காசனத்தை அவருக்குக்‌ 

அவர்‌. யாக்கோபின்‌ 

என்றென்றைக்கும்‌ அரசாளுவார்‌; அவருடைய 
ராஜ்யத்துக்கு முடிவிராது" (லூக்‌ 1:32,33). 


தாவீதோடு பண்ணிய 

தாவீதின்‌ குமாரனாகிய 

உறுதியாய்‌. 

கர்த்தருடைய 

பரலோகத்தின்‌ 

உுதியாிரக்கிறது 
தோடு 


தல்‌ 
கர்த்தர்‌ 


கர்த்தர்‌ 
உடன்படிக்கை, 
இயேசுகிறிஸ்துவில்‌ 
நிலைத்திருக்கிறது. 
உடன்படிக்கை 
பிரமாணத்தைப்போல 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


குறித்த நேரங்களில்‌ 
இராக்காலமும்‌ உண்டாகும்‌. கர்த்தர்‌ 
பகற்காலத்தைக்‌ குறித்தும்‌, இராக்காலத்தை 
குறித்தும்‌ உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார்‌. 
ஆதியிலே தேவன்‌ வானத்தையும்‌ பூமியையும்‌ 
சிருஷ்டித்தார்‌. தேவன்‌ வெளிச்சம்‌ 
உண்டாகக்கடவது என்றார்‌. 
வெளிச்சத்தையும்‌ இருளையும்‌ தேவன்‌ 
வெவ்வேறாகப்‌ பிரித்தார்‌. தேவன்‌ 
வெளிச்சத்திற்கு பகல்‌ என்று பேரிட்டார்‌. 

க இரவு என்று பேரிட்டார்‌ 
(ஆதி 1-5). தேவன்‌ பகலை ஆள பெரிய 
சுடரும்‌, இரவை ஆள சிறிய சுடரும்‌ 
ஆகிய இரண்டு மகத்தான சுடர்களையும்‌. 
நட்சத்திரங்களையும்‌ உண்டாக்கினார்‌ 


(ஆதி 1:16) 


கர்த்தருடைய உடன்படிக்கை மாறாத 

உடன்படிக்கையாயிருக்கிறது. 
கர்த்தருடைய  நியமத்தின்‌ பிரகாரமாக 
பகலும்‌ இரவம்‌, தங்களுக்கு நியமிக்கப்பட்ட 
காலங்களில்‌ வருகிறது. 


பகற்காலமும்‌ 


“கடையாந்தர இடங்களில்‌ 
குடிமிருக்கிறவர்‌ உம்முடைய 
பையனாக பப்புவா 
காலையையும்‌ மாலையையும்‌ 
களிகூரப்பண்ணுகிறீர்‌" (சங்‌ 65:8) 


; அருணோதயத்திற்கு ்‌ 
உறிக்கவேண்டும்‌ என்று தெரியும்‌. 


தன்னுடைய இடத்தையும்‌, 

வேளையையும்‌ அறிந்திருக்கிறது. இந்த 
உலகம்‌ உள்ளவரையிலும்‌, கர்த்தர்‌ குறித்த 
நேரங்களில்‌ பகற்காலமும்‌ இராக்காலமும்‌ 
உண்டாகும்‌. கர்த்தருடைய உடன்படிக்கை 
மாறாத நித்திய உடன்படிக்கை. கர்த்தருடைய 
உடன்படிக்கையை யாரும்‌ முறித்துப்போட 
முடியாது. 


“குறித்த நேரங்களில்‌ பகற்காலமும்‌. 
இராக்காலமும்‌ உண்டாகாதபடிக்கு, நீங்கள்‌ 
பகற்காலத்தைக்‌ குறித்து நான்‌ பண்ணின 
உடன்படிக்கையையும்‌, இராக்காலத்தைக்‌ 
குறித்து நான்‌ பண்ணின 
உடன்படிக்கையையும்‌. அவமாக்கினால்‌, 
அப்பொழுது என்‌ தாசனாகிய தாவீதோடே 
நான்‌ பண்ணின உடன்‌ படிக்கையும்‌, அவன்‌ 
சிங்காசனத்தில்‌ அரசாளும்‌ குமாரன்‌ 
அவனுக்கு. இல்லாமற்போகும்படியாக 
அவமாகும்‌' (எரே 33:20,21) என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 





f= al 
TT 


கர்த்தர்‌ 
இராக்காலத்தைக்‌ 


பகற்காலத்தைக்குறித்தும்‌, 


தாவீதைக்குறித்தும்‌ 
உடன்படிக்கை 
அதுபோலவே, தாவீதின்‌ 
பல்க்‌ குறித்தும்‌. 
உண்டாகும்‌ 
இடட்சப்ப்கறி்தம கர்த்தர்‌ உ 
உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார்‌. 


குமாரனாகிய 
அவர்‌ 
த்தும 


இ ஸ்‌ 
பூமில எிதாயிநதிக்கிார 

இருக்கும்‌ வரையிலும்‌, இந்தப்‌ பூமியில்‌, 
இயேசுகிறிஸ்துவின்‌ சபையும்‌ இருக்கும்‌. 
இந்த உலகத்தின்‌ முடிவுக்கு பின்பு 
காலங்களும்‌ நாட்களும்‌ இருக்காது. உலகம்‌ 
உள்ளவரையிலும்‌ காலங்களும்‌, நாட்களும்‌: 
இருக்கும்‌. அதுவரையிலும்‌ கிறிஸ்துவின்‌ 
சபையும்‌ இருக்கும்‌. 


கிறிஸ்துவின்‌ ராஜ்யம்‌ நித்தியமான 
ராஜ்யம்‌. இந்த உலகத்திற்கு முடிவு 
வரும்போது, குமாரனாகிய இயேசுகிறிஸ்து, 
தம்முடைய ராஜ்யத்தை, பிதாவாகிய 
தேவனுடைய கையில்‌ ஒப்புக்கொடுப்பார்‌. 
அதுவரையிலும்‌ கிறிஸ்துவின்‌ ராஜ்யம்‌ 
இந்தப்‌ பூமியில்‌ நிலைத்திருக்கும்‌. குறித்த 
நேரங்களில்‌, இந்தப்‌ பூமியின்மீது, 
ப்கற்காும்‌ இராக்காலமும்‌ உண்டாகும்‌. 
அதுபோல கிறிஸ்துவின்‌ ராஜ்யத்தில்‌ 
சந்தோஷமும்‌ துக்கமும்‌, செழிப்பும்‌ 
தாழ்ச்சியும்‌, அடிமைத்தனமும்‌ சுயாதீனமும்‌ 
உண்டாகும்‌. 

ஒவ்வொரு நாள்‌ மாலையிலும்‌: 
சூரியன்‌ மறைகிறது. மறுநாள்‌ காலையில்‌ 
சூரியன்‌ மறுபடியும்‌ உதிக்கிறது. நாம்‌. 
சூரியன்‌ உதிப்பதையும்‌ழ மறைவதையும்‌: 
கவனித்துப்‌ பார்த்தாலும்‌, கவனித்துப்‌ 
பார்க்காவிட்டாலும்‌, சூரியன்‌ உதிப்பதும்‌ 
மறைவதும்‌ தொடர்ந்து நடைபெறும்‌. இது. 
கர்த்தருடைய மாறாத பிரமாணம்‌. 
அதுபோலவே இந்த உலகத்திலுள்ள 
கிறிஸ்துவின்‌ ராஜ்யத்தில்‌, பாடுகளும்‌ 
வேதனைகளும்‌ இருக்கும்‌. குறித்த வேளை 
வரும்போது பாடுகளும்‌ வேதனைகளும்‌ 
நீங்கும்‌. சந்தோஷமும்‌ சமாதானமும்‌ 
உண்டாகும்‌. துக்கமும்‌ சந்தோஷமும்‌ மாறி 
மாறி வரும்‌. ஒவ்வொன்றும்‌ அதற்கென்று 
நியமிக்கப்பட்ட காலத்தில்‌ உண்டாகும்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இரண்டும்‌ எண்ணமுடியாதவை. அளக்க 
முடியாதவை. அதுபோலவே கர்த்தருடைய 
தாசனாகிய தாவீதின்‌ சந்ததியும்‌ எண்ண 
முடியாததும்‌, அளக்க முடியாததுமாயிருக்கும்‌, 
கர்த்தர்‌ தாவீதின்‌ சந்ததியை வர்த்திக்கப்‌ 
பண்ணுவார்‌. “வானத்து நட்சத்திரங்கள்‌ 
எண்ணப்படாததும்‌ கடற்கரை மணல்‌. 
அளக்கப்படாததுமாயிருக்கிறது. போல, நான்‌ 
என்‌ தாசனாகிய தாவீதின்‌ சந்ததியை 
வர்த்திக்‌, பண்ணுவேன்‌” (எரே 33:22) 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


இயேசுகிறிஸ்துவின்‌ இரத்தத்தினால்‌ 
கழுவப்பட்டு இரட்சிக்கப்‌ 
பட்டவர்களெல்லோருமே. கிறிஸ்துவின்‌ 
ராஜ்யத்தைச்‌ சேர்ந்தவர்கள்‌. அவர்கள்‌ 
மேசியாவின்‌ ஆவிக்குரிய 
சந்ததியாராயிருக்கிறார்கள்‌. இவர்கள்‌ 
இயேசுகிறிஸ்துவின்‌  சுவிசேஷத்தினாலும்‌ 
பரிசுத்த ஆவியினாலும்‌ பிறந்தவர்கள்‌. 
கிறிஸ்துவின்‌ சந்ததியைச்‌ சேர்ந்தவர்கள்‌. 
தாவீதின்‌ சந்தி சேர்ந்தவிகாப்‌ 
போன்றவர்கள்‌ வீதும்‌ 
ரன்கள்‌ தடை சத்திரம்‌ 
ராஜாவாயிருக்கிறார்கள்‌. கிறிஸ்து 
மாத்திரமே தம்முடைய சந்ததியாருக்கு 
ராஜாவாயிருக்கிறார்‌. விசுவாசிகள்‌ 
கிறிஸ்துவின்‌ வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து 
நடக்கிற பிரறைகளாயிருக்கிறார்கள்‌. 
கர்த்தருடைய நாள்‌ வரும்‌. அப்போது 
கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களும்‌, 
அவரோடுகூட ஆளுகை செய்வார்கள்‌. 


கர்த்தர்‌ லேவியின்‌ குடும்பத்தாரோடு 
உடன்படிக்கை பண்ணுகிறார்‌. "தகனபலி 
மிட்டு, போஜனபலி செலுத்தி, நாள்தோறும்‌ 


" (எரே 33:18) என்று த 
கர்த்தர்‌ லேலியரையும்‌ 
குறித்து சொல்லியிருக்கிற 


வாக்குத்தத்தங்கள்‌ 
நிச்சயமாய்‌ நிறைவேறும்‌. 


குறித்த நேரங்களின்‌ பகற்காலமும்‌, 
இராக்காலமும்‌ உண்டாவதுபோல, கர்த்தர்‌ 
தம்முடைய ஊழியக்காரராகிய லேவியரோடும்‌. 
ஆசாரியரோடும்‌ பண்ணின உடன்படிக்கையும்‌ 
நிலைத்திருக்கும்‌ (எரே 33:21). கர்த்தர்‌ 
தமக்கு ஊழியம்‌ செய்கிற லேவியரை 
வர்த்திக்கப்பண்ணுவார்‌ (எரே 33:22). 





ழ்‌ நவள 
யாய 


நடைபெறவில்லை. பாபிலோன்‌ தேசத்தில்‌ 
ஆசாரியர்‌ செய்ய வேண்டிய ஊழியம்‌ என்று 
எதுவுமே இல்லை. ஆனாலும்‌ அவர்கள்‌ 
பாபிலோன்‌ தேசத்து சிறையிருப்ிலரந்ு 
விடுவிக்கப்பட்டு, தங்கள்‌ சொந்த தேசத்திற்கு 
திரும்பி வந்து. அங்கே குடியேறும்போது. 
ஆசாரிய ஊழியமும்‌, லேவியரின்‌ ஊழியமும்‌ 
மறுபடியும்‌ புதுப்பிக்கப்படும்‌. 


பாபிலோன்‌ தேசத்திலிருந்து யூதாவின்‌ 
மனுஷர்‌ எருசலேமுக்கு திரும்பி வந்தவுடன்‌ 
ஆசாரியரும்‌, லேலியரும்‌ பலிபீடத்தில்‌ 
பலிசெலுத்த ஆயத்தமாயிருப்பார்கள்‌. 
“அப்பொழுது ன 
குமாரனாகிய  யெசுவாவும்‌, 
சகோதரராகிய ஆசாரியரும்‌, செய்தியேலின்‌ 
குமாரனாகிய  செருபாபேலும்‌, 
சகோதரரும்‌ எழும்பி, 
மனிதனாகிய 
நியாயப்பிரமாணத்தில்‌ 
சர்வாங்க த௲னங்களைப்‌ 
இஸ்ரவேலுடைய தேவனின்‌ பலிபீடத்தைக்‌ 
கட்டினார்கள்‌. அவர்கள்‌. அத்தேசத்தின்‌ 
ஜனங்களுக்குப்‌ பயந்ததினால்‌, பலிபீடத்தை 
அதின்‌ ஆதாரங்களின்மேல்‌ ஸ்தாபித்து, 
அதின்மேல்‌ அவர்கள்‌ கர்த்தருக்கு அந்திசந்தி 
சர்வாங்க தகனபலிகளைச்‌ செலுத்தினார்கள்‌" 
(எஸ்றா 3:23) 


'தகனபலியிட்டு, போஜனபலி 
செலுத்தி, நாள்தோறும்‌ பலியிடும்‌ புருஷன்‌ 
எனக்கு முன்பாக  ஆசாரியருக்கும்‌. 
லேவியருக்கும்‌ இல்லாமற்‌ போவதுமில்லை" 
(எரே 3318) என்று கர்த்தர்‌ சொன்னார்‌. 
கர்த்தர்‌ சொன்ன பிரகாரமாகவே 
ஆசாரியர்களும்‌ லேலியரும்‌ கர்த்தருக்கு 
முன்பாக நாள்தோறும்‌ தகனபலியிட்டு, 
போஜனபலிகளைச்‌ செலுத்துவார்கள்‌. 
சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்த 
யூதர்கள்‌ மத்தியில்‌ ஆசாரிய ஊழியம்‌ 
புதுப்பிக்கப்பட்டது. ஆனாலும்‌ ஆசாரியர்கள்‌ 


ஆசாரியர்களும்‌ லேவியர்களும்‌ 
ஊழியங்களை கெடுத்துப்போட்டார்கள்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


விலகி, 
வேதத்தைக்குறித்து 
லேலியின்‌ 


என்று சேனைகளின்‌ கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌” 
(மல்‌ 2:8). 


ரோமப்பேரரசார்‌ எருசலேமை 
முற்றிலுமாய்‌ அழித்துப்போட்டார்கள்‌. 
தேவாலயத்தை தீயினால்‌ எரித்துவிட்டார்கள்‌. 
அத்தோடு ஆசாரியரின்‌  ஊழியமும்‌, 
லேலியரின்‌ ஊழியமும்‌ முடிந்துபோயிற்று 

இயேசுகிறிஸ்துவின்‌ ஆசாரிய ஊழியம்‌ 
ஆரோனின்‌ ஆசாரிய  ஊழியத்தைவிட 
மேன்மையானது. ஆரோனின்‌ ஆசாரிய 
ண்ண னை அலகு ரிப்பன்‌ 
ஆசாரிய ஊழியமே மெய்யானது. 
கிறிஸ்துவே நம்முடைய பிரதான ஆசாரியர்‌ 


முடிவமுடையவனாயிராமல்‌, 
குமாரனுக்கு 
என்றென்றைக்கும்‌ 
நிலைத்திருக்கிறான்‌” (எபி 7:3. 

“நீர்‌ மெல்கிசேதேக்கின்‌ யின்‌ 
ஸ்ட க்க ஆோளரிாரபிருக்கிதி்‌ 
என்று சொல்லிய  சாட்சிக்குத்தக்கதாக 
அழியாத ஜீவனுக்குரிய வல்லமையின்படியே 
ஆசாரியரானார்‌" (எபி 7:17). 


இவேசுகிறிஸ்துவே 
பிரதான ஆசாரியர்‌ 


ஒப்பானவனாய்‌ 
ஆசாரியனாக 


செய்யவில்லை. கிறிஸ்துவின்‌ உண்மையுள்ள. 
ஊழியக்காரர்கள்‌ கர்த்தருக்கு ஆவிக்குரிய 
ஊழியம்‌ செய்கிறார்கள்‌. அவர்கள்‌ சபை 
ஆராதனையை நடத்துகிறார்கள்‌. ஜெபத்தை 
நடத்துகிறார்கள்‌. 
நடத்துகிறார்கள்‌. 
ஏற்பாட்டுக்காலத்து 





i FTE 
TT 
ஏற்பாட்டுக்காலத்தில்‌ 


யாகத்‌ லேவியர்களும்‌ பலிபீடத்தில்‌ 
ஊழியம்‌ செய்ததுபோல, புதியரற்பாட்டுக்‌ 
காலத்து அப்போஸ்தலர்களும்‌, கர்த்தருடைய 
ஊழியர்களும்‌, கர்த்தருடைய பலிபீடத்திற்கு 
முன்பாக நின்று, இயேசுகிறிஸ்துவின்‌ 
சுவிசேஷத்தைப்‌ பிரசங்கிக்கிறார்கள்‌. 
“ஆசாரிய அததரன்பெய்வதர்க்‌ 
'தேவாலயத்திற்குரியவைக 
புசிக்கிறார்களென்றும்‌, பந்தை அடுத்துப்‌ 
பணிவிடை  செய்கிறவர்களுக்குப்‌ பலி 
பீடத்திலுள்ளவைகளில்‌ பங்குஉண்டென்றும்‌ 
அறியீர்களா? அந்தப்படியே சுவிசேஷத்தை: 
அறிவிக்கிறவர்களுக்குச்‌ சுவிசேஷத்தினால்‌. 
பிழைப்பு உண்டாகவேண்டுமென்று 
கர்த்தரும்‌ கட்டளையிட்டிருக்கிறார்‌" 
(கொரி 9:13,14). 
கிறிஸ்து 
விசுவாசிகள்‌ 
ஆசாரிய கூட்டமாகவும்‌, 
ஆசாரிய கூட்டமாகவும்‌ இருக்கிறார்கள்‌. 


கற்களைப்போல 
கக்‌ இயேசு 


"ஜி 
ஆலிக்கேற்ற 
கிறிஸ்து மூலமாய்‌ தேவனுக்குப்‌ பிரியமான 
ஆவிக்கேற்ற பலிகளைச்‌ செலுத்தும்படிக்குப்‌ 


பரிசுத்த. ஆசாரியக்கூட்டமாகவும்‌ 
குட்டப்பட்டுவருகிறீர்கள்‌" பேது 2:5). 


நீங்களோ, 
அந்தகாரத்தினின்று 
ஆச்சரியமான 
வரவழைத்தவருடைய ஸ்‌ ங்‌ 
அறிவிக்கும்படிக்குத்‌ தெரிந்துகொள்ளப்பட்ட 
சந்ததியாயும்‌. ராஜரீகமான ஆசாரியக்‌ 
கூட்டமாயும்‌, பரிசுத்த ஜாதியாயும்‌, அவருக்‌! 
சொந்தமான ஜனமாயும்‌ இருக்கிறீர்கள்‌" 
[பேது 2:9), 


நம்மை 
ஆசாரியர்களுமாக்கின அவருக்கு மகிமையும்‌ 
வல்லமையும்‌. என்றென்றைக்கும்‌ 
உண்டாயிருப்பதாக. ஆமென்‌" (வெளி 1:6). 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கிறிஸ்துவின்‌ ஊழியக்காரர்கள்‌. 
கர்த்தருக்கு ஆவிக்குரிய பலிகளைச்‌ 
செலுத்துகிறார்கள்‌. கர்த்தர்‌ அவர்களுடைய 
பலிகளை அங்கீகரிக்கிறார்‌. நாம்‌ கர்த்தருக்கு 
நம்முடைய பலிகளையும்‌ காணிக்கைகளையும்‌ 
செலுத்துவதற்கு முன்பாக, நம்மையே 
ஜீவனுள்ள பலியாக முதலாவதாக 
ஒப்புக்கொடுக்கவேண்டும்‌. தேவனுடைய 
ஆவிக்குரிய இஸ்ரவேலர்‌ ல்‌ 


அவருடைய 
ஆசாரியராயிருக்கிறார்கள்‌. 


தேவரீர்‌ புஸ்தகத்தை 
அதின்‌ முத்திரைகளை 
பாத்திரராயிருக்கிறீர்‌; 
அடிக்கப்பட்டு, சகல 
பாஞைக்காரரிலும்‌ 
ஜாதிகளிலுமிருந்து 
கென்‌] 


மீட்டுக்கொண்டு, எங்கள்‌ தேலனுக்குமுன்பாக 
எங்களை ராஜாக்களும்‌ 
ஆசாரியர்களுமாக்கினீர்‌; நாங்கள்‌ பூமியிலே 
அரசாளுவோம்‌. என்று புதிய பாட்டைப்‌ 
பாடினார்கள்‌" (வெளி 5:90) 


“இலைகளுக்குப்பின்பு, 
பார்த்தபோது, இதோ, சகல  ஜாதிகளிலும்‌ 
கோத்திரங்களிலும்‌ ஜனங்களிலும்‌ 
பாஷைக்காரரிலுமிருந்து வந்ததும்‌, ஒருவனும்‌ 
எண்ணக்கூடாததுமான திரளான 
கூட்டமாகிய ஜனங்கள்‌, வெள்ளை 
அங்கிகளைத்‌ தரித்து, தங்கள்‌ 
கைகளில்‌ குருத்தோலைகளைப்‌ பிடித்து, 
சிங்காசனத்திற்கு முன்பாகவும்‌ ஆட்டுக்‌ 
குட்டியானவருக்கு முன்பாகவும்‌ 
நிற்கக்கண்டேன்‌" (வெளி 7:2). 


நான்‌ 


“ஆனபடியால்‌, இவர்கள்‌ தேவனுடைய 
சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்து, இரவும்‌ 
பகலும்‌ அவருடைய ஆலயத்திலே அவரைச்‌ 
சேவிக்கிறார்கள்‌; 

வீற்றிருக்கிறவர்‌ 

வாசமாயிருப்பார்‌” (வெளி 7:15). 





i= FTE 
TT 


இஸ்ரவேல்‌. 
வம்சத்தாரும்‌. 
ஜனமாயிருக்கிறார்கள்‌. கர்த்தர்‌ 
ஜனத்தோடு விசேஷித்த. 
செய்து, அவர்களை தமக்கு விசேஷித்த 
ஜாதியாகத்‌ தெரிந்துகொண்டார்‌. 
கர்த்தர்‌ தெரிந்துகொண்ட 
வம்சங்களையும்‌ வெறுத்துப்போட்டார்‌. 
இஸ்ரவேல்‌ வம்சத்தாரும்‌, யூதாவம்சத்தாரும்‌ 
பாபிலோன்‌ தேசத்து சிறையிருப்புக்குப்போக 
கர்த்தர்‌ அனுமதி கொடுத்தார்‌. தாம்‌. 
தெரிந்துகொண்டவர்களையே. கர்த்தர்‌ 
வெறுத்துப்போட்டதினால்‌, அவர்களுக்கு 
சிறையிருப்பு உண்டாயிற்று. அவர்கள்‌ 
பாபிலோன்‌ தேசத்து சிறையிருப்பிலிருந்த 
காலத்தில்‌ கர்த்தருடைய உடன்படிக்கை 
அவர்களுக்கு முறிந்துபோயிற்று. 


-வம்சத்தாரும்‌ 


“கர்த்தர்‌. தெரிந்துகொண்ட இரண்டு 
வம்சங்களையும்‌ வெறுத்துப்போட்டாரென்று 
இந்த ஜனம்‌ சொல்லி, தங்களுக்கு முன்பாக 
என்‌ ஜனம்‌இனி ஒரு ஜாதியல்லவென்று 
அதைத்‌. நூஷிக்கிறார்களென்பதை நீ 
காண்கிறதில்லையோ?” (எரே 33:24) என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ 

இஸ்ரவேலுக்கு 
சத்துருவாயிருக்கிறவர்களும்‌, கர்த்தரை 
விசுவாசியாத இஸ்ரவேலும்‌, கர்த்தரோடு 
பண்ணிக்கொண்ட உடன்படிக்கையை 

பாடுவார்கள்‌. கர்த்தரோ ய 
தோத்து ன்க்கனய்‌ ன்‌ 
படிக்கையில்‌ உண்மையுள்ளவராயிருக்கிறார்‌. 
கர்த்தருடைய உடன்படிக்கை மாறாத, நித்திய 
உடன்படிக்கையாயிருக்கிறது. 


இஸ்ரவேல்‌ வம்சத்தாரும்‌, 
யூதாவம்சத்தாரும்‌ பாபிலோன்‌ தேசத்து 
சிறையிருப்புக்குப்போனபோது, புறஜாதி 
ஜனங்கள்‌ கர்த்தருடைய ஜனத்தைத்‌. 
தூஷிக்கிறார்கள்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
ஜனத்தை வெறுத்துப்போட்டார்‌ என்று 
சொல்லுகிறார்கள்‌. அவர்கள்‌ கர்த்தருக்கு. 
ல்‌ ஒரு ஜாதியாக 
சொல்லி 
அவர்களைத்‌ தூவிக்கிறார்கள்‌. தம்முடைய 
ஜனத்திற்கு. கர்த்தர்‌ |னிமேல்‌ 
ஆசீர்வாதங்களையும்‌, சிலாக்கியங்களையும்‌ 
கொடுக்கமாட்டார்‌ என்று சொல்லுகிறார்கள்‌. 
கர்த்தருடைய ஜனமாயிருப்பதினால்‌ ஒரு 
என்பது. 


என்று 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


கர்த்தரோ தம்முடைய வார்த்தையிலும்‌, 
தம்முடைய உடன்படிக்கையிலும்‌ 
உறுதியாமிருக்கிறார்‌. கர்த்தர்‌ வானத்திற்கும்‌ 
பூமிக்கும்‌ குறித்திருக்கிற நியமங்களைக்‌ 
காத்துக்கொள்கிறார்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
நியமங்களை ஒருபோதும்‌ மறப்பதில்லை. 
கர்த்தர்‌ குறித்த நேரங்களில்‌ பகற்காலமும்‌ 
இராக்காலமும்‌ உண்டாகும்டிக்கு உடன்‌ 
படிக்கை... பண்ணியிருக்கிறார்‌. கர்த்தர்‌ 
பகற்காலத்தையும்‌ இராக்காலத்தையும்‌ குறித்து 
பண்ணின உடன்படிக்கை நிலைத்திருக்கும்‌. 
அது ஒருபோதும்‌ அற்றுப்போவதில்லை. 
அதுபோலவே கர்த்தர்‌ யாக்கோபின்‌ 
சந்ததியோடும்‌ தம்முடைய தாசனாகிய 
தாவீதின்‌ சந்ததியோடும்‌ பண்ணிய 
உடன்படிக்கையும்‌ நிலைத்திருக்கும்‌. 
யாக்கோபின்‌ சந்ததி என்னும்‌. 
வாக்கியம்‌, யாக்கோபின்‌ மாம்சப்பிரகாரமான 
சந்ததியைக்‌ குறிக்காது. கர்த்தர்‌ யாக்கோபின்‌ 
மாம்சப்பிரகாரமான சந்ததியாரை பாபிலோன்‌ 
தேசத்து சிறையிருப்புக்குத்‌ தள்ளிவிட்டார்‌. 
அவர்களை அந்நிய ஜாதியார்‌ மத்தியில்‌ 
தூத்திவிட்டார்‌. யாக்கோபின்‌ சந்ததி என்னும்‌ 
வாக்கியம்‌, யாக்கோபின்‌ ஆலிக்குரிய 
சந்ததியைக்‌. குறிக்கும்‌. இவர்கள்‌ 
கிறிஸ்துவின்‌ சபையார்‌. இயேசுகிறிஸ்துவின்‌ 
வாக்குத்தத்தங்களெல்லாம்‌, அவருடைய 
விசுவாசிகளுக்கு நிறைவேறும்‌. 
மிருக்க, தேவன்‌ 


ம்முடைய 
தள்ளிவீட்டாரோ 


என்று 
நானும்‌ 
சந்ததிமிலும்‌ பென்யமீன்‌ 
கோத்திரத்திலும்‌ பிறந்த  இஸ்ரவேலன்‌. 
தேவன்‌ தாம்‌ முன்னறிந்துகொண்ட 
தம்முடைய ஜனங்களைத்‌ தள்ளிவிடவில்லை. 
எலியாவைக்குறித்துச்‌ சொல்லிய இடத்தில்‌, 
வேதம்‌ சொல்லுகிறதை அறிமீர்களா? அவன்‌ 
தேவனை நோக்கி: கர்த்தாவே, 
உம்முடைய தீர்க்கதரிரிகளை அவர்கள்‌ 
கொலைசெய்து, உம்முடைய பலிபீடங்களை 
இடித்துப்போட்டார்கள்‌: நான்‌ ஒருவன்‌ 
மாத்திரம்‌ மீதியாமிருக்கிறேன்‌, என்‌ 
பிராணனையும்‌ வாங்கத்தேடுகிறார்களே 
என்று இஸ்ரவேலருக்கு விரோதமாய்‌ 
விண்ணப்பம்பண்ணினபோது, அவனுக்கு 
உண்டான தேவ உத்தரவு என்ன? 
பாகாலுக்கு முன்பாக முழங்காற்படியிடாத. 
ஏழாயிரம்பேரை எனக்காக மீதியாக 
வைத்தேன்‌ என்பதே" (ரோம 111-4). 


ஜனங்களைத்‌ 
கேட்கிறேன்‌, தள்ளிவிடவில்லையே: 


ஆபிரகாமின்‌ 





ழ்‌ நயனா 
யாய 


விக்கு ஆளத்தக்கவர்‌. 
தல்‌ னை ராஜ்யமும்‌, அவருடைய 
ஆளுகையும்‌ நிலைத்திருக்கும்‌. கர்த்தர்‌ 
வானத்திற்கும்‌ பூமிக்கும்‌ குறித்திருக்கிற 
நியமங்களும்‌, கர்த்தர்‌ பகற்காலத்தையும்‌ 
இராக்காலத்தையும்‌ குறித்து பண்ணின 
உடன்படிக்கையும்‌ நிலைத்திருப்பதுபோல, 
இயேசுகிறிஸ்துவின்‌ ராஜ்யமும்‌, அவருடைய 
ஆளுகையும்‌ நிலைத்திருக்கும்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இந்த வாக்குத்தத்தமும்‌ 
ஏற்பாட்டுக்காலத்து, 
உரியது. கிறிஸ்துவானவர்‌ நம்முடைய 
பாவத்தின்‌ குட்டுக்களிலிருந்து நம்மை 
விடுவிப்பார்‌. கர்த்தர்‌ நமக்கு இரக்கம்‌ 
காண்பிப்பார்‌. 

தப்‌ பிரமாணத்தின்படி நடந்து 
வருகிறவர்கள்‌ எவர்களோ, அவர்களுக்கும்‌, 
தேவனுடைய இஸ்ரவேலருக்கும்‌, சமாதானமும்‌ 
இரக்கமும்‌ உண்டாயிருப்பதாக" (கலா 631. 
கிறிஸ்துவை விசுவாசிக்கிற விசுவாசிகளே 
தேவனுடைய இஸ்ரவேலராயிருக்கிறார்கள்‌. 





f= FTN 
EFA 


கர்த்தர்‌ எரேமியா 
இரண்டு செய்திகளை அனுப்புகிறார்‌. 
முதலாவது செய்தி யூதாவின்‌ ராஜாவாகிய 
சிதேக்கியாவைப்பற்றியது. அவன்‌ பாபிலோன்‌ 
ராஜாவின்‌ கைகளில்‌ விழுவான்‌. 
சிதேக்கியா பாபிலோன்‌ தேசத்து 
சிறையிருப்புக்குப்போவான்‌. சிதேக்கியா 
தன்னுடைய சிறையிருப்பில்‌ சமாதானமாய்‌ 
மரித்துப்போலான்‌ (எரே 3411-7). 


மூலமாய்‌. 


இரண்டாவது செய்தி பிரபுக்களையும்‌ 
ஜனங்களையும்‌ பற்றியது. அவர்கள்‌ தங்கள்‌ 
யூதஜாதியாராகிய எபிரெய அடிமைகளை 
கர்த்தரோடு உடன்படிக்கை செய்து 
விடுதலைபண்ணினார்கள்‌. ஆனாலும்‌ 
அதற்கு பின்பு அவர்கள்‌ மாறாட்டம்‌ பண்ணி 
தாங்கள்‌ சுயாதீனராக அனுப்பிவிட்ட 
வேலைக்காரரையும்‌  வேலைக்காரிகளையும்‌ 
மறுபடியும்‌ அழைப்பித்து, அவர்களை 
அடிமைப்படுத்திக்கொண்டார்கள்‌ (எரே 
34:81). 


யூதாமனுஷரின்‌ பாவங்களினிமித்தமாய்‌, 


கர்த்தர்‌ கல்தேயரை மறுபடியும்‌ அவர்களுக்கு 
விரோதமாக அனுப்புவார்‌ (எரே 3412-22). 


யூதாவின்‌ 
சிதேக்கியாவே 
எரே 8441-7 


ராஜாவாகிய 


எரே 8944. பாபிலோன்‌ ராஜாவாகிய 
நேபுகாத்நேச்சாரும்‌ அவனுடைய 
சுர்வசேனையும்‌, அவண்‌: 
ஆளுகைக்குட்பட்ட பூமியின்‌ ௪௧ல 
ராஜ்யங்களும்‌, சகல ஜனங்களும்‌ 
எருசலேமுக்கும்‌ அதைச்‌ சேர்த்த சகல்‌ 
பட்டணங்களுக்கும்‌ விரோதமாக. 
யுத்தம்பண்ணுகையில்‌ எரேமியாவுக்குக்‌ 
கர்த்தரால்‌ உண்டான வார்த்தை: 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எரே 34:2. இஸ்ரவேலின்‌ தேவனாகிய 
கர்த்தர்‌ உரைக்கிறது என்னவென்றால்‌: 
நீ போய்‌, யூதாவின்‌ ராஜாவாகிய 

பேசி, 


நகரத்தைப்‌ 
கையில்‌ 
ஒப்புக்கொடுக்கிறேன்‌; அவன்‌ இதை 
அக்கினியால்‌ சுட்டெரிப்பான்‌. 
எரே 84:3, தீ அவன்‌ கைக்குத்தப்பிப்‌ 
போகாமல்‌, திச்சயமாய்ப்‌ பிடிபட்டு, 
அவண்‌: கையில்‌ 
ஒப்புக்கொடுக்கப்படுவாய்‌;; உன்‌ 
கண்கள்‌ பாபிலோன்‌ ராஜாவின்‌ 
கண்களைக்‌ காணும்‌ அவன்‌ வாய்‌ 
உன்வாயோடே பேசும்‌; தீ 
பாபிலோனுக்குப்‌ போவாய்‌ என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


எரே 844... ஆகிலும்‌ யூதாவின்‌ 
ராஜாவாகிய சிதேக்கியாவே, 
கர்த்தருடைய வார்த்தையைக்‌ கேன்‌; 
உன்னைக்குறித்துக்‌ கர்த்தர்‌ 
சொல்லுகிறது என்னவென்றால்‌: நீ 
பட்டயத்தாலே சாவதில்லை. 


எரே 84:5. சமாதானத்தோடே சாவாய்‌ 
உனக்கு முன்னிருந்த ராஜாக்கனாகிய 
உன்‌ பிதாக்களினிமித்தம்‌ 
கந்தவர்க்கங்களைக்‌ 
கொளுத்தினதுபோல உன்னிமித்தமும்‌ 
கொளுத்தி, ஐயோ! ஆண்டவனே, 
என்று சொல்லி, உனக்காகப்‌ 
புலம்புவார்கள்‌; இது நான்‌ சொன்ன 
வார்த்தையென்று கர்த்தர்‌ உரைத்தார்‌ 
என்று சொல்‌ என்றார்‌. 


எரே 34:8. இந்த 
வார்த்தைகனையெல்லாம்‌. 
தீர்க்கதரிசியாகிய எரேமியா 
எருசலேமிலே யூதாவின்‌ ராஜாவாகிய 
சிதேக்கியாவினிடத்தில்‌ சொன்னான்‌. 


எரே 34:7. அப்பொழுது பாபிலோன்‌. 
ராஜாவின்‌ சேனைகள்‌ எருசலேமுக்கு. 
விரோதமாகவும்‌, யூதாவின்‌ எல்லாப்‌ 
பட்டணங்களிலும்‌ மீந்த 
பட்டணங்கனாகிய லாகீகக்கும்‌, 
அசெக்காவுக்கும்‌ விரோதமாகவும்‌ 
யுத்தம்‌ பண்ணிக்‌ கொண்டிருத்ததது; 
மூதாவின்‌ அரணிப்பான 
பட்டணங்களில்‌ இவைகளே 
மீத்திருத்தவைகள்‌. 





i THE 
TT 


தமக்கு ஆசாரிய ஊழியம்‌ செய்யும்படி 
கர்த்தர்‌ யாரை தெரிந்துகொள்கிறாரோ,. 
அவர்களை மாத்திரமே பரிசுத்தம்பண்ணி 
ஆசாரிய ஊழியத்திற்காக பிரதிஷ்டை 

பிரதிஷ்டைபண்ணப்பட்ட 


ஆசாரிய ஊழியம்‌ கனமுள்ளது. 
ஒருவரும்‌ தங்களுடைய சுயலிருப்பத்தினால்‌ 
ஆசாரியராவதில்லை. கர்த்தரால்‌ 
அழைக்கப்படுகிறவர்கள்‌ மாத்திரமே அவருக்கு 
ஆசாரிய ஊழியம்‌ செய்யவேண்டும்‌. 


“மேலும்‌, ஆரோனைப்போல 
தேவனால்‌ அழைக்கப்பட்டாலொழிய, 
ஒருவனும்‌ இந்தக்‌. கனமான 
ஊழியத்துக்குத்‌ தானாய்‌ ஏற்படுகிறதில்லை. 
அந்தப்படியே கிறிஸ்துவும்‌ பிரதான 
ஆசாரியராகிறதற்குத்‌ தம்மைத்தாமே 
உயர்த்தவில்லை; நீர்‌ என்னுடைய குமாரன்‌, 
இன்று நான்‌ உம்மை ஜெநிப்பித்தேன்‌ என்று 
அவரோடே சொன்னவரே அவரை 
உயர்த்தினார்‌" (எபி 5:45). 


கர்த்தருக்காக ஊழியம்‌ 
செய்கிறவர்கள்‌ எல்லோரும்‌, கர்த்தருக்கு 
பரிசுத்தப்படுத்தப்பட்டிருக்கவேண்டும்‌. 
பரிசுத்தமானவர்கள்‌ மாத்திரமே கர்த்தருக்கு 
பரிசுத்தமான ஊழியத்தை செய்வார்கள்‌. 
கர்த்தர்‌ ஒருவருடைய ஊழியத்தை 
அங்கீகரிப்பதற்கு முன்பாக, ஊழியம்‌ செய்கிற 
அந்த நபரை அங்கீகரிக்கவேண்டும்‌. 
பரிசுத்தம்‌ இல்லாமல்‌ தேவனுக்கு 
ஊழியம்‌ செய்வது இயலாத காரியம்‌. 
பரிசுத்தமில்லாத ஊழியத்தை தேவன்‌: 
அங்கீகரிக்கமாட்டார்‌. 


நாம்‌ கர்த்தருக்காக 
எவ்வளவுதான்‌. ஊழியம்‌ செய்தாலும்‌, 
ஊழியக்காரியங்களைக்‌ குறித்து எப்படித்தான்‌ 
திட்டம்‌ போட்டாலும்‌, நம்மிடத்தில்‌ பரிசுத்தம்‌ 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தமக்கு ஆசாரிய 

செய்கிறவர்களை, 

வேலையை கர்த்தர்‌ 

ஒப்புக்கொடுக்கிறார்‌. 

விசேஷித்த  நியமனத்தினால்‌, 

ஆசாரியராக நியமிக்கப்படுகிறார்‌. 
பரிசுத்தம்பண்ணவேண்டும்‌. 


வால்கள்‌. 
பாகம்‌ மோசேயின்‌ பங்காகமிருக்கிறது. 


“ஆரோனுடைய பிரதிஷ்டையின்‌ 
ஆட்டுக்கடா! மார்க்கண்டத்தை எடுத்து, 
அதைக்‌ கர்த்தருடைய சந்நிதானத்தில்‌ 

காணிக்கையாக 
அது உன்‌ 
(யாத்‌ 29:26) என்று கர்த்தர்‌ 
மோசேக்குச்‌ சொல்லுகிறார்‌. 


மோசே ஆரோனையும்‌. 
கர்த்தருக்கு. 


குமாரரையும்‌ 
ஆசாரிய ஊழியம்‌ செய்யும்படி 
அவர்களை: பரிசுத்தப்படுத்தவேண்டும்‌. 
ஆசரிப்புக்கூடாரத்தின்‌ வாசல்‌ முன்பாக 
அவர்களை பரிசுத்தப்படுத்த வேண்டும்‌ என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ அவர்கள்‌ 
கூடாரத்தின்‌ வாசலை காவல்காக்கு வேண்டிய 
ஊழியத்தை செய்கிறவர்கள்‌. அவர்களுக்கு 
எந்த இடத்தில்‌ ஊழியம்‌ 
நியமிக்கப்பட்டிருக்கிறதோ, அந்த இடத்தில்‌ 
அவர்கள்‌ பரிசுத்தம்‌ பண்ணப்படுகிறார்கள்‌ 


கர்த்தர்‌ மோசேயை நோக்கி, 
“ஆரோனையும்‌ அவன்‌ குமாரரையும்‌ 
ஆசரிப்புக்‌ கூடாரத்தின்‌ வாசல்‌ முன்பாகச்‌ 
சேரப்பண்ணி, அவர்களைத்‌ தண்ணீரினால்‌ 
கழுவு" (யாத்‌ 29:4) என்று சொல்லுகிறார்‌. 


அவருடைய 


ஆசாரியர்கள்‌ 
பாத்திரங்களை சுமக்கவேண்டியவர்கள்‌ 
ஆகையினால்‌ அவர்கள்‌ தண்ணீரினால்‌ 
கழுவப்பட்டு, சுத்தமாயிருக்கவேண்டும்‌. 


கர்த்தருடைய 


புறப்படுங்கள்‌, 
அசுத்தமானதைத்‌ 
கர்த்தருடைய 
சுமக்கிறவர்களே, அதின்‌ 
புறப்பட்டு உங்களைச்‌ 


கத்திகரியுங்கள்‌" (ஏசா 5241). 


போங்கள்‌: 





i FTN 
TT 


கர்த்தர்‌ சிதேக்கியாவைக்குறித்தும்‌, 
யூதாவின்‌ மனுஷரைக்‌ குறித்தும்‌ எரேமியா 
மூலமாய்‌ தம்முடைய க்கதரிசன 
வார்த்தைகளை வெளிப்படுத்துகிறார்‌. 
சிதேக்கியா பாபிலோன்‌ தேசத்து, 
சிறையிருப்புக்கு போவதற்கு முன்பாக: 
கர்த்தருடைய வார்த்தை  எரேமியாவுக்கு. 
'வெளிப்படுத்தப்பட்டது 

“யூதாவின்‌ ராஜாவாகிய சிதேக்கியா 


கல்தேயருடைய கைக்குத்‌ தப்பிப்போகாமல்‌, 
பாபிலோன்‌. ராஜாவின்‌ கையில்‌ நிச்சயமாக 


இவன்‌ கண்களைக்‌ காணும்‌" (எரே 32:4). 


பாபிலோன்‌ ராஜாவாகிய _ நேபுகாத்‌ 
நேச்சாரும்‌ அவனுடைய சர்வசேனையும்‌, 
அன்‌ ஆ குட்பட்ட ன்‌ 
சகல... ராஜ்யங்களும்‌, 
முக்கு! 
பட்டணங்களுக்கும்‌ 
பண்ணுகிறார்கள்‌ 
எரேமியாவுக்கு. 
உண்டாயிற்று 
நேபுகாத்நேச்சார்‌ 
மனுஷரையும்‌ எருசலேமின்‌ குடிகளையும்‌ 
முற்றிலுமாய்‌ அழித்துப்போடவேண்டுமென்று 
தீர்மானமாயிருக்கிறான்‌. 
யூதாவின்‌ பட்டணங்களில்‌ பலவற்றை 
அழித்துப்போட்டான்‌. லாகீசும்‌, அசெக்காவும்‌ 
ன்‌ நேபுகாத்நேச்சார்‌ 
பட்டணங்களுக்கு 
யுத்தம்பண்ணிக்‌ 
கொண்டிருக்கிறான்‌. லாகீசுக்கும்‌. 
அசெக்காவக்கும்‌ விரோதமாக நேபுகாத்‌ 
நேச்சார்‌ யுத்தம்பண்ணும்போது, எருசலேமுக்கு 
விரோதமாகவும்‌ யுத்தம்‌ பண்ணுகிறான்‌ 
(எரே 34:7). 


எரே 344) 
கர்த்தரால்‌ 


யூதாவின்‌ 


ரா; வால்‌ 
ன்தர்ான எதிர்க்க முடிய 
யூநாவின்‌ பல பட்டணங்கள்‌ 
அழிந்துபோயிற்று. யூதாதேசம்‌ முற்றிலுமாக 
அழியக்கூடிய நிலமைக்கு வந்திருக்கிறது. 
ஆனாலும்‌. சிதேக்கியா இன்னும்‌ 
நேபுகாத்நேச்சாருக்கு பணியாமல்‌, அவனுக்கு 
விரோதமாக யுத்தம்பண்ண நினைக்கிறான்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பாபிலோன்‌ 
நேபுகாத்நேச்சாருக்கும்‌, 
ராஜாவாகிய சிதேக்கியாவுக்கும்‌. இடையே 
யுத்தம்‌ நடைபெறும்போது, எரேமியா 
தீர்க்கதரிசி சிதேக்கியாவினிடத்தில்‌ 
கர்த்தருடைய வார்த்தையைச்‌ சொல்லுகிறார்‌. 


இதோ, 


ராஜாவாகிய 
யூதாவின்‌ 


நான்‌ இந்த 


நகரத்தைப்‌ 
கி 


கைக்குத்தப்பிப்போகாமல்‌, 
பிடிபட்டு, அவன்‌ 
ஒப்புக்கொடுக்கப்படுவாய்‌: உன்‌ 
பாபிலோன்‌ ராஜாவின்‌ கண்களைக்‌ காணும்‌: 
அவன்‌ வாய்‌ உன்வாயோடே பேசும்‌; நீ 
பாபிலோனுக்குப்‌ போவாய்‌” (எரே 34:23) 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 

எருசலேம்‌ நகரமும்‌ அழிக்கப்படும்‌. 
சிதேக்கியா ராஜாவும்‌ கைதுபண்ணப்படுவான்‌. 
அவன்‌ நேபுகாத்நேச்சாருக்கு முன்பாக 
நொறுக்கப்படுவான்‌. ்‌ 
சிதேக்கியா பாபிலோன்‌ 
சிறைப்பிடித்து கொண்டு போகப்படுவான்‌. 


எசேக்கியேல்‌ தீர்க்கதரிசி சிதேக்கியா 
ராஜாவைப்பற்றி தீர்க்கதரிசனம்‌. 
சொல்லுகிறார்‌. சிதேக்கியா பாபிலோனைப்‌ 
பார்க்கமாட்டான்‌ என்று எசேக்கியேல்‌. 
சொல்லுகிறார்‌. சிதேக்கியாவின்‌ கண்களை 
நேபுகாத்நேச்சார்‌ பிடுங்கிப்போட்டான்‌. 
ஆகையினால்‌. அவன்‌ பாபிலோன்‌ 

்திற்‌ சிறைப்பட்டுப்போன போது, 
கண்கள்‌ பிடுங்கப்பட்ட குருடனாகவே 
போனான்‌. அவனால்‌ பாபிலோன்‌ தேசத்தை 
பார்க்க முடியவில்லை. 

“நான்‌ என்‌ வலையை அவன்மேல்‌ 
வீசுவேன்‌, அவன்‌ என்‌  கண்ணியிலே 
பிடிபடுவான்‌ ; அவனைக்‌ கல்தேயர்‌ தேசமாகிய 
பாபிலோனுக்குக்‌ கொண்டுபோவேன்‌ ; 
அங்கே அவன்‌ சாவான்‌; ஆகிலும்‌ அதைக்‌ 
காணமாட்டான்‌” (எசே 12:13). 





i THEN 
TT 


சிதேக்கியாவக்கு எப்படிப்பட்ட 
மரணமுண்டாகும்‌ என்றும்‌ கர்த்தர்‌ எரேமியா 
மூலமாய்ச்‌ சொல்லுகிறார்‌. “நீ பட்டயத்தாலே 
சாவதில்லை. சமாதானத்தோடே சாவாய்‌; 
உனக்கு முன்னிருந்த ராஜாக்களாகிய உன்‌ 
பிதாக்களினிமித்தம்‌ கந்தவர்க்கங்களைக்‌ 
கொளுத்தின துபோல 'உன்னிமித்தமும்‌ 
கொளுத்தி, ஐயோ! ஆண்டவனே, என்று 
சொல்லி, உனக்காகப்‌ புலம்புவார்கள்‌” 
(எரே 34:45) என்று கர்த்தர்‌ சிதேக்கியாவின்‌ 
மரணத்தைப்பற்றிச்‌ சொல்லுகிறார்‌. 


்‌ யூதாதேசத்தின்‌ 
ராஜாவாயிருந்தபோது கர்த்தருக்கு 
விரோதமாக அநேகம்‌ பாவங்களைச்‌ 
செய்தான்‌. ஆனாலும்‌ அவன்‌ பாபிலோன்‌ 
தேசத்து சிறையிருப்பில்‌ அடைக்கப்பட்டிருந்த 
போதோ, தன்னுடைய பாவங்களுக்கெல்லாம்‌. 
மனந்திரும்பினான்‌ கர்த்தரோடு 
ஒப்புரவானான்‌. கர்த்தரும்‌ சிதேக்கியாவின்‌ 
பாவங்களை மன்னிக்கிறார்‌ நீ 
சமாதானத்தோடே சாவாய்‌” என்று கர்த்தர்‌ 
சிதேக்கியாவுக்கு வாக்குப்பண்ணுகிறார்‌. 


க்கியா ராஜா 
சிங்காசனத்தில்‌ ப எற்றிக்தபோது. 
கர்த்தருக்கு  விரோதமாய்க்‌ கலகம்‌ 
பண்ணினான்‌. அவனுடைய இருதயம்‌ 
பெருமையினால்‌ நிரம்பியிருந்தது. அவன்‌ 
சிறைப்பட்டுப்போன போதோ விக்கு 
அநேகம்‌ வேதனைகளும்‌, பங்களும்‌. 
உபத்திரவங்களும்‌ உண்டாயிற்று. சிதே்‌ 
பாடுகளும்‌ வேதனைகளும்‌: 
சுபாவத்தை மாற்றிற்று. 
உயிரோடிருந்தகாலத்தில்‌ 
அவனால்‌ சமாதானமாயிருக்க முடியவில்லை. 
ஆனாலும்‌ தன்னுடைய முடிவுகாலத்தில்‌, 
அவன்‌ கர்த்தருக்கு பயந்து ஜீவித்ததினால்‌ 
சிதேக்கியா 'சமாதானத்தோடே 
செத்துப்போனான்‌. 


சிதேக்கியா 


ஒரு அரண்மனையில்‌ பாவியாக 
ஜீவிப்பதைவிட்‌ ஒரு சிறைச்சாலையில்‌: 
கர்த்தருக்கு பயந்து பரிசுத்தவானாய்‌ 
ஜீவிப்பதே மேன்மையானது. அவிசுவாசியாய்‌. 
அரண்மனையின்‌ ஆடம்பரமான சுகங்களை 
அனுபவிப்பதைக்‌ காட்டிலும்‌, விசுவாசியாய்‌ 
சிறைச்சாலையின்‌ வேதனைகளை 
அனுபவிப்பது நல்லது. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சிதேக்கியா ராஜாவின்‌ சகோதரன்‌ 
யோயாக்கீம்‌ மரித்துப்போனபோது 
அவனுக்காக யாரும்‌ புலம்பவில்லை. 


'ஆகையால்‌ கர்த்தர்‌ யோசியாவின்‌ 
குமாரனாகிய யோயாக்கீம்‌ என்கிற யூதாவின்‌ 
ராஜாவைக்குறித்து: ஐயோ! என்‌ சகோதரனே, 
ஐயோ! சகோதரியே, என்று அவனுக்காகப்‌ 
புலம்புவதில்லை: ஐயோ! ஆண்டவனே, ஐயோ! 
அவருடைய மகத்துவமே, என்று 
அவனுக்காகப்‌ புலம்புவதில்லை. ஒரு கழுதை 
புதைக்கப்படுகிற வண்ணமாய்‌ அவன்‌ 
எருசலேமின்‌ வாசல்களுக்கு வெளியே 
இழுத்தெறிந்து புதைக்கப்படுவான்‌ என்று 
சொல்லுகிறார்‌" (எரே 221819). 


சிதேக்கியா ராஜா மரித்துப்போனபோதோ, 
ஜனங்கள்‌ அவனுக்காக அழுது 
புலம்பினார்கள்‌. “உனக்கு முன்னிருந்த 
ராஜாக்களாகிய உன்‌ பிதாக்களினிமித்தம்‌. 
குந்தவர்க்கங்களைக்‌  கொளுத்தினதுபோல 
உன்னிமித்தமும்‌ கொளுத்தி, ஐயோ! 
ஆண்டவனே, என்று சொல்லி, உனக்காகப்‌ 
புலம்புவார்கள்‌" (எரே 34:5) என்று கர்த்தர்‌ 
சிதேக்கியாவின்‌ மரணத்தைக்‌ குறித்து 
சொல்லுகிறார்‌. 


எரேமியா தீர்க்கதரிசி கர்த்தருடைய 
வார்த்தையை உண்மையாய்ச்‌ சொல்லுகிறார்‌. 
உண்மையுள்ள 
சொன்ன 
ராஜா 
இதன்‌ 
நிமித்தமாய்‌ சிதேக்கியா எரேமியாவை. 
சிறையில்‌ அடைத்துவிடுகிறார்‌. ஆனாலும்‌ 
கர்த்தர்‌ தனக்கு சொன்ன வார்த்தைகளை 
யெல்லாம்‌, தீர்க்கதரிசியாகிய எரேமியா, 
எருசலேமிலே, தாவின்‌ ராஜாவாகிய 
சிதேக்கியாவினிடத்தில்‌ சொல்லுகிறார்‌ 
(எரே 34:6). 


சுயாதீனராக 
வேண்டும்‌ 
எரே 34:8-22 


எரே 348. ஒருவனும்‌ 
மூதஜாதியானாகிய தன்‌ சகோதரனை 
அடிமைகொள்னாதபடிக்கு, அவனவன்‌. 
எபிரெயனாகிய தன்‌ 
'வேலைக்காரனையும்‌, எபிரெய 
ஸ்திரீயாகிய தன்‌ வேலைக்காரியையும்‌ 
சுயாதீனராக. அனுப்பிவிடவேண்டு 
மென்று அவர்களுக்கு விடுதலையைக்‌ 
கூறும்படி, 


டு 
எரேமியாவின்மீது கோபப்படுகிறார்‌. 


அனுப்பிவிட 





i= THE 
TT 


எரே 849. 
எருசலேமில்‌ 


ராஜாவாகிய சிதேக்கியா 
இருக்கிற. எல்லா. 
ஜனத்தோடும்‌ உடன்படிக்கை 
பண்ணினயின்பு, எரேமியாவுக்குக்‌. 
கர்த்தரால்‌ வார்த்தை உண்டாயிற்று. 


எரே 34:10. ஒவ்வொருவனும்‌ 
வேலைக்காரணையும்‌ 
வேலைக்காரியையும்‌ இனி அடிமை 
கொள்னாதபடிக்கு, சுயாதீனராக 
அனுப்பிவிடவேண்டுமென்று உடன்‌ 
படிக்கைக்கு உட்பட்ட எல்லாப்‌ 
பிரபுக்களும்‌ எல்லா ங்களும்‌ 
கேட்டபோது, செவிகொடுத்து 
அவர்களை அனுப்பிவிட்டார்கள்‌. 


தன்‌ 
தன்‌ 


எரே 941. ஆனாலும்‌ அதற்குப்பின்பு 
அவர்கள்‌ மாறாட்டம்பண்ணி, தாங்கள்‌ 
சுயாதீனராக அனுப்பிவிட்ட வேலைக்‌ 
காரரையும்‌ வேலைக்காரிகளையும்‌: 
மறுபடியும்‌ அழைப்பித்து, 
அவர்களை வேலைக்காரரும்‌. 
வேலைக்காரிகளுமாயிருக்கும்படி. 
அடிமைப்படுத்திக்‌ கொண்டார்கள்‌. 


எரே 84:12. ஆதலால்‌, கர்த்தராலே. 
எரேமியாவுக்கு வார்த்தை உண்டாகி, 
அவம்‌ 


எரே 84:18. இஸ்ரவேலின்‌ தேவனாகிய 
கர்த்தர்‌ உரைக்கிறது என்னவென்றால்‌, 
அவனவன்‌ தனக்கு விற்கப்பட்ட 
எபிரெயனாகிய தன்‌ சகோதரனை 
முடிவிலே நீங்கள்‌ ஏழாம்‌ வருஷத்திலே 
அனுப்பிவிட வேண்டும்‌ என்றும்‌, 
அவன்‌ உனக்கு. ஆறுவருஷம்‌ 
அடிமையாயிரு ந்தயின்பு, அவனை 
உன்னிடத்தில்‌ வைக்காமல்‌ 
குயாதீனனாக  அனுப்பிவிடவேண்டும்‌. 
என்றும்‌, 


எரே 34414. நான்‌ உங்கள்‌ பிதாக்களை 
அடிமைவீடாகிய எகிப்து 
தேசத்திலிருந்து புறப்படப்பண்ணின 
நானிலே அவர்களோடே. உடன்படிக்கை. 
பண்ணினேன்‌; ஆனாலும்‌ உங்கள்‌ 
பிதாக்கள்‌ என்‌ சொல்லைக்‌ கேனாமலும்‌, 
தங்கள்‌ செவியைச்‌ சாயாமதும்‌ 
போனார்கள்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


3௮15. தீங்கனே, இத்நானிலே 
மனத்திரும்பி, அவனவன்‌ தன்‌ 
அயலானுக்கு விடுதலையைக்‌ 
கூறினவிஷயத்திலே என்‌ பார்வைக்குச்‌ 
செம்மையானதைச்‌ செய்து, என்‌ 
தாமம்‌ தரிக்கப்பட்ட ஆலயத்திலே 
இதற்காக என்‌: முகத்துக்குமுன்‌: 
உடன்படிக்கைபண்ணியிருந்தீர்கள்‌. 
எரே 8416. ஆனாலும்‌ நீங்கள்‌ 
மாறாட்டம்பண்ணி,  என்நாமத்தைப்‌ 
பரிசுத்தக்குலைச்சலாக்கி, 

அவனவன்‌ 

சுயாதீனராகவும்‌ அனுப்பிவிட்ட தன்‌ 
வேலைக்காரனையும்‌ தன்‌ வேலைக்‌ 
காரியையும்‌ திரும்ப அறைத்து 
வத்து, அவர்களை உங்களுக்கு 
வேலைக்காரரும்‌ 
வேலைக்காரிகளுமாயிருக்கும்படி 
அடிமைப்படுத்தினீர்கள்‌.. 


எரே 3407. ஆகையால்‌ கர்த்தர்‌ 
சொல்லுகிறது என்னவென்றால்‌, நீங்கள்‌ 
அவனவன்‌ தன்‌ சகோதரனுக்கும்‌ 
அவனவன்‌ தன்‌ அயலானுக்கும்‌ 
விடுதலையைக்‌ கூறினவிஷயத்தில்‌ எண்‌: 
சொல்லைக்‌ கேனாமற்போனீர்களே; 
இதே, நான்‌ உங்களைப்‌: 
பட்டயத்துக்கும்‌, கொள்ளை. 
நோய்க்கும்‌, பஞ்சத்துக்கும்‌ 
ஒப்புக்கொடுக்கிற விடுதலையை 
உங்களுக்குக்‌ கூறுகிறேன்‌; பூமியின்‌ 
ராஜ்யங்கனிலெல்லாம்‌௮லைகிறதற்கும்‌. 
உங்களை ஒப்புக்கொடுப்பேன்‌ என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


எரே 34:18. என்‌ முகத்துக்குமூன்‌ 
பண்ணின உடன்படிக்கையின்‌ 
வார்த்தைகளை நிறைவேற்றாமல்‌, என்‌: 
உடன்படிக்கையை மீறின மனுஷரை 
நான்‌ துண்டங்களின்‌ 'நடுவாகக்‌ 
கடந்துபோகும்படி. அவர்களை 
இரண்டாகத்‌ துண்டித்த 
கன்றுக்குட்டியைப்போல்‌ ஆக்குவேன்‌. 
எரே 34419. கன்றுக்குட்டியின்‌' 
துண்டுகளின்‌ நடுவே கடந்துபோன 
மூதாவின்‌ யீரபுக்களையும்‌, 

ன்‌ மிரபுக்களையும்‌, 
மிரதானிகளையும்‌, ஆசாரியர்களையும்‌, 
தேசத்தின்‌ சகல ஜனங்களையும்‌ 
அப்படிச்‌ செய்து, 





i al 
ETT 


எரே 84:20. நான்‌ அவர்களை அவர்கள்‌ 
சத்துருக்கனின்கையிலும்‌, அவர்கள்‌ 
பிராணனை வாங்கத்தேடுகிறவர்களின்‌. 
கையிலும்‌ ஒப்புக்கொடுப்பேன்‌; 
அவர்களுடைய பிரேதம்‌ ஆகாயத்தின்‌. 
பறவைகளுக்கும்‌ பூமியின்‌ 
மிருகங்களுக்கும்‌ இரையாகும்‌. 


எரே 34:21. யூதாவின்‌ ராஜாவாகிய 
சிதேக்கியாவையும்‌ அவனுடைய 
பிரபுக்களையும்‌ அவர்கள்‌ 
சத்துருக்களின்‌ கையிலும்‌; அவர்கள்‌: 
பிராணனை வாங்கத்தேடுகிறவர்களின்‌. 
கையிலும்‌, உங்களை விட்டுப்பேர்த்து 
போன பாபிலோன்‌ ராஜாவினுடைய 
சேனைகளின்‌ கையிலும்‌ ஒப்புக்‌ 
கொடுப்பேன்‌. 


எரே 8452. இதோ, நான்‌ 
கட்டனைகொடுத்து, அவர்களை இந்த: 
நகரத்துக்குத்‌ திரும்பப்பண்ணுவேன்‌; 
அவர்கள்‌ அதற்கு விரோதமாக. 
யுத்தம்பண்ணி, அதைப்பிடித்து, அதை 
அக்கினியால்‌ சுட்டெரிப்பார்கள்‌; 
யூதாவின்‌ பட்டணங்களையும்‌, 
ஒருவரும்‌ அவைகளில்‌ குடியிராதபடிப்‌ 
பாழாய்ப்போகப்பண்ணுவேன்‌ என்று 
கர்த்தர்‌ உரைக்கிறார்‌ என்று சொல்‌ 
என்றார்‌. 


கர்த்தர்‌ எரேமியா மூலமாய்‌ இரண்டு 
தீர்க்கதரிசனங்களை  வெளிப்படுத்துகிறார்‌. 
ஒன்று சிதேக்கியா ராஜாவின்‌ மரணத்தைப்‌ 
பற்றியது. மற்றொன்று  யூதாதேசத்து. 
பிரபுக்களின்‌ அக்கிரமத்தைப்பற்றியது. 


அவர்கள்‌ கர்த்தரோடு அநேக காரியங்களை 
பொருத்தனைபண்ணிக்கொள்கிறார்கள்‌. 


ஒருவனும்‌ யூதஜாதியானாகிய தன்‌ 
சகோதரனை தத, 
அவனவன்‌ எபிரெயனாகிய 
வேலைக்காரனையும்‌, எபிரெய ஸ்திரயாகிய 
தன்‌ வேலைக்காரியையும்‌ சுயாதீனராக 
அனுப்பிலிடவேண்டுபென்று அவர்களுக்கு 
விடுதலையைக்‌ கூறும்படி, ராஜாவாகிய 
சிதேக்கியா எருசலேமில்‌ இருக்கிற எல்லா 
ஜனத்தோடும்‌ உடன்படிக்கை 
பண்ணிக்கொள்கிறார்கள்‌ (எரே 34:89). 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தேவனுடைய பிரமாணம்‌ 
தெளிவாகமிருக்கிறது. 
மற்ற யூதர்களை 


மிகவும்‌ 

யூதாதேசத்தார்‌, 
ற ஆறுவருவுங்களுக்கு 
மாத்திரமே. வேலைகொள்ள முடியும்‌ 
ஏழாவது. வருஷத்தில்‌ அவர்களுக்கு 
விடுதலையை அறிவிக்கவேண்டும்‌. ஏழாவது 
வருஷம்‌ யூபிலி வருஷம்‌ என்னும்‌ 
விடுதலையின்‌ வருஷமாகும்‌. 


, எபிரெய புருஷரும்‌, ஸ்திரீகளும்‌ 
தாங்கள்‌ பட்ட கடனை அடைக்கமுடியாமல்‌, 
பிரபுக்களுக்கும்‌ தங்கள்‌ எஜமான்களுக்கும்‌ 
அடிமை வேலை செய்வதற்கு தங்களை 
ஒப்புக்கொடுப்பார்கள்‌. சில சமயங்களில்‌ 
நியாயாதிபதிகள்‌ குற்றவாளிகளைத்‌ 
தண்டிக்கும்போது, அவர்களை அடிமைகளாக. 
ஒப்புக்கொடுப்பது வழக்கம்‌. 


யூதாதேசத்தில்‌ எபிரெய புருஷரும்‌, 
ஸ்திரீகளும்‌ அடிமைகளாயிருந்ததுபோல 
அந்நிய தேசத்தாரும்‌ 
அடிமைகளாயிருந்தார்கள்‌.  யூதாதேசத்தார்‌ 
மற்ற தேசத்தின்மீது யுத்தம்‌ செய்து, அந்நிய 
தேசத்தின்‌ புருஷரையும்‌ ஸ்திரீகளையும்‌, 
தங்கள்‌. தேசத்திற்கு அடமைப்படுத்தக்‌ 
கொண்டுவந்தார்கள்‌. சில சமயங்களில்‌ 
அடிமைகளை விற்பனை செய்யும்‌ 
சந்தைகளில்‌, அவர்களை கிரயத்திற்கு 
வாங்கிக்கொண்டு வந்தார்கள்‌. 
யூதர்கள்‌ அந்நிய தேசத்து 
தங்களுக்கு நிரந்தர 
வைத்துக்கொள்ளலாம்‌. 
எபிரெயராக இருக்கிற 
தங்களுக்கு நிரந்தர 
அடிமைகளாக  வைத்துக்கொள்ளக்கூடாது. 
எபிரெயர்கள்‌ எல்லோரும்‌ சகோதரர்கள்‌. 
யூதர்கள்‌ தங்களிடத்தில்‌ அடிமைப்பட்டிருக்கிற 
எபிரெயர்களை ஆறுவருஷத்திற்கு மாத்திரமே 
அடிமைகொள்ளவேண்டும்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ ஒரு 
காலத்தில்‌ எகிப்து தேசத்திலே. 
அடிமைகளாகயிருந்தார்கள்‌. கர்த்தர்‌ 
அடிமைத்தனத்திலிருந்து 
அவர்களை 
அப்போது கர்த்தர்‌ 
இஸ்ரவேல்‌. ஜனத்தாருக்கு 
'வேலைக்காரரையும்‌, வேலைக்காரிகளையும்‌ 
பற்றிய பிரமாணத்தைக்‌ கொடுத்தார்‌. 


சுயாதீனராக்கினார்‌. 





i= FTE 
TT 


'எபிரெயரில்‌ ஒரு அடிமையைக்‌ 
கொண்டாயானால்‌, அவன்‌  ஆறுவருஷம்‌ 
சேவித்து, ஏழாம்‌ வருஷத்திலே ஒன்றும்‌ 
கொடாமல்‌ விடுதலைபெற்றுப்‌ போகக்கடவன்‌” 
(யாத்‌ 21:2). 


கர்த்தர்‌ 
பிரன்ணத்தை 
சொல்லியிருந்தும்‌, 
மறுபடியுமாய்‌ 
நினைவுபடுத்துகிறார்‌. 
முற்பிதாக்கள்‌ கர்த்தருடைய 
கேளாமலும்‌, கர்த்தருடைய பிரமாணத்திற்கு 
தங்கள்‌ செவியை சாயாமலும்‌ போனார்கள்‌. 


"இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
உரைக்கிறது என்னவென்றால்‌, அவனவன்‌ 
தனக்கு விற்கப்பட்ட எபிரெயனாகிய தன்‌ 
சகோதரனை முடிவிலே நீங்கள்‌ ஏழாம்‌ 
வருஷத்திலே அனுப்பிவிடவேண்டும்‌ என்றும்‌, 
அவன்‌ உனக்கு 
அடிமையாயிருந்தபின்பு, 
உன்னிடத்தில்‌ வைக்காமல்‌ சுயாதீனனாக 
அனுப்பிவிடவேண்டும்‌ என்றும்‌, நான்‌ உங்கள்‌ 
பிநாக்களை அடிமைவீடாகிய எகிப்து, 
தேசத்திலிருந்து புறப்படப்பண்ணின நாளிலே 
அவர்களோடே உடன்படிக்கை பண்ணினேன்‌" 
(எரே 341314) என்று கர்த்தர்‌ யூதாவின்‌ 
மனுஷரோடும்‌, எருசலேமின்‌ குடிகளோடும்‌. 
சொல்லுகிறார்‌. 

கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ ந்‌ 
எகிப்து தேசத்தின்‌ அடிமைத்தளத்தி 
விடுவித்து அழைத்து வந்தார்‌. 
தங்களுக்கு செய்த நன்மைகளை இஸ்ரவேல்‌ 
வம்சத்தார்‌ நன்றியோடு நினைவுகூர 

ந்தர்‌ தங்களை 


மறந்துவிடக்கூடாது. 


தாங்களும்‌ ஒரு காலத்தில்‌ எகிப்து, 
தேசத்தில்‌ rs ம்‌ என்பதை 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ மறந்துவிடக்கூடாது. 
தங்களுடைய வீடுகளில்‌ மற்ற எபிரெயரை 
அடிமைகளாக வேலைகொள்ளும்போது. 
அவர்களை மிகவும்‌ கடினமாய்‌ நடத்தக்கூடாது. 
எகிப்தியரின்‌ ஆளோட்டிகள்‌ தங்களை 
கடினமாய்‌ நடத்தியதை இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
நினைவுகூரவேண்டும்‌. தங்களிடத்தில்‌ அடிமை 
வேலை பார்க்கிற எபிரெய வேலைக்‌ 
கார்களையும்‌, வேலைக்காரிகளையும்‌ 
மனிதாபிமானத்தோடு நடத்தவேண்டும்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ நம்மீது கிருபையாயிருக்கும்‌ 
போது, நாமும்‌ மற்ற சகோதரர்மீது 
கிருபையாயிருக்கவேண்டும்‌. கர்த்தர்‌ 
நம்மிடத்தில்‌ அன்புகூரும்போது நாமும்‌ 
மற்றவர்களிடத்தில்‌ அன்பு கூரவேண்டும்‌. 
கர்த்தர்‌ நம்முடைய கடன்களை 
மன்னிக்கும்போது நாமும்‌ மற்றவர்களுடைய 
கடன்களை மன்னிக்கவேண்டும்‌. கர்த்தர்‌ 
நம்மை விடுவிக்கும்போது, நாமும்‌ 
நம்மிடத்தில்‌ அடிமைப்பட்டிருக்கிற 
அடிமைகளை விடுவிக்கவேண்டும்‌. 

தனக்கு விற்கப்பட்ட எபிரெயனாகிய 
தன்‌ சகோதரனை ஏழாம்‌ வருஷத்திலே 
விடுவித்து அனுப்பிவிடவேண்டும்‌. அவன்‌ 
ஆறுவருஷம்‌ மாத்திரமே அடிமை வேலை 
செய்வான்‌. ஏழாம்‌ வருஷம்‌ அடிமைக்கு 
விடுதலையின்‌ வருஷம்‌. இது கர்த்தருடைய 
பிரமாணம்‌. ஆனால்‌ இஸ்ரவேல்‌ வம்சத்தாரின்‌ 
முற்பிதாக்கள்‌ கர்த்தருடைய பிரமாணத்திற்கு 
கீழ்ப்படியவில்லை. அவர்கள்‌ கர்த்தருடைய 
சொல்லை  கேட்கவுமில்லை. கர்த்தருடைய 
பிரமாணத்திற்கு தங்கள்‌ செவியை 
சாய்க்கவுமில்லை. 


இஸ்ரவேல்‌ வம்சத்தாரின்‌ முற்பிதாக்கள்‌ 
உலகப்பிரகாரமான ஆதாயத்திற்கே 
முக்கியத்தும்‌ கொடுத்தார்கள்‌. கர்த்தருடைய 
மாணத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும்‌ என்னும்‌ 
அல்லது அக்கரையோ 
காணப்பட வில்லை. 
உடன்படிக்கையைவிட 
உலகஆசீர்வாதமே அவர்களுக்கு பெரிதாய்த்‌ 
தெரிந்தது. 
எபிரெயர்கள்‌ தங்கள்‌ வீடுகளில்‌. 
அடிமைகளை வேலைக்கு வைத்து, அதன்‌ 
மூலமாய்‌ நன்மைகளை அனுபவித்தார்கள்‌. 
பிரபுக்களுக்கும்‌ சுவரியவான்களுக்கும்‌ 
தேவையான. எல்லா. வேலைகளையும்‌ 
அடிமைகள்‌ செய்து கொடுத்தார்கள்‌. 
ஏழுவருஷ காலத்தில்‌ அடிமைகளும்‌ எல்லா 
வேலைகளையும்‌ செய்ய பழகிக்கொண்டார்கள்‌. 
விடுதலை 
அவர்கள்‌ செய்ய 
வேண்டிய எல்லா வேலைகளையும்‌, 
அவர்களுடைய  எஜமான்‌௧ளே செய்ய 
வேண்டும்‌. எஜமான்கள்‌ ஒருவேலையும்‌ செய்ய 
ஆயத்தமாயில்லை. ஆகையினால்‌ எஜமான்கள்‌ 
தங்கள்‌ அடிமைகளை, ஏழாம்‌ வருஷத்தில்‌ 
விடுவிக்கவில்லை. அவர்கள்‌ தங்கள்‌ 
அடிமைகளை ஏழாம்‌ வருஷத்தில்‌ 
விடுவிக்காமல்‌, தங்களுக்கு அவர்களை 
நிரந்தர அடிமைகளைப்போல வைத்துக்‌ 
கொண்டார்கள்‌. 


அடிமைகளுக்கு 
கொடுத்துவிட்டால்‌, 





i= THE 
TT 


இஸ்ரவேல்‌. 
முற்பிதாக்களைப்போலவே, 
பண்ணாமலிருக்கிறார்கள்‌. 
முற்பிதாக்கள்‌ இவர்களுக்கு 
முன்உதாரணத்தை  வைத்துப்போனார்கள்‌. 
தங்கள்‌ முற்பிதாக்களைப்போலவே, யூதாவின்‌ 
மனுஷரும்‌ கர்த்தருடைய சொல்லைக்‌ 
கேளாமலும்‌, அவருக்கு தங்கள்‌ செவியை 
சாயாமலும்‌ பாவம்‌ செய்கிறார்கள்‌. 
கர்த்தரோ அவர்களுடைய தப்பிதங்களை 
விசாரிக்கிறார்‌. அவர்களுக்கு நீதியான 
தீர்ப்பு கொடுக்கிறார்‌. 
கல்தேயர்கள்‌ 


பட்டணங்களை 


யூதாவின்‌ 
முற்றிக்கையிடுகிறார்கள்‌. 
அப்போது கர்த்தருடைய வார்த்தை 
அவர்களுக்கு அறிவிக்கப்படுகிறது. 
கர்த்தருடைய சமானத்தந்க தாங்கள்‌ மீறி 
நடப்பதை மனுஷர்கள்‌ 
க்ப்‌ த தங்களிடத்திலுள்ள 
எபிரெய அடிமைகளை ஏழாம்‌ வருஷத்தில்‌ 


விடுதலைபண்ணாமல்‌, அவர்களை தங்களுக்கு 


நிரந்தர அடிமைகளைப்போல வைத்திருப்பதை 
நினைத்து, மனம்வேதனைப்படுகிறார்கள்‌. 
தாங்கள்‌ செய்த பாவங்களை கர்த்தரிடத்தில்‌ 
அறிக்கை செய்கிறார்கள்‌. 


கல்நேயர்கள்‌ யூதாவின்‌ 
பட்டணங்களுக்கு விரோதமாக முற்றிக்கைப்‌ 
போட்டிருக்கும்போது. பட்டணங்களுக்குள்ளே 
யூதர்கள்‌ தங்கள்‌ 
மனந்திரும்புகிறார்கள்‌ 

ஒவ்வொருவரும்‌, தங்கள்‌ 
விடுதலையை கூறின 

கர்த்தருடைய பார்வைக்கு 
செம்மையானதை செய்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
இதன்‌ நிமித்தமாக, கர்த்தருடைய நாமம்‌ 
தரிக்கப்பட்ட அவருடைய த்திலே, 
கர்த்தருடைய முகத்திற்கு 
உடன்படிக்கை பண்ணுகிறார்கள்‌. 


முன்பாக 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ பார்வோன்மீதும்‌, எகிப்து 
தேசத்தின்மீதும்‌ வாதைகளை அனுப்பினார்‌. 
வாதைகளின்‌ வேதனைகளை 
தாங்கமுடியாமல்‌, எகிப்தியர்கள்‌ இஸ்ரவேல்‌ 


வாதையும்‌ வேதனையும்‌: 
இப்போது யூதாவின்‌ 
ம்‌, எருசலேமின்‌ குடிகளுக்கும்‌ 
கல்தேயர்‌ மூலமாய்‌ வேதனை வந்திருக்கிறது. 
யூதாவின்‌ மனுஷரும்‌ எருசலேமின்‌ 
குடிகளும்‌: தங்களிடத்தில்‌ 
அடிமைப்பட்டிருக்கிற எபிரெய வேலைக்‌ 
காரர்களை, விடுதலைபண்ணாமல்‌, 
அவர்களைத்‌ தங்களுக்கு நிரந்தர 
அடிமைகளைப்போல பாவித்து வேலை 
வாங்குகிறார்கள்‌. கர்த்தருடைய 
ஊழியக்காரர்கள்‌ யூதா மனுஷரின்‌ 
பாவங்களை உணர்த்தும்போது, அவர்கள்‌ 
மனந்திரும்புகிறார்கள்‌. தங்களிடத்தில்‌ வேலை 
பார்க்கிற எபிரெய ஸ்திரீகளையும்‌, 
எபிரெய புருஷர்களையும்‌ விடுதலைபண்ணி 
அனுப்பிவிடுகிறார்கள்‌. 


ல னன்‌ 
வேலைக்காரனையும்‌ தன்‌ வேணைக்காரியையம்‌ 
இனி அடிமைகொள்ளாதபடிக்கு, சுயாதீனராக 
அனுப்பிவிடவேண்டுமென்று உடன்படிக்கைக்கு 
உட்பட்ட எல்லாப்‌ பிரபுக்களும்‌ எல்லா 
ஜனங்களும்‌ கேட்டபோது, செவிகொடுத்து 
அவர்களை அனுப்பிவிட்டார்கள்‌ (எரே 34:10) 
பிரமாணத்திற்கு 
ராஜாவும்‌, பிரபுக்களும்‌. யூதாமனுஷரும்‌ 
கீழ்ப்படிகிறார்கள்‌. அவர்கள்‌ எல்லோருமே 
தங்களிடத்தில்‌ வேலை பார்க்கிற 
எபிரெயர்களை சுயாதீனராக 
அனுப்பிவிடுகிறார்கள்‌. யூதாவின்‌ மனுஷர்‌ 
எல்லோருமே எபிரெயர்களை உடன்‌ 
படிக்கையை மீறி நீண்ட காலத்திற்கு 
அடிமைகளாக வைத்திருந்த பாவத்திற்காக 
மனந்திரும்புகிறார்கள்‌. அவர்களை விடுதலை 
பண்ணுவதாகவும்‌, இதுபோன்ற பாவத்தை 
செய்வதில்லை என்றும்‌, அவர்கள்‌ 
கர்த்தரோடு உடன்படிக்கை பண்ணுகிறார்கள்‌. 
அவர்கள்‌ தேவனோடும்‌, மற்ற எபிரெயரோடும்‌ 
இந்த உடன்படிக்கையை 
உறுதிபண்ணுகிறார்கள்‌. 


கர்த்தருடைய 





i FTE 
WEFT 


இது ஒரு முக்கியமான உடன்படிக்கை. 
யூதாவின்‌ மனுஷரும்‌ எருசலேமின்‌ குடிகளும்‌ 
கர்த்தருடைய பரிசுத்தமான ஆலயத்திலேயே 
இந்த உடன்படிக்கையை பண்ணுகிறார்கள்‌. 
கர்த்தருடைய சமுகத்திற்கு முன்பாக. 
உடன்படிக்கை உறுதிபண்ணப்படுகிறது. 


யூதாவின்‌ மனுஷரும்‌ எருசலேமின்‌ 
குடிகளும்‌ கர்த்தருடைய ஆலயத்திலே, 
கர்த்தருடைய முகத்திற்கு முன்பாக 
உடன்படிக்கை பண்ணி, அதை ஒரு 
முக்கியமான அடையாளத்தினால்‌ 
உறுதிபண்ணுகிறார்கள்‌. அவர்கள்‌ ஒரு 
கன்றுக்குடியை இரண்டாகத்‌ துண்டித்து, 
கன்றுக்குட்டிகளின்‌ துண்‌! 
குடந்துபோகிறார்கள்‌ (எரே 34:18,19). 


தாங்கள்‌. கர்த்தரோடு 
உடன்படிக்கையில்‌ மீறாமல்‌: 

என்பது இதன்‌ அடையாளமாகும்‌ 
அவர்கள்‌ மீறி நடந்தால்‌ 
அவர்களை இரண்டாகத்‌ 

குன்றுக்குட்டியைப்போல ஆக்குவார்‌. 
கர்த்தருக்கு முன்பாக நாங்கள்‌ செய்து, 
கொண்ட. உடன்படிக்கையை. மீறினால்‌, 
கர்த்தர்‌ தங்களை எப்படி தண்டிப்பார்‌ என்பது 


செய்த 
இருப்போம்‌ 

கர்த்தர்‌ 
தண்டித்த 


உண்மையுள்ளவர்களாயிருக்கிறார்கள்‌. 
எபிரெய அடிமைகள்‌ தங்களிடத்தில்‌ 
ஆறுவருஷம்‌ அடிமையாகமிருந்தபின்பு, 
அவர்களை குயாதீனராக 
அனுப்பிவிடுகிறார்கள்‌ 


யூதாவின்‌ மனுஷர்‌ கர்த்தருக்கு 
கீழ்ப்படிந்து உடன்படிக்கை பண்ணும்போது 
கல்தேயர்கள்‌ எருசலேமைச்‌ சுற்றிலும்‌ 
முற்றிக்கைப்போட்டிருக்கிறார்கள்‌. 
வாசற்படியில்‌ ஆபத்து காத்திருக்கிறது. 
ஆனாலும்‌ அவர்கள்‌ கர்த்தருக்கு முன்பாக 
உடன்படிக்கை செய்து. கர்த்தருக்கு 
கீழ்ப்படிகிறார்கள்‌. 

கர்த்தரோடு 
),  தங்களிடத்தில்‌ 
ஆறுவருஷம்‌ அடிமையாயிருந்த ம்‌ 


ண்‌ மனுஷருக்கு கிடைக்கிறது. 


வரை! 
பட்டணங்களை 


(ம்‌ பாபிலோன்‌ ராஜா 
முற்றிக்கையிட்டிருந்தான்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


உடன்படிக்கை 
பிரமாணங்களுக்கு 
பாபிலோன்‌ ராஜா 
முற்றிக்கையை விலக்கிவிட்டு, எருசலேமை 
விட்டுப்போய்விடுகிறான்‌. முற்றிக்கை 
தளர்த்தப்படுகிறது. யூதர்கள்‌ செய்த 
நன்மையான காரியத்தினிமித்தமாய்‌, 
அவர்களை நோக்கி வந்த தீமைகள்‌ 
அவர்களைவிட்டு விலகிப்போயிற்று. 
தங்களை நெருங்கி வந்த ஆபத்து 
தங்களைவிட்டு நீங்கிப்போனவடன்‌,, 
யூதாவின்‌ மனுஷர்‌ கர்த்தரோடு பண்ணின 
உடன்படிக்கையை மீறுகிறார்கள்‌. 
கர்த்தருடைய முகத்திற்கு முன்பாக 
மாறாட்டம்பண்ணுகிறார்கள்‌. கர்த்தருடைய 
நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்குகிறார்கள்‌. 
“நீங்கள்‌ அவனவன்‌ விடுதலையாகவும்‌. 
சுயாதீனராகவும்‌ அனுப்பிவிட்ட தன்‌ 
வேலைக்காரனையும்‌ தன்‌ வேலைக்காரியையும்‌ 
திரும்ப அழைத்து வந்து, அவர்களை 
உங்களுக்கு வேலைக்காரரும்‌ 
வேலைக்காரிகளுமாயிருக்கும்படி 
அடிமைப்படுத்தினீர்கள்‌" (எரே 34:16) 
கர்த்தர்‌ யூதாவின்‌ மனுஷரைப்‌ 


சொல்லுகிறார்‌ 

ன்‌ நிமித்தமாய்‌ எருசலேமைவிட்டு 

வின்‌ ப மலிகோனின்‌ ராஜாவும்‌, 
ய சேனையும்‌ எருசலேமுக்கு 

விரோதமாக மறுடியும்‌ திரும்பி வந்து. 

அதை முற்றிக்கைப்போடுவார்கள்‌ 
யூதாவின்‌ 


சிதேக்கியாவையும்‌ 
பிரபுக்களையும்‌ அவர்கள்‌ 


என்று 
பார்த்து, 


ராஜாவாகிய 


அவனுடைய 
சத்துருக்களின்‌ 


p ல்‌ 
உங்களை விட்டுப்பேர்ந்துபோன பாபிலோன்‌ 
ராஜாவினுடைய சேனைகளின்‌ கையிலும்‌ 
ஒப்புக்கொடுப்பேன்‌. இதோ, நான்‌ 
கட்டளைகொடுத்து, அவர்களை இந்த 
.. திரும்பப்பண்ணுவேன்‌; 

விரோதமாக 


அக்கினியால்‌ சுட்டெரிப்பார்கள்‌: 
பட்டணங்களையும்‌, ஒருவரும்‌ 
குடியிராதபடிப்‌ பாழாய்ப்போகப்பண்ணுவேன்‌" 
என்று கர்த்தர்‌ உரைக்கிறார்‌ (எரே 34:21,22). 





i FTE 
TT 


'௬ுசலேமுக்கு 
விரோதமாக ராப்‌ லபரத 
எகிப்தின்‌ ராஜாவாகிய பார்வோன்‌. 
தன்னுடைய சேனையை  கல்தேயருக்கு 
விரோதமாக அனுப்புகிறான்‌. இதனால்‌ 
கல்நேயர்கள்‌ எருசலேமை 
முற்றிக்கைமிடுவதை தற்காலிகமாக 
விலக்கிக்கொள்கிறார்கள்‌. 

பார்வோனின்‌ சேனையோவென்றால்‌, 
புறப்பட்டது: 


நீங்கிப்போனார்கள்‌” (எரே 37:5). 


யூதாவின்‌ மனுஷர்‌ 
பண்ணிய உடன்படிக்கையை 
முறித்துப்போடுகிறார்கள்‌ அவர்கள்‌ 
மாறாட்டம்பண்ணி, கர்த்தருடைய நாமத்தை 
பரிசுத்தக்குலைச்சலாக்குகிறார்கள்‌. 
சுயாதீனராக அனுப்பிவிட்ட தங்கள்‌ 
வேலைக்காரனையும்‌  வேலைக்காரியையும்‌: 
திரும்ப அழைத்து வந்து, அவர்களை 
தங்களுக்கு மறுபடியும்‌. 
அடிமைப்படுத்துகிறார்கள்‌. 


கர்த்தர்‌ பரிகத்தமானவர்‌. 
அவருடைய நாமம்‌ பரிசுத்தமானது. கர்த்தர்‌ 
தம்முடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்க 
அனுமதிக்கமாட்டார்‌. கர்த்தர்‌ 
மியாசம்பண்ணவெட்டார்‌ 
சுபாவத்தை நாம்‌ அறிந்துகொள்ளவேண்டும்‌. 
யாரும்‌ நம்மை வஞ்சித்துவிடாதவாறும்‌, 
மோசம்போக்கிவிடாதவாறும்‌ 
எச்சரிப்போடிருக்கவேண்டும்‌. 

ஒரு சிலர்‌ 
வஞ்சித்துவிட்டதாகவும்‌, 
ஏமாற்றிவிட்டதாகவும்‌ 
இதனால்‌ தங்க 
கிடைத்திருப்பதாகவும்‌ 


நினைக்கிறார்கள்‌. 
ளுக்கு லாபம்‌ 

சொல்லுகிறார்கள்‌. 
வேறு சிலரோ தங்கள்‌ இருதயத்தில்‌ 

;வதுமாய்க்‌ குணப்படாமல்‌ ஓரளவு 
மாத்திரம்‌ குணப்பட்டு, பக்தியின்‌ வேஷத்தைத்‌ 
தரித்துக்கொள்கிறார்கள்‌. தங்களை 
மகாபரிசுத்தவான்கள்போல காண்பித்துக்‌ 
கொள்கிறார்கள்‌. கர்த்தரை ஏமாற்ற 
நினைக்கிறவர்கள்‌ தங்களைத்‌ தாங்களே 
ஏமாற்றிக்கொள்கிறார்கள்‌. கர்த்தரை வஞ்சிக்க 
நினைக்கிறவர்கள்‌ தங்கள்‌ ஆத்துமாக்களை 
வஞ்சிக்கிறார்கள்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யூதாவின்‌ மனுஷரும்‌ எருசலேமின்‌ 
குடிகளும்‌ தங்களிடத்திலுள்ள எபிரெய 
வேலைக்காரர்களை, அவர்கள்‌ ஆறுவருஷம்‌ 
அடிமையாயிருந்த பின்பு அவர்களை 
சுயாதீனராக அனுப்பிவிடவில்லை. 
இதனால்‌ கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு 
யூதாமனுஷர்மேல்‌ வருகிறது. 
நீங்கள்‌ 

சகோதரனுக்கும்‌ 
அயலானுக்கும்‌. 
கூறினவிஷயத்தில்‌ 
கேளாமற்போனீர்களே 
உங்களைப்‌ ட்‌ 
நோய்க்கும்‌, 
கொடுக்கிற விடுதலையை 
கூறுகிறேன்‌: பூமியின்‌ ராஜ்யங்களிலெல்லாம்‌ 
அலைகிறதற்கும்‌ உங்களை 
ஒப்புக்கொடுப்பேன்‌"' என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 

யூதர்கள்‌ 
வேலைக்காரர்களுக்கு 
அறிவிக்கவில்லை. ஆனால்‌ கர்த்தரோ 
யூதாவின்‌ மனுஷரை தம்மிடத்திலிருந்து 
விடுவித்து வெளியேற்றிவிடுகிறார்‌. அவர்கள்‌ 
இனிமேல்‌ கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய 
முடியாது. அவர்களால்‌ கர்த்தரை சேவிக்க 
முடியாது. கர்த்தருடைய 
பராமரிப்பும்‌ அவர்களுக்கு 
கிடைக்காது. யூதாவின்‌ மனுஷர்‌ கர்த்தரோடு 
பண்ணிய உடன்படிக்கையை மீறுகிறார்கள்‌. 
இதன்‌ நிமித்தமாய்‌ அவர்கள்‌ கர்த்தரைவிட்டு 
விலகிப்போகிறார்கள்‌. கர்த்தரும்‌ அவர்களை 
விட்டு விலகிப்போய்விடுகிறார்‌. 


அவனவன்‌. 
அவனவன்‌. 


(எரே 3417) 
தங்கள்‌ எபிரெய 
விடுதலையை 


கர்த்தர்‌ அவர்களுக்கு மூன்று 
விதமான தண்டனைகளைக்‌ கொடுக்கிறார்‌. 
பட்டயம்‌. கொள்ளைநோய்‌, பஞ்சம்‌ ஆகிய 
மூன்று வாதைகளில்‌, அவர்கள்‌ ஏதாவது 
ஒரு வாதையைத்‌ தெரிந்துகொள்ளலாம்‌, 
இம்மூன்றுமே அவர்களுக்கு தேவனுடைய 
நியாயத்தீர்ப்பாக வந்திருக்கிறது. தாங்கள்‌ 
ஏற்கெனவே சுயாதீனராக விடுதலை செய்து 
அனுப்பிய எபிரெய வேலைக்காரர்களை, 
அவர்கள்‌ திரும்பவும்‌ அழைத்து வந்து, 
அவர்களை அடிமைப்படுத்தினார்கள்‌. இதன்‌ 
ய்‌ கர்த்தர்‌ யூதாவின்‌ 
ன்‌ ராஜ்யங்களிலெல்லாம்‌. 
ஒப்புக்கொடுக்கிறார்‌. 
யூதாவின்‌ மனுஷர்‌ அந்நிய தேசங்களிலே 
அடிமைகளாயிருப்பார்கள்‌. 





ழ்‌ ளா 
யாய 


இரண்டாகத்‌ துண்டித்து. அதன்‌ நடுவாகக்‌ 
கடந்துபோனார்கள்‌. தாங்கள்‌ உடன்‌ 
படிக்கையில்‌ உண்மையுள்ளவர்களாயிருப்போம்‌. 
என்பதற்கு அடையாளம்‌. ஆனால்‌ 
அவர்களோ தங்கள்‌ உடன்படிக்கையில்‌ 
உண்மையுள்ளவர்களாயிருக்கவில்லை. 


முகத்திற்கு முன்பாக 
யூதாவின்‌ 


கர்த்தருடைய 
பண்ணின உடன்படிக்கையை 
மனுஷர்‌ மீறிவிடுகிறார்கள்‌. இதனால்‌ 
கர்த்தரும்‌ யூதாவின்‌ மனுஷரை 
பாதுகாக்காமல்‌, பராமரிக்காமல்‌ அவர்களை 
கைவிட்டுவிடுகிறார்‌. கர்த்தர்‌ அவர்களை 
இரண்டாகத்‌ துண்டித்த கன்றுக்குட்டியைப்‌ 
போல்‌ ஆக்கிவிடுகிறார்‌ 


யூதாவின்‌ மனுஷர்‌ எல்லோருமே. 
கர்த்தருக்கு விரோதமாகப்‌ பாவம்‌ 
செய்தார்கள்‌. இதன்‌ நிமித்தமாய்‌ அவர்கள்‌ 
எல்லோருக்கும்‌ பொதுவான அழிவு வரும்‌. 

'கன்றுக்குட்டியின்‌ துண்டுகளின்‌ 
நடுவே கடந்துபோன யூதாவின்‌ 
பிரபுக்களையும்‌, எருசலேமின்‌ பிரபுக்களையும்‌, 
பிரதானிகளையும்‌, ஆசாரியர்களையும்‌. 
நேசத்தின்‌ சகல ஜனங்களையும்‌ அப்படிச்‌ 
செய்து, நான்‌ அவர்களை அவர்கள்‌ 
சத்துருக்களின்‌ கையிலும்‌, அவர்கள்‌ 
பிராணனை வாங்கத்தேடுகிறவர்களின்‌ 
கையிலும்‌ ஒப்புக்கொடுப்பேன்‌; அவர்களுடைய 
பிரேதம்‌ ஆகாயத்தின்‌ பறவைகளுக்கும்‌. 
பூமிமின்‌ மிருகங்களுக்கும்‌ இரையாகும்‌" 
(எரே 342920) என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 
தி மனுஷர்‌ மறுபடியும்‌ தங்கள்‌ 

நற்கு திரும்புகிறார்கள்‌. அவர்கள்‌ 
கர்த்தரோடு பண்ணிய உடன்படிக்கையை 
மீறுகிறார்கள்‌. கர்த்தர்‌ அவர்களுடைய 
பாவங்களுக்கு ஏற்ற தண்டனையைக்‌: 
கொடுக்கிறார்‌. கல்தேயர்‌ யூதாவின்‌. 
பட்டணங்களைவிட்டு விலகிப்போனார்கள்‌. 
கர்த்தர்‌ அவர்களை மறுபடியும்‌ 
அழைத்துக்கொண்டு. வருவதாகச்‌ 
சொல்லுகிறார்‌. கல்தேயர்கள்‌ திரும்பி வந்து 
யூதாவின்‌ பட்டணங்களுக்கு விரோதமாய்‌ 
மறுபடியும்‌ முற்றிக்கையிடுவார்கள்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இதோ, நான்‌ கட்டளைகொடுத்து. 
அவர்களை இந்த நகரத்துக்குத்‌ 
திரும்ப்பண்ணுவேன்‌; அவர்கள்‌ அதற்கு 
விரோதமாக யுத்தம்பண்ணி, அதைப்பிடித்து, 
அதை... அக்கினியால்‌ சட்டெரிப்பார்கள்‌;: 
யூதாவின்‌ பட்டணங்களையும்‌, ஒருவரும்‌ 
அவைகளில்‌ குடியிராதபடிப்‌ 
பாழாய்ப்போகப்பண்ணுவேன்‌" என்று கர்த்தர்‌ 
உரைக்கிறார்‌ (எரே 34:22). 


யூதாவின்‌ மனுஷர்மீதும்‌, எருசலேமின்‌. 
சூக்தம்‌ தேவனுடைய நியாயத்தீர்ப்பு 
வரும்போது. யூதாவின்‌ ராஜாவாகிய 
சிதேக்கியாவின்மீதும்‌, அவனுடைய 
பிரபுக்கள்மீதும்‌ கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு 
வரும்‌. “யூதாவின்‌ ராஜாவாகிய 
சிதேக்கியாவையும்‌ அவனுடைய 
பிரபுக்களையும்‌ சத்துருக்களின்‌ 
பிராணனை 
கையிலும்‌, 
உங்களை விட்டுப்பேர்ந்துபோன பாபிலோன்‌ 
ராஜாவினுடைய சேனைகளின்‌ கையிலும்‌ 
ஒப்புக்கொடுப்பேன்‌" (எரே 34:21) என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


அவர்கள்‌ 


நாம்‌. வாக்குப்பண்ணின 
காரியங்களிலிருந்து வெிப்போகுப்போது 
கர்த்தரும்‌, நமக்கு வாக்குய்ண்ணின்‌ [ந 
காரியங்களை ம்‌ 
விலக்கிவிடுகிறார்‌. 
“புனிதனுக்கு நீர்‌ புனிது 
மாறுபாடுள்ளவனுக்கு நீர்‌ 
படுகிறவராகவும்‌ தோன்றுவீர்‌” (சங்‌ 18:26). 





f= al 
TT 


யூதாவின்‌ மனுஷர்‌ தங்கள்‌ பாவங்களை 
உணரவேண்டும்‌ தங்களுடைய 
பாவங்களுக்கு அவர்கள்‌ மனந்திரும்ப 
வேண்டும்‌. கர்த்தர்‌ அவர்களுடைய 
பாவங்களை உணர்த்துவதற்கு பல்வேறு 
கையாளுகிறார்‌. கனக்க. 

கீழ்ப்படியாமல்‌. 
கர்த்க்க்கு கிழியமலிககை 
தேவனுடைய கோபம்‌ 


பிரசங்கம்பண்‌ ணுகிறார்கள்‌ 


ஜனங்கள்‌ தங்கள்‌ பாவங்களில்‌ 
தொடர்ந்து நிலைத்திருந்தால்‌, தங்கள்‌ 
பாவங்களுக்கு மனந்திரும்பாமல்‌ கர்த்தருக்கு 
விரோதமாக தொடர்ந்து கலகம்பண்ணினால்‌ 
அவர்களுடைய முடிவு எப்படியிருக்கும்‌ 
என்பதையும்‌ தீர்க்கதரிசிகள்‌ அவர்களுக்கு 
விவரித்து சொல்லுகிறார்கள்‌. 


யூதாவின்‌ மனுஷரும்‌ 

கர்த்தருடைய 
ஈடுக்காமலும்‌, 
ய்ய 
இருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ கர்த்தருடைய 
வார்த்தைக்கு முக்கியத்துவம்‌ கொடுத்து 
கர்த்தரை கனம்பண்ணவில்லை. 

ரேகாபியரின்‌ குடும்பத்தார்‌, 
அவர்களுடைய முன்னோராகிய யோனதாபின்‌ 
வார்த்தைக்கு செவிகொடுத்து, இந்நாள்‌ 
res அதற்கு கீழ்ப்படிந்து வருகிறார்கள்‌ 

யூதர்களோ கர்த்தருடைய 

கைக்கு அவருடைய ஊழியக்காரரின்‌' 
வார்த்தைக்கும்‌ செவிகொடாமலும்‌, 
கீழ்ப்படியாமலும்‌ இருக்கிறார்கள்‌ 
(எரே 3512-15). 


எருசலேமின்‌ 
வார்த்தைக்கு 
அவருடைய 
கீழ்ப்பியாமலும்‌ 


கரக 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


கீழ்ப்படியாமையினி 
நியாயத்தீர்ப்புகள்‌ 


யூதர்களுடைய 

மித்தமாய்‌ தேவனுடைய 
அவர்கள்மேல்‌ வரும்‌ என்று எரேமியா 
கர்த்தருடைய வார்த்தையை தீர்க்க 
தரிசனமாய்ச்‌ சொல்லுகிறார்‌ (எரே 35:16,17). 
ரேகாபியர்கள்‌ தங்களுடைய முன்னோருக்கு 
கீழ்ப்படிந்து ஜீவிப்பநினால்‌ தேவனுடைய 
ஆசீர்வாதம்‌ அவர்கள்மேல்‌ தங்கியிருக்கும்‌. 
( 351 


திராட்சரசம்‌ 
குடிக்கிற தில்லை 
எரே 35:1-11 


எரே 85:1. யோசியாவின்‌ குமாரனாகிய 
யோயாக்கீம்‌ என்னும்‌ யூதா ராஜாவின்‌. 
நாட்களில்‌ எரேமியாவுக்குக்‌ கர்த்தரால்‌ 
உண்டான வார்த்தை: 


எரே 955. நீ 
வீட்டுக்குப்‌ போய்‌, அவர்களோடே, 
பேசி, அவர்களைக்‌ கர்த்தருடைய 
ஆலயத்தின்‌ அறைகளில்‌ ஒன்றிலே 
அழைத்துவந்து, அவர்களுக்குத்‌ 
திராட்சரசம்‌ குடிக்கக்‌ கொடு என்றார்‌. 


எரே 955. 

அபசினியாவின்‌' 
எரேமியாவுக்கு மகனான 
யசினியாவையும்‌, அவனுடைய 
சகோதரரையும்‌, அவனுடைய குமாரர்‌ 
எல்லாரையும்‌, ரேகாபியருடைய 
குடும்பத்தார்‌ அனைவரையும்‌ அழைத்து; 
எரே 35:4. கர்த்தருடைய ஆலயத்திலே 
யிரபுக்களூடைய அறையின்‌ அருகேயும்‌, 
வாசலைக்காக்கிற கல்லூமின்‌' 
குமாரனாகிய மாசெயாவினுடைய 
அறையின்மேலுமுன்ன இத்தலியாவின்‌' 
குமாரனும்‌ தேவனுடைய 
மனுஷனுமாகிய ஆனான்‌ என்னும்‌. 
புத்திரருடையஅறையிலே அவர்களைக்‌ 
கூட்டிக்‌ கொண்டுவந்து, 


ரேகாபியருடைய 


அப்பொழுது நான்‌ 
குமாரனாகிய 


எரே 955. 
நிரப்பப்பட்ட 


திராட்சரசத்தினால்‌ 
குடங்களையும்‌ 
கிண்ணங்களையும்‌ ரேகாபியருடைய 
குடும்பத்தைச்‌ சேர்ந்த புத்திரரின்‌ 
முன்னே வைத்து, அவர்களை நோக்கி: 
திராட்சரசம்‌ குடியுங்கள்‌ என்றேன்‌. 





f= FTE 
TT 


நம்முடைய மாம்சத்திலும்‌ ஆவியிலும்‌ 
உண்டான எல்லா அசசியும்‌ நீங்க, 
நம்மை சுத்திகரித்துக்கொள்வதே மெய்யான 
பரிசுத்தமாகுதல்‌. 


இப்படிப்பட்ட வாக்குத்த, 
நமக்குஉண்டாயிருக்கிறபடியினால்‌, 
பிரியமானவர்களே, மாம்சத்திலும்‌ 
ஆவிமிலும்‌ உண்டான எல்லா அசுசியும்‌ 

, நம்மைச்‌ சுத்திகரித்துக்கொண்டு, 
பரிசுத்தமாக்குதலை தேவபயத்தோடே 
பூரணப்படுத்தக்கடவோம்‌”" (2கொரி 7:1 


“உங்களைக்‌ கழுவிச்‌ சுத்திகரியுங்கள்‌:: 
உங்கள்‌ கிரியைகளின்‌ பொல்லாப்பை என்‌ 
கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு, 
தீமைசெய்நலை விட்டு ஒயங்கள்‌" 
(ஏசா 146) 


£த்தங்கள்‌ 


நன்மைசெய்யப்‌ படுங்கள்‌: 
நியாயத்தைத்‌ தேடுங்கள்‌; ஒடுக்கப்பட்டவனை 
திக்கற்றப்பிள்ளையின்‌ 
விதவையின்‌ வழக்கையும்‌ 

விசாரியுங்கள்‌" (ஏசா 1:17). 


பவழக்காடுவோம்‌.. வரு்கள்‌ 
கர்த்‌ ல்லுகிறார்‌ 
பாவங்கள்‌ சவவ்றிகக்னம்‌ உறைந்த 
மழையைப்போல்‌ வெண்மையாகும்‌: அவைகள்‌ 
இரத்தாம்பரச்‌ சிவப்பாயிருந்தாலும்‌ 
பஞ்சைப்போலாகும்‌" (ஏசா 148), 


என்று 
வ 


மோசே ஆரோனையும்‌ டைய 
குமாரரையும்‌ எ தனணிர்னான்‌ பன்னா 
அவர்களுக்கு பரிசுத்த வஸ்திரங்களை 
தரிக்கவேண்டும்‌. 

கர்த்தர்‌ மோசேயை நோக்கி, 
ஆரோனையும்‌ அவருடைய குமாரரையும்‌ 
தண்ணீரினால்‌ கழுவி, அந்த வஸ்திரங்களை 
எடுத்து, ஆரோனுக்கு உள்சட்டையையும்‌, 
ஏபோத்தின்‌ கீழ்‌ அங்கியையும்‌, ஏபோத்தையும்‌, 
மார்ப்பதக்கத்தையும்‌ தரித்து, ஏபோத்தின்‌ 
விசித்திரமான கச்சையையும்‌ அவனுக்குக்‌. 
கட்டி, அவன்‌ தலையிலே பாகையையும்‌ 
வைத்து, பரிசுத்த கிரீடத்தைப்‌ பாகையின்மேல்‌ 
தரிக்கவேண்டும்‌” (யாத்‌ 29:55) 
என்று சொல்லுகிறார்‌. 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


மேலும்‌, “ஆரோனுடைய 
சேரப்பண்ணி, ஆசாரிய 
அவர்களுக்கு நித்திய 
இருக்கும்படி, அவர்களுக்கும்‌ 
உடுத்துவாயாக, ஆரோனுக்கும்‌ 
குமாருக்கும்‌ இடைக்கச்சைகளைக்‌ 
அவன்‌  குமாரருக்குக்‌  குல்லாக்களையும்‌ 
தரித்து, இப்படியே ஆரோனையும்‌ அவன்‌ 
குமாரரையும்‌ பிரதிஷ்டைபண்ணுவாயாக" 
யாத்‌ 29:89) என்றும்‌ கர்த்தர்‌ 


சொல்லுகிறார்‌. 


ஆசாரிய ஊழியம்‌ 
அவருடைய குமாரருக்கும்‌ 
கட்டளையாகமிருக்கும்‌ என்று 
சொல்லுகிறார்‌. இதுபோல 
காரியங்களும்‌ கர்த்தருடைய 
கட்டளையாயிருக்கிறது. அதன்‌ 
வருமாறு : 


1. பஸ்கா 


குமாரரச்‌ 


ஆரோனுக்கும்‌ 
கர்த்தர்‌ 
வேறு சில 
நித்திய 


விவரம்‌ 


(யாத்‌ 12:14,24) 


2. புளிப்பில்லா' 
(யாத்‌ 12:17) 


அப்பப்பண்டிகை 


3. நித்திய விளக்கு 
லேவி 24:3) 


(யாத்‌ 2721; 


நிர்வாணம்‌ 


ஆசாரியருடைய 
மூடப்படுதல்‌ (யாத்‌ 28:43) 


ஆசாரியத்துவம்‌ 
299; 


(யாத்‌ 
யாத்‌ 4015) 


ஏறெடுத்துப்‌ படைக்கும்‌. 
யாத்‌ 29:28; லேவி 
எண்‌ 18:8, 11, 19) 


படைப்பு 
10:15; 

பலிகள்‌ (யாத்‌ 29:42) 

தூபம்‌ எரிதல்‌ (யாத்‌ 30:9) 


பலிபீடத்தில்‌ 
(யாத்‌ 30:10) 


ஊழியம்‌ செய்வதற்கு முன்பாகச்‌ 
சரீரங்களைக்‌ கழுவுதல்‌ (யாத்‌ 30:21) 


பாவநிவாரண பலி 


பரிசுத்த 
(யாத்‌ 30:31) 


அபிஷேகத்தைலம்‌ 


தேவனுக்கும்‌, இஸ்ரலேலருக்கும்‌ 
நடுவில்‌ ஒய்வநாள்‌ நித்திய 
உடன்படிக்கையின்‌ 
(யாத்‌ 3116-17), 


அடையாளம்‌. 





i FTE 
TT 


எரே 356. அதற்கு அவர்கள்‌: 
நாங்கள்‌ திராட்சரசம்குடிக்கிறதில்லை; 
ஏனென்றால்‌, ரேகாபின்‌ குமாரனாகிய. 
எங்களுடைய தகப்பன்‌ யேனதாப்‌, 
நீங்கள்‌ பரதேசிகளாய்த்‌ தங்குகிற 
தேசத்தில்‌ தீடித்திருக்கும்படிக்கு, 


எரே 957. நீங்களும்‌ உங்கள்‌ 
பின்னைகளும்‌ என்றென்றைக்கும்‌. 
திராட்சரசம்‌ குடியாமலும்‌, வீட்டைக்‌ 
கட்டாமதூம்‌, விதையை விதையாமலும்‌, 
திராட்சு த்தோட்டத்தை நாட்டாமலும்‌, 
அதைக்‌ கையானாமலும்‌, உங்களுடைய 
எல்லா நாட்களிலும்‌ கூடாரங்களிலே. 
குடியிருப்பீர்கனாக என்று 
எங்களுக்குக்கட்டனையிட்டார்‌. 


எரே 35:8. அப்படியே எங்களுடைய 
எல்லா நாட்களிலும்‌ நாங்களும்‌ எங்கள்‌ 
ஸ்திரீகளும்‌ எங்கள்‌ குமாரரும்‌ 
எங்கள்‌ குமாரத்திகளும்‌ திராட்சரசம்‌ 
குடியாமலூம்‌, 


எரே 35:9. நாங்கள்‌ குடியிருக்க 
வீடுகளைக்‌ கட்டாமலும்‌, ரேகாபின்‌. 
குமாரனாகிய எங்களுடைய தகப்பன்‌ 
யோன தாபின்‌ சத்தத்துக்குக்‌ 
கீழ்ப்படிந்திருக்கிறோம்‌; எங்களுக்குத்‌ 
'திராட்சத்தோட்டமும்வயலும்‌ 
விதைப்பாடுமில்லை. 


எரே 8510. நாங்கள்‌ கூடாரங்களில்‌ 
குடியிருந்து, எங்கன்‌ தகப்பனாகிய 
யோன தாப்‌ எங்களுக்குக்‌ 
கட்டளையிட்டபடி யெல்லாம்‌ 
கீழ்ப்படிந்து செய்து வந்தோம்‌. 

எரே 8511. ஆனாலும்‌ பாபிலோன்‌ 
ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார்‌ 
இந்த தேசத்தில்‌ வந்தபோது, நாம்‌ 
கல்தேயருடைய இராணுவத்துக்கும்‌ 
சீரியருடைய இராணுவத்துக்கும்‌ 
தப்பும்படி. எருசலேமுக்குப்‌ போவோம்‌. 
வாருங்கள்‌ என்று சொன்னோம்‌; 
அப்படியே எருசலேமில்‌ 
தங்கியிருக்கிறோம்‌ என்றார்கள்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு 
உண்டாயிற்று. இந்த வார்த்தை 
யோசியாவின்‌ குமாரனாகிய  யோயாக்கீம்‌ 
என்னும்‌ யூதாராஜாவின்‌ 
உண்டாயிற்று, யோயாக்கீமின்‌ 
காலத்தின்‌ பின்பகுதியில்‌ 
வார்த்தை  எரேமியாவுக்கு 
இக்காலத்தில்‌ பாபிலோன்‌ ராஜாவாகிய 
நேபுகாத்நேச்சார்‌ தன்னுடைய சேனையோடு 
யூதாதேசத்திற்கு. 
வந்திருக்கிறான்‌ (எரே 
சம்பவம்‌ 2இராஜாக்கள்‌ 
எழுதப்பட்டிருக்கிறது. 

அப்பொழுது கர்த்தர்‌ கல்தேயரின்‌ 
தண்டுகளையும்‌, சீரியரின்‌ தண்டுகளையும்‌, 
மோவாபியரின்‌ தண்டுகளையும்‌, அம்மோன்‌ 
புத்திரரின்‌ தண்டுகளையும்‌ அவன்‌ மேல்‌ 
வரவிட்டார்‌: தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய 
ஊழியக்காரரைக்கொண்டு கர்த்தர்‌ சொன்ன 
வார்த்தையின்பியே அவர்‌ அவைகளை 
யூதாவை அழிக்கும்பிக்கு வரவிட்டார்‌” 
(2இராஜா 24:2). 


அவன்‌ நாட்களிலே பாபிலோன்‌ 
ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார்‌ வந்தான்‌; 
யோயாக்கீம்‌ மூன்று வருஷம்‌ அவனைச்‌ 
சேவித்து, பின்பு அவனுக்கு விரோதமாகக்‌ 
கலகம்பண்ணினான்‌ (2இராஜா 243). 

நேபுகாத்நேச்சாருக்கு கீழ்ப்படியாமல்‌ 
கலகம்பண்ணுகிற யூதாவின்‌ மனுஷருக்கு 
விரோதமாக கர்த்தருடைய வார்த்தை 
உண்டாயிற்று. எரேமியா அவர்களுக்கு 
கர்த்தருடைய வார்த்தையைச்‌ சொல்லும்போது, 
ரேகாபியரின்‌ கீழ்ப்பிதலை. ஒர்‌ 
எடுத்துக்காட்டாகச்‌ சொல்லுகிறார்‌. 
யாக்கோபின்‌ வம்சத்தாரில்‌, 
ரேகாபியருடைய வீட்டார்‌ விசேஷித்த 
குணாதிசயங்களேடிருக்கிறார்கள்‌. மற்ற 
யூதாவின்‌ ஜனத்தைப்போலல்லாமல்‌, 
இவர்கள்‌ வித்தியாசமாய்‌ ஜீவிக்கிறார்கள்‌. 

ரேகாபியர்கள்‌ பூர்வத்திலே 
கேனியர்களாகயிருந்தார்கள்‌. “யாபேசில்‌ 
குடியிருந்த கணக்கரின்‌ வம்சங்கள்‌, 
திராத்தியரும்‌ சிமாத்தியரும்‌ சுக்காத்தியருமே; 
ரேகாப்‌ வீட்டாரின்‌ தகப்பனாகிய அம்மாத்தின்‌ 
சந்ததியாரான கேனியர்‌ இவர்களே" 
நாளா 2:55). 





i= FTE 
TT 


தேசத்தில்‌ குடியேறினார்கள்‌. கேனியரின்‌ 
ஒரு குடும்பத்தார்‌ ரேகாபியர்‌ என்று 
அழைக்கப்படுகிறார்கள்‌. 


"மோசேயின்‌ மாமனாகிய கேனியனின்‌ 
புத்திரரும்‌ யூதாவின்‌ புத்திரரோடேகூடப்‌ 
போச்சமரங்களின்‌ 
ஆராத்திற்குத்தெற்கேயிருக்கிற 
வனாந்தரத்திற்கு 'வந்துஜனங்களோடே 
குடியேறினார்கள்‌" (நியா 146. 


“சவுல்‌ கேனியரை நோக்கி: நான்‌ 
அமலேக்கியரோடேகூட உங்களையும்‌ 
வாரிக்கொள்ளாதபடிக்கு, நீங்கள்‌ அவர்கள்‌ 
நடுவிலிருந்து புறப்பட்டு விலகிப்போங்கள்‌:: 
இஸ்ரவேல்‌ எகிப்திலிருந்து வந்தபோது, 
நீங்கள்‌ அவர்கள்‌ எல்லாருக்கும்‌ 
தயவுசெய்தீர்கள்‌ என்றான்‌: அப்படியே 
கேனியர்‌ அமலேக்கியரின்‌ நடுவிலிருந்து 
விலகிப்போனார்கள்‌" (சாமு 15:6). 


சிசெரா கால்நடையாய்க்‌ கேனியனான 
ஏபேரின்‌ மனைவி யாகேலுடைய 
கூடாரத்திற்கு ஓடிவந்தான்‌: அப்பொழுது. 
யாபீன்‌ என்னும்‌ ஆத்சோரின்‌ ராஜாவுக்கும்‌, 
கேனியனான  ஏபேரின்‌ வீட்டுக்கும்‌. 
சமாதானம்‌ உண்டாயிருந்தது' (நியா 47), 


யோனதாப்‌  ரேகாபின்‌ குமாரன்‌. 
தன்னுடைய காலத்தில்‌ யோனதாப்‌ 
ஞானத்தில்‌ சிறந்தவனாகவும்‌, கர்த்தரிடத்தில்‌ 
பத்தியுள்ளவனாகவும்‌ விளங்கினான்‌. 
இஸ்ரவேலின்‌ ராஜாவாகிய வயெகூவின்‌ 
காலத்தில்‌ யோனதாப்‌ பிர சித்திப்பெற்றவன்‌. 


்‌ த்க்‌ இருக்கிறத 
என்றான்‌; அப்படியிருக்கிறதானால்‌, உன்‌ 
கையைத்‌ தா என்று சொன்னான்‌; அவன்‌ 
தன்‌ கையைக்‌ கொடுத்தபோது, அவனைத்‌ 
தன்னிடத்தில்‌ இரதத்தின்மேல்‌ ஏறிவரச்‌ 
சொல்லி, நீ என்னோடே கூடலந்து 
கர்த்தருக்காக எனக்கு இருக்கிற 
பக்திவைராக்கியத்தைப்‌ பார்‌ என்றான்‌; 
அப்படியே இவனை அவன்‌ இரதத்தின்மேல்‌ 
ஏற்றினார்கள்‌” (2இராஜா 10:15]6). 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எரேமியா இங்கு ரேகாபியரை ஓர்‌ 
எடுத்துக்காட்டாகச்‌ சொல்லுகிறார்‌. இவர்கள்‌ 
எரேமியாவுக்கு சுமார்‌ 300 வருஷங்களுக்கு 
முன்பு இஸ்ரவேல்‌ தேசத்தில்‌ வாழ்ந்தவர்கள்‌. 

கர்த்தரிடத்தில்‌ 
அவன்‌ தன்னுடைய 

அவர்களுடைய 


யோனதாப்‌ 
பயபக்தியுள்ளவன்‌. 
பிள்ளைகளுக்கும்‌, 
சந்ததியாருக்கும்‌ ஆவிக்குரிய 
பிரமாணங்களை கற்றுக்கொடுத்தார்‌. 
அவர்கள்‌ தாங்கள்‌ பரதேசியாய்த்‌ தங்குகிற 
தேசத்தில்‌, யோனதாப்‌ தங்களுக்கு சொன்ன 
கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து, 
ஜீவிக்கவேண்டும்‌. 

யோனதாப்பின்‌ கட்டளையில்‌ இரண்டு 
அம்சங்கள்‌ உள்ளன. வயாவன: 1 
அவர்கள்‌ திராட்சரசம்‌ குடிக்கக்கூடாது. 2. 
அவர்கள்‌ தங்களுக்கு வீடுகளைக்‌ கட்டாமல்‌ 
கூடாரங்களில்‌ குடியிருக்கவேண்டும்‌. 

நசரேயர்கள்‌ திராட்ரசம்‌ குடிப்பதில்லை. 
யோனதாப்பின்‌ கட்டளைகளும்‌ நசரேயரின்‌ 
விரதத்திற்கு ஏற்ற கட்டளைகளாயிருக்கிறது. 
பூதாலின்‌ மனுஷரில்‌ அநேகர்‌ திராட்சரம்‌ 
தங்களுடைய சரீர 
கெடுத்துக்கொண்டார்கள்‌. 
புத்தி 


குடித்து, 
ஆரோக்கியத்தைக்‌ 
மதுபானம்‌ அருந்துகிறவர்களுக்கு 
தெளிவாயிருக்காது, 


கர்த்தருக்காக ஜீலிக்கிறவர்கள்‌ 
தங்களைத்‌ தாங்களே வெறுக்கவேண்டும்‌. 
தங்களுடைய மாம்சத்தின்‌ இச்சைகளை 
நிறைவேற்றவேண்டுமென்று ஆசைப்படாமல்‌, 
கர்த்தருடைய சித்தத்தையும்‌ விருப்பத்தையும்‌ 
நிறைவேற்றுவதற்கு பிரயாசப்பட வேண்டும்‌. 


தீமோத்தேயு தன்‌ சரீரத்தில்‌ 
பலவீனமாயிருந்தார்‌. பவுல்‌ தீமோத்தேயுவிடம்‌ 
“நீ இனிமேல்‌ தண்ணீர்‌ மாத்திரம்‌ குடியாயல்‌, 
உன்‌ வமிறநற்காகவம்‌, உனக்கு அடக்க 
நேரிடுகிற பலவீனங்களுக்காகவும்‌, கொஞ்சம்‌ 
திராட்சரசமும்‌ கூட்டிக்கொள்‌" (தீமோ 5:23) 
சொன்னார்‌. இதுபோன்ற 
சந்தர்ப்பங்களில்‌ மாத்திரமே. 
பருகுவதை பவல்‌ 
அனு மற்றடி மதுபானம்‌ 
குடித்து வெறித்திருப்பதை அப்போஸ்தலர்‌ 
பவுல்‌ அங்கீகரிப்பதில்லை. 





f= FTE 
TT 


ரேகாபியர்கள்‌ தாங்கள்‌ பரதேசிகளாய்‌ 
தங்குகிற தேசத்தில்‌, தங்களுக்கு வீட்டைக்‌ 
கட்டக்கூடாது. தங்களுடைய எல்லா 
நாட்களிலும்‌ கூடாரங்களில்‌ குடியிருக்க 
வேண்டும்‌ (எரே 35:7). வீட்டைக்கட்டாமல்‌ 
கூடாரத்தில்‌ குடியிருப்பது. சுயத்தை 
வெறுக்கும்‌ செயல்‌. கூடாரங்கள்‌ வசதியான 
குடியிருப்புக்களல்ல. சமுதாயத்தில்‌ 
கூடாரங்களுக்கு உயர்வான அந்தஸ்துமில்லை. 
ஏழை  எளியவர்களும்‌, தரித்திரர்களும்‌ 
கூடாரங்களில்‌ குடியிருப்பார்கள்‌. 
ரேகாபியர்கள்‌ மனுஷருக்கு முன்பாகவும்‌, 
கர்த்தருக்கு முன்பாகவும்‌ தங்களைத்‌ 
தாழ்த்துவதற்கு அடையாளமாக 
கூடாரங்களில்‌ குடியிருக்கிறார்கள்‌. 


பனிகாலத்தில்‌  கூடாரத்திற்குள்ளே 
குளிர்‌ அதிகமாயிருக்கும்‌. ரேகாபியர்கள்‌ 
குளிரைத்‌ தாங்கிக்கொள்ளவேண்டும்‌. 
வெளியேயுள்ள இயற்கையான சீதோஷ்ண 
நிலையை தாங்கிக்கொள்ளும்‌ வண்ணமாக, 
ரேகாபியர்கள்‌ தங்களுடைய சரீரத்தின்‌ 
ஆரோக்கியத்தைக்‌ காத்துக்கொள்ள 
வேண்டும்‌. 

கூடாரங்கள்‌ நிலையான 
வாசஸ்தலமல்ல. அவற்றை ஓரிடத்திலிருந்து 
மற்றொரு இடத்திற்கு எளிதாக பெயர்த்து 
எடுத்துச்‌ செல்லமுடியும்‌. நம்முடைய 
குடியிருப்பு இந்தப்‌ பூமியில்‌ 


ங்கு 
எனிபையாள 
குடிமிருக்கிறார்கள்‌. 
வசதியுள்ளவர்களும்‌, 
கென்று வீடுகள்‌ 
காலத்திற்கு 
போக்கிற்காக குடிமிருப்பார்கள்‌. ரேகாபியரோ 


தங்களுக்‌ 
உள்ளவர்களும்‌ சிறிது 
கூடாரங்களில்‌ பொழுது 


எல்லா நாட்களிலும்‌ 
கூடாரங்களிலே குடியிருக்கவேண்டும்‌. 
கடினமான வாழ்க்கை. வாழ்வதற்கு 
ரேகாபியர்கள்‌ தங்களை  பழக்கிக்கொள்ள 
வேண்டும்‌. 


தங்களுடைய 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ரேகாபின்‌ குமாரனாகிய யோனதாப்‌, 
ரேகாபியர்‌ எல்லோரையும்‌ தன்னிடத்தில்‌ 
அழைத்து, “நீங்கள்‌ பரதேசிகளாய்த்‌ தங்குகிற 
தேசத்தில்‌ நீடித்திருக்கும்படிக்கு, நீங்களும்‌ 
உங்கள்‌ பிள்ளைகளும்‌ என்றென்றைக்கும்‌ 
திராட்சரசம்‌ குடியாமலும்‌, வீட்டைக்‌ 
கப்டாமலும்‌, விதையை விதையாமலும்‌, 
திராட்சத்‌ தோட்டத்தை நாட்டாமலும்‌, அதைக்‌ 
கையாளாமலும்‌, உங்களுடைய எல்லா 
நாட்களிலும்‌ கூடாரங்களிலே. 
குடியிருப்பீர்களாக" 35:67) என்று 
கட்டளையிட்டார்‌. 


(எரே 


யோனதாப்‌ 
ப்திரர்களுக்கும்‌. 
பின்சந்ததியாருக்கும்‌ 
கட்டளைகளைக்‌ கொடுத்ததற்கு முக்கியமான 
காரணங்கள்‌ உண்டு. இந்த கட்டளை 
யோனதாபின்‌ ஞானத்தை 
வெளிப்படுத்துகிறது. யோனதாப்‌ மெய்யாகவே 
ரேகாபியரின்‌ வீட்டார்மீது 
கரிசனையேடிருக்கிறார்‌. அவர்களுடைய 
நன்மைகளை நாடுகிறார்‌. ரேகாபியர்கள்‌ 
எல்லோரும்‌ தன்னுடைய கட்டளைகளுக்கு 
கீழ்ப்படியவேண்டுமென்று, யோனதாப்‌ 
அவர்களை உடன்படிக்கை பண்ணச்‌ 
சொல்லவுமில்லை. அவர்களை 
ஆணையிடுமாறு கட்டாயம்பண்ணவுமில்லை. 


யோனதாப்‌ 
ஆலோசனையாகவே 
கட்டளைகளைச்‌ சொல்லுகிறார்‌. 
ஒழுக்க... கட்டுப்பாட்டோடே 
குற்றுக்கொள்ளவேண்டும்‌. தாறுமாறாக 
ஜீவிக்கக்கூடாது. அவர்கள்‌ கர்த்தருக்கு 
பயந்து எளிமையாய்‌ ஜீவிக்கவேண்டும்‌. 
எந்த சூழ்நிலையிலும்‌ அவர்கள்‌ 
கர்த்தரைவிட்டு விலகிப்போய்விடக்கூடாது. 


த்‌ 


ரேகாபியர்கள்‌ 


அவர்களுக்கு 
தன்னுடைய 
அவர்கள்‌ 
ஜீவிக்க 


பாபிலோன்‌ 
நேபுகாத்நேச்சார்‌ 


வந்தார்கள்‌. 

கல்தேயருபை! இராணுவத்திற்கும்‌ 
சீரியருடைய " இராணுவத்திற்குத தப்பும்படி 
எருசலேமுக்குப்போய்‌, அங்கே 
தங்கியிருக்கிறார்கள்‌ (எரே 35:11). அவர்கள்‌ 
எங்கு குடிமிருந்தாலும்‌ அல்லது 
எங்கு பிரயாணம்பண்ணினாலும்‌ 
ஒற்றுமையாயிருப்பது வழக்கம்‌. ரேகாபியரின்‌ 
குடும்பத்தார்‌ எல்லோரும்‌ தங்கள்‌ 
ஒற்றுமையையும்‌ ஒருமைப்பாட்டையும்‌, 
மனஉறுதியையும்‌ காத்துக்கொள்கிறார்கள்‌. 


யூதா 
அப்போது, 





i THE 
TT 


யோனதாபின்‌. முன்னோர்கள்‌. 
தங்களை ஆசாரிய ஊழியத்தில்‌ ஈடுபடுத்திக்‌ 
கொண்டார்கள்‌. தன்னுடைய பின்சந்ததியாரும்‌ 
ஆசாரிய ஊழியத்தில்‌ ஈடுபடவேண்டும்‌ என்று 
யோனதாப்‌ விரும்பினார்‌. 


“மீதியான்‌ தேசத்து ஆசாரியனுக்கு ஏழு 
குமாரத்திகள்‌ இருந்தார்கள்‌: அவர்கள்‌ 
தங்கள்‌ தகப்பனுடைய க்குத்‌ 
தண்ணீர்‌ காப்டும்படிக்கு 
தண்ணீர்‌ மொண்டு, 
நிரப்பினார்கள்‌" (யாத்‌ 2:16). 


ரேகாமிரியன்‌ ம்பத்‌ 
இஸ்ரவேலின்‌ மற்ற வம்சத்தாரோடு கலந்து, 
ஜீலிக்கவேண்டும்‌ என்று மோசே 
விரும்பினார்‌. “ந எங்களோட கூட வத்தல்‌ 
செய்தருளும்‌ 
நன்மை 
10:32). 
ரேகாபியரோ 

கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து, இஸ்ரவேலின்‌ 
வம்சத்தாரைப்போல்‌  ஜீவிக்காமல்‌, 
ய்‌ ஜீவித்தார்கள்‌. அவர்கள்‌ 
நகரங்களில்‌ தங்களுக்கு 
க குட்டிக்கொள்ளவில்லை. அவர்கள்‌ 
நாங்கள்‌ தங்குகிற தேசத்தில்‌ 

பரதேசிகளாகவே இருந்தார்கள்‌. 


ரேகாபியர்கள்‌ தங்களுக்கென்று 
சொத்துக்களை சேர்ப்பதில்லை. அவர்கள்‌ 
விதை விதைப்பதில்லை. திராட்சத்தோட்டத்தை 
நாட்டுவதில்லை. அதை கையாளுவதுமில்லை. 
மிகவும்‌ எளிமையான வாழ்க்கை 
வாழ்ந்தார்கள்‌. அவர்கள்‌ தங்கள்‌ 
பிள்ளைகளுக்கு சொத்துக்களை சுதந்தரமாக 
வைந்துப்போவதுமில்லை. தங்களுடைய 
அன்றாட ஜீவனத்திற்காக ஏதாவது வேலை 
செய்வார்கள்‌. கிடைப்பதை புசிப்பார்கள்‌. 
கர்த்தரைத்‌ துதிப்பார்கள்‌. 
ரேகாபியரிடத்தில்‌ மிகுந்த 
மனத்தாழ்மையிருந்தது. அவர்களிடத்தில்‌ 
போதும்‌ என்கிற நல்ல சுபாவமும்‌ இருந்தது. 
மனத்தாழ்மையும்‌, போதும்‌ என்கிற சபாவமுமே. 
மனுஷனுக்கு. மெய்யான பாதுகாப்பு. 
பேராசையும்‌, திருப்தியின்மையும்‌ மனுஷனை 
அழித்துப்போடும்‌. பொறாமை ஒரு 
எலும்பறுக்கி. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


யோனதாப்‌ தன்னுடைய ஞானத்தினால்‌ 
மனுஷருடைய ஜீவியங்களை ஆராய்ந்து 
பார்க்கிறார்‌. அவர்கள்‌ தங்களுக்கு 
வீடுகளைக்‌ கட்டுவதற்கும்‌, திராட்சத்‌ 
தோட்டங்களை நாட்டுவதற்கும்‌ வீணாய்ப்‌ 
பிரயாசப்படுவதைப்‌ பார்க்கிறார்‌. திராட்சரசம்‌ 
குடித்து ஜனங்கள்‌ மதியில்லாமலிருப்பதையும்‌ 
பார்க்கிறார்‌. தன்னுடைய 

வருகிறவர்கள்‌ இதுபோன்று, 
பிரயாசப்படக்கூடாது என்றும்‌, 
ஜீலிக்கக்கூடாது என்றும்‌ 
தன்னுடைய வம்சத்தாருக்கு, 
நல்ல ஆலோசனைகளை 


சொல்லுகிறார்‌. 


எப்பிராமீமின்‌ சந்ததியார்‌ திராட்சரசம்‌ 
5 சீர்கெட்டுப்போனார்கள்‌. 
தன்னுடைய 
சீர்கெட்டுப்போய்விடக்கூடாது. 
யோனதாப்‌ மிகுந்த 
அக்கரையோடிருக்கிறார்‌. இதன்‌ நிமித்தமாய்‌ 
இவர்‌ தன்னுடைய பிள்ளைகளையும்‌, 
அவர்களுடைய சந்ததியாரையும்‌ பார்த்து, 
“நீங்களும்‌ உங்கள்‌ பிள்ளைகளும்‌ 
என்றென்றைக்கும்‌. திராட்சரம்‌ 
குடியாமலிருப்பீர்களாக" என்று 
கட்டளையிட்டார்‌ 


கட்டளைகளாகச்‌ 


ரேகாபியர்கள்‌ இந்த உலகத்தால்‌ 


தங்களுக்கு வீடுகளை 

இந்த உலகத்தோடு 

, அதற்கு பதிலாக 

அவர்கள்‌ எந்த தேசத்தில்‌ தங்கினாலும்‌, 

அந்த தேசத்திலே, பரதேசிகளைப்போலவே 

இருந்தார்கள்‌. அந்த தேசத்தின்‌ சட்டத்திற்கு 

புறம்பான எந்தக்‌ காரியத்திலும்‌ அவர்கள்‌ 

ஈடுபடமாட்டார்கள்‌. அநியாயமான 

காரியங்களிலே அல்லது சட்டத்திற்கு 

விரோதமான  காரியங்களிலோ அவர்கள்‌ 
'சந்தோஷப்படமாட்டார்கள்‌. 





i THE 
TT 


எல்லா 
செய்து 


மனுஷரும்‌ ஏகமாய்ப்‌ பாவம்‌ 
சீர்கெட்டு அழிந்துபோவதை 
யோனதாப்‌ தீர்க்கதரிசனமாய்ப்‌ பார்க்கிறார்‌. 
அவர்கள்‌ தேவமகிமையற்றவர்களாகி 
குறைபடிந்திருப்பதையும்‌ யோனதாப்‌ கண்டு, 
தன்னுடைய சந்ததியைக்‌ த்‌ 
எச்சரிப்பாமிருக்கிறார்‌. 


திருப்தியோடிருப்பார்கள்‌. 
போதுமென்கிற மனதிருக்கிறது. பணத்தை 
சேர்க்கவேண்டும்‌, வீடுகளைக்‌ கட்டவேண்டும்‌, 
திராட்சத்தோட்டங்களை நாட்டவேண்டும்‌. 
என்று பேராசைப்பட்டு, தங்களுடைய 
எல்லா முயற்சிகளையும்‌ அதற்காகவே. 
செலவுபண்ண அவர்கள்‌ விரும்புவதில்லை. 
அவர்கள்‌ உலகப்பிரகாரமான காரியங்களில்‌ 
அதிகமாய்ப்‌ பிரயாசப்படாமல்‌, இலகுவாய்ப்‌ 
பிரயாசப்பட்டார்கள்‌. உலகபாரத்தை 
கடினமாக்காமல்‌ லேசாக்கிக்கொண்டார்கள்‌. 


ரேகாபியர்கள்‌ தேசத்தின்‌ 
சட்டங்களுக்கு கீழ்ப்படிந்து ஜீலிக்கிறார்கள்‌ 
தங்கள்‌ ஜீவியத்தில்‌ அநேக ஒழுக்க 
கட்டுப்பாடுகளை வகுத்துக்கொண்டு, 
அவற்றிற்கு கீழ்ப்படிந்து ஜீவிக்கிறார்கள்‌ 
ரேகாபியரைப்போல ஒழுக்கமாயும்‌ 
குட்டுப்பாடோடும்‌ ஜீலிப்பது நமக்கும்‌ 

நம்முடைய சந்ததியாருக்கும்‌ 

யோனதாப்‌ தன்னுடைய 
பிள்ளைகளுக்கு எளிமையாயும்‌, ஒழுக்கமாயும்‌ 
ஜீவிக்க கற்றுக்கொடுத்ததுபோல, நாமும்‌ 
நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல 
சுபாவங்களைக்‌ கற்றுக்கொடுக்கவேண்டும்‌. 


யோனதாபின்‌ 
கீழ்ப்படிந்து ரேகாபியர்கள்‌ 
றார்கள்‌. 


கட்டுப்பாடோடும்‌ 
அவர்களுடைய சந்ததியார்‌ எல்லோருமே 
யோனதாபின்‌ கட்டளைக்கு கீழ்ப்படிந்து 


ஜீவிக்கிறார்கள்‌. 


கட்டளைகளுக்கு 
ஒழுக்கமாயும்‌ 


அப்படியே எங்களுடைய எல்லா 
ந்ன்றி நாங்களும்‌ எங்கள்‌ ஸ்திரீகளும்‌ 
எங்கள்‌ குமாரரும்‌ எங்கள்‌ குமாரத்திகளும்‌ 
திராட்சரசம்‌ குடியாமலும்‌, நாங்கள்‌ குடியிருக்க 
வீடுகளைக்‌  கட்டாமலும்‌, ரேகாபின்‌ 
குமாரனாகிய எங்களுடைய தகப்பன்‌ 
யோனதாபின்‌. சத்தத்துக்குக்‌ 
கீழ்ப்படிந்திருக்கிறோம்‌; எங்களுக்குத்‌. 
திராட்சத்தோட்டழும்வயலும்‌  விதைப்பாடு 
மில்லை. நாங்கள்‌ கூடாரங்களில்‌ குடியிருந்து. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எங்கள்‌ தகப்பனாகிய யோனதாப்‌ 
எங்களுக்குக்‌ கட்டளையிட்டபடியெல்லாம்‌ 
கீழ்ப்படிந்து செய்து வந்தோம்‌” (எரே 35:8-10) 
என்று ரேகாபியர்‌ தங்களுடைய வாழ்க்கை 
முறையை விவரிக்கிறார்கள்‌. 


ரேகாபியர்கள்‌ கானான்‌ தேசத்திலே. 

த்‌ அங்கே பாலும்‌ தேனும்‌ 

"கானான்‌ தேசத்தில்‌ திராட்சத்‌ 

திராட்சப்பழங்களுக்கும்‌, 

ஆலைகளுக்கும்‌, 

திராட்சரசத்திற்கும்‌ குறைவில்லை. ஆனாலும்‌ 

ரேகாபியர்‌ எல்லோருமே திராட்சரசம்‌ 
குடியாமல்‌ ஜீவிக்கிறார்கள்‌. 


ரேகாபியர்‌ தங்களுக்கு வீடுகளைக்‌ 
கட்டவில்லை. திராட்சத்தோட்டங்களை 
நாட்டவில்லை. ரேகாபியர்‌ தங்களுடைய 
ஆடுமாடுகளை மேய்த்து, அவற்றை 
ஆதாரமாக வைத்து ஜீவித்தார்கள்‌. 
தேவைப்படும்போது மாத்திரமே, ரேகாபியர்கள்‌ 
ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு இடம்‌ 
பெயருவார்கள்‌. 


பாபிலோன்‌. ராஜாவாகிய 
நேபுகாத்நேச்சார்‌ யூதாதேசத்தில்‌ வந்தான்‌. 
கல்தே। இராணுவத்திற்கும்‌, 
இராணுவத்திற்கும்‌ தப்பும்படி 
எருசலேமுக்கு Fed அ 
தங்கியிருக்கிறார்கள்‌ (ரே 
இதுவரையிலும்‌ அவர்கள்‌ கூடாரங்களில்‌ 
குடியிருந்தார்கள்‌. எருசலேமில்‌ கூடாரம்‌ 
போடுவதற்கு இடமில்லை. ஆகையினால்‌ 
அவர்கள்‌ எருசலேமிலுள்ள வீடுகளில்‌ 
தங்கியிருப்பதற்கு வாய்ப்புள்ளது. 
ரேகாபியர்கள்‌ ஒழுக்க 
கட்டுப்பாடோடு ஜீவிக்கிறவர்கள்‌. ஆனாலும்‌ 
அத்தியாவசியமான தேவைகள்‌ வரும்போது, 
தங்களுடைய கட்டுப்பாடுகளை தளர்த்தி, 
யாருக்கும்‌ பாதிப்பில்லாமல்‌ ஜீவிப்பது 
வழக்கம்‌. மனுஷருடைய நன்மைக்காகவே 
நியாயப்பிரமாணம்‌ கொடுக்கப்பட்டிருக்கிறது. 
நியாயப்பிரமாணத்திற்காக. மனுஷர்‌ 
உண்டாக்கப்படவில்லை. தன்னுடைய 
சந்ததியாரின்‌ நன்மைக்காகவே  யோனதாப்‌ 
கட்டளைகளைக்‌ கொடுத்தார்‌. தங்களுக்கு 
நன்மை உண்டாகுமென்றால்‌, ரேகாபியர்‌ 
அந்த கட்டளைகளை சற்று 
தளர்த்திக்கொள்ள தயங்குவதில்லை. 





i FTE 
TT 


ரேகாபியர்‌ ஒருவேளை கர்த்தரை 
சோதித்துப்‌ பார்த்திருக்கவேண்டும்‌. அல்லது 
கர்த்தர்மீது நம்பிக்கையில்லாதிருந்திருக்க. 
வேண்டும்‌. தங்களுடைய பாதுகாப்புக்காக 
ரேகாபியர்‌ கர்த்தரை நம்பாமல்‌, 
எதையோ நம்பியிருக்கவேண்டும்‌. 
அதிக முக்கியத்துவம்‌ 
தங்கள்‌ குடும்பத்தின்‌ சட்டதிட்டங்களுக்கும்‌, 
பாரம்பரிய பழக்க வழக்கங்களுக்கும்‌ அதிக 

த்துவம்‌  கொடுத்திருக்கவேண்டும்‌. 

எரேமியாவுக்கு 

ரேகாபியரைப்‌ பற்றி கர்த்தருடைய வார்த்தை 
உண்டாயிற்று. 

கர்த்தர்‌ 
ரேகாபியருடைய 


எரேமியாவிடம்‌, நீ 
வீட்டுக்குப்‌ போய்‌, 
அவர்களோடே பேசி, அவர்களைக்‌ 
கர்த்தருடைய ஆலயத்தின்‌ அறைகளில்‌ 
ஒன்றிலே அழைத்துவந்து, அவர்களுக்குத்‌ 
திராட்சரசம்‌ குடிக்கக்‌ கொடு" (எரே 35:2) 
என்று சொல்லுகிறார்‌. எரேமியா அவர்களை 
தீர்க்கதரிசியின்‌ அறைக்கு அழைத்து 
வருகிறார்‌. எரேமியாவுக்கு கர்த்தரிடத்திலிருந்து, 
வார்த்தை உண்டாயிருக்கிறது. 

கர்த்தர்‌ தனக்கு சொன்ன பிரகாரமாக 
எரேமியா அபசினியாவின்‌ குமாரனாகிய 
எரேமியாவக்கு மகனான யசினியாவையும்‌, 
அவனுடைய சகோதரரையும்‌. அவனுடைய 
குமாரர்‌ எல்லாரையும்‌, ரேகாபியருடைய 
குடும்பத்தார்‌ அனைவரையும்‌ அழைத்து: 
கர்த்தருடைய ஆலயத்திலே பிரபுக்களுடைய 
அறையின்‌ அருகேயும்‌, வாசலைக்காக்கிற 
சல்லூமின்‌ குமாரனாகிய மாசெயாவினுடைய 
அறையின்‌ மேலுமுள்ள. இத்தலியாவின்‌ 
குமாரனும்‌ தேவனுடைய மனுஷனுமாகிய 
ஆனான்‌ என்னும்‌ புத்தருடைய அறையிலே 
அவர்களைக்‌ கூட்டிக்‌ கொண்டுவருகிறார்‌ 
(எரே 35:34). 

ரேகாபியர்‌ திராட்சரசம்‌ குடிக்க 
மாட்டார்கள்‌. அது எரேமியாவுக்குத்‌ தெரியும்‌. 
ஆனாலும்‌ எரேமியா கர்த்தருடைய 
வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, “திராட்சரசத்தினால்‌ 
நிரப்பப்பட்ட குடங்களையும்‌ கிண்ணங்களையும்‌ 
ரேகாபியருடைய குடும்பத்தைச்‌ சேர்ந்த 
புத்திரரின்‌ முன்னே வைத்துஅவர்களை 
நோக்கி: திராட்சரசம்‌ குடியுங்கள்‌” (எரே 35:5) 
என்று சொல்லுகிறார்‌ எரேமியா 
அவர்களுடைய விசுவாசத்தையும்‌, கட்டுப்‌ 
பாட்டையும்‌ சோதிக்கிறார்‌. திராட்சரத்தினால்‌. 
நிரப்பப்பட்ட குடங்களையும்‌ கிண்ணங்களையும்‌ 
அவர்களுக்கு முன்பாக வைத்து, அவர்களை 
குடிக்கச்‌ சொல்லுகிறார்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எருசலேமுக்கு 
எருசலேமிலே 


இராணுவத்திற்கும்‌ தப்பும்படி 
வந்திருக்கிறார்கள்‌. 
கூடாரங்களில்‌ குடியிராமல்‌ வீடுகளில்‌: 
குடியிருக்கிறார்கள்‌. யோனதாப்‌ தங்களுக்கு 
சொன்ன கட்டளைகளில்‌ ஒன்றை 
மீறியிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ ஒரு 
கட்டளையை மீறியதினால்‌, மற்ற எல்லா 
கட்டளைகளையும்‌ மீறுவார்களா என்பதை 
எரேமியா சோதித்துப்‌ பார்க்கவேண்டும்‌. 


இதற்காக எரேமியா அவர்களிடத்தில்‌, 
'திராட்சரசம்‌ குடியுங்கள்‌" என்று 
சொல்லுகிறார்‌. அவர்களோ திராட்சரசம்‌ 
குடிப்பதை தீர்மானமாய்‌ மறுத்து 
விடுகிறார்கள்‌. எங்களுடைய எல்லா 
நாட்களிலும்‌ நாங்களும்‌ எங்கள்‌ ஸ்திரீகளும்‌ 
எங்கள்‌ குமாரரும்‌ எங்கள்‌ குமாரத்திகளும்‌ 
திராட்சரசம்‌ குடியாமலிருப்போம்‌” (எரே 35:8) 
என்று ஒருமித்த குரலில்‌ சொல்லுகிறார்கள்‌. 
திராட்சத்தோட்டமும்‌, 
விதைப்பாடுமில்லை என்று 
ரேகாபியர்‌ 
தீர்மானத்தில்‌ 
எரேமியா 

புரிந்துகொள்கிறார்‌ 


யூதாவின்‌ 
எருசலேமின்‌ குடிகளும்‌ 
கர்த்தருடைய புத்தியை 
ஏற்றுக்கொள்கிறதில்லை. 

எரே 35:12-19 


மனுஷரும்‌ 


எரே 85:12. அப்பொழுது கர்த்தருடைய 
வார்த்தை எரேமியாவுக்கு உண்டாகி, 
அவர்‌ 

எரே 85:18. இஸ்ரவேலின்‌ தேவனாகிய 
சேனைகளின்‌ கர்த்தர்‌ உரைக்கிறது 
னத்‌, நீ போய்‌, யூதாவின்‌ 
மனுஷரையும்‌ எருசலேமின்‌ 
குடிகளையும்‌ நோக்கி: நீங்கள்‌ என்‌ 
'வார்த்தைகனைக்கேட்டு, புத்தியை 
ஏற்றுக்‌ கொள்ளுகிறதில்லையோ என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 





i= FTE 
TT 


எரே 3514. 
குடியாதபடிக்கு, ரேகாபின்‌ 
குமாரனாகிய  யோனதாப்‌ தன்‌ 
புத்திரருக்குக்கட்டனையிட்ட. 

வார்த்தைகள்‌ கைக்கொள்ளப்பட்டு. 
வருகிறது; அவர்கள்‌ இத்நான்மட்டும்‌ 
அதைக்குடியாமல்‌, தங்கள்‌ 
தகப்பனுடைய கட்டனைக்குக்‌ 
கீழ்ப்படிகிறார்கன்‌; ஆணாலும்‌ நான்‌ 
உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிக்‌. 
கொண்டேயிருந்தூம்‌, எனக்குக்‌. 
கீழ்ப்படியாமற்போனீர்கள்‌. 


எரே 9535. அந்திய 
தேவர்களைக்‌. 'விக்கும்படி. 
அவர்களைப்‌ பின்பற்றாமல்‌, அவனவன்‌ 
தன்‌ பொல்லாத வழியை விட்டுத்‌ 
திரும்பி, உங்கள்‌ நடக்கையைச்‌. 
சீர்திருத்துங்கன்‌, அப்பொழுது. 
உங்களுக்கும்‌ உங்கள்‌ பிதாக்களுக்கும்‌ 
தான்‌ கொடுத்ததேசத்திலே. 
குடியிருப்பீர்கன்‌. என்று சொல்லி, 
தீர்க்கதரிசிகனாகிய 
ஊழியக்காரரை யெல்லாம்‌ 
உங்களிடத்துக்கு 
அனுப்பிக்கொண்டிருந்தும்‌, நீங்கள்‌. 
உங்கள்‌ செவியைச்‌ சாயாமதூம்‌. 
எனக்குக்‌ கீழ்ப்படியாமலும்‌ போனீர்கள்‌. 


எரே 35:16. இப்போதும்‌, ரேகாபின்‌ 
குமாரனாகிய யோனதாபின்‌ புத்திரர்‌ 
தங்கள்‌ தகப்பன்‌ தங்களுக்குக்‌. 
கட்டளையிட்ட கற்பனையைக்‌. 
கைக்கொண்டிருக்கும்போது, இந்த 
ஜனங்கள்‌ எனக்குக்‌ கீழ்ப்படியாமற்‌ 
போனபடியினாலும்‌, 


திராட்சரசம்‌ 


நீங்கள்‌ 
சே 


எண்‌: 
நான்‌ 
ஏற்கனவே 


எரே 9507. இதோ, நான்‌ 
அவர்களிடத்தில்‌ பேசியும்‌.அவர்கன்‌ 
கேளாமலும்‌, நான்‌ அவர்களை நோக்கிக்‌ 
கூப்பிட்டும்‌ அவர்கள்‌ மறுஉத்தரவு 
கெடாமலும்‌ போனபடியினாலும்‌, 
யூதாவின்‌ மேலும்‌ எருசலேமின்‌ குடிகள்‌ 
எல்லாரின்‌ மேலும்‌ நான்‌ அவர்களுக்கு. 
விரோதமாகச்‌ சொன்ன 
எல்லாத்தீங்கையும்‌ வரப்பண்ணுவேன்‌ 
என்று இஸ்ரவேலின்‌ தேவனும்‌ 
சேனைகளின்‌ தேவனுமாகிய கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌ என்னு சொல்‌ என்றார்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எரே 85:18. பின்னும்‌ எரேமியா 
ரேகாபியருடைய குடும்பத்தாரை 
நோக்கி: நீங்கள்‌ உங்கள்‌ தகப்பனாகிய 
யோன தாயின்‌ கட்டனைக்குக்‌ 
கீழ்ப்படிந்து, அவனுடைய 
கற்பனைகளையெல்லாம்‌ கைக்கொண்டு, 
அவன்‌ உங்களுக்குக்‌ கட்டளையிட்டபடி. 
மெல்லாம்‌... செய்துவந்தீர்களென்று, 
இஸ்ரவேலின்‌: தேவனாகிய 
சேனைகளின்‌ கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


எரே 95:19. ஆதலால்‌ சகல நாட்களிலும்‌ 
எனக்கு முன்பாக திற்கத்தக்க புருஷன்‌: 
ரேகாபின்‌ குமாரனாகிய யோனதாபுக்கு 
இல்லாமற்போவதில்லையென்று 
இஸ்ரவேலின்‌ தேவனாகிய 
சேனைகளின்‌ கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ 
என்றான்‌. 


ரேகாபியர்கள்‌ தங்களுடைய 
கொள்கையில்‌ உறுதியாயிருக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ தீங்குகளுக்கு விலகி ஜீவிக்க 
வேண்டுமென்று தீர்மானமாயிருக்கிறார்கள்‌. 
அவர்களுடைய ஒழுக்கத்தையும்‌, 
குட்டுப்பாட்டையும்‌. கர்த்தர்‌ இங்கு 
அடையாளமாகச்‌ சொல்லுகிறார்‌. 


ரேகாபியர்கள்‌ தங்களுடைய 
முன்னோர்களின்‌ கட்டளைகளுக்கு 
கீழ்ப்படிந்து ஜீலிக்கிறார்கள்‌. யூதர்களோ 
கர்த்தருடைய வார்த்தைக்கு 
செவிகொடுப்பதுபில்லை. அவருடைய 
த்திற கடிக்க 


ற்றக்கொள்கிததில்ககபோ: i 
என்று கர்த்தருடைய 
கேட்கிறார்‌. 


ரேகாபியர்கள்‌ 
முன்னோர்களின்‌. கட்டளைகளுக்கு 
கீழ்ப்படிந்து ஜீவிக்கிறார்கள்‌.  “திராட்சரசம்‌ 
குடியாதடிக்கு, ரேகாபின்‌ குமாரனாகிய 
யோனதாப்‌ தன்‌ புத்திரருக்குக்கட்டளையிட்ட 
வார்த்தைகள்‌ கைக்கொள்ளப்பட்டு வருகிறது; 
அவர்கள்‌ இந்நாள்மட்டும்‌ அதைக்குடியாமல்‌, 
தங்கள்‌ தகப்பனுடைய கட்டளைக்குக்‌ 
கீழ்ப்படிகிறார்கள்‌” (எரே 3544) என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 





f= THE 
WEFT 


யூதாவின்‌ மனுஷரும்‌ எருசலேமின்‌. 
கர்த்தருடைய பிரமாணத்திற்கு. 
"நான்‌ உங்களுக்கு. 
சொல்லிக்கொண்டேயிருந்தும்‌, 
எனக்குக்‌ கீழ்ப்படியாமற்போனீர்கள்‌. நீங்கள்‌ 
அந்நிய  தேவர்களைச்‌  சேவிக்கும்படி 
அவர்களைப்‌ பின்பற்றாமல்‌, அவனவன்‌ தன்‌ 
பொல்லாத வழியை விட்டுத்‌ திரும்பி, உங்கள்‌ 
நடக்கையைச்‌ சீர்திருத்தங்கள்‌, அப்பொழுது 
உங்களுக்கும்‌ உங்கள்‌ பிதாக்களுக்கும்‌ 
நான்‌ கொடுத்ததேசத்திலே குடியிருப்பீர்கள்‌ 
என்று சொல்லி, தீர்க்கதரிசிகளாகிய 
என்‌  ஊழியக்காரரையெல்லாம்‌ நான்‌ 
உங்களிடத்துக்கு ஏற்கனவே 
அனுப்பிக்கொண்டிருந்தும்‌, நீங்கள்‌ உங்கள்‌ 
செவியைச்‌ சாயாமலும்‌ எனக்குக்‌ 
கீழ்ப்படியாமலும்‌ போனீர்கள்‌" 354415) 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ 
ரேகாபியர்‌ யோனதாபின்‌ கட்டளைக்கு 
கீழ்ப்படிகிறார்கள்‌. யோனதாப்‌ அவர்களைப்‌ 
போலவே ஒரு மனுஷனாகயிருந்தாலும்‌, 
அவர்கள்‌ அவனுடைய கட்டளைக்கு 
கீழ்ப்படிந்து ஜீவிக்கிறார்கள்‌. யூதர்களோ 
இஸ்ரவேலின்‌ பரிசுத்தரும்‌, நித்திய 
தேவனுமாயிருக்கிற கர்த்தருடைய 
பிரமாணத்திற்கு கீழ்ப்படிய மறுக்கிறார்கள்‌. 
கர்த்தர்‌. சர்வசிருஷ்டிகர்‌ ர்‌ 
சர்வவல்லமையுள்ளவர்‌. 
அவர்களை ஆளுகை செய்கிறார்‌. 
யூதாவின்‌ மனுஷரோ i 
கட்டளைகளுக்கும்‌, 
ஆளுகைக்கும்‌ தங்களை கீழ்ப்படுத்தவில்லை. 
யோனதாபின்‌. கட்டளைகளை 
ரேகாபியருக்கு நினைவுபடுத்த வேண்டிய 
ம்‌ இருந்ததில்லை. யோனதாபின்‌ 
ஊழியக்காரர்‌ என்று யாரும்‌ ரேகாபியர்‌ 
மத்தியில்‌ வந்து, அவர்கள்‌ கீழ்ப்படியவேண்டிய 
கடமைகளை அவர்களுக்கு 
ஞாபகப்படுத்தவில்லை. 


(எரே 


கர்த்தரோ தம்முடைய வார்த்தைகளை, 
யூதாவின்‌ மனுஷருக்கும்‌ எருசலேமின்‌ 
குடிகளுக்கும்‌ சொல்லிக்கொண்டே 
வருகிறார்‌. தம்முடைய தீர்க்கதரிசிகளாகிய 
ஊழியக்காரரையெல்லாம்‌ அவர்களிடத்திற்கு 
ஏற்கெனவே அனுப்பிக்கொண்டே வருகிறார்‌. 


பிரமாணத்திற்கு கீழ்ப்டியவுமில்லை 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ தம்முடைய ஜனத்திற்கு நல்ல 
தேசத்தைக்‌ கொடுத்திருக்கிறார்‌. பாலும்‌ 
தேனும்‌ ஓடுகிற கானான்‌ நேசம்‌ 
யாக்கோபின்‌ சந்ததியாருக்கு சுதந்தரமாகக்‌ 
கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள்‌ 
கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தால்‌, கர்த்தர்‌ 
அவர்களுக்கு. கொடுத்த தேசத்தில்‌ 
குடியிருப்பார்கள்‌. ஆகையினால்‌ அவர்கள்‌ 
கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டியது. 
அவசியமாயிருக்கிறது. கர்த்தர்‌ தங்களுக்கு 
கானான்‌ தேசத்தைக்‌ கொடுத்ததற்காக, 
அவர்கள்‌ கர்த்தருக்கு 
நன்றியுள்ளவர்களாயிருக்கவேண்டும்‌. 
கர்த்தருடைய பிரமாணங்களுக்கு நன்றியுள்ள 
இருதயத்தோடு கீழ்ப்படியவேண்டும்‌. ஆனால்‌ 
ர்‌ கர்த்தருடைய வார்த்தைக்கு 
செவியை சாய்க்கவில்லை. 
பிரமாணத்திற்கு அவர்கள்‌ 


யூதாவின்‌ மனுஷரும்‌ எருசலேமின்‌ 
குடிகளும்‌ கர்த்தருடைய வார்த்தைகளைக்‌ 
கேட்கவில்லை. கர்த்தர்‌ அவர்களை நோக்கி 
கூப்பிட்டும்‌, அவர்கள்‌ மறுஉத்தரவு 
கொடுக்கவில்லை. இதனால்‌ கர்த்தருடைய 
நியாயத்தீர்ப்பு யூதாவின்‌ மனுஷர்மீது, 
வருகிறது. நியாயத்தீர்ப்பு நாளிலே 
ரேகாபியர்கள்‌ யூதாவின்‌ மனுஷருக்கு, 
விரோதமாக சாட்சி சொல்லுவார்கள்‌. 
ரேகாபின்‌ குமாரனாகிய  யோனதாபின்‌. 
புத்திர்‌ தங்கள்‌ தகப்பன்‌ தங்களுக்கு 
கட்டளையிட்ட கற்பனையை கைக்கொண்டு 
வருகிறார்கள்‌. ஆனால்‌ யூதாஜனங்களோ 
கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல்‌ இருக்கிறார்கள்‌ 
(எரே 3544). 

யூதாவின்‌ மனுஷரும்‌ எருசலேமின்‌ 
குடிகளும்‌ கர்த்தருக்கு விரோதமாகக்‌ 
கலகம்பண்ணுகிறார்கள்‌. இதனால்‌ கர்த்தர்‌ 
அவர்களுக்கு விரோதமாகச்‌ சொன்ன எல்லா 
தீங்கையும்‌ வரப்பண்ணுவார்‌. கர்த்தருடைய 
நியாயப்பிரமாணத்தின்‌ மூலமாயும்‌, 
அவருடைய தீர்க்கதரிசிகள்‌ மூலமாயும்‌, 
கர்த்தர்‌ யூதாவின்‌ மனுஷருக்கு விரோதமாக. 
அநேக தீங்குகளை சொல்லியிருக்கிறார்‌. 
கர்த்தர்‌ அந்த தீங்குகள்‌ எல்லாவற்றையும்‌ 
அவர்கள்மேல்‌ வரப்பண்ணுவார்‌. 





ழ்‌ நள 
யாய 


கர்த்தர்‌ தம்முடைய வார்த்தையினால்‌ 
யூதாவின்‌ ப்பட்டு பேசினார்‌. தம்முடைய 
பராமரிப்புக்கள்‌ மூலமாக தம்முடைய 
அன்பையும்‌, பாதுகாப்பையும்‌, 
பிரமாணத்தையும்‌ வெளிப்படுத்தினார்‌. 
ஆனால்‌ அவர்களோ கர்த்தருடைய 
வார்த்தையைக்‌ கேட்கவுமில்லை, கர்த்தர்‌ 
அவர்களை நோக்கி கூப்பிட்டபோது. 
அவர்கள்‌ மறுஉத்தரவு கொடுக்கவுமில்லை. 


கர்த்தர்‌ ரேகாபியரின்‌ குடும்பத்தாருக்கு 
ஆசீர்வாதங்களைக்‌ குட்டளையிடுகிறார்‌. 
அவர்கள்‌ நங்கள்‌ தகப்பனாகிய 
யோனதாபின்‌ கட்டளைக்கு கீழ்ப்படிந்து 
ஜீவிக்கிறார்கள்‌. அவர்கள்‌  யோனதாபின்‌ 
குற்பனைகளையெல்லாம்‌. கைக்கொண்டு. 
வதகிறார்கள்‌. யோனதூப்‌ அவர்களுக்கு 
கட்டளையிட்டபடியெல்லாம்‌ செய்து 
வருகிறார்கள்‌. ரேகாபியரின்‌ கீழ்ப்டிதலுக்கும்‌, 
ஒழுக்கமான ஜீவியத்திற்கும்‌ கர்த்தர்‌ 
சாட்சியாயிருக்கிறார்‌ 


இஸ்ரவேல்‌ ஜனத்தாரோ கர்த்தருக்கு 
கீழ்ப்படியாமல்‌, அவருக்கு விரோதமாகக்‌ 
கலகம்பண்ணினார்கள்‌. கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
வம்சத்தார்மீது தீங்கை வரப்பண்ணுகிறார்‌. 
ட்‌ முன்னாக 
கற்பனைகளுக்கும்‌ 
ரேகாபியரையோ 


கீ 
கர்த்தர்‌ ஆசீர்வதிக்கிறார்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


“சகல நாட்களிலும்‌ எனக்கு முன்பாக 
நிற்கத்தக்க புருஷன்‌ ரேகாபின்‌ குமாரனாகிய 
யோனதாயுக்கு இல்லாமற்போவதில்லை” 
(எரே 3599) என்று இஸ்ரவேலின்‌ 
தேவனாகிய சேனைகளின்‌ கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 


ரேகாபியருக்கு 
திராட்சத்தோட்டங்களோ, வமலோ, 
விதைப்பாடோ, வீடுகளோ இல்லை. 
தங்களுடைய பின்சந்ததியாருக்கு 
சுதந்தரவீதமாகக்‌ கொடுப்பதற்கு 
அவர்களிடத்தில்‌ சொத்து எதுவுமில்லை. 
ஆனாலும்‌  ரேகாபியரின்‌ வம்சத்தார்‌ 
அழிந்துபோகமாட்டார்கள்‌. அவர்களுடைய 
பின்சந்ததியார்‌ ஒழிந்துபோகமாட்டார்கள்‌. 
அவர்கள்‌ செழித்திருப்பார்கள்‌. 


ரேகாபியர்கள்‌ ஆசாரியர்களோ அல்லது 
லேலியர்களோ அல்ல. அவர்களுக்கு 
தேவாலய ஊழியத்தில்‌  பங்குவீதம்‌ 
எதுவுமில்லை. ஆனாலும்‌ சகல நாட்களிலும்‌ 
கர்த்தருக்கு முன்பாக நிற்கத்தக்க புருஷர்கள்‌. 
ரேகாபியரின்‌ குடும்பத்தில்‌ இருப்பார்கள்‌. 
அவர்கள்‌ கர்த்தரை  சேவிப்பார்கள்‌. 
கர்த்தருக்கு ஊழியம்‌ செய்வார்கள்‌. 
கர்த்தருக்கு பயந்து ஜீவிப்பார்கள்‌. 
கர்த்தருடைய சமுகத்திற்கு முன்பாக நின்று 
அவரை சேவிப்பார்கள்‌. 





f= FTE 
TT 


எரேமியா தீர்க்கதரிசி கர்த்தருடைய 
வார்த்தைகளை யூதாவின்‌ மனுஷருக்கும்‌. 
எருசலேமின்‌ குடிகளுக்கும்‌ சொல்லுகிறார்‌. 
அந்த வார்த்தைகளையெல்லாம்‌ ஒரு புஸ்தக 
சுருளில்‌ எழுதுமாறு கர்த்தர்‌ எரேமியாவிடம்‌ 
சொல்லுகிறார்‌. எரேமியா 

இதுவரையிலும்‌ பிரசங்கம்‌ 

செய்திகளின்‌ சுருக்கத்தை, அவர்‌ இந்தப்‌ 
புஸ்தக கருளிலே எழுதவேண்டும்‌. 


நேரியாவின்‌ குமாரனாகிய பாருக்கு, 
என்பவர்‌ எரேமியா சொன்ன 
வார்த்தைகளையெல்லாம்‌ ஒரு புஸ்தகத்திலே 
எழுதுகிறார்‌ (எரே 360-4). பாருக்கு தான்‌ 


ஜனங்களுடைய 

வாசிக்கிறார்‌ (எரே 36:5-10). இதன்‌ பின்பு 
பாருக்கு புஸ்தக சுருளிலுள்ள செய்திகளை 
யூதாவின்‌ பிரபுக்களுக்கு வாசிக்கிறார்‌ (எரே 
3611-19). 


பாருக்கு எழுதின புஸ்தக 
சுருளிலுள்ள கர்த்தருடைய வார்த்தைகளை 
யெகுதி என்பவன்‌ ராஜாவுக்கு முன்பாக 
வாசிக்கிறான்‌ (எரே 36:20,21/. யோயாக்கீம்‌ 
ராஜா, பாருக்கு எழுதின புஸ்தக. 
சுருளை அக்கினியிலே, எரித்துப்போடுகிறான்‌ 
பாருக்கையும்‌ எரேமியாவையும்‌ பிடித்து: 
சிறையிலடைக்குமாறு ராஜா கட்டளை 
கொடுக்கிறான்‌ (எரே 36-22-26). கர்த்தர்‌ 
தம்முடைய ஊழியக்காரர்களை மறைக்கிறார்‌. 


எரேமியா வேறொரு கருளை எடுத்து. 
தம்முடைய வார்த்தைகளை மறுபடியும்‌ 
எழுதுமாறு கர்த்தர்‌ கட்டளைகொடுக்கிறார்‌. 
யோயாக்கீம்‌ முதலாம்‌ கருளிலிருந்த: 
முந்தின வார்த்தைகளை 
எரித்துப்போட்டதினால்‌, தேவனுடைய 
நியாயத்தீர்ப்பு யோயாக்கீமின்‌ மீது வருகிறது. 
யோயாக்கீமுக்கு அழிவு வரும்‌ என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


புஸ்தகச்சுருன்‌' 
எரே 36:1-8 


எரே 86:1. யோசியாவின்‌ குமாரனாகிய 
யோயாக்கீம்‌ என்னும்‌ யூதா ராஜாவின்‌ 
நாலாம்‌ வருஷத்திலே கர்த்தரால்‌ 
எரேமியாவுக்கு உண்டான வார்த்தை: 
என்னவென்றால்‌: 


எரே 962. தீ ஒரு புஸ்தகச்சுருனை 
எடுத்து, யோசியாவின்‌ நாட்கவிலே. 
நான்‌ உன்னுடனே பேசின 
தான்‌ முதற்கொண்டு இத்நான்மட்டும்‌ 
இஸ்ரவேலைக்குறித்தூம்‌, 
யூதாவைக்குறித்தூம்‌, சகல்‌ ஜாதிகனைக்‌ 
குறித்தும்‌ உன்னோடே சொன்ன எல்லா 
வார்த்தைகளையும்‌ அதிலே எழுது. 
எரே 36:3. யூதாவின்‌ குடும்பத்தார்‌, 
அவரவர்‌ தங்கன்பொல்லாத 
வழியைவிட்டுத்‌ திரும்பும்படி. யாகவும்‌, 
தங்கள்‌ அக்கிரமத்தையும்‌ தங்கள்‌. 
பாவத்தையும்‌ நான்‌ 
மன்னிக்கும்படியாகவும்‌, தங்களுக்கு 
நான்‌ செய்ய தினைத்திருக்கிற. 
தீங்குகனைக்‌ குறித்து ஒருவேளை 
அவர்கள்‌ கேட்பார்கள்‌ என்றார்‌. 
எரே 88:4. அப்பொ. எரேமியா 
நேரியாவின்‌ குமாரனாகிய பாருக்கை 
அழைத்தான்‌; பாருக்கு என்பவன்‌ 
கர்த்தர்‌ எரேமியாவுடனே சொல்லிவந்த. 
எல்லா வார்த்தைகளையும்‌ அவன்‌ வாய்‌ 
புஸ்தகச்‌௬ருளில்‌ 


எரே 38:5. பின்பு எரேமியா பாருக்கை 
நோக்கி: நான்‌ அடைக்கப்பட்டவன்‌; 
நான்‌ கர்த்தநுடைய ஆலயத்துக்குள்‌ 
பிரவேசிக்கக்கூடாது. 


எரே 96:6. நீ உன்னே பிரவேசித்து, என்‌ 
வாய்‌ சொல்ல நீ எழுதின கருவிலூன்ன. 
கர்த்தருடைய வார்த்தைகளைக்‌. 
கர்த்தருடைய ஆலயத்தில்‌ 
உபவாச நாளிலே ஜனங்களுடைய 
செவிகள்‌ கேட்க வாசிப்பதுமன்றி, 
தங்கள்‌: பட்டணங்களிலிருத்து 
வருகிற எல்லா யூதா கோத்திரத்தாரும்‌ 
கேட்கும்படி அவைகளை வாசிப்பாயாக. 





i 


நயம்‌ 
INTERNATIOMAL 


13. கொழுப்பையும்‌, இரத்‌ 
புசிக்கக்கூடாது. (லேவி 3:17) 


பீடத்தின்மேல்‌ அக்கினி (லேவி 613) 
போஜனபலிகள்‌ (லேவி 698-20) 


க 
னி 


'தேவனுடைய 

செய்யும்போது, அரு! 
வெறித்திருக்கக்‌ கூடாது. (லேவி 10:9) 
பாவநிவாரண நாள்‌ (லேவி 16: 29-34) 


டய 
6:22) 


சொந்த பலிகள்‌ 


டய 
7134-36) 


பிசாசுகளை ஆராதிக்கக்கூடாது. 
(லேவி 17:7) 
தேவனுக்கு முதற்கனியின்‌ பலன்கள்‌ 
(லேவி 23:14) 


பெந்தெகொஸ்தே நாளை ஆசாரிப்பது. 
(லேவி 23:21) 


கூடாரங்களின்‌ பண்டிகை 
(லேவி 23:41) 
சமுகத்தப்பம்‌ (லேவி 24:6-9) 


லேவியரின்‌ 
(லேவி 25:34). 


பங்குவீதங்கள்‌ 


எக்காளங்களின்‌ 
(லேவி 10:8) 

இஸ்ரவேல்‌ தேசத்தில்‌ சுதேசிக்கும்‌, 
பரதேசிக்கும்‌ ஒரே பிரமாணம்‌. 


(எண்‌ 1515) 


பண்டிகை 


உப்பின்‌ உடன்படிக்கை (எண்‌ 189) 


(எண்‌ 18:23; உபா 18:5) 


கிடாரியின்‌ சாம்பலைப்‌ 
பிரமாணங்கள்‌. (எண்‌ 19:10) 
ஆசாரிய ஊழியத்திற்குப்‌ பின்பு 
எத்‌ தோய்த்தல்‌. 


(எண்‌ 19:21) 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


32. பினெகாசிற்கு 
பட்டம்‌. (எண்‌ 2543) 


33. கட்டளைகள்‌ (உபா 7:9; உபா 29:29) 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ தேவனுடைய 
பிரமாணத்திற்கு முழுவதுமாகக்‌ கீழ்ப்படிய 
வேண்டும்‌. புதிய உடன்படிக்கையில்‌ பழைய 
பிரமாணங்கள்‌ ஒழிக்கப்பட்டு விட்டன. 
மோசேயின்‌ பிரமாணத்தில்‌ ஒரு பகுதி 
மட்டுமே புதிய பிரமாணத்தில்‌ 
அங்கிகரிக்கப்பட்டிருக்கிறது. (எசே 40-48: 
சக 1416-21) 


பிரதான சாரியனை அபிஷேக 
தைலத்தினால்‌ அபிஷேகம்‌ செய்யவேண்டும்‌. 
அபிஷேக. தைலத்தையும்‌ எடுத்து. 
ஆரோனுடைய தலையின்மேல்‌ வார்த்து, 
அவனை அபிஷேகஞ்செய்வாயாக" 
(யாத்‌ 29:7) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


கர்த்தர்‌ ானையும்‌ அவருடைய 
குமாரரையும்‌ அம்‌ பண்ணியதுபோல, 
வேறு சில நபர்களையும்‌, பொருட்களையும்‌ 
அபிஷேகம்பண்ணியிருக்கிறார்‌. அதன்‌ விவரம்‌ 
வருமாறு : 


1 பிரதான 


ஆசாரியனாக ஆரோன்‌. 
(யாத்‌ ன்‌ 41; 


யாத்‌ 29:7; யாத்‌ 30:30: 


ஆசாரியர்களாக 
குமாரர்கள்‌. (யாத்‌ 28:41; 


ஆரோனுடைய 
யாத்‌ 29:29; 


3. அடைகள்‌ 
எண்‌ 615) 


(யாத்‌ 29:2; லேவி 2:4; 


அதிரசங்கள்‌ (லேவி 7:12) 


வெண்கல பலிபீடம்‌ (யாத்‌ 29:36; 
யாத்‌ 40:10: லேவி 8:11: எண்‌ 7:1) 


வாசஸ்தலம்‌ (யாத்‌ 30:26; யாத்‌ 40:9; 
லேவி 8:0; எண்‌ 7:1) 


வெண்கலத்தொட்டி (யாத்‌ 40:11) 
வாசஸ்தலத்தின்‌ பணிமுட்டுகள்‌ 


(எண்‌ 7: 


சாமு 2:10,35; சங்‌ 2:2; 
; ஏசா 612: லூக்கா 418; 





f= THE 
TT 


எரே 38:7. ஒருவேனை அவர்கள்‌ 
கர்த்தருடைய முகத்துக்கு முன்பாகப்‌ 
பணிந்து விண்ணப்பம்பண்ணி, அவரவர்‌ 
தங்கள்‌ பொல்லாத வழியைவிட்டுத்‌ 
திரும்புவார்கள்‌; கர்த்தர்‌ இந்த 
ஒனத்துக்கு. விரோதமாகக்‌ 
கூறியிருக்கிற கோபமும்‌ உக்கிரமும்‌ 
பெரியது என்று சொன்னான்‌. 


எரே 96:89. அப்படியே நேரியாவின்‌. 
குமாரனாகிய பாருக்கு அந்தப்‌ 
புஸ்தகத்தில்‌, கர்த்தருடைய ஆலயத்தில்‌ 
கர்த்தருடைய 

வாசிக்கும்படி எரேமியா 

தனக்குக்‌ கற்பித்தபடி. யெல்லாம்‌ 
செய்தான்‌. 


எசேக்கியேலின்‌. தீர்க்கதரிசன 
ஊழியத்தின்‌ ஆரம்பத்தில்‌ அவர்‌ ஒரு புஸ்தக 
சுருளை தரிசனமாகக்‌ காண்கிறார்‌ 


“அப்பொழுது இதோ, என்னிடத்திற்கு 
நீட்டப்பட்ட ஒரு கையைக்‌ கண்டேன்‌; அந்தக்‌ 
கையிலே ஒரு புஸ்தகச்‌ சுருள்‌ இருந்தது. 
அவர்‌ அதை எனக்கு முன்பாக விரித்தார்‌: 
அதில்‌ உள்ளும்‌ புறம்பும்‌ எழுதப்பட்டிருந்தது;: 
அதிலே புலம்பல்களும்‌, த; ஐயோ 
என்பதும்‌ எழுதியிருந்தது" (எசே 2:9,10). 


“பின்பு அவர்‌ என்னை நோக்கி: 
மனுபுத்திரனே, நீ எலு புசி: இந்தச்‌ 
சரளை நீ. புசித்து, இஸ்ரவேல்‌ 
சந்ததியாரிடத்தில்‌ போய்‌ அவர்களோடே பேசு 
என்றார்‌" (எசே 39). 

இங்கு எரேமியாவினுடைய 
ஊழியக்காலத்தின்‌ முடிவில்‌, ஒரு புஸ்தக 
சுருளைப்பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. இது 
தரிசனத்தில்‌ காணப்படுகிற புஸ்தக சுருள்‌ 
அல்ல.  பிரத்தியட்சமான புஸ்தக கருள்‌. 
எரேமியாவின்‌ பிரசங்கச்‌ செய்திகளெல்லாம்‌. 
இந்தப்‌ புஸ்தக சுருளில்‌ கருக்கமாக 
எழுதப்பட்டிருக்கிறது. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எரேமியா கர்த்தருடைய வார்த்தையை 
சொல்ல ஆரம்பித்த நாளிலிருந்‌; இன்று 
வரையிலும்‌, அவர்‌ சொன்ன தீர்க்கதரிசன 
வாக்கியங்களை இந்தப்‌ புஸ்தகத்தில்‌ 
சுருக்கமாக எழுதவேண்டும்‌. என்று 
கர்த்தருடைய 
உண்டாயிற்று. 
யோசியாவின்‌ குமாரனாகிய  யோயாக்கீம்‌ 
யூதாராஜாவின்‌ நாலாம்‌. 
எரேமியாவுக்கு உண்டாயிற்று. 
யோயாக்கீம்‌ ராஜாவின்‌ நாலாம்‌ வருஷம்‌ 
என்பது யோசியா ராஜாவின்‌ பதிமூன்றாம்‌. 
வருஷமாகும்‌. 
கர்த்தர்‌. இந்த வருஷத்தில்‌, 
எரேமியாவிடம்‌, “நீ ஒரு புஸ்தகச்சுரளை 
எடுத்து, யோசியாவின்‌ நாட்களிலே நான்‌ 
உன்னுடனே பேசின நாள்‌ முதற்கொண்டு 
இந்நாள்மட்டும்‌ இஸ்ரவேலைக்குறித்தும்‌, 
யூதாவைக்குறித்தும்‌, சகல  ஜாதிகளைக்‌ 
குறித்தும்‌ உன்னோடே சொன்ன எல்லா 
வார்த்தைகளையும்‌ அதிலே எழுது” (எரே 
36:2) என்று சொல்லுகிறார்‌. 


னங்கள்‌ எரேமியா தீர்க்கதரிசியின்‌ 
மூலமாய்‌ கர்த்தருடைய வார்த்தையைக்‌ 
கேட்கத்‌. அவரகள்‌ ஒரு நம்‌: கேட்ட 
கர்த்தருடைய வார்த்தைகளை, 

திரும்ப கேட்கவேண்டும்‌. 
கர்த்தருடைய வார்த்தைகளை 
மறந்துபோகாமல்‌, தங்கள்‌ 
வைத்திருப்பார்கள்‌. 


அப்போ துதான்‌ 
அவர்கள்‌ 
நினைவில்‌ 


ஒருவேளை முதல்‌ தடவை 
கர்தகுபைய வார்த்தையைக்‌ கேட்டபோது, 

ஜனங்கள்‌ சரியாக 
ஸரிநதுகொள்ளாமலிருந்திரக்கவம்‌. அதே 
வார்த்தையை மறுபடியும்‌ கேட்கும்போது, 
அதை புரிந்துகொள்‌ வதற்கு அதிக 
வாய்ப்புள்ளது. ஒருவேளை அவர்கள்‌ 
கர்த்தருடைய வார்த்தையை முதல்‌ நடவை 
கேட்டபோது, கர்த்தருடைய கட்டளைகளுக்கு 

_ கீழ்ப்படியாமலிருந்திருக்கலாம்‌. 


அவர்கள்‌ கர்த்தருடைய 
கட்டளைக்கு கீழ்ப்படிய அதிக வாய்ப்புள்ளது. 





i= a 
TT 


எரேமியா தீர்க்கதரிசி ஒரு புஸ்தக 
சுருளை எடுத்து, கர்த்தர்‌ அவருக்கு. 
சொன்ன எல்லா வார்த்தைகளையும்‌ அதிலே. 
எழுதவேண்டும்‌. கர்த்தர்‌ இவ்வாறு, 
கட்டளையிடுவதற்கு ஒரு முக்கியமான 
காரணமுண்டு. யூதாவின்‌ மனுஷர்‌ தங்கள்‌ 
பாவங்களில்‌ அழிந்துபோய்விடக்கூடாது. 
அவர்கள்‌ தங்களுடைய பாவங்களுக்கு 
மனந்திரும்பவேண்டும்‌. கர்த்தர்‌ 
அவர்களுடைய பாவங்களை மன்னிக்க. 
வேண்டும்‌. அவர்கள்‌ வரப்போகிற தீங்குக்கு 
தப்பித்துக்கொள்ளவேண்டும்‌. 


எரேமியாவிடம்‌ 
தம்முடைய 


புஸ்தக 
வார்த்தைகளை 

அதைத்‌ 
வார்த்தைகளை 
என்பதற்கான 
காரணத்தையும்‌ கர்த்தர்‌ தெளிவுபடுத்துகிறார்‌. 
"யூதாவின்‌ குடும்பத்தார்‌, அவரவர்‌ 
தங்கள்பொல்லாத வழியைவிட்டுத்‌ 
திரும்பும்படியாகவும்‌, தங்கள்‌ அக்கிரமத்தையும்‌ 
தங்கள்‌ பாவத்தையும்‌ நான்‌ 
மன்னிக்கும்படியாகவும்‌, தங்களுக்கு நான்‌ 
செய்ய நினைத்திருக்கிற  தீங்குகளைக்‌ 
குறித்து ஒருவேளை அவர்கள்‌ கேட்பார்கள்‌” 
(எரே 36:3) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 

பாவிகள்‌  மனந்திரும்பவேண்டும்‌. 
இதுவே  ஊழியக்காரரின்‌ விருப்பம்‌. 
கர்த்தருடைய ஊழியக்காரர்கள்‌, பாவிகள்‌ 
மத்தியில்‌ பிரசங்கம்பண்ணும்போது, அவர்கள்‌ 
தங்கள்‌ பாவங்களுக்கு மனந்திரும்பவேண்டும்‌. 
என்னும்‌ பிரதான குறிக்கோளோடு. 
பிரசங்கம்பண்ண வேண்டும்‌. ஊழியக்காரரின்‌ 
பிரசங்கம்‌ பிரயோஜனமில்லாமல்‌ விருழ்வாய்ப்‌ 
போய்விடக்கூடாது. எந்தவிதமான நோக்கமும்‌, 
குறிக்கோளும்‌ இல்லாமல்‌ பிரசங்கிக்கப்படுகிற 
பிரசங்கச்‌ செய்தி, ஒரு பிரயோஜனத்தையும்‌ 
தராது. 


ஊழியக்காரரின்‌ 
மூலமாய்‌, அவருடைய 
நிறைவேறவில்லையென்றால்‌, 
பிரசங்கத்தினால்‌ ஒரு 
உண்டாகவில்லை என்று பொருள்‌. 
கர்த்தருடைய சித்தமும்‌, ஊழியக்காரரின்‌: 
நோக்கமும்‌ ஒன்றாயிருக்கவேண்டும்‌. 
கர்த்தர்‌ ஜனங்களின்‌ அக்கிரமங்களையும்‌ 
பாவங்களையும்‌ மன்னிக்க விரும்புகிறார்‌. 
இதுவே கர்த்தருடைய திட்டம்‌. 


பிரசங்கத்தின்‌ 
நோக்கம்‌ 
அவருடைய 
பயனும்‌ 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தம்முடைய சித்தத்தையும்‌ திட்டத்தையும்‌ 
நிறைவேற்றுவதற்காகவே, கர்த்தர்‌ தம்முடைய 
ஊழியக்காரர்களை ஜனங்கள்‌ மத்தியில்‌ 
அனுப்புகிறார்‌. அவர்களுடைய 
பாவங்களினிமித்தமாய்‌, கர்த்தர்‌ அவர்களுக்கு 
செய்ய நினைத்திருக்கிற  தீங்குகளைக்‌ 
குறித்து ஒருவேளை அவர்கள்‌ கேட்பார்கள்‌. 
கர்த்தருடைய வார்த்தைகளைக்‌ கேட்டு 
அவர்கள்‌ ஒருவேளை தங்கள்‌ பொல்லாத 
வழியை விட்டுத்‌ திரும்புவார்கள்‌. கர்த்தர்‌ 
அவர்கள்‌ மனந்திரும்புவதைப்‌ பார்த்து, 
அவர்களுடைய அக்கிரமத்தையும்‌, 
பாவத்தையும்‌ மன்னிப்பார்‌. 

பாவிகள்‌ மனந்திரும்பவேண்டும்‌ 
என்பதை மனதில்‌ வைத்து ஊழியக்காரர்கள்‌ 
பிரசங்கம்பண்ணவேண்டும்‌. ஊழியக்காரர்கள்‌ 
ஜனங்களுக்கு கர்த்தருடைய கிருபையின்‌ 
வார்த்தைகளையும்‌ சொல்லுகிறார்கள்‌. 
அவருடைய எச்சரிப்பின்‌ வார்த்தைகளையும்‌ 
சொல்லுகிறார்கள்‌. கர்த்தர்‌ 
யூதாகுடும்பத்தாருடைய அக்கிரமங்களையும்‌ 
பாவங்களையும்‌ மன்னிக்க விரும்புகிறார்‌. 
இது தேவனுடைய நீதி. 

பாவிகள்‌ தங்கள்‌ பாவங்க; 
மனந்திரும்பவேண்டும்‌. அப்போது கர்த்தர்‌ 
அவர்களுடைய பாவங்களை மன்னிப்பார்‌ 
இது கர்த்தருடைய பொதுவான நியதி. 
ஆனாலும்‌ கர்த்தர்‌ கிருபையும்‌ இரக்கமும்‌ 
மிகுந்தவர்‌. அவர்‌ தம்முடைய ஜனங்களை 
எப்படியாவது. மன்னிக்கவேண்டுமென்று 
விரும்புகிறார்‌. பாவிகள்‌ தங்களுடைய 
பாவங்களுக்கு மனந்திரும்பினால்நான்‌ 
கர்த்தர்‌ அவர்களை மன்னிப்பார்‌ என்பது, 
அவருடைய பொதுவான நீதி. இருந்தாலும்‌, 
பல சமயங்களில்‌ கர்த்தருடைய இரக்கமும்‌. 
கிருபையும்‌, அவருடைய நீதியைவிட 
பெரிதாயிருக்கிறது. 

கர்த்தர்‌ பாலிகளுடைய 
அக்கிரமங்களையும்‌ பாவங்களையும்‌ 
மன்னிப்பதற்கு எப்போதுமே 
ஆயத்தமாயிருக்கிறார்‌. பாவிகள்‌ கர்த்தருடைய 
மன்னிப்பைப்‌ பெற்றுக்கொள்ள வேண்டு 
மென்றால்‌, அவர்கள்‌ தங்கள்‌ பாவங்களுக்கு 
மனந்திரும்பவேண்டும்‌. கர்த்தரோ தம்முடைய 
கிருபையினால்‌, பாவிகள்‌ தங்கள்‌ 
பாவங்களுக்கு மனந்திரும்பவேண்டும்‌ என்று 
எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கிறார்‌ 





i= FTE 
TT 


கர்த்தர்‌ கொடுக்கும்‌ பாவமன்னிப்பைப்‌ 
பெற்றுக்கொள்வதற்கு _ 


பாவங்களுக்கு நாம்‌ 
நம்மை டந்த. 
பாவங்களுக்கு நாம்‌ மனந்திரும்ப 
நமக்கு உதவிசெய்கிறார்‌. 

பாருக்கு என்பவன்‌ எரேமியாவின்‌. 
சம்பிரதியாயிருக்கிறான்‌. எரேமியா 
சொல்லுகிற வார்த்தைகளை பாருக்கு ஒரு 
புஸ்தக சுருளிலே எழுதுகிறான்‌. பாருக்கு 
நேரியாவின்‌ குமாரன்‌. எரேமியா பாருக்கை 
அழைத்து, தான்‌ சொல்லுகிற ஒவ்வொரு 


வார்த்தைகளையும்‌, ஒரு 
சொல்லுகிறார்‌ 


சொன்ன 


எழுதுமாறு 
மியாவிடம்‌ தாம்‌ 

வார்த்தைகளையும்‌ 

எழுதுமாறு சொல்லுகிறார்‌. 

ஒரு காரணத்தினால்‌ 

கர்த்தருடைய வார்த்தைகளை எழுதவில்லை. 

எரேமியா பாருக்கை எழுதுமாறு 

சொல்லுகிறார்‌ 


எரேமியாவின்‌ 


ருவேளை 
கையெழுத்த தெளிவில்லாததாகயிருக்கலாம்‌. 
வேகமாக 


எழுதுகிறவராகயிருக்கலாம்‌. 

பாருக்கின்‌ தாலந்துகளை அறிந்திருக்கிறார்‌. 
அவரை தன்னுடைய எழுத்தாணியைப்போல 
பயன்படுத்துகிறார்‌. 


அப்போஸ்தலர்‌ பவுல்‌ தான்‌ எழுதின 
நிருபங்களில்‌ சிலவற்றை, தன்னுடைய சொந்த 
கைகளினால்‌ எழுதினார்‌ “என்‌ 
கையெழுத்தாய்‌ எவ்வளவு எழுதினேனென்று 
பாருங்கள்‌" (கலா 6.11) த நிருபத்தை 
எழுதின தெர்தியுவாகிய நான்‌ வாங்கக்‌. 
உங்களை வாழ்த்துகிறேன்‌" (ரோம 16:22). 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ ஒவ்வொருவருக்கும்‌ 
வித்தியாசமான வரங்களைக்‌ கொடுக்கிறார்‌. 
ஒரு சிலருக்கு நன்றாய்‌ பேசும்‌ தாலந்து 
இருக்கிறது. வேறு சிலருக்கோ நன்றாய்‌ 
எழுதும்‌ தாலந்து இருக்கிறது. கர்த்தருடைய 
ஊழியத்தில்‌ எல்லோருமே 
தேவைப்படுகிறார்கள்‌. கர்த்தருடைய ஊழியம்‌ 
நல்லமுறையில்‌ நடைபெறுவதற்கு எல்லா 
வரங்களும்‌ தேவையாயிருக்கிறது. 
ஆகையினால்‌ கர்த்தருடைய வரங்களைப்‌ 
பெற்றவர்கள்‌ மற்றவர்களை ஏளனமாய்‌ 
நினைக்கக்கூடாது. கர்த்தருடைய 
ஊழியத்தில்‌ அவர்கள்‌ தேவையில்லை என்று 
சொல்லக்கூடாது. 

“கண்ணானது கையைப்பார்த்து: நீ 
எனக்கு வேண்டுவதில்லையென்றும்‌: 
தலையானது கால்களை நோக்கி: 
நீங்கள்‌ எனக்கு வேண்டுவதில்லையென்றும்‌ 
சொல்லக்கூடாது" (கொரி 12:21) 


கர்த்தருடைய வியானவர்‌ 
தம்முடைய வார்த்தைகளை எரேமியாவக்குச்‌ 
சொல்லுகிறார்‌. எரேமியாவோ 
எழுதவேண்டிய வார்த்தைகளை பாருக்குக்குச்‌ 
சொல்லுகிறார்‌. பாருக்கு பிற்காலத்தில்‌ 
பாபிலோன்‌ தேசத்து சிறையிருப்பிலிருந்த 
யூதர்கள்‌ மத்தியில்‌ தீர்க்கதரிசன ஊழியம்‌ 
செய்தார்‌ என்று சபை வரலாறு கூறுகிறது. 


எரேமியா சொன்ன 
வார்த்தைகளையெல்லாம்‌ பாருக்கு ஒரு 
புஸ்தக சுருளிலே எழுதுகிறார்‌. இவை 
"என்று அழைக்கப்படும்‌ தோல்‌ 
எழுதப்பட்டிருக்கவேண்டும்‌. 
பக்கத்தையும்‌ நூலால்‌. 
அதை புஸ்தக சுருளாக 
கோர்ப்பது வழக்கம்‌. 
எரேமியா பாருக்கிடம்‌ 
எழுதவேண்டிய வார்த்தைகளையெல்லாம்‌. 
சொல்லுகிறார்‌. பாருக்கு தான்‌ எழுதின 
வார்த்தைகளையெல்லாம்‌ ஜனங்களுக்கு 
முன்பாக வாசிக்கவேண்டும்‌. எரேமியா 
தன்னைப்பற்றிச்‌ சொல்லும்போது “நான்‌ 
அடைக்கப்பட்டவன்‌,, நான்‌ கர்த்தருடைய 
ஆலயத்திற்குள்‌ பிரவேசிக்கக்கூடாது” 
(எரே 36:5) என்று சொல்லுகிறார்‌. 





i a 
TT 


எரேமியா இப்போது சிறைச்சாலையில்‌ 
அடைக்கப்படவில்லை. அவர்‌ 
ஏற்கெனவே சிறையிலடைக்கப்பட்டிருந்தால்‌, 
எரேமியாவைப்‌ பிடிக்கும்படி 

கட்டளை கொடுக்கவேண்டிய 
இருந்திருக்காது (எரே 36:26) 

எரேமியா தேவாலயத்திற்குள்‌ பிரவேசிக்கக்‌ 
கூடாது என்று யோயாக்கீம்‌ ராஜா 
'தடைபண்ணியிருக்கிறார்‌. 


அப்போஸ்தலர்‌ பவலும்‌ யல 
சபைகளுக்கு நிருங்களை எழுதினார்‌. 
தன்னால்‌ போகமுடியாத சபைகளுக்கு, 
பவுல்‌ நிருங்களை  எழுதியனுப்பினார்‌. 
கர்த்தர்‌ சொன்ன எல்லா வார்த்தைகளையும்‌, 
புஸ்தக சுருளிலே எழுதி, அதை 
கர்த்தருடைய ஆலயத்திலே ஜனங்களுடைய 
செவிகள்‌ கேட்க வாசிக்கவேண்டும்‌. 
ஜனங்கள்‌ கர்த்தருடைய வார்த்தைகளைக்‌ 
கேட்டு, ஒருவேளை தங்கள்‌ பொல்லாத 
வழியைவிட்டுத்‌ திரும்புவார்கள்‌ என்று. 
கர்த்தர்‌ எதிர்பார்க்கிறார்‌ (எரே 36:3). 


எரேமியா  பாருக்கிடம்‌ புஸ்தக 
சுருளிலுள்ள வாக்கியங்களை வாசிக்குமாறு, 
சொல்லுகிறார்‌. ஒருவேளை ஜனங்கள்‌ 
கர்த்தருடைய முகத்திற்கு முன்பாக பணிந்து 
விண்ணப்பம்பண்ணி, நங்கள்‌ பொல்லாத 
வழியைவிட்டுத்‌ திரும்புவார்கள்‌ என்று. 
எரேமியா சொல்லுகிறார்‌ (எரே 36:20), 


கர்த்தருடைய கிருபையே நம்முடைய 
பொல்லாத வழிகளிலிருந்து நம்மைத்‌ ப 
ஆகையினால்‌ கர்த்தருடைய கிருபைக்காக 
அவரிடத்தில்‌ ஜெபம்பண்ணவேண்டியது 
மிகவும்‌ அவசியமாயிருக்கிறது. 

எரேமியா பாருக்கிடம்‌, “கர்த்தர்‌ இந்த 
ஜனத்திற்கு விரோதமாக கூறியிருக்கிற 
கோபமும்‌, உக்கிரமும்‌ பெரியது" (எரே 36:7) 
என்று சொல்லுகிறார்‌. பாருக்கு புஸ்தக 


அதிகாரத்தோடும்‌ 


எரேமியா பாருக்கிடம்‌, “ நீ உள்ளே 
பிரவேசித்து, என்‌ வாய்‌ சொல்ல நீ எழுதின 
குருளிலுள்ள கர்த்தருடைய வார்த்தைகளைக்‌ 
கர்த்தருடைய ஆலயத்தில்‌ உபவாசநாளிலே 
ஜனங்களுடைய செவிகள்‌ கேட்க 
வாசிப்பதுமன்றி, தங்கள்‌ பட்டணங்களிலி 
௬ுந்துவருகிற எல்லா யூதா கோத்திரத்தாரும்‌ 
கேட்கும்படி அவைகளை வாசிப்பாயாக” 
(எரே 36:6) என்று சொல்லுகிறார்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அப்படியே நேரியாவின்‌ குமாரனாகிய 
பாருக்கு அந்தப்‌ புஸ்தகத்தில்‌, கர்த்தருடைய 
ஆலயத்தில்‌ கர்த்தருடைய வார்த்தைகளை 
வாசிக்கும்படி எரேமியா தீர்க்கதரிசி தனக்குக்‌ 
கற்பித்தபடியெல்லாம்‌ செய்கிறார்‌ (எரே 36:8) 
கர்த்தருடைய ஆலயத்தில்‌, உபவாச நாளிலே 
ஜனங்களுடைய செவிகள்‌ கேட்க, பாருக்கு 
புஸ்தக குருளிலுள்ள வார்த்தைகளை 
வாசிக்கிறார்‌. 

பாருக்கு 

வாசிக்கிறார்‌ 
எரே 86:9-19 


புஸ்தக சுருளை 


எரே 38:9, யோசியாவின்‌ குமாரனாகிய 
யோயாக்கீம்‌என்னும்‌ கா ராஜாவின்‌ 
ஐந்தாம்‌  வருஷத்‌; ஒன்பதாம்‌ 
மாதத்திலே, எருசகேமிலிகுக்கிற எல்லா 
ஜனத்துக்கும்‌, யூதாவின்‌. 
பட்டணங்களிலிருத்துளருசலேமுக்கு 
வருகிற எல்லா ஒனத்துக்கும்‌, 
கர்த்தருக்கு. முன்பாக. உபவாசம்‌. 
செய்யவேண்டுமென்று கூறப்பட்டது. 
எரே 9810. அப்பொழுது பாருக்கு 
கர்த்தருடைய ஆலயத்தின்‌ 
மேற்பிராகாரத்தில்‌, கர்த்தருடைய 
ஆலயத்து வாசலின்‌ நடைக்கு அருகான 
சாப்பானுடைய குமாரனாகிய 
கெமரியா என்னும்‌ சம்பிரதியின்‌ 
அறையிலே, அந்தப்‌ புஸ்தகத்திலுள்ள. 
'எரேமியாவின்‌. வார்த்தைகளை. 
ஜனங்கள்‌ எல்லாரும்‌ கேட்க 
வாசித்தான்‌. 


எரே 38:11. காப்பானுடைய 

குமாரனாகிய கெமரியாவின்‌ மகன்‌: 

மிகாயா அந்தப்‌ புஸ்தகத்திலுன்ன 

கர்த்தருடைய வார்த்தைகனையெல்லாம்‌ 
வாசிக்கக்கேட்டபோது, 

எரே 9812. அவன்‌ ராஜாவின்‌. 

அரமனைக்குப்போய்‌, சம்பிரதியின்‌ 

பிரவேசித்தான்‌; இதே, 

எல்லாப்பிரபுக்களும்‌ 

எலிசாமாவும்‌ 

குமாரனாகிய 

அக்போரின்‌ 

எல்நாத்தானும்‌, 

குமாரனாகிய 

அனனியாவின்‌ 

குமாரனாகிய சிதேக்கியாவும்‌, மற்ற 

எல்லாப்‌ பிரபுக்களும்‌ உட்கார்த்தார்கள்‌. 





i a 
TT 


எரே 36:18. பாருக்கு ஜனத்தின்‌ 
செவிகள்‌ கேட்கப்‌ 
புஸ்தகத்திலுன்னளவைகனை 
வாசிக்கையில்‌, தான்‌ கேட்ட எல்லா 
வார்த்தைகளையும்‌ மிகாயா. 
அவர்களுக்குத்‌ தெரிவித்தான்‌. 


எரே 864. 
பிரபுக்களும்‌: 


அப்பொழுது எல்லாப்‌ 


கூஷியின்‌ 
குமாரனாகிய 
மகனான நெத்தானியாவினுடைய 
குமாரனாயிருக்கிற யெகுதியைப்‌: 
பாருக்கினிடத்தில்‌ அனுப்பி, ஜனங்கள்‌ 
கேட்க நீ வாசித்துக்கொண்டிருந்த 
சுருனை உன்‌ கையில்‌ 
எடுத்துக்கொண்டுவா என்று. 
சொல்லிச்‌ சொன்னார்கள்‌; ஆகையால்‌, 
நேரியாவின்‌ குமாரனாகிய பாருக்கு. 
சுருனைத்‌ தன்‌ கையில்‌ 
எடுத்துக்கொண்டு, அவர்களிடத்துக்கு. 
வந்தான்‌. 


எரே 36:15. அவர்கள்‌ அவனை நோக்கி: 

உட்கார்த்துகொண்டு, நாங்கள்‌ 
கேட்கவாசி யென்றார்கள்‌; அவர்கள்‌ 
கேட்க வாசித்தான்‌. 


எரே 36:16. அப்பொழுது அவர்கள்‌ 
எல்லா வார்த்தைகனையும்‌ கேட்கையில்‌ 
பயமுற்றவர்கனாய்‌ ஒருவரையொருவர்‌: 
பார்த்து, பாருக்கை நோக்கி: இந்த 
எல்லா வார்த்தைகளையும்‌ ராஜாவுக்கு. 
நிச்சயமாய்‌ அறிவிப்போம்‌ என்றார்கள்‌. 


எரே 36:17. அவன்‌ வாய்‌ சொல்ல, நீ 
இந்த வார்தைகளையெல்லாம்‌. 
எவ்விதமாய்‌: னாய்‌. அதை 
எங்களுக்குச்‌ சொல்‌ என்று பாருக்கைக்‌ 
கேட்டார்கள்‌. 


எரே 36:18. அதற்குப்‌ பாருக்கு: அவர்‌ 
தமது வாயினால்‌ இந்த 
வார்த்தைகளையும்‌. 

என்னுடனே சொன்னார்‌, 
மையினால்‌ புஸ்தகத்தில்‌ எழுதினேன்‌ 
என்றான்‌. 


எரே 36:19. அப்பொழுது பிரபுக்கள்‌. 
பாருக்கை நோக்கி: நீயும்‌ எரேமியாவும்‌ 
போய்‌ ஒனித்துக்கொள்ளுங்கள்‌; 
தீங்கன்‌ இருக்கும்‌ இடத்தை ஒருவரும்‌ 
அறியப்படாதூ என்று சொல்லி, 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


பிரியப்‌ 
UBLISHERS 


பாருக்கு. எரேமியா சொன்ன. 
வார்த்தைகளை புஸ்தக சுருளிலே எழுதி 
அதை ஜனங்களுடைய செவிகள்‌ கேட்க 
வாசிக்கிறார்‌. எப்போதெல்லாம்‌ 
ங்கள்‌ கர்த்தருடைய வார்த்தையைக்‌ 
ஆயத்தமாயிருக்கிறார்களோ, 
அப்போதெல்லாம்‌ பாருக்கு புஸ்தக குருளை 
அவர்களுக்கு வாசிக்கிறார்‌. கர்த்தர்‌ சொன்ன 
வார்த்தைகளை புஸ்தக சுருளிலே எழுதி, 
அதை ஜனங்களுடைய காதுகள்‌ கேட்க 
வாசிக்கவேண்டும்‌ என்னும்‌ கட்டளை, 
யோயாக்கீம்‌ ராஜாவின்‌ நாலாம்‌ வருஷத்திலே 
உண்டாயிற்று. 
கர்த்தர்‌ எரேமியாவுக்கு. 
கட்டளைகொடுத்து ஒரு வருஷத்திற்கு பின்பு, 
யோயாக்கீம்‌ ராஜாவின்‌ ஐந்தாம்‌ ம்‌ 
ஒன்பதாம்‌ த்திலே, 
கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கிறார்‌ 
(எரே 369). ஒருவேளை பாருக்கு 
எரேமியாவின்‌ வார்த்தைகளை எழுத மேலும்‌ 
ஒரு வருஷம்‌ எடுத்திருக்கலாம்‌ என்று 
வேதபண்டிதர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. பாருக்கு 
எரேமியாவின்‌ வார்த்தைகளை சரியாக எழுதி, 
அதிலுள்ள எழுத்து பிழைகளையெல்லாம்‌. 
திருத்தி, அதை புஸ்தக சுருளாக 


சுமார்‌ ஒரு வருஷகாலம்‌ 


கோர்ப்பதற்கு 
ஆயிற்று. 


இந்த மாதத்தில்‌ எருசலேமிலிருக்கிற 
எல்லா ஜனத்திற்கும்‌ கர்த்தருக்கு முன்பாக 
உபவாசம்‌ செய்யவேண்டும்‌ என்று 
கூறப்பட்டது (எரே 360). ஒருவேளை 
கல்தேயருடைய முற்றிக்கையிலிருந்து 
தாங்கள்‌ விடுதலைபெறவேண்டும்‌ 
என்பதற்காகவோ அல்லது தேசத்திலே மழை 
பெய்து, தேசம்‌ செழிப்படையவேண்டும்‌ 
என்பதற்காகவோ இந்த உபவாசம்‌ செய்ய 
வேண்டும்‌ என்று தீர்மானிக்கப்பட்டிருக்கலாம்‌. 
'மழைத்தாழ்ச்சியைக்‌ குறித்து எரேமியாவுக்கு 
உண்டான கர்த்தருடைய வசனம்‌" (எரே 14:1). 





i FTE 
TT 


கர்த்தருக்கு முன்‌; 
செய்யவேண்டும்‌ என்று 
எல்லா ம்‌ 


தரித்துக்கொள்கிறார்கள்‌. ஆனால்‌ அவர்கள்‌ 
கர்த்தருடைய வார்த்தைக்கும்‌, அவருடைய 
பிரமாணத்திற்கும்‌  தூரமாயிருக்கிறார்கள்‌. 
அவர்களிடத்தில்‌ மெய்யான தேவபக்தியில்லை. 
பக்தியின்‌ வேஷத்தைத்‌. 
கொள்கிறவர்கள்‌, 

ஆசீர்வாதங்களைப்‌ 

மாட்டார்கள்‌. அவர்கள்‌ 

பண்ணினாலும்‌, உபவாசத்தினால்‌ 
வல்லமைக்கு அவர்கள்‌ அந்நியராகவே 
இருப்பார்கள்‌. 


உபவாசம்பண்ணும்போது, நம்முடைய 
உள்ளத்தின்‌ ஆழத்திலிருந்து, கர்த்தரை 
நினைவுகூர்ந்து, உபவாசம்பண்ணவேண்டும்‌. 


உபவாசம்‌ என்று இருந்‌; னுடைய 
நியாயத்தீர்ப்புக்கு நம்மால்‌ தப்பித்துக்கொள்ள 
முடியாது. 
ங்கள்‌ பொல்லா; 
ம்பினார்களென்று தேவன்‌ 
அவர்களுடைய கிரியைகளைப்பார்த்து. தாம்‌ 
அவர்களுக்குச்‌ செய்வேன்‌ என்று சொல்லி 
மிருந்த தீங்கைக்குறித்து மணஸ்தாபப்பட்டு, 
அதைச்‌ செய்யாதிருந்தார்‌" (யோனா 3:0) 
பாருக்கு எரேமியாவின்‌ பிரசங்கச்‌ 
ஒரு உபவாச நாளிலே, 
| அறையிலே வாசிக்கிறார்‌. 
எரேமியாவின்‌ 
வார்த்தைகளை ஜனங்களெல்லோரும்‌ கேட்க 
பாருக்கு வாசிக்கிறார்‌ பாருக்கு 
கர்த்தருடைய ஆலயத்தின்‌ மேற்பிராகாரத்தில்‌, 
கர்த்தருடைய ஆலயத்து வாசலின்‌ நடைக்கு 
அருகான  சாப்பானுடைய குமாரனாகிய 
கெயரியா என்னும்‌ சம்பிரதியின்‌ அறையிலே, 
அந்தப்‌ புஸ்தகத்திலுள்ள  எரேமியாவின்‌ 
வார்த்தைகளை ஜனங்கள்‌ எல்லாரும்‌ கேட்க 
வாசிக்கிறார்‌ (எரே 3640). 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


ராஜாவின்‌ அரமனையில்‌ சம்பிரதியின்‌ 
அறை இருக்கிறது. அங்கே 
எல்லாப்பிரபுக்களும்‌ சம்பிரதியாகிய எலி 
சாமாவும்‌ செமாயாவின்‌ குமாரனாகிய 
தெலாயாவும்‌, அக்போரின்‌ குமாரனாகிய 
எல்நாத்தானும்‌, சாப்பானின்‌ குமாரனாகிய 
கெமரியாவும்‌, அனனியாவின்‌ குமாரனாகிய 
சிதேக்கியாவும்‌, மற்ற எல்லாப்‌ பிரபுக்களும்‌ 
உட்கார்ந்திருக்கிறார்கள்‌ (எரே 36.2) 

லயத்தில்‌, 
லில்‌ 

மிகாயா 


பாருக்கு கர்த்தருடைய 
புஸ்தகத்திலுள்ள 
வார்த்தைகளை வாசிப்பதை, 
என்பவன்‌ கேட்கிறான்‌. இவன்‌ 
சாப்பானுடைய குமாரனாகிய கெமரியாவின்‌ 
மகன்‌. மிகாயா பாருக்கு வாசித்ததைக்‌ 
கேட்டு, ராஜாவின்‌ அரமனையிறுள்ள 
சம்பிரதியின்‌ அறைக்குப்போய்‌, அங்கே 
உட்கார்ந்திருந்த பிரபுக்கள்‌ எல்லோருக்கும்‌, 
தான்‌ கேட்ட எல்லா வார்த்தைகளையும்‌ 
தெரிவிக்கிறான்‌ (எரே 3613) 


எல்லா 

பட்டணங்களிலிருந்து 
வருகிற எல்லா 
கர்த்தருக்கு முன்பாக 
செய்யவேண்டும்‌ என்று 
கொடுத்திருக்கிறார்கள்‌ 


தேசத்தின்‌ 
எருசவேமிலிருக்கிற 


உபவாசம்பண்ணுகிறார்கள்‌. 
உபவாசம்பண்ணுமாறு கட்டளைகொடுத்த 
பிரபுக்களோ ராஜாவின்‌ அரமனையிலுள்ள 
சம்பிரதிமின்‌ அறையிலே கூடிருக்கிறார்க்‌. 
ஜனங்கள்‌ உபவாசம்பண்ணும்போது, 
பிரபுக்கள்‌ உபவாசம்பண்ணாமலிருக்கிறார்கள்‌. 
ஜனங்கள்‌ உபவாசித்து, ஜெபம்பண்ணி, 
கர்த்தருடைய வார்த்தைகளைக்‌ 
கேட்டுக்கொண்டிரக்கிறார்கள்‌. பிரபுக்களோ 
அரமனையிலே தங்கள்‌ சொந்த 
கதைகளைப்‌ பேசிக்கொண்டிருக்கிறார்கள்‌. 





i= FTE 
TT 


மிகாயா ராஜாவின்‌ அரமனையிலுள்ள 
சம்பிரதியின்‌ அறைக்குப்போகிறார்‌. அங்கே 
உட்கார்ந்திருக்கிற பிரபுக்களிடம்‌, பாருக்கு 
செய்திகளெல்லாவற்றையும்‌ 

அப்பொழுது எல்லாப்‌ 

ன்‌ குமாரனாகிய 

மகனான 

நெத்தானியாவினுடைய  குமாரனாயிருக்கிற. 
மெகுதியைப்‌ பாருக்கினிடத்தில்‌ அனுப்பி, 
ஜனங்கள்‌ கேட்க நீ வாசித்துக்கொண்டிருந்த 
சுருளை உன்‌ கையில்‌ எடுத்துக்கொண்டுவா 
என்று சொல்லச்‌ சொன்னார்கள்‌; ஆகையால்‌, 
நேரியாவின்‌ குமாரனாகிய பாருக்கு சுருளைத்‌ 
தன்‌ கையில்‌ எடுத்துக்கொண்டு, 
அவர்களிடத்துக்கு வருகிறான்‌ (எரே 36:14) 


பிரபுக்கள்‌ பாருக்கை நோக்கி, “நீ 
உட்கார்ந்து. நாங்கள்‌ கேட்க வாசி” என்று 
சொல்லுகிறார்கள்‌. பாருக்கும்‌ அவர்கள்‌ 
கேட்க த்திலுள்‌ வைகளை 
வாசிக்கிறான்‌. பிரபுக்கள்‌ பாருக்கு வாசித்த 
வார்த்தைகளெல்லாவற்றையும்‌ கேட்கையில்‌ 
பயப்படுகிறார்கள்‌. பிரபுக்கள்‌ 
ஒருவரையொருவர்‌ நோக்கி பார்க்கிறார்கள்‌ 
அவர்கள்‌ பாருக்கை நோக்கி, 
வார்த்தைகளையும்‌ ராஜாவுக்கு, 
அறிவிப்போம்‌" என்று சொல்லுகிறார்கள்‌ 
(எரே 36414). 


அப்போஸ்தலர்‌ பவுல்‌ தன்னுடைய 
சாட்சியை சொன்னபோது பேலிக்ஸ்‌ ராஜா 
பயப்பட்டான்‌. அதுபோலவே பாருக்கு 
கர்த்தருடைய வார்த்தைகளை வாசிக்கும்‌ 
போது, அதைக்‌ கேட்டு யூதாவின்‌ பிரபுக்கள்‌ 
பயப்படுகிறார்கள்‌. 


கர்த்தர்‌ தம்முடைய நீதிமினால்‌ 

(னர்‌ குடிந்துகொள்கிறார்‌. கர்த்தர்‌ 

'ல்லியிருக்கிற தீர்க்கதரிசனங்கள்‌ 
ஏற்கெனவே ஒரளவு நிறைவேறியிருக்கிறது. 
மீதமுள்ள தீர்க்கதரிசனமும்‌ சீக்கிரத்தில்‌ 
நிறைவேறக்கூடிய சூழ்நிலையிலிருக்கிறது. 
இதனால்‌ பிரபுக்களெல்லோரும்‌ பாருக்கு 
வாசித்த வார்த்தைகளைக்‌ கேட்டு 
பயப்படுகிறார்கள்‌. 

பாருக்கு 
எரேமியாவின்‌ 
ஜனங்களெல்லோரும்‌ கேட்க 
(எரே 3610). அதைக்‌ கேட்டு ஜனங்கள்‌ 
பயப்பட்டார்களா என்பதும்‌, 
மனநிலை எப்படியிருந்தது 
தெளிவாகத்‌ தெரியவில்லை. 


ர்களுடைய 
என்பதும்‌ 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆனால்‌ 
வாசித்த 
பயமுற்றவர்களாய்‌, 
நோக்கிப்‌ பார்க்கிறார்கள்‌. 
என்ன  பிரதியுத்தரம்‌ 
என்று அவர்களுக்கு 
ஆகையினால்‌. 
வார்த்தைகளெல்லாவற்றையும்‌ 
நிச்சயமாய்‌ அறிவிப்போம்‌. 
சொல்லுகிறார்கள்‌. 


பாருக்கு, தான்‌ வாசித்த 

வார்த்தைகளையெல்லாம்‌ எப்படி எழுதினான்‌ 

பிரபுக்கள்‌ 

இந்த 

எல்விதமாய்‌ 

அதை எங்களுக்குச்‌ சொல்‌” 

என்று பிரபுக்கள்‌ பாருக்கைக்‌ கேட்கிறார்கள்‌. 

அதற்குப்‌ பாருக்கு: அவர்‌ தமது வாயினால்‌ 

இந்த எல்லா வார்த்தைகளையும்‌ உரைத்து, 

என்னுடனே சொன்னார்‌, நான்‌ மையினால்‌ 

புஸ்தகத்தில்‌ எழுதினேன்‌ என்று 
சொல்லுகிறான்‌ (எரே 3647/18), 


பிரபுக்களோ. பாருக்கு 
வார்த்தைகளைக்‌ கேட்டு, 
ஒருவரையொருவர்‌ 
பாருக்குக்கு 
சொல்லவேண்டும்‌. 
தெரியவில்லை. 
இந்த 
ராஜாவுக்கு 
என்று 


ராஜா இந்த. சோ ப்‌ கேட்டு, 

பருக்கை அங்கீகரித்தால்‌, பிரபுக்களும்‌ 
பாருக்கை அங்கீகரிப்பார்கள்‌. ஆனாலும்‌ 
யோயாக்கீம்‌ ராஜாவுடைய மனது 
எப்படிப்பட்டது என்று பிரபுக்களுக்கு 
நன்றாய்த்‌ தெரியும்‌. ன்‌ கர்த்தருக்கும்‌ 
பயப்படமாட்டான்‌. 
ஊழியக்காரர்களுக்கும்‌ 
ராஜா பாருக்கு வாசித்த செய்திகளைக்‌ 
கேட்டு, பாருக்கையும்‌, எரேமியாவையும்‌ 
தண்டிப்பதற்கு வாய்ப்புள்ளது. 

பிரபுக்கள்‌  பாருக்கை 

எரேமியாவும்‌ போய்‌ 
ஒளித்துக்கொள்ளுங்கள்‌: நீங்கள்‌ இருக்கும்‌. 
இடத்தை ஒருவரும்‌ அறியப்படாது என்று 
சொல்லுகிறார்கள்‌ (எரே 36:19). 
பிரபுக்கள்‌ பாருக்கையும்‌ எரேமியாவையும்‌ 
பாதுகாக்கிறார்கள்‌. யோயாக்கீம்‌ ராஜா. 
கர்த்தருடைய வார்த்தையைக்‌ கேட்டு 
மனந்திரும்புவதற்குப்‌ பதிலாக, கர்த்தருடைய 
வார்த்தையைச்‌ சொன்ன எ க்‌ 





i= THE 
TT 


பாருக்கு எரேமியாவுக்கு விரோதமாக 
சதிசெய்யவில்லை என்பதை உறுதிபண்ணிக்‌ 
கொள்கிறார்கள்‌. எரேமியா சொல்லித்தான்‌, 


பின்பே 
பிரபுக்கள்‌ எரேமியாவையும்‌ பாருக்கையும்‌ 


பாதுகாக்கிறார்கள்‌. 


யோயாக்கீம்‌ ராஜா புஸ்தக 
சுருளை அக்கினியில்‌ 
எறிந்தூபோடுகிறான்‌ 

எரே 36:20-26 


எரே 96:20. சுருனைச்‌ சம்பிரதியாகிய 
எலிசகாமாவின்‌ அறையிலே வைத்து, 
ராஜாவினிடத்துக்கு. அரமணனையிலே 
போய்‌, ராஜாவின்‌ செவிகளுக்கு இந்த 
வார்தைகளையெல்லாம்‌. 
அறிவித்தார்கள்‌. 


எரே 3621. அப்பொ ராஜா 
அந்தச்கருளை எடுத்துக்கொண்டுவர 
யெகுதியை அனுப்பினான்‌; யெகுதி 
அதைச்‌. சம்பிரதியாகிய எலிசாமாவின்‌ 
அறையிலிருந்து. 
எடுத்துக்கொண்டுவந்து, ராஜா 
கேட்கவும்‌, ராஜாவினிடத்தில்‌ நின்ற 
எல்லாப்‌ பிரபுக்களும்‌ கேட்கவும்‌ 
வாசித்தான்‌. 


எரே 36:22. ஒன்பதாம்‌ மாதத்திலே 
ராஜா, குவிர்காலத்துக்குத்‌ தங்கும்‌ 
வீட்டில்‌ உட்கார்ந்திருத்தான்‌; அவனுக்கு. 
முன்பாக கணப்பு மூட்டியிருந்தது. 


எரே 36:29. யெகுதி மூன்று நாலு 
பத்திகளை வாசித்த பின்பு, ராஜா ஒரு 
சூரிக்கத்தியினால்‌ அதை அறுத்து, 
சுருவணைத்தும்‌ கணப்பிலுன்ன 
அக்கினியிலே. வெத்து போகும்படி, 
கணப்பிலிருந்த அக்கினியில்‌ 
எறித்துபோட்டான்‌.. 

எரே 56:24. ராஜாவாயினும்‌, அத்த 
வார்த்தைகனையெல்லாம்‌ கேட்ட. 
அவனுடைய சகல ஊழியக்‌ 
காரராயினும்‌ பயாப்படவுமில்லை, 
தங்கள்‌ வண்திரங்கனைக்‌. 
கிழித்துக்கொள்னவுமில்லை.. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


பிரியப்‌] 
UBLISHERS 


எரே 38:25. 
தெரையாவும்‌, 


எல்நாத்தானும்‌, 
கெமரியாவுமோ: 
அத்தச்‌ சுருனைச்‌. சுட்டெரிக்க 
வேண்டாம்‌ என்று ராஜாவினிடத்தில்‌ 
விண்ணப்பம்பண்ணினார்கள்‌; 


அஸ்ரியேலின்‌ 
செராயாவுக்கும்‌, 
குமாரனாகிய 


ஆனாலும்‌ 
கர்த்தர்‌ அவர்களை மறைத்தார்‌. 


பிரபுக்கள்‌ பாருக்கின்‌ கையிலிருக்கிற 

சம்பிரதியாகிய எலிசாமாவின்‌ 

பத்திரமாக வைக்கிறார்கள்‌. 

அதன்‌ பின்பு அவர்கள்‌ அரமனைக்குப்போய்‌ 

யோயாக்கீம்‌ ராஜாவின்‌ செவிகளுக்கு இந்த 

வார்த்தைகளையெல்லாம்‌ அறிவிக்கிறார்கள்‌. 

ராஜா அந்த சுருளை எடுத்துக்கொண்டு வர 

யெகுதி என்பவனை அனுப்புகிறான்‌. 

யெகுதி அதைச்‌ சம்பிரதியாகிய எலிசாமாவின்‌ 

ந்து  எடுத்துக்கொண்டுவந்து, 

ராஜா கேட்கவும்‌, ராஜாவினிடத்தில்‌ நின்ற 

எல்லாப்‌ பிரபுக்களும்‌ கேட்கவும்‌ வாசிக்கிறான்‌ 
(எரே 36:20,21). 


புஸ்தக சுருளை பாருக்கு வாசிப்பதை 
யோயாக்கீம்‌ ராஜா விரும்பவில்லை. எரேமியா 
சொல்ல தான்‌ எழுதின வார்த்தைகளை 
பாருக்கால்‌ தெளிவாக வாசிக்க முடியும்‌ 
பாருக்கு அதை அதிகாரத்தோடும்‌, 
அன்போடும்‌ வாசிப்பார்‌. ஆனால்‌ பாருக்கு 
அதை வாசிப்பதை ராஜா விரும்பவில்லை. 
பாருக்குக்குப்‌ பதிலாக, அந்த புஸ்தக 
சுருளை யெகுதி வாசிக்கவேண்டும்‌ என்று 
ராஜா விரும்புகிறான்‌. 





i= a 
TT 


கர்த்தரைக்‌ கனம்பண்ணாதவர்கள்‌. 
அவருடைய வார்த்தையையும்‌ கனம்பண்ண 
மாட்டார்கள்‌. கர்த்தருடைய வார்த்தையை 
சொல்லுகிற அவருடைய ஊழியக்காரரையும்‌ 
கனம்பண்ணமாட்டார்கள்‌. யோயாக்கீம்‌ ராஜா 


காரியங்களில்‌ ஆர்வமில்லை ஆகையினால்‌ 
கர்த்தருடைய வார்த்தையை யார்‌ 
வேண்டுமானாலும்‌ வாசிக்கலாம்‌ என்று 
தீர்மானித்து யெகுதியை வாசிக்க 
சொல்லுகிறான்‌. 


பாருக்கு வாசித்த புஸ்தக 
சுருளிலிருந்து யெகுதி மூன்று அல்லது 
நான்கு பத்திகளை வாசித்து முடிக்கிறார்‌. 
இது ஒன்பதாம்‌ மாதம்‌. குளிர்காலம்‌. ராஜா 
குளிர்காலத்திற்கு தங்கும்‌ வீட்டில்‌ 
உட்கார்ந்திருக்கிறார்‌. ராஜாவுக்கு முன்பாக 
குணப்பு மூட்டியிருக்கிறது. 

கர்த்தருடைய வார்த்தையைக்‌ கேட்க 
யோயாக்கீம்‌ ராஜாவுக்கு பொறுமையில்லை. 


பூதாதேசத்ின்‌ பருக்கள்‌ பாருக்கு வாசித்த 


ய்தியை பொறுமையோடு கேட்டார்கள்‌. 
ராஜாவோ வேறு சிந்தனையிலிருக்கிறான்‌. 
யெகுநி  புஸ்தகத்திலுள்ள செய்தியை 
வாசிக்கும்போது, யோயாக்கீம்‌ ராஜா அதை 
வேண்டா வெறுப்புடன்‌ கேட்கிறான்‌. 


வெது மூன்று நாலு பத்திகளை 
வாசித்த ன்‌ ராஜா ஒரு சூரிக்கத்தியினால்‌: 
அதை ற்‌ 
கணப்பிலுள்ள 
போகும்படி, கணப்பிலிருந்த 
எறிந்துபோடுகிறான்‌ (எரே 36:23) 

கர்த்தர்‌. தம்முடைய வார்த்தையின்‌ 
மூலமாய்‌ க்கீம்‌ ராஜாவை 
கடிந்துகொள்கிறார்‌. கர்த்தர்‌ கடிந்து 
கொள்வதை யோயாக்கீமால்‌ தாங்கிக்கொள்ள 


முடியவில்லை. யெகுதி பாருக்கு த 


வார்த்தை. கர்த்தர்‌ 

அனுப்பியிருக்கிற. 
யோயாக்கீம்‌ ராஜாவோ 
சர்வவல்லமையுள்ள தேவனுக்கு மதிப்பு 
கொடுக்கவில்லை. கர்த்தர்‌ தன்னைக்‌ 
கண்டித்து உணர்த்தும்போது. அவன்‌ 
கர்த்தருக்கு முன்பாக தன்னைத்‌ 
தாழ்த்தவில்லை. 


பரலோகத்திலிருந்து 
வார்த்தை. ஆனால்‌ 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


ராஜாவாயினும்‌, அந்த 
வார்த்தைகளையெல்லாம்‌ கேட்ட அவனுடைய 
சகல ஊழியக்காரராயினும்‌ பயப்படவுமில்லை, 
தங்கள்‌ வஸ்திரங்களைக்‌ 
கிழித்துக்கொள்ளவுமில்லை (எரே 36:24). 


யோயாக்கீம்‌ ராஜா புஸ்தக 
குருளை அக்கினியிலை. சுட்டெரிக்கிறான்‌. 
எல்நாத்தானும்‌, தெலாயாவும்‌, கெமரியாவுபோ: 
சுருளைச்‌ சட்டெரிக்கலேண்டாம்‌. 
ராஜாவினிடத்தில்‌ விண்ணப்பம்‌ 
பண்ணுகிறார்கள்‌; ஆனாலும்‌, ராஜா 
அவர்களுடைய விண்ணப்பத்திற்கு 
செவிகொடுக்கவில்லை. 


ராஜாவுக்கு பாருக்கின்மீதும்‌ 
எரேமியாவின்மீதும்‌ கோபம்‌ வருகிறது. 
பாருக்கும்‌ எரேமியாவும்‌ யோயாக்கீம்‌ 
ராஜாவுக்கு அருகில்‌ இருந்திருந்தால்‌, புஸ்தக 
சுருளை அக்கினியில்‌ எறிந்துபோட்டதுபோல, 
அவர்களையும்‌ அக்கினியிலே 
தூக்கிப்போட்டிருப்பான்‌. கர்த்தர்‌ 
எரேமியாவையும்‌ பாருக்கையும்‌ மறைக்கிறார்‌. 
யோயாக்கீமால்‌ அவர்களை ஒன்று 
செய்யமுடியவில்லை. 


யோயாக்கீம்‌ ராஜா 
பாவங்களுக்கு மனந்திரும்பவில்லை. தனக்கு 
சொல்லப்பட்ட எச்சரிப்பின்‌ வார்த்தைகளுக்கும்‌. 
அவன்‌ செவிகொடுக்கவில்லை. புஸ்தக 
சுருளை அக்கினியிலே எறிந்துபோட்டால்‌, 
அந்த சுருளில்‌ எழுதப்பட்ட வார்த்தைகள்‌ 
தனக்கு விரோதமாக நிறைவேறாது என்று 
யோயாக்கீம்‌ நினைக்கிறான்‌. கர்த்தருடைய 
வார்த்தையை அழிக்க முடியாது. கர்த்தருக்கு 
விரோதமாக யாராலும்‌ யுத்தம்பண்ணி 
ஜெயிக்க முடியாது. 


புஸ்தக. சுருளை 
எறிந்துபோட்டதினால்‌ 
எழுதப்பட்டிருக்கிற செய்திகள்‌ 
தேசத்திலே பரம்பாது என்று யோயாக்கீம்‌ 
நம்புகிறான்‌. அந்தச்‌ செய்தி அக்கினியிலே. 
எகினம்‌ என்றும்‌ அதன்பின்பு அந்தச்‌ 
செய்தியைக்‌ கேட்பதற்கு வாய்ப்பு 
உண்டாகாது என்றும்‌ யோயாக்கீம்‌ 


நினைக்கிறான்‌. 





i THE 
INTEINATINAL 
புஸ்தக கருளில்‌ எழுதப்பட்டிருக்கிற 
வார்த்தைகள்‌ ராஜாவுக்கு ஒரு பாதிப்பும்‌ 
உண்டுபண்ணவில்லை. ராஜாவாயினும்‌. 
அந்த வார்த்தைகளையெல்லாம்‌ கேட்ட 
அவனுடைய சகல ழியக்காரராயினும்‌: 
பயப்படவுமில்லை, தங்கள்‌ வஸ்திரங்களைக்‌ 
கிழித்துக்கொள்ளவுமில்லை (எரே 36:24) 
பிரபுக்கள்‌ புஸ்தக சுருளிலுள்ள. 
வார்த்தைகளைக்‌ கேட்டபோது. அவர்கள்‌ 
பயமுற்றவர்களாய்‌ ஒருவரையொருவர்‌ 
பார்த்து நடுங்கினார்கள்‌ (எரே 3446) 
இப்போது அவர்கள்கூட 
அவர்களும்‌ தங்கள்‌ 
வஸ்திரங்களைக்‌ கிழித்துக்கொள்ளவில்லை. 
புஸ்தக சுருளிலுள்ள வார்த்தைகளை 
ராஜா கேட்டு, அவர்‌ வேதனைப்படுவாரோ 
என்று நினைத்து பிரபுக்கள்‌ பயந்தார்கள்‌. 
ராஜாவோ துணிகரமாய்ப்‌ பாவம்‌ செய்கிறான்‌. 
புஸ்தக. சுருளையே அக்கினியில்‌ 
எறிந்துபோடுகிறான்‌. அதைப்‌ பார்த்து 
பிரபுக்களும்‌ துணிகரம்‌ கொள்கிறார்கள்‌. 
அவர்களிடத்தில்‌ காணப்பட்ட பயம்‌ 
அவர்களை விட்டு நீங்கிப்போயிற்று. 
பிரபுக்களும்‌ தங்கள்‌ வஸ்திரங்களைக்‌ 
கிழித்துக்கொள்ளாமல்‌, கர்த்தருக்கு, 
விரோதமாக எதிர்த்து நிற்கிறார்கள்‌ 
துணிகரமாய்ப்‌ பாவம்‌ செய்கிறார்கள்‌. 


ராஜாவின்‌ 


பயந்தவர்களாயிருக்கிறார்கள்‌. எல்நாத்தான்‌ 
தெலாயா, கெமரியா ஆகிய மூன்று 
பிரபுக்களும்‌, யோயாக்கீம்‌ ராஜா புஸ்தக 
குருளை அக்கினியிலே எறிந்துபோடும்போது, 
“அந்தச்‌ சுருளை சுட்டெரிக்கவேண்டாம்‌" 
என்று ராஜாவினிடத்தில்‌ விண்ணப்பம்‌ 
பண்ணுகிறார்கள்‌ (எரே 36:25). ஆனால்‌: 
அவர்களுடைய முயற்சி வீணாய்ப்போயிற்று. 
யோயாக்கீம்‌ ராஜா தன்னுடைய மூன்று 
பிரபுக்களின்‌ விண்ணப்பங்களுக்கு 
செவிகொடுக்கவில்லை. புஸ்தக சுருளை 
அக்கினியிலே சுட்டெரிக்கிறான்‌. 


யோயாக்கீம்‌ புஸ்தக சுருளை 
சுட்டெரித்ததோடு, எரேமியாவையும்‌ 
பாருக்கையும்‌ பழிவாங்கவேண்டும்‌ என்றும்‌ 
நினைக்கிறான்‌. பாருக்கு என்னும்‌ 
சம்பிரதியையும்‌ எரேமியா தீர்க்கதரிசியையும்‌ 
பிடித்து வருமாறு தன்னுடைய மனுஷரில்‌: 
இரண்டு பேருக்கு கட்டளைகொடுக்கிறான்‌. 
கர்த்தரோ  எரேமியாவையும்‌ பாருக்கையும்‌ 
அவர்களுடைய கண்களுக்கு மறைக்கிறார்‌ 
(எரே 36:26). 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


எரே 86:27,28 


எரே 36:27. ராஜா அந்தச்‌ சுருனையும்‌, 
அதிலே எரேமியாவின்‌ வாய்சொல்லப்‌ 
பாருக்கு. எழுதியிருந்த 
வார்த்தைகளையும்‌ சட்டெரித்தபின்பு, 
எரேமியாவுக்குக்‌ கர்த்தருடைய 
வார்த்தை உண்டாகி, அவர்‌: 


எரே 36:28, தீ திரும்ப வேறொரு 
சுருனை எடுத்து, யூதாவின்‌: 
ராஜாவாகிய யோயாக்கீம்‌ சுட்டெரித்த 
முதலாம்‌. சுருவிலிருந்த முத்தின 
வார்த்தைகனையெல்லாம்‌ அதிலே எழுது 
என்றார்‌. 


யோயாக்கீம்‌ ராஜாவால்‌ புஸ்தக 
குருளை மாத்திரமே சுட்டெரிக்க முடிகிறது. 
அதில்‌ எழுதப்பட்டிருக்கிற கர்த்தருடைய 
வார்த்தைகளை அவனால்‌ சுட்டெரிக்க 
முடியவில்லை. கர்த்தர்‌ ஜீவனுள்ளவர்‌. 
அவருடைய வார்த்தையும்‌ ஜீவனுள்ளது. 
எரேமியாவுக்கு மறுபடியும்‌ கர்த்தருடைய 
வார்த்தை உண்டாயிற்று. யோயாக்கீம்‌ ராஜா 
புஸ்தக சுருளையும்‌, அதிலே எரேமியாவின்‌ 
வாய்‌ சொல்ல. பாருக்கு எழுதியிருந்த 
வார்த்தைகளையும்‌ சுட்டெரித்த பின்பு, 
எரேமியாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை 
உண்டாயிற்று (எரே 36:27). 


கர்த்தர்‌ எரேமியாவிடம்‌ 
வேறொரு சுருளை எடுத்து, 
ராஜாவாகிய யோயாக்கீம்‌ 
முதலாம்‌ சுருளிலிருந்த 
வார்த்தைகளையெல்லாம்‌ அதிலே 
(எரே 36:28) என்று சொல்லுகிறார்‌. 
யோயாக்கீமைப்போலவே, பரிசுத்த 
வேதாகமத்தை எரித்துப்போடவேண்டுமென்று 
பலர்‌ எழும்பினார்கள்‌. அவர்கள்‌ பரிசுத்த 
வேதாகமத்தின்‌ பிரதிகளை அக்கினியிலே. 
ட்டு எரித்தார்கள்‌. ஆனாலும்‌ 
ல்‌ கர்த்தருடைய வார்த்தையை 
முடியவில்லை. கர்த்தருடைய 
வாக்குத்தத்தம்‌ நிறைவேறுவதை அவர்களால்‌ 
தடைபண்ண முடியவில்லை. கர்த்தருடைய 
வார்த்தை என்றும்‌ நிலைத்திருக்கும்‌. 


நீ திரும்ப 
யூதாவின்‌ 
சுட்டெரித்த 
முந்தின 
எழுது" 





i FTE 
TT 


10. சவுல்‌. 
சாமு 15:1) 


சாமு 9:16; 1சாமு 1031; 


ர. தாவீது சாமு 163-13; 2சாமு 2:4; 
2சாமு 5:3) 
அப்சலோம்‌ (2சாமு 19:10) 


சாலொமோன்‌ (இராஜா 


1இராஜா 5:1) 
ஆசகேல்‌ (இராஜா 19:15) 


1234-15; 


5, எலிசா இராஜா 19:16) 
(இராஜா 


யெகூட 93-612; 
நோளா 22:7) 


'யோவாஸ்‌. 
நோளா 23:11) 


(2இராஜா 11:22: 


யோவாகாஸ்‌ (2இராஜா 23:30) 
கோரேசு (ஏசா 451) 
20. லூசிபர்‌ எசே 28114) 
21. ஏனோக்கும்‌, எலியாவும்‌ (சக 4:14) 
22. பவுல்‌ (2கொரி 1:21) 
கர்த்தருக்கு 
செய்கிறவர்கள்‌ 
தங்களைவிட்டு 
போதாது. அவர்கள்‌ 
ஊழியத்தை செய்வதற்கு 
ஆவியானவரின்‌. 
தரித்துக்கொள்ளவேண்டும்‌. 
ஊழியக்காரர்கள்‌ நீதியின்‌ வஸ்திரத்தை: 
தரித்துக்கொள்வது அவசியமாயிருக்கிறது. 
“உம்முடைய ஆசாரியர்கள்‌ நீதியைத்‌ 


தரித்து, உம்முடைய பரிசுத்தவான்கள்‌ 
கெம்பீரிப்பார்களாக" (சங்‌ 132:9). 


அபிஷேக தைலத்தை ஆரோனுடைய 
தலையின்மேல்‌ வார்த்து, அவரை அபிஷேகம்‌ 
செய்வது. பரிசுத்த ஆவியானவரின்‌. 
அருள்மாரி அவர்மீது ஊற்றப்படுவதற்கு 
அடையாளம்‌. கர்த்தருடைய பரிசுத்த 
ஆவியானவர்‌. 'சபையின்மீது, 
ஊற்றப்படும்போது, ஆவியானவரின்‌. 
நறுமணமும்‌, அவருடைய ஆளுகையும்‌ 
அங்கே  நிரம்பியிருக்கும்‌. ஆரோனுடைய 
'தலையின்மீது. அபிஷேக தைலம்‌ 


சாரிய 
பாலத்தின்‌ 
நீக்கினால்‌. 


ஊழியம்‌. 
அசசிகளை 
“மாத்திரம்‌ 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


வார்க்கப்பட்டு, அவர்‌ 
செய்யப்படுகிறார்‌. இதன்‌ மூலமாக தமக்கு 
ஆசாரிய ஊழியம்‌ செய்ய கர்த்தர்‌ 
ஆரோனை தகுதிப்படுத்துகிறார்‌. 
கர்த்தருடைய உடன்படிக்கைகள்‌ 
பலியினால்‌ உறுதிபண்ணாப்படுகிறது 
ஆரோனும்‌ அவருடைய குமாரரும்‌ 
கர்த்தருக்கு ஆசாரிய ஊழியம்‌ செய்யும்படி, 
அவர்களை பரிசுத்தப்படுத்தும்போது, 
கர்த்தருக்கு பலிகள்‌ செலுத்தப்படவேண்டும்‌. 
தமக்கு பலிசெலுத்தும்‌ பிரமாணத்தையும்‌ 
கர்த்தரே மோசேக்கு வெளிப்படுத்துகிறார்‌. 


கர்த்தர்‌ மோசேயை நோக்கி, “அவர்கள்‌ 
எனக்கு ஆசாரிய ஊழியம்‌ செய்யும்படி 
அவர்களைப்‌ பரிசுத்தப்படுத்தும்பொருட்டு, நீ 
ப்‌ - வேண்டியதாவது: 

ம்‌ பழுநற்ற 
துக்கம்‌ 
தெரிந்துகொள்வாயாக" (யாத்‌ 20.1) என்றும்‌, 
“புளிப்பில்லாத. 
எண்ணெமிலே பிசைந்த புளிப்பில்லாத 
அதிரசங்களையும்‌, எண்ணெய்‌ பூசப்பட்ட 
புளிப்பில்லாத அடைகளையும்‌ கோதுமையின்‌ 
மெல்லிய மாவினால்‌ பண்ணி, அவைகளை 
ஒரு கூடையிலே வைத்து, கூடையோடே 
ளயும்‌ காளையையும்‌ 
ஆட்டுக்கடாக்களையும்‌ 
(யாத்‌ 29:23) 


ப்பந்தையும்‌, 


அலைக 
இரண்டு 
கொண்டுவரவேண்டும்‌” 


ரோனையும்‌ அவருடைய குமாரரையும்‌ 

கர்த்தருக்கு ஆசாரிய ஊழியம்‌ செய்யும்படி 

பரிசுத்தப்படுத்தும்போது, 

சர்வாங்க தகனபலி, 

சமாதானபலி ஆகிய பலிகள்‌ கர்த்தருக்கு 
செலுத்தப்படுகிறது. 


பாவதிவாரணபலி. 
யாத்‌ 29:10-14 

யாத்‌ 29:10. கானையை ஆசரிப்புக்‌ 
கூடாரத்துக்கு. முன்பாகக்‌ 
கொண்டுவருவாயாக; அப்பொழுது 
ஆரோனும்‌ அவன்‌ குமாரரும்‌ தங்கள்‌ 
கைகளைக்‌: கானையினுடைய 
தலையின்மேல்‌ வைக்கக்கடவர்கள்‌.. 





f= THEN 
TT 
யோயாக்கீமுடைய பிரேதம்‌ 
எரே 36:29-32 


எரே 36:29. மேலும்‌ நீ யூதாவின்‌ 
ராஜாவாகிய யேயாக்கீமை நோக்கி: 
பாபிலோன்‌ ராஜா நிச்சயமாய்‌ 
வருவான்‌ என்பதையும்‌, அவன்‌ இத்த 
தேசத்தை. அழித்து அதிலிருத்து 
மனுஷரையும்‌ மிருகங்களையும்‌: 
ஒழியப்பண்ணுவான்‌ என்பதையும்‌ தீ 
அதில்‌ எழுதினதேதென்று சொல்லி, 
அந்தச்‌ சுருனை நீ சுட்டெரித்தாயே 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


எரே 86:30. ஆகையால்‌ யூதாவின்‌ 
ராஜாவாகிய யோயாக்கீமைக்குறித்து: 
தாவீதின்‌ சிங்காசனத்தின்மேல்‌. 
உட்காரும்படி அவன்‌ வம்சத்தில்‌ 
ஒருவனும்‌ இரான்‌; 
பிரேதமொவென்றால்‌, 
உஷ்ணத்துக்கும்‌ இரவின்‌ குளிருக்கும்‌ 
எறிந்து விடப்பட்டுக்கிடக்கும்‌. 


எரே 36:31. நான்‌ அவனிடத்திலும்‌, 
அவன்‌ சந்ததியினிடத்திலும்‌, அவன்‌ 
யிரபுக்களினிடத்திலும்‌ அவர்கள்‌ 
அக்கிரமத்தை விசாரித்து, அவன்மேலும்‌ 
எருசலேமின்‌ குடிகன்மேலும்‌, யூதா 
மனுஷர்மேலும்‌, நான்‌ 
அவர்களுக்குச்சொன்னதூம்‌, அவர்கள்‌ 
கேளாமற்போன துமான 
'தீங்கனைத்தையும்‌ வரப்பண்ணுவேன்‌. 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ என்று 
சொல்‌ என்றார்‌. 

எரே 36:32, அப்பொழுது எரேமியா 
வேறொரு கருனை எடுத்து, அதை 
நேரியாவின்‌ குமாரனாகிய பாருக்கு. 
என்னும்‌ சும்பிரதியினிடத்தில்‌ 
கொடுத்தான்‌; அவண்‌: யூதாவின்‌. 
ராஜாவாகிய யோயாக்கீம்‌ அக்கினியால்‌ 
சுட்டெரித்த புஸ்தகத்தின்‌ 
வார்த்தைகளையெல்லாம்‌, அதிலே. 
எரேமியாவின்‌ வாய்‌ சொல்ல்‌ 
எழுதினான்‌; இன்னும்‌ 
அவைகளுக்கொத்த அநேகம்‌ 
வார்த்தைகளும்‌ அவைகளோடே. 
சேர்க்கப்பட்டது. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


யோயாக்கீம்‌ யூதாதேசத்திற்கு 
மாத்திரமே ராஜாவாயிருக்கிறார்‌. கர்த்தரோ 
ராஜாதி ராஜாவாகவும்‌, சர்வலோகத்திற்கும்‌ 
அதிபதியாகவும்‌ இருக்கிறார்‌. கர்த்தாதி 
கர்த்தருடைய வார்த்தைகளை யோயாக்கீம்‌ 
குட்டெரித்துப்போட்டான்‌. யோயாக்கீம்‌. 
கர்த்தர்மீதும்‌, அவருடைய வார்த்தையின்மீதும்‌ 
கோபப்பட்டான்‌. யோயாக்கீம்‌ எரித்த புஸ்தக 
சுருளில்‌, அவனுக்கு விரோதமாக கர்த்தர்‌ 
சொன்ன வார்த்தைகள்‌ எழுதப்பட்டிருக்கிறது. 


பாபிலோன்‌ ராஜா நிச்சயமாய்‌ 
வருவான்‌ என்பதையும்‌, அவன்‌ இந்த 
தேசத்தை அழித்து அதிலிருந்து மனுஷரையும்‌ 
மிருகங்களையும்‌ ஒழியப்பண்ணுவான்‌" 
(எரே 36:29) என்று கர்த்தர்‌ தம்முடைய 
வார்த்தையை எரேமியாவுக்கு 
வெளிப்படுத்தினர்‌. எரேமியாவின்‌ வாய்‌ 
இந்த வார்த்தைகளைச்‌ சொன்னபோது. 
பாருக்கின்‌ கைகள்‌ இந்த வார்த்தைகளை 
புஸ்தக சுருளில்‌ எழுதிற்று. புஸ்தக சுருளில்‌ 
தனக்கு விரோதமான வார்த்தைகள்‌ 
எழுதப்பட்டிருப்பதினால்‌, யோயாக்கீம்‌ ராஜா 
கோபப்பட்டு அந்தப்‌ புஸ்தக சுருளை 
எரித்துப்போட்டான்‌. “அந்த சுருளை நீ 
சட்டெரித்தாயே' என்று கர்த்தர்‌ 
எரேமியாவை யோயாக்கீமிடம்‌ கேட்கச்‌ 
சொல்லுகிறார்‌. 

கர்த்தரும்‌ 
ஊழியக்காரர்களும்‌ 
பேசுகிறார்கள்‌. 


அவருடைய 

சத்தியத்தைப்‌ 
இதனால்‌ அவர்கள்‌ 
கன்ட (ீந்துுக்களாயிரக்கிறார்கள்‌ 
யூதாதேசத்தி! யோயாக்கீம்‌ 
ராஜாவுக்கும்‌. க்கில்‌ அழிவை கர்த்தர்‌ 
வெளிப்படுத்துகிறார்‌. அந்த அழிவுக்கு 
யோயாக்கீமால்‌ தப்பித்துக்கொள்ள முடியாது. 


“தாவீதின்‌ சிங்காசனத்தின்மேல்‌ 
உட்காரும்டி அவன்‌ வம்சத்தில்‌ ஒருவனும்‌ 
இரான்‌: அவனுடைய பிரேதமொவென்றால்‌, 
பகலின்‌ உஜ்ணத்துக்கும்‌ இரவின்‌ 
குளிருக்கும்‌ எறிந்து விடப்பட்டுக்கிடக்கும்‌" 
(எரே 36:30) என்று கர்த்தர்‌ யூதாவின்‌ 
ராஜாவாகிய யோயாக்கீமைக்‌ குறித்து 
சொல்லுகிறார்‌. தேவனுடைய கோபம்‌ 
யோயாக்கீமின்மீதும்‌ அவனுடைய 
குடும்பத்தின்மீதும்‌ வருகிறது. பாபிலோன்‌ 
நேபுகாத்நேச்சாருடைய 
ய்‌ யோயாக்கீழுக்கு, 
முதலாவதாக தண்டனை வருகிறது. 





ழ்‌ நயனா 
யாய 


ஒரு சில வாரங்களுக்கு பின்பு. அவனுடைய 
குமாரன்‌ சிங்காசனத்திலிருந்து. 
தள்ளப்படுவான்‌. 

ராஜவஸ்திரத்திற்குப்‌ பதிலாக 
சிறையிருப்பின்‌ 
யோயாக்கீம்‌ 
சிங்கானத்நின்கே்‌ 
ஒருவரும்‌ 
யோயாக்கீழுக்கும்‌ 


இருக்கமாட்டார்கள்‌. 
அகாலமரணமுண்டாகும்‌. 
அவனுடைய பரத்தை. நல்லடக்கம்‌ 
பண்ணுவதற்கு ஒருவரும்‌ 
இருக்கமாட்டார்கள்‌. சழுதையின்‌ பிரேதத்தை 
குழியிலே தள்ளுவதுபோல, யோயாக்கீமின்‌ 
பிரேதத்தை பகலின்‌ உஷ்ணத்திற்கும்‌ 
இரவின்‌ குளிருக்கும்‌ எறிந்துவிடுவார்கள்‌. 
யோயாக்கீமின்மீது, தேவனுடைய 
நியாயத்தீர்ப்பு வந்ததுபோல அவனுடைய 
சந்ததியின்மீதும்‌ தேவனுடைய நியாயத்தீர்ப்பு 
வரும்‌. யோயாக்கீமின்‌ பிரபுக்கள்‌ ராஜாவுக்கு. 
உடந்தையாமிருந்து. அவனுடைய எல்லா 
பாவங்களுக்கும்‌ பங்காளிகளாயிருந்தார்கள்‌. 
ஆகையினால்‌ கர்த்தர்‌ யோயாக்கிமின்‌ 
பிரபுக்களிடத்திலும்‌ அவர்களுடைய 
அக்கிரமத்தை விசாரிப்பார்‌ (எரே 36:30). 
யோயாக்கீம்‌ ராஜாவுடைய 
தண்டிக்கப்படவில்லை. 
டைய. சொந்த 
பாவங்களுக்காகவே தண்டிக்கப்படுகிறார்கள்‌ 


கர்த்தர்‌ யோயாக்கீம்‌ ராஜாவின்மீதும்‌ 
யூதாமலுஷர்மேலும்‌ தீங்குகள்‌ வரும்‌ என்று 
ான்னார்‌ ஆனால்‌ அவர்களோ 
கர்த்தருடைய வார்த்தையைக்‌ கேட்கவில்லை. 
அவர்கள்‌ கர்த்தருடைய வார்த்தைக்கு 
செலிகொடுக்காவிட்டாலும்‌, ர்த்தர்‌ 


தீங்குகள்‌ எல்லாவற்றையும்‌, 
வரப்பண்ணுவார்‌ (எரே 36:31) 

மனுஷரால்‌ தேவனுடைய நியாயத்தீர்ப்பக்கு 
தப்பிக்கழுடியாது. யூதாவின்‌ மனுஷர்‌ 
மாத்திரமல்ல, பாவம்‌ செய்கிற எந்த 
மனுஷனாலும்‌ கர்த்தருடைய நியாயத்தீர்ப்புக்கு 
தப்பிக்கவே முடியாது. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எரேமியா கர்த்தருடைய கட்டளையின்‌. 
பிரகாரம்‌, வேறொரு சுருளை எடுத்து, அதை 
நேரியாவின்‌ குமாரனாகிய பாருக்கு 
என்னும்‌ சம்பிரதியிடம்‌ கொடுக்கிறான்‌. 
அவன்‌ யூதாவின்‌ ராஜாவாகிய யோயாக்கீம்‌ 


எரேமியாவின்‌ வாய்‌ சொல்ல மக்‌ 
(எரே 36:32). 
எரேமியா சொன்ன வார்த்தைகளை 
மாத்திரமல்ல, 
அநேகம்‌ வார்த்தைகளும்‌ 
சேர்க்கப்பட்டு, புஸ்தக 
யூதாதேசத்தின்மீது 
நியாயத்தீர்ப்புக்கள்‌ 
அறிவிக்கப்படுகிறது. அவர்கள்‌ தேவனுடைய 
கற்பனைக்கு விரோதமாக நடந்ததினால்‌, 
அக்கினி சூளை ஏழுமடங்கு அதிகமாய்‌ 
சூடேற்றப்பட்டதுபோல, கர்த்தருடைய கோபம்‌ 
யூதாமனுஷருக்கு விரோதமாக ஏழுமடங்கு 
அதிகரிக்கிறது. இதன்‌ நிமித்தமாய்‌ கர்த்தர்‌ 
ஏற்கெனவே சொன்ன வார்த்தைகளுக்கு 
tes க்கே 


றது. இந்த 
தத்கெள்மே யூதாமனுஷர்மீது, 
நியமித்திருக்கிற நியாயத்தீர்ப்பின்‌ 





f= a 
TT 


எருசலேமுக்கு 
சிதேக்கியா 
இந்த சம்பவம்‌ 
சிதேக்கியா ராஜாவும்‌ 
ஊழியக்காரரும்‌ கர்த்தர்‌ 
கொண்டு சொன்ன 
வார்த்தைகளுக்கு 
(எரே 37112). 


கல்தேயர்‌ மூலமாய்‌ 
அழிவு சமீபமாய்‌ வருகிறது. 
ராஜாவின்‌ கடைசிகாலத்தில்‌ 
நடைபெறுகிறது. 
அவனுடைய 
எரேமியாவை 
தீர்க்கதரிசன 
செவிகொடுக்கவில்லை 


எரேமியா தங்களுக்காக கர்த்தரை 
நோக்கி விண்ணப்பம்பண்‌ ணுமாறு. 
சிதேக்கியா எரேமியா தீர்க்கதரிசிக்கு செய்தி 
சொல்லி அனுப்புகிறார்‌ (எரே 37:3). 
எருசலேமை முற்றிக்கையிட்ட பாபிலோன்‌ 
தேசத்தார்‌, தங்கள்‌ ற்றிக்‌ 
நிரந்தரமாக நீக்கிப்போடுவார்கள்‌ என்று 
யூதாவின்‌ மனுஷர்‌ நம்புகிறார்கள்‌. 
அவர்களுடைய நம்பிக்கை வீணானது. 
(எரே 37:5) 


எரேமியா இப்போது காவல்‌ வீட்டில்‌ 
இன்னும்‌ போடப்படவில்லை. கல்தேயர்கள்‌ 
மறுபடியும்‌ எருசலேமுக்கு விரோதமாக வந்து, 
அதை முறிக்கைப்போடுவார்கள்‌ (எரே 37:60). 
எரேமியா கைதுபண்ணப்படுகிறார்‌ 
(எரே 3741-15). கைதுபண்ணப்பட்ட 
எரேமியாவக்கு சிதேக்கியா சலுகை 
காண்பிக்கிறார்‌ (எரே 3716-21) 


கல்தேயர்‌ 
வருவார்கள்‌ 
எரே 871-10. 


திரும்பவும்‌ 


எரே 37:1. 
நேபுகாத்நேச்சார்‌ 
ராஜாவாக 
யோயாக்கீமுடைய 
கோணியாவின்‌. 
யோசியாவின்‌ 


பாபிலோன்‌ ராஜாவாகிய 
மூதாகேசுத்தில்‌ 
நியமித்த. 
குமாரனாகிய 
பட்டத்துக்கு 
குமாரனாகிய 
சிதேக்கியா வந்து அரசாண்டான்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எரே 872. கர்த்தர்‌ எரேமியா 
சொன்ன 


தீர்க்கதரிசியைக்கொண்டு, 
ர்த்‌ க அவனாகிலும்‌, 


ஊழியக்காரராகிலும்‌, 
ஜனங்களாகிலும்‌ 


யூகாலையும்‌, 
குமாரனாகிய 
செப்பனியா என்னும்‌ ஆசாரியனையும்‌ 
எரேமியா தீர்க்கதரிசியினிடத்தில்‌ 
அனுப்பி: தீ நம்முடைய தேவனாகிய 
கர்த்தரை நோக்கி எங்களுக்காக 
விண்ணப்பம்பண்ண வேண்டும்‌ என்று 
சொல்லச்சொன்னான்‌. 
எரே 


37:4. அப்பொ 
எரேமியா ஜனத்தின்‌ நடுவே 
வரத்தும்போக்குமாயிருத்‌ தான்‌; னை 
அவர்கள்‌ காவல்‌ வீட்டில்‌ இன்னும்‌ 
போடவில்லை. 


எரே 375. 
சேனையோவென்றால்‌, 
புறப்பட்டது; 
முற்றிக்கைபோட்ட. கல்தேயர்‌ 
அவர்களுடைய  செய்தியைக்கேட்டு, 
எருசலேமை விட்டு நீங்கிப்போனார்கள்‌. 


பார்வோனின்‌ 


எகிப்திலிருந்து 
எருசலேமை 


எரே 87:6. அப்பொழுது எரேமியா 


தீர்க்கதரிசிக்குக்‌ கர்த்தருடைய 
வார்த்தை உண்டாகி, அவம்‌: 


எரே 87:7. இஸ்ரவேலின்‌ தேவனாகிய 
கர்த்தர்‌ உரைக்கிறது என்னவென்றால்‌, 
என்னிடத்தில்‌ விசாரிக்கும்படி, 
உங்களை என்னிடத்துக்கு அனுப்பின 
யூதாவின்‌ ராஜாவை நீங்கள்‌ நோக்கி: 
இதோ, உங்களுக்கு ஒத்தாசையாகப்‌ 
புறப்பட்ட பார்வோனின்‌ சேனை 
தன்‌ 'தேசமாகிய எகிப்துக்குத்‌ 
திரும்பிப்போகும்‌.. 

எரே 97:8. கல்தேயரோவென்றால்‌, 
திரும்பிவந்து இத்த நகரத்துக்கு 
விரோதமாக. யுத்தம்பண்ணி, 
அதைப்பிடித்து, அக்கினியால்‌. 
௬ட்டெரிப்பார்கள்‌.. 





i FTN 
TT 


எரே 37:9. கல்தேயர்‌ நம்மைவிட்டு 
நிச்சுயமாய்ப்‌ பேய்விடுவார்கனென்று 
சொல்லி, 'நீங்கன்‌ மோசம்‌ 
போகாதிருங்கன்‌, அவர்கள்‌. 
போவதில்லை. 


எரே 3710. உங்கனோடே. 
யுத்தம்பண்ணுகிற கல்தேயருடைய 
சேனையையெயல்லாம்‌ நீங்கள்‌ முறிய 
அடித்தாலும்‌, மீத்தவர்கள்‌ எல்லாரும்‌ 
காயம்பட்டவர்கனாயிரு த்தாலும்‌, 
அவர்கள்‌ தங்கள்‌ கூடாரங்களிலிருத்து 
எழும்பி, இத்த நகரத்தை அக்கினியால்‌ 
சட்டெரிப்பார்கன்‌ என்று கர்த்தர்‌ 
உரைக்கிறார்‌ என்று சொல்லுங்கள்‌ 
என்றார்‌. 


கர்த்தர்‌ எரேமியா 
தீர்க்கதரிசியைக்கொண்டு தம்முடைய 
வார்த்தைகளை வெளிப்படுத்துகிறார்‌ 
அப்போது... யோசியாவின்‌ குமாரனாகிய 
சிதேக்கியா பூதாவுக்கு ராஜாவாயிருக்கிறார்‌. 
பாபிலோன்‌ ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார்‌. 
யோயாக்கீமுடைய குமாரனாகிய 
கோனியாவை, யூதாதேசத்தில்‌ ராஜாவாக 
நியமித்தான்‌. கோனியாவின்‌ பட்டத்திற்கு 
சிதேக்கியா வந்து அரசாளுகிறார்‌ 


கோனியா கர்த்தருக்கு விரோதமாய்ப்‌ 
பாவம்‌ செய்தான்‌. கர்த்தருடைய 
வார்த்தைகளுக்கு அவன்‌ செவிகொடுக்க 
வில்லை. இதனால்‌ தேவனுடைய கோபம்‌ 
அவன்மேல்‌ வந்தது. சிதேக்கியாவுக்கு 
கோனியாவின்‌ பரிதாபமான முடிவைப்பற்றி 
நன்றாய்த்‌ தெரியும்‌. ஆனாலும்‌ சிதேக்கியா 
எச்சரிப்படையவில்லை. அவனும்‌ கர்த்தருடைய 
வார்த்தைக்கு செவிகொடுக்கவில்லை. 


கர்த்தர்‌ தீர்க்கதரிசனமாய்ச்‌ 
சொன்ன வார்த்தைகள்‌ ஏற்கெனவே. 
நிறைவேறிக்கொண்டு வருகிறது. இந்த 
'சூழ்நிலையில்கூட, சிதேக்கியாவும்‌ 
அவனுடைய ஊழியக்காரரும்‌, யூதாதேசத்தின்‌ 
ஜனங்க கர்த்தர்‌ எரேமியா 
தீர்க்கதரிசியைக்‌ கொண்டு. சொன்ன 
வார்த்தைக்கு செவிகொடுக்கவில்லை 
(எரே 37:2). 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தங்களுக்காக 
ஜெபம்பண்‌। நன்றாயிருக்குமென்று 
சிதேக்கியா விரும்புகிறான்‌. இதற்காக 
சிதேக்கியா ராஜா யூகாலையும்‌ செப்பானியா 
என்னும்‌ ஆசாரியனையும்‌ எரேமியா 
தீர்க்கதரிசியினிடத்தில்‌ அனுப்புகிறான்‌. "நீ 
நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நோக்கி 


மூலமா! 
சொல்லியனுப்புகிறான்‌. 


இதற்கு முன்பு சிதேக்கியா இதே 
போன்ற காரியத்தை செய்திருக்கிறான்‌. 
அப்போதும்‌, சிதேக்கியா ராஜா செப்பனியா 
என்னும்‌ தீர்க்கதரிசியை அனுப்பினான்‌ 
அதே செப்பனியாவை சிதேக்கியா இப்போதும்‌ 
எரேமியாவினிடத்தில்‌ அனுப்புகிறான்‌. 


சிதேக்கியா ராஜா மல்கியாவின்‌ 
குமாரனாகிய பஸ்கூரையும்‌ ஆசாரியனான 
மாசெயாவின்‌ குமாரனாகிய 
செப்பனியாவையும்‌  எரேமியாவினிடத்தில்‌ 
அனுப்பி: நீர்‌ எங்களுக்காகக்‌ கர்த்தரிடத்தில்‌ 
விசாரியும பாபிலோன்‌ ராஜாவாகிய 
நேபுகாத்நேச்சார்‌ எங்களுக்கு விரோதமாய்‌ 
யுத்தஞ்செய்கிறான்‌: ஒருவேளை கர்த்தர்‌ 
தம்முடைய எல்லா அற்புதச்‌ செயலி 
ன்படியேயும்‌ எங்களுக்கு அநுக்கிரகஞ்செய்து, 
அவனை எங்களைவிட்டுப்‌ 
போகப்பண்ணுவார்‌" (எரே 21112). 

விஷயத்தில்‌ 


சிதேக்கியா இந்த 
நல்லவனாகமிருக்கிறான்‌. "அவனுக்குள்‌ 
கர்த்தருக்கு பயப்படும்‌ பயம்‌ ஓரளவு 
இருக்கிறது. தனக்கு கர்த்தருடைய உதவியும்‌ 
ஒத்தாசையும்‌ தேவைப்படுகிறது என்பதை 
புரிந்து வைத்திருக்கிறான்‌. 
பரிசுத்தவான்கள்‌, 
ஜெபம்பண்ணினால்‌, 
க்ஷேமம்‌ உண்டாகும்‌ என்று 

சிதேக்கியா நம்புகிறான்‌. 
நமக்கு துன்பங்களும்‌ வேதனைகளும்‌ 


ஊழியக்காரர்களையும்‌, 

சபையாரையும்‌ கர்த்தரிடத்தில்‌ 
ஜெபம்பண்ணுமாறு கேட்டுக்கொள்ள 
வேண்டும்‌. இதன்‌ மூலமாய்‌ நாம்‌ ஜெபத்திற்கு 
முக்கியத்துவம்‌ கொடுக்கிறோம்‌. கர்த்தரை 
கனம்பண்ணுகிறோம்‌. நம்முடைய கிறிஸ்தவ. 
சகோதரர்களுக்கும்‌ மரியாதை 
காண்பிக்கிறோம்‌. 





i FTE 
TT 


ராஜாக்களும்‌ கர்த்தரிடத்தில்‌ 
ஜெபம்பண்ணவேண்டும்‌. ராஜாக்கள்‌ தங்கள்‌ 
தேசத்தில்‌ கர்த்தரிடத்தில்‌ ஜெபம்பண்ணுகிற 
ப்ரிசுத்தவான்‌௧ளை கனம்பண்ணவேண்டும்‌. 
'ஜெபமே தேசத்திற்கு பெலனைத்‌ தரும்‌. 


"எருசலேமின்‌ குடிகள்‌, சேனைகளின்‌. 
கர்த்தராகிய தங்கள்‌. தேவனுடைய 
'துணையினால்‌ எங்களுக்குப்‌ 
பெலனானவர்கள்‌ என்று அப்போது யூதாவின்‌ 
தலைவர்‌ தங்கள்‌ இருதயத்திலே 
சொல்லுவார்கள்‌" (சக 12:5). 


“நான்‌ தாவீது குடும்பத்தாரின்‌ ஸாம 
எருசலேம்‌ குடிகளின்மேலும்‌ கிருபை: 
ஆலியையும்‌ விண்ணப்பங்களின்‌ ஆவியையும்‌ 
ஊற்றுவேன்‌: அப்பொழுது அவர்கள்‌ தாங்கள்‌ 
குத்தின என்னை நோக்கிப்பார்த்து, ஒருவன்‌ 
தன்‌ ஒரே பேறானவனுக்காகப்‌ 
புலம்புகிறதுபோல எனக்காகப்‌ 
ஒருவன்‌ தன்‌ தலைச்சன்‌ பிள்ளைக்காகத்‌ 
துக்கிக்கிறதுபோல எனக்காக மனங்கசந்து 
துக்கிப்பார்கள்‌" (சக 12:10) 


சிதேக்கியா எரேமியாவை தனக்காக 
ஜெபம்பண்ணுமாறு வேண்டிக்கொண்டாலும்‌. 
இதனால்‌ சிதேக்கியாவுக்கு ஒரு நன்மையும்‌ 
உண்டாகவில்லை. எரேமியா சிதேக்கியாவை. 
கர்த்தருடைய நாமத்தினால்‌ 
குடிந்துகொள்கிறார்‌. 

சிதேக்கியா எரேமியாவை 
கர்த்தருடைய தீர்க்கதரிசியாக: 
அங்கீகரிக்கிறார்‌. எரேமியா தனக்காகவும்‌, 
தன்னுடைய தேசத்திற்காகவும்‌ கர்த்தரிடத்தில்‌ 
விண்ணப்பம்பண்ண ே 
சிதேக்கியா 
சிதேக்கியாவோ, அவனுடைய த்‌ 
கர்த்தர்‌ எரேமியா தீர்க்கதரிசியைக்‌ 
கொண்டு சொன்ன வார்த்தைகளுக்கு: 
செவிகொடுக்கவில்லை. 

சிதேக்கியா கர்த்தருடைய 

வார்த்தைக்கு செவிகொடுக்காவிட்டாலும்‌, 
கர்த்தர்‌ எரேமியாவின்‌ விண்ணப்பத்திற்கு 
செவிகொடுப்பார்‌ என்று ர்‌ ப்‌ 
நாம்‌ கர்த்தருடைய 
'செவிகொடுக்கவில்லையென்றால்‌, 
நம்முடைய ஜெபத்திற்கு 
கொடுக்கமாட்டார்‌. நம்முடைய ஜெபத்திற்கு 
மாத்திரமல்ல, நமக்காக வேண்டிக்கொள்கிற 
கர்த்தருடைய ஊழியக்காரரின்‌ ஜெபத்திற்கும்‌ 
பதில்‌ கொடுக்கமாட்டார்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


வார்த்தைக்கு 
நமக்காக 


நாம்‌ கர்த்தருடைய 
செலிகொடுக்கவில்லையென்றால்‌, 
எத்தனைபேர்‌ கம்ஸ நமக்கு 
ஒரு உண்டாகாது. 
கர்த்தரிடத்திிகந்று 1 பக வராது. 
எரேமியா தனக்காகவும்‌, டைய 
தோத்து கனகவ! சகதி 
விண்ணப்பம்பண்ண வேண்டுமென்று, 
சிதேக்கியா ராஜா தன்னுடைய ஆட்கள்‌ 
மூலமாய்‌ செய்தி சொல்லியனுப்புகிறான்‌. 
இப்படி ஆட்களை அனுப்புவதற்குப்‌ பதிலாக, 
சிதேக்கியா தானே நேரடியாகப்போய்‌, 
எரேமியாவைப்‌ பார்த்து,  அவரோடுகூட 
கர்த்தரிடத்தில்‌ விண்ணப்பம்‌. 
பண்ணியிருந்தால்‌, அது சிதேக்கியாவுக்கு 
நன்மையாயிருந்திருக்கும்‌. 
கல்தேயர்கள்‌ (வரையிலும்‌ 
எருசலேமை குத்துங்க கந்தா. 
இதனால்‌ எருசலேம்‌ நகரத்திலும்‌, யூதாவின்‌ 
ஜனங்கள்‌ மத்தியில்‌ 
உண்டாயிற்று. 


மத்தியிலும்‌, எருசலேமின்‌ குடிகள்‌ 
தில்‌ மிகுந்த சந்தோஷமுண்டாயிற்று. 
எரேமியாவும்‌ ஜனத்தின்‌ நடுவே வரத்தும்‌ 
போக்குமாயிருக்கிறார்‌. யூதாவின்‌ மனுஷர்‌ 
எரேமியாவை இன்னும்‌ காவல்‌ வீட்டிலே. 
போடவில்லை. 


கல்தேயரின்‌ 


எருசலேமும்‌ நயரி 
ஆபத்துக்கு 


முற்றிக்கைக்கு 
விலகியிருக்கிறது. பார்வோனின்‌ 
சேனையோவென்றால்‌, எகிப்திலிருந்து 
புறப்பட்டது: எருசலேமை முற்றிக்கைபோட்ட 
கல்தேயர்‌ அவர்களுடைய செய்தியைக்கேட்டு, 
எருசலேமை விட்டு நீங்கிப்போனார்கள்‌ 
(எரே 37:5). 


சிதேக்கியா ராஜா பாபிலோன்‌ 
ராஜாவாகிய நபுகாத்நேச்சாரின்‌ 
க்குட்பட்டவன்‌. சிதேக்கியா 
பாபிலோன்‌ ராஜாவுக்கு பகுதி பணம்‌. 
கட்டவேண்டும்‌. சிதேக்கியா நேபுகாத்‌ 
நேச்சாரின்‌ கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து, 
யூதாவை ஆளுகை செய்யவேண்டும்‌. 
ஆனால்‌ சிதேக்கியாவோ பாபிலோன்‌ 
ராஜாவுக்குத்‌ தெரியாமல்‌, இரகசியமாக, 
எகிப்தின்‌ ராஜாவாகிய பார்வோனோடு 
உடன்படிக்கை பண்ணியிருக்கிறான்‌. 


நீங்கலாகி, 





f= THE 
TT 


'கலகஞ்செய்து, தனக்குக்‌. 
அநேகம்‌ ஆட்களையும்‌ 


அனுப்பினான்‌; 
வாய்க்குமோ? 
தப்பித்துக்கொள்வானோ? 

வன்‌ தப்பித்துக்கொள்வானோ?” 
(எசே 1715). 


சிதேக்கியா ராஜாவின்‌ துரோகத்திற்கு 
தண்டனை கொடுப்பதற்காக பாபிலோன்‌ 
ராஜா எருசலேமை முற்றிக்கையிட்டிருக்கிறான்‌. 
அப்போது எகிப்தின்‌ ராஜாவாகிய பார்வோன்‌, 
பாபிலோன்‌ ராஜாவின்‌ மற்றிக்கையிலிகுந்து 
எருசலேம்‌ நகரத்தை விடுவிப்பதற்காக, 
தன்‌ படைகளோடு பாபிலோன்‌ ராஜாவின்‌ 
சேனைக்கு விரோதமாய்‌ வருகிறான்‌. 
அப்போது எருசலேமை முற்றிக்கைப்போட்ட 
கல்தேயர்‌, எகிப்தியரின்‌ சேனை தங்களுக்கு 
விரோதமாக வரும்‌ செய்தியைக்‌ கேட்டு, 
எருசலேமை விட்டு நீங்கிப்போகிறார்கள்‌. 


விரோதமாய்க்‌ 
குதிரைகளையும்‌: 
அனுப்பவேண்டு 


குல்தேயர்கள்‌ யூதாவின்‌ மனுஷருக்கு. 
பயந்தோ அல்லது எகிப்தியரின்‌ 
சேனைக்கு பயந்தோ எருசலேமைவிட்டு 
நீங்கிப்போகவில்லை. தங்களுடைய யுத்த 
தந்திரத்தின்‌ பிரகாரம்‌, கல்தேயர்கள்‌ 
எகிப்தியரோடு எருசலேமுக்கு அருகாமையில்‌ 
யுத்தம்‌ 
யுத்தம்பண்ண விரும்புகிறார்கள்‌. 

எகிப்தியர்கள்‌ 
அருகாமையில்‌ வந்துவிட்டால்‌, 
சேனையும்‌ எகிப்தியரின்‌ 
சேர்ந்துகொள்ளும்‌. கல்தேயர்கள்‌ 
சேனைகளோடும்‌ யுத்தம்‌! ல்‌ 
கல்தேயர்கள்‌ எருசலேமைவிட்டு நீங்கிப்போய்‌. 
விட்டால்‌,  எகிப்தியரோடு தனியாகவும்‌, 
யூதாதேசத்தாரோடு தனியாகவும்‌: 
யுத்தம்பண்ண வாய்ப்புள்ளது. 

எருசலேமைவிட்டு நீங்கிப்போன 
கல்றேயர்கள்‌ மறுபடியும்‌ திரும்பி 
வரமாட்டார்கள்‌ என்று யூதாவின்‌ மனுஷரும்‌, 
எருசலேமின்‌ குடிகளும்‌ 
நம்பிக்கையோடிருக்கிறார்கள்‌. ஆனால்‌. 
கல்நேயர்கள்‌ எருசலேமுக்கு விரோதமாக 
மறுபடியும்‌ திரும்பி வருவார்கள்‌ என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


போய்விடுவார்களென்று, 
மோசம்போகாதிருங்கள்‌, 
அவர்கள்‌ போவதில்லை" (எரே 27:89) என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 

பார்வோனின்‌ சேனை யூதாதேசத்திற்கு 
ஒத்தாசையாக புறப்பட்டு வந்தார்கள்‌. 
ள்‌ மறுடியும்‌ தங்கள்‌ தேசமாகிய 
திரும்பிப்போய்விடுவார்கள்‌. 
கல்தேயர்கள்‌.. மறுப்யயும்‌ 

எருசலேமுக்கு விரோதமாய்‌ வருவார்கள்‌. 


எருசலேமைலிட்டு நீங்கிப்போன: 
கல்தேயர்கள்‌, மறுபடியும்‌ எருசலேமுக்கு 
விரோதமாக திரும்பி வரமாட்டார்கள்‌ என்று 
நினைத்து, 'சிதேக்கியா எரேமியா 
தீர்க்கதரிசியை கர்த்தரிடத்தில்‌ விண்ணப்பம்‌ 

சொல்லுகிறார்‌.  எரேமியாவோ, 

மோசம்போகாதிருங்கள்‌, அவர்கள்‌ 
போவதில்லை! (எரே 375) என்று 
கர்த்தருடைய செய்தியை சிதேக்கியாவின்‌ 
மனுஷருக்குச்‌ சொல்லுகிறார்‌. 


சாத்தான்‌ வஞ்சிக்கிறவன்‌. அவன்‌ 

தரித்துக்கொண்டு 

ஞ்சிப்பான்‌. நம்மை நாமே 

சாத்தானால்‌ நம்மை 

முடியும்‌. நாம்‌ மோசம்‌ 

போகாதிருந்தால்‌, சாத்தானால்‌ நம்மை 

ஒன்றும்‌ செய்யமுடியாது. எரேமியா 

சிதேக்கியாவின்‌ மனுஷருக்கு புரியாத புதிர்‌ 

வார்த்தைகளைச்‌ சொல்லவில்லை. அவர்கள்‌ 

எளிதாகப்‌ புரிந்துகொள்ளும்படி தெளிவாகப்‌ 
பேசுகிறார்‌. 


யூதாதேசத்தாருக்கு ஒத்தாசையாகப்‌ 
ப ர்வோனின்‌ சேனை, தன்‌ 


எகிப்திற்கு திரும்பிப்போகும்‌ 


377) எருசலேமைவிட்டு 

கல்தேயரும்‌, திரும்பி 

எருசலேம்‌ நகரத்தை 

முற்றிக்கைப்போடுவார்கள்‌. 

தங்களைவிட்டு நிச்சயமாய்ப்‌ 

ள்‌ என்று சொல்லி, 

யூதாவின்‌ மனுஷர்‌ மோசம்போய்விடக்கூடாது 

எரே 372). அவர்கள்‌ எருசலேமைவிட்டு 

நீங்கிப்போகமாட்டார்கள்‌. நிச்சயமாய்‌ 

எருசலேமுக்கு விரோதமாய்‌ 
திரும்பிவருவார்கள்‌ (எரே 37:8) 





i a 
TT 


கல்தேயர்கள்‌ எருசலேமுக்கு 
விரோதமாக யுத்தம்பண்ணி அதைப்பிடித்து. 
அக்கினியால்‌ சுட்டெரிப்பார்கள்‌. எருசலேம்‌ 
கல்தேயரின்‌ கையில்‌ ஒப்புக்கொடுக்கப்படும்‌. 
கல்தேயரில்‌ அநேகர்‌ முறியடிக்கப்படுவார்கள்‌. 
மீந்தவர்களில்‌ அநேகர்‌ காயம்பட்டிருப்பார்கள்‌. 
ஆனாலும்‌ காயம்பட்டிருக்கிற கல்தேயர்கள்‌, 
தங்கள்‌ கூடாரங்களிலிருந்து 

எருசலேம்‌ நகரத்தை 

சுட்டெரிப்பார்கள்‌ (எரே 37110) 


கல்தேயருக்கும்‌ 
மனுபருக்கும்‌ இடையே 
யுத்தத்தில்‌, 
உயிர்ச்சேதமுண்டாகும்‌. 
சேனையிலுள்‌ எவர்கள்‌ 
சேனையை முறியடிப்பதற்கு வாய்ப்புள்ளது. 
குல்தேயரில்‌ அநேகர்‌ யூதாமனுஷரின்‌ 
பட்டயத்தினால்‌ வெட்டுண்டு விழுவார்கள்‌. 
மீந்தவர்களெல்லோரும்‌ காயம்பட்டு தங்கள்‌ 
கூடாரங்களிலிருப்பார்கள்‌ 

னாலும்‌ 
பட அம 
திரும்பிப்போவதில்லை. 
காயம்பட்டவர்களாயிருந்தாலும்‌, 
தங்கள்‌ கூடாரங்களிலிருந்து 
எருசலேம்‌ நகரத்தை க்‌ 
சுட்டெரிப்பார்கள்‌. எருசலேம்‌ அழிந்துபோகும்‌. 
அக்கினியால்‌ சுட்டெரிக்கப்படும்‌. எருசலேமின்‌ 
குடிகளும்‌, யூதாவின்‌ மனுஷரும்‌ 
தப்பிப்பதற்கு வாய்ப்பே இல்லை. கர்த்தர்‌ 
நியமித்த அழிவு யூதாவின்‌ மனுஷர்மீது வரும்‌. 


தங்கள்‌ 


தேற்று 


கல்தேயர்கள்‌ 
ற்‌ 


காவற்கிடங்கின்‌ நிலவறைகளில்‌ 
எரேமியா 
எரே 87:1-16 


எரே 3711. 
வருகிறதென்று, 
சேனை 
போனபோது, 
எரே 2712. எரேமியா 
அவ்விடத்தைவிட்டு, ஜனத்தின்‌ நடுவே 
ஜாடையாய்‌ விலகி, பென்யமீன்‌ 
தேசத்துக்குப்போக மனதாய்‌ 
எருசலேமிருத்து புறப்பட்டுப்போனான்‌.. 


பார்வோனின்‌ சேனை 
கல்தேயருடைய 
எருசலேமைவிட்டுப்‌ 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எரே 87:18. அவன்‌ பென்யமீன்‌ வாசலில்‌ 
வந்தபோது, காவற்சேர்வையின்‌' 
அதிபதியாகிய யெரியா என்னும்‌ 
'நாமமுன்ன ஒருவன்‌ அங்கே இருந்தான்‌; 
அவன்‌ அனனியாவின்‌ குமாரனாகிய 
செலேமியாவின்‌ மகன்‌; அவ. 
கல்தேயரைச்‌ சேரப்போகிறவன்‌ என்று 
சொல்லி, எரேமியா தீர்க்கதரிசியைப்‌: 
பிடித்தான்‌. 


எரே 87414. அப்பொழுது எரேமியா: 
அது பொய்‌, நான்‌ கல்தேயரைச்‌. 
என்றான்‌; 

எரேமியாவின்‌. 


யிரபுக்கிடத்தில்‌ 
 கொண்டுபோனான்‌. 


எரே 97:45. அப்பொழுது பிரபுக்கள்‌: 
எரேமியாவின்யேரில்‌ கடுங்கோபங்‌ 
கொண்டு, அவனை அடித்து, அவனைச்‌. 
சம்பிரதியாகிய  யோனத்தானுடைய 
விட்டில்‌ காவற்படுத்தினார்கள்‌; 
அவர்கள்‌ அதைக்‌ 
காவற்கூடமாக்கியிரு ந்தார்கள்‌. 


எரே 8706. அப்படியே எரேமியா 
காவற்கிடங்கின்‌ 'நிலவறைகளில்‌ 
பிரவேசித்து, அநேகநான்‌ 
இருத்தான்‌. 


எரேமியா தீர்க்கதரிசியின்‌ 
புஸ்தகத்தில்‌, அவருடைய வாழ்க்கை 
சரித்திரம்‌ அதிகமாய்‌ எழுதப்பட்டிருக்கிறது. 
மற்ற தீர்க்கதரிசிகளின்‌ சரித்திரங்களைவிட,, 
எரேமியாவின்‌ சரித்திரமே, 
ஆகமங்களில்‌ 
எழுதப்பட்டிருக்கிறது. எரேமியா 
எருசலேம்‌ நகரத்திலிருக்கிறார்‌. 
எருசலேம்‌ நகரத்தை 
போட்டிருக்கிறார்கள்‌. பார்வோ 
எருசலேமுக்கு உதவியாக வருகிறது என்பதை 
கல்தேயர்கள்‌ கேள்விப்படுகிறார்கள்‌. இதன்‌ 
நிமித்தமாய்‌ கல்தேயர்கள்‌ எருசலேமைவிட்டு 
நீங்கிப்போகிறார்கள்‌. 


அங்கே. 


தீர்க்கதரிசன 





i al 
TT 
எருசலேமைவிட்டு 


கல்தேயர்கள்‌ 

நீங்கிப்போனபோது, எரேமியா அல்விடத்தை 
விட்டு, ஜனத்தின்‌ நடுவே ஜாடையாய்‌ விலகி, 
பென்யமீன்‌ தேசத்துக்குப்போக மனதாய்‌. 
எருசலேமிருந்து புறப்பட்டுப்போகிறார்‌. 
(எரே 3732). எரேமியா பென்யமீன்‌ 
தேசத்திற்குப்‌ போய்விடவேண்டும்‌ 
என்று தீர்மானமாயிருக்கிறார்‌. 

நகரத்திற்கு விரோதமாக 

முற்றிக்கை விலக்கிக்கொள்ளப்பட்டிருக்கிறது. 
எரேமியா இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி, 
பென்யமீன்‌ தேசத்திற்குப்‌ போகிறார்‌. 


எரேமியா எருசலேம்‌ நகரத்தில்‌ 
பிரபலமானவர்‌. அவரால்‌ அங்கு வசதியாக 
வாழமுடியும்‌. ஆனாலும்‌ அவர்‌ ஆனதோத்‌ 
ஆசாரியர்கள்‌ மத்தியில்‌: 

பென்யமீன்‌ தேசத்திற்குப்‌ 

ர்‌ எரேமியா 
எருசலேமின்‌ 
பிரசங்கம்‌ 


கர்த்தருடைய வார்த்தைகளை 
குடிகளுக்கு இதுவரையிலும்‌ 
பண்ணிக்கொண்டு வந்தார்‌. அவர்களோ 
கர்த்தருடைய வார்த்தைக்கு 
செவிகொடுக்கவில்லை. அவர்கள்‌ தங்கள்‌ 
பாவங்களுக்கு மனந்திரும்பவுமில்லை. 
எருசலேமில்‌ இனிமேலும்‌ ஊழியம்‌ செய்வது 
வீணான காரியம்‌ என்று தீர்மானித்து, 
எரேமியா பென்யமீன்‌ தேசத்திற்குப்போக 
மனதாயிருக்கிறார்‌ 


எரேமியா பென்யமீன்‌ வாசலில்‌ 
வந்தபோது, காவற்சேர்வையின்‌ அதிபதியாகிய 
பெரியா என்னும்‌ நாமமுள்ள ஒருவன்‌ அங்கே 
இருக்கிறான்‌; இவன்‌ பென்யமீன்‌ 
வாசலுக்கு தலைமைக்காவல்காரன்‌. அவன்‌ 
அனனியாவின்‌ குமாரனாகிய செலேமியாவின்‌ 
மகன்‌. அனனியா ஒரு கள்ளத்தீர்க்கதரிசி. 
எரேமியாவுக்கும்‌ 

விரோதமாக 

வாக்குவாதமுண்டாயிருக்கிறது. “அப்பொழுது 
அனனியா என்கிற தீர்க்கதரிசி எரேமியா 
தீர்க்கதரிசியின்‌ கழுத்திலிருந்த நுகத்தை 
எடுத்து அதை  உடைத்தப்போட்டான்‌' 
(எரே 28:10), 


காவற்சேர்வையின்‌ அதிபதியாகிய 
யெரியா என்பவன்‌ அனனியாவின்‌ பேரன்‌. 
தன்‌ தாத்தாவுக்கும்‌, எரேமியாவுக்கும்‌ 
இடையே இருந்த பழைய பகையை யெரியா 
எத்‌ யெரியா 
நீ கல்தேயரைச்‌ 


இன்னும்‌ 
எரேமியாவிடம்‌ 
சேரப்போகிறவன்‌" என்று சொல்லி, எரேமியா 


தீர்க்கதரிசியைப்‌ பிடிக்கிறான்‌ (எரே 37113). 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கல்தேயர்கள்‌ ஏற்கெனவே எருசலேமைவிட்டு 
நீங்கிப்போய்விட்டார்கள்‌. ஆனால்‌ 
யெரியாவோ,  எரேமியாவின்மீது “நீ 
கல்தேயரைச்‌ சேரப்போகிறவன்‌" என்று 
பொய்யாய்க்‌ குற்றம்‌ சொல்லுகிறான்‌. இந்த 
குற்றச்சாட்டில்‌ உண்மையில்லை. 


தீர்க்கதரிசி யெரியாவிடம்‌ 
நான்‌ கல்தேயரை 
என்று தன்னுடைய வாதத்தை எடுத்துச்‌ 
சொல்லுகிறார்‌. தான்‌ ஒரு குற்றமும்‌ 
செய்யவில்லை. என்று சொல்லி, பெரியா 
தன்மீது சொல்லும்‌ குற்றச்சாட்டை எரேமியா 
தான்‌ கல்தேயரை 
என்றும்‌, பென்யமீன்‌ 
போக மனதாயிருப்பதாகவும்‌ 
சொல்லுகிறார்‌. ஆனால்‌ 
எரேமியாவின்‌ சொல்லைக்‌ 
அவன்‌ எரேமியாவைப்‌ 
யிரபுக்களிடத்தில்‌ கொண்டு 


பிரபுக்கள்‌ எரெரமியாவின்‌ பேரில்‌ 
கடுங்கோபங்கொள்கிறார்கள்‌. எரேமியாவைப்‌ 
பிடித்து அடிக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
சம்பிரதியாகிய யோனத்தானுடைய வீட்டை 
காவற்கூடமாக்கியிருக்கிறார்கள்‌. அந்த 
வீட்டிலே அவர்கள்‌ எரேமியாவை 
காவற்படுத்துகிறார்கள்‌. எரேமியா அந்தக்‌ 
காவற்கிடங்கின்‌ நிலவரைகளில்‌ பிரவேசித்து, 
அங்கே அநேக நாள்‌ இருக்கிறார்‌ 
(எரே 371146). 

யெரியா எரேமியாவைப்‌ பிடித்து 
விசாரிக்கும்போது, “நான்‌ கல்தேயரை 
சேரப்போகிறவனல்ல' என்று தன்மீது 
சொல்லப்பட்ட குற்றச்சாட்டை எரேமியா 
மறுக்கிறார்‌. எரேமியா ஒரு தீர்க்கதரிசி. 
அவர்‌ இந்த சூழ்நிலையில்‌ கர்த்தருடைய 
வார்த்தையை அவர்களுக்கு சொல்லியிருக்க 
முடியும்‌. ஆனால்‌ அவர்களோ கர்த்தருடைய 
வார்த்தைக்கு செவிகொடுக்காதவர்கள்‌. 
அவர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையைச்‌ 
சொல்லி, கர்த்தருடைய நாமத்தை வீணிலே 
வக்ஷ்ங்க எரேமியா. விரும்பவில்லை. 
யெரியாவும்‌ எரேமியாவின்மீது மிகவும்‌ 
கோபமாயிருக்கிறான்‌. அவன்‌ எரேமியாவை 
அதற்குமேல்‌. ஒன்றும்‌ விசாரியாமல்‌, 
பிரபுக்களிடத்தில்‌ கூட்டிக்கொண்டு 
போகிறான்‌. 





i a 
TT 


பிரபுக்களும்‌ எரேமியாவை 
விசாரிக்கவில்லை. அவர்கள்‌ யெரியாவின்‌ 
பேச்சை நம்புகிறார்கள்‌. எரேமியாவின்மேல்‌ 
கடுங்கோபங்கொள்கிறார்கள்‌. எரேமியாவை 
அடித்து அவரை  காவற்படுத்துகிறார்கள்‌. 
அக்காலத்தில்‌ 

யோனத்தானுடைய 
காவற்கூடமாயிருக்கிறது. 

கடினமாக காவற்கூடம்‌. 

எரேமியாவை 

நிலவறைகளில்‌: போட்டுவிடுகிறார்கள்‌. 
எரேமியா இருளிலும்‌, குளிரிலும்‌, 
அசுத்தத்திலும்‌ அங்கே அநேக நாள்‌ 
இருக்கிறார்‌. 


எரேமியாவும்‌ சிதேக்கியாவும்‌ 
எரே 8717-21 


எரே 37:17. பின்பு சிதேக்கியா ராஜா 
அவனை அழைத்தனுப்பீ: கர்த்தரால்‌ 
ஒரு வார்த்தை உண்டோ என்று 
ராஜா அவனைத்‌ தன்‌ வீட்டிலே. 
இரகசியமாய்க்கேட்டான்‌. அதற்கு. 
எரேமியா: உண்டு, பாபிலோன்‌ 
ராஜாவின்‌ கையில்‌ ஒப்புக்‌ 
கொடுக்கப்படுவீர்‌ என்று சொன்னான்‌. 


எரே 3718. பின்னும்‌ எரேமியா, 
சிதேக்கியா ராஜாவை நோக்கி: நீங்கள்‌. 
என்னைக்‌ காவல்‌ வீட்டிலே 
அடைப்பதற்கு, நாண்‌. உமக்கும்‌ 
உம்முடைய ஊழியக்காரருக்கும்‌ இத்த 
ஜனத்துக்கும்‌ விரோதமாக என்ன 
குற்றஞ்செய்தேன்‌? 
எரே 3709. பாபிலோன்‌ ராஜா 
உங்களுக்கும்‌ இத்த தேசத்துக்கும்‌ 
விரோதமாக வருவதில்லையென்று 
உங்களுக்குத்‌ தீர்க்கதரிசனம்‌ சொன்ன 
உங்களுடைய தீர்க்கதரிசிகள்‌ எங்கே? 
எரே 37:20. இப்போதும்‌ ராஜாவாகிய 
என்‌ ஆண்டவனே, என: 
செவிகொடுத்து, 
விண்ணப்பத்துக்கு. தயைசெய்து, 
என்னைச்‌ சும்பிரதியாகிய 
யோனத்தானுடைய வீட்டிற்குத்திரும்ப: 
அனுப்பவேண்டாம்‌; அனுப்பினால்‌ நான்‌ 
அங்கே செத்துப்போவேன்‌ என்றான்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அப்பொழுது 
காவற்காலையின்‌. 
முற்றத்தி லேகாக்கவும்‌, நகரத்திலே 


வீதியிலே 
அப்பத்தை 
வாங்கிக்கொடுக்கவும்‌ 
அப்படியே 
காவற்சாலையின்‌ 
முற்றத்திலே இருந்தான்‌. 


காவற்கூடத்தின்‌ 
அடைக்கப்பட்டிருக்கிறார்‌. 
ராஜா எரேமியாவுக்கு ஆள்‌ 
அவரை தன்னுடைய 
அரண்மனைக்கு அழைத்து வருகிறார்‌. ராஜா 
எரேமியாவிடம்‌ பட்சமாய்‌ நடந்துகொள்கிறார்‌ 
கல்தேயர்கள்‌ எருசலேமைவிட்டு 
நீங்கிப்போன பின்பு. சிதேக்கியா 
எரேமியாவைப்பற்றி நினைத்து கூட 
பார்க்கவில்லை. கல்தேயர்கள்‌ யூதாதேசத்தை 
விட்டு நீங்கிப்போனவுடன்‌, தனக்கு வந்த 
ஆபத்து எல்லாம்‌ நீங்கிப்போயிற்று என்று 
சிதேக்கியா நினைத்தான்‌. 
ஆனால்‌ கல்தேயர்கள்‌ மறுபடியும்‌ 
திரும்பி வந்து எருசலேமுக்கு விரோதமாக 
முற்றிக்கைப்போடுகிறார்கள்‌. யூதாதேசத்தை 
மறுபடியும்‌ ஆபத்து சூழ்ந்துகொள்கிறது. 
சிதேக்கியாவின்‌ நம்பிக்கை 
வீணாய்ப்போயிற்று, தன்னுடைய 
குழப்பத்திற்கு மத்தியில்‌ சிதேக்கியா 
எரேமியாவைத்‌ தேடி கண்டுபிடிக்கிறான்‌ 
சிதேக்கியா ராஜா, எரேமியாவை. 
அழைத்தனுப்பி, “கர்த்தரால்‌ ஒரு வார்த்தை 
உண்டோ” என்று தன்‌ வீட்டிலே 
இரகசியமாய்க்‌ கேட்கிறான்‌ (எரே 37:17), 
அதற்கு எரேமியா, “உண்டு, பாபிலோன்‌ 
ராஜாவின்‌ கையில்‌ ஒப்புக்கொடுக்கப்படுவீர்‌" 
என்று சிதேக்கியாவுக்கு பதில்‌ 
சொல்லுகிறார்‌. 


சிதேக்கியா இதுவரையிலும்‌ 
எரேமியாவை மதிக்கவில்லை. இப்போதோ 
எரேமியாவை கர்த்தருடைய தீர்க்கதரிசியாகப்‌ 
பாவித்து அவரோடு பேசுகிறார்‌. தன்னுடைய 
வீட்டிலே இரகசியமான இடத்தில்‌ சிதேக்கியா 
எரேமியாவோடு கலந்து பேசுகிறார்‌. 





i= FTE 
TT 
அரண்மனையின்‌ 


தன்னுடைய 
வேலைக்காரரோ, அல்லது யூதாதேசத்தின்‌: 
பிரபுக்களோ அல்லது யூதாஜனங்களோ, 
தன்னை எரேமியா தீர்க்கதரிசியோடு 
ஒன்றாய்‌ சேர்ந்து பார்த்துவிடக்கூடாது 
என்று சிதேக்கியா கவனமாயிருக்கிறான்‌. 
எரேமியாவோடு கூடயிருப்பதற்கு சிதேக்கியா 
வெட்கப்படுகிறான்‌. 

சிதேக்கியா எரேமியாவை தன்‌ வீட்டில்‌ 
இரகசியாக கூப்பிட்டு, “கர்த்தரால்‌ ஒரு 
வார்த்தை உண்டோ” என்று கேட்கிறான்‌. 
சிதேக்கியா கேட்கும்‌ இந்த வாக்கியத்திற்கு, 
“கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஆறுதலான 
வார்த்தை எதுவும்‌ உண்டா” என்பது பொருள்‌. 


கல்தேயர்கள்‌ மறுடியுமாய்‌ 
எருசலேமுக்கு விரோதமாய்‌ வந்து, நகரத்தை 
முற்றிக்கைபோட்டிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
ஏற்கெனவே எருசலேமைவிட்டு நீங்கிப்‌ 
போனதுபோல, மறுபடியும்‌ நீங்கிப்போவார்களா 
என்று தெரிந்துகொள்ள  சிதேக்கியா 


விரும்புகிறான்‌. 
எரேமியாவின்‌ உயிரும்‌ ஆறுதலும்‌ 
பட்‌ 


சிதேக்கியாவின்‌ க்கிறது. 
சிதேக்கியாவக்கு றுதலான 
வார்த்தைகளைச்‌ சொன்னால்‌. சிதேக்கியா 
எரேமியாவின்மீது பிரியமாயிருப்பான்‌. 
சிதேக்கியா எரேமியாவுக்கு சில சலுகைகளை 
காண்பிப்பான்‌. சிதேக்கியாவின்‌ உதவியைப்‌ 
பெற்றுக்கொள்ள எரேமியாவுக்கு நல்ல. 
வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. எரேமியாவோ 
கர்த்தர்‌ சொன்னதை மாத்திரமே சொல்ல 
விரும்புகிறார்‌. 

எரேமியா சிதேக்கியாவிடம்‌ 
உண்டு" என்று பிரதியுத்தரம்‌ சொல்லுகிறார்‌. 
'கர்த்தரால்‌ உமக்கு ஒரு வார்த்தை உண்டு" 
என்று எரேமியா கர்த்தருடைய வார்த்தையை 
சொல்ல ஆரம்பிக்கிறார்‌ . “நீர்‌ பாபிலோன்‌ 
ராஜாவின்‌ கையில்‌ ஒப்புக்கொடுக்கப்படுவீர்‌” 
(எரே 3747) என்று எரேமியா கர்த்தருடைய 


வார்த்தையச்‌ சொல்லுவதினால்‌, 
சிதேக்கியாவிடமிருந்து 
உண்டாகாது. ஆனாலும்‌ 
கர்த்தருடைய வார்த்தையை 
சொல்லிவிடுகிறார்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எரேமியா 
இரத்தத்தையும்‌ 


தன்னுடைய மாம்சத்தையும்‌ 

கலந்து ஆலோசனை 
செய்திருந்தால்‌, எரேமியா சொன்ன 
வார்த்தைகள்‌ வித்தியாசமாயிருந்திருக்கும்‌. 
அவர்‌ சிதேக்கியா ராஜாவுக்கு ஆறுதலான 
வார்த்தைகளை 'சொல்லியிருந்திருப்பார்‌. 
ஆனால்‌ எரேமியாவோ தன்னுடைய 
மாம்சத்தை கலந்து ஆலோசனை செய்யாமல்‌, 
பரிசுத்த ஆவியானவரின்‌ ஆலோசனையை 
மாத்திரமே கேட்கிறார்‌.  எரேமியாவுக்கு 
மனுஷருடைய உதவியைவிட, கர்த்தருடைய 
உதவியே  பெரியதாய்த்‌ தெரிகிறது. 
யூதாவின்‌ ஈஜாவுக்கு உண்மையாயிருப்பதற்குப்‌ 
பதிலாக, ராஜாதி ராஜாவாகிய கர்த்தாதி 
கர்த்தருக்கு உண்மையாயிருக்கவேண்டு 
மென்று எரேமியா தீர்மானிக்கிறார்‌. 


எரேமியா கர்த்தருடைய வார்த்தையை 
சிதேக்கியாவுக்கு சொல்லும்போது, தேசத்திலே 
பொய்யாய்த்‌ தீர்க்கதரிசனம்‌ சொல்லுகிற 
கள்ளத்தீர்க்கதரிசிகளைப்பற்றியும்‌ பேசுகிறார்‌. 
பாபிலோன்‌ ராஜா யூதாதேசத்திற்கு. 
விரோதமாக வருவதில்லை. என்று 
கள்ளத்தீர்க்கதரிசிகள்‌ பொய்யாய்த்‌ தீர்க்க 
தரிசனம்‌ சொன்னார்கள்‌. அவர்களுடைய 
வார்த்தைகள்‌ சித்திக்கவில்லை. கல்தேயர்கள்‌ 
மறுபடியும்‌ எருசலேமுக்கு விரோதமாக வந்து 
அதை முற்றிக்கைப்‌ போட்டிருக்கிறார்கள்‌. 
அவர்களுடைய தீர்க்கதரிசன வார்த்தைகள்‌ 
பொய்யாயிற்று. 

எரேமியா சிதேக்கியாவிடம்‌ “பாபிலோன்‌ 
ராஜா உங்களுக்கும்‌ இந்த தேசத்துக்கும்‌ 
விரோதமாக 'வருவதில்லையென்று, 
உங்களுக்குத்‌ தீர்க்கதரிசனம்‌ சொன்ன 
உங்களுடைய தீர்க்கதரிசிகள்‌ எங்கே?” 
(எரே 37:19) என்று கேட்கிறார்‌. 


எரேமியா கர்த்தருடைய வார்த்தையை 
சிதேக்கியாவுக்கு. சொல்லும்போது, 
தன்னுடைய நலத்தைப்பற்றியும்‌ ஒரு 
விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. எரேமியா 
கர்த்தருடைய  தீர்க்கதரிசியாகயிருந்தாலும்‌ 
இப்போது காவற்கிடங்கிலே 
அடைக்கப்பட்டிருக்கிற 
கைதியாகவும்‌ இருக்கிறார்‌. 
ராஜாவின்‌ உதவி தேவைப்படுகிறது. 


சாதாரண 
அவருக்கு 





i FTE 
TT 


யாத்‌ 2911. பின்பு தீ அத்தக்‌ 
கானையை ஆசரிப்புக்‌  கூடாரத்து 
வாசலண்டையிலே கர்த்தருடைய 
சந்நிதானத்தில்‌ அடித்து, 


யாத்‌ 29:12. அதின்‌ இரத்தத்தில்‌ 
கொஞ்சம்‌ எடுத்து, உன்‌ விரலினால்‌ பலி. 
பீடத்தின்‌ கொம்புகள்மேல்‌ இட்டு, மற்ற 
இரத்தம்‌ முழுவதையும்‌ பலிபீடத்தின்‌ 
அடியிலே ஊற்றி, 


யாத்‌ 
கொழுப்பு 


28. குடல்களை மூடிய 
யாவையும்‌, கல்லீரலின்‌ 
மேலுள்ள. சவ்வையும்‌, 
இரண்டு. குண்டிக்காய்களையும்‌, 
அவைகளின்மேலுன்ன கொழுப்பையும்‌ 
எடுத்து, யலிப்டத்தின்மேல்‌ 
தகித்துப்போட்டு, 


யாத்‌ 29:14. காளையின்‌ மாம்சத்தையும்‌ 
அதின்‌ தோலையும்‌ அதின்‌ 
காணியையும்‌ பானயத்துக்குப்‌ புறம்பே 
அக்கினியால்‌  ௬ட்டெரிக்கக்கடவாம்,ி 
இது பாவதிவாரணபலி. 


ஆரோனையும்‌ அவருடைய குமாரரையும்‌ 
கர்த்தருக்கு ஆசாரிய ஊழியம்‌ 
செய்யும்படி அவர்களை 
பரிசுத்தப்படுத்தும்போது பாவநிவாரண பலியை 
செலுத்தவேண்டும்‌. ல்‌ 
செலுத்தும்‌ 
பலிகளைப்போலவே, 
செலுத்தப்படுகிறது. 
பாவநிவாரண பலியை செலுத்தும்போது. 
பலியாக செலுத்தப்படும்‌ மிருகஜீவனுடைய 
மாம்சத்தின்‌ ஒரு பாகத்தை ஆசாரியர்கள்‌ 
புசிப்பார்கள்‌. 


ட்‌ ல்‌ ல த்தம்‌ 
பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே 
கொண்டுவரப்பட வில்லையே; நான்‌ 
கட்டளையிட்டபடி நீங்கள்‌ அதைப்‌ பரிசுத்த 
ஸ்தலத்தில்‌ புசிக்கவேண்டியதாயிருந்ததே 
என்றான்‌" (லேவி 10:18). 

ஆசாரியர்களை 
பொருட்டு செலுத்தப்படும்‌ 
பலியின்‌ மாம்சத்தை 
புசிக்கக்கூடாது. பலியாக 
மிருகத்தின்‌ 
பாளயத்திற்கு 
சுட்டெரிக்கப்படவேண்டும்‌ (யாத்‌ 29:14). 


சுத்தப்படுத்தும்‌ 
பாவநிவாரண 
ஆசாரியர்கள்‌ 
செலுத்தப்படும்‌ 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அதிகப்‌ 
கொண்டுவருவாயாக; அப்பொழுது ஆரோனும்‌ 
அவன்‌ குமாரரும்‌ தங்கள்‌ கைகளைக்‌ 
காளையினுடைய தலையின்மேல்‌ 
வைக்கக்கடவர்கள்‌" என்றும்‌, 
பின்பு நீ அந்தக்‌ காளையை 
ஆசரிப்புக்‌ கூடாரத்து வாசலண்டையிலே. 
கர்த்தருடைய சந்நிதானத்தில்‌ அடித்து, 
அதன்‌ இரத்தத்தில்‌ கொஞ்சம்‌ எடுத்து, 
விரலினால்‌ பலிபீடத்தின்‌ 
லன்‌ இட்டு, cl இரத்தம்‌ 
முழுவதையும்‌ பலிபீடத்தின்‌ 
அடியிலே ஊற்றி, குடல்களை மூடிய கொழுப்பு 
யாவையும்‌, கல்லீரலின்‌ மேலுள்ள சவ்வையும்‌, 
இரண்டு குண்டிக்காய்களையும்‌, 
அவைகளின்மேலுள்ள கொழுப்பையும்‌ எடுத்து, 
பலிபீடத்தின்மேல்‌: தகித்துப்போட்டு, 
காளையின்‌ ம்‌ [நின்‌ 
தோலையும்‌ 
பாளயத்துக்குப்‌ 


புறம்பே 


சுட்டெரிக்கக்கடவாய்‌: இது பாவநிவாரணபலி 


(யாத்‌ 29:10-14) 


சொல்லுகிறார்‌. 


ஆரோனும்‌ அவருடைய குமாரரும்‌. 
தங்கள்‌ கைகளைக்‌ காளைமினுடைய 
தலையின்மேல்‌ வைக்கக்கடவர்கள்‌ என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. காளையின்மேல்‌ 
கைகளை வைப்பது தங்களுடைய 
பாவங்களைக்‌ காளையின்மீது சுமத்தி, 
பாவநிவாரண செய்வதற்கு 
அடையாளமாகும்‌. காளை கொல்லப்படும்போது, 
அது அவர்களுடைய பாவங்களுக்கு 
நிவாரணமாக இருக்கும்‌. இது பதிலீடு 
உபதேசத்திற்கு ஒர்‌ எடுத்துக்காட்டு 
(எபி 29-8; 1பேதுரு 2:24). 

பாவநிவாரண பலியின்‌ மாம்சம்‌ 
பாளயத்துக்குப்‌ புறம்பே அழிக்கப்படுகிறது. 
இயேசு கிறிஸ்து பாவநிவாரண பலியை 
வெளியே செலுத்தினார்‌ 


என்றும்‌ கர்த்தர்‌ 


ஊருக்கு 
(எபி 135043) 





ழ்‌ நள 
யாய 


(இப்போதும்‌ ராஜாவாகிய என்‌: 
ஆண்டவனே, எனக்குச்‌ செவிகொடுத்து, என்‌: 
விண்ணப்பத்துக்கு தயைசெய்து. என்னைச்‌ 
சம்பிரதியாகிய யோனத்தானுடைய 
வீட்டிற்குத்திரும்ப அனுப்பவேண்டாம்‌; 
அனுப்பினால்‌ ன்‌ ்‌ 
செத்துப்போவேன்‌" 

எரேமியா தன்னைப்பற்றி 

ராஜாவினிடத்தில்‌ முறையிடுகிறார்‌. 


எரேமியாவின்‌ நிலமை மிகவும்‌ 
ிதாபமாகமிருக்கிறது. அவருடைய 
ஜீவனுக்கு மோசம்‌ வந்திருக்கிறது. அவர்‌ 
காவற்கிடங்கிலே அநேக நாள்‌ இருக்கிறார்‌. 
இன்னும்‌ சில நாட்கள்‌ அங்கேயிருந்தால்‌, 
எரேமியா அங்கேயே செத்துப்போவார்‌. 
எரேமியா தன்னுடைய நிலமையைப்பற்றி 
சிதேக்கியா ராஜாவிடம்‌ சொல்லும்போது, 
அவர்‌ பிரபுக்கள்மீது ஒரு குற்றமும்‌. 
சொல்லவில்லை. ராஜா தனக்கு 
உதவிசெய்யுமாறு மாத்திரமே கேட்கிறார்‌ 


சிங்கம்‌ கூண்டில்‌ 
அடைக்கப்பட்டிருக்கும்‌ போது, அது 
தன்னுடைய உண்மை நிலமையை புரிந்து 
கொள்ளவேண்டும்‌. தன்னை காட்டில்‌ 
சுதந்தரமாக திரியும்‌ சிங்கமாகப்‌ பாவித்து, 
கூண்டுக்‌। குதித்து க்‌ 
கூண்டிலிருக்கும்‌ சிங்கத்திற்கும்‌. 
கூண்டிலிருக்கும்‌ 

வித்தியாசமில்லை. 


எரேமியா 
தீர்க்கதரிசியாகமிருந்தாலும்‌, 
காவற்கிடங்கில்‌ 
கைநியாகவே இருக்கிறார்‌. எரேமியா 
தன்னுடைய உண்மையான சூழ்நிலையை 
அறிந்து, ராஜாவினிடத்தில்‌ உதவி கேட்கிறார்‌. 


கர்த்தருடைய வார்த்தை சிதேக்கியா 
ராஜாவுக்கு விரோதமாக வந்தது. இது 
எரேமியாவின்‌ வார்த்தையல்ல. எரேமியா 
சொன்ன வார்த்தையைக்‌ கேட்டு சிதேக்கியா 
ராஜா. அவர்மீது கோபப்பட்டிருக்கலாம்‌. 
ஆனாலும்‌ ராஜா தனக்கு 
உதவிசெய்யவேண்டுமென்று எரேமியா, 
சிதேக்கியா ராஜாவினிடத்தில்‌ பணிவோடு 
விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 


த 
இப்போது. 
அடைக்கப்பட்டிருக்கிற 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சிதேக்கியா 
விண்ணப்பத்தை 
பரிசீலிக்கிறார்‌. 
விண்ணப்பத்தைக்கேட்டு 
உதவிசெய்ய  முன்வருகிறார்‌. 
இப்போது யோனத்தானுடைய 
காவற்கிடங்கின்‌ _ 


எரேமியாவின்‌ 
கருணையோடு 
அவருடைய 
அவருக்கு 
எரேமியா 


ராஜா 


அக்கபபதைப காலத்கக்கபன்‌ 
காற்றோட்டமாயிருப்பது 
எரேமியாவுக்கு வதவொயிருக்கிறது. 


எருசலேம்‌ நகரத்தில்‌ பஞ்சம்‌ 
உண்டாயிருக்கிறது. அப்பம்‌ சுடுகிறவர்கள்‌ 
நகரத்தின்‌ வீதியிலே  ஜனங்களுக்குத்‌ 
தேவையான அப்பங்களை குறிப்பிட்ட 
எண்ணிக்கையில்‌ சுடுகிறார்கள்‌. 
எரேமியாவுக்கு தினமும்‌ ஒரு அப்பத்தை 
வாங்கிக்கொடுக்குமாறு சிதேக்கியா ராஜா 
குட்டளையிடுகிறார்‌. 


சிதேக்கியா எரேமியாவுக்‌। வ்வளவு 
உதவி செய்கிறார்‌. னாத பலர 
காவற்சாலையிலிருந்து விடுவிக்க 
சிதேக்கியாவுக்கு தைரியமில்லை. அவர்‌ 
யூதாவின்‌ மனுஷருக்கும்‌, பிரபுக்களுக்கும்‌ 
பயப்படுகிறார்‌. எரேமியாவை விடுதலை 
பண்ணிவிட்டால்‌ அவர்களெல்லோரும்‌. 
தன்மீது கோபமாகமிருப்பார்கள்‌ என்று 
பயந்து. சிதேக்கியா எரேமியாவை 
விடுவிக்கவில்லை. 
ஆனாலும்‌ 
எரேமியாவுக்கு ஒரு சில உதவிகளைச்‌ 
செய்கிறார்‌. கர்த்தருடைய பிள்ளைகள்‌ 
எங்கேயிருந்தாலும்‌ அங்கே அவர்களுக்கு 
கர்த்தருடைய உதவியும்‌ ஒத்தாசையும்‌ 
கிடைக்கும்‌. நாம்‌ சிறைச்சாலையின்‌ 
முற்றத்தில்‌ அடைக்கப்பட்டிருந்தாலும்‌, 
கர்த்தருடைய பரிசுத்த பிரசன்னம்‌ அங்கேயும்‌ 
கூடமிருக்கும்‌. கர்த்தரை 
ஒருபோதும்‌ வெட்கப்பட்டுப்‌ 
கர்த்தர்‌ தம்முடைய 
ஒருபோதும்‌ 


£க்கியா 





f= ராண 
யாய 


யூதாவின்‌ பிரபுக்கள்‌ எரேமியாவுக்கு 
தீங்கு செய்கிறார்கள்‌. யூதாவின்‌ ராஜாவோ 
எரேமியாவுக்கு நன்மை செய்கிறார்‌. யூதாவின்‌ 
பிரபுக்கள்‌ எரேமியாவை ஒரு குற்றவாளியாக 
தீர்மானித்து. காவற்கிடங்கின்‌ நிலவறைகளில்‌ 
போட்டுவிடுகிறார்கள்‌ எரே 387-6), 
எத்தியோப்பினாகிய எபெத்மெலேக்‌ என்பவன்‌ 
எரேமியாவுக்காக யூதா ராஜாவினிடத்தில்‌ 
பரிந்துபேசுகிறான்‌. ராஜாவின்‌ கட்டளைப்‌ 
பிரகாரம்‌ எரேமியாவை காவற்கிடங்கிலிருந்து. 
வெளியே தூக்கி எடுக்கிறான்‌. எரேமியாவை 
அதன்‌ பின்பு காவற்சாலையின்‌ முற்றத்திலே 
போடுகிறார்கள்‌ (எரே 38:73). 


சிதேக்கியா ராஜாவும்‌ 
யூதாதேசத்தில்‌ இப்போது 
சூழ்நிலைகளைப்பற்றி 
பேரிக்கொள்கிறார்கள்‌ (எரே 3814-23) 
தாங்கள்‌ பேசியது மிகவும்‌ இரகசியமாக 
இருக்கவேண்டுமென்று சிதேக்கியா ராஜா 
எரேமியாவுக்கு கட்டளைகொடுக்கிறான்‌ 
(எரே 38:24-28). 


உளையான துரவிலே எரேமியா 
எரே 38:1-6 


எரே 984. இந்த நகரத்திலே. 
தரித்திருக்கிறவன்‌,  பட்டயத்தாதும்‌, 
பஞ்சத்தாலும்‌, கொன்னைநோயாலும்‌ 
காவான்‌; கல்தேயரிடத்துக்குப்‌ 
புறப்பட்டுப்‌ போகிறவனோ 
உயிரோடிருப்பான்‌; அவனுடைய 
பிராணன்‌ அவனுக்குக்‌ கிடைத்த 
கொள்ளையுடைமையைப்போரிருக்கும்‌; 
அவன்‌ பிழைப்பானென்பதைக்‌ கர்த்தர்‌ 
உரைக்கிறார்‌ என்றும்‌, 


எரே 38:2. இத்த தகரம்‌ 
பாபிலோன்‌ ராஜாவினுடைய 
இராணுவத்தின்‌ கையில்‌ நிச்சயமாக. 
ஒப்புக்கொடுக்கப்படும்‌; அவன்‌ அதைப்‌: 
மிடிப்பாணென்பதைக்‌ கர்த்தர்‌ 
உரைக்கிறார்‌ என்றும்‌, 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எரே 383, எரேமியா எல்லா 
ஜனத்தோடும்‌ சொல்லிக்‌ கொண்டிருந்த. 
வார்த்தைகளை மாத்தானின்‌. 
குமாரனாகிய செப்பத்தியாவும்‌, 
பஸ்கூரின்‌ குமாரனாகிய கெதலியாவும்‌, 
செலேமியாவின்‌ குமாரனாகிய 
யூகாலும்‌, மல்கியாவின்‌ குமாரனாகிய 
பஸ்கூரும்‌ கேட்டார்கள்‌. 


எரே 38:4. அப்பொ பிரபுக்கள்‌. 
ராஜாவை நோக்கி: இந்த மனுஷன்‌: 
கொல்லப்பட உத்தரவாக வேண்டும்‌; 
அதேனென்றால்‌ இத்த நகரத்தில்‌ 
மீதியாயிருக்கிற யுத்த 
மனுஷரிடத்திலும்‌மற்றுமுன்ன சகல 
ஜனங்கவிடத்திலும்‌, இவன்‌ 
இப்படிப்பட்ட வார்த்தைகளைக்‌ 
சொல்லுகிறதினாலே அவர்களுடைய 
கைகளைத்‌ 
தனர்ந்தூபோகப்பண்ணுகிறான்‌; இவன்‌ 
இந்த ஜனத்தின்‌ ஷேமத்தைத்‌ 
'தேடாமல்‌,அவர்கள்‌ கேட்டையே 
தேடுகிறான்‌ என்றார்கள்‌. 


எரே 88:5, அப்பொழுது சிதேக்கியா 
ராஜு: இதோ, அவன்‌ உங்கள்‌ கைகளில்‌. 
இருக்கிறான்‌; உங்களுக்கு விரோதமாய்‌ 

செய்யக்கூடாது 


அப்பொழுது அவர்கள்‌ 
எரேமியாவைப்‌ பிடித்து, அவனைக்‌: 
காவற்சாலையின்‌ முற்றத்திலிருந்த 
அம்மெலேகின்‌ குமாரனாகிய 
மல்கியாவினுடைய துரவிலே 
போட்டார்கள்‌; எரேமியாவைக்‌ 
கயிறுகனினால்‌ அதிலே 
இறக்கிவிட்டார்கன்‌; அந்தத்‌ துரவிலே 
தண்ணீர்‌ இல்லாமல்‌ உளையாயிருத்தது, 
அத்த உனையிலே எரேமியா 
அமிழ்த்தினான்‌. 


எரேமியா கர்த்தர்‌ சொன்ன 
வார்த்தைகளை எல்லா. ஜனத்தோடும்‌ 
கு பிரசங்கம்பண்ணுகிறார்‌ 
இந்த நகரத்திலே தரித்திருக்கிறவன்‌, 
பட்டயத்தாலும்‌, பஞ்சத்தாலும்‌, கொள்ளை 
நோயாலும்‌ சாவான்‌; கல்தேயரிடத்துக்குப்‌ 
புறப்பட்டுப்போகிறவனோ  உமிரோடிருப்பான்‌; 
அவனுடைய பிராணன்‌ அவனுக்குக்‌ கிடைத்த 
கொள்ளையுடைமையைப்போலிருக்கும்‌; அவன்‌ 
பிழைப்பான்‌” எரே 384) என்பதே 
எரேமியாவின்‌ பிரதான செய்தி. 





ழ்‌ நள 
யாய 


மேலும்‌, “இந்த நகரம்‌ பாபிலோன்‌ 
ராஜாவினுடைய இராணுவத்தின்‌ கையில்‌ 
நிச்சயமாக ஒப்புக்கொடுக்கப்படும்‌: அவன்‌ 
அதைப்‌ பிடிப்பான்‌" (எரே 38:2) என்றும்‌ 
எரேமியா கர்த்தர்‌ சொன்ன செய்தியைச்‌ 
சொல்லுகிறார்‌. 

எரேமியா கர்த்தர்‌ சொன்ன செய்தியை 
அநேக நாட்களுக்கு பிரசங்கம்பண்ணுகிறார்‌. 
ஆனாலும்‌ அவரால்‌ தொடர்ந்து பிரசங்கம்‌ 
பண்ண முடியாதபடிக்கு தடை உண்டாயிற்று. 
எரேமியா எல்லா ஜனத்தோடும்‌ சொல்லிக்‌ 
கொண்டிருந்த வார்த்தைகளை மாத்தானின்‌ 
குமாரனாகிய செப்பத்தியாவும்‌, பஸ்கூரின்‌ 
குமாரனாகிய கெதலியாவும்‌, செலேமியாவின்‌ 
குமாரனாகிய யூகாலும்‌, மல்கியாவின்‌ 
குமாரனாகிய பஸ்கூரும்‌ கேட்கிறார்கள்‌ 
ரே 38:3) இவர்கள்‌ ஐந்துபேரும்‌ 
யூதாவின்‌ பிரபுக்கள்‌. 


எரேமியாவின்‌ பிரசங்கச்‌ செய்தியை 
யாருமே கேட்க விரும்பவில்லை. அவர்‌ 
ஏற்கெனவே சொன்ன செய்தியை ம்பத்‌ 
திரும்ப சொல்லுகிறார்‌. ஜனங்கள்‌ தன்னுடைய 
செய்தியைக்‌ கேட்டாலும்‌, கேட்காவிட்டாலும்‌, 
எரேமியா தன்னுடைய பிரசங்கத்தை 
நிறுத்தவில்லை. எரேமியா யூதாவின்‌ 
மனுஷருக்கு விரோதமாகவும்‌ தீர்க்கதரிசனம்‌. 
சொல்லுகிறார்‌. யூதாவின்‌ பட்டணங்களுக்கு 
விரோதமாகவும்‌ தீர்க்கதரிசனம்‌ 
சொல்லுகிறார்‌. 
யூதாவின்‌ ஜனங்கள்‌ 
கல்தேயரிடத்திற்கு போகவேண்டும்‌. 
கல்தேயருக்கு முன்பாக பணிந்துகொண்டு, 
அவர்களுடைய இரக்கத்தைப்‌ பெற்றுக்‌ 
கொள்ளவேண்டும்‌. கல்தேயரிடத்தில்‌ 
போகிறவர்கள்‌ மாத்திரமே பிழைப்பார்கள்‌. 
யூதாநேசத்தில்‌ பஞ்சமும்‌ கொள்ளைநோயும்‌ 
உண்டாகும்‌. கல்தேயரின்‌ ஆதரவு இருந்தால்‌ 
அவர்கள்‌ பஞ்சத்திற்கும்‌ கொள்ளைநோய்க்கும்‌. 
பிழைத்துக்கொள்வார்கள்‌. 
யூதாவின்‌ பட்டணங்களில்‌ 
ஏராளமானோர்‌ செத்துப்போவார்கள்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எரேமியாவின்‌ பிரசங்கச்‌ செய்தியைக்‌ 
கேட்டு யூதாவின்‌ பிரபுக்கள்‌ 
அவர்மீது கோபப்படுகிறார்கள்‌. 
எரேமியா யூதாதேசத்திற்கு 
உண்மையுள்ளவராயிருக்கிறார்‌. கர்த்தர்‌ 
தனக்கு கொடுத்த தீர்க்கதரிசன செய்திக்கும்‌ 
அவர்‌ உண்மையுள்ளவராகவே இருக்கிறார்‌. 
இப்போது எருசலேம்‌ தெருவில்‌ ராஜாவின்‌ 
சார்பாக அப்பம்‌ சுடப்படுகிறது. அந்த 
அப்பத்தில்‌ எரேமியாவுக்கு தினமும்‌ ஒரு 
அப்பம்‌ கொடுக்கப்படுகிறது. எரேமியா 
ராஜாவின்‌ அப்பத்தைப்‌. புசித்து 
ஜீவனோடிருக்கிறார்‌. ஆனாலும்‌ எரேமியாவால்‌ 
கர்த்தருடைய செய்தியைச்‌ சொல்லாமல்‌ 
அமைதியாயிருக்க முடியவில்லை. 


எரேமியா 
காவற்கிடங்கிலில்லாமல்‌, 
காவற்சாலையிலிருக்கிறார்‌. 
காவற்சாலையிலிருக்கிறவர்கள்‌ 
இங்கும்‌ நடந்‌, ஒரளவு 
சுதந்தரமாயிருப்பார்கள்‌. எரேமியா தனக்கு 
சுதந்தரத்தை தவறாக 


இப்போது 


அங்கும்‌ 


பிரசங்கம்பண்ண முடியாது. ஆனாலும்‌ 
ர்‌ தன்னைப்‌ பார்க்க வருகிற 

கர்த்தர்‌ கொடுத்த 
செல்க அணல்‌ பல்ப்‌ முடியும்‌ 


எரேமியாவின்‌ பிரசங்கச்‌ செய்தியை 
யூதாவின்‌. பிரபுக்கள்‌ கேட்டு, 
ராஜாவினிடத்தில்‌ போய்‌ எரேமியாவைக்‌ 
குறித்து முறையிடுகிறார்கள்‌. “இந்த மனுஷன்‌ 
ால்லப்பட உத்தரவாக வேண்டும்‌; 
அதேனென்றால்‌, இந்த நகரத்தில்‌ 
மீதியாமிருக்கிற யுத்த  மனுஷரிடத்திலும்‌, 
மற்றுமுள்ள சகல  ஜனங்களிடத்திலும்‌, 
இவன்‌ இப்படிப்பட்ட வார்த்தைகளைச்‌: 
சொல்லுகிறதினாலே. அவர்களுடைய 
கைகளைத்‌ தளர்ந்துபோகப்பண்ணுகிறான்‌ ; 
ன்‌ இந்த ஜனத்தின்‌ சேஷேமத்தைத்‌ 
தேடாமல்‌,அவர்கள்‌ கேட்டையே தேடுகிறான்‌" 
(எரே 38:4) என்று சொல்லுகிறார்கள்‌. 





f= a 
TT 


யூதாவின்‌ பிரபுக்கள்‌ எரேமியாவை. 

ஆபத்தான மனுஷன்போல. 

ல்‌ சொல்லுகிறார்கள்‌. எரேமியா 

உயிரோடிருப்பது யூதாதேசத்திற்கு நல்லதல்ல. 

ராஜாவினிடத்தில்‌ பரிந்து 

எரேமியா யூதாஜனத்தின்‌ 

தேடவில்லை என்றும்‌, 

கேட்டையே தேடுகிறார்‌ 

என்றும்‌ அவர்மீது குற்றம்‌ சொல்லுகிறார்கள்‌. 

எரேமியாவைப்போல எருசலேமின்‌ 

நன்மையைத்‌ தேடுகிறவர்‌ அக்காலத்தில்‌: 

வேறு ஒருவருமில்லை. எரேமியா யூதாவின்‌ 

மனுஷருக்கு நன்மை செய்கிறார்‌. ஆனால்‌ 

எரேமியாவின்‌ செய்கை அவர்களுக்கு 
கேடாய்த்‌ தெரிகிறது. 


எரேமியா ஜனங்களுடைய கைகளை 
தளர்ந்துபோகப்பண்ணுவதாக அவர்மீது, 
ராஜாவினிடத்தில்‌ குற்றம்‌ சொல்லுகிறார்கள்‌. 
எரேமியா யூதாமனுஷருடைய மனஉறுநியை 
இளைத்துப்போகச்‌ ன்‌ 
பிரபுக்கள்‌ அவர்மீது 
சொல்லுகிறார்கள்‌. துன்மார்க்கருடைய 
பார்வைக்கு கர்த்தருடைய உண்மையுள்ள 
ஊழியக்காரர்கள்‌  சத்துருக்களைப்போலவே. 
தெரிவார்கள்‌. கர்த்தருடைய 
பரிசுத்தவான்கள்‌ அநியாயத்திற்கும்‌, 
அவபக்திக்கும்‌ எதிர்த்து நிற்பார்கள்‌. 
துன்மார்க்கரோ அநியாயத்திற்கு 
துணைபோவார்கள்‌. எரேமியா 
அநியாயத்திற்கு எதிர்த்து நிற்பது யூதாவின்‌ 
பிரபுக்களுக்கு பிடிக்கவில்லை. 
யூதாவின்‌ பிரபுக்கள்‌ எரேமியாவின்மீது 
குற்றச்சாட்டுக்களை 
கவனமாய்க்‌ கேட்கிறார்‌. 
ராஜா: “இதோ, 
அவன்‌ உங்கள்‌ கைகளில்‌ இருக்கிறான்‌; 
உங்களுக்கு விரோதமாய்‌ ராஜா ஒன்றும்‌ 
செய்யக்கூடாது" (எரே 38:5) என்று 
சொல்லுகிறார்‌. 


யூதாவின்‌ பிரபுக்கள்‌ எரேமியாவைத்‌ 
துரவிலே போடுகிறார்கள்‌. எரேமியா அந்த 
துரவிலேயே செத்துப்போகவேண்டும்‌ என்பது 
பிரபுக்களின்‌ விருப்பம்‌. எரேமியா 
கர்த்தருடைய தீர்க்கதரிசி என்பதை 
சிதேக்கியா ராஜா நம்புகிறான்‌. எரேமியா 
கர்த்தரால்‌ அனுப்பப்பட்டவர்‌ என்பதை 
புரிந்துகொண்டாலும்‌, சிதேக்கியாவால்‌. 
எரேமியாவை கர்த்தருடைய தீர்க்கதரிசி 
என்று வெளிப்படையாக அங்கீகரிக்க 
முடியவில்லை. அந்த அளவுக்கு. 
எரேமியாவுக்கு ரியமில்லை. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யூதாவின்‌ பிரபுக்கள்‌ எரேமியாவின்மீது 
குற்றம்‌ சொல்லும்போது, “அவன்‌ உங்கள்‌ 
கைகளிலிருக்கிறான்‌” என்று சிதேக்கியா 
ராஜா எரேமியாவை அவர்களுடைய கைகளில்‌ 


ஒப்புக்கொடுத்துவிடுகிறான்‌. 


சிதேக்கியாவைப்போலவே. 
இக்காலத்திலும்‌ அநேகர்‌ 
ஊழியக்காரர்களுக்கு, 
'சிநேகிதர்களாயிருக்கிறார்கள்‌. 
இரகசியமாய்‌ ஆதரவு கொடுக்கிறார்கள்‌. 
ஆனாலும்‌ ஊழியக்காரர்களுக்கு 
உண்மையிலேயே உதவிகள்‌ தேவைப்படும்‌ 
போது, அவர்கள்‌ சிதேக்கியாவைப்போல 
உதவிசெய்யாமல்‌. பின்வாங்கிப்‌ 
போய்விடுவார்கள்‌. 


கர்த்தருடைய 
இரகசிய 
அவர்களுக்கு 


பிரபுக்கள்‌ 
பெற்றவுடன்‌ 


ராஜாவின்‌ 

எரேமியாவைப்‌ 
காவற்சாலையின்‌ 

முற்றத்திலிருந்த அம்மெலேகின்‌ குமாரனாகிய 
மல்கியாவினுடைய துரவிலே போடுகிறார்கள்‌; 
எரேமியாவைக்‌. 
இறக்கிவிடுகிறார்கள்‌; 
தண்ணீர்‌ இல்லாமல்‌ க்கத்‌ 
அந்த உளையிலே எரேமியா அமிழ்ந்தினார்‌ 
(எரே 38:6) 


எரேமியாவை 
இறக்கும்போதே  குமிறுகளினால்‌ அவரை 
இறக்கிலிடுகிறார்கள்‌. தூரில்‌ தண்ணீர்‌ 
இல்லை. அவருடைய கழுத்து வரையிலும்‌: 
உளை  இருந்திருக்கவேண்டும்‌ என்று 
யோசபஸ்‌ என்னும்‌ சரித்திர ஆசிரியர்‌ 
சொல்லுகிறார்‌. இதுபோன்ற துரவிலே 
தள்ளிவிடப்படுகிறவர்கள்‌ பசியாலும்‌, 
பட்டினியாலும்‌, குளிராலும்‌, பயத்தாலும்‌ 
செத்துப்போவார்கள்‌. 


துரவிலே 


துரவிலே போடப்படுகிறவர்களின்‌ 
இரகசியமாயிருக்கும்‌. 
அவர்களுடைய பிரேதத்தை யாருக்கும்‌ 
தெரியாமல்‌  அடக்கம்பண்ணிவிடுவார்கள்‌. 
எல்லா ஜனங்களுக்கும்‌ முன்பாக, ஒரு 
குற்றவாளிக்கு மரணதண்டனை கொடுப்பது 
போல, எரேமியாவுக்கு மரணதண்டனை 
கொடுத்தால்‌, எரேமியாவின்மீது 
ஜனங்களுக்கு அனுதாபம்‌ உண்டாகும்‌. 
ஜனங்கள்‌ ராஜாவுக்கு விரோதமாகவும்‌ 
பிரபுக்களுக்கு விரோதமாகவும்‌ 
கலகம்பண்ணுவார்கள்‌. 


மரணமும்‌ 





ழ்‌ நவள 
யாய 


எரேமியாவின்‌ மூலமாய்‌ அப்படிப்பட்ட 
பிரச்சனைகள்‌ எதுவும்‌ வரக்கூடாது என்று 
நினைத்து, எரேமியாவை ஒரு துரவிலே 
கமிறுகளினால்‌ இறக்கிவிடுகிறார்கள்‌. தூவும்‌ 
'தண்ணீரில்லாமல்‌: உளையாயிருக்கிறது. 
அந்த உளையிலே. எரேமியா 
அமிழ்ந்துபோகிறார்‌. உயிருக்கு போராடுகிறார்‌. 


எரேமியாவைப்போலவே கர்த்தருடைய 
உண்மையுள்ள ஊழியக்காரர்களில்‌ அநேகர்‌ 
உபத்திரவங்களை அனுபவித்தார்கள்‌. 
ஊழியக்காரர்களைத்‌ துன்பப்படுத்தியவர்கள்‌ 
அவர்களை சிறைச்சாலையிலடைத்து, பட்டினி 
போட்டு, வெளி உலகத்திற்கு தெரியாமல்‌ 

கசியமாய்க்‌ கொன்றுபோட்டார்கள்‌ 
நியாயத்தீர்ப்பு நாளின்போது இரத்தசாட்சியாக 
மரித்த கர்த்தருடைய  ஊழியக்காரரின்‌ 
இரத்தம்‌, நீதி கேட்டு கூப்பிடும்‌. 


எரேமியா உளையான சேற்றிலே 
மிகுந்த வேதனைப்படுகிறார்‌. தன்னுடைய 
வேதனைகளை  புலம்பலின்‌ புஸ்தகத்தில்‌ 
இல்வாறு எழுதுகிறார்‌. 


மகா 
த்தாவே, 

கூப்பிட்டேன்‌. என்‌ சத்தத்தைக்‌ கேட்டீர்‌: என்‌ 

பெருமூச்சுக்கும்‌ என்‌ கூப்பிடுதலுக்கும்‌ உமது 

செவியை அடைத்துக்கொள்ளாதேயும்‌. நான்‌ 

உம்மை நோக்கிக்‌ கூப்பிட்ட நாளி? 

அணுகி: பயப்படாதே என்றீர்‌” (புல 3: 


எத்தியோப்பியனாகிய 
எபெத்மெலேக்‌ 
எரே 38:7-18 


எரே 38:7. அவர்கன்‌ எரேமியாவைத்‌ 
துரவிலே போட்டதை 

அரமனையில்‌ 

எத்தியோப்பியனாகிய எயெத்மெலேக்‌ 
என்னும்‌ பிரதானி 
கேன்விப்பட்டான்‌; ராஜாவோ 
பென்யமீன்‌ வாசலிலே. 
உட்கார்த்திருந்தான்‌. 

எரே 38:8. அப்பொழுது எபெத்மெலேக்‌. 
ராஜாவின்‌ அரமனணையிலிருத்த 
புறப்பட்டுப்‌ போய்‌, ராஜாவை நோக்கி: 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எரே 38:9. ராஜாவாகிய என்‌ 
ஆண்டவனே, இத்தப்‌ புருஷர்‌ 
எரேமியா தீர்க்கதரிசியைத்‌ துரவிலே 
போட்டுச்‌ செய்தது எல்லாம்‌ தகாத 
செய்கையாயிருக்கிறது; அவன்‌ 
இருக்கிற இடத்திலே பட்டினியினால்‌. 
சாவானே, இணி நகரத்திலே 
அப்பமில்லை என்றான்‌. 


எரே 9810. 
எபெத்மெலேக்‌ என்னும்‌ 
எத்தியோப்பியனை நோக்கி: தீ 
இவ்விடத்திலிருந்து முப்பது மனுஷரை 
உன்னுடனே கூட்டிக்கொண்டுபோய்‌, 
எரேமியா தீர்க்கதரிசி சாகாததற்கு 
முன்னே அவனைத்‌ தூரவிலிருந்து 
தூக்கிவிடு என்று கட்டளையிட்டான்‌. 


அப்பொழுது ராஜா 


எரே 38:11. அப்பொழுது எபெத்மெலேக்‌ 
அத்த மனுஷரைத்‌ தன்னுடனே 
கூட்டிக்கொண்டு, ராஜாவின்‌: 
அரமனைப்‌ பொக்கிஷ சாலையின்‌ 
கீழிருந்த அறைக்குள்‌. புகுந்து, 
கிழித்துபோன பழம்‌ புடவைகளையும்‌ 
கந்தைத்துணிகளையும்‌. எடுத்துக்‌. 
கொண்டு போய்‌, அவைகளைக்‌ 
கயிறுகனினால்‌ எரேமியாவண்டைக்குத்‌ 
துரவிலே இறக்கிவிட்டு, 


எரே 38:12. எயெத்மெலேக்‌ என்னும்‌ 
எத்தியோப்பியன்‌ எரேமியாவுடனே: 
கீழித்துபோன இந்தப்‌ 
பழம்புடவைகளையும்‌ கந்தைகளையும்‌ 
அக்குள்களில்‌: 
அடங்கவைத்துப்‌ 
போட்டுக்கொள்ளும்‌. என்றாள்‌; 
எரேமியா அப்படியேசெய்தான்‌. 
எரே 9813. அப்பொழுது 
எரேமியாவைக்‌ கயிறுகளால்‌ தூக்கி, 
அவனைத்‌ துரவிலிருந்து 
எடுத்துவிட்டார்கள்‌; எரேமியா 
காவற்சாலையின்‌ முற்றத்தில்‌ 
இருத்தான்‌. 





i FTE 
TT 


எரேமியா 
உளையாயிருக்கிற 
கொண்டிருக்கிறார்‌. 
ராஜாவின்‌ 
எத்தியோப்பியனாகிய எபெத்பெலேக்‌ என்னும்‌ 
ஒரு பிரதானியை கர்த்தர்‌ எழுப்புகிறார்‌. 
யூதாவின்‌ பிரபுக்கள்‌ எரேமியாவை துரவிலே 
போட்டதை எபெத்மெலேக்‌ கேள்விப்படுகிறான்‌. 
இவனோ ஒரு எத்தியோப்பின்‌. இஸ்ரவேலின்‌ 
காணியாட்சிக்குப்‌ புறம்பானவன்‌. ஆனாலும்‌ 
இவனிடத்தில்‌ மனிதாபிமானம்‌ இருக்கிறது. 
இஸ்ரவேல்‌ 
பக்தியிருப்பதைவிட 
தெய்வபக்தி வாகுக்கு 
இயேசுகிறிஸ்து இந்தப்‌ பூமியில்‌ 
ஊழியம்‌ செய்த காலத்தில்‌, யூதர்களைவிட 
புறஜாதியார்‌ மத்தியிலே அதிக விசுவாசம்‌: 
இருப்பதைக்‌ கண்டார்‌.  எபெத்மெலேக்‌ 
சிதேக்கியா ராஜாவின்‌ 
அரமனணையிலிருக்கிறான்‌. அங்கே. 
துன்மார்க்கர்‌ அதிகமாயிருக்கிறார்கள்‌. 
அவர்களிடத்தில்‌ கர்த்தருக்கு பயப்படும்‌. 
பயமுமில்லை. மனுஷநேயமுமில்லை. ஆனாலும்‌ 
எபெத்மெலேகிடத்தில்‌ பயபக்தியும்‌ நற்குணமும்‌ 
மிகுதியாயிருக்கிறது. 


கர்த்தர்‌ தமக்கு மீதமானவர்களை 
டங்களிலும்‌ வைத்திருக்கிறார்‌ 
அரமனையில்‌ கூட 
கர்த்தருடைய பரிசுத்தவான்கள்‌ 
இருக்கிறார்கள்‌ என்று ஒரு பழமொழி 
சொல்லப்படுவது வழக்கம்‌. சிதேக்கியா ராஜா 
பென்யமீன்‌ வாசலிலே உட்கார்ந்திருக்கிறான்‌. 
ஜனங்களுடைய வழக்குகளை விசாரித்து 
தீர்ப்பதற்காக அங்கே அமர்ந்திருக்கிறான்‌. 
ஜனங்கள்‌ பென்யமீன்‌ வாசலுக்கு வந்து, 
ராஜாவினிடத்தில்‌ தங்களுடைய 
வழக்குகளை சொல்லுவார்கள்‌. 
சிதேக்கியா ராஜா எங்கேயிருப்பான்‌. 
என்பது எத்தியோப்பியனாகிய 
எபெத்மெலேக்குக்கு தெரிந்திருக்கிறது. 
ஹு பிரபுக்கள்‌ எரேமியாவை துரவில்‌. 
ட்ட செய்தியைக்‌ கேள்விப்பட்டவுடன்‌ 
எபெத்மெலேக்‌, ராஜாவின்‌ அரமனையிலிருந்து 
புறப்பட்டுப்போய்‌, பென்யமீன்‌ வாசலிலே. 
உட்கார்ந்திருக்கிற ராஜாவினிடத்திற்கு 
வருகிறான்‌. 'எபெத்மெலேக்‌ சிறிதும்‌ 
காலதாமதம்‌ பண்ணவில்லை. அவன்‌. 
காலதாமதம்‌ பண்ணினால்‌ எரேமியாவின்‌. 
உயிருக்கு ஆபத்து வந்துவிடும்‌. 


எல்லா 
ராயனுடைய 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எபெத்மெலேக்‌ 
தைரியமாய்ப்‌ பேசுகிறான்‌. 
ஆண்டவனே, இந்தப்‌ புருஷர்‌ 

தீர்க்கதரிசியைத்‌ துரவிலே போட்டுச்‌ செய்தது, 
எல்லாம்‌. தகாத செய்கையாயிருக்கிறது: 
அவன்‌ இருக்கிற இடத்திலே பட்டினியினால்‌ 
சாவானே, இனி நகரத்திலே அப்பமில்லை" 
(எரே 389) என்று சொல்லுகிறான்‌. 


ராஜாவினிடத்தில்‌ 


யூதாவின்‌ பிரபுக்கள்‌ எரேமியாவுக்கு 
தீங்கு செய்கிறார்கள்‌ 
ராஜாவினிடத்தில்‌ சொல்ல. 
சிறிதும்‌ பயப்படவில்லை. 
ராஜாவே தீர்த்து வைக்கவேண்டும்‌ என்று 
எபெத்மெலேக்‌ முடிவு எடுக்கிறான்‌. 
ராஜாவினிடத்தில்‌ எரேமியாவைக்‌ குறித்த 
காரியங்களை அப்படியே சொல்லுகிறான்‌. 
“இந்தப்‌ புருஷர்‌ எரேமியா தீர்க்கதரிசியை 
துரவிலே போட்டு செய்ததெல்லாம்‌ தாகாத 
செய்கையாயிருக்கிறது' என்று தன்னுடைய 
கருத்தையும்‌ எபெத்மெலேக்‌ ராஜாவினிடத்தில்‌ 
சொல்லுகிறான்‌. 


எபெத்மெலேக்‌ ஒரு கல்‌ 
ராஜாவின்‌ அரமனையில்‌ இவன்‌ 
சாதாரண பிரதானி. யூதாதேசத்தில்‌ 
எபெத்மெலேக்‌. முக்கியமான வனுமல்ல. 
ஆனாலும்‌ கர்த்தர்‌ தம்முடைய பிள்ளைகளை 
ஆபத்திலிருந்து விடுதலைபண்ணுவதற்காக, 
சாதாரண மனுஷரையும்‌ பயன்படுத்துகிறார்‌. 
எபெத்மெலேக்‌ எரேமியாவுக்கு 
சிநேகிதனுமல்ல. 

யூதாவின்‌ பிரபுக்கள்‌ எரேமியாவக்கு 


எப்படியாவது உதவிசெய்யவேண்டும்‌ என்னும்‌. 
எண்ணம்‌ எபெத்மெலேக்கின்‌ மனதில்‌ 
உண்டாயிற்று. எபெத்மெலேக்‌ சத்தியத்திற்கு 
ஆதரவாயிருக்கிறான்‌. யூதாவின்‌ பிரபுக்களோ 
தீங்குக்கு துணைபோகிறார்கள்‌. 





i THE 
TT 


எரேமியாவை களையான: நூலிலிருந்து 
விடுதலைபண்ணுமாறு. சிதேக்கியா 
உடனே உத்தரவு கொடுக்கிறான்‌. 
உத்தரவை நிறைவேற்றும்‌. 
சிதேக்கியாராஜா 
எபெத்மெலேக்கிடம்‌ 
ஒப்புக்கொடுக்கிறார்‌. சிதேக்கியா ராஜாவின்‌ 
உள்ளத்தில்‌ அற்புதமான மாற்றமுண்டாயிற்று. 
சிதேக்கியா ராஜாதான்‌ எரேமியாவை 
பிரபுக்களின்‌ கைகளில்‌ ஒப்புக்கொடுத்தவன்‌. 
அதே ராஜா இப்போது. 


சிதேக்கியா 
எரேமியாவை காப்பாற்ற மனதாயிருக்கிறான்‌. 


சிதேக்கியா ராஜா எபெத்மெலேக்‌ 
என்னும்‌ எத்தியோப்பியனை நோக்கி: “நீ 
இல்விடத்திலிருந்து முப்பது மனுஷரை 
உன்னுடனே கூட்டிக்கொண்டுபோய்‌, எரேமியா. 
தீர்க்கதரிசி சாகாததற்குழுன்னே அவனைத்‌ 
துரவிலிருந்து தூக்கிவிடு” (எரே 380) 
என்று கட்டளையிடுகிறான்‌. 


எபெத்மெலேக்‌ ராஜாவிடம்‌ முறையிட்டு 
வெற்றிபெறுகிறான்‌. ராஜாவின்‌ கட்டளை 
பிரகாரம்‌ எபெத்மெலேக்‌ முப்பது மனுஷரைத்‌ 
தன்னுடனே கூட்டிக்கொண்டு, ராஜாவின்‌ 
அரமனைப்‌ பொக்கிஷசாலையின்‌ கீழிருந்த 
அறைக்குள்‌ புகுந்து, கிழிந்துபோன 
பழம்புடலைகளையும்‌ கந்தைத்துணிகளையும்‌ 
எடுத்துக்கொண்டுபோய்‌, அவைகளைக்‌ 
குயிறுகளினால்‌ எரேமியாவண்டைக்குத்‌ 
துரவிலே இறக்கிவிடுகிறான்‌ (எரே 38:11) 


எரேமியாவோ உளையான 
துரவிலே அமிழ்ந்துகொண்டிருக்கிறார்‌ 
எபெற்மெலேக்‌ துரவிலிருக்கிற எரேமியாவுடன்‌ 
அன்பாய்ப்‌ பேசுகிறான்‌. 'கிழிந்துபோன 
இந்தப்‌ பழம்புடவைகளையும்‌ கந்தைகளையும்‌ 
உம்முடைய அக்குள்களில்‌ கமிறுகளுக்குள்‌ 
அடங்கவைத்துப்‌ போட்டுக்கொள்ளும்‌” 
(எரே 38:12) என்று சொல்லுகிறான்‌. 
எரேமியாவும்‌ எபெத்மெலேக்‌ சொன்ன 
பிரகாரம்‌ செய்கிறார்‌. எபெத்மெலேக்கின்‌ 
செய்தி எரேமியாவுக்கு நற்செய்தியாயிருக்கிறது. 
புடவை  புழையதாயிருந்தாலும்‌, 
கந்தையாயிருந்தாலும்‌ 

எரேமியாவை 

தூக்கிவிடுவதற்கு உதவியாயிருக்கிறது. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தப்ப ப்ட்‌ சுவிசேஷம்‌ 2000 

பழமையானது. ஆனாலும்‌ 
கிறிஸ்துவின்‌ சுவிசேஷமே. நம்முடைய 
பாவச்சேற்றிலிருந்து நம்மைத்‌: 
தூக்கிவிடுவதற்கு உதவியாயிருக்கிறது. 

எரேமியாவோ 

பலவீனமாயிருக்கிறார்‌. அவருடைய சரீரத்தில்‌ 
பெலனில்லை. பசியினாலும்‌ பட்டினியினாலும்‌ 
அவருடைய ஆரோக்கியம்‌ அவரை விட்டு 
நீங்கிப்போயிற்று அவரால்‌ கயிற்றை 
கெட்டியாகப்‌ பிடிக்க முடியாது. எபெத்மெலேக்‌ 
பழம்‌ புடவைகளையும்‌ கந்தை துணிகளையும்‌ 
எரேமியாவின்‌ அக்குள்களில்‌, கயிறுகளுக்குள்‌ 
அடங்கவைத்து, போட்டுக்கொள்ளுமாறு 
சொல்லுகிறார்‌. எரேமியாவால்‌ கயிற்றை 
பிடிக்க முடியாவிட்டாலும்‌, பழம்‌ புடவையும்‌ 
கந்தையும்‌ அவரைப்‌ பிடித்துக்கொள்ளும்‌. 
மேலேயிருக்கிற முப்பது புருஷர்களால்‌ 
எரேமியாவை எளிதாக வெளியே 
தூக்கிவிடமுடியும்‌. 


எபெத்மெலேக்கோடு கூடவந்திருக்கிற 
முப்பது புருஷரும்‌ சேர்ந்து எரேமியாவை 
குமிறுகளால்‌ தூக்குகிறார்கள்‌. அவரை 
தூவிலிருந்து எடுத்து விடுகிறார்கள்‌. 
அதன்பின்பு எரேமியா காவற்சாலையின்‌ 
முற்றத்திலிருக்கிறார்‌ (எரே 38:13) 


மிகவும்‌ 


சிதேக்கியா 
எரேமியாவும்‌ 
எரே 38:14-16 


ராஜாவும்‌ 


எரே 38:14. பின்பு சிதேக்கியா ராஜர, 
எரேமியா தீர்க்கதரிசியைக்‌ 
கர்த்தருடைய ஆலயத்தில்‌ இருக்கும்‌ 
முன்றாம்‌ வாசலிலே தன்னிடத்திற்கு 


மறைக்கவேண்டாம்‌ என்‌ றான்‌. 
எரே 8805. அப்பொழுது எரேமியா 
சிதேக்கியாவை நோக்கி: நான்‌ அதை: 
உமக்கு அறிவித்தால்‌ என்னை 
தங்க கொலைசெய்வீரல்லவா? 
உமக்கு ஆலோசனை 
வனத்‌ என்சொல்லை 
கேட்கமாட்டீர்‌ என்றான்‌. 





i THEN 
TT 


எரே 8816. அப்பொழுது சிதேக்கியா 
ராஜா: நான்‌ உன்னைக்‌ கொல்லாமலும்‌, 
உன்‌ பிராணனை வாங்கத்தேடுகிற 
இந்த மனுஷர்‌ கையில்‌ உன்னை 
ஒப்புக்கொடாமலும்‌ இருப்பேன்‌ 
என்பதை, நமக்கு இத்த ஆத்துமாவை 
உண்டுபண்ணின கர்த்தருடைய 
ஜீவனைக்கொண்டு சொல்லுகிறேன்‌. 
என்று எரேமியாவுக்கு இரகசியமாய்‌ 
ஆணையிட்டான்‌. 


சிதேக்கியா ராஜா எரேமியா 
தீர்க்கதரிசியோடு தனிமையில்‌ பேசுகிறார்‌. 
சிதேக்கியா ராஜாதான்‌ எரேமியாவை. 
யூதாவின்‌ பிரபுக்கள்‌ கைகளில்‌ 
ஒப்புக்கொடுத்தான்‌. அவர்கள்‌ எரேமியாவை 
'தண்ணீரில்லாமல்‌ உளையாயிருந்த துரவிலே. 
இறக்கிவிட்டார்கள்‌. இப்போது அதே 
சிதேக்கியா, எரேமியாவை தூரவிலிருந்து, 
தூக்கிவிடுவதற்கு உதலிசெய்கிறான்‌. 
எரேமியாவோடு ரகசியமாகப்‌ பேசுகிறான்‌. 


சிதேக்கியா 
தீர்க்கதரிசியை 


ராஜா 
ப்பன்‌ அதான்‌. 
எரேமியா துரவிலிருந்து தூக்கிவிடப்பட்ட 
பின்பு, சிதேக்கியா ராஜா, எரேமியா 
தீர்க்கதரிசியைக்‌ கர்த்தருடைய ஆலயத்தில்‌ 


மூன்றாம்‌ வாசலில்‌ சந்திக்கிறான்‌. இதுவே 
தேவாலயத்திற்குப்‌ போகும்‌ பிரதான 
வாசலாகும்‌. 
சிதேக்கியா ராஜா 
கர்த்தருடைய ஆலயத்தில்‌ 
26 


எரேமியாவை 


கொடுக்கிற சிதேக்கியா, இது எரேமியா 


மூலமாய்‌ சொல்லப்படும்‌ கர்த்தருடைய 
வார்த்தையைக்‌ கேட்க ஆவலாயிருக்கிறான்‌. 


சிதேக்கியா எரேமியாவிடம்‌ “நான்‌ 
உன்னிடத்தில்‌ ஒரு காரியம்‌ கேட்கிறேன்‌' 
என்று சொல்லுகிறான்‌. “நான்‌ உன்னிடத்தில்‌ 
கர்த்தருடைய வார்த்தையை கேட்க 
விரும்புகிறேன்‌" என்று சிதேக்கியா 
எரேமியாவிடம்‌ சொல்லவில்லை. சிதேக்கியா 
ராஜா, தனக்கு சாதகமாகவும்‌, ஆறுதலாகவும்‌ 
இருக்கும்‌. செய்தியை எரேமியா 
தீர்க்கதரிசன வார்த்தையாக 
சொல்லவேண்டுமென்று எதிர்பார்க்கிறான்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பின்பு சிதேக்கியா ராஜா அவனை 
அழைத்தனுப்பி: கர்த்தரால்‌ ஒரு வார்த்தை 
உண்டோ என்று ராஜா அவனைத்‌ தன்‌ 
வீட்டிலே இரகசியமாய்க்கேட்டான்‌. அதற்கு 
எரேமியா: உண்டு, பாபிலோன்‌ ராஜாவின்‌ 

ஒப்புக்கொடுக்கப்படுவீர்‌ என்று 


சிதேக்கியா ராஜா எரேமியாவிடம்‌, “நீ 
எனக்கு ஒன்றும்‌ மறைக்கவேண்டாம்‌" 
என்றும்‌ சொல்லுகிறான்‌. கர்த்தருடைய 
வார்த்தை எப்படியிருந்தாலும்‌ அதை 
சிதேக்கியா கேட்க விரும்புகிறான்‌. கர்த்தர்‌ 
ஒருவேளை இப்போது மனம்‌ மாறியிருப்பார்‌ 
என்றும்‌, அவர்‌ இப்போது தன்மேல்‌ 
கோபமாயிராமல்‌ அன்பாயிருப்பார்‌ என்றும்‌ 
சிதேக்கியா  எதிர்பார்க்கிறான்‌. மனம்‌ 
மாறுவதற்கு கர்த்தர்‌ ஒரு மனுஷனல்ல. 
அவர்‌ நேற்றும்‌, இன்றும்‌, என்றும்‌ மாறாதவர்‌. 
இஸ்ரவேலின்‌ தேவன்‌ மாறாத 
தேவனாயிருக்கிறார்‌. 


எரேமியா சிதேக்கியாவிடம்‌ 
கர்த்தருடைய வார்த்தையை பட்‌ 
பாக, தன்னுடைய ஜீவனு 
பாதுகாப்பை உறுதியண்ணிக்கொள்கிறார்‌ 
“நான்‌ அதை உமக்கு அறிவித்தால்‌ 
என்னை நிச்சயமாய்‌ கொலைசெய்வீரல்லவா" 
(எரே 38:15) என்று எரேமியா சிதேக்கியா 
சதாகிடம்‌ கேட்கிறார்‌. “நான்‌ கர்த்தருடைய 
தந்தையை சொன்னால்‌, நீர்‌ என்னை 
கொலைசெய்துவிடுவீர்‌! என்பது எரேமியா 
சொன்ன வாக்கியத்தின்‌ பொருளாகும்‌. 
சிதேக்கியா' ராஜாவுக்கு. 
யூதாவின்‌ பிரபுக்கள்‌ தீயஆலோசனைகளைச்‌ 
சொல்லுகிறார்கள்‌. அந்த பிரபுக்களே. 
சிதேக்கியாவை. வழிநடத்துகிறார்கள்‌. 
எரேமியா சிதேக்கியா ராஜாவுக்கு சொன்ன 
வார்த்தைகளை, யூதாவின்‌ பிரபுக்கள்‌ 
கேட்டால்‌, அவர்கள்‌ ஏற்கெனவே 
எரேமியாவைப்பற்றி “இந்த மனுஷன்‌ 
கொல்லப்பட உத்தரவாகவேண்டும்‌" 
(எரே 38:4) என்று சொன்னதுபோல, 
இப்போதும்‌ சொல்லுவார்கள்‌. சிதேக்கியாவும்‌ 
“எரேமியா உங்கள்‌ கையிலிருக்கிறான்‌" 
(எரே 38:5) என்று ஏற்கெனவே 
சொன்னதுபோல. இப்போதும்‌ சொல்லி, 
எரேமியாவை யூதாவின்‌ பிரபுக்கள்‌ 
கையில்‌ ஒப்புக்கொடுத்துவிடுவான்‌. அவர்கள்‌ 
எரேமியாவைக்‌ கொன்‌ றுபோடுவார்கள்‌. 





i al 
TT 


எரேமியா இப்போது மிகவும்‌ 
ஞானமாய்ப்‌ பேசுகிறார்‌. எரேமியா 
கர்த்தருடைய வார்த்தையைச்‌ சொல்லுகிறார்‌. 
எரேமியாவுக்கு சேதாரம்‌ 
வந்தாலும்‌, கர்த்தருடைய 
வார்த்தையை. 
ஆனாலும்‌ 
மரித்துப்‌ போகவிரும்பலில்லை 
தன்னுடைய ஜீவனுக்கு என்னென்ன 
பாதுகாப்புக்களெல்லாம்‌. கிடைக்குமோ, 
அதையெல்லாம்‌ பெற்றுக்கொள்ளவேண்டும்‌ 
என்று விரும்புகிறார்‌ 


இயேசுகிறிஸ்துவம்‌ பல சமயங்களில்‌ 
தம்முடைய சத்துருக்களின்‌ கைகளில்‌. 
பிடிபடாமல்‌, தம்மை மறைத்துக்கொள்கிறார்‌. 
அப்போஸ்தலர்‌ பவலும்‌ இராயனுக்கு முன்பாக 
தன்னுடைய வழக்கை  அபயமிட்டார்‌. 
கிறிஸ்துவின்‌ ஊழியக்காரர்களாகிய நாமும்‌ 
இந்த முன்மாதிரிகளைப்‌ பின்பற்றவேண்டும்‌. 
காரணமில்லாமல்‌ செத்துப்போகக்கூடாது. 


சட்டப்படி 


ய காலங்கள்‌ கர்த்தருடைய 


காத்திருக்கிறது. கர்த்தருடைய சித்தத்தின்‌ 


பிரகாரம்‌, அவருக்கேற்ற வேளையில்‌, நமக்கு 
மரணம்‌ வரும்‌. அதற்கு முன்பாக நாம்‌. 
நம்முடைய ஜீவனை மரணத்திற்கு. 
ஒப்புக்கொடுக்கக்கூடாது. கர்த்தர்‌ 
அனுமதிக்கிற காலம்‌ வரையிலும்‌, நாம்‌ 
ஜீவனோடிருந்து, கர்த்தருடைய ஊழியங்களை 
செய்யவேண்டும்‌. 


எரேமியா தீர்க்கதரிசி 
ராஜாவுக்கு ஏராளமான ஆலோசனைகளைச்‌ 
சொல்ல விரும்புகிறார்‌. சிதேக்கியா தன்னை 
'தண்ணீரில்லாத, உளையாயிருக்கிற துரவிலே 
இறக்கிவிடுவதற்கு காரணமாயிருந்தாலும்‌. 
எரேமியா அவருக்கு ஆலோசனை சொல்ல. 
விரும்புகிறார்‌. ஆனாலும்‌ சிதேக்கியா 
தான்‌ சொல்லும்‌ ஆலோசனையை கேட்பாரோ 
என்னும்‌ சந்தேகம்‌ எரேமியாவக்கு. 
உண்டாயிற்று. “நான்‌ உமக்கு ஆலோசனை 
சொன்னாலும்‌, என்‌ சொல்லைக்‌ 
'கேட்கமாட்டீர்‌” (எரே 38:15) என்று எரேமியா 
சிதேக்கியாவிடம்‌ சொல்லுகிறார்‌. 


எரேமியா சிதேக்கியாவுக்கு 
சமாதானத்திற்கேதுவான வார்த்தைகளை 
சொல்ல. விரும்புகிறார்‌. எரேமியா 
சிதேக்கியாவுக்கு நல்ல ஆலோசனைகளைச்‌ 
சொன்னாலும்‌. அவர்‌ எரேமியாவின்‌. 
வார்த்தைகளுக்கு செவிகொடுக்கபாட்டார்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மினால்‌ எரேமியா லோசனை 
சொன்னாலும்‌ அதனால்‌ ஒரு பயோஜனமும்‌ 
உண்டாகாது. 


சிதேக்கியா இப்போது 


தன்னுடைய 


பாபிலோன்‌ ராஜாவுக்கு முன்பாக தன்னை 
ஒப்புக்கொடுக்கவேண்டும்‌. ஆனால்‌ 
சிதேக்கியா தன்‌ குணத்தில்‌ 
பிடிவாதமாயிருக்கிறார்‌ 


நான்‌ 
சொன்னாலும்‌ 
கேட்கமாட்டீர்‌" 
சொல்லும்போது, “நான்‌ 
லோசனையைக்‌ கேட்பேன்‌” என்று, 
க்கியா சொல்லவில்லை இப்படி 
சொல்லுவதற்கு சிதேக்கியாவுக்கு மனமில்லை. 
ஆனாலும்‌ எரேமியாவின்‌ ஜீவனுக்கு 
பாதுகாப்பு கொடுப்பதாக 
வாக்குப்பண்ணுகிறார்‌. 


அப்பொழுது சிதேக்கியா ராஜா: 
நான்உன்னைக்‌ கொல்லாமலும்‌, உன்‌ 
பிராணனை வாங்கத்தேடுகிற இந்த மனுஷர்‌ 
கையில்‌ உன்னை  ஒப்புக்கொடாமலும்‌ 
இருப்பன்‌ என்பதை, நமக்கு இந்த 
ஆத்துமாவை உண்டுபண்ணின கர்த்தருடைய 
ஜீவனைக்கொண்டு சொல்லுகிறேன்‌ 
என்று எரேமியாவக்கு இரகசியமாய்‌ 
ஆணையிடுகிறான்‌ (எரே 38:16). 

கர்த்தரே சிதேக்கியாவுக்கும்‌. 
எரேமியாவுக்கும்‌ ஜீவனைக்‌. 
கொடுத்திருக்கிறார்‌. அவரே எல்லா 
மனுஷருக்கும்‌ ஆத்துமாவை 
உண்டுபண்ணியிருக்கிறார்‌. சிதேக்கியா 
எரேமியாவின்‌ ஜீவனை அநியாயமாய்‌ 
எடுத்துப்போட விரும்பவில்லை. எரேமியாவின்‌ 
ஜீவனுக்கு மோசம்பண்ணினால்‌, கர்த்தர்‌ 
தன்னைக்‌ கொன்றுபோடுவார்‌ என்பது 
சிதேக்கியாவுக்கு தெரிந்திருக்கிறது. 
ஆகையினால்‌ சிதேக்கியா தன்னுடைய 
வார்த்தைகளை “கர்த்தருடைய 
ஜீவனைக்கொண்டு சொல்லுகிறேன்‌" என்று 
ஆணையிட்டு உறுதிபண்ணுகிறார்‌. 


லோசனை 
ஈல்லைக்‌ 
எரேமியா 
உம்முடைய 


உமக்கு 
என்‌ 
என்று 





i THEN 
TT 
எரேமியாவின்‌ ஆலோசனை 
எரே 38:17,18 


எரே 38:17. 


அப்பொழுது எரேமியா 
சிதேக்கியாவை 


நோக்க: நீர்‌ 
பாபிலோன்‌ ராஜாவின்‌ 
பிரபுக்கனண்டைக்குப்‌ புறப்பட்டுப்‌ 
போவீரானால்‌, உம்முடைய ஆத்துமா 
உயிரோடிருக்கும்‌; இத்தப்‌ பட்டணம்‌ 
அக்கினியால்‌ சுட்டெரிக்கப்‌ 
படுவதில்லை; தீரும்‌ உம்முடைய 
குடும்பமும்‌ உயிரோடிருப்பீர்கன்‌. 


எரே 38:18. நீர்‌ பாபிலோன்‌ ராஜாவின்‌. 
யிரபுக்களிடத்திற்குப்‌ புறப்பட்டுப்‌ 
போகாவிட்டால்‌, அப்பொழுது இந்த 
நகரம்‌ கல்தேயர்‌ கையில்‌ 
ஒப்புக்கொடுக்கப்படும்‌, அவர்கள்‌ இதை 
அக்கினியால்‌ கட்டெரிப்பார்கள்‌; தீர்‌ 
அவர்களுக்குத்‌ தப்பிப்போவதில்லை. 
என்கிறதை இஸ்ரவேலின்‌ 
தேவனும்சேனைகளின்‌ தேவனுமாகிய 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ என்றான்‌. 


எரேமியா சிதேக்கியாவுக்கு நல்ல 
ஆலோசனையைச்‌ சொல்லுகிறார்‌. இந்த 
ஆலோசனைக்கு சிதேக்கியா ஏன்‌ கீழ்ப்படிய 
வேண்டும்‌ என்பதற்கான காரணத்தையும்‌. 
எரேமியா தெளிவுபடுத்துகிறார்‌. சிதேக்கியா 
தன்னுடைய சுயஞானத்தை சார்ந்திருக்கக்‌ 
கூடாது. அவர்‌ யூதாதேசத்தின்‌ ராஜா 
அவர்‌ தன்னுடைய சுய நன்மையை மாத்திரம்‌ 
பாராமல்‌ யூதாதேசத்தாரின்‌ பொதுவான 
நன்மையையும்‌ பார்க்கவேண்டும்‌. எரேமியா 
சொல்லுகிற ஆலோசனை அவருடைய 
சொந்த வார்த்தைகளல்ல. அவையெல்லாம்‌. 
இஸ்ரவேலின்‌ தேவனும்‌, சேனைகளின்‌ 
தேவனுமாகிய கர்த்தருடைய வார்த்தைகள்‌. 

எரேமியா தீர்க்கதரிசி ஒரு 
ராஜநந்திரியைப்போல பேசவில்லை. அவர்‌ 
கர்த்தருடைய தீர்க்கதரிசியாகவே பேசுகிறார்‌. 
எரேமியாசி தேக்கியாவை நோக்கி: “நீர்‌ 
பாபிலோன்‌ ராஜாவின்‌ பிரபுக்களண்டைக்குப்‌ 
புறப்பட்டுப்போவீரானால்‌, 
ஆத்துமா உயிரோடிருக்கும்‌: 
அக்கினியால்‌ சுட்டெரிக்கப்படுவதில்லை: நீரும்‌ 
உம்முடைய குடும்பமும்‌ உயிரோடிருப்பீர்கள்‌"' 
என்று சொல்லுகிறார்‌ (எரே 38:177. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எரேமியா தீர்க்கதரிசி இதே 
ஆலோசனையை யூதாவின்‌ மனுஷருக்கு 
ஏற்கெனவே சொல்லியிருக்கிறார்‌. 


இந்த நகரத்திலே தரித்திருக்கிறவன்‌, 
பட்டமத்தாலும்‌, பஞ்சத்தாலும்‌, கொள்ளை 
நோயாலும்‌ சாவான்‌; கல்தேயரிடத்துக்குப்‌ 
புறப்பட்டுப்போகிறவனோ  உயிரோடிருப்பான்‌; 
அவனுடைய பிராணன்‌ அவனுக்குக்‌ கிடைத்த 
கொள்ளையுடைமையைப்போலிருக்கும்‌; அவன்‌ 
பிழைப்பானென்பதைக்‌ கர்த்தர்‌ உரைக்கிறார்‌ 
என்றும்‌. இந்த நகரம்‌ பாபிலோன்‌ 
ராஜாவினுடைய இராணுவத்தின்‌ கையில்‌ 
நிச்சயமாக ஒப்புக்கொடுக்கப்படும்‌: அவன்‌ 
அதைப்‌. பிடிப்பானென்பதைக்‌ கர்த்தர்‌ 
உரைக்கிறார்‌ என்றும்‌ எரேமியா எல்லா 
ஜனத்தோடும்‌ சொல்லிக்கொண்டிருந்தார்‌" 
(எரே 3811-3). 


எரேமியா. யூதாவின்‌ மனுஷருக்கு 
தேவனுடைய தெய்வீக நியாயத்தீர்ப்பைப்பற்றி 
ஏற்கெனவே சொல்லியிருக்கிறார்‌. 
அவர்கள்‌ தேவனுடைய நியாயத்தீர்ப்புக்கு 
கீழ்ப்படியவேண்டும்‌. கர்த்தருடைய 
நியாயத்தீர்ப்பின்‌ வார்த்தைகளை யூதாவின்‌ 
மனுஷரும்‌, எருசலேமின்‌ குடிகளும்‌ 
அங்கீகரிக்கவேண்டும்‌. 
நகரத்திலே தரிக்கிறவன்‌ 
பஞ்சத்தாலும்‌, 
கொள்ளைநோயாலும்‌ சாவான்‌; உங்களை 
ழற்றிக்கைபோடும்‌ கல்தேயர்‌ வசமாய்ப்‌ 
புறப்பட்டுப்‌ மோங்விடுகிறவனோ பிழைப்பான்‌; 
அவன்‌ பிராணன்‌ அவனுக்குக்‌ கிடைத்த 
கொள்ளைபொருளைப்போல்‌ இருக்கும்‌ 
(எரே 21:9). 
எரேமியா யூதாவின்‌ மனுஷருக்கு 
நன்மையையும்‌ தீமையையும்‌ 
ஜீவனையும்‌ மரணத்தையும்‌ 
யூதாவின்‌ மனுஷர்தான்‌. 
எது தேவை என்பதை 
தெரிந்துகொள்ளவேண்டும்‌. அவர்கள்‌ 
எரேமியாவின்‌ ஆலோசனைகளை 
ஏற்றுக்கொண்டு அதற்கு கீழ்ப்படிந்தால்‌, 


கீழ்ப்படியாமல்‌, 
அவர்களுக்கு தீமையும்‌ 
மரணமும்‌ உண்டாகும்‌. 





ழ்‌ நவள 
யாய 
சர்வாங்க தகணபலி. 
யாத்‌ 29:15-18. 


யாத்‌ 2915. 
ஆட்டுக்கடாக்கனில்‌ ஒன்றைக்‌. 
கொண்டுவந்து திலுத்துவாயாக; 
அதினுடைய தலையின்மேல்‌ ஆரோனும்‌ 
அவன்‌ குமாரரும்‌ தங்கள்‌ கைகளை 
வைக்கக்கடவர்கள்‌. 


வன்பு அத்த 


யாத்‌ 29:16. அத்தக்‌ கடாவை அடித்து, 
அதின்‌ இரத்தத்தைப்‌ பிடித்து, 
பலிபீடத்தின்மேல்‌ சுற்றிலும்‌ தெனித்து, 


யாத்‌ 2907,  ஆட்டுக்கடாவைச்‌. 
சுத்துசத்தாகத்‌ துண்டித்து, அதின்‌ 
குடல்களையும்‌ அதின்‌ 
தொடைகளையும்‌ கழுவி, அவைகளை 
அந்தத்‌ துண்டங்களின்மேலும்‌ 


அதின்‌ தலையின்மேலும்‌ வைத்து, 


யாத்‌ 29:18. ஆட்டுக்கடா 
பலிபீடத்தின்மேல்‌ தகித்துவிடுவாயாக; 
இது கர்த்தருக்குக்‌ செலுத்தும்‌ 
சர்வாங்க தகனயலி; இது சுகந்த 
வாசனையும்‌ கர்த்தருக்குக்‌ செலுத்தும்‌ 
தகனபலியுமாய்‌ இருக்கும்‌. 


ஆசாரியரை  பரிசுத்தப்படுத்து 
ஒரு ஆட்டுக்கடா சர்வாங்க தகன; 
செலுத்தப்படுகிறது. ஆட்டுக்கடா முழுவதும்‌ 
பலிபீடத்தின்மேல்‌ தகனிக்கப்படுகிறது. 
கர்த்தரை கனம்பண்‌ ணுவதற்காகவம்‌. 
ஆசாரியர்கள்‌ தங்களை கர்த்தருடைய 
ஊழியத்திற்கு முழுவதுமாய்‌ 
அற்பணித்திருப்பதற்கு அடையாளமாகவும்‌, 
ஆட்டுக்கடா பலிபீடத்தின்மேல்‌ முழுவதுமாய்‌ 
தகனிக்கப்படுகிறது. 


வதையும்‌ 


ஆசாரியர்கள்‌ கர்த்தருடைய 
ஊழியத்திற்காக தங்களை ஜீவபலிகளாக 
ஒப்புக்கொடுத்திருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
கர்த்தருடைய ஊழியத்தை நேர்த்தியாய்ச்‌ 
செய்வதற்கு பரிசத்த ஆவியானவருடைய 
அக்கினிமினால்‌ அனல்‌ மூட்டி 
எழுப்பிவிடப்படுகிறார்கள்‌. பலிபீடத்தின்மேல்‌. 
எரியும்‌ அக்கினி தழல்கள்‌ பரிசுத்தமான 
அன்புக்கு அடையாளமாயிருக்கிறது. 
ஆசாரியருடைய இருதயத்திலும்‌ 
பரிசுத்தமான அன்பு நிரம்பியிருக்கவேண்டும்‌ 
என்பதற்கு அடையாளமாக ஆட்டுக்கடா 
பலிபீடத்தின்மேல்‌ முழுவதுமாய்‌ 
தகனிக்கப்படுகிறது. 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ சர்வாங்க தகனபலியை 
செலுத்தும்‌ பிரமாணம்‌ பற்றி மோசேக்கு 
சொல்லுகிறார்‌. அவர்‌ மோசேயை நோக்கி, 
பின்பு அந்த ஆட்டுக்கடாக்களில்‌ ஒன்றைக்‌ 
கொண்டுவந்து நிறுத்துவாயாக; அதினுடைய 
தலையின்மேல்‌ ஆரோனும்‌ அவன்‌ குமாரரும்‌ 
தங்கள்‌ கைகளை வைக்கக்கடவர்கள்‌" 
என்றும்‌, 


அந்தக்‌ கடாவை அடித்து, அதின்‌ 
இரத்தத்தைப்‌ பிடித்து, பலிபீடத்தின்மேல்‌ 
சுற்றிலும்‌ தெளித்து, ஆட்டுக்கடாவைச்‌ 
சந்துசந்தாகத்‌ துண்டித்து, அதின்‌ 
குடல்களையும்‌ அதின்‌ தொடைகளையும்‌ 
கழுவி, அவைகளை அந்தத்‌ துண்டங்களின்‌ 
மேலும்‌ அதின்‌ நலையின்மேலும்‌ வைத்து, 
ஆட்டுக்கடா முழுவதையும்‌ பலிபீடத்தின்மேல்‌ 
தகித்துவிடுவாயாக; இது கர்த்தருக்குச்‌ 
செலுத்தும்‌ சர்வாங்க தகனபலி; இது சுகந்த 
வாசனையும்‌ கர்த்தருக்குச்‌ செலுத்தும்‌ 
தகனபலியுமாய்‌ இருக்கும்‌" (யாத்‌ 2915-18) 
என்றும்‌ சொல்லுகிறார்‌. 
சமாதான பலி. 
யாத்‌ 29:19-84 


யாத்‌ 2919. 
ஆட்டுக்கடாவையும்‌ கொண்டுவந்து 
நிறுத்துவாயாக; அதினுடைய 
தலையின்மேல்‌ ஆரோனும்‌ அவண்‌ 
குமாரரும்‌ தங்கள்‌ கைகளை 
வைக்கக்கடவர்கள்‌. 


பின்பு மற்ற 


யாத்‌ 29:20. அப்பொழுது அந்தக்‌ 
கடாவை அடித்து, அதின்‌ இரத்தத்தில்‌ 
கொஞ்சம்‌ எடுத்து, ஆரோனின்‌ 
வலதுகாது மடலிலூம்‌, அவன்‌ குமாரரின்‌ 
வலதுகாது மடலிலும்‌, அவர்கள்‌ 
'வலதுகையின்‌ பெருவிரலிலும்‌, அவர்கள்‌. 
வர்துகாகன்‌. பெதுவிரகிலும்‌ இட்டு 

இரத்தத்தைப்‌ 
பலிபீடத்தின்மேல்‌ சுற்றிலும்‌ தெளித்து, 


யாத்‌ 29:21. பலிபீடத்தின்மேலிருக்கும்‌. 
இரத்தத்திலும்‌ அபிஷேகதைலத்திதூம்‌ 
கொஞ்சம்‌ எடுத்து, ஆரோனும்‌ அவன்‌ 
வஸ்திரங்களும்‌ அவனுடைய குமாரரும்‌ 
அவர்களுடைய வஸ்திரங்களும்‌ 
ப்ப பப்ட்ப்பத அவன்மேலும்‌ 

வஸ்திரங்கன்மேலும்‌ 
த்‌ குமாரர்‌ மேலும்‌ 
அவர்களுடைய வஸ்திரங்கள்‌ மேலும்‌ 
தெவிப்பாயாக. 





i FTE 
TT 


சிதேக்கியா ராஜா 
ஆலோசனைகளைக்‌ கேட்டு 
கீழ்ப்படிந்தால்‌, அவருடைய ஆத்துமாவும்‌ 
உயிரோடிருக்கும்‌. அவரும்‌ அவருடைய 
குடும்பமும்‌ உயிரோடிருப்பார்கள்‌. எருசலேம்‌ 
நகரமும்‌ அக்கினியால்‌ சுட்டெரிக்கப்படாது. 
சிதேக்கியா கர்த்தருடைய ஆலோசனைக்கு 
கீழ்ப்டியவில்லையென்றால்‌ ராஜாவுக்கும்‌, 
யூதாவின்‌ மனுஷருக்கும்‌, எருசலேம்‌ 
நகரத்திற்கும்‌ மிகப்பெரிய தீங்கு உண்டாகும்‌. 


ராஜாவின்‌ 


எரேமியாவின்‌. 
அதற்கு. 


“நீர்‌ பாபிலோன்‌ 
பிரபுக்களிடத்திற்குப்‌. புறப்பட்டுப்போகா 
விட்டால்‌, அப்பொழுது, நகரம்‌ கல்தேயர்‌ 
கையில்‌ ஒப்புக்கொடுக்கப்படும்‌, அவர்கள்‌ 
இதை அக்கினியால்சுட்டெரிப்பார்கள்‌; 
நீர்‌ அவர்களுக்குத்‌ தப்பிப்போவதில்லை 
என்கிறதை இஸ்ரவேலின்‌ தேவனும்‌ 
சேனைகளின்‌ தேவனுமாகிய கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌" (எரே 38:18) என்று எரேமியா 
சிதேக்கியா ராஜாவிடம்‌ சொல்லுகிறார்‌. 
எரேமியாவின்‌ லோசனை 
பாவிகளெல்லோருக்குமே “தத்தம்‌ 
பொதுவான ஆலோசனையாயிருக்கிறது. 
பாவிகள்‌ தேவனுடைய கிருமைக்கும்‌, 
அவருடைய  ஆளுகைக்கும்‌ தங்களை 
கீழ்ப்படுத்தினால்‌ அவர்கள்‌ பிழைப்பார்கள்‌ 
அவர்களுடைய ஆத்துமா உயிரோடிருக்கும்‌. 
அவர்கள்‌ கர்த்தருடைய கிருபைக்கு தங்களை 
ஒப்புக்கொடுக்கவில்லையென்றால்‌, 
அவர்களுக்கு அழிவு நிச்சயம்‌ வரும்‌. 


சிதேக்கியாவின்‌ தயக்கம்‌ 
எரே 9819. 


எரே 88:19. அப்பொழுது சிதேக்கியா 
ராஜா எரேமியாவை நோக்கி: கல்தேயர்‌ 
தங்களைச்‌ சேர்த்துபோன யூதரின்‌ 
கையிலே என்னைப்‌ பரியாசம்பண்ண 
ஒப்புக்கொடுப்பார்கனேோ என்று நாண்‌. 
இயாப்படுகிறேன்‌ என்‌ றான்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


அவனால்‌ தேவனுடைய 

திட்டத்தையும்‌ 
ப்ரிந்துகொள்ளமுடியவில்லை.  சிதேக்கியா 
தன்னுடைய சுயபுத்தியை நம்புகிறான்‌. 
கர்த்தருடைய பார்வையில்‌ தான்‌ 
எப்படியிருக்கிறோம்‌ என்பதை தியானிப்பதற்கு 
பதிலாக, மனுஷருடைய பார்வையில்‌ தான்‌ 
எப்படிமிருப்போம்‌ என்பதை சிதேக்கியா 
கற்பனை பண்ணி பார்க்கிறான்‌. 


யூதாதேசத்திலுள்ள தர்களில்‌ 
அநேகர்‌ ஏற்கெனவே யோடு 
சேர்ந்திருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ எல்லோரும்‌ 
சிதேக்கியாவின்‌ ஆளுகையை புறக்கணித்து 
விட்டு, பாபிலோன்‌ ராஜாவின்‌ ஆளுகையை 
ஏற்றுகொண்டிருக்கிறார்கள்‌. 'சிதேக்கியா 
ராஜா பாபிலோன்‌ ராஜாவினிடத்தில்‌ தன்னை 
ஒப்புக்கொடுத்தால்‌, ஏற்கெனவே பாபிலோன்‌ 
ராஜாவை. சேர்ந்துகொண்ட யூதர்கள்‌ 
தன்னை பரியாசம்பண்ணுவார்கள்‌ என்று, 


சிதேக்கியா பயப்படுகிறான்‌. 


சிதேக்கியாவுக்கு 
பற்றியோ, கல்தேயரின்‌ பிரபுக்களைப்பற்றியோ 
பயமில்லை... சூல்தேயருடைய தேசத்தில்‌ 
ஏற்கெனவே அடைக்கலம்‌ பெற்றிருக்கிற 
யூதர்களை. நினைத்து சிதேக்கியா 
பயப்படுகிறான்‌. அவர்கள்‌ ஏற்கெனவே 
கல்தேயரிடத்தில்‌ போன போது, சிதேக்கியாவும்‌, 
அவனுடைய பிரபுக்களும்‌ அவர்களை 
தடைபண்ணினார்கள்‌. அவர்களுக்கு 
விரோதமாகப்‌ பேசினார்கள்‌. அவர்கள்‌ 
பாபிலோன்‌ தேசத்திற்கு போவதற்கு 
சிதேக்கியா எதிர்த்து நின்றான்‌. இப்போதோ 
சிதேக்கியாவும்‌ கல்தேயரிடத்திற்குப்போனால்‌, 
ர்கள்‌ மத்தியிலிருக்கிற யூதர்கள்‌, 
பரியாசம்பண்ணுவார்கள்‌ என்று 


"சிதேக்கியா 


கல்தேயரைப்‌ 


'அவர்களெல்லாரும்‌ உன்னை நோக்கி: 
நீயும்‌ எங்களைப்போல பலட்சயமானாயோ? 
எங்களுக்குச்‌ சமானமானாயோ? என்று 
சொல்லுவார்கள்‌” (ஏசா 14:10), 





i FTE 
TT 


சிதேக்கியா பாபிலோன்‌ ராஜாவின்‌. 
பிரபுக்களண்டைக்குப்போனால்‌ அது 
அவனுக்கு முரண்பாடான காரியமாகவே 
இருக்கும்‌. அவனுடைய சுயபுத்தியின்‌ பிரகாரம்‌ 
ஆலோசனைபண்ணினால்‌,  எரேமியாவின்‌. 
ஆலோசனை தவறானதாகயிருக்கும்‌. 
சிதேக்கியா தன்‌ சுயபுத்தியை சாராமல்‌, 
கர்த்தரை சார்ந்துகொள்ளவேண்டும்‌. 
எரேமியாவின்‌ ஆலோசனை கர்த்தருடைய 
ஆலோசனை என்பதை சிதேக்கியா புரிந்து 
கொள்ளவேண்டும்‌. நம்முடைய காலங்கள்‌: 
கர்த்தருடைய கரத்திலுள்ளது என்பதை 
சிதேக்கியா அறிந்துகொள்ளவேண்டும்‌. 


| கர்த்தருடைய ஆலோசனைகளுக்கு 
கீழ்ப்படிந்தால்‌, அவர்‌ தன்னை ஆளுகை 
செய்வார்‌ என்றும்‌, வழிநடத்துவார்‌ என்றும்‌, 
தீங்குகளுக்கு விலக்கி பாதுகாப்பார்‌ என்றும்‌ 
சிதேக்கியா கர்த்தரிடத்தில்‌ நம்பிக்கை 
வைக்கவேண்டும்‌. சிதேக்கியா கர்த்தருக்கு 
பயப்பட்டால்‌, மனுஷருக்கு பயப்படமாட்டான்‌. 
அவனிடத்தில்‌ கர்த்தருக்கு பயப்படும்‌. 
பயமில்லை. ஆகையினால்‌ யூதருக்கு 
பயப்படுகிறான்‌. தர்கள்‌ தன்னை 
பரியாசம்பண்‌ ணுவார்களோ என்று 
பயப்படுகிறான்‌. நடக்காத காரியத்தை 
நடக்கும்‌ என்று நினைத்து, கற்பனை பண்ணி 
பயப்படுகிறான்‌. 
சிநேக்கியா கர்த்தருடைய 
ஆலோசனைக்கு கீழ்ப்படிந்தால்‌, அவன்‌ 
தன்னுடைய ஜீவனையும்‌ காத்துக்‌ 
கொள்ளலாம்‌. தன்னுடைய குடும்பத்தாரின்‌ 
ஜீவனையும்‌ காத்துக்கொள்ளலாம்‌. எருசலேம்‌ 
நகரத்தையும்‌ காத்துக்கொள்ளலாம்‌. 
யூதாவின்‌ ஜனத்தையும்‌, எருசலேமின்‌ 
குடிகளையும்‌ காத்துக்கொள்ளலாம்‌. ராஜா 
தேசத்திற்கு பொதுவானவன்‌. சிதேக்கியா 
ராஜாவோ தேசத்தின்‌ பொதுவான நலனுக்கு 
முக்கியத்துவம்‌ கொடுக்காமல்‌, தன்னுடைய 
சுயநலத்திற்கு முக்கியத்துவம்‌ கொடுக்கிறான்‌. 


எரேமியாவின்‌ வார்த்தைகள்‌ 
எரே 98:20-28. 


எரே 88:20. அதற்கு எரேமியா: உம்மை 
ஒப்புக்கொடார்கள்‌; நான்‌ உம்மிடத்தில்‌ 
சொல்லுகிற. கர்த்தருடைய 
வார்த்தைக்குக்‌ செவிகொடும்‌, 
அப்பொழுது உமக்கு 
நன்மையாயிருக்கும்‌, உம்முடைய 
ஆத்துமா பிழைக்கும்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எரே 88:21. நான்‌ புறப்படுகிறதில்லை. 
என்பீரேயாகில்‌, கர்த்தர்‌ எனக்குத்‌ 
தெரியப்படுத்தின வார்த்தையாவது: 


a 38:2௨. இதோ, மூதா ராஜாவின்‌ 
மீதிய எல்லை 
பாபிலோன்‌ 
பிரபுக்கனண்டையில்‌ 
கொண்டுபோகப்படுவார்கள்‌; 
அப்பொழுது, இதோ, அவர்கள்‌ தானே 
உம்முடைய இஷ்டர்கன்‌; அவர்கள்‌ 
உமக்குப்‌ போதனை செய்து, உம்மை 
மேற்கொண்டார்கள்‌. என்றும்‌, 
உம்முடைய கால்கள்‌ உளையிலே. 
அமிழ்த்தின ன்பு அவர்கள்‌ 
பின்வாங்கிப்போனார்கள்‌ என்றும்‌ அத்த 
ஸ்திரீகனே சொல்லுவார்கள்‌. 


எரே 38:23, 
ஸ்திரீகளையும்‌, 
பின்னைகனையும்‌ வெளியே 
கல்தேயரிடத்தில்‌ கொண்டு 
போவார்கள்‌; தீரும்‌ அவர்கள்‌ கைக்குத்‌ 
தப்பிப்போகாமல்‌ பாபிலோன்‌ ராஜாவின்‌: 
கையினால்‌ பிடிக்கப்பட்டு, இத்த நகரம்‌ 
அக்கினியால்‌ சட்டெரிக்கப்படக்‌ 
காரணமாயிருப்பீர்‌ என்றான்‌. 


உம்முடைய எல்லா 
உம்முடைய 


எரேமியா 

சந்தேகத்திற்கு பதில்‌ 

“கல்தேயர்‌ தங்களை சேர்ந்துபோன யூதரின்‌ 

கையிலே. என்னை  பரியாசம்பண்ண 

ஒப்புக்கொடுப்பார்களோ" என்று சிதேக்கியா 
உம்மை 
என்று 


கர்த்தருடைய 
செவிகொடுக்கவேண்டும்‌. 
அது நன்மையாயிருக்கும்‌. 
அவருடைய ஆத்துமா பிழைக்கும்‌. சிதேக்கியா 
கர்த்தருடைய சித்தத்திற்கு 
ஒப்புக்கொடுக்கும்போது, அவருக்கு நன்மை 
உண்டாகும்‌. 
சிதேக்கியா கர்த்தருடைய வார்த்தைக்கு 
கீழ்ப்படியாமல்‌: முரட்டாட்டம்பண்ணினால்‌, 
கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு அவர்மீது வரும்‌. 
நான்‌ புறப்படுகிறதில்லை என்பீரேயாகில்‌, 
கர்த்தர்‌ எனக்குத்‌ தெரியப்படுத்தின 
வார்த்தையாவது" (எரே 38:21) என்று 
எரேமியா கர்த்தருடைய வார்த்தையை 


சிதேகியாவுக்கு தெரியப்படுத்துகிறார்‌. 





f= THE 
TT 


சிதேக்கியா பாபிலோன்‌. 
கையினால்‌ பிடிக்கப்படுவான்‌. 
தப்பித்துக்கொள்ளலாம்‌ என்‌ 

நினைக்கிறான்‌. ஆனால்‌ 

கல்தேயரின்‌ கைகளுக்கு தப்பிக்க முடியாது. 
(எரே 39:23). எருசலேம்‌ நகரம்‌ 
அக்கினியால்‌ சுட்டெரிக்கப்படுவதற்கு 
சிதேக்கியா ராஜா காரணமாயிருப்பார்‌ 
சிதேக்கியா கர்த்தருடைய வார்த்தைக்கு 
கீழ்ப்படிந்து, தன்னை பாபிலோன்‌ ராஜாவின்‌ 
கையில்‌ ஒப்புக்கொடுத்தால்‌ எருசலேம்‌ நகரம்‌ 
அக்கினியால்‌ சுட்டெரிக்கப்படாது. 


பாபிலோன்‌ தேசத்தார்‌ சிதேக்கியா. 
ராஜாவை... தப்பிப்போகாமல்‌ பிடிப்பார்கள்‌. 
அவனுடைய எல்லா ஸ்திரீகளையும்‌, எல்லா 
பிள்ளைகளையும்‌ பிடித்து கல்தேயரிடத்தில்‌ 
கொண்டுபோவார்கள்‌. யூதா 

வீட்டிலே மீதியான எல்லா ஸ்திரீகளும்‌ 
பாபிலோன்‌ ராஜாவின்‌ பிரபுக்களண்டையில்‌ 
கொண்டுபோகப்படுவார்கள்‌. ராஜாவின்‌ 
அரமனையிலுள்ள ஸ்திரீகளே 
சிதேக்கியாவுக்கு விரோதமாகப்‌ பேசுவார்கள்‌ 
சிதேக்கியாவை நிந்திப்பார்கள்‌. 


மதாாஜாலின்‌. 


அரமனையிலுள்ள 
கள்‌, லோன்‌ தேசத்திற்கு 


தட்ட பாகான்‌ அவர்கள்‌ 
யூநாலின்‌ பிரபுக்களுக்கு விரோதமாக 
சிதேக்கியாலிடம்‌ குற்றம்‌ சொல்லுவார்கள்‌ 
இதோ, அவர்கள்தானே உம்முடைய 
இஷ்டர்கள்‌: அவர்கள்‌ உமக்குப்‌ போதனை 
செய்து, உம்மை மேற்கொண்டார்கள்‌ என்றும்‌, 
உம்முடைய கால்கள்‌ உளையிலே அமிழ்ந்தின 
பின்பு அவர்கள்‌ பின்வாங்கிப்போனார்கள்‌. 
என்றும்‌ அந்த ஸ்திரீகளே சொல்லுவார்கள்‌ 
(எரே 38:22). 


யூதா ராஜாவின்‌ வீட்டிலுள்ள 
ஸ்திரீகள்‌ சிதேக்கியா ராஜாவின்‌ 
மனைவிகளுக்கும்‌ பிள்ளைகளுக்கும்‌. 
விரோதமாக இவ்வாறு குற்றம்‌ 
சொல்லுவார்கள்‌ என்று வேதபண்டிதர்கள்‌ 
வியாக்கியானம்‌ சொல்லுகிறார்கள்‌. 


சிதேக்கியாவின்‌ விண்ணப்பம்‌ 
எரே 9824-28 


எரே 38:24. அப்பொழுது சிதேக்கியா 
எரேமியாவை நோக்கி: இத்த 
வார்த்தைகளை ஒருவருக்கும்‌ அறிவிக்க 
வேண்டாம்‌; அப்பொழுது நீ 
சாவதில்லை. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எரே 38:25. நான்‌ உன்னோடே 
பேசினதைப்‌ பிரபுக்கள்‌ கேள்விப்பட்டு, 
உன்னிடத்தில்‌ வந்து: நீ ராஜாவோடே. 
பேசிக்‌ கொண்டதை எங்களுக்குத்‌ 
தெரிவி, எங்களுக்கு. ஒன்றும்‌ 
மறைக்காதே, அப்பொழுது உன்னைக்‌ 
கொல்லாதிருப்போம்‌; ராஜா உன்னோடு 
என்ன பேசினார்‌ என்று உன்னைக்‌ 
கேட்பார்கனேயாகில்‌, 


எரே 38:26. நான்‌ யோனத்தானுடைய 
வீட்டிலே சாகாதபடிக்கு ராஜா என்னை 
அங்கே திரும்ப அனுப்பவேண்டாம்‌. 
என்று, அவர்‌ முகத்துக்கு முன்பாக 
விண்ணப்பம்பண்ணினேன்‌. என்று 
சொல்வாயாக என்றான்‌. 


பின்பு எல்லாப்‌ 
எரேமியாவினிடத்தில்‌ 
வத்து, அவனைக்‌ கேட்டார்கள்‌; 
அப்பொழுது அவன்‌: ராஜா கற்பித்த 
இந்த எல்லா வார்த்தைகனின்படியே 
அவர்களுக்கு அறிவித்தான்‌; காரியம்‌ 
கேன்விப்படாமற்போனபபடி.யினால்‌, 
அவனோடே பேசாமலி. 
குத்துவிட்டார்கள்‌.. 


எரே 38:28. அப்படியே எரேமியா, 
எருசலேம்‌ பிடிபடுகிற நான்மட்டாக. 
காவற்சாலையின்‌ முற்றத்தில்‌ 
இருந்தான்‌; எருசலேம்‌ 
பிடி பட்டுப்போன போதும்‌ அங்கேயே 
இருத்தான்‌. 
சிதேக்கியா எரேமியாவோடு 
காரியங்களையும்‌ 


ராஜா 
எல்லா 
இரகசியமாக 
விரும்புகிறான்‌. 
ஒருவருக்கும்‌. 

சிதேக்கியா 

எரேமியாவின்‌ 
சிதேக்கியாவால்‌ 
எரேமியாவின்‌ ஆலோசனைகள்‌ 

நல்லவை. அதை 

ஒன்றுமேயில்லை. ஆனாலும்‌ சிதேக்கியாவால்‌ 
எரேமியாவின்‌ ஆலோசனைகளுக்கு 
கீழ்ப்படியுவும்‌ முடியவில்லை. 





ழ்‌ நள 
யாய 


சிதேக்கியா எரேமியாவோடு பேசின 
எல்லா சம்பாஷணையையும்‌ இரகசியமாக 
வைத்துக்கொள்ளவேண்டும்‌ என்று 
விரும்புகிறான்‌. சிதேக்கியாவுக்கு எருசலேம்‌ 
நகரத்தின்‌ பாதுகாப்பைக்‌ குறித்து அதிக 
அக்கரையில்லை. அவன்‌ தன்னுடைய 


சுயமதிப்பையும்‌, சுயமரியாதையும்‌ குறித்தே 
அதிக கரிசனையேடிருக்கிறான்‌. 


எரேமியா சிதேக்கியாவோடு பேசியதை 
யூதாவின்‌ பிரபுக்கள்‌ கேள்விப்புவோர்கள்‌ “நீ 
ராஜாவோடு பேசிக்கொண்டதை எங்களுக்கு 
தெரிவி” என்று பிரபுக்கள்‌ எரேமியாவிடம்‌ 
கேட்பார்கள்‌. அவர்களுக்கு என்‌ 
சொல்லவேண்டும்‌ என்றும்‌ 
எரேமியாவுக்கு ஆலோசனை சொல்லுகிறான்‌. 
"பின்பு எல்லாப்‌ பிரபுக்களும்‌, 
எரேமியாவினிடத்தில்‌ வந்து, அவனைக்‌ 
கேட்டார்கள்‌; அப்பொழுது படவி ராஜா 
கற்பித்த இந்த எல்லா வார்த்தைகளின்படியே 
அவர்களுக்கு அறிவித்தான்‌; காரியம்‌ 
கேள்விப்படாமற்போனபடியினால்‌, அவனோடே 
பேசாமலிருந்துவிட்டார்கள்‌" (எரே 38:27). 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நான்‌ யோனத்தானுடைய வீட்டிலே 
சாகாதடிக்கு ராஜா என்னை அங்கே திரும்ப 
அனுப்பவேண்டாம்‌ என்று, அவர்‌ முகத்துக்கு 
முன்பாக விண்ணப்பம்பண்ணினேன்‌ என்று 
சொல்வாயாக” (எரே 38:26) என்று, 
சிதேக்கியா ராஜா எரேமியாவுக்கு 
ஆலோசனை சொல்லுகிறான்‌. இந்த 
வார்த்தையில்‌ உண்மையில்லை. ஆனாலும்‌ 
எரேமியா, ராஜா கற்பித்த இந்த 
எல்லா வார்த்தைகளின்டியே யூதாவின்‌ 
பிரபுக்களுக்கு அறிவிக்கிறார்‌. 

ராஜாவும்‌. எரேமியாவைக்‌ 
கொல்லவில்லை. எரேமியா, எருசலேம்‌ 
பிடிபடுகிற நாள்மட்டாக காவற்சாலையின்‌ 
முற்றத்தில்‌இருக்கிறார்‌; எருசலேம்‌ 
பிடிபட்டுப்போனபோதும்‌. அங்கேயே 
இருக்கிறார்‌ (எரே 38:28). 





f= al 
TT 


பாபிலோன்‌ ராஜா எருசலேமைப்‌ 
பிடிப்பான்‌ என்று எரேமியா இதுவரையிலும்‌ 
தீர்க்கதரிசனமாய்ச்‌ சொன்னார்‌. இப்போது 
அவர்‌ சொன்ன சோகசம்பவம்‌ 
நிறைவேறுகிறது. கர்த்தருடைய ஊழியம்‌. 
காரர்கள்‌ சொல்லுகிற தீர்க்கதரிசனங்கள்‌ 
நிச்சயமாய்‌ நிறைவேறும்‌. பாபிலோன்‌ 
ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார்‌ யூதாவின்‌ 
ராஜாவை சிறைப்பிடித்து கொண்டுபோகிறான்‌ 
எருசலேம்‌ நகரத்தை அக்கினியால்‌ 
சட்டெரிக்கிறான்‌. 


கல்தேயர்கள்‌ 
விரோதமாக பதினெட்டு 
முற்றிக்கைப்போட்டிருக்கிறார்கள்‌. 
பின்பு கல்தேயரின்‌ சேனை 
நகரத்தைப்‌ பிடிக்கிறார்கள்‌ (எரே 
சிதேக்கியா ராஜா கல்தேயரின்‌ 
சிக்கிக்கொள்ளாமல்‌ 

கல்தேயரின்‌ 

பின்தொடர்ந்து 

ராஜாவுக்கு 

(எரே 39:4-7). 


கல்தேயர்கள்‌ 
சுட்டெரித்துப்போடுகிறார்கள்‌. 
மனுஷரையும்‌ எருசலேமின்‌ 
கல்தேயர்கள்‌ தங்கள்‌ 
சிறைகளாக கொண்டு 
ஒன்றுமில்லாத 
திராட்சத்தோட்டங்களை 
யூதாதேசத்திலேயே 
(எரே 39:8-10). 


எருசலேமை 
யூதாவின்‌ 
குடிகளையும்‌ 
தேசத்திற்கு 
போகிறார்கள்‌. 
ஏழைகளை 
நாட்டுவதற்காக 
விட்டுவிடுகிறார்கள்‌ 


கல்தேயர்கள்‌ எரேமியாவை பட்சமாய்‌: 
நடத்துகிறார்கள்‌. அவருக்கு தேவையான 
சலுககைகளை காண்பிக்கிறார்கள்‌ 
(எரே 3941-14)... எத்தியோப்பினாகிய 
எபெத்மெலேக்கு எரேமியாவுக்கு 
உதவியாயிருந்தான்‌. எருசலேம்‌ அழியும்போது 
கர்த்தர்‌ எபெத்மெலேக்கை தப்புவிப்பதாக 
வாக்குப்பண்ணுகிறார்‌ (எரே 39:15-18) 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எருசலேமை ௬ட்டெரித்தார்கள்‌' 


எருசலேமுக்கு 
வத்து, அதை 


முற்றிக்கைபோட்டார்கள்‌. 


எரே 392, சிதேக்கியா அரசாண்ட 
பதினோராம்‌ வருஷம்‌ நாலாம்‌ மாதம்‌, 
ஒன்பதாம்‌ தேதியிலே நகரத்து மதிலில்‌ 
திறப்புக்கண்டது. 


எரே 39:3. அப்பொழுது பாபிலோன்‌ 
ராஜாவின்‌ பிரபுக்கனாகிய 
நெர்கல்சரேத்சேர்‌, சம்பார்நேபோ, 
சர்சேகிம்‌, ரப்சாரீஸ்‌, நெர்கல்சரேத்சேர்‌, 
ரப்மாக்‌ என்பவர்களும்‌, பாபிலோன்‌ 
ராஜாவின்‌ மற்ற எல்லாப்‌ பிரபுக்களும்‌ 
உட்பிரவேசித்து, நடு. வாசலில்‌ 
இருந்தார்கள்‌. 


எரே 38:4. அப்பொ 

ராஜாவாகிய வரண்‌ அன்றய சகல 
யுத்த மனுஷரும்‌ அவர்களைக்‌ 
கண்டபோது, ஓடி இராத்திரிகாலத்தில்‌ 
ராஜவுடைய தோட்டத்துவழியே, 
இரண்டு மதில்களூக்கு நடுவான 
வாசலால்‌ நகரத்திலிருந்து புறப்பட்டுப்‌ 
போனார்கள்‌; அவன்‌ வயல்வெளியின்‌' 
வழியே போய்விட்டான்‌. 

எரே 89:5. ஆனாலும்‌, கல்தேயருடைய 
இராணுவம்‌ அவர்களைப்‌ 
பின்தொடர்ந்து, எரிகோவின்‌: 
சமபூமியில்‌ சிதேக்கியாவைக்‌ கிட்டி, 
அவனைப்‌ பிடித்து, அவனை 
ஆமாத்தேசத்தின்‌ ஊராகிய 
நிப்லாவுக்கு, பாபிலோன்‌ ராஜாவாகிய 
நேபுகாத்நேச்சாரிடத்தில்‌ கொண்டு. 
போனார்கள்‌; அங்கேஇவன்‌ அவனைக்‌ 
குறித்துத்‌ தீர்ப்புச்செய்தான்‌.. 


யூதாவின்‌ 


எரே 39:8. பின்பு பாபிலோன்‌ ராஜா 
ட்ட. சிதேக்கியாவின்‌ குமாரரை 

கண்களுக்கு முன்பாக. 
வெட்டுவித்தான்‌? மூதா பிரபுக்கள்‌ 
அனைவரையும்‌ பாபிலோன்‌ ராஜா 
வெட்டி, 





i= FTE 
TT 


எரே 39:7. சிதேக்கியாவின்‌ கண்களைக்‌ 
கெடுத்து, அவனை பாபிலோனுக்குக்‌ 
கொண்டுபோக அவனுக்குஇரண்டு 
வெண்கல விலங்குகளைப்‌ போட்டான்‌. 


எரே 39:8. கல்தேயர்‌ 
அரமனையையும்‌ 

வீடுகளையும்‌ 

சுட்டெரித்து, எருசலேமின்‌ மதில்களை 
இடித்துப்‌ போட்டார்கள்‌. 


எரே 39:9, வல்ல தங்கியிருந்த. 
ஜனங்களையும்‌, பட்சத்தில்‌ 
ஓடிவந்து ப்பதால்‌; மீதியான 
மற்ற ஜனங்களையும்‌, காவற்‌ 
சேனாதியதியாகிய நேபுசராதான்‌ 
பாபிலோனுக்குச்‌ சிறைகனாகக்‌. 
கொண்டுபோனான்‌. 


எரே 89:10. காவற்சேனாதியதியாகிய 
நேபுசராதான்‌' ஒன்றுமில்லாத. 
ஏழைகளில்‌ சிலரை யூதா தேசத்திலே 
வைத்து, அவர்களுக்கு அத்நானிலே 
திராட்சுத்‌ தோட்டங்களையும்‌. 
வயல்நிலங்களையும்‌ கொடுத்தான்‌. 


எரேமியா காவற்சாலையின்‌ முற்றத்திலே 
பொறுமையோடு தங்கியிருக்கிறார்‌. எருசலேம்‌ 
நகரம்‌ பிடிபடுகிற நாள்மட்டாகவும்‌ எரேமியா 
காவற்சாலையின்‌ முற்றத்திலிருக்கிறார்‌. 
எருசலேம்‌ பிடிபட்டுப்போனபோதும்‌ அவர்‌ 
அங்கேயே இருக்கிறார்‌ 

எரேமியா சிதேக்கியா ராஜாவுக்கு: 
கர்த்தருடைய வார்த்தையைச்‌ சொன்னார்‌. 
ஆனால்‌... சிதேக்கியா கர்த்தருடைய 
வார்த்தைக்கு செவிகொடுக்கவில்லை. அதன்‌ 
பின்பு எரேமியா சிதேக்கியாவை தொந்தரவு 
பண்ணவில்லை. அவருக்கு கர்த்தருடைய 
வார்த்தையை அறிவிக்கவில்லை. 

சிதேக்கியா ராசாவும்‌, தாலின்‌ 
பிரபுக்களும்‌ அதன்‌ பின்பு எரேமியாவுக்கு 
ஒரு தீங்கும்‌ பண்ணவில்லை. எரேமியா 
காவற்சாலையின்‌ முற்றத்தில்‌ எருசலேம்‌ நகரம்‌ 
பிடிபடுகிற நாள்மட்டாகவும்‌, நகரம்‌ 
பிடிபட்டுப்போனபோதும்‌ அங்கேயே 
இருக்கிறார்‌ 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


யூதாவின்‌ ராஜாவாகிய 
அரசாண்ட ஒன்பதாம்‌ 
மாதத்திலே பாபிலோன்‌ 
நேபுகாத்நேச்சாரும்‌ அவனுடைய எல்லா 
இராணுவமும்‌ எருசலேமுக்கு விரோதமாய்‌ 
வந்து, அதை முற்றிக்கைபோடுகிறார்கள்‌ 
(எரே 3911). 


சிதேக்கியா 
வருஷம்‌ பத்தாம்‌. 
ராஜாவாகிய 


நேபுகாத்நேச்சார்‌. தன்னுடைய 
படைத்தளபதிகளை எருசலேமுக்கு 
விரோதமாக அனுப்பி, நகரத்தை 
முற்றிக்கைப்போடச்‌ சொல்லுகிறான்‌. அவர்கள்‌ 
எகிப்தியரின்‌ சேனை வந்த செய்தியைக்‌ 
கேட்டு எருசலேமைவிட்டுப்‌ போனவர்கள்‌. 
இப்போதோ நேபுகாத்நேச்சாரின்‌ 
உத்தரவுப்படி, கல்தேயர்கள்‌ மறுபடியும்‌. 
எருசலேமுக்கு விரோதமாக வருகிறார்கள்‌. 
எருசலேம்‌ நகரத்தை தீவிரமாக 
முற்றிக்கைப்போடுகிறார்கள்‌. 


சிதேக்கியா அரசாண்ட பதினோராம்‌ 
வருஷம்‌ நாலாம்‌ மாதம்‌, ஒன்பதாம்‌ தேதியிலே 
நகரத்து மதிலில்‌ திறப்புக்காண்கிறது 
(எரே 39:2), கல்தேயர்கள்‌ திறப்பின்‌ வழியாக 
நகரத்திற்குள்ளே பிரவேசிக்கிறார்கள்‌. 
எருசலேம்‌ நகரத்திற்குள்ளே இருக்கிற 
யூதாவின்‌ மனுஷர்‌ பந்த்‌ 
மரனிவ்னாதும 
பலவீனமாயிருக்கிறார்கள்‌. செவ்வா 
கல்தேயரை எதிர்த்து யுத்தம்‌ பண்ணா 
முடியவில்லை. 


எருசலேமின்‌ 
விரோதமாக 


யூதாவின்‌ மனுஷரும்‌ 
குடிகளும்‌ கர்த்தருக்கு. 

செய்கிறார்கள்‌. அவர்களுடைய 
மாலங்களினிம்த்தமால்‌ கர்த்தர்‌ 
யூதாதேசத்திற்கு காண்பித்த ஆதரவையும்‌, 
பாதுகாப்பையும்‌ விலக்கிக்கொள்கிறார்‌. 
எருசலேம்‌ நகரத்திற்கும்‌ யூதாவின்‌ மற்ற 
பட்டணங்களுக்கும்‌. கடர பதப்‌ 
கிடைக்காமல்‌ போயிற்று. 


சிம்சோனின்‌ நீண்ட தலைமயிர்‌ 
கத்தரிக்கப்பட்டவுடன்‌, அவனுடைய பலன்‌: 
அவனைவிட்டு நீங்கிற்று. அவன்‌ 
மற்ற மனுஷரைப்போல சாதாரண 
மனுஷனாயிருந்தான்‌. அதுபோலவே 
கர்த்தருடைய பாதுகாப்பு எருசலேம்‌ 
நகரத்தைவிட்டு நீங்கினவுடன்‌, எருசலேம்‌ 
நகரமும்‌ மற்ற நகரங்களைப்போல சாதாரண 
நகரமாய்‌ பலவீனமடைந்தது. 





f= THEN 
TT 


அப்பொழுது 
பிரபுக்களாகிய 


பாபிலோன்‌ ராஜாவின்‌ 

நெர்கல்சரேத்சேர்‌.. 
சம்பார்நேபோ,  சர்சேகிம்‌, ரப்சாரீஸ்‌, 
நெர்கல்சரேத்சேர்‌, ரப்மாக்‌ என்பவர்களும்‌, 
பாபிலோன்‌ ராஜாவின்‌ மற்ற எல்லாப்‌ 
பிரபுக்களும்‌ உட்பிரவேசித்து. நடு வாசலில்‌ 
இருக்கிறார்கள்‌ (எரே 39:3). 


நடுவாசல்‌ என்பது இரண்டாம்‌. 
வாசலைக்‌ குறிக்கிற வார்த்தையாயிருக்கலாம்‌. 
"அந்நாளிலே மீன்வாசலிலிருந்து கூக்குரலின்‌ 
சத்தமும்‌, நகரத்தின்‌ இரண்டாம்‌ பாகத்திலி 
ருந்து அலறுதலும்‌, மேடு, து மகா 


களிலிருந்‌, 
சங்கத்தின்‌ இரைச்சலும்‌ உண்டாகுமென்று 


இரண்டாகப்‌ பிரிக்கிறது. 


பாபிலோன்‌ ராஜாவின்‌ 
நடுவாசலில்‌ மிகுந்த 

நிற்கிறார்கள்‌. நடுவாசலைத்‌ 
அவர்கள்‌ அவசரப்பட்டு. எருசலேம்‌. 
நகரத்திற்குள்‌ பிரவேசிக்கவில்லை. 
ஒருவேளை யூதாமனுஷருக்கு அருகாமையில்‌ 


பிரபுக்கள்‌ 
எச்சரிப்போடு 
தாண்டி 


பாபிலோன்‌ ராஜாவின்‌ பிரபுக்கள்‌ 
எருசலேம்‌ நகரத்தின்‌ ஒவ்வொரு பகுதிக்கும்‌ 
போகிறார்கள்‌ தங்களுக்கு 
கண்ணிகள்‌ 'வைக்கப்பட்டிருக்கிறதா, 


மறைவாக வலைகள்‌ விரிக்கப்பட்டிருக்கிறதா, 
யூதாவின்‌ இராணுவத்தைச்‌ சேர்ந்தவர்கள்‌ 
எங்கேயாவது ஒழிந்திருக்கிறார்களா 
என்பதையெல்லம்‌ கல்தேயர்கள்‌ தேடிப்‌ 
பார்க்கிறார்கள்‌. யுத்தக்களத்திலிருக்கிறவர்கள்‌ 
எப்போதும்‌ எச்சரிக்கையோடிருப்பார்கள்‌. 


எருசலேம்‌ நகரத்தின்‌ நடுவாசலில்‌ 
எலியாக்கீம்‌, எல்க்கியா போன்ற கர்த்தருடைய 
பரிசுத்தவான்கள்‌ அமர்ந்திருப்பது வழக்கம்‌. 
இவர்களுக்கு கர்த்தருடைய நாமம்‌ 
சூட்டப்பட்டிருக்கிறது. இப்போதோ அவர்கள்‌ 
அமர்ந்திருந்த நடுவாசலில்‌ அந்நிய 
தேசத்தார்‌ அமர்ந்திருக்கிறார்கள்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சம்பார்நேபோ, 
நெர்கல்சரேத்சேர்‌, 
நடுவாசலில்‌ 
பாபிலோன்‌ 
இவர்களுக்கு 
தரிக்கப்படவில்லை. 
அந்நிய 


அமர்ந்திருக்கிறார்கள்‌. இவர்கள்‌ 
ராஜாவின்‌ பிரபுக்கள்‌. 
கர்த்தருடைய நாமம்‌ 
இவர்களுடைய பெயர்களெல்லாம்‌. 
தேசத்து தெய்வங்களுடைய பெயர்கள்‌. 
ரப்சாரீஸ்‌ ஆகியோர்‌ 
சேனைத்தலைவர்கள்‌. 
நெர்கல்சரேத்சேர்‌ கல்தேயருடைய 
பளையத்திற்கு தலைவன்‌. எரேமியா 
இவர்களைக்‌ குறித்து ஏற்கெனவே தீர்க்க 
தரிசனம்‌ சொல்லியிருக்கிறார்‌. எரேமியா 
சொன்ன தீர்க்கதரிசனம்‌ இப்போது 
நிறைவேறுகிறது. வடதிசை ராஜ்யங்களின்‌ 
பிரபுக்கள்‌ எருசலேமின்‌ வாசல்‌ வழியாய்‌ 
பிரவேசிக்கிறார்கள்‌. 

"இதோ, நான்‌ வடதிசை 
ராஜ்யங்களின்‌ வம்சங்களையெல்லாம்‌ 
கூப்பிடுவேன்‌ என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌; 
அவர்கள்‌ வந்து அவனவன்‌ தன்‌ தன்‌ 
சிங்காசனத்தை எருசலேமின்‌ ஒலி 
முகவாசல்களுக்கும்‌, அதின்‌ சுற்றுமதில்கள்‌ 
எல்லாவற்றிற்கும்‌. விரோதமாகவும்‌, 
யூதாதேசத்து எல்லாப்‌ பட்டணங்களுக்கும்‌ 
விரோதமாகவும்‌ வைப்பார்கள்‌" (எரே 115), 


ராஜாவின்‌. 
நடுவாசலில்‌ இருக்கும்‌ 

ய்‌ சிதேக்கியா ராஜா 
கேள்விப்படுகிறான்‌. தன்னைப்‌ பாதுகாத்துக்‌ 
கொள்ள வேண்டுமென்றால்‌, தான்‌ 
கல்தேயருக்கு தப்பித்து ஓடிவிடவேண்டும்‌ 
என்று சிதேக்கியா தீர்மானம்பண்ணுகிறான்‌. 
மிகுந்த நடுக்கத்தோடும்‌, பயத்தோடும்‌ 
சிதேக்கியா அரமனையை விட்டு 
தோட்டத்தின்‌ வழியே ஒடிப்போகிறான்‌. 


யூதாவின்‌ ராஜாவாகிய சிதேக்கியாவும்‌ 
சகல யுத்த மனுஷரும்‌ கல்நேயரின்‌ 
பிரபுக்களை கண்டபோது, ஓடி 
இராத்திரிகாலத்தில்‌ ராஜவுடைய 
தோட்டத்துவழியே இரண்டு மதில்களுக்கு 
நடுவான வாசலால்‌ நகரத்திலி 
ருந்து புறப்பட்டுப்‌ போகிறார்கள்‌; சிதேக்கியா 
ராஜா வயல்வெளியின்‌ வழியே 
போய்விடுகிறான்‌ (எரே 39:4). 


பாபிலோன்‌ பிரபுக்கள்‌ 





ழ்‌ நயனா 
யாய 


நேபுகாத்நேச்சாரிடத்தில்‌ 
போகிறார்கள்‌. அங்கே நேபுகாத்நேச்சார்‌ 
ராஜா... சிதேக்கியாவைக்‌ குறித்து தீர்ப்பு 
செய்கிறான்‌. 


வலில சத ச 


கங்க ட 
வெட்டிப்போடுகிறாள்‌; யூதா 
அனைவரையும்‌ பாபிலோன்‌ ராஜா வெட்டி, 
சிதேக்கியாவின்‌ கண்களைக்‌ கெடுத்து, 
அவனை பாபிலோனுக்குக்‌ கொண்டுபோக 
அவனுக்கு இரண்டு வெண்கல 
விலங்குகளைப்‌ போடுகிறான்‌ (எரே 39:67). 
- சிதேக்கியாவுக்கு இப்போது. 
முப்பத்திரண்டு வயதாகிவிட்டது. அவனுடைய 
குமாரர்‌ இளவயதிலிருக்கிறார்கள்‌. 
சிதேக்கியாவின்‌ கண்களுக்கு முன்பாக 
பாபிலோன்‌ ராஜா அவனுடைய க்‌ 
வெட்டிப்போடுகிறான்‌. அதைப்‌ பார்ப்‌ 
சிதேக்கியாவுக்கு கண்கள்‌ ரகவ: 
சிதேக்கியாவின்‌ குமாரர்கள்‌ அவனுடைய 
கண்களுக்கு முன்பாகவே செத்துப்போனது, 


கவிபிலோன்‌ ராஜா 

குமாரரை 
முன்பாக 
பிரபுக்கள்‌ 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


போவார்கள்‌; 

நீரும்‌ அவர்கள்‌ கைக்குத்‌ தப்பிப்போகாமல்‌ 
பாபிலோன்‌ ராஜாலின்‌ கையினால்‌ 
பிடிக்கப்பட்டு, இந்த நகரம்‌ அக்கினியால்‌. 
குட்டெரிக்கப்படக்‌ காரணமாயிருப்பீர்‌" 
எரே 38:23) என்று எரேமியா 
சிதேக்கியாவுக்கு தீர்க்கதரிசனம்‌ சொன்னார்‌. 
ஆனால்‌ சிதேக்கியாவோ கர்த்தருடைய 
ர்த்தைக்‌ செலிகொடுக்கவில்லை. 
கர்த்தருடைய வார்த்தை 


குமாரர்கள்‌ செத்துப்போகிறார்கள்‌. 
பாபிலோன்‌ ராஜா 


அனைவரையும்‌ 
சிதேக்கியாவின்‌ 


தாலின்‌ பிரக்கள்‌ 
ட்டிப்போடுகிறான்‌. 
கண்களைக்‌ 
கெடுத்துப்போடுமாறு நேபுகாத்நேச்சார்‌ 
கட்டளை கொடுக்கிறான்‌. கர்த்தருடைய 
வார்த்தை "பிரத்தியட்சமாயிருந்தபோது, 
சிதேக்கியா அதைப்‌ பார்க்க மறுத்துவிட்டான்‌. 
அவனுக்கு கண்கள்‌ இருந்தும்‌ 
குருடனைப்போல இருந்தான்‌. இப்போதோ 
சிதேக்கியாவின்‌ கண்கள்‌ 
கெடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய 
வெளிச்சத்தில்‌ நடக்க மறுத்தவன்‌, இப்போது 
நித்திய இருளிலிருக்கிறான்‌. 
பாபிலோன்‌ ராஜா சிதேக்கியாவுக்கு 
இரண்டு வெண்கல விலங்குகளைப்போட்டு, 
பாபிலோன்‌ தேசத்திற்கு 
கொண்டுபோகிறார்கள்‌. 


வேதனையோடு களிக்கவேண்டும்‌. 





i a 
TT 


சுட்டெரித்துப்போடுகிறார்கள்‌. 
மதில்களையும்‌ இடித்துப்போடுகிறார்கள்‌. 
யூதா ஜனத்தின்‌ வீடுகளையும்‌ அக்கினியால்‌ 
சுட்டெரிக்கிறார்கள்‌ (எரே 29:8). 


கல்தேயரின்‌  காவற்சேனாபதியாகிய 
நேபுசராதான்‌ யூதாவின்‌ மனுஷரையும்‌ 
எருசலேமின்‌ குடிகளையும்‌ பாபிலோனுக்கு 
சிறைகளாக கொண்டுபோகிறான்‌. 
நேபுசராதான்‌ எருசலேம்‌ நகரத்தில்‌ 
தங்கியிருந்த ஜனங்களையும்‌, தன்‌ 
பட்சத்தில்‌ ஒடிவந்துவிட்டவர்களையும்‌, 
மீதியான மற்ற 
பாபிலோனுக்கு 
கொண்டுபோகிறான்‌ (எரே 39:9). 
யூதாவின்‌ மனுஷரும்‌ எருசலேமின்‌ 
குடிகளும்‌ கல்நேயரால்‌ 
சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
நூற்றுக்கணக்கான மைல்களுக்கு நடந்தே 
போகவேண்டும்‌. கல்தேயர்கள்‌ அவர்களை 
மிருகங்களைப்போல நடத்துகிறார்கள்‌. 


தாவின்‌ மனுஷர்‌ தங்கள்‌ தேசத்தில்‌ 
செழித்திருந்த காலத்தில்‌, தங்களுடைய 
'வேலைக்காரரையும்‌, வேலைக்காரிகளையும்‌ 
மிகவும்‌ கொடுமைப்படுத்தினார்கள்‌. 
ஏழைகளை கொடுமைப்படுத்தின யூதர்களை. 
இப்போது 


கல்தேயர்கள்‌ 
கொடுமைப்படுத்துகிறார்கள்‌. 


யூதர்களின்‌ 
வேலைக்காரர்களுக்கு இரக்க 
காண்பிக்கவில்லை. கல்தேயர்களோ. இப்போது 
யூதர்களின்‌ எஜமானர்களுக்கு இரக்கம்‌ 
காண்பிக்கவில்லை. 


காவற்சேனாதிபதியாகிய நேபுசராதான்‌. 
ஒன்றுமில்லாத ஏழைகளில்‌ சிலரை யூதா 
தேசத்திலே வைத்து, அவர்களுக்கு 
அந்நாளிலே திராட்சத்‌ தோட்டங்களையும்‌ 
வயல்நிலங்களையும்‌ கொடுக்கிறான்‌. 
(எரே 39:10). 


எஜமானர்கள்‌ தங்கள்‌ 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஒருகாலத்தில்‌. 
தரித்திரரை 
ஐசுவரியவான்‌௧ளுடைய 
தேவனுடைய நீதியான 
அவர்கள்மீது இப்போது 
ஐசுவரியவான்கள்‌ 
ஒடுக்கப்படுகிறார்கள்‌. 
ஒடுக்கப்பட்ட தரித்திரர்கள்‌ 
செழித்திருக்கிறார்கள்‌. 
தங்களுக்கு வந்த 
வேதனைகளையும்‌ பொறுமையோடு 
சகித்துக்கொண்டார்கள்‌. கர்த்தரோ 
அவர்களுடைய  பொறுமையினிமித்தமாய்‌, 
அவர்களுக்கு இப்போது வெகுமதி 
கொடுக்கிறார்‌. 


ஐசுவரியவான்கள்‌ 
ஒடுக்கினார்கள்‌. 
அநீதியினிமித்தம்‌ 
நியாயத்தீர்ப்பு 
வந்திருக்கிறது. 
இப்போது 
அவர்களால்‌ 
இப்போது 
தரித்திரர்கள்‌ 
நிந்தைகளையும்‌ 


எரேமியாவுக்கு சலுகை 
எரே 39:11-14 


எரே 39:11. ஆனாலும்‌ எரேமியாவைக்‌: 
குதித்து, பாபிலோன்‌ 
ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார்‌ 
காவற்சேனாதியதியாகிய 
நேபுசராதானை நோக்கி: 


எரே 39:12. நீ அவனை அழைப்பித்து, 

பொல்லாப்பும்‌ 

அவனைப்‌ யத்திரமாய்ப்‌ 

அவன்‌ உன்னோடே. 

சொல்லுகிறபடியெல்லாம்‌. அவளை 
நடத்தென்று கட்டனைகொடுத்தான்‌. 


எரே 8919. அப்படியே 
காவற்சேனாதியதியாகிய 
'நேபுசராதானும்‌, நேபுசஸ்பான்‌, 
ரப்சாரீஸ்‌, நெர்கல்கரேத்சேர்‌, ரப்மாக்‌ 
என்பவர்களும்‌, பாபிலோன்‌ ராஜாவின்‌ 
எல்லாப்‌ பிரபுக்களும்‌, 
39114. எரேமியாவைக்‌ 
முற்றத்திலிருந்து 
அவனை 
வீட்டுக்கு 
அழைத்துக்கொண்டுபோகும்படிக்கு 
அவனைச்சாப்பானுடைய குமாரனாகிய 


ஜனத்துக்குள்னே தங்கியிரு த்தான்‌. 





f= THE 
TT 


எரேமியாவுக்கு. 
கிருபையினால்‌ 


கர்த்தருடைய 
விசேஷித்த பராமரிப்பு 
கிடைக்கிறது. எரேமியாவைக்‌ குறித்து. 
பாபிலோன்‌ ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார்‌ 
காவற்சேனாதிபதியாகிய நேபுசராதானை 
நோக்கி: “நீ அவனை அழைப்பித்து, 
அவனுக்கு ஒரு பொல்லாப்பும்‌ செய்யாமல்‌, 
அவனைப்‌ பத்திரமாய்ப்‌ பார்த்து. அவன்‌ 
உன்னோடே சொல்லுகிறபடியெல்லாம்‌ 
அவனை நடத்து" (எரே 39:12) என்று 
கட்டளைகொடுக்கிறான்‌. 


நேபுகாத்நேச்சார்‌ ர 
கட்டளைக்கு காவற்சேனாபதியும்‌, பாட 
ராஜாவின்‌ எல்லா பிரபுக்களும்‌ 
கீழ்ப்படிகிறார்கள்‌. நேபுகாத்நேச்சார்‌ ராஜா 
சொன்ன பிரகாரம்‌, காவற்சேனாதிபதியாகிய 
நேபுசராதானும்‌, நேபுசஸ்பான்‌, ரப்சாரீஸ்‌, 
நெர்கல்சரேத்சேர்‌, ரப்மாக்‌ என்பவர்களும்‌, 


வின்‌ 


பாபிலோன்‌ ராஜாவின்‌ எல்லாப்‌ பிரபுக்களும்‌, 
எரேமியாவைக்‌ காவற்சாலையின்‌ முற்றத்திலி 
ருந்து வரவழைக்கிறார்கள்‌. 

வெளியே 


எரேமியாவை 

வீட்டுக்கு 
அழைத்துக்கொண்டுபோகும்படிக்கு 
சாப்பானுடைய குமாரனாகிய அகிக்காமின்‌ 
மகனான கெதலியாவினிடத்தில்‌. 
எரேமியாவை ஒப்புவிக்கிறார்கள்‌: அப்படியே 
எரேமியா ஜனத்துக்குள்ளே தங்கியிருக்கிறார்‌ 
(எரே 391314) 


நேபுகாத்நேச்சார்‌ பாபிலோன்‌ 
கேசத்திறத. கக்கா சாதாரண 
தீர்க்கதரிசியாகிய எரேமியாவுக்கு இரக்கம்‌ 
காண்பிக்கிறான்‌. கல்தேயர்கள்‌ எருசலேம்‌ 
நகரத்தை சுட்டெரிப்பதற்கு முன்பாகவே, 
நேபுகாத்நேச்சார்‌ எரேமியாவை 
விடுவிக்கிறார்‌. எருசலேமின்‌ அலங்கங்கள்‌ 
இடிக்கப்படுவதற்கு முன்பாக, எரேமியாவுக்கு 
விடுதலை கிடைக்கிறது. 

சிதேக்கியாவும்‌ 
பிரபுக்களும்‌ எரேமியாவை காவலறையில்‌ 
போட்டார்கள்‌. பாபிலோன்‌ ராஜாவும்‌ 
அவனுடைய பிரபுக்களும்‌, காவற்சாலையின்‌ 
முற்றத்திலிருந்த சமி விடுதலை 
பண்ணுகிறார்கள்‌. 


யூதாவின்‌ 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


உன்னில்‌ மீதியாயிருப்பவர்கள்‌ 
நன்மையடைவார்கள்‌; தீங்கின்‌ காலத்திலும்‌ 
நெருக்கத்தின்‌ காலத்திலும்‌ உனக்காக நான்‌ 
சத்துருவுக்கு எதிர்ப்பட்டு, உனக்குச்‌ 
'சகாயஞ்செய்வேன்‌ என்று மெய்யாகவே 
சொல்லுகிறேன்‌" (எரே 151) என்று கர்த்தர்‌ 
எரேமியாவுக்குச்‌ சொன்னார்‌. கர்த்தருடைய 
வார்த்தை இங்கு நிறைவேறுகிறது. 
கர்த்தர்‌ தனக்கு 
தீர்க்கதரிசன ஊழியத்தை 
உண்மையாய்ச்‌ செய்கிறார்‌, 
உண்மையுள்ளவர்‌ என்று 
அங்கீரித்து, 
வாக்குப்பண்ணின 
நிறைவேற்றுகிறார்‌. 


இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
பாபிலோன்‌ ராஜாவை தம்முடைய கருவியாகப்‌ 
பயன்படுத்துகிறார்‌. நேபுகாத்நேச்சார்‌ 
கர்த்தருடைய ஜனத்தை 
துன்பப்படுத்துகிறவர்களைத்‌ தண்டிக்கிறான்‌. 
சத்துருக்களால்‌ 'துன்பப்படுத்தப்பட்ட 
கர்த்தருடைய ஜனங்களை நேபுகாத்நேச்சார்‌ 
விடுதலைபண்ணுகிறான்‌. 


நேபுகாத்நேச்சார்‌ 
காவற்சாலையின்‌ முற்றத்திலிருந்து 
விடுதலைபண்ணினாலும்‌, கர்த்தருடைய 
கரமே தன்னை விடுதலைபண்ணிற்று என்று 
எரேமியா நம்புகிறார்‌. கர்த்தருடைய 
சித்தமில்லாமல்‌ ன்றும்‌ 

கர்த்தர்‌ ம்‌ 


கொடுத்த 
எரேமியா 
எரேமியா 
கர்த்தரும்‌ 
எரேமியாவுக்கு 
நன்மைகளை இங்கு 


தன்னை 


எத்தியோப்பியனாகிய 
எபெத்மெலேக்குக்குச்‌. 
சொல்லவேண்டியது 
எரே 39:15-18 


எரே 39:15. இதுவுமல்லாமல்‌, எரேமியா 
இன்னும்‌ காவற்சாலையின்‌ முற்றத்திலே. 
அடைக்கப்பட்டிருக்கையில்‌, அவனுக்குக்‌ 
கர்த்தரால்‌ உண்டான வசனம்‌: 





f= THE 
TT 


யாத்‌ 29:22. அந்த ஆட்டுக்கடா 
மிரதிஷ்டையின்‌ ஆட்டுக்கடாவான தால்‌, 
அதிலுள்ள கொழுப்பையும்‌ வாலையும்‌ 
குடல்கனை மூடிய கொழுப்பையும்‌ 
கல்லீரலின்‌மேலுன்ன சுவ்வையும்‌ 
இரண்டு. குண்டிக்காய்கனையும்‌ 
அவைகளின்மேலுன்ன கொழுப்பையும்‌ 
வலதுயக்கத்து முன்னத் தொடையையும்‌, 
யாத்‌ 29:28. 


சந்நிதானத்தில்‌: 
புனிப்பில்லா 


கர்த்தருடைய 
வைத்திருக்கிற. 
அப்பங்களூன்ன 
கூடையில்‌ ஒரு அப்பத்தையும்‌ 
எண்ணெயிட்ட  அப்பமாகிய ஒரு 
அதிரகத்தையும்‌ ஒரு அடையையும்‌ 
எடுத்து, 


யாத்‌ 29:24. அவைகள்‌ 
எல்லாவற்றையும்‌ ஆரோனின்‌ 
உள்ளங்கைகளிலும்‌ அவன்‌ குமாரின்‌ 
உள்ளங்கைகளிலும்‌ வைத்து, 
அவைகளைக்‌ கர்த்தருடைய 
சந்நிதானத்தில்‌ அசைவாட்டப்படும்‌ 
காணிக்கையாக அசைவாட்டி, 


யாத்‌ 29:25. பின்பு அவைகளை 
அவர்கள்‌ கைகளிலிருந்து எடுத்து, பலி. 
பிடத்தின்மேல்‌ சர்வாங்க தகனபலி. 
யோடு வைத்து, கர்த்தருடைய 
சந்நிதானத்தில்‌ சுகந்த வாசனையாகத்‌ 
தகிக்கக்கடவாம்‌; இது கர்த்தருக்குச்‌. 
செலுத்தப்படும்‌ தகனபலி. 


யாத்‌ 29:96. 
பிரதிஷ்டையின்‌. 
மார்க்கண்டத்தை 
கர்த்தருடைய 
அசைவாட்டப்படும்‌ 
அசைவாட்டக்கடவாஷ்; 
பங்காயிருக்கும்‌. 


ஆரோனுடைய 
ஆட்டுக்கடாவிலே 
எடுத்து, அதைக்‌. 
சத்திதானத்தில்‌ 
காணிக்கையாக. 
அது உன்‌ 


யாத்‌ 29:27. மேலும்‌, ஆரோனுடைய 
மிரதிஷ்டைக்கும்‌ அவன்‌ குமாரருடைய 
பிரதிஷ்டைக்கும்‌ தியமித்த. 
ஆட்டுக்கடாவில்‌ அசைவாட்டப்படுகிற 
மார்க்கண்டத்தையும்‌ ஏறெடுத்துப்‌ 
படைக்கப்படுகிற. 
முன்னத்தொடையையும்‌ 
பரிசுத்தப்படுத்துவாயாக. 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யாத்‌ 29:28. அது ஏறெடுத்துப்‌ 
படைக்கிற படைப்பான தினால்‌, 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ பலி. 
யிடுகிறவைகவில்‌ அவைகளே நித்திய 
கட்டனையாக ஆரோனையும்‌ அவன்‌ 
குமாரரையும்‌ சேர்வதாக; இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ கர்த்தருடைய சத்திதானத்தில்‌ 
ஏறெடுத்துப்‌ படைக்கிற சமாதானபலி. 
கனில்‌ அவைகளே ஏறெடுத்துப்‌ 
படைக்கும்‌ படைப்பாயிருக்கவேண்டும்‌. 


யாத்‌ 2929. ஆரோனின்‌ பரிசுத்த: 
வஸ்திரங்கள்‌, அவனுக்குப்பின்‌, 
அவனுடைய  குமாரரைச்‌. சேரும்‌; 
அவர்கள்‌ அவைகளை: 
உடுத்திக்கொண்டு, 
அபிஷேகம்பண்ணப்பட்டுப்‌ 
யிரதிஷ்டையாக்கப்படுவார்கள்‌. 


யாத்‌ 29:30. அவனுடைய குமாரரில்‌ 
அவன்‌ பட்டத்திற்கு வருகிற ஆசாரியன்‌ 
பரிசுத்த ஸ்தலத்தில்‌ ஆராதனை 
செய்வதற்கு ஆசரிப்புக்‌ கூடாரத்தில்‌ 
பிரவேசிக்கும்போது, அவைகளை 
ஏழுநான்மட்டும்‌ உடுத்திக்‌ 
கொள்ளக்கடவன்‌.. 


யாத்‌ 29:31. பிரதிஷ்டையின்‌ 
ஆட்டுக்கடாவைக்‌ கொண்டுவந்து, 
அதின்‌ மாம்சத்தைப்‌ பரிசுத்த இடத்தில்‌ 
வேவிப்பாயாக. 


யாத்‌ 29:32, அந்த ஆட்டுக்கடாவின்‌ 
மாம்ச த்தையும்‌, கூடையிலிருக்கிற 
அப்பத்தையும்‌, ஆரோனும்‌ அவன்‌ 
குமாரரும்‌ ஆசரிப்புக்‌ கூடாரத்தின்‌ 
வாசலிலே புசிக்கக்கடவர்கள்‌.. 


யாத்‌ 29:28. 
பிரதிஷ்டைபண்ணிப்‌ 
பரிசுத்தப்படுத்தூம்‌. 
அவைகளால்‌ பாவதிவிர்த்தி. 
செய்யப்பட்டபடியால்‌, அவைகளை 
அவர்கள்‌: புசிக்கக்கடவர்கள்‌; 
அவைகளைப்‌ 
அவைகள்‌ 


அவர்களைப்‌ 


பொருட்டு, 





ழ்‌ நள 
யாய 


எரே 39:18. Ej 
போய்‌, எத்தியோப்பியனாகிய 
எபெத்மெலேக்குக்குச்‌ சொல்ல்‌ 
வேண்டியது என்னவென்றால்‌, இதோ, 
என்னுடைய வார்த்தைகளை இந்த 
நகரத்தின்மேல்‌ நன்மையாக அல்ல, 
'திமையாகவே வரப்பண்ணுவேன்‌; 
அவைகள்‌ அத்நானிலே உன்‌ 
கண்களுக்கு முன்பாக நிறைவேறும்‌: 
என்று இஸ்ரவேலின்‌ தேவனாகிய 
சேனைகளின்‌ கர்த்தர்சொல்லுகிறார்‌. 


எரே 8917. ஆனால்‌ அத்நானிலே. 
உன்னைத்தப்புவிப்பேன்‌ என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌ தீ பயப்படுகிற 
மனுஷபின்‌ கையிலே. 
ஒப்புக்கொடுக்கப்படுவதில்லை. 


எரே 8918. உன்னை திச்சுயமாக 
விடுவிப்பேன்‌, ந 
இரையாவதில்லை; 

நம்பின படியினால்‌ 

உனக்குக்‌ கிடைத்த 
பொருனைய்போல 

கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ என்றார்‌. 


எரேமியாவக்கு 


செய்த உதவிகளை கர்த்தர்‌ நினைவுகூர்ந்து, 
அலனை  ஆசிர்வதிக்கிறார்‌. தீர்க்கதரிசி 
என்னும்‌ நாமத்தினிமித்தம்‌, எபெத்மெலேக்‌ 
எரேமியா தீர்க்கதரிசிக்கு உதவி செய்தான்‌. 
கர்த்தர்‌ தீர்க்கதரிசிக்குரிய வெகுமதிகளை: 
எபெத்மெலேக்குக்கு கொடுக்கிறார்‌ 


“இதோ, என்னுடைய வார்த்தைகளை 
இந்த நகரத்தின்மேல்‌ நன்மையாக அல்ல, 
தீமையாகவே வரப்பண்ணுவேன்‌: அவைகள்‌ 
அந்நாளிலே உன்‌ கண்களுக்கு முன்பாக 
நிறைவேறும்‌” (எரே 39:16) என்று 
இஸ்ரவேலின்‌ தேவனாகிய சேனைகளின்‌ 


கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆனால்‌ 
உன்னைத்தப்புவிப்பேன்‌ 
சொல்லுகிறார்‌: நீ பயப்படுகிற மனுஷரின்‌ 
கையிலே ஒப்புக்கொடுக்கப்படுவதில்லை. 
உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன்‌, நீ 
பட்டயத்துக்கு இரையாவதில்லை; நீ என்னை 
நம்பினபடியினால்‌ உன்‌ பிராணன்‌ உனக்குக்‌ 
கிடைத்தகொள்ளைப்பொருளைப்போல 
391778) என்று கர்த்தர்‌ 


அந்நாளிலே. 
என்று கர்த்தர்‌ 


எருசலேமுக்கு விரோதமாக 
தீர்க்கதரிசனம்‌ நிறைவேறும்‌. 
எபெத்மெலேக்‌ எரேமியாவுக்கு நன்மை 
செய்ததினியித்தம்‌, கர்த்தர்‌ அவனை 
தப்புவிக்கிறார்‌ எருசலேம்‌ 
எபெத்மெலேக்‌ எருசலேம்‌ 

நகரத்தோடு சேர்ந்து அழிந்துபோகமாட்டான்‌. 
கர்த்தர்‌ அவனைத்‌ தப்புவிப்பார்‌. அவனை 
கல்தேயரின்‌ கையில்‌ ஒப்புக்கொடுக்கமாட்டார்‌ 


கர்த்தர்‌ 
சொன்ன 


உளையான 
எடுப்பதற்கு 
காரணமாயிருந்தார்‌. 
எருசவேயின்‌ அழிவிலிருந்து 
எபெற்மெலேக்கை விலக்‌ 
காத்துக்கொள்கிறார்‌. ஏெத்மெலேக்‌ 
கர்த்தரை நம்புகிறான்‌. இதனால்‌ அவனுடைய 
பிராணனுக்கு சேதமுண்டாகாது. அவனுடைய 
பிராணன்‌ அவனுக்கு கிடைத்த 
கொள்ளைபொருள்‌ போலிருக்கும்‌. 
எபெற்மெலேக்‌ கர்த்தரை 
நம்பினான்‌. மனுஷருக்கு பயப்படவில்லை. 
கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள்‌ மனுஷருக்கு 
பயப்படமாட்டார்கள்‌. எபெத்மெலேக்கிடம்‌ நல்ல 
சபாவங்கள்‌ உள்ளது. அவன்‌ கர்த்தரை 


கர்த்தருக்கு 
கர்த்தருக்கு 
கர்த்தர்‌ 
பட்டயத்திற்கு 
பாதுகாக்கிறார்‌. கர்த்தரை 
ஒருபோதும்‌ 
வெட்கப்பட்டுப்போவதில்லை. 





f= a 
TT 


பாபிலோன்‌ ராஜா யூதர்களை 
சிறைப்பிடித்து தன்‌ தேசத்திற்கு கொண்டு 
போனான்‌. ஒன்றுமில்லாத. ஏழைகளில்‌ 
சிலரை யூதாதேசத்திலேயே விட்டுவிட்டான்‌. 
யூதா தேசத்தில்‌ தங்கிமிருக்கிற யூதர்கள்‌ 
கர்த்தருக்கு முன்பாக தங்களைத்‌ 
தாழ்த்தவில்லை. அவர்களுடைய இருதயம்‌ 
புதுப்பிக்கப்படவில்லை. அவர்கள்‌ கர்த்தருக்கு 
விரோதமாய்ப்‌ பாவம்‌ செய்கிறார்கள்‌ 


எரேமியாவை 

எரேமியா 

சேர்ந்துகொள்கிறார்‌ 

கல்நேயர்கள்‌ 

ஈகம்‌ யூதாவின்‌ பட்டணங்களின்‌ 

மீதும்‌ யுத்தம்பண்ணியபோது, 

யூதாதேசத்திலிருந்த யூதர்களில்‌ அநேகர்‌ 

அந்நிய தேசங்களுக்கு சிதறிப்போனார்கள்‌. 

பாபிலோன்‌ ராஜா கெதலியாவை 

யூதாதேசத்திற்கு அதிகாரியாய்‌. 

வைத்திருக்கிறான்‌ என்பதை சிதறிப்போன 

யூதர்கள்‌ கேள்விப்பட்டு, தங்கள்‌ தேசத்திற்கு 
திரும்பி வருகிறார்கள்‌ (எரே 40:7-12). 


இஸ்மவேல்‌ என்பவன்‌ கெதலியாவக்கு 
விரோதமாக சதிஆலோசனைபண்ணுகிறான்‌ 
(எரே 40:13-16). 


எரேமியாவும்‌ கெதலியாவும்‌ 
எரே 40:1-6 


எரே 4031. பாபிலோனுக்குக்‌ 
கொண்டுபோகும்படி. எருசலேமிலும்‌ 
மூதாவிலும்‌ சிறைகளாய்ப்‌ 
பீடித்துவைக்கப்பட்ட ஜனங்களுக்குள்‌ 
விலங்கிடப்பட்டிருத்த எரேமியாவைக்‌ 
காவற்‌ சேனாதியதியாகிய 
நேபுசராதான்‌ விடுதலையாக்கி 
ராமாவிலிருந்து அனுப்பிவிட்ட 
பின்பு, எரேமியாவுக்குக்‌ கர்த்தரால்‌ 
உண்டான வசனம்‌: 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QODNENS 
PUBLISHERS 


எரே ௧02. காவற்சேனாதிபதி 
எரேமியாவை அழைப்பித்து, அவனை 
நோக்கி: உன்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
இத்த ஸ்தலத்துக்கு Shh தீங்கு. 


சொன்னபடியே 

ைனனிவுமிகுககிதாக்‌ 

கர்த்தருக்கு விரோதமாய்ப்‌ 

அவருடைய 

செவிகொடாமற்‌ 

போனீர்கள்‌; ஆகையால்‌ உங்களுக்கு 
இத்தக்‌ காரியம்‌ வத்தது. 


எரே 40:4. இப்போதும்‌, இதோ, உன்‌ 
கைகளிலிடப்பட்ட விலங்குகளை இன்று 
நீக்கிப்‌ போட்டேன்‌; என்னோடே. 
கூடப்‌ பாபிலோனுக்கு வர உனக்கு 
நன்மையாய்த்‌ தோன்றினால்‌ வா, நான்‌ 
உன்னைப்‌. யத்திரமாய்ப்‌ 
பார்த்துக்கொள்வேள்‌; என்னோடே. 
கூடப்‌ பாபிலோனுக்கு வர உனக்கு 
நன்றாய்த்‌ தோன்றாவிட்டால்‌, 
இருக்கட்டும்‌ இதோ, தேசமெல்லாம்‌ 
உனக்கு முன்பாக இருக்கிறது, 
எவ்விடத்துக்குப்போக உனக்கு. 
நன்மையும்‌ செவ்வையுமாய்க்‌ 
காண்கிறதோ  அவ்விடத்தூக்குப்போ 
என்றான்‌. 


எரே ௧௦:5. அவன்‌ இன்னும்‌ 
போகாமலிருக்கும்போது, அவன்‌ 
இவனை நோக்கி: நீ பாபிலோன்‌ ராஜா 
மூதா பட்டணங்களின்மேல்‌ அதிகாரி 
யாக வைத்த சாப்பானுடைய 
குமாரனாகிய அகிக்காமின்‌ 
மகனான  கெதலியாவினிடத்துக்குத்‌ 
திரும்பிப்போய்‌, அவனோடே, 
ஜனங்களுக்குன்னே. தங்கியிரு; 
இல்லாவிட்டால்‌, எவ்விடத்துக்குப்‌ போக. 
உனக்குச்‌. செவ்வையாய்த்‌. 
தோன்றுகிறதோ, அவ்விடத்துக்குப்‌ போ 
என்று சொல்லி, காவற்சேனாதியதி. 
அவனுக்கு வழிச்செலவையும்‌ 
வெகுமதியையும்‌ கொடுத்து அவனை 
அனுப்பிவிட்டான்‌. 


எரே 408. அப்படியே எரேமியா 
மிண்பாவுக்கு அகிக்காமின்‌ குமாரனாகிய 
கெதலியாவினிடத்தில்‌ போய்‌, 
தேசத்தில்‌ மீதியான ஜனங்களுக்கு. 
அவனோடே தங்கியிருந்தான்‌.. 





i= FTE 
TT 


எரேமியா 
முற்றத்திலிருந்தார்‌. அவரை 
பிரபுக்கள்‌ 


காவற்சாலையின்‌ 
யூதாராஜாவின்‌ 
விடுதலைபண்ணி 
கெதலியாவினிடத்திற்கு ஒப்புவித்தார்கள்‌ 
(எரே 391374)... இதன்‌ பின்பு எரேமியா 
எருசலேம்‌ நகரத்தில்‌ ஜனங்கள்‌ மத்தியில்‌: 
போக்கும்‌. வரத்துமாயிருக்கிறார்‌. 
எருசலேமிலிருக்கிற யூதர்களை கட்டி 
சிறைப்பிடித்து, பாபிலோனுக்கு 
கொண்டுவருமாறு, ல்‌ ன 
சேனையிலுள்ள அதிகாரிகளுக்கு கட்டளை 
கொடுக்கப்படுகிறது. சிறிய அதிகாரிகளுக்கு 
எரேமியாவைப்பற்றி தெரியாது. 


பாபிலோன்‌ ராஜாவாகிய 
நேபுகாத்நேச்சார்‌ எரேமியாவுக்கு ஒரு 
பொல்லாப்பும்‌ செய்யக்கூடாது என்றும்‌, 
பத்திரமாய்ப்‌ பார்த்துக்கொள்ள 
என்றும்‌ தன்னுடைய 
சேனாதிபதிகளுக்கும்‌ பிரபுக்களுக்கும்‌ 
கட்டளை கொடுத்திருக்கிறார்‌ (எரே 391112) 
பாபிலோன்‌ ராஜாவின்‌ கட்டளையை 
கல்தேயருடைய  சேனையிலுள்ள சிறிய 
அதிகாரிகள்‌ அறிந்திருக்கவில்லை. அவர்கள்‌ 
எருசலேமிலுள்ள யூதர்களை சிறைகளாகப்‌ 
பிடித்து விலங்கிட்டபோது, எரேமியாவையும்‌ 
சிறைப்பிடித்து 
விலங்கிடுகிறார்கள்‌ 


பாபிலோனுக்குக்‌  கொண்டுபோகும்படி 
எருசலேமிலும்‌... பூதானிலும்‌ சிறைகள்‌ 
பிடித்துவைக்கப்பட்ட ஜனங்களுக்குள்‌ 
எரேமியாவும்‌ விலங்கிடப்பட்டிருக்கிறார்‌ 
(எரே 40:1). எரேமியாவை மற்ற 
யூதர்களோடு ராமாவுக்கு அழைத்துப்‌ 
போகிறார்கள்‌. சிறைகளாகப்‌ பிடிக்கப்பட்டவர்‌ 
மத்தியில்‌ எரேமியாவும்‌ இருப்பதை 
காவற்சேனாபதியாகிய நேபுசராதான்‌ கண்டு 
பிடித்து. எரேமியாவை  விடுதலையாக்கி,. 
ராமாவிலிருந்து அனுப்பிவிடுகிறார்‌. 


காவற்சேனாதிபதி எரேமியாவை 

கர்த்தருடைய உண்மையான தீர்க்கதரிசியாக 

கர்த்தர்‌ யூதாவின்‌ 

அநேக  எச்சரிப்புகளைச்‌ 

ஆனால்‌ அவர்களோ 

கர்த்தருடைய எச்சரிப்பின்‌ வார்த்தைகளுக்கு 

செவிகொடுக்கவில்லை. 

யூதாவின்‌ மனுஷர்மேலும்‌, 


என்று 


காவற்சேனாதிபதி சொல்லுகிறான்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


'காவற்சேனாதிபதி எரேமியாவை 
அழைப்பித்து, அவனை நோக்கி: உன்‌ 
தேவனாகிய கர்த்தர்‌ இந்த ஸ்தலத்துக்கு 
இந்தத்‌ தீங்கு வருமென்று சொல்லியிருந்தார்‌. 
தாம்‌ சொன்னபடியே கர்த்தர்‌ வரப்பண்ணியு 
மிருக்கிறார்‌; நீங்கள்‌ கர்த்தருக்கு. 
விரோதமாய்ப்‌ பாவஞ்செய்து, அவருடைய 
சத்தத்துக்குச்‌ செவிகொடாமற்போனீர்கள்‌:: 
ஆகையால்‌ உங்களுக்கு இந்தக்‌ காரியம்‌ 
வந்தது” (எரே 40:2,3)என்று சொல்லுகிறான்‌. 


காவற்சேனாதிபதி எரேமியாவை 
நோக்கி இந்த வார்த்தைகளை விசேஷமாய்ச்‌ 
சொன்னாலும்‌, தனக்கு முன்னால்‌ 
சிறைகளாக விலங்கிடப்பட்டு பிடித்து 
வைக்கப்பட்டிருக்கிற யூதர்கள்‌ 
எல்லோருக்கும்‌ பொதுவாக சொல்லுகிறான்‌. 
யூதர்கள்‌ கர்த்தருக்கு விரோதமாய்ப்‌ பாவம்‌ 
அவருடைய சத்தத்திற்கு. 
போனபடியினால்‌, 
அவர்களுக்கு இந்த தீங்கு உண்டாயிற்று 
என்று கல்தேயருடைய காவற்சேனாதிபதி 
சொல்லுகிறான்‌. 


இஸ்ரவேலின்‌ பிரபுக்களுக்கு 

தம்முடைய தீர்க்கதரிசிகள்‌ மூலமாய்‌ 
த்தியத்தைச்‌ சொன்னார்‌. 
யூதாவின்‌ 


கர்த்தர்‌ 


புரிந்துகொள்ளவுமில்லை. 
'காவற்சேனாதிபதி 
புறஜாதியானாகயிருந்தாலும்‌, அவனுக்கு 
கர்த்தருடைய சித்தமும்‌, அவருடைய 
திட்டமும்‌ தெரிந்திருக்கிறது. இஸ்ரவேலின்‌ 
காணியாட்சிக்குப்‌ புறம்பானவன்‌, 
கர்த்தருடைய ஊழியக்காரன்‌ போல 
பேசுகிறான்‌. 


காவற்சேனாதிபதி 
விடுதலை பண்ணுகிறான்‌. 
தடவையாக எரேமியா விடுவிக்‌: 
எரேமியா தன்னோடே கூட 
வர விரும்பினால்‌ வரலாம்‌ 
காவற்சேனாதிபதி அவரை 
அழைக்கிறான்‌. 


எரேமியாவை 
pd 
க்கப்படுகிறார்‌ 
பாபிலோனுக்கு, 
என்றும்‌. 
அன்போடு 





f= FTE 
TT 


பாபிலோனுக்கு வர உனக்கு நன்மையாய்த்‌ 
தோன்றினால்‌ வா, நான்‌ உன்னைப்‌ 
பத்திரமாய்ப்‌ பார்த்துக்கொள்வேன்‌; 
என்னோடேகூடப்‌ பாபிலோனுக்கு வர 
உனக்கு நன்றாய்த்‌ தோன்றாவிட்டால்‌, 
இருக்கட்டும்‌; இதோ, தேசமெல்லாம்‌ உனக்கு 
முன்பாக இருக்கிறது. எவ்விடத்துக்குப்போக 
உனக்கு நன்மையும்‌ செல்வையுமாய்க்‌ 
காண்கிறதோ அவ்விடத்துக்குப்போ" (எரே. 
40:4) என்று காவற்சேனாதிபதி 
எரேமியாவிடம்‌ சொல்லுகிறான்‌. 
பாபிலோன்‌ ராஜாவாகிய 
நேபுகாத்நேச்சார்‌ சாப்பானுடைய 
குமாரனாகிய அதிக்காமின்‌ மகனான 
கெதலியாவை யூதா பட்டணங்களின்மேல்‌ 
அதிகாரியாக வைத்திருக்கிறான்‌. எரேமியா 
காவற்சேனாதிபதியோடு பாபிலோனுக்கு 
போசு விரும்பலில்லையென்றால்‌, அவர்‌ 
கெதலியாவோடு தங்கிமிருக்கலாம்‌ என்றும்‌ 
காவற்சேனாதிபதி சொல்லுகிறான்‌. 


காவற்சேனாதிபதி எரேமியாவை 
நோக்கி, “நீ பாபிலோன்‌ ராஜா யூதா 
பட்டணங்களின்மேல்‌ அதிகாரியாக வைத்த 
சாப்பானுடைய குமாரனாகிய அகிக்காமின்‌ 
செதலியாவினிடத்தக்குத்‌ 
ப்போய்‌ அவனோடே 
ஜனங்களுக்குள்ளே ங்கியிரு; 
இல்லாவிட்டால்‌, எல்விடத்துக்குப்‌ 
உனக்குச்‌ செல்வையாய்த்‌ தோன்றுகி| 
அல்விடத்துக்குப்‌ போ" (எரே 40:5) 
சொல்லுகிறான்‌. 


காவற்சேனாதிபதி எரேமியாவுக்கு. 
வழிச்செலவையும்‌ வெகுமதியையும்‌ கொடுத்து 


போக. 


றதோ, 


என்று 


பாபிலோன்‌ நேசத்திற்க போனவன்‌. அங்கே 
பாபிலோன்‌. ராஜாவுக்கு. 
உண்மையுள்ளவனாகமிருந்தான்‌. பாபிலோன்‌ 
தேசத்து சட்டங்களுக்கு கீழ்ப்படிந்து 
ஜீவித்தான்‌. இதனால்‌ பாபிலோன்‌ 
ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார்‌, 
கெதலியாவை யூதாவின்‌ பட்டணங்களுக்கு 
அதிகாரியாக வைத்தான்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


எரேமியாவைக்‌ கூப்பிடுகிறார்‌. 
எரேமியாவோ தீர்மானம்பண்ண முடியாமல்‌: 
யோசித்துக்கொண்டிருக்கிறார்‌. பாபிலோன்‌ 
தேசத்திற்குப்‌ போவதா அல்லது. 
கெதலியாவோடு யூதாதேசத்திலிருப்பதா 
என்று சிந்தித்துக்கொண்டிருக்கிறார்‌. 
எரேமியா 
தீர்மானம்பண்ணினாலும்‌, சேனாதிபதியாக 
நேபுசராதான்‌ அவருக்கு ஆதரவாயிருப்பான்‌. 
எரேமியாதான்‌  தீர்மானம்பண்ணவேண்டும்‌. 
எரேமியாவோ பாபிலோன்‌ தேரத்திற்குப்‌ 
போவதற்குப்‌ பதிலாக, யூதாதேசத்தில்‌: 
கெதலியாவோடு கூடமிருந்து, அங்குள்ள 
ஜனங்களுக்கு கர்த்தருடைய ஊழியத்தை 
செய்யவேண்டும்‌ என்று தீர்மானிக்கிறார்‌. 
காவற்சேனாதிபதிய 
எரேமியாவுக்கு 
வெகுமதியையும்‌ 
அனுப்புகிறார்‌. 
அன்பளிப்புக்களை 
நேபுசராதானுடைய 


எரேமியா 
ர்‌. கெதலியா மிஸ்பாவிலிருக்கிறான்‌. 
மிஸ்பாவிலுள்ள 
கெதலியாவினிடத்திற்குப்போய்‌, அங்கே 
தேசத்தில்‌ மீதியான ஜனங்களுக்குள்‌ 
தங்கியிருக்கிறார்‌ (எரே 40:6). 


எரேமியா 


கிய நேபுசராதான்‌ 
வழிச்செலவையும்‌ 
கொடுத்து அவரை 
எரேமியாவும்‌ அவருடைய 
ஏற்றுக்கொள்கிறார்‌. 
லோசனையின்படி 
ஈலினிடத்திற்குப்‌ 


சுகவாழ்வை 
இஸ்ரவேல்‌ 
இருக்கிறது. 
பிரபுக்களும்‌ 
நேசத்தின்மீது 
அவர்கள்‌ 
நாடினார்கள்‌. 


தன்னுடைய 

நாடவில்லை. அவருக்கு 

தேசத்தின்மீது பிரியம்‌ 

யூதாவின்‌ ராஜாக்களும்‌, 
ஸ்ரவேல்‌ 


பிரியமில்லாதிருந்தார்கள்‌. 


ராஜாவோடும்‌, அவனுடைய பிரபுக்களோடும்‌ 
பரிசுத்தமில்லாத பாபிலோன்‌ தேசத்தில்‌ 
ஆடம்பரமாய்‌ ஜீவிப்பதைவிட, கர்த்தருடைய 
பரிசுத்த தேசமாகிய இஸ்ரவேல்‌ தேசத்தில்‌, 
கைவிடப்பட்டிருக்கிற ஏழைகளோடு 
தங்கியிருந்து. யூதர்களோடு பாடுகளை 
அனுபவிப்பதையே தெரிந்துகொள்கிறார்‌. 





i FTE 
TT 
சிதறிப்போன யூதர்கள்‌ 
எரே 40:7-12 


எரே 4027. பாபிலோன்‌ 
அகிக்காமின்‌ குமாரனாகிய 
யாவை தேசத்தின்‌ 
அதிகாரியாக்கினான்‌. 
பாபிலோனுக்குச்‌. 
கொண்டுபோகப்பட்டிராத 
ஏழைகளான 
ஸ்திரீகளையும்‌ 
அவனுடைய 
ஒப்புவித்தான்‌ என்றும்‌, 
ருக்கிற இராணுவச்‌ சேர்வைக்காரர்‌ 
அனைவரும்‌ அவர்களுடைய மனுஷரும்‌ 
கேட்டபோது, 


ராஜா 
கெதலி 
மேல்‌. 
என்றும்‌, 
சிறைகனாகக்‌ 


எரே 40:8, அவர்கள்‌ மிஸ்பாவுக்குக்‌ 
கெதலியாவினிடத்தில்‌ வந்தார்கள்‌; 
யாரெனில்‌, 
நெத்தானியாவின்குமாரனாகிய 
இஸ்மவேலும்‌, கரேயாவின்‌ குமாரராகிய 
யோகனானும்‌, யோனத்தானும்‌, தன்‌ 
கூமேத்தின்‌ குமாரனாகிய செராயாவும்‌, 
நெத்தோபாத்தியனாகிய ஏப்பாமின்‌. 
குமாரரும்‌, மாகாத்தியணான. 
வனுடைய குமாரனாகிய 
யச ணியாவும்‌ ஆகிய இவர்களும்‌. 
இவர்களைச்‌ சேர்ந்தவர்களுமே.. 


எரே 40:9. அப்பொழுது சாப்பானுடைய 
குமாரனாகிய  அகிக்காமின்‌ மகன்‌ 
கெதலியா அவர்களையும்‌ அவர்கள்‌ 
மனுஷரையும்‌ நோக்கி: நீங்கள்‌. 
கல்தேயரைச்‌. சேவிக்கப்‌ 
பயப்படவேண்டாம்‌, நீங்கள்‌ தேசத்திலி 
ருந்து பாபிலோன்‌ ராஜாவைச்‌. 
சேவியுங்கன்‌; அப்பொழுது உங்களுக்கு 
நன்மையுண்டாகும்‌. 


எரே 40:10. நாணோவெனில்‌, இதோ, 
நம்மிடத்திலே வருகிற கல்தேயரிடத்தில்‌ 
சேவிக்கும்படி. மிஸ்பாவிலே. 
குடிமிருக்கிறேன்‌; நீங்களோ போய்‌, 
திராட்சரச த்தையும்‌ பழங்களையும்‌ 
எண்ணெயையும்‌ சேர்த்து, உங்கள்‌ 
பாண்டங்களில்‌ வைத்து, உங்கள்‌ 
வசமாயிருக்கிற ஊர்களில்‌ 
குடியிருங்கள்‌ என்று ஆணையிட்டுச்‌. 
சொன்னான்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எரே 40:11. மோவாபிதூம்‌ அம்மோன்‌ 
புத்திரரிடத்திலும்‌ 

சகல்‌ தேசங்களிலும்‌ 

மூதரும்‌, பாபிலோன்‌ ராஜா யூ; 
சிலர்‌ மீதியாமிருக்கக்‌ கட்டனையிட்டா 
னென்னும்‌, சாப்பானுடைய 
குமாரனாகிய அகிக்காமின்‌ மகணான 
கெதலியாவை அவர்கள்‌: மேல்‌. 
அதிகாரியாக்கினானென்றும்‌, 
கேட்டபோது, 


4002. எல்லா யூதரும்‌ 

துரத்துண்ட எல்லா 
இடங்களிலுமிருந்து, யூதாதேசத்தில்‌ 
கெதலியாவினிடத்தில்‌  மிஸ்பாவுக்கு 
வந்து, திராட்சரசத்தையும்‌ 
பழங்களையும்‌ மிகுதியாய்ச்‌ சேர்த்து 
வைத்தார்கள்‌. 


பாபிலோன்‌ 
சிறைப்பிடித்து 
போகிறான்‌. 
மிருக்கிறவர்களை 
விட்டுவிடுகிறான்‌. கெதலியாவை யூதாவின்‌ 
பட்டணங்களுக்கு அதிகாரியாக வைக்கிறான்‌. 
யூதா தேசத்தில்‌ தங்கியிருக்கிற 
யூதர்களுக்கு சமாதானமும்‌ ஆறுதலும்‌ 
உண்டாயிற்று. அவர்களுடைய காலம்‌ 
பிரகாசமாயிருந்தது. பல வருஷங்களுக்கு 
மூநாதேசத்தில்‌ ப்பம்‌ ஒன்றும்‌ 
உண்டாகவில்லை. 
பயங்கரங்களும்‌ ஏற்படவில்லை. 


ராஜா 
பாபிலோனுக்கு, 


யூதர்களைச்‌ 
கொண்டு 


கர்த்தருடைய பாதுகாப்பும்‌ பராமரிப்பும்‌ 
பூதாதேசத்தில்‌ தங்கியிருக்கிற ந 

கிடைத்தது. அவர்கள்‌ 
நம்பி ஜீவித்தார்கள்‌. ித்துபபோன்ங்கள்‌ 
உமிரோடு எழும்பினதுபோல, அவர்களுக்கு 
புதிய ஜீவன்‌ கிடைத்திருக்கிறது. 
அவர்கள்‌ கர்த்தருக்கு நன்றியுள்ளவர்களாக 
ஜீவிக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
கர்த்தருக்கு பிரியமுள்ளவர்களாயும்‌, 
பிரயோஜனமுள்ளவர்களாயும்‌ இருக்கிறார்கள்‌. 
பாபிலோன்‌. அகிக்காமின்‌ 
குமாரனாகிய கெதலியாவை 
யூதாதேசத்தின்மேல்‌ அதிகாரியாக்கினான்‌. 
இவன்‌ சாப்பானுடைய பேரன்‌. சாப்பான்‌ 
ன்‌ பிரபுக்களில்‌ ஒருவன்‌. 
தகப்பனாகிய அதிக்காம்‌, 
எரேமியாவுக்கு 


ராஜா 





f= FTE 
TT 


ஆகிலும்‌ எரேமியாவைக்‌ கொல்ல. 
ஜனங்களின்‌ கையில்‌ ஒப்புக்கொடாதபடி, 
சாப்பானுடைய குமாரனாகிய அகீக்காம்‌. 
அவனுக்குச்‌ சகாயமாயிருந்தான்‌” 
(எரே 26:24). 


அகிக்காம்‌. ள்ளவன்‌. நீடிய 
பொறுமையுள்ளவன்‌. க்காமைப்போலவே 
அவனுடைய குமாரனாகிய  கெதலியாவும்‌ 
பூதாதேசத்தாறை ஞானத்தோடும்‌, பொறுமை 
ஈடும்‌ ஆட்சிசெய்கிறான்‌. யூதாதேசத்தில்‌ 
ஒரு சில யூதர்கள்‌ மாத்திரமே 
மீதமாயிருந்தாலும்‌,  அவர்களெல்லோருமே: 
கெதலியாவின்‌ ஆட்சிக்காலத்தில்‌ மிகுந்த 
சந்தோஷத்தோடிருக்கிறார்கள்‌. 


ஞான 


பாபிலோன்‌ 
குமாரனாகிய 
பட்டணங்கள்மேல்‌ 
வைத்திருக்கிறான்‌ என்பதை, 
தேசங்களுக்கு... சிதறிப்போன யூதர்கள்‌ 
கேள்விப்படுகிறார்கள்‌. 
மிஸ்பாவிலிருக்கிறான்‌. 

யூதர்களும்‌ மிஸ்பாவுக்கு 

வினிடத்தில்‌ வருகிறார்கள்‌. 

ஆளுகைக்கு கி 
கெதலியாவின்‌ 

கொள்கிறார்கள்‌. 


| குல்தேயர்கள்‌ யூதாதேசத்தின்மீது 
யுத்தம்பண்ணியபோது, யூதாதேசத்திலே 
பிரபலமான ஜனங்களில்‌ அநேகர்‌ 
கல்தேயரைவிட்டு தப்பித்து ஒடிப்போனார்கள்‌. 


ராஜா 


மிஸ்பாவுக்கு வந்து, 
ஆளுகைக்கு தங்களை கீழ்ப்படுத்துகிறார்கள்‌. 
அவர்களின்‌ பெயர்கள்‌ இந்த வசனத்தில்‌: 
சொல்லப்பட்டிருக்கிறது. 

“அவர்கள்‌ மிஸ்பாவுக்குக்‌ 
கெதலியாவினிடத்தில்‌ வந்தார்கள்‌; 
யாரெனில்‌,  நெத்தானியாவின்குமாரனாகிய 

ம்‌, கரேயாவின்‌ குமாரராகிய 
'யோனத்தானும்‌, தன்‌ 
குமாரனாகிய செராயாவும்‌, 
நெத்தோபாத்தியனாகிய ஏப்பாயின்‌ 
குமாரரும்‌, மாகாத்தியனான ஒருவனுடைய 
குமாரனாகிய யெசனியாவும்‌ ஆகிய 
இவர்களும்‌ இவர்களைச்‌ சேர்ந்தவர்களுமே” 
(எரே 40:8) 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இவர்கள்‌ எல்லோருமே யூதாதேசத்தில்‌ 
பிரபல்யமானவர்கள்‌. அவர்கள்‌ தங்கள்‌ 
வேலைக்காரரோடும்‌, தங்கள்‌ சேனைவீரர்க 
ளோடும்‌ கெதலியா வினிடத்திற்கு திரும்பி 
வருகிறார்கள்‌. பாபிலோன்‌ ராஜாவாகிய 
நேபுகாத்நேச்சார்‌ கெதலியாவின்மீது நல்ல 
எண்ணம்‌ வைத்திருக்கிறான்‌. கெதலியாவின்‌ 
ஆட்சிக்காலத்தில்‌, யூதாதேசத்திற்கு திரும்பி 
வருகிற யூதர்களின்‌. எண்ணிக்கை 
அதிகரிக்கிறது." யூதாதேசத்தின்‌ ஜனத்‌ 
தொகையும்‌ வேகமாக வளர்ச்சி பெறுகிறது. 
பாபிலோன்‌ ராஜா அதைப்‌ பார்த்து 
பொறாமைப்படவில்லை. 'கெதலியாவின்‌ 
ஆட்சியை பார்த்து சந்தோஷப்படுகிறான்‌. 


கல்தேயர்கள்‌ 
முற்றிக்கைப்போட்டபோது,  யூதாதேசத்தில்‌ 
ஏழைகளாகயிருந்தவர்கள்‌ மோவாப்‌ 
தேசத்திற்கும்‌. அம்மோன்‌ தேசத்திற்கும்‌, 
ஏதோம்‌ தேசத்திற்கும்‌ சிதறிப்போனார்கள்‌. 
அவர்கள்‌ அந்நிய தேசத்திலே இருந்தாலும்‌, 
தங்கள்‌ சொந்த தேசமாகிய 
யூதாதேசத்தின்மீது, "பிரயமாயிருக்கிறார்க!்‌. 
பாபிலோன்‌ ராஜா அகிக்காமின்‌ மகனான 
கெதலியாவை யூதாவின்‌ மனுஷர்மேல்‌ மேல்‌ 
அதிகாரியாக ஆக்கினான்‌ என்று 
கேள்விப்பட்டு, சிதறிப்போன 
யூதர்களெல்லோரும்‌, யூதாதேசத்திற்கு 
திரும்பி வருகிறார்கள்‌. 


“மோவாயிலும்‌ அம்மோன்‌ 
பத்திரரிடத்திலும்‌  ஏதோமிலும்‌ சகல 
தேசங்களிலும்‌ இருக்கிற யூதரும்‌, பாபிலோன்‌ 
நாலில்‌ சிலர்‌. மீதியாமிரக்கக்‌ 
சாப்பானுடைய 


எருசலேமை 


அதிகாரியாக்கினானென்றும்‌, கேட்டபோது, 
எல்லா யூதரும்‌ தாங்கள்‌ துரத்துண்ட எல்லா 


இடங்களிலிருந்து, 
கெதலியாவினிடத்தில்‌ 
வருகிறார்கள்‌” (எரே 40:11,12). 


கெதலியா யூதாதேசத்தின்மீது 
கர்த்தருக்கு பயந்து ஆட்சிசெய்கிறான்‌. 
பாபிலோன்‌ ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார்‌ 
கெதலியாவை யூதாவின்‌ பட்டணங்களுக்கு 
வைத்திருக்கிறான்‌. 


யூதாதேசத்தில்‌ 
மிஸ்பாவுக்கு 


யூதாதேசத்தாரும்‌ கீழ்ப்பியவேண்டும்‌. 





i FTE 
TT 


கர்வ கனை 

தங்கியிருக்கிற யூதர்களுக்கும்‌, 

தேசங்களுக்கும்‌ சிதறிப்போய்‌, 

யூதாதேசத்திற்கு திரும்பி 

யூதர்களுக்கும்‌, 

ஆலோசனைகளைச்‌ 

அவர்கள்‌ கல்தேயரை 

என்றம்‌, அப்பொழுது. , அவர்கள்‌ 

எல்லோருக்கும்‌ நன்மை உண்டாகும்‌ என்றும்‌ 
ஜனங்களுக்கு ஆலோசனை 


அப்பொழுது சாப்பானுடைய 
குமாரனாகிய அக்க்காமின்‌ மகன்‌ கெதலியா 
அவர்களையும்‌ அவர்கள்‌ மனுஷரையும்‌ 
நோக்கி: “நீங்கள்‌ கல்தேயரைச்‌ சேவிக்கப்‌ 
பயப்படவேண்டாம்‌, நீங்கள்‌ ேத்தகர்து 
பாபிலோன்‌. ராஜாவைச்‌ 

அப்பொழுது உங்களுக்கு ன்பம்‌ 
(எரே 40:3) என்று சொல்லுகிறான்‌. 


தேவனுடைய பிரமாணத்தின்படி 
யூதர்கள்‌ அந்நிய  ஜாதியாரோடு 
உடன்படிக்கை பண்ணிக்கொள்ளக்கூடாது. 
ஆனாலும்‌ த்தத்‌ 
பிரகாரம்‌, 
ராஜாவை 
அவசியமாயிருக்கிறது. 
அசுத்தமானதோ அல்லது தீட்டானதோ 
அல்லது அவமானமானதோ அல்ல. யூதர்கள்‌ 
குல்நேயரை  சேவிக்கு... பயப்படக்கூடாது. 
அதனால்‌ தீயவிளைவுகள்‌ வருமோ என்று 
தயங்கக்கூடாது. 


யூதர்கள்‌... கல்தேயரை சேவித்தால்‌: 


கலகம்பண்ணக்கூடாது. 
தேசத்திற்கு 
சதிபண்ணக்கூடாது. அப்போ, 
கல்தேயரும்‌ யூதர்களுக்கு தொந்தரவு 
கொடுக்கமாட்டார்கள்‌. யூதர்கள்‌ 
தங்கள்‌ தேசத்தில்‌ சமாதானமாய்‌ 
ஜீவிக்கலாம்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கெதலியா 
நேபுகாத்நேச்சாரின்‌ 


யூதாவின்‌ ராஜாவாகிய 
கட்டளைப்‌ பிரகாரம்‌ 
செயல்படுகிறான்‌. “நானோவெனில்‌, இதோ, 
நம்மிடத்திலே வருகிற கல்தேயரிடத்தில்‌: 
சேவிக்கும்படி மிஸ்பாவிலே குடியிருக்கிறேன்‌” 
எரே 40:10) என்று கெதலியா 
சொல்லுகிறான்‌. கல்தேயர்கள்‌ 
யூதாதேசத்திற்கு வரும்போது கெதலியா 
அவர்களுக்கு கப்பம்‌ செலுத்துகிறான்‌. 
அவர்களுடைய உத்தரவுகளைப்‌ 
பெற்றுக்கொண்டு, அதற்கு கீழ்ப்படிந்து, 
யூதாதேசத்தை ஆட்சிசெய்கிறான்‌. 


யூதாதேசத்திலிருக்கிற யூதர்களுக்கு 
கெதலியா ஆசீர்வாதமான வார்த்தைகளை 
சொல்லுகிறான்‌. அவர்களை பாதுகாப்பதாக 
ஆணையிடுகிறான்‌. ய்‌ 
திராட்சரச த்தையும்‌ 
எண்ணெயையும்‌ 
பாண்டங்களில்‌ 
வசமாயிருக்கிற 
(எரே 40:10) 
யூதர்களிடத்தில்‌ 
சொல்லுகிறான்‌ 


கெதலியா யூதாவின்‌ மனுஷருக்கு 
ஆணையிட்டாலும்‌, அவர்களும்‌ தனக்கு 
ஆணையிடவேண்டும்‌ என்று கெதலியா 
எதிர்பார்க்கவில்லை. யூதர்கள்‌ தனக்கு 
உண்மையுள்ளவர்களாகயிருக்கவேண்டும்‌ 
என்பதை அவர்கள்‌ ஆணையிட்டு 
உறுதிபண்ணவேண்டும்‌ என்று கெதலியா 
கட்டாயம்‌ பண்ணவில்லை. 


யூதாதேசம்‌ முழுவதுமே இப்போது 
கல்தேயருக்கு சொந்தமானது. யூதர்கள்‌ 
ஒரு சில நிபந்தனைகளுக்கு கட்டுப்பட்டு, 
அந்த நிலங்களில்‌ குடியிருக்கலாம்‌. அங்கே 
திராட்சத்தோட்டங்களை நாட்டலாம்‌. 
திராட்சை ரசத்தையும்‌, பழங்களையும்‌ 
எண்ணெயையும்‌ சேர்த்து வைக்கலாம்‌. 
அதன்‌ மூலமாய்‌ வரும்‌ ஆசீர்வாதங்களை 
அனுபவிக்கலாம்‌. அவர்களுடைய கைகளின்‌ 
பிரயாசங்களை அனுபவிப்பதற்கு 
அவர்களுக்கு அனுமதி. 
கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும்‌ 
அவர்கள்‌ கல்தேயரை சேவிக்கவேண்டும்‌. 
என்பது பிரதான நிபந்தனை. 


த்து, 
ஊர்களில்‌  குடியிருங்கள்‌"' 
என்று கெதலியா 
ஆணையிட்டுச்‌ 





i FTE 
ETT 


யூதர்கள்‌ கெதலியாவின்‌ 
ஆலோசனைக்கு  கீழ்ப்படிகிறார்கள்‌. எல்லா 

ள்‌ தூத்துண்ட எல்லா 
யூதாதேசத்தில்‌ 
மிஸ்பாவுக்கு 
பழங்களையும்‌ 
வைக்கிறார்கள்‌ 


வந்து, திராட்சரசத்தையும்‌ 
மிகுதியாய்ச்‌ சேர்த்து 
(எரே 40:12). 


கல்தேயர்கள்‌ எருசலேமைப்‌ பிடிப்பதற்கு 
முன்பாக, நிலங்களில்‌ அறுவடை 
செய்யப்படாமலிருந்தது. இப்போது 
யூதர்கள்‌ நிலங்களில்‌ அறுவடை 
பண்ணுகிறார்கள்‌. திராட்சரச த்தையும்‌ 
திராட்சப்பழங்களையும்‌ மிகுதியாய்‌ 
சேர்க்கிறார்கள்‌. ஜனங்கள்‌ தங்கள்‌ 
பழங்களை சேர்த்து வைப்பதையும்‌ கெதலியா 
அனுமதிக்கிறார்‌. 

ஜனங்களிடத்திலிருந்து 

வரிவசூலிக்கவில்லை. 

நற்குணமுள்ளவன்‌. அவன்‌ தன்னுடைய 
சுயநலத்தை நாடவில்லை.  யூதாதேசத்தார்‌ 
சமாதானமாகவும்‌, சந்தோஷமாகவும்‌ 
இருக்கவேண்டும்‌ என்றே கெதலியா 
விரும்புகிறான்‌. யூதாமனுஷரின்‌: 
பாதுகாப்புக்காக பிரயாசப்படுகிறான்‌. 


யோகனானும்‌ இஸ்மவேலும்‌ 
எரே 40:18-16 


எரே 40:18. அப்பொழுது கரேயாவின்‌. 
குமாரனாகிய யோகனானும்‌. 
வெளியிலே. இருந்த சகல 
இராணுவச்‌ சேர்வைக்காரரும்‌ 
மிஸ்பாவுக்குக்‌ கெதலியாவினிடத்தில்‌ 
வந்து, 


எரே 40:14. உம்மைக்‌ 
கொன்றுபோடும்படிக்கு, அம்மோன்‌ 
புத்திரரின்‌ ராஜாவாகிய 
பாலிஸ்‌ என்பவன்‌, நெத்தானியாவின்‌. 
குமாரனாகிய 

அனுப்பினானென்பதை 
அறியவில்லையோ 

ஆனாலும்‌ 

குமாரனாகிய கெதலியா அவர்கள்‌ 
வார்த்தையை நம்பவில்லை. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எரே 40:15. பின்னும்‌ கரேயாவின்‌ 
குமாரனாகிய யேோகனான்‌ மிஸ்பாவிலே 
கெதலியாவோடே. இரகசியமாய்ப்‌ 
பேசி: நான்‌ போய்‌ ஒருவரும்‌ அறியாமல்‌ 
நெத்தானியாவின்‌ குமாரனாகிய 
இஸ்மலேலை வெட்டிப்போட, 
உத்தரவாகவேண்டும்‌; உம்மிடத்தில்‌ 
சேர்ந்த மூதரெல்லாரும்‌ 
சிதறுண்டுபோகவும்‌ மூதாவில்‌ 
மீத்தவர்கள்‌ அழியவும்‌ அவன்‌ உம்மைக்‌ 
 கொன்றுபோடவேண்டியதென்ன 
என்றான்‌. 


எரே 4016. ஆனாலும்‌ அகிக்காமின்‌ 
குமாரனாகிய கெதலியா கரேயாவின்‌ 
குமாரனாகிய யோகனானை நோக்கி: நீ 
இந்தக்‌ காரியத்தைச்‌ செய்யாதே; 
இஸ்மவேலின்மேல்‌ ந பொய்‌ 
சொல்லுகிறாய்‌ என்றான்‌. 


த்‌ மறுபடியும்‌ உயிர்பெற்று 
இப்போதுதான்‌ 

பாபிலோன்‌ 
கெதலியாவை 
அதிகாரியாக 
கெதலியாவின்‌. 


ஸ்தாரிக்கப்ப்டிரக்கிறது 
ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார்‌ 
யூதா பட்டணங்களின்‌ மேல்‌ 
வைத்திருக்கிறான்‌. 
ஆளுகையின்கீழ்‌, யூதாதேசத்திலே. 
இதுவரையிலும்‌ சமாதானமும்‌, ஆறுதலும்‌, 
சந்தோஷமும்‌ நிரம்பியிருந்தது. இப்போதோ 
இந்த புதிய தேசத்தில்‌ புயல்‌ போல பிரச்சனை 
வருகிறது. 


அம்மோன்‌ புத்திரரின்‌ ராஜாவாகிய 
பாலிஸ்‌ என்பவன்‌ கெதலியாவை 
வெறுக்கிறான்‌. கெதலியாலைக்‌ 
கொன்றுபோடுவதற்கு 


சதிஆலோசனைபண்ணுகிறான்‌. ஒருவேளை 


என்னும்‌ பெயர்‌ அம்மோன்‌ புத்திரரின்‌ 
ராஜாவுடைய தாயாரைக்‌ குறிக்கும்‌ என்று 
வேதபண்டிதர்கள்‌ கருத்து சொல்லுகிறார்கள்‌. 


யூதாதேசத்தில்‌ 
எண்ணிக்கை குறைவாகயிருக்கிறது. 
அவர்கள்‌ சொற்ப ஜனமாயிருக்கிறார்கள்‌. 
பாபிலோன்‌ ராஜா அவர்களுக்கு பாதுகாப்பு 
கொடுக்கிறான்‌. ல்‌ 
யூதாதேசத்திலுள்ள 
பாதுகாப்பாகயிருப்பார்கள்‌ 

எல்லோரும்‌ பொதுவாக நினைக்கிறார்கள்‌. 


யூதர்களின்‌ 





i FTE 
TT 


ஆனாலும்‌ யூதாதேசத்திற்கு சத்துருக்கள்‌ 
மூலமாய்‌ ஆபத்து வருகிறது. யூதாதேசத்தின்‌ 
பிரபுக்களுக்குள்ளே. போட்டிகளும்‌ 
பொறாமைகளும்‌ உண்டாயிற்று. எல்லோரும்‌ 
ராஜாவாகவேண்டுமென்று விரும்புகிறார்கள்‌. 
பாபிலோன்‌ ராஜா கெதலியாவை யூதாவின்‌ 
பட்டணங்களுக்கு அதிகாரியாக ஆக்கினதை 
யூதாவின்‌ பிரபுக்களில்‌ பலர்‌ விரும்பவில்லை. 
அவர்கள்‌  கெதலியாவுக்கு விரோதமாய்‌ 
சதிஆலோசனைபண்‌ ணுகிறார்கள்‌. 


பாபிலோன்‌ ராஜா யூதாவின்‌ ராஜாவை 
பாதுகாத்தாலும்‌, கெதலியாவுக்கு ஆபத்து 
சூழ்ந்திருக்கிறது. 
பிள்ளைகளாகிய நமக்கோ 
ராஜாவின்‌ பாதுகாப்பு உண்டு. 
பக்கத்திலிருக்கிறார்‌. நமக்கு விரோதமாக 
யாராலும்‌ தீங்கு செய்யமுடியாது. இந்த 
உலகத்தின்‌ மிகப்பெரிய ராஜாவாக 
யிருந்தாலும்‌, அவனால்‌ கர்த்தருடைய 
பிள்ளைகளுக்கு விரோதமாய்‌ ஒன்றும்‌ 
செய்யமுடியாது. உலகத்து ராஜாக்கள்‌ 
தங்களுடைய எல்லாவல்லமைகளையும்‌ திரட்டி 
கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக 
வந்தாலும்‌, சத்துருக்கள்‌ பெலனற்றுப்‌ 
போவார்கள்‌. கர்த்தர்‌ நம்மோடு 
கூடமிருக்கிறார்‌. அவர்‌ நமக்காக 
யுத்தம்பண்‌ ஹுவார்‌. 
அம்மோன்‌ புத்திரரின்‌ ராஜவாகிய 
பாலிஸ்‌ என்பவன்‌, கெதலியாவைக்‌ கொன்று. 
போடும்படிக்கு.நெத்தானியாவின்‌ குமாரனாகிய 
இஸ்மவேல்‌ என்பவனை அனுப்புகிறான்‌. 
பாலிஸ்‌ தன்னுடைய சதிஆலோசனைக்கு 
இஸ்மவேலை ஒரு கருவியாகப்‌ 
பயன்படுத்துகிறான்‌. கெதலியாவைக்‌ 
கொன்றுபோட்டால்‌, யூதாதேசத்திற்கு 
இஸ்மவேலை ராஜாவாக  ஆக்குவதாக, 
பாலிஸ்‌ ஒருவேளை அவனுக்கு. 
வ ்ல்வோன்‌ 
கெதலியாவை 
கெதலியா யூதாதேசத்தை 


இஸ்மவேலும்‌ 
வெறுக்கிறான்‌. 
ஆட்சிசெய்வதை இஸ்மவேல்‌ விரும்பவில்லை. 


யூதாதேசத்திற்கு வந்து, 


இஸ்மவேல்‌ 
க கீழ்ப்படிகிறவன்போல. 


தன்னைக்‌ காண்பித்துக்கொள்கிறான்‌. 
இஸ்மவேல்‌ ராஜாவம்சத்தைச்‌ 
சேர்ந்தவன்‌. பாபிலோன்‌ ராஜா 


கெதலியாவை யூதாவின்‌ பட்டணங்களுக்கு 
அதிகாரியாக வைக்கிறான்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


கெதலியாவோ தாவீதின்‌ வம்சத்தைச்‌ 
சேர்ந்தவனல்ல. இஸ்மவேல்‌ தாவீதின்‌ 
வம்சத்தைச்‌ சேர்ந்தவன்‌. இதனால்‌ 
இஸ்மவேலுக்கு கெதலியாவின்மீது 
பொறாமையும்‌ கோபமும்‌ ஏற்படுவதற்கு 
வாய்ப்புள்ளது. இஸ்மவேல்‌ கெதலியாவைக்‌ 
கொன்றுபோட சதிஆலோசனை 
பண்ணுகிறான்‌. 
கெதலியாவோடுகூட யோகனான்‌ 
என்பவன்‌ இராணுவ சேர்வைக்காரனா 
மிருக்கிறான்‌. இவன்‌ கெதலியாவின்மீது 
ம்‌, யூததேசத்தின்மீது பற்றுதலு 
இவனுக்கு இஸ்மவேலின்‌ 
சதிஆலோசனை தெரியவருகிறது. 
யோகனான்‌ கெதலியாவிடம்‌ இஸ்மவேலின்‌ 
சதிஆலோசனையைப்பற்றிச்‌ சொல்லுகிறான்‌. 
அவனோடுகூட சகல. 
இராணுவச்சேர்வைக்காரரும்‌  மிஸ்பாவுக்கு 
வந்து, இஸ்மவேலின்‌ சதிஆலோசனையைக்‌ 
குறித்து கெதலியாவுக்குச்‌ சொல்லுகிறார்கள்‌. 
ஆனால்‌ கெதலியா அவர்கள்‌ வார்த்தையை 
நம்பவில்லை. 
யோகனான்‌ கெதலியாவிடம்‌. 
இரகசியமாய்ப்‌ பேசுகிறான்‌. “நான்‌ போய்‌ 
ஒருவரும்‌ அறியாமல்‌ நெத்தானியாவின்‌ 
குமாரனாகிய இஸ்மலேலை வெட்டிப்போட 
உத்தரவாகவேண்டும்‌; உம்மிடத்தில்‌ சேர்ந்த 
யூதரெல்லாரும்‌ சிதறுண்டுபோகவும்‌ யூதாவில்‌ 
மீந்தவர்கள்‌ அழியவும்‌ அவன்‌ உம்மைக்‌ 
கொன்றுபோடவேண்டியதென்ன” (எரே 40:15) 
என்று யோகனான்‌ கெதலியாவிடம்‌ 
சொல்லுகிறான்‌. 


னால்‌ கெதலியாவோ 
யோகனானிடம்‌, “நீ இந்தக்‌ காரியத்தைச்‌ 
செய்யாதே: இஸ்மவேலின்மேல்‌ நீ பொய்‌ 
சொல்லுகிறா। என்று சொல்லிவிடுகிறான்‌ 
(எரே 40:16). கெதலியா இஸ்மவேலை 
அதிகமாய்‌ நம்புகிறான்‌. நம்பக்கூடாத 
வர்களை அதிகமாய்‌ நம்பி அழிந்து 
போனவர்கள்‌ ஏராளமானோர்‌ இருக்கிறார்கள்‌. 
அவர்களில்‌ கெதலியாவும்‌ ஒருவன்‌. 
இஸ்மவேலைப்பற்றி கெதலியாவுக்கு 
எச்சரிப்பு கொடுத்தும்‌, அவன்‌ எச்சரிப்பின்‌ 
வார்த்தைகளுக்கு செவிகொடுக்கவில்லை. 
தனக்கு நன்மை உண்டாக ஆலோசனை 
சொல்லுகிற யோகனானின்‌ 
வார்த்தைகளுக்கும்‌ செவிகொடுக்கவில்லை. 
கெதலியாவுக்கு உண்மை பொய்யாகவும்‌, 
பொய்‌ உண்மையாகவும்‌ தெரிகிறது. 





f= a 
TT 


பாவிகளை 
கல்தேயர்கள்‌ 
எருசலேமின்‌ 
தேசத்திற்கு 
கொண்டுபோகிறார்கள்‌. 
கல்தேயருக்கு தப்பி, 

தங்கிவிடுகிறார்கள்‌. 

தேசத்திலிருப்பதினால்‌ 

இருதயத்தில்‌ பெருமை 

கெதலியாவின்‌ 

தாங்கள்‌ பாதுகாப்பாமிருப்பதாக நினைத்து 
இவர்கள்‌ பெருமையோடிருக்கிறார்கள்‌. 


இஸ்மவேல்‌ கெதலியாவை 
பட்டயத்தால்‌ வெட்டிக்‌ கொன்றுபோடுகிறான்‌ 
(எரே 41:12). கெதலியாவோடு கூடமிருக்கிற 
எல்லா யூதரையும்‌ 'இஸ்ம 
வெட்டிப்போடுகிறான்‌ 
வெட்டுண்ட பிரேதங்களை 
எறிந்துபோடுகிறான்‌ (எரே 41:9). 

பக்தியுள்ள 
எருசலேமிலுள்ள 
வருகிறார்கள்‌. இஸ்மவேல்‌ 
வழியில்‌ சந்தித்து, முப 
பேரை கொன்றுபோடுகிறான்‌ (எரே 41:4-77, 
எண்பது யூதர்களில்‌ பத்துப்பேர்‌ மாத்திரமே 
உயிரோடு தப்புகிறார்கள்‌ (எரே 41:8). 


தீமை பின்தொடரும்‌. 
யூதாவின்‌  மனுஷரையும்‌ 
குடிகளையும்‌ 


கனவ! இவல. சைத 
அம்மோன்‌ பத்திரரிடத்தில்‌ 
கொண்டுபோகிறான்‌ எரே 4120). 
இஸ்மலேலிடம்‌ சிறைப்பட்டிருக்கிற 
யோகனான்‌ விடுதலை 
இராணுவச்‌ சேர்வைக்காரர்‌ 

தலைமைக்கு 


யூதர்களை 
பண்ணுகிறான்‌. 
யோகனானுடைய 
கீழ்ப்படிகிறார்கள்‌ (எரே 4111-16 
யோகனான்‌ மீதமுள்ள யூதர்களை 
கூட்டிக்கொண்டு எகிப்து தேசத்திற்குப்போக 
ஆயத்தமாயிருக்கிறான்‌ (எரே 4147/18). 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கெதலியாவைப்‌ 
வெட்டினார்கள்‌. 
எரே 411-8 


பட்டயத்தால்‌ 


எரே 414. பின்பு ஏழாம்‌ மாதத்திலே 
ராஜவம்சத்தில்‌ பிறத்தவனும்‌, எலி. 
சுமாவின்‌ குமாரனாகிய 
நெத்தானியாவின்‌ மகனுமான 
'இஸ்மவேலும்‌, அவனுடனே கூட 
ராஜாவின்‌ பிரபுக்கனான பத்துப்பேரும்‌ 
மிஸ்பாவுக்கு அகிக்காமின்‌ குமாரனாகிய 
கெதலியாவினிடத்தில்‌ வத்து, அங்கே 
ஏகமாய்‌ போஜனம்‌ பண்ணினார்கன்‌. 


எரே 412. 
நெத்தானியாவின்‌ 
இஸ்மவேலும்‌, அவனோடிருந்த. 
யத்துப்போரும்‌ எழும்பி, பாபிலோன்‌ 
ராஜா தேசத்தின்மேல்‌ அதிகாரியாக 
வைத்த சாப்பானின்‌ குமாரனாகிய 
அகிக்காமின்‌ மகனான கெதலியாவைப்‌ 
பட்டயத்தால்‌ வெட்டினார்கள்‌. 


அப்பொழுது 
குமாரனாகிய 


எரே 413. மிஸ்பாவிலே. 
கெதலியாவினிடத்தில்‌ இருந்த எல்லா 
மூதரையும்‌, அங்கே காணப்பட்ட. 
யுத்தமனுஷராகிய கல்தேயரையும்‌ 
இஸ்மவேல்‌ வெட்டிப்‌ போட்டான்‌. 


மத்தியில்‌ 
அவர்கள்‌ 


பிரிவினை 
எல்லோருமே 
சேர்ந்தவர்கள்‌. 


யூதர்கள்‌ 
உண்டாயிற்று. 
யூதமார்க்கத்தைச்‌ 
யாக்கோபின்‌ சந்தியிலே வந்தவர்கள்‌. 
ஆனாலும்‌ அவர்களுக்குள்ளே 
போட்டிகளும்‌ பொறாமைகளும்‌ உண்டாயிற்று. 
ஒருவருக்கொருவர்‌ சதிஆலோசனை செய்து, 
இரத்தம்‌ சிந்துகிறார்கள்‌. 

இஸ்மவேல்‌ என்பவன்‌ யூதாராஜாவின்‌ 
வம்சத்தில்‌ பிறந்தவன்‌. 'இவன்‌ 
எலிசாமாவின்‌ குமாரனாகிய 
நெத்தானியாவின்‌ மகன்‌. இஸ்மவேல்‌ 
கெதலியாவைக்‌ கொன்றுபோட 
வேண்டுமென்று சதிஆலோசனை 
பண்ணுகிறான்‌. பாபிலோன்‌ ராஜா 
கெதலியாவை உயர்த்தியிருக்கிறான்‌. 
அவனை யூதாதேசத்திற்கு கெதலியாவை 
அதிகாரியாய்‌ நியமித்திருக்கிறான்‌. 





i al 
TT 


யாத்‌ 29:54. பிரதிஷ்டையின்‌ 
மாம்சத்திதூம்‌ அப்பத்திலூம்‌ ஏதாகிலூம்‌ 
விடியற்காலம்‌ மட்டும்‌ மீத்திருத்ததனால்‌, 
அதை அக்கினியாலே. 
சுட்டெரிப்பாயாக; அது 
புசிக்கப்படலாகாது, அது 
பரிகத்தமானது. 


கர்த்தருக்கு ஆசாரிய ஊழியம்‌ 
செய்யும்படி ஆரோனையும்‌ அவருடைய 
குமாரரையும்‌ பரிசுத்தம்‌ படுத்தும்‌ பொருட்டு 
கர்த்தருக்கு ஆட்டுக்கடா சமாதானபலியாக 
செலுத்தப்படுகிறது. இது பிரதிஷ்டையின்‌ 
ஆட்டுக்கடா என்றும்‌ அழைக்கப்படுகிறது. 

பாவநிவாரண 
தகனபலியையும்‌ 


கர்த்தருக்கு 
பலியையும்‌, சர்வாங்க 
செலுத்தும்போது ஆசாரியர்கள்‌ 
பரிசுத்தம்பண்ணப்படுகிறார்கள்‌. கர்த்தருக்கு 
சர்வாங்க த௲னபலிகளை செலுத்தும்போது, 
ஆசாரியர்கள்‌ ஊழியத்திற்காக பிரதிஷ்டை 
பண்ணப்படுகிறார்கள்‌. ஆகையினால்‌ 
சமாதானபலியாக செலுத்தப்படும்‌. 
ஆட்டுக்கடா பிரதிஷ்டையின்‌ ஆட்டுக்கடா 
என்று அழைக்கப்படுகிறது. 
கர்த்தருக்கு சர்வாங்க தகனபலிமை 
ஆசாரியருடைய 
கர்த்தர்‌ மகிமைப்படுகிறார்‌. 
சமாதான பலியை 
செலுத்தும்போதோ, ஆசாரியருக்கு ஆறுதலும்‌ 
சமாதானமும்‌ உண்டாகிறது. தேவனுக்கும்‌ 
ஆசாரியருக்கும்‌ நடுவே உடன்படிக்கை 
பண்ணப்படுவதற்கு சமாதானபலி 
'அடையாளமாயிருக்கிறது. 


கர்த்தர்‌ மோசேயை நோக்கி, “பின்பு 
மற்ற ஆட்டுக்கடாவையும்‌ கொண்டுவந்து 
நிறுத்துவாயாக: அதினுடைய தலையின்மேல்‌ 
ஆரோனும்‌ அவன்‌ குமாரரும்‌ தங்கள்‌ 
கைகளை வைக்கக்கடவர்கள்‌" (யாத்‌ 29:19) 
என்று சொல்லுகிறார்‌. 

சமாதான பலியாக செலுத்தப்படும்‌. 
ஆட்டுக்கடாவின்‌ இரத்தம்‌ கர்த்தருக்கும்‌ 
ஆசாரியருக்கும்‌ இடையே பங்கிடப்படுகிறது. 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தக்‌ கடாவை அடித்து, அதின்‌ 
இரத்தத்தில்‌. கொஞ்சம்‌ எடுத்து, ஆரோனின்‌ 
வலதுகாது மடலிலும்‌, அவன்‌ குமாரின்‌ 
வலதுகாது மடலிலும்‌, அவர்கள்‌ வலதுகையின்‌ 
பெருவிரலிலும்‌, அவர்கள்‌ வலதுகாலின்‌ 
பெருவிரலிலும்‌ இட்டு, மற்ற இரத்தத்தைப்‌ பலி 
பீடத்தின்மேல்‌ சுற்றிலும்‌ தெளிக்கவேண்டும்‌. 
(யாத்‌ 29:20). 


ஆவிக்கும்‌, 
“இரககிறத. தேவனுடைய 
செய்வதற்கு முன்பாக 
ஆசாரியர்கள்‌ தங்களைச்‌ சுத்திகரித்து, 
பிரதிஷ்டை பண்ணிக்‌ கொள்ள வேண்டும்‌. 
இதற்காக ஆசாரியர்கள்‌  வலதுகாதின்‌ 
மடலிலும்‌, வலதுகையின்‌ பெருவிரலிலும்‌, 
வலதுகாலின்‌ பெருவிரலிலும்‌ அடிக்கப்பட்ட 
கடாவின்‌ இரத்தத்தில்‌ கொஞ்சத்தை எடுத்து 
இட்டுக்‌ கொள்கிறார்கள்‌. 
கேட்பது. கைகளால்‌ வேலைசெய்வது, 
நடப்பது ஆகியவற்றிற்கு அடையாளமாகச்‌ 
சரீரத்தின்‌ இந்த உடல்‌ உறுப்புக்கள்‌ 
பிரதிஷ்டை பண்ணப்படுகிறது. ஆசாரியர்கள்‌ 
தேவனுடைய சப்தத்தைக்‌ கேட்க வேண்டும்‌. 
தேவனுக்குக்‌ கீழ்ப்படியவேண்டும்‌. ஆசாரிய 
ஊழியத்தில்‌ தங்களுடைய கைகளைப்‌ 
பயன்படுத்த வேண்டும்‌. ஆசாரியர்கள்‌ 
தேவனுடைய வழிகளில்‌ நடக்க வேண்டும்‌. 


வேதாகமத்தில்‌ 

காதுமடல்‌, கையின்‌ , 
பெருவிரல்‌ ஆகியவற்றில்‌ இரத்தம்‌ தெளிப்பது 
சம்பந்தமாகச்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
மாத்‌ 29:2( லேவி 8:23-24; 
லேவி 141417.25,28; லூக்கா 16:24) 


பலிபடத்தின்மேிரக்கும்‌, இரத்தத்திலும்‌ 

த்திலும்‌ கொஞ்சம்‌ எடுத்து, 

வஸ்திரங்களும்‌ 

குமாரரும்‌ அவர்களுடைய 

ம்‌ பரிசுத்தமாக்கப்படும்படி, 

அவர்‌ வஸ்திரங்கள்மேலும்‌ 

அவருடைய குமாரர்‌ மேலும்‌ அவர்களுடைய 

வஸ்திரங்கள்‌ மேலும்‌ தெளிக்கவேண்டும்‌ 
(யாத்‌ 29:21). 





i= FTN 
TT 


கெதலியாவின்‌ ஆளுகையின்கீழ்‌ யூதாதேசம்‌ 
செழிப்பாயிருக்கிறது. யூதஜனங்கள்‌ 
பாதுகாப்பாயும்‌, ஆறுதலாயும்‌ 
இருக்கிறார்கள்‌. கெதலியா யூதஜனத்தின்‌ 
நன்மைகளை விசாரிக்கிறான்‌. யூதாதேசம்‌. 
செத்துப்போனதுபோல இருந்தது. இப்போது 
கெதலியாவின்‌ ஆட்சியின்கீழ்‌ 
யூததேசத்திற்கு மறுபடியும்‌ உயிர்‌ 
உண்டாயிற்று. 


கெதலியா 
பட்டணங்களுக்கு எரியாய்‌ 
நியமிக்கப்பட்டதை தாவீதின்‌ ராஜவம்சத்தில்‌ 
பிறந்தவர்கள்‌ சிலர்‌ ஏற்றுக்கொள்ளவில்லை. 
அவர்கள்‌ கெதலியாவின்மீது பொறாமை 
கொள்கிறார்கள்‌. கெதலியாவை 
கொன்றுபோடவேண்டுமென்று விரும்புகி 
றார்கள்‌. கெதலியாவுக்கு விரோதமாக 
சழுபபிவருக்கற சத்துக்கள்‌ | இன்றிக்‌ 
என்பவனும்‌ ஒருவன்‌. 

ராஜாவம்சத்தில்‌ பிறந்தவன்‌ 


தாவின்‌ 


சநிஆலோசனைக்கு 
துணைபோகிறார்கள்‌. இவர்கள்‌ 
எல்லோரும்‌ கெதலியாவுக்கு 
கீழ்ப்படிவதுபோல நடிக்கிறார்கள்‌. இவர்கள்‌ 
கெதலியாவினிடத்தில்‌ வந்து ஏகமாய்‌ 
போஜனம்பண்ணுகிறார்கள்‌ (எரே 41) 
ர்கள்‌ மிஸ்பாவுக்குக்‌ 
செறலியாலினிடந்தில்‌ வந்தார்கள்‌: 
யாரெனில்‌, நெத்தானியாவின்‌ குமாரனாகிய 
கரேயாவின்‌ குமாரராகிய 
யோனத்தானும்‌, தன்‌ 
குமாரனாகிய  செராயாவும்‌, 
நெந்தொபாத்தியனாகிய ஏப்பாயின்‌ 
குமாரரும்‌, மாகாத்தியனான ஒருவனுடைய 
குமாரனாகிய  யெசனியாவும்‌ ஆகிய 
இவர்களும்‌ இவர்களைச்‌ 
சேர்ந்தவர்களுமே” (எரே 40:8). 


இஸ்மவேலும்‌, அவனோடு 
கூடமிருக்கிற பத்து பிரபுக்களும்‌ 
கெதலியாவின்‌ ஆளுகையை 
வக்‌ பம்‌ ல்‌ வருகிறார்கள்‌. 
மிஸ்பாவிலிருக்கிறான்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


அவர்களும்‌ மிஸ்பாவுக்கு வந்து, 
கெதலியாவோடு ஏகமாய்‌ போஜனம்பண்ணு 
கிறார்கள்‌. தங்களை கெதலியாவுக்கு 
சிநேகிதர்போல காண்பித்துக்கொள்கிறார்கள்‌. 


கெதலியா இஸ்மவேலையும்‌, அவனோடு 
கூடமிருக்கிற பத்து பிரபுக்களையும்‌ அன்பாய்‌ 
உபசரிக்கிறான்‌. இராணுவசேர்வைக்‌ 
காரனாகிய  யோகனான்‌ என்பவன்‌, 
இஸ்மவேலையும்‌, அவனோடு கூடயிருக்கிற 
மனுஷரையும்‌, கெதலியாவுக்கு விரோதமாக 
அவர்கள்‌ செய்கிற சதிஆலோசனையையும்‌ 
ராஜாவுக்கு சொல்லுகிறான்‌. ஆனால்‌ 
கெதலியாவோ யோகனானின்‌ 
வார்த்தைகளை நம்பவில்லை. 


கெதலியாவோடு அப்பம்‌. 
அவனுக்கு விரோதமாக 
குதிங்காலைத்‌ தூக்குகிறான்‌. இஸ்மவேலும்‌ 
அவனோடு  கூடமிருக்கிற பிரபுக்களும்‌ 
கெதலியாவைக்‌ கொன்றுபோடுவதற்கு 
சரியான சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்துக்‌ 
கொண்டிருக்கிறார்கள்‌. கெதலியாவோடு 
ஏகமாய்‌ போஜனம்பண்ணும்போது, 
இஸ்மவேலும்‌, அவனோரருந்த பத்துபேரும்‌ 
எழும்பி, ராஜா 
யூதாதேசத்தின்மேல்‌ தகன வைத்த, 
சபான்‌! கும்கனாதிய்‌ அகிக்காடுன்‌ 
மகனான  கெதலியாவை. பட்டயத்தால்‌ 
வெட்டுகிறார்கள்‌ (எரே 41:2). 


பசித்தவன்‌, 
தன்னுடைய 


கெதலியாவின்‌ அரமனையில்‌ ம்‌ 
கல்தேயர்‌ இருக்கிறார்கள்‌ இன்க்‌ 
எல்லோரும்‌ கெதலியாவினிடத்தில்‌ 
பணிசெய்கிறவர்கள்‌. யூதாதேசத்திலே 
யூதர்கள்‌ திராட்சத்தோட்டங்களில்‌ வேலை 
பார்த்துக்கொண்டிருக்கிறார்கள்‌. திராட்சை 
ஆலைகளில்‌ திராட்சரசம்‌ பிழிந்து, 
கொண்டிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
எல்லோருமே தங்களுடைய வயல்வெளியில்‌: 
மும்முரமாக வேலை பார்த்துக்‌ 
கொண்டிருக்கிறார்கள்‌. அவர்களுக்கு 
கெதலியாவின்‌  அரமனையில்‌ என்ன 
நடைபெறுகிறது என்பதே தெரியவில்லை. 


இஸ்மவேலும்‌ அவனோடு கூடயிருக்கிற 
பிரபுக்களும்‌, சதிஆலோசனைபண்ணி, 
மிகவும்‌ இரகசியமாக, கெதலியாவையும்‌, 
அவனிடத்திலிருந்த எல்லா யூதரையும்‌, 
காணப்பட்ட  யுத்தமனுஷராகிய 
கல்தேயரையும்‌ வெட்டிப்போடுகிறார்கள்‌ 
(எரே 41:3). 





ழ்‌ நள 
யாய 


நெத்தானியாவின்‌ 
குமாரனாகிய இஸ்மவேல்‌ 
எரே 41:4-10. 


எரே 4124. அவன்‌ கெதலியாவைக்‌ 
கொன்ற பின்பு, மறுநானிலே அதை 
ஒருவரும்‌ இன்னும்‌ 
அறியாதிருக்கையில்‌: 

எரே 415. தாடியைச்‌ சிரைத்து, 
வஸ்திரங்களைக்‌ கிழித்து, தங்களைக்‌: 
கீறிக்கொண்டிருத்த எண்பதுபேர்‌ 
சிகேமிலும்‌ சீலோவிலும்‌. 
சுமாரியாவிலுமிருத்து, தங்கள்‌. 
கைகளில்‌ காணிக்கைகளையும்‌. 
தூபவர்க்கங்கனையும்‌, கர்த்தருடைய 
ஆலயத்துக்குக்‌ கொண்டுபோகும்படி. 
வந்தார்கள்‌. 


எரே 416. 
நெத்தானியாவின்‌ 
இஸ்மவேல்‌ மிஸ்பாவிலிருந்து 
புறப்பட்டு, அவர்களுக்கு எதிராக 
அழுதுகொண்டே நடந்துவந்து, 
அவர்களைச்‌ சந்தித்தபோது, 
அவர்களை நோக்கி:  அகிக்காமின்‌ 
குமாரனாகிய  கெதலியாவினிடத்தில்‌ 
வாருங்கள்‌ என்றான்‌. 


அப்யெ! 
குமாரனை! 


எரே 41. 
மத்தியில்‌ 


அவர்கள்‌ நகரத்தின்‌ 
வந்தபோது, 
நெத்தானியாவின்‌ குமாரனாகிய 
இஸ்மவேலும்‌, அவனோடிருந்த 
மனுஷரும்‌ அவர்களை வெட்டி ஒரு 
பன்னத்திலே தன்னிப்போட்டார்கள்‌. 


எரே 41:8. ஆணாலும்‌ அவர்களில்‌ 
பத்துப்பேர்‌ மீந்திருந்தார்கன்‌; அவர்கள்‌ 
இஸ்மவேலைப்பார்த்து: எங்களைக்‌ 
கொலை செய்ய வேண்டாம்‌; 
கோதுமையும்‌ வாற்‌ கோதுமையும்‌ 
எண்ணெயும்‌ தேனுமுன்ன 
_எங்களூக்கு நிலத்தின்‌ 

என்றார்கன்‌; 

அவர்களை: 

சுகோதரரோடுங்கூடக்‌. 
கொலைசெய்யாமல்‌ விட்டுவைத்தான்‌.. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எரே 419. இஸ்மவேல்‌ 
கெதலியாவினிமித்தம்‌ வெட்டின 
மனுஷருடைய பிரேதங்களையெல்லாம்‌. 
எறித்துபோட்ட. பன்னமோடெனில்‌, 
ஆசா என்னும்‌ ராஜா இஸ்ரவேலின்‌ 
பாஷாவினிமித்தம்‌ 

பன்னத்தானே; 

நெத்தானியாவின்‌' 

இஸ்மவேல்‌ 

பிரேதங்கனால்‌ 


பின்பு 


ஜனத்தையெல்லாம்‌. 
சிறைப்படுத்திக்கொண்டு போனான்‌; 
ராஜாவின்‌. குமாரத்தி 
களையும்‌  காவந்சேனாதியதியாகிய 
நேபுசராதான்‌. அகிக்காமின்‌' 
குமாரனாகிய கெதலியாவின்‌ 
விசாரிப்புக்கு ஒப்புவித்துப்போன 
மிஸ்பாவிலுன்ன மீதியானசுகல்‌ 
ஜனங்களையும்‌ நெத்தானியாவின்‌ 
குமாரனாகிய இஸ்மவேல்‌ 
சிறைப்படுத்திக்‌. கொண்டு. 
அம்மோன்‌ புத்திரர்‌ பட்சத்தில்‌ 
போகப்‌ புறப்பட்டான்‌. 


எருசலேமின்‌ அழிவுக்கு புலம்புவதற்காக 


சமாரியாவிலும்‌ 

தங்கள்‌ கைகளில்‌ காணிக்கைகளையும்‌, 

தூபவர்க்கங்களையும்‌, கர்த்தருடைய 

கொண்டுபோகும்படி 

(எரே 41:5) அவர்கள்‌. 

டியை சிரைத்து, 

கிழித்து, தங்களை 
கீறிக்கொண்டவர்களாயிருக்கிறார்கள்‌. 

ஒரு காலத்தில்‌ 

சமாரியாவும்‌, சீலோவும்‌ 

தேசத்தில்‌ பிரசித்திப்‌ 
பட்டணங்களாயிருந்தது. 


சீகேமும்‌, 
இஸ்ரவேல்‌ 
பெற்ற 
னால்‌ 
டிந்து 





f= a 
ETT 
எருசலேமிலுள்ள 


இவர்கள்‌ 
தேவாலயத்திற்குப்‌ போகிறார்கள்‌. யூதர்கள்‌ 
தேவாலயத்திற்கு வெறுங்கையோடு, 
போவதில்லை. வர்கள்‌ தங்கள்‌ கைகளில்‌ 
காணிக்கைகளையும்‌, தூபவர்க்கங்களையும்‌ 
கர்த்தருடைய ஆலயத்திற்கு கொண்டு 
எருசலேமிலுள்ள. 
பலிபீடம்‌ இல்லை. 
ல்தேயர்கள்‌ வெண்கல பலிபீடத்தை 
பாபிலோன்‌ தேசத்திற்கு தூக்கிக்கொண்டு 
போய்விட்டார்கள்‌. ஆனாலும்‌ இவர்கள்‌ 
தேவாலயத்தில்‌ பலிசெலுத்தும்படியாக: 
காணிக்கைகளையும்‌, தூபவர்க்கங்களையும்‌: 
கொண்டுபோகிறார்கள்‌. 


இவர்கள்‌ 


வஸ்திரங்களைக்‌ 


தங்கள்‌ நாடியை சனத்து 
கிழித்து. 


கீறிக்கொண்டவர்களாயிருக்கி 

எருசலேமுக்கு போகும்‌ வழியில்‌. 

ட்‌ இவர்களை சந்திக்கிறான்‌ 
இவர்கள்மீது வெறுப்பு 

எருசலேமுக்கு போகிற 

ஆதரவா 

யிருக்கிறார்கள்‌. ஆகையினால்‌ அவர்களை 

கொன்றுபோடவேண்டுமென்று இஸ்மவேல்‌. 

சதிஆலோசனைபண்ணுகிறான்‌. 


நெத்தானியாவின்‌ 
ர்க்‌ “இஸ்மவேல்‌ 


மிஸ்பாவிலிருந்து 
புறப்பட்டு, அவர்களுக்கு எதிராக அழுது 


கொண்டே நடந்து வருகிறான்‌. இஸ்மவேல்‌ 
அவர்களைச்‌ சந்தித்தபோது, அவர்களை 


நோக்கி: அகிக்காமின்‌ குமாரனாகிய 
கெதலியாவினிடத்தில்‌ வாருங்கள்‌" என்று 
சொல்லுகிறான்‌ (எரே 41:6). 


எருசலேமின்‌ 
சமாரியாவிலிருந்து 

துக்கங்கொண்டாடுகிறார்கள்‌ அவர்களைப்‌ 
போலவே தானும்‌ எருசலேமின்‌ அழிவுக்காக 
நுக்கங்கொண்டாடுவதுபோல "இஸ்மவேல்‌ 
தன்னைக்‌ காண்பித்துக்கொள்கிறான்‌. 
அவர்களுக்கு எதிராக அழுதுகொண்டே 
நடந்து வருகிறான்‌. 


அவர்கள்‌ கெதலியாவை ஆதரிக்கிறார்களா, 
கெதலியாவின்‌ ஆட்சியை. அங்கீகரிக்கி 
நார்களா என்பதை தெரிந்துகொள்ள 
இஸ்மவேல்‌ சதிபண்ணுகிறான்‌. அவர்களுக்கு 
கெதலியாவின்மேல்‌ மதிப்பும்‌ மரியாதையும்‌ 
இருப்பதை இஸ்மவேல்‌ புரிந்துகொள்கிறான்‌. 
அவர்களை வழியிலே கொன்றுபோட 
வேண்டுமென்று சதிபண்ணுகிறான்‌. 


அழிவுக்காக. 
வந்தவர்கள்‌ 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அவர்களிடத்தில்‌ பேசுகிறான்‌. 
கெதலியாவை 
கொன்றுபோட்டான்‌. 
கெதலியாவோடு சேர்ந்து இவர்களையும்‌ 
கொன்றபோட சதிஆலோசனை 
பண்ணுகிறான்‌. 

அவர்கள்‌ நகரத்தின்‌ மத்தியில்‌ 
வந்தபோது, நெத்தானியாவின்‌ குமாரனாகிய 
இஸ்மவேலும்‌, அவனோடிருந்த மனுஷரும்‌: 
அவர்களை வெட்டி ஒரு பள்ளத்திலே 
தள்ளிப்போடுகிறார்கள்‌. ஆனாலும்‌ 
அவர்களில்‌ பத்துப்பேர்‌ மீந்திருக்கிறார்கள்‌ 
(எரே 41:7 8). 

இஸ்மவேல்‌ 
நிமித்தம்‌ வெட்டின 
பிரேதங்களையெல்லாம்‌, பள்ளத்திலே. 
எறிந்துபோட்டான்‌. அந்தப்‌ பள்ளம்‌ ஆசா 
என்னும்‌ ராஜா இஸ்ரவேலின்‌ ராஜாவாசிய 
பாஷாவினிமித்தம்‌. உண்டுபண்ணின 
பள்ளமாகும்‌ (எரே 41:9). 


கெதலியாவின்‌ 
மனுஷருடைய 


'லேமுக்‌( வந்‌ எண்பதுபேரில்‌ 
பத்துப்பேர்‌. எ ராடு  எந்திரக்கியார்கள்‌ 
அவர்கள்‌ இஸ்மவேலைப்பார்த்து: 
“எங்களைக்‌ கொலை செய்ய வேண்டாம்‌; 
கோதுமையும்‌ வாற்‌ கோதுமையும்‌ 
எண்ணெயும்‌ தேனுமுள்ள புதையல்கள்‌ 
எங்களுக்கு நிலத்தின்‌ கீழ்‌ இருக்கிறது" 
(எரே 418) என்று சொல்லுகிறார்கள்‌; 
அப்பொழுது இஸ்மவேல்‌ அவர்களை அவர்கள்‌ 
சகோதரரோடுங்கூடக்‌ கொலைசெய்யாமல்‌ 
விட்டுவைக்கிறான்‌. 

இஸ்மவேல்‌ அவர்கள்மீது பரிதாபப்பட்டு 
அவர்களைக்‌ கொல்லாமல்‌ உயிரோடு 
விடவில்லை. இஸ்மவேலுக்கு அவர்கள்மீது 
இரக்கமில்லை. ஆனாலும்‌ அவர்கள்‌ 
இஸ்மவேலோடு பேரம்‌ பேசுகிறார்கள்‌ 
 வாற்கோதுமையும்‌, 

அவனுக்கு 

சொல்லுகிறார்கள்‌. 





f= THE 
TT 


பின்பு இஸ்மவேல்‌ மிஸ்பாவில்‌ இருக்கிற 
மீதியான ஜனத்தையெல்லாம்‌ 
சிறைப்படுத்திக்கொண்டு போகிறான்‌; 
ராஜாவின்‌ குமாரத்திகளையும்‌ 
கிய நேபுசராதான்‌ 
அகிக்காமின்‌ குமாரனாகிய கெதலியாவின்‌ 
விசாரிப்புக்கு ஒப்புவித்துப்போன 
மிஸ்பாவிலுள்ள மீதியானசகல 
ஜனங்களையும்‌, நெத்தானியாவின்‌ 
குமாரனாகிய இஸ்மவேல்‌ சிறைப்படுத்திக்‌ 
கொண்டு அம்மோன்‌ புத்திரர்‌ பட்சத்தில்‌ 
போகப்‌ புறப்படுகிறான்‌ (எரே 4190). 
கீழ்‌ இருந்தவர்கள்‌ 
ப்‌ இஸ்மவேல்‌ 
சிறைப்படுத்திமிருக்கிறான்‌ அவர்களை 
அம்மோன்‌ புத்திரரின்‌ தேசத்திற்கு 
கொண்டுபோகிறான்‌. சிறைப்பட்டிருக்கிற 
யூதர்கள்‌ ஏற்கெனவே அநேக. 
வேதனைகளையும்‌,  உபத்திரவங்களையும்‌ 
அனுபவித்திருக்கிறார்கள்‌. 


இப்போது. 
அவர்களுக்கு இஸ்மவேல்‌ மூலமாய்‌ புதிய 


உபத்திரவம்‌ வந்திருக்கிறது. 
கெதலியாவினிடத்திலிருந்த யூதர்களில்‌ 
இஸ்மவேல்‌ 


அநேகரை 
வெட்டிப்போட்டான்‌. 
அம்மோன்‌ புத்தரின்‌ 
சிறைப்பிடித்து கொண்டுபோகிறான்‌. 


இந்தப்‌ பிரபஞ்சத்திலிருக்கும்‌ 

நமக்கு உபத்திரவங்கள்‌ 

இருக்கும்‌. பாடுகளும்‌ வேதனைகளும்‌ 

இருக்கும்‌. பரலோகமே நமக்கு நித்திய 

மகிழ்ச்சியான ஸ்தலம்‌. பரலோகத்தில்‌ நமக்கு 

பாடுகளோ, கண்ணீரோ இருக்காது. அங்கே 

நமக்கு பரிழரண சந்தோஷமும்‌, 
சமாதானமும்‌ உண்டாயிருக்கும்‌. 


பட்டயத்தால்‌ 
மீதமானவர்களை 


தேசத்திற்கு 


யோகனான்‌ 
எரே 41:11-18 


எரே 41411. நெத்தானியாவின்‌ 
குமாரனாகிய இஸ்மவேல்‌ செய்த 
பொல்லாப்பையெல்லாம்‌ கரேயாவின்‌ 
குமாரனாகிய யோகனானும்‌, 
அவனோடிருத்த எல்லா இராணுவச்‌. 
சேர்வைக்காரரும்‌ கேட்ட போது, 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எரே 4112. அவர்கள்‌: 
புருஷரையெல்லாம்‌ கூட்டிக்கொண்டு, 
நெத்தானியாவின்‌ குமாரனாகிய 
இஸ்மவேலோடே. யுத்தம்‌ 
பண்ணப்போய்‌, அவனைக்‌ 
கிபியோனிலிருக்கும்‌ பெருங்குனத்தூத்‌ 
தண்ணீரண்டையிலே கண்டார்கள்‌. 


எரே 4112. அப்பொழுது 
இஸ்மவேலோடிருத்த ௪கல ஜனங்களும்‌ 
கரேயாவின்‌ குமாரனாகிய 
யோகனானையும்‌,  அவனோடிருந்த 
எல்லா இராணுவச்‌ சேர்வைக்காரரையும்‌ 
கண்டு சந்தோஷப்பட்டு, 


எரே 41:14. இஸ்மவேல்‌ மிஸ்பாவிலி. 
குந்து சிறைப்பிடித்துக்கொண்டுபோன 
ஜனங்களெல்லாம்‌ பின்னிட்டுத்‌ திரும்பி, 
கரேயாவின்‌ குமாரனாகிய 
யோகனானிடத்தில்‌ வந்துவிட்டார்கள்‌. 


எரே 4115. 
குமாரனாகிய 
எட்டுப்பேரோடுங்கூட 
த்‌ தப்பி, 
புத்திரரிடத்தில்‌ போனான்‌. 


நெத்தானியாவின்‌ 
'இஸ்மவேலோ, 
யோகனானின்‌ 
அம்மோன்‌ 


எரே 41:16. கரேயாவின்‌ குமாரனாகிய 
யோகனானும்‌, அவனோடிருந்த. 
எல்லா  இராணுவச்சேர்வைக்காரரும்‌, 
அகிக்காமின்‌ குமாரனாகிய கெதலி. 
யாவை வெட்டிப்‌ போட்ட 
நெத்தானியாவின்‌ குமாரனாகிய 
இஸ்மவேல்‌ கொண்டுபோனதும்‌, 
கிபியோனிலே விடுதலை 
திரும்பப்பண்ணின துமான 

சகல ஜனமுமாகிய 

சேவகரான மனுஷரையும்‌, ஸ்திரீகனை 
யும்‌, குழந்தைகளையும்‌, அரமனைப்‌ 
பிரதானிகனையும்‌ சேர்த்துக்கொண்டு, 


எரே 4117. 
தேசத்தின்‌ 
அகிக்காமின்‌ 


பாபிலோன்‌ ராஜா 
மேல்‌ அதிகாரியாக்கின 
குமாரனாகிய கெதலி 
யாவை நெத்தானியாவின்‌' 
குமாரனாகிய இஸ்மவேல்‌ வெட்டிப்‌ 
போட்டதினிமித்தம்‌,  கல்தேயருக்குப்‌ 
பயந்தபடியினால்‌, 


எரே 41:18. தாங்கள்‌ எகிப்துக்குப்‌ 
போகப்‌ புறப்பட்டு, பெத்லகேறருக்கு 
அருகான கிம்காமின்பேட்டையில்‌ 
தங்கியிருத்தார்கள்‌.. 





i FTE 
ETT 


யோகனான்‌. 
சதிஆலோசனையை 
சொன்னான்‌ ஆனால்‌ 
யோகனானை நம்பவில்லை. இஸ்மவேலை. 
நம்பினான்‌. கெதலியா யோகனானின்‌ 
ஆலோசனையைக்‌ கேட்டு, இஸ்மவேுக்கு 
எச்சரிக்கையாயிருந்திருந்தால்‌, 
அவனுக்கும்‌, முதாதோத்தற்கும 
நன்மையாயிருந்திருக்கும்‌. ஆனால்‌ 
கெறலியாவோ' இன்பே. |நலபினான்‌. 
இஸ்மவேல்‌ தால்‌ 
கொன்றுபோட்டான்‌. 


'யோகனானும்‌ அவனோடிருந்த 
இராணுவச்சேர்வைக்காரரும்‌ கெதலியாவுக்கு 
மெய்க்காப்பாளர்களைப்போல இருக்கிறார்கள்‌. 
இவர்கள்‌ எப்போதும்‌ கெதலியாவை 
சூழ்ந்திருக்கவேண்டும்‌. ஆனால்‌. 
இஸ்மவேலும்‌ அவனுடைய பத்து பிரபுக்களும்‌ 
கெதலியாவோடு ஏகமாய்‌ 
போஜனம்பண்ணியபோது,  யோகனானும்‌, 
அவனுடைய _ இராணுவச்சேர்வைக்காரரும்‌, 
கெதலியாவோடு அரமனையில்‌ இல்லை. 
அவர்கள்‌ ஏதோ ஒரு ராஜாங்க வேலையாக 
வெளியிலே போயிருந்திருக்கவேண்டும்‌. 


யோகனானைப்போலவே. 
இக்காலத்திலும்‌ நமக்கு ஒரு சிலருடைய 
உதவிகள்‌ தேவைப்படும்‌ உதவி. 
செய்கிறவர்கள்‌ எப்போதும்‌ நம்மோடு கூடவே 
இருந்தால்‌ நன்றாயிருக்கும்‌. ன 
நமக்கு உதவி  தேவைப்படும்போ, 
அவர்களில்‌ ஒருவரும்‌ நமக்கு தகவ்‌ 
இருக்கமாட்டார்கள்‌. 


இஸ்மவேலின்‌ 
கெதலியாவக்கு 
கெதலியாவோ 


'யோகனானும்‌ வனே 
இராணுவச்சேவைக்காரரும்‌. வெளிலே ஏதோ 
ஒரு இடத்திலிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 

ஸ்மவேல்‌. செய்த. எல்லா. 

பொல்லாப்புக்களையும்‌ கேள்விப்படுகிறார்கள்‌. 
உடனே அவர்கள்‌ புருஷரையெல்லாம்‌ 
கூட்டிக்கொண்டு, நெத்தானியாவின்‌. 
குமாரனாகிய இஸ்மவேலோடே யுத்தம்‌ 
பண்ணப்போய்‌, அவனைக்‌ கிபியோனிலி 
ருக்கும்‌ பெருங்குளத்துத்‌ 
தண்ணீரண்டையிலே காண்கிறார்கள்‌ 
(எரே 41:12). 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கிபியோனிலிருக்கும்‌ 

பெருங்குளத்தைப்பற்றி சாமுவேல்‌ 
புஸ்தகத்தில்‌ எழுதப்பட்டிருக்கிறது. 

"அப்பொழுது செருயாவின்‌ 

குமாரனாகிய இயல்‌ தாவீதின்‌ சேவகரும்‌ 

கிபியோனின்‌ 

ஒருவருக்கொருவர்‌ 

எதிர்ப்பட்டு, கதத அந்தப்பக்கத்தில்‌ 

அவர்களும்‌, குளத்திற்கு இந்தப்பக்கத்தில்‌ 


இவர்களும்‌ இறங்கினார்கள்‌" (சோமு 2:13). 
இஸ்மவேல்‌ மிஸ்பாவிலுள்ள மீதியான 
சிறைப்‌ 


கொண்டுபோகிறான்‌. 
சிறைப்பட்டிருக்கிறவர்களை விடுவிப்பதற்காக 
யோகனானும்‌, அவனுடைய 
இராணுவச்சேர்வைக்காரரும்‌ இஸ்மவேலுக்கு 
விரோதமாய்‌ வருகிறார்கள்‌. 

யோகனானையும்‌ அவனோடு கூட 
வருகிற இராணுவச்சேர்லைக்காரரையும்‌ 
பார்த்தபோது இஸ்மவேலின்‌ இருதயம்‌ 
நடுங்குகிறது. இஸ்மவேலால்‌ யோகனானை 
எதிர்த்து யுத்தம்பண்ண முடியவில்லை. 

அப்பொழுது இஸ்மவேலோடிருந்த 
சகல ஜனங்களும்‌ கரேயாவின்‌ குமாரனாகிய 
யோகனானையும்‌, அவனோடிருந்த எல்லா 
இராணுவச்‌ சேர்வைக்காரரையும்‌ 
கண்டு சந்தோஷப்பட்டு, இஸ்மவேல்‌ 
மிஸ்பாலிலிருந்து _ சிறைப்பிடித்துக்கொண்டு 
போன. ஜனங்களெல்லாம்‌ பின்னிட்டுத்‌. 
திரும்பி,  கரேயாவின்‌ குமாரனாகிய 
யோகனானிடத்தில்‌ வந்துவிடுகிறார்கள்‌. 
(எரே 411314). 


தான்‌ சிறைப்படுத்திக்கொண்டுபோகிற 
மிஸ்பாவின்‌ ஜனங்களையும்‌, இஸ்மவேலால்‌ 
தன்னோடு பிடித்து வைக்க முடியவில்லை. 
அவர்கள்‌ எல்லோருமே யோகனானின்‌ 
பக்கமாகப்‌ போய்விடுகிறார்கள்‌. 
இஸ்மவேலோடுகூட இப்போது எட்டுப்பேர்‌ 
மாத்திரமே இருக்கிறார்கள்‌. இஸ்மவேல்‌ 
கெதலியாவோடுகூட ஏகமாய்‌ 
போஜனம்பண்ணியபோது, பத்து பிரபுக்கள்‌ 
அவனோடு கூடயிருந்தார்க: இப்போது, 
இஸ்மவேலோடு எட்டுப்பேர்‌ மாத்திரமே. 
இருக்கிறார்கள்‌. ஒருவேளை இரண்டு 
பிரபுக்கள்‌ இஸ்மவேலைவிட்டுப்‌ 
பிரிந்துபோயிருக்கலாம்‌. 





ழ்‌ நள 
யாய 


தான்‌ சிறைப்படுத்திக்கொண்டுபோகிற 
மிஸ்பாவின்‌ ஜனங்களையும்‌, இஸ்மவேலால்‌ 
தன்னோடு பிடித்து வைக்க முடியவில்லை. 
அவர்கள்‌ எல்லோருமே யோகனானின்‌ 
பக்கமாகப்‌ போய்விடுகிறார்கள்‌. 


ஏகமாய்‌ போஜனம்பண்ணியபோது. ்‌ 
பிரபுக்கள்‌ அவனோடு கூடமிருந்தார்கள்‌. 
இப்போது இஸ்மவேலோடு எட்டுப்பேர்‌ 
மாத்திரமே இருக்கிறார்கள்‌. ஒருவேளை 
இரண்டு பிரபுக்கள்‌ இஸ்மவேலைவிட்டுப்‌ 
பிரிந்துபோயிருக்கலாம்‌. 


எட்டுப்பேரோடுங்கூட 
க்குத்‌ தப்பி, 

போகிறான்‌ 

(எரே 4115) Meret இஸ்மவேல்‌ றி 
பரிசுத்த வேதாகமத்தில்‌ வேறு 
ஒன்றும்‌ எழுதப்படவில்லை. 
பாபிலோன்‌ ராஜா... கெதலியாவை 
பட்டணங்களின்மேல்‌. 
வைத்திருந்தான்‌. 
வெட்டிக்‌ 

.. இந்த செய்தியை 
ராஜாவும்‌  கேள்விப்படுவான்‌. 
யூதாவின்‌ மனுஷர்மீது கோபப்பட்டு, 


'கொன்றுபோட்டான்‌. 
பாபிலோன்‌ 


அவன்‌ 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எருசலேமுக்கு விரோதமாய்‌. மறுபடியும்‌ 
யுத்தம்பண்ண வருவான்‌ என்று யோகனான்‌ 
பயப்படுகிறான்‌. நேபுகாத்நேச்சாருக்கு 
தப்பிக்கவேண்டு மென்றால்‌, யூதா தேசத்தை 
விட்டு எகிப்து தேசத்திற்கு தப்பி 
ஒடிப்போய்விட வேண்டுமென்று யோகனான்‌ 
தீர்மானம்‌ பண்ணுகிறான்‌. 

இஸ்மவேல்‌. சிறைப்பிடித்து 
கொண்டுபோன யூதர்களையும்‌, 
யூதாதேசத்திலிருக்கிற சகல ஜனங்களையும்‌, 
சேவகரான மனுஷரையும்‌, ஸ்திரீகளையும்‌, 
குழந்தைகளையும்‌, அரமனை 
பிரதானிகளையும்‌ யோகனான்‌. 
ஒன்றுகூட்டிச்‌ சேர்க்கிறான்‌. எல்லோரும்‌ 
எகிப்து தேசத்திற்கு புறப்பட்டுப்போகிறார்கள்‌. 
போகும்‌ வழியிலே அவர்கள்‌ பெத்லகேம்‌ 
ஊருக்கு  அருகான கிம்காமின்‌ 
பேட்டையில்‌ தங்கியிருக்கிறார்கள்‌. 


ல்கொள்குக்களான்‌ 

பேட்டை இப்போது யோகனானுக்கு 
தலைநகரமாயிருக்கிறது. யோகனான்‌. 
கர்த்தரை நம்புவதற்கு பதிலாக எகிப்தின்‌ 
ராஜாவாகிய பார்வோனை 

ஒருவேளை 


இருந்திருக்கலாம்‌. யோகனானோடு 
இராணுவச்சேர்வைக்காரரும்‌ இருக்கிறார்கள்‌. 
ஆனாலும்‌ யோகனான்‌ கல்தேயருக்கு 
பயப்படுகிறான்‌. 





f= FTE 
TT 


யோகனா, எல்லா 
இராணுவச்சேர்வைக்காரரும்‌ எகிப்து 
தேசத்தை நோக்கி புறப்பட்டுப்போகிறார்கள்‌. 


(டைய 


எகிப்து தேசத்திற்கு போவதே 
நல்லது என்று அவர்கள்‌ தீர்மானம்‌ 
செய்திருக்கலாம்‌. ஆனாலும்‌ அவர்கள்‌ 
தங்கள்‌ மாம்சத்தின்‌ பிரகாரம்‌ செயல்பட 
விரும்பவில்லை. கர்த்தருடைய சித்தத்தையும்‌ 
அவருடைய வழிநடத்துதலையும்‌ 
தெரிந்துகொள்ள விரும்புகிறார்கள்‌. 


னவர்‌ சமைக்கத்‌ 

கேட்டுக்கொள்கிறார்கள்‌ 
கர்த்தர்‌ எரேமியா மூலமாய்‌ 
அவர்களுக்கு மறுஉத்தரவு கொடுக்கிறார்‌. 
அவர்கள்‌ யூதாவிலேயே 
தங்கியிருக்கவேண்டும்‌ என்றும்‌, அப்போது. 
அவர்களுக்கு கர்த்தருடைய பாதுகாப்பும்‌ 
பராமரிப்பும்‌, ஆசீர்வாதமும்‌ கிடைக்கும்‌ 
என்றும்‌ எரேமியா சொல்லுகிறார்‌ 
(எரே 42:7-12). 


எரேமியாவிடம்‌ 
(எரே 42:16) 


யோகனானும்‌ 
யூதாவின்‌ மனுஷரும்‌ 
தேசத்திற்குப்போவதை 
தடைபண்ணுகிறார்‌ 
எகிப்திற்குப்போனால்‌ 
அழிந்துபோவார்கள்‌ (எரே 42:13-18). 


யோகனானும்‌. அவனுடைய 
இராணுவச்சேர்வைக்காரரும்‌ கர்த்தருடைய 
சித்தத்தை அறிந்துகொள்ள விரும்பினார்கள்‌. 
எரேமியா. தீர்க்கதரிசி 
சித்தத்தை த்‌ 
ஆனால்‌ அவர்களோ 


அறிவிக்கப்படுகிறது (எரே 42:19-22) 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


எரேமியா 
எரே 42:1-6 


எரே 4, அப்பொழுது 
எல்லா. இராணுவச்சேர்வைக்காரரும்‌, 
கரேயாவின்‌ குமாரனாகிய 
யோகனானும்‌, ஓசாயாவின்‌. 
குமாரனாகிய யெசனியாவும்‌, 
சிறியோர்‌ முதல்‌ பெரியோர்மட்டுமான. 
சகல ஜனங்களும்‌ சேர்த்துவத்து, 


எரே 4௨ தீர்க்கதரிசியாகிய. 
எரேமியாவை நோக்கி: உம்முடைய 
தேவனாகிய கர்த்தர்‌ நாங்கள்‌ 
நடக்கவேண்டிய வழியையும்‌, 
செய்யவேண்டிய காரியத்தையும்‌ 
எங்களுக்குத்‌ தெரியப்பண்ணும்படிக்கு, 
நீர்‌ எங்கள்‌  விண்ணப்பத்துக்கு 
இடங்கொடுத்து, மீதியாயிருக்கிற 
இந்தச்‌. சகல ஜனங்களாகிய 
ஈக உம்முடைய தேவனாகிய 
கர்த்தரை நோக்கி ஜெபம்பண்ணும்‌, 


எரே 428. உம்முடைய கண்கள்‌ 
எங்களைக்‌ காண்கிறபடியே திரவான 
ஜனங்களில்‌ கொஞ்சப்பேரே 
மீத்திருக்கிறோம்‌ என்றார்கள்‌. 


எரே 424. அப்பொ எரேமியா 
தீர்க்கதரிசி அவர்களை நோக்கி: நீங்கள்‌: 
சொன்னதைக்‌ கேட்டேன்‌; இதே, 
உங்கள்‌ வார்த்தையின்படியே உங்கள்‌. 
தேவனாகிய கர்த்தரை நோக்கி. 
ஜெபம்பண்ணுவேன்‌;; கர்த்தர்‌ 
உத்திரவாகள்‌ 
வார்த்தைகளையும்‌ 
ஒன்றையும்‌ 

மறைக்காமல்‌ அறிவிப்பேன்‌ என்றான்‌. 


எரே 425, அப்பொழுது அவர்கள்‌ 
எரேமியாவை நோக்கி: உம்முடைய 
தேவனாகிய கர்த்தர்‌ உம்மைக்கொண்டு 
எங்களுக்குச்‌ சொல்லி. 
யனுப்பும்‌ எல்லா 
வார்த்தைகளின்‌ படியும்‌ நாங்கள்‌. 
செய்யாவிட்டால்‌, கர்த்தர்‌ நமக்கு. 
நடுவே சத்தியமும்‌ உண்மையுமான 
சாட்சியாயிருக்கக்கடவர்‌. 





i THE 
TT 


எரே 426. அது நன்மையானாலும்‌ 
தீமையானாலும்‌ ௪ எங்கள்‌ 
தேவனாகிய கர்த்தரின்‌ சத்தத்துக்கு. 
நாங்கள்‌ கீழ்ப்படிவதினால்‌ எங்களுக்கு. 
'நன்மையுண்டாகும்படி, நாங்கள்‌ உம்மை 
அனுப்புகிற எங்கள்‌ தேவனாகிய 
கர்த்தருடைய சுத்தத்துக்குக்‌. 
கீழ்ப்படிந்து நடப்போம்‌ என்றார்கள்‌. 


எரேமியா தீர்க்கதரிசி இஸ்மவேலின்‌ 
ற்‌ நப்ித்துகிகொன்ிறா்‌ 
எரேமியாவை இஸ்மவேலின்‌ 
பட்டயத்திற்கு மறைக்கிறார்‌. கர்த்தர்‌ பல. 
சமயங்களில்‌, எரேமியாவை இது போன்ற 
தப்புவி்திரக்கிறார்‌ 

சத்துருக்களுக்கு 


எரேமியாவை யாரும்‌ 

| ஆனால்‌ இப்போதோ 

சேர்வைக்காரரும்‌, 

குரேயாவின்‌ ராகம்‌ யோகனானும்‌, 

ஒசாயாவின்‌ குமாரனாகிய யெசனியாவும்‌, 

சிறியோர்‌ முதல்‌ பெரியோர்மட்டுமான சகல 

ஜனங்களும்‌ எரேமியா தேடிவருகிறார்கள்‌ 
(எரே 42:1), 


எரேமியாவினிடத்தில்‌ 
இதுவரையிலும்‌ அவர்கள்‌ 
தீர்க்கதரிசியை விட்டு 

இருந்தார்கள்‌. ஒருவேளை 
எரேமியாவைப்‌ பார்த்து வெட்கப்பட்டிருக்கலாம்‌. 
தங்களுக்கு எரேமியாவின்‌ உதவியும்‌ 
ஆலோசனையும்‌ தேவையில்லை என்று, 
யூதாவின்‌ மனுஷர்‌ நினைத்திருக்கலாம்‌. 
இப்போதோ அவர்களுக்கு எரேமியாவின்‌ 
உதவி தேவைப்படுகிறது. 


யோகனானும்‌, யூதாவின்‌ மனுஷரும்‌ 
எகிப்து தேசத்திற்கு போகவேண்டுமென்று 
விரும்புகிறார்கள்‌. கெதலியாவை 
இஸ்மவேல்‌ பட்டயத்தால்‌ வெட்டி 
கொன்றுபோட்டான்‌. பாபிலோன்‌ ராஜா இந்தச்‌ 
செய்தியை கேள்விப்பட்டு, 
கோபப்படுவாரோ என்று 
யோகனானும்‌, அவனோடுகூட 
மனுஷரும்‌ பாபிலோனுக்கு. 
ஆயத்தமாயிருக்கிறார்கள்‌. 
சூழ்நிலையில்‌ கர்த்தருடய 
என்பதை அவர்கள்‌ 
விரும்புகிறார்கள்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


எல்லோரும்‌ 
மதிப்பும்‌, 
எரேமியா 
சாதாரண 


யூதாவின்‌. மனுஷர்‌ 
எரேமியாவுக்கு. அதிகமான 
மரியாதையும்‌ காண்பிக்கிறார்கள்‌. 
யூதாதேசத்திலுள்ள ஒரு 
மனுஷன்‌. சமுதாயத்தில்‌ தாழ்மையான 
அந்தஸ்திலிருக்கிறவர்‌. ஆனாலும்‌ அவர்‌ 
கர்த்தருக்கு மிகவும்‌ நெருக்கமாயிருக்கிறார்‌. 
கர்த்தர்‌ அவருடைய ஜெபத்தைக்‌ கேட்பார்‌ 
என்று யூதாவின்‌ மனுஷர்‌ நினைக்கிறார்கள்‌. 
அவர்‌ தங்களுக்காக ஜெபம்பண்ணினால்‌, 
கர்த்தர்‌ நிச்சயமாய்‌ பதில்‌ கொடுப்பார்‌ என்று 
நம்புகிறார்கள்‌. 

யோகனானும்‌, யூதாவின்‌ மனுஷரும்‌, 
தர்க்கதரிசியாகிய . எரேமியாவை... நோக்கி: 
'உம்முடைய தேவனாகிய கர்த்தர்‌ நாங்கள்‌ 
நடக்கவேண்டிய வழியையும்‌, செய்யவேண்டிய 
காரியத்தையும்‌ எங்களுக்குத்‌ 
தெரியப்பண்ணும்படிக்கு, நீர்‌ எங்கள்‌ 
விண்ணப்பத்துக்கு இடங்கொடுத்து, 
மீதியாமிருக்கிற இந்தச்‌ சகல ஜனங்களாகிய 
எங்களுக்காக உம்முடைய தேவனாகிய 
கர்த்தரை நோக்கி ஜெபம்பண்ணும்‌" 
(எரே 42:2) என்று கேட்டுக்கொள்கிறார்கள்‌. 


யூதாவின்‌ மனுஷருக்கு ஜெபம்பண்ணத்‌ 
தெரியவில்லை. தங்களுக்காக எரேமியா 
ஜெபம்பண்ணவேண்டும்‌ என்று 
எதிர்பார்க்கிறார்கள்‌. அவர்கள்‌ எரேமியாவிடம்‌ 
கர்த்தரைப்பற்ிச்‌ சொல்லும்போது, 
உம்முடைய தேவனாகிய கர்த்தர்‌" என்று 
சொல்லுகிறார்கள்‌. இஸ்ரவேலின்‌ 
தேவனாகிய கர்த்தரை “தங்களுடைய 
கர்த்தர்‌" என்று சொல்லுவதற்குக்கூட, 
தாங்கள்‌ அபாத்திரராமிருப்பதாக யூதாவின்‌ 
மனுஷர்‌ நினைக்கிறார்கள்‌. கர்த்தருடைய 
ஒத்தாகாகளையும்‌ 


வெகுவாய்த்‌ தாழ்த்துகிறார்கள்‌. 
ப தாதோத்தில்‌ 
யூதர்கள்‌, தங்களைப்பற்றி 
நினைக்காமல்‌, மிகவும்‌ 
நினைக்கிறார்கள்‌. 
பரிதாபத்திற்குரியவர்கள்‌ 
அனுதாபத்திற்குரியவர்கள்‌. 


மீதியாயிருக்கிற 
பெருமையாய்‌ 
தாழ்மையாய்‌ 





i THEN 
TT 


எரேமியாவிடம்‌. 
திரளான  ஐனங்களில்‌ 
கொஞ்சப்பேரே மீந்திருக்கிறோம்‌" (எரே 42:3) 
என்று சொல்லுகிறார்கள்‌. யூதாவின்‌ 
மனுஷரில்‌ அநேகர்‌ அழிந்துபோனார்கள்‌. 
கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு, கோபமும்‌ 
ல்க வந்தது. அவர்களில்‌ 
அநேகர்‌ பாபிலோன்‌ 
தேசத்து சிறையிருப்புக்குப்போய்விட்டார்கள்‌. 
ஏராளமானோர்‌ பட்டயத்திற்கு 
இரையானார்கள்‌. இப்போது கொஞ்சப்பேர்‌ 
மாத்திரமே மீதியாயிருக்கிறார்கள்‌. 


கர்த்தர்‌ தங்களுடைய நிலமையை 
கிருபையாய்‌ நோக்கிப்‌ பார்ப்பார்‌ என்றும்‌, 
தாங்கள்‌ நடக்க வேண்டிய வழியையும்‌, 
தாங்கள்‌ செய்யவேண்டிய காரியத்தையும்‌, 
தங்களுக்கு தமது கிருபையினால்‌: 
தெரிவிப்பார்‌ என்றும்‌ யூதாவின்‌ மனுஷர்‌ 
எதிர்பார்க்கிறார்கள்‌. கர்த்தருடைய 
பிரசன்னம்‌ தங்களோடு 
கூடமிருக்கலேண்டுமென்று யூதர்கள்‌ 
விரும்புகிறார்கள்‌. தாங்கள்‌ எல்லோரும்‌. 
எகிப்து தேசத்திற்குப்‌ போகவேண்டுமா 
அல்லது வேறு ஏதாவது செய்யவேண்டுமா 
என்று கர்த்தரிடத்தில்‌ விசாரித்து 
தெரிந்துகொள்ள விரும்புகிறார்கள்‌. 


எரேமியாவும்‌ அனால்‌ 
கர்த்தரிடத்தில்‌ ஜெபம்பண்ண சம்மதிக்கிறா! 
அப்பொழுது எரேமியா தீர்க்கதரிசி 
அவர்களை நோக்கி: "நீங்கள்‌ சொன்னதைக்‌ 
கேட்டேன்‌; இதோ உங்கள்‌ 
வார்த்தையின்டியே உங்கள்‌ தேவனாகிய 
கர்த்தரை நோக்கி ஜெபம்பண்ணுவேன்‌ 
கர்த்தர்‌ உங்களுக்கு மறுஉத்திரவாகச்‌ 
சொல்லும்‌ எல்லா வார்த்தைகளையும்‌ 
நான்‌ உங்களுக்கு ஒன்றையும்‌ 
மறைக்காமல்‌. அறிவிப்பேன்‌” 
(எரே 42:4) என்று சொல்லுகிறார்‌. 


தாவின்‌ மனுஷர்‌ இதுவரையிலும்‌ 
எ்மியாக்கு முக்கியத்‌; 
கொடுக்கவில்லை. 
தீர்க்கதரிசியாகிய 
தள்ளிவிடுகிறார்கள்‌. 
எரேமியா யூதாவின்‌  மனுஷருக்காக 
கர்த்தரை நோக்கி ஜெபம்பண்ண 
சம்மதிக்கிறார்‌. 


அவர்கள்‌ 
எரேமியாவை 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இஸ்ரவேல்‌ மனுஷர்‌ தீர்க்கதரிசியாகிய 
சாமுவேலையும்‌ ஒதுக்கி தள்ளிலிட்டார்கள்‌ 
ஆனாலும்‌ சாமுவேல்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனங்களுக்காக கர்த்தரிடத்தில்‌ 
ஜெபம்பண்ணினார்‌. 
£னும்‌ உங்களுக்காக விண்ணப்பம்‌ 
செய்யாதிருப்பேனாகில்‌ கர்த்தருக்கு 
விரோதமாகப்‌ பாவஞ்செய்கிறவனாயிருப்பேன்‌; 
அது எனக்குத்‌ தூரமாயிருப்பதாக; நன்மையும்‌ 
செல்வையுமான வழியை நான்‌ உங்களுக்குப்‌ 
போதிப்பேன்‌" சாமு 12:23). 


சாமுவேலைப்போலவே, இப்போது 
எரேமியாவும்‌  யூதாலின்‌ மனுஷருக்காக, 
கர்த்தரிடத்தில்‌ ஜெபம்பண்ண சம்மதம்‌ 
தெரிவிக்கிறார்‌. 

கர்த்தருடைய சித்தம்‌ என்ன 
என்பது தங்களுக்கு அறிவிக்கப்பட்டவுடன்‌, 
யூதாவின்‌ மனுஷர்‌ எல்லோரும்‌ கர்த்தருடைய 
சித்தத்திற்கு அ்மவதாக!. பங்கப்‌ 
பண்ணுகிறார்கள்‌. அவர்க முதலில்‌. 
எரேமியாவிடம்‌ கர்த்தரைப்பற்றிச்‌ 
சொன்னபோது “உம்முடைய தேவனாகிய 
கர்த்தர்‌" என்று சொன்னார்கள்‌. இப்போதோ 
அவர்கள்‌ கர்த்தரை, “எங்கள்‌ தேவனாகிய 
கர்த்தர்‌ என்று சொல்லுகிறார்கள்‌ 
இஸ்ரவேலின்‌ பரிகத்தரை தங்களுக்கு 
கல்‌ 


வார்த்தைகளைக்‌ 

தீர்க்கதரிசி, 

உங்கள்‌ 

உங்கள்‌ தேவனாகிய 

ஜெபம்பண்ணுவேன்‌" 

என்று சொல்லுகிறார்‌, அவர்களும்‌, 

கர்த்தரின்‌ சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து நடப்போம்‌ 
என்று உறுதியாய்ச்‌ சொல்லுகிறார்கள்‌. 


அப்பொழுது அவர்கள்‌ எரேமியாவை 
நோக்கி: “உம்முடைய தேவனாகிய கர்த்தர்‌ 
உம்மைக்கொண்டு எங்களுக்குச்‌ சொல்லி 
யனுப்பும்‌ எல்லா வார்த்தைகளின்படியும்‌ 
நாங்கள்‌ செய்யாவிட்டால்‌, கர்த்தர்‌ நமக்கு 
நடுவே சத்தியமும்‌ உண்மையுமான 
சாட்சியாயிருக்கக்கடவர்‌. அது நன்மை 
யானாலும்‌ தீமையானாலும்‌ சரி, எங்கள்‌ 
தேவனாகிய கர்த்தரின்‌ சத்தத்துக்கு நாங்கள்‌ 
கீழ்ப்டிவதினால்‌ எங்களுக்கு நன்மை 
யுண்டாகும்படி நாங்கள்‌ உம்மை அனுப்புகிற 
எங்கள்‌ தேவனாகிய கர்த்தருடைய 
சத்தத்துக்குக்‌ கீழ்ப்படிந்து நடப்போம்‌" 
(எரே 42:58) என்று சொல்லுகிறார்கள்‌. 


யூதாமனுஷரின்‌ 
கேட்டு தா 


உற்சாகமடைகிறார்‌. 





i FTE 
ETT 


எரேமியா மூலமாய்‌ 
கர்த்தருடைய வார்த்தை தங்களுக்கு. 
'தீமையாகயிருந்தாலும்‌, அந்த வார்த்தைக்கும்‌ 
கீழ்ப்படிய, யூதாவின்‌ மனுஷர்‌ 
ஆயத்தமாயிருக்கிறார்கள்‌. கர்த்தருடைய 
கட்டளைகள்‌ எல்லாமே தங்களுடைய 
நன்மைக்கேதுவாக இருக்கும்‌ என்று 
அவர்கள்‌ நம்புகிறார்கள்‌. அவர்கள்‌ 
கர்த்தரோடு வழக்காட ஆயத்தமாயில்லை. 
கர்த்தருடைய வார்த்தைக்கும்‌. சித்தத்திற்கம்‌ 
முற்றிலுமாய்‌ கீழ்ப்படிய 
மனதாயிருக்கிறார்கள்‌. கர்த்தருடைய 
வார்த்தைக்கு கீழ்ப்படிவது, 
எளிதாகயிருந்தாலும்‌, கடினமாகயிருந்தாலும்‌, 
கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து 
நடப்போம்‌ என்று உறுதியாய்ச்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 


வெளிப்படும்‌ 


கர்த்தருடைய வார்த்தை 
எரே 427-12 


எரே 427. பத்துநான்‌ சென்றபின்பு, 
கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு. 
உண்டாயிற்று. 


எரே 428. அப்பொழுது அவன்‌, 
கரேயாவின்‌ குமாரனாகிய 
யோகனானையும்‌,  அவனோடிருந்த 
எல்லா இராணுவச்சேர்வைக்காரரையும்‌, 
சிறியோர்முதல்‌ பெரியோர்மட்டும்‌ 
உண்டான. ஜனங்களையும்‌ 


அறைத்து, 


எரே 429. 
உங்களுக்காக. 
விண்ணப்பஞ்செய்யும்படிக்கு நீங்கள்‌ 
என்னை அனுப்பின இஸ்ரவேலின்‌ 
தேவனாகிய கர்த்தர்‌ உரைக்கிறது 
என்னவென்றால்‌, 


சகல 


அவர்கனை நோக்கி: 


எரே 42:10. நீங்கள்‌ இத்த தேசத்திலே 
தரித்திருத்தால்‌, நான்‌ உங்களைக்‌ 
கட்டுவேன்‌, உங்களை 
இடிக்கமாட்டேன்‌; உங்களை 
நாட்டுவேன்‌, உங்களைப்‌ 
பிடுங்கமாட்டேன்‌; நான்‌ க்குத்‌ 
செய்திருக்கிற தீங்குக்கு. 
மனஸ்தாபப்பட்டேன்‌.. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


4211. நீங்கள்‌ 
ன்‌ 
பயப்படவேண்டாம்‌, 
பயப்படாதிருப்பீர்கனாக 
சொல்லுகிறார்‌, 


எரே 
பாபிலே! 


4௮12, அவன்‌: 
இரங்குகிற தற்கும்‌, 
௬ுயதேசத்துக்கு 
திரும்பிவரப்‌ 
உங்களுக்கு, 


தங்களுக்காக கர்த்தரிடத்தில்‌ 
ஜெபப்பண்ணுமாறு யூதாவின்‌ மனுஷர்‌ 
எரேமியாவிடம்‌ கேட்டுக்கொள்கிறார்கள்‌. 
எரேமியாவும்‌ அவர்களுக்காக கர்த்தரிடத்தில்‌ 
ஜெபம்பண்ணுகிறார்‌. பத்துநாள்‌ 
சென்றபின்பு, கர்த்தருடைய வார்‌, 
எரேமியாவுக்கு உண்டாயிற்று (எரே 42:7). 
பத்துநாட்களாக 

உண்டாயிற்று. அந்த 

கர்த்தருடைய வார்த்தை 

என்று ஒருவருக்கும்‌ தெரியவில்லை. 


கர்த்தருடைய சித்தத்தின்‌ பிரகாரமே 
'தாமதமுண்டாயிற்று. கர்த்தர்‌ 
சித்தமான வேளையில்‌ 
நம்முடைய ஜெபத்திற்கு பதில்கொடுப்பார்‌. 
யூதாவில்‌ மீதமாயிருக்கிற ஜனங்கள்‌ 
மாய்மாலக்காரராயிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
எகிப்தை நோக்கி திரும்பியிருக்கிறார்கள்‌. 
கர்த்தரையும்‌ நோக்கிப்‌ பார்க்கிறார்கள்‌. 
யோகனான்‌ கர்த்தருடைய சமுகத்திற்கு 
ற்கு முன்பாகவே, எகிப்தையும்‌ 
பார்க்கிறான்‌. கர்த்தருடைய 
போவதற்குப்‌. பதிலாக, 
கிம்காமின்‌ பேட்டைக்கு 
கர்த்தர்‌ அவர்களுடைய 
அவர்களுக்கு 
உணர்த்தவேண்டும்‌. என்பதற்காகவும்‌, 
அவர்களைத்‌ தண்டிக்கவேண்டும்‌ 
என்பதற்காகவும்‌, பத்துநாள்‌ காலதாமதம்‌ 
செய்திருக்கலாம்‌. 


இந்த 
தமக்கு 


வருவது 
நோக்கி 





i al 
ETT 


வெண்கலக்‌ கிண்ணங்களில்‌ 
இரத்தத்தைச்‌ சேகரித்து, ஆசாரியர்்து 
தெளிப்பதற்காகப்‌ பயன்படுத்துவார்கள்‌. 
வாசஸ்தலத்தின்‌ பிரகாரத்தில்‌ அபிஷேக 
எண்ணெய்‌ கிண்ணங்களில்‌ 
சேமிக்கப்பட்டிருக்கும்‌. 
அவருடைய 


அவர்களுடைய 
இரத்தமும்‌, 


ஆரோன்மேலும்‌, 
குமாரர்கள்‌ மேலும்‌, 
வஸ்திரங்கள்‌ மேலும்‌ 
அபிஷேக எண்ணெயும்‌ தெளிக்கப்படுகிறது. 
(சங்‌ 133:2) இந்தச்‌ சடங்கிற்கு முன்பாகவும்‌, 
பின்பாகவும்‌ அவர்கள்‌ தங்களைக்‌ கழுவிக்‌ 
கொள்ள வேண்டும்‌ (யாத்‌ 3028-21: 
எண்‌ 19:21). அவர்களுடைய சரீரங்கள்மீதும்‌, 
வஸ்திரங்கள்மீதும்‌ இரத்தம்‌ தெளிக்கப்படுவது 
அவர்களுடைய பாவங்களின்‌ பயங்கரத்தையும்‌, 
ரிய தண்டனையையும்‌ 
ஒவ்வொரு முறை 
பலியிடும்போதும்‌, மனுஷருடைய பாவத்திற்கு 
நிவாரணமாகப்‌ பாவமில்லாத ஒரு உயிர்‌ 
பதிலீடாகப்‌ பலிமிடப்படுகிறது. 


பரிசுத்தமாக்கப்படுதல்‌ என்பது, 
பாவத்திலிருந்து சுத்திகரிக்கப்படுதல்‌ அல்லது 
உள்ளான மனுஜனைக்‌ களைந்துபோடுதல்‌ 
பொருள்கூறுவதைவிட 

காரியத்திற்காக 

பொருள்கூற 


பரிசுத்தமான 
என்று 


சமாதானபலியாக 
ஆட்டுக்கடாவினுடைய 

பகுதி பலிபீடத்தின்மேல்‌ 
தெளிக்கப்படுகிறது. அந்த 
ஒரு பகுதி ஆசாரியர்‌ 
அவர்களுடைய 
அவர்களுடைய  வஸ்திரங்களின்‌ 
தெளிக்கப்படுகிறது. 

புதிய ஏற்பாட்டுக்காலத்து 
விசுவாசிகளாகிய நம்மீது இயேசுகிறிஸ்‌ துவின்‌ 
இரத்தம்‌ தெளிக்கப்படுகிறது. அந்த இரத்தம்‌ 
பரிசுத்த ஆவியானவரின்‌ கிருபைகளுக்கு 
அடையாளம்‌. விசுவாசிகளுக்கு பரிசுத்தமே 
மெய்யான. நம்மீது. 
இயேசுகிறிஸ்துவின்‌ இரத்தம்‌. 
தெளிக்கப்படும்போது, நம்முடைய 
பரிசுத்தத்தின்‌ அழகு பூரணமாயிருக்கிறது. 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சமாதான பலியாக 
ஆட்டுக்கடாவின்‌ மாம்சம்‌ 
ஆசாரியருக்கும்‌ பங்கிடப்படுகிறது. 
ஆசாரியர்கள்‌ கர்த்தரோடு ஐக்கியமாகவும்‌ 
சிநேகமாகவும்‌ இருக்கிறார்கள்‌. கர்த்தரோடு 
ஒப்புரவாகாதவர்களால்‌ கர்த்தருக்கு ஊழியம்‌ 
செய்ய முடியாது. சமாதான பலியாக 
செலுத்தப்படும்‌ ஆட்டுக்கடாவின்‌ மாம்சத்தை 
கர்த்தரும்‌, அவருக்கு ஆசாரிய ஊழியம்‌ 
செய்கிற... ஆசாரியர்களும்‌ பங்கிட்டு 
புசிக்கிறார்கள்‌. 

சமாதான பலியாக 

ட்டுக்கடாவின்‌ மாம்சத்தை ஆசாரியரும்‌ 
பசய்தது... அவர்கள்‌ பாவநிவாரணம்‌ 
பெற்றுக்கொண்டதற்கு அடையாளமாகும்‌. 

“அதுவுமல்லாமல்‌, இப்பொழுது 
ஒப்புரவாகுதலை நமக்குக்‌ கிடைக்கப்‌ 
பண்ணின நம்முடைய கர்த்தராகிய இயேசு 
கிறிஸ்துமூலமாய்‌ நாம்‌ தேவனைப்பற்றியும்‌ 
மேன்மைபாராட்டுகிறோம்‌" (ரோம 

பாவநிவாரண பலிமினால்‌ வரும்‌ 
ஆசிர்வாதங்கள்‌ ஆசாரியருக்கு 
கிடைத்திருக்கிறது. அதற்காக அவர்கள்‌ 
கர்த்தருக்கு நன்றி சொல்லும்‌ வண்ணமாக, 
அந்த மாம்சத்தின்‌ ஒரு 
புசிக்கிறார்கள்‌. 
சமாதானபலியின்‌ 
அவர்கள்‌ கர்த்தரோடு 
ஐக்கியத்திலிருக்கிறார்கள்‌ 
அடையாளம்‌. 


கர்த்தருக்கு, சமாதானபலியாக 
செலுத்தப்படும்‌ ஆட்டுக்கடா பிரதிஷ்டையி்‌ 
ஆட்டுக்கடாவாகயிருக்கிறது. இதை 
கர்த்தருடைய சந்நிதியில்‌ தகனபலியாக 
செலுத்தவேண்டும்‌. இந்த பலியை செலுத்தும்‌ 

கர்த்தர்‌ மோசேக்கு 


செலுத்தப்படும்‌ 
கர்த்தருக்கும்‌ 


செலுத்தப்படும்‌ 


சந்தோஷமான 
என்பதற்கு 


மோசேயை 
“அந்த  ஆப்டுக்கா  பிரதிஷ்டையின்‌ 
ஆட்டுக்கடாவானதால்‌, அதிலுள்ள 
கொழுப்பையும்‌ வாலையும்‌ குடல்களை மூடிய 
கொழுப்பையும்‌ கல்லீரலின்மேலுள்ள 
சவ்வையும்‌ இரண்டு குண்டிக்காய்களையும்‌ 
அவைகளின்மேலுள்ள கொழுப்பையும்‌ 
வலதுபக்கத்து, முன்னந்தொடையையும்‌, 
கர்த்தருடைய சந்நிதானத்தில்‌ வைத்திருக்கிற 
புனிப்பில்லா அப்பங்களுள்ள கூடையில்‌ ஒரு 
அப்பத்தையும்‌ எண்ணெயிட்ட அப்பமாகிய ஒரு 
அதிரசத்தையும்‌ ஒரு அடையையும்‌ 
எடுக்கவேண்டும்‌" என்றும்‌, 


நோக்கி, 





f= FTE 
TT 


எரேமியா தானாக பேசமாட்டார்‌. 
கர்த்தர்‌ சொன்ன வார்த்தையை மாத்திரமே 
சொல்லுவார்‌. யூதாவின்‌ மனுஷர்‌ எல்லோரும்‌ 
எரேமியாவிடம்‌ வந்து, “எங்களுக்காக 
கர்த்தரிடத்தில்‌ விண்ணப்பம்பண்ணும்‌" என்று 
கேட்டவுடன்‌, அவர்‌ கர்த்தரிடத்தில்‌ 
விண்ணப்பம்பண்ண  ஆரம்பித்துவிடுகிறார்‌. 
ஆனாலும்‌ கர்த்தருடைய வார்த்தை தனக்கு. 
வரும்‌ வரையிலும்‌ எரேமியா பொறுமையோடு 
காத்திருக்கிறார்‌. எரேமியா அவசரப்பட்டு 
தன்னுடைய சொந்த வார்த்தைகளை, 
கர்த்தருடைய வார்த்தை என்று 
சொல்லிவிடவில்லை. 

எரேமியா கர்த்தரிடத்தில்‌ ஜெபம்பண்ணி, 
பத்துநாள்‌ சென்றபின்பு. அவருக்கு 
கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று. 
தனக்கு கர்த்தருடைய வார்த்தை 
வெளிப்பட்டவுடன்‌, எரேமியா அதை சகல. 
ஜனங்களுக்கு முன்பாக அறிவிக்கிறார்‌ 

அப்பொழுது எரேமியா, கரேயாவின்‌ 
குமாரனாகிய கனானையும்‌, 
அவனோடிருந்த இராணுவச்‌ 
சேர்வைக்காரரையும்‌, சிறியோர்முதல்‌ 
பெரியோர்மட்டும்‌ உண்டான சகல 
ஜனங்களையும்‌ அழைத்து, அவர்களை 
நோக்கி: “உங்களுக்காக விண்ணப்பஞ்‌ 
செய்யும்படிக்கு நீங்கள்‌ என்னை அனுப்பின 
இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
உரைக்கிறது என்னவென்றால்‌" (எரே 42:89) 
என்று சொல்லி, எரேமியா கர்த்தருடைய 
வார்த்தையைச்‌ சொல்ல ஆரம்பிக்கிறார்‌ 


எல்லா 


எரேமியா தீர்க்கதரிசி கர்த்தருடைய 
வார்த்தையை ஒரு சிலருக்கு மாத்திரம்‌ 
என்று இரகசியமாய்ச்‌ சொல்லாமல்‌, 
நாவின்‌ மனுஷர்‌ எல்லோரையும்‌ அழைத்து 

படையாகச்‌ சொல்லுகிறார்‌. கரேயாவின்‌ 
குமாரனாகிய ம்‌ 
அவனோடிருந்த 
சேர்வைக்காரரையும்‌, 
பெரியோர்மட்டும்‌ 
ஜனங்களையும்‌ 
(எரே 42:8). 

'யோகனானும்‌, 
கூடமிருக்கிற இராணுவச்சேர்வைக்காரரும்‌, 
யூதாவின்‌ மனுஷரும்‌ எரேமியாவிடம்‌ வந்து, 
அவரை கர்த்தரிடத்தில்‌ ஜெபிக்குமாறு 
சொல்லுகிறார்கள்‌. எரேமியா கர்த்தரிடத்தில்‌ 
ஜெபித்தபோது. பத்து நாள்‌ சென்றபின்பு 
கர்த்தருடைய வார்த்தை அவருக்கு: 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


உண்டாயிற்று. எரேமியா கர்த்தருடைய 
வார்த்தையைப்‌ பெற்றுக்கொண்டு, அதை 
சகல ஜனங்களையும்‌ அழைத்து 


சொல்லுகிறார்‌ 
உங்களுக்காக விண்ணப்பஞ்செய்யும்‌ 


உரைக்கிறதுஎன்னவென்றால்‌" (எரே 42:9) 
என்று சொல்லி எரேமியா கர்த்தருடைய 
வார்த்தையை அவர்களுக்கு சொல்லுகிறார்‌. 


யோகனானும்‌, இஜ்£ணுவச்சேர்வைக்‌ 
காரரும்‌, யூதாவின்‌ மனுஷரும்‌ இப்போது 
தத்தில்‌ இருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
யூதாதேசத்திலே தரித்திருக்கவேண்டும்‌. அது 
அவர்களுக்கு. நன்மையாயிருக்கும்‌. 
அவர்கள்‌ யூதாதேசத்தில்‌ தரித்திருந்தால்‌, 
“நான்‌ உங்களைக்‌ கட்டுவேன்‌, உங்களை 
இடிக்கமாட்டேன்‌; உங்களை நாட்டுவேன்‌, 
உங்களைப்‌ பிடுங்க மாட்டேன்‌" 
(எரே 42:10) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


ல்‌ யூதாதேசத்திற்குள்‌ 
்‌ ஏராளமான யூதர்களை 
பாபிலோன்‌ தேசத்திற்கு சிறைப்பிடித்து 
கொண்டுபோனார்கள்‌.  எரேமியாவிடத்தில்‌ 
ஜெபம்பண்ணுமாறு  சொல்லுகிறவர்களோ, 
பாபிலோன்‌ தேசத்து சிறையிருப்புக்குப்‌ 
போகாமல்‌, தப்பித்து, யூதாதேசத்திலேயே 
மீதமாக  தங்கியிருக்கிறவர்கள்‌. ்‌ 
யூதாதேசத்திலிருப்பதே 


அவர்கள்‌ 
கிருபைக்கும்‌. 

நன்றியுள்ளவர்களாயிருக்க 

கர்த்தர்‌ அனுமதிக்கிற தேசத்தில்‌ அவர்கள்‌ 
தங்கவேண்டும்‌. கர்த்தர்‌ தங்களுக்கு 
வாக்குப்பண்ணின த்தைவிட்டு விட்டு, 
அந்நிய தேசத்திற்கு போகவேண்டுமென்று 


ஆசைப்படக்கூடாது. 


கர்த்தர்‌ யூதாவின்‌ மனுஷர்மீது, 

கிருபையுள்ளவராகவும்‌, இரக்கமுள்ள 

வாகவும்‌, அன்புள்ளவராகவும்‌ இருக்கிறார்‌. 

யூதர்களுக்கு. அநேக துன்பங்களும்‌ 

வேதனைகளும்‌ உண்டாயிற்று. அவர்களுக்கு 

கர்த்தரும்‌ அனுமதித்தார்‌. 

இஸ்ரவேலின்‌ தேவனாகிய 

யூதாவின்‌ மனுஷர்மீது அதிகமான 

இரக்கம்‌ காண்பிக்கிறார்‌. “நான்‌ உங்களுக்கு 

செய்திருக்கிற தீங்குக்கு மனஸ்தாபப்‌ 

பட்டேன்‌” (எரே ) என்று கர்த்தர்‌ 
யூதாவின்‌ மனுஷரிடத்தில்‌ சொல்லுகிறார்‌. 





i THE 
TT 


கர்த்தர்‌ தம்முடைய 
மாற்றிக்கொள்‌ ளவில்லை. 


மாறாதவர்‌. ஆனாலும்‌ 


மனதை 
அவர்‌ மனம்‌ 
கர்த்தர்‌ தம்முடைய 


காண்பிக்கக்கூடாது 

தீர்மானித்திருந்தார்‌. ஆனால்‌ இப்போதோ, 
அவர்களுக்கு மறுபடியும்‌ இரக்‌ 

சித்தமுள்‌ எவராயிருக்கிறா! 


யோகனானும்‌, 
இராணுவச்சேர்வைக்காரரும்‌, 
மனுஷரும்‌ பாபிலோன்‌ 
பயப்படுகிறார்கள்‌. 
மரித்துப்போனதினால்‌, பாபிலோன்‌ 
தங்களை  பழிவாங்குவானோ 
நினைத்து யோகனானும்‌, 
மனுஷரும்‌, நேபுகாத்நேச்சாருக்கு 
பயப்படுகிறார்கள்‌. இவர்களால்‌ பாபிலோன்‌ 
ராஜாவை எதிர்த்து நிற்கமுடியாது. அவன்‌ 
மிகுந்த பலமுள்ளவன்‌. இவர்களோ 
பலமில்லாதவர்கள்‌. இவர்களுடைய 
இராணுவச்சேர்வைக்காரர்‌ சொற்ப 
எண்ணிக்கையிலிருக்கிறார்கள்‌. பாபிலோன்‌ 
ராஜாவின்‌ இராணுவத்தாரோ பலத்திலும்‌: 
எண்ணிக்கையிலும்‌ மிகுந்தவர்கள்‌. 

பாபிலோன்‌ ராஜா 

அதிகாரியாக்கின திக்கம்‌ னல 
கெதலியாவை 
குமாரனாகிய 
வெட்டிப்போட்டதினிமித்தம்‌, 
பயந்தபடியினால்‌, தாங்கள்‌ 
போகப்‌ புறப்பட்டு, பெத்லகேமூருக்கு அருகான 
கிம்காமின்‌ பேட்டையில்‌ தங்கியிருந்தார்கள்‌” 
(எரே 411718) 


கர்த்தர்‌ இவர்களுடைய பயத்தை 
நீக்குவதற்கு ஆறுதலான வார்த்தைகளைச்‌ 
சொல்லுகிறார்‌. நீங்கள்‌ பயப்படுகிற 
பாபிலோன்‌ ராஜாவுக்கு பயப்படவேண்டாம்‌, 
அவனுக்குப்‌. பயப்படாதிருப்பீர்களாக"' 


(எரே 42:11) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


யூதாவின்‌ மனுஷர்‌ பாபிலோன்‌ 
ராஜாவுக்கு பயந்தால்‌, அவர்களுடைய பயமே 
அவர்களுக்கு கண்ணியாக மாறிவிடும்‌. 
கர்த்தர்‌ யூதாவின்‌ மனுஷரோடு 
கூடமிருக்கிறார்‌. கர்த்தர்‌ நம்மோடு 
கூடமிருக்கும்போது. நமக்கு விரோதமாக 
எத்தனை சத்துருக்கள்‌ வந்தாலும்‌, கர்த்தர்‌ 
அவர்களோடு யுத்தம்பண்ணுவார்‌. 


கர்த்தர்‌ நமக்காக யுத்தம்பண்ணுவார்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


யத்தத்திலே கர்த்தரே 
உங்களை அவன்‌ கைக்கு தப்புவிக்கும்‌ 
படிக்கு நான்‌ உங்களுடனே இருப்பேன்‌' 
(எரே 42:1) என்று கர்த்தர்‌ யூதாவின்‌ 
மனுஷருக்கு. சொல்லுகிறார்‌. கர்த்தர்‌ 
நம்முடைய பட்சத்திலிருக்கும்போது நமக்கு 
விரோதமாக. யாராலும்‌ எதிர்த்து 
நிற்கமுடியாது. 

யூதாவின்‌ மனுஷருக்கு கர்த்தருடைய 
உதவியும்‌, பாதுகாப்பும்‌ கிடைக்கவேண்டு 
மென்றால்‌, அவர்கள்‌ யூதாதேசத்திலேயே 
தரித்திருக்கவேண்டும்‌. அப்போது அவர்கள்‌ 
பாபிலோன்‌ ராஜாவுக்கு பயப்படாமல்‌ 
பாதுகாப்பாயிருக்கலாம்‌. அதே வேளையில்‌ 
ராஜாதி ராஜாவாகிய கர்த்தருடைய 
பாதுகாப்பையும்பெற்றுக்‌ கொண்டு 
சந்தோஷமாயும்‌ இருக்கலாம்‌. 


யூதாவின்‌ மனுஷர்‌ யூதாதேசத்திலேயே 
தரித்திருந்தால்‌, கர்த்தர்‌ அவர்களை, 
யூதாதேசத்தில்‌ கட்டுவதாகவும்‌, நாட்டு 
வதாகவும்‌ வாக்குப்பண்ணுகிறார்‌. அவர்கள்‌ 
த்தில்‌ ம்‌ வேர்பற்றி 

புதிய 

அவர்கள்‌ 


தேசமாய்‌ 


ஜெயிப்பார்‌ 


இஸ்ரவேலின்‌ தேவனாகிய 
யூதாவின்‌ மனுஷருக்கு 
'கிருபைகளை வெளிப்படுத்துகிறார்‌ 
பாபிலோன்‌ ராஜாவின்‌ கைகளுக்கு 
பயப்படாமல்‌ தப்பிப்பதோடு, கர்த்தருடைய 
இரக்கத்தையும்‌ பெற்றுக்கொள்கிறார்கள்‌. 
பாபிலோன்‌ ராஜாவால்‌ யூதர்களை 
அழிக்க முடியாது. அவர்களுக்கு 
கர்த்தருடைய பாதுகாப்பும்‌ கிடைக்கும்‌. 
அவர்கள்‌ யூதாதேசத்தில்‌ தங்கியிருந்தால்‌, 
அவர்களுக்கு இரட்டிப்பான நன்மைகள்‌ 
உண்டாகும்‌. அவர்கள்‌ யூதாதேசத்தில்‌ 
தங்களை  ஸ்தாபிப்பதற்கு, கர்த்தர்‌ 
அவர்களுக்கு உதவிசெய்வார்‌. 
பாபிலோன்‌ ராஜா யூரர்ககுந்கு 
விரோதமாக வரமாட்டான்‌. 
மாத்திரமல்ல, அவன்‌ யூதர்களுக்கு இரக்கம்‌ 
காண்பிப்பான்‌. பாபிலோன்‌ ராஜா 
உங்களுக்கு  இரங்குகிறதற்கும்‌. உங்கள்‌ 
திரும்பிவரப்‌ 
உங்களுக்கு 
(எரே 42:12) என்று 
யூதாவின்‌ மனுஷருக்கு தம்முடைய 
வார்த்தைகளைச்‌ சொல்லுகிறார்‌. 


கர்த்தர்‌, 
வித்த 


அவர்கள்‌ 





f= FTE 
TT 


கர்த்தர்‌ கொடுக்கும்‌ 
கடமைகளை நாம்‌ கீழ்ப்படிதலோடு 
நேர்த்தியாய்‌ செய்து முடிக்கவேண்டும்‌. 
கர்த்தர்‌ நம்முடைய கீழ்ப்படிதலுக்கு ஏற்ற 
பலனைக்‌ கொடுப்பார்‌. பலிசெலுத்துவதைப்‌ 
பார்க்கிலும்‌, கர்த்தருக்கு கீழ்ப்படிதலே 
உன்னதமானது. 


நமக்கு 


எகிப்து தேசத்துக்கே போய்‌, 
அங்கே தரித்திருப்போம்‌ 
எரே 4218-18 


எரே 42௨13. தீங்கன்‌ உங்கள்‌ 
தேவனாகிய 

சுத்தத்துக்குச்‌ 

தாங்கள்‌ இந்த 
இருக்கிறதில்லையென்றும்‌, 


எரே 4214. நாங்கள்‌ யுத்தத்தைக்‌ 
காணாததும்‌, எக்கான சத்தத்தைக்‌. 
கேளாததும்‌, அப்பத்தாழ்ச்சியினால்‌ 
பட்டினியாய்‌ இராததுமாண எகிப்து 
தேகத்துக்கே போய்‌, அங்கே 
தரித்திருப்போம்‌ என்றும்‌ 
சொல்வீர்கனேயாகில்‌, 


எரே 4215. யூதாவில்‌ மீந்திருக்கிற 
வர்கனே, அதைக்குறித்து உண்டான 
கர்த்தருடைய வார்த்தை மைக்‌ 
கேளுங்கள்‌: நீங்கள்‌ எகிப்துக்குப்போக. 
உங்கள்‌ முகங்களை திருப்பி, அங்கே. 
தங்கப்போவீர்க னானால்‌, 


எரே 4216. நீங்கள்‌ பயப்படுகிற 
பட்டயம்‌ எகிப்து 

உங்களைப்‌ பிடிக்கும்‌; 
ஓயப்படுகிற பஞ்சம்‌ 

உங்களைத்‌ தொடர்ந்துவரும்‌, அங்கே. 
சாவீர்கள்‌. 


எரே 4௮17. எகிப்திலே தங்கவேண்டு 
மென்று அவ்விடத்துக்குத்‌ 


பஞ்சுத்தாலும்‌, னை காய்‌ 
காவார்கன்‌; நான்‌ அவர்கள்மேல்‌: 
வரப்பண்ணும்‌ தீங்கிணாலே அவர்களில்‌ 
மீதியாகிறவர்களும்‌ தப்புகிறவர்‌ களு 
மில்லை. என்று இண்ரவேலின்‌ 
தேவனாகிய சேனைகளின்‌ கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யபழிப்பாகவும்‌ தித்தையாகவும்‌ இருத்து, 
இவ்விடத்தை இனிக்காணாதிருப்பீர்கள்‌. 
என்னு இஸ்ரவேலின்‌ தேவனாகிய 
சேனைகளின்‌ கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


நாவின்‌ ஷர்‌ போது 
இருக்கிற க்‌ ப தாதோ்திவே 
தங்கிவிடவேண்டும்‌. 


எகிப்து தேசத்திற்கு 
ஒடிப்போகவேண்டுமென்று நினைக்கக்கூடாது. 
இஸ்ரவேல்‌ வம்சத்தாரின்‌ முற்பிதாக்கள்‌ 
ஏற்கெனவே எகிப்து தேசத்தில்‌ 
அடிமைகளாயிருந்தார்கள்‌. கர்த்தர்‌ 
தமது பலத்த புயத்தினால்‌ 
கானான்‌ தேசத்திற்கு 

அழைத்துக்கொண்டு வந்து, 

அவர்களை குடியேற்றினார்‌. 

இப்போது, 

வெளியேறி, 
'போகவேண்டுமென்று 

ஆசைப்படுகிறார்கள்‌. 


கர்த்தருடைய பிள்ளைகள்‌ ந்‌ 
தேசத்தாரோடு ரால்‌ 
பண்ணக்கூடாது என்று கர்த்தர்‌ அவர்களை 
பலமுறை எச்சரித்திருக்கிறார்‌ னால்‌ 
யூதாவின்‌ மனுஷரோ எகிப்தியரோடு 
சிநேகம்‌ வைக்க விரும்புகிறார்கள்‌. தாங்கள்‌ 
இந்த யூதாதேசத்தில்‌ இருக்கிறதில்லை (எரே 
4213) என்று திரும்பத்‌ திரும்ப 
சொல்லுகிறார்கள்‌. அவர்கள்‌ தேவனாகிய 
கர்த்தருடைய சத்தத்திற்கு 
செவிகொடுக்கவில்லை. கர்த்தர்‌ தங்களை 
பாதுகாப்பார்‌ என்னும்‌ நம்பிக்கையும்‌. 
அவர்களிடத்தில்‌ இல்லை. 


நாம்‌ எகிப்து தேசத்திற்குப்போய்‌, 
அங்கே தரித்திருப்போம்‌' (எரே 4214) 
என்று யூதாவின்‌ மனுஷர்‌ சொல்லுகிறார்கள்‌. 
எகிப்திற்குப்போக கர்த்தர்‌ தங்களை 
அனுமதித்தாலும்‌, அனுமதிக்காவிட்டாலும்‌, 
யூதாவின்‌ மனுஷர்‌ எகிப்து 
தேசத்திற்குப்போக ஆயத்தமாயிருக்கிறார்கள்‌. 
அவர்களுடைய சரீரம்தான்‌. 
யூதாதேசத்திலிருக்கிறது. அவர்களுடைய 
மனதும்‌ இருதயமுமோ ஏற்கெனவே 
எகிப்து தேசத்திற்குப்‌ போய்விட்டது. 





f= THEN 
ETT 


"நாங்கள்‌ யுத்தத்தைக்‌ 
எக்காள சத்தத்தைக்‌ 
அப்பத்தாழ்ச்சியினால்‌ 
இராததுமான எகிப்து, சோதனை போய்‌, 
அங்கே தரித்திருப்போம்‌' (எரே 42:14) என்று 
யூதாவின்‌ மனுஷர்‌ சொல்லுகிறார்கள்‌. 


காணாததும்‌, 
க்‌ 


வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல்‌ மீறுகிறார்கள்‌. 
இதனால்‌ கர்த்தருடைய கோபம்‌ அவர்கள்மேல்‌ 
வருகிறது. கர்த்தர்‌ தம்முடைய 
நியாயத்தீர்ப்பை அவர்களுக்கு சொல்லுகிறார்‌. 
“யூதாவில்‌ மீந்திருக்கிறவர்களே. 
உண்டான கர்த்தருடைய 

ங்கள்‌ (எரே 4215) 

யூதாவின்‌ மனுஷருக்கு 
வார்த்தையைச்‌ சொல்ல. 


என்று எரேமியா 
கர்த்தருடைய 
ஆரம்பிக்கிறார்‌ 
“நீங்கள்‌ உங்கள்‌ 
முகங்களை அங்கே 
தங்கப்போவீர்களானால்‌, நங்கள்‌ பயப்படுகிற 


எகி்து்குப்போக 


(எரே 42:1576) என்று 
தேசத்திற்குப்போக 
யூதாவின்‌ மனுஷரைப்‌ 
பார்த்து சொல்லுகிறார்‌ 
எரேமியாவினிடத்தில்‌ ஜெபம்பண்ணச்‌ 
சொன்ன யூதாவின்‌ ஜனங்கள்‌, யூதாவில்‌ 
மீந்திருக்கிறவர்கள்‌. இவர்கள்‌ சொற்ப 
எண்ணிக்கையிலிருக்கிறார்கள்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய விசேஷித்த. சித்தத்தின்‌ 
பிரகாரமாய்‌, இவர்களை தாத 
மீந்திருக்கச்‌ செய்திருக்கிறா கர்த்தர்‌ 
இவர்கள்‌ இதமான விபி, 
ஆகையினால்‌ கர்த்தருடைய  எச்சரிப்பின்‌ 
வார்த்தை இவர்கள்மீது கடினமாய்‌ 
வருகிறது. 


த்திலே பட்டயம்‌ வரும்‌ என்று, 
யூதர்கள்‌ பயப்படுகிறார்கள்‌. 
என்று 
இவர்கள்‌ ஜயப்படுகிறார்கள்‌. எகிப்து 
தேசமோ யுத்தத்தைக்‌ காணாத தேசம்‌ 
என்‌, எக்காள சத்தத்தை கேளாத 
தேசம்‌ என்றும்‌, அப்பத்தாழ்ச்சியினால்‌ 
பட்டினியாயிராத தேசம்‌ என்றும்‌ மீந்திருக்கிற 
யூதர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. 


யூதாதேச; 
மீந்திருக்கிற 
தங்கள்‌ தேசத்திலே பஞ்சம்‌ வரும்‌ 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மீந்திருக்கிற 
தேசத்திற்குப்போனாலும்‌, அவர்கள்‌ 
பயப்படுகிற பட்டயம்‌ அவர்களை எகிப்து 
தேசத்திலே பிடிக்கும்‌. அவர்கள்‌ ஐயப்படுகிற 
பஞ்சம்‌ அவர்களை எகிப்திலே தொடர்ந்து 
வரும்‌. அவர்கள்‌ எகிப்து தேசத்திலே. 
சாவார்கள்‌. உ௰ிரோடிருக்க வேண்டுமென்று 
ஆசைப்பட்டு யூதாதேசத்தைவிட்டு எகிப்து 
தேசத்திற்குப்‌ போகிறவர்கள்‌ அங்கே 
செத்துப்போவார்கள்‌. மீந்திருக்கிற யூதர்கள்‌ 
எகிப்திற்குப்போகாமல்‌, யூதாதேசத்திலேயே 
தரித்திருந்தால்‌ அவர்கள்‌ பிழைத்துக்‌. 
கொள்வார்கள்‌. கர்த்தருடைய பாதுகாப்பும்‌, 
பராமரிப்பும்‌ அவர்களுக்கு கிடைக்கும்‌. 


யூதர்கள்‌ எகிப்து 


யூதாவின்‌ மனுஷர்‌ கர்த்தருடைய 

வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல்‌ எங்கே 

ஓடிப்போனாலும்‌, கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு 

அவர்களை பின்தொடரும்‌. அவர்கள்‌ எகிப்து 

தேசத்திற்கு ஓடிப்போனாலும்‌, அவர்களால்‌ 

கர்த்தருடைய நியாயத்தீர்ப்புக்கு தப்பிக்க 

யூதாலிலே மீந்திருக்கிறவர்கள்‌ 

யூதாதேசத்தில்‌ 

அவர்கள்‌ பயப்படுகிற 

பட்டயம்‌ அவர்களுக்கு வராது. அவர்கள்‌ 
ஐயப்படுகிற பஞ்சம்‌ அவர்களைப்‌ பிடிக்காது. 

யூதாதேசத்தில்‌ அவர்கள்‌ கர்த்தருக்குள்‌ 

சமாதானமாகவும்‌, ஆறுதலாகவும்‌, 
தங்கியிருப்பார்கள்‌. 

சமாதான நேசம்‌ 

கர்த்தருடைய 

வார்த்தைக்கு 

சமாதானத்தின்‌ 


அவருடைய 
பிள்ளைகளாயிருப்பார்கள்‌. 


“எகிப்திலே தங்கவேண்டுமென்று 
ல்‌ தங்கள்‌ முகங்களைத்‌ 
எல்லா மனுஷருக்கும்‌ என்ன 
கன்றும்‌, பட்டயத்தாலும்‌, 
ஞ்சத்‌ கொள்ளைநோயாலும்‌ 
என்று கர்த்தர்‌ 

அவர்கள்மேல்‌ தீங்கு 

அந்தத்‌ தீங்கினால்‌ 
மீதியாகிறவர்களும்‌, 


கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 





i FTE 
TT 


கல்தேயர்கள்‌ 
ஏற்கெனவே 


எருசலேமை 
அழித்துப்போட்டார்கள்‌. 
மீந்திருக்கிற யூதர்கள்‌ அழிந்துபோயிருக்கிற 
எருசலேமைப்‌ பார்த்து பயப்படுகிறார்கள்‌. 
இந்த அழிவுக்கு தப்பித்துக்கொள்ளவேண்டும்‌ 
என்று நினைத்து அவர்கள்‌  எகிப்திற்குப்‌ 
போக விரும்புகிறார்கள்‌. அவர்கள்‌ 
எகிப்திற்குப்போகும்போது. கர்த்தருடைய 
கோபமும்‌ அவருடை  உக்கிரமமும்‌ 
எருசலேமின்‌ குடிகள்மேல்‌ எப்படி மூண்டதோ, 
அப்படியே அவர்கள்மேல்‌ மூளும்‌ (எரே 42:18). 
அவர்கள்‌ 


கர்த்தருடைய ஜனத்தார்‌ பாவத்திற்கு 

பரிசுத்தமாய்‌ ஜீவிக்கவேண்டும்‌. 
அந்நிய ஜாதியாரோடு ஒன்றாய்க்‌. 
கலந்துவிடக்கூடாது. கர்த்தரைவிட்டு விலகி 
அந்நிய தெய்வங்களை பின்பற்றிப்போய்‌ 
விடக்கூடாது. விக்கிரகங்களுக்கு 
தூபங்காட்டக்கூடாது. யூதரில்‌ மீந்திருக்கி 
றவர்கள்‌, யூதாதேசத்திலே தரித்திருந்தால்‌, 
கர்த்தருடைய வார்த்தைகளையும்‌, 
அவருடைய உபதேசங்களையும்‌ கேட்டு 
கர்த்தருக்கு பயந்து பரிசுத்தமாய்‌ 
ஜீவிப்பதற்கு வாய்ப்புள்ளது. அவர்கள்‌ எகிப்து 
தேசத்திற்கு போய்விட்டால்‌ விக்கிரகங்களுக்கு 
'தூபங்காட்ட வாய்ப்புள்ளது. 


விலகி 


(ஷரில்‌. 
எகிப்து தேசத்திற்கு 
அங்கே அவர்கள்‌ 

பாழாகவும்‌, பழிப்பாகவும்‌, 
அவர்கள்‌ 
தேசத்திலே பட்டயத்தாலும்‌, 

கொள்ளைநோயாலும்‌ 
அவர்கள்‌ இனிமேல்‌ யூதா 
காணாதிருப்பார்கள்‌ என்று 
தேவனாகிய கர்த்தர்‌ 


வின்‌ 
மந்திருக்கிறவரகள்‌ 
தங்கப்போனால்‌, 
சாபமாகவும்‌, 
நிந்தையாகவும்‌ இருப்பார்கள்‌. 


எகிப்து. 
பஞ்சத்தாலும்‌, 
சாவார்கள்‌. 
தேசத்தை 
இஸ்ரவேலின்‌ 
சொல்லுகிறார்‌. 


எகிப்துக்குப்‌ போகாதிருங்கள்‌ 


எரே... 4219. யூதாவில்‌ மீதியான 
வர்கனே, எகிப்துக்குப்‌ போகாதிருங்கள்‌ 
என்று கர்த்தர்‌ உங்களைக்‌ 
குறித்துச்‌ சொன்னாரென்பதை. 
இத்நானில்‌ உங்களுக்குச்‌ சாட்சியாக. 
அறிவித்தேன்‌ என்று அறியுங்கள்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எரே உங்கள்‌. 
ஆத்துமாக்களுக்கு விரோதமாய்‌ 
உங்களை மோசம்போக்கினீர்கள்‌; நீ 
எங்கள்‌ தேவனாகிய கர்த்தரைநோக்கி: 
எங்களுக்காக  விண்ணப்பம்பண்ணி, 
எங்கள்‌: தேவனாகிய கர்த்தர்‌ 
சொல்வதையெல்லாம்‌ எங்களுக்கு 
அதிவிக்கவேண்டும்‌; அதின்படியே 
செய்வோம்‌ என்று நீங்கள்‌ சொல்லி, 
என்னை  உங்கன்‌ தேவனாகிய 
கர்த்தரிடத்துக்கு அனுப்பினீர்கள்‌. 


எரே 42௮. நான்‌ இத்தானில்‌ அதை 
உங்களுக்கு அறிவித்தேன்‌; ஆனாலும்‌, 
உங்கள்‌ தேவனாகிய கர்த்தரின்‌. 
சுத்தத்துக்கும்‌, அவர்‌ என்னைக்கொண்டு. 
உங்களுக்குச்‌. சொல்லியனுப்பின 
எத்தக்காரியத்துக்கும்‌ செவிகொடாமற்‌ 
போனீர்கள்‌. 


42:20. 


எரே 422௨. 
தங்கியிருப்பதற்கு. 
விரும்புகிற ஸ்தலத்தில்தானே 
பட்டயத்தாலும்‌ பஞ்சுத்தாலும்‌, 
 கொன்னைநேரயாலும்‌ சாவீர்களென்று 
நிச்சயமாய்‌ அறியுங்கள்‌ என்றான்‌. 


இப்போதும்‌ 
நீங்கள்‌. போக. 


யோகனானும்‌, rd மனுஷரும்‌ 
எரேமியா தீர்க்கத வந்து, 
தங்களுக்காக கத்தரி 
ஜெபம்பண்ணுமாறு வேண்டிக்கொள்கிறார்கள்‌. 
அவர்களுடைய வார்த்தையில்‌ 
உண்மையில்லை. கர்த்தருக்கு 
தெரியும்‌. மாய்மாலம்‌ 
பண்ணுகிறார்கள்‌ கர்த்தரிடத்தில்‌ 
ஜெபம்பண்ண விரும்புகிறார்கள்‌. அவர்கள்‌ 
கர்த்தருடைய வார்த்தையை கேட்க 
விரும்புகிறார்கள்‌. அவர்கள்‌ கர்த்தருடைய 
வார்தையைக்‌ கேட்ட பின்போ, 
அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து 
நடக்காமல்‌, தங்களுடைய சுயஇஷ்டம்போல 
நடப்பார்கள்‌. கர்த்தருடைய 
சித்தத்திற்கு கீழ்ப்படியாமல்‌, தங்களுடைய 
சுயஇஷ்டத்தின்‌ பிரகாரமும்‌, சுயசித்தத்தின்‌ 
பிரகாரமும்‌ நடந்துகொள்வார்கள்‌. 
இதனால்‌ கர்த்தருடைய 
நியாயத்தீர்ப்பு அவர்கள்மேல்‌ வருகிறது. 


என்பது 
அவர்கள்‌ 





ழ்‌ நள 
யாய 


வார்த்தைகளைக்‌. 

கர்த்தரிடத்தில்‌ 

கர்த்தர்‌ தனக்கு 

எரேமியா 

அப்படியே 

சொல்லுகிறார்‌. “யூதாவில்‌ மீதியானவர்களே, 

எகிப்துக்குப்‌ போகாதிருங்கள்‌ என்று கர்த்தர்‌ 
உங்களைக்குறித்துச்‌ 


அறிவித்‌ ன்‌ 
(எரே 42:19) ந எரேமியா சொல்லுகிறார்‌. 


யூதாவிலை மீதியானவர்கள்‌ எகிப்திற்கு 
போகக்கூடாது. இதுவே கர்த்தருடைய 
கட்டளை. அவர்கள்‌ 
கட்டளைக்கு கீழ்ப்படிய 
கர்த்தருடைய கட்டளைக்கு 
கீழ்ப்டியாதவர்கள்‌ அவர்கள்‌ தங்களுடைய 
ஆத்துமாக்களுக்கு விரோதமாக தங்களையே 
மோசம்போக்குகிறார்கள்‌. 


யோகனானும்‌, அவனுடைய 
இரலை காரல்‌ யூதாவின்‌ 
மனுஷரும்‌ எரேமியாவினிடத்தில்‌ வந்து. “நீ 
எங்கள்‌ தேவனாகிய குர்த்தரைநோக்கி: 
எங்களுக்காக விண்ணப்பம்பண்ணி, எங்கள்‌ 
தேவனாகிய கர்த்தர்‌ சொல்வதையெல்லாம்‌. 
எங்களுக்கு அறிவிக்கவேண்டும்‌: 
அதின்படியே செய்வோம்‌” (எரே 42:20) 
என்று சொல்லி, எரேமியாவை 
கர்த்தரிடத்திற்கு அனுப்பினார்கள்‌. 


யூதாமனுஷர்‌ தாங்கள்‌ பொருத்தனை 
பண்ணின வார்த்தைக்கு உண்மையுள்ளவர்‌ 
களாயில்லை. கர்த்தருடைய 
வார்த்தையின்‌ படியே செய்வோம்‌ 
என்று வாக்குப்பண்ணினார்கள்‌. 
எரேமியாவும்‌ 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
UBLISHERS 


கர்த்தர்‌ அவர்களைக்‌ குறித்து சொன்ன 
வார்த்தைகளை எரேமியா அவர்களுக்கு 
த்தார்‌ ஆனால்‌ அவர்களோ 
கர்த்தரின்‌ சத்தத்திற்கு செலிகொடுக்க 
வில்லை. கர்த்தர்‌ எரேமியாவைக்கொண்டு 
அவர்களுக்கு 'சொல்லியனுப்பின 
எந்தக்‌ காரியத்திற்கும்‌ அவர்கள்‌ 
செவிகொடுக்க வில்லை (எரே 42:21) 


யூதாமனுஷரின்‌ வார்த்தையில்‌ 
உண்மையில்லை. அவர்கள்‌ எரேமியாவை 
மோசம்போக்கியதாக நினைக்கிறார்கள்‌. 
ஆனால்‌ அவர்கள்‌ உண்மையில்‌ தங்கள்‌ 
விரோதமாய்‌ 
மோசம்போக்குகிறார்கள்‌. 
எரேமியா தீர்க்கதரிசி யூதாமனுஷருடைய 
மாய்மாலத்தையும்‌, கீழ்ப்படியாமையையும்‌ 
கடிந்து சொல்லிவிட்டு, கர்த்தர்‌ 
தன்னைக்கொண்டு அவர்களுக்கு 
சொல்லியனுப்பின வார்த்தையையும்‌ 
சொல்லுகிறார்‌. 


“இப்போதும்‌ தங்கியிருப்பதற்கு நீங்கள்‌ 
போக விரும்புகிற ஸ்தலத்தில்தானே 
பட்டயத்தாலும்‌ பஞ்சத்தாலும்‌, 
கொள்ளைநோயாலும்‌ சாவீர்களென்று 
நிச்சயமாய்‌ அறியுங்கள்‌” (எரே 42:22) 
ன்‌ தீர்க்கதரிசி 

தங்கப்போகிற 
மீதியானவர்களைக்‌ குறித்து, 
தன்னைக்கொண்டு 


சொல்லுகிறார்‌. 





i THEN 
TT 


கர்த்தர்‌ தனக்கு சொன்ன 
செய்தியை எரேமியா யூதாவின்‌ சகல 
ஜனங்களுக்கும்‌ சொல்லுகிறார்‌. ஆனால்‌ 
அவர்களோ எரேமியா சொன்ன செய்தியை, 
தேவனுடைய செய்தி என்று 
அங்கீகரிக்கவில்லை. (எரே 431-3) 
யூதாவில்‌ மீந்திருக்கிற சகல ஜனங்களும்‌ 
எகிப்து. தேசத்திற்கு போகிறார்கள்‌ 
அவர்கள்‌ தங்களோடு  எரேமியாவையும்‌ 
கூட்டிக்கொண்டு போகிறார்கள்‌ 
(எரே 434-7). 


கர்த்தர்‌ எரேமியாவுக்கு மற்றும்‌ ஒரு 
செய்தியைச்‌ சொல்லுகிறார்‌. பாபிலோன்‌ 
ராஜா எகிப்து தேசத்திற்கு விரோதமாக. 


எரேமியா 
(எரே 43:8-13). 


கர்த்தர்‌ 
எங்களிடத்துக்கு. 
அனுப்பவில்லை 
எரே 4311-3 


எரே 484. எரேமியா சகல 
ஜனங்களுக்கும்‌. அவர்களுடைய 
தேவனாகிய கர்த்தர்‌ தன்னைக்கொண்டு. 
அவர்களுக்குச்‌. சொல்லியனுப்பின 
எல்லா வார்த்தைகளையும்‌ சொன்னான்‌; 
அவர்களுடைய தேவனாகிய 
கர்த்தருடைய எல்லா 
வார்த்தைகளையும்‌ அவன்‌ 
அவர்களுக்குச்‌ சொல்லிமுடித்தயின்பு, 


எரே 43:2. ஓகாயாவின்‌ குமாரனாகிய 
அசரியாவும்‌, கரேயாவின்‌ குமாரனாகிய 
யோகனானும்‌, அகங்காரிகனான எல்லா 
மனுஷரும்‌ எரேமியாவை நோக்கி: தீ 
பொய்‌ சொல்லுகிறாய்‌; எகிப்திலே. 
தங்கும்படிக்கு அங்கே போகாதிருங்கள்‌ 
என்று சொல்ல, எங்கள்‌ தேவனாகிய 
கர்த்தர்‌ உன்னை எங்களிடத்துக்கு. 
அனுப்பவில்லை. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கொண்டுபோகவும்‌, எங்களை அவர்கள்‌ 
கையில்‌ ஓப்புக்கொடுக்கும்படி,. 
நேரியாவின்‌ குமாரனாகிய 
பாருக்குத்தானே உன்னை எங்களுக்கு 
விரோதமாக ஏவினான்‌ என்றார்கள்‌. 
திகாலத்தில்‌ பூமியெங்கும்‌ 
பாஷையிருந்தது. அவர்கள்‌ கர்த்தருக்கு, 
விரோதமாக தங்கள்‌ இருதயத்தில்‌ 
பெருமை கொண்டு பாவம்‌ செய்தார்கள்‌. 


அப்பொழுது கர்த்தர்‌: இதோ, 
ஜனங்கள்‌ ஒரே கூட்டமாய்‌ இருக்கிறார்கள்‌; 
அவர்கள்‌ அனைவருக்கும்‌. ஒரே 
பாஷையும்‌ இருக்கிறது: அவர்கள்‌ இதைச்‌ 
செய்யத்‌ தொடங்கினார்கள்‌: இப்பொழுதும்‌ 
தாங்கள்‌ செய்ய நினைத்தது ஒன்றும்‌ 
தடைப்பமாப்பாது என்று "இருக்கிறர்கள்‌ 


ஒரே 


தாறுமாறாக்குவோம்‌ என்றார்‌" (ஆதி 1:67) 


பாபேல்‌. 


கோபுரத்தை ஜனங்கள்‌ 
கட்டியபோது 


அவர்கள்‌ தங்களுடைய 

இருதயத்தில்‌: துர்ச்சிந்தையோடும்‌, 

பெருமையோடும்‌ இருந்தார்கள்‌. “நாங்கள்‌ 
நினைத்‌ 


நினைத்துக்கொண்டார்கள்‌. 

இப்போதும்‌, யூதாவிலே  மீதியாயிருக்கிற 
யூதரும்‌ தங்களைப்பற்றி பெருமையோடு 
நினைக்கிறார்கள்‌. 


ர்களுக்கு எகிப்து தேசத்தின்மீது, 
ட அரக்கு கர்த்தர்‌ 
தங்களை அனுமதித்தாலும்‌, 
அனுமதியாவிட்டாலும்‌, தாங்கள்‌ 
எகிப்து தேசத்திற்குப்‌ போகவேண்டுமென்று 
யூதாவின்‌ மனுஷர்‌ உறுதியாயிருக்கிறார்கள்‌. 
ங்கள்‌ ய்ய நினைத்தது ஒன்றும்‌ 

என்று தங்கள்‌ 

பெருமையோடு 





i FTE 
TT 


கர்த்தர்‌ யூதாவின்‌ மனுஷரைக்‌ 
குறித்து தன்னிடத்தில்‌ சொன்ன எல்லா 
வார்த்தைகளையும்‌, எரேமியா அவர்களுக்கு 
சொல்லுகிறார்‌. கர்த்தரிடத்தில்‌ தங்களுக்காக 
விசாரிக்குமாறு. யூதாவின்‌ மனுஷர்களே 
எரேமியாவைக்‌ கேட்டுக்கொண்டார்கள்‌. 
இப்போதோ கர்த்தர்‌ அவர்களுக்கு 
தம்முடைய வார்த்தைகளை 
வெளிப்படுத்துகிறார்‌. 

எரேமியா 
அவர்களுடைய 
தன்னைக்கொண்டு 
செ 


ஜனங்களுக்கும்‌. 
தேவனாகிய கர்த்தர்‌ 


அவர்‌ அவர்களுக்குச்‌ ன்றனர்‌ 


(எரே 431) 


ஆனால்‌ கர்த்தருடைய வார்த்தைகளில்‌ 
அவர்களுக்கு பிரியமுண்டாகவில்லை. 
அவர்கள்‌ எகிப்து தேசத்திற்குப்போகக்கூடாது, 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
ஆனால்‌ யூதாவின்‌ மனுஷரோ எகிப்து 
தேசத்திற்கு போகவேண்டும்‌ என்பதில்‌ 
தீர்மானமாயிருக்கிறார்கள்‌. 

எரேமியா சொல்லுவது கர்த்தருடைய 
வார்த்தையல்ல என்று யூதாவின்‌ மனுஷர்‌ 
சொல்லுகிறார்கள்‌. எங்கள்‌ தேவனாகிய 
கர்த்தர்‌. உன்னை  எங்களிடத்திற்கு. 
அனுப்பவில்லை! என்று எரேமியாவைப்‌ 
பார்த்து சொல்லுகிறார்கள்‌. எரேமியாவை 
கர்த்தருடைய தீர்க்கதரிசியாகக்கூட 
அங்கீகரிக்க மறுத்துவிடுகிறார்கள்‌. 

“ஓசாயாவின்‌ குமாரனாகிய 
அசரியாவும்‌, கரேயாவின்‌ குமாரனாகிய 
யோகனானும்‌, அகங்காரிகளான எல்லா 
மனுஷரும்‌ எரேமியாவை நோக்கி: நீ பொய்‌ 
சொல்லுகிறாய்‌; எகிப்திலே தங்கும்படிக்கு 
அங்கே போகாதிருங்கள்‌ என்று சொல்ல, 
எங்கள்‌ தேவனாகிய கர்த்தர்‌ உன்னை 
எங்களிடத்துக்கு அனுப்பவில்லை" (எரே 43:2) 
என்று எரேமியாவிடம்‌ சொல்லுகிறார்கள்‌. 


எரேமியா கர்த்தருடைய வார்த்தையை 
தங்களுக்கு சொல்லவில்லை என்றும்‌, 
பாருக்கு எரேமியாவுக்கு சொன்ன 
பிரகாரமாக, அவர்‌ தங்களிடத்தில்‌ பேசுகிறார்‌ 
என்‌! னங்கள்‌ எரேமியாவின்மீது 
பொய்யாய்க்‌ குற்றம்‌ சொல்லுகிறார்கள்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கல்தேயர்‌ 
கொன்றுபோடவும்‌, 
பாபிலோனுக்குச்‌ 
கொண்டுபோகவும்‌, எங்களை 
கையில்‌ ஒப்புக்கொடுக்கும்படி, 
குமாரனாகிய பாருக்குத்தானே 
எங்களுக்கு விரோதமாக ஏவினான்‌” 
என்று யூதாவின்‌ மனுஷர்‌ 
எரேமியாவிடம்‌ சொல்லுகிறார்கள்‌. 
(எரே 43:3). 


எங்களைக்‌ 
எங்களைப்‌ 
சிறைகளாகக்‌ 
அவர்கள்‌. 
நேரியாவின்‌: 
உன்னை 


யூதாவில்‌ மீந்திருக்கிற யூதர்கள்‌ 
கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை. 
அவர்களுடைய மனதின்‌ பெருமையே, 
அவர்களுடைய கீழ்ப்படியாமைக்கு காரணம்‌. 
அவர்கள்‌  அகங்காரிகளாயிருக்கிறார்கள்‌. 
எரேமியாவின்மீது பொய்யான 
குற்றச்சாட்டுக்களைச்‌ சொல்லுகிறார்கள்‌. 
எகிப்திற்குப்போகவேண்டும்‌ என்று அவர்கள்‌ 
ஏற்கெனவே தங்கள்‌ 
திட்டம்பண்ணியிருக்கிறார்கள்‌. 
வார்த்தைகளோ 


திட்டத்திற்கு விரோதமாயிருக்கிறது. 


லோசனை 
'நட்டந்திற்கு 
விரோதமாயிருக்கக்கூடாது என்று யூதர்கள்‌ 


எதிர்பார்க்கிறார்கள்‌. கர்த்தருடைய 
வார்த்தைகள்‌ தங்களுடைய சுயவிருப்பங்களை 
கட்டுப்படுத்தவோ அல்லது ஆளுகை 
செய்யவோ அவர்கள்‌ விரும்பவில்லை. 
தேவனுடைய தெய்வீக ஞானத்தைவிட 
தங்களுடைய ஞானமும்‌, தங்களுடைய 
திட்டமும்‌ மேலானது என்று யூதாவின்‌ 
மனுஷர்‌ நினைக்கிறார்கள்‌. 


எரேமியா சொன்ன வார்த்தைகள்‌ 
கர்த்தருடைய வார்த்தையல்ல என்று 
யூதாவின்‌ மனுஷர்‌ சொல்லுகிறார்கள்‌. 
கர்த்தர்‌ எரேமியாவைத்‌ தங்களிடத்திற்கு 
அனுப்பவில்லை என்றே சொல்லிவிடு 
கிறார்கள்‌. எரேமியா சொன்ன 
வார்த்தைகளுக்கு அவர்கள்‌ கீழ்ப்படிய 
வில்லை. தாங்கள்‌ கர்த்தருடைய 
வார்த்தைகளுக்கு கீழ்ப்டியவில்லை என்னும்‌ 
உண்மையை அவர்கள்‌ அங்கீகரிக்கவில்லை. 

ப்‌ பதிலாக கர்த்தர்‌ 


எரேமியாவையும்‌, 
வார்த்தைகளையும்‌ 
விடுகிறார்கள்‌. 





i al 
TT 


யூதாவின்‌ மனுஷர்கள்தான்‌ 
முதன்முதலில்‌ எரேமியாவைப்‌ போய்‌ 
பார்த்தார்கள்‌. அவரை கர்த்தருடைய 
தீர்க்கதரிசியாக அங்கீகரித்து. அவரை 
தங்களுக்காக ஜெபம்பண்ணுமாறு 
'வேண்டிக்கொண்டார்கள்‌. எரேமியாவுக்கு 
பத்து நாட்கள்‌ சென்ற பின்பே 
கர்த்தருடைய வார்த்தை கிடைத்தது. அது 
வரையிலும்‌ எரேமியா கர்த்தருடைய 
சமுகத்தில்‌ பொறுமையோடு காத்துக்‌ 
கொண்டிருந்தார்‌. அந்தப்‌ பத்துநாட்களாக 
யூதாவின்‌. மனுஷரும்‌ கர்த்தருடைய 
வார்த்தைக்காக காத்துக்கொண்டிருந்தார்கள்‌. 

கர்த்தர்‌ எரேமியாவை தம்முடைய 
தீர்க்கதரிசியாக அங்கீகரித்திருக்கிறார்‌. 
கர்த்தரே எரேமியாவை யூதாவின்‌ மனுஷர்‌ 
மத்தியிலே அனுப்பியிருக்கிறார்‌. யூதாவின்‌ 
மனுஷருக்கும்‌ எரேமியாவைக்‌ குறித்து, 
ஒரளவு நல்ல அபிப்பிராயம்‌ இருக்கிறது. 
எரேமியா இப்போது தங்களுக்கு சொல்லுவது 
கர்த்தருடைய  வார்த்தையுமல்ல, அது 
எரேமியாவின்‌ வார்த்தையுமல்ல, 
அவையெல்லாமே பாருக்கின்‌ வார்த்தைகள்‌ 
என்று யூதாவின்‌ மனுஷர்‌ சொல்லுகிறார்கள்‌. 


'நேரியாவின்‌ 
பாருக்குத்தானே உன்னை 
விரோதமாக ஏவினான்‌ 
யூதாவின்‌ மனுஷர்‌ 
கேட்கிறார்கள்‌. 


குமாரனாகிய 
எங்களுக்கு 
(எரே 43:3) என்று 
எரேமியாவிடம்‌ 


எரேமியாவும்‌ பாருக்கும்‌ கல்தேயர்மீது. 
பிரியமாகயிருந்திருந்தால்‌, அவர்கள்‌ 
ஏற்கெனவே நேபுசராதானோடு பாபிலோன்‌ 
தேசத்திற்கே போயிருந்திருப்பார்கள்‌. 
அவர்கள்‌ யூதாதேசத்தில்‌ மீதமாயிருக்கிற 
யூதர்களோடு இருந்திருக்கமாட்டார்கள்‌. 
ஆனால்‌ அவர்கள்‌ யூதாதேசத்தையும்‌, 
தாலின்‌ மனுஷரையும்‌ நேசிக்கிறார்கள்‌. 
ன்‌ நிமித்தமாய்‌ அவர்கள்‌ 
பாபிலோன்‌ தேசத்திற்குப்‌ போகாமல்‌, 
யூதாதேசத்திலேயே தங்கிவிடுகிறார்கள்‌. 

எரேமியா பாபிலோன்‌ தேசத்திற்கு. 
போகவேண்டும்‌ என்று ர்‌ ம்‌ 
செய்திருந்தால்‌, அவர்‌ அங்‌ 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆனால்‌ எரேமியாவோ 
ஆடம்பரமாய்‌ 
யூதாதேசத்தில்‌, 
பாடுகளை 


தெரிந்துகொண்டார்‌. 


பாருக்குக்கு தங்களைப்‌ பிடிக்கவில்லை. 
என்றும்‌. ஆகையினால்‌ அவர்‌ எரேமியாவிடம்‌ 
தங்களைக்‌ குறித்து தவறான செய்திகளை 
சொல்லச்‌ சொல்லுகிறார்‌ என்றும்‌ யூதாவின்‌ 
மனுஷர்‌ நினைக்கிறார்கள்‌. பாருக்கு 
கர்த்தருடைய நாமத்தை வீணாகப்‌ 
பயன்படுத்துகிறார்‌ என்று அவர்மீது குற்றம்‌ 
சொல்லுகிறார்கள்‌. எரேமியாவும்‌ பாருக்கும்‌ 
கர்த்தருடைய உண்மையான 
ஊழியக்காரர்கள்‌. கர்த்தர்‌ தனக்கு 
சொன்ன வார்த்தைகளை மாத்திரமே, 
எரேமியா யூதாவின்‌ மனுஷருக்கு 
சொல்லுகிறார்‌. எரேமியா தன்னுடைய 
சொந்த வார்த்தைகளை, கர்த்தர்‌ 
சொன்னதாக யாரிடத்திலும்‌ பேசினதில்லை. 


அந்நிய தேசத்தில்‌ 
ஜீவிப்பதைவிட,, 


யூதாவின்‌ மனுஷரோடு 
அனுபவிப்பதையே 


தக்பானேஸ்‌ 
போய்ச்‌ சேர்ந்தார்கள்‌ 
எரே 43:4-7 


மட்டும்‌ 


எரே 49%. 
தேசத்திலே தரித்திருக்கவேண்டும்‌. 
என்னும்‌ கர்த்தருடைய சுத்தத்துக்குக்‌ 
கரேயாவின்‌. குமாரனாகிய 
யோகனானும்‌, சகல இராணுவச்‌ 
சேர்வைக்காரரும்‌, சகல ஜனங்களும்‌ 
செவிகொடாமற்போனார்கள்‌.. 


அப்படியே யூதாவின்‌ 


எரே க. 
தங்கியிருப்பதற்கு, 
துரத்துண்டிருந்த சகல 
ஜாதிகளிடத்திலுமிருந்து திரும்பிவந்த 
மீதியான மூதரெல்லாரையும்‌, 
புருஷரையும்‌, ஸ்திரீகனையும்‌, 
குழத்தைகனையும்‌, ராஜாவின்‌. 
குமார த்திகளையும்‌, காவற்‌ 
சேனாதிபதியாகிய நேபுசராதான்‌, 
சாப்பானின்‌ குமாரனாகிய அகிக்காமின்‌' 
மகனான கெதலியாவினிடத்தில்‌ 
விட்டுப்போன சகல 
ஆத்தூமாக்களையும்‌, தீர்க்கதரிசியாகிய 
எரேமியாவையும்‌, நேரியாவின்‌ 
குமாரனாகிய பாருக்கையும்‌, 


தேசத்தில்‌ 
தாங்கள்‌. 


யூதா 





i= THE 
TT 


எரே 48:6, கரேயாவின்‌ குமாரனாகிய 
யோகனானும்‌ சகல இராணுவச்‌ 
சேர்வைக்காரரும்‌ கூட்டிக்கொண்டு, 


எரே 48:7. கர்த்தருடைய சுத்தத்துக்குச்‌ 
செவிகொடாதபடியினாலே, எகிப்து 
தேசுத்துக்குப்போக எத்தனித்து, 
அதிலுள்ள. தக்பானேஸ்‌. 
மட்டும்போய்ச்சேர்த்தார்கள்‌.. 


தாங்கள்‌ எகிப்திற்குப்‌ போகக்கூடாது 
என்று கர்த்தர்‌ தங்களுக்கு கட்டளை 
கொடுத்தாலும்‌, எப்படியாவது எகிப்திற்கு 
போய்விடவேண்டுமென்று யூதாவின்‌ மனுஷர்‌ 
தீர்மானமாயிருக்கிறார்கள்‌. யூதாவின்‌ 
தேசத்திலே தரித்திருக்கவேண்டும்‌ என்னும்‌: 
அக்கரை யூதாவில்‌ மீதியாயிருக்கிற 
யூதர்கள்‌ ஒருவரிடத்திலும்‌ இல்லை. அவர்கள்‌ 
யூதாவின்‌ தேசத்திலே தரித்திருக்கவேண்டும்‌ 
என்று கர்த்தர்‌ அவர்களுக்கு கட்டளை 
'கொடுத்திருக்கிறார்‌. 


“யூதாவின்‌ தேசத்திலே 
தரித்திருக்கவேண்டும்‌ என்னும்‌ கர்த்தருடைய 

சத்தந்துக்குக்‌ கரேயாவின்‌ குமாரனாகிய 
யோகனானும்‌, சகல இராணுவச்‌ 
சேர்வைக்காரரும்‌, சகல ஜனங்களும்‌ 
செலிகொடாமற்போனார்கள்‌" (எரே 43:4). 


யூதாவிலே மீந்திருக்கிற 
எகிப்திற்குப்போகவேண்டுமென்று 
ஒருமனப்பட்டிருக்கிறார்கள்‌. இவர்கள்‌ 
எல்லோரும்‌ நாங்கள்‌ துரத்துண்டிருந்த சகல 
ஜாதிகளிடத்திலுமிருந்து திரும்பி வந்தவர்கள்‌. 
இவர்கள்‌ யூதாவின்‌ தேசத்திலே. 
தரித்திருக்கவேண்டும்‌ என்றுதான்‌. 
சிதறிப்போன அந்நிய தேசங்களிலிருந்து 
யூதாதேசத்திற்கு திரும்பி வந்தவர்கள்‌. 
ஆனால்‌ இப்போதோ, யூதாவிலே மீதியான 
தர்‌ எல்லோரும்‌ எகிப்திற்குப்‌ 
சோகவேண்டும்‌ என்று  யோகனானும்‌, 
அவனுடைய இராணுவச்சேர்வைக்காரரும்‌ 
அவர்களை கட்டாயம்பண்ணுகிறார்கள்‌. 


யூதர்கள்‌ 


கரேயாவின்‌ குமாரனாகிய 
யோகனானும்‌, சகல இஜ்ரணுவச்சேர்வைக்‌ 
ம்‌ தங்கள்‌ இருதயத்தில்‌ 
யுள்ளவர்களாயிருக்கிறார்கள்‌. 


போய்க்கொள்ளலாம்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கிறார்கள்‌. தீர்க்கதரிசியாகிய எரேமியாவையும்‌, 
நேரியாவின்‌ குமாரனாகிய  பாருக்கையும்‌. 
தங்களோடுகூட எகிப்து தேசத்திற்கு 
கூட்டிக்கொண்டு போகிறார்கள்‌. 


, சகல தேசங்களிலும்‌ துரத்துண்டிருந்த 
யூதர்கள்‌, சகல ஜாதிகளிடத்திலுமிருந்து 
யூதாதேசத்திற்கு திரும்பி வந்திருக்கிறார்கள்‌. 
இவர்களே யூதாவில்‌ மீதியான யூதர்கள்‌. 
யோகனானும்‌, அவனுடைய சகல 
இராணுவச்சேர்வைக்காரரும்‌, யூதாவிலே 
மீதியான யூதர்‌ எல்லோரையும்‌, புருஷரையும்‌, 
ஸ்திரீகளையும்‌, குழந்தைகளையும்‌ 
ராஜாவின்‌ குமாரத்திகளையும்‌ எகிப்திற்கு 
கூட்டிக்கொண்டு போகிறார்கள்‌. இவர்கள்‌ 
எகிப்திற்குப்போகும்போது, தங்களோடுகூட 
எரேமியாவையும்‌, பாருக்கையும்‌ 
கூட்டிக்கொண்டு போகிறார்கள்‌ (எரே 43:5). 


யோகனானும்‌, 
இராணுவச்சேர்வைக்காரரும்‌, 
அவர்களோடுகூட யூதாவிலே மீந்திருக்கிற 
யூதர்கள்‌ அனைவரும்‌, எரேமியாவும்‌ 
பருக்கும்‌ எகிப்து தேசத்திலுள்ள 
தக்பானேஸ்‌ மட்டும்‌ போய்ச்சேருகிறார்கள்‌. 
யோகனானும்‌. சகல. இராணுவச்‌ 
சேர்வைக்காரரும்‌ கர்த்தருடைய சத்தத்திற்கு 
செவிகொடுக்கவில்லை. அதனால்‌ அவர்கள்‌ 
யூதாதேசத்திலே தரித்திருக்காமல்‌, எகிப்து 
தேசத்திற்குப்போக எத்தனிக்கிறார்கள்‌. 


சகல 


பாபிலோன்‌. 
ப்பான்‌ 
எரே 43:8-18 


ராஜா எகிப்தை 


எரே 438. தக்பானேசிலே 
கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு 
உண்டாகி, அவர்‌: 


எரே 43:9. நீ உன்‌ கையிலே பெரிய 
கற்கனை எடுத்துக்கொண்டு, யூதா 
ஜனங்களுக்கு முன்பாக அவைகளைத்‌: 
'தக்பானேசில்‌. க்‌ 
பார்வோனுடைய 

ஓஒலிமுகவாலில்‌ இருக்‌ 
சூனையின்‌ கனிமண்ணிலே புதைத்து 
வைத்து, 





i= FTN 
TT 
எல்லாவற்றையும்‌ 


அவைகள்‌ 

ஆரோனின்‌ உள்ளங்கைகளிலும்‌ அவன்‌ 
குமாரின்‌ உள்ளங்கைகளிலும்‌ வைத்து, 
அவைகளைக்‌ கர்த்தருடைய சந்நிதானத்தில்‌ 
அசைவாட்டப்படும்‌ காணிக்கையாக 
அசைவாட்டி, பின்பு அவைகளை அவர்கள்‌ 
கைகளிலிருந்து எடுத்து, பலிபீடத்தின்மேல்‌ 
சர்வாங்க... த௲னபலியோடு வைத்து, 
கர்த்தருடைய சந்நிதானத்தில்‌ சுகந்த 
வாசனையாகத்‌ தகிக்க வேண்டும்‌ என்றும்‌, 

கர்த்தருக்குச்‌ செலுத்தப்படும்‌ 


என்றும்‌ (யாத்‌ 9222.25) 


ஆட்டுக்கடாவின்‌ வாலைப்பற்றி 
வசனப்பகுதியில்‌ விசேஷமாக சொ 
பட்டிருக்கிறது. கிழக்குத்‌ தேசங்களிலுள்ள 
ஆடுகளுடைய . வால்பகுதி கொழுப்பு 
மிகுந்ததாக இருக்கும (யாத்‌ 29:22; லேவி 
லேவி 919). 


தாராளமாகப்‌ 


இதற்கு 


ல்வேறு விதமான 

காணிக்கையாகப்‌ 

படைக்கிறார்கள்‌. பல்வேறு விதமான 
அப்பங்களும்‌ ஆட்டுக்கடாவின்‌ எல்லாப்‌ 
பகுதிகளும்‌ தேவனுடைய சமூகத்திற்கு 
முன்பாக ஆசாரியர்களால்‌ 
அசைவாட்டப்படுகிறது. தேவனுடைய 


பலிபீடத்தில்‌ செலுத்தப்படும்‌ பலிகளும்‌, 
பாளயத்திற்குப்‌ புறம்பே செலுத்தப்படும்‌. 
பலிகளும்‌ அக்கினியினால்‌ தகிக்கப்பட்டு, 
தேவனுக்குச்‌ செலுத்தப்படவேண்டும்‌. இவை. 
“சுகந்த வாசனையான காணிக்கை” என்று 
அழைக்கப்படுகிறது (லேவி 1-7). 


கர்த்தருக்கு ஏறெடுத்து படைக்கும்‌ 
படைப்பு எப்படியிருக்கவேண்டும்‌ என்றும்‌ 
இந்த வசனப்பகுதியில்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
கர்த்தர்‌ மோசேயை நோக்கி, “ஆரோனுடைய 
பிரதிஷ்டையின்‌ ஆட்டுக்கடாவிலே. 
மார்க்கண்டத்தை எடுத்து, அதைக்‌ 
கர்த்தருடைய சந்நிதானத்தில்‌ 
அசைவாட்டப்படும்‌. காணிக்கையாக 
அசைவாட்டக்கடவாய்‌; அது உன்‌ 
பங்காயிருக்கும்‌" என்றும்‌, 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மேலும்‌, ஆரோனுடைய 
பிரதிஷ்டைக்கும்‌ ன்‌ 


அவன்‌ 
குமாரருடைய பிரதிஷ்டைக்கும்‌ நியமித்த 
ஆட்டுக்கடாவில்‌ அசைவாட்டப்படுகிற 
மார்க்கண்டத்தையும்‌ ஏறெடுத்துப்‌ 
படை்கப்படுகிற முன்னந்தொடையையும்‌ 
பரிசுத்தப்படுத்துவாயாக" என்றும்‌, 


த்துப்‌ படைக்கிற 
படைப்பானதினால்‌, இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
பலியிடுகிறவைகளில்‌ அவைகளே நித்திய 
கட்டளையாக  ஆரோனையும்‌ அவன்‌ 
குமாரரையும்‌ சேர்வதாக; இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
கர்த்தருடைய சந்நிதானத்தில்‌ ஏறெடுத்துப்‌ 
படைக்கிற சமாதானபலிகளில்‌ அலைகளே 
ஏறெடுத்துப்‌ படைக்கும்‌. 
படைப்பாமிருக்கவேண்டும்‌' (யாத்‌ 29:26-28) 
என்றும்‌ சொல்லுகிறார்‌. 


ஆப்டுக்கடாவின்‌  மார்க்கண்டமும்‌, 
முன்னந்தொடையும்‌ அக்கினியினால்‌. 
தகிக்கப்படவில்லை. இவை ஆரோனுக்கும்‌, 

ய குமாரருக்கும்‌ உரிய பங்காகும்‌. 
(யாத்‌ 29:26-28), 


தேவனுடைய சமுக 
அசைவாட்டப்படும்‌. காணிக்கையும்‌, 
ஏறெடுத்துப்‌ படைக்கும்‌ காணிக்கையும்‌ 
இஸ்ரவேலின்‌ சமாதான பலிகளாகும்‌. 


த்தில்‌ 


ஆரோனுடைய 
வஸ்திரத்தைப்பற்றியும்‌ கர்த்தர்‌ 
பிரமாணத்தில்‌ சொல்லுகிறார்‌. 
மோசேயை நோக்கி, 
பரிசுத்த வஸ்திரங்கள்‌, அவனுக்குப்பின்‌, 
அவனுடைய குமாரரைச்‌: சேரும்‌: 
அவர்கள்‌ அவைகளை உடுத்திக்கொண்டு, 


அபிஷேகம்‌ பண்ணப்பட்டுப்‌ 
பிரதிஷ்டையாக்கப்படுவார்கள்‌. அவனுடைய 
குமாரரில்‌ அவன்‌ பட்டத்திற்கு வருகிற 
ஆசாரியன்‌ பரிசுத்த ஸ்தலத்தில்‌ ஆராதனை 
செய்வதற்கு ஆசரிப்புக்‌ கூடாரத்தில்‌ 
பிரவேசிக்கும்போது. அவைகளை 
ஏழுநாள்மட்டும்‌ உடுத்திக்‌ கொள்ளக்கடவன்‌" 
(யாத்‌ 29:29,30) என்று சொல்லுகிறார்‌. 


பரிசுத்த 
தம்முடைய 
கர்த்தர்‌ 
'ஆரோனின்‌ 


ஆசாரியர்கள்‌ 


எழுநாட்களுக்கு 
ஆசரிப்புக்கூடாரத்தை விட்டு வெளி 
வரக்கூடாது (லேவி 8:33). 





i FTE 
TT 


எரே 48:10. அவர்களை நோக்கி: 
இதேர, என்‌ ஊழியக்காரணாகிய 
நேபுகாத்நேச்சார்‌ என்கிற பாபிலோன்‌ 
ராஜாவை நான்‌ அழைத்தனுப்பி, நான்‌ 
புதைப்பித்த இந்தக்‌ கற்களின்மேல்‌ 
அவனுடைய சிங்காசனத்தை. 
வைப்பேன்‌; அவன்‌ தன்‌ 
ராஜகூடாரத்தை அவைகளின்‌ மேல்‌ 
விரிப்பான்‌. 


எரே கவ, அவன்‌ வத்து, 
எகிப்துதேசத்தை அழிப்பான்‌; சாவுக்கு 
ஏதுவானவன்‌ 

சிறையிருப்புக்கு 

சிறையிருப்புக்கும்‌, 

ஏதுவானவன்‌ 

உன்வாவான்‌. 


எரே 48:42. எகிப்தின்‌ தேவர்களுடைய 
கோவில்களில்‌ அக்கினியைக்‌. 
கொளுத்துவேன்‌; அவன்‌ அவைகளைச்‌. 
சுட்டெரித்து, அவைகளைச்‌. 
சிறைபிடித்துப்‌ போய்‌, ஒரு மேய்ப்பன்‌ 

கம்பனியைப்‌ 


தன்‌ 
போர்த்துக்கொவ்ளூமாப்போல்‌. 


எகிப்துதேசுத்தைப்‌ போர்த்துக்‌. 
கொண்டு, அவ்விடத்திலிருத்து 
சுகமாய்ப்‌ புறப்பட்டுப்போவான்‌. 


எரே 48:19. அவன்‌ எகிப்துதேசத்தில்‌ 
இருக்கிற பெத்ஷிமேசின்‌ சிலைகளை 
உடைத்து, எகிப்தின்‌ தேவர்களுடைய 
கோவில்களை: அக்கினியால்‌ 
சுட்டுப்போடுவான்‌ என்று இஸ்ரவேலின்‌ 
தேவனாகிய சேனைகளின்‌ கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌ என்று சொல்‌ என்றார்‌. 


எரேமியா 
தேசத்திலே கர்த்தருடைய 
தீர்க்கதரிசனமாய்ச்‌' 
அவர்‌ ப்‌ தக்பானேசில்‌ 
இருக்கிறார்‌. இது எகிப்தியரின்‌ 
பிரதான பட்டணங்களுள்‌ ஒன்று. அங்கே 
எகிப்து தேசத்தின்‌ 
விக்கிரகாரானைக்காரர்களும்‌, கர்த்தருக்கு 
கீழ்ப்படியாத யூதர்களும்‌ இருக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ மத்தியிலே. 
எரேமியாவும்‌ இருக்கிறார்‌. 


தீர்க்கதரிசி எகிப்து. 
வார்த்தைகளை 
சொல்லுகிறார்‌ 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


எரேமியா 
இருக்கும்போது கர்த்தருடைய வார்த்தை 
அவருக்கு உண்டாயிற்று. கர்த்தருடைய 
ஜனம்‌. எங்கேயிருந்தாலும்‌, கர்த்தர்‌ 
அவர்களை தேடி கண்டுபிடிப்பார்‌. தமது 


இடங்களிலும்‌ நடப்பிக்கிறார்‌. 


எரேமியாவுக்‌ 
நேசத்திற்கப்போக 9 ரியமில்லை. 
யோகனானும்‌, 
இராணுவச்சேர்வைக்காரரும்‌ 
எகிப்து தேசத்திற்கு 
கூட்டிக்கொண்டு போகிறார்கள்‌. 
எகிப்திற்குப்‌ போனாலும்‌, கர்த்தருடைய 
கிருபையும்‌ இரக்கமும்‌ அவரை விட்டு 
நீங்கிப்போகவில்லை. கர்த்தர்‌ எரேமியாவோடு 
பேசுகிறார்‌. தம்முடைய வார்த்தைகளை 
அவருக்கு தெரியப்படுத்துகிறார்‌. கர்த்தர்‌ 
சொல்லுகிற வார்த்தைகளை, 
யூதாவின்‌ மனுஷருக்கு 


எரேமியாவை 
கட்டாயப்படுத்தி 
எரேமியா 


எகிப்து 

| கர்த்தர்‌ அவருக்கு 
இரண்டு செய்திகளை வெளிப்படுத்துகிறார்‌ 
ஒன்று எகிப்து  தேசத்தைப்பற்றியது. 
மற்றொன்று. எகிப்து தேசத்திலுள்ள 
யூதர்களைப்பற்றியது. கர்த்தர்‌ தனக்கு 
ப்‌ 


இவ்விரண்டு 
செய்திகளையும்‌, எரேமியா யூதாவின்‌ 
மனுஷருக்கு சொல்லவேண்டும்‌. எகிப்து, 
தேசமும்‌, எகிப்து தேசத்திலுள்ள யூதர்களும்‌ 


அழிந்துபோவார்கள்‌ என்று கர்த்தர்‌ 


சொல்லுகிறார்‌. 


யூதாவிலே மீந்திருக்கிற யூதர்கள்‌, 
எகிப்து தேசத்திலே தங்கப்போவார்கள்‌ 
என்றால்‌, அவர்கள்‌ பயப்படுகிறபட்டயம்‌, 
அவர்களை எகிப்து தேசத்திலே 
பிடிக்கும்‌ என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
கர்த்தர்‌ தாம்‌ சொன்ன தீர்க்கதரிசன 
செய்தியை தெளிவுபடுத்தும்‌ வண்ணமாக, 
நேபுகாத்நேச்சாரின்‌ பட்டயம்‌ யூதாவின்‌ 
மனுஷரை தொடர்ந்து வரும்‌ என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 





f= a 
TT 
த தீர்க்கதரிசன 


செய்தியை ஒரு அடையாளத்தின்‌ மூலமாய்‌ 
யூதாவின்‌ மனுஷருக்கு சொல்லவேண்டும்‌. 
எரேமியா தன்‌ கையிலே பெரிய கற்களை 
எடுத்துக்கொள்ளவேண்டும்‌. எரேமியா அந்தக்‌ 
கற்களை, யூதா ஜனங்களுக்கு முன்பாக, 
தக்பானேசில்‌ இருக்கிற பார்வோனுடைய 
அரமனையின்‌  ஒலிமுகவாலில்‌ இருக்கிற 
'சூளையின்‌ களிமண்ணிலே புதைத்து 
வைக்கவேண்டும்‌ (எரே 43:9). 


எகிப்து தேசத்திலே செங்கற்களைச்‌ 
செய்யும்‌ வேலை மிகவும்‌ பிரதானம்‌. 
"செங்கல்‌ வேலைக்கு நீங்கள்‌ முன்போல இனி 
ஜனங்களுக்கு வைக்கோல்‌ 
கொடுக்கவேண்டாம்‌; அவர்கள்‌ தாங்களே 
போய்த்‌ தங்களுக்கு வைக்கோல்‌ 
சேர்க்கட்டும்‌" (யாத்‌ 5:7). 
து தேசத்தின்‌ அழிவு 
களிமண்ணிலே அஸ்திபாரம்‌. 
யோகனானும்‌, 
இராணுவச்சேர்வைக்காரரும்‌, 
யூதாவிலே மீந்திருக்கிற 
யூதர்களும்‌ எகிப்து நேசத்திற்குப்போவதை 
எரேமியா தர்க்கதரிசியல்‌ தடுத்து நிறுத்த 
முடியாது. ஆனாலும்‌ அவர்கள்‌ எகிப்து 
தேசத்திற்கு" போனதற்காக, எரேமியாவால்‌. 
அவர்களை மனம்‌ வருந்தவும்‌, மனம்‌ 
திருந்தவும்‌ வைக்க முடியும்‌. 


கர்த்தர்‌ தனக்கு சொன்ன செய்திகளை 
எரேமியா யூதா மனுஷர்‌ மத்தியில்‌ 
தீர்க்கதரிசனமாய்ச்‌ சொல்லுகிறார்‌. இப்போது. 
பாபிலோன்‌ தேசத்தில்‌ நேபுகாத்நேச்சார்‌. 
ராஜாவாயிருக்கிறான்‌. அவன்‌ எகிப்து 
தேசத்திற்கு. விரோதமாய்‌ வருவான்‌. 
எரேமியா தீர்க்கதரிசி, தக்பானேசிலிருக்கிற 
பார்வோனுடைய அரமனையில்‌ 
ஒலிமுகவாசலிலிருக்கிற சூளையின்‌ 
களிமண்ணிலே, கர்த்தர்‌ சொன்ன பெரிய 
கற்களை புதைத்து வைத்திருக்கிறார்‌. 
அந்தக்‌ கற்களின்மேல்‌ பாபிலோன்‌ ராஜா 
தன்னுடைய சிங்காசனத்தை வைப்பான்‌ 
(எரே 43:10). 


கர்த்தர்‌ சொல்லுகிற தீர்க்கதரிசனம்‌. 


இங்கு உறுதிபண்ணப்படுகிறது. 
கர்த்தர்‌ தீர்க்கதரிசனத்தைச்‌ சொல்லும்போது. 
அது எப்படி நிறைவேறும்‌ என்றும்‌, 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எப்போது நிறைவேறும்‌ என்றும்‌ தெளிவாய்ச்‌ 
சொல்லுகிறார்‌. இதனால்‌ கர்த்தருடைய 
வார்த்தைகளை கேட்கிறவர்கள்‌, அவை 
மெய்யாகவே தெய்வீக வார்த்தைகள்‌ 
என்பதை புரிந்துகொள்வார்கள்‌. 
இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
நேபுகாத்நேச்சார்‌ ராஜாவைப்பற்றிச்‌ சொல்லும்‌ 
போது. அவரை “என்‌ ஊழியக்காரன்‌" 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. ஏனெனில்‌ 
நேபுகாத்நேச்சார்‌ கர்த்தருடைய தெய்வீக 


சித்தத்தை நிறைவேற்றுவான்‌. 
நேபுகாத்நேச்சார்‌ 
ப்பான்‌. எகி. 


சங்காரம்‌ 
பண்ணுவான்‌. கர்த்தரே பாபிலோன்‌ 
ராஜாவை... அழைத்தனுப்புவார்‌. கர்த்தர்‌ 
சொன்ன பெரிய கற்கள்‌ எந்த இடத்தில்‌ 


எகிப்து தேசத்தை 
ப்தியரை 


சிங்காசனத்தை வைப்பார்‌. நேபுகாத்நேச்சார்‌ 
தன்‌ ராஜகூடாரத்தை அவைகளின்‌ மேல்‌ 
விரிப்பான்‌ (எரே 43:10). 


“நேபுகாத்நேச்சார்‌ வந்து, 
எகிப்துதேசத்தை அழிப்பான்‌; சாவுக்கு 
ஏதுவானவன்‌ சாவுக்கும்‌, சிறையிருப்புக்கு 
ஏதுவானவான்‌ சிறையிருப்புக்கும்‌, 
பட்டயத்துக்கு ஏதுவானவன்‌ பட்டயத்துக்கும்‌ 
உள்ளாவான்‌" (எரே 4341) என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. நேபுகாத்நேச்சார்‌ எகிப்து, 
தேசத்தின்‌ மனுஷரில்‌, யாரையெல்லாம்‌ 
தன்னுடைய பட்டயத்தினால்‌ வெட்டாமலிருக்கி 
றானோ,. அவர்கள்‌ எல்லோரையும்‌ 
தன்னுடைய தேசத்திற்கு சிறைப்பிடித்து 
கொண்டுபோவான்‌. 
எகிப்து தேசத்தில்‌ 
விக்கிரக கோவில்கள்‌ இருக்கிறது. 
நேபுகாத்நேச்சார்‌. எகிப்தியரின்‌ 
விக்கிரகங்களை சுட்டெரித்துப்போடுவான்‌. 


“எகிப்தின்‌ தேவர்களுடைய கோவில்‌. 
களில்‌  அக்கினிமைக்‌ கொளுத்துவேன்‌; 
நேபுகாத்நேச்சார்‌ அவைகளைச்‌ சுட்டெரித்து, 
அவைகளைச்‌ சிறைபிடித்துப்‌ போய்‌, ஒரு 
மேய்ப்பன்‌ தன்‌ கம்பளியைப்‌ போர்த்துக்‌ 
கொள்ளுமாப்போல்‌ எகிப்துதேசத்தைப்‌ 
போர்த்துக்‌ கொண்டு, அல்விடத்திலிருந்து 
சுகமாய்ப்‌ புறப்பட்டுப்போவான்‌. பாபிலோன்‌ 


இருக்கிற 


ஏராளமான 


சுட்டுப்போடுவான்‌"' 


(எரே 434273) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


பெத்ஷிமேஸ்‌ என்னும்‌ பெயருக்கு 
“சூரியனின்‌ வீடு” என்று பொருள்‌. 
எகிப்தியர்கள்‌ பெத்ஷிமேசில்‌ சூரியனுக்கு 
ஒரு கோவிலைக்‌  கட்டிமிருக்கிறார்கள்‌. 
நேபுகாத்நேச்சார்‌ பெத்ஷிமேசின்‌ சிலைகளை 
உடைத்துப்போடுவான்‌. பாபிலோன்‌ ராஜாவும்‌ 
விக்கிரகங்களை ஆராதிக்கிறவன்‌. 
அவனுடைய தேசத்திலும்‌ சூரியனுக்கு 
சிலைகளும்‌ கோவில்களும்‌ உள்ளன 
ஆனாலும்‌ அவன்‌ எகிப்து தேசத்திலுள்ள 
சிலைகளையும்‌ கோவில்களையும்‌ 
உடைத்துப்போடுகிறான்‌ 


நேபுகாத்நேச்சார்‌ எகிப்து தேசத்திற்கும்‌ 
அதிகாரியாயிருப்பான்‌. எகிப்து 
தேசத்திலுள்ள பொன்னாபரணங்களையும்‌, 
போராயுதங்களையும்‌ கொள்ளையடித்து. 


தன்துடைய ம்க்‌ 
மேய்ப்பன்‌ கும்பளியைப்‌ 


(எரே 4312). 


ந்து 
புறப்பட்டுப்போவான்‌ 
ல்க 


காலை வேளையில்‌ 
தங்கள்‌ ஆடுகளை மேய்ச்சலுக்கு 


வழிநடத்திக்கொண்டு போவார்கள்‌. அவர்கள்‌ 


ராஜாவும்‌ 
பொக்கிஷங்களைக்‌ 
தன்னுடைய தேசத்திற்கு சுகமாய்ப்போவான்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பாபிலோன்‌ ராஜா எகிப்து தேசத்தை 
அழிப்பான்‌ என்பதை  எசேக்கியேலும்‌ 
தீர்க்கதரிசனமாய்ச்‌ சொல்லியிருக்கிறார்‌. 


கையால்‌ கர்த்தராகிய ஆண்டவர்‌ 
றது என்னவென்றால்‌: இதோ, 
பாபிலோன்‌ 
லக 
கொடுக்கிறேன்‌; அவன்‌ அதின்‌ ஏராளமான 
ஜனத்தைச்‌ க்‌ அதின்‌ ஆஸ்தியைச்‌ 
சூறையாடி, அதின்‌ கொள்ளைப்பொருளை 
எடுத்துக்கொள்வான்‌: இது அவனுடைய 
சேனைக்குக்‌ கூலியாயிருக்கும்‌. அவன்‌ 
அதிலே செய்த வேலைக்கு எகிப்துதேசத்தை 
நான்‌ அவனுக்குக்‌ கூலியாகக்‌ கொடுத்தேன்‌; 
எனக்காக அதைச்‌. செய்தார்களென்று 
கர்த்தராகிய ஆண்டவர்‌ சொல்லுகிறார்‌" 
(எசே 29:19,20). 


“கர்த்தராகிய ஆண்டவர்‌ சொல்லுகிறது. 
என்னவென்றால்‌: பாபிலோன்‌ ராஜாவாகிய 
நேபுகாத்நேச்சாரைக்கொண்டு எகிப்தின்‌ 
சந்ததியை ஒழியப்பண்ணுவேன்‌. 


கொலையுண்டவர்களாலே. 


நிரப்புவார்கள்‌” (எசே 30:10/11/ 





f= FTE 
TT 


எரேமியா 
தேசத்திலுள்ள 
கர்த்தருடைய 
பிரசங்கம்பண்ணுகிறார்‌. 
விக்கிரகாராதனையைக்‌ 
(எரே 441-14). கர்த்தரும்‌ எரேமியாவும்‌ 
யூதர்களுடைய விக்கிரகாராதனையைக்‌ 
கடிந்துகொண்டாலும்‌, எகிப்து தேசத்திலுள்ள 
யூதர்கள்‌ விக்கிரகங்களை தொடர்ந்து, 
ஆராதிக்கவேண்டும்‌ என்று 
தீர்மானமாயிருக்கிறார்கள்‌ (எரே 4415-19) 


தீர்க்கதரிசி எகிப்து 
யூதர்களுக்கு 
வார்த்தையை 

அவர்களுடைய 
கடிந்துகொள்கிறார்‌ 


யூதர்களுடைய 

விக்கிரகாராதனையினிமித்தமாய்‌ 
கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு அவர்கள்மீது 
வருகிறது. எகிப்து தேசத்திலே செற்ப 
எண்ணிக்கையுள்ள யூதர்களைத்‌ தவிர 
மற்ற யூதர்கள்‌ எல்லோரும்‌ சங்காரமாவார்கள்‌. 
எகிப்து தேசத்தின்‌ ராஜாவும்‌ பாபிலோன்‌. 
ராஜாவின்‌ கைகளில்‌ விழுவான்‌. எகிப்து 
தேசத்தின்‌ ராஜாவால்‌, தன்னுடைய 
தேசத்திலிருக்கிற யூதர்களை பாதுகாக்க. 
முடியாது (எரே 44:20-30). 


விக்கிரகாராதனை 
எரே 44:1-14 


எரே 44:1. எகிப்து SE குடியேறி, 
மிக்தோலிலும்‌, பானே சிலூம்‌, 
நோப்பிலும்‌, ங்தரோல்‌.. சீமையிலும்‌ 
வாசமான எல்லா மூதரையுங்குறித்து, 
எரேமியாவுக்கு உண்டான வசனம்‌: 


எரே ௧௧௨ இஸ்ரவேலின்‌ 
தேவனாகிய சேனைகளின்‌ கர்த்தர்‌ 
சொல்லுகிறது என்னவென்றால்‌: நான்‌ 
எருசலேமின்‌ மேலும்‌, யூதாவின்‌ ௪௧ல்‌ 
பட்டணங்களின்‌மேலூம்‌, வரப்பண்ணின 
தீங்கையெல்லாம்‌ நீங்கள்‌ கண்டீர்கன்‌.. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இதே, 
உங்கள்‌ 


அவர்களும்‌ 

பிதாக்களும்‌ 
தேவர்களுக்கு 
தூபங்காட்டவும்‌, ஆராதனை செய்யவும்‌ 
போய்‌, எனக்குக்‌ கோபமூட்டும்படிக்குச்‌. 
செய்த அவர்களுடைய 
பொல்லாப்பினிமித்தம்‌, அவைகள்‌ 
இந்நானில்‌ பாழாய்க்கிடக்கிறது, 
அவைகளில்‌ குடியில்லை. 


எரே வெறுக்கிற. 
இந்த அருவருப்பான 
காரியத்தைச்‌ செய்தித்‌ கனன்று 
தீர்க்கதரிகனாகிய 

ஊழியக்காரரைக்கொண்டு. சவ்தா 
ஏற்கனவே சொல்லியனுப்பிக்‌ 
கொண்டிருந்தேன்‌. 


எரே 44:5. ஆனாலும்‌ அவர்கள்‌ அத்திய 
தவகளுக்கு தூபங்காட்டாதபடிக்கு, 

சொல்லைக்கேனாமலும்‌, 
கம்பும்‌ திரும்புவதற்குச்‌. 
செவியைச்‌. காய்க்காமலும்‌ 
போனார்கள்‌. 


ககக, நான்‌ 


எரே 44:89. ஆகையால்‌, என்‌ உக்கிரமும்‌ 
என்‌ கோபமும்‌ மூண்டு, யூதாவின்‌ 
பட்டணங்களிலும்‌ எருசலேமின்‌ 
வீதிகளிலும்‌ பற்றியெரிந்தது; அவைகள்‌ 
இந்நாளில்‌ இருக்கிறபடி. வனாத்தரமும்‌ 
பாழுமாய்ப்போயிற்று. 


எரே 47. இப்போதும்‌ 
இஸ்ரவேலின்‌ தேவனும்‌ சேனைகளின்‌: 
தேவனுமாகிய கர்த்தர்‌ சொல்லுகிறது 
என்னவென்றால்‌, நீங்கள்‌ 
மூதாவின்‌ ஒருவரையும்‌ உங்களுக்கு 
மீதியாக வைக்காமல்‌, உங்களில்‌ 
புருஷனையும்‌ ஸ்திரீயையும்‌ 
பின்னையையும்‌. பால்குடிக்கிற 
குழந்தையையும்‌ வேரற்றுப்போகப்‌ 
'பண்ணும்படிக்கு, உங்கள்‌ கைகளின்‌ 
கிரியைகனாலே எனக்குக்‌ 
பெரியபொல்லாப்பை 
ஆத்துமாக்களுக்கு. 
விரோதமாகச்செய்து, 





i FTE 
TT 


எரே கக்க. உங்களை 
வேரற்றுப்போகப்பண்ணுவதற்காகவும்‌, 
தீங்கன்‌' பூமியின்‌ சகல 
ஜாதிகளுக்குள்ளும்‌ காயமும்‌. 
தித்தையுமாயிருப்பதற்காகவும்‌, தீங்கள்‌: 
தங்கியிருக்கவத்த எகிப்துதேசத்திலே. 
அத்திய தேவர்களுக்கு. 
தூபங்காட்டுவானேன்‌? 


எரே கக, மூதாதேசத்திலும்‌ 
எருசலேமின்‌ வீதிகளிலும்‌ உங்கள்‌ 
பிதாக்கள்‌ செய்த பொல்லாப்பு 
களையும்‌, யூதாவின்‌ ராஜாக்கள்‌ செய்த 
பொல்லாப்புகளையும்‌, அவர்கள்‌ 
ஸ்திரீகள்‌ செய்த பொல்லாப்பு 
களையும்‌, நீங்கள்‌ செய்த 
பொல்லாப்புகளையும்‌, உங்கள்‌ 
ஸ்திரீகள்‌ செய்த பொல்லாப்புகனையும்‌ 
மறத்துபோனீர்களோ? 


எரே 44:10. அவர்கள்‌ இத்நான்மட்டும்‌. 
மனம்‌. நொறுங்குண்டதுமில்லை, 
அவர்கள்‌ பயப்படுகிறதுமில்லை; நான்‌ 
உங்கள்‌ முன்பாகவும்‌ உங்கன்‌ 
பிதாக்கள்‌. முன்பாகவும்‌ வைத்த 
என்‌ வேதத்தின்படியும்‌ 
என்‌ கட்டனைகளின்‌ படியும்‌ 
நடக்கிறதுமில்லை. 


எரே 4401. ஆகையால்‌, இஸ்ரவேலின்‌ 
தேவனாகிய சேனைகளின்‌ கர்த்தர்‌ 
சொல்லுகிறது. என்னவென்றால்‌, 
இதோ, நான்‌ உங்களுக்குத்‌. 
தீங்குண்டாகவும்‌, யூதாவனைத்தையும்‌ 
சங்கரிக்கத்தக்கதாகவும்‌, என்‌ முகத்தை 
உங்களுக்கு விரோதமாகத்‌ திருப்பி, 


எரே ககம, எகிப்துதேசத்திலே 
தங்கும்படிக்கு வரத்‌ 
முகங்கனைத்திருப்பின 

மூதரை வாரிக்கொன்ளுவேன்‌; அவர்கள்‌ 
அனைவரும்‌ எகிப்துதேசத்திலே. 
நிர்முலமாவார்கண்‌; அவர்கள்‌ 
சிறியவன்முதல்‌ பெரியவன்‌ வரைக்கும்‌, 
பட்டயத்துக்கு இரையாகி 
பஞ்சத்தாலும்‌ நிர்மூுமைவார்கன்‌; 
அவர்கள்‌. பட்டயத்தாதும்‌. 
பஞ்சத்தாலும்‌ செத்து, சாபமும்‌ 
பாழும்பழிப்பும்‌ தித்தையுமாவார்கள்‌.. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


எரே க&13. நாண்‌ 
தண்டித்தபடி எகிப்துதேசத்திலே 
குடியிருக்கிறவர்கனையும்‌ பட்டயத்‌ 
தாலும்‌, பஞ்சத்தாலும்‌, கொன்னை 
நோயாலும்‌ தண்டிப்பேன்‌. 


எரே க14. எகிப்துதேசத்திலே 
தங்கவும்‌, மறுபடியும்‌ தங்கள்‌ ஆத்துமா 
வாஞ்சித்திருக்கிற யூதா தேசத்திலே 
குடியேறுவதற்கு. அங்கே 
திரும்பீப்போகவும்‌ வேண்டுமென்று 
இங்கே வந்த மீதியான யூதரிலே 
மீதியாயிருக்கிறவர்களும்‌ தப்புகிற 
வர்களூமில்லை; 'தப்பிப்போகிறவர்‌ 
களாகிய மற்றவர்கனேயொழிய 
அவர்களில்‌: ஒருவரும்‌ அங்கே 
'திரும்புவதில்லையெயன்‌ றார்‌ என்று 
சொன்னான்‌. 


யூதாதேசத்திலே 

யூதர்கள்‌ எகிப்து 
வந்திருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ இப்போது 
மிக்தோல்‌, தக்பானேஸ்‌ நோப்‌, பத்ரோஸ்‌ 
ஆகிய ஊர்களிலெல்லாம்‌. 
குடியேறியிருக்கிறார்கள்‌. இந்த ஊர்களைத்‌ 
தவிர யூதாவின்‌ புத்திரர்‌  எகிப்திலுள்ள 
மேலும்‌ பல ஊர்களுக்கும்‌ போய்‌, அங்கேயும்‌ 
குடியேறியிருக்கிறார்கள்‌. 


எகிப்து தேசத்தில்‌ குடியேறி, 
மிக்தோலிலும்‌, தக்பானேசிலும்‌, நோப்பிலும்‌, 
பத்ரோஸ்‌ சீமையிலும்‌ வாசமான எல்லா 
யூதரையுங்குறித்து, எரேமியாவுக்கு 
கர்த்தரிடத்திலிருந்து வசனம்‌ உண்டாயிற்று 
(எரே 441). எரேமியா தீர்க்கதரிசி இவர்கள்‌ 
எல்லோருக்கும்‌ கர்த்தருடைய வார்த்தையைச்‌ 
சொல்லவேண்டும்‌. 


மீதியாயிருந்த 
தேசத்திற்கு 


ம்‌ எருசலேம்‌ நகர 
எவன ல்க கர்த்தர்‌ 
யூதாவின்‌ மனுஷருக்கு அந்த அழிவை 
மறுபடியும்‌ ஞாபகப்படுத்துகிறார்‌. 
எகிப்து தேசத்தில்‌ குடியேறி, 
்‌ வாசம்பண்ணுகிற யூதர்கள்‌, 
தங்களுடைய பழைய சரித்திரத்தை 
மறந்துபோயிருக்கலாம்‌. கர்த்தர்‌ 
அவர்களுக்கு. பழைய சம்பவங்களை 
நினைவுபடுத்துகிறார்‌. கர்த்தரே 
எருசலேமின்மேலும்‌ சகல 
பட்டணங்களின்மேலும்‌ தீங்குகளை 
வரப்பண்ணினார்‌. அந்த தீங்குகளை 
இவர்களெல்லோரும்‌ தங்கள்‌ கண்களால்‌ 
கண்டார்கள்‌ (எரே 44:2) 


யூதாவின்‌ 





i al 
TT 


யூதாவின்‌ சகல பட்டணங்களும்‌: 
இப்போது, அழிந்துபோயிருக்கிறது. அதில்‌ 
குடியிருக்கவில்லை, 

பாழான வனாந்தரம்‌ 


பட்டணங்களுக்கு 
உண்டாயிற்று என்பதையும்‌, 
உண்டாயிற்று என்பதையும்‌, 
மனுஷர்‌ மறந்துவிடாமல்‌: 
வைத்திருக்கவேண்டும்‌. 


கர்த்தருடைய உக்கிரமமும்‌, கோபமும்‌ 
யூதாவின்‌ மனுஷர்மீது மூண்டது. அவர்கள்‌ 
கர்த்தருக்கு விரோதமாக விக்கிரகங்களை 
ஆராதித்து. அவருக்கு கோபமூட்டினார்கள்‌. 
கர்த்தருடைய கோபமும்‌ உக்கிரமமும்‌ 
யூதாவின்‌ பட்டணங்களிலும்‌, எருசலேமின்‌ 
வீதிகளிலும்‌ பற்றியெரிந்தது. ள்‌ 
இந்நாளிலிருக்கிறபடி 
பாழுமாய்ப்போயிற்று. 
குடியில்லை (எரே 44:6), தேவனுடைய 
கோபத்தினாலேயே யூதாதேசம்‌ அழிந்தது. 


கர்த்தர்‌ யூதாவின்‌ மனுஷர்மீதும்‌, 
எருசலேமின்‌ குடிகள்மீதும்‌ கோபமாயிருந்தார்‌ 
தம்முடைய கோபத்திற்கான காரணத்தையும்‌ 
கர்த்தர்‌ இங்கு யூதர்களுக்கு மறுபடியும்‌. 
தெளிவுபடுத்துகிறார்‌. அவர்கள்‌ 
விக்கிரகங்களுக்கு ஆராதனை செய்தார்கள்‌. 
கர்த்தருக்கு விரோதமாகப்‌ பொல்லாப்பு 
செய்தார்கள்‌. 


இதோ, அவர்களும்‌ நீங்களும்‌ உங்கள்‌ 
பிதாக்களும்‌ அறியாத தேவர்களுக்கு 
தூபங்காட்டவும்‌, ஆராதனை செய்யவும்‌ போய்‌, 
எனக்குக்‌ கோபமூட்டும்படிக்குச்‌ செய்த 
அவர்களுடைய பொல்லாப்பினிமித்தம்‌, 
அவைகள்‌ இந்நாளில்‌ பாழாய்க்கிடக்கிறது. 
அவைகளில்‌ குடியில்லை” (எரே 44:3) என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
வின்‌ ர்‌ 

இஸ்ரவேலர்கள்‌. இவர்கள்‌ 

தேவனாகிய சேனைகளின்‌ 


தேவனுடைய 
ம்‌ 

கர்த்தரை 
மாத்திரமே ஆராதிக்கவேண்டும்‌. அவரை 
மாத்திரமே கனம்பண்ணவேண்டும்‌. ஆனால்‌ 


யூதாவின்‌ மனுஷரோ 
கொடுக்கவேண்டிய. 
மகிமையையும்‌ 


கர்த்தருக்கு 
கனத்தையும்‌ 
விக்கிரகங்களுக்கு 
அந்நிய தேவர்களுக்கு 
கர்த்தரை 
விக்கிரகங்களை 


கொடுத்தார்கள்‌. 
சாபக்‌ பகன்‌ 
ஆரா; 
ஆரதித்தார்கள்‌ 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


கர்த்தரை 
அவர்கள்‌ 
பின்பற்றினார்கள்‌. 

யூதாவின்‌ 


யூதாவின்‌ மனுஷர்‌ 
விட்டு விலகிப்போய்விட்டார்கள்‌. 
அந்நிய தேவர்களைப்‌ 


ஒன்றும்‌. 
தெரியாது. தாங்கள்‌ அறியாத தேவர்களுக்கு 
அவர்கள்‌ தூபங்காட்டி, கர்த்தருக்கு 
கோபமூட்டி னார்கள்‌. இதனால்‌ 
கர்த்தருடைய  உக்கிரமமும்‌ கோபமும்‌ 
யூதாவின்‌ பட்டணங்களிலும்‌, 
எருசலேமின்‌ வீதிகளிலும்‌ பற்றியெறிந்தது. 
அவை வனாந்தரமும்‌ பாழுமாய்ப்போயிற்று. 


தானை மத்‌ 


இன்பற்றப்போனார்கள்‌ 


கர்த்தரைவிட்டு 
தெய்வங்களை 
கர்த்தருக்கு 
பொல்லாப்புகளைச்‌ 
செய்கிற 


பொல்லாப்புகளையும்‌ 
அவர்களுக்கு க்கத்‌ ன்னு 


தம்முபை! 
வார்த்தைகளை சொல்லியனுப்பினார்‌. 
அவர்கள்‌ அந்நிய 
தூபங்காட்டாதபடிக்கு, 
சொல்லைக்கேளாமலும்‌, 
பொல்லாப்பைவிட்டுத்‌ திரும்புவதற்குச்‌ 
செலியைச்‌ சாய்க்காமலும்‌ போனார்கள்‌” 
(எரே 44:5) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


எ, 
வர்க்க 
சன்‌ 


தீர்க்கதரிசிகளாகிய 
யூதாவின்‌ மனுஷரை 

பாவத்தின்‌ சம்பளம்‌ 
மரணம்‌. பாவத்தின்‌ ஆபத்துக்களை 
தீர்க்கதரிசிகள்‌. ஜனங்களுக்கு, 
எச்சரிப்பாய்ச்‌ சொன்னார்கள்‌. கர்த்தருடைய 
பிள்ளைகள்‌, அவர்‌ வெறுக்கிற 
அருவருப்பான காரியங்களை 
செய்யக்கூடாது. 


கர்த்தருடைய 
ஊழியக்காரர்கள்‌, 


எச்சரித்தார்கள்‌. 





f= FTE 
TT 


கர்த்தர்‌ யூதாவின்‌ மனுஷருக்கு 
எச்சரிப்பாய்ச்‌ சொன்ன செல்தி, நக்கும்‌ 
எச்சரிப்பாய்ச்‌ ஈல்லப்பட்டிருக்கிறது. 
நம்முடைய பாவங்களினாலும்‌, 
பொல்லாப்புகளினாலும்‌ நாம்‌ கர்த்தருக்கு 
கோபமூட்டக்கூடாது. நம்முடைய 
முழுஇருதயத்தோடும்‌, முழுஆத்துமாவோடும்‌, 
முழுமனநோடும்‌. 
அன்புகூரும்போது. 
கர்த்தரைக்‌ கனம்பண்ணுவோம்‌. 
கர்த்தரிடத்தில்‌ 
முழுஆத்துமாவோடும்‌, முழு! 
அன்புகூரவில்லையென்றால்‌, 
நமக்குள்‌ பிரவேசிக்கும்‌. 
அழிவு வரும்‌. கர்த்தர்‌ 
காரியத்தை நாமும்‌ வெறுக்கவேண்டும்‌. 
கர்த்தருக்கு அருவருப்ான காரியம்‌: 
நமக்கும்‌ அருவருப்பாயிருக்கவேண்டும்‌. 
வின்‌ ரோ. கர்த்தருடைய 
ரத்தத்துக்கு 
அவர்கள்‌ கர்த்தருடைய சொல்லையும்‌ 
கேட்கவில்லை. தங்களுடைய பொல்லாப்பை 
விட்டு திரும்பவுமில்லை. கர்த்தர்‌ 
அவர்களை எச்சரித்தார்‌. அவர்களோ 
கர்த்தருடைய எச்சரிப்பின்‌ வார்த்தைகளுக்கு 
செவிகொடுக்காமல்‌ போனபடியால்‌, 
கர்த்தருடைய கோபமும்‌ உக்கிரமமும்‌ 
அவர்கள்மீது வந்தது. 


யூதாவின்‌ மனுஷரும்‌ எருசலேமின்‌ 
குடிகளும்‌ கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பின்‌ 
வார்த்தைகளை, அவருடைய வாயின்‌ 
மூலமாய்க்‌ கேட்டார்கள்‌. அது மாத்திரமல்ல, 
அவருடைய நியாயத்தீர்ப்பின்‌ 
தண்டனைகளை, அவருடைய 
கரங்களின்‌ மூலமாய்‌ 
நிறைவேற்றப்படுவதையும்‌ ன்‌. 
எகிப்து தேசத்திலே இருக்கிற யூதர்கள்‌, 
கர்த்தருடைய கோபத்தின்‌ வார்த்தைகளைக்‌ 
அவருடைய கோபமான 
கண்டும்‌ இருக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ இன்னும்‌: 
பிரியமாய்‌ ஜீவிக்காமல்‌, 
கர்த்தரைவிட்டு விலகி, விக்கிரகங்களை. 
ஆராதிக்கிறார்கள்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எகிப்து தேசத்திலே குடியேறியிருக்கிற 
யூதர்கள்‌ விக்கிரகங்களை ஆராதிக்கிறார்கள்‌. 
தாங்கள்‌ தங்கியிருக்க வந்த எகிப்து 
தேசத்திலே அந்நிய தேவர்களுக்கு 
தூபங்காட்டுகிறார்கள்‌. அவர்கள்‌ தங்கள்‌ 
கைகளின்‌ கிரியைகளாலே கர்த்தருக்கு 
கோபமூட்டுகிறார்கள்‌. தாங்கள்‌ செய்கிற 
பெரிய  பொல்லாப்புகளை அவர்கள்‌ 
தங்களுடைய ஆத்துமாக்களுக்கு 
விரோதமாகவே செய்கிறார்கள்‌. 


யூதாவின்‌ 
விக்கிரகாராதனையை 
செய்கிறார்கள்‌. கர்த்தர்‌ 
பாவங்களை எச்சரிக்கிறார்‌. ஏற்கெனவே 
அவர்கள்‌ கர்த்தருடைய வார்த்தைக்கு 
கீழ்ப்படியாமல்‌ எகிப்து தேசத்திற்கு குடியேற 
வந்திருக்கிறார்கள்‌. எகிப்து தேசம்‌. 
விக்கிரகாராதனை நிரம்பிய தேசம்‌. 
சோதனைகள்‌ நிரம்பிய எகிப்து தேசத்திற்கு 
யூதர்கள்‌ வரக்கூடாது என்று கர்த்தர்‌ 
எச்சரித்தார்‌ ஆனால்‌. அவர்களோ 
கர்த்தருடைய எச்சரிப்பின்‌ வார்த்தைகளுக்கு 
செவிகொடுக்காமல்‌, எகிப்து தேசத்திற்கு 
வந்து, சோதனைகளில்‌ சிக்கிக்‌ 
கொள்கிறார்கள்‌. 


மனுஷர்‌: 
தொடர்ந்து 
அவர்களுடைய 


நாம்‌... பாவத்தைவிட்டு 
ஜிலிக்கவேண்டுபென்றால்‌, 

ஆதரவாகயிருக்கிற 

த்த 


கண்ணிகளில்‌ வி விழுந்து த்தி க்கிக்‌ 
கர்த்தருடைய எச்சரிப்பின்‌ வார்த்தைகளையும்‌ 
ம்‌ பாவமான சூழ்நிலைகளில்‌ 
கர்த்தர்‌ தம்முடைய 
நம்மைவிட்டு விலகிப்போய்‌ 
நம்முடைய பிரச்சனைகளை 
சமாளித்துக்கொள்ளுமாறு. 

நம்மை தனியே விட்டுவிடுகிறார்‌. 


எகிப்து தேசத்திலிருக்கிற 
மனுஷர்‌ எல்லோருமே 
விரோதமாகப்‌ பாவம்‌ 
அவர்களுடைய 
அவர்களுடைய குடும்பத்தார்‌ 
பங்காளிகளாகயிருக்கிறார்கள்‌. யூதா 
மனுஷருடைய புருஷரும்‌, ஸ்திரீகளும்‌, 
பிள்ளைகளும்‌, பால்குடிக்கிற பிள்ளைகளும்‌ 
ஒன்றுசேர்ந்து கர்த்தருக்கு விரோதமாகப்‌ 
பாவம்‌ செய்கிறார்கள்‌. 


யூதாவின்‌ 
கர்த்தருக்கு 
செய்கிறார்கள்‌. 
பாவங்களில்‌, 
எல்லோருமே 





i= FTE 
TT 


நீங்கள்‌ யூதாவின்‌ ஒருவரையும்‌ 
உங்களுக்கு மீதியாக வைக்காமல்‌, உங்களில்‌ 
புருஷனையும்‌ ஸ்திரீயையும்‌ பிள்ளையையும்‌ 
பால்குடிக்கிற குழந்தையையும்‌ 
வேரற்றுப்போகப்பண்ணும்படிக்கு, 
கைகளின்‌ கிரி 
கோபமூட்டுகிற 
உங்கள்‌ 
விரோதமாகச்செய்கிறீர்கள்‌” 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


(எரே 42) 


யூதாவின்‌ மனுஷர்‌ கர்த்தருக்கு 
விரோதமாகப்‌ பாவம்‌ செய்தால்‌, 
அவர்களுடைய ஆறுதலும்‌, சமாதானமும்‌ 
அவர்களைவிட்டு  நீங்கிப்போகும்‌. கர்த்தர்‌ 
அவர்களை வேரற்றுப்போகப்பண்‌ணுவார்‌. 
அவர்கள்‌ சகல  ஜாதிகளுக்குள்ளும்‌ 
சாபமும்‌ நிந்தையுமாகுமிருப்பார்கள்‌. யூதர்கள்‌, 
தாங்கள்‌ தங்கியிருக்க வந்த எகிப்து. 
தேசத்திலே அந்நிய தேவர்களுக்கு 
தூபங்காட்டினால்‌, கர்த்தர்‌ அவர்களை 
வேரற்றுப்போகப்பண்ணுவார்‌ எகிப்து, 
தேசத்திலே தங்கியிருக்க வந்த யூதர்கள்‌ 

எல்லோருமே அழிந்துபோவார்கள்‌. 
பிதாக்கள்‌, எகிப்து 


தருடைய 
தேசத்திலும்‌. எருசலேமின்‌ வீதிகளிலும்‌ 
பொல்லாப்புகளைச்‌ செய்தார்கள்‌. கர்த்தருக்கு 
விரோதமாகப்‌ பாவம்‌ செய்தார்கள்‌ 
யூதாவின்‌ ராஜாக்களும்‌, அவர்களுடைய 
ஸ்திரீகளும்‌ கர்த்தருக்கு விரோதமாகப்‌ 
பொல்லாப்புகளைச்‌ செய்தார்கள்‌. 
ராஜாக்களின்‌ ஸ்திரீகளைப்போலவே, 

தாமனுஷரின்‌ ஸ்திரீ கசம்‌ கர்த்தருக்கு 
விரோதமாகப்‌ பொல்லாப்புகளைச்‌ 
செய்தார்கள்‌. செய்த 
பொல்லாப்புகளை மறக்கவில்லை. 
ஆனால்‌ யூதர்கள்‌ அதை 
சேற்துமிட்டார்களோ என்று நினைத்து, 
“நீங்கள்‌ செய்த  பொல்லாப்புக்களை 
மறந்துபோனீர்களோ” என்று கர்த்தர்‌ 
கேட்கிறார்‌ (எரே 44:9). 


அவர்கள்‌ 
கர்த்தர்‌ 


யூதருடைய முற்பிதாக்கள்‌ கர்த்தருக்கு 
விரோதமாகப்‌ பொல்லாப்பு செய்ததுபோல, 
இப்போது... எகிப்து தேசத்திலே தங்கியிருக்க 
வந்த யூதர்களும்‌ பொல்லாப்பு செய்கிறார்கள்‌. 
இவர்கள்‌ செய்கிற பெரிய பொல்லாப்புகளை 
தங்களுடைய ஆத்துமாக்களுக்கு 
விரோதமாகவே செய்கிறார்கள்‌. கர்த்தர்‌ 
தங்களுடைய பிதாக்களை தண்டித்ததையும்‌, 
எகிப்திலே தங்கியிருக்க வந்த யூதர்கள்‌ 


மறந்துபோனார்கள்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யூதாவின்‌ ராஜாவும்‌, 
ஸ்திரீகளும்‌ கர்த்தருக்கு விரோதமாகப்‌ 
பொல்லாப்புகளைச்‌ செய்தார்கள்‌. கர்த்தர்‌ 
அவர்களைத்‌ தண்டித்தார்‌. இராஜஸ்திரீகள்‌ 
ராஜாக்களை  கர்த்தரைவிட்டு 
செய்தார்கள்‌. 
விக்கிரகங்களுக்கு 
தூபங்காட்டப்பண்ணினார்கள்‌. சாலொ 
மோனின்‌ மனைவிகள்‌ அவரை 
விக்கிரகாராதனை செய்யப்பண்ணினார்கள்‌. 
சாலொமோனின்‌ மனைவிகளில்‌, 
விசேஷமாக, எகிப்து தேசத்தின்‌ ஸ்திரீகள்‌, 
சாலொமோனை விக்கிரகாராதனைக்கு 
நேராக வழிநடத்தினார்கள்‌. 
எருசலேமிலே செழிப்பாய்‌ 
கர்த்தருடைய 
பராமரிப்பும்‌ 


அவனுடைய 


யூதர்கள்‌ 
ஜீவித்தார்கள்‌. 
ஆசீர்வாதமும்‌, 
அவர்களுக்கு 
அவர்கள்‌ 


பாதுகாப்பும்‌, 
கிடைத்தது. ஆனால்‌ 
கர்த்தருக்கு. விரோதமாக 
பொல்லாப்பு செய்ததினிமித்தமாய்‌, 
கர்த்தருடைய ஆசீர்வாதமும்‌, கிருபையும்‌ 
அவர்களைவிட்டு விலக்கிக்கொள்ளப்பட்டது. 
எருசலேம்‌ வனாந்தரமும்‌ பாழுமாமிப்போயிற்று. 
"நீங்கள்‌... செய்த பொல்லாப்புக்களையும்‌, 
உங்கள்‌ ஸ்திரீகள்‌ செய்த 
பொல்னப்க்கணைய்‌.  மறக்துபனிகம்ள்‌! 
(எரே 449) என்று கர்த்தர்‌ 
யூதர்களிடம்‌ கேட்கிறார்‌. 


எகிப்து தேசத்திலே தங்கியிருக்க 
வந்த யூதர்கள்‌ கர்த்தருக்கு விரோதமாகப்‌ 
பாவம்‌ செய்கிறார்கள்‌. அவர்கள்‌ கர்த்தருடைய 
எச்சரிப்பின்‌ வார்த்தைகளுக்கு 
செவிகொடுக்காமல்‌, விக்கிரகாராதனை 
செய்கிறார்கள்‌. தாங்களும்‌, தங்களுடைய 
பிதாக்களும்‌ அறியாத தேவர்களுக்கு. 
தூபங்காட்டுகிறார்கள்‌. கர்த்தர்‌ 
அவர்களுடைய பாவங்களை, தம்முடைய 
தீர்க்கதரிசிகளாகிய ஊழியக்காரர்கள்‌ 
மூலமாய்‌ எச்சரித்தார்‌. ல்‌ 
“அவர்கள்‌. இந்நாள்மட்டும்‌. 
நொறுங்குண்ட துமில்லை, 
பயப்படுகிறதுமில்லை:: நான்‌ 
முன்பாகவும்‌ உங்கள்‌ பிதாக்கள்‌ 
முன்பாகவும்‌ வைத்த என்‌ வேதத்தின்படியும்‌ 
என்‌ கட்டளைகளின்டடியும்‌ 
'நடக்கிறதுமில்லை" (எரே 4410) 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 





i THE 
TT 


எகிப்திலே தங்கியிருக்க வந்த யூதர்கள்‌ 
கர்த்தருக்கு விரோதமாகப்‌ பாவம்‌ 
செய்து அவருக்கு கோபமூட்டுகிறார்கள்‌. 
அவர்களுடைய பொல்லாப்புக்கள்‌, 
அவர்களுடைய ஆத்துமாக்களுக்கு 
விரோதமாகயிருக்கும்‌. இஸ்ரவேலின்‌ தேவன்‌ 
சேனைகளின்‌ கர்த்தராயிருக்கிறார்‌. யூதாவின்‌ 
மனுஷரோ கர்த்தருக்கு விரோதமாகக்‌ 
கலகம்பண்ணுகிறார்கள்‌. விக்கிரகங்களுக்கு 
தூபங்காட்டி, சேனைகளின்‌ 
கர்த்தருக்கு எதிர்த்து நிற்கிறார்கள்‌. 

இதனால்‌ கர்த்தருடைய கோபம்‌ 
அவர்கள்மேல்‌ வருகிறது. கர்த்தர்‌ தம்முடைய 
முகத்தை அவர்களுக்கு விரோதமாகத்‌ 
திருப்புகிறார்‌ தமக்கு விரோதமாக 
கலகம்பண்ணுகிற யூதாவின்‌ மனுஷருக்கு 
தீங்குண்டாகவும்‌, யூதா. அனைத்தையும்‌ 
சங்கரிக்கத்தக்கதாகவும்‌ கர்த்தர்‌ 
தம்முடைய முகத்தை அவர்களுக்கு. 
விரோதமாகத்‌ திருப்புகிறார்‌ (எரே 44:11) 


யூதாவிலே மீந்திருந்த யூதர்கள்‌ 
எகிப்து தேசத்திற்கு வர தங்கள்‌ முகங்களை 
திருப்பினார்கள்‌. கர்த்தரோ தம்முடைய 
முகத்தை அவர்களுக்கு விரோதமாகத்‌ 
திருப்புகிறார்‌. எகிப்து தேசத்திலே 
தங்கியிருக்க வந்த யூதர்களை கர்த்தர்‌ 
வாரிக்கொள்வார்‌. அவர்கள்‌ அனைவரும்‌ 
எகிப்துதேசத்திலே. நிர்மூலமாவார்கள்‌; 
அவர்கள்‌  சிறியவன்முதல்‌ பெரியஹ்ன்‌ 
வரைக்கும்‌, பட்டயத்துககு இரையாகி 
பஞ்சத்தாலும்‌ நிர்மூலமாவார்கள்‌: அவர்கள்‌ 
பட்டயத்தாலும்‌ பஞ்சத்தாலும்‌ செத்து, 
சாபமும்‌ பாழும்பழிப்பும்‌ நிந்தையுமாவார்கள்‌ 
(எரே 4412). 

'நான்‌ எருசலேமை தண்டித்தபடி 
எகிப்து தேசத்திலே குடியிருக்கிறவர்களையும்‌ 
பட்டயத்தாலும்‌, பஞ்சத்தாலும்‌, கொள்ளை 
நோயாலும்‌ தண்டிப்பேன்‌” (எரே 4443) 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ 

இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ வனாந்தரத்தில்‌: 
பிரயாணம்‌ பண்ணியபோது. அவர்களுக்கு 
இயற்கையான மரணம்‌ வந்தது. எகிப்து 
தேசத்திலே தங்கியிருக்க. வந்த 
யூதர்களுக்கும்‌ மரணம்‌ வரும்‌. ஆனால்‌ 
அது இயற்கையான மரணமாயிருக்காது. 
கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பினால்‌ வந்த 
மரணமாயிருக்கும்‌ அவர்களில்‌ சிறியவன்‌ 
முதல்‌ பெரியவன்‌ வரைக்கும்‌ பட்டயத்திற்கு 
இரையாவார்கள்‌. அவர்கள்‌ எல்லோரும்‌. 
பஞ்சத்தால்‌ நிர்மூலமாவார்கள்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


எகிப்து தேசத்திலே 
வந்தாலும்‌, 
க்‌ 


என்று 


யூதர்கள்‌ 

தங்கியிருப்பதற்காக 

ஆத்துமா 
வேண்‌ 


அவர்களுடைய 
திரும்பிப்போக 
வாஞ்சிக்கிறது. எகிப்து தேசத்திலே 
தங்கியிருக்கிற யூதர்கள்‌ எல்லோருமே 
யூதாதேசத்திற்கு திரும்பிப்போகுவேண்டும்‌ 
என்று விரும்பவில்லை. ஆனாலும்‌ ன்னை 
இருக்கிற யூதர்களில்‌ சிலர்‌, 
யூதாதேசத்திற்கு திரும்பிப்போக 
வேண்டுமென்று விரும்புகிறார்கள்‌. 


யூதாவின்‌ மனுஷர்‌, யூதாதேசத்திலிருந்த 
போது எகிப்து. தகி 
வேண்டுமென்று ஆசைப்பட்டார்கள்‌. 


"இப்போதும்‌ தங்கியிருப்பதற்கு (அல்‌ 
விரும்புகிற ஸ்தலத்தில்தானே 
பட்டயத்தாலும்‌ பஞ்சத்தாலும்‌, 
கொள்ளைநோயாலும்‌ சாவீர்களென்று 

நிச்சயமாய்‌ அறியுங்கள்‌" (எரே 42:22) 


தேசத்திலே 
நாத்திக 
விரும்புகி 


போக 


அவர்கள்‌ எகிப்து 
தங்கிவிரக்கும்போதோ, 
திரும்பிப்போகவேண்டுமென்று 
நார்கள்‌. எகிப்து தேசத்திற்கு 
தங்கவந்திருக்கிற யூதர்களால்‌ மறுபடியும்‌ 
யூதாதேசத்திற்கு, திரும்பிப்போகமுடியாது. 
'எகிப்துதேசத்திலே தங்கவும்‌, மறுபடியும்‌ 
தங்கள்‌ ஆத்துமா வாஞ்சித்திருக்கிற யூதா 
தேசத்திலே குடியேறுவதற்கு அங்கே 
திரும்பிப்போகவம்‌ வேண்டுமென்று இங்கே 
வந்த மீதியான யூதரிலே 
மீதியாயிருக்கிறவர்களும்‌  தப்புகிறவர்களு, 
மில்லை: தப்பிப்‌ போகிறவர்களாகிய 
மற்றவர்களேயொழிய அவர்களில்‌ ஒருவரும்‌ 
அங்கே திரும்புவதில்லை (எரே 4414) 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


வானராக்கினி 
எரே ௧௧15-19 


எரே 44:15. அப்பொ 


பத்ரோசிலே 
ஜனங்களும்‌ 
பிரதியுத்தரமாக: 





f= FTN 
TT 


எரே கக. தீ 
நாமத்தில்‌: 
வார்த்தையின்‌ படியே 
உனக்குச்‌ செவிகொடாமல்‌, 


எங்கள்‌ வாயிலிருத்து 

எல்லா. வார்த்தையின்‌. 
படியேயும்‌ நாங்கன்செய்து, 
வானராக்கினிக்கு தூபங்காட்டி, 
அவளுக்குப்‌ பானபலிகளை வார்ப்போம்‌; 
நாங்களும்‌, எங்கள்‌ பிதாக்களும்‌, 
எங்கள்‌ ராஜாக்களும்‌, எங்கள்‌ 
பிரபுக்களும்‌, யூதா பட்டணங்களிலும்‌ 
எருசலேமின்‌ வீதிகவிலும்‌ 
செய்ததுபோலவே செய்வோம்‌; 
அப்பொழுது நாங்கள்‌ அப்பத்தினால்‌ 
திருப்தியாகி, ஒரு பெொல்லாப்பையும்‌ 
காணாமல்‌ வாழ்த்திருந்தோம்‌. 


எரே 4418. நாங்கள்‌ வானராக்கினிக்கு. 
தூபங்காட்டாமலும்‌, அவளுக்குப்‌ 
பானபலிகளை வார்க்காமலும்‌ போனது 
முதற்கொண்டு, எல்லாம்‌ எங்களுக்குக்‌ 
குறைவுபட்டது; பட்டயத்தாலும்‌ 
பஞ்சத்தாலும்‌ அழித்துபோனோரம்‌. 


எரே. 4419. மேலும்‌ நாங்கள்‌ 
வானராக்கினிக்கு தூபங்காட்டி, 
அவளுக்குப்‌ பானபலிகளை 
வார்த்தபோது, நாங்கள்‌ எங்கள்‌ 
புருஷரின்‌ அநுமதியில்லாமல்‌ 
அவளுக்குப்‌ பணியாரங்களைச்‌ 
சட்டு, பானபலிகனை வார்த்து, 
அவனை நமஸ்கமித்தோமோ? 
என்றார்கள்‌. 


எரே ௧17. 
புறப்பட்ட, 


தேவனுடைய வார்த்தைக்கு எகிப்து 
தேசத்திலே தங்கியிருக்க வந்த 
யூதாஜனங்கள்‌ கீழ்ப்படிய மறுக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ தேவனுடைய வார்த்தையின்‌ 
வல்லமைக்கு தங்களை கீழ்ப்படுத்தவில்லை. 
எரேமியா கர்த்தருடைய நாமத்தினால்‌ 
அவர்களுக்கு வார்த்தைகளைச்‌ 
சொன்னாலும்‌, அவர்கள்‌ 
எரேமியாவின்‌ வார்த்தைக்கு செவிகொடாமல்‌. 
போனார்கள்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


அந்நிய தேவர்களுக்கு தூபங்காட்டின 
ஸ்திரீகள்‌, அவர்களுடைய புருஷர்கள்‌ 
எல்லோருமே கர்த்தருடைய வார்த்தைக்கு 
கீழ்ப்படிய மறுக்கிறார்கள்‌. எரேமியா 
யூதாவின்‌ மனுஷர்‌: மத்தியிலே 
விக்கிரகாராதனைக்கு விரோதமாகப்‌ 
தேவர்களுக்கு 
அவர்கள்மீது வரும்‌ 
நியாயத்தீர்ப்பைபற்றியும்‌ 
எச்சரிப்பாய்ச்‌ சொல்லுகிறார்‌ எகிப்தில்‌ 
தங்கியிருக்க வந்த யூதாவின்‌ மனுஷரோ, 
கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பைப்பற்றி 
அறிந்திருந்தும்‌, கர்த்தருடைய வார்த்தைக்கு 
செவிகொடுக்க மறுத்துவிடுகிறார்கள்‌. 


யூதாமனுஷருடைய ஸ்திரீகளே 
அந்நிய தேவர்களுக்கு தூபங்காட்டுகிறார்கள்‌. 
ஸ்திரீகள்‌ தங்கள்‌ புருஷருக்குத்‌ தெரியாமல்‌ 
மறைவாக அந்நிய தேவர்களுக்கு 
தூபங்காட்டவில்லை. தங்கள்‌ புருஷருக்கு 
அறிந்தே இந்தப்‌ பாவத்தை செய்கிறார்கள்‌. 
எரேமியா யூதாவின்‌ மனுஷருக்கு 
கர்த்தருடைய எச்சரிப்பின்‌ வார்த்தையைச்‌ 
சொன்னபோது. தங்கள்‌ ஸ்திரீகள்‌ 
அந்நியதேவர்களுக்குத்‌ தூபங்காட்டினதாக 
அறிந்திருந்த எல்லாப்‌ புருஷரும்‌, பெரிய 
கூட்டமாய்‌ நின்றிருந்த எல்லா ஸ்திரீகளும்‌, 
எகிப்துதேசத்தில்‌ பத்ரோசிலே குடியிருந்த 
சகல. ஜனங்களும்‌ எரேமியாவுக்குப்‌ 
பிரதியுத்தரமாகப்‌ பேசுகிறார்கள்‌ (எரே 4415) 


புருஷர்களைவிட ஸ்திரீகளே 
விக்கிரகாராதனையில்‌ தங்களை அதிகமாய்‌ 
ஈடுபடுத்திக்கொள்கிறார்கள்‌. புருஷர்கள்‌ 
இஸ்ரவேலின்‌ தேவனுக்கு சமீபமாகவும்‌, 
அவர்களுடைய ஸ்திரீகள்‌ கர்த்தரைவிட்டு 
தூரமாகவம்‌ இருக்கிறார்கள்‌ என்று 
அவர்களுக்கு மத்தியிலே வித்தியாசமில்லை. 
ஸ்திரீகளைப்போலவே, அவர்களுடைய 
ம்‌ கர்த்தரைவிட்டு விலகிப்போயி 
யூதாதேசத்திலே தங்க 

யூதாவின்‌ மனுஷர்‌ 
நாஸ்திகர்களாகயிருக்கிறார்கள்‌. 
இஸ்ரவேலின்‌ தேவனாகிய 
நம்பிக்கையில்லை, 

நிய தெய்வமாகிய 
வானராக்கினியின்மீதும்‌ நம்பிக்கையில்லை. 





i FTE 
TT 


பிரதிஷ்டையின்‌ ஆட்டுக்கடாவினுடைய 
மாம்சத்தை ஆசாரியரும்‌ புசிக்கவேண்டும்‌ 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
“பிரதிஷ்டையின்‌ ஆட்டுக்கடாவைக்‌ 
கொண்டுவந்து, அதின்‌ மாம்சத்தைப்‌ ம த 
இடத்தில்‌ ே அந்‌; 


வவிப்பாயாக. 
ஆட்டுக்கடாவின்‌ மாம்சத்தையும்‌, கடையின்‌ 
ருக்கிற அப்பத்தையும்‌, 
குமாரரும்‌ 
வாசலிலே 


ஆரோனும்‌ அவன்‌ 
ஆசரிப்புக்‌ கூடாரத்தின்‌ 
புசிக்கக்‌ 


க்கடவர்கள்‌" 
த 29:3132) 


என்பது கர்த்தருடைய 
பிரமாணமாகும்‌. 


பரிசுத்த இடம்‌ என்பது ஆசரிப்புக்‌ 
கூடாரத்தின்‌ பிராகாரத்திலுள்ள வெண்கல 
பலிபீடமாகும்‌. ஆசாரியர்கள்‌ பிரதிஷ்டை 
பண்ணப்படுகிறபோது, ஏழுநாட்களுக்கு 
இந்தப்‌ பலிபீடம்‌ பிராயச்சித்தம்‌ 
செய்யப்படுகிறது. 29:29-37; 
லேவி 8:31-32). 


பிரதிஷ்டையின்‌ ஆட்டுக்கடா 
மாம்சத்தை ஆசாரியர்கள்‌ ஏன்‌ 
புசிக்கவேண்டும்‌ என்றும்‌, அந்நியர்கள்‌ அதை 
ஏன்‌ புசிக்கக்கூடாது. என்றும்‌ கர்த்தர்‌ 
காரணம்‌ சொல்லுகிறார்‌. 


சாரியர்களைப்‌ பிரதிஷ்டைபண்ணிப்‌ 
பரிசுத்தப்படுத்தும்பொருட்டு, அவைகளால்‌. 
பாவநிவிர்த்தி செய்யப்பட்டபடியால்‌, 
அலைகளை அவர்கள்‌ புசிக்கக்கடவர்கள்‌:: 
அந்நியனோ அவைகளைப்‌ புசிக்கலாகாது: 
அவைகள்‌ பரிசுத்தமானவைகள்‌"' 
(யாத்‌ 29:33) 


யாத்‌ 


நா றிலித்றி என்பதற்கான எபிரெய 


மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. 

“கபார்‌” என்னும்‌ வினைச்சொல்லின்‌ 
பெயர்‌ வடிவம்‌ “கிப்பூர்‌' என்பதாகும்‌. இது 
பன்மையில்‌ மட்டும்‌ வரும்‌. “பாவநிவாரண 
பலிகள்‌" என்று இதை மொழிபெயர்க்கலாம்‌. 
(யாத்‌ 30:10) இந்த வார்த்தை யாத்‌ 29:36: 
யாத்‌ 30:16; லேவி 23:27-28; லேவி 259: 
எண்‌ 5:8; எண்‌ 2921 ஆகிய வசனங்களிலும்‌ 
இவ்வாறே  மொழிபெயர்க்கப்படவேண்டும்‌. 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


சில வசனங்களில்‌ “கப்பார்‌, கப்பூர்‌' ஆகிய 
இரண்டு வார்த்தைகளும்‌ சேர்ந்து 
பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. (யாத்‌ 29:36; 
யாத்‌ 30:10,16; லேவி 23:28; எண்‌ 5:8). 


வேதாகமத்தில்‌ முதன்முதலாக 
ர்‌" என்னும்‌ வார்த்தை ஆதி 64. 
பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. 
நோவாவிடம்‌  பேழையிலே 
அறைகளை உண்டுபண்ணி, அதை உள்ளும்‌ 
புறம்புமாக கீல்பூசு" என்று கூறினார்‌. இந்த 
வசனத்தில்‌ “கப்பார்‌! என்னும்‌ எபிரெய 
வார்த்தை  “கீல்பசு? என்று தமிழில்‌ 
மொழிபெயர்க்கப்பட்ருக்கிறது. பேழைக்குள்‌ 
தண்ணீர்‌ புகுந்து பேழையிலுள்ளவர்கள்‌ 
தண்ணீரில்‌ மூழ்கி மரித்துப்போகக்கூடாது. 
அவர்களுடைய ஜீவன்கள்‌ 
பாதுகாக்கப்படுவதற்காக அங்கு 
கீல்பூசப்படவேண்டும்‌. 


கப்பார்‌" என்னும்‌ வார்த்தையிலிருந்து 
“கப்போர; என்னும்‌ எபிரெய வார்த்தை 
வந்திருக்கிறது. இதற்குக்‌ “கிருபாசனம்‌" 
என்று பெயர்‌. இதற்கு உடன்படிக்கைப்‌ 
பெட்டியின்‌ மூடி என்று பொருள்‌ 


பிரதிஷ்டையின்‌ மாம்சத்திலும்‌ 
அப்பத்திலும்‌ ஏதாகிலும்‌ விடியற்காலம்‌ மட்டும்‌. 
மீந்திருந்ததனால்‌, அதை அக்கினியாலே 
சுட்டெரிக்கவேண்டும்‌; அது 
புசிக்கப்படலாகாது, அது பரிசுத்தமானது 
(யாத்‌ 29:34), 


இது ஆசரிப்புக்கூடாரம்‌ நிறுவப்பட்ட 
பிறகு நடைபெறும்‌ சம்பவம்‌. (யாத்‌ 29:34,37) 
ஆசாரியர்கள்‌ பரிசுத்தமாக்கப்பட்டு ஆசாரிய 
ஊழியத்தை ஆரம்பிக்கிறார்கள்‌. இந்த ஏழு 
நாட்களில்‌ இரவிலும்‌, பகலிலும்‌ ஆசாரியர்கள்‌ 
ஆசரிப்புக்கூடாரத்திற்குள்‌ இருக்கிறார்கள்‌ 
(லேவி 8:33-36) 


ஏழுநாளனவும்‌ பிரதிஷ்டை 
யாத்‌ 29:85,86 


யாத்‌ 29:35. இந்தப்‌ பிரகாரம்‌ நான்‌ 
உனக்குக்‌ கட்டனையிட்ட படி. 
எல்லாவற்றையும்‌ நீ  ஆரோனுக்கும்‌ 
அவன்‌ குமாரருக்கும்‌ செய்வாயாக; 
'ஏழுநானனவும்‌ தீ அவர்களைப்‌ 
பிரதிஷ்டைபண்ணி, 





i= FTN 
TT 


யூதாவின்‌ விக்குரிய 


புருஷர்‌ ஆ 
காரியங்களுக்கு விலகியே. ஜீவிக்கிறார்கள்‌. 


குடும்பத்தில்‌, புருஷர்கள்‌ 
ஆசாரியர்களைப்போல இருக்கவேண்டும்‌. 
தங்கள்‌ குடும்பத்திலுள்ள ஸ்திரீகளுக்கும்‌ 
பிள்ளைகளுக்கும்‌ தேவனுடைய பிரமாணத்தை 
உபதேசம்பண்ணவேண்டும்‌. ஆனால்‌. 
எகிப்து தேசத்திலே தங்க வந்திருக்கிற 
யூதாவின்‌ புருஷர்களோ, கர்த்தரிடத்தில்‌ 
பத்தியில்லாதவர்களாயிருக்கிறார்கள்‌ அதனால்‌ 
தங்கள்‌ ஸ்திரீகள்‌ விக்கிரகங்களை 
ஆராதனை. செய்தாலும்‌, புருஷர்கள்‌ 
அவர்களைத்‌ தடைபண்ணுவதில்லை. 
தங்களுடைய இஷ்டம்போல 
வானராக்கினிக்கு தூபங்காட்ட, புருஷர்கள்‌ 
தங்கள்‌ ஸ்திரீகளை அனுமதிக்கிறார்கள்‌. 


எரேமியா தீர்க்கதரிசி. யூதா 
மனுஷரிடத்தில்‌ விக்கிரகாராதனையைப்பற்றி 
குடிந்துசொல்லுகிறார்‌. அவர்களிடத்தில்‌ 
தேவனுடைய எச்சரிப்பின்‌ வார்த்தைகளைப்‌ 
பேசுகிறார்‌. எரேமியாவின்‌ வார்த்தைகளைக்‌ 
கேட்ட யூதாவின்‌ ஸ்திரீகளும்‌, புருஷரும்‌ 
எரேமியாவுக்கு எதிர்த்து பேசுகிறார்கள்‌. 
தங்கள்‌ புருஷருக்கு தெரியாமல்‌, தாங்கள்‌ 
விக்கிரகங்களை ஆராதிக்கவில்லை என்று, 
ஸ்திரீகள்‌ தெளிவுபடுத்துகிறார்கள்‌. 

நாங்கள்‌ வானராக்கினிக்கு 
தூபங்காட்டி, அவளுக்குப்பானபலிகளை 
வார்த்தபோது, நாங்கள்‌ எங்கள்‌ புருஷரின்‌ 
அநுமதியில்லாமல்‌ அவளுக்குப்‌ 
பணியாரங்களைச்‌ சுட்டு, பானபலிகளை 
வார்த்து அவளை நமஸ்கரித்தோமோ?" 
(எரே 4419) என்று ஸ்திரீகள்‌ 
எரேமியாவிடம்‌ கேட்கிறார்கள்‌. 


யூதருடைய 


தங்கள்‌ ஸ்திரீகளை விக்கிரகாராதனை 

செய்ய அனு பண்கள்‌ மூலமாய்‌, யூதாவின்‌. 

தங்கள்‌ ஸ்திரீகளுடைய 
'பங்காளிகளாயிருக்கிறார்கள்‌. 

எரேமியா யூதாவின்‌ 

அதிகமான குற்றச்‌ 

சாட்டுக்களைச்‌ சொல்லியிருக்கலாம்‌. அது 

அவர்களுடைய மனதை தொட்டிருக்கலாம்‌. 

புருஷர்களோ தெய்வநம்பிக்கையில்லாத 
நாஸ்திகர்களா யிருக்கிறார்கள்‌. 

ஆகையினால்‌  எரேமியாவுக்கு, யூதாவின்‌ 
ஸ்திரீகளே மறுமொழி சொல்லுகிறார்கள்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யூதாமனுஷர்‌ எரேமியாவுக்கு. 
பிரதியுத்தரம்‌ சொல்லுவது, அவருக்கு 
மாத்திரமல்ல, அவர்‌ மூலமாய்‌ கர்த்தருக்கும்‌ 
பிரதியுத்தரம்‌ சொல்லுகிறார்கள்‌. எரேமியா 
கர்த்தருடைய நாமத்தினால்‌ யூதாவின்‌ 
மனுஷரோடு பேசுகிறார்‌. அவர்கள்‌ 
கர்த்தருடைய வார்த்தைக்கு செவிகொடுக்கக்‌ 
கூடாது என்று தீர்மானமாயிருக்கிறார்கள்‌. 
அவர்களிடத்தில்‌ கர்த்தருடைய 
வார்த்தையைக்‌ கேட்கவேண்டும்‌ என்னும்‌. 
சிந்தனையோ, அல்லது கர்த்தருடைய 
வார்த்தைக்கு கீழ்ப்படியவேண்டும்‌ என்னும்‌ 
சிந்தனையோ சிறிதுமில்லை. அவர்கள்‌ 
வானராக்கினிக்கு தூபங்காட்டி, 
பானபலிகளை வார்க்கவேண்டும்‌ 
என்று தங்கள்‌ இருதயத்தில்‌ 
தீர்மானித்திருக்கிறார்கள்‌. அதன்படியே 
செய்வோம்‌ என்று எரேமியாவினிடத்தில்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 


வானராக்கினி என்பது சூரியனையோ 
அல்லது சந்திரனையோ குறிக்கலாம்‌. 
எகிப்து தேசத்தில்‌ சூரியனை ஆராதிக்கும்‌ 
வழக்கம்‌ இருந்தது. “அவன்‌ எகிப்துதேசத்தில்‌ 
இருக்கிற பெத்ஷிமேசின்‌ சிலைகளை 
உடைத்து, எகிப்தின்‌ தேவர்களுடைய 
கோவில்களை: அக்கினியால்‌. 
சட்டுப்போடுவன்‌ என்று இஸ்ரவேலின்‌ 
தேவனாகிய சேனைகளின்‌ கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌ என்று சொல்‌ என்றார்‌" 
(எரே 4443)... பெத்ஷிமேஸ்‌ என்பது 
சூரியனுக்கு கட்டப்பட்ட கோவில்‌. 


ர! வேல்‌ 
னங்க அங்கன கட்டு விலகி, ப்ளை 
ஆராதித்தார்கள்‌. “கர்த்தரின்‌ ஆலயத்திற்குள்‌ 
போகிற இடந்தொடங்கி, பட்டணத்துக்குப்‌ 
புறம்பே இருக்கிற நாத்தான்மெலெக்‌ என்னும்‌ 
பிரதானியின்‌ அறைவீடுமட்டும்‌ யூதாவின்‌ 
ராஜாக்கள்‌ சூரியனுக்கென்று வைத்திருந்த 
குதிரைகளை அகற்றி, சூரியனின்‌. 
இரதங்களை அக்கினியில்‌ சுட்டெரித்தான்‌"' 
(இராஜா 23:11. 


வானராக்கினி 
வானமண்டலத்திலுள்ள எல்லா 
நட்சத்திரங்களையும்‌ குறிக்கிற பொதுவான 
வார்த்தை என்றும்‌ வேதபண்டிதர்கள்‌. 
விளக்கம்‌ சொல்லுகிறார்கள்‌. 


என்னும்‌ வார்த்தை, 





i THE 
TT 


எனக்கு மனமடிவுண்டாக அந்நிய 
தேவர்களுக்குப்‌ பானபலிகளை 
வார்க்கிறார்கள்‌;: அவர்கள்‌ 
வானராக்கினிக்குப்‌. பணியாரங்களைச்‌ 
சுடும்படி பிள்ளைகள்‌ 
பொறுக்குகிறார்கள்‌, பிதாக்கள்‌ 
மூட்டுகிறார்கள்‌, 
மாப்பிசைகிறார்கள்‌" (எரே 7:18). 


எகிப்து தேசத்திலே தங்க வந்திருக்கிற 

யூதர்கள்‌ விக்கிரகாராதனையில்‌ 

பிடிவாதமாயிருக்கிறார்கள்‌. எரேமியா 

தீர்க்கதரிசி, இதற்கு முன்பு கர்த்தருடைய 

ரத்‌ அவர்களிடத்தில்‌ 

"கர்த்தர்‌ உன்னை 

என்று 

சொன்னார்கள்‌. அவர்கள்‌ அப்போது 

கர்த்தரை அங்கீகரித்து, எரேமியாவை 
அங்கீகரியாமல்‌ போனார்கள்‌. 


நெருப்பு 
ஸ்திரீகள்‌ 


“ஒசாயாவின்‌ குமாரனாகிய 
அசரியாவும்‌, கரேயாவின்‌ குமாரனாகிய 
யோகனானும்‌, அகங்காரிகளான எல்லா 
மனுஷரும்‌ எரேமியாவை நோக்கி: நீ 
பொய்‌ சொல்லுகிறாய்‌; எகிப்திலே 
தங்கும்டிக்கு அங்கே  போகாதிருங்கள்‌ 
என்று சொல்ல, எங்கள்‌ தேவனாகிய 
கர்த்தர்‌ உன்னை  எங்களிடத்துக்கு 
அனுப்பவில்லை" (எரே 43:2). 


தோ, எகிப்து தேசத்தில்‌ 
தங்கு வந்திருக்கிற யூதர்கள்‌ 
எரேமியாவிடம்‌, 'நாங்கள்‌ 
உனக்கு செவிகொடுக்கமாட்டோம்‌” 
(எரே 4416) என்று தீர்மானமாகச்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 


எங்கள்‌ வாயிலிருந்து 
வார்த்தையின்படியேயும்‌ 
வானராக்கினிக்கு 
அவளுக்குப்‌ பானபலிகளை வார்ப்போம்‌; 
நாங்களும்‌, எங்கள்‌ பிதாக்களும்‌, 
எங்கள்‌ ராஜாக்களும்‌, எங்கள்‌ பிரபுக்களும்‌, 
தா. பட்டணங்களிலும்‌ எருசலேமின்‌ 
திகளிலும்‌ செய்ததுபோலவே செய்வோம்‌” 
(எரே 4417) என்றும்‌ யூதாவின்‌ 
மனுஷர்‌ தங்களுடைய தீர்மானத்தைச்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 


புறப்பட்ட எல்லா 
நாங்கள்செய்து. 


தூபங்காட்டி, 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


வானராக்கினிக்கு தூபங்காட்டியபோது, 
தாங்கள்‌ ஆசீர்வாதமாய்‌ வாழ்ந்ததாக 
சாட்சியும்‌. சொல்லுகிறார்கள்‌. 
வானராக்கினிக்கு தூபங்காட்டி, அவளுக்கு 
பானபலிகளை வார்த்தபொழுது, “நாங்கள்‌ 
அப்பத்தினால்‌ திருப்தியாகி, ஒரு 
பொல்லாப்பையும்‌ காணாமல்‌ 
வாழ்ந்திருந்தோம்‌' (எரே 4417) என்றும்‌ 
வானராக்கினியை மகிமைப்படுத்தி, எரேமியா 
தீர்க்கதரிசியினிடத்தில்‌ சாட்சியாக 
சொல்லுகிறார்கள்‌. 


யூதாவின்‌ 
விக்கிரகாராதனையை 
தடைபண்ணியிருக்கிறார்‌ னால்‌ 
யூதர்களோ, கர்த்தர்‌ தடைபண்ணியிருக்கிற 
விக்கிரகாராதனையை, தாங்கள்‌ தொடர்ந்து, 
செய்யவேண்டும்‌ என்று 
தீர்மானமாயிருக்கிறார்கள்‌. பொதுவாக 
கர்த்தருக்கு கீழ்ப்படியாதவர்கள்‌, வரவர 
மோசம்போவார்கள்‌. அவர்களுடைய இருதயம்‌ 
கடினப்படும்‌. பாவம்‌ அவர்களை வஞ்சிக்கும்‌. 


மனுஷருக்கு 


கர்த்தருக்குப்‌ பயப்படாமல்‌ 
ஆராதிக்கிறார்கள்‌. 
கர்த்தருக்கும்‌ பயந்து, 
ஆராதித்தார்கள்‌. 
கர்த்தருக்கு பயப்படும்‌ பயம்‌ 
இருதயத்திலிருந்து 
நீங்கிப்போயிற்று இப்போது அவர்களுடைய 
இருதயத்தில்‌ கர்த்தருக்குப்‌ பயப்படும்‌ பயம்‌ 
சிறிதுமில்லை. 


யூதர்கள்‌ 
வானராக்கினியை 


தங்கள்‌ 
முழுஆத்துமாவோடும்‌, 
'வானராக்கினியை 
ஆராதிக்கிறார்கள்‌. அவளுக்கு தூபங்காட்டி, 
பானபலிகளை வார்க்கிறார்கள்‌. தங்களுடைய 
மனதின்‌ இஷ்டப்படி அவர்கள்‌ செய்தாலும்‌, 
கர்த்தர்‌ முடிவிலே அவர்களை நியாயத்திலே 
கொண்டு வந்து நிறுத்துவார்‌. 


கசக்கும்‌ 
முழுமனதோடும்‌ 


“வாலிபனே! உன்‌ இளமையிலே. 
சந்தோஷப்படு, உன்‌ வாலிப நாட்களிலே உன்‌ 
இருதயம்‌ உன்னைப்‌ பூரிப்பாக்கட்டும்‌: உன்‌ 
நெஞ்சின்‌ அன்னை உன்‌ கண்ணின்‌ 
காட்சிகளிலும்‌ 7 ஆனாலும்‌ 
இபத தேவன்‌ 
உன்னை கொண்டுவந்து 
நிறுத்துவார்‌ என்று ன்ற ன்‌ (பிர 119). 





i FTE 
TT 


தாங்கள்‌ வானராக்கினிக்கு. 
தூபங்காட்டுவதை எகிப்து தேசத்திலே நங்க 
வந்திருக்கிற யூதர்கள்‌ 
நியாயப்படுத்துகிறார்கள்‌. அவர்களுடைய 
பிதாக்களும்‌, அவர்கள்‌ ராஜாக்களும்‌, 
அவர்கள்‌ பிரபுக்களும்‌ யூதாபட்டணங்‌ 
களிலும்‌, எருசலேமின்‌ வீதிகளிலும்‌: 
வானராக்கினிக்கு தூபங்காட்டினார்கள்‌. 
அவர்கள்‌. செய்ததுபோலவே 

செய்வோம்‌. என்று 

தேசத்திலுள்ள யூதர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. 
(எரே 44117). 


முன்னோர்கள்‌ 
விக்கிரகங்களை ஆராதித்தபடியினால்‌, 
தங்களுக்கும்‌ விக்கிரகங்களை ஆராதிக்க 
உரிமை உண்டு என்று எகிப்து 
தேசத்தில்‌ தங்க வந்திருக்கிற யூதர்கள்‌ 
எரேமியா தீர்க்கதரிசியிடம்‌. 
வழக்காடுகிறார்கள்‌. இவர்கள்‌ 
சுர்த்தருக்கோ, கர்த்தருடைய 
தீர்க்கதரிசிகளாகிய ஊழியக்காரர்களுக்கோ 
கீழ்ப்டியலில்லை. ஆனால்‌ தங்கள்‌ 
னோர்க கீழ்ப்படிகிறார்கள்‌. 
பககக எ அரவம்‌ வா்‌ 
தங்களுடைய முன்னோர்களிடத்திலிருந்து 
தங்களுக்கு கிடைத்திருப்பதாக 
விவாதம்பண்ணுகிறார்கள்‌. 


செய்கிற 


தங்களுடைய 


தாங்கள்‌ பாவத்திற்கு, 
தங்கள்‌ முன்னோர்கள்மீது 
பழிசொல்லுகிறார்கள்‌. தங்களுடைய 
ராஜாக்களும்‌ பிரபுக்களும்‌ விக்கிரகங்களை 
ஆராதித்தார்கள்‌ என்றும்‌, 
தாங்களும்‌ விக்கிரகங்களை 
ஆராதிக்கவேண்டுமென்று. அவர்கள்‌ 
தங்களுக்கு கட்டளை கொடுத்திருப்பதாகவும்‌. 
சொல்லுகிறார்கள்‌. 


கர்த்தரே இவர்கள்மீது ராஜாக்களை 
யூ ராஜாக்கள்‌ 


சொல்லுகிறார்கள்‌. 


, எகிப்து தேசத்தி்‌ தங்கியிருக்கிற 
யூதர்கள்‌ எல்லோரும்‌, எரேமியாவுக்கு 
ன்பாக பெரியகூட்டமாய்‌. 


நின்றுகொண்டிருக்கிறார்கள்‌ (எரே 44:15). 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தாங்கள்‌ வானராக்கினியை ஆராதிப்பதில்‌ 
ஒற்றுமையாகயிருப்பதினாலும்‌, தங்களுடைய 
கூட்டம்‌ பெரிய கூடட்டமாகயிருப்பதினாலும்‌, 
தாங்கள்‌ வானராக்கினியை ஆராதிக்க 
வேண்டுமென்று னத கக்கா 
சொல்லுகிறார்கள்‌. 
தங்கள்‌ முன்னோர்கள்‌ 
வானராக்கினியை, இஸ்ரவேல்‌ தேசத்தில்‌, 
ஏதோ ஒரு மூலையில்‌, யாருக்கும்‌ தெரியாமல்‌ 
இரகசியமாக ஆராதிக்கவில்லை என்றும்‌, 
அவர்கள்‌ வெளிப்படையாக, எல்லோருக்கும்‌ 
தெரியும்‌ வண்ணமாக, பொதுவான 
த ஆராதித்தார்கள்‌ என்று எகிப்து 
குடிவந்திருக்கிற 
“நாங்களும்‌, 
எங்கள்‌ 


ள்‌. சொல்லுகிறார்கள்‌. 
எங்கள்‌ பிநாக்களும்‌, 
ராஜாக்களும்‌, எங்கள்‌ பிரபுக்களும்‌, 
யூதாபட்டணங்களிலும்‌, எருசலேமின்‌ 
வீதிகளிலும்‌ செய்ததுபோலவே செய்வோம்‌" 
(எரே 4417) என்று சொல்லுகிறார்கள்‌ 

தங்கள்‌ முன்னோர்கள்‌ 
வெளிப்படையாக, எல்லோரும்‌ பார்க்கும்‌ 
வண்ணமாக, பிரதியட்சமாக 
வானராக்கினிக்கு தூபங்காட்டினார்கள்‌. அது, 
ஏதோ ஒரு இருளிலோ அல்லது மறைவான 
விக்கிரகத்தோப்பிலோ நடைபெற்ற காரியமல்ல. 
விக்கிரகாராதனை யூதாவின்‌ 
பட்டணங்களிலும்‌, எருசலேமின்‌ வீதிகளிலும்‌, 
பிரத்தியட்சமாக நடைபெற்ற சம்பவம்‌ என்று 
விவாதம்பண்ணுகிறார்கள்‌. 


எருசலேமிலே யூதருடைய 
ஆலோசனைச்சங்கமுள்ளது. அதுவே 
அவர்களுக்கு தாய்‌ சபையைப்‌ போன்றது. 
தங்களுடைய முன்னோர்கள்‌ எருசலேமில்‌ 
செய்த காரியத்தை, தாங்கள்‌ எகிப்து 
தேசத்திலே செய்வதாக யூதர்கள்‌ 
விவாதம்பண்ணுகிறார்கள்‌. எருசலேமிலுள்ள 
தாய்‌ சபையில்‌ கடைப்பிடிக்கப்பட்ட ஆராதனை 
முறைமை, எகிப்து தேசத்திலுள்ள கிளை 
சபையிலும்‌ கடைப்பிடிக்கப்படுகிறது. 

வானராக்கினிக்கு தூபங்காட்டியதினால்‌, 
தங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதம்‌ 
கிடைத்திருப்பதாகவும்‌ எகிப்து தேசத்திலுள்ள 
யூதர்கள்‌ சாட்சியாய்ச்‌ சொல்லுகிறார்கள்‌. 
"நாங்கள்‌ அப்பத்தினால்‌ திருப்தியாகி, 
ஒரு பொல்லாப்பையும்‌. காணாமல்‌ 
வாழ்ந்திருந்தோம்‌' என்று யூதர்கள்‌ 
வானராக்கினியை மகிமைப்படுத்துகிறார்கள்‌. 





f= THE 
TT 


யூதர்கள்‌ அப்பத்தினால்‌ திருப்தியாகி 
ஒரு பொல்லாப்பையும்‌ காணாமல்‌ 
வாழ்ந்திருப்பது கர்த்தருடைய கிருபை அது 
கர்த்தர்‌ தம்முடைய  ஐனத்திற்கு. 
காண்பிக்கும்‌ அநுக்கிரகம்‌. ஆனால்‌ 
அவர்களோ கர்த்தரை அவருடைய 
கிருபைக்காக மகிமைப்படுத்தாமல்‌, அந்தக்‌ 
கிருபை வானராக்கினியிடமிருந்து 
தங்களுக்கு கிடைத்திருப்பதாகச்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 


நன்மை உண்டாகும்‌ 
பாவம்‌ செய்துகொள்ளலாம்‌ 
கர்த்தருடைய பிரமாணமல்ல. 
பிள்ளைகள்‌ 
விலகியிருக்கவேண்டும்‌. 
கர்த்தருடைய பிரமாணம்‌. அவர்களுக்கு 
நன்மை வந்தாலும்‌, தீமை வந்தாலும்‌, 
அவர்கள்‌ கர்த்தருடைய பிரமாணத்திற்கு 
கீழ்ப்படியவேண்டும்‌. 


என்பதற்காக, 

என்பது. 
கர்த்தருடைய 
விக்கிரகாராதனைக்கு 
இதுவே 


முன்னோர்களுடைய 
கீழ்ப்படிவதை, பாவம்‌ செய்வதற்கு 
காரணமாய்ச்‌ சொல்லக்கூடாது. நாம்‌ 
மனுஷருடைய மரனணத்த்டு 
நியாயந்தீர்க்கப்படாமல்‌, கர்த்தருடைய 
பிரமாணத்தின்படியே நியாயந்தீர்க்கப்படுவோம்‌. 


எகிப்து தேசத்தில்‌ த்க்‌ வந்திருக்கிற 
யூதர்கள்‌ ராக்கினிக்கு 
தூபங்காட்டுவதினால்‌, தங்களுக்கு நன்மை 
உண்டாயிருப்பதாகவும்‌, அவளுக்கு 
தூபங்காட்டாவிட்டால்‌, தங்களுக்கு தீமை 
உண்டாகும்‌ என்றும்‌ சொல்லுகிறார்கள்‌. 

நாங்கள்‌ வானராக்கினிக்கு 
தூபங்காட்டாமலும்‌, அவளுக்குப்‌ பானபலி 
களை வார்க்காமலும்‌ போனதுமுதற்கொண்டு. 
எல்லாம்‌ எங்களுக்குக்‌ 
பட்டயத்தாலும்‌ பஞ்சத்தாலும்‌ 
போனோம்‌ (எரே 44:18) என்று சொல்லி, 
யூதாவிலிருக்கிற யூதர்கள்‌ விக்கிரகாரா. 
தனையை நியாயப்படுத்துகிறார்கள்‌. 

இயேசுகிறிஸ்துவின்‌ சபை 
ஸ்தாபிக்கப்பட்ட முதலாம்‌ நூற்றாண்டில்‌, 
விசுவாசிகளுக்கு ஏராளமான துன்பங்களும்‌ 
உபத்திரவங்களும்‌ உண்டாயிற்று. தம்முடைய 
விசுவாசிகளை துன்பப்படுத்தியவர்களை 
கர்த்தர்‌... தண்டித்தார்‌. அவர்களுடைய 
தேசங்களில்‌ பொதுவான தீமையும்‌, 
பஞ்சமும்‌, கொள்ளைநோயும்‌ உண்டாயிற்று. 


பாரம்பரியத்திற்கு 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QODNENS 
PUBLISHERS 


கஷ்டங்களை அனுபவித்த ஜனங்கள்‌, 
கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு 


அழித்துப்போடாததினால்தான்‌,, 
தெய்வங்கள்‌ தங்களை வாறு 
தண்டிப்பதாக காரணம்‌ சொன்னார்கள்‌. 
விசுவாசிகளை சிங்கத்தின்‌ கெபிகளில்‌ 
தூக்கிப்போட்டு கொன்றுபோடுங்கள்‌, 
அப்போது தங்கள்மீது வந்திருக்கும்‌ தீங்கு 
தங்களைவிட்டு நீங்கும்‌ என்றும்‌, 
தங்களுக்கு நன்மையும்‌ ஆசீர்வாதமும்‌ 
உண்டாகும்‌ என்றும்‌ சொன்னார்கள்‌. 


எகிப்து தேசத்தில்‌ தங்க வந்திருக்கிற 
யூதர்கள்‌ கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை 
வானராக்கினியின்‌ ஆசீர்வாதம்‌ என்றும்‌, 
கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பை 
வானராக்கினியின்‌ நியாயத்தீர்ப்பு என்றும்‌ 
சொல்லுகிறார்கள்‌. அவர்களுக்கு எல்லாமே 
வானராக்கினிதான்‌. கர்த்தரை முற்றிலுமாய்‌ 
மறந்துவிடுகிறார்கள்‌. 

எகிப்‌, ல்‌ தங்க வந்திருக்கி 
கத்‌ டரா க்கிட்‌ 

அவர்களுடைய ஸ்திரீகளே, 
வானராக்கினிக்கு அதிகமாய்த்‌ தூபங்காட்டி, 
அவளுக்கு அதிகமாய்‌ பானபலிகளை 
வார்க்கிறார்கள்‌. ஸ்திரீகள்‌ தங்கள்‌ 
புருஷரின்‌ அனுமதியோடு வானராக்கினியை 
ஆராதிக்கிறார்கள்‌. 


தங்களுடைய 


"நாங்கள்‌ வானராக்கினிக்கு 

தூபங்காட்டி, _அவஞுக்குப்பானபலிகளை 

வார்த்தபோது, நாங்கள்‌ எங்கள்‌ புருஷரின்‌. 

அவளுக்குப்‌ 

, . பானபலிகளை 

ர்த்து, gro rire 

(எரே 4419) என்று எகிப்து தேசத்திலுள்ள 

யூதரின்‌ ஸ்திரீகள்‌ எரேமியாவிடம்‌ 
கேட்கிறார்கள்‌. 


வானராக்கினிக்கு  பணியாரங்களை 
சுடுவதிலும்‌. பானபலிகளை வார்ப்பதிலும்‌, 
யூதாவின்‌ ஸ்திரீகளுக்கு, அவர்களுடைய 
புருஷரின்‌ அனுமதியும்‌, உதவியும்‌, 
ஒத்தாசையும்‌ கிடைத்திருக்கிறது. அவர்கள்‌ 
எல்லோருமே ஏகமாய்‌ வானராக்கினியை 
ஆராதித்து, கர்த்தருக்கு விரோதமாய்‌ 
ஏகமாய்ப்‌ பாவம்‌ செய்கிறார்கள்‌. 





f= FTE 
ETT 


இந்த வாக்கியத்தை: யூதருடைய 
புருஷர்கள்‌ சொல்லியிருக்கலாம்‌ என்றும்‌ 
வேதபண்டிதர்கள்‌ விளக்கம்‌ 
சொல்லுகிறார்கள்‌. “தங்கள்‌ ஸ்திரீகள்‌ 
அந்நியதேவர்களுக்குத்‌ தூபங்காட்டினதாக 
அறிந்திருந்த 
பெரிய 


எரேமியாவுக்குப்‌ 
சொல்லுகிறார்கள்‌" (எரே 44:15). 
“நாங்கள்‌ எங்கள்‌ 
அனுமதியில்லாமல்‌ 
பணியாரங்களை சுட்டு, 
வார்த்து, அவளை 
(எரே 44:19) என்று 
புருஷர்களே சொல்லுகிறார்கள்‌. 
வாக்கியத்தில்‌ புருஷர்‌" 
வார்த்தை யூதருடைய 
பிரபுக்களையும்‌ ்‌ 
வேதபண்டிதர்கள்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 


பணியாரங்களை 
பானபலிகளை வார்ப்பதும்‌ ஸ்திரீகளுடைய 
வேலை. கையினால்‌ இந்த 
வாக்கியத்தை எகிப்து தேசத்திலிருக்கிற 
ஸ்திரீகளே சொன்னார்கள்‌ என்று 
விளக்கம்‌ சொல்லுவது சிறப்பாகமிருக்கும்‌. 
அந்நிய 
பானபலிகளை 
அவர்கள்‌ 
பணியாரங்களைச்‌ 
விறகுபொறுக்குகி 
நெருப்பு 
ஸ்திரீகள்‌ 


எனக்கு மனபடிவுண்டாக 
தேவர்களுக்குப்‌ 
வார்க்கிறார்கள்‌. 
வானராக்கினிக்குப்‌. 
சுடும்படி பிள்ளைகள்‌ 
றார்கள்‌, பிதாக்கள்‌ 
மூட்டுகிறார்கள்‌, 
மாப்பிசைகிறார்கள்‌" (எரே 7:18). 


கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு 
எரே 4௧:20-30 


எரே &க:20. அப்பொழுது எரேமியா, 
தனக்கு இப்படிப்பட்ட. 
மறுமொழி. கொடுத்த சகல 
ஜனங்கனாகிய ஸ்திரீபுருஷர்கனையும்‌ 
மற்ற யாவைரயும்‌ நோக்கி: 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எரே 44௮1. 
பட்டணங்களிலும்‌, எருசலேமின்‌ 
வீதிகளிலும்‌, நீங்களும்‌ உங்கள்‌. 
மிதாக்களூம்‌ உங்கள்‌ ராஜாக்களும்‌, 
உங்கள்‌ பிரபுக்களும்‌, தேசத்தின்‌ 
ஜனங்களும்‌ காட்டின தாயங்களை 
அல்லவோ கர்த்தர்‌ நினைத்துத்‌ 
தம்முடைய மனதிலே 
வைத்துக்கொண்டார்‌. 


எரே 4:22. உங்கள்‌ கிரியைகளின்‌: 
பொல்லாப்பையும்‌, நீங்கள்‌ செய்த 
அருவருப்புகளையும்‌, கர்த்தர்‌ அப்புறம்‌ 
பொறுத்திருக்கக்கூடாதபடியினால்‌ 
அல்லவோ, உங்கன்‌ தேசம்‌ இத்நாவில்‌ 
இருக்கிறபடி, குடியற்ற அத்தரவெளியும்‌ 
பாழும்‌ சாபமுமாயிற்று.. 


மூதாவின்‌ 


எரே 4459. நீங்கள்‌ தரபங்காட்டி, 
கர்த்தருக்கு. விரோதமாகப்‌ 
பாவஞ்செய்து, கர்த்தருடைய 
சுத்தத்துக்குச்‌. செவிகொடாமலும்‌, 
அவருடைய வேதத்துக்கும்‌, அவருடைய 
கட்டனைகளுக்கும்‌, அவருடைய 
சாட்சிகளுக்கும்‌ இணங்கி நடவாமலும்‌ 
போன படியினாலே இந்நானில்‌ 
இருக்கிறபடி. இநத்தத்தீங்கு உங்களூக்கு 
நேரிட்டது என்றான்‌. 


எரே 44, பின்னும்‌ எரேமியா சகல 
ஜனங்களையும்‌, ௪கல ஸ்திரீகளையும்‌ 
நோக்கி: எகிப்துதேசத்தில்‌ இருக்கிற 
நீங்கள்‌ எல்லாரும்‌. 
வார்த்தையைக்‌ 


எரே 4430. இஸ்ரவேலின்‌ தேவனாகிய 
சேனைகளின்‌ கர்த்தர்‌ சொல்லுகிறது 
என்னவென்றால்‌, வானராக்கினிக்கு 
தூபங்காட்டவும்‌, அவளுக்குப்‌ 
பானபலிகனை வார்க்கவும்‌, நாங்கள்‌ 
நேர்த்துகொண்ட  பொருத்தனைகளை 
எவ்விதத்திலும்‌ செலுத்துவோமென்று, 
நீங்களும்‌ உங்கள்‌ ஸ்திரீகளும்‌, உங்கள்‌. 
வாயினாலேசொல்லி, உங்கள்‌ 
கைகளினாலே  நிறைவேற்றினீர்கள்‌; 
நீங்கள்‌ உங்கள்‌ பொருத்தனைகளை 
ஸ்திரப்படுத்தினது மெய்யே, 
அவைகளைச்‌ செலுத்தினதும்‌ மெய்யே. 





i FTE 
TT 


எரே ௧௧:28. ஆகையால்‌, 
எகிப்துதேசத்தில்‌ குடியிருக்கிற யூதா 
ஜனங்களாகிய நீங்கள்‌ எல்லாரும்‌. 
கர்த்தருடைய வார்த்தையைக்‌. 
கேளுங்கள்‌; இதோ, கர்த்தராகிய 
ஆண்டவருடைய ஜீவனாணை என்று, 
எகிப்து தேசமெங்கும்‌ ஒரு யூதா 
மனுஷன்‌ வாயினாலும்‌ இனி என்‌ நாமம்‌ 
வழங்கப்படுவதில்லையென்று நான்‌ 
என்‌ மகத்தான நாமத்தைக்கொண்டு. 
ஆணையிடுகிறேன்‌ என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 


எரே 427, இதே, நான்‌ 
அவர்கன்மேல்‌ நன்மைக்கல்ல தீமைக்கே. 
ஜாக்கிரதையாயிருப்பேன்‌; எகிப்து 
தேசுத்திலிருக்கிற மூதா மனுஷர்‌: 
எல்லாரும்‌ ஒழித்து தீருமனவும்‌: 
பட்டயத்தாலும்‌ பஞ்சத்தாலும்‌. 


சங்காரமாவார்கள்‌.. 


எரே 44:28. ஆனாலும்‌ பட்டயத்துக்குத்‌ 
தப்புகிறவர்கள்‌ எகிப்துதேச த்திலிருந்து 
யூதாதேசத்துக்குக்‌ கொஞ்சம்‌ பேராய்த்‌ 
திரும்புவார்கள்‌; அப்படியே 
எகிப்துதேசத்திலே தங்கியிருக்கவத்த 
மூதாவில்‌ மீதியான அணைவரும்‌ 
அக்காலத்திலே தங்களுடைய 
வார்த்தையோ, எண்‌ வார்த்தையே, 
யாருடைய வார்த்தை மெய்ப்படும்‌ 
என்று அறிவார்கள்‌. 


எரே கக்க, 
உங்களை 


நான்‌ இவ்விடத்தில்‌ 
தண்டிப்பேன்‌ என்று. 
உங்களுக்கு விரோதமாய்ச்‌ சொன்ன 
என்‌ வார்த்தைகள்‌ மெய்ப்படுமென்று 


நீங்கள்‌ அறிவதற்கு உங்களுக்கு. 
இதுவே அடையானம்‌ எண்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 


எரே 44:50. இதோ, நான்‌ மூதாவின்‌ 
ராஜாவாகிய சிதேக்கியாவை, 
அவனுடைய  சுத்துருவும்‌ அவன்‌ 
பிராணனை வாங்கத்தேடினவனுமாகிய 
நேபுகாத்நேச்சார்‌ என்னும்‌ பாபிலோன்‌ 
ராஜாவின்‌ கையில்‌ ஒப்புக்கொடுத்தது 
போல, நான்‌ பார்வோன்‌ ஒப்பிரா 
எகிப்தின்‌ ராஜாவையும்‌, 
சத்துருக்களின்‌ 
அவன்‌. பிராணனை 
வாங்கத்தேடுகிறவர்களின்‌ கையிலும்‌ 
ஓப்புக்கொடுப்பேன்‌ என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌ என்றான்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எரேமியா இதுவரையிலும்‌ கர்த்தர்‌ 
தனக்கு சொன்ன வார்த்தைகளை எகிப்து, 
தேசத்தில்‌ குடியிருக்க வந்திருக்கிற 
யூதர்களிடத்தில்‌ சொன்னார்‌. இப்போது 
எரேமியா தன்னுடைய மனதில்‌ தோன்றுகிற 
சில வார்த்தைகளையும்‌ அவர்களுக்கு 
சொல்லுகிறார்‌. 


எகிப்து தேசத்திலிருக்கிற யூதர்கள்‌, 
தங்களுக்கு அப்பம்‌ குறைவுபட்டதாகவும்‌, 
தாங்கள்‌ பட்டயத்தாலும்‌, பஞ்சத்தாலும்‌ 
அழிந்துபோனதாகவும்‌ சொல்லுகிறார்கள்‌. 

ள்‌ வானராக்கினிக்கு 

்‌ அவளுக்கு 
வார்க்காமலும்‌ போனதே தங்களுக்கு வந்த 
குறைவுக்கும்‌, தீங்கும்‌ காரணம்‌ என்று 
எகிப்திலள்ள யூதர்கள்‌ எரேமியாவிடம்‌ 
சொல்லுகிறார்கள்‌. எரேமியா 
அவர்களுடைய வார்த்தைகளை மறுக்கிறார்‌. 


எகிப்து தேசத்தில்‌ தங்க வந்திருக்கிற 
யூதர்கள்‌, ஏற்கெனவே வானராக்கினிக்கு 
தூபங்காட்டி, அவளுக்கு பானபலி வார்த்ததி 
னாலேயே அவர்களுக்கு அப்பம்‌ 
குறைவுபட்டது என்றும்‌, அவர்கள்‌ 
பட்டமத்தாலும்‌ பஞ்சத்தாலும்‌. அழிந்த 
போனார்கள்‌ என்றும்‌ எரேமியா 
சொல்லுகிறார்‌ அவர்கள்‌ வானராக்‌ 
கினிக்கு தூபங்காட்டாமல்‌ போனதினாலோ 
அல்லது அவளுக்கு பானபலிகளை 
வார்க்காமல்‌ போனதினாலோ அவர்களுக்கு 
ஒரு தீங்கும்‌ வரவில்லை என்றும்‌, அதனால்‌ 
அவர்களுக்கு அப்பம்‌ குறைவுபடவில்லை 
என்றும்‌, அதனால்‌ அவர்கள்‌ பட்டயத்தாலும்‌ 
பஞ்சத்தாலும்‌ அழிந்துபோகலில்லை என்றும்‌ 
எரேமியா  எகிப்திலுள்ள யூதர்களுக்கு 
தெளிவுபடுத்துகிறார்‌. 


இப்போது எகிப்து தேசத்தில்‌ தங்க 
ந்திருக்கி) ர்களின்‌ முன்னோர்களும்‌, 
இல்கல. த்தர கானக 
கினிக்கு தூபங்காட்டினார்கள்‌. அவளுக்கு 
பானபலிகளை வார்த்தார்கள்‌. கர்த்தரோ 
அவர்களுடைய பாவங்களினிமித்தமாய்‌ 
அவர்கள்‌ உடனே தண்டித்துவிடாமல்‌ 
சிறிதுகாலம்‌ பொறுமையாயிருந்தார்‌. கர்த்தர்‌ 
பொறுமையாமிருந்த காலத்தில்‌, யூதர்கள்‌ 
தங்கள்‌ பாவங்களுக்கு மனந்திரும்பாமல்‌, 
கர்த்தருடைய கிருபையையும்‌, அவருடைய 
பொறுமையையும்‌ அசட்டைபண்ணினார்கள்‌. 
அக்காலத்தில்‌ தாங்கள்‌ அப்பத்தினால்‌ 
திருப்தியாகி, ஒருபொல்லாப்பையும்‌ காணாமல்‌ 
வாழ்ந்திருந்தோம்‌ என்று சொல்லுகிறார்கள்‌. 





i FTN 
TT 


சிறிதுகாலம்‌ மாத்திரமே 
பொல்லாப்பை பொறுத்துக்‌ 
அவர்கள்‌ கர்த்தருக்கு. 
விரோதமாக தொடர்ந்து பொல்லாப்பு 
செய்தார்கள்‌. கர்த்தர்‌ அவர்களுடைய 
கிரியைகளின்‌ பொல்லாப்பையும்‌, அவர்கள்‌ 
செய்த  அருவருப்புக்களையும்‌, அப்புறம்‌ 
பொறுத்துக்கொள்ளவில்லை. அவரால்‌ 
அதற்குமேல்‌. அவர்களுடைய 
பொல்லாப்புகளை பொறுத்துக்கொள்ளக்‌ 
கூடாமற்போயிற்று. அதன்‌ நிமித்தமாகவே, 
அவர்களுடைய யூதாதேசம்‌, இந்நாளி 
லிருக்கிறபடி  குடியற்ற  அந்தரவெளியும்‌, 
பாழும்‌ சாபமுமாயிற்று (எரே 44:22). 


கர்த்தர்‌ 
அவர்களுடைய 
கொண்டார்‌. 


கர்த்தர்‌ யூதாதேசத்தையும்‌, யூதாவின்‌ 
மனுஷரையும்‌ தண்டித்தபோது. 


மனந்திரும்பினார்கள்‌. 
இருதயங்கள்‌ மாத்திரம்‌ 
ஆனாலும்‌ அவர்களுடைய பழைய 
மாம்சசுபாவம்‌ அப்படியே மாறாமலிருக்கிறது. 
அவர்களுடைய இருதயத்தை பாவமும்‌ 
பொல்லாப்பும்‌ நிரந்தரமாக தங்கியிருக்கிறது. 


யூதாவின்‌ மனுஷர்‌ விக்கிரகங்களுக்கு 
தூபங்காட்டினார்கள்‌. கர்த்தர்‌ அவர்களுடைய 
பாவங்களை தம்முடைய மனதிலே நினைவில்‌ 
வைத்துக்கொண்டார்‌. யூதாவின்‌ 
பட்டணங்களிலும்‌, எருசலேமின்‌ வீதிகளிலும்‌ 
அவர்களும்‌, அவர்கள்‌ பிதாக்களும்‌, அவர்கள்‌ 
ராஜாக்களும்‌, அவர்கள்‌ பிரபுக்களும்‌, 
தேசத்தின்‌: ஜனங்களும்‌ காட்டின 
தூபங்களை அல்லவோ கர்த்தர்‌ நினைத்துத்‌ 
தம்முடைய மனதிலே வைத்துக்கொண்டார்‌. 
(எரே 44:21) 


எகிப்து தேசத்தில்‌ தங்க வந்திருக்கிற 
யூதாவின்‌ மனுஷரும்‌, அவர்களுடைய 
முன்னோர்களும்‌ விக்கிரகங்களை 
ஆராதனை செய்ததற்காக 
'பெருமைப்படுகிறார்கள்‌. தாங்கள்‌ 
செய்தது கர்த்தருக்கு விரோதமான 
பொல்லாப்பு என்பதை புரிந்துகொள்ளாமல்‌, 
விக்கிரகாராதனையை 
மேன்மைப்படுத்துகிறார்கள்‌. 


புதுப்பிக்கப்பட்டது. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


கர்த்தர்‌ அவர்கள்‌ செய்த 
அருவருப்புக்களையெல்லாம்‌ மறந்துவிட 
அவர்களை நியாயந்தீர்க்கிறார்‌ 
தம்முடைய கோபத்தினால்‌ 
அழித்துப்போடுகிறார்‌. 
யூதர்களுக்கு தீங்கு 
வானராக்கினிக்கு  தூபங்காட்டாததினால்‌ 
தங்களுக்கு அப்பம்‌ குறைவபட்டது என்றும்‌, 
தாங்கள்‌ பட்டயத்தாலும்‌ பஞ்சத்தாலும்‌ 
அழிந்துபோவதாகவும்‌ எகிப்திலுள்ள 
யூதர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. அவர்கள்‌ 
வானராக்கினிக்கு தூபங்காட்டியதினால்‌, 
அவர்களுக்கு இந்நாளிலிருக்கிறபடி 
இந்தத்தீங்கு நேரிட்டது என்று எரேமியா 
சொல்லுகிறார்‌. 


நீங்கள்‌ தூபங்காட்டி, கர்த்தருக்கு 
விரோதமாகப்‌ பாவஞ்செய்து, கர்த்தருடைய 
சத்தத்துக்குச்‌ செவிகொடாமலும்‌, அவருடைய 
வேதத்துக்கும்‌, அவருடைய 
கட்டளைகளுக்கும்‌, அவருடைய 
சாட்சிகளுக்கும்‌ இணங்கி  நடவாமலும்‌ 
போனபடியினாலே இந்நாளில்‌ இருக்கிறபடி 
இந்தத்தீங்கு உங்களுக்கு நேரிட்டது" 
எரே 4423) என்று எரேமியா 
சொல்லுகிறார்‌. 


எரேமியா இதுவரையிலும்‌ தன்னுடைய 
மனதில்‌ பட்ட வார்த்தைகளை எகிப்திலுள்ள 


கர்த்தருடைய வார்த்தைகளை அவர்களுக்கு 
சொல்லுகிறார்‌. எரேமியா சொல்லுகிற 
வார்த்தைகள்‌ எகிப்து தேசத்திலிருக்கிற 
யூதராகிய எல்லோருக்கும்‌ பொதுவான 
வார்த்தைகளாகமிருந்தாலும்‌, அவர்‌ 
எகிப்திலிருக்கிற சகல ஸ்திரீகளுக்கும்‌. 
கர்த்தருடைய விசேஷமான வார்த்தைகளைச்‌ 
சொல்லுகிறார்‌. 


எகிப்திலிருக்கிற யூதருடைய ஸ்திரீகள்‌, 
வானராக்கினியை புகழ்ந்து பேசினார்கள்‌. 
எரேமியா சொன்ன வார்த்தைக்கு ஸ்திரீகள்‌ 
மறுஉத்தரவு சொன்னார்கள்‌. இப்போது 
எரேமியா சேனைகளின்‌ கர்த்தராகிய 
தேவனுடைய வார்த்தைகளை அவர்களுக்கு 
சொல்லுகிறார்‌. இந்த வார்த்தைகள்‌ கர்த்தர்‌ 
எகிப்திலிருக்கிற யூதர்களின்‌ 
வார்த்தைகளுக்கு சொல்லும்‌ மறுமொழியாகும்‌. 





i al 
யாய 


தாங்கள்‌ ஏற்கெனவே செய்து, 
வந்ததுபோல, இனிமேலும்‌ வானராக்கினிக்கு 
'தூபங்காட்டி, அவளுக்கு பானபலிகளை 
வார்ப்போம்‌ என்று எகிப்திலுள்ள யூதர்களின்‌ 
ஸ்திரீகள்‌ சொல்லுகிறார்கள்‌. அவர்கள்‌ 
தங்களுடைய விக்கிரகாராதனையில்‌ 
நிலைத்திருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
கர்த்தருடைய எச்சரிப்பின்‌ வார்த்தை 
களுக்கும்‌ செவிகொடுக்கவில்லை. அவர்கள்‌ 
தங்களுடைய பாவங்களுக்கும்‌ பொல்லாப்‌ 
புக்களுக்கும்‌ மனந்திரும்ப மறுக்கிறார்கள்‌. 


£ல்‌ கர்த்தருடைய நீதியான 
நியாயத்தீர்ப்பின்‌ வார்த்தைகள்‌ அவர்களுக்கு 
அறிவிக்கப்படுகிறது. கர்த்தர்‌ எகிப்திலுள்ள. 
யூதர்களை தண்டிக்கவேண்டுமென்று 
தீர்மானம்பண்ணுகிறார்‌ யூதர்கள்‌ 
கர்த்தரிடத்தில்‌ சொன்ன 
வார்த்தைகளை, கர்த்தர்‌ இப்போது 
அவர்களுக்கு திரும்பவும்‌ சொல்லுகிறார்‌ 

'வானராக்கினிக்‌। 
அவளுக்குப்‌ பான; 
நாங்கள்‌ நேர்ந்துகொண்ட 
பொருத்தனைகளை எவ்விதத்திலும்‌ 
செலுத்துவோமென்று, நீங்களும்‌ உங்கள்‌ 
ஸ்திரீகளும்‌, உங்கள்‌ வாயினாலேசொல்லி, 
உங்கள்‌ கைகளினாலே நிறைவேற்றினீர்கள்‌;: 
நீங்கள்‌ உங்கள்‌ பொருத்தனைகளை 
ஸ்திரப்படுத்தினது மெய்யே, க்‌ 
'ஓத்தின 


செ 'தும்‌ 
(எரே 44:25) என்று இல்ேலன்‌ 
தேவனாகிய சேனைகளின்‌ கர்த்தர்‌ 


சொல்லுகிறார்‌ 


எகிப்திலுள்ள 
வானராக்கினிக்கு 
பாவமான செயல்‌. அது 
விரோதமான பொல்லாப்பு. ஆனாலும்‌ 
அவர்கள்‌ தங்களுடைய பாவத்திலும்‌, 
பொல்லாப்பிலம்‌ நிலைத்திருக்கப்போவதாக 
தீர்மானித்திருக்கிறார்கள்‌. 
பாவங்களையும்‌, 
நியாயப்படுத்துகிறார்கள்‌. 


ஏன்‌ 


தூபங்காட்டவும்‌, 
ளை வார்க்கவும்‌, 


யூதர்கள்‌ 
தூயங்காட்டுவது. 
கர்த்தருக்கு. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எகிப்து. 
யூதாஜனங்கள்‌ 

பாவம்‌ 

ல்‌ 

சொல்லுகிறார்கள்‌. 

பாவங்களை, தொடர்ந்து செய்யப்போவதாக, 
கர்த்தராகிய ஆண்டவருடைய 
நாமத்தினால்‌ ஆணையிடுகிறார்கள்‌. 
கர்த்தரோ அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, 
அவர்களைத்‌ தண்டிக்கப்போவதாக, 
தம்முடைய மகத்தான நாமத்தைக்கொண்டு 
ஆணையிடுகிறார்‌. 


ப க்‌ துக்‌ யூதா 
ஜனங்களாகிய எல்லாரும்‌. 
கர்த்தருடைய வத்தல்‌ கேளுங்கள்‌; 
இதோ, கர்த்தராகிய ஆண்டவருடைய 
ஜீவனாணை என்று, எகிப்து தேசமெங்கும்‌ 
ஒரு யூதா மனுஷன்‌ வாயினாலும்‌ இனி என்‌ 
நாமம்‌ வழங்கப்படுவதில்லையென்று நான்‌ 
என்‌ மகத்தான நாமத்தைக்கொண்டு 
ஆணையிடுகிறேன்‌" (எரே 44:26) என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


த்தில்‌ க்கி, 
யூதாஜனங்கள்‌, ப்‌ விபின்‌ 
சேர்ந்துகொண்டு, விக்கிரகங்களை 
ஆராதிக்கிறார்கள்‌. ஆனாலும்‌ எகிப்திலுள்ள 
ள்‌ ஆணையிடும்போது, எகிப்து 
தெய்வங்களின்‌ பெயரினால்‌ 

ற்குப்‌ பதிலாக, கர்த்தராகிய 
நாமத்தினால்‌, 


எகிப்து 


உறுதிபண்ணுகிறார்கள்‌. 


ph, 
ஜீவனாணை” 
“ஜீவனுள்ள கர்த்தராகிய 

நாமத்தினால்‌ ஆணையிடுகி 
பொருள்‌. அவர்கள்‌ இஸ்ரவேலின்‌ தேவனை 


என்னும்‌ "வாக்கியத்திற்கு. 
(ண்டவருடைய 


என்று 


ஜீவனுள்ள தேவனாக அங்கீகரிப்பதாக 
தங்களுடைய வாயினால்‌ சொல்லுகிறார்கள்‌. 
ஆனால்‌ அவர்களுடைய இருதயத்திலோ 
வானராக்கினிக்கு தூபங்காட்டுவதும்‌, 
அவளுக்கு பானபலிகளை வார்ப்பதுமே 
நிறைந்திருக்கிறது. 





i= THE 
TT 


தாங்கள்‌ 
தூபங்காட்டலேண்டுமென்று. 
கர்த்தராகிய ஆண்டவருடைய நாமத்தில்‌: 
ஆணையிட்டிருப்பதினால்‌, தங்களுடைய 
ஆணையை நிறைவேற்றவேண்டும்‌ என்று 
சொல்லி, வானராக்கினிக்கு 
தூபங்காட்டுகிறார்கள்‌. அவர்கள்‌ 
கர்த்தருடைய நாமத்தில்‌ ஆணையிட்டாலும்‌, 
அவர்களுக்கு 

யாரும்‌ கர்த்தருடைய 

பாவம்‌ செய்ய முடியாது. 

அவர்‌ பாவத்திற்கு. 


வானராக்கினிக்கு 
ஜீவனுள்ள 


தேசத்தில்‌ குடியிருக்கிற 
வானராக்கினிக்கு தூபங்காட்ட 
வேண்டுமென்று, கர்த்தருடைய நாமத்தினால்‌ 
தாங்கள்‌ ஆணையிட்டிருப்பதினால்‌, 
வானராக்கினிக்கு தூபங்காட்டுவது 
தங்களுடைய கடமை என்று விவாதம்‌ 
பண்ணுகிறார்கள்‌. கர்த்தருடைய 
நாமத்தினால்‌ மிடுவதினால்‌, 
அவன்‌ நாமத்தினால்‌. 
அநியாயம்‌ செய்யக்கூடாது. அவன்‌ 
கர்த்தருக்கு விரோதமான எந்தக்‌ 
காரியத்தையும்‌ செய்யக்கூடாது. 
கர்த்தருடைய நாமத்தினால்‌. 
ஆணையிட்டிருப்பதினால்‌, பாவம்‌ செய்வது 
தன்னுடைய கடமை என்று ஒருவரும்‌ 
சொல்லக்கூடாது. 


ஒருவன்‌ 
ஆணை 


கர்த்தருடைய 


விக்கிரகாராதனை பாவம்‌ 
கர்த்தர்‌ ஏற்கெனவே தம்முடைய 
பிரமாணத்தில்‌ சொல்லிவிட்டார்‌. ஆனால்‌ 
எகிப்து தேசத்தில்‌ குடியிருக்கிற யூதர்களோ, 
நியாயப்பிரமாணத்தைப்‌ புரட்டுகிறார்கள்‌. 
கர்த்தருடைய பேரில்‌ ஆணையிடுவதற்கு 
முக்கியத்துவம்‌ கொடுத்து. 
விக்கிரகாராதனையை 

நியாயப்படுத்துகிறார்கள்‌. 


எகிப்து தேசத்தில்‌ 
யூதர்கள்‌ மத்தியில்‌ 


என்று 


குடியிருக்கிற 
கர்த்தருக்குப்‌ பயப்படும்‌ 
பயம்‌ கொஞ்சம்‌ மாத்திரமே இருக்கிறது. 
அவர்கள்‌ கர்த்தருடைய பிரமாணங்களை 
மறந்துவிட்டார்கள்‌. கர்த்தருடைய 
வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும்‌ என்னும்‌ 
ஆர்வமோ அக்கரையோ அவர்களிடத்தில்‌: 
இல்லை. அவர்களிடத்தில்‌ இருக்கிற 
கொஞ்சம்‌ தெய்வபக்தியை வைத்து, 
அவர்கள்‌ கர்த்தருடைய நாமத்தினால்‌. 


ஆணையிடுகிறார்கள்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


, எகிப்து தேசத்தில்‌ குடியிருக்கிற 
யூதர்கள்‌, இனிமேல்‌ தம்முடைய 
நாமத்தினால்‌ ஆணையிடுவதில்லை என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ “கர்த்தராகிய 
ஆண்டவருடைய ஜீவனாணை என்று, எகிப்து 
தேசமெங்கும்‌ ஒரு யூதா. 
வாயினாலும்‌ இனி 
வழங்கப்படுவதில்லை" (எரே 44:26) 
கர்த்தர்‌ தம்முடைய மகத்தான நாமத்தைக்‌ 
கொண்டு ஆணையிடுகிறார்‌. 

அவர்கள்‌: கர்த்தருடைய ஜீவனைக்‌ 
கொண்டு சொல்லுகிறோம்‌ என்றாலும்‌, 
பொய்யாணையிடுகிறார்களே” (எரே 5:2). 


கர்த்தருடைய நாமத்தினால்‌ 
பொய்யாணையிடுகிறவர்கள்‌, கர்த்தருடைய 
நாமத்தையே பயன்படுத்தக்கூடாது. எகிப்து 
தேசத்தில்‌ குடியிருக்கிற யூதர்கள்‌ தங்கள்‌ 
சொந்த தேசமாகிய யூதாதேசத்தைவிட்டு 
தூரமாய்‌ வந்திருக்கிறார்கள்‌. ப்பே! 


கர்த்தரும்‌ அவர்களைவிட்டு 

தம்முடைய நாமத்தை 

அவர்கள்‌ தங்கள்‌ வாமினால்‌ சொல்லக்‌ 
கூடாது என்று கர்த்தர்‌ தடைபண்ணி 


விடுகிறார்‌ 


துணிகரமாய்ப்‌ பாவம்‌ 
செய்கிறவர்கள்மீது தேவனுடைய கோபம்‌ 
வரும்‌. கர்த்தர்‌ அவர்களுக்கு இரக்கம்‌ 
காண்பிக்கமாட்டார்‌. நம்முடைய பாவங்களுக்கு 
நாம்‌ மனம்‌ வருந்தும்போது, கர்த்தர்‌ நமக்கு 
இரக்கம்‌ காண்பிக்கிற தேவனாயிருப்பார்‌ 
நம்முடைய பாவங்களுக்கு மனந்திரும்பாமல்‌, 
துணிகரமாய்ப்‌ பாவம்‌ செய்யும்போது, 
கர்த்தர்‌ நமக்கு நீதியுள்ள நியாயாதிபதி 
யாயிருப்பார்‌. நியாயாதிபதியினிடத்தில்‌ 
இரக்கத்தையோ, கிருபையையோ 
எதிர்பார்க்க முடியாது. 
தாங்கள்‌ வானராக்கினிக்கு 
தூபங்காட்டியபோது, தாங்கள்‌ சுகமாய்‌ 
வாழ்ந்ததாக எகிப்து தேசத்தில்‌ குடியிருக்கிற 
யூதர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. தாங்கள்‌ 
வானராக்கினிக்கு தூபங்காட்டாமல்‌ 
போனபோது தங்களுக்கு நீங்கு 
வந்ததாகவும்‌ சொல்லுகிறார்கள்‌. தாங்கள்‌ 
வானராக்கினிக்கு தூபங்‌ 
தாங்கள்‌ அப்பதினால்‌: 
ஒரு பொல்லாப்பையும்‌ 
வாழ்ந்திருப்போம்‌ என்றும்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 





ழ்‌ நவள 
யாய 


எகிப்து தேசத்தில்‌ குடியிருக்கிற, 
ர்கள்‌ வானராக்கினிக்கு தூபங்காட்டி, 
பானபலிகளை வார்ப்பதினால்‌, 
நன்மைக்கல்ல, 
தீமைக்கே ஜாக்கிரதையாயிருக்கிறார்‌. “எகிப்து, 
தேசத்திலிருக்கிற யூதா மனுஷர்‌ எல்லாரும்‌ 
ஒழிந்து தீருமளவும்‌ பட்டயத்தாலும்‌. 
பஞ்சத்தாலும்‌ சங்காரமாவார்கள்‌” (எரே 
44:27) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


எகிப்து 
யூதாமனுஷரில்‌ 
பட்டயத்திற்கும்‌ 
தப்பித்துக்கொள்வார்கள்‌. 
எண்ணிக்கை 
பாபிலோன்‌ 
யூதாதேசத்திற்கு 


கொஞ்சமாயிருக்கும்‌. 
சிறையிருப்பிலிருந்து. 
திரும்பி வருகிற 


ஜனங்களின்‌ எண்ணிக்கையோடு ஒப்பிட்டுப்‌ 


எகிப்து தேசத்திலே தங்கியிருக்க 

யூதாவில்‌ மீதியான அனைவரும்‌: 
தங்களுடைய வார்த்தைகளையும்‌, 
கர்த்தருடைய வார்த்தைகளையும்‌ ஆராய்ந்து 
பார்ப்பார்கள்‌. எது உண்மையான வார்த்தை 
என்பதை தியானித்துப்‌ பார்ப்பார்கள்‌. 


“எகிப்துதேசத்திலே ள்‌ 
யூதாவில்‌ மீதியான 
அக்காலத்திலே தங்களுடைய தி்‌? 
என்‌ வார்த்தையோ, யாருடைய 
வார்த்தை மெய்ப்படும்‌ என்று அறிவார்கள்‌" 
(எரே 44:28) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தம்முடைய வார்த்தை மெய்ப்படும்‌. 
என்பதற்கு கர்த்தர்‌ ஒரு 
அடையாளத்தையும்‌ சொல்லுகிறார்‌. “நான்‌ 
இல்விடத்தில்‌ உங்களை தண்டிப்பேன்‌ என்று 
உங்களுக்கு  விரோதமாய்ச்‌ சொன்ன 
என்‌ வார்த்தைகள்‌  மெய்ப்படுமென்று 
நீங்கள்‌ அறிவதற்கு உங்களுக்கு 
இதுவே அடையாளம்‌" (எரே 44:29) என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


இக்காலத்தில்‌ ஒப்பிரா 
என்பவன்‌ 
அவனுடைய 
அவன்‌ 
வாங்கத்தேடுகிறவர்களின்‌ 
ஒப்புக்கொடுப்பார்‌. 

னவே வின்‌ 
தல்‌ ' ்வாஸ அல்‌ 
சத்துருவும்‌ பிராணனை 
வாங்கத்தேனவனுமாகிய நேபுகாத்நேச்சார்‌ 
என்னும்‌ பாபிலோன்‌ ராஜாவின்‌ கையில்‌ 
ஒப்புக்கொடுத்தார்‌ (எரே 44:30). 
அதுபோலவே இப்போது 
ராஜாவாகிய பார்வோன்‌ 

; “த்தருக்களின்‌ 





i FTE 
TT 


காளையைப்‌ பாவதிவாரண பலியாகப்‌ 
பலியிட்டு, பலிபீடத்துக்காகப்‌ 
பிராயச்சித்தம்‌ செய்தபின்‌, அத்தப்‌ பலி. 
படத்தைச்‌ சுத்திசெய்ய 
வேண்டும்‌; அதைப்‌ 
பரிசுத்தப்படுத்தூம்படி. 
அபிஷேகம்பண்ணக்கடவாய்‌.. 


அதை 


மோசே ஆரோனையும்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரரையும்‌ 

பிரதிஷ்டைபண்ண வேண்டும்‌. 

பிரகாரம்‌ நான்‌ உனக்குக்‌ கட்டளையிட்டபடி. 
எல்லாவற்றையும்‌ நீ ஆரோனுக்கும்‌ அவன்‌ 
குமாருக்கும்‌ செய்வாயாக: ஏழுநாளளவும்‌ நீ 
அவர்களைப்‌ பிரதிஷ்டைபண்ண வேண்டும்‌" 
(யாத்‌ 29:35) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ 


ஆசாரியரை பரிசத்தப்படுத்துகிற 
சம்பிரதாயங்களெல்லாம்‌ முதல்‌ நாளிலேயே 
செய்யப்படுகிறது. ஆனாலும்‌ 
அவர்களை பிரதிஷ்டைபண்ணுகிற வைபவம்‌. 
முதல்‌ நாளிலேயே நிறைவுபெறவில்லை. 
அவர்கள்‌ ஏழுநாளளவும்‌ 
பிரதிஷ்டைபண்ணப்படுகிறார்கள்‌. 

ஆசாரியர்கள்‌ 

பிரதிஷ்டைபண்ணப்படுவதற்கு முன்பாக 
இருந்ததற்கும்‌, அவர்கள்‌ ஏழுநாளளவும்‌ 
பிரதிஷ்டைபண்ணப்பட்ட பின்பு இருப்பதற்கும்‌ 
வித்தியாசமுண்டு. கர்த்தருக்கு ஆசாரிய 
ஊழியம்‌ செய்ய ஆரோனும்‌ அவருடைய 
குமாரரும்‌ தெரிந்தெடுக்கப்பட்டாலும்‌, 
அவர்கள்‌ தெரிந்‌! ப்பட்ட முதல்‌ 
நாளிலேயே ஆசாரிய ஊழியத்தைச்‌ செய்ய 
ஆரம்பித்துவிடவில்லை. ஆசாரிய ஊழியம்‌ 
கனமுள்ளது. 
மகிமையானது. 
முக்கியத்துவத்தை 
ஆசாரியர்கள்‌ 
பிரதிஷ்டைபண்ணப்படுகிறார்கள்‌. 
பின்பே அவர்கள்‌ கர்த்தருக்கு 
ஊழியம்‌ செய்ய ஆரம்பிக்கிறார்கள்‌.. 

ஆசாரியர்கள்‌ 
பிரதிஷ்டைபண்ணப்படும்போது. 
நாளிலும்‌ ஒவ்வொரு: 
பாவநிவாரண பலியாக செலுத்தப்படுகிறது. 
“பாவநிவிர்த்திக்காக ஒவ்வொரு நாளிலும்‌ 
ஒவ்வொரு காளையைப்‌ பாவநிவாரண 
பலியாகப்‌ பலியிட்டு, பலிபீடத்துக்காகப்‌ 


உணர்த்துவதற்காக, 
எழுநாளளவும்‌ 


ஏழுநாளளவம்‌ 
ஒவ்வொரு. 
காளையாக 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


பிராயச்சித்தம்‌. செய்தபின்‌, 
பலிபீடத்தைச்‌ சுத்திசெய்யவேண்டும்‌: 
பரிசு்தப்படுத்தும்படி 

அபிஷேகம்பண்ணக்கடலாய்‌” 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


அந்தப்‌ 
அதைப்‌ 


அதை 
(யாத்‌ 29:36) 


ஆசாரியர்களை 
பரிசுத்தம்பண்ணும்போது, முதல்‌ நாளிலேயே 
பாவநிவாரண பலி செலுத்தப்படுகிறது. அந்த 
பலியின்‌ மூலமாக வரும்‌ ஆசீர்வாதம்‌ 
அவர்களுக்கு. கிடைத்திருக்கிறது. 
சாரியர்கள்‌ பாவநிவாரண பலியினால்‌ 
கர்த்தருடைய சமுகத்திலே சமாதானத்தையும்‌ 
ஆறுதலையும்‌ பெற்றிருக்கிறார்கள்‌. ஆனாலும்‌ 
அவர்களுடைய இருதயத்திலே பாவத்திற்கு 
மனந்திரும்பவேண்டும்‌ என்னும்‌ உணர்வும்‌, 
தங்கள்‌ பாவங்களை மறுபடியும்‌ மறுபடியுமா 
அறிக்கை செய்யவேண்டும்‌ என்னும்‌ தாகழும்‌ 
அவர்களிடத்தில்‌ காணப்படவேண்டும்‌. 


ஆசாரியர்களை 
பிரதிஷ்டைபண்ணுவதற்காக, " ஏழுநாளளவும்‌, 
ஒவ்வொரு நாளிலும்‌, ஒவ்வொரு காளையாக 
பாவநிவாரண பலியாக செலுத்தப்படுகிறது. 
அவர்களுக்கு ஒவ்வொரு நாளும்‌ 
பாவநிவாரணம்‌ உண்டாகிறது. ஆனாலும்‌ 
அந்தக்‌ காளைகளால்‌  ஆசாரியர்களை 
பூரணப்படுத்த முடியாது. காளைகளின்‌ 
ம்‌ ஆசாரியர்களுடைய பாலங்களை 
ய்‌ நிவாரணம்பண்ண 
'துமானதல்ல. ஆசாரியர்கள்‌ பாவம்‌ செய்ய 
செய்ய, பாவநிவாரண பலிகளும்‌ தொடர்ந்து, 
செலுத்தப்படவேண்டும்‌. 
இப்படியிருக்க, 
நியாயப்பிரமாணமானது. வரப்போகிற 
நன்மைகளின்‌ பொருளாயிராமல்‌, அவைகளின்‌ 
நிழலாய்மாத்திரம்‌ இருக்கிறபடியால்‌, 
வருஷந்தோறும்‌ இடைவிடாமல்‌ 
செலுத்தப்பட்டுவருகிற ஒரேவிதமான 
பலிகளினாலே அவைகளைச்‌ செலுத்த 
வருகிறவர்களை ஒருக்காலும்‌. 
பூரணப்படுத்தமாட்டாது. 
பூரணப்படுத்துமானால்‌, 
செய்கிறவர்கள்‌ 
சுத்தமாக்கப்பட்டபின்பு, 
பாவங்களுண்டென்று உணர்த்தும்‌ மனச்சாட்சி 
அதர்க்கு இல்லாதிருப்பதினால்‌, அந்தப்‌ 


செலுத்துகிறது 
இறத்தப்படுமல்லவா?" (எபி 109.2. 





f= al 
ETT 


எரேமியா தீர்க்கதரிசி 
கர்த்தருடைய 

தீர்க்கதரிசனமாய்ச்‌' 

கல்நேயர்கள்‌ எருசலேம்‌ 
அழித்துப்போட்டார்கள்‌. யூதர்கள்‌ 
தேசத்திற்கு சி 
கொண்டுபோகப்பட்டார்கள்‌ 
யூதர்கள்‌ 


பாருக்குக்கு 


ஏராளமான 

அந்நிய தேசங்களிலே 
சிதறிப்போனார்கள்‌. இந்த சரித்திரமெல்லாம்‌. 
எழுதப்பட்ட பின்பு, எரேமியா பாருக்குக்கு 
சொல்லுகிற தீர்க்கதரிசன வார்த்தைகள்‌ 
எழுதப்பட்டிருக்கிறது. ஆனாலும்‌ சரித்திரப்‌ 
பிரகாரமாக, பாருக்குக்கு சொல்லப்பட்ட 
தீர்க்கதரிசனம்‌. எருசலேம்‌ நகரம்‌: 
அழிவதற்கு முன்பாக சொல்லப்பட்டதாகும்‌. 
யோயாக்கீம்‌ என்னும்‌ யூதாராஜாவின்‌. 
நாலாம்‌ வருஷத்திலே எரேமியா பாருக்குக்கு 
இந்த வசனங்களைச்‌ சொல்லுகிறார்‌ 


எரேமியாவின்‌ புஸ்தக 
வாசித்தபோது பாருக்குக்கு 
மனக்கலக்கமும்‌ உண்டாயிற்று (எரே 451-3 
கர்த்தர்‌... பாருக்கை பாதுகாப்பதாக 
வாக்குப்பண்ணுகிறார்‌ பாருக்கின்‌ 
பயத்தையும்‌ கலக்கத்தையும்‌ போக்குவதற்கு, 
கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள்‌ அவருக்கு 
உதவியாகயிருக்கிறது (எரே 45:45) 


நரகன்‌ 
பயமும்‌ 


பாருக்கே 
எரே 451-8 


எரே 454. யோசியாவின்‌ குமாரனாகிய 
யோயாக்கீம்‌ என்னும்‌ யூதா ராஜாவின்‌ 
நாலாம்‌ வருஷத்திலே நேரியாவின்‌ 
குமாரனாகிய பாருக்‌ இந்த 
வசனங்களை எரேமியாவின்‌ வாய்‌ 
சொல்ல ஒரு புஸ்தகத்தில்‌ 
எழுதுகையில்‌, எரேமியா தீர்க்கதரிசி 
அவனிடத்தில்‌ பேசி, 


எரே 45:2. பாருக்கே, உன்னைக்குறித்து 
இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தர்‌. 
சொல்லுகிறது என்னவென்றால்‌, 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எரே ௧5:3. தீ: இப்பொழுது எனக்கு. 
கர்த்தர்‌ என்‌  நேரவைச்‌ 
த்த வர்த்திக்கப்பண்ணினார்‌, 


'தவிப்பினால்‌. 
இணைத்‌ தன்‌, இனணைப்பாறுதலைக்‌ 
காணாதேயோனேன்‌. 


என்று 
சொன்னாய்‌ என்கிறார்‌. 


எரேமியா சொல்லுகிற தீர்க்கதரிசன 
வார்த்தைகளை பாருக்கு எழுதி, அதை 
ஜனங்கள்‌ மத்தியில்‌ வாசிக்கிறார்‌ 
(எரேமியா 36-ஆவது அதிகாரம்‌. யோயாக்கீம்‌ 
ராஜா பாருக்கை கொன்றுபோட 
தீர்மானிக்கிறார்‌. தேவனுடைய தெய்வீக 
பாதுகாப்பினால்‌ பாருக்கு யோயாக்கீழுக்கு 
தப்பித்துக்கொள்கிறார்‌. இந்த அதிகாரத்தில்‌ 
எழுதப்பட்டிருக்கிற சம்பவம்‌, எரேமியா 
36-ஆவது. அதிகாரத்தோடு 
தொடர்புடையதாகும்‌. 


பாருக்கு ஜனத்தின்‌ செவிகள்கேட்க 
புஸ்தகத்திலுள்ளவைகளை வாசிக்கிறார்‌. 
எரேமியா சொன்ன தீர்க்கதரிசன 
வார்த்தைகள்‌ அந்தப்‌ புஸ்தகத்தில்‌ 
எழுதப்பட்டிருக்கிறது. யூதாவின்‌ க்‌ 
பாருக்கைப்பற்றியும்‌ அவர்‌ வாசித்த 
செய்தியைப்பற்றியும்‌ யோயாக்கீம்‌ ராஜாவுக்கு 
சொல்லுகிறார்கள்‌. பாருக்கு என்னும்‌ 
சம்பிரதியையும்‌ எரேமியா தீர்க்கதரிசியையும்‌. 
பிடிக்கும்படி யோயாக்கீம்‌ ராஜா தன்னுடைய 
இராணுவச்சேர்வைக்காரருக்கு, கட்டளை 
கொடுக்கிறான்‌. ஆனாலும்‌ கர்த்தர்‌ 
தம்முடைய ஊழியக்காரர்கள்‌ இருவரையும்‌ 
சத்துருக்களுடைய கண்களுக்கு, 
மறைத்துக்கொள்கிறார்‌ (எரே 36:26) 


பாருக்கு ஒரு வாலிபன்‌. அவன்‌ 
கர்த்தரை உண்மையான இருதயத்தோடு 
சேவிக்கிறான்‌. கர்த்தருடைய 
தீர்க்கதரிசியாகிய எரேமியாவுக்கும்‌ பாருக்கு 
உண்மையுள்ள ஊழியக்காரனாயிருக்கிறான்‌. 
யோயாக்கீம்‌ ராஜாவின்‌ மூலமாய்‌ 
தன்னுடைய ஜீவனுக்கு ஆபத்து வருவதைப்‌ 
பார்த்தபோது. பாருக்கு பயப்படுகிறான்‌. 
பயத்தினால்‌ அலறுகிறான்‌. “எனக்கு ஐயோ! 

ர்‌ என்‌ பற்‌ சஞ்சலத்நால்‌ 
என்‌ தவிப்பினால்‌ 
2 இளைப்பாறுதலைக்‌ 
காணாதேபோனேன்‌" எரே 453) 
என்று பயத்தினால்‌ கதறுகிறான்‌. 





i= THE 
TT 


யோயாக்கீம்‌ 
இராணுவச்சேர்வைக்காரர்கள்‌ 
பிடிக்க வருகிறார்கள்‌. 
கைகளில்‌ பிடிபட்டால்‌, 
பாருக்கை சிறையிலடைப்பான்‌ 
அவன்‌ பாருக்கை 
செய்வான்‌. இதை நினைத்து 
மிகவும்‌ வேதனைப்படுகிறான்‌. 
என்‌ நோவை 
வர்த்திக்கப்பண்ணுகிறார்‌" 
புலம்புகிறான்‌. 


தாவின்‌ பட்டணங்களும்‌, ௭, 
நகரமும்‌. அழிந்துபோகும்‌ என்று எ 
கர்த்தருடைய வார்த்தையை 
தீர்க்கதரிசனமாய்ச்‌ சொல்லுகிறார்‌. எரேமியா 
சொல்லும்‌ வார்த்தைகளை பாருக்கு ஒரு 
புஸ்தகத்தில்‌ பத்க்‌ அதை பாருக்கு: 
ஜனங்கள்‌ எல்லோரும்‌ கேட்க வாசிக்கிறார்‌. 
புஸ்தக சுருளில்‌ எழுதப்பட்டிருக்கிற 
தீர்க்கதரிசன செய்தி, பாருக்கின்‌ மனதை 
'வேதனைப்படுத்துகிறது. இந்த செய்தியை 
புஸ்தக சுருளில்‌ எழுதியதற்காகவும்‌, 
ஜனங்களுக்கு முன்பாக வாசித்ததற்காகவும்‌, 
போயாக்கீம்‌ ராஜா பாருக்கின்மீது, 
கோபமாயிருக்கிறான்‌. ராஜா பாருக்கை. 
ஒரு குற்றவாளியாகப்‌. பாவித்து, 
அவனைப்‌ பிடிக்க சொல்லுகிறான்‌. 


தன்னைப்‌ பிடிப்பதற்கு யோயாக்கீம்‌ 
ராஜா கட்டளை கொடுத்திருப்பதை அறிந்து 
பாருக்கு பயப்படுகிறான்‌. இருதயத்தின்‌ 
தவிப்பினால்‌ இளைத்துப்போகிறான்‌. 
"இளைப்பாறுதலை காணாதே ன்‌" 
என்று குதறிப்‌ புலம்புகிறான்‌ 

பாருக்குக்கு 

வேதனையையும்‌ கொடுக்கிறது. “என்‌ 
தவிப்பினால்‌ இளைத்தேன்‌. 
இளைப்பாறுதலை காணாதே போனேன்‌" 
என்று பாருக்கு வேதனையோடு. 
சொல்லுகிறான்‌. 


பாருக்கைப்போலவே 
ஊழியர்களில்‌ அநேகர்‌, 
வந்தாலும்‌ சோர்ந்துபோகிறார்கள்‌. 
கர்த்தருக்கு. ஊழியம்‌ செய்யும்போது 
சோதனைகள்‌ வரலாம்‌. முதலாவது வருகிற 
சோதனைகள்‌ மிகவும்‌ வேதனையாயிருக்கும்‌. 
ஊழியத்தில்‌ இதுவரையிலும்‌ பிரச்சனைகளை 
சந்தித்திராதவர்கள்‌, முதலாவதாகப்‌ 
பிரச்சனைகளைச்‌ சந்திக்கும்போது, 
மிகவும்‌ சோர்ந்துபோவார்கள்‌. 


ரம்பகால. 
சிறிய சோதனைகள்‌ 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


காலாட்களோடு  ஓடும்போதே 

இளைத்துப்போவோமென்றால்‌, 

வீரரோடு ஓடுவது 

சிரமமாயிருக்கும்‌. 

ர்கள்‌ சிறிய பிரச்சனைகள்‌ 

அதை தாங்கிக்கொள்ள 
'சோர்ந்துபோகிறார்கள்‌ 
வளர்ச்சி பெறும்போது, 
ஊழிய அனுபவமும்‌ 


மிகவும்‌ 
ஆரம்பகாலத்து, 


பெறுகிறது. அதன்‌ 
ல்‌ பரிய 


பொறுமையோடு சந்திப்பார்கள்‌. 


'ஆபத்துக்காலத்தில்‌ நீ சோர்ந்து 
போவாயானால்‌, உன்‌ பெலன்‌ குறுகினது' 
(நீதி 24:10). பாருக்கு 
பாடுகளை அனுபவிக்கும்போது 
ர்த்தருக்‌ சந்தோஷமாயிருக்கவேண்டும்‌. 

பாடுகளை அனுபவிப்பது, 


எரேமியா தீர்க்கதரிசியும்‌ பாருக்கோடு 
கூடமிருக்கிறார்‌. நல்ல காரியத்திற்காக, 
நல்ல... சிநேகிதரோடு பாடுகளை 
அனுபவிப்பது. உத்தமமானது. ஆனால்‌ 
பாருக்கோ பாடுகளை  அனுபலிக்கு 
மிகவும்‌ வேதனைப்பட்டு, கர்த்தர்மீது 
குற்றம்‌ சொல்லுகிறான்‌. “கர்த்தர்‌ என்‌ 
நோவே சஞ்சலத்நால்‌ 
வர்த்திக்கப்பண்ணினார்‌' என்று 
தன்னுடைய பாடுகளுக்கு, கர்த்தரை 
காரணமாக்குகிறான்‌. 


நான்‌ 
இடிக்கிறேன்‌. 
எரே 45:4 


கட்டினதையே 


எரே 45:4. இதோ, நான்‌ கட்டினதையே 
நான்‌ இடிக்கிறேன்‌; நான்‌ 
நாட்டினதையே நான்‌ பிடுங்குகிறேன்‌; 
இத்த முழுத்தேசத்துக்கும்‌ இப்படியே 
நடக்கும்‌. 





f= FTE 
TT 


பாருக்கு பயப்படுவதையும்‌, 
கலங்குவதையும்‌ பார்த்து எரேமியாவும்‌ 
தன்னுடைய மனதில்‌ வேதனைப்படுகிறார்‌. 
பாருக்குக்கு எப்படி ஆறுதல்‌ சொல்லுவது. 
என்று 

பாருக்குக்கு 

வார்த்தைகளைச்‌ சொல்லலாம்‌. 

கர்த்தர்‌ சொல்லுகிற வார்த்தைகள்தான்‌. 
பாருக்குக்கு மெய்யான ஆறுதலையும்‌, 
மெய்யான ஆசீர்வாதத்தையும்‌ தரும்‌. 


நம்முடைய வாழ்க்கையில்‌ எல்லாமே 
நாம்‌ விரும்பியபடி நடக்கவேண்டும்‌ என்று 
நாம்‌ ஆசைப்படுவோம்‌. சில சமயங்களில்‌. 
நாம்‌ விரும்பாத காரியங்கள்‌ நமக்கு 
நடக்கும்போது, நம்மால்‌ அதை 
பொறுமையோடு சகித்துக்கொள்ள முடியாது. 
நம்முடைய வாழ்க்கையில்‌ துன்பமும்‌, 
சோதனையும்‌, வேதனையும்‌ வந்துவிட்டால்‌, 
நம்மால்‌ அதைத்‌ தாங்கிக்கொள்ளவே. 
முடியாது. 

நம்முடைய சரீரத்திற்கு 
ஆரோக்கியத்தையும்‌, 

ன... சம்பத்துக்களையும்‌ 


கும்பத்திற்கு 
நாம்‌ 
உலகப்பிரகாரமான 


அதிகமாய்‌ 


அதிகமா 
எதிர்பார்க்கிறோம்‌ 
ஆசீர்வாதங்களை 
விரும்புகிறோம்‌. உலகத்தின்‌ 


மேன்மைகளையும்‌, உலகத்தின்‌ 
ஆசீர்வாதங்களையும்‌ அதிகமாய்‌ விரும்புவது 
கர்த்தருடைய சித்தத்திற்கு விரோதமானது. 


எரேமியாவும்‌ பாருக்கும்‌ யூதாதேசத்தில்‌ 
ஊழியம்‌  செய்துகொண்டிருக்கும்‌ காலம்‌, 
யூதருக்கு மிகவும்‌ இக்கட்டான காலமாகும்‌. 
யூதாதேசம்‌ அழியப்போகிறது. எருசலேம்‌ 
நகரம்‌ மண்மேடாய்ப்போகப்போகிறது. கப்பலே 
மூழ்கும்போது, 
'பொருட்கள்மீது 
பிரயோஜனமுமில்லை. யதாதோத்திற்கு 
மொத்தமான அழிவு வரும்போது. பாருக்கு 
தன்னுடைய சுகவாழ்வை விரும்பக்கூடாது. 


அந்த நகரத்தை இடித்துப்போடுகிறார்‌. 
கர்த்தரே யூதாதேசத்தில்‌ 
திராட்சத்தோட்டத்தை நாட்டினார்‌. தாம்‌ 
நாட்டியதை கர்த்தரே இடித்துப்போடுகிறார்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QODNENS 
PUBLISHERS 


தேசத்திற்கு மொத்தமான அழிவு, 
வரும்போது பாருக்கு தனக்கு பெரிய 
காரியங்களைத்‌ தேடக்கூடாது. பாருக்கு 
உலகப்பிரகாரமான ஐசுவரியங்களையோ, 
உலகப்பிரகாரமான மேன்மையையோ 
நாடக்கூடாது. எல்லோரும்‌ 
தாழ்ந்திருக்கும்போது, பாருக்கு 
மாத்திரம்‌, தான்‌ உயர்ந்திருக்கவேண்டும்‌ 
என்று எதிர்பார்க்கக்கூடாது. யூதாதேசம்‌ 
முழுவதற்கும்‌ பொதுவாக நடக்கும்‌ 
சம்பவம்‌, பாருக்குக்கும்‌ நடக்கும்‌. கர்த்தர்‌ 
தனக்கு மாத்திரம்‌ விசேவித்த 
சலுகைகளையும்‌, 'சிலாக்கியங்களையும்‌ 
காண்பிப்பார்‌ என்று பாருக்கு 
எதிர்பார்க்கக்கூடாது. 
ந உனக்குப்‌ பெரிய 
காரியங்களைத்‌ தேடாதே 
எரே 45:5 


எரே 455. நீ உனக்குப்‌ பெரிய 
தேடுகிறாயோ? 
மாம்சமான 
தீங்கை 
வரப்பண்ணுகிறேன்‌ என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌; ஆனாலும்‌, நீ போகும்‌ 
சகல்‌ ஸ்தலங்களிலும்‌ உன்‌ பிராணனை 
உனக்குக்‌. கிடைக்கும்கொள்ளைப்‌. 
பொருளாகத்‌ தருகிறேன்‌ என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌ என்று அவனுடனே 
சொல்‌ என்றார்‌. 


பாருக்கு உலகப்பிரகாரமாக 
பெரியவனாகயிருக்கமாட்டான்‌. ஆனாலும்‌ 
அவனுடைய பிராணன்‌ 
பாதுகாப்பாகமிருக்கும்‌. ஒருவன்‌ இந்த 
உலகம்‌ முழுவதையும்‌ 
ஆதாயப்படுத்திக்கொண்டாலும்‌, தன்னுடைய 
ஜீவனை நஷ்டப்படுத்தினால்‌, அவனுக்கு ஒரு 
கர்த்தர்‌  பாருக்கின்‌ 

பாதுகாப்பாக 


பொருளாகத்‌ தருகிறேன்‌” 
பாருக்கைப்பற்றி சொல்லுகிறார்‌. 





ட்ட எரேமியா - விரிவுரை CODES 
ரியா JEREMIAH - COMMENTARY PUBLISHERS 


பாருக்கு யோயாக்கீம்‌ ராஜாவுக்கு 

பயந்து, தன்‌ பிராணனைக்‌ 

காப்பாற்றிக்கொள்ள, ஒவ்வொரு இடமாக 

ஒடி ஒளிந்துகொண்டிருக்கிறான்‌. கர்த்தர்‌ - 

பாருக்கின்‌ பிராணனைக்‌ காப்பாற்றுவதாக பாருக்கின்‌ பிராணன்‌ அவனுக்கு 

வாக்குப்பண்ணுகிறார்‌. கர்த்தர்‌ மாம்சமான | கிடைத்த கொள்ளைப்பொருள்‌ போலிருக்கும்‌. 

யாவர்மேலும்‌ தீங்கை வரப்பண்ணுகிறார்‌. | பல ஆபத்துக்களை சந்தித்து, அதிகமாய்க்‌ 

ஆனாலும்‌. பாருக்குக்கு அவனுடைய | க்டப்பட்டு கொள்ளைப்பொருளை 

பிராணனை அவனுக்கு கிடைக்கும்‌ | சம்பாதிப்பார்கள்‌. அதுபோலவே பாருக்கும்‌, 

கொள்ளைப்பொருளாக தருகிறார்‌. தன்னுடைய பிராணனை 

காப்பாற்றிக்கொள்ள அதிகமாய்க்‌ 

கர்த்தர்‌ யோயாக்கீம்‌ ராஜாவின்‌ | கஷ்டப்படவேண்டியதிருக்கும்‌. அவன்‌ 

கண்களுக்கு எரேமியா தீர்க்கதரிசியை. அதக ஆபத்துக்கள்‌ வழியாக கடந்து 

மறைப்பதுபோல, பாருக்கையும்‌ மறைப்பார்‌. வேண்டியதும்‌ வரும்‌. 

பாருக்கு யோயாக்கீமுக்கு ட்கள்‌ பிராணன்‌ அக்கினியில்‌. 

தப்பித்துக்கொள்வான்‌ ஒருவேளை | அகப்பட்டு தப்பித்ததுபோல இருக்கும்‌. 

பாருக்குக்கும்‌ மரணத்திற்கும்‌ இடையில்‌. 

தூரம்‌ அதிகமில்லாமலிருக்கலாம்‌. ஆனாலும்‌ 

கர்த்தர்‌ பாருக்கின்‌ பிராணனை 

பாதுகாப்பதாக வாக்குப்பண்ணுகிறார்‌. 





i a 
TT 


நியாயத்தீர்ப்பு தேவனுடைய வீட்டில்‌ 
துவங்கும்‌ காலமாயிருக்கிறது. ஆனாலும்‌ 
அந்த நியாயத்தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலேயே 
முடிந்துபோவதில்லை. 
அருகாமையிலிருக்கிற 
கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு 
பாபிலோன்‌ ராஜா மூலமாய்‌ 
தேசங்களெல்லாம்‌ அழிந்துபோகும்‌. யூதாவுக்கு 
அண்டை. நேசங்கள்மீது தேவனுடைய 
தீர்ப்பு வரும்‌ என்று எரேமியா கர்த்தருடைய 
தீர்க்கதரிசனமாய்ச்‌ 
முதலாவது தீர்க்கதரிசனம்‌ 
விரோதமாகச்‌ 


கர்கேமிசிலே 
பார்வோன்‌ 


குல்தேயரின்‌ சேனை 
எகிப்தின்‌ ராஜாவாகிய 
நேபோலின்‌ சேனையை. றியடிப்பார்கள்‌ 
(எரே 464-12). நேபுகாத்நேச்சார்‌ எருசலேமை 
அழித்து, சில வருஷங்களுக்கு பின்பு எகிப்து 
தேசத்தையும்‌ அழித்துப்போடுவான்‌ (எரே 
4613-26) எகிப்து தேசத்திற்கு 
துன்பங்களும்‌ வேதனைகளும்‌ வரும்போது, 
தேவனுடைய இஸ்ரவேலுக்கு எரேமியா 
தீர்க்கதரிசி கர்த்தருடைய ஆறுதலான 
வார்த்தைகளைச்‌ சொல்லுகிறார்‌ (எரே 
46:27 28). 


எகிப்தைக்குறித்து கர்த்தருடைய 
வசனம்‌ 
எரே 461-11 


எரே 46:1. புறஜாதிகளுக்கு 
விரோதமாய்‌ எரேமியா தீர்க்கதரிசிக்கு. 
உண்டான கர்த்தருடைய வசனம்‌: 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எரே 462.  எகிப்தைக்குறித்தூம்‌, 
இப்பிராத்து நதியண்டையிலே. 
கர்கேமிசிலே இருந்ததும்‌ பாபிலோன்‌ 
ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார்‌, 
யோசியாவின்‌. குமாரனாகிய 
யோயாக்கீம்‌ என்னும்‌ யூதா ராஜாவின்‌ 
நாலாம்‌ வருஷத்திலே முறிய 
அடித்ததுமான பார்வோன்நேகோ 
என்னப்பட்ட எகிப்து ராஜாவின்‌: 
ராணுவத்தைக்குறித்தும்‌ அவர்‌ 
சொல்லுகிறது என்னவென்றால்‌: 

எரே 46:8. கேடகங்கனையும்‌ 
பரிசைகனையும்‌ ஆயத்தம்பண்ணி, 
யுத்தத்துக்கு வாருங்கள்‌. 


a 46:4. குதிரைவீரரே, குதிரைகளின்‌ 

சேணங்களை வைத்து ஏறி, 
கல்‌ அணிந்துகொண்டு 
நில்லுங்கள்‌; ஈட்டிகனைத்‌ துலக்கி, 
கவசங்களைத்‌ தரித்துக்கொள்ளுங்கள்‌.. 


எரே 40. 
பின்வாங்குகிறதை நாண்‌. 
காண்கிறதென்ன?. சுற்றிலுமுண்டான. 
பயங்கரத்தினிமித்தம்‌ அவர்களுடைய 
பராக்கிரமசாலிகன்‌. முறியுண்டு, 
திரும்பிப்பாராமல்‌ ஓட்டமாய்‌ 
ஓடிப்போகிறார்கன்‌. என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 


அவர்கள்‌... கலங்கி, 


எரே 46:6. வேகமாய்‌ ஓடுகிறவன்‌ 
ஓடிப்போகவேண்டாம்‌; பராக்கிரமசாலி. 
தப்பிப்‌ போகவேண்டாம்‌; வடக்கே 
ஓப்பிராத்து 'நதியண்டையிலே 
அவர்கள்‌ இடறிவிழுவார்கள்‌.. 


எரே 46:7. பிரவாகம்போல்‌ 
புரண்டுவருகிற இவன்‌ யார்‌? அலைகள்‌ 
மோதியடிக்கிற நதிகள்‌ போல்‌. 
எழும்பிவருகிற இவன்‌ யார்‌? 


எரே 46:8. எகிப்தியனே பிரவாகத்தைப்‌ 
_ புரண்டுவருகிறான்‌, அவனே 
மோதியடிக்கிற 

எழும்பிவருகிறான்‌; 

தேசத்தைமுடி, 

அதில்‌ 

குடியிருக்கிறவர்களையும்‌ அழிப்பேன்‌ 





i a 
TT 


எரே 465. குதிரைகனே, போய்‌ 
ஏறுங்கள்‌; இரதங்கனே, கடகட என்று 
ஓடுங்கள்‌; பராக்கிரமசாலிகளும்‌, 
கேடகம்‌ பிடிக்கிற எத்தியோப்பியரும்‌, 
பூத்தியரும்‌, வில்லைப்பிடித்து. 
"நாணேற்றுகிற வீதியரும்‌ 
புறப்பட க்கட வர்கன்‌. 


எரே 46:10. ஆனாலும்‌, இது 
சேனைகளின்‌ கர்த்தராகிய 
ஆண்டவரின்‌ நாளும்‌, அவர்‌ தம்முடைய 
சத்துருக்களுக்கு. நீதியைச்‌. 
சரிக்கட்டுகிற நாளுமாயிருக்கிறது; 
ஆகையால்‌, பட்டயம்‌ பட்சித்து, 
அவர்களுடைய இரத்தத்தால்‌ 
திருப்தியாகி வெறித்திருக்கும்‌; 
வடதேசுத்தில்‌ இப்பிராத்து 
'நதியண்டையிலே சேனைகளின்‌: 


கர்த்தராகிய ஆண்டவருக்கு ஒரு 
யாகமும்‌ உண்டு. 


எரே 46:11. எகிப்தின்‌ குமாரத்தியாகிய 
கன்னிகையே, நீ கீலேயாத்துக்குப்‌ 
போய்‌, பிசின்‌ தைலம்‌ வாங்கு; திரனான 
அவிழ்தங்களை நீ கூட்டுகிறது விருதா, 
உனக்கு ஆரோக்கியமுண்டாகாது. 


காமையில்‌. 
இருக்கிறார்கள்‌ 
புறறாதிகளுக்கு விரோதமாய்‌ கர்த்தர்‌ 
தம்முடைய வார்த்தைகளை எரேமியா 
தீர்க்கதரிசி மூலமாய்‌ சொல்லுகிறார்‌. 
பழைய ஏற்பாட்டில்‌ இஸ்ரவேலின்‌ 
தேவனாகிய கர்த்தர்‌ புறஜாதிகளுக்கு 
விரோதமாக தம்முடைய வார்த்தைகளைச்‌ 
சொன்னார்‌. புதிய ஏற்பாட்டுக்காலத்திலோ,. 
கர்த்தராகிய. இயேசுகிறிஸ்து. 
புறஜாதிகளுக்கு ஆதரவாக தம்முடைய 
அன்பான, ஆதரவான வார்த்தைகளைச்‌ 
சொன்னார்‌. பழைய ஏற்பாட்டுக்காலத்தில்‌ 
புறஜாதி ஜனங்கள்‌ இஸ்ரவேலின்‌ 
காணியாட்சிக்குப்‌ புறம்பானவர்களாகவும்‌, 
கர்த்தருக்கு தூரமானவர்களாகவும்‌ 
இருந்தார்கள்‌. புதிய ஏற்பாட்டுக்காலத்திலோ, 
இரட்சிக்கப்பட்ட புறஜாதி 
ஜனங்கள்‌ எல்லோரும்‌ கர்த்தருடைய 
சபையில்‌  சேர்த்துக்கொள்ளப்படுகிறார்கள்‌. 
அவர்களும்‌ கர்த்தருடைய காணியாட்சிக்கு 
உட்பட்டவர்களாயிருக்கிறார்கள்‌. 


தாதேரத்திற்ு 
பதாதி தேசத்தார்‌ 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ புறஜாதிகளுக்கு விரோதமாகச்‌ 


வார்த்தைகளைச்‌ சொல்லுகிறார்‌. எகிப்து 
தேசத்தாரே இஸ்ரவேல்‌ ஜனங்களை 
ஆதிகாலத்திலிருந்தே ஒடுக்கினவர்கள்‌. 
அவர்கள்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரை 
அடிமைப்படுத்தி வைத்திருந்தார்கள்‌. 
கர்த்தருடைய ஜனத்தாரை எகிப்தியர்கள்‌. 
வஞ்சித்தார்கள்‌. 
புறஜாதிகளுக்கு 
எரேமியா தீர்க்கதரிசிக்கு. 
வார்த்தை உண்டானபோது, 
தேசத்திலே பார்வோன்‌ நேகோ 
ராஜாவாக ஆட்சி செய்கிறான்‌. 
யோசியாவின்‌ குமாரனாகிய யோயாக்கீம்‌ 
யூதா ராஜாவின்‌ நாலாம்‌. 
பாபிலோன்‌ ராஜாவாகிய 
நேபுகாத்நேச்சார்‌. பார்வோன்‌ நேகோ 
என்னப்பட்ட எகிப்து ராஜாவின்‌ 
இராணுவத்தை முறியடிக்கிறான்‌. 
இந்த 
புஸ்தகுத்திலும்‌ 
“எகிப்தின்‌ 
தேசத்திலிருந்து புறப்பட்டு 
எகிப்தின்‌ நதிதுவக்கி 
நதிமட்டும்‌ எகிப்தின்‌ ராஜாவுக்கு இருந்த 
யாவையும்‌ பாபிலோன்‌ ராஜா பிடித்திருந்தான்‌"' 
(இராஜா 24:7), 


யோசியாவின்‌ நாட்களில்‌, 
ராஜாவாகிய பார்வோன்நேகோ 
ராஜாவுக்கு விரோதமாய்‌ 
நதிக்கு போகிறபோது 
யோசியா அவனுக்கு எதிராகப்‌ 
புறப்பட்டான்‌: பார்வோன்நேகோ அவனை 
மெகிதோவிலே கண்டபோது, அவனைக்‌ 
கொன்றுபோட்டான்‌ (2இராஜா 23:29). 


விரோதமாய்‌ 
கர்த்தருடைய 
எகிப்து 
என்பவன்‌ 


சம்பவம்‌  2இராஜாக்கள்‌ 
எழுதப்பட்டிருக்கிறது. 
ராஜா 


எகிப்தின்‌ 
அசீரியா 
ஐபிராத்து, 
ராஜாவாகிய 


பார்வோன்‌ நேகோ மாலின்‌ 
ராஜாவாகிய யோ: 

கொன்றுபோட்டதற்காக, 
நோகோவைப்‌ பழிவாங்குகிறார்‌. எரேமியா 
தீர்க்கதரிசி பார்வோன்‌ நேகோவுக்கு 
விரோதமாக கர்த்தருடைய வார்த்தைகளை 
ஆனந்த சந்தோஷத்தோடு சொல்லுகிறார்‌. 


கர்த்தர்‌ பார்வோன்‌ 





i FTE 
TT 


எகிப்து தேசத்தில்‌ 
குதிரைவீரர்களும்‌ 
பிரபல்யமானவர்கள்‌. அவர்கள்‌ யுத்தத்திற்கு. 
ஆயத்தமாகிறார்கள்‌. தங்களால்‌ 
யுத்தத்திற்கு. எப்படியெல்லாம்‌ ஆஸ்த்தம்‌ 
பண்ண முடியுமோ, அப்படியெல்லாம்‌ 
ஆயத்தம்பண்ணுமாறு எரேமியா 
எகிப்தியருக்கு சொல்லுகிறார்‌ 
“கேடகங்களையும்‌ பரிசைகளையும்‌ 
ஆயத்தம்பண்ணி, யுத்தத்துக்கு வாருங்கள்‌. 
குதிரைவீரரே குதிரைகளின்‌ மேல்‌ 
சேணங்களை வைத்து ஏறி, தலைச்சீராயை 
அணிந்துகொண்டு நில்லுங்கள்‌; ஈட்டிகளைத்‌ 
துலக்கி, குவசங்களைத்‌ 
தரித்துக்கொள்ளுங்கள்‌" (எரே 46:34) என்று 
எரேமியா எகிப்து ராஜாவின்‌ 
இராணுவத்திற்கு கர்த்தருடைய 
வார்த்தையைச்‌ சொல்லுகிறார்‌ 
எகிப்து தேசத்தின்‌ 
ஏற்கெனவே 
ஆயத்தமாயிருக்கிறார்கள்‌. 
ஆயுதங்களும்‌ 
ஏராளமாயிருக்கிறது. 
'துலக்கப்பட்டு 
ஆயத்தமாயிருக்கிறது. 
எகிப்‌ த்தின்‌ இராணுவ வீரர்கள்‌ 
வெள்ளம்‌ பன ப வால்தது ருவர்கள்‌ 
நைல்‌ நதி பிரவாகம்போல்‌ புரண்டு. 
வரும்போது எப்படி வருமோ, அப்படியே. 
எகிப்து தேசத்தின்‌ இ க்‌ 
யுத்தம்பண்ண வருகிறார்கள்‌. 


“பிரவாகம்போல்‌ புரண்டுவருகிற ன்‌ 
யார்‌? அலைகள்‌ மோதியடிக்கிற நதிகள்போல்‌. 
எழும்பிவருகிற இவன்‌ யார்‌? எகிப்தியனே 
பிரவாகத்தைப்‌ போல்‌ ன 
அவனே அலைகள்‌ 
நதிகள்போல  எழும்பிவருகிறான்‌"' 

46:78) என்று எரேமியா எகிப்தியரைப்பற்றி 
கர்த்தருடைய வார்த்தையைச்‌ சொல்லுகிறார்‌. 
நைல்‌ நதி பிரவாகம்போல புரண்டு 
வரும்போது, அதன்‌ கரைகள்‌ உடைந்து, 
அண்டை தேசங்களுக்கெல்லாம்‌ வெள்ளம்‌ 
பாய்ந்தோடும்‌. அதுபோலவே எகிப்து 
தேசத்தாரின்‌ இராணுவமும்‌, வெள்ளம்‌. 
போல அண்டை தேசத்தின்மீது 
யுத்தம்பண்ணப்போவார்கள்‌. 


குதிரைகளும்‌, 
மிகவும்‌ 


இராணுவத்தார்‌ 
யுத்தத்திற்கு 
யுத்த 
அவர்களிடத்தில்‌ 
அவையெல்லாம்‌ 
தி்‌ 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யுத்தத்திற்கு 

தாங்கள்‌ எதிரி 

தேசத்தாரை அழிப்பதாகவும்‌, தங்களுக்கு 
வெற்றி கிடைக்கும்‌ என்றும்‌ 
ஆர்ப்பரிக்கிறார்கள்‌. “நான்‌ போய்‌, தேசத்தை 


தேசத்தின்‌ இராணுவத்தார்‌ சொல்லுகிறார்கள்‌. 


எரேமியா தீர்க்கதரிசி 
தேசத்தாரின்‌ இராணுவத்தை 
முன்னேறி போகுமாறு, 

'குதிரைகளே, போய்‌ ஏறுங்கள்‌; 
இரதங்களே, கடகட என்று ஓடுங்கள்‌; 
பராக்கிரமசாலிகளும்‌, கேடகம்‌ பிடிக்கிற 
எத்தியோப்பியரும்‌, பூத்தியரும்‌, 
வில்லைப்பிடித்து நாணேற்றுகிற லீதியரும்‌ 
புறப்பக்கடவர்கள்‌" (எரே 469) என்று 
எரேமியா தீர்க்கதரிசி எகிப்து 
தேசத்தின்‌ இராணுவத்தாருக்கு 
கர்த்தருடைய வார்த்தையைச்‌ சொல்லுகிறார்‌. 


ம்‌ 
யுத்தத்திற்கு 
சொல்லுகிறார்‌. 


எத்தியோப்பியரும்‌, 
புறப்படக்கடவர்கள்‌ 
சொல்லுகிறார்‌. 
எகிப்தியரும்‌ 
வம்சத்திலிருந்து வந்தவர்கள்‌. 
குமாரர்‌, கூஷ்‌, மிஸ்ராமீம்‌, 
பூத்‌ கானான்‌ என்பவர்கள்‌" (ஆதி 10:6) 


லீதியரும்‌ பூத்தியரும்‌ எகிப்து. 
தேசத்திற்கு அண்டை தேசத்திலுள்ளவர்கள்‌. 
இவர்கள்‌ எகிப்தியரோடு இராணுவ 
உடன்படிக்கை செய்திருக்கிறார்கள்‌. 
இவர்கள்‌ ஆப்பிரிக்க தேசத்தைச்‌ 
சேர்ந்தவர்கள்‌. இவர்களுடைய 
எகிப்திற்கு 
எகிப்தியர்கள்‌ தங்கள்‌ 


ஒரு துணைப்பிரிவை 
மத்தியிலும்‌ லீதியர்‌ 
யுத்தத்திற்கு 


நிறுத்தியிருக்கிறா்கள்‌ 





i THE 
TT 


எகிப்து தேசத்தாரின்‌ இராணுவ 
பலமெல்லாம்‌ வீணாய்ப்போகும்‌. 
அவர்களுடைய குதிரைகளும்‌ இரதங்களும்‌ 

அவமாய்ப்போகும்‌. எகிப்தியரின்‌ குதிரை 
வீரரும்‌, பராக்கிரமசாலிகளும்‌ பலனற்றுப்‌ 


இதனால்‌ எகிப்தியர்கள்‌ 


அவமானப்பட்டுப்‌ 


விரோதமான 
புத்தியுமில்லை, 
வனை குதிரை யுத்நநாளுக்கு 
ஜெயமோ கர்த்தரால்‌ 
வரும்‌" (ரீதி 21:30,31. 


எகிப்து தேசத்தின்‌ இராணுவத்தார்‌ 
யுத்தத்திற்குப்‌ புறப்பட்டுப்போகும்போது, 
தங்களுக்கு யுத்தத்திலே வெற்றி கிடைக்கும்‌. 
என்னும்‌ நிச்சயத்தோடு போகிறார்கள்‌. 
மிகுந்த எதிர்பார்ப்போடு. 
செல்லுகிறார்கள்‌. 

இருதயத்தில்‌ பேராசை 

அவர்களுக்கு கர்த்தரைப்பற்றியும்‌ தெரியாது. 
கர்த்தருடைய திட்டத்தையும்‌, சித்தத்தையும்‌ 
பற்றியும்‌ தெரியாது. 

“சீயோன்‌ தீட்டுப்படுவாளாக, எங்கள்‌ 
கண்‌ அவளைக்‌ காண்பதாக என்று சொல்லி, 
அநேக ஜாதியார்‌ உனக்கு விரோதமாகக்‌ 
கூடியிருக்கிறார்கள்‌. ஆனாலும்‌ அவர்கள்‌ 
கர்த்தருடைய நினைவுகளை அறியாமலும்‌, 
அவருடைய யோசனையை உணராமலும்‌. 
இருக்கிறார்கள்‌: அவர்‌ அரிக்கட்டுகளைப்‌ 
போல அவர்களைக்‌ களத்திலே சேர்ப்பார்‌” 
(மீகா 41112). 


எகிப்தியர்கள்‌ 
புறப்பட்டுப்போகும்போதே, 
தேசத்தை மூடி, நகரத்தையும்‌ 


கூடியிருக்கிறவர்களையும்‌ அழிப்பேன்‌” 
(எரே 46:8) என்று சொல்லிக்கொண்டு 


போகிறார்கள்‌. 


முடியும்‌ 
எகிப்தின்‌ இராணுவத்தார்‌ சொல்லுகிறார்கள்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


த எகிப்தியரைப்போலவே, அக்காலத்தில்‌ 
எகிப்தின்‌ ராஜாவாகிய பார்வோன்‌, இஸ்ரவேல்‌ 
ஜனங்களை பின்தொடர்ந்து, அவர்களைப்‌ 
பிடிப்பேன்‌ என்று சொன்னான்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனத்தாரை உ பார்வோனும்‌ 

இரதவீரர்களும்‌ 
செங்கடல்‌ அவர்களை 
அவர்களெல்லோரும்‌ 
மாண்டார்கள்‌. 
அவருடைய 


தீங்கு 
நினைக்கிறவர்கள்‌ 


அவனுடைய 
பின்தொடர்ந்தார்கள்‌. 
மூடிப்போட்டது. 
செங்கடலில்‌ மூழ்கி 
கர்த்தருக்கு விரோதமாகவும்‌, 
ஜனத்திற்கு விரோதமாகவும்‌ 
செய்ய 
அழிந்துபோவார்கள்‌. 

எகிப்தியர்கள்‌ கர்த்தருடைய நாளில்‌ 
புறப்பட்டுப்போகிறார்கள்‌. “இது சேனைகளின்‌ 
கர்த்தராகிய ஆண்டவரின்‌ நாளும்‌, அவர்‌ 
தம்முடைய சத்துருக்களுக்கு நீதியைச்‌ 
சரிக்கட்டுகிற நாளுமாயிருக்கிறது' (எரே 
4610) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ 
தம்முடைய நாளில்‌ கர்த்தர்‌ எகிப்தியரை 
அதம்பண்ணி, தம்முடைய நாமத்தை 
மகிமைப்படுத்துவார்‌. 

எகிப்தியர்கள்‌ 
புறப்பட்டுப்போகும்போது, “நான்‌ 
தேசத்தை மூடி, நகரத்தையும்‌ 
குடியிருக்கிறவர்களையும்‌ 
எரே 463) என்று தைரியமாகச்‌ 
சொல்லுகிறார்கள்‌. ஆனால்‌ அவர்களுடைய 
இருதயமோ கலங்கியிருக்கிறது. எகிப்தின்‌ 
இராணுவத்தார்‌ யுத்தம்பண்ண 
முன்னேறிப்போகாமல்‌ பின்வாங்குகிறார்கள்‌. 


_ *சற்றிலுமுண்டான பயங்கரத்தினிமித்‌ 


பராக்கிரமசா 
திரும்பிப்பாராமல்‌ டு 
" எரே 465) ௭ 
எகிப்தின்‌ ர்க கபக்‌ கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 


எகிப்தியர்கள்‌ யுத்தம்பண்ண 
ஆயத்தமாயிருந்தாலும்‌, அவர்களுடைய 
இருதயத்தில்‌ யுத்தம்பண்ணும்‌ தைரியமில்லை. 
அவர்கள்‌ பயத்தினால்‌. 
போயிருக்கிறார்கள்‌. 
பெரிதாயிருக்கிறது. 
பண்ணவோ 
மலிருக்கிறது. 
பராக்கிரமசாலிகளைப்போல 
மளிக்கிறார்கள்‌. ஆனால்‌ 
பயந்து நடுங்குகிறார்கள்‌. 


'அவர்களெல்லோரும்‌ 
ற்ற 
உள்ளத்திலோ 





i THE 
TT 


கல்தேயருடைய சேனை எகிப்தியரின்‌ 
இராணுவத்தை சுற்றி வளைக்கிறார்கள்‌. 
அதைப்‌ பார்த்து எகிப்தியர்கள்‌ 
பயப்படுகிறார்கள்‌. எகிப்தின்‌ 
இராணுவத்திலுள்ள பராக்கிரமசாலிகள்‌ 
முறியுண்டு  திரும்பிப்பாராமல்‌ ஓட்டமாய்‌ 
ஒடிப்போகிறார்கள்‌. கோழைகள்‌ 
யுத்தம்பண்ணாமல்‌ தோற்று 
ஓடிப்போவது போல, எகிப்து தேசத்தின்‌ 
இராணுவ வீரர்கள்‌ தோற்று 
ஒடிப்போகிறார்கள்‌ 
எகிப்து தேசத்து 

ள்ளவர்கள்‌ 

னால்‌ அவர்கள்‌ 

ாணுவத்தைப்‌ 

பயப்படுகிறார்கள்‌. 

பாராமல்‌, 

ஓடுகிறார்கள்‌. த்‌ த்‌ 
சுற்றிலும்‌ கல்தேயர்‌ மூலமாய்‌ மிகுந்த 


பயங்கரம்‌ உண்டாயிருக்கிறது. 


எகிப்தியர்கள்‌  சுல்தேயருக்கு பயந்து, 
திரும்பிப்‌ பாராமல்‌ ஓட்டமாய்‌ ஓடிப்போனாலும்‌, 
அவர்களால்‌ தப்பிக்க முடியாது. 
ஓடும்போது இடறிவிழுவார்கள்‌ 


ழ்‌ வத்திலு 


அவர்கள்‌ தங்களுக்கு விரோதமாக 

பண்ண வந்திருக்கிற கதக்‌ 

தேசத்திற்கு அருகாமையிலேயே றி 

விழுந்துவிடுவார்கள்‌. எகிப்தியர்களால்‌. 
குல்தேயருக்கு தப்பிக்க முடியாது. 

ஒடுகிறவன்‌ 

பராக்கிரமசாலி 

(எரே 46:6) என்று 

சொல்லுகிறார்‌. 


குழப்பமும்‌ உண்டாயிருக்கிறது. 
குல்தேயரைப்‌ பார்த்து, பயந்து, 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எகிப்து தேசத்தின்‌ இராணுவத்தாருக்கு 
யுத்தத்திலே அதிகமான காயமுண்டாயிற்று. 
உயிர்ச்சேதமுண்டாயிற்று. தங்களுக்கு 
ஏற்பட்ட சேதத்திலிருந்து எகிப்தியரால்‌ 
மீண்டு வரமுடியவில்லை. “எகிப்தின்‌ 
குமாரத்தியாகிய கன்னிகையே, நீ 
கீலேயாத்துக்குப்‌ போய்‌, பிசின்‌ தைலம்‌ 
வாங்கு: திரளான அவிழ்தங்களை நீ 
கூட்டுகிறது. விருதா, உனக்கு 
ஆரோக்கியமுண்டாகாது" 4611) 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


(எரே 


எகிப்து தேசத்தார்‌  ஆடம்பரமாய்‌ 

வாழ்ந்தவர்கள்‌. அவர்களுக்கு இதுவரையிலும்‌ 

யுத்தத்திலே தோற்றுப்போய்‌ பழக்கமில்லை. 

எகிப்து தேசத்தின்‌ பராக்கிரமசாலிகளுக்கு 

காயமுண்டான தில்லை. 

த்திலே தோற்றுப்போய்‌ 

இற்ற ஆனால்‌ 

இப்போ! எகிப்து நேசத்தின்‌ 

க்‌ இ 

காயம்டட்டிருக்கிறார்கள்‌. 

காயத்தை 

கீலேயாத்தின்‌ 

உதவியாயிருக்கும்‌ என்று நினைக்கிறார்கள்‌. 


, எகிப்து தேசந்தாருக்கு ஏற்பட்டிருக்கிற 
இழப்புகளை சரிசெய்வதற்கு, அவர்கள்‌ 
எல்லா முயற்சிகளையும்‌ மேற்கொள்கிறார்கள்‌. 
ஆனால்‌ அவர்களுடைய முயற்சிகளெல்லாமே 
வீணாய்போகும்‌. 
ஆரோக்கியமுண்டாகாது 
சொல்லுகிறார்‌. அவர்கள்‌ 
குணப்படுத்துவதற்கு திரளான 
அவிழ்தங்களை கூட்டுகிறார்கள்‌. ஆனால்‌ 
அவர்களுடைய முயற்சிகளெல்லாமே விருதா 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


எகிப்தின்‌ இராணுவத்தார்‌ பலம்‌. 
மிகந்தலர்களாமிகந்தார்கள்‌. அவர்களிடத்தில்‌ 

கேடகங்களும்‌ பரிசைகளும்‌ திரளாயிருந்தது. 
குதிரைகளும்‌ குதிரைவீரரும்‌ 
ஏராளமாயிருந்தது. எகிப்தியரால்‌. 
தங்களுடைய பழைய இராணுவபலத்தை 
திரும்பப்‌ பெறமுடியாது. மகிமையாயிருந்த 
எகிப்து தேசம்‌ இப்போது அவமானமான 
தேசமாகயிருக்கிறது. பலமாயிருந்த 
எகிப்து தேசம்‌ இப்போது 
பலவீனப்பட்டுப்போயிற்று. 


காயத்தைக்‌ 





i THE 
TT 


ஜாதிகள்‌ உன்‌  இலச்சையைக்‌ 
கேள்விப்பட்டார்கள்‌; உன்‌ கூக்குரலால்‌ தேசம்‌ 
நிறைந்தது; பராக்கிரமசாலியின்மேல்‌ 
பராக்கிரமசாலி நி, இருவரும்‌ 
ஏகமாய்‌ விழுந்தார்கள்‌" (எரே 462) என்று 
கர்த்தர்‌ எகிப்து தேசத்தைக்‌ குறித்து 
சொல்லுகிறார்‌. 


எகிப்தின்‌ ராஜாவாகிய 
பார்வோன்‌ பாழாக்கப்பட்டான்‌. 
எரே 46:12-26 


எரே 4612. ஜாதிகள்‌ உன்‌ 
இலச்சையைக்‌ கேன்விப்பட்டார்கன்‌; 
உன்‌ கூக்குரலால்‌ தேசம்‌ நிறைந்தது; 
பராக்கிரமசாலியின்மேல்‌ பராக்கிரமசாலி. 
இடறி, இருவரும்‌ ஏகமாய்‌ 
விழுந்தார்கள்‌ என்றார்‌. 


எரே 46:18. எகிப்துதேசத்தை அழிக்கப்‌ 
பாபிலோன்‌ ராஜாவாகிய 
நேபுகாத்நேச்சார்‌. 
வருவானென்பதைக்குறித்து, 
தீர்க்கதரிசியினிடத்தில்‌ 
சொன்ன வசனம்‌: 


எரேமியா 
கர்த்தர்‌ 


எரே 46:14. ஆயத்தப்பட்டு நில்‌, 
பட்டயம்‌ உன்னைச்‌. சுற்றிலும்‌ 
உண்டானதைப்‌ 
பட்சித்துப்போடுகிறதென்று சொல்லி, 
எகிப்திலே அறிவித்து, மிக்தோலிலே. 
கூறி, நோப்பிலும்‌  தக்பானேசிலும்‌ 
மிரசித்தம்பண்ணுங்கள்‌.. 


4615. 
வத்வாகக்‌ எப்ப கிததென்ன!' 
அவர்களைத்‌ தண்னினதால்‌. 


எரே 
வீரர்‌ 
கர்த்தர்‌ 
அவர்கள்‌ திலைதிற்கவில்லை. 


எரே 48-18. அநேகரை 
இடறப்பண்ணுகிறார்‌;. அவனவன்‌ 
தனக்கடுத்தவன்மேல்‌ விழுகிறான்‌; 
அவர்கள்‌: எழுத்திருங்கன்‌, கொல்லுகிற 
பட்டயத்துக்குத்‌ தப்ப தமது 
ஜனத்தண்டைக்கும்‌, நாம்‌ பிறந்த 
தேசத்துக்கும்‌ திரும்பிப்போவோம்‌. 
என்கிறார்கள்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எரே 4607. எகிப்தின்‌ ராஜாவாகிய 
பார்வோன்‌ பாழாக்கப்பட்டான்‌; 
அவனுக்குக்‌ குறித்த காலம்‌ 
முடித்ததென்று அங்கே சத்தமிட்டுச்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 


எரே 46:18. பர்வதங்கவில்‌ தாபோரும்‌, 
சமுத்திரத்தின்‌ அருகே கர்மேலும்‌ 
இருக்கிற திச்சயம்போல்‌ அவன்‌ 
வருவானென்று சேனைகளின்‌: கர்த்தர்‌ 
என்னும்‌ நாமமுன்ன ராஜா தம்முடைய 
ஜீவனைக்‌ கொண்டு சொல்லுகிறார்‌. 


எரே 46849. எகிப்துதேசவாசியாகிய 
குமாரத்தியே, சிறையிருப்புக்குப்‌ 
போகும்‌ பிரயாண சாமான்களை 
ஆயத்தப்படுத்து, நோப்‌ பாழாகும்‌; அது 
குடியில்லாமல்‌. ச௬ட்டெரிக்கப்பட்டுக்‌ 
கிடக்கும்‌. 


எரே 46:20, எகிப்து மகா நேர்த்தியான 
கடாரி, அடிக்கிறவன்‌ வடக்கேயிருந்து 
வருகிறான்‌. 


எரே 46:21. அதின்‌ நடுவில்‌ இருக்கிற 
அதின்‌ கூலிப்படைகள்‌ கொழுத்த 
கானைகள்‌ போலிருக்கிறார்கள்‌; 
இவர்களும்‌ நிற்காமல்‌, 
திரும்பிக்கொண்டு. ஏகமாய்‌ 
ஓடிப்போவார்கன்‌; அவர்கள்‌ 
விசாரிக்கப்படுகிற அவர்களுடைய 
ஆயத்துநான்‌ அவர்கள்மேல்‌ வந்தது. 


எரே 46:22, அவன்‌ பாம்பைப்போல்‌ 
சீறிவருவான்‌,  இராணுவபலத்தோடே, 
நடந்து காடுவெட்டிகனைப்‌ போல்‌ 
கோடரிகளோடு, அதின்மேல்‌ 
வருவார்கள்‌. 


எரே 46:28, எண்ணப்படாத 
மரங்களாவிருந்தாலும்‌ அத்தக்‌ காட்டை. 
வெட்டுவார்கள்‌ என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌; அவர்கள்‌ 
'வெட்டுக்கினிகளைப்பார்க்கிலும்‌ 
அதிகமானவர்கள்‌, அவர்களுக்குத்‌ 
தொகையில்லை. 


எரே 4854. எகிப்தின்‌ குமாரத்தி 
கலங்குவான்‌; வடதிசை ஜனத்தின்‌ 
கையில்‌ ஒப்புக்கொடுக்கப்படுவான்‌.. 





f= FTE 
TT 
ஆசாரியர்களை 


பிரதிஷ்டைபண்ணுவதற்கு, காளைகள்‌ 
பாவநிவாரண பலியாக செலுத்தப்படும்போது. 
அவர்கள்‌ வரப்போகிற மேன்மையான 
காரியங்களில்‌ நம்பிக்கை வைப்பார்கள்‌. 
ஆசாரியர்களை பிரதிஷ்டைபண்ணுவது, 
வரப்போகிற நன்மையான காரியங்களுக்கு 
அடையாள மாயிருக்கிறது. 


கர்த்தராகிய 
மகாபிரதான 
அவர்‌ பரிசுத்த 
தரித்திருக்கிறார்‌. 
டக்‌ 


இரத்தத்தினாலே 
பண்ணப்படவில்லை. 
அவர்‌ தம்முடைய சொந்த 
இரத்தத்தினால்‌  சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறார்‌. 
இயேசுகிறிஸ்துவின்‌ இரத்தம்‌ அவரை 
பூரணப்படுத்தியிருக்கிறது. 
“வெள்ளாட்டுக்கடா, 


ப்‌ 
இவேசகிறிஸ்துவே 
ஆசாரியராயிருக்கிறார்‌ 
வஸ்திரங்களை 
கிறிஸ்துவானவர்‌ 
இரத்தத்தினாலோ 
ஆட்டுக்கடாக்களின்‌ 
பரிசுத்தம்‌ 


னப ப்ட்களா 'ஏனென்றால்‌ 
தமக்காகவும்‌ தம்மாலேயும்‌ சகலத்தையும்‌ 
உண்டாக்கினவர்‌, அநேகம்‌ பிள்ளைகளை 
மகிமையில்‌ கொண்டு வந்து சேர்க்கையில்‌ 
அவர்களுடைய இரட்சிப்பின்‌ அதிபதியை 
உபத்திரவங்களினாலே  பூரணப்படுத்துகிறது 
அவருக்கேற்றதாயிருந்தது' (எபி 2:10). 


புதிய ஏற்பாட்டுக்காலத்து விசுவாசிகள்‌ 
எல்லோரும்‌ ல்‌ 
ஆசாரியர்களாயிருக்கிறோம்‌. 
கர்த்தருக்கு ஆவிக்குரிய த்‌ 
செலுத்தவேண்டும்‌. நாம்‌ இயேசுகிறிஸ்துவின்‌ 
இரத்தத்தினால்‌ கழுவப்படவேண்டும்‌. 

ஜீவனுள்ள 
ஆவிக்கேற்ற 


கற்களைப்போல. 
மாளிகையாகவும்‌, 
இயேசுகிறிஸ்து மூலமாய்‌ தேவனுக்குப்‌ 
பிரியமான  ஆவிக்கேற்ற பலிகளைச்‌ 
செலுத்தும்படிக்குப்‌ பரிசுத்த  ஆசாரியக்‌ 
கூட்டமாகவும்‌ கட்டப்பட்டுவருகிறீர்கள்‌"' 
[பேது 2:5). 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


இயேசுகிறிஸ்துவின்‌ மூலமாகவே நாம்‌. 
கத்திகரிக்கப்பட்டிருக்கிறோம்‌. 
இயேசுகிறிஸ்துவின்‌ திருஇரத்தத்தினால்‌ 
நாம்‌ கழுவப்பட்டிருப்பதினால்‌, கர்த்தருடைய 
ஊழியத்தை செய்வதற்கு. நாம்‌ 
தகுதியுள்ளவர்களாயிருக்கிறோம்‌. 


பலிபீடத்திற்காக பிரயாச்சித்தம்‌ 
யாத்‌ 29:36,37 


யாத்‌ 29:38. பாவதிவிர்த்திக்காக 
ஒவ்வொரு நாளிலும்‌ ஒவ்வொரு 
கானையைப்‌ பாவதிவாரண பலியாகப்‌ 
பலியிட்டு, யலிபீடத்துக்காகப்‌ 
பிராயச்சித்தம்‌ செய்தபின்‌, அந்தப்‌ 
பலிபீடத்தைச்‌ ௬த்திசெய்யவேண்டும்‌; 
அதைப்‌ பரிசுத்தப்படுத்தும்படி அதை 
அமிஷேகம்பண்ணக்கடவாய்‌. 


29:97. ஏழுநானனவும்‌ 
நடம்‌ தத்கல்‌ யிராயச்சித்தஞ்‌ 
செய்து, அதைப்‌ பரிசுத்தமாக்கக்‌ 
கடவாய்‌ யபலிபீடமானது. 
மகாபரிசுத்தமாயிருக்கும்‌; 
பலிபீடத்தைத்‌ தொடுகிறதெல்லாம்‌ 
பரிசுத்தமாகும்‌. 


ஆசாரியர்கள்‌ 
பிரதிஷ்டைபண்ணப்படும்போது, பலிபீடமும்‌ 
பரிசுத்தமாக்கப்படவேண்டும்‌ என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 'பாவநிவிர்த்திக்காக 
ஒவ்வொரு நாளிலும்‌ ஒவ்வொரு காளையைப்‌ 
பாவநிவாரண பலியாகப்‌ பலியிட்டு, 
பலிபீடத்துக்காகப்‌ பிராயச்சித்தம்‌ செய்தபின்‌, 
அந்தப்‌ பலிபீடத்தைச்‌ 
சுத்திசெய்யவேண்டும்‌;: அதைப்‌ 
பரிசுத்தப்படுத்தும்படி 
அபிஷேகம்பண்ணக்கடவாய்‌"' 
என்றும்‌, 


(யாத்‌ 29:36) 


“ஏழுநாளளவும்‌ பலிபீடத்திற்காகப்‌ 


அதைப்‌ 

; பலிபீடமானது மகா 

பலிபீடத்தைத்‌ 

பரிசுத்தமாகும்‌” 

(யாத்‌ 29:37) என்றும்‌ கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 





i FTE 
TT 


எரே 46:25. இஸ்ரவேலின்‌ தேவனாகிய 
சேனைகளின்‌ கர்த்தர்‌ சொல்லுகிறது 
என்னவென்றால்‌: இதேர, நான்‌ நோ 
என்னும்‌ பட்டணத்திலுன்ன திரனான 
ஜனங்களையும்‌, பார்வோனையும்‌, 
எகிப்தையும்‌, அதின்‌ தேவர்களையும்‌, 
அதின்‌ ராஜாக்களையும்‌, 
பார்வோனையும்‌, அவனை 
நம்பியிருக்கிறவர்கனையும்‌ விசாரித்து, 


எரே 46:28. அவர்கள்‌ பிராணனை 
வாங்கத்‌ தேடுகிறவர்கனின்‌ கையிலும்‌, 
பாபிலோன்‌ 

நேபுகாத்நேச்சாபின்‌ 

அவனுடைய சேவகரின்‌ கையிலும்‌, 
அவர்களை ஒப்புக்கொடுப்பேன்‌; 
அதற்குப்பின்பு அது  பூர்வகாலத்தில்‌ 
இருந்ததுபோல்‌ குடியேற்றப்படும்‌ 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


எகிப்து தேசத்தாரால்‌ மற்ற 
தேசங்களின்‌ உதவிகளைப்‌ பெற்றுக்கொள்ள 
முடியாது. அவர்களால்‌ மற்ற தேசங்களோடு 
உடன்படிக்கை செய்யவும்‌ முடியாது. 
ஆனாலும்‌ எகிப்தியர்கள்‌ மற்ற. 
தேசங்களைவிட  பெலமுள்ளவர்களாகவே 
இருப்பார்கள்‌ 


எகிப்திற்கு அருகாமையிலிருக்கிற 
மற்ற தேசத்தாராலும்‌, எகிப்து தேசத்தின்மீது. 
யுத்தம்பண்ண முடியாது. எகிப்தியர்கள்‌ 
தங்கள்‌ இராணுவபெலத்தினால்‌ 
பெருமையோடிருக்கிறார்கள்‌. தங்கள்மீது. 
யுத்தம்பண்ணி யாராலும்‌ ஜெயிக்க முடியாது. 
என்று ஆணவத்தோடிருக்கிறார்கள்‌. 


எகிப்து தேசத்தை அழிக்க பாபிலோன்‌ 
ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார்‌ வருவான்‌ 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ (எரே 46:13) 
பாபிலோன்‌ ராஜாவைப்பற்றிய எச்சரிப்பின்‌ 
வார்த்தைகள்‌ எகிப்து தேசத்திலே 
சொல்லப்படும்‌. பட்டயம்‌ 
உன்னைச்‌ சுற்றிலும்‌ உண்டானதை 
பட்சித்துப்போடுகிறது” (எரே 4644) 
என்று எகிப்து தேசத்தில்‌ அறிவிக்கப்படும்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


பட்டயம்‌ வந்திருக்கிறது. 

கல்தேயரை சந்திப்பதற்கு 
ஆயத்தமாயிருக்கவேண்டும்‌. 'கல்தேயரை 
வரவேற்க முடியாது. அவர்கள்‌ 
எகிப்தியருக்கு சத்துருக்களாய்‌ வருகிறார்கள்‌. 


நேபுகாத்நேச்சாரின்‌ 
எகிப்திற்கு விரோதமாக 
அவர்கள்‌ 


பட்டயம்‌ 
வரும்போது, 
மற்ற வேலைகளில்‌ கவனம்‌ 
செலுத்தாமல்‌, ஆயத்தப்பட்டு 
நிற்கவேண்டும்‌. கல்நேயர்கள்‌ தங்கள்‌ 
தேசத்திற்கு விரோதமாக யுத்தம்பண்ண 
வருகிறார்கள்‌ என்னும்‌ செய்தியை, அவர்கள்‌ 
மிக்தோலிலே கூறி, நோப்பிலும்‌ 
தக்பானேசிலும்‌ பிரசித்தம்பண்ணவேண்டும்‌. 


எகிப்து தேசத்திலுள்ள மிக்தோலிலும்‌, 
நோப்பிலும்‌, தக்பானேசிலும்‌ யூதர்கள்‌ வந்து 
குடிமிருக்கிறார்கள்‌. யூதாலின்‌ மனுஷர்‌ 
கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல்‌: 
எகிப்து. தேசத்திலே. குடியேற 
வந்திருக்கிறார்கள்‌ 


எகிப்து தேசத்தில்‌ குடியேறி, 
மிக்தோலிலும்‌, தக்பானேசிலும்‌, நோப்பிலும்‌, 
பத்ரோஸ்‌ சீமையிலும்‌ வாசமான எல்லா 
யூதரையுங்குறித்து, எரேமியாவுக்கு உண்டான 
வசனம்‌" (எரே 44:1). 


எகிப்து தேசத்திலே. குடியேற 
வந்திருக்கிற யூதர்களுக்கு மறுபடியும்‌. 
கர்த்தருடைய வார்த்தை அறிவிக்கப்படுகிறது. 
அவர்கள்‌ முறிந்த நாணலை நம்பி 
எகிப்திற்கு வந்திருக்கிறார்கள்‌. எகிப்து 
தேசத்தாரால்‌ தங்களுக்கு ஆதரவையோ, 
பாதுகாப்பையோ கொடுக்க முடியாது. 
என்பதை, எகிப்து தேசத்திலே குடியேற 
வந்திருக்கிற. யூதர்கள்‌ 
புரிந்துகொள்ளவேண்டும்‌. 


எகிப்து தேசத்தார்‌, 
தேசத்திற்கு அருகாமையிலுள்ள 
இராணுவத்தினரை, 
அமர்த்தியிருக்கிறார்கள்‌. 
எகிப்தியருக்கு உதவியாக 
பண்ணவேண்டும்‌. 
நேபுகாத்நேச்சார்‌ 
வருகிறான்‌” என்னும்‌ 
எகிப்து, தேசத்தைவிட்டே 
ஓடிப்போய்விடுகிறார்கள்‌. 


தங்கள்‌ 
தேசத்தின்‌ 
கூலிக்கு 
அவர்கள்‌ 
வந்து யுத்தம்‌ 
ஆனால்‌ அவர்களோ, 
எகிப்திற்கு விரோதமாக 
செய்தியைக்கேட்டு, 
சிதறி 





f= a 
TT 


அந்நிய தேசத்து வீரர்களில்‌ சிலர்‌ 
எகிப்து தேசத்தின்‌ எல்லைப்பகுதியில்‌ 
காவலுக்கு நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ எல்லோரும்‌ வாரிக்கொள்ளப்‌ 
படுகிறார்கள்‌. கர்த்தர்‌ 
தள்ளினதினால்‌, 
நிலைநிற்கவில்லை (எரே 
தேசத்திற்கு விரோதமாக 
வருகிற கல்தேயர்கள்‌, 
எல்லைப்பகுதிமிலுள்ள 
பட்டயங்களினால்‌ 
பட்டயத்திற்கு தப்பின வீரர்கள்‌ 
உயிரை காப்பாற்றிக்கொள்ள 
இடங்களுக்கும்‌ ஓடிப்போகிறார்கள்‌. 
எகிப்து தேசத்தின்‌ வீரர்கள்‌ எல்லோரும்‌ 
அவர்களுடைய சத்துருக்களால்‌ 
வாரிக்கொள்ளப்படுகிறார்கள்‌. அவர்கள்‌ 
வெள்ளமாய்‌ அடித்துக்கொண்டுபோகிற 
ப்போலிருக்கிறார்கள்‌. “ஏழைகளை 
ஒடுக்குகிற தரித்திரன்‌ ம 
'யாதபடி 
அடித்துக்கொண்டுபோகிற 
போலிருக்கிறான்‌" (நீதி 28:3). 


எகிப்து தேசத்தாருடைய இராணுவ 
வீரர்களின்‌ கால்கள்‌, யுத்தக்களத்தில்‌ 
நிலைத்து நிற்கவில்லை. கர்த்தர்‌ அவர்களை 
தள்ளுகிறார்‌. ஆகையினால்‌ அவர்களால்‌ 
நிலை நிற்கமுடியவில்லை. எகிப்து ல்‌ 
வீரர்கள்‌ எல்லோரும்‌, 

நியமிக்கப்பட்ட 
தங்களுடைய 
யுத்தம்பண்ணவேண்டும்‌. 
எகிப்தியரை 


அவர்களை 
அவர்கள்‌ 
எகிப்து, 


46115). 


தனத்தன ன்‌ ன்று, 
சத்துருக்களோடு 
கர்த்தரோ 

றார்‌. 
அவர்களால்‌ தங்கள்‌ 
நிற்கமுடியவில்லை. 

பயந்து ஓட்டமாய்‌ 
கல்தேயர்கள்‌ எகிப்தியரைப்‌ 
அவர்களைப்‌ பின்தொடர்ந்து 


ஆகையினால்‌ 
ஸ்தானத்தில்‌ 
குல்தேயருக்கு 
ஓடுகிறார்கள்‌. 
பிடிக்க, 
ஓடுகிறார்கள்‌. 


கர்த்தர்‌ எகிப்தியருடைய வீரர்களில்‌ 
அநேகரை இடறப்பண்ணுகிறார்‌. இதனால்‌ 
எகிப்தின்‌ வீரர்கள்‌, தனக்கடுத்தவன்‌ மேல்‌ 
விழுகிறார்கள்‌. அவர்கள்‌: “எழுந்திருங்கள்‌, 
கொல்லுகிற பட்டயத்துக்குத்‌ தப்ப நமது 
ஜனத்தண்டைக்கும்‌, நாம்‌ பிறந்த 
தேசத்துக்கும்‌. திரும்பிப்போவோம்‌"' 
(எரே 46:16) என்கிறார்கள்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தருடைய சித்தத்தின்‌ பிரகாரம்‌, 
எகிப்தியர்கள்‌ கல்தேயரோடு யுத்தம்பண்ண 
முடியாமல்‌ தோற்று  ஒடிப்போகிறார்கள்‌. 
எகிப்தியர்‌ ஓடும்போது, ஒருவர்மேல்‌ ஒருவர்‌ 
விழுந்து ஓடுகிறார்கள்‌. தங்கள்‌ தேசத்திற்கு 
திரும்பிப்போவோம்‌ என்று 
சொல்லிக்கொண்டே எகிப்தியர்கள்‌ 
ஓடுகிறார்கள்‌. அவர்களால்‌ கல்தேயருக்கு 
விரோதமாய்‌ நின்று யுத்தம்பண்ண 
முடியவில்லை. 


எகிப்தியர்களால்‌. 
அமர்த்தப்பட்ட கூலிப்படைகள்‌, 
காளைகளைப்போல 
இவர்களும்‌ நிற்காமல்‌, 
ஏகமாய்‌ ஓடிப்போகிறார்கள்‌. 
சரீரம்‌ பார்வைக்கு பராக்கிரம 
முள்ளதாயிருக்கிறது. இவர்களோ 
கூலிப்படையினர்‌. பணத்திற்காக 
சண்டைபோடுகிறவர்கள்‌ இவர்கள்‌ 
பேராசை. பிடித்தவர்கள்‌. யுத்தத்தில்‌ 
ஜெயித்தால்‌,  தோற்றுப்போனவர்களுடைய 
பொக்கிஷங்களைக்‌ கொள்ளையிடுகிறவர்கள்‌. 
ஆனால்‌ இப்போதோ  கூலிப்படையினரும்‌. 
தோற்று ஓடிப்போகிறார்கள்‌. சத்துருக்களுக்கு 
விரோதமாக யுத்தம்பண்ணுவதற்குப்‌ 
பதிலாக, கூலிப்படைகள்‌, திரும்பிக்கொண்டு. 
ஏகமாய்‌ ஓடிப்போகிறார்கள்‌. 


கூலிக்கு 
கொழுத்த 
இருக்கிறார்கள்‌. 
திரும்பிக்கொண்டு 

இவர்களுடைய 


கூலிப்படையைச்‌ 
கல்தேயருக்கு விரோதமாய்‌ யுத்தம்‌. 
பண்ணாமல்‌, தோற்று ஒடிப்போகும்போது, 
எகிப்து தேசத்திற்குத்‌ திரும்பிப்போகாமல்‌, 
தங்கள்‌ ஜனத்தண்டைக்கும்‌, தாங்கள்‌ பிறந்த 
தேசத்திற்கும்‌ திரும்பிப்போகிறார்கள்‌. 
கல்தேயரின்‌ பட்டத்திற்கு ப்‌ 
தங்கள்‌ சொந்த தேசத்திலே 
பாதுகாப்பாக ஒளிந்துகொள்ளலாம்‌. 
நினைக்கிறார்கள்‌. 

கூலிப்படையைச்‌ 
பணத்திற்காக 


சேர்ந்தவர்கள்‌ 


சேர்ந்தவர்கள்‌ 
யுத்தம்பண்ணுவார்கள்‌. 
இவர்களுக்கு யுத்தம்பண்ணவேண்டும்‌. 
என்னும்‌ ஆர்வம்‌ இருக்காது. இவர்கள்‌ 
யுத்தஆயுதங்களை நம்பவுமாட்டார்கள்‌. 
அதைப்‌ பயன்படுத்தி வீரமாய்‌. 
யுத்தம்பண்ணவுமாட்டார்கள்‌. தங்களுடைய 
ஜீவனுக்கு. ஆபத்து வரும்‌ என்று 
தெரிந்தவுடன்‌, கூலிப்படையைச்‌ சேர்ந்தவர்கள்‌ 
தப்பித்து ஒடிவிடுகிறார்கள்‌. 





f= FTE 
TT 


கூலிப்படை வீரர்கள்‌ 


தப்பித்து ஓடினாலும்‌, 
காரணம்‌, 


பயந்து 
தோல்விக்கு 
கோழைத்தனம்‌ 

ஏற்றுக்கொள்‌ எமாட்டார்கள்‌. 

ராஜாவாகிய பார்வோனே 

தோல்வி உண்டானதற்கு காரணம்‌ என்று 
சொல்லுவார்கள்‌. பார்வோன்‌ தங்களுக்கு 
போதுமான ஆயுதங்களைக்‌ கொடுக்கவில்லை. 
என்றும்‌, தங்களுக்கு சரியான கூலிகளைக்‌ 
கொடுக்கவில்லை என்றும்‌, ஏதாவது 
காரணங்களைச்‌ சொல்லி, தங்கள்‌ 
தேசத்திற்கு ஒடிப்போவார்கள்‌. பார்வோன்மீது 
குற்றம்‌ சொல்லுவார்கள்‌. 


பார்வோன்‌ கூலிப்படைகளை 
தன்னுடைய தேசத்தின்‌ எல்லைப்பகுதியில்‌: 
நிறுத்தி வைத்திருந்தான்‌. அந்நிய தேசத்தார்‌ 
எகிப்து தேசத்தின்மீது யுத்தம்‌ பண்ண 
படைகளை 

அனுப்பி வைப்பதாக, 
'கூலிப்படையினருக்கு, 

ஆனால்‌ தான்‌ 

சொன்ன பிரகாரமாக,  பார்வோனால்‌ 
தன்னுடைய இராணுவத்தை, தன்னுடைய 
தேசத்தின்‌ எல்லைப்பகுதிக்கு அனுப்பி வைக்க 
முடியவில்லை. தங்களுக்கு கதலி 


வராததினால்‌, 

லல்லைப்பகுதியிலுள்ள க்‌ 
சோர்ந்தபாகிறா்கள்‌ கல்தேயரை எதிர்க்க 
முடியாமல்‌ தங்கள்‌ சொந்த தேசங்களுக்கு 


தோற்று ஒடிப்போகிறார்கள்‌. 


ர்கள்‌ போகும்போது “எகிப்‌; 
என்னக்‌: ப்நனன்‌. பரக்கவம்பான்‌ 
அவனுக்குக்‌ குறித்த காலம்‌ முடிந்தது" 
(எரே 4617) என்று அங்கே சத்தமிட்டுச்‌ 
சொல்லுகிறார்கள்‌. பார்வோன்‌ தன்னுடைய 
வார்த்தையைக்‌ காப்பாற்றவில்லை. 
கூலிப்படையினர்‌ அவனுக்கு ஒரு 
குறிப்பிட்ட காலத்தைக்‌ கொடுத்திருந்தார்கள்‌. 
க்‌ பார்வோனால்‌. 
இராணுவத்தை, 
உதவியாக அனுப்ப 
கூலிப்படையினர்‌ 
குறித்த காலம்‌. 
முடிந்துவிட்டது. ஆகையினால்‌ அவர்கள்‌ 
எகிப்தின்‌ எல்லைப்பகுதியில்‌ நின்று, 
கல்தேயரோடு யுத்தம்பண்ணுவதற்குப்‌ 
பதிலாக, தங்கள்‌ சொந்த தேசத்திற்கு 
தோற்று ஒடிப்போகிறார்கள்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ கல்தேயருடைய இராணு 
வபலத்தைப்பற்றி இங்கு சொல்லுகிறார்‌. 
இஸ்ரவேலின்‌ தேவன்‌ சேனைகளின்‌ 
கர்த்தராயிருக்கிறார்‌. கர்த்தரே ராஜாதி 
ராஜா. சேனைகளின்‌ கர்த்தர்‌ என்னும்‌ 
நாமமுள்ள ராஜா, தம்முடைய ஜீவனைக்‌ 
கொண்டு, கல்தேயரின்‌ வல்லமையைப்பற்றிச்‌ 
சொல்லுகிறார்‌. “பர்வதங்களில்‌ தாபோரும்‌, 
சமுத்திரத்தின்‌ அருகே கர்மேலும்‌ இருக்கிற 
நிச்சயம்போல்‌  கல்தேயர்கள்‌ வருவார்கள்‌' 
(எரே 4648) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


து சுத்த கற்க 


பர்வதங்களும்‌  சமுத்திரத்திற்கு ர 
உயரமாயிருக்கிறது. பாபிலோன்‌ தேசத்து 
ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரும்‌, எகிப்து. 
தேசத்தின்‌ இராணுவத்திற்கு முன்பாக, 
தன்னுடைய வல்லமையில்‌ உயர்ந்திருப்பான்‌ 
அவர்கள்‌ இராணுவபலத்தோடே நடந்து 
காடுவெட்டிகளைப்‌ போல்‌ கோடரிகளோடு 
அதின்மேல்‌ வருவார்கள்‌" (எரே 46:22) என்று 
கர்த்தர்‌ பாபிலோன்‌ ராஜாவையும்‌, 

ய... சேனைகளையும்‌ பற்றிச்‌ 
சொல்லுகிறார்‌. 

எகிப்தியர்களால்‌ கல்தேயருக்கு 
விரோதமாக யுத்தம்பண்ண முடியாது 
எகிப்தியர்கள்‌ எண்ணிக்கையில்‌ 
அநேகராயிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
எண்ணப்படாத மரங்களைப்போல ஏராளமா 
னோராயிருக்கிறார்கள்‌. ஆனால்‌ கல்தேயரோ 
காடு வெட்டிகளைப்போல கோடாரியோடு, 
அந்த... மரங்களின்மேல்‌ வருகிறார்கள்‌. 
அந்தக்‌ காட்டில்‌ எத்தனை மரங்கள்‌ 
இருந்தாலும்‌, கல்தேயர்கள்‌ தங்கள்‌ 
கோடரிகளால்‌, அந்தக்‌ காட்டை 
வெட்டிவிடுவார்கள்‌ (எரே 46:23). 


தாபோரும்‌ 
அருகாமையிச 


எகிப்து, தேசம்‌ 
செல்வனெழிப்பொரகுக்கது 
ஐசுவரியமும்‌ மிகுதியாயிருக்கிறது. 
மகாநேர்த்தியான கடாரிபோலிருக்கிறது. 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. எகிப்தின்‌ 
நடுவிலிருக்கிற அதின்‌ கூலிப்படைகள்‌ 
கொழுத்த காளைகள்‌ போலிருக்கிறார்கள்‌. 
பார்ப்பதற்கு கெம்பீரமாயிருக்கிறார்கள்‌. 


கொழுத்த காளையை 
வேலைக்கு பயன்படுத்த முடியாது. 
நுகத்தை சுமப்பதற்கு தன்னுடைய கழுத்தை 
கொடுக்காது. நன்றாக சாப்பிடும்‌. சாப்பிட்டு 
கொழுத்திருக்கும்‌. 





i FTE 
TT 


எகிப்து 
கூலிப்படையினர்‌, 
காளைகளைப்போல 
சாப்பிடுகிறார்கள்‌. 


தேசத்திலிருக்கிற 
கொழுத்த 
ட தாத 
ஆனால்‌ அவர்கள்‌ 
பார்வோனின்‌ கட்டளைக்கு கீழ்ப்படிந்து, 
கல்தேயரோடு யுத்தம்பண்ணமாட்டார்கள்‌. 
கல்தேயர்‌ வருவதைப்‌ பார்த்து கூலிப்படைகள்‌ 
திரும்பிக்கொண்டு ஏகமாய்‌ ஓடிப்போவார்கள்‌. 
“அவர்கள்‌ விசாரிக்கப்படுகிற அவர்களுடைய 
ஆபத்து நாள்‌ அவர்கள்மேல்‌ வந்தது” 
(எரே 46:21) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


“கொழு, 
வார்த்தை 


காளைகள்‌" என்னும்‌. 
னது தேசத்திலுள்ள ஆபிஸ்‌" 
என்னம்‌ காளை உருவம்‌ கொண்ட 
விக்கிரகத்தைக்‌ குறிக்கலாம்‌. இது 
எகிப்தியரின்‌ தெய்வம்‌. இஸ்ரவேல்‌ னங்கள்‌ 


பொன்கன்றுக்குட்டியைச்‌ வத 
ஆராதித்தார்கள்‌. எகிப்தியர்கள்‌ காளையை 
ஆராதிப்பதைப்‌ பார்த்து, இஸ்ரவேலர்கள்‌ 

பொன்கன்றுக்குட்டியை ஆராதித்தார்கள்‌. 
எலிப்‌ ம்‌... ராஜகுமாரத்தியைப்‌ 
ட அவபன அவக பணத்‌ 
கல்நேயர்கள்‌ எகிப்து தேசத்திற்கு 
விரோதமாக வருவதைப்‌ பார்த்து, எகிப்தின்‌ 
கள்‌ 


ஒப்புக்கொடுக்கப்படுவாள்‌. 
சொல்லுகிறார்‌ (எரே 46:24). 
எகிப்து 
இராணுவத்திலுள்ளவர்கள்‌ 
சீறிவருவார்கள்‌. பாம்பின்‌ த்தம்‌ 
பிரமாண்டமான சத்தமாகமிருக்காது. அது 
சீறினாலும்‌, அந்த சத்தம்‌ மெல்லிய 
சத்தமாகவே இருக்கும்‌. அது பலவீனமான 
சத்தமாயிருக்கும்‌. எகிப்து தேசத்தின்‌ 
கூலிப்படைகள்‌. தோற்று ஓடிப்போகும்போது, 
அவர்களால்‌ சத்தம்போட்டு அலற முடியாது. 
அவர்கள்‌. பாம்பைப்போல மெதுவாக 
சீறுவார்கள்‌. பயந்து ஓடுகிற 
பாம்பைப்போல எகிப்தின்‌ கூலிப்படைகள்‌ 
ஓடுவார்கள்‌. கல்தேயர்களோ 
கோடரிகளோடு பாம்பைத்‌ துரத்துவதுபோல, 
எகிப்தின்‌ கூலிப்படைகளைத்‌ துரத்துவார்கள்‌. 


என்று 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


கல்தேயர்கள்‌ 
துன்பப்படுத்தியதையோ, 
பட்டயத்தினால்‌ வெட்டியதையோ, 
வேதனைக்குட்படுத்தியதையோ 
கூலிப்படையால்‌ 


பெரும்பகுதி 

விலகிப்போய்விட்டது. மூச்சுவிடுவதற்குக்கூட 
அவர்களிடத்தில்‌ பெலனில்லை. மிகவும்‌ 
பலவீனமாயிருக்கிறார்கள்‌. அதிகமாய்க்‌ 
காயப்பட்டிருக்கிறார்கள்‌. கூலிப்படைகள்‌ 
தங்களுடைய வேதனைகளை மிகவும்‌ 
மென்மையான சத்தத்தில்‌ 
முறுமுறுக்கிறார்கள்‌. அவர்களால்‌ 
சத்தம்போட்டு பேசமுடியவில்லை. எகிப்தின்‌ 
கூலிப்படைகளால்‌. யுத்தவீரர்களைப்போல 
கெம்பீரமாய்‌ சத்தமிட முடியவில்லை. 
தரித்திரர்களும்‌ பிச்சைக்காரர்களும்‌, 
பிச்சையெடுக்கும்போது, கெள 
மன்றாடுவதுபோல, எகிப்தின்‌ கூலிப்படைகள்‌ 
தங்களுடைய ஜீவனைக்‌ 
காப்பாற்றிக்கொள்ள, கல்தேயரிடம்‌ 
கெஞ்சுகிறார்கள்‌. 


கல்தேயரோ 
இராணுவத்தாரையும்‌, 


எகிப்து தேசத்தின்‌ 
அவர்களுடைய 
பாபிலோன்‌ தேசத்திற்கு 
கொண்டுபோவார்கள்‌. 


சுட்பெரிக்கப்பட்டுக்‌ கிடக்கும்‌" (எரே 469) 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


தேசத்தின்‌ 


தேத்த 


எகிப்திற்கு சிறையிருப்பு 

க எகிப்து தேச 

போது 

வஸ்திரங்களை 

ஐசுவரியமுள்ளவளைப்‌ 

தன்னை அழகுபடுத்தியிருக்கிறாள்‌. 

ஆனால்‌ கல்தேயர்கள்‌, எகிப்து தேசத்தாரின்‌ 

ஆடம்பரமான வஸ்திரங்களை உரிந்துபோட்டு, 

அவர்களுக்கு அடிமையின்‌ வஸ்திரத்தை 
தரிப்பிக்கக்கொடுப்பார்கள்‌. 





f= THE 
TT 


எகிப்து  தேசத்தாரால்‌ இனிமேல்‌ 
தங்கள்‌ தேசத்தில்‌ சுகமாய்‌ ஜீவிக்க முடியாது. 


உடுத்திக்கொள்ளவேண்டும்‌. சிறையிருப்பின்‌ 
வேதனைகளையும்‌ கஷ்டங்களையும்‌ 
தாங்கிக்கொள்ள வேண்டும்‌. 


தங்கள்‌ தேசத்தின்‌ பட்டணங்கள்‌ 
பாதுகாப்பாயிருக்கும்‌ என்று எகிப்தியர்கள்‌ 
நினைக்கிறார்கள்‌. “நோப்‌ பாழாகும்‌: அது. 
குடியில்லாமல்‌ சுட்டெரிக்கப்பட்டுக்‌ கிடக்கும்‌" 
(எரே 4649) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
எகிப்தியர்களால்‌ தங்கள்‌ தேசத்தில்‌ 
பாதுகாப்பாக தங்கியிருக்க முடியாது. தங்கள்‌ 
வீடுகளையும்‌, பட்டணங்களையும்‌ 
காலிசெய்துவிட்டு, தங்களுடைய உயிரைக்‌ 
காப்பாற்றிக்கொள்ள, ஒடிப்போவதற்கு 
ஆயத்தமாயிருக்கவேண்டும்‌.  குல்தேயர்கள்‌ 
நோப்‌ பட்டணத்தையும்‌, எகிப்து 
தேசத்திலுள்ள மற்ற எல்லா 
பட்டணங்களையும்‌ அக்கினியினால்‌ 
சுட்டெரித்துப்போடுவார்கள்‌. 


நோப்பிலே ஏராளமான ஜனங்கள்‌ 
குடியிருக்கிறார்கள்‌. “நதிகள்‌ மத்தியிலிருந்த 
நோஅம்மோனைப்பார்க்கிலும்‌ நீ 
சிரேஷ்டமோ? அதைச்‌ சுற்றிலும்‌ தண்ணீர்‌ 
இருந்தது: சமுத்திரம்‌ அதின்‌ அரணும்‌, 
சமுத்திரக்கால்‌ அதின்‌ மதிலுமாமிருந்தது' 


(நாகூ 3:8), நோப்‌ பட்டணம்‌ குடியில்லா 
சுட்டெரிக்கப்பட்டு கிடக்கும்‌. க்கல்‌ 
கையோடு கைகோர்த்தாலும்‌ அவர்களால்‌ 
அழிவுக்கு தப்பிக்க முடியாது. 

கர்த்தர்‌ எகிப்து 
எகிப்தின்‌ 
ராஜாவாகிய 


தேசத்தையும்‌, 
பட்டணங்களையும்‌, எகிப்தின்‌ 

பார்வோனையும்‌ எகிப்து 
தேசத்தின்‌ தேவர்களையும்‌ 
அழித்துப்போடுவார்‌. “நான்‌ நோ என்னும்‌ 
பட்டணத்திலுள்ள திரளான ஜனங்களையும்‌, 
பார்வோனையும்‌, எகிப்தையும்‌, 
அதின்‌ தேவர்களையும்‌, அதின்‌ 
ராஜாக்களையும்‌, பார்வோனையும்‌, அவை 
நம்பியிருக்கிறவர்களையும்‌ விசாரிப்பேன்‌' 
(எரே 46:25) என்று இஸ்ரவேலின்‌ 
தேவனாகிய சேனைகளின்‌ கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


எகிப்தின்‌ தேவர்களையும்‌, 
நம்பினார்கள்‌ 
நம்பிக்கை 


எகிப்தையும்‌, 
அதின்‌ ராஜாக்களையும்‌ 
அவர்களுடைய 
வீணாய்ப்போயிற்று. அவர்களை நம்பின 
யூதர்களை கர்த்தர்‌ விசாரிப்பார்‌. அவர்கள்‌ 
இஸ்ரவேலின்‌ தேவனாகிய சேனைகளின்‌ 
கர்த்தர்மீது நம்பிக்கை வையாமல்‌, எகிப்தின்‌ 
ராஜாவாகிய பார்வோன்மீது நம்பிக்கை 
வைத்தார்கள்‌. கர்த்தர்‌ எகிப்தியரையும்‌, 
எகிப்தியரை நம்பின யூதரையும்‌, வடதிசை 
ஜனமாகிய கல்தேயரின்‌ கையில்‌ 
ஒப்புக்கொடுப்பதாகச்‌ சொல்லுகிறார்‌ 
(எரே 46:24). 


அவர்கள்‌ பிராணனை வாங்கத்‌ 
தேடுகிறவர்களின்‌ கையிலும்‌, பாபிலோன்‌ 
ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரின்‌ கையிலும்‌ 
அவனுடைய சேவகரின்‌ கை 
அவர்களை ஒப்புக்கொடுப்பேன்‌" (எரே 46: 24) 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 

கல்தேயர்கள்‌ 
பட்டணங்களை தீமினால்‌ 
சட்டெரித்துப்போடுவார்கள்‌. அந்தப்‌ 
பட்டணங்களெல்லாம்‌ குடியில்லாமல்‌ போகும்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றின 
பின்பு, எகிப்து தேசத்தை மறுபடியும்‌ 
கட்டியெழுப்புவார்‌. “அதற்கு பின்பு எகிப்து 
தேசம்‌ பூர்வகாலத்திலிருந்ததுபோல்‌ 
குடியேற்றப்படும்‌” (எரே 46:26) என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌ 


எகிப்து தேசத்தின்‌ 


என்‌ தாசனாகிய யாக்கோபே 
எரே 46:27,28 


என்‌ தாசனாகிய 
பயப்படாதே; 
இஸ்ரவேலே, நீ கலங்காதே; இதே, 
நான்‌ உன்னைத்‌ தூரத்திலும்‌, உன்‌ 
சந்ததியை அவர்கள்‌ சிறையிருப்பின்‌ 
தேசத்திலுமிருத்து விடுவித்து 
இரட்சிப்பேன்‌; அப்பொழுது யாக்கோபு 
திரும்பிவத்து, அமைதியோடும்‌ 
சாவ்கோபாங்கத்தோடும்‌ இருப்பான்‌; 
அவனைத்‌ 'தத்தளிக்கப்பண்ணுவார்‌ 
இல்லை. 





i FTE 
TT 


எரே 46:28. என்‌ தாசனாகிய 
யாக்கோபே, நீ பயப்படாதே என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌; நான்‌ 
உன்னுடனே இருக்கிறேன்‌; உன்னைத்‌ 
துரத்திவிட்ட எல்லா ம்‌ 
நான்‌ இிர்மூட 

உன்னையோ நான்‌ திர்முமாக்காமல்‌, 
உன்னை  மட்டாய்‌ தண்டிப்பேன்‌; 
ஆனாலும்‌ உன்னை 
குற்றமில்லாமல்‌ 

விடுவதில்லையென்கிறார்‌. 


நான்‌ 
நீங்களாக 


தேவனுடைய இஸ்ரவேலுக்கு கர்த்தர்‌ 
ஆறுதலான 
சமாதானமான 


தம்ப 
இன்னும்‌ அன்பாகவே 
தம்முடைய பிள்ளைகள்‌ 
சோர்ந்துபோயிருக்கும்போது. கர்த்தர்‌ 
அவர்களுக்கு ஆறுதலான வார்த்தைகளைச்‌ 
சொல்லுகிறார்‌ அவர்களை 
உற்சாகப்படுத்தும்‌ வண்ணமாய்‌ நன்மையான 
வாக்குத்தத்தங்களைக்‌ கொடுக்கிறார்‌ 


தேசங்கள்‌ மத்திமலே தேவனுடைய 
நியாயத்தீர்ப்பு வந்திருக்கிறது. 
துன்மார்க்கமாய்‌ ஜீவிக்கி 
கர்த்தருடைய 


யாக்கோபே, நீ பயப்படாதே: இஸ்ரவேலே, 
நீ கலங்காதே” (எரே 46:27) என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய ஜனத்தை 
எப்போதும்‌ பயப்படும்‌  ஜனமாகவும்‌, 
கலங்கும்‌ ஜனமாகவும்‌ வைத்திருக்கமாட்டார்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய ஜனங்களின்‌ 
பயத்தையும்‌ கலக்கத்தையும்‌ நீக்கிப்போடுவார்‌. 
அவர்கள்‌ எங்கேயிருந்தாலும்‌ 
கர்த்தர்‌ அவர்களை ஒன்றாய்க்‌ 
கூட்டிச்சேர்ப்பார்‌. 'நான்‌ உன்னைத்‌ 
தூரத்திலும்‌, உன்‌ சந்ததியை அவர்கள்‌ 
சிறையிருப்பின்‌ 
விடுவித்து இரட்சிப்பேன்‌” 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ யாக்கோபை விடுவிப்பார்‌. 
யாக்கோபு தன்னுடை ந 
தேசத்திற்கு திரும்பி வந்து. 
அமைதியோடும்‌, சாங்கோபாங்கத்தோடும்‌ 
இருப்பான்‌. அவனைத்‌ தத்தளிக்கப்‌ 
பண்ணுவார்‌ ஒருவரும்‌ இருக்கமாட்டார்கள்‌. 
'என்‌ தாசனாகிய யாக்கோபே, நீ பயப்படாதே 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌; நான்‌ 
உன்னுடனே இருக்கிறேன்‌" (எரே 46:28) 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


கர்த்தருடைய ஜனத்திற்கு தீங்கு 
செய்த எல்லா ஜாதிகளுக்கும்‌ விரோதமாக 
கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு வரும்‌. 
உன்னைத்‌ துரத்திவிட்ட எல்லா 
ஜாதிகளையும்‌ நான்‌ நிர்மூலமாக்குவேன்‌" 
(எரே 46:28) என்று கர்த்தர்‌ யாக்கோபுக்குச்‌ 
சொல்லுகிறார்‌. 


யாக்கோபும்‌ கர்த்தருக்கு விரோதமாக 
பாவம்‌ செய்திருக்கிறான்‌. ஆனால்‌. 
கர்த்தரோ யாக்கோபின்மீது கிருபையாய்‌ 
இரங்கி, அவனை  நிர்மூலமாக்காமல்‌, 
மட்டாய்த்‌ தண்டிக்கிறார்‌. கர்த்தரிடத்தில்‌ 
பட்சபாதமில்லை. பாவத்தின்‌ சம்பளம்‌ மரணம்‌. 
பாவம்‌ செய்கிறவர்கள்மீது தேலனுடைய 
நியாயத்தீர்ப்பு வரும்‌. 


யாக்கோபு பாவம்‌ செய்தாலும்‌, கர்த்தர்‌ 
அவனை குற்றமில்லாமல்‌: நீங்கலாக 
விட்டுவிடமாட்டார்‌. அவனையும்‌ தண்டிப்பார்‌ 
னாலும்‌ தம்முடைய கிருபையினாலும்‌ 
க்கத்தினாலும்‌, யாக்கோபை 
நிர்மூலமாக்கிப்போடாமல்‌ மட்டாய்த்‌ 
தண்டிப்பார்‌. 


யாக்கோபைத்‌ துரத்திவிட்ட எல்லா 
ஜாதிகளையும்‌ கர்த்தர்‌ நிர்மூலமாக்குவார்‌. 
ர்கள்‌ அழிந்துபோவார்கள்‌. இந்த 
எல்லா தேசங்களுக்கும்‌, 
ஜாதிகளுக்கும்‌ முடிவு 
நியமிக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள்‌ 
தங்களுக்கு நியமிக்கப்பட்ட காலங்களில்‌ 
செழித்திருப்பார்கள்‌. அவர்களுடைய 
காலங்கள்‌ முடிந்துபோன பின்பு, அவர்கள்‌ 
அழிந்துபோவார்கள்‌. 


கர்த்தருடைய சபை தேவனுடைய 
ஆலிக்குரிய இஸ்ரவேலாயிருக்கிறது. 
பூமியிருக்கும்‌ வரையிலும்‌, இந்தப்‌ பூமியிலே 
இருக்கும்‌. 
செழித்து வளரும்‌. 

அது ஒருபோதும்‌ அழிந்துபோவதில்லை. 





f= THE 
TT 


எரேமியா தீர்க்கதரிசி பெலிஸ்தருக்கு 
விரோதமாக கர்த்தருடைய வார்த்தைகளைச்‌ 
சொல்லுகிறார்‌. நேபுகாத்நேச்சார்‌ 
எகிப்தியரை அழித்துப்போட்டதுபோல, அவன்‌ 
பெலிஸ்தியரையும்‌ அழித்துப்போடுவான்‌. இந்த 
அழிவில்‌ தீருவுக்கும்‌ சீதோனுக்கும்‌ பங்கு. 
இருக்கும்‌. 

பெலிஸ்தரை றவன்‌ 
வடக்கேமிருந்து வருவான்‌ என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌ (எரே 471-5) 
பெலிஸ்தருக்கும்‌ கல்தேயருக்கும்‌ 
விரோதமான யுத்தம்‌ நீண்டகாலம்‌ 
நடைபெறும்‌. முடிவில்‌ பெலிஸ்தர்கள்‌ 
அழிந்துபோவார்கள்‌. பெலிஸ்தருடைய 
யுத்தமுயற்சிகளெல்லாம்‌ வீணாய்ப்போகும்‌ 
(எரே 4736-7), 


பெலிஸ்தர்‌ அழிவார்கள்‌. 
எரே 47:1-7 


எரே கரம்‌. 
அழிக்குழுன்னே, 
விரோதமாய்த்‌ 
எரேமியாவுக்கு 
கர்த்தருடைய வசனம்‌: 


எரே 47:2. கர்த்தர்‌ சொல்லுகிறது 
என்னவென்றால்‌: இதே, 
வடக்கேயிருந்து ஜலம்‌ பொங்கி 
பிரவாகமாகி தேசத்தின்மேலூம்‌, 
அதிலுன்ன எல்லாவற்றின்மேலும்‌, 
நகரத்தின்மேலும்‌, அதில்‌ 


பார்வோன்‌ காத்சாவை 


பெலிஸ்தருக்கு. 
தீர்க்கதரிசியாகிய 
உண்டான. 


கூக்குரலிட்டு, 
குடிகனெல்லாரும்‌ அலறுவார்கள்‌.. 


எரே 
குதிரைகளுடைய 
சத்தத்தையும்‌, 
இரதங்களின்‌ 


47:3. அவர்களுடைய பலத்த 

குனம்புகனின்‌ 
அவர்களுடைய 
கடகடப்பையும்‌, 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அவர்களுடைய உருளைகளின்‌ 
இரைச்சலையும்‌ கேட்டு, தகப்பன்மார்‌ 
தங்கன்‌ கை அயர்த்துபோனதினால்‌ 
தங்கன்‌ பின்னைகளையும்‌ நோக்கிப்‌ 
பாராதிருப்பார்கன்‌. 


எரே 47:4.  பெலிஸ்தரையெல்லாம்‌ 
பாழாக்கவும்‌, தீருவுக்கும்‌ சீதோனுக்கும்‌ 
மீதியான. சகாயரையெல்லாம்‌ 
சங்காரம்பண்ணவும்‌ வருகிற நானிலே 
இப்படியாகும்‌; கப்தோர்‌ என்னும்‌: 
கடற்கரையான தேசத்தாரில்‌ மீதியாகிய 
பெலிஸ்தரையும்‌ கர்த்தர்‌ பாழக்குவார்‌. 


எரே கர. 
மொட்டையடிக்கப்படும்‌; 
அவர்களுடைய பன்னத்தாக்கிலே 
மீதியாகிய அஸ்கலோன்‌ சங்காரமாகும்‌; 
நீ... எந்தமட்டுந்தான்‌ உன்னைக்‌ 
கீதிக்கொள்ளுவாய்‌. 


காத்சா 


எரே 47:6. ஆ கர்த்தரின்‌ பட்டயமே, 
எந்த மட்டும்‌ அமராதிருப்பாய்‌? உன்‌ 
உறைக்குன்‌ திரும்பிவந்து, ஓய்ந்து 
அடர்த்திரு. 


எரே 477. அது எப்படி. 
அமர்த்திருக்கும்‌? அஸ்கலோனுக்கு, 
விரோதமாகவும்‌ கடல்துறை 
தேசத்துக்கு விரோதமாகவும்‌ கர்த்தர்‌ 
அதற்குக்‌. கட்டளைகொடுத்து, 
அவ்விடங்களூக்கென்று அதைக்‌ 


குறித்தாரே. 


எகிப்தியரை நம்பமுடியாது. அவர்கள்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு சிநேகிதரைப்போல 
நடித்து, பல சமயங்களில்‌ அவர்களை 
வஞ்சித்துவிட்டார்கள்‌. பெலிஸ்தரோ 
ஆரம்பகாலத்திலிருந்து இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கும்‌, இஸ்ரவேலின்‌ தேவனுக்கும்‌ 
சத்துருக்களாயிருக்கிறார்கள்‌. பெலிஸ்தர்‌ 
மிகவும்‌ பயங்கரமானவர்கள்‌. அவர்கள்‌ 
இஸ்ரவேல்‌ தேசத்திற்கு 
அருகாமையிலிருப்பது, கர்த்தருடைய 
ஜனத்திற்கு மிகுந்த ஆபத்தாயிருக்கிறது. 


தாவீதின்‌ ஆட்சிக்காலத்தில்‌ 
பெலிஸ்தர்கள்‌ பலவீனமாயிருந்தார்கள்‌. 
தாவீது அவர்களை ஒடுக்கி தன்னுடைய 
கட்டுப்பாட்டின்‌ கீழ்‌ வைத்திருந்தார்‌. 
தாவீதின்‌ ஆட்சிக்காலத்திற்கு பின்பு 
பெலிஸ்தர்‌ மறுபடியும்‌ தலையெடுத்து 
பெலப்பட்டார்கள்‌. 





i THE 
TT 


பாபிலோன்‌ 
நேபுகாத்நேச்சார்‌ பல 
யுத்தம்பண்ணி அவர்களை 
அவன்‌ 
பெலிஸ்தருடைய தேசமும்‌ ஒன்று. 
னறிவித்தபடி பாபிலோன்‌ 
க்‌ ன காதன்‌ 
வரையிலும்‌ பெலிஸ்தர்கள்‌ 
பெலப்பட்டிருந்தார்கள்‌. 
காத்சாவை அழிக்கும்‌ 
கர்த்தர்‌ எரேமியாவுக்கு 
தம்முடைய 
சொல்லுகிறார்‌. 
பார்வோன்‌ காத்சாவை எப்போது அழித்தான்‌ 
என்பது சரியாகத்‌ தெரியவில்லை. கர்த்தர்‌ 
பெலிஸ்தரைப்பற்றி தம்முடைய 
வார்த்தையைச்‌ சொல்லும்போது. 
பெலிஸ்தர்கள்‌ பெலத்திருக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ செழிப்பாயிருக்கிறார்கள்‌. 
அவர்களுக்கு அழிவு வருவதற்கான 
அடையாளம்‌ எதுவும்‌ காணப்படவில்லை. 
ஆனாலும்‌ எரேமியா கர்த்தர்‌ தனக்கு 
சொன்ன பிரகாரமாக, “பெலிஸ்தருக்கு அழிவு, 
வரும்‌" என்று தீர்க்கதரிசனம்‌ சொல்லுகிறார்‌ 


அழிப்பத்றத்‌. 
வருவார்கள்‌ 


பெலிஸ்தரை 
வடக்கேயிருந்து 
'வடக்கேயிருந்து ஜலம்‌ பொங்கி பிரவாகமாக 


சத்துருக்கள்‌ 


தேசத்தின்மேலும்‌, அதிலுள்ள 
எல்லாவற்றின்மேலும்‌, நகரத்தின்மேலும்‌, 
அதில்‌ குடியிருக்கிறவர்களின்மேலும்‌ புரண்டு 
ஓடும்‌” (எரே 47:2) என்று கர்த்தர்‌ 


குளிர்காலமாயிருக்கும்‌ 
அந்த தேசத்தின்மீது சூறாவளி 


ரு 

பெருவெள்ளம்போல பிரவாகித்து வருவார்கள்‌. 
அப்பொழுது பெலிஸ்தர்கள்‌ 
கூக்குரலிடுவார்கள்‌. அவர்களுடைய 
தேசத்தின்‌ குடிகள்‌ எல்லோரும்‌ 
அலறுவார்கள்‌. 

கல்தேயர்கள்‌ பெலிஸ்தரை 
முற்றிலுமாய்‌ அழித்துப்போடுவார்கள்‌. 
அவர்கள்‌ யாரையும்‌ தப்பவிடமாட்டார்கள்‌. 
இதனால்‌  பெலிஸ்தருடைய தேசத்தின்‌ 
எல்லா பகுதிகளிலும்‌ கூக்குரலின்‌ சத்தமும்‌, 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


அலறுதலின்‌ சத்தமும்‌ 
பெலிஸ்தருடைய தேசத்தில்‌ 
சத்தத்தைத்‌ தவிர வேறு 
கேட்கப்படாது. 


சத்தம்‌ எதுவம்‌ 


கல்தேயர்கள்‌ பெலிஸ்தரை பட்டயத்தால்‌ 
வெட்டிப்போடுவதற்கு. முன்பாக, 
பெலிஸ்தருடைய தேசத்தில்‌ பலத்த 
குதிரைகளுடைய  குளம்புகளின்‌ சத்தமும்‌, 
அவர்களுடைய இரதங்களின்‌ கடகடப்பான 
சத்தமும்‌, அவர்களுடைய உருளைகளின்‌ 
இரைச்சல்‌ சத்தமும்‌ கேட்கும்‌. இந்த 
சத்தங்களைக்‌ கேட்டு பெலிஸ்தர்கள்‌ 
எல்லோரும்‌ பயப்படுவார்கள்‌. சிறியோரும்‌ 
பெரியோரும்‌ இந்த இரைச்சல்‌ சத்தத்தைக்‌ 
கேட்டு கலங்கிப்போவார்கள்‌. 


ங்களின்‌. சத்‌ ம்‌, 
தது கோயன்‌. சத்தமும்‌ 
பெலிஸ்தருடைய பெற்றோருக்கு பயத்தைக்‌ 
கொடுக்கும்‌. அந்த சத்தத்தைக்‌ கேட்டு 
தகப்பன்மாருடைய கைகள்‌ அயர்ந்துபோகும்‌, 
பெற்றோர்‌ இயல்பாகவே தங்கள்‌ 
பிள்ளைகள்மீது பாசமாயிருப்பார்கள்‌. 
அவர்களுக்கு ஆதரவு கொடுப்பார்கள்‌. 
ஆனால்‌ தகப்பன்மார்‌ பலத்த. 
குதிரைகளுடைய குளம்புகளின்‌ சத்தத்தைக்‌ 
கேட்டு, அயர்ந்துபோய்‌, தங்கள்‌ 
பிள்ளைகளையும்‌ நோக்கிப்‌ பாராதிருப்பார்கள்‌. 
ரர்‌ தங்கள்‌ பாதுகாப்பைத்‌ 
தேடுவார்களேயல்லாமல்‌, தங்கள்‌ 
பிள்ளைகளைப்‌ பாதுகாக்கவேண்டும்‌ என்று 
நினைக்கமாட்டார்கள்‌. பெற்றோரால்‌ தங்கள்‌ 
பிள்ளைகளை கல்தேயரிடத்திலிருந்து 
பாதுகாக்கவும்‌ முடியாது. 


கர்த்தரே பெலிஸ்தரை பாழாக்குகிறார்‌. 
பெலித்தகன்ப தசம்‌. பழாயபபோதம்‌ 
தீருவும்‌ சீதோனும்‌ பெலனான பட்டணங்கள்‌. 
அவற்றில்‌ ஐசுவரியம்‌ மிகுதியாயிருக்கிறது. 
அவர்கள்‌  பெலிஸ்தருக்கு உதவிசெய்வது 
வழக்கம்‌. இப்போது பெலிஸ்தருக்கு அழிவு 
வந்திருக்கிறது. பெலிஸ்தர்‌ அழியும்போது, 
அவர்களுக்கு சகாயராயிருக்கும்‌. தீருவுக்கும்‌. 
சீதோனுக்கும்‌ அழிவு வரும்‌. 


கர்த்தர்‌ பெலிஸ்தரையெல்லாம்‌ 
பாழாக்குகிறார்‌. sa உதவிசெய்து 
சாகாயம்பண்‌; தீருவின்‌ 

ஜனத்தாரையும்‌, சீதோனின்‌ ஜனத்தாரையும்‌ 
கர்த்தர்‌ சங்காரம்பண்ணுகிறார்‌. 





i= al 
TT 


கர்த்தர்‌ இங்கு கப்தோர்‌ என்னும்‌ 
கடற்கரையான தேசத்தாரில்‌ மிதியாகிய 
பெலிஸ்தரைப்பற்றிச்‌ சொல்லுகிறார்‌. கப்தோர்‌ 
தேசம்‌ எங்கே உள்ளது என்று தெளிவாகத்‌ 
தெரியவில்லை. இவர்கள்‌ பெலிஸ்தருக்கு 
நெருங்கிய உறவின்‌ முறையைச்‌ 
சேர்ந்தவர்கள்‌. 

“பத்ருசீமையும்‌, பெலிஸ்தரின்‌ 
சந்ததிக்குத்‌ தலைவனாகிய கஸ்லூகீமையும்‌, 
கப்தொரீமையும்‌ பெற்றான்‌" (ஆதி 10:14). 


ஒருவேளை கப்தோர்‌ 
அழிந்துபோன போது, அதிலே தற்‌ 
பெலிஸ்தர்கள்‌, பெலிஸ்தியருடைய பிரதான 
தேசத்திலே வந்து குடியேற வந்திருக்கலாம்‌. 


கர்த்தர்‌ இங்கு காத்சா, அஸ்கலோன்‌ 
ஆகிய பட்டணங்களைப்பற்றிச்‌ சொல்லுகிறா 
“காத்சா மொட்டையடிக்கப்படும்‌: 
அவர்களுடைய பள்ளத்தாக்கிலே மீதியாகிய 
அஸ்கலோன்‌ சங்காரமாகும்‌:: நீ 
எந்தமட்டுந்தான்‌ உன்னைக்‌ 
கீறிக்கொள்ளுவாய்‌" 47:5) என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ 


(எரே 


உரிந்துகொள்வார்கள்‌ 
பெலிஸ்தர்கள்‌ சங்காரமாவார்கள்‌. 


'த்தருடைய வார்த்தையை 
தீர்க்கதரிசனமாகச்‌ சொல்லும்போது, அழிந்து 
போகிற ஜனங்கள்மீது பரிதாபப்படுகிறார்‌. 
“நீ எந்தமட்டுந்தான்‌ உன்னைக்‌ 
கீறிக்கொள்ளுவாய்‌" (எரே 47:5) என்று 
எரேமியா  பெலிஸ்தரிடத்தில்‌ கேட்கிறார்‌ 
மனுவுக்கு மிகுந்த துக்கமும்‌ வேதனையும்‌ 
வரும்போது, அவர்கள்‌ தங்களுடைய 
சரீரங்களைக்‌ கீறிக்கொள்வது வழக்கம்‌. 


க்கு துன்பம்‌. 
வந்திருப்பதற்கான காரணத்தையும்‌ எரேமியா 
'தெளிவுபடுத்துகிறார்‌. ஆ கர்த்தரின்‌ 
பட்டயமே, எந்த மட்டும்‌ அமராதிருப்பாய்‌? உன்‌ 
உறைக்குள்‌ திரும்பிவந்து, ஒய்ந்து அமர்ந்திரு" 
(எரே 47:6) என்று எரேமியா 
பெலிஸ்தருக்காகப்‌ பரிந்துபேசுகிறார்‌. கர்த்தர்‌ 
்‌ ப ல்‌ 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இப்போது 
கல்தேயருக்கும்‌. 
நடைபெறுகிறது. இந்த யுத்தம்‌ நீண்டகாலமாக 
நடைபெறுகிறது. எரேமியா இந்த 
யுத்தத்தை  மனதுருக்கத்தோடு பார்க்கிறார்‌. 
பெலிஸ்தர்கள்‌ சங்காரமானாலும்‌, எரேமியா 
அவர்களையும்‌ மனதுருக்கத்தோடு 
பார்க்கிறார்‌. இந்த யுத்தம்‌ சீக்கிரத்தில்‌ 
முடிவுபெறவேண்டுமென்று, எரேமியா 
விரும்புகிறார்‌. 

ஆ. கர்த்தரின்‌ பட்டயமே, எந்தமட்டும்‌ 
புசாதிகபாள்‌! என்று எரேமியா 
ஆரம்பத்தில்‌ பெலிஸ்தருக்காக பரிந்து, 
பேசினார்‌. இப்போதோ எரேமியா தன்னுடைய 
க்க தானே பதில்‌ சொல்லுகிறார்‌ 

எப்படி அமர்ந்திருக்கும்‌” என்று 
எரேமியா பிரதியுத்தரமாய்ச்‌ சொல்லுகிறார்‌. 


கர்த்தரே பெலிஸ்தரை அழிக்கிறார்‌. 
பெலிஸ்தருக்கு சகாயராமிருந்த தீருவையும்‌ 
சீதோனையும்‌ சங்காரம்பண்ணுகிறார்‌ 
கர்த்தர்‌ செய்ய நினைக்கிற காரியம்‌ 
ஒருபோதும்‌ தடைபடாது. கர்த்தர்‌ 
அஸ்கலோனுக்கு விரோதமாகவும்‌, கடல்துறை 
தேசத்திற்கு விரோதமாகவும்‌ கட்டளை 
கொடுத்திருக்கிறார்‌. இந்தக்‌ கட்டளையை 
வடதேசமாகிய கல்தேயரின்‌ 
இராணுவத்தாரிடம்‌ கொடுத்திருக்கிறார்‌. 


கர்த்தர்‌ தம்முடைய பட்டயத்தை 
உருவும்போது, தாம்‌ செய்ய நினைத்த 
காரியத்தை செய்து முடித்துவிட்டுத்தான்‌, 


ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார்‌ 
கர்த்தருடைய பட்டயமாயிருக்கிறான்‌. அவன்‌ 
பெலிஸ்தரையெல்லாம்‌ பாழாக்கிப்போடுவான்‌. 
காத்சாவை மொட்டையடிப்பான்‌. 
அஸ்கலோனை சங்காரம்பண்ணுவான்‌. 
கர்த்தருடைய வார்த்தை இருபுறமும்‌ 
கருக்குள்ள பட்டயமாயிருக்கிறது. பட்டயம்‌ 
கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுவது, 
போல, கர்த்தருடைய வார்த்தையும்‌ 
அவருடைய சித்தத்தை நிறைவேற்றும்‌. 





f= THE 
TT 


ஏசாயா மோவாப்‌ தேசத்தைக்‌ குறித்து 
கர்த்தருடைய ரத்‌ 
தீர்க்கதரிசனமாய்ச்‌ 
மோவாபைக்‌ குறித்து ஏசாயா சொன்ன 
தீர்க்கதரிசனங்கள்‌ ஏசாயா 15: 16 
ஆகிய அதிகாரங்களில்‌ எழுதப்பட்டிருக்கிறது. 
ஆமோஸ்‌ தீர்க்கதரிசியும்‌ மோவாபைக்‌ 
குறித்து தீர்க்கதரிசனம்‌ சொல்லியிருக்கிறார்‌ 
(ஆமோ 21).  அசீரியர்கள்‌ சல்மநேசாரின்‌ 
கீழ்‌ மோவாபின்மீது யுத்தம்பண்ணியபோது, 
மோவாபுக்கு சொல்லப்பட்ட தீர்க்கதரிசனங்கள்‌ 
நிறைவேறிற்று 


மோவாப்‌. தேசத்திற்கு 
மூலமாய்‌ அழிவு வரும்‌ என்று எரேமியா 
கர்த்ததருடைய வார்த்தையை 
தீர்க்கதரிசனமாய்ச்‌ சொல்லுகிறார்‌. எருசலேம்‌ 
அழிந்து ஐந்து வருஷங்களுக்கு பின்பு 
நேபுசராநான்‌ மோவாப்‌ தேசத்தை 
அழித்துப்போடுவான்‌. 

மோவாபின்‌ அ 
தீர்க்கதரிசனம்‌ (எரே 481-68). 
அழிவைப்பற்றி எரேமியா 
தீர்க்கதரிசனமாய்ச்‌' 
(எரே 48:21-25,34). 
அழிக்கிறவர்கள்‌ அவர்கள்மீது சடுதியாய்‌ 
வருவார்கள்‌. மோவாப்‌ ட்டைகளை 
அடித்து பறந்துபோகுமளவுக்கு அவர்களைத்‌ 
துரத்துவார்கள்‌ (எரே 48:9). 


கல்தேயர்‌ 


மிைப்பற்றிய 
மோவாபின்‌ 
மறுபடியும்‌ 
சொல்லுகிறார்‌ 
மோவாபை 


கல்தேயர்கள்‌ மோவாபியரில்‌ அநேகரை 
சிறைப்பிடித்து தங்கள்‌ தேசத்திற்கு. 
கொண்டுபோவார்கள்‌ எரே 484246) 
மோவாபின்‌ சத்துருக்கள்‌ அவர்களுக்கு 
விரோதமாக சீக்கிரமாய்‌ வருவார்கள்‌ 
(எரே 48:16). அவர்கள்‌ விரைவாக வந்து 
மோவாபியருக்கு திகில்‌ உண்டாக்குவார்கள்‌ 
(எரே 48:40,41). நேபுசராதான்‌ மோவாபை 
முற்றிலுமாய்‌ அழித்துப்போடுவான்‌ 
(எரே 4840). மோவாபியரின்‌ தேசம்‌ 
பாழாக்கப்படும்‌. (எரே 481415) 
மோவாபியரில்‌ யாரும்‌ கல்தேயருக்கு, 
தப்பிக்க முடியாது (எரே 48:42,45) 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தோற்றுப்போனதினால்‌, 

விக்கிரகங்களை 

வெட்கப்படுவார்கள்‌. 

விக்கிரகங்களுக்கு தூபங்காட்டுவதை 

நிறுத்திவிடுவார்கள்‌ (எரே 48:13,35) 

மோவாப்‌ தேசத்திலிருந்து சந்தோஷமும்‌ 

களிப்பும்‌ முற்றிலுமாய்‌ நீங்கிப்போகும்‌ 

(எரே 48:33,34). 
மோவாப்‌ 

சுற்றுப்புறத்தாரும்‌ 


அழியும்போது அதன்‌ 
அவர்களுக்காக 
அங்கலாய்ப்பார்கள்‌ (எரே 4897-19) 
எரேமியா தீர்க்கதரிசியும்‌ மோவாபினிமித்தம்‌ 
அலறி கூக்குரலிடுகிறார்‌ (எரே 48:3,36) 


'மோவாபியரின்‌ 


பெருமையும்‌, 
சுயநம்பிக்கையும்‌ 


அவர்களுடைய அழிவுக்கு 
காரணங்களாகும்‌ (எரே  48:7,114,29), 
மோவாபியர்‌ கர்த்தரைத்‌ தூவித்தார்கள்‌. 
கர்த்தருடைய ஜனத்திற்கு தீங்கு செய்தார்கள்‌. 
(எரே 48:26,27.20). கர்த்தர்‌ கடைசிநாளில்‌ 
மோவாபின்‌ சிறைமிருப்பைத்‌ திருப்புவார்‌ 
(எரே 48:47). 


மோவாப்‌ நொறுங்குண்டது. 
எரே 481-135 


483... மோவாயைக்குறித்து 
தேவனாகிய 
சேனைகளின்‌ கர்த்தர்‌ சொல்லுகிறது 
என்னவென்றால்‌, ஜயோ!  நேபோ 
பாழாக்கப்பட்டது; கீரியாத்தாயிம்‌ 
வெட்கப்பட்டு, யிடிக்கப்பட்டுப்‌ 
போயிற்று; மிஸ்காப்‌ வெட்கப்பட்டு, 
கலங்கிப்போயிற்று.. 


எரே 48:2. எஸ்போணைக்குநித்தூ 
மோவாயுக்கு இருந்த யெத்தரிக்கம்‌ 
இனி இராது; அது ஒரு 
ஜாதியாயிராதபடிக்கு. அதை 
நிர்மூலமாக்குவேன்‌ வாருங்களென்று 
அதற்கு விரோதமாகப்‌ பொல்லாப்பை: 
நினைத்திருக்கிறார்கன்‌; மத்மேனே, 
நீயும்‌ சங்காரமாவாம்‌; பட்டயம்‌ 
உன்னைத்‌ தொடரும்‌. 


எரே 48:3. பாழ்க்கடிப்பினாலும்‌ பெரிய 
தொறுக்குதலினாலும்‌ உண்டாகிற 
கூப்பிடுதலின்‌. சுத்தம்‌ 
ஒரொனாயிமிலிருந்து கேட்கப்படும்‌. 





f= THE 
TT 


பலிபீடத்தின்மீது ஏழுநாளளவும்‌, 
ஒவ்வொரு நாளிலும்‌ ஒவ்வொரு காளை, 
பாவநிவாரண பலியாக செலுத்தப்படும்போது. 
பலிபீடமும்‌ பரிசுத்தமாக்கப்படுகிறது. _ 
பலிபீடம்‌ 


இது பரிசுத்தமாக்குகிறது. 


பமதிகேபரே, குருபர! எது முக்கியம்‌? 
காணிக்கையோ, 


ஸரகத்தமாக்குகிற பலிப்டமோ?” (த ண்‌ 


கிறிஸ்துவானவரே 
பலிபீடமாகமிருக்கிறார்‌. 
தம்மைத்தாமே பரிசுத்தப்படுத்துகிறார்‌. 
கர்த்தருக்காக நாம்‌ செய்யும்‌ ஊழியம்‌ 
பரிசுத்தமாயிருக்கவேண்டும்‌ என்பதற்காகவும்‌, 


நம்முடைய 
அவர்‌ நமக்காக 


பரிசுத்தப்படுத்துகிறார்‌. 
பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாகும்படி 
அவர்களுக்காக நான்‌ என்னைத்தானே 
பரிசுத்தமாக்குகிறேன்‌” (யோவா 17:19). 


ஒவ்வொரு நாளும்‌ பலிபீடத்தில்‌. 
தஸ்பபெறும்‌.  காபங்களைப்பத்மிம 
வருமாறு: 


1. கர்த்தருடைய சந்நிதானத்‌ 
அடிக்கப்படும்‌ காளை மரிக்கும்‌ இடம்‌. 
(யாத்‌ 2910-1, 36. 


அதக்‌ காளையின்‌ இரத்தத்தில்‌ 
ஒருபகுதி பலிபீடத்தின்‌ கொம்புகள்மீது 
இடப்படும்‌. (யாத்‌ 29:12). 


3, கர்த்தருடைய சந்நிதானத்தில்‌: 
அடிக்கப்படும்‌ காளையின்‌ இரத்தத்தில்‌ 
ஒருபகுதி போக, மற்ற இரத்தம்‌. 
முழுவதும்‌ பலிபீடத்தின்‌ அடியிலே. 
ஊற்றப்படும்‌. 


காணிக்கையாகச்‌. செலுத்தப்படும்‌. 
காளையின்‌ பகுதிகள்‌ பலிபீடத்தின்மேல்‌ 


தகித்துப்போடப்படும்‌. (யாத்‌ 29:13). 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


கடாவை அடித்து அதின்‌ இரத்தத்தைப்‌ 
பிடித்து, பலிபீடத்தின்மேல்‌ சுற்றிலும்‌ 
தெளிக்க வேண்டும்‌. (யாத்‌ 29:16). 


ஆட்டுக்கடா முழுவதையும்‌ பலிபீடத்தின்‌ 
தகித்துவிடவேண்டும்‌. 
ன்‌ 2977-18) 


இரண்டாவது, 
அடிக்கப்பட்டு, 
ஆரோன்மீதும்‌, 
குமாரர்மீதும்‌ 


ஆட்டுக்கடா 
அதின்‌ இரத்தம்‌. 
அவனுடைய 
அவர்களுடைய 
வலதுகாது மடல்‌,  வலதுகையின்‌ 
பெருவிரல்‌, வலதுகாலின்‌ பெருவிரல்‌. 
ஆகியவற்றில்‌ இடப்பட்டு, மற்ற இரத்தம்‌ 
பலிபீடத்தின்மேல்‌ சுற்றிலும்‌ 
தெளிக்கப்பட 
(யாத்‌ 29:19-21). 


வேண்டும்‌. 


காணிக்கைகளைப்‌ பலிபீடத்தின்மேல்‌ 
சர்வாங்க த௲னபலியோடு வைத்து, 
கர்த்தருடைய சந்நிதானத்தில்‌ சுகந்த 
வாசனையாகத்‌ தகிக்கவேண்டும்‌. 
(யாத்‌ 29:25) 


: பிரதிஷ்டையின்‌  அட்டு்கடாலின்‌ 
மாம்சத்தைப்‌ 
க்கான 


அவனுடைய 
ண்ட்‌ 


சாம்பல்‌ ஆதியவற்றிலிருந்து 
டத்தைச்‌ சுத்தி 
வேண்டும்‌. (யாத்‌ 29:36. 


பலிபீடத்தைப்‌ பரிசுத்தப்படுத்தும்படி,. 
அதை அபிஷேகம்‌ பண்ண வேண்டும்‌. 
புசிக்கப்படாத மீந்திருக்கும்‌. 
பிரதிஷ்டையின்‌ மாம்சம்‌ மறுநாளில்‌ 
பலிபீடத்தின்மீது சுட்டெரிக்கப்பட 
வேண்டும்‌. (யாத்‌ 29:34). 


பலிபீடத்திற்காகப்‌ 

பின்பு, அதை 
வேறுபிரித்து பரிகத்தமாக்க வேண்டும்‌ 
யாத்‌ 29:36-37). இதன்‌ பின்பு, ஒவ்வொரு 
நாளும்‌ பலிமி வேண்டியவைகள்‌ 
ஆரம்பமாகிறது (யாத்‌ 29:38-42; எபி 99; 
எபி 10-2) 





i FTE 
ETT 


எரே 48:4. மோவாப்‌ நொறுங்குண்டது; 
அதிலுன்ன சிறுவர்கள்‌ கூப்பிடும்‌. 


சுத்தம்‌ கேட்கப்படுகிறது. 


எரே 485. தூகித்துக்கு ஏறிப்போகிற 
வழியிலே அழுகையின்மேல்‌ அழுகை 
எழும்பும்‌; ஒரொனாயிமுக்கு 
இறங்கிப்போகிற வழியிலே. 
தொறுக்குதல்‌ செய்கிறதினால்‌ 
உண்டாகிய கூக்குரலைச்‌ சத்துருக்கன்‌ 
கேட்கிறார்கள்‌. 


எரே 48:6. உங்கள்‌ பிராணன்‌ தப்ப 
ஏடிப்போங்கன்‌; வனாத்தரத்திலுன்ன 
கறனையாய்ப்போன டியைப்‌ 
போலிருப்பீர்கன்‌. 


த 48:7. நீ. உன்‌ சம்பத்தையும்‌ 
பொக்கிஷங்களையும்‌. 
நபிக வைல நீயும்‌ 
பிடிக்கப்படுவாய்‌, அப்பொழுது 
கேமோஷ்‌  சிறையாக்கப்பட்டுப்போம்‌; 
அதின்‌ ஆசாரியரும்‌ பிரபுக்களும்‌ 
ஏகமாய்ச்‌ சிறைப்பட்டுப்போவார்கள்‌. 


எரே 48:8. பாழாக்குகிறவன்‌ எல்லாப்‌ 
பட்டணங்களின்மேலும்‌ வருவான்‌; ஒரு 
பட்டணமும்‌ தப்பிப்போவதில்லை; 
பன்னத்தாக்குகளும்‌ கெட்டுப்போகும்‌: 
சமனான பூமியும்‌ அழிக்கப்படும்‌ என்று 
கர்த்தர்‌ சொன்னார்‌. 


எரே 48:9. 
செட்டைகளைக்‌ கொடு, 
பறந்துபோகட்டும்‌; 
பட்டணங்கள்‌ 
பாழாய்ப்போகும்‌. 


எரே 48:10. கர்த்தருடைய வேலையை 
அசுதியாய்ச்‌. செய்கிறவன்‌. 
சபிக்கப்பட்டவன்‌; இரத்தம்‌ 
சிந்தாதபடிக்குத்‌ தன்‌ 
பட்டயத்தை அடக்கிக்கொள்ளூகிறவன்‌ 
சபிக்கப்பட்டவன்‌. 


எரே 4811. மோவாப்‌ தன்‌ 
சிறுவயதுமுதல்‌ சுகமாய்‌ வாழ்த்தது; 
அது ஒரு பாத்திரத்திலிருந்து மறு 
பாத்திரத்தில்‌ வார்க்கப்படாமலும்‌, 
மேல்‌. 

இருத்தது; 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அது சிறையிருப்புக்குப்‌ போனதில்லை; 
ஆதலால்‌ அதின்‌ ருசி அதில்‌ 
'திலைத்திருத்தது; அதின்‌ வாசனை 
'வேதுபடவில்லை. 


48:12. ஆகையால்‌, இதோ, 
நாட்கள்‌ வருமென்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌, அப்பொழுது 
கவிழ்த்தூப்போடுகிறவர்களை அதற்கு 
அனுப்புவேன்‌; அவர்கள்‌ அதைக்‌ 
கவிழ்த்து, அதின்‌ பாத்திரங்களை 
வெறுமையாக்கி, அதின்‌ ஜாடிகளை 
உடைத்தூப்போடுவார்கள்‌. 


எரே 48:18. அப்பொழுது இஸ்ரவேல்‌ 
சந்ததி. தங்கள்‌ "நம்பிக்கையான: 
பெத்தேலாலே வெட்கப்பட்டதுபோல, 
மோவாப்‌ கேமோஷாலே வெட்கப்படும்‌. 


ஸ்ரவேலின்‌ 
களன்‌ கர்த்தர்‌ 
வரும்‌ என்று சொல்லுகிறார்‌. இஸ்ரலேல்‌ 
ஜனத்தார்‌ கர்த்தருடைய ஜனங்கள்‌. 
மோவாபியர்கள்‌ நீண்டகாலமாகவே 
கர்த்தருடைய ஜனத்திற்கு 
சத்துருக்களாகமிருந்தார்கள்‌. அவர்களுக்கு 
தீங்கு செய்தார்கள்‌. மோவாபியர்கள்‌ 
ஆதிகாலத்திலிருந்து, இன்று வரையிலும்‌, 
இஸ்ரவேலுக்கு செய்த தீங்குகளினிமித்தம்‌, 
கர்த்தர்‌ அவர்களை இப்போது தண்டிக்கிறார்‌ 
(எரே 483). 


தேவனாகிய 
மோவாபுக்கு அழிவு 


மோவாபியரைத்‌ தண்டிப்பதற்கு கர்த்தர்‌ 
பாழாக்குகிறவனை அனுப்புகிறார்‌. அவன்‌ 
எல்லா பட்டணங்களின்மேலும்‌ வருவான்‌ 
(எரே 48:8). மோவாபியரை பட்டயம்‌ 
தொடரும்‌ (எரே 48:2). பாழாக்குகிறவன்‌ 
எஸ்போனுக்கு விரோதமாக வருவான்‌. 
எஸ்போன்‌ மோவாபியரின்‌ பிரதான 
பட்டணங்களில்‌ ஒன்று. 


பாழாக்குகிறவர்கள்‌ _ மோவாமியரின்‌ 
தேசத்தை அழித்துப்போடவேண்டும்‌ என்றே 
வருகிறார்கள்‌. “மோவாபியரை ஒரு 
ஜாதியாயிராதபடிக்கு அதை 
நிர்மூலமாக்கவேண்டும்‌” என்று 
அவர்களுக்கு விரோதமாக வருகிறவர்கள்‌ 
சொல்லுகிறார்கள்‌. அவர்கள்‌ 
மோவாபியருக்கு விரோதமாக பொல்லாப்பை 
நினைத்திருக்கிறார்கள்‌ (எரே 48:2). 





i THEN 
ETT 


'மோவாபியரின்‌ சத்துருக்கள்‌ 
சீக்கிரமாய்‌ வருவார்கள்‌. அவர்கள்‌ வேகமாய்‌ 
வருவார்கள்‌. அவர்கள்‌ மோவாபியரை 
முற்றிலுமாய்‌ அழித்துப்போடுவார்கள்‌. 
அவர்கள்‌ மோவாபியரை அழிப்பது 
கர்த்தருடைய வேலை. கர்த்தருடைய 
வேலையை யாரும்‌ அசதியாய்‌ செய்யக்கூடாது. 
'கர்த்தருடைய 
செய்கிறவன்‌ 
சிந்தாதபடிக்குத்‌ தன்‌ 
அடக்கிக்கொள்ளுகிறவன்‌. 

(எரே 48:10) 

சொல்லுகிறார்‌. மோவாபியரின்‌ சத்துருக்கள்‌ 
கர்த்தரின்‌ வேலையை அசதியாய்‌ 
செய்யமாட்டார்கள்‌. அவர்கள்‌ மோவாபியரை 


முற்றிலுமாய்‌ அழித்துப்போடுவார்கள்‌. 


எரேமியா இங்கு சொல்லுகிற 
வார்த்தை, கர்த்தருடைய ஊழியத்தில்‌ 
பங்குபெற்றிருக்கிற எல்லா 
ஊழியக்காரர்களுக்கும்‌ பொருந்தும்‌. நாம்‌ 
கர்த்தருடைய ஊழியத்தை அசதியாய்‌ 
செய்யக்கூடாது. கர்த்தருடைய ஊழியத்தை 
அசட்டைபண்ணுகிறவர்களும்‌, 
செய்கிறவர்களும்‌, உண்மையாய்‌. 
செய்யாமல்‌ ஏமாற்றுகிறவர்களும்‌ 
சபிக்கப்பட்டவர்கள்‌. 


சபிக்கப்பட்டவன்‌; 


மோவாபியருக்கு அழிவு வரும்‌. நேபோ 
பட்டணம்‌ பாழாக்கப்படும்‌. கீரியாத்தாயீம்‌. 
பிடிக்கப்பட்டு வெட்கப்பட்டுப்போகும்‌.  மிஸ்கா 
பட்டணமும்‌ வெட்கப்பட்டு கலங்கிப்போகும்‌. 
மோவாபின்‌ எல்லா பட்டணங்களும்‌ அழிந்து 
பாழாய்ப்போகும்‌. மோவாபியர்‌ எஸ்போணைக்‌ 
குறித்து பெருமைப்பட்டார்கள்‌. அதிகமாய்ப்‌ 
பெருமைப்படுவதற்கு “பெத்தரிக்கம்‌" என்னும்‌ 
வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. 
எஸ்போனைக்‌ குறித்து மோவாபுக்கு இருந்த 
பெத்தரிக்கம்‌ இனி இராது (எரே 48:2) 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 

மோவாபின்‌ 
அழிக்கப்படும்‌ 
நிர்மூலமாவார்கள்‌. 
பட்டணங்களெல்லாம்‌. குடியில்லாமல்‌: 
பாழாய்ப்போகும்‌ (எரே 485). மோவாபை 
பாழாக்குகிறவன்‌ எல்லா பட்டணங்களின்‌ 
மேலும்‌ வருவான்‌. ஒரு பட்டணத்தையும்‌ 
தப்பவிடாமல்‌. எல்லா பட்டணத்தையும்‌ 
அழித்துப்போடுவான்‌. மோவாப்‌ தேசத்திலுள்ள 
பள்ளத்தாக்குகளையும்‌, சமானான 


பூமியையும்‌ அழித்துப்போடுவான்‌ (எரே 48:8). 


பட்டணங்கள்‌ 
மோவாபியர்கள்‌ எல்லோரும்‌ 
மோவாபின்‌ 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


மோவாப்‌ 

பள்ளத்தாக்குகளில்‌' தானியங்களும்‌, 
ஆட்டுமந்தைகளும்‌ திரளாயிருக்கும்‌. அணை 
பள்ளத்தாக்கு முழுவதும்‌ நிரம்பியிருக்கும்‌. 
பள்ளத்தாக்கிலே பமிரிடுகிறவர்களின்‌ 
'சந்தோஷப்பாடல்களும்‌, மேய்ப்பர்களின்‌ 
ஆனந்த. கீதங்களும்‌ எப்போதும்‌ 
கேட்டுக்கொண்டிருக்கும்‌. மோவாபை 
பாழாக்குகிறவன்‌ இந்தப்‌ பள்ளத்தாக்குகளை 
அழித்துப்போடுவான்‌. தானியங்களை 
கொள்ளையிடுவான்‌. ஆட்டுமந்தைகளை 

ஒட்டிக்கொண்டு 


மோவாப்‌ ள்ள ஆசாரியர்கு 
மக்களும்‌... சறைகுுக்கபபோவாகள்‌ 
கேமோஷ்‌ என்பது மோவாபியரின்‌ தெய்வம்‌. 
மோவாபியர்கள்‌ கேமோசுக்கு தூபங்காட்டி 
அதை. ஆராதிக்கிறார்கள்‌. மோவாப்‌ 
தேசத்திற்கு அழிவு வரும்போது கேமோசுக்கும்‌ 
அழிவு வரும்‌. மோவாபியரின்‌ சத்துருக்கள்‌ 
கேமோசின்‌ கோவிலை இடித்துப்போட்டு, 
அதை தீவைத்து கொளுத்திவிடுவார்கள்‌. 


மோவாப்‌ தேசத்தில்‌ வெட்க 
குழப்பமும்‌, அவமானமும்‌ உண்டாகும்‌, 
இஸ்ரவேல்‌ சந்ததி தங்கள்‌ நம்பிக்கையான 
பெத்தேலாலே. வெட்கப்பட்டதுபோல, 
வெட்கப்படும்‌. 
வெட்கப்பட்டு 
கோமேசும்‌ 


மோவாப்‌ கேமோஷாலே 
(எரே 4843). மிஸ்காப்‌ 
கலங்கிப்போவதுபோல. 

வெட்கப்பட்டு கலங்கிப்போகும்‌. 


மோவாபியரின்‌. சத்துருக்கள்‌ 
கீரியாத்தாமீம்‌ பட்டணத்தைப்‌ பிடிப்பார்கள்‌. 
இதனால்‌ அந்தப்‌ பட்டணம்‌ மிஸ்காபைப்‌ 
போல வெட்கப்படும்‌. மோவாபியர்‌ எஸ்போனை 
பெருமையாக நினைத்தார்கள்‌. இனிமேல்‌ 
அவர்கள்‌ எஸ்போனைக்‌ குறித்து 

ஈக நினைக்கமாட்டார்கள்‌. 
மோவாபியர்கள்‌ தங்கள்‌ விக்கிரகங்களையும்‌ 
குறித்து இனிமேல்‌: பெருமை 


பாராட்டமாட்டார்கள்‌. 





i= al 
ETT 


இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ 
பொன்கன்றுக்குட்டிகளை 


யுத்தம்பண்ண வந்தபோது, பெத்தேலிலுள்ள 
பொன்கன்றுக்குட்டிகள்‌ 

பாதுகாக்கும்‌ என்று நம்பினார்கள்‌. 
'பொன்கன்றுக்குட்டிகள்‌ 

வம்சத்தாரை 

அசிரியர்கள்‌ 

போட்டார்கள்‌. 

தங்கள்‌ தேசத்திற்கு சிறைப்பிடித்து கொண்டு 
போய்விட்டார்கள்‌. இஸ்ரவேல்‌ சந்ததி தங்கள்‌ 
நம்பிக்கையான பெத்தேலாலே வெட்கப்பட்டது. 


இஸ்ரவேல்‌ பெத்தேலையும்‌, அதிலுள்ள 
பொன்கன்றுக்குட்டியையும்‌ நம்பியதுபோல, 
மோவாப்‌ கேமோஷ்‌ என்னும்‌ 
விக்கிரகத்தை நம்புகிறார்கள்‌. இஸ்ரவேல்‌ 
சந்ததியைப்போலவே மோவாபியரும்‌, தங்கள்‌ 
நம்பிக்கையான கேமோஷாலே 
வெட்கப்பட்டுப்போவார்கள்‌ கல்தேயர்கள்‌ 
மோவாப்‌ மீது யுத்தம்பண்ண வருகிறார்கள்‌. 
தாங்கள்‌ நம்புகிற கேமோஷ்‌, கல்தேயரின்‌ 
கைக்கு தங்களை தப்புலிக்கும்‌ என்று 
மோவாபியர்‌ நம்புகிறார்கள்‌. ஆனால்‌ 
மோவாபியரின்‌ நம்பிக்கை சித்திக்காது. 
கல்தேயர்கள்‌ மோவாபியரை சிறைப்பிடித்து. 
கொண்டுபோவார்கள்‌. மோவாப்‌ 
கேமோஷாலே வெட்கப்படும்‌. 


மோவாபியர்கள்‌ 
ஓடிப்போகவேண்டும்‌. என்றும்‌, 
பள்ளத்தாக்குகளுக்க இறங்கிப்போக 

வேண்டும்‌ என்றும்‌ கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
அவர்கள்‌ தங்கள்‌ பிராணன்‌ தப்ப 
ஓடிப்போகவேண்டும்‌. அவர்கள்‌ ஹூகித்துக்கு 
ஏறிப்போகிற வழியிலே  அழுகையின்மேல்‌ 
அழுகை எழும்பும்‌. ஒரொனாயிமுக்கு 
இறங்கிப்போகிற வழியிலே நொறுக்குதல்‌: 
செய்கிறதினால்‌ உண்டாகிய கூக்குரல்‌. 
கேட்கப்படும்‌. 


மோவாபியர்கள்‌ 


மலைகளுக்கு 


தங்கள்‌ பிராணன்‌ 
ஏறிப்போனாலும்‌, 


அவர்கள்‌ வனாந்தரத்திலுள்ள கறளையாய்ப்‌ 
போன செடியைப்போலிருப்பார்கள்‌. 
காய்ந்துபோன செடி ஒன்றுக்கும்‌ 

மோவாபியர்கள்‌ ஒரு 

செழிப்பாயிருந்தார்கள்‌. 
இப்போதோ காய்ந்துபோன செடியைப்போல 
இருக்கிறார்கள்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மோவாபியரின்மீது, ஆபத்து, 
திடீரென்று வந்திருக்கிறது. அவர்கள்‌ 
வனாந்தரத்திலுள்ள கறளையாய்ப்போன 
செடியைப்போலிருந்தாலும்‌, அவர்கள்‌ தங்கள்‌ 
பிராணன்‌ தப்ப ஒடிப்போகவேண்டும்‌. 
அவர்கள்மீது ஆபத்து திடீரென்று, 
வேகமாகவும்‌ வருகிறது. அவர்கள்‌ தப்பி 
ஓடிப்போகும்போது நடந்துபோகாமல்‌ 
பறந்துபோகவேண்டும்‌ என்று கர்த்தர்‌ 

“மோவாபுக்குச்‌ 


என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. கல்தேயர்கள்‌ 
மோவாபியரை வேகமாய்த்‌ துரத்துகிறார்கள்‌. 
மோவாபியர்கள்‌ பறந்துபோனால்தான்‌ 
கல்தேயருக்கு தப்பிக்க முடியும்‌ 


தங்களுக்கு ஆபத்து வருவதற்கு 

முன்பாக, தாங்கள்‌ பாதுகாப்பாயிருப்பதாக 
மோவாபியர்கள்‌ நினைத்தார்கள்‌. அவர்கள்‌ 
தங்களுடைய சம்பத்தையும்‌, தங்கள்‌ 
பொக்கிஷங்களையும்‌ நம்பினார்கள்‌ 
(எரே 48:7). அவர்களுடைய சம்பத்தும்‌ 
பொக்கிஷமும்‌ அவர்களுக்கு 
தம்பால்‌ மோவாபியர்கள்‌ மாயையை 
நம்பினதினால்‌, கல்தேயர்கள்‌ அவர்களை 
சிறைப்பிடிப்பார்கள்‌. 

“இதோ, தேவனைத்‌ தன்‌ பெலனாக 
எண்ணாமல்‌, தன்‌ செல்வப்பெருக்கத்தை 
நம்பி, தன்‌ தீவினையில்‌ பலத்துக்கொண்ட 

இவன்தான்‌  என்பார்கள்‌' 


மோவாப்‌ தேசம்‌ நீண்டகாலமாக ஒரு 
பிரச்சனையுமில்லாமல்‌ பாதுகாப்பாயிருந்தது. 
அந்நியர்கள்‌ யாரும்‌ அவர்கள்மீது 
யுத்தம்பண்ண வரவில்லை. இஸ்ரவேல்‌ தேசம்‌ 
ஸ்தாபிக்கப்படுவதற்கு முன்பாகவே, மோவாப்‌ 
தேசம்‌ ஸ்தாபிக்கப்பட்டிருந்தது. மோவாப்‌ 
மிகவும்‌ பழமையான தேசம்‌. அது சிறிய 
தேசமாகமிருந்தாலும்‌, அதிலே சம்பத்தும்‌, 
பொக்கிஷங்களும்‌ அதிகமாயிருந்தது. அது 
செல்வச்செழிப்போடு சிறப்பாயிருந்தது. 

மோவாபியர்கள்‌ இதுவரைக்கும்‌ அந்நிய 
தேசத்து சிறையிருப்புக்குப்போனதில்லை. 
அந்நியர்கள்‌ யாரும்‌ இவர்கள்மீது 
யுத்தம்பண்ணவும்‌ வரவில்லை. இவர்களை 
சிறைப்பிடிக்கவுமில்லை. மோவாபியரோ 
விக்கிரகங்களை அவற்றிற்கு 
தூபங்காட்டுகிறார்கள்‌. 


நம்பி, 





f= THEN 
TT 


இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ கர்த்தருடைய 
ஜனத்தார்‌. கர்த்தர்‌ அவர்களை பாதுகாத்து 
பராமரிக்கிறார்‌. அவர்களை 
சத்துருக்களுக்கு  மறைத்துக்கொள்கிறார்‌. 
கர்த்தருடைய  மறைவிலிருக்கிறவர்களுக்கு 
விரோதமாக ஒரு சில ஜாதியார்‌ 
உபாயதந்திரங்களை யோசிக்கிறார்கள்‌. 
அவர்களில்‌ மோவாபியரும்‌ ஒரு ஜாதியார்‌. 


"உமது ஜனத்துக்கு விரோதமாக உபாய 
தந்திரங்களை யோசித்து, 
மறைவிலிருக்கிறவர்களுக்கு 
ஆலோசனைபண்‌ ணுகிறார்கள்‌" (சங்‌ 83:3) 


இப்படி, ஏதோமின்‌ கூடாரத்தாரும்‌, 
இஸ்மவேலரும்‌, மோவாபியரும்‌, ஆகாரியரும்‌ 
கேபாலரும்‌, அம்மோனியரும்‌, அமலேக்கியரும்‌, 
தீருவின்‌ குடிகளோடு கூடிய பெலிஸ்தரும்‌, 
ஏகமனநிர்ணயமாய்‌ ஆலோசனை செய்து, 
உமக்கு விரோதமாய்‌  ஒப்பந்தம்பண்ணிக்‌ 
கொண்டிருக்கிறார்கள்‌" (சங்‌ 83:5-7) 


மோவாமியர்கள்‌ நீண்டகாலமாகவே 
பாவத்திலும்‌ அக்கிரமத்திலும்‌ ஜீவிக்கிறார்கள்‌. 
அவர்களுடைய இருதயம்‌ குணப்பபவுமில்லை. 
புதுப்பிக்கப்படவுமில்லை. மோவாபியர்கள்‌ 
தங்கள்‌ சம்பத்துக்களையும்‌ 
பொக்கிஷங்களையும்‌ நம்புகிறார்கள்‌. 
அவர்கள்‌ உலகத்தை சிநேகிக்கிறார்கள்‌. 
தங்களுக்கு அதிகமான ஐசுவரியம்‌ 
இருப்பதினால்‌, தங்களுக்கு அதிகமான 
பாதுகாப்பு உண்டு என்று நம்புகிறார்கள்‌. 
மோவாபியர்கள்‌ ஆதியிலே எப்படி 
துன்மார்க்கராயிருந்தார்களோ. அப்படியே 
ப்போதும்‌ துன்மார்க்கராயும்‌ பாவிகளாயும்‌ 
இருக்கிறார்கள்‌. அவர்களிடத்தில்‌ 
நன்மைக்கேதுவான மாற்றம்‌ எதுவும்‌ 
காணப்படவில்லை. 


மோவாப்‌ அழிந்தது 
எரே 48:14-47 


எரே கக. 
பராக்கிரமசாலிகளென்றும்‌, 
யுத்தசன்னத்தரென்றும்‌ 
சொல்லுகிறதென்ன? 


நாங்கள்‌. 
நாங்கள்‌ 
நீங்கள்‌ 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எரே 48415. மோவாப்‌ அழித்தது, அதின்‌ 
பட்டணங்கள்‌ளரித்துபோயின; அதின்‌ 
திறமையுள்ள வாலிபர்‌ 
கொலைக்களத்துக்கு இறங்குகிறார்கள்‌. 
என்று சேனைகளின்‌ கர்த்தர்‌ என்னும்‌ 
நாமமுன்ன ராஜாசொல்லுகிறார்‌. 


எரே 48:16. மோவாபின்‌ ஆயபத்துவரச்‌ 
சும்பமாயிருக்கிறது; அதின்‌ தீங்கு. 
மிகவும்‌ தீவிரித்துவருகி றது. 


எரே 48:17. அதின்‌ ௬ற்றுப்புறத்தாரும்‌ 
அதின்‌ பேரை அறித்தவர்களூமாகிய 
நீங்கள்‌. எல்லாரும்‌. அதற்காக 
அங்கலாய்த்துக்‌ கொள்ளுங்கள்‌; 
பெலனானதடியும்‌. அலங்காரமான 
கோலும்‌ எப்படி உடைந்ததென்று 
சொல்லுங்கள்‌. 


எரே 48:18. தீயோன்‌ பட்டணவாசியான 
குமாரத்தியே தீ உன்‌ மகிமையை 
விட்டிறங்கி, தாகத்தோடே. 
உட்கார்த்திரு; மோவாமைப்‌. 
பாழாக்குகிறவன்‌ உனக்கு விரோதமாய்‌ 
வந்து, உன்‌ அரண்களை 
அழித்துப்போடுவான்‌.. 
48:19. ஆரோவேரில்‌ 
வழியிலே 
பார்த்துக்‌. 
நடந்ததென்னவென்று 
ஓடிவருகிறவனையும்‌ 
தப்பிவருகிறவனையும்‌ கேன்‌. 


எரே 4820. மோவாப்‌ 
அடிக்கப்பட்டபடியினால்‌ கலங்கிப்‌ 
போயிற்று; அலறிக்‌ கூப்பிடுங்கள்‌; 
மோவாப்‌ பாழாக்கப்பட்டதென்று 
அர்னோனில்‌ அறிவியுங்கள்‌. 


முதிய 


எரே 481. சமனான பூமியாகிய 
ஓலோனின்‌ மேலும்‌, யாத்சாவின்மேலும்‌, 
மேப்காத்தின்மேதூம்‌, 


தீபோனின் மேலும்‌, 
மேலும்‌, 
யெத்திய்லாத்தாயிமின்‌ மேலும்‌, 


எரே 4825. கீரியாத்தாயீமின் மேலும்‌, 
பேத்கமுலின்மேலும்‌, பெத்மெயோனின்‌. 
மேலும்‌, 





i THE 
TT 


எரே 8:24. கீரியோத்தின்மேலும்‌, 
போஸ்றாவின்மேலும்‌, மோவாப்‌ 
தேசத்திலே தூரத்திலும்‌ ௪மீபத்திலும்‌ 
இருக்கிற எல்லாப்‌ 
பட்டணங்களின்மேதும்‌ நியாயத்தீர்ப்பு 
வரும்‌. 


எரே 48:25. 
வெட்டுண்டது; 
முறிக்கப்பட்டது 
சொல்லுகிறார்‌. 


எரே 48:26. அவனை வெறிகொள்னச்‌ 
செய்யுங்கள்‌; கர்த்தருக்கு 
விரோதமாய்ப்‌ பெருமைபாராட்டினான்‌; 
மோவாப்‌ தான்‌ வாத்திபண்ணி அதிலே 
புரரூவான்‌; அவன்‌ 
பரியாசத்துக்கிடமாவான்‌. 


மோவாபின்‌ கொம்பு 
அவள்‌ புயம்‌ 
என்று கர்த்தர்‌ 


எரே 48:27. இஸ்ரவேல்‌ உனக்குப்‌ 
பரியாசமாமிருந்தான்‌. அல்லவோ? 
அவன்‌ திருடருக்குள்‌ 
கண்டுபிடிக்கப்பட்டாணோ?. த்‌ 
அவனைக்குறித்துப்‌ பேசுகிற 
போதெல்லாம்‌, தலையைத்‌ 
துலுக்குகிறாயே. 


எரே 48:28. மோவாப்‌ தேசத்தின்‌ 
குடிகளே, நீங்கள்‌ பட்டணங்களை 
விட்டுப்போய்‌, கன்மலையில்‌ தங்கி, 
குகையின்‌. வாய்‌ ஓரங்களில்‌ 
கூடுகட்டுகிற புறாவுக்கு. 
ஒப்பாயிருங்கன்‌.. 


எரே 48:29. 
பெருமைக்காரன்‌, 
பெருமையையும்‌, 
மேட்டிமையையும்‌, 
அகந்தையையும்‌, 
பெத்தரிக்கத்தையும்‌, 
இருதயத்தின்‌ 
குறித்துக்‌ கேட்டேன்‌. 


அவன்‌. மெத்தப்‌ 


மோவாயின்‌ 


மேட்டிமையையும்‌ 


எரே 48:80. அவன்‌ மூர்க்கத்தை நான்‌ 
அறிவேன்‌. என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌; அப்படியாகாது, அவன்‌ 
வீம்பு செல்லாது என்கிறார்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எரே 48:31. ஆகையால்‌ 
மோவாபினிமித்தம்‌ நான்‌ அலறி, 
மோவாப்‌ தேசம்‌ அனைத்தினிமித்தமும்‌ 
கூக்குரலிடுவேன்‌;. கீராரேஸ்‌ 
மனுஷரினிமித்தம்‌ பெருமூச்சுவிடப்படும்‌. 


எரே 28:9௨. சிப்மாவூரின்‌ 
திராட்சச்செடியே, யாசேருக்காக நான்‌. 
அழுததுபோல உனக்காகவும்‌ அழுவேன்‌; 
உன்‌ கொடிகள்‌ கடலைக்‌ 
கடத்துபோயின; அவைகள்‌ யாசேர்‌ 
கடல்மட்டும்‌ போய்‌ எட்டின; 
பாழாக்குகிறவன்‌ உன்‌ வசந்தகாலத்துப்‌ 
பழங்கனின்மேலூம்‌, உன்‌ திராட்சப்பழ 
அறுப்பின்மேலும்‌ விழுந்தான்‌. 


எரே 
மோவாப்‌. 
சந்தோஷமும்‌: 
நீங்கிப்போயிற்று;. 
ஆலைகளிலிருந்து பொழிகிறதை. 
ஓயப்பண்ணினேன்‌; ஆலையை 
மிதிக்கிறவர்களின்‌ பாடல்‌ இல்லை; அது. 
ஆரவாரமேயல்லாமல்‌ ஆலை மிதிக்கும்‌ 
பாடலல்ல.. 


4829... பமிர்வெளியிதூம்‌ 


தேசத்திலுமிருந்து. 
களிப்பும்‌ 
திராட்சரசம்‌ 


எரே. 4824. எஸ்போன்துவக்கி 
எலெயாலேமட்டும்‌ யாகாஸ்வரைக்கும்‌ 
உண்டாகும்‌ கூக்குரலினிமித்தம்‌ 
அவர்கள்‌ மூன்றுவயதுக்‌ 
கடாரியைப்போல்‌, சோவார்துவக்கி 
ஒரொனாயிம்மட்டும்‌ சத்தமிடுவார்கள்‌; 
திம்ரீமின்‌ ஜலங்களும்‌ வற்றிப்போகும்‌. 


எரே ௧8:95, 
மேடைகளில்‌ 


மோவாப்‌ தேசத்து 
பலியிடுகிறவனையும்‌ 
தன்‌. தேவர்களுக்கு. 
தூபங்காட்டுகிறவனையும்‌ 
ஓயப்பண்ணுவேன்‌ என்று 
சொல்லுகிறார்‌. 


கர்த்தர்‌ 


எரே 48:38. ஆகையால்‌, 
மோவாயினிமித்தம்‌ என்‌ இருதயம்‌ 
நாககுரம்யோல்‌ துயரமாய்‌ தொனிக்கும்‌; 
கீராரேஸ்‌ மனுஷரினிமித்தமும்‌, எண்‌: 
இருதயம்‌ நாககரம்‌ போல்‌ தூயரமாய்‌ 
தொனிக்கும்‌; அவர்கள்‌ சம்பாதித்த. 
இசுவரியம்‌ அழித்து போகிறபடியினால்‌ 
அப்படி தொனிக்கும்‌. 





i THEN 
TT 


எரே 48:37. தலைகன்‌ எல்லாம்‌. 
மொட்டையிடப்பட்டும்‌, தாடிகள்‌ 
எல்லாம்‌ கத்தரிக்கப்பட்டும்‌. க 
கைகளில்‌ எல்லாம்‌ 

அரைகளில்‌ இரட்டுடுப்பும்‌ உண்டு. 


எரே 48:38.  மோவாபின்‌. சகல்‌. 
வீடுகளின்‌ மேலூம்‌ அதின்‌ 
தெருக்களிலேயும்‌ ஏகப்‌ புலம்பல்‌ 
உண்டாகும்‌; ஒருவரும்‌ விரும்பப்படாத 
பாத்திரம்போல்‌ மோவாபை 
உடைத்தூப்போட்டேன்‌. என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 


எரே 48:39, மோவாப்‌ எவ்வளவாய்‌ 
முறித்து போயிற்றென்று. 
அலறுகிறார்கள்‌; அது முதுகைக்காட்டி. 
எவ்வனவாய்‌ வெட்கப்படும்‌? இப்படி. 
மோவாப்‌ தன்‌ சூ்றுப்புறத்தார்‌. 
அனைவருக்கும்‌. பரியாசமும்‌ 
திகைப்புமாயிருக்கும்‌. 


எரே 48:40. இதே, ஒருவன்‌ 
கழுகைப்போல பறந்துவந்து, 
மோவாபின்மேல்‌ தன்‌ செட்டைகளை 
விரிப்பான்‌. 


எரே 4841. கீரியோத்‌ பிடிக்கப்படும்‌, 
கோட்டைகள்‌ கைவசமாகும்‌; 
அந்நாளிலே மோவாயின்‌. 
பராக்கிரமசாலிகளுடைய இருதயம்‌ 
யிரசவவேதனைப்படுகிற ஸ்திரீயின்‌ 
இருதயம்‌ போல இருக்கும்‌. 


எரே 48:42. மோவாப்‌ 
விரோதமாய்ப்‌ பெருமை 
பாராட்டினபடியால்‌, அது 
ஜனமாமிராதபடிக்கு அழிக்கப்படும்‌. 


எரே 48:48. மோவாப்‌ தேசத்தின்‌ 
குடியானவனே, திகிலும்‌, படுகுழியும்‌, 
கண்ணியும்‌ உன்மேல்‌ வரும்‌ என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


கர்த்தருக்கு 


எரே கக்க, திகிலுக்கு விலக 
ஒடுகிறவன்‌ படுகுழியிலே விழுவான்‌; 
படுகுழியிலிருத்து ஏதுகிறவனோ 
கண்ணியிலே பிடி.படுவான்‌; அவர்கள்‌ 
விசாரிக்கப்படும்‌ வருஷத்தை. 
அதின்மேல்‌, அதாவது மோவாபின்மேல்‌ 
வரப்பண்ணுவேன்‌ என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எரே 48:45. வல்லடிக்குத்‌ தப்ப 
ஓடிப்போகிறவர்கள்‌. எஸ்போனின்‌' 
திழலில்‌ தரித்து தின்றார்கள்‌, 
ஆனாலும்‌ நெருப்பு எஸ்போனிலும்‌, 
அக்கினிஜுவாலை. சீகோன்‌ 
நடுவிலுமிருத்து புறப்பட்டு, மோவாப்‌ 
தேசத்தின்‌: எல்லைகளையும்‌, 
கலகஞ்செய்கிறவர்களின்‌. 
உச்சத்தலையையும்‌ பட்சிக்கும்‌. 


எரே 48:46. மோவாயே உனக்கு 
ஐயோ! கேமோஷ்‌ விக்கிரகத்தையடுத்த 
ஜனம்‌ அழியும்‌, உன்‌ குமாரரும்‌ 
சிறையிடிக்கப்‌ படுகிறார்கள்‌; உன்‌ 
குமாரத்திகளும்‌ சிறைபிடிக்கப்பட்டுப்‌ 
போகிறார்கள்‌. 


எரே 48:47. ஆனாலும்‌ 
கடைசிநாட்களில்‌ மோவாபின்‌ 
சிறையிருப்பைத்‌ திருப்புவேன்‌ என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. மோவாபின்மேல்‌ 
வரும்‌ நியாயத்தீர்ப்பின்‌ செய்தி 
இத்தோடே முடித்தது. 


மோவாப்‌ தேசம்‌ அழிந்துபோகும்‌ 
மோவாபுக்கு விரோதமாக கர்த்தர்‌ தம்முடைய 
வார்த்தைகளை எரேமியாவுக்கு சொல்லிக்‌ 
கொண்டு வருகிறார்‌. மோவாபியர்கள்‌ தங்கள்‌ 
பாவங்கள உணரவேண்டும்‌. பாவங்களுக்கு 
மனந்திரும்பவேண்டும்‌. அவர்களுடைய 
இருதயம்‌ புதுப்பிக்கப்படவேண்டும்‌. அவர்கள்‌ 
மனந்திரும்பினால்‌, அவர்களுக்கு வரப்போகும்‌. 
அழிவுக்கு அவர்கள்‌ தப்பித்துக்கொள்ளலாம்‌. 
மோவாபியர்‌ 
பாவங்களுக்கு 
அவர்கள்‌ 


ஒவ்வொருவரும்‌ தங்கள்‌ 
மனந்திரும்பவேண்டும்‌. 
ஏகமாய்ப்‌ பாவம்‌ செய்யும்போது, 
கர்த்தருடைய கோபம்‌: மோவாபியர்‌ 
அனைவர்மேலும்‌, மோவாப்‌ 
தேசத்தின்மேலும்‌ வரும்‌. தேவனுடைய கோபம்‌, 
அவரைக்‌ கோபப்படுத்துகிற ஜனங்கள்மேல்‌ 
வரும்‌. கர்த்தரை கோபப்படுத்துகிறவர்கள்‌, 
அவருடைய அன்பையும்‌, இரக்கத்தையும்‌, 
கிருபையையும்‌ அசட்டைபண்ணுகிறார்கள்‌. 
மோவாபுக்கு திடீரென்று அழிவு வரும்‌. 
மோவாபியர்கள்‌ எதிர்பாராத வேளையிலே. 
அவர்களுக்கு அழிவு வருவதினால்‌, 
அவர்கள்‌ எல்லோரும்‌ ஆச்சரியப்படுவார்கள்‌. 
மோவாபியருக்கு வரப்போகும்‌ சடுதியான 
அழிவைப்பற்றி, எரேமியா தீர்க்கதரிசி. 
அவர்களுக்கு எச்சரிப்பாய்ச்‌ சொல்லுகிறார்‌. 





f= FTN 
TT 


மோவாபியர்கள்‌ 
பராக்கிரமசாலிகள்‌ 
சொல்லிக்கொள்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
தங்களை யுத்தசன்னத்தராகவும்‌ 
நினைத்துக்கொள்கிறார்கள்‌ (எரே 48/4) 
ஆகையினால்‌ தங்களுக்கு விரோதமாக, 
எவ்வளவு பெரிய சத்துரு வந்தாலும்‌, 
தங்களால்‌ அவனோடு யுத்தம்‌ பண்ண 
முடியம்‌ என்று மோவாபியர்‌ 
ன க்கனார்கள்‌. மோயாயின்‌: ஆபத்து வர 
சமீபமாமிருக்கிறது. என்றும்‌ அதின்‌ தீங்கு 
மிகவும்‌ தீவிரித்து வருகிறது என்றும்‌ 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ (எரே 48:16). 


தங்களை 
என்று 


கழுகு தன்னுடைய இரையைப்‌ 
பிடிக்கும்போது, அதன்மீது வேகமாக. 
பறந்துவரும்‌. அதுபோலவே  கல்தேயர்கள்‌ 
மோவாபியர்மீது தீவிரித்து வருகிறார்கள்‌ 
தங்கள்‌ சிறகுகளை மோவாப்‌ 
பட்டணங்கள்மீது விரிக்கிறார்கள்‌. “இதோ, 
ஒருவன்‌ கழுகைப்போல பறந்துவந்து, 
மோவாபின்மேல்‌ தன்‌ செட்டைகளை 
விரிப்பான்‌” (எரே 48:40) என்று கர்த்தர்‌ 


சொல்லுகிறார்‌. 
9 


கொள்கிறார்கள்‌. 
மோவாபியரின்‌ எல்லா பட்டணங்களின்மேலும்‌ 
வரும்போது, ஒரு பட்டணமும்‌. 
தப்பிப்போவதில்லை. 

கரயோத்‌ பிடிக்கப்படும்‌; கோட்டைகள்‌ 
கைவசமாகும்‌; அந்நாளிலே மோவாபின்‌ 
பராக்கிரமசாலிகளுடைய இருதயம்‌. 
பிரசவவேதனைப்படுகிற ஸ்திரீயின்‌ இருதயம்‌ 
போல இருக்கும்‌" (எரே 48:41) என்று 

ர்‌ சொல்லுகிறார்‌. மோவாபியர்கள்‌ 
தங்கள்‌ முழுபலத்தையும்‌ சேர்த்து, 
கல்தேயருக்கு எதிர்த்து நின்றாலும்‌, 
அவர்களால்‌ கல்தேயரை எதிர்க்க முடியாது. 

மோவாபியரை திடீரென்று 


பராக்கிரமசாலிகளோ 
கலங்கிப்போயிருப்பார்கள்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மோவாப்‌ அழிந்தது, அதின்‌ 
பட்டணங்கள்‌ எரிந்துபோயின; அதின்‌ 
திறமையுள்ள வாலிபர்‌ கொலைக்களத்துக்கு 
இறங்குகிறார்கள்‌” (எரே 4875) என்று 
சேனைகளின்‌ கர்த்தர்‌ என்னும்‌ நாமமுள்ள 
ராஜாசொல்லுகிறார்‌. மோவாப்‌ முறிய 
அடக்கப்பட்டபடியினால்‌ கலங்கிப்போயிற்று 
(எரே 48:20). 


மோவாப்‌ தேசம்‌ இதுவரையிலும்‌ மற்ற 
தேசங்கள்‌ மத்தியில்‌ உயர்ந்திருந்தது. மற்ற 
தேசத்தார்‌ மோவாபியருக்கு மதிப்பும்‌ 
மரியாதையும்‌ கொடுத்தார்கள்‌. மோவாப்‌ 
தேசம்‌ மிகுந்த  அதிகாரத்தோடும்‌ 
கண்ணியத்தோடும்‌ இருந்தது. னால்‌. 
இப்போது “மோவாபின்‌ சம்பு 
வெட்டுண்டது; அவன்‌ புயம்‌ முறிக்கப்பட்டது' 
(எரே 48:25) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


மோவாபியரின்‌ 
அடையாளமான கொம்பு 

விட்டது. அவர்களால்‌ 
பாதுகாக்கவும்‌ முடியவில்லை. 
தேசத்தார்மீது. 
முடியவில்லை. 


வல்லமைக்கு 
முறிக்கப்பட்டு 
தங்களை 
லக்‌ 
யுத்தம்பண்ணவும்‌ 
(வர்களுடைய வல்லமை 
முற்றிலுமாய்‌. "i அவர்களைவிட்டு 
நீங்கிப்போமிற்று அவர்களுடைய புயம்‌ 
முறிக்கப்பட்டதினால்‌, மோவாபியரால்‌ யுத்தம்‌ 
பண்ணவும்‌ போகமுடியவில்லை. தங்கள்மீது 
யுத்தம்பண்ண வருகிறவர்களையும்‌ தடுத்து 
நிறுத்த முடியவில்லை. மோவாபியரால்‌ 
தங்கள்‌ கைகளால்‌ அடிக்கவும்‌ முடியவில்லை, 
சத்துருக்கள்‌ தங்களை அடிக்கும்போது, 
தங்கள்‌ கைகளால்‌ அந்த அடிகளை தடுத்து 
நிறுத்தவும்‌ முடியவில்லை. மோவாபியர்‌ 
முற்றிலும்‌ பெலனற்றுப்போயிருக்கிறார்கள்‌. 
மோவாப்‌ தேசத்தில்‌ திறமையுள்ள 
வாலிபர்கள்‌ இருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
யுத்தத்திற்குப்போனால்‌, யுத்தத்தில்‌ ஜெயித்து 
திரளான கொள்ளைப்பொருளை கொண்டு 
வரலாம்‌ என்று நினைக்கிறார்கள்‌. 
மோவாபியரின்‌ இராணுவத்தலைவர்களும்‌ 
வாலிபர்களுக்கு அதிகமான நன்மைகளை 
வாக்குப்பண்ணுகிறார்கள்‌. ஆனால்‌. 
மோவாபின்‌ திறமையுள்ள வாலிபர்‌, 
கல்தேயருக்கு. விரோதமாக 
யுத்தம்பண்ணப்போகும்போது, அவர்கள்‌ 
கொலைக்களத்திற்கு இறங்குகிறார்கள்‌ 
(எரே 48:15) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 





i= THE 
TT 


கல்தேயரோடு யுத்தம்பண்ணுகிற களம்‌, 
மோவாபியரின்‌ திறமையுள்ள வாலிபருக்கு 
கொலைக்களமாகமிருக்கும்‌ என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 

மோவாபியர்கள்‌ கர்த்தருடைய 
ஜனத்திற்கு சத்துருக்களாகமிருந்தார்கள்‌. 
கர்த்தரோ அவர்களை ஒன்றுமில்லாமல்‌ 
வெறுமையாக்கிப்போடுகிறார்‌.  மோவாபியர்‌ 
இனிமேல்‌ ஜனங்களாகயிருக்கமாட்டார்கள்‌. 
அவர்கள்‌ கொலைக்களத்திலே 
பிரேதங்களாகமிருப்பார்கள்‌. 


மோவாபின்‌ அழிவை நினைத்து, 
எரேமியா தீர்க்கதரிசியும்‌ துக்கப்படுகிறார்‌ 
'மோவாபினிமித்தம்‌ நான்‌ அலறி, மோவாப்‌ 
அனைத்தினியித்தமும்‌ 
48:31) என்று 

கீராரேஸ்‌ 


மனுஷரினிமித்தம்‌ பெருமூச்‌ சுவிடப்படும்‌. 


எரேமியா தீர்க்கதரிசி சிப்மா 
திராட்சச்செடிக்காகவும்‌ அழுகி 
"சிப்மாவூரின்‌ திராட்சச்செடியே, த்‌ 
நான்‌. அழுததபோல  உனக்காகவும்‌ 
அழுவேன்‌; உன்‌ கொடிகள்‌ கடலைக்‌ 
குடந்துபோயின:: அவைகள்‌ யாசேர்‌ 
குடல்மட்டும்‌ போய்‌ எட்டின; பாழாக்குகிறவன்‌ 
உன்‌ வசந்தகாலத்துப்‌ பழங்களின்மேலும்‌, உன்‌ 
திராட்சப்பழ அறுப்பின்மேலும்‌ விழுந்தான்‌” 
(எரே 48:32) என்று சொல்லி எரேமியா 
மோவாபுக்காக அழுது புலம்புகிறார்‌. 


மோவாபினிமித்தம்‌ எரேமியாவின்‌. 
இருதயம்‌ மிகவும்‌ வேதனைப்படுகிறது. 
அவர்‌ மோவாபியரின்‌ ஒவ்வொரு 
அழிவையும்‌ பார்த்து. மிகவும்‌ துக்கப்படுகிறார்‌. 
"மோவாபினிமித்தம்‌ என்‌ இருதயம்‌. 
நாகசுரம்போல்‌ துயரமாய்‌ தொனிக்கும்‌: 
கீராரேஸ்‌ மனுஷரினிமித்தமும்‌, என்‌ இருதயம்‌ 
நாகசுரம்‌ போல்‌ துயரமாய்‌ தொனிக்கும்‌: 
அவர்கள்‌ சம்பாதித்த ஐசுவரியம்‌ அழிந்து 
போகிறபடியினால்‌ அப்படி தொனிக்கும்‌" 
(எரே. 48:36) என்று எரேமியா 
வேதனையோடு சொல்லுகிறார்‌. 


எரே 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


பாவிகள்‌ அழிந்துபோவது கர்த்தருக்கு 
பிரியமான காரியமல்ல. அவர்கள்‌ தங்கள்‌ 
பாவங்களுக்கு மனந்திரும்புவதே 
கர்த்தருக்கு பிரியமானது. கர்த்தருடைய 
ஊழியக்காரர்களாகிய நாமும்‌, பாவிகள்‌ 
அழிந்துபோகும்போது சந்தோஷப்படக்கூடாது. 
எரேமியாவைப்போல, நமக்கும்‌, 
பாவிகள்‌ அழிந்துபோலதைப்‌ பார்க்கும்போது, 

மனவேதனையும்‌, துக்கமும்‌ 
உண்டாகவேண்டும்‌. 


எரேமியா மோவாபுக்கு விரோதமாக 
'த்தருடைய வார்த்தைகளை 
தீர்க்கதரிசனமாய்ச்‌ சொல்லுகிறார்‌. ஏசாயா 
தீர்க்கதரிசி மோவாபுக்கு விரோதமாக. 
சொன்ன தீர்க்கதரிசனங்களுக்கு, 
எரேமியாவின்‌ தீர்க்கதரிசனமும்‌ 
ஒத்திருக்கிறது. 

“மோவாபின்‌ பாரம்‌. இரவிலே. 
மோவாபிலுள்ள ஆர்‌ என்னும்‌ பட்டணம்‌ 
பாழாக்கப்பட்டது, அது சங்காரமாயிற்று: 
இரவிலே மோவாபிலுள்ள கீர்‌ என்னும்‌. 
பட்டணம்‌ பாழாக்கப்பட்டது. அது 
சங்காரமாயிற்று” (ஏசா 152). 


ஏசாயாவும்‌ எரேமியாவும்‌ 
பிரிந்திருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ இருவரும்‌ 
வெவ்வேறு காலங்களில்‌ மோவாபுக்கு 
விரோதமாக கர்த்தருடைய வார்த்தைகளை 
தீர்க்கநரிசனமாய்ச்‌ சொன்னார்கள்‌. 
ஆனாலும்‌ ஒரே ஆவியானவரே 
இல்விரண்டு தீர்க்கதரிசிகளையும்‌ ஆளுகை 
செய்கிறார்‌. அதை ஆலியானரே மோவாபுக்கு 
விரோதமாக தம்முடைய செய்தியைச்‌ 
சொல்லுமாறு இவ்விரண்டு 
தீர்க்கதரிசிகளையும்‌ ஏவுகிறார்‌. 


காலத்தால்‌. 


மோவாபியரும்‌. 
வரப்போகும்‌ அழிவுக்காக 
புலம்பவேண்டும்‌. அவர்கள்‌ 
மகிமையில்‌ உட்கார்ந்திருக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ ஐசுவரியத்திற்கு 
நடுவிலிருக்கிறார்கள்‌. ஆகையால்‌ மகிழ்ந்து 
களிகூருகிறார்கள்‌. அவர்கள்‌ தங்கள்‌ 
மகிமையைவிட்டு இறங்கவேண்டும்‌. காய்ந்த 
நிலத்தில்‌ தாகத்தோடு உட்கார்ந்திருப்பது 
போல அமர்ந்திருக்கவேண்டும்‌. அவர்கள்‌ 
ஆறுதலில்லாமல்‌ பரிதபிக்கவேண்டும்‌. 





f= ETHER 
TT 


“தீபோன்‌ பட்டணவாசியான 
குமாரத்தியே, நீ உன்‌ மகிமையை விட்டிறங்கி, 
தாகத்தோடே உட்கார்ந்திரு: மோவாபைப்‌ 
பாழாக்குகிறவன்‌ உனக்கு விரோதமாய்‌ வந்து. 
உன்‌ அரண்களை அழித்துப்போடுவான்‌"' 
(எரே 4818) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


மோவாப்‌ தேசத்திலே. ரோவேர்‌ 
பட்டணம்‌ அதன்‌  எல்லைப்பகுதியிலுள்ளது. 
அது தூரத்திலிருந்தாலும்‌, அவர்கள்‌ ஓடி 
வருகிறவர்களையும்‌, கல்தேயருக்கு தப்பி 
வருகிறவர்களையும்‌ பார்ப்பார்கள்‌. 
அவர்களிடத்தில்‌ “என்ன நடந்தது" என்று 
கேட்டு விசாரித்து தெரிந்துகொள்வார்கள்‌. 
“ஆரோவேரில்‌ குடியிருக்கிறவளே, நீ 
வழியிலே நின்று பார்த்துக்‌ கொண்டிரு; 
நடந்ததென்னவென்று ஓடிவருகிறவனையும்‌ 
தப்பிவருகிறவனையும்‌ கேள்‌" (எரே 48:19) 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ 

ரோவேரில்‌ க்கி 
மோவாபியருக்கு, மோவாப்‌ மத 
செய்தி அறிவிக்கப்படுகிறது. அதனால்‌. 
ஆரோவேரிலே ருக்கிறவர்கள்‌ 
கலங்கிப்போயிருக்கிறார்கள்‌. மோவாப்‌. 
பாழாக்கப்பட்டது என்று அவர்கள்‌ 
அர்னோனில்‌ அறிவிக்கவேண்டும்‌. மோவாப்‌ 
முறியடிக்கப்பட்டதினால்‌ மோவாபியர்கள்‌ 
அதன்‌ வேதனையைத்‌ தாங்கமுடியாமல்‌. 
அலறி கூப்பிடவேண்டும்‌ (எரே 48:20). 


மோவாப்‌ தேசத்தின்‌ குடிகள்‌ தங்கள்‌ 
பட்டணங்களை விட்டுவிட்டு, கன்மலையில்‌. 
போய்‌ தங்கிமிருப்பார்கள்‌. கவ்தேயருக்கு 
பயந்து ஒடி ஒளிந்துகொள்வார்கள்‌. அவர்கள்‌ 
குகையின்‌ வாய்‌ ஓரங்களில்‌ கூடுகட்டுகிற 
புறாவுக்கு ஒப்பாமிருப்பார்கள்‌ (எரே 48:28) 


ணன்‌ 


இக்கமத்தினிமத்தம அங்கித்‌ கபடு 
பள்ளத்தாக்குகளின்‌ புறாக்களைப்போல. 
மலைகளில்‌ இருப்பார்கள்‌" (எசே 7:16) என்று 
எசேக்கியேல்‌ சொல்லுகிறார்‌. 


'மோவாபியர்கள்‌ பயிர்‌ வெளியிலும்‌, 
தேசத்திலும்‌ சந்தோஷத்தோடும்‌ களிப்போடும்‌ 
இருப்பார்கள்‌. அவர்கள்‌ தங்கள்‌ 
திராட்ச த்தோட்டத்தின்‌. பழங்களையும்‌, 
திரட்சியான அறுவடையையும்‌, 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


ஏராளமான திராட்சரசத்தையும்‌ பார்த்து 
ஆனந்தமடைவார்கள்‌. அவர்களுடைய 
மாம்சம்‌ சந்தோஷமாயிருக்கும்‌. 
உலகப்பிரகாரமான சம்பத்துக்களையும்‌, 
ஐசுவரியங்களையும்‌ பார்த்து அவர்கள்‌ 
சந்தோஷப்பட்டு களிகூருவார்கள்‌. 
கல்தேயர்கள்‌ மோவாபியரின்‌ பயிர்‌ 
வெளிகளை அழித்துப்போடுவார்கள்‌. 
அவர்களுடைய 'திராட்சப்பழங்களையும்‌, 
திராட்சரசங்களையும்‌ தங்களுடைய 


தேசத்திற்கு எடுத்துக்கொண்டு 


போய்விடுவார்கள்‌. அப்போது அவர்களுடைய 
சந்தோஷமும்‌, களிப்பும்‌ 


அவர்களை விட்டு 


மோவாப்‌ 


ப்‌ ன்‌ ஆலையை 
மிதிக்கிறவர்களின்‌ பாடல்‌ இல்லை; அது 
ஆரவாரமேயல்லாமல்‌ ஆலை மிதிக்கும்‌ 
பாடலல்ல" (எரே 48:33) என்று கர்த்தர்‌ 


சொல்லுகிறார்‌. 


“அவளுடைய எல்லா மகிழ்ச்சியையும்‌, 
அவளுடைய பண்டிகைகளையும்‌, அவளுடைய 
மாதப்பிறப்புகளையும்‌ அவளுடைய 
ஓய்வுநாட்களையும்‌. சபைகூடுகிற அவளுடைய 
எல்லா ஆசரிப்புகளையும்‌ ஒழியப்பண்ணுவேன்‌. 
என்‌ நேசர்கள்‌ எனக்குக்‌ கொடுத்த பணையம்‌ 
என்று அவள்‌ சொன்ன அவளுடைய 
திராட்சச்செடிகளையும்‌, அவளுடைய 
அத்திமரங்களையும்‌ நான்‌ பாழாக்கி, 

அவைகளைக்‌ காடாய்ப்போகப்பண்ணுவேன்‌. 
காட்டுமிுகங்கள்‌ அவைகளைத்‌ தின்னும்‌ 
(சி 2112). 


உலகப்பிரகாரமான 


நிலைத்திருக்காது. 


சந்தோஷம்‌ 
மாம்சப்பிரகாரமான 
சந்தோஷம்‌ சீக்கிரத்தில்‌ 
அழிந்துபோகும்‌. உலகஆசீர்வாதங்கள்மீதும்‌, 
உலகஜசுவரியங்கள்மீ தும்‌ 

நம்பிக்கையை வைக்கும்போது 

ஏமாற்றமே உண்டாகும்‌. உலகஜசுவரியங்கள்‌ 
நம்மைவிட்டு நீங்கிப்போகும்போது, 
நம்முடைய சந்தோஷமும்‌ நம்மைவிட்டு 
நீங்கிப்போகும்‌. நமக்கு மிகுந்த துக்கமும்‌ 
வேதனையும்‌ உண்டாகும்‌. 





i= FTE 
TT 


கர்த்தருக்குள்‌ நாம்‌ 
சந்தோஷமாயிருக்கவேண்டும்‌. ஆவிக்குரிய 
சந்தோஷமே நிலையான சந்தோஷம்‌. அதுவே 
நிலைத்திருக்கும்‌ கர்த்தருக்குள்‌ 
சந்தோஷமாகமிருக்கிறவர்கள்‌, அத்திப்பழம்‌ 

பழுத்தாலும்‌, பழுக்காவிட்டாலும்‌ 
சந்தோஷமாயிருப்பார்கள்‌. திராட்சப்பழம்‌ 
கொடிகளிலே காய்த்தாலும்‌, 
காய்க்காவிட்டாலும்‌ சந்தோஷமாயிருப்பார்கள்‌. 

, மோவாபுக்கு 


சமீபமாயிருக்கிறது: 
மிகவும்‌ தீவிரித்துவருகிறது. 
(எரே 48:16). தங்களுக்கு வரும்‌ அழிவைப்‌ 
பார்த்து... மோவாமியர்‌  சுலங்கவேண்டும்‌. 
தங்களுக்காக அழுது  புலம்பவேண்டும்‌. 
மோவாப்‌ தேசத்தின்‌ சுற்றுப்புறத்தில்‌ அநேக 
ஜாதியார்‌ இருக்கிறார்கள்‌. அவர்களும்‌ 
மோவாபியருக்காக துக்கப்படவேண்டும்‌. 
அதின்‌ சுற்றுப்புறத்தாரும்‌ அதின்‌ 
அறிந்தவர்களுமாகிய நீங்கள்‌ 
அதற்காக அங்கலாய்த்துக்‌ 


அலங்காரமான கோலும்‌ 
உடைந்ததென்று சொல்லுங்கள்‌" 
(எரே 4847) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ 
சுற்றுப்புறத்தார்‌ எல்லோரும்‌ மோவாபியருக்கு 
ஆறுதல்‌ சொல்லவேண்டும்‌. 


பேரை 

எல்லாரும்‌ 
கொள்ளுங்கள்‌; 
எப்படி 


மோவாபியர்‌ தங்கள்‌ சம்பத்தையும்‌, 
ப்‌ பொக்கிஷங்களையும்‌ நம்பினதினால்‌ 

௫ அழிவு உண்டாயிற்று. இந்த 
பண்ற ர்க்க மவுத்‌ 
மாத்திரமல்ல, எல்லோருக்குமே. 
சொல்லப்பட்டிருக்கிறது. நாமும்‌ கர்த்தரை 
நம்பாமல்‌, நம்முடைய  சம்பத்தையும்‌. 
ஐசுவரியத்தையும்‌ நம்பினால்‌ நமக்கும்‌ 
அவகர [அழல கட தங்கத்‌ 
நாம்‌ வைக்கக்கூடாது. 
தங்களுடைய சுயபலத்தையும்‌, 
சுயபராக்கிரமத்தையும்‌ சாராமல்‌, கர்த்தரையே 
சார்ந்துகொள்கிறவர்கள்‌ பாக்கியவான்கள்‌. 
தேவனுடைய நியாயத்தீர்ப்பு நம்மீது. 
வரும்போது. நம்முடைய ஐசுவரியமோ, 
நம்முடைய பெலமோ நமக்கு பாதுகாப்பைத்‌ 
தராது. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மோவாபியர்கள்‌ 
விரோதமாக பெருமை 
அவனை  வெறிகொள்ளச்‌ 
கர்த்தருக்கு விரோதமாய்ப்‌ 
பெருமைபாராட்டினான்‌; மோவாப்‌ தான்‌ 
வாந்திபண்ணி அதிலே புரளுவான்‌; அவன்‌ 
பரியாசத்துக்கிடமாவான்‌” (எரே 48:26) என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. மோவாபியருக்கு 
வெட்கமும்‌ வேதனையும்‌ உண்டாகும்‌ 
அவர்கள்‌ அவமானப்பட்டுப்போவார்கள்‌. 


கர்த்தருக்கு 
பாராட்டினார்கள்‌. 
செய்யுங்கள்‌; 


மோவாபியரின்‌ 
தானியங்களும்‌ 
அவர்கள்‌ 
அழிந்துபோகும்‌. 
ஐசுவரியத்தை 
கைகளால்‌ இறுகப்பற்றிக்கொண்டாலும்‌, அது 
நம்மைவிட்டு விலகிப்போய்விடும்‌. ஐசுவரியம்‌ 
நிலையானதல்ல. அது அழிந்‌ துபோகக்கூடியது. 
நம்முடைய சம்பத்து காற்றில்‌ பறக்கிற 
தூசியைப்போன்றது. காற்று வேகமாய்‌ 
வீசும்போது. தூசி பறந்துபோவதுபோல, 
அழிவு சீக்கிரத்தில்‌ வரும்போது, நாம்‌ 
சேமித்து, வைத்த ஐசவரியமும்‌ 
அழிந்துபோகும்‌. அது நம்மைவிட்டு 
ஒழிந்துபோகும்‌. 


மோவாபியர்கள்‌ விக்கிரகங்களை 
தெய்வங்களாக நம்புகிறார்கள்‌. அவர்கள்‌ 
மேடைகளில்‌ பலியிடுகிறார்கள்‌. தங்கள்‌ 
தேவர்களுக்கு தூபங்காட்டுகிறார்கள்‌. கர்த்தர்‌ 
அவர்களுடைய மேடைகளை அழித்துப்‌ 
போடுவார்‌. அவர்கள்‌ தூபங்காட்டுகிற 
பலிபீடங்களும்‌ அழிந்துபோகும்‌. 
மோவாபியரின்‌ ஆசாரியரும்‌ கல்தேயருடைய 
தேசத்திற்கு 'சிறைப்பட்டுப்போவார்கள்‌ 
(எரே 48:7). 


திராட்சப்பழங்களும்‌, 
அழிந்துபோனதுபோல 
வரிய 


பச 


“மோவாப்‌ தேசத்து மேடைகளில்‌ 
பலியிடுகிறவனையும்‌ தன்‌ தேவர்களுக்கு 
தூபங்காட்டுகிறவனையும்‌ ஒயப்பண்ணுவேன்‌"' 
(எரே 48:35) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


கர்த்தநபைய நீதியின்‌ பிரகாரமாகவே 
மோவாபியர்மீது அவருடைய நியாயத்தீர்ப்பு 
வருகிறது. அவர்கள்‌ தங்கள்‌ பாவங்களுக்கு 
மனந்திரும்பவில்லை. அவர்களுடைய 
இருதயம்‌ பெருமையினால்‌ நிறைந்திருக்கிறது. 
அவர்களுடைய பாவத்தினாலேயே 
அவர்களுக்கு அழிவு உண்டாயிற்று. 
'மோவாபியர்‌ மெத்தப்பெருமைக்காரன்‌"' 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 





i a 
TT 


நித்திய சர்வாங்க தகனபலி 
யாத்‌ 29:88-46 


யாத்‌ 29:38, பலிபீடத்தின்மேல்‌ தீ 
பலியிடவேண்டியது என்னவெனில்‌; 
இடைவிடாமல்‌ ஒவ்வொருநாவிலும்‌ ஒரு 
வயதான இரண்டு ஆட்டுக்குட்டி. கனைப்‌. 
பலியிட, வேண்டும்‌. 


யாத்‌ 29:99. ஒரு ஆட்டுக்குட்டியைக்‌ 
காலையிலும்‌, மற்ற ஆட்டுக்குட்டியை 
மாலையிலும்‌ பலியிடுவாயாக.. 


0. ஒரு மீரக்காலிலே. 
பங்கானதும்‌, இடித்துப்‌ 
எண்ணெயிலே. 
மெல்லிய 
கால்படி. 


யாத்‌ 29:41 
பத்திலொரு 
பிழிந்த  காற்படி, 
யிசைந்ததுமாகிய 
மாவையும்‌, பானபலியாகக்‌ 
திராட்சரசுத்தையும்‌, 
ஆட்டுக்குட்டியுடனே படைப்பாயாக. 


மற்ற ஆட்டுக்குட்டியை 
பலியிட்டு, 


யாத்‌ 29:41. 
மாலையிலே 
காலையிலே செலுத்தின 
போஜன பலிக்கும்‌ பானபலிக்கும்‌ 
ஒத்தபிரகாரம்‌ அதைக்‌ கர்த்தருக்குச்‌. 
சுகந்த வாசனையான தகனபலியாகப்‌ 
படைக்கக்கடவாய்‌. 


யாத்‌ 29:42, உன்னுடனே பேசும்படி. 
நான்‌ உங்களைச்‌. சந்திக்கும்‌. 
இடமாயிருக்கிற ஆசரிப்புக்‌ 
கூடாரத்தினுடைய வாசலாகிய 
கர்த்தருடைய சந்திதியிலே உங்கள்‌ 
தலைமுறைதோறும்‌ 
செலுத்தப்பட வேண்டிய நித்திய 
சர்வாங்க த௲னபலி. இதுவே. 


யாத்‌ 29:48. அங்கே இஸ்ரவேல்‌. 
புத்திரரைச்‌ சந்திப்பேன்‌; அந்த ஸ்தலம்‌ 
என்னுடைய மகிமையினால்‌ 
பரிசத்தமாக்கப்படும்‌. 


யாத்‌ கக்‌. ஆசரிப்புக்‌ 
கூடாரத்தையும்‌ பலிபீடத்தையும்‌ நான்‌ 
பரிசுத்தமாக்குவேன்‌; எனக்கு ஆசாரிய 
ஊழியம்‌ செய்யும்படிக்கு, 
ஆரோனையும்‌ அவன்‌ குமாரரையும்‌ 
பரிசுத்தப்படுத்தி, 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


யாத்‌ 29:45. இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ 
நடுவே நான்‌ வாசம்பண்ணி, 
அவர்களுக்குத்‌ தேவனாயிருப்பேன்‌. 


யாத்‌ 29:46. தங்கள்‌ நடுவே நான்‌ 
வாசம்பண்ணும்படி, தங்களை எகிப்து 
தேசத்திலிருந்து புறப்படப்பண்ணின. 
நான்‌ தங்கன்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
என்று அவர்கள்‌ அதிவார்கள்‌; நானே. 
அவர்கள்‌ தேவனாகிய கர்த்தர்‌. 


பலிபீடத்தின்மேல்‌ பலியிடவேண்டிய 
நித்திய சர்வாங்கதகனபலியைக்‌ குறித்து 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ 


ஒவ்வொருநாளிலும்‌ 

ஆட்டுக்குட்டிகளைப்‌ 
பலியிட வேண்டும்‌. ஒரு ஆட்டுக்குட்டியைக்‌ 
காலையிலும்‌, மற்ற ஆட்டுக்குட்டியை 
மாலையிலும்‌ பலியிடுவாயாக" 
(யாத்‌ 29:38,49) என்று சொல்லுகிறார்‌. 


மூலஎபிரெயபாஷையில்‌ யாத்‌ 29:38 
ஆலது வசனம்‌ “இப்பொழுது” என்று 
ோர்பாிதது. "தெய ஊற்கங்க க்காக 
ஆசாரியரும்‌, பலிபீடமும்‌ பூரணமாகப்‌ 
பரிசுத்தமாக்கப்பட்ட பின்பு” என்பது இதன்‌ 
பொருளாகும்‌. (யாத்‌ 29:1-38). 


“இடைவிடாமல்‌ ஒவ்வொரு நாளிலும்‌ 
ஒரு வயதாக இரண்டு ஆட்டுக்குட்டிகளை 
பலிமிடவேண்டும்‌" (யாத்‌ 29:38) என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


எருசலேம்‌ கிபி, 70 ஆம்‌ ஆண்டில்‌ 
அழிந்தது. ஆசரிப்புக்கூடாரத்தைப்‌ பற்றிய 
பிரமாணம்‌ கொடுக்கப்பட்ட நாளிலிருந்து கியி. 
70 வரையிலும்‌ உள்ள காலம்‌ சுமார்‌ 1718 
வருஷங்களாகும்‌. இந்த வருஷங்களில்‌ 
627,499. நாட்கள்‌ உள்ளன. ஒரு நாளைக்கு 
இரண்டு ஆட்டுக்குட்டிகளைப்‌ பலியிட்டால்‌ 
மொத்தம்‌ 12,54,998 ஆடுகளைப்‌ 
பலியிட்டிருக்க வேண்டும்‌. அதுபோலவே, 
இத்தனை நாட்களுக்கு ஏராளமான மெல்லிய 
மாவும்‌, ஏராளமான இடித்துப்‌ பிழிந்த 
எண்ணெயும்‌, ஏராளமான திராட்சரசமும்‌. 
படைக்கப்பட்டிருக்க வேண்டும்‌. 





i FT 
TT 


“அவன்‌ மெத்தப்‌ பெருமைக்காரன்‌, 
மோவாபின்‌ பெருமையையும்‌, அவன்‌ 
மேட்டிமையையும்‌, அவன்‌ அகந்தையையும்‌, 
அவன்‌. பெத்தரிக்கத்தையும்‌, 
இருதயத்தின்‌ மேட்‌! 
குறித்துக்‌ கேட்டேன்‌” (எரே 
என்று மோவாபியரைப்பற்றி 
சொல்லுகிறார்‌. 


'மோவாபியரின்‌ பெருமையைப்பற்றி 
ஏசாயா தீர்க்கதரிசியும்‌ தீர்க்கதரிசனமாய்ச்‌ 
சொல்லியிருக்கிறார்‌ 'மோவாபின்‌: 
பெருமையையும்‌, அவன்‌ வ்‌ 
அ அகங்காரத்தையும்‌, 
உக்கிரத்தையும்‌ குறித்துக்‌ கேட்டோம்‌; அவன்‌ 
மெத்தப்‌ பெருமைக்காரன்‌: ஆனாலும்‌ அவன்‌ 
வீம்பு செல்லாது" (ஏசா 16%) என்று ஏசாயா 
சொல்லுகிறார்‌. மோவாபியரின்‌ பெருமையை, 
ஏசாயாவைவிட, எரேமியா விரிவாகச்‌ 
சொல்லுகிறார்‌. 


மோவாபியரின்‌ பெருமைக்கு இரண்டு 
எடுத்துக்காட்டுக்கள்‌ இங்கு 
சொல்லப்பட்டிருக்கிறது. அவையாவன 

1, மோவாபியர்‌ கர்த்தருக்கு விரோதமாய்ப்‌ 
பெருமை பாராட்டினார்கள்‌. 2. அவர்கள்‌ 
இஸ்ரவேலை பரியாசம்பண்ணினார்கள்‌ 


மோவாபியர்‌ பெருமை பிடித்தவர்கள்‌. 
அவர்கள்‌ மற்ற ஜாதியாருக்கு விரோதமாய்‌ 
பெருமை பாராட்டியதோடு மாத்திரமல்ல, 
கர்த்தருக்கு விரோதமாகவும்‌ பெருமை 
பாராட்டினார்கள்‌ (எரே 48:26). இஸ்ரவேலின்‌ 
தேவனாகிய கர்த்தரே பரிசுத்தர்‌, 
அவரே பெரியவர்‌. ஆனால்‌ மோவாபியரோ 
கேமோஷை தங்களுடைய தெய்வமாகப்‌ 
பாவித்து. அதை கர்த்தரைவிட 
உயர்த்தினார்கள்‌. கர்த்தருக்கு ஒப்பானவர்‌ 
ஒருவருமில்லை, மோவாபியர்‌ தங்கள்‌ 
கேமோஷை கர்த்தருக்கு ஒப்பாக்கினதோடு, 
அதை கர்த்தருக்கு மேலாகவும்‌ உயர்த்தி 
பாவம்‌ செய்தார்கள்‌. 


48:29) 
கர்த்தர்‌ 


மோவாபியர்‌ பெருமையும்‌, மேட்டிமையும்‌ 
மிகுந்தவர்கள்‌. அவர்கள்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாரை மதிக்காமல்‌, 
பரியாசம்பண்ணினார்கள்‌. 

ஜனத்தார்‌ பாபிலோன்‌ 
சிறைப்பட்டுப்போனபோது. 

அவர்களை ஏளனம்பண்ணினார்கள்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


இஸ்ரவேல்‌ உனக்குப்‌ பரியாசமாயிருந்தான்‌. 
அல்லவோ? அவன்‌ திருடருக்குள்‌ 
கண்டுபிடிக்கப்பட்டானோ? நீ 
அவனைக்குறித்துப பேசுகிறபோதெல்லாம்‌, 
தலையைத்‌ துலுக்குகிறாயே" (எரே 48:27) 
என்று கர்த்தர்‌ மோவாபியரிடத்தில்‌ 
கேட்கிறார்‌. 


இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ 


அனுபவிப்பது: 
சந்தோஷமாயிருக்கிறது. 
இஸ்ரவேல்‌. புத்திரரை சிறைப்பிடித்து 
சென்றதை பார்த்து, மோவாபியர்கள்‌ 
ஆனந்த சந்தோஷமடைந்தார்கள்‌. யூதாவின்‌ 
ம்‌, எருசலேமின்‌ குடிகளையும்‌ 
பேசினார்கள்‌. அதே 
இப்போது மோவாபியருக்கு 
வருகிறார்கள்‌. இஸ்ரவேல்‌ 
சிறைப்பிடித்த கல்தேயர்கள்‌, 
மோவாபியரை சிறைப்பிடித்து, 
கொண்டுபோகப்‌ 


வேதனைகளை 
மோவாபியருக்கு 
கல்தேயர்கள்‌ 


மோவாபியர்கள்‌ 
மூர்க்கத்தனமுள்ளவர்களாகவும்‌ 
இருக்கிறார்கள்‌. “அவன்‌ மூர்க்கத்தை நான்‌ 
அப்படியாகாது. அவன்‌ வீம்பு 
(எரே 48:30) என்று 
மோவாபியரைப்பற்றி கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
மோவாபியர்கள்‌ கர்த்தருடைய ஜனத்திற்கு 
விரோதமாக. மூர்க்கத்தனமாய்‌ 
நடந்துகொள்கிறார்கள்‌. அவர்களுக்கு 
ம்‌, ஆதரவும்‌ காண்பிப்பதற்குப்‌ 
, அவர்களை  ஏளனம்பண்ணி 
கேவலப்படுத்துகிறார்கள்‌. அவர்களை 
கடினமாய்‌ நடத்தி தங்களுடைய 
மூர்க்ககுணத்தை வெளிப்படுத்துகிறார்கள்‌. 


தேசத்துக்‌ குடிகளே, திகிலும்‌, 
படுகுழியும்‌, கண்ணியும்‌ உங்களுக்கு நேரிடும்‌. 
அப்பொழுது, திகிலின்‌ சத்தத்திற்கு விலகி 
ஒடுகிறவன்‌ படுகுழியில்‌ விழுவான்‌; 
படுகுழியிலிருந்து ஏறுகிறவன்‌ கண்ணியில்‌ 


குலுங்கும்‌" (ஏசா 2447 18) 





i THE 
TT 


இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌. 
வீழ்ச்சியடைந்ததைப்பார்த்து மோவாபியர்கள்‌ 
சந்தோஷப்படுகிறார்கள்‌. கல்தேயர்கள்‌ 
இஸ்ரவேலை சிறைப்பிடித்தாலும்‌ 
மோவாபியர்கள்‌. தங்களுக்கே வெற்றி 
கிடைத்ததுபோல  சந்தோஷப்படுகிறார்கள்‌. 
கர்த்தருடைய பிள்ளைகள்‌ கீழே 
விழுந்தாலும்‌ எழுந்திருப்பார்கள்‌. கர்த்தர்‌ 
தமது வலதுகரத்தினால்‌ கீழே விழுந்திருக்கிற 
தம்முடைய பிள்ளைகளை தூக்கிவிடுவார்‌. 
அவர்களை மறுபடியும்‌ நிறுத்துவார்‌. 
அவர்களை மறுபடியும்‌ நாட்டுவார்‌. 


மோவாபியரோ கீழே விழுந்தால்‌ 
எழுந்திருக்கமாட்டார்கள்‌. கர்த்தர்‌ 
அவர்களுக்கு உதவி செய்யமாட்டார்‌ 
அவர்களுடைய தெய்வமாகிய கேமோகம்‌ 
அவர்களுக்கு உதவிசெய்யாது. கேமோகக்கு 
ஜீவனோ பெலனோ இல்லை. 


திகிலும்‌ விலக 
படிகுழிலிலே விழுவான்‌; 

ஏறுகிறவனோ கண்ணியிலே பிடிபடுவான்‌: 
அவர்கள்‌ விசாரிக்கப்படும்‌ வருஷத்தை 
அதின்மேல்‌, அதாவது மோவாபின்மேல்‌ 
வரப்பண்ணுவேன்‌" (எரே 48:44) என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ 


மோவாபியருக்கு வரும்‌ தீங்கைப்பற்றி 

எடுத்துக்காட்டைச்‌ 

மோவாப்‌ 

வருகிறார்கள்‌. 

மோவாப்‌ தேசத்தின்‌ நாட்டுப்புறங்களிலிருக்கிற 

மோவாபியர்கள்‌, கல்தேயரின்‌ சேனைக்கு 

தப்பி ஓடிவருகிறார்கள்‌. அவர்கள்‌ 

எஸ்போனின்‌ நிழலிலே தரித்து நிற்கிறார்கள்‌. 

எஸ்போனில்‌ தங்களுக்கு பாதுகாப்பு 
கிடைக்கும்‌ என்று நம்புகிறார்கள்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எரேமியா 
சொல்லும்போது. 
ஓடிப்போகிறவர்கள்‌. 
தரித்து நின்றார்கள்‌" 
சொல்லுகிறார்‌. இந்த வசனத்தில்‌ “லல்லடி" 
என்னும்‌ வார்த்தை த்‌ 
சேனையைக்‌ 
அரணிப்பான பட்டணம்‌. யுத்தம்பண்ணுகிற 
இராணுவத்தார்‌ சில. சமயங்களில்‌, 
அரணிப்பான பட்டணங்களில்‌ வந்து, அங்கே 
தங்கியிருந்து ஓய்வெடுப்பது வழக்கம்‌. 
யுத்தத்தில்‌ காயம்பட்டிருந்தால்‌, தங்கள்‌ 
காயங்களை ற்றுவதற்கு இங்கே 
காயம்கட்டுவார்கள்‌. அரணிப்பான பட்டணம்‌ 
அவர்களுக்கு பாதுகாப்பாயிருக்கும்‌. 


மோவாபியர்கள்‌ எஸ்போனிலே. 
தங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும்‌ என்று 
எதிர்பார்த்து. எஸ்போனின்‌ நிழலில்‌ தரித்து 
நிற்கிறார்கள்‌. ஆனால்‌ அவர்களுக்கு அங்கு 
பாதுகாப்பு டக்காது அங்கே 
அவர்களுக்கு ஏமாற்றமும்‌ ஆபத்தும்‌ 
உண்டாகும்‌. திகிலுக்கு விலக ஒடுகிறவன்‌ 
படுகுழியிலே விழுவதுபோல, மோவாபியர்கள்‌ 
கல்தேயருக்கு பயந்து, எஸ்போனின்‌ 
நிழலுக்கு. வந்திருக்கிறார்கள்‌. 
பகுழியிகிருந்து ஏறுகிறவன்‌ கண்ணியிலே. 
பிடிபடுவதுபோல, மோவாபியர்கள்‌ 
எஸ்போன்‌ என்னும்‌ கண்ணியில்‌ 
பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள்‌. 


எஸ்போனிலும்‌, 
தகு சீகோன்‌ நடுவிலுமிருந்து, 
புறப்பட்டு, மோவாப்‌ தேசத்தின்‌ 
எல்லைகளையும்‌, கலகஞ்செய்கிறவர்களின்‌ 
உச்சந்தலையையும்‌ பட்சிக்கும்‌" (எரே 48:45) 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. எஸ்போன்‌ 
நிழலாகமிருக்கும்‌ என்று மோவாபியர்கள்‌ 
அங்கே நம்பி வந்தார்கள்‌. ஆனால்‌ 
எஸ்போனோ நெருப்பாகவும்‌, 


ஒய்வெடுத்துக்கொள்ளலாம்‌ 
மோவாபியர்கள்‌ அங்கே வந்திருக்கிறார்கள்‌. 
ஆனால்‌ எஸ்போனிலுள்ள நெருப்பும்‌ அக்கினி 
ஜுவாலையும்‌ மோவாபியரின்‌ உச்சந்தலையை 
பட்சிக்கும்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


எஸ்போனில்‌ யாருக்கும்‌ அடைக்கலம்‌ 


அக்கினியும்‌ சீகோனுடைய பட்டணத்திலிருந்து 
ஜுவாலையும்‌ புறப்பட்டு, மோவாபுடைய ஆர்‌ 
என்னும்‌ ஊரையும்‌, அர்னோனுடைய 
மேடுகளிலுள்ள ஆண்டவமார்களையும்‌ 
பட்சித்தது' (எண்‌ 21:28) 


மோவாபியரை 
கொண்டுபோகிறார்கள்‌. 


கோமேஷ்‌ விக்கிரகத்தை நம்பின ஜனம்‌ 
அழிந்துபோகிறது. ஆனாலும்‌ கர்த்தர்‌ 
கடைசிநாளிலே மோவாபின்‌ சிறையிருப்பை 
'திருப்புவதாக வாக்குப்பண்ணுகிறார்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


"கர்த்தரே மோவாபியரை பாபிலோன்‌ 
தேசத்து சிறையிருப்புக்கு அனுப்பினார்‌. அதே 
கர்த்தரே மோவாபியரை பாபிலோன்‌ தேசத்து 
சிறையிருப்பிலிருந்து விடுதலைபண்ணுகிறார்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கு அன்பும்‌ ஆதரவும்‌ 
காண்பிப்பதுபோல, மோவாபியருக்கும்‌ 
அன்பும்‌ ஆதரவும்‌ காண்பிக்கிறார்‌. 
மோவாபியர்கள்‌ கர்த்தரோடு எப்போதும்‌: 
யுத்தம்பண்ணிக்கொண்டிருக்கமாட்டார்கள்‌. 
கர்த்தருடைய கோபமும்‌ மோவாபியர்மீது 
நித்திய காலமாக நிலைத்திராது. 


எல்லாவற்றிற்கும்‌ ஒரு முடிவு உண்டு. 
மோவாபியரின்‌ கலகத்திற்கும்‌ கர்த்தருடைய 
கோபத்திற்கு ஒரு முடிவு உண்டு, 
மோவாபியருக்கு ஏராளமான வேதனைகள்‌ 
வந்தாலும்‌, கர்த்தருடைய கிருபையினால்‌ 
அவர்களுக்கு சமாதானமான முடிவு 
உண்டாகிறது. “மோவாபின்‌ மேல்‌ வரும்‌ 
நியாயத்தீர்பபின்‌ செய்தி இத்தோடே 
முடிந்தது (எரே 48:47) என்று சொல்லி: 
எரேமியா மோவாபுக்கு விரோதமாகச்‌. 
சொன்ன தீர்க்கதரிசன செய்தியை நிறைவு 
செய்கிறார்‌. 





f= FTE 
TT 


தத்தளிப்பின்‌ 
தேசங்களுக்கும்‌. 
தேசங்களெல்லாம்‌ 
பானம்பண்ண வேண்டும்‌. 
அம்மோன்‌ புத்திரரைக்‌ 
சொல்லுகிறது (எரே 
ஏதோமைக்குறித்து சேனைகளின்‌ 
சொல்லுகிறது 
தமஸ்குலைக்‌ குறித்து. 
(எரே 4923-27), கேதாரையும்‌ 
காத்சோருடைய ராஜ்யங்களையும்‌ குறித்து 
கர்த்தர்‌ சொல்லுகிறது (எரே 49:28-33) 
ஏலாமுக்கு விரோதமாக கர்த்தருடைய 
வசனம்‌ (எரே 49:34-37). 


பாத்திரம்‌ மற்ற 
அனுப்பப்படுகிறது. அந்த 
அந்தப்‌ பாத்திரத்தில்‌ 
(எரே 2515). 
ஒத்து கர்த்தர்‌ 
491-6) 

கர்த்தர்‌ 
(எரே 49:7-22). 
சொல்லுவது. 


அம்மோன்‌ புத்திரர்‌ 
எரே 49:1-6 


எரே 490. அம்மோன்‌ புத்திரரைக்‌ 
குறித்துக்‌ கர்த்தர்‌ 
என்னவென்றால்‌: 

குமாரர்‌ 

சுதந்தரவானி இல்லையோ? அவர்கள்‌ 
ராஜா காத்‌ தேசத்தைச்‌ 
சுதந்தரித்துக்கொண்டு, அதின்‌ ஜனம்‌ 
இவன்‌ 


பட்டணங்களில்‌ 
குடியிருப்பானேன்‌? 


எரே 49:2. ஆகையால்‌, இதோ நாட்கள்‌ 
வருமென்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌, 
அப்பொழுது அம்மோன்‌ புத்திரரின்‌ 
பட்டணமாகிய ரப்பாவிலே யுத்தத்தின்‌ 
ஆர்ப்பரிப்பைக்‌ கேட்கப்பண்ணுவேன்‌; 
அது பாழான மண்மேடாகும்‌; 
அதற்கடுத்த ஊர்களும்‌ அக்கினியால்‌ 
சுட்டெரிக்கப்படும்‌; 

இஸ்ரவேல்‌ 

௬தத்தரித்துக்‌ 

தேசத்தைச்‌  ௬தத்தரித்துக்கொள்ளும்‌: 
என்னு கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எரே 49:3. எஸ்போனே, அலறு: ஆயி 
பாழாக்கப்பட்டது; ரப்பாவின்‌ 
குமாரத்திகனே, ஓலமிடுங்கள்‌; 
இரட்டை உடுத்திக்கொண்டு, புலம்பி, 
வேலிகளில்‌ ௬ற்றித்திரியுங்கன்‌; அவர்கள்‌: 
அதின்‌ ஆசாரியர்களோடும்‌. 
பிரபுக்கனோடுங்கூடச்‌. 
சிறைப்பட்டுப்போவான்‌. 


எரே 494. எனக்கு விரோதமாய்‌ 
வருகிறவன்‌ யார்‌ என்று சொல்லி, உண்‌: 
செல்வத்தை நம்பின சீர்கெட்ட 
குமாரத்தியே, நீ பவ்ணத்தாக்குகனைப்‌ 
யற்றிப்‌ 

பாராட்டுவானேன்‌? 

பன்னத்தாக்குக்‌ கரைத்துபோகிறது. 


எரே 49, இதே, உன்‌ 
சுற்றுப்புற த்தார்‌ எல்லாராலும்‌ உன்மேல்‌. 
திகிலை வரப்பண்ணுவேன்‌ என்று 
சேனைகளின்‌ கர்த்தராகிய ஆண்டவர்‌ 
சொல்லுகிறார்‌; நீங்கள்‌ அவரவர்‌ தம்தம்‌ 
முன்‌ இருக்கும்‌ வழியை ஓடத்‌ 
துரத்தப்படுவீர்கன்‌; வல்சைவாங்கி 
ஓடுகிறவர்கனைச்‌. சேர்ப்பார்‌ 
ஒருவருமில்லை. 


எரே 49:6. அதற்குப்பின்பு அம்மோன்‌ 
புத்திரருடைய சிறையிருப்பைத்‌ 
திருப்புவேன்‌ என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 


அம்மோன்‌ புத்திரர்‌ மோவாபியருக்கு 
அருகாமையிலிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
மோவாப்‌ புத்திரருக்கு நெருங்கிய உறவின்‌ 
முறையைச்‌ சேர்ந்தவர்கள்‌. அம்மோன்‌ 
புத்திரருக்கு விரோதமாக கர்த்தர்‌ தம்முடைய 
வார்த்தைகளைச்‌ சொல்லுகிறார்‌. அவர்கள்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரருடைய சுதந்தரவீதங்களை 
அநியாயமாக அபகரித்துக்கொண்டார்கள்‌. 
அம்மோனியர்‌ கானான்‌ தேசத்திற்கு 
அருகாமையிலிருக்கிறார்கள்‌ (எரே 49:1). 

அசீரியாவின்‌ ராஜா 
தன்னுடைய தேசத்திற்கு சிறைப்பிடித்து 
கொண்டுபோனான்‌. இதனால்‌ 
கீலேயாத்தியரின்‌ தேசத்தில்‌ குடியில்லாமல்‌ 
போயிற்று. அவர்களுக்கு அருகாமையிலிருந்த 
அம்மோன்‌ புத்திரர்‌, கீலேயாத்தியரின்‌ 
காத்‌ தேசத்தை அநியாயமாய்‌ 
அபகரித்துக்கொண்டார்கள்‌. 


கீலேயாத்தியரை 





i THE 
TT 


“இஸ்‌ ராஜாவாகிய 
பெக்காவின்‌ 


நாட்களில்‌ அசீரியாவின்‌: 
ராஜாவாகிய திகிலாத்பிலேசர்‌ வந்து. 
ஈயோனையும்‌,  பெத்மாக்கா என்னும்‌ 
ஆபேலையும்‌, யனோவாதையும்‌, கேதேசையும்‌, 
ஆத்சோரையும்‌,  கீலேயாத்தையும்‌, கலி 
லேயாவாகிய தேசமனைத்தையும்‌ 
பிடித்து. குடிகளைச்‌ சிறையாக 
அசீரியாவக்குக்‌ கொண்டுபோனான்‌" 
(2இராஜா 15:29). 


“ஆகையால்‌ இஸ்ரவேலின்‌ தேவன்‌ 
அசீரியா ராஜாவாகிய பூலின்‌ ஆவியையும்‌, 
அசீரியா ராஜாவாகிய தில்காத்பில்நேசரின்‌ 
ஆவியையும்‌  எழுப்பினதினாலே, அவன்‌ 
ரூபனியரும்‌ காத்தியரும்‌ மனாசேயின்‌ 
பாதிக்கோத்திரத்தாருமாகிய அவர்களைச்‌ 
சிறைபிடித்து, இந்நாள்வரைக்கும்‌. 
இருக்கிறதுபோல, ஆலாவுக்கும்‌ ஆபோருக்கும்‌ 
ஆரோவுக்கும்‌ கோசான்‌ ஆற்றங்கரைக்கும்‌ 
கொண்டுபோனான்‌"' (நாளா 5:26). 


கர்த்தர்‌... அம்மோன்‌ புத்திரரிடம்‌ 
தம்முடைய ஜனங்களுக்காக வழக்காடுகிறார்‌ 
'இஸ்ரவேலுக்குக்‌ குமாரர்‌ இல்லையோ? 
அவனுக்குச்‌ சுதந்தரவாளி இல்லையோ? 
அவர்கள்‌ ராஜா காத்‌ தேசத்தைச்‌ 
சுதந்தரித்துக்கொண்டு, அதின்‌ ஜனம்‌ இவன்‌ 
பட்டணங்களில்‌ குடியிருப்பானேன்‌?" 
(எரே 494) என்று கர்த்தர்‌ அம்மோன்‌ 
புத்திரரிடம்‌ கேட்கிறார்‌ 


அசீரியாவின்‌ 
சிறைப்பிடித்துக்கொண்டு போனாலும்‌, 
அவர்களில்‌ இன்னும்‌ மீதமானவர்கள்‌ 
இருக்கிறார்கள்‌. காத்‌ தேசம்‌ அவர்களுக்கே 
சொந்தம்‌. ஆனால்‌ அம்மோன்‌ புத்திரரின்‌ 
ராஜாக்கள்‌ காத்‌ தேசத்தை சுதந்தரித்துக்‌ 
கொண்டார்கள்‌. அம்மோனியர்கள்‌ காத்தின்‌ 
பட்டணங்களில்‌ குடியிருக்கிறார்கள்‌. காத்‌ 
தேசத்தில்‌ காத்தியர்கள்‌ குடியில்லாவிட்டாலும்‌. 


ராஜா. காத்தியரை 


புத்திரரே காத்தியருக்கு மிகவும்‌ நெருங்கின 
சொந்தமானவர்கள்‌. 
தேசம்‌ கர்த்தருடைய 
சுதந்தரவீதமாக 
இஸ்ரவேலின்‌ 
தேவனை ஆராதிக்கிறவர்கள்‌ மாத்திரமே 
காத்‌ தேசத்தில்‌ குடியிருக்கவேண்டும்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அம்மோன்‌ புத்திரரோ மில்கோம்‌ 
என்னும்‌ விக்கிரகத்தை ஆராதிக்கிறார்கள்‌. 
அவர்களுக்கு கர்த்தருடைய சுதந்தரத்தில்‌ 
பங்குமில்லை, பாத்தியமுமில்லை. ஆனாலும்‌ 
அம்மோன்‌ புத்திரரின்‌ ராஜாக்கள்‌ காத்‌ 
தேசத்தை சுதந்தரித்துக்கொள்கிறார்கள்‌. 
கர்த்தரை ஆராதிக்க வேண்டிய காத்‌ 
தேசத்தில்‌ மோவாபியர்கள்‌ மில்கோம்‌ 
என்னும்‌ விக்கிரகத்தை ஆராதிக்கிறார்கள்‌. 


மோவாப்‌ செய்த நிந்தனையையும்‌, 
அம்மோன்‌ புத்திரர்‌ என்‌ ஜனத்தை நிந்தித்து, 
அவர்கள்‌ எல்லையைக்‌ கடந்து 
பெருமைபாராட்டிச்‌ சொன்ன 
தூஷணங்களையும்‌ கேட்டேன்‌. ஆகையால்‌ 
மோவாப்‌ சோதோமைப்போலும்‌, அம்மோன்‌ 
புத்திரரின்‌ தேசம்‌ கொமோராவைப்போலுமாகி, 
காஞ்செறி படரும்‌ இடமும்‌, உப்புப்‌ 
பள்ளமும்‌, நித்திய பாழுமாயிருக்கும்‌: என்‌ 
ஜனத்தில்‌  மீந்தவர்கள்‌ அவர்களைக்‌ 
கொள்ளையிட்டு, என்‌ ஜாதியில்‌ 
மீதியானவர்கள்‌ அவர்களைச்‌ 
சுதந்தரித்துக்கொள்வார்கள்‌ என்பதை என்‌ 
ஜீவனைக்கொண்டு சொல்லுகிறேன்‌ என்று 
இஸ்ரவேலின்‌ தேவனாகிய சேனைகளின்‌ 
கர்த்தர்‌ உரைக்கிறார்‌" (செப்‌ 2:89). 


ஆசைப்படுகிறார்கள்‌. பிறருடைய ற்ப 
தங்களுக்கு சொந்தமாக்கிக்கொள்ள 
விரும்புகிறார்கள்‌. எந்தெந்த பொருட்கள்‌ 
மீதெல்லாம்‌. தங்கள்‌ கைகளை 
வைக்கிறார்களோ, அந்தப்‌ 
பொருட்களெல்லாம்‌ தங்களுக்குரியது என்று 
பேராசையோடு சொல்லுகிறார்கள்‌. 

தேசம்‌ காத்திருக்கு 
அவர்களுடைய 
காத்தியரை 
தேசத்தை 


காத்‌ 
சொந்தமானது. 
சந்ததியாருக்கு சொந்தமானது. 
வஞ்சித்து, அவர்களுடைய 
அபகரித்துக்கொள்வது மிகப்பெரிய பாவம்‌. 


அம்மோன்‌ புத்திரருக்கு காத்தியரின்‌ 
உரிமையைப்பற்றித்‌ தெரியவில்லை. காத்‌ 
தேசம்‌ தங்களுக்கு எப்படி கிடைத்தது 
என்பதுகூட தெரியவில்லை. அவர்கள்‌ 
நீண்டகாலமாக, காத்தியரின்‌ தேசத்தை 
அபகரித்து, தங்களுக்கு 
சொந்தமாக்கிக்கொண்டிருக்கிறார்கள்‌. 





i al 
TT 


அப்போன்‌ புத்திரர்‌ காத்‌ தேசத்தை 
அநியாயமாக சுதந்தரித்துக்கொண்டதினால்‌, 
அவர்கள்மீது தேவனுடைய நியாயத்தீர்ப்பு 
வருகிறது. “ஆகையால்‌, இதோ நாட்கள்‌: 
வருமென்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌, 
அப்பொழுது அம்மோன்‌ புத்திரரின்‌ 
பட்டணமாகிய _ரப்பாவிலே யுத்தத்தின்‌: 
ஆர்ப்பரிப்பைக்‌ கேட்கப்பண்ணுவேன்‌; அது 
பாழான... மண்மேபாகும்‌; அதற்கடுத்த 
ஊர்களும்‌ அக்கினியால்‌ சுட்டெரிக்கப்படும்‌" 
(எரே 49:2) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


ரப்பா பட்டணம்‌ அம்மோன்‌ புத்திரரின்‌ 
தலைநகரம்‌. இது அரணான பட்டணம்‌. 
மிகவும்‌ பெலமுள்ளது. ஆனாலும்‌ அங்கே 
யுத்தத்தில்‌ சத்தம்‌ கேட்கப்படும்‌. ரப்பா 
பாழான மண்மேடாகும்‌. அம்மோன்‌ தேசத்தில்‌ 
மற்ற ஊர்க அக்கினியால்‌. 
சுட்டெரிக்கப்படும்‌. 
ன்‌ புத்திரர்‌ தங்கள்‌ செல்வத்தை 
சீர்கெட்டுப்போயிருக்கிறார்கள்‌. 
விரோதமாக _ யாராலும்‌ 
என்று பெருமையோடு 
சொல்லுகிறார்கள்‌. அம்மோன்‌ தேசத்தில்‌ 
பள்ளத்தாக்குகளைக்‌ குறித்‌; அவர்கள்‌ 
பெருமைப்படுகிறார்கள்‌. கர்த்தரோ 
அம்மோன்‌ புத்திரருக்கு விரோதமாக 
தம்முடைய வார்த்தைகளைச்‌ சொல்லுகிறார்‌ 
“எனக்கு விரோதமாய்‌ வருகிறவன்‌ 
யார்‌ என்று சொல்லி, உன்‌ செல்வத்தை 
நம்பின சீர்கெட்ட க்‌ 
பள்ளத்தாக்குகளைப்பற்றிப்‌ 
பாராட்டுவானேன்‌? உன்‌ 
கரைந்துபோகிறது" (எரே 49:4). 


பள்ளத்தாக்குக்‌ 


நீதிமானாகிய 


போயிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ கர்த்தரைக்‌ 
கனம்பண்ணாமல்‌ தங்கள்‌ 
பள்ளத்தாக்குகளைப்பற்றி 
பாராட்டுகிறார்கள்‌. இந்தப்‌ பள்ளத்தாக்குகள்‌ 
அம்மோன்‌ புத்திரருக்கு சுதந்தரவீதமான 
அதை, 
பலவந்தமான 
அபகரித்துக்கொண்டார்கள்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ன்‌ யுத்திரரின்‌ 
பள்ளத்தாக்குகளைச்‌ சுற்றிலும்‌ உயர்ந்த 
பர்வதங்கள்‌ இருக்கிறது. பள்ளத்தாக்குகள்‌ 
மிகவும்‌ பாதுகாப்பாயிருக்கிறது. அந்நிய 
தேசத்தாரால்‌ உயர்ந்த பர்வதங்களைத்‌ 
தாண்டி, அம்மோன்‌ புத்திரரின்‌ 
பள்ளத்தாக்குகளுக்கு வரமுடியாது. 
ஆகையினால்‌ அம்மோன்‌ புத்திரர்‌ “எனக்கு 
விரோதமாய்‌ வருகிறவன்‌ யார்‌" என்று 
ஆணவத்தோடு கேட்கிறார்கள்‌. 


அம்மோன்‌ புத்திரர்‌ 
செல்வச்செழிப்போடிருக்கிறார்கள்‌. 
தங்கள்‌ செல்வத்தையும்‌, சம்பத்தையும்‌, 
ஐசுவரியத்தையும்‌ நம்புகிறார்கள்‌. 
தங்களுடைய செல்வத்திற்கு ஒரு குறைவும்‌ 
இருக்காது என்று நினைக்கிறார்கள்‌. தாங்கள்‌ 
இன்று பாதுகாப்பாகவும்‌, ஆசீர்வாதமாகவும்‌ 
இருப்பதுபோலவே, நாளைக்கும்‌ இருப்போம்‌ 
என்று சொல்லுகிறார்கள்‌, தங்களுடைய 
செல்வம்‌ தங்களுக்கு பாதுகாப்பைத்‌ தரும்‌ 
என்று நினைக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
கர்த்தரை நம்பாமல்‌, தங்கள்‌ செல்லத்தை 
நம்புவதினால்‌, கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு 
அவர்கள்மேல்‌ வருகிறது. 

“எஸ்போனே, அலறு: ஆமி 
பாழாக்கப்பட்டது: ரப்பாவின்‌ குமாரத்திகளே, 
ஓலமிடுங்கள்‌: இரட்டை உடுத்திக்கொண்டு, 
புலம்பி, வேலிகளில்‌ சுற்றித்திரியுங்கள்‌; 
அவர்கள்‌ ராஜா அதின்‌ ஆசாரியர்களோடும்‌. 
அதின்‌ பிரபுக்களோடுங்கூடச்‌ சிறைப்பட்டுப்‌ 
போவான்‌” (எரே 49:3) என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 


கல்தேயர்கள்‌ அம்மோன்‌ புத்திரரை 
சிறைப்பிடித்து தங்கள்‌ தேசத்திற்கு கொண்டு 
போவார்கள்‌. அவர்களுடைய ராஜாவும்‌, 
ஆசாரியர்களும்‌, பிரபுக்களும்‌ பாபிலோன்‌ 
தேசத்திற்கு சிறைப்பட்டுப்போவார்கள்‌ 
அம்மோன்‌ தேசத்தை சுற்றியிருக்கிற எல்லா 
தேசத்தாரும்‌, அம்மோன்‌ புத்திரருக்கு 
விரோதமாக வருவார்கள்‌. 


இப்போது 
அவர்கள்‌ 


உன்‌ 

உன்‌ 

என்று சேனைகளின்‌ 
கர்த்தராகிய ஆண்டவர்‌ சொல்லுகிறார்‌; 
நீங்கள்‌ அவரவர்‌ தம்தம்‌ முன்‌ இருக்கும்‌ 
வழியை ஓடத்‌ துரத்தப்படுவீர்கள்‌; 
வலசைவாங்கி ஓடுகிறவர்களைச்‌ சேர்ப்பார்‌ 
ஒருவருமில்லை" (எரே 49:5) என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 


சுற்றுப்புறத்தார்‌ 
ல்‌ திகிலை 





i FTE 
TT 


அம்மோன்‌ புத்திரர்கள்‌ 
துரத்தப்படுவார்கள்‌. அவர்களை சேர்த்துக்‌ 
கொள்வதற்கு ஒருவரும்‌ இருக்கமாட்டார்கள்‌. 
ஒருவரும்‌ தங்களுடைய வீட்டின்‌ 
கதவுகளைத்‌ திறந்துகொடுத்து, னார்‌ 
தங்கள்‌ 

ஏற்றுக்கொள்ளமாட்டார்கள்‌. 


தத்‌ 
(எரே 49:2) என்று கர்‌ 


டய 

அவாகள்‌ பாபிலோன்‌ 
சிறையிருப்பிலிருப்பார்கள்‌ 

கர்த்தர்‌ மோவாபியருக்கு 
இறங்கினதுபோல, அம்மோன்‌ புத்திரருக்கும்‌ 
இறங்குவார்‌ அதற்குப்பின்பு அம்மோன்‌ 
புத்திரருடைய சிறையிருப்பைத்‌ திருப்புவேன்‌" 
(எரே 49:6) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ 


ஏதோம்‌ 
எரே 4917-22 


எரே 48:7. ஏதோமைக்குறித்தூச்‌ 
சேனைகளின்‌ கர்த்தர்‌ சொல்லுகிறது 
என்னவென்றால்‌: தேமானிலே இணி 
ஞானமில்லையோ? ஆலோசனை 
விவேகிகனை விட்டு அழித்ததோ? 
அவர்களுடைய ஞானம்‌ 
கெட்டுப்போயிற்றோ? 


எரே 48:8. தேதானின்‌ குடிகளே, 
ஓடுங்கள்‌, முதுகைக்காட்டுங்கள்‌, 
பன்வங்களில்‌ பதுங்குங்கன்‌; ஏசாவை 
விசாரிக்கும்‌ காலத்தில்‌ அவன்‌ ஆபத்தை 
அவன்‌ மேல்‌ வரப்பண்ணுவேன்‌. 


வத்தார்களாகில்‌, பின்பறிக்கிறவதற்குக்‌. 
கொஞ்சம்‌ வையார்களோ? 
இராத்திரியில்‌ திருடர்வத்தார்கனாகில்‌, 
தங்களுக்குப்‌ போதுமென்கிறமட்டும்‌ 
கொன்னையாடிப்பார்கன்‌ அல்லவோ? 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


எரே 4910. ஏசாவை 
வெறுமையாக்கி, அவன்‌ 
அனித்துக்ென்ளகப்டாதபர் கனு 
அவனுடை! மறைவிடங்களை 
வெளிப்படுத்திப்போடுவேன்‌; 
அவனுடைய சந்ததியாரும்‌ 
அவனுடைய சகோதரரும்‌ அவனுடைய 
அயலாரும்‌ அழிக்கப்படுவார்கள்‌; அவன்‌ 
இணி இரான்‌. 


எரே 49:11. திக்கற்றவர்கனாய்ப்போகும்‌ 
உன்‌ பின்னைகளை ஒப்புவி, நான்‌ 
அவர்களை: உயிரோடே, 
காப்பாற்றுவேன்‌; உன்‌ விதவைகள்‌ 
என்னை நம்புவார்களாக. 


நானோ 


எரே 4942. கர்த்தர்‌ சொல்லுகிறது 
என்னவென்‌ றால்‌: இதோ, 
பாத்திரத்தில்‌ குடிக்கவேண்டுமென்கிற 
தியாயத்தீர்ப்புக்கு உன்னாயிராதவர்கள்‌ 
அதில்‌ குடித்தார்கள்‌; நீ குற்றமற்ற 
தீங்கலாயிருப்பாயோ? 
நீங்கலாயிராமல்‌ அதில்‌ திச்சுயமாய்க்‌ 
குடிப்பாய்‌. 


எரே 4909. போன்றா பாழும்‌ 
தந்தையும்‌ அந்தமும்‌ பெடல்‌ 
இருக்குமென்‌) 

ர எல்லாம்‌ 
வனாத்தரங்கவாயிருக்குமென்றும்‌ 
என்னைக்கொண்டு ஆணையிட்டேன்‌. 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


எரே 49:14. நீங்கள்‌ கூடிக்கொண்டு, 
அதற்கு. விரோதமாக வந்து, 
யுத்தம்பண்ணுகிறதற்கு எழும்புங்கள்‌ 
என்னு சொல்ல, ஜாதிகளிடத்தில்‌ 
ஸ்தானாதியதியை அனுப்புகிற 
செய்தியைக்‌. கர்த்தரிடத்திலே. 
கேள்விப்பட்டேன்‌. 

இதே, உன்னை 
றியதும்‌, 
ம்‌ அசட்டை 
பண்ணப்பட்டதுமாக்குகிறேன்‌ 
என்கிறார்‌. 





i THE 
ETT 


எரே 49:18. கன்மலை வெடிப்புகளில்‌: 
வாசம்பண்ணி, மேடுகனின்‌ உச்சியைப்‌ 
பிடித்திருக்கிறவனே உன்னால்‌ உன்‌ 
பயங்கரமும்‌ உன்‌ இருதயத்தின்‌ 
அகந்தையும்‌ உன்னை 
மோசம்போக்கிற்று; நீ கழுகைப்போல்‌ 
உயரத்தில்‌ உன்‌ கூட்டைக்‌ கட்டினாலும்‌ 
அங்கேயிருந்து உன்னை 
விழப்பண்ணுவேன்‌ கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 


எரே 49:07. அப்படியே ஏதோம்‌. 
பாழாகும்‌; அதைக்‌ கடத்துபோகிறவன்‌' 
எவனும்‌ அதின்‌ எல்லா 
வாதைகளினிமித்தமும்‌ பிரமித்து 
சசல்போடுவான்‌. 


என்று 


எரே 49:18. சோதோமும்‌ கொமோராவும்‌ 
அவைகளின்‌ சற்று! 
கவிழ்க்கப்பட்டதுபோல 

கவிழ்க்கப்படும்‌ என்று. 
சொல்லுகிறார்‌; அங்கே 
குடியிருப்பதில்லை, 

மனுபுத்திரனும்‌ தங்குவதில்லை. 


எரே 49:19. இதோ, புரண்டு ஓடுகிற 
யோர்தானிடத்திலிருத்து சிங்கம்‌ 
வருவதுபோல்‌ ஙலவானுடைய 
தாபரத்துக்கு விரோதமாக வருகிறான்‌; 
அவனைச்‌ சடிதியிலே அங்கேயிருந்த 
ஓடிவரப்‌ பண்ணுவேன்‌; நான்‌ அதற்கு. 
விரோதமாய்ம்‌ கட்டளையிட்டு. 
அனுப்பத்‌ தெரிந்துகொன்னப்பட்டவன்‌ 
யார்‌? எனக்குச்‌ சுமாணமானவன்‌ யார்‌? 
எனக்கு மட்டுக்கட்டுகிறவன்‌ யார்‌? 
எனக்கு முன்பாக நிலைதிற்கப்போகிற 
மேய்ப்பன்‌ யார்‌? 


எரே 4920. ஆகையால்‌ கர்த்தர்‌ 
ஏதோமுக்கு விரோதமாக யோசித்த 
ஆலோசனையையும்‌, அவர்‌ தேமானின்‌ 
குடிகளுக்கு விரோதமாக 
'இினைத்திருக்கிற. தினைவுகனையும்‌ 
கேளுங்கள்‌; மந்தையில்‌ சிறியவர்கள்‌ 
மெய்யாகவே அவர்களைப்‌ 
பீடித்திழுப்பார்கன்‌, அவர்கள்‌ இருக்கிற 
தாபரங்கனை அவர்‌ மெய்யாகவே 
மாழாக்குவார்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எரே 49௮1. அவைகளுக்குன்‌' 
இடித்துவிழும்‌ சத்தத்தினாலே பூமி 
அதிரும்‌; கூக்குரலின்‌ சத்தம்‌ சிவத்த 
சுமுத்திரமட்டும்‌ கேட்கப்படும்‌. 


எரே 492௨ இதோ, ஒருவன்‌ 
கழுகைப்போல்‌ எழும்பி, பறத்துவத்து, 


தன்‌ 
போஸ்றாவின்மேல்‌ 

அத்நானிலே 

பராக்கிரமசாலிகளின்‌. 
பிரசவவேதனைப்படுகிற 
இருதயம்போல இருக்கும்‌ என்கிறார்‌. 


ஏதோமியரும்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
விரோதிகளாயிருக்கிறார்கள்‌. கர்த்தருடைய 
நியாயத்தீர்ப்பு ஏதோமியர்மீது வருகிறது. 
எரேமியா தீர்க்கதரிசி கர்த்தருடைய 
வார்த்தைகளை ஏதோமுக்கு விரோதமாகச்‌ 
சொல்லுகிறார்‌. ஒபதியா தீர்க்கதரிசியும்‌ 
ஏதோமுக்கு விரோதமாக. அநேக 
தீர்க்கதரிசன வார்த்தைகளைச்‌ 
சொல்லியிருக்கிறார்‌. ஏதோமைக்‌ குறித்து, 
எரேமியா சொன்ன தீர்க்கதரிசன 
வார்த்தைகளும்‌, ஒபதியா சொன்ன 
தீர்க்கதரிசன வார்த்தைகளும்‌ 
ஒத்திருக்கிறது. தீர்க்கதரிசிகள்‌ வெவ்வேறு 
நபர்களாகயிருந்தாலும்‌, அவர்களை ஏவுகிற 
பரிசுத்த ஆவியானவர்‌ ஒருவரே 


தோம்‌, நேசம்‌ முழுவதும்‌ ழக 
பாழாய்ப்போகும்‌. ஏசாவை விசா 
காலத்தில்‌, அவன்‌ ஆபத்தை அத்ன்‌ 
வரப்பண்ணுவேன்‌ என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌ (எரே 49:8) இந்த 
ஆபத்துக்கு ஏசா பாத்திரவானாயிருக்கிறான்‌. 
அவனுடைய பழைய பாவங்களுக்கு கர்த்தர்‌ 
அவனுக்கு. இப்போது. தண்டனை 
கொடுக்கிறார்‌. கர்த்தர்‌ ஏசாவை விசாரிக்கும்‌ 
காலம்‌ சமீபத்திலிருக்கிறது. அவன்‌ 
தன்னுடைய பாவமான கிரியைகளையெல்லாம்‌. 
கர்த்தருடைய சமுகத்திலே வந்து கணக்கு 
ஒப்புவிக்கவேண்டும்‌. 

கர்த்தர்‌ ஏசாவை விசாரிக்கும்போது 
அவர்கள்‌ பட்டயத்திற்கு பயந்து ஓடுவார்கள்‌. 
கல்தேயரோடு யுத்தம்பண்ண முடியாமல்‌ 
தோற்று ஓடிப்போவார்கள்‌. காடுகளிலும்‌ 


களிலும்‌ பதுங்கிக்கொள்வார்கள்‌. 
“தேதானின்‌ குடிகளே, ஓடுங்கள்‌, 


முதுகைக்காட்டுங்கள்‌, பள்ளங்களில்‌ 
எரே 49:8) என்று கர்த்தர்‌ 





f= FTE 
TT 


கொண்டுபோய்‌ விடுவார்கள்‌. அவர்களுக்கு 
மீதமாக ஒன்றும்‌ வைக்கமாட்டார்கள்‌. கர்த்தர்‌ 
ஏசாவை வெறுமையாக்குவார்‌. குல்தேயர்கள்‌ 
ஏதோமியரை தங்களுக்கு போதுமென்கிற 
மட்டும்‌ கொள்ளையடிப்பார்கள்‌. ஏசா 
கல்தேயருக்கு பயந்து பள்ளங்களில்‌ 
பதுங்கிமிருப்பான்‌. கர்த்தரோ அவன்‌ 
ஒளித்துக்கொள்ளக்கூடாதபூடிக்கு, 
அவனுடைய மறைவிடங்களை 
வெளிப்படுத்திப்போடுவார்‌. 


அறுக்கிறவர்கள்‌ 
வந்தார்களாகில்‌, 
பின்பறிக்கிறவதற்குக்‌ கொஞ்சம்‌ 
வையார்களோ? இராத்திரியில்‌ 
திருடர்வந்தார்களாகில்‌, தங்களுக்குப்‌ 
போதுமென்கிறமட்டும்‌ கொள்ளையடிப்பார்கள்‌ 

ல்லவோ? நானோ ஏசாவை 
வெறுமையாக்கி, அவன்‌ 
ஒளித்துக்கொள்ளக்கூடாதபடிக்கு அவனுடைய 
மறைவிடங்களை வெளிப்படுத்திப்போடுவேன்‌" 
(எரே 499,10) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


ஏதோமியரோடு சேர்ந்து. அவனுடைய 
சந்ததியாரும்‌, அவனுடைய சகோதரரும்‌, 
அவனுடைய அயலாரும்‌ அழிக்கப்படுவார்கள்‌;: 
"அவன்‌ இனி இரான்‌" (எரே 49:10) என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. மோவாபியர்‌, 
பெலிஸ்தர்‌ ஆகியோர்‌ ஏதோமியருக்கு 
அயலாராயிருக்கிறார்கள்‌. ஏதோமியருக்கு 
வருகிற அழிவு, மோவாபியருக்கும்‌, 
பெலிஸ்தருக்கும்‌ வரும்‌. ஏதோமுக்கு 
அழிவு வரும்போது, மோவாபியராலோ, 
பெலிஸ்தராலோ அவர்களுக்கு உதவிசெய்ய 
முடியாது. 


ஏதோமியர்‌ தங்கள்‌ சகோதரராகிய 
மோவாபியரிடத்திலும்‌, தங்கள்‌ அயலாராகிய 
பெலிஸ்தரிடத்திலும்‌ உதவிகளை 
எதிர்பார்ப்பார்கள்‌. கர்த்தரோ அவர்களையும்‌ 

அழித்துப்போடுவார்‌. 
ஏதோமியருக்கும்‌, மோவாபியருக்கும்‌, 
பெலிஸ்தருக்கும்‌ அழிவு வரும்போது. கர்த்தர்‌ 
இஸ்ரவேல்‌. 


“திராட்சப்பழங்களை 
உன்னிடத்திலே 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பாதுகாப்புக்களையும்‌ 
கல்தேயர்கள்‌ 
யுத்தம்பண்ணும்போது, அவர்கள்‌ 
புத்திரருக்கு விசேஷித்த சலுகைகளைக்‌ 
காண்பிப்பார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ சந்ததியாரே 
'திக்கற்றவர்களாய்ப்போகும்‌. 
பிள்ளைகளை ஒப்புவி, நான்‌ ர்க 
உயிரோடே காப்பாற்றுவேன்‌; உன்‌ 
ள்‌. என்னை நம்புவார்களாக"' 
(எரே 4901) என்று கல்தேயர்கள்‌, 
கர்த்தருடைய வார்த்தையை இஸ்ரவேல்‌: 
புத்திரருக்குச்‌ சொல்லுவார்கள்‌. 
ஏதோமியரின்‌ 
பிள்ளைகளையும்‌, விதவைகளையும்‌ 
கல்தேயர்கள்‌ பாதுகாக்கமாட்டார்கள்‌. 
அவர்களைப்‌ பராமரிக்கமாட்டார்கள்‌. ஆனால்‌. 
கல்தேயர்கள்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ திக்கற்ற 
பிள்ளைகளுக்கும்‌, விதவைகளுக்கும்‌ 
விசேஷித்த பாதுகாப்புக்களையும்‌, விசேஷித்த 
பராமரிப்புக்களையும்‌. காண்பிப்பார்கள்‌. 
கர்த்தருடைய சித்தத்தின்‌ பிரகாரம்‌, 
கல்தேயர்கள்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
விசேஷித்த சலுகைகளை காண்பிக்கிறார்கள்‌. 
ஏதோமியர்கள்‌ ஜாதிகளில்‌ 
பெதத்தவர்களைபிரக்கிதார்கள்‌ அவர்கள்‌. 
ண்ணிக்கையில்‌  திரளாயிருக்கிறார்கள்‌. 
கர்த்தரோ அவர்களை ஜாதிகளுக்குள்ளே 
சிறியதும்‌, மனுஷருக்குள்ளே அசட்டை 
பண்ணப்பட்டதுமாக ஆக்குவார்‌ (எரே 49:15) 


“இதோ, நான்‌ உன்னை ஜாதிகளில்‌ 
சிறுகப்பண்ணினேன்‌ ; நீ மெத்தவும்‌ 
அசட்டைபண்ணப்பட்டிருக்கிறாய்‌" (ஒப 1:2) 
ஏதோமிலே ஒருவனும்‌ குடியிருப்பதில்லை. 
அதில்‌ ஒரு மனுபுத்திரனும்‌ தங்குவதில்லை. 
(எரே 49:18). 


திக்கற்ற 


ஏதோமை அழிக்க 

தர்மானமாயிருக்கிறார 
அவர்களை அழிப்பதற்கு கர்த்தர்‌ கல்தேயரை 
தமது கருவியாகப்‌ பயன்படுத்துகிறார்‌. 
பாபிலோன்‌ ராஜா பெலமுள்ளவன்‌. அவன்‌ 
கர்த்தருடைய விருப்பத்தின்‌ பிரகாரம்‌ 
ஏதோம்‌ தேசத்தின்மீது வேகமாய்‌ வருவான்‌. 


அவற்றை பாழாக்கிப்போடுவான்‌. 





f= THEN 
TT 


(எரே 4919) என்று கர்த்தர்‌ 
ராஜாவைப்பற்றிச்‌ சொல்லுகிறார்‌. 


கர்த்தர்‌  நேபுகாத்நேச்சாரைப்பற்றிச்‌ 
சொல்லும்போது, “அவனைச்‌ சடிதியிலே. 
அங்கேயிருந்து ஓடிவரப்பண்ணுவேன்‌; நான்‌ 
அதற்கு விரோதமாய்க்‌ கட்டளையிட்டு 
அனுப்பத்தெரிந்துகொள்ளப்பட்டவன்‌ யார்‌? 
எனக்குச்‌ சமானமானவன்‌ யார்‌? எனக்கு 
மட்டுக்கட்டுகிறவன்‌ யார்‌? எனக்கு முன்பாக 
நிலைநிற்கப்போகிற மேய்ப்பன்‌ யார்‌?” 
(எரே 4919) என்றும்‌ சொல்லுகிறார்‌. 


அறத்‌ முகத்‌. அராதா 
ஆலோசனைகளை யோசித்திருக்கிறார்‌ 
அவர்‌ தேமானின்‌ குடிகளுக்கு விரோதமாக 
தம்முடைய நினைவுகளை நினைத்திருக்கிறார்‌. 
மந்தையில்‌ சிறியவர்கள்‌ மெய்யாகவே. 
அவர்களைப்‌ பிடித்திழுப்பார்கள்‌, அவர்கள்‌ 
இருக்கிற தாபரங்களை கர்த்தர்‌ மெய்யாகவே. 
பாழாக்குவார்‌ (எரே 49:20). 
நேபுகாத்நேச்சாரின்‌ சேனையிலுள்ள 
சாதாரண இராணுலவீரர்கள்‌ கூட, 
ஏதோமியரைப்‌ பிடித்து இழுப்பார்கள்‌. 
அவர்களை 'பட்டயத்தால்‌ 
கொன்றுபோடுவதற்கு இழுத்துக்கொண்டு 
போவார்கள்‌. தங்களுக்கு கீழ்ப்பியுமாறு. 
அவர்கள்‌ ஏதோமியரை 
கட்டாயம்பண்ணுவார்கள்‌. 


நேபுகாத்நேச்சார்‌ கங்களின்‌. 
ராஜாவாகிய சிங்கம்போலவம்‌ வருவான்‌. 
அவன்‌ பறவைகளின்‌ ராஜாவாகிய கழுகு 
போலவும்‌ வருவான்‌. “இதோ, ஒருவன்‌ 
ஒழுகப்‌ எழும்பி, பறந்துவந்து, தன்‌ 

ளப்‌ போஸ்றாவின்மேல்‌: 
அப்பன்‌ (எரே 49:22) என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. அந்நாளிலே ஏதோமுடைய 
பராக்கிரமசாலிகளின்‌ இருதயம்‌. 
பிரசவவேதனைப்படுகிற ஸ்திரீயின்‌ 
இருதயம்போல இருக்கும்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கழுகு வேகமாக பறந்து வரும்‌. 
அதுபோலவே நேபுகாத்நேச்சாரும்‌ 
கழுகைப்போல வேகமாய்‌ வருவான்‌. கழுகு 
பலமுள்ள பறவை. நேபுகாத்நேச்சரின்‌ 
இராணுவமும்‌ பலமுள்ளது. 
நேபுகாத்நேச்சாருக்கு ஏதோமியரால்‌ எதிர்த்து 
நிற்கமுடியாது. அவனோடு எதிர்த்து நின்று 
யுத்தம்பண்ணுவது ஏதோமியருக்கு 
விருதாவான காரியமாயிருக்கும்‌. 


ஏதோமியர்கள்‌ தங்கள்‌ சுயஞானத்தை 
தங்கள்‌ தேசத்திலுள்ள 
லோசனைகளை 

ஏதோமியருக்கு அழிவு 
அவர்களுடைய 

அவமாய்ப்போகும்‌. 

ம்‌, விவேகிகளின்‌ 


ஆலோசனைகளும்‌ ஆபத்து காலத்தில்‌ 


உதவிசெய்யாது. 


“தேயானிலே இனி காளமில்கைமோ? 
ஆலோசனை. விவேகிகளை விட்டு 
அழிந்ததோ? அவர்களுடைய ஞானம்‌ 
கெட்டுப்போயிற்றோ?" (எரே 49:7) என்று 
ஏதோமைக்குறித்துச்‌ சேனைகளின்‌ கர்த்தர்‌ 


சொல்லுகிறார்‌. 
சத்‌, வ ஞானத்தில்‌ புகழ்‌ 

பெற்ற ங்கே ஏராளமான 

ர்‌ கம்‌ இருக்கிறார்கள்‌. 

அவர்கள்‌ அரசியல்‌  சாதுரியங்களில்‌ 

வல்லவர்கள்‌. 

நேபுகாத்நேச்சாருக்கு 

அவர்களுடைய அரசியல்‌ 

சித்திக்காது. அவர்களுடைய 

யோசனைகளெல்லாம்‌  அவமாய்ப்போகும்‌. 

நேபுகாத்நேச்சார்‌ ஏதோமியர்மீது சிங்கம்‌ 

போலவும்‌, கழுகைப்போலவும்‌ வருவான்‌. 


நேபுகாத்நேச்சாரும்‌, அவனுடைய 
சேனையும்‌ வேகமாய்‌ வருவதைப்‌ பார்த்து, 
ஏதாமுடைய பராக்கிரமசாலிகளின்‌ இருதயம்‌ 
கலங்கிப்போகும்‌. அவர்களைப்‌ பார்த்து, 
ஏதோமிலுள்ள 
விவேகிகளாலும்‌ தெளிவாக 
முடியாது. அவர்களால்‌ 
ஆலோசனைகளைச்‌ 
அவர்கள்‌ எல்லோரும்‌ குழப்பத்திலிருப்பார்கள்‌. 
தேமானிலே ஞானம்‌ இல்லாததுபோல. 
இருக்கும்‌. விவேகிகளின்‌ ஆலோசனைகள்‌ 
அழிந்துபோனதுபோல இருக்கும்‌. 





f= THE 
TT 


ஒவ்வொரு நாள்‌ காலையில்‌ ஒரு 
ஆட்டுக்குட்டியும்‌, ஒவ்வொரு மாலையிலும்‌ 
ஒரு ஆட்டுக்குட்டியுமாக, ஒவ்வொரு 
நாளிலும்‌ ஒரு வயதான இரண்டு 
ஆட்டுக்குப்டிகளை பலியிடவேண்டுமென்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ த 
ஆட்டுக்குட்டிகள்‌ சர்வாங்க தகனபலியாக 
செலுத்தப்படவேண்டும்‌. 

காலையிலும்‌ மாலையிலும்‌ சர்வாங்க 
'தக௲னபலியாக செலுத்தப்படும்‌ 
ஆட்டுக்குட்டியோடே, படைக்கவேண்டிய 
மற்ற பொருட்களைப்பற்றியும்‌ கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 


கர்த்தர்‌ மோசேயை நோக்கி, "ஒரு 
மரக்காலிலே பத்திலொரு 

இடித்துப்‌ பிழிந்த காற்படி 
பிசைந்ததுமாகிய மெல்லிய 
பானபலியாகக்‌ கால்படி திராட்சரசத்தையும்‌, 
ஒரு ஆப்டுக்குட்டியுடனே  படைப்பாயாக” 
என்றும்‌, 

“மற்ற ஆட்டுக்குட்டியை மாலையிலே. 
பலியிட்டு, காலைமிலே செலுத்தின 
போஜனபலிக்கும்‌ 
ஒத்தபிரகாரம்‌. 
மத்த அவன்‌ 
படைக்கக்கடவாய்‌" 


சொல்லுகிறார்‌. 


அதைக்‌ 
வாசனையான 
(யாத்‌ 29:40,41) என்றும்‌. 


கர்த்தருக்கு நித்திய சர்வாங்க 
தக௲னபலி செலுத்தப்படுகிறது. காலையில்‌ 
ஒரு  ஆட்டுக்குட்டியும்‌, மாலையில்‌ ஒரு 
ஆட்டுக்குட்டியும்‌ 

பலியிடப்படுகிறது. நம்முடைய 


பையும்‌ பரிசுத்தமாக்கப்படுகிறது. 
இயேசகிறிஸ்துலின்‌ சபையானது தொடர்ந்து 
பரிசுத்தமாக்கப்பட்டு வருகிறது. 


கிறிஸ்துவானவர்‌ தம்மை ஒரு தரம்‌ 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


விசுவாசிகளாகிய நாம்‌ ஒவ்வொரு 
நாளும்‌ கர்த்தருக்கு நம்முடைய துதிகளின்‌ 
பலிகளையும்‌, ஸ்தோத்திர பலிகளையும்‌ 
தொடர்ந்து செலுத்தவேண்டும்‌. 


ஒன்றும்‌ செய்ய முடியாது என்பதையும்‌ நாம்‌ 
கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
அங்கீகரிக்கவேண்டும்‌. 


ஒரு ஆட்டுக்குட்டியை காலையிலும்‌, 
மற்ற ஆட்டுக்குட்டியை மாலையிலும்‌ நித்திய 
சர்வாங்க தகனபலியாக செலுத்தியதுபோல, 
விசுவாசிகளாகிய நாமும்‌ கர்த்தருடைய 
நம்முடைய  ஆவிக்கேற்ற 
செலுத்துவதற்கு நேரத்தை 
ஒதுக்கிக்கொள்ளவேண்டும்‌. 


சரிப்புக்கூடாரத்தினுடைய 
சணகிய்‌.. கரத்தை கத 
பரிசுத்தமான ஸ்தலமாகயிருக்கிறது. கர்த்தர்‌ 
மோசேயை நோக்கி, "உன்னுடனே பேசும்படி 
நான்‌ உங்களைச்‌ சந்திக்கும்‌ இடமாமிருக்கிற 
ஆசரிப்புக்‌ கூடாரத்தினுடைய வாசலாகிய 
கர்த்தருடைய சந்நிதியிலே உங்கள்‌ 
தலைமுறைதோறும்‌  செலுத்தப்படவேண்டிய 
நித்திய சர்வாங்க த௲னபலி இதுவே. அங்கே 
இஸ்ரவேல்‌ புத்திரரைச்‌ சந்திப்பேன்‌; அந்த 
ஸ்தலம்‌ என்னுடைய 'மகிமையினால்‌ 
பரிசத்தமாக்கப்படும்‌" (யாத்‌ 29:42,43) என்று 
சொல்லுகிறார்‌. 


தேவன்‌ கிருபாசனத்தில்‌ ஜனங்களைச்‌ 
சந்தித்து அவர்களோடு பேசுகிறார்‌ 
(யாத்‌ “உங்கள்‌ 
தலைமுறைதோறும்‌" என்னும்‌ வாக்கியத்திற்கு 
நித்திய காலமாக என்று பொருள்‌. இஸ்ரவேல்‌ 
தேசம்‌ நித்திய தேசமாகும்‌. இயேசு கிறிஸ்து 
நித்திய காலமாக ஆட்சி புரிவார்‌. 





i= FTE 
TT 


கர்த்தர்‌ ஒரு தேசத்திற்கும்‌, ஒரு 
ஜாதிக்கும்‌ அழிவை தீர்மானிக்கும்போது. 
கர்த்தருடைய தீர்மானத்திற்கு விரோதமாக 
யாராலும்‌ எதிர்த்து நிற்கமுடியாது. கர்த்தர்‌ 
செய்ய நினைக்கிற காரியம்‌ ஒருபோதும்‌ 
தடைபடாது. மனுஷர்‌ எவ்வளவுதான்‌ 
ஆலோசனைபண்ணினாலும்‌, அவர்களுடைய 
சர்வஞானத்திற்கு 
அவர்‌ 
நம்பிக்கையுள்ளவர்களுடைய வாக்கை 
விலக்கி, முதிர்வயதுள்ளவர்களின்‌. 
ஆலோசனையை வாங்கிப்போடுகிறார்‌" 
(யோபு 12:20), 


ஏதோமியர்கள்‌ 
நம்புகிறார்கள்‌. 
தப்பிப்பதற்கு, ஏதோமியரின்‌ சுயபலமோ, 
சுயபராக்கிரமமோ உதவிசெய்யாது. அவர்கள்‌ 
ங்கள்‌. பெலத்தினால்‌ கன்மலை 
வாசம்பண்ணுகிறார்கள்‌. 


மோசம்‌ போக்கிற்று 
உயரத்தில்‌ உன்‌ கூட்டைக்‌ 
அங்கேமிருந்து உன்னை பண்ன 
(எரே 49:6) என்று கர்த்தர்‌ ஏதோமிரைப்‌ 
பார்த்து சொல்லுகிறார்‌. 


ஏதோமியர்கள்‌ தங்களுடைய சுயபலத்தை 
நம்புகிறார்கள்‌. அவர்களுடைய இராணுவமும்‌ 
பெரியதாயிருக்கிறது. தங்களுக்கு 
அருகாமையிலுள்ள தேசத்தாருக்கு, 
ஏதோமியர்கள்‌ பயங்கரமானவர்களா 
யிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ ஏதோமியரின்‌ 
மகத்தான சேனையைப்‌ பார்த்து 
பயப்படுகிறார்கள்‌. தங்களால்‌ ஏதோமியரை 
எதிர்த்து யுத்தம்பண்ண முடியாது என்று 
மற்ற தேசத்தார்‌ ஒதுங்கியே இருக்கிறார்கள்‌. 


ஏதோமியரின்‌ பயங்கரமும்‌, 
அவர்களுடைய இருதயத்தின்‌ அகந்தையும்‌ 
அவர்களை மோசம்போக்கிற்று. மற்ற 
தேசத்தார்‌ தங்களைப்‌ பார்த்து பயப்படுவதை 
ஏதோமியர்‌ கவனிக்கிறார்கள்‌. அவர்களுடைய 
இருதயத்தில்‌ பெருமை உண்டாயிற்று. 
டட அருகாமையிலுள்ள 

தேசங்களைவிட 
ஏதோமியர்‌ பெலழுள்ளவர்களாகயிருந்தாலும்‌, 
அவர்களுடைய பெலம்‌ டைய 
பெலத்திற்கு ஒப்பாயிராது. கல்தேயர்கள்‌ 
மிகவும்‌ பெலமுள்ளவர்கள்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஏதோம்‌ தேசத்தில்‌ ஏராளமான 
பர்வதங்கள்‌ இருக்கிறது. அங்கே அநேக 
வெடிப்புக்கள்‌ உண்டு. ஏதோமியர்கள்‌ 
கன்மலை வெடிப்புகளில்‌ 
தங்கியிருக்கிறார்கள்‌. இதுவே தங்களுக்கு 
பாதுகாப்பு என்று நினைக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
மேடுகளின்‌ உச்சியில்‌ தங்கியிருக்கிறார்கள்‌. 
தங்கள்‌ தேசத்திற்கு விரோதமாக யுத்தம்‌ 
பண்ண வருகிறவர்களால்‌, கன்மலையின்‌ 
வெடிப்புகளுக்கும்‌, மேடுகளின்‌ உச்சிகளுக்கும்‌ 
வரமுடியாது. என்றும்‌. அங்கே வந்து 
தங்களைப்‌ பிடிக்க முடியாது என்றும்‌ 
ஏதோமியர்‌ நினைக்கிறார்கள்‌. 


கன்மலை ஷெஷப்புகளாகிய உன்‌ 
உயர்ந்த ஸ்தானத்திலே குடியிருந்து, 
என்னைத்‌ தரையிலே விழத்தள்ளுகிறவன்‌ 
யார்‌. என்று உன்‌: 
சொல்லுகிறவனே, உன்‌ 
அகந்தை உன்னை மோசம்போக்குகிறது. நீ 
கழுகைப்போல  உயரப்போனாலும்‌, நீ 
நட்சத்திரங்களுக்குள்ளே உன்கூட்டைக்‌ 
கட்டினாலும்‌, அவ்விடத்திலிருந்தும்‌ உன்னை 
விழத்தள்ளுவேன்‌ என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌" (ஒப 3,4) 

அந்நாளில்‌ அல்லவோ நான்‌ 
ஞானிகளையும்‌, ஏசாவின்‌ 

புத்திமான்௧ளையும்‌ 
அழிப்பேன்‌ என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌" 
(ஒப 8). 


கர்த்தர்‌ ஏதோமியருக்கு அழிவை 
நியமித்திருக்கிறார்‌. இது கர்த்தருடைய 
சித்தமும்‌ தீர்மானமும்‌ ஆகும்‌. தங்களுக்கு 
வரும்‌ அழிவிலிருந்து ஏதோமியரால்‌ தப்பிக்க 
முடியாது. 


பாத்திரத்தில்‌ 
நியாயத்தீர்ப்புக்கு 


"இதோ, 
குடிக்கவேண்டுமென்கிற. 
நன்றிகள்‌ அதில்‌ குடித்தார்கள்‌; 


குற்றமற்று  நீங்கலாமிருப்பாயோ? 
ர்‌ நீங்கலாமிராமல்‌ அதில்‌ நிச்சயமாய்க்‌ 
குடிப்பாய்‌. போஸ்றா பாழும்‌ நிந்தையும்‌ 
அவாந்தரமும்‌ சாபமுமாக இருக்குமென்றும்‌, 
அதின்‌ பட்டணங்கள்‌ எல்லாம்‌ நித்திய 
வனாந்தரங்களாயிருக்குமென்றும்‌ என்னைக்‌ 
கொண்டு ஆணையிட்டேன்‌" (எரே 49:1213) 
என்று கர்த்தர்‌ ஏதோமியரைக்‌ குறித்து 
சொல்லுகிறார்‌. 





i= THE 
ETT 


கர்த்தர்‌ தத்தளிப்பின்‌ பாத்திரத்தை 
ஏதோமியருக்கு  கொடுத்திருப்பதுபோலவே, 
அவர்களுடைய அண்டை தேசத்துக்கும்‌ 
கொடுத்திருக்கிறார்‌. அவர்கள்‌ எல்லோரும்‌ 
அதிலே பானம்பண்ண வேண்டும்‌. 


க்கு வரும்‌ அழிவு 
க்காது. அந்த அழிவு உலகம்‌ 
முழுவதற்கும்‌ பிரத்தியட்சமாய்த்‌ தெரியும்‌. 
அவைகளுக்குள்‌ 


சத்தத்தினாலே பூமி அதிரு; 
சந்தம்‌ சிவந்த சமுத்திரமட்டும்‌ கேட்கப்படும்‌ 
(எரே 49:21). 


ஏதோ, 
இரகசியமா 


"ராஜாவாகிய சாலொமோன்‌ ஏதோம்‌ 
தேசத்தில்‌ சிவந்த  சமுத்திரக்கரையிலே. 
ஏலோத்துக்குச்‌ சமீபத்திலுள்ள 
எசியோன்கேபேரிலே குப்பல்களைச்‌ 
செய்வித்தான்‌" (இராஜா 9:26). 


தமஸ்கு. 
எரே 49:28-27 


எரே 49:28. தமஸ்குவைக்‌ குறித்துச்‌ 
சொல்வது: ஆமாத்தும்‌ அர்ப்பாத்தும்‌ 
கலங்குகிறது; பொல்லாத செய்தியை 
அவர்கள்‌ கேட்டபடியினால்‌ கரைந்து 
போகிறார்கள்‌; சமுத்திரத்தோரமாய்ச்‌. 


சஞ்சலமுண்டு; அதற்கு அமைதலில்லை. 


எரே 49:24. தமஸ்கு தணர்த்துபோம்‌, 
புறங்காட்டி ஓடிப்போம்‌; திகில்‌ 
அதைப்பிடித்தது;. பிரசவ 
ஸ்திரீயைப்போல்‌ இடுக்கமும்‌ 
வேதனைகளும்‌ அதைப்பிடித்தது. 


எரே 493 சந்தோஷமான எண்‌: 
ஊராகிய அந்தப்‌ புகழ்ச்சியுண்ன நகரம்‌ 
தப்பவிடப்படாமற்போயிற்றே! 


எரே 49:26, ஆதலால்‌ அதின்‌ வாலிபர்‌: 
அதின்‌ வீதிகனில்‌ விழுந்து, 
யுத்தமனுஷர்‌ எல்லாரும்‌ அத்நானிலே 
கங்காரமாவார்கன்‌ என்று சேனைகளின்‌ 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


எரே 49:27. தமஸ்குவின்‌ ல்‌ 
தீக்கொளுத்துவேன்‌; 
பெனாதாத்தின்‌ 

பட்சிக்கும்‌ என்கிறார்‌. 


னைக்‌ 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


சீரியா தேசம்‌ கானான்‌ தேசத்திற்கு 
வடக்கிலுள்ளது. தமஸ்கு  சீரியாவின்‌ 
தலைநகரம்‌. சீரியர்கள்‌ தேவனுடைய 
இஸ்ரவேல்‌ ஜனத்திற்கு நீண்டகாலமாகவே 
சத்துருக்களாக இருக்கிறார்கள்‌. 
அக்காலத்தில்‌ தமஸ்கு மிகவும்‌ 
பிரபல்யமான  பட்டணமாக விளங்கிற்று. 
தமஸ்குவக்கு அருகாமையில்‌ ஆமாத்தும்‌, 
அர்ப்பாத்தும்‌ இருக்கிறது. இவையும்‌ சீரிய 
தேசத்தில்‌ முக்கியமான பட்டணங்களாகும்‌. 


சீரியாலின்‌ ராஜாவாகிய பெனாதாத்‌ 
தமஸ்குவிலே தனக்கு அரமனைகளைக்‌ 
கட்டினான்‌. கர்த்தர்‌ தமஸ்குவின்‌ மதில்களை 
தீக்கொளுத்துவேன்‌. என்றும்‌, அது 
பெனாதாத்தின்‌ அரமனைகளை பட்சிக்கும்‌ 
என்றும்‌ சொல்லுகிறார்‌ (எரே 49:27 
“ஆசகேலின்‌ வீட்டிலே தீக்கொளுத்துவேன்‌; 
அது பெனாதாத்தின்‌ அரமனைகளைப்‌ 
பட்சிக்கும்‌" (ஆமோ 1:4) 


கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு சீரியர்மீது. 
வருகிறது. அப்போது தமஸ்கு 
தளர்ந்துபோகும்‌. தங்களுக்கு விரோதமாக 
யத்தம்ண்ண வருகிற  தேசத்தார்மீது. 
சீரியா தேசத்தாரால்யுத்தம்‌ பண்ண முடியாது. 
அவர்கள்‌ சத்துருவுக்கு பயந்து புறங்காட்டி 
ஓடிப்போவார்கள்‌. திகில்‌ தமஸ்குவைப்‌ 
பிடிக்கும்‌. பிரசவ ஸ்திரீயைப்போல 
இடுக்கமும்‌ வேதனைகளும்‌ தமஸ்குவைப்‌ 
பிடித்துக்கொள்ளும்‌ (எரே 49:24) 

பாபிலோன்‌ 
நித 


தமஸ்குவுக்கு 
வருவான்‌. 
செய்தி. 
நமஸ்குவிகிரக்கிறவர்களுக்கம்‌, ஆமாத்திலும்‌ 
அர்ப்பாத்திலும்‌ இருக்கிறவர்களுக்கும்‌ 
பொல்லாத செய்தியாகயிருக்கிறது. 
அந்தச்‌ செய்தியைக்‌ கேட்டவுடனேயே 
ஆமாத்தும்‌ அர்ப்பாத்தும்‌ 
கலங்குகிறது. தமஸ்குவிலிருக்கிறவர்கள்‌ 
கரைந்துபோகிறார்கள்‌. “சமுத்திரத்தோரமாய்ச்‌ 
சஞ்சலமுண்டு; அதற்கு  அமைதலில்லை" 
(எரே 49:23) என்று கர்த்தர்‌ 
'தமஸ்குவைப்பற்றிச்‌ சொல்லுகிறார்‌. 


ராஜா 
யுத்தம்பண்ண 





f= FTN 
TT 


நேபுகாத்நேச்சார்‌ தமஸ்குவுக்கு 
விரோதமாக பெரிய சேனையோடு வருகிறான்‌. 
அந்தச்‌ செய்தியைக்‌ கேட்கும்போதே 
சீரியருடைய இருதயம்‌ கரைந்துபோகிறது. 
சமுத்திரம்‌ தத்தளிப்பதுபோல அவர்களுடைய 
மனதும்‌ தத்தளிக்கிறது. ஏதோமியர்‌ 
கொந்தளிக்கும்‌ கடலைப்போல 
இருக்கிறார்கள்‌. அவர்களுடைய ஆத்துமா 
கிலேசத்தால்‌ கரைந்துபோகிறது. 
கொந்தளிக்கும்‌. 

அது 
ஜலங்கள்‌ 
கரையில்‌ 


“துன்மார்க்கரோ 
கடலைப்போலிருக்கிறார்கள்‌: 
அமர்ந்திருக்கக்கூடாமல்‌, அதின்‌ 
சேற்றையும்‌ அழுக்கையும்‌ 
ஒதுக்குகிறது" (ஏசா 57:20). 


அவர்கள்‌. ஆகாயத்தில்‌ எறி 
ஆழங்களில்‌ இறங்குகிறார்கள்‌, அவர்கள்‌ 
ஆத்துமா. கிலேசத்தினால்‌ கரைந்து, 
போகிறது" (சங்‌ 107:26. 


நேபுகாத்நேச்சார்‌ 
விரோதமாக வரும்‌ 
முதலாவதாக 


தங்களுக்கு 
செய்தியைக்‌ கேட்டு, 
தமஸ்குவிலுள்ளவர்கள்‌ 
கலங்குகிறார்கள்‌ அதன்‌ பின்பு 
ஆமாத்து, அர்ப்பாத்து ஆகிய 
பட்டணங்களிலுள்ளவர்களும்‌ கலங்குகிறார்கள்‌ 
அதன்‌ பின்பு இந்த பொல்லாத செய்நியை 
கரை ஒரமாய்‌ இருக்கிறவர்களும்‌ 
சஞ்சலப்படுகிறார்கள்‌. 
விவ்‌ இருதயத்தில்‌ அமைதலில்லை. 
கலங்கிப்போகிறார்கள்‌. 


தமஸ்கு தளர்ந்துபோம்‌, புறங்காட்டி 
ஒடிப்போம்‌; திகில்‌ அதைப்பிடித்தது: பிரசவ 
ஸ்திரீயைப்போல இடுக்கமும்‌ வேதனைகளும்‌ 
அதைப்படித்தது!. (ரே 4 என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


49, 2 


ப தமஸ்கு சந்தோஷமான நகரம்‌. அது 
புகழ்ச்சியுள்ள நகரம்‌. ஆனால்‌ கல்தேயர்கள்‌ 
அவர்களுக்கு விரோதமாக வரும்போது. 
அவர்களுடைய சந்தோஷமும்‌, புகழ்ச்சியும்‌ 
அவர்களைவிட்டு நீங்கிப்போகும்‌. 
'சந்தோஷமான என்‌ ஊராகிய அந்தப்‌ 
புகழ்ச்சியுள்ள நகரம்‌  தப்பவிடப்படாமற்‌ 
போயிற்றே” (எரே 49:25) என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌ அவர்களுக்கு 
சந்தோஷத்திற்கும்‌ புகழ்ச்சிக்கும்‌ பதிலாக, 
இடுக்கமும்‌ வேதனைகளும்‌ வந்திருக்கிறது. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


தமஸ்கிலுள்ளவர்கள்‌ கர்த்தரை 
புகழமாட்டார்கள்‌. அவர்கள்‌ தங்களைத்‌ 
தாங்களே புகழ்ந்து கொள்வார்கள்‌. 
தமஸ்குவுக்கு வருகிற அந்நிய தேசத்தார்‌ 
எல்லோரும்‌, அந்த... நகரத்தை 
பார்த்து ஆச்சரியப்படுவார்கள்‌. 
தமஸ்குவிலுள்‌ எவர்களை புகழ்ந்து 
பேசுவார்கள்‌. தமஸ்கு எப்போதுமே 
சந்தோஷமான ஊராகயிருந்தது. ஆனால்‌ 
இப்போதோ அது இடுக்கமும்‌ வேதனைகளும்‌ 
நிரம்பிய ஊராகயிருக்கிறது. 


தமஸ்குவின்‌ வாலிபர்‌ 
வீதிகளில்‌ விழுந்துகிடப்பார்கள்‌. அந்நாளிலே. 
தமஸ்குவின்‌ யுத்தமனுஷர்‌ எல்லோரும்‌ 
சங்காரமாவார்கள்‌. தமஸ்குவுக்கு அழிவு 
வரும்‌. அது அக்கினியினால்‌ 
சுட்டெரிக்கப்படும்‌. தமஸ்குவிலுள்ளவர்கள்‌ 
எல்லோரும்‌ பட்டயத்தால்‌ மடிந்துபோவார்கள்‌. 
தமஸ்குவின்‌ மதில்களெல்லாம்‌ 
தீக்கொளுத்தப்படும்‌. அந்த த 
தமஸ்குவிலுள்ள வீடுகளையும்‌, பெனாதாத்‌ 
கட்டின அரமனைகளையும்‌ பட்சிக்கும்‌. 


அதன்‌ 


சீரியர்கள்‌ கர்த்தருடைய ஜனத்திற்‌ 
விரோதமாகத்‌ தீங்கு செய்தார்கள்‌. கர்த்தர்‌ 
அவர்களை நியாயம்‌ விசாரித்து, தம்முடைய 
நீதியான நியாயத்தீர்ப்பை அவர்களுக்கு 
கொடுக்கிறார்‌. தமஸ்கு 
தீக்கொளுந்தப்படுகிறது. சீரியா நேசம்‌ 
முற்றிலுமாய்‌ அழிந்துபோகிறது. கர்த்தருடைய 
இஸ்ரவேலுக்கு விரோதமாக தீங்கு 
செய்தவர்கள்‌ அழிந்துபோகிறார்கள்‌. 


கேதாரும்‌ காத்சோரும்‌ 
எரே 49:28-98 


எரே 49:28. பாபிலோன்‌ ராஜாவாகிய 
நேபுகாத்நேச்சார்‌ முறியடிக்கும்‌ 
கேதாரையும்‌ காத்கோருடைய 
ராஜ்யங்கனையும்‌ குறித்துக்‌ கர்த்தர்‌ 
சொல்லுகிறது என்ன வென்றால்‌: 
எழும்பி, கேதாருக்கு விரோதமாகப்‌ 
போய்‌, கீழ்த்திசைய்புத்திரரைப்‌ 
பாழாக்குங்கன்‌. 





i THEN 
TT 


எரே 
கூடாரங்கனையும்‌ 
மத்தைகளையும்‌ 
அவர்களுடைய 
அவர்களுடைய 
தட்டுமுட்டுகளையும்‌ 
ஒட்டகங்களையும்‌ தங்களுக்கென்று 
கொண்டுபோய்‌, எத்திசையும்‌ பயம்‌ 
என்று சொல்லி, அவர்கள்மேல்‌: 
ஆர்ப்பரிப்பார்கள்‌. 


அவர்களுடைய 


எரே 49:90. காத்சோரின்‌ குடிகனே, ஓடி, 
தூரத்தில்‌ அலையுங்கள்‌; பன்னத்தில்‌ 
ஒதுங்கிப்‌ பதுங்குங்கள்‌ என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌; பாபிலோன்‌ 
ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார்‌. 
உங்களுக்கு. விரோதமாக 
ஆலோசனை செய்து, உங்களுக்கு 
விரோதமாக. உயாயங்களைச்‌. 
சித்தித்திருக்கிறான்‌. 


எரே 49:81. அஞ்சாமல்‌ திர்விகாரமாய்க்‌ 
குடியிருக்கிற ஜாதிக்கு விரோதமாக. 
எழும்பிப்போங்கன்‌ என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌; அதற்கு. 
வாசல்களுமில்லை, 
தாழ்ப்பான்களுமில்லை;. அவர்கள்‌ 
தனிப்படத்‌ தங்கியிருக்கிறார்கள்‌. 


எரே 49:32. 
ஒட்டகங்கள்‌ 
அவர்களுடைய 
ஏரானம்‌ 
அவர்களைச்‌. 


அவர்களுடைய 
கொள்ளையும்‌, 
ஆடுமாடுகளின்‌ 
சூறையுமாகும்‌; நான்‌: 

சகல  திசைகளுமான 
கடையாத்தர 


மூலைகளில்‌ 
இருக்கிறவர்களிடத்துக்குச்‌ 
சிதறடித்துவிட்டு, அதினுடைய சகல 
பக்கங்களிலுமிரு ந்து அவர்களுக்கு. 
ஆபத்தை வரப்பண்ணுவேன்‌ என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


எரே 49:88. ஆத்சோர்‌ 
வலுசர்ப்பங்களின்‌' தாயரமாகி, 
என்றென்றைக்கும்‌ பாழாய்க்கிடக்கும்‌; 
ஒருவனும்‌ அங்கே குடியிருப்பதில்லை, 
ஒரு மனுபுத்திரனும்‌ அதிலே. 
தங்குவதூமில்லையென்கிறார்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


பிரியப்‌] 
UBLISHERS 


கேதாரின்‌ குடிகள்‌ 
குமாரனாகிய கேதாரின்‌ சந்ததியைச்‌ 
சேர்ந்தவர்கள்‌. இவர்கள்‌  அரபியாவின்‌ 
ஒரு பகுதியில்‌ வாசம்பண்ணுகிறார்கள்‌. 
காத்சோருடைய ஜனங்கள்‌ பூர்வத்திலே. 

த்தைச்‌ சேர்ந்தவர்கள்‌. 


இஸ்மலேலின்‌ 


காத்சோரின்‌ 
அங்கிருந்து துரத்தப்பட்டு, 
பாலைவனங்களில்‌ குடியேறினான்‌. 

கேதாரின்‌ ஜனங்களும்‌, 
ஜனங்களும்‌ 
குடியிருக்கிறவர்கள்‌ 
சுவர்களைக்‌ கட்டாமல்‌ 
விரித்திருப்பார்கள்‌ (எரே 49:29). 
அவர்களுடைய பட்டணங்களும்‌ அரணிப்பான 
பட்டணங்களல்ல. ஆகையினால்‌ 
அவர்களுக்கு வாசல்களும்‌ இல்லை. 
தாழ்ப்பாள்களும்‌ இல்லை. அவர்கள்‌ தனிப்பட 
தங்கியிருக்கிறார்கள்‌ (எரே 49:31). 


கேதாரின்‌ ஜனங்களும்‌ காத்சோரின்‌ 
ஜனங்களும்‌ மேய்ப்பர்கள்‌. அவர்களிடத்தில்‌ 
ஐசுவரியங்கள்‌ எதுவுமில்லை. ஒட்டகங்களும்‌, 
ஆடுமாடுகளும்‌ மாத்திரம்‌ அவர்களிடத்தில்‌ 
இருக்கிறது. அவர்களுக்கு யுத்தவீரர்களும்‌ 
இல்லை. ஆனாலும்‌ அவர்கள்‌ யாருக்கும்‌ 
அஞ்சாமல்‌. நிர்விசாரமாய்க்‌ 
குடியிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
ஒருவருக்கும்‌ பயப்படாமல்‌ தனிப்பட 
தங்கியிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
வியாபாரம்பண்ணுவதில்லை. அவர்களிடத்தில்‌ 
பொன்னோ. வெள்ளியோ இல்லை. 
அவர்களிடத்தில்‌ ஒட்டகங்களும்‌, 
ஆடுமாடுகளும்‌ திரளாயிருக்கிறது. அதுவே 
அவர்களுடைய செல்வம்‌. அவர்களிடத்தில்‌ 
பணம்‌ இல்லாவிட்டாலும்‌, அவர்களுடைய 
ஆடுமாடுகளின்‌ பெருக்கத்தினால்‌, அவர்கள்‌ 
ஐசுவரியமுள்ளவர்களாயிருக்கிறார்கள்‌. 





f= THE 
TT 


ஐசுவரியவான்களைப்‌ 

இராஜாவின்‌ 

அவர்களுடைய 

எண்ணிப்‌ பார்க்க 

வேண்டிய தேவையில்லை. அல்லது பெரிய 

ஐசுவரியவான்‌களையோ,  தனவந்தர்களான 

வணிகர்களையோ போய்ப்பார்த்து. 

அவர்களுடைய பொக்கிஷங்களை கணக்கு 

பார்க்கவேண்டும்‌ என்னும்‌ அவசியமுமில்லை. 

கூடாரங்களில்‌ குடியிருக்கிற சாதாரண 
மேய்ப்பர்களிடத்திலும்‌ ஐசுவரியமுள்ளது. 


பாபிலோன்‌ 
நேபுகாத்நேச்சார்‌ 
பட்டணங்களையெல்லாம்‌ பிடித்தான்‌. 
அங்குள்ள பொக்கிஷங்களையெல்லாம்‌ 
தன்னுடைய தேசத்திற்கு எடுத்துக்கொண்டு 
போனான்‌. அரணிப்பான 
பட்டணங்களையெல்லாம்‌ அழித்துப்போட்டான்‌. 
சாதாரண கூடாரங்களிலிருக்கிறவர்களையும்‌ 
அவன்‌ விட்டு வைக்கவில்லை. அவன்‌ 
கழுகைப்போல பறந்து வருகிறான்‌. கழுகின்‌ 
பார்வைக்கு எதுவம்‌ தப்பாது. 
நேபுகாத்நேச்சாரின்‌ கண்களுக்கும்‌ ஒருவரும்‌ 
தப்பிக்க முடியாது. பெரிய பட்டங்களும்‌. 
தப்பிக்கவில்லை. சாதாரண கூடாரங்களும்‌: 
தப்பிக்கவில்லை. 


ராஜாவாகிய 
பெரிய 


நங்கியிரக்கிறார்கள்‌ 

ஏராளமான ஆடுமாடுகளும்‌, ஒட்டகங்களும்‌ 
இருக்கிறது. கர்த்தர்‌ நேபுகாத்நேச்சாரிடம்‌ 
"நீ எழும்பி, கேதாருக்கு விரோதமாகப்‌ 
போய்‌, கீழ்த்திசைப்புத்திரரைப்‌ பாழாக்குங்கள்‌” 
(எரே 49:28) என்று சொல்லுகிறார்‌. 


கேதாரின்‌ ஜனங்கள்‌ கர்த்தருக்கு 
நன்றியில்லாதவர்களாயிருக்கிறார்கள்‌. கர்த்தர்‌ 
அவர்களை விசேஷமாய்‌ 
ஆசீர்வதித்திருக்கிறார்‌ அவர்களுக்கு 
ஆடுமாடுகளின்‌ பெருக்கத்தைக்‌. 
'கொடுத்திருக்கிறார்‌. ஆனால்‌ அவர்களோ 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தரை மறந்துவிடுகிறார்கள்‌. தங்களுக்கு 
அருகாமையிலுள்ள பட்டணத்திற்கு அழிவு 
வரும்போது, அதற்கு அருகாமையில்‌ 
தங்கிமிருக்கற கேதாரின்‌ ஜனங்களும்‌ 
பயப்படுகிறார்கள்‌. “எத்திசையும்‌ பயம்‌" என்று 
கல்நேயர்கள்‌ கேதரின்‌ குடிகளிடத்தில்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 


கல்தேயர்கள்‌ கேதாருடைய 
கூடாரங்கள்மீதும்‌ யுத்தம்பண்ண வருகிறார்கள்‌. 
கல்தேயர்கள்‌ அவர்களுடைய 
கூடாரங்களையும்‌ அவர்களுடைய 
மந்தைகளையும்‌ வாங்கி, அவர்களுடைய 
திரைகளையும்‌ அவர்களுடைய எல்லாத்‌ 
தட்டுமுட்டுகளையும்‌ அவர்களுடைய 
ஒட்டகங்களையும்‌ தங்களுக்கென்று, 
கொண்டுபோய்‌, எத்திசையும்‌ பயம்‌ என்று 
சொல்லி, அவர்கள்மேல்‌ ஆர்ப்பரிப்பார்கள்‌ 
(எரே 49:29) 


கேதாரின்‌ ஜனங்களிடத்தில்‌ 
பொன்னோ,  வெள்ளியோ இல்லை. 
அவர்களுடைய கூடாரங்களின்‌ திரைகளும்‌, 
வீட்டில்‌ பயன்படுத்துகிற தட்டுமுட்டு 
சாமான்களும்‌ மாத்திரமே அவர்களிடத்தில்‌ 
இருக்கிறது. கல்தேயரோ எதையும்‌ விட்டு 
வைக்காமல்‌, தட்டுமுட்டு சாமான்களையும்‌ 


எடுத்துக்கொண்டு போய்விடுகிறார்கள்‌. 


கல்தேயர்கள்‌ கேதாரியரின்‌ 
ஒட்டகங்களையும்‌. தங்களுக்கென்று 
கொண்டுபோகிறார்கள்‌. இதனால்‌ 
அவர்களுடைய ஒட்டகங்கள்‌ 
கொள்ளையாயிற்று. அவர்களுடைய 
ஆடுமாடுகளின்‌ ஏராளம்‌ குறைந்துபோயிற்று 
கர்த்தர்‌ கேதாரின்‌ ஜனங்கள்மீது அழிவை 

ப்பன்‌ ்‌ “நான்‌ அவர்களைச்‌ 


பக்கங்களிலுமிருந்து அவர்களுக்கு ஆபத்தை 
வரப்பண்ணுவேன்‌” (எரே 49:32) என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 

கல்தேயர்கள்‌ கேதாரின்‌ புத்திரரை 
வெட்டிக்கொன்றுபோட்டாகளா என்று இந்த 
வசனப்பகுதியில்‌ எழுதப்படவில்லை. 
ஒருவேளை கேதாரியர்கள்‌ கல்தேயருக்கு 
விரோதமாக யுத்தம்‌ செய்திருக்கமாட்டார்கள்‌. 
தங்களுடைய ஜீவனுக்கு ஈடாக, கேதாரியர்‌ 
தங்கள்‌ கூடாரங்களையும்‌, மந்தைகளையும்‌ 
கிரயமாக கொடுத்திருப்பார்கள்‌. 





i al 
TT 


கல்நேயர்கள்‌ 
மந்தைகளையும்‌, 
தட்டுமுட்டுகளையும்‌ 
கொண்டுபோனபின்பு, 
ஜனங்களும்‌, காத்சோருடைய 


கேதாரியரின்‌ 
கூடாரங்களையும்‌, 
கொள்ளையடித்து 

கேதாரின்‌ 
ஜனங்களும்‌ 


விடுகிறார்கள்‌. 
தாபரமாகும்‌ 
என்றென்றைக்கும்‌ 
என்றும்‌ கர்த்தர்‌ 
ஒருவனும்‌ 

மனுபுத்திரனும்‌ அதிலே . 
என்றும்‌ கர்த்தர்‌ 
(எரே 49:33). 


சொல்லுகிறார்‌ 


பட்டணத்து 
கேதாருக்கும்‌ 
கொடுக்கவில்லை. இவர்களை 
தங்களுடைய பட்டணங்களில்‌ குடியிருக்க 
ஒருவரும்‌ அனுமதிக்க வில்லை. 
ஆகையினால்‌ கேதாரின்‌ ராஜ்யமும்‌, 
காத்சோருடைய. ராஜ்யமும்‌ 
என்றென்றைக்கும்‌ பாழாய்க்கிடக்கும்‌ என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ 


ஜனங்களில்‌ 


யாரும்‌ 
காத்சோருக்கும்‌ 


ஆதரவு 


ஏலாம்‌ 
எரே 49:94-89. 


எரே 49:84. யூதா ராஜாவாகிய 
சிதேக்கியாவினுடைய ராஜ்யபாரத்தின்‌ 
துவக்கத்திலே, ஏலாமுக்கு விரோதமாக. 
எரேமியா என்னும்‌ தீர்க்கதரிசிக்கு. 
உண்டான கர்த்தருடைய வசனம்‌: 


எரே 49:35. சேனைகளின்‌ கர்த்தர்‌ 
சொல்லுகிறது என்னவென்றால்‌: இதோ, 
நான்‌ ஏலாமின்‌ 'வில்லென்னும்‌ 
அவர்களுடைய பிரதான வல்லமையை 
முறித்துப்போட்டு, 


எரே ௧9:36. வானத்தின்‌ நாலு 
திசைகளிலுமிருந்து நாலு காற்றுகனை 
ஏலாமின்‌ மேல்‌ வரப்பண்ணி, அவர்களை 
இந்த எல்லாத்‌. திசைகளிலும்‌ 
சிதறடிப்பேன்‌; ஏலாம்‌ தேசத்திலிருந்து: 
துரத்துண்டவர்கன்‌ ௪கல ஜாதிகளிலும்‌. 
சிதறப்படுவார்கள்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


எரே 49:87. நான்‌ ஏலாமியரை அவர்கள்‌: 
சத்துருக்களுக்கு முன்பாகவும்‌, அவர்கள்‌. 
பிராணனை வாங்கத்‌. 
'தேடுகிறவர்களுக்கு முன்பாகவும்‌. 
கலங்கப்பண்ணி, என்‌ கோபத்தின்‌ 
உக்கிரமாகிய தீங்கை அவர்கள்மேல்‌ 
வரப்பண்ணுவேன்‌ என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌; நான்‌ அவர்கனை 
திர்மூலமாக்குமட்டும்‌ பட்டயத்தை 
அவர்களுக்குப்‌ பின்னாக அனுப்பி, 


எரே 4958. என்‌: சிங்காசனத்தை 
ஏலாமிலே வைத்து, அங்கேயிருந்து 
ராஜாவையும்‌ பிரபுக்களையும்‌ 
அழித்துப்போடுவேன்‌ என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 


எரே 49:39. ஆனாலும்‌ 
கடைசிநாட்களிலே நான்‌ ஏலாமின்‌ 
சிறையிருப்பைத்‌ திருப்புவேன்‌ என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


சிதேக்கியாவினுடைய ராஜ்யபாரத்தின்‌ 
துவக்கத்திலே கர்த்தர்‌ எரேமியா 
தீர்க்கதரிசிக்கு, ஏலாமுக்கு விரோதமான 
வார்த்தைகளைச்‌ சொல்லுகிறார்‌. 
ஏலாமியர்கள்‌ பெர்சியர்கள்‌ என்றும்‌, 
அவர்கள்‌ சேமின்‌ குமாரனாகிய ஏலாமின்‌ 
சந்ததியைச்‌ சேர்ந்தவர்கள்‌ என்றும்‌ 
வேதபண்டிதர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. 
“சேமுடைய குமாரர்‌, ஏலாம்‌, சூர்‌, 
அர்பக்சாத்‌, லூத்‌, ஆராம்‌ என்பவர்கள்‌” 
(ஆதி 10:22). 


பெர்சிய 

யூதர்களுடைய தேசமாக ள்‌ 
மிகவும்‌ அருகாமையிலிருக்கிறது. அவர்கள்‌ 
கர்த்தருடைய ஜனத்திற்கு விரோதமாக 
தீங்கு செய்தார்கள்‌. ஏலாமியர்கள்‌ 
வில்லையும்‌ அம்பையும்‌ பயன்படுத்துவதில்‌ 
தேர்ச்சி பெற்றவர்கள்‌. இவர்கள்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனத்தார்மீது அநேகந்தரம்‌: யுத்தம்‌ 
செய்திருக்கிறார்கள்‌. 


'ஏலாமியன்‌: அம்பறாத்தூணியை 
எடுத்து. இரதங்களோடும்‌ காலாட்களோடும்‌. 
குதிரைவீரரோடும்‌ வருகிறான்‌; கீர்‌ 
கேடகத்தை வெளிப்படுத்தும்‌" (ஏசா 22:6). 





f= FTN 
TT 


இதனால்‌ கர்த்தருடைய கோபம்‌ 
ஏலாமியர்மீது. வந்திருக்கிறது. "நான்‌ 
ஏலாமியரை அவர்கள்‌ சத்துருக்களுக்கு 
முன்பாகவும்‌, அவர்கள்‌ பிராணனை வாங்கத்‌ 
முன்பாகவும்‌ 
கோபத்தின்‌ 
அவர்கள்மேல்‌ 
(எரே 49:37) 

என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


ஏலாமியரின்‌ சேனை நிர்மூலமாகும்‌. 
அவர்கள்‌ பெலனற்றுப்போவார்கள்‌. கர்த்தர்‌ 
ஏலாமின்‌ பிரதான வல்லமையை 
முறித்துப்போடுவார்‌. வில்லே அவர்களுடைய 
பிரதான வல்லமை. கர்த்தர்‌ வானத்தின்‌ 
நாலுதிசைகளிலுமிருந்து நாலு காற்றுக்களை 
ஏலாமின்மேல்‌ வரப்பண்ணுவார்‌. அந்தக்‌ 
காற்றுக்கள்‌ ஏலாமியரை அழித்துப்போடும்‌. 
கர்த்தர்‌ அவர்களை எல்‌ 
சிதறடிப்பார்‌. ஏலாம்‌ 
துரத்துண்டவர்கள்‌ சகல 
சிதறடிக்கப்படுவார்கள்‌ (எரே 49:36). 


கர்த்தர்‌ நாலு... காற்றுக்களை 
ஏலாமின்‌ மேல்‌ வரப்பண்ணுகிறார்‌. இந்த நாலு 
காற்றுக்கும்‌, வானத்தின்‌ நாலு 
திசைகளிலுமிருந்து i] னம்‌ 
காற்று மாறி மாறி எல்லா 
திசைகளிலுமிருந்தும்‌ கற்கக்‌ த்‌ 
காற்று வீசும்‌. கர்த்தர்‌ ஏலாமிலிருந்து. 
அதன்‌ ராஜாவையும்‌, பிரபுக்களையும்‌ 
அழித்துப்போடுவார்‌ (எரே 49:38). 

“என்‌  சிங்காசனத்தை ஏலாமிலே. 
வைப்பேன்‌" (எரே 49:38) என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. நேபுகாத்நேச்சாரின்‌ 
சிங்காசனம்‌ ஏலாமிலே வைக்கப்படும்‌. அல்லது, 
கோரேசு ராஜாவின்‌ சிங்காசனம்‌ அங்கே 
வைக்கப்படும்‌.  கோரேசுக்கு முதன்முதலில்‌ 


என்பது அர்த்தமாகும்‌ 
வேதபண்டிதர்கள்‌ விளக்கம்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


ஆதிகாலத்திலேயே 
“சிநெயாரின்‌ 
ராஜாவாகிய அம்ராப்பேலும்‌, ஏலாசாரின்‌ 
ராஜாவாகிய  அரியோகும்‌, ஏலாமின்‌ 
ராஜாவாகிய கெதர்லாகோமேரும்‌, ஜாதிகளின்‌ 
ராஜாவாகிய திதியாலும்‌ இருந்த நாட்களில்‌" 
(ஆதி 14:1 ஏலாமின்‌ ராஜாவாகிய 
கெதர்லாகோமேர்‌ பெலன்‌ மிகுந்தவன்‌. 
இவன்‌ அதிக வல்லமையுள்ளவன்‌. 
தன்னுடைய காலத்தில்‌ கெதர்லாகோமேர்‌ ஒரு 
பராக்கிரமசாலி. ஆனாலும்‌ இவனுக்கு பின்‌ 
வந்தவர்கள்‌, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு 
தீங்கு செய்தார்கள்‌. இதனால்‌ கர்த்தருடைய 
நியாயத்தீர்ப்பு ஏலாமியர்மேல்‌ வருகிறது. 
கர்த்தர்‌ ஏலாமிலிருந்து ராஜாவையும்‌ 
பிரபுக்களையும்‌ அழித்துப்போடுவதாகச்‌ 
சொல்லுகிறார்‌. னாலும்‌ அவர்களுக்கு 
நித்திய அ கத்‌ 
"கடைசிநாட்களிலே. ஏலாமின்‌ 
ப்பைத்‌ திருப்புவேன்‌" 
(எரே 49:39) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ 


ராஜா 
வன்‌. 


நான்‌ 


கோரேசு ராஜா பாபிலோன்‌ தேசத்தை 
அழித்துப்போடுவான்‌. பாபிலோன்‌ தேசம்‌ 
பெர்சியருடைய கைகளில்‌. 
ஒப்புக்கொடுக்கப்படும்‌. பாபிலோன்‌ தேசத்து 
சிறையிருப்பிலிருந்த ஏலாமியர்கள்‌ 
விடுவிக்கப்பட்டு, தங்கள்‌ தேசத்திற்கு 
சந்தோஷமாய்த்‌ திரும்பி வருவார்கள்‌. 
“கடைசி நாட்களிலே” ஏலாமுக்கு விடுதலை 
கிடைக்கும்‌. மேசியா! நாட்கள்‌ 
பூரணமாய்‌ நிறைவேறும்போது, ஏலாமியர்கள்‌ 
விடுவிக்கப்படுவார்கள்‌. 
பெந்தெகொஸ்தே நாளில்‌ பரிசுத்த 
ன்‌ அருள்மாரி 
அவர்கள்‌ 
ஆவியினாலே 
ஆவியானவர்‌ 
தங்களுக்குத்‌. Ve வரத்தின்படியே 
அவர்கள்‌ வெல்வேறு பாஷைகளில்‌ 
பேசத்தொடங்கினார்கள்‌. அந்த சத்தம்‌ 
உண்டானபோது, திரளான ஜனங்கள்‌ 
கூடிவந்து, தங்கள்‌ தங்கள்‌ பாஷைகளில்‌ 
அவர்கள்‌ பேசுகிறதைக்‌ கேட்டு 
கலக்கமடைந்தார்கள்‌. கலக்கமடைந்தவர்களில்‌ 
ஏலாமியரும்‌ இருந்தார்கள்‌. இவர்கள்‌ 
'எலாமீத்தர்‌” என்று அழைக்கப்படுகிறார்கள்‌ 
(அப்‌ 229). 





i= FTE 
TT 


கர்த்தர்‌ எரேமியா தீர்க்கதரிசியின்‌: 
மூலமாய்‌ பாபிலோனுக்கு விரோதமாக 
தம்முடைய வார்த்தைகளைச்‌ சொல்லுகிறார்‌. 
எரேமியா. புறறாதி தேசங்களுக்கு 
விரோதமாய்ச்‌ சொன்ன தீர்க்கதரிசனங்களில்‌, 
பாபிலோனுக்கு விரோதமான 
தீர்க்கதரிசனங்களை கடைசியாகச்‌ 
சொல்லுகிறார்‌. ஏனெனில்‌ பாபிலோனுக்கு 
விரோதமான வார்த்தைகளே கடைசியாக 
நிறைவேறுகிறது. 


ுறஜாதி தேசங்களைத்‌ தண்டிப்பதற்காக 
கர்த்தர்‌ பாபிலோன்‌ தேசத்தை தம்முடைய 
கையிலுள்ள கோலாகப்‌ பயன்படுத்தினார்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றி 
முடித்த பின்பு, பாபிலோன்‌ என்னும்‌ கோலை, 
அக்கினியிலே எரிந்துபோடுகிறார்‌ 


- கோரேசு ராஜா மூலமாய்‌ பாபிலோன்‌ 
ஏசாயா 


ம்‌ 
., அழிவைப்பற்றி 


தீர்க்கதரிசனமாய்ச்‌ 
உறுதிபண்ணுகிறார்‌. பாபிலோன்‌ தேசம்‌ ஒரு 
குறிப்பிட்ட காலம்‌ வரையிலும்‌ வளர்ந்து 


i, அதன்‌ காலம்‌ முடிந்த 
பின்போ, தேசம்‌ இலைகளை 


உதிர்த்து, பட்டுப்போன பரம்‌ போலிருக்கிறது. 
அது வெட்டப்படுவதற்கு ஏ துவாயிற்று. 


தீர்க்கதரிசி பாபிலோன்‌ 
தேசத்து அழிவையும்‌, இஸ்ரவேல்‌ 
ஜனங்களின்‌ 


நீர்க்கதரிசனமாய்ச்‌. 


ஏசாயா 


விடுதலையாக்கி இரட்சிப்பார்‌. கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்து மூலமாய்‌ மனுஷருடைய 
ஆத்துமாக்களுக்கு இரட்சிப்பு உண்டாகும்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


எரேமியா தீர்க்கதரிசியும்‌ பாபிலோன்‌ 
தேசத்து அழிவைப்பற்றி தீர்க்கதரிசனமாய்ச்‌ 
சொல்லுகிறார்‌. புதிய ஏற்பாட்டுக்காலத்து, 
பாபிலோனுக்கு விரோதமாக, 
இபேசுகிறிஸ்துவின்‌ சுவிசேஷ சபை ஜெயம்‌ 
பெறும்‌. 


எரேமியா தீர்க்கதரிசி 
தேசங்களுக்கு விரோதமாக 


ஆகையினால்‌ 

அழிவு 
பிரத்தியட்சமாகவும்‌, 
இருக்கும்‌. எரேமியா தீர்க்கதரிசி 
தேசங்களுக்கு விரோதமாக 
சொன்ன ரத்‌ 
பாபிலோன்‌ விரோதமாகச்‌ 
சொல்லுகிறார்‌ (எரே 25:12; 27:7). 


எரேமியா தீர்க்கதரிசி 
தேசத்திற்கு விரோதமாகச்‌ சொல்லும்‌ 
தீர்க்கதரிசன வார்த்தைகள்‌ மிகவும்‌ 
தெளிவாகயிருக்கிறது. அந்த வார்த்தைகளில்‌ 
கோபம்‌ பிரத்தியட்சமாய்‌ 
கர்த்தருடைய இனத்தார்‌ 

லோன்‌ தேசத்து 
பாபிலோன்‌ 
இஸ்ரவேல்‌ 


கதவுகள்‌ 


பாபிலோன்‌ 


எரித்த 
விடுதலையின்‌ 


அழிவு 
ட மறுபடியும்‌ 
(எரே 509-16), மறுபடியும்‌ (எரே 50:21-22). 
மறுபடியுமாக (எரே -46). பாபிலோன்‌ 
தேசத்தின்‌ அழிவைப்பற்றி தீர்க்கதரிசனமாய்ச்‌ 
சொல்லுகிறார்‌. 


"கர்த்தருடைய 
தேசத்து 


ஜனம்‌ பாபிலோன்‌ 
சிறையிருப்பிலிருந்து 
ட... (எரே 50:4-9) என்பதை 
யும்‌ (எரே 5017-20). மறுபடியுமாக 
(எசே 503334). எரேமியா தீர்க்கதரிசனமாய்ச்‌ 
சொல்லுகிறார்‌. 





i FTE 
TT 


பாபிலோனும்‌ கல்தேயர்‌ தேசமும்‌ 
எரே 50:1-3 


எரே 50:1. கர்த்தர்‌ தீர்க்கதரிசியாகிய 
எரேமியாவைக்கொண்டு. 
பாபிலோனுக்கும்‌ 
தேசத்துக்கும்‌ விரோதமாக 
வசனம்‌: 


கல்தேயர்‌ 
உரைத்த 


எரே 50:2, பாபிலோன்‌ பிடிபட்டது; 
பேல்‌ வெட்கப்பட்டது; மெரொதாக்‌. 
தொறுங்குண்டது; அதினுடைய 
சிலைகள்‌ இலச்சையடைந்தது; 
அதினுடைய 

நொறுங்கிப்போயின 
ஜாதிகளுக்குன்னே 
யிரசித்தம்பண்ணுங்கன்‌; 

மறைக்காமல்‌ 

'விளம்பரம்பண்ணுங்கள்‌.. 


எரே 508. அதற்கு விரோதமாய்‌ 
வடக்கேயிருந்து ஒரு ஜாதி வந்து, 
அதின்‌ தேசத்தைப்‌ பாழக்கிப்போடும்‌; 
அதிலே 

மனுஷரோடே, 

ஓடிப்போய்விடும்‌. 


கர்த்தர்‌ பாபிலோனுக்கும்‌ 
தேசத்திற்கும்‌ விரோதமாக தம்முடைய 
வார்த்தைகளைச்‌ சொல்லுகிறார்‌. பாபிலோன்‌ 
தேசத்து ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார்‌, 
எரேமியா தீர்க்கதரிசிமின்மீது அன்பாகவும்‌, 
கரிசனையாகவும்‌ நடந்துகொள்கிறான்‌. 
ஆனாலும்‌ 

அழிவைப்பற்றி 

சொன்ன 

அப்படியே சொல்லவேண்டும்‌. 


கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள்‌ பரிசுத்த 
oT Ae 
வேண்டும்‌. அவர்கள்‌ உலகத்தின்‌ 
ஆசாபாசங்களாலோ,  உலகப்பிரகாரமான 
சலுகைகளினாலோ, பொருளாதார 
நன்மைகளினாலோ ஆளுகை 
செய்யப்படக்கூடாது. 


கல்தேயர்‌ 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சத்துருக்களாகயிருப்பார்களென்றால்‌, 
கர்த்தருடைய நாமத்தினால்‌ அவர்களுக்கு 
நாம்‌ சமாதானம்‌ சொல்லக்கூடாது. அவர்கள்‌ 
நம்முடைய சிநேகிதர்களாகயிருந்தாலும்‌, 
அவர்கள்‌ கர்த்தருக்கு சிநேகிதர்களல்ல, 
அவர்கள்‌ கர்த்தருக்கு 
சத்துருக்களாயிருக்கிறார்கள்‌. கர்த்தருக்கு 
விரோதமானவர்களுக்கு சமாதானமில்லை. 


எரேமியா தீர்க்கதரிசி 
அது ஏற்கெனவே  அழிந்துபோனது 
போலவே சொல்லுகிறார்‌. "பாபிலோன்‌. 
பிடிபட்டது: பேல்‌ வெட்கப்பட்டது; மெரொதாக்‌ 
நொறுங்குண்டது: அதினுடைய சிலைகள்‌ 
இலச்சையடைந்தது:: அதினுடைய 
விக்கிரகங்கள்‌ நொறுங்கிப்போயின” 
(எரே 50:2) என்று எரேமியா 
சொல்லுகிறார்‌. 


பாபிலோன்‌ தேசத்திற்கு பூரணமான. 
அழிவு உண்டாயிற்று அது முற்றிலுமாய்‌ 
அழிந்துபோயிற்று. பாபிலோன்‌ தேசத்திலுள்ள 
சிறைகளும்‌ உடைந்துபோயிற்று. பாபிலோன்‌ 
தேசத்தார்‌. அவர்களுடைய 
விக்கிரகங்களுக்கு 

ஆராதித்தார்கள்‌. 

பாதுகாப்பதுபோல, தங்கள்‌ சிலைகளையும்‌ 
பாதுகாத்தார்கள்‌. ஆனால்‌ பாபிலோன்‌. 
பட்‌ சிலைகள்‌ இலச்சையடைந்தது. 
என்‌, அதினுடைய விக்கிரகங்கள்‌ 
நொறுங்கிப்போவிற்று என்றும்‌ எரேமியா 
சொல்லுகிறார்‌. 


பேல்‌, மெரொதாக்‌ ஆகிய 
விக்ரகங்கள்‌ பாபிலோன்‌ தேசத்து ப்ரதான 
தெய்வங்கள்‌. இவ்விரண்டு சிலைகளுமே 
நொறுங்கிப்போயிற்று. அவற்றிற்கு இலச்சை 
உண்டாயிற்று. பாபிலோன்‌ தேசமும்‌ 
பாழாய்ப்போயிற்று. அதிலே குடியிருப்பார்‌ 
ஒருவருமில்லை. பாபிலோன்‌ தேசத்திலிருந்து 
மனுஷரும்‌ ஓடிப்போனார்கள்‌. மிருகங்களும்‌ 
அங்கேயிருந்து ஓடிப்போயிற்று. 
பாபிலோனுக்கு விரோதமாய்‌ வடக்கே 
இருந்து ஒரு காதி வருகிறது. இது 
சேனையைக்‌ குறிக்கும்‌. 
அசீரியாவின்‌ ராஜாவாகிய கோரேசு 
பாபிலோனுக்கு விரோதமாக வந்து. அந்த 
தேசத்தை பாழாக்கிப்போடுகிறான்‌. 


பாபிலோன்‌ 
சொல்லும்போது, 





i THE 
TT 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
எரே 50:4-8 


எரே 50:4. அந்நாட்களிலும்‌ 
அக்காலத்திலும்‌ இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
வருவார்கள்‌; அவர்களும்‌ மூதா 
புத்திரரும்‌ ஏகமாய்‌ அழுது, 
நடத்துவத்து, தங்கள்‌ தேவனாகிய 
கர்த்தரைத்‌ தேடுவார்கள்‌ என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 


எரே 506. மறக்கப்படாத தித்திய 
உடன்படிக்கையினால்‌ நாம்‌ கர்த்தரைச்‌. 
சேர்த்துகொள்வோம்‌ வாருங்கள்‌ என்னு. 
சியோனுக்கு நேராய்‌ முகங்களைத்‌: 
திருப்பி, சீயோனுக்குப்‌ போகிற வழி. 
எதுவென்று கேட்டு விசாரிப்பார்கள்‌. 


எரே 508. 
காணாமற்போன 
அவர்களுடைய மேய்ப்பர்கள்‌ 
அவர்களைச்‌. சிதறப்பண்ணி, 
பர்வதங்களில்‌ அலையவிட்டார்கன்‌; ஒரு 
மலையிலிருந்து மறுமலைக்குப்‌ 
போனார்கள்‌; தங்கன்‌ தொழுவத்தை 
மறந்து விட்டார்கள்‌. 


என்‌ ஜனங்கள்‌ 


ஆடுகள்‌, 


எரே 5047. 
கண்டுபிடி. த்தவர்கன்‌ எல்லாரும்‌ 
அவர்களைப்‌: பட்சித்தார்கன்‌; 
அவர்களுடைய சத்துருக்கன்‌: எங்கள்‌ 
மேல்‌ குற்றமில்லை; அவர்கள்‌ நீதியின்‌ 
வாசஸ்தலத்திலே கர்த்தருக்கு. 
விரோதமாக, தங்கள்‌ பிதாக்கள்‌ நம்பின 
கர்த்தருக்கு விரோதமாகவே, 
பாவஞ்செய்தார்கன்‌ என்றார்கள்‌. 


அவர்களைக்‌: 


எரே 50:8, 
நடுவிலிருத்தோடி, 
தேசத்தைவிட்டுப்‌ 

மந்தையின்‌: 
கடாக்களைப்போல்‌ இருங்கள்‌. 


எரேமியா தீர்க்கதரிசி கர்த்தருடைய 
ஜனத்திற்கு ஆறுதலான வார்த்தைகளைச்‌ 
சொல்லுகிறார்‌. 
புத்திரருக்கும்‌ 
கர்த்தருடைய 


வார்த்தைகளை ஏகமாய்ச்‌ சொல்லுகிறார்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


அவர்கள்‌ தங்கள்‌ தேவனாகிய 
கர்த்தரிடத்திற்கு திரும்பி வருவார்கள்‌. அதன்‌ 
பின்பு அவர்கள்‌ தங்கள்‌ சொந்த தேசமான 
கானான்‌ தேசத்திற்குத்‌ திரும்பி வருவார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ கர்த்தருக்கு 
விரோதமாக தாங்கள்‌ செய்த எல்லா 
பாவங்களுக்கும்‌ மனம்‌ வருந்துவார்கள்‌. 
மனந்திரும்புவார்கள்‌. அவர்களுடைய 
இருதயங்கள்‌ புதுப்பிக்கப்படும்‌. கர்த்தருடைய 
ஆசீர்வாதங்களைப்‌ பெற்றுக்கொள்வதற்கு 
அவர்கள்‌ ஆயத்தமாயிருப்பார்கள்‌. 
கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களெல்லாம்‌ 
அவர்களுடைய ஜீவியங்களில்‌: 
நிறைவேறுவதற்கு, அவர்கள்‌ புதுப்பிக்கப்பட்ட 
இருதயத்தையும்‌, ஜீ 
பெற்றிருப்பார்கள்‌. 


யூதா புத்திரரும்‌ ஏகமாய்‌ அழுது, நடந்துவந்து, 
தங்கள்‌ தேவனாகிய கர்த்தரைத்‌ 
தேடுவார்கள்‌ மறக்கப்படாத நித்திய 
உடன்படிக்கையினால்‌ நாம்‌ கர்த்தரைச்‌ 
சேர்ந்தகொள்வோம்‌ வாருங்கள்‌ என்று, 
சீயோனுக்கு நேராய்‌ முகங்களைத்‌ திருப்பி, 
சீயோனுக்குப்‌ போகிற வழி 

கேட்டு விசாரிப்பார்கள்‌ 

என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரரும்‌ யூதா புத்திரரும்‌ 
அழுது கொண்டே கர்த்தரைத்‌ தேடுவார்கள்‌. 
கர்த்தருக்கு விரோதமாக தாங்கள்‌ செய்த 
பாவங்களையும்‌, அதன்‌ நிமித்தமாய்‌ 
தாங்கள்‌ அனுபவிக்கிற வேதனைகளையும்‌ 
நினைத்து இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ அழுது 
புலம்புவார்கள்‌. சாமுவேலின்‌ காலத்தில்‌ 
இஸ்ரவேல்‌ வீட்டார்‌ எல்லோரும்‌ கர்த்தருக்கு 
முன்பாக அழுததுபோல இப்போதும்‌ 
அழுவார்கள்‌. 


பெட்டி கீரியாத்யாரீமிலே அநேகநாள்‌ 
தங்கியிருந்தது: இருபது வருஷம்‌ தமல்‌ 





ழ்‌ யனா 
யாய 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு: 
தம்முடைய ஆசீர்வாதமான வார்த்தைகளை, 
மிகவும்‌ விசேஷமான வாக்குத்தத்தங்களையும்‌ 
சொல்லுகிறார்‌. கர்த்தர்‌, “ஆசரிப்ுக்‌ 
கூடாரத்தையும்‌  பலிபீடத்தையும்‌ நான்‌ 
பரிசுத்தமாக்குவேன்‌: எனக்கு ஆசாரிய 
ஊழியம்‌ செய்யும்படிக்கு, ஆரோனையும்‌ 
அவன்‌. குமாரரையும்‌ பரிசத்தப்படுத்தி, 
இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ நடுவே நான்‌ 
வாசம்பண்ணி, 


அவர்களுக்குத்‌ 
தேவனாயிருப்பேன்‌" (யாத்‌ 29:44,45) என்று 
சொல்லுகிறார்‌ 


“ஆசரிப்புக்‌ கூடாரத்தையும்‌ 
பலிபீடத்தையும்‌ நான்‌ பரிசுத்தமாக்குவேன்‌”' 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
இவற்றில்‌ பாவம்‌ இல்லாதபோதும்‌, இவை 
பரிசுத்தமாக்கப்படுகிறது. இவை தேவனுக்காக 
வேறுபிரிக்கப்படுகிறது. 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ நடுவே நான்‌ 
வாசம்பண்ணுவேன்‌” என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. இந்த வாக்குத்தத்தங்கள்‌ 
ஓரளவு நிறைவேறியுள்ளன. புதிய பூமியில்‌ 
தேவன்‌ தம்முடைய தலைநகரத்தைப்‌ புதிய 
எருசலேமில்‌ ஸ்தாபிக்கும்போது, அவர்‌ 
மனுஷர்‌ மத்தியிலே பிரத்தியட்சமாய்‌ வாசம்‌ 
பண்ணுவார்‌. (வெளி 211-22:5). இதற்கு 
முன்பு கிறிஸ்துவானவர்‌ மனுஷர்‌ மத்தியிலே. 
ஆமிர்‌ வருஷம்‌ ஆட்சி புரிவார்‌ 
(வெளி 204-10). 


ம்‌ கர்த்தருக்காக செய்ய வேண்டிய 
தை தன்மைக்‌ செய்வத 

ர்‌ நமக்காக செய்ய வேண்டியதை 
தர்ஸ்யாக செல்வார்‌. கரத்தல்‌ இஸ்ரேல்‌ 
பத்திரருக்கு தம்முடைய ஆசீர்வாதமான 
வார்த்தைகளையும்‌ வாக்குத்தத்தங்களையும்‌ 
சொல்லும்போது, “தங்கள்‌ நடுவே நான்‌ 
வாசம்பண்ணும்படி தங்களை எகிப்து 
தேசத்திலிருந்து புறப்படப்பண்ணின நான்‌ 
தங்கள்‌ தேவனாகிய கர்த்தர்‌ என்று 
அவர்கள்‌ அறிவார்‌: நானே அவர்கள்‌ 
தேவனாகிய கர்த்தர்‌" (யாத்‌ 29:46) என்று 
சொல்லுகிறார்‌. 





f= FTE 
ETT 


கண்ணீர்‌ விடுகிறார்கள்‌. 


ரவேல்‌ பு; £ புத்திரரும்‌ 
பாமிகோன்‌ தேசத்திலே... எழுது 
வருஷங்களாக சிறையிருப்பிலிருந்தார்கள்‌. 
கர்த்தர்‌ அவர்களுடைய 
சிறையிருப்புக்காலத்தை  மாற்றியிருக்கிறார்‌. 
அவர்கள்‌ விடுதலையோடு தங்கள்‌ 
தேசத்திற்கு திரும்பிப்போகும்போது, 
முதலாவதாக கண்ணீரோடு கர்த்தரைத்‌ 
தேடுகிறார்கள்‌. சிறையிருப்பில்‌ அவர்களுக்கு 
அநேக வேதனைகளும்‌, 

உபத்திரவங்களும்‌ 

இவையெல்லாமே தங்கள்‌ 

மனந்திரும்ப அவர்களுக்கு உதவி செய்தது. 


கர்த்தருடைய ஜனம்‌ அந்நிய தேசத்து 
சிறையிருப்புக்குப்போனாலும்‌, சிறையிருப்பின்‌ 
அவர்களை 

குரத்திலிடலில்லை. 

கண்ணீரோடே தங்கள்‌ 

கர்த்தரைத்‌ தேடுகிறார்கள்‌ 


ஏகமாய்‌ அழுது, நடந்து வந்து, தங்கள்‌ 
தேவனாகிய கர்த்தரைத்‌ தேடுகிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ பாபிலோன்‌ 
தேசத்தில்‌ எழுபது வருஷங்களாக 
சிறையிருப்பிலிருந்தாலும்‌ அவர்கள்‌ அந்த 


தேசத்தின்‌ 
அடிமையாகவில்லை. 


பாபிலோனுக்கு 
பாபிலோனுடைய 
மெரொதாக்குக்கோ 
கர்த்தருடைய 

தேசத்து விக்கிரகங்களுக்கும்‌ 
பாத்தியமுமில்லை. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


புத்திரர்‌ பாபிலோன்‌ 
சிறையிருப்பிலிருந்து 
தங்கள்‌ தேசத்திற்கு 
என்று தீர்மானம்‌ 

கர்த்தருடைய 


திரும்பிப்போகவேண்டும்‌. 
பண்ணுகிறார்கள்‌. 
கிருபையினாலும்‌, அவருடைய 
இரக்கத்தினாலும்‌ தங்களுக்கு விடுதலை 
கிடைத்தாலும்‌, கர்த்தர்‌ தங்களுக்கு கொடுத்த 
தேசத்திற்கு திரும்பிப்போவது தங்களுடைய 
கடமை என்று தீர்மானித்து, சீயோனுக்குப்‌ 
போகிறார்கள்‌. 


பாபிலோன்‌. தேசத்து 
சிறையிருப்பிலிருந்து விடுவிக்கப்பட்ட 
தர்கள்‌ தங்கள்‌ முகங்களை சீயோனுக்கு 
ராகத்‌ திருப்புகிறார்கள்‌. 
சீயோனுக்குப்போகிற வழி எது என்று கேட்டு 
விசாரிக்கிறார்கள்‌. அவர்கள்‌ நீண்ட 
பிரயாணம்‌ செய்யவேண்டும்‌. பாபிலோன்‌. 
தேசத்திலிருந்து, சீயோன்‌ தேசம்‌ 
ாலைவிலுள்ளது. அவர்களுக்கு 
சீயோனுக்குப்போகிற வழியும்‌ தெரியாது. 
ஆனாலும்‌ அவர்கள்‌ சீயோனுக்குப்‌ போகிற 
எது என்று கேட்டு 
விசாரித்துக்கொண்டே சீயோனுக்குப்‌ 
போகிறார்கள்‌. 


ட்‌ 


டு ஆத்துமாக்கள்‌ 
வருவதற்கு 
மகளாக மர தது தங்கள்‌ 
பாவங்களுக்‌ உண்மையாய்‌ 
னந்திருமபு கிறவர்கள்‌ கர்த்தரிடத்திற்கு 
திரும்பி வருவார்கள்‌. கர்த்தர்‌ தங்களுக்கு 
நியமித்து வைத்திருக்கிற ஆவிக்குரிய 
இலக்கை அடையவேண்டுமென்று 
தீர்மானமாயிருப்பார்கள்‌. கர்த்தருடைய 
அடிச்சுவடுகளைப்‌ பின்பற்றி நடப்பார்கள்‌. 


கர்த்தருடைய ஜனம்‌ சீயோனுக்குப்‌ 
போகும்போது, கர்த்தரோடு தாங்கள்‌ செய்து 
கொண்ட உடன்படிக்கையைப்‌ 
புதுப்பித்துக்கொள்கிறார்கள்‌. “மறக்கப்படாத 
நித்திய உடன்படிக்கையினால்‌ நாம்‌ கர்த்தரை 
சேர்ந்துகொள்வோம்‌ வாருங்கள்‌" என்று 
பாபிலோன்‌ சிறையிருப்பிலிருந்து 
விடுவிக்கப்பட்ட யூதர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. 
அவர்கள்‌ கர்த்தரை இன்னும்‌ நெருக்கமாய்க்‌ 
கிட்டிச்சேருவதற்கு, கர்த்தருடைய 
உடன்படிக்கை அவர்களுக்கு உதவிசெய்யும்‌. 
கர்த்தர்‌ மாறாதவர்‌. அவருடைய 
உடன்படிக்கையும்‌ மாறாதது. 





1 
INTERNATIOMAL 
இஸ்ரவேல்‌ டல்‌ யூதா ப கனு 
பா 

மிகவும்‌ மவன்‌ 
சூழ்நிலையிலிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ இந்த 
தேசத்தில்‌ எழுபது வருஷங்களாக. 
பாடுகளையும்‌ வேதனைகளையும்‌ அனுபவித்து, 
வருகிறார்கள்‌. ங்கள்‌ 
காணாமற்போன ஆடுகள்‌' (எரே 50:6) 
என்று கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரைக்‌ 
குறித்து சொல்லுகிறார்‌. அவர்களுக்கு. 
நல்ல மேய்ச்சல்‌ கிடைக்கவில்லை. அவர்கள்‌ 
ஒரு மலையிலிருந்து மறுமலைக்குப்‌ 

போனார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்கள்‌ தங்கள்‌ 
தொழுவத்தை மறந்துவிட்டார்கள்‌. தங்கள்‌ 
சொந்த தேசத்தையே மறந்துவிட்டார்கள்‌. 
அவர்கள்‌ ஒரு மலையிலிருந்து. 
மறுமலைக்குப்போனதினால்‌, தங்கள்‌ 
தொழுவத்திற்கு எப்படி திரும்பிப்போவது 
என்பதுகூட அவர்களுக்குத்‌ தெரியவில்லை. 
அவர்கள்‌ பாபிலோன்‌ தேசத்து. 
சிறையிருப்பிலிருந்து விடுவிக்கப்பட்ட போது, 
தங்கள்‌ சொந்த தேசமாகிய  சீயோனுக்கு 
திரும்பிப்போகும்‌ பாதை அவர்களுக்கு 
தெரியவில்லை. 


இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ காணாமல்போன 
ஆடுகணைப்போல அங்கும்‌ இங்கும்‌ 
அலைந்துகொண்டிருந்தார்கள்‌. அவர்களைக்‌ 
கண்டுபிடித்தவர்கள்‌ எல்லோரும்‌ அவர்களைப்‌ 
பட்சித்தார்கள்‌. அவர்களைத்‌ தங்களுக்கு 
இரையாக்கிக்கொண்டார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ ஜனத்தாரின்‌ சத்துருக்கள்‌ 
அவர்களைப்‌ பார்த்து ஏளனமாய்ப்‌ 
பேசினார்கள்‌. "எங்கள்‌ மேல்‌ குற்றமில்லை: 
அவர்கள்‌ நீதியின்‌ வாசஸ்தலத்திலே. 
கர்த்தருக்கு விரோதமாக, தங்கள்‌ பிதாக்கள்‌ 
நம்பின கர்த்தருக்கு 
பாவஞ்செய்தார்கள்‌"' 
என்று இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ சத்துருக்கள்‌ 
சொன்னார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ 
தீர்க்கதரிசிகளும்‌, அவர்களுக்கு 


வரும்‌ என்று தீர்க்கதரிசனம்‌ 
சொன்னார்கள்‌. அவர்கள்‌ இப்போது 
அனுபவிக்கிற துன்பங்களுக்கு அவர்களுடைய 
பாவங்களும்‌, அக்கிரமங்களுமே 
காரணம்‌ தீர்க்கதரிசிகள்‌ 
ஏற்கெனவே சொல்லியிருக்கிறார்கள்‌. 


என்று 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ இப்போது அனுபவிக்கிற 
தண்டனைகள்‌ எல்லாவற்றிற்கும்‌ அவர்கள்‌ 
பாத்திரவான்களாயிருக்கிறார்கள்‌. என்றும்‌ 
அவர்களுடைய தீர்க்கதரிசிகள்‌ 
சொல்லியிருக்கிறார்கள்‌. 

இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ சத்துருக்கள்‌ 
கர்த்தருடைய  ஐனத்திற்கு விரோதமாக 
தீங்கு செய்தபோது, அவர்கள்‌ “எங்கள்மேல்‌ 
குற்றமில்லை" என்று காரணம்‌ 
சொல்லுகிறார்கள்‌. இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
அனுபவிக்கிற தீங்குகளுக்கு அவர்களே 
காரணம்‌ என்றும்‌, கர்த்தருக்கு விரோதமாக 
அவர்கள்‌ செய்த பாவங்களே காரணம்‌ 
என்றும்‌ சொல்லுகிறார்கள்‌. 


எருசலேமிலுள்ள தேவனுடைய ஆலயம்‌ 
நீதியின்‌ ஸ்தலம்‌. ஆனால்‌ எருசலேமின்‌ 
குடிகள்‌ கர்த்தருடைய ஆலயத்தைத்‌ 
தீட்டுப்படுத்தினார்கள்‌. தங்கள்‌ 
ர்கள்‌. பாரம்பரியங்களைப்‌ 
ன்பற்றவேண்டும்‌ ன்பதற்‌ 
அவர்களைப்போலவே 
கர்த்தரைவிட்டு விலகி, 
தெய்வங்களைப்‌ பின்பற்றிப்போனார்கள்‌. 
விக்கிரகங்களுக்கு தூபங்காட்டினார்கள்‌. 
ஆகையினால்‌ இஸ்ரவேல்‌ ஜனத்தாருக்கு 
இப்படிப்பட்ட வேதனைகள்‌ உண்டாயிற்று 
என்று அவர்களுடைய சத்துருக்கள்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ காணாமல்போன 
ஆடுகளைப்போல. சிதறியிருப்பதற்கு, 
அவர்களுடைய மேய்ப்பர்களும்‌ 
காரணமாயிருக்கிறார்கள்‌. அவர்களுடைய 
மேய்ப்பர்கள்‌ அவர்களை சிதறப்பண்ணி, 
பர்வதங்களில்‌ அலையவிட்டார்கள்‌. 

பாபிலோன்‌. 
சிறையிருப்பிலிருக்கிற 
ந்த  தேசத்தைவிட்டு 
புறப்பட்டுப்போகவேண்டும்‌. 
கதவு திறந்தவுடன்‌ 
வெளியேறிவிட வேண்டும்‌. 
நடுவிலிருந்தோடி 
தேசத்தைவிட்டுப்‌ புறப்படுங்கள்‌" (எரே 50:8) 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. அவர்கள்‌ 
தீவிரித்துப்‌ புறப்பட்டுப்போகவேண்டும்‌. 


i தேசத்து 
கர்த்தருடைய ஜனம்‌, 
சீக்கிரமாய்ப்‌ 
விடுதலையின்‌ 
அவர்கள்‌ 
“பாபிலோன்‌. 


கல்தேயரின்‌ 





i FTE 
TT 


கர்த்தருடைய பிள்ளைகள்‌ 
சீயோனுக்குத்‌ திரும்பிப்போகும்போது, பயந்த 
கோழைகளைப்போல போகக்கூடாது. அவர்கள்‌ 
மந்தையின்‌ முன்நடக்கும்‌ கடாக்களைப்போல 
இருக்கவேண்டும்‌. என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. மந்தையில்‌ முன்நடக்கும்‌ 
கடா,  மந்தையிலுள்ள மற்ற ஆடுகளை 
வழிநடத்தும்‌. அந்தக்‌ கடாவைப்போலவே, 
பாபிலோன்‌ தேசத்து சிறையிருப்பிலிருந்து 
விடுவிக்கப்பட்டிருக்கிற யூதர்கள்‌. 
தங்களுடைய ஜனங்களை சீயோன்‌ 
தேசத்திற்கு வழிநடத்திக்‌. 
கொண்டுபோகவேண்டும்‌. 


மேதியரும்‌ பெர்சியரும்‌ 
எரே 50:9-20 


எரே 50:9. இதோ, நான்‌ பாபிலோனுக்கு. 
விரோதமாக வடதேசத்தில்‌ இருக்கும்‌ 
பெரிய ஜாதிகளின்‌ கூட்டத்தை 
எழுப்பி, அதை வரப்பபண்ணுவேன்‌; 
அவர்கள்‌. அதற்கு. 
விரோதமாக ஆயத்தம்பண்ணுவார்கன்‌; 
அங்கேயிருந்து வருகிறவர்களால்‌ அது 
பிடிக்கப்படும்‌; அவர்களுடைய அம்புகள்‌ 
சாமர்த்தியமுன்ன பராக்கிரமசாலியின்‌ 
அம்புகளைப்போல்‌ இருக்கும்‌; அவைகள்‌ 
விருதாவாய்த்‌ திரும்புவதில்லை. 


எரே 50:10. 
கொள்ளையாகும்‌; அதைக்‌ 
கொன்ளையிடுகிறவர்கன்‌ எல்லாரும்‌. 
பரிபூரணமடைவார்கன்‌. என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 


கல்தேயா 


எரே 50:11. 
கொள்ளையிட்ட. 


எண்‌: 


சுதந்தரத்தைக்‌ 
நீங்கள்‌ 
சுந்தோஷித்தீர்கனே, களிகூர்த்தீர்கனே, 


புல்மேய்ந்து 
கடாரியைப்போல்‌ 
வலியரிஷபம்போல்‌ 
போடுகிறீர்கனே. 


கொழுத்த 
பூரித்து, 
முக்காரம்‌ 


எரே 50:12. உங்கள்‌ தாய்‌ மிகவும்‌ 
வெட்கி, உங்களைப்‌ பெற்றவன்‌ 
'நாணமடைவான்‌; இதோ, 
அவன்‌ ஜாதிகளூக்குன்னே 
கடைசியாவதுமன்றி, வனாத்தரமும்‌ 
வறட்சியும்‌ அத்தரவெளியுமாவான்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எரே 50:18. கர்த்தரின்‌ கோபத்தினாலே 
அத குடியற்றதும்‌ 
பெரும்பாழுமாயிருக்கும்‌; பாபிலோனைக்‌. 
கடத்துபோகிற எவனும்‌ அதின்‌ எல்லா 
வாதைகளினிமித்தமும்‌ பிரமித்து, 
ஈசல்போடுவான்‌.. 


எரே 50:14. நீங்கள்‌ எல்லாரும்‌ 
பாபிலோனுக்கு விரோதமாய்ச்‌ சுற்றிலும்‌. 
அணிவகுத்து நின்று, வில்லை 
நாணேற்றி, அதின்மேல்‌ அம்புகளை 
எய்யுங்கள்‌; அம்புச்செலைப்‌ 
பாராதேயுங்கன்‌; அது, கர்த்தருக்கு 
விரோதமாய்ப்‌ பாவஞ்செய்தது. 

எரே 50:15. அதற்கு விரோதமாய்ச்‌. 
௬ற்றிலும்‌ ஆர்ப்பரியுங்கள்‌; அது 
தன்னைக்‌ கையளித்தது; அதின்‌ 
அஸ்திபாரங்கள்‌ விழுந்தது, அதின்‌ 
மதில்கள்‌ இடிக்கப்பட்டது; இது கர்த்தர்‌ 
வாங்கும்‌. பழி; அதினிடத்தில்‌ 
பழிவாங்குங்கள்‌;. அது 
செய்ததுபோலவே நீங்களும்‌ அதற்குச்‌. 
செய்யுங்கள்‌. 


எரே 50:16. விதைவிதைக்கிறவனையும்‌ 
அறுப்புக்காலத்தில்‌ அரிவானைப்‌ 
பிடிக்கிறவணையும்‌. பாபிலோனில்‌. 
இராதபடிச்‌  சங்காரம்பண்ணுங்கள்‌; 
கொல்லுகிற பட்டயத்துக்குத்‌ தப்ப 
அவரவர்‌ தங்கள்‌ ஜனத்தண்டைக்குத்‌ 
திரும்பிக்கொண்டு, அவரவர்‌ தங்கள்‌ 
தேசத்துக்கு ஓடிப்போவார்கள்‌. 


எரே 50:17. இஸ்ரவேல்‌ 
தெறிப்பட்டுப்போன ஆடு, சிங்கங்கள்‌ 
அதைத்‌ துரத்தின; முதலில்‌ அசீரியா 
ராஜா அதைப்‌ பட்சித்தான்‌; கடைசியில்‌ 
பாபிலோன்‌ ராஜாவாகிய இந்த 
நேபுகாத்நேச்சார்‌ அதின்‌ எலும்புகளை 
முறித்தான்‌. 


எரே 50:18. ஆகையால்‌, இஸ்ரவேலின்‌ 
தேவனாகிய சேனைகளின்‌ கர்த்தர்‌ 
சொல்லுகிறது என்னவென்றால்‌: இதோ, 
நான்‌ அசீரியா ராஜாவை 
தண்டித்ததுபோல்‌ பாபிலோன்‌ 
ராஜாவையும்‌ அவன்‌ தேசத்தையும்‌ 
தண்டித்து, 





ழ்‌ நள 
யாய 


எரே 50:19. இஸ்ரவேலை அதின்‌ 
வாசஸ்தலத்தூக்குத்‌ திரும்பிவரப்‌ 
பண்ணுவேன்‌; அப்யொழுது அது 
கர்மேலிலும்‌ 

எப்பிராயீமின்‌ 

கீலேயாத்திலும்‌ 

திருப்தியாகும்‌. 


எரே 50:20. 

அக்காலத்திலும்‌ 

அக்கிரமம்‌ 

காணாதிருக்கும்‌; யூதாவின்‌ பாவங்கள்‌: 
தேடப்பட்டாலும்‌ 

கிடையாதிருக்கும்‌; 

வைக்கிறவர்களுக்கு. 

என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


இஸ்ரவேலின்‌ தேவனாகிய 
எரேமியா தீர்க்கதரிசி மூலமாய்‌, 
தேசத்திற்கு விரோதமாய்‌ ம்‌ 
வார்த்தைகளைச்‌ சொல்லுகிறார்‌. 
பாபிலோனை அழிப்பதற்‌ 
வடதேசத்திலிருக்கும்‌ பெரிய ஜாதிகளின்‌ 
கூட்டத்திற்கு கட்டளை கொடுக்கிறார்‌ 
மேதியரும்‌ பெர்சியரும்‌, அவர்களோடு 
கூட்டுச்சேர்ந்திருக்கிற மற்ற தேசத்தாரும்‌, 
வடநேசத்திலிருக்கும்‌ பெரிய ஜாதிகளின்‌ 
கூட்டம்‌ என்று அழைக்கப்படுகிறார்கள்‌ 
கர்த்தரே இவர்களை எழுப்புகிறார்‌ 
தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு 
கர்த்தர்‌ 
தம்முடைய 
மேதியரையும்‌ பெர்சியரையும்‌ 
தேசத்திற்கு விரோதமாக வரப்பண்ணுகிறார்‌ 


“நீங்கள்‌ எல்லாரும்‌ பாபிலோனுக்கு. 
விரோதமாய்ச்‌ சுற்றிலும்‌ அணிவகுத்து நின்‌ 

வில்லை நாணேற்றி, அதின்மேல்‌ அம்புகளை 
எய்யுங்கள்‌; அம்புச்செலவைப்‌ பாராதேயுங்கள்‌; 
அது, கர்த்தருக்கு விரோதமாய்ப்‌ 
பாவஞ்செய்தது. அதற்கு விரோதமாய்ச்‌ 
சுற்றிலும்‌ ஆர்ப்பரியுங்கள்‌: அது தன்னைக்‌ 
கையளித்தது: அதின்‌ அஸ்திபாரங்கள்‌ 
விழுந்தது. அதின்‌ மதில்கள்‌ இடிக்கப்பட்டது: 
இது கர்த்தர்‌. வாங்கும்‌ பழி: திப்‌ 


அதற்குச்‌ 
(எரே 50:14,15) என்று கர்த்தர்‌ 
பெர்சியருக்கும்‌ கட்டளை 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கட்டளை கொடுக்கும்போது, 

தம்முடைய கட்டளையை 

நிறைவேற்றுகிறவர்களுக்கு. வெற்றியையும்‌ 

கொடுக்கிறார்‌. அவர்கள்‌ பாபிலோன்மேல்‌ 
ம்‌ எய்யவேண்டும்‌. ற்‌ 


கர்த்தர்‌ 


வேண்டும்‌. இந்த ஆர்ப்பரிப்பு வெற்றியுள்ள 
ஆர்ப்பரிப்பு. அவர்கள்‌ யுத்தம்பண்ணுவதற்கு 
முன்பாகவே, வெற்றி பெற்றதற்கு 
அடையாளமாக ஆர்ப்பரிக்கவேண்டும்‌. 
பாபிலோன்‌ தேசத்திற்கு அழிவு வரும்‌. 
அந்த அழிவு மிகவும்‌ 
பயங்கரமானதாயிருக்கும்‌. 
மீதியாகயில்லாமல்‌, பாபிலோன்‌ தேசம்‌ 
மொத்தமாய்‌ அழிந்துபோகும்‌. பாபிலோன்‌ 
தேசம்‌ எப்படியெல்லாம்‌ அழியும்‌ என்று, 
கர்த்தர்‌ எரேமியா மூலமாய்‌ 
வெளிப்படுத்துகிறார்‌. 
பாபிலோன்‌. 
ஐசுவரியங்களும்‌. 


கொஞ்சமும்‌ 


தேசத்தாருடைய 
பொக்கிஷங்களும்‌ 
அழிந்துபோகும்‌. கல்தேயா கொள்ளையாகும்‌ 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. மேதியரும்‌ 
பெர்சியரும்‌ பாபிலோன்‌ தேசத்தின்மீது, 
யுத்தம்பண்ணி ஜெயிப்பார்கள்‌. மேறியரும்‌ 
பெர்சியரும்‌ பாமிலோனிலுள்ள எல்லா 
பொக்கிஷங்களையும்‌ கொள்ளையிடுவார்கள்‌, 
மேதியர்கள்‌ எல்லோரும்‌ 
பரிபூரணமடைவார்கள்‌ (எரே 50:10) 


தேசம்‌ மொத்தமாய்‌ 
அங்கே ஒருவரும்‌ 
கர்த்தரின்‌ 
குடியற்றதும்‌, 
“பாபிலோனைக்‌ 
அதின்‌ எல்லா 
பிரமித்து, 
5043) என்று, 


பாபிலோன்‌ 
அழிந்துபோகும்‌. 
குடியிருக்கமாட்டார்கள்‌. 
கோபத்தினாலே அது 
பெரும்பாழுமாயிருக்கும்‌. 
கடந்துபோகிற எவனும்‌ 
வாதைகளினிமித்தமும்‌ 
ஈசல்போடுவான்‌" (எரே 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 





i al 
ETT 


பாபிலோன்‌ தேசத்தாரால்‌ 
மேதியருக்கும்‌ பெர்சியருக்கும்‌ விரோதமாய்‌ 
யுத்தம்பண்ண முடியாது. பாபிலோனியர்கள்‌ 
தங்கள்‌ சத்துருக்களைப்‌ 
பயப்படுவார்கள்‌. 

கோழைத்தனத்தைப்‌ பார்த்து. அவர்களுடைய 
முன்னோரும்‌ வெட்கப்படுவார்கள்‌. 
குல்தேயர்கள்‌ மேதியரைப்‌ பார்த்து பயந்து 
ஓடிவிடுகிறார்கள்‌. "உங்கள்‌ தாய்‌ மிகவும்‌ 
வெட்கி, உங்களைப்‌ 

நாணமடைவாள்‌;: 
ஜாதிகளுக்குள்ளே 
வனாந்தரமும்‌ 
அந்தரவெளியுமாவாள்‌"' 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


பாபிலோன்‌ தேசம்‌ செழித்திருந்த 
காலத்தில்‌, அதன்‌ பக்கத்து தேசத்தார்‌ 
எல்லோரும்‌, அதன்‌ செழிப்பையும்‌, 
வல்லமையையும்‌ பார்த்து, 
ஆச்சரியப்பட்டார்கள்‌. ஆனால்‌ இப்போதோ 
பாபிலோன்‌ முற்றிலுமாய்‌ 
அழிந்துபோயிற்று பாபிலோன்‌ 

கடைசி எல்லையிருக்கக்கூடிய 
பகுதிகளைக்கூட 

அழித்துப்போடுவார்கள்‌. 

முற்றிலும்‌ அழிந்துபோவதுபோல, 
எல்லைப்பகுதியிலுள்ள 

அழிந்துபோகும்‌. அவை வனாந்தரமும்‌ 
வறட்சியும்‌, அந்தரவெளியுமாகும்‌ (எரே 502. 


டக்‌ தேசத்தின்‌ 


பழுக்கும்‌ 
கோபம்‌ பாபிலோன்‌ 
வந்திருக்கிறது. 
பழிவாங்குகிறார்‌. 
சுதந்தரமாகிய 
கொள்ளையிட்டார்கள்‌. 
'சந்தோஷப்பட்டார்கள்‌. 
என்‌ சதந்தரத்தைக்‌. கொள்ளையிட்ட 
நீங்கள்‌ சந்தோவித்தீர்களே, 
களிகூர்ந்தீர்களே, புல்மேய்ந்து கொழுத்த 
கடாரியைப்போல்‌ பூரித்து, வலியரிஷபம்போல்‌. 
முக்காரம்‌ போடுகிறீர்களே" (எரே 
என்று கர்த்தர்‌ கல்தேயரைப்‌ 
சொல்லுகிறார்‌. கல்தேயர்கள்‌ இஸ்ரவேலைக்‌ 
'கொள்ளையிட்டார்கள்‌. ர்த்தர்‌ 
கல்தேயரைப்‌ பழிவாங்குகிறார்‌. 
மேதியரும்‌ 'பெர்சியரும்‌ 
கொள்ளையிடுகிறார்கள்‌. 


(எரே 5012) என்று 


பிரதான 
குடியற்றதும்‌. 
கர்த்தருடைய 
ணட மன்‌ 
கர்த்தர்‌ கல்தேயரைப்‌ 
அவர்கள்‌ கர்த்தருடைய 

இஸ்ரவேலைக்‌ 
அப்போது மிகவும்‌ 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


பாபிலோன்‌ 
ஐசவரியவான்களும்‌. சங்காரமாவார்கள்‌. 
தரித்திரரும்‌ சங்காரமாவார்கள்‌. கர்த்தர்‌ 
பாபிலோன்‌ தேசத்தைப்‌ பழிவாங்குகிறார்‌. 
கல்தேயர்கள்‌ மற்றவர்களை 
பழிவாங்கினார்கள்‌. இப்போது  மேதியரும்‌ 
பெர்சியரும்‌ கல்தேயரைப்‌ பழிவாங்குகிறார்கள்‌. 

பாபிலோன்‌... தேசத்திலுள்ள விதை 
விதைக்கிறவர்களையும்‌, அறுப்புக்காலத்தில்‌ 
அரிவாளைப்‌ பிடிக்கிறவர்களையும்‌, மேதியரும்‌. 
பெர்சியரும்‌ சங்காரம்பண்ணுகிறார்கள்‌. 
அவர்கள்‌ கொல்லுகிற பட்டயத்துக்குத்‌ தப்ப 
அவரவர்‌ தங்கள்‌ ஜனத்தண்டைக்குத்‌ 
திரும்பிக்‌ கொண்டு, அவரவர்‌ தங்கள்‌ 
தேசத்துக்கு ஓடிப்போவார்கள்‌ (எரே 50:16) 
என்று கர்த்தர்‌ கல்தேயரின்‌ 
அழிவைப்பற்றிச்‌ சொல்லுகிறார்‌. 

பாபிலோன்‌ தேசத்திற்கு அறுவடை 


பிடிக்கிறவன்‌ ஒருவனும்‌ 

கல்தேய தேசத்திலே 

விதைப்புக்காலமும்‌ வரும்‌. ஆனால்‌ 

விதை விதைப்பதற்கு அங்கே ஒருவனும்‌ 
இருக்கமாட்டான்‌. 


கர்த்தர்‌ தம்முடைய தெய்வீக 
சித்தத்தின்‌ பிரகாரமாகவே பாபிலோன்‌ 
த்தை அழித்துப்போடுகிறார்‌. 
கோபத்தினால்‌ பாபிலோன்‌ 
குடியற்றதும்‌ 
யமன்‌ (எரே 50:13). 
பாபிலோன்‌ கர்த்தருக்கு விரோதமாய்ப்‌ பாவம்‌ 
செய்தது (எரே 50:14). ஆகையினால்‌. 
கர்த்தர்‌ அம்புச்செலவைப்‌ பாராமல்‌, 
பாபிலோனை அழித்துப்போடுகிறார்‌. 


கல்தேயர்கள்‌ இஸ்ரவேல்‌ ஜனத்தை 
கொள்ளையிட்டபோது மிகவும்‌ 
'சந்தோஷப்பட்டார்கள்‌. களிகூர்ந்தார்கள்‌. 
கடாரியைப்போல்‌ 


கொழுத்த 
பூரித்திருந்தார்கள்‌. இஸ்ரவேலின்‌ அழிவைப்‌ 
கல்தேயருக்கு 


பார்த்து 
இரக்கமுண்டாகவில்லை. ரோமப்பேரரசின்‌ 
இராயனாகிய தீத்து வெஸ்பாசின்‌ 
எருசலேமை அழித்துப்போட்டான்‌. எருசலேம்‌ 
அழியும்போது அவன்‌ கண்ணீர்‌ விட்டழுதான்‌. 
ஆனால்‌ கல்தேயர்களோ எருசலேமைக்‌ 
கொள்ளையிட்டு சந்தோஷப்பட்டார்கள்‌. 





i FTE 
TT 


எருசலேமின்‌ ஐசுவரியங்களையும்‌ 
பொக்கிஷங்களையும்‌ கொள்ளையிட்டு, 
கல்தேயர்கள்‌ சுகமாய்‌ வாழ்ந்தார்கள்‌. 
தங்களுடைய மாம்சத்தின்‌ இச்சைகளை 
நிறைவேற்றினார்கள்‌. பிறருடைய 
ஐசுவரியங்களை: அநியாயமாய்க்‌ 
கொள்ளையிட்டவர்கள்‌ இப்போது பாடுகளை 
அனுபவிக்கிறார்கள்‌. கல்தேயருடைய 
ஐசுவரியங்களை மேதியர்‌ 
கொள்ளையிடுகிறார்கள்‌. 


பாபிலோன்‌. மேதியரிடத்திலும்‌ 
பெர்சியரிடத்திலும்‌ தன்னைக்‌ கையளிக்கிறது 
(எரே 50:15). கல்தேயர்கள்‌ மேதியரிடத்தில்‌ 
சரணடைகிறார்கள்‌ கல்தேயர்கள்‌ 
தங்களுடைய ஆயுதங்களையும்‌: 
ஐசுவரியங்களையும்‌ மேதியருடைய பாதபடியில்‌ 
வைத்து சரணடைகிறார்கள்‌. 


ஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ காணாமல்போன 
ஆடுகளைப்‌ போல இருந்தார்கள்‌. அவர்கள்‌ 
கர்த்தருடைய ஜனங்கள்‌. கர்த்தருடைய 
இஸ்ரவேலை முற்றிலுமாய்‌ அழித்துப்போட 
வேண்டும்‌ என்பதே கல்தேயரின்‌ நோக்கம்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனத்தாரால்‌ கல்தேயரை 
எதிர்த்து யுத்தம்பண்ண முடியவில்லை. 
அவர்கள்‌ ஒரு மலையிலிருந்து மறுமலைக்கு 
சிதறிப்போனார்கள்‌ (எரே 50:6). 


“இஸ்ரவேல்‌ தெறிப்பட்டுப்போன ஆடு, 
சிங்கங்கள்‌ அதைத்‌ துரத்தின; முதலில்‌: 
அசீரியா ராஜா அதைப்‌ பட்சித்தான்‌; 
கடைசியில்‌ பாபிலோன்‌ ராஜாவாகிய இந்த 
நேபுகாத்நேச்சார்‌ அதின்‌ எலும்புகளை 
முறித்தான்‌” (எரே 5047) என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 

அசீரியாவின்‌ ராஜா இஸ்ரவேல்‌ 
வம்சத்தாரில்‌ பத்துக்கோத்திரங்களை 
சிறைப்பிடித்துக்‌ 'கொண்டுபோனான்‌. 
கர்த்தருடைய ஜனத்தை அவன்‌ பட்சித்துப்‌ 
போட்டான்‌. அதன்‌ பின்பு பாபிலோன்‌ ராஜா 
இஸ்ரவேலில்‌ மீதமுள்ள இரண்டு 
கோத்திரங்களை தன்னுடைய தேசத்திற்கு 
சிறைப்பிடித்து கொண்டுபோனான்‌. 

இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 
ஆடுகளாகயிருந்தாலும்‌, 
தெறிப்பட்டுப்போன, 
ஆடுகளாயிருக்கிறார்கள்‌. 
தூரத்துண்டவர்களாகவும்‌, 
பட்சிக்கப்பட்டவர்களாகவும்‌, 
முறிக்கப்பட்டவர்களாகவும்‌ இருக்கிறார்கள்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


ராஜாவாகிய 
இஸ்ரவேல்‌ ஜனங்கள்மீது 
அவன்‌ கடைசியில்‌ 


ராஜாவைத்‌ கண்க 

ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரையும்‌ 

தண்டிக்கிறார்‌. 
இதோ, 

தண்டித்ததுபோல்‌ 

அவன்‌ 

(எரே 50:18) 

தேவனாகிய 

சொல்லுகிறார்‌. 


கர்த்தர்‌. 


நான்‌ அசீரியா ராஜாவை 
பாபிலோன்‌ ராஜாவையும்‌ 
த்தையும்‌ தண்டிப்பேன்‌" 
என்று இஸ்ரவேலின்‌ 
சேனைகளின்‌ கர்த்தர்‌ 


ஜனத்திற்கு. 

இரக்கத்தையும்‌ 
அவர்கள்‌ 

சிறையிருப்பிலிருந்து 

விடுவிக்கப்படுவார்கள்‌. கர்த்தர்‌ இஸ்ரவேலை 

அதின்‌ வாசஸ்தலத்திற்கு திரும்பி 

வரப்பண்ணுவார்‌. இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 

தங்கள்‌ தொழுவத்தை மறந்து, 

மலையிலிருந்து, 

சிதறிப்போனார்கள்‌. கர்த்தரோ 

கூட்டிச்சேர்த்து, 

தொழுவத்திற்கு 

வரப்பண்ணுகிறார்‌ 


இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ இழந்துபோன 
ஐசுவரியங்கள்‌ அவர்களுக்கு திரும்பக்‌ 
கொடுக்கப்படும்‌. அவர்கள்‌ இழந்துபோன 
செழிப்பும்‌, நன்மையும்‌, தெய்வீக ப்‌ 
பராமரிப்பும்‌. அவர்களுக்கு 
கிடைக்கும்‌. அவர்கள்‌ தங்கள்‌ நந்தம்‌ 
சுகமாய்‌ ஜீவிப்பார்கள்‌. இஸ்ரவேல்‌ ஜனங்க 
என்னும்‌ கர்த்தருடைய ஆடுகள்‌ கர்மேலிலும்‌, 
பாசானிலும்‌ மேயும்‌. அவர்களுடைய 
ஆத்துமாக்கள்‌ எப்பிராமீமின்‌ மலைகளிலும்‌ 
கீலையாத்திலும்‌ திருப்தியாகும்‌. கானான்‌ 
ல்‌ எப்பிராமீமும்‌ கீலேயாத்தும்‌ 
பிரதேசங்கள்‌. இஸ்ரவேல்‌ 
|, தங்கள்‌ தேசத்தில்‌ மறுபடியும்‌ 
சுகமாய்‌ 


தம்முடைய 





i FTE 
TT 


திரும்பிப்போகவேண்டும்‌ 
விரும்புவார்கள்‌. தங்கள்‌ 

சீயொனுக்கு நேராய்த்‌ 
"சீயோனுக்குப்போகிற வழி எது" (எரே 5 
என்று கேட்டு விசாரிப்பார்கள்‌. அவர்கள்‌ 
சீயோனிலே தங்கள்‌ கர்த்தரை சேவிக்கவும்‌, 


தேசத்றகரந்தமாது, னல்‌ 
கர்த்தரை. ஆராதிக்க முடியவில்லை. 
அவர்கள்‌ மறுபடியும்‌ சீயோனுக்கு திரும்பி 
வந்து, தங்கள்‌ கர்த்தரை 
கீதசத்தத்தோடும்‌ 

விரும்புகிறார்கள்‌. 


பாபிலோன்‌ 
விடுவிக்கப்பட்ட 

சீபோனுக்கு 

என்றுதான்‌ 

கர்த்தரோ 

மலைகளுக்கும்‌, 

வப்பன்ணுகிறார 

திருப்தியான மேய்ச்சலைக்‌ கொடுக்கிறார்‌ 
அவர்களைப்‌ போவிக்கிறார்‌. 


இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ கர்த்தருக்கு 
விரோதமாகப்‌ பாவம்‌ செய்ததினால்‌, 
கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு அவர்கள்மேல்‌ 
வந்தது. கர்‌, தம்முடைய நீதியினால்‌ 
அவர்களை அந்நிய தேசத்து சிறையிருப்புக்கு 
ஒப்புக்கொடுத்தார்‌. இப்போதோ கர்த்தர்‌ 
தம்முடைய ஜனத்தை கிருபையாக மன்னித்து, 
அவர்களுக்கு இரக்கம்‌ காண்பிக்கிறார்‌. 
அவர்களுடைய அக்கிரமங்களையும்‌, 
பாவங்களையும்‌ மன்னிக்கிறார்‌. 


நாட்களிலும்‌ க்கா 
இல்லேன்‌ அக்கிரமம்‌ ப்ப 
அது காணாதிருக்கும்‌: யூதாவின்‌ பாவங்கள்‌ 
நேடப்பட்டாலும்‌ அவைகள்‌ கிடையாதிருக்கும்‌: 
நான்‌. மீதியாக வைக்கிறவர்களுக்கு. 
மன்னிப்பேன்‌" (எரே 50:20) என்று கர்த்தர்‌ 


ல்‌... ஜனங்கள்‌ 
செய்த 
ம்‌ கர்த்தர்‌ மன்னிக்கிறார்‌. 
அவர்களுடைய பாவங்களினிமித்தம்‌ கர்த்தர்‌ 
அவர்களுக்கு கொடுத்த தண்டனைகளையும்‌ 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அவர்களை விட்டு விலக்குகிறார்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய ஜனத்தின்‌ பாவங்களை 
மன்னித்து, அவற்றை மறந்து, அவர்களோடு 

பாவங்கள்‌ 


காணாதிருக்கும்‌” 
சொல்லுகிறார்‌. 


பாபிலோன்‌. த 
சிறையிருப்பிலிருந்து சியோனுக்கு திரும்பி 
வருகிற இஸ்ரவேல்‌ ஜனத்தாரின்‌ இருதயம்‌ 
புதப்பிக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய 
பாவங்கள்‌ மன்னிக்கப்பட்டிருக்கிறது. 
அவர்கள்‌ கர்த்தருக்கு பயப்படும்‌. 
பயத்தோடும்‌, கர்த்தரைத்‌. துதிக்கும்‌ 
துதியோடும்‌ தங்கள்‌ தேசத்திற்கு திரும்பி 
வருகிறார்கள்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
ஜனத்தின்‌ பாவங்களை மன்னித்து, தாம்‌ 
அவர்களுக்கு ஏற்கெனவே கொடுத்திருந்த 
வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிறார்‌ 
கர்த்தர்‌ தம்முடைய ஜனத்தை 
நீதிமான்களாக்குகிறார்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
ஜனத்தில்‌ மகிமைப்படுகிறார்‌. 


கோரேசு ராஜாவின்‌ சேனை 
எரே 50:21-82 


எரே 50:21. மெரதாயிம்‌ தேசத்துக்கு 
விரோதமாகவும்‌ பேகோடு குடிகளுக்கு 
விரோதமாகவும்‌ நீ போய்‌, அவர்களைத்‌ 
துரத்தி, யாவையும்‌ பாழாக்கிச்‌ 
சங்காரம்பண்ணி, நான்‌ உனக்குக்‌ 
கட்டனையிட்டபடி யெல்லாம்‌ செய்‌ 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


எரே 50:22. தேசத்திலே யுத்தத்தின்‌ 
சத்தமும்‌ மகா சங்காரமும்‌ உண்டு. 


எரே 50:28. சர்வ பூமியின்‌ சம்மட்டி 
எப்படி முறித்து உடைக்கப்பட்டது! 
ஜாதிகளுக்குன்னே பாபிலோன்‌ எப்படிப்‌ 
பாழாய்ப்போயிற்று! 

எரே 50:24. பாபிலோனே, உனக்குக்‌ 
கண்ணியை வைத்தேன்‌, நீ அதை 
அறியாமல்‌ அதிலே சிக்குண்டுபோனாய்‌;; 
நீ அகப்பட்டும்‌ பிடியாட்டும்‌ போனாய்‌, நீ. 
கர்த்தரோடே யுத்தங்கலந்தாயே. 





i THE 
TT 


எரே 50:25. கர்த்தர்‌ தம்முடைய 
ஆயுதகாலையைத்‌ திறத்து, தம்முடைய 
அஸ்திராயுதங்களை 
வந்தார்‌ இது 
கல்தேயர்‌ தேசத்திலே சேனைகளின்‌ 
கர்த்தராகிய ஆண்டவர்‌ செய்கிற 
கிரியை. 


எரே 50:26. கடையாத்தரத்திலிருத்து 
அதற்கு விரோதமாக வத்து, அதின்‌: 
களஞ்சியங்களைத்‌ திறத்து, குவியல்‌ 
குவியலாகக்‌ குவித்து, அதில்‌ ஒன்றும்‌ 
மீதியாகாதபடிக்கு அதை முற்றிலும்‌ 
அழித்துப்போடுங்கள்‌. 


எரே 50:27. அதின்‌ 
காளைகளையெல்லாம்‌ வெட்டுங்கள்‌; 
அவைகள்‌ கொலைக்களம்‌ சேரக்கடவது; 
ஜயோ! அவர்கள்‌ விசாரிக்கப்படும்‌ நான்‌ 
வந்ததே. 


எரே 50:28. நம்முடைய 
பழிவாங்கினதை, அவர்‌ 
ஆலயத்துக்காகப்‌ பழிவாங்கினதையே, 
சியோனிலே அறிவிக்கும்படிக்கு, 
பாபிலோன்‌. தேசத்திலிருந்து 
தப்பியோடிவந்தவர்களின்‌ சுத்தம்‌ 
கேட்கப்படும்‌. 


எரே 50:29, பாபிலோனுக்கு. 
விரோதமாய்‌ வரும்படி வில்விரரை 
அழையுங்கள்‌; வில்‌ வளைக்கிறவர்களே, 
நீங்கள்‌. எல்லாரும்‌. அதற்கு. 
விரோதமாய்ச்‌. சுற்றிலும்‌ 
பாளயமிறங்குங்கள்‌, ஒருவரையும்‌ 
தப்பவிடாதிருங்கள்‌;; அதின்‌ 
கிரியைக்குத்தக்க பலனை அதற்குச்‌ 
சுரிக்கட்டுங்கன்‌; அது 
செய்ததின்‌ படியெல்லாம்‌ அதற்குச்‌ 
செய்யுங்கள்‌; அது இஸ்ரவேலின்‌ 
பரிசுத்தராகிய கர்த்தருக்கு விரோதமாக. 
இடும்புசெய்தது. 


எரே 50:80. ஆகையால்‌ அதின்‌ வாலிபர்‌ 
அதின்‌ வீதிகளில்‌ விழுவார்கள்‌; அதின்‌ 
யுத்தவீரர்‌ எல்லாரும்‌ அத்நானிலே. 
சங்காரமாவார்கன்‌ என்னு கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 


எரே 50:81. இதே, இடும்புன்னவனே, 


நான்‌ உனக்கு விரோதமாக வருகிறேன்‌ 
என்று சேணைகளின்‌ கர்த்தராகிய 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆண்டவர்‌ சொல்லுகிறார்‌; நாண்‌ 
உன்னை விசாரிக்குங்காலமாகிய 
உன்னுடைய நாள்‌ வத்தது. 

எரே 50:32. இடும்புள்னவன்‌ 
ன்‌; அவனை எடுத்து 
திறுத்துவாரில்லை; நான்‌ அவனுடைய 
பட்டணங்களில்‌ அக்கினியைக்‌ 
கொளுத்துவேன்‌, அது அவன்‌ 
சுற்றுப்புற த்தார்‌. எல்லாரையும்‌ 
பட்சிக்கும்‌. 


பாபிலோன்‌ தேசத்தை அழிப்பதற்கு 
கர்த்தர்‌ கோரேசு ராஜாவை, அவர்களுக்கு 
விரோதமாக அனுப்புகிறார்‌. பாபிலோன்‌. 
தேசத்தை  அழித்துப்போடுமாறு கர்த்தர்‌ 
கோரேசுக்கு கட்டளை கொடுக்கிறார்‌. 
மெரதாயீம்‌ தேசத்துக்கு விரோதமாகவும்‌ 
பேகோடு குடிகளுக்கு விரோதமாகவும்‌ நீ 
போய்‌, அவர்களைத்‌ துரத்தி, யாவையும்‌ 
பாழாக்கிச்‌ சங்காரம்பண்ணி, நான்‌ உனக்குக்‌ 
குட்டளையிட்டபடியெல்லாம்‌ செய்‌" (எரே 50: 
என்று கர்த்தர்‌ கோரேசு ராஜாவிடம்‌ 
சொல்லுகிறார்‌. 


பாபிலோன்‌ த்திற்கு விரோதமாக 
கோரேசு ராஜா நம்வம லி வத்‌ ம்‌ 
வந்து யுத்தம்பண்ணவேண்டும்‌. 
கடையாந்தரத்திலிருந்தும்‌ பாபிலோனுக்கு 
விரோதமாக வரவேண்டும்‌. கோரேசு 
பாபிலோன்‌ தேசத்தின்‌ களஞ்சியங்களைத்‌ 
திறந்து, குவியல்‌ குவியலாகக்‌ குவித்து, 
அதில்‌ ஒன்றும்‌ மீதியாகாதபடிக்கு, அதை 

அழித்துப்போடவேண்டும்‌. 


கர்த்தர்‌ 
திறந்து. 


தம்முடைய ஆயுதசாலையைத்‌ 
தம்முடைய சினத்‌ 
அஸ்திராயுதங்களை 


எடுத்துக்கொண்டு 
வந்தார்‌: இது கல்தேயர்‌ தேசத்திலே. 
சேனைகளின்‌ கர்த்தராகிய ஆண்டவர்‌ 
செய்கிற கிரியை (எரே 50:25). கர்த்தருடைய 
கோபமே அவருடைய  ஆயுதசாலை. 
கர்த்தர்‌ தம்முடைய சினத்தின்‌ 
அஸ்திராயுதங்களை பாபிலோனுக்கு 
விரோதமாய்ப்‌ பயன்படுத்துகிறார்‌. மேதியரும்‌ 
பெர்சியரும்‌ இப்போது கர்த்தருடைய 
ஆயுதசாலையாகயிருக்கிறார்கள்‌.  கோரேசு 
ராஜாவும்‌, அவனுடைய இராணுவ 
வீரர்களும்‌ கர்த்தருடைய சினத்தின்‌ 
அஸ்திராயுதங்களாயிருக்கிறார்கள்‌. 





i FTE 
TT 


கோரேசு ராஜா பாபிலோன்‌ தேசத்தில்‌ 
என்ன செய்யவேண்டும்‌ என்றும்‌ கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. அவர்கள்‌ பாபிலோன்‌ 
தேசத்திலுள்ள களஞ்சியங்களைத்‌ திறக்க. 
வேண்டும்‌. அவர்களுடைய ஐசுவரியங்களைக்‌ 
கொள்ளையிடவேண்டும்‌. களஞ்சியங்களை 
முற்றிலுமாய்‌ அழித்துப்போடவேண்டும்‌. 
பாபிலோன்‌ தேசத்து சம்பத்துக்களையும்‌ 
பொக்கிஷங்களையும்‌ குவியல்‌ குவியலாய்க்‌ 
குவித்து, தங்கள்‌ தேசத்திற்கு 
எடுத்துக்கொண்டு போகவேண்டும்‌. 


மேதியரும்‌ பெர்சியரும்‌ கல்தேயருடைய 
பிரபுக்களையும்‌, தாகர தல்‌ 
தங்கள்‌ பட்டயத்தால்‌ கொன்றுபோடவேண்டும்‌. 
யுத்தக்களம்‌ கொலைக்களமாயிருக்க 
வேண்டும்‌. பாபிலோன்‌ தேசத்திலே 
யுத்தம்பண்‌ ணுவதற்கு ஒரு வீரனும்‌ 
உயிரோடிருக்கக்கூடாது. அதின்‌ 
காளைகளையெல்லாம்‌. வெட்டுங்கள்‌; 
அவைகள்‌ கொலைக்களம்‌ சேரக்கடவது; 
ஐயோ! அவர்கள்‌ விசாரிக்கப்படும்‌ நாள்‌ 
வந்ததே” (எரே 50:27) என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 


பெர்சியரும்‌ 


மேதியரும்‌ 
பாபிலோனுக்கு விரோதமாக யுத்தம்பண்ணி 


ஜெயம்பெறுவார்கள்‌. கர்த்தர்‌ அவர்களுக்கு 
ஜெயத்தை வாக்குப்பண்ணுகிறார்‌. மேதியர்கள்‌ 
கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து, 
அதன்‌ பிரகாரம்‌ பாபிலோனுக்கு விரோதமாய்‌ 
யுத்தம்பண்ணவேண்டும்‌. 
கோரேசு. கர்த்தருக்காக 
கர்த்தருடைய 
ன்‌ அவருடைய 
சித்தத்தின்படியும்‌ பாபிலோன்‌ கந்தக 
விரோதமாக யுத்தபண்ணி 
அழித்துப்போடுகிறான்‌. ்கோதுக்கு 
விரோதமான யுத்தத்திலே தனக்கு வெற்றி 
கிடைக்குமோ என்று. கோரேசு ராஜா 
சந்தேகப்படவேண்டிய அவசியம்‌ எதுவுமில்லை. 
யுத்தம்‌ கர்த்தருடையது. கர்த்தர்‌ 
கோரேசுக்காக யுத்தம்பண்ணுகிறார்‌. 
கோரேசுக்கு யுத்தத்திலே ஜெயம்‌ 
நிச்சயமுண்டாகும்‌. 


, கோரேசு 


ராஜா 


சபிகோனை முற்றிலும்‌ 


கர்த்தர்‌ 
கோரேசுக்கு தெளிவுபடுத்துகிறார்‌ 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பாபிலோன்‌ பல வருஷங்களாக தன்‌ 
அயலாரை பட்சித்துப்போட்டார்கள்‌. தங்கள்‌ 
தேசத்திற்கு அருகாமையிலிருந்த எல்லா 
ஜாதியாருக்கும்‌ தீங்கு செய்தார்கள்‌. 
ர்கள்‌ சர்வபூமிமின்‌ சம்மட்டிபோல 
எல்லா தேசத்தாரையும்‌ 
நொறுக்கிப்போட்டார்கள்‌ (எரே 50:23) 
பாபிலோன்‌ சர்வபூமியின்‌ 
சம்மட்டியாகமிருந்தாலும்‌, கர்த்தர்‌ அதை 
முறித்து உடைத்துப்போடுவார்‌. பாபிலோன்‌ 
மற்ற ஜாதிகளை 
கர்த்தர்‌ பாபிலோன்‌. 

தேசத்தையும்‌ பாழாக்குவார்‌. 


கர்த்தரே. எல்லா ங்களுக்கும்‌ 
அதிபதியாயிருக்கிறார்‌. ஸ்‌ ராஜாதி 
ராஜா. கர்த்தாதி கர்த்தரும்‌ அவரே. கர்த்தர்‌ 
எல்லா தேசங்களையும்‌ நீதியாய்‌ ஆளுகை 
செய்கிறார்‌. தம்முடைய சித்தத்தின்‌ 
பிரகாரமாய்‌ கர்த்தர்‌ ராஜாக்களை 
சிங்காசனத்தில்‌ அமரச்செய்கிறார்‌. 
தம்முடைய தெய்வீக திட்டத்தின்‌ பிரகாரமாக, 
ராஜாக்களை சிங்காசனத்திலிருந்து 
தள்ளியும்‌ விடுகிறார்‌. 
எல்லா தேசங்கு தங்களுடைய 
எல்லைகளுக்குள்‌. கட்டுப படுக்கவேண்டும்‌ 
தேசத்து. பூமியின்மீது 
ஆசைப்படக்கூடாது. மற்ற தேசத்தார்மீது 
அநியாயமாய்‌ யுத்தம்‌ செய்து, அவர்களுடைய 
நிலங்களை பலவந்தமாய்‌ அபகரித்துக்‌ 
கொள்ளக்கூடாது. இது அநீதியான செயல்‌. 


பாபிலோன்‌. 
மற்ற 


த்தார்‌ நீண்டகாலமாகவே, 
தேசத்தாருக்கு அநியாயமும்‌ 
அக்கிரமமும்‌ செய்திருக்கிறார்கள்‌. 
அவர்களுடைய நிலங்களை பலவந்தமாய்‌ 
அபகரித்திருக்கிறார்கள்‌. 

பாபிலோன்‌ தேசத்தார்‌, தங்கள்‌ 
அண்டையதேசத்தாரோடு _யுத்தம்பண்ணியது 
போல,  கர்த்தரோடும்‌ யுத்தங்கலந்தார்கள்‌ 
(எரே 50:24). அவர்கள்‌ கர்த்தருக்கு 
விரோதமாக வழக்காடினார்கள்‌. கர்த்தரோடு 
எதிர்த்து நின்றார்கள்‌. கர்த்தரை 
எதிர்த்தவர்கள்‌ அழிந்துபோவார்கள்‌. 
பாபிலோன்‌ தேசம்‌ கண்ணியிலே சிக்குண்டு 
போயிற்று. அவர்கள்‌ மேதியரிடம்‌ 
அகப்பட்டுக்கொண்டார்கள்‌. 





i= al 
TT 


பாபிலோனே, உனக்குக்‌ கண்ணியை. 
வைத்தேன்‌, நீ அதை அறியாமல்‌ அதிலே 
சிக்குண்டுபோனாய்‌; நீ அகப்பட்டும்‌ 
பிடிபட்டும்‌ போனாய்‌, நீ கர்த்தரோடே 
யுத்தங்கலந்தாயே" (எரே 50:24) என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 

பாபிலோன்‌ தேசத்தார்‌ கர்த்தருடைய 
பரிசுத்த நகரமாகிய எருசலேமை அழித்துப்‌ 
போட்டார்கள்‌. யூதாவின்‌ பட்டணங்களை 
தீவைத்து, எரிற்றுவப்டார்கள்‌ கர்த்தர்‌ 
தம்முடைய ஆலயத்திற்காக பழிவாங்குவார்‌. 
குல்தேயர்கள்‌ எருசலேமிலுள்ள கர்த்தருடைய 
ஆலயத்தை தீயிட்டு கொழுத்திவிட்டார்கள்‌. 
தேவாலயத்திலுள்ள பரிசுத்த 
பணிமுட்டுக்களையெல்லாம்‌ 
தேசத்திற்கு. 
போய்விட்டார்கள்‌. 


தங்கள்‌ 
எடுத்துக்கொண்டு 


யூதாவின்‌ மனுஷராலும்‌, 
குடிகளாலும்‌. கல்தேயரை 
முடியவில்லை. பாபிலோன்‌ 
சர்வபூமியின்‌ சம்மட்டி போல 


எருசலேமின்‌ 
எதிர்க்க 


தேசத்தார்‌ 
உறுதியாயும்‌ 
அவர்களை 
எல்லோரும்‌ 


சம்மட்டியாகமிருந்த பாபிலோனை 
உடைத்துப்போடுகிறார்‌ பாபிலோன்‌ 
சர்வபூமியின்‌ சம்மட்டியாகமிருந்தாலும்‌, 
சீயோன்‌ சர்வபூமியின்‌ சந்தோஷமாகவும்‌, 
மகிமையாகவும்‌ இருக்கிறது. 


'சீயோனுக்காக. 
நம்முடைய 


கர்த்தர்‌ டய 
பாபிலோனை பழிவாங்குகிறார. 
தேவன்‌. 
லயத்துக்காகப்‌ 
சீயோனிலே வ்‌ பாபிலோன்‌ 


தேசத்திலிருந்து தப்பியோடிவந்தவர்களின்‌ 
சத்தம்‌ கேட்கப்படும்‌" (எரே 50:28) என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 

பாபிலோன்‌  பெருமையுள்ள தேசம்‌. 
கல்தேயர்கள்‌ துன்மார்க்கர்கள்‌. 


(யோபு 40:12) 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


கல்தேயர்களை யாரும்‌ கீழே 
தள்ளிவிடவில்லை. அவர்களே தடுமாறி 
கீழே விழுந்துவிடுகிறார்கள்‌. அவர்கள்‌ 
அகந்தையினாலும்‌, பெருமையினாலும்‌ 
தங்கள்‌ தலைகளை எப்போதுமே உயரத்தில்‌ 
நோக்கிப்பார்க்கிறார்கள்‌. தங்களுடைய காலில்‌ 
என்ன இருக்கிறது என்பதை அவர்களால்‌. 
குனிந்து பார்க்கமுடியாது. அவர்களுடைய 
பெருமை அவர்கள்‌ குனிவதைத்‌ 
தடைபண்ணுகிறது. ஆகையினால்‌ 
பாபிலோன்‌ தேசத்தார்‌ தங்கள்‌ 
பெருமையினால்‌, தங்கள்‌ காலுக்கு அருகில்‌ 
தடைக்கற்கள்‌ இருப்பதை பார்க்காமல்‌, 
அதிலே. தாங்களாகவே 
இடறிவிழுந்துவிடுகிறார்கள்‌. தங்களுடைய 
பெருமையினால்‌ கல்தேயர்கள்‌ தாங்களாகவே 


அழிந்துபோகிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரரும்‌ 
புத்திரரும்‌ 
எரே 50:39,84 


யூதா 


எரே 50:88. சேனைகளின்‌ கர்த்தர்‌ 
சொல்லுகிறது. என்னவென்றால்‌: 
இஸ்ரவேல்‌ புத்திரரும்‌ மூதா 
புத்திரரும்‌ ஏகமாய்‌ ஓடுங்குண்டார்கள்‌; 
அவர்களைச்‌ சிறையாக்கின யாவரும்‌ 
அவர்களை விடமாட்டோம்‌ எண்று. 
கெட்டியாய்ப்‌ பிடித்துக்‌ 
கொண்டார்கள்‌. 


எரே 50:84. அவர்களுடைய 
மீட்பரோவெனில்‌ வல்லமையுள்ளவர்‌, 
சேனைகளின்‌ கர்த்தர்‌ என்பது 
அவருடைய நாமம்‌; தேசத்தை. 
'இளைப்பாறப்பண்ணுவதற்கும்‌, 
பாபிலோன்‌ குடிகனைத்‌ தத்தனிக்கப்‌ 
பண்ணுவதற்கும்‌ அவர்களுடைய 
வழக்கை அவர்‌ நடத்துவார்‌. 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ வம்சத்தாரின்‌ 
பாடுகளைப்பற்றிச்‌ சொல்லுகிறார்‌. இஸ்ரவேல்‌ 
புத்திரரும்‌. யூதாபுத்திரரும்‌. ஏகமாய்‌ 
வைபர்‌! அன்றிக்‌ ஆரம்பத்தில்‌ 
இஸ்ரவேல்‌ வம்சத்தாரின்‌ 
பத்துக்கோத்திரங்களை தங்கள்‌ தேசத்திற்கு 
சிறைப்பிடித்து, கொண்டுபோனார்கள்‌. 
அப்போது இஸ்ரவேல்‌ தேசம்‌, வடக்கு 
இஸ்ரவேல்‌ தேசம்‌ என்றும்‌, தெற்கு 
யூதாதேசம்‌ என்றும்‌. இரண்டாய்ப்‌ 
பிரிந்திருந்தது. 





f= FT 
TT 


கர்த்தர்‌ மோசேக்கு மேலும்‌ சில. 
பிரமாணங்களை சொல்லுகிறார்‌. தூபபீடம்‌ 
யாத்‌ 302-0). இஸ்ரவேல்‌ புத்திரரை 
எண்ணும்போது, அவர்கள்‌ கர்த்தருக்கு 
மீட்கும்‌ பொருளை கொடுக்கவேண்டும்‌ 
(யாத்‌ 30:11-16), 


வெண்கலத்தால்‌ தொட்டி 
(யாத்‌ 30:17-21). பரிசுத்த. ஷே தைலம்‌ 
உண்டுபண்ணும்‌ விதம்‌ (யாத்‌ 30:22-33) 
தூபவர்க்கத்தை செய்யவேண்டிய முறை 
(யாத்‌ 30:34-38), 


தூபபீடம்‌ 
யாத்‌ 30:1-10 


யாத்‌ 30:1. தூபங்காட்டுகிறதற்கு ஒரு 
தூபபீடத்தையும்‌ சீத்திம்‌ மரத்தினால்‌ 
உண்டாக்குவாயாக. 


யாத்‌ 80:2. அது ஒரு முழ தீனமும்‌ ஒரு 
முழ அகலமுமான சதுரமும்‌, இரண்டு 
முழ உயரமுமாய்‌ இருக்கவேண்டும்‌, 
அதின்‌ கொம்புகள்‌ அதனோடே 
ஏகமுமாயிருக்க வேண்டும்‌. 


யாத்‌ 80:3. அதின்‌ மேற்புறத்தையும்‌ 
சுற்றுப்புற த்தையும்‌: அதின்‌ 
கொம்புகளையும்‌ பகம்‌ பொன்‌ தகட்டால்‌ 
மூடி, சுற்றிலும்‌ அதற்குப்‌ 
பொன்‌ திரணையை உண்டுபண்ணி, 


யாத்‌ 30:4. அத்த திரணையின்கீழே 
அதின்‌ இரண்டு பக்கங்களிலும்‌ அதைச்‌ 
சுமக்கும்‌ தண்டுகளின்‌ இடங்கனாகிய 
அதின்‌ இரண்டு பக்கத்து இரண்டு 
முலைகளிலும்‌ இரண்டு பொன்‌ 


வளையங்களை உண்டாக்குவாயாக. 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யாத்‌ 805. 
சீத்திம்‌ 
அவைகளையும்‌. 
முடக்கடவாய்‌. 


அத்தத்‌ தண்டுகளையும்‌ 
மரத்தால்‌ பண்ணி, 
பொன்தகட்டால்‌ 


யாத்‌. 8908. சாட்சிப்பெட்டிக்கு 
முன்னிருக்கும்‌ திரைச்சீலைக்கும்‌, நான்‌ 
உன்னைச்‌ சந்திக்கும்‌ இடமாகிய 
சாட்சி  சத்திதியின்‌ மேலுன்ன 
கிருபாசனத்துக்கும்‌ முன்பாக அதை 
வைக்கக்கடவாய்‌.. 


யாத்‌ 30:7. ஆரோன்‌ காலைதோனும்‌ 
அதின்மேல்‌ சுகத்த தூபங்காட்ட, 
வேண்டும்‌; மாலையில்‌ 
வினக்கேற்றும்போதும்‌ அதின்மேல்‌ 
தூபங்காட்டக்கடவன்‌; விளக்குகளை 
வினக்கும்போதும்‌ அதின்மேல்‌ 
தாபங்காட்டவேண்டும்‌. 


யாத்‌ 30:8. உங்கள்‌ தலைமுறைதோறும்‌ 
கர்த்தருடைய சந்நிதியில்‌, 
காட்டவேண்டிய நித்திய தாபம்‌. 
இதுவே. 


யாத்‌ 809. அதின்மேல்‌ அந்நிய 
தூபத்தையாகிலும்‌, தகனபலி. 
யையாகிலும்‌, போஜனபலியையாகிலும்‌ 
படைக்க வேண்டாம்‌; அதின்மேல்‌ 
பானபலியை ஊ ற்றவும்வேண்டாம்‌. 


யாத்‌ 80:10. 
ஆரோன்‌ 
இரத்தத்தினால்‌. 
கெம்புகனின்மேல்‌ 

பிராயச்சித்தம்‌ பண்ணுவானாக; 
உங்கள்‌ தலைமுறைதோலும்‌ வருஷத்தில்‌ 
ஒருமுறை அதின்மேல்‌ பிராயச்சித்தம்‌ 
பண்ணுவானாக; அது கர்த்தருக்கு மகா 
பரிசுத்தமானது என்றார்‌. 


வருஷத்தில்‌ ஒருமுறை 
பாவநிவாரணபலியின்‌ 


அதின்‌ 


தூபபீடம்‌ உண்டாக்கும்‌ முறையை 
கர்த்தர்‌ மோசேக்கு சொல்லுகிறார்‌. தூபபீடம்‌. 
சீத்திம்‌ மரத்தினால்‌ உண்டாக்கப்படுகிறது. 
அது ஒரு முழ நீளமும்‌ ஒரு முழ அகலமுமான 
சதூமும்‌, இரண்டு முழ உயரமுமாய்‌ 
இருக்கவேண்டும்‌. அதின்‌ கொம்புகள்‌ 
அதனோடே  ஏகமுமாயிருக்க வேண்டும்‌ 
(யாத்‌ 30:1,2). 





i= FTE 
TT 


இஸ்ரவேலின்‌. பத்துக்கோத்திரத்தை 
அசீரியர்கள்‌ சிறைப்பிடித்தாலும்‌, கல்தேயர்கள்‌ 
அசீரிய தேசத்தின்மீது யுத்தம்பண்ணி, 
அவர்களை யுத்தத்தில்‌ ஜெயித்து, அசீரிய 
தேசத்தை தங்கள்‌ தேசத்தோடு 
இணைத்துக்கொண்டார்கள்‌. ல்‌. 


இப்போ; 
கல்தேயருடைய சிறையிருப்பிலிருக்கிறார்கள்‌. 
பின்பு 


இதன்‌ கல்தேயர்கள்‌ 
இஸ்ரவேலில்‌ மீதமுள்ள இரண்டு 
கோத்திரத்தாரையும்‌ சிறைப்பிடித்து தங்கள்‌ 
தேசத்திற்கு கொண்டு வந்தார்கள்‌. 
குல்தேயருடைய தேசத்தில்‌, இஸ்ரவேலின்‌ 
பத்துக்கோத்திரத்தார்‌ ஏற்கெனவே. 
சிறையிருப்பிலிருக்கிறார்கள்‌. இவர்களோடு 
தெற்கு யூதாதேசத்திலிருந்த, இஸ்ரவேலின்‌ 
மீதி இரண்டு கோத்திரத்தாரும்‌ 
சிறையிருப்புக்கு வருகிறார்கள்‌. 


கல்தேயருடைய தேசத்தில்‌ இஸ்ரவேல்‌: 
புத்திரரும்‌, யூதாபுத்திரரும்‌ ஏகமாய்‌ 
சிறையிருப்பிலிருக்கிறார்கள்‌ அவர்கள்‌ 
ஏகமாய்‌ ஒடுங்குண்டார்கள்‌. அவர்களைச்‌ 
சிறையாக்கின யாவரும்‌ அவர்களை 
விப்ட்போம்‌ பான்‌ று கட்த படத்துல 
கொண்டார்கள்‌ (எரே 50:33. 


இஸ்ரவேல்‌ புத்திரரும்‌, 
ஏகமாய்‌ ஒடுக்கப்பட்டாலும்‌, 
அவர்களுக்கு ஆறுதலான 
சொல்லுகிறார்‌. கர்த்தருடைய இஸ்ரவேலர்கள்‌ 
பலவீனராயிருந்தாலும்‌, இஸ்ரவேலின்‌ தேவன்‌ 


அவருடைய நாமம்‌. 

நாமத்தின்‌ பிரகாரமாக கிரியை நடப்பிப்பார்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ பலவீனமாயிருந்தாலும்‌, 
பலமுள்ள தங்கள்‌ ரத்‌ 
சார்ந்துகொள்ளவேண்டும்‌. 

இளைப்பாறப்பண்‌ ணுவதற்கும்‌ 

குடிகளைத்‌ தத்தளிக்கப்பண்ணுவதற்கும்‌ 
அவர்களுடைய வழக்கை கர்த்தர்‌ நடத்துவார்‌" 
(எரே 50:34). 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ இப்போது 
பாபிலோன்‌ தேசத்து சிறையிருப்பிலிருந்தாலும்‌, 
கர்த்தர்‌ அவர்களை விடுவித்து, 
அவர்களுடைய சொந்த தேசத்தில்‌ 
இளைப்பாறப்பண்ணுவார்‌. அவர்களுடைய 
சத்துருக்கள்‌ யாரும்‌ இனிமேல்‌ அவர்களை 
தொந்தரவுபண்ணபாட்டார்கள்‌. கர்த்தரே 
தம்முடைய ஜனத்திற்கு பாதுகாப்பாயிருப்பார்‌. 

கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்கும்‌, 
யூதாபுத்திரருக்கும்‌ சொல்லுகிற வார்த்தைகள்‌, 
புதிய ஏற்பாட்டுக்காலத்து விசுவாசிகள்‌ 
எல்லோருக்கும்‌. பொதுவான 
வார்த்தைகளாகும்‌. நம்முடைய 
பலவீனத்தினால்‌ பாவத்திற்கு 
அடிமையாகயிருக்கிறோம்‌. பாவத்தின்‌ 
அடிமைத்தனத்திலிருந்து. நம்முடைய 
சுயபலத்தினால்‌ விடுதலை. 
பெறமுடியவில்லை. 


நாம்‌ பலவீனராயிருந்தாலும்‌ நம்முடைய 
மீட்பர்‌ வன்‌ எவர்கள்‌ 


நம்முடைய பாவங்களிலிருந்து நம்முடைய 


நாம்‌ 


நம்மால்‌. 


வாக்குப்பண்ணியிருக்கிற 
ஆசீர்வாதத்தையும்‌, 

இளைப்பாறுதலையும்‌ நமக்குக்‌ கொடுப்பார்‌ 

கல்தேயரும்‌ பாபிலோன்‌ 

குடிகளும்‌ 

எரே 50:35-46 


எரே 50:85, பட்டயம்‌ கல்தேயர்மேலும்‌, 


ஞா 
வருமென்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


எரே 50:38. பட்டயம்‌ பொய்களைப்‌ 
பிணைக்கிறவர்கன்மேலும்‌ வரும்‌; 
அவர்கள்‌  யைத்தியக்காரராவார்களன்‌; 
பட்டயம்‌ அதின்‌ பராக்கிரமசாலிகள்‌ 
மேலும்‌ வரும்‌, அவர்கள்‌ கலங்குவார்கள்‌. 





i= THEN 
TT 


எரே 50:87. பட்டயம்‌ அதின்‌ 
குதிரைகள்‌: மேலும்‌, அதின்‌ 
இரதங்கன்மேலும்‌, அதின்‌ நடுவில்‌ 
இருக்கிற பலஜாதியான ஜனங்கள்‌ 
யாவர்மேலும்‌ வரும்‌, அவர்கள்‌ 
பேடிகனாவார்கள்‌; பட்டயம்‌ அதின்‌ 
பொக்கிஷங்களின்மேல்‌ வரும்‌, 
அவைகள்‌ கொள்ளையாகும்‌. 


எரே 50:38. வறட்சி அதின்‌ 
தண்ணீர்கன்மேல்‌ வரும்‌, அவைகள்‌ 
வறண்டுபோம்‌; அது விக்கிரக தேசம்‌; 
அருக்கனிப்பான சிலைகவின்மேல்‌ 
மனமயங்கியிருக்கிறார்கள்‌. 


எரே 50:99, ஆகையால்‌ 
காட்டுமிருகங்களும்‌ ஓரிகளும்‌ அதிலே 
குடியிருக்கும்‌; கோட்டான்கள்‌ அதிலே 
தங்கும்‌; இனி என்றென்றைக்கும்‌ அது 
குடியேற்றப்படுவதில்லை; தலைமுறை 
தலைமுறையாக ஒருவரும்‌ அதில்‌ 
சஞ்சரிப்பதுமில்லை. 


எரே 50:40. தேவன்‌ சோதோமையும்‌ 
கொமோராவையும்‌ அதின்‌ 
சுற்றுப்புறங்களையும்‌ கவிழ்த்தூப்‌: 
போட்டது. போல இதையும்‌ 
கவிழ்த்துப்போடுவேன்‌ என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌ ஒருவரும்‌ அதில்‌ 
குடியிருப்பதில்லை, ஒரு மனுபுத்திரனும்‌ 
அதில்‌ தங்குவதூமில்லை. 


எரே 50:41. இதோ, வடக்கேயிருத்து 
ஒரு ஜனமும்‌ பெரிய ஜாதியும்‌ வரும்‌; 
பூமியின்‌ எல்லைகளிலிருந்து பலத்த 
ராஜாக்கள்‌ எழும்புவார்கள்‌.. 


எரே 5042. அவர்கள்‌ வில்லும்‌ 
வேலும்‌ பிடி.த்துவருவார்கள்‌; அவர்கள்‌ 
இரக்கமில்லாத கொடியர்‌; அவர்கள்‌ 
இரைச்சல்‌ சமுத்திர இரைச்சல்போல்‌ 
இருக்கும்‌; பாபிலோன்‌ குமாரத்தியே, 
அவர்கள்‌ உனக்கு விரோதமாக. 
யுத்தத்துக்கு ஆயத்தப்பட்ட 
ஆட்களாய்க்‌ குதிரைகளின்மேல்‌ ஏறி 
வருவார்கள்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எரே 50:43. அவர்கள்‌ வருகிற 
செய்தியை பாபிலோன்‌ ராஜா 
கேட்கையில்‌ அவன்‌ கைகள்‌ தளரும்‌; 
இடுக்கமும்‌ பிரசவ 
'வேதனைப்படுகிறவளுக்குண்டாகும்‌ 
வேதனையைப்போன்ற வேதனையும்‌ 
அவனைப்‌ பிடிக்கும்‌. 

எரே 50:44. இதே, புரண்டு ஓடுகிற 
யோர்தானிலிருந்து சிங்கத்தைப்போல்‌ 
பலவானுடைய தாபரத்துக்கு 
விரோதமாக வருகிறான்‌; அவனை 
அங்கேயிருந்து சடிதியிலே. 
ஓடிவரப்பண்ணுவேன்‌; நான்‌ அதற்கு 
விரோதமாகக்‌. கட்டனையிட்டு, 
அனுப்பத்‌ தெரித்து கொள்னப்பட்டவன்‌ 
யார்‌? எனக்குச்‌ சமாணமாணவன்‌ 
யார்‌? எனக்குத்‌ திட்டஞ்சொல்பவன்‌ 
யார்‌? எனக்கு முன்பாக திற்கப்போகிற 
மேய்ப்பன்‌ யார்‌? 


எரே 50:45. ஆகையால்‌ கர்த்தர்‌ 
பாபிலோனுக்கு விரோதமாக யோசித்த 
ஆலோசனையையும்‌, அவர்‌ கல்தேயர்‌ 
தேசத்துக்கு. விரோதமாக 
தினைத்திருக்கிற நினைவுகளையும்‌ 
கேளுங்கள்‌; மெய்யாகவே மந்தையில்‌ 
சிறியவர்கள்‌ அவர்களைப்‌ 
பிடித்திழுப்பார்கன்‌; மெய்யாகவே 
அவர்கன்‌ இருக்கிற தாபரங்களை அவர்‌ 


பாழாக்குவார்‌. 


எரே 50:46. பாபிலோன்‌ பிடிப்பட்டதின்‌ 
சத்தத்தினால்‌ பூமி அதிரும்‌, 
அதின்‌ கூப்பிடுதல்‌ ஜாதிகளுக்குன்னே 
கேட்கப்படும்‌. 


பாபிலோன்‌ சம்‌ கர்த்தருக்கு 
விரோதமாகப்‌ பாவம்‌ செய்கிறது. கர்த்தர்‌ 
அந்த தேசத்தினுடைய பாவத்தினிமித்தமாக, 
அதை தம்முடைய நீதியினால்‌ தண்டிக்கிறார்‌. 
பாபிலோன்‌ தேசத்தாரிடம்‌ பிரதானமாக 
இரண்டு பாவங்கள்‌ காணப்படுகிறது. 
அவையாவன: 1. விக்கிரகாராதனை 
2. மற்ற ஜனங்களை உபத்திரவப்படுத்துவது. 


பாபிலோன்‌ தேசத்தார்‌ கர்த்தருடைய 
ஜனங்களை ஒடுக்கினார்கள்‌. அவர்களை 
சிறைப்படுத்தினார்கள்‌. சிறையிருப்பிலிருந்து 

விடமாட்டோம்‌ என்று 
கெட்டியா பிடித்துக்கொண்டார்கள்‌. 
(எரே 50:33). 





i= FTE 
TT 


உலகத்தை வனாந்தரமாக்கி, அதின்‌ 
நகரங்களை அழித்து, சிறைப்பட்டவர்களைத்‌ 
தங்கள்‌ வீடுகளுக்குப்‌ போகவிடாமலிருந்தவன்‌. 
என்பார்கள்‌" (ஏசா 1427). 


பாபிலோன்‌ தேசத்தார்‌ கர்த்தரோடும்‌. 
யுத்தங்கலந்தார்கள்‌. கர்த்தருடைய ல்‌ 
இடித்துப்போட்டார்கள்‌. 

ஆலயத்திலுள்ள பணிமுட்டுகணையெக்காம்‌ 
தங்கள்‌ தேசத்திற்கு கொண்டுபோய்‌ 
விட்டார்கள்‌ பாபிலோன்‌ தேசத்தார்‌ 
கர்த்தருக்கு செலுத்தவேண்டிய மகிமையை 
விக்கிரகங்களுக்கு செலுத்துகிறார்கள்‌. 
பாபிலோன்‌ தேசம்‌ விக்கிரக தேசம்‌. 
அவர்கள்‌ அருக்களிப்பான சிலைகளின்மேல்‌. 
மனமயங்கியிருக்கிறார்கள்‌ (எரே 50:38) 


இந்த வசனத்தில்‌ “சிலைகள்‌” என்னும்‌ 
வார்த்தைக்கு “ஏனிம்‌” என்னும்‌ எபிரெய 
பெயர்‌ பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த 
எபிரெய வார்த்தைக்கு 'பயங்கரங்கள்‌” 
என்று பொருள்‌. ஏனிம்‌ என்னும்‌ பெயர்‌ 
பொதுவாக இராட்சதருக்கு கொடுக்கப்படும்‌ 
பெயர்‌. பாபிலோனியர்கள்‌ தங்களுக்கு 
சிலைகளை செய்யும்போது, அவற்றை 
இராட்சதர்களின்‌ உருவங்களைப்போல 
பயங்கரமாய்ச்‌ செய்வார்கள்‌ அவை 
பார்ப்பதற்கே பயங்கரமாயிருக்கும்‌. சாதாரண 
ஜனங்கள்‌ பாபிலோன்‌ தேசத்தாரின்‌ 
சிலைகளைப்‌ பார்த்தால்‌, பயத்தினால்‌ 
நடுங்கிப்போய்விடுவார்கள்‌. 


மேலும்‌ இரகசியம்‌, மகா பாபிலோன்‌ 
வேசிகளுக்கும்‌ பூமியிலுள்ள 
அருவவருப்புகளுக்கும்‌ தாய்‌ என்னும்‌ நாமம்‌ 
நெற்றியில்‌ எழுதியிருந்தது" 
பாபிலோன்‌ தேசம்‌ 
தாயாகயிருப்பதுபோல, அது. 
த்துக்‌ தாயாகயிருக்கிறது. 
பாபிலோன்‌ தேசத்திலிருந்து 
விக்கிரகாராதனை பல தேசங்களுக்கும்‌ 
பரவிற்று. 


கல்தேயருடைய 
கர்த்தருடைய 
அவர்கள்மேல்‌ வருகிறது. 
கர்த்தர்‌ தம்முடைய நீதியினால்‌ பாபிலோனை 

சித்தமுள்ளவராயிருக்கிறார்‌. 


பாவங்களினிமித்தமாய்‌, 
நியாயத்தீர்ப்பு 


இருக்கிற ஆதரவும்‌, 
பாதுகாப்பும்‌ அழிந்துபோகும்‌. பட்டயம்‌ 
அவர்கள்மேல்‌ வரும்‌. பட்டயம்‌ அவர்களை 
முற்றிலுமாய்‌ சங்காரம்பண்ணும்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


பட்டயம்‌ கல்தேயர்மேலும்‌, பாபிலோன்‌ 
குடிகள்மேலும்‌, அதினுடைய பிரபுக்கள்மேலும்‌, 
அதினுடைய ஞானிகள்மேலும்‌ வரும்‌ 
(எரே 50:35) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
கல்தேயர்கள்‌ பல வருஷங்களாக 
த்‌ பட்டயமாகயிருந்தார்கள்‌. 
கர்த்தர்‌ கல்தேயரைப்‌ பயன்படுத்தி, பாவமான 
ஜாதிகளையெல்லாம்‌. அழித்துப்போட்டார்‌. 
இப்போதோ கல்தேயரும்‌ பாவமான 
ஜாதியாகயிருக்கிறார்கள்‌. அழிந்துபோன 
தேசத்தாரைப்போல கல்தேயரும்‌ கர்த்தருக்கு 
விரோதமாக பாவம்‌ செய்கிறார்கள்‌. இதனால்‌ 
கர்த்தருடைய பட்டயம்‌ கல்தேயர்மேலும்‌, 
பாபிலோன்‌ குடிகள்மேலும்‌ வருகிறது. 
கர்த்தருடைய பட்டயம்‌ யுத்தத்தின்‌ 
பட்டயம்‌, கர்த்தருடைய கரத்தில்‌ நீதியின்‌ 
பட்டயம்‌ இருக்கிறது. கர்த்தருடைய பட்டயம்‌ 
பாபிலோன்‌ தேசத்து பிரபுக்கள்மேலும்‌, 
அவர்களுடைய ஞானிகள்‌ மேலும்‌ வரும்‌. 
பாபிலோன்‌ தேசத்தில்‌ தத்துவ ஞானிகள்‌ 
ஏராளமானோர்‌ இருக்கிறார்கள்‌ 
நேபுகாத்நேச்சாருக்கு யுத்த 
ஆலோசனைகளை சொல்லுகிறவர்கள்‌ 
இருக்கிறார்கள்‌. அங்கே கல்விமான்களும்‌, 
ஞானிகளும்‌ இருக்கிறார்கள்‌. 
இவையெல்லாமே உலகஞானம்‌. 
அவர்களுடைய ஞானமும்‌ அறிவும்‌ 
அவர்களை கர்த்தருடைய பட்டயத்திலிருந்து 
பாதுகாக்காது. 
பாபிலோன்‌ 
குறிசொல்லுகிறவர்களும்‌, 
பார்க்கிறவர்க ஏராளமானோர்‌ 
இருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ எல்லோரும்‌. 
பொய்யர்‌. அவர்கள்‌ பொய்களை 
பிணைக்கிறவர்கள்‌. “பட்டயம்‌ பொய்களைப்‌ 
பிணைக்கிறவர்கள்மேலும்‌ வரும்‌, ர்கள்‌ 
பைத்தியக்காரராவார்கள்‌; பட்டயம்‌. 
பராக்கிரமசாலிகள்மேலும்‌ வரும்‌, 
கலங்குவார்கள்‌" (எரே 50:36) 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


தேசத்தில்‌ 
நட்சத்திரங்களைப்‌ 





i a 
TT 
தேசத்திலுள்ள: 


கல்தே! 

குறிகாரர்களும்‌, ஜோசியக்காரர்களும்‌, 
தங்களுடைய தேசத்தாரை வஞ்சிக்கிறார்கள்‌. 
அவர்களுக்கு சமாதானமும்‌ செழிப்பும்‌ 
வரும்‌ என்று வாக்குப்பண்ணுகிறார்கள்‌. 
ஆனால்‌ அவர்கள்‌ குறிசொன்ன பிரகாரம்‌ 
அவர்களுக்கு சமாதானம்‌ வரவில்லை. 
கர்த்தருடைய சித்தத்தின்‌ பிரகாரம்‌ 
குல்தேயர்மேல்‌ யுத்தம்‌ வருகிறது. 
அவர்களுக்கு செழிப்பு வரவில்லை. அதற்கு 
பதிலாக அழிவு வருகிறது. 


பாபிலோன்‌. ம்‌ செழித்திருக்கும்‌. 
கற்கக்‌. லகம்‌ 
ஆனால்‌ “பட்டயம்‌ அதின்‌ குதிரைகள்‌ 
மேலும்‌, அதின்‌ இரதங்கள்மேலும்‌, அதின்‌ 
நடுவில்‌ இருக்கிற பலஜாதியான ஜனங்கள்‌ 
யாவர்மேலும்‌ வரும்‌" (எரே 50:37) என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
கல்தேயர்கள்‌ ஒரு 
பராக்கிரமசாலிகளாயிருந்தார்கள்‌. 
இனிமேல்‌ பேடிகளாவார்கள்‌. 
தேசம்‌ 
செல்வச்செழிப்போடிருந்தது. 
ஐசுவ மிகுந்திருந்தது. 
குல்தேயருடைய பொக்கிஷங்களின்மேல்‌ 
வரும்‌ என்றும்‌, அவைகள்‌ கொள்ளையாகும்‌. 
என்றும்‌ கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ 
கல்தேயர்கள்‌ தங்கள்‌ பொக்கிஷங்களை 
ந்பினார்கள்‌. இப்போதோ அவர்க 


பொக்கிஷங்களை 
கொள்ளையிடுகிறார்கள்‌. கல்தேயருடைய 
பொக்கிஷங்கள்‌ இனிமேல்‌ அவர்களுக்கு 

விரோதமாக பயன்படுத்தப்படும்‌. 
பாபிலோன்‌ தேசம்‌ 
அதின்‌ தண்ணீர்கள்மேல்‌ 
வறண்டுபோகும்‌. 
தேவையான 

கிடைக்காது. கோரேசு ராஜா 

நதியில்‌ ஏராளமான 

வெட்டியிருக்கிறான்‌. அந்தக்‌ கால்வாய்கள்‌ 
மூலமாக அவன்‌ தன்னுடைய இராணுவத்தை 
பாபிலோன்‌ தேசத்திற்கு விரோதமாக. 
அனுப்புகிறான்‌. தரை பாதையைவிட 
நதிப்பாதையில்‌ போனால்‌ பாபிலோனுக்கு 
சீக்கிரத்தில்‌ போய்விடலாம்‌. பாபிலோனின்‌. 

அலங்கங்களை பிடித்துவிடலாம்‌. 
ஐப்பிராத்து நதி வழியாக யாரும்‌ 
பிரயாணம்பண்ண முடியாது என்று 
பாபிலோன்‌ தேசத்தார்‌ நினைத்தார்கள்‌. 


என்று 


காலத்தில்‌ 
அவர்கள்‌ 
பாபிலோன்‌ 


வனாந்தரமாகும்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


ஆனால்‌ மேதியரும்‌ பெர்சியரும்‌, ஜப்பிராத்து 
நதியை, தங்களுக்கு  நீர்போக்குவரத்து 
பாதைகளைப்போல மாற்றிக்கொண்டார்கள்‌. 
ஐப்பிராத்து நதியில்‌ வெள்ளம்‌ பிரவாகித்து 
ஓடாதபடி, கர்த்தர்‌ அதின்‌ தண்ணீர்கள்மேல்‌ 
வறட்சியை உண்டுபண்ணுகிறார்‌. ஐப்பிராத்து 
நதி வறண்டுபோகும்‌. 


பாபிலோன்‌ தேசத்திற்கு ஐப்பிராத்து 
தேவையான தண்ணீரைக்‌ 
கொடுக்கிறது. அந்த நதியே அதன்‌ 
விளைச்சல்‌ நிலங்களை செழிப்பாக்குகிறது. 
இப்போது கர்த்தருடைய கோபத்தினால்‌. 
ஐப்பிராத்து நதி வறண்டுபோகிறது. 
பாபிலோன்‌ தேசம்‌ இனி என்றென்றைக்கும்‌ 


தேசத்திலே. 

காட்டுமரகங்ககும்‌ ஒரிகளும்‌ குடியிருக்கும்‌. 
கோட்டான்கள்‌ அங்கே தங்கும்‌. பாபிலோன்‌. 
தேசம்‌ ஒரு விக்கிரக தேசம்‌. பாபிலோன்‌. 
தேசத்தார்‌ தங்களுடைய  அருக்களிப்பான 
சிலைகளின்மேல்‌ மனமயங்கியிருக்கிறார்கள்‌. 
இதனால்‌ கர்த்தருடைய சாபம்‌ பாபிலோன்‌ 
தேசத்தின்மீது வந்திருக்கிறது. 
ஏசாயா தீர்க்கதரிசியும்‌ பாபிலோன்‌ 
ப ்‌ ய 


வரும்‌ அ 
தீர்க்கதரிசனமாய்ச்‌ சொல்லியிருக்கிறார்‌. 


அலங்காரமும்‌, 
மகிமையபாகிய 
சோதோமும்‌ 
கவிழ்க்கப்பட்டதுபோல. 
கவிழ்க்கப்படும்‌ இனி ஒருபோதும்‌ அதில்‌ 
ஒருவரும்‌ ்‌ -குடியேறுவதுமில்லை, 
தலைமுறைதோறும்‌ அதில்‌ ஒருவரும்‌ தங்கித்‌ 
தரிப்பதுமில்லை; அங்கே அரபியன்‌ கூடாரம்‌. 
போடுவதுமில்லை: அங்கே மேய்ப்பர்‌ 
மந்தையை மறிப்பதுமில்லை. காட்டுமிருகங்கள்‌ 
அங்கே படுத்துக்கொள்ளும்‌; ஊளையிடும்‌ 
பிராணிகள்‌ அவர்கள்‌ வீடுகளை நிரப்பும்‌, 
கோட்டான்கள்‌ அங்கே குடிகொள்ளும்‌; 
காட்டாடு அங்கே துள்ளும்‌. அவர்கள்‌ 
பாழான மாளிகைகளில்‌ ஓரிகள்‌ ஊளையிடும்‌; 
வலுசர்ப்பங்கள்‌ அவர்கள்‌ செல்விக்கையான 
அரமனைகளில்‌ ஏகமாய்க்‌ கூடும்‌: அதின்‌ 
காலம்‌ சீக்கிரம்‌ வரும்‌, அதின்‌ நாட்கள்‌ 
நீடித்திராது' (ஏசா 13:19-22). 


“ராஜ்யங்களூக்குள்‌ 
குல்தேயருடைய பிரதான 
பாபிலோனானது தேவனால்‌. 
கொமோராவும்‌ 





i= FTE 
TT 


பாபிலோன்‌ தேசத்திற்கு விரோதமாக 
வடக்கேயிருந்து ஒரு ஜனமும்‌ பெரிய ஜாதியும்‌ 
வரும்‌. இது மேதிய பெர்சிய தேசத்தாரை 
குறிக்கும்‌ வார்த்‌ பூமியின்‌ 
எல்லைகளிலிருந்து பாபிலோன்‌ தேசத்திற்கு 


'அவர்‌ 
பிடித்துவருவார்கள்‌: அவர்கள்‌ 

கொடியர்‌; அவர்கள்‌ இரைச்சல்‌ 
இரைச்சல்போல்‌ இருக்கும்‌; 
குமாரத்தியே, அவர்கள்‌ உனக்கு விரோதமாக 
யுத்தத்துக்கு ஆயத்தப்பட்ட ஆட்களாய்க்‌ 
குதிரைகளின்‌ மேல்‌ ஏறி வருவார்கள்‌' 
(எரே 50:42) என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 


பெர்சியரும்‌ தங்கள்‌ 
தேசத்திற்கு விரோதமாக யுத்தம்‌ பண்ண 
வருகிறார்கள்‌ என்னும்‌ செய்தியை 
கேட்கும்போது, பாபிலோன்‌ ராஜாவும்‌, 
அவனுடைய  தேசத்தாரும்‌ பயந்து, 
நடுங்குவார்கள்‌. கலங்குவார்கள்‌. 

அவர்கள்‌ 
பாபிலோன்‌ ராஜா 
கைகள்‌ தளரும்‌; இடுக்கமும்‌ 
பிரசவ வேதனைப்படுகிறவளுக்குண்டாகும்‌. 
வேதனையைப்போன்ற வேதனையும்‌ அவனைப்‌ 
பிடிக்கும்‌ (எரே 50:43). 


பாபிலோன்‌ 
இரக்கமில்லாதவர்கள்‌. 
ாதியாருக்கும்‌, மற்ற 
க்கம்‌ காண்பிக்கவில்லை. 
ஏராளமான தேசங்கள்மீது 
அவற்றை ஜெயித்தார்கள்‌. 
தேசத்திலுள்ள ஜனங்களை 
பட்டயத்தால்‌ சங்காரம்பண்ணினார்கள்‌. 
அவர்களில்‌ மீதமானவர்களை சிறைப்பிடித்து 
தங்கள்‌ தேசத்திற்கு கொண்டு வந்தார்கள்‌. 
அவர்களை அடிமைப்படுத்தி வேலை 
வாங்கினார்கள்‌. 


அவர்கள்‌ மற்ற 
தேசத்தாருக்கும்‌. 


பாபிலோன்‌ தேசத்தார்‌ யாருக்கும்‌ 
இரக்கம்‌ காண்பிக்காததினால்‌, அவர்களுக்கும்‌ 
யாரும்‌ இரக்கம்‌ காண்பிக்கமாட்டார்கள்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மிகவும்‌ 
மற்ற 
பாபிலோன்‌ தேசத்தார்மீது 
நடந்துகொள்வார்கள்‌. 
காண்பிக்காதவர்கள்‌, 
இரக்கத்தை. 


அவர்கள்‌ மற்ற ஜாதியார்மீது 


கடுமையாக நடந்துகொண்டதினால்‌, 
ஜாதியாரும்‌ 
கடுமையாக 


பிறருக்கு இரக்கம்‌ 
பிறரிடத்திலிருந்து 
எதிர்பார்க்கக்கூடாது. 

மேதியரும்‌ பெர்சியரும்‌ 
தேசத்திற்கு விரோதமாக வேகமாக 
வருவார்கள்‌. கர்த்தர்‌ அவர்களுடைய 
வருகையைப்பற்றிச்‌ சொல்லும்போது, “ இதோ, 
புரண்டு ஒடுகிற யோர்தானிலிருந்து 
சிங்கத்தைப்போல்‌ பலவானுடைய தாபரத்துக்கு 
விரோதமாக வருகிறான்‌" (எரே 50:44) என்று 
சொல்லுகிறார்‌. அவர்கள்‌ பாபிலோன்‌ 
தேசத்தை மொத்தமாய்‌ அழித்துப்‌ 
போடுவார்கள்‌. பாபிலோன்‌ தேசத்தாரால்‌ 
அவர்களுக்கு விரோதமாக எதிர்த்து நின்று 
யுத்தம்பண்ண முடியாது. 

கர்த்தரே மேதியரையும்‌ பெர்சியரையும்‌. 
பாபிலோன்‌ தேசத்திற்கு விரோதமாக 
அழைத்து வருகிறார்‌. கர்த்தருடைய 
கட்டளையின்‌ பிரகாரமாகவே கோரேசு ராஜா 
பாபிலோன்‌ தேசத்தின்மீது யுத்தம்பண்ண 
வருகிறான்‌. பாபிலோன்‌ தேசத்தார்‌ 
கோரேசுக்கு விரோதமாக 
யுத்தம்பண்ணவேண்டுமென்றால்‌, அவர்கள்‌ 
கோரேசை அனுப்பின கர்த்தருக்கு 
விரோதமாகவும்‌ யுத்தம்பண்ண வேண்டும்‌. 


“அவனை அங்கேயிருந்து சடிதியிலே 
ஓடிவரப்பண்ணுவேன்‌: நான்‌ அதற்கு 
விரோதமாகக்‌ கட்டளையிட்டு, அனுப்பத்‌ 
தெரிந்து கொள்ளப்பட்டவன்‌ யார்‌? எனக்குச்‌ 
'சமானமானவன்‌. யார்‌? எனக்குத்‌ 
திட்டஞ்சொல்பவன்‌ யார்‌? எனக்கு முன்பாக 
நிற்கப்போகிற மேய்ப்பன்‌ யார்‌?” (எரே 50:44) 
என்று கர்த்தர்‌ கேட்கிறார்‌. 


மேதியரும்‌ பெர்சியரும்‌ பாபிலோன்‌ 
தேசத்திற்கு விரோதமாக யுத்தம்‌ செய்து, 
அவர்களுடைய தாபரங்களை 
பாழாக்கிப்போடுவார்கள்‌. கர்த்தரே 
விரோதமாக 

யோசித்திருக்கிறார்‌. 

விரோதமாக 

நினைத்திருக்கிறார்‌. 

கர்த்தருடைய ஆலோசனைகளும்‌ அவருடைய 
நினைவுகளும்‌ நிறைவேறும்‌. கர்த்தர்‌ செய்ய 
நினைக்கிற காரியம்‌ ஒருபோதும்‌ தடைபடாது. 


பாபிலோன்‌ 





ழ்‌ நயனா 
யாய 


பாபிலோன்‌ தேசத்தார்‌ ஒரு காலத்தில்‌ 
பலமிக்கவர்களாகயிருந்தார்கள்‌. 

இப்போதோ 

பலவீனப்பட்டுப்போனார்கள்‌. 

மந்தையில்‌ சிறியவர்கள்கூட, 

தேசத்து பலவான்களைப்‌ 

இழுப்பார்கள்‌. 

கர்த்தர்‌ 


தோற்றுப்போய்‌ சங்காரமாவார்கள்‌. 
பாபிலோன்‌ அழிந்துபோகும்‌ செய்தியை 


பாபிலோன்‌ கப்டன்‌. 
பூமி அதிரும்‌, அதின்‌ 

கதம்‌ திக கேட்கப்படும்‌" 

(எரே 50:46) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


கர்த்தர்‌ ஏதோமின்‌ அழிவைக்குறித்து 
சொன்னபோது இதே த்தல்‌ 


பயன்படுத்தினார்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இதோ, புரண்டு ஒடுகிற 
யோர்தானிடத்திலிருந்து சிங்கம்‌ வருவதுபோல்‌ 
பலவானுடைய தாபரத்துக்கு விரோதமாக 
வருகிறான்‌; அவனைச்‌ சடிதியிலே 
அங்கேயிருந்து ஓடிவரப்பண்ணுவேன்‌; நான்‌ 
அதற்கு விரோதமாய்க்‌ கட்டளையிட்டு 
அனுப்பத்தெரிந்துகொள்ளப்பட்டவன்‌ யார்‌? 
எனக்குச்‌ சமானமானவன்‌ யார்‌? எனக்கு 
மட்டுக்கட்டுகிறவன்‌ யார்‌? எனக்கு முன்பாக 
நிலைநிற்கப்போகிற மேய்ப்பன்‌ யார்‌? 


ஆகையால்‌ கர்த்தர்‌ ஏதோழுக்கு விரோதமாக. 
போசிந்த ஆலே ம்‌ 


மெய்யாகவே அவர்களைப்‌ பிடித்திுப்பார்கள்‌, 
அவர்கள்‌ இருக்கிற தாபரங்களை அவர்‌ 
மெய்யாகவே பாழாக்குவார்‌. அவைகளுக்குள்‌ 
இடிந்துவிழும்‌ சத்தத்தினாலே பூமி அதிரும்‌: 
கூக்குரலின்‌ சத்தம்‌ சிவந்த சமுத்திரமட்டும்‌. 
கேட்கப்படும்‌" (எரே 49:19-21). 


அப்போது கல்தேயர்கள்‌ 
அழித்துப்போட்டார்கள்‌. இப்போதோ 
கல்தேயருக்கு அழிவு வருகிறது. 
அழித்தவர்கள்‌ அழிந்துபோகிறார்கள்‌. 
கர்த்தருடைய திட்டமும்‌ சித்தமும்‌ 
நிறைவேறுகிறது. 


ஏநோமை 





f= FTN 
TT 


பாபிலோன்‌ தேசத்தின்‌ 
வீழ்ச்சியைப்பற்றிய தீர்க்கதரிசனங்களை 
எரேமியா இந்த அதிகாரத்திலும்‌ தொடர்ந்து 
சொல்லுகிறார்‌. எரேமியாவின்‌ தீர்க்கதரிசன 
வார்த்தைகளுக்கு, மற்ற தீர்க்கதரிசிகளும்‌ 
சாட்சிகளாயிருக்கிறார்கள்‌.  எரேமியாவின்‌ 
தீர்க்கதரிசன வார்த்தைகளுக்கு ஒத்த 
வார்த்தைகளை மற்ற  தீர்க்கதரிசிகளும்‌ 
தீர்க்கதரிசனமாய்ச்‌ சொல்லியிருக்கிறார்கள்‌. 
விரிவாகச்‌ சொல்‌! 
அழிவுக்கு அவர்களே 
கர்த்தருடைய ஜனங்கள்‌ 
தேசத்தாரால்‌ மிகுந்த 
கஷ்டங்களையும்‌ 


பாபிலோன்‌. 
எரேமியா 
அவர்களுடைய 
காரணம்‌. 
பாபிலோன்‌ 
வேதனைகளையும்‌ 
அனுபவிக்கிறார்கள்‌. பாபிலோன்‌ தேசத்தின்‌ 
அழிவு தேவனுடைய இஸ்ரவேலுக்கு 
ஆறுதலாயிருக்கிறது (எரே 51:1-58). 


பாபிலோன்மேல்‌ வரும்‌ எல்லா 
தீங்கையும்‌, பாபிலோனுக்கு விரோதமாக 
எழுதப்பட்ட எல்லா வசனங்களையும்‌ 
எரேமியா ஒரு புஸ்தகத்தில்‌ எழுதி அதை 
செராயா என்னும்‌ பிரபுவுக்கு கொடுக்கிறார்‌. 
அவர்‌ அந்தப்‌ புஸ்தகத்தை பாபிலோனில்‌ 
வாசித்து தீர்ந்தபோது. அதிலே ஒரு 
கல்லைக்கட்டி, அதை ஐப்பிராத்து நடுவில்‌ 
எறிந்துவிடவேண்டும்‌ (எரே 51:59-64). 


பாபிலோன்‌ அழியும்‌ 
எரே 51:1-58 


எரே 511. கர்த்தர்‌ சொல்லுகிறது 
என்னவென்றால்‌: இதோ, நான்‌ 
பாபிலோனுக்கு விரோதமாகவும்‌, எனக்கு. 
விரோதமாய்‌ எழும்புகிறவர்களின்‌' 
மத்தியில்‌ குடியிருக்கிறவர்களுக்கு. 
விரோதமாகவும்‌ அழிக்கும்‌ காற்றை 
எழும்பப்பண்ணி, 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


எரே 512. 
பாபிலோனுக்கு 
அவர்கள்‌: தூற்றி 
வெறுமையாக்கிப்‌ போடுவார்கள்‌; 
ஆபத்துநானிலே அதற்கு விரோதமாய்ச்‌ 
சூழ்த்துகொண்டிருப்பார்கள்‌. 


எரே வில்லை 
கள துக்க விரோதமாகவும்‌, 
தன்‌ கவசத்தில்‌ பெருமை 
ல்‌ வவ: விரோதமாகவும்‌, 
வில்வீரன்‌ வில்லை 
நாணேற்றக்கடவன்‌; அதன வாலிபரைத்‌ 
தப்பவிடாமல்‌ அதின்‌ சேனையை 
எல்லாம்‌ சங்காரம்பண்ணுங்கள்‌. 


தூற்றுவாரைப்‌ 
அனுப்புவேன்‌; 
அதைத்‌ 


எரே 51:4. குத்திப்போடப்பட்டவர்கள்‌. 
கல்தேயரின்‌: தேசத்திலும்‌, 
கொலைசெய்யப்பட்டவர்கள்‌ அதின்‌: 
வீதிகளிலும்‌ விழுவார்கள்‌. 


எரே 51௧. அவர்கள்‌ தேசம்‌ 
இஸ்ரவேலின்‌ பரிசுத்தருக்கு 
விரோதமாகச்‌ செய்த அக்கிரமத்தினால்‌ 
திறைந்திருந்தும்‌, யூதா தன்‌: 
தேவனாலும்‌ இஸ்ரவேல்‌ சேனைகளின்‌ 
கர்த்தராலும்‌ கைவிடப்படவில்லை. 


எரே 51:8. நீங்கன்‌ பாபிலோனின்‌ 
அக்கிரமத்தில்‌ சங்காரமாகாதபடிக்கு 
அதின்‌ நடுவிலிருந்து ஓடி, அவரவர்‌ 
தங்கள்‌ ஆத்துமாவைத்‌ தப்புவியுங்கள்‌; 
அதினிடத்தில்‌ 
காலமாயிருக்கிறது;. 

அவர்‌ அதற்குப்‌ பதில்‌ செலுத்துவார்‌. 


எரே 51:7. பாபிலோன்‌ கர்த்தருடைய 
கையிலுன்ன பொற்பாத்திரம்‌; அது பூமி 
அனைத்தையும்‌ வெறிக்கப்பண்ணினது; 
அதின்‌ மதுவை ஜாதிகள்‌ 
குடித்தார்கள்‌; ஆகையால்‌ ஜாதிகன்‌ 
புத்திமயங்கிப்போனார்கன்‌.. 

எரே 51:8. பாபிலோன்‌ சடிதியில்‌ 
விழுந்து தகர்த்தது; அதற்காக 
அலறுங்கள்‌; அதின்‌ நோவை ஆற்றப்‌ 
பிசின்‌ தைலம்‌ போடுங்கள்‌; ஒருவேளை. 
குணமாகும்‌. 





i THE 
TT 
பாபிலோனைக்‌. 


குணமாக்கும்படிப்‌ பார்த்தோம்‌, அது 
குணமாகவில்லை; அதை 
விட்டுவிடுங்கள்‌; நாம்‌ அவரவர்‌ 
நம்முடைய தேசங்களுக்குப்‌ போகக்‌ 
கடவோம்‌; அதின்‌ ஆக்கினை 
வானமட்டும்‌ ஏறி ஆகாயமண்ட லங்கள்‌ 
பரியத்தம்‌ எட்டினது. 


எரே 51:10. கர்த்தர்‌ நம்முடைய நீதியை 
வெளிப்படுத்தினார்‌; தம்முடைய 
தேவனாகிய கர்த்தரின்‌ செயலைச்‌. 
சீயோனில்‌ விவரிப்போம்‌ வாருங்கள்‌. 


எரே 51:11. அம்புகளைத்‌ துலக்குங்கன்‌; 
'கேடகங்களை நன்றாய்ச்‌. 
செப்பனிடுங்கள்‌; கர்த்தர்‌ 
மேதியருடைய ராஜாக்களின்‌ ஆவியை 
எழுப்பினார்‌; பாபிலோனை 
அழிக்கவேண்டுமென்பதே அவருடைய 
தினைஷ இது கர்த்தர்‌ வாங்கும்‌ பழி, 
இது தமது ஆலயத்துக்காக அவர்‌ 
வாங்கும்‌ பழி. 


எரே 51:12. பாபிலோனின்‌ மதில்கன்மேல்‌ 
கொடியேற்றுங்கள்‌,, காவலைப்‌ 
பலப்படுத்துங்கள்‌, ஜாமங்‌. 
காக்கிறவர்களை நிறுத்துங்கள்‌, 
பதிவிருப்பாரை வையுங்கள்‌; ஆனாலும்‌ 
கர்த்தர்‌ எப்படி, நினைத்தாரோ 
அப்படியே தாம்‌ பாபிலோனின்‌ 
குடிகளுக்கு விரோதமாகச்‌. 
சொன்னதைச்‌ செய்வார்‌. 


எரே 51:18. திரனான தண்ணீர்களின்‌ 
மேல்‌ வாசம்பண்ணுகிறவனே, திரண்ட. 
சும்பத்துடையவனே, உனக்கு முடிவும்‌ 
உன்‌ பொருளாசைக்கு ஒழிவும்‌ வந்தது. 


எரே 51:15. 
பச்சைக்கினிகனைப்யோல்‌ 
மனுஷரால்‌ உன்னை 
திரம்பப்பண்ணுவேன்‌;; அவர்கள்‌ 
உன்மேல்‌ ஆரவாரம்பண்ணுவார்கள்‌ 
என்று சேனைகளின்‌ கர்த்தர்‌ 
தம்முடைய ஜீவணைக்கொண்டு. 
ஆணையிட்டார்‌. 


மெய்யாகவே, 
திரனான 


எரே 51:15. அவர்‌ பூமியைத்‌ தமது. 
க்கி, 


வல்லமையினால்‌ உண்ட. 
பூச்சக்கரத்தைத்‌ தமது ஞானத்தினால்‌. 
படைத்து, வானத்தைத்‌ தமது 
பேரறிவினால்‌ விரித்தார்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எரே 518. 
'திரவணான 

உண்டாகிறது; 
எல்லைகளிலிருத்து மேகங்களை 
எழும்பப்பண்ணி, மழையுடனே 
மின்னல்களை உண்டாக்கி, காற்றைத்‌ 
பண்டசாலையிலிருத்து 


அவர்‌ சத்தமிடுகையில்‌ 
வானத்தில்‌ 


பூமியின்‌ 


தமது 
ஏவிவிடுகிறார்‌. 


எரே 51:19. மனுஷர்‌ அனைவரும்‌. 
அறிவில்லாமல்‌ மிருக குணமானார்கன்‌; 
தட்டார்‌ அனைவரும்‌ ௬ுகுபங்கனாலே 
வெட்கிப்‌ போகிறார்கள்‌; அவர்கள்‌: 
வார்ப்பித்த விக்கிரகம்‌ பொய்யே, 
அவைகளில்‌ சுவாசம்‌ இல்லை. 


எரே 51:18. அவைகள்‌ மாயையும்‌ மகா 
எத்துமான கிரியையாயிருக்கிறது; 
அவைகள்‌ விசாரிக்கப்படும்‌ நாளிலே 
அழியும்‌. 


எரே 51:19. யாக்கோபின்‌ 
பங்காயிருக்கிறவர்‌ அவைகனைப்போல்‌ 
அல்ல, அவர்‌ சர்வத்தையும்‌ 
உண்டாக்கினவர்‌; இஸ்ரவேல்‌ 
அவருடைய சுதந்தரமான கோத்திரம்‌; 
சேனைகளின்‌ கர்த்தர்‌ என்பது 
அவருடைய நாமம்‌. 


எரே 51:20. நீ எனக்கு. ட்‌ 
அஸ்திராயுதமுமானவன்‌;; 

உன்னைக்‌ கொண்டு தகம்‌ 
தொறுக்குவேன்‌; உன்ணைக்கொண்டு, 
ராஜ்யங்களை அழிப்பேன்‌. 


எரே 5121. 
குதிரையையும்‌, 
நொறுக்குவேன்‌; 
இரதத்தையும்‌ 

நொறுக்குவேன்‌. 


எரே 5122. 
புருஷனையும்‌ 
தொறுக்குவேன்‌; 
கிழவனையும்‌ 
தொறுக்குவேன்‌; 
வாலிபனையும்‌. 
நொறுக்குவேன்‌. 


உன்னைக்கொண்டு. 
குதிரை வீரணையும்‌ 
உன்னைக்கொண்டு. 
இரதவீரணையும்‌ 


உன்னைக்கொண்டு. 
ஸ்திரீயையும்‌. 
உன்னைக்கொண்டு. 
இனைஞனையும்‌ 
உன்னைக்கொண்டு 
கன்னிகையையும்‌ 





i FTE 
TT 


எரே 51:28. 
மேய்ப்பனையும்‌ 
மத்தையையும்‌ தொறுக்குவேன்‌; 
உன்னைக்கொண்டு. உழவனையும்‌ 
அவனுடைய  உழவுகானைகளையும்‌ 
நொறுக்குவேன்‌; உண்ணைக்கொண்டு 
அதிபதிகளையும்‌ அதிகாரிகளையும்‌. 
தொறுக்குவேன்‌. 


எரே 51:24. பாபிலோனுக்கும்‌ கல்தேயர்‌ 
தேகத்தின்‌ சகல குடிகளுக்கும்‌, 
அவர்கள்‌ உங்கள்‌ கண்களுக்கு. 
முன்பாகச்‌ சீயோனில்‌ செய்த 
அவர்களுடைய எல்லாப்‌ 
பொல்லாப்புக்காகவும்‌ பழி வாங்குவேன்‌. 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


உன்னைக்கொண்டு. 
அவனுடைய 


எரே 51:25. இதோ, பூமியை எல்லாம்‌. 
கெடுக்கிற கேடான பர்வதமே, நான்‌. 
உனக்கு விரோதமாக வந்து, என்‌ 
கையை உனக்கு விரோதமாக நீட்டி, 
உன்னைக்‌ கண்மலைகளிலிருந்து 
உருட்டி, உன்னை எரித்துபோன 
பர்வதமாக்கிப்போடுவேன்‌' என்று. 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


எரே 51:26. ன்றால்‌ 
அஸ்தியாரக்கல்லூக்காகிலூம்‌ 

கல்லையும்‌ உன்னிலிரு, rh 
எடுக்கமாட்டார்கள்‌;. 

என்றென்றைக்கும்‌ பாழாய்க்கிடக்கிற 
ஸ்தலமாவாய்‌ என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 


எரே 51:27. 
கொடியேற்றுங்கன்‌; 
எக்கானம்‌ ஊதுங்கள்‌; 
அதற்கு விரோதமாக. 
ஆயத்தப்படுத்துங்கள்‌; ஆரராத்‌, 
மின்னி, அஸ்கெனாஸ்‌ என்னும்‌: 
ராஜ்யங்களை அதற்கு விரோதமாக 
வரக்கூப்பிடுங்கள்‌; அதற்கு 
விரோதமாகத்‌ தனகர்த்தனுக்குப்‌ 
பட்டங்கட்டுங்கள்‌; சுணையுள்ன 
வெட்டுக்கினிகன்போன்‌ற குதிரைகளை 
வரப்பண்ணுங்கள்‌. 


எரே. 5128.  மேதியாதேசத்தின்‌ 
ராஜாக்களும்‌ அதின்‌ தலைவரும்‌ அதின்‌ 
சகல்‌ அதிகாரிகளும்‌ அவரவருடைய 
ராஜ்யபாரத்துக்குக்‌ கீழான சகல 
தேசத்தாருமாகிய ஜாதிகளை அதற்கு 
விரோதமாக ஆயத்தப்படுத்துங்கள்‌.. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எரே 51:29. அப்பொழுது தேசம்‌ 
அதிர்ந்து வேதனைப்படும்‌; பாபிலோன்‌: 
தேசத்தைக்‌ குடியில்லாதபடிப்‌ பாழாக்க, 
பாபிலோனுக்கு விரோதமாய்க்‌ கர்த்தர்‌ 
'தினைத்தவைகள்‌ திலைக்கும்‌. 


எரே 51:80. பாபிலோனின்‌ 
பராக்கிரமசாலிகள்‌ யுத்தம்பண்ணாமமல்‌, 
கோட்டைகளில்‌ இருத்துவிட்டார்கள்‌; 
அவர்கள்‌ பராக்கிரமம்‌ அழித்து 
பேடிகனானார்கன்‌; அதின்‌ 
வாசஸ்தலங்களைக்‌ கொளுத்திப்‌ 
போட்டார்கள்‌; அதின்‌ தாழ்ப்பான்கள்‌ 
உடைக்கப்பட்டது. 


எரே 51:81. கடையாந்தர முனைதுவக்கி 
அவனுடைய பட்டணம்‌ பிடிபட்டது. 
என்றும்‌, துறைவழிகள்‌ அகப்பட்டுப்‌ 
போய்‌,  நாணல்கள்‌ அக்கினியால்‌ 
சட்டெரிக்கப்பட்டது என்றும்‌, யுத்த 
மனுஷர்‌ கலங்கியிருக்கிறார்க்‌ என்றும்‌ 
பாபிலோன்‌ ராஜாவுக்கு அறிவிக்க, 


எரே 51:82. அஞ்சற்காரன்மேல்‌ 
அஞ்சற்காரனும்‌ தூதன்மேல்‌ தூதனும்‌ 
ஓடுகிறான்‌. 


எரே 51:88. பாபிலோன்‌ குமாரத்தி 
மிதிக்கப்படுங்‌ கனத்துக்குச்‌ சமானம்‌; 
அதைப்‌ போரடிக்குங்‌ காலம்‌ வந்தது; 
இன்னும்‌: கொஞ்சக்காலத்திலே 
அறுப்புக்காலம்‌ அதற்கு வரும்‌ என்று 
இஸ்ரவேலின்‌ தேவனாகிய 
சேனைகளின்‌ கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


எரே 51:84. பாபிலோன்‌ ராஜாவாகிய 
நேபுகாத்நேச்சார்‌ என்னைப்‌ 
பட்சித்தான்‌, என்னைக்‌ கலங்கடித்தான்‌, 
என்னைவெறும்‌ பாத்திரமாக. 
வைத்துப்போனான்‌; வலுசர்ப்பம்போல 
என்னை விழுங்கி, என்‌ சுவையுன்ன 
பதார்த்தங்கனால்‌ தன்‌ வயிற்றை 
திரப்பினான்‌, என்னைத்‌ 
துரத்திவிட்டான்‌.. 


எரே 51:85. எனக்கும்‌ என்‌ 
இனத்தாருக்கும்‌ செய்த கொடுமையின்‌ 
பழி பாபிலோன்‌ மேல்‌ வரக்கடவதென்று 
சீயோனில்‌. வாசமானவன்‌. 
சொல்லுகிறான்‌; என்‌ இரத்தப்பழி 
கல்தேயர்‌ தேசத்துக்‌ குடி.களின்மேல்‌ 
வரக்கடவதென்று எருசலேம்‌ 
'என்பவளும்‌ சொல்லுகிறான்‌. 





i FTN 
TT 


எரே 51:38. ஆகையால்‌ கர்த்தர்‌ 
சொல்லுகிறது என்னவென்றால்‌: இதோ, 
நான்‌ உனக்காக வழக்காடி, உன்‌ 
பழிக்குப்‌ பழிவாங்கி, அதின்‌ கடலை 
வறனவும்‌ அதின்‌ ஊற்றைச்‌ ௬ுவறவும்‌ 
பண்ணுவேன்‌. 

எரே 51:97. அப்பொழுது பாபிலோன்‌. 
குடியில்லாத. 'மண்மேடுகளும்‌, 
வலுசர்ப்பங்கவின்‌ தாயரமும்‌, 
ஈசல்போடப்படுதலுக்கு 

போகும்‌, 


எரே 51:38, ஏகமாய்‌ அவர்கள்‌ 
சிங்கங்கனைப்‌ போலக்‌ கெர்ச்சித்து, 
சிங்கக்குட்டிகனைப்போலச்‌ 
சத்தமிடுவார்கன்‌. 


எரே 51:89. அவர்கன்‌ களிக்கும்‌ 
சமயத்திலே நான்‌ அவர்கள்‌ குடிக்கும்‌ 
பானத்தை. அவர்களுக்குக்‌ 
குடிக்கக்கொடுத்து அவர்கள்‌ 
துன்னத்தக்கதாக அவர்களை 
வெறியாக்குவேன்‌; அதினால்‌ அவர்கள்‌ 
என்றென்றைக்கும்‌ விழிக்காத நித்திரை 
அடைவார்கள்‌. என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 


எரே 51:40. அவர்களை 
ஆட்டுக்குட்டிகளைப்போலவும்‌, 
ஆட்டுக்கடாக்களைப்போலவும்‌, 
வென்னாட்டுக்கடாக்கனைப்போலவும்‌ 
அடிக்கப்பட இறங்கிப்போகப்‌ 
பண்ணுவேன்‌. 


எரே 51:41. 
பூமிமுழுதும்‌ 
அகப்பட்டது 
ஜாதிகளுக்குன்னே 
பிரமிப்பானது எப்படி? 


சேசாக்கு பிடியுண்டு, 
புகலும்‌ புகழ்ச்சி 
எப்படி? 
பாபிலோன்‌ 


எரே 51:42. சமுத்திரம்‌ பாபிலோன்மேல்‌ 
புரண்டுவந்தது; அதின்‌ அலைகளின்‌ 
திரட்சியினால்‌ அது மூடப்பட்டது. 


எரே 51:48. அதின்‌ பட்டணங்கள்‌ 
பாழுமாய், வறட்சியும்‌ வனாத்தரமுமான 
பூமியுமாய்‌, ஒரு மனுஷனும்‌ 
குடியிராததும்‌ ஒரு மனுபுத்திரனும்‌ 
கடவாததுமான திலழுமாய்ப்போயிற்று.. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எரே நக்க நான்‌ பாபிலோனில்‌ 
இருக்கிற பேலைத்‌ தண்டிப்பேன்‌; அது 
விழுங்கினகை அதின்‌ வாயிலிருந்து 
கக்கப்பண்ணுவேன்‌; ஜாதிகள்‌ இணி 
அதினிடத்திற்கு ஓடிவரமாட்டார்கள்‌, 
பாபிலோனின்‌ மதிலும்‌ விழும்‌. 


எரே 51:45. என்‌ ஜனங்களே, நீங்கள்‌. 
அதின்‌ நடுவிலிருந்து புறப்படுங்கள்‌; 
கர்த்தருடைய கோபத்தின்‌: 
உக்கிரத்துக்குத்‌ தப்பும்படி அவனவன்‌ 
தன்தன்‌. ஆத்துமாவை 
இரட்சித்துக்கொள்ளக்கடவன்‌.. 


எரே 51:46. உங்கள்‌ இருதயம்‌ 
துவனாமதூம்‌, தேசத்தில்‌ கேட்கப்படும்‌ 
செய்தியினால்‌ நீங்கள்‌ பயப்படாமலும்‌ 
இருங்கள்‌; ஒரு வருஷத்திலே ஒரு 
செய்தி கேட்கப்பட்டு, பின்பு 
மறுவருஷத்திலே வேறு செய்தி 
கேட்கப்படும்‌; தேசத்திலே கொடுமை 
உண்டாகும்‌; ஆளுகிறவன்‌ மேல்‌ 
ஆளுகிறவன்‌ வருவான்‌. 


எரே 51:47. ஆகையால்‌, இதோ, நான்‌ 
பாபிலோனின்‌ விக்கிரகங்களை: 
தண்டிக்கும்‌ நாட்கள்‌ வரும்‌, 
அப்பொழுது அதின்‌ தேசம்‌ எல்லாம்‌ 
கலங்கும்‌; அதில்‌ கொலையுண்கிற 
யாவரும்‌. அதின்‌ நடுவில்‌ 
விழுந்துகிடப்பார்கள்‌. 


எரே 51:48. 
அவைகளிதூன்ன 
பாபிலோன்மேல்‌ கெம்பீரிக்கும்‌; 
பாழ்க்கடிக்கிறவர்கள்‌. அதற்கு 
வடக்கேயிருத்து வருவார்கள்‌ என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


வானமும்‌ வியல்‌ 
யா 


எரே 51:49. பாபிலோன்‌. 
இஸ்ரவேலில்‌ கொலையுண்டவர்களை 
விழப்பண்ணினதுபோல, 
பாபிலோனிலூம்‌ சமஸ்த தேசங்களிலும்‌ 
கொலையுண்கிறவர்கள்‌ விழுவார்கள்‌. 


எரே 51:50. 
தப்பினவர்கனே, 


பட்டயத்தூக்குத்‌ 
தங்கித்தரியாமல்‌ 
'தடந்துவாருங்கள்‌; தூரத்திலே 
கர்த்தரை நினையுங்கள்‌; எருசலேம்‌ 
உங்கள்‌ ஞாபகத்தில்‌ வரக்கடவது. 





f= FTE 
TT 


பொன்பலிபீடம்‌ சதுரமாக 
வெண்கல பலிபீடமும்‌ 
இருக்கிறது. தூபமீடம்‌ 18 
சதுரமானது. வெண்கல பீடமோ 75 அடி 
சதுரமானது. (யாத்‌ 274). தூபபீடத்தின்‌ 
உயரம்‌ 3 அடி. வெண்கல பீடத்தின்‌ அடி 4.5 
அடி... வெண்கல பீடத்தைப்‌ போலவே 
தூபபீடத்திலும்‌ கொம்புகளின்‌: 
எண்ணிக்கையும்‌, அமைப்பும்‌ ஒன்றுபோல்‌ 
உள்ளது. (யாத்‌ 30:3; யாத்‌ 27:2). வெண்கல: 
பீடம்‌ வெண்கலத்தால்‌ மூடப்பட்டிருக்கிறது. 
தூபபீடம்‌ பொன்னால்‌ மூடப்பட்டிருக்கிறது. 


இருக்கிறது. 
சதுரமாகவே 
ல்‌ 


தூபகலசத்தைப்‌ பற்றி இங்கு எதுவும்‌ 
கூறப்படவில்லை. தூபகலசமும்‌ பொன்னால்‌ 
செய்யப்‌ பட்டிருக்கலாம்‌. பரிசுத்த ஸ்தலத்திலும்‌ 
மகா பரிசுத்த ஸ்தலத்திலுமுள்ள எல்லாப்‌ 
பாத்திரங்களும்‌, பணிமுட்டுகளும்‌ பொன்னால்‌ 
செய்யப்பட்டிருக்கின்றன. (யாத்‌ 2541-1317-18. 
24-29,31,36-39). ஆசரிப்புக்‌ கூடாரத்தின்‌ 
வெளிப்பிராகாரத்திலுள்ள பலிபீடம்‌, தொட்டி, 
பணிமுட்டுகள்‌ ஆகியவை வெண்கலத்தால்‌. 
செய்யப்பட்டிருக்கின்றன. 27:2-6; 
யாத்‌ 30:17-21; யாத்‌ 38:8) 


கர்த்தர்‌ மோசேயை நோக்கி, “அதின்‌ 
மேற்புறத்தையும்‌ சுற்றுப்புறத்தையும்‌ அதின்‌ 
கொம்புகளையும்‌ பசும்‌ பொன்தகட்டால்‌ மூடி. 
சுற்றிலும்‌ அதற்குப்‌ பொன்திரணையை 
உண்டுபண்ணி, அந்த திரணையின்கீழே. 
அதின்‌ இரண்டு பக்கங்களிலும்‌ அதைச்‌ 
சுமக்கும்‌ தண்டுகளின்‌ இடங்களாகிய அதின்‌ 
ன்று பக்கத்து இரண்டு மூலைகளிலும்‌ 
இரண்‌! பொன்‌ வளையங்களை 
க்குக்‌ அந்தத்‌ தண்டுகளையும்‌ 
சீத்திம்‌ மரத்தால்‌ பண்ணி, அவைகளையும்‌ 
பொன்தகட்டால்‌ மூடக்கடவாய்‌” 
(யாத்‌ 30:3-5) என்று சொல்லுகிறார்‌ 

எசேக்கியேல்‌ தரிசனத்தில்‌ கண்ட 
தேவாலயத்தில்‌ ஒரு தூபபீடம்‌ இருக்கிறது. 
அந்த தூபபீடத்தின்‌ அளவுகள்‌, கர்த்தர்‌ 
இங்கு சொல்லும்‌ அளவுகளைவிட இரண்டு 
மடங்கு அதிகமாயிருக்கிறது. 


மரத்தினால்‌ செய்யப்பட்ட பலிபீடத்தின்‌ 
உயரம்‌ மூன்று முழமும்‌, அதின்‌ நீளம்‌. 
இரண்டு  முழமுமாயிருந்தது: அதின்‌ 
கோடிகளும்‌ அதின்விளிம்புகளும்‌ அதின்‌ 
பக்கங்களும்‌ மரத்தினால்‌ செய்யப்பட்டிருந்தது: 
அவர்‌ என்னை நோக்கி: இது கர்த்தருடைய 
சந்நிதியிலிருக்கிற ரி என்றார்‌” 
(எசே 41:22). 


(யாத்‌ 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எசேக்கியேல்‌ தரிசனத்தில்‌ கண்ட 
தூபபீடம்‌, மரத்தினால்‌ செய்யப்பட்ட பலிபீடம்‌ 
என்று அழைக்கப்படுகிறது. அந்த பலிபீடத்தில்‌ 
பொன்‌ பயன்படுத்தப்படவில்லை. அதில்‌ 
பொன்னைப்பற்றி ஒன்றும்‌ 
சொல்லப்படவுமில்லை. 


புதிய ஏற்பாட்டுக்காலம்‌ சுவிசேஷத்தின்‌ 
காலமாகும்‌. இந்தக்‌ காலத்தில்‌ தூபம்‌ 
என்பது ஆவிக்குரியதாகமிருக்கவேண்டும்‌. 
புதிய ஏற்பாட்டுக்காலத்தில்‌ கர்த்தருடைய 
ஆராதனை. ஆலிக்குரியதாகவும்‌, 
எளிமையானதாகவும்‌ இருக்கிறது. 


எசேக்கியேல்‌ தரிசனத்தில்‌ கண்ட 
தூபபீடம்‌ அளவில்‌ பெரியதாயிருக்கிறது. புதிய 
எந்ட்டுக்காலத்தி்‌ கர்த்தரை ஆராதிப்பது, 
எல்லா தேசங்களிலும்‌ 
பரவியிருக்கிறது. 


கர்த்தர்‌ மோசேயை சாட்சி சந்நிதியின்‌ 
மேலுள்ள கிருபாசனத்தண்டையில்‌ 
சந்திக்கிறார்‌. சாட்சிப்பெட்டிக்கு முன்னால்‌. 
திரைச்சீலை இருக்கிறது. தூபபீடம்‌ 
திரைச்சிலைக்கும்‌, கிருபாசனத்திற்கும்‌ 
முன்பாக வைக்கப்படவேண்டும்‌ (யாத்‌ 30:6). 


பலிபீடத்தில்‌ ஊழியம்‌ செய்கிறவர்களால்‌ 
கிருபாசனத்தை பார்க்க டியாது. 
கிருபாசனத்திற்கு முன்னிருக்கும்‌ 
திரைச்சீலை, கிருபாசனத்தை 
பார்க்கக்க.டாதடிக்கு மறைக்கும்‌. ஆனாலும்‌ 
தூபபீடத்தில்‌ ஊழியம்‌ செய்கிறவர்‌ 
கிருபாசனத்தை நோக்கி நிற்பார்‌. அவர்‌ 
சாட்சிப்பெட்டிக்கு நேராக தூபங்காட்டுவார்‌. 


புதிய ஏற்பாட்டுக்காலத்து 
விசுவாசிகளாகிய நம்மாலும்‌, கர்த்தருடைய 
கிருபாசனத்தை, நம்முடைய 
சரீரப்பிரகாரமான கண்களால்‌, 
பிரத்தியட்சமாக பார்க்க முடியாது. ஆனாலும்‌ 
விசுவாசத்தினால்‌, நம்முடைய ஜெபத்தின்‌ 
ம்‌ கிருபாசனத்திற்கு முன்பாக 

நம்முடைய ஜெபத்தை 

நோக்கி ஏறெடுக்கிறோம்‌. 
விசுவாசக்கண்களால்‌. 

கிருபாசனத்தை நோக்கிப்‌ 





i THE 
TT 


எரே 51:51. தித்தையைக்‌ கேட்டதினால்‌ 
வெட்கப்பட்டோம்‌; கர்த்தருடைய 
ஆலயத்தின்‌ பரிசுத்த 
ஸ்தலங்களின்‌ மேல்‌ அத்தியார்‌ 
வந்ததினால்‌ நாணம்‌ நம்முடைய 
முகங்களை மூடிற்று.. 


எரே 5152. ஆகையால்‌, கர்த்தர்‌ 
சொல்லுகிறது என்னவென்றால்‌: இதோ, 
நான்‌ அதின்‌ விக்கிரகங்களுக்கு 
விரோதமாய்‌ விசாரிக்கும்‌ 

வரும்‌; அப்பொழுது 
தேசமெங்கும்‌ கொலையுண்கிறவர்கள்‌ 
கத்துவார்கள்‌. 


எரே 51:53. பாபிலோன்‌ வானபரியந்தம்‌. 
ஏறினாலும்‌ அது தன்‌ பலமான: ன்‌ 
உயர்த்தினாலும்‌, 

பாழாக்குகிறவர்கள்‌ என்னய தத்து 
வருவார்கள்‌. என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 


எரே 5154. 
கூக்குரலின்‌ 
தேசத்திலிருந்து 
கேட்கப்படும்‌. 


பாபிலோனிலிருத்து 
சுத்தமும்‌, கல்தேயர்‌ 
மகா சங்காரமும்‌. 


எரே 51:05, கர்த்தர்‌ பாபிலோனைப்‌ 
பாழாக்கி அதிலுன்ன பெரிய சத்தத்தை 
ஒழியப்பண்ணுவார்‌; அவர்களுடைய 
அலைகள்‌ திரனான 
தண்ணீர்கனைப்யோல இரையும்‌, 
அவர்களுடைய சுத்தம்‌ 
அமவியாயிருக்கும்‌. 


எரே 51:58. பாபிலோனைப்‌ 
பாழாக்குகிறவன்‌ அதின்மேல்‌ 
வருகிறான்‌; அதின்‌ பராக்கிரமசாலிகள்‌ 
பீடியடு வார்கள்‌; அவர்களுடைய 
வில்லுகன்‌ முறித்துபோகும்‌; 
சரிக்கட்டுகிற தேவனாகிய 
கர்த்தர்நிச்சுயமாகப்‌ பதில்‌ அளிப்பார்‌. 


எரே 51:57. அதின்‌ பிரபுக்களையும்‌. 
அதின்‌ ஞானிகளையும்‌ 
தலைவரையும்‌ 

அதிகாரிகளையும்‌. 
பராக்கிரமசாலிகனையும்‌ 
வெறிக்கப்பண்ணுவேன்‌; அப்பொழுது 
அவர்கள்‌ என்றென்றைக்கும்‌ விழிக்காத 
தூக்கமாய்த்‌ தூங்கி விழுவார்கள்‌ என்று 
சேனைகளின்‌ கர்த்தர்‌ என்னும்‌: 
நாமமுன்ன ராஜா சொல்லுகிறார்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எரே 51:58. பாபிலோனின்‌: 
விஸ்தீரணமான மதில்கள்‌ முற்றிலும்‌ 
தரையாக்கப்பட்டு, அதின்‌ உயரமான 
வாசல்கள்‌ அக்கினியால்‌ 
சட்டெரிக்கப்படும்‌; அப்படியே 
ஜனங்கள்‌ பிரயாசப்பட்டது விருதாவும்‌, 
ஜாதிகள்‌ வருத்தப்பட்டுச்‌ சம்பாதித்தது 
அக்கினிக்கு இரையுமாகுமென்று. 
சேனைகளின்‌ கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


பாபிலோன்‌ கர்த்தருடைய 
கையிலூன்ன பொற்பாத்திரம்‌ 
எரே 51:7,20,21,22,28 


எரே 51:7 பாபிலோன்‌ கர்த்தருடைய 
கையிலுன்ன பொற்பாத்திரம்‌; அது பூமி 
அனைத்தையும்‌ வெறிக்கப்பண்ணினது; 
அதின்‌ மதுவை ஜாதிகள்‌ குடித்தார்கள்‌; 
ஆகையால்‌. ஜாதிகள்‌: 
புத்திமயங்கிப்போனார்கள்‌. 


எரே 51:20 நீ எனக்கு. பத்ர்‌ 
அஸ்திராயுதமுமான வன்‌; 

உன்னைக்‌ கொண்டு அர்த 
நொறுக்குவேன்‌;  உன்னைக்கொண்டு, 
ராஜ்யங்களை அழிப்பேன்‌. 


எரே 51:21. உன்னைக்கொண்டு. 
குதிரையையும்‌, குதிரை வீரனையும்‌ 
நொறுக்குவேன்‌; உண்னைக்கொண்டு. 
இரதத்தையும்‌ இரதவீரனையும்‌: 


உன்னைக்கொண்டு. 
ஸ்திரீயையும்‌ 
உன்னைக்கொண்டு 
இனளைஞனையும்‌ 
உன்னைக்கொண்டு. 
கன்னிகையையும்‌ 


நொறுக்குவேன்‌; 
நொறுக்குவேன்‌. 


எரே 51:28. 
மேய்ப்பனையும்‌ 
மத்தையையும்‌ 
அவனுடைய 
தொறுக்குவேன்‌; 
அதியதிகனையும்‌ 
நொறுக்குவேன்‌. 


உன்னைக்கொண்டு 
அவனுடைய 
நொறுக்குவேன்‌; 
உழவனையும்‌ 
உழவுகானைகளையும்‌ 
உன்னைக்கொண்டு. 
அதிகாரிகளையும்‌ 





i FTE 
TT 


பாபிலோன்‌ ஒரு காலத்தில்‌ ஐசுவரியமும்‌. 
ஆப்பமும்‌ மிந்த தேசமாய்‌ விளங்கிற்று 

பாபிலோன்‌ கர்‌ கையிலுள்ள 
பொற்பாத்திரம்‌' (எரே 57). கர்த்தர்‌ 
தம்முடைய சித்தத்தையும்‌ திட்டத்தையும்‌ 
நிறைவேற்றுவதற்கு, பாபிலோனை 
தம்முடைய கோலாகப்‌ பயன்படுத்தினார்‌. 


கர்த்தருடைய திட்டத்தின்‌ 
பரகாரமாகவே பாபிலோன்‌. தேசம்‌ அவருடைய 
கையிலுள்ள பொற்பாத்திரமாயிருந்தது. அது 
பூமி அனைத்தையும்‌ வெறிக்கப்பண்ணினது; 
அதின்‌ மதுவை ஜாதிகள்‌ த்தார்‌ 
ஆகையால்‌ ஜாதிகள்‌ 

போனார்கள்‌ (எரே 51:7). 


பாபிலோன்‌ தேசம்‌ பொன்னகரியாய்‌ 
விளங்கிற்று. “நீ பாபிலோன்‌ ராஜாவின்மேல்‌. 
சொல்லும்‌ வாக்கியமாவது: ஒடுக்கினவன்‌ 
ஒழிந்துபோனானே! பொன்னகரி 
ஒழிந்துபோயிற்றே! " 


(ஏசா 14:4). 


மனுபுத்திரரையும்‌ வெளியின்‌ மிருகங்களையும்‌ 
ஆகாயத்துப்‌ பறவைகளையும்‌ அவர்‌ உமது 
கையில்‌ ஒப்புக்கொடுத்து. உம்மை 
அவைகளையெல்லாம்‌ ஆளும்படி செய்தார்‌ 
பொன்னான அந்தத்‌ தலை நீரே” 
(தானி 2:38) 


நியிறுள்ள ஜாதிகள்‌ பாபிலோன்‌ 
ம்‌ 'பொற்பாத்திரத்திிகத்த 


அவர்கள்‌ 


பாபிலோன்‌ தேசத்தின்‌ 
ள்‌ பார்த்து திகிலடைந்து 
புத்திமயங்கிப்‌ போனார்கள்‌. பாபிலோன்‌ 
அவர்களை பட்சித்துப்போட்டது. 
பாபிலோன்‌ தேசம்‌ பூமியிலுள்ள 
ராஜாக்களுக்கெல்லாம்‌ தன்னுடைய மதுவைக்‌ 
குடிக்கக்‌ கொடுத்தது என்று புதிய 
ஏற்பாட்டில்‌ சொல்லப்பட்ிருக்கிறது. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எழு கலசங்களையுடைய அந்த எழு 
தில்‌ ஒருவன்‌ வந்து என்னோடே பேசி: நீ 
திரளான 'தண்ணீர்கள்மேல்‌ 
உட்கார்்திருக்கிற மகா வேசியோடே பூமியின்‌ 
ராஜாக்கள்‌ வேசித்தனம்பண்ணினார்களே, 
அவளுடைய வேசித்தனமாகிய மதுவால்‌ 
பூமியின்‌ குடிகளும்‌ 
வெறிகொண்டிருந்தார்களே" (வெளி 17:1) 
ய வேரித்தனத்தின்‌ 
மதுவை எல்லா ஜாதிகளும்‌ 
பூமியின்‌ ராஜாக்கள்‌ 
வேசித்தனம்பண்ணினார்கள்‌; 
வர்த்தகர்‌ 


உக்கிரமான 
குடித்தார்கள்‌; 


ஐசவரியவான்‌களானார்கள்‌ 
விளம்பினான்‌" (வெளி 18:3) 


தேசம்‌ கர்த்தருக்கு 
அஸ்திராயுதமுமானவன்‌ 
கர்த்தர்‌ பாபிலோன்‌ 
தேசத்தைக்‌ கொண்டு ஜாதிகளை 
நொறுக்கினார்‌. அவர்களைக்கொண்டு மற்ற 
தேசங்களை அழித்தார்‌ 


“உன்னைக்கொண்டு 
குதிரை வீரனையும்‌ நொறுக்குவேன்‌;: 
உன்னைக்கொண்டு இரதத்தையும்‌ 
இரதவீரனையும்‌ நொறுக்குவேன்‌. உன்னைக்‌ 

ம்‌ ஸ்திரீயையும்‌ 

உன்னைக்கொண்டு 

இளைஞனையும்‌ 

நொறுக்குவேன்‌: உன்னைக்கொண்டு வாலி 
பனையும்‌ கன்னிகையையும்‌ நொறுக்குவேன்‌. 
உன்னைக்கொண்டு மேய்ப்பனையும்‌ 
அவனுடைய மந்தையையும்‌ நொறுக்குவேன்‌;: 
உன்னைக்கொண்டு உழவனையும்‌ 
உழவுகாளைகளையும்‌ 

உன்னைக்கொண்டு, 

அதிகாரிகளையும்‌ 

(எரே 5:21-23) என்று 
தேசத்தைப்பற்றிச்‌ 


பாபிலோன்‌ 
தண்டாயுதமும்‌ 
(எரே 51:20). 


குதிரையையும்‌, 


குதிரைவீரரும்‌, 
இரதங்களும்‌ தன்கும்‌ தங்கள்‌ தேசத்தின்‌ 
இராணுவத்தைப்‌ பலப்படுத்துகிறவர்கள்‌. 
பாபிலோன்‌ தேசத்தாரோ இவர்களை 
நொறுக்கிப்போடுகிறார்கள்‌. தேசம்‌ 
செழித்திருப்பதற்கு இளைஞரும்‌, வாலிபரும்‌, 
கன்னிகையும்‌ 'திரளாயிருக்கவேண்டும்‌. 
ஆனால்‌ பாபிலோன்‌ தேசத்தாரோ இவர்கள்‌ 
எல்லோரையும்‌ நொறுக்கிப்போடுகிறார்கள்‌. 





i a 
TT 


தேசத்தின்‌. 
மேய்ப்பரும்‌, 
தேவை 


பொருளாதாரத்திற்கு 
அவர்களுடைய மந்தையும்‌ 
உழவனும்‌, உழவு 


அவனுடைய 
காளைகளும்‌ தேவை. பாபிலோன்‌ தேசமோ 


அவையெல்லாவற்றையும்‌ நொறுக்கிப்‌ 
போடுகிறது. தேசங்களின்‌ அதிபதிகளையும்‌ 
அதிகாரிகளையும்‌ பாபிலோன்‌ தேசத்தார்‌ 
நொறுக்கிப்போட்டு, தேசத்தில்‌ ஆளுகை 
செய்வதற்கு ஒருவருமில்லாமல்‌, அங்கே 
குழப்பத்தை உண்டுபண்ணிவிடுகிறார்கள்‌. 


பாபிலோன்‌ தேசத்தை 
தம்முடைய தண்டாயுதமாகவம்‌, 
அஸ்திராயுதமாகவும்‌ பயன்படுத்தினார்‌. 
தம்முடைய கோபத்தை நிறைவேற்றுவதற்கு 
கர்த்தர்‌ பாபிலோன்‌ தேசத்தை ஒரு 
கருவியாகப்‌ பயன்படுத்தினார்‌. தேசங்களை 
சிட்சிப்பதற்கும்‌, அவர்களை தண்டிப்பதற்கும்‌ 
கர்த்தர்‌ பாபிலோனை தம்முடைய மிலாறாகப்‌ 
பயன்படுத்தினார்‌. 


கர்த்தரே 


பாபிலோன்‌ குணமாகவில்லை 
எரே 51:9,34,35 


எரே 519. பாபிலோனைக்‌. 
குணமாக்கும்படிப்‌ பார்த்தோம்‌, அது 
குணமாகவில்லை; அதை 
விட்டுவிடுங்கள்‌; நாம்‌ அவரவர்‌. 
நம்முடைய தேசங்களுக்குப்‌ போகக்‌ 
கடவோம்‌; அதின்‌ ஆக்கினை 
வானமட்டும்‌ ஏறி ஆகாயமண்டலங்கள்‌ 
பரியந்தம்‌ எட்டினது. 


எரே 51:84. பாபிலோன்‌ ராஜாவாகிய 
நேபுகாத்நேச்சார்‌. என்னைப்‌ 
பட்சித்தான்‌, என்னைக்‌ கலங்கடித்தான்‌, 
என்னைவெறும்‌ பாத்திரமாக. 
வைத்துப்போனான்‌; வலூசர்ப்பம்போல 
என்னை விழுங்கி, என்‌ சுவையுன்ன 
பதார்த்தங்கனால்‌ தன்‌ வயிற்றை 
நிரப்பினான்‌, என்னைத்‌ 
துரத்திவிட்டான்‌. 


எரே 51:85. எனக்கும்‌ எண்‌ 
இனத்தாருக்கும்‌ செய்த கொடுமையின்‌. 
பழி பாபிலோன்‌ மேல்‌ வரக்கடவதென்று 
சீயோனில்‌: வாசமானவன்‌. 
சொல்லுகிறான்‌; எண்‌: 

கல்தேயர்‌ தேசத்துக்‌ 
வரக்கடவதென்று 

என்பவளும்‌ சொல்லுகிறான்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இப்போதோ பாபிலோன்‌ தேசத்தாரின்‌ 
பாவங்களினிமித்தமாய்‌ அவர்கள்மீது 
கர்த்குடைய கோபம்‌ எழும்புகிறது. 
கர்த்தர்‌ இப்போது பாபிலோன்‌ தேசத்தை 
தண்டிக்கிறார்‌. 


கர்த்தர்‌ பாபிலோன்‌ தேசத்திற்கு 
விரோதமாக தம்முடைய குற்றச்சாட்டுக்களைச்‌ 
சொல்லுகிறார்‌. பாபிலோன்‌ தேசம்‌ 
குணமாகவில்லை. அது குணமாகும்‌ என்று 
கர்த்தர்‌ எதிர்பார்த்தார்‌. ஆனால்‌ பாபிலோன்‌ 
தேசத்தாரோ  குணப்படாமல்‌ போனார்கள்‌ 
(எரே 51:9). 


கர்த்தருடைய ஜனம்‌ பாபிலோன்‌. 
தேசத்து சிறையிருப்பிலிருக்கிறார்கள்‌. கர்த்தர்‌ 
பாபிலோன்‌ தேசத்தின்‌ பாவங்களைப்பற்றிச்‌ 
சொல்லும்போது, தம்முடைய இஸ்ரவேல்‌ 
ஜனங்களுக்கும்‌ கட்டளை கொடுக்கிறார்‌. 
பாபிலோன்‌ தேசத்தை விட்டுவிடுங்கள்‌ 
என்றும்‌, “நாம்‌ அவரவர்‌ நம்முடைய 
ங்களுக்கு போகக்கடவோம்‌' 
(எரே 519) என்று சொல்லுமாறு, கர்த்தர்‌ 
த சொல்லுகிறார்‌. 
ஆக்கினை 
ஆகாயமண்டலங்கள்‌ 
பரியந்தம்‌ எட்டினது. 


“வானத்தையும்‌ பூமியையும்‌ 
உண்டாக்காத தெய்வங்கள்‌, பூமியிலும்‌ இந்த 
வானத்தின்கீழும்‌ இராதபடிக்கு 
அழிந்துபோகும்‌ என்பதை அவர்களுக்குச்‌ 
சொல்லுங்கள்‌" (எரே 10:11) என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 

பாபிலோன்‌ தேசம்‌ 
நேசம்‌. அவர்கள்‌ 
தூபங்காட்டி ஆராதனை 
செய்கிறார்கள்‌. அவர்களுடைய 
விக்கிரகாராதனையினிமித்தமாகவே, கர்த்தர்‌ 
பாபிலோன்‌ தேசத்தின்மீது. அழிவை 
வரப்பண்ணுகிறார்‌. பாபிலோன்‌ 
தேசத்தாரால்‌ விக்கிரகங்களை 
விட்டுவிட்டு வரமுடியிவில்லை. 
அவர்கள்‌ விக்கிரகங்களோடும்‌, 
விக்கிரகாராதனையோடும்‌. ஒன்றாய்க்‌ 
கலந்திருக்கிறார்கள்‌. 


விக்கிரகாராதனை 
விக்கிரகங்களுக்கு 


தங்கள்‌ 





f= THE 
TT 


பாபிலோன்‌ தேசத்திற்கு விரோதமாக. 
ம்‌ பெர்சியரும்‌ யுத்தம்‌ பண்ண 
ள்‌. பாமிலோன்‌ தேசத்தாரால்‌ 
அவர்களை தனியாக எதிர்க்க முடியவில்லை. 
தங்களுக்கு உதவியாக உபாமிலோனியர்‌ 
கூலிப்படைகளை அமர்த்தியிருக்கிறார்கள்‌. 
பாபிலோன்‌ தேசத்திற்கு தோல்வி உண்டாகும்‌ 
என்பதை அவர்களுடைய கூலிப்படையினர்‌ 
அறிந்துகொள்கிறார்கள்‌. 


பாபிலோனைக்‌ குணமாக்கும்படிப்‌ 
பார்த்தோம்‌, அது குணமாகவில்லை: அதை 
விட்டுவிடுங்கள்‌: நாம்‌ அவரவர்‌ நம்முடைய 
தேசங்களுக்குப்‌ போகக்‌ கடவோம்‌: அதின்‌ 
ஆக்கினை வானமட்டும்‌ ஏறி 
ஆகாயமண்டலங்கள்‌ பரியந்தம்‌ எட்டினது' 
(எரே 519) என்று பாபிலோன்‌ தேசத்தார்‌ 
தங்களுடைய உதவிக்காக  அமர்த்தின 
கூலிப்படையினர்‌, பாபிலோன்‌ தேசத்தாருக்கு 
விரோதமாகச்‌ சொல்லுவதாக 
வேதபண்டிதர்கள்‌ விளக்கம்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 
பாபிலோன்‌ த்தாரின்‌ 
கூலிப்படைகள்‌, ஸமிலோனியரோடு. "சேர்ந்து, 
மேதியருக்கும்‌ பெர்சியருக்கும்‌ விரோதமாக 
ம்பண்ணாமல்‌, தங்களுடைய 
வ்‌ ஒடிப்போய்விடுகிறார்கள்‌. 
பாபிலோன்‌ தேசத்‌ 
அக்கிரமங்களினிமித்தம்‌, 
ஆக்கினை வந்திருக்கிறது. 
பாபிலோனியருக்கு 
ஜெயமுண்டாகாது என்றும்‌ தீர்மானித்து, 
பாபிலோனியரின்‌ கூலிப்படைகள்‌ தங்கள்‌ 
தேசத்திற்குப்‌ போய்விடுகிறார்கள்‌. 


பாபிலோன்‌ தேசத்தார்‌ 
புத்திரருக்கு விரோதமாகவும்‌ தீங்கு 
செய்தார்கள்‌. கல்நேயர்கள்‌. அநேக 
ஜாதியாரை சிறைப்பிடித்தார்கள்‌. 
அவர்களெல்லோரையும்‌ 
கொடுமைப்படுத்தினார்கள்‌. ஆனாலும்‌ 
கல்தேயர்கள்‌ இஸ்ரவேலுக்கு நகர்‌ 
செய்த தீங்குகள்‌ மிகவும்‌ அதிகம்‌. தாங்கள்‌ 
பட்ட வேதனைகளையும்‌, துன்பங்களையும்‌, 
உபத்திரவங்களையும்‌ இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
கர்த்தரிடத்தில்‌ முறையிடுகிறார்கள்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய ஜனத்தின்‌ கதறலை 
செவிகொடுத்து கேட்கிறார்‌. 


இஸ்ரவேல்‌ 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பாபிலோன்‌ ராஜாவாகிய 
நேபுகாத்நேச்சார்‌ என்னைப்‌ பட்சித்தான்‌, 
என்னைக்‌ கலங்கடித்தான்‌, என்னைவெறும்‌ 
பாத்திரமாக வைத்துப்போனான்‌:: 
வலுசர்ப்பம்போல என்னை விழுங்கி, என்‌ 
சுவையுள்ள பதார்த்தங்களால்‌ தன்‌ வயிற்றை. 
நிரப்பினான்‌, என்னைத்‌ துரத்திவிட்டான்‌. 
எனக்கும்‌ என்‌ இனத்தாருக்கும்‌ செய்த 
கொடுமையின்‌ பழி பாபிலோன்‌ மேல்‌ 
வரக்கடவதென்று சீயோனில்‌ வாசமானவள்‌ 
சொல்லுகிறாள்‌: என்‌ இரத்தப்பழி கல்தேயர்‌ 
தேசத்துக்‌ குடிகளின்மேல்‌ வரக்கடவதென்று 
எருசலேம்‌ என்பவளும்‌ சொல்லுகிறாள்‌" 
(எரே 51:34,35). 


கல்தேயர்கள்‌ 
எருசலேமுக்கும்‌ 
செய்தார்கள்‌. 
அவர்களுடைய 
கொன்றுபோட்டார்கள்‌. 
யூதாவின்‌ மனுஷரையும்‌, எருசலேமின்‌ 
தங்கள்‌ பட்டயங்களால்‌ 
கர்த்தருடைய ஜனத்தின்‌ 
வீதியிலே சிந்தப்பட்டது. 
தங்களுடைய இரத்தப்பழியை கர்த்தர்‌ 
கல்தேயரிடத்தில்‌ விசாரிக்கவேண்டும்‌ என்று 
இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ கர்த்தரிடத்தில்‌ 
முறையிடுகிறார்கள்‌. 


சீயோனுக்கும்‌. 

கொடுமை 
பட்சித்தார்கள்‌. 
பிள்ளைகளைக்‌ 


கல்தேயர்கள்‌ 


விரோதமாக 
அவர்களைப்‌ 


நான்‌ உனக்காக வழக்காடுவேன்‌ 
எரே 51:10,24,86,56 


எரே 51:10. கர்த்தர்‌ நம்முடைய நீதியை 
வெளிப்படுத்தினார்‌; நம்முடைய 
தேவனாகிய கர்த்தரின்‌ செயலைச்‌ 
சீயோனில்‌ விவரிப்போம்‌ வாருங்கள்‌. 


எரே 51:24 பாபிலோனுக்கும்‌ கல்தேயர்‌ 
தேசத்தின்‌ சகல குடிகளுக்கும்‌, 
அவர்கள்‌ உங்கன்‌ கண்களுக்கு 
முன்பாகச்‌. சீயோனில்‌ செய்த 
அவர்களுடைய எல்லாப்‌ 
பொல்லாப்புக்காகவும்‌ பழி வாங்குவேன்‌ 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


எரே 51:38. ஆகையால்‌ கர்த்தர்‌ 
சொல்லுகிறது என்னவென்றால்‌: இதோ, 
நான்‌ உனக்காக வழக்காடி, உன்‌ 
பழிக்குப்‌ பழிவாங்கி, அதின்‌ கடலை 
வறனவும்‌ அதின்‌ ஊற்றைச்‌ ௬வறவும்‌ 
பண்ணுவேன்‌. 





i THE 
TT 


எரே 51:56. பாபிலோனைப்‌: 
பாழாக்குகிறவன்‌. அதின்மேல்‌: 
வருகிறான்‌; அதின்‌ பராக்கிரமசாலிகள்‌ 
பீடிபடுவார்கன்‌; 

வில்லுகன்‌ 

சுரிக்கட்டுகிற தேவனாகிய கர்த்தர்‌ 
திச்சுயமாகப்‌ பதில்‌ அனிப்பார்‌. 


ய ஜனங்கள்‌ 
முறையிடுவதை 
கேட்கிறார்‌. 


கல்தேயருக்கு 
கர்த்தர்‌ 
கர்த்தர்‌ 


விரதம்‌ 
செவிகொடுத்து 
தம்முடைய ஜனத்திடம்‌, "இதோ, நான்‌ 
உனக்காக வழக்காடி, உன்‌ பழிக்குப்‌ 
பழிவாங்கி, அதின்‌ கடலை வறளவும்‌ அதின்‌ 
ஊற்றைச்‌ கூறவும்‌ பண்ணுவேன்‌" 
(எரே 5:36) என்று சொல்லுகிறார்‌. கர்த்தரே 
வானத்திற்கும்‌ பூமிக்கும்‌ நீதியுள்ள 
நியாயாதிபதி. அவர்‌ இஸ்ரவேலின்‌ 
வழக்குகளை பாபிலோன்‌ தேசத்தாரிடம்‌. 
விசாரிக்கிறார்‌ 


கர்த்தருக்குரிய 
பத்த அராகம்‌ த்தன 
நாமே பழிவாங்கவேண்டுமென்று 
கோபப்படக்கூடாது. நம்முடைய வழக்குகளை 
கர்த்தரிடத்தில்‌ சொல்லவேண்டும்‌. கர்த்தர்‌ 
நம்முடைய சத்துருக்களிடத்தில்‌ 
பழிவாங்குவார்‌. கல்தேயர்கள்‌ எருசலேமிலே 
கர்த்தருடைய ஜனத்தின்‌ இரத்தத்தை 
சிந்தினார்கள்‌. அவர்கள்‌ சிந்தின ஒவ்வொரு 
சொட்டு இரத்தத்திற்கும்‌, கல்தேயர்கள்‌ 
கணக்கு ஒப்புவிக்கவேண்டும்‌ 


இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ கர்த்தருக்கு 
விரோதமாகப்‌ பாவம்‌ செய்திருக்கிறார்கள்‌. 
இதனால்‌ அவர்கள்‌ கர்த்தரிடத்திலிருந்து 
எந்த நன்மையையும்‌ பெற்றுக்‌ கொள்ள 
'தகுதிமில்லாதவர்களாயிருக்கிறார்கள்‌. 


அவர்‌ ன்னும்‌. 

தேவனாகவே இருக்கிறார்‌. 

கர்த்தர்‌ நம்முடைய ஜனத்திற்காக தம்மை 
சேனைகளின்‌ கர்த்தராக வெளிப்படுத்துகிறார்‌. 
தம்முடைய பிள்ளைகளை துன்பப்படுத்தின 


விரோதமாக, கர்த்தர்‌ 
சர்வவல்லமையினால்‌ 


சத்துருக்களுக்கு 
தம்முடைய 
யுத்தம்பண்ணுகிறார்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பாபிலோனைப்‌ பாழாக்கி 
பெரிய சத்தத்தை 
ஒழியப்பண்ணுவார்‌: அவர்களுடைய அலைகள்‌ 
திரளான தண்ணீர்களைப்போல இனையும்‌, 
அவர்களுடைய சத்தம்‌ அமளியாயிருக்கும்‌. 
பாபிலோனைப்‌ பாழாக்குகிறவன்‌ அதின்மேல்‌: 
அதின்‌  பராக்கிரமசாலிகள்‌ 
அவர்களுடைய வில்லுகள்‌ 
சரிக்கட்டுகிற தேவனாகிய 
கர்த்தர்‌ நிச்சயமாகப்‌ பதில்‌ அளிப்பார்‌" 
(எரே SI:55,56) என்று எரேமியா 
கர்த்தருடைய வார்த்தையைச்‌ சொல்லுகிறார்‌. 
“பாபிலோனுக்கும்‌ கல்தேயர்‌ தேசத்தின்‌ 
சகல குடிகளுக்கும்‌, அவர்கள்‌ உங்கள்‌ 
கண்களுக்கு முன்பாகச்‌ சீயோனில்‌ செய்த 
அவர்களுடைய எல்லாப்‌ பொல்லாப்புக்காகவும்‌ 
பழி வாங்குவேன்‌” (எரே 51:24) என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
கல்தேயர்கள்‌ யூதர்களை எந்த 
அளவினால்‌  அளந்தார்களோ, அந்த 
அளவினால்‌ கோரேசு ராஜா கல்தேயரை 
அளப்பான்‌. கர்த்தர்‌ தம்முடைய நீதியை 
வெளிப்படுத்துவார்‌ (எரே 5190) 
கர்த்தருடைய பிள்ளைகள்‌  சீயோனிலே 
ஆர்ப்பரிப்பார்கள்‌. 


கல்தேயர்கள்‌ டைய 
ஜனத்திற்கு விரோதமாக அநீதி செய்தார்கள்‌ 
யூதாவின்‌ மனுஷரும்‌ எருசலேமின்‌ குடிகளும்‌ 
கல்தேயருக்கு விரோதமாக ஒரு தீங்கும்‌ 
செய்யவில்லை. ஆனாலும்‌ கல்தேயர்கள்‌ 
யூதாவின்‌ மனுஷரை பட்டயத்தினால்‌ வெட்டி, 
ம்க்‌ யூதர்களை தங்கள்‌ தேசத்திற்கு 
சிறைப்பிடித்துகொண்டு போனார்கள்‌. 
கர்த்தர்‌ இப்போது குல்தேயர்மீது தம்முடைய 
நீதியை ப வெளிப்படுத்துகிறார்‌. கர்த்தருடைய 
அவருடைய ஜனங்கள்‌ 
ஆச்சரியத்தோடு பார்க்கிறார்கள்‌. இஸ்ரவேல்‌ 
ஜனங்கள்‌ ஒருவரையொருவர்‌ பார்த்து, 
“நம்முடைய தேவனாகிய கர்த்தரின்‌ செயலை 
சீயோனிலே விவரிப்போம்‌ வாருங்கள்‌" 
எரே 5970) என்று 
சொல்லிக்கொள்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
கர்த்தரைத்‌ துதிக்கிறார்கள்‌. தாங்கள்‌ 
கர்த்தரைத்‌ துறிக்கும்போது மற்றவர்களும்‌ 
தங்களோடு சேர்ந்து வந்து கர்த்தரைத்‌ 
துதிக்குமாறு அழைக்கிறார்கள்‌. கர்த்தர்‌ 
நல்லவர்‌. கர்த்தருக்கு வந்தவர்களுக்கு 
அவருடைய கிருபை 
என்றென்றைக்குமுள்ளது. 





i FTE 
TT 


திரணான மனுஷர்‌ 
எரே 51:14-19 


எரே தரக்‌, 

பச்சைக்கினிகணைப்போல்‌ 
மனுஷரால்‌ உன்னை 'இிரம்பப்‌ 
பண்ணுவேன்‌; அவர்கள்‌ உன்மேல்‌ 
ஆரவாரம்‌ பண்ணுவார்கள்‌ என்றூ 
சேனைகளின்‌ கர்த்தர்‌ தம்முடைய 
ஜீவனைக்கொண்டு ஆணையிட்டார்‌. 


எரே 51:15. அவர்‌ பூமியைத்‌ தமது 
வல்லமையினால்‌ உண்டாக்கி, 
பூச்சக்கரத்தைத்‌ தமது ஞானத்தினால்‌ 
படைத்து, வானத்தைத்‌ தமது. 
பேரறிவினால்‌ விரித்தார்‌. 


மெய்யாகவே, 
திரனான 


எரே 51:16. அவர்‌ சுத்தமிடுகையில்‌ 
திரவான 


தண்ணீர்‌ வானத்தில்‌ 
உண்டாகிறது; 


அவர்‌ பூமியின்‌. 
எல்லைகளிலிருந்து மேகங்களை 
எழும்பப்பண்ணி, மழையுடனே 
மின்னல்களை உண்டாக்கி, காற்றைத்‌ 
தமது பண்டசாலையிலிருந்து. 


ஏவிவிடுகிறார்‌. 


எரே 51:17. மனுஷர்‌ அனைவரும்‌. 
அறிவில்லாமல்‌ மிருக குணமானார்கள்‌; 
தட்டார்‌ அனைவரும்‌ சுகுபங்கனாலே 
வெட்கிப்‌ போகிறார்கள்‌; அவர்கள்‌ 
வார்ப்பித்த விக்கிரகம்‌ பொய்யே, 
அவைகளில்‌ சுவாசம்‌ இல்லை. 


எரே 51:18. அவைகள்‌ மாயையும்‌ மகா 
எத்துமான கிரியையாயிருக்கிறது; 
அவைகள்‌ விசாரிக்கப்படும்‌ நாவிலே. 
அழியும்‌. 


எரே 5119. யாக்கோபின்‌: 

பங்காயிருக்கிறவர்‌ அவைகனைப்யபோல 

அவர்‌ சர்வத்தையும்‌ 

இஸ்ரவேல்‌. 

அவருடைய சதந்தரமான கோத்திரம்‌; 

சேனைகளின்‌ கர்த்தர்‌ என்பது 
அவருடைய நாமம்‌. 


பாபிலோன்‌ தேசத்தார்‌ சீயோனுக்கு 
விரோதமாக. யுத்தம்பண்ணினார்கள்‌. 
கல்தேயர்கள்‌ தங்களுடைய வல்லமையை 

(மைப்பட்டார்கள்‌. 


தது 
பாபிலோனுக்கு விரோதமாக. 


மேதியரும்‌ 
பெர்சியரும்‌ எழும்பியிருக்கிறார்கள்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மேதியரையும்‌ பெர்சியரையும்‌ 
திரளான  சேனையினால்‌ நிரப்புகிறார்‌. 
அவர்கள்‌ பச்சைக்கிளிகளைப்போலவும்‌ 
வெட்டுக்கிளிகளைப்போலவும்‌ திரளான 
எண்ணிக்கையுள்ளவர்களாயிருப்பார்கள்‌. 
கர்த்தர்‌ பாபிலோன்‌ தேசத்தினுடைய 
வல்லமையை முறித்துப்போடுவார்‌. 


கர்த்தர்‌ 


சர்வலல்லமையுள்ளவர்‌. 


தீர்க்கதரிசனமாய்ச்‌ 
குர்த்தரைப்பற்றிச்‌ 
இங்கு 

மறுபடியுமாய்ச்‌ சொல்லப்படுகிறது. 


அவரே பூமியைத்‌ தம்முடைய 
வல்லமையினால்‌ உண்டாக்கி, பூச்சக்கரத்தைத்‌ 
தம்முடைய ஞானத்தினால்‌ படைத்து, 
வானத்தைத்‌ தம்முடைய அறிவினால்‌ 


உண்டாக்கி, 
பண்டகசாலைகளிலிருந்து 


அனைவரும்‌ க்‌ 
வெட்கிப்போகிறார்கள்‌; அவர்கள்‌ வார்ப்பித்த 
விக்கிரகம்‌ பொய்யே, அவைகளில்‌ ஆலி 
இல்லை. அவைகள்‌ மாயையும்‌, மகா எத்தான 
கிரியையுமாயிருக்கிறது:: 

விசாரிக்கப்படும்‌. 

யாக்கோபின்‌ 

அவைகளைப்போல்‌. 

சர்வத்தையும்‌ உருவாக்கினர்‌: இஸ்ரேல்‌ 
அவருடைய சுதந்தரமான கோத்திரம்‌; 
சேனைகளின்‌ கர்த்தர்‌ என்பது அவருடைய 
நாமம்‌" (எரே 10:12-16). 


கர்த்தர்‌ தம்மைப்‌, டய 
ங்களா சொகதித்ம்‌ 9 தா பரு 
சிலர்‌ செவிகொடுத்து கேட்பதில்லை. அவர்‌ 
தம்மைப்பற்றி, தம்முடைய கிருபைகளால்‌. 
உறுதிபண்ணும்போது, எல்லா மனுஷரும்‌ 
பயந்து, நடுங்குகிறார்கள்‌. கர்த்தர்‌ 
சொல்லுகிறதை செய்கிறவர்‌. செய்கிறதை 
சொல்லுகிறவர்‌. கர்த்தருடைய வார்த்தையும்‌ 
அவருடைய கிரியையும்‌ முரண்படாமல்‌. 
ஒன்றாயிருக்கும்‌. 





i= FTE 
TT 
தேவன்‌ வானத்தையும்‌ 


ஆதியிலே. 
பக பகடு அனர்‌ பின்த்‌ 
தமது வல்லமையினால்‌ உண்டாக்கி, 
பூச்சக்கரத்தைத்‌ தமது ஞானத்தினால்‌. 
படைத்து, வானத்தைத்‌ தமது பேரறிவினால்‌. 
விரித்தார்‌ (எரே 5115). 


உருவாக்கின எல்லா 
கர்த்தர்‌ கட்டளை 
மேகங்களையும்‌, 


த்‌ தாம்‌ ல்‌ 
சிருஷ்டிகளுக்கும்‌ 
கொடுக்கிறார்‌. கர்த்தரே 
மழையையும்‌, 


பண்டசாலையிலிருந்து, 
(எரே 51:16). 


விக்கிரகங்கள்‌ ஜீவனும்‌ 
இல்லாதவை. அவைகளில்‌ களங்களை 
அவைகள்‌ மாயையும்‌ மகாஎத்துபாயிருக்கிறது. 
கர்த்தர்‌ விக்கிரகங்களையும்‌, 
விக்கிரகங்களை ஆராதித்தவர்களையும்‌ 
தம்முடைய நாளில்‌ விசாரிப்பார்‌ 
அப்போது அவைகளெல்லாம்‌ அழியும்‌ 
“மனுஷர்‌ அனைவரும்‌ அறிவில்லாமல்‌ மிருக 
குணமானார்கள்‌: தட்டார்‌ அனைவரும்‌ 
சரூபங்களாலே வெட்கிப்‌ போகிறார்கள்‌" 
(எரே 5117) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ 


கர்த்தர்‌  ஜீவனுள்ளவர்‌ அவர்‌ 
க்‌ விக்கிரகங்கள்‌ 
மகாஎத்துமான 
கிரியையாமிருக்கிறது. கர்த்தரோ 
மெய்யானவர்‌. கர்த்தரை விக்கிரகத்தோடோ, 
விக்கிரகத்தை கர்த்தரோடோ ஒப்பிடக்கூடாது. 
கர்த்தர்‌ யாக்கோபின்‌ பங்காயிருக்கிறவர்‌. 
விக்கிரங்களைப்போன்றவரல்ல. 
சர்வத்தையும்‌ உண்டாக்கினவர்‌; 
அவருடை  குதந்தரமான 
சேனைகளின்‌ கர்த்தர்‌ என்பது, 
நாமம்‌ எரே. 519). 
அவருடைய ஜனத்திற்கும்‌. 
நெருங்கிய உறவும்‌, ஐக்கியமும்‌, 
சம்பந்தமும்‌ இருக்கிறது. கர்த்தர்‌ 
தம்முடைய பிள்ளைகளின்‌ பங்காயிருக்கிறார்‌. 
கர்த்தருடைய பிள்ளைகள்‌ 
கர்த்தருக்குரியவர்கள்‌. 


த்த 
இஸ்ரவேல்‌ 
கோத்திரம்‌: 
அவருடைய 
கர்த்தருக்கும்‌ 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ 
ராஜாக்களின்‌ 
எழுப்பினார்‌ 

எரே 511,2,11,16 


மேதியருடைய 
ஆவியை 


எரே 511. கர்த்தர்‌ சொல்லுகிறது 
என்னவென்றால்‌: இதோ, நான்‌ 
பாபிலோனுக்கு விரோதமாகவும்‌, எனக்கு 
விரோதமாய்‌. எழும்புகிறவர்களின்‌ 
மத்தியில்‌ குடியிருக்கிறவர்களுக்கு 
விரோதமாகவும்‌ அழிக்கும்‌ காற்றை 
எழும்பப்பண்ணி, 


எரே 512, தூற்றுவாரைப்‌ 

பாபிலோனுக்கு அனுப்புவேன்‌; அவர்கள்‌. 

வெறுமையாக்கிப்‌ 

ஆயத்துநானிலே. 

விரோதமாய்ச்‌ 
சூழ்த்துகொண்டிருப்பார்கள்‌.. 


எரே 5111. அம்புகளைத்‌ துலக்குங்கள்‌; 
கேடகங்களை நன்றாய்ச்‌ 
செப்பனிடுங்கள்‌; கர்த்தர்‌ 
மேதியருடைய ராஜாக்களின்‌ ஆவியை 
எழுப்பினார்‌; பாபிலோனை 
அழிக்கவேண்டுமென்பதே அவருடைய 
தினைஷ இது கர்த்தர்‌ வாங்கும்‌ பழி, 
இது தமது ஆலயத்துக்காக அவர்‌ 
வாங்கும்‌ பழி. 


எரே 51:16. 
திரனான. 
உண்டாகிறது; 


அவர்‌ சத்தமிடுகையில்‌ 
தண்ணீர்‌ வானத்தில்‌ 

அவர்‌ பூமியின்‌ 
எல்லைகளிலிருத்து. மேகங்களை 
எழும்பப்பண்ணி, மழையுடனே 
மின்னல்கனை உண்டாக்கி, காற்றைத்‌ 
பண்டசாலையிலிருந்து 


தமத 
ஏவிவிடுகிறார்‌. 
பாபிலோன்‌ 


தேசத்தை அழிப்பதற்கு 
மேதியரையும்‌ பெர்சியரையும்‌ 

அம்புகளைத்‌ துலக்குங்கள்‌ 
என்றும்‌, கேடகங்களை நன்றாய்ச்‌ 
செப்பனிடுங்கள்‌ என்றும்‌. கர்த்தர்‌ 
மேதியருக்கு சொல்லுகிறார்‌. கர்த்தர்‌ 
மேதியருடைய ராஜாக்களின்‌ ஆவியை 
எழுப்புகிறார்‌. பாபிலோனை 
அழிக்கவேண்டுமென்பதே அவருடைய 
நினைவு: இது கர்த்தர்‌ வாங்கும்‌ பழி, இது 
தமது ஆலயத்துக்காக அவர்‌ வாங்கும்‌ பழி 
(எரே 51:11). 


கர்த்தர்‌ 
எழுப்புகிறார்‌ 





i= FTN 
TT 


தரியு ராஜாவும்‌, கோரேசு 
தேவனுடைய சித்தத்தின்‌ பிரகாரம்‌ 
பாபிலோன்‌ தேசத்திற்கு விரோதமாக 
வருகிறார்கள்‌. பாபிலோனை அழிக்கவேண்டும்‌ 
என்பதே கர்த்தருடைய சித்தம்‌. 


ராஜாவும்‌, 


பாபிலோன்‌ தேசத்தை: ப்பதற்கு 
கர்த்தரால்‌ பயன்படுத்தப்படுகிறவர்கள்‌ 
அழிக்கும்‌ காற்றைப்போல எழும்பி 
வருவார்கள்‌ (எரே 513). 
நான்‌ பாபிலோனுக்கு, 
்‌ விரோதமாய்‌ 
மத்தியில்‌. 
குடியிருக்கிறவர்களுக்கு விரோதமாகவும்‌ 
அழிக்கும்‌ காற்றை எழும்பப்பண்ணி, 
தூற்றுவாரைப்‌ பாபிலோனுக்கு அனுப்புவேன்‌: 
அவர்கள்‌ அதைத்‌ தூற்றி வெறுமையாக்கிப்‌ 
போடுவார்கள்‌; ஆபத்துநாளிலே அதற்கு 
விரோதமாய்ச்‌  சூழ்ந்துகொண்டிருப்பார்கள்‌" 
(எரே 51:12) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


காற்‌, பனிமழையோடு 
கிறத இது ங்கள்‌ எல்லா 


கனிகளையும்‌ கீழே உதிர்த்துவிடுகிறது. பலத்த 
காற்று சூறாவளிபோல வேகமாக வீசுவதினால்‌ 
தனக்கு எதிராகயிருக்கும்‌ எல்லாவற்றையும்‌ 
கீழே தள்ளிவிடுகிறது. கர்த்தர்‌ காற்றை தமது. 
பண்டசாலையிலிருந்து ஏவிவிடுகிறார்‌ 
(எரே 51:16). கர்த்தருடைய காற்று அவருடைய 
சத்துருக்களை அழிக்கும்‌ காற்றாயிருக்கிறது. 
கர்த்தர்‌ தம்முடைய காற்றை பாபிலோனுக்கு 
விரோதமாக எழும்பப்பண்ணுவார்‌ 


மேதியரும்‌ பெர்சியரும்‌ தூற்றுவாருக்கு 
ஒப்பாயிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ தானியத்தைப்‌ 
போரடிக்கும்போது, 
தூற்றுவார்கள்‌. 
பாபிலோன்‌ தேசத்தை தூற்றி. அவர்களை 
வெறுமையாக்கிப்போடுவார்கள்‌. கல்தேயருக்கு 
ஒன்றும்‌ மீதியாயிராது. காற்றிலே பதர்‌ 
பறந்துபோவதுபோல கல்தேயர்கள்‌ 
பறந்துபோய்விடுவார்கள்‌. 


இதற்கு முன்புகல்தேயர்கள்‌ கர்த்தருடைய 
தூற்றுவாராயிருந்தார்கள்‌. 
வாசல்களில்‌ அவர்களைத்‌ 
தூற்றுக்கூடையால்‌ தூற்றிப்‌ போடுவேன்‌: என்‌: 
ஜனங்கள்‌ தங்கள்‌ வழிகளைவிட்டுத்‌ 
திரும்பாதபடியினால்‌ நான்‌ அவர்களைப்‌ 
பிள்ளைகள்‌ அற்றவர்களாக்கி அழிப்பேன்‌ 
(எரே 159), இப்போதோ மேதியரும்‌ 
பெர்சியரும்‌ கல்தேயரை தூற்றுகிறார்கள்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


வில்வீரன்‌ தன்‌ 
நாணேற்றக்கடவன்‌ 
எரே 51:3,27,28 


518 வில்லை 
நன ததத தக விரோதமாகவும்‌, 
தன்‌ கவசத்தில்‌ பெருமை 
பாராட்டுகிறவனுக்கு விரோதமாகவும்‌, 
வில்வீரன்‌ வில்லை 
நாணேற்றக்கடவன்‌; அதின்‌ வாலிபரைத்‌ 
தப்பவிடாமல்‌ அதின்‌ சேனையை 
எல்லாம்‌ சங்காரம்பண்ணுங்கள்‌.. 


எரே 5127. தேசத்திலே 
 கொடியேற்றுங்கள்‌; ஜாதிகளுக்குள்‌. 
எக்கானம்‌ ஊதுங்கள்‌ ஜாதிகளை 
அதற்கு விரோதமாக 
ஆயத்தப்படுத்துங்கன்‌; ஆரராத்‌, 
மின்னி, அஸ்கெனாஸ்‌ என்னும்‌ 
ராஜ்யங்கனை அதற்கு விரோதமாக 
வரக்கூப்பிடுங்கள்‌; அதற்கு. 
விரோதமாகத்‌ தனகர்த்தனுக்குப்‌ 
பட்டங்கட்டுங்கள்‌; சுணையுள்ள 
வெட்டுக்கினிக்போன்‌ ற குதிரைகளை: 
வரப்பண்ணுங்கள்‌.. 


எரே 51:28. மேதியாதேசுத்தின்‌' 
ராஜாக்களும்‌ அதின்‌ தலைவரும்‌ அதின்‌ 
சகல்‌ அதிகாரிகளும்‌ அவரவருடைய 
ராஜ்யபாரத்துக்குக்‌ கீழான சகல்‌ 
தேசத்தாருமாகிய ஜாதிகனை அதற்கு 
விரோதமாக ஆயத்தப்படுத்துங்கள்‌. 


கர்த்தருடைய கட்டளையின்‌ பிரகாரம்‌. 
மேதியரும்‌  பெர்சியரும்‌ பாபிலோன்‌ 
தேசத்தின்மீது யுத்தம்‌ பண்ண வருகிறார்கள்‌. 
அவர்கள்‌ கர்த்தருடைய விருப்பத்தை 
நிறைவேற்றவேண்டும்‌. பாபிலோன்‌ தேசத்தை 
அழித்துப்போடவேண்டும்‌. 
தேசத்திலுள்ள வாலிபர்களை 
தப்பவிடக்கூடாது. மேதியரும்‌ பெர்சியரும்‌ 
பாபிலோனுக்கு விரோதமாக யுத்தம்பண்ணி, 
பாபிலோனின்‌. சேனையிலுள்ள 
எல்லோரையும்‌ சங்காரம்பண்ணவேண்டும்‌. 
“வில்லை நாணேற்றுகிறவனுக்கு 
விரோதமாகவும்‌, தன்‌ கவசத்தில்‌ 
பெருமைபாராட்டுகிறவனுக்கு விரோதமாகவும்‌, 
வில்வீரன்‌ தன்‌ வில்லை நாணேற்றக்கடவன்‌” 
(எரே 51:3) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 





i a 
TT 
தேசத்தாரோடு யுத்தம்‌ 


பண்ணுவதற்கு, மேதியரும்‌ பெர்சியரும்‌ 
ஆயத்தம்பண்ணிக்கொள்ள 
"தேசத்திலே கொடியேற்றுங்கள்‌: 
எக்காளம்‌ ஊதுங்கள்‌; 
விரோதமாக 
ஆயத்தப்படுத்தங்க த்‌, மின்னி, 
அஸ்கெனாஸ்‌ என்னும்‌ ராஜ்யங்களை அதற்கு 
விரோதமாக வரக்கூப்பிடுங்கள்‌: அதற்கு 
விரோதமாகத்‌ தளகர்த்தனுக்குப்‌ 
பட்டங்கட்டுங்கள்‌:: சுணையுள்ள 
வெட்டுக்கிளிகள்போன்ற குதிரைகளை 
வரப்பண்ணுங்கள்‌. மேதியாதேசத்தின்‌ 
ராஜாக்களும்‌ அதின்‌ தலைவரும்‌ அதின்‌ 
சகல அதிகாரிகளும்‌ அவரவருடைய 
ராஜ்யபாரத்துக்குக்‌ கீழான சகல 
தேசத்தாருமாகிய ஜாதிகளை அதற்கு 
விரோதமாக ஆயத்தப்படுத்துங்கள்‌" 
(எரே 51:27,28) என்று கர்த்தர்‌ மேதியருக்கும்‌ 
பெர்சியருக்கும்‌ சொல்லுகிறார்‌ 


மேதியருக்கும்‌ பெர்சியருக்கும்‌ ஒரே 
கொடி இருக்கவேண்டும்‌. அவர்களுடைய 
யுத்தவீரர்கள்‌ எல்லோரும்‌ இந்தக்‌ 
கொடியின்கீழ்‌ ஒன்றுகூடி வரவேண்டும்‌. 
மேதியர்களும்‌ பெர்சியர்களும்‌ எக்காளம்‌ ஊதி 
தங்களுடைய ஜனங்களை ஒன்றாய்க்‌ கூட்டிச்‌ 
சேர்க்கவேண்டும்‌. கோரேசு ராஜாவின்‌ 
ஏராளமான வீரர்கள்‌ வந்து 
அவர்கள்‌ பாபிலோனுக்கு 
தங்கள்‌ ஜாதிகளை 
ஆயத்தம்பண்ணவேண்டும்‌ 


பச்சைப்புழு விட்டதை வெட்டுக்கிளி 
தின்றது; வட்டுக்கிளி விட்டதைப்‌. 
பச்சைக்கிளி தின்றது: பச்சைக்கிளி விட்டதை 
முசுக்கட்டைப்பூச்சி தின்றது" (யோவே 1:4) 


மேதியருடைய 
ஆவியை 


கர்த்தர்‌ 
ராஜாக்களின்‌ 
எழுப்பினார்‌ 

எரே 51:11,12,29,80,56-58 


எரே 51:11. அம்புகளைத்‌ துலக்குங்கன்‌; 
கேடகங்களை நன்றாய்ச்‌. 
செப்பனிடுங்கன்‌; கர்த்தர்‌ 
மேதியருடைய ராஜாக்களின்‌ ஆவியை 
எழுப்பினார்‌; பாபிலோனை அழிக்க 
வேண்டுமென்பதே அவருடைய தினைஷ 
இது கர்த்தர்‌ வாங்கும்‌ பழி, இது தமது 
ஆலயத்துக்காக அவர்‌ வாங்கும்‌ பழி. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எரே 51:12. பாபிலோனின்‌ மதில்கள்மேல்‌ 
கொடியேற்றுங்கன்‌, காவலைப்‌ 
நலப்படுத்துங்கள்‌, ஜாமங்‌ 
காக்கிறவர்கனை நிறுத்துங்கள்‌, 
பதிவிருப்பாரை வையுங்கள்‌; ஆனாலும்‌ 
கர்த்தர்‌ எப்படி நினைத்தாரோ 
அப்படியே தாம்‌ பாபிலோனின்‌ 

% விரோதமாகச்‌. 


குடிகளுக்கு. 
சொன்னதைச்‌ செய்வார்‌. 


எரே 51:29, அப்பொழுது தேசம்‌ 
அதிர்த்து வேதனைப்படும்‌; பாபிலோன்‌ 
தேசத்தைக்‌ குடியில்லாதபடிப்‌ பாழாக்க, 
பாபிலோனுக்கு விரோதமாய்க்‌ கர்த்தர்‌ 
தினைத்தவைகள்‌ திலைக்கும்‌. 


எரே 51:30. பாபிலோனின்‌: 
பராக்கிரமசாலிகள்‌ யுத்தம்பண்ணாமல்‌, 
கோட்டைகளில்‌ இருத்துவிட்டார்கள்‌; 
அவர்கள்‌ பராக்கிரமம்‌ அழித்து 
'பேடிகனானார்கன்‌; அதின்‌: 
வாசஸ்தலங்களைக்‌ கொளுத்திப்‌ 
போட்டார்கள்‌; அதின்‌ தாழ்ப்பான்கள்‌. 
உடைக்கப்பட்டது. 


எரே 51:58. பாபிலோனைப்‌ 
பாழாக்குகிறவன்‌. அதின்மேல்‌ 
வருகிறான்‌; அதின்‌ பராக்கிரமசாலிகள்‌ 
பிடியடு வார்கள்‌; அவர்களுடைய 
வில்லுகன்‌ முறிந்துபோகும்‌; 
சரிக்கட்டுகிற தேவனாகிய 
கர்த்தர்நிச்சயமாகப்‌ பதில்‌ அளிப்பார்‌. 


எரே 51:57. அதின்‌ பிரபுக்களையும்‌ 
அதின்‌ ஞானிகளையும்‌ அதின்‌ 
தலைவரையும்‌ அதின்‌ 
அதிகாரிகளையும்‌. அதின்‌ 
பராக்கிரமசாலிகளையும்‌  வெறிக்கப்‌ 
பண்ணுவேன்‌; அப்பொழுது அவர்கள்‌ 
என்றென்றைக்கும்‌ விழிக்காத 
தூக்கமாய்த்‌ தூங்கி விழுவார்கன்‌ என்று 
சேனைகளின்‌ கர்த்தர்‌ என்னும்‌: 
நாமமுன்ன ராஜா சொல்லுகிறார்‌. 


எரே 5158. பாபிலோனின்‌ 
விஸ்தீரணமான மதில்கன்‌ முற்றிலும்‌ 
தரையாக்கப்பட்டு, அதின்‌ உயரமான 
வாசல்கள்‌. அக்கினியால்‌ 
சுட்டெரிக்கப்படும்‌; அப்படியே 
ஜனங்கள்‌ பிரயாசப்பட்டது விருதாவும்‌, 
பனானா வருத்தப்பட்டுக்‌ சம்பாதித்தது. 
அக்கினிக்கு. இரையுமாகுமென்று 
சேனைகளின்‌ கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 





i THE 
TT 


கல்தேயர்களுடைய பலன்‌ அவர்களை 

விட்டு நீங்கிப்போயிற்று. அவர்கள்‌ இப்போது. 

பலவீனராயிருக்கிறார்கள்‌. அவர்களால்‌. 

மேதியருக்கும்‌ பெர்சியருக்கும்‌ விரோதமாக 

எதிர்த்து நின்று யுத்தம்பண்ண முடியாது. 

கர்த்தர்‌ கல்தேயரை யுத்தத்திற்கு 

ஆயத்தம்பண்ணுமாறு பரியாசம்பண்ணுகிறார்‌. 

கேடகங்களை 

(எரே 5141) 

கல்தேயரிடம்‌ சொல்லி, 

பரியாசம்பண்ணுகிறார்‌. 

அம்புகளைத்‌ துலக்கவும்‌ 

அவர்களுடைய கேடகங்களை 

முடியாது. அவர்கள்‌ 
பலனற்றுப்போயிருக்கிறார்கள்‌. 


கல்தேயரின்‌ அம்புகளும்‌ கேடகங்களும்‌ 
யுத்தத்திலே ப்‌ ல்‌ 


கெட்டுப்போய்க்கிடக்கிறது 


பாபிலோன்‌ 
பலவீனராயிருக்கிறார்கள்‌. கர்த்தர்‌ அவர்களை 
பரியாசம்பண்ணுகிறார்‌. பாபிலோனின்‌ 
மதில்கள்மேல்‌ கொடியேற்றுங்கள்‌, காவலைப்‌ 
பலப்படுத்துங்கள்‌, ஜாமங்‌ காக்கிறவர்களை 


என்று 
பாபிலோனியரிடம்‌ சொல்லி, 
பரியாசம்பண்ணுகிறார்‌. 


கர்த்தர்‌ 
அவர்களை 


பாபிலோனின்‌ 
கல்தேயர்கள்‌ கொடியேற்றவேண்டும்‌. 
அவர்கள்‌ தங்கள்‌ காவலைப்‌ 
பலப்படுத்தவேண்டும்‌. ஆனால்‌ அவர்களோ 
யும்‌ பெர்சியரையும்‌ பார்த்து, 
பயத்தினால்‌  நடுங்கிப்போயிருக்கிறார்கள்‌. 
அவர்களுடைய இருதயம்‌ கரைந்துபோயிற்று. 
பாபிலோன்‌ தேசம்‌ அதிர்ந்து 
'வேதனைப்படுகிறது. பாபிலோன்‌ 
தேசத்தைக்‌ குடியில்லாதபடிப்‌ பாழாக்க, 
பாபிலோனுக்கு விரோதமாய்க்‌ கர்த்தர்‌ 
நினைத்தவைகள்‌ நிலைக்கும்‌ (எரே 51:29). 


மதில்கள்மேல்‌ 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


பாபிலோன்‌ தேசத்தில்‌ 
இருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
பராக்கிரமசாலிகள்‌. 
பயப்படுகிற 
பராக்கிரமசாலிகளாகமிருந்தவர்கள்‌ இப்போது, 
பேடிகளாயிருக்கிறார்கள்‌. 


பாபிலோனின்‌ 
யுத்தம்பண்ணாமல்‌, 
இருந்துவிட்டார்கள்‌; 
அழிந்து: பேடிகளானார்கள்‌; [நின்‌ 
வாசஸ்தலங்களைக்‌ கொளுத்திப்போட்டார்கள்‌; 
அதின்‌ தாழ்ப்பாள்கள்‌ உடைக்கப்பட்டது! 
(எரே 51:30) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


கர்த்தர்‌ பாபிலோன்‌ தேசத்தின்‌ 
பராக்கிரமசாலிகளிடத்தில்‌ காணப்பட்ட 
பெலத்தையும்‌ தைரியத்தையும்‌ 
நீக்கிப்போடுகிறார்‌. அவர்களுடைய இருதயம்‌ 
கரைந்துபோகிறது. ஆவி முறிந்துபோகிறது. 
அவர்கள்‌ யுத்தகளத்திற்குப்போகாமல்‌ பயந்து 
போய்‌ கோட்டைகளில்‌ இருந்துவிடுகிறார்கள்‌. 


பாபிலோன்‌ தேசத்தைச்‌ 
மேதியரும்‌ பெர்சியரும்‌ யுத்தம்‌. 
வந்திருக்கிறார்கள்‌. 
யுத்தக்களத்திற்குப்போய்‌ 
விரோதமாக யுத்தம்பண்ணவேண்டும்‌. 
ஆனால்‌ அவர்களோ பயந்துபோய்‌ தங்கள்‌ 
கோட்டைகளில்‌. இருந்துவிடுகிறார்கள்‌. 
மேதியரையும்‌ பெர்சியரையும்‌ எதிர்ப்பதற்கு 
கல்தேயர்‌ ஒருவர்கூட இல்லை. அவர்கள்‌ 
பாபிலோன்‌ தேசத்தின்‌ அரமனைக்கு வந்து, 
அவர்களுடைய வாசஸ்தலங்களை 
கொளுத்திப்போடுகிறார்கள்‌. கோட்டைகளின்‌ 
தாழ்ப்பாள்களை உடைத்துப்போடுகிறார்கள்‌. 
தங்களை எதிர்ப்பதற்கு ஒருவருமில்லாமல்‌, 
மேதியரும்‌  பெர்சியரும்‌ பாபிலோன்‌ 
தேசத்திற்குள்‌ தாராளமாய்ப்‌ 
பிரவேசிக்கிறார்கள்‌. 


யுத்தவீரர்கள்‌. 


பராக்கிரமசாலிகள்‌ 
கோட்டைகளில்‌ 
அவர்கள்‌ பராக்கிரமம்‌ 


அவர்களுக்கு 





f= FTE 
TT 


விளக்கேற்றும்போதும்‌ 
தூபங்காட்டக்கடவன்‌ ; 
விளக்கும்போதும்‌ 
தூபங்காட்டவேண்டும்‌” 
(யாத்‌ 30:7) என்று சொல்லுகிறார்‌. 


கூடாரத்திற்கு வெளியே வெண்கல 
பலிபீடத்தில்‌ காளைகளும்‌, 
ஆட்டுக்கடாக்களும்‌ அன்றாடம்‌ சர்வாங்க 
'தகனபலியாக செலுத்தப்படுகிறது. 
'த௲னபலியின்‌ வாசனை ஆரரிப்புக்கூடாரம்‌ 
முழுவதும்‌  நிரம்பியிருக்கும்‌. 
காலையிலும்‌ 
தூபங்காட்டும்போது, சர்வாங்க தகனபலியின்‌ 
வாசனை ஆசரிப்புக்கூடாரத்தை விட்டு 
அகன்றுபோகும்‌. 

கர்த்தருடைய சாட்சிப்பெட்டிக்கு 
முன்பாக ஆரோன்‌ காலையிலும்‌ மாலையிலும்‌ 
தூபங்காட்டவேண்டும்‌. கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரரின்‌ ஆராதனைகளை அங்கீகரிக்கிறார்‌ 
என்பதற்கு இது அடையாளம்‌. 

இஸ்ரவேல்‌. 
செய்யும்போது 
கோபப்படுகிறார்‌. 
கர்த்தருக்கு 
செய்கிறார்கள்‌. 


கர்த்தர்‌ அவர்கள்மீது 
பாவம்‌ செய்கிறவர்கள்‌ 
பிரியமில்லாத காரியங்களை 
அவர்கள்‌ வெண்கல 
பலிபீடத்தில்‌ சர்வாங்க தக௲னபலிகளை 
செலுத்தும்போது, அவர்களுடைய 
பாவங்கள்‌ நிவிர்த்தி பண்ணப்படுகிறது. 
ஆரோன்‌. 'பபீடத்தின்மேல்‌: 
தூபம்காப்டும்போது, தத்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரரை தம்முடைய ஜனமாக 
அங்கீகரிக்கிறார்‌. அவர்களுடைய பாவங்கள்‌ 
நிவிர்த்திபண்ணப்பட்டிருக்கிறது என்பதை 
கர்த்தர்‌ ஏற்றுக்கொள்கிறார்‌. 


கர்த்தர்‌ நம்முடைய பாவங்களை 
மன்னித்தால்‌ மாத்திரம்‌ போதாது. அவர்‌ 
நம்மை தம்முடைய பிள்ளைகளாக 
ஏற்றுக்கொள்‌ எவும்வேண்டும்‌. இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌, தங்களுடைய பாவங்கள்‌ 
மன்னிக்கப்படவேண்டும்‌. என்பதற்காக, 
வெண்கல பலிபீடத்தில்‌, சர்வாங்க 
'த௲னபலிகளை செலுத்துகிறார்கள்‌. 
கர்த்தருடைய பார்வையில்‌ தாங்கள்‌ 
நீதிமான்களாக காணப்படவேண்டும்‌. 
என்பதற்காகவும்‌, கர்த்தர்‌ தங்களை 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


தம்முடைய சொந்த 
ஏற்றுக்கொள்ளவேண்டும்‌ என்பதற்காகவும்‌, 
அவர்கள்‌ கர்த்தருடைய சாட்சி பெட்டிக்கு 
முன்பாக தூபம்‌ காட்டுகிறார்கள்‌. 


தூபபீடம்‌ ஆவிக்குரிய இரண்டு 
காரியங்களுக்கு " அடையாளமாயிருக்கிறது 
என்று வேதபண்டிதர்கள்‌ விளக்கம்‌ 
சொல்லுகிறார்கள்‌. அவையாவன: 
1. தூபபீடம்‌. இயேசுகிறிஸ்துவன்‌ மத்தியஸ்த 
ஊழியத்திற்கு அடையாளம்‌. 2. தூபபீடம்‌ 
பரிசுத்தவான்களின்‌ பக்திக்கு அடையாளம்‌. 


ஜனமாக 


வெண்கல. 
வெளிப்பிரகாரத்தில்‌ வைக்கப்பட்ிருக்கிறது. 
நம்முடைய கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து, 
இந்தப்‌ பூமியின்மீது நமக்காக தம்முடைய 
ஜீவனை  ஒப்புக்கொடுத்ததற்கு இது 
அடையாளம்‌. 


பலிபீடம்‌ 


பரிசுத்த. ஸ்தலத்தில்‌  பொன்பீடம்‌ 
இருக்கிறது. கிறிஸ்துவானவர்‌ பரலோகத்தில்‌ 
பிதாவின்‌ வலதுபாரிசத்தில்‌ நமக்காக பரிந்து 
பேசுவதற்கு இது அடையாளம்‌. 


தூபபீடம்‌ கிருபாசனத்திற்கு 
வைக்கப்பட்டிருக்கிறது. அது எப்‌ 
கிருபாசனத்திற்கு வத்‌ 
கிறிஸ்துவானவர்‌ நமக்காக தேவனுடைய 
சந்நிதியில்‌ எப்போதும்‌ பரிந்து 
பேசிக்கொண்டிருக்கிறார்‌. 


“என்‌ பிள்ளைகளே, 
பாவஞ்செய்யாதபடிக்கு 
உங்களுக்கு எழுதுகிறேன்‌: ்‌ 
பாவஞ்செய்வானானால்‌  நீதிபரராயிருக்கிற 
இவககறிங்த நமக்காகப்‌ பிதாவினிடத்தில்‌ 
பேசுகிறவராயிருக்கிறார்‌" 
கன்‌ 2. 
கிறிஸ்துவானவர்‌ நமக்காக 
தேவனிடத்தில்‌ பேசுவது. 
நற்கந்தத்திற்கு பாம்‌ 
தூபபீடத்தின்மேல்‌ நற்கந்தம்‌ ஏற்றப்படுகிறது. 


தூபபீடத்தின்‌ மேற்புறத்திலும்‌ 
சுற்றுப்புறத்திலம்‌ உள்ள பொருட்கள்‌ 
ராஜாவின்‌ கிரீடத்திற்கு ஒப்பாகயிருக்கிறது. 
கிறிஸ்துவானவர்‌ ராஜாதி ராஜாவாக, 
பிதாவின்‌ சமுகத்திலே நமக்காக பரிந்து 
பேசிக்கொண்டிருக்கிறார்‌. 


பரிந்து 





f= a 
TT 


“பாபிலோனைப்‌ பாழாக்குகிறவன்‌ 
அதின்மேல்‌ வருகிறான்‌; அதின்‌ 
பராக்கிரமசாலிகள்‌ பிடிபடுவார்கள்‌;: 
அவர்களுடைய வில்லுகள்‌ முறிந்துபோகும்‌; 
சரிக்கட்டுகிற தேவனாகிய 
கர்த்தர்நிச்சயமாகப்‌ பதில்‌ அளிப்பார்‌. அதின்‌ 
பிரபுக்களையும்‌ அதின்‌ ஞானிகளையும்‌ அதின்‌ 
தலைவரையும்‌ அதின்‌ அதிகாரிகளையும்‌ 
அதின்‌ பராக்கிரமசாலிகளையும்‌ 
வெறிக்கப்பண்ணுவேன்‌ ; அப்பொழுது 
அவர்கள்‌ என்றென்றைக்கும்‌ விழிக்காத 
தூக்கமாய்த்‌ தூங்கி விழுவார்கள்‌ என்று 
சேனைகளின்‌ கர்த்தர்‌ என்னும்‌ நாமமுள்ள 
ராஜா... சொல்லுகிறார்‌. பாபிலோனின்‌ 
விஸ்தீரணமான மதில்கள்‌ முற்றிலும்‌ 
தரையாக்கப்பட்டு, அதின்‌ உயரமான 
வாசல்கள்‌ அக்கினியால்‌ சுட்டெரிக்கப்படும்‌: 

ங்கள்‌ பிரயாசப்பட்டது. 


5156-58). 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ 


மேதியரும்‌ பெர்சியரும்‌ பாபிலோன்‌ 
தேசத்திற்குள்‌ வரும்போது. பாபிலோன்‌ 
நேசத்தாரின்‌ வில்லுகளெல்லாம்‌. 
முறிந்துபோகிறது. அவர்களுடைய அரசியல்‌ 
தந்திரங்கள்‌ மேதியருக்கு முன்பாக 
சிந்திக்கவில்லை. பாபிலோன்‌ தேசத்தாரின்‌ 
ஞானமும்‌, யுத்தஆலோசனைகளும்‌ வெற்றி 
பெறவில்லை. மேதியர்கள்‌ பாபிலோன்‌ 
தேசத்தை அக்கினியினால்‌ 
சுட்டெரிக்கிறார்கள்‌. அவர்கள்‌ வருத்தப்பட்டு 
சம்பாதித்ததெல்லாம்‌ அக்கினியில்‌ 
எறிந்துபோகிறது. 


பாபிலோன்‌ தேசத்தாரின்‌ பிரபுக்களும்‌, 
படைத்தளபதிகளும்‌, அரமனையில்‌ அமர்ந்து 
யுத்தகாரியங்களைக்‌ குறித்து 
ஆலோசனைபண்ணுகிறார்கள்‌. ஆனால்‌. 
அவர்கள்‌ பிரயாசப்பட்டது வீணாய்ப்போயிற்று. 
அவர்களால்‌ மேதியருக்கு விரோதமாய்‌ 
யுத்தம்பண்ண முடியவில்லை. தங்கள்‌ 
அரண்மனையின்‌ உயரமான மதில்கள்‌ 
தங்களுக்கு பாதுகாப்பாயிருக்கும்‌ என்று 
பாபிலோன்‌ தேசத்தார்‌ நினைத்தார்கள்‌. 
ஆனால்‌ மேதியர்களோ, பாபிலோன்‌ 
தேசத்தாரின்‌ மதில்களை முற்றிலுமாய்‌ 
இடித்து தரைமட்டமாக்கிப்போடுகிறார்கள்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


பாபிலோன்‌ தேசத்தைச்‌ சுற்றிலும்‌: 
ஐப்பிராத்து நதி ஓடுகிறது. அதில்‌ வெள்ளம்‌ 
பிரவாகித்து ஒடும்‌. ஜப்பிராத்து நதி 
பாபிலோன்‌ தேசத்திற்கு இயற்கையான 

ப்போல்‌ இருக்கிறது. ஐப்பிராத்து 

த்‌ தாண்டி யாராலும்‌ தங்கள்‌ 
தேசத்திற்குள்‌ பிரவேசிக்க முடியாது என்று 
பாபிலோன்‌ தேசத்தார்‌ நினைக்கிறார்கள்‌. 
ஒருவேளை அவர்கள்‌ பாபிலோனுக்குள்‌ 
பிரவேசித்துவிட்டாலும்‌, தங்களுடைய 
மதில்கள்‌ விஸ்தீரணமாயிருக்கிறது என்றும்‌, 
அதைத்‌ தாண்டி யாராலும்‌ பாபிலோனுக்குள்‌ 
வரமுடியாது... என்றும்‌ கல்தேயர்கள்‌ 
நினைக்கிறார்கள்‌. 

மேதியரும்‌ பெர்சியரும்‌ ஜப்பிராத்து, 
நதியில்‌ ஏராளமான கால்வாய்களை வெட்டி, 
அதன்‌ வழியாக பாபிலோன்‌ தேசத்திற்குள்‌ 
வந்துவிடுகிறார்கள்‌. பாபிலோனின்‌ 
த்‌ மதில்களை இடித்து, 

முற்றிலும்‌  தரைமட்டமாக்கிப்‌ 

போடுகிறார்கள்‌. கல்நேயர்களால்‌ அவர்களை 
எதிர்க்க முடியவில்லை. 

பாபிலோனின்‌ மதில்கள்‌ மூன்று 
வரிசையாகக்‌ கட்டப்பட்டிருக்கும்‌ என்று 
சரித்திர ஆசிரியர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. 
பாபிலோன்‌ நகரம்‌ மூன்று மதில்களுக்குள்‌ 
பாதுகாப்பாயிருக்கிறது. மூன்றடுக்கு 
பாதுகாப்பு இருந்தாலும்‌, மேதியரும்‌ 
பெர்சியரும்‌ பாபிலோனின்‌ விஸ்தீரமான 
மதில்களை தரையட்டமாக்கிப்போடுகிறார்கள்‌. 
அவர்களை ப்‌ கல்தேயர்கள்‌ 
ஒருவர்கூட 


கல்தேயரின்‌. 
பராக்கிரமசாலிகளெல்லாம்‌ பேடிகளைப்போல 
பயப்படுகிறார்கள்‌. பாபிலோனின்‌ மதில்கள்‌ 
தரையாக்கப்படுகிறது. அதின்‌ உயரமான 
வாசல்கள்‌ சுட்டெரிக்கப்படுகிறது. 


பாபிலோன்‌ சடி.தியில்‌ விழுந்த 
தகர்ந்தது 

எரே 51:8,18,25,26,31,82,83,87, 
38,39,42,43,4,47,53. 


எரே 51:8. பாபிலோன்‌ சடிதியில்‌ 
விழுத்து தகர்ந்தது; அதற்காக 
அலறுங்கள்‌; அதின்‌ நோவை ஆற்றப்‌ 
சின்‌ தைலம்‌ போடுங்கள்‌; ஒருவேளை 
குணமாகும்‌. 





f= THE 
TT 


எரே 51:18. திரனான தண்ணீர்கனின்‌ 
மேல்‌ வாசம்பண்ணுகிறவனே, திரண்ட 
சம்பத்துடையவனே, உனக்கு முடிவும்‌ 
உன்‌ பொருளாசைக்கு ஒழிவும்‌ வத்தது. 


எரே 51:25. இதோ, பூமியை எல்லாம்‌. 
கெடுக்கிற கேடான பர்வதமே, நாண்‌. 
உனக்கு விரோதமாக வந்து, என்‌ 
கையை உனக்கு விரோதமாக நீட்டி, 
உன்னைக்‌ கன்மலைகளிலிருத்து 
உருட்டி, உன்னை  எரித்துபோன 
பர்வதமாக்கிப்போடுவேள்‌ என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


எரே 51:26. முலைக்கல்லுக்காகிலும்‌ 
அஸ்திபாரக்கல்லுக்காகிலூம்‌ 
கல்லையும்‌ 

எடுக்கமாட்டார்கள்‌; தீ 
என்றென்றைக்கும்‌ பாழாய்க்கிடக்கிற 
ஸ்தலமாவாய்‌ என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 


எரே 51:31. கடையாத்தர முனைதுவக்கி 
அவனுடைய பட்டணம்‌ பிடிபட்டது 
என்றும்‌, துறைவழிகள்‌ அகப்பட்டுப்‌ 
போய, நாணல்கன்‌ அக்கினியால்‌ 
சுட்டெரிக்கப்பட்டது என்றும்‌, யுத்த 
மனுஷர்‌ கலங்கியிருக்கிறார்கன்‌ என்றும்‌. 
பாபிலோன்‌ ராஜாவுக்கு அதிவிக்க, 


எரே 51:82. அஞ்சற்காரன்மேல்‌ 
அஞ்சற்காரனும்‌ தூதன்மேல்‌ தூதனும்‌ 
ஓடுகிறான்‌. 


எரே 51:88. பாபிலோன்‌ குமாரத்தி 
மிதிக்கப்படுங்‌ கனத்துக்குச்‌ சமானம்‌ 
அதைப்‌ போரடிக்குங்‌ காலம்‌ வந்தது; 
இன்னும்‌ கொஞ்சக்காலத்திலே 
அறுப்புக்காலம்‌ அதற்கு வரும்‌ என்று 
இஸ்ரவேலின்‌ தேவனாகிய 
சேனைகளின்‌ கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


எரே 51:97. அப்பொழுது பாபிலோன்‌. 
குடியில்லாத மண்மேடுகளும்‌, 
வலுசர்ப்பங்களின்‌ தாபரமும்‌, பாழும்‌, 
சசல்போடப்படுதலுக்கு இடமுமாய்ப்‌ 
போகும்‌. 


எரே 51:88. ஏகமாய்‌ 
சிங்கங்களைப்‌ போலக்‌ 
சிங்கக்குட்டிகனைப்போலச்‌. 
சுத்தமிடுவார்கள்‌.. 


அவர்கள்‌. 
கெர்ச்சித்து, 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எரே 51:39. அவர்கன்‌ களிக்கும்‌ 
சமயத்திலே நான்‌ அவர்கள்‌ குடிக்கும்‌ 
பானத்தை. அவர்களுக்குக்‌. 
குடிக்கக்கொடுத்து அவர்கள்‌ 
துன்னத்தக்கதாக. அவர்களை 
வெறியாக்குவேன்‌; அதினால்‌ அவர்கள்‌: 
என்றென்றைக்கும்‌ விழிக்காத நித்திரை 
அடைவார்கள்‌ என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 


எரே 51:42. சமுத்திரம்‌ பாபிலோன்மேல்‌ 
புரண்டுவந்தது; அதின்‌ அலைகளின்‌ 
திரட்சியினால்‌ அது மூடப்பட்டது. 


எரே 51:48. அதின்‌ பட்டணங்கள்‌ 
பாழுமாய்‌, வறட்சியும்‌ வனாத்தரமுமான 
பூமியுமாய்‌, ஒரு மனுஷனும்‌ 
குடியிராததும்‌ ஒரு மனுபுத்திரனும்‌ 
கடவாததுமான திலமுமாய்ப்போயிற்று. 


எரே 544. நான்‌ பாபிலோனில்‌ 
இருக்கிற பேலைத்‌ தண்டிப்பேன்‌; அது 
விழுங்கினதை அதின்‌ வாயிலிருந்து 
கக்கப்பண்ணுவேன்‌; ஜாதிகள்‌ இனி 
அதினிடத்திற்கு ஓடி.வரமாட்டார்கள்‌, 
பாபிலோனின்‌ மதிலும்‌ விழும்‌. 


எரே 51:47. ஆகையால்‌, இதோ, நான்‌ 
பாபிலோனின்‌ விக்கிரகங்களை: 
தண்டிக்கும்‌ நாட்கள்‌. வரும்‌, 
அப்பொழுது அதின்‌ தேசம்‌ எல்லாம்‌ 
கலங்கும்‌; அதில்‌ கொலையுண்கிற 
யாவரும்‌. அதின்‌ நடுவில்‌ 
விழுந்துகிடப்பார்கள்‌. 


எரே 51:58. பாபிலோன்‌ வானபரியத்தம்‌ 
ஏறினாதும்‌அ௮து தன்‌ பலமான 
அரணை உயர்த்தினாலும்‌, அதைப்‌ 
பாழாக்குகிறவர்கன்‌ என்னிடத்திலிருத்து 

கர்த்தர்‌ 


பாபிலோன்‌ தேசத்திற்கு விரோதமாக 
கர்த்தருடைய கோபம்‌ வந்திருக்கிறது. 
தேவனுடைய தெய்வீக வல்லமைக்கு எதிராக 
எந்த வல்லமையாலும்‌ எதிர்த்து நிற்கமுடியாது. 
ஆகையினால்‌ பாபிலோனுக்கு நிச்சயமாகவே 
அழிவு வரும்‌. “பாபிலோன்‌ சடுதியில்‌ வீழ்ந்து 
தகர்ந்தது. அதற்காக  அலறங்கள்‌" 
(எரே 51:8) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 





i FTE 
TT 


எரேமியா தீர்க்கதரிசி பாபிலோனுக்கு 
விரோதமாக கர்த்தருடைய வார்த்தையைச்‌: 
சொன்னபோது அந்த தேசம்‌ மிகவும்‌ 
செழிப்பாகயிருந்தது. அதற்கு பின்பும்‌ பல. 
வருஷங்களாக பாபிலோன்‌ தேசம்‌ அதிக 
பலமுள்ளதாகவும்‌, அதிக செழிப்புள்ளதாகவும்‌ 
விளங்கிற்று. 
கர்த்தர்‌ தம்முடைய தியினால்‌ 
பாபிலோன்‌ தேசத்தை அழிக்கிறார்‌ 
பாபிலோன்‌ தேசத்தார்‌. 
பெருமைக்காரராயிருக்கிறார்கள்‌. 
கர்த்தருக்கு விரோதமாகவும்‌, கர்த்‌ 
ஜனத்திற்கு ்‌ 
செய்கிறார்கள்‌. ல்‌ 
கோபம்‌ பாபிலோன்‌ தேசத்தின்மேல்‌ வருகிறது. 
அது கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பை 
சந்தித்தே ஆகவேண்டும்‌. அழிவிலிருந்து 
தப்பிப்பதற்கு பாபிலோனுக்கு வழியே இல்லை. 


இதோ, பூமியை எல்லாம்‌ கெடுக்கிற 
கேடான பர்வதமே நான்‌ உனக்கு 
விரோதமாக வந்து, என்‌ கையை உனக்கு 
விரோதமாக நீட்டி உன்னைக்‌ 
கன்மலைகளிலிருந்து உருட்டி, உன்னை 
எரிந்துபோன பர்வதமாக்கிப்போடுவேன்‌" 
(எரே 51:25) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


உயர்ந்த மலையிலிருந்து ஒரு பெரிய 


அந்தப்‌. பர்வதம்‌ 
கன்மலைகளிலிருந்து உருட்டி விடப்பட்டு கீழே 
விழுந்து கிடக்கும்‌. 


பாபிலோன்‌ குமாரத்தி மிதிக்கப்படுங்‌ 
களத்துக்குச்‌ சமானம்‌; அதைப்‌ போரடிக்குங்‌ 
காலம்‌ வந்தது: இன்னும்‌ 
கொஞ்சக்காலத்திலே அறுப்புக்காலம்‌ அதற்கு 
ம்‌ 51:33) என்று இஸ்ரவேலின்‌ 
சே ன்‌ கர்த்தர்‌ 


என்னும்‌ களத்தில்‌ 

என்னும்‌ குமாரத்தி 
நீண்டகாலமாக மிதிக்கப்பட்டாள்‌. இப்போதோ 
பாபிலோன்‌. மிதிக்கப்படும்‌ காலம்‌ 
வந்திருக்கிறது. பாபிலோனுக்கு போரடிக்கும்‌ 
காலம்‌ வந்தது என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


பாமிலோன்‌ அரணிப்பான பட்டணம்‌. 
பாபிலோன்‌ தேசத்தைச்‌ சுற்றிலும்‌ 
இயற்கையான பாதுகாப்புக்கள்‌ இருக்கிறது. 

திரளான 
வாசம்பண்ணுகிறது 
பாபிலோன்‌ தேசத்திற்கு 


விரோதமாக யாராலும்‌ நெருங்க முடியாது. 
ஐப்பிராத்து நதியை கடந்து வருவது மிகவும்‌ 
சிரமம்‌. 


பாபிலோன்‌. தேசம்‌ திரண்ட 
சம்பத்துடையவள்‌. ஆனாலும்‌ பாபிலோனுக்கு 
முடிவும்‌, அவளுடைய  பொருளாசைக்கு 
ஒழிவும்‌ வந்தது (எரே 51:13) என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. பாபிலோனைச்‌ சுற்றிலும்‌ 
ஐப்பிராத்து நதி இருந்தாலும்‌, அது 
அவர்களுக்கு மெய்யான பாதுகாப்பாகமிராது. 
அவர்களுடைய திரண்ட சம்பத்து, 
அவர்களைப்‌ பாதுகாக்காது. 


கோரேசு ராஜா பாபிலோன்‌ தேசத்திற்கு 
விரோதமாக யுத்தம்பண்ண தன்னுடைய 
சேனையை "ஆயத்தம்பண்ணுகிறான்‌. 
ஒவ்வொரு வருஷமும்‌ கோரேசு ராஜாவின்‌ 
ஆயத்தம்‌ அதிகமாயிருக்கிறது. கோரேசின்‌ 
யுத்த ஆயத்தத்தைப்பற்றிய செய்தி பாபிலோன்‌ 
தேசத்திற்கு வருகிறது. பாபிலோன்‌ 
தேசத்தார்‌ மேதியரோடு 
சமாதானமாகமிருந்திருக்கலாம்‌. அவர்களோடு 
சமாதான உடன்படிக்கை செய்து யுத்தம்‌ 
பண்ணுவதை தவிர்த்திருக்கலாம்‌. ஆனால்‌ 
பாபிலோன்‌ தேசத்தார்‌ “ந்த 
பெருமைக்காரராயிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
இடும்புள்ளவர்கள்‌. அவர்களுடைய இருதயம்‌ 
குடினப்பட்டிருக்கிறது. மேதியருக்கு. 
விரோதமாக தங்களால்‌ யுத்தம்பண்ண முடியும்‌ 
என்று பாபிலோன்‌ தேசத்தார்‌ தங்கள்‌ 
சுயபலத்தை நம்புகிறார்கள்‌. ஐப்பிராத்து 
நதியையும்‌, தங்களிடத்திலுள்ள திரளான 
சம்பத்துக்களையும்‌ நம்புகிறார்கள்‌. பாபிலோன்‌ 
தேசத்தார்‌... அழிந்துபோவதற்கு அவர்களே 
காரணமாயிருக்கிறார்கள்‌. 


மேதியர்கள்‌ பாபிலோன்‌ தேசத்தின்மீது 
யுத்தத்தை ஆரம்பிக்கும்போது, அவர்கள்‌ 
பாபிலோனின்‌ எல்லையில்‌ ஆரம்பிக்கிறார்கள்‌. 
பாபிலோன்‌ ராஜாவோ யுத்தக்களத்திற்கு 
வெகுதூரத்தில்‌: தன்னுடைய 
அரண்மனையிலிருக்கிறான்‌. யுத்தம்‌ தனக்கு 
அருகாமையில்‌ வராது என்று அவன்‌ 
ஆணவத்தோடு சொல்லுகிறான்‌. 





f= FTE 
TT 


கடையாந்தர முனைதுவக்கி 
அவனுடைய பட்டணம்‌ பிடிபட்டது என்றும்‌, 
'துறைவழிகள்‌ அகப்பட்டுப்‌ போய்‌, நாணல்கள்‌ 
அக்கினியால்‌ சுட்டெரிக்கப்பட்டது என்றும்‌, 
யுத்த மனுஷர்‌ கலங்கியிருக்கிறார்கள்‌ என்றும்‌ 
பாபிலோன்‌ ராஜாவுக்கு அறிவிக்க, 
அஞ்சற்காரன்‌ மேல்‌. அஞ்சற்காரனும்‌ 
தூதன்மேல்‌ தூதனும்‌ ஓடுகிறான்‌. 
(எரே 51:31,32). 


பாபிலோன்‌ தேசத்திலுள்ள ஐப்பிராத்து 
நதியின்‌  துறைவழிகளை மேதியர்கள்‌ 
பிடித்துக்கொண்டார்கள்‌ என்றும்‌, 
பாபிலோனின்‌ எல்லைப்பட்டணங்களையும்‌ 
அவர்கள்‌ பிடித்துக்கொண்டார்கள்‌ என்றும்‌ 
பாபிலோன்‌ ராஜாவுக்கு அறிவிக்கப்படுகிறது. 
அஞ்சற்காரனும்‌, தூதனும்‌ வேகமாக. 
ஓடிவந்து அந்த அழிவை ராஜாவுக்கு 
அறிவிக்கிறார்கள்‌. ஜப்பிராத்து நதியிலுள்ள 
நாணல்‌ புற்களையெல்லாம்‌ மேதியர்கள்‌ 
தீவைத்து கொளுத்திவிடுகிறார்கள்‌. 
அக்கினியின்‌ வெளிச்சத்தில்‌ மேதியர்கள்‌ 
கல்தேயர்களை  சங்காரம்பண்ணுகிறார்கள்‌. 
இந்த செய்திகளையெல்லாம்‌ அஞ்சற்காரர்கள்‌ 
பாபிலோன்‌ ராஜாவுக்கு அறிவிக்கிறார்கள்‌. 
பாபிலோன்‌ தேசம்‌ மேதியர்களை நினைத்து. 
பயப்படுகிறது. 


பாபிலோன்‌ ராஜா கேள்விப்படுகிற 
செய்தி மெய்‌ என்பது நிரூபிக்கப்படுகிறது. 
ராஜாவுக்கு அஞ்சற்காரர்கள்‌ த. 
செய்தியை அறிவிக்கும்போது, மேதியர்களும்‌ 
பெர்சியர்களும்‌, பாபிலோன்‌ ராஜாவின்‌ 
அரமனைக்குள்‌ பிரவேசித்துவிடுகிறார்கள்‌. 
அவனுடைய அரமனையிலேயே அவனை 
சங்காரம்பண்ணுகிறார்கள்‌. 


“அன்று இராத்திரிமிலே கல்தேயரின்‌ 
ராஜாவாகிய பெல்ஷாத்சார்‌ கொலை. 
செய்யப்பட்டான்‌" (தானி 5:30). 


பாபிலோன்‌ தேசம்‌ 
அழிந்துகொண்டிருக்கும்போது, பாபிலோனின்‌ 
அற 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


பாபிலோன்‌ அரமனையிலோ, 

ராஜா மதுபானம்‌ 
அருந்திக்கொண்டிருக்கிறான்‌. குடித்து 
வெறித்திருக்கிறான்‌. யுத்தத்திற்கு தன்னை 
ஆயத்தப்படுத்திக்கொள்ளாமல்‌ பாவத்தில்‌ 
விழுந்துகிடக்கிறான்‌. 


“பாபிலோனியர்‌ களிக்கும்‌ சமயத்திலே. 
நான்‌ அவர்கள்‌ குடிக்கும்‌ பானத்தை 
அவர்களுக்குக்‌ குடிக்கக்கொடுத்து அவர்கள்‌ 
துள்ளத்தக்கதாக ர்‌ 
வெறியாக்குவேன்‌; அதினால்‌ 
என்றென்றைக்கும்‌ விழிக்காத 
அடைவார்கள்‌” (எரே 51:39) 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


ஆனால்‌ 


பாபிலோன்‌ ராஜா மதுபானம்‌ குடித்து, 
அவனும்‌ அவனுடைய பிரபுக்களும்‌ 
சிங்கங்களைப்போல கெர்ச்சிக்கிறார்கள்‌. 
சிங்கக்குட்டிகளைப்போல  சத்தமிடுகிறார்கள்‌. 
மதுபானம்‌. அவர்களுடைய தலைக்கு 
ஏறியிருக்கிறது. ர்கள்‌ 


அவர்கள்‌ 
வெறித்திருக்கிறார்கள்‌. மதுபானத்தின்‌ 
பாத்திரத்தை ராஜா தன்னுடைய பிரபுக்கள்‌ 
எல்லோருக்கும்‌ கொடுக்கிறான்‌. ராஜா 
சிங்கம்போல கெர்ச்சிக்கிறான்‌. அவனுடைய 
பிரபுக்கள்‌ சிங்கக்குட்டிகளைப்போல. 
சத்தமிடுகிறார்கள்‌. 

“தன்‌. தோழருக்குக்‌ குடிக்கக்‌ 
கொடுத்துத்‌. ன்ப அவதியை 
அவர்களண்டையிலே வைத்து, அவர்களுடைய 
நிர்வாணங்களைப்‌ பார்க்கும்படிக்கு, 
அவர்களை வெறிக்கப்பண்ணுகிறவனுக்கு. 
ஐயோ! நீ மகிமையினால்‌ அல்ல, 
இலச்சையினால்‌ நிரப்பப்படுவாய்‌? நீயும்‌ 
ள்‌ குத்த னம தவள்‌ என்று 


இருக்க பாத்திரம்‌ 
திரும்பும்‌: உன்‌ 


(ஆம 2516) 


கல்தேயரின்‌ ராஜாவும்‌, அவனுடைய 
பிரபுக்களும்‌ குடித்து வெறித்திருக்கிறார்கள்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய உக்கிரத்தின்‌ பாத்திரத்தை 
அவர்களுக்கு குடிக்க கொடுக்கிறார்‌. அன்று 
இராத்திரியிலே கல்தேயரின்‌ ராஜாவாகிய 
பெல்ஷாத்சார்‌ கொலை செய்யப்பட்டான்‌. 
(தானி 5:30). 





i= FTE 
WEFT 


மேதியரும்‌ பெர்சியரும்‌ சமுத்திரம்‌ 
போல பெலமுள்ளவர்களாயிருக்கிறார்கள்‌. 
“சமுத்திரம்‌ பாபிலோன்மேல்‌ புரண்டுவந்தது:: 
அதின்‌ அலைகளின்‌ திரட்சியினால்‌ அது 
மூடப்பட்டது" (எரே 51:42) என்று கர்த்தர்‌ 
மேதியரையும்‌ பெர்சியரையும்‌ பற்றிச்‌ 
சொல்லுகிறார்‌. சமுத்திரத்தின்‌ அலைகளுக்கு 
எல்லைகளை நிர்ணயம்பண்ண முடியாது. 


வேலியடைத்து தடுத்து நிறுத்த முடியாது. 
மேதியரும்‌ பெர்சியரும்‌  சமுத்திரம்போல. 
பாபிலோன்மேல்‌ புரண்டு வருகிறார்கள்‌. 
சமுத்திரத்தில்‌ அலைகளுக்குமேல்‌ அலைகள்‌ 
வருவதுபோல, மேதியரும்‌ பெர்சியரும்‌ 
பாபிலோன்‌ தேசத்தின்மீது அலையலையாய்‌ 
வருகிறார்கள்‌. அவர்கள்‌ பாபிலோன்‌ 
தேசத்தையே மூடிப்போடுகிறார்கள்‌. 
பாபிலோனின்‌ சேனையை 
மேற்கொள்கிறார்கள்‌. 


பாபிலோன்‌ தேசத்தின்‌ பட்டணங்கள்‌ 
பாழுமாய்‌, வறட்சியும்‌ வனாந்தரமுமான 
ந்த க மனுஷனும்‌ குடியிராததும்‌ ஒரு 
கடவாததுமான 
நிலமுமாய்ப்போயிற்று (எரே 51:43) 


பாபிலோன்‌ ம்‌ ம்போ 
பாபிலோனிலுள்ள ல மக்ககங்கள்ல்‌ 
விக்கிரகக்கோவில்களும்‌  அழிந்துபோகிறது. 
"இதோ, நான்‌ பாபிலோனின்‌ விக்கிரகங்களை 
தண்டிக்கும்‌ நாட்கள்‌ வரும்‌, அப்பொழுது 
அதின்‌ தேசம்‌ எல்லாம்‌ கலங்கும்‌: அதில்‌. 
கொலையுண்கிற யாவரும்‌ அதின்‌ நடுவில்‌. 
விழுந்துகிடப்பார்கள்‌. வானமும்‌ பூமியும்‌. 
அவைகளிலுள்ள யாவும்‌ பாபிலோன்மேல்‌ 
கெம்பீரிக்கும்‌: பாழ்க்கடிக்கிறவர்கள்‌ அதற்கு 
வடக்கேயிருந்து வருவார்கள்‌" (எரே 5154748) 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


கர்த்தர்‌ 
தேசத்திலுள்ள 
விரோதமாக தம்முடைய 

சொல்லுகிறார்‌. “இதோ, 
விக்கிரகங்களுக்கு விரோதமாய்‌ விசாரிக்கும்‌ 
நாட்கள்‌ வரும்‌; அப்பொழுது அதின்‌ 
தேசமெங்கும்‌ கொலையுண்கிறவர்கள்‌ 
கத்துவார்கள்‌. பாபிலோன்‌ வானபரியந்தம்‌ 
ஏறினாலும்‌, அது தன்‌ பலமான அலக்‌ 
உயர்த்தினாலும்‌, 

ப்ழாக்ககிவ்கள்‌” ..!. அள்கிடந்தின் கத்து 
வருவார்கள்‌" (எரே 51:51,52) என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 


மறுபடியுமாய்‌ பாபிலோன்‌ 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


விக்கிரகாராதனைக்காரர்கள்நான்‌. 
அவர்களும்‌ விக்கிரகங்களுக்கு 
தூபங்காட்டுகிறார்கள்‌. ஆனாலும்‌ அவர்கள்‌ 
பாபிலோன்‌ தேசத்திற்கு விரோதமாக 
யுத்தம்செய்து. பாபிலோன்‌ தேசத்திலுள்ள 
விக்கிரகங்களையும்‌, விக்கிரக 
கோவில்களையும்‌ அழித்துப்போடுகிறார்கள்‌. 


பாபிலோன்‌ தேசத்தில்‌ பேல்‌ என்னும்‌ 
விக்கிரகம்‌ மிகவும்‌ பிரதானமானது. * 
பாபிலோனில்‌ இருக்கிற 
தண்டிப்பேன்‌; அது விழுங்கினதை அதின்‌ 
வாயிலிருந்து குக்கப்பண்ணுவேன்‌; ஜாதிகள்‌ 
இனி அதினிடத்திற்கு ஒடிவரமாட்டார்கள்‌, 
பாபிலோனின்‌ மதிலும்‌ விழும்‌" (எரே 5:44) 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


கர்த்தர்‌ பாபிலோனிலிருக்கிற பேலைத்‌ 
தண்டிப்பார்‌. பாபிலோனியர்கள்‌ பேல்‌ என்னும்‌ 
விக்கிரகத்திற்கு ஏராளமான பலிகளைச்‌ 
செலுத்துகிறார்கள்‌. கர்த்தர்‌ பேலைத்‌ 
தண்டிக்கும்போது, அதற்கு தூபங்காட்ட 
ஒருவரும்‌ வரமாட்டார்கள்‌. 
பலிபீடத்தை பாபிலோன்‌. 
மறந்துவிடுவார்கள்‌. பேல்‌ 
கைவிட்டுவிட்டு என்னும்‌ 
கோபமும்‌ பாபிலோன்‌. 
மனதிலிருக்கும்‌. 


மேதியரும்‌ பெர்சியரும்‌ 


தேசத்தை 
அழித்துப்போடுவார்கள்‌. 
பாபிலோன்‌ குடிமில்லாத மண்மேடுகளும்‌, 
வலுசர்ப்பங்களின்‌ தாபரமும்‌, பாழும்‌, 
ஈசக்போடப்டுததுக்கு இடமுமாம்ப்‌ போகும்‌ 
(எரே மூலைக்கல்லுக்காகிலும்‌ 

தர்க்க திதும்‌ ஒரு கல்லையும்‌ 
பாபிலோனின்‌ அழிவிலிருந்து 
எடுக்கமாட்டார்கள்‌: “நீ என்றென்றைக்கும்‌ 
பாழாய்க்கிடக்கிற ஸ்தலமாவாய்‌” (எரே 51:26) 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. பாபிலோன்‌ 
தேசம்‌ இடிந்து கிடக்கும்‌ பொழுது, அந்த 
இடுபாடுகளின்‌ கற்களை யாரும்‌ கட்டிடம்‌ 
கட்டுவதற்கு பயன்படுத்தமாட்டார்கள்‌. 
ஒருவரும்‌ பாபிலோனின்‌ கற்களை வைத்து 
தங்கள்‌ வீடுகளுக்கு அஸ்திபாரம்‌ 
போடமாட்டார்கள்‌. பாபிலோன்‌ கர்த்தரால்‌ 
சபிக்கப்பட்ட தேசம்‌. அது விக்கிரகங்களின்‌ 
தேசம்‌. 


தேசத்தா 


பாபிலோன்‌ 
முற்றிலுமாய்‌ 
அப்பொழுது 





i FTE 
TT 
பாபிலோனின்‌ நடுவிலிருந்து ஓடி. 
தப்புங்கள்‌ 

எரே 51:6,45,46,50-52 


எரே 51:6. நீங்கள்‌ பாபிலோனின்‌ 
அக்கிரமத்தில்‌ சங்காரமாகாதபடிக்கு. 
அதின்‌ நடுவிலிருந்து ஓடி, அவரவர்‌ 
தங்கள்‌ ஆத்துமாவைத்‌ தப்புவியுங்கன்‌; 
இது கர்த்தர்‌ அதினிடத்தில்‌ 
பழிவாங்குகிற காலமாயிருக்கிறது; 
அவர்‌ அதற்குப்‌ பதில்‌ செலுத்துவார்‌. 


எரே 51:45. என்‌ ஜனங்களே, நீங்கள்‌ 
அதின்‌ நடுவிலிருந்து புறப்படுங்கள்‌; 
கர்த்தருடைய கோபத்தின்‌ 
உக்கிரத்துக்குத்‌ தப்பும்படி அவனவன்‌ 
தன்தன்‌ ஆத்துமாவை 
இரட்சித்துக்கொள்ளக்கட வன்‌. 


எரே 51:46. உங்கள்‌ இருதயம்‌ 
துவனாமலும்‌, தேசத்தில்‌ கேட்கப்படும்‌ 
செய்தியினால்‌ நீங்கள்‌ பயப்படாமலும்‌ 
இருங்கள்‌; ஒரு வருஷத்திலே அ 
செய்தி கேட்கப்பட்டு, 
மறுவருஷத்திலே வேறு வெய்து 
கேட்கப்படும்‌; தேசத்திலே கொடுமை 
உண்டாகும்‌; ஆளுகிறவன்மேல்‌ 
ஆளுகிறவன்‌ வருவான்‌. 


எரே 51:50. 
'தப்பினவர்கனே, தங்கித்தரியாமல்‌ 
நடத்துவாருங்கள்‌; தூரத்திலே 
கர்த்தரை நினையுங்கள்‌; எருசலேம்‌ 
உங்கள்‌ ஞாபகத்தில்‌ வரக்கடவது. 


பட்டயத்துக்குத்‌ 


எரே 51:51. நிந்தையைக்‌ கேட்டதினால்‌ 
வெட்கப்பட்டோம்‌; கர்த்தருடைய 
ஆலயத்தின்‌ பரிசுத்த ஸ்தலங்களின்‌ 
மேல்‌ அந்நியர்‌ வந்ததினால்‌ நாணம்‌ 
நம்முடைய முகங்களை மூடிற்று. 


எரே 5152. ஆகையால்‌, கர்த்தர்‌ 
சொல்லுகிறது என்னவென்றால்‌: இதோ, 
நான்‌ அதின்‌ விக்கிரகங்களுக்கு. 
விரோதமாய்‌ விசாரிக்கும்‌ நாட்கள்‌ 
வரும்‌; அப்பெ! அதின்‌ 
தேசமெங்கும்‌ கொலையுண்கிறவர்கள்‌ 
கத்துவார்கள்‌. 

பாபிலோன்‌ 
இஸ்ரவேல்‌ 
தேசத்து 


தேசம்‌ அழியும்போது. 
ஜனங்கள்‌ பாபிலோன்‌ 
சிறையிருப்பிலிருக்கிறார்கள்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஜனங்கள்‌ பாபிலோனின்‌ 
சங்காரமாகிவிடக்கூடாது. 

அவர்கள்‌ பாபிலோனின்‌ நடுவிலிருந்து ஓடி 

தங்கள்‌ ஆத்துமாவை தப்புவிக்கவேண்டும்‌. 


பாபிலோன்‌ தேசத்தார்‌ கர்த்தருடைய 
ஜனத்தை. துன்பப்படுத்தினார்கள்‌. இதன்‌ 
நிமித்தமாய்‌. கர்த்தர்‌ பாபிலோனை 
பழிவாங்குகிறார்‌. இது கர்த்தர்‌ 
பாபிலோனிடத்தில்‌ பழிவாங்குகிற 
காலமாமிருக்கிறது. கர்த்தர்‌ பாபிலோனுக்கு 
பதில்‌ செலுத்துவார்‌. கர்த்தர்‌ பாபிலோனை 
பழிவாங்கும்போது, இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 
பாபிலோன்‌ தேசத்திற்கு நடுவிலிருந்து 
சங்காரமாகிலிடக்கூடாது என்று, கர்த்தர்‌ 
தம்முடைய ஜனங்களை எச்சரிக்கிறார்‌ 
(எரே 51:6). 


என்‌ ஜனங்களே, நீங்கள்‌ அதின்‌ 
நடுவிலிருந்து புறப்படுங்கள்‌; 
உக்கிரத்துக்குத்‌ 


கர்த்தருடைய 
கோபத்தின்‌ தப்பும்படி 
அவனவன்‌. தன்தன்‌ ஆத்துமாவை 
இரட்சித்துக்கொள்ளக்கடவன்‌" (எரே 
என்று கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ ஜனத்திற்கு 
சொல்லுகிறார்‌. 

நாம்‌ 
அருகாமையிலிருக்கக்கூடாது. 
கிருபையினால்‌ நாம்‌ சாத்தானுக்கு 
விலகி தூரமாமிருக்கவேண்டும்‌. சாத்தான்‌ 
அதையும்‌ மீறி நமக்கு சோதனைகளைக்‌ 
கொடுக்கும்போது, நாம்‌ சோதனைக்கு 
விலக்கியிருக்கவேண்டும்‌. சோதனைக்கு 
மத்தியில்‌ சிக்கிக்கொள்ளக்கூடாது. 


கர்த்தருடைய ஜனங்கள்‌ பாபிலோன்‌. 
தேசத்திற்கு நடுவிலிருக்கக்கூடாது. 
கல்தேயர்கள்‌ ஆரம்பத்தில்‌ இஸ்‌ 
ஒடுக்கினார்கள்‌. இப்போதோ 
கல்தேயரை சங்காரம்பண்ணுகிறார்கள்‌. அந்த 
சங்காரத்தில்‌ இஸ்ரவேல்‌. 
சிக்கிக்கொள்ளக்கூடாது. 
பாபிலோன்‌ தேசத்திலுள்ள எல்லோரையும்‌ 
சங்காரம்பண்ணுவார்கள்‌. அவர்கள்‌ கல்தேயர்‌ 
என்றும்‌, இஸ்ரவேலர்‌ என்றும்‌ வித்தியாசம்‌. 
பார்க்கமாட்டார்கள்‌. இஸ்ரவேலர்கள்‌ 
பெர்சியருடைய பட்டயத்திற்கு தப்பிக்க 
வேண்டுமென்றால்‌, அவர்கள்‌ பாபிலோனில்‌ 
தங்கியிருக்கக்கூடாது. பாபிலோன்‌. 
கட்ஸ்‌ ஜனத்தாரின்‌ தேசமல்ல. கானான்‌. 

இஸ்ரவேல்‌. ஜனத்த 

இபபட தேசம்‌. 





f= FTN 
ETT 


இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ பாபிலோன்‌. 
தேசத்தை விட்டு வெளியேறி, தங்கள்‌ 
சொந்த தேசத்திற்கு திரும்பி வருகிறார்கள்‌. 
அவர்கள்‌ எருசலேமில்‌ கல்தேயர்‌ 
மூலமாய்‌ அனுபவித்த வேதனைகளை 
நினைவுகூருகிறார்கள்‌. 


“நிந்தையைக்‌ கேட்டதனால்‌. 
ெட்கப்பட்டோம்‌; கர்ந்தகுபைய ஆலயத்தின்‌ 
பரிசுத்த ஸ்தலங்களின்மேல்‌ அந்நியர்‌ 
வந்ததினால்‌ நாணம்‌ நம்முடைய முகங்களை 
மூடீற்று' எரே 51:51) என்று தங்களுக்கு 
ஏற்பட்ட சோகமான அனுபவங்களை 
நினைவுகூருகிறார்கள்‌. அந்த வெட்கத்தையும்‌, 
வேதனையையும்‌ நினைத்துப்‌ 
பார்க்கும்போது, அவர்களுடைய மனதில்‌ 
சந்தோஷமுண்டாகவில்லை. முகத்தை 
துக்கமும்‌ நாணமும்‌ மூடிற்று. 
கர்த்தரோ தம்முடைய 
துக்கத்தை நீக்குகிறார்‌. 
இலர்சையைப்‌ போக்குகிறார்‌ 
முகத்தை  மூடியிருக்கிற 
விலக்குகிறார்‌. “இதோ, 
விக்கிரகங்களுக்கு விரோதமாய்‌ விசாரிக்கும்‌. 
நாட்கள்‌ வரும்‌; அப்பொழுது அதின்‌ 
தேசமெங்கும்‌, கொலையுண்கிறவர்கள்‌ 
கத்துவார்கள்‌” (எரே 5:52) என்று கர்த்தர்‌ 


சொல்லுகிறார்‌ 


கர்த்தர்‌ பாபிலோனை பழிவாங்குவார்‌ 
பாபிலோன்‌ தேசத்திலுள்ள விக்கிரகங்களை 
அழித்துப்போடுவார்‌. கர்த்தரே பெரியவர்‌ 
என்பதை பாபிலோன்‌ தேசத்தாரும்‌, 
இஸ்ரவேல்‌ தேசத்தாரும்‌ 
அறிந்துகொள்வார்கள்‌. பாபிலோன்‌ 
பேல்‌ என்னும்‌. 
இஸ்ரவேலின்‌ பரிசுத்தரே 
அவரே சர்வவல்லவர்‌ என்பதையும்‌ 
எங்னேரம sy ie இஸ்ரவேல்‌ 
ஜனங்கள்‌ தங்கள்‌ கர்த்தருடைய 
மகிமையையும்‌, மகத்துவத்தையும்‌ அறிந்து 
கொள்வார்கள்‌. அப்போது அவர்களுடைய 
முகத்தை மூடியிருக்கிற நாணம்‌ அவர்களை 
விட்டு நீங்கும்‌. 


"ஜனத்தின்‌ 
அவர்களுடைய 
அவர்களுடைய 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பாபிலோனிலிருந்து கூக்குரலின்‌ 
சுத்தம்‌ கேட்கப்படும்‌ 
எரே 51:41,48,54,55 


எரே 51:41. சேசாக்கு பிடியுண்டு, 
பூமிழுழுதும்‌ புகழும்‌ புகழ்ச்சி 
அகப்பட்டது. எப்படி? 
ஜாதிகளுக்குன்னே பாபிலோன்‌ 
பிரமிப்பானது எப்படி? 

எரே 51:48. 
அவைகளனிலுன்ன 
பாபிலோன்மேல்‌ 
மாழ்க்கடிக்கிறவர்கள்‌. அதற்கு 
வடக்‌ த்து வருவார்கள்‌ என்று. 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌; 


பாபிலோனிலிருந்து 
சத்தமும்‌, கல்தேயர்‌: 
மகா சங்காரமும்‌ 


வானமும்‌ டப 


கெம்பிரக்கம்‌ 


எரே 5154. 
கூக்குரலின்‌ 
தேசத்திலிருந்து 
கேட்கப்படும்‌. 
எரே 51:55. கர்த்தர்‌ பாபிலோனைப்‌: 
பாழாக்கி அதிலுன்ன பெரிய சத்தத்தை 
ஓழியப்பண்ணுவாரு அவர்களுடைய 
அலைகள்‌ திரனான தண்ணீர்களைப்‌: 
போல இரையும்‌, அவர்களுடைய 
சத்தம்‌ அமனியாயிருக்கும்‌. 


மேதியரும்‌ பெர்சியரும்‌ பாபிலோன்‌. 
தேசத்தை அழித்துப்போடுவார்கள்‌. தங்கள்‌ 
தேசம்‌ அழிந்துபோனதைப்‌ பார்த்து, 
பாபிலோனியர்கள்‌ அழுது புலம்புவார்கள்‌. 


பாபிலோனிலிருந்து கூக்குரலின்‌ 
சத்தமும்‌, கல்தேயர்‌ தேசத்திலிருந்து மகா 
சங்காரமும்‌ கேட்கப்படும்‌. கர்த்தர்‌ 
பாபிலோனைப்‌ பாழாக்கி அதிலுள்ள பெரிய 
சத்தத்தை ஒழியப்பண்ணுவார்‌; அவர்களுடைய 
அலைகள்‌ திரளான தண்ணீர்களைப்போல. 
இரையும்‌, அவர்களுடைய சத்தம்‌ 
அமளியாயிருக்கும்‌ (எரே 51:54,55). 


பாபிலோன்‌ தேசத்தார்‌ தங்கள்‌ 
தேசத்தின்‌ அழிவுக்காக அழுதுபுலம்புவார்கள்‌. 
அவர்களுடைய அழிவு அவர்களுக்கே 
ஆச்சரியமாயிருக்கும்‌. தங்கள்‌ அழிவைப்‌ 
பார்த்து பாபிலோனியர்‌ பிரமிப்படைவார்கள்‌. 
சேசாக்கு பிடியுண்டு, பூமிமுழுதும்‌ புகழும்‌ 
புகழ்ச்சி அகப்பட்ட எப்படி? 
ஜாதிகளுக்குள்ளே பாபிலோன்‌ பிரமிப்பானது 
எப்படி?” (எரே 51:41) என்று பாபிலோன்‌ 
தேசத்தார்‌ அழுது புலம்புவார்கள்‌. 





ழ்‌ நவள 
யாய 


பாபிலோன்‌ 
தேசமாயிருந்தது. 
மிகுதியாயிருந்தது. 
தேசமாகவும்‌, 


தேசம்‌ செழிப்பான 
அங்கே ஐசுவரியம்‌. 

அது பலமுள்ள 
அரணிப்பான தேசமாகவும்‌ 
இருந்தது. தங்கள்‌ தேசத்திற்கு அழிவே 
வராது என்று பாபிலோன்‌ தேசத்தார்‌ 
இருமாப்பாயிருந்தார்கள்‌. பாபிலோன்‌ 
தேசத்தை பார்க்கிற மற்ற தேசத்தாரும்‌, 
அதன்‌ பாதுகாப்பைப்‌ பார்த்து, 
பிரமித்தார்கள்‌. 


அப்படிமிருந்த பாபிலோன்‌ தேசம்‌ 
இப்போது அழிந்துபோயிற்று. பூமி முழுவதும்‌ 
புகழும்‌ புகழ்ச்சியாயும்‌ இருந்த பாபிலோன்‌ 
தேசம்‌ இப்போது  பாழாய்ப்போயிற்று. 
பாபிலோனின்‌ மேன்மையைப்‌ பார்த்து, 
பிரமித்தவர்கள்‌, இப்போது அதன்‌ அழிவைப்‌ 
பார்த்து பிரமிக்கிறார்கள்‌. 


பாபிலோன்‌ தேசம்‌ அழிந்துபோனதைப்‌ 
பார்த்து. பாபிலோனியர்கள்‌ அழுது 
புலம்புகிறார்கள்‌. ஆனாலும்‌ பாபிலோன்‌ தேசம்‌ 
அழிந்ததற்காக வானமும்‌ பூமியும்‌ 
அவைகளிலுள்ள யாவும்‌ சந்தோஷமாய்‌ 
கெம்பீரிக்கிறது (எரே 51:48). பாபிலோன்‌ 
அழிந்துபோனதற்காக இவையெல்லாம்‌ 
சந்தோஷப்படுகிறது. தேவனுடைய bere 
நியாயத்தீர்ப்பு பாபிலோன்‌ தேசத்தின்‌ 

வந்திருக்கிறது. பாபிலோன்‌ 

அழிந்துபோனதினால்‌, 
வருஷங்களாக பாபிலோன்‌ 

சிறையிருப்பிலிருந்த இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 
இப்போது விடுவிக்கப்படுகிறார்கள்‌. 


எரேமியா 
செராயாவுக்கு 
வார்த்தை 

எரே 51:59-64 


தீர்க்கதரிசி 
கற்பித்த 


எரே 51:59. பாபிலோன்மேல்‌ வரும்‌ 
எல்லாத்‌ தீங்கையும்‌, பாபிலோனுக்கு. 
விரோதமாக எழுதப்பட்ட இத்த எல்லா 
வசனங்களையும்‌ எரேமியா ஓரு 
புஸ்தகத்தில்‌ எழுதினான்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எரே 51:80. யூதாவின்‌ ராஜாவாகிய 
சிதேக்கியா ராஜ்யபாரம்பண்ணும்‌ 
க வருஷத்திலே பாபிலோனுக்குப்‌ 

சமயத்தில்‌ அவனோடே 
க மசெயாவின்‌ மகனாகிய 
நேரியாவின்‌. குமாரனும்‌ 
சாத்தகுணமுன்ன. பிரபுவுமாகிய 
செராயாவுக்கு எரேமியா தீர்க்கதரிசி 
கற்பித்த வார்த்தை. 


எரே 51:81. எரேமியா செராயாவை 
நோக்கி: தீ பாபிலோனுக்கு வந்தபின்பு. 
நீ இதைப்‌ பார்த்து, இந்த எல்லா 
வசனங்களையும்‌. வாசித்துச்‌ 
சொல்லவேண்டியது என்ன வென்‌ நால்‌: 


எரே 51:62. 
ஸ்தலத்திலே 
மிருகமுமுதலாய்த்‌ தங்கித்‌ தரிக்காத 
படிக்கும்‌, அது என்றென்றைக்கும்‌. 
பாழாய்க்‌ கிடக்கும்படிக்கும்‌ அதை 
அழித்துப்போடுவேன்‌ என்று தேவரீர்‌ 
அதைக்குறித்து உரைத்தீர்‌ என்பதை: 
'நீசொல்லி, 


எரே 51:68. தீ இந்தப்‌ புஸ்தகத்தை 
வாசித்துத்‌ தீர்த்தபோது, அதிலே ஒரு 
கல்லைக்‌ கட்டி, அதை ஓப்பிராத்து 
நடுவில்‌ எறிந்துவிட்டு, 


எரே 51:64. இப்படியே 
முழுகிப்போகும்‌, நான்‌ 
வரப்பண்ணும்‌ 
எழுத்திருக்கமாட்டாமல்‌ 
விடுவார்கள்‌ என்றார்‌ 
சொல்லுவாயாக. 
எரேமியாவின்‌ 
இவ்வனவோடே முடிந்தது. 


பாபிலோன்மேல்‌ வரும்‌ 
தீங்கையும்‌, பாபிலோனுக்கு விரோதமாக. 
எழுதப்பட்ட இந்த எல்லா வசனங்களையும்‌ 
எரேமியா ஒரு புஸ்தகத்தில்‌ எழுதினார்‌ 
(எரே 51:59). இந்த அதிகாரத்தில்‌ 
பாருக்கைப்பற்றி ஒன்றும்‌ சொல்லப்படவில்லை. 
எரேமியா தீர்க்கதரிசியே தன்னுடைய 
தீர்க்கதரிசன வார்த்தைகளை ஒரு 
புஸ்தகத்தில்‌ எழுதுகிறார்‌. 


கர்த்தாவே, 





i al 
TT 


பாபிலோன்‌ தேசத்திலே 
மனுஷரும்‌ எருசலேமின்‌ குடிகளும்‌ 
சிறையிருப்பிலிருக்கிறார்கள்‌. எரேமியா 
தீர்க்கதரிசி தான்‌ எழுதின தீர்க்கதரிசன 
புஸ்தகத்தை செராயா என்பவர்‌ மூலமாக 
பாபிலோன்‌ தேசத்து 


யூதாவின்‌ 


ராஜபாரம்‌ பண்ணும்‌ நாலாம்‌ வருஷத்திலே 
பாபிலோனுக்கு போன சமயத்தில்‌, 
அவனோடுகூட  மசெயாவின்‌ மகனாகிய 
நேரியாவின்‌ குமாரனும்‌ சாந்தகுணமுள்ள 
பிரபுவுமாகிய செராயா என்பவனும்‌ பாபிலோன்‌ 
தத்‌ பண்ற ட்‌ 
அப்போது எரேமியா 

வார்த்தைகளை 

(எரே 51:60). 


செராயா சாந்தகுணமுள்ளவன்‌. 
தாதேசத்திலே அவனுக்கு நல்ல மதிப்பு 

ந்தது. இருதயத்தில்‌ 
பெருமையில்லாதவன்‌. எருசலேமின்‌ 
சமாதானத்தை விரும்புகிறவன்‌. பாபிலோன்‌ 
தேசத்தில்‌ யூதாவின்‌ மனுஷரும்‌ 
எருசலேமின்‌ குடிகளும்‌ 
சிறையிருப்பிலிருக்கிறார்கள்‌ அந்த 
வேளையில்‌ பாபிலோன்‌ மேல்‌ வரும்‌ எல்லா 
தீங்கையும்‌ கர்த்தர்‌  எரேமியாவுக்கு. 
வெளிப்படுத்துகிறார்‌. த. 
வசனங்களையெல்லாம்‌ எரேமியா ஒரு 
புஸ்தகத்தில்‌ எழுதுகிறார்‌. ஸ்தகத்‌ 
பாபிலோன்‌ தேசத்து 
யூதர்களுக்கு யார்‌ மூலமாகவாவது 
கொடுத்தனுப்பவேண்டும்‌ என்று எரேமியா 
விரும்புகிறார்‌ செராயாவின்‌ கையில்‌ 
தன்னுடைய புஸ்தகத்தைக்‌ கொடுத்தனுப்புவது 
மிகவும்‌ பாதுகாப்பாயிருக்கும்‌ என்று 
தீர்மானித்து, எரேமியா செராயா மூலமாய்‌ 
தான்‌ எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகத்தை 
பாபிலோன்‌ சிறையிருப்பிலுள்ள யூதர்களுக்கு 
கொடுத்தனுப்புகிறார்‌. 


த புஸ்தகத்தை 
சிறையிருப்பிலள்ள 


சிறை! 
சிறைிகபபக்கப்போவதந்த 
எரேமியா செராயாவை 
பாபிலோனுக்கு வந்த பின்பு, 
பார்த்து, 
சிறைமிருப்பிலுள்ள 
சொல்லவேண்டும்‌” 
சொல்லுகிறார்‌. 


நீ ஒல்‌ 
இந்த எல்லா வசனங்களையும்‌ 
யூதர்களுக்கு வாசித்து 
(எரே 51:61) என்று 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பாபிலோன்‌ தேசம்‌ மிகப்பெரிய தேசம்‌. 
பாபிலோன்‌ பட்டணம்‌ ஐசுவரியமும்‌, பேரும்‌, 
புகழும்‌ மிகுந்த ட்டணம்‌ 
அரணிப்பானது. பாபிலோன்‌ 
பார்க்கும்போது, அதற்கு அழிவு வராது என்று 
எல்லோரும்‌ பொதுவாக நினைப்பார்கள்‌. அது 
அழிந்துபோகாமல்‌: நித்தியகாலமாய்‌ 

நிலைத்திருக்கும்‌ என்று தங்களுக்குள்‌ 
சிந்தித்துக்கொண்டிருப்பார்கள்‌. அவர்கள்‌ 
பாதுகாப்பாகயிருப்பார்கள்‌ என்றும்‌ 
அவர்களுக்கு விரோதமாக யாரும்‌ யுத்தம்‌ 
பண்ண வரமாட்டார்கள்‌ என்றும்‌ ஜனங்கள்‌ 
சொல்லுவார்கள்‌. 


கர்த்தரோ பாபிலோனுக்கு தீங்கு வரும்‌ 
என்று சொல்லுகிறார்‌. பாபிலோன்‌ தேசம்‌ 
அழிந்துபோகும்‌ என்றும்‌ சொல்லுகிறார்‌. 
பாபிலோன்‌ தேசத்தில்‌ மனுஷனும்‌ மிருகமும்‌ 
தங்கித்தரிக்காது என்றும்‌, அது 
என்றென்றைக்கும்‌ பாழாய்க்கிடக்கும்‌. 
என்றும்‌ கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
கர்த்தர்தாமே பாபிலோன்‌ தேசத்தை 
அழித்துப்போடுவதாகவும்‌  எரேமியாவுக்குச்‌ 
சொல்லுகிறார்‌ (எரே 51:62). 


கர்த்தர்‌ தனக்கு சொன்ன. 
வார்த்தைகளையெல்லாம்‌ எரேமியா ஒரு 
புஸ்தத்தில்‌ எழுதியிருக்கிறார்‌. இதை செராயா 
பாபிலோன்‌ தேசத்து சிறையிருப்பிலுள்ள 
யூதர்கள்‌ மத்தியில்‌ வாசிக்கவேண்டும்‌. 
அவர்கள்‌ பாபிலோன்‌ தேசத்தின்‌ 
பலத்தையும்‌, பராக்கிரமத்தையும்‌ தங்கள்‌ 
கண்களால்‌ பிரத்தியட்சமாகப்‌ பார்க்கிறார்கள்‌. 
ர்‌ கர்த்தருடைய வார்த்தையைக்‌: 
கர்த்தருடைய பலத்தையும்‌, 
பராக்கிரமத்தையும்‌, 
விசுவாச கண்களால்‌. 
பார்க்கவேண்டும்‌. கர்த்தரால்‌ கூடாத 
காரியம்‌ ஒன்றுமில்லை. கர்த்தர்‌ செய்ய 
நினைக்கிற காரியம்‌ தடைபடாது. பாபிலோன்‌ 
தேசம்‌ அரணிப்பான தேசமாகயிருந்தாலும்‌, 
கர்த்தர்‌ அதை அழித்துப்போடுவதாகச்‌ 
டங்க்‌ கர்த்தரால்‌ பாபிலோனை 
முடியும்‌ என்று 
தறிரபபகிரக்கிற யூதர்கள்‌ 
நம்பவேண்டும்‌. பாபிலோனின்‌ முடிவை தங்கள்‌ 
விசுவாசக்கண்களால்‌ காணவேண்டும்‌. 





i= a 
TT 


தீர்ந்தபோது, அதிலே ஒரு 

அதை  ஜப்பிராத்து நடுவில்‌ எறிந்துவிட 
வேண்டும்‌ என்றும்‌ எரேமியா அவருக்கு 
சொல்லியிருக்கிறார்‌ (எரே 51:63. 


செராயா பாபிலோனுக்கு வந்தபோது, 
அவர்‌ பாபிலோன்‌ தேசத்தின்‌ பெலனையும்‌, 
பராக்கிரமத்தையும்‌, அரணையும்‌, 
செழிம்பையும்‌ பார்க்கிறார்‌ அவர்‌ 
எரேமியா தீர்க்கதரிசியின்‌ புஸ்தகத்தை, 
சிறையிருப்பிலுள்ள யூதர்களுக்கு. 
வாசிக்கும்போது, அவரும்‌ பாபிலோன்‌ 
தேசத்தின்‌. அழிவை விசுவாசத்தோடு 
நோக்கிப்‌ பார்க்கவேண்டும்‌. 


நாம்‌ இந்த உலகத்தைப்‌: 
பார்க்கும்போது இது மகிமையுள்ளதாகவும்‌, 
அழகானதாகவும்‌ இருக்கும்‌. கர்த்தரோ இந்த 
உலகம்‌ அழியும்‌ என்று சொல்லுகிறார்‌. இந்த 
உலகம்‌ இப்பொழுது எல்வளவு. 
குவர்ச்சியாகமிருந்தாலும்‌, நம்முடைய 
கண்களின்‌ இச்சைகளில்‌ மயங்கிவிடக்‌. 
கூடாது. கர்த்தர்‌ சொன்ன வார்த்தையை 
நம்பவேண்டும்‌. கர்த்தர்‌ சொன்ன பிரகாரம்‌ 


கர்த்தருடைய வார்த்தைகளை நம்பவேண்டும்‌. 
உலகத்தின்‌ ஆசாபாசங்களை நம்பாமல்‌, 
பரலோகத்தின்‌ மகிமையை நம்பவேண்டும்‌. 
நட மாம்சப்பிரகாரமான கண்களால்‌ 
சுற்றிலுமுள்ள 
த்தியட்சமா்‌ பார்த்தாலும்‌, 
கண்களால்‌ 


கண்கள்‌ 
கர்த்தர்‌ 
நம்மால்‌. 


பிரகாசமுன்ளதாவிரந்தால்தான்‌ 
சொல்லுகிற வாக்குத்தத்தங்களை 
நோக்கிப்‌ பார்க்க முடியும்‌. 


செராயா எரேமியாவின்‌ புஸ்தகத்தை 
வாசித்து  தீர்ந்தபோது, அதிலே ஒரு 
கல்லைக்கட்டி அதை ஜப்பிராத்து நடுவில்‌ 
எறிந்துவிடலேண்டும்‌. அந்தப்‌ புஸ்தகம்‌. 
ஜப்பிராத்து நதியிலே மூழ்கிப்போகும்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இப்படியே பாபிலோன்‌ மூழ்கிப்போகும்‌. கர்த்தர்‌ 
அதின்மேல்‌. தீங்கு வரப்பண்ணுவார்‌. 
அந்த தீங்கினால்‌ பாபிலோன்‌ 
தேசத்தார்‌ எழுந்திருக்கமாட்டாமல்‌ இளைத்து 
விடுவார்கள்‌. 


எரேமியா கர்த்தர்‌ சொல்லுகிற 
வார்த்தைகளை செராயாவுக்கு சொல்லுகிறார்‌. 
செராயா இந்த வார்த்தைகளை பாபிலோன்‌ 
தேசத்து சிறையிருப்பிலிருக்கிற யூதர்களுக்கு 
விசுவாசத்தோடு சொல்லவேண்டும்‌. 


பாபிலோன்‌. அது மறுபடியும்‌ 
எழுந்திருக்காது. வ கர்த்தருடைய 
செய்தி. புஸ்தகத்தில்‌ கட்டப்பட்டிருக்கிற கல்‌, 
புஸ்தகத்தை ஐப்பிராத்து நதிக்குள்‌ 
மூழ்கடித்துவிடும்‌. புஸ்தகம்‌ மறுபடியும்‌ மேலே 
மிதந்து எழும்பாது. அந்தப்‌ புஸ்தகத்தை 

மூழ்கச்‌ செய்கிற கல்‌ வலுவானது. பாபிலோன்‌ 
தேசத்தின்‌ மீது தேவனுடைய நியாயத்தீர்ப்பு 
வருகிறது. பாபிலோன்‌ தேசம்‌ 
மூழ்கிப்போகும்‌ ஒரு கல்‌ தண்ணீரில்‌ 
மூழ்குவதுபோல பாபிலோனும்‌ மூழ்கும்‌. 

எரேமியா ள்‌ புஸ்தகத்தின்‌: 


வசனங்கள்‌ 
இ்வளவோ க்கள்‌ (எரே 51:64) 
என்று எழுதப்பட்டிருக்கிறது. 


இந்த 

தீர்க்கதரிசனம்‌ யூதாவின்‌ ராஜாவாகிய 

சிதேக்கியா ராஜ்யபாரம்‌ பண்ணும்‌ நாலாம்‌. 

வருஷத்திலே எழுதப்பட்டது. (எரே 51:50) 

எரேமியா தன்னுடைய தீர்க்கதரிசன 

ஊழியத்தை முடிப்பதற்கு முன்பாகவே, 

கர்த்தர்‌ பாரிலோனைப்பற்றிய செய்திகளை 

வெளிப்படுத்தியிருக்கிறார்‌. 

எரேமியா புறஜாதியாருக்கு 

சொன்ன 

தீர்க்கதரிசனங்களில்‌, இந்த தீர்க்கதரிசனமே 
கடைசியாக நிறைவேறுகிறது. 


“புறஜாதிகளுக்கு விரோதமாய்‌ எரேமியா 
தீர்க்கதரிசிக்கு உண்டான கர்த்தருடைய 
வசனம்‌” (எரே 46:1 


எரேமியா 52-ஆவது அதிகாரத்தை 
எரேமியா எழுதவில்லை. இந்த அதிகாரத்தை 
கர்த்தருடைய பரிசுத்தவான்களில்‌ 
வேறொருவர்‌ எழுதிமிருக்கவேண்டும்‌ என்று 
வேதபண்டிதர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. இந்த 
அதிகாரத்தில்‌ சரித்திரம்‌ சம்பந்தப்பட்ட 
செய்திகள்‌ எழுதப்பட்டிருக்கிறது. 





f= FTE 
TT 


தூபபீடமானது கர்த்தருடைய 
பரிசுத்தவான்களின்‌ பக்திக்கு அடையாளம்‌. 
ஆசாரியர்கள்‌ தூபம்‌ காட்டும்போது. 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ கர்த்தருடைய 
முகத்திலே ஜெபம்பண்ணிக்‌ 
கொண்டிருப்பார்கள்‌. நம்முடைய ஜெபமே 
மெய்யான தூபமாகயிருக்கிறது. 


“தூபங்காட்டுகிற வேளையிலே 
ஜனங்களெல்லாரும்‌ கூட்டமாய்‌ வெளியே 
ஜெபம்‌ பண்ணிக்கொண்டிருந்தார்கள்‌"' 
(லூக்‌ 1:10). 

ஆசாரியர்‌ தூபம்காட்டும்போது, 
விளக்குகளும்‌ ஏற்றப்படும்‌. இரண்டும்‌ 
பணிவிடைகளும்‌ ஒரே வேளையில்‌: 
நடைபெறுகிறது. பரிசுத்த வேதாகமம்‌ நமக்கு 
தீபமாகவும்‌ வெளிச்சமாகவும்‌ இருக்கிறது. 
நாம்‌ கர்த்தருடைய வசனத்தை வாசித்து, 
'தியானிக்கவேண்டும்‌. ஆசாரியர்‌ 
காலையிலும்‌ மாலையிலும்‌ 
தூபங்காட்டுவதுபோல, நாம்‌ அன்றாடம்‌. 
கர்த்தருடைய வேதத்தை வாசித்து அதைத்‌ 
தியானிக்கவேண்டும்‌. நம்முடைய 
'வேதவாக்கிய தியானத்தோடு, ஜெபமும்‌ 
துதியும்‌ சேர்ந்துகொள்ளவேண்டும்‌. 

கர்த்தரிடத்தில்‌ 
கர்த்தர்‌ நம்மோடு 


ரம்‌ 
ஜெபம்பண்ணும்போது, 
என்ன பேசுகிறார்‌ என்பதை கவனித்து, 
கேட்கவேண்டும்‌. கர்த்தர்‌ சொல்லுவதை 
செவிகொடுத்து கேட்காமல்‌, நாம்‌ மாத்திரம்‌ 
பேசிக்கொண்டிருந்தால்‌, நம்முடைய 
சம்பாஷணை முழுமையான சம்பாஷணையல்ல. 


கர்த்தருடைய வ்‌ 

நம்முடைய இருதய 

பரிசத்தமாயிருக்குவேண்டும்‌. 
நம்மிடத்தில்‌ பரிசுத்தம்‌ இல்லையென்றால்‌ 
நாம்‌ கர்த்தருக்கு. 
அருவருப்பானவர்களாயிருப்போம்‌. நம்முடைய 
தூபம்காட்டுதலும்‌ கர்த்தருக்கு 
அருவருப்பாயிருக்கும்‌. 


நாம்‌ 
நிற்கும்போது 
ஜீவயமும்‌. 


“இனி வீண்‌ காணிக்கைகளைக்‌. 
கொண்டுவரவேண்டாம்‌; தூபங்காட்டுதல்‌ 
எனக்கு அருவருப்பாயிருக்கிறது: நீங்கள்‌ 
அக்கிரமத்தோடே ஆசரிக்கிற 
மாதப்பிறப்பையும்‌, ஒய்வுநாளையும்‌, 
சபைக்கூட்டத்தையும்‌ நான்‌ இனிச்‌ 
சகிக்கமாட்டேன்‌" (ஏசா 1:13) 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆராதிக்கிறவர்கள்‌ 
பங்காளிகளாயிருக்கக்கூடாது. 
தூபங்காட்டுகிறவர்கள்‌ 


கர்த்தரை 
பாவத்திற்கு 
கர்த்தருக்கு 
விக்கிரகங்களை 
ஸ்தோத்திரிக்கிறவர்களாயிருக்கக்கூடாது. 
மாட்டை வெட்டுகிறவன்‌ மனுஷனைக்‌ 
கொல்லுகிறவனாகவும்‌, ஆட்டைப்‌ 
பலியிடுகிறவன்‌ நாயைக்‌ 
கழுத்தறுக்கிறவனாகவும்‌, காணிக்கையைப்‌ 
படைக்கிறவன்‌ பன்றி இரத்தத்தைப்‌ 
படைக்கிறவனாகவும்‌, தூபங்காட்டுகிறவன்‌ 
ஸ்தோத்திரிக்கிறவனாகவும்‌ 
இவர்கள்‌ தங்கள்‌ 
தெரிந்துகொள்ளுகிறார்கள்‌;: 
ஆத்துமா 
அருவருப்புக்களின்மேல்‌ 
விருப்பமாயிருக்கிறது' (ஏசா 66:3). 


'தகனபலியையாகிலும்‌, 
போஜனபலியையாகிலும்‌ படைக்கவேண்டாம்‌; 
அதின்மேல்‌ பானபலியை ஊற்றவும்வேண்டாம்‌" 
என்றும்‌, 

“வருஷத்தில்‌ ஒருமுறை ஆரோன்‌ 
பாவநிவாரணபலியின்‌ இரத்தத்தினால்‌ அதின்‌ 
கொம்புகளின்மேல்‌ பிராயச்சித்தம்‌ 
பண்ணுவானாக; உங்கள்‌ ர்‌ 


(யாத்‌ 30:8-10) என்றும்‌ சொல்லுகிறார்‌. 


பீடத்தின்மேல்‌. 
பக்கமான வ பனு 
தூபங்களெல்லாம்‌ அந்நிய 
எனப்படும்‌. (யாத்‌ 30:9,34-38). தூபகலசத்தில்‌ 
தூபம்‌ செலுத்தப்படும்‌. (லேவி 10/1; 
லேவி 1642-13: எண்‌ 16:6-7,17-18,35-47) 
தெய்வீக ஆராதனையில்‌ தூபவர்க்கங்களை 
எரிப்பது ஒரு முக்கியமான சடங்கு. இவை 
வரப்போகிற காரியங்களுக்கு அடையாளம்‌. 
புறஜாதியாரும்‌ இந்த ஆராதனை முறையைப்‌ 
பின்பற்றி விக்கிரகங்களுக்குத்‌ தூபம்‌ 
காட்டுகிறார்கள்‌. 





i= THEN 
TT 


கர்த்தர்‌ சொன்ன தீர்க்கதரிசன 
வாக்கியங்கள்‌ சரித்திரத்தில்‌ ஒவ்வொன்றாய்‌ 
நிறைவேறி வருகிறது. எருசலேம்‌. 
யூதாராஜ்யமும்‌ அழிந்துபோகும்‌ என்று 
கர்த்தர்‌ சொன்னார்‌. இந்த தீர்க்கதரிசனம்‌ 
கர்த்தர்‌ சொன்ன பிரகாரம்‌ அப்படியே 
நிறைவேறிற்று. இது சம்பந்தமான சரித்திர 
ஆதாரங்கள்‌ இந்த அதிகாரத்தில்‌ 
எழுதப்பட்டிருக்கிறது. 


1 24; 25 ஆகிய 
அதிகாரங்களில்‌ சொல்லப்பட்ட சம்பவமே 
இந்த அதிகாரத்திலும்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
இந்த அதிகாரத்திற்கும்‌, எரேமியா 
தீர்க்கதரிசியின்‌ புலம்பல்‌ புஸ்தகத்திற்கும்‌. 
நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. புலம்பல்‌ 
புஸ்தகத்திற்கு ஆதாரமான செய்திகள்‌ இந்த 
அதிகாரத்தில்‌ எழுதப்பட்டுள்ளன. 


சிதேக்கியா ராஜாவின்‌ மோசமான 
ஆட்சிக்காலம்‌ (எரே 524-3), கல்தேயர்கள்‌ 
எருசலேமை... முற்றிக்கையிட்டு அதைப்‌ 
படிக்கிறார்கள்‌. (எரே 52:42). சிதேக்கியா 
ராஜாவுக்கும்‌ அவனுடைய பிரபுக்களுக்கும்‌. 
பாபிலோன்‌ ராஜா கடுமையான தண்டனை 
கொடுக்கிறான்‌ (எரே 52:8-11) 


நேபுசராதான்‌ எருசலேம்‌ நகரத்தையும்‌, 
தேவாலயத்தையும்‌ இடித்துப்போடுகிறான்‌ 
(எரே 5242-14). யூதாவின்‌ மனுஷரையும்‌ 
எருசலேமின்‌ குடிகளையும்‌ சிறைப்பிடித்து: 
பாபிலோன்‌ தேசத்திற்கு கொண்டு போகிறான்‌. 
(எரே 521516). பாபிலோன்‌ தேசத்து 
சிறையிருப்புக்குப்போன யூதர்களின்‌ 
எண்ணிக்கை (எரே 52:28-30). 


கல்தேயர்கள்‌ தேவாலயத்திலுள்ள 
பணிமுட்டுக்களையும்‌, ஆலயத்திலுள்ள மற்ற 
பொருட்களையும்‌ தங்கள்‌ தேசத்திற்கு 
தூக்கிக்கொண்டு போகிறார்கள்‌ 
எரே 5217-23). கல்தேயர்கள்‌ 
ஆசாரியரையும்‌, யூதாதேசத்தில்‌ 
பிரபலமானவர்களையும்‌ கொன்று 
போடுகிறார்கள்‌ (எரே 52:24-27). 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நேபுகாத்நேச்சார்‌ மரித்துப்போன பின்பு, 
பாபிலோன்‌ தேசத்து சிறையிருப்பிலிருந்த 
யூதாவின்‌ ராஜாவாகிய யோயாக்கீனுக்கு 
பாபிலோன்‌ ராஜாவாகிய ஏவில்‌ மெரொதாக்‌ 
என்பவன்‌ சில சலுகைகளைக்‌ 
காண்பிக்கிறான்‌ (எரே 52:31-34) 


சிதேக்கியா ராஜா 
எரே 5211-11 


எரே 52 சிதேக்கியா 
ராஜாவாகிறயோது இருபத்தொரு 
வயதாயிருத்தான்‌; அவன்‌ பதினொரு 
வருஷம்‌ எருசலேமில்‌ 
ராஜ்யபாரம்பண்ணினான்‌; அவனுடைய 
தாயின்பேர்‌ அமூத்தான்‌, அவன்‌. 
லீப்னாஊரானாகிய எரேமியாவின்‌' 
குமாரத்தி. 


எரே 522. 
செய்தபடி. யெல்லாம்‌ அவனும்‌ 
கர்த்தருடைய பார்வைக்கு. 
பொல்லாப்பானதைச்‌ செய்தான்‌. 


யேயாக்கிம்‌ 


எரே 52. எருகலேமையும்‌ 
மூதாவையும்‌ கர்த்தர்‌ தம்முடைய 
சமுகத்தைவிட்டு அகற்றித்‌ தீருமனவும்‌, 
அவைகளின்‌ மேஜுன்ன அவருடைய 
கோபத்தினால்‌ இப்படி நடந்ததும்‌. 
அல்லாமல்‌, சிதேக்கியா பாபிலோனிலே. 
ராஜாவுக்கு விரோதமாகக்‌ 
கலகம்பண்ணினான்‌.. 


எரே 52:4. அவன்‌ ராஜ்யபாரம்பண்ணும்‌ 
ஒன்பதாம்‌ வருஷம்‌ பத்தாம்‌ மாதம்‌ 
யத்தாத்தேதியிலே. பாபிலோன்‌ 
ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரும்‌, 
அவனுடைய எல்லா இராணுவமும்‌. 
எருசலேமுக்கு விரோதமாய்‌ வந்து, 
அதற்கு எதிராகப்‌ பானயமிறங்கி, 
சுற்றிலும்‌: அதற்கு. எதிராகக்‌ 
கொத்தளங்களைக்‌ கட்டினார்கள்‌. 


எரே 525. அப்படியே சிதேக்கியா 
ராஜாவின்‌ பதினோராம்‌ வருஷமட்டும்‌ 
நகரம்‌ முற்றிக்கை போடப்பட்டிரு ந்தது. 


எரே 526. நாலாம்‌ மாதம்‌ ஒன்பதாம்‌ 
தேதியிலே பஞ்சம்‌ நகரத்திலே 
அதிகரித்து, தேசத்தின்‌ ஜனத்துக்கு 
ஆகாரமில்லாமல்போயிற்று. 





i ETHER 
TT 


எரே 527. 
இடிக்கப்பட்டது; 
கல்தேயர்‌ 
கழ்த்திருக்கையில்‌, 
எல்லாரும்‌ இராத்திரிகாலத்தில்‌ ஓடி, 
ராஜாவுடைய தோட்டத்தின்‌ வழியே 
இரண்டு  மதில்களுக்கும்‌ நடுவான 
வாசலாக நகரத்திலிருந்து புறப்பட்டு, 
வழியே 


நகரத்தின்‌: 
அப்பெ 


வயல்‌ 
ரால்‌ 


எரே 52:8. ஆனாலும்‌ கல்தேயருடைய 
இராணுவத்தார்‌ ராஜாவைப்‌ 
பின்தொடர்ந்து, எரிகோவின்‌ சமனான 
பூமியில்‌ சிதேக்கியாவைக்‌. 
கிட்டினார்கள்‌; அப்பொழுது 
அவனுடைய இராணுவத்தார்‌ 
எல்லாரும்‌ அவனைவிட்டுச்‌. 
சிதறிப்போயிரு ந்தார்கள்‌. 


எரே 
பிடித்து, 
ஊராகிய 
பாபிலோன்‌ 


52.9, அவர்கன்‌ ராஜாவைப்‌ 
அவனை ஆமாத்தேசத்தின்‌ 
ரிப்லாவுக்குப்‌ 


வாகிய 


[i 
நேபுகாத்நேச்சாரிடத்துக்குக்‌ கொண்டு. 


போனார்கள்‌; அங்கே இவனுக்கு. 
தியாயத்தீர்ப்புக்‌ கொடுத்தான்‌. 


எரே 52:10. பின்பு பாபிலோன்‌ ராஜா 
சிதேக்கியாவின்‌ குமாரரை அவண்‌ 
கண்களுக்கு முன்பாக வெட்டினான்‌; 
யூதாவின்‌. யிரபுக்கனெல்லாரையும்‌ 
நிப்ரைவிலே வெட்டினான்‌. 


எரே 5211. சிதேக்கியாவின்‌ கண்களைக்‌ 
குருடாக்கி, அவனுக்கு இரண்டு 
விலங்குகளைப்‌ போடுவித்தான்‌; 
பின்பு பாபிலோன்‌ ராஜா அவனைப்‌ 
பாபிலோனுக்குக்‌ கொண்டுபோய்‌, 
அவன்‌ மரணமடையும்‌ நான்மட்டும்‌. 
அவனைக்‌. காவல்‌ வீட்டில்‌ 
அடைத்துவைத்தான்‌. 


சிதேக்கியா 
ஆட்சிக்காலத்திலிருந்து, யூதர்களின்‌ 
சரித்திரம்‌ இந்த அதிகாரத்தில்‌ 
எழுதப்பட்டிருக்கிறது. சிதேக்கியா ராஜாவின்‌ 


ராஜாவின்‌ 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


இரண்டாவது சிறையிருப்பு 
ராஜாவின்‌ ஆட்சிக்காலத்தில்‌ 
யூதாவின்‌ மனுஷரும்‌ எருசலேமின்‌ 
குடிகளும்‌ கர்த்தருக்கு விரோதமாகப்‌ பாவம்‌ 
செய்தார்கள்‌. கர்த்தரைவிட்டு விலகி 
அந்நிய தெய்வங்களைப்‌ பின்பற்றினார்கள்‌. 
அவர்கள்‌ விக்கிரகங்களுக்கு 
தூபங்காட்டினார்கள்‌. யூதாமனுஷரின்‌ 
பாவத்தினிமித்தமாய்‌ கர்த்தருடைய கோபம்‌ 
அவர்கள்மேல்‌ வந்தது. கர்த்தர்‌ 
எருசலேமின்மீதும்‌, யூதாதேசத்தின்மீதும்‌ 
கோபமாயிருந்தார்‌. கர்த்தர்‌ எருசலேமையும்‌ 
யூதாவையும்‌ தம்முடைய சமுகத்தைவிட்டு 
அகற்றிப்போட்டார்‌. 


கர்த்தருடைய கோபம்‌ அவைகளின்மேல்‌ 
அதிகமாயிருந்தது. 
தம்முடைய கோபத்தை 
ல்‌ கர்த்தர்‌ 
யூதாவுக்கு இதுவரையிலும்‌ கொடுத்து வந்த 
பாதுகாப்பையும்‌, பராமரிப்பையும்‌ 
அகற்றிப்போடுகிறார்‌. 
எருசலேம்‌ நகரம்‌ கர்த்தருக்கு 
பரிசுத்தமான நகரம்‌. அங்கே கர்த்தருடைய 
தேவாலயமுள்ளது. கர்த்தருடைய பிரசன்னம்‌. 
எருசலேமில்‌ தங்கியிருந்தது. கர்த்தருடைய 
கிருபையின்‌ உடன்படிக்கைக்கும்‌, அவருடைய 
அன்புக்கும்‌ எருசலேமிலுள்ள தேவாலயம்‌ 
அடையாளமாயிருந்தது. கர்த்தரோ இப்போது 
எருசலேமின்மீதும்‌ யூதாவின்மீதும்‌ 
கோபமாயிருக்கிறார்‌. கர்த்தருடைய பரிசுத்த 
பிரசன்னம்‌, எருசலேமைவிட்டு 
நீங்கிப்போயிற்று. 
சிதேக்கியா 
துன்மார்க்கனாயிருந்தான்‌. 
கர்த்தருடைய 
செவிகொடுக்காமல்‌ பாபிலோன்‌ ராஜாவுக்கு 
விரோதமாகக்‌ கலகம்பண்ணினான்‌. 
சிதேக்கியா யூதாவின்‌ மனுஷரை 
கர்த்தருக்கு பயந்து ஆளுகை செய்யவில்லை. 
அவன்‌ ராஜாவாகியபோது இருபத்தொரு 
வயதாயிருந்தான்‌. இவன்‌ விக்கிரகங்களை 
ஆராதிக்கவில்லை. ஆனாலும்‌ கர்த்தருடைய 
பார்வைக்கு சிதேக்கியா பொல்லாப்பானதை 
செய்தான்‌. 





i THE 
TT 


'யோயாக்கீம்‌ 
'சிதேக்கியாவும்‌ 
பாவம்‌ செய்தான்‌ (எரே 52:2). 


செய்தபடியெல்லாம்‌,. 
கர்த்தருக்கு விரோதமாய்ப்‌ 
சிதேக்கியா 


அவன்‌ 
யூதாதேசத்திற்கும்‌, எருசலேம்‌ நகரத்திற்கும்‌, 
யூதாவின்‌ மனுஷருக்கும்‌ நன்மை 
செய்யவேண்டும்‌. ஆனால்‌ அவனோ 
கர்த்தருடைய பார்வைக்கு 
பொல்லாப்பானதைச்‌ செய்தான்‌. அவனுடைய 
'பொல்லாப்பினிமித்தமாய்‌ கர்த்தருடைய 
கோபம்‌ சிதேக்கியா ராஜாவின்மீது வந்தது. 


த ம்‌ தேசத்திற்கு 
கீழ்ப்படிந்து யூதாதேசத்தை 
ஆட்சிசெய்யவேண்டும்‌. அவன்‌ கல்தேயருக்கு 
கப்பம்‌ கட்டவேண்டும்‌. ஆனால்‌ 
சிதேக்கியாவோ பாபிலோன்‌ ராஜாவுக்கு 
விரோதமாகக்‌ கலகம்பண்ணினான்‌ 
ம 52:3), இது சிதேக்கியா ராஜாவின்‌ 

'வழும்‌, அவனுடைய மதியீனமும்‌ ஆகும்‌. 
சிதேக்கியாலின்‌ பாவத்தினால்‌ யூதாவுக்கும்‌, 
யூதாவின்‌ ஜனங்களுக்கும்‌ அழிவு வந்தது. 
கர்த்தரும்‌ சிதேக்கியாவின்மீது 
கோபமாயிருந்தார்‌ பாபிலோன்‌ ராஜாவும்‌ 
அவன்மீது கோபமாயிருந்தான்‌. இதனால்‌ 
யூதாதேசத்திற்கு சடுதியில்‌ அழிவு 
என்பா 


“இவன்‌ அவனுக்கு விரோதமாய்க்‌ 
கலகஞ்செய்து. தனக்குக்‌ குதிரைகளையும்‌ 
அநேகம்‌ க்‌ 
அனுப்பவேண்டுமென்று 

ஸ்நானாபதிகளை எகிப்துக்கு துப்பல்‌, 
இப்படிப்பட்டவனுக்கு வாய்க்குமோ? இப்படிச்‌ 
செய்கிறவன்‌ தப்பித்துக்கொள்வானோ? 
உடன்படிக்கையை மற்ந்தகன்‌ 
தப்பித்துக்கொள்வானோ? 

ராஜாவாக ஏற்படுத்திய ரத்தன்‌ 
ஆணையை அசட்டைபண்ணி, அவனுடைய 
உடன்படிக்கையை முறித்துப்போட்டவன்‌, அந்த 
ராஜாவினுடைய ஸ்தானமாகிய பாபிலோன்‌ 
நடுவிலே  அவனண்டையில்‌ இருந்து 
மரணமடைவானென்று என்‌ ஜீவனைக்‌ 
கொண்டு. சொல்லுகிறேன்‌. என்று 
கர்த்தராகிய ஆண்டவர்‌ சொல்லுகிறார்‌” 
(எசே 171516) 


பாபிலோன்‌ 


கல்தேயர்கள்‌ எருசலேமுக்கு 
விரோதமாக யுத்தம்பண்ண வருகிறார்கள்‌. 
அவர்கள்‌ எருசலேமின்‌ நகரத்தை பதினெட்டு 
மாதங்களாக முற்றிக்கைபோடுகிறார்கள்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சிதேக்கியா 
ஒன்பதாம்‌ வருஷம்‌: 


ராஜ்பபாரம்பண்ணும்‌. 
பத்தாம்‌ மாதம்‌ 


பத்தாந்தேதியிலே பாபிலோன்‌ ராஜாவாகிய 
நேபுகாத்நேச்சாரும்‌, 
இராணுவமும்‌ 
வந்து, அதற்கு 
குற்‌ 


அவனுடைய எல்லா 
எருசலேமுக்கு விரோதமாய்‌ 
எதிராகப்‌ பாளயமிறங்கி, 
அதற்கு எதிராகக்‌ 
கொத்தளங்களைக்‌ கட்டினார்கள்‌. அப்படியே 
சிதேக்கியா ராஜாவின்‌ பதினோராம்‌ 
வருஷமட்டும்‌ நகரம்‌ ற்றிக்கை 
போடப்பட்டிருந்தது (எரே 52:4,5) 


சிதேக்கியா ராஜா ராஜ்யபாரம்பண்ணும்‌ 
ஒன்பதாம்‌. வருஷத்தில்‌, பாபிலோன்‌ 
ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார்‌ எருசலேமுக்கு 
விரோதமாக யுத்தம்பண்ண வந்தான்‌. இந்த 
மாதத்தை நினைவுகூரும்‌ வண்ணமாக, 
பாபிலோன்‌ தேசத்து சிறையிருப்பிலிருந்த 
யூதர்கள்‌ ஒவ்வொரு வருஷமும்‌ ஒன்பதாம்‌ 
மாதத்தில்‌ உபவாசம்பண்ணினார்கள்‌. 
ஒன்பதாம்‌ மாதத்தோடு, அவர்கள்‌ மேலும்‌ சில 
மாதங்களிலும்‌ உபவாசம்பண்ணினார்கள்‌. 


"நாலாம்‌. மாதத்தின்‌ உபவாசமும்‌, 
ஐந்தாம்‌ மாதத்தின்‌ உபவாசமும்‌, ஏழாம்‌ 
மாதத்தின்‌ உபவாசமும்‌, பத்தாம்‌ மாதத்தின்‌ 
உபவாசமும்‌, தா வம்சத்தாருக்கு 
மகிழ்ச்சியாகவும்‌ சந்தோஷமாகவும்‌ 
நல்லபண்டிகைகளாகவும்‌ மாறிப்போகும்‌; 
கையால்‌ சத்தியத்தையும்‌ சமாதானத்தையும்‌ 
யுங்கள்‌ என்று சேனைகளின்‌ கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌" (சக 8:19), 


சேவாக்‌ இடக்காம்டு 


குட்டெரிக்கப்பட்டது. ஏழாம்‌ 


எருசலேமி! 
அக்கினி! 
மாதத்தில்‌ 


சிறையிருப்பிலிருந்த யூதர்கள்‌, அந்தந்த 
மாதங்களில்‌ உபவாசம்பண்ணுவது வழக்கம்‌. 


பாபிலோன்‌ ராஜாவாகிய 
நேபுகாத்நேச்சாரும்‌, அவனுடைய எல்லா 
இராணுவமும்‌ எருசலேமுக்கு விரோதமாக 
பதினெட்டு மாதங்கள்‌ முற்றிக்கைப்‌ 
போட்டார்கள்‌. சிதேக்கியா டன்‌ 
பதினொரு  வருஷமட்டும்‌ நகரம்‌ 
முற்றிக்கைப்போடப்பட்டிருந்தது. 





f= THE 
TT 


கல்தேயர்கள்‌ எருசலேம்‌ நகரத்தைச்‌ 
சுற்றிலும்‌. ஒன்றன்‌ 
முற்றிக்கைப்போட்டிருந்தாலும்‌, 


நாலாம்‌ மாதம்‌ ஒன்பதாம்‌ தேதியிலே 
பஞ்சம்‌ நகரத்திலே அதிகரித்து, தேசத்தின்‌ 
ஜனத்துக்கு காரமில்லாமல்போயிற்று. 
நகரத்தின்‌ மதில்‌ இடிக்கப்பட்டது: அப்பொழுது 
கல்தேயர்‌ நகரத்தைச்‌ சூழ்ந்திருக்கையில்‌, 
்‌ எல்லாரும்‌ இராத்திரிகாலத்தில்‌ 
தோட்டத்தின்‌ 


நகரந்திலகந்து புறப்பட்டு, 
வயல்‌ வெளியின்‌ வழியே போய்விட்டார்கள்‌ 
(எரே 52:67). 


எருசலேம்‌ நகரத்தைச்‌ சற்றிலும்‌ பெரிய 
மதில்‌ சுவர்கள்‌ இருந்தாலும்‌, அந்தச்‌ சுவர்‌ 
நகரத்திற்கு மெய்யான பாதுகாப்பைத்தராது. 
கர்த்தரே. எருசலேமுக்கு பாதுகாப்பைத்‌ 
'தருகிறவர்‌. கர்த்தர்‌ இப்போது யூதாவின்‌ 
மனுஷர்மீதும்‌, எருசலேம்‌ நகரத்தின்மீதும்‌: 
கோபமாயிருக்கிறார்‌. அந்த நகரத்திற்கு 
தாம்‌ இதுவரையிலும்‌ கொடுத்து வந்த 
பாதுகாப்பை கர்த்தர்‌ விலக்கிக்கொள்கிறார்‌. 
இதனால்‌ எருசலேம்‌ நகரத்திற்கு பாதுகாப்பு 
இல்லாமல்‌ போயிற்று. நகரத்தின்‌ மதில்‌: 
இடிக்கப்பட்டது. 


நகரத்தைப்‌ பாதுகாப்பதற்கு 
மனுஷர்கள்‌ தேவை. நகரத்திலோ பஞ்சம்‌ 
அதிகரித்ததினால்‌, எல்லோரும்‌ 
பட்டினியாயிருக்கிறார்கள்‌. நகரத்து மதிலைப்‌ 
பாதுகாப்பதற்கு ஒருவரிடத்திலும்‌ சரீர 
பெலனில்லை. அவர்கள்‌ நகரத்தைப்‌ 
பாதுகாக்காமல்‌, தங்கள்‌ உணவைத்‌ தேடி 
அலைகிறார்கள்‌. எருசலேமின்‌ மதில்‌ சுவர்‌ 
பெரியதாகவும்‌, வலிமையுள்ளதாகவும்‌ 
இருந்தாலும்‌, மனுஷரில்லாத மதில்‌ சுவருக்கு 
வலிமையிருக்காது. கர்த்தரும்‌ எருசலேமைப்‌ 
பாதுக்காக்கவில்லை. யூதாவின்‌ மனுஷரும்‌. 


யுத்த 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


அவர்கள்‌ 
வழியே 
மதில்களுக்கும்‌ நடுவான 
நகரத்திலிருந்து புறப்பட்டு, 
தப்பித்து ஓடுகிறார்கள்‌. 
அவர்களோடு சேர்ந்து சிதேக்கியா ராஜாவும்‌ 
தப்பித்து ஓடுகிறான்‌ (எரே 52:7). 


ஆனாலும்‌ 'கல்தேயருடைய 
இராணுவத்தார்‌  சிதேக்கியா ராஜாவை 
பின்தொடர்ந்து போகிறார்கள்‌. அப்பொழுது 
சிதேக்கியாவின்‌ இராணுவத்தார்‌ எல்லோரும்‌ 
அவனை விட்டு சிதறிப்போயிருந்தார்கள்‌. 
சிதேக்கியாவுக்கு பாதுகாப்பு கொடுக்க, 
ஒரு வீரனுமில்லை. 
பின்தொடர்ந்த 
இராணுவம்‌ எரிகோவின்‌ 
சமனான பூமியில்‌ அவனைக்‌ சிட்டினார்கள்‌. 
கல்தேயருடைய 
சிதேக்கியா ராஜாவை 
சமனான பூமியிலே பிடித்து, அவனை 
நேபுகாத்நேச்சாரிடத்திற்கு கொண்டு 
போனார்கள்‌ அப்போது பாபிலோன்‌ 
ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார்‌ ஆமாத்‌ 
தேசத்தின்‌ ஊராகிய ரிப்லாவிலே இருந்தான்‌. 
அந்த ஊரில்‌ நேபுகாத்நேச்சார்‌ 
சிதேக்கியாவுக்கு நியாயத்தீர்ப்பு கொடுத்தான்‌ 
(எரே 52:9). 


சிதேக்கியா 


த்தார்‌ 
வின்‌ 


ஏற்கெனவே 
நேபுகாத்நேச்சாருக்கு விரோதமாக 
கலகம்பண்ணினவன்‌. நேபுகாத்நேச்சார்‌ 
சிதேக்கியாவை தேசத்துரோகியாக தீர்ப்பு 
செய்து, அவனுக்கு கடினமான தண்டனை 
கொடுத்தான்‌. 


பாபிலோன்‌ ராஜா சிதேக்கியாவின்‌ 
குமாரரை அவன்‌ கண்களுக்கு முன்பாக 
வெட்டினான்‌; யூதாவின்‌ 
பிரபுக்களெல்லாரையும்‌ ரிப்லாவிலே 
வெட்டினான்‌. சிதேக்கியாவின்‌ கண்களைக்‌ 
குருடாக்கி, அவனுக்கு இரண்டு 
விலங்குகளைப்‌ போடுவித்தான்‌ 
(எரே 521011). 





i= THE 
TT 


பாபிலோன்‌ 
ரிப்லாவிலே. 
சிதேக்கியாவின்‌ இரண்டு 

குருடாக்கி, அவனை 
கொண்டுபோனான்‌. 

மரணமடையும்‌ நாள்மட்டும்‌ நேபுகாத்நேச்சார்‌, 
அவனை பாபிலோனிலுள்ள காவல்‌ வீட்டில்‌ 
அடைத்து வைத்தான்‌ எரே 5211) 
சிதேக்கியாவின்‌ வாழ்நாள்‌ முழுவதும்‌ 
இருளடைந்தது. அவனுடைய கண்கள்‌ 
குருடாக்கப்பட்டது. 


சிதேக்கியா பாபிலோனுக்கு 
கீழ்ப்படியவில்லையென்றால்‌, அவனுக்கும்‌ 
யூதாதேசத்திற்கும்‌ இதுபோன்ற தீங்கு வரும்‌ 
என்று, எரேமியா தீர்க்கதரிசி கர்த்தருடைய 
வார்த்தையை ஏற்கனவே அறிவித்தார்‌ 
ஆனால்‌ சிதேக்கியாவோ  எரேமியாவின்‌ 
வார்த்தைக்கு செவிகொடுக்கவில்லை. 
கர்த்தருடைய சித்தத்திற்கு கீழ்ப்படியவில்லை. 
ஆகையினால்‌ இப்போது  சிதேக்கியா 

தேசத்தில்‌, 


ராஜா... சிதேக்கியாவை 


விட்டுவிடவில்லை. 


பாபிலோன்‌ கண்கள்‌ 
குருடாக்கப்பட்டவனாக, தன்‌ வாழ்நாள்‌ 
முழுவதும்‌ சிறையிருபபிலிருக்கிறான்‌ 


நேபுசராதான்‌ 
எரே 52:12-23 


எரே 5212. 

பத்தாத்தேதியிலே, 

ராஜாவுக்கு முன்பாக நிற்கிறவனாகிய 
காவற்சேனாதிபதியான நேபுசராதான்‌ 
எருசலேமுக்கு வந்தான்‌; அது 
நேபுகாத்நேச்சார்‌என்னும்‌ ராஜா 
பாபிலோனை அரசாளுகிற 
பத்தொன்பதாம்‌ வருஷமாயிருத்தது. 


எரே 5218. அவன்‌ 
ஆலயத்தையும்‌, ராஜாவின்‌ 
அரமனையையும்‌,  எருசலேமிலுன்ன 
எல்லா வீடுகனையும்‌, ஒவ்வொரு பெரிய 
மனிதனுடைய வீட்டையும்‌. 
அக்கினியினால்‌ சுட்டெரித்துப்‌ 
போட்டான்‌. 


கர்த்தருடைய 


எரே 5214. 
காவற்சேனாதியதியோடிருந்த 

கல்தேயமின்‌ இராணுவத்தாரெல்லாரும்‌ 
எருசலேமைச்‌ சுற்றிலும்‌ இருந்த 
அலங்கங்களை இடி த்தூப்போட்டார்கன்‌.. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எரே 52:15. ஜனத்தில்‌ ஏழைகளான 
சிலரையும்‌ நகரத்தில்‌ மீதியான மற்ற 
ஜனத்தையும்‌, பாபிலோன்‌ ராஜாவின்‌ 
வசமாக  ஓடிவந்துவிட்டவர்களையும்‌, 
மற்ற ஜனங்களையும்‌ 
காவற்சேனாதியதியாகிய நேபுசராதான்‌ 
சிறைகனாகக்‌ கொண்டுபோனான்‌.. 


எரே 5௧௭௨. ஆனால்‌. நெசத்தாரில 
ஏழைகள! சிலரைக்‌. 
கத்தே திப்தியாகிய்‌ நேபுசராதான்‌ 
திராட்சத்‌ தோட்டக்காரராகவும்‌ 
பயிரிடுங்குடி.கனாகவும்‌ விட்டு 


வைத்தான்‌. 


எரே 5217. 
ஆலயத்திலிருந்து. 
தூண்களையும்‌, 


கர்த்தருடைய 

வெண்கலத்‌ 
கர்த்தருடைய 
ஆலயத்திலிருந்த ஆதாரங்களையும்‌, 
வெண்கலக்‌. கடல்தொட்டியையும்‌ 
கல்தேயர்‌ உடைத்துப்போட்டு, 
அவைகளின்‌ வெண்கலத்தையெல்லாம்‌. 
பாபிலோனுக்கு எடுத்துக்கொண்டு. 
போனார்கள்‌. 


எரே 5218. செப்புச்சட்டிகளையும்‌, 
சாம்பல்‌ எடுக்கும்‌ கரண்டிகளையும்‌, 
வெட்டுக்‌. கத்திகளையும்‌, 
கலங்களையும்‌, கலயங்களையும்‌, 
ஆராதனைக்குரிய சகல 
வெண்கலப்பணிமுட்டுகளையும்‌ 

எடுத்துக்கொண்டு போனார்கள்‌. 


எரே 5219. 
சுத்தவெள்ளியுமான 
கிண்ணங்களையும்‌, 
தூபகலசங்களையும்‌, கலங்களையும்‌, 
௪ட்டிகளையும்‌, விளக்குத்‌ 
தண்டுகளையும்‌, கலயங்களையும்‌, 
கரகங்களையும்‌ காவற்சேனாதிபதி 
எடுத்துக்கொண்டான்‌. 


பசும்பொன்னும்‌ 


எரே 5290. சாலொமோன்‌ ராஜா 
கர்த்தருடைய ஆலயத்துக்காகச்‌. 
செய்து வைத்த இரண்டு தூண்களும்‌ 
ஒரு கடல்‌ தொட்டியும்‌ ஆதாரங்களின்‌. 
கீழ்தின்ற பன்னிரண்டு வெண்கல 
நிஷபங்களும்‌ ஆகிய இவைகளுக்குரிய 
வெண்கலத்துக்கு நிறையில்லை. 





i THEN 
TT 


எரே 5௮௮. அத்தத்‌ 
தூண்கனோவெனில்‌, ஒவ்வொரு தூணும்‌ 
பதினெட்டுமுழ  உயரமாயிருத்ததம; 
பன்னிரண்டு முழ நூல்‌ அதைச்‌ சுற்றும்‌; 
நாலு விரற்கடை அதின்‌ கனம்‌; உள்ளே 
குழாயாயிருத்தது. 


எரே 52:22, அதின்மேல்‌ வெண்கலக்‌ 
குமிழ்‌ இருந்தது; ஒரு குமிழின்‌ உயரம்‌ 
இந்து முழம்‌, குமிழிலே சுற்றிலும்‌ 
பின்னலும்‌ 'மாதனம்பழங்களும்‌ 
செய்திருந்தது; எல்லாம்‌ 
வெண்கலமாயிருத்தது; அதற்குச்‌. 
சரியாய்‌ மற்றத்‌ தூணுக்கும்‌ 
மாதனம்பழங்களும்செய்திருத்தது.. 


எரே 5925. 
மாதனம்பழங்கள்‌ 
திசைகளுக்கும்‌ 
செய்திருந்தது; குமிழைச்‌. 
செய்திருந்த மாதனம்பழங்கள்‌ நாறு. 


கல்தேயர்கள்‌ 


தொண்ணூற்றாறு 
ாண்‌। 


எருசலேம்‌ நகரத்தைப்‌ 
பிடித்துக்கொண்டார்கள்‌. ஒரு மாதம்‌ 
சென்ற பின்பு, பாபிலோன்‌ ராஜாவின்‌ 
காவற்சேனாதிபதியாகிய நேபுசராதான்‌ 
என்பவன்‌ எருசலேமுக்கு வருகிறான்‌. இவன்‌ 
ஐந்தாம்‌... மாதம்‌ பத்தாந்தேதிமிலே 
எருசலேமுக்கு வருகிறான்‌. அது. 
நேபுகாத்நேச்சார்‌ என்னும்‌ ராஜா 
பாபிலோனை அரசாளுகிற பத்தொன்பதாம்‌ 
வருஷமாயிருந்தது. 
|. நேபசராதான்‌ எருசலேமுக்கு வந்து 
கர்த்தருடைய ஆலயத்தை 
அக்கினியினால்‌ சுட்டெரித்துப்போடுகிறான்‌. 
தேவாலயத்திலுள்ள எல்லா பொருட்களையும்‌ 
தன்னுடைய நேசத்திற்கு எடுத்துக்கொண்டு 
போய்விடுகிறான்‌. எருசலேமிலுள்ள 
தேவாலயம்‌ பரிசுத்தமான 
வாசஸ்தலமாகும்‌. யூதாமனுஷரின்‌ 
முற்பிதாக்கள்‌ கர்த்தரைத்‌ துதித்து 
ஆராதித்தார்கள்‌. 


“எங்கள்‌ பிதாக்கள்‌ உம்மைத்‌ துதித்த. 


கர்த்தருக்கு 


ஸ்தானங்களெல்லாம்‌ 
பாழாரயின” (ஏசா 64:1). 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நேபுசராதான்‌ எருசலேமுள்ள 
ராஜாவின்‌ அரமனையையும்‌ அக்கினியினால்‌. 
சுட்டெரித்துப்போடுகிறான்‌. சாலொமோன்‌ 
ராஜா கர்த்தருடைய ஆலயத்தைக்‌ 
கட்ினபின்பு, தனக்கு ஒரு அரமனையைக்‌ 
கட்டினார்‌. நேபுசராதான்‌ அக்கினியினால்‌ 
சுட்டெரித்தது, சாலொமோன்‌ ராஜா கட்டின 
அரமனையாக. இருக்கவேண்டுமென்று. 
வேதபண்டிதர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. 


நேபுசராதான்‌ கர்த்தருடைய 
ஆலயத்தையும்‌, ராஜாவின்‌ அரமனையையும்‌ 
அக்கினியினால்‌ சுட்டெரித்துப்போட்டு, அதோடு 
எருசலேமிலுள்ள எல்லா வீடுகளையும்‌, 
ஒவ்வொரு பெரிய மனிதனுடைய வீட்டையும்‌ 
அக்கினியினால்‌ சுட்டெரித்துப்போடுகிறான்‌. 


காவற்சேனாதிபதியாகிய நேபுசராதான்‌. 
கல்தேயரின்‌ இராணுத்தாரோடு எருசலேமுக்கு 
வந்திருக்கிறான்‌. அவர்களெல்லோரும்‌ 
எருசலேமைச்‌ சுற்றிலுமிருந்த அலங்கங்களை 
இடித்துப்போடுகிறார்கள்‌ (எரே 52:14), 
பாபிலோன்‌ தேசத்தார்‌ எருசலேமுக்கு 
விரோதமாக பதினெட்டு மாதங்கள்‌ 
முற்றிக்கைப்‌ போட்டிருந்தார்கள்‌. முற்றிக்கைக்‌ 
ல அதிகமாயிருந்தது. ஆனாலும்‌ 
ராஜாவாகிய. சிதேக்கியா 
ராஜாவினிடத்தில்‌ உடனே 
'சரணடைய வரவில்லை. இதனால்‌ கல்தேயருக்கு 
யூதாதேசத்தின்மீதும்‌, எருசலேம்‌. 
நகரத்தின்மீதும்‌ மிகுந்த கோபமுண்டாயிற்று, 
தங்களுடைய கோபத்தை வெளிப்படுத்தும்‌ 
வண்ணமாக  கல்தேயரின்‌ இராணுவத்தார்‌ 
எல்லாரும்‌  எருசலேமைச்‌ சுற்றிலுமிருந்த 
அலங்கங்களை இடித்துப்போடுகிறார்கள்‌. 


"நீர்‌ நகரத்தை மண்மேடும்‌, அரணான 
பட்டணத்தைப்‌ பாழுமாக்கினீர்‌; அந்நிய 
ராஜநானியை ஊராமிராதடடிக்கும்‌, 
என்றைக்கும்‌ கட்டப்படாதபடிக்கும்‌ செய்தீர்‌” 
(ஏசா 25:2) 


நேபுசராதான்‌ யூதாவின்‌ மனுஷரில்‌ 
அநேகரை தன்னுடைய தேசத்திற்கு 
சிறைகளாகக்‌ கொண்டுபோகிறான்‌. ஜனத்தில்‌ 
ஏழைகளான சிலரையும்‌ நகரத்தில்‌ மீதியான 
மற்ற ஜனத்தையும்‌, பாபிலோன்ராஜாவின்‌ 
வசமாக  ஓடிவந்துவிட்டவர்களையும்‌, மற்ற 
ஜனங்களையும்‌ காவற்சேனாதிபதியாகிய 
நேபுசராதான்‌ சிறைகளாகக்‌ கொண்டு 
போனான்‌. (எரே 52:15). 
சிறைப்பிடிக்கப்பட்டவர்கள்‌ எல்லோரும்‌. 
பட்டயத்திற்கும்‌, பஞ்சத்திற்கும்‌ தப்பினவர்கள்‌. 





i= FTN 
TT 


ஆனால்‌ தேசத்தாரில்‌ ஏழைகளான 
க காவற்சேனாதிபதியாகிய 
நேபுசராதான்‌ திராட்சத்‌ தோட்டக்காரராகவும்‌ 
பயிரிடுங்குடிகளாகவும்‌ விட்டுவைத்தான்‌ 
(எரே 52:16). 


நேபுசராதான்‌ கர்த்தருடைய ஆலயத்தை 
அக்கினிமினால்‌ சுட்டெரித்துப்போடும்போது, 
அங்கே பரிகத்த பணிமுட்டுக்கள்‌ 
ஏராளமாயிருக்கிறது. இவையெல்லாம்‌. 
யூதருக்கு மிகவும்‌ 
நேபுசராதான்‌ 
எல்லாவற்றையும்‌ 
எடுத்துக்கொண்டு 
ஒன்றையும்‌ மீதியாய்‌ வைக்கவில்லை. 


சுத்தவெள்ளியுமான 
கிண்ணங்களையும்‌, தூபகலசங்களையும்‌, 
கலங்களையும்‌, சட்டிகளையும்‌, 
விளக்குத்தண்டுகளையும்‌, சுலயங்களையும்‌, 
கரகுங்களையும்‌ காவற்சேனாதிபதி 
எடுத்துக்கொண்டான்‌ (எரே 52:19) 


பசும்பொன்னும்‌ 


நேபுசராதானோடு, கல்தேயருடைய 
இராணுவத்தார்‌ எல்லோரும்‌. 
கர்த்தருடைய ஆலயத்திலுள்ளவைகளை 
கொள்ளையிடுகிறார்கள்‌ 

கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து 
லெண்கலத்‌ தூண்களையும்‌, கர்த்தருடைய 
ஆலயத்திலிருந்த ஆதாரங்களையும்‌, 
வெண்கலக்‌ கடல்தொட்டியையும்‌ கல்தேயர்‌ 
உடைத்துப்போட்டு, வகளின்‌ 
வெண்கலத்தையெல்லாம்‌ 
எடுத்துக்கொண்டு போனார்கள்‌. 
செப்புச்சட்டிகளையும்‌, சாம்பல்‌ எடுக்கும்‌ 
கரண்டிகளையும்‌, வெட்டுக்‌ கத்திகளையும்‌, 
கலங்களையும்‌, கலயங்களையும்‌, 
ஆராதனைக்குரிய சகல 
வெண்கலப்பணிமுட்டுகளையும்‌ எடுத்துக்‌. 
கொண்டு போனார்கள்‌ (எரே 52:17,18). 


அலை 
பாபிலோனுக்கு 


கல்தேயரின்‌ இராணுவத்தார்‌ 
கொண்டுபோனது எல்லாமே வெண்கலங்கள்‌. 
இவை பொன்னையும்‌ வெள்ளியையும்விட 
குறைவான மதிப்புள்ளவை. கல்தேயரின்‌ 
இராணுவத்தார்‌ எருசலேமைச்‌ சுற்றிலுமிருந்த 
அலங்கங்களை இடித்துப்போடும்போது. 
அவர்கள்‌ கர்த்தருடைய ஆலயத்திலிருந்த 
வெண்கல தூண்களையும்‌: 
உடைத்துப்போடுகிறார்கள்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


கர்த்தருடைய ஆலயமும்‌, 
ஆலயத்திலுள்ள பரிசுத்த பணிமுட்டுகளும்‌ 
கர்த்தருடைய பிரசன்னத்திற்கு அடையாளம்‌. 
கல்தேயரோ கர்த்தருடைய ஆலயத்திலுள்ள 
எல்லாவற்றையும்‌ உடைத்துப்போட்டு, 
ற்‌ தேசத்திற்கு 
போய்விடுகிறார்கள்‌. 
பிரசன்னத்திற்கு 
சகலமும்‌ 


அவற்றை தங்கள்‌ 
தூக்கிக்கொண்டு 
கர்த்தருடைய 
அடையாளமாகயிருந்த. 
எருசலேமைவிட்டு நீங்கிப்போயிற்று. 


நம்மைப்‌ 

நமக்கு 

வேறு எதுவும்‌ 
எருசலேமைவிட்டு 
அவர்களுடைய 

எருசலேமின்‌ 


கர்த்தர்‌. 
பாதுகாக்கவில்லையென்‌ றால்‌, 
மெய்யான பாதுகாப்பு 
கிடையாது. கர்த்தர்‌ 
விலகிப்போன பின்பு, 
தூண்களோ, அலங்கங்களோ 
குடிகளை பாதுகாக்கவில்லை. 

கர்த்தருடைய ஆலயத்திலுள்ள 
தூண்கள்‌ அலங்காரத்திற்காக 
நிறுத்தப்பட்டிருக்கிறது. இந்தத்‌ 
தூண்களுக்கு யாகின்‌ என்றும்‌, போவாஸ்‌ 
என்றும்‌ பெயர்‌. யாகின்‌ என்னும்‌ பெயருக்கு 
“கர்த்தர்‌ ஸ்தாபிப்பார்‌" என்றும்‌, போவாஸ்‌ 
என்னும்‌ பெயருக்கு க்குள்‌ 
பெலமுள்ளது'' என்றும்‌ 
கல்தேயர்கள்‌ கர்த்தருடைய ஆலயத்திலிருந்த 
வெண்கல தூண்களை உடைத்துப்‌ 
போட்டதினால்‌, கர்த்தர்‌ இனிமேல்‌. 
இஸ்ரவேல்‌ வம்சத்தாரை ஸ்தாபிக்கமாட்டார்‌ 
என்பதற்கும்‌, கர்த்தருடைய வல்லமை 
இஸ்ரவேல்‌ ஜனத்தாரோடு தங்கியிருக்காது 
என்பதற்கும்‌ அடையாளமாயிற்று. 

கர்த்தருடைய ஆலயத்திலுள்ள இரண்டு 
வெண்கல தூண்களைப்பற்றி, இங்கு. 
விரிவாக எழுதப்பட்டிருக்கிறது. 





i FTE 
TT 


“சாலொமோன்‌ ராஜா கர்த்தருடைய 
ஆலயத்துக்காகச்‌ செய்து வைத்த இரண்டு 
தூண்களும்‌ ஒரு கடல்‌ தொட்டியும்‌ 
ஆதாரங்களின்‌ கீழ்நின்ற பன்னிரண்டு 
வெண்கல ரிஷபங்களும்‌ ஆகிய 
இவைகளுக்குரிய வெண்கலத்துக்கு. 
நிறையில்லை. அந்தத்‌ தூண்களோவெனில்‌, 
ஒவ்வொரு தூணும்‌ பதினெட்டுமுழ 
உயரமாயிருந்தது: பன்னிரண்டு முழ நூல்‌ 
அதைச்‌ சுற்றும்‌; நாலு விரற்கடை அதின்‌ 
கனம்‌: உள்ளே குழாயாயிருந்தது. அதின்மேல்‌ 
வெண்கலக்‌ குமிழ்‌ இருந்தது: ஒரு குமிழின்‌ 
உயரம்‌ ஐந்து முழம்‌, குமிழிலே சுற்றிலும்‌ 
பின்னலும்‌ மாதளம்பழங்களும்‌ செய்திருந்தது; 
எல்லாம்‌ வெண்கலமாயிருந்தது: அதற்குச்‌ 
சரியாய்‌ மற்றத்‌ தூணுக்கும்‌ 
மாதளம்பழங்களும்‌ செய்திருந்தது. 
தொண்ணூற்றாறு மாதளம்பழங்கள்‌ நான்கு 
திசைகளுக்கும்‌ க்‌ செய்திருந்தது; 
குமிழைச்‌ சுற்றிலும்‌ செய்திருந்த. 
மாதளம்பழங்கள்‌ நூறு” (எரே 52:20-23). 


புஸ்தகத்தில்‌ எழுதப்பட்டிருக்கிறது. 

்‌ இரண்டு  வெண்கலத்‌ 
தூண்களை உண்டாக்கினான்‌; ஒவ்வொரு 
தூண்‌ பதினெட்டு முழ உயரமும்‌, ஒவ்வொரு 
தூணின்‌ சுற்றளவு பன்னிரண்டு. 
நூலளவுமாயிருந்தது. 
தூண்களுடைய தலைப்பில்‌ 
வெண்கலத்தால்‌ வார்க்கப்பட்ட 
கும்பங்களை உண்டாக்கினான்‌; ஒவ்வொரு 
கும்பமும்‌ ந்துமுழ உயாமாமிருந்தது. 
தூண்களுடைய யின்‌ மேலுள்ள 
கும்பங்களுக்கு வலைபோன்ற பின்னல்களும்‌ 
சங்கிலிபோன்ற தொங்கல்களும்‌, ஒவ்வொரு 
கும்பத்திற்கும்‌ எவ்வேழாக இருந்தது" 
இராஜா 715-17). 

தூண்களைப்‌ பண்ணின விதமாவது: 
'தலைப்பின்மேலுள்ள கும்பங்களை 
மூடும்படிக்கு, கும்பங்கள்‌ ஒவ்வொன்றிலும்‌ 
பின்னலின்மேல்‌ சுற்றிலும்‌ இரண்டு ஹிசை 
மாதளம்பழங்களைச்‌ செய்வித்தான்‌. 
மண்டபத்தின்‌ முன்னிருக்கும்‌ அந்தத்‌ 
தூண்களுடைய தலைப்பின்மேலுள்ள 
கும்பங்கள்‌ லீலி புஷ்பங்களின்‌ வேலையும்‌, 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நாலுமுழ  உயரமுமாமிருந்தது. இரண்டு. 
தூண்களின்மேலுமுள்ள கும்பங்களில்‌ 
செய்யப்பட்ட பின்னலுக்கு அருகே இருந்த 
இடத்தில்‌ விம்மிய இருநூறு 
மாதளம்பழங்களின்‌ வரிசைகள்‌ சுற்றிலும்‌ 
இருந்தது: மற்றக்‌ கும்பத்திலும்‌ அப்படியே 
இருந்தது (1இராஜா 7:18 -20). 


ந்தத்‌ தூண்களை தேவாலய வாசல்‌ 
மண்டபத்தில்‌ நிறுத்தினா; அவள்‌ 
வலதுபுறத்தில்‌ நிறுத்தின தூணுக்கு யாகீன்‌ 
என்றும்‌, இடதுபுறத்தில்‌ நிறுத்தின தூணுக்கு 
போவாஸ்‌. என்றும்‌ பேரிட்டான்‌. 
தூண்களுடைய சிகரத்தில்‌ லீலி புஜ்பவேலை. 
செய்யப்பட்டிருந்தது; இல்விதமாய்த்‌ 
தூண்களின்‌. முடிந்தது" 
இராஜா 7:21-22), 


வேலை 


யூதாவின்‌ அக்கிரமம்‌ அதிகமாயிற்று, 
அவர்களுடைய அக்கிரமங்கள்‌ 
இதரவகை கந்தக காப்‌ 
அவர்கள்மேல்‌ வந்தது. யூதாவின்‌ மனுஷரும்‌, 
எருசலேமின்‌ குடிகளும்‌ கர்த்தரைவிட்டு 
விலகிப்போனார்கள்‌. கர்த்தரும்‌ அவர்களை 
விட்டு விலகிப்போனார்‌ இதனால்‌ 
எருசலேமுக்கு கர்த்தருடைய பாதுகாப்பு 
இல்லாமல்‌ போயிற்று, கல்தேயர்கள்‌ 
எருசலேமைப்‌ பிடித்து, அதை அக்கினியால்‌ 
சுட்டெரித்துப்போடுகிறார்கள்‌. கர்த்தருடைய 
ஆலயத்திலுள்ளது. எல்லாவற்றையும்‌ 
கொள்ளையடித்து தங்கள்‌ தேசத்திற்கு 
கொண்டுபோய்விடுகிறார்கள்‌. 


ஈமனுஷருடைய (கிரமம்‌. 
எண்ன சூறிமபற்தார்‌. செய்த: அக்கரம்‌ 
போலிருக்கிறது. “நான்‌ ஏலியின்‌. 
குடும்பத்திற்கு விரோதமாகச்‌ சொன்ன 
யாவையும்‌, அவன்மேல்‌ அந்நாளிலே 
வரப்பண்ணுவேன்‌; அதைத்‌ தொடங்கவும்‌ 
அதை முடிக்கவும்‌ போகிறேன்‌. அவன்‌ குமாரர்‌ 
தங்கள்மேல்‌ சாபத்தை வரப்பண்ணுகிறதை 
அவன்‌ அறிந்திருந்தும்‌, அவர்களை 
அடக்காமற்போன பாவத்தினிமித்தம்‌, நான்‌ 
அவன்‌ குடும்பத்துக்கு என்றும்‌ நீங்காத 
நியாயத்தீர்ப்பு செய்வேன்‌ என்று அவனுக்கு 
அறிவித்தேன்‌. அதினிமித்தம்‌ ஏலியின்‌ 
குடும்பத்தார்‌ செய்த அக்கிரமம்‌ ஒருபோதும்‌ 
பலியினாலாவது காணிக்கையினாலாவது. 
நிவிர்த்தியாவதில்லை என்று ஏலியின்‌ 
குடும்பத்தைக்குறித்து ஆணையிட்டிருக்கிறேன்‌. 
என்றார்‌" சாமு 312-14). 





i al 
TT 


சாலொமோன்‌ ராஜா கர்த்தருடைய 
ஆலயத்துக்காகச்‌ செய்து வைத்த இரண்டு 
தூண்களும்‌ ஒரு கடல்‌ தொட்டியும்‌ 
ஆதாரங்களின்‌ கீழ்நின்ற பன்னிரண்டு 
வெண்கல ரிஷபங்களும்‌ ஆகிய 
இவைகளுக்குரிய வெண்கலத்துக்கு 
நிறையில்லை (எரே 52:20). 


தூண்களும்‌ கடல்தொட்டியும்‌ 
டபோது அ ஏராளமான 
'வெண்கலங்கள்‌ பயன்படுத்தப்பட்டது. “இந்தச்‌ 
சகல பணிமுட்டுகளின்‌ வெண்கலம்‌ மிகவும்‌ 
ஏராளமுமாயிருந்தபடியால்‌, சாலொமோன்‌ 
நிறுக்கவில்லை; அதினுடைய 
ல்வளவென்று, ஆராய்ந்து 
பார்க்கவுமில்லை" (1இராஜா 7:47). 
பணிமுட்டுகளையெல்லாம்‌ 
வெகு ஏராளமாய்‌ உண்டு 
வெண்கலத்தின்‌ நிறை 
அடங்காததாயிருந்தது" 


இந்தப்‌ 
சாலொமோன்‌ 
பண்ணினான்‌; 
தொகைக்கு 
(நாளா 418) 


வியாபாரம்பண்ணுகிறவர்கள்தான்‌ 
பொருட்களை நிறுந்துப்பார்த்து விற்கவும்‌ 
வாங்கவும்‌ செய்வார்கள்‌.  கல்நேயரின்‌ 
இராணுவத்தாரோ தேவாலயத்தைக்‌ 
கொள்ளையிட வந்திருக்கிறார்கள்‌ 
கொள்ளைக்காரர்கள்‌ ஒன்றையும்‌ நிறுத்துப்‌ 
பார்த்து கொள்ளையிடமாட்டார்கள்‌. 
கண்களில்‌ பட்டதையும்‌, 

சிக்குவநையும்‌ எடுத்துக்கொள்வார்கள்‌. 
அதுபோலவே கல்தேயரின்‌ இராணுவத்தார்‌, 
தேவாலயத்திலுள்ள எல்லா பொருட்களையும்‌ 
கொள்ளையிட்டு, தங்கள்‌ தேசத்திற்கு 
கொண்டு போய்விடுகிறார்கள்‌. 


பாபிலோன்‌ ராஜா 
எரே 52:24-80 


எரே 52:24. காவற்சேனாதியதி பிரதான 
ஆசாரியனாகிய செராயாவையும்‌, 
இரண்டாம்‌ ஆசாரியனாகிய 
செப்பனியாவையும்‌, வாசற்படியின்‌ 
மூன்று காவற்காரரையும்‌ 
பீடி த்துக்கொண்டுபோனான்‌.. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எரே 5225. நகரத்திலோவென்றால்‌ 
அவன்‌ யுத்த மனுஷரின்‌ 
விசாரிப்புக்காரனாகிய பிரதானி 
ஒருவனையும்‌, ராஜாவின்‌ மத்திரிகளில்‌ 
நகரத்தில்‌ அகப்பட்ட ஏழுபேரையும்‌, 
தேசத்தின்‌. ஜனத்தைச்சேவகம்‌. 
எழுதுகிற தலைமையான 
சம்பிரதியையும்‌, தேசத்து ஜனத்திலே 
பட்டணத்தின்‌ நடுவில்‌ அகப்பட்ட, 
அறுபது பேரையும்‌ பிடித்துக்கொண்டு. 
போனான்‌. 


எரே 5226. அவர்களைக்‌: 
காவத்சேனாதியதியாகிய நேபுசராதான்‌ 
பிடித்து, அவர்களை ரிப்லாவுக்குப்‌ 
பாபிலோன்‌ ராஜாவினிடத்திற்குக்‌ 
கொண்டுபோய்விட்டான்‌.. 


எரே 9227. அப்பொழுது பாபிலோன்‌. 
ராஜா ஆமாத்‌ என்னும்‌ தேசத்தின்‌: 
பட்டணமாகிய நிப்லாவிலே 
அவர்களை வெட்டிக்‌ 
கொன்றுபோட்டான்‌; இவ்விதமாக. 
யூதர்கள்‌ தங்கள்‌ தேசத்திலிருந்து 
சிறைகளாய்க்‌.  கொண்டுபோகப்‌ 
நாட்டார்கள்‌. 


எரே 5௨28. நேபுகாத்நேச்சார்‌. 
சிறையிடித்துப்போன ஜனங்களின்‌ 
தொகை எவ்வனவென்றால்‌, ஏழாம்‌ 
வருஷத்தில்‌ மூவாயிரத்து 
இருபத்துமூன்றுவூதரும்‌, 


எரே 5229. 
பதினெட்டாம்‌ 
எருசலேமிலிருந்து: 
முப்பத்திரண்டு. 
'கொண்டுபோகப்பட்டார்கள்‌. 


நேபுகாத்நேச்சாருடைய 
வருஷத்தில்‌ 
எண்ணூற்று. 

பேர்களும்‌ 


எரே 52:80. நேபுகாத்நேச்சாருடைய 
'இருபத்துமுன்றாம்‌. வருஷத்தில்‌ 
காவற்சேனாதிபதியாகிய நேபுசராதான்‌ 
மூதரில்‌ எழுநூற்று நாற்பத்தைந்து 
பேர்கனைச்‌. சிறைபிடித்துக்‌. 
கொண்டுபோனான்‌; ஆக நாரையிரத்து 
அறுநூறு பேர்களாம்‌. 


பாபிலோன்‌ ராஜவாகிய 
நேபுகாத்நேச்சார்‌, ஆமாத்‌ என்னும்‌ தேசத்தின்‌ 
பட்டணமாகிய ரிப்லாவிலே, இஸ்ரவேலின்‌ 
மூப்பர்களை வெட்டிப்போட்டான்‌. இஸ்ரவேல்‌ 
தேசத்தில்‌ எழுபது மூப்பர்கள்‌ இருந்தார்கள்‌. 





f= THE 
TT 


“அப்பொழுது மோசே புறப்பட்டு, 
கர்த்தருடைய வார்த்தைகளை ஜனங்களுக்கு 
சொல்லி, ஜனங்களின்‌ 
எழுபதுபேரைச்‌ கூட்டி, கூடாரத்தைச்‌ த்‌ 
அவர்களை நிறுத்தினான்‌. கர்த்தர்‌ மேகத்தில்‌ 
இறங்கி, அவனோடே பேசி, அவன்மேலிருந்த 
ஆவியை மூப்பராகிய அந்த எழுபதுபேர்‌ 
மேலும்‌ வைத்தார்‌; அந்த ஆவி அவர்கள்மேல்‌: 
வந்து தங்கினமாத்திரத்தில்‌ தீர்க்கதரிசனஞ்‌ 
சொன்னார்கள்‌; சொல்லி, பின்பு 
ஒய்ந்தார்கள்‌” (எண்‌ 1:24.25). 


“காவல்‌ சேனாபதி பிரதான 
ஆசாரியனாகிய செராயாவையும்‌, இரண்டாம்‌. 
ஆசாரியனாகிய செப்பனியாவையும்‌, 
வாசல்காக்கும்‌ மூன்று காவற்காரரையும்‌: 
பிடித்தான்‌. நகரத்திலே அவன்‌ யுத்த 
மனுஷரின்‌ விசாரிப்புக்காரனாகிய பிரதானி 
ஒருவனையும்‌, ராஜாவின்‌ மந்திரிகளிலே. 
நகரத்தில்‌ அகப்பட்ட ஐந்துபேரையும்‌, 
நேசத்தின்‌ ஜனத்தைச்‌ சேவகம்‌ எழுதுகிற 
இராணுவச்சம்பிரதியையும்‌, 
அகப்பப்‌ 
பிடித்தான்‌" 

(2இராஜா 2518,19) 


அதிகாத்தல்‌ ராஜாவின்‌ 
ல்‌ அசுப்பட்டவர்கள்‌ 
மேட) என்று 
2இராஜா 25:18,19- 
ராஜாவின்‌ 
நகரத்தில்‌ அகப்பட்டவர்கள்‌ 


என்போராவர்‌. 
ஆரம்பத்தில்‌ சிறைப்பிடிக்கப்பட்டாலும்‌ பின்பு 
விடுவிக்கப்படுகிறார்கள்‌. பாபிலோன்‌ 
ராஜவாகிய நேபுகாத்நேச்சார்‌ சிதேக்கியா 
ராஜாவின்‌ மந்திரியில்‌ ஐந்துபேரை மாத்திரமே 
வெட்டினான்‌ 


யூதாவின்‌ ராஜாவாகிய சிதேக்கியாவின்‌. 
பிரபக்களில்‌ | செராயா என்பவன்‌ 
சாந்தகுணமுள்ள பிரபு எரே 51:60). 
பிரதான ஆசாரியனாகிய செராயாவோ 
கலககுணமுள்ளவன்‌. அவன்‌ பாபிலோன்‌ 
ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாருக்கு 
விரோதமாய்‌ எதிர்த்து நின்றான்‌. பிரபுவாகிய 
செராயாவும்‌, பிரதான ஆசாரியனாகிய 
செராயாவும்‌ வெவ்வேறு நபர்கள்‌. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


காவற்சேனாதிபதி பிரதான. 
ஆசாரியனாகிய செராயாவையும்‌, இரண்டாம்‌ 
ஆசாரியனாகிய செப்பனியாவையும்‌, 
வாசற்படிமின்‌ மூன்று காவற்காரரையும்‌ 
பிடித்துக்கொண்டுபோனான்‌ (எரே 52:24). 


யூதாதேசத்தின்‌ பிரபுக்கள்‌, யூதாவின்‌ 
மனுஷரையும்‌ எருசலேமின்‌ குடிகளையும்‌ 
தவறான பாதைகளில்‌ வழிநடத்திச்‌ 
சென்றார்கள்‌. நிமித்தமாய்‌ 
கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு முதலாவதாக 
யூதாவின்‌ ராஜாமீதும்‌, அவனுடைய 
பிரபுக்கள்மீதும்‌, அவனுடைய பிரதான 
ஆசாரியன்மீதும்‌ வருகிறது. 


நேபுகாத்நேச்சார்‌ யூதாதேசத்திலுள்ள 
ர்‌ தன்னுடைய சத்திற்கு 
கொண்டுபோகிறான்‌. 


(எரே 52:27) 


"நீங்கள்‌ என்‌ கட்டளைகளையும்‌ என்‌ 
நியாயங்களையும்‌ கைக்கொண்டு, தேசத்திலே 
பிறந்தவனானாலும்‌ உங்கள்‌ நடுவே தங்குகிற 
அந்நியனானாலும்‌ இந்த அருவருப்புகளில்‌: 
ஒன்றையும்‌ செய்ய வேண்டாம்‌" (லேவி 18:28). 
ரன டன்‌ 
கொண்டுபோகப்பட்ட 
எண்ணிக்கையும்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. யூதர்கள்‌ இரண்டு 
பாபிலோன்‌ தேசத்திற்கு 
கொண்டுபோகப்பட்டார்கள்‌. 
சிறையிருப்பு 
நேபுகாத்நேச்சாருடைய ஆட்சிக்காலத்தின்‌ 
ஏழாம்‌ வருஷத்தில்‌ நடைபெற்றது. இந்தச்‌ 
சிறையிருப்பு அவனுடைய ஆட்சிக்காலத்தின்‌ 
எட்டாம்‌ வருஷத்தில்‌ உண்டாயிற்று என்று 
ராஜாக்கள்‌: புஸ்தகத்தில்‌ 
எழுதப்பட்டிருக்கிறது. 


“அப்பொழுது யூதாவின்‌ 
யோயாக்கீனும்‌, 
ஊழியக்காரரும்‌, 
பிரதானிகளும்‌ 
ராஜாவினிடத்திற்குப்‌ புறப்பட்டுப்போனார்கள்‌; 
அவனைப்‌ பாபிலோன்‌ ராஜா தன்‌ 
ஆளுகையின்‌ எட்டாம்‌ வருஷத்திலே பிடித்துக்‌ 
கொண்டான்‌" (2இராஜா 24:12) 


பாபிலோன்‌ 
சிறைகளாக 
யூதர்களின்‌ 


ராஜாவாகிய 





f= THE 
ETT 


ஆசாரியர்கள்‌ மட்டுமே 
காட்டலாம்‌. (நாளா 2616-19). 
சுகந்த, வர்க்கமும்‌, 
'தூபங்களாகக்‌ 
(சங்‌ 6645; சங்‌ 
வெளி 8:3-4) தேவனுக்காக 
செலுத்தப்படுவது சுகந்த வாசனையான 
தூபவர்க்கமாகும்‌. (யாத்‌ 30:7-8,34-38). 
ஒவ்வொரு நாளும்‌ தூபம்‌ காட்டுதல்‌ நித்திய 
கட்டளையாகக்‌ கொடுக்கப்பட்டிருக்கிறது. 
(யாத்‌ 3026-8)... பரலோகத்தில்‌ தூபம்‌ 
படைக்கப்படும்‌. (வெளி 8:3-4). 

ஆரோன்‌ ஒருமுறை 


வருஷத்தில்‌ ஒருமுறை 
தூபபீடத்தின்மேல்‌. பிராயச்சித்தம்‌ 
பண்ணவேண்டும்‌ அது “மகா பாவநிவாரண 
நாள்‌" என்று அழைக்கப்டுகிறது. 
(லேவி 16: 16-18,27-34; எண்‌ 29:7). 


மீட்கும்‌ பொருள்‌ 
யாத்‌ 30:11-16 


யாத்‌ 901. பின்னும்‌ 
மோசேயை நோக்கி: 


யாத்‌ 80:12. நீ இஸ்ரவேல்‌ ப க்ம்‌ 


கர்த்தர்‌ 


அவர்கள்‌: 
கணக்குப்பார்க்கும்‌ 

அவர்களை 

அவர்களுக்குள்ளே 
உண்டாகாதபடிக்கு, 

ஒவ்வொருவனும்‌ 

சமயத்தில்‌ தன்தன்‌ ஆத்துமாவுக்காகக்‌ 
கர்த்தருக்கு மீட்கும்‌ பொருளைக்‌: 
கொடுக்கக்கடவன்‌. 


யாத்‌ 80:18. எண்ணப்படுகிறவர்களின்‌ 
தொகையிலே சேருகிற ஒவ்வொருவனும்‌ 
பரிசுத்த. ஸ்தலத்துச்‌. சேக்கல்‌ 
கணக்கின்‌ படி. அரைச்சேக்கல்‌. 
கொடுக்கவேண்டும்‌; ஒரு சேக்கலுக்கு. 
இருபது கேரா கர்த்தருக்குச்‌. 
செலுத்தப்படுவது அரைச்‌ சேக்கல்‌. 


யாத்‌ 80:14. எண்ணப்படுகிறவர்கனின்‌ 
தொகையிலே சேருகிற இருபது வயது 
முதற்கொண்டு அதற்கு மேற்பட்ட 
ஒவ்வொருவனும்‌ அதைக்‌ கர்த்தருக்குள்‌ 
செலுத்த வேண்டும்‌. 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


யாத்‌ 8015. உங்கள்‌. 
ஆத்தூமாக்களுக்காகப்‌ பாவதிவிர்த்திப்‌ 
பண்ணும்படி நீங்கள்‌ கர்த்தருக்குக்‌ 
காணிக்கை செலுத்தும்போது, 

'யவான்‌ அரைச்சேக்கலுக்கு 
அதிகமாய்க்‌ கொடுக்கவும்‌ வேண்டாம்‌, 
தரித்திரன்‌ அதற்குக்‌ குறைவாகக்‌ 
கொடுக்கவும்‌ வேண்டாம்‌. 


யாத்‌ 90:18. அத்தப்‌ பாவதிவிர்த்தி 
பணத்தை நீ இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
கையில்‌ வாங்கி, அதை ஆசரிப்புக்‌ 
கூடாரத்தின்‌ திருப்பணிக்குக்‌ 
கொடுப்பாயாக; அது கர்த்தருடைய 
சுத்திதியில்‌ உங்கள்‌: 
ஆத்துமாக்களுக்காகப்‌ பாவதிவிர்த்தி 
செய்யும்‌ பொருட்டு, இஸ்ரவேல்‌. 
புத்திரருக்கு ஞாபகக்‌ குறியாயிருக்கும்‌ 
என்றார்‌. 


| ஆசரிப்புக்கூடாரத்தின்‌ ஊழியத்திற்கு 

தேவைப்படுகிறது. மோசே 

புத்திரரை எண்ணித்‌ 

தொகையேற்றும்போது அவர்களிடத்திலிருந்து, 
வரிவசூலிக்கலேண்டும்‌. 

மோசேயை நோக்கி, “நீ 


புத்திரரை அவர்கள்‌ 
கணக்குப்பார்க்கும்‌ 


உண்டாகாதடிக்கு, 
ஒவ்வொருவனும்‌ எண்ணப்படும்‌ சமயத்தில்‌ 
தன்தன்‌ ஆத்துமாவுக்காகக்‌ கர்த்தருக்கு 
மீட்கும்‌ பொருளைக்‌ கொடுக்கக்கடவன்‌" 
(யாத்‌ 30:12) என்று சொல்லுகிறார்‌. மோசே 
இஸ்ரவேல்‌ புத்திரரை எண்ணும்போது, 
அவர்களிடத்திலிருந்து இந்த மீட்கும்‌ 
பொருளை பெற்றுக்கொள்ளவேண்டும்‌. 
இஸ்ரவேல்‌ 
முதன்முதலாக எண்ணித்‌ 
தொகையேற்றியபோது மாத்திரமே, அவர்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரரிடமிருந்து மீட்கும்‌ 
பொருளை பெற்றுக்கொண்டார்‌ என்று 
வேதபண்டிதர்களில்‌ சிலர்‌ சொல்லுகிறார்கள்‌. 
வேறு சிலரோ, மீட்கும்‌ பொருளை 
வாங்குவது சம்பந்தமாக வேறுவிதமாக 
விளக்கம்‌ சொல்லுகிறார்கள்‌. 


மோசே ஜனத்தாரை 





i= FTE 
TT 


யூதாவின்‌ மனுஷருக்‌ 
சிறையிருப்பு பாபிலோன்‌. 
பதினெட்டாம்‌ வருஷத்தில்‌ 
இந்தச்‌ ப்‌ 


பத்தொன்பதாம்‌ வருஷத்தில்‌ உண்டாயிற்று 
என்று த. அதிகாரத்தில்‌ 
எழுதப்பட்டிருக்கிறது. 

“ஐந்தாம்‌ 
பாபிலோன்‌ 
நிற்கிறவனாகிய 
நேபுசராதான்‌ எருசலேமுக்கு வந்தான்‌: அது 
நேபுகாத்நேச்சார்‌ என்னும்‌ ராஜா 
பாபிலோனை அரசாளுகிற பத்தொன்பதாம்‌ 
வருஷமாயிருந்தது" (எரே 52:12). 


பாபிலோன்‌ தேசத்து சிறையிரு்ுக்கப 
போனவர்களின்‌. யிலும்‌ 
வித்தியாசமுள்ளது. பனகல்‌ ஏழாம்‌. 
வருஷத்தில்‌ மூவாயிரத்து இருபத்து மூன்று, 
யூதர்களை சிறைப்பிடித்துக்கொண்டுபோனான்‌ 
என்று இந்த அதிகாரத்தில்‌ 
எழுதப்பட்டிருக்கிறது. 


“நேபுகாத்நேச்சார்‌ 


மாதம்‌ 
ட்டன 


பத்தாந்தேதியிலே, 


சிறைபிடித்துப்போன 
ஜனங்களின்‌ தொகை எவ்வளவென்றால்‌, 
ஏழாம்‌ வருஷத்தில்‌ மூவாயிரத்து 
இருபத்துமூன்று யூதர்‌” (எரே 52:28) 


தங்கள்‌ தேசத்திலிருந்து பாபிலோனுக்‌। 
சிறைகளாகக்‌ கொண்டுபபோகப்பட்டவாகளின்‌. 


எண்ணிக்கை பதினெட்டாமிரம்‌ யூதர்கள்‌ 
என்று இராஜாக்கள்‌ புஸ்தகத்தில்‌ 
எழுதப்பட்டிருக்கிறது. 


'எருசலேமியர்‌ அனைவரும்‌ சகல 
பிரபுக்களும்‌ சகல பராக்கிரமசாலிகளுமாகிய 
பதினாயிரம்பேரையும்‌ சகல தச்சரையும்‌. 


மீதியாயிருக்கவில்லை. 

யோயாக்கீனையும்‌, ராஜாவின்‌ 

ராஜாவின்‌ ஸ்திரீகளையும்‌. 
பிரதானிகளையும்‌, 

பராக்கிரமசாலிகளையும்‌ 

பாபிலோனுக்குச்‌ 

போனான்‌. இப்படியே பாபிலோன்‌ ராஜா 
பராக்கிரமசாலிகளான மனுஷராகிய 
ஏழாயிரம்பேரையும்‌, தச்சரும்‌ கொல்லருமாகிய 
ஆயிரம்பேரையும்‌, யுத்தம்பண்ணத்தக்க 
பலசாலிகளையும்‌ பாபிலோனுக்குச்‌ 
சிறைபிடித்துக்‌ கொண்டுபோனான்‌"' 
ராஜா 24: 2474-16) 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


காவற்சேனாபதியாகிய நேபுசராதான்‌ 
யூதாவின்‌ மனுஷரையும்‌ எருசலேமின்‌. 
குடிகளையும்‌ சிறைப்பிடித்து, அவர்களை 
ரிப்லாவிலிருந்த  நேபுகாத்நேச்சாரிடத்திற்கு 
கொண்டுபோனான்‌. அப்பொழுது, 
நேபுகாத்நேச்சார்‌, ரிப்லாவிலே, அவர்களை 
வெட்டிக்கொன்றுபோட்டான்‌. அவர்களில்‌ 
அநேகர்‌ பட்டயத்தினால்‌ 
செத்துப்போனார்கள்‌. இதன்‌ நிமித்தமாய்‌ 
சிறையிருப்புக்குப்போன யூதர்களின்‌ 
எண்ணிக்கையில்‌ இந்த வித்தியாசம்‌ 
ஏற்பட்டிருக்கிறது. யூதர்கள்‌ ரிப்லாவிலே 
வெட்டப்படுவதற்கு முன்பாக, அவர்களுடைய 
அவர்கள்‌ 
அவர்களுடைய 

எண்ணிக்கை குறைவாயும்‌ இருக்கிறது. 


or 
தாக்‌ 
இந்த சம்பவம்‌ 
இராஜாக்கள்‌ புஸ்தகத்திலோ 
அல்லது... நாளாகமம்‌ புஸ்தகத்திலே 
எழுதப்படவில்லை. இந்த அதிகாரத்தில்‌: 
மாத்திரமே. எழுதப்பட்டிருக்கிறது. 
யூதர்களின்‌ மூன்றாவது சிறையிருப்பு 
நேபுகாத்நேச்சாருடைய இருபத்து மூன்றாம்‌. 

வருஷத்தில்‌ உண்டாயிற்று. எருசலேம்‌ 
அறிக்‌ ட ரான்கு வருஒங்களுக்கு 
பின்பு யூதர்களின்‌ மூன்றாவது சிறையிருப்பு 
உண்டாயிற்று. 


யூதர்கள்‌ தங்கள்‌ 
மூன்றாம்‌ முறையாகவும்‌ 
கொண்டுபோகப்பட்டார்கள்‌. 
இதற்கு முன்பு 


“நேபுகாத்நேச்சாருடைய 
இருபத்துமூன்றாம்‌. வருஷத்தில்‌ 
காவற்சேனாதிபதியாகிய நேபுசராதான்‌ 
யூதரில்‌ எழுநூற்று நாற்பத்தைந்துபேர்களைச்‌ 
சிறைபிடித்துக்கொண்டுபோனான்‌ ; ஆக 
நாலாயிரத்து அறுநூறு பேர்களாம்‌" 
(எரே 52:30). 


புகாத்நேச்சார்‌. தேச; 

வக நக்‌ படர்‌ ட்டி 
நியமித்திருந்தான்‌. ஆனால்‌ கெதலியாவை 
(வனுடைய விரோதிகள்‌ 
கொன்றுபோட்டார்கள்‌. இதன்‌ நிமித்தமாய்‌ 
பாபிலோன்‌ ராஜாவுக்கு யூதர்கள்மீது 
மிகுந்த கோபமுண்டாயிற்று அவன்‌ தன்‌ 
காவற்சேனாதிபதியாகிய நேபுசராதானை 
யூதாதேசத்திற்கு அனுப்பினான்‌. அப்போது 
நேபுசராதான்‌ யூதாவுக்கு வந்து, யூதரில்‌ 
எழுநூற்று நாற்பத்தைந்து பேர்களை 
சிறைகளாகப்‌ பிடித்து பாபிலோனுக்கு 
கொண்டுபோனான்‌. 





f= THE 
TT 


பாபிலோன்‌ தேசத்து 
சிறையிருப்புக்குப்போன யூதர்களின்‌ 
எண்ணிக்கை நாலாயிரத்து அறுநூறு 
பேர்கள்‌. இவர்கள்‌ சொற்ப எண்ணிக்கையில்‌ 
இருக்கிறார்கள்‌. கர்த்தர்‌ 
ஜனத்தை 
ஆசீர்வதிக்கிறார்‌. 
பலுகிப்பெருகுகிறார்கள்‌. 
தேசத்து சிறையிருப்பிலிருந்து, 
விடுவிக்கப்பட்டபோது, 
ஆயிரக்கணக்கானோராயிருந்தார்கள்‌. 
சத்துருக்கள்‌ கர்த்தருடைய பிள்ளைகளை 
எந்த அளவுக்கு அதிகமாய்‌ 
ஒடுக்கினார்களோ, அந்த அளவுக்கு 
கர்த்தருடைய பிள்ளைகள்‌ அதிகமாய்ப்‌ 
பெருகினார்கள்‌. 


யூதர்கள்‌ 
அவர்கள்‌ 


யோயாக்கீன்‌' 
எரே 5231-84, 


எரே 5291. யூதாவின்‌ ராஜாவாகிய 
யோயாக்கீனுடைய  சிறையிருப்பின்‌ 
முப்பத்தேழாம்‌ வருஷம்‌ பன்னிரண்டாம்‌. 
மாதம்‌ இருபத்தைந்தாம்‌ தேதியிலே, 
ஏவில்மெரொதாக்‌ என்னும்‌ பாபிலோன்‌ 
ராஜா, தான்‌ ராஜாவான வருஷத்திலே, 
யூதாவின்‌. ராஜாவாகிய 
யோயாக்கீனைச்‌ சிறைச்சாலையிருந்தூ 
வெளிப்படப்பண்ணி, அவன்‌ தலையை 
உயர்த்தி, 


எரே 5982. அவனோடே அன்பாய்ப்‌ 
பேசி, ௮ டய  ஆசணத்தைத்‌ 
தன்னோடே பாபிலோனில்‌ இருந்த 
ராஜாக்களுடைய ஆசனங்களுக்கு. 
மேலாகவைத்து, 


எரே 52:88. அவனுடைய சிறையிருப்பு 
வஸ்திரங்களை மாற்றினான்‌; அவன்‌ 
உயிரோடிருந்த சகல நாளும்‌ 
தன்‌ சமுகத்தில்‌ நித்தம்‌ 
போஜனம்பண்ணும்படி செய்தான்‌. 


எரே 5284. அவன்‌ உயிரோடிருந்த 
நானெல்லாம்‌ அவனுடைய மரணநான்‌ 
பரியத்தமும்‌, அவனுடைய 
செலவுக்காகப்‌ பாபிலோன்‌ ராஜாவினால்‌ 
கட்டனையான அநுதினத்‌ 
திட்டத்தின்படி, அதுதினமும்‌ 
அவனுக்குக்‌ கொடுக்கப்பட்டு வத்தது.. 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யோயாக்கீன்‌ ராஜா பாபிலோன்‌ தேசத்து 
சிறையிருப்பிலிருந்த சம்பவம்‌ 2இராஜாக்கள்‌ 
புஸ்தகத்தில்‌ எழுதப்பட்டிருக்கிறது. 

யூதாவின்‌: ராஜாவாகிய 
யோயாக்கீனுடைய சிறையிருப்பின்‌ 
முப்பத்தேழாம்‌ வருஷம்‌ பன்னிரண்டாம்‌ மாதம்‌ 
இருபத்தேழாந்தேதியிலே, ஏவில்‌ மெரொதாக்‌ 
என்னும்‌ பாபிலோன்‌ ராஜா, தான்‌ ராஜாவான 
வருஷத்திலே, யூதாவின்‌ ராஜாவாகிய 
யோயாக்கீனைச்‌ சிறைச்சாலையிருந்து, 
புறப்படப்பண்ணி, அவன்‌ தலையை உயர்த்தி, 
அவனோடே அன்பாய்ப்‌ பேசி, அவனுடைய 
சிங்காசனத்தைத்‌ தன்னோடே 
பாபிலோனிலிருந்து ராஜாக்களின்‌ 
சிங்காசனங்களுக்கு உயரமாக வைத்து, 
அவனுடைய சிறைச்சாலை வஸ்திரங்களை 
மாற்றினான்‌; அவன்‌ உயிரோடிருந்த சகல 
நாளும்‌ நித்தம்‌ தனக்கு முன்பாகப்‌ 
போஜனம்பண்ணும்படி செய்தான்‌. அவன்‌ 
உயிரோடிருந்த நாளெல்லாம்‌ அவனுடைய 
செலவுக்காக, ராஜாவினால்‌ கட்டளையான 
அநுதினத்‌ திட்டத்தின்படி அநுதினமும்‌ 
கொடுக்கப்பட்டுவந்தது' (2இராஜா 25:27-30) 


யோயாக்கீன்‌ ராஜா பாபிலோன்‌. 
தேசத்து சிறையிருப்பிலிருந்த சம்பவம்‌ 
இங்கு மறுடியுமாய்‌ எழுதப்பட்டிருக்கிறது. 
2இராஜாக்கள்‌ புஸ்தகத்தில்‌ இருபத்தேழாந்‌ 
தேதி என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த 
அதிகாரத்தில்‌ இருபத்தைந்தாம்‌ தேதி என்று 
எழுதப்பட்டிருக்கிறது (எரே 52:3 


பாபிலோன்‌ தேசத்து ராஜாவாகிய 
ஏலில்மெரொதாக்‌ ஈயாக்கீனை 
விடுவிக்குமாறு இருபத்தைந்தாம்‌ தேதியிலே 
உத்திரவிட்டிருக்கலாம்‌. ராஜாவின்‌. 
உத்தரவு இருபத்தேழாம்‌ தேதியிலே 
நிறைவேற்றப்பட்டிருக்கலாம்‌. 

நேபுகாத்நேச்சார்‌ 
தன்னுடைய வாழ்நாள்‌. 
கிதைி்டைத்ிகத்தான்‌ 
நேபுகாத்நேச்சாரின்‌ 
ஏவில்மெரொதாக்கோ, 
அன்பாயிருந்தான்‌. 
நேபுகாத்நேச்சார்‌ 
சிறைச்சாலையிலிருந்து, 
விடுதலைபண்ணவில்லை. அவனுக்கு ஒரு 
சலுகையும்‌: காண்பிக்கவில்லை. 
நேபுகாத்நேச்சார்‌ மரித்த பின்பே, 
ஈவில்மெரொதாக்கால்‌ 'யோயாக்கீனுக்கு 
சலுகை காண்பிக்க முடிந்தது. 


யோயாக்கீனை 
முழுவதும்‌ 
குமாரனாகிய 
யோயாக்கீன்மீது 


ஆனாலும்‌ 
'யோயாக்கீனை 





ழ்‌ நவள 
யாய 


யோயாக்கீன்‌ யூதாதேசத்தின்‌ 
சிங்காசனத்தில்‌ வீற்றிருந்து ஆட்சிரிந்தவன்‌. 
நேபுகாத்நேச்சார்‌ 
சிங்காசனத்திலிருந்து அவனை 
சிறைச்சாலையில்‌ 
ஏவில்மெரொதாக்‌ யோயாக்கீனை 
சிங்காசனத்தில்‌ அமரச்செய்தான்‌. 
சிறையிருப்பு வஸ்திரங்களை 
சிறைச்சாலை சாப்பாட்டிற்கு 
தன்னுடைய சமுகத்தில்‌ நித்தம்‌ 
போஜனம்பண் ணுமாறு செய்தான்‌. 
ஏவில்மெரொதாக்‌ யோயாக்கீனோடு. 
அன்பாய்ப்‌ பேசி, அவனுடைய ஆசனத்தைத்‌ 
தன்னோடே பாபிலோனில்‌ 
ராஜாக்களுடைய 
மேலாகவைத்து, அவனுடைய 
வஸ்திரங்களை மாற்றினான்‌; 
உயிரோடிருந்த சகல நாளும்‌ தன்‌ சமுகத்தில்‌ 
நித்தம்‌ போஜனம்பண்ணும்படி செய்தான்‌ 
(எரே 52:32,33) 


யோயாக்கீன்‌ ஒருகாலத்தில்‌ 
ராஜவஸ்திரம்‌ வில்வ 
நேபுகாத்நேச்சார்‌ (டைய 
ராஜவஸ்திரங்களை உரிந்தபோட்டு 2 அவனுக்கு 
சிறையிருப்பு வஸ்திரங்களை உடுத்தினான்‌. 
இப்போதோ ராஜாவின்‌ குமாரனாகிய 
ஏவில்மெரொதாக்‌, யோயாக்கீனுடைய 
நச்‌ வஸ்திரங்களை மாற்றி, 

அவனுக்கு மறுபடியும்‌ ராஜவஸ்திரங்களைத்‌ 
நரிபபிக்கிறா்‌ 'யோயாக்கீன்‌ உயிரோடிருந்த 
சகல நாளும்‌ அவனுக்கு பாபிலோன்‌ 
ராஜாவின்‌ கண்களில்‌ தயவு கிடைத்தது. 


யோயாக்கீன்‌ ராஜாவைப்போலவே 
நமக்கும்‌ நீண்டகாலத்திற்கு பாடுகள்‌ 
இருக்கலாம்‌. அது நம்மைவிட்டு சீக்கிரத்தில்‌ 
நீங்காவிட்டாலும்‌, நம்முடைய பாடுகளும்‌ 
வேதனைகளும்‌ நம்மைவிட்டு நீங்கும்‌ என்று 
நாம்‌ பொறுமையோடு காத்திருக்கவேண்டும்‌. 

யோயாக்கீன்‌ பதினெட்டு வயதில்‌: 
சிறையிலடைக்கப்பட்டான்‌ முப்பத்தேழு 
வருஷங்களாக ந்தான்‌ 


எரேமியா - விரிவுரை 
JEREMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆனாலும்‌ யோயாக்கீனுக்கு 
கண்களில்‌ தயவு கிடைத்தது. 
கர்த்தருக்குகேற்ற வேளையில்‌. 
யோயாக்கீனுக்கு நன்மை உண்டாயிற்று 


கர்த்தருடைய 


கிருபை 
நம்மைத்‌ 
நமக்கு 
உதவிசெய்வார்கள்‌. அதுவரையிலும்‌ நமக்கு 
சத்துருக்களாயிருந்தவர்கள்‌,, இனிமேல்‌: 
சகாயராயிருப்பார்கள்‌. நமக்கு விரோதமாக 
கடின இருதயத்தோடிருந்தவர்கள்‌, நம்மீது 
அன்பாயிருப்பார்கள்‌. 
அவர்கள்‌ கூப்பிடுதலை அவர்‌ 
கேட்கும்போதோ, அவர்களுக்கு உண்டான 
இடுக்கத்தை அவர்‌ கண்ணோக்கி, 
அவர்களுக்காகத்‌ தமது உடன்படிக்கையை 
நினைத்து, தமது மிகுந்த கிருபையின்படி 
மனஸ்தாபப்பட்டு, அவர்களைச்‌ சிறைபிடித்த 
யாவரும்‌ அவர்களுக்கு இரங்கும்படி செய்தார்‌" 
(சங்‌ 106:44-46) 


கர்த்தருக்காக காத்திருக்கிற 
ஒருபோதும்‌ கெட்கப்ப்டும்ப மாட ரல்‌, 
கர்த்தருடைய இரட்சிப்புக்காக 
காத்திருக்கிறவர்கள்‌ ஏமாந்துபோக 
மாட்டார்கள்‌. நாம்‌ கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
பொறுமையோடு காத்திருக்க 
பழகிக்கொள்ளவேண்டும்‌. கர்த்தருடைய 
சித்தம்‌ நம்முடைய ஜீவியத்தில்‌ நிறைவேறும்‌ 
வரையிலும்‌, நாம்‌ அவருடைய பலத்த 
கரத்திற்குள்‌ அடங்கியிருக்கவேண்டும்‌. 
எரேமியா 
விசுவாசிகளாகிய எச்சரிப்பாக 
எழுதப்பட்டிருக்கிறது. சபையிலும்‌, 
சமுதாயத்திலும்‌ உயர்ந்த அந்தஸ்துக்களில்‌ 
இருப்பவர்கள்கூட, கர்த்தரைவிட்டுவிலகி 
பின்வாங்கிப்போவதற்கு வாய்ப்புள்ளது. 


தீர்க்கதரிசியின்‌ 
நமக்கு 


புஸ்தகம்‌ 


நம்முடைய பாவங்களுக்கு நாம்‌. 
மனந்திரும்பவில்லையென்றால்‌, தேவனுடைய 
கோபம்‌ நம்மீது வரும்‌. நம்முடைய அழிவுக்கு 
நாமே  காரணமாகயிருப்போம்‌. கர்த்தர்‌ 
ர்‌ அவர்‌ நீதியுள்ளவராகவும்‌ 
இருக்கிறார்‌. 





புலம்பல்‌ 


ழ்‌ நவள 
யாய 


எபிரெயு பாஷையில்‌ எரேமியாவின்‌ 
புலம்பல்‌ புஸ்தகத்திற்கு தலைப்பு எதுவும்‌ 
கொடுக்கப்படவில்லை. மோசேயின்‌. 
பஞ்சாகம  புஸ்தகங்களுக்கு, முதல்‌ 
வார்த்தையே அந்தந்த புஸ்தகங்களுக்கு 
பெயராகுமிருக்கும்‌. ஆதியாகமம்‌ புஸ்தகம்‌ 
எபிரெயு பாஷையில்‌  “பெரிவித்‌' என்று 
அழைக்கப்படுகிறது. அதுபோல 
எரேமியாவின்‌ புலம்பல்‌ புஸ்தகம்‌, எபிரெயு 
பாஷையில்‌ “எக்கா” என்னும்‌ முதல்‌ 
வார்த்தையினால்‌ அழைக்கப்படுகிறது. 
யூதமார்க்கத்தின்‌ வியாக்கியான 
ஆசிரியர்களும்‌, எபிரெய ஆசிரியர்களும்‌ 
இந்தப்‌ புஸ்தகத்திற்கு "கீனோத்‌' என்னும்‌ 
பெயரை கொடுத்திருக்கிறார்கள்‌. இந்தப்‌ 
பெயருக்கு “புலம்பல்கள்‌” என்று பொருள்‌. 
பரிசுத்த வேதாகமத்தில்‌ பரிசுத்தமான 
சந்தோஷ கீதங்கள்‌ இருப்பதுபோல, 
பரிசுத்தமான சோககீதங்களும்‌, புலம்பலின்‌ 
கீதங்களும்‌ இருக்கிறது. 
த்தின்‌ ஆசிரியர்‌ 
இந்தப்‌ புஸ்தகத்தை 
எழுதியிருக்கிறார்‌. 
எரேமியாவின்‌ புலம்பல்‌ புஸ்தகம்‌, அவருடைய 
தீர்க்கதரிசன புஸ்தகத்தோடு சேர்த்து 
கோர்க்கப்பட்டிருக்கிறது. எரேமியாவின்‌ 
புலம்பல்‌ புஸ்தகம்‌ அவருடைய தீர்க்கதரிசன 
புஸ்தகத்திற்கு பின்னிணைப்பாக 
சேர்க்கப்பட்டிருக்கிறது. 


எரேமியா தன்னுடைய தீர்க்கதரிசன 


சொல்லியிருக்கிறார்‌. எரேமியா தீர்க்கதரிசன 
புஸ்தகத்தின்‌  52-ஆவது அதிகாரத்தில்‌, 
யூதாவும்‌ எருச எவ்வாறு 
அழிந்துபோயிற்று என்னும்‌ வரலாற்று 
சம்பவம்‌ எழுதப்பட்டிருக்கிறது. எரேமியா 
இந்தப்‌ புலம்பல்‌ புஸ்தகத்தில்‌, யூதா, எருசலேம்‌ 
ஆகியவற்றின்‌ அழிவக்காக வருத்தத்தோடு 
புலம்புகிறார்‌. 


- விரிவுரை 
LAMENTATIONS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எரேமியா தீர்க்கதரிசி 
யூதாதேசத்திற்கும்‌ எருசலேம்‌ நகரத்திற்கும்‌ 
வரப்போகும்‌ அழிவை தீர்க்கதரிசன 
பார்வையோடு பார்த்தார்‌. அப்போது 
தன்னுடைய கண்கள்‌ நீரூற்றாயிருந்தால்‌: 

நலமாயிருக்கும்‌ என்று தன்னுடைய 
விருப்பத்தைச்‌ சொன்னார்‌. எரேமியா 
தீர்க்கதரிசனம்‌ சொன்ன பிரகாரமாக 
யூதாதேசத்திற்கும்‌, எருசலேம்‌ நகரத்திற்கும்‌ 
அழிவு வந்தது. எரேமியா தன்னுடைய 
தேசத்தின்‌ அழிவைப்‌ பார்த்து அழுது 
புலம்புகிறார்‌. 


யூதாதேசத்தார்‌ எரேமியாவின்மீது 
சிநேகமாமில்லை. அவரை விரோதித்தார்கள்‌. 
அவருக்கு தீங்கு செய்தார்கள்‌. ஆனாலும்‌ 
எரேமியா. யூதாதேசத்தின்‌ அழிவுக்காக. 
அழுது புலம்புகிறார்‌. குர்த்தருடைய 
கோபத்தினால்‌ யூதாதேசம்‌ அழிந்துபோகும்‌ 
என்று எரேமியா தீர்க்கதரிசனம்‌ சொன்னார்‌. 
அவர்‌ சொன்ன பிரகாரம்‌ யூதாதேசமும்‌. 
அழிந்துபோயிற்று இதனால்‌ எரேமியா ஒரு 
மெய்யான. தீர்க்கதரிசி! என்பது, 
நிரூபணமாயிற்று ஆனாலும்‌ யூதாதேசம்‌ 
அழிந்துபோனதற்காக எரேமியா 
வேதனையோடு அழுது புலம்புகிறார்‌. 


,தல்தேயர்கள்‌.. யூதாதேசத்தின்மீது 
அவர்கள்‌ 
முற்றிக்கைப்போட்டார்கள்‌. 
பட்டணங்களையும்‌ எருசலேம்‌ 
அழித்துப்போட்டார்கள்‌. 
தேவாலயத்தையும்‌, 
நீமிட்டு 
சிகள்‌, யூதாதேசம்‌ அழிந்தது. 
தேவாலயமும்‌ அழிந்தது; கல்நேயர்கள்‌ 
தேவாலயத்தின்‌. பலிபீடத்தையும்‌ 
உடைத்துப்போட்டார்கள்‌. தேவாலயத்திலுள்ள 
பரிசுத்த பணிமுட்டுக்களையெல்லாம்‌ தங்கள்‌ 
தேசத்திற்கு: எடுத்துக்கொண்டு 
போய்விட்டார்கள்‌. எரேமியா தீர்க்கதரிசி. 
இந்த சந்தர்ப்பத்தில்‌ பூதாவுக்காகவும்‌, 
எருசலேமுக்காகவும்‌ அழுது புலம்புகிறார்‌. 
யோசியா ராஜா மரணமடைந்தார்‌. 
“எரேமியா யோசியாவின்மேல்‌ புலம்பல்‌: 
பாடினான்‌: சகல பாடகரும்‌ பாடகிகளும்‌ 
இந்நாள்‌ வரைக்கும்‌ தங்கள்‌ புலம்பல்களில்‌ 
'சியாவின்மேல்‌ பாடுகிறார்கள்‌; அவைகள்‌ 


எழுதியிருக்கிறது" 
நோளா 35:23) 





ழ்‌ நயன புலம்பல்‌ 
யாய 


யோசியா ராஜா மரணமடைந்தபோது 
எரேமியா மிகவும்‌ துக்கப்பட்டார்‌. எரேமியா 
யோசியாவின்மேல்‌ பாடிய புலம்பல்‌ பாடலே, 
“எரேமியாவின்‌ புலம்பல்‌ புஸ்தகம்‌” என்றும்‌. 
ஒரு சிலர்‌ சொல்லுகிறார்கள்‌. ஆனால்‌ 
எரேமியாவின்‌ புலம்பல்‌ புஸ்தகத்தில்‌ 
யோசியாவைப்பற்றி ஒன்றும்‌ 
எழுதப்படவில்லை. யூதாவின்மீதும்‌ 
எருசலேமின்மீதும்‌ ஏற்கெனவே வந்துவிட்ட 
அழிவுக்காக எரேமியா துக்கத்தோடு புலம்பல்‌ 
பாடுகிறார்‌ யோசியாவின்‌ அடக்க 
ஆராதனைக்காக எரேமியா புலம்பல்‌ 
பாடவில்லை. எருசலேம்‌ நகரம்‌ 
அழிந்துபோயிற்று. கர்த்தருடைய பரிசுத்த. 
நகரம்‌ இப்போது மரித்துப்போனதுபோல. 
இருக்கிறது. எருசலேமின்‌ அடக்க 
ஆராதனையில்‌ புலம்புவதுபோல எரேமியா 
இந்தப்‌ புலம்பல்‌ பாடலை எழுதியிருக்கிறார்‌. 


எரேமியாவின்‌ புலம்பல்‌ பாடல்‌ கவிதை 
நடையிலும்‌ எழுதப்பட்டிருக்கிறது. இது 
எபிரெய பாஜையின்‌ அகர வரிசையிலும்‌ 
எழுதப்பட்டிருக்கிறது. இந்தப்‌ புஸ்தகத்தின்‌ 
ஐந்தாவது அதிகாரத்தைத்‌ தவிர, மற்ற 
நான்கு அதிகாரங்களும்‌ அகர 
எழுதப்பட்டிருக்கிறது. எபிரெய 
எழுத்தியலில்‌ 22 எழுத்துக்கள்‌ 
முதலாவது எழுத்து ஆலெப்‌. 


எழுத்து “ஆலெப்‌' 
எழுத்தில்‌ ஆரம்பமாகும்‌ 
வனம்‌ “பேத்‌' என்னும்‌ 
மூன்றாவது வசனம்‌ “கிமெல்‌" 
எழுத்திலும்‌ ஆரம்பமாகும்‌. 


பாஷை 
உள்ளன 
, ஒவ்வொரு 


புலம்பல்‌ 


புஸ்தகத்தில்‌ 


அதிகாரத்தில்‌ 
இந்த அதிகாரத்தில்‌ முதல்‌ மூன்று 
வசனங்களும்‌ “ஆலெப்‌" என்னும்‌ எழுத்தில்‌ 
ரம்பமாகும்‌. அடுத்த மூன்று வசனங்கள்‌ 
“பேத்‌' என்னும்‌ எழுத்தில்‌ ஆரம்பமாகும்‌. 
எபிரெய பாஷைமின்‌ ஒவ்வொரு எழுத்தும்‌, 
மூன்று வசனங்களில்‌ முதல்‌ எழுத்தாக 
எழுதப்பட்டிருக்கிறது. எபிரெய பாடல்கள்‌ 
அகர வரிசைப்படி எழுதப்பட்டிருப்பதினால்‌, 
இந்தப்‌ பாடல்களின்‌. வரிகளை 
மனப்பாடம்பண்ணுவது மிகவும்‌ எளிது. 


- விரிவுரை 
LAMENTATIONS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எரேமியாவின்‌ புலம்பல்‌ புஸ்தகத்தின்‌ 
; 3; 4 ஆகிய மூன்று அதிகாரங்களிலும்‌, 
பே! என்னும்‌ எபிரெய எழுத்து, "ஆயின்‌" 
என்னும்‌ எபிரெய எழுத்திற்கு முன்பாக 
வருகிறது. எபிரெய எழுத்தியலில்‌ “ஆமின்‌” 
என்னும்‌ எழுத்திற்கு பின்பு “பே' வரும்‌. 
ஆனால்‌ இந்த மூன்று அதிகாரங்களிலும்‌ 
இவ்விரண்டு எழுத்துக்களும்‌, வரிசை மாறி 
எழுதப்பட்டிருக்கிறது. 


எபிரெயர்கள்‌ எழுபது என்னும்‌. 
எண்ணைக்‌ குறிப்பதற்கு "ஆமின்‌" என்னும்‌ 
எபிரெய எழுத்தை பயன்படுத்துவது வழக்கம்‌. 
யூதாவின்‌ மனுஷரும்‌ எருசலேமின்‌ குடிகளும்‌ 
பாபிலோன்‌ தேசத்தில்‌. எழுபது 
வருஷங்களாக. சிறையிருப்பிலிருந்தார்கள்‌. 
எழுபது வருஷங்களுக்கு பின்பு 
இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தர்‌, 
தம்முடைய ஜனங்களை பாபிலோன்‌ தேசத்து 
சிறையிருப்பிலிருந்து விடுதலைபண்ணினார்‌. 
எபிரெயர்கள்‌ தங்களுடைய சிறையிருப்பின்‌ 
வரலாற்றை மறந்துவிடாமல்‌ நினைவுகூரும்‌ 
வண்ணமாக, “ஆயின்‌” என்னும்‌ எழுத்து 
அகரவரிசை மாற்றி எழுதப்பட்டிருக்கிறது. 
என்று வேதபண்டிதர்கள்‌ விளக்கம்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 


பக்தியுள்ள யூதர்கள்‌, 
தேசத்தில்‌ தங்கள்‌ 
அனுபவித்த சிறையிருப்பு வேதனைகளை 
சோகத்தோடு நினைவு கூருவது வழக்கம்‌. 
அவர்களுடைய துக்கத்தை வார்த்தைகளால்‌ 
விவரிக்க முடியாது. எபிரெயர்கள்‌ பாபிலோன்‌ 
தேசத்து. யிருப்பிலிருந்தாலும்‌, அவர்கள்‌ 
'சீயோனையும்‌ மறந்துவிடவில்லை. 


பாபிலோன்‌ 
முன்னோர்கள்‌. 


யூதமார்க்கத்தார்‌ எரேமியாவின்‌ 

புலம்பல்‌ புஸ்தகத்திற்கு: ஆவிக்குரிய 

வியாக்கியானங்களும்‌ சொல்லுவது வழக்கம்‌. 

யூதர்கள்‌ தங்களுடைய பாவங்களுக்காக 

அழுது புலம்பவேண்டும்‌. 

யூதமார்க்கத்து ரபீமார்கள்‌. 

புலம்பல்‌ புஸ்தகத்தை 

ஆதாரமாக வைத்து எபிரெயர்களுக்கு 
கற்றுக்கொடுப்பார்கள்‌. 





புலம்பல்‌ 


f= FTN 
TT 


எரேமியாவின்‌ புலம்பல்‌ 
முதலாம்‌ அதிகாரத்தில்‌ 22 வசனங்கள்‌ 
உள்ளன. எருசலேம்‌ இப்போது பாழாய்க்‌ 
கிடக்கிறது. அது தன்னுடைய பரிதாபமான 
நிலமையைப்‌ பார்த்து அழுது புலம்புகிறது. 
எருசலேம்‌ ஒரு காலத்தில்‌ அழகாகவும்‌, 
செழிப்பாகவும்‌ இருந்த நகரம்‌. ஆனால்‌ 
இப்போதோ அது பாழாய்க்கிடக்கிறது. 
எருசலேமின்‌ அழிவுக்கு அதன்‌ பாவங்களே 
காரணம்‌. எருசலேமை  அழித்துப்போட்ட 
சத்துருக்களுக்கு விரோதமாக கர்த்தர்‌ நீதி 
செய்யவேண்டும்‌ என்றும்‌, எருசலேமின்மீது 
கர்த்தர்‌ தம்முடைய 
காண்பிக்கவேண்டும்‌ என்றும்‌ 
கர்த்தரிடத்தில்‌ விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 

எருசலேமின்‌ அ 
துக்கத்தையும்‌, துயரத்தையும்‌ 
கர்த்தரிடத்தில்‌ முறையிடுகிறார்‌ (புல 1: 
எருசலேமின்‌ அழிவைக்குறித்து எரேமியா 
அவளுடைய சிநேகிதர்களிடத்திலும்‌ 

முறையிடுகிறார்‌ (புல 1:12-17). கர்த்தர்‌ 
எருசலேமை அழித்துப்போட்ட சத்துருக்கள்மீது 
தம்முடைய நீதியை வெளிப்படுத்த வேண்டும்‌ 
என்று எரேமியா கர்த்தரிடத்தில்‌ மிகுந்த 
பணிவோடு விண்ணப்பம்பண்ணுகிறார்‌ 
(புல 1:18-22). 


புஸ்தகம்‌, 


எருசலேமின்‌ அழிவு 
புல 1:1-11 


புல 1:1. ஐயோ! ஜனம்பெருத்த நகரி 
தனிமையாக உட்கார்த்திருக்கிறானே! 
விதவைக்கு ஒப்பானானே!' 
ஜாதிகளில்‌ பெரியவளும்‌, 
சீமைகளில்‌ நாயகியுமாயிரு த்தவன்‌ 
கப்பங்கட்டுகிறவனானானே! 


புல்‌ 12 இராக்காலத்திலே. 
அழுது கொண்டிருக்கிறான்‌, அவளுடைய 
கண்ணீர்‌ கன்னங்களில்‌: 


வடிகிறதா, அவயம்‌ நேசர்‌ 


- விரிவுரை 
LAMENTATIONS - COMMENTARY 


எல்லாருக்குள்ளூம்‌ 
தேற்றுவார்‌ ஒருவரும்‌ 
அவளுடைய சிநேகிதர்‌ 
அவளுக்குத்‌ 
சத்துருக்களுமானார்கள்‌. 
புல. 13. மூதா 
உயத்திரவப்படவும்‌, 
அடிமைவேலை 
சிறைப்பட்டுப்‌ போனார்கள்‌. அவன்‌: 
புறஜாதிகளுக்குன்வே தங்குகிறான்‌, 
இளைப்பாறுதல்‌ அடையான்‌; அவளைத்‌ 
துன்பப்படுத்துகிற யாவரும்‌ அவனை 
இடுக்கமான இடங்களிலே 
தொடர்த்துபிடி.த்தார்கள்‌. 


புல 14. பண்டிகைக்கு வருவார்‌ 
இல்லாததினால்‌, சியோனுக்குப்‌ போகிற 
வழிகள்‌ புலம்புகிறது; அவன்‌ வாசல்கள்‌: 
எல்லாம்‌ பாழாய்க்கிடக்கிறது; அவன்‌ 
ஆசாரியர்கள்‌ தவிக்கிறார்கள்‌; அவன்‌ 
கன்னிகைகள்‌  சஞ்சலப்படுகிறார்கள்‌; 
அவளுக்குக்‌ கசப்பே 
உண்டாயிருக்கிறது. 


அவளைத்‌ 
இல்லை; 
எல்லாரும்‌ 
துரோகிகளும்‌ 


ஜனங்கள்‌ 
கொடுமையான 
செய்யவும்‌ 


புல 1. அவன்‌ சத்துருக்கள்‌. 
தலைமையானார்கன்‌; அவன்‌ பகைஞர்‌ 
சுகித்திருக்கிறார்கள்‌; அவளுடைய 
திரளான பாதகங்களினிமித்தம்‌ கர்த்தர்‌ 
அவனைச்‌ சஞ்சலப்படுத்தினார்‌; அவன்‌ 
யின்னைகள்‌ சத்துருவுக்கு முன்பாகச்‌. 
சிறைப்பட்டுப்போனார்கள்‌. 


சீயோன்‌ குமாரத்தியின்‌' 
அழகெல்லாம்‌ அவனை 
விட்டுப்போயிற்று; அவன்‌ பிரபுக்கள்‌. 
மேய்ச்சலைக்‌ காணாத மான்களுக்கு. 
ஒப்பாகி, தொடருகிறவனுக்கு முன்பாகச்‌. 
சத்துவமில்லாமல்‌ நடந்து போனார்கள்‌. 


புல 1:7. தனக்குச்‌ சிறுமையும்‌ தவிப்பும்‌ 
உண்டாகிய நாட்களிலே எருசலேம்‌. 
முதற்கொண்டு 
உண்டாயிருந்த 
இன்பமானவைகனையெயல்லாம்‌ 
நினைக்கிறான்‌; அவளுக்கு 
உதவிசெய்வார்‌ இல்லாமல்‌ அவளுடைய 
ஜனங்கள்‌ சத்துருவின்‌ கையிலே 
விழுகையில்‌, பகைஞர்‌ அவளைப்‌ 
பார்த்து, அவளுடைய 
ஓய்வுநாட்களைக்‌: குறித்துப்‌ 
பரியாசம்பண்ணினார்கன்‌. 





புலம்பல்‌ 


i THE 
TT 


புல 1:8. எருசலேம்‌ மிகுதியாய்ப்‌ 
பாவஞ்செய்தான்‌; ஆதலால்‌ 
தூரஸ்திரீயைப்போலானான்‌; அவனைக்‌ 
கனம்பண்ணினவர்கள்‌ எல்லாரும்‌ 
அவனை  அசட்டைபண்ணுகிறார்கன்‌; 
அவளுடைய மானத்தைக்‌ கண்டார்கள்‌; 
அவளும்‌ பெருமுச்சுவிட்டுப்‌ 
மின்னிட்டுத்‌ திரும்பிணாள்‌.. 


புல 1:9. அவளுடைய அசசம்‌ அவன்‌ 
வஸ்திர ஓரங்களில்‌ இருத்தது; தனக்கு. 
வரப்போகிற முடிவை 
'தினையாதிருத்தான்‌; ஆகையால்‌ 
அதிசயமாய்த்‌ தாழ்த்தப்பட்டுப்‌ 
போனான்‌;  தேற்றுவார்‌ இல்லை; 
கர்த்தாவே, என்‌ சிறுமையைப்‌ பாரும்‌; 
பகைஞன்‌ பெருமைபாராட்டினானே. 


புல்‌ 1:10, அவளுடைய இன்பமான 
எல்லாவற்றின்மேலும்‌ சத்துரு தன்‌ 
கையை. நீட்டினான்‌; உம்முடைய 
சபையிலே வரலாகாதென்று தேவரீர்‌ 
விலக்கிய புறஜாதியார்‌ உமது பரிசுத்த 
ஸ்தலத்துக்குன்‌ பிரவேசித்ததைக்‌ 
கண்டான்‌. 


புல 111. 
ப, 
தவிக்கிறார்கள்‌; 
காப்பாற்றத்‌ 
இன்பமானவைகளை 
ஆகாரத்துக்கென்று. கொடுத்து. 
விட்டார்கன்‌; கர்த்தாவே, நோக்கிப்‌ 
பாரும்‌; எண்ணமற்றவனானேனே. 


ரசலேம்‌ நகரமும்‌, அதிலுள்ள 
தேவாலயமும்‌ அழிந்துபோயிற்று எருசலேமின்‌: 
அரமனையும்‌ அழிந்துபோயிற்று. ஒரு 
காலத்தில்‌ எருசலேம்‌ நகரம்‌ ஐஜனம்பெருத்த 
நகரமாயிருந்தது. இப்போதோ அது 
ஜனமில்லாமல்‌ தனிமையாயிருக்கிறது. “ஐயோ! 
ஜனம்பெருத்த நகரி தனிமையாக 
உட்கார்ந்திருக்கிறாளே” (புல 1:1) என்று 
எரேமியா எருசலேமுக்காக. அழுது 
புலம்புகிறார்‌ 


அவளுடைய 
அப்பத்தேடித்‌ 
தங்கன்‌ உயிரைக்‌ 
தங்களுடைய 


எருசலேம்‌ 
மனுஷரும்‌, 
ஏராளமானோர்‌ 
எருசலேம்‌ 


நகரத்தில்‌ 
எருசலேமின்‌ குடிகளும்‌ 
இருந்தார்கள்‌. அவர்கள்‌ 
நகரத்தையே நிரப்பினார்கள்‌. 


யூதாவின்‌ 


- விரிவுரை 
LAMENTATIONS - COMMENTARY 


மற்ற தேசத்தாரும்‌ எருசலேம்‌ நகரத்திற்கு 
வருவது வழக்கம்‌. எருசலேமின்‌ ஜனத்தார்‌ 
மற்ற தேசத்தாரோடு வியாபாரம்‌ 
பண்ணுவார்கள்‌. பொருட்களை விற்பதும்‌ 
வாங்குவதும்‌: எருசலேமின்‌ வீதிகளில்‌ 
நடைபெறும்‌. ஆனால்‌ இப்போதோ 
எருசலேமிலுள்ள யூதர்கள்‌ பாபிலோன்‌ 
தேசத்திற்கு சிறைப்பட்டுப்போயிருக்கிறார்கள்‌. 
எருசலேம்‌ நகரத்தில்‌ ஆட்கள்‌ யாருமே 
இல்லை. எருசலேம்‌ நகரமே 
தனிமையாயிருக்கிறது. 


எருசலேம்‌ நகரத்தின்‌ முக்கியமான 
வீதிகளெல்லாவற்றிலும்‌ ஜனநடமாட்டம்‌. 
அதிகமாயிருக்கும்‌. எருசலேம்‌ நகரம்‌ ஜனம்‌ 
பெருத்த நகரம்‌. ஆனால்‌ இப்போது 
எருசலேமின்‌ வீதிகளில்‌ ஒருவருமில்லை. 
எருசலேம்‌ விதவைக்கு ஒப்பாயிருக்கிறது. 
யூதாதேசத்தின்‌ ராஜா எருசலேமுக்கு 
பருஷனைப்போல இருந்தவர்‌. பாபிலோன்‌ 
தேசத்தார்‌ யூதாவின்‌ ராஜாவை 
சிறைப்பிடித்து கொண்டுபோய்விட்டார்கள்‌. 


எருசலேமில்‌ கர்த்‌ 
இருக்கிறது. எருச 
பரிசுத்தமான நகரம்‌. எபிரெயர்களோ 
கர்த்தரை விட்டு விலகி, அந்நிய 
தெய்வங்களை பின்பற்றிப்‌ போய்விடுகிறார்கள்‌. 
க தூபங்காட்டுகிறார்கள்‌ 
'த்தரும்‌ தம்முடைய 
ன்‌ தகட்டு அவர்களைவிட்டு 
விலகிப்போய்விடுகிறார்‌. எருசலேமில்‌ ராஜா 
இல்லாததுபோல, இப்போது கர்த்தரும்‌ 
அங்கே இல்லை. எருசலேம்‌ நகரம்‌ 
தனிமையாய்‌ உட்கார்ந்திருக்கிறது. 
எருசலேமில்‌ ஜனங்களும்‌ இல்லை. எருசலேம்‌ 
நகரம்‌ பிள்ளைகளற்ற விதவைக்கு 
ஒப்பானவளாய்‌ தனிமையில்‌ 
உட்கார்ந்திருக்கிறாள்‌. 


(வாலயம்‌. 
கர்த்தருக்கு 


டைய 


ஒரு காலத்தில்‌ எருசலேம்‌ நகரத்திற்கு 
அந்நிய தேசத்தின்‌ ராஜாக்கள்‌ வந்து கப்பம்‌ 
கட்டுவது வழக்கம்‌. தாவீதின்‌ காலத்திலும்‌, 
சாலொமோன்‌ ராஜாவின்‌ காலத்திலும்‌ 
இஸ்ரவேல்‌ தேசம்‌. சமஸ்த இஸ்ரவேலாக, 
புகழும்‌ பெலமும்‌ மிகுந்து விளங்கிற்று. அது 
ஜாதிகளில்‌ பெரியவளாயிருந்தது. சீமைகளில்‌ 
நாயகியாயிருந்தது. மற்ற தேசத்தார்‌ 
இஸ்ரவேல்‌ தேசத்தை நேசித்தார்கள்‌. அதை 
நேசியாதவர்களோ இஸ்ரவேல்‌ தேசத்தின்‌ 
பலத்தைப்‌ பார்த்து பயந்து நடுங்கினார்கள்‌. 





i THE புலம்பல்‌ 
யாய 


அந்நிய 
இஸ்ரவேலின்‌ 
'வெகுமதிகளைக்‌ 
கொடுத்தார்கள்‌. 
இஸ்ரவேலுக்கு 
இஸ்ரவேல்‌ 
நாயகியைப்போல 


எருசலேம்‌ நகரம்‌ 
இப்போது தனிமையில்‌ உட்கார்ந்திருக்கிறது. 


இரு வவத்தல்‌. இல்ரல. தோம்‌ 
மற்ற தேசங்களை ஜெயித்து, அவர்களை 
தங்களுடைய ஆளுகைக்கு கட்டுப்படுத்தி 
வைத்திருந்து. ஆனால்‌ இப்போதோ 
இஸ்ரவேல்‌ தேசத்தார்‌ மற்ற தேசத்தாரிடம்‌ 
தோற்றுப்போயிருக்கிறார்கள்‌. ஒரு காலத்தில்‌ 
மற்ற  தேசங்களிடமிருந்து கப்பம்‌ 
வசூலித்தவர்கள்‌, இப்போது மற்ற 
தேசங்களுக்கு கப்பம்‌ கட்டுகிறார்கள்‌ 
ஆரம்பத்தில்‌ அவர்கள்‌ எகிப்து தேசத்திற்கு 
கப்பம்‌ கட்டினார்கள்‌. அதன்‌ பின்பு அவர்கள்‌ 
பாபிலோன்‌ 
கட்டினார்கள்‌. 
அவர்களை 
அவர்களுடைய 
அடிமைப்படுத்தவும்‌ செய்தது. 


எருசலேம்‌ நகரம்‌ சந்தோஷமான நகரம்‌. 
எப்போதும்‌ மகிழ்ச்சியும்‌, 

i பூரிப்பும்‌ நிரம்பியிருக்கும்‌. 
[தோ எருசலேம்‌ நகரம்‌ 
நிரம்பியிருக்கிறது. 


இஸ்ரவேலின்‌ கோத்திரத்தார்‌ 
எருசலேமுக்கு கூடிவந்து, கர்த்தருடைய 
ஆலயத்திலே, அவருடைய சமுகத்திற்கு. 
முன்பாக மகிழ்ந்து களிகூருவார்கள்‌. உலகம்‌ 
முழு ள்ள நகரங்களில்‌, எருசலேம்‌. 
நகரமே மிகவும்‌ சந்தோஷப்பட்டு களிகூருகிற 
நகரம்‌. 


எல்லோரும்‌ 


ஆனால்‌ 


இப்போதோ 
நகரம்‌ 
அழுதுகொண்டிருக்கிறாள்‌. 


எருசலேம்‌ 


த 
அமைதியாகவும்‌ கண்ணீர்விட்டு அழுகிறது. 


- விரிவுரை 
LAMENTATIONS - COMMENTARY 


இராக்காலத்திலே மற்றவர்கள்‌ எல்லோரும்‌ 
ஒய்வெடுக்கும்போது, எருசலேம்‌ நகரத்தால்‌ 
ஓய்வெடுக்க முடியவில்லை. அவளுடைய 
வேதனையும்‌, துக்கமும்‌, வருத்தமும்‌ அவளை 
உபத்திரவப்படுத்துகிறது. அவளால்‌. 
அமைதியாக ஓய்வெடுக்க முடியவில்லை. 
ஆகையினால்‌ எருசலேம்‌ நகரம்‌ 
இராக்காலத்தில்‌ அழுதுகொண்டிருக்கிறது 
(புல 1.2) 


ஆ, என்‌ தலை தண்ணீரும்‌, என்‌ 
கண்கள்‌ கண்ணீரூற்றுமானால்‌ 
நலமாயிருக்கும்‌: அப்பொழுது என்‌ ஜனமாகிய 
குமாரத்தி கொலையுண்ணக்‌ கொடுத்தவர்கள்‌ 
நிமித்தம்‌ நான்‌ இரவும்‌ பகலும்‌ அழுவேன்‌" 
(எரே 9:1) என்று எரேமியா சொல்லுகிறார்‌. 


இஸ்ரவேல்‌. 
பரிசுத்தமானவர்கள்‌. 
புறஜாதியாரோடு 
கர்த்தருக்காக வேறு 
பரிசுத்தமாயிருந்தார்கள்‌. 
இப்போதோ. எபிரெயர்கள்‌ 
புறஜாதிகளுக்குள்ளே தங்கிமிருக்கிறார்கள்‌. 
கர்த்தருக்கு விசேஷித்த ஜனமாயிருந்த 
யூதர்கள்‌, இப்போது புறஜாதியாரோடு 
கலந்துவிட்ட ஜனமாயிருக்கிறார்கள்‌. 


கர்த்தருக்கு 
அவர்கள்‌ 
சம்பந்தங்கலக்காமல்‌, 
பிரிக்கப்பட்டு 
ஆனால்‌ 


ஜனத்தார்‌ 


“யூதா ஜனங்கள்‌ உபத்திரவப்படவும்‌, 
கொடுமையான. அடிமைவேலைசெய்யவும்‌ 


சிறைப்பட்டுப்போனார்கள்‌. 


தொடர்ந்துபிடித்தார்கள்‌" (புல 1: 
எரேமியா எருசலேமை நினைத்து புலம்புகிறார்‌. 


யூதாஜனங்கள்‌ சொந்த 
தேசத்தை விட்டுவிட்டு, தங்களுடைய 
சத்துருக்களின்‌ தேசத்தில்‌ தங்குகிறார்கள்‌. 
பாபிலோன்‌ தேசத்தார்‌ கர்த்தருடைய 
காணியாட்சிக்கும்‌, அவருடைய 
வாக்குத்தத்தங்களுக்கும்‌  புறம்பானவர்கள்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனங்களுக்கு அந்நிய தேசத்தில்‌ 
இளைப்பாறுதல்‌ இல்லை. 


தங்கள்‌ 





புலம்பல்‌ 


f= THEN 
TT 


எருசலேமின்‌ பிள்ளைகள்‌ சத்தருவக்கு 
முன்பாக சிறைப்பட்டுப்போனார்கள்‌ (புல 1:5). 
இந்தப்‌ பிள்ளைகள்‌ எருசலேமின்‌ வருங்கால. 
சந்ததிக்கு வித்தாகயிருக்கிறார்கள்‌. ஆனால்‌ 
இவர்களோ எருசலேமில்‌ தங்கியிராமல்‌, 
பாபிலோன்‌ தேசத்திற்கு சிறையாகப்‌ 
போகிறார்கள்‌. எருசலேம்‌ நகரத்தில்‌ 
பெற்றோருமில்லை, பிள்ளைகளுமில்லை. 
வருங்கால. சந்ததியாரும்‌ 
எருசலேபிலிருக்கமாட்டார்கள்‌. எருசலேம்‌ 
நகரம்‌ தனிமையாகயிருக்கும்‌. 


அந்நிய தேசத்தில்‌ அடிமைகளாகயிருந்து 
வேதனைப்படுகிறவர்களை, தங்கள்‌ சொந்த 
தேசத்தில்‌ சுயாதீனமாக தங்கியிருக்கிற 
பன்ன பார்க்கவேண்டும்‌. கர்த்தர்‌ 

ங்களுக்கு கொடுத்திருக்கிற 
ரக்கா கனிம இரக்கத்திற்காகவும்‌ அவரை 
நன்றியோடு துதிக்கவேண்டும்‌. நாம்‌ 
இன்று நிற்பதும்‌,  நிர்மூலமாகாதிருப்பதும்‌ 
கர்த்தருடைய சுத்த கிருபை. 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ ஒரு காலத்தில்‌ 
அந்நிய  தேசத்தார்மீது யுத்தம்பண்ணி 
அவர்களை  ஜெயித்தார்கள்‌. ஆனால்‌ 
இப்போதோ ஜெயித்தவர்கள்‌ தோற்றுப்‌ 
போயிருக்கிறார்கள்‌. தோற்றுப்போனவர்கள்‌ 
ஜெயித்திருக்கிறார்கள்‌. இஸ்ரவேலைத்‌ 
துன்பப்படுத்துகிற யாவரும்‌ அவளை 
இடுக்கமான இடங்களில்‌ தொடர்ந்து 
பிடித்தார்கள்‌ (புல 1:3). 


இஸ்ரவேல்‌ ஜனங்களால்‌ 
அவர்களுடைய சத்துருக்களின்‌ கைகளுக்கு 
விலகி ஓடமுடியவில்லை. இஸ்ரவேலுக்கு 
கே செய்ய ஒருவருமில்லை. இஸ்ரவேலின்‌ 

ள்‌. சத்துருக்களின்‌ கைகளில்‌ 
விலுத்வங்கக்‌ புல 1:7). இஸ்ரவேலின்‌ 
சத்துருக்கள்‌ தலைமையானார்கள்‌. அவள்‌ 
பகைஞர்‌ சுகித்திருக்கிறார்கள்‌ புல 1:5) 
இஸ்ரவேலோ அவர்களுக்கு அடிமைகளாக 
வேதனைகளை அனுபவிக்கிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ ஒரு காலத்தில்‌: 
போடும்‌ ச 
கண்ணியத்தோடும்‌. 
அவர்களுடைய 
எல்லோரும்‌ 
கனம்பண்ணினார்கள்‌. 
ஜனத்தார்‌ 


- விரிவுரை 
LAMENTATIONS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆனால்‌ இப்போதோ  இஸ்ரவேலைக்‌ 
கனம்பண்ணினவர்கள்‌ எல்லோரும்‌ அவளை 
அசட்டைபண்ணுகிறார்கள்‌ புல 18), 
இஸ்ரவேல்‌. அதிகமாய்த்‌ 
தாழ்த்தப்பட்டுப்போனாள்‌. இஸ்ரவேல்‌ 
சிறுமைப்பட்டது. அவர்களுடைய பகைஞர்கள்‌ 
அவர்களுக்கு விரோதமாக பெருமை 
பாராட்டுகிறார்கள்‌ (புல 10) 


இஸ்ரவேலுடைய திரளான 
பாதகங்களினிமித்தமாய்‌ கர்த்தர்‌ இயக்க 
சஞ்சலப்படுத்தினார்‌ 
இஸ்ரவேலுக்கு 
உண்டாயிற்று. அவர்கள்‌ பூர்வநாட்கள்‌ 
நற்கொண்டு தங்களுக்கு உண்டாயிருந்த 
பணக வளம்‌ மறன க்க 
பார்க்கிறார்கள்‌. இப்போதோ 
அவர்களுக்கு சிறுமையும்‌ தவிப்பும்‌. 
உண்டாயிருக்கிறது. ஒரு காலத்தில்‌ 
இஸ்ரவேல்‌ தேசம்‌ செழிப்பாயிருந்தது. 
இப்போதோ இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ எல்லாரும்‌ 
அப்பம்‌ தேடி தவிக்கிறார்கள்‌. 


ஆனால்‌ 


“நாலாம்‌ மாதம்‌ ஒன்பதாம்‌ தேதியிலே. 
பஞ்சம்‌ நகரத்திலே அதிகரித்து, தேசத்தின்‌ 
ஜனத்துக்கு ஆகாரமில்லாமல்போயிற்று" 
(எரே 52:6). 


இஸ்ரவேலின்‌ பிரபுக்கள்‌ மேய்ச்சலைக்‌ 
காணாத மான்களுக்கு 
ஒப்பாகமிருக்கிறார்கள்‌ (புல 1:6). அவர்கள்‌ 
தொடருகிறவனுக்கு முன்பாக 
சத்துவமில்லாமல்‌. நடந்துபோகிறார்கள்‌. 
அவர்களுடைய சரீரத்திலும்‌ தி்‌ 
பெலனில்லாததினால்‌, அவர்கள்‌ 
மயங்கி விழுவதுபோல. வக்‌ 
நடந்துபோகிறார்கள்‌. 

கல்தேயர்கள்‌ 
தேவாலயத்தையும்‌ 
அதை அக்கினியால்‌. 


எருசலேமிலுள்ள 
இடித்துப்போட்டார்கள்‌. 
. எரித்துவிட்டார்கள்‌. 
மிகவும்‌ 
அவர்களால்‌ 
பண்டிகைகளை ஆசாரிக்க முடியவில்லை. 
எருசலேமிலே பண்டிகை கொண்டாடும்போது 
யூதேயா நேசம்‌ முழுவதிலும்‌ இருந்து 
ஏராளமான ஜனங்கள்‌ எருசலேமுக்கு. 
கூடிவருவார்கள்‌. 





புலம்பல்‌ 


f= FTE 
ETT 


இப்போது 
பண்டிகையும்‌ 


எருசலேமுக்கு 


எருசலேமிலே ஒரு 
நடைபெறவில்லை. 

ஒருவரும்‌ வருவதுமில்லை. 

பண்டிகைக்கு வருவார்‌ இல்லாததினால்‌, 

சீயோனுக்குப்‌ போகிற வழிகள்‌ 

புலம்புகிறது: அவள்‌ வாசல்கள்‌ எல்லாம்‌ 

பாழாய்க்கிடக்கிறது: அவள்‌ ஆசாரியர்கள்‌ 

தவிக்கிறார்கள்‌: அவள்‌ கன்னிகைகள்‌ 

சஞ்சலப்படுகிறார்கள்‌: அவளுக்குக்‌ கசப்பே 

உண்டாயிருக்கிறது (புல 1:4) 
சீயோனுக்குப்போகிற வழிகளில்‌. 

அழுகையும்‌ புலம்பல்‌ சத்தமும்‌ கேட்கிறது. 

ஒரு காலத்தில்‌ அங்கே 

கீதசத்தங்கள்‌ கேட்டது. 

வாசல்கள்‌ எல்லாம்‌ 

இப்போதோ 

முட்செடிகளும்‌ முளைத்து அந்த இடமே 

பாழாய்க்கிடக்கிறது. 

“உங்கள்‌ பலிகளின்‌ திரள்‌ எனக்கு 
என்னத்துக்கு என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌; 
ஆட்டுக்கடாக்களின்‌ தகனபலிகளும்‌, 
கொழுத்த மிருகங்களின்‌ நிணமும்‌ எனக்கு 
அரோசிகமாயிருக்கிறது: காளைகள்‌, 
ஆட்டுக்குட்டிகள்‌, கடாக்களுடைய 
இரத்தத்தின்மேல்‌ எனக்குப்‌ பிரியமில்லை. 
நீங்கள்‌ என்‌ சந்நிதியில்‌ வரும்போது. என்‌ 
பிரகாரங்களை இப்படி மிதிக்கவேண்டுமென்று 
உங்களிடத்தில்‌ கேட்டது யார்‌?” (ஏசா 1:11]2). 


தர்கள்‌ 
அதத்தப்படுத்தினார்கள்‌. 


பண்டிகைகளை 

பண்டிகைகளை 

_புறக்கணித்தார்கள்‌. 
பண்டிகையே 


யூதமார்க்கத்தின்‌ 
ஆவிக்குரிய 


பிரமாணங்களைப்பற்றியும்‌, 
காரியங்களைப்பற்றியும்‌ 
ஒருவரோடொருவர்‌ சந்தோஷமாய்‌ பகிர்ந்து 
பேசிக்கொள்வார்கள்‌. ஆனால்‌ இப்போதோ 
சீயோனுக்குப்போகிற வழிகள்‌ புலம்புகிறது. 
தன்னுடைய வேதனைகளை நினைத்து 
தவிக்கிறது. க சகலமும்‌ 
பாழாய்க்கிடக்கிறது. 


- விரிவுரை 
LAMENTATIONS - COMMENTARY 


QODNENS 
PUBLISHERS 


தேவாலயம்‌ அழிந்துபோய்க்கிடப்பதை 
ஆசாரியர்கள்‌ பார்க்கிறார்கள்‌. இவர்கள்‌ 
தேவாலயத்தில்‌ பலிகளைச்‌ செலுத்தி 
ரத்‌ ஆராதிக்கவேண்டியவர்கள்‌. 
கர்த்தருக்கு. 
கீதங்களை பாடவேண்டியவர்கள்‌. 
ஆசாரியர்களின்‌ வாய்களில்‌ 
கீதத்திற்கு பதிலாக, புலம்பலின்‌ கீதங்கள்‌ 
நிரம்பியிருக்கிறது. அவர்களிடத்தில்‌ 
சந்தோஷமில்லை. அவர்கள்‌ தங்கள்‌ 
வேதனைகளையும்‌, தேவாலயம்‌ 
இடித்துபோயிருப்பதையும்‌ பார்த்து 
தவிக்கிறார்கள்‌. 


தேவனே, உம்முடைய நடைகளைக்‌ 
கண்டார்கள்‌; என்‌ தேவனும்‌ என்‌ ராஜாவும்‌ 
பரிசுத்த. ஸ்தலத்திலே  நடந்துவருகிற 
நடைகளையே கண்டார்கள்‌.  முன்னாகப்‌ 
பாடுகிறவர்களும்‌, பின்னாக வீணைகளை 
வாசிக்கிறவர்களும்‌, சுற்றிலும்‌ தம்பு 
வாசிக்கிற கன்னிகைகளும்‌ நடந்தார்கள்‌" 
சீயோன்‌ செ 


(சங்‌ 68:2425). 
ந்தபோ, 

ஆடலும்‌, பாடலும்‌, த்க்‌ 
தாராளமாய்‌ நடைபெற்றது. ஆனால்‌ 
இப்போதோ அங்கே இசையும்‌ இல்லை. 
பாடலும்‌ இல்லை. தவிப்பும்‌ சஞ்சலமுமே 
இருக்கிறது. சீயோனுக்கு சந்தோஷமில்லை. 
அவளுக்கு சுசப்பே உண்டாயிருக்கிறது. 


சீயோனிலிருக்கிறவர்கள்‌ 
தேவாலயத்தில்‌ நடைபெற்ற ஆராதனைகளை 
நினைத்துப்‌ பார்த்து, மனம்‌ ஏங்குகிறார்கள்‌. 
அதுபோன்ற ஆராதனை இப்போது 
நடைபெறவில்லை என்பதை நினைத்து, 
கன்னிகைகள்‌ 'சஞ்சலப்படுகிறார்‌. 
சீயோனுக்கு வருத்தமும்‌, வேதனையும்‌, 
நிந்தையும்‌ உண்டாயிற்று. 

உன்‌ சபையின்‌ மனுஷராயிருந்து, 
பண்டிகை ஆசரிப்பில்லாமையால்‌ உண்டான 
நிந்தையினியித்தம்‌. சஞ்சலப்பட்டவர்களை 
நான்‌ ஏகமாய்க்‌ கூட்டிக்‌ கொள்ளுவேன்‌" 
(செப்‌ 3:18). 





f= FTE 
ETT 


இஸ்ரவேல்‌ தேசத்திலோ ்‌ 
தேவாலயத்திலோ அவசரமான தேவைகள்‌ 
ஏற்படும்போது, அந்த தேவைகளை சந்திக்கும்‌ 


திரும்ப 
ஒரு சிலர்‌ சொல்லும்‌ விளக்கமாகும்‌. 


இஸ்ரவேல்‌  புத்திரரை ஒவ்வொரு 
வருஷமும்‌  எண்ணித்தொகையேற்றுவதும்‌, 
அப்போது வருஷந்தோறும்‌ இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
தங்களுடைய ஆத்துமாக்களுக்காக 
கர்த்தருக்கு மீட்கும்‌ பொருளை கொடுப்பதும்‌ 
வழக்கமாக நடைபெறுகிற காரியம்‌ என்று 
யூதமார்க்கத்தின்‌ சரித்திர ஆசிரியர்கள்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 


புதிய ஏற்பாட்டுக்காலத்தில்‌ நம்முடைய 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்துவும்‌ இந்த வரியை 
செலுத்தியிருக்கிறார்‌ ஆகிலும்‌, நாம்‌ 
அவர்களுக்கு இடறலாயிராதடிக்கு, நீ 
குடலுக்குப்போய்‌, தூண்டில்போட்டு, முதலாவது, 
அதின்‌ 


எடுத்து எனக்காகவும்‌ 
அவர்களிடத்தில்‌ கொடு 
(மத்‌ 17:27), 


இஸ்ரவேல்‌ புத்திரரில்‌ ஒவ்வொருவரும்‌ 
தன்‌ தன்‌ ஆத்துமாவுக்கு மீட்கும்பொருளாக 
அரைச்சேக்கலை கொடுக்கவேண்டுமென்று. 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 

கர்த்தர்‌ மோசேயை நோக்கி, 
'எண்ணப்படுகிறவர்களின்‌  தொகையிலே 
சேருகிற ஒவ்வொருவனும்‌ பரிசுத்த ஸ்தலத்துச்‌ 
சேக்கல்‌ கணக்கின்படி அரைச்சேக்கல்‌. 
கொடுக்கவேண்டும்‌; ஒரு 
சேக்கலுக்கு இருபது கேரா; 
செலுத்தப்படுவது அரைச்‌  சேக்கல்‌. 
எண்ணப்படுகிறவர்களின்‌ தொகையிலே 
சேருகிற இருபது வயது முதற்கொண்டு 
அதற்கு மேற்பட்ட ஒவ்வொருவனும்‌ அதைக்‌ 
கர்த்தருக்குச்‌ செலுத்த வேண்டும்‌” 
(யாத்‌ 30:13,14) என்று சொல்லுகிறார்‌. 


சர்த்தரக்குச்‌ 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஐசவரியவானுக்கும்‌ தரித்திரனுக்கும்‌ 
ஒரே தொகையே நியமிக்கப்பட்டிருக்கிறது. 
ஐசுவரியவான்‌. அரைச்சேக்கலுக்கு, 
அதிகமாக கொடுக்கவேண்டாம்‌. தரித்திரன்‌ 
அரைச்சேக்கலுக்கு குறைவாக 
கொடுக்கக்கூடாது. கர்த்தரிடத்தில்‌ 
பட்சபாதமில்லை. “தேவன்‌ 
பட்சபாதமுள்ளவரல்ல" (அப்‌ 10:34). எல்லா 
ஆத்துமாக்களும்‌ கர்த்தருடைய பார்வையில்‌ 
விலையேறப்பெற்றதாக இருக்கிறது. 


கர்த்தர்‌ மோசேயை நோக்கி, “ உங்கள்‌ 
ஆத்துமாக்களுக்காகப்‌ பாவநிவிர்த்திப்‌ 
பண்ணும்படி நீங்கள்‌ கர்த்தருக்குக்‌ 
காணிக்கை செலுத்தும்போது, ஐசுவரியவான்‌ 
அரைச்சேக்கலுக்கு அதிகமாய்க்‌ கொடுக்கவும்‌ 
வேண்டாம்‌, தரித்திரன்‌ அதற்குக்‌ குறைவாகக்‌ 
கொடுக்கவும்‌ வேண்டாம்‌" (யாத்‌ 30:15) 
என்று சொல்லுகிறார்‌. 

கர்த்தருக்கு மற்ற காணிக்கைகளை 
செலுத்தும்போது, ஒவ்வொருவரும்‌ 
தங்கள்‌ திராணிக்குத்தக்கதாகவும்‌, 
உதாரத்துவமாகவும்‌ செலுத்தவேண்டும்‌. இது, 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ தங்கள்‌ ஆத்துமாவை 
மீட்கும்பொருளாக செலுத்தும்‌ காணிக்கை 
கர்த்தர்‌ எல்லா ஆத்துமாக்களையும்‌ 
பட்சபாதமில்லாமல்‌ ஒன்றுபோல. 
பாவிப்பதினால்‌, அவர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
எல்லோருக்கும்‌ ஒன்றுபோலவே இந்த 
வரியை நியமித்திருக்கிறார்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரருக்குள்ளே ஒரு 
வாதையும்‌ உண்டாகாமலிருப்பதற்கு, 
அவர்கள்‌ தங்கள்‌ ஆத்துமாக்களை 
மீட்கும்பொருளை கர்த்தருக்கு 
காணிக்கையாக செலுத்தவேண்டும்‌. 
(யாத்‌ 30:12) 


இந்தப்‌ பணம்‌ ஆசரிப்புக்கூடாரத்தின்‌ 
திருப்பணிக்கு லவபண்ணப்படும்‌ 
கர்த்தர்‌ மோசேயை நோக்கி, “அந்தப்‌ 
னல வன்‌ துப்‌ நீ இஸ்ரவேல்‌ 


ஆசரிப்புக்‌ ர்கள்‌ 
கொடுப்பாயாக; அது 

சந்நிதியில்‌ உங்கள்‌ ஆத்துமாக்களுக்காகப்‌ 
பாவநிவிர்த்தி செய்யும்‌ பொருட்டு, இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கு ஞாபகக்‌ குறியாயிருக்கும்‌" 
(யாத்‌ 30:16) என்று சொல்லுகிறார்‌. 





புலம்பல்‌ 


ழ்‌ [பப்ப 
யாய 


கல்தேயர்கள்‌ 
தீட்டுப்படுத்திவிட்டார்கள்‌. 
பரிசுத்த ஆலயத்திற்குள்‌ 
மாத்திரமே பிரவேசிக்க. 
மகாபரிசுத்த ஸ்தலத்திற்குள்‌ 


வெளிப்பிரகாரத்திலேயே. 
தங்கிவிடவேண்டும்‌. தேவாலயத்திற்குள்‌ 
பிரவேசிக்க புறஜாதியாருக்கு அனுமதியில்லை. 
ஆனால்‌ கல்தேயர்கள்‌ தேவாலயத்திற்குள்‌ 
பிரவேசித்து, அங்கே உள்ள பரிசுத்த 
பணிமுட்டுக்களையெல்லாம்‌ எடுத்துக்‌ 
கொண்டுபோய்விடுகிறார்கள்‌. இவர்கள்‌ 
கர்த்தரை ஆராதிக்க  வந்தவர்களல்ல. 
தேவாலயத்திலுள்ள பொருட்களை 
கொள்ளையிட வந்தவர்கள்‌. 


"அவளுடைய ன்பமான 
எல்லாவற்றின்மேலும்‌ சத்துரு தன்‌ கையை 
நீட்டினான்‌; உம்முடைய சபையிலே 
வரலாகாதென்று தேவரீர்‌ விலக்கிய 
புறஜாதியார்‌ உமது பரிசுத்த ஸ்தலத்துக்குள்‌. 
பிரவேசித்ததைக்‌ கண்டாள்‌' 
(புல 1:10) என்று எரேமியா வேதனையோடு 
புலம்புகிறார்‌. 


சாலொமோன்‌ ராஜா தேவாலயத்தைக்‌ 
கட்டியபோது, அதை  பொன்னினாலும்‌, 
வெள்ளிமினாலும்‌ அலங்கரித்தான்‌. அவன்‌ 
விலையுயர்ந்த கற்களினால்‌ தேவாலயத்தை 
அழகுபடுத்தினான்‌. கர்த்தரை 
ஆராதிப்பதற்கு பயன்படுத்தப்படும்‌ பரிசுத்த 
பணிமுட்டுக்களெல்லாம்‌. பொன்னால்‌ 
செய்யப்பட்டவை. இவையெல்லாம்‌. 
பரிசுத்தமானவை. தேவனுடைய 
ஆராதனையில்‌ பயன்படுத்தப்படவேண்டியவை. 


கல்தேயர்களோ  தேவாலயத்திற்குள்‌ 
பிரவேசித்து, அங்கேயிருந்த பொன்னையும்‌, 
வெள்‌ ம்‌ விலையுயர்ந்த 
பொருட்களையும்‌, பரிசுத்த 
பணிமுட்டுக்களையும்‌ எடுத்துக்‌ கொண்டு 
போய்விடுகிறார்கள்‌. “அவளுடைய 
எல்லாவற்றின்மேலும்‌ சத்துரு தன்‌ கையை 
நீட்டினான்‌" புல 1:10) என்று எரேமியா 
வேதனையோடு சொல்லுகிறார்‌. 


- விரிவுரை 
LAMENTATIONS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எங்கள்‌ பிதாக்கள்‌ உம்மைத்‌ துதித்த 
பரிசுத்தமும்‌ மகிமையுமான எங்களுடைய 
ஆலயம்‌ அக்கினிக்கு இரையாகி, இன்பமான 
எங்களுடைய ஸ்தானங்களெல்லாம்‌ 
பாழாயின” (ஏசா 6411) 


இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு தேவனுடைய 
பரிசுத்த ஆலயமும்‌, அவருடைய மகிமையும்‌, 
தங்களுடைய பரிசுத்தமுமே 
இன்பமாயிருந்தது. அவையெல்லாமே 
இப்போது அவர்களைவிட்டு நீங்கிப்போயிற்று, 
அவர்களுடைய ஆலயம்‌ அக்கினிக்கு 
இரையாயிற்று. தேவனுடைய பரிசுத்த 
பிரசன்னத்திற்கு அடையாளமாக 
தேவாலயத்தில்‌ உடன்படிக்கை பெட்டியும்‌. 
பலிபீடமும்‌ இருந்தன. இவையெல்லாம்‌ 
இஸ்ரவேல்‌ வம்சத்தாருக்கு இன்பமானவை. 
கல்தேயர்கள்‌ இவையெல்லாவற்றையும்‌ 
உடைத்துப்போட்டு, இவற்றை தங்களோடு 
பாபிலோன்‌ தேசத்திற்கு 
கொண்டுபோய்விட்டார்கள்‌. 


கல்தேயர்கள்‌ 
விலையுயர்ந்த 


தேவாலயத்திலுள்ள 
'பொருட்களையெல்லாம்‌ 
தங்களோடு எடுத்துக்கொண்டு 
போய்விட்டார்கள்‌. சீயோன்‌ குமாரத்தியின்‌ 

ல்லாம்‌. அவளைவிட்டுப்போயிற்று, 
புல 10). பரிசுத்தமே. சீயோன்‌. 
குமாரத்தியின்‌ அழகு. கர்த்தருடைய ஆலயம்‌ 
பல்லா பரிசுத்தமே ஆலயத்தின்‌: 

கல்தேயர்கள்‌ ஆலயத்தை 

அமித்தபோது ஆலயத்தின்‌ அழகும்‌. 
அதைவிட்டுப்போயிற்று. 

இஸ்ரவேல்‌ 
பரிசுத்தமாய்‌ 
இப்போதோ அவர்களால்‌ 
ஆசாரிக்க முடியவில்லை. இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாரின்‌ பகைஞர்கள்‌, யூதர்களுடைய 
பரிசுத்தநாளை பரியாசம்பண்ணுகிறார்கள்‌. 
யூதர்கள்‌ தங்களுடைய வாழ்நாளில்‌ ஏழில்‌ 
ஒரு பகுதியை வீணாக்கிவிடுகிறார்கள்‌ என்று 
புறஜாதி ஜனங்கள்‌ யூதாவின்‌ மனுஷரைத்‌ 
தூவிக்கிறார்கள்‌. 


த்‌ 


ர்‌ ஓய்வுநாளை 
ஆசரிப்பார்கள்‌. 


ஆனால்‌. 
ஒய்வநாளை 





புலம்பல்‌ 


f= FTN 
TT 


வாரத்தில்‌ ஒரு நாளை ஓய்வுநாளாக 
நியமித்து, அதை பரிசுத்தமாய்‌ 
ஆசாரிக்கும்போது. வாரத்தின்‌ மற்ற 
ஆறுநாட்களும்‌ ஆசீர்வாதமாயிருக்கும்‌. இது. 
கர்த்தருடைய பிரமாணம்‌. கர்‌ 
வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து யூதர்கள்‌ 
ஓய்வுநாளை பரிசுத்தமாய்‌ ஆசரிக்கிறார்கள்‌. 
அவர்களுடைய சத்துருக்கள்‌ அவர்களைப்‌ 
பார்த்து பரியாசம்பண்ணுகிறார்கள்‌. யூதர்கள்‌ 
இப்போது பாபிலோன்‌ தேசத்து 
டம ல்‌ அவர்களுக்கு 
வேதனையும்‌, பாடுகளும்‌ 
மிகுநியாிரக்கிறது. யூதர்களுக்கு 
இல்வளவு கஷ்டங்கள்‌ இருக்கும்போது, 
அவர்கள்‌ ஏன்‌ கர்த்தருடைய 
பிரமாணத்திற்கு கீழ்ப்படியவேண்டும்‌ என்றும்‌, 
ஓய்வுநாளை ஏன்‌ பரிசுத்தமாய்‌. 
ஆசரிக்கவேண்டும்‌ என்றும்‌, அவர்களுடைய 
சத்துருக்கள்‌ அவர்களை 
பரியாசம்பண்ணுகிறார்கள்‌. 


இல்லை. அவர்களுக்கு 
உண்டாயிருக்கிறது. 
தனக்குச்‌ சிறுமையும்‌ தவிப்பும்‌ உண்டாகிய 
நாட்களிலே எருசலேம்‌ பூர்வநாட்கள்‌ 
முதற்கொண்டு தனக்கு  உண்டாயிருந்த 
இன்பமானவைகளையெல்லாம்‌ நினைக்கிறாள்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
பழைய மேன்மையையும்‌, 
டைய தாழ்மையும்‌ 

நினைத்துப்‌ பார்க்கிறார்கள்‌. 


குறைவு வரும்போதுதான்‌, 
முக்கியத்துவம்‌ தெரியும்‌. 
"சஞ்சலத்தோடிருக்கும்போதுதான்‌: 
ஆசீர்வாதம்‌ புரியும்‌. 
வியா; வரும்போதுதான்‌ 
கத்தின்‌ ஆசீர்வாதம்‌ புரியும்‌. 
நமக்கு குறைவுபடும்போது, கர்த்தருடைய 
கிருபைக்கும்‌, இரக்கத்திற்கும்‌ முக்கியத்துவம்‌ 
கொடுத்து. அதைப்பற்றி தியானித்துப்‌ 
பார்ப்போம்‌. 


- விரிவுரை 
LAMENTATIONS - COMMENTARY 


யூதாவின்‌ மனுஷரும்‌ எருசலேமின்‌ 
குடிகளும்‌ கர்த்தருக்கு விரோதமாகப்‌ பாவம்‌ 
செய்தார்கள்‌. அவர்கள்‌ கர்த்தரைவிட்டு 
விலகி அந்நிய தெய்வங்களைப்‌ 
பின்பற்றினார்கள்‌. விக்கிரகங்களுக்கு 
தூபங்காட்டினார்கள்‌. கர்த்தர்‌ அவர்கள்மீது 
கோபங்கொண்டு, அவர்களைவிட்டு 
விலகிப்போனார்‌. இதனால்‌ கர்த்தருடைய 
ஜனத்திற்கு துன்பமும்‌, வேதனையும்‌, 
நெருக்கமும்‌ உண்டாயிற்று, 


இஸ்ரவேல்‌ ஜனத்தாரின்‌ திரளான 
பாதகங்களின்‌ நிமித்தம்‌ கர்த்தர்‌ அவர்களை 
சஞ்சலப்படுத்தினார்‌. அவர்களுடைய 
பிள்ளைகள்‌ சத்துருவுக்கு முன்பாக. 
சிறைப்பட்டுப்போனார்கள்‌. கர்த்தர்‌ 
நீதியுள்ளவர்‌. அவர்‌ இஸ்ரவேலின்‌ 
வழக்குகளை நியாயமாய்‌ விசாரித்து, 
அவர்களுக்கு நீதியான தண்டனை 
கொடுக்கிறார்‌. அவர்களுடைய சஞ்சலங்கள்‌ 
அதிகமாயிருப்பதற்கு, அவர்களுடைய 
பாதகங்கள்‌ திரளாயிருப்பதே காரணம்‌. 


உள்ளை 
உன்னைத்‌ 
இல்ல்‌ உள்‌ 
உன்‌ பாவங்கள்‌ 
பத்தப்போளதினிமத்தம்‌, சத்துரு வெட்டும்‌ 
வண்ணமாகவும்‌, கொடியவன்‌ தண்டிக்கிற 
வண்ணமாகவும்‌ நான்‌ உன்னை 
தண்டித்தேன்‌" (எரே 30:14). 


எருசலேம்‌ மிகுதியாய்ப்‌ பாவம்‌. 
செய்தாள்‌ (புல 1:8). எருசலேமின்‌ குடிகள்‌ 
கர்த்தருக்கு விரோதமாக  துணிகரமாகப்‌ 
பாவம்‌ செய்தார்கள்‌. பாவம்‌ என்று 
தெரிந்திருந்தும்‌, அந்தப்‌ பாவங்களை 
மனப்பூர்வமாக செய்தார்கள்‌. இஸ்ரவேல்‌ 
ஜனத்தார்‌ கர்த்தருக்கு விசேஷமானவர்கள்‌. 
அவர்கள்‌ கர்த்தருடைய பரிசுத்த சந்ததியார்‌. 
கர்த்தருடைய பிள்ளைகள்‌ பாவத்தைவிட்டு 
விலகி பரிசுத்தமாய்‌ ஜீவிக்கவேண்டும்‌. 
ஆனால்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரோ கர்த்தருக்கு 
விரோதமாக மிகுதியாய்ப்‌ பாவம்‌ 
செய்கிறார்கள்‌. 


நேசர்‌ யாவரும்‌ 
அவர்கள்‌ 





புலம்பல்‌ 


f= ராண 
யாய 


கே 


நியாயத்தீர்ப்பு அவர்கள்மேல்‌ 
ஆனால்‌ இஸ்ரவேல்‌ 
தங்களுக்கு வரப்போகும்‌ 
நினையாதிருந்தார்கள்‌. 
கனம்பண்ணிவர்கள்‌ எல்லோரும்‌ 
அசட்டைபண்ணுகிறார்கள்‌. 
அவர்களை தாழ்த்தினார்‌, 
அவர்கள்‌ தாழ்ந்துபோனார்கள்‌. 
ஜனத்தார்‌. தங்கள்‌ தாழ்வை 


ப்துகொள்ளலில்லை 
ஜனத்தாரை தேற்றுவாரும்‌ ஒருவருமில்லை. 
இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ தங்கள்‌ பாவத்தினால்‌ 
தூரஸ்திரீயைப்போல தீ்டுப்பட்டார்க்‌. 
அவளுடைய அசூசம்‌ அவள்‌ வஸ்திர 
ஓரங்களிலிருந்தது (புல 1:8,9/. 


கர்த்தருடைய 
நியாயத்தீர்ப்பின்‌ பிரகாரம்‌ 
உபத்திரவப்படவும்‌, கொடுமையான அடிமை 
வேலை செய்யவும்‌ புறப்பட்டுப்போனார்கள்‌. 
யூதர்களில்‌ ஐசுவரியவான்களாயிருந்தவர்கள்‌ 
ஏழைகளை அநியாயமாய்‌ ஒடுக்கினார்கள்‌. 
இப்போதோ யூதர்களில்‌, 
ஐசுவரியவான்களாயிருக்கிறவர்களும்‌ 
உபத்திரவப்படுகிறார்கள்‌. 
கொடுமையான அடிமை வேலை 
செய்கிறார்கள்‌. ஏழைகளை ஒடுக்கினவர்கள்‌ 
இப்போது ஒடுக்கப்படுகிறர்கள்‌. எபிரெயர்கள்‌ 
தங்களுடைய எபிரெயர்களையே 
ஒடுக்கினார்கள்‌. அவர்கள்‌ தங்கள்‌ 
இனத்தாரில்‌ ஏழைகளாகயிருக்கிறவர்‌ 
களையும்‌, மகளாகயிருக்கிறவர்களையும்‌. 
'கொடுமைப்படுத்தினார்கள்‌ கொடுமைப்படுத்திய 
யூதர்கள்‌, இப்போது கொடுமையான அடிமை 
வேலை செய்கிறார்கள்‌. 


நீதியான 
யூதாஜனங்கள்‌ 


அவர்கள்‌ 


னாலும்‌ அதற்குப்பின்பு அவர்கள்‌ 
மாறாட்டம்பண்ணி, தாங்கள்‌ சுயாதீனராக 
அனுப்பிவிட்ட வேலைக்காரரையும்‌ 
வேலைக்காரிகளையும்‌ மறுபடியும்‌ 
அழைப்பித்து, அவர்களை வேலைக்காரரும்‌ 
வேலைக்காரிகளுமாயிருக்கும்படி 

அடிபைப்படுத்திக்கொண்டார்கள்‌" (எரே 34111). 


- விரிவுரை 
LAMENTATIONS - COMMENTARY 


ஐசுவரியவான்களாயிருந்தவர்களை 
கனம்பண்ணினவர்கள்‌ எல்லாரும்‌, இப்போது 
அசட்டைபண்ணுகிறார்கள்‌. 
மானத்தைக்‌ கண்டார்கள்‌. 
ஐசுவரியவான்களும்‌ 
பின்னிட்டுத்‌. 
திரும்பிப்போகிறார்கள்‌. அவர்கள்‌ பாவத்தின்‌ 
உளையில்‌ சிக்கியிருக்கிறார்கள்‌ 
தூரஸ்திரீயைப்போல. அசுத்தமாகவும்‌ 
தீட்டாகவும்‌ இருக்கிறார்கள்‌.  வஸ்திரத்தின்‌ 
ஓரங்களில்‌ அசூசம்‌ இருப்பதுபோல, 
தர்களில்‌ ஐசுஷரியவான்களாயிருந்தவர்கள்‌ 
ப்போது அசத்தமாகவும்‌ அருவருப்பாகவும்‌ 
இருக்கிறார்கள்‌. 


எருசலேம்‌ செழித்திருந்தபோது, 
இஸ்ரவேல்‌ கத்தர்‌ ன்ன 
சிநேகிதர்கள்‌ இருந்தார்கள்‌. அவர்களுடைய 
தேசத்தார்‌ எல்லோரும்‌ 

சமாதான உடன்படிக்கை 
செய்துகொண்டார்கள்‌. ஆனால்‌ இப்போதோ 
எருசலேம்‌ நகரம்‌ 

சீமைகளில்‌ 


எருசலேமின்‌ 
யாரும்‌ அவர்களுக்கு 
உதவிசெய்ய வரவில்லை. 


“அ ய நேசர்‌ எல்லாருக்குள்ளும்‌ 
அவளைத்‌ தேற்றுவார்‌ ஒருவரும்‌ இல்லை; 
அவளுடைய சிநேகிதர்‌ எல்லாரும்‌ 
அவளுக்குத்‌. டர்‌ துரோகிகளும்‌ 
சத்துருக்களுமானார்கள்‌" (புல 1:2) 
என்று எது வேதனையோடு 
புலம்புகி ௬ காலத்தில்‌ எருசலேம்‌ 
தனத்தாருக்கு சிதேகிறர்களாயிரந்தவர்கள்‌ 
போது அவர்களுக்கு 
சத்துருக்களாயிருக்கிறார்கள்‌. எருசலேமின்‌ 
பிரபுக்கள்‌ மேய்ச்சலைக்‌ காணாத 
மான்களைப்போல இருக்கிறார்கள்‌. 





புலம்பல்‌ 


f= FTE 
TT 


எருசலேமுக்கு ஆபத்து வருகிறது. 
என்னும்‌ எச்சரிப்பின்‌ வார்த்தைகளைக்‌ 
கேட்டவுடனேயே, எருசலேமின்‌ பிரபுக்கள்‌, 
மான்கள்‌ தப்பித்து ஒடுவதுபோல, 
தங்களுடைய ஜீவனைக்‌ காப்பாற்றிக்கொள்ள 
தப்பித்து ஒடிப்போகிறார்கள்‌. ஆனாலும்‌ 
அவர்கள்‌ தப்பி ஓடும்‌ இடங்களில்‌ 
பாதுகாப்பு கிடைக்கவில்லை. ஆகையினால்‌ 
எருசலேமின்‌ பிரபுக்கள்‌ மேய்ச்சலைக்காணாத 
தாது ஒப்பாகி, தொடருகிறவனுக்கு 
முன்பா சத்துவமில்லாமல்‌ 
நடந்துபோகிறார்கள்‌ (புல 16), எருசலேமுக்கு 
ஆபத்து வரும்போது அவர்களுக்கு. 
உதவிசெய்ய ஒருவருமில்லை. எருசலேமின்‌ 
குடிகள்‌ எல்லோரும்‌ அவர்களுடைய 
சத்துருவின்‌ கைகளில்‌ விழுந்தார்கள்‌. 
எருசலேம்‌ தாழ்த்தப்பட்டபோது அவர்களைத்‌ 
தேற்றுவதற்குக்கூட ஒருவருமில்லை 
(புல 179). 


கர்த்தர்‌ 
பார்த்துக்கொண்டிருக்கிறார்‌ 


தாழ்ந்திருக்கிற 

அவர்களை நோக்கிப்‌ பார்க்கிறார்‌. 
என்‌ சிறுமையைப்‌ பாரும்‌' 
எருசலேம்‌ ஜனங்கள்‌ ல்‌ 
முறையிடுகிறார்கள்‌. “கர்த்தாவே நோக்கிப்‌ 
பாரும்‌, எண்ணமற்றவனானேனே” (புல 1:1) 
என்று எருசலேமின்‌ குடிகள்‌ கர்த்தருடைய 
சமுகத்தில்‌ அழுது புலம்புகிறார்கள்‌. 


நமக்கு மிகுந்த துக்கங்களும்‌, 
வேதனைகளும்‌, வருத்தங்களும்‌, பாரங்களும்‌ 
வரும்போது, நம்முடைய 
பாரங்களையெல்லாம்‌. கர்த்தருடைய 
சமுகத்தில்‌ இறக்கி வைத்துவிடவேண்டும்‌. 
கர்த்தருக்கு சித்தமானது நிறைவேறட்டும்‌ 
தீர்மானித்து, சகலவற்றையும்‌ 
ஒப்புக்கொடுத்துவிட 
வேண்டும்‌. கர்த்தர்‌ தமக்கு பிரியமானதையும்‌, 
நன்மையானதையும்‌, சித்தமானதையும்‌ 
செய்யட்டும்‌ என்று சொல்லி, கர்த்தருடைய 
கிருபைக்காகவும்‌, அவருடைய 
இரக்கத்திற்காகவும்‌ காத்திருக்கவேண்டும்‌. 
நம்முடைய பாரங்கள்‌ 
இளைப்பாறுதலைப்‌ பெறுவதற்கு: 
எளிமையான வழி. 


- விரிவுரை 
LAMENTATIONS - COMMENTARY 


கர்த்தருடைய கோபம்‌ 
பூல 1112-22 


புல 1:12. வழியில்‌ நடத்துபோகிற ௪௧௨. 
ஜன: இதைக்குறித்து 
உங்களுக்குக்‌ கவையில்லையா? கர்த்தர்‌ 
தமது உக்கிரமான கோபமூண்ட 
நானிலே என்னைச்‌. 
சஞ்சலப்படுத்தின தினால்‌ எனக்கு. 
உண்டான என்‌ துக்கத்தூக்குச்‌ சரியான 
துக்கம்‌ உண்டோ என்று என்னை 
தோக்கிப்பாருங்கள்‌. 


புல 118. உயரத்திலிருந்து என்‌: 
எலும்புகளில்‌ அக்கினியை அனுப்பினார்‌, 
அது அவைகளில்‌ பற்றியெரிகிறது; என்‌: 
கால்களுக்கு வலையை வீசினார்‌; 
என்னைப்‌ பின்னிட்டு 
விழப்பண்ணினார்‌; என்னைப்‌ 
பாழாக்கினார்‌; நித்தம்‌ நான்‌ 
பலட்சயப்பட்டுப்‌ போகிறேன்‌. 


என்‌ பாதகங்களின்‌ நுகம்‌ 
கையால்‌ 
அவைகள்‌ 
தைச்‌ 


பூட்டப்பட்டிருக்கிறது; 

பிணைக்கப்பட்டு என்‌ 
சுற்றிக்கொண்டது; என்‌: பலனை 
விழப்பண்ணினார்‌; நான்‌: 
எழுத்திருக்கக்கூடாதபடிக்கு ஆண்டவர்‌ 
என்னை ஒடுக்குகிறவர்களின்‌ கையில்‌ 


ஒப்புக்கொடுத்தார்‌. 


1:15. 
பராக்கிரமசாலிகளாகிய 
என்னுடை யவர்கனெல்லாரையும்‌ 
ஆண்டவர்‌ மிதித்துப்போட்டார்‌; என்‌ 
வாலிபரை நொறுக்கும்படி எனக்கு. 
விரோதமாய்‌ ஒரு கூட்டத்தை 
வரவழைத்தார்‌; திராட்சுப்பழத்தை 
ஆலையில்‌ மிதிக்கிறதுபோல, ஆண்டவர்‌ 
மூதா குமாரத்தியாகிய கன்னிகையை 
மிதித்தார்‌. 


புல 1:16. இவைகளினிமித்தம்‌ நாண்‌ 
அழுகிறேன்‌; என்‌ கண்‌, என்‌ கண்ணே 
நீராய்ச்‌ சொரிகிறது; என்‌ உயிரைக்‌ 
காப்பாற்றித்‌ தேற்றுகிறவர்‌ என்னை 
விட்டுத்‌ தூரமானார்‌; பகைஞன்‌ 
மேற்கொண்டதினால்‌ என்‌ பின்னைகன்‌ 
பாழாய்ப்போனார்கள்‌.. 


என்னிலுன்ன 





i al புலம்பல்‌ 
யாய 


புல 1:12. சீயோன்‌ தன்‌ கைகளை 
வீரிக்கிறான்‌; அவனைத்‌ தேற்றுவார்‌ 
ஒருவருமில்லை; கர்த்தர்‌ யாக்கோபின்‌ 
சுற்றுப்புற த்தாரை 

சுத்துருக்கனாகக்‌ 

அவர்களுக்குள்ளே 

ஸ்திரீக்கு ஒப்பானாள்‌.. 


புல 1:18. கர்த்தர்‌ தீதியரர்‌ அவருடைய 
வாக்குக்கு விரோதமாய்‌ 
எழும்பினேன்‌; 

எல்லாரும்‌ 

துக்கத்தைப்‌ 

கன்னிகைகளும்‌ 
சிறைப்பட்டுப்போனார்கள்‌.. 


புல 1:19. என்னைச்‌ சிநேகித்தவர்களைக்‌: 
கூப்பிட்டேன்‌, அவர்கவோ என்னை 
மோசம்‌ போக்கினார்கள்‌; என்‌: 
ஆசாரியர்களும்‌ என்‌ மூப்பர்களும்‌ 
தங்கன்‌ உயிரைக்‌ காப்பாற்றத்‌ 
தங்களுக்கு. அப்பந்தேடுகையில்‌ 
நகரத்தில்‌ மூச்சொடுங்கி மாண்டார்கள்‌. 


புல 1:20. 
நெருக்கப்படுகிறேன்‌; என்‌ குடல்‌ 
கொதிக்கிறது; நான்‌ றின்‌ 
பண்ணினபடியினால்‌ 

இருதயம்‌ ிவாகுப்படுகிதகா 
வெளியிலே பட்டயம்‌ 
என்னைப்‌ பின்னையற்றவனாக்கிற்று, 


வீட்டுக்குள்ளே மரணம்‌ வந்திருக்கிறது. 


புல 1:21. நான்‌ தவிக்கிறதை அவர்கள்‌. 
கேட்டாலும்‌ என்னைத்‌ தேற்றுவார்‌. 
ஒருவரும்‌ இல்லை என்‌ பகைஞர்‌ 
எல்லாரும்‌. எனக்கு வந்த 
ஆபத்தைக்‌ கேட்டு, தேவரீர்‌ 
அதைச்‌. செய்தபடியால்‌ 
சுந்தோஷமாயிருக்கிறார்கள்‌; தீர்‌ கூறின 
நானை வரப்பண்ணுவீர்‌, அப்பொழுது 
அவர்களும்‌ என்னைப்போலாவார்கன்‌.. 


கர்த்தாவே, பாரும்‌, நான்‌ 


புல: 1:22. அவர்களுடைய 
பொல்லாப்பெல்லாம்‌ உமது முகத்துக்கு 
முன்பாக வரக்கடவது. 
பாதகங்களினிமித்தமும்‌ 

செய்ததுபோல்‌ 

செய்யும்‌; 
மிகுதியாயின, 
பலட்சயமாயிருக்கிறது.. 


என்‌: 


- விரிவுரை 
LAMENTATIONS - COMMENTARY 


இஸ்ரவேல்‌ ஜனங்களுக்கு மிகுந்த 
துன்பமும்‌ வேதனையும்‌ உண்டாயிருக்கிறது. 
வேதனைகளெல்லாவற்றிற்கும்‌. 
நீதியான கோபமே காரணம்‌ 
எரேமியா அங்கீகரிக்கிறார்‌. 
நீதியான கரம்‌ அவருடைய 
வந்து இறங்கியிருக்கிறது. 
இதனால்‌ அவர்களுக்கு மிகுந்த துன்பமும்‌ 
யும்‌ உண்டாயிற்று. எரேமியா 
தீர்க்கதரிசி இஸ்ரவேல்‌ ஜனத்தாரின்‌. 
வேதனைகளுக்காக கர்த்தரிடத்தில்‌ அழுது 
புலம்புகிறார்‌. 
யூதாவின்‌ மனுஷரும்‌ எருசலேமின்‌ 
குடிகளும்‌ வேதனைப்படுவதை எல்லோரும்‌ 
பார்க்கிறார்கள்‌. வழியில்‌ நடந்துபோகிற சகல 
ஜனங்களும்‌: யூதாவின்‌. மனுஷர்‌ 
கஷ்டப்படுவதைப்‌ பார்க்கிறார்கள்‌. “இதைக்‌ 
குறித்து உங்களுக்கு கவையில்லாயா” 
பூல 1:12 என்று எரேமியா சகல 
ஜனங்களிடத்திலும்‌ கேட்கிறார்‌. 


எரேமியா தீர்க்கதரிசி 
துக்கத்தைப்பற்றி இங்கு சொன்னாலும்‌, 
இந்த துக்கத்தை நம்முடைய துக்கமாகப்‌ 
பாவித்து, எரேமியாவின்‌ வசனங்களைத்‌ 
தியானிக்கவேண்டும்‌. நமக்கும்‌. 
சோதனைகளும்‌, வேதனைகளும்‌, 
வருத்தங்களும்‌ வருகிறது. நாம்‌ கர்த்தருக்கு 
விரோதமாய்ப்‌ பாவம்‌ செய்யும்போது, 
கர்த்தருடைய கோபம்‌ நம்மீது வருகிறது. 
நமக்கு & 
எல்லா துன்பங்களையும்‌ 
தாங்கிக்கொள்வதற்குப்‌ 


எருசலேமின்‌ 


பகிர்ந்துகொள்ளவேண்டும்‌. 
ஜெபம்பண்ணி, 
உதவிபண்ண 


ஒருவருக்கொருவர்‌ 
ஆலோசனை 
வேண்டும்‌. 


சொல்லி 





i FTE புலம்பல்‌ 
யாய 


எருசலேம்‌ 
அழிந்துபோயிற்று. 


நகரம்‌ முற்றிலுமாய்‌. 
தன்னுடைய அழிவுக்கு 
யார்‌ காரணம்‌ என்பதை எருசலேம்‌ 
சிந்தித்துப்‌ பார்க்கிறது. “கர்த்தர்‌ தமது. 
உக்கிரமான கோபமூண்ட நாளிலே என்னைச்‌ 
சஞ்சலப்படுத்தினதினால்‌ எனக்கு உண்டான 
என்‌ துக்கத்துக்குச்‌ சரியான துக்கம்‌: 
உண்டோ என்று என்னை 
நோக்கிப்பாருங்கள்‌” (புல என்று 
எருசலேம்‌ சொல்லுகிறது. எருசலேமின்‌ 
சஞ்சலத்திற்கும்‌, துக்கத்திற்கும்‌ 
கர்த்தருடைய கோபமே காரணம்‌. 


112) 


கர்த்தர்‌ யார்மீதும்‌ காரணமில்லாமல்‌ 
தோபப்படமாட்டார்‌. அவர்‌ கிருபையும்‌ 
இரக்கமும்‌ மிகுந்தவர்‌ கர்த்தருடைய 
பிள்ளைகள்‌ அவருக்கு விரோதமாகப்‌ பாவம்‌ 
செய்யும்போது, கர்த்தர்‌ தம்முடைய 
நீதியினால்‌ அவர்கள்மீது கோபப்படுகிறார்‌. 
அவர்களைத்‌ திருத்துவதற்காக கர்த்தர்‌ 
அவர்களைத்‌ தண்டிக்கிறார்‌. 
பாவத்தினிமித்தமாகவே 

உக்கிரமான கோபம்‌ 

மூண்டிருக்கிறது. 


“உயரத்திலிருந்து என்‌ எலும்புகளில்‌ 
அக்கினியை அனுப்பினார்‌, அது அவைகளில்‌ 
பற்றியெரிகிறது: என்‌ கால்களுக்கு வலையை 
வீசினார்‌; என்னைப்‌ பின்னிட்டு 
விழப்பண்ணினார்‌; என்னைப்‌ பாழாக்கினார்‌: 

ம்‌ நான்‌ பலட்சயப்பட்டுப்‌ போகிறேன்‌” 
(புல 1:13) என்று எருசலேம்‌ தன்னுடைய 
சஞ்சலந்தையும்‌, துக்கத்தையும்‌ பற்றிச்‌ 
சொல்லுகிறது. 

எருசலேம்‌ வலையில்‌ சிக்கியிருக்கிறது. 
வலையிலிருந்து விடுதலை பெறுவதற்கு 
சுயமாய்‌ முயற்சி செய்து பார்க்கிறது. ஆனால்‌ 
முடியவில்லை. கர்த்தர்‌ எருசலேமின்‌ பெலனை 
விழப்பண்ணினார்‌. 
எழுந்திருக்கக்கூடாதபடிக்கு, 
அதை  ஒடுக்குகிறவர்களின்‌ 
ஒப்புக்கொடுத்தார்‌. 


“என்‌ பாதகங்களின்‌ நுகம்‌ 
அவருடைய கையால்‌ பூட்டப்பட்டிருக்கிறது: 
அவைகள்‌ பிணைக்கப்பட்டு என்‌ கழுத்தைச்‌ 
சுற்றிக்கொண்டது' புல 1:14) என்று 
எருசலேம்‌ வேதனையோடு புலம்புகிறது. 
எருசலேமின்மீது நுகம்‌ பூட்டப்பட்டிருக்கிறது. 
இது ஊழியம்‌ செய்வதற்கான நுகமல்ல. 
இது அடிமைத்தனத்தின்‌ நுகம்‌. எருசலேமுக்கு 
தண்டனையாகக்‌ கொடுக்கப்பட்ட நுகம்‌. 


- விரிவுரை 
LAMENTATIONS - COMMENTARY 


எருசலேமினுடைய பாதகங்களின்‌ நுகம்‌. 
கர்த்தரே இந்த நுகத்தை தம்முடைய 
கையினால்‌ எருசலேமுக்கு பூட்டியிருக்கிறார்‌ 


ம்‌ 
இலகுவானது. "என்‌ நுகம்‌. ம்‌ மெதுவாய்‌ என்‌ 
சுமை இலகுவாயும்‌ இருக்கிறது என்றார்‌" 
(மத்‌ 11:30). நம்முடைய பாதகங்களோ 
பாரமானது. நம்முடைய 
பாவங்களினிமித்தமாய்‌, நம்முடைய 
மனச்சாட்சி நமக்குள்‌ குற்றவுணர்வைக்‌ 
கொடுக்கும்‌. தேவனுடைய நீதியான கரம்‌ 
நம்முடைய பாதகங்களின்‌ நுகத்தை 


நம்முடைய கழுத்திலே பிணைக்கும்‌, கர்த்தர்‌ 
பிணைக்கும்‌ நத்தை அவா்‌ பத்திர 
அவிழ்க்க ருடைய 
இருக்கு பாத்திரமே நம்முடைய குழுந்தில்‌ 
பிணைக்கப்பட்டிருக்கிற 
அவிழ்க்கும்‌. 
சுயபலத்தின 


நுகத்தை 
வல்லமையுள்ளது. நம்முடைய 
ஈலோ, சுயபராக்கிரமத்தினாலோ, 
நம்முடைய கழுத்தில்‌ கட்டப்பட்டிருக்கிற 

நுகத்தை நம்மால்‌ அவிழ்க்க முடியாது. 
எருசலேமில்‌. ஏராளமான 
பலசாலிகள்‌ இருந்தார்கள்‌. அவர்கள்‌ 
எல்லோரையும்‌ கர்த்தர்‌ மிதித்துப்போட்டார்‌. 
“என்னிலுள்ள பராக்கிரமசாலிகளாகிய 
என்னுடையவர்களெல்லாரையும்‌ ஆண்டவர்‌ 
மிதித்துப்போட்டார்‌: என்‌ வாலிபரை 
நொறுக்கும்படி எனக்கு விரோதமாய்‌ ஒரு 
கூட்டத்தை வரவழைத்தார்‌: திராட்சப்பழற்தை 
ஆலையில்‌  மிதிக்கிறதுபோல, ஆண்டவர்‌ 
| குமாரத்தியாகிய கன்னிகையை 
(புல 126) என்று எருசலேம்‌ 

வேதனையோடு அழுது புலம்புகிறது. 


எருசலேம்‌ நகரம்‌ ஆலையில்‌ 
மிதிக்கப்படுகிற  திராட்சப்பழங்களைப்போல 
இருக்கிறது. கர்த்தர்‌ எருசலேம்‌ நகரத்தார்‌ 
எல்லோரையும்‌ தம்முடைய கால்களால்‌ 
மிதித்துப்‌ போடுகிறார்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
கைகளால்‌ அவர்களுடைய கழுத்துக்களில்‌ 
பாதகங்களின்‌ நுகத்தை பிணைத்துக்‌ 
கட்டுகிறார்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
கோபத்தினால்‌, எருசலேமின்‌ ஜனங்களை, 
தம்முடைய கைகளாலும்‌, கால்களாலும்‌ 
தண்டிக்கிறார்‌ 





புலம்பல்‌ 


f= a 
ETT 


ஒடுக்கிறவர்கள்‌ அவர்களுடைய சத்துருக்கள்‌. 
அவர்கள்‌ இஸ்ரவேலை மென்மையாய்‌ 
நடத்தாமல்‌, கொடுமையாய்‌ நடத்துவார்கள்‌. 


“தேவனே, நீர்‌ என்‌ ராஜா; 
யாக்கோபுக்கு இரட்சிப்பைக்‌ கட்டளையிடும்‌ 
(சங்‌ 44:4). கர்த்தர்‌ பல சமயங்களில்‌ 
யாக்கோபுக்கு இரட்சிப்பைக்‌. 
கட்டளையிட்டிருக்கிறார்‌ யாக்கோபோ 
கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல்‌. 
போனார்கள்‌. கையினால்‌ கர்த்தர்‌ 
யாக்கோபின்மேல்‌ கோபங்கொண்டு அவர்களை 
ஒடுக்கிறவர்களின்‌ கையில்‌ ஒப்புக்கொடுத்து 
விடுகிறார்‌. யாக்கோபை இரட்சித்த கர்த்தர்‌ 
இப்போது, யாக்கோபை தண்டிக்கிறார்‌ 


எருசலேம்‌ நகரம்‌ முற்றிலுமாய்‌ அழிந்து 
போயிற்று, வழியில்‌ நடந்துபோகிற சகல. 
ஜனங்களும்‌ எருசலேமின்‌ அழிவை 
ஆச்சரியத்தோடு பார்க்கிறார்கள்‌. “இதைக்‌ 
குறித்து உங்களுக்கு சுவையில்லையா” 
என்று எருசலேம்‌ சகல ஜனங்களிடத்திலும்‌ 
கேட்கிறது. தன்னைப்‌ பார்க்கிறவர்கள்‌ 
தனக்காக  பரிதபிக்கவேண்டும்‌ என்று 
எருசலேம்‌ எதிர்பார்க்கிறது. 


நம்முடைய பக்கத்து வீடு தீயில்‌ 
எரியும்போது, நாம்‌ அவர்களுக்காக 
மிதாபப்படாமலிருக்க முடியாது. அவர்களுக்கு 
நம்மால்‌ முடிந்த உதவிகளைச்‌ செய்வோம்‌. 
அவர்களுக்கு ஆறுதலான வார்த்தைகளையும்‌ 
சொல்வோம்‌. ஆனால்‌ எருசலேம்‌. 
தவிக்கும்போது. அவர்களைத்‌ தேற்றுவார்‌ 
ஒருவருமில்லை. அவர்களுடைய ஆபத்தைப்‌ 
பார்த்து அவர்கள்‌ எல்லோரும்‌. 
சந்தோஷப்படுகிறார்கள்‌ 
எருசலேம்‌ நகரம்‌ தன்னுடைய 
துக்கத்தை. வெளிப்படுத்துகிறது. 
“இவைகளினிமித்தம்‌ நான்‌ அழுகிறேன்‌" 
(புல 1:16) என்று சொல்லி எருசலேம்‌ அழுது 
புலம்புகிறது. எருசலேம்‌ இராக்காலத்திலே 
அழுதுகொண்டிருக்கிறாள்‌ யுல 12. 
எல்லோரும்‌ அமைதியாக நித்திரைபண்ணும்‌: 
போது, எருசலேமுக்கு நித்திரை வரவில்லை. 
அவளுடைய கண்களிலிருந்து கண்ணீர்‌ 
வருகிறது. “என்‌ கண்‌, என்‌ கண்ணே 
நீராய்ச்‌ சொரிகிறது” என்று எருசலேம்‌. 
அழுதுகொண்டே சொல்லுகிறாள்‌. சீயோன்‌ 
தன்‌ கைகளை விரிக்கிறாள்‌ (புல 1:17). 


- விரிவுரை 
LAMENTATIONS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கைகளை விரிப்பது இங்கு ஆனந்தத்திற்கு 
அடையாள மாயிராமல்‌, துக்கத்திற்கும்‌, 
சஞ்சலத்திற்கும்‌ அடையாளமாயிருக்கிறது. 


கர்த்தர்‌ சீயோனை விட்டு 
விலகிப்போய்விடுகிறார்‌. அவர்‌ 
ய பாதுகாப்பையும்‌ 


காப்பாற்றி தேற்றுகிறவர்‌ 

தூரமானார்‌" (புல 116) என்று 

எருசலேம்‌ அழுகிறாள்‌. 

ஆவியானவரே நம்முடைய தேற்றரவாளர்‌. 
அவரே நம்முடைய ஆபத்து வேளைகளில்‌ 
நம்முடைய ஜீவனைக்‌ காப்பாற்றுகிறவர்‌. 
கர்த்தருடைய பிரசன்னம்‌ நம்மைவிட்டுத்‌ 
தூரமாய்‌ விலகிப்போகும்போது. நமக்கு 
மிகுந்த துக்கமும்‌ வேதனையும்‌ உண்டாகும்‌. 
கர்த்தருடைய பிரசன்னம்‌ தங்களைவிட்டு 
விலகிப்போனால்‌ பரிசுத்தவான்௧ளின்‌ 
ஆத்துமா அதிகமாய்‌ வியாகுலப்படும்‌. 


தூரமாய்‌ 
சீயோனுக்கு 


எருசலேமை பகைஞர்‌ மேற்கொண்டார்கள்‌. 
இதனால்‌ அவளுடைய பிள்ளைகள்‌ 
பாழாய்போனார்கள்‌ (புல 1:6). அந்தப்‌ 
பிள்ளைகளால்‌ எருசலேமுக்கு உதவிசெய்ய 
முடியவில்லை. அவர்களால்‌ தங்களுக்குக்கூட 
உதவிசெய்துகொள்ள (வில்லை. 
எருசலேமிலுள்ள கன்னிகைகளும்‌, வாலிபரும்‌ 
சிறைப்பட்டுப்போனார்கள்‌. எருசலேமுக்கு 
அவளுடைய பிள்ளைகளே நம்பிக்கையாயும்‌ 
ஆனந்தமாயும்‌ இருந்தார்கள்‌. அவர்கள்‌ 
அந்நிய தேசத்திற்கு சிறைப்பட்டுப்போகும்‌ 
போது, எருசலேமின்‌ நம்பிக்கையும்‌, 
சந்தோஷமும்‌ அதைவிட்டு விலகிப்போயிற்று. 


எருசலேமின்‌ சிநேகிதர்கள்‌ அவளுக்கு 
உதவிசெய்ய வரவில்லை. எருசலேம்‌ மிகுந்த 
சஞ்சலத்திலிருக்கும்போது, அவளுக்கு 
ஆறுதல்‌ சொல்லவோ, அவளைத்‌ தேற்றவோ, 
அவளுடைய சிநேகிதர்‌ ஒருவரும்‌ 
வரவில்லை. எருசலேமின்‌ சுற்றுப்புறத்தார்‌ 
எல்லாரும்‌ ஒரு காலத்தில்‌ அவளுக்கு 
சிநேகிதர்களாயிருந்தார்கள்‌. கர்த்தரோ 
யாக்கோபின்‌ சுற்றுப்புறத்தாரை அவளுக்கு 
சத்துருக்களாக. கட்டளையிட்டார்‌. 
சிநேகிதர்களாகமிருந்தவர்கள்‌ இப்போது. 
சத்துருக்களாகயிருக்கிறார்கள்‌. எருசலேம்‌ 
அவர்களுக்குள்ளே தூரஸ்திரீக்கு ஒப்பானாள்‌ 
யுல 177, 





i al புலம்பல்‌ 
யாய 


எருசலேம்‌ தன்னுடைய 
சுற்றுப்புறத்தாரைப்‌ பார்த்து. தன்னுடைய 
கைகளை விரித்து உதவி கேட்கிறாள்‌. 
தன்னுடைய பரிதாபமான நிலமையை 
புலம்பலாகச்‌ சொல்லுகிறாள்‌. ஆனாலும்‌ 
எருசலேமை தேற்றுவார்‌ ஒருவருமில்லை. 
யூதாவின்‌ மனுஷரும்‌ எருசலேமின்‌ குடிகளும்‌ 
கர்த்தரை நம்பாமல்‌ விக்கிரகங்களை 
நம்பினார்கள்‌. அவர்கள்‌ தூபங்காட்டின 
அந்நிய தெய்வங்கள்‌ அவர்களுக்கு உதவி 
செய்ய வரவில்லை. 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
அசீரியரையும்‌ னார்கள்‌. 
ஆபத்துக்காலத்தில்‌ அவர்கள்‌ 
உதவிசெய்ய வருவார்கள்‌ 
எதிர்பார்த்தார்கள்‌. ஆனால்‌ 
இஸ்ரவேல்‌ வம்சத்தாரை 
வஞ்சித்துவிட்டார்கள்‌. இஸ்ரவேலின்‌: 
ஆபத்தில்‌ அவர்கள்‌ அவளுக்கு உதவிசெய்ய 
வரவில்லை. “என்னை  சிநேகித்தவர்களைக்‌ 
கூப்பிட்டேன்‌. அவர்களோ 
மோசம்போக்கினார்கள்‌' (புல. 
எருசலேம்‌ அழுது புலம்புகிறது. 


எகிப்தியரையும்‌ 
த்‌ 
தங்களுக்கு 
என்று 
அவர்களோ 


யூதாவின்‌ மனுஷருக்கு அவர்களுடைய 
ஆசாரியர்களும்‌, 
ஆதரவாயிருக்கவேண்டும்‌. 


உதவி தேவைப்படும்போது 
உதவிசெய்ய முன்வரவேண்டும்‌. 
யூதாமனுஷரின்‌ உயிரைக்‌ காப்பாற்ற 
ஆசாரியர்களும்‌ மூப்பர்களும்‌ தங்களால்‌ 
முடிந்த எல்லாவற்றையும்‌ செய்யவேண்டும்‌. 
ஆனால்‌ அவர்களோ ஜனங்களின்‌ உயிரைக்‌ 
காப்பாற்றாமல்‌ தங்களுடைய உயிரையே 
முதலாவதாக காப்பாற்றிக்கொள்ள முயற்சி 


மோதிக்கொள்ள 
தேடுகிறார்கள்‌. 

மற்றவர்களின்‌ 

கெஞ்சுகிறார்கள்‌. எருசலேம்‌ நகரத்திற்குள்‌ 
பஞ்சம்‌ அதிகமாயிருக்கிறது நகரத்திற்கு 
வெளியே கல்தேயர்கள்‌ பட்டயத்தோடு. 
காத்துக்கொண்டிருக்கிறார்கள்‌. யூதர்கள்‌ 
எருசலேம்‌ நகரத்திற்குள்ளே இருந்தால்‌ 
பட்டினியால்‌ செத்துப்போவார்கள்‌. நகரத்திற்கு 
வெளியே போனால்‌ கல்தேயரின்‌ பட்டயத்தால்‌ 
செத்துப்போவார்கள்‌. யூதர்களுக்கு மரணம்‌ 
நியமிக்கப்பட்டிருக்கிறது. 


- விரிவுரை 
LAMENTATIONS - COMMENTARY 


ஆனால்‌ அவர்களோ 
'இரக்கமற்றவர்களாக, 
மிருககுணமுள்ளவர்களாகயிருக்கிறார்கள்‌. 
ஏதோமியர்களும்‌, அம்மோனியர்களும்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனத்தாரை கொடுமைப்படுத்தியது 
போல, இப்போது கல்தேயரும்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாரை கொடுமைப்படுத்துகிறார்கள்‌. 
ஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ ஐ 
சுற்றுப்பு 
தேசத்தார்‌, இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
சத்தத்தைக்‌ கேட்கிறார்கள்‌. ஆனாலும்‌ 
அவர்கள்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரை 
தேற்றவில்லை.  எருசலேமைத்‌ தேற்றுவார்‌ 
ஒருவருமில்லை. 


எனக்கு வந்த ஆபத்தைக்‌ கேட்டு, 

அதைச்‌ செய்தபடியால்‌ 
சந்தோஷமாயிருக்கிறார்கள்‌' (புல 1:21) 
என்று எருசலேம்‌ அழுது புலப்புகிறது. 
எருசலேமுக்கு சஞ்சலமாயிருக்கிறது. 
அவர்களுடைய சத்துருக்களுக்கோ 
சந்தோஷமாயிருக்கிறது. 


தவிக்கிற 


கர்த்தர்‌ தங்களைத்‌ 
தண்டிக்கிறார்‌ என்பதை எருசலேமின்‌ குடிகள்‌ 
புரிந்துகொள்கிறார்கள்‌. இஸ்ரவேல்‌ 
வம்சத்தாருடைய பாதகங்களின்‌ நுகம்‌ 
கர்த்தருடைய கையால்‌ அவர்கள்மீது 
பூட்டப்பட்டிருக்கிறது. அந்த நுகங்கள்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரர்மீது 
பிணைக்கப்பட்டிருக்கிறது. அவை 
அவர்களுடைய கழுத்தை சுற்றிக்கொண்டது 
(புல 1:14). இந்த நுகங்கள்‌ அவர்களுடைய 
பாதகங்களின்‌ நுகங்கள்‌. பாவத்தின்‌ சம்பளம்‌ 
மரணம்‌. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தருக்கு 
விரோதமாய்ப்‌ பாவம்‌ செய்தார்கள்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய நீதிமினால்‌ அவர்களுடைய 
பாவங்களை விசாரித்து, அவர்களுக்கு 
இப்போது தண்டனை கொடுத்திருக்கிறார்‌. 





புலம்பல்‌ 


i= FTE 
TT 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌, தங்களுடைய 
சொந்த மிலாறுகளால்‌ அடிக்கப்படுகிறார்கள்‌. 
தாங்கள்‌ கர்த்தருக்கு விரோதமாக 
குடுந்துரோகம்பண்ணியதினால்‌, கர்த்தர்‌ 
தங்களை அடிப்பதை இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ அங்கீகரிக்கிறார்கள்‌. “நான்‌ 
கடுந்துரோகம்பண்ணினபடியினால்‌. என்‌ 
இருதயம்‌ வியாகுலப்படுகிறது: வெளியிலே 
பட்டயம்‌ என்னைப்‌ பிள்ளையற்றவளாக்கிற்று. 
வீட்டுக்குள்ளே மரணம்‌ வந்திருக்கிறது” 
(புல 1:20) என்று எருசலேமின்‌ குடிகள்‌ 
வேதனையோடு சொல்லுகிறார்கள்‌. 


கர்த்தர்‌ நீதிபரர்‌. 
ஜனங்களோ அவருடைய 
விரோதமாய்‌ எழும்பினார்கள்‌ 
அவர்கள்‌ கர்த்தருக்கு 
குடுந்துரோகம்பண்ணினார்கள்‌ 


இஸ்ரவேல்‌ 
வாக்குக்கு 
புல 148). 
விரோதமாக. 
(புல 1:20). 
விவரிப்பதற்கு 


விவரித்தாலும்‌, அதை நம்மால்‌ முழுமையாக 
விவரிக்க முடியாது. 

பாவத்தை. துரோகம்‌ என்றோ, 
குடுந்துரோகம்‌ என்றோ 
நம்முடைய பாவங்களுக்கு 
மனந்திரும்புதலுக்கேற்ற 
இருக்கவேண்டும்‌. பாவம்‌ செய்கிறவர்கள்‌ 
எல்லோரும்‌ கர்த்தருக்கு விரோதமாக 
'துரோகம்பண்ணுகிறார்கள்‌. துரோகம்‌. 
கடுந்துரோகமாயிருக்கும்போது, நம்முடைய 
துக்கமும்‌ குடுந்துக்கமாயிருக்கவேண்டும்‌. 
நாம்‌ துக்கப்படுவது நம்முடைய இருது 
ஆழத்திலிருந்து வெளிப்படவேண்டும்‌. நாம்‌ 
செய்த பாவங்களையும்‌, நாம்‌ அனுபவிக்கும்‌ 
துக்கங்களையும்‌ நம்முடைய ஆத்துமா 
உணரவேண்டும்‌. 


தனக்கு இரக்கம்‌ 
காண்பிக்கவேண்டும என்றும்‌, . 


கர்த்தரிடத்தில்‌ முறையிடுகிறது. கர்த்தாவே, 
பாரும்‌, நான்‌ நெருக்கப்படுகிறேன்‌, என்‌ கூடல்‌ 
கொதிக்கிறது புல 1:20) என்று 
எருசலேம்‌ கர்த்தரிடத்தில்‌ முறையிடுகிறது. 


- விரிவுரை 
LAMENTATIONS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சஞ்சலத்தாலும்‌, ஐக்கத்தாலும்‌ 

அவர்களை தேற்றுவதற்கு 

எருசலேமின்‌ பகைஞர்‌ 

அதற்கு வந்த ஆபத்தைக்‌ 

ட்‌ சந்தோஷமாயிருக்கிறார்கள்‌. 

கர்த்தரே இந்த ஆபத்தை எருசலேமுக்கு 

வரப்பண்ணினார்‌ என்று சத்துருக்கள்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 


கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பின்‌ நாள்‌, 

சத்துருக்கள்மீது, 

எருசலேம்‌ 

கர்த்தரிடத்தில்‌  விண்ணப்பம்பண்ணுகிறது. 

நீர்‌ கூறின நாளை வரப்பண்ணுவீர்‌, 

அப்பொழுது அவர்களும்‌ என்னைப்‌ 

போலாவார்கள்‌" (புல என்று 

விண்ணப்பம்பண்ணி, எருசலேம்‌ 

கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு நாளுக்காக 
காத்துக்கொண்டிருக்கிறது. 


(வனுடைய நாளிலே டைய 
ஆகம்‌ நிறைவேறும்‌. எருசலேம்‌ 
நகரம்‌ இப்போது அழிந்துபோயிருக்கிறது. 
எருசலேம்‌ நகரத்திற்கு இப்போது சஞ்சலமும்‌ 
துக்கமும்‌ வந்திருக்கிறது. கர்த்தருடைய 
நாளிலே, எருசலேமின்‌ சத்துருக்களும்‌ 
அவர்களைப்‌ போலாவார்கள்‌. அவர்களும்‌ 
அழிந்துபோவார்கள்‌ அவர்களுக்கும்‌. 
சஞ்சலமும்‌ துக்கமும்‌ வரும்‌. கர்த்தருடைய 
உக்கிரத்தின்‌ பாத்திரம்‌ அவர்களுக்குக்கும்‌ 
குடிக்க கொடுக்கப்படும்‌. இப்போது இந்தப்‌ 
பாத்திரம்‌ எருசலேமின்‌ கைகளிலிருக்கிறது. 
நாளில்‌, அவருடைய 
எருசலேமை 
அழித்துப்போட்ட அவளுடைய சத்துருக்களின்‌ 
கைகளில்‌ கொடுக்கப்படும்‌. 


1:21) 


“நீர்‌ கூறின நாளை வரப்பண்ணுவீர்‌'' 
(புல 1:21) என்பது எருசலேம்‌ கர்த்தரிடத்தில்‌ 
கேட்கும்‌ ஜெபலிண்ணப்பமாயிருக்கிறது. 
கர்த்தருடைய நாள்‌ சீக்கிரத்தில்‌ 
வரவேண்டும்‌ என்று எருசலேம்‌ விரும்புகிறது. 
தங்களுடைய மீறுதல்களினிமித்தமாகவும்‌, 
அக்கிரமங்களினிமித்தமாகவும்‌, கர்த்தர்‌ 
தண்டனைகளை, 

சத்துருக்களுக்கும்‌ 

என்று எருசலேம்‌ 





ழ்‌ நயனா புலம்பல்‌ 
யாய 


“அவர்களுடைய  பொல்லாப்பெல்லாம்‌. 
உமது முகத்துக்கு முன்பாக வரக்கடவது. என்‌ 
சகல பாதகங்களினிமித்தமும்‌ நீர்‌ எனக்குச்‌ 
செய்ததுபோல அவர்களுக்கும்‌ செய்யும்‌" 
புல 1:22) என்று எருசலேம்‌ கர்த்தரிடத்தில்‌ 


து. அதை 
அழித்துப்போட்டார்கள்‌. அவர்கள்‌ எல்லோருமே 
ஏகமாய்‌ பொல்லாப்பு 
செய்தார்கள்‌. 


- விரிவுரை 
LAMENTATIONS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அதே வேளையில்‌, 

பிள்ளைகளுக்கு விரோதமாகவும்‌, 

சபைக்கு. விரோதமாகவும்‌: 
ய்தவர்‌. கர்த்தர்‌ 


தம்முடைய 
தம்முடைய 
ரங்க 

தண்டிப்பார்‌ 
கர்த்தருடைய நீதியான 
அவர்கள்மேல்‌ வரும்‌ 
விசுவாசிக்கவேண்டும்‌. 


நம்முடைய சத்துருக்களையும்‌ நியாயத்தீர்ப்பார்‌ 
என்று விசுவாசித்து. அதற்காக 
ஜெபிக்கவேண்டும்‌. 


ம்‌ வேதனைகளை விக்கும்‌ 
துப்‌ இழை. இகரு்சககள்‌ 
மிகுதியாயிருக்கும்‌. நம்முடைய இருதயம்‌ 
பலட்சயமாயிருக்கும்‌. அதுபோலவே 


எருசலேமுக்கும்‌ 


இருந்தது. 


எனக்கு 
செய்யும்‌" 
என்று ஜெபிக்கிறது. 





ழ்‌ நள 
யாய 


ஆசரிப்புக்கூடாரத்தின்‌: 
பணம்‌ தேவைப்படுகிறது. 
பலிபீடத்திலே ஒவ்வொரு நாளும்‌ பலிகள்‌ 
செலுத்தப்படவேண்டும்‌. அதற்காக 
காளைகளும்‌, ஆட்டுக்கடாக்களும்‌, 
மெல்லிய 'தூபவர்க்கங்களும்‌, 
திராட்சரசமும்‌, 
உப்பும்‌ தேவைப்படுகிறது. 
ஆசரிப்புக்கூடாரத்தில்‌ 
ஆசாரியர்களுக்கு 


பணம்‌ தேவைப்படுகிறது. 


இஸ்ரவேல்‌ புத்திர்‌. ஒவ்வொருவர்‌, 


மீட்கும்‌ 


ஆசரிப்புக்கூடாரத்தின்‌ 
செலவுபண்ணப்படுகிறது. 


ஆசரிபபக்கூடாரத்திலே 
ஆசீர்வாதங்களை 'அனுபவிக்கிறவர்கள்‌. 
அதன்‌ பராமரிப்பு செலவுகளுக்கும்‌ 
காணிக்கைகளைக்‌ கொடுக்கவேண்டும்‌. புதிய 
ஏற்பாட்டுக்காலத்து விசுவாசிகளாகிய நாம்‌ 


கர்த்தருடைய 


அவரை 
பராமரிப்பு 
விசுவாசியும்‌, 
திராணிக்குத்தக்கதாகவும்‌, மனப்பூர்வமாகவும்‌ 
சந்திக்க முன்வரவேண்டும்‌. 

இஸ்ரவேல்‌: புத்திரர்‌ தன்தன்‌ 
ஆத்துமாவுக்காக கர்த்தருக்கு 
மீட்கும்பொருளைக்கொடுக்கவேண்டும்‌. 
பாவநிவர்த்திப்பணம்‌ இஸ்ரவேல்‌ ஜனத்தாரிடம்‌. 
சேகரிக்கப்படும்‌ விசேஷித்த வரிப்பணமாகும்‌. 
மோசேயின்‌ பிரமாணத்தின்படி 
புத்திரருக்கு இருக்கும்‌ 
அவர்களுடைய மீட்பையும்‌ 
கூருவதற்காகப்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கையில்‌ வாங்கப்படுகிறது. 
(யாத்‌ 30:16). 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இஸ்ரவேல்‌. புத்திரருக்குள்ளே 
வாதையும்‌  உண்டாகாதபிி்கு, 
ள்‌ வாங்கப்படுகிறது. ஜனங்கள்‌ 
எண்ணப்படும்‌ போது, அவர்களுக்கு வாதை 
உண்டாகாது என்று தேவன்‌ 
வாக்குப்பண்ணுகிறார்‌. தேவனுடைய 
பாதுகாப்பு, தேவன்‌ இஸ்ரவேலை. 
ஆசீர்வதிப்பது ஆகியவற்றை நினைவு 
கூருவதற்காகவே இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
மீட்கும்பொருளைக்‌ கொடுக்கிறார்கள்‌. 


இருபது வய, எண்டு 

ண்ட்‌ ஒவ்வொருவனும்‌... ங்கள்‌ 
ஆத்துமாவை  மீட்கும்பொருளை கர்த்தருக்கு 
கொடுக்கவேண்டும்‌. இருபதுவயது என்பது 
இஸ்ரவேலில்‌ ராணுவச்சேவை செய்வதற்கு 
நியமிக்கப்பட்டிருக்கும்‌ வயது. ஞாபகக்குறியாய்‌ 
இருக்கும்‌ பாவநிவிர்த்திப்‌ பணம்‌ இஸ்ரவேல்‌ 
தேசத்தில்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு ஒரு 
பதிவுக்‌ கட்டணமாகச்‌ சேகரிக்கப்படுகிறது. 


ஐசுவரியவான்‌. அரைச்சேக்கலுக்கு 
அதிகமாய்க்‌ கொடுக்கவும்‌ வேண்டாம்‌, 
தரித்திரன்‌ அதற்குக்‌ குறைவாகக்‌ 
கொடுக்கவும்‌ வேண்டாம்‌. தேவனிடத்தில்‌ 
பட்சபாதம்‌ இல்லை. தேவனுடைய சமுகத்தில்‌ 
ஐசவரியவானும்‌, ஏழையும்‌ ஒன்றுபோல்‌. 
நடத்தப்படுவார்கள்‌. ஐசுவரியவானும்‌, ஏழையும்‌ 
எந்தவித பொருளாதாரப்‌ பாகுபாடுமில்லாமல்‌ 
தேவனுடைய கற்பனைகளுக்குக்‌ கீழ்ப்படிய 
வேண்டும்‌. 

த்துமாவை. 

ர்ததிப்‌ பணம்‌' 
அழைக்கப்படுகிறது. பணம்‌. ந 
மனுஷனுடைய ஆத்துமாவை ஒருபோதும்‌: 
இரட்சிக்காது. காளைகளின்‌ இரத்தமோ, 
ஆப்டுக்கடாக்களின்‌. இரத்தமோ, 
மனுஷருடைய ஆத்துமாவை இரட்சிக்காது. 
(எபி 10:4; 1பேதுரு 148-23) இவைகளின்‌ 
இரத்தம்‌ இனிமேல்‌ பாவநிவாரண பலியாகச்‌ 
செலுத்தப்போகிற மேசியாவின்‌ இரத்தத்திற்கு 
அடையாளமாகும்‌. இயேசு கிறிஸ்துவின்‌ 
இரத்தத்தில்‌ விசுவாசம்‌ வைக்கும்போது 
நமது ஆத்துமாவிற்கு இரட்சிப்பு 
உண்டாகிறது. 


மீட்கும்பொருள்‌ 





புலம்பல்‌ 


i THE 
ERRATA 


எரேமியாவின்‌ புலம்பல்‌ புஸ்தகத்தின்‌, 
இரண்டாவது அதிகாரம்‌, முதலாவது வசனம்‌ 
“ஈகா” என்னும்‌ எபிரெய வார்த்தையோடு. 
ஆரம்பமாகிறது. இந்த வார்த்தைக்கு 
எங்களுக்கு ஜயோ” என்று பொருள்‌. 
சீயோனின்‌ துன்பத்திற்கு கர்த்தருடைய 
உக்கிர கோபமே காரணம்‌ புல 21-0). 
சீயோன்‌ அழிந்துபோனதைப்‌ பார்த்து 
சீயோனின்‌ குமாரத்திகள்‌ 
சஞ்சலப்படுகிறார்கள்‌ (புல 2:10-19). கர்த்தர்‌ 
தங்களுக்கு இரங்கவேண்டுமென்று 
இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ கர்த்தரிடத்தில்‌ 
ஜெபம்பண்ணுகிறார்கள்‌ (புல 2:20-22). 


கர்த்தருடைய கோபம்‌ 
புல்‌ 21-9 


புல 21: ஐயோ! ஆண்டவர்‌ தமது 
கோபத்தில்‌ சீயோன்‌ குமாரத்தியை 
மத்தாரத்தினால்‌ மூடினார்‌ அவர்‌ தமது 
கோபத்தின்‌: 'நானிலே தமது 
பாதபீடத்தை நினையாமல்‌ 
இஸ்ரவேலின்‌: மகிமையை 
வானத்திலிருந்து தரையிலே 
விழத்தன்வினார்‌. 
புல 22, ஆண்டவர்‌ 
தப்பவிடாமல்‌ யாக்கோபின்‌: 
வாசஸ்தலங்களையெல்லாம்‌. 
விழுங்கினார்‌; அவர்‌ யூதா 
குமாரத்தியின்‌ அரண்களையெல்லாம்‌. 
தமது சினத்திலே இடித்து, 
தரையோடே தரையாக்கிப்போட்டார்‌; 
ராஜ்யத்தையும்‌ அதின்‌ பிரபுக்களையும்‌ 
பரிகத்தக்குலைச்சலாக்கினார்‌. 


புல 22. அவர்‌ தமது 
உக்கிரகோபத்திலே இஸ்ரவேலின்‌ 
கொம்பு முழுவதையும்‌ வெட்டிப்‌ 
போட்டார்‌; சத்துருவுக்கு முன்பாக அவர்‌ 
தமது  வலதுகரத்தைப்‌ பின்னாகத்‌ 
திருப்பி, சுற்றிலும்‌ இருப்பதைப்‌ 
பட்சிக்கிற அக்கினிஜுவாலையைப்யோல்‌ 
யாக்கோபுக்கு விரோதமாக எரித்தார்‌. 


- விரிவுரை 
LAMENTATIONS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


புல 24. பகைஞனைப்போல்‌ தம்முடைய 
வில்லை 'நாணேற்றினார்‌; 
சத்துருவைப்போல்‌. தம்முடைய 
வலதுகரத்தை தீட்டிதின்று, 
கண்ணுக்கு இன்பமானதையெல்லாம்‌ 
அழித்துப்போட்டார்‌; சீயோன்‌ 
குமாரத்தியின்‌ கூடாரத்திலே 
தம்முடைய உக்கிரத்தை அக்கினியைப்‌ 
போல்‌ சொரியப்பண்ணினார்‌. 


பூல 2௦. 
பகைஞன்போலானார்‌;. 

விழுங்கினார்‌; 
அரமனைகளையெல்லாம்‌ விழுங்கினார்‌; 
அதின்‌ அரண்கனை அழித்து, யூதா 
குமாரத்திக்கு மிகுந்த துக்கிப்பையும்‌ 
சலிப்பையும்‌ உண்டாக்கினார்‌. 


26. தோட்டத்தின்‌ 
வேகியைப்போல்‌ இருந்த தம்முடைய 
வேலியைய்‌. பலவந்தமாய்ப்‌ 
பிடுங்கிப்போட்டார்‌; சபைகூடுகிற 
தம்முடைய ஸ்தலங்களை அழித்தார்‌; 
கர்த்தர்‌ சீயோனிலே பண்டிகையையும்‌ 
ஓய்வுநாணையும்‌ மறக்கப்பண்ணி, தமது 
உக்கிரமான கோபத்தில்‌ ராஜாவையும்‌ 
ஆசாரியனையும்‌ புறக்கணித்துவிட்டார்‌. 


புல 2:7. ஆண்டவர்‌ தமது பலிபீடத்தை. 
ஒழித்துவிட்டார்‌; தமது பரிசுத்த 
ஸ்தலத்தை. வெறுத்துவிட்டார்‌; 
அதினுடைய அரமனைகளின்‌. 
மதில்களைச்‌ சுத்துருவின்‌ கையில்‌ 
ஒப்புக்கொடுத்தார்‌; பண்டிகை நாளில்‌ 
ஆரவாரம்பண்ணுகிறதுபோல்‌ கர்த்தரின்‌ 
ஆலயத்தில்‌ ஆரவாரம்பண்ணினார்கள்‌. 


கர்த்தர்‌ சீயோன்‌ 


அலங்கத்தை 


பல ௨௨. 
குமாரத்தியின்‌ 
நிர்மூலமாக்க நினைத்தார்‌; 
நூலைப்போட்டார்‌; அழிக்காதபடித்‌ 
தம்முடைய கையை அவர்‌ முடக்கிக்‌ 
கொண்டதில்லை; அரணியப்பையும்‌ 
அலங்கத்தையும்‌ புலம்பச்செய்தாரற்‌ 
அவைகள்‌ முற்றிலும்‌ பெொலனற்றுக்‌ 
கிடக்கிறது. 





புலம்பல்‌ 


f= THE 
TT 


புல 2:9. அவன்‌ வாசல்கள்‌ தரையில்‌ 
அமிழ்த்திக்கிடக்கிறது;. அவன்‌ 
தாழ்ப்பான்களை முறித்து 
உடைத்துப்போட்டார்‌; அவன்‌ ராஜாவும்‌ 
அவன்‌ பிரபுக்களும்‌ புறஜாதியாருக்குன்‌ 
இருக்கிறார்கள்‌; வேதமுமில்லை; அவன்‌ 
 தீர்க்கதரிசிகளுக்குக்‌ கர்த்தரால்‌ 
தரிசனம்‌ கிடைக்கிறதுமில்லை. 


சொல்லப்படவில்லை. கர்த்தருடைய கோபமான 
கரம்‌ சீயோன்‌ குமாரத்தியின்மீது எவ்வாறு 
வந்து இறங்கிற்று என்று இந்த அதிகாரத்தில்‌ 
பப்ப 


தமது 
சந்ததியாரைத்‌ 
தம்முடைய ஜனத்தை 
திருத்துகிறார்‌. கர்த்தருடைய கோபம்‌ மிகவும்‌ 
அதிகமாயிருக்கிறது. 


னவா 


சிநேகிதராயிருந்தார்‌. 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌. 
கோபமாயிருக்கிறார்‌. 

வம்சத்தாருக்கு 
விரோதமாக கர்த்தர்‌ சத்துருவைப்போல தீங்கு 
செய்கிறார்‌. 


- விரிவுரை 
LAMENTATIONS - COMMENTARY 


தம்முடைய அன்பினால்‌ நம்மைத்‌ 
அதை எளிதாக 
கர்த்தருடைய 
தாங்கிக்கொள்கிறோம்‌. 
தம்முடைய அன்பினால்‌, 
வன்க. கர்த்தருடைய 
நம்மால்‌ தாங்கிக்கொள்ள 
கர்த்தர்‌ நம்மை அடிக்கும்போது, 
காயம்‌ மிகவும்‌ ஆழமாகவும்‌ 
அதிகமாகவும்‌ இருக்கும்‌. 


பட்சிக்கிற 


கர்த்தர்‌ 


அக்கினி 
ஜுவாலையைப்போல்‌. யாக்கோபுக்கு 
ல்‌ எரிகிறார்‌ (புல 2:3). கர்த்தர்‌ 

கோபத்தை அவர்களுக்கு 
விரோதமாகக்‌ காண்பிக்கிறார்‌ கர்த்தருடைய 
பிள்ளைகள்‌ அவருக்கு விரோதமாகப்‌ பாவம்‌ 
செய்கிறார்கள்‌. அவர்களுடைய பாவம்‌ 
கர்த்தருடைய கோபத்தின்‌ அக்கினியை 
பற்றியெரியச்‌ செய்கிறது. 


கர்த்தர்‌ 


கர்த்தர்‌ தமது சுபாவத்தில்‌ 
அன்பானவர்‌ கிருபையும்‌ இரக்கமும்‌ 
மிகுந்தவர்‌. ஒரு தகப்பன்‌ தன்னுடைய 
பிள்ளைகளுக்கு இரக்கம்‌ காண்பிப்பதுபோல, 
கர்த்தரும்‌ தம்முடைய ஜனத்திற்கு இரக்கம்‌ 
காண்பிக்கிறார்‌. அவர்கள்மீது 
அன்பாகமிருக்கிறார்‌. கர்த்தர்‌ ஒருபோதும்‌ 
தம்முடைய பிள்ளைகள்மீது காரணமில்லாமல்‌. 
கோபப்படுவதில்லை. கர்த்தருக்கு 
சாதாரணமாக கோபம்‌ வராது. ஆனாலும்‌ 
கர்த்தருடைய பிள்ளைகள்‌ தங்கள்‌ 
பாவத்தினால்‌. அவரை கோபப்பட 
வைத்துவிடுகிறார்கள்‌.. கர்த்தருடைய 
கோபத்திற்கு அவர்களே 
காரணமாகயிருக்கிறார்கள்‌. 


கர்த்தர்‌ இப்போது, தம்முடைய 
ஜனத்திற்கு பகைஞனைப்போல இருக்கிறார்‌ 
“ஆண்டவர்‌ பகைஞன்‌ போலானார்‌” 
புல 2:5) என்று எரேமியா சொல்லுகிறார்‌. 
அவர்‌ பகைஞனைப்போல்‌ தம்முடைய வில்லை 
நாணேற்றினார்‌ (புல 2:4). 


கர்த்தர்‌ சத்துருவைப்போல்‌ தம்முடைய 
வலதுகரத்தை  நீட்டிநின்று கண்ணுக்கு 
இன்பமானதையெல்லாம்‌ அழித்துப்போட்டார்‌;: 
சீயோன்‌ குமாரத்தியின்‌ கூடாரத்திலே 
தம்முடைய உக்கிரத்தை அக்கினியைப்போல்‌ 
சொரியப்பண்ணினார்‌ (புல 2:4). 





புலம்பல்‌ 


i= THE 
TT 


தமது உக்கிரகோபத்திலே 
இஸ்ரவேலின்‌ கொம்பு முழுவதையும்‌ 
வெட்டிப்போட்டார்‌; சத்துருவுக்கு முன்பாக 
ற்‌ தமது எத்தை, நன்னாகத்‌ 
ப்‌ பட்சிக்கிற 
யாக்கோபுக்கு 
ராதல்‌ எசிந்தாச்‌ (ல 23) 


கர்த்தர்‌ 


, தர்த்தர்‌ ஒருபோதும்‌ 
செய்யும்போது. 
கோபப்படுகிறார்‌. 
திருத்துகிறார்‌. 
ஆண்டவர்‌ 
பகைஞனைப்போல இருக்கிறார்‌ 


கர்த்தர்‌ அவர்கள்மீது 
அவர்களைக்‌ கண்டித்து 
க்‌ ப சமயங்களில்‌. 
ஜனத்திற்கு 
"கர்த்தர்‌ 


அவர்கள்‌ எல்லாவற்றையும்‌ 

இழந்துபோனார்கள்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
கோபத்தினால்‌ அவர்களைத்‌ தண்டித்தார்‌ 

நம்முடைய. கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்துவோ நமக்கு 
சமாதானமாயிருக்கிறார்‌. அவரே நமக்கு 
சமாதானத்தை உண்டுபண்ணுகிறவர்‌ 
அவருடைய நாமம்‌ சமாதான பிரபு என்று 
அழைக்கப்படுகிறது. அவர்‌ 
சிலுவையில்‌ அறைந்தார்‌. 


பூர்வகாலத்தில்‌ சரத்தகுபைய 
செழித்திருந்தார்கள்‌. தேசங்கள்‌ 
மத்தியில்‌ இஸ்ரவேல்‌ கத்‌ உயர்ந்திருந்தது. 
ஆனால்‌ இப்போதோ ஆண்டவர்‌ தமது 
கோபத்தில்‌ சீயோன்‌ குமாரத்தியை 
மந்தாரத்தினால்‌ மூடியிருக்கிறார்‌ (புல 22. 
மந்தாரம்‌ கார்மேகம்போல இருக்கிறது. 


மந்தாரம்‌ மூடும்போது, 

வழியாக நம்மால்‌ எதையும்‌ 
தெளிவாகப்‌ பார்க்க முடியாது. மந்தாரம்‌ 
கார்மேகம்போல கருமையாக இருக்கும்‌. 
மந்தாரம்‌ நம்மை மூடும்போது, நம்மால்‌ 
கர்த்தரை தரிசிக்க முடியாது. 


நம்மை 
மந்தாரத்தின்‌ 


- விரிவுரை 
LAMENTATIONS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ வனாந்தரத்தில்‌ 
பிரயாணம்பண்ணியபோது, கர்த்தருடைய 
பிரசன்னத்திற்கு மேகஸ்தம்பம்‌ 
அடையாளமாயிருந்தது. மேகம்‌ அவர்களை 
பகல்வேளையில்‌ வழிநடத்திற்று. 
ஆசரிப்புக்கூாரத்தில்‌ கர்த்தருடைய 
பிரசன்னத்திற்கு அடையாளமாக, மேகம்‌ 
அங்கு வந்து இறங்கிற்று கர்த்தருடைய 
மகிமை ஆசரிப்புக்கூடாரத்தை நிரப்பியதற்கு 
அடையாளமாக, மேகம்‌ அந்த இடத்தை 
மூடிற்று. 

சீயோன்‌ குமாரத்தியை கர்த்தர்‌ தமது 
மந்தாரத்தினால்‌ மூடினார்‌. இந்த மந்தாரம்‌ 
வனாந்தரத்தில்‌ காணப்பட்ட  மேகஸ்தம்பம்‌ 
போன்றதோ அல்லது ஆசரிப்புக்கூடாரத்தில்‌ 
காணப்பட்ட மேகம்‌ போன்றதோ அல்ல. 
இந்த மந்தாரம்‌ கர்த்தருடைய கோபத்தின்‌ 
மேகம்‌. இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ செங்கடலைக்‌ 
கடந்தபோது, எகிப்தியர்களும்‌ அவர்களைப்‌ 
பின்தொடர்ந்தார்கள்‌. இஸ்ரவேலருக்கு 
வழிகாட்டிய மேகஸ்தம்பம்‌, எகிப்தியர்‌ 
பக்கமாய்த்‌ திரும்பிற்று. அங்கு காரிருள்‌ 
உண்டாயிற்று. எகிப்தியர்‌ எல்லோரும்‌ 
செங்கடலில்‌ மூழ்கினார்கள்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய பிள்ளைகளுக்கு 
மேகஸ்தம்பத்தைக்‌ காண்பிக்கிறார்‌. 
தம்முடைய சத்துருக்களுக்கோ மந்தாரத்தைக்‌ 
காண்பிக்கிறார்‌ 


ன்பாக 
பின்னாகத்‌ 
புல 1:3). இந்த 
“கர்த்தர்‌ தம்முடைய 
சத்துருக்களின்‌ வலதுகரத்தை பின்னாகத்‌ 
திருப்புகிறார்‌" என்று வேதபண்டிதர்கள்‌ 
விளக்கம்‌ சொல்லுகிறார்கள்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய சத்துருவை அடிக்கும்போது, 
சத்துரு தன்னுடைய வலதுகரத்தினால்‌, 
கர்த்தர்‌ கொடுக்கும்‌ அடியை தடுக்கவோ, 
தாங்கவோ முயற்சி செய்வான்‌. கர்த்தர்‌ 
சத்துருவின்‌ வலதுகரத்தை  பின்னாகந்‌ 
திருப்பிவிட்டால்‌, அவனுடைய வலதுகரம்‌. 
செயலிழந்துபோகும்‌. கர்த்தர்‌ அடிக்கும்போது, 
சத்துரு தன்னுடைய வலதுகரத்தினால்‌ அந்த 
அடியை தாங்கவோ தடுக்கவோ முடியாது. 
சத்துருவின்‌ கை மரத்துப்போன துபோல 
இருக்கும்‌. அது செயலிழந்துபோகும்‌. 





f= FTE புலம்பல்‌ 
யாய 


கர்த்தர்‌ தமது உக்கிர கோபத்திலே 
இஸ்ரவேலின்‌ கொம்பு முழுவதையும்‌ 
வெட்டிப்போட்டார்‌. அவர்களால்‌ கர்த்தருடைய 


அந்தக்‌ 
தாங்கிக்கொள்ளவும்‌ முடியவில்லை. 
அவர்களுடைய வலதுகரத்தை பின்னாகத்‌ 
திருப்பிவிட்டார்‌. அவர்களுடைய வலதுகரம்‌ 
செயலிழந்து மரத்துப்போயிற்று. 

பூர்வகாலத்தில்‌ எருசலேமும்‌, யூதாவின்‌ 
பட்டணங்களும்‌ அரணிப்பான 
நகரங்களாயிருந்தது. அவையெல்லாமே 
பெலமான  நகரமாயிருந்தது. கர்த்தரோ 
அந்தப்‌ பட்டணங்களில்‌ ஒன்றையும்‌ 
தப்பவிடவில்லை. ஆண்டவர்‌ யாக்கோபின்‌ 
வாசஸ்தலங்களையெல்லாம்‌ விழுங்கினார்‌ 
(புல 2:2). யூதா மனுஷருக்கு பூரணமான 
அழிவு உண்டாயிற்று. கர்த்தர்‌ யாக்கோபின்‌ 
வாசஸ்தலங்கள்‌ எல்லாவற்றையும்‌ 
விழுங்கிவிட்டார்‌. அவர்‌ ஒன்றையும்‌ மீதியாக 
வைக்கவில்லை. 


கர்த்தர்‌ இஸ்ரவேலை 
அதின்‌ அரமனைகளையெல்லாம்‌ விழுங்கினார்‌ 
புல 25). யூதாதேசம்‌ மிப்பான 
தேசமாகுவும்‌, அரணிப்பான தேசமாகவும்‌, 
வலுவான தேசமாகவும்‌ இருந்தது. ஆனாலும்‌ 
கர்த்தர்‌ இஸ்ரவேலை விழுங்கிவிட்டார்‌. 
அவர்களுடைய வாசஸ்நலங்களை அழித்துப்‌ 
போட்டதுபோல, அவர்களுடைய அரணான 
அரமனைகளையும்‌ அழித்துப்போட்டார்‌ 
யூதாவின்‌ 
பட்டணங்களெல்லாம்‌ 
அவர்களுடைய 


விழுங்கினார்‌. 


அரணான 
அழிந்துபோயிற்று. 
வாசஸ்தலங்களெல்லாம்‌ 


கர்த்தரே அவர்களுக்கு 
சலிப்பையும்‌ 


எரேமியா தீர்க்கதரிசி எருசலேமுக்கு 
இங்கு 


வந்த அழிவை 
சொல்லுகிறார்‌. கர்த்தர்‌ 
அரமனைகளின்‌ மதில்களை  சத்துருவின்‌ 
கையில்‌ ஒப்புக்கொடுத்தார்‌. எருசலேமின்‌ 
வாசல்கள்‌ தரையில்‌ அமிழ்ந்திக்கிடக்கிறது. 


மறுபடியும்‌ 
எருசலேமிலுள்ள. 


- விரிவுரை 
LAMENTATIONS - COMMENTARY 


தமது பலிபீடத்தை 

தமது பரிசுத்த ஸ்தலத்தை. 

அதினுடைய 

சத்துருவின்‌ 

கையில்‌ ஒப்பத்கொடுத்தார்‌ பண்டிகை நாளில்‌ 

ஆரவாரம்பண்ணுகிறதுபோல்‌ கர்த்தரின்‌ 

ஆரவாரம்பண்ணினார்கள்‌. 

கர்த்தர்‌ சீயோன்‌ குமாரத்தியின்‌ அலங்கத்தை 

நிர்மூலமாக்க நினைத்தார்‌; நூலைப்போட்டார்‌; 

அழிக்காதபடித்‌ தம்முடைய கையை அவர்‌ 

முடக்கிக்கொண்டதில்லை; அரிப்பையும்‌ 

அலங்கத்தையும்‌ புலம்பச்செய்தார்‌; அவைகள்‌ 

முற்றிலும்‌ பெலனற்றுக்‌ கிடக்கிறது. அவள்‌ 

வாசல்கள்‌ தரையில்‌ அமிழ்ந்திக்கிடக்கிறது; 

அவள்‌ தாழ்ப்பாள்களை முறித்து 

உடைத்துப்போட்டார்‌; அவள்‌ ராஜாவும்‌ அவள்‌ 

பிரபுக்களும்‌ புறதாதியாருக்குள்‌ 

இருக்கிறார்க வேதமுமில்லை: அவள்‌ 

தீர்க்கதரிசிகளுக்குக்‌ கர்த்தரால்‌ தரிசனம்‌. 
கிடைக்கிறதுமில்லை" (புல 2:7-9). 


எருசலேமின்‌ மதில்கள்‌ கர்த்தருடைய 
ஜனத்தை பாதுகாக்கவில்லை. கர்த்தரே 
அவர்களுக்கு அக்கினி மதிலாகமிருக்க 
வேண்டும்‌. கர்த்தர்‌ அவர்களைச்‌ சுற்றிலும்‌ 
தமது  அக்கினியினால்‌ வேலியடைத்து, 
பாதுகாக்க வேண்டும்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
ஜனத்தை... பாதுகாக்கவில்லை என்றால்‌, 
அவர்களுக்கு வேறு மெய்யான பாதுகாப்பு 
எதுவுமில்லை. 


சேதமும்‌, சமம்‌ 
வருகிறது. கர்த்தரே தம்முடைய ஜனத்திற்கு 
தீங்கை வரஷழைக்கிறார்‌. இவையெல்லாம்‌ 
அவருடைய தெய்வீக ஆலோசனையின்‌ 
பிரகாரமாக நடைபெறுகிறது. கர்த்தர்‌ 
தம்முடைய சித்தத்தின்‌ பிரகாரமாகவும்‌, 
திட்டத்தின்‌ பிரகாரமாகவும்‌ தம்முடைய 
ஜனத்தை தண்டிக்கிறார்‌. கர்த்தருடைய 
பிள்ளைகளுக்கு அழிவு வரும்போது, கர்த்தர்‌ 
நியமித்த அளவுக்குட்பட்டே அந்த அழிவு 
வரும்‌. கர்த்தர்‌ நியமித்த எல்லையைத்‌ தாண்டி 
அவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு தேசமும்‌ 
உண்டாவதில்லை. 





i THE புலம்பல்‌ 
யாய 


பூர்வகாலத்தில்‌ இஸ்ரவேல்‌ தேசம்‌. 
செழித்திருந்தது. தாவீது, சாலொமோன்‌ 
ராஜாக்களின்‌ காலத்தில்‌ சமஸ்த. 


'பெலமுள்ளவர்களாயிருந்தார்கள்‌. இப்போதோ 
அவர்கள்‌ பெலவீனராயிருக்கிறார்கள்‌. 
கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ ராஜ்யத்தையும்‌ அதின்‌ 
பிரபுக்களையும்‌ பரிசுத்த குலைச்சலாக்கினார்‌ 
(புல 2:2). 


இஸ்வேல்‌ ஜனங்களும்‌ அவர்களுடைய 
பிரபுக்களும்‌ கர்த்தரை விட்டுவிட்டு அந்நிய 
தெய்வங்களைப்‌ பின்பற்றிப்போனார்கள்‌. 
விக்கிரகங்களுக்கு  தூபங்காட்டினார்கள்‌. 
அவர்கள்‌ விக்கிரகங்களினால்‌ தங்களை 
அசுத்தப்படுத்தி தீட்டுப்படுத்தினார்கள்‌. 
கர்த்தர்‌ அவர்களைத்‌ தண்டிக்கும்‌ 
வண்ணமாய்‌ இஸ்ரவேல்‌ ராஜ்யத்தையும்‌, 
அதின்‌  பிரபுக்களையும்‌ பரிசுத்த 
குலைச்சலாக்கினார்‌. 


கர்த்தர்‌ உக்கிரமான 

ராஜாவையும்‌ ஆசாரியனையும்‌ 

விட்டார்‌ (பல 2:6). இவர்‌ 
பால, 


ங்களுக்‌ 
வேலியாகயிருந்தார்கள்‌. 
சனா தம்முடைய வேலியை பலந்தமாய்ப்‌ 
பிடுங்கிப்போட்டார்‌. சபை கூடுகிற தம்முடைய 


ஸ்தலங்களை கர்த்தர்‌ அழித்தார்‌. 
கர்த்தர்‌ சீயோனிலே பண்டிகையையும்‌: 
ஒய்வுநாளையும்‌ மறக்கப்பண்ணினார்‌. 


இஸ்ரவேல்‌ ஜனத்தாரின்‌ ராஜாக்களும்‌, 
அவர்களுடைய 
புறஜாதியாருக்குள்‌ 
அவர்கள்‌ அந்‌ 
'சிறையிருப்பில்‌ அடிமைகளாகயிருக்கிறார்கள்‌. 
அவர்களுடைய கிரீடங்கள்‌ அவர்களுடைய 
தலைகளிலிருந்து கீழே விழுந்துவிட்டது. 
ராஜாக்களுக்குரிய மரியாதை 
அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை. 
அவர்கள்‌ சிறையிருப்பில்‌ அடைக்கப்பட்டு 
வேதனைகளை அனுபவிக்கிறார்கள்‌. 

இஸ்ரவேலின்‌: 
பிரபுக்களும்‌ கர்த்தருக்கு 
பாவம்‌ செய்தார்கள்‌. 
பாவங்களினால்‌ தங்களை 
அசுத்தப்படுத்தினார்கள்‌. 
பாவம்‌, அவர்களுடைய 
அவர்களை விட்டு 


ராஜாக்களும்‌ 
விரோதமாகப்‌ 
தங்களுடைய 
தீட்டுப்படுத்தி 
அவர்களுடைய 
மகிமையை 
நீக்கிப்போட்டது. 


- விரிவுரை 
LAMENTATIONS - COMMENTARY 


கர்த்தரோ தம்முடைய 
நியாயத்தீர்ப்பினால்‌, இஸ்ரவேலின்‌ 
ராஜாக்களை அவர்களுடைய 
சிங்காசனத்திலிருந்து கீழே தள்ளிவிடுகிறார்‌. 
அவர்களை அந்நிய தேசத்து 
சிறையிருபபக்க அனுப்பி, அவர்களுடைய 
மகிமையையும்‌, நீக்கிப்போடுகிறார்‌. 


.. இஸ்ரவேல்‌ 
அவர்களுடைய 
தங்களுடைய 
வேதனைகளையும்‌ 
அனுபலிக்கிறார்கள்‌. 
புறக்கணித்தார்கள்‌. 


நீதியான 


க 
ராஜாக்களும்‌ பிரபுக்களும்‌, 

பாவங்களினிமித்தமாய்‌ 
தண்டனைகளையும்‌ 
அவர்கள்‌ கர்த்தரை 
கர்த்தர்‌ அவர்களை 
புறக்கணித்துவிட்டார்‌ அவர்கள்‌ 
விக்கிரகங்களை ஆராதித்து கர்த்தரை 
பரிசுத்த குலைச்சலாக்கினார்கள்‌. கர்த்தரோ 
இஸ்ரவேல்‌. ராஜ்யத்தையும்‌ அதின்‌ 
பிரபுக்களையும்‌ பரிசுத்த குலைச்சலாக்கினார்‌. 


பூர்வகாலத்தில்‌ இஸ்ரவேல்‌ 
கர்த்தருடைய பிரமாணங்களுக்கு 
கீழ்ப்டிந்தார்கள்‌. பண்டிகைகளையும்‌ 
ஓய்வுநாளையும்‌ பரிசுத்தமாய்‌ ஆசரித்தார்கள்‌. 
கர்த்தருடைய பிரசன்னத்திற்கு 
அடையாளமாக அவர்கள்‌ மத்தியில்‌ 
கடன்மிக்கை்‌ பெட்லிரந்தது. இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாரின்‌ பரிசத்‌ 

கர்த்தருடைய 

அழகாயிருந்தது. 
அவர்களிடத்தில்‌ 
இஸ்ரவேலில்‌ 
இஸ்ரவேலின்‌ 
நீங்கிப்போயிற்று. 


ஜனத்தார்‌ 


மகிமை அவர்களைவிட்டு 


கர்த்தருடைய உடன்படிக்கைப்‌ பெட்டி 
கிருபாசனத்திற்கு கீழிருந்து அது 
சேராபீன்களுக்கு நடுவில்‌ 
வைக்கப்பட்டிருந்தது. ஆசாரிப்புக்கூடாரத்திலும்‌, 
கர்த்தருடைய ஆலயத்திலும்‌, மகாபரிசுத்த 
ஸ்தலத்தில்‌ உடன்படிக்கைப்‌ பெட்டி 
வைக்கப்பட்டிருந்தது. இது கர்த்தருடைய 
பாதபீடம்‌. கர்த்தரோ தமது கோபத்தின்‌ 
நாளிலே, தமது பாதபீடத்தை நினையாமல்‌, 
இஸ்ரவேலின்‌ மகிமையை வானத்திலிருந்து 
தரையிலே விழத்தள்ளினார்‌ (புல 2) 





புலம்பல்‌ 


i= FTE 
TT 


“அப்பொழுது ராஜாவாகிய தாவீது 
எழுந்திருந்து காலூன்றி நின்று: என்‌ 
சகோதரரே, என்‌ ஜனமே, நான்‌ சொல்வதைக்‌ 
கேளுங்கள்‌; கர்த்தருடைய உடன்படிக்கைப்‌ 
பெட்டியும்‌ நமது தேவனுடைய 
தங்குவதற்கு 
நான்‌ என்‌ 
கட்டுகிறதற்கு ஆயத்தமும்‌ பண்ணினேன்‌” 
நாளா 28:2). 


நம்முடைய தேவனாகிய 
உயர்த்தி, அவர்‌ பாதபடியிலே 
அவர்‌ பரிசுத்தமுள்ளவர்‌" (ங்‌ 9 
"அவருடைய வாசஸ்தலங்களுக்குள்‌. 
பிரவேசித்து, அவர்‌ பாதபடியில்‌ பணிவோம்‌" 
(சங்‌ 132:7). 


கர்த்தரை 


தமது வன்‌ 
குல்நேயர்கள்‌ 
உடன்படிக்கைப்‌ 
உடைத்துப்போட்டார்கள்‌ 


த்திற்கு 
போய்விட்டார்கள்‌ 
கர்த்தருடைய 
அடையாளமாகயிருந்த உடன்படிக்கைப்‌ பெட்டி, 
நேவாலயத்நிலிரந்து எடுத்துச்‌ செல்ப்பட்ட 
பின்பு, கர்த்தருடைய உபிரசன்னமும்‌ 
தேவாலயத்திலிருந்து விலகிப்போயிற்று. 
கர்த்தரும்‌ அவருடைய ராஜ்யமும்‌ 
பாதமீடமில்லாமல்‌ இருக்கிறது. சீயோன்‌: 
குனரத்தின்‌ கூடாரத்தில்‌ கர்த்தர்‌ தம்முடைய 
உக்கிரத்தை அக்கினியைப்போல்‌ 
சொரியப்பண்ணினார்‌ (புல 2:4). 


ஆலயத்திலே ஊழியம்‌ 
அவருடைய 
பரிசுத்த. 


கர்த்தருடைய 
செய்கிறவர்களுக்கு, 
உடன்படிக்கைப்‌ 
பணிமுட்டுக்களும்‌, அவர்களுடைய 
கண்களுக்கு இன்பமானவையாயிருந்தது. 
ஆனால்‌ கர்த்தரோ  சத்துருவைப்போல்‌ 
ம்‌ வலது கரத்தை நீட்டி நின்று, 
குமாரத்திமின்‌ கூடாரத்திலே 
இன்பமானதையெல்லாம்‌. 


பெட்டியும்‌, 


தம்முடைய 
சீயோன்‌ 
கண்ணுக்கு 
அழித்துப்போட்டார்‌. 


- விரிவுரை 
LAMENTATIONS - COMMENTARY 


அவளுடைய  நசரேயர்‌ 
மழையைப்பார்க்கிலும்‌ சுத்தமும்‌, 
பார்க்கிலும்‌ வெண்மையும்‌, பவளத்தைப்‌ 
பார்க்கிலும்‌ சிவப்பும்‌ இந்திரநீலத்தைப்‌ 
பார்க்கிலும்‌ மேனியுமாயிருந்தார்கள்‌. 
இப்பொழுதோ. அவர்களுடைய முகம்‌ 
கரியிலும்‌ கறுத்துப்போயிற்று: வீதிகளில்‌ 
அறியப்படார்கள்‌; அவர்கள்‌ தோல்‌ அவர்கள்‌ 
எலும்புகளோடு ஒட்டிக்கொண்டு, காய்ந்த 
மரத்துக்கு ஒப்பாயிற்று' (புல 4:7 8). 


உறைந்த 
பாலைப்‌ 


சீயோன்‌ குமாரத்தியின்‌ கண்ணுக்கு 
உறைந்த 


உடைத்துப்போட்டார்கள்‌. 


வனுடைய கூடாரமே கர்த்தருடைய 
ம்‌ ரத்தத்தில்‌ ஒன்பான்‌ 
அதையே நாடுவேன்‌; நான்‌ 
கர்த்தருடைய மகிமையைப்‌ 
பார்க்கும்படியாகவும்‌, அவருடைய ஆலயத்தில்‌ 
ஆராய்ச்சிசெய்யும்‌ படியாகவும்‌, நான்‌ என்‌ 
ஜீவனுள்ள நாளெல்லாம்‌ கர்த்தருடைய 
ஆலயத்தில்‌ தங்கிமிருப்பதையே நாடுவேன்‌" 
(சங்‌ 27:4). கர்த்தரோ சபை கூடுகிற 
ஸ்தலங்களை அழித்தார்‌ 
ஆசரிப்புக்கூடாரத்தின்‌ 
பிடுங்கிப்போட்டார்‌. அதின்‌ 
கமிறுகளை அறுத்துப்போட்டார்‌. இனிமேல்‌ 
அது ஆசரிப்புக்கூடாரமாக ஸ்தாபிக்கப்பட 
முடியாது. தோட்டத்தின்‌ வேலியைப்போலிருந்த 
தம்முடைய வேலியை கர்த்தர்‌ பலவந்தமாய்ப்‌ 
பிடுங்கிப்போட்டார்‌ (புல 2:0). 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ தேவனுடைய 
ஆசரிப்புக்கூடாரத்தை தீட்டுப்படுத்தினார்கள்‌. 
கர்த்தரோ தம்முடைய நீதிமினால்‌ தம்முடைய 
வாசஸ்தலத்தை அவர்கள்‌ மத்தியிலிருந்து 
அழித்துப்போடுகிறார்‌. கர்த்தர்‌ தமது பரிசுத்த 
ஸ்தலத்தை வெறுத்துவிட்டார்‌ (புல 2:7). 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தருடைய பரிசுத்த. 
ஸ்தலத்தில்‌ பாவம்‌ செய்து, தங்களுடைய 
பாவத்தினால்‌. தேவாலயத்தை 
தீட்டுப்படுத்தினார்கள்‌. கர்த்தர்‌ பாவத்தை 
வெறுக்கிறவர்‌. அவர்‌ பாவத்தைத்‌ தவிர 
வேறு எதையும்‌ வெறுக்கிறவரல்ல. தம்முடைய 
ஆலயத்தில்‌ பாவம்‌ பிரவேசித்ததினால்‌, 
கர்த்தர்‌ தமது பரிசத்த ஸ்தலத்தையே 
வெறுத்துவிடுகிறார்‌.. 





புலம்பல்‌ 


i FTN 
TT 


கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலம்‌ 
அவருக்கு இன்பமானது. அது கர்த்தருடைய 
நித்திய வாசஸ்தலம்‌. ப என்றென்றைக்கும்‌. 
நான்‌ தங்கும்‌ தை நான்‌ 
விரும்பினபடியால்‌, ஒக "வாசம்பண்ணுவேன்‌"' 
(சங்‌ 13274). ஆனாலும்‌ தம்முடைய 
ஆலயத்தில்‌ பாவம்‌ பிரவேசித்து, அதை 
'தீட்டுப்படுத்தியதினால்‌, கர்த்தர்‌ தம்முடைய 
பரிசுத்த ஸ்தலத்தையே வெறுத்துவிடுகிறார்‌. 


கர்த்தர்‌ சபை கூடுகிற தம்முடைய 
ஸ்தலங்களை அழித்தார்‌ (புல 26). சமை 
கூடுகிற கர்த்தருடைய ஸ்தலங்கள்‌ என்பது, 
ஜெபாலயங்களையும்‌, நீர்க்கதரிசிகளின்‌: 
பாடசாலைகளையும்‌ குறிக்கும்‌ என்று 
வேதபண்டிதர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. 
சத்துருக்களோ இவையெல்லாவற்றையும்‌ 
அக்கினிபினால்‌ எரித்துப்போடுகிறார்கள்‌. 

“அவர்களை ல்‌ 
நிர்த்தூளியாக்குவோம்‌ என்று 
இருதயத்தில்‌ சொல்லி, தேசத்திலுள்ள 
ஆலயங்களையெல்லாம்‌ கட்டெரித்துப்‌ 
போட்டார்கள்‌" (சங்‌ 74:8). 


இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ 
பண்டிகைகளையும்‌ ஒய்வநாளையும்‌ 
பரிசுத்தமாய்‌ ஆசரிப்பது வழக்கம்‌. அவர்கள்‌ 
இந்தப்‌ பரிசுத்த நாட்களை நினைவுகூர்ந்து, 
அதை பயபக்தியோடு ஆசரித்து, கர்த்தரை 
மகிமைப்படுத்தினார்கள்‌ கர்த்தரோ 
இஸ்ரவேல்‌ ஜனத்தாரின்‌ 
பாவங்களினிமித்தமாய்‌ அவர்கள்மீது. 
கோபமாயிருக்கிறார்‌. கர்த்தர்‌ சீமோனிலே 
பண்டிகையையும்‌ ஒய்வுநாளையும்‌ 
மறக்கப்பண்ணிவிடுகிறார்‌ (புல 2:6). 
சீயோன்‌ ப்போ, ந்‌ 

க்கிறது சவோன்லே ஒருவ 
எல்லாம்‌ பாழாய்ப்போமிற்று சீயோனில்‌ 
ய்‌ ம்‌ களுக்கும்‌ 
ிதநியாசமக்மாதடடியிகககிறது.. சமோளிலே 
மனுஷரும்‌ இல்லை. வீடுகளும்‌ இல்லை. 
எல்லாம்‌ அழிந்துபோயிற்று. எல்லா நாளுமே 
ஒய்வுநாளைப்போல இருக்கிறது. அங்கே ஒரு 
வேலையும்‌ நடைபெறவில்லை. ஒவ்வொரு 
நாளும்‌ துக்கநாளைப்போல இருக்கிறது. 
சீயோனிலே ஜனங்கள்‌ பண்டிகையையும்‌: 
ஒய்வுநாளையும்‌ மறந்துவிட்டார்கள்‌. 


- விரிவுரை 
LAMENTATIONS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எருசலேமிலுள்ள தேவாலயத்தில்‌ 

ஆசாரியர்கள்‌ பலிகளையும்‌ காணிக்கைகையும்‌ 

வழக்கம்‌. ஆண்டவர்‌ 

தமது பலிபீடத்தை: 

கர்த்தர்‌ அவர்களுடைய 

பிரியப்படவில்லை. இஸ்ரவேல்‌ 

ஜனங்கள்‌ பூர்வகாலத்தில்‌ கர்த்தருக்கு 

பலிகளையும்‌ காணிக்கைகளையும்‌ செலுத்தி 

அவரை மகிமைப்படுத்தினார்கள்‌. இப்போதோ 
கர்த்தர்‌. அவர்களுடைய பலிகளில்‌ 

மகிமைப்படவில்லை. ஆண்டவர்‌ 
பலிபீடத்தையே ஒழித்துவிட்டார்‌. 


பலிபீடம்‌ கர்த்தருடைய பரிசுத்தமான 
மேஜை, அதுவே கர்த்தர்‌ போஜனம்பண்ணும்‌ 
இடம்‌. தேவாலயத்தில்‌ இப்போது கர்த்தருடைய 
பிரசன்னம்‌ இல்லை. ஆகையினால்‌ 
கர்த்தர்‌ போஜனம்பண்ணுவதற்கு பலிபீடமும்‌ 
தேவைப்படவில்லை. கர்த்தர்‌ தமக்கு 
தேவையில்லாத பலிபீடத்தை 
தேவாலயத்திலிருந்து, ஒழித்துவிட்டார்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய ஜனத்திற்கு இனிமேல்‌ 
விருந்து கொடுக்கவுமாட்டார்‌. அவர்களோடு 
விருந்து புசிக்கவுமாட்டார்‌. 


தமது 


வேதபாரகர்கள்‌ 
வியாக்கியானம்‌ 
கல்நேயர்கள்‌ 
எடுத்துச்‌ 


வேதவாக்கியங்களை 
பண்ணுவதுமில்லை. 
உடன்படிக்கைப்பெட்டியை 
சென்றபோது, நியாயப்பிரமாண 
புஸ்தகச்சுருள்களையும்‌ தங்களோடு 
எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள்‌. 


ர்க்கதரிசிக 
இ பக 
ஜனத்தார்‌ கர்த்தருடைய 
துன்பப்படுத்தினார்கள்‌. 
கர்த்தரிடத்திலிருந்து. 
செய்திகளை 
ஜனங்களுக்கு சொன்னார்கள்‌. அவர்களோ 
தீர்க்கதரிசிகளின்‌ வார்த்தைகளுக்கு 
செவிகொடுக்கவில்லை. தீர்க்கதரிசிகளுக்கு 
கர்த்தரால்‌ கிடைத்த தரிசனத்தையும்‌. 
அவர்கள்‌ மதிக்கவில்லை. இதனால்‌. 
தககதாசிகளுக்கு கர்த்தரால்‌ தரிசனம்‌ 
கிடைப்பது நின்றுபோயிற்று இஸ்ரவேல்‌ 
ஜனத்தார்‌ மத்தியில்‌ தீர்க்கதரிசிகளும்‌ 
ல்‌ அவர்களுக்கு தரிசனமும்‌ 
கிடைக்கவில்லை. 





i THEN 
TT 


சீயோன்‌ 
புலம்பல்‌ 
புல 2:10-22 


குமாரத்தியின்‌ 


புல 210. சீயோன்‌ குமாரத்தியின்‌ 
மூப்பர்கள்‌ தரையில்‌ உட்கார்த்து 
மெளனமாய்‌ இருக்கிறார்கள்‌; தங்கள்‌ 
தலைகளின்மேல்‌ புழுதியைப்‌ 
பேட்டுக்கொன்ளூகிறார்கன்‌;  இரட்டு 
உடுத்தியிருக்கிறார்கன்‌; எருசலேமின்‌. 
கன்னியர்கள்‌ தலைகவிழ்த்து தரையை 
நோக்கிக்கொண்டிருக்கிறார்கன்‌. 


புல ஊஊ என்‌ மாகிய 
குமாரத்தியின்‌ நொறுக்குதலினிமித்தம்‌ 
கண்ணீர்‌ சொரிகிறதினால்‌ என்‌ கண்கள்‌ 
பூத்துப்போகிறது; என்‌ குடல்கள்‌ 
கொதிக்கிறது; என்‌ ஈரல்‌ இனகித்‌ 
தரையிலே வடிகிறது; குழந்தைகளும்‌: 
பால்கரும்‌ நகரத்தின்‌ விதிகளிலே. 
மூர்ச்சித்துக்கிடக்கிறார்கள்‌.. 


புல. 212. அவைகள்‌ 
குத்துண்டவர்களைப்‌ போல நகரத்தின்‌ 
விதிகளிலே. மூர்ச்சித்தூக்கிடக்கும்‌ 
போதும்‌, தங்கள்‌ தாய்கனின்‌ மடியிலே. 
தங்கள்‌ பிராணனை விடும்போதும்‌, 
தங்கள்‌ தாய்களை நோக்கி: தானியமும்‌ 
திராட்சரசமும்‌ எங்கே என்கிறார்கள்‌. 


புல 2:18. எருசலேம்‌ குமாரத்தியே, நான்‌ 

சாட்சியாக என்னத்தைச்‌. 

உன்னை எதற்கு. 

சீயோன்‌ 

குமாரத்தியாகிய கன்னிகையே, நான்‌ 

உன்னைத்‌ தேற்றும்படிக்கு உன்னை 

எதற்கு நிகர்சொல்லுவேன்‌? உன்‌ 

காயம்‌ சமுத்திரத்தைப்யோல்‌ 

பெரிதாயிருக்கிறதே, உன்னைக்‌ 
குணமாக்குகிறவன்‌ யார்‌? 


பல 
அபத்தமும்‌ 

தரிசனங்களை 
தரிசித்தார்கள்‌; 


உன்‌ தீர்க்கதரிசிகள்‌ 
வியர்த்தமுமான 
உனக்காகத்‌. 
அவர்கள்‌ உன்‌ 
சிறையிருப்பை விலக்கும்படி உன்‌ 
அக்கிரமத்தை. எடுத்துக்காட்டாமல்‌, 
அபத்தமானவைகனையும்‌ 
'கேடானவைகளையும்‌ 
தரிசித்தார்கள்‌. 


உனக்காக 


புலம்பல்‌ - 
LAMENTATIONS - COMMENTARY 


விரிவுரை 


QOODNENS 
PUBLISHERS 


புல்‌ 215. 
உன்பேரில்‌ 


வழிப்போக்கர்‌ யாவரும்‌ 
கை கொட்டுகிறார்கள்‌; 
எருசலேம்‌ குமாரத்தியின்பேரில்‌ 
சசற்போட்டு, தங்கன்‌ தலைகளைத்‌ 
தூலுக்கி: பூரணவடிவும்‌ சர்வபூமியின்‌: 
மகிழ்ச்சியுமான நகரம்‌ இதுதானா 
என்கிறார்கள்‌. 


புல 216. உன்‌ பகைஞர்‌ எல்லாரும்‌. 
உன்பேரில்‌ தங்கள்‌ வாயைத்‌ 
திறக்கிறார்கன்‌; சஈசற்போட்டுப்‌ 
பற்கடிக்கிறார்கன்‌;. அதை 
விழுங்கினோம்‌, நாம்‌ காத்திருந்த நான்‌ 
இதுவே, இப்பொழுது நமக்குக்‌ 
கிடைத்தது, அதைக்‌ கண்டோம்‌ 
என்கிறார்கள்‌. 


புல 207. கர்த்தர்‌ தாம்‌ நினைத்ததைச்‌. 
செய்தார்‌; பூர்வநாட்கள்‌ முதற்கொண்டு. 
தாம்‌ கட்டளையிட்ட. தமது 
வார்த்தையை நிறைவேற்றினார்‌; அவர்‌ 
தப்பவிடாமல்‌ நிர்மூலமாக்கி, உண்மேல்‌ 
பகைஞன்‌ சந்தோஷிக்கும்படி. செய்தார்‌; 
உன்‌. சத்துருக்களின்‌ கொம்பை 
உயர்த்தினார்‌. 


புல 28. அவர்கள்‌ இருதயம்‌ 
ஆண்டவரை நோக்கிக்‌ கூப்பிடுகிறது; 
சீயோன்‌ குமாரத்திமின்‌ மதிலே, 
இரவும்‌ பகலும்‌ நதியவ்வனவு கண்ணீர்‌ 
விடு, ஓய்ந்திராதே, உன்‌ கண்ணின்‌ 
கறுப்புவிழி சும்மாயிருக்கவொட்டாதே.. 


புல 219. எழுந்திரு, இராத்திரியிலே 
முதற்சாமத்தில்‌ கூப்பிடு; ஆண்டவரின்‌ 
சமுகத்தில்‌ உன்‌: இருதயத்தைத்‌ 
தண்ணீரைப்‌ போல ஊற்றிவிடு; எல்லாத்‌ 
தெருக்கனின்‌ முனையிலும்‌ பசியினால்‌ 
மூர்ச்சித்தூப்‌: போகிற உன்‌ 
குழந்தைகளின்‌ பிராணனுக்காக உன்‌ 
கைகளை அவரிடத்திற்கு ஏறெடு. 


புல 2:20. கர்த்தாவே, 
இத்தப்பிரகாரமாகச்‌. 

நோக்கிப்பாரும்‌;. ஸ்திரீகள்‌. 
கைக்குழந்தைகளாகிய தங்கள்‌ 
கர்ப்பக்கனியைத்‌ தின்னவேண்டுமோ? 
ஆண்டவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில்‌ 
ஆசாரியனும்‌ தீர்க்கதரிசியும்‌ 
கொலைசெய்யப்படவேண்டுமோ? 


யாருக்கு 
தீரேன்று 





i= FTE புலம்பல்‌ 
ஈயா 


புல 2௮. இணைஞனும்‌ 
முதிர்வயதுன்னவனும்‌ தெருக்களில்‌ 
தரையிலே கிடக்கிறார்கள்‌; எண்‌: 
கன்னிகைகளும்‌ என்‌ வாலிபரும்‌ 
பட்டயத்தால்‌ விழுத்தார்கன்‌; உமது 
கோபத்தின்‌ நானிலே வெட்டி, 
அவர்களைத்‌ தப்பவிடாமல்‌ 
கொன்றுபோட்டீர்‌. 


புல 2:22, பண்டிகைநானில்‌ கும்புகனை 
வரவழைப்பதுபோல்‌  சுற்றிறுமிருத்து 
எனக்குத்‌ திகில்கனை வரவறைத்தீர்‌; 
கர்த்ருடைய கோபத்தின்‌ நாளிலே 
தப்பினவனும்‌ மீதியாணவனுமில்லை; 
நான்‌ கைகளில்‌ ஏத்தி வனர்த்தவர்கனை 
என்‌ பகைஞன்‌ நாசம்பண்ணினான்‌. 


மியா எழுதின இந்த புஸ்தகத்திற்கு 


"புலம்பல்‌" என்று பெயரிடப்பட்டிருக்கிறது. 


எசேக்கியேலின்‌ புஸ்தககருளிலே (எசே 2:10) 
எழுதப்பட்டிருக்கிற 
எரேமியாவின்‌ 


வாக்கியங்களைப்போலவே, 
புலம்பல்‌ புஸ்தகத்திலும்‌ 
எழுதப்பட்டிருக்கிறது. 


ர்‌ ri க இஸ்ரவேல்‌ தேசம்‌ 


அவர்களுடைய 
நியாயா; ம்‌, 
த்வா வ்‌ 
பிரத்தியேகமான அங்கிகளை 
அணிந்திருந்தார்கள்‌. அவர்களுடைய 
அங்கிகள்‌ அவர்களிடமிருந்து, 
உரிந்துகொள்ளப்பட்டிருக்கிறது. இப்போது, 
அவர்கள்‌ இரட்டு உடுத்தியிருக்கிறார்கள்‌. 
துக்கப்படுகிறவர்களும்‌,  புலம்புகிறவர்களும்‌. 
இரட்டு உடுத்திமிருப்பார்கள்‌. அவர்களைப்‌ 
போலவே சீயோன்‌ குமாரத்தியின்‌ மூப்பர்கள்‌ 
தரையில்‌ உட்கார்ந்து மெளனமாய்‌ 
இருக்கிறார்கள்‌; தங்கள்‌ தலைகளின்மேல்‌ 

புழுதியைப்‌ போட்டுக்கொள்ளுகிறார்கள்‌; 
இட்டு உடுத்தியிருக்கிறார்கள்‌ (புல 2:10). 

எருசலேமின்‌. மூப்பர்கள்‌ 
நியாயாசனங்களில்‌ உட்கார்ந்து வழக்குகளை 
விசாரிப்பது வழக்கம்‌. தாவீதின்‌ வம்சத்தார்‌ 
அவருடைய சிங்காசனத்தில்‌ வீற்றிருந்து 
இஸ்ரவேல்‌ தேசத்தை ஆளுகை செய்தார்கள்‌. 
இப்போதோ அவர்கள்‌ சிங்காசனத்தில்‌ 
உட்கார்ந்திருக்காமல்‌ தரையில்‌ 
உட்கார்ந்திருக்கிறார்கள்‌. அவர்களுடைய 
துக்கம்‌ அதிகமாயிருக்கிறது. அவர்களுக்கு 
என்ன பேசுவது என்றே தெரியவில்லை. 
அவர்கள்‌ மெளனமாயிருக்கிறார்கள்‌. 


- விரிவுரை 
LAMENTATIONS - COMMENTARY 


எருசலேமின்‌ 
தலைகவிழ்ந்து தரையை நோக்கிக்‌ 
கொண்டிருக்கிறார்கள்‌. இந்தக்‌ கன்னியர்கள்‌ 
எப்போதுமே சந்தோஷமாகவும்‌, ஆடல்‌ 
பாடலோடும்‌  மகிழ்ச்சியாயிருப்பது வழக்கம்‌. 
ஆனால்‌ இப்போதோ அவர்களை துக்கம்‌ 
சூழ்ந்திருக்கிறது. அவர்களுடைய 
இருதயத்தை வேதனை ிரப்பியிருக்கிறது. 
அவர்களால்‌ தங்கள்‌ தலைகளை உயர்த்தி 
சந்தோஷமாயிருக்க முடியவில்லை. அவர்கள்‌ 
தலைகவிழ்ந்து, துக்கத்தோடு தரையை 
நோக்கிக்கொண்டிருக்கிறார்கள்‌. 
எருசலேமின்‌ ஜனங்கள்‌ ப்‌ 
வேதனைகளைத்‌ தாங்கமுடியாமல்‌ (முது 
புலம்பும்போது, எரேமியா 'ர்க்கதரிசியும்‌ 
அவர்களோடுகூட அழுகிறார்‌. “என்‌ 
ஜனமாகிய  குமாரத்தியின்‌ நொறுக்குதலி 
னிமித்தம்‌ கண்ணீர்‌ சொரிகிறதினால்‌ என்‌ 
கண்கள்‌ பூத்துப்போகிறது: என்‌ குடல்கள்‌ 
கொதிக்கிறது; என்‌ ஈரல்‌ இளகித்‌ தரையிலே 
குழந்தைகளும்‌ பாலகரும்‌ 
'திகளிலே 
மூர்ச்சித்துக்கிடக்கிறார்கள்‌” புல 21) 
என்று சொல்லி எரேமியா அழுது புலம்புகிறார்‌. 


எரேமியாவால்‌ இதற்குமேல்‌ 
அழமுடியவில்லை. அவர்களுடைய 
கண்களின்‌ கண்ணீர்கள்‌ வற்றிப்போகும்‌ 
வரையிலும்‌ அழுகிறார்‌. அவருடைய கண்கள்‌ 
பூத்துப்போகும்‌ வரையிலும்‌ அழுகிறார்‌. 
எரேமியாவால்‌ பார்க்கக்கூட முடியவில்லை. 


கல்தேயர்கள்‌ லின்‌ 

கைத்து, அகன்‌ 
எரேமியாவுக்கு சலுகை காண்பித்தார்கள்‌. 
அவரை பட்சமாய்‌ நடத்தி அவருக்கு ஆதரவு 
கொடுத்தார்கள்‌. யூதாதேசத்திலள்ள மற்ற 
ஜனங்களைவிட எரேமியா அதிகமான 
சலுகைகளையும்‌, அதிகமான 
சிலாக்கியங்களையும்‌ கல்தேயரிடத்தில்‌ 
பெற்றுக்கொண்டார்‌. யூதா அழிந்துபோகும்‌. 
என்று எரேமியா தீர்க்கதரிசனம்‌. 
சொன்னார்‌. கர்த்தருடைய சித்தத்தின்‌ 
பிரகாரமாக யூதாதேசம்‌ அழிந்துபோயிற்று. 
எரேமியா சொன்ன வார்த்தைகள்‌ 
உண்மையாயிற்று. 





புலம்பல்‌ 


i= FTE 
TT 


ஆனாலும்‌ அழிந்துபோனவர்கள்‌ 
யூதாவின்‌ மனுஷர்கள்‌. அவர்கள்‌ சீயோனின்‌. 
குமாரத்திகள்‌. தன்னுடைய ஜனமாகிய 
குமாரத்தி நொறுங்கிப்போனதைப்‌ பார்த்து 
எரேமியா கண்ணீர்விட்டு அழுகிறார்‌. 
அவருக்கு யூதாஜனங்கள்மீது அன்பும்‌ 
பாசமும்‌ இருக்கிறது. எரேமியா. 
அவர்களைப்போல அதிகமான துன்பங்களை 
அனுபவிக்காவிட்டாலும்‌, அவர்கள்‌ 
எல்லோரையும்விட, எரேமியாவே சீயோன்‌ 
குமாரத்தியின்‌ நொறுங்குதலினிபித்தம்‌ 
அதிகமாய்க்‌ கண்ணீர்‌ விட்டழுகிறார்‌. 


ஜனத்தாரின்‌ இருதயம்‌ 
நோக்கி கூ்பிடுிறது. 
(புல 218). யூதர்களில்‌ 


தங்களுக்கு வந்திருக்கிற தத்வ 


சொல்லுகிறார்கள்‌. கர்த்தருடைய கிருபையும்‌ 
இரக்கமும்‌ தங்களுக்கு காண்பிக்கப்பட 
வேண்டும்‌ என்று வாஞ்சையோடு 
ஜெபிக்கிறார்கள்‌. 


“சீயோன்‌ குமாரத்தியின்‌ மதிலே, 
இரவும்‌ பகலும்‌ நதியல்வளவு கண்ணீர்‌ விடு, 
ஒய்ந்திராதே, உன்‌ கண்ணின்‌ கறுப்புவிழி 
சும்மாயிருக்கவொட்டாதே. எழுந்து. 
இராத்திரிமிலே முதற்சாமத்தில்‌ கூப்பிடு, 
ஆண்டவரின்‌ சமுகத்தில்‌ உன்‌ இருதயத்தைத்‌ 
தண்ணீரைப்‌ போல ஊற்றிவிடு; எல்லாத்‌ 
தெருக்களின்‌ முனையிலும்‌ பசியினால்‌ 
மூர்ச்சித்துப்‌ போகிற உன்‌ குழந்தைகளின்‌ 
பிராணனுக்காக உன்‌ 

அவரிடத்திற்கு ஏறெடு" (புல. 2D) 2 ன்று 
எரேமியா இஸ்ரவேல்‌ ஜனங்களிடத்தில்‌: 
சொல்லுகிறார்‌. 

“சீயோன்‌ குமாரத்தியன்‌ மதிலே” 
என்னும்‌ வாக்கியம்‌ மதிலின்மீது நிற்கும்‌. 
யூதர்களையோ அல்லது மதில்கள்மீது: 
நிற்கும்‌ ஜாமக்காரரையோ குறிக்கலாம்‌. 
என்று வேதபண்டிதர்கள்‌ விளக்கம்‌. 
சொல்லுகிறார்கள்‌. 


- விரிவுரை 
LAMENTATIONS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எருசலேமே, உன்‌ மதில்களின்‌ மேல்‌ 
பகல்முழுதும்‌ இராமுழுதும்‌ ஒருக்காலும்‌ 
மவுனமாயிராத ஜாமக்காரரைக்‌ 
கட்டளையிடுகிறேன்‌. கர்த்தரைப்‌ 
பிரஸ்தாபம்பண்‌ ணுகிறவர்களே, நீங்கள்‌ 
அமரிக்கையாயிருக்கலாகாது" (ஏசா 62:6). 


கல்தேயர்கள்‌ எருசலேம்‌ நகரத்தைப்‌ 
பிடித்து, ஒரு மாதத்திற்கு பின்பு அதின்‌ 
மதில்களை இடித்துப்போட்டார்கள்‌. 
எருசலேமின்‌ மதில்கள்‌ இடிக்கப்பட்டதற்காக 
சீயோனின்‌ குமாரத்திகள்‌ ஒயாமல்‌ கண்ணீர்‌ 
விட்டழுகிறார்கள்‌. நெகேமியாவும்‌ 
இடிந்துபோன எருசலேமின்‌ மதிலைப்‌ பார்த்து, 
அழுது புலம்பினார்‌. 


சிறையிருப்பில்‌ 
தேசத்திலே மகா 


அதற்கு அவர்கள்‌: 
மீந்தருக்கறவர்கள்‌ அந்தத்‌ 


கேட்டபோது நான்‌ உட்கார்ந்து அழுது, 
சில நாளாய்த்‌ துக்கித்து, உபவாசித்து, 
மன்றாடி, பரலோகத்தின்‌ தேவனை நோக்கி 
விண்ணப்பம்பண்ணினேன்‌"' (நெகே 1:3,4). 


சீயோன்‌ குமாரத்தி இரவும்‌ பகலும்‌. 
இடைவிடாமல்‌ அழவேண்டும்‌. அழுகையை 
நிறுத்திவிடக்கூடாது. நதியவ்வளவு 
கண்ணீர்‌ விடவேண்டும்‌. அவளுடைய 
கண்ணின்‌ கருப்பு 
கும்மாமிருக்கக்கூடாது. எருசலேம்‌ இப்போது 
அழிந்துபோயிருக்கிறது. அது இன்னும்‌ 
அழிந்துபோவதற்கு வாய்ப்புள்ளது. ஒவ்வொரு 
நாளும்‌ சீயோனுக்கு அழிலின்மேல்‌ அழிவு 
வருகிறது. ஆகையினால்‌ சீயோன்‌ குமாரத்தி 
தன்னுடைய அழுகையை 
நிறுத்திவிடக்கூடாது. இருநயத்தில்‌ 
பெருமையுள்ளவர்கள்‌ தங்களைத்‌ தாழ்த்தும்‌ 
வரையிலும்‌ சீயோன்‌ குமாரத்தி அழவேண்டும்‌. 
கடின இருநயமுள்ளவர்களின்‌ இருதயம்‌ 
மென்மையாகும்‌ வரையிலும்‌ சீயோன்‌ 
குமாரத்தி இரவும்‌ பகலும்‌ இடைவிடாமல்‌ 
அழவேண்டும்‌. 





i= FTE 
TT 


இந்த 
என்பதற்கான 


வசனப்பகுதியில்‌ ஆத்துமா 
எபிரெய வார்‌; 
“நெபேஷ்‌" என்பதாகும்‌. (யாத்‌ 30:1215-16). 
இது ஜீவன்‌, உயிர்‌ எனவும்‌ 
'மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. வாதையினால்‌. 
உண்டாகும்‌ மரண ந்து உயிரைக்‌ 
காப்பது என்பது இதன்‌ பொருள்‌. 
அரைச்சேக்கல்‌ என்பது கீழ்ப்படிதலுக்கு 
ஒர்‌ அடையாளம்‌.  வாதையிலிருந்தும்‌, 
மரணத்திலிருந்தும்‌ தேவன்‌ தங்களைப்‌ 
பாதுகாப்பார்‌ என்பதை இஸ்ரவேலர்கள்‌ 
ப இது குறிக்கிறது. 
பிரமாணத்திற்கு இஸ்ரவேல்‌ 
கீழ்ப்படியவில்லைனெறால்‌ வாதை 
அவர்கள்மீது வரும்‌ (லேவி 26; உபா 28). 


ஆத்துமாவை 
பாவங்களை 
பணத்திற்கு எந்த அதிகாரமும்‌ இல்லை. இந்த 
வசனத்தில்‌ பாவநிவிர்த்தி என்பது 
ஆவிக்குரிய ஜீவனைக்‌ குறிக்காமல்‌, 
சரீரப்பிரகாரமான ஜீவனையே குறிக்கிறது. 
இயேசு கிறிஸ்துவின்‌ இரத்தம்‌ மட்டுமே 
மனுஷருடைய பாவங்களை மன்னித்து, 
ஆத்துமாவிற்கு இரட்சிப்பை உண்டுபண்ணும்‌ 

பாவத்திற்கும்‌, வியாதிக்கும்‌ நெருங்கிய 
தொடர்பு உள்ளது. தேவனுக்குக்‌ கீழ்ப்படிந்து 
அவருடைய மன்னிப்பைப்‌ பெற்றுக்‌ கொள்ளும்‌ 
போது தேவனுடைய ஆசீர்வாதமும்‌, சரீர 
ஆரோக்கியமும்‌ வருகிறது. 


பாவநிவாரணத்தைப்‌ பொறுத்தளவில்‌. 
ஐசுவரியவான்‌. தரித்திரன்‌ என்னும்‌. 
வித்தியாசம்‌ எதுவுமில்லை. தேவனுக்கு 
முன்பாக எல்லோரும்‌ சமம்‌. (அப்‌ 10:34-35; 
ரோமர்‌ 3:22-25; ரோமர்‌ 10:9-14). 


அரைச்சேக்கல்‌ என்பது வெள்ளியைக்‌ 
குறிக்கும்‌. வெளிப்பிராகாரத்தின்‌ 
பாதங்கள்‌, ளைகள்‌ ஆகியவை 
வெள்ளியினால்‌ செய்யப்பட்டிருக்கும்‌. 
(யாத்‌ 26:9,21,25,32; யாத்‌ 270-117; 
யாத்‌ 39:25-28) 


வெண்கலத்‌ தொட்டி. 
யாத்‌ 80:17-21. 


யாத்‌ 80:07. பின்னும்‌ 
மோசேயை நோக்கி: 


கர்த்தர்‌ 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யாத்‌ 30:18. கழுவுகிறதற்கு. 
வெண்கலத்தால்‌ ஒரு தொட்டியையும்‌, 
வெண்கலத்தால்‌ அதின்‌ பாதத்தையும்‌ 
உண்டாக்கி, அதை. ஆசரிப்புக்‌ 
கூடாரத்திற்கும்‌ பலிபீடத்திற்கும்‌ 
நடுவே வைத்து, அதிலே தண்ணீர்‌ 


வார்ப்பாயாக.. 


யாத்‌ 80:19. அதனிடத்தில்‌ 
ஆரோனும்‌ அவன்‌ குமாரரும்‌ தங்கள்‌: 
கைகளையும்‌ தங்கள்‌ கால்களையும்‌ 
கழுவக்கடவர்கள்‌. 


யாத்‌ 80:20, அவர்கள்‌ ஆசரிப்புக்‌ 
கூடாரத்திற்குள்‌ பிரவேசிக்கும்போதும்‌, 
கர்த்தருக்குத்‌ தகனத்தைக்‌ 
கொளுத்தவும்‌ பலி ப்டத்தினிடத்தில்‌ 
ஆராதனைசெய்யவும்‌ சேரும்போதும்‌, 
அவர்கள்‌ காகாதபடிக்குத்‌ 
தண்ணீரினால்‌. தங்களைக்‌ 
கழுவக்கடவர்கள்‌.. 


யாத்‌ 80:21. அவர்கள்‌ சாகாதபடிக்குத்‌. 
தங்கள்‌ கைகளையும்‌ தங்கள்‌. 
கால்களையும்‌ கழுவக்‌  கடவர்கன்‌; 
இது தலைமுறைதோறும்‌ அவனுக்கும்‌. 
அவன்‌ சத்ததியாருக்கும்‌ தித்திய 
கட்டனையாயிருக்கும்‌ என்றார்‌. 


ஊழியம்‌ 
எப்போதும்‌. 
சுத்தமாகயிருக்கவேண்டும்‌. ஆரோனும்‌. 
அவருடைய குமாரரும்‌ ஆசரிப்புக்கூடாரத்தில்‌. 
கர்த்தருக்கு ஆசாரிய ஊழியம்‌ 
செய்கிறார்கள்‌. அவர்கள்‌ தங்கள்‌ 
கைகளையும்‌ தங்கள்‌ கால்களையும்‌ கழுவி 
சுத்தமாயிருக்கவேண்டுமென்று, கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 
ஆசாரியர்கள்‌ 
கைகளையும்‌ கால்களையும்‌ கழுவுவதற்கு 
தண்ணீர்‌ அதிகமாய்த்‌ தேவைப்படும்‌. 
அதற்காக ஒரு வெண்கலத்‌ தொட்டியை 
செய்யுமாறு கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. கர்த்தர்‌ 
மோசேயை நோக்கி, 'கழுவகிறதற்கு 
வெண்கலத்தால்‌ ஒரு  தொட்டியையும்‌, 
வெண்கலத்தால்‌ அதின்‌ த்தையும்‌ 
உண்டாக்கி, அதை 
கூடாரத்திற்கும்‌ 
வைத்து, அதிலே தண்ணீர்‌ வார்ப்பாயாக” 
(யாத்‌ 30:18) என்று சொல்லுகிறார்‌. 


ஆசாரிய 


தங்களுடைய 





i a புலம்பல்‌ 
யாய 


இஸ்ரவேல்‌. 
புலம்பலுக்கான 
எழுதப்பட்டிருக்கிறது. 


ஜனத்தாருடைய 
காரணங்கள்‌ இங்கு 

ஏராளமானோர்‌ 

பசியினாலும்‌, 
அழிந்துபோகிறார்கள்‌. 
ஏற்கெனவே அவர்களுக்கு மழைத்தாழ்ச்சி 
உண்டாயிற்று. மழைத்தாழ்ச்சியைக்‌ 
குறித்து. எரேமியாவக்கு உண்டான 
கர்த்தருடைய வசனம்‌" (எரே 144). இதனால்‌ 
அவர்களுக்கு ஆகாரம்‌ கிடைக்கவில்லை. 
தானியம்‌ விளையவில்லை. இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கு எல்லாவற்றிலும்‌ குறைவு 
உண்டாயிற்று. 


இப்போது எருசலேம்‌ நகரத்தைச்‌ 
கற்றிலும்‌.... கக்தேயர்கள்‌ முற்றக்கைய 
போட்டிருக்கிறார்கள்‌. கர்த்தரே கல்தேயர்களை 
தம்முடைய ஜனத்திற்கு விரோதமாக 
வரவழைத்திருக்கிறார்‌ எருசலேம்‌ 
நகரத்திற்குள்ளேயோ அல்லது எருசலேம்‌ 
நகரத்திற்கு  வெளியேயோ யாராலும்‌ 
போகமுடியவில்லை அலங்கங்களின்‌ 
கதவுகளெல்லாம்‌  அடைபட்டுக்கிடக்கிறது. 
நகரத்திற்குள்ளே பஞ்சமுண்டாயிற்று. 
ஜனங்கள்‌ பசிமினாலும்‌ பட்டினியினாலும்‌ 
வேதனைப்படுகிறார்கள்‌. 


எருசலேமிலே மந்தைகளும்‌. 
பாலகர்களும்‌, “தங்கள்‌ நாய்‌: மடி 
தங்கள்‌ பிராணனை விடும்போதும்‌, தங்கள்‌ 
நாய்களை நோக்கி: தானியமும்‌ திராட்சரமும்‌ 
எங்கே" புல 2:12) என்று பசியோடு 
கேட்கிறார்கள்‌. 


எல்லா க்களின்‌ ழனைக। ம்‌. 
இஸ்ரவேல்‌ கான்‌ த்க்‌ 
பசியினால்‌ மூர்ச்சித்துப்போகிறார்கள்‌ 
(புல 2:19), ஒரு சில ஸ்திரீகள்‌ தங்களுடைய 
ம்‌ பட்டினியையும்‌ தாங்கிக்கொள்ள 
கைக்குழந்தைகளாகிய 


முடியாமல்‌, 
கர்ப்பக்கனியைத்‌ தின்கிறார்கள்‌ 


தங்கள்‌ 
(புல 2:20). 


இவளை நோக்கி: நாம்‌ 

தின்ன அவனைத்‌ தா என்றேன்‌; அவள்‌ தன்‌ 
மகனை ஒளித்து விட்டாள்‌ என்றாள்‌" 
(2இராஜா 6:29). 


- விரிவுரை 
LAMENTATIONS - COMMENTARY 


எருசலேம்‌ குடிகளில்‌ ஏராளமானோர்‌ 
பட்டயத்தால்‌ செத்துப்போகிறார்கள்‌. 
கல்தேயர்கள்‌ ஈவு இரக்கம்‌ பார்க்காமல்‌, 
புருஷரையும்‌, ஸ்திரீகளையும்‌, 
பெரியோரையும்‌, சிறியோரையும்‌ தங்கள்‌ 
பட்டயத்தால்‌ வெட்டிக்கொன்றுபோடுகிறார்கள்‌. 
இஸ்ரவேலின்‌ சத்துருக்கள்‌ 
ளிக்க பன்‌ வ்‌ 
அவர்கள்‌ வயது வித்தியாச! எதுவும்‌ 
பார்ப்பதில்லை. 


ஆண்டவருடைய பரிசுத்த ஸ்தலத்திலே 
ஆசாரியனும்‌ 'ீர்க்கதரிசியும்‌ 
கொலைசெய்யப்பட்டார்கள்‌. இளைஞனும்‌, 
முதிர்வயதுள்ளவனும்‌. தெருக்களில்‌ 
செத்துக்கிடக்கிறார்கள்‌. எருசலேமின்‌ 
கன்னிகைகளும்‌ அவருடைய வாலிபரும்‌ 
பட்டயத்தால்‌ விழுந்தார்கள்‌ (புல 2:21, 
கர்த்தரை தமது கோபத்தின்‌ நாளில்‌, 
தம்முடைய பிள்ளைகளை வெட்டி, அவர்களை 
தப்பலிடாமல்‌ கொன்றுபோட்டார்‌. இது 
கர்த்தருடைய செய்கை. 


கர்த்தர்‌ 
இஸ்ரவேல்‌. 
அவர்களை 
கொன்றுபோட்டாலும்‌, 
செத்துப்போனதற்காக 
பரிதாபப்படவில்லை, மனம்‌ 
இல்லை. இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
துன்மார்க்கத்தினிமித்தமாய்‌, 
ஆத்துமாவைத்‌ துக்கப்படுத்தினார்கள்‌. 

நாம்‌ வேதனைப்படும்போது கர்த்தரே 
நம்மைத்‌ தேற்றவேண்டும்‌. கர்த்தருடைய 
சமுகத்தில்‌ மாத்திரமே நமக்கு மெய்யான 


கோபத்தினால்‌ 
வெட்டினாலும்‌, 
தப்பவிடாமல்‌ 
அவர்கள்‌ 
கர்த்தர்‌ 
வருத்தப்படவும்‌ 


தம்முடைய 
ஜனத்தாரை 


நம்முடைய நிலமை மிகவும்‌ 
பரிதாபமாயிருக்கும்‌. இஸ்ரவேல்‌ ஜனத்தாரை 


கர்த்தரே. கொன்றுபோடுகிறார்‌. அதே 
வேளையில்‌ அவர்‌ அவர்களை நேற்றவும்‌. 
மறுத்துவிடுகிறார்‌. 





புலம்பல்‌ 


f= al 
TT 


(புல 2:13) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ மத்தியில்‌ 
கள்ளத்தீர்க்கதரிசிகளும்‌ இருக்கிறார்கள்‌. 
கர்த்தர்‌ அவர்களை அனுப்பவில்லை. 
ஆனால்‌ அவர்களோ கர்த்தரே தங்களை 
அனுப்பியதாகச்‌ சொல்லுகிறார்கள்‌. அவர்கள்‌ 
குர்த்தரிடத்திலிருந்து வார்த்தைகளையும்‌, 
தரிசனங்களையும்‌ பெற்றுக்கொள்ளவில்லை. 
ஆனாலும்‌ கள்ளத்தீர்க்கதரிசிகள்‌, 
அபத்தமும்‌ வியர்த்தமுமான தரிசனங்களை 
எருசலேமின்‌ குடிகளுக்காக தரிசிக்கிறார்கள்‌. 


ந்‌ rt யூநாதேசத்திலே 
கள்ளத்தீர்க்கதரிசிகளுக்காக 
ஏற்கெனவே கவலையோடு புவம்பியிருக்கிறார்‌ 


“அப்பொழுது நான்‌: ஆ கர்த்தராகிய 
ஆண்டவரே, இதோ, நீங்கள்‌ பட்டயத்தைக்‌ 
காண்பதில்லை, உங்களுக்குப்‌ பஞ்சமும்‌ 
வருவதில்லை: உறுதியான சமாதானத்தையே 
உங்களுக்குத்‌ 
என்று தீர்க்கதரிசிகள்‌ 
சொல்லுகிறார்களே" 
(எரே 1413) என்று எரேமியா ஏற்கெனவே. 
கர்த்தரிடத்தில்‌ முறையிட்டார்‌. 
எரேமியா மறுபடியுமாக, தன்னுடைய 
புலம்பல்‌. 
கள்ளத்தீர்க்கதரிசிகளுக்காக. 
கள்ளத்தீர்க்கதரிசிகள்‌ 
சிறையிருப்பை விலக்கும்படி, அவர்களுடைய 
அக்கிரமத்தை அவர்களுக்கு எடுத்துக்காட்ட 
வேண்டும்‌. ஆனால்‌ கள்ளத்தீர்க்கதரிசிகளோ, 
யூதருக்கு பிரயோஜனமான எதையும்‌ 
சொல்லாமல்‌, செய்யாமல்‌, அபத்தமானதையும்‌ 
கேடானதையும்‌ அவர்களுக்காக 
தரிசிக்கிறார்கள்‌. 


- விரிவுரை 
LAMENTATIONS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கள்ளத்தீர்க்கதரிசிகள்‌ தங்களுடைய 
சொந்த வார்த்தைகளை கர்த்தருடைய 
வார்த்தைகள்‌ என்று சொல்லுகிறார்கள்‌. 
அவர்களுடைய தரிசனங்களெல்லாம்‌ 
அபத்தமும்‌, வியர்த்தமும்‌, 
கேடானதுமாயிருக்கிறது. அவை கர்த்தர்‌ 
கொடுத்த தரிசனமல்ல. தங்களுடைய 
தரிசனங்கள்‌ பொய்யானவை என்பது 
கள்ளத்தீர்க்கதரிசிகளுக்கு நன்றாய்த்‌ 
தெரியும்‌. ஆனாலும்‌ அவர்கள்‌ யூதாவின்‌ 
ஜனங்களை வஞ்சிக்கிறார்கள்‌. தாங்கள்‌ 
செய்வது பாவம்‌ என்று தெரிந்திருந்தும்‌, 
கள்ளத்தீர்க்கதரிசிகள்‌ துணிகரமாய்ப்‌ பாவம்‌ 
செய்கிறார்கள்‌. அவர்கள்‌ பக்தியின்‌ 
வேஷத்தைத்‌ 'தரித்துக்கொள்கிறார்கள்‌. 
கர்த்தருடைய நல்ல தீர்க்கதாசிகளைப்போல 
நடித்து. பொய்யான வார்த்தைகளை 
சொல்லுகிறார்கள்‌. 


யூதாவின்‌ மனுஷர்‌ 
கள்ளத்தீர்க்கதரிசிகளை ஞுகை 
செய்கிறார்கள்‌... தங்களுக்கு. என்னன்ன 
வார்த்தைகளைச்‌ சொல்லவேண்டும்‌ என்றும்‌, 
அதை எங்கு, எப்போது எப்படி 
சொல்லவேண்டும்‌ என்றும்‌ யூதாவின்‌ 
மனுஷர்‌ கள்ளத்தீர்க்கதரிசிகளுக்கு கட்டளை 
கொடுக்கிறார்கள்‌. கள்ளத்தீர்க்கதரிசிகளும்‌ 
ங்‌ வார்த்தைகளுக்கு 
அவர்களை 
அவர்களுக்கு 
வார்த்தைகளைச்‌ 
சொல்லுகிறார்கள்‌. கள்ளத்தீர்க்கதரிசிகள்‌ 
யூதா மனுஷருடைய இருதயங்களை அறிந்து, 
அதற்கேற்ற பிரகாரம்‌ தீர்க்கதரிசன 
வார்த்தைகளைச்‌ சொல்லுகிறார்கள்‌ 


உண்மையான 
தீர்க்கதரிசிகள்‌, ஜனங்களிடத்தில்‌ 
கர்த்தருடைய வார்த்தையை பூரணமாகச்‌ 
சொல்லவேண்டும்‌. அவர்களுடைய 
பாவங்களையும்‌, அக்கிரமங்களையும்‌ 
அவர்களுக்கு எடுத்துக்‌ காண்பிக்கவேண்டும்‌. 
அவர்கள்‌ அநியாயம்‌ செய்யும்போது, 
அவர்களை கர்த்தருடைய நாமத்தினால்‌ 
எச்சரிக்கவேண்டும்‌. ஜனங்கள்‌ தங்களுடைய 
பாவங்களுக்கு மனந்திரும்ப, தீர்க்கதரிசிகள்‌ 
அவர்களுக்கு உதவிபுரியவேண்டும்‌. 
அவர்களை அழிவுக்கு தப்பிக்க வைக்க 
தீர்க்கதரிசிகள்‌ ஊழியம்‌ செய்யவேண்டும்‌. 
துவே தீர்க்கதரிசிகளைக்‌ குறித்து 
'த்தருடைய திட்டம்‌. 


கர்த்தருடைய 





புலம்பல்‌ 


i FTE 
TT 


கள்ளத்தீர்க்கதரிசிகளுக்கு 
நன்றாய்த்‌ 
கர்த்தருடைய 
ஜனங்களுக்கு 
அவர்கள்‌ 
தங்கள்மீது, 


ஜனங்களைப்பற்றி 
தெரிந்திருக்கிறது. 
வார்த்தைகளை 

அப்படியே சொன்னால்‌, 
வருத்தப்படுவார்கள்‌ என்றும்‌, 
பிரியமாயிருக்கமாட்டார்கள்‌ என்றும்‌, 
தங்களுக்கு கொடுக்க. விரும்பும்‌ 
பொருளாதார ஆசீர்வாதங்களை 
நிறுத்திவிடுவார்கள்‌ என்றும்‌ 
கள்ளத்தீர்க்கதரிசிகளுக்கு நன்றாய்த்‌ 
தெரியும்‌. இதனால்‌ அவர்கள்‌ ஜனங்களுடைய 
அக்கிரமத்தை எடுத்துக்காட்டுவதில்லை. 


யூதர்களுடைய சிறையிருப்புக்கு, 
அவர்களுடைய அக்கிரமங்களே காரணம்‌. 


அவர்களுடைய 
விலக்கவேன்‌ 
கள்ளத்தீர்க்கதரிசிகளுக்கு 
கள்ளத்தீர்க்கதரிசிகள்‌ 
சுயநலத்தையும்‌, 
வருமானத்தையும்‌, 
ங்கு 
த. 


ஜனங்கள்‌ 


ப்‌ 
த்த க வக நடக்கத்‌ 


ருசலேம்‌ நகரம்‌ ஒரு காலத்தில்‌, 


பூமில மகிழ்ச்சியான நகரமாயிருந்தது. 


எருசலேமின்‌ குடிகள்‌ அழுது புலம்புகிறார்கள்‌. 


எருசலேமின்‌ 
வழிப்போக்கர்கள்‌ 
அவர்களுக்கு 
காலத்து செழிப்பும்‌, 
இப்போது அது 
பாழாய்க்கிடக்கிறது. இதனால்‌ 
யாவரும்‌, எருசலேமின்‌ 
கைகொட்டுகிறார்கள்‌. எருசலேமை 
ஏளனம்பண்ணுகிறார்கள்‌. எருசலேம்‌. 
குமாரத்தியின்‌ பேரில்‌ ஈசற்போட்டு, தங்கள்‌ 
தலைகளைத்‌  துலுக்கி: பூரணஷிவும்‌: 
சர்வமிமின்‌ மகிழ்ச்சியமான நகரம்‌ 
இதுதானா என்று ஏளனமாய்‌ கேட்கிறார்கள்‌ 
(புல 2:15). 


கோபம்‌ தெரியும்‌. 
ஒன்றுமில்லாமல்‌ 


வழிப்போக்கர்‌ 
பேரில்‌ 


- விரிவுரை 
LAMENTATIONS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பூரண வடிவுள்ள சீயோனிலிருந்து 

தேவன்‌ பிரகாசிக்கிறார்‌' (சங்‌ 50:2) 

சீயோனின்‌ பூரண வடிவம்‌ சிதைந்துபோயிற்று, 

னும்‌ பிரகாசமாயிருக்கிறார்‌. 

நித்திய பிரகாசமுள்ளவர்‌. ஆனால்‌ 

சீயோனின்‌ பிரகாசம்‌ மங்கிப்போயிற்று, 
'சீயோனின்‌ அழகு குலைந்துபோயிற்று. 


எருசலேமின்‌ அண்டை தேசத்தாரில்‌ 
அநேகர்‌ அவர்களுக்கு 
சத்துருக்களாயிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
கர்த்தருடைய இஸ்ரவேலுக்கு 
பகைஞராயிருக்கிறார்கள்‌. எருசலேமின்‌: 
பகைஞர்‌ எல்லாரும்‌ அதன்பேரில்‌ தங்கள்‌ 
வாயைத்‌ திறக்கிறார்க ஈசற்போட்டுப்‌ 
பற்கடிக்கிறார்கள்‌; “அதை விழுங்கினோம்‌, 
நாம்‌ காத்திருந்த நாள்‌ இதுவே, இப்பொழுது 
நமக்குக்‌ கிடைத்தது, அதைக்‌ கண்டோம்‌" 
பூல 2:6) என்று எருசலேமின்‌ பகைஞர்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 


எருசலேம்‌ அழிந்துபோசுவேண்டும்‌. 
என்று அவளுடைய பகைஞர்கள்‌ எல்லோரும்‌ 
விரும்பினார்கள்‌. அவளுடைய அழிவுக்காக 
ம்க்‌ காத்துக்கொண்டிருந்தார்கள்‌. 
கோபத்தினால்‌ 
ஆனால்‌. 
தாங்களே 
அதை அழித்ததாக பெருமைப்படுகிறார்கள்‌. 
கர்த்தர்‌ தாம்‌ செய்ய நினைத்ததை செய்தார்‌. 
எருசலேமின்‌ பகைஞர்களோ, கர்த்தருடைய 
கிரியைகளை, தங்களுடைய கிரியைகள்‌ 
என்று சொல்‌ வீணாய்ப்‌ 
பெருமைப்படுகிறார்கள்‌. 
எருசலேம்‌ 
தங்களுக்கு ஜெயமும்‌, 
உண்டாயிற்று என்று அதன்‌ பகைஞர்‌ 
சொல்லுகிறார்கள்‌. எருசலேம்‌ இப்போது 
தங்களுக்கு சொந்தமாயிற்று என்று அதன்‌ 
சத்துருக்கள்‌ வீரம்‌ பேசுகிறார்கள்‌. 
எருசலேம்‌ எப்போதுமே கர்த்தருக்கு மாத்திரம்‌ 
சொந்தம்‌. 


அ 'துபோனதினால்‌. 
லாபமும்‌ 





i al புலம்பல்‌ 
யாய 


யூதாலின்‌ மனுஷரும்‌, எருசலேமின்‌: 
குடிகளும்‌ கர்த்தருக்கு விரோதமாய்ப்‌ பாவம்‌ 
செய்தார்கள்‌. அவர்கள்‌ கர்‌ 
விலகி, 
பின்பற்றிப்போனார்கள்‌. 
தூபங்காட்டினார்கள்‌. 
அவர்களைவிட்டு 
கர்த்தருடைய கோபம்‌ 
விரோதமாக வந்தது. கர்த்தர்‌ தாம்‌ செய்ய 
நினைத்ததை எருசலேமுக்கு விரோதமாகச்‌ 
செய்தார்‌. பூர்வநாட்கள்‌ முதற்கொண்டு தாம்‌ 
கட்டளையிட்ட தமது வார்த்தையை 
நிறைவேற்றினார்‌: அவர்‌  தப்பவிபாமல்‌ 
நிர்மூலமாக்கி, எருசலேமின்மேல்‌ அவளுடைய 
பகைஞன்‌ சந்தோவிக்கும்டி செய்தார்‌: 
எருசலேமுடைய சத்துருக்களின்‌ கொம்பை 
உயர்த்தினார்‌ (புல 2:17). 


பாவங்களும்‌, 


தமக்கு விரோதமாகப்‌ பாவம்‌ 

தம்முடைய ஜனத்தை 
அழித்துப்போடவேண்டும்‌ என்று கர்த்தர்‌ 
திப்பமிடுகிறார்‌. கர்த்தர்‌ செய்ய நினைக்கிற 
காரியம்‌ ஒருபோதும்‌ தடைபடாது. 
கர்த்தருடைய சித்தத்திற்கும்‌, திட்டத்திற்கும்‌ 
விரோதமாக யாராலும்‌ எதிர்த்து நிற்க 
முடியாது. 

சீனாய்‌ 


கர்த்தர்‌ 
தம்முடைய. பிரமாணங்களையெல்லாம்‌. 
மோசேயினிடத்தில்‌ கொடுத்தார்‌. இஸ்ரவேல்‌ 
ஜனங்கள்‌ தம்முடைய பிரமாணத்திற்கு 
கீழ்ப்டியவேண்டும்‌ என்று கர்த்தர்‌ 
கட்டளையிட்டார்‌. தம்முடைய 
பிரமாணங்களுக்கு இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
கீழ்ப்படியவில்லையென்றால்‌, அவர்களுக்கு 
என்னென்ன தண்டனைகள்‌ கொடுக்கப்படும்‌. 
என்றும்‌ கர்த்தர்‌ தெளிவுபடுத்தினார்‌. 

"நீங்கள்‌. எனக்குச்‌ செவிகொடாமலும்‌, 
இந்தக்‌ கற்பனைகள்‌ எல்லாவற்றின்பூடி 
செய்யாமலும்‌, என்‌ கட்டளைகளை வெறுத்து, 
உங்கள்‌ ஆத்துமா என்‌ 
அரோசித்து, என்‌ 
எத்லாவற்றின்றூயம 

ன்‌ உடன்படிக்கையை 


மீறிப்போடுவீர்களாகில்‌ நான்‌ உங்களுக்குச்‌ 
செய்வது என்னவென்றால்‌, 


மலையில்‌. 


- விரிவுரை 
LAMENTATIONS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கண்களைப்‌ பூத்துப்போகப்‌ பண்ணுகிறதற்கும்‌, 
இருதயத்தைத்‌ 
திகிலையும்‌ 


அயரப்படுத்துகிறதற்கும்‌, 
ஈளையையும்‌ காய்ச்சலையும்‌ 
வரப்பண்ணுவேன்‌; நீங்கள்‌ 
விதைக்கும்‌ விதை விருநாவாயிருக்கும்‌; 
உங்கள்‌ சத்துருக்கள்‌ அதின்‌ பலனைத்‌ 
தின்பார்கள்‌. நான்‌ உங்களுக்கு விரோதமாக 
என்‌ முகத்தைத்‌ திருப்புவேன்‌;: 
சத்துருக்களுக்கு முன்பாக 
அடிக்கப்படுவீர்கள்‌; உங்கள்‌ 
உங்களை  ஆளுவார்கள்‌: 
இல்லாதிருந்தும்‌ 
(லேவி 26-14-17) 


“இன்று நான்‌ உனக்கு விதிக்கிற உள்‌ 
தேவனாகிய கர்த்தருடைய எல்லாக்‌ 


கற்பனைகளின்படியும்‌ கட்டளைகளின்படியும்‌ 
க்கக்‌ கவனமாயிருக்கிறதற்கு, அவர்‌ 
சத்தத்திற்குச்‌ செவிகொடாதேபோவாயாகில்‌, 
இப்பொழுது சொல்லப்படும்‌ சாபங்களெல்லாம்‌ 
உன்மேல்‌ வந்து, உனக்குப்‌ பலிக்கும்‌. நீ 
பட்டணத்திலும்‌ சபிக்கப்பட்டிருப்பாய்‌, 
வெளியிலும்‌ சபிக்கப்பட்டிருப்பாய்‌. உன்‌ 
கூடையும்‌, மாப்பிசைகிற உன்‌ தொட்டியும்‌ 
சபிக்கப்பட்டிருக்கும்‌. உன்‌ கர்ப்பத்தின்‌ 
கனியும்‌, உன்‌ நிலத்தின்‌ கனியும்‌, உன்‌ 
மாடுகளின்‌ பெருக்கமும்‌. உன்‌ ஆடுகளின்‌ 
சபிக்கப்பட்டிருக்கும்‌" 


உங்களுக்கு 


மந்தைகளும்‌ 
(உபா 2845-18). 


இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 
பிரமாணங்களுக்கு கீழ்ப்படிய 
அவர்கள்‌ கர்த்தருக்கு. விரோதமாகுக்‌ 
கலகம்பண்ணினார்கள்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
தீர்க்கதரிசிகள்‌ மூலமாய்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரரை எச்சரித்தார்‌. ஆனால்‌ அவர்களோ 
கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு 
செவிகொடுக்கவில்லை. இதன்‌ நிமித்தமாய்‌ 
கர்த்தருடைய கோபம்‌. அவர்கள்மேல்‌ 
வந்திருக்கிறது. கர்த்தர்‌ தம்முடைய 
ல்‌ இஸ்ரவேல்‌ ஜனங்களை 
கர்த்தருடைய 
தேவனுடைய வீட்டிலே 

துவங்கும்‌ காலமாயிருக்கிறது. 


எருசலேம்‌ குமாரத்தி துக்கத்தினால்‌ 
அழுது புலம்புகிறாள்‌. அவளுடைய 
புலம்பலைக்‌ குணப்படுத்துவதற்கு ஆறுதலான 
வார்த்தைகள்‌ தேவைப்படுகிறது. ரே 
அவர்களுக்கு ஆறுதலைத்‌ தரவேண்டும்‌. 
அவர்கள்‌ கர்த்தரிடத்தில்‌ 
ஆறுதலுக்காகவும்‌, தேற்றுதலுக்காகவும்‌ 
பணிவோடு விண்ணப்பம்பண்ண வேண்டும்‌. 


கர்த்தருடைய 





i FTE புலம்பல்‌ 
யாய 


எருசலேம்‌ 
உனக்குச்‌ 
சொல்லுவேன்‌? 
ஒப்பிடுவேன்‌? 
கன்னிகையே, 
தேற்றும்படிக்கு 


குமாரத்தியே, நான்‌ 


சாட்சியாக என்னத்தைச்‌ 
உன்னை எதற்கு 
சீயோன்‌ குமாரத்தியாகிய 
நான்‌ உன்னைத்‌ 
உன்னை எதற்கு 
நிகர்சொல்லுவேன்‌? உன்‌ காயம்‌ 
சமுத்திரத்தைப்போல்‌ பெரிதாயிருக்கிறதே, 
உன்னைக்‌ குணமாக்குகிறவன்‌ யார்‌?” 
(புல 2:13) என்று எரேமியா எருசலேமுக்கு. 
ஆறுதலான வார்த்தைகளைச்‌ சொல்ல 
முயற்சி பண்ணுகிறார்‌. 
எருசலேமிலுள்ள 
வேதனையில்‌ புலம்புகிறார்கள்‌. 
மாத்திரம்‌ புலம்பி, 


“நான்‌ உனக்கு சாட்சியாக 
சொல்லுவேன்‌? உன்னை 
ஒப்பிடுவேன்‌" என்று 


சொல்லுகிறார்‌ 
பிர விக்கி, 
ச்‌ 
ம்‌, வருத்தங்களும்‌, வேதனைகளும்‌ 
நம்முடைய 

மற்றவர்களுடைய 
பெரிதாயிருக்கலாம்‌. 


றது 
பிரச்சனைகளைவிட 
பிரச்சனைகள்‌ 

ஒருவருடைய வேதனைகளைவிட, 


மற்றவர்களின்‌ வேதனைகள்‌ மிகவும்‌ 
அதிகமாயிருக்கலாம்‌. 

னால்‌ எருசலேமின்‌ வேதனைகளோ, 
ல்க வேதனைகளையும்விட 


யாருடைய 


- விரிவுரை 
LAMENTATIONS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யூதாவின்‌ மனுஷரைப்போல வேறு எந்த 
ஜாதியாரும்‌ இவ்வளவு உபத்திரவங்களை 
அனுபவித்ததுமில்லை. அவர்களுடைய 
பாடுகளையும்‌ வேதனைகளையும்‌ வேறு 
யாரோடும்‌ ஒப்பிட்டுச்‌ சொல்லமுடியாது. 
யூதர்களைப்போல வேறு யாரும்‌ 
வேதனைகளை அனுபவிக்காவிட்டாலும்‌, 
யூதர்கள்‌ பெற்றிருந்த நன்மைகளைப்போல. 
வேறு எந்த ஜாதியாரும்‌ கர்த்தரிடத்திலிருந்து 
ஏராளமான நன்மைகளைப்‌ பெற்றதுமில்லை. 
அவர்கள்‌ கர்த்தருக்கு விசேஷமானவர்கள்‌. 
அவருடைய  காணியாட்சிக்குட்பட்டவர்கள்‌. 
கர்த்தருடைய வாக்குத்தத்தம்‌ முதலாவதாக 
அவர்களுக்கே சொந்தம்‌. ஆகையினால்‌ 
அவர்கள்‌ கர்த்தரிடத்திலிருந்து 
பெற்றுக்கொண்ட நன்மைகளும்‌ 
அதிகமாயிருக்கிறது. கர்த்தர்‌ அவர்களைத்‌ 
தண்டிப்பதும்‌ அதிகமாயிருக்கிறது. 
கர்த்தரிடத்திலிருந்து ன்‌ ப்‌ 
பெற்றுக்கொண்டதில்‌, 
ஜனத்தாரை, வேறு எந்த ஜாதியாரோடும்‌ 


பாடுகளையும்‌ 
அனுபவித்தாலும்‌, 
அவர்களுக்கு இன்னும்‌ நம்பிக்கையிருக்கிறது. 
அவர்களுடைய காயம்‌ சமுத்திரத்தைப்போல்‌ 
பெரியதாயிருந்தாலும்‌, அவர்களைக்‌ 
குணப்படுத்தும்‌ ஒளஷதம்‌ கர்த்தரிடத்தில்‌ 
உள்ளது. கர்த்தரே பரம வைத்தியர்‌, 
இஸ்ரவேல்‌  புத்திரரின்‌ அக்கிரமங்கள்‌ 
பெரியதாயிருந்தாலும்‌, அவர்களை 
இரட்சிக்கக்கூடாதபடிக்கு கர்த்தருடைய கரம்‌ 
குறுகிப்போகவில்லை. அவர்கள்‌ தங்கள்‌ 
பாவங்களுக்கும்‌ அக்கிரமங்களுக்கும்‌ 
மனந்திரும்பவேண்டும்‌. கர்த்தரிடத்தில்‌ 
பணிவோடும்‌ பயபக்தியோடும்‌ மறுபடியுமாய்‌ 
இஸ்ரவேல்‌ 
தங்களுடைய 
பாடுகளிலிருந்தும்‌ 

விடுதலை பெறுவதற்கு இதுவே வழி. 


கர்த்தர்‌ பெரிய காரியங்களைச்‌ 
செய்கிறவர்‌. மனுஷரால்‌ கூடாதவைகள்‌ 
தேவனால்‌ கூடும்‌. நாம்‌ மனுஷர்‌ சிந்திக்கிற 
பிரகாரமாக சிந்திப்போம்‌. கர்த்தரோ 
தம்முடைய அனந்த ஞானத்தினாலே 
சிந்திக்கிறார்‌. 





புலம்பல்‌ 


ழ்‌ நள 
யாய 


இஸ்ரவேலுக்கு ஏற்பட்டிருக்கிற காயம்‌, 
நம்முடைய பார்வையில்‌ சமுத்திரத்தைப்போல. 
பெரிதாயிருக்கிறது. 

சுயமுயற்சியினால்‌. 

காயத்தைக்‌ குணப்படுத்த 

ஆனால்‌, கர்த்தரால்‌ 

காயத்தைக்‌ குணப்படுத்த முடியும்‌. உடைப்பு 
சமுத்திரத்தைப்போல  பெரியதாயிருந்தாலும்‌, 
கர்த்தரால்‌ அதை அடைக்க முடியும்‌. 


என்ன ம்க்‌ ப்‌ 
பார்க்கிறார்‌ காயம்‌ 
சமுத்திரத்தைப்போல்‌ 'ெியதாயிரக்கிறதே. 
உன்னைக்‌  குணமாக்குகிறவன்‌ யார்‌” 
(புல 2:13) என்று வேதனையோடு கேட்கிறார்‌. 
வல்லமையோ, அவனுடைய 
, பராக்கிரமமோ இவ்வளவு பெரிய 
காயத்தைக்‌ குணப்படுத்தாது. மனுஷ. 
வைத்தியர்களால்‌ இவ்வளவு பெரிய 
காயத்தைக்‌ குணப்படுத்துவது இயலாத 
காரியம்‌. பரம வைத்தியரால்‌ மாத்திரமே. 
இப்படிப்பட்ட காயங்களைக்‌ குணப்படுத்த 
முடியும்‌. கர்த்தரே நம்முடைய பரம 
வைத்தியர்‌ 
ம்முடைய காயங்கள்‌ குணமடைய 
வேண்டுபென்றால்‌, ய்‌ 
பரமவைத்தியரிடத்திற்கு நாம்‌ போகவேண்டும்‌. 
நம்முடைய காயங்களைப்‌ புற்‌ 
வேதனைகளைப்பற்றியும்‌, பிரச்சனைகளைப்‌ 
பற்றியும்‌ கர்த்தரிடத்தில்‌ பணிவோடு 
சொல்லவேண்டும்‌. நம்முடைய ஜீவனை 
கர்த்தருடைய  பாதபடியில்‌ சமர்ப்பித்து, 
பயபக்தியோடு ஜெபிக்கவேண்டும்‌. நாம்‌ 
மனந்திரும்பி கர்த்தரிடத்தில்‌ ஜெபங்களை 
நம்முடைய 
றார்‌. தம்மை 
நோக்கி கூப்பிடுகிற அனைவருக்கும்‌ கர்த்தர்‌ 
சமீபமாயிருக்கிறார்‌. 


எருசலேமின்‌ 


குணமடைவதற்கும்‌, 
வேதனைகள்‌. 


காயங்கள்‌ 
அவர்களுடைய 
அவர்களைவிட்டு 
நீங்குவதற்கும்‌, அவர்கள்‌ என்ன 
செய்யவேண்டும்‌. என்று எரேமியா 
அவர்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறார்‌. 


- விரிவுரை 
LAMENTATIONS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சீயோன்‌ குமாரத்தியின்‌ மதிலே, 
இரவும்‌ பகலும்‌ நதியவ்வளவு கண்ணீர்‌ விடு, 
ஓய்ந்திராதே, உன்‌ கண்ணின்‌ கறுப்புவிழி 
சும்மாயிருக்கவொட்டாதே. 

இராத்திரியிலே முதற்சாமத்தில்‌. 
ஆண்டவரின்‌ சமுகத்தில்‌ உன்‌ இருதயத்தைத்‌ 
தண்ணீரைப்‌ போல ஊற்றிவிடு; எல்லாத்‌ 
தெருக்களின்‌ முனையிலும்‌ பசியினால்‌ 
மூர்ச்சித்துப்‌ போகிற உன்‌ குழந்தைகளின்‌ 
பிராணனுக்காக கைகளை 


அவரிடத்திற்கு ஏறெடு" ன 21879) 


நாம்‌ பாவம்‌ என்னும்‌ சேற்றிலே. 
தலித்துக்கொண்டிருக்கலாம்‌. 
நம்முடைய சொந்த முயற்சியினால்‌ 
பாவச்சேற்றிலிருந்து. நம்மை நாமே 
விடுவித்துக்கொள்ள முடியாது. நாம்‌ 
கர்த்தரை நம்பவேண்டும்‌. அவரையே 
சார்ந்துகொள்ளவேண்டும்‌. இராத்திரியிலே 
முதற்சாமத்தில்‌ கர்த்தரை நோக்கி 
ஜெபம்பண்ணவேண்டும்‌. மற்றவர்கள்‌ அயர்ந்த 
நித்திரையிலிருக்கும்போது, நாம்‌ நம்முடைய 
ாலில்‌ நின்று கர்த்தருடைய 
க்கத்திற்காகவும்‌, கிருபைக்காகவும்‌ 
கெஞ்சி மன்றாடவேண்டும்‌. 


ற்சாமத்திலே. 
வத்தடத்தி்‌ ஜெவின்‌ னித நாம்‌ மா 
ஜாமங்களிலும்‌ கர்த்தரிடத்தில்‌ ஜெபம்பண்ண 
வேண்டும்‌. யூதர்கள்‌ இரவுவேளையை 
நான்கு ஜாமங்களாகப்‌ பிரிப்பது வழக்கம்‌ 
ஒவ்வொரு ஜாமத்தின்‌ ஆரம்பத்திலும்‌, நாம்‌ 
கர்த்தரிடத்தில்‌ ஜெபம்பண்ண வேண்டும்‌. 
நம்முடைய இருநயத்திலுள்ள 
வேதனைகளை ஆண்டவரின்‌ சமுகத்தில்‌ 
தண்ணீரைப்போல ஊற்றிவிடவேண்டும்‌. 
சிந்தனையோடு 

விடுதலையோடு 
ஜெபத்தில்‌ 


தெளிந்த 

ஜெபிக்கவேண்டும்‌. 
விண்ணப்பம்பண்ண வேண்டும்‌. 
உறுதியாய்த்‌ தரித்திருக்கவேண்டும்‌. 


நம்முடைய கரங்களை 
பரிசுத்த சமுகத்திற்கு நேராக உயர்த்தி, 
கர்த்தருடைய இரக்கங்களுக்காக கெஞ்சி 
மன்றாடவேண்டும்‌. எதிர்பார்ப்போடு 
ஜெபிக்கவேண்டும்‌. நாம்‌ நமக்காக த்து 
மாத்திரமல்ல, 

பிள்ளைகளுக்காகவும்‌ ஜெடிக்கவேண்டும்‌. 


கர்த்தருடைய 





புலம்பல்‌ 


ழ்‌ நயன 
யாய 


"எல்லாத்‌ தெருக்களின்‌ முனையிலும்‌ 
பசியினால்‌ மூர்ச்சித்தப்‌ போகிற உன்‌ 
குழந்தைகளின்‌ பிராணனுக்காக உன்‌ 
கைகளை. அவரிடத்திற்கு ஏறெடு” 
(புல 219) என்று எரேமியா எருசலேமின்‌ 
குமாரத்தியிடம்‌ சொல்லுகிறார்‌. நம்முடைய 
பிள்ளைகள்‌ பசியோடும்‌ பட்டினியோடும்‌ 
இருக்கக்கூடாது என்பதற்காகவும்‌, 
விபத்துக்களிலும்‌, ஆபத்துக்களிலும்‌ 
மரித்துப்போய்விடக்கூடாது என்பதற்காகவும்‌, 
கர்த்தருடைய பாதுகாப்பான கரம்‌ 
அவர்கள்மேல்‌ தங்கிமிருக்கவேண்டும்‌ 
என்பதற்காகவும்‌, நாம்‌ கர்த்தருடைய 
முகத்திலே. இராத்திரி ஜாமங்களிலே. 
ஜெபம்பண்ணவேண்டும்‌. 

எரேமியா இஸ்ரவேல்‌ 
கர்த்தரிடத்தில்‌ பரிந்து பசுகிறார்‌. 
"கர்த்தாவே, யாருக்கு ர்‌ 
செய்தீரென்று நோக்கிப்பாரும்‌; க 
கைக்குழந்தைகளாகிய 
கர்ப்பக்கனியைத்‌ தின்னவேண்டுமோ? 
ஆண்டவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில்‌ 
ஆசாரியனும்‌ தீர்க்கதரிசியும்‌ 
'கொலைசெய்யப்படவேண்டுமோ?" (புல 2:20) 
என்று கர்த்தரிடத்தில்‌ பணிவோடு 
கேட்கிறார்‌. இப்படிப்பட்ட விண்ணப்பங்களை 
எருசலேமின்‌ குமாரத்தியும்‌ கர்த்தரிடத்தில்‌ 
ஏறெடுக்க வேண்டும்‌ என்று அவர்களுக்கும்‌. 
ஆலோசனை சொல்லுகிறார்‌. 


பத்தாரக்காக 


- விரிவுரை 
LAMENTATIONS - COMMENTARY 


QOODNENS 
UBLISHERS 


இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ 
பாவங்களினிமித்தமாய்‌, கர்த்தர்‌ அவர்கள்மீது, 
கோபமாயிருக்கிறார்‌. கர்த்தருடைய 
நியாயத்தீர்ப்பு நாள்‌, அவருடைய கோபத்தின்‌ 
நாளாகவும்‌ இருக்கிறது. கர்த்தருடைய 
கோபத்தின்‌ நாளிலே  தப்பினவனும்‌ 
மீதியானவனும்‌ இல்லை. 


கர்த்தர்‌ ம்‌ டய கோபத்தின்‌ 
நாவிலே, தமக்கு விரோதமாங்ப்‌ பாவம்‌ செய்த 
இஸ்ரவேல்‌ புத்தரை வெட்டினார்‌, 
அவர்களைத்‌ தப்பவிடாமல்‌ கொன்றுபோட்டார்‌ 
பண்டிகை நாளில்‌ கும்புகளை 
வரவழைப்பதுபோல்‌, சுற்றிலுமிருந்து 
எருசலேமுக்கு திகில்களை வரவழைத்தார்‌. 


கர்த்தர்‌ தம்முடைய கோபத்தின்‌ 

நாளில்‌ எருசலேமுக்கு விரோதமாக 

சத்துருக்களை வரவழைக்கிறார்‌ ர்கள்‌ 

வயது வித்தியாசம்‌ பாராமல்‌, இளைஞனையும்‌ 

வித வெட்டிக்கொன்று 

டுகிறார்கள்‌. அவர்களுடைய பிரேதங்கள்‌ 

ல கிடக்கிறது. 

புத்திரரின்‌ 

வாலிபரையும்‌ 

பட்டயத்தால்‌ வெட்டிக்கொன்றுபோடுகிறார்கள்‌. 

ஒருவரும்‌ தப்பிக்கவில்லை. 

கைகளில்‌. 
என்‌ 


“நான்‌ 
வளர்த்தவர்களை 
நாசம்பண்ணினான்‌"' 
எரேமியாவும்‌, எருசலேமின்‌ குமாரத்தியும்‌ 
கர்த்தரிடத்தில்‌ அழுது புலம்புகிறார்கள்‌. 





புலம்பல்‌ 


f= FTN 
TT 


கர்த்தர்‌ தம்முடைய  ஜனத்தின்மீது 
கோபமாயிருக்கிறார்‌. கர்த்தருடைய சினத்தின்‌ 
மிலாறு இஸ்ரவேல்‌ புத்திரர்மீது 
பிரயோகம்பண்ணப்படுகிறது. 31-20). 
கர்த்தருடைய ஜனத்திற்கு றுதலான 
வார்த்தைகள்‌ (புல 3:21-36). இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ நெருக்கப்படும்போது அவர்களுக்கு 
நியமிக்கப்பட்டிருக்கிற கடமைகள்‌ 
(புல 3:37-41) 


(புல 


தங்களுடைய 
கர்த்தரிடத்தில்‌ 
கர்த்தர்‌ தங்கள்மீது. 
அவரிடத்தில்‌ 
342-54). 
பிள்ளைகளுக்கு 
நம்பிக்கையுள்ளது. 


அறிக்கையிடுகிறார்கள்‌. 

கோபமாயிருக்கிறார்‌ என்று 

முறையிடுகிறார்கள்‌ புல 

கர்த்தருடைய 

கர்த்தருக்குள்‌ 

(புல 3:55-66). 
எரேமியா. தீர்க்கதரிசி 

கிடங்கில்‌ அடைக்கப்பட்டிுந்தார்‌. 

வேதனைகளும்‌ உபத்தி! 

உண்டாயிற்று இப்படிப்பட்ட 

எரேமியா இந்த அதிகாரத்திலுள்ள எல்லா 

வசனங்களையும்‌ எழுதினார்‌ என்று 

வேதபண்டிதர்களில்‌ சிலர்‌ சொல்லுகிறார்கள்‌. 


எரேமியா 
எல்லாவற்றையும்‌ 
ஜனங்களுக்கும்‌, 
மீந்திருக்கிற ஐனத்திற்கும்‌ 
சொல்லுகிறார்‌ என்றும்‌ வேதபண்டிதர்களில்‌ 
சிலர்‌ விளக்கம்‌ சொல்லுகிறார்கள்‌. இந்த 
அதிகாரத்தில்‌ கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து 
அடையாளமாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறார்‌. 


ஆண்டவருடைய 
மிலாறு 


புல்‌ 31-20 


சினத்தின்‌ 


புல 84. ஆண்டவருடைய சினத்தின்‌ 
மிலாற்றினால்‌ உண்டான சிறுமையைக்‌ 
கண்ட புருஷன்‌ நான்‌. 


- விரிவுரை 
LAMENTATIONS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


புல 3:2. அவர்‌ என்னை வெளிச்சத்திலே 
அல்ல, இருளிலே அழைத்து நடத்தி 
வந்தார்‌. 


புல 3:3. அவர்‌ தமது கையை எனக்கு 
'விரோதமாகவே தித்தமும்‌ திருப்பினார்‌. 


புல 84. என்‌ சதையையும்‌ என்‌ 
தோலையும்‌ முற்றரைக்கினார்‌; என்‌ 
எலும்புகளை நொறுக்கினார்‌. 


புல 3:5, அவர்‌ எனக்கு விரோதமாகக்‌ 
கொத்தனங்கட்டி, கசப்பினாலும்‌ 
வருத்தத்தினாலும்‌ என்னை 
வனைத்துகொண்டார்‌. 


புல 3:6. பூர்வகாலத்தில்‌ செத்துக்‌ 
கிடக்கிறவர்களைப்போல என்னை 
இருளான: இடங்களில்‌ 
கிடக்கப்பண்ணினார்‌. 


புல 3:7. நான்‌ புறப்படக்கூடாதபடி, 
என்னைச்‌ சூழ வேலியடைத்தார்‌; என்‌ 
விலங்கைப்‌ பாரமாக்கினார்‌. 


புல 3:8. நான்‌ சத்தமிட்டுக்‌ 
கூப்பிட்டாலும்‌, என்‌ ஜெயத்துக்கு 
வழியை அடைத்தூப்போட்டார்‌. 


புல 99. வெட்டின கற்கனின்‌ ௬வரால்‌ 
என்‌ வழிகளை அடைத்துப்போட்டார்‌, 
என்‌ பாதைகளைத்‌ தாறுமாறாக்கினார்‌. 


புல 8:10. அவர்‌ எனக்குப்‌ பதிவிருக்கிற 
கரடியும்‌, மறைவிடங்களில்‌ தங்குகிற 
சிங்கமுமாயிருக்கிறார்‌. 

புல 311. என்‌ 
அப்புறப்படுத்தி, 
'துண்டி.த்துப்போட்டார்‌; 
மாழாக்கிவிட்டார்‌. 


வழிகளை 
என்னைத்‌ 
என்னை 


புல 3:12. தமது வில்லை நாணேற்றி, 
என்னை அம்புக்கு இலக்காக வைத்தார்‌. 
புல 343. தம்முடைய 
அம்பறாத்தூணியின்‌ அம்புகனை எண்‌: 
உள்ளித்திரியங்கனில்‌ 
படப்பண்ணினார்‌. 





புலம்பல்‌ 


i THE 
TT 


புல்‌ 3504. நான்‌ என்‌ ஜனத்தார்‌ 
யாவருக்கும்‌ பரியாசமும்‌, நித்தம்‌ 
அவர்கள்‌ கின்னரப்பாடதூமானேன்‌.. 


புல 945. க௪ப்பினால்‌ என்னை திரப்பி, 
எட்டியினால்‌ என்னை வெநிக்கச்‌ 
செய்தார்‌. 


புல 3:16. அவர்‌ பருக்கைக்கற்களால்‌ என்‌ 
பற்கனை நொறுக்கி, என்னைச்‌: 
சாம்பலில்‌ புரனப்பண்ணினார்‌. 


என்‌  ஆத்துமாவைச்‌ 
தூரமாக்கினார்‌. 


புல 87. 
சமாதானத்துக்குத்‌ 
சுகத்தை மறந்தேன்‌. 


புல 308. என்‌ பெல நான்‌ 
கர்த்தருக்குக்‌ காத்திருந்த நம்பிக்கையும்‌ 
அழித்துபோயிற்று என்றேன்‌. 


புல 919. 
சிறுமையையும்‌ 
நினைத்தருளும்‌. 


எட்டியும்‌ பிச்சுமாகிய என்‌ 
என்‌ தவிப்பையும்‌. 


புல 8:20. என்‌ ஆத்தூமா அவைகளை 
நினைத்து: நினைத்து எனக்குள்‌. 
முறிந்துபோகிறது. 


சங்கீதத்திற்கு, 
'துயரப்படுகிறவன்‌ துக்கத்தில்‌ மூழ்கி, 
கர்த்தரிடத்தில்‌ தன்‌ வியாகுலத்தைத்‌ 
செய்யும்‌ விண்ணப்பம்‌" என்னும்‌ 
கொடுக்கப்பட்டிருக்கிறது. 
எரேமியாலின்‌ புலம்பல்‌ மூன்றாவது, 
அதிகாரத்திற்கும்‌ இதே தலைப்பு சரியாகப்‌ 
பொருந்தும்‌. இந்த அதிகாரத்தில்‌ எரேமியா 
தன்னுடைய இருதயத்திலுள்ள பாரங்களை 
கர்த்தருடைய சமுகத்தில்‌ ஊற்றுகிறார்‌. 
கர்த்தர்‌ ம்‌ டய த்தின்மீ , 
பா்‌ ன்‌ 
கோபத்தினாலேயே, அவருடைய 
ஜனங்களுக்கு வேதனை உண்டாயிற்று. 
"ஆண்டவருடைய சினத்தின்‌ மிலாற்றினால்‌ 
உண்டான சிறுமையைக்‌ கண்ட புருஷன்‌ 
நான்‌” புல 3:1) என்று எரேமியா 
சொல்லுகிறார்‌. 


102-ஆவது 


- விரிவுரை 
LAMENTATIONS - COMMENTARY 


கர்த்தர்‌ சமயங்களில்‌ 
தம்முடைய பிள்ளைகள்மீது 
கோபமாயிருக்கிறார்‌. கர்த்தருடைய கோபம்‌ 
அவருடைய பிள்ளைகளை கொன்றுபோடும்‌. 
பட்டயமல்ல. அது அவர்களைத்‌ 
திருத்துகிற மிலாறு, கர்த்தருடைய கையில்‌ 
அவருடைய சினத்தின்‌ மிலாறு இருக்கிறது. 


மிலாற்றினால்‌ 


ஒரு சில 


கர்த்தர்‌ தம்முடைய 
நம்மைத்‌ தண்டிக்கும்போது, 'நமக்கு 
மிகுந்த வேதனை உண்டாகும்‌. ஆனாலும்‌ 
வேதனை நிலைத்திருக்காது, ம்‌ 
தண்டிக்கப்பட்டதினால்‌, 

தப்பிதங்களை நாம்‌ 

தப்பிதங்களுக்கு 

திருத்திக்கொள்வோம்‌. 

சினத்தின்‌ மிலாறு 

வேதனையைக்‌ கொடுத்தாலும்‌, பிற்காலத்தில்‌ 
அது நமக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தைக்‌ 
கொடுக்கும்‌. 


கர்த்தர்‌ தம்முடைய சினத்தின்‌ 
மிலாற்றை நம்மீது பயன்படுத்தும்போது, 
நமக்கு சிறுமை உண்டாகும்‌. நம்முடைய 
சிறுமையை நாம்‌ காணவேண்டும்‌. கர்த்தர்‌ 
நம்மை தம்முடைய  மிலாற்றினால்‌ 
அடித்ததற்காக நாம்‌ அவரோடு 
வழக்காடக்கூடாது. கர்த்தருடைய கோபம்‌ 
நீதியானது என்பதையும்‌, கர்த்தர்‌ 
தம்முடைய அன்பினாலும்‌, இரக்கத்தினாலும்‌, 
நம்மைத்‌ தண்டிக்கிறார்‌ என்பதையும்‌ 
புரிந்துகொள்ளவேண்டும்‌. 


எல்லா மனுஷருக்குமே சிறுமை வரும்‌. 
இவையெல்லாம்‌ இயற்கையாகவே வருகிற 
பொதுவான சிறுமைகள்‌. ஸ்‌ 


சிறுவப்படுத்துபோது, 
நம்மை மறுடியும்‌ 
கர்த்தர்‌ நம்முடைய நன்மைக்காகவே 
நம்மை சிட்சிக்கிறார்‌. ஒரு தகப்பன்‌ 
தன்னுடைய பிள்ளைகளை சிட்சிப்பதுபோல 
கர்த்தர்‌ நம்மை சிட்சிக்கிறார்‌. கர்த்தருடைய 
அவருடைய சினம்‌ 
அந்த சினத்தில்‌ 
இரக்கமும்‌ 





f= FTE புலம்பல்‌ 
யாய 


அவர்‌ என்னை வெளிச்சத்திலே அல்ல, 
இருளிலே அழைத்து நடத்திவந்தார்‌" (புல 3:2) 
என்று எரேமியா. தன்னுடைய 
நிலமையைப்பற்றியும்‌, கர்த்தர்‌ தனக்கு 
செய்தது பற்றியும்‌ சொல்லுகிறார்‌. எரேமியா 
இருளிலே இருந்தார்‌. இருள்‌ என்பது. 
தொல்லைகளுக்கும்‌. வேதனைகளுக்கும்‌, 
குழப்பங்களுக்கும்‌ அடையாளம்‌. 
எரேமியாவுக்கு பிரச்சனைகளுக்குமேல்‌ 
பிரச்சனைகள்‌ உண்டாயிற்று கர்த்தர்‌ 
எரேமியாவை வெளிச்சத்திற்கு அழைத்து 
வராமல்‌, இருளிலே அழைத்து நடத்தி 
வருகிறார்‌. 


எரேமியா வெளிச்சத்திற்காக 
நம்பிக்கையோடு காத்திருக்கிறார்‌. 'அவர்‌ 
இருளை நினைத்து பயப்படுகிறார்‌. 
எரேமியா பயந்தது பிரகாரமே கர்த்தர்‌ அவரை 
இருளிலே அழைத்து நடத்தி வருகிறார்‌. 


“பூர்வகாலத்தில்‌ 
செத்துக்கிடக்கிறவர்களைப்போல என்னை 
இருளான இடங்களில்‌ கிடக்கப்பண்ணினார்‌'' 
(புல 36) என்றும்‌ எரேமியா சொல்லுகிறார்‌ 
ஜனங்கள்‌ செத்துப்போனவர்களை 
மறந்துவிடுவார்கள்‌. கர்த்தரும்‌ தன்னை 
இருளான இடங்களில்‌ கிடக்குப்பண்ணி, 
தன்னை மறந்துவிட்டார்‌ என்று எரேமியா 
நினைக்கிறார்‌. 


கர்த்தருடைய ஜனம்‌ 
சிநேகிதர்களாயிருப்பார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 
விரோதமாகப்‌ பாவம்‌ 
கர்த்தர்‌ அவர்களுக்கு சத்துருவானார்‌. “அவர்‌ 
தமது கையை எனக்கு விரோதமாகவே 
நித்தமும்‌ திருப்பினார்‌" (புல 3:3) என்று 
எரேமியா சொல்லுகிறார்‌. 


அவருக்கு 
ஆனால்‌ 
கர்த்தருக்கு 
செய்தபோது, 


“நாள்தோறும்‌ நான்‌ வாதிக்கப்பட்டும்‌, 
தண்டிக்கப்பட்டும்‌. 


(சங்‌. 7314) என்று 


நாம்‌ பொதுவாக நினைப்போம்‌. 
தனக்கு 


- விரிவுரை 
LAMENTATIONS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பதிவிருக்கிற கரடி திடீரென்று பாய்ந்து, 
நமக்கு அதிர்ச்சியைக்‌ கொடுக்கும்‌. 
அதுபோலவே கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு 
எரேமியாவுக்கு அதிர்ச்சியாயிருக்கிறது. 


சிங்கம்‌ மறைவிடங்களில்‌ 
தங்கியிருக்கும்‌. நாம்‌ எந்த 
வழியாகப்போனாலும்‌, அங்கே சிங்கம்‌ 
இருப்பதற்கு வாய்ப்புள்ளது. கர்த்தர்‌ நமக்கு 
விரோதமாக இருக்கும்போது, நமக்கு எந்த 
வழியும்‌ பாதுகாப்பான வழியல்ல. 


“தமது வில்லை நாணேற்றி, என்னை 
அம்புக்கு இலக்காக வைத்தார்‌. தம்முடைய 
அம்பறாத்தூணியின்‌ அம்புகளை என்‌: 
உள்ளிந்திரியங்களில்‌ படப்பண்ணினார்‌' 
(புல 31213) என்று எரேமியா சொல்லுகிறார்‌. 
எரேமியாவின்‌ உள்ளத்தில்‌ காயமுண்டாயிற்று, 
அவருடைய  உள்ளந்திரியங்களில்‌ அம்பு 
துளைத்திருக்கிறது. அவருடைய இருதயம்‌: 
காயம்பட்டு, துடிக்கிறது. 


ஈதேசம்‌ இப்போது வய, ர்‌ 

பகா  பகனனையருக்காத்‌ 
முதியோர்களுடைய சதையும்‌ தோலும்‌ 
முற்றிப்போயிருக்கும்‌. அவர்களுடைய 
எலும்புகளும்‌ பலமிழந்து நொறுங்கியிருக்கும்‌. 
கர்த்தரே தன்‌ சதையையும்‌, தன்‌ தோலையும்‌ 
முற்றலாக்கினார்‌ என்றும்‌, தன்‌ எலும்புகளை 
நொறுக்கினார்‌ (புல 34) என்றும்‌ 
எரேமியா சொல்லுகிறார்‌. ஒரு மனுஷனுக்கு 
வயது ஆக ஆக, அவனுடைய சரீரத்தில்‌ 
முதுமை காணப்படும்‌. தோல்கள்‌ 
சுருங்கிவிடும்‌. கண்‌ பார்வை மங்கிவிடும்‌. 
எலும்புகள்‌ பெலன்‌ குறைந்துபோகும்‌. 


“கசப்பினால்‌ என்னை நிரப்பி, 
எட்டியினால்‌ என்னை வெறிக்கச்செய்தார்‌. 
அவர்‌ பருக்கைக்கற்களால்‌ என்‌ பற்களை 
நொறுக்கி, என்னைச்‌ சாம்பலில்‌ 
பரளப்பண்ணீனார்‌” புல 31576) 
என்று எரேமியா சொல்லுகிறார்‌. 


எரேமியாவுக்கு சரீர வேதனைகளினால்‌ 
கசப்பு உண்டாயிற்று. கர்த்தரே தன்னை 
கசப்பினால்‌ நிரப்பியிருப்பதாக எரேமியா 
கர்த்தரிடத்தில்‌ முறையிடுகிறார்‌. “என்னை 
சாம்பலில்‌ புரளப்பண்ணினார்‌” என்னும்‌: 
வாக்கியத்திற்கு, கர்த்தர்‌ எனக்கு சாம்பலைப்‌ 
புசிக்கக்கொடுத்தார்‌ என்று பொருளாகும்‌. 





i THE 
ETT 


ஆரோனும்‌ அவருடைய குமாரரும்‌ 
ஆசரிப்புக்‌ கூடாரத்திற்குள்‌ 
பிரவேசிக்கும்போதும்‌, கர்த்தருக்குத்‌ 
தகனத்தைக்‌ கொளுத்தவும்‌ பலி 
பீடத்தினிடத்தில்‌ ஆராதனைசெய்யவும்‌ 
சேரும்போதும்‌, அவர்கள்‌ சாகாதபடிக்குத்‌ 
தண்ணீரினால்‌ தங்களைக்‌ கழுவவேண்டும்‌ 
(யாத்‌ 30:20). 


ஆசாரியர்கள்‌ ஆசரிப்புக்கூடாரத்தில்‌. 
பிரவேசிக்கும்போதும்‌, அங்கே கர்த்தருக்கு 
ஆராதனை செய்யும்போதும்‌, தண்ணீரினால்‌ 
தங்களை கழுவாவிட்டால்‌, அவர்கள்‌ 
மரித்துப்போவார்கள்‌ என்றும்‌ கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 


கர்த்தர்‌ மோசேயை நோக்கி, “அவர்கள்‌ 
சாகாதபடிக்குத்‌ தங்கள்‌ கைகளையும்‌ தங்கள்‌ 


குட்டளையாயிருக்கும்‌" 


சொல்லுகிறார்‌. 


ஆசாரியர்கள்‌ கர்த்தருக்காக செய்யும்‌ 
எல்லா... ஊழியங்களிலும்‌ பரிசுத்தம்‌ 
காணப்படவேண்டும்‌. அவர்களுடைய 
கைகளும்‌ சுத்தமாயிருக்கவேண்டும்‌. 
அவர்களுடைய 

சுந்தமாயிருக்கவேண்டும்‌. 


(யாத்‌ 30:21) என்று 


பட்‌ ச தவலுமாயிந்த்து. தன்‌ ஆத்துமாவை 


மாயைக்கு ஒப்புக்‌ 
ஆணையிடாமலும்‌ 
(சங்‌ 24:34). 


ஈடாமலும்‌,  குபடாம்‌ 
இருக்கிறவனே" 


ஆசாரியர்கள்‌  ஆசரிப்புக்கூடாரத்தில்‌ 

அநுதினமும்‌ பிரவேசிப்பார்கள்‌. அவர்கள்‌ 

தங்கள்‌ கைகளையும்‌: 

தண்ணீரினால்‌. கழுவி 

சுத்தப்படுத்தவேண்டும்‌. நாம்‌ கர்த்தருடைய 

சமுகத்தில்‌. உ ப மும்‌ 

ஜெபம்பண்ணுகிறோம்‌. அப்போது நாம்‌ 

கர்த்தருடைய கிருபாசனத்தண்டையிலே 

கிட்டிச்சேருகிறோம்‌. விசுவாசிகளாகிய நாம்‌ 

ஆசாரியர்களாகவும்‌ 

கர்த்தருடைய சமுகத்திலே 

வந்து நிற்கிற நாம்‌, நம்மை சுத்தம்பண்ணுவது 
அவசியமாயிருக்கிறது. 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஏற்பாட்டுக்காலத்து, 
ஆசாரியிகள்‌ ஒவ்வொரு நாளும்‌ தங்கள்‌ 
கைகளையும்‌ கால்களையும்‌ தண்ணீரினால்‌ 
கழுவி தங்களை சுத்தம்பண்ணியதுபோல, 
புதிய ஏற்பாட்டுக்காலத்து விசுவாசிகளாகிய 
நாம்‌, கர்த்தருடைய சமுகத்திலே நம்முடைய 
பாவங்களை அறிக்கை செய்து, நம்முடைய 
பாவங்களுக்கு மனந்திரும்பி, நம்முடைய 
இருதயங்கள்‌ புதுப்பிக்கப்பட்டு கர்த்தரை 
ஆராதிக்கவேண்டும்‌. 


தேவனிடத்தில்‌ சேருங்கள்‌, அப்பொழுது 
அவர்‌ உங்களிடத்தில்‌ சேருவார்‌. 
பாவிகளே, உங்கள்‌ கைகளைச்‌ 
சுத்திகரியுங்கள்‌:  இருமனமுள்ளவர்களே, 
உங்கள்‌ இருதயங்களைப்‌ பரிசுத்தமாக்குங்கள்‌" 
(யாக்‌ 4:8). 


வெண்கலத்தொட்டி ஸ்திரீகளின்‌ 
தர்ப்பணங்களினால்‌ செய்யப்படுகிறது 
(யாத்‌ 38:8), வெண்கலக்‌ கண்ணாடிகள்‌ 
எகிப்து தேசத்தில்‌ மிகவும்‌ பிரபல்யமானவை. 
வெண்கலத்‌ தொட்டியின்‌. அளவும்‌, 
அமைப்பும்‌ தெரியவில்லை. சாலொமோனின்‌ 
தேவாலயத்திலுள்ள தொட்டியைப்பற்றி 
வேதாகமத்தில்‌ விளக்கிக்‌ கூறப்பட்டிருக்கிறது. 
ஆசரிப்புக்‌ கூடாரத்திலுள்ள 
வெண்கலத்‌ தொட்டியின்‌ மாதிரியின்படியே 
சாலொமோனும்‌ செய்திருக்கவேண்டும்‌. 
இராஜா 7:23-39) 


வெண்கலத்‌ தொட்டியில்‌ எப்பொழுதும்‌ 
போதுமான அளவு தண்ணீர்‌ 
நிரப்பப்பட்டிருக்கும்‌. ஆசாரியர்கள்‌ தங்கள்‌ 
கைகளையும்‌, கால்களையும்‌ கழுவுவதற்கும்‌, 
சில சமயங்களில்‌ ஸ்நானம்‌ பண்ணுவதற்கும்‌ 
இந்தத்‌ தண்ணீர்‌ பயன்படும்‌. 
(யாத்‌ 29:4; யாத்‌ 4012; லேவி 16:4,24). 
பலிகளை இந்தத்‌ தண்ணீரிலேயே 
கழுவுகிறார்கள்‌ (யாத்‌ 2927: லேவி 15/13; 
லேவி 934). ஓடுகிற தண்ணீரில்‌ கூட சில 
பலிகளைக்‌ கழுவி சுத்தம்பண்ணுகிறார்கள்‌ 
(லேவி 14:4-6,50-52). 


பரிசுத்த அபிஷேக தைலம்‌ 
யாத்‌ 30:22-38 


யாத்‌ 90:22. 
மோசேயை நோக்கி: 


பின்னும்‌ கர்த்தர்‌ 





i= THE புலம்பல்‌ 
யாய 


கர்த்தர்‌ எரேமியாவுக்கு பாடுகளையும்‌ 
வேதனைகளையும்‌ கொடுத்தபோது, அந்த 
வேதனையிலிருந்து அவரால்‌ தப்பிக்கவே 

தப்பிக்கும்‌ வழியையும்‌ 

முடியவில்லை. “அவர்‌ 
எனக்கு விரோதமாகக்‌ கொத்தளங்கட்டி, 
கசப்பினாலும்‌ வருத்தத்தினாலும்‌ என்னை 
வளைந்துகொண்டார்‌” (புல 3:5) என்று 
எரேமியா சொல்லுகிறார்‌. 


முற்றிக்கைப்போடப்படும்‌. 
போது. கோட்டைச்‌ சுவரைச்‌ சுற்றிலும்‌ 
கொத்தளங்களைப்போடுவது வழக்கம்‌. 
மதிலிடிக்கும்‌ இயந்திரங்களையும்‌ கோட்டைச்‌ 
சுவரைச்‌ சுற்றிலும்‌ நிறுத்துவார்கள்‌. 
நகரத்திற்குள்ளே இருக்கிறவர்கள்‌ 
வெளியே போகமாட்டார்கள்‌. 
முற்றிக்கைப்போட்டவர்களும்‌ நகரத்திற்குள்ளே 
பிரவேசித்துவிடாதபடி, கோட்டையின்‌ 
கதவுகளை அடைத்துக்கொள்வார்கள்‌. 


ஒரு நகரம்‌ 


கர்த்தர்‌ 
கொத்தளம்‌ 
போட்டிருக்கிறார்‌ 


எரேமியாவுக்கு விரோதமாக. 
வெட்டி முற்றிக்கைப்‌ 
அவரை  கசப்பினாலும்‌ 
வருத்தத்தினாலும்‌ வளைந்துகொண்டார்‌. 
எரேமியாவால்‌ தப்பிக்க முடியவில்லை. 
"நான்‌ புறப்படக்கூடாதபடி என்னைச்‌ சூழ 
என்‌ விலங்கைப்‌ 
என்று எரேமியா 


சங்கிலிகளால்‌ 
தேசத்தில்‌ மிகப்பெரிய 
குருதப்படுகிறவர்களுக்கு 
பூட்டப்படும்‌ பெரிய பாரமான விலங்கு 
எரேமியாவுக்கு 'போடப்பட்டிருக்கிறது. 
"வெட்டின கற்களின்‌ சுவரால்‌ என்‌ வழிகளை 
அடைத்துப்போட்டார்‌, என்‌ பாதைகளைத்‌ 
தாறுமாறாக்கினார்‌' புல 35) என்று. 
எரேமியா சொல்லுகிறார்‌. கற்சுவரை எளிதாக 
உடைக்க முடியாது. கற்கள்‌ பெரிய 
கற்களாகவும்‌, பெலமுள்ளதாகவும்‌ இருக்கும்‌. 
பாதைகளும்‌ தாறுமாறாயிருப்பதினால்‌ 
தப்பித்துப்போவதற்கே வழியில்லை. 

என்‌ வழிகளை அப்புறப்படுத்தி, 
என்னைத்‌ துண்டித்துப்போட்டார்‌: என்னை 
பாழாக்கிவிட்டார்‌' (புல 331) என்று 
எரேமியா சொல்லுகிறார்‌. எரேமியாவின்‌ 
விருப்பங்களும்‌, யோசனைகளும்‌, 
திட்டங்களும்‌ பாழாய்ப்போயிற்று. 
எரேமியாவின்‌ ஆத்துமாவிலிருந்த எல்லா 
ஆறுதல்களும்‌, அவரை விட்டு 


குட்டப்பட்டிருக்கிறார்‌. 
குற்றவாளிகளாக 


- விரிவுரை 
LAMENTATIONS - COMMENTARY 


எரேமியாவுக்கு 
பிரச்சனைகளும்‌ 
உண்டாயிற்று. அவர்‌ கர்த்தரை நோக்கி 
விண்ணப்பம்‌ பண்ணுகிறார்‌. “நான்‌ 
சத்தமிட்டுக்‌ கூப்பிட்டாலும்‌, என்‌ ஜெயத்துக்கு 
வழியை அடைத்துப்போட்டார்‌' (பல 3 
என்று எரேமியா சொல்லுகிறார்‌. கர்த்தர்‌ 
எரேமியாவின்‌. விண்ணப்பத்திற்கு. 
செவிகொடுக்கவில்லை. அவருடைய 
ஜெபத்திற்கு... பதில்‌ கொடுக்கவில்லை, 
கர்த்தர்‌. தன்னுடைய விண்ணப்பத்தைக்‌ 
கேட்காவிட்டாலும்‌, எரேமியா சத்தமிட்டு 
கூப்பிடுகிறார்‌ கர்த்தரோ 
ஜெபம்பண்ணுவதற்கு உண்டான 
வாய்ப்புக்களையெல்லாம்‌ 
எரேமியாவினிடத்திலிருந்து நீக்கிப்போடுகிறார்‌. 
எரேமியாவால்‌ ஜெபம்பண்ண முடியவில்லை. 


டய 
கதித்த 


ஏராளமான 
நெருக்கங்களும்‌ 


பொதுவாக 


ஒரு சில சமயங்களில்‌, கர்த்தர்‌ தம்முடைய 
பிள்ளைகளின்‌ ஜெபங்களுக்கு விரோதமாகக்‌ 
கோபப்படுகிறார்‌. “சேனைகளின்‌ தேவனாகிய 
கர்த்தாவே. உமது ஜனத்தின்‌ 
விண்ணப்பத்தக்கு விரோதமாய்‌ நீர்‌ 
எதுவரைக்கும்‌ கோபங்கொள்வீர்‌" (சங்‌ 80:4) 


ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தரிடத்தில்‌. 
ப ெய்விழகத கள்ளன்‌ ப கந 
அவர்களுடைய ஜெபத்திற்கு செலிகொடுக்க 
மறுக்கிறார்‌. கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரை 
ஏற்றுக்கொள்ளாமல்‌ புறக்கணித்துவிடுகிறார்‌. 
அவர்கள்‌ கர்த்தரை லிட்டு விலகி 
விக்கிரகங்களைப்‌ பின்பற்றினார்‌. 
கர்த்தரும்‌ தம்முடைய ஜனங்களைவிட்டு 
விலகிப்போய்விடுகிறார்‌. 


உறவினர்‌, 


உற்றார்‌ 
ர்‌ ஏராளமானோர்‌ 
எரேமியாவின்‌. 
பாடுகளையும்‌ 
“நான்‌ என்‌ ஜனத்தார்‌ 
யாவருக்கும்‌ பரியாசமும்‌, நித்தம்‌ அவர்கள்‌ 


இருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
வேதனைகளையும்‌ 
பார்க்கிறார்கள்‌ 
கின்னரப்பாடலுமானேன்‌" (புல 344) என்று 
எரேமியா சொல்லுகிறார்‌. எரேமியாவின்‌ 
ஜனத்தாரில்‌ துன்மார்க்கரும்‌ இருக்கிறார்கள்‌. 
எரேமியாவுக்கு தீங்கு வரும்போது, 
அவர்கள்‌ சந்தோஷப்படுகிறார்கள்‌. 





புலம்பல்‌ 


f= THE 
TT 


எரேமியா கர்த்தருக்காக 
காத்திருக்கிறார்‌ நம்பிக்கையோடு 
காத்திருக்கிறார்‌. ஆனால்‌ அவர்‌ கர்த்தருக்கு 
காத்திருந்த நம்பிக்கை அழிந்துபோயிற்று. 
எரேமியாவின்‌ பெலனும்‌ அவரை விட்டு 
நீங்கிப்போயிற்று. கர்த்தர்‌  எரேமியாவின்‌ 
ஆத்துமாவை சமாதானத்திற்கு 
தூரமாக்கினார்‌. எரேமியா தன்னுடைய 
சுகத்தை மறந்து விடுகிறார்‌ (புல 3:17.18). 


எரேமியாவுக்கு இப்போது சந்தோஷம்‌ 
என்றால்‌ என்ன என்பது தெரியவில்லை. 
அவருக்கு சகலமும்‌ துக்கமாயிருக்கிறது. 
எரேமியாவுக்கு சுயாதீனமான விடுதலை 
என்றால்‌ என்ன என்பதும்‌ 
புரியவில்லை. அவர்‌ காவற்கிடங்கில்‌ 
அடைக்கப்பட்டிருக்கிறார்‌ கர்த்தர்‌ 
எரேமியாவுக்கு ஆதரவாயில்லை. அவர்‌ 
எரேமியாவின்மீது பிரியமாயில்லை. 


எரேமியா 
சமாதானமாயும்‌, 
ஆசீர்வாதமாயும்‌ செழித்திருந்தார்‌. 
கர்த்தருடைய கிருபையும்‌, இரக்கமும்‌, 
விசேஷித்த பராமரிப்புக்களும்‌ எரேமியாவக்கு 


காலத்தில்‌ 


ஒரு ்‌ 
ஆறுதலாயும்‌, 


ஆறுதலான வார்த்தைகளோ 
கிடைக்கவில்லை. 


எரேமியா மிகுந்த 
வேதனையிலிருக்கும்போது, ஒரு காலத்தில்‌ 
கர்த்தர்‌ தன்னை ஆசீர்வதித்ததையும்‌, 
தான்‌ ஆறுதலாயும்‌, செழிப்பாயும்‌ 
இருந்ததையும்‌ நினைவுகூருகிறார்‌. 
எரேமியாவின்‌ ஆத்துமா பழைய 
ஆசீர்வாதங்களை நினைத்து அவருக்குள்‌ 
முறிந்துபோகிறது. எரேமியா கர்த்தரிடத்தில்‌ 
“எட்டியும்‌ பிச்சுமாகிய என்‌ சி, 
என்‌ தவிப்பையும்‌ நினைத்தருளும்‌” (புல 3:19) 
என்று விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 

நம்முடைய பாவங்களே, 
நமக்கு கொடுக்கும்‌ பாத்திரத்தை 
பிச்சுமாக்குகிறது. 
பாவங்களினால்‌ 
உபத்திரவ; 
தத்தளிப்பின்‌ பாத்திரத்தையும்‌ கொடுக்கிறார்‌. 


- விரிவுரை 
LAMENTATIONS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பாபிலோன்‌ தேசத்திலுள்ள யூதர்கள்‌ தங்கள்‌ 
தேசத்திற்கு ஏற்பட்ட பழைய சம்பவங்களை 
நினைத்துப்‌ பார்க்கிறார்கள்‌. கல்தேயர்கள்‌ 
எருசலேம்‌ நகரத்தை முற்றிக்கைமிட்டநையும்‌, 
தாங்கள்‌ நகரத்திற்குள்‌ பசியாலும்‌, 
பஞ்சத்தினாலும்‌, பட்டினியினாலும்‌, 
பட்டயத்தாலும்‌ வேதனைகளை 
அனுபவித்ததையும்‌ நினைவுகூருகிறார்கள்‌. 
அவர்கள்‌ சீயோனை நினைத்து 
அழுகிறார்கள்‌. அவர்களால்‌ எருசலேமை 
மறக்க முடியவில்லை. 

பாபிலோன்‌ ஆறுகள்‌ அருகே நாங்கள்‌ 
உட்கார்ந்து, அங்கே சீயோனை நினைத்து 
அழுதோம்‌" (சங்‌ 1374) “எருசலேமே, நான்‌ 
உன்னை மறந்தால்‌ என்‌ வலதுகை நன்‌ 


என்‌ 

மகிழ்ச்சியிலும்‌ அதிகமாக 
எண்ணாமலும்போனால்‌, என்‌ நாவு என்‌ 
மேல்வாயோடு ஒட்டிக்கொள்லதாக" 
(சங்‌ 137:5,6. 


நாம்‌ நிர்மூலமாகா திருக்கிறது 
கர்த்தருடைய கிருபையே 
புல 321-86 


புல 3:21. இதை என்‌ மனதிலே வைத்து, 
நம்பிக்கைகொண்டிருப்பேன்‌.. 


புல 9:92. நாம்‌ திர்மூலமாகாதிருக்கிறது 
கர்த்தருடைய கிருபையே, அவருடைய 
இரக்கங்களுக்கு முடிவில்லை. 


புல 929. அவைகள்‌ காலைதோனும்‌ 
புதியவைகள்‌; உமது உண்மை 
பெரிதாயிருக்கிறது. 


புல 8:24. கர்த்தர்‌ என்‌ பங்கு என்று எண்‌: 
ஆத்துமாசொல்லும்‌; ஆகையால்‌ 
அவரிடத்தில்‌ நம்பிக்கை 
கொண்டிருப்பேன்‌. 

புல 825. 
காத்திருக்கிறவர்களுக்கும்‌. 
தேடுகிற ஆத்தூமாவுக்கும்‌ 
நல்லவர்‌. 


தமக்குக்‌. 
தம்மைத்‌ 
கர்த்தர்‌ 





புலம்பல்‌ 


i THE 
ETT 


புல 3:28. கர்த்தநுடைய இரட்சிப்புக்கு 
நம்பிக்கையோடு காத்திருக்கிறது. 
நல்லது. 


புல்‌ 827. 
நுகத்தைச்‌ 
நல்லது. 


புல்‌ 3:28. அவரே அதைத்‌ தன்மேல்‌ 
வைத்தாரென்று அவன்‌ தனித்திருத்து 
மெனனமாயிருக்கக்கடவன்‌. 


புல 8:29, நம்பிக்கைக்கு இடமுண்டோ 
என்று வாயைத்‌ தானில்‌: 


நுழுத்துவானாக. 


புல்‌ 3:80. தன்னை அடிக்கிறவனுக்குத்‌ 
தன்‌ கன்னத்தைக்‌ காட்டி, தித்தையால்‌ 
திழைந்திருப்பானாக. 


தன்‌  இனம்பிராயத்தில்‌ 
சுமக்கிறது மனுஷனுக்கு. 


புல 9:91. ஆண்டவர்‌ என்றென்றைக்கும்‌ 
கைவிடமாட்டார்‌. 


புல 8:92. அவர்‌ சஞ்சலப்படுத்தினாலும்‌ 
தமது மிகுத்த கிருபையின்படி. 
இரங்குவார்‌. 


புல்‌ 3:38. அவர்‌ மனப்பூர்வமாய்‌ 
மனுபுத்திரரைச்‌: சிறுமையாக்கிச்‌ 
சஞ்சலப்படு த்துகிறதில்லை. 


புல்‌ 834. பூமியில்‌ 
சிறைப்பட்ட வர்கள்‌ யாவரையும்‌ தன்‌ 
கால்களின்கீழ்‌ நசுக்குகிறதையும்‌, 


புல 905 
சமுகத்தில்‌ 
நியாயத்தைப்‌ புரட்டுகிறதையும்‌. 


புல்‌ 3:36. மனுஷனை அவனுடைய 
வழக்கிலே மாறுபாடாக்குகிறதையும்‌, 
ஆண்டவர்‌ காணாதிருப்பாரோ? 


மூதாதேசத்திற்கு மேலேயிருந்த 
மந்தாரம்‌ விலகியதுபோலவும்‌, வானம்‌ 
தெளிவாவதுபோலவம்‌, யூதாவின்‌ 

துன்பங்களும்‌ வேதனைகளும்‌ சிறிது 
சிறிதாக நீங்குகிறது. எரேமியா தீர்க்கதரிசி 
யூதாவின்‌ புலம்பலைப்‌ பாடும்போது. அதை 
தற்காலிகமாக நிறுத்தி வைத்திருக்கிறார்‌. 


- விரிவுரை 
LAMENTATIONS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சீயோனுக்காக புலம்புகிறவர்கள்‌ சிறிது 
சந்தோஷத்தைப்‌ பெற்றுக்கொள்கிறார்கள்‌. 
த நம்பிக்கைக்கூட அவர்களுக்கு 
இல்லையென்றால்‌, அவர்களுடைய 
இருதயங்கள்‌ நொறுங்கிப்போகும்‌. 


. யூதாவின்‌ மனுஷருக்கு ஆறுதலான 
செய்தியும்‌ தேவைப்படுகிறது. அவர்களுக்கு 
பிரச்சனைகளின்மேல்‌ பிரச்சனைகளும்‌, 
லம்பல்களின்மேல்‌ புலம்பல்களும்‌ தொடர்ந்து 
வந்து கொண்டிருந்தால்‌, அவர்களுடைய 
இருதயம்‌ சோர்ந்துபோகும்‌. அவர்களுக்கு 
ஆறுதல்‌ சொல்லும்‌ விதமாக, எரேமியா, 
சில காரியங்களை மனதில்‌ 
வைத்துக்கொள்ளுமாறு அவர்களுக்குச்‌ 
சொல்லுகிறார்‌. மனதில்‌ 
நினைக்கும்போது, அவர்களுடைய 
இருதயத்தில்‌ நம்பிக்கை பிறக்க ஆரம்பிக்கும்‌. 

இதை என்‌ மனதிலே வைத்து, 
நம்பிக்கைகொண்டிருப்பேன்‌" (பல 3:21) 
என்று எரேமியா சொல்லுகிறார்‌. "இதை என்‌ 
மனதிலே வைத்து" என்னும்‌ வாக்கியத்திற்கு, 
மனதில்‌ நினைத்துப்‌ 
என்று பொருள்‌ சொல்லலாம்‌. 
சில காரியங்களை 
நாம்‌ மறந்துபோன 
கர்த்தர்‌ நமக்கு 
ட க்‌ 

டய விசுவாச 
நம்பிக்கையும்‌ கரத்தியபையும்‌ கர்த்தர்‌ 
நமக்கு செய்த நன்மைகளை மனதிலே 
வைத்து நினைத்துப்‌ பார்க்காமல்‌, அதை 
மறந்துபோவோமென்றால்‌, நம்முடைய 
ஆவிக்குரிய ஜீவியத்தில்‌ சோர்வு உண்டாகும்‌. 


ஸ்ரவேல்‌ புத்திரர்‌ ப்போ 
வரை டவ அவ்வ்‌] 
அவர்களுக்கு பாடுகளும்‌ கஷ்டங்களும்‌ 
வந்திருக்கிறது. ஆனாலும்‌ கர்த்தருடைய 
கிருபையும்‌ இரக்கமும்‌ அவர்களுக்கு 
கிடைத்திருக்கிறது. ஆகையினால்தான்‌ 
அவர்களால்‌ இம்மட்டுமாக நிலைத்திருக்க 
முடிகிறது. இல்லையென்றால்‌. 
அவர்களுடைய வேதனைகளும்‌ பாடுகளும்‌ 
கஷ்டங்களும்‌ அவர்களை அழித்திருக்கும்‌. 





புலம்பல்‌ 


f= a 
TT 


ஆண்டவருடைய சினத்தின்‌ 
மிலாற்றினால்‌ நமக்கு சிறுமை உண்டாகிறது. 
கர்த்தருடைய கிருபையினால்‌ 
நிர்மூலமாகாதிருக்கிறோம்‌ 

யூதாவின்‌ 

அனுபவித்தாலும்‌, 

தங்களுக்கு 

அங்கீகரிக்கிறார்கள்‌. 

கஷ்டங்களிலிருந்தாலும்‌, 

நிர்மூலமாகவில்லை 

புரிந்துகொள்கிறார்கள்‌. 

மோசே 
கர்த்தருடைய 
அடையாளமாக, 
முட்செடியைப்‌ பார்த்தார்‌ 
அக்கினி எரிந்துகொண்டிர்தாலும்‌. 
அந்தச்‌ செடியை... படசித்துப்போப 
கர்த்தருடைய பிள்ளைகளும்‌ எரிகிற 
முட்செடிகளைப்போல. இருக்கிறார்கள்‌. 
முட்செடிகள்‌ எரிந்தாலும்‌, அக்கினி அவற்றை 
பட்சித்துப்போடாது. கர்த்தருடைய 
பிள்ளைகள்‌ பாடுகளையும்‌, வேதனைகளையும்‌ 
அனுபவித்தாலும்‌, அவர்கள்‌ 
நிர்மூலமாகாமாட்டார்கள்‌. 

“நாங்கள்‌ எப்பக்கத்‌ 
நெருக்கப்பட்டும்‌ ஒடுங்கிப்போகி; 
கலக்கமடைந்தும்‌ மனமுறிவடைகிறதில்லை; 
தன்பப்படுத்தப்பட்டும்‌ கைவிடப்படுகிறதில்லை: 
கீழே தள்ளப்பட்டும்‌ படிந்து போகிறதில்லை" 
(கொரி 4:89) நாம்‌ அக்கினியிலே 
புபமிடப்பட்டாலும்‌, குத்தப்பொன்னாக 
விளங்குவோமேயல்லாமல்‌,  அக்கினியிலே. 
'பொசுங்கிப்போகமாட்டோம்‌. 


கர்த்தருடைய கிருபை நீரூற்றுபோல. 
புறப்பட்டு வருகிறது. கர்த்தரே எல்லா 
கிருபைகளுக்கும்‌ க்கும்‌ 
நீரூற்றாயிருக்கிறார்‌. 

ஆதாரமாகவும்‌ இருக்கிறார்‌ 


வ்‌ 


தம்முடைய நீதியினால்‌ நம்மைத்‌ தண்டியாமல்‌, 
தம்முடைய கிருபையினால்‌ நம்முடைய 
பாவங்களை மன்னிக்கிறார்‌. இன்றைய 
தினத்தில்‌ நாம்‌ நிர்மூலமாகாதிருக்கிறது 
கர்த்தருடைய கிருபையே. அவருடைய 
இரக்கங்களுக்கு முடிவில்லை. 


- விரிவுரை 
LAMENTATIONS - COMMENTARY 


யூதாவின்‌ மனுஷர்‌: 
நெருக்கப்படுகிறார்கள்‌. வேதனைகளையும்‌ 
கஷ்டங்களையும்‌ அனுபவிக்கிறார்கள்‌. இந்தப்‌ 
பாடுகளுக்கு மத்தியிலும்‌ அவர்கள்‌ 
வ்‌ இரக்கத்தையும்‌, அவருடைய 
ய்வீ வாக்குத்தத்தங்களின்‌ 
பரல்களை அனுபவிக்கிறார்கள்‌. 
ள்‌ வேதனைப்பட்டபோது, கர்த்தர்‌ 
இரங்கவில்லை என்றும்‌, 
தங்களுக்கு இரக்கம்‌ 
காண்பிக்கவில்லை என்றும்‌ பல சமயங்களில்‌ 


கர்த்தரிடத்தில்‌ முறையிட்டார்கள்‌. 


கர்த்தர்‌ தாம்‌ நினைத்ததைச்‌ செய்தார்‌; 
பூர்வநாட்கள்‌ முதற்கொண்டு தாம்‌ 
கட்டளையிட்ட தமது வார்த்தையை 
நிறைவேற்றினார்‌: அவர்‌  தப்பவிடாமல்‌ 
நிர்மூலமாக்கி, உன்மேல்‌ பகைஞன்‌ 
சந்தோவிக்கும்டி செய்தார்‌; உன்‌ 
சத்துருக்களின்‌ கொம்பை உயர்த்தினார்‌" 
(புல 2:17). 


"இளைஞனும்‌  முதிர்வயதுள்ளவனும்‌ 
தெருக்களில்‌ தரையிலே கிடக்கிறார்கள்‌; என்‌ 
கன்னிகைகளும்‌ என்‌ வாலிபரும்‌ பட்டயத்தால்‌ 
விழுந்தார்கள்‌: உமது கோபத்தின்‌ நாளிலே 
வெட்டி, அவர்களைத்‌ தப்பவிடாமல்‌ 
கொன்றுபோட்டீர்‌" (புல 2:21). 


கர்த்தர்‌ தங்களுக்கு இரக்கம்‌ 
காண்பிக்கலில்லையென்று சொன்னவர்கள்‌, 
தாங்கள்‌ சொன்னது 
என்பதைப்‌ 
தங்களுடைய 
திருத்திக்கொள்ளவம்‌ 
செய்கிறார்கள்‌. கர்த்தர்‌ அவர்களுக்கு 
இரக்கம்‌ காண்பித்திருக்கிறார்‌. 
“கர்த்தருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை" 
(புல 3:22) என்று இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
அறிக்கை செய்கிறார்கள்‌. 


புரிந்துகொள்கிறார்கள்‌. 
தப்பிதங்களைத்‌ 





ழ்‌ நவள புலம்பல்‌ 
யாய 


கர்த்தருடைய ட பது இரக்கமும்‌ 
அவர்களை எப்போதும்‌ 
வகப்சோனதில்லை.. கர்த்தருடைய 
கிருபைகள்‌ காலைதோறும்‌ புதியவைகள்‌; 
உமது உண்மை பெரிதாயிருக்கிறது' - 
323) என்று 
நன்றியுள்ள 
சொல்லுகிறார்கள்‌. கர்த்தர்‌ அவர்கள்மீது 
கோபமாகமிருந்தாலும்‌, அவர்‌ தம்முடைய 
கிருபைகளை அவர்களுக்கு காண்பித்தார்‌. 
கர்த்தருடைய கிருபை நீரூற்றைப்போல 
அவர்களுக்கு வந்துகொண்டேயிருந்தது. 
நீரூற்று பூரணமாயிருந்தது. அது 
நின்றுபோகாமல்‌ தொடர்ந்து 
வந்துகொண்டிருந்தது. 


கர்த்தருடைய கிருபையின்‌ நீரூற்று. 


இரக்கமும்‌ நமக்கு புதிதாய்க்‌ கிடைக்கும்‌. 


"அதற்குள்‌. இருக்கிற கர்த்தர்‌ 
க்‌ அவர்‌ அநியாயஞ்செய்வதில்லை; 
குறைவில்லாமல்‌  காலைதோறும்‌ 
நியாயத்தை 
அநியாயக்காரனோ 
(செப்‌. 


நம்முடைய 
விளங்கப்பண்ணுகிறார்‌: 
வெட்கம்‌ அறியான்‌” 


நமக்கு ஒருவேளை 
இல்லாமலிருக்கலாம்‌. ஆன! 
கர்த்தருடைய கிருபையும்‌ இரக்கமும்‌ நமக்கு 
தொடர்ந்து கிடைத்துக்கொண்டேயிருக்கும்‌. 
கர்த்தருடைய உண்மை  பெரிதாயிருக்கும்‌. 
அது எப்போதும்‌: நிலைத்திருக்கும்‌. 
எருசலேம்‌ இப்போதும்‌ அழிந்துபோயிருக்கிறது. 
கர்த்தருடைய உண்‌! ஒருபோதும்‌ 
அழிந்துபோவதில்லை. அது நித்திய காலமாய்‌ 
நிலைத்திருக்கும்‌. 

ப தம்மை நம்புகிறவர்களுக்கு 
கர்த்தருடைய கிருபை போதுமானதாயிருக்கும்‌. 
கர்த்தரே தம்முடைய ஐனத்திற்கு 
தேவையான சந்தோஷத்தையும்‌, 
சாமாதானத்தையும்‌ ஆறுதலையும்‌ 
கொடுக்கிறார்‌. கர்த்தர்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு இதுவரையிலும்‌ 
போதுமானவராயிருந்தார்‌. 


- விரிவுரை 
LAMENTATIONS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


போதுமானவராயிருக்கிறார்‌ 

போதுமானவராயிருப்பார்‌ 

என்று என்‌ 

ஆத்துமாசொல்லும்‌; ஆகையால்‌ அவரிடத்தில்‌ 

நம்பிக்கைகொண்டிருப்பேன்‌" (புல. 
3:24) என்று எரேமியா சொல்லுகிறார்‌. 


த உலகத்தில்‌ எல்லாவற்றையும்‌ 
றபில்லாமலிருக்கலாம்‌. 
நம்மைவிட்டு 


நம்முடைய 


சுதந்தரம்‌ 
நல்கப்போமிருக்கலாம்‌ 
ஜீவாதாரங்களெல்லாம்‌ 
அழிந்துபோயிருக்கலாம்‌. நம்முடைய சரீர 
ஆரோக்கியம்கூட கெட்டுப்போயிருக்கலாம்‌. 
ஆனாலும்‌ கர்த்தருக்குள்‌ நம்முடைய பங்கு 
ஒருபோதும்‌ அழிந்துபோவதில்லை. கர்த்தரே 
நம்முடைய பங்கு. 

கர்த்தர்‌ 

போதுமானவராயிருக்கிறார்‌. 
பிரச்சனைகள்‌ அதிகம்‌ 


துக்கங்கு 
ன்‌ 


ர்‌ 


நம்முடைய 
சமாதானத்திற்கும்‌ 


சந்தோஷத்திற்கும்‌, 
கர்த்தரை மாத்திரமே 
நம்பவேண்டும்‌. கர்த்தரே நமக்குப்‌ 
போதுமானவர்‌. “நான்‌ கர்த்தரிடத்தில்‌ 
நம்பிக்கை கொண்டிருப்பேன்‌" (புல 3:24) 
என்று எரேமியா சொல்வதுபோல நாமும்‌ 
சொல்லவேண்டும்‌. நாம்‌ நம்புகிற 
உலகப்பிரகாரமான காரியங்கள்‌ எல்லாமே 
நம்மை கைவிட்டுவிடும்‌. கர்த்தர்‌ மாத்திரமே 
நம்மை கைவிடாத தேவன்‌. கர்த்தரே 
நம்முடைய பங்காயிருக்கவேண்டும்‌. 
நம்புகிறவர்கள்‌ 
வெட்கப்பட்டுப்போவதில்லை. 
செழித்திருப்பார்கள்‌. கர்த்தரை 
நம்பிக்கை ஒருபோதும்‌ 
வீணாய்ப்போவதில்லை. நாம்‌ 
விசுவாசத்தினால்‌ கர்த்தருக்காக 
காத்திருக்கிறோம்‌. நம்முடைய ஜெபத்தினால்‌ 
கர்த்தரைத்‌ தேடுகிறோம்‌. 





புலம்பல்‌ 


f= FTN 
TT 


காத்திருக்கிறவர்களுக்கும்‌ 
தேடுகிறவர்களுக்கும்‌ ஆறுதலும்‌, ஆத்தும 
திருப்தியும்‌ உண்டாகும்‌. 

ம்‌ கர்த்தருடைய ௪ ல்‌, 
PT படண் ல்‌ பரம 
போது, கர்த்தர்‌ நம்மை இரட்சிப்பார்‌ என்று 
நம்பிக்கையோடு, காத்திருக்கவேண்டும்‌. 
இரட்சிப்பு வரும்‌ என்று நம்பவேண்டும்‌. 
நமக்கு இரட்சிப்பு வரும்‌ வரையிலும்‌ 
பொறுமையோடு காத்திருக்கவேண்டும்‌. 
நம்முடைய இரட்சிப்புக்காக நாம்‌. 
கர்த்தருடைய சமுகத்தில்‌ அமைதியாக 
காத்திருக்கவேண்டும்‌. 


இரட்சிப்பு வர காலதாமதம்‌ ஏற்படும்‌ 
கர்த்தரோடு  வக்காடக்கூடாது. 
ற்கும்‌, 

நாம்‌ 


“பிதாவே, உம்முடைய சித்தம்‌ ஆகக்கடவது" 
என்று கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
பணிவோடு சொல்லவேண்டும்‌. 

பாடுகளை அனுபவிப்பது நமக்கு 
நல்லது. “தன்‌ இளம்பிராயத்தில்‌ நுகத்தைச்‌ 
சுமக்கிறது மனுஷனுக்கு நல்லது" (புல 3:27) 
என்று எரேமியா சொல்லுகிறார்‌. கர்த்தர்‌ 
நம்முடைய நன்மைக்காகவே நமக்கு 
பாடுகளை அனுமதிக்கிறார்‌. கர்த்தர்‌ நம்மீது 
நுகத்தை வைக்கும்போது. அதைப்‌ 
பொறுமையோடு சகித்துக்கொள்ளவேண்டும்‌.. 
நுகத்தை ஏனோதானோவென்று சுமக்காமல்‌, 
பொறுமையாகவும்‌ சரியாகவும்‌ 
சுமக்கவேண்டும்‌. 


இரட்சிப்புக்கு 
நலபக்ககையோடு க்‌ து நல்லது. 
அதே வேளையில்‌, ட்சிப்பு வரும்‌ 
வரையிலும்‌, நுகத்தை குமக்கிறதும்‌, 
பாடுகளை சகிக்கிறதும்‌ மனுஷருக்கு நல்லது. 


- விரிவுரை 
LAMENTATIONS - COMMENTARY 


யூதாமனுஷரில்‌ அநேகர்‌ பாபிலோன்‌ 
தேசத்து சிறையிருப்புக்குப்போய்விட்டார்கள்‌. 
பெரியவர்களோடு, அவர்களுடைய 
வாலிபர்களும்‌, சிறுபிள்ளைகளும்‌ 
சிறையிருப்புக்குப்போனார்கள்‌. அந்நிய 
ஒரு நுகம்போல்‌ 
கர்த்தர்‌ அந்த 
வைக்கும்போது, 
இளம்பிராயத்திலுள்ளவர்கள்‌ கர்த்தருடைய 
கிருபையையும்‌, இரக்கத்தையும்‌, 
அன்பையும்‌, ஆதரவையும்‌,  இரட்சிப்பையும்‌ 
புரிந்துகொள்வார்கள்‌. கர்த்தர்‌ ங்கள்‌ 
ஜெபத்திற்கு பதில்கொடுத்தார்‌ 
தங்களுடைய 
வீணாய்ப்போய்விடவில்லை. 
அறிந்துகொள்வார்கள்‌. 
தன்‌ இளம்பிராயத்தில்‌ நுகத்தை 
சுமக்கிறது மனுஷனுக்கு நல்லது. சிறுவயதில்‌ 
குனிந்து, வளைந்து வேலை செய்தால்தான்‌, 
பெரியவர்களான பின்பும்‌ அவர்கள்‌ 
ஒழுங்காக வேலை செய்வார்கள்‌. சிறுவயதில்‌ 
ஒழுக்கத்தோடும்‌, கட்டுப்பாடோடும்‌ 
இருக்கிறவர்கள்தான்‌, பெரியவர்களான 
பின்பும்‌ ஒழுக்க கட்டுப்பாடோடு 
இருப்பார்கள்‌. ஐந்தில்‌ வளையாதது ஐம்பதில்‌ 
வளையாது. சிறுபிள்ளையாகயிருக்கும்போது 
ஊதாறித்தனமாக ஊர்‌ சுற்றித்திரிந்தவர்கள்‌, 
பெரியவர்களான பின்பு உருப்படாமல்‌ 
போய்விடுவார்கள்‌. தன்‌  இளம்பிராயத்தில்‌ 
மனத்தாழ்மையைக்‌ கற்றுக்கொண்டால்‌, 
அவர்கள்‌ பெரியவர்களான பின்பு 
அவர்களுடைய இருதயத்தில்‌ 
பெருமையிருக்காது. 


நாம்‌ நுகத்தை சுமந்தாலும்‌, அதை 
நம்முடைய இளம்பிராயத்தில்‌  சுமப்பதுதான்‌ 
நமக்கு நல்லது. நமக்கு கஷ்டங்களும்‌ 
பாடுகளும்‌. வேதனைகளும்‌ வரும்போது, 
நாம்‌ தனித்திருந்து, 'மெளனமாயிருக்க 
ம்‌. கர்த்தரிடத்தில்‌ ஜெபம்பண்ண 
வீணான சிந்தனைகளுக்கு 
இடங்கொடுக்கக்கூடாது. 
கர்த்தரே அந்த நுகத்தை நம்மேல்‌ 
வைத்திருக்கிறார்‌ என்பதை புரிந்துகொண்டு, 
அது நமக்கு நல்லது என்பதையும்‌ தெரிந்து 
கொள்ளவேண்டும்‌. 





புலம்பல்‌ 


f= THE 
TT 


நாம்‌ வேதனைகளை அனுபவிக்கும்‌ 


இருதயத்தில்‌ மனத்தாழ்மையிருக்கவேண்டும்‌. 
“நம்பிக்கைக்கு இடமுண்டோ என்று தன்‌ 
வாயைத்‌ தூளில்‌ நுழுந்துவானாக' 
(புல. 3:29) என்று எரேமியா சொல்லுகிறார்‌. 
பாடுகளை அனுபவிக்கும்போது. 
சமுகத்தில்‌ தனித்திருந்து, 
அமர்ந்திருக்கவேண்டும்‌. 
நம்முடைய மெளனத்திற்கு அடையாளமாக 
நம்முடைய கைகளால்‌, நம்முடைய வாயை 
பொத்திக்கொள்ளவேண்டும்‌ 


பாடுகளையும்‌ வேதனைகளையும்‌ 
சகித்துக்கொள்ளாமல்‌, நம்முடைய வாயை 
விரிவாய்த்‌ திறந்து, கர்த்தரோடு. 
வழக்காடக்கூடாது. நம்முடைய வாமை 
நம்முடைய கைகளால்‌ பொத்தினால்‌ மாத்திரம்‌ 
போதாது. 
நுழுந்துவானாக" 
சொல்லுகிறார்‌. 
“நம்முடைய வாயை மண்ணில்‌ புதைத்துக்‌ 
கொள்ளவேண்டும்‌" என்பது பொருளாகும்‌. 


நம்முடைய சத்துருக்களை நாம்‌ 
நேசிக்கவேண்டும்‌. நமக்கு விரோதமாக 
தீங்கு செய்தவர்களுக்கு நாம்‌ நன்மை 
செய்யவேண்டும்‌. நம்மிடத்தில்‌ பிறரை 
மன்னிக்கும்‌ சுபாவம்‌ காணப்படவேண்டும்‌. 
நம்முடைய பாடுகளுக்கும்‌ வேதனைகளுக்கும்‌, 
துன்பங்களுக்கும்‌. ஒரு சிலர்‌ 
காரணமாகமிருக்கலாம்‌. அவர்களை 
பழிவாங்கவேண்டும்‌ என்னும்‌ எண்ணம்‌. 
நமக்கு வரக்கூடாது. கர்த்தர்மேல்‌ நம்முடைய 
பாரங்களை வைத்துவிட்டு, நாம்‌ எப்போதுமே 
மனத்தாழ்மையோடிருக்கவேண்டும்‌ 


தன்னை அரக்கிறவதுக்குத்‌ தன்‌: 
கன்னத்தைக்‌ காட்டி, 
நிறைந்திருப்பானாக” (புல 
எரேமியா சொல்லுகிறார்‌. 


“அடிக்கிறவர்‌ என்‌ முதுகையும்‌, 
தாஷைமயிரைப்‌ பிடுங்குகிறவர்களுக்கு என்‌ 
'தாடைகளையும்‌ ஒப்புக்கொடுத்தேன்‌ ; 
அவமானத்துக்கும்‌ உமிழ்நீருக்கும்‌ என்‌ 
முகத்தை மறைக்கவில்லை" (ஏசா 50:6) 


3:30) என்ற்‌ 


- விரிவுரை 
LAMENTATIONS - COMMENTARY 


என்று கர்த்தராகிய 
பற்றி ஏசாயா 'தீர்க்கதரிசனமாய்ச்‌ 
சொல்லியிருக்கிறார்‌. கர்த்தர்‌ நமக்கு 
கொடுக்கும்‌ நுகத்தை சுமக்கும்போது, அந்த 
நுகம்‌ நமக்கு ஆவிக்குரிய நன்மைகளைத்‌ 
தரும்‌. 


நாம்‌. 


இயேசுகிறிஸ்துவைப்‌ 


சிறுமைப்பட்ட 
தக்கதாக, கர்த்தர்‌ தம்முடைய 
கிருபையினால்‌, நமக்கு ஆறுதலான 
காலங்களையும்‌ திரும்பக்‌ கொடுப்பார்‌. நமக்கு 
பாடுகளும்‌, வேதனைகளும்‌, 

வரும்போது, ஆண்டவர்‌ 
என்றென்றைக்கும்‌ கைவிடமாட்டார்‌ என்னும்‌ 
நம்பிக்கையோடு இருக்கவேண்டும்‌. கர்த்தர்‌ 
நம்மை சஞ்சலப்படுத்தினாலும்‌, தமது மிகுந்த 
கிருபையின்படி நமக்கு இரங்குவார்‌ என்றும்‌ 
விசுவாசிக்கவேண்டும்‌ (புல 3:31,42/ 


அளவுக்கு 


ர்‌ நம்மை கீழே தள்ளினாலும்‌, 
ஒருபோதும்‌. தம்முடைய 
ந்து நம்மை வெளியே 

தள்ளிலிடமாட்டார்‌. தகப்பன்‌ தன்னுடைய 

பிள்ளைகளை சிட்சிப்பதுபோலவே கர்த்தர்‌ 

நம்மை சிட்சிக்கிறார்‌. தன்னுடைய பிள்ளை 

நன்றாமிருக்கவேண்டும்‌. 

தகப்பனுடைய நோக்கம்‌. 

கண்டித்து. 

சுதந்தரமான ஆசீர்வாதங்களிலிருந்து 

நம்மை விலக்கி வைக்கமாட்டார்‌. 


சில சமயங்களில்‌ 
ஒதுக்கி 


கர்த்தர்‌ 
வைப்பதுபோலவும்‌, 

கர்த்தருடைய கிருபையும்‌ 
விலக்கப்பட்டது போலவும்‌ 

ஆனாலும்‌ சிறிதுகாலம்‌ மாத்திரமே 
தம்முடைய முகத்தை நமக்கு மறைப்பார்‌. 
நம்முடைய பாவங்களினால்‌, கர்த்தர்‌ நம்மீது 
கோபப்படும்போது, அவர்‌ சிறிதுகாலம்‌ நம்மை 
விட்டு விலகிப்போகிறார்‌. ஆனாலும்‌ 
தம்முடைய நித்திய கிருபையினால்‌ கர்த்தர்‌ 
நம்மை தம்மிடத்தில்‌ சேர்த்துக்கொள்வார்‌. 
கர்த்தருடைய  கிருபையிலிருந்து நாம்‌ 
சிறிதுகாலம்‌ பிரிந்திருந்தாலும்‌, நித்திய 
காலமாக பிரிந்திருக்கமாட்டோம்‌. 





புலம்பல்‌ 


f= a 
TT 


நம்முடைய ஜீவியத்தில்‌ நமக்கு 
துக்கங்களும்‌, வருத்தங்களும்‌ உண்டாகிறது. 
வேதனைகளும்‌ பாடுகளும்‌: வருகிறது. 
கர்த்தருடைய ப நமக்கு ஒன்றும்‌ 
நேரிடாது. காலங்கள்‌ 
கர்த்தருடைய சாத்திலிரக்கிறது. நம்முடைய 
ஜீவியத்தில்‌ நடைபெறும்‌ ஒவ்வொரு 
காரியத்திலும்‌ கர்த்தருடைய கரம்‌ 
இருக்கிறது. நமக்கு பாடுகளும்‌, கஷ்டங்களும்‌ 
வந்தாலும்‌ அவை நமக்கு நித்தியமான 
வேதனைகளாகமிருக்காது. ஒரு குறிப்பிட்ட 
காலம்‌ வரையில்‌ மாத்திரமே நமக்கு கஷ்டம்‌ 
இருக்கும்‌. கர்த்தர்‌ தம்முடைய பெரிதான 
கிருபையினால்‌ நம்முடைய 
கஷ்டங்களிலிருந்து நம்மை 
மீட்டுக்கொள்வார்‌. 

“இதிலே மிகவும்‌ 
சந்தோஷப்படுகிறீர்கள்‌; என்றாலும்‌, 
'துன்பப்படவேண்டியது, அவசியமானதால்‌, 
இப்பொழுது கொஞ்சகாலம்‌ பலவிதமான 
சோதனைகளினாலே  துக்கப்படுகிறீர்கள்‌” 
[பேது 1:6). 


நீங்கள்‌ 


நாம்‌ கர்த்தரை 
துக்கப்படுத்தியிருந்தாலும்‌ கர்த்தர்‌ நம்மை 
அுக்கப்படுத்தியிருந்தாலும்‌, கர்த்தருடைய 
பிள்ளைகளாகிய நமக்கு அவருடைய 
கிருபையும்‌, இரக்கமும்‌, ஆறுதல்களும்‌ 
நிச்சயமாய்க்‌ கிடைக்கும்‌. கர்த்தரே நம்மை 
காயப்படுத்துகிறவர்‌. அவரே நம்முடைய 
காயங்களுக்கு மருந்து கட்டி, நம்முடைய 
காயங்களைக்‌ குணப்படுத்துகிறவர்‌. 


“கர்த்தரிடத்தில்‌ திரும்புவோம்‌. 
வாருங்கள்‌; நம்மைப்‌ பீறினார்‌, அவரே 
நம்மைக்‌ குணமாக்குவார்‌: நம்மை அடித்தார்‌, 
அவரே நம்முடைய காயங்களைக்‌ கட்டுவார்‌” 
(ஓசி 61) 


கர்த்தர்‌ 
இரக்கத்தினால்‌ 
காண்பிக்கிறார்‌. 
சுயபக்தியினாலோ, 
கர்த்தருடைய  கிருபைகளை சம்பாதிக்க 
முடியாது. கர்த்தர்‌ தம்முடைய பெரிதான 
இரக்கத்தினாலேயே நமக்கு தம்முடைய 
கிருபையை ப 
கர்த்தருடைய 

காலம்‌ நம்மை விட்டு நீக்கப்பட்டிருந்தாலும்‌, 


தம்முடைய பெரிதான 

நமக்கு. கிருபை 
நம்முடைய 
குயபுத்திமினாலோ 


- விரிவுரை 
LAMENTATIONS - COMMENTARY 


அவர்‌ தம்முடைய மாறாத 
அன்பினாலும்‌, பெரிதான இரக்கத்தினாலும்‌, 
தம்முடைய கிருபையை நமக்கு மறுபடியுமாய்‌ 
வெளிப்படுத்துவார்‌. 


, கர்த்தர்‌ ஒருபோதும்‌ மனுபுத்திரரை 
மனப்பூர்வமாய்‌ சிறுமையாக்கி 
சஞ்சலப்படுத்துகிறதில்லை (புல 3:33). கர்த்தர்‌ 
நமக்கு சிறுமையையும்‌ சஞ்சலத்தையும்‌ 
அனுமதிக்கிறார்‌. நாம்‌ தெளிந்த 
புத்தியடையவேண்டும்‌. என்பதற்காகவும்‌, 
கர்த்தரைப்பற்றிய ஞானத்தையும்‌ அறிவையும்‌ 
பெற்றுக்கொள்ளவேண்டும்‌ என்பதற்காகவும்‌, 
கர்த்தர்‌. நமக்கு சஞ்சலங்களை 


அனுமதிக்கிறார்‌. 


நாம்‌ இப்போது 
அனுபவித்தாலும்‌, 
பரிசுத்தமானது. 


வேதனைகளை 
ன்‌ முடிவு 
நம்முடைய சஞ்சலத்தில்‌ 
கர்த்தர்‌ ஒருபோதும்‌ 
பிரியப்படுகிறவரல்ல. நாம்‌. 
சிறுமைப்பட்டிருக்கும்போது கர்த்தர்‌ நம்மைப்‌ 
பார்த்து பெருமைப்படுகிறவருமல்ல. 
மனப்பூர்வமாய்‌ 

சிறுமைப்படுத்தமாட்டார்‌. 
சஞ்சலப்படுத்தவேண்டும்‌ என்னும்‌ விருப்பம்‌. 
கர்த்தருடைய இருதயத்தில்‌ இல்லை. 


நம்முடைய சஞ்சலத்திற்கம்‌ நம்முடைய 
சிறுமைக்கும்‌ நாமே காரணம்‌. 
கர்த்தர்‌ காரணமில்லாமல்‌ யாரையும்‌ 
சஞ்சலப்படுத்தமாட்டார்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
அன்பை நமக்கு வெளிப்படுத்துகிறார்‌. நாம்‌ 
சிறுமைப்படுவதும்‌, சஞ்சலப்படுவதும்‌ நமக்கு 
நன்மையைக்‌ கொடுக்கும்‌ என்பதற்காகவே, 
கர்த்தர்‌ நம்மைத்‌ தண்டிக்கிறார்‌. 

பல சமயங்களில்‌ நமக்கு பாடுகளும்‌ 
உபத்திரவங்களும்‌ வருகிறது. நம்முடைய 
ஜீவியத்தில்‌ நெருக்கங்களும்‌ சஞ்சலங்களும்‌ 
உண்டாகிறது. கர்த்தருடைய கரத்திலிருந்து 
இப்படிப்பட்ட தண்டனைகளை 
பெற்றுக்கொள்வதற்கு நாம்‌ 
பாத்திரவான்களாமிருப்போம்‌. இந்தத்‌ 
தண்டனைகள்‌ நமக்கு தேவை என்று 
கர்த்தர்‌ தீர்மானம்பண்ணும்போது, நமக்கு 
சஞ்சலமும்‌ சிறுமையும்‌ உண்டாகிறது. 





புலம்பல்‌ 


i FTE 
ETT 


பாவிகள்‌ மரித்துப்போவதில்‌ கர்த்தர்‌ 
பிரியப்படமாட்டார்‌. அவர்கள்‌ தங்கள்‌ 
பாவங்களுக்கு மனந்திரும்பவேண்டும்‌. 
என்பதே கர்த்தருடைய விருப்பம்‌. கர்த்தரே 
சர்வசிருஷ்டிகர்‌. கர்த்தருடைய சிருஷ்டிகளில்‌, 
எந்த சிருஷ்டியும்‌ காரணமில்லாமல்‌ 
சஞ்சலப்படுவது கர்த்தருக்கு சித்தமல்ல. 
அப்படிப்பட்ட சஞ்சலங்களில்‌ கர்த்தர்‌ 
ஒருபோதும்‌ பிரியப்படுகிறவருமல்ல. 


நாம்‌ சஞ்சலங்களை அனுபவித்தாலும்‌, 
நாம்‌ சிறுமைப்பட்டாலும்‌, கர்த்தர்‌ 
கஷ்டங்களைப்‌ பார்த்து 
வருந்துகிறார்‌. இஸ்ரவேலின்‌ பாடுகளையும்‌ 
உபத்திரவங்களையும்‌ பார்த்து கர்த்தருடைய 
ஆத்துமா பரிதபிக்கிறது. நாம்‌ 
வேநனைப்படும்போது. நம்முடைய 
வேதனைகளைப்‌ பார்த்து, கர்த்தருடைய 
ஆத்துமாவும்‌ வேதனைப்படும்‌. 


கர்த்தர்‌ சி; படு, பூ 
வர்த்தக! நித இன்றும்‌. அன்னை | ௮ 
இருக்கிறார்‌. அவர்‌ மனப்பூர்வமாய்‌ 
எந்த மனுபுத்திரரையும்‌ 
சிறுமையாக்கமாட்டார்‌. மனுபுத்திரர்‌ என்னும்‌ 
வார்த்தை உலகத்திலுள்ள எல்லா 
இனம்‌ ளையும்‌ குறிக்கிறது. இதில்‌ 

ரவேலின்‌ காணியாட்சிக்குட்பட்டவர்களும்‌ 
இருக்கிறார்கள்‌, புறம்பானவர்களும்‌ 
இருக்கிறார்கள்‌. கர்த்தருடைய பிள்ளைகள்‌ 
அவருடைய  காணியாட்சிக்குட்பட்டவர்கள்‌. 
உலகப்பிரகாரமான ஜனங்களையே கர்த்தர்‌ 
மனப்பூர்வமாய்‌ சிறுமையாக்காமலிருக்கும்‌. 
போது, அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை, 
அவர்‌ மனப்பூர்வமாய்‌ சிறுமையாக்கமாட்டார்‌ 
என்பது நிச்சயம்‌. 


கர்த்தருடைய முகம்‌ நமக்கு 
விரோதமாய்‌ 'கோபமாயிருந்தாலும்‌,. 
அவருடைய கரங்களில்‌ நம்மைத்‌ தண்டிக்கும்‌ 
பிரம்பு இருந்தாலும்‌, நாம்‌ கர்த்தருடைய 
இருதயத்திலள்ள அன்பை விசுவாசத்தோடு 
நோக்கிப்‌ பார்க்கவேண்டும்‌. அதுவே நமக்கு. 
மெய்யான சந்தோஷத்தையும்‌. மெய்யான 
ஆறுதலையும்‌ தரும்‌. 


- விரிவுரை 
LAMENTATIONS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ தம்முடைய  சித்தத்தையும்‌ 
திட்டத்தையும்‌ நிறைவேற்றுவதற்கு, மனுஷரை 
தம்முடைய கையாக பயன்படுத்துகிறார்‌. 
மனுஷரை தம்முடைய கரத்திலுள்ள 
கருவிகளாகப்‌ பயன்படுத்துகிறார்‌. தம்முடைய 
பிள்ளைகளைத்‌ திருத்துவதற்கு, கர்த்தர்‌ ஒரு 
சில மனுஷரை தேர்ந்தெடுத்து, அவர்களை 
தம்முடைய கரங்களில்‌ ஒரு கருவியாகப்‌ 
பயன்படுத்தி, அவர்கள்‌ மூலமாய்‌ நம்மை 
சிட்சிக்கிறார்‌. 


கர்த்தருடைய கரத்திலுள்ள கருவிகள்‌ 
அநியாயமும்‌,  அக்கிரமமும்‌, பாவமும்‌ 
செய்யும்போது, கர்த்தர்‌ அவர்கள்மீது 
பிரியப்படமாட்டார்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
நீதியினால்‌ அவர்களையும்‌ தண்டிப்பார்‌ 


பொதுவாக கர்த்தருடைய ஜனத்திற்கு 
அவர்களுடைய சத்துருக்கள்‌ மூலமாய்‌ 
இரண்டு வழிகளில்‌ சஞ்சலமும்‌, பாடுகளும்‌, 
வேதனைகளும்‌ உண்டாகிறது. அவையாவன : 
ட பிறருக்கு அநியாயமாய்த்‌ தீங்கு செய்வது. 
நியாயத்தைப்‌ புரட்டுவது. 
கர்த்தர்‌. இவ்விரண்டு வழிகளையும்‌ 
அனுமதிக்கவில்லை என்பதை எரேமியா 
தீர்க்கதரிசி இங்கு தெளிவுபடுத்துகிறார்‌. 


“ஒருவன்‌ பூமியில்‌ சிறைப்பட்டவர்கள்‌ 
கால்களின்கீழ்‌ 

உன்னதமானவரின்‌ 

நியாயத்தைப்‌ 

மனுஷனை அவனுடைய 
மாறுபாடாக்குகிறநையும்‌, 
காணாதிருப்பாரோ?" 

எரேமியா தீர்க்கதரிசி 


மனுஷர்‌ தங்களுடைய ஆயுதங்களின்‌ 
பலத்தினால்‌ கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு 
தீங்கு செய்வதை, அவர்‌ அனுமதிப்பதில்லை. 
பூமியில்‌ சிறைப்பட்டவர்களை யாராவது 
கால்களினால்‌ நசுக்கினால்‌, 
பிரியமாயிருக்கமாட்டார்‌. 
தங்களுடைய 
வேதனைகளை தாங்கிக்கொள்ள முடியாமல்‌, 
கர்த்தரிடத்தில்‌ விண்ணப்பம்பண்ணும்போது, 
அவர்களுடைய வேண்டுதல்களுக்கும்‌ 
விண்ணப்பங்களுக்கும்‌ கர்த்தர்‌ தமது 
கிருபையினால்‌. 'செவிகொடுப்பார்‌. 
மனிதாபிமானமில்லாமல்‌, ஈவு 
இரக்கமில்லாமல்‌ மனுஷருக்கு செய்யப்படும்‌ 
தீங்குகளை. கர்த்தர்‌ ஒருபோதும்‌ 
அங்கீகரிப்பதில்லை. 





புலம்பல்‌ 


i FTN 
TT 


ஒரு சிலர்‌ மனுஷருடைய நியாயத்தைப்‌ 
புரட்டுவார்கள்‌. 
மாறுபாடாக்குவார்கள்‌. 
வழக்குகளை 
அவர்களுக்கு 
கொடுக்கவேண்டும்‌. 
விசாரிக்கும்போது 
பட்சபாதமோ 
நியாயவிசாரிப்பு 
நடைபெறவேண்டும்‌. 
நியாயத்தைப்‌ புரட்டினால்‌, 
அங்கீகரிக்கமாட்டார்‌ 


காண்பிக்கக்கூடாது. 
சத்தியத்திற்கு கட்டுப்பட்டு 

யாராவது 
கர்த்தர்‌ அதை 


நேர்மையாய்‌ நடைபெற 
பொய்ச்சாட்சிகளுக்கு 

முகத்து கொடுத்து, பொய்யை மெய்‌ 

என்றும்‌, மெய்யை பொய்‌ என்றும்‌ 

சாதிக்கிறவர்களை கர்த்தர்‌ 

அங்கீகரிக்கமாட்டார்‌. நியாயாதிபதிகள்‌ 

அநீதியான தீர்ப்பு கொடுக்கும்போது, 

கர்த்தர்‌ அவர்களுடைய 

தம்முடைய நீதியின்‌ 

குவனித்துக்கொண்டிருக்கிறார்‌ 

நியாயலிசாரிப்பு 

உள்னதமானவரின்‌ 

நடைபெறுகிறது. 


பொய்ச்சாட்சி 
அநீதியான தீர்ப்பு 
நியாயத்தைப்‌ புரட்டுகிறவர்கள்‌, வழக்கிலே 
மாறுபாடு உண்டுபண்ணுகிறவர்கள்‌ 
ஆகியோரின்‌ துர்க்கிரியகளை கர்த்தர்‌ 
அங்கீகரிப்புதில்லை. அவர்கள்மீது, 
கர்த்தருடைய கோபம்‌ வரும்‌. கர்த்தருடைய 
நீதியான நியாயத்தீர்ப்பு அவர்களுக்கு 
கொடுக்கப்படும்‌. 


சொல்லுகிறவர்கள்‌. 
சொல்லுகிறவர்கள்‌ 


கர்த்தரிடத்தில்‌ 
திரும்பக்கடவோம்‌ 
புல 9:87-41 


புல 3:37. ஆண்டவர்‌ 
கட்டனையிடாதிருக்கக்‌ காரியம்‌ 
சம்பவிக்கும்‌ என்று கொல்லுகிறவன்‌. 
யார்‌? 


புல்‌ 3:38.  உன்னதமானவருடைய 
வாயிலிருந்து தீமையும்‌ நன்மையும்‌ 
புறப்படுகி றதில்லையோ? 


- விரிவுரை 
LAMENTATIONS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


புல 3:39.  உயிருன்ன மனுஷன்‌ 
முறையிடுவானேன்‌? அவன்‌ தண்‌ 
பாவத்துக்கு வரும்‌ தண்டனையைக்‌ 
குறித்து முறையிடுகிறதென்ன?' 


புல 9:40. நாம்‌ நம்முடைய வழிகளைச்‌ 
சோதித்து ஆராய்ந்து, கர்த்தரிடத்தில்‌ 
திரும்பக்கடவோம்‌. 


பூல்‌ 1 நம்முடைய 
கைகனோடுங்கூட. நம்முடைய 
இருதயத்தையும்‌ பரலோகத்திலிருக்கிற 
தேவனிடத்திற்கு ஏறெடுக்கக்‌ கடவோம்‌. 


நாம்‌ 


கர்த்தர்‌ நமக்கு சஞ்சலத்தையும்‌. 
சிறுமையையும்‌ கொடுக்கும்போது, நாம்‌. 
கர்த்தரோடு விவாதம்பண்ணக்கூடாது 
உயிருள்ள மனுஷன்‌ முறையிடுவானேன்‌? 
அவன்‌ தன்‌ பாவத்துக்கு வரும்‌ 
தண்டனையைக்‌ குறித்து 
முறையிடுகிறதென்ன?" என்று 
எரேமியா கேட்கிறார்‌. தேவன்‌ 
சர்வஆளுகையுள்ளவர்‌. அவர்‌ தம்முடைய 
தெய்வீக சித்தத்தின்‌ பிரகாரமாக, 
தம்முடைய சர்வசிருஷ்டிகளையும்‌ 
பராமரிக்கிறார்‌. சிருஷ்டிகளாகிய நாம்‌, 
நம்மை சிருஷ்டித்தவரோடு விவாதம்பண்ணக்‌ 
கூடாது.  ஆகையினால்தான்‌ "உயிருள்ள 
மனுஷன்‌ முறையிடுவானேன்‌" என்று 
எரேமியா கேட்கிறார்‌. 


(புல 3:39) 


யூதாவின்‌ மனுஷரும்‌, எருசலேமின்‌ 
குடிகளும்‌ பாபிலோன்‌ தேசத்து 
சினைபிரப்பகிகுக்கிறார்கள்‌.  சிறையிருப்பில்‌ 

தாங்கள்‌ அனுபவிக்கிற எல்லா பாடுக; 
கர்த்தருடைய சித்தத்தின்‌ பிரகாரமாகவே 
உண்டாயிருக்கிறது என்று விசுவாசித்து. 
அவர்கள்‌ கர்த்தருடைய சித்தத்திற்கு 
தங்களை ஒப்புக்கொடுக்கவேண்டும்‌. 
சிறையிருப்பின்‌ வேதனைகளை 
சகித்துக்கொள்ளவேண்டும்‌. யூதா 
மனுஷருடைய பாவத்தின்‌ நிமித்தமாகவே, 
கர்த்தர்‌ அவர்களுக்கு அந்நிய தேசத்து 
சிறைமிருப்பைக்‌ கொடுத்து, அவர்களைத்‌ 
தண்டிக்கிறார்‌. கர்த்தர்‌ தங்களுடைய 
பாவங்களுக்காக தங்களைத்‌. 
தண்டிக்கும்போது, தண்டனையை 
வர்கள்‌. தண்டனையைக்‌ 
கர்த்தரிடத்தில்‌ முறையிடக்கூடாது. 
தன்‌ பாவத்திற்கு 
தண்டனையைக்‌ குறித்து 
என்று எரேமியா 


குறித்து 





i al 
TT 


யாத்‌ 30:28. 
௬கந்தவர்க்கங்கனாகிய 
வெண்னைப்போனத்தில்‌ 
ஸ்தலத்தின்‌ சேக்கலின்படி. 
சேக்கல்‌ இடையையும்‌, 
கருவாப்பட்டையிலே அதில்‌ 
பாதியாகிய இருநூற்று ஜம்பது 
சேக்கல்‌ இடையையும்‌, சுகத்த வசம்பில்‌ 
இருநூற்று: ஜம்பது சேக்கல்‌ 
இடையையும்‌, 


யாத்‌ 9024. இலவங்கப்பட்டையில்‌ 
இத்நூறு சேக்கல்‌ இடையையும்‌, ஒலிவ 
எண்ணெயில்‌ ஒரு குடம்‌ 
எண்ணெயையும்‌ எடுத்து, 


மேன்மையான 
சுத்தமான 
பரிசுத்த. 
இத்தாறு 
சுகந்த 


யாத்‌ 8025. 
தைலக்காரன்‌' 


அதனால்‌, பரிமண 
செய்வதுபோல, 
கூட்டப்பட்ட பரிமனதைலமாகிய 
சுத்தமான அபிஷேக தைலத்தை 
உண்டுபண்ணுவாயாக; அது பரிசுத்த 
அபிஷேக தைலமாயிருக்கக்கடவது. 


யாத்‌ 80:26. அதினாலே ஆசரிப்புக்‌ 
கூடாரத்தையும்‌, 
காட்சிப்பெட்டியையும்‌, 


யாத்‌ 90:27. 
பணிமுட்டுகன்‌' 
குத்துவினக்கையும்‌, 

கருவிகளையும்‌, தூபபீடத்தையும்‌, 


யாத்‌ 80:28. தகன பலிபிடத்தையும்‌, 
அதின்‌ பணிமுட்டுகள்‌ எல்லாவற்றையும்‌, 
தொட்டியையும்‌, அதின்‌ பாதத்தையும்‌ 
அபிஷேகம்பண்ணி,, 


மேஜையையும்‌, அதின்‌ 
எல்லாவற்றையும்‌, 
அதின்‌ 


யாத்‌ 30:29, அவைகள்‌ 
பரிசுத்‌ தமாயிருக்கும்படடிக்கு, 
அவைகளைப்‌ பரிசூத்தப்படுத்துவாயாக; 
அவைகளைத்‌ தொடுகிறதெல்லாம்‌. 
பரிகத்தமாயிருக்கும்‌. 


யாத்‌ 30:30. ஆரோனும்‌ அவன்‌ 
குமாரரும்‌ எனக்கு ஆசாரிய ஊழியம்‌ 
செய்யும்படிக்கு, தீ அவர்களை 
அபிஷேகம்பண்ணி, அவர்களைப்‌ 
பரிசுத்தப்படுத்துவாயாக. 


யாத்‌ 80:31. இஸ்ரவேல்‌ புத்திரரோடே 
நீ பேசிச்‌ சொல்லவேண்டியதாவது: 
உங்கள்‌ தலைமுறைதோறும்‌ இது 
எனக்குரிய பரிசுத்த. அபிஷேக 
தைலமாயிருக்க வேண்டும்‌. 


மகா 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யாத்‌ 30:32. இதா 
சுரீரத்தின்மேல்‌ 
இது 


மனிதருடைய 

வார்க்கப்படலாகாது; 

முறையின்படி, 

தைலத்தைச்‌. 
இ 


செய்யப்பட்ட 
அவர்கள்‌ வேறொரு 
செய்யவுங்கூடாது; து 
பரிசுத்தமானது, இது உங்களுக்குப்‌ 
பரிகுத்தமாயிருப்பதாக. 


யாத்‌ 80:98. இத்த முறையின்படியே 
தைலங்கூட்டுகிறவனும்‌, அதில்‌ எடுத்து 
அத்தியன்‌ மேல்‌ வார்க்கிறவனும்‌, தன்‌ 
னத்தில்‌ இராதபடிக்கு அறுப்புண்டு 
போகக்கடவன்‌ என்று சொல்‌ என்றார்‌. 


யாத்‌ 9094... மின்னும்‌ 
மோசேயை. நோக்கி: 
வெள்ளைப்போனமும்‌. 
அல்பான்‌ பிசினுமாகிய 
கந்தவர்க்கங்கனையும்‌ சத்தமான 
சாம்பிராணியையும்‌ தீ சமதிறையாக. 
எடுத்து, 


கர்த்தர்‌ 
சுத்த 
குங்கிலியமும்‌ 


யாத்‌ 30:35. தைலக்காரன்‌ 
செய்கிறதுபோல அதற்கு பரிமனமேற்றி, 
துப்புரவான பரிசுத்த தரபவர்க்கமாக்கி, 


யாத்‌ 30:38. அதில்‌ கொஞ்சம்‌ எடுத்துப்‌ 
பொடியாக இடித்து, நான்‌ உன்னைச்‌. 
சந்திக்கும்‌ ஆசரிப்புக்‌ கூடாரத்திலி. 
ருக்கும்‌. காட்சி சந்நிதியில்‌ 
வைப்பாயாக; அது உங்களுக்கு மகா 
பரிசுத்தமாயிருக்கக்‌ கடவது. 


யாத்‌ 30:37. இந்தத்‌ தூபவர்க்கத்தை நீ 
செய்ய வேண்டிய முறையின்படி, 
உங்களுக்காகச்‌ 

கொள்ளலாகாது; 

கர்த்தருக்கென்று 
பரிகுத்தமாயிருப்பதாக. 


யாத்‌ 30:38. இதற்கு ஒப்பானதை 
முகருகிறதற்காகச்‌ செய்கிறவன்‌ தன்‌: 
ஒனத்தில்‌ இராதபடி. 
அறுப்புண்டுபோகக்கடவன்‌ என்றார்‌. 


பரிசுத்தமான அபிஷேக தைலத்தை 
கூட்டுகிற விதத்தைப்பற்றி கர்த்தர்‌ மோசேக்கு 
சொல்லுகிறார்‌. இந்த அபிஷேக தைலம்‌ 
ஆசரிப்புக்கூடாரத்திலே பயன்படுத்தப்படுகிறது. 





புலம்பல்‌ 


i ராண 
யாய 


எல்லோரும்‌ பாவம்‌ செய்து. ஏகமாய்க்‌ 
கெட்டுப்போயிருக்கிறார்கள்‌. ஆதாமின்‌: 
சந்ததியில்‌ வந்திருக்கிற நாம்‌ எல்லோருமே, 


தண்டிக்கிறார்‌ 

எல்வளவு தண்டனை கொடுக்கவேண்டுமோ, 
அல்வளவு தண்டனையையும்‌ கர்த்தர்‌ நமக்கு 
கொடுப்பதில்லை. அவர்‌ தம்முடைய 
கிருபையினால்‌, குறைவான 
தண்டனையையே கொடுக்கிறார்‌. 
ஆகையினால்‌. கர்த்தரிடத்தில்‌ 
முறையிடுவதினாலோ,, அவரோடு 
விவாதம்பண்ணுவதினாலோ எந்தவிதமான 
நியாயமுமில்லை. 


நமக்கு. 


நாம்‌ 


நாம்‌ கர்த்தரிடத்தில்‌, நம்முடைய 
'தண்டனைகளுக்காக முறை 
நம்முடைய பாவங்களுக்கு மனந்திரும்ப 
வேண்டும்‌. கர்த்தருடைய சித்தத்திற்கு நாம்‌ 
ஒப்புரவாகவேண்டும்‌. கர்த்தர்‌ நம்முடைய 
சித்தத்திற்கு ஒப்புரஹ்க வேண்டும்‌ என்று 
எதிர்பார்க்கக்கூடாது. ம்தான்‌ 
கர்த்தருடைய விருப்பத்தின்‌ 
நடந்துகொள்ளவேண்டும்‌. 
விருப்பத்தின்‌ பிரகாரமாக 
நடந்துகொள்‌ ளவேண்டும்‌ 
நம்முடைய சித்தத்தின்‌ பிரகாரமாக கர்த்தர்‌ 
கிரியை நடப்பிக்கவேண்டும்‌ என்றோ நாம்‌. 
எதிர்பார்க்கக்கூடாது. கர்த்தருடைய 
சித்தமும்‌, திட்டமும்‌, விருப்பமும்‌ 
தெய்வீகமானது. நம்முடைய ஜீவியத்தில்‌ 
கர்த்தருடைய சித்தத்திற்கு நாம்‌ 
முக்கியத்துவம்‌ கொடுக்கவேண்டும்‌. 

தும்‌ 
போதும்‌, சிறுமைப்படுத்தும்போதும்‌, தி்‌ 
கர்த்தருடைய நோக்கம்‌ என்ன என்பதை 


நாம்‌ அமர்ந்திருந்து தியானிக்கவேண்டும்‌. 
நாம்‌ வேதனைகளை அனுபவிக்கும்போது, 


கர்த்தர்‌ நம்மை  சஞ்சலப்படு; 


கர்த்தரிடத்தில்‌ திரும்பக்கடவோம்‌” (புல 3:40) 
என்று எரேமியா சொல்லுகிறார்‌. நம்முடைய 
வழிகளை நாம்‌ எப்போதும்‌ சோதித்து 
ஆராய்ந்து பார்க்கவேண்டும்‌. அப்போதுதான்‌, 
நம்மால்‌ நம்மை சோதித்து ஆராய்ந்து 
பார்க்க முடியும்‌ 


- விரிவுரை 
LAMENTATIONS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நம்முடைய சுயவிருப்பங்களின்‌ பிரகாரம்‌ 
நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கக்கூடாது. 
நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து 
பார்க்கவேண்டும்‌. அதுவே நம்முடைய 
உண்மையான நிலமையை 
புரிந்துகொள்வதற்கு நமக்கு உதவிசெய்யும்‌. 
நம்முடைய நோக்கம்‌ என்ன என்பதையும்‌, 
நம்முடைய முடிவின்‌ 
என்பதையும்‌, நம்மை ஆளுகை செய்யும்‌ 
பிரமாணம்‌ எது என்பதையும்‌ சோதித்துப்‌ 
பார்க்கவேண்டும்‌. நாம்‌ தவறான வழிகளில்‌ 
போவோமென்றால்‌, நம்முடைய முடிவு 
நித்திய அழிவாகவே இருக்கும்‌ நாம்‌. 
கர்த்தருக்கு பிரியமான வழியில்‌ 
போவோமென்றால்‌, நம்முடைய முடிவு நித்திய 
ஜீவனாயிருக்கும்‌. 


நாம்‌ சஞ்சலப்படும்போது நம்முடைய 
ன: சோதித்து... ஆராய்ந்து 
பார்க்கவேண்டும்‌. “இப்போதும்‌ சேனைகளின்‌ 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌: உங்கள்‌ வழிகளைச்‌ 
சிந்தித்துப்பாருங்கள்‌' (ஆகா 15), நாம்‌ 
போகும்‌ வழியில்‌ ஏதாவது குழப்பமோ, 
கர்த்தருக்கு விரோதமான பாவமோ 
இருக்குமென்றால்‌, நம்முடைய வழியை 
மாற்றிக்கொள்‌ வேண்டும்‌. 
கர்த்தரிடத்திற்குப்‌ போகும்‌ வழியே சரியான 
வழி. நாம்‌ தவறான பாதையில்‌ 
போகும்போது, ஆரம்பத்திலேயே நம்முடைய 
தப்பிதத்தைத்‌ திருத்திக்கொண்டால்‌, நமக்கு 
அதிக சேதாரமுண்டாகாது. கர்த்தரும்‌ நமக்கு 
அதிகமான சஞ்சலங்களையும்‌, அதிகமான 
குறைவுகளையும்‌ கொடுக்கமாட்டார்‌ 


ஒரு தேசம்‌ முழுவதற்கும்‌ சஞ்சலமும்‌, 
வேதனையும்‌, குறைவும்‌ உண்டாகும்போது, 
நாம்‌ நம்முடைய வழிகளை சோதித்து 
ஆராய்ந்து பார்க்காமல்‌, மற்றவர்களுடைய 
வழிகளைப்பற்றி குற்றம்‌ சொல்லக்கூடாது. 
பிறருடைய தவறான  வழிகளினால்‌, 
அநேகருக்கு சஞ்சலமுண்டாயிருப்பதாக 
சொல்லக்கூடாது. கர்த்தரோ நமக்கு 
தெளிவான கட்டளையைக்‌ கொடுக்கிறார்‌. 
நாம்‌ பிறருடைய வழிகளை சோதித்து 
ஆராய்ந்து பார்க்கக்கூடாது. நாம்‌ நம்முடைய 
வழிகளை சோதித்து ஆராய்ந்து 
பார்க்கவேண்டும்‌. அதன்‌ பின்பு நாம்‌ 
கர்த்தரிடத்தில்‌ திரும்பவேண்டும்‌. 
நம்மிடத்தில்‌. தப்பிதங்கள்‌ இருக்கும்போது, 
கர்த்தருக்கு முன்பாக நம்மைத்‌ தாழ்த்தி, 
நம்முடைய பாவங்களுக்கு 
மனந்திரும்பவேண்டும்‌. 





புலம்பல்‌ 


ழ்‌ நள 
யாய 


நாம்‌ கர்த்தரிடத்தில்‌ திரும்பவேண்டும்‌. 
என்று சொல்லும்போது, நாம்‌ ஏற்கெனவே 
கர்த்தரோடு கூடமிருந்தோம்‌ என்றும்‌ 
அதற்கு பொருள்‌ உண்டு. நாம்‌ 
கர்த்தரைவிட்டு தூரமாய்‌ விலகிப்போன 
போது, நமக்கு ஒரு நன்மையும்‌: 
உண்டாகவில்லை. நமக்கு ஏராளமான 
சஞ்சலங்களும்‌, அதிகமான குறைவுகளும்‌ 
உண்டாயிற்று. நம்முடைய ஜீவியம்‌ 
சீரடையவேண்டுமென்றால்‌, நம்முடைய 
சஞ்சலங்களும்‌ குறைவுகளும்‌ நம்மைவிட்டு 
நீங்கவேண்டுமென்றால்‌, நாம்‌ மறுபடியுமாய்‌ 
கர்த்தரிடத்தில்‌ திரும்பவேண்டும்‌. 


நாம்‌ கர்த்தரிடத்தில்‌ ஜெபம்பண்ணும்‌ 
போது, நம்முடைய த்க்‌ 
விண்ணப்பங்களும்‌ 

இருதயத்தின்‌  ெற்திககு்து வேண்டும்‌. 
“நாம்‌... நம்முடைய கைசுளோடுங்கூட 
நம்முடைய இருதயத்தையும்‌ பரலோகத்திலி 
ருக்கிற தேவனிடத்திற்கு ஏறெடுக்கக்‌ 
கடவோம்‌' (புல 341) என்று எரேமியா 
சொல்லுகிறார்‌ 


நம்முடைய ஜெபவார்த்தைகளில்‌, 
நம்முடைய ஆத்துமாவை ஊற்றவேண்டும்‌. 
நாம்‌ ஜெபிக்கும்போது நம்முடைய ஆத்தும 
கர்த்தருக்கு நேராக திரும்புகிறது. 
“கர்த்தாவே, உம்மிடத்தில்‌ என்‌ ஆத்துமாவை 
உயர்த்துகிறேன்‌" (சங்‌ 251). நம்முடைய 
ஆத்துமாவை பரலோகத்திலிருக்கிற 
பிதாவினிடத்திற்கு உயர்த்தவேண்டும்‌. 
ம்முடைய ்‌ பரலோகத்திலுள்ள 
நதேவினாடு.. நீததிகனைய்‌. கூபே 
இருக்கவேண்டும்‌ என்று விரும்புகிறது. 


ம்‌ ஜெபம்பண்‌ | போ; டைய 
இத்துனை; டட." பகோகத்தகரக்கற 
தேவனிடத்திற்கு வழிநடத்தும்‌ பாதைகளை 
ஆராய்ந்து பார்க்கவேண்டும்‌. நாம்‌ ஒவ்வொரு 
முறையும்‌ ஜெபம்பண்ணும்போது. நம்முடைய 
ஆத்துமா தேவனுக்கு அருகாமையில்‌ 
கிட்டிச்சேரவேண்டும்‌. நாம்‌ எத்தனை தரம்‌ 
ஜெபம்பண்ணினாலும்‌, நம்முடைய இருதயம்‌ 
பரலோகத்திலிருக்கிற தேவனிடத்திற்கே 
உயர்த்தப்படவேண்டும்‌. 


- விரிவுரை 
LAMENTATIONS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தேவரீர்‌ மன்னியாதிருந்தீர்‌ 
புல்‌ 3:42-5க 


புல 3:42. நாங்கள்‌ துரோகஞ்செய்து, 
கலகம்‌ பண்ணினோம்‌; ஆகையால்‌ 
தேவரீர்‌ மன்னியாதிருத்‌ தீர்‌. 

3:43, தேவரீர்‌ கோபத்தால்‌. 
எங்களைத்‌ 


பின்தொடர்ந்து 


பூல 1 ஜெபம்‌ 
உட்பிரவேசிக்கக்கூடாதபடிக்கு உம்மை 
மேகத்தால்‌ மூடிக்கொண்டிர்‌. 


புல 3:46. எங்கள்‌ பகைஞர்‌ எல்லாரும்‌ 
எங்களுக்கு விரோதமாய்த்‌ தங்கள்‌: 
வாயைத்‌ திறந்தார்கள்‌. 


புல 947. திகிலும்‌ படுகுழியும்‌ 
பாழ்க்கடிப்பும்‌ சங்காரமும்‌ எங்களுக்கு 
நேரிட்டது. 


புல 3:48. என்‌ ஜனமாகிய குமாரத்தி 
அடைந்த  கேட்டினிமித்தம்‌ எண்‌: 
கண்களிலிருந்து நீர்க்கால்கன்‌' 
பாய்கிறது. 


புல 3:49. கர்த்தர்‌ பரலோகத்திலிருந்து 
நோக்கிப்பார்க்குமட்டும்‌. 


புல 3:50. என்‌ கண்‌ இடைவிடாமல்‌ 
ஓய்வின்றிச்‌ சொரிகிறது. 


என்‌ நகரத்தினுடைய 
அனைவரினிமித்தமும்‌, 


ஆத்துமாவுக்கு 


புல 3:5௨ முகாந்தரம்‌ இல்லாமல்‌ 

என்னைப்‌ பகைக்கிறவர்கள்‌ என்னை 
பட்சியைப்‌: போல்‌ 

வேட்டையாடினார்கள்‌. 





புலம்பல்‌ 


f= FTE 
TT 


புல 3:53, காவந்கிடங்கிலே என்‌ 
பிராணணை ஒடுக்கி, என்மீதில்‌ கல்லை. 
வைத்தார்கள்‌. 


புல 9:54. தண்ணீர்‌ என்‌ தலையின்மேல்‌ 
புரண்டது; நாசமானேன்‌ என்றேன்‌. 


எரேமியா தீர்க்கதரிசி மனுஷரைப்பற்றிச்‌ 
“உயிருள்ள 


புல 3:39) 


சஞ்சலத்தையும்‌ குறைவையும்‌ கொடுக்கற 
நாம்‌ வேதனைகளையும்‌, பாடுகளையும்‌, 
உபத்திரவங்களையும்‌ அனுபவிக்கும்போது, 
கர்த்தருக்கு விரோதமாக 
முறுமுறுக்கக்கூடாது, முறையிடக்கூடாது. 
கர்த்தரோடு விவாதம்பண்ணவும்‌ கூடாது. 


எரேமியா மனுஷரைக்குறித்து நல்ல 
ஆலோசனை சொன்னாலும்‌, மனுஷரால்‌ 
கர்த்தரிடத்தில்‌ முறையிடாமல்‌ இருக்க 
முடியவில்லை... “நாங்கள்‌ துரோகஞ்செய்து. 
கலகம்‌ பண்ணினோம்‌; ஆகையால்‌ தேவரீர்‌ 
மன்னியாதிருந்தீர்‌” புல 3:42) என்று, 
எரேமியா சொல்லுகிறார்‌. “பாலம்‌ என்று 


என்றும்‌ சொல்லுகிறார்‌ 


யூதாவின்‌ மனுஷரும்‌, எருசலேமின்‌ 

ம்‌ விக்கிற பாடுகளைப்பற்றி 

தங்களுடைய 

தொடர்பு 

தேவரீர்‌ 

எங்களைத்‌ 

பின்தொடர்ந்து கொன்றீர்‌" 

(புல 3:43) என்று எரேமியா சொல்லுகிறார்‌. 

, தங்களுடைய பாடுகளுக்கு 

கர்த்தருடைய கோபமே காரணம்‌ என்று 

எரேமியா சொல்லுகிறார்‌. கர்த்தர்‌ 

தங்களுடைய பாவங்களை மன்னிக்கவில்லை. 

என்றும்‌, கர்த்தர்‌ தங்களுக்கு இரக்கம்‌ 

காண்பிக்கவில்லை என்றும்‌, எரேமியா 

கர்த்தரிடத்தில்‌ முறையிடுகிறார்‌. தேவனுக்கும்‌ 

தங்களுக்கும்‌ நடுவில்‌ பிரிவினையாகிய ஒரு 

நடுச்சுவர்‌ இருப்பதுபோல எரேமியா 
பேசுகிறார்‌. 


- விரிவுரை 
LAMENTATIONS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ தம்முடைய கோபத்தினால்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனங்களை மூடிப்போட்டார்‌. 
மரித்த பிரேதங்களை அடக்கம்பண்ணும்போது, 
அதை ஒரு மெல்லிய வஸ்திரத்தால்‌ மூடுவது 
வழக்கம்‌. அதன்‌ பின்பு அந்த பிரேதத்தை 
அடக்கம்பண்ணி, அந்த நபரைப்பற்றி 
மறந்துவிடுவார்கள்‌. அதுபோலவே 
கர்த்தரும்‌, இஸ்ரவேல்‌ ஜனங்களை செத்த 
பிரேதங்களைப்போல பாவித்து, அவர்களை 
மூடிப்போட்டு மறந்துவிட்டார்‌ என்று எரேமியா 
கர்த்தரிடத்தில்‌ முறையிடுகிறார்‌. 


கர்த்தர்‌ 


இஸ்ரவேல்‌ ஜனங்களை 
மூடியதோடு, அவர்‌ ்‌ 


தம்மையும்‌ மேகுத்தால்‌ 
மூடிக்கொள்கிறார்‌. இதனால்‌ நம்முடைய 

ம்‌, பரலோகத்திலிருக்கிற 
தேவனிடத்திற்கு போய்ச்சேருவதில்லை. 
கர்த்தர்‌ தம்மை மூடியிருக்கும்‌ மேகத்தைத்‌ 
தாண்டி, நம்முடைய ஜெபம்‌ 
அவருடைய சமுகத்தில்‌ பிரவேசிப்பதில்லை. 
நம்முடைய ஜெபவார்த்தைகள்‌ மேகத்திலேயே 
காணாமல்‌ போய்விடுகிறது. 


எரேமியா தீர்க்கதரிசி யூதா 
நெருக்கங்களைப்பற்றிச்‌ 
யூதாதேசத்திற்கு 
ஜனங்களைப்பற்றியும்‌ 
“ஜனங்களுக்குள்ளே 
எங்களைக்‌ குப்பையும்‌ அருவருப்புமாக்கினீர்‌' 
(புல 445), அண்டை தேசத்தார்‌... யூதாவின்‌ 
மனுஷரைக்குறித்து தூஷணவார்த்தைகளைப்‌ 
பேசினார்கள்‌. அவர்களை 
ஏளனம்பண்ணி  அவமானப்படுத்தினார்கள்‌. 
இதனால்‌ யூதருடைய சத்துருக்களும்‌, 
அவர்களை ஏளனம்பண்ணுகிறார்கள்‌. “எங்கள்‌ 
பகைஞர்‌ எல்லாரும்‌ எங்களுக்கு 
விரோதமாய்த்‌ தங்கள்‌ வாயைத்‌ திறந்தார்கள்‌” 
(புல 3:46) என்று எரேமியா சொல்லுகிறார்‌. 
(திகிலும்‌, 
சங்காரமும்‌ 
குமாரத்தி 


தாலின்‌ மனுஷருக்கு. 

ம்‌, பாழ்க்கடிப்பும்‌, 
நேரிட்டது. “என்‌ ஜனமாகிய 
அடைந்த கேட்டினிமித்தம்‌ என்‌ 
கண்களிலிருந்து நீர்க்கால்கள்‌ பாய்கிறது" 
(புல 3:48) என்றும்‌, “என்‌ நகரத்தினுடைய 
குமாரத்திகள்‌ அனைவரினிமித்தமும்‌, என்‌ 
கண்‌ என்‌ ஆத்துமாவக்கு 
நோவண்டாக்குகிறது” (புல 3:51) என்றும்‌ 
எரேமியா சொல்லுகிறார்‌. 





புலம்பல்‌ 


f= THE 
TT 


யூதா மனுஷருடைய சத்துருக்கள்‌ 
அவர்களை விரட்டிப்‌ பிடிக்கிறார்கள்‌. 
யூதர்களைப்‌ பின்தொடர்ந்து வந்து, 
அவர்களை மேற்கொள்கிறார்கள்‌. யூதர்களை 
அழிக்கும்‌ வரையிலும்‌ அவர்கள்‌ 
ஒய்வெடுக்கவில்லை. 

“முகாந்தரம்‌ இல்லாமல்‌ 
பகைக்கிறவர்கள்‌ என்னை 
போல வேட்டையாடினார்கள்‌. காவற்கிடங்‌ 
என்‌ பிராணனை ஒடுக்கி, என்மீதில்‌ கல்லை 
வைத்தார்கள்‌" (புல 3:52,53). 


செத்துப்போன பிரேதத்தை 
கல்லறையில்‌ அடக்கம்பண்ணி, அதன்மீது 
ஒரு கல்லை வைப்பதுபோல, இஸ்ரவேல்‌. 
ஜனங்களை அவர்களுடைய சத்துருக்கள்‌ 
வேட்டையாடி, காவல்கிடங்கிலே 
புதைத்துவிட்டார்கள்‌. யூதாவின்‌ மனுஷரும்‌, 
எருசலேமின்‌ குடிகளும்‌ தங்கள்‌ 
சத்துருக்களோடு யுத்தம்பண்ண முடியாமல்‌, 
நோற்றுப்போனார்கள்‌. யூதர்கள்‌ 
செத்துப்போனவர்களைப்போல அடக்கம்‌ 
பண்ணப்பட்டிருக்கிறார்கள்‌. சத்துருக்கள்‌ 
யூதாதேசத்தைப்‌ பார்க்கும்போது, அதை ஒரு 
செத்துப்போன தேசம்‌ 
அடக்கம்பண்ணப்பட்ட 

பார்க்கிறார்கள்‌. 

தண்ணீருக்குள்‌ 

மனுஷனுடைய அழிவைப்போலிருக்கிறது. 
'தண்ணீர்‌ என்‌ தலையின்மேல்‌ புரண்டது: 
நாசமானேன்‌” (புல 3:54) என்று எரேமியா 
சொல்லுகிறார்‌. 


இஸ்ரவேல்‌ மனுஷருக்கு அதிகமான 
துக்கமும்‌ பயமும்‌ வந்திருக்கிறது. 
எருசலேமின்‌ குமாரத்தி அதிகமான கேட்டை 
அடைந்திருக்கிறாள்‌. இதனால்‌ எரேமியாவின்‌ 
கண்களிலிருந்து நீர்க்கால்கள்‌ பாய்கிறது. 
அவருடைய கண்‌ இடைவிடாமல்‌ ஓய்வின்றி 
சொரிகிறது (புல 3:48,49). எரேமியாவின்‌ 
கண்‌ அவருடைய ஆத்துமாவுக்கு நோவு 
உண்டாக்குகிறது புல 3:51). எரேமியா 
யூதாவின்‌ அழிவுகளை எவ்வளவு, 
அதிகமாகப்‌ பார்க்கிறாரோ, அவ்வளவு 
அதிகமாக அவருடைய ஆத்துமாவில்‌: 
துக்கமுண்டாகிறது. 


- விரிவுரை 
LAMENTATIONS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எரேமியா எருசலேமின்‌ அழிவுக்காக 
அழுது புலம்பினாலும்‌, தங்களுடைய அழிவை 
கர்த்தர்‌ பரலோகத்திலிருந்து நோக்கிப்‌ 
பார்ப்பார்‌ என்று ஆறுதலாய்ச்‌ சொல்லுகிறார்‌ 
(புல 3:50). அது வரையிலும்‌ எரேமியாவின்‌ 
கண்‌ இடைவிடாமல்‌ அழும்‌. தொடர்ந்து 
கர்த்தர்‌ 

தம்முடைய 

இரக்கத்தினாலும்‌, 

இஸ்ரவேல்‌ ஜனங்களைப்‌ பார்த்தாலே போதும்‌. 
அவர்களுடைய சஞ்சலங்களும்‌, 
குறைவுகளும்‌, பாடுகளும்‌, வேதனைகளும்‌, 
உபத்திரவங்களும்‌ அவர்களைவிட்டு 


கர்த்தருடைய 
இடைவிடாமல்‌ 

தொடர்ந்து அழும்போது, அவர்கள்‌ 
கர்த்தருடைய கிருபையையும்‌ இரக்கத்தையும்‌ 
எதிர்பார்த்து, இடைவிடாமல்‌ 
காத்திருக்கிறார்கள்‌. கர்த்தர்‌ 
யூதாவின்‌ மனுஷரை 

பார்க்கும்‌ வரையிலும்‌, 
இடைவிடாமல்‌, 


அழுதுகொண்டேயிருக்கும்‌. 
என்‌ 
மீட்டுக்கொண்டீர்‌ 
புல்‌ 3:55-66 


பிராணனை 


புல 8:55. மகா ஆழமான கிடங்கிலி. 
ருந்து, கர்த்தாவே, உம்முடைய 
நாமத்தைப்பற்றிக்‌ கூப்பிட்டேன்‌. 

புல 3:58. என்‌ சத்தத்தைக்‌ கேட்டீர்‌; 
என்‌ பெருமூச்‌ சுக்கும்‌ என்‌ 
கூப்பிடுதலுக்கும்‌ உமது 
அடைத்துக்கொன்னாதேயும்‌. 


செவியை 


புல 3:57. நான்‌ உம்மை நோக்கிக்‌ 
கூப்பிட்ட நானிலே நீர்‌ அணுகி: 
பயப்படாதே என்றீர்‌. 


புல்‌ 3:58. ஆண்டவரே, எண்‌ 
ஆத்துமாவின்‌ வழக்கை நடத்தினர்‌; 
என்‌ பிராணனை மீட்டுக்கொண்டீர்‌. 





புலம்பல்‌ 


i FTE 
TT 


புல்‌ 359. கர்த்தாவே, 
உண்டான அதியாயத்தைக்‌ 
என்‌ தியாயத்தைத்‌ தீரும்‌. 


புல 8:80. அவர்களுடைய 
குரோதத்தையும்‌, அவர்கள்‌ 
விரோதமாக நினைத்த 
நினைவுகளையும்‌ கண்டீர்‌. 


புல 3:61 கர்த்தாவே, அவர்கள்‌ 
தித்திக்கும்‌ தித்தையையும்‌, அவர்கள்‌ 
எனக்கு விரோதமாய்‌ நினைத்த எல்லா 
நினைவுகளையும்‌, 


புல 3:62, எனக்கு விரோதமாய்‌. 
எழும்பினவர்களின்‌ 
வாய்மொழிகளையும்‌, அவர்கள்‌. 
நான்முழுதும்‌ எனக்கு விரோதமாய்‌ 
யோசிக்கும்‌. யோசனைகளையும்‌. 
கேட்டீர்‌. 


புல 3:68. 
உட்கார்த்திருப்பதையும்‌ 


பாடலாயிருக்கிறேன்‌. 


ட்ட 8:64. கர்த்தாவே, அவர்கள்‌ கைகள்‌: 
யத கிரியைகளுக்குத்தக்கதாக 
வன்னம்‌ பலன்‌ அனிப்பீர்‌. 


புல 8:80. அவர்களுக்கு இருதய 
வேதனையைக்‌ கொடுப்பீர்‌, உம்முடைய 
சாபம்‌ அவர்கள்‌ மேல்‌ இருக்கும்‌. 


புல 8:66. கோபமாய்‌ அவர்களைப்‌ பின்‌ 
தொடர்ந்து கர்த்தருடைய 
வானங்களின்‌ கீழ்‌ இராதபடிக்கு 
அவர்களை அழித்துவிடுவீர்‌. 


எரேமியா தீர்க்கதரியிசியின்‌ 
இருதயத்திலே விசுவாசமும்‌, பயமும்‌, 
நம்பிக்கையும்‌ ஒன்றாய்க்‌ கலந்திருக்கிறது. 
சில சமயங்களில்‌ இம்மூன்றுக்கும்‌ இடையே 
அவருடைய உள்ளத்தில்‌ போராட்டம்‌ 
நடைபெறுகிறது. கர்த்தர்‌ நல்லவர்‌. அவரை 
நம்புகிறவர்களுக்கு, அவருடைய கிருபை: 
என்றுமுள்ளது. 


- விரிவுரை 
LAMENTATIONS - COMMENTARY 


தங்களுடைய ஜெபத்தை 
கேட்பாரோ,  கேட்கமாட்டாரோ என்னும்‌ 
சந்தேகம்‌ இஸ்ரவேல்‌ மனுஷருடைய 
மனதில்‌ இருந்தது. தங்களுடைய ஜெபம்‌ 
உட்பிரவேசிக்கக்கூடாதடுடக்கு, கர்த்தர்‌ 
தம்மை  மேகத்தால்‌ மூடிக்கொண்டார்‌ 
(புல 3:44) என்னும்‌ பயமும்‌ அவர்களுடைய 
இருதயத்தில்‌ நிரம்பியிருந்தது. ஆனாலும்‌ 
கர்த்தர்‌ அவர்களுடைய ஜெபத்தைக்‌ 
கேட்டார்‌. 


கர்த்தர்‌ 


எரேமியா பல சமயங்களில்‌ 
கர்த்தரிடத்தில்‌ ஜெபம்பண்ணியிருக்கிறார்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரருடைய இருதயத்தில்‌ 
பயம்‌ இருந்ததுபோலவே, எரேமியாவின்‌ 
இருநயத்திலும்‌ பயம்‌ இருந்தது. கர்த்தர்‌ 
தன்னுடைய ஜெபத்தைக்‌ கேட்பாரோ, 
கேட்கமாட்டாரோ என்று. யூதா 
மனுஷரைப்போல, எரேமியாவும்‌ 
தன்னுடைய அலிசுவாசத்தினாலே 
பயப்பட்டார்‌. ஆனாலும்‌ எரேமியா 
கர்த்தரிடத்தில்‌ விண்ணப்பம்பண்ணினார்‌. 


'காவற்கிடங்கிலே என்‌ பிராணனை 
ஒடுக்கி, என்மீதில்‌ கல்லை வைத்தார்கள்‌. 
தண்ணீர்‌ என்‌ தலையின்மேல்‌ புரண்டது; 
நாசமானேன்‌ என்றேன்‌. மகா ஆழமான 
கர்த்தாவே, ம்‌ 

என்று எரேமியா சொல்லுகிறார்‌. 

கர்த்தர்‌ எரேமியாவின்‌ சத்தத்தைக்‌ 
கேட்டார்‌. எரேமியா கந்தகடந்தம்‌. (என்‌ 
பெருமூச்சுக்கும்‌. என்‌ கூடப்பிடுதலுக்கும்‌ 
உமது செவியை அடைத்துக்கொள்ளாதேயும்‌" 
(புல 3:56) என்று விண்ணப்பம்பண்ணினார்‌. 
கர்த்தர்‌ எரேமியாலின்‌ விண்ணப்பத்திற்கு 
தம்முடைய செவியை அடைத்துக்‌ 
கொள்ளவில்லை. எரேமியாவின்‌ 
சத்தத்தைக்‌ கேட்டார்‌. 

நான்‌ உம்மை நோக்கிக்‌ கூப்பிட்ட 
நாளிலே நீர்‌ அணுகி: பயப்படாதே என்றீர்‌. 
ஆண்டவரே, என்‌ ஆந்தமாலின்‌ வழக்கை 
நடத்தினர்‌; பிராணனை 
மீட்டுக்கொண்டீர்‌” (புல 3:57,58) என்று 
எரேமியா சொல்லுகிறார்‌. 





புலம்பல்‌ 


f= THE 
TT 


எரேமியா கர்த்தரிடத்தில்‌ ஏறெடுக்கிற 


சிக்க க்குக்‌ 
புதிய மனுஷனுடைய சுவாசமாயிருக்கிறது. 


நம்முடைய விண்ணப்பங்களையும்‌ 
வேண்டுதல்களையும்‌ கர்த்தரிடத்தில்‌. 
ஏறெடுக்கும்போது, அவருடைய இரக்கத்தின்‌ 
காற்றை நமக்குள்ளே இழக்கிறோம்‌. 
நமக்குள்ளே போன கர்த்தருடைய 
கிருபையின்‌ காற்று நமக்கு வெளியே 
துதிகளாகவும்‌, ஸ்தோத்திரங்களாகவும்‌ 
வெளியேறுகிறது. 


நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம்‌, 
ஜீவனுள்ளதாயிருக்கிறது என்பதற்கு, 
நம்முடைய பெருமூச்சே 
அடையாளமாயிருக்கிறது. மூச்சு 
இல்லையென்றால்‌ ஜீவனுமில்லை. உள்ளே 
இழுத்த காற்றை, வெளியேற்றவும்‌ வேண்டும்‌. 
கர்த்தருடைய கிருபைகளைப்‌ 
பெற்றுக்கொண்ட நாம்‌, அவருக்கு 
ஸ்தோத்திர பலிகளையும்‌ 
ஏறெடுக்கவும்வேண்டும்‌. 


இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 
ஜெபம்பண்ணுகிறார்கள்‌ ஆனாலும்‌. 
தங்களுடைய ஜெபம்‌, கர்த்தருடைய 
சமுகத்தில்‌ உட்பிரவேசிக்கக்கூடாதபூட்கு, 
கர்த்தர்‌ மேகுத்தால்‌. 
மூடிக்கொள்வாரோ என்னும்‌ பயம்‌. 
அவர்களுக்குள்‌ உண்டாயிற்று இதே பயம்‌ 
எரேமியாவின்‌ இருதயத்திலும்‌ உண்டாயிற்று. 
கர்த்தர்‌ எரேமியாவின்‌ பயத்தை நீக்குகிறார்‌. 
“பயப்படாதே” என்று கர்த்தர்‌ அவரிடத்தில்‌ 
அன்போடு சொல்லுகிறார்‌. 


“நான்‌ உம்மை நோக்கிக்‌ கூப்பிட்ட 
நாளிலே நீர்‌ அணுகி: பயப்படாதே என்றீர்‌” 
(புல 3:57) என்று எரேமியா சொல்லுகிறார்‌. 
நாம்‌ கர்த்தரை நம்பி நன்மை 
செய்யவேண்டும்‌. கர்த்தர்‌ நமக்கு 
கொடுத்திருக்கும்‌ ஊழியப்பொறுப்புக்களை 
விசுவாசத்தோடு நிறைவேற்றவேண்டும்‌. 


கர்த்தரிடத்தில்‌ 


- விரிவுரை 
LAMENTATIONS - COMMENTARY 


நாம்‌ கர்த்தருடைய 
விசுவாசத்தோடு கிட்டிச்சேரும்போது, 
கர்த்தரும்‌ தம்முடைய கிருபையோடும்‌ 
இரக்கத்தோடும்‌ நமக்கு அருகாமையில்‌ 
வருகிறார்‌. நாம்‌ கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
பயத்தோடு வரும்போது, கர்த்தர்‌ நம்மைப்‌ 
பார்த்து “பயப்படாதே” என்று ஆதரவாய்ச்‌ 


சொல்லுகிறார்‌. 


கர்த்தர்‌ 


சமுகத்தில்‌ 


ஏற்கெனவே இஸ்ரவேல்‌ 
ஜனத்திற்காக வழக்காடியிருக்கிறார்‌. 
ஆண்டவர்‌ அவர்களுடைய ஆத்துமாவின்‌ 
வழக்கை நடத்தினார்‌. அவர்களுடைய 
பிராணனை மீட்டுக்கொண்டார்‌. 
அவர்களுக்கு. உண்டான. எல்லா 
அநியாயத்தையும்‌ கர்த்தர்‌ கண்டார்‌. கர்த்தர்‌ 
சர்வஞானமுள்ளவர்‌. அவர்‌ நீதியும்‌ 
நியாயமுமுள்ளவர்‌. நம்முடைய வழக்குகளை 
நாம்‌ கர்த்தரிடத்தில்‌ சொல்லும்போது, கர்த்தர்‌ 
நம்முடைய  ஆத்துமாவின்‌ வழக்குகளை 


பாவங்களினிமித்தமாய்‌ 
பாடுகளையும்‌, 

கர்த்தர்‌ காண்கிறார்‌. 

கர்த்தருக்கு மறைவானது எதுவுமே இல்லை, 
அவர்‌ நம்முடைய பாவங்களையும்‌ பார்க்கிறார்‌. 
நம்முடைய பாவங்களின்‌ நிமித்தமாய்‌ நாம்‌ 
அனுபவிக்கிற வேதனைகளையும்‌ பார்க்கிறார்‌. 


எரேமியா தீர்க்கதரிசி, “கர்த்தாவே, 
எனக்கு உண்டான அநியாயத்தைக்‌ கண்டீர்‌” 
என்று சொல்லுகிறார்‌ எரேமியா ஒரு 
தவறும்‌ செய்யவில்லை. ஆனாலும்‌ 
அவருக்கு அதிகமான வேதனைகளும்‌, 
நெருக்கங்களும்‌, பாடுகளும்‌ உண்டாயிற்று. 
கர்த்தர்‌ எரேமியாவுக்கு உண்டான 
அநியாயத்தை தமது கிருபையினால்‌ 
காண்கிறார்‌.  எரேமியாவுக்கு விரோதமாக 
எழும்பியிருக்கும்‌ சத்துருக்களுடைய எல்லா 
குரோதத்தையும்‌ கர்த்தர்‌ காண்கிறார்‌. 
ர்கள்‌ எரேமியாவுக்கு விரோதமாக 
நினைவுகளையும்‌ 





புலம்பல்‌ 


ழ்‌ ளான 
யாய 


கர்த்தர்‌ நம்முடைய ஜெபத்தைக்‌ 
கேட்பதுபோலவே, நம்முடைய சத்துருக்கள்‌ 
நமக்கு விரோதமாகப்‌ 


நிந்திக்கும்‌ நிந்தையையும்‌, அவர்கள்‌ எனக்கு. 
விரோதமாய்‌ நினைத்த எல்லா 
நினைவுகளையும்‌, எனக்கு விரோதமாய்‌. 
எழும்பினவர்களின்‌ வாய்மொழிகளையும்‌, 
அவர்கள்‌ நாள்முழுதும்‌ எனக்கு விரோதமாய்‌ 
யோசிக்கும்‌ யோசனைகளையும்‌ கேட்டீர்‌" 
புல 39152) என்று எரேமியா 
கர்த்தரிடத்தில்‌ விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 


எரேமியாவின்‌ சத்துருக்கள்‌ க்‌ 
விரோதமாக ப ம்ம 
நினைக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
உட்கார்ந்திருந்தாலும்‌ எரேமியாவக்கு 
விரோதமாக கூடி யோசிக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ எழுந்திருந்தாலும்‌ எரேமியாவுக்கு 
விரோதமாகத்‌ தீங்கு செய்கிறார்கள்‌. 
“அவர்கள்‌ உட்கார்ந்திருப்பதையும்‌ அவர்கள்‌ 
எழுந்திருப்பதையும்‌ நோக்கிப்பாரும்‌: நான்‌ 
அவர்களுடைய பாடலாயிருக்கிறேன்‌" 
(புல 3:63) என்று எரேமியா கர்த்தரிடத்தில்‌ 


- விரிவுரை 
LAMENTATIONS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தருடைய கிருபையும்‌ இரக்கமும்‌ 
தனக்கு கிடைக்கவேண்டும்‌ என்று எரேமியா 
ஜெபிக்கிறார்‌. அதே வேளையில்‌, கர்த்தர்‌ 
தம்முடைய 

சத்துருக்களுக்கு 

என்றும்‌ ர்க்க எரேமியாவுக்கு, 
விரோதமாக எழும்பியிருக்கிற சத்துருக்கள்‌ 
பெலமுள்ளவர்களாயிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
எண்ணிக்கை பெருத்தவர்கள்‌. 
எரேமியாவால்‌, தன்னுடைய 
சுயபலத்தினாலோ,  சுயபராக்கிரமத்தினாலோ 
அவர்களை எதிர்க்க முடியாது... கர்த்தரே 
தன்னுடைய ஆத்துமாவின்‌ வழக்கை நடத்த 
வேண்டும்‌ என்றும்‌, அவர்களுடைய 
துன்மார்க்கமான கிரியைகளுக்குத்தக்கதாக, 
கர்த்தர்‌ அவர்களுக்கு பலனளிக்கவேண்டும்‌ 
என்றும்‌ எரேமியா கர்த்தரிடத்தில்‌. 
விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 


“கர்த்தாவே. அவர்கள்‌ கைகள்‌ செய்த 
கிரியைகளுக்குத்தக்கதாக அவர்களுக்குப்‌ 
பலன்‌ அளிப்பீர்‌. அவர்களுக்கு தய 
வேதனையைக்‌ கொடுப்பீர்‌, உம்முடைய சாபம்‌ 
அவர்கள்‌ மேல்‌ இருக்கும்‌. கோபமாய்‌ 
அவர்களைப்‌ பின்‌ தொடர்ந்து கர்த்தருடைய 
இராதபடிக்கு 

" (புல 3:64-66) 

எரேமியாவின்‌. 





புலம்பல்‌ 


f= FTE 
ETT 


எருசலேமின்‌ அழிவுக்கக எரேமியா 
அழுது புலம்புகிறார்‌. யூதாதேசத்திலே நல்ல 
மதிப்போடு இருந்தவர்கள்கூட இப்போது. 
அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள்‌ 
(புல 41,2). யூதா தேசத்திலே. 
பஞ்சமுண்டாயிற்று. அதனால்‌ ஏராளமான 
உயிர்ச்சேதங்கள்‌ ஏற்பட்டது (புல 4:30). 
எருசலேம்‌ நகரத்தை சத்துருக்கள்‌ 
அழித்துப்போட்டார்கள்‌ (புல 4112) 


எருசலேமின்‌: 
யூதமார்க்கத்‌ தலைவர்களும்‌ 
விரோதமாகப்‌ பாவம்‌ 
எருசலேமின்‌ அழிவுக்கு 
பாவங்களே காரணம்‌ 
எருசலேமிலே. 
(புல 417-20) 


பிரபுக்களும்‌, 
கர்த்தருக்கு 
செய்தார்கள்‌. 
இவர்களுடைய 
(புல 413-16). 
சகலமும்‌ அழிந்துபோயிற்று 


எருசலேமின்‌ வப்‌ பார்த்து 
ஏதோமியர்கள்‌ ஈஷப்படுகிறார்கள்‌. 
அவர்களுக்கும்‌ அழிவு வரும்‌ என்று எரேமியா 
சொல்லுகிறார்‌ (புல 4:21). 


பாபிலோன்‌. தேசத்து, 
சிறையிருப்பிலிருக்கிற யூதர்கள்‌ சீயோனுக்கு 
திரும்பி வருவார்கள்‌ (புல 4:22). 


மங்கிப்போயிற்று 
புல 44-12 


புல்‌ கப. ஐயோ! பொன்‌ மங்கி, 
பகம்பொன்மாறி, பரிசுத்த ஸ்தலத்தின்‌ 
கற்கள்‌ ௪கல விதிகவின்முணையிலும்‌. 
கொட்டுண்டுபோயிற்றே.. 


புல 4:2. ஐயோ! தங்கத்துக்கொப்பான 
விலையேறப்பெற்ற சீயோன்‌ 
குமாரர்‌ குயவனுடைய 
கைவேலையான மண்பாண்டங்களாய்‌. 
எண்ணப்படுகிறார்களே.. 


- விரிவுரை 
LAMENTATIONS - COMMENTARY 


புல 43. திமிங்கிலங்கள்‌ முதலாய்க்‌ 
கொங்கைகளை நீட்டி, தங்கள்‌. 
குட்டிகளுக்குப்‌ பால்‌ கொடுக்கும்‌; என்‌ 
ஜனமாகிய குமாரத்தியோ 
வனாத்தரத்திலுன்ன தீக்குருவியைப்‌ 
போல்‌ குருரமாயிருக்கிறானே. 


புல கக 
தாகத்தால்‌. 
ஒட்டிக்கொண்டிருக்கிறது; 
அப்பங்கேட்கிறார்கன்‌, 
கொடுப்பாரில்லை.. 


குழத்தைகளின்‌ நாவு 
மேல்வாயோடே, 
பின்னைகள்‌ 


அவர்களுக்குக்‌ 


புல 45. ருசியான பதார்த்தங்களைச்‌ 
சாப்பிட்டவர்கள்‌ வீதிகளில்‌ 
பாழாய்க்கிடக்கிறார்கன்‌; இரத்தாம்பரம்‌ 
உடுத்தி வளர்ந்தவர்கள்‌ 
குப்பைமேடுகளை அணைத்துக்‌. 
கொள்ளுகிறார்கள்‌. 


புல 4:6. கைச்செய்கை இல்லாமல்‌ ஒரு 
நிமிஷத்திலே கவிழ்க்கப்பட்ட 
சோதோமின்‌ பாவத்துக்கு வந்த 
தண்டனையைப்பார்க்கிலும்‌ என்‌ 
இனமாகிய. குமாரத்தியின்‌' 
அக்கிரமத்துக்கு தண்டனை 
பெரிதாயிருக்கிறது. 


புல 42. 


வந்த 


அவளுடைய நசரேயர்‌ 
உறைந்த மழையையப்பார்க்கிலூம்‌ 
சுத்தமும்‌, பாலைப்‌ பார்க்கிலும்‌ 
வெண்மையும்‌, பவனத்தைய்‌ பார்க்கிலும்‌ 
சிவப்பும்‌, இத்திரநீலத்தைப்‌ பார்க்கிலும்‌ 
மேனியுமாயிருந்தார்கள்‌. 


புல 48. 


இப்பொழுதோ 
அவர்களுடைய குரி 


முகம்‌ யிலும்‌ 
கறுத்தூப்போயிற்று; வீதிகளில்‌ 
அதியப்படரர்கன்‌; அவர்கள்‌ தோல்‌ 

எலும்புகனோடு, 
காய்த்த மரத்துக்கு. 


4. பசியினால்‌. 
கொலையுண்டவர்களைப்‌ பார்க்கிலும்‌ 
பட்டயத்தால்‌ கொலையுண்டவர்கள்‌. 
பாக்கியவான்கனாயிருக்கிறார்கன்‌; 
அவர்கள்‌ வயலின்வரத்தில்லாமையால்‌ 
குத்துண்டு, கரைத்துபோகிறார்கள்‌. 





புலம்பல்‌ 


i THE 
TT 


புல்‌ ௧:10. இரக்கமுன்ன ஸ்திரீகளின்‌ 
கைகள்‌ தங்கள்‌ பின்னைகளைச்‌: 
சமைத்தன, என்‌ ஜனமாகிய 
குமாரத்தியின்‌ அழிவில்‌ அவைகள்‌: 
அவர்களுக்கு ஆகாரமாயின.. 


புல கப, கர்த்தர்‌ தமது கோபத்தை 
'திறைவேற்றி, தமது உக்கிரகோபத்தை 
ஊற்றி, சீயோனில்‌ அக்கினியைக்‌ 
கொளுத்தினார்‌; அது அதின்‌ 
அஸ்தியாரங்கனைப்‌ யட்சித்துப்‌ 
போட்டது. 


புல்‌ 412. கத்தம்‌ ன்‌ 
எருசலேமின்‌ 


பிரவேசிப்பான்‌. வடலி கள்‌ 


ராஜாக்களும்‌ பூச்சக்கரத்தின்‌ சகல 
குடிகளும்‌ நம்பமாட்டாதிருத்தார்கள்‌. 


எருசலேமில்‌ சோகமான மாற்றங்கள்‌: 
ஏற்பட்டிருக்கிறது. பூர்வகாலத்தில்‌ எருசலேம்‌ 
நகரம்‌ பசும்‌ பொன்னைப்போல இருந்தது. 
இப்போதோ பசும்பொன்‌ மாறிவிட்டது. 
பொன்‌ மங்கிப்போயிற்று. பரிசுத்த. 
ஸ்தலத்தின்‌ கற்கள்‌ சகல வீதிகளின்‌ 
முனையிலும்‌ கொட்டுண்டுபோயிற்று (புல 41). 


எருசலேமில்‌ கர்த்தருடைய 
ஆலயமுள்ளது. தேவாலயமே எருசலேமுக்கு 
மகிமை. அதுவே அவர்களுக்கு பாதுகாப்பு 
கல்தேயர்கள்‌ தேவா; 
இடித்துப்போட்டார்கள்‌. 

பொன்னால்‌ செய்யப்பட்ட 


பணிமுட்டுக்கள்‌ ஏராளமாயிருந்தன. 


“ஆலயத்‌ உட்புறத்தைச்‌ 
சாலொமோன்‌ பசும்பொன்தகட்டால்‌ மூடி 
சந்நிதி ஸ்தானத்தின்‌ மறைப்புக்கும்‌ பொன்‌ 
சங்கிலிகளைக்‌ குறுக்கே போட்டு, அதைப்‌ 
பொன்தகட்டால்‌ மூடினான்‌. இப்படி ஆலயம்‌ 
முழுவதும்‌ கட்டித்‌ தீருமட்டும்‌, அவன்‌ ஆலயம்‌ 
முழுவதையும்‌ பொன்தகட்டால்‌ மூடி, சந்நிதி 
ஸ்தானத்திற்கு முன்பாக இருக்கிற பலி. 
பீடத்தை முழுவதும்‌ பொன்தகட்டால்‌. 
மூடினான்‌" (1இராஜா 6:21,22). 

கல்தேயர்கள்‌ 
இடித்துப்போட்டு, 
சுட்டெரித்தார்கள்‌. 
 பொன்னையெல்லாம்‌ 
எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள்‌. 


- விரிவுரை 
LAMENTATIONS - COMMENTARY 


பரிசுத்த 
கற்களையெல்லாம்‌ 
கட்டெரித்தார்கள்‌. அதை எருசலேமின்‌ 
வீதிகளில்‌ தூக்கி எரிந்துவிட்டார்கள்‌. 
எருசலேம்‌ நகரம்‌ முழுவதுமாய்‌ அழிந்து 
போயிற்று. அதன்‌ வீதிகளில்‌ கட்டிடங்களின்‌ 
இடிபாடுகள்‌ கொட்டிக்கிடந்தன. அந்த 
இடிபாடுகளோடு தேவாலயத்தின்‌ கற்களும்‌ 


கொட்டப்பட்டன. 


அக்கினி௰ினால்‌ 


எருசலேமிலுள்ள பிரபுக்களும்‌ 
ஆசாரியர்களும்‌ யூதாதேசத்தில்‌ மிகவும்‌ 
விசேஷமானவர்கள்‌. அவர்கள்‌ தங்கத்திற்கு 
ஒப்பான விலையேறப்பெற்ற சீயோன்‌ 
குமாரர்‌. ஆனால்‌ கல்தேயரோ அவர்களை 
அவமானப்படுத்திவிட்டார்கள்‌. 

“ஐயோ! தங்கத்துக்கொப்பான 
விலையேறப்பெற்ற சீயோன்‌ குமாரர்‌ 
குயவனுடைய கைவேலையான 
மண்பாண்டங்களாய்‌ எண்ணப்படுகிறார்களே"' 
(புல 4:2) என்று எரேமியா சொல்லுகிறார்‌. 


எருசலேமிலுள்ள பொக்கிஷத்தில்‌ பொன்னும்‌ 

வெள்ளியும்‌ இருந்தது. அதன்‌ மதிப்பைவிட 

மதிப்பு 

அவர்கள்‌ 

ஆனால்‌ 

தங்கத்திற்கு ஒப்பான 

அவர்களை மண்பாண்டங்களைப்போல 

சாதாரணமாக எண்ணினார்கள்‌ 

மண்பாண்டங்கள்‌ உடைந்து ஒடாய்ப்போகும்‌. 

மண்பாண்டங்களுக்கு பொன்னைப்போல. 

மதிப்பு இல்லை. 

கல்தேயர்கள்‌ 
பிரபுக்களையும்‌ 
சிறைப்பிடித்து 

இழுத்துக்கொண்டு 

பிரபுக்களும்‌ ஆசாரியர்களும்‌ 

மதிப்போடும்‌ மரியாதையோடும்‌ இருந்தவர்கள்‌. 

கல்தேயர்கள்‌ 

சிறைப்படுத்தி 


rr 


எருசலேமின்‌ 
ஆசாரியர்களையும்‌ 
தங்கள்‌ 


அவமானப்படுத்துகிறார்கள்‌. 
எருசலேமிலுள்ள சிறு பிள்ளைகள்‌ 
பசியினாலும்‌ பட்டினிமினாலும்‌ 
வாடிப்போகிறார்கள்‌. அவர்களுக்கு புசிக்க 
அப்பமுமில்லை. குடிக்க தண்ணீருமில்லை. 





புலம்பல்‌ 


i FTE 
TT 


“திமிங்கிலங்கள்‌ முதலாய்க்‌ 
கொங்கைகளை நீட்டி, தங்கள்‌ குட்டிகளுக்குப்‌ 
பால்‌ கொடுக்கும்‌: என்‌ ஜனமாகிய 
குமாரத்தியோ வனாந்தரத்திலுள்ள 
தீக்குருவியைப்போல்‌ குரூரமாயிருக்கிறாளே. 
குழந்தைகளின்‌ நாவு தாகத்தால்‌ 
மேல்வாயோடே  ஒட்டிக்கொண்டிருக்கிறது: 
பிள்ளைகள்‌ அப்பங்கேட்கிறார்கள்‌, 
அவர்களுக்குக்‌ கொடுப்பாரில்லை" (புல 4:34) 
என்று எரேமியா சிறுபிள்ளைகளின்‌ 
பசியையும்‌ பட்டினியையும்‌ நினைத்து அழுது 
புலம்புகிறார்‌. 
எருசலேமிலே 

அந்தஸ்துக்களிலிருந்தவர்களெல்லாம்‌ 
இப்போது. தரித்திரராயிருக்கிறார்கள்‌. 


உயர்ந்த 


உடுத்தியவர்கள்‌. இப்போதோ அவர்களுக்கு 
புசிப்பதற்கு ஒன்றுமில்லாமல்‌, வீதிகளில்‌ 
பாழாய்க்‌ கிடக்கிறார்கள்‌ கல்தேயர்கள்‌ 
பிரபுக்களின்‌ நல்ல வஸ்திரங்களை 
உரிந்துவிட்டு, அவர்களுக்கு அடிமையின்‌ 
வஸ்திரங்களை உடுத்துகிறார்கள்‌. 

ருசியான 
சாப்பிட்டவர்கள்‌ 
பாழாய்க்கிடக்கிறார்கள்‌: 
உடுத்தி வளர்ந்தவர்கள்‌ 
அணைத்துக்‌ கொள்ளுகிறார்கள்‌ (புல 4:5). 

எருசலேமின்‌ மாடமாளிகைகளிலும்‌, 
அரமனை போன்ற வீடுகளிலும்‌ வசித்தவர்கள்‌ 
இப்போது குப்பைமேடுகளில்‌ கிடக்கிறார்கள்‌. 

சிறியவனைப்‌ புழு ந்து 

கக்கிலிடுகிறார்‌ எளியவனைக்‌. 
குப்பையிலிருந்து உயர்த்துகிறார்‌" (சங்‌ 1137). 


எருசலேமிலே அதிகமரியாதையோடும்‌, 
கண்ணியத்தோடும்‌ வாழ்ந்தவர்கள்‌ இப்போது 
அவமானப்பட்டு பாழாய்க்கிடக்கிறார்கள்‌. 
பரிசுத்தவான்கள்‌. என்று 
எண்ணப்பட்டவர்களும்‌ இப்போது 
மற்றவர்களைப்போல பாடுகளை 
அனுபலிக்கிறார்கள்‌. 


பதார்த்தங்களைச்‌ 


- விரிவுரை 
LAMENTATIONS - COMMENTARY 


யூதர்கள்‌ நசரேய விரதம்‌ இருப்பது 
வழக்கம்‌. கர்த்தருடைய பிரமாணத்திற்கு 
கீழ்ப்படிந்து, நசரேய விரதம்‌ இருக்கிறவர்கள்‌, 
போஜன விஷயங்களில்‌ அதிக 
கட்டுப்பாடோடிருப்பார்கள்‌. இதனால்‌ அவர்கள்‌ 
உறைந்த மழையைப்பார்க்கிலும்‌ சுத்தமும்‌, 
ப்‌ பார்க்கிலும்‌ வெண்மையும்‌, 
ர்க சிவப்பும்‌, 
பார்க்கிலும்‌ 

மேனியுமாயிருந்தார்கள்‌ (புல 4:7), 


நசரேயர்கள்‌ கர்த்தருக்காக தங்களை 
அர்ப்பணித்துக்‌ கொண்டவர்கள்‌. 
அவர்களுடைய முகம்‌ பிரகாசமாயிருக்கும்‌. 
சீனாய்‌ மலையிலிருந்து மோசே கீழே இறங்கி 
வந்தபோது அவருடைய 
பிரகாசமாயிருந்தது. 
எருசலேமின்‌ வீதிகளில்‌, 
இருந்தவர்களின்‌ முகம்‌ 
பிரகாசத்தோடிருந்தது. 

நசரேய விரதம்‌ க்கிறவர்கள்‌ 
திராட்சரசம்‌ அருந்தமாட்டார்கள்‌. 
திராட்சப்பழங்களையும்‌  புசிக்கமாட்டார்கள்‌. 
அவர்கள்‌ மதுபானம்‌ அருந்தமாட்டார்கள்‌. 
அவர்களுடைய சரீரம்‌ பூரண 
ஆரோக்கியத்தேரிருக்கும்‌. அவர்களுடைய 
முகமும்‌ பிரகாசமாயிருக்கும்‌. 


ப்பொழுதோ அவர்களுடைய முகம்‌ 
கிக்‌ த்தப்ப வீதிகளில்‌ 
அறியப்படார்கள்‌; அவர்கள்‌ தோல்‌ அவர்கள்‌ 
எலும்புகளோடு ஒட்டிக்கொண்டு, காய்ந்த 
மரத்துக்கு ஒப்பாயிற்று (புல 4:8). 


சத்து க்கட 


முகமும்‌ 
அடையுமென்று ஏசாயா 
தீர்க்கதரிசனமாய்ச்‌' சொன்னார்‌. 
“மனுஷனைப்பார்கிலும்‌ அவருடைய 
முகப்பார்வையும்‌, மனுபுத்திரரைப்பார்க்கிலும்‌ 
அவருடைய ரூபமும்‌, இவ்வளவு அந்தக்கேடு 
அடைந்தபடியினாலே, அவரைக்கண்ட 
அநேகர்‌ பிரமிப்படைந்தார்கள்‌" (ஏசா 52:14). 


பிரகாசமாயிருந்த  நசரேயர்களுடைய 
முகம்‌ இப்போது கறுத்துப்போயிற்று. 
அவர்களுடைய இருதயத்தில்‌ வருத்தமும்‌ 
வேதனையும்‌ நிரம்பியிருக்கிறது. எருசலேமில்‌: 
பஞ்சமுண்டாயிருப்பதினால்‌ அவர்களுக்கு 
போஜனம்‌ கிடைக்கவில்லை. அவர்கள்‌ 
பசியிலும்‌ பட்டினியிலும்‌ இருக்கிறார்கள்‌. 





i= FTE 
ETT 


கர்த்தர்‌ மோசேயை நோக்கி, 
“மேன்மையான சுகந்தவர்க்கங்களாகிய 
சுத்தமான வெள்ளைப்போளத்தில்‌ பரிசுத்த 
ஸ்தலத்தின்‌ சேக்கலின்டி ஐந்நூறு சேக்கல்‌ 
இடையையும்‌, சுகந்த குருவாப்பட்டையிலே 
அதில்‌ பாதியாகிய இருநூற்று ஐம்பது. 
சேக்கல்‌ இடையையும்‌, சுகந்த வரம்பில்‌ 
இருநூற்று ஐம்பது சேக்கல்‌ இடையையும்‌, 
இலவங்கப்பட்டையில்‌ ஐந்நூறு சேக்கல்‌ 
இடையையும்‌, ஒலிவ எண்ணெயில்‌ ஒரு குடம்‌ 
எண்ணெயையும்‌ எடுத்து, அதனால்‌, பரிமள 
தைலக்காரன்‌ செய்வதுபோல, கூட்டப்பட்ட 
பரிமளதைலமாகிய சுத்தமான அபிஷேக 
தைலத்தை உண்டுபண்ணுவாயாக: அது 
பரிசுத்த அபிஷேக தைலமாயிருக்கக்கடவது" 
(யாத்‌ 30:23-25) என்று சொல்லுகிறார்‌. 


இதைச்‌ செய்யும்பணி பெசலெயேலிடம்‌ 
ஒப்படைக்கப்படுகிறது. (யாத்‌ 371,29) 
அவனுக்குப்‌ பின்பு எலியேசரும்‌ (எண்‌ 4:16) 
சாரியரின்‌ குமாரரும்‌ (நாளா 9:30) 
ந்தப்‌ பணியைச்‌ செய்கிறார்கள்‌. 
இஸ்ரவேலரின்‌ தலைமுறைதோறும்‌ இது. 
கர்த்தருக்குரிய பரிசுத்த அபிஷேகத்தைலமாய்‌ 
இருக்க வேண்டும்‌. ஆசாரியர்‌ மட்டுமே. 
இதைப்‌ பயன்படுத்தலாம்‌. (யாத்‌ 30:31, யாத்‌ 
30:32; யாத்‌ 29:7, 21: லேவி 10:7). இந்தத்‌ 
தைலத்தைப்போல வேறு யாரும்‌ 
செய்யக்கூடாது. (யாத்‌ 30:33) 


பரிசுத்த அபிஷேக தைலத்தினா 
ஆசரிப்புக்கூடாரமும்‌, ள்ள 
சகல பணிமுட்டுக்களும்‌ 
அபிஷேகம்பண்ணப்படவேண்டும்‌. 


கர்த்தர்‌ மோசேயை நோக்கி, “பரிசுத்த 


எல்லாவற்றையும்‌, குத்துவிளக்கையும்‌, அதின்‌ 

கருவிகளையும்‌, தூபபீடத்தையும்‌, 

தகன பலிபீடத்தையும்‌, அதின்‌ பணிமுட்டுகள்‌ 

எல்லாவற்றையும்‌, தொட்டியையும்‌, அதின்‌ 

பத்ரம்‌ அபிஷேகம்பண்ணி, அவைகள்‌ 
பரிசுத்தமாமிருக்கும்படிக்கு.. 

அள்‌ 

அவைகளைத்‌ 

பரிசுத்தமாயிருக்கும்‌. 


ம்‌ எனக்கு 


பரிசுத்தப்படுத்துவாயாக" 
என்று சொல்லுகிறார்‌. 


(யாத்‌ 30:26-30) 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


அபிஷேகம்பண்ணினார்கள்‌ 
சாதோக்கு 
கூடாரத்திலிருந்து 


எடுத்துக்‌ _ கொண்டுப்‌. சாலொமோனை 


வாழ்த்தினார்கள்‌" [இராஜா 1:39), 


இஸ்ரவேல்‌ தேசத்தின்‌ சரித்திரத்திலை, 
அவர்களுடைய ராஜாக்களில்‌ சிலரும்‌, 
பிரதான ஆசாரியர்‌ 
அபிஷேக: 


அபிஷேகம்பண்ணப்பட்டவர்கள்‌. 


கிறிஸ்து என்னும்‌ பெயருக்கு 
“அபிஷேகம்பண்ணப்பட்டவர்‌" என்று பொருள்‌ 
மிதந்த அபிடேக தையல்‌. அவருடைய 
சிரசின்‌ ஊற்றப்பட்டு, 
இத தி்தியவ்னட்படவரானிகுககளா்‌ 


எல்லோரும்‌ பரிசுத்த. 
நைவந்தினால்‌ 


ஏற்பாட்டுக்காலத்து 
நற்கீர்த்தியினாலும்‌, 
சபாவங்களினாலும்‌ 
அபிவேகபபண்ணப்பட்டயர் களி ருக்க 
வேண்டும்‌. “பரிமளதைலத்தைப்பார்க்கிலும்‌ 
நற்கீர்த்தியும்‌, ஒருவனுடைய ஜநநநாளைப்‌ 
பார்க்கிலும்‌ மரணநாளும்‌ நல்லது” (பிர 7:1). 


பரிசுத்த அபிஷேக தைலத்தை 
எவ்வாறு உண்டுபண்ணவேண்டும்‌ என்றும்‌ 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. கர்த்தர்‌ மோசேயை 
நோக்கி, “சுத்த வெள்ளைப்போளமும்‌. 
குங்கிலியம்‌ அல்பான்‌ பிசினுமாகிய 
கந்தவர்க்கங்களையும்‌ சுத்தமான 
சாம்பிராணியையும்‌ நீ சமநிறையாக எடுத்து, 
தைலக்காரன்‌ செய்கிறதுபோல அதற்கு 
பரிமளமேற்றி, துப்புரவான பரிசுத்த 
தூபவர்க்கமாக்கி, அதில்‌ கொஞ்சம்‌ எடுத்துப்‌ 
பொடியாக இடித்து, நான்‌ உன்னைச்‌ 
சந்திக்கும்‌ ஆசரிப்புக்‌ கூடாரத்திலிருக்கும்‌ 
சாட்சி சந்நிதியில்‌ வைப்பாயாக; அது 
உங்களுக்கு மகா புரிசுத்தமாயிருக்கக்‌ 
கடவது” யாத்‌ 30:34-36) என்று 
சொல்லுகிறார்‌. 


புதிய 
வா்‌ நாம்‌ 





புலம்பல்‌ 


f= FTE 
TT 


நசரேய விரதம்‌ இருக்கிறவர்கள்‌ 
எருசலேமின்‌ வீதிகளில்‌ நடக்கும்போது, 
யூதர்கள்‌ அவர்களுக்கு விசேஷித்த. 
மதிப்பையும்‌ மரியாதையும்‌ கொடுப்பது 
வழக்கம்‌. இப்போதோ  நசரேயர்கள்‌ 
வீதிகளில்‌ நடக்கும்போது. அவர்களை 
கண்டுகொள்வதில்லை. 

ம்‌ மரியாதையும்‌ 


எருசலேமைப்‌ பிடித்தார்கள்‌. 
யூதர்களையெல்லாம்‌. 
வெட்டி கொன்றுபோட்டார்கள்‌ 
பட்டயத்திற்கு தப்பிய யூதர்கள்‌ 
பசியினாலும்‌ 
'வேதனைப்படுகிறார்கள்‌. 


பசியினால்‌ 
பார்க்கிலும்‌ 
கொலையுண்டவர்கள்‌ 
பாக்கியவான்களாயிருக்கிறார்கள்‌: 
வயலின்வரத்தில்லாமையால்‌ 
கரைந்துபோகிறார்கள்‌ (புல 4:9). 


நகரத்திலுள்ள 
தங்கள்‌ பட்டயத்தால்‌ 
கவ்நேயரின்‌ 

இப்போது. 
பட்டினிமினாலும்‌ 


கொலையுண்டவர்களைப்‌ 
பட்டயத்தால்‌ 


அவர்கள்‌ 
குத்துண்டு, 


தேவனுடைய நியாயத்தீர்ப்பு யூதாவின்‌ 
மனுஷர்மேலும்‌ எருசலேமின்‌ குடிகள்‌ மேலும்‌ 
வந்திருக்கிறது. எருசலேமுக்கு மிகப்பெரிய 
அழிவு உண்டாயிற்று. ட்டயத்தால்‌ 
உண்டான அழிவை விட, 
உண்டாகும்‌ 
அதிகமாயிருக்கிறது. 
வெட்டப்படுகிறவர்கள்‌ ஒரே நாளில்‌ செத்துப்‌ 
போகிறார்கள்‌. பசியினாலும்‌ பஞ்சத்தினாலும்‌ 
பட்டினியாய்க்‌ கிடக்கிறவர்களோ கொஞ்சம்‌ 
கொஞ்சமாக செத்துப்போகிறார்கள்‌. 
அவர்கள்‌ தங்களுடைய மரணத்தின்‌ 
வேதனையை பூரணமாய்‌ உணருகிறார்கள்‌. 

எருசலேமின்‌ பாவங்களும்‌, 
மீறுதல்களும்‌, அக்கிரமங்களும்‌ சோதோம்‌ 
கொமோராவின்‌ அக்கிரமங்களைவிட 
அதிகமாயிருக்கிறது. கர்த்தர்‌ சோதோமையும்‌ 
கொமோராவையும்‌ தம்முடைய நீதியான 
நியாயத்தீர்ப்பினால்‌ அழித்துப்போட்டார்‌. 
அதுபோலவே கர்த்தர்‌ இப்போது. 
எருசலேமையும்‌ அழித்துப்போடுகிறார்‌. 


- விரிவுரை 
LAMENTATIONS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தருடைய கிருபை த்தால்‌ 
கிடைத்தது. அவருடைய விசேவி; 
ஆசீர்வாதங்களையும்‌, ர தக்க 
பராமரிப்புக்களையும்‌ எருசலேமின்‌ குடிகள்‌ 
அனுபவித்தார்கள்‌. இப்படிப்பட்ட விசேஷித்த 
சிலாக்கியங்கள்‌ எதுவம்‌ சோதோழுக்கோ 
கொமோராவுக்கோ. கிடைக்கவில்லை. 

யினால்‌. கர்த்தருடைய கோபம்‌ 
எருசலேமின்மேல்‌ மிகவும்‌ அதிகமாயிருக்கிறது. 


எருசலேம்‌ நகரத்தில்‌ கொடிய 
பஞ்சமுண்டாயிற்று. ஒருவருக்கும்‌ ஆகாரம்‌ 
கிடைக்கவில்லை. இரக்கமுள்ள ஸ்திரீகளின்‌ 
கைகள்‌ தங்கள்‌ பிள்ளைகளைச்‌ சமைத்தன, 
ன்‌ , குமாரத்தியின்‌ அழிவில்‌ 
ஆகாரமாயின 


வது பல 41). 
எருசலேமின்‌ அழிவைப்பார்த்து, 
சத்துருக்களும்‌, பகைஞர்களும்‌. 
ஆச்சரியப்படுகிறார்கள்‌. பூமியின்‌ 
ராஜாக்களிலும்‌, உலகத்திலுள்ள குடிகளிலும்‌ 
அநேகர்‌  எருசலேமைப்பற்றி அறிந்து 
வைத்திருந்தார்கள்‌.. அதன்‌ 
ஆசீர்வாதங்களை தங்கள்‌ கண்களால்‌ 
பாசத்திருத்தா்கள்‌. இப்போதோ எருசலேம்‌ 
அழிந்துபோயிற்று. இதைப்‌ பார்க்கும்போது 
பூமியின்‌ ராஜாக்களுக்கு மிகுந்த 
ஆச்சரியமுண்டாயிற்று.. 


'ருசலேமுக்கு கர்த்தருடைய பாதுகாப்பு 

அவர்களுடைய 

நன்றாய்த்‌ தெரியும்‌. 

யூதாவுக்கு விரோதமாக 

எல்லா தேசத்தாரும்‌ 

பயந்தார்கள்‌. அவர்கள்‌ இஸ்ரவேலருக்குப்‌ 

பயப்படவில்லை. இஸ்ரவேலின்‌ தேவனுக்கு 

பயப்பட்டார்கள்‌. இப்போதோ கர்த்தரே 

எருசலேமை அழித்துப்போட்டார்‌. இதைப்‌ 

பார்த்தபோது அவர்களுடைய 

சத்துருக்களுக்கும்‌ மிகுந்த 
ஆச்சரியமுண்டாயிற்று. 





புலம்பல்‌ 


f= FTE 
TT 


சத்துருவும்‌ பகைஞனும்‌ எருசலேமின்‌ 
வாசல்களுக்குள்‌ பிரவேசிப்பான்‌ என்கிறதை 
பூமியின்‌ ராஜாக்களும்‌ பூச்சக்கரத்தின்‌ சகல 
குடிகளும்‌ நம்பமாட்டாதிருந்தார்கள்‌ (புல 4:12). 


ஆசாரியர்களின்‌ அக்கிரமங்கள்‌. 
புல்‌ 4418-20 


418. அதின்‌ நடுவில்‌ 
நீதிமான்களின்‌ இரத்தத்தைச்‌ சிந்தின. 
அதின்‌ தீர்க்கதரிசிகவின்‌: 
பாவங்களினாலும்‌, அதின்‌ 
ஆசாரியர்கனின்‌ அக்கிரமங்களினாலும்‌ 
இப்படி, வந்தது. 


புல்‌ 404. குருடர்போல்‌ வீதிகளில்‌ 
அலைத்து, ஒருவரும்‌ அவர்கள்‌ 
வஸ்திரங்களைத்‌ தொடக்கூடாதபடி. 
இரத்தத்தால்‌ கறைப்பட்டிருந்தார்கள்‌.. 


கக. விலகுங்கள்‌, 
ரட்ட க்க: தொடாமல்‌. 
விலகுங்கள்‌, விலகுங்கள்‌, என்று 
அவர்களை நோக்கிக்‌ கூப்பிட்டார்கள்‌; 
மெய்யாய்ப்‌ பறந்தோடி அலைத்து 
போனார்கள்‌; இனித்‌. தங்கித்‌ 
தரிக்கமாட்டார்கள்‌ என்று. 


புறஜாதிகளுக்குன்னே சொல்லப்பட்டது. 


புல 406. கர்த்தநுடைய கோபம்‌ 
அவர்களைச்‌ சிதறடித்து, அவர்களை 
இனி அவர்‌ நோக்கார்‌; ஆசாரியருடைய 
முகத்தைப்‌ பாராமலும்‌ முதியோரை 
மதியாமலூம்போனார்கள்‌. 


புல்‌ 4௭7. இன்னும்‌ எங்களுக்குச்‌. 
சகாயம்‌ வருமென்று நாங்கள்‌ வீணாய்‌: 
எதிர்பார்த்திருத்ததினாலே 

கண்கள்‌. 

இரட்சிக்கமாட்டாத. 
எதிர்பார்த்துக்கொண்டிருந்தோம்‌. 


புல 48. நாங்கள்‌ எங்கள்‌ 
வீதிகளில்‌ நடவாதபடிக்கு எங்கள்‌ 
அடிச்சுவடுகளை 

வேட்டையாடினார்கன்‌; எங்கள்‌ முடிவு 
சுமிபித்தது; எங்கள்‌ நாட்கள்‌. 
'திறைவேறிப்போயின; எங்கள்‌ முடிவு, 
வத்துவிட்டது. 


- விரிவுரை 
LAMENTATIONS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எங்களைப்‌ 
ஆகாயத்துக்‌ 


புல. 48. 
மின்தொடர்த்தவர்கள்‌. 

ப்பார்க்கிலும்‌ 
'வேகமாயிருத்தார்கள்‌; பர்வதங்கள்‌ மேல்‌ 
எங்களைப்‌: ன்‌ தொடர்த்தார்கள்‌; 
வனாத்தரத்தில்‌ எங்களுக்குப்‌ 
பதிவிருத்தார்கன்‌. 


புல்‌ 4:20, கர்த்தரால்‌ அபிஷேகம்‌ 
பண்ணப்பட்டவனும்‌, எங்கள்‌ நாசியின்‌: 
சுவாசமாயிருத்தவனும்‌ அவர்களுடைய 
படுகுழியில்‌ அகப்பட்டான்‌; அவனுடைய 
நிழலிலே. ஜாதிகளுக்குன்னே 
பிழைத்திருப்யோம்‌ என்று அவனைக்‌ 
குறித்துச்‌ சொல்லியிருந்தோமே. 


எருசலேமின்‌ அழிவுக்கு யூதாமனுஷரின்‌ 
பாவங்களே காரணம்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
நீதியினால்‌ எருசலேமை நியாயந்தீர்த்தார்‌. 
எருசலேமிலுள்ள  தீர்க்கதரிசிகளும்‌ பாவம்‌ 
செய்தார்கள்‌. அவர்களுடைய 
ஆசாரியர்களும்‌ அக்கிரமம்‌ செய்தார்கள்‌. 
அவர்கள்‌ எருசலேமின்‌ நடுவில்‌ 
நீதிமான்களின்‌ இரத்தத்தை சிந்தினார்கள்‌. 
கோபம்‌ 
தமது 


இதனால்‌ தேவனுடைய 
எருசலேமின்மேல்‌ வந்தது. கர்த்தர்‌ 
கோபத்தை நிறைவேற்றி, தமது 
உக்கிரகோபத்தை ஊற்றி, சீயோனில்‌ 
அக்கினியைக்‌ கொளுத்தினார்‌; அது அதின்‌ 
அஸ்திபாரங்களைப்‌ பட்சித்துப்போட்டது. 
(புல 471) 

எருசலேமிலுள்ள  தீர்க்கதரிசிகளும்‌ 
ஆசாரியர்களும்‌ ஏராளமான பாவங்களை 
செய்திருக்கிறார்கள்‌. அந்தப்‌ பாவங்களில்‌ 
ஒரு பாவம்‌ மாத்திரம்‌ இங்கு விசேஷமாய்ச்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள்‌ 
நீதிமான்களின்‌ 
சிந்தினார்கள்‌. 
ஆசாரியர்களும்‌ 

சேர்ந்து 


கள்ளத்தீர்க்கதரிசிகளும்‌. 
த... அக்கிரமத்தை 
நடத்தினார்கள்‌. 

எருசலேமில்‌ 
கள்ளத்தீர்க்கதரிசிகளும்‌, 
கள்ளஆசாரியர்களும்‌ இருந்தார்கள்‌. 
அவர்கள்‌ கர்த்தரைவிட்டு விலகி அந்நிய 
தெய்வங்களைப்‌ பின்பற்றினார்கள்‌. 
மோளேகுக்கு தங்களுடைய பிள்ளைகளை 
பலியிட்டார்கள்‌. அவர்களை 
தீக்கடக்கப்பண்ணினார்கள்‌. குற்றமில்லாத 
இரத்தத்தை சிந்தினார்கள்‌. 


ஏராளமான 





புலம்பல்‌ 


i THEN 
TT 


கள்ளத்தீர்க்கதரிசிகளும்‌, 

கள்ள ஆசாரியர்களும்‌ 

பிள்ளைகளின்‌ த்தத்தை 
நீதிமான்களின்‌ இரத்தத்தையும்‌ சிந்தினார்கள்‌. 
நீதிமான்கள்‌. சத்தியத்திற்கும்‌, 
யூதமார்க்கத்திற்கும்‌ எடுத்துக்காட்டாய்‌ 
ஜீவிக்கிறவர்கள்‌. கள்ளத்தீர்க்கதரிசிகளோ 
சத்தியத்திற்கு பகைஞராயிருக்கிறார்கள்‌. 


கள்ளத்தீர்க்கதரிசிகளும்‌ 
கள்ளஆசாரியர்களும்‌ கத்திரவ்படத்துகிற 
ஆவிகளுக்கு... அடிமைகளாயிருந்தார்கள்‌. 
தங்களுக்கு விரோதமாக யார்‌ பேசினாலும்‌, 
யார்‌ கிரியை நடப்பித்தாலும்‌, அவர்களை 
உபத்திரவப்படுத்தி, அவர்களைக்‌ 
கொன்றுமோட்டார்கள்‌. 
கள்ளத்தீர்க்கதரிசிகளும்‌, 
சாரியர்களும்‌ 
அலைந்தார்கள்‌ 
பக்கத்த அவர்களுடைய 
மனக்கண்கள்‌ மங்கிப்போமிருந்தது. ஒரு 
சிலரின்‌ மனக்கண்கள்‌ குருடாமிருந்தது. 


அவர்கள்‌ நீதிமான்களின்‌ 
சிந்தினபஹினான்‌ 

வஸ்திரங்கள்‌ 

குறைப்பட்டிருந்தது. 
வஸ்திரங்களை 
தொடமுடியவில்லை. 
இரத்தக்கறைகளை 
சுத்திகரிக்கவும்‌ முடியவில்லை. 


கள்ளத்தீர்க்கதரிசிகளைப்பற்றியும்‌, 
கள்ள ஆசாரியர்களைப்பற்றியும்‌: ஒருவரும்‌ 
நற்சாட்சி கொடுக்கவில்லை. 
கள்ளத்தீர்க்கதரிசிகள்‌ பக்தியின்‌ 
வேலுத்தைத்‌ தரித்திருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
கர்த்தருடைய நாமத்தினால்‌ பொய்யான 
தீர்க்கதரிசனம்‌ சொல்லுகிறார்கள்‌. 
தங்களிடத்தில்‌ அதிகமான பரிசுத்தம்‌ 
இருப்பதுபோல மாய்மாலம்‌ பண்ணுகிறார்கள்‌. 

அவர்கள்‌ வீதிகளில்‌ போகும்போது, 
தங்களுடைய த்‌ 
காண்பிப்பதற்காக, 
'தீட்டுப்பட்டவர்களே, தொடாமல்‌ விலகுங்கள்‌, 
விலகுங்கள்‌” புல 415) என்று 
சொல்லுவது வழக்கம்‌. கள்ள ஆசாரியர்களும்‌, 


ன்‌ ககன்‌ 


சத்தியத்தைக்‌ 


- விரிவுரை 
LAMENTATIONS - COMMENTARY 


கள்ளத்தீர்க்கதரிசிகளும்‌, தங்களுக்கு 
அருகாமையில்‌ யாரையும்‌ அனுமதிப்பதில்லை. 
மற்றவர்கள்‌ தங்களை தொட்டுவிட்டால்‌, 
தங்களுக்கு அசுத்தமும்‌, தீட்டும்‌ வந்துவிடும்‌ 
என்று சொன்னார்கள்‌. 

இப்போதோ  கள்ளத்தீர்க்கதரிசிகளின்‌: 
அசுத்தமும்‌,  அக்கிரமமும்‌, பாவமும்‌ 
ஜனங்களுக்கு வெளிப்படையாகத்‌ 
தெரிந்துவிட்டது. ஆகையினால்‌ ஜனங்கள்‌ 
அவர்களை ப்பதில்லை. அவர்கள்‌ 
தங்களுக்கு அருகாமையில்‌ வருவதையும்‌ 
ஜனங்கள்‌ விரும்புவதில்லை. இப்போது 
கள்ளத்தீர்க்கதரிசிகள்‌ வீதிகளில்‌ வரும்போது, 
தங்கள்‌ இட்டபப்டவர்கக டான்‌ 
விலகுங்கள்‌, விலகுங்கள்‌" (புல 4:15) என்று 
ஜனங்கள்‌ கள்ளத்தீர்க்கதரிசிகளைப்‌ பார்த்து, 
சொல்லுகிறார்கள்‌. 

கர்த்தர்‌ 
பொறுமையுமுள்ளவர்‌. 
கள்ளத்தீர்க்கதரிசிகளோ 
பொறுமையை சோதித்தார்கள்‌. 
கோபத்தை உண்டுபண்ணினார்கள்‌. 
கானான்‌ தேசம்‌ கக்கு பரிசுத்தமான 
தேசம்‌. கர்த்தருடைய 
ஆசீர்வாதத்தைப்‌ பெற்ற தேசம்‌. இந்த நல்ல 
தேசத்தில்‌ கள்ளத்தீர்க்கதரிசிகளும்‌, 
கள்ளஆசாரியர்களும்‌ இருப்பதை கர்த்தர்‌ 
விரும்பவில்லை. கானான்‌ தேசம்‌ 
அவர்களை வாந்திபண்ணிப்போட்டது. 


இரக்கமும்‌ 


கர்த்தருடைய 
அவருக்கு 


கர்த்தருடைய கோபம்‌ அவர்களைச்‌ 
சிதறடித்து. அவர்களை இனி அவர்‌ 
நோக்கார்‌; ஆசாரியருடைய முகத்தைப்‌ 
பாராமலும்‌ முதியோரை 

போனார்கள்‌ (புல 
கள்ளத்தீர்க்கதரிசிகளும்‌, 

ஆசாரியர்களும்‌ மெய்யாய்ப்‌ 
அலைந்துபோனார்கள்‌: இனித்‌. 
தரிக்கமாட்டார்கள்‌ 

புறஜாதிகளுக்குள்ளே 

(புல 415). 





புலம்பல்‌ 


f= al 
TT 


கர்த்தர்‌ தம்முடைய கோபத்தினால்‌. 
கள்ளத்தீர்க்கதரிசிகளை கானான்‌ தேசத்தில்‌ 
இராதபடிக்கு சிதறடித்துப்போட்டார்‌. 
அவர்களால்‌ இனிமேல்‌ கானான்‌. த்திற்கு 
திரும்பி வரமுடியாது. 
சுயபலத்தினாலோ, சுயபாக்கிரமத்தினாலோ 
கள்ளத்தீர்க்கதரிசிகளால்‌ 
எருசலேமுக்குள்‌ பிரவேசிக்க. 
கர்த்தருடைய கோபம்‌ 
சிதறடித்திருக்கிறது. 
ஒன்றாய்க்‌ கூடிசேருவதற்கு வாய்ப்பு இல்லை. 

கர்த்தரும்‌ இனிமேல்‌ அவர்களை 
நோக்கிப்‌ பார்க்கமாட்டார்‌. கள்ளஆசாரியர்கள்‌, 
எருசலேமிலுள்ள நல்ல ஆசாரியருடைய 
முகத்தைப்‌ பார்ப்பதில்லை. அவர்கள்‌ 
தேசத்திலுள்ள முதியோரை மதிக்கவில்லை. 
அவர்கள்‌ சுயநலமுள்ளவர்களாக, 
தங்களுடைய நன்மைகளை மாத்திரமே. 
நோக்கிப்‌ பார்த்தார்கள்‌ 


கல்தேயர்கள்‌ எகசேக்குள்‌ 
பிரவேசித்து, நகரத்தை டித்துப்‌ 
போடுகிறார்கள்‌. நகரத்திற்குள்ளே இருக்கிற 
யூதர்கள்‌ மிகுந்த வேதனைகளையும்‌, 
துன்பங்களையும்‌ அனுபலிக்கிறார்கள்‌ 
அவர்களால்‌ எருசலேமின்‌ வீதிகளில்‌ நடக்க 
முடியவில்லை. கல்தேயர்கள்‌ தங்கள்‌ 
கண்களில்‌ தென்படுகிற யூதர்கள்‌ 
எல்லோரையும்‌ பட்டயத்தால்‌ 
வெட்டிப்போடுகிறார்கள்‌. 


“நாங்கள்‌ எங்கள்‌ 
நடவாதபடிக்கு எங்கள்‌ அடிச்சுவடுகளை 
வேட்டையாடினார்கள்‌: எங்கள்‌ முடிவு 
சமீபித்தது: எங்கள்‌ நாட்கள்‌ 
நிறைவேறிப்போயின ; எங்கள்‌ முடிவு 
வந்துவிட்டது. எங்களைப்‌ 
பின்தொடர்ந்தவர்கள்‌ ஆகாயத்துக்‌ 
கழுகுகளைப்பார்க்கிலும்‌ வேகமாயிருந்தார்கள்‌: 
பர்வதங்கள்மேல்‌ எங்களைப்‌ 
பின்தொடர்ந்தார்கள்‌; வனாந்தரத்தில்‌ 
எங்களுக்குப்‌ பதிவிருந்தார்கள்‌” (புல 4:18 19) 
என்று எரேமியா யூதாமனுஷரின்‌ 
வேநனைகளைப்பற்றிச்‌ சொல்லுகிறார்‌. 


னிமேல்‌ ஒரு உதவியும்‌ 

தங்களுடைய முடிவு 
சமீபித்தது என்றும்‌, தங்களுடைய நாட்கள்‌ 
நிறைவேறிப்போயிற்று என்றும்‌, தங்களுக்கு 
முடிவு வந்துவிட்டது என்றும்‌ யூதர்கள்‌ 
நினைக்கிறார்கள்‌. 


வீதிகளில்‌ 


- விரிவுரை 
LAMENTATIONS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யூதர்கள்‌ கல்தேயருக்கு பயந்து பல 
தேசங்களுக்கும்‌ சிதறிப்போகிறார்கள்‌. அந்த 
தேசத்தாரோ யூதர்களுக்கு ஒரு உதவியும்‌ 
செய்யவில்லை. இதனால்‌ அவர்களுக்கு 
ஏமாற்றமுண்டாயிற்று. கல்தேயர்கள்‌ 
எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம்‌ பண்ண 
அவர்கள்‌ பல 
உடன்படிக்கை 
செய்திருந்தார்கள்‌. அவர்கள்‌ மூலமாய்‌ 
தங்களுக்கு சகாயம்‌ வரும்‌ என்று 
எதிர்பார்த்தார்கள்‌. ஆனால்‌ அவர்களுடைய 
எதிர்பார்ப்பு வீணாய்ப்போயிற்று. 
எங்களுக்குச்‌ சகாயம்‌ 


வன்க 
நாங்கள்‌ வீணாய்‌ 
எத்வார்திந்ததினாலே எங்கள்‌ கண்கள்‌ 
பூத்துப்போமின ; இரட்சிக்கமாட்டாத ஜாதிக்கு 
எதிர்பார்த்துக்கொண்டிருந்தோம்‌” (புல 417) 
என்று எரேமியா சொல்லுகிறார்‌. 


தங்களுக்கு. பல தேசங்களிலிருந்‌ 
சகாயம்‌ வரும்‌ என்று யூதர்கள்‌ 
எதிர்பார்த்தார்கள்‌. அவர்களுக்கு சகாயம்‌ 
வரவில்லை. சகாயத்திற்குப்‌ பதிலாக நந்த 
வந்தது. பாபிலோன்‌ தேசத்‌ 
கல்தேயர்கள்‌ எருசலேமுக்கு வாதமாக 
யுத்தப்பண்ண வந்தார்கள்‌. எருசலேமின்‌ 
வீதிகளில்‌ யூதர்களால்‌ நடமாட முடியவில்லை, 
கல்தேயர்கள்‌ அவர்களுடைய 
அடிச்சுவடுகளை வேட்டையாடினார்கள்‌. 


கல்தேயர்கள்‌ எருசலேமைச்‌ சுற்றிலும்‌ 
முற்றிக்கைப்போட்டபோது, மதில்‌ சுவருக்கு 
வெளியே, மதிலிடிக்கும்‌ ஏந்திரங்களையும்‌, 
அம்புகளை எய்யும்‌. ஏந்திரங்களையும்‌. 
வைத்திருந்தார்கள்‌. அவை எருசலேமின்‌ மதில்‌ 
சுவர்களைவிட உயரமானவை. கல்தேயர்கள்‌ 
இந்த ஏந்திரங்களின்‌ மேலே நின்று எருசலேம்‌ 
நகரத்திற்குள்ளே கூர்ந்து கவனிப்பார்கள்‌. 
யூதர்கள்‌ யாராவது எருசலேமின்‌ வீதிகளில்‌ 
நடந்தால்‌, தங்களுடைய உயரமான 
ஏந்திரங்களிலிருந்து யூதர்கள்மீது அம்புகளை 
எய்து. அவர்களைக்‌ கொன்றுபோடுவார்கள்‌. 





புலம்பல்‌ 


f= FTE 
TT 


யூதர்கள்‌ கல்தேயருக்கு பயந்து பல. 
தேசங்களுக்கும்‌ சிதறி ஓடுகிறார்கள்‌. 

யர்களும்‌ அவர்களை பிடிக்க 
பின்தொடருகிறார்கள்‌. கல்தேயர்கள்‌ 
மிகவும்‌ வேகமாய்‌ ஒடக்கூடியவர்கள்‌. 
அவர்கள்‌ ஆகாயத்து கழுகுகளைப்‌ 
பார்க்கிலும்‌ வேகமாய்‌ 
ஒடுகிறவர்கள்‌. யூதர்கள்‌ கல்தேயருக்கு 
பயந்து பர்வதங்களுக்கு ஓடிப்போனார்கள்‌. 
கல்தேயரோ பர்வதங்கள்மேலும்‌ அவர்களைப்‌. 
பின்தொடர்ந்தார்கள்‌. 


வனாந்தரத்தில்‌ ஒடிப்போனால்‌ 
குல்நேயருக்கு தப்பித்துக்கொள்ளலாம்‌ என்று, 
யூதர்கள்‌ யோசனைபண்ணுகிறார்கள்‌. 
கல்தேயர்களோ யூதர்களை பிடிப்பதற்கு 
வனாந்தரத்திலும்‌ பதிலிருக்கிறார்கள்‌. 
யூதர்களால்‌ எங்கு ஓடினாலும்‌ கல்தேயருக்கு 
தப்பிக்க முடியவில்லை. 


கல்தேயர்கள்‌ லேமிலுள்ள 
ராஜாவையும்‌, ரபுக்களையும்‌, 
பெரியோரையும்‌ சிறியோரையும்‌, வாலிபரையும்‌, 
புருஷரையும்‌, ஸ்திரீகளையும்‌ சிறைப்பிடித்து, 
தங்கள்‌ தேசத்துக்கு கொண்டு போகிறார்கள்‌. 
கல்நேயரின்‌ விலங்குகளுக்கு யூதர்களில்‌ 
ஒருவனும்‌ தப்பிக்கவில்லை. 


“கர்த்தரால்‌ 
பண்ணப்பட்டவனும்‌, 


அபிஷேகம்‌ 
எங்கள்‌ நாசியின்‌ 
சுவாசமாயிருந்தவனும்‌ அவர்களுடைய 
படுகுழியில்‌ அகப்பட்டான்‌: அவனுடைய 

ஜாதிகளுக்குள்ளே 
பிழைத்திருப்போம்‌ என்று அவனைக்குறித்துச்‌ 
சொல்லிமிருந்தோமே” (புல 4:20) என்று 
எரேமியா சொல்லுகிறார்‌. 


சீயோன்‌ குமாரத்தியே 
புல 402122 


புல 4௮1. ஊத்ஸ்தேச வாசியாகிய 
ஏதோம்‌ குமாரத்தியே, சத்தோலஷித்துக்‌ 
கவிகூரு; பாத்திரம்‌ உன்னிடத்திற்கும்‌ 
தாண்டிவரும்‌, அப்பொழுது ந 
வெறித்து, மானபங்கமாய்க்‌ கிடப்பாய்‌. 


- விரிவுரை 
LAMENTATIONS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பூல்‌ 432. சீயோன்‌ குமாரத்தியே, 
உன்‌ அக்கிரமத்துக்கு வரும்‌ தண்டனை 
தீர்த்தது; அவர்‌ இனி உண்னை 
அப்புறம்‌ சிறைப்பட்டுப்போகவிடார்‌; 
ஏதோம்‌. குமாரத்தியே, உண்‌ 
அக்கிரமத்தை அவர்‌ விசாரிப்பார்‌ உன்‌: 
பாவங்களை வெனிப்படுத்துவார்‌. 


எரேமியாவைப்போலவே தாவீது 


சொல்லப்பட்டிருக்கும்‌. 
இருக்கிறவர்களுக்கு 
ஆறுதலின்‌ வார்த்தைகள்‌ ஜீவனைக்‌ 
கொடுக்கும்‌.  இருளிலிருக்கிறவர்களுக்கு. 
வெளிச்சத்தைக்‌ கொடுக்கும்‌. 


மரித்துப்போன துபோல. 


எரேமியா 
தாவீதைப்போலவே, 
பாடலின்‌ முடிவில்‌, 
வார்த்தைகளைச்‌ 
கர்த்தருடைய 
கதசாய்டத்றுதந்காக, 


தீர்க்கதரிசியும்‌, 
தன்னுடைய புலம்பல்‌ 
யூதருக்கு ஆறுதலான 


எரேமியா 
வார்த்தைகளை 
வத்தல்‌ முன்னறிவிக்கிறார்‌. 

சீயோனுடைய எல்லா 
உபத்திரவங்களுக்கும்‌ வரும்‌. 
கர்த்தருடைய ஜனங்கள்‌ இப்போது, 
வேதனைகளை அனுபவிக்கிறார்கள்‌. 
கர்த்தர்‌ நியமித்த காலம்‌ வரையில்‌ மாத்திரமே 
அவர்களுக்கு வேதனை வரும்‌. கர்த்தர்‌ ஒரு 
நோக்கத்திற்காகவே தம்முடைய 
பிள்ளைகளுக்கு. வேதனைகளைக்‌. 
கொடுத்திருக்கிறார்‌. கர்த்தருடைய நோக்கம்‌ 
நிறைவேறிய பின்பு, அவர்களுடைய 
வேதனைகளும்‌ நின்றுபோகும்‌. 

சீயோன்‌ குமாரத்தியே உன்‌ 
அக்கிரமத்துக்கு வரும்‌ தண்டனை தீர்ந்தது: 
அவர்‌ இனி உன்னை அப்புறம்‌ 
சிறைப்பட்டுப்போகவிடார்‌; ஏதோம்‌ 
குமாரத்தியே உன்‌ அக்கிரமத்தை அவர்‌ 
விசாரிப்பார்‌; உன்‌ பாலங்களை 
வெளிப்படுத்துவார்‌” (புல 4:22) 
எரேமியா சொல்லுகிறார்‌. 


முடிவு 


என்று 





புலம்பல்‌ 


ழ்‌ நயனா 
ஈயா 


ஏதோம்‌ தேசத்தார்‌ யூதாவின்‌ 
மனுஷருக்கு சத்துருக்களாயிருக்கிறார்கள்‌. 
எருசலேமின்‌ அழிவைப்‌ பார்த்து அவர்கள்‌ 
சந்தோஷப்படுகிறார்கள்‌ அவர்களுடைய 
சந்தோஷத்திற்கும்‌ முடிவு வரும்‌ என்று 
எரேமியா சொல்லுகிறார்‌ 


புல 4:21) என்று எரேமியா 
பார்த்து வஞ்சக புகழ்ச்சி நடையில்‌, இந்த 
வாக்கியங்களைச்‌ சொல்லுகிறார்‌ 


- விரிவுரை 
LAMENTATIONS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சீயோன்‌ குமாரத்தி இப்போது 
கர்த்தருடைய கோபத்தின்‌ பாத்திரத்தில்‌ 
பானம்பண்ணுகிறாள்‌. இந்தப்‌ பாத்திரம்‌ 
ஏதோம்‌ குமாரத்திக்கும்‌ கொடுக்கப்படும்‌. 
அப்போது அவர்களுக்கும்‌ வேதனைகளும்‌, 
பாடுகளும்‌ உண்டாகும்‌. “பாத்திரம்‌ 
உன்னிடத்திற்கும்‌ தாண்டிவரும்‌, அப்பொழுது 
நீ வெறித்து, மானபங்கமாய்க்‌ கிடப்பாய்‌" 
(புல 4221) என்று எரேமியா சொல்லுகிறார்‌. 


எரேமியா தீர்க்கதரிசி ஏதோமின்‌ 
அழிவைக்குறித்‌, ஏற்கெனவே 
தீர்க்கதரிசனம்‌. சொல்லியிருக்கிறார்‌ 
“ஏதோமைக்குறித்துச்‌ சேனைகளின்‌ கர்த்தர்‌ 
சொல்லுகிறது என்னவென்றால்‌: தேமானிலே 
இனி ஞானமில்லையோ? ஆலோசனை 
விவேகிகளை விட்டு அழிந்ததோ? 
அவர்களுடைய ஞானம்‌ கெட்டுப்போயிற்றோ?” 
(எரே 49:7). 





புலம்பல்‌ 


i= al 
TT 


கர்த்தருடைய ஜனம்‌ 
தேசத்து சிறையிருப்பில்‌ 
அனுபவிக்கிறார்கள்‌. 
அவர்களுக்காக 

பேசுகிறார்‌ (புல 

பரிசுத்த ஸ்தலம்‌ 

(புல 51778), 


தம்முடைய 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
காண்பிக்குமாறு எரேமியா 
விண்ணப்பம்பண்ணுகிறார்‌ 
எபிரெய பாஷையில்‌ 

பழைய சுருள்களில்‌, 

எரேமியாவின்‌ ஜெபம்‌" 
கொடுக்கப்பட்டிருக்கிறது. 


கர்த்தர்‌ 


புல 59-22) 
எழுதப்பட்டிருக்கும்‌ 
இந்த அதிகாரத்திற்கு 
என்று தலைப்பு. 


எங்கள்‌ நிந்தையை 
நோக்கிப்பாரும்‌ புல்‌ 5:1-16. 


புல 50, கர்த்தாவே, எங்களுக்கு 
நேரிட்டதை நினைத்தருளும்‌; எங்கள்‌ 
திந்தையை நோக்கிப்பாரும்‌. 


புல 5:2, எங்கள்‌ சுதந்தரம்‌ அத்தியர்‌ 
வசமாகவும்‌, எங்கள்‌. வீடுகள்‌ 


புறத்தேசத்தார்வசமாகவும்‌ 
தாண்டிப்போயின. 


புல்‌ 55.  திக்கற்றவர்களானோம்‌, 
தகப்பன்‌ இல்லை; எங்கன்‌ தாய்கள்‌: 
விதவைகளைப்போல இருக்கிறார்கள்‌. 


புல்‌ க. எங்கள்‌ தண்ணீரைப்‌ 
பணத்துக்கு வாங்கிக்‌ குடிக்கிறோம்‌; 
எங்கன்‌ விறகு விலைக்கிரயமாய்‌. 
வருகிறது. 

புல ௬:5. பாரஞ்சுமத்து எங்கள்‌ கழுத்து 
நோகிறது; நாங்கள்‌ உழைக்கிறோம்‌, 
எங்களுக்கு இளைப்பாறுதல்‌ இல்லை. 


- விரிவுரை 
LAMENTATIONS - COMMENTARY 


புல 5:6. அப்பத்தால்‌ திருப்தியாகும்படி. 
எகிப்தியருக்கும்‌. அசீரியருக்கும்‌ 
எங்களைக்‌ கையனித்தோம்‌. 

புல்‌ 57: எங்கள்‌ பிதாக்கள்‌ 
பாவஞ்செய்து மாண்டுபோனார்கன்‌; 
நாங்கள்‌ அவர்களுடைய 
அக்கிரமங்களைச்‌ ௬மக்கிறோம்‌. 


புல்‌ 5:8. அடிமைகள்‌ எங்களை 
ஆளுகிறார்கள்‌; எங்களை அவர்கள்‌ 
கையிலிருந்து விடுவிப்பாரில்லை. 


புல 59. வனாத்தரத்தில்‌ இருக்கிற 
பட்டயத்தினால்‌ பிராணமோச த்துக்கு 
ஏதூவானவர்களாய்‌ எங்கள்‌ அப்பத்தைத்‌ 
தேடுகிறோம்‌. 


புல 5:10. பஞ்சத்தின்‌ கொடுமையினால்‌ 
எங்கள்‌ தோல்‌ அடுப்பங்கரையைப்‌: 
போல்‌ கறுத்தூப்போயிற்று. 


புல்‌. 51 சீயோனில்‌ இருந்த 
ஸ்திரீகளையும்‌ யூதா பட்டணங்கவில்‌ 
இருந்த கன்னிகைகளையும்‌ 
அவமானப்படுத்தினார்கள்‌. 


புல 5:12. பிரபுக்ககுடைய கைகளை 
அவர்கள்‌ கட்டி, அவர்களை: 
ஏறத்தாக்கினார்கள்‌; முதியோரின்‌. 
முகங்கள்‌ மதிக்கப்படவில்லை. 


புல 5:18. வாலிபரை ஏத்திரம்‌ அரைக்கக்‌ 
கொண்டுபோனார்கன்‌; இளைஞர்‌ விறகு 


சுமந்து இடறிவிழுகிறார்கள்‌. 


புல 504. முதியோர்கள்‌ வாசல்களில்‌ 
உட்காருகிறதும்‌, வாலிபர்‌ 
கின்னரங்களை வாசிக்கிறதும்‌ 


தின்றுபோயிற்று. 


புல 585. எண்கள்‌ இருதயத்தின்‌ 
களிகூருதல்‌ ஒழித்துபோயிற்று; எங்கள்‌: 
சத்தோஷம்‌ துக்கமாய்‌ மாறிற்று. 

புல 5:16. எங்கள்‌ தலையிலிருந்து 
கிரீடம்‌ விழுந்தது; ஐயோ! நாங்கள்‌ 
பாவஞ்செய்தோமே. 





புலம்பல்‌ 


i FTE 
TT 


கர்த்தருடைய ஜனம்‌ அந்நிய தேசத்து, 
சிறையிருப்பில்‌ பாடுகளையும்‌ 
வேதனைகளையும்‌, உபத்திரவங்களையும்‌ 
அதிகமாம்‌. 

அவர்களுடைய 


ஒப்புவிக்கிறார்கள்‌. 


“இப்பொழு, 
கிருபையையும்‌ 
பயங்கரமுமுள்ள மகா 
தேவனே, அசீரியா 
முதற்கொண்டு 


ராஜாக்களின்‌ நாட்கள்‌ 
இந்நாள்வரைக்கும்‌ 
எங்களுக்கும்‌, எங்கள்‌ ராஜாக்களுக்கும்‌, 
எங்கள்‌ பிரபுக்களுக்கும்‌, எங்கள்‌ 
ஆசாரியர்களுக்கு எங்கள்‌ 
தீர்க்கதரிசிகளுக்கும்‌, எங்கள்‌ 
பிதாக்களுக்கும்‌, உம்முடைய ஜனங்கள்‌ 
அனைவருக்கும்‌ நேரிட்ட சகல வருத்தமும்‌. 
உமக்கு முன்பாக அற்பமாய்க்‌ 
காணப்படாதிருப்பதாக” (நெகே 9:32). 
, தாங்கள்‌ இதுவரையிலும்‌ அனுபவித்து 
வந்த எல்லா பாடுகளையும்‌ கர்த்தர்‌ 
நினைவுகூரவேண்டும்‌ என்றும்‌, தாங்கள்‌ 
இப்போதிருக்கிற பரிதாபமான நிலமையை 
கர்த்தர்‌ கண்ணோக்கிப்‌ பார்க்கவேண்டும்‌. 


ஜனத்தார்‌ 
விண்ணப்பம்பண்‌ ணுகிறார்கள்‌. 


என்னும்‌ ஓ 
பயன்படுத்துகிறார்கள்‌. 
நோக்கிப்‌ பாரும்‌” 
ஜெபம்பண்ணுகிறார்கள்‌. 


- விரிவுரை 
LAMENTATIONS - COMMENTARY 


ஜனத்தாரை 

ஜனமாக 

அவர்களை 

சொந்தமாக்கிக்கொண்டிருக்கிறார்‌. 

ம்‌ மகிமையுள்ளது. 

நிந்தைகளை 

அனுபவிக்கும்போது, அவர்களுடைய நிந்தை 

கர்த்தருடைய நாமத்திலும்‌, அவருடைய 
மகிமையிலும்‌, கனத்திலும்‌ பிரதிபலிக்கும்‌. 


தங்களுடைய பாவங்களினிமித்தமாகவே 
தங்களுக்கு நிந்தை வந்திருப்பதை 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ அங்கீகரிக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ அனுபவிப்பது பாவத்தின்‌ நிந்தை 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ அனுபவிப்பது 
அவர்களுடைய வாலிபத்தின்‌ நிந்தை. 
கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ தேசத்தை ஸ்தாபித்து, 
அதை உருவாக்கியிருக்கிறார்‌. 
அவர்களுடைய தேசத்தின்‌ ஆரம்ப நாட்கள்‌, 
அவர்களுக்கு வாலிப நாட்களைப்போல. 
இருந்தது. ஆரம்ப நாட்களிலேயே 
அவர்களுக்கு நிந்தை உண்டாயிற்று. 
ஸ்ரவேல்‌ 
சத்தே, 


ஜனத்தார்‌ கர்த்தரிடம்‌, 
எங்களுக்கு நேரிட்டதை 
என்று விண்ணப்பம்‌ 
பண்ணுகிறார்கள்‌ அவர்களுடைய 
முன்னோர்கள்‌ கர்த்தருக்கு விரோதமாய்ப்‌ 
பாவம்‌ செய்தார்கள்‌. கர்த்தரைவிட்டு விலகி 
அந்நிய தெய்வங்களைப்‌ பின்பற்றினார்கள்‌. 
அவர்கள்‌ விக்கிரகங்களுக்கு 
தூபங்காட்டினார்கள்‌. தங்களுடைய 
பாவங்களுக்கு அவர்கள்‌ 
மனந்திரும்பவில்லை. இதனால்‌ கர்த்தருடைய 
கோபம்‌ அவர்கள்மீது வந்தது. கர்த்தருடைய 
நீதியான நியாயத்தீர்ப்பின்‌ பிரகாரம்‌, 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ நிந்தையை 
அனுபவிக்கிறார்கள்‌.. 
னன்‌ தத்‌ அக்‌ 
வந்திருக்கிறது என்பதை இஸ்ரவேல்‌ 
ஜனத்தார்‌. கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
ஒவ்வொன்றாய்ச்‌ சொல்லுகிறார்கள்‌. 
அவர்கள்‌ ஏராளமான பாடுகளையும்‌, 
, நிந்தைகளையும்‌ 
வருகிறார்கள்‌. இதனால்‌ 
இலச்சையும்‌, குறைவும்‌ 





புலம்பல்‌ 


i FTN 
TT 


அந்நியர்கள்‌ இஸ்ரவேல்‌ ஜனத்தார்மீது 
யுத்தம்பண்ணி, 
பொக்கிஷங்களையெல்லாம்‌ 
கொண்டு போய்விட்டார்கள்‌. 
சுதந்தரம்‌ அந்நியர்‌ பசமாயிற்று. 
அவர்களுடைய வீடுகள்‌ புறத்தேசத்தார்‌. 
வசமாய்‌ தாண்டிப்போயிற்று (புல 5:2). 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ கட்டிய வீடுகளில்‌. 
அந்நியர்கள்‌ குடியிருக்கிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனத்தாரோ பர்வதங்களிலும்‌, 
வனாந்தரங்களிலும்‌ தங்கள்‌ சத்துருவக்கு 
பயந்து ஒடி ஒளிந்துகொண்டிருக்கிறார்கள்‌. 


யூதாதேசம்‌ இப்போது 

பபபல 
பிள்ளைகளைப்போலவும்‌ 
“திக்கற்றவர்களானோம்‌, தகப்பன்‌ இல்லை; 
எங்கள்‌ தாய்கள்‌  விதலைகளைப்போல 
இருக்கிறார்கள்‌” (புல 5:3) என்று எரேமியா 
சொல்லுகிறார்‌. 


யூதாதேசத்தின்‌ ராஜா யூதாவின்‌ 
மனுஷருக்கு தகப்பனைப்போல இருக்கிறார்‌ 
கல்நேயர்கள்‌ யூதாவின்‌ ராஜாவைக்‌ 
கொன்றுபோட்டார்கள்‌. இதனால்‌ யூதர்கள்‌ 
திக்கற்றவர்களாகவும்‌, தகப்பன்‌ 
இல்லாதவர்களாகவும்‌ இருக்கிறார்கள்‌ 

பிதாவாகிய தேவனே தம்முடைய 
பிள்ளைகளுக்கு தகப்பனைப்போல. 
இருக்கிறார்‌. பிதாவாகிய தேவன்‌ தங்களை 
கைவிட்டுவிட்டார்‌ என்று இஸ்ரவேல்‌ 
ஜனத்தார்‌ அழுது புலம்புகிறார்கள்‌. 

யூதர்களின்‌ பட்டணங்கள்‌ அவர்களுக்கு 
தாய்களைப்போல றது. 
அவர்களுடைய தாய்களோ விநவைகளைப்‌ 
போல இருக்கிறார்கள்‌. அந்தப்‌ பட்டணங்கள்‌ 
இப்போது அந்நியர்‌ வசமாயிற்று. அவர்கள்‌ 
யூதாவின்‌ பட்டணங்களிலுள்ள 
வீடுகளையெல்லாம்‌ இடித்துப்போடுகிறார்கள்‌. 
யூதாவின்‌ நகரங்களுக்கு மிகுந்த சேதம்‌ 
உண்டாயிருக்கிறது. 


அவர்களுடைய 
வசமாயிற்று. 


- விரிவுரை 
LAMENTATIONS - COMMENTARY 


யூதர்கள்‌ தங்களுடைய அன்றாட 
வாழ்க்கைத்‌ தேவைகளை சந்திப்பதற்குக்கூட 
மிகவும்‌ கடினமாய்‌ உழைக்கிறார்கள்‌. கானான்‌ 
தேசம்‌ பாலும்‌ தேனும்‌ ஓடுகிற தேசம்‌. 
பூர்வகாலங்களில்‌. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
தண்ணீரை இலவசமாகப்‌ பெற்றுக்‌ 
கொண்டார்கள்‌. அவற்றை தாராளமாகக்‌ 
குடித்து தங்களுடைய தாகத்தைத்‌ 
தணித்துக்கொண்டார்கள்‌. கானான்‌ 
தேசத்திலே விறகுகளும்‌ இலவசமாய்க்‌ 
கிடைத்தது. ஆனால்‌ இப்போதோ கானான்‌ 
தேசத்தில்‌ ஒரு ஆசீர்வாதமும்‌ இல்லை. 
தண்ணீருக்கும்‌ விறகுக்கும்‌ குறைவு 
உண்டாயிற்று. இதனால்‌ அவர்கள்‌ 
தண்ணீரை பணத்திற்கு வாங்கி 
குடிக்கிறார்கள்‌. அவர்களுக்கு விறகு 
விலைக்கிரயமாய்‌ வருகிறது (புல 5:4). 
யூதர்கள்‌ தண்ணீரையும்‌ விறகையும்‌ 
பணத்திற்கு வாங்கவேண்டிய சூழ்நிலையில்‌ 
இருக்கிறார்கள்‌. எருசலேமில்‌ பசியும்‌ 
பஞ்சமும்‌ அதிகமாயிருக்கிறது. அவர்களுக்கு 
அப்பம்‌ கிடைக்கவில்லை. யூதர்கள்‌ மிகவும்‌ 
கஷ்டப்பட்டு வேலை செய்கிறார்கள்‌. பாரம்‌ 
சுமந்து அவர்களுடைய கழுத்து நோகிறது. 
அவர்கள்‌ கடினமாய்‌ உழைக்கிறார்கள்‌. 
அவர்களுக்கு இளைப்பாறுதல்‌ இல்லை. 
(புல 5:5). 
போஜனத்திற்காக, 


தங்களுடைய 
அந்நியருக்கு 


இகர மத்தன்‌ 
சுதந்தரத்தையே 

விற்றுப்போடுகிறார்கள்‌. “அப்பத்நால்‌ 
திருப்தியாகும்படி எகிப்தியருக்கும்‌ 
அசீரியருக்கும்‌ எங்களைக்‌ கையளித்தோம்‌" 
(புல 5:6) என்று எரேமியா சொல்லுகிறார்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ அப்பத்திற்காக 
அந்நியரிடத்தில்‌ அடிமைகளாகயிருக்கிறார்கள்‌. 


யூதர்கள்‌ அப்பத்திற்காக எல்லா 
இடங்களிலும்‌ அலைந்து தேடுகிறார்கள்‌. 
“வனாந்தரத்தில்‌ இருக்கிற பட்டயத்தினால்‌ 
பிராணமோசத்துக்கு ஏதுவானவர்களாய்‌. 
எங்கள்‌அப்பத்தைத்‌ தேடுகிறோம்‌" (புல 5:9) 
என்று எரேமியா சொல்லுகிறார்‌. 





புலம்பல்‌ 


i= FTN 
TT 


கல்தேயர்கள்‌ யூதாவின்‌ மனுஷரையும்‌, 
எருசலேமின்‌ குடிகளையும்‌ சிறைப்பிடித்து: 
தங்கள்‌ தேசத்திற்கு இழுத்துக்கொண்டு 
போகிறார்கள்‌. அவர்கள்‌ பாபிலோன்‌. 
தேசத்திலே அடிமைகளாக வேலை 
செய்கிறார்கள்‌. அவர்களுக்காக பாரங்களை 
சுமக்கிறார்கள்‌. இதனால்‌ இஸ்ரவேல்‌. 
த்து நோகிறது (புல 5:5). 
உபத்திரவத்தின்‌ 


பாபிலோன்‌ 
இல்லை. 


ருக்கு 


ளைப்பாறுதல்‌ 
அவர்கள்‌ எப்போதும்‌ 
அவர்களுக்கு ஒய்வு நாளோ, 
ஒய்வோ கொடுக்கப்படவில்லை. 
புத்திரர்‌ கர்த்தருடைய 
தங்களைக்‌ கி 
கர்த்தருடைய நுகம்‌ இலேசானது. யூதர்கள்‌ 
கர்த்தருடைய நகத்திற்கு தங்களுடைய 
க்‌ கொடுக்காமல்‌, இப்போது 
பாபிலோன்‌ தேசத்தாரின்‌ கடினமான 
நுகத்திற்கு. தங்களுடைய சுழுத்துக்களை 
ஒப்புக்கொடுத்திருக்கிறார்கள்‌. 

இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
ஞுகைக்‌। ங்களை 
இ்பக்கொடுக்கலில்லை. ஆனால்‌ இப்போது 
அவர்கள்‌ பாபிலோன்‌ தேசத்தாரின்‌ 
ஆளுகைக்கு , கீழ்ப்படிந்திருக்கிறார்கள்‌. 
யூதாவின்‌ மனுஷரும்‌ எருசலேமின்‌ குடிகளும்‌ 
கர்த்தருடைய ஊழியக்காரர்களின்‌ 
வார்த்தைகளுக்கும்‌, அவருடைய 
தீர்க்கதரிசிகளின்‌ வார்த்தைகளுக்கும்‌ 
செவிகொடுக்கவில்லை. ஆனால்‌ இப்போது 

ன்‌ எல்லா கட்டளைகளுக்கும்‌. 


கல்தேயரின்‌ 
செவிகொடுத்து, அவர்களுக்கு கீழ்ப்படிந்து 
நடக்கிறார்கள்‌ 


கர்த்தருடைய 


கர்த்தருடைய 
நிரம்பியது கர்த்திடத்ில்‌ 
இரக்கமும்‌ அதிகமாயிருக்கிறது. 
நம்முடைய ஜனங்களை 
அன்பாயும்‌ ஆளுகை செய்கிறவர்‌. இஸ்ரவேல்‌ 
ஜனங்களோ கர்த்தருடைய ஆளுகைக்கு 
கீழ்ப்டியவில்லை. அந்நியர்கள்‌ அவர்களைப்‌ 
பிடித்து, தங்களுடைய ஆளுகைக்கு 
அடிமைப்படுத்தியிருக்கிறார்கள்‌. 


- விரிவுரை 
LAMENTATIONS - COMMENTARY 


இஸ்ரவேல்‌. 
வேதனைகளையும்‌ ய 
அனுபலிக்கிறார்கள்‌. இந்த 
வேதனைகளுக்கு தங்களுடைய 
முற்பிதாக்களின்‌ பாவங்களே காரணம்‌ என்று 
நினைக்கிறார்கள்‌. “எங்கள்‌ பிதாக்கள்‌ 
பாவஞ்செய்து மாண்டுபோனார்கள்‌; நாங்கள்‌ 
அவர்களுடைய அக்கிரமங்களைச்‌ 
சுமக்கிறோம்‌' (புல 5:7) என்று எரேமியா 
வேதனையோடு சொல்லுகிறார்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ பூர்வகாலங்களில்‌. 
வசதியோடு வாழ்ந்தார்கள்‌. "அவர்களுடைய 
வீடுகளில்‌ அடிக்கடி விருந்துகள்‌ நடப்பது 
வழக்கம்‌. ஆனால்‌ இப்போதோ அவர்களுக்கு 
பஞ்சமுண்டாயிற்று. விருந்துகள்‌ 
பஞ்சத்தின்‌ 
தோல்‌ 
குருத்துப்போயிற்று 
பஞ்சத்தின்‌ கொடுமை" 
“பஞ்சத்தின்‌ புயல்‌” 
எபிரெய வார்த்தை 


இப்போது 
பாடுகளையும்‌ 


ஜனத்தார்‌ 


என்று பான்‌ ததன்‌ 
பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. 
இஸ்ரவேல்‌ 
அவமானமுண்டாயிற்று. 
சீயோனிலிருந்த 
அவமானப்படுத்தினார்கள்‌. 
அவமானத்திற்கு ஒருவரும்‌ தப்பிக்கவில்லை. 
“சீயோனில்‌ இருந்த ஸ்திரீகளையும்‌ 
யூதா பட்டணங்களில்‌ இருந்த 
கன்னிகைகளையும்‌ அவமானப்படுத்தினார்கள்‌. 
பிரபுக்களுடைய கைகளை அவர்கள்‌ கட்டி, 
அவர்களை ஏறத்தூக்கினார்கள்‌: முதியோரின்‌ 
முகங்கள்‌ மதிக்கப்படவில்லை. வாலிபரை 
ஏந்திரம்‌ அரைக்கக்‌ கொண்டுபோனார்கள்‌;: 
இளைஞர்‌ விறகு சுமந்து இடறிவிழுகிறார்கள்‌"' 


(புல 5:1-13) 


பூர்வகாலங்களில்‌ எருசலேமின்‌ குடிகள்‌ 
சந்தோஷமாயிருந்தார்கள்‌. 
எருசலேம்‌ நகரம்‌ 
நகரமாயிருந்தது. 
அவர்களுடைய 
முடிவுக்கு வந்துவிட்டது. 
கின்னரங்களை வாசித்து சந்தோஷமாகப்‌ 
பாடுவார்கள்‌. ஆனால்‌ இப்போது வாலிபர்‌ 
கின்னரங்களை வாசிக்கிறது நின்‌ றுபோயிற்று. 


கொண்டுபோனார்கள்‌; 
சுமந்து இடறிவிழுகிறார்கள்‌ (புல 5:13). 





ழ்‌ ளான 
யாய 


(லேவி 21-2546; 

லேவி 24:7; எண்‌ 525; ன 
நெகே 1359). சாஸ்திரிகள்‌ இயேசு 
கிறிஸ்துவிற்குக்‌ கொண்டுவந்த 
வெகுமதிகளில்‌ இதுவும்‌ ஒன்று. (மத்‌ 2:1) 
வருங்கால பாபிலோனில்‌ இதன்‌ வியாபாரம்‌. 
நடைபெறும்‌. (வெளி 18:13) 


பரிசுத்த... அமிஷேக தைலம்‌ 
உண்டுபண்ணுவது சம்பந்தமான தம்முடைய 
பிரமாணங்களையும்‌ கர்த்தர்‌ மேசேக்கு. 
சொல்லுகிறார்‌. அபிஷேக ம்‌ 
மனுஷருடைய 


செய்வப்ப்டிருக்கிற்தோ, 
முறைமையின்படி வேறு எந்த தைலத்தையும்‌ 
செய்யக்கூடாது. 


கர்த்தர்‌ 


வார்க்கப்படலாகாது: 


த்க்‌ 


இ; உங்களுக்குப்‌ 
ந்‌ இந்த முறையின்படியே 
அதில்‌ எடுத்து: 

வார்க்கிறவனும்‌, தன்‌ 

க்‌ அறுப்புண்டு 


என்று சொல்‌” 


(யாத்‌ 30:32,33) என்று சொல்லுகிறார்‌. 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சொல்லுகிற 
பரிசுத்தமானது. 
பரிகத்தமான தூபவர்க்கம்‌. இந்த சி 
தைலத்தை மனுஷர்‌ செய்தாலும்‌, அவர்கள்‌ 
அதை தங்களுடைய சுயடஷ்டத்தின்‌ பிரகாரம்‌ 
செய்யக்கூடாது. இந்த தைலத்தை எந்த 
முறையில்‌ செய்யவேண்டும்‌ என்று 
கர்த்தர்‌ சொல்லியிருக்கிறாரோ, அந்த 


ல்‌ அபி 


தைலம்‌ ப்‌ 
இதை 
தங்களுக்காக செய்துகொள்ளக்கூடாது. இது 
ர்த்தருக 'தூபவர்க்கமாயிருக்கிறது. 
மாத்திரமே பரிசுத்த 
நறுமணத்தை 
முகரவேண்டும்‌ என்று விரும்புகிறார்‌. இது 
மனுஷர்‌  முகருவதற்காக செய்யப்படும்‌ 
தைலமல்ல. 


கர்த்தர்‌ மோசேயை நோக்கி, 
தவத்தை. நட செய்ய! கொத 


முறையின்படி கவ்‌ செய்து 
கொள்ளலாகாது: இது கர்த்தருக்கென்று 


உனக்குப்‌ பரிசுத்தமாயிருப்பதாக. இதற்கு 
ஒப்பானதை முகருகிறதற்காகச்‌ 
செய்கிறவன்‌ தன்‌ ஜனத்தில்‌ இராதபடி 
அறுப்புண்டுபோகக்கடவன்‌" (யாத்‌ 30:37,38) 
என்று சொல்லுகிறார்‌. 





புலம்பல்‌ 


f= FTE 
TT 


பூர்வநாட்களில்‌ 
வாசல்களில்‌ உட்கார்ந்து 
காரியங்களை பேசிக்கொள்வது வழக்கம்‌. 
ஆனால்‌. இப்போதோ முதியோர்கள்‌ 
வாசல்களில்‌ உட்காருகிறது நின்றுபோயிற்று. 
முதியோரின்‌ முகங்கள்‌ மதிக்கப்படவில்லை. 

இஸ்ரவேல்‌ புத்திரருடைய இருதயத்தின்‌ 
களிகூருதல்‌ ஒழிந்துபோயிற்று அவர்கள்‌ 
சந்தோஷம்‌ துக்கமாய்‌ மாறிற்று (புல 
அவர்களுடைய நடனங்களும்‌, சந்தோஷ 
கீதங்களும்‌, சோககீதங்களாகவும்‌, புலம்பல்‌ 
கீதங்களாகவும்‌ மாறிற்று. 


'சீலோவின்‌ 
கீதவாத்தியத்தோடே 
பண்ணுகிறவர்களாய்ப்‌ புறப்பட்டு வருவார்கள்‌" 
(நியா 21:21). இவர்களுடைய நடனங்கள்‌ 
கண்ணியம்‌ மிகுந்ததாகவும்‌, 
பரிசுத்தமானதாகவும்‌ இருக்கும்‌. ஆனால்‌ 
இப்போதோ யூதர்களிடத்தில்‌ நடனமாடும்‌ 
அளவுக்கு சந்தோஷமில்லை. அவர்களுடைய 
சந்தோஷங்களெல்லாம்‌ துக்கங்களாய்‌ 
மாறிற்று. 

யூதர்களுடைய 
ற்கு 
அவர்களுக்கு 
நிந்தையும்‌ 


முதியோர்கள்‌ 
பொதுவான 


மகிமையெல்லாமே. 
எடுத்துக்கொள்ளப்பட்டது. 
அவமானமும்‌ 
உண்டாயிற்று. யூதர்களுடைய 
சமுதாய வாழ்வில்‌ நியாயவிசாரிப்புக்கள்‌ 
நடைபெறும்‌. முதியோர்கள்‌ வாசல்களில்‌ 
உட்கார்ந்து நீதியான தீர்ப்பு சொல்லுவது. 
வழக்கம்‌. ஆனால்‌ இப்போது முதியோர்கள்‌ 
வாசல்களில்‌ உட்காருவது நின்‌ றுபோயிற்று. 


அவர்கள்‌ தலையிலிருந்து கிரீடம்‌ 
விழுந்தது (புல 5:16). ராஜாவின்‌ மதிப்பும்‌, 
மரியாதையும்‌ கீழே வத்‌! மாத்திரமல்ல, 
அவருடைய தலையிலிருந்து கிரீடமும்‌ 
விழுந்தது. யூதாதேசத்தை ஆளுகை 
செய்வதற்கு ராஜாவின்‌ வாரிசுகள்‌ 
யாருமில்லை. கல்தேயர்கள்‌ யூதாவின்‌ 
ராஜாவையும்‌, அவருடைய பிள்ளைகளையும்‌ 
பட்டயத்தால்‌ வெட்டி கொன்றுபோட்டார்கள்‌. 


- விரிவுரை 
LAMENTATIONS - COMMENTARY 


கர்த்தாவே, 
என்றென்றைக்கும்‌ இருக்கிறீர்‌ 
பூல 517-22 


புல 5:17. அதினால்‌ எங்கள்‌ இருதயம்‌ 
பலட்சயமாயிற்று; அதினால்‌ எங்கள்‌ 
கண்கள்‌ இருண்டுபோயின. 


புல 5:18. பாழாய்க்கிடக்கிற சீயோன்‌ 
மலையின்‌ மேல்‌ நரிகன்‌ ஓடித்திரிகிறது. 


கர்த்தாவே, தீர்‌ 
இருக்கிறீர்‌, 


சிங்காசனம்‌. 


5:19. 


தேவரீர்‌ என்றைக்கும்‌. 
மறத்து, நெடுங்காலமாக. 
எங்களைக்‌ கைவிட்டிருப்பதென்ன?. 


புல 521. கர்த்தாவே, எங்களை 
உம்மிடத்தில்‌ திருப்பிக்கொள்ளும்‌, 
அப்பொ திரும்புவோம்‌; 
பூர்வகாலத்திலிருந்தது போல எங்கள்‌: 
நாட்களைப்‌ புதியவைகளாக்கும்‌. 


முற்றிலும்‌ 
எங்கன்பேரில்‌ 


புல 52௨ எங்களை 
வெறுத்துவிடுவரோ? 
கடுங்கோபமாயிருக்கி நீரே! 


எருசலேம்‌ நகரம்‌ அழிந்துபோயிற்று. 
கர்த்தருடைய தேவாலயம்‌ பாழாய்ப்போயிற்று. 
யூதர்களுக்கு ஏராளமான அழிவுகள்‌ 
ஏற்பட்ட போதிலும்‌, தேவாலயத்தின்‌ அழிவே. 
அவர்களுக்கு பேரழிவாகயிருக்கிறது. 
யூதா ஜனங்கள்‌ 

பாவங்களினால்‌. சீயோன்‌ 
அசத்தப்படுத்தினார்கள்‌. 
விக்கிரகங்களுக்கு 
கர்த்தர்‌ தம்முடைய 


தங்களுடைய 
மலையை 
அங்கே 
தூபங்காட்டினார்கள்‌. 
நீதிமினால்‌ சீயோன்‌ 
ஒப்புக்கொடுத்தார்‌ 
பாழாய்க்‌ 

நரிகள்‌ 

காடுகளில்‌ 
தாராளமாய்‌ ஓடித்திரிவதுபோல, இப்போது 
இடிந்து கிடக்கிற தேவாலயத்திலும்‌ 
ஒடித்திரிகிறது. அதினால்‌ அவர்கள்‌ இருதயம்‌ 
பலட்சயமாயிற்று அவர்கள்‌ கண்கள்‌ 


இருண்டுபோயிற்று (புல 57 18). 





புலம்பல்‌ 


i= FTN 
TT 


யூதாதேசம்‌ நிலைத்திருக்கவில்லை. 
எருசலேம்‌ நகரமும்‌ நிலைத்திருக்கவில்லை. 
தேவாலயமும்‌ இடிந்துபோயிற்று. ஆனாலும்‌ 
கர்த்தர்‌ என்றென்றைக்கும்‌ இருக்கிறார்‌. 
அவருடைய சிங்காசனம்‌ தை 
தலைமுறையாக நிலைநிற்கும்‌ (புல 519). 
வேதனைகளையும்‌. நிந்தைகளையும்‌ 
அனுபவிக்கிற கர்த்தருடைய 
பிள்ளைகளுக்கு, சத்தியமே 
ஆறுதலைத்‌ தருகிறது. 


இந்த 


இந்த உலகத்தில்‌ பல குழப்பங்கள்‌ 
உண்டாகலாம்‌. இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ பேரழிவு 
சத்‌ இங்கு என்ன நடைபெற்றாலும்‌, 
கர்த்தருடைய சிங்காசனத்தை 
கர்த்தர்‌ என்றென்றைக்கும்‌ 
சிங்காசனம்‌. 


பாதிக்காது 
இருக்கிறார்‌. 
நித்திய 
செய்யலாம்‌. 
கண்டுபிடிக்கலாம்‌. 
மாறலாம்‌. கர்த்தருடைய நித்திய சிந்தை 
ஒருபோதும்‌ மாறுவதில்லை. அவர்‌ நேற்றும்‌, 
இன்றும்‌, என்றும்‌ மாறாதவர்‌. 
நீதியும்‌ சத்தியமும்‌, 
சர்வஞானமும்‌ ஒருபோதும்‌ மாறுவதில்லை. 
கர்த்தர்‌ தங்களை மறந்துவிட்டாரோ 
ம்‌, தங்களைக்‌ கைவிட்டுவிட்டாரோ 
ன்‌ இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
வேதனையோடு நினைக்கிறார்கள்‌. “தேவரீர்‌ 
என்றைக்கும்‌. எங்களை மறந்து, 
நெடுங்காலமாக எங்களைக்‌ 
கைவிட்டிருப்பதென்ன?” (புல 5:20) என்று 
யூதர்கள்‌ கர்த்தரிடத்தில்‌ பயபக்தியோடு 
கேட்கிறார்கள்‌. 


கர்த்ருடைய ஆலயம்‌ அழிந்து 
போனாலும்‌, கர்த்தர்‌ மாறாதவராயிருக்கிறார்‌. 
மாறாத கர்த்தர்‌ தங்களை மறந்துவிடக்‌ 
கூடாது என்று யூதர்கள்‌ கர்த்தரிடத்தில்‌ 
சொல்லுகிறார்கள்‌. இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
கர்த்தரிடம்‌ வழக்காடவில்லை. 
மன்றாடுகிறார்கள்‌ அவர்கள்‌ தங்களுடைய 
'வேண்டுதல்களையும்‌ விண்ணப்பங்களையும்‌: 
கர்த்தரிடத்தில்‌ சொல்லி பணிவோடு 
மன்றாடுகிறார்கள்‌. 


- விரிவுரை 
LAMENTATIONS - COMMENTARY 


கர்த்தவே, உம்மோடே 
வழக்காடப்போனால்‌, தேவரீர்‌ 
நீதியுள்ளவராமே: ஆகிலும்‌ உம்முடைய 
நியாயங்களைக்‌ குறித்து உம்மோடே நான்‌ 
பேசும்படி வேண்டுகிறேன்‌; ஆகாதவர்களின்‌ 
வழி வாய்க்கிறதென்ன? துரோகஞ்செய்து, 
வருகிற அனைவரும்‌ சுகித்திருக்கிறதென்ன”” 
(எரே 121). 


நான்‌ 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ கர்த்தருடைய 
இரக்கத்திற்காகவம்‌ 
பணிவோடு 
கர்த்தாவே, 
எங்களை உம்மிடத்தில்‌ திருப்பிக்கொள்ளும்‌, 
அப்பொழுது திரும்புவோம்‌; 
பூர்வகாலத்திலிருந்தது போல எங்கள்‌ 
நாட்களைப்‌ புதியவைகளாக்கும்‌' (புல 5:21) 
என்று யூதர்கள்‌ கர்த்தரிடத்தில்‌ 
விண்ணப்பம்பண்ணுகிறார்கள்‌. 
எரேமியாவின்‌ புலம்பல்‌ புஸ்தகத்தில்‌ 
21-ஆவது வசனம்‌ கடைசியான வசனமல்ல. 
22-ஆவது வசனமே இந்த அதிகாரத்தின்‌ 
கடைசி வசனம்‌ ஆனாலும்‌ யூதரபீமார்கள்‌. 
இந்த அதிகாரத்தின்‌ 21-ஆவது வசனத்தை 
இரண்டுமுறை சொல்லி ஜெபம்பண்ணுவது, 
வழக்கம்‌. 
இந்த அதிகாரத்தின்‌ 22- வு 
வசனம்‌. “எங்களை முற்‌ 
வெறுத்துவிடுவீரோ? எங்கள்பேரில்‌ 
கடுங்கோபமாயிருக்கிறீரே! என்று 
சோகமாக முடிவு பெறுகிறது. 


யூதாபினர்கள்‌ இந்தப்‌. புஸ்தகத்தை 
ஈகவார்த்தைகளால்‌ 


முடிக்க 
இரண்டுமுறை 
சொல்லுகிறார்கள்‌. 


சங்கீதக்காரரும்‌ 
ஜெபவார்த்தைகளை 
ஏறெடுத்திருக்கிறார்‌. 


ஒரு சில 
திரும்பத்‌ திரும்ப 


“தேவனே, 
கொண்டுவரும்‌, 
பிரகாசிக்கப்பண்ணும்‌, 
இரட்சிக்கப்படுவோம்‌" 


எங்களைத்‌ 


திருப்பிக்‌ 
உமது 


முகத்தைப்‌ 
அப்பொழுது 
(சங்‌ 80:3). 





புலம்பல்‌ 


ழ்‌ நயன 
யாய 


சேனைகளின்‌ தேவனே, எங்களைத்‌: 


திருப்பிக்கொண்டுவாரும்‌, உமது முகத்தைப்‌ 
பிரகாசிக்கப்பண்ணும்‌, அப்பொழுது, 


இரட்சிக்கப்படுவோம்‌ (சங்‌ 80:7). 
"சேனைகளின்‌ தேவனாகிய கர்த்தாவே, 
எங்களைத்‌ திருப்பிக்கொண்டு வாரும்‌: உமது. 
முகத்தைப்‌ பிரகாசிக்கப்பண்ணும்‌, அப்பொழுது. 
இரட்சிக்கப்படுவோம்‌" (சங்‌ 80:19). 


கர்த்தர்‌ தங்களை தம்மிடத்தில்‌ 
திருப்பிக்கொள்ளவேண்டும்‌ என்று இஸ்ரவேல்‌. 
புத்திரர்‌ ஜெபம்பண்ணுகிறார்கள்‌. அவர்கள்‌ 
இப்போது விக்கிரகங்களை 
ஆராதிக்கிறார்கள்‌. கர்த்தர்‌ அவர்களை 
தம்மிடத்தில்‌ 


அவர்கள்‌ 


- விரிவுரை 
LAMENTATIONS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கிருபையினால்‌ 
இருதயங்களைப்‌ 
அவர்‌ தம்முடைய 
கிருபையான சிலாக்கியத்தினால்‌ நம்முடைய 
நாட்களையும்‌ புதியவைகளாக்குவார்‌. நாம்‌ 
கர்த்தருக்குள்‌  புதுசிருஷ்டிகளாயிருப்போம்‌. 
நமக்கு பழையவைகளெல்லாம்‌ ஒழிந்துபோகும்‌. 
நமக்கு எல்லாம்‌ புதியவைகளாயிருக்கும்‌. 


கர்த்தர்‌ தம்முடைய 





f= THEN 
TT 


தீர்க்கதரிசிகளின்‌ புஸ்தகங்களில்‌ 
சம்பவிக்க வேண்டியவைகள்‌ 
எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர்‌ யோவானை 
அழைத்து “இங்கே ஏறிவா, இவைகளுக்குப்‌ 
பின்பு சம்பவிக்கவேண்டியவைகளை உனக்குக்‌ 
காண்பிப்பேன்‌" (வெளி 4:1) என்று 
சொன்னார்‌. எசேக்கியேல்‌ தீர்க்கதரிசிக்கும்‌ 
இதுபோன்ற அழைப்பே கொடுக்கப்பட்டது. 


கர்த்தர்‌ யோவானிடத்தில்‌ “இங்கே ஏறி 
வா”... என்று சொன்னார்‌. அவர்‌ 
எசேக்கியேலை நோக்கி “மனுபுத்திரனே. 
உன்‌ காலூன்றி நில்‌, உன்னுடனே பேசுவேன்‌" 
பி 24) என்று சொன்னார்‌. யூதாவின்‌ 
பாபிலோன்‌ தேசத்து, 
சிறையிரப்பிலிருந்த போது எசேக்கியேல்‌. 
தீர்க்கதரிசி கர்த்தருடைய வார்த்தைகளை 
தீர்க்கதரிசனமாய்ச்‌ சொன்னார்‌. எரேமியா 
தீர்க்கதரிசியோ, எசேக்கியேலுக்கு முன்பாக 
கர்த்தருடைய வார்த்தைகளை 
தீர்க்கதரிசனமாய்‌ அறிவித்தார்‌ 
எரேமியா நதாதேசத்திலிருந்து 
பாபிலோன்‌ தேசத்து சிறையிருப்பிலிருக்கிற 
யூதர்களுக்கு, கர்த்தருடைய ஆறுதலான 
வார்த்தைகளைச்‌ சொன்னார்‌. எசேக்கியேல்‌ 
பாபிலோன்‌ தேசத்து சிறையிருப்பிலிருந்து, 
யூதாதேசத்தில்‌ தங்கியிருக்கிற யூதர்களுக்கு, 
கர்த்தருடைய எச்சரிப்பின்‌ வார்த்தைகளைச்‌ 


பெலனுள்ளவராயிருந்தார்‌. 
தம்முடைய ஊழியத்தை 
எசேக்கியேலை பலப்படுத்தினார்‌. 


உன்‌ முகத்தை அவர்கள்‌ 


கர்த்தர்‌ எசேக்கியேலுக்கு சொன்னார்‌. 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


எசேக்கியேல்‌. 
வார்த்தைகளை 
கலங்காமலும்‌ 
பாபிலோன்‌ 
யூதர்களே 


கர்த்தருடைய 
மனுஷருக்கு பயப்படாமலும்‌, 
தைரியமாய்ச்‌ சொன்னார்‌. 
தேசத்து சிறையிருப்பிலிருந்த 
எசேக்கியேலைக்‌ கொன்று 
போட்டார்கள்‌ என்று யூதர்களுடைய 
பாரம்பரிய வரலாறு சொல்லுகிறது 
சிறையிருப்பிலிருந்த யூதர்கள்‌ 
எசேக்கியேலின்‌ தலையை கருங்கல்லின்‌ 
மேல்‌ மோதி உடைத்துப்போட்டார்கள்‌ 
என்றும்‌, அவருடைய தலையிலிருந்த 
மூளை சிதறிப்போயிற்று என்றும்‌ யூதருடைய 
பாரம்பரியம்‌ சொல்லுகிறது. 


அரபு 
ஒருவர்‌ எச்்கியேலின்‌ 
ஆராய்ச்சி செய்தார்‌. சேக்கியேல 
பின்பு அவருடைய சரீரத்தை நோவாவின்‌ 
குமாரனாகிய சேமின்‌ கல்லறையில்‌ 
அடக்கம்பண்ணினார்கள்‌ என்று அரபு 
தேசத்து ஆசிரியர்‌ சொல்லுகிறார்‌ 


கர்த்தருடைய இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 
பாபிலோன்‌ தேசத்து சிறையிருப்பிலிருந்த 
காலத்தில்‌, எசேக்கியேல்‌ கர்த்தருடைய 
வார்த்தைகளை தீர்க்கதரிசனமாய்ச்‌ 
சொன்னார்‌. எசேக்கியேல்‌ தீர்க்கதரிசியின்‌ 
புஸ்தகம்‌ பாபிலோன்‌ தேசத்து, 
சிறையிருப்பில்‌ எழுதப்பட்டது. 


யூதர்கள்‌ பாபிலோன்‌ தேசத்தில்‌ 
எழுபது வருஷங்களாக 
சிறையிருப்பிலிருந்தார்கள்‌. அவர்களுடைய 
சிறையிருப்பின்‌ ஆரம்பகாலத்தில்‌ எசேக்கியேல்‌ 
தீர்க்கதரிசன ஊழியம்‌ செய்தார்‌. பாபிலோன்‌ 
தேசத்து சிறையிருப்பிலே யூதர்கள்‌ அதிக 


பாடுகளையும்‌, 


வாஸந்று ஆசிரியர்‌ 


எசேக்கியேலைப்போன்ற 
பாபிலோன்‌ தேசத்து, 
எழுப்பினார்‌. 

கர்த்தருடைய சித்தம்‌, கர்த்தருடைய 
ஜனங்கள்‌ பாடுகளை அனுபவிப்பதற்கான 
காரணங்கள்‌, கர்த்தர்‌ அவர்களை 
பாபிலோன்‌ தேசத்து சிறையிருப்பிலிருந்து 
விடுவிக்கப்போவது ஆகிய செய்திகளை 
தீர்க்கதரிசிகள்‌ அவர்களுக்கு சொன்னார்கள்‌. 





f= FTE 
TT 


தாழ்த்தவில்லை. அவர்கள்‌ தங்கள்‌ ஆவியில்‌ 
சோர்ந்துபோயிருந்தார்கள்‌. கர்த்தரிடத்தில்‌ 
நம்பிக்கையில்லாதிருந்தார்கள்‌. அவர்கள்‌ 
மத்தியில்‌ எசேக்கியேல்‌ கர்த்தருடைய 
ஆறுதலான வார்த்தைகளைச்‌ சொன்னார்‌. 
கர்த்தருடைய சித்தத்தையும்‌, திட்டத்தையும்‌ 
அவர்களுக்கு தெளிவுபடுத்தினார்‌. 

எசேக்கியேல்‌ சொன்ன தீர்க்கதரிசன 
வாக்கியங்களை புரிந்துகொள்வது சற்று 
கடினமாக உள்ளது. இந்த தீர்க்கதரிசன 
லதனை விகி பத்‌ பகுதியையும்‌, இதன்‌ 

பரிந்துகொள்ளுவது 

க ன புஸ்தகத்தில்‌, 
ஆவிக்குரிய செய்திகளை 
சொல்லாமல்‌, 
சொல்லியிருக்கிறார்‌. 

எசேக்கியேல்‌ தீர்க்கதரிசியின்‌ 
வார்த்தைகள்‌ புரிந்துகொள்வதற்கு கடினம்‌. 
ஆகையினால்‌. தப்‌ புஸ்தகத்தை, 
தங்கள்‌ பிள்ளைகள்‌ வாசிக்கக்கூடாது என்று, 
யூதர்கள்‌ தடைபண்ணியிருந்தார்கள்‌. 
அவிகளுக்கு முப்பது. வயது ஆனபின்மே 
இந்தப்‌ புஸ்தகத்தை வாசிப்பதற்கு அனுமதி 
கொடுத்தார்கள்‌. வேதபுஸ்தகத்தை 
வாசிக்கும்போது, அதன்‌ அர்த்தத்தைப்‌ 
புரிந்துகொள்வது அவர்களுக்கு மிகவும்‌ 
குடினமாயிருந்தால்‌, அவர்களுக்கு 
வேதபுஸ்தகத்தின்மீது வெறுப்பு வந்துவிடும்‌ 
என்று நினைத்து யூதர்கள்‌ தங்கள்‌ 
பிள்ளைகளுக்கு ப்பட்ட 
கட்டுப்பாடுகளை விதித்தார்கள்‌ 


நாம்‌ வேதவாக்கியங்களைப்‌ 
படிக்கும்போது. வசனத்தின்‌ அர்த்தங்கள்‌ 
நமக்கு புரியாமல்‌ கடினமாயிருந்தாலும்‌, நாம்‌ 
மனத்தாழ்மையோடும்‌ பயபக்தியோடும்‌ அதை 
ஆராய்ந்து பார்க்கவேண்டும்‌. 
புதைந்திருக்கும்‌ இர 

கருத்தாய்‌ தேடவேண்டும்‌. ஒரே வேளையில்‌. 
நம்மால்‌ எல்லா வசனங்களுக்கும்‌. 
அர்த்தத்தைப்‌ புரிந்துகொள்ள முடியாமல்‌ 
போகலாம்‌. 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆனாலும்‌ நாம்‌ வேதவசனங்களை 
தொடர்ந்து வாசிக்கும்போது. பரிசுத்த 
ஆலியானவர்‌, அதன்‌ இரகசியங்களை 
நமக்குப்‌ போதிப்பார்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
வார்த்தைகள்‌ மூலமாய்‌ நம்மை 
உற்சாகப்படுத்துவார்‌. கர்த்தர்மீது நாம்‌ 
வைத்திருக்கும்‌ விசுவாசம்‌ உறுதிப்படும்‌. 


எசேக்கியேலின்‌ தரிசனங்கள்‌ புரிந்து, 
கொள்ள முடியாமல்‌  குழப்பமாயிருக்கிறது. 
ஆனாலும்‌ அவருடைய பிரசங்கச்‌ செய்தி 
மிகவும்‌ தெளிவாகமிருக்கிறது. கர்த்தருடைய 
பிள்ளைகளின்‌ மீறுதல்களை அவர்களுக்கு 
எடுத்து சொல்லுவதே எசேக்கியேலின்‌ 
நோக்கம்‌. அவர்கள்‌ சிறையிருப்பிலிருக்கும்‌. 
போது, தங்களுடைய பாவங்களுக்கு 
மனந்திரும்பவேண்டும்‌. தங்களைத்‌ 
தாழ்த்தவேண்டும்‌. தங்களுடைய பாடுகளை 
நினைத்து. கர்த்தரிடத்தில்‌ விவாதம்‌ 
பண்ணக்கூடாது. 


தர்கள்‌ பாபிலோன்‌ தேசத்து 
ப்பில்‌ ஒடுக்கப்பட்டாலும்‌, 
கர்த்தருடைய வார்த்தைகளை அவர்களுக்கு 
வெளிப்படுத்தி சொல்ல, தீர்க்கதரிசிகளும்‌ 
அவர்களோடு கூடமிருந்தார்கள்‌. யூதர்கள்‌ 
சிறைப்பட்டதினால்‌ புறஜா; ch 
இஸ்ரவேல்‌. ஜனங்களையும்‌, 'இஸ்ரவேலி 
ணவ பமா 
கர்த்தருடைய 


தீர்க்கதரிசனமாய்ச்‌ சொல்லி, அவர்களை 
உற்சாகப்படுத்தினார்கள்‌. அவர்கள்‌ 
கர்த்தருக்கு சாட்சியாய்‌ ஜீவித்தார்கள்‌. 
எசேக்கியேல்‌ கர்த்தருடைய கடந்து 
சொல்லும்‌ வார்த்தைகளை யூதாவின்‌ 
மனுஷருக்கு. தைரியமாய்ச்‌ சொன்னார்‌. 
அவரிடத்தில்‌ கலக்கமில்லை. பயமுமில்லை. 
ஆனாலும்‌. எசேக்கியேல்‌ தன்னுடைய 
புஸ்தகத்தின்‌' இறுதிப்‌ பகுதியில்‌, 
யூதர்களுக்கு ஆறுதலான வார்த்தைகளை 
ல்‌ ர்‌. கர்த்தருடைய 
அவர்களுக்கு 
கர்த்தர்‌ தம்முடைய 
ஜனத்தின்மீது கிருபையாகவும்‌, இரக்கமாகவும்‌ 
இருக்கிறார்‌ என்பதை சிறையிருப்பிலுள்ள 
யூதர்களுக்கு தெளிவுபடுத்துகிறார்‌. 





ழ்‌ யனா 
யாய 


எசேக்கியேல்‌ தீர்க்கதரிசன 
புஸ்தகத்தின்‌ முதல்‌ மூன்று அதிகாரங்களில்‌, 
யூதாஜனங்களுடைய  பாவங்களினிமித்தம்‌, 
எசேக்கியேல்‌ க 
குடிந்துகொள்கிறார்‌. தேவனுடைய 
நியாயத்தீர்ப்பு அவர்கள்மீது 

அதிகமாய்‌ வரும்‌ என்று எச்சரிக்கிறா! 


எசேக்கியேல்‌ 4-24 ஆகிய 
அதிகாரங்களில்‌, எசேக்கியேல்‌ யூதர்களுக்கு 
ஆறுதலான வார்த்தைகளைச்‌ சொல்லுகிறார்‌ 
எசேக்கியேல்‌ 25-35 ஆஃ 

இஸ்ரவேல்‌ தேசத்தை 

அண்டை தேசத்தாருக்கும்‌ 

வார்த்தை பய்‌ படுகு. 
புறஜாதியாரின்‌ அழிவை 

மூலமாய்‌ வெளிப்படுத்துகிறார்‌. 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எசேக்கியேல்‌ 36-48. 
அதிகாரங்களில்‌ கர்த்தருடைய 
ஜனங்கள்‌ 


ஆகிய 
இஸ்ரவேல்‌ 
மறுபடியுமாக 
மீட்டுக்கொள்ளப்படுவார்கள்‌. என்றும்‌, 
எருசலேம்‌ நகரமும்‌, தேவாலய 
திரும்பவும்‌ கட்டப்படும்‌ என்றும்‌ எசேக்கியேல்‌ 
கர்த்தருடைய வார்த்தைகளை 
தீர்க்கதரிசனமாய்ச்‌ சொல்லுகிறார்‌. 





i FTN 
TT 


எசேக்கியேல்‌ கர்த்தருடைய 
வார்த்தைகளை தீர்க்கதரிசனமாய்ச்‌ சொல்லும்‌ 


எசேக்கியேலுக்கு ந்தன 
உண்டான விதம்‌ (எசே 1:3). 
ஜீவன்களைப்பற்றிய தரிசனம்‌ 

(எசே 1:4-14), நாலு முகங்களை 

உடைய ஒரு சக்கரம்‌ (எசே 145-25), 

சிங்காசனத்தின்‌ மேல்‌ 

(எசே 1:26-28), 

தேவனுடைய 

விளக்கப்பட்டிருக்கிறது. 


எசேக்கியேல்‌ 
எசே 1:1-8. 


எகே 1:1. 2ப்பதாம்‌ வருஷம்‌ நாலாம்‌. 
மாசம்‌ ஐ. த்தாந்தேதியிலே, நாண்‌. கேயார்‌ 

நதியண்டையிலே சிறைப்பட்டவர்கள்‌ 
நடுவில்‌ இருக்கும்போது, சம்பவித்தது. 
என்னவென்றால்‌, வானங்கள்‌ 
திறக்கப்பட, நான்‌ தேவதரிசனங்களைக்‌ 
கண்டேன்‌. 


எசே அது யோயாக்கீன்‌. 
ராஜாவுடைய சிறையிருப்பின்‌ ஐந்தாம்‌ 
வருஷமாயிருந்தது. 


எசே 13. அத்த ஐந்தாந்தேதினிகே 
கல்தேயர்‌ தேசத்திலூன்ன 
நதியண்டையிலே. முன்வெல்தம்‌ 
ஆசாரியனுடைய குமாரனாகிய 
எசேக்கியேலுக்குக்‌ கர்த்தருடைய 
வார்த்தை: உண்டாகி, அங்கே. 
கர்த்தருடைய கரம்‌ அவன்மேல்‌ 
அமர்த்தது. 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எசேக்கியேல்‌  தேவதரிசனங்களைக்‌ 
காண்கிறார்‌. கர்த்தர்‌ இந்த தரிசனங்களின்‌ 
மூலமாய்‌ எசேக்கியேலுக்கு தம்முடைய 
கட்டளைகளைக்‌ கொடுக்கிறார்‌. கர்த்தருடைய 
வார்த்தை தரிசனங்களோடு வருவதினால்‌, 
அவையெல்லாம்‌ உறுதிபண்ணப்படுகிறது. 

கர்த்தர்‌ தம்முடைய சித்தத்தை நமக்கு 
பல்வேறு வழிகளில்‌ வெளிப்படுத்துகிறார்‌. 
கர்த்தருக்கு சித்தமான காரியம்‌ அவரால்‌ 
வாய்க்கிறது. கர்த்தர்‌ தம்மைப்பற்றி 
நம்முடைய ஆத்துமாவுக்கு எப்போது, 
எங்கே, எப்படி வெளிப்படுத்துகிறார்‌ என்பதை 
நாம்‌ அறிந்திருக்கவேண்டும்‌. கர்த்தர்‌ தம்மை 
நமக்கு வெளிப்படுத்துவது அவருக்கு 
பிரியமாயிருக்கிறது. 

எசேக்கியேல்‌ முப்பதாம்‌ 
நாலாம்‌ மாசம்‌, ஐந்தாம்‌ 
தேவதரிசனங்களைக்‌ காண்கிறார்‌. “ 
வருஷம்‌” என்பது எசேக்கியேலின்‌ வயதைக்‌ 
குறிக்கும்‌ என்று வேதபண்டிதர்களில்‌. "சிலர்‌ 
விளக்கம்‌ சொல்லுகிறார்கள்‌. எசேக்கியேல்‌ 
ஒரு ஆசாரியர்‌. அவர்‌ பூரி என்னும்‌ 
ஆசாரியனுடைய குமாரன்‌. ஆசாரியருக்கு 
முப்பது வயதாகும்போது, அவர்‌ ஆசாரிய 
ஊழியத்தை  முழுமையாய்ச்‌ செய்வதற்கு 
தகுதி பெறுகிறார்‌. 


“முப்பதாம்‌ வருவம்‌ என்பது 
நெபோபொலேரர்‌ ஆட்சிக்கு வந்த 
முப்பதாவது வருஷத்தை குறிக்கும்‌ என்றும்‌ 
சிலர்‌ விளக்கம்‌ சொல்லுகிறார்கள்‌. இவர்‌ 
பாபிலோன்‌ ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரின்‌ 
தகப்பனார்‌. 


பிரதான ஆசாரியனாகிய இல்க்கியா 
கர்த்தரின்‌ ஆலயத்திலே நியாயப்பிரமாண 
பஸ்தகத்தைக்‌ கண்டுபிடித்தான்‌ 
(இராஜா இது யோசியா 
ராஜாவின்‌ ஆட்சிக்காலத்தில்‌ நடைபெற்ற 
சம்பவம்‌. முப்பதாம்‌ வருஷம்‌" என்பது 
இல்க்கியா கர்த்தரின்‌ ஆலயத்திலே. 
நியாயப்பிரமாண புஸ்தகத்தைக்‌ கண்டுபிடித்த 
நாளிலிருந்து, முப்பதாவது வருஷத்தைக்‌ 
குறிக்கும்‌ என்றும்‌ சிலர்‌ விளக்கம்‌. 


சொல்லுகிறார்கள்‌. 





i al 
TT 


முப்பதாம்‌ வருஷம்‌ நாலாம்‌ மாசத்திலே. 
எசேக்கியேல்‌. தேவதரிசனங்களைக்‌. 
காண்கிறார்‌. யூதருக்கு நாலாம்‌ மாசம்‌ 
என்பது, நமக்கு ஜான்‌ மாதத்தைக்‌ குறிக்கும்‌. 
ஜன்‌ மாசம்‌ ஐந்தாம்‌ தேதிமிலே 
எசேக்கியேல்‌ தேவதரிசனங்களைக்‌ 
காண்கிறார்‌. 

எசேக்கியேல்‌ தேவதரிசனங்களைக்‌. 
கண்ட நாள்‌ ஒய்வுநாளாக இருக்கவேண்டும்‌. 
என்று வேதபண்டிதர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. 
ஏழுநாள்‌ முடிந்த பின்பு கர்த்தருடைய 
வார்த்தை எசேக்கியேலுக்கு உண்டாயிற்று” 
(எசே 316). இது அடுத்த ஓய்வுநாளாகும்‌. 
இந்த ஒய்வநாளில்‌ எசேக்கியேலுக்கு 
கர்த்தருடைய வார்த்தை மறுபடியும்‌ 
உண்டாயிற்று. 


எசேக்கியேல்‌ நேவதரிசனங்களைக்‌ 
கண்டபோது, குல்தேயருடைய 


யோயாக்கீம்‌ 
ஐந்தாம்‌ வருஷமாயிருக்கிறது. எசேக்கியேலும்‌, 
பாபிலோன்‌ தேசத்து சிறையிருப்பிலிருக்கிற 
யூதர்களும்‌ மிகுந்த வேதனைகளையும்‌, 
பாடுகளையும்‌, உபத்திரவங்களையும்‌ 
அனுபவிக்கிறார்கள்‌. இப்படிப்பட்ட சோகமான 
சூழ்நிலையில்‌, கர்த்தர்‌ எசேக்கியேலுக்கு 
தேவதரிசனங்களைக்‌ காண்பித்து அவரைக்‌ 
கனப்படுத்துகிறார்‌ 

கர்த்தருடைய ஜனத்தில்‌ 
பிரபலமானவர்கள்‌ இப்போது கல்தேயர்‌ 
சிறையிருப்பிலிருக்கிறார்கள்‌. 


போனவர்கள்‌ யூதர்களில்‌ பிரபலமானவர்கள்‌. 
இவர்கள்‌ எல்லோருமே 

பிரசித்திப்‌ பெற்றவர்கள்‌. 
இப்படிப்பட்டவர்களை மாத்திரமே முதலாவதாக 
சிறைப்பிடித்தார்கள்‌. 


கர்த்தருடைய உபதேச வார்த்தையும்‌, 
அவருடைய கோலும்‌ நமக்கு அதிக 
பிரயோஜனமுள்ளவை. கர்த்தருடைய 
வார்த்தையும்‌ அவருடைய கோலும்‌ நம்மை: 
திருத்தி, சரியான பாதையில்‌ வழிநடத்தும்‌ 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


கர்த்தர்‌ தம்முடைய கோலை நம்மீது 
பயன்படுத்தும்போது, அவருடைய வார்த்தை, 
அதற்கான காரணத்தை நமக்கு விளக்கி 
சொல்லுகிறது. கர்த்தருடைய வார்த்தை 
நமக்கு பிரய்ங்கம்பண்ணப்படும்‌ போது, 
அவருடைய கோல்‌ அந்த வார்த்தைகளை 
நமக்குள்‌ பதியவைக்கிறது. கர்த்தருடைய 
ர்த்தையும்‌ அவருடைய கோலும்‌ 

ஞானத்தைக்‌ 


இப்போது. 
தேசத்து 
pone அவர்களுடைய 

ஆத்துமாவும்‌ சோர்ந்து 
வெயிரக்கது அவர்களுடைய 
ஆத்துமாக்களுக்கு உதவி தேவைப்படுகிறது. 
அவர்களுக்கு உதவிசெய்வதற்காகவே கர்த்தர்‌ 
எசேக்கியேலைப்போன்ற ஊழியக்காரர்களை 
எழுப்புகிறார்‌. 


மனுஷர்‌ 


கர்த்தர்‌ தம்முடைய பிள்ளைகளுக்கு, 
உபதேசம்‌ பண்ணுகிறார்‌. கர்த்தருடைய 
உபதேசங்களைப்‌ பெற்றுக்கொள்வதற்கு 
நமக்கு ஏதாவது தடைகள்‌ இருக்கும்போது, 
கர்த்தர்‌ நமக்கு வேறு வழிகளை 
திறந்துகொடுக்கிறார்‌. 

உபாயகளுக்குப்‌ பதிலாக, 

விசேஷித்த உபாயங்கள்‌ மூலமாய்‌ 

நமக்கு உபதேசம்பண்ணுகிறார்‌. 


யூதர்கள்‌ தங்கள்‌ சொந்த தேசமாகிய 
யூதாதேசத்திலே இருந்தபோது எரேமியா 
தீர்க்கதரிசி அவர்களோடு கூடமிருந்தார்‌. 
அவர்‌ கர்த்தருடைய வார்த்தைகளை 
அவர்களுக்கு பிரசங்கம்பண்ணினார்‌. 
யூதர்கள்‌ பாபிலோன்‌ தேசத்துக்கு, 
சிறைப்பட்டுப்போனபோது, க்கியேல்‌ 
அவர்களோடு 

கர்த்தருடைய பிள்ளைகள்‌ 
இருக்கிறார்களோ, 
கர்த்தருடைய 
பண்ணுவதற்கு, 
ஊழியக்காரர்களை 
கர்த்தருடைய பிள்ளைகள்‌ பல. 
தேசங்களுக்கும்‌. சிதறிப்போயிருந்தாலும்‌, 
அங்கேயும்‌ கர்த்தருடைய வார்த்தைகளை 
உபதேசம்பண்ணுகிறவர்கள்‌ இருப்பார்கள்‌. 


வார்த்தைகளை உபதேசம்‌ 
கர்த்தர்‌ தம்முடைய 
நியமிக்கிறார்‌. 





i= THE 
TT 


பாபிலோன்‌ 
சிறையிருப்பிலிருந்தவர்களில்‌ 
தீர்க்கதரிசியும்‌ ஒருவர்‌. 
நதியண்டையிலே. சிறைப்பட்டவர்கள்‌ 
நடுவிலிருக்கும்போது  தேவதரிசனங்களைக்‌ 
காண்கிறார்‌. கேபார்‌ நதி என்றால்‌ 
என்றோ, அல்லது 
இருக்கிறது என்றோ 
தெரியவில்லை. யூதர்கள்‌ 
தேசத்து சிறையிருப்பிலிருந்ததினால்‌, கேபார்‌ 
நதியானது அக்காலத்து பாபிலோன்‌ 
தேசத்தில்‌ இருந்திருக்கவேண்டும்‌ என்பது 
மாத்திரமே தெளிவாகத்‌ தெரிகிறது. 


யூதாமலுஷர்‌ கர்த்தருக்கு விரோதமாகப்‌ 
பாவம்‌ செய்தார்கள்‌. கர்த்தரை விட்டு விலகி 


தேசத்து 
எசேக்கியேல்‌. 
அவர்‌ கேபார்‌ 


தூபங்காட்டினார்கள்‌. இதனால்‌ கர்த்தருடைய 
கோபம்‌ அவர்கள்மீது வந்தது. கர்த்தர்‌ 
ல்‌ ்‌ 


அவர்களை த்து 
சிறையிருப்புக்கு ஒப்புக்கொடுத்தார்‌. 
அவர்கள்‌ இப்போது தங்களுடைய 
மாவங்களினமித்தமால்‌ பாபிலோன்‌ தேசத்து. 
சிறையிருப்பில்‌ பாடுகளையும்‌ 
வேதனைகளையும்‌ அனுபவிக்கிறார்கள்‌. 
யூதர்களுடைய பாவங்களினிமித்தமாய்‌ 
எற்ற ப | ர்த்‌ 
நியாயத்தீர்ப 


வரும்போது, அந்த தேசத்திலுள்ள ற 
னங்களுக்கும்‌ வேதனைகளும்‌ ப 

இம்‌ ட நசத்திலள்ள. எக்கோரக்குமே 
சஞ்சலங்களும்‌ குறைவுகளும்‌ உண்டாகும்‌. 
தேசத்திலுள்ள நல்லோருக்கும்‌ 
பொல்லாருக்கும்‌ இந்த வேதனைகளில்‌ பங்கு 
இருக்கும்‌. கர்த்தரிடத்தில்‌ 
பயபக்தியுள்ளவர்களும்‌, கர்த்தருக்கு மிகவும்‌ 
நெருக்கமாயிருக்கிறவர்களும்‌, தங்கள்‌ 
தேசத்திற்கு வரும்‌ பொதுவான 
சஞ்சலங்களில்‌ தங்கள்‌ பங்குகளை 
அனுபவிப்பார்கள்‌. 


பரிசுத்தவான்களிடத்தில்‌ பாவம்‌ 
இல்லாவிட்டாலும்‌, கர்த்தர்‌ ஒரு தேசம்‌. 
முழுவதற்கும்‌ தம்முடைய நியாயத்தீர்ப்பைக்‌ 
கொடுக்கும்போது. அவருடைய 
நியாயத்தீர்ப்பின்‌ வேதனைகளை 
பாவிகளோடு சேர்ந்து. பரிகத்தவான்களும்‌ 
அனுபவிப்பார்கள்‌. 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


எசேக்கியேலிடத்தில்‌ பாவமோ 
அக்கிரமமோ இல்லை. ஆனால்‌ பாபிலோன்‌ 
தேசத்திலே சிறைப்பட்டவர்களோடு, 


வேதனைகளை 


எசேக்கியேல்‌. 
கத்பட்டவாகளல்‌ ஒருவராக அவர்கள்‌ 
நடுவிலிருக்கிறார்‌. ர்‌ 
அனுபவிக்கிற 


பாடுகளையும்‌, 
சஞ்சலங்களையும்‌ 
அனுபவிக்கிறார்‌. எல்லோரும்‌ ஒன்றுபோல்‌ 
பாடுகளை அனுபவிக்கிறார்கள்‌. 
எசேக்கியேலும்‌ அவர்களைப்போல 
கஷ்டங்களை அனுபவிப்பதினால்‌, அவரால்‌ 
அவர்களுக்கு. நடைமுறையில்‌ 
பிரயோஜனப்படக்கூடிய நல்ல உபதேசங்களை 
சொல்ல முடிகிறது. எசேக்கியேல்‌. 
கர்த்தருடைய வார்த்தைகளை 
சிறையிருப்பிலுள்ளவர்களுக்கு சொல்லும்‌ 
போது, அந்த வார்த்தைகளை அவர்‌ 
தன்னுடைய இருதயத்தின்‌ ஆழத்திலிருந்து 
உணர்ந்து சொல்லுகிறார்‌. 


நாம்‌ எங்கேயிருந்தாலும்‌ தேவனோடு 
ஐக்கியமாமிருக்கவேண்டும்‌. அப்போஸ்தலர்‌ 
பவுல்‌ சிறைச்சாலையிலிருந்தார்‌. அங்கே 
அவர்‌ விடுதலையோடு இயேசுகிறிஸ்துவின்‌ 
சுவிசேஷத்தைப்‌ பிரசங்கம்பண்ணினார்‌. 
யோவானை  பத்மு தீவுக்கு நாடு 
கடத்திவிட்டார்கள்‌. அங்கே 
தனிமையாகமிருந்த அவரை, 
இயேசுகிறிஸ்து. வந்து. ச ர்‌ 
கர்த்தருடைய பரிசுத்தவான்கள்‌ 
எங்கேயிருந்தாலும்‌, அவர்கள்‌ கர்த்தரோடு 
நெருங்கிய ஐக்கியத்திலிருக்கவேண்டும்‌. 
எசேக்கியேல்‌ தீர்க்கதரிசிக்கு 
இது 
கர்த்தருக்கு பிரியமாயிருக்கிறது. தான்‌ 
கண்டதையும்‌, தான்‌ கேட்டதையும்‌, தான்‌ 
உணர்ந்ததையும்‌ எசேக்கியேல்‌ ந்‌ 
அதிகாரத்தில்‌ தெளிவாக 
“வானங்கள்‌ திறக்கப்பட 
தேவதரிசனங்களைக்‌ கண்டேன்‌” 
என்று எசேக்கியேல்‌ சொல்லுகிறார்‌. 


கர்த்தராகிய 
சந்தித்தார்‌ 


(எசே 14) 





f= THE 
TT 


ஒருவனும்‌ தேவனைக்‌ கண்டதில்லை. 
தேவனைக்‌ கண்டவர்களால்‌ உயிரோடு 
ஆனாலும்‌ அநேகர்‌ 

தரிசனங்களை 
தேவனுடைய தெய்வீக 
பார்த்திருக்கிறார்கள்‌. 

உபதேசங்களைக்‌ 


கண்டிருக்கிறார்கள்‌. 
மகிமையை 


கர்த்தருடைய 
கேட்டிருக்கிறார்கள்‌. 
கர்த்தர்‌ எசேக்கியேலுக்கு ஒரு 
முக்கியமான ஊழியத்தைக்‌ கொடுக்கிறார்‌. 
அவர்‌ இஸ்ரவேல்‌ ஜனங்களுடைய 
இருதயத்தை கர்த்தரிடத்திற்கு திருப்ப 
வேண்டும்‌. கர்த்தரே இஸ்ரவேலின்‌ தேவன்‌. 
அவர்கள்‌ கர்த்தருடைய இஸ்ரவேலர்கள்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனங்களின்‌ இருதயங்களை, 
அவர்களுடைய தேவளிடற்திற்கு திருப்புவது, 
மிகவும்‌ முக்கியமான ஊழியம்‌. எசேக்கியேல்‌ 


கண்டிருக்கவேண்டும்‌. 
எசேக்கியேலால்‌. 


தெளிவாகப்‌ புரிந்திருக்கவேண்டும்‌. 
ஜனங்களுக்கு கர்த்தரைப்பற்றிய அறிவையும்‌, 
அவருடைய அன்பையும்‌ உபதேசம்‌. 
பண்ணும்போது, உபதேசம்‌ பண்ணுகிறவர்கள்‌ 
லாவதாக கர்த்தரைப்பற்றிய அறிவைப்‌ 
ற்றிருக்கவேண்டும்‌ அவர்கள்‌ 
கர்த்தருடைய அன்பை ருசித்துப்‌. 
பார்த்திருக்கவேண்டும்‌. 
எசேக்கியேல்‌ வானங்கள்‌ திறக்கப்பட 
ங்‌ காண்கிறார்‌. 


குறைக்கப்படுகிறது. கர்த்தரே வானங்களை 
திறந்து. தம்மைப்பற்றிய தரிசனங்களை 
எசேக்கியேலுக்குக்‌ காண்பிக்கிறார்‌. 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


எசேக்கியேலுக்கு 
வார்த்தை உண்டாயிற்று. அவர்‌ 
கர்த்தருடைய வார்த்தைகளை தன்னுடைய 
செவிகளால்‌ கேட்கிறார்‌. அவர்‌ ஏற்கெனவே 
தேவதரிசனங்களைக்‌ கண்டிருக்கிறார்‌. 
அவர்‌ கண்ட தரிசனங்கள்‌, 
கேட்கப்போகிற வார்த்தைகளை 
கொள்வதற்கு, 
ஆயத்தப்படுத்துகிறது. 
வார்த்தையாகயிருக்கிறார்‌. 
ஆதியிலே  வார்த்தையிருந்தது, அந்த 
வார்த்தை தேவனிடத்திலிருந்து, அந்த 
வார்த்தை தேவனாயிருந்தது' (யோவா 11) 
வார்த்தையாகயிருக்கிற தேவனுடைய 
வார்த்தை எசேக்கியேலுக்கு உண்டாயிற்று. 
தேவன்‌ இருக்கிறவராகவே இருக்கிறார்‌. 
தேவன்‌,  வானங்களைத்‌ 
தரிசனங்களை 
காண்பிக்கிறார்‌ 
ஊழியத்தை செய்வதற்கு 
கர்த்தர்‌ எசேக்கியேலை அனுப்புகிறார்‌. 


கர்த்தருடைய 


எசேக்கியேலுக்கு கர்த்தருடைய 
ரத்தை உண்டானபோது, அங்கே 
கர்த்தருடைய கரம்‌ அவர்மேல்‌ அமருகிறது. 
எசேக்கியேல்‌ தேவனுடைய வல்லமையை 
உணருகிறார்‌. தேவதரிசனங்களைக்‌ 
காண்பதற்கு, கர்த்தர்‌ எசேக்கியேலின்‌ 
கண்களைத்‌ திறக்கிறார்‌. தேவனுடைய 
வார்த்தைகளைக்‌ கேட்பதற்கு 
கர்த்தர்‌ எசேக்கியேலின்‌ செவிகளையும்‌ 
திறக்கி) வதரிசனங்களையும்‌, 
தேவவார்த்தைகளையும்‌ பெற்றுக்கொள்‌ வதற்கு 
கர்த்தர்‌ எசேக்கியேலின்‌ இருதயத்தையும்‌ 
திறக்கிறார்‌. கர்த்தருடைய கரம்‌ 
எசேக்கியேலின்மேல்‌ அமருகிறது. 


நாலு ஜீவன்கள்‌ 
எசே: 1:4-14 


எசே. 14. இதோ, வடக்கேயிருந்து 
புசல்காற்றும்‌ பெரிய மேகமும்‌, 
அத்தோடே கலந்த அக்கினியும்‌. 
வரக்கண்டேன்‌; அதைச்‌ சூற்நிலும்‌ 





i FTE 
TT 


மோசே பரிசுத்த 
நாற்பதுநாள்‌ இரவும்‌ பகலும்‌ 
சமுகத்திற்கு முன்பாக இருக்கிறார்‌. 
கர்த்தர்‌ மோசேயோடு சொன்ன 
வார்த்தைகளெல்லாம்‌ இந்த அதிகாரத்திலும்‌, 
இதற்கு முந்திய ஆறு அதிகாரங்களிலும்‌ 
எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர்‌ மோசேயோடு 
மேலும்‌ சில காரியங்களை 
சொல்லியிருப்பதற்கு வாய்ப்புள்ளது. அவை 
பரிசுத்த வேதாகமத்தில்‌ எழுதப்படவில்லை. 


பர்வதத்தில்‌, 
கர்த்தருடைய 


ஆசரிப்புக்கூடாரத்தை செய்வதற்கும்‌, 
அதிலுள்ள பணிமுட்டுக்களை செய்வதற்கும்‌ 
கர்த்தர்‌ ஒரு சிலரை விசேஷமாய்த்‌ 
தெரிந்தெடுக்கிறார்‌ (யாத்‌ 311-1). 


கர்த்தர்‌ ஓய்வுநாள்‌ 
இங்கு மறுபடியுமாய்ச்‌ 
(யாத்‌ 3142-17). கர்த்தர்‌ 
சாட்சியின்‌ இரண்டு 
கொடுக்கிறார்‌ (யாத்‌ 3:18) 


பிரமாணத்தை 
சொல்லுகிறார்‌ 

மோசேயிடம்‌ 
பலகைகளைம்‌ 


பெசலெயேலும்‌ அகோலியாபும்‌ 
யாத்‌ 811-11 


யாத்‌ 3141. பின்னும்‌ கர்த்தர்‌ மோசேயை 
நோக்கி: 


யாத்‌ 812. நான்‌ யூதாவின்‌ 
கோத்திரத்தில்‌ ஊருடைய மகனான 
ஊரியின்‌ குமாரன்‌ பெசலெயேலைப்‌ 
பேர்சொல்லி அழைத்து, 


யாத்‌ 81:8. விநோதமான வேலைகளை 
அவன்‌ யோசித்துச்‌ செய்கிறதற்கும்‌, 
பொன்னிலும்‌ வென்னியிலும்‌ 
வெண்கலத்திலும்‌ 
வேலைசெய்கிறதற்கும்‌, 
யாத்‌ 81:4. இரத்தினங்களை 
முத்திரைவெட்டாக வெட்டிப்‌ 
யதிக்கிறதற்கும்‌, மரத்தில்‌ 
சித்திரவேலைகளைச்‌ செய்கிறதற்கும்‌, 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


யாத்‌ 815. சகலவித. 
வேலைகளையும்‌ யூகித்துக்‌ 
செய்கிறதற்கும்‌ வேண்டிய ஞானமும்‌ 
புத்தியும்‌ அறிவும்‌ அவனுக்கு உண்டாக, 
அவனை தேவ ஆவியினால்‌ 
'இிரப்பினேன்‌.. 


யாத்‌ 31:8, 
கோத்திரத்திலுன்ன. 
குமாரனாகிய அகோலியாயையும்‌ 
அவனோடே துணையாகக்‌: 
கூட்டினதூமன்‌ தி, ஞான இருதயமுன்ன 
யாவருடைய இருதயத்திலும்‌ 
ஞானத்தை அருவினேன்‌;. நான்‌ 
உனக்குக்‌ கட்டனையிட்டயாவையும்‌ 
அவர்கள்‌ செய்வார்கள்‌. 


மற்றும்‌ 


மேலும்‌, தாண்‌ 
அகிசாமாகின்‌ 


யாத்‌ 81:7. ஆசரிப்புக்‌ கூடாரத்தையும்‌ 
சாட்சிப்‌ பெட்டியையும்‌ 
அதின்மேலுன்ன கிருபாசனத்தையும்‌, 
கூடாரத்திலுன்ன சகல்‌ 
பணிமுட்டுகளையும்‌, 


யாத்‌ 31:8. மேஜையையும்‌ அதின்‌ 
பணிமுட்டுகளையும்‌, சுத்தமான 
குத்துவினக்கையும்‌ அதின்‌ சகல 
கருவிகளையும்‌, தாபபீடத்தையும்‌, 


ட்ப 31:9. தகனபலிபீடத்தையும்‌ அதின்‌: 
பணிமுட்டுகளையும்‌, 
தடையம்‌ அதின்‌ பாதத்தையும்‌, 


யாத்‌ 31410. ஆராதனை 
வஸ்திரங்களையும்‌, ஆசாரிய ஊழியம்‌ 
செய்வதற்கான ஆசாரியனாகிய 
ஆரோனின்‌ பரிசுத்தவஸ்திரங்களையும்‌, 
அவன்‌ குமாரின்‌ வஸ்திரங்களையும்‌, 


யாத்‌ 8141. அபிஷேக தைலத்தையும்‌, 
பரிசுத்த ஸ்தலத்துக்குச்‌. 
சுகந்தவர்கக்கங்களாகிய 
தூபவர்க்கத்தையும்‌, நான்‌ உனக்குக்‌ 
கட்டனையிட்டபடியே, அவர்கள்‌ 
செய்ய வேண்டும்‌ என்றார்‌. 


ஆசரிப்புக்கூடாரத்தில்‌ ஒரு சில 
வேலைகளை மிகவம்‌ நுணுக்கமாக 
செய்யவேண்டும்‌. ஆசரிப்புக்கூடாரத்திற்காக 
ஜனங்கள்‌ பொருட்களை காணிக்கையாக 
கொண்டு வருகிறார்கள்‌. ந்தப்‌ 
பொருட்களை 

ஆசரிப்புக்கூடாரத்தையும்‌, 
பணிமுட்டுக்களையும்‌ செய்யவேண்டும்‌. 





i= FTE 
TT 


எசே 1:5. அதின்‌ நடுவிலிருந்து நாலூ 
ஜீவன்கள்‌ தோன்றின; அவைகளின்‌ 
சாயல்‌ மனுஷ சாயலாயிருத்தது. 


எசே 1:8. 
ஒவ்வொன்றுக்கும்‌ நத்நான்கு. 
முகங்களும்‌, ஒவ்வொன்றுக்கும்‌ 
நத்நான்கு செட்டைகளும்‌ இருத்தன. 


எசே 1:7. அவைகளுடைய கால்கள்‌ 
திமிர்ந்த: கால்களாயிருந்தன; 
அவைகளுடைய உன்னங்கால்கன்‌ 
கன்றுக்குட்டியின்‌ உன்னங்கால்களுக்கு 
ஒப்பாயிருத்தன; அவைகள்‌. 
துலக்கப்பட்ட. வெண்கலத்தின்‌ 
வருணமாய்‌ மின்னிக்கொண்டிருந்தன.. 


அவைகளில்‌: 


எ 18. அவைகளூடைய 
செட்டைகளின்கீழ்‌ அவைகளின்‌ நாலு 
பக்கங்களிலும்‌ மனுஷகைகள்‌ இருத்தன; 
அந்த நாதுக்கும்‌ அதினதின்‌ 
முகங்களும்‌ அதினதின்‌ செட்டைகளும்‌ 
உண்டாமிருந்தன. 


எசே 1:9. அவைகள்‌ ஒவ்வொன்றின்‌ 
செட்டைகளும்‌ மற்றதின்‌ 
செட்டைகளோடே சேர்த்திருந்தன;. 
அவைகள்‌ செல்லுகையில்‌ திரும்பாமல்‌ 
ஒவ்வொன்றும்‌ தன்தன்‌ திசைக்கு. 
நேர்முகமாய்ச்‌ சென்றன. 


எசே: 1:10. அவைகளுடைய முகங்களின்‌ 
காயலாவது, வலதுபக்கத்தில்‌ நாலும்‌ 
மனுஷமுகமும்‌ சிங்கமுகமும்‌, 
இடதுபக்கத்தில்‌ நாலூம்‌ எருது முகமும்‌ 
கழுகு முகமுமாயிருந்தன. 


எசே: 1:11. அவைகளுடைய முகங்கள்‌. 
இப்படியிருக்க, அவைகளுடைய 
செட்டைகன்‌ மேலே பீமித்திருந்தன, 
ஒவ்வொன்றுக்குமுன்ன இரண்டிரண்டு. 
செட்டைகள்‌ ஒன்றோடொன்று. 
சேர்த்திருத்தன; மற்ற இரண்டிரண்டு. 
செட்டைகள்‌ அவைகளுடைய 
உடல்களை மூடின. 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எசே 1:12. அவைகள்‌ ஒவ்வொன்றும்‌ 
தன்தன்‌ திசைக்கு நேர்முகமாய்ச்‌ 
சென்றது; ஆவியோக. 
வேண்டுமென்றிருத்த எவ்விடத்துக்கும்‌ 
அவைகள்‌ போயின; போகையில்‌ 
அவைகள்‌ திரும்பிப்பார்க்கவில்லை. 


எசே 1:18. ஜீவன்களுடைய சாயல்‌ 
எப்படியிருத்ததென்‌ நால்‌, அவைகள்‌ 
எரிகிற அக்கினித்தழலின்‌ தோற்றமும்‌ 
தீவர்த்திகனின்‌ தோற்றமுமாயிருத்தது; 
அத்த அக்கினி ஜீவன்களுக்குள்னே 
உலாவிப்‌ பிரகாசமாயிருத்தது;. 
அக்கினியிலிருந்து மின்னல்‌ 
புறப்பட்டது. 


எசே 1:14. அத்த ஜீவன்கள்‌ மின்னலின்‌: 
தோற்றம்போல்‌ ஓடித்திரித்தன. 
ஸஸ்ரவேலின்‌ 
எசேக்கியேலை 
ஊழியக்காரியமாக 
எசேக்கியேலின்‌ மனதில்‌ 
உன்னதமான 
இருக்கவேண்டும்‌. 


தேவனாகிய கர்த்தர்‌ 
தம்முடைய 
அனுப்புகிறார்‌. 
தேவனைப்பற்றிய 
சிந்தனைகள்‌ 
அவர்‌ கர்த்தரை 
மகிமைப்படுத்தி, கனம்பண்ண வேண்டும்‌. 
இதற்காகவே கர்த்தர்‌ எசேக்கியேலுக்கு 
தேவதரிசனங்களைக்‌ காண்பிக்கிறார்‌ 


எசேக்கியேல்‌ கண்ட தேவதரிசனங்கள்‌, 
கர்த்தருடைய மகிமையின்‌ சாயலுக்குரிய 
தரிசனமாயிருக்கிறது' சே. 128) 
இந்த தரிசனத்தைப்‌ பார்க்கும்போதே, 
எசேக்கியேலின்‌ இருதயத்திற்குள்‌ 
பரிசுத்தமான பயமுண்டாயிற்று. எசேக்கியேல்‌ 
கர்த்தருடைய மகிமையின்‌  சாயலுக்குரிய 
தரிசனத்தைக்‌ கண்டபோது முகங்குப்புற 
விழுகிறார்‌. 





i= FTE 
TT 


யூதர்களில்‌ 
பாபிலோன்தேசத்து 
சிறையிருப்பிலிருக்கிறார்கள்‌. 
ஏராளமான யூதர்கள்‌ 


பிரதானமானவர்கள்‌ 


இன்னும்‌ 
, சிறையிருப்புக்குப்‌. 
தங்கி 
நகரம்‌ 
யூதர்களில்‌ 
அவர்கள்‌ 
பாவிகளாகயிருந்தாலும்‌, கர்த்தர்‌ தம்முடைய 
பரிசுத்தமான நகரத்தை: த்துக்‌ 
கொள்வார்‌ ன்‌ 
எசேக்கியேலோ 
தரிசனத்தில்‌ காண்கிறார்‌ 
காண்கிற இந்த தரிசனம்‌, 
அழிவைப்பற்றி அவர்‌ கண்ட 
ஒப்பாயிருக்கிறது. 


"இதோ, இஸ்ரவேலின்‌ தேவனுடைய 
மகிமை கீழ்த்திசையிலிருந்து வந்தது: 
அவருடைய சத்தம்‌ பெருவெள்ளத்தின்‌ 
இரைச்சலைப்போல இருந்தது: அவருடைய 
மகிமையினால்‌ பூமி பிரகாசித்தது. நான்‌ 
கண்ட இந்தத்‌ தரிசனம்‌ நகரத்தை 
அழிக்கவந்தபோது கண்ட தரிசனம்போல. 
இருந்தது: இந்த தரிசனங்கள்‌ கேபார்‌ 
நதியண்டையிலே நான்‌ கண்டிருந்த. 
தரிசனத்தைப்போலும்‌ இருந்தது: நான்‌ 
முகங்குப்புற விழுந்தேன்‌" (எசே 43:23). 


தாவின்‌ மனுஷரிலும்‌, எருசலேமின்‌ 
க்ஷகளிறும்‌ கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்கிற 
யூதர்கள்‌ ஏராளமானோர்‌ இருக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ தேவனுடைய பலத்த கரத்திற்குள்‌ 
அடங்கியிருக்கிறார்கள்‌. கர்த்தருக்கு 
முன்பாக தங்களைத்‌ தாழ்த்துகிறார்கள்‌. 
எசேக்கியேல்‌ தீர்க்கதரிசி, தான்‌ கண்ட 
தரிசனத்தின்‌ மூலமாக, அவர்களுக்கு 
ஆறுதலான வார்த்தைகளைச்‌ சொல்லுகிறார்‌. 


பக்தியுள்ள ர்கள்‌ இப்போ; 
பாபிலோன்‌ தேசத்து வக்கா 
இஸ்ரவேலின்‌ தேவனாகிய 
அவர்களுக்கு 
இருக்கிறார்‌. பாபிலோன்‌. 
தேவனுடைய ஆலயம்‌ இல்லை. 
தேவாலயத்தின்‌ கர்த்தர்‌ 

தம்முடைய ஜனத்தோடு கூடவே 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தருடைய ஜனம்‌ இப்போது அந்நிய 

தேசத்தில்‌ குடியிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 

கர்த்தருடைய 

கர்த்தர்‌ அவர்களுடைய 

இருக்கிறார்‌. அவர்கள்‌ 

பாபிலோன்‌ தேசத்து சிறையிருப்பிலிருந்தாலும்‌, 

கர்த்தர்‌ தம்முடைய மகிமையை அவர்கள்‌ 
நடுவிலே வெளிப்படுத்துகிறார்‌. 


இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ வனாந்தரத்தில்‌. 
பிரயாணம்பண்ணியபோது, கர்த்தருடைய 
மகிமை அவர்கள்‌ மத்தியிலே பிரத்தியட்சமாய்‌ 
இறங்கி வந்தது. கர்த்தருடைய 
பிரசன்னத்திற்கு மேகஸ்தம்பழும்‌, அக்கினி 
ஸ்தம்பமும்‌ ரப பாட்ற கத்‌ 
கர்த்தருடைய பிள்ளைகள்‌ 
இருக்கிறார்களோ, அங்கே 
அவர்களோடு கூடவே இருக்கிறார்‌. 


தும்‌ 


"இரண்டு பேர்‌ அல்லது மூன்று பேர்‌ 
என்னுடைய நாமத்தினாலே ்‌ 
கூடிமிருக்கிறார்களோ, அங்கே _ 


தேவதூதர்களும்‌ 
தேவதூதர்கள்‌ கர்த்தருக்கு 

பணிவிடை செய்கிறவர்கள்‌. அவர்கள்‌ 

கர்த்தருடைய 

நிறைவேற்றுகிறவர்கள்‌. 

கர்த்தருடைய வார்த்தையின்‌ 

மிகவும்‌ கவனமாய்க்‌ கேட்கிறவர்கள்‌. 


எசேக்கியேல்‌  தேவதரிசனங்களைக்‌ 
காணும்போது, அந்த தரிசனத்திற்கு ஒரு 

தை. சொல்லுகிறார்‌. "இதோ, 
வடக்கேயிருந்து புசல்காற்றும்‌ பெரிய மேகமும்‌, 


சொகுசாவின்‌ நிறமும்‌ உண்டாயிருந்தது' 
(எசே 1:4). தரிசனத்தின்‌ பின்னணியே 
மிகவும்‌ பிரமாண்டமாமிருக்கிறது. அது 
எசேக்கியேலின்‌ இருதயத்தையும்‌ 
சிந்தையையும்‌ தட்டி எழுப்புகிறது. 





f= FTE 
TT 


எசேக்கியேல்‌ முதலில்‌ வானங்கள்‌ 
திறக்கப்பட்டதைக்‌ காண்கிறார்‌. 
திறக்கப்பட்ட வானங்களை அவர்‌ நோக்கிப்‌ 
பார்த்தபோது, அங்கே தேவதரிசனங்களைக்‌ 
காண்கிறார்‌. வானங்கள்‌ நன்றாக 
திறக்கப்பட வேண்டும்‌. அப்போதுதான்‌ 
தேவதரிசனங்களை தெளிவாகக்‌. 
காணமுடியும்‌. 

வானங்கள்‌ திறக்கப்பட்டபோது 
வடக்கேமிருந்து புசல்‌ காற்று வருவதை 
எசேக்கியேல்‌ காண்கிறார்‌. இந்தக்‌ காற்று 
வானத்திலுள்ள கார்மேகங்களையெல்லாம்‌. 
அப்புறப்படுத்துகிறது. தேவதரிசனங்கள்‌ 
தெளிவாகத்‌ தெரிவதற்கு புசல்‌ காற்று 
வானங்களை தெளிவபடுத்துகிறது. 
வானத்திலுள்ள மப்பையும்‌, மந்தாரத்தையும்‌ 
அகற்றிப்போடுகிறது. 


வடக்கேயிருந்து 
ற்றை வானத்தையும்‌, 
காற்றையும்‌ தெளிவுடடுத்துவதற்கு கர்த்‌ 
புசல்‌ காற்றைப்‌ பயன்படுத்துகிறார்‌. 
பரலோகத்திலுள்ள காரியங்களோடு 
ஐக்கியமாகமிருக்க வேண்டுமென்றால்‌, 
நம்முடைய. மனக்கண்களும்‌ 
பிரகாசமுள்ளதாயிருக்கவேண்டும்‌. வானமும்‌ 
மந்தாரமில்லாமல்‌ தெளிவாயிருக்கவேண்டும்‌. 


“அப்பொழுது அவர்‌: நீ வெளியே வந்து 
கர்த்தருக்கு முன்பாகப்‌ பர்வதத்தில்‌ நில்‌ 
என்றார்‌; அப்பொழுது, இதோ, கர்த்தர்‌ 
கடந்துபோனார்‌: கர்த்தருக்கு முன்பாகப்‌ 
பர்வதங்களைப்‌ பிளக்கிறதும்‌ கன்மலைகளை 
உடைக்கிறதுமான பலத்த பெருங்காற்று 
உண்டாயிற்று: ஆனாலும்‌ அந்தக்‌ காற்றிலே. 
கர்த்தர்‌ இருக்கவில்லை: காற்றிற்குப்பின்‌ 
பூமிஅதிர்ச்சி உண்டாயிற்று: பூமி 
அதிர்ச்சியிலும்‌ கர்த்தர்‌ இருக்கவில்லை” 
இராஜா 19:11) 

எலியா பலத்த காற்றைக்‌ கண்டபோல, 
எசேக்கியேல்‌ தீர்க்கதரிசியும்‌ வடக்கேயிருந்து 
புசல்‌ காற்று வருவதைக்‌ காண்கிறார்‌. 
இந்தக்‌ காற்று கர்த்தருக்கு வழியையும்‌ 

கர்த்தர்‌ 


இரதத்தைக்‌ காண்கிறார்‌. 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


இருளைத்‌ தமக்கு 
மறைவிடமாக்கினார்‌: கரும்புனல்களையும்‌, 
ஆகாயத்துக்‌ கார்மேகங்களையும்‌ தம்மைச்‌ 
சூழக்கூடாரமாக்கினார்‌" (சங்‌ 18:11) 


'தமது மேல்வீடுகளைத்‌ 
தண்ணீர்களால்‌ மச்சப்பாவி, மேகங்களைத்‌ 
தமது இரதமாக்கி, காற்றினுடைய 
செட்டைகளின்மேல்‌ செல்லுகிறார்‌" 
(சங்‌ 104:3). 


எசேக்கியேல்‌ வடக்கேயிருந்து புசல்‌ 
காற்றும்‌, பெரிய மேகமும்‌. அத்தோடே 
கலந்த அக்கினியும்‌ வரக்காண்கிறார்‌. 
கர்த்தர்‌ சீனாய்‌ மலையிலே கார்மேகத்தில்‌ 
வாசம்பண்ணினார்‌. எசேக்கியேல்‌ இங்கு 
காண்கிற தரிசனம்‌, சீனாய்‌ மலையிலே 
மோசே கண்ட தரிசனத்திற்கு 
ஒப்பாயிருக்கிறது. 


“கர்த்தருடைய மகிமை 
சீனாப்பகையின்மேல்‌ தங்கியிருந்தது. மேகம்‌ 
ஆறுநாள்‌ அதை மூடியிருந்தது: ஏழாம்நாளில்‌ 
அவர்‌ மேகத்தின்‌ நடுவிலிருந்து மோசேயைக்‌ 
கூப்பிட்டார்‌. மலையின்‌ கொடுமுடியிலே 
கர்த்தருடைய மகிமையின்‌ காட்சி இஸ்ரவேல்‌ 
புத்திருடைய கண்களுக்குப்‌ பட்சிக்கிற. 
அக்கினியைப்போல்‌. இருந்தது" 
(யாத்‌ 24.1617). 


மோசேக்கு தம்மை எரிகிற 
வெளிப்படுத்தினார்‌. கர்த்தர்‌ 

அக்கினியாயிருக்கிறார்‌. 
அவருடைய மகிமையும்‌ 


அக்கினி மிகவும்‌ 
பிரகாசமாயிருக்கிறது. 


நம்மால்‌ அக்கினியை ஊடுருவிப்‌ 
பார்க்க முடியாது. நாம்‌ எப்படித்தான்‌ 
தேடிப்பார்த்தாலும்‌, கர்த்தரை பரிபூரணமாய்த்‌ 
தரிசிக்க முடியாது. கர்த்தருடைய 
பரிபூரண மகிமையை ஒருவரும்‌ 
தரிசித்ததில்லை. ஆனாலும்‌ கர்த்தருடைய 
மகிமையைச்‌ சுற்றிலும்‌ காணப்படும்‌. 
பிரகாசத்தை நம்மால்‌ தரிசிக்க முடியும்‌. 





i= THE 
TT 


மோசே தேவனுடைய முகத்தை 
தரிசிக்கவில்லை. அவருடைய பின்பகுதியை 
மாத்திரமே. தரிசித்தார்‌. தேவன்‌ 
எப்படியிருக்கிறார்‌ என்பதை 
தீர்மானம்பண்ணுவது மிகவும்‌ எளிது. 
தேவன்‌ எப்படியிருக்கிறார்‌ என்பதை 
விவரிப்பது மிகவும்‌ கடினம்‌. 


எசேக்கியேல்‌ 
அக 


த 


கினியையும்‌, 

பிரகாசத்தையும்‌ பார்த்தார்‌. “அதின்‌ வலி 
ருந்து நாலு ஜீவன்கள்‌ தோன்றின; 
அவைகளின்‌ சாயல்‌ மனுஷ சாயலாயிருந்தது'' 
(எசே 1:5), இந்த நாலு ஜீவன்களும்‌ 
அக்கினிக்கு நடுவிலிருந்து தோன்றிற்று. 
இவை கேருபீன்கள்‌. 


தேவதூதர்கள்‌ 
ஆலிகளாயிருக்கிறார்கள்‌ மனுஷரால்‌ 
அவற்றை தரிசிக்க முடியாது. அவைகளின்‌ 


கர்த்தர்‌ நினைக்கிறாரோ, 
கர்த்தர்‌ அவருக்கு 


நாலு ஜீவன்களுக்கு ஒப்பானவை. 
அக்கினியின்‌ நடுவிலிருந்து தோன்றுகிறது. 
இந்த தரிசனத்தை எசேக்கியேல்‌ தீர்க்கதரிசி 
இல்லாறு சொல்லுகிறார்‌. "இது நான்‌ கேயார்‌ 
நதியண்டையிலே இஸ்ரவேலி 
தேவனுக்குக்‌ கீழே இருக்கக்கண்ட க 
ஜீவன்தானே: அவைகள்‌ கேருபீன்கள்‌ என்று 
அறிந்துகொண்டேன்‌" (எசே 10:20). 


நான்‌ கண்ட நான்கு ஜீவன்களும்‌ 
ஜீவனுள்ள சிருஷ்டிகள்‌ என்று எசேக்கியேல்‌ 
சொல்லுகிறார்‌. ர்த்‌ 
சிருஷ்டிகள்‌ 

கரங்களினால்‌ 


சூரியனை படைத்தார்‌. 
ஜீவனுள்ள சிருஷ்டியல்ல 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


எசேக்கியேல்‌ 
ஜீவன்களும்‌ 


தரிசித்த நாலு 
ஜீவனுள்ள சிருஷ்டிகள்‌. 
ஈவகளில்‌ ஒவ்வொன்றுக்கும்‌ நந்நான்கு 
முகங்களும்‌, ஒவ்வொன்றுக்கும்‌ நந்நான்கு 
செட்டைகளும்‌ இருந்தன” (எசே 1:6). இந்த 
நாலு ஜீவன்களும்‌ ஒன்றுக்கொன்று 
நெருக்கமாகவும்‌, 'ஐக்கியமாகவும்‌ 
இருக்கிறது. கர்த்தர்‌ இந்த நாலு 
ஜீவன்களையும்‌ வானத்திலுள்ள நான்கு 
காற்றுகளை நோக்கி அல்லது, நான்கு 
திசைகளை நோக்கி அனுப்புகிறார்‌. 


“வலுவாய்த்‌ ஈனிக்கும்‌ எக்காள 

சத்தந்தோடே வ்‌ தமது... தூதர்களை 

அனுப்புவார்‌: அவர்கள்‌ அவரால்‌ தெரிந்து, 

கொள்ளப்பட்டவர்களை வானத்தின்‌ 

ஒருமுனை முதற்கொண்டு மறுமுனைமட்டும்‌ 
திசைகளிலுமிருந்து... கூட்டிச்‌ 
ள்‌ (மத்‌ 24:31). 


சகரியா நான்கு ஜீவன்களையும்‌ 
நான்கு இரதங்களாக காண்கிறார்‌. இந்த 
நான்கு இரதங்களும்‌ கிழக்கு, மேற்கு 
வடக்கு, தெற்கு ஆகிய திசைகளை நோக்கி 
புறப்பட்டுப்போகிறது. 


திரும்பவும்‌ என்‌ கண்களை 
ஏறெடுத்து. இதோ. இரண்டு ப்வதங்களின்‌ 
நடுவாகப்‌ புறப்பட்டுவருகிற நாலு 
இரதங்களைக்‌ கண்டேன்‌: அந்தப்‌ 
பர்வதங்கள்‌ வெண்கலப்‌ 
பர்வதங்களாயிருந்தன" (சக 611) 

கர்த்தர்‌ திசைகளுக்கும்‌ 
தம்முடைய தூதர்களை அனுப்புகிறார்‌. 
கர்த்தர்‌ சொல்லுகிற கட்டளைகளை 
நிறைவேற்றுவதற்காக, அவரிடத்தில்‌ 
எண்ணிடலங்காத தூதர்கள்‌ இருக்கிறார்கள்‌. 
எசேக்கியேல்‌ தரிசித்த நான்கு ஜீவன்களின்‌ 
சாயல்‌ மனுஷசாயலாயிருக்கிறது (எசே 1:5), 
அவை  மனுஷரைப்போலவே சிந்திக்கும்‌. 
மனுஷருக்கு இருப்பதுபோலவே அவற்றிற்கு 


எல்லா 


கர்த்தருடைய விளக்காயிருக்கிறது. 





i al 
TT 


கர்த்தருடைய 
மனுஷசாயலுக்கு 
வெளிப்படுகிறார்கள்‌. காலம்‌ நிறைவேறிய 
போது தேவனுடைய குமாரனும்‌: 
மனுஷசாயலாக வெளிப்பட்டார்‌. நம்முடைய 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து 
மனுஷசாயலையும்‌, மனுஷரூபத்தையும்‌ 
பெற்றுக்கொண்டு, இந்தப்‌ பூமியிலே தம்மை 
வெளிப்படுத்தினார்‌. 


எசேக்கியேல்‌ 


தூதர்கள்‌ 
ப்‌ 


தரிசித்த நாலு 
ஜீவன்களுக்கும்‌ ்‌ மனுஷசாயலும்‌, 
மனுஷமுகமும்‌ இருந்தது. "அவைகளில்‌ 
ஒவ்வொன்றுக்கும்‌ நந்நான்கு முகங்களும்‌, 
ஒவ்வொன்றுக்கும்‌ நந்நான்கு செட்டைகளும்‌ 
இருந்தன” (எசே 1:6). 

ளுடைய முகங்களின்‌ 
சாயலாவது, வலதுபக்கத்தில்‌ நாலும்‌ 
மனுஷமுகமும்‌ சிங்கமுகமும்‌, இடதுபக்கத்தில்‌ 
நாலும்‌ எருது முகமும்‌ கழுகு 
முகமுமாயிருந்தன (எசே 1:10). 


"இந்த நான்கு சிருஷ்டிகளும்‌ தங்கள்‌ 
ானவை. சிங்கம்‌ 


மிருகங்களுக்கெல்லாம்‌. 
நன்றாய்ப்‌ பழக்கப்பட்டு, 
நுகத்தை. சுமக்கும்‌... ன 
வேலைகளைச்‌ செய்யும்‌. கழுகு வேகமாய்ப்‌ 
பறக்கும்‌. எசேக்கியேல்‌ தரிசித்த நான்கு 
ஜீவன்களின்‌ முகங்கள்‌ தங்களுடைய 
இனத்தின்‌ முக்கியமான முகமாயிருக்கிறது. 
நாலு ஜீவன்களும்‌ மனுஷசாயலைப்‌ 
பெற்றிருக்கிறது. மனுஷருடைய அறிவைவிட 
அவற்றிற்கு அதிகமான அறிவு உண்டு. 
மனுஷன்‌ மிகவும்‌ மென்மையானவன்‌. 
அவனிடத்தில்‌ ஈவு இரக்கம்‌ 
மனுஷகுணங்கள்‌ உள்ளன. 
இந்த நான்கு ஜீவன்களும்‌ மனுஷருடைய 
குணத்தைப்‌ பெற்று மனுஷசாயலாயிருக்கிறது. 


சிங்கம்‌ மனுஷனைவிட பெலமுள்ளது. 
மனுஷனைவிட 
ஜீவன்களில்‌ 


சிங்கமுகமாயிருக்கிறது. 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எருது மனுஷனைவிட 
பொறுமையானது. மனுஷனைவிட கடினமாய்‌ 
வேலைசெய்யக்கூடியது. நாலு ஜீவன்களும்‌ 
கர்த்தருடைய கட்டளைகளை நிறைவேற்ற 
வேண்டும்‌. நாலு ஜீவன்களில்‌ ஒன்றுக்கு 
எருதின்‌ முகம்‌ உள்ளது. எருது கடினமாயும்‌ 
பொறுமையாயும்‌ வேலை செய்வதுபோல, இந்த 
நான்கு ஜீவன்களும்‌ கர்த்தருடைய 
ஊழியத்தை நேர்த்தியாய்ச்‌ செய்யும்‌. 

மனுஷனால்‌ பறக்க முடியாது. கழுகு 
வேகமாக பறக்குக்கூடியது. . 
பார்வையைவிட கழுகின்‌ 
கூர்மையாயிருக்கும்‌. அது 
பறக்கும்‌. தேவதூதர்கள்‌ 
வானத்திலுள்ள காரியங்களை நோக்கிப்‌ 
பார்க்கிறார்கள்‌. தெய்வீக இரகசியங்களை 
உற்றுப்‌ பார்த்து அறிந்துகொள்கிறார்கள்‌. 
ஆகையினால்‌ நான்கு ஜீவன்களில்‌ ஒன்றின்‌ 
முகம்‌ கழுகின்‌ முகமாயிருக்கிறது. 

விசுவாசமும்‌ நம்பிக்கையும்‌ நம்‌ 
ஆத்துமாவுக்கு செட்டைகளைப்போல 
இருக்கிறது. எசேக்கியேல்‌ தரிசித்த நான்கு 
ஜீவன்களில்‌ ஒவ்வொன்றுக்கும்‌ நந்நான்கு 
முகங்களும்‌, ஒவ்வொன்றுக்கும்‌ நந்நான்கு 
செட்டைகளும்‌ இருந்தன (எசே 1:6) 


நம்முடைய 


த்துமாவில்‌ விசுவாசமும்‌ 
நம்பிக்கையும்‌ 


க்கும்போது, நாம்‌ 
காரியங்களை 


தரிசிப்போம்‌. நம்மிடத்தில்‌ 


கர்த்தர்‌ நமக்கு நியமித்த 
க்‌ நம்மால்‌ முன்னோக்கி செல்ல 


முடியும்‌. 

எசேக்கியேல்‌ தீர்க்கதரிசி 
ஜீவன்களின்‌ செட்டைகளைப்பற்றி 
விவரிக்கிறார்‌. அவை பரிபூரண ஒற்றுமைக்கு 
அடையாள மாகயிருக்கிறது. 


நான்கு 





f= FTE 
TT 


“அவைகள்‌ ஒவ்வொன்றின்‌ 
செட்டைகளும்‌ மற்றதின்‌ செட்டைகளோடே 
சேர்ந்திருந்தன; அவைகள்‌ செல்லுகையில்‌ 
திரும்பாமல்‌ ஒவ்வொன்றும்‌ தன்தன்‌ திசைக்கு 
நேர்முகமாய்ச்‌ சென்றன. அவைகளுடைய 
செட்டைகள்‌ மேலே பிரிந்திருந்தன, 
ஒவ்வொன்றுக்குமுள்ள ரண்டிரண்டு 
செட்டைகள்‌ ஒன்றோடொன்று 
சேர்ந்திருந்தன;: இரண்டிரண்டு 
செட்டைகள்‌ உடல்களை 
மூடின” 


மற்ற 
அவைகளுடைய 
(எசே 1:91). 


கால்கள்‌ நிமிர்ந்த 
அவைகளுடைய 
கன்றுக்குட்டியின்‌ 
உள்ளங்கால்களுக்கு ஒப்பாயிருந்தன;: 
அவைகள்‌ துலக்கப்பட்ட வெண்கலத்தின்‌ 
வருணமாய்‌ மின்னிக்கொண்டிருந்தன 
(எசே 1:7). அவற்றின்‌ கால்களில்‌ 
செட்டைகள்‌ இருக்கிறது என்று 
செப்துவஜிந்த்‌ பதிப்பில்‌ எழுதப்பட்டிருக்கிறது. 
நான்கு ஜீவன்களும்‌ ஆகாயத்தில்‌. 
பறப்பதுபோல, வேகமாய்ப்‌ புறப்பட்டுப்போகும்‌ 


ான்கு ஜீவன்களுக்கும்‌ 
பககம்‌ ட ககம 
கைகளும்‌ ள்ளது. 
செட்டைகளின்கீழ்‌ அவைகளின்‌ நாலு 
பக்கங்களிலும்‌ மனுஷகைகள்‌ இருந்தன; 
அந்த நாலுக்கும்‌ அதினதின்‌ முகங்களும்‌ 
அதினதின்‌ செட்டைகளும்‌ உண்டாமிருந்தன" 
(எசே 1:8) 


அவைகளுடைய 
கால்களாயிருந்தன; 
உள்ளங்கால்கள்‌ 


பறப்பதற்கு 
செய்வதற்கு 
அவைகளுடைய 


ான்கு ஜீவன்களுக்கும்‌ 
நகம்‌ நம்‌ சத்‌ 
க்‌ ்‌ 


ஜி 

சிரஸ்டிததரக்கிறார 
புத்தியும்‌ உண்டு. 
கட்டளைகளை ந்‌ 
செய்ய வேண்டிய எல்லா 
இவை நேர்த்தியாய்ச்‌ செய்யும்‌. 


ப்‌ 'வன்களும்‌ எப்போ, 
கப்பா ப்‌ 'இயங்கிக்கொண்டரு்கம்‌ 
கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்ற நாலு 
ஜீவன்களும்‌ செல்லும்போது அவை 
நேர்முகமாகவே செல்லும்‌. கண்ணே 
சரீரத்திற்கு வெளிச்சமாயிருக்கிறது. நான்கு 
ஜீவன்களும்‌ செல்லுகையில்‌ திரும்பாமல்‌, 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


ஒவ்வொன்றும்‌ தன்‌ தன்‌ திசைக்கு 
நேர்முகமாய்ச்‌ செல்லும்‌. அவற்றின்‌ பார்வை 
நேராகமிருக்கும்‌. அவை அங்கும்‌ இங்கும்‌ 
திரும்பாமல்‌ இலக்கை நோக்கிப்‌ பார்த்து 
முன்னேறும்‌. 


ம்முடைய கண்களின்‌ கூர்மையான 
பார்வை ட நம்முபைய இருதலத்தின்‌ 
உத்தமத்தை வெளிப்படுத்துகிறது. 
இருதயத்தில்‌ சுத்தமுள்ளவர்கள்‌ தங்கள்‌ 
பார்வையிலும்‌, பாதையிலும்‌ 
தடுமாறமாட்டார்கள்‌. கர்த்தர்‌ தங்களுக்கு 
நியமித்த பாதையில்‌ அவர்கள்‌ இடறாமல்‌ 
நேராகச்‌ செல்வார்கள்‌. அவர்களுடைய 
சிந்தையில்‌ குழப்பம்‌ இருக்காது. அவர்கள்‌ 
பின்னிட்டு திரும்பிப்‌ பார்த்து, 
பின்வாங்கிப்போகமாட்டார்கள்‌. 


நான்கு ஜீவன்களும்‌ ஒவ்வொன்றும்‌. 
தன்தன்‌ க்கு நேர்முகமாய்ச்‌ 
சென்றது:  ஆவிபோகவேண்டுமென்றிருந்த. 
எவ்விடத்துக்கும்‌ அவைகள்‌ போயின; 
போகையில்‌: அவைகள்‌ 
திரும்பிப்பார்க்கவில்லை (எசே 192) 


தேவனுடைய ஆவியானவர்‌ நாலு 
ஜீவன்களையும்‌ எங்கே போகவேண்டும்‌ 
என்று சொல்லுகிறாரோ, அங்கே அவைகள்‌ 
விரைவாகப்‌ போகும்‌. எசேக்கியேல்‌ 
தீர்க்கதரிசி நான்கு ஜீவன்களையும்‌ 
தரிசித்து, அவற்றின்‌ சாயலை இவ்வாறு 
விவரிக்கிறார்‌. 


“ஜீவன்களுடைய சாயல்‌ 
எப்படிமிருந்ததென்றால்‌, அவைகள்‌ எரிகிற 
அக்கினித்தழலின்‌ தோற்றமும்‌ தீவர்த்திகளின்‌ 
தோற்றமுமாயிருந்தது: அந்த அக்கினி 
ஜீவன்களுக்குள்ளே உலாவிப்‌ 
பிரகாசமாமிருந்தது: அக்கினியிலிருந்து, 
மின்னல்‌ புறப்பட்டது. அந்த ஜீவன்கள்‌ 
மின்னலின்‌ தோற்றம்போல ஓடித்திரிந்தன"' 
(எசே 113/4). 


அந்த நான்கு ஜீவன்களுடைய சாயல்‌ 
எரிகிற அக்கினி தழலின்‌ 
தோற்றமாயிருக்கிறது. அது தீவர்த்திகளின்‌ 
தோற்றமுமாயிருக்கிறது. அவை 
தங்களுடைய வெளிச்சத்திலேயே 
புறப்பட்டுப்போகும்‌. எரிகிற அக்கினி நான்கு 
ஜீவன்களுக்குள்ளே மேலும்‌ கீழுமாக 
உலாவும்‌. அது பிரகாசமாயிருக்கும்‌. 





i FTN 
TT 


நான்கு ஜீவன்களும்‌ எரிகிற அக்கினி 
தழலின்‌ தோற்றமாயிருந்தாலும்‌, அவை 
தங்களுடைய வேலைகளை தீவர்த்திகளின்‌ 
'வெளிச்சத்திலேயே செய்கிறது. 
தீவர்த்திகளின்‌ வெளிச்சம்‌ எரிகிற அக்கினி 
தழலின்‌ வெளிச்சத்தைவிட 
மங்கலாகயிருக்கும்‌. ஆனாலும்‌ அதன்‌ 
வெளிச்சம்‌ ஜீவன்களுக்குள்ளே மேலும்‌ 
கீழுமாக உலாவி, அவற்றிற்கு பிரகாசத்தைக்‌ 
கொடுக்கிறது. அருணோதயம்‌ 
உதிக்கும்போது, மேகங்கள்‌ கலையும்போது. 
நாமும்‌ நாலு ஜீவன்களையும்‌ தெளிவாக 
தரிசிப்போம்‌. 


சக்கரங்கள்‌ 
எசே: 1:15-25 


எசே. 1:15. நான்‌ அந்த ஜீவன்களைப்‌ 
பார்த்துக்கொண்டிருக்கையில்‌, இதோ, 
பூமியில்‌ ஜீவன்கனண்டையிலே நாலு 
முகங்களையுடைய ஒரு சக்கரத்தைக்‌ 
கண்டேன்‌. 


எசே 1:16. சக்கரங்களின்‌ சூபமும்‌. 
அவைகளின்‌ வேலையும்‌ படிகப்பச்சை. 
வருணமாயிருந்தது; அவைகள்‌ 
நாலுக்கும்‌ ஒரேவித சாயல்‌ இருத்தது; 
அவைகளின்‌  குபமும்‌ அவைகளின்‌ 
வேலையும்‌ சக்கரத்துக்குன்‌ 
இருக்குமாபோல்‌ இருந்தது. 


எசே 1:17. அவைகன்‌ (கையில்‌. 
தங்கள்‌ நாதூ பக்கங்களிலும்‌ ஓடும்‌, 
ஓடுகையில்‌ அவைகள்‌ 
திரும்புகிறதில்லை. 


எசே 1:18. அவைகளின்‌ வட்டங்கள்‌ 
பயங்கரப்படத்தக்க உயரமாயிருந்தன; 
அந்த நாலுவட்டங்களும்‌ சுற்றிலும்‌ 
கண்களால்‌ நிறைந்திருந்தன. 


எசே 119. அத்த ஜீவன்கள்‌ 
செல்லும்போது, அத்தச்‌ சக்கரங்கள்‌ 
அவைகன்‌ அருகே ஓடின; அத்த 
ஜீவன்கள்‌ பூமியிலிருந்து எழும்பும்‌ 
போது சக்கரங்களும்‌ எழும்பின. 


சக்கரம்‌ 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


எசே. 20, 
போகவேண்டுமென்‌ றிருந்த 
எவ்விடத்துக்கும்‌ அவைகள்‌ போயின; 
அவ்விடத்துக்கு அவைகளின்‌ ஆவியும்‌ 
'போகவேண்டுமென்றிருந்தது; 
சக்கரங்களும்‌ அவைகளின்‌ அருகே 
எழும்பின; ஜீவனுடைய ஆவி 
சக்கரங்களில்‌ இருத்தது. 


எசே 1:21: அவைகள்‌ செல்லும்போது 
இவைகளும்‌ சென்றன; அவைகள்‌. 
நிற்கும்போது இவைகளும்‌ தின்றன; 
அவைகன்‌ பூமியிலிருந்து எழும்பும்‌ 
போது, சக்கரங்களும்‌ அவைகள்‌ அருகே. 
எழும்பின; ஜீவனுடைய ஆவி. 
சக்கரங்களில்‌ இருந்தது. 


எசே. 122, 
தலைகளின்மேல்‌ பிரமிக்கத்தக்க 
வச்சிரப்பிரகாசமான ஒரு மண்டலம்‌ 
இருந்தது; அது அவைகளுடைய 
தலைகளின்மேல்‌ உயர விரிந்திருந்தது. 


எசே 1:28, 
அவைகளுடைய 
ஒன்றுக்கொன்று. 
விரிந்திருந்தன; 

உடல்களை: 


இரண்டிரண்டு. 
இருபக்கத்திலும்‌ 
ஒவ்வொன்றுக்கும்‌ இருந்தன. 


எசே. 1:24. அவைகள்‌ செல்லும்போது 
அவைகளுடைய செட்டைகளின்‌ 
இரைச்சலைக்‌. கேட்டேன்‌; அது 
பெருவென்னத்தின்‌' இரைச்சல்‌: 
போலவும்‌, கர்வவல்லவருடைய 
சத்தம்போலவும்‌, ஒரு இராணுவத்தின்‌ 
இரைச்சலுக்கு ஒத்த ஆரவாரத்தின்‌ 
சத்தம்போலவுமிரு ந்தது; அவைகள்‌ 
திற்கும்‌ போது தங்கள்‌ செட்டைகளைத்‌ 
தனரவிட்டிருந்தன.. 


ஜீவனுடைய 


மண்டலத்தின்கீழ்‌ 
செட்டைகள்‌. 
எதிர்நேராய்‌ 
'தங்கன்தங்கள்‌ 
மூடிக்கொள்ளுகிற 
செட்டைகள்‌. 
இருக்கிற 


எசே 1:25. அவைகள்‌ தின்று தங்கள்‌ 
செட்டைகளைத்‌ தனரவிட்டிருக்கையில்‌, 
அவைகளுடைய தலைகளுக்கு மேலான 
மீண்டலத்தின்மேலிருத்து ஒரு சத்தம்‌ 
பிறந்தது. 





f= THE 
TT 


எசேக்கியேல்‌ தீர்க்கதரிசி நாலு 
ஜீவன்களை தரிசித்த பின்பு, சக்கரங்களையும்‌ 
தரிசிக்கிறார்‌. தேவனுடைய மகிமை மேலே. 
பரலோகத்திலும்‌ காணப்படுகிறது, கீழே 


செட்டைகளையும்‌, 
கால்களையும்‌, கைகளையும்‌ பார்த்தார்‌. நாலு 
ஜீவன்களின்‌ சாயல்‌ எரிகிற அக்கினி 
தழலின்‌ தோற்றமாயும்‌, தீவர்த்திகளின்‌ 
தோற்றமாயும்‌ பிரகாசமாயிருப்பதைப்‌ 
பார்த்தார்‌ இவையெல்லாமே மேலே 
வானத்தில்‌ தேவனுடைய மகிமையை 
வெளிப்படுத்துகிறது. 


கர்த்தர்‌ சர்வவல்லமையுள்ளவர்‌. அவரே 

வானத்தையும்‌ பூமியையும்‌ சிகுஷ்டி்தவர 

தேவனுடைய மகிமை 

பூமியிலும்‌ அவருடைய 

தேவனுடைய 

ஆளுகை இந்தப்‌ பூமியிலே ஸ்திரமாக 

நடைபெறுகிறது. தேவனுடைய திட்டத்தின்‌ 

பிரகாரமாகவும்‌, அவருடைய பராமரிப்பின்‌ 

பிரகாரமாகவும்‌, இந்தப்‌ பூமியிலுள்ள எல்லா 
காரியங்களும்‌ நடைபெறுகிறது. 


எசேக்கியேல்‌ தீர்க்கதரிசி அந்த 
ஜீவன்களைப்‌ பார்த்துக்கொண்டிருக்கையில்‌, 
இதோ, பூமியில்‌ ஜீவன்களண்டையிலே நாலு 
முகங்கணயுடைய ஒரு சக்கரத்தைக்‌ 
கண்டார்‌ (எசே 115). தேவனுடைய 
பராமரிப்பின்‌ காலங்கள்‌ இந்த ல்க 
சக்சரங்களோடு 
சொல்லப்பட்டிருக்கிறது. இவை மாதங்கள்‌ 
சக்கரங்களாகும்‌ 

சக்கரங்கள்‌ தானாக இயங்காது. 
நான்கு ஜீவன்கள்‌ தானாக இயங்கும்‌. 

ஓடித்திரியும்‌. சக்கரங்கள்‌ தானாக 
இயங்காவிட்டாலும்‌, அவற்றை இயக்க முடியும்‌. 
இந்த சக்கரங்கள்‌ ஜீவன்களண்டையில்‌ 
இருக்கிறது. சக்கரங்களுக்கும்‌ நாலு 
ஜீவன்களுக்கும்‌ நெருங்கிய தொடர்புள்ளது. 
ஜீவன்கள்‌ ஓடித்திரியும்போது. சக்கரங்களும்‌ 
அவற்றோடுகூட ஒடித்திரியும்‌. 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


கர்த்தர்‌ தேவதூதர்களுடைய 
ஊழியங்கள்‌ மூலமாக தம்முடைய சித்தத்தை 
நிறைவேற்றுகிறார்‌. _ தேவதூதர்கள்‌ 
கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு, 
சாதகமான எல்லா காரியங்களையும்‌ கர்த்தர்‌ 
உண்டுபண்ணிக்கொடுக்கிறார்‌. நான்கு 
ஜீவன்களும்‌ பூமியிலிருந்து உயரே எழும்பும்‌. 
கர்த்தர்‌ சொல்லும்‌ எந்த வேலையையும்‌ 
செய்வதற்கு அவை  ஆயத்தமாயிருக்கும்‌. 
கர்த்தருடைய ஆவியானவர்‌ போகவேண்டும்‌ 
என்று இருந்த எவ்விடத்திற்கும்‌ அந்த 
நான்கு ஜீவன்களும்‌ போகும்‌ நாலு 
ஜீவன்களும்‌ இயற்கைக்கு அப்பாற்பட்ட 
கிரியைகளை நடப்பிக்கும்‌ 
வல்லமையுடையவை. 


“அந்த ஜீவன்கள்‌ செல்லும்போது, 
அந்தச்‌ சக்கரங்கள்‌ அவைகள்‌ அருகே ஓடின; 
அந்த ஜீவன்கள்‌ பூமியிலிருந்து எழும்போது 
சக்கரங்களும்‌ எழும்பின 
போகவேண்டுமென்றிருந்த ச்ம்‌ 
அவைகள்‌. போமின: அவ்விடத்துக்கு 
அவைகளின்‌ ஆலியும்‌ 
போகவேண்டுமென்றிகந்தது. சக்கரங்களும்‌ 
ன்‌ அருகே எழும்பின; ஜீவனுடைய 


சக்கரங்களில்‌ இருந்தது" (எசே 1:19-21) 


ஜீவன்களின்‌. 
சக்கரங்களிலிருக்கிறது. 
ஞானமும்‌, வல்லமையும்‌, 
தேவதூதர்களை 
அவர்களை ஆளுகை செய்கிறது. இந்த 

அவை எங்கே போகவேண்டும்‌ 

என்று கர்த்தருடைய ஆவியானவர்‌ 
தேவதூதர்களுக்கு கட்டளை கொடுக்கிறார்‌. 


கர்த்தர்‌ இந்தப்‌ பூமிக்கு 
ஆலியாயிருக்கிறார்‌. கர்த்தர்‌ இந்தப்‌ பூமியை 
இயக்குகிறார்‌. ஆதியிலே தேவன்‌ 
வானத்தையும்‌ பூமியையும்‌ சிருஷ்டித்தார்‌. 
பரலோகத்தின்‌ தேவன்‌ வானத்திலிருந்தும்‌, 
பூமியிலிருந்தும்‌ வானத்தையும்‌ பூமியையும்‌ 
இயக்குகிறார்‌ அவை கர்த்தருடைய 

திட்டத்தின்‌ பிரகாரம்‌, ஒழுங்காக 
இயங்குகிறது. 





i= al 
TT 


இடங்களுக்கும்‌ போகிறது. சர்வசிருஷ்டிகளும்‌ 
கர்த்தருடைய சித்தத்தையும்‌ நோக்கத்தையும்‌ 
நிறைவேற்றுகின்றன 

சக்கரத்திற்கு 


கண்ட 


ற ஆ: 

திசைகளுக்கும்‌ பரவியிருக்கிறது. 
எல்லா மூலைகளிலும்‌ கர்த்தருடைய த்தம்‌ 
மாத்திரமே நடைபெறுகிறது. எசேக்கியேல்‌ 
ஆரம்பத்தில்‌ ஒரு சக்கரத்தை மாத்திரமே. 
கண்டார்‌ (எசே 1:15). அதன்‌ பின்பு அவர்‌ 
நாலு சக்கரங்களைக்‌ காண்கிறார்‌. நாலு 
சக்கரங்களுக்கும்‌ ஒரேவித ல்‌ 
இருக்கிறது. 

நான்‌ அந்த 
பார்த்துக்கொண்டிருக்கையில்‌, இ! 
ஜீவன்களண்டையிலே 
முகங்களையுடைய ஒரு 
கண்டேன்‌. சக்கரங்களின்‌ ரூபமும்‌. 
அவைகளின்‌ வேலையும்‌. படிசுப்பச்சை 
வருணமாயிருந்தது: அவைகள்‌ நாலுக்கும்‌. 
ஒரேவித சாயல்‌ இருந்தத: அவைகளின்‌ 
ரூமும்‌ அவைகளி, வேலையும்‌ 
சக்கரத்துக்குள்‌ சக்கரம்‌ இருக்குமாபோல்‌ 
இருந்தது" (எசே 191516). 

சக்கரங்களின்‌ ரூபமும்‌, அவைகளின்‌ 
வேலையும்‌ படிகப்பச்சை வருணபாயிருக்கிறது. 
இந்த வாக்கியத்திற்கு தர்ஷீசின்‌ 
குடலைப்போன்ற நிறத்திலிருக்கிறது என்று 
பொருள்‌ சொல்லலாம்‌. இந்தப்‌ பூமியிலுள்ள 
காரியங்கள்‌, கடலிலுள்ள காரியங்களைப்‌ 
போலவே இருக்கிறது. கடலின்‌ அலைகள்‌ 
தொடர்ந்து அதத்துக்கொண்டேயிருக்கிறது. 
ஆனாலும்‌ கடலிலுள்ள தண்ணீர்‌ 
அலைகளாகப்‌ பிரிந்திராமல்‌, சர்வமும்‌ 
ஒன்றாய்க்‌ கலந்திருக்கிறது. 

கடலின்‌ நீர்மட்டம்‌ சில சமயங்களில்‌ 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


மற்றொரு வருஷத்தில்‌ மழை சரியாகப்‌ 
பப மழைத்தாழ்ச்சி உண்டாகிவிடும்‌. 
சமயங்களில்‌ காற்று 
தென்னைக்கு வேறு சில 
சமயங்களிலோ புயல்‌ காற்று வீசும்‌. 


சமுத்திரத்தின்‌ நிறம்‌ படிகப்பச்சை 
அல்லது நீலவருணமாயிருக்கிறது. காற்றின்‌ 
நிறமும்‌ நீலமாகவே உள்ளது. நம்முடைய 
கண்ணின்‌ பார்வை குறுகியது. நம்மால்‌ 
தொலை தூரத்திலுள்ளவற்றை தெளிவாகப்‌ 
பார்க்க முடியாது. கர்த்தர்‌ நமக்காக 
உண்டுபண்ணி வைத்திருக்கிறவர்களை 
நம்முடைய கண்கள்‌ இதுவரையிலும்‌ 
பூரணமாய்க்‌ கண்டதில்லை. கர்த்தர்‌ 
ஆதியிலிருந்து அந்தம்‌ வரையிலும்‌: 
நடப்பித்திருக்கிற கிரியைகளை நம்மால்‌ 
முழுவதுமாய்ப்‌ புரிந்துகொள்ள முடியாது. 


“அவர்‌ சகலத்தையும்‌  அதினதின்‌ 
காலத்திலே நேர்த்தியாகச்‌ செய்திருக்கிறார்‌; 
உலகத்தையும்‌ அவர்கள்‌ உள்ளத்திலே. 
வைத்திருக்கிறார்‌; ஆதலால்‌ தேவன்‌. 
ஆதிமுதல்‌ அந்தம்மட்டும்‌ செய்துவரும்‌ 
கிரியையை மனுஷன்‌  கண்டுபிடியான்‌" 
(பிர 3:11) 


“தமது ஆவியினால்‌ வானத்தை 
அலங்கரித்தார்‌: அவருடைய கரம்‌ நெளிவான 
சர்ப்ப நட்சத்திரத்தை உருவாக்கிற்று இதோ, 
இவைகள்‌ அவருடைய கிரியையில்‌ 
கடைகோடியானவைகள்‌,  அவரைக்குறித்து, 
நாங்கள்‌ கேட்டது எல்வளவு கொஞ்சம்‌; 
அவருடைய வல்லமையின்‌ இடிமுழக்கத்தை 
அறிந்தவன்‌ யார்‌ என்றான்‌" (யோபு 2613/4). 


நம்முடைய கண்களால்‌ எவ்வளவு 
காக்கிறது தெளிவாகப்‌ பார்க்க முடியுமோ, 

வரையிலும்‌ நமக்கு நிறங்களில்‌ 
வித்தியாசம்‌ தெரியும்‌. நம்முடைய 
கண்களால்‌ தூரத்திலுள்ளவைகளை 
தெளிவாகப்‌ பார்க்க முடியாது. 
அவையெல்லாம்‌ நமக்கு  நீலநிறமாகவோ 
அல்லது படிகப்பச்சை நிறமாகவோ இருக்கும்‌. 
இவை நம்முடைய கண்களின்‌ பார்வைக்கு 
அப்பாற்பட்டவை. 





f= FTE 
TT 


சக்கரங்களின்‌ ரூபமும்‌ அவைகளின்‌ 
சக்கரத்திற்குள்‌ சக்கரம்‌ 

(எசே 146. 

விஞ்ஞான. 

ல்லது கணித 

அடிப்படையிலோ வியாக்கியானம்‌ கொடுக்க 
முடியாது. தேவனுடைய கிரியைகளை 
நம்முடைய ஞானத்தினால்‌ விவரிக்க. 
முடியாது. அவை நமக்கு 
புரியாதவையாகயிருந்தாலும்‌, கர்த்தர்‌ 
அவற்றை ஒழுங்காகவும்‌, நேர்த்தியாகவும்‌ 
வடிவமைத்திருக்கிறார்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
தெய்வீக ஞானத்தின்‌ பிரகாரம்‌ அவற்றை 
உண்டாக்கியிருக்கிறார்‌. அவையெல்லாமே. 
கர்த்தருடைய சித்தத்தையும்‌ திட்டத்தையும்‌ 


தங்கள்‌ 


(எசே 147). சக்கரங்கள்‌ திரும்ப வேண்டிய 
அலசியம்‌ எதுவுமில்லை. அவை எந்த 
திசையில்‌ போனாலும்‌ தெளிவாகப்‌ போகும்‌. 
அவற்றிற்கு குழப்பம்‌ எதுவுமில்லை. கர்த்தர்‌ 
நேர்த்தியாகச்‌ 
கர்த்தருடைய 
அவருடைய 
கண்பார்வைக்கு முன்பாக இருக்கிறது. 
கர்த்தருடைய கிரியைகளெல்லாம்‌. 
முன்னோக்கிய ஓடுகிறது. எதுவம்‌ 
பின்னோக்கி திரும்பி ஓடாது. நம்முடைய 
பார்வையில்‌ ஒரு சில காரியங்கள்‌ 
பின்னோக்கிப்போவது போல தெரியும்‌. 
ஆனால்‌ கர்த்தருடைய காலங்கள்‌ 
ஒருபோதும்‌ பின்னோக்கிப்‌ போகாது. அது 
முன்னோக்கி மாத்திரமே போகும்‌. 


ஆவி போகவேண்டுமென்றிகந்த 
எல்விடத்துக்கும்‌ அவைகள்‌ போயின 
அவ்விடத்துக்கு. அவைகளின்‌ ஆவியும்‌ 
போகவேண்டுமென்றிருந்தது: சக்கரங்களும்‌ 
அவைகளின்‌ அருகே எழும்பின: ஜீவனுடைய 
ஆவி சக்கரங்களில்‌ இருந்தது” (எசே 1:20), 


ஆவியானவர்‌ ஜீவன்களை எங்கே 
போகவேண்டும்‌ என்று கட்டளையிடுகிறாரோ, 
அவை அங்கே போகும்‌. அவை தாங்கள்‌ 
போகும்‌ பாதையைவிட்டு, ஒருபோதும்‌ 
திரும்பிப்போவதில்லை. நாலு ஜீவன்களும்‌ 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


ஆவியானவர்‌ கட்டளையிட்ட காரியங்களை 
நேர்த்தியாய்ச்‌ செய்து முடிக்கும்‌. அவை 
ஏற்கெனவே செய்தவற்றை அழித்துவிட்டு, 
அதை மறுடியும்‌ திரும்பச்‌ செய்யாது. 
மனுஷர்‌ பல சமயங்களில்‌ சில 
வேலைகளை ஒழுங்காய்ச்‌ செய்யமாட்டார்கள்‌. 
தாங்கள்‌ செய்த வேலைகளை அழித்துவிட்டு, 
அதை மறுபடியும்‌ திரும்பச்‌ செய்வார்கள்‌. 


முன்னோக்கிப்போனவர்கள்‌ 
பின்னோக்கிப்போவதும்‌, 
மனுஷருடைய சுபாவம்‌. 
ஆவியானவர்‌ நம்மை ஆளுகை 
செய்யும்போது, நாம்‌ கர்த்தருடைய 
ஆளுகைக்கு கீழ்ப்படியும்போது, நம்முடைய 
மக்கையில்‌ பின்மாற்றம்‌ இருக்காது. நாம்‌ 
கர்த்தருடைய அடிச்சுவடுகளைப்‌ பின்பற்றி 
முன்னோக்கிப்போவோம்‌. 


வி 
120) என்று 
இந்த ஆவி 


ய 
ந்தது' (எசே 
எசேக்கியேல்‌ சொல்லுகிறார்‌. 
சக்கரங்களை ஒழுங்காக வழிநடத்துகிறது. 
சக்கரங்களின்‌ வட்டங்கள்‌ 
பயங்கரப்படத்தக்க உயரமாயிருந்தன; அந்த 
நாலுவட்டங்களும்‌ சுற்றிலும்‌ கண்களால்‌. 
நிறைந்திருந்தன (எசே 1:18) 
தெய்வீக பராமரிப்பு, 
ப்‌ ஞானத்தினால்‌ 
கர்த்தர்‌ 
சர்வஞானமுள்ளவர்‌. அவருக்கு சகலமும்‌ 
தெரியும்‌. கர்த்தரே இந்த உலகம்‌ 
முழுவதையும்‌ இயக்குகிறவர்‌. இந்த உலகம்‌ 
எவ்வாறு இயங்கவேண்டும்‌. என்னும்‌ 
ஞானமும்‌ கர்த்தரிடத்திலுள்ள து. இந்த 
உலகத்தை தம்முடைய சித்தத்தின்படி 
இயக்கும்‌ வல்லமையும்‌ கர்த்தரிடத்திலுள்ளது. 
உலகத்தில்‌ 
நடைபெறுகிறது. 
நமக்கு ஆச்சரியமாயிருக்கிறது. 
தங்களுடைய சொந்த 
கற்பனைகளைப்‌ பயன்படுத்தி, அன்றாடம்‌ 
நடைபெறும்‌ காரியங்களுக்கு விளக்கம்‌ 
சொல்லுகிறார்கள்‌. தங்களுக்கு எதிர்பாராத 
நன்மை வரும்போது அதை அதிர்ஷ்டம்‌. 
என்று சொல்லுகிறார்கள்‌. தங்களுக்கு 
எதிர்பாராத தீமை வரும்போதோ அதை 
துரதிர்ஷ்டம்‌ என்றும்‌ சொல்லுகிறார்கள்‌. 


ஏராளமான 





i a 
TT 


மோசே எகிப்து தேசத்தில்‌ 
பார்வோனுடைய அரண்மனையில்‌ நாற்பது 
வருஷங்களாகயிருந்தார்‌. மோசே 
எகிப்தியரின்‌ சாஸ்திரங்களையெல்லாம்‌ கற்று 
அறிந்திருந்தார்‌. ஆனாலும்‌ அவருக்கு: 
மெல்லிய நூலினால்‌ பின்னுகிற வேலையோ 
அல்லது, வெண்கல வேலைகளோ, 
பொன்னிலே கற்களை பதிக்கும்‌ வேலைகளோ 
தெரியாது. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ மத்தியிலே. 
விநோதமான வேலைகளை செய்கிறவர்கள்‌ 
இருக்கிறார்கள்‌. ர்‌ 
வருஷங்களாக 
அடிமைகளாகயிருந்தவர்கள்‌. 
அவர்களுக்கு மண்‌ மிதிக்கும்‌ வேலையும்‌, 
செங்கல்‌ செய்யும்‌ வேலையும்‌ 
கொடுக்கப்பட்டது. அவர்களுக்கு 
பொன்வேலையோ, இரும்பு வேலையோ 
செய்யத்‌ தெரிவதற்கு வாய்ப்பில்லை. 
ஆனாலும்‌ அவர்களில்‌ சிலர்‌ 
ஞானஇருதயமுள்ளவர்களாயிருக்கிறார்கள்‌ 
கர்த்தர்‌ அவர்களுக்கு பொன்னாலும்‌, 
வெள்ளியாலும்‌, வெண்கலத்தாலும்‌ நூதன 
வேலைகளை செய்வதற்கு விசேஷித்த. 
ஞானத்தைக்‌ கொடுக்கிறார்‌ 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ எகிப்து தேசத்திலே 
அடிமைகளாயிருந்தபோது, அவர்கள்‌ 
மத்தியிலே பொற்கொல்லர்களோ, 
மரத்தச்சர்களோ, இரும்பு வேலை செய்கிற 
கொல்லர்களோ ஒருவருமில்லை. அவர்கள்‌ 
எல்லோரும்‌ செங்கல்‌ வேலைகளையும்‌, 
கட்டிடம்‌ கட்டுகிற வேலைகளையும்‌. 
செய்கிறவர்கள்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு விநோதமான 
வேலைகளை செய்ய தெரியாவிட்டாலும்‌, 
கர்த்தர்‌ சர்வஞானமுள்ளவராகயிருக்கிறார்‌. 
அவர்‌ இந்த வேலைகளை செய்வதற்கு 
போதுமானவராயிருக்கிறார்‌. கர்த்தர்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரரில்‌ ஒரு ன்‌ 
விநோதமான வேலைகளை செய்வத 
தெரிந்தெடுத்து அவர்களுடைய இருதயத்திலே 
ஞானத்தை அருளுகிறார்‌. அவர்கள்‌ 
கர்த்தருக்கு சித்தமான வேலைகளை 
நேர்த்தியாய்ச்‌ செய்கிறார்கள்‌. 

கர்த்தர்‌ யூதாவின்‌ கோத்திரத்தில்‌ 
ஊருடைய மகனான ஊரியின்‌ குமாரன்‌ 
'பெசலெயேலைப்‌ பேர்சொல்லி அழைக்கிறார்‌. 
(யாத்‌ 31:2). 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ பெசலெயேலை விநோதமான 
வேலைகளை யோசித்துச்‌ செய்கிறதற்கும்‌, 
பொன்னிலும்‌ வெள்ளியிலும்‌ வெண்கலத்திலும்‌ 
வேலைசெய்கிறநற்கும்‌, இரத்தினங்களை 
ட்‌ வெட்டிப்‌ திக்ிறதற்கும்‌, 
வேலைகளைச்‌. 
மஸ சகலவித 
வேலைகளையும்‌ யூகித்துச்‌ செய்கிறதற்கும்‌. 
வேண்டிய ஞானமும்‌ புத்தியும்‌ அறிவும்‌ 
அவனுக்கு உண்டாக, அவனை தேவ 
ஆலியினால்‌ நிரப்புகிறார்‌ (யாத்‌ 31:3-5). 


பெசலெயேல்‌  யூதாகோத்திரத்தைச்‌ 
சேர்ந்தவன்‌. யூதாகோத்திரத்தார்‌ கர்த்தருக்கு 
பிரியமானவர்கள்‌. அந்த கோத்திரத்தாரை 
உயர்த்துவதும்‌, மேன்மைப்படுத்துவதும்‌ 
கர்த்தருக்கு மிரியமாயிருக்கிறது. 
பெசலெயேல்‌ ஊருடைய பேரன்‌, 


இஸ்ரவேல்‌ 
அமலேக்கியருக்கு. 
யத்தம்பண்ணினார்கள்‌. 


ஜனத்தார்‌ 

விரோதமாக 
மோசேயின்‌ கை 
ஊரும்‌ 
கையை 


தாழ்ந்துவிடாதவாறு ஆரோனும்‌, 
ய 


அவருபை 
தாங்கிப்பிடித்துக்கொண்டிருந்தார்கள்‌ 
(யாத்‌ 17-ஆவது அதிகாரம்‌. பெரலெயேலின்‌ 
தாத்தாவாகிய ஊரும்‌, மோசேயின்‌ கையை 
தாங்கிப்பிடித்த ஊரும்‌ ஒரே நபராக 
இருக்கலாம்‌ என்று வேதபண்டிதர்கள்‌ 
சொல்லுகிறார்கள்‌. இவர்‌ மோசேயின்‌ 
சகோதரியாகிய மிரியாமின்‌ கணவர்‌ என்று 
யோசபஸ்‌ என்னும்‌ சரித்திர ஆசிரியர்‌ 
கூடாரத்தை, 


சொல்லுகிறார்‌. 

ஆசரிப்புக்‌ தம்முடைய 
இிப்த்தின்பி செய்வதற்குக்‌ தேவன்‌ 
ஒருசிலரைத்‌ தெரிந்தெடுத்து அவர்களைத்‌ 
தம்முடைய ஆவியினால்‌ நிரப்புகிறார்‌ 
(யாத்‌ 31:3-6; யாத்‌ 28:3; யாத்‌ 35:31). 
பெசலெயேலை உலோக வேலை, கல்வேலை, 
மரவேலை ஆகியவற்றைச்‌ செய்வதற்கும்‌, 
(யாத்‌ 311-5; யாத்‌ 371129), அகோலியாபை 
துணி நெசவு சம்பந்தமான வேலை 
செய்வதற்கும்‌ (யாத்‌ 31:6; யாத்‌ 35:35; 
யாத்‌ 38:23) தேவன்‌ தம்முடைய ஆவியினால்‌ 
நிரப்புகிறார்‌. 





i= FTE 
TT 


பார்த்துக்கொண்டிருக்கிறது. 
“கர்த்தரின்‌. 
எல்லிடத்திலுமிருந்து. நல்லோரையும்‌: 
தீயோரையும்‌ நோக்கிப்பார்க்கிறது" (நீதி 15 
எசேக்கியேல்‌ தீர்க்கதரிசி வானத்திலே 
ஒரு மண்டலத்தை தரிசிக்கிறார்‌. ஜீவனுடைய 
தலைகளின்‌ மேல்‌ பிரமிக்கத்தக்க 
வர்சிரப்பிரகாசமான ஒரு மண்டலம்‌. 
இருந்தது: அது அவைகளுடைய 
தலைகளின்மேல்‌ உயர விரிந்திருந்தது. 
(எசே 1:22). 


மிமின்மேல்‌ செய்யப்படுவது எதுவோ, 
அது வானத்தின்‌ கீழே செய்கிறது 
பரலோகத்தின்‌ மேற்பார்வையிலும்‌, 
பரலோகத்தின்‌ ஆருகையிலும்‌. பூமியிலுள்ள 
ஒவ்வொரு ளும்‌ நடைபெறுகிறது. 
வானத்திலுள்ள மண்டலம்‌ 
வச்சிரப்பிரகாசமான நிறமாயிருக்கிறது. 
மண்டலம்‌ பரவி விரிந்திருக்கிறது. அது 
மிகவும்‌ பிரகாசமாமிருக்கிறது. அதைப்‌ 
பார்த்தபோது எசேக்கியேலுக்கு பிரமிப்பு 
உண்டாயிற்று. 


தேவன்‌ மண்டலத்தின்மேல்‌: 
உன்னதத்திலிருக்கிறார்‌ தேவதூதர்கள்‌ 
மண்டலத்திற்கு கீழே இருக்கிறார்கள்‌. 
மண்டலம்‌ தேவதூதர்களுடைய தலைகளின்‌ 
மேல்‌ உயர விரிந்திருக்கிறது. தேவனே 
சர்வஆளுகையுள்ளவர்‌. தேவதூதர்கள்‌ 
அவருடைய ஆளுகைக்கு 
கீழ்ப்படிந்திருக்கிறவர்கள்‌. 

மண்டலத்தின்கீழ்‌ அவைகளுடைய 
செட்டைகள்‌ ஒன்றுக்கொன்று எதிர்நேராய்‌ 
விரிந்திருந்தன: தங்கள்‌ தங்கள்‌ உடல்களை 
மூடிக்கொள்ளுகிற இரண்டிரண்டு 
செட்டைகள்‌ இருபக்கத்திலும்‌ இருக்கிற 
ஒவ்வொன்றுக்கும்‌ இருந்தன (எசே 1:23). 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


எசேக்கியேல்‌ தேவதூதர்களுடைய 
செட்டைகளின்‌ இரைச்சலைக்‌ கேட்கிறார்‌. 
'அவைகள்‌ செல்லும்போது அவைகளுடைய 
செட்டைகளின்‌ இரைச்சலைக்‌ கேட்டேன்‌; 
அது பெருவெள்ளத்தின்‌ இரைச்சல்போலவும்‌, 
சர்வவல்லவருடைய சத்தம்போலவும்‌, ஒரு 
இராணுவத்தின்‌ இரைச்சலுக்கு ஒத்த 
ஆரவாரத்தின்‌ சத்தம்போலவுமிருந்தது" 
(எசே 1:24) என்று எசேக்கியேல்‌. 
சொல்லுகிறது. 


தேவதூதர்கள்‌ நிற்கும்‌ போது தங்கள்‌ 
செட்டைகளைத்‌ தளரவிட்டிருந்தன. 
அவைகள்‌ நின்று தங்கள்‌ செட்டைகளைத்‌ 
தளரவிட்டிருக்கையில்‌, அவைகளுடைய 
தலைகளுக்கு மேலான மண்டலத்தின்‌ 
மேலிருந்து ஒரு சத்தம்‌ பிறந்தது (எசே 1:25) 


எசேக்கியேல்‌ மண்டலத்தில்‌ ந்து 
பிறந்த ஒரு சத்தத்தைக்‌ கேட்கிறார்‌. இந்த 
சத்தம்‌ சிங்காசனத்தின்மேல்‌ 
வீற்றிருக்கிறவரின்‌ சத்தம்‌. தேவதூதர்கள்‌ 
அங்கும்‌ இங்கும்‌ போகும்போது 
அவர்களுடைய  செட்டைகளின்‌ இரைச்சல்‌ 
கேட்கிறது. சிங்காசனத்தில்‌ வீற்றிருக்கிறவர்‌ 
பேசும்போது, தேவதூதர்கள்‌ எங்கும்‌ 
போகாமல்‌ நின்றுவிடுகிறார்கள்‌. அவர்கள்‌ 
தங்கள்‌ செட்டைகளை தளரவிடுகிறார்கள்‌. 
சத்தம்‌. 


ஒரு சத்தம்‌ பிறக்கிறது. கதவம்‌ சக 
கே 


தெளிவாகக்‌ கேட்கிறது. கர்த்தருடைய 
தெய்வீக பராமரிப்பின்‌ பிரகாரம்‌, அவர்‌ 
பேசும்போது சகலமும்‌ அமைதியாயிருக்கிறது. 
மனுஷருடைய செவிகள்‌ விரிவாய்த்‌ திறந்து 
கர்த்தருடைய சத்தத்தைக்‌ கேட்கிறது. 





i FTE 
TT 


கர்த்தருடைய 
சாயல்‌ 
எசே: 1:26-28 


எசே 1:26. அவைகளின்‌. 
தலைகளுக்குமேலுன்ன மண்டலத்தின்‌ 
மீதில்‌ நீலரத்தினம்போல விளங்கும்‌ ஒரு 
சிங்காசனத்தின்‌ சாயலும்‌, அந்தச்‌. 
சிங்காசனத்தின்‌ சாயலின்மேல்‌ 
மனுஷசாயலுக்கு ஒத்த ஒரு சாயலும்‌ 
இருத்தது. 


எசே 1:27. அவருடைய இடுப்பாகக்‌ 
காணப்பட்டது முதல்‌ மேலெல்லாம்‌. 
உட்புறம்‌ சற்றிதூம்‌ அக்கினிமயமான 
சொகுசாவின்‌ நிறமாயிருக்கக்கண்‌ டேன்‌; 
அவருடைய இடுப்பாகக்‌. 
காணப்பட்டதுமுதல்‌ கீழெல்லாம்‌ 
அக்கினிமயமாகவும்‌, அதைச்‌ சுற்றிலும்‌ 
பிரகாசமாகவும்‌ இருக்கக்கண்டேன்‌.. 


எசே 1:28. மழைபெய்யும்‌ நானில்‌ 
மேகத்தில்‌ வானவில்‌ எப்படிக்‌. 
காணப்படுகிறதோ, அப்படியே 
௬ற்றிலுமுன்ன அந்தப்‌ பிரகாசம்‌ 
காணப்பட்டது; இதுவே கர்த்தருடைய 
மகிமையின்‌. சாயலுக்குரிய 
தரிசனமாயிருந்து; அதை நான்‌ 
கண்டபோது முகங்குப்புற விழுந்தேன்‌; 
அப்பொழுது பேசுகிற ஒருவருடைய 
சத்தத்தைக்‌ கேட்டேன்‌. 

கர்த்தர்‌ தம்மை தேவதூதர்களுக்கு 
ஆண்டவராக வெளிப்படுத்துகிறார்‌. இந்தப்‌ 
பூமியில்‌ க்‌ 
காரியங்களும்‌ 
பிரகாரமாகவே 
சொல்ல நடக்கிறது 
நிற்கிறது. கர்த்தரே 
செய்கிறார்‌. அவரே 
வழிநடத்துகிறார்‌ 


எசேக்கியேல்‌ 
ஜீவன்களையும்‌, சக்‌. 

அவர்‌ தன்னுடைய கண்களை 
ஏறெடுத்துப்‌ பார்க்கவேண்டும்‌. அவர்‌ 
ஜீவன்களுக்கு மேலாகவும்‌, சக்கரங்‌ 
மேலாகவும்‌ உயரே பார்க்கும்போது. அவரால்‌ 
நித்திய வார்த்தையைப்‌ பார்க்க முடியும்‌. 
அவருடைய சத்தத்தைக்‌ கேட்க முடியும்‌. 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


எசேக்கியேல்‌ தேவதூதர்களுடைய 
தலைகளுக்கு மேலான மண்டலத்தின்‌ 
மேலிருந்து பிறந்த ஒரு சத்தத்தைக்‌ 
கேட்கிறார்‌. அவர்‌ தன்னுடைய தலையை 
ஏறெடுத்துப்‌ கம்‌, பத்மு தீவிலே 
யோவான்‌. தன்னு கண்களை 
ஏறெடுத்ததுபோல, எசேக்கியேல்‌ கேபார்‌ 
நதியண்டையிலே. தன்‌ கண்களை 
ஏறெடுக்கிறார்‌. 


என்னுடனே பேரின 
திரும்பினேன்‌; 


அப்பொழுது. 
சத்தத்தைப்‌ பார்க்கத்‌ 
திரும்ினபோது, ஏழு பொன்‌. 
குத்துவிளக்குகளையும்‌, அந்த ஏழு 
குத்துவிளக்குகளின்‌ மத்தியிலே, நிலையங்கி 
தரித்து, மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த 
மனுஷகுமாரனுக்கொப்பான வரும்‌ 

்‌ என்று யோவான்‌. 


எசேக்கியேல்‌ மண்டலத்தின்‌ மீதில்‌ 
சிங்காசனத்தின்‌ மகிமையைக்‌ காண்கிறார்‌. 
அந்த சிங்காசனம்‌ கிருபையின்‌ சிங்காசனம்‌. 
வெற்றியின்‌ சிங்காசனமாகவும்‌, 
சிங்காசனமாகவும்‌, 
சிங்காசனமாகவும்‌ 
க எசேக்கியேல்‌ பார்த்த 
சிங்காசனத்தின்‌ சாயல்‌ நீலஇரத்தினம்‌ போல 
விளங்கிற்று. அந்த  சிங்காசனத்தின்‌ 
சாயலின்மேல்‌ மனுஷசாயலுக்கொத்த ஒரு 
சாயலும்‌ இருந்தது (எசே 1:26) 


கர்த்தராகிய கந்தம்‌ இந்தப்‌ 


விசுவாசக்கண்களினால்‌ 
அவரை சிங்காசனத்தின்மேல்‌ 
வீற்றிருக்கிறவராகப்‌ பார்க்கவேண்டும்‌. 





i= THE 
ETT 


யோவான்‌ பரமதரிசனத்தை 
தரிசித்தபோது, முதலாவதாக வானத்தில்‌. 
வைக்கப்பட்டிருந்த ஒரு சிங்காசனத்தையே 
பார்த்தார்‌ சர்வதுதிகாரமும்‌, 
சர்வஆளுகையுமுள்ள கர்த்தர்‌ 
சிங்காசனத்தின்‌ மேல்‌ வீற்றிருக்கிறார்‌. 
ஆவிக்குள்ளானேன்‌;: 
வானத்தில்‌ ஒரு 


சிங்காசனத்தின்மேல்‌ ஒருவர்‌ வீற்றிருந்தார்‌" 


மண்டலத்தின்‌ ள்ள 
நங்காத்தில மனுஷசாயறுக்கு ஒத்த 
ஒருவர்‌ இருக்கிறார்‌. அவர்‌ தம்மை 
வெளிப்படுத்தவோ, அதிலும்‌ தம்மை 
மனுஷசாயலுக்கு ஒப்பாக வெளிப்படுத்தவோ 
வெட்கப்படவில்லை. கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்து மனுஷசாயலாக 
மனுக்குலத்திற்கு வெளிப்படுத்துவது, 
தேவனுடைய சித்தமாகவும்‌, அவருக்கு 
பிரியமானதாகவும்‌ இருக்கிறது. 


எசேக்கியேல்‌  சிங்காசனத்தின்மேல்‌ 
வீற்றிருக்கிறவரை நியாயாதிபதியாகவும்‌, 
ராஜாவாகவும்‌, பிரபுவாகவும்‌ பார்க்கிறார்‌. 
மனுஷருடைய சரித்திரத்தில்‌ மனுஷசாயலுக்கு 
ஒத்த அவரைப்போல, இதுவரையிலும்‌ யாரும்‌ 
'வெளிப்பட்டதில்லை. 


தம்மை 


அவருடைய இடுப்பாகக்‌ 
காணப்பட்டதுமுதல்‌ மேலெல்லாம்‌ உட்புறம்‌ 
சுற்றிலும்‌ அக்கினிமயமான சொகுசாவின்‌ 


கீழெல்லாம்‌. 
பிரகாசமாகவும்‌ இருக்கிறது. 


தேவன்‌ ஒளியில்‌ வாசம்பண்ணுகிறார்‌. 
அவர்‌ வெளிச்சத்தை தம்முடைய 
வஸ்திரமாகத்‌ தரித்திருக்கிறார்‌. தேவனுடைய 
சரீரம்‌ முழுவதும்‌ அக்கினி மயமான 
சொகுசாவின்‌ நிறமாயிருக்கிறது. அவருடைய 
இடுப்பு பகுதியெல்லாம்‌ அக்கினி மயமாகவம்‌, 
அதைச்‌ சுற்றிலும்‌ பிரகாரமாகவம்‌ இருக்கிறது. 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து 
தேவனாகவும்‌, மனுஷராகவும்‌ இருக்கிறார்‌ 
அவரிடத்தில்‌ தெய்வீக சுபாவமும்‌, 
மனுஷசபாவமும்‌ காணப்படுகிறது. அவர்‌ 
தேவசாயலானவர்‌ அத வேளையில்‌ 
மனுஷசாயலுக்கு சாயலும்‌ 
அவரிடத்தில்‌ இருக்கிறது. எசேக்கியேல்‌. 
பார்த்த சொகுசாவின்‌ நிறமும்‌ அக்கினி 
மயமான பிரகாசமுள்ள நிறமும்‌. 
இயேசுகிறிஸ்துவின்‌ தெய்வீக 
சுபாவத்தையும்‌, மனுஷசுபாவத்தையும்‌ 
வெளிப்படுத்துகிறது. 

இயேசுகிறிஸ்துவின்‌ தெய்வீக 
சுபாவம்‌ சொகசாவின்‌ நிறத்திற்குள்‌ 
மறைவாகயிருக்கிறது என்று 
வேதபண்டிதர்கள்‌ சொகுசாவின்‌ நிறத்திற்கு 
வியாக்கியானம்‌ சொல்லுகிறார்கள்‌. இந்த 
மகிமையையும்‌, இந்த தெய்வீக சுபாவத்தையும்‌ 
ஒரு. மனுஷனும்‌: இதுவரையிலும்‌ 
பார்த்ததுமில்லை. இந்த மகிமையை எந்த 
மனுஷனாலும்‌ பார்க்கவும்‌ முடியாது. 


தேவனுடைய இடுப்பு பகுதி அக்கினி 
ஓம்‌ பிரகாசமாகவும்‌ 


i (] 

சொல்ுகறா்கள்‌ 

முகமுகமாய்த்‌ தரிசித்தவர்கள்‌, அவருடைய 
மனுஷசபாவத்தையே தரிசித்தார்கள்‌. 


மாம்சமாகி, 


மகிமையாகவே இருந்தது" (யோவா 1.14). 


தேவனுடைய சிங்காசனத்தைச்‌ 
சுற்றிலும்‌ வானவில்‌ காணப்படுகிறது. 
“மழைபெய்யும்‌ நாளில்‌ மேகத்தில்‌ வானவில்‌ 
எப்படிக்‌ காணப்படுகிறதோ, அப்படியே 
சுற்றிலுமுள்ள. அந்தப்‌ பிரகாசம்‌ 
காணப்பட்டது” இதுவே கர்த்தருடைய 
மகிமையின்‌ சாயலுக்குரிய தரிசனமாயிருந்தது. 
(எசே 1:28). 





f= FTE 
TT 


யோவானும்‌ எசேக்கியேலின்‌ 
தரிசனத்திற்கு ஒத்த தரிசனத்தை பத்மு 
தீவிலே. பார்த்தார்‌. 'வீற்றிருந்தவர்‌, 
பார்வைக்கு வச்சிரக்கல்லுக்கும்‌ 
பதுமராகத்துக்கும்‌ ஒப்பாயிருந்தார்‌: அந்தச்‌ 
சிங்காசனத்தைச்‌ சுற்றி ஒரு வானவில்லி 
ருந்தது: அது பார்வைக்கு மரகதம்போல்‌ 
தோன்றிற்று" (வெளி 4:3). 

சிங்காசனத்தின்‌ 
சிங்காசனத்தின்‌ மேல்‌ சீ்றிருக்கிறாளின்‌ 
தரிசனமும்‌, சிங்காசனத்தைச்‌ 
சுற்றிலுமிருக்கிற வானவில்லின்‌ தரிசனமும்‌ 
தேவனுடைய மகிமையையும்‌, 
மகத்துவத்தையும்‌, அவருடைய 
கிருபையையும்‌, இரக்கத்தையும்‌ 
'வெளிப்படுத்துகிறது. 


பெய்யும்‌ நாளில்‌ மேகத்தில்‌ 
காணப்படுவது, தேவனுடைய 


தரிசனமும்‌, 


மழை 
வானவில்‌ 


மறுபடியுமாக இந்தப்‌ 
ஆல்த்தினால்‌ அழிக்கமாட்டார்‌ 
வானவில்‌ அடையாளமாயிருக்கிறது. 


இப்போது, தேவனுடைய 
கோபாக்கினையின்‌ அக்கினி எருசலேமுக்கு, 
விரோதமாக பற்றியெரிகிறது. கர்த்தர்‌ 
தம்முடைய சிங்காசனத்தில்‌ கோபத்தோடு 
வீற்றிருக்கும்போது. சிங்காசனத்தைச்‌ 
சுற்றிலுமிருக்கிற வானவில்லையும்‌ பார்ப்பார்‌. 
அப்போது அவர்‌ தம்முடைய கிருபையின்‌ 
உடன்படிக்கையை நினைவுகூருவார்‌. 


'நான்‌ யாக்கோபோடே பண்ணின என்‌ 
உடன்படிக்கையையும்‌, ஈசாக்கோடே 
பண்ணின என்‌ உடன்படிக்கையையும்‌, 
ஆபிரகாமோடே பண்ணின என்‌ 
உடன்படிக்கையையும்‌ நினைப்பேன்‌; 
தேசத்தையும்‌ நினைப்பேன்‌" (லேவி 26:42). 

எசேக்கியேல்‌ தான்‌ 
தேவதரிசனங்களின்‌ முடிவில்‌, 
கர்த்தருடைய மகிமையின்‌ சாயலுக்குரிய 
தரிசனமாயிருக்கிறது' (எசே 1:28) என்று 
சொல்லுகிறார்‌. 


கண்ட 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


எசேக்கியேல்‌ பார்த்தது 

மகிமையல்ல. அது 

மகிமையின்‌ சாயலுக்குரியது. 

மகிமை எப்படியிருக்குமோ, 

அப்படிப்பட்ட சாயலில்‌, எசேக்கியேல்‌ இந்த 

தரிசனத்தைப்‌ பார்த்திருக்கிறார்‌. கர்த்தருடைய 

மகிமையின்‌ நிழலைப்‌ பார்த்திருக்கிறார்‌ 

எசேக்கியேல்‌ பார்த்தது பொருளாயிராமல்‌. 
நிழலாமிருக்கிறது. 


“இப்படியிருக்க, நியாயப்பிரமாணமானது. 

வரப்போகிற நன்மைகளின்‌ பொருளாயிராமல்‌, 

நிழலாய்மாத்திரம்‌ 

அருஒிந்தோறும்‌ 

செலுத்தப்பட்டுவருகிற 

ஒரேவிதமான பலிகளினாலே அவைகளைச்‌ 

செலுத்த வருகிறவர்களை ஒருக்காலும்‌ 
பூரணப்படுத்தமாட்டாது" (எபி 10.1) 

எசேக்கியேல்‌ பார்த்த தரிசனம்‌ 

அவருக்குள்‌ மிகப்பெரிய பாதிப்பை 

உண்டுபண்ணிற்று. அந்த தரிசனத்தை 

எசேக்கியேல்‌ கண்டபோது அவர்‌ முகங்குப்புற 


கேள்விமினால்‌ வரும்‌. 
மனத்தாழ்மையுள்‌ எவர்களுக்கு 
உபதேசம்பண்ண விரும்புகிறார்‌. எசேக்கியேல்‌ 
தேவதரிசனங்களைப்‌ பார்த்து முகங்குப்புற 
விழுகிறார்‌. அப்பொழுது அவர்‌ பேசுகிற 
ஒருவருடைய சத்தத்தைக்‌ கேட்கிறார்‌. இந்த 
சத்தம்‌ தேவதூதர்களுடைய தலைகளுக்கு 
மேலான மண்டலத்திலிருந்து. பிறந்த 
சத்தமாகும்‌. இது சிங்காசனத்தின்மேல்‌ 
வீற்றிருக்கிறவர்‌ பேசுகிற சத்தமாகும்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய வார்த்தைகளை 
எசேக்கியேலுக்கு சொல்லுகிறார்‌. 





i FTE 
TT 


கர்த்தராகிய 
அப்போஸ்தலர்‌ பவலிடம்‌, 
எழுந்து, காலூன்றி - நீ 
கண்டவைகளையும்‌ நான்‌ உனக்குத்‌ 
தரிசனமாகிக்‌ 
காண்பிக்கப்போகிறவைகளையும்‌ குறித்து 
உன்னை ஊழியக்காரனாகவும்‌ சாட்சியாகவும்‌ 
ஏற்படுத்துகிறதற்காக உனக்குத்‌ 
தரிசனமானேன்‌" என்று 
சொன்னார்‌. 


இயேசுகிறிஸ்து. 
இப்பொழுது த 


(அப்‌ 2௭6) 


எசேக்கியேலுக்கு சொன்ன 


கர்த்தர்‌ 
ந்தை, சொன்ன 


அபிஷேகம்பண்‌ ஹுகிறார்‌. 

இஸ்ரவேல்‌ புத்திரரிடத்திற்கு 
தீர்க்கதரிசியாகப்‌ போகவேண்டும்‌. ர்‌ 
இப்போது பாபிலோன்‌ 
சிறையிருப்பிலிருக்கிறார்கள்‌ 
எசேக்கியல்‌ அவர்களைப்‌ 
பயப்படக்கூடாது (எசே 2:6). 
அவர்களுக்கு என்ன 
என்று கர்த்தர்‌ கட்டளை கொடுக்கிறார்‌ 
எசேக்கியேல்‌ ஒரு புஸ்தக சுருளை 
தன்னுடைய தரிசனத்தில்‌ காண்கிறார்‌ 
(எசே 27-10) 


மனுபுத்திரனே 
எசே: 2:1-5 


எசே 2. அவர்‌ என்ணை நோக்கி: 
மனுபுத்திரனே, உன்‌ காஜான்றி தில்‌; 
உன்னுடனே பேசுவேன்‌ என்றார்‌. 


எசே. 2:2. இப்படி அவர்‌ என்னோடே. 
பேசும்போது, ஆவி எனக்குன்‌ வந்து, 
என்னைக்‌ காதான்றி திற்கும்படி 
செய்தது. அப்பொழுது அவர்‌ 
என்னுடனே பேசுகிறதைக்‌ கேட்டேன்‌. 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


எசே: 2:8, அவர்‌ என்னை நோக்கி: 

மனுபுத்திரனே, எனக்கு விரோதமாய்‌ 
எழும்பின கலகக்கார ஜாதியாகிய 

இஸ்ரவேல்‌ புத்திரரிடத்திற்கு நான்‌: 

உன்னை அனுப்புகிறேன்‌; அவர்களும்‌ 

அவர்கள்‌ 

இத்தான்‌ வரைக்கும்‌. 

விரோதமாய்த்‌ துரோகஞ்செய்தார்கள்‌. 


எசே ஆஃ. அவர்கள்‌ கடினமுகமும்‌ 
முரட்டாட்ட இருதயமுமுன்ன புத்திரர்‌; 
அவர்களிடத்திற்கு நான்‌ உன்னை 
அனுப்புகிறேன்‌; கர்த்தராகிய ஆண்டவர்‌ 
இன்னின்னதை உரைக்கிறார்‌ என்று 
அவர்கனோடே சொல்லு. 


எசே 25. கலகவிட்டாராகிய அவர்கள்‌ 
கேட்டாலும்‌ சரி, கேவாவிட்டாலும்‌ சரி, 
தங்களுக்குன்னே ஒரு தீர்க்கதரிசி 
உண்டென்கிறதை: அவர்கள்‌ 
அறியவேண்டும்‌. 


எசேக்கியேலை 
(எசே 2:13) என்று 
மனுபுத்திரனே என்னும்‌ 
வார்த்தைக்கு “ஆதாமின்‌ புத்திரனே" 
என்றும்‌, “பூமிமின்‌ புத்திரனே" என்றும்‌ 
பொருள்‌ சொல்லலாம்‌. மனுபுத்திரனே என்னும்‌ 
பெயர்‌ ஒரு தாழ்மையான பெயர்‌. இதில்‌ 
பெருமைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. கர்த்தர்‌ 
எசேக்கியேலுக்கு தேவதரிரனங்களைக்‌ 
காண்பித்தார்‌. அவரை உயர்த்தினார்‌. 
எசேக்கியேல்‌ தேவதரிரனங்களைப்‌ 
பார்த்ததினால்‌ பெருமைப்படக்கூடாது, 
தான்‌ இன்னும்‌ மனுபுத்திரனாகவே இருப்பதை 
எசேக்கியேல்‌ நினைவகூரவேண்டும்‌. 


கர்த்தர்‌ 
“மனுபுத்திரனே' 
அழைக்கிறார்‌. 


மனுபுத்திரனே' என்னும்‌ பெயர்‌ 
மிகவும்‌ மகிமையான பெயராகும்‌. பழைய 


ஏற்பாட்டில்‌ மேசியாவுக்குகூட “மனுஷகுமாரன்‌" 
என்னும்‌ பெயர்‌ கொடுக்கப்பட்டிருக்கிறது. 

'இராத்தரிசனங்களிலே. 
பார்த்துக்கொண்டிருக்கையில்‌, 
மனுஷகுமாரனுடைய சாயலான ஒருவர்‌ 
வானத்து மேகங்களுடனே வந்தார்‌; அவர்‌ 
நீண்ட ஆயுகள்ளவர்‌ இட மட்டும்‌ வந்து, 
அவர்‌ சமீபத்தில்‌ கொண்டுவரப்பட்டர்‌" 
(தானி 7:13) 


நான்‌ 


இதோ, 





i al 
TT 


கர்த்தருடைய ஊழியத்தைப்‌ 
பெற்றுக்கொள்வதற்கு எசேக்கியேல்‌. 
காலூன்றி நிற்கவேண்டும்‌. “மனுபுத்திரனே, 
உன்‌ காலூன்றி நில்‌” என்று கர்த்தர்‌ 
எசேக்கியேலுக்கு கட்டளையிடுகிறார்‌. 
எசேக்கியேல்‌ கர்த்தருடைய மகிமையின்‌ 
சாயலுக்குரிய தரிசனத்தைக்‌ கண்டார்‌. 
அவர்‌ அதைக்‌ கண்டபோது முகங்குப்புற 
விழுந்துவிட்டார்‌ (எசே 1:28). அவர்‌ 
கர்த்தருடைய சமுகத்திற்கு முன்பாக 
பக்தியோடு விழுந்துிடக்கிறா்‌ 
கர்த்தருக்கு முன்பாக முகங்குப்புற விழுவது. 
பயபத்திக்கு அடையாளம்‌. “எழுந்து காலூன்றி 
நிற்பது" ஆயத்தமாயிருப்பதற்கு அடையாளம்‌. 


வல்லமையும்‌ கலந்திருக்கிறது. 

எசேக்கியேலை 

செய்கிறார்‌ 

பராக்கிரமமோ 

நேவதரிசனங்களைப்‌. 

கர்த்தருடைய மகிமையின்‌ 

தரிசனங்களையும்‌ கண்டார்‌ க 

கண்டபோது எசேக்கியேல்‌ முகங்குப்புற 
ந ர்‌ அவரால்‌ நிற்க 

முடி கர்த்தருக்கு முன்பாக 

ன்றி நிற்குமளவுக்கு அவரிடத்தில்‌ 

பெலனில்லை. 


எசேக்கியேலால்‌ வதரிசனத்‌ 
தைரியமாய்‌ நின்று பர்க்‌ 
கர்த்தர்‌ எசேக்கியேலிடம்‌, "உன்‌ காலூன்றி 
நில்‌, உன்னுடனே பேசுவேன்‌" 
சொல்லுகிறார்‌. அப்படி 
எசேக்கியேலோடு பேசும்போது, 
எசேக்கியேலுக்குள்‌ வந்து, 

காலூன்றி நிற்கும்படி செய்தது (எசே 2:2). 
எசேக்கியேல்‌ சுயபலத்தினாலோ, 
சுயபராக்கிரமத்தினாலோ காலூன்றி 
நிற்கமுடியவில்லை. கர்த்தருடைய 
ஆவியினால்‌,  எசேக்கியேலால்‌ காலூன்றி 
நிற்கமுடிகிறது. 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பரிசுத்த ஆவியானவர்‌ எசேக்கியேலைப்‌ 
பெலப்படுத்துகிறார்‌. எசேக்கியேல்‌ 
கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய 
விருப்பமுள்ளவராயிருக்கிறார்‌. பரிசுத்த 
ஆவியானவர்‌ கர்த்தருடைய வார்த்தைக்கு. 
கீழ்ப்படிய எசேக்கியேலைப்‌ 
பெலப்படுத்துகிறார்‌. அப்போது கர்த்தர்‌ 
தன்னோடே பேசுகிறதை எசேக்கியேல்‌ 
கேட்கிறார்‌. 


கர்த்தர்‌ எசேக்கியேலிடம்‌ இஸ்ரவேல்‌. 
புத்திரருக்கு சொல்லவேண்டிய செய்தியைக்‌ 
கொடுத்து அவரை அவர்கள்‌ மத்தியிலே. 
அனுப்புகிறார்‌. “மனுபுத்திரனே, எனக்கு. 
விரோதமாக எழும்பின கலகக்கார 
ஜாதியாகிய இஸ்ரவேல்‌ புத்திரரிடத்திற்கு 
நான்‌ உன்னை அனுப்புகிறேன்‌" (எசே 2:3) 
என்று கர்த்தர்‌ எசேக்கியேலிடம்‌ 
சொல்லுகிறார்‌. 

இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
பாபிலோன்‌ தேசத்து 
சிறையிருப்பிலிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
யூதாதேசத்திலிருந்தபோது, தங்களுக்கு 
கர்த்தருடைய வார்த்தைகளைச்‌ சொன்‌ 
தீர்க்கதரிசிகளை அவமானப்படுத்தினார்கள்‌. 
அவர்களைத்‌ துன்பப்படுத்தினார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்கள்‌ கர்த்தருடைய 
தீர்க்கதரிசிகளின்‌ வார்த்தைகளுக்கு 
செவிகொடுக்கவில்லை. என்றாலும்‌, கர்த்தர்‌ 
இப்போது எசேக்கியேலை. இஸ்ரவேல்‌ 
புத்திரரிடத்திற்கு அனுப்புகிறார்‌. 

இஸ்ரவேல்‌ புத்திரரும்‌ அவர்கள்‌ 
பிதாக்களும்‌ இந்நாள்‌ வரைக்கும்‌ கர்த்தருக்கு 
விரோதமாகத்‌ துரோகம்‌ செய்தார்கள்‌. 
அவர்கள்‌ கர்த்தருக்கு விரோதமாக 
எழும்பின கலகக்கார ஜாதியார்‌. ஆனாலும்‌ 
கர்த்தர்‌ அவர்களை “இஸ்ரவேல்‌ புத்திரர்‌" 
என்றே. அழைக்கிறார்‌. இவர்களுடைய 
முற்பிதாக்கள்‌ கர்த்தருக்கு பயந்து 
ஜீவித்தார்கள்‌. ஆனால்‌ இவர்களோ 
கர்த்தரைவிட்டு தூரமாய்‌ விலகி, அந்நிய 
தெய்வங்களைப்‌ பின்பற்றிப்போனார்கள்‌. 
விக்கிரகங்களுக்கு தூபங்காட்டினார்கள்‌. 


இப்போது 





f= FTE 
TT 


கர்த்தர்‌ தம்முடைய ஜனத்தை 
“இஸ்ரவேல்‌ புத்திரர்‌" என்று சொன்னாலும்‌, 


வார்த்தை பொதுவாக அந்நிய ஜாதியாராகிய 
புறஜாதியாரைக்‌ குறிக்கும்‌ வார்த்தையாகும்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
முரட்டாட்டமான இருதயமுமுள்ள புத்திரர்‌. 
அவர்கள்‌ கர்த்தருக்கு விரோதமாகக்‌ 
கலகம்பண்ணுகிறவர்கள்‌. அவர்கள்‌ இன்னும்‌: 
தங்கள்‌ பாவங்களுக்கு மனந்திரும்பவில்லை. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ மாத்திரமல்ல, 
அவர்களுடைய பிதாக்களும்‌ கர்த்தருக்கு 
விரோதமாகத்‌ துரோகம்‌ செய்தார்கள்‌. 
ப்போது அவர்களுடைய இருதயம்‌. 
கடினப்பட்டிருக்கிறது. 


கடினமுகமும்‌, 


ண ்க்ககக்கத்கள்‌ 
கீழ்ப்படியாமையின்‌ 

பிள்ளைகளாயிருக்கிறார்கள்‌ 
த்தத்திற்கு கீழ்ப்படியாமல்‌, 


கர்த்தருடைய 

தங்களுடைய 
பிரகாரமாகவும்‌, 
பிரகாரமாகவும்‌ 
நடந்துகொள்கிறார்கள்‌. 


'சேக்கியேலை 
இஸ்ரவேல்‌. "பத்திரத்திற்கு “ஜெப்புகிறார. 
அவர்கள்‌ கர்த்தருடைய 
தீர்க்கதரிசிகளை அவமானப்படுத்தி, 
'கொடுமைப்படுத்தியிருந்தாலும்‌, 
தம்முடைய ல்‌ 
அவர்கள்‌ மு 
கொண்டக்‌ வல்‌ 
புத்திரரைப்பற்றிச்‌ சொல்லும்போது, அவர்கள்‌ 
கடினமுகமும்‌, முரட்டாட்ட இருதயமுமுள்ள 
புத்திரர்‌ என்று சொல்லுகிறார்‌. அவர்கள்‌ 
மத்தியில்‌ கர்த்தர்‌ ச்‌ 


அவர்களோடே சொல்லு” (எசே 2:4) 
கர்த்தர்‌ எசேக்கியேலிடம்‌ சொல்லுகிறார்‌. 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எசேக்கியேல்‌. 
நாமத்தினால்‌. இஸ்ரவேல்‌ புத்திரரிடம்‌ 
பேசவேண்டும்‌. கர்த்தருடைய அதிகாரத்தை 
அவர்கள்‌ மத்தியில்‌ உறுதிபண்ணவேண்டும்‌. 
எசேக்கியேல்‌. சொல்லுகிற செய்தி 
கர்த்தரிடத்திலிருந்து வந்த செய்தி என்பதை 
அவர்களுக்கு, தெளிவுபடுத்தவேண்டும்‌. 
கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள்‌ 
வார்த்தைகளைப்‌ பேசுகிறார்கள்‌. 
கர்த்தருடைய வார்த்தைகளை 
எழுதுகிறார்கள்‌. ஆகையினால்‌ ஜனங்கள்‌ 
தீர்க்கதரிசிகளின்‌ வார்த்தைகளுக்கு 
செவிகொடுக்கவேண்டும்‌. 


தேவனுடைய 


தேவனுடைய 


கர்த்தருடைய ஊழியக்காரர்கள்‌, 
கர்த்தருடைய வார்த்தைகளைப்‌ பேசும்போது, 
அந்த வார்த்தைகளைக்‌ கேட்டு மனுஷருடைய 
ங்கள்‌ கொழுந்துவிட்டு எரியும்‌. 
சித்தத்திற்‌ 


ஊழியக்காரர்கள்‌. 
மனுஷருடைய வார்த்தையல்ல என்றும்‌, அது 
தேவனுடைய வார்த்தை என்றும்‌ அவர்கள்‌ 
சாட்சி சொல்லுவார்கள்‌. 

தீர்க்கதரிசிகள்‌ கர்த்தருடைய 
வார்த்தைகளை சொல்லும்போது ஜனங்கள்‌ 
தங்களுடைய இருதயங்களைக்‌ கடினப்படுத்தி, 
தங்களுடைய செவிகளை அடைத்துக்‌ 
கொண்டால்‌, அவர்களுடைய மனச்சாட்சி 
அவர்களைக்‌ குற்றப்படுத்தும்‌. கர்த்தருடைய 
வார்த்தைக்கு செவிகொடுக்காமலும்‌, 
கீழ்ப்டியாமலும்‌ போகிறவர்கள்மீது 
தேவனுடைய நியாயத்தீர்ப்பு வரும்‌. 

“கலகவீட்டாராகிய அவர்கள்‌ 
கேட்டாலும்‌ சரி, கேளாவிட்டாலும்‌ சரி, 
தங்களுக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசி 
உண்டென்கிறதை அவர்கள்‌ அறியவேண்டும்‌” 
(எசே 2:5) என்று கர்த்தர்‌ எசேக்கியேலுக்குச்‌ 
சொல்லுகிறார்‌. 





ழ்‌ நள 
யாய 


நீ அவர்களுக்குப்‌ 
பயப்படவேண்டாம்‌ எசே: 2:6,7 


எசே 26. 
அவர்களுக்குப்‌ 


மனுபுத்திரனே, தீ 
பயப்படவேண்டாம்‌; 
அவர்கள்‌ 


வார்த்தைகளுக்கும்‌. 
அஞ்சவேண்டாம்‌; 


நெரிஞ்சில்களுக்குள்ளும்‌: 
முள்ளுகளுக்குள்ளும்‌ EJ 
தங்கியிருத்தாலும்‌, தீ வ்‌ 
வாசம்பண்ணினாலும்‌, 

அவர்கள்‌. தத்‌ 
பயப்படாமலும்‌ அவர்கள்‌ முகத்துக்குக்‌ 
கலங்காமலுமிரு; அவர்கள்‌ கலகவீட்டார்‌. 


எசே 2:7. கலகக்காரராகிய அவர்கள்‌ 
கேட்டாலும்‌ சரி, கேனாவிட்டாலும்‌ சரி, 
நீ என்‌ வார்த்தைகளை அவர்களுக்குச்‌. 


எசேக்கியேலை தம்முடைய 
அழைத்திரக்கிறார்‌. கர்த்தரே 
நார்‌. எசேக்கியேல்‌ 
தீர்க்கதரிசி கர்த்தரிடத்திலிருந்து செய்தியைப்‌ 
பெற்றுக்கொள்கிறார்‌ 
ஊழியத்தை செய்ய 
சில தகுதிகள்‌ காணப்படவேண்டும்‌. அவர்‌ 
பயப்படாமல்‌ தைரியமாயிருக்கவேண்டும்‌. 
கர்த்தர்‌ தனக்குச்‌ சொன்னதை எசேக்கியேல்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு உண்மையாய்‌ 
அறிவிக்கவேண்டும்‌. 
கர்த்தர்‌ எசேக்கியேலைப்‌ 
“மனுபுத்திரனே, நீ 
பயப்படவேண்டாம்‌. அவர்கள்‌ 
வார்த்தைகளுக்கும்‌ அஞ்சவேண்டாம்‌" 
(எசே 2:6) என்று சொல்லுகிறார்‌. கர்த்தர்‌ 
எசேக்கியேலை இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
மத்தியிலே அனுப்புகிறார்‌. அவர்கள்‌ 
நெரிஞ்சிலைப்போலவும்‌, முள்ளுகளைப்‌ 
போலவும்‌ இருக்கிறார்கள்‌. எசேக்கியேல்‌. 
எந்தப்‌ பக்கம்‌ திரும்பினாலும்‌, அவர்கள்‌ 
எசேக்கியேலை முட்களைப்போல: 
குத்துவார்கள்‌. 


பார்த்து, 
அவர்களுக்கு: 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


துன்மார்க்கர்‌ நெரிஞ்சில்களைப்போலவும்‌ 
முள்ளுகளைப்போலவும்‌ இருக்கிறார்கள்‌. 
கர்த்தருடைய திராட்சத்தோட்டத்தில்‌ 
அவர்கள்‌ களைகளாகவும்‌, இடையூறு 
பண்ணுகிறவர்களாகவும்‌ இருக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ தேள்களைப்போலவும்‌. 
இருக்கிறார்கள்‌. ள்‌ 
விஷத்தன்மையுடையது. தேளுக்கு அருகில்‌ 
போனால்‌. அது கொட்டிவிடும்‌. 
நெரிஞ்சில்களும்‌ முள்ளுகளும்‌ குத்தும்போது 
ஏற்படும்‌ வலியைவிட, தேள்‌ கொட்டும்போது 
ஏற்படும்‌ வலி மிகவும்‌ அதிகமாயிருக்கும்‌ 


தங்கியிருக்கிறார்‌. 
தேள்களுக்குள்ளே வாசம்பண்ணுகிறார்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ எசேக்கியேலின்‌ 
வார்த்தைகளுக்கு செவிகொடுக்கமாட்டார்கள்‌. 
அவர்மீது கோபப்பட்டு அவரைத்‌ 
துன்பப்படுத்துவார்கள்‌. எசேக்கியேலை. 
கர்த்தருடைய தீர்க்கதரிசியாக 
அங்கீகரிக்கமாட்டார்கள்‌. 
கொன்றுபோட முயற்‌ 
எசேக்கியேல்‌ இஸ்ரவேல்‌ 
கர்த்தருடைய 
சொல்லுகிறார்‌. எசேக்கியேல்‌ தேவனுடைய 
நியாயத்தீர்ப்பைப்பற்றி அவர்களுக்குச்‌ 
சொல்லி அவர்களை எச்சரிக்கிறார்‌. இதன்‌ 
நிமித்தமாய்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
எசேக்கியேல்‌ மீது கோபமுண்டாயிற்று. 
கர்த்தர்‌ எசேக்கியேலை 
பெலப்படுத்துகிறார்‌. “மனுபுத்தினே நீ 
அவர்களுக்கு பயப்படவேண்டாம்‌, அவர்கள்‌ 
வார்த்தைகளுக்கு அஞ்சவேண்டாம்‌' என்று 
கர்த்தர்‌ எசேக்கியேலுக்கு ஆறுதலான 
வார்த்தைகளைச்‌ சொல்லி அவரைத்‌ 
தைரியப்படத்துகிறார்‌ 





f= FTE 
WEFT 


எசேக்கியேல்‌ இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
மத்தியில்‌ ஊழியம்‌ செய்யவேண்டும்‌. அவர்கள்‌ 
எப்படிப்பட்ட சுபாவழுள்ளவர்கள்‌ 
என்பதை கர்த்தர்‌ எசேக்கியேலுக்கு 
தெளிவுபடுத்துகிறார்‌. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 

மத்தியில்‌ வாசம்பண்ணுவது. எசேக்கியேலுக்கு 
தொ்சில்குக்கள்ும்‌. 
முள்ளுகளுக்குள்ளும்‌ தங்கியிருப்பதுபோலவும்‌, 
தேள்களுக்குள்‌ வாசம்பண்ணுவது போலவும்‌ 
இருக்கும்‌. 


ஆனாலும்‌ எசேக்கியேல்‌ 
அவர்களுடைய வார்த்தைகளுக்கு 
பயப்படக்கூடாது. அவர்களுடைய முகத்திற்கு 
கலங்கக்கூடாது. இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ 
குலகவீட்டாராயிருக்கிறார்கள்‌. 
குலகம்பண்ணுவது அவர்களுடைய சுபாவம்‌. 
யூதர்கள்‌ சிறையிருப்புக்கு வந்தபோதிலும்‌ 
அவர்களுடைய கலககுணம்‌ அவர்களை 
விட்டு நீங்கவில்லை. 


எசேக்கியேல்‌ குர்த்தருபை 
ஊழியத்தை உண்மையாய்ச்‌ செய்யவேண்டும்‌. 
கர்த்தர்‌ தனக்கு சொன்ன வார்த்தைகளை 
எசேக்கியேல்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
பயப்படாமல்‌ சொல்லவேண்டும்‌. கர்த்தரே 
எசேக்கியேலை தம்முடைய ஊழியத்தைச்‌ 
செய்யுமாறு அனுப்பியிருக்கிறார்‌. தம்மை 
அனுப்பின கர்த்தருக்கு எசேக்கியேல்‌. 
உண்மையுள்‌ளவராயிருக்கவேண்டும்‌ 


கர்த்தர்‌, இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு, 
எசேக்கியேல்‌ மூலமாக தம்முடைய செய்தியை 
்‌ எசேக்கியேல்‌ 
ஊழியம்‌ 
எசேக்கியேல்‌ 
அவர்களுடைய ஆத்துமாக்களுக்கு 
உண்மையுள்ளவராயிருந்து, உத்திரவாதம்‌ 
கொடுக்கவேண்டும்‌. அவர்கள்‌ கலகவீட்டார்‌ 
என்பது மெய்தான்‌. அவர்கள்‌ எசேக்கியேல்‌ 
சொல்லும்‌ வார்த்தைகளுக்கு 
செவிகொடுக்கமாட்டார்கள்‌ என்பதும்‌ 
மெய்தான்‌. ஆனாலும்‌ எசேக்கியேல்‌ கர்த்தர்‌ 
தனக்கு. கொடுத்த. செய்திகளை 
அவர்களுக்கு சொல்லவேண்டும்‌. 
'கலகக்காரராகிய அவர்கள்‌ கேட்டாலும்‌ 
சரி, கேளாவிட்டாலும்‌ சரி, நீ என்‌ 
வார்த்தைகளை அவர்களுக்குச்‌ சொல்‌; 
(எசே 27) என்று கர்த்தர்‌ 
எசேக்கியேலுக்குச்‌ சொல்லுகிறார்‌. 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


ஒரு புஸ்தகச்‌ ௬ருன்‌ 
எசே 2:8-10 


எசே 2:8. மனுபுத்திரனே, தீ அந்தக்‌ 
கலகவீட்டாரைப்போலக்‌ 
கலகக்காரனாயிராமல்‌, நான்‌ 
உன்னோடே சொல்லுகிறதைக்‌ கேண்‌;. 
உன்‌ வாயைத்‌ திறந்து நான்‌ உனக்குக்‌ 
கொடுக்கிறதைப்‌ புசி என்றார்‌. 


எசே 29, அப்பொழுது இதோ, 
என்னிடத்திற்கு தீட்டப்பட்ட ஒரு 
கையைக்‌ கண்டேன்‌; அந்தக்‌ கையிலே 
ஒரு புஸ்தகச்‌ ௬ரன்‌ இருத்தது. 


எசே 2:10. அவர்‌ அதை எனக்குமுன்பாக 
விரித்தார்‌; அதில்‌ உள்ளும்‌ புறம்பும்‌ 
எழுதப்பட்டிருத்தது; அதிலே 
புலம்பல்களும்‌, தவிப்பும்‌, ஜயோ 
என்பதும்‌ எழுதியிருந்தது. 


வார்த்தைகளுக்கு கீழ்ப்டியவேண்டும்‌. கர்த்தர்‌ 

எசேக்கியேலுக்கு முன்பாக ஒரு புஸ்தக 

குருளை விரிக்கிறார்‌. அதில்‌ உள்ளும்‌ 

புறம்பும்‌ எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு புறத்தில்‌ 
த்திரரின்‌ 


கர்த்‌ 

கொடுக்கப்போகும்‌ 
நியாயத்தீர்ப்பும்‌ எழுதப்பட்டிருக்கிறது. 

புஸ்தக சுருளில்‌ ச எதுவும்‌ 
எழுதப்படவில்லை. அ, புலம்பல்களும்‌, 
தவிப்பும்‌, யோ என்பதும்‌ 
எழுதப்பட்டிருக்கிறது. (எசே 210), 
எசேக்கியேல்‌ இந்தப்‌ புஸ்தக சுருளில்‌ 
எழுதப்பட்டிருக்கிற சோகமான செய்திகளை, 

இஸ்ரவேல்‌ புத்திரரிடம்‌ சொல்லவேண்டும்‌. 





ழ்‌ ளான 
யாய 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
பரிசுத்தமானவர்கள்‌. ஆனால்‌ 
இப்போது, பாவத்தில்‌ 
அசுத்தமாயிருக்கிறார்கள்‌. 
பிரியமானவர்களாக 
ஜனங்கள்‌, இப்போது 
சத்துருக்களைப்போல இருக்கிறார்கள்‌. கர்த்தர்‌ 
அவர்கள்மீது பிரியமாயில்லை. இஸ்ரவேல்‌. 
புதிர்‌ சர்த்துடைய ஆசிர்லாதக்களுக்கு 


ஐயோ என்பதையும்‌ சொல்லுகிறார்‌. 


எசேக்கியேல்‌ கர்த்தரிடத்திலிருந்‌ 
செய்தியைப்‌ பெற்றுக்கொண்ட போது, அந்தர்‌ 
செய்தியை இஸ்ரவேல்‌ புத்திரரிடத்தில்‌: 
எப்படி சொல்லவேண்டும்‌ என்பதையும்‌ 
கர்த்தர்‌ தெளிவபடுத்துகிறார்‌. “நான்‌ 
உன்னோடே சொல்லுகிறதை கேள்‌" (எசே 
2:8) என்று கர்த்தர்‌ எசேக்கியேலுக்கு 
சொல்லுகிறார்‌. 

கர்த்தருடைய 
அவருடைய வார்த்தைகளை 
சொல்லும்போது, அவர்கள்‌ 
கேட்காவிட்டாலும்‌, 
கர்த்தருடைய 
கேட்கவேண்டும்‌. 
நியாயத்தீர்ப்பின்‌ 
ஜனங்களுக்கு சொன்னால்‌, அவர்கள்‌ 
வருத்தப்படுவார்களோ என்றும்‌, நம்மீது, 
கோபப்படுவார்களோ என்றும்‌ நினைத்து. 
அவர்களுக்கு பயப்படக்கூடாது. 
அவர்ககுக்கு வேண்டிய 
செய்திகளை சொல்லாமல்‌ 
மறைத்துவிடக்கூடாது. நம்முடைய ஊழியத்தை 
நாம்‌ ஒழுங்காய்ச்‌ செய்யவில்லையென்றால்‌ 
குற்றம்‌ நம்மீது சுமரும்‌. பாவிகளை நாம்‌ 
எச்சரிக்கவில்லையென்றால்‌, அவர்கள்‌ 
அழிந்துபோகும்போது. அவர்களுடைய 
அழிவில்‌ நமக்கும்‌ பங்கு இருக்கும்‌ 


ஊழியக்காரர்கள்‌ 
ஜனங்களுக்கு 
கேட்டாலும்‌, 
ஊழியக்காரர்கள்‌ 
வார்த்தைகளைக்‌ 
கர்த்தருடைய 
வார்த்தைகளை 


நாம்‌ 


சொல்ல 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


பிரியப்‌ 
ரிம்‌ 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
கலகவீட்டாராயிருக்கிறார்கள்‌. எசேக்கியேல்‌ 
அவர்களைப்போல  கலதக்காரராயிருக்கக்‌ 
கூடாது. அவர்கள்‌ கர்த்தருடைய 
வார்த்தைகளைக்‌ கேட்கமாட்டார்கள்‌. 
ஆனால்‌ எசேக்கியேல்‌ கர்த்தர்‌ தன்னோடே 
சொல்லுகிறதைக்‌ கேட்கவேண்டும்‌. 


கர்த்தர்‌. எசேக்கியேலுக்கு எப்படி 
ஊழியம்‌ செய்யவேண்டும்‌ என்று கற்றுத்‌ 
தருகிறார்‌. அதைத்‌ தொடர்ந்து, “உன்‌ 
வாயைத்‌ திறந்து நான்‌ உனக்கு 
கொடுக்கிறதை புசி" என்று கர்த்தர்‌ 
எசேக்கியேலுக்கு சொல்லுகிறார்‌ 
எசேக்கியேல்‌ தன்‌ கண்களைத்‌ திறந்து 
பார்க்கும்போது, தன்னிடத்திற்கு நீட்டப்பட்ட 
கையைக்‌ காண்கிறார்‌. அந்தக்‌ கையிலே ஒரு 
புஸ்தக சுருள்‌ இருக்கிறது. கர்த்தர்‌ அந்தப்‌ 
புஸ்தக சுருளை எசேக்கியேலுக்கு முன்பாக 
விரிக்கிறார்‌. அதில்‌ உள்ளும்‌  புறப்பும்‌ 
எழுதப்பட்டிருக்கிறது. அதிலே புலம்பல்களும்‌ 
தவிப்பு ஐயோ என்பதும்‌ 
எழுதப்பட்டிருக்கிறது. 


எசேக்கியேல்‌. கர்த்தருடைய 
வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, அவர்‌ தனக்கு 
கொடுக்கிற 
புசிக்கவேண்டும்‌. 
புஸ்தக ௬ 
ரசித்து, ருசித்து புசிக்கவேண்டும்‌. கர்த்தர்‌ 
அந்தப்‌ புஸ்தக சுருளை எசேக்கியேலுக்கு 
முன்பாக விரிக்கிறார்‌. அந்தப்‌ புஸ்தகத்தில்‌ 
எழுதப்பட்டிருக்கிற எல்லா செய்திகளையும்‌ 
எசேக்கியேல்‌. புரிந்துகொள்கிறார்‌. 
அந்தச்‌ செய்திளை அவர்‌ தனக்கு 
சொந்தமாக்கிக்கொள்கிறார்‌. 





f= FTE 
TT 


கர்த்தர்‌ விநோதமான வேலைகளை 
செய்வதற்கு அகோலியாபையும்‌ 
தெரிந்தெடுக்கிறார்‌. கர்த்தர்‌ மோசேயை 
நோக்கி, "மேலும்‌, தாண்‌ கோத்திரத்திலுள்ள 
அகிசாமாகின்‌ குமாரனாகிய 
அகோலியாபையும்‌ அவனோடே துணையாகக்‌ 
கூட்டினதுமன்றி, ஞான  இருதயமுள்ள 
ர இருதயத்திலும்‌ ஞானத்தை 

நான்‌ உனக்குக்‌. 
கரனை மாவடு அவர்கள்‌ 
செய்வார்கள்‌” (யாத்‌ என்று 


சொல்லுகிறார்‌. 


அகோலியாப்‌. 
சேர்ந்தவன்‌. இஸ்ரே 
கோத்திரத்தாரில்‌ தாண்‌. 
மிகவும்‌ சாதாரணமானவர்கள்‌. இவர்கள்‌ 
பூதாகோத்திரத்தையம்‌ லேவி 
ஈத்திரைத்தையும்போல மிகவும்‌ முக்கியமான 
கோத்திரத்தார்‌ அல்ல. ஆனாலும்‌ கர்த்தர்‌ 
தாண்‌ கோத்திரத்திலுள்ள அகோலியாபை, 
விநோதமான வேலைகளை செய்வதற்கு. 
தெரிந்தெடுக்கிறார்‌. 


சாலொமோன்‌ தேவாலயம்‌ கட்டியபோது 
ஈராம்‌ என்பவன்‌, சகல வேலைகளுக்கும்‌ 
தலைவனாயிருந்தான்‌. ஈராமும்‌ தாண்‌ 
கோத்திரத்தைச்‌ சேர்ந்தவன்‌. 

தாணின்‌ குமாரத்திகளில்‌ ஒரு 
ல்தான்‌ மோன்‌; 


3:6) 


தாண்‌ கோத்திரத்தைச்‌ 
£வலின்‌ பன்னிரண்டு 
கோத்திரத்தார்‌ 


பண்ணற மரங்களிலும்‌, இரத்தாம்பரநூலி 
நம்‌ இளந்கநாலிறம்‌ மெல்லிய நூலிலும்‌, 
சிவப்பு நூலிலும்‌ வேலைசெய்யவும்‌, சகலவிதக்‌ 
கொத்துவேலை செய்யவும்‌, என்னென்ன 
செய்யவேண்டுமென்று அவனுக்குச்‌ 
சொல்லப்படுமோ, அவைகளையெல்லாம்‌ 
உம்மிடத்திலுள்ள நிபுணரோடும்‌, உம்முடைய 
தகப்பனாகிய தாவீது என்னும்‌ என்‌ 
ஆண்டவனின்‌ நிபுணரோடுங்கூட யூகித்துச்‌ 
செய்யவும்‌ அறிந்தவன்‌" (2நாளா 214, 


கர்த்தர்‌ பெரலெயேலை பெயர்‌ 
சொல்லி அழைந்து, அகோலியாபை 
அவனுக்கு துணையாக கூட்டினதுபோல, 
விநோதமான வேலைகளை செய்வதற்கு 
மேலும்‌ சிலரையும்‌ பயன்படுத்துகிறார்‌. கர்த்தர்‌ 
ஞானஇருதயமுள்ள யாவருடைய 
இருதயத்திலும்‌ ஞானத்தை அருளுகிறார்‌. 
கர்த்தர்‌ கட்டளையிட்ட யாவையும்‌ அவர்கள்‌ 
செய்கிறார்கள்‌ (யாத்‌ 31:67 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


தெரிந்தெடுக்கிறாரோ அவர்களை தம்முடைய 
ஆலியினால்‌ நிரப்புகிறார்‌. அவர்களுடைய 
இருதயங்களிலே ஞானத்தை அருளுகிறார்‌. 


ஒரு சிலருக்கு ஒரு சில கலைகளில்‌ 
விசேஷித்த திறமையிருக்கும்‌. கர்த்தரே அந்த 

எ தம்முடைய கிருபையினால்‌ 
பயன்படுத்துகிறார்‌. கர்த்தர்‌ அவர்களுடைய 
இருதயத்தில்‌ ஞானத்தை அருளுகிறார்‌. 
அப்போது அவர்களுடைய விசேஷித்த 
திறமைகள்‌ வெளிப்படுகிறது. 


நாம்‌ கர்த்தரிடத்திலிருந்துதான்‌ 
ஞானத்தையும்‌, அறிவையும்‌, விசேஷித்த 
திறமைகளையும்‌ பெற்றுக்கொள்கிறோம்‌. 
கர்த்தருடைய தயவினால்‌ நம்முடைய 
ஞானமும்‌ அறிவும்‌, திறமையும்‌ வளம்‌ 
பெறுகிறது. 

கர்த்தர்‌ தொழில்‌ செய்கிறவர்களுக்கு, 
அவர்கள்‌ செய்ய வேண்டிய வேலைகளை 
போதிக்கிறார்‌. அதுபோலவே, கர்த்தர்‌ 
விவசாய வேலைகளை செய்கிறவர்களுக்கும்‌, 
விசேஷித்த பமிற்சி கொடுக்கிறார்‌. 


அதை மேலாக நிரலின பின்பு, 
இடத்தில்‌ உளுந்தைத்‌ 


“அவன்‌ 
அததற்கேற்ற 
தெளித்து, சீரகத்தைத்‌ தூவி, முதல்தரமான 


கோதுமையையும்‌ 
வாற்கோதுமையையும்‌ 
விதைக்கிறான்‌ அல்லவோ? அவனுடைய 
தேவன்‌ அவனை நன்றாய்ப்‌ போதித்து, 
அவனை உணர்த்துகிறார்‌" (ஏசா 28:25,26). 
கர்த்தர்‌ வரங்களை, 


டய 
தம்முடைய. சித்தத்தின்‌. பிரகாரமாக 
மனுபுத்திரருக்கு பகிர்ந்து கொடுக்கிறார்‌. 
கர்த்தர்‌ ஒரு 
வரங்களையும்‌, 
வரங்களையும்‌ கொடுக்கிறார்‌. 
வரங்கள்‌ எல்லாமே கர்த்தருடைய சபையின்‌ 
நன்மைக்காகவும்‌, மனுக்குலத்தின்‌ 
பொதுவான நன்மைக்காகவும்‌ 
பிரயோஜனமாயிருக்கும்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரரை 
செய்வதற்கு மோசே 
ஆனாலும்‌: 'பெசலெயேலே. 
ஆசரிப்புக்கூடாரத்தைக்‌ கட்டுவதற்கு 
விசேஷித்த ஞானத்தைப்‌ பெற்றிருக்கிறார்‌. 


தெரிந்துகொண்ட 


கம்பையும்‌ 


ஆளுகை 
தகுதியானவர்‌. 





i FTE 
TT 


கர்த்தர்‌ எசேக்கியேல்‌ தீர்க்கதரிசிமை 
தம்முடைய ஊழியத்திற்கு அழைத்திருக்கிறார்‌. 
தம்முடைய ஊழியத்தை: 

தைரியமாயும்‌ 

எசேக்கியேலை. த்‌ 
எசேக்கியேல்‌ புஸ்தக சுருளை புசிக்கிறார்‌ 
(எசே 311-3). கர்த்தர்‌ 

மேலும்‌ 

உற்சாகப்படுத்தும்‌ 

சொல்லுகிறார்‌ 

கர்த்தருடைய ஆவி 

எடுத்துக்கொள்கிறது. 

இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 

ஏழுநாட்களுக்கு 
தங்கியிருக்கிறார்‌ (எசே 


எசேக்கியேலை இஸ்ரவேல்‌ 
வம்சத்தாருக்கு காவலாளனாக 
வைத்திருக்கிறார்‌ (எசே 316-21). கர்த்தர்‌ 
நியமித்த காலம்‌ வரையிலும்‌ எசேக்கியேல்‌ 
ஊமையனாயிருப்பார்‌ (எசே 3:22-27) 


312-15). 


கர்த்தர்‌ 


இஸ்ரவேல்‌ சந்ததியார்‌ 
எசே: 3:1-15 


எசே 8:1. பின்பு அவர்‌ என்னை நோக்கி: 
மனுபுத்திரனே, நீ காண்கிறதைப்‌ புசி; 
இந்தச்‌ கருனை நீ புசித்து, அனர்‌ 


சுந்ததியாரிடத்தில்‌ 
அவர்களோடே பேசு என்றார்‌. 


எசே 32. அப்படியே என்‌ வாயைத்‌ 
திறந்தேன்‌; அப்பொழுது அவர்‌ அந்தச்‌. 
சுருனை எனக்குப்‌ புசிக்கக்கொடுத்து: 


எசே 3:3. மனுபுத்திரனே, நான்‌ 
உனக்குக்‌ கொடுக்கிற இந்தச்‌ சுருனை 
நீ உன்‌ வயிற்றிலே உட்கொண்டு, 
அதினால்‌ உன்‌ குடல்களை 
'திரப்புவாயாக என்றார்‌ அப்பொழுது 
நான்‌ அதைப்‌ புசித்தேன்‌; அது என்‌ 
வாய்க்குத்‌. தேனைப்போல்‌ 
தித்திப்பாயிருத்தது. 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எசே: 8:4. பின்பு அவர்‌ என்னை நோக்கி: 
மனுபுத்திரனே, தீ போய்‌, இஸ்ரவேல்‌: 
சந்ததியாரிடத்தில்‌ சேர்த்து, என்‌ 
வார்த்தைகளைக்‌ கொண்டு 
அவர்கணோடே பேசு. 


எசே 8. 
கடினமான 
ஜனத்தண்டைக்கல்ல, 
சத்ததியாரிடத்திற்கே 
அனுப்பப்படுகிறாய்‌.. 


எசே 3:8. விளங்காத பேச்சும்‌, தாங்கள்‌: 
சொல்லும்‌. வார்த்தைகளை 
அறியாத கடினமான பாஷையுமுன்ன 
அநேகமான  ஜனங்களிடத்திற்கு நீ 
அனுப்பப்படவில்லை; நான்‌ 
அவர்களிடத்திற்கு. உன்னை 
அனுப்பினாலும்‌, அவர்கள்‌ உனக்குச்‌. 
செவிகொடுப்பார்களோ? 


எசே 37. இஸ்ரவேல்‌ 
விட்டாரோவெனில்‌, உனக்குச்‌. 
செவிகொடுக்கமாட்டார்கன்‌; எனக்கே 
செவிகொடுக்கமாட்டோம்‌ 
என்கிறார்கனே; இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ 
அனைவரும்‌ கடினமான நெற்றியும்‌ 
முரட்டாட்டமுன்ன இருதயமும்‌ 
உன்னவர்கள்‌.. 


விளங்காத பேச்சும்‌, 
பாஷையுமுன்ன 
இஸ்ரவேல்‌ 

தீ 


எசே. 3:8. இதோ, உன்‌ முகத்தை 
அவர்கள்‌ முகத்துக்கு எதிராகவும்‌, உண்‌: 
நெற்றியை அவர்கள்‌ நெற்றிக்கு 
எதிராகவும்‌ கெட்டியாக்கினேன்‌. 


எசே 99. உன்‌ நெற்றியை 
வச்சிரக்கல்லைப்போலாக்கினேன்‌, 
கன்மலையையப்பார்க்கிலும்‌ 
கெட்டியாக்கினேன்‌; அவர்கள்‌ 
கலகமுன்ன வீட்டாரென்று நீ 
அவர்களுக்குப்‌ பயப்படாமலும்‌ 
அவர்கள்‌ முகங்களுக்குக்‌ கலங்காமலும்‌ 
இரு என்றார்‌. 

எசே 3:10. பின்னும்‌ அவர்‌ என்னை 
நோக்கி: மனுபுத்திரனே, நான்‌ 
உன்னுடனே சொல்லும்‌ ன்‌ 
வார்த்தைகளையெல்லாம்‌ 
செவிகனாலே. கேட்டு, 
இருதயத்தில்‌ ஏற்றுக்கொண்டு, 





f= FTN 
TT 


எசே 3:11. தீ போய்‌, சிறைப்பட்ட உன்‌ 
ஜனத்தின்‌ புத்திரரிடத்திலே சேர்த்து, 
அவர்கள்‌ கேட்டாலும்‌ கேனாவிட்டாலும்‌ 
அவர்கனோடே பேசி, கர்த்தராகிய 
ஆண்டவர்‌ 'இன்னின்னதை 
உரைக்கிறார்‌ என்று அவர்களோடே. 
சொல்‌ என்றார்‌. 


எசே 89:42. அப்பொழுது 
என்னை உயர பம்‌ ல்‌ 
கர்த்தருடைய ஸ்தானத்திலிருத்து 
விவங்கிய அவருடைய மகிமைக்கு. 
ஸ்தோத்திரம்‌ உண்டாவதாக என்று 
எனக்குப்‌ பின்னாக கூப்பிட்ட மகா 
சத்தத்தின்‌ இரைச்சலைக்‌ கேட்டேன்‌. 


ஒன்றோடொன்று 
ஜீவன்களுடைய 
இரைச்சலையும்‌, 
சக்கரங்களின்‌. 
சத்தத்தின்‌ 


எசே 313. 
இணைத்திருக்கிற 
'செட்டைகளின்‌. 
அதற்கெதிரே ஓடிய 
இரைச்சலையும்‌, மகா 
இரைச்சலையும்‌ கேட்டேன்‌. 


எசே 34, ஆவி 
எடுத்துக்கொண்டது; நான்‌. 
என்‌ ஆவியின்‌ உக்கிரத்திணாலே. 
மனங்கசந்துபோனேன்‌; ஆனாலும்‌ 
கர்த்தருடைய கரம்‌ என்மேல்‌ பலமாக: 
இருந்தது. 


எசே 305. கேபார்‌ நதியண்டையிலே 
தெலாபீபிலே தாபரிக்கிற 
சிறைப்பட்ட வர்களிடத்துக்கு நான்‌ 
வந்து, அவர்கன்‌ 'தாபரிக்கிற 
ஸ்தலத்திலே தாபரித்து, ஏழுநான்‌ 
அவர்கள்‌ நடுவிலே பிரமித்தவனாய்த்‌ 
தங்கினேன்‌. 


எசேக்கியேல்‌ 2-ஆவது அதிகாரத்தின்‌: 
இறுதியில்‌ எழுதப்பட்டிருக்கிற தரிசனத்தின்‌ 
தொடர்ச்சி, 3-ஆவது அதிகாரத்தின்‌ 
ஆரம்பத்திலும்‌ எழுதப்பட்டிருக்கிறது. 
ஆகையினால்‌ பரிசுத்த வேதாகமத்தை 
மொழிபெயர்க்கிறவர்களில்‌ சிலர்‌, இவ்விரண்டு. 
அதிகாரங்களையும்‌, ஒரே அதிகாரமாகப்‌ 
பாவித்து எழுதுவது வழக்கம்‌. ல்‌ 
அதிகாரத்திலும்‌ ஒரே 
எழுதப்பட்டிருக்கிறது. 


என்னை உயர 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எசேக்கியேல்‌. 
வெளிப்பாட்டைப்‌ 
கர்த்தர்‌ அவரிடம்‌ 
காண்கிறதைப்‌ புசி” (எசே 34) என்று 
சொல்லுகிறார்‌. புஸ்தக சுருளில்‌. 
எழுதப்பட்டிருக்கிற எல்லா வார்த்தைகளையும்‌ 
எசேக்கியேல்‌ தன்னுடைய மனதில்‌ பதிய 
வைத்துக்கொள்ளவேண்டும்‌. புஸ்தக 
குருளின்‌ வார்த்தைகள்‌ அவருடைய 
ஆத்துமாவுக்கு போஜனமாயிருக்கவேண்டும்‌. 
அவர்‌ அதைப்‌ புசித்து பெலனடையவேண்டும்‌. 
எசேக்கியேல்‌. புஸ்தக சுருளில்‌ 
எழுதப்பட்டிருக்கிற எல்லா வார்த்தைகளையும்‌ 
திருப்தியாய்ப்‌ புசிக்கவேண்டும்‌. 


தேவனுடைய 
பெற்றுக்கொள்கிறார்‌. 
மனுபுத்திரனே, நீ 


வார்த்தையை 
அதை போஜனத்தைப்‌ 
நம்முடைய மனதிலே பதிய 
வைத்துக்கொள்ளவேண்டும்‌. பரிசுத்த 
வேதாகமத்தில்‌ எழுதப்பட்டிருக்கிற சத்திய 
வார்த்தைகளை தர்க்கம்பண்ணிக்‌ 
கொண்டிருக்கக்கூடாது. கர்த்தர்‌ நமக்கு 
சொல்லுகிற வேதவாக்கியங்களை, விவாதம்‌. 
பண்ணாமல்‌ அப்படியே ஏற்றுக்கொள்ள 
வேண்டும்‌. கர்த்தரே நமக்கு வார்த்தையைக்‌ 
கொடுக்கிறார்‌. அவரே தேவனுடைய 
வார்த்தையாகயிருக்கிறார்‌. நாம்‌ 
கர்த்தருடைய வார்த்தையைத்‌ தியானிக்க 
தியானிக்க, நமக்கு  குர்த்தரைப்பற்றிய 
வெளிப்பாடுகள்‌ அதிகமாய்க்‌ கிடைக்கும்‌. 


கர்த்தரே தமது கையிலுள்ள புஸ்தக 
விரிக்கிறார்‌ கர்த்தருடைய 
அந்த சுருளில்‌ 
எழுதப்பட்டிருக்கிற வசனங்களை நமக்கு 
முன்பாக விரித்து காண்பிக்கிறார்‌. புஸ்தக 
சுருளை விரிக்கிறவர்‌, நம்முடைய மனதையும்‌ 
திறப்பார்‌. புஸ்தக சுருளில்‌ எழுதப்பட்டிருக்கிற 
வார்த்தைகளை புரிந்துகொள்வதற்கு பரிசுத்த 
உதவிசெய்வார்‌. கர்த்தரே 
ஆவியினால்‌. நமக்கு 
கொடுக்கிறார்‌. 
நாம்‌ 
புசிப்பதற்கு ஆவியானவர்‌ நமக்கு உதவியும்‌ 
செய்கிறார்‌. பரிசுத்த ஆவியானவர்‌ சத்திய 
வசனங்களை நமக்கு 
புரியவைக்கவில்லையென்றால்‌, நாம்‌ 
கர்த்தருடைய வார்த்தைகளை புரிந்து 
கொள்ளாமல்‌, அதற்கு அந்நியராகவே 
இருப்போம்‌. 





f= al 
ETT 


கர்த்தருடைய கையிலுள்ள புஸ்தகத்தில்‌ 
புலம்பல்களும்‌, தவிப்பும்‌, ஐயோ என்பதும்‌ 
எழுதியிருக்கிறது. அதில்‌ உள்ளும்‌ புறம்பும்‌ 
எழுதப்பட்டிருக்கிறது. வார்த்தைகள்‌ 
கசப்பாகமிருந்தாலும்‌ எசேக்கியேல்‌ அதைப்‌ 
புசித்தபோது அது அவருடைய வாய்க்கு 
தேனைப்போல. தித்திப்பாமிருக்கிறது. 
(எசே 3:3). 


எசேக்கியேல்‌ கர்த்தரிடத்திலிருந்து தெய்வீக 
வெளிப்பாடுகளைப்‌  பெற்றுக்கொள்கிறார்‌. 
தான்‌ பெற்றுக்கொண்ட வெளிப்பாடுகளை 
அவர்‌ மற்றவர்களுக்கும்‌ சொல்லவேண்டும்‌. 
கர்த்தர்‌ எசேக்‌ நோக்கி, 
"மனுபுத்திரனே, நீ காண்கிறதைப்‌ புசி; இந்தச்‌ 
சரளை நீ புசித்து, இஸ்ரவேல்‌ 
சந்ததியாரிடத்தில்‌ போய்‌ அவர்களோடே பேச” 
(எசே 31) என்று சொல்லுகிறார்‌ 


கர்த்தர்‌. எசேக்கியேலை கல்தேயரடற்திற்க 
அனுப்பவில்லை. குல்தேயரும்‌ 
செய்திருக்கிறார்கள்‌ கன்தேலருகைய 
பாவங்களை அவர்களுக்கு கண்டித்து 
உணர்த்த எசேக்கியேல்‌ அனுப்பப்படவில்லை. 
கர்த்தர்‌ க ள்‌ 
சந்ததியாரிடத்திற்கு அனுப்புகிறார்‌. 
வம்சத்தாரின்‌ பாவங்களை அவ 
கண்டித்து உணர்த்தவேண்டும்‌. 
எசேக்கியேலின்‌ ஊழியம்‌. 


பிள்ளைகள்‌ 
பெற்றோர்‌ தங்கள்‌ பிள்ளைகளை மாத்திரமே 
கண்டித்து திருத்துவார்கள்‌. பெற்றோர்‌ 
தங்கள்‌ வீட்டு பிள்ளைகளைத்‌ திருத்தாமல்‌, 
மற்ற வீட்டு பிள்ளைகளை 
திருத்தமாட்டார்கள்‌. தன்னுடைய பிள்ளைகள்‌ 
தப்பு செய்யும்போது, பெற்றோர்‌ 
அவர்களுக்குத்தான்‌ நல்ல புத்திமதிகளைச்‌ 
சொல்லுவார்கள்‌. வழியில்‌ போவோருக்கும்‌ 
வருவோருக்கும்‌ புத்தி சொல்லமாட்டார்கள்‌. 


தப்பு 


எசேக்கியேல்‌ இஸ்ரவேல்‌ 
சந்ததியாரிடத்தில்‌ கர்த்தருடைய 
வார்த்தைகளைச்‌ சொல்லும்போது, அவர்கள்‌ 
கர்த்தருடைய ஜனம்‌ என்பதை நினைவில்‌ 
வைத்திருக்கவேண்டும்‌. இஸ்ரவேல்‌ வீட்டார்‌ 
கர்த்தருடைய வீட்டாராயிருக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ கர்த்தருக்கு சொந்தமாகக்‌, 
கர்த்தர்‌ அவர்களோடு நெருங்கிய ஐக்கியம்‌ 
வைத்திருக்கிறார்‌. 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


எசேக்கியேல்‌ தீர்க்கதரிசியும்‌ இஸ்ரவேல்‌ 
சந்ததியைச்‌ சேர்ந்தவர்‌. பாபிலோன்‌ தேசத்து 
சிறையிருப்பிலிருக்கிற யூதர்களில்‌ 
எசேக்கியேலும்‌ ஒருவர்‌. இவர்கள்‌ 
எல்லோருமே ஒரே தேசத்தைச்‌ சேர்ந்தவர்கள்‌. 
எல்லோரும்‌ ஒன்றுபோல பாடுகளை 
அனுபலிக்கிறார்கள்‌. கர்த்தர்‌ எசேக்கியேலை 
அவர்கள்‌ மத்தியில்‌ அனுப்புகிறார்‌. 
இஸ்ரவேல்‌ 

எப்படிப்பட்டவர்கள்‌ 
அவர்களுடைய குணம்‌ எப்படிப்பட்டது. 
என்பதையும்‌ கர்த்தர்‌ எசேக்கியேறுக்கு 
ஏற்கெனவே சொல்லியிருக்கிறார்‌. ஒருவேளை 
எசேக்கியேல்‌. இஸ்ரவேல்‌ சந்ததியார்‌ 
மத்தியில்‌ கர்த்தருடைய ஊழியத்தைச்‌ 
செய்யும்போது, அவருக்கு ஏமாற்றங்கள்‌ 
உண்டாகலாம்‌. ஊழியத்தில்‌ சோர்வுகள்‌ 
ஏற்படலாம்‌. எசேக்கியேலுக்கு இஸ்ரவேல்‌ 
சந்ததியார்‌ மூலமாய்‌ பிரச்சனைகள்‌ வரலாம்‌. 
தனக்கு வரும்‌ வேதனைகளைப்‌ பார்த்து, 
எசேக்கியேல்‌ கர்த்தருடைய ஊழியத்தை 
செய்யாமல்‌ பின்‌ வாங்கிப்போய்விடக்கூடாது. 


இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ 
க்ஷண. நெற்றியும்‌ முரட்டாட்டமுள்ள 
இருநயமுழுள்ளவர்கள்‌ (எசே 37) 
அவர்களுடைய பாவங்களை 
சொன்னால்‌, 
மாட்டார்கள்‌. 
எசேக்கியேலுக்கு செவிகொடுக்கமாட்டார்கள்‌. 
அவர்கள்‌ கர்த்தருக்கே 
செவிகொடுக்காதவர்கள்‌. அப்படிப்பட்டவர்கள்‌ 
நிச்சயமாய்‌. எசேக்கியேலுக்கு 
செவிகொடுக்கமாட்டார்கள்‌. 


சந்ததியார்‌ 
என்பதையும்‌, 


அனைவரும்‌ 


கண்டித்து 


ங்‌ ல்ல வார்த்தைகளைச்‌ 
சொர்க! செக்க து! அக்‌ 
கோபப்படுவார்கள்‌. அவர்களுடைய இருதயம்‌ 
கடினமாயிருக்கிறது. இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ 
தங்களுடைய பாவங்களுக்கு 
மனந்திரும்புவதற்குப்‌ பதிலாக, தங்கள்‌ 
இருதயத்தைக்‌ கடினப்படுத்திக்கொள்வார்கள்‌. 





i FTE 
TT 


கர்த்தருடைய ஊழியக்காரர்கள்‌ 
நம்முடைய பாவங்களை நமக்கு கண்டித்து 
உணர்த்தும்போது, நமக்குள்ளே பரிசுத்தமான 
பயழுண்டாகவேண்டும்‌. . நம்முடைய 
ஆத்துமாவில்‌ , கலக்கமும்‌ 
ஏற்படவேண்டும்‌. ஆனால்‌ இஸ்ரவேல்‌ 
வம்சத்தாரோ தங்களுடைய பாவங்களைக்‌ 
குறித்து எந்தவிதமான உணர்ச்சியும்‌ 
இல்லாதவர்களாயிருக்கிறார்கள்‌. கர்த்தர்‌ 
சொல்லியும்‌ கேட்காதவர்கள்‌, மனுஷர்‌ 
சொல்லுவதை நிச்சமாய்க்‌ கேட்கமாட்டார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ கர்த்தருடைய 
பிரமாணத்தை வெறுக்கிறார்கள்‌. அதனால்‌ 


வம்சத்தார்‌ 
வார்த்தைகளுக்கும்‌ செவிகொடுக்கவில்லை. 


வார்த்தைகளைக்‌ கொண்டு அவர்களோடே 
பேசு, இஸ்ரவேல்‌ சந்ததியாரிடத்திற்கே நீ 
அனுப்பப்படுகிறாய்‌' (எசே 3:45) என்று 
கர்த்தர்‌ எசேக்கியேலுக்குச்‌ சொல்லுகிறார்‌. 


இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ அனைவரும்‌ 
க்ஷனமான நெற்றியும்‌, முரட்டாட்டமுமான 
இருதயமுமுள்ளவர்கள்‌. அவர்கள்‌ மத்தியில்‌ 
ஊழியம்‌ ய்யவேண்டுமென்றால்‌. 
எசேக்கியேலுக்கு வித தகுதிகள்‌ 
வேண்டும்‌. கர்த்தர்‌ எசேக்கிமேலின்‌ முகத்தை 
அவர்கள்‌ எதிராக 
வ்‌ எசேக்கியேலின்‌ 
நெற்றியையும்‌ அவர்களுடைய நெற்றிக்கு 
எதிராக கெட்டியாக்குகிறார்‌. கர்த்தருடைய 
-செவிகொடுக்கமாட்டோம்‌. 


அவர்களுக்கு சொல்லியே ஆகவேண்டும்‌. 
என்று எசேக்கியேலும்‌ உறுதியாயிருக்கிறார்‌. 
எசேக்கியேலின்‌ இருதயத்தில்‌ பயமோ, 
கலக்கமோ இல்லை. 


எசேக்கியேல்‌ - விரிவரை 
EZEKIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


குன்மார்க்கர்கள்‌ கர்த்தருடைய 
வார்த்தைகளுக்கு எதிர்த்து நிற்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ கர்த்தருக்கு விரோதமாகவும்‌, 
அவருடைய பிரமாணத்திற்கு விரோதமாகவும்‌ 
ர்‌ இப்டிப்பட்ட துன்மார்க்கர்‌ 
நாம்‌ ஊழியம்‌ செய்யும்போது, 
ஊழியம்‌ செய்யவேண்டும்‌. 
கர்த்தரிடத்திலிருந்து பெலத்தையும்‌, 
துணிவையும்‌ பெற்றுக்கொள்ளவேண்டும்‌. 
கர்த்தருடைய வார்த்தைகளையும்‌, அவருடைய 
நியாயத்தீர்ப்புகளையும்‌ அவர்களுக்கு 
வெளிப்படையாகச்‌ சொல்லவேண்டும்‌. 


பாவத்தின்‌ சம்பளம்‌ மரணம்‌ என்பது 
கர்த்தருடைய வார்த்தை. துன்மார்க்கர்மீது 
தேவனுடைய நியாயத்தீர்ப்பு வரும்‌. 
துன்மார்க்கன்‌ அழிந்துபோவான்‌. 
கர்த்தருடைய ஊழியக்காரர்கள்‌ துன்மார்க்கர்‌ 
மத்தியில்‌, கர்த்தருடைய எச்சரிப்பின்‌: 
வார்த்தைகளைச்‌ சொல்ல கலங்கக்கூடாது. 
பயப்படக்கூடாது. துன்மார்க்கத்திற்கு, 
முக்கியத்துவம்‌ கொடுத்தால்‌, சத்தியமார்க்கம்‌. 
காணாமல்‌ போய்விடும்‌ 

கர்த்தர்‌ எசேக்கியேலை இஸ்ரவேல்‌ 
சந்ததியாரிடத்தில்‌ அனுப்பும்போது, தம்முடைய 
ஊழியத்‌ அவரை 
ஆயத்தம்பண்ணுகிறார்‌. கர்த்தர்‌ 
எசேக்கியேலைப்‌ பெலப்படுத்துகிறார்‌. 
எசேக்கியேல்‌ சத்துருக்களின்‌ கோபத்தைப்‌ 
பார்த்தோ, அச்சுறுத்துதல்களைப்‌ பார்த்தோ 
பயந்துவிடக்கூடாது.  துன்மார்க்கரின்‌ முகம்‌ 
கடினமாயிருக்கலாம்‌. அவர்களுடைய 
கண்களில்‌ கே இருக்கலாம்‌. 
அவர்களுடைய 
இருக்கலாம்‌. கர்த்தருடைய ஊழியக்காரர்கள்‌ 
பாவிகளுடைய ஆத்துமாவைப்பற்றிய 
கரிசனையோடு ஊழியம்‌ செய்யவேண்டும்‌. 
நம்முடைய கண்களில்‌ இரக்கமும்‌, 
மனதருக்கமும்‌ காணப்படவேண்டும்‌. 
நம்முடைய வார்த்தைகளில்‌ உண்மையும்‌ 
உறுதியும்‌ இருக்கவேண்டும்‌. 

கர்த்தர்‌ எசேக்கியேலிடம்‌, 
“மனுபுத்திரனே, நான்‌ உன்னுடனே சொல்லும்‌ 
என்‌ வார்த்தைகளையெல்லாம்‌ நீ உன்‌ 
செவிகளாலே கேட்டு, உன்‌ இருதயத்தில்‌ 
ஏற்றுக்கொண்டு, நீ போய்‌, சிறைப்பட்ட உன்‌ 
ஜனத்தின்‌ புத்திரரிடத்திலே சேர்ந்து, அவர்கள்‌ 
கேட்டாலும்‌ கேளாவிட்டாலும்‌ அவர்களோடே 
பேசி, கர்த்தராகிய ஆண்டவர்‌ 
இன்னின்னதை உரைக்கிறார்‌ என்று 
அவர்களோடே சொல்‌” (எசே 31010 
என்று சொல்லுகிறார்‌. 





f= FTE 
TT 


நம்முடைய ஊழியத்தில்‌ எவ்வளவு. 
வெற்றி உண்டாயிருக்கிறது என்பது. 
முக்கியமல்ல. நாம்‌ யாருக்காக ஊழியம்‌ 
செய்கிறோம்‌ என்பதும்‌, யாரிடத்தில்‌ 
ஊழியம்‌ செய்கிறோம்‌ என்பதும்‌, எப்படி 
ஊழியம்‌ செய்கிறோம்‌ என்பதுமே முக்கியம்‌. 


அதையே 

சோந்தபோங்விடகக்டாது 

நம்முடைய பாரங்களை 

்‌ கர்த்தர்‌ நமக்கு 

கொத்தி ஊழியங்களை தொடர்ந்து 
செய்யவேண்டும்‌. 


கர்த்தர்‌ எசேக்கியேல்‌ தீர்க்கதரிசியை 
இஸ்ரவேல்‌ சந்ததியார்‌ மத்தியிலே. 
அனுப்புகிறார்‌. எசேக்கியேல்‌ அவர்கள்‌ 
மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தைகளைக்‌ 
கொண்டு ர்‌ 
எசேக்கியேலை 

அனுப்பினாலும்‌, அவர்கள்‌ எசேக்கியேலுக்கு 
செவிகொடுக்கமாட்டார்கள்‌ என்று கர்த்தர்‌ 
முன்கூட்டியே சொல்லிவிடுகிறார்‌ (எசே 3567 


ஜனத்தாருடைய 
விளங்கும்‌. எசேக்கியேலும்‌ அவர்களுடைய 
பாஷையைத்நான்‌ பேசுகிறார்‌. ஆனால்‌ 
இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ அனைவரும்‌ 
கடினமான நெற்றியும்‌ முரட்டாட்டமுள்ள 
இருதயமுமுள்ளவர்கள்‌. 

இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ எசேக்கியேலின்‌ 

வார்த்தைகளுக்கு செவிகொடுக்காவிட்டாலும்‌, 
எசேக்கியேல்‌  சோர்ந்துபோய்விடக்கூடாது. 
அவர்கள்‌ முரட்டுக்குணமுள்ளவர்கள்‌. 
அவர்கள்‌ கலகமுள்ள வீட்டார்‌. இஸ்ரவேல்‌. 
சந்ததியார்‌ எசேக்கியேலின்மீது. 
கோபப்படுவார்கள்‌. அவரைக்‌ கொன்றுபோட 
முயற்சிபண்ணுவார்கள்‌. ஆனாலும்‌ 
எசேக்கியேல்‌ அவர்களுக்கு பயப்படக்கூடாது. 
அவர்களுடைய முகங்களுக்கு 
கலங்கக்கூடாது. கர்த்தர்‌ தனக்கு கொடுத்த 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


எசேக்கியேலோடு 
கர்த்தருடைய 


கர்த்தர்‌ 
பேசிக்கொண்டிருக்கும்போது, 
ஆவியானவர்‌ அவரை உயரே 
எடுத்துக்கொள்கிறார்‌. அப்போது 
எசேக்கியேல்‌ தனக்கு பின்னாகக்‌ கூப்பிட்ட 
மகாசத்தத்தின்‌ இரைச்சலைக்‌ கேட்கிறார்‌. 
கர்த்தருடைய ஸ்தானத்திலிருந்து விளங்கிய 
மகிமைக்கு ஸ்தோத்திரம்‌ 

என்று எசேக்கியேலுக்கு 

மகாசத்தத்தின்‌ இரைச்சல்‌ 

(எசே 312). 


கர்த்தருடைய 

தீர்க்கதரிசனமாய்ச்‌ 

அவருடைய ஊழியத்தின்‌: 

ஆரம்பத்தைப்‌ பார்ப்பதற்காக ஏராளமான 

தேவதூதர்கள்‌ அங்கே  கூட்பமாய்க்‌ 

கூடிவருகிறார்கள்‌. அவர்கள்‌ கர்த்தருடைய 

மகிமையைத்‌ துதிக்கிறார்கள்‌. துதியின்‌ சத்தம்‌ 
மகாசத்தத்தின்‌ இரைச்சலாயிருக்கிறது. 


எசேக்கியேல்‌ துதியின்‌ சத்தத்தோடு, 
ஜீவன்களுடைய செட்டைகளின்‌ 


இரைச்சலையும்‌, சக்கரங்களின்‌. 
இரைச்சலையும்‌, மகாசத்தத்தின்‌ 
இரைச்சலையும்‌ கேட்கிறார்‌. ஜீவன்களுடைய 
செட்டைகள்‌ ஒன்றோடொன்று 
இணைந்திருக்கிறது. சக்கரங்கள்‌ அதற்கு 
எதிரே ஓடுகிறது (எசே 31 

எசேக்கியேல்‌. மகாச த்தத்தின்‌ 
இரைச்சலை கேட்டுக்கொண்டிருக்கும்போது, 
கர்த்தருடைய ஆவியானவர்‌ அவரை உயரே 
எடுத்துக்கொள்கிறார்‌. எசேக்கியேல்‌ தன்‌ 

வியின்‌ 


உக்கிரத்தினால்‌ 
மனங்கசந்துபோகிறார்‌. 


னாலும்‌ 
கர்த்தருடைய கரம்‌ எசேக்கியேலின்‌ மேல்‌ 
பலமாகமிருக்கிறது. 


கர்த்தர்‌ எசேக்கியேலை இஸ்ரவேல்‌ 
சந்ததியாரிடத்தில்‌ போகுமாறு சொன்னார்‌ 
அவர்கள்‌ மத்தியில்‌ தம்முடைய 
வார்த்தைகளைச்‌ சொல்லுமாறும்‌ சொன்னார்‌. 
ஆனாலும்‌ கர்த்தர்‌ எசேக்கியேலை உயரே 
எடுத்துக்கொள்ளும்‌ வரையிலும்‌, அவர்‌ 
எங்கும்‌ போகவில்லை. கர்த்தருடைய கரம்‌ 
எசேக்கியேலின்மேல்‌. பலமாகயிருக்கிறது. 
எசேக்கியேல்‌ எங்கே போகவேண்டுமென்று 
கர்த்தர்‌ சித்தமாயிருக்கிறாரோ, அந்த 
இடத்திற்கு, கர்த்தருடைய ஆவியானவர்‌, 
அவரை எடுத்துக்கொண்டு போகிறார்‌. 





f= FTE 
TT 


கர்த்தர்‌ தனக்கு சொன்ன எல்லா 
வார்த்தைகளையும்‌ எசேக்கியேல்‌ தன்னுடைய 
மனதில்‌ பதிய வைத்திருக்கிறார்‌. 
கர்த்தருடைய வார்த்தைகளை எசேக்கியேல்‌ 
தன்னுடைய  செவிகளால்‌ கேட்டார்‌. 
நேவதரிசனங்களை அவர்‌ தன்னுடைய 
கண்களால்‌ பார்த்தார்‌. ஆனாலும்‌ 
எசேக்கியேல்‌ தன்னுடைய சுயபலத்தினாலோ, 
சுயபராக்கிரமத்தினாலோ கர்த்தருடைய 
ஊழியத்தை செய்யவில்லை. கர்த்தர்‌ 
தன்னை எடுத்துக்கொண்டு போகும்‌ 
வரையிலும்‌, அவர்‌ கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
காத்திருக்கிறார்‌. 


கர்த்தருடைய வியானவர்‌ 
எசேக்கியேலை. முழுவதும்‌". 


நிறைவேற்றமாட்டார்‌. 
சித்தத்தையும்‌, விருப்பத்தையும்‌ 
நிறைவேற்றுவார்‌. 


அப்போஸ்தலர்கள்‌ 


கண்டவைகளையும்‌ ட்டவைகளையும்‌ 
பேசாமலிருக்கக்கூடாதே என்றார்கள்‌" 
(அப்‌ 4:20). அதுபோலவே எசேக்கியேலும்‌, 
தான்‌ கண்டவைகளையும்‌, கேட்டவைகளையும்‌ 
பேசாமலிருக்கக்கூடாது. 


டப 
மாத்திரமே 


நாங்கள்‌ 


கர்த்தருடைய வியானவர்‌ 
எசேக்கியேலை உயர எடுத்துக்கொள்கிறார்‌. 
ஆனால்‌ எசேக்கியேலோ தன்னுடைய 
ஆவியின்‌ உக்கிரத்தினாலே மனங்கசந்து 
போகிறார்‌. அவருடைய இருதயம்‌ 
வருத்தப்படுகிறது. ஒருவேளை எசேக்கியேல்‌ 
இந்த சமயத்தில்‌ எரேமியாவை நினைத்துப்‌ 
பார்த்திருக்கலாம்‌. எரேமியா எருசலேம்‌. 
நகரத்திலே. எவ்வளவு கஷ்டங்களையும்‌, 
பாடுகளையும்‌ அனுபவித்தார்‌. என்று 
எசேக்கியேல்‌ சிந்தித்துப்‌ பார்த்திருக்கலாம்‌. 
சத்துருக்கள்‌ எரேமியாவை எப்படியெல்லாம்‌. 
துன்பப்படுத்தினார்கள்‌ என்பதை நினைத்துப்‌ 
பார்த்து, எசேக்கியேல்‌ தன்னுடைய ஆவியின்‌ 
உக்கிரத்தினால்‌ மனங்கசந்து. 
போயிருக்கலாம்‌. 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எசேக்கியேலின்‌ 
வருத்தப்பட்டாலும்‌, 
வழிநடத்துகிற 
கூடப்போகிறார்‌. 
பரமதரிசனத்திற்கு 
கீழ்ப்படிகிறார்‌. 


இருதயம்‌ 
ஆவியானவர்‌ தன்னை 
பிரகாரம்‌, அவரோடு 
தான்‌ கண்ட 
எசேக்கியேல்‌. 
கர்த்தர்‌ தனக்கு கொடுத்த 
ஊழியத்தை குறைத்துக்கொள்ளவேண்டும்‌ 
என்று நினைக்கவில்லை. யோனா 
நினிவேக்குப்‌ போகாமல்‌, தர்ஷீசுக்குப்‌ 
போனதுபோல, எசேக்கியேல்‌ கர்த்தருடைய 
சித்தத்திற்கு விரோதமாகப்‌ போகவில்லை. 


கர்த்தருடைய கரம்‌ 
எசேக்கியேலின்மேல்‌  பலமாகயிருக்கிறது. 
கர்த்தருடைய ad அவரை உயரே 
எடுத்துக்கொள்‌. எசேக்கியேல்‌ 
தன்னுடைய ஆவியின்‌ உக்கிரத்தோடு, 
ஆலியானவர்‌ தன்னை எடுத்துக்கொண்டு 
போகும்‌ இடத்திற்கு போகிறார்‌. 


எசேக்கியேலின்‌ உள்ளத்தில்‌ சோர்வுகள்‌ 
உண்டாயிற்று. இனிமேல்‌ நடைபெறப்போகிற 
சம்பவங்களை நினைத்து அவருடைய 
மனதில்‌ கலக்கங்களும்‌, வேதனைகளும்‌: 
உண்டாயிற்று ஆனாலும்‌ கர்த்தருடைய கரம்‌ 
அவர்மேல்‌ பலமாகயிருக்கிறது. கர்த்தர்‌ 
எசேக்கியேலைப்‌ பலப்படுத்துகிறார்‌. 
அவரிடத்தில்‌ காணப்படுகிற சோர்வுகளை 
நீக்கிப்போடுகிறார்‌. 

பலவ கேபார்‌ நதியண்டையிலே. 
'தெலாபீபி! தாபரிக்கிற 
்படவ்க்ட்த்த வருகிறார்‌. 
அவர்கள்‌ தாபரிக்கிற ஸ்தலத்திலே தாபரித்து, 
ஏழுநாள்‌ அவர்கள்‌ நடுவிலே பிரமித்தவராய்த்‌ 
தங்குகிறார்‌ (எசே 3:15). 


சிறையிருப்பிலுள்ள 
தாபரிக்கிற ஸ்தலத்திலே 
ஸ்தாபரிக்கிறார்‌. 
உட்கார்ந்திருக்கிற 
எசேக்கியேலும்‌ 


தர்கள்‌ 
எசேக்‌, பேறும்‌ 
அவர்கள்‌ 
இடத்திலே 
உட்கார்ந்திருக்கிறார்‌. 
எசேக்கியேல்‌. அவர்கள்‌ நடுவில்‌ 
பிரமித்தவராய்‌ ஏழு நாள்‌ தங்கியிருக்கிறார்‌. 
அவர்கள்‌ தன்னிடத்தில்‌ சொல்லுகிற எல்லா 
வார்த்தைகளையும்‌ பிரமிப்போடு கேட்கிறார்‌. 
அவர்கள்‌ செய்யும்‌ எல்லா கிரியைகளையும்‌ 
பிரமிப்போடு கவனித்துப்‌ பார்க்கிறார்‌. 
எசேக்கியேல்‌ ஏழு நாட்களாக, இஸ்ரவேல்‌ 
வம்சத்தாரிடம்‌ ர்த்தையும்‌ 
பேசவில்லை. 
தனக்கு வரும்‌ 
பொறுமையோடு காத்துக்கொண்டிருக்கிறார்‌. 





f= THE 
TT 


சிறையிருப்பிலிருக்கிற யூதர்கள்‌ 
கர்த்தருக்கு விரோதமாகப்‌ பாவம்‌ 
செய்கிறார்கள்‌. மிகுந்த துன்பங்களையும்‌, 
பாடுகளையும்‌, வேதனைகளையும்‌ 
அனுபவிக்கிறார்கள்‌. ஆனாலும்‌ அவர்கள்‌ 
தங்களுடைய பாவங்களுக்கு மனந்திரும்பாமல்‌ 
துன்மார்க்கமாய்‌. ஜீலிக்கிறார்கள்‌. 
இதையெல்லாம்‌. பார்க்கும்போது. 
எசேக்கியேலுக்கு பிரமிப்பு உண்டாயிற்று. 
அவர்‌ ஏற்கெனவே  தேவதரிசனங்களைக்‌. 
கண்ட பிரமிப்பிலிருக்கிறார்‌ அந்த 
பிரமிப்போடு இந்த பிரமிப்பும்‌ சேர்ந்து 
கொள்கிறது. எசேக்கியேல்‌ 
சிறையிருப்பிலள்ள யூதர்கள்‌ நடுவில்‌, 
பிரமித்தவராக, எழு நாட்களாக 
உட்கார்ந்திருக்கிறார்‌. 


காவலாளர்‌ 
எசே: 9:16-21 


எசே 9:16. 
கர்த்தருடைய 
உண்டாகி, அவர்‌ 


ஏழுநான்‌ முடிந்தபின்பு 
வார்த்தை எணக்கு. 


எசே 9:17. மனுபுத்திரனே, உன்னை 
இஸ்ரவேல்‌ வங்சத்தாருக்குக 
காவலாவனாக வைத்தேன்‌; தீ 
வாயினாலே வார்த்தையைக்‌ கேட்டு, 
என்‌ நாமத்தினாலே அவர்களை 
எச்சரிப்பாயாக. 


எசே 308, சாகவே சாவாய்‌ என்று 
நான்‌ துன்மார்க்கனுக்குச்‌. 
சொல்லுகையில்‌, நீ துன்மார்க்கணைத்‌ 
தன்‌ துன்மார்க்கமான வழியில்‌. 
இராதபடிக்கு எச்சரிக்கும்படியாகவும்‌, 
அவனை உயிரோடே காக்கும்‌. 
படியாகவும்‌, அதை அவனுக்குச்‌. 
சொல்லாமலும்‌, நீ அவனை 
எச்சரிக்காமதூம்‌ இருந்தால்‌, அந்த 
துன்மார்க்கன்‌ தண்‌ தூண்மார்க்கத்திலே. 
காவான்‌; அவன்‌ இரத்தப்‌ பழியையோ 
உன்‌ கையிலே கேட்பேன்‌. 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


துன்மார்க்கத்தையும்‌. 

வழியையும்‌ 

திரும்பாமற்யபோவானாகில்‌, அவன்‌ தன்‌: 
துன்மார்க்கத்திலே. காவான்‌; 
நீயேோவென்றால்‌ உன்‌ ஆத்துமாவைத்‌ 


எசே 3:20. அப்படியே, நீதிமான்‌ தண்‌ 
தீதியை விட்டுத்‌ திரும்பி, தங்கு 
செய்யும்போதும்‌, நான்‌ அவன்முன்‌ 
இடறலை வைக்கும்போதும்‌, அவன்‌ 
சாவான்‌; அவனை 
எச்சரிக்காதபடியினாலே அவன்‌ தண்‌: 
பாவத்திலே சாவான்‌; அவன்‌ செய்த 
நீதிகள்‌ தினைக்கப்படுவதில்லை; 
அவனுடைய இரத்தப்பழியையோ உன்‌ 
கையிலே கேட்பேன்‌. 


எசே 91 
செய்யாதபடிக்கு. 
எச்சரித்தபின்பு 
பாவஞ்செய்யாவிட்டால்‌, 
பிழைக்கவே பிழைப்பான்‌; அவன்‌ 
எச்சரிக்கப்பட்டான்‌; நீயும்‌ உன்‌ 
ஆத்துமாவைத்‌ தப்புவித்தாய்‌ என்றார்‌. 


பாவஞ்‌ 
நீதிமானை 
அவன்‌ 
அவன்‌ 


நீதிமான்‌ 
தீ 


பின்பு 
வார்த்தை 
எசேக்கியேல்‌ 


ஏழுநாள்‌ முடிந்த 
எசேக்கியேலுக்கு கர்த்தருடைய 
உண்டாயிற்று. 
தேவதரிசனங்களைக்‌ கண்டு, எழு 
ட்களுக்கு பின்பு, கர்த்தருடைய வார்த்தை 
அவருக்கு உண்டாயிற்று. எசேக்கியேல்‌. 
தேவதரிசனங்களைக்‌ கண்ட நாளும்‌, 
அவருக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டான 
நாளும்‌ ஓய்வநாளாக இருக்கவேண்டுமென்று 
வேதபண்டிதர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. 


ஏழு நாளுக்கு முன்பு எசேக்கியேல்‌ 
கர்த்தருடைய வார்த்தையை தரிசனத்தில்‌ 
கண்டார்‌. இப்போது கர்த்தருடைய 
வார்த்தையானவர்‌ அவரிடத்தில்‌ 
வந்திருக்கிறார்‌. எசேக்கியேல்‌. 
தேவதரிசனங்களைக்‌ கண்ட நாளிலிருந்து, 
இந்த ஏழு நாட்களாக, தேவனுடைய 
காரியங்களை தியானித்துக்‌ கொண்டு 
வருகிறார்‌. ஒரு அங்கதாளிக்குக்கு அடுத்த 
ஒய்வநாள்‌ வரையிலும்‌, எசேக்கியேல்‌ 
கர்த்தருடைய காரியத்திற்கு மாத்திரமே 
முக்கியத்துவம்‌ கொடுக்கிறார்‌. 





i al 
ETT 


ஜனங்களுக்கு சொல்லவேண்டும்‌. 
தங்களுக்கு சொல்லும்‌ 
வார்த்தைகளை செவிகொடுத்து கவனமாய்க்‌ 
கேட்கவேண்டும்‌. கர்த்தர்‌ எசேக்கியேலுக்கு 


கர்த்தருடைய வார்த்தை ஒர்‌ உவமையினால்‌ 
'வெளிப்படுத்தப்படுகிறது. 

கர்த்தர்‌ எசேக்கியேலிடம்‌, 
“மனுபுத்திரனே, உன்னை இஸ்ரவேல்‌ 
வம்சத்தாருக்குக்‌ காவலாளனாக வைத்தேன்‌; 
நீ என்‌ வாயினாலே வார்த்தையைக்‌ கேட்டு, 
என்‌ நாமத்தினாலே அவர்களை 
எச்சரிப்பாயாக" (எசே என்று 
சொல்லுகிறார்‌. 

எசேக்கியேல்‌ 
நியமிக்கப்பட்ட 
இஸ்ரவேல்‌ வம்சத்தாருக்கு 
மந்தைக்கு காவலாளர்கள்‌ இருப்பதுபோல, 
பாளயத்திற்கு காவலாளர்கள்‌ இருப்பதுபோல 
எசேக்கியேல்‌ நகரத்திற்கு காவலாளனாக. 
இருக்கிறார்‌ கர்த்தரே எசேக்கியேலை. 
இஸ்ரவேல்‌ வம்சத்தாருக்கு காவலாளனாக 
வைத்திருக்கிறார்‌. 

கல்தேயர்கள்‌ எருசலேம்‌ நகரத்தை 
முற்றிக்கைப்போட்டிருக்கிறார்கள்‌. 
எருசலேமின்‌ அலங்கங்களின்மீது 
காவலாளர்கள்‌ நின்றுகொண்டு, 
சத்துருக்களின்‌ நடமாட்டங்களை கவனித்துப்‌ 
பார்க்கிறார்கள்‌. எருசலேம்‌ நகரத்திற்கு 
சத்துருக்கள்‌ மூலமாய்‌ ஆபத்து வரும்போது, 
காவலாளர்கள்‌ நகரத்திலுள்ளவர்களுக்கு 
ஆபத்தைப்பற்றிய எச்சரிப்பின்‌ 
வார்த்தைகளைச்‌ சொல்லவேண்டும்‌. 
எசேக்‌, இப்படிப்பட்ட காவலாளனின்‌ 
ஊழியம்‌ கொடுக்கப்பட்டிருக்கிறது. 


3:17) 


கர்த்தரால்‌ 
காவலாளன்‌ ர 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


இஸ்ரவேல்‌. 
யத்தக்களத்திலே 
சத்துருக்கள்‌ 
வந்திருக்கிறார்கள்‌. னை. பட்டணங்களை 
முற்றிக்கைப்போட்டிருக்கிறார்கள்‌. இஸ்ரவேல்‌ 
வம்சத்தார்‌ எல்லோருக்குமே சத்துருக்கள்‌ 
மூலமாய்‌ ஆபத்து அருகாமையில்‌ 
வந்திருக்கிறது. சாதாரண ஜனங்களைவிட 
காவல்காரரின்‌ உயிருக்குத்தான்‌ பேராபத்து 
வரும்‌. 


வம்சத்தார்‌. 


சத்துருக்கள்‌ நகரத்தை 
க்தி டும்வாக கோட்டைச்‌ சுவரின்‌ 
விழிப்போடிருக்கிற 
முதலாவதாக 
காவல்காரனைக்‌ 


வலக்‌ னத்தின்‌ 
கொன்றுபோடுவார்கள்‌ 
கொன்றுபோட்டால்‌, சத்துருக்களைப்பற்றிய 
எச்சரிப்பின்‌: வார்த்தைகளை, 
நகரத்திலுள்ளவர்களுக்கு சொல்ல ஒருவரும்‌ 
இருக்கமாட்டார்கள்‌. அவர்கள்‌ எதிர்பாராத 
வேளையில்‌, சத்துருக்கள்‌ நகரத்திற்குள்‌ 
பிரவேசித்து, அவர்களைப்‌ 
பிடித்துக்கொள்வார்கள்‌. 

காலல்காரர்கள்‌ தங்களுடைய 
கடமைகளை செய்யாமல்‌, "ற்று 
ஒடப்பேய்லிடமாட்டார்கள்‌. தங்களுடைய 
உயிருக்கு ஆபத்து வந்தாலும்‌, 
உயிருக்கு போராடிக்கொண்டிருந்தாலும்‌, 
காவல்காரர்கள்‌ தங்களுடைய கடமைகளை 
நிறைவேற்றுவார்கள்‌. தங்களை நம்பி 
ஒப்புக்கொடுக்கப்பட்டிருக்கிற வேலைகளுக்கு 
அவர்கள்‌ உண்மையுள்ளவர்களாயிருப்பார்கள்‌. 

_”திருச்சணமி, En 
காவல்காரர்களைப்‌! 
றுக்‌! அவர்கள்‌ 

க்‌ உண்மையுள்ளவர்களாயிருந்தால்‌, 

துன்மார்க்கர்களும்‌ 

அவர்களை சபிப்பார்கள்‌. சபையின்‌ 
தலைவர்கள்‌ சபைக்கு 
உண்மையுள்ளவர்களாயில்லையென்றால்‌, 
கர்த்தர்‌ அவர்களை சபிப்பார்‌. கர்த்தருடைய 
ஊழியக்காரர்கள்‌ மனுஷருடைய சாபங்களை 
ஏற்றுக்கொண்டு, கர்த்தருடைய 
சாபங்களுக்கு விலகியிருக்கவேண்டும்‌. 





f= al 
TT 


காவல்காரன்‌ கோட்டை மதில்சுவரின்‌ 
மேல்‌ நின்றுகொண்டு, சத்துருக்களின்‌ 
நடமாட்டத்தை கவனித்து பார்ப்பான்‌. 
காவல்காரன்‌  சத்துருக்களைப்‌ பார்த்தால்‌ 
மாத்திரம்‌ போதாது, சத்துருக்கள்‌ 
தங்களுக்கு அருகாமையில்‌ வருகிறார்கள்‌ 
என்னும்‌ செய்தியையும்‌, அவன்‌ 
நகரத்திலுள்ளவர்களுக்கு சொல்லவேண்டும்‌. 
கர்த்தர்‌ எசேக்கியேல்‌  தீர்க்கதரிசியை 
இஸ்ரவேல்‌ வம்சத்தாருக்கு காவலாளனாக 

வைத்திருக்கிறார்‌ 
தீர்க்கதரிசிகள்‌ எல்லோருமே, கர்த்தரால்‌ 
வைக்கப்பட்டிருக்கிற காவலாளர்கள்‌. 
அவர்கள்‌ கர்த்தருடைய வார்த்தையைக்‌ 
கவனித்துப்‌ பார்க்கவேண்டும்‌. கர்த்தர்‌ 
ஜனங்களைக்‌ குறித்து என்ன சொல்லுகிறார்‌ 
காவல்காரர்கள்‌ 


உலகப்பிரகாரமான  காவல்காரர்கள்‌. 
சத்துருக்கள்‌. வருகிறார்களா என்பதை. 
நோக்கிப்‌ பார்ப்பார்கள்‌. ஆபத்து வருகிறதா 
என்பதை கவனித்துப்‌ பார்ப்பார்கள்‌. 
கர்த்தருடைய ஊழியக்காரர்களோ கர்த்தரை 
நோக்கிப்‌ பார்க்கவேண்டும்‌ அவர்கள்‌ 
அங்கும்‌ இங்குமாக, வேறு எங்கும்‌ 
பார்க்கக்கூடாது. உலகப்பிரகாரமான 
காவல்காரர்கள்‌, எல்லா பக்கங்களிலும்‌ சுற்றிப்‌ 
பார்க்கவேண்டும்‌. அது அவர்‌ 

வேலை. கர்த்தருடைய ஊழியக்காரர்களோ 
கர்த்தரை மாத்திரமே நோக்கிப்‌ 
பார்க்கவேண்டும்‌. இது நம்முடைய கடமை. 


கர்த்தர்‌ எசேக்கியேலிடம்‌. 

வாயினாலே... வார்த்தையைக்‌ 
(எசே 317) என்று சொல்லுகிறார்‌. 
எசேக்கியேல்‌. தனக்கு விரோதமாகப்‌ 
பேசுகிற மனுஷருடைய வார்த்தைகளைக்‌ 
கேட்கக்கூடாது. அவர்‌ கர்த்தர்‌ தனக்கு 
மாத்திரமே 


“நீ என்‌ 
வாயினாலே வார்த்தையைக்‌ கேட்டு, என்‌ 
நாமத்தினாலே அவர்களை எச்சரிப்பாயாக"' 
(எசே 317) என்று சொல்லுகிறார்‌. 
எசேக்கியேல்‌ கர்த்தர்‌ சொல்லுகிற 
வார்த்தைகளை கேட்கவும்‌ வேண்டும்‌. 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


அதை இஸ்ரவேல்‌ வம்சத்தாரிடம்‌ சொல்லவும்‌ 
வேண்டும்‌. எசேக்கியேல்‌ கர்த்தருடைய 
வார்த்தைகளை தன்னுடைய நாமத்தினால்‌ 
சொல்லக்கூடாது. அதை கர்த்தருடைய 
நாமத்தினால்‌ மாத்திரமே சொல்லவேண்டும்‌. 
வார்த்தை கர்த்தருடையது. 

கர்த்தர்‌ துன்மார்க்கனைப்‌ பார்த்து 
'சாகவே சாவாய்‌" என்று சொல்லுகிறார்‌ 
எசேக்கியேலும்‌ துன்மார்க்கனைப்‌ பார்த்து, 
அவன்‌ தன்னுடைய குன்மார்க்கமான 
வழியிலிராதபடிக்கு, அவனை எச்சரிக்க 
வேண்டும்‌. துன்மார்க்கன்‌ எச்சரிப்படைந்து, 
தன்னுடைய குன்மார்க்கமான ப ட்டம்‌ 
விலகிவந்தால்‌, அவள்‌ 
கொள்வான்‌. டேக்கில்‌ 
துன்மார்க்கனை உயிரோடே 
காத்துக்கொள்வார்‌. இது கர்த்தர்‌ 
எசேக்கியேலுக்கு கொடுத்திருக்கிற ஊழியம்‌. 

கர்த்தர்‌. சொன்ன 


தன்னிடத்தில்‌ 
வார்த்தைகளை, எசேக்கியேல்‌. 
துன்மார்க்கனுக்கு சொல்லாமல்‌ இருந்துவிடக்‌ 
கூடாது. அவனை 


இருந்துவிடக்கூடாது. 


அவனுக்கு 
எச்சரிப்பின்‌ வார்த்தைகளை 
சொல்லவில்லை. அவன்‌ 
துன்மார்க்கத்தில்‌ நிலைத்திருந்ததினால்‌, 
அவன்‌... செத்துப்போகிறான்‌. கர்த்தர்‌ 
துன்மார்க்கனுடைய இரத்தப்பழியை 
எசேக்கியேலின்‌ கையிலே கேட்பார்‌. 


எசேக்கியேல்‌ மார்க்கு 

ரகக பத்தல சலப்‌ 

எச்சரித்திருந்தால்‌, அவன்‌ 

துன்மார்க்கமான 

மனந்திரும்பியிருப்பான்‌. 

துன்மார்க்கனுக்கு 

எச்சரிப்பின்‌ வார்த்தைகளை 

சொல்லாததினால்‌, அவனுக்கு எச்சரிப்பின்‌ 

வார்த்தைகளையும்‌ கேட்க வாய்ப்பில்லை, 

மனந்திரும்பவும்‌ வழியில்லை. அந்த 

துன்மார்க்கன்‌ தன்னுடைய துன்மார்க்கத்தில்‌ 
செத்துப்போகிறான்‌. 





i= al 
TT 


கர்த்தர்‌ எப. கு சொல்லுகிற 


பாவங்களுக்கு மனந்திரும்பினால்‌, 
அவர்களுக்கு வக்குப்பண்ணியிரக்கிற 
ஆசீர்வாதங்களையும்‌ அவர்களுக்கு 
உறுதிபண்ணவேண்டும்‌. 


பாவிகள்‌ தங்கள்‌ பாவங்களுக்கு 
மனந்திருப்பாவிட்டாலும்‌, ஊழியக்காரர்கள்‌ 
தங்களுடைய ஊழியத்தை உண்மையாய்ச்‌ 
செய்யவேண்டும்‌. 

ஊழியக்காரர்களை 

கனம்பண்ணுவார்‌. 

துன்மார்க்கர்‌ மத்தியிலும்‌ ஊழியம்‌ செய்கிறார்‌, 
நீதிமான்கள்‌ மத்தியிலும்‌ ஊழியம்‌ செய்கிறார்‌ 


“நீ துன்மார்க்களை எச்சரித்தும்‌, அவன்‌ 
தன்‌ துன்மார்க்கத்தையும்‌ தன்‌ ஆகாத 
வழியையும்‌ விட்டுத்‌ திரும்பாமற்போவானாகில்‌, 
அவன்‌ தன்‌ துன்மார்க்கத்திலே சாவான்‌; 
நீயோவென்றால்‌ உன்‌ ஆத்துமாவைத்‌: 
தப்புவிப்பாய்‌” (எசே 3:19) என்று கர்த்தர்‌ 
எசேக்கியேலுக்கு சொல்லுகிறார்‌ 


நீதிமான்‌ தன்‌ நீதியை விட்டுத்திரும்பி 
நீதிகேடு. செய்யும்போது கர்த்தர்‌ அவனுக்கு. 


'த்தருை 

எச்சரிக்கவேண்டும்‌. 

அவனை  எச்சரிக்காமல்‌. 

விட்டுவிட்டால்‌, ந்திகேடு செய்யும்‌ நீதிமான்‌ 
கர்த்தருடைய எச்சரிப்பின்‌ வார்த்தைகளைக்‌ 
கேட்பதற்கு வாய்ப்பில்லை. அவன்‌ தன்னுடைய 
நீதிகேட்டில்‌ செத்துப்போவான்‌. அவன்‌ தன்‌ 
பாவத்திலே செத்துப்போவான்‌. அவன்‌ செய்த 
நீதிகள்‌ நினைக்கப்படுவதில்லை. எசேக்கியேல்‌: 


அவனுடைய 
எசேக்கியேலினிடத்தில்‌ கேட்பார்‌. 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


எசேக்கியேல்‌ நீதிமானை எச்சரித்து, 
எச்சரிப்பைப்பெற்று. 
அவன்‌ 

எசேக்கியேலும்‌ தன்னுடைய ஆத்துமாவைத்‌ 
தப்புவித்துக்கொள்வார்‌. 

கர்த்தர்‌ எசேக்கியேலிடம்‌ “அப்படியே, 
நீதிமான்‌ தன்‌ நீதியை விட்டுத்‌ திரும்பி, 
நீதிகேடு செய்யும்போதும்‌, நான்‌ அவன்முன்‌ 
இடறலை வைக்கும்போதும்‌, அவன்‌ சாவான்‌; 
நீ அவனை எச்சரிக்காதபடியினாலே அவன்‌ 
தன்‌ பாவத்திலே சாவான்‌; அவன்‌ செய்த 
நீதிகள்‌ நினைக்கப்படுவதில்லை; அவனுடைய 
இரத்தப்பழியையோ உன்‌ கையிலே கேட்பேன்‌. 
நீதிமான்‌  பாவஞ்செய்யாதபடிக்கு நீ 
நீதிமானை  எச்சரித்தபின்பு அவன்‌ 
பாவஞ்செய்யாவிட்டால்‌, அவன்‌ பிழைக்கவே 
பிழைப்பான்‌: அவன்‌ எச்சரிக்கப்பட்டான்‌;: 
நீயும்‌ உன்‌ ஆத்துமாவைத்‌ தப்புவித்தாய்‌ 
என்றார்‌" (எசே. 3:20,21) என்று 
சொல்லுகிறார்‌. 


"ஆனபடியினாலே, 
இளைப்பாறுதலில்‌ 


அவருடைய 
பிரவேசிப்பதற்கே துவான. 
நமக்குண்டாயிருக்க, 
அதை அடையாமல்‌ 
போனவனாகக்‌ 
காணப்படாதபடிக்குப்‌ பயந்திருக்கக்கடவோம்‌"' 
(எபி 49) 


மனுஷர்‌ தங்களுடைய நீதியை டட 
திரும்பும்போது, அவர்கள்‌ அக்கிரமம்‌ 
செய்யக்‌ குற்றுக்கொள்வார்கள்‌. 
ஆவிக்குரிய 
கவனக்குறைவாயிருப்பார்கள்‌. 
ஆராதிக்கும்‌ ஆராதனைகளை அசட்டைப 
ண்ணுவார்கள்‌. இவர்கள்‌ 
சோதனைக்காரனுக்கு எளிதாக 
இரையாகிவிடுவார்கள்‌.. 

நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில்‌: 
நாம்‌ மிகவும்‌ கவனமாகவும்‌, எச்சரிப்பாகவும்‌ 
இருக்கவேண்டும்‌. 
நீதிமான்களாயிருக்கிறவர்கள்‌,. 
நீதிமான்க௧ளாகயிருக்கவேண்டும்‌ 


பிரயாசப்படவேண்டும்‌. 


தொடர்ந்து 
என்று 
சாத்தான்‌ 
சிங்கம்போல, யாரை 
என்று, சுற்றி அலைந்து 
கொண்டிருக்கிறான்‌. அவன்‌ நீதிமான்களுக்கு 
மறைவாக கண்ணிகளையும்‌, வலைகளையும்‌ 
விரித்திருக்கிறான்‌. நீதிமான்கள்‌ 
சாத்தானுடைய வஞ்சக வலைகளில்‌ 
சிக்கிக்கொள்ளக்கூடாது. 





i FTE 
TT 


கர்த்தர்‌ தம்முடைய ஊழியத்திற்காக 
யாரை அழைக்கிறாரோ, அவர்களை அந்த 


வனாந்தரத்திலே பிரயாணம்‌ செய்கிறார்கள்‌. 
அங்கே கர்த்தருக்கு வாசஸ்தலமாக ஒரு 
கூடாரம்‌ போடவேண்டும்‌ என்பதும்‌, அந்தக்‌ 
கூடாரத்தில்‌ பரிசுத்த பணிமுட்டுக்களை 
செய்து வைக்கவேண்டும்‌ என்பதும்‌ 
கர்த்தருடைய சித்தமாயிருக்கிறது. 

மோசேயை நோக்கி, 
“ஆசரிப்பக்‌ கூடாரத்தையும்‌  சாட்சிப்‌ 
பெட்டியையும்‌ அதின்மேலுள்ள 
கிருபாசனத்தையும்‌, கூடாரத்திலுள்ள சகல. 
பணிமுட்டுகளையும்‌, மேஜையையும்‌ அதின்‌ 
பணிமுட்டுகளையும்‌, சுத்தமான குத்து, 
விளக்கையும்‌ அதின்‌ சகல கருவிகளையும்‌, 
தூபபீடத்தையும்‌, தகனபலிபீடத்தையும்‌ 
அதின்‌ சகல பணிமுட்டுகளையும்‌, 
தொட்டியையும்‌ அதின்‌ பாதத்தையும்‌, 
செய்யவேண்டும்‌” (யாத்‌ 31:7-9) என்றும்‌, 


வஸ்திரங்களையும்‌, 
ஊழியம்‌ செய்வதற்கான 
ஆசாரியனாகிய ஆரோனின்‌ பரிசுத்த 
வஸ்திரங்களையும்‌, அவன்‌ குமாரின்‌ 
வஸ்திரங்களையும்‌, அபிஷேக தைலத்தையும்‌, 
பரிசுத்த ஸ்தலத்துக்குச்‌ 
சுசுந்தவர்கக்கங்களாகிய தூபவர்க்கத்தையும்‌, 
நான்‌ உனக்குக்‌ கட்டளையிட்டபடியே. 
அவர்கள்‌ செய்ய வேண்டும்‌" (யாத்‌ 31:10,1) 
என்றும்‌ சொல்லுகிறார்‌. 

பொன்வேலைகளை செய்பவர்களும்‌, 
வெள்ளி வேலைகளை செய்கிறவர்களும்‌, 
வெண்கல வேலைகளை செய்கிறவர்களும்‌. 
கர்த்தருக்கு பரிசுத்தமான பணிழுட்டுகளை 
செய்கிறார்கள்‌. கர்த்தர்‌ அவர்களை 
தம்முடைய ஆவியினால்‌ நிரப்புகிறார்‌. 
அவர்களுடைய இருதயத்தில்‌ ஞானத்தை 
அருளுகிறார்‌. அவர்கள்‌ கர்த்தர்‌ செய்ய 
சொன்ன வேலைகளை நேர்த்தியாய்ச்‌ 
செய்கிறார்கள்‌. 


கர்த்தர்‌ 


ராதனை 
தம்‌ 


புதிய ஏற்பாட்டுக்காலத்தில்‌, நம்முடைய 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து, தம்முடைய 
அப்போஸ்தலர்களை சுவிசேஷ 
ஊழியத்திற்காக அனுப்பியபோது, 
அவர்கள்மீது தம்முடைய பரிகத்த 
ஆவியானவரை ஊற்றினார்‌. அவர்கள்‌ 
இயேசுகிறிஸ்துவின்‌ சுவிசேஷத்தை மனுஷர்‌: 
மத்தியிலே பிரசங்கிக்கவேண்டும்‌. 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மகிமையான 

அந்நிய 
கர்த்தரை 
சுவிசேஷத்தின்‌ 


கர்த்தருடைய 
காரியங்களை அப்போஸ்தலர்கள்‌ 
பாஞைகளினால்‌ பேசி, 
மகிமைப்படுத்தினார்கள்‌. 
கூடாரத்தை கட்டியெழுப்பும்‌ ஊழியமே 
அப்போஸ்தலரின்‌ ஊழியம்‌. அவர்கள்‌ 
இரும்பினாலோ, பொன்னினாலோ, 
வெள்ளிமினாலோ சுவிசேஷத்தின்‌ 
கூடாரத்தை கட்டியெழுப்பாமல்‌, 
மனுஷருடைய இருதயங்களில்‌, சுவிசே ஷத்தின்‌ 
கூடாத்தை கட்டியெழுப்பினார்கள்‌. 


கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து, 
தம்முடைய தெய்வீக சித்தத்தின்‌ பிரகாரமாக, 
தம்முடைய ஊழியக்காரர்களுக்கு பரிசுத்த 
ஆவியானவரின்‌. வரங்களை 
பகிர்ந்துகொடுக்கிறார்‌. கர்த்தர்‌ நமக்கு 
கொடுத்திருக்கிற வரங்களை அவருடைய 
நாமமகிமைக்காகவும்‌, அவருடைய 
பரிசுத்தவான்களின்‌ பிரயோஜனத்திற்காகவம்‌ 
பயன்படுத்தவேண்டும்‌. 


“கிறிஸ்துவானவர்‌ வரப்போகிற 
நன்மைகளுக்குரிய பிரதான  ஆசாரியராய்‌ 
வெளிப்பட்டு, கையினால்‌. செய்யப்பட்டதாகிய 
இந்தச்‌ சிருஷ்டிசம்பந்தமான கூடாரத்தின்‌ 
வழியாக அல்ல, பெரிதும்‌ உத்தமமுமான 
கூடாரத்தின்‌ வழியாகவும்‌, 
வெள்ளாட்டுக்கடா, இளங்காளை 
இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, 
தம்முடைய சொந்த 

ஒரேதரம்‌ மகா 

பிரவேசித்து, 

உண்டுபண்ணினார்‌”' (எபி 9.112) 


ஓய்வுநான்‌ 
யாத்‌ 81:12-17 


யாத்‌ 8112. 
மோசேயினிடத்தில்‌: 


யாத்‌ 31:13. நீ இஸ்ரவேல்‌ புத்திரரை 
நோக்கி, நீங்கள்‌ என்‌ ஓய்வுநாட்கனை 
ஆசரிக்க வேண்டும்‌; உங்களைப்‌ 
நமிசுத்தப்படுத்துகிற கர்த்தர்‌ நான்‌ 
என்பதை நீங்கள்‌ அறியும்படி, இதா 
உங்கள்‌ தலைமுறைதோறும்‌ எனக்கும்‌ 
உங்களுக்கும்‌ அடையானமாயிருக்கும்‌. 


மேலும்‌, கர்த்தர்‌ 





f= FTE 
TT 


நீதிமான்கள்‌ தங்கள்‌ நீதியைவிட்டுத்‌ 
திரும்பி, நீதிகேடு செய்தாலும்‌, அவர்களை 
கர்த்தருடைய ஊழியக்காரர்கள்‌,. 
கர்த்தருடைய நாமத்தினால்‌ எச்சரிக்க 
வேண்டும்‌. நீதிகேடு செய்கிற 
நீதிமான்கள்‌, மறுபடியும்‌ நீதிமான்களாவதற்கு 
வாய்ப்புக்கள்‌ உள்ளது.  ஊழியக்காரர்கள்‌ 
நீதிமான்களை அதிகமாகப்‌ புகழ்ந்து 
பேசவேண்டிய அவசியமில்லை. அவர்களுக்கு 
அதிகமான முகஸ்துதிகளையும்‌ 
பண்ணக்கூடாது. நீதிமான்கள்‌ தங்களுடைய 
நீதியில்‌ தொடர்ந்து நிலைத்திருக்கவேண்டும்‌. 
என்று அவர்களை உற்சாகப்படுத்தவேண்டும்‌. 
அவர்கள்‌ பாவத்தில்‌ விழுந்துவிடாதவாறு 
அவர்களை எச்சரிக்கவேண்டும்‌ 


துன்மார்க்கனை _ எச்சரிக்கும்போது, 

அவனை சபிக்கவேண்டும்‌ என்னும்‌ 
அவசியமில்லை. அவன்‌ ்‌ 
ஆன்மார்க்கத்தையம்‌ ஆகாத 

விட்டு, நீதியின்‌ பாதைக்கு 
வேண்டும்‌. அவனுக்கு 
வார்த்தைகளைச்‌ சொல்லி, அவனை நீதியின்‌ 
பாதையில்‌ வழிநடத்தவேண்டும்‌ ப 
துன்மார்க்கனாயிருக்கிறவன்‌, 
துன்மார்க்கனாயிருப்பான்‌ 
முடியாது. எல்லோரும்‌ 
வேண்டும்‌ என்று கர்த்தர்‌ விரும்புகிறார்‌ 


நாம்‌ எல்லோருமே பூமியில்‌ 
வாசம்பண்ணுகிறோம்‌. நாம்‌ பரலோகத்திற்குப்‌ 
போகவேண்டியவர்கள்‌. பூமியில்‌ 
நீதிமான்களாக இருந்தாலும்‌, அவர்கள்‌ 
பரலோகத்திற்குப்‌ போவார்கள்‌ என்னும்‌ 
நிச்சயம்‌ எதுவுமில்லை. கடைசி வரையிலும்‌ 
அவர்கள்‌ நீதிமான்களாய்‌ இருந்தால்தான்‌ 
அவர்களால்‌ பரலோகத்திற்குப்‌ போகமுடியும்‌. 
ஆகையினால்‌. நீதிமான்கள்‌ பாவம்‌ 
செய்யாதடிக்கு, கர்த்தருடைய சமுகத்திற்கு 
முன்பாக தங்களைத்‌ தாழ்த்தி, அவருடைய 
கிருபைக்கு தங்களை 
ஒப்புக்கொடுக்கவேண்டும்‌. 

கர்த்தருடைய வார்த்தைக்கு 
செவிகொடுப்பது எல்லோருக்குமே நல்லது. 
கர்த்தருடைய வார்த்தைகளைக்‌ கேட்டு, 
அதற்கு கீழ்ப்படிந்து ஜீவிக்கும்போது, ரு 
கர்த்தருடைய ஆளுகையிலிருப்‌பே 
கர்த்தர்‌ ARS 
நம்மை நம்மைக்‌ 
கரம்பிடித்து வழிநடத்துவார்‌. 


நம்மை 
பராமரிப்பார்‌. 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


நாம்‌ தங்வொரு நாளும்‌ நம்மை கர்த்தருடைய 
சித்தத்திற்கு! ஆளுகைக்கும்‌ 
ஒப்புக்கொடுக்கவேண்டும்‌. நம்முடைய 
காலங்கள்‌ கர்த்தருடைய கரத்திலிருக்கிறது. 
க்காரர்கள்‌ 
ய்கிறார்கள்‌. 
எச்சரித்து, 
மரணத்திற்கு 


கர்த்தருடைய ணை 
உன்னதமான ஊழியத்தை 
அவர்கள்‌ துன்மார்க்கனை 
அவனுடைய ஆத்துமாவை 
தப்புவிக்கப்பண்ணுகிறார்கள்‌. 
ஊழியக்காரர்கள்‌ நீதிமான்களை எச்சரித்து, 
தங்களுடைய ஆத்துமாவையும்‌ 
தப்புவித்துக்கொள்கிறார்கள்‌. எல்லோருக்கும்‌. 
ஜீவனைக்‌ கொடுக்கவேண்டும்‌ 
என்பதற்காகவே நம்முடைய கர்த்தராகிய 

றிஸ்து இந்தப்‌ பூமிக்கு வந்தார்‌. 
நம்முடைய ஜீவன்‌ பரிழரணமாயிருக்க 
வேண்டும்‌ என்பதே இயேசுகிறிஸ்துவின்‌ 
சித்தம்‌.. 


நீ ஊமையனாயிருப்பாய்‌ 
எசே: 3:22-27 


எசே. 3:29, 
கர்த்தருடைய கரம்‌ என்மேல்‌. 
அமர்த்தது; அவர்‌ நீ எழுந்திருந்து 
பன்னத்தாக்குக்குப்‌ புறப்பட்டுப்‌ பேரு, 
அங்கே உன்னுடனே பேசுவேன்‌. 
என்றார்‌. 


அவ்விடத்திலே 


எசே 328, அப்படியே நாண்‌ 
எழுத்திருத்து, பன்னத்தாக்குக்குப்‌ 
புறப்பட்டுப்‌ போனேன்‌; இதோ, கேபார்‌ 
நதியாண்டையிலே நாண்‌ கண்ட. 
மகிமைக்குச்‌. சரியாக அங்கே. 
கர்த்தருடைய மகிமை வினங்கினது; 
அப்பொழுது நான்‌ முகங்குப்புற 
விழுந்தேன்‌. 


எசே: 3:24. உடனே ஆவி எனக்குன்னே 
புகுந்து, என்னைக்‌. காலூன்றி. 
திற்கும்படி செய்தது, அப்பொழுது 
அவர்‌ என்னுடனே பேசி: நீ போய்‌, உன்‌ 
வீட்டுக்குன்னே உன்னை 
அடைத்துக்கொண்டிரு.. 





i= THE 
TT 


எசே 3:25. இதோ, மனுபுத்திரனே, 
உன்மேல்‌ கயிறுகளைப்போட்டு, 
அவைகளால்‌ உன்னைக்‌ 
கட்டப்போகிறார்கன்‌; ஆகையால்‌ தீ 
அவர்களுக்குள்ளே போகவேண்டாம்‌. 


நான்‌ உன்‌ நாவை 
மேல்வாயோடே. 
ஒட்டிக்கொள்ளப்பண்ணுவேன்‌; தீ 
அவர்களைக்‌ கடித்துகொள்ளுகிற 
மனுஷனாமிராமல்‌, 
ஊமையனாயிருப்பாய்ட 
கலகவீட்டார்‌. 


அவர்கள்‌: 


எசே 8957. நான்‌ உன்னோடே 
பேசும்போது, உன்‌ வாயைத்‌ 
திறப்பேன்‌; அப்பொழுது கர்த்தராகிய 
ஆண்டவர்‌ இன்னின்னதை உரைத்தார்‌ 
என்று அவர்கனோடே சொல்வாய்‌; 
கேட்கிறவன்‌ கேட்கட்டும்‌, கேனாதவன்‌. 
கேவாதிருக்கட்டும்‌ அவர்கள்‌ ௧௨௧ 
வீட்டார்‌. 


கர்த்தர்‌ எசேக்கியேலுக்கு 
தேவதரிரனங்களைக்‌ காண்பிக்கிறார்‌ 
கர்த்தர்‌ தம்முடைய வார்த்தைகளை அவருக்கு 
வெளிப்படுத்துகிறார்‌. எசேக்கியேல்‌ செய்ய 
வேண்டிய ஊழியங்களைத்‌ 
தெளிவபடுத்தகிறார்‌ எசேக்கியேலின்‌ ஊழிய 
அழைப்பு பெரிதாயிருக்கிறது. ஆனால்‌ 
கர்த்தர்‌ அவருக்கு ஊழியவாய்ப்புக்களை 
உடனே கொடுக்கவில்லை. 


கர்த்தர்‌ 
மற்றொரு 
எசேக்கியேலுக்கு 
கர்த்தருடைய கரம்‌ எசேக்கியேலின்‌ 
அமருகிறது. கர்த்தர்‌ எசேக்கியேலிடம்‌, “நீ 
எழுந்திருந்து பள்ளத்தாக்குக்குப்‌ புறப்பட்டுப்‌ 
போ, அங்கே உன்னுடனே பேசுவேன்‌” 
(எசே 3:22) என்று சொல்லுகிறார்‌. 


தம்முடைய மகிமையை 
தரிசனத்தின்‌ மூலமாய்‌. 
வெளிப்படுத்துகிறார்‌. 
மேல்‌ 


எசேக்கியேல்‌  தேவதரிசனங்களைப்‌ 
பார்த்து தன்னுடைய 
'சந்தோஷமாயிருக்கிறார்‌. 

தனக்கு வரப்போகிற 
வேதனைகளையும்‌ 

எசேக்கியேல்‌ தன்னுடைய 
உக்கிரத்தினால்‌ மனங்கசந்துபோயிருக்கிறார்‌. 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


எசேக்கியேலின்‌ ஆவியில்‌ சோர்வும்‌ 
கவலையும்‌ வந்திருக்கிறது. கர்த்தருடைய 
ஊழியத்தை சந்தோஷமாய்‌ செய்யவேண்டும்‌. 
என்று விரும்பிய எசேக்கியேல்‌, இப்போது 

மனங்கசந்துபோயிருக்கிறார்‌. 
வேதனையிலும்‌ வருத்தத்திலும்‌ 
நிரம்பிமிருக்கிற எசேக்கியேலுக்கு கர்த்தர்‌ 
வார்த்தைகளைச்‌ 


ஆத்துமாவுக்கு இன்பமானது. 
உலகத்தின்‌: ஆசாபாசங்களுக்கும்‌, 
ஆரவாரங்களுக்கும்‌ விலகி, 

சமுகத்தில்‌ நாம்‌. 

நம்முடைய 
உண்டாகும்‌. 
கிடைக்கும்‌. 


நமக்கு இளைப்பாறுதல்‌ 


நாம்‌ கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
தனித்திருக்கும்போது கர்த்தருக்கும்‌ நமக்கும்‌ 
இடையில்‌ நெருங்கிய ஜக்கியமுண்டாகும்‌. 
கர்த்தர்‌ நம்மோடு பேசுவார்‌ நாமும்‌ 
கர்த்தரோடு  தாராளமாம்ப்‌ பேசலாம்‌. 
எசேக்கியேல்‌. பாபிலோன்‌. 
சிறையிருப்பிலிருக்கிறவர்களில்‌ 
அவரிடத்தில்‌ விசேவித்த 
எதுவுமில்லை. ஆனாலும்‌ 
தம்முடைய பெரிதான கிருபையையும்‌, 
சிலாக்கியத்தையும்‌ அவருக்கு 
காண்பிக்கிறார்‌. கர்த்தருடைய கரம்‌ 
எசேக்கியேலின்மேல்‌ அமர்ந்திருக்கிறது. 

ஏற்கெனவே 
கிரந்த 
கர்த்தருடைய கரம்‌ 
கூடவே இருப்பது 


( 3:14). 
எசேக்கியேலோடு 
அவருடைய சுத்த கிருபை 


கர்த்தர்‌ எசேக்கியேலைப்‌ பார்த்து “நீ 

ந்து பள்ளத்தாக்குக்கு புறப்பட்டுப்போ"' 

சொல்கிறார்‌. அப்படியே 

எழுந்திருந்து 

பள்ளத்தாக்குக்கு புறப்பட்டுப்போகிறார்‌. 

எசேக்கியேல்‌ மனப்பூர்வமாயும்‌ சந்தோஷமாயும்‌ 
பள்ளத்தாக்குக்கு புறப்பட்டுப்போகிறார்‌. 





f= FTE 
TT 


எசேக்கியேல்‌ ஏற்கெனவே கேயார்‌ 
நதியண்டையிலே, சிறைப்பட்டவர்களிடத்திற்கு 
வந்தார்‌. அப்போது அவருடைய மனதிலே. 
சந்தோஷமோ உற்சாகமோ இல்லை. 
எசேக்கியேல்‌ அவர்கள்‌ நடுவிலே ஏழுநாள்‌ 
பிரமித்தவராக தங்கியிருந்தார்‌ (எசே 3:15) 
எசேக்கியேல்‌ இப்போது பள்ளத்தாக்குக்கு 
கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, 
சந்தோஷமாயும்‌ 'சமாதானமாயும்‌ 
புறப்பட்டுப்போகிறார்‌. 


எசேக்கியேல்‌ கேபார்‌ நதியண்டையில்‌ 
சிறைப்பட்டவர்கள்‌ நடுவிலிருந்தபோது, 
தேவதரிசனங்களைக்‌ கண்டார்‌. அதற்கு 
ஒப்பான தரிசனத்தை அவர்‌ இப்போது 
பள்ளத்தாக்கிலும்‌ பார்க்கிறார்‌. “இதோ, 
கேபார்‌ நதியாண்டையிலே நான்‌ கண்ட 
மகிமைக்குச்‌ சரியாக அங்கே கர்த்தருடைய 
மகிமை விளங்கினது' (எசே 3:23) என்று 
எசேக்கியேல்‌ சொல்லுகிறார்‌. 


நாம்‌ கர்த்தருடைய மகிமையை 
விசுவாசத்தோடு தரிசிக்கும்போது. 
கிருபைகளையும்‌, 

பெற்றுக்கொள்கிறோம்‌. 

ஏற்கெனவே 


மாத்திரமே கண்டடைவார்கள்‌. 
தம்முடைய கிருபையினால்‌, 

ச்‌ நமக்கு வெளிப்படுத்தி, நமக்கு, 
விசேவி, சிலாக்கியத்தைக்‌ 
கொடுந்தக்கறார்‌ என்பதை. நாம்‌ 
உணரவேண்டும்‌. 


கர்த்தர்‌ நம்மை 
அழைக்கும்போது, 
கர்த்தரிடத்திலிருந்து 
எதிர்பார்ப்போம்‌. கர்த்தர்‌ 
அனுகூலமான வாசல்களை 

கொடுப்பார்‌ என்று 

பார்ப்போம்‌. நம்முடைய 

மூலமாய்‌ ஏராளமான 
ஆசீர்வதிக்கப்படுவார்கள்‌ என்றும்‌, திரளான 
ஜனங்கள்‌ நம்முடைய பிரசங்கச்‌ செய்திக்கு 
செவிகொடுப்பார்கள்‌ என்றும்‌ நாம்‌ 
திட்டமிடுவோம்‌. 


நாம்‌ 
பெரிய காரியங்களை 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தரோ எசேக்கியேலுக்கு 
இப்படிப்பட்ட பெரிய ஆசீர்வாதங்கள்‌ எதையும்‌ 
கொடுக்கவில்லை. கர்த்தர்‌ எசேக்கியேலைப்‌ 
பார்த்து “நீ போய்‌ உன்‌ வீட்டிற்குள்ளே 
உன்னை அடைத்துக்‌ கொண்டிரு” 
(எசே 3:24) என்று சொல்லுகிறார்‌. கர்த்தர்‌ 
எசேக்கியேலை அவருடைய வீட்டிலேயே 
அடைத்துப்‌ போடுகிறார்‌. எசேக்கியேல்‌. 
தன்னுடைய வீட்டைவிட்டு வெளியேறி 
வருவதற்கு கர்த்தர்‌ அனுமதி 
கொடுக்கவில்லை. 
தாமே 
“ஊழியத்திற்கு 

இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ நடுவிலே தம்முடைய 
வார்த்தையைச்‌ சொல்லுமாறு கர்த்தர்‌ 
எசேக்கியேலுக்கு கட்டளை கொடுத்தார்‌. 
ஆனால்‌ இப்போதோ. கர்த்தர்‌ 
எசேக்கியேலுக்கு ஊழிய வாய்ப்புக்களைக்‌ 
கொடுக்காமல்‌, அவரை தன்னுடைய 
வீட்டிற்குள்ளே அடைத்துக்கொண்டிருக்குமாறு 
சொல்லுகிறார்‌. எசேக்கியேல்‌ புறப்பட்டுப்போய்‌ 
ஊழியம்‌ செய்ய ஆயத்தமாயிருக்கிறார்‌ 
ஆனால்‌ கர்த்தரோ எசேக்கியேலை வெளியே 
ஊழியம்‌ செய்ய அனுமதிக்கவில்லை. ஊழிய 

அழைப்பு இருக்கிறது. ஊழிய வாய்ப்பு 


எசேக்கியேல்‌. 
கர்த்தருடைய ஊழியத்தை 
தயங்கினார்‌. கர்த்தர்‌ அவரைப்‌ 
பெலப்படுத்தினார்‌. எசேக்கியேல்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனங்கள்‌ மத்தியில்‌ கர்த்தருடைய 
வார்த்தையைச்‌ சொன்னபோதோ, அவர்கள்‌. 
எசேக்கியேலின்‌ வார்த்தைக்கு 
செவிகொடுக்கவில்லை. எசேக்கியேலை 
கர்த்தருடைய தீர்க்கதரிசியாக அங்கீகரித்து 
கனம்பண்ணவில்லை. அவர்கள்‌ 
எசேக்கியேலையும்‌ ஏளனம்பண்ணினார்கள்‌, 
எசேக்கியேலை ஊழியத்திற்கு அனுப்பின 
கர்த்தரையும்‌ ஏளனம்பண்ணினார்கள்‌. 


ரம்பத்தில்‌ 
% செய்ய 





f= FTE 
ETT 


கர்த்தர்‌ இந்த சம்பவங்களையெல்லாம்‌ 
நோக்கிப்‌ பார்க்கிறார்‌. கர்த்தருடைய 
நீதியான நியாயத்தீர்ப்பு எசேக்கியேல்மீதும்‌, 
இஸ்ரவேல்‌ வம்சத்தார்மீதும்‌ வருகிறது. 
எசேக்கியேல்‌ கர்த்தருடைய ஊழியத்தை 
செய்ய தயங்கியதினிமித்தமாகவும்‌, 
பேசுவதற்கு வெட்கப்பட்டதினிமித்தமாகவும்‌, 
கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு அவர்மீது 
வருகிறது. கர்த்தர்‌ எசேக்கியேலை 
அவருடைய வீட்டிற்குள்ளேயே அடைத்துப்‌ 
போடுகிறார்‌. இதனால்‌ எசேக்கியேல்‌: 
கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்கு 
அழைக்கப்பட்டிருந்தாலும்‌. அந்த ஊழியத்தை 
செய்ய முடியாதபடிக்கு அவருக்கு தடை 
உண்டாயிற்று. 


இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ கர்த்தருடைய 


எசேக்கியேல்‌ அவர்கள்‌ மத்தியிலே போய்‌ 


வார்த்தைகளைச்‌ சொல்லாத 
படிக்கு, கர்த்தர்‌ அவரை 
தடைபண்ணிவிடுகிறார்‌ எசேக்கியேலை 
அவருடைய வீட்டிற்குள்ளேயே. 
அடைத்துப்போடுகிறார்‌. இதனால்‌ இஸ்ரவேல்‌ 
வம்சத்தாருக்கு கர்த்தருடைய 
வார்த்தைகளைக்‌ வாய்ப்பு 
இல்லாமல்போயிற்று, 

எசேக்கியேல்‌ 
வீட்டிற்குள்ளே 
கொண்டு 


நம்முடைய 


கேட்கும்‌ 


ப்‌ 


தளிமையிலிுக்கவேண்டம்‌. 
சித்தத்தையும்‌, அவருடைய 
அவருடைய திட்டத்தையும்‌ 

_ புரிந்துகொள்ள 


வீட்லே தன்னை அடைத்துக்கொண்டிருந்த 
யூதாவின்‌ மூப்பர்கள்‌ 
கி அவருடைய வீட்டிலே. 
வந்து பார்க்க வந்தார்கள்‌. மூப்பர்கள்‌ 
எசேக்கியேலுக்கு முன்பாக 
உட்கார்ந்திருந்தார்கள்‌ (எசே 84). அப்போதும்‌ 
எசேக்கியேல்‌ அவர்களோடு கர்த்தருடைய 
வார்த்தையைச்‌ சொல்லவில்லை. 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இதற்கு 
ஆவியானவர்‌. 
அவரை 
தரிசனத்திலே. 
சிறைப்பட்டுப்போனவர்கள்‌ 
கொண்டு போய்‌ விட்டார்‌: 
எசேக்கியேல்‌ கண்ட 
அவரிடத்திலிருந்து எடுபட்டுப்போயிற்று. 
அப்போதுதான்‌ எசேக்கியேலால்‌ 
கர்த்தருடைய வார்த்தையை பேச முடிந்தது. 
கர்த்தர்‌ தனக்குக்‌ காண்பித்த யாவையும்‌ 
சிறையிருப்பிலிருந்தவர்களுக்குச்‌ எசேக்கியேல்‌ 
சொன்னார்‌ (எசே 11:24,25) 


பின்பு. கர்த்தருடைய 
எசேக்கியேலை எடுத்து. 
தேவனுடைய ஆவிக்குள்ளான. 


எசேக்கியேல்‌ பாபிலோன்‌ தேசத்து 
சிறையிருப்பிலிருக்கிற இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ 
மத்தியில்‌ கர்த்தருடைய வார்த்தைகளைச்‌ 
சொல்லவேண்டும்‌. இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ 
எசேக்கியேல்‌ சொல்லும்‌ வார்த்தைகளை 
செவிகொடுத்து கேட்கமாட்டார்கள்‌. 
அவர்கள்‌ எசேக்கியேலின்மீது 
கோபப்படுவார்கள்‌. கர்த்தர்‌ எசேக்கியேலை 
தம்முடைய வல்லமையினால்‌ 
பாதுகாக்கமாட்டார்‌. இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ 
எசேக்கியேலுக்கு எப்படிப்பட்ட தீங்குகளை 
செய்வார்கள்‌ என்று கர்த்தர்‌ 
வெளிப்படுத்துகிறார்‌. 

“இதோ, மனுபுத்திரனே, உன்மேல்‌ 
கமிறுகளைப்போட்டு, அவைகளால்‌ உன்னைக்‌ 
கட்டப்போகிறார்கள்‌; ஆகையால்‌ நீ 
அவர்களுக்குள்ளே போகவேண்டாம்‌ 
(எசே 325) என்று கர்த்தர்‌ 
எசேக்கியேலுக்கு சொல்லுகிறார்‌. அவர்கள்‌ 
எசேக்கியேலை குயிறுகளால்‌ கட்டும்போது, 
கர்த்தர்‌ அவரை  பாதுகாப்பதாகவோ 
ல்‌ விடுவிப்பதாகவோ 
வாக்குப்பண்ணவில்லை. அதற்கு பதிலாக 
எசேக்கியேல்‌. அவர்களுக்குள்ளே 
போகவேண்டாம்‌ என்று, கர்த்தர்‌ அவரை 
'தடைபண்ணிவிடுகிறார்‌. 
ல்‌ வம்சத்தார்மீது. 
கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு 
வந்திருக்கிறது. அவர்கள்‌ கர்த்தருடைய 
தீர்க்கதரிசிகளைத்‌  துன்பப்படுத்தினார்கள்‌. 
இதனால்‌ கர்த்தர்‌ அவர்கள்மீது 
கோபங்கொண்டு, அவர்களை பாபிலோன்‌. 
தேசத்து சிறையிருப்புக்கு அனுப்பிவிட்டார்‌. 
இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ இப்போது பாபிலோன்‌ 
தேசத்து சிறையிருப்பில்‌ பாடுகளையும்‌, 
வேதனைகளையும்‌, உபத்திரவங்களையும்‌. 
அனுபவிக்கிறார்கள்‌. 


ஏற்கெனவே 





ழ்‌ நள 
யாய 


தீர்க்கதரிசிகளை 

கர்த்தர்‌ 
அவர்களுக்கு தண்டனையைக்‌ 
கொடுத்திருக்கிறார்‌. ஆனால்‌ அவர்களோ 
இன்னும்‌ மனந்திரும்பவில்லை. அவர்கள்‌ 
கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை னும்‌ 
துன்பப்படுத்துகிறார்கள்‌. எசேக்கியேலின்மேல்‌. 
குயிறுகளைப்போட்டு, அவைகளால்‌ அவரைக்‌ 
குட்டப்போகிறார்கள்‌.  ைத்தியக்காரர்களை 
கட்டுவதுபோல அவர்கள்‌ எசேக்கியேலைக்‌ 
கட்டப்போகிறார்கள்‌. 


தம்முடைய 


எசேக்கியேல்‌ கர்த்தருடைய 
வார்த்தைகளை தீர்க்கதரிசனமாய்ச்‌ 
சொல்லும்போது, இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ 


என்று தீர்மானம்பண்ணி, 
கயிறுகளால்‌ கட்டிப்போடுவார்கள்‌. 
குலகவீட்டார்‌ 
சொன்னாலும்‌ 
தீங்காகவே 


எசேக்கியேல்‌ இப்போது என்ன 
அது அவருக்கு. வ 
முடியும்‌ எசேக்கியேல்‌ சிறிதுகாலம்‌: 
கர்த்தருடைய வார்த்தையைச்‌ சொல்லாமல்‌ 
அமைதியாகயிருப்பது அவருக்கு நல்லது. 
கர்த்தர்‌ எசேக்கியேலிடம்‌ “நான்‌ உன்‌ 
நாவை உன்‌ பெல்லா 
ஒட்டிக்கொள்ளப்பண்ணுவேன்‌: 
அவர்களைக்‌ எட்ட படம்‌ 
மனுஷனாமிராமல்‌,  ஊமையனாயிருப்பாய்‌:: 
அவர்கள்‌ கலகவீட்டார்‌” (எசே 3:26) என்று 
சொல்லுகிறார்‌. 

எசேக்கியேலால்‌ இப்போது. 
கர்த்தருடைய வார்த்தைகளைப்‌ பேசமுடியும்‌. 
ஆனால்‌. கர்த்தரோ  எசேக்கியேலுக்கு 
தம்முடைய வார்த்தைகளைப்‌ பேச இப்போது 
அனுமதி கொடுக்கவில்லை. 
எசேக்கியேலினிடத்தில்‌ ஒரு  தப்பிதமும்‌ 
இல்லை. கர்த்தருடைய ஊழியக்காரர்‌ 
ஊழியம்‌ செய்ய ஆயத்தமாயிருக்கிறார்‌. 
ஆனால்‌. ஜனங்களோ கர்த்தருடைய 
வார்த்தைகளைக்‌ கேட்க ஆயத்தமாயில்லை. 


எசேக்கியேல்‌ - விரிவரை 
EZEKIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அவர்கள்‌ 
கலகவீட்டாராயிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
சத்தியத்‌ ஏற்றுக்கொள்ள 
ஆயத்தமாயில்லை. குடிந்துகொள்ளும்‌ 
வார்த்தைகளை அங்கீகரிக்க விரும்பவில்லை. 
கர்த்தருடைய சித்தத்திற்கு 

தங்கள்‌ 

பிரகாரமாகவும்‌, 

பிரகாரமாகவும்‌ 

என்று 


தேசத்தார்‌ தங்களை 
அடக்கி ஆளுகை செய்தாலும்‌, கர்த்தர்‌ 
ஆ செய்யக்கூடாது என்று 
லில்‌ ஆகையினால்‌ 
ர்‌ அவர்களை கலகவீட்டார்‌ என்று 
சொல்லுகிறார்‌ கலகவீட்டாருக்கு 


சமாதானத்தின்‌ வார்த்தைகளும்‌, ஆறுதலின்‌ 


ன்‌ மனத்து விடுகிறார்‌. அவர்களை 
இப்போது, கடிந்து சொல்லவேண்டிய 
அவசியமுமில்லை என்று கர்த்தர்‌ 
தீர்மானித்திருக்கிறார்‌. 


சிறையிருப்பிலிருக்கிற ஸ்ரவேல்‌ 
வம்சந்தாருக்கு இப்போது கர்த்தருடைய 
வார்த்தைகள்‌ சொல்லப்படவில்லை. ஆனாலும்‌ 
கர்த்தருக்கு ஏற்ற சமயம்‌ வரும்போது, 
அவர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தைகள்‌ 
சொல்லப்படும்‌. 


கர்த்தர்‌ எசேக்கியேலிடம்‌ “நான்‌ 
உன்னோடே பேசும்போது, உன்‌ வாயைத்‌ 
திறப்பேன்‌: அப்பொழுது கர்த்தராகிய 
ஆண்டவர்‌ இன்னின்னதை உரைத்தார்‌ 
என்று அவர்களோடே ல்வாய்‌; 
கேட்கிறவன்‌ கேட்கட்டும்‌, கேளாதவன்‌ 
கேளாதிருக்கட்டும்‌; அவர்கள்‌ கலக வீட்டார்‌” 
(எசே 3:27) என்று சொல்லுகிறார்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


எசேக்கியேலின்‌ ஊழியத்தில்‌: 
மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும்‌ என்று 
கர்த்தர்‌ வாக்குப்பண்ணவில்லை. இஸ்ரவேல்‌. 
ஜனங்கள்‌ எல்லோரும்‌ தம்முடைய 
வார்த்தைக்கு செலிகொடுப்பார்கள்‌ என்றும்‌ 
கர்த்தர்‌ சொல்லவில்லை. அவர்கள்‌ 
கர்த்தருடைய வார்த்தையைக்‌ கேட்டாலும்‌, 
கேட்காவிட்டாலும்‌, 
கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து. 
வம்சத்தார்‌ மத்தியிலே 
வார்த்தைகளைச்‌ சொல்லவேண்டும்‌. 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எசேக்கியேல்‌ கர்த்தருடைய ஊழியத்தில்‌ 
சோர்ந்துபோய்விடக்கூடாது அவர்‌ 
கர்த்தருடைய சித்தத்திற்கு எல்லாவற்றையும்‌ 
ஒப்புக்கொடுக்கவேண்டும்‌. எசேக்கியேலின்‌ 
ஆரம்பகால ஊழியம்‌ மிகவும்‌ 
கடினமாயிருக்கிறது. தரிசனம்‌ 
பெரிதாயிருக்கிறது. ஆனால்‌ ஊழியத்தில்‌. 
பாடுகள்‌ அதிகமாயிருக்கிறது. 





ழ்‌ நள 
யாய 


பாபிலோன்தேசத்து 
சிறையிருப்பிலிருக்கிற யூதர்கள்‌ 
எருசலேமையே 
கொண்டிருக்கிறார்கள்‌. 
பத்தியுள்ளவர்கள்‌ எருசலேம்‌ 
விசுவாச கண்களோடு நோக்கிப்‌ 
பார்க்கிறார்கள்‌. கர்த்தர்‌ தங்களை 
பாபிலோன்‌ தேசத்து சிறையிருப்பிலிருந்து. 
விடுவித்து, எருசலேம்‌ நகரத்திற்கு. 
திரும்பவும்‌ அழைத்துக்கொண்டு போவார்‌ 
என்று வலாய்க்‌ காத்துக்‌ 
கொண்டிருக்கிறார்கள்‌. 


பாபிலோன்‌ தேசத்து சிறையிருப்புக்குப்‌ 
போகாமல்‌ எருசலேம்‌ நகரத்திலேயே 
தங்கிமிருக்கிற யூதர்கள்‌, தங்களைப்பற்றி 
பெருமையாய்‌ நினைக்கிறார்கள்‌. எருசலேம்‌ 
நகரம்‌ உறுதியாய்‌ நிலைத்திருக்கும்‌ 
வரையிலும்‌, தங்களுக்கு ஒரு தீங்கும்‌ 
வராது என்று தங்கள்‌ இருதயத்தில்‌ 
பெருமையோடிருக்கிறார்கள்‌ 

கர்த்தர்‌ எசேக்கியேல்‌ தீர்க்கதரிசியின்‌ 
மூலமாய்‌ இஸ்ரவேல்‌ வம்சத்தாருக்கு 
தம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்துகிறார்‌. 
கல்தேயர்கள்‌ எருசலேம்‌ நகரத்தை 
முற்றிக்கையிடுவார்கள்‌. எருசலேம்‌ 
நகரத்திற்குள்ளே கொடிய பஞ்சங்களும்‌, 
வேதனைகளும்‌ உண்டாகும்‌. 


இன்னும்‌ 
நினைத்துக்‌: 
அவர்களில்‌ 


நகரத்தை 


எருசலேம்‌ நகரத்திற்கு விரோதமாக 
சத்துருக்கள்‌ அரண்களை எழுப்புவார்கள்‌ 
(எசே 41-8) எருசலேம்‌ நகரத்திற்குள்ளே 


கொடிய பஞ்சமுண்டாகும்‌ (எசே 45-17). 


எருசலேம்‌ நகரத்திற்கு 
விரோதமாக முற்றிக்கை 
எசே 441-8 


எசே. கப. மனுபுத்திரனே, நீ ஒரு 
செங்கலை எடுத்து, அதை உன்‌ முன்‌ 
வைத்து, அதின்மேல்‌ எருசலேம்‌ 
நகரத்தை வரைத்து, 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அதற்கு விரோதமாக 
முற்றிக்கைபோட்டு, அதற்கு 
விரோதமாகக்‌ கொத்தனங்களைக்‌ கட்டி, 
அதற்கு விரோதமாக மண்மேடுபோட்டு, 
அதற்கு விரோதமாக இராணுவங்கனை 
திறுத்தி, சுற்றிலும்‌ அதற்கு விரோதமாக. 
மதிலிடிக்கும்‌ யந்திரங்களை வை. 


எசே 43. மேலும்‌ நீ 
இருப்புச்சட்டியை வாங்கி, 
உனக்கும்‌ நகரத்துக்கும்‌. 
இருப்புச்‌௬ுவராக்கி, 

முற்றிக்கையாய்க்‌ கிடக்கும்படிக்கு உன்‌: 
முகத்தை அதற்கு. நேராய்க்‌ 
திருப்பி, அதை முற்றிக்கைபோட்டுக்‌ 
கொண்டிரு; இது இஸ்ரவேல்‌ 
வம்சத்துக்கு அடையாளம்‌. 


எசே. க்‌. நீ உன்‌ இடதுபக்கமாய்‌ 
ஒருக்களித்துப்‌ படுத்து, அதின்மேல்‌ 
இஸ்ரவேல்‌ வம்சத்தாரின்‌ 
அக்கிரமத்தைச்‌ சுமத்திக்கொன்; நீ. 
அந்தப்பக்கமாய்‌ ஒருக்களித்திருக்கும்‌ 
நாட்களின்‌ இலக்கத்தின்படியே 
அவர்களுடைய அக்கிரமத்தைச்‌. 
சுமப்பாய்‌. 


எசே: க அவர்களுடைய 
அக்கிரமத்தின்‌ வருஷங்களை உனக்கு 
நாட்கணக்காய்‌. எண்ணக்‌. 
கட்டனையிட்டேன்‌; முந்நூற்றுத்‌ 
தொண்ணூறு நாட்கள்வரைக்கும்‌ தீ 
இஸ்ரவேல்‌ வம்சத்தாரின்‌ 
அக்கிரமத்தைச்‌ சுமக்கவேண்டும்‌. 


எசே... 48. நீ இவைகளை 
திறைவேற்றினபின்பு, மறுபடியும்‌ உண்‌: 
வலதுபக்கமாய்‌ ஒருக்களித்து, யூதா 
வம்சத்தாரின்‌' அக்கிரமத்தை. 
'நாற்பதுநான்‌ வரைக்கும்‌ சுமக்க. 
வேண்டும்‌; ஒவ்வொரு வருஷத்துக்குப்‌ 
பதிலாக ஒவ்வொரு நானை உனக்குக்‌ 
கட்டளையிட்டேன்‌. 


எசே 4:7. நீ எருசலேமின்‌ மூற்றிக்கைக்கு 
நேராகத்‌ திருப்பிய முகமும்‌, திறந்த 
புயமுமாக இருத்து, அதற்கு. 
விரோதமாகத்‌ தீர்க்கதரிசனம்‌ சொல்லு. 


எசே: 4:8. இதோ, நீ அதை முற்றிக்கைப்‌ 
போடும்‌ நாட்களை நிறைவேற்றுமட்டும்‌ 
ஒரு மக்கத்திலிருந்து மறுபக்கத்தில்‌ 
புரனக்கூடாதபடிக்கு. உன்னைக்‌ 
கயிறுகளால்‌ கட்டுவேன்‌. 





i= THEN 
TT 


எருசலேம்‌ 

முற்றிக்கைப்போடப்படும்‌. 

தீர்க்கதரிசி எருசலேமின்‌ 
அடையாளங்களினால்‌ 

கர்த்தர்‌ எசேக்கியேலிடம்‌, ஒரு செங்கலில்‌ 
எருசலேம்‌ நகரத்தை வரையுமாறு 
சொல்லுகிறார்‌. 


எருசலேம்‌ கர்த்தருடைய பரிசுத்தமான 
கர்த்தர்‌ எருசலேம்‌ நகரத்தை 
உள்ளங்கைகளில்‌ 
வரைந்திருக்கிறார்‌ “சீயோனோ: 
கர்த்தர்‌ என்னைக்‌ கைவிட்டார்‌, ஆண்டவர்‌ 
என்னை மறந்தார்‌ என்று சொல்லுகிறாள்‌. 
ஸ்திரீயானவள்‌ தன்‌ கர்ப்பத்தின்‌ பிள்ளைக்கு 
இரங்காமல்‌, தன்‌ பாலகனை மறப்பாளோ? 
அவர்கள்‌ மறந்தாலும்‌, நான்‌ உன்னை 
மறப்பதில்லை. இதோ, என்‌ உள்ளங்கைகளில்‌ 
உன்னை வரைந்திருக்கிறேன்‌; உன்‌ மதில்கள்‌ 
எப்போதும்‌. என்முன்‌ இருக்கிறது" 
(ஏசா 49,1536) 


நகரம்‌. 
தம்முடைய 


ஆனால்‌ இப்போதோ 
எருசலேமை ஒரு செங்கலில்‌ வரையச்‌ 
சொல்லுகிறார்‌. மனுபுத்திரனே, நீ ஒரு 
செங்கலை எடுத்து, அதை உன்‌ முன்‌ 
வைத்து, அதின்மேல்‌ எருசலேம்‌ நகரத்தை 
வரை" (எசே 4:1) 


அவர்‌ 


எருசலேம்‌ 
பிரியமான நகரம்‌ 
பரிசுத்த நகரம்‌ கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
வம்சந்தார்மீது மிகவும்‌ பிரியமாயிருக்கிறார்‌. 
பிரதான ஆசாரியன்‌, தன்னுடைய மார்பில்‌ 
அணிந்திருக்கும்‌ மார்ப்பதக்கத்தில்‌ 
இஸ்ரவேலின்‌ பன்னிரண்டு. 
கோத்திரங்களுடைய பெயர்களை 
விலையுயர்ந்த கற்களில்‌ பதித்து, 
எழுதியிருப்பார்‌ 


ஒரு காலத்தில்‌ கர்த்தருக்கு பிரியமான 
நகரமாகவும்‌, உண்மையுள்ள நகரமாகவும்‌: 
பரிசுத்தமான நகரமாகவும்‌ இருந்த எருசலேம்‌ 
நகரம்‌, இப்போது ஒரு வேசியாயிற்று. 
கர்த்தருடைய உள்ளங்கைகளில்‌ 
'வரையப்பட்டிருந்த எருசலேம்‌ நகரம்‌ இப்போது, 
ஒரு செங்கலில்‌ வரையப்பட்டிருக்கிறது. 


நகரம்‌ கர்த்தருக்கு 


அது அவருடைய 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


செங்கல்‌ வலுவான உலோகமல்ல. அது 
மண்ணால்‌ செய்யப்பட்டது. கீழே விழுந்தால்‌ 
உடைந்துபோகும்‌. எருசலேம்‌ நகரமும்‌ 
சாதாரண செங்கலைப்போல. 
மகிமையில்லாமலும்‌, பெலமில்லாமலும்‌ 
இருக்கிறது. 


கர்த்தர்‌ எசேக்கியேலிம்‌ ஒரு 
செங்கலை எடுத்து, அதை தனக்கு முன்பாக 
வைத்து, அதின்மேல்‌ எருசலேம்‌ நகரத்தை 
வரையுமாறு சொல்லுகிறார்‌ செங்கலில்‌ 
வரையப்பட்ட எருசலேம்‌ நகரத்திற்கு 
விரோதமாக முற்றிக்கைப்போடுமாறும்‌, 
அதற்கு விரோதமாக கொத்தங்களைக்‌ 
கட்டுமாறும்‌ சொல்லுகிறார்‌. மேலும்‌ அதற்கு 
விரோதமாக மண்மேடுபோட்டு, அதற்கு 
விரோதமாக இராணுவங்களை நிறுத்தி, 
சுற்றிலும்‌ அதற்கு விரோதமாக மதிலிடிக்கும்‌. 
யந்திரங்களை வை என்றும்‌ கர்த்தர்‌ 
எசேக்கியேலுக்கு கட்டளையிடுகிறார்‌. 


நகரத்திற்கும்‌, கொத்தளத்திற்கும்‌ 
நடுவாக ஒரு இருப்புச்சட்டியை வைக்குமாறு 
கர்த்தர்‌ எசேக்கியேலுக்கு சொல்லுகிறார்‌. 
இது இருப்புச்சுவருக்கு 
ஒப்புமையாயிருக்கிறது. இரும்பு உறுதியானது. 
நகரத்திற்குள்ளே இருக்கிற 
நகரத்திற்கு வளியே 
ர்க்க கல்தேயர்களும்‌ 
இரும்பைப்போல உறுதியாயிருக்கிறார்கள்‌. 
எருசலேம்‌ நகரத்தை கைப்பற்றாமல்‌ தங்கள்‌ 
தேசத்திற்கு திரும்பிப்போவதில்லை என்று 
கல்தேயர்கள்‌ உறுதியாய்‌ நிற்கிறார்கள்‌. 
நகரத்திற்குள்ளே இருக்கிற யூதர்களும்‌, 
ல்‌ ம்‌ 'சரணடையப்போவதில்லை. 
என்று உறுதியாயிருக்கிறார்கள்‌. 


கர்த்தர்‌ 
ஒரு 


இதற்கு அடையாளமாக 
எசேக்கியேலிம்‌ “மேலும்‌ நீ 
இருப்புச்சட்டியை வாங்கி, உனக்கும்‌. 
நகரத்துக்கும்‌ நடுவாக இருப்புச்சுவராக்கி, 
அது முற்றிக்கையாய்க்‌ கிடக்கும்படிக்கு உன்‌ 
முகத்தை அதற்கு நேராய்க்‌ திருப்பி, 
அதை முற்றிக்கைபோட்டுக்கொண்டிரு: இது 
இஸ்ரவேல்‌ வம்சத்துக்கு அடையாளம்‌" 
(எசே 4:3) என்று சொல்லுகிறார்‌. 





f= al 
TT 


எசேக்கியேல்‌ எருசலேம்‌ நகரத்தை 
வரைந்திருக்கிற செங்கலுக்கு நேராக. 
தன்னுடைய முகத்தைத்‌ திருப்பி, தன்னுடைய 
இடதுபக்கமாய்‌ ஒருக்களித்து படுத்துக்‌. 
கொள்ளவேண்டும்‌. கல்தேயர்கள்‌ 
எருசலேமைச்‌ சுற்றி வளைத்து 
முற்றிக்கைப்போட்டிருக்கிறார்கள்‌ என்பதற்கு 
இது அடையாளமாயிருக்கும்‌. எசேக்கியேல்‌ 
தனக்கு முன்பாகயிருக்கும்‌ எருசலேமுக்கு 
அடையாளமான செங்கலின்மேல்‌ 
இஸ்ரவேல்‌ வம்சத்தாரின்‌ அக்கிரமத்தை 
சுமத்திக்கொள்ளவேண்டும்‌. 

எசேக்கியேல்‌ தன்னுடைய 
இடதுபக்கமாய்‌ ஒருக்களித்து படுத்திருக்கும்‌ 
நாட்களின்‌ இலக்கத்தின்படியே எசேக்கியேல்‌ 
இஸ்ரவேல்‌ வம்சத்தாரின்‌ அக்கிரமத்தை 
சுமக்கவேண்டும்‌. கர்த்தர்‌ அவர்களுடைய 
அக்கிரமங்களின்‌ வருஷங்களை: 
நாட்கணக்காய்‌ எண்ணுமாறு 
எசேக்கியேலுக்கு கட்டளை கொடுக்கிறார்‌ 
முன்னூற்று தொண்ணூறு நாட்கள்‌ 
வரைக்கும்‌. எசேக்கியேல்‌ இஸ்ரவேல்‌ 
வம்சத்தாரின்‌ அக்கிரமத்தை 
சுமக்கவேண்டும்‌ (எசே 4:5). 

கல்தேயர்கள்‌ எருசலேமுக்‌ 
தக்‌ பதினெட்டு மாதங்களாக 
முற்றிக்கைப்போட்டிருந்தார்கள்‌ அவன்‌ 
ராஜ்யபாரம்பண்ணும்‌ ஒன்பதாம்‌ வருஷம்‌ 
பத்தாம்‌ மாதம்‌ பத்தாந்தேதியிலை பாபிலோன்‌ 
ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரும்‌, அவனுடைய 
எல்லா. இராணுவமும்‌ எருசலேமுக்கு 
விரோதமாய்‌ வந்து, அதற்கு எதிராகப்‌ 
பாளயமிறங்கி, சுற்றிலும்‌ அதற்கு எதிராகக்‌ 
கொத்தளங்களைக்‌ கட்டினார்கள்‌. அப்படியே 
சிதேக்கியா ராஜாவின்‌ பதினோராம்‌ 
வருஷமட்டும்‌ நகரம்‌ முற்றிக்கை 
போடப்பட்டிருந்தது. நாலாம்‌ மாதம்‌ 
ஒன்பதாம்‌ தேதியிலே பஞ்சம்‌ நகரத்திலே 
அதிகரித்து. ன்‌ ஜனத்துக்கு 
ஆகாரமில்லாமல்போயிற்று" (எரே 52:4-6). 


கல்தேயர்கள்‌ 
முற்றிக்கைப்போட்டிருந்த நாட்களில்‌, 


எருசலேமை 
எகிப்து 


புறப்பட்டு வந்தது. அப்போது கல்தேயர்கள்‌ 
ஐந்து மாத காலத்திற்கு எருசலேமை 
முற்றிக்கைப்போடுவதை. தற்காலிகமாக. 
நிறுத்திக்கொண்டார்கள்‌. 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


'பார்வோனின்‌ சேனையோவென்றால்‌, 
எகிப்திலிருந்து புறப்பட்டது: எருசலேமை 
முற்றிக்கைபோட்ட கல்தேயர்‌ அவர்களுடைய 
செய்தியைக்கேட்டு, எருசலேமை விட்டு 
நீங்கிப்போனார்கள்‌. அப்பொழுது எரேமியா 
தீர்க்கதரிசிக்குக்‌ கர்த்தருடைய வார்த்தை: 
உண்டாகி, அவர்‌: இஸ்ரவேலின்‌ தேவனாகிய 
கர்த்தர்‌ உரைக்கிறது என்னவென்றால்‌, 
என்னிடத்தில்‌ விசாரிக்கும்டி உங்களை 
என்னிடத்துக்கு அனுப்பின யூதாவின்‌ 
ராஜாவை நீங்கள்‌ நோக்கி: இதோ, 
உங்களுக்கு ஒத்தாசையாகப்‌ புறப்பட்ட 
பார்வோனின்‌ சேனை தன்‌ தேசமாகிய 
எகிப்துக்குத்‌ திரும்பிப்போகும்‌. 
கல்தேயரோவென்றால்‌, திரும்பிவந்து இந்த 
நகரத்துக்கு விரோதமாக வயுத்தம்பண்ணி, 
அதைப்பிடித்து, அக்கினியால்‌: 
குட்டெரிப்பார்கள்‌” (எரே 37:5-8), 


பதினெட்டு மாத முற்றிக்கையிலிருந்து, 
ஐந்து மாத இடைவெளியை கழித்துவிட்டால்‌, 
ன்று மாதங்களாக 
390 நாட்களாக, கல்நேயர்கள்‌ 
நகரத்திற்கு விரோதமாக 
முற்றிக்கைப்போட்டார்கள்‌. 
“390 நாட்கள்‌" 
வாக்கியத்திற்கு 
ஒரு பொருள்‌ 
எசேக்கியேலிடம்‌ 


என்னும்‌. 
“90 வருஷங்கள்‌" என்றும்‌ 
உள்ளது. “கர்த்தர்‌ 
“ஒவ்வொரு வருஷத்திற்குப்‌ 
பதிலாக ஒவ்வொரு நாளை உனக்கு 
கட்டளையிட்டேன்‌” (எசே 46) என்று 
சொல்லுகிறார்‌. எசேக்கியேல்‌ 390 நாட்கள்‌ 
வரைக்கும்‌ இஸ்ரவேல்‌ வம்சத்தாரின்‌ 
அக்கிரமத்தை சுமக்கவேண்டும்‌. அவர்‌ 
390 நாட்கள்‌ வரைக்கும்‌ இடது பக்கமாய்‌ 
ஒருக்களித்து படுத்திருக்கவேண்டும்‌. அவர்‌ 
அந்தப்‌ பக்கமாய்‌ ஒருக்களித்திருக்கும்‌ 
நாட்களின்‌ இலக்கத்தின்படியே, எசேக்கியேல்‌ 
இஸ்ரவேல்‌ வம்சத்தாரின்‌ அக்கிரமத்தை: 
சுமப்பார்‌. கர்த்தர்‌ ஒவ்வொரு வருஷத்திற்கு 
பதிலாக ஒவ்வொரு நாளை எசேக்கியேலுக்கு 
கட்டளையிட்டிருக்கிறார்‌. 


ஆரம்பத்தில்‌, சமஸ்த இஸ்ரவேல்‌ 
தேசமாகயிருந்தது, பின்பு வடக்கு இஸ்ரவேல்‌ 
தேசம்‌ என்றும்‌. தெற்கு யூதாதேசம்‌ என்றும்‌ 
இரண்டாய்ப்‌ பிரிந்தது. இஸ்ரவேலின்‌ 
பத்துக்கோத்திரத்தார்‌ வடக்கு இஸ்ரவேல்‌ 
தேசத்திற்கு பிரிந்துபேனார்கள்‌. மீதமுள்ள 
இரண்டு கோத்திரத்தார்‌ தெற்கு 
யூதாதேசத்தில்‌ தங்கிவிட்டார்கள்‌. 





i THE 
TT 


யெரொபெயாமின்‌ ஆட்சிக்காலத்தில்‌ 
வடக்கு இஸ்ரவேல்‌ தேசத்தார்‌ கர்த்தருக்கு 
விரோதமாகப்‌ பாவம்‌ செய்ய ஆரம்பித்தார்கள்‌. 
யெரொபெயாமின்‌ வருஷத்திலிருந்து. 
கல்தேயர்கள்‌ எருசலேமை அழித்துப்போட்ட 
வருஷம்‌ வரையிலும்‌ இடையிலுள்ள காலம்‌ 
390 வருஷங்களாகும்‌. ன்டிதர்களில்‌ 
சிலர்‌ 390 வருஷங்கள்‌ 
இப்படி ஒரு. 
சொல்லுகிறார்கள்‌. 


எசேக்கியேல்‌  இடதுபுறமாய்‌ 390. 
நாட்களுக்கு ஒருக்களித்து படுத்த பின்பு, 
அவர்‌ மறுபடியும்‌ தன்னுடைய வலதுபக்கமாய்‌ 
40. நாட்களுக்கு ஒருக்களித்து 
படுக்கவேண்டும்‌. எசேக்கியேல்‌ 
யூநாவம்சத்தாரின்‌ அக்கிரமத்தை 40. 
நாட்கள்‌ வரைக்கும்‌ சுமக்கவேண்டும்‌. 
யூதா வம்சம்‌ என்பது இஸ்ரவேலின்‌ இரண்டு 
கோத்திரத்தாரைக்‌ குறிக்கும்‌. 

தர்கள்‌... பாமிலோன்‌ தேசத்து 
சிறையிருப்புக்குப்போவதற்கு முன்பாக, 40. 
வருஷங்களுக்கு கர்த்தருக்கு விரோதமாகக்‌ 
கலகம்பண்ணி, துன்மார்க்கமாய்‌ 
ஜீவிந்தார்கள்‌. அவர்கள்‌ கர்த்தரைவிட்டு 
விலகி அந்நிய 
பின்பற்றிப்போனார்கள்‌. ளுக்‌| 
தூபங்காட்டினார்கள்‌. எசேக்கியேல்‌ 40 நாள்‌ 
வரைக்கும்‌ யூதா வம்சத்தாரின்‌ அக்கிரமத்தை 
சுமக்கிறார்‌. 


கர்த்தர்‌ எசேக்கியேலுக்கு ஒவ்வொரு 
வருஷத்திற்குப்‌ பதிலாக ஒவ்வொரு நாளை 
கட்டளையிட்டிருக்கிறார்‌. இதன்‌ பிரகாரம்‌ 
அவர்‌ யூதாவம்சத்தாரின்‌ அக்கிரமத்தை 40 
வருஷங்கள்‌ வரைக்கும்‌ சுமக்கிறார்‌. 
யூதாவின்‌ மனுஷரும்‌ எருசலேமின்‌ குடிகளும்‌, 
பாபிலோன்‌ தேசத்து சிறையிருப்ுக்குப்‌ 
போவதற்கு முன்பாக, 

கர்த்தருக்கு 

அக்கிரமங்களையும்‌, 

செய்தார்கள்‌. 


சுமந்தார்கள்‌. 
வருஷங்கள்‌. 

அக்கிரமங்களை 

எசேக்கியேல்‌ தீர்க்கதரிசி 
நாளிலும்‌ ஒரு குறியிட்ட | 
ஒருக்களித்து படுத்துக்கொள்கிறார்‌. 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எசேக்கியேல்‌ ஒரு செங்கலில்‌ எருசலேம்‌ 
நகரத்தை வரைந்து, தனக்கும்‌ அந்த 
செங்கலுக்கும்‌ நடுவே ஒரு இருப்புச்சட்டியை, 
இருப்புச்சுவரைப்போல வைத்து, அதற்கு 
நேராக ஒருக்களித்து படுத்துக்கொள்கிறார்‌. 
அவர்‌ இடது பக்கமாக 390 நாட்கள்‌ 
வரைக்கும்‌, வலது பக்கமாக 40 
நாட்கள்‌ வரைக்கும்‌. ஒருக்களித்து 
படுத்துக்கொள்கிறார்‌. இவையெல்லாம்‌ 
எருசலேம்‌ நகரம்‌ முற்றிக்கைப்போடப்படும்‌. 
என்பதற்கு அடையாளமாயிருக்கிறது. 


கர்த்தர்‌ எசேக்கியேலிடம்‌, “நீ 
எருசலேமின்‌ முற்றிக்கைக்கு நேராகத்‌ 
திருப்பிய முகமும்‌, திறந்த புயமுமாக இருந்து, 
அதற்கு விரோதமாகத்‌ தீர்க்கதரிசனம்‌. 
(எசே 4:7) என்று 

எசேக்கியேல்‌ கர்த்தருடைய 


தைரியமாய்ப்‌ 
கல்தேயர்கள்‌ எருசலேமை 
முற்றிக்கையிடும்போது எப்படி 
தைரியமாயிருப்பார்களோ, அப்படியே 
எசேக்கியேலும்‌ இருக்கவேண்டும்‌. 
பாபிலோன்‌. ராஜாவாகிய 
நேபுகாத்நேச்சாரோடு, யூதாவின்‌ ராஜாவாகிய 
சிதேக்கியா உடன்படிக்கை பண்ணியிருந்தான்‌. 
ஆனால்‌ சிதேக்கியாவோ அந்த 
உடன்படிக்கையை மீறி, எகிப்து தேசத்து, 
ராஜாவாகிய பார்வோனோடு உடன்படிக்கை 
பண்ணினான்‌ நேபுகாத்நேச்சாருக்கு 
துரோகம்பண்ணினாள்‌. இதனால்‌ 
நேபுகாத்நேச்சாருக்கு சிதேக்கியாவின்மீது 
மிதந்த கோபழண்டாயிற்று  கங்தேயருடைய 
சேனை எருசலேமுக்கு விரோதமாய்‌ வந்து, 
நகரத்தை முற்றிக்கைப்போட்டது. தனக்கு 
துரோகம்பண்ணிய சிதேக்கியா ராஜாவையும்‌, 
அவனுக்கு ஆதரவாகயிருந்த 
யூதாவின்‌ மனுஷரையும்‌ தன்ர 
முற்றிலுமாய்‌ அழித்துப்போடவேண்டுமென்‌, 
தீர்மானமாயிருந்தான்‌. 
கல்தேயர்கள்‌ 
முழுஇராணுவபலத்தையும்‌ 
விரோதமாய்க்‌ கொண்டு 
அவர்கள்‌ எருசலேமின்‌ அலங்கங்களுக்கு 
விரோதமாக கொத்தளங்களைக்‌ கட்டி, 
அதற்கு விரோதமாக மண்மேடு போட்டு, 
தங்கள்‌ இராணுவங்களை அங்கே நிறுத்தி, 
மதிலிடிக்கும்‌ 
வைத்திருக்கிறார்கள்‌. 
எருசலேமை அழித்துப்போட 
வேண்டுமென்று தீவிரமாயிருக்கிறார்கள்‌. 


தங்களுடைய 
எருசலேமுக்கு 
வந்திருக்கிறார்கள்‌. 





f= FTE 
TT 


யாத்‌ 81:14. ஆகையால்‌, 
ஓய்வுநானை ஆசரிப்பீர்கனாக: அது 
உங்களுக்குப்‌ பரிசுத்தமானது; அதைப்‌ 
பமிசுத்தக்‌ குலைச்சலாக்குகிறவன்‌' 
கொலையுண்கக்கடவன்‌; அதிலே. 
வேலைசெய்கிற எத்த ஆத்துமாவும்‌ 
தன்‌ ஜனத்தின்‌ நடுவில்‌ இராதபடிக்கு. 
அறுப்புண்டு போவான்‌. 


யாத்‌ 8115. ஆறுநாளும்‌. 
வேலைசெய்யலாம்‌; ஏழாம்‌ நானோ 
வேலை ஒழிந்திருக்கும்‌ ஓய்வுநான்‌; அது 
கர்த்தருக்குப்‌ 
ஏய்வுநாவில்‌ 
எவனும்‌ கொலைசெய்யப்படவேண்டும்‌. 


யாத்‌ 91:16. ஆகையால்‌, இஸ்ரவேல்‌ 
தங்கள்‌ தலைமுறைதோலும்‌ 
ஓய்வுநாளை: நித்திய 
உடன்படிக்கையாக ஆசரிக்கும்படி, 
அதைக்‌ கைக்கொள்ளக்கடவர்கள்‌.. 


யாத்‌ 81:17. அது என்றைக்கும்‌ எனக்கும்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கும்‌ 
அடையானமாயிருக்கும்‌; 
ஆறுநாளைக்குன்னே கர்த்தர்‌ 
வானத்தையும்‌ பூமியையும்‌ உண்டாக்கி, 
ஏழாம்‌ நாவிலே ஓய்ந்திருந்து பூரித்தார்‌ 
என்றார்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தருடைய 
ய்வதநானை ஆசரிக்கவேண்டும்‌.... அது 
அவர்களுக்கு சுத்தமான து. கர்த்தர்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு. மற்ற 
பிரமாணங்களை கொடுப்பதற்கு முன்பாகவே, 
ஓய்வுநாள்‌ பிரமாணத்தை 
சொல்லியிருக்கிறார்‌. ப்‌ 
அவர்கள்‌ பரிசுத்தமாய்‌ ஆசரிப்பதற்கு கர்த்தர்‌ 
அவர்களை இதுவரையிலும்‌ ஆயத்தம்‌ செய்து 
வந்திருக்கிறார்‌. 

“அவன்‌ அவர்களை நோக்கி: கர்த்தர்‌ 
சொன்னது. த்தான்‌ நாளைக்குக்‌ 
கர்த்தருக்குரிய பரிசுத்த ஓய்வுநாளாகிய 
ஒய்வு: நீங்கள்‌ சுடவேண்டியதைச்சுட்டு, 
'வேவிக்கவேண்டியதை வேவித்து, 
மீதியாயிருக்கிறதையெல்லாம்‌ நாளைமட்டும்‌ 
உங்களுக்காக வைத்துவையுங்கள்‌ என்றார்‌” 
(யாத்‌ 16:23) 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
சொன்ன நீதிநெறியின்‌ 
ஓய்வுநாளை பற்றிய பிரமாணம்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர்‌ தம்முடைய 
ஜனத்திற்கு சொன்ன பத்துக்கட்டளைகளில்‌ 
ஒய்வநாளைப்பற்றிய கட்டளை நான்காவது 
கட்டளையாகும்‌. 


புத்திரருக்கு 
பிரமாணத்திலும்‌ 


நாள்‌ உன்‌ வேலையைச்‌ செய்து, 
ஏழாம்நாளிலே உன்‌ மாடும்‌ உன்‌ கழுதையும்‌ 
இளைப்பாறவும்‌, உன்‌ அடிமைப்பெண்ணின்‌ 
பிள்ளையும்‌ அந்நியனும்‌ இளைப்பாறவும்‌ 
ஓய்ந்திருப்பாயாக” (யாத்‌ 23:12) 


இப்போது 
ஆராதனை 


கர்த்தர்‌ இஸ்ரலேல்‌ 
பத்திரருக்கு சம்பந்தமான 
பிரமாணத்தைச்‌ சொல்லுகிறார்‌ 
ஆராதனையின்‌ ஒரு பகுதி ஓய்வுநாளை 
பரிசுத்தமாய்‌ ஆசரிக்கவேண்டும்‌ என்பதாகும்‌. 


கர்‌ மோசேயினிடத்தில்‌, “நீ 
இஸ்ரவேல்‌ புத்திரரை நோக்கி, நீங்கள்‌ என்‌ 
ஓய்வுநாட்களை  ஆசரிக்க வேண்டும்‌; 
உங்களைப்‌ பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர்‌ நான்‌ 
என்பதை நீங்கள்‌ அறியும்படி, இது உங்கள்‌ 
தலைமுறைதோறும்‌ எனக்கும்‌ உங்களுக்கும்‌ 
அடையாளமாமிருக்கும்‌" (யாத்‌ 31112) என்று 
சொல்லுகிறார்‌. 

இஸ்ரவேல்‌ புத்திர்‌ ஓய்வுநாளை 
ஆசரிக்கவேண்டியது அவசியமாயிருக்கிறது. 
ஒய்வநாளை பரிசுத்தமாய்‌ 
ஆசரிக்காதவர்களுக்கு, கர்த்தர்‌ 
தண்டனையும்‌ சொல்லுகிறார்‌. 

கர்த்தர்‌ மோசேயை நோக்கி, 
"ஆகையால்‌, ஓய்வுநாளை ஆசரிப்பீர்களாக: 
அது உங்களுக்குப்‌ பரிசுத்தமானது; அதைப்‌ 
பரிசுத்தக்‌. குலைச்சலாக்குகிறவன்‌ 
கொலையுண்கக்கடவன்‌; அதிலே 
வேலைசெய்கிற எந்த ஆத்துமாவும்‌ தன்‌ 
ஜனத்தின்‌ நடுவில்‌ இராதபடிக்கு அறுப்புண்டு 
போவான்‌. ஆறுநாளும்‌ வேலைசெய்யலாம்‌; 
ஏழாம்‌ நாளோ வேலை ஒழிந்திருக்கும்‌ 
ஓய்வுநாள்‌; அது கர்த்தருக்குப்‌ 
பரிசுத்தமானது: ஓய்வுநாளில்‌ வேலை 
செய்கிறவன்‌ எவனும்‌ கொலைசெய்யப்பட 
வேண்டும்‌” (யாத்‌ 34475) என்று. 
சொல்லுகிறார்‌. 





i= FTE 
TT 


'கல்தேயருடைய 
காண்பிக்கும்‌ வண்ணமாக, எசேக்கியேல்‌ 
எருசலேமின்‌ முற்றிக்கைக்கு நேராக, 
திருப்பிய முகமும்‌, திறந்த புயமுமாகயிருந்து, 
கர்த்தருடைய வார்த்தைகளை, 
விரோதமாக. தீர்க 
சொல்லவேண்டும்‌. “திறந்த புயம்‌' 
வார்த்தை உக்கிர 

தீவிரத்தையும்‌ குறிக்கிறது. 


தீவிரத்தைக்‌ 


புயத்தை 

எல்லைகளில்‌ கள்ளக்‌ நமது 
தேவனுடைய இரட்சிப்பைக்‌ காண்பார்கள்‌" 
(ஏசா 52:10). 


குல்தேயர்கள்‌ வேறு எதிலும்‌ கவனம்‌ 
செலுத்தாமல்‌, எருசலேமைப்‌ பிடிக்கவேண்டும்‌. 
என்பதில்‌ க்‌ 

அவர்களுடைய 
நீலிரமாயிரக்கிறத. as சத்தே 
ஆகவேண்டும்‌ என்று கல்தேயர்கள்‌ 
தீர்மானமாயிருக்கிறார்கள்‌. 

இஸ்ரவேல்‌ 
பாபிலோன்‌ 
சிறையிருப்பிலிருக்கிறார்கள்‌ 
மீதமுள்ளவர்கள்‌ 
தங்கியிருக்கிறார்கள்‌. எசேக்கியேல்‌ ஒரு 
செங்கலில்‌ எருசலேம்‌ நகரத்தை வரைந்து. 
அதை... முற்றிக்கைப்போடுவது. பாபிலோன்‌ 

இஸ்ரவேலருக்கும்‌, 


வம்சத்தாரில்‌ 


அடையாளம்‌. 


எசேக்கியேல்‌ இதற்கு முன்பு 
பேசமுடியாத ஊமையனாயிருந்தார்‌. “நான்‌ 
உன்‌ நாவை உன்‌ மேல்வாயோடே 
ஒட்டிக்கொள்ளப்பண்ணுவேன்‌; 


தம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்துகிறார்‌. 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


எசேக்கியேல்‌. 
வம்சத்தாரிடம்‌ பேசாவிட்டாலும்‌, 
அடையாளங்கள்‌ மூலமாக, குர்த்‌ 
செய்தியை அவர்களுக்கு 
வெளிப்படுத்துகிறார்‌ கர்த்தருடைய 
வார்த்தைகளுக்கு எப்போதுமே சாட்சிகள்‌ 
கனம்‌ அடையாளங்கள்கூட கர்த்தருடைய 


வெளிப்படுத்துகிறது. 
சிறையிருப்பிலிருக்கிற யூதர்கள்‌. 
சிறுபிள்ளைகளைப்போல, ஞானத்திலும்‌ 
அறிவிலும்‌, புரிந்துகொள்ளும்‌ ஆற்றலிலும்‌ 
குறைவுள்ளவர்களாகயிருக்கிறார்கள்‌. 
அவர்களுக்கு ஆழமான சத்தியங்களைச்‌ 
சொன்னால்‌, அவர்களால்‌ புரிந்துகொள்ள 
முடியவில்லை. சிறுபிள்ளைகளுக்கு படங்களை 
வரைந்து கற்றுக்கொடுப்பதுபோல, கர்த்தர்‌ 
இஸ்ரவேல்‌ வம்சத்தாருக்கு அடையாளங்கள்‌ 
மூலமாய்க்‌ கற்றுக்கொடுக்கிறார்‌. 


புதிய ஏற்பாட்டுக்காலத்தில்‌ கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்துவும்‌, தம்முடைய பிரசங்கச்‌ 
ஏராளமான உவமைகளைப்‌ 
எசேக்கியேலின்‌ 

கள்‌. கிறிஸ்துவின்‌ 
உலமைகளுக்கு ஒப்பாயிருக்கிறது. கர்த்தர்‌ 
சொன்ன பிரகாரம்‌, எசேக்கியேல்‌ திருப்பிய 
முகமும்‌, திரும்பிய புயமுமாகயிருந்து, 
அடையாளங்கள்‌ மூலமாக, கர்த்தருடைய 
வார்த்தைகளை தீர்க்கதரிசனமாய்ச்‌ 


சொல்லுகிறார்‌. 


செவிகளால்‌ கேட்பதைவிட, கண்களால்‌. 
காண்பது நம்முடைய மனதில்‌ நன்றாய்ப்‌ 
பதியும்‌. எழுதப்பட்ட வார்த்தைகளை 
வாசிப்பதைவிட, வரையப்பட்ட படங்களைப்‌ 
பார்த்து புரிந்துகொள்வது எளிது. படங்கள்‌ 
நமது மனதில்‌ சீக்கிரத்தில்‌ பதியும்‌. 
இதற்காகவே கர்த்தர்‌ தம்முடைய தெய்வீக 
காரியங்களுக்கு நியமங்களை 
நியயித்திருக்கிறார்‌. புதிய ஏற்பாட்டுக்காலத்து 
விசுவாசிகளாகிய நமக்கு, கர்த்தருடைய 
பத்தியும்‌, ஞானஸ்நானமும்‌, நியமங்களாக 
கொடுக்கப்பட்டிருக்கிறது. நியமங்களுக்கு 
தெய்வீக அர்த்தங்களும்‌, தெய்வீக 
தாற்பரியங்களும்‌ உண்டு. 





i= FTE 
TT 


ஆ 

பிரயோஜனமாயிருக்கும்‌. 

விசுவாசத்தை 

கர்த்தர்மீது நாம்‌ வைத்திருக்கிற பயபக்தியும்‌ 
அதிகரிக்கும்‌. 


கர்த்தர்‌ 
சொல்லுவது. 
சொல்லுவது போல இருக்கிறது. 
தம்முடைய சத்தியத்தை எப்படி சொல்லுகிறார்‌ 
என்பது முக்கியமல்ல. சரத்தும்‌ சத்தியமே 
முக்கியம்‌. நாம்‌ த்தருடைய 
வார்த்தைகளுக்கு கீழ்ப்பிவவேண்டும்‌ 
கர்த்தர்‌ நமக்கு கொடுக்கும்‌ ஊழியங்களை 
உண்மையாயும்‌ நேர்த்தியாயும்‌ செய்ய 
வேண்டும்‌. நம்மை கர்த்தருக்கு முற்றிலுமாய்‌ 
அர்ப்பணிக்கவேண்டும்‌. கர்த்தருடைய 
ஊழியம்‌ கடினமானது என்று நாம்‌ 
ஒருபோதும்‌ சொல்லக்கூடாது. 


எருசலேம்‌ 
பரிசுத்தமான நகரம்‌. 


நகரம்‌ கர்த்தருக்கு 
அங்கே கர்த்தருடைய 

தேவாலயமுள்ளது. பழைய 

ஏற்பாட்டுக்கலத்து யூதர்கள்‌ யாரும்‌ 

எருசலேம்‌ நகரத்திற்கு விரோதமாக ஒரு 

வார்த்தையும்‌ பேசமாட்டார்கள்‌. எருசலேம்‌ 

நகரத்திற்கு விரோதமாக. பேசுவதும்‌, 

நகரத்திற்கு கேடு செய்வதும்‌ மிகப்பெரிய 

பாவம்‌ என்று யூதர்கள்‌ நினைத்தார்கள்‌. 
எசேக்கியேலும்‌ 

யூதர்களைப்போலவே, 

நகரத்தின்மீது. 

வைத்திருக்கிறார்‌ 

கர்த்தருடைய தீர்க்கதரிசி. 

சொல்லுகிற வார்த்தைகளை, 

அப்படியே சொல்லவேண்டும்‌. 

சித்தத்தைவிட, 

பெரியது ன்‌ 


ஒருபோதும்‌ 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


எசேக்கியேலுக்கு எருசலேமின்மீது மதிப்பு 
இருந்தாலும்‌, கர்த்தர்‌ அவரைப்‌ பார்த்து, 
எருசலேமுக்கு விரோதமாக தீர்க்கதரிசனம்‌ 
சொல்லு என்று கட்டளையிடுகிறார்‌. 
எசேக்கியேல்‌ கர்த்தருடைய வார்த்தைக்கு 
கீழ்ப்படிகிறார்‌. 


எருசலேம்‌ நகரம்‌ கர்த்தருடைய பரிசுத்த. 
நகரமாமிருந்தாலும்‌, அங்கே இப்போது பாவம்‌ 
வாசம்பண்ணுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த. 
பிரசன்னம்‌ அங்கே இல்லை. எருசலேமின்‌ 
ஆராதியாமல்‌, 

தூபங்காட்டுகிறார்கள்‌. 

நன்மையை 

எருசலேமின்‌ குடிகளோ 

கர்த்தருக்கு விரோதமாக அக்கிரமம்‌ 
பண்ணுகிறார்கள்‌. அவர்கள்‌ தங்கள்‌ 
அக்கிரமங்களுக்கு மனந்திரும்பினால்‌, கர்த்தர்‌ 
அவர்களை தம்மிடத்தில்‌ மறுபடியுமாய்ச்‌ 
சேர்த்துக்கொள்வார்‌. கர்த்தர்‌ அப்போது 


அவர்களை ஆசிர்வதிக்கவும்‌ 
சித்தமுள்ளவராயிருக்கிறார்‌. 


எருசலேமை அழிக்கவேண்டும்‌. என்பது 
கர்த்தருடைய சித்தமே அல்லது 
அவருடைய விருப்பமோ அல்ல. எருசலேமின்‌ 
குடிகள்‌ தங்கள்‌ பாவங்களுக்கு 
மனந்திரும்பவேண்டும்‌. அவர்கள்‌ பரிசத்தமாய்‌ 
ஜீவிக்கவேண்டும்‌. யூதர்கள்‌ 
மனந்திரும்பினால்‌, கர்த்தருடைய கோபமான 

ர்‌ அவர்கள்மீது வராது. 


முரவேம்‌ அழிந்துபோகும்‌ - என்பதை 
கக்குவதத்காகவே, யேல்‌ 


கர்த்தருடைய கட்டளையின்‌ ம னாம்‌ 
இவ்வளவு காரியங்களையும்‌ செய்கிறார்‌. 
இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ இவற்றையெல்லாம்‌ 
பார்த்து, கர்த்தருடைய கோபத்தை 
புரிந்துகொள்ளவேண்டும்‌. அவர்கள்‌ தங்கள்‌ 
பாவங்களுக்கு மனந்திரும்பவேண்டும்‌ 
என்பதே எசேக்கியேலின்‌ விருப்பம்‌. 





i THE 
TT 


கர்த்தருடைய கோபம்‌ இஸ்ரவேல்‌ 
வம்சத்தார்மீதும்‌, யூதாவம்சத்தார்மீதும்‌ 
மிகவும்‌ அதிகமாயிருக்கிறது. கர்த்தர்‌ 
அவர்களுடைய அக்கிரமத்தின்‌ வருஷங்களை, 
அவர்களுக்கு நாட்கணக்காய்‌ எண்ணுகிறார்‌. 
ஒரு வருஷத்து பாவத்திற்கு, ஒரு நாள்‌ 
மாத்திரமே தண்டனையாகக்‌. 
கொடுக்கப்படுகிறது. ஒவ்வொரு 
வருஷத்திற்கு பதிலாக கர்த்தர்‌ அவர்களுக்கு 
ஒவ்வொரு நாளை குட்டளையிடுகிறார்‌. 
இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ 390 வருஷங்களாக. 
கர்த்தருக்கு விரோதமாகப்‌ பாவம்‌ 
செய்தார்கள்‌. னால்‌ கர்த்தர்‌ 
அவர்களுக்கு 390 நாட்கள்‌ மாத்திரமே 
தண்டனை கொடுக்கிறார்‌. எருசலேம்‌ நகரம்‌ 
390 நாட்களுக்கு தண்டனைகளை 
அனுபவிக்கிறது. 


எருசலேமின்‌ அழிவு 
எசே: 4:9-17 


எசே 49. நீ கோதுமையையும்‌ 

வாற்கோதுமையையும்‌ 
பெரும்பயற்றையும்‌ சிலுபயற்றையும்‌ 
கம்பையும்‌ வாங்கி, 
பாத்திரத்திலே 


ஒருக்களித்துப்படுக்கும்‌ நாட்களுடைய 
இலக்கத்தின்‌ படியே 
முந்நாற்றுத்தொண்ணூறுநான்‌ அதில்‌ 
எடுத்து சாப்பிடுவாயாக. 


எசே 4:10. நீ சாப்பிடும்‌ போஜனம்‌, 
நான்‌ ஒன்றுக்கு இருபது சேக்கல்‌ 
'திறையாயிருக்கும்‌. அப்படி. 
நாளுக்குநாள்‌ சாப்பிடுவாயாக.. 


எசே 4:11. தண்ணீரையும்‌ அனவாய்‌ 
ஹின்‌ என்னும்‌ படியில்‌ ஆறிலொரு 
பங்கைக்‌ குடிப்பாம்‌5; அப்படி. 
'நாளுக்குநான்‌ குடிப்பாயாக.. 


எசே 412. அதை வாற்கோதுமை 
அடையைப்போல்‌ சாப்பிடுவாயாக; அது 
மனுஷனிலிருந்து கழித்த கஷ்டத்தின்‌ 
வறட்டிகனால்‌ அவர்கள்‌ கண்களுக்கு 
முன்பாகச்‌ ௬டப்படுவதாக. 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எசே 438. அதற்கு ஒத்தபடியே 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌, நான்‌ அவர்களைத்‌ 
துரத்துகிற புற ஜாதிகளுக்குன்னே 
தங்கள்‌ அப்பத்தைத்‌ தீட்டுன்னதாக்‌ 
சாப்பிடுவார்கள்‌ என்று கர்த்தர்‌ 
சொன்னார்‌. 


எசே 4:14. அப்பொ நாண்‌: ஆ, 
கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ, என்‌ 
ஆத்துமா தீட்டுப்படவில்லை; தானாய்ச்‌ 
செத்ததையாவது, பீறுண்டதையாவது 
நான்‌ என்‌ சிறுவயதுமுதல்‌ 
இதுவரைக்கும்‌ சாப்பிட்டதில்லை; 
அருவருப்பான இறைச்சி என்‌ 
வாய்க்குட்பட்டதுமில்லை என்றேன்‌. 


எசே. 4:15. அப்பொழுது அவர்‌ என்னை 
நோக்கி: பார்‌, மனுஷ கஷ்டத்தின்‌ 
வறட்டிக்குப்‌ பதிலாக உனக்கு. 
மாட்டுச்சாணி. வறட்டியைக்‌ 
கட்டனையிடுகிறேன்‌; அதினால்‌ உன்‌ 
அப்பத்தைச்‌ ச௬டுவாயாக என்றார்‌. 


எசே. 4118. பின்னும்‌ அவம்‌: 
மனுபுத்திரனே, இதோ, அப்பமும்‌ 
தண்ணீரும்‌ அவர்களுக்குக்‌ குறையவும்‌, 
அவனவன்‌ திடுக்கிடவும்‌, அவர்கள்‌ 
தங்கள்‌ அக்கிரமத்திலே 
வாடி.ப்போகவும்‌, 


எசே. 407. நான்‌ எருசலேமிலே அப்பம்‌ 
என்னும்‌ ஆதரவுகோலை முறிக்கிறேன்‌;. 
அவர்கன்‌ அப்பத்தை நிறையின்‌ படியே 
விசாரத்தோடே சாப்பிட்டு, தண்ணீரை 
அனவின்படியே  திடுக்கிடுதலோடே. 
குடிப்பார்கள்‌. 


எசேக்கியேல்‌ 
எரேமியா 
புலம்புவதும்‌ 


எருசலேமின்‌ அழிவை 
தீர்க்கதரிசனமாய்ச்‌ சொல்லுவதும்‌, 
எருசலேமின்‌ அழிவுக்காக 
ஒன்றுபோலிருக்கிறது. 





f= THE 
TT 


“திமிங்கிலங்கள்‌ முதலாய்க்‌ 
கொங்கைகளை நீட்டி, தங்கள்‌ குட்டிகளுக்குப்‌ 
பால்‌ கொடுக்கும்‌: என்‌ ஜனமாகிய 
குமாரத்தியோ வனாந்தரத்திலுள்ள 
தீக்குருவியைப்போல்‌ குரூரமாயிருக்கிறாளே. 
குழந்தைகளின்‌ நாவு தாகத்தால்‌ 
மேல்வாயோடே  ஒட்டிக்கொண்டிருக்கிறது: 
பிள்ளைகள்‌ அப்பங்கேட்கிறார்கள்‌, 
அவர்களுக்குக்‌ கொடுப்பாரில்லை” 
புல 4:34). “இரக்கமுள்ள ஸ்திரீகளின்‌ 
கைகள்‌ தங்கள்‌ பிள்ளைகளைச்‌ சமைத்தன, 
என்‌ ஜனமாகிய குமாரத்தியின்‌ அழிவில்‌ 
அவைகள்‌ அவர்களுக்கு ஆகாரமாமின” 
(புல 4:10). 


எசேக்கியேல்‌ தீர்க்கதரிசி எருசலேமின்‌ 
அழிவை. இஸ்ரவேல்‌ வம்சத்தாருக்கு 
அடையாளத்தின்‌ மூலமாய்‌ சொல்லுகிறார்‌. 
இஸ்ரவேல்‌ வம்சத்தாருடைய மனதிலே. 
எருசலேமைப்பற்றிய அழிவின்‌ செய்தி 
ஆழமாய்ப்‌ பதியவேண்டும்‌. எசேக்கியேல்‌ 
390 நாட்கள்‌ வரைக்கும்‌ இடது பக்கமாய்‌ 
ஒருக்களித்து படுத்திருக்கிறார்‌. கல்தேயர்கள்‌ 
எருசலேமுக்கு விரோதமாக 390 
நாட்களுக்கு முற்றிக்கைப்போடுவார்கள்‌. 


ற்றிக்கை காலத்தில்‌ எருசலேம்‌. 
நந்தன்‌ ன்ல்லம்ல்‌ 
வேதனைகளும்‌ துன்பங்களும்‌ வரும்‌. 
பஞ்சமுண்டாகும்‌. புசிப்பதற்கு போஜனமும்‌, 
குடிப்பதற்கு தண்ணீரும்‌ இருக்காது, 
அவர்களால்‌ சுத்தமான வஸ்திரங்களை 
அணிந்துகொள்ள முடியாது. அப்பம்‌ 
சுடுவதற்கு விறகுகூட இருக்காது. எருசலேம்‌ 
நகரத்திற்குள்ளே சகலமும்‌ குறைவபடும்‌. 


இஸ்ரவேல்‌ 'வம்சத்தாருக்கு 

அடையாளங்கள்‌ மூலமாக சொல்லுகிறார்‌. 
கர்த்தர்‌ எசேக்கியேலிடம்‌, “நீ 
கோதுமையையும்‌ வாற்கோதுமையையும்‌ 
பெரும்பயற்றையும்‌ சிறுபயற்றையும்‌ 
தினையையும்‌ கம்பையும்‌ வாங்கி, அவைகளை 
ஒரு பாத்திரத்திலே போட்டு, அவைகளால்‌ 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


யூதர்கள்‌ மத்தியிலே. 
தானியங்களை குதிரைகளுக்கு புசிக்கக்‌ 
கொடுப்பார்கள்‌. இப்படிப்பட்ட அப்பங்களை 
நாய்களுக்கு உணவாகப்‌ போடுவார்கள்‌. 
கர்த்தர்‌ எசேக்கியேலை புசிக்குமாறு 
சொல்லுகிற அப்பம்‌, யூதாதேசத்திலே 
பிச்சைக்காரர்கள்‌ புசிக்கும்‌ அப்பமாகும்‌. 
பிச்சைக்காரர்களுடைய கந்தல்‌ பைகளில்‌ 
இப்படிப்பட்ட அப்பங்கள்‌ இருக்கும்‌. கர்த்தரோ 
எசேக்கியேலுக்கு இப்படிப்பட்ட அப்பத்தையே 
புசிக்கக்கொடுக்கிறார்‌. 

அப்பம்‌ 
சாதாரணமானதாகயிருந்தாலும்‌, கர்த்தர்‌ 
அதையும்‌ எசேக்கியேலுக்கு தாராளமாகக்‌ 
கொடுக்கவில்லை. எசேக்கியேல்‌ ஒவ்வொரு 
நாளும்‌ ஒரு குறிப்பிட்ட அளவுக்குமேல்‌ 
அப்பம்‌ புசிக்கக்கூடாது. தண்ணிீரைக்கூட 
கொஞ்சமாகக்‌ குடிக்கவேண்டும்‌. 


கர்த்தர்‌ எசேக்கியேலிடம்‌, “நீ சாப்பிடும்‌ 
போஜனம்‌, நாள்‌ ஒன்றுக்கு இருபது சேக்கல்‌. 
நிறையாயிருக்கும்‌; அப்பி நாளுக்குநாள்‌ 
சாப்பிடுவாயாக. தண்ணீரையும்‌ அளவாய்‌ 
ஹின்‌ என்னும்‌ படியில்‌ ஆறிலொரு பங்கைக்‌ 
குடிப்பாய்‌: அப்படி நாளுக்குநாள்‌ குடிப்பாயாக" 
(எசே 410/1) என்று சொல்லுகிறார்‌. 


கல்தேயர்கள்‌ எருசலேம்‌ நகரத்தை 
முற்றிக்கைப்போடும்போது, நகரத்திற்குள்ளே 
பஞ்சமுண்டாகும்‌. அப்பமும்‌ தண்ணீரும்‌ 
அங்கே குறைவுடடும்‌. எசேக்கியேல்‌ இப்போது, 
பாபிலோன்‌ தேசத்து சிறையிருப்பிலிருக்கிறார்‌. 
பாபிலோனில்‌ அப்பத்திற்கு குறைவில்லை. 
அங்கே அவருக்கு போதுமான அளவு அப்பம்‌ 
கிடைக்கிறது. அவர்‌ அங்கே திருப்தியாய்ப்‌ 
புசிக்கிறார்‌. எசேக்கியேல்‌ குறைந்த 
அளவு அப்பத்தைப்‌ புசிப்பதும்‌, குறைந்த 
அளவு தண்ணீரைக்‌ குடிப்பதும்‌, 
இஸ்ரவேல்‌ சந்ததியாருக்கு ஒர்‌ 
அடையாள மாயிருக்கிறது. 
எருசலேமிலுள்ள 

சகலமும்‌  குறைவுடும்‌ 

எசேக்கியேல்‌. தீர்க்கதரிசனமாகச்‌ 
சொல்லுகிறார்‌. இவ்வளவு குறைவாக 
சாப்பிட்டால்‌, மனுஷரால்‌ ஆரோக்கியமாகவோ, 
தெம்பாகவோ இருக்க முடியாது. ஜீவன்‌ 
செத்துப்போகாமலிருக்கும்‌. ஆனால்‌ 
சரீரத்தில்‌ பெலன்‌ இருக்காது. 





i= FTN 
ETT 


எருசலேம்‌ நகரத்திலே 
சுடுவதற்கு விறகு இருக்காது. 
அப்பத்தை 


நான்‌ சாப்பிடும்‌ - 
சுடவேண்டும்‌. 
சொல்லுகிறார்‌. 
அடையைப்போல்‌. 
மனுஷனிலிருந்து கழிந்த 
வறட்டிகளால்‌ அவர்கள்‌ 
முன்பாகச்‌ சுடப்படுவதாக” 
என்று கர்த்தர்‌ 
கட்டளையிடுகிறார்‌. 


மனுஷனிலிருந்து, கழிந்த கஷ்டம்‌ 
துர்நாற்றம்‌ வீசும்‌. அந்த கஷ்டத்தினால்‌ 
வறட்டியை செய்து, அந்த வறட்டிகளால்‌ 
அப்பத்தை சுடுவது என்பது இஸ்ரவேல்‌ 
வம்சத்தாருக்கு தீட்டானது. அது 
அவர்களுக்கு அருவருப்பானது. பாபிலோன்‌ 

த்தில்‌ ஏராளமான விறகுகள்‌ 


ஒருவருக்கும்‌ தெரியாமல்‌: 
மறைவாக சடக்கூடாது. அந்த அப்பத்தை 
இஸ்ரவேல்‌  வம்சத்தாரின்‌ கண்களுக்கு 
முன்பாக சுடவேண்டும்‌. 


எசேக்கியேல்‌ மனுஷனிலிருந்து கழிந்த 
ச்‌ வறட்டியால்‌ வாற்கோதுமை 

யைப்போல்‌ சுட்டு சாப்பிடவேண்டும்‌. 
எசேக்கியேல்‌ இந்த அடையை சுடும்போது. 
அதை இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ எல்லோரும்‌ 
பார்க்கவேண்டும்‌ யூதாதேசத்திலே 
இதுவரையிலும்‌ யாரும்‌  மனுஷனிலிருந்து 
கழிந்த கஷ்டத்தின்‌ வறட்டியால்‌ உணவு 
பதார்த்தங்களை சுட்டு சாப்பிட்டதில்லை. 
இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ இந்த சம்பவத்தை 
பார்க்கும்போது, தங்களுக்கு வரப்போகும்‌ 
பேரழிவை உணர்ந்துகொள்வார்கள்‌. 


எருசலேம்‌ நகரத்திலே கொடிய 
பஞ்சமுண்டாகும்போது புசிப்பதற்கு போஜனம்‌ 
இருக்காது. புசிக்கும்‌ போஜனமும்‌ 
சுத்தமாயிருக்காது. கர்த்தர்‌ வாற்கோதுமை 

என்று 


தீட்டான பொருளாக எண்ணப்படுகிறது. 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எருசலேம்‌ நகரம்‌ அழிந்துபோகும்‌ 
கல்தேயர்கள்‌ எருசலேமை 
முற்றிக்கைப்போடுவார்கள்‌. யூதர்கள்‌ அந்நிய 
தேசங்களுக்கு சிதறிப்போவார்கள்‌. அங்கே 
சுத்தமான போஜனம்‌. 
இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌, 
விரோதமாகக்‌ கலகம்‌ 
பண்ணியதினால்‌, அவர்களுக்கு மிகுந்த 
வேதனையும்‌, பாடுகளும்‌, பஞ்சமும்‌, 
பட்டினியும்‌ உண்டாகும்‌. 


எசேக்கியேல்‌ மனுஷனிலிருந்து கழிந்த 
கஷ்டத்தின்‌ வறட்டிகளால்‌ அப்பத்தை சுட்டு, 
அதை வாற்கோதுமை  அடையைப்போல. 
சாப்பிடவேண்டும்‌. “அதற்கு ஒத்தபடியே 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌, நான்‌ அவர்களைத்‌ 
தூத்துகிற புற ஜாதிகளுக்குள்ளே தங்கள்‌ 
அப்பத்தைத்‌ தீட்டுள்ளதாகச்‌ சாப்பிடுவார்கள்‌" 
(எசே 4113) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


இஸ்ரவேல்‌. ஜனங்கள்‌ வனாந்தரத்தில்‌ 
பிரயாணம்பண்ணிய போது, 
அவர்களிலிருந்து கழிந்த மனுஷகஷ்டங்களை, 
அவர்கள்‌ குழிதோண்டி அதிலே 
புதைத்துவிடவேண்டும்‌. இது மோசேயின்‌ 
பிரமாணம்‌. 


அவர்களுக்கு 
கிடைக்காது. 
கர்த்தருக்கு 


யுதங்களோடே 
கா்‌ உன்னிடத்தில்‌ இருக்கக்கடவது: 
நீ மலஜலாதிக்குப்‌ போகும்போது, அதனால்‌ 
மண்ணைத்‌ தோண்டி, மலஜலாதிக்கிருந்து, 
உன்னிலிருந்து கழிந்து போனதை 
மூப்போடக்கடவாய்‌. உன்‌ தேவனாகிய 
கர்த்தர்‌ உன்னை இரட்சிக்கவும்‌, உன்‌ 
சத்துருக்களை உனக்கு ஒப்புக்கொடுக்கவும்‌, 
உன்‌ பாளயத்திற்குள்ளே 
உலாவிக்கொண்டிருக்கிறார்‌: ஆகையால்‌, 
அவர்‌ உன்னிடத்தில்‌ அசுசியான 
காரியத்தைக்‌ கண்டு, உன்னை விட்டுப்‌ 
போகாதடிக்கு, உன்‌ பாளயம்‌ 
சுத்தமாயிருக்கக்கடவது” (உபா 234134) 


எசேக்கியேல்‌ தன்னுடைய அப்பத்தை 
சுடும்போது, அவரே பல. 
இடங்களுக்கும்போய்‌ “ெஷனைலிருந்து 
கழிந்த கஷ்டத்தை சேகரிக்கவேண்டும்‌. 
அதை வைத்து வறட்டிகளை செய்யவேண்டும்‌. 
அந்த  வறட்டிகளினால்‌, இஸ்ரவேல்‌ 
வம்சத்தாருடைய கண்களுக்கு முன்பாக 
தனக்கு அப்பத்தை சுடவேண்டும்‌. அதை 





f= THE 
TT 


கர்த்தர்‌ தனக்கு சொன்னதை 
நினைத்துப்‌ பார்க்கும்போது எசேக்கியேலுக்கு 
அருவருப்பாயிருக்கிறது. அப்பொழுது 
எசேக்கியேல்‌, "ஆ, கர்த்தராகிய ஆண்டவரே, 
இதோ, என்‌ ஆத்துமா தீட்டுப்படவில்லை; 
தானாய்ச்‌ செத்ததையாவது, 
பீறுண்டதையாவது நான்‌ என்‌ சிறுவயதுமுதல்‌ 
இதுவரைக்கும்‌ சாப்பிட்டதில்லை; 
அருவருப்பான றைச்சி என்‌ 
வாய்க்குட்பட்டதுமில்லை' (எசே 4:14) என்று 
கர்த்தரிடத்தில்‌ சொல்லுகிறார்‌. 
பாவங்களினால்‌ 
அவர்களுடைய ஆத்துமா தீட்டுப்படும்‌. 
கர்த்தருடைய பரிசுத்தவான்கள்‌ தங்கள்‌ 
ஆத்துமாவை சுத்தமாக வைத்திருப்பார்கள்‌. 
நம்முடைய மனச்சாட்சி சுத்தமாயிருந்தால்‌, 
கர்த்தர்‌ அனுமதிப்பதை நாம்‌ புசிக்கலாம்‌. 
எதையும்‌ அருவருத்து விலக்க வேண்டிய 
அவசியமில்லை. ஆனாலும்‌ யல 
சமயங்களில்‌ நம்முடைய மனச்சாட்சி 
காரணமில்லாமல்‌ பயப்படுகிறது. நம்மிடத்தில்‌. 
கர்த்தருக்கு பயப்படும்‌ பயம்‌ மாத்திரமே. 
இருக்கவேண்டும்‌. பாவத்தைக்‌ குறித்த 
அருவருப்பு மாத்திரமே காணப்படவேண்டும்‌. 
கர்த்தர்‌ அனுமதிக்கிற போஜனங்களை நாம்‌ 
தாராளமாகப்‌ புசிக்கலாம்‌. அதிலே. 
தீட்டு எதுவுமில்லை. அதை அருவருக்க 
வேண்டிய அவசியமுமில்லை. 


வாய்க்குள்ளே போகிறது மனுஷனைத்‌ 
தீட்டுப்படுத்தாது, வாயிலிருந்து புறப்படுகிறதே 
மனுஷனைத்‌  தீட்டுப்படுத்தும்‌” என்று 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து சொல்லுகிறார்‌ 
(மத்‌ 151) பழைய ஏற்பாட்டுக்காலத்தில்‌, 
எசேக்கியேலுக்கு இந்த உபதேசம்‌. 

அவர்‌ 


சொல்லப்படவில்லை. 
தமார்க்கத்தின்‌ பாரம்பரியங்களுக்கும்‌, 
பிரமாணங்களுக்கும்‌ 


மனுஷருடைய 


சேயின்‌ 
முக்கியத்துவம்‌ கொடுக்கிறார்‌. கர்த்தருடைய 
கட்டளையைக்‌ கேட்டு எசேக்கியேலின்‌ 
இருதயம்‌ வேதனைப்படுகிறது. அவருடைய 
மனச்சாட்சி தீட்டுப்பட்டதுபோல இருக்கிறது. 
கர்த்தரோ தமது கிருபையினால்‌ அவருடைய 
இருதயத்தின்‌ வேதனைகளைப்‌ பார்க்கிறார்‌. 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ முதலாவதாக சொன்ன தமது 
கட்டளையை சிறிது மாற்றி, இப்போது 
எசேக்கியேலுக்கு புதிய கட்டளையைக்‌ 
கொடுக்கிறார்‌. “பார்‌, மனுஷ கஷ்டத்தின்‌ 
வறட்டிக்குப்‌ பதிலாக உனக்கு மாட்டுச்சாணி 
வறட்டியைக்‌ கட்டளையிடுகிறேன்‌; அதினால்‌ 
உன்‌ அப்பத்தைச்‌ சுடுவாயாக” (எசே 4:15) 
என்று கர்த்தர்‌  எசேக்கியேலுக்கு 
புதிய கட்டளையைக்‌ கொடுக்கிறார்‌. 
மனுஷகஷ்டத்தின்‌ வறட்டியைவிட 
மாட்டுச்சாணி வறட்டி எசேக்கியேலுக்கு 
சற்று ஆறுதலைத்‌ தருகிறது. 


எசேக்கியேல்‌ அளவாய்ச்‌ 
சாப்பிடுவதும்‌, அளவாய்த்‌ தண்ணீரைக்‌ 
குடிப்பதும்‌, அதை மாட்டுச்சாணி 
வறட்டியினால்‌ சட்டு, வாற்கோதுமையை 
அடையைப்போல்‌ சாப்பிடுவதும்‌, இஸ்ரவேல்‌ 
வம்சத்தாருக்கு, அடையாளமாய்ச்‌ 
சொல்லப்படுகிறது. இதற்கான 
விளக்கத்தையும்‌ எசேக்கியேலுக்கு 
தெளிவுபடுத்துகிறார்‌. 


“மனுபுத்தினே, இதோ, அப்பமும்‌: 
தண்ணீரும்‌ அவர்களுக்குக்‌ குறையவும்‌, 
அவனவன்‌ திடுக்கிடவும்‌, அவர்கள்‌ தங்கள்‌ 
அக்கிரமத்திலே  வாடிப்போகவும்‌, நான்‌ 
எருசலேமிலே அப்பம்‌ என்னும்‌ ஆதரவுசோலை 


கர்த்தர்‌ 


எசேக்கிமேலுக்கு இந்த த்க்‌ 
பொருளை விளக்குகிறார்‌ 


ட்‌ க அத்தன்‌ 
சனகர்‌ த்ரி பராக்‌ 
தங்கிமிருக்கிற யூதர்களுக்கு சகலமும்‌ 
ம்‌. அவர்களுக்கு போதுமான 
அப்பம்‌ இருக்காது. அவர்கள்‌ பசியாலும்‌. 
வேதனைப்படுவார்கள்‌. 
முற்றிக்கையிடுகிறவர்கள்‌, 

எந்தப்‌ பொருளும்‌ 

போகாதவாறு தடுத்து நிறுத்தி விடுவார்கள்‌. 





f= THEN 
ETT 


கர்த்தர்‌ எருசலேமிலே அப்பம்‌ என்னும்‌ 
ஆதரவ. கோலை ட முறித்துபபோடுகிறார்‌ 
இதனால்‌ எருசலேமிலே கொடிய 
பஞ்சமுண்டாகும்‌. திரளான ஜனங்கள்‌ 
பசியாலும்‌ பட்டினியாலும்‌ செத்துப்போவார்கள்‌. 
அவர்கள்‌ தங்களுடைய மரணத்தை: 
உணருவார்கள்‌. பட்டயத்தால்‌ 
செத்துப்போகிறவர்கள்‌ உடனே 
செத்துப்போவார்கள்‌. பஞ்சத்தாலும்‌, 
பட்டினியாலும்‌ செத்துப்போகிறவர்களோ, 
கொஞ்சம்‌ கொஞ்சமாக, 


பாவங்களினிமித்தமாகவே 
இல்வளவு வேதனைகள்‌ 

அவர்கள்‌ தங்கள்‌ 

வாடிப்போவார்கள்‌. இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ 
கர்த்தருக்கு விரோதமாகப்‌ பாவம்‌ 
செய்தார்கள்‌. அநியாயங்களும்‌ 
அக்கிரமங்களும்‌ செய்தார்கள்‌ 

செய்த அக்கிரமங்களுக்கு 
தண்டனைகளை அனுபவிக்கிறார்கள்‌. 


ம்‌ கர்த்தருக்கு விரோதமாகப்‌ பாவம்‌ 
செய்யும்போது. அவர்‌ தம்முடைய நீதியினால்‌, 
நமக்கு அப்பம்‌ என்னும்‌ ஆதரவு கோலை 
முறித்தப்போடுகிறார்‌. நமக்கு புசிக்க 
அப்பம்‌ இருக்காது. சகலமும்‌ குறைவுபடும்‌. 
பாவத்தின்‌ சம்பளம்‌ மரணம்‌. பாவம்‌ 
செய்கிறவர்கள்‌ தங்கள்‌ மரணத்தை 
கொஞ்சம்‌ கொஞ்சமாக அனுபவிப்பார்கள்‌. 


i பேராசைகளும்‌, 

ன்‌ இச்சைகளும்‌, நம்மை அக்கிரமம்‌ 

செல்‌ தூண்டுகிறது. நம்முடைய 

அக்கிரமங்களுக்கு, நம்முடைய இச்சைகளே 

போஜன மாகவும்‌, வறட்டிகளாகவும்‌ 

இருக்கிறது. கர்த்தர்‌ தம்முடைய நீநிமினால்‌ 

நம்முடைய அக்கிரமங்களுக்கு 

ஆதாரமாகயிருக்கிற சகல காரியங்களையும்‌ 
முறித்தப்போடுகிறார்‌ 

ல்‌ வம்சத்தார்‌ கர்த்தருக்கு. 

ம்‌ செய்ததினால்‌, 


அப்பத்தை. 
தீட்டுள்ளதாக சாப்பிடுவார்கள்‌ 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சொல்லுகிறார்‌ (எசே 413). 

ல்‌ வம்சத்தார்‌, புறஜாதி 

போஜனவிஷயங்களில்‌ 

யூதருடைய 

பாரம்பரிய வழக்கத்தின்‌ பிரகாரம்‌, அவர்கள்‌ 

புறஜாதியார்‌ கைகளால்‌ பண்ணப்பட்ட 

போஜனங்களை புசிப்பதில்லை, 

புறஜாதியாரின்‌ போஜனம்‌ யூதர்களுக்கு. 
தீட்டுள்ளதாக கருதப்பட்டது. 


இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ 
புறஜாதிகளுக்குள்ளே தூத்தப்பட்டபோது, 
அவர்களுக்கு போஜனம்‌ கிடைக்கவில்லை. 
புறஜாதியாரின்‌ கைகளால்‌ பண்ணப்பட்ட 
போஜனம்‌ மாத்திரமே ஓரளவு கிடைக்கிறது. 
இஸ்ரவேல்‌ வம்சத்தாரும்‌ பசியாலும்‌ 
பட்டினியாலும்‌ இருக்கிறார்கள்‌. அவர்களுக்கு 
புறஜாதியாரின்‌ போஜனத்தைத்‌ தவிர வேறு 
போஜனம்‌ எதுவும்‌ கிடைக்கவில்லை. 

யூதர்கள்‌ வேறு வழியில்லாமல்‌, 
தங்களுடைய பசியையும்‌ பட்டினியையும்‌ 
போக்கிக்கொள்ள, புறஜாதிகளுக்குள்ளே 
தங்களுடைய அப்பத்தை தீட்டுள்ளதாக 
சாப்பிடுகிறார்கள்‌. அவர்கள்‌ விரும்பியதை 
அவர்களால்‌ சாப்பிடமுடியவில்லை. 


இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ அந்நிய நேரத்து 
அடிமைத்தனத்திலிருக்கிறார்கள்‌. 

எஜமான்கள்‌ தங்களுக்கு கொடுப்பதை 
சாப்பிடவேண்டிய கட்டாயத்திலிருக்கிறார்கள்‌. 
யூதர்கள்‌ தங்கள்‌ தேசத்திலிருந்தபோது, 
தங்கள்‌ கைகளால்‌ தொடாததைக்கூட, 
இப்போது அந்நிய தேசத்து சிறையிருப்பிலே, 
புசிக்கிறார்கள்‌. தாங்கள்‌ புசிப்பது தீட்டானது. 
என்று தெரிந்திருந்தும்‌, இஸ்ரவேல்‌ 
வம்சத்தாருக்கு வேறு வழியில்லை. 

கர்த்தர்‌ யூதர்களை 

மறுத்துவிடுகிறார்‌. எருசலேமிலே அப்பம்‌ 
என்னும்‌ ஆதரவு கோலை 
முறித்துப்போடுகிறார்‌ இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ 
இப்போது புறஜாதிகளுக்குள்ளே தங்கள்‌ 
அப்பத்தை தீட்டுள்ளதாக சாப்பிடுகிறார்கள்‌. 


போஷிக்க 


தீட்டான அப்பங்கள்கூட அவர்களுக்கு 
தாராளமாய்க்‌ கிடைக்கவில்லை. அவர்கள்‌ 
அப்பத்தை நிறையின்படியே விசாரத்தோடே 
சாப்பிடுகிறார்கள்‌. தண்ணீரை அளவின்படியே 
திடுக்கிடுதலோடே குடிக்கிறார்கள்‌. 





ழ்‌ நவள 
யாய 


தேவனுடைய 
யூநாதேசத்தின்மீது. 
கர்த்தருடைய 
யூதாதேசத்திற்கு பேரழிவு வரும்‌. யூதாவும்‌ 
எருசலேமும்‌ அழிந்துபோகும்‌ என்று கர்த்தர்‌ 
இங்கு மறுபடியுமாய்ச்‌ சொல்லுகிறார்‌. 
எருசலேமின்‌ அழிவை விளக்குவதற்கு 
கர்த்தர்‌ மூன்று அடையாளங்களை 
சொல்லுகிறார்‌ (எரே 5-4). 
எசேக்கியேல்‌ சவரகன்‌ கத்தியினால்‌ 
தாடியையும்‌ 
இதற்கான 
விவரிக்கிறார்‌ 
அவர்களுடைய 
எருசேலமின்‌ குடிகள்‌ 
நியாயப்பிரமாணத்திற்கு 
(எரே 7). அவர்கள்‌ 


தீட்டுப்படுத்தினார்கள்‌ 


தன்‌ தலையையும்‌ 
சிரைத்துக்கொள்ளவேண்டும்‌. 
தாற்பரியத்தை கர்த்தர்‌ 
எருசலேமின்‌ அழிவுக்கு 
பாவங்களே காரணம்‌. 
கர்த்தருடைய 
கீழ்ப்படியவில்லை 
தேவாலயத்தைத்‌ 
(எரே 541 

கர்த்தருடைய கோபம்‌ 
யூதாதேசத்தின்மீதும்‌ எருசலேயின்மீதும்‌ 
வருகிறது (எரே 558-10). இஸ்ரவேல்‌ 
வம்சத்தார்‌ பலவிதமான வாதைகளையும்‌, 
துன்பங்களையும்‌ அனுபலிக்கவேண்டும்‌ 
(எரே 54216117). யூதாவும்‌ எருசலேமும்‌. 
அழிந்துபோகும்‌. அவர்களுக்கு நிந்தை வரும்‌ 
(எரே 5113-15). 


சவரகன்‌ கத்தி 
எசே: 5:1-4 


எசே 51. பின்னும்‌ அவம்‌ 
மனுபுத்திரனே, சவரகன்‌ கத்தியாகிய 
கருக்கான கத்தியை வாங்கி, அதினால்‌ 
உன்‌ தலையையும்‌ உன்‌ தாடியையும்‌ 
சிரைத்துக்கொண்டு, பின்பு நிறுக்கும்‌ 
தராசை எடுத்து, அத்த மயிரைப்‌ 
பங்கிடக்கடவாய்‌. 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எசே 5:2. மூன்றில்‌ ஒரு பங்கை எடுத்து 
முற்றிக்கைபோடும்‌ நாட்கள்‌ 
முடிகிறபோது நகரத்தின்‌ நடுவிலே 
அக்கினியால்‌ சுட்டெரித்து, மூன்றில்‌ 
ஒரு பங்கை எடுத்து, அதைச்‌ ௬ற்றிலும்‌ 
கத்தியாலே வெட்டி, மூன்றில்‌ ஒரு 
பங்கை எடுத்துக்‌. காற்றிலே 
தூற்றக்கடவாய்‌; அவைகளின்‌ பின்னாக 
நான்‌ பட்டயத்தை உருவுவேன்‌. 


எசே 5:3. அதில்‌ கொஞ்சல்மாத்திரல்‌ 
எடுத்து, அதை 
வஸ்திரத்தோரங்களில்‌ 
முடித்துவைப்பாயாக. 


எசே ௬:4. பின்னும்‌ அதில்‌ கொஞ்சம்‌ 
எடுத்து, அதைத்தீயின்‌ நடுவில்‌ எறிந்து, 
அதை அக்கினியால்‌ ௬ட்டெரிப்பாயாகு; 
அதிலிருந்து இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌. 
அனைவருக்கும்‌ விரோதமாக அக்கினி 
புறப்படும்‌. 

எருசலேமின்‌ அழிவை 
மூலமாக 


ன்பு 
ர்‌ 
அவர்‌ 
வலதுபக்கமாகவும்‌ 
இஸ்ரவேல்‌ 
அக்கிரமத்தையும்‌, 
அக்கிரமத்தையும்‌ 


கர்த்தர்‌ 
அடையாளங்கள்‌ 
வெளிப்படுத்துகிறார்‌. 
எசேக்கியேல்‌. 
அடையாளமாயிருந்தார்‌. 
இடதுபக்கமாகவும்‌, 
ஒருக்களித்து படுத்து, 
வம்சத்தாருடைய 
யூதாவம்சத்தாருடைய 
சுமந்தார்‌ 

எசேக்கியேல்‌. 

களை 

சிறையிருப்பில்‌ 


பார்த்தார்கள்‌. 


அனுபவிக்கும்‌ 
தேசத்து 
யூதர்கள்‌ 
எப்படிப்பட்ட 
அவர்கள்‌ 
எருசலேமின்‌ அழிவு 
இருதயத்திற்கு 


பாபிலோன்‌. 
இருந்த 
எருசலேமுக்கு 
அழிவு வரும்‌ என்‌! 
புரிந்துகொண்டார்கள்‌. 
எசேக்கியேலின்‌ 
அருகாமையிலிருந்தது. 





i THEN 
TT 


கர்த்தர்‌ இப்போது எசேக்கியேலிடம்‌ 
மற்றொரு அடையாளத்தைச்‌ சொல்லுகிறார்‌. 
அவர்‌ சவரகன்‌ கத்திமினால்‌ தன்‌ 
தலையையும்‌ தன்‌ தாடியையும்‌ சிரைத்துக்‌ 
கொள்ளவேண்டும்‌. கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌: 
வம்சத்தாரை  முற்றிலுமாய்ப்‌ புறக்கணித்து, 
விடுகிறார்‌. அவர்கள்‌ ஒன்றுக்கும்‌ 
பிரயோஜனமில்லாத சந்ததியார்‌ என்று. 
கர்த்தர்‌ தீர்மானிக்கிறார்‌. கர்த்தர்‌ 
அவர்களுக்கு அநேக நன்மைகளைச்‌ 
செய்தார்‌. ஆனால்‌ அவர்களோ கர்த்தருக்கு 
நன்றியில்லாதவர்களாய்ப்‌ போய்விட்டார்கள்‌. 


எருசலேம்‌ இஸ்ரவேல்‌ தேசத்திற்கு. 
தலையாகமிரந்தது. னு இப்போதோ 
எருசலேமின்‌ மையும்‌, மேன்மையும்‌. 
மங்கிப்போயிற்று. தலையாகமிருந்த 
எருசலேம்‌, இப்போது தலையின்‌ மயிராக 
தலையின்‌ மிர்‌ 
நீளமாகவும்‌ வளர்ந்தால்‌, 

அது தலைக்கு பாரமாகயிருக்கும்‌. 


எசேக்கியேல்‌ தன்னுடைய தலையை 
சிரைத்துக்கொள்ளவேண்டும்‌ | என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌ தன்னுடைய தலையில்‌ 
அதிகமாக வளர்ந்திருக்கும்‌ முடியை வெட்டி 
தன்னை அழகுபடுத்திக்கொள்ளவேண்டும்‌ 
என்று கர்த்தர்‌ எசேக்‌ கு கட்டளை 
கொடுக்கவில்லை. அவர்‌ தன்னுடைய 
தலையிலுள்ள மயிரை முற்றிலுமாய்‌ 
சிரைத்துக்கொள்ளவேண்டும்‌. அவருடைய 
தலையில்‌ கொஞ்சம்கூட மயிர்‌ 
இருக்கக்கூடாது. கர்த்தர்‌ எருசலேமை 
முற்றிலும்‌ அழித்துப்போடுவார்‌ என்பதற்கு 

இது அடையாளம்‌. 
எசேக்கியேல்‌ தன்னுடைய 
தலையையும்‌ தாடியையும்‌ சிரைத்துக்கொண்டு, 
தராசை எடுத்து, அந்த 


பன்ற பங்காக பங்கிடவேண்டும்‌. 
சிரைப்பது. 


அம்மோன்‌ புத்திரரின்‌ ராஜாவாகிய 
ஆனோன்‌ தாவீதின்‌ ஊழியக்காரரைப்‌ 
பிடித்து; அவர்கள்‌ தாடியைச்‌ சிரைத்து, 
வஸ்திரங்களை 
வைத்துவிட்டு, 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கத்தரித்துப்போட்டு, 

ஈன்‌ (நாளா 19:4). 

தங்கள்‌ தாடி சிரைக்கப்பட்டதினால்‌, தாவீதின்‌ 
ஊழியக்காரர்கள்‌ மிகவும்‌ வெட்கப்பட்டார்கள்‌. 
தாடியை சிரைப்பது 
அவமானப்படுத்துவதற்கு 


துக்ககாலத்தில்‌ தங்கள்‌ 


சிரைத்துக்கொள்ளுமாறு 
இஸ்ரவேல்‌ வம்சத்தாரின்‌ 
அவர்களைவிட்டு நீங்கும்‌ 
அவர்களுக்கு. துக்கம்‌ வரும்‌ என்றும்‌ 
இதற்கு அடையாளம்‌. 
எசேக்கியேல்‌. தன்னுடைய 
தலையையும்‌ தாடியையும்‌ சிரைத்து, அந்த 
மமிரை முற்றிலுமாய்‌ அழித்துப்போடுகிறார்‌ 
எருசலேம்‌ ற்றிலுமாய்‌ அழிக்கப்படும்‌. 
என்பதற்கு இது அடையாளமாயிருக்கிறது. 
எசேக்கியேல்‌ தன்னுடைய மமிரை மூன்று 
பங்காக பங்கிட்டு, மூன்றில்‌ ஒரு பங்கு 
முற்றிக்கைப்போடும்‌ நாட்கள்‌ 
நகரத்தின்‌ நடுவிலே. 
கசுட்டெரிக்கவேண்டும்‌. 
எருசலேம்‌ நகரத்திலே ஏராளமான ஜனங்கள்‌ 
பட்டினியினாலும்‌, பஞ்சத்தினாலும்‌, 
கொள்ளைநோயினாலும்‌ செத்துப்போவார்கள்‌ 
என்பதற்கு இது அடையாளம்‌. 


எருசலேமை அவர்களுடைய 
சத்துருக்கள்‌ முற்றிக்கைப்போடும்‌ நாட்கள்‌ 
முடிகிறபோது எருசலேமின்‌ 
ஏராளமானோருக்கு அழிவு 
கல்தேயர்கள்‌ எருசலேமின்‌ 
திறப்புண்டாக்கி, நகரத்திற்குள்‌ பிரவேசித்து, 
நகரத்திலே பசியினாலும்‌ பட்டினியினாலும்‌ 
வாடுகிறவர்களை, தங்களுடைய 
பட்டயங்களினால்‌ வெட்டிக்கொன்று 
போடுவார்கள்‌. 


எசேக்கியேல்‌ தன்னுடைய மயிரில்‌ 
மூன்றில்‌ ஒரு பங்கை எடுத்து அதைச்‌ 
சுற்றிலும்‌ கத்தியால்‌ வெட்டவேண்டும்‌. 
எருசலேம்‌ நகரம்‌ 
முற்றிக்கைப்போடப்பட்டிருக்கும்‌ போது, 
கல்தேயர்கள்‌ யூதர்களில்‌ ஏராளமானோரை 
தங்கள்‌ பட்டயங்களினால்‌ வெட்டிக்கொன்று 
போடுவார்கள்‌ என்பதற்கு இது 
அடையாளம்‌. 





f= FTE 
TT 


எசேக்கியேல்‌ தன்னுடைய மயிரில்‌ 
மீதமுள்ள மூன்றில்‌ ஒரு பங்கை எடுத்து 
காற்றிலே தூற்றவேண்டும்‌. கல்தேயர்கள்‌ 
யூதாவின்‌. மனுஷரில்‌ அநேகரை 
சிறைப்பிடித்து தங்கள்‌ தேசத்திற்கு 
கொண்டு போவார்கள்‌. மீதமுள்ள யூதர்கள்‌ 
அந்நிய தேசங்களுக்கு சிதறிப்போவார்கள்‌. 
என்பதற்கு இது அடையாளம்‌. 


எசேக்கியேல்‌ தன்னுடைய தலையையும்‌, 
தன்னுடைய தாடியையும்‌ சிரைத்து, அந்த 
ர்‌ மூன்று பங்காக பங்கிட்டு, 
ஒவ்வொரு பங்கையும்‌, கர்த்தர்‌ சொல்லுகிற 
பிரகாரமாக அழித்துப்போடவேண்டும்‌. 
மமிரை மொத்தமாக  அழித்துப்போடாமல்‌, 
அதில்‌ கொஞ்சம்‌ மாத்திரம்‌ எடுத்து, அதை 
தன்‌ வஸ்திரத்து ஓரங்களில்‌ முடிந்து 
வைத்துக்கொள்ளவேண்டும்‌ (எசே 5:3). 


கர்த்தர்‌ 
"பின்னும்‌. 
அதைத்தீயின்‌ 
த்ய சுட்டெரிப்பாயாக: அதிலிருந்து 
இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ அணைவருக்கும்‌ 
விரோதமாக அக்கினி புறப்படும்‌" (எசே 5:4) 
என்று சொல்லுகிறார்‌. 

கெதலியாவின்‌ சிக்காலத்தில்‌, 
கல்தேயர்கள்‌ யூதாமனுஷரையும்‌, எருசலேமின்‌ 
குடிகளையும்‌ பாபிலோன்‌ தேசத்திற்கு 
சிறைப்பிடித்து கொண்டுபோகிறார்கள்‌. 
யூதர்களில்‌ ஒரு சிலர்‌ மாத்திரமே 
பாபிலோனுக்கு போகாமல்‌, மதாதேசத்திலேய 
தங்கிவிடுகிறார்கள்‌. அவர்கள்‌ 
சின்ாகபிருக்கதாம்‌. தாங்கள்‌! | எஞுசவேர்ன்‌ 
பாதுகாப்பாகமிருப்பதாக நினைக்கிறார்கள்‌. 


தன்னுடைய 

மாத்திரம்‌ த்‌ 
யூதாமனுஷரில்‌ 
எருசலேமில்‌ 
வஸ்திரத்தில்‌ முடிந்து 
தாங்கள்‌ எருசலேமிலே 
அவர்கள்‌ 


மீதியாயிருப்பார்கள்‌. 
வைத்திருப்பதுபோல, 
பாதுகாப்பாயிருப்பதாக 
நினைக்கிறார்கள்‌. 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எசேக்கியேல்‌. தன்னிடத்திலுள்ள 
கொஞ்சம்‌ மமிரை எடுத்து அதை தீயின்‌ 
நடுவில்‌ எறிந்து; அதை அக்கினியால்‌ 
சட்டெரிக்கவேண்டும்‌. அதிலிருந்து இஸ்ரவேல்‌ 
வம்சத்தார்‌ அனைவருக்கும்‌ விரோதமாக 
அக்கினி புறப்படும்‌. இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 
கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தால்‌, வஸ்திரத்தில்‌ 
முடிந்து வைக்கப்பட்ட மயிரைப்போல 
பாதுகாப்பாகயிருப்பார்கள்‌. அவர்கள்‌ 
கர்த்தருக்கு கீழ்ப்படியவில்லையென்றால்‌, 
தீமின்‌ நடுவிலே எறியப்பட்டு, அக்கினியால்‌ 
சுட்டெரிக்கப்படும்‌. மமிரைப்போல. 


அழிந்துபோவார்கள்‌. 


இதுவே எருசலேம்‌ 
எசே: 5:5-7 


எசே 55. கர்த்தராகிய ஆண்டவர்‌ 
சொல்லுகிறது. என்னவென்றால்‌, 
இதுவே எருசலேம்‌, புறஜாதிகளின்‌' 
நடுவிலே நான்‌ அதை வைத்தேன்‌, 
அதைச்‌. சுற்றிலும்‌ தேசங்கள்‌. 
இருக்கிறது. 


எசே. 58. அது 
புறஜாதிகனைப்பார்க்கிலும்‌ என்‌ 
இியாயங்கனையும்‌, தன்னைச்‌ ௬ற்றிலும்‌ 
இருக்கிற தேசங்களைப்பார்க்கிலூம்‌ எண்‌ 
கட்டளைகளையும்‌. அக்கிரமமாக 
மாற்றிப்போட்டது; அவர்கள்‌ எண்‌: 
நியாயங்களை வெறுத்து, என்‌ 
கட்டனைகளில்‌ நடவாமற்போனார்கள்‌.. 


எசே 5:7. கர்த்தராகிய 
ஆண்டவர்‌ சொல்லுகிறது 
என்னவென்றால்‌, உங்களைச்‌ சுற்றிலும்‌. 
இருக்கிற புறஜாதிகளைப்பார்க்கிலும்‌ 
அதிகரிக்கிறவர்கனாகிய நீங்கள்‌ எண்‌: 
கட்டனைகளிலே நடவாமலும்‌, என்‌ 
'நியாயங்களின்‌ படி. செய்யாமலும்‌, 
உங்களைச்‌ சுற்றிலும்‌ இருக்கிற 
புழஜாதிகளுடைய தீதிதியாயங்களின்‌' 
படியாவது. 'நடவாமலும்‌ 
போனபடியினாலே. 


ஆகையால்‌ 





i= FTE 
TT 


எல்லோருக்கும்‌ 
நியமித்திருக்கிறார்‌. 
கொடுத்த வேலைகளை 
நேர்த்தியாகவும்‌, 
செய்யவேண்டும்‌. ஒருவரும்‌ 
சோம்பேறியாகயிருக்கக்கூடாது. இஸ்ரவேல்‌ 
ஜனத்தார்‌ அதிவேகமாக, அவசரப்பட்டு எந்த 
வேலையையும்‌ செய்வது கர்த்தருடைய 
சித்தமல்ல. கர்த்தர்‌ நியமித்திருக்கிற 
வேகத்திற்குட்ப்டு அவர்கள்‌ வேலை 
செய்யவேண்டும்‌. 


இஸ்ரவேல்‌ த்தார்‌. 
ap le என்பத. 


ரத்தக்‌. இப்பி! அல்கல்‌ அமுல்‌ 
நாளிலே வேலை செய்யவேண்டியதில்லை. 
அந்த நாள்‌ அவர்களுக்கு பரிசுத்தமான 
நாள்‌. அவர்கள்‌ ஏழாம்‌ நாளை 
பரிசுத்தமாய்‌ ஆசரிக்கவேண்டும்‌ 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
கர்த்தருக்கு, ஆசரிப்புக்கூடாரத்தை 
ரட்சை சாரி வழ வித்ய 
ஊழியம்‌. ஆசரிப்புக்கூடாரத்தில்‌ வேலை. 
செய்கிறவர்களும்‌, அதில்‌ பயன்படுத்தப்படும்‌ 
பணிமுட்டுக்களை செய்கிறவர்களும்‌ 
ஆறுநாட்களுக்கு வேலை செய்தால்‌. 
போதுமானது. ஏழாம்‌ நாளிலே அவர்கள்‌ 
வேலை செய்யாமல்‌ ஒய்ந்திருக்கவேண்டும்‌. 
அந்த ஒய்வநாளை அவர்கள்‌ பரிசுத்தமாய்‌ 
பகல்‌ 


ஆறுநாளும்‌ 


ஒய்வுநாளைப்பற்றி 
போர்க்கு சொல்லும்போது, “இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ தங்கள்‌ தலைமுறைதோறும்‌ 
ஓய்வுநாளை நித்திய உடன்படிக்கையாக 
ஆசரிக்கும்படி, அதைக்‌  கைக்கொள்ளக்‌ 
கடவர்கள்‌. அது என்றைக்கும்‌ எனக்கும்‌ 
இஸ்ரவேல்‌ த்‌ 
அடையாளமாயிருக்கும்‌; 
கர்த்தர்‌ த்‌ 
உண்டாக்கி, ஏழாம்‌ நாளிலே ஓய்ந்திருந்து. 
பூரித்தார்‌” (யாத்‌ 311617) என்று 
சொல்லுகிறார்‌. 

கர்த்தர்‌ ஓய்வுநாளை பரிசுத்தப்படுத்தி 
அதைக்‌  கனம்பண்ணுகிறார்‌. கர்த்தர்‌ 
பரிசுத்தப்படுத்தும்‌ ஓய்வுநாள்‌ நமக்கும்‌ 
பரிசுத்தமான தாயிருக்கிறது. கர்த்தர்‌ 
பரிசுத்தமாக்கின ஓய்வுநாளை நாம்‌ 
பரிசுத்தக்குலைச்சலாக்கக்கூடாது. கர்த்தர்‌ 
மோசேயிடம்‌ ஓய்வுநாளைப்பற்றி பல 
காரியங்களை சொல்லுகிறார்‌. 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


ஓய்வுநாள்‌ கர்த்தருக்கும்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கும்‌ அடையாளமாயிருக்கிறது. 
(யாத்‌ 31: 1377). கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரை 
ஜாதியாரிடமிருந்து வேறுபிரித்து, 

தமக்கு சொந்த ஜனமாக 


அவர்களை 
மேன்மைப்படுத்தியிருக்கிறார்‌. 
ஓய்வுநாள்‌ 

வேறுபிரிக்கப்பட்டு 
பரிகத்தநாளாயிருக்கிறது. 
ஜனத்தார்‌. மற்ற 
வேறுபிரிக்கப்பட்டு கர்த்தருக்கு 
பரிசுத்த ஜனமாயிருக்கிறார்கள்‌. கர்த்தர்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரரை பரிசுத்தப்படுத்தி, தம்மை 
சேலிப்பதற்காக அவர்களை 
வேறுபிரித்தருக்கிறார்‌. . i 
இவையெல்லாவற்றிற்கும்‌ ஒய்வநாள்‌ 
அடையாளமாயிருக்கிறது. 


இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
பரிசுத்தமானது. (யாத்‌ 3144) 
ஜனத்தாருடைய நன்மைக்காகவும்‌, தம்முடைய 
மகிமைக்காகவும்‌ கர்த்தர்‌ ஏழாம்‌ நாளை 
ஒய்வநாளாக  பரிசுத்தப்படுத்தியிருக்கிறார்‌. 
ஓய்வுநாள்‌ மனுஷருக்காக 
நியமிக்கப்பட்டிருக்கிறது. 


மற்ற 


ஜாதியாரிடமிருந்து 


ய்வநாள்‌ 
ரவேல்‌ 


ஒய்வநாள்‌ கர்த்தருக்கு பரிசுத்தமானது 

த. நாள்‌ மற்ற நாட்களிலிருந்து 
வேறுபட்டிருக்கிறது. ஒய்வுநாளிலே நாம்‌ 
உலகப்பிரகாரமான வேலைகளில்‌ ஈடுபடாமல்‌, 
கர்த்தரை கனம்பண்ணுவதிலும்‌, அவருக்கு 
சேவை செய்வதிலும்‌ நம்முடைய நேரத்தை 
செலவு செய்து, அதை பரிசுத்தமாய்‌ 
ஆசரிக்கவேண்டும்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ ஓய்வுநாளை 
தங்கள்‌ தலைமுறைதோறும்‌ நித்திய 
உடன்படிக்கையாக ஆசரிக்கவேண்டும்‌ (யாத்‌ 
3146). அவர்கள்‌ கானான்‌ தேசத்திற்குள்‌ 
பிரவேசிக்கும்‌ முன்பாகவே கர்த்தர்‌ 
அவர்களுக்கு ஓய்வுநாள்‌ பிரமாணத்தைக்‌ 
கொடுக்கிறார்‌. அவர்களுடைய 
பின்சந்ததியார்‌, கானான்‌ தேசத்திற்குள்‌ 
பிரவேசித்த பின்பும்‌, அவர்கள்‌ ஓய்வுநாளை 
பரிசுத்தமாய்‌ ஆசரிக்கவேண்டும்‌. 





f= FTE 
TT 


கர்த்தர்‌ எசேக்கியேலிடம்‌, ஒரு 
கருக்கான கத்தியினால்‌ தன்‌ தலையையும்‌ 
தன்‌ தாடியையும்‌ சிரைத்துக்கொள்ளுமாறு 
சொல்லுகிறார்‌. இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ 
அழிந்துபோவார்கள்‌ 

அடையாளம்‌. கர்த்தர்‌ 

தாற்பரியத்தை இங்கு விவரிக்கிறார்‌. 
எருசலேம்‌ (எசே 5:5) என்று கர்‌ 
சொல்லுகிறார்‌. எசேக்கியேல்‌ தீர்க்கதரிசியின்‌ 
தலைமயிர்‌  சிரைக்கப்படவேண்டும்‌. 
எருசலேமுக்கு அடையாளமாயிருக்கிறது. 
நியாயத்தீர்ப்பினால்‌. 
தலையிலுள்ள மயிரெல்லாம்‌. 
சிரைக்கப்படுகிறது. எருசலேமின்‌ அழகு 
அதைவிட்டு நீங்கிப்போகிறது. அதிலுள்ள 
ஆபரணங்களெல்லாம்‌ உரிந்துகொள்ளப்‌ 
படுகிறது. எருசலேம்‌ நகரத்தில்‌ ஒருவரும்‌ 
குடியிராதவாறு, எல்லோரும்‌ அழிக்கப்‌ 
படுகிறார்கள்‌. நகரம்‌ வெறுமையாயிருக்கிறது. 
தலை... சிரைக்கப்பட்ட பின்பு அது 
முடியில்லாமல்‌: க்கையாகயிருக்கும்‌. 
எருசலேம்‌ இப்போது ஒன்றுமில்லாமல்‌. 
'வெறுமையாயிருக்கிறது. 


தேவனுடைய 


ராஜாவினால்‌, தலைமயிரையும்‌ கால்மயிரையும்‌ 


சிரைப்பித்து. 
வாங்கிப்போடுவிப்பார்‌" (ஏசா 7:20), 
எசேக்கியேல்‌ ஒரு ஆசாரியன்‌. அவர்‌ 
ஒரு தீர்க்கதரிசி. அவர்‌ ஒரு பரிசுத்தவான்‌. 
எசேக்கியேலின்‌ தலை பரிசுத்த நகரமாகிய 


தாடியையும்‌ 


கர்த்தர்‌ நகரத்தை 
வைத்தார்‌. 
அதைச்‌ சுற்றிலும்‌ தேசங்கள்‌ இருக்கிறது. 
(எசே 53). எருசலேமைச்‌ சுற்றிலுமுள்ள 
தேசங்களில்‌ ஜனத்தொகை 
அதிகமாயிருக்கிறது. அவர்கள்‌ எல்லோருமே 
நாகரீகம்‌ மிகுந்தவர்கள்‌. கல்வி, கலை, 
விஞ்ஞானம்‌ ஆகியவற்றில்‌ கற்று தேர்ச்சி 
புறஜாதிகளின்‌: 

தேசத்தார்‌ 

எல்லோரையும்விட எருசலேம்‌ நகரமே உஸ்ர்ந்‌ 
திருந்தது. எருசலேம்‌ கர்த்தருடைய விசேஷித்த 
ஆசீர்வாதங்களைப்‌ பெற்று செழித்திருந்தது. 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எருசலேமைச்‌ சுற்றிலும்‌ ஏராளமான 
தேசங்கள்‌ இருந்தாலும்‌, எருசலேம்‌ நகரமே 
அந்த தேசங்களுக்கு விளக்குத்தண்டின்மீது 
வைக்கப்பட்ட விளக்கைப்போல ஒளியைக்‌ 
கொடுக்கிறது. கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனங்களை தம்முடைய  ஐஜனங்களாக 
தேர்ந்தெடுத்து, அவர்களுக்கு தம்மை 
வெளிப்படுத்தினார்‌. அவர்கள்‌ தேவனுடைய 
வெளிப்பாடுகளை, தங்களைச்‌ 
சுற்றிலுமிருக்கிற தேசத்தாருக்கு 
வெளிப்படுத்திக்‌ காண்பித்தார்கள்‌ 

ஜனங்கள்‌ 


தேவனை 
அறியாதவர்களாகவும்‌ இருக்கிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனங்களோ கர்த்தருடைய 
பிள்ளைகள்‌. கர்த்தருடைய வெளிப்பாட்டைப்‌ 
பெற்றிருக்கிறவர்கள்‌. அவர்கள்‌ புறஜாதிகளின்‌ 
நடுவிலே குடியிருக்கிறார்கள்‌. அவர்களைச்‌ 
சுற்றிலும்‌ புறஜாதி தேசங்கள்‌ இருக்கிறது. 
தங்களுடைய அண்டை தேசத்தார்‌ 
எல்லோருக்கும்‌, இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ 
கர்த்தரைப்பற்றிய சத்தியங்களை உபதேசம்‌ 
பண்ணுகிறார்கள்‌. யூதர்கள்‌ உலகத்தின்‌ 
கடைசிபரியந்தமும்‌ சென்று கர்த்தருடைய 
நாமத்தையும்‌, அவருடைய மகிமையையும்‌ 
பிரசித்தம்‌ பண்ண வேண்டும்‌. 

இருதய, சரீரத்தின்‌ 
வததி கதை சரீரத்தின்‌ ஜீவன்‌ 

இரத்‌ க்கிறது. இருதயமே 
சாரத்தின்‌ எல்கை அவயவங்களுக்கும்‌. 
இரத்தத்தை அனுப்புகிறது.  எருசலேமும்‌ 
இந்த உலகத்தின்‌ மையப்பகுதியிலிருக்கிறது. 
இந்தப்‌ பிரபஞ்சம்‌ ஆவிக்குரிய ரீதியாக 
மரித்துப்போயிருக்கிறது. எருசலேம்‌ இந்தப்‌ 
பிரபஞ்சத்திற்கு ஆவிக்குரிய ஜீவனைக்‌ 
கொடுக்கிறது. 


“சாலொமோனின்‌ னத்தைக்‌ 
குறித்துக்‌ கேள்விப்பட்ட பூமியின்‌ சகல. 
ராஜாக்களிடத்திலுமிருந்து நானாஜாதியான 
ஜனங்களும்‌ அவனுடைய ஞானத்தைக்‌ 
கேட்கிறதற்கு வந்தார்கள்‌” (1இராஜா 4:34). 

பூமியிலுள்ள எல்லா ஜாதியாரும்‌ 
எருசலேமின்மீது: மதிப்பும்‌ மரியாதையும்‌ 
வைத்திருந்தார்கள்‌. அக்காலத்தில்‌ எருசலேம்‌ 
நகரம்‌ அகில உலகத்திற்கும்‌. 
பிரபல்யமாயிருந்தது. தன்னைச்‌ சுற்றிலுமுள்ள 
எல்லா தேசங்களுக்கும்‌ எருசலேம்‌ நகரம்‌ 
ஆசீர்வாதமாய்‌ விளங்கிற்று. 





f= THE 
TT 


பழைய ஏற்பாட்டுக்காலத்தைவிட, புதிய 
ஏற்பாட்டுக்காலத்திலே, எருசலேம்‌ நகரம்‌ 
ஆவிக்குரிய ரீதியாக பூரண ஆசிர்வாதம்‌ 
பெற்றிருக்கிறது. சியோனிலிருந்து சுவிசேஷம்‌ 
புறப்பட்டது. எருசலேமிலிருந்து இயேசு 
கிறிஸ்துவின்‌ வார்த்தை பிரசங்கிக்கப்பட்டது. 


எருசலேம்‌ இப்போது தன்னுடைய 
மகிமையை இழந்து மங்கிப்போயிருக்கிறது. 
கர்த்தர்‌ எருசலேமின்மீது குற்றம்‌ 
சொல்லுகிறார்‌. எருசலேம்‌ நகரம்‌ தன்னுடைய 
ஆதி மேன்மையை இழந்துவிட்டது ஒரு. 
காலத்தில்‌ எருசலேம்‌ நகரம்‌ பரிசுத்த நகரம்‌ 
என்று அழைக்கப்பட்டது. இப்போதோ 
எருசலேம்‌ நகரத்தில்‌ பரிகத்தமில்லை. அது. 
அசுத்த நகரமாயிருக்கிறது. 


எருசலேமின்‌ குடிகள்‌ கர்த்தருடைய 
கட்டளைகளிலே நடக்கவில்லை. அவர்கள்‌ 
கர்த்தருடைய நியாயங்களின்படி 
செய்யவில்லை. அது மாத்திரமல்ல, எருசலேம்‌ 
நகரத்தார்‌, தங்களைச்‌ சுற்றிலுமிருக்கிற 
புறஜாதிகளுடைய நீதி நியாயங்களின்படிகூட 
நடவாமல்‌ போனார்கள்‌ (எசே 5:77, 
இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ கர்த்தருடைய 
நியாயங்களை வெறுத்து, அவருடைய 
கட்டளைகளில்‌ நடவாமல்‌ போனார்கள்‌. 

புறஜாதி ஜனங்கள்‌ இஸ்ரவேலின்‌ 
காணியாட்சிக்குப்‌. புறம்பானவர்கள்‌. 
அவர்கள்கூட நீதி நியாயங்களின்படி 
நடக்கிறார்கள்‌. அவர்கள்‌ கர்த்தருடைய 
கட்டளைகளை மதித்தார்கள்‌. கர்த்தருடைய 
நியாயங்களை அக்கிரமமாக மாற்றிப்போட 
வில்லை. ஆனால்‌, எருசலேமின்‌ குடிகளோ. 
கர்த்தருடைய கட்டளைகளை அக்கிரமமாக: 
மாற்றிப்போட்டார்கள்‌. 

இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ தேவனுடைய 
பிரமாணங்களை முறித்துப்போட்டது 
மாத்திரமல்ல, அதை அவமாக்கிப்போட்டார்கள்‌. 
கர்த்தருடைய நீதி நியாயங்களின்்டி 
நடவாமல்‌, தங்களுடைய அக்கிரமங்களுக்கு 
கீழப்டிந்தார்கள்‌. கர்த்தர்‌. இஸ்ரவேல்‌ 
ஜனங்களுக்கு தம்முடைய கட்டளைகளையும்‌, 
தம்முடைய நியாயங்களையும்‌ 
கொடுத்திருக்கிறார்‌. அவர்களோ தேவனுடைய 
கட்டளைகளில்‌ நடவாமல்‌, அவருடைய 
நியாயங்களின்படி செய்யாமல்‌, புறஜாதி 
ஜனங்களைப்‌ பின்பற்றிப்போகிறார்கள்‌. 
புறஜாதியார்‌ அருவருப்பான 
காரியங்களையும்‌, அருவருப்பான பழக்க 
வழக்கங்களையும்‌ கடைப்பிடிக்கிறார்கள்‌. 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ கர்த்தருடைய நீதி 
நியாயங்களின்படி நடவாமல்‌, புறஜாதியாரின்‌ 
அருவருப்புக்களைப்‌ பின்பற்றுகிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ 
கட்டளைகளை  அக்கிரமமாக 
போட்டார்கள்‌. அவர்கள்‌ 
ஆராதிப்பதற்கு பதிலாக 
ஆராதித்தார்கள்‌. கர்த்தருக்கு 
பதிலாக, அந்நிய 
தூபங்காட்டினார்கள்‌. 
புறஜாதி ஜனங்கள்‌ மத்தியில்‌ காணப்பட்ட 
விக்கிரகாராதனையைவிட, இஸ்ரலேல்‌ 
வம்சத்தார்‌ மத்தியில்‌ காணப்பட்ட 
விக்கிரகாராதனை மிகவும்‌ அதிகமாயிருந்தது. 
இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ எருசலேம்‌ 
நகரத்திலே விக்கிரகங்களின்‌ 
எண்ணிக்கையை அதிகரிக்கச்‌ செய்தார்கள்‌. 
விக்கிரகங்களுக்கு ஏராளமான பலிபீடங்களைக்‌ 
கட்டினார்கள்‌. கர்த்தருடைய பரிசுத்த 
நகரமாகிய எருசலேமிலே ஏராளமான அந்நிய 
தெய்வங்களை அறிமுகப்படுத்தினார்கள்‌. 
எருசலேமிலே கர்த்தருடைய பரிசுத்த ஆலயம்‌ 
இருக்கிறது. இஸ்ரவேல்‌ வம்சத்தாரோ 
எருசலேமில்‌ விக்கிரகங்களுக்கு ஏராளமான 
கோவில்களைக்‌ கட்டுகிறார்கள்‌. இஸ்ரவேல்‌ 
வம்சத்தாருடைய அக்கிரமம்‌, அவர்களைச்‌ 
சுற்றிலுமிருக்கிற தேசங்களின்‌ 
அக்கிரமங்களைவிட அதிகமாயிருக்கிறது. 


இஸ்ரவேலின்‌ தேவன்‌ 
அவருடைய நாமமும்‌ ஒன்றே. 
பலிபீடமும்‌ ஒன்றே. ஆனால்‌. 
ஜனங்களோ ஏராளமான அந்நிய 
தெய்வங்களை யூதாதேசத்தில்‌ 
அறிமுகப்படுத்தி, அந்நிய தெய்வங்களின்‌ 
எண்ணிக்கையை அதிகரிக்கச்‌ செய்கிறார்கள்‌. 

கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ ஜனங்களுக்கு 

தம்முடைய நியாயங்களையும்‌, 
கட்டளைகளையும்‌, பிரமாணங்களையும்‌ 
வெளிப்படுத்தியிருக்கிறார்‌. 
சத்தியங்களை அவர்களுக்கு 
பண்ணுகிறார்‌. புறஜாதியாருக்கு இப்படிப்பட்ட 
ஆவிக்குரிய சிலாக்கியம்‌ கிடைக்கவில்லை. 
அவர்கள்‌ தங்கள்‌ சுபாவங்களில்‌. 
தீட்டுப்பட்டவர்களாகயிருக்கிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனங்களோ 
கட்டளைகளை அக்கிரமமாக மாற்றிப்போட்டு, 
புறஜாதியாரைவிட தங்களை அதிகமாய்த்‌: 
தீட்டுப்படுத்தியிரக்கிறார்கள்‌. 


கர்த்தருடைய 
மாற்றிப்‌ 
கர்த்தரை 
விக்கிரங்களை 


ஒருவரே. 
அவருடைய 
இஸ்ரவேல்‌ 





i= a 
TT 


எருசலேமுடைய அக்கிரமத்தினிமித்தம்‌ 
கர்த்தருடைய கோபம்‌ அவர்கள்மேல்‌. 
வருகிறது. “ஆதலால்‌, சீயென்றிகழப்‌ 
படத்தக்கதும்‌ அருவருக்கப்படத்தக்கதுமான 
உன்‌ கிரியைகளால்‌ நீ என்‌ பரிசுத்த 
ஸ்தலத்தைத்‌ தீட்டுப்படுத்தினபடியால்‌ என்‌ 
கண்‌ உன்னைத்‌ தப்பவிடாது. நான்‌ 
உன்னைக்‌ குறுகிப்போகப்பண்ணுவேன்‌, நான்‌ 
இரங்கமாட்டேன்‌, இதை என்‌ ஜீவனைக்‌ 
கொண்டு சொல்லுகிறேன்‌" (எசே 5:11) என்று 
கர்த்தராகிய ஆண்டவர்‌ எருசலேமைப்‌ பார்த்து 
உரைக்கிறார்‌. 


எருசலேமுக்குத்‌ தண்டனை 
எசே: 5:8-17 


எசே 5:8. இதோ, நான்‌, நானே உனக்கு. 
விரோதமாக வந்து, புறஜாதிகளுடைய 
கண்களுக்கு முன்பாக உன்‌ நடுவிலே 
நீதி செலுத்தி, 


எசே. 5:9. நான்‌ முன்பு செய்யாததும்‌ 
இனிச்‌ செய்யாதிருப்பதுமானவிதமாய்‌ 
உனக்கு உன்‌ எல்லை 
அருவருப்புகளினிமித்தமும்‌ செய்வேன்‌... 


எசே. 5:10. ஆதலால்‌ உன்‌ நடுவிலே 
பிதாக்கள்‌ பின்னைகளைத்‌ தின்பார்கன்‌; 
யின்னைகன்‌ பிதாக்களைத்‌ தின்பார்கன்‌; 
நான்‌ உன்னில்‌ நீதிசெலூத்தி உன்னில்‌ 
மீதியாயிருப்பவர்கனை யெல்லாம்‌ ௪௧௯ 
திசைகளிலும்‌ 
சிதறிப்போகப்பண்ணுவேன்‌. என்று 
கர்த்தராகிய ஆண்டவர்‌ சொல்லுகிறார்‌. 
எசே. கப. ஆதலால்‌, 
சீயென்றிகழப்படத்தக்கதும்‌ 
அருவருக்கப்படத்தக்கதூமான. 
கிரியைகனால்‌ தீ என்‌ பரிசுத்த 
ஸ்தலத்தைத்‌ தீட்டுப்படுத்தின படியால்‌ 
என்‌ கண்‌ உன்னைத்‌ தப்பவிடாது, நான்‌ 
உன்னைக்‌ குறுகிப்போகப்பண்ணுவேன்‌, 
நான்‌ இரங்கமாட்டேன்‌, இதை என்‌ 
ஜீவனைக்‌ கொண்டு சொல்லுகிறேன்‌ 
என்று கர்த்தராகிய ஆண்டவர்‌ 
உரைக்கிறார்‌. 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எசே 5:12. உன்னிலே மூன்றில்‌ ஒரு 
பங்கு கொன்னைநோயால்‌ சாவார்கள்‌, 
பஞ்சத்தாலும்‌. உன்‌ நடுவிலே. 
மடித்துபோவார்கன்‌; மூன்றில்‌ ஒரு பங்கு 
உன்னைச்‌ சுற்றிலும்‌ இருக்கிற 
பட்டயத்தால்‌ வெட்டுண்டு விழுவார்கள்‌; 
மூன்றில்‌ ஒரு பங்கை நான்‌ சகல 
திசைகளிலும்‌ சிதறிப்போகப்பண்ணி, 
அவர்கள்‌ பின்னே பட்டயத்தை 
உருவுவேன்‌. 


எசே 5:18. இப்படி என்‌ கோபம்‌ 
நிறைவேறும்‌; இப்படி நான்‌ எண்‌: 
உக்கிரத்தை அவர்கள்மேல்‌ 
தங்கப்பண்ணுகிறதினால்‌. 
ஆத்திக்கொள்வேன்‌; 

உக்கிரத்தை 

திறைவேற்றும்போது, கர்த்தராகிய 
நான்‌ என்‌ வைராக்கியத்திலே இதைப்‌ 
பேசினேன்‌ என்று அறிவார்கள்‌. 


எசே 5:14. கடந்துபோகிற யாவருடைய 
கண்களுக்கு முன்பாகவும்‌ 

சுற்றுப்புறத்தாராகிய 
தவத்து நான்‌ உன்னைப்‌ 
பாழும்‌ நிந்தையுமாக்குவேன்‌. 


எசே 515. கோபத்தாலும்‌ 
உக்கிரத்தாலும்‌ கொடிய 
தண்டனைகளனாலும்‌, உன்னில்‌. 
தீதிசெலுத்தும்போது, உன்‌ 
சுற்றுப்புற த்தாராகிய ஜாதிகளுக்கு அது 
நித்தையும்‌ தூர்க்கீர்த்தியும்‌ எச்சரிப்பும்‌ 
பிரமிப்புமாய்‌ இருக்கும்‌; கர்த்தராகிய 
நான்‌ இதைச்‌ சொன்னேன்‌. 


நாண்‌ 


எசே 5:18. உங்களை அழிப்பதற்கு நான்‌ 

அனுப்பும்‌ அழிவுக்கேதுவான 
பஞ்சத்தின்‌ கொடிய அம்புகளை நாண்‌. 
அவர்களுக்குள்ளே எய்யும்போது, நான்‌ 
பஞ்சத்தை உங்கள்மேல்‌ அதிகரிக்கப்‌ 
பண்ணி, உங்கள்‌ அப்பம்‌ என்னும்‌ 
ஆதரவுகோலை முறித்துப்போடுவேன்‌.. 
எசே 5:17. பஞ்சத்தையும்‌, உன்னைப்‌ 
நின்னையில்லாமற்போகப்பண்ணும்‌ 
துஷ்டமிருகங்களையும்‌ உங்களுக்கு 
விரோதமாக அனுப்புவேன்‌; கொன்னை 
நோயும்‌ இரத்தஞ்சிந்துதலூம்‌ உன்னில்‌ 
சுற்றித்திரியும்‌ பட்டயத்தை நான்‌ 
உன்மேல்‌ வரப்பண்ணுவேன்‌; 
கர்த்தராகிய நான்‌ இதைச்‌ 
சொன்னேன்‌ என்றார்‌. 





i FTE 
TT 


எருசலேம்‌ 
கீழ்ப்பியவில்லை. எருசலேமின்‌ குடிகள்‌ 
கர்த்தருடைய கட்டளைகளை அக்கிரமமாக 
மாற்றிப்போட்டார்கள்‌. கர்த்தருடைய கோயம்‌ 
அவர்கள்மேல்‌ வருகிறது. கர்த்தர்‌ தம்முடைய 
நீதியினால்‌ அவர்களைத்‌ தண்டிக்கிறார்‌. 
கர்த்தர்‌ எருசலேமைத்‌ தண்டிப்பதற்கு வேறு 
யாரையும்‌ அனுப்பாமல்‌, தாமே அவர்களைத்‌ 
தண்டிக்கிறார்‌. “இதோ, நான்‌, நானே 
உனக்கு விரோதமாக வருவேன்‌” என்று 
கர்த்தர்‌ எருசலேமைப்‌ பார்த்து சொல்லுகிறார்‌. 


கர்த்தருக்கு. 


குல்தேயர்கள்‌. 'ருசலேமுக்கு 
விரோதமாக முதறக்ககப்போட்டருக்கறகள்‌ 
எருசலேமின்‌ ஜனங்கள்‌  கல்தேயரை 
மாத்திரமே தங்களுடைய சத்துருக்களாக 
பார்க்கிறார்கள்‌, கல்தேயர்கள்‌ 
கர்த்தருடைய கரம்‌ 
இஸ்ரவேல்‌ வம்சத்‌ 
கல்தேயர்கள்‌ கர்த்தருடைய கட்டளையின்‌ 
பிரகாரமாக எருசலேமுக்கு விரோதமாக 
வந்திருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ கர்த்தருடைய 
கரமாக எருசலேமைத்‌ நண்டிக்கிறார்கள்‌. 
கல்நேயர்கள்‌ கர்த்தருடைய கரத்திலுள்ள 
ஒரு கோலாக அல்ல, அவர்கள்‌ 
கர்த்தருடைய கரமாகவே இருக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ எருசலேம்‌ நகரத்தாரைத்‌. 
தண்டிக்கிறார்கள்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
கோபத்தை வெளிப்படுத்தும்‌ வண்ணமாக 
இதோ, நான்‌, நானே உனக்கு விரோதமாக 
வருகிறேன்‌" என்று சொல்லுகிறார்‌ 


க்கு விரோதமாக 


மூலமாய்ப்‌ 
தெய்வீக 


கர்த்தர்‌ எரு 
கனல்‌ அகர்‌ 
ஈர்‌ ல்‌ 
பராமரிப்புக்கள்‌ மூலமாக எருசலேமுக்கு 
விரோதமாக கிரியை நடப்பித்தார்‌. 
கர்த்தருடைய நியாயத்தீர்ப்புகள்‌ அவருடைய 
வாயினால்‌ அறிவிக்கப்படும்போது நாம்‌ 
அதற்கு செவிகொடுக்கவேண்டும்‌. நம்முடைய 
பாவங்க மனந்திரும்பவேண்டும்‌. 
கர்த்தருடைய வாயின்‌ நியாயத்தீர்ப்புகளுக்கு 
செவிகொடுக்காதவர்கள்‌, 
கரத்தின்‌ நியாயத்தீர்ப்புகளுக்கு 
முடியாது. 


அவருடைய 

தப்பிக்க 
கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ வம்சத்தாரை 
புறஜாதிகளுடைய கண்களுக்கு முன்பாக நீதி 
செலுத்துவார்‌. 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பிள்ளைகள்‌. கத்தர்‌ அவர்களுக்கு தம்முடைய 

கட்டளைகளையும்‌ 
வெளிப்படுத்தினார்‌. இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ 
கர்த்தருடைய நீதி நியாயங்களின்படி 
நடக்கவேண்டும்‌. ஆனால்‌ அவர்களோ 
கர்த்தருடைய கட்டளைகளை அக்கிரமமாக 
மாற்றிப்போட்டார்கள்‌. இதனால்‌ கர்த்தர்‌ 
இஸ்ரவேல்‌ வம்சத்தார்மீது நீதி செலுத்துகிறார்‌. 


கர்த்தர்‌ தம்முடைய அன்பினாலும்‌, 
மென்மையான சுபாவத்தினாலும்‌ அவர்கள்மீது, 
நீதி செலுத்தவில்லை. கர்த்தர்‌ தம்முடைய 
கோபத்தாலும்‌, உக்கிரத்தாலும்‌, கொடிய 
தண்டனைகளாலும்‌ இஸ்ரவேல்‌ 
வம்சத்தார்மீது. நீதி செலுத்துகிறார்‌. 
கர்த்தருடைய கோபத்தையும்‌, உக்கிரத்தையும்‌, 
கொடிய தண்டனைகளையும்‌ தாங்கிக்கொள்ள 


யாமல்‌. இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ 
ணப நற கமா ககக 
அனுபவிப்பார்கள்‌. 
அவர்களுடைய 
ஜாதிகளுக்கு, 
எச்சரிப்பும்‌, 
யாருக்கும்‌. 
ஜனத்தாரை 
கர்த்தர்‌ 


சுற்றுப்புறத்தாராகிய 
நிந்தையும்‌, துர்க்கீர்த்தியும்‌, 
பிரமிப்புமாமிருக்கும்‌. கர்த்தர்‌ 
தெரியாமல்‌, இஸ்ரவேல்‌ 
இரகசியமாய்த்‌ தண்டிக்கமாட்டார்‌. 
இஸ்ரவேல்‌ வம்சத்தாருக்கு விரோதமாக 
வந்து, புறஜாதிகளுடைய கண்களுக்கு 
முன்பாக, அவர்களுக்கு நீதி செலுத்துவார்‌ 
கர்த்தர்‌ தம்முடைய இயல்பான 
சுபாவத்தில்‌ கிருபையும்‌ இரக்கமுமுள்ளவர்‌. 
நீடிய பொறுமையுள்ளவர்‌. கோபப்படுவதற்கு 
தாமதிக்கிறவர்‌. அவரிடத்தில்‌ உக்கிர கோபம்‌ 
இருக்காது. ஆனால்‌ இப்போதோ கர்த்தர்‌ 
தம்முடைய கோபத்தாலும்‌, உக்கிரத்தாலும்‌, 
கொடிய தண்டனைகளாலும்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனத்தார்மீது.... நீதி செலுத்துகிறார்‌. 
எருசலேம்‌ குடிகளின்‌ பாவங்கள்‌ கர்த்தரை 
கோபமடையச்‌ செய்திருக்கிறது. 


இரக்கமும்‌ கிருபையுமுள்ள தேவன்‌ 


விரோதமாக மாற்றிப்போட்டார்‌. அவர்கள்‌ 
கர்த்தருடைய கட்டளைகளை அக்கிரமமாக 
மாற்றிப்போட்டதின்‌ விளைவாக, கர்த்தருடைய 
சுபாவழும்‌ அவர்களுக்கு விரோதமாக 
மாறிப்போயிற்று. 





i al 
TT 
“நாற்பது வருஷமாய்‌ நான்‌ அந்தச்‌ 


என்னுடைய இளைப்பாறுதலில்‌ 
அவர்கள்‌. பிரவேசிப்பதில்லையென்று. 
என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன்‌” 
(சங்‌ 95101). 


மனுஷன்‌ )டய பாவங்களினால்‌. 
தேவனை கபக்‌ 
இஸ்ரவேல்‌ வம்சத்தாரின்‌ 
பாவங்களினிமித்தமாய்‌ கர்த்தர்‌ அவர்கள்மீது 
கோபப்படுகிறார்‌. கர்த்தருடைய கோபம்‌ 
அவருடைய சித்தத்தின்‌ பிரகாரமாக 
நிறைவேறும்‌. கர்த்தர்‌ தம்முடைய உக்கிரத்தை 
இஸ்ரவேல்‌ வம்சத்தார்மேல்‌ தங்கப்பண்ணி, 
தம்மை  ஆற்றிக்கொள்கிறார்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய உக்கிரத்தை இஸ்ரவேல்‌. 
ஜனங்களில்‌ நிறைவேற்றுவார்‌. அப்போது 
கர்த்தராகிய ஆண்டவர்‌ தம்முடைய 
வைராக்கியத்திலே இதை பேசினார்‌ என்று. 
இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ அறிந்துகொள்வார்கள்‌. 

கர்த்தருடைய கோபம்‌ ர்கள்மேல்‌ 
வெளிப்படும. வணலிலுக த்க்‌ 
முரட்டாட்டம்‌ பண்ணுவார்கள்‌. கர்த்தர்‌ 
அவர்களைத்‌ தண்டிக்கும்‌ வரையிலும்‌: 
அவர்கள்‌ கர்த்தருக்கு விரோதமாகக்‌ 
குலகம்பண்ணுவார்கள்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
கோபத்தினால்‌, துன்மார்க்கமான மனுஷரைத்‌ 
தண்டிக்கும்போதோ, அவர்கள்‌ தங்கள்‌ 
வேதனையினால்‌ அழுது புலம்புவார்கள்‌. 
கர்த்தருடைய நியாயத்தீர்ப்புக்கு ஒருவரும்‌ 
தப்பிக்க முடியாது. 


1:22 ல்‌ 


இக்கால; 

எல்லோருடைய 
கண்களுக்கு முன்பாகவும்‌ கர்த்தருடைய 
தண்டனை வரும்‌. கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனங்களுக்கு விரோதமாக வந்து, 
அவர்களை  புறஜாதிகளுடைய கண்களுக்கு 
முன்பாகத்‌ தண்டிப்பார்‌. கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌. 
வம்சத்தார்மீது, எல்லோருக்கும்‌ முன்பாக, 
தம்முடைய நீதியை நிறைவேற்றுவார்‌. 


தம்முடைய 
தண்டிப்பார்‌. 
இரகசியமாக. 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


தெய்வங்களைப்‌ 

அவர்கள்‌ 

இஸ்ரவேல்‌ 

முன்பாகவும்‌ 

தூபங்காட்டினார்கள்‌. 

ர்‌ வெளிப்படையாக 

கர்த்தரும்‌. 

அவர்களை வெளிப்படையாக, எல்லோருடைய 
கண்களுக்கும்‌ முன்பாக தண்டிக்கிறார்‌. 


பின்பற்‌ ந ண்க்‌்‌ 
புறஜாதிகளுக்கு முன்பாகவும்‌, 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ வம்சத்தாரை 
கடுமையாகத்‌ தண்டிக்கிறார்‌. “நான்‌ முன்பு 
செய்யாததும்‌ இனிச்‌ செய்யாதிருப்பதுமான 
விதமாய்‌ உனக்கு உன்‌ எல்லா 
அருவருப்புகளினிமித்தமும்‌ செய்வேன்‌" (எசே. 
53) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. கர்த்தர்‌ 
இஸ்ரவேல்‌ வம்சத்தாரை தண்டிப்பதை, 
புறஜாதியார்‌ எல்லோரும்‌ பார்ப்பார்கள்‌. 
கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ ஜனத்தை அவர்களுடைய 
கற்றுப்புறத்தாராகிய ஜாதிகளுக்குள்ளே 
பாழும்‌ நிந்தையுமாக்குவார்‌. அவர்களை 
கடந்துபோகிற  யாவருடைய கண்களுக்கு 
முன்பாகவும்‌, எருசலேமுக்கு வந்த 
அழிவு பிரமிப்பாகமிருக்கும்‌. இஸ்ரவேலுக்கு 
கிடைத்த தண்டனை, அவர்களுடைய 
சுற்றுபுறத்தாராகிய ஜாதிகளுக்கு நிந்தையும்‌, 
குர்க்கீர்த்தியும்‌, எச்சரிப்பும்‌, 
பிரமிப்புமாயிருக்கும்‌. 


எருசலேமின்‌ குடிகள்‌ தங்களுடைய 
ற்றுப்புறத்தாராகிய ஜாதிகளுக்கு 
கர்த்தருடைய த வளைம்‌.. அவருடைய 
பிரமாணங்களையும்‌, நியமங்களையும்‌, 
கட்டளைகளையும்‌ போதிக்கவேண்டும்‌. 
தங்களுடைய பக்தியினாலும்‌, நீதியினாலும்‌ 
அவர்கள்‌ கர்த்தருடைய சத்தியத்தை 
புறஜாதியார்‌ மத்தியிலே உபதேசம்பண்ண 
வேண்டும்‌. 





i= a 
TT 


ஆனால்‌ இஸ்ரவேல்‌ ஜனங்களோ 
பரிசுத்தமாய்‌ ஜீவிக்கவில்லை. கர்த்தருடைய 
கட்டளைகளிலே நடக்கவில்லை. அவருடைய 
நியாயங்களின்படி செய்யவில்லை. அவர்கள்‌ 
பரிசுத்தமான ஜீவியத்தின்‌ 
புறஜாதிகளுக்கு கர்த்தரைப்பற்றி 
குற்றுக்கொடுக்கவில்லை. இதனால்‌ கர்த்தர்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்மீது கோபங்கொண்டு 
அவர்களை அழித்துப்போடுகிறார்‌. கர்த்தரே 
இப்போது இஸ்ரவேல்‌ வம்சத்தாருடைய 
அழிவின்‌ மூலமாக, புறஜாதி 
ஜனங்களுக்கு, தம்முடைய சத்தியங்களையும்‌, 
நியாயங்களையும்‌, நியமங்களையும்‌, 
பிரமாணங்களையும்‌ கற்றுக்கொடுக்கிறார்‌. 


இஸ்ரவேல்‌  ஜனங்கள்மீது வந்த 
தண்டனை மிகவும்‌ 'பயங்கரமாயிருக்கிறது. 
இதற்கு முன்பு அவர்களுக்கு இப்படிப்பட்ட 
தண்டனை கொடுக்கப்படவில்லை. 
இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ கர்த்தருக்கு 
விரோதமாக அருவருப்பான காரியங்களைச்‌ 
செய்கிறார்கள்‌. அவர்களுடைய 
அக்கிரமங்களினிமித்தமாய்‌ கர்த்தர்‌ 
அவர்களைத்‌ தண்டிக்கிறார்‌. கர்த்தர்‌ இதற்கு 
முன்பு இஸ்ரவேல்‌ வம்சத்தாரை இப்படி 
தண்டித்ததுமில்லை.. இனிமேல்‌ அவர்களை 
இப்படி தண்டிக்கப்போவதுமில்லை. கர்த்தர்‌ 
தம்முடைய உக்கிரத்தை அவர்கள்மேல்‌ 
தங்கப்பண்ணி, தம்மை ஆற்றிக்கொள்கிறார்‌. 
கர்த்தருடைய உக்கிரம்‌ வேல்‌ 
வம்சத்தார்மீது 
அவருடைய வைராக்கியம்‌ வெளிப்படுகிறது. 
நான்‌ முன்பு செய்யாததும்‌ இனிச்‌ 
செய்யாதிருப்பதுமானவிதமாய்‌ உனக்கு உன்‌ 
அருவருப்புகளினிமித்தமும்‌ 
(எசே 59) என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. இந்த வாக்கியம்‌ கர்த்தருடைய 
உக்கிரகோபத்தையும்‌, அவருடைய 
வைராக்‌ வெளிப்படுகிறது. 
இஸ்ரவேல்‌ கர்த்தருடைய 
ஆக்கினைத்‌ தீர்ப்புக்கு 
பாத்திரவான்களாயிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
கர்த்தருடைய கட்டளைகளை அக்கிரமமாக 
மாற்றிப்போட்டார்கள்‌. 


ஜனங்கள்‌ 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எசேக்கியா 
ஜீவித்தான்‌. 


ராஜா 
கர்த்தருக்கு 


துன்மார்க்கமாய்‌ 
விரோதமாகக்‌ 


எழுதப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 
கர்த்தருக்கு விசேஷமானவர்கள்‌. ஆனால்‌ 
அவர்களோ பரிசுத்தத்தில்‌ விசேஷமாயிராமல்‌, 
பாவத்தில்‌ விசேஷமாயிருக்கிறார்கள்‌. 


பெற்றோரும்‌ பிள்ளைகளும்‌ 
இயற்கையாகவே ஒருவருக்கொருவர்‌ 
அன்பாயிருப்பார்கள்‌. பாசத்தோடு 
பழகுவார்கள்‌. கர்த்தரோ இஸ்ரவேல்‌ 
வம்சத்தாரைத்‌ தண்டிக்கும்போது, அவர்கள்‌ 
மத்தியிலே காணப்பட்ட இயற்கையான 
அன்பையும்‌, பாசத்தையும்‌ அகற்றிப்போடுகிறார்‌. 
இதனால்‌ பிதாக்கள்‌ தங்கள்‌ பிள்ளைகள்மீது 
அன்பாகயிருக்கமாட்டார்கள்‌. பிள்ளைகளும்‌ 
நங்கள்‌ பிதாக்கள்மீது அன்பாகமிருக்க 
மாட்டார்கள்‌. “உன்‌ நடுவிலே பிதாக்கள்‌ 
பிள்ளைகளைத்‌ தின்பார்கள்‌, பிள்ளைகள்‌ 
பிதாக்களைத்‌ தின்பார்கள்‌” (எசே 5: 
என்று கர்த்தராகிய ஆண்டவர்‌ சொல்லுகிறார்‌. 

இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ கர்த்தரோடு 
பண்ணிக்கொண்ட உடன்படிக்கையை 
துணிகரமாய்‌ முறித்துப்போட்டார்கள்‌. அவர்கள்‌ 
கர்த்தருடைய அன்பையும்‌, கிருபையையும்‌, 
இரக்கத்தையும்‌  அசட்டைபண்ணினார்கள்‌. 
கர்த்தர்‌ தங்களுக்கு நியமித்த 
கட்டளைகளிலே நடவாமலும்‌, தங்களுக்கு 
கொடுத்த நியாயங்களின்படி செய்யாமலும்‌, 
கர்த்தருடைய கட்டளைகளை அக்கிரமமாக 
மாற்றிப்போட்டார்கள. இதன்‌ நிமித்தமாக 
கர்த்தருடைய தண்டனை இஸ்ரவேல்‌ 
வம்சத்தார்மீது வந்திருக்கிறது. பிதாக்களும்‌ 
பிள்ளைகளும்‌ ஒருவரையொருவர்‌ தின்று 
ஏகமாய்‌ அழிந்துபோகிறார்கள்‌. 

கல்தேயர்கள்‌ எருசலேம்‌ 
நகரத்தை. முற்றிக்கையிட்டிரக்கறார்க்‌. 
நகரத்திற்குள்ளே பசியும்‌, பஞ்சமும்‌, 
பட்டினியும்‌ உண்டாயிற்று. ஒருவருக்கும்‌ 
புசிக்க போஜனம்‌ கிடைக்கவில்லை. 
ஜனங்கள்‌ தங்கள்‌ பசியை ஆற்றிக்கொள்ள, 
தங்கள்‌ வம்சத்தையே இன்‌ றுபோடுகிறார்கள்‌ 
தங்களுடைய இனத்தையே தின்று 
அழித்துப்போடுகிறார்கள்‌. தங்களுடைய 
குடும்பத்தாரையே தின்று, குடும்பத்தை. 
குடியற்றவர்களாக்குகிறார்கள்‌. 





i FTE 
TT 
ல்‌ ஜனங்கள்‌ கர்த்தருக்கு 


இஸ்ரவே: 
விரோதமாகப்‌ பாவம்‌ செய்ததினால்‌, கர்த்தர்‌ 
அவர்கள்மீது நீதி செலுத்துகிறார்‌. அவர்களில்‌ 
மீதியாயிருப்பவர்களையெல்லாம்‌ சகல. 
திசைகளிலும்‌ சிதறிப்போகப்பண்ணுகிறார்‌. 
எருசலேம்‌ நகரத்தார்‌ கர்த்தருடைய பரிசுத்த 
ட்ுப்படுத்தினார்கள்‌. 
நிமித்தமாக கர்த்தருடைய கோபம்‌: 
அவர்கள்மேல்‌ வந்தது. கர்த்தருடைய 
கண்கள்‌ அவர்களைத்‌ தப்பவிடவில்லை. 
இஸ்ரவேல்‌ வம்சத்தாரின்‌ கிரியைகள்‌ 
சீயென்றிகழப்படத்தக்கதும்‌ அருவருக்கப்‌ 
ச்‌ கர்த்தர்‌ யூதாவின்‌ 
ரயும்‌ எருசலேமின்‌ குடிகளையும்‌ 
குறுகிப்போகப்பண்ணுகிறார்‌ கர்த்தர்‌ 
அவர்களுக்கு இரக்கம்‌ காண்பிக்க 

மறுக்கிறார்‌ 


கர்த்தர்‌ எருசலேமை முற்றிலுமாய்‌ 
அழித்துப்போடவேண்டும்‌. என்று 
வைராக்கியத்தோடிருக்கிறார்‌. எருசலேமின்‌ 
குடிகளுக்கு கர்த்தர்‌ மூன்றுவிதமான 
அழிவை நியமிக்கிறார்‌. அவர்களில்‌ மூன்றில்‌ 
ஒரு பங்கு கொள்ளைநோயால்‌ சாவார்கள்‌, 
பஞ்சத்தாலும்‌ அவர்கள்‌ நடுவிலே. 
மடிந்துபோவார்கள்‌; 


அவர்களைச்‌ 
ன்‌ ப்டயத்தால வெட்டுண்டு 


சுற்றிலும்‌ ர 
விழுவார்கள்‌. 


சிதறப்போகப்பன்ணி, அவர்கள்‌ 
தம்முடைய பட்டயத்தை. 
(எசே 5112). 

கர்த்தர்‌ எருசலேமின்‌ குடிகள்மீது 
மூன்றுவிதமான வாதைகளை அனுப்புகிறார்‌. 
இவ்வாறாக கர்த்தருடைய கோபம்‌: 
நிறைவேறுகிறது. ஆனாலும்‌ கர்த்தருடைய 
உக்கிரம்‌ ஆறவில்லை. கர்த்தர்‌ தம்முடைய 
உக்கிர கோபத்தினால்‌, எருசலேமிலே. 
மீதமுள்ள ஜனங்களையும்‌ அழித்துப்‌ 
போடுவதாக சொல்லுகிறார்‌. 

'பஞ்சத்தையும்‌, 
பிள்ளையில்லாமற்போகப்பண்ணும்‌ 
'துஷ்டமிருகங்களையும்‌ உங்களுக்கு 
விரோதமாக அனுப்புவேன்‌; கொள்ளை நோயும்‌ 
இரத்தஞ்சிந்துதலும்‌ உன்னில்‌ சுற்றித்திரியும்‌; 
பட்டயத்தை நான்‌ உன்மேல்‌. 
வரப்பண்ணுவேன்‌"' (எசே 547) என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 


உன்னைப்‌ 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


எருசலேமிலே பஞ்சமும்‌, பட்டயமும்‌. 
வரும்போது, நகரத்திலுள்ளவர்களில்‌ சிலர்‌ 
வனாந்தரங்களுக்கும்‌, பர்வதங்களுக்கும்‌ 
ஒடிப்போவார்கள்‌. அங்கே துஷ்டமிருகங்கள்‌ 
அவர்களைக்‌ கொன்றுபோடும்‌. எருசலேம்‌ 
நகரத்தில்‌ மிதியாமிருப்பவர்களையெல்லாம்‌ 
கர்த்தர்‌ சகல. திசைகளிலும்‌ 
'சிதறிப்போகப்பண்ணுவார்‌ (எசே 5:102). 


கர்த்தருடைய கோபம்‌ 
வம்சத்தார்மீது கொஞ்சம்‌ 
அதிகரிக்கிறது. அவருடைய 
அதிகரிக்கிறது. கர்த்தர்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனங்களை குறுகிப்போகப்‌ 
பண்ணுகிறார்‌. (எசே 541), அதன்‌ பின்பு 
அவர்களை ஒன்றுமில்லாமல்‌ வெறுமையாக்கிப்‌ 
போடுகிறார்‌. பஞ்சமும்‌ துஷ்டமிருகங்களும்‌ 
இஸ்ரவேல்‌ வம்சத்தாரை பிள்ளையில்லாமல்‌ 
போகப்பண்ணுகிறது. ஆரம்பத்தில்‌. 
குறுகிப்போனவர்கள்‌ இப்போது, 
ஒன்றுமில்லாமல்‌ போகிறார்கள்‌. 


ஏற்பாட்டுக்காலத்தில்‌. 
எருசவேன்மீது அழிவு ஆரம்பமாயிற்று. 
புதிய ஏற்பாட்டுக்காலத்தில்‌ ரோமப்போரசார்‌ 
எருசலேமை முற்றிலுமாய்‌ 
அழித்துப்போட்டார்கள்‌. எருசலேமின்‌ அழிவு. 
பூரணமாயிற்று. 


இஸ்ரவேல்‌ 
கொஞ்சமாய்‌ 
உக்கிரம்‌ 


ஆரம்பத்தில்‌ 


இஸ்ரவேல்‌ வம்சத்தார்மீது கர்த்தரே 
தம்முடைய நியாயத்தீர்ப்பின்‌ வார்த்தைகளைச்‌ 
சொல்லுகிறார்‌. கர்த்தருடைய வார்த்தையில்‌ 
அதிகாரமும்‌, உக்கிர கோபமும்‌ 
வெளிப்படுகிறது. “இதோ, நான்‌, நானே 
எருசலேமுக்கு விரோதமாக வருகிறேன்‌" 
என்று கர்த்தர்‌ உக்கிர கோபத்தோடு 
சொல்லுகிறார்‌. கர்த்‌ 
வார்த்தைகளைக்‌ கேட்கிறவர்கள்‌, அவருடைய 
சர்வஅதிகாரத்தையும்‌, சர்வஆளுகையையும்‌ 
புரிந்துகொள்ளவேண்டும்‌. கர்த்தரே 
தம்முடைய வைராக்கியத்தினால்‌ இந்த 
வார்த்தைகளை பேசுகிறார்‌ என்பதை 
இஸ்ரவேல்‌ ஜாதியாரும்‌, புறஜாதியாரும்‌. 
அறிந்துகொள்ளவேண்டும்‌. 





ட்ட எசேக்கியேல்‌ - விரிவுரை மரமா 
ரியா EZEKIEL - COMMENTARY PUBLISHERS 


வைராக்கியதோடு சொன்னாலும்‌, 
வார்த்தைகளை கர்த்தர்‌ நேரடியாக 
இஸ்ரவேல்‌ ஜனங்களிடம்‌ சொல்லவில்லை. 
கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளே அவருடைய 
வார்த்தைகளை, இஸ்ரவேல்‌ ஜனங்களிடம்‌: 
சொல்லுகிறார்கள்‌. கர்த்தருடைய 
தீர்க்கதரிசிகள்‌ பேசினாலும்‌. ஜனங்கள்‌ 
கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு 
செவிகொடுப்பதுபோல, தீர்க்கதரிசிகளின்‌ 
வார்த்தைகளுக்கும்‌ செவிகொடுக்கவேண்டும்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய வார்த்தைகளை 
அற்புதங்களினாலும்‌ அடையாளங்களினாலும்‌ 
உறுதிபண்ணுவார்‌. கர்த்தருடைய வார்த்தை 
நிறைவேறும்‌. அவருடைய கோபமும்‌. 
நிறைவேறும்‌. 





f= THE 
TT 


இஸ்ரவேல்‌ 

விக்கிரகாராதனை செய்கிறார்கள்‌. 
நிமித்தமாய்‌ கர்த்தருடைய 
அவர்கள்மீது எழும்புகிறது. கர்த்தர்‌ 
அவர்களையும்‌, அவர்களோடுகூட, அவர்கள்‌ 

ஆராதிக்கிற விக்கிரகங்களையும்‌ 
வாக்கா எச்சரிக்கிறார்‌. 
(எசே 61-7). 


வம்சத்தார்‌ 
இதன்‌ 
கோயம்‌ 


இஸ்ரவேல்‌ வம்சத்தாரில்‌ 
மீதமானவர்கள்‌  கர்த்தரிடத்திற்கு திரும்பி 
வருவார்கள்‌. அவர்கள்‌ உண்மையாய்‌ 
மனந்திரும்புவார்கள்‌. அவர்களுடைய 
இருதயங்கள்‌ புதப்பிக்கப்பட்டிருக்கும்‌ 
(எசே 6:80). 


வம்சத்தாரின்‌ 
அவர்களுக்கு 


இஸ்ரவேல்‌ 
அக்கிரமங்களுக்காகவும்‌, 
வரும்‌ துன்பங்களுக்காகவும்‌ அழுது 
புலம்புமாறு. கர்த்தர்‌ எசேக்கியேல்‌ 
தீர்க்கதரிசியிடம்‌ சொல்லுகிறார்‌ 


இஸ்ரவேலின்‌ பர்வதங்கள்‌ 
எசே: 6:1-7 


எசே 64. கர்த்தருடைய வார்த்தை 
எனக்கு உண்டாகி, அவர்‌: 


எசே 82. மனுபுத்திரனே, நீ 
இஸ்ரவேலின்‌ பர்வதங்களுக்கு நேராக. 
உன்‌ முகத்தைத்‌ திருப்பி, அவைகளுக்கு 
விரோதமாகத்‌ தீ ம 
உரைத்துச்‌. 

என்னவென்றால்‌, 

எசே: 6:3. இஸ்ரவேலின்‌ பர்வதங்கனே, 
கர்த்தராகிய ஆண்டவரின்‌. 
வார்த்தையைக்‌. கேளுங்கள்‌; 
கர்த்தராகிய ஆண்டவர்‌. 
பர்வதங்கனையும்‌ 

ஓடைகளையும்‌ பன்னத்தாக்குகனையும்‌ 
நோக்கி: இதோ, உங்கள்மேல்‌ நான்‌, 
நானே பட்டயத்தை வரப்பண்ணி, 
உங்கள்‌ மேடைகளை 
அழித்துப்போடுவேன்‌.. 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


உங்கள்‌ பலிபீடங்கள்‌ 

உங்கள்‌ சிலைகள்‌. 

உங்களில்‌ 

 கொலையுண்கிறவர்கனை உங்கள்‌. 

'நரகலான விக்கிரகங்களுக்கு முன்பாக 
விழப்பண்ணுவேன்‌. 


எசே. 85. 

புத்திரருடைய 

அவர்களுடைய 

விக்கிரகங்களிண்‌ 

கிடக்கப்பண்ணி, 

படங்களைச்‌. 

எலூம்புகளைச்‌ சிதறப்பண்ணுவேன்‌. 


உங்கன்‌ பலிபீடங்கள்‌' 
நிர்மூலமும்‌ பாழுமாகும்படிக்கும்‌, 
உங்கள்‌ நரகலான விக்கிரகங்கள்‌. 
தகர்க்கப்பட்டு, ஓய்ந்து, உங்கள்‌. 
சிலைகள்‌ வெட்டுண்டு, உங்கள்‌ 
கிரியைகள்‌ குலைந்துபோகும்படிக்கும்‌, 
உங்களுடைய சகல்‌ 
வாசஸ்தலங்களிலுமுன்ன பட்டணங்கள்‌ 
திர்முமமும்‌ உங்கள்‌ மேடைகள்‌ 
பாழுமாகும்‌. 

எசே 6:7. கொலைசெய்யப்பட்டவர்கள்‌. 
உங்கள்‌ நடுவில்‌ விழுவார்கள்‌; 
அப்பொ நான்‌ கர்த்தர்‌ என்று 
அறித்துகொள்வீர்கள்‌. 


எசே 6:6. 


எசேக்கியேல்‌ இஸ்ரவேலின்‌ 
பர்வதங்களுக்கு விரோதமாக தீர்க்கதரிசனம்‌. 
சொல்லவேண்டும்‌. அவர்‌ தன்னுடைய 
முகத்தை அந்த பர்வதங்களுக்கு நேராக 
திருப்பிக்கொள்ளவேண்டும்‌. எசேக்கியேல்‌ 
இஸ்ரவேல்‌ தேசத்தை நோக்கிப்‌ 
பார்க்கும்போது. உயரமான பர்வதங்களே 
கண்களில்‌ முதலாவதாக 
அவர்‌ பர்வதங்களைத்தான்‌ 
முதலாவதாகப்‌ பார்ப்பார்‌. 
இஸ்ரவேலின்‌ பர்வதங்களுக்கு 
நேராக தன்னுடைய முகத்தைத்‌ திருப்பி, 
கு விரோதமாக தீர்க்கதரிசனம்‌. 
சொல்லவேண்டும்‌. என்று கர்த்தர்‌ 
எசேக்கியேலுக்கு கட்டளை கொடுக்கிறார்‌. 
நீதிமன்றத்தில்‌, வழக்குகள்‌ விசாரிக்கப்பட்ட 
பின்பு, நீதிபதி குற்றவாளியை நோக்கிப்‌ 
பார்த்து. அவருக்கு தண்டனை கொடுப்பார்‌. 
அதுபோல  எசேக்கியேலும்‌ தன்னுடைய 
முகத்தை இஸ்ரவேலின்‌ பர்வதங்களுக்கு 
நேராக திருப்பிக்கொள்ளவேண்டும்‌. 





i FTE 
TT 


வலுவாகயிருக்கிறது. ஆனாலும்‌ எசேக்கியேல்‌ 
அந்த பர்வதங்களுக்கு நேராக தன்னுடைய 
முகத்தை திருப்பிக்கொள்ளவேண்டும்‌. 
கர்த்தர்‌ இஸ்ரவேலுக்கு சொல்லும்‌ 
நியாயத்தீர்ப்பின்‌ வார்த்தைகளை எசேக்கியேல்‌ 
தயங்காமல்‌ தெளிவாகச்‌ சொல்லவேண்டும்‌. 
கர்த்தருடைய வார்த்தைகள்‌ அந்த 
பர்வதங்களின்‌ அஸ்திபாரங்களை அசைக்கும்‌. 
இஸ்ரவேலின்‌ பர்வதங்கள்‌ பூர்வகாலம்‌ 
பரிகத்த பர்வதங்களாயிருந்தது. 
ஈதோ அது 


முதல்‌ 
னால்‌ 

தீட்டுப்பட்டிருக்கிறது. , அதன்‌ 

மேடைகளிலெல்லாம்‌ இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ 
க தூபங்காட்டுகிறார்கள்‌. 


பர்வதங்களுக்கு 

பார்க்கிறார்‌. கர்த்தரைப்போலவே, எசேக்கியேல்‌ 
தீர்க்கதரிசியும்‌ அந்தப்‌ பர்வதங்களுக்கு 
விரோதமாக தன்னுடைய முகத்தைத்‌ 
திருப்பிக்கொள்ளவேண்டும்‌. 


குர்த்தருவை வார்த்தைகள்‌ 
பர்வதங்களில்‌.. வெளிப்படுத்தப்படுப்போது 
அது குன்றுகளிலும்‌, ஓடைகளிலும்‌, 
பள்ளத்தாக்குகளிலும்‌ எதிரொலிக்கும்‌. கர்த்தர்‌ 
இஸ்ரவேலின்‌ பர்வதங்களுக்கு விரோதமாக 
தம்முடைய வார்த்தைகளைச்‌ சொல்லும்போது, 
அதன்‌ எதிரொலிகள்‌ ப க 
குன்றுகளுக்கும்‌, 
பள்ளத்தாக்குகளுக்கும்‌, இஸ்ரவேல்‌ தேசம்‌ 
முழுவதற்கும்‌ விரோதமாக தம்முடைய 
வார்த்தைகளை சொல்லுகிறார்‌. 
“இஸ்ரவேலின்‌ பர்வதங்களே, 
கர்த்தராகிய ஆண்டவரின்‌ வார்த்தையைக்‌ 
கேளுங்கள்‌; கர்த்தராகிய ஆண்டவர்‌ 
பர்வதங்களையும்‌ குன்றுகளையும்‌ 
ஓடைகளையும்‌ பள்ளத்தாக்குகளையும்‌ 
நோக்கி: இதோ, னல்‌ நான்‌, நானே 
உங்கள்‌ 
மேடைகளை 


(எசே 6:3) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


விக்கிரகங்களுக்கும்‌, 
விக்கிரகாராதனைக்காரருக்கும்‌ அழிவு வரும்‌. 
இதோ, உங்கள்மேல்‌ நான்‌, நானே 
பட்டயத்தை. வரப்பண்ணி, உங்கள்‌ 
மேடைகளை அழித்துப்போடுவேன்‌" (எசே 6:3) 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
கல்தேயருடைய பட்டயம்‌ கர்த்தருடைய 
கட்டளையின்‌ பிரகாரம்‌ கிரியை செய்யும்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய சித்தத்தின்‌ பிரகாரம்‌ 
கல்தேயருடைய பட்டயத்தை வரப்பண்ணுவார்‌. 
இஸ்ரவேல்‌ வம்சத்தாரின்‌ மேடைகள்‌, 
இஸ்ரவேலின்‌ பர்வதங்கள்‌ மேலிருக்கிறது. 
கர்த்தர்‌ அவர்களுடைய மேடைகளை 
அழித்துப்போடுவார்‌. அவர்களுடைய 
பலிபீடங்கள்‌ நிர்மூலமும்‌ பாழுமாகும்‌. 
அவர்களுடைய  நரகலான விக்கிரங்கள்‌ 
தகர்க்கப்படும்‌. அவர்களுடைய சிலைகள்‌ 
வெட்டுண்டு போகும்‌. அவர்களுடைய 
மேடைகளெல்லாம்‌ பாழாய்ப்போகும்‌ 


வர்சத்தார்‌ அந்நிய 
க்கு பலிபீடங்களை 
கட்டுகிறார்கள்‌. அதன்மீது விக்கிரங்களுக்கு 
பலிசெலுத்துகிறார்கள்‌. அவர்களுடைய 
பலிபீடங்கள்‌ பாழாக்கப்படும்‌ என்றும்‌, 
அவர்களுடைய சிலைகள்‌ தகர்க்கப்படும்‌ 
என்றும்‌ கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
அவர்களுடைய விக்கிரகங்கள்‌ நரகலைப்போல 


கர்த்தர்‌ தம்முடைய கோபத்தினால்‌. 
விக்கிரகங்களுடைய பலிபீடங்களையும்‌, 
விக்கிரகங்களையும்‌  அழித்துப்போடுவார்‌. 
அவர்களுடைய மேடைகளை பாழாக்குவார்‌. 
கர்த்தருடைய கோபம்‌ இத்துடன்‌ முடிவு 
பெறாது. கர்த்தர்‌ அவர்களுடைய 
சகல வாசஸ்தலங்களிலுமுள்ள 
பட்டணங்களையெல்லாம்‌ நிர்மூலம்‌ 
பண்ணுவார்‌ (எசே 6:6). 

கர்த்தர்‌ விக்கிரகங்களையும்‌, 
சிலைகளையும்‌, பலிபீடங்களையும்‌ தப்ர்த்துப்‌ 
போடுவார்‌. அத்தோடு, அந்த 
விக்கிரகங்களை  ஆராதிக்கிறவர்களையும்‌. 
பட்டயத்திற்கு ஒப்புக்கொடுப்பார்‌. 
விக்கிரகாராதனைக்காரர்கள்‌  கல்தேயரின்‌ 
பட்டயத்திற்கு இரையாவார்கள்‌. 
அவர்களுடைய பிரேதங்கள்‌, அவர்கள்‌ 
நம்பின நரகலான விக்கிரங்களுக்கு முன்பாக 
விழும்‌. விக்கிரகங்களால்‌ அவர்களுக்கு 


உதவிசெய்ய முடியாது. 





f= THE 
TT 


ஒரு பொக்கிஷத்தை நாம்‌ பத்திரமாக 
வைத்திருப்பதுபோல, இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
ஓய்வுநாளை ஆசரிக்கவேண்டும்‌. 
(யாத்‌ 31487426). கர்த்தர்‌ ஓய்வநாள்‌ 
பிரமாணத்தை, ஒரு பொக்கிஷத்தை 
ஒப்படைப்பது போல, இஸ்ரவேல்‌ புத்திரரிடத்தில்‌ 
பத்திரமாக ஒப்புக்கொடுத்திருக்கிறார்‌. 


கர்த்தர்‌ தம்முடைய தெய்வீக 
அதிகாரத்தினால்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
தம்முடைய கட்டளைகளை கொடுக்கிறார்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ கர்த்தருடைய 
வார்த்தைக்கு கீழ்ப்படியவேண்டும்‌. 
கர்த்தருடைய கட்டளைக்கு தாங்கள்‌ ஏன்‌ 
கீழ்ப்டியவேண்டும்‌ என்று அவர்கள்‌ 
கர்த்தரிடத்தில்‌ விவாதம்பண்ணவும்‌ கூடாது. 
விளக்கம்‌ கேட்கவும்‌ கூடாது. ஆனாலும்‌ 
ஒய்வநாளை பரிசுத்தமாய்‌ ஆசரிப்பதில்‌ 
கர்த்தரே அவர்களுக்கு முன்மாதிரியாக 
இருக்கிறார்‌. கர்த்தர்‌ ஆறுநாளைக்குள்ளே 
வானத்தையும்‌ பூமியையும்‌ உண்டாக்கி, 
ஏழாம்‌ நாளிலே ஒய்ந்திருந்து பூரித்தார்‌ 
(யாத்‌ 3117). 


ஒய்வநாள்‌ 
மீறுகிறவர்களுக்கு 
கொடுப்பதாகவும்‌ 
ஓய்வுநாளை பரிசுத்தக்குலைச்சலாக்குகிறவன்‌ 
கொலையுண்கக்கடவன்‌ என்றும்‌, அதிலே. 
வேலைசெய்கிற எந்த ஆத்துமாவும்‌ தன்‌ 
ஜனத்தின்‌ நடுவில்‌ இராதபடிக்கு அறுப்புண்டு 
போவான்‌ என்றும்‌ (யாத்‌ 344) கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. மேலும்‌ 
வேலை செய்கிறவன்‌ 
கொலைசெய்யப்படவேண்டும்‌. 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ (யாத்‌ 31:15), 
ஒய்வநாளைப்பற்றி 
பிரமாணம்‌ இஸ்ரவேல்‌ 
தொடர்புடையது. 
பிரமாணத்தை 


கர்த்தர்‌ 


கர்த்தர்‌ 
சொல்லியிருக்கிற 
பத்திரரோடு 
ஓய்வுநாள்‌ 
புத்திரருக்கு 
சொல்லியிருக்கிறார்‌ 
வருமாறு: 
1. நீ இஸ்ரவேல்‌ புத்திரரை 
கூறுவாயாக. (யாத்‌ 3113. 


நோக்கி 


2. நீங்கள்‌ என்‌ ஓய்வுநாட்களை ஆசரிக்க 
வேண்டும்‌ 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இது எனக்கும்‌ உங்களுக்கும்‌ 


அடையாளமாயிருக்கும்‌. 


இது உங்கள்‌ தலைமுறைதோறும்‌. 
அடையாளமாயிருக்கும்‌. 


உங்களைப்‌ பரிகுத்தப்படுத்துகிற கர்த்தர்‌ 
நான்‌ என்பதை நீங்கள்‌ அறியும்படி 
இதை ஆசரிக்க வேண்டும்‌. 


உங்களைக்‌ 
பரிசுத்தப்படுத்திமிருக்கிறார்‌. 
நீங்கள்‌ ஓய்வநாளை ஆசரிப்பீர்களாக 
(யாத்‌ 31:14). 


கர்த்தர்‌ 


அது உங்களுக்குப்‌ பரிசுத்தமானது. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ ஓய்வுநாளை 
ஆசரிக்க வேண்டும்‌. (யாத்‌ 3176) 


| தங்கள்‌ 

ஒய்வநாளை 
நித்திய உடன்படிக்கையாக ஆசரிக்க 
pe 


என்றைக்கும்‌ எனக்கும்‌ 
“இஸ்ரவேல்‌ புத்திரருக்கும்‌. 
அடையாளமாயிருக்கும்‌ (யாத்‌ 3117) 


மேலே கூறப்பட்டிருக்கும்‌ வசனங்கள்‌ 
அனைத்தும்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரோடு 
தொடர்புடையது. இதன்‌ மூலமாக ஓய்வுநாள்‌ 
பிரமாணத்திற்கும்‌, புறஜாதியாருக்கும்‌, புதிய 
ஏற்பாட்டுச்‌ சபையாருக்கும்‌, சம்பந்தமில்லை. 
என்று தெரியவருகிறது. 


ஓய்வுநாள்‌ தேவனுக்கும்‌, 
இஸ்ரவேலுக்கும்‌ ஒர்‌ அடையாளம்‌ என்று 
நான்கு. முறை கூறப்பட்டிருக்கிறது. 
(யாத்‌ 314377; எசே 20:12,20), பழைய 
உடன்படிக்கை ஒழிந்துபோனபோது, 
அதன்‌ அடையாளமும்‌ ஒழிந்துபோயிற்று. 
தேவன்‌ இதை முன்னறிவித்து, 
ஓசி 2m) இயேசு 
நிறைவேற்றினார்‌. (ரோமர்‌ ம்‌ 
2கொரி 3:6-15; கலா 3:19-25; கலா 4:21-: al: 
எபே 2:14-16; கொலோ 2:14-17; எபி 7:10). 





f= THE 
TT 


விக்கிரகாராதனைக்காரர்கள்‌ 

விக்கிரங்கள்மீது நம்பிக்கை வைக்கிறார்கள்‌. 
ஆனால்‌ விக்கிரகங்களுக்கு ஜீவனுமில்லை, 
பெலனுமில்லை. விக்கிரகங்களும்‌ 
தகர்க்குப்படுகிறது, விக்கிரகாராதனைக்‌ 
காரரும்‌ கொலையுண்டு போகிறார்கள்‌. 
“கொலைசெய்யப்பட்டவர்கள்‌ உங்கள்‌ நடுவில்‌ 
விழுவார்கள்‌: அப்பொழுது நான்‌ கர்த்தர்‌ 
என்று அறிந்துகொள்வீர்கள்‌" (எசே 6:7) 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


மீதியானவர்கள்‌ 
எசே: 6:8-10 


எசே. 64. நீங்கன்‌ 
தேசங்களில்‌ சிதறடிக்கப்படும்போது, 
புறஜாதிகளுக்குன்னே பட்டயத்துக்குத்‌ 
தப்புவாரை உங்களுக்கு மீதியாக. 
வைப்பேன்‌. 
எசே. 8. 
சோரம்போகிற. 
குறித்தும்‌, 
விக்கிரகங்களின்‌' 
சோரம்போகிற தங்கள்‌ கண்களைக்‌ 
குறித்தும்‌ மனமடிவானேன்‌ என்று 
உங்களில்‌ தப்பிப்போன அவர்கள்‌ 
தாங்கள்‌ சிறைப்பட்டிருக்கும்‌. 
புதஜாதிகளுக்குன்ளே என்னை 
நினைத்து, தங்களுடைய சகல்‌ 
அருவருப்புகளினாலும்‌ தாங்கன்‌ செய்த 
பொல்லாப்புகளினிமித்தம்‌ தங்களையே. 
வெறுத்து, 


எசே. 610. 
தீங்குகனையெயல்லாம்‌ 
நேரிடப்பண்ணுவேன்‌. 
கர்த்தராகிய நாண்‌: 

சொன்ன தில்லையென்று 
அறித்துகொன்வார்கள்‌ என்றார்‌. 


என்னை விட்டுச்‌. 
இருதயத்தைக்‌ 


தங்கள்‌. 'நரகலான 
பின்னே 


கர்த்தர்‌ 
விரோதமாக 
சொல்லுகிறார்‌. 


கர்த்தருடைய 


விக்கிரகாரதனைக்காரருக்கு. 
தம்முடைய நியாயத்தீர்‌ 
இந்த. 


இரக்கத்தையும்‌ வெளிபபடுத்தகிறார்‌. 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தருடைய 
இஸ்ரவேல்‌. தேசத்திற்கு 
உண்டாகிறது. தேசம்‌ 
அழிந்துபோகிறது. அவர்களுடைய 
வாசஸ்தலங்களும்‌, பட்டணங்களும்‌ 
நிர்மூலமாகிறது. ஆனாலும்‌ கர்த்தர்‌ 
தமக்கென்று ஒரு கூட்டம்‌ ஜனத்தை மீதியாக 
வைக்கிறார்‌. “நீங்கள்‌ தேசங்களில்‌ 
சிதறடிக்கப்படும்போது. புறஜாதிகளுக்குள்ளே 
பட்டயத்துக்குத்‌ தப்புவாரை உங்களுக்கு 
மீதியாக வைப்பேன்‌” (எசே 6:8) என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 

இஸ்ரவேல்‌ வம்சத்தாரில்‌, பட்டயத்திற்கு, 
தப்பி, உமிரோடிருக்கிறவர்களின்‌ 
எண்ணிக்கை மிகவும்‌ குறைவாகயிருக்கிறது. 
ஆனாலும்‌ கர்த்தர்‌ இவர்களை மாத்திரமே 
தமக்கு மீதியாக வைக்கிறார்‌. இவர்கள்‌ 
பட்டயத்திற்கு தப்பி, அந்நிய தேசங்களிலே. 
சிதறிப்போனார்கள்‌. எருசலேமிலே 
இருந்தவர்களில்‌ ஒருவர்கூட பட்டயத்திற்கு 

தங்கள்‌ 
அலங்கங்கள்‌ 
அலங்கங்கள்‌ 
பாதுகாப்பைக்‌ 


கோபத்தினால்‌. 


அவர்களுக்கு 
கொடுக்கவில்லை. 
இஸ்ரவேல்‌ வம்சத்தாரில்‌, ஒரு சிலர்‌ 
பட்டயத்திற்கு தப்பி அந்நிய தேசங்களுக்கு 
சிதறி ஓடிப்போனார்கள்‌. அவர்கள்‌ 
எருசலேமின்‌ அலங்கங்களை நம்பவில்லை, 
விக்கிரகாராதனையினால்‌, 
கோபம்‌ தங்கள்மீது, 
ந்திருக்‌ என்பதை இவர்கள்‌ 
புரிந்துகொண்டார்கள்‌. 
கல்தேயர்கள்‌ எருசலேமுக்கு 
விரோதமாக முற்றிக்கைப்போட்டபோது, 
எருசலேமின்‌ குடிகள்‌ தங்கள்‌ நகரத்தையும்‌, 
நகரத்தின்‌ அலங்கங்களையும்‌, தங்களோடு 
உடன்படிக்கை செய்துகொண்ட 
தேசங்களையும்‌, ஜாதிகளையும்‌ நம்பினார்கள்‌. 
ஆனால்‌ அவர்களுக்கு யாருமே உதவி 
செய்ய வரவில்லை. அவர்களெல்லோரும்‌ 
கல்தேயருடைய பட்டயத்தால்‌ வெட்டுண்டு 
செத்துப்போனார்கள்‌. 





i FTE 
TT 


மாத்திரமே நம்பினார்கள்‌. 
தப்பினவர்களை கர்த்தர்‌ 

போடாமல்‌, பாதுகாக்கிறார்‌. 

இஸ்ரவேல்‌ வம்சத்தாரில்‌ 

வைக்கிறார்‌. இவர்களே புதிய சந்ததிக்கு 
வித்தாகயிருக்கிறார்கள்‌. கர்த்தர்‌ இவர்கள்‌ 
மூலமாக எருசலேமை மறுபடியும்‌ 
ஆசீர்வதிப்பார்‌. இவர்களுடைய சந்ததியினால்‌ 
எருசலேமை நிரப்புவார்‌. 


கல்தேயருடைய பட்டயத்திற்கு தப்பி, 
அந்நிய தேசங்களுக்கு சிதறி ஓடிப்போன 
யூதர்கள்‌, கர்த்தரை நினைத்துப்‌ பார்ப்பார்கள்‌. 
கர்த்தர்‌ அவர்களுக்கு மனந்திரும்பவதற்கு 
ஏதுவான கிருபைகளையும்‌, 
வாய்ப்புக்களையும்‌ கொடுக்கிறார்‌. கிருபையை 
திட்டமிடுகிற தேவன்‌, தம்முடைய கிருபையை 
நிறைவேற்றுவதற்கு வாய்ப்புக்களையும்‌ 
திட்டமிடுகிறார்‌. 


நிய தேசங்களுக்‌। ிப்போன 
ன ப மத்றிற்கு சத்தம 
ாள்கிறார்கள்‌. தங்களுடைய பாவங்களுக்கு. 
மனந்திரும்ப, கர்த்தர்‌ ர்களுக்‌ 
களை கொடுக்கிறார்‌. 
அவர்களில்‌ அநேகர்‌ 
கிருபையை அசட்டை பண்ணி விடுகிறார்கள்‌ 
கர்த்தர்‌ கொடுக்கும்‌ நல்ல 
வாய்ப்புக்களை, தங்களுடைய ஆத்துமாவுக்கு 
பிரயோஜனமுள்ளதாக பயன்படுத்த. 
தவறிவிடுகிறார்கள்‌. ee பட்டயத்திற்கு 
தப்பினாலும்‌, பாவத்திற்கு 
ன்னா பணம்‌ வரும்‌ 
'தண்டனைக்குத்‌ தப்பவில்லை. 


பப்ப ப்பி ந்‌ 
நேரங்களுக்கு"... சதறிப்போனவாகளில்‌ 
அநேகர்‌ தங்கள்‌ பாவங்களுக்கு 
மனந்திரும்புகிறார்கள்‌. அவர்களுடைய 
ஜீவியங்களில்‌ கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பும்‌.. 
அவருடைய இரக்கமும்‌ கலந்து 
வெளிப்படுகிறது. பட்டயத்திற்கு தப்பினவர்கள்‌ 


இவர்கள்‌ கல்தேயரின்‌ பட்டயத்திற்கு தப்பி 
ஜீவனோடிருக்கிறார்கள்‌. து கர்த்தர்‌ 
அவர்களுக்கு காண்பிக்கும்‌ கிருபை. 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ம்முடைய பாவங்களுக்கு நாம்‌. 
உண்மையாய்‌ மனந்திரும்பும்போது, கர்த்தர்‌ 
நம்மை தம்மிடமாகச்‌ சேர்த்துக்கொள்கிறார்‌. 
நாம்‌ மனந்திரும்புவதற்கு, நம்முடைய 
பாடுகளும்‌, வேதனைகளும்‌, 
உபத்திரவங்களும்‌, நமக்கு உதவிபுரியும்‌ 
உபாயங்களாகயிருக்கலாம்‌. பாடுகள்‌ வழியாக 
கடந்து வருகிறவர்கள்‌ அநேகர்‌ கர்த்தரை 
நோக்கிப்‌ பார்க்கிறார்கள்‌. 

நமக்கு பரிசுத்தமான நெருக்கங்கள்‌ 
வரும்போது, நம்முடைய இருதயத்தில்‌ 
பாவத்தைக்‌ குறித்த வெறுப்பு உண்டாகும்‌. 
நம்முடைய பாவங்களுக்கு நாம்‌ உண்மையாய்‌ 
மனந்திரும்புவோம்‌. கர்த்தர்‌ நமக்கு பாடுகளை 
அனுமதிக்கும்போது, நாம்‌ கர்த்தருடைய 
சித்தத்தையும்‌, அவருடைய திட்டத்தையும்‌ 
அசட்டை பண்ணிவிடக்கூடாது. நம்முடைய 
பாடுகளையும்‌ துக்கங்களையும்‌, நம்முடைய 
மனந்திரும்புதலுக்கே துவாக, 
பிரயோஜனமாக்கிக்கொள்ளவேண்டும்‌. 


இஸ்ரவேல்‌ ஜனத்தாரில்‌ கல்தேயருடைய 
பட்டயத்திற்கு தப்பினவர்கள்‌ இப்போது 
பாபிலோன்‌ தேசத்து, 
சிறையிருப்பிலிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ புற 
ஜாதிகளுக்குள்ளே சிறைப்பட்டிருக்கும்போது, 
கர்த்தரை நினைக்கிறார்கள்‌. கெட்ட 
குமாரன்‌ தன்னுடைய சொத்துக்களையெல்லாம்‌ 
பிரித்துக்கொண்டு, தன்‌ தகப்பனை 
விட்டு விலகி தூரதேசத்திற்குப்போனான்‌. 
தன்னுடைய சொத்தையெல்லாம்‌ 
துன்மார்க்கமாய்‌ செலவு பண்ணினான்‌. 
அவனுக்கு சகலமும்‌ குறைவுபட்டது. அவன்‌ 
தூரதேசத்திலே பசியிலும்‌ பட்டினி௰ிலும்‌ 
வேதனைப்பட்டான்‌. பன்றி சாப்பிடும்‌ 
தவிடுகூட அவனுக்கு கிடைக்கவில்லை. 
அப்போதுதான்‌ அவனுடைய புத்தி தெளிகிறது. 

வம்சத்தாரும்‌ ப்‌ 


பாடுகளையும்‌, 
உபத்திரவங்களையும்‌, வேதனைகளையும்‌ 
அனுபவிக்கும்போது அவர்களுடைய புத்தி 
தெளிகிறது. அவர்கள்‌ கர்த்தரை நினைத்துப்‌ 


பார்க்கிறார்கள்‌ 





i FTE 
TT 


அவர்கள்‌ கர்த்தரிடத்தில்‌ திரும்பி 
வரவேண்டுமென்றால்‌, முதலாவதாக 
கர்த்தரை நினைத்துப்‌ பார்க்கவேண்டும்‌. 
அவர்கள்‌ ஏற்கெனவே கர்த்தரைவிட்டு 
விலகிப்போனவர்கள்‌. அவர்களுடைய இருதயம்‌. 
கர்த்தரை. விட்டு சோரம்போமிரக்கிறது. 
அவர்கள்‌ நரகலான விக்கிரங்‌ 
பின்னே சோரம்‌ போனார்கள்‌. ன்‌ 
மறந்தார்கள்‌. விக்கிரகங்களை மாத்திரம்‌: 
நினைத்தார்கள்‌. இப்போதோ பாபிலோன்‌ 
தேசத்து. சிறையிருப்பில்‌ வேதனைகளை 
அனுபவிக்கும்போது. அவர்கள்‌ மறுடியுமாய்‌ 
கர்த்தரை நினைக்கிறார்கள்‌. 

இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ கர்த்தரை. 
விட்டு விலகிப்போனபோது. அவருடைய 
வார்த்தைகளை விட்டும்‌ விலகிப்போனார்கள்‌. 
கர்த்தருடைய ஆளுகைக்கு கீழ்ப்படியாமல்‌ 
விலகிப்போனார்கள்‌. இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ 
கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து, அவருடைய 
பிரமாணத்திற்கு கீழ்ப்படிந்து, பரிசுத்தமாய்‌ 
ஜீலிக்க வேண்டியவர்கள்‌. னால்‌ 
அவர்களுடைய இருதயமோ கர்த்தரைவிட்டு 
விலகி சோரம்போயிருக்கிறது. அவர்களுடைய 
கண்கள்‌ கர்த்தரை நோக்கிப்‌ பார்க்காமல்‌, 
விக்கிரகங்களை நோக்கிப்‌ பார்க்கிறது. 


இஸ்ரவேல்‌ சந்ததியார்‌ 
கர்த்தருக்குரியவர்கள்‌. ஆனால்‌ அவர்களோ 
கர்த்தரை விட்டு விலகி அந்நிய 
தெய்வங்களைப்‌ பின்பற்றிப்போனார்கள்‌ 
விக்கிரகங்களுக்கு தூபங்காட்டினார்கள்‌. 
அவர்களுடைய விக்கிரகாராதனை 
ஆலிக்குரிய விபச்சாரமாயிருக்கிறது. 
அவர்களுடைய இருதயம்‌ சோரம்போன 
படியினால்‌, அவர்கள்‌ கர்த்தரைவிட்டு 
விலகிப்போய்விடுகிறார்கள்‌. 

இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ தம்மைலிட்டு 
விலதிப்போனதைப்‌ பார்க்கும்போது, கர்த்தர்‌ 


கர்த்தர்‌ மனமடிவானதையும்‌ 
பார்க்கிறார்கள்‌. உண்மையான மனந்திரும்புதல்‌. 
அவர்களுடைய இருதயத்தில்‌ தாழ்மையைக்‌ 
கொடுக்கிறது. அவர்கள்‌ கர்த்தருக்கு 
முன்பாக தங்களைத்‌ தாழ்த்துகிறார்கள்‌. 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இஸ்ரவேல்‌ வம்சத்தாரின்‌ பாவத்தினால்‌ 
கர்த்தருடைய கோபம்‌ அவர்கள்மேல்‌ வந்தது. 
இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ அழிந்துபோனார்கள்‌. 

அவர்களுடைய சமாதானம்‌ 
உடைந்துபோயிற்று: அவர்களுடைய தேசம்‌ 
நிர்மூலமாயிற்று. அவர்களுடைய 
பாவங்களினால்‌ கர்த்தருடைய இருதயமும்‌ 
உடைந்துபோயிற்று. தம்மைவிட்டு சோரம்‌ 
போகிற இருதயத்தைக்‌ குறித்தும்‌, தங்கள்‌ 
நரகலான விக்கிரகங்களின்‌ பின்னே 
சோரம்போகிற அவர்களுடைய கண்களைக்‌ 
குறித்தும்‌ கர்த்தர்‌ மனமடிவாகிறார்‌. 
கர்த்தருடைய இருதயம்‌ வேதனைப்படுகிறது. 
(எசே 69). 


தங்களுடைய பாவங்களைக்‌ குறித்து, 
இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ முதலில்‌ நினைத்துப்‌ 
பார்க்கவில்லை. அவர்கள்‌ அந்நிய தேசத்து 
சிறையிருப்புக்குப்போனபோதுதான்‌, அவர்கள்‌ 
கர்த்தரைப்பற்றி நினைத்துப்‌ பார்க்கிறார்கள்‌. 
தங்களுடைய பாவங்களினிமித்தமாக கர்த்தர்‌ 
மனபடிவாளதை, வேதனையோடு 
நினைவுகூருகிறார்கள்‌. தங்களுடைய சகல. 
அருவருப்புக்களினாலும்‌, தாங்கள்‌ செய்த 
பொல்லாப்புகளினாலும்‌  சிறைப்பட்டிருக்கும்‌. 
யூதர்கள்‌ தங்களையே வெறுத்து 
விடுகிறார்கள்‌ (எசே 6:9) 


சிறையிருப்பிலிருக்கிற 
கர்த்தரை. நினைத்த 
தங்களுடைய பாவங்களை 
பார்ப்பதும்‌, தங்களை 
அவர்களுடைய 
அடையாளமாயிருக்கிறது. 
மனந்திரும்புகிறவர்கள்‌ 
பாவங்களை அருவருப்பார்கள்‌. 
அருவருப்பானது. அவர்களுக்கும்‌ 
அருவருப்பாமிருக்கும்‌. கர்த்தர்‌ வெறுப்பதை 
அவர்களும்‌ வெறுப்பார்கள்‌. 

நான்‌ வெறுக்கிற இந்த 
அருவருப்பான காரியத்தைச்‌ செய்யாதிருங்க 
ளென்று, தீர்க்கதரிகளாகிய என்‌ ஊழியக்‌ 
காரரைக்‌ கொண்டு உங்களுக்கு ஏற்கனவே 
சொல்லியனுப்பிக்கொண்டிருந்தேன்‌"' 
(எரே 44:4). 


யூதர்கள்‌ 
பார்ப்பதும்‌, 
நினைத்துப்‌ 
வெறுப்பதும்‌ 
மனந்திரும்புதலுக்கு 


தங்களுடைய 
கர்த்தருக்கு 


உங்கள்‌ பலிகளின்‌ திரள்‌ எனக்கு 
என்னத்துக்கு என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌; 
ஆட்டுக்கடாக்களின்‌ த௲னபலிகளும்‌, 
கொழுத்த மிருகங்களின்‌ நிணமும்‌ எனக்கு 
அரோசிகமாயிருக்கிறது: காளைகள்‌, ஆட்டுக்‌ 
குட்டிகள்‌, கடாக்களுடைய இரத்தத்தின்மேல்‌ 
எனக்குப்‌ பிரியமில்லை" (ஏசா 141). 





f= THE 
TT 


பாபிலோன்‌ தேசத்து 
சிறையிருப்பிலிருக்கிற யூதர்கள்‌ தங்கள்‌ 
பாவங்களுக்கு மனந்திரும்பும்போது. 
அவர்களுடைய மனச்சாட்சியும்‌, 
அவர்களுடைய பாவங்களை நினைத்து, 
வேதனைப்படுகிறது. கடந்த காலங்களில்‌ 
அவர்கள்‌ செய்த பாவங்கள்‌ அவர்களுக்கு 
அருவருப்பாகயில்லை. 


, இப்போது 
பாவங்களுக்கு 


அவர்கள்‌ தங்கள்‌ 
மனந்திரும்புகிறார்கள்‌. 
ஆகையினால்‌ அவர்களுடைய கடந்தகால 
பாவங்களெல்லாம்‌ அவர்களுக்கு 
அருவருப்புக்களாயிருக்கிறது. அவர்களுடைய 
கடந்தகால பாவமான கிரியைகளெல்லாம்‌. 
இப்போது அவர்களுக்கு பொல்லாத 
கிரியைகளாயிருக்கிறது. 


இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ தங்களுடைய 
பாவங்களுக்கு மனந்திரும்பும்போது, கர்த்தர்‌ 
மகிமைப்படுகிறார்‌ அவர்களுடைய 
பாவங்களினிமித்தமாய்‌, இந்த தீங்குகளை 
மெல்லாம்‌ அவர்களுக்கு நேரிடப்பண்‌ ணுவதாக. 
கர்த்தர்‌ ஏற்கெனவே அவர்களுக்கு 
சொல்லியிருந்தார்‌. இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 
தங்கள்‌ பாவங்களுக்கு மனந்திரும்பும்போது. 
இஸ்ரவேலின்‌ தேவனை தங்கள்‌ 
கர்த்தராக அங்கீகரிக்கிறார்கள்‌. கர்த்தருடைய 
வார்த்தைகள்‌ ஒருபோதும்‌ விருதாவாய்ச்‌ 
சொல்லப்படுவதில்லை என்பதையும்‌, கர்த்தர்‌ 
தங்களுடைய நன்மைகளுக்காகவே தங்களை 
எச்சரிக்கிறார்‌ என்பதையும்‌, தங்களை 
கண்டிக்கிறார்‌ என்பதையும்‌ அவர்கள்‌ 
அறிந்துகொள்கிறார்கள்‌. 

இந்தத்‌ தீங்குகளையெல்லாம்‌. 
தங்களுக்கு நேரிடப்பண்ணுவேன்‌ என்று, 
கர்த்தராகிய நான்‌ விருதாவாய்ச்‌ 
சொன்னதில்லையென்று அறிந்து 
கொள்வார்கள்‌" (எசே 6:10) என்று கர்த்தர்‌ 


சொல்லுகிறார்‌. 


இஸ்ரவேலின்‌ அழிவு 
எசே: 6111-14 


எசே 6411. கர்த்தராகிய ஆண்டவர்‌ 
சொல்லுகிறது என்னவென்றால்‌: தீ உன்‌ 
கையில்‌ அடித்து, உன்‌ காலால்‌ தட்டி, 
இஸ்ரவேல்‌ வம்சத்தாருடைய ௪௧௨. 
பொல்லாத அருவருப்புகனினிமித்தமும்‌. 
ஐயோ! என்று சொல்‌; அவர்கள்‌ 
பட்டயத்தாலும்‌ பஞ்சத்தாலும்‌ 
கொள்ளை நோயாலும்‌ விழுவார்கள்‌. 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எசே. 6:12. தூரத்திலிருக்கிறவன்‌ 
கொள்ளை நோயால்‌. காவான்‌; 
சமீபத்திலிருக்கிறவன்‌ பாட்டயத்தால்‌ 

ன்‌; மீதியாயிருத்து, 
முற்திக்கைபோடப்பட்டவன்‌ பஞ்சத்தால்‌ 
சாவான்‌; இப்படி அவர்கவில்‌ எண்‌: 
உக்கிரத்தைத்‌ தீர்த்துக்கொள்ளுவேன்‌.. 


எசே 68. அவர்கள்‌ தங்கள்‌ 
நரகலான ௪௧ல விக்கிரகங்களுக்கும்‌ 
மதுரவாசனையான தாபத்தைக்‌ 
காட்டின ஸ்தலங்கனாகிய உயர்ந்த 
சகல மேடுகளிலும்‌, பர்வதங்களுடைய 
சகல சிகரங்களிலும்‌, பச்சையான சகல்‌ 
விருட்சங்கவின்கீழும்‌, தழைத்திருக்கிற 
சகல கர்வாலி மரங்கனின்கீழும்‌, 
அவர்களுடைய 'நரகலான 
விக்கிரகங்களின்‌' நடுவிலும்‌ 
அவர்களுடைய பலிபீடங்கனைச்‌. 
சுற்றிலும்‌, அவர்களில்‌: 
கொலையுண்டவர்கள்‌ கிடக்கும்போது, 
நான்‌ கர்த்தர்‌ என்று அறிந்து 
கொள்வார்கள்‌. 
எசே. 844. 
அவர்‌: 

நீட்டி, அவர்களுடைய 
வாசஸ்தலங்களுமுன்ன தேசத்தை. 
அழித்து, அதைத்‌ திப்லாத்தின்‌ 
வனாத்தரத்தைப்பார்க்கிலும்‌ 
அதிகமாய்ப்‌ பாழாக்குவேன்‌, 
அப்பொ நான்‌ கர்த்தர்‌ என்று 
அறித்துகொள்வார்கள்‌ என்றார்‌. 


நான்‌ என்‌ கையை 
விரோதமாக 
எல்லா 


கர்த்தர்‌ எசேக்கியேலிடம்‌ 
இஸ்ரவேலின்‌ அழிவக்காக புலம்புமாறு 
கட்டளையிடுகிறார்‌. இஸ்ரவேல்‌ வம்சத்தார்மீது 
ஏற்கெனவே சொல்லப்பட்ட நியாயத்தீர்ப்புக்கள்‌ 
இங்கு மறுபடியும்‌ சொல்லப்படுகிறது. 
எசேக்கியேல்‌ தீர்க்கதரிசி கர்த்தருடைய 
நியாயத்தீர்ப்பின்‌ வார்த்தைகளை பிரசங்கம்‌ 
பண்ணும்போது, அதை தன்னுடைய அங்க 
அடையாளங்களின்‌ செய்கைகளினால்‌. 
வெளிப்படுத்தவேண்டும்‌. அவர்‌ தன்னுடைய 
கையில்‌ அடித்து, தன்‌ காலால்‌ தட்டி, 
இஸ்ரவேல்‌ வம்சத்தாருக்கு கர்த்தருடைய 
செய்தியை அறிவிக்கவேண்டும்‌. 





ழ்‌ நவள 
யாய 


அவர்களுக்கு வரப்போகும்‌ அழிவுக்காகவும்‌ 
எசேக்கியேல்‌ அழுது புலம்பவேண்டுமென்று 
கர்த்தர்‌ அவருக்கு கட்டளை கொடுக்கிறார்‌. 

எசேக்கியேல்‌, இஸ்ரவேல்‌. 
வம்சத்தாருடைய சகல பொல்லாத 
அருவருப்புக்களினிமித்தமும்‌ ஐயோ" என்று, 
அவர்களுக்கு, சொல்லவேண்டும்‌. 
பாவிகளுடைய பாவங்கள்‌ கர்த்தருடைய 
உண்மையுள்ள ஊழியக்காரர்களுக்கு 
வருத்தங்களாயிருக்கிறது. மற்றவர்கள்‌ பாவம்‌ 
செய்யும்போது, கர்த்தருடைய பரிசுத்தவான்கள்‌ 
தங்கள்‌ இருதயங்களில்‌ வேதனைகளை 
அனுபவிக்கிறார்கள்‌ 


கர்த்தருக்கு விரோதமாகப்‌ பாவம்‌ 
செய்த. னக வன்‌. நண்சத்தார்‌ 
்‌ கொள்ளைநோயாலும்‌, 
வார்கள்‌. நம்முடைய 
பாவங்களினிமித்தமாய்‌ நாம்‌ 
வேதனைகளும்‌ நம்முடைய 
மிகப்பெரிய பாதிப்பை 
உண்டுபண்ணவேண்டும்‌. அது மாத்திரமல்ல, 
மற்றவர்களுடைய பாவங்களும்‌, அவர்களுடைய 
வேதனைகளும்‌ நம்முடைய இருதயங்களில்‌. 
பாதிப்பை உண்டுபண்ணவேண்டும்‌. 
நம்முடைய கர்த்தராகிய இயேசு 
கிறிஸ்து எருசலேமைப்‌ பார்த்து, அதற்காக 
கண்ணீர்‌ விட்டு அழுதார்‌. 
நகரத்திற்கு வரப்போகும்‌ 
பார்த்து. 


துன்மார்க்கர்கள்‌ தங்களுடைய பாவங்களினி 
மித்தமாய்‌ வேதனைகளை அனுபவித்தாலும்‌, 
அவர்கள்‌ அனுபவிக்கும்‌ பாடுகளுக்காகவும்‌, 
வேதனைகளுக்காகவும்‌, 
உபத்திரவங்களுக்காகவும்‌ நாமும்‌ மனதுருக 
வேண்டும்‌. 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எருசலேம்‌ நகரத்திற்கு அழிவு 
வரும்‌ என்பதை கர்த்தர்‌ ஏற்கெனவே 
எச்சரித்து சொல்லியிருந்தார்‌. அவர்களுடைய 
பாவங்களும்‌ அநேகமாயிருக்கிறது. அவர்கள்‌ 
மீது வரும்‌ கர்த்தருடைய நியாயத்தீர்ப்புகளும்‌ 
ட ப “தூரத்திலிருக்கிறவன்‌. 


போடப்பட்டவன்‌ பஞ்சத்தால்‌ சாவான்‌; ந்‌ 
அவர்களில்‌ என்‌ உக்கிரத்தைத்‌ 
தீர்த்துக்கொள்ளுவேன்‌"' எசே 692) 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


பாவத்தின்‌ சம்பளம்‌ மரணம்‌. பாவம்‌ 
செய்கிறவர்கள்‌. எந்த இடத்திற்குப்‌ 
போனாலும்‌, பாவத்திற்கான நியாயத்தீர்ப்பு 
அவர்களை பின்தொடரும்‌. அவர்கள்‌ 
தூரத்திலிருந்தாலும்‌, சமீபத்திலிருந்தாலும்‌, 
அவர்களால்‌ கர்த்தருடைய நியாயத்தீர்ப்புக்கு 
தப்பிக்க முடியாது. 

பாவிகள்மீது 
நியாயத்தீர்ப்பு வரும்போது, 
இஸ்ரவேலின்‌ தேவனை கர்த்தர்‌ என்று, 
அறிந்துகொள்வார்கள்‌. இஸ்ரவேல்‌ 
வம்சத்தார்மீது கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு 
தங்களுக்கு வரும்‌ வரையிலும்‌, அவர்கள்‌ 
கர்த்தரை நோக்கிப்‌ பார்க்காமல்‌ 
விக்கிரகங்களை நோக்கிப்‌ பார்த்தார்கள்‌. 

இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ எங்கெல்லாம்‌ 
விக்கிரகாராதனை செய்தார்களோ, 
அங்கெல்லாம்‌ அவர்களுடைய பிரேதங்கள்‌ 
கிடக்கும்‌. “அவர்கள்‌ தங்கள்‌ நரகலான சகல 
விக்கிரகங்களுக்கும்‌ மதுரவாசனையான 
தூபத்தைக்‌ காட்டின ஸ்தலங்களாகிய 
உயர்ந்த சகல மேடுகளிலும்‌, 
பர்வதங்களுடைய சகல  சிகரங்களிலும்‌, 
பச்சையான சகல விருட்சங்களின்கீழும்‌, 
தழைத்திருக்கிற சகல. கர்வாலி 
மரங்களின்கீழும்‌, அவர்களுடைய நரகலான 
விக்கிரகங்களின்‌ நடுவிலும்‌ அவர்களுடைய 
பலிபீடங்களைச்‌ சுற்றிலும்‌, 
கொலையுண்டவர்கள்‌ 


(எசே 643) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


கர்த்தருடைய 
அவர்கள்‌ 





ழ்‌ நயனா 
யாய 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ வம்சத்தாருக்கு 
விரோதமாக தம்முடைய கையை நீட்டுவார்‌. 
அவர்களுடைய எல்லா வாசஸ்தலங்களுமுள்ள 
தேசத்தை அழித்துப்போடுவார்‌. 
பாழாய்க்கிடக்கும்‌. 
கோபத்தினால்‌ 
திப்லாத்தின்‌ வனாந்தரத்தைப்‌ 
அதிகமாய்ப்‌ பாழாக்குவார்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌, தங்கள்‌ 
கர்த்தரே மெய்யான தேவன்‌ 
என்பதை அறிந்துகொள்வார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ த்தார்ம 
கர்த்தருடைய ஆக்கினைத்தீரபபு. வரும்போது, 
இஸ்ரவேலின்‌ தேவனே கர்த்தர்‌ என்பதை 
அறிந்துகொள்வார்கள்‌. 


'நான்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருடைய 
பிரேதங்களை அவர்களுடைய  நரகலான 
விக்கிரகங்களின்‌ முன்னே கிடக்கப்பண்ணி, 
உங்கள்‌ பலிபீடங்களைச்‌ சுற்றிலும்‌ உங்கள்‌ 
எலும்புகளைச்‌ சிதறப்பண்ணுவேன்‌. உங்கள்‌ 
பலிபீடங்கள்‌ நிர்மூலமும்‌ பாழுமாகும்படிக்கும்‌, 
உங்கள்‌ நரகலான விக்கிரகங்கள்‌ 
தகர்க்கப்பட்டு, ஒய்ந்து. உங்கள்‌ சிலைகள்‌ 
வெட்டுண்டு, உங்கள்‌ கிரியைகள்‌ குலைந்து 
போகும்படிக்கும்‌, உங்களுடைய சகல. 
வாசஸ்தலங்களிலுமுள்ள பட்டணங்கள்‌ 
நிர்மூலழும்‌ உங்கள்‌ மேடைகள்‌ பாழுமாகும்‌. 
கொலைசெய்யப்பட்டவர்கள்‌ உங்கள்‌ நடுவில்‌ 
விழுவார்கள்‌; அப்பொழுது நான்‌ கர்த்தர்‌ 
என்று அறிந்துகொள்வீர்கள்‌" (எசே 6:5-7) 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ தங்கள்‌ 
நரகலான விக்கிரகங்களுக்கு முன்பாக 
சாஷ்டாங்கமாய்‌ விழுந்து, அவற்றை 
வணங்கினார்கள்‌. அவர்கள்‌ எந்த 
விக்கிரகங்களுக்கு முன்பாக சாஷ்டாங்கமாய்‌ 
விழுந்தார்களோ, அந்த விக்கிரகங்களுக்கு 
முன்பாக செத்த பிரேதங்களாக கிடப்பார்கள்‌. 
விக்கிரகங்களை ஆராதிந்தவர்கள்‌ 
செத்துப்போனதினால்‌ அவர்களுக்கும்‌ நிந்தை 
உண்டாகும்‌, அவர்கள்‌ நம்பி ஆராதித்த 
விக்கிரகங்களுக்கும்‌ நிந்தை உண்டாகும்‌. 
கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ வம்சத்தாரை 
தண்டிக்கும்போது, அவர்களுடைய 
தேசத்தை நிர்மூலம்பண்ணுவார்‌. 
அவர்களுடைய வாசஸ்தலங்களுள்ள எல்லா 
பட்டணங்களின்மீதும்‌. தேவனுடைய 
நியாயத்தீர்ப்பு வரும்‌. விக்கிரகாராதனைக்‌ 
காரர்‌ நிர்மூலமாவதுபோல, அவர்களுடைய 
பட்டணங்களும்‌ நிர்மூலமாகும்‌ (எசே 6:6). 





ழ்‌ நள 
யாய 


இஸ்ரவேல்‌ தேசத்திற்கு முடிவு 
வருகிறது. அந்த முடிவு சம்பூரணமான 
முடிவாயிருக்கும்‌ (எசே 7:1-6). அவர்களுடைய 
முடிவு அவர்களுக்கு சமீபித்து வருகிறது 
(எசே 77-10). தங்களுக்கு வரும்‌ 
அழிவிலிருந்து இஸ்ரவேல்‌ புத்திரரால்‌ தப்பிக்க 

யாது (எசே 7:10-15). அவர்களுடைய 
பெழும்‌ ஐசுவரியமும்‌. அவர்களுக்கு. 
பாதுகாப்பை தராது (எசே 711649). 
எருசலேமிலுள்ள தேவாலயம்‌ அழிந்துபோகும்‌ 
(எசே 7:20-22). இஸ்ரவே 
முழுவதற்கும்‌ சங்காரம்‌ ட 
(எசே 7:23-27). 


முடிவு வருகிறது. 
எசே: 711-15 


எசே 7:1. பின்னும்‌ கர்த்தநு டைய 
வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர்‌: 


எசே: 7:2. மனுபுத்திரனே, இஸ்ரவேல்‌ 
தேசுத்தைக்குறித்துக்‌ கர்த்தராகிய 
ஆண்டவர்‌ சொல்லுகிறது. 
என்னவென்றால்‌: முடிவு வருகிறது, 
தேகத்தின்‌ நாலு முனைகளின்‌ மேலும்‌ 
முடிவு வருகிறது. 


எசே 74. இப்போதே உன்மேல்‌ 
முடிவு வருகிறது; நான்‌ என்‌ 
கோபத்தை உன்மேல்‌ வருவித்து, 
உன்‌ வழிகளுக்குத்தக்கதாக உன்னை 
நியாயத்‌ தீர்த்து, உன்‌ எல்லா 
அருவருப்புகளின்‌ பலனையும்‌ உன்மேல்‌ 
வரப்பண்ணுவேன்‌. 

எசே 7:4. என்‌ கண்‌ உன்னைத்‌ 
தப்பவிடாது; நான்‌ இரங்காமல்‌ உன்‌ 
வழிகளுக்குத்தக்கதை: உன்மேல்‌: 
வரப்பண்ணுவேன்‌;. உன்‌ 
அருவருப்புக்களுக்குத்தக்கது உன்‌ 
நடுவில்‌ வந்திருக்கும்‌; அப்பொழுது 
நான்‌ கர்த்தர்‌ என்னு. 
அறித்துகொள்வீர்கள்‌. 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எசே 75. கர்த்தராகிய ஆண்டவர்‌ 
சொல்லுகிறது என்னவென்றால்‌: தீங்கு. 
வருகிறது; இதோ, ஏகமான தீங்கு 
வருகிறது. 


எசே 7:6. முடிவு வருகிறது, 
வருகிறது, அது 
தோக்கமாயிருக்கிறது, 
வருகிறது. 


எசே 7:7. தேசத்தில்‌ குடியிருக்கிறவனே, 
அத்நாவின்‌ விடியற்காலம்‌ வருகிறது, 
காலம்‌ வருகிறது, அமவியின்‌' 
நான்‌ சமீபித்திருக்கிறது, மலைகளில்‌ 
சுத்தோஷசத்தும்‌ இல்லை. 


எசே 7:8. இப்பொழுது விரைவில்‌ என்‌: 
உக்கிரத்தை உன்மேல்‌ ஊற்றி, எண்‌: 
கோபத்தை உன்னில்‌ தீர்த்துக்கொண்டு, 
உன்னை உன்‌ வழிகளுக்குத்தக்கதாக 
தியாயத்தீர்த்து, உன்‌ எல்லா. 
அருவருப்புகனின்‌ பலனையும்‌ உன்மேல்‌ 
வரப்பண்ணுவேன்‌. 


முடிவு 
ன்மேல்‌ 
“இதோ, 


எசே 74. என்‌ கண்‌ உன்னைத்‌ 
தப்பவிடாது; நான்‌ இரங்காமல்‌ உன்‌ 
வழிகளுக்குத்தக்கதை உன்மேல்‌ 
வரப்பண்ணுவேன்‌;. உன்‌ 
அருவருப்புகளுக்கு த்தக்கது. உன்‌ 
நடுவில்‌ வந்திருக்கும்‌; அப்பொழுது 
அடிக்கிறவராகிய நான்‌ கர்த்தர்‌ என்று 
அறித்து கொள்வீர்கள்‌. 


எசே 7:10. இதோ, அந்த நான்‌, இதோ, 
வருகிறது, அத்நானின்‌ விடியற்காலம்‌ 
உதிக்கிறது, மிலாறு பூக்கிறது, அகத்தை 
செழிக்கிறது. 


எசே. 7:11. அக்கிரமத்துக்கு மிலாறாகக்‌ 
கொடுமை எழும்புகிறது; அவர்களிலும்‌ 
அவர்களுடைய திரனான கும்பிலும்‌ 
அவர்களுடைய அமனியிலும்‌ 
ஒன்றும்‌ மீதியாயிருப்பதில்லை; 
அவர்கன்திமித்தம்‌ புலம்பல்‌ 
உண்டாயிருப்பதுமில்லை. 
எசே 7:12. அந்தக்‌ காலம்‌ வருகிறது, 
அத்த நான்‌. கிட்டுகிறது; 
கொள்ளுகிறவன்‌ சுத்தோஷப்படாமலும்‌, 
துக்கப்படாமலும்‌ 
அதின்‌ திரனான 
கும்பின்மேலும்‌ உக்கிரம்‌ இறங்கும்‌. 





ழ்‌ நள 
யாய 


எசே 7:18. அவர்கள்‌ 
ஜீவனுன்னோருக்குன்னே இன்னும்‌ 
உயிரோடிருத்தாலும்‌, விற்றவன்‌. 
விற்கப்பட்டதற்குத்‌ 
திரும்பிவருவதில்லை; அதின்‌ திரனான 
கும்பின்மேலூம்‌ உண்டான. 
திரும்பாது; தன்‌ அக்கிரமத்திலே. 
வாழுகிற எவனும்‌ தன்னைத்‌ 
திடப்படுத்தமாட்டான்‌. 


எசே 714. அவர்கள்‌ எக்கானம்‌ ஊதி, 
எல்லாவற்றையும்‌ ஆயத்தம்பண்ணியும்‌, 
யுத்தத்துக்குப்‌ போகிறவனில்லை; என்‌ 
உக்கிரம்‌ அதின்‌ 'திரவான. 
கும்பின்மேலும்‌ இறங்குகிறது. 


எசே 705. வெளியே பட்டயமும்‌ 
உன்னே கொன்னைநோயும்‌ பஞ்சமும்‌ 
உண்டு; வயல்வெளியில்‌ இருக்கிறவன்‌ 
பட்டயத்தால்‌ காவான்‌; நகரத்தில்‌ 
இருக்கிறவனையோ பஞ்சமும்‌ 
கொள்ளைநோயும்‌ பட்சிக்கும்‌. 


எசேக்கியேல்‌ தீர்க்கதரிசி, “முடிவு 
வருகிறது, தேசத்தின்‌ நாலு முனைகளின்‌ 
மேலும்‌ முடிவு வருகிறது. இப்போதே உன்மேல்‌ 
முடிவு வருகிறது" (எசே 7:2,3) என்று 

ர்‌. எசேக்கியேல்‌ சொல்லுகிற 
எச்சரிப்பின்‌ வார்த்தைகளை காதுள்ளவர்கள்‌ 
கேட்கவேண்டும்‌. 


இஸ்ரவேல்‌ 
பாவங்களினிமித்தமாய்‌ 
நியாயத்தீர்ப்பு அவர்கள்மீது. 
கர்த்தருடைய கோபம்‌ 
ஜனங்கள்மீது எப்படி ன்பதை: 
எசேக்கியேல்‌ ஏற்கெனவே த்க்‌ 
சொல்லியிருக்கிறார்‌. கர்த்தருடைய 
நியாயத்தீர்ப்பு வருவதற்கு காலதாமதமாகாது. 
அது சீக்கிரத்தில்‌ வரும்‌, 
உன்மேல்‌ முடிவு வருகிறது" 
எசேக்கியேல்‌ கர்த்தருடைய 
சொல்லுகிறார்‌. 
இஸ்ரவேலின்‌ முடிவு 
ஏற்பாட்டுக்காலத்தில்‌ ஒரளவு நிறைவேறிற்று 
குல்தேயர்கள்‌எருசலேம்‌ நகரத்தை பெரும்பாலும்‌ 
அழித்துப்போட்டார்கள்‌. ஆனாலும்‌ புதிய 
ஏற்பாட்டுக்காலத்தில்‌, ரோமப்பேரசின்‌ 
மூலமாகவே, யூதாதேசத்திற்கு முற்றிலுமான 
அழிவு உண்டாகும்‌. எல்லாவற்றிற்கும்‌ முடிவு 
எருசலேமின்‌ கடைசி 
உலகத்தின்‌ முடிவுக்கு 
அடையாள மாயிருக்கிறது. 


வம்சத்தாருடைய 
தேவனுடைய 
வரும்‌. 
இக்கல்‌. 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பின்பு, அவர்‌ ஒலிவமலையின்மேல்‌ 
உட்கார்ந்திருக்கையில்‌, சீஷர்கள்‌ அவரிடத்தில்‌ 
தனித்துவந்து: இலைகள்‌ எப்பொழுது 
சம்பவிக்கும்‌? உம்முடைய வருகைக்கும்‌, 
உலகத்தின்‌ முடிவுக்கும்‌ அடையாளம்‌ என்ன? 
எங்களுக்குச்‌ சொல்லவேண்டும்‌ என்றார்கள்‌” 
(மத்‌ 24:3) 


கர்த்தர்‌ தம்முடைய 
இஸ்ரவேல்‌ வம்சத்தார்மீது வருவிப்பார்‌. 
அவர்கள்‌ கர்த்தருக்கு விரோதமான 
வழிகளில்‌ போனார்கள்‌. அவர்களுடைய 
பாவமான வழிகளுக்குத்தக்கதாக கர்த்தர்‌ 
அவர்களை நியாயந்தீர்பபார்‌. இஸ்ரவேல்‌ 

தேவனாகிய கர்த்தரை 

அந்நிய தெய்வங்களை 
பின்பற்றிப்போனார்கள்‌. அவருவருப்பான 
விக்கிரங்களுக்கு தூபங்காட்டினார்கள்‌. 
அவர்களுடைய எல்லா  அருவருப்புக்களின்‌ 
பலனையும்‌, கர்த்தர்‌ அவர்கள்மேல்‌ 
வரப்பண்ணுவார்‌ (எசே 7:3). 


கோபத்தை 


எச்சரித்திருக்கிறார்‌. 
தீர்க்கதரிசிகள்‌, அவர்கள்‌ 
தேவனுடைய எச்சரிப்பின்‌ வார்த்தைகளைச்‌ 
சொன்னார்கள்‌. ஆனால்‌ இஸ்ரவேல்‌ 
வம்சத்தாரோ கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு 
செலிகொடுக்கலில்லை. கர்த்தர்‌ 
அவர்களுடைய அக்கிரமங்களினிமித்தமாயும்‌, 
பாவங்களினிமித்தமாயும்‌, அவர்களைத்‌ 
தண்டிக்க வேண்டுமென்று 
தீர்மானம்பண்ணுகிறார்‌. 
கர்த்தருடைய கண்‌ அவர்களைத்‌ 
கர்த்தர்‌ அவர்களுக்கு. 
இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ 
வழிகளில்‌ போகிறார்கள்‌. 
பாவங்களுக்குத்தக்க 
கர்த்தர்‌ அவர்கள்மேல்‌ 
அவர்களுடைய 
தக்க தண்டனை, 
அவர்களுடைய நடுவில்‌ வந்திருக்கும்‌. 





ழ்‌ நள 
ஈயா 


இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 
விசேஷமானவர்கள்‌. அவர்கள்‌ 
கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களுக்கும்‌, 
ஆசீர்வாதங்களுக்கும்‌ சுதந்தரமுள்ளவர்கள்‌. 


கக்கல்‌ 


கர்த்தருக்கு ந்து 
புறஜாதியார்‌ 
இருளிலிருக்கிறார்கள்‌. 
பிள்ளைகளோ 


வெளிச்சத்திலிருக்கிறார்கள்‌. 
பிரகாசமாய்‌ 


ஆனால்‌. இஸ்ரவேல்‌ ஜனங்களோ 

கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு 

செவிகொடுக்காமல்‌, அவருக்கு கீழ்ப்படியாமல்‌, 

விலகி, அந்நிய 

பின்பற்றிப்போகிறார்கள்‌. 

மறந்துவிடுகிறார்கள்‌. 

கர்த்தரும்‌ தம்முடைய நீடியபொறுமையினால்‌, 

அவர்கள்‌ தம்மிடத்தில்‌ திரும்பி வருவதற்காக 

காத்துக்கொண்டிருக்கிறார்‌ ஆனால்‌. 

அவர்களோ... கர்த்தரைவிட்டுத்‌ தூரமாய்‌ 
விலகிப்போய்விடுகிறார்கள்‌. 

விக்கிரகங்களுக்கு தூபங்காட்டி 

மறந்துவிடுகிறார்கள்‌. 


அவர்களுடைய பாவங்களினிமித்தமாய்‌. 
கர்த்தர்‌ அவர்களைத்‌ தண்டிக்கிறார்‌ 
அவர்களுக்கு வேதனைகளும்‌, பாடுகளும்‌, 
கஷ்டங்களும்‌ வருகிறது. அப்போது 
அவர்களுடைய பத்தி தெளிகிறது. 
தங்களுக்கு அழிவு வரும்போதுதான்‌, 
அவர்கள்‌ கர்த்தரை நோக்கிப்‌ பார்க்கிறார்கள்‌. 
இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தரே, 
பரிசுத்தர்‌ என்பதை அறிந்துகொள்கிறார்கள்‌. 
தீங்கு வருகிறது: இதோ, ஏகமான 
தீங்கு வருகிறது. முடிவு வருகிறது. க 
வருகிறது. 


கர்த்தரை 


என்று 
சொல்லுகிறார்‌ (எசே 7:55). 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பாவம்‌ தீங்கானது. பாவம்‌ முற்றிலுமாய்‌ 
தீங்குள்ளதாயிருக்கிறது. பாவத்தில்‌ 
தீமையைத்‌ தவிர, நன்மை ஒன்றுமில்லை. 
எல்லா தீங்குகளிலும்‌ மோசமான தீக்‌ 
பாவமே. கர்த்தர்‌ 
தீங்கைப்பற்றிச்‌ சொல்லுகிறார்‌. இஸ்‌ 
புத்திரருக்கு இதுவரையிலும்‌ வந்திராத 
பேரழிவு, இனிமேல்‌. வரப்போகிறது. 
அவர்கள்‌ இதுவரையிலும்‌ அனுபவித்திராத 
கஷ்டங்களையும்‌, வேதனைகளையும்‌, 
பாடுகளையும்‌ இனிமேல்‌ 
அனுபவிக்கப்போகிறார்கள்‌. 


“கலங்கிப்பொங்குகிற மதுபானத்தினால்‌ 
பாத்திரம்‌ 


(சங்‌ 75:8). 


மார்க்கர்‌ எல்லோரும்‌ கர்த்தருடைய 
உக்கரத்தன்‌ பாத்திரத்தில்‌ 


நீதிமான்களோ 
பாத்திரத்தில்‌ 

அந்தப்‌ பாத்திரத்தில்‌ 
பையும்‌ இரக்கமும்‌ 


ன்‌ நரகல்‌ 
அவருடைய 
கலந்திருக்கும்‌. 
“தேசத்தில்‌ குடியிருக்கிறவனே, 
அந்நாளின்‌ விடியற்காலம்‌ வருகிறது, காலம்‌ 
வருகிறது. அமளியின்‌: நாள்‌ 
சமீபித்திருக்கி) மலைகளில்‌ 
சந்தோஷாத்தம்‌ இல்லை" (எசே. 7:7) என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. எல்லாவற்றிற்கும்‌ ஒரு 
காலமுண்டு. கர்த்தருடைய சித்தம்‌ அவருக்கு 
ஏற்ற காலத்தில்‌ நிறைவேறும்‌. தேவனுடைய 
நியாயத்தீர்ப்பு உடனே நிறைவேறாமல்‌, அதில்‌ 
காலதாமதம்‌ உண்டாவதுபோல நமக்குத்‌ 
கர்த்தர்‌ காலதாமதம்‌ 
பண்ணினாலும்‌, தம்முடைய நியாயத்தீர்ப்பை 
நிறைவேற்றாமல்‌ தள்ளுபடி 
பண்ணிவிடமாட்டார்‌. 





ழ்‌ நவள 
யாய 


ஒப்புவிக்கும்போது. 
தண்டிக்கமாட்டார்‌ 
கரத்திலிருந்து 

பதிலாக, ஆசீர்வாதம்‌ வரும்‌. 


கர்த்தர்‌ 
நமக்கு 


யூதாதேசம்‌ முழுவதுமே கர்த்தருக்கு 
விரோதமாகப்‌ பாவம்‌ செய்கிறது. கர்த்தர்‌ 
தம்முடைய உக்கிரத்தின்‌ பாத்திரத்தை 
இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ எல்லோருக்கும்‌ குடிக்க 
கொடுக்கிறார்‌. அவர்கள்‌ எல்லோருமே. 
அழிவுக்கு பாத்திரவான்களாயிருக்கிறார்கள்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய கிருபையையும்‌ 
இரக்கத்தையும்‌ அவர்களுக்கு 
வெளிப்படுத்தினார்‌. ஆனால்‌ அவர்களோ 
கர்த்தருடைய கிருபைகளை 
அசட்டைபண்ணிப்போட்டார்கள்‌. இதனால்‌. 


வருகிறது. இது கிருபையில்லாத நியாயத்தீர்ப்பு 
இது இரக்கமில்லாத 

இஸ்ரவேல்‌ வம்சத்தார்மீது கர்த்தர்‌ 
கொடுக்கும்‌ நியாயத்தீர்ப்பும்‌. அவருடைய 
தண்டனையும்‌ மிகவும்‌ கடுமையாயிருக்கிறது. 


முது விரைவில்‌ என்‌ 
உன்மேல்‌ ஊற்றி, என்‌ 
கோபத்தை உன்னில்‌ தீர்த்துக்கொண்டு, 
உன்னை. உன்‌ வழிகளுக்குந்தக்கதாக, 
நியாயந்தீர்த்து. உன்‌ எல்லா அருவருப்புகளின்‌ 
பலனையும்‌ உன்மேல்‌ வரப்பண்ணுவேன்‌" 
(எசே 7:8) என்றும்‌, “என்‌ கண்‌ உன்னைத்‌ 
தப்பவிடாது: நான்‌ இரங்காமல்‌ 
உன்‌ வழிகளுக்குத்தக்கதை உன்மேல்‌. 
வரப்பண்ணுவேன்‌:: உன்‌ 
அருவருப்புகளுக்குத்தக்கது உன்‌ நடுவில்‌: 
வந்திருக்கும்‌" (எசே 7:9) என்றும்‌ கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌ 


உக்கிரத்தை 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தரே அவர்களை அடிக்கிறார்‌. 
தங்களை அடிக்கிறவர்‌ யார்‌ என்பதுகூட 
இஸ்ரவேல்‌ வம்சத்தாருக்கு தெரியவில்லை, 
அவர்களுடைய ஆவிக்குரிய கண்கள்‌ 
குருடாயிருக்கிறது. இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
விக்கினத்தின்மேல்‌ விக்கினம்‌ வருகிறது. 
அவர்களுக்கு. சங்காரம்‌. வருகிறது. 
சமாதானத்தைத்‌ தேடுகிறார்கள்‌ 
தரிசனத்தைத்‌ தேடுகிறார்கள்‌. அவர்களுக்கு 
ஒன்றும்‌ சித்திக்கவில்லை. அப்போதுதான்‌ 
தங்களை அடிக்கிறவர்‌ கர்த்தர்‌ 
என்பதை இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ 
அறிந்துகொள்கிறார்கள்‌. 
ஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ 
பாவங்களினிமித்தமாகவே கர்த்தருடைய 
நியாயத்தீர்பபும்‌, அவர்‌ கொடுக்கும்‌. 
தண்டனைகளும்‌, அவர்கள்மீது வருகிறது. 
இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ தங்களுடைய 
மதியீனத்தினிமித்தமாக, தங்கள்மீது 
கர்த்தருடைய கோபத்தையும்‌, அவருடைய 
நியாயத்தீர்ப்பையும்‌, அவருடைய 
தண்டனையையும்‌ வருவித்துக்‌ 
கொள்கிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌. 
விரோதமாக 
செய்கிறார்கள்‌ 


வம்சத்தார்‌ கர்த்தருக்கு 
ஏராளமான பாவங்களை 
னாலும்‌ அவர்களுடைய 
பாவங்களில்‌ ண்டு பாவங்கள்‌ 
கர்த்தருடைய பார்வைக்கு மிகவும்‌ 
அருவருப்பாயிருக்கிறது. அந்தப்‌ பாவங்களே 
கர்த்தரை அதிகமாய்க்‌ கோபப்படுத்துகிறது. 
இதன்‌ நிமித்தமாய்‌ கர்த்தருடைய 
நியாயத்தீர்ப்பு அவர்கள்மேல்‌ வருகிறது. 
இஸ்ரவேல்‌ புத்திரரிடத்தில்‌. பெருமை 
காணப்படுகிறது. அவர்கள்‌ ஏழைகளை 
அநியாயமாய்‌ ஒடுக்குகிறார்கள்‌. இவ்விரண்டு 
பாவங்களும்‌ கர்த்தருடைய பார்வையில்‌: 
மிகவும்‌ பெரிதாயிருக்கிறது. 

ட்‌ ந்னு 
டவல களாக திதாக 
அவர்களிடத்தில்‌ 
அதிகமாயிருக்கிறது. 
நியாயத்தீர்ப்புகள்‌ 
தாழ்த்துகிறார்‌. 
உயர்த்துகிறவன்‌ 
கர்த்தருக்கு 
தாழ்த்துகிறவனோ 
பெற்றுக்கொள்வான்‌. 


அகந்தை 

கர்த்தர்‌ தம்முடைய 
மூலமாய்‌ அவர்களைத்‌ 
தன்னைத்தானே 
ற்க்பையபாட்டான்‌. 
தன்னைத்‌ 

அவ்ககபப இரக்கத்தைப்‌ 





i FTE 
TT 


அழைப்பிற்காக வேறுபி ரக்த 
பொருள்‌. 


;ங்வானை ஆரரிபபர்களாக” என்‌ 
இஸ்ரவேல்‌ புத்தருக்கு. 


புறஜாதியாருக்கோ, அல்லது புதிய ஏற்பாட்டுச்‌ 
சபையாருக்கோ கட்டளை 
கொடுக்கப்படவில்லை (ரோமர்‌ 14:5-67 
11). புதிய ஏற்பாட்டுப்‌ பிரமாணத்தில்‌ 
, புறஜாதியாரும்‌ எல்லா நாட்களையும்‌ 
ய்யாமல்‌, பரிசத்தமாக ஆசரிக்க 
வேண்டும்‌. எந்தவொரு குறிப்பிட்ட நாளும்‌. 
யாரையும்‌ பாவியாக்காது. ஒருவனுடைய 
பாவகிரியையே அவனைப்‌ பாவியாக்குகிறது. 
யோவான்‌ 23:4). 


பரிகத்தக்‌ 


என்று கர்த்தர்‌ 

சொல்லுகிறார்‌ 
பொறுக்குகிறவன்‌ 
கொல்லப்படக்கடவன்‌. 
புதிய ஏற்பட்டுப்‌ 
பிரமாணத்தில்‌ எல்லா நாளிலும்‌ வேலை 
செய்யலாம்‌. எல்லா நாளிலும்‌ கர்த்தரை 
ஆராதிக்கலாம்‌. (ரோமர்‌ 14:4-5; கலா 4:9-1; 
கொலோ 214-17). 


“அதைப்‌ 
குலைச்சலாக்குகிறவன்‌ 
கொலையுண்ணக்கடவன்‌" 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
ஒய்வநாளில்‌ விறகு 
கல்லெறிந்து 
(எண்‌ 1532-36) 


“ஏழாம்‌ நாளோ வேலை ஒழிந்திருக்கும்‌" 

கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. புதிய 
ஏற்பாட்டில்‌ ஓய்வுநாள்‌ பிரமாணம்‌. 
கட்டளையாகக்‌ கூறப்படவில்லை. 
ஒய்வுநாளைப்‌ பற்றிக்‌ கூறப்பட்டாலும்‌, ஒரே 
கிழமை எல்லா வருஷத்திலும்‌ ஒய்வநாளாக 
வராது. சனிக்கிழமையில்‌ 
ஒய்ந்திருந்தார்‌ என்பதற்கு ஆதாரம்‌ 
எதுவுமில்லை. (ஆதி 2:34). தேவன்‌ 
ஏழாம்நாளில்‌ ஒய்ந்திருந்தார்‌ என்று மட்டுமே. 
வேதத்தில்‌ எழுதப்பட்டிருக்கிறது. அது 
என்ன கிழமையில்‌ என்று கூறப்படவில்லை. 


என்று 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


புதிய ஏற்பாட்டுச்சபையில்‌ வாரத்தின்‌ முதல்‌ 
நாளாகிய ஞாயிற்றுக்கிழமையைக்‌ கிறிஸ்தவ 
விசுவாசிகள்‌ ஒய்வநாளாக ஆசரித்து, அதைப்‌ 
பரிசுத்தப்‌ படுத்தி, அன்றைய தினத்தில்‌ 
சபையாகக்‌ கூடிவந்து, கர்த்தரைத்‌ 


துதிக்கிறார்கள்‌. 


அது எனக்கும்‌ 
இஸ்ரவேல்‌. புத்திரருக்கும்‌ 
அடையாளமாயிருக்கும்‌" (யாத்‌ 3117) என்றும்‌ 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. இந்த வசனத்தில்‌ 
"என்றைக்கும்‌" என்று கூறப்பட்டிருப்பதினால்‌. 
இந்தப்‌ பிரமாணம்‌ "இன்றைக்கும்‌" புதிய 
ஏற்பாட்டுச்‌ சபையாரைக்‌ கட்டுப்படுத்தும்‌ 
என்று பொருள்கூறக்கூடாது. மோசேயின்‌ 
பிரமாணம்‌. மானது என்றும்‌, 
ஆகையினால்‌ அதைப்‌ புதிய ஏற்பாட்டுச்‌. 
சபையாரும்‌ கடைபிடிக்க வேண்டுமென்றும்‌ 
கூறுவது தவறான உபதேசம்‌. 

மோசே ஓய்வுநாள்‌ பிரமாணத்தை 
மட்டுமல்ல, அவர்கள்‌ பலிகளைப்‌ பற்றியும்‌. 
கூறியிருக்கிறார்‌. புதிய ஏற்பாட்டுக்‌ காலத்தில்‌ 
விசுவாசிகள்‌ ஓய்வுநாளை சரிக்க 
வேண்டுமென்றால்‌, மோசேயின்‌: 
பிரமாணத்தின்‌ பிரகாரம்‌ புதிய ஏற்பாட்டு 
விசுவாசிகள்‌ இப்போதும்‌ பலிகளைச்‌ 
செலுத்தி, பல்வேறு சடங்குகளையும்‌ 
நிறைவேற்ற வேண்டியது வரும்‌. மோசேயின்‌ 
பிரமாணம்‌ ஒழிந்து போயிற்று. புதிய ஏற்பாட்டு 
விசுவாசிகளுக்குக்‌ கிறிஸ்துவின்‌ புதிய 
பிரமாணம்‌ மட்டுமே நடைமுறையில்‌ உள்ளது. 


என்றைக்கும்‌ 


கர்த்தர்‌ வானத்தையும்‌ பூமியையும்‌ 
உண்டாக்கி, ஏழாம்‌ நாளிலே ஓய்ந்திருந்து 
பூரித்தார்‌. (ஆதி 14-2) கர்த்தருடைய 
சிருஷ்டிப்பின்‌ கிரியை நிறைவேறிற்று, 
ஆகையினால்‌, அவர்‌  ஏழாம்நாளில்‌ 
ஒய்ந்திருந்தார்‌. அவருடைய கிரியைகள்‌ 
நிறைவேறவில்லையென்றால்‌, அவர்‌ ஏழாம்‌ 
நாளிலும்கூட கிரியை செய்திருப்பார்‌. 
தம்முடைய குமாரனாகிய கிறிஸ்து மூலமாக 
கர்த்தர்‌ ஒய்வநாளைப்‌ பற்றி தெளிவாக 
உபதேசம்‌ பண்ணியிருக்கிறார்‌. (மத்‌ 121-8; 
மாற்கு. 23-35; லூக்கா 13:10-17;. 
யோவான்‌ 51-16; யோவான்‌ 93-41). கர்த்தர்‌ 
ஓய்வநாளில்‌ பூரித்தார்‌ (யாத்‌ 3147- 
யாத்‌ 23:12; 2சாமு 16:14). 





ழ்‌ நள 
யாய 


அந்நாளின்‌ விடியற்காலம்‌ உதிக்கிறது. மிலாறு 
பூக்கிறது. அகந்தை செழிக்கிறது' (எசே 7:10) 
என்று சொல்லுகிறார்‌. 


இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ தங்கள்‌ 
ஜாதியாரில்‌ தரித்திரராயிருந்தவர்களையும்‌, 
விதவைகளையும்‌, திக்கற்ற பிள்ளைகளையும்‌ 
அதிகமாய்‌ ஒடுக்கினார்கள்‌. அவர்களுடைய 
பாவங்களுக்கு தண்டனையாக, 
அவர்களுடைய சத்துருக்கள்‌ அவர்களை 
கடினமாய்‌ ஒடுக்குவார்கள்‌. 


அக்கிரமத்திற்கு மிலாறாக கொடுமை 
எழும்புகிறது என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனத்தாருக்கு ஒன்றும்‌ 
மீதமாயிருக்காது. அவர்களுடைய 
அக்கிரமங்களினிமித்தம்‌, அவர்களுக்கு 
எல்லாம்‌ அழிந்துபோகும்‌. இஸ்ரவேல்‌ 
ஜனங்கள்‌ அழிந்துபோவதைப்‌ பார்த்து, 
அவர்களுக்காக ஒருவரும்‌. 
பரிதாபப்படமாட்டார்கள்‌. 


இரக்கம்‌ காண்பிக்கிறவர்கள்‌. இரக்கம்‌ 
பெறுவார்கள்‌. இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ 
பிறருக்கு இரக்கம்‌ காண்பிக்கவில்லை. 
ஆகையினால்‌ அவர்களுக்கும்‌ யாரும்‌ 
இரக்கம்‌ காண்பிக்கமாட்டார்கள்‌. 


“அவர்களிலும்‌ அவர்களுடைய திரளான 
கும்பிலும்‌ அவர்களுடைய  அமளியிலும்‌ 
ஒன்றும்‌ மீதியாயிருப்பதில்லை: அவர்கள்‌ 
நிமித்தம்‌ புலம்பல்‌ உண்டாயிருப்பதுமில்லை. 
அந்தக்‌ காலம்‌ வருகிறது. அந்த நாள்‌ 
கிட்டுகிறது (எசே 7:12) என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 
கர்த்தருடைய. 
ஒருவரும்‌ தப்பிக்க 
பட்டயமும்‌ உள்ளே 
பஞ்சமும்‌ உண்டு; 
இருக்கிறவன்‌ பட்டயத்தால்‌ சாவான்‌; 
நகரத்தில்‌ இருக்கிறவனையோ பஞ்சமும்‌ 
'கொள்ளைநோயும்‌ பட்சிக்கும்‌ (எசே 7:15). 


கொள்ளைநோயும்‌ 
வயல்வெளியில்‌ 


இஸ்ரவேல்‌ வம்சத்தாரின்‌ 
வயல்வெளிகள்‌ எல்லாமே யுத்தக்களம்‌ 
போலவே இருக்கும்‌. எருசலேம்‌ நகரம்‌ 
கர்த்தருடைய பரிசுத்த நகரம்‌. ல 


கொள்ளைநோயும்‌ 
அதிகமாயிருக்கிறது. நகரத்திற்குள்ளேயும்‌. 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நகரத்திற்கு 
திரளாயிருக்கிறது. அக்கிரமம்‌ 
அதிகமாமிருக்கிறது. இதன்‌ நிமித்தமாய்‌, 
கர்த்தருடைய கோபமும்‌, அவருடைய 
நியாயத்தீர்ப்பும்‌, அவர்கள்மேல்‌ 
அதிகமாயிருக்கிறது. 
இஸ்ரவேல்‌ 
அவர்கள்‌ 
உண்டாயிருப்பதில்லை. அவர்களுக்காக 
புலம்ப ஒருவரும்‌ உயிரோடு இருக்க 
மாட்டார்கள்‌. வெளியே பட்டயத்தினாலும்‌, 
உள்ளே கொள்ளைநோயாலும்‌ பஞ்சத்தாலும்‌ 
செத்துப்போயிருப்பார்கள்‌. தன்‌ அக்கிரமத்திலே 
வாழுகிற எவனும்‌ தன்னைத்‌ 
திடப்படுத்தமாட்டான்‌. பாவம்‌ செய்கிறவன்‌ 
செழிக்கமாட்டான்‌. அக்கிரமம்‌ செய்கிறவன்‌ 
தனக்குத்தானே அழிந்துபோவான்‌. அவன்‌ 
தன்னைத்தானே அழித்துக்கொள்வான்‌. 


“இதோ, தேவனைத்‌ தன்‌ பெலனாக 
எண்ணாமல்‌, தன்‌ செல்வப்பெருக்கத்தை 
நம்பி, தன்‌ தீவினையில்‌ பலத்துக்கொண்ட 
இவன்தான்‌ என்பார்கள்‌" 


வெளியேயும்‌ பாவம்‌ 


ஜனங்கள்‌ 
மித்தமாய்‌. 


அழியும்போது. 
புலம்பல்‌ 


மனுஷன்‌ 
(சங்‌ 52:7). 


கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பை 
யாராலும்‌ தடுத்து நிறுத்த முடியாது. 
எத்தனைபேர்‌ மொத்தமாக எழும்பி வந்தாலும்‌ 
கர்த்தருடைய சித்தத்திற்கு விரோதமாக 
அவர்களால்‌ எதிர்த்து நிற்க முடியாது. 
கர்த்தர்‌ செய்ய நினைக்கிற காரியத்தை 
ஒருவராலும்‌ தடைபண்ண முடியாது. 
கர்த்தருடைய சித்தம்‌ நிறைவேறும்‌. கர்த்தர்‌ 
சொல்ல ந்‌ அவர்‌ சொல்ல நிற்கும்‌. 


நீதியான 
திலாலத்திப்பின்‌ பிரகாரமாக) கப்கள்‌ 
எருசலேமின்மீது யுத்தம்பண்ண 
வந்திருக்கிறார்கள்‌. யூதாவின்‌ மனுஷராலும்‌, 
எருசலேமின்‌ குடிகளாலும்‌ கல்தேயருக்கு 
விரோதமாய்‌ யுத்தம்பண்ண முடியாது. 
யூதர்கள்‌ எக்காளம்‌ ஊதி, எல்லாவற்றையும்‌ 
ஆயத்தம்பண்ணியும்‌, யுத்தத்துக்குப்‌ 
போகிறவன்‌ அவர்கள்‌ மத்தியில்‌ ஒருவனும்‌ 
இருக்கமாட்டான்‌. கர்த்தருடைய கோபம்‌ 
யூதாமனுஷருடைய திரளான கும்பின்மேலும்‌, 
அவர்களுடைய பாளயத்தின்மேலும்‌: 
றங்குகிறது. இஸ்ரவேல்‌ மனுஷர்‌ எக்காளம்‌ 
ஊதுவார்கள்‌. இது யுத்தத்தின்‌ எக்காளம்‌. 
ஆனால்‌ யுத்தம்பண்ண அவர்கள்‌ யாரும்‌ 
கூடிவரமாட்டார்கள்‌. எக்காளம்‌ ஊதுவது 
வீணாய்ப்போகும்‌. 





ழ்‌ நவள 
ஈயா 


“கொள்ளுகிறவன்‌ சந்தோஷப்படாமலும்‌, 
ம்‌ இருப்பானாக” 
742) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ 
உலகத்தின்‌ காரியங்கள்‌ எல்லாம்‌ 
மாயையாயிருக்கிறது. அவை கர்த்தருக்கு 
முன்பாக அற்ப பிரயோஜனமுள்ளது. 
கொள்ளுகிறவன்‌ திரளான பொருட்களை 
வாங்குவதினால்‌, தன்னுடைய ஐசுவரியம்‌ 
அதிகரிக்கும்‌ என்று சந்தோஷப்படுவான்‌. 
விற்கிறவனோ தன்னுடைய சம்பத்துக்கள்‌ 
தன்னைவிட்டு பிறருக்கு போவதை நினைத்து 
துக்கப்படுவான்‌. கர்த்தரோ “கொள்ளுகிறவன்‌ 
சந்தோஷப்படாமலும்‌, விற்கிறவன்‌ 
துக்கப்பாமலும்‌ இருப்பானாக" என்று 
சொல்லுகிறார்‌. 


, யூதாதேசத்திற்கு அழிவு வருகிறது. 
நிலங்களை 

அதினால்‌ 
பிரயோஜனமும்‌ 


அவர்களுக்கு ஒரு 
உண்டாகப்போவதில்லை. 
வாங்கினவன்‌ அதில்‌ பயிர்‌ 
ஜீவனோடிருக்கமாட்டான்‌. நிலத்தை 
விற்றவனும்‌, யூபிலி வருஷத்தின்‌ போது, 
அதை திருப்பிக்கொள்‌ வதற்கு 
உயிரோடிருக்கமாட்டான்‌. விற்றவனும்‌ 
கொண்டவனும்‌ உயிரோடிருந்தாலும்‌, அவர்கள்‌ 
யூதாதேசத்திலிருக்கமாட்டார்கள்‌. அவர்கள்‌ 
அந்நிய தேசத்திற்கு சிதறிப்போயிருப்பார்கள்‌. 
அவர்கள்‌ ஜீவனுள்ளோருக்குள்ளே 
இன்னும்‌. தாய்ப்‌ விற்றவன்‌ 
விற்கப்பட்டதற்குத்‌ திரும்பிவருவதில்லை" 
(எசே 713) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ 
யூபிலி வருஷத்தின்போது, விற்கப்பட்ட 
நிலங்களெல்லாம்‌ 'திருப்பப்படவேண்டும்‌. 
ஆனால்‌ விற்றவர்களும்‌, கொண்டவர்களும்‌ 
கல்தேயருடைய பட்டயத்தினால்‌ செத்துப்‌ 
போவார்கள்‌. யூபிலி வருஷத்தின்போது, 
தாங்கள்‌ விற்றதை திருப்புவதற்கு 
உயிரோடிருக்கமாட்டார்கள்‌. வாங்கியவர்களும்‌, 
தாங்கள்‌ வாங்கியதை திரும்பக்‌ 
கொடுப்பதற்கு உயிரோடிருக்கமாட்டார்கள்‌. 
யூதாதேசம்‌ முழுவதிலும்‌ கர்த்தரால்‌ 
நியமிக்கப்பட்ட சங்காரம்‌ வரும்‌. ஜனங்கள்‌ 
சமாதானத்தைத்‌ தேடுவார்கள்‌. ஆனால்‌ 
அவர்களுக்கு சமாதானம்‌ கிடையாது. 


நிலத்தை 
செய்வதற்கு. 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பாபிலோன்‌ தேசத்து சிறையிருப்புக்குப்‌ 
போன யூதர்கள்‌, அங்கே எழுபது 
வருஷங்களாக  சிறையிருப்பிலிருப்பார்கள்‌. 
யூபிலி வருஷ பிரமாணத்தின்ப, ஏழு 
வருஷத்திற்கு ஒரு தரம்‌ விற்ற நிலத்தை 
திருப்பிக்கொள்ளவேண்டும்‌. ஆனால்‌ 
யூதாதேசத்திலே யூபிலி வருஷத்தின்‌ 
பிரமாணத்தை நிறைவேற்றுவதற்கு, அங்கே 
ஒருவரும்‌ இருக்கமாட்டார்கள்‌. எழுபது 
வருஷத்திற்கு பின்புதான்‌, யூதர்களால்‌, 
வருஷத்து பிரமாணத்தை 

முடியும்‌. யூதா மனுஷரில்‌ 
பட்டயத்திற்கு தப்பி ஜீவனோடிருக்கிறவர்கள்‌. 
பாபிலோன்‌ தேசத்து 
சிறையிருப்பிலிருக்கிறார்கள்‌. மற்றவர்கள்‌ 
யூதாதேசத்திலேயே, கல்தேயரின்‌ 


பட்டயத்திற்கு சங்காரமானார்கள்‌. 


தப்புகிறவர்கள்‌ தப்புவார்கள்‌ 
எசே: 7:16-21 


எசே 7:16. அவர்களில்‌ தப்புகிறவர்கள்‌ 
தப்புவார்கன்‌; ஆனாலும்‌ அவர்கள்‌ 
அனைவரும்‌ அவனவன்‌ தன்‌ தண்‌: 
அக்கிரமத்தினிமித்தம்‌ துக்கித்துக்‌ 
கூப்பிடுகிற பன்னத்தாக்குகளின்‌ 
புறாக்களைப்போல. மலைகளில்‌ 
இருப்பார்கள்‌. 


எசே 7:17. எல்லாக்‌ கைகளும்‌ சலித்து, 
எல்லா முழங்கால்களும்‌ 
'தண்ணீரைப்போல்‌ தத்தளிக்கும்‌. 


எசே. 718. இரட்டை, 
உடுத்திக்கொள்வார்கள்‌;. தத்தளிப்பு 
அவர்களை மூடும்‌; எல்லா முகங்களும்‌ 
வெட்கப்படும்‌, எல்லாத்‌ தலைகளும்‌ 
மொட்டையிடப்படும்‌. 


எசே 7:19. தங்கன்‌ வென்னியைத்‌ 
எறிந்துவிடுவார்கன்‌; 
பொன்‌ 
வேண்டாவெறுப்பாயிருக்கும்‌; 
கர்த்தருடைய சினத்தின்‌ 
அவர்கள்‌ வெள்ளியும்‌ அவர்கள்‌. 
பொன்னும்‌ அவர்களை 
விடுவிக்கமாட்டாது; அவர்கள்‌ அதினால்‌ 
தங்கள்‌: ஆத்துமாக்கனைத்‌ 
திருப்தியாக்குவதூம்‌ இல்லை, தங்கள்‌. 
வயிறுகளை திரப்புவதூம்‌ இல்ஷை; 
அவர்கள்‌ அக்கிரமமே அவர்களுக்கு. 
இடறலாயிருத்தது. 


நாவிலே. 





ழ்‌ நவள 
யாய 


எசே: 7:20. அவருடைய சிங்காரத்தின்‌ 
மகிமையை அகத்தைக்கென்று வைத்து, 
அதிலே. அருவருக்கப்படத்தக்கதும்‌ 
சீயென்‌ நிகழப்படத்தக்கதுமான 
காரியங்களின்‌ 

உண்டுபண்ணினார்கள்‌; 

நான்‌ அவைகளை அவர்களுக்கு, 
வேண்டாவெறுப்பாக்கி, 


எசே 7௮. அதை அத்நியர்‌ 
கையிலே கொள்னையாகவும்‌, பூமியில்‌ 
துஷ்டர்களுக்குச்‌ சூறையாகவும்‌ 
கொடுப்பேன்‌; அவர்கள்‌ அதைப்‌ 
பரிசுத்தக்குலைச்சலாக்குவார்கள்‌.. 


நாவின்‌ மனுஷரிலும்‌ எருசலேமின்‌: 
குரகளிலும்‌ ஒரு சிலர்‌ மாத்திரம்‌ 
பட்டயத்திற்கு தப்புவார்கள்‌. 
அவர்களுடைய ஜீவியம்‌ 
குசப்பானதாகயிருக்கும்‌. 

வேதனைகளும்‌ நிரம்பியதாகமிருக்கும்‌. 
அவர்கள்‌ அனைவரும்‌ அவனவன்‌ தன்‌ தன்‌ 
அக்கிரமத்தினிமித்தம்‌ துக்கித்துக்‌ கூப்பிடுகிற 
பள்ளத்தாக்குகளின்‌ புறாக்களைப்போல 
மலைகளில்‌ இருப்பார்கள்‌ (எசே 7:16), 


நீதிமான்‌ ஒரு தரம்‌ மாத்திரமே. 
மரிப்பான்‌. அவன்‌ உயிரோடிருந்த காலம்‌ 
வரையிலும்‌ அவனுடைய ஜீலியம்‌ அவனுக்கு 
பாடுகள்‌ ம்பியதாகயிருந்திருக்கும்‌. 
துன்மார்ககனோ  ஆமிரந்தரம்‌ மரிப்பான்‌ 
ஒவ்வொரு நாளும்‌ மரண 
வேதனைகளை அனுபவிப்பான்‌. 
பயப்படுகிறவர்கள்‌ 
மரணத்திற்கோ 


துன்மார்க்கமாய்‌. 


பயப்படமாட்டார்கள்‌. 
ஜீவிக்கிறவர்கள்‌ 
பயப்படுவார்கள்‌. 


மனங்கலங்குவார்கள்‌. 

காயீன்‌ ஆபேலைக்‌ கொன்றுபோட்டான்‌. 
ஆபேலின்‌ இரத்தப்பழி காயீன்மீது வந்தது. 
காமீனோ தன்னுடைய ஜீவனுக்கு 
பயந்து தேசாந்திரியாய்‌ சுற்றி அலைந்தான்‌. 
தன்னைப்‌ பார்ப்பவர்கள்‌ ஒவ்வொருவரும்‌ 
தன்னைக்‌ கொன்றுபோடுவார்களோ என்னும்‌ 
ம்‌ ல்‌ இருந்தது. யூதாவின்‌ 

பப்ப 

க 
மரணபயத்தோடிருக்கிறார்கள்‌. 


நாளும்‌ 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அவர்களுடைய கைகள்‌ 
சலித்துப்போகிறது. அவர்களுடைய 
முழங்கால்கள்‌ எல்லாம்‌ தண்ணீரைப்போல 
தத்தளிக்கிறது. அவர்களுக்கு ஆறுதல்‌ 
சொல்வார்‌ ஒருவருமில்லை. அவர்களுடைய 
சிந்தையில்‌ அமைதியோ, திருப்தியோ 
இல்லை. அவர்கள்‌ எங்கே போனாலும்‌ 
அவர்களுடைய குற்றமுள்ள மனச்சாட்சியும்‌ 
அவர்களோடு கூடவே போகிறது. 
அவர்களுடைய பாவம்‌ அவர்களுக்கு மிகுந்த 
பாரமாயிருக்கிறது. 
துன்மார்க்கர்‌ எங்குபோனாலும்‌ 
அவர்கள்‌ தனிமையிலிருக்கிறார்கள்‌. 
இவர்கள்‌ பர்வதங்களுக்கு ஏறிப்போனாலும்‌, 
அவர்களுடைய 
அவர்களுக்கு 
உண்டாகும்‌. 
அவர்கள்‌ தங்கள்‌ அ்காயத்தின்‌ துக்கத்தை 
எங்குபோனாலும்‌ சுமந்து திரிவார்கள்‌. 
அவர்கள்‌ மலைகளிலிருந்தாலும்‌ தங்களுடைய 
அக்கிரமத்தினிமித்தம்‌ துக்கித்துக்‌ கூப்பிடுகிற 
பள்ளத்தாக்குகளின்‌ புறாக்களைப்போலவே 
இருப்பார்கள்‌ 
இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ ஒரு காலத்தில்‌ 
தங்களை சிங்கம்போல நினைத்துக்‌ 
கொண்டார்கள்‌. காட்டிலுள்ள மிருகங்களில்‌ 
சிங்கம்‌ அதிக வலிமையுள்ளது. அதுபோல. 
தாங்களும்‌, தங்களுடைய அண்டை 


மத்தியில்‌ 
ணை! இருபா பதிக்க, 
ஆனால்‌. இப்போதோ அவர்கள்‌ 
பள்ளத்தாக்குகளின்‌ புறக்களைப்போல. 
இருக்கிறார்க 

பள்ளத்தாக்குகளிலுள்ள புறாக்கள்‌ 
எப்போதும்‌ துக்கத்தோடும்‌. வேதனையோடும்‌ 
இருக்கும்‌. பயந்து நடுங்கிக்கொண்டிருக்கும்‌. 
இந்தப்‌ புறாக்களை யாரும்‌ துரத்தாவிட்டாலும்‌, 
அவை தானாகவே பயத்தினால்‌ அங்கும்‌ 
இங்குமாக பறக்கும்‌. மரத்திலுள்ள ஒரு 
இலை. ஆடி க 
பள்ளத்தாக்கிலுள்ள புறாக்கள்‌ 
போய்‌, அல்விடத்தைவிட்டு பறந்துபோய்விடும்‌. 
உயிரோடு தப்பிமிருக்கிற யூதர்கள்‌ 
கொஞ்சம்பேராயிருந்தாலும்‌, அவர்கள்‌ 
பள்ளத்தாக்குகளின்‌ புறாக்களைப்போல. 
பயந்து நடுங்கிக்கொண்டிருக்கிறார்கள்‌. 





i THE 
TT 


யூதாமனுஷரின்‌ பாவம்‌ அவர்களை 
பின்தொடருகிறது. அவர்கள்‌ எங்குபோனாலும்‌, 
அவர்களுடைய பாவத்தின்‌ அக்கிரமும்‌, 
வேதனையும்‌ அவர்களை பின்தொடருகிறது. 
அவர்களுக்கு ஏதாவது ஒருவிதத்தில்‌: 
வருத்தத்தை. உண்டுபண்ணுகிறது. 
தங்களுடைய பாவங்களுக்கு 
மனந்திரும்பாதவர்கள்‌ தேவனுடைய 
கோபத்தை சந்திக்க வேண்டியது வரும்‌. 
குர்த்கருடைய நீதியான நியாயத்தீர்ப்பு 
அவர்கள்மீது வரும்‌. மனந்திரும்பாத பாவிகள்‌ 
தங்களுடைய பாவத்தின்‌ அக்கிரமங்களை 
சுமக்கவேண்டும்‌. 


மார்க்கருடைய மன, 
இமத அவிக சார்த்தர்‌ 
பெலமிருக்காது. அவர்களுடைய பாவம்‌ 
அவர்களை சரீரப்பிரகாரமாகவும்‌, ஆவிக்குரிய 
பிரகாரமாகவும்‌ பலவீனப்படுத்திவிடுகிறது. 
அவர்களுடைய கைகளெல்லாம்‌ சலித்துப்‌ 
போகும்‌. அவர்களுடைய முழங்கால்களெல்லாம்‌ 
தண்ணீரைப்போல தத்தளிக்கும்‌ (எசே 717). 
அவர்கள்‌ இரட்டை உடுத்திக்கொள்வார்கள்‌:: 
தத்தளிப்பு அவர்களை மூடும்‌; எல்லா 
முகங்களும்‌ வெட்கப்படும்‌, எல்லாத்‌ 
தலைகளும்‌ மொட்டையிடப்படும்‌ (எசே 7:18). 
அவர்களுடைய நம்பிக்கைகளெல்லாம்‌. 
அவர்களைவிட்டு அகன்றுபோகும்‌. 
இஸ்ரவேல்‌ வம்சத்தாரின்‌ 
ஐசுவரியங்களும்‌, செல்வங்களும்‌ 
அவர்களுக்கு, பிரயோஜனமாயிராது. 
தங்களுடைய ஐசுவரியமே தங்களுக்கு 
அரணான கோட்டை என்று அவர்கள்‌ 
நினைத்தார்கள்‌. சத்துருக்களுக்கு பணத்தை 
லஞ்சமாகக்‌ கொடுத்து அவர்களுடைய 
கோபத்தை  குறைத்துப்போடலாம்‌ 
திட்டமிட்டார்கள்‌. 
சிநேகிதர்களை 


அவர்களுடைய 
இ ்்குகவிக்கை 

ஜனத்தாரால்‌ தங்களுடைய ஜீவனை மீட்கும்‌ 
கிரயமாக எதையும்‌ செலுத்த முடியவில்லை. 


எசேக்கியேல்‌ - விரிவரை 
EZEKIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ 
ஆபத்துக்களிலிருக்கிறார்கள்‌. 

அவர்களுக்கு அழிவின்‌ காலமாயிருக்கிறது. 
தேவனுடைய நியாயத்தீர்ப்பு அவர்கள்மீது 
வந்திருக்கிறது. தங்களுடைய வெள்ளியாலும்‌, 
பொன்னாலும்‌, இஸ்ரவேல்‌ வம்சத்தாரால்‌ 
தேவனுடைய நியாயத்தீர்ப்புக்கு விலகி 
தப்பித்துக்கொள்ள முடியவில்லை. பொன்னும்‌ 
வெள்ளியும்‌ அவர்களுடைய பசியைப்‌ 
போக்கவில்லை. தாகத்தைத்‌ தீர்க்கவில்லை. 
வெள்ளியையும்‌ பொன்னையும்‌ கொடுத்து 


அவர்களால்‌ ஒருவேளை போஜனத்நைக்கூட 
கிரயத்திற்கு 


எறிந்துவிடுவார்கள்‌; 
பொன்‌ வேண்டா 
வெறுப்பாயிருக்கும்‌: கர்த்தருடைய சினத்தின்‌ 
நாளிலே அவர்கள்‌ வெள்ளியும்‌ அவர்கள்‌ 
பொன்னும்‌ அவர்களை விடுவிக்கமாட்டாது: 
அவர்கள்‌ அதினால்‌ தங்கள்‌ 
ஆத்துமாக்களைத்‌ திருப்தியாக்குவதும்‌ 
இல்லை, தங்கள்‌ வமிறுகளை நிரப்புவதும்‌ 
இல்லை; அவர்கள்‌ அக்கிரமமே அவர்களுக்கு 
இடறலாமிருக்கிறது (எசே 7:19), 


நாம்‌ பசியோடிருக்கும்‌ காலத்தில்‌, 
நமக்கு தங்கச்சுரங்கம்‌ இல்லாவிட்டாலும்‌, 
கோதுமை விளையும்‌ நிலம்‌ இருக்கவேண்டும்‌. 
சரங்கத்திலிருந்து தங்கத்தை வெட்டியெடுத்து 
ப்‌ புசிக்க முடியாது. நம்முடைய 
ப பறிற்திதந்து வரம்‌ 
கோதுமையும்‌, மற்ற தானியங்களும்‌ நமக்கு 
போஜனமாயிருக்கும்‌. அது நம்முடைய 
பசியைப்‌ போக்கும்‌. 
இஸ்ரவேல்‌ வம்சத்தாருடைய மனதில்‌ 
குழப்பம்‌ ஏற்பட்டிருக்கிறது. அவர்களுடைய 
ஆத்துமாக்கள்‌ சமாதானமில்லாமல்‌ 
தவிக்கிறது. அவர்களுடைய உள்ளான 
மனுஷனுக்கு ஆறுதலும்‌ சந்தோஷமும்‌ தேவை. 
தங்கள்‌ வெள்ளியாலும்‌ பொன்னாலும்‌ 
சந்தோஷத்தைப்‌ பெற்றுக்கொள்ளலாம்‌ என்று 
இஸ்‌ வம்சத்தார்‌ நினைத்தார்கள்‌. 
ஆனால்‌. அவை அவர்களுக்கு 
பிரயோஜனமில்லாமல்‌ போயிற்று. 





ழ்‌ நவள 
யாய 


அவர்களுடைய தங்கமும்‌ வெள்ளியும்‌ 
அவர்களுக்கு பாதுகாப்பைக்‌ கொடுப்பதற்கு 
பதிலாக, ஆபத்தையே கொடுத்தது. 


சத்துருக்கள்‌ அவர்களை நெருங்கும்போது. 
அவர்களிடத்திலுள்ள 
வெள்ளியையும்‌ 


பொன்னையும்‌ 
கொள்ளையிட வேண்டும்‌. 
என்று ஆசைப்பட்டு, அவர்களை பட்டயத்தால்‌ 
கொன்றுபோட்டார்கள்‌. பணத்தின்மீது. 
ஆசைப்படுகிறவர்கள்‌ துணிகரமாய்ப்‌ பாவம்‌ 
செய்வார்கள்‌. இஸ்ரவேல்‌ வச்சத்தாரிடம்‌ 
வெள்ளியோ, பொன்னோ _ 
அவர்களுடைய 
அவர்களை னாடு 
வைத்திருப்பார்கள்‌. இப்போது அவர்களுடைய 
ஐசுவரியமே அவர்களுக்கு ஆபத்தாயிற்று. 
எருசலேமிலே 
ஐயமுள்ளது. 


தேவனுடைய 
கர்த்தருடைய 
சுத்தஸ்தலம்‌. எருசலேமின்‌ குடிகளோ 
கர்த்தருடைய ஆலயத்தை அசத்தப்‌ 
படுத்தினார்கள்‌. அவர்கள்‌ விக்கிரகங்களை 
உண்டுபண்ணி, அந்த விக்கிரங்களை 
தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்தில்‌ கொண்டு 
போய்‌ வைத்தார்கள்‌. எருசலேமின்‌ 
குடிகளுக்கு கர்த்தருக்கும்‌ 
விக்கிரகங்களுக்கும்‌ வித்தியாசம்‌ 
தெரியவில்லை. 


இது 


கர்த்தர்‌ தம்முடைய சிங்காரத்தின்‌ 

மகிமையை அவர்களுடைய அதந்தைக்கு 

ஒப்புக்கொடுக்கிறார்‌ அவர்களோ 

கர்த்தருடைய ஆஃயந்தில்‌ அருவருக்கப்‌ 

படத்தக்கதும்‌ சீயென்றிகழப்படத்தக்கதுமான 

காரியங்களின்‌ விக்கிரகங்களை 

உண்டுபண்ணினார்கள்‌. (எசே 7:20), 
கர்த்தர்‌ அவர்களுடைய 

விக்கிரகங்களை அவர்களுக்கு வேண்டா 

வெறுப்பாக்கிப்போடுகிறார்‌ 

வம்சத்தார்‌ தங்களுக்காக 

விக்கிரகங்களை 

கொள்ளையாகக்‌. 

பூமியிலுள்ள துன்டர்களுக்கு 

உண்டுபண்ணின 

குறையாகக்‌ கொடுக்கிறார்‌. 

அவர்களுடைய விக்கிரங்களை 

குலைச்சலாக்குவார்கள்‌. 


கர்த்தர்‌ தம்முடைய முகத்தை 
இஸ்ரவேல்‌ புத்திரரைவிட்டு திருப்புகிறார்‌. 
இதனால்‌ யூதாதேசத்திற்கும்‌, எருசலேம்‌ 
நகரத்திற்கும்‌, தேவாலயத்திற்கும்‌ 
கர்த்தருடைய பாதுகாப்பு கிடைக்கவில்லை. 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கல்தேயர்கள்‌ 
பிரவேசிக்கிறார்கள்‌. 


எருசலேமுக்குள்‌ 
எருசலேமின்‌ குடிகளை 
தங்கள்‌ பட்டயங்களினால்‌ 
வெட்டிப்போடுகிறார்கள்‌. கல்தேயர்கள்‌ 
கர்த்தருடைய பரிசுத்த ஆலயத்திற்குள்ளும்‌ 
பிரவேரிக்கிறார்கள்‌. அவருடைய அந்தரங்க 
ஸ்தலமான மகாபரிகத்த ஸ்தலத்தை 
பரிசுத்த குலைச்சலாக்குகிறார்கள்‌. பறிகாரர்‌ 
தேவாலயத்திற்குள்‌ பிரவேசித்து அதை 
பரிசுத்த குலைச்சலாக்குகிறார்கள்‌. 


கர்த்தருடைய சினத்தின்‌ நாளிலே. 
இஸ்ரவேல்‌ வம்சத்தாரின்‌ வெள்ளியும்‌ 
பொன்னும்‌ அவர்களை விடுவிக்கவில்லை. 
அவர்கள்‌ நம்பின விக்கிரகங்களும்‌ 
அவர்களை விடுவிக்கவில்லை. 
அவர்களுடைய அக்கிரமமே அவர்களுடைய 
அழிவுக்கு காரணமாயிற்று. கர்த்தருடைய 
பாதுகாப்பு எருசலேமையும்‌, தேவாலயத்தையும்‌ 
விட்டு விலகிப்போனதினால்‌, சத்துருக்கள்‌ 
அந்த இடங்களுக்கு தாராளமாய்ப்‌ 
பிரவேசிக்கிறார்கள்‌. 


தேசம்‌ இரத்தப்பழிகளனால்‌ 
திறைந்திருக்கிறது 
எசே: 7:22-27 


எசே 7:22. என்‌ முகத்தை அவர்களை: 
விட்டுத்‌ திருப்புவேன்‌; அதினால்‌ 
என்‌ அந்தரங்க. ஸ்தலத்தைப்‌ 
பரிசுத்தக்குலைச்சலாக்குவார்கள்‌; 

யறிகாரர்‌ அதற்குள்‌ 
பிரவேசித்து, அதைப்‌ 
பரிசுத்தக்குலைச்சலாக்குவார்கள்‌.. 


எசே 758. ஒரு சங்கிலிலையப்‌: 
பண்ணிவை; தேசம்‌ நியாயத்‌ 
தீர்ப்புக்குன்னான  இரத்தப்பழிகளால்‌ 
'திறைந்திருக்கிறது;. நகரம்‌ 
கொடுமையால்‌ நிறைந்திருக்கிறது. 


எசே 7:24. ஆகையால்‌ புறஜாதிகளின்‌ 
துஷ்டர்களை: வரப்பண்ணுவேன்‌, 
அவர்கள்‌ இவர்களுடைய வீடுகளைச்‌ 
சுதத்தரித்துக்கொள்வார்கள்‌; 
பலவான்களின்‌ பெருமையை 
ஓழியப்பண்ணுவேன்‌, அவர்கள்‌ பரிசுத்த 
ஸ்தலங்கள்‌ பரிசுத்தக்குலைச்சலாகும்‌. 





i THE 
TT 


எகே 75. 
அப்பொழுது 
தேடுவார்கள்‌; 
கிடையாது. 


சங்காரம்‌ வருகிறது; 
சமாதானத்தைத்‌ 
ஆனாலும்‌ அது 


எசே 7:28,  விக்கினத்தின்மேல்‌: 
விக்கினம்‌ வரும்‌; துர்ச்செய்தியின்‌ மேல்‌ 
துர்ச்செய்தி பிறக்கும்‌ அப்பொழுது 
தீர்க்கதரிசியினிடத்திலே தரிசனத்தைத்‌ 
தேடுவார்கள்‌; ஆனாலும்‌ 
ஆசாரியனிடத்திலே. வேதமும்‌ 
குப்பரிடத்திலே ஆலோசனையும்‌ 
இராமல்‌ ஒழித்துபோகும்‌. 


எசே 727. ராஜா 
துக்கித்துக்கொண்டிருப்பான்‌; 
யிரபுவைத்‌ திகில்‌ மூடிக்கொண்டிருக்கும்‌; 
தேசத்து ஜனங்களின்‌ கைகள்‌ 
தவர்ந்துபோகும்‌; நான்‌: 
வழிகளின்‌ படியே அவர்களுக்குச்‌. 
செய்து, அவர்கன்‌ தியாயங்களின்‌ 
படியே அவர்களை தியாயத்தீர்ப்பேன்‌; 
அப்பொழுது நான்‌ கர்த்தர்‌ என்று. 
அறித்துகொன்வார்கன்‌ என்‌ றார்‌. 


கல்தேயர்கள்‌ இஸ்ரவேல்‌ வம்சத்தாரை 
சிறைப்பிடித்து தங்கள்‌ தேசத்திற்கு 
கொண்டு போவார்கள்‌. அதற்கு 
அடையாளமாக கர்த்தர்‌ எசேக்கியேலிடம்‌, 


அவர்கள்‌: 


என்று 
யூதர்களை 
தேசத்துரோகிகளைப்போல இழுத்துக்கொண்டு 
போவார்கள்‌. எருசலேம்‌ முற்றிக்கையிடப்படும்‌. 
என்பதற்கு இந்த 
அடையாளமாயிருக்கிறது. 

மேலும்‌ பாபிலோன்‌ 
சிறையிருப்புக்குப்போனவர்கள்‌. 
தேசத்தில்‌ 


கட்டப்பட்டிருக்கிறார்கள்‌ என்பதற்கும்‌ 
சங்கிலி அடையாளமாயிருக்கிறது. 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இஸ்ரவேல்‌. 
விரோதமாகப்‌ 
அவர்களுடைய 
கர்த்தர்‌ அவர்களைத்‌ தண்டிக்கிறார்‌. 
நியாயத்தீர்பபுக்குள்ளான  இரத்தப்பழிகளால்‌ 
நகரம்‌ கொடுமையால்‌. 
(எசே 7:23) என்று. 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
யூதாதேசத்திலே, 
அக்கிரமங்களும்‌, 
அதிகரித்திருக்கிறது. 
பிரமாணத்தின்படி. அவர்களுக்கு 
மரணதண்டனை கொடுக்கப்படுகிறது. 
அவர்களுடைய இரத்தம்‌ தேசம்‌ முழுவதும்‌ 
நிரம்பியிருக்கிறது. விக்கிரகாரதனை, 
வேசித்தனம்‌, தேவதூஷணம்‌ ஆகியவை 
இஸ்ரவேல்‌ வம்சத்தாரின்‌ பொதுவான 
இரத்தப்பழிகளாகும்‌. 
இஸ்ரவேல்‌ த்‌ 


புத்திரர்‌ கர்த்தருக்கு 
பாவம்‌ செய்கிறார்கள்‌. 
அக்கிரமங்களினிமித்தமாய்‌ 
“நேசம்‌ 


அநியாயமும்‌, 
குற்றங்களும்‌ 
அவர்களுடைய 


கர்த்தருடைய 
த்தப்படுத்தினார்கள்‌. 
தங்கியிருக்கிற 
மகாபரிசுத்த ஸ்தலத்திலே அவர்கள்‌ 
அருவருக்கப்படத்தக்க விக்கிரகங்களைக்‌ 
கொண்டு வந்து வைத்தார்கள்‌. இதனால்‌ 
கர்த்தருடைய கோபம்‌ அவர்கள்மேல்‌ 
வந்திருக்கிறது. இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ 
தேவனுக்கு விரோதமாகப்‌ பாவம்‌ செய்தபோது, 
விரோதமாகவும்‌ பாவம்‌ 
மனுஷருடைய வழக்குகளை 
விசாரிக்காமல்‌, அவர்களுக்கு 
நீதியான தீர்ப்பு சொல்லாமல்‌, சத்தியத்தைப்‌ 
புரட்டுகிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
வழிகளில்‌ நடக்கவேண்டும்‌. அவருடைய 
பிரமாணங்களுக்கு கீழ்ப்படிந்து ஜீவிக்க 
வேண்டும்‌. ஆனால்‌ இஸ்ரவேல்‌ வம்சத்தாரோ 
கர்த்தரைவிட்டு விலகி, அந்நிய தெய்வங்களை 
பின்பற்றிப்போனார்கள்‌. விக்கிரகங்களுக்கு 
தூபங்காட்டினார்கள்‌. 


ஆலயத்தை: 
நத்நகடைய பரக்னம்‌ 


கர்த்தருடைய 


இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌, 
பறஜாதி ஜனங்களுடைய வழிகளில்‌ 
நடக்கிறார்கள்‌. இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ 
புறஜாதியாரின்‌ அக்கிரமத்தைவிட, அதிகமான 
அக்கிரமங்களை செய்கிறார்கள்‌. 


கர்த்தருடைய 





ழ்‌ BELMETHEY 
ETT 


கையால்‌ கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
வம்சத்தார்மீது புறஜாதியாரின்‌ துஷ்டர்களை 
இ 


சுதந்தரித்துக்கொள்வார்கள்‌; 
பெருமையை 


பரிசுத்தக்குலைச்சலாகும்‌" 
(எசே 7:24). என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ தங்களுடைய 
வீடுகளை அக்கிரமங்களினாலும்‌, 
அநியாயங்களினாலும்‌ நிரப்புகிறார்கள்‌. 
அவர்களுடைய வீடுகளில்‌ அநியாயமாய்‌ 
சம்பாதிக்கப்பட்ட ஐசுவரியங்கள்‌ இருக்கிறது. 
தரித்திரரையும்‌, திக்கற்ற பிள்ளைகளையும்‌, 
விதவைகளையும்‌ ஒடுக்கி, 
அவர்களிடமிருந்து பலவந்தமாய்‌ அபகரித்துக்‌ 
கொண்ட  ஐசவரியங்கள்‌, இஸ்ரவேல்‌ 
புத்திரருடைய வீடுகளில்‌ நிரம்பியிருக்கிறது. 
கர்த்தரோ ஸ்ரவேல்‌  புத்திரரின்‌ 
வீடுகளை ஜாதிகள்‌, ச 
ஒப்புக்கொடுக்கிறார்‌. அவர்கள்‌ யூதர்களுடைய 
வீடுகளை சுதந்தரித்துக்கொள்கிறார்கள்‌. 
கர்த்தர்‌ பலவான்களின்‌ பெருமையை 
ஒழியப்பண்ணுகிறார்‌. புறஜாதிகள்‌ 
இஸ்ரவேல்‌ வம்சத்தாரின்‌ வீடுகளிலிருந்து, 
தாங்கள்‌ ஆசைப்படுகிற எல்லா 
பொருட்களையும்‌ கொள்ளையடித்துக்‌ 
கொண்டு போகிறார்கள்‌ 


இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ கர்த்தருடைய 
ஆலயத்தில்‌ விக்கிரகங்களை வைத்தார்கள்‌. 
கர்த்தருடைய பரிசுத்த ஆலயத்தை பரிசுத்த. 
குலைச்சலாக்கினார்கள்‌. கர்த்தரோ 
தம்முடைய ஆலயத்திலிருந்து. தம்முடைய 
பிரசன்னத்தை விலக்கிக்கொள்கிறார்‌. 
கர்த்தருடைய பிரசன்னத்திற்கு 
அடையாளமாயிருந்த. காரியங்களெல்லாம்‌. 
யூதாதேசத்தைவிட்டு விலகிப்போயிற்று. 
கர்த்தருடைய பாதுகாப்பும்‌ பராமரிப்பும்‌ 
அவர்களுக்கு கிடைக்காமல்‌ போயிற்று. 
இதனால்‌ சத்துருக்கள்‌ அவர்கள்மீது 
யுத்தம்பண்ணி, அவர்களை 
எளிதாக மேற்கொள்கிறார்கள்‌. 
அவர்களுடைய  ஐசுவரியங்களையெல்லாம்‌ 
கொள்ளையிடுகிறார்கள்‌. 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தருடைய பரிசுத்த பிரசன்னமும்‌, 
அவருடைய பாதுகாப்பும்‌, பராமரிப்பும்‌ 
இஸ்ரவேல்‌ தேசத்தைவிட்டு விலகிப்போயிற்று. 
இதன்‌ நிமித்தமாய்‌ இஸ்ரவேல்‌ 
வம்சத்தாருக்கு சங்காரம்‌ வருகிறது. 
அப்பொழுது அவர்கள்‌ சமாதானத்தைத்‌ 
தேடுவார்கள்‌. “ஆனாலும்‌ அது கிடையாது” 
(எசே 7:25) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


இஸ்ரவேல்‌ 
விக்கினத்தின்மேல்‌ 
துர்ச்செய்தியின்மேல்‌ துர்ச்செய்தி பிறக்கும்‌; 
அப்பொழுது தீர்க்கதரிசியினிடத்திலே. 
தரிசனத்தைத்‌ தேடுவார்கள்‌: ஆனாலும்‌ 
ஆசாரியனிடத்திலே வேதமும்‌ மூப்பரிடத்திலே. 
ஆலோசனையும்‌ இராமல்‌ ஒழிந்துபோகும்‌ 
(எசே 7:26). 


வேல்‌ புத்திரரின்‌ பாவங்கள்‌ 
அதிகரிக்கிறது க்குக்‌ 
அநியாயங்களும்‌ அக்கிரமங்க। 
பெருகுகிறது. அவர்கள்‌ ஒன்றன்பின்‌ 
ஒன்றாக 


பாவம்‌ 
செய்துகொண்டேயிருக்கிறார்கள்‌. தாங்கள்‌ 
செய்த பாவங்களுக்கு மனந்திரும்ப 
மறுக்கிறார்கள்‌. இதனால்‌ கர்த்தருடைய 
நியாயத்தீர்ப்பு அவர்கள்மீது ஒன்றன்பின்‌ 
ஒன்றாக வருகிறது. அவர்களுக்கு 
விக்கினத்தின்மேல்‌ விக்கினம்‌ வருகிறது. 
அவர்களை அச்சுறுத்தக்கூடிய துர்ச்செய்திகள்‌ 
ஒவ்வொன்றாய்‌ வருகிறது. புயல்காற்று 
அலையலையாய்‌ வருவதுபோல, அவர்கள்மீது 
ஒன்றன்பின்‌ ஒன்றாய்‌ சங்காரம்‌ வருகிறது. 


இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ பட்பயத்தாலும்‌, 
பஞ்சத்தாலும்‌, கொள்ளை நோயாலும்‌ 
அழிந்துகொண்டிருக்கும்போது, கர்த்தருடைய 
உதவியும்‌. ஆதரவும்‌ அவர்களுக்கு 
கிடைக்கவில்லை. அவர்கள்‌ எப்போதும்போல. 
தீர்க்கதரிசியினிடத்திலே. ஆலோசனை 
கேட்கப்போகிறார்கள்‌. அவர்களிடத்தில்‌ 
தரிசனத்தைத்‌ தேடுகிறார்கள்‌. 
தீர்க்கதரிசிகள்‌ தங்களுக்கு ஆறுதலான 
நல்ல செய்திகளை சொல்லுவார்கள்‌ என்று 
எதிர்பார்க்கிறார்கள்‌. 





ழ்‌ ளா 
யாய 


தங்களுடைய  பாவங்களினிமித்தமாய்‌ 

தங்களை கடிந்துகொள்ளும்‌ எச்சரிப்பின்‌ 

வார்த்தைகளை கேட்கவேண்டும்‌ என்று 

இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ விரும்பவில்லை. 

தாங்கள்‌ மனந்திரும்புவதற்கு. 

பிரயோஜனமாயிருக்கும்‌  தரிசனங்களைக்‌ 

காணவேண்டுமென்று அவர்கள்‌ 

தீர்க்குதரிசியினிடத்தில்‌ போகவில்லை. 

வரப்போகும்‌ ஆபத்தைக்‌ 

தங்களை எச்சரிக்கும்‌ 

அவர்கள்‌ கேட்க 

தங்களுக்கு 

சத்துருக்களிடமிருந்து விடுதலை கிடைக்கும்‌ 

என்னும்‌ நல்ல செய்தியைக்‌ கேட்கவே 
ஆசைப்படுகிறார்கள்‌ 


கர்த்தர்‌ அவர்களுக்கு இதுவரையிலும்‌ 
தம்முடைய வார்த்தைகளைச்‌ சொன்னார்‌. 
அவர்களுடைய பாவங்களை அவர்களுக்கு 
கண்டித்து உணர்த்தினார்‌. அவர்கள்‌ 
தங்களுடைய ங்களுக்‌ 
மனந்திரும்பினால்‌, 
கிருபையும்‌, இரக்கமும்‌ 
கிடைத்திருக்கும்‌. கர்த்தர்‌ 
ர்‌ தக்க 
ஆனால்‌ 
கர்த்தருடைய வார்த்தைக்கு 
செலிகொடுக்கவில்லை. 


யூதர்களுபை சாரியர்கள்‌, 
இப்படிப்பட்ட நெருக்கமான சூழ்நிலைகளில்‌, 
அவர்களை உற்சாகப்படுத்தும்‌ 
வேதவாக்கியங்களை சொல்லுவார்கள்‌. 
இஸ்ரவேலின்‌ மூப்பர்களும்‌, இந்த 
இக்கட்டுக்களிலிருந்து தப்பித்துக்கொள்ளும்‌ 


(எசே 7:26). 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தம்முடைய வார்த்தையின்‌: 
மூலமாய்‌ இஸ்ரவேல்‌ வம்சத்தாருக்கு 
தம்மை வெளிப்படுத்தினார்‌. ஆனால்‌ 
அவர்களோ அவரை கர்த்தர்‌ என்று 
அறிந்துகொள்ளவில்லை. இப்போது கர்த்தர்‌ 
தம்முடைய நியாயத்தீர்ப்புக்களின்‌ மூலமாய்‌, 
தம்மை அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறார்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ இப்போது 
வேதனைகளையும்‌, பாடுகளையும்‌, 
உபத்திரவங்களையும்‌ அனுபலிக்கிறார்கள்‌. 
தங்களுடைய வேதனைகளின்‌ மத்தியில்‌ 
அவர்கள்‌ இஸ்ரவேலின்‌ பரிசுத்தரே 
தங்களுடைய கர்த்தர்‌ என்று 
அறிந்துகொள்வார்கள்‌. 


கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு இஸ்ரவேல்‌ 
தேசத்தின்மீது வரும்போது, அதன்‌ ராஜா 
துக்கித்துக்கொண்டிருப்பான்‌. பிரபுவை 
மூடிக்கொள்ளும்‌. யூதாதேசத்து 
தளர்ந்துபோகும்‌. 

வழிகளின்படியே 

அவர்களுடைய 

அவர்களை 


கர்த்தர்‌ 





i FTE 
TT 


கர்த்தர்‌ எசேக்கியேல்‌ தீர்க்கதரிசிக்கு, 
இஸ்ரவேல்‌ வம்சத்தாருக்கு சீக்கிரத்தில்‌ 
வரப்போகும்‌ அழிவையும்‌, சங்காரத்தையும்‌ 
தரிசனத்திலே காண்பிக்கிறார்‌. இப்போது 
அவர்களுடைய அக்கிரமங்களையும்‌, 
பாவங்களையும்‌, துன்மார்க்கங்களையும்‌ 
கர்த்தர்‌ எசேக்கியேலுக்கு தெளிவாக 
விளக்குகிறார்‌ (எசே 821-4). 


எசேக்கியேலை தரிசனத்திலே 
அழைத்து 


கர்த்தர்‌ 
எருசலேமுக்கு 
இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ 
செய்யும்‌ பாவங்களை எசேக்கியேலுக்கு 
காண்பிப்பதற்காக, கர்த்தர்‌ ்‌ 
அங்கு அழைத்து 
எருசலேமிலுள்ள தேவாலயத்தில்‌ 
உண்டாக்குகிற விக்கிரகத்தின்‌ ஸ்தானம்‌ 
இருக்கிறது (எசே 8:55) 


இஸ்ரலேலின்‌ 
சுரூபங்களையும்‌ 


ர்கள்‌ 
விக்கிரங்களின்‌ சித்திர 
விநோதங்களையும்‌ ஆராதிக்கிறார்கள்‌ 
(எசே 8:7-12), ஸ்திரீகள்‌  தம்மூசுக்காக 
அழுதுகொண்டிருக்கிறார்கள்‌ (எசே 8:13/4) 
புருஷர்கள்‌ சூரியனை நமஸ்கரிக்கிறார்கள்‌ 
(எசே 81576), கர்த்தர்‌ எசேக்கியேலிடம்‌ 
இஸ்ரவேல்‌ வம்சத்தாரின்‌ அக்கிரமங்களை 
வெளிப்படுத்திக்‌ காண்பிக்கிறார்‌ 
(எசே 84718) 


எரிச்சலுண்டாக்குகிற விக்கிரகம்‌ 
எசே: 8:1-6 


எசே 8:1. ஆறாம்‌ வருஷத்து ஆறாம்‌ 
மாதம்‌ ஐந்தாத்தேதியிலே, நான்‌ எண்‌: 
வீட்டில்‌ உட்கார்ந்திருக்கிறபோதும்‌, 
யூதாவின்‌ மூப்பர்கள்‌ எனக்கு 
முன்பாக உட்கார்த்திருக்கிறபோதூம்‌, 
கர்த்தராகிய ஆண்டவருடைய கரம்‌ 
அங்கே என்மேல்‌ அமர்ந்தது. 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எசே 8:2. அப்பொழுது இதே, 
அக்கினிச்சாயலாய்த்தோன்றுகிற 
ஒருவரைக்‌ கண்டேன்‌; அவருடைய 
இடுப்புக்குக்‌ கீழெல்லாம்‌ அக்கினியும்‌ 
அவருடைய இடுப்புக்கு மேலெல்லாம்‌ 
சொகுசாவைப்போல்‌ யிரகாசிக்கிற 
சாயலுமாயிருத்தது. 


எசே. 8:3, கையோல்‌ தோன்றினதை. 

என்‌ தலைமயிரைப்‌ 

தூக்கினார்‌; 

என்னைப்‌ பூமிக்கும்‌ 

வானத்துக்கும்‌ நடுவே கொண்டுபோய்‌, 

தேவதரிசனத்திலே என்னை 

எருசலேமில்‌ வடதிசைக்கு எதிரான 

உள்வாசலின்‌ நடையிலே விட்டார்‌; 

அங்கே எரிச்சலுண்டாக்குகிற 
விக்கிரகத்தின்‌ ஸ்தானம்‌ இருந்தது. 


எசே. 84. இதே, நான்‌ 
யன்னத்தாக்கிலே கண்டிருந்த 
தரிசனத்துக்குச்‌ சரியாக இஸ்ரவேலின்‌ 
தேவனுடைய மகிமை அங்கே 
விவங்கினது. 


எசே 8:5. அவர்‌ எண்ணைப்பார்த்து: 
மனுபுத்திரனே, உன்‌ கண்களை 
ஏறெடுத்து, வடக்கே பார்‌ என்றார்‌; 
அப்பொழுது நான்‌ என்‌ கண்களை 
ஏறெடுத்து, வடக்கே பார்த்தேன்‌; 
இதே, பலிபீடத்தின்‌ வாசலுக்கு 
வடக்கே பார்த்தேன்‌; நடையிலே. 
எரிச்சலுண்டாக்குகிற அந்த விக்கிரகம்‌ 
இருத்தது. 


எசே. 8:8. அவர்‌ என்ணை நோக்கி: 
மனுபுத்திரனே, அவர்கள்‌ செய்கிறதைக்‌ 
காண்கிறாயா?' என்‌ பரிசுத்த. 
ஸ்தலத்தைவிட்டு என்னைத்‌ தூரமாய்ப்‌ 
போகப்பண்ணும்படியான இஸ்ரவேல்‌ 
வம்சத்தார்‌ இங்கே செய்கிற மிகுந்த 
காண்கிறாய்‌. 
இதிலும்‌ அதிக 
அருவருப்புகளை இன்னமும்‌ காண்பாய்‌ 
என்று சொல்லி, 





i= al 
TT 


எசேக்கியேல்‌ இப்போது, 
பாபிலோன்‌ தேசத்து சிறையிருப்பிலிருக்கிறார்‌ 
தொடர்‌ 


கர்த்தர்‌ 
கோபமாயிருக்கிறார்‌. 
இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌. 
கர்த்தருக்கு விரோதமாகச்‌ 
பாவங்களை, கர்த்தர்‌ 


எசேக்கியேல்‌ 8-ஆவது அதிகாரம்‌ முதல்‌, 
॥1-ஆவது அதிகாரம்‌ வரையிலும்‌ இந்த 
தரிசனத்தைப்பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. 
எசேக்கியேலுக்கு முதலாவது தரிசனம்‌. 
யோயாக்கீம்‌ ராஜாவுடைய சிறையிருப்பின்‌ 
ஐந்தாம்‌ வருஷத்தில்‌, நாலாம்‌ மாசம்‌ 
ஐந்தாந்தேதிமிலே உண்டாயிற்று (எசே 1:12. 
எசேக்கியேல்‌ இந்த தரிசனத்தைக்‌ கண்டு 
பதிநான்கு மாதங்களுக்கு பின்பு, 
இரண்டாவது தரிசனத்தைக்‌ காண்கிறார்‌ 


எசேக்கியேல்‌ 390 நாட்கள்‌ வரையிலும்‌ 


இடதுபக்கமாய்‌ ஒருக்களித்து படுத்திருந்தார்‌ 


அதன்‌ பின்பு மறுபடியும்‌ 40 நாள்‌ 
வரைக்கும்‌ வலதுபக்கமாய்‌ ஒருக்களித்து 
படுத்திருந்தார்‌. இஸ்ரவேல்‌ வம்சத்தாரின்‌ 
அக்கிரமத்தை 390 நாள்‌ வரைக்கும்‌, யூதா 
வம்சந்தாரின்‌ மந்தை 40 நாள்‌ 
வணக்கும்‌ சுமந்தார்‌. 


எசேக்கியேல்‌ இப்போ, 
வீட்லே உட்காந்தரககிறார்‌. 
பக்கத்திலும்‌ இப்போது ஒருக்களித்து 
படுக்கவில்லை. ஒருவேளை எசேக்கியேல்‌. 
இஸ்ரவேல்‌ வம்சத்தாரின்‌ அக்கிரமங்களையும்‌, 
யூதாவம்சத்தாரின்‌ அக்கிரமங்களையும்‌ 
நினைத்து, வேதனையோடு 
உட்கார்ந்திருக்கலாம்‌. 

எசேக்கியேல்‌ தன்னுடைய வீட்டிலே 
உட்கார்ந்திருக்கிறபோது. யூதாவின்‌ மூப்பர்கள்‌ 
அவருக்கு முன்பாக உட்கார்ந்திருக்கிறார்கள்‌. 
இவர்கள்‌ எல்லோருமே பாபிலோன்‌ தேசத்து 
சிறையிருப்பிலிருக்கிறவர்கள்‌. மூப்பர்கள்‌ 
ஒருவேளை கர்த்தரிடத்தில்‌ விசாரிப்பதற்காக 
எசேக்கியேலிடம்‌ வந்திருக்கலாம்‌. அல்லது 
அவர்கள்‌  எசேக்கியேலின்‌ பாதபடியில்‌ 
அமர்ந்து. அவருடைய வார்த்தைகளைக்‌ 
கேட்பதற்கு வந்திருக்கலாம்‌. 


தன்னுடைய 
அவர்‌ எந்தப்‌ 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


ஒருவேளை பாபிலோன்‌ 
சிறையிருப்பிலிருக்கிற யூதர்கள்‌ 
சில ஆச்சரியமான 
'நடைபெற்றிருக்கலாம்‌. 
விசாரிப்பதற்காக 
எசேக்கியேலுக்கு 
உட்கார்ந்திருக்கலாம்‌. 


யூதாவின்‌ மூப்பர்கள்‌ பாபிலோன்‌ 
தேசத்து சிறையிருப்பிலிருந்தாலும்‌, அவர்கள்‌ 
கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளுக்கு 
மதிப்பும்‌, மரியாதையும்‌, முக்கியத்துவமும்‌ 
கொடுக்கிறார்கள்‌. அவர்களுடைய 
வாயிலிருந்து புறப்படும்‌ கர்த்தருடைய 
வார்த்தைகளை கவனமாய்ச்‌ செவிகொடுத்து 
கேட்கிறார்கள்‌. ஊழியக்காரர்களுடைய 
வீடுகள்‌, அவர்களைச்‌ சுற்றிலுமிருக்கிற 
அயலகத்தாருக்கு, ஒரு சபையைப்போல. 
இருக்கவேண்டும்‌. பவுல்‌ ரோமாபுரியிலிருந்த 
தான்‌ தங்கியிருந்த வீட்டிலே, 
பார்க்க வந்தவர்களுக்கு 
சுவிசேஷத்தைப்‌ பிரசங்கம்‌ 
கர்த்தர்‌ ரோமாபுரியிலே பவுலை. 
பயன்படுத்தினார்‌. பவுல்‌: கிறிஸ்துவின்‌ 
சுவிசேஷத்தைப்‌ பிரசங்கம்பண்ணுவதை 
ஒருவரும்‌ தடைபண்ணவில்லை. 


யூதாவின்‌ மூப்பர்கள்‌. 
முன்பாக 


எசேக்கியேல்‌, பாபிலோன்‌ தேசத்திலே, 
ன்று! எகர பதன்‌ 
மூப்பர்களுக்கு முன்பாக உட்கார்ந்திருக்கிற 
போது, கர்த்தராகிய ஆண்டவருடைய கரம்‌, 
அங்கே, அவர்மேல்‌ அமருகிறது. அப்போது 
எசேக்கியேல்‌ தேவதரிசனத்தைக்‌ காண்கிறார்‌ 


எசேக்கியேல்‌. அப்பொழு 
அக்கினிச்சாயலாய்த்தோன்றுகிற ஒருவரைக்‌ 
காண்கிறார்‌: அவருடைய இடுப்புக்குக்‌ 
கீழெல்லாம்‌ அக்கினியும்‌ அவருடைய 
இடுப்புக்கு மேலெல்லாம்‌ சொகுசாவைப்போல்‌ 
பிரகாசிக்கிற சாயலுமாயிருக்கிறது (எசே 8:2). 

எசேக்கியேல்‌ இப்போது காண்கிற 
தேவதரிசனம்‌, ஏற்கெனவே அவர்‌ 
கண்ட தேவதரிசனத்திற்கு ஒப்பாயிருக்கிறது. 
அலருடைய இடுப்பாகக்‌ காணப்பட்டதுமுநல்‌ 


உட்புறம்‌ சுற்றிலும்‌ 
சொகுசாவின்‌ 


வை. 

நிறமாமிருக்கக்கண்டேன்‌ ; அவருடைய 
இடுப்பாகக்‌ காணப்பட்டதுமுதல்‌ கீழெல்லாம்‌ 
அக்கினிமயமாகவும்‌, அதைச்‌ சுற்றிலும்‌ 
பிரகாசமாகவும்‌ இருக்கக்கண்டேன்‌” 
(எசே 1:27) என்று எசேக்கியேல்‌ தனது 
முதலாவது. தரிசனத்தைப்பற்றி 
சொல்லுகிறார்‌. 





f= ETHER 
TT 


சாட்சியின்‌ இரண்டு பலகைகள்‌ 
யாத்‌ 31:18 


யாத்‌ 8118, சீனாய்மலையில்‌ அவர்‌ 
மோசேயோடே பேசி முடித்தபின்‌, 
தேவனுடைய விரலினால்‌ எழுதப்பட்ட 
கற்பலகைகளாகிய சாட்சியின்‌ இரண்டு 
பலகைகளை: அவனிடத்தில்‌ 
கொடுத்தார்‌. 


சீனாய்மலையில்‌ மோசே நாற்பது நாள்‌ 
உபவாசம்பண்‌! முடிந்தபின்பு 
(யாத்‌ 24248; உபா 93-18) ஆசரிப்புக்‌ 
கூடாரம்‌ (யாத்‌ 25 யாத்‌ 301-21) 
ஆசாரியத்துவம்‌, 

(யாத்‌. 287-29:46), 

தூபவர்க்கங்கள்‌ 

விசித்திரவேலை. 

யாத்‌ 31441), 

புதிய 3:12-18) 
ஆகியவற்றைப்‌ பற்றிய வெளிப்பாடுகளைத்‌ 
தேவனிடமிருந்து பெற்றுக்‌ கொண்ட பின்பு 
சீனாய்‌ மலையிலிருந்து ஆறாம்‌ முறையாகக்‌ 
கீழே இறங்கி வருவதற்கு ஆயத்தமாக 
இருக்கிறார்‌. (யாத்‌ 19:3) 


மோசே சீனாய்‌ 
கர்த்தருடைய சமுகற்திலே 
பகலும்‌ இருக்கிறார்‌. கர்த்தர்‌ 
மந்த, பின்பு, இரண்டு 
பலகைகளை அவரிடத்தில்‌ கொடுக்கிறார்‌ 
இவை தேவனுடைய விரலினால்‌ எழுதப்பட்ட 
கற்பலகைகளாகிய சாட்சியின்‌ இரண்டு 
பலகைகளாகும்‌. 


மலையிலே, 
நாற்பதுநாள்‌ 


கர்த்தர்‌ சொன்ன 
இந்தப்‌ பலகைகளில்‌ 
கர்த்தர்‌ சீனாய்‌. 
பத்துக்கட்டளைகளை, 


பத்துக்கட்டளைகள்‌ 


தம்முடைய 
மோசேயினிடத்தில்‌ கொடுக்கிறார்‌. 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ப்பட்டது சீக்கிரத்தில்‌ 
அழிந்துபோகாமல்‌ | நிலைத்திருக்கும்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய கட்டளைகளை காகிதத்தில்‌ 
எழுதாமல்‌ கற்பலகைகளில்‌ எழுதியிருக்கிறார்‌ 
கட்டளைகளெல்லாமே. 
புத்திரருக்கு நித்திய 
கட்டளைகளாயிருக்கிறது. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
தங்கள்‌ தலைமுறை தோறும்‌, கர்த்தருடைய 
கட்டளைகளை நினைவுகூர்ந்து, அவற்றை 
கைக்கொள்ளவேண்டும்‌. 


கர்த்தர்‌ பத்துக்கட்டளைகளையும்‌ 
இரண்டு கற்பலகைகளில்‌ எழுதிபிருக்கிறார்‌. 
காகிதத்தில்‌ எழுதப்பட்டதைவிட, 
கற்பலகைகளில்‌ எழுதப்பட்டது. நீண்ட 
காலத்திற்கு நிலைத்து நிற்கும்‌. 

யாத்‌ 2412 ஆவது வசனத்தில்‌ தேவன்‌ 
மோசேயை நோக்கி “நீ மலையின்மேல்‌: 
என்னிடத்திற்கு ஏறிவந்து, அங்கே இரு, 
நான்‌ உனக்குக்‌ கற்பலகைகளைக்‌ 
கொடுப்பேன்‌" என்று கூறினார்‌. 


கட்டளைகளை 


கர்த்தர்‌ 
ர்‌ எழுத்தாணியை 


தம்முடைய 


தம்முடைய கட்டளைகளை, 
எழுதியிருக்கிறார்‌ 
தேவனுடைய விரல்‌ 
வாக்கியம்‌ மிகவும்‌ 
நானி 4; யோவான்‌ 
வசனங்களைப்‌ போல 
பிரத்தியட்சமான அர்த்தத்தில்‌ 
கொள்ள வேண்டும்‌. 


லூக்கா 1:20), 


தம்முடைய 
இருதயங்களில்‌ எழுதுகிறார்‌. 





i= a 
ETT 


அக்கினி சாயலாகத்‌ தோன்றுகிறவர்‌, 
கைபோல்‌ தோன்றினதை நீட்டி 
எசேக்கியேலின்‌ தலைமயிரைப்‌ பிடித்து. 
அவரைத்‌ தூக்குகிறார்‌. பரிசுத்த. 
ஆவியானவர்‌, எசேக்கியேலை பூமிக்கும்‌ 
வானத்திற்கும்‌ நடுவே கொண்டுபோகிறார்‌. 
அவர்‌ எசேக்கியேலை, தேவதரிசனத்திலே, 
எருசலேமில்‌ வடதிசைக்கு எதிரான 
உள்வாசலின்‌ நடையிலே விடுகிறார்‌. 
(எசே 8:3). 


பவுல்‌ ஒரு சமயம்‌ மூன்றாம்‌ வானம்‌ 
வரைக்கும்‌. எடுத்துக்கொள்ளப்பட்டார்‌. அவர்‌ 
அப்பொழுது, தன்னுடைய சரீரத்திலிருந்தாரா 
அல்லது தன்னுடைய சரீரத்திற்கு புறம்பே 
இருந்தாரா. என்பது தெ 
எசேக்கியேலுக்கும்‌ இப்படிப்பட்ட 
ஏற்பட்டிருக்கலாம்‌. 


துல்‌ 


கர்த்தருடைய பரிசுத்தவான்கள்‌ 
கர்த்தரோடு நெருங்கிய ஐக்கியத்திலிருக்கும்‌ 
போது, கர்த்தர்‌ அவர்களுக்கு தம்முடைய 
தெய்வீக இரகசியங்களை வெளிப்படுத்துகிறார்‌ 
தம்முடைய தெய்வீக கிருபையினால்‌. 
அவர்களை பூமிக்கு மேலே அழைத்துச்‌ 
சென்று, பரலோகத்தின்‌ கசியங்களைக்‌ 
காண்பிக்கிறார்‌. ஆவியானவர்‌ எசேக்கியேலை 
தரிசனத்திலே எருசலேமுக்கு கொண்டு 
போகிறார்‌. எருசலேமிலுள்ள தேவாலயத்திற்கு 
அவரை கொண்டு போய்விடுகிறார்‌ 

எசேக்கியேல்‌. 
ஆலயத்திலே தேவனுடைய 
காண்கிறார்‌. அவர்‌ ஏற்கெனவே 
மகிமைக்கு, 


கர்த்தருடைய 
மகிமையைக்‌ 
தரிசித்த 
மகிமை 
நான்‌ 
பள்ளத்தாக்கிலே கண்டிருந்த தரிசனத்துக்குச்‌ 


மறுபடியுமாய்‌ தரிசிக்கிற 

கிடைத்திருக்கிறது. 

தேவனுடைய மகிமையை நாம்‌ எவ்வளவு 

அதிகமாக தரிசிக்கிறோமோ, அவ்வளவு, 

அதிகமாக நம்மிடத்திலுள்ள பாவங்களு; 

குறைவுகளும்‌ நமக்கு வெளிச்சமாய்த்‌ 
தெரியும்‌. 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எசேக்கியேல்‌ எருசலேமிலுள்ள பரிசுத்த 
கர்த்தருடைய மகிமையைக்‌ 
எரிச்சலுண்டாக்குகிற 
ஸ்தானம்‌ இருப்பதையும்‌ 
இந்த ஸ்தானம்‌ எருசலேமின்‌: 
எதிரான, தேவாலயத்தின்‌ 

உள்வாசல்‌ நடையிலிருக்கிறது. 


எரிச்சலுண்டாக்கிற விக்கிரகம்‌ 
என்பது பாகாலைக்‌ குறிக்கலாம்‌ என்று 
வேதபண்டிதர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. 
மனாசே  பாகாலுக்கு ஒரு விக்கிரகத்தை 
உண்டுபண்ணி, அதை 
தேவாலயத்திற்குள்ளே வைத்தான்‌. 


'இந்த ஆலயத்திலும்‌, நான்‌ 
இஸ்ரவேலின்‌. சகல: ' கோத்திரங்களிலுபிருந்ு 
தோந்துசொன்ட “எருசலேமிலும்‌, என்‌ 
நாமத்தை என்றைக்கும்‌ விளங்கப்பண்‌ணுவேன்‌ 
என்று கர்த்தர்‌ தாவீதோடும்‌ அவன்‌ 
ற்ற சாலொமோனோடும்‌ சொல்லிக்‌ 
ஐயத்திலே அவன்‌ பண்ணின 
மிக்கத்‌ வைத்தான்‌" 
(2இராஜா 21:7). 


'அவன்‌ தன்‌ தகப்பனாகிய எசேக்கியா 
தனுபபோப்ட்‌ மேடகளைத்‌ திரும்பவும்‌ 
ட்‌ பாகால்களுக்குப்‌ பலிபீடங்களை 

எடுப்பித்து, விக்கிரகத்தோப்புகளை 
உண்டாக்கி, வானத்தின்‌ சேனையையெல்லாம்‌ 
பணிந்துகொண்டு, அவைகளைச்‌ சேவித்து, 
எருசலேமிலே என்‌ நாமம்‌ என்றென்றைக்கும்‌ 
விளங்கும்‌ என்று கர்த்தர்‌ சொன்ன 
தம்முடைய ஆலயத்திலே பலிபீடங்களைக்‌ 
கட்டி, கர்த்தருடைய ஆலயத்தின்‌ இரண்டு 
பிரபாரங்களிலும்‌ வானத்தின்‌. 
சேனைகளுக்கெல்லாம்‌ பலிமீடங்களைக்‌ 
கட்டினா” (2நாளா 33:3-5) 
யோசியா ராஜா ஆட்சிக்கு 
வந்தபோது, தேவாலயத்தில்‌ வைக்கப்பட்டிருந்த 
விக்கிரகங்களை அகற்றிப்போட்டான்‌. 
ல்‌ யோசியாவுக்கு பின்னாக வந்த 
ராஜாக்கள்‌, கர்த்தருடைய 
மறுபடியும்‌ விக்கிரகங்களை 
அவர்கள்‌ சூரியனை 
கர்த்தருடைய ஆலயத்திலே 
இரதங்களை செய்து 





f= THE 
TT 


கர்த்தரின்‌ ஆலயத்திற்குள்‌ 
இடந்தொடங்கி, பட்டணத்துக்குப்‌ புறம்பே 
இருக்கிற நாத்தான்மெலெக்‌ என்னும்‌. 
பிரதானியின்‌ அறைவீடுமட்டும்‌ யூதாவின்‌ 
ராஜாக்கள்‌ சூரியனுக்கென்று வைத்திருந்த 
குதிரைகளை அகற்றி. சூரியனின்‌ 
இரதங்களை அக்கினியில்‌ சுட்டெரித்தான்‌"' 
(2இராஜா 23:11) 


எசேக்கியேல்‌ 


போகிற 


தேவாலயத்தில்‌ 
விக்கிரகத்தைப்‌ பார்க்கிறார்‌. ஆனால்‌ இந்த 
விக்கிரகம்‌ யாருடையது என்று சொல்லாமல்‌ 
அது “எரிச்சலுண்டாக்குகிற விக்கிரகம்‌ 
என்று சொல்லுகிறார்‌. 
விக்கிரகம்‌ வாருடையதாகவிகத்தாதல்‌ அது 
கர்த்தருக்கு எரிச்சலுண்டாக்கும்‌. அப்படிப்பட்ட 
விக்கிரங்களை நாம்‌ பார்க்கும்போது, 
நம்முடைய மனச்சாட்சியிலும்‌ எரிச்சலுண்டாக 
வேண்டும்‌. அதைப்‌ பார்க்கும்போது நமக்குளே 
அருவருப்பு உண்டாகவேண்டும்‌. 


கர்த்தர்‌ எசேக்கியேலைப்‌ பார்த்து, 
மனுபுத்திரனே, உன்‌ கண்களை ஏறெடுத்து, 
வடக்கே பார்‌' என்று சொல்லுகிறார்‌ 
அப்பொழுது எசேக்கியேல்‌, தன்‌ கண்களை 
பார்க்கிறார்‌. அவர்‌ 


ஏறெடுத்து வடக்கே 
பலிபீடத்தின்‌ வாசலுக்கு வடக்கே பார்க்கிறார்‌ 


அங்கே, நடையிலே, எரிச்சலுண்டாக்குகிற 
அந்த விக்கிரகம்‌ இருக்கிறது. 


இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ 
ஆலயத்திலே மிகுந்த அருவருப்புக்களைச்‌ 
செய்கிறார்கள்‌. அவர்கள்‌ கர்த்தரைவிட்டு 
தூரமாய்‌ விலகிப்போகிறார்கள்‌. ர்கள்‌ 
விக்கிரகங்களை 
கர்த்தருடைய 
வருகிறது. கர்த்தரும்‌ தம்முடைய 
ஸ்தலத்தைவிட்டு தூரமாய்‌ விலகிப்போய்‌ 
விடுகிறார்‌. இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ 
தங்களுடைய அக்கிரமங்களினிமித்தமாகவும்‌, 
விக்கிரகாராதனைகளினிமித்தமாகவும்‌ 
கர்த்தருக்கு கோபத்தையும்‌, எரிச்சலையும்‌ 
உண்டுபண்ணுகிறார்கள்‌. 

இஸ்ரவேல்‌. வம்சத்தாரின்‌. 
அருவருப்புக்ள்‌ இத்துடன்‌ முடிந்துபோக 
வில்லை. அவர்கள்‌ இதிலும்‌ அதிகமான 
அருவருப்புக்களைச்‌ செய்கிறார்கள்‌. கர்த்தர்‌ 
எசேக்கியேலுக்கு அவர்களுடைய 
அருவருப்புக்களையெல்லாம்‌ காண்பிக்கிறார்‌. 


கர்த்தருடைய 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


சுருபங்கன்‌ 
எசே: 8:7-12 


எசே 8:7. என்னைப்‌ பிராகாரத்தின்‌ 
வாசலுக்குக்‌ கொண்டுபேோனார்‌; 
அப்பொழுது இதோ, சுவரில்‌ ஒரு 
துவாரத்தைக்‌ கண்டேன்‌. 


எசே 8:8, அவர்‌ என்னை நோக்கி: 
மனுபுத்திரனே, நீ ௬வரிலே துவாரமிடு. 
என்றார்‌; நான்‌ சுவரிலே. 

அண்ட படப்‌ இதோ, ஒரு வாசல்‌ 
இருந்தது. 


எசே 8:9, அவர்‌ என்னைப்பார்த்து: நீ 
உன்னேயோய்‌, அவர்கள்‌ இங்கே. 
செய்கிற கொடிய அருவருப்புகனைப்‌ 
யார்‌ என்றார்‌. 


எசே 8:10. நான்‌ உன்னே போய்ப்‌ 
பார்த்தபோது, இதே, சகலவித. 
ஊரும்பிராணிகளும்‌ அருவருப்பான 
மிருகங்களுமாகிய இவைகளின்‌: 
சுகுபங்களும்‌, இஸ்ரவேல்‌ 
வம்சத்தாருடைய  நரகலான சகல்‌ 
விக்கிரகங்களும்‌ சுவரில்‌ சுற்றிலும்‌ 
சித்திரத்‌ தீரப்பட்டிருந்தன.. 


எசே 8:11. இஸ்ரவேல்‌ வம்சத்தாரின்‌ 
மூப்பரில்‌ எழுபதுபேரும்‌, அவர்களின்‌ 
நடுவிலே சாப்பானுடைய குமாரனாகிய 
யசணியாவும்‌, அவனவன்‌ தன்‌ தன்‌: 
கையிலே தன்‌ தன்‌ தூபகசைத்தைப்‌ 
பிடித்துக்கொண்டு. அவைகளுக்கு 
முன்பாக. தின்றார்கள்‌; 
தூயவர்க்கத்தினால்‌ மிகுந்த புகை 
எழும்பிற்று. 

எசே: 8:12. அப்பொழுது அவர்‌ என்னை 
நோக்கி: மனுபுத்திரனே, இஸ்ரவேல்‌: 
வம்சத்தாரின்‌' மூப்பர்கள்‌. 
அந்தகாரத்திலே அவரவர்‌ தங்கள்‌ 
விக்கிரகங்களின்‌ சித்திர விநோத 
அறைகளில்‌ செய்கிறதை நீ கண்டாயா? 
கர்த்தர்‌ எங்களைப்‌ பார்க்கிறதில்லை; 
கர்த்தர்‌ தேசத்தைக்‌ கைவிட்டார்‌ என்று 
சொல்லுகிறார்களே என்றார்‌. 





f= THEN 
TT 


எருசலேமிலே யூதாவின்‌ மனுஷரும்‌, 
எருசலேமின்‌ குடிகளும்‌ அக்கிரமங்களையும்‌ 
அருவருப்புக்களையும்‌ செய்கிறார்கள்‌. 
கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலத்திலேயே 
அவருக்கு விரோதமான காரியங்களில்‌ 
ஈடுபடுகிறார்கள்‌. கர்த்தர்‌ எசேக்கியேலை, 
தரிசனத்திலே, ள்‌ 
தேவாலயத்தின்‌ 
போகிறார்‌. 
வெளிப்பிரகாரமாகும்‌. 
ஆசாரியர்களுக்கு குடியிருப்புக்கள்‌ உள்ளது. 

எசேக்கியேல்‌ தேவாலயத்தின்‌ 

வெளிப்பிரகாரத்திலுள்ள சுஷிலே ஒரு 
துவாரத்தைக்‌ காண்கிறார்‌. 
வேவுபார்க்கிற துவாரமாகும்‌. 


“த கவரை துவா” 
சொல்லுகிறார்‌. 
கண்ட 
துவாரமிட்டு, அந்த 
அமகப்பத்ுகிறார்‌ 


அறைகளுக்கும்‌, 
பகுதிகளுக்கும்‌ 
அங்கே அவர்கள்‌ 
அருவருப்புக்களைப்‌ பார்க்கிறார்‌ 


எசேக்கியேல்‌ துவாரத்தின்‌ வழியாக. 
உள்ளே போய்‌, அங்கே பார்த்தபோது. “இதோ, 
சகலவித ஊரும்பிராணிகளும்‌ அருவருப்பான 
மிருகங்களுமாகிய இவைகளின்‌ சுரூபங்களும்‌, 
இஸ்ரவேல்‌ வம்சத்தாருடைய நரகலான சகல 
விக்கிரகங்களும்‌ சுவரில்‌ சுற்றிலும்‌ சித்திரந்‌ 
தீரப்பட்டிருக்கிறது” (எசே 8:10) 
ம்‌ பிராணிகள்‌ 
, ன்‌ பாம்பு 
சுரூபங்களாகயிருக்கலாம்‌. 
என்று வேதபண்டிதர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. 
ஊரும்‌ பிராணிகள்‌ எல்லாவற்றிக்கும்‌, 
வகைக்கு ஒரு சுரூபமாக அங்கே செய்து 
வைத்திருக்கிறார்கள்‌. கர்‌ 
புத்திரருக்கு கொடுத்த. 
இரண்டாம்‌ கற்பனை “மேலே வானத்திலும்‌, 


(எசே 8:9). 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


கீழே பூமியிலும்‌, பூமியின்கீழ்த்‌ தண்ணீரிலும்‌ 
உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான 
ஒரு சொரூபத்தையாகிலும்‌ யாதொரு 
விக்கிரகத்தையாகிலும்‌ நீ உனக்கு 
உண்டாக்க வேண்டாம்‌" 20:4) 
என்பதாகும்‌. 


தேவாலயத்தின்‌ சுற்றிலும்‌ 
விக்கிரகங்களின்‌ த்திரங்கள்‌ 
தீட்டப்பட்டிருக்கிறது. அவற்றிற்கு முன்பாக 
இஸ்ரவேல்‌ வம்சத்தாரின்‌ மூப்பரில்‌ எழுபது 
ர கொண்டிருக்கிறார்கள்‌. 


(யாத்‌ 


சுவரில்‌, 


பிடித்துக்கொண்டு, 
சகல விக்கிரகுங்களுக்கு முன்பாகவும்‌, சகல. 
சித்திரங்களுக்கு முன்பாகவும்‌ நிற்கிறார்கள்‌. 
அந்த ஸ்தலம்‌ முழுவதிலும்‌ 
தூபவர்க்கத்தினால்‌ மிகுந்த புகை எழும்பிற்று 
(எசே 8:11. 


இஸ்ரவேல்‌ வம்சத்தாரின்‌ மூப்பர்கள்‌ 
அந்தகாரத்திலே, விக்கிரகங்களுக்கு, 
தூபங்காட்டுகிறார்கள்‌. விநோத அறைகளை 
தெரிந்தெடுத்து, அதன்‌ சுவற்றில்‌ 
விக்கிரகங்களின்‌ சித்திரங்களை 
வரைந்திருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ எல்லோருமே 
தங்களை விக்கிரகங்களுக்கு 
ஆசாரியர்களாகப்‌ பாவித்து. அவற்றிற்கு 
த த்‌ அவர்களுடைய 
துன்மார்க்கத்தினால்‌. 
நரப்பியிருக்கிறு. அவர்களுடைய சிந்தனை 
கர்த்தருக்கு விரோதமாகமிருக்கிறது. 


தேசத்தைக்‌ ட்டார்‌ 
சொல்லுகிறார்கள்‌ (எசே 8:12), 
விக்கிரகங்களை ஆராதித்தாலும்‌ 
தங்களைப்‌  பார்க்கமாட்டார்‌ 

தாங்கள்‌ வேதனைகளை அனுபவித்தாலும்‌, 
கர்த்தர்‌ தங்களை நோக்கிப்‌ பார்க்கமாட்டார்‌ 
என்றும்‌ சொல்லுகிறார்கள்‌. இஸ்ரவேல்‌ 
வம்சத்தார்‌ கர்த்தருக்கு விரோதமாக 
துணிகரமாய்ப்‌ பாவம்‌ செய்கிறார்கள்‌. 





i FTE 
TT 
தம்மூசுக்காக 


அழுதுகொண்டிருக்கிற ஸ்திரீகள்‌ 
எசே: 8:18,14 


எசே 8:18. பின்னும்‌ அவர்கன்‌ செய்கிற 
அதிக அருவருப்புகனை இன்னமும்‌ 
காண்பாய்‌ என்று அவர்‌ என்னுடனே 
சொல்லி, 


எசே. 854. என்னைக்‌ கர்த்தருடைய 
ஆலயத்து வடக்கு வாசலின்‌ நடையிலே. 
கொண்டுபோனார்‌; இதோ, அங்கே. 
'தம்முசுக்காக துகொண்டிருக்கிற 
ஸ்திரீகள்‌ உட்கார்த்திருத்தார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ 
அதிகமான அருவருப்புக்களை கர்த்தர்‌ 
எசேக்கியேலுக்கு காண்பிக்கிறார்‌. கர்த்தர்‌ 
எசேக்கியேலை, தேவாலயத்தின்‌ வடக்கு 
வாலின்‌ நடையிலே. கொண்டு 
போய்விடுகிறார்‌. அங்கே தம்மூசுக்காக 
அழுதுகொண்டிருக்கிற ஸ்திரீகள்‌ 
உட்கார்ந்திருக்கிறார்கள்‌. தம்மூஸ்‌ என்பது 
அதோனிஸ்‌ என்னும்‌ விக்கிரகத்தை 
குறிக்கும்‌ என்றும்‌ இது கிரேக்கருடைய 
விக்கிரக தெய்வம்‌ என்றும்‌ 
வேறபண்டிதர்களில்‌ சிலர்‌ சொல்லுகிறார்கள்‌. 


செய்கிற 


என்பது 
ஒசீரிஸ்‌ 


பன்‌ 
விக்கிரதெய்வமாகிய 
வேதபண்டிதர்களில்‌ சிலர்‌ சொல்லுகிறார்கள்‌. 


இந்த விக்கிரகம்‌ எப்போதும்‌ 
அழுதுகொண்டிருக்கும்‌. இந்த விக்கிரகத்தைப்‌ 
பார்க்கிறவர்க உடனே அழ 
ஆரம்பித்துவிடுவார்கள்‌. தம்மூசை 
அழுதுகொண்டே ஆராதிக்கவேண்டும்‌ என்று 
அவர்களுக்குள்ளே ஒரு வழக்கம்‌ இருக்கிறது. 
தம்மூஸ்‌ மரித்துப்போயிற்று என்றும்‌, 
ஸ்திரீகள்‌ மரித்துப்போன  தம்மூசுக்காக 
அழுதுகொண்டிருக்கிறார்கள்‌ என்றும்‌ 
ஜனங்கள்‌ நம்புகிறார்கள்‌. இவர்கள்‌ அதிகமாக 
அழும்போது, செத்துப்போன  தம்மூஸ்‌ 
மறுபடியும்‌ உயிரோடு எழும்பும்‌ என்பது, 
அவர்களுடைய நம்பிக்கை.  தம்மூசுக்காக 
அழுகிற ஸ்திரீகள்‌ கர்த்தருடைய 
ஆலயத்திலுள்ள வடக்கு வாசலின்‌. 
நடையிலே உட்கார்ந்திருக்கிறார்கள்‌. 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இவர்கள்‌ விக்கிரகங்களுக்கு முன்பாக 
சாஷ்டாங்கமாக விழுந்து, கண்ணீர்விட்டு, 


தம்மூகக்காக அழுகிற ஸ்திரீகள்‌, தங்கள்‌ 
விக்கிரகங்களுக்கு முன்பாக சாஷ்டாங்கமாய்‌ 
விழுந்து கிடக்கிறார்கள்‌. 

கர்த்தர்‌ எசேக்கியேலுக்கு ந்த 
தரிசனத்தைக்‌ காண்பிக்கிறார்‌. அதன்‌ பின்பு 
அவர்‌ எசேக்கியேலிடம்‌, “மனுபுத்திரனே 
இதைக்‌ கண்டாயா? இதிலும்‌ அதிக 
அருவருப்புகளை இன்னமும்‌ காண்பாய்‌" 
(எசே 815) என்று சொல்லுகிறார்‌. 


புருஷர்‌ 
'நமஸ்கரிக்கிறார்கள்‌ 
எசே: 8:15,16 


சூரியனை 


எசே 815. அப்பொழுது அவர்‌ 
மனுபுத்திரனே இதைக்‌ கண்டாயா? 
இதிலும்‌ அதிக அருவருப்புகளை 
இன்னமும்‌ காண்பாய்‌ என்று 
என்னுடனே சொல்லி, 


எசே 8:16. 
ஆலயத்தின்‌ 
'கொண்டுபோனார்‌; 
கர்த்தருடைய ஆலயத்தின்‌ வாசல்‌ 
நடையிலே மண்டயத்துக்கும்‌ பலி. 
பிடத்துக்கும்‌ நடுவே ஏறக்குறைய 
இருபத்தைந்து: புருஷம்‌, தங்கள்‌. 
முதுகைக்‌ கர்த்தருடைய ஆலயத்துக்கும்‌ 
தங்கள்‌ முகத்தைக்‌ கீழ்த்திசைக்கும்‌ 
நேராகத்‌ திருப்பினவர்களாய்க்‌ கிழக்கே 
இருக்கும்‌ சூரியனை நமஸ்கரித்தார்கள்‌. 
கர்த்தர்‌ எசேக்கியேலை 
தேவாலயத்தின்‌ உட்பிரகாரத்திற்கு கொண்டு 
போகிறார்‌. அங்கே ஏறக்குறைய 
இருபத்தைந்து புருஷர்கள்‌ கிழக்கேயிருக்கும்‌ 
சூரியனை நமஸ்கரிக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
கர்த்தருடைய 
முகத்தை 
கீழ்த்திசைக்கும்‌ 
திருப்பினவர்களாயிருக்கிறார்கள்‌. 


என்னைக்‌ கர்த்தருடைய 
உட்பிராகாரத்திலே 
இதோ, 





f= THE 
TT 


அவர்கள்‌ கர்த்தருடைய ஆலயத்தின்‌ 
வாசல்‌ நடையிலே, மண்டபத்திற்கும்‌, 
பலிபீடத்திற்கும்‌ நடுவிலே நிற்கிறார்கள்‌. 
சூரியனை நமஸ்கரிக்கும்‌ விக்கிரகாராதனை , 
கர்த்தருடைய ஆலயத்தின்‌ உட்பிரகாரத்தில்‌ 
நடைபெறுகிறது. சூரியன்‌ உதிக்கும்போது 
அதை நமஸ்கரிக்கவேண்டும்‌ என்பதற்காக, 
இவர்கள்‌ கீழ்த்திசைக்கு நேராக, தங்கள்‌ 
முகத்தை திருப்பியிருக்கிறார்கள்‌. 


கர்த்தரே சிருஷ்டிகர்‌. சூரியன்‌ ஒரு 
சிருஷ்டி நாம்‌ சிருஷ்டியைத்‌ தொழுது 
கொள்ளாமல்‌, சிருஷ்டிகரை தொழுதுகொள்ள 
வேண்டும்‌. இந்த தெய்வீக சத்தியம்‌, 
பூர்வகாலத்தில்‌, இஸ்ரவேல்‌ வம்சத்தாருக்கே 
வெளிப்படுத்தப்பட்டது. ஆனால்‌ அவர்களோ 
இப்போது சிருஷ்டிகரை தொழுதுகொள்ளாமல்‌, 
சிருஷ்டியைத்‌ தொழுது, கர்த்தருக்கு முன்பாக 
அருவருப்பைச்‌ செய்கிறார்கள்‌. 


மனுபுத்திரனே 
எசே 81718 


எசே. 8:17. அப்பொழுது அவர்‌ என்னை 
நோக்கி மனுபுத்திரனே, இதைக்‌ 
கண்டாயா? இங்கே யூதா வம்சத்தார்‌ 
செய்கிற அருவருப்புகன்‌ அற்பமான 
காரியமா? அவர்கள்‌ தேசத்தைக்‌ 
கொடுமையினால்‌ நிரப்பி என்னை 
அடிக்கடி. கோபமூட்டுகிறார்கள்‌; இதோ, 
அவர்கள்‌ திராட்சக்கினையைத்‌ தங்கள்‌ 
நாசிக்கு நேராகப்‌ பிடிக்கிறார்கள்‌. 


எசே 808. 
உக்கிரத்தோடே 
நடத்துவேன்‌; 
'தப்பவிடுவதில்லை, 

இரங்குவதில்லை; அவர்கள்‌ 
சுத்தமாய்‌ என்‌ செவிகள்‌ கேட்கக்‌ 
கூப்பிட்டாலும்‌ அவர்களுக்கு நான்‌ 
செவிகொடுப்பதில்லை என்றார்‌. 


ஆகையால்‌ நானும்‌ 
காரியத்தை 
எண்‌: 55 


கர்த்தர்‌ எசேக்கியேலுக்கு இந்த 
தரிசனங்களையெல்லாம்‌ காண்பித்த பின்பு. 
அவர்‌ எசேக்கியேலிடம்‌ “மனுபுத்திரனே, 


இதைக்‌ கண்டாயா” என்று கேட்கிறார்‌. 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தருடைய ஆலயத்தில்‌ இப்படிப்பட்ட 
அருவருப்பான காரியங்கள்‌ நடைபெறுமா 
என்பது ஆச்சரியமாயிருக்கிறது. “இங்கே 
யூதாவம்சத்தார்‌ செய்கிற அருவருப்புக்கள்‌ 
அற்பமான காரியமா” என்று கர்த்தர்‌ 
எசேக்கியேலிடம்‌ கேட்கிறார்‌. அவர்கள்‌ 
கர்த்தருடைய பரிசுத்த ஆலயத்தை 
அசுத்தப்படுத்துகிறார்கள்‌. 

கர்த்தர்‌ தட குகளை 
எசேக்கியேலுக்கு ம தப்பித்த 
இஸ்ரவேல்‌ வம்சத்தாருக்கு கர்த்தருடைய 
பிரமாணங்களும்‌, கட்டளைகளும்‌, 
கற்பனைகளும்‌. கொடுக்கப்பட்டிருக்கிறது. 
அவர்கள்‌ கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு 
கீழ்ப்படிந்து ஜீவிக்கவேண்டும்‌. ஆனால்‌, 
யூதாவம்சத்தாரோ, கர்த்தருக்கு விரோதமாக, 
அருவருப்பான காரியங்களை செய்கிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ தங்க 
தேசத்தைக்‌ கொடுமையினால்‌ ரப்பகிற்கள்‌. 
அவர்கள்‌ தங்களுடைய பாவங்களினாலும்‌ 
அக்கிரமங்களினாலும்‌: கர்த்தருக்கு, 
அடிக்கடி. கோபமூட்டுகிறார்கள்‌. கர்த்தர்‌ 
அவர்களுடைய பாவங்க 
தண்கயம்‌ கொடுக்கும்‌ ன்ற 
தீர்மானித்திருக்கிறார்‌ 


அவர்கள்‌ திராட்சக்கிளையை தங்கள்‌ 
நாசிக்கு நேராக பிடிக்கிறார்கள்‌" என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. இது யூதருடைய 
பழமொழி வாக்கியம்‌. இந்த 
வாக்கியத்திற்கு அவர்கள்‌ கர்த்தரை 
ஏளனம்பண்ணுகிறார்கள்‌ என்றும்‌, அவரை 
அவமானப்படுத்துகிறார்கள்‌ என்றும்‌, 
கர்த்தரை பரியாசம்பண்ணுகிறார்கள்‌ என்றும்‌ 
பொருள்‌ சொல்லலாம்‌. 

தேவனுடைய கோபம்‌ இஸ்ரவேல்‌ 
வம்சத்தார்மீது வந்திருக்கிறது. கர்த்தருடைய 
கோபம்‌ ஏற்கெனவே பற்றியெரிகிறது. 
அவர்கள்‌ திராட்ச்கிளையை தங்கள்‌ 
நாசிக்கு ணப பிடித்து, கர்த்தரை 
ஏளனம்‌ செய்து, அவருடைய கோபத்தை 
அதிகரிக்கச்‌ செய்கிறார்கள்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய உக்கிர கோபத்தினால்‌ இஸ்ரவேல்‌ 
வம்சத்தாரை சங்காரம்பண்ணுகிறார்‌. 
இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ வேதனைகளைத்‌ 
தாங்கமுடியாமல்‌, உபத்திரவங்களை 
பொறுத்துக்கொள்ள முடியாமல்‌, 
கர்த்தருடைய சமுகத்திலே அழுது புலம்பி, 
விண்ணப்பம்பண்ணுகிறார்கள்‌. கர்த்தர்‌ 
அவர்களுக்கு செவிகொடுக்கமாட்டார்‌. 





ட்ட எசேக்கியேல்‌ - விரிவுரை CODES 
ரியா EZEKIEL - COMMENTARY PUBLISHERS 


இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ தங்களுடைய 
பாவங்களுக்கும்‌, அக்கிரமங்களுக்கும்‌ 
மனந்திரும்பவில்லை. கர்த்தருக்கு 
விரோதமாக துணிகரமாய்ப்‌ பாவம்‌ 
செய்கிறார்கள்‌. ஆகையால்‌ நானும்‌ 
உக்கிரத்தோடே காரியத்தை நடத்துவேன்‌; 
என்‌ கண்‌ தப்பவிடுவதில்லை, நான்‌ 
இரங்குவதில்லை; அவர்கள்‌ மகா சத்தமாய்‌ 
என்‌ செவிகள்‌ கேட்கக்‌ கூப்பிட்டாலும்‌ 
அவர்களுக்கு நான்‌ செவிகொடுப்பதில்லை” 
(எசே 818) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 

அவர்கள்‌ கர்த்தருடைய இரக்கத்தைப்‌ 
பெற்றுக்கொள்வதற்காக, கர்த்தரை 
நோக்கி மகாசத்தமாய்க்‌ கூப்பிட்டாலும்‌, 
அவர்களுடைய அக்கிரமத்தின்‌ தொனி, 
அதைவிட மகாசத்தமாய்க்‌ கூப்பிடுகிறது. 





f= THEN 
TT 


எருசலேம்‌ நகரத்தை அழிப்பதற்கு: 
பயன்படுத்தப்பட வேண்டிய கருவிகளை 
கர்த்தர்‌ ஆயத்தம்பண்ணுகிறார்‌ (எசே 9712). 
இஸ்ரவேலின்‌ நம மகிமை 
கேரூபின்‌ ருந்து எழும்பி, 
ஆலயத்தைவிட்டு வெளியேற எசே 939. 
எருசலேம்‌ நகரத்திற்கு பொதுவான அழிவு 
வரும்போது, கர்த்தருக்கு மீதியானவர்கள்‌ 
அழிவிலிருந்து தப்பித்துக்கொள்கிறார்கள்‌ 
(எசே 9:34). 
நகரமெங்கும்‌ உருவப்போய்‌ 
எருசவேயின்‌ குடிகளை  வெட்டுமாறு 
கட்டளை உண்டாயிற்று (எசே 9;5-7), 
அழிந்துபோகும்‌ ஜனங்களுக்காக எசேக்கியேல்‌ 
தீர்க்கதரிசி கர்த்தரிடத்தில்‌ பரிந்து 
பேசுகிறார்‌ (எசே 9:80). கர்த்தருடைய 
கட்டளை நிறைவேற்றப்படுகிறது (எசே 9:11) 


நகரத்தின்‌ விசாரிப்புக்காரர்‌ 
எசே: 9:1-4 


எசே: 9:1. பின்பு அவர்‌ என்‌ காதுகள்‌ 
கேட்க மகா சத்தமாய்‌ நகரத்தின்‌ 
விசாரிப்புக்காரர்‌ சங்கரிக்கும்‌ 
ஆயுதங்கனைத்‌ தங்கள்‌ கைகளில்‌ 
பிடித்துக்கொண்டு. வரக்கடவர்கன்‌ 
என்று சொன்னார்‌. 


எசே 9:2. அப்பொழுது இதோ, ஆது 
புருஷர்‌, வெட்டுகிற ஆயுதங்களைத்‌ 
தங்கள்‌ கைகளில்‌ பிடித்துக்கொண்டு, 
வடக்கே பார்த்த உயர்த்த வாசலின்‌ 
வழியிலிருந்து வந்தார்கன்‌; அவர்களில்‌ 
சுணல்நூல்‌ அங்கிதரித்து, தன்‌ அரையில்‌ 
கணக்கனுடைய மைக்கூட்டை 
வைத்திருக்கிற ஒருவன்‌ இருந்தான்‌; 
ர்கன்‌ உன்னே பிரவேசித்து, 
பலிபீடத்தண்டையிலே 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எசே: 9:3. அப்பொழுது இஸ்ரவேலின்‌ 
கேருபீன்‌ 


வைத்திருக்கிற புருஷனைக்‌ கூப்பிட்டு, 


எசே 9:4. கர்த்தர்‌ அவனை நோக்கி: நீ 
எருசலேம்‌ நகரம்‌ எங்கும்‌ உருவப்போய்‌, 
அதற்குள்ளே செய்யப்படுகிற 
சகல அருவருப்புகளினிமித்தமும்‌ 
பெருமுச்சுவிட்டழுகிற 

நெற்றிகளில்‌ அடையானம்‌ 

என்றார்‌. 


கர்த்தர்‌ எருசலேம்‌ 
அழிக்கப்போகிறவர்களை 
வரவழைக்கிறார்‌. கர்த்தர்‌ 
தூதர்களுக்கு எருசலேம்‌ 
அழித்துப்போடும்‌. 
கொடுக்கிறார்‌ 
இதுவரையிலும்‌ 


கர்த்தருடைய தூதர்கள்‌ 
எருசலேம்‌ நகரத்தைப்‌ 
பாதுகாத்தார்கள்‌. அவர்கள்‌ நகரத்திற்கு 
காவல்காரர்கள்போல விழித்திருந்தார்கள்‌. 
இப்போதோ அதே தூதர்கள்‌, கர்த்தருடைய 
கட்டளையின்‌ பிரகாரம்‌, எருசலேம்‌ நகரத்தை 
அழிக்கிறவர்களாயும்‌, எருசலேமின்‌ குடிகளை 
சங்காரம்பண்ணுகிறவர்களாயும்‌ 
இருக்கிறார்கள்‌ 


நகரத்தின்‌ விசாரிப்புக்காரர்‌ 
கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய 
ஆயத்தமாயிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ தங்கள்‌ 
கைகளில்‌ சங்கரிக்கும்‌ ஆயுதங்களை 
பிடித்துக்கொண்டு கர்த்தரிடத்தில்‌ 
வருகிறார்கள்‌. ஏதேன்‌ தோட்டத்தில்‌. 
ஜீவவிருட்சத்திற்கப்‌ போகும்‌ வழியை 
கர்த்தருடைய தூதர்கள்‌ சுடரொளி 
பட்டயத்தை பிடித்துக்கொண்டு காவல்‌ 
காத்தார்கள்‌. அதுபோல எருசலேம்‌ நகரத்தின்‌ 
விசாரிப்புக்காரர்‌ சங்கரிக்கும்‌ ஆயுதங்களை 
தங்கள்‌ கைகளில்‌ பிடித்துக்கொண்டு 
கர்த்தரிடத்தில்‌ வருகிறார்கள்‌. 





i a 
ETT 


கர்த்தர்‌ நகரத்தின்‌ 
விசாரிப்புக்காரர்களை 'வரக்கடவர்கள்‌"' 
என்று சொன்னவுடனேயே, ஆறு புருஷர்‌, 
வெட்டுகிற ஆயுதங்களை தங்கள்‌ கைகளில்‌ 
பிடித்துக்கொண்டு, வடக்கே பார்த்த. 
உயர்ந்த வாசலின்‌ வழியிலிருந்து 
வருகிறார்கள்‌ (எசே 9:2). எருசலேம்‌ 

த்திற்‌ ஆறு பிரதான வாசல்கள்‌ 


பாபிலோன்‌ தேசத்து சேனையில்‌ ஆறு 
படைபிரிவுகள்‌ உள்ளன. ஒவ்வொரு 
படைபிரிவுக்கும்‌ ஒவ்வொரு தளபதியாக, 
பாபிலோன்‌. சேனையில்‌ ஆறு 
சேனைத்தலைவர்கள்‌ இருக்கிறார்கள்‌. 
எரேமியா தீர்க்கதரிசியின்‌ புஸ்தகத்தில்‌ இந்த 
ஆறு பிரபுக்களின்‌ பெயர்களும்‌ 
குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 


"அப்பொழுது பாபிலோன்‌ ராஜாவின்‌ 
பிரபுக்களாகிய நெர்கல்சரேத்சேர்‌ 
சம்பார்நேபோ,  சர்சேகிம்‌, ரப்சாரீஸ்‌, 
நெர்கல்சரேத்சேர்‌, ரப்மாக்‌ என்பவர்களும்‌, 
பாபிலோன்‌ ராஜாவின்‌ மற்ற எல்லாப்‌ 
பிரபுக்களும்‌ உட்பிரவேசித்து. நடு வாசலில்‌. 
இருந்தார்கள்‌" (எரே 39:3) 


ற 
கொண்டு வருகிறார்கள்‌. தேவதூதர்களுடைய 


கரங்களில்‌, பாபிலோன்‌ ராஜாவின்‌ 

ஆறு பிரபுக்களும்‌, Fe 

ஆயுதங்களாகயிருக்கிறார்கள்‌. 

புருஷரும்‌ வடக்கே பார்த்த க ட 

வழியிலிருந்து வருகிறார்கள்‌. பாபிலோன்‌ 

தேசம்‌ எருசலேமுக்கு வடக்கு. 
'திசையிலுள்ளது. 


'அப்பொழுது கர்த்தர்‌ 
வடக்கேயிருந்து 
தேசத்தினுடைய குடிகள்‌ 
வரும்‌" (எரே 1:14). 


என்னை 
தீங்கு 


நோக்கி: 
த்‌ எல்லார்மேலும்‌ 


ஆவியானவர்‌ எசேக்கியேலை, 
தேவதரிசனத்திலே, எருசலேமில்‌ வட 
'திசைக்கு எதிரான உள்வாசலின்‌ நடையிலே. 
விடுகிறார்‌. அங்கே எரிச்சலுண்டாக்குகிற 
விக்கிரகத்தின்‌ ஸ்தானம்‌ 

(எசே 8:3) க்கியேல்‌ 

வாசலுக்கு 
நடையிலே. 
விக்கிரகத்தைப்‌ 


எரிச்சலுண்டாக்குகிற 
பார்க்கிறார்‌ (எசே 8:5). 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


எரிச்சலுண்டாக்குகிற. 
வடதிசையிலிருப்பதினால்‌, ஆறு புருஷர்களும்‌ 
வடக்கே பார்த்த உயர்ந்த வாசலின்‌ 
வழியிலிருந்து வருகிறார்கள்‌ என்று 
வேதபண்டிதர்கள்‌ விளக்கம்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 


சங்கார தூதர்களில்‌ ஒருவரைப்பற்றி 
இங்கு விசேஷமாய்ச்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
இவர்‌ ஆறு புருஷரில்‌ ஒருவரல்ல என்றும்‌, 
ஆனாலும்‌ இவர்‌ சங்கார தூதர்களில்‌ 
ஒருவர்‌ என்றும்‌. வேதபண்டிதர்கள்‌ 
சொல்லுகிறார்கள்‌. கர்த்தருடைய கிருபையும்‌ 
இரக்கமும்‌, அவருடைய நியாயத்தீர்ப்போடு 
கலந்திருக்கிறது. ஆறு புருஷரும்‌ வடகே 
பார்த்த உயர்ந்த வாசலின்‌ வழியிலிருந்து 
வருகிறார்கள்‌. அவர்களில்‌ ஒருவன்‌ 
சணல்நூல்‌ அங்கி தரித்திருக்கிறான்‌. அவன்‌ 
தன்னுடைய அணையில்‌ கணக்கனுடைய 
மைக்கூட்டை வைத்திருக்கிறான்‌. 

சங்கார 


ம்‌ 
தாதர்களாயிருக்கிறாரகள்‌ அவர்கள்‌ 
வெட்டுகிற ஆயுதங்களை தங்கள்‌ கைகளில்‌ 


பிடித்துக்‌ கொண்டிருக்கிறார்கள்‌. இவனோ 
தன்னுடைய அரையில்‌ கணக்கனுடைய 
மைக்கூட்டை வைத்திருக்கிறான்‌. 
பூர்வகாலத்தில்‌. கணக்கர்களும்‌, 
வேதபாரகரும்‌, வழக்கறிஞர்களும்‌ தங்கள்‌ 
அரைகளில்‌  மைக்கூட்டை வைத்திருப்பது, 
வழக்கம்‌. ஆறு மனுஷரும்‌ வெட்டுகிற 
ஆயுதங்களை பயன்படுத்துகிறார்கள்‌. இந்த 
மனுஷனோ கணக்கனுடைய மைக்கூட்டை 
பயன்படுத்துகிறான்‌. 

பட்டயத்தின்‌ வல்லமையைவிட 
எழுதுகோலின்‌ வல்லமையே பெரியது. 
எழுத்தாணியே கனமுள்ளது. கணக்கனுடைய 
மைக்கூடும்‌, எழுத்தாணியும்‌ கிறிஸ்துவுக்கு. 
அடையாளமாயிருக்கிறது. கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்து பிதாவுக்கும்‌ மனுஷருக்கும்‌ 
நடுவே மத்தியஸ்தராயிருக்கிறார்‌. 
தேவனுடைய தெய்வீக நியாயத்தீர்ப்பு, 
பாவியான மனுஷர்மீது சுடரொளி பட்டயமாக 
புறப்பட்டு வரும்போது, கிறிஸ்துவானவர்‌ 
மனுக்குலத்திற்காக. பிதாவினிடத்தில்‌ 
பரிந்துபேசுகிறார்‌. 





i FTE 
TT 


பிரதான ஆசாரியர்‌ 
அங்கி  தரித்திருப்பார்கள்‌. 
பிரகாசமுமான மெல்லிய 
தரித்துக்கொள்ளும்படி அவளுக்கு 
அளிக்கப்பட்டது: அந்த மெல்லிய வஸ்திரம்‌ 
பரிசுத்தவான்களுடைய நீதிகளே” 
(வெளி 19:8). தீர்க்கதரிசிகள்‌ தங்கள்‌ 
அரையில்‌ கணக்கனுடைய மைக்கூட்டை 
வைத்திருப்பார்கள்‌. ந்த மனுஷனும்‌ 
பிரதான ஆசாரியனைப்போல, சணல்நூல்‌ 
அங்கி தரித்து, தீர்க்கதரிசியைப்போல தன்‌ 
அரையில்‌ கணக்கனுடைய மைக்கூட்டை 
வைத்திருக்கிறான்‌. 
ஜீவப்புஸ்தகமே ஆட்டுக்குட்டியான வரின்‌ 
புஸ்தகம்‌. நியாயப்பிரமாணத்திலும்‌, 
சுவிசேஷத்திலும்‌ கர்த்தர்‌ நமக்காக 
எழுதியிருக்கிற வார்த்தைகள்‌ எல்லாமே, 
வார்த்தைகள்‌. பரிசுத்த. 
இயேசுகிறிஸ்‌ துவைப்பற்றி 
எழுதப்பட்ட வெளிப்பாடு ஆகும்‌ 


நகரத்தின்‌ விசாரிப்புக்காரர்‌ 
சங்கரிக்கும்‌ ஆயுதங்களோடு நிற்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ எருசலேமின்‌ குடிகளை 
சங்காரம்பண்ண  ஆயத்தமாயிருக்கிறார்கள்‌.. 
எருசலேம்‌ நகரத்திற்கு அழிவு. 
நியமிக்கப்பட்டிருக்கிறது. சங்காரம்‌ 
பண்ணுகிறவர்களுக்கு நடுவில்‌ ஒரு 
இருக்கிறார்‌. அவர்‌ 
ஆசாரியராய்‌ பரிந்து பேசும்‌ 

ஊழியத்தை செய்கிறார்‌. 
தேவாலயத்தில்‌ கர்த்தருடைய 
ஷேக்கைனா மகிமை தங்கியிருக்கும்‌. 
ஆறுபுருஷரும்‌, மைக்கூட்டை வைத்திருக்கிற 
ஒருவனும்‌, தேவாலயத்திற்குள்‌ பிரவேசித்து. 
வெண்கல பலிபீடத்தண்டையில்‌ நிற்கிறார்கள்‌. 
அப்பொழுது இஸ்ரவேலின்‌ தேவனுடைய 
மகிமை கேரூபின்‌ மேலிருந்து எழும்புகிறது. 
அது ஆலயத்தின்‌ வாசற்படிமிலே வந்து 
நிற்கிறது. கர்த்தருடைய மகிமை 
தேவாலயத்தைவிட்டு வெளியே புறப்பட்டுப்‌ 
போகிறது. கர்த்தருடைய மகிமை போனபின்பு, 
தேவதூதர்களின்‌ தரிசனத்தினால்‌ ஒரு 


கூப்பிடுகிறார்‌ (எசே 9:3) 
அவனுக்கு கட்டளை கொடுக்கிறார்‌. 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நோக்கி: “நீ 
உருவப்போய்‌, 


கர்த்தர்‌ அவனை 
எருசலேம்‌ நகரம்‌ 
அதற்குள்ளே 
அருவருப்புகளினிமித்தமும்‌ 
சுவிட்டழுகிற மனுஷரின்‌ 
அடையாளம்‌ போடு” (எசே. 
கட்டளையிடுகிறார்‌. 


| எருசவேமிலே பக்தியுள்ள யூதர்கள்‌ 


விசாரிப்புக்காரர்‌ 
சங்கரிக்கும்‌ ஆயுதங்களை பிடித்துக்கொண்டு 
வரக்கடவர்கள்‌ (எசே 9:1) என்று கட்டளை 


கொடுத்தார்‌. 


ப்பட்ட கட்டளையை, கர்த்தர்‌ 
கணக்கனுடைய மைக்கூட்டை வைத்திருக்கிற 
புருஷனுக்கு கொடுக்கவில்லை. இந்த புருஷன்‌ 
இரட்சகரைப்போல இருக்கிறார்‌. இவர்‌ 
எப்போதுமே கர்த்தருடைய பிரசன்னத்தில்‌ 
நமக்காக பரிந்து பேசிக்கொண்டிருக்கிறவர்‌ 
கர்த்தர்‌ இரட்சகரை அழைக்க வேண்டிய 
அவசியம்‌ எதுவுமில்லை. நம்முடைய இரட்சகர்‌ 
எப்போதுமே பிதாவோடு கூடவே இருக்கிறவர்‌. 
பிதாவின்‌ சமுகத்தில்‌ நமக்காக எப்போதும்‌ 
பரிந்து பேசிக்கொண்டிருக்கிறவர்‌. 


கர்த்தருக்கு மீதமானவர்கள்‌ எருசலேம்‌ 
நகரத்திற்குள்ளே செய்யப்படுகிற சகல. 
அருவருப்புக்களினிமித்தம்‌ பெருமூச்சு விட்டு 
அழுகிறார்கள்‌. ஜனங்களுடைய பாவங்களை 
நினைத்து துக்கப்படுகிறார்கள்‌. வேதனைப்‌ 
படுகிறார்கள்‌. அவர்களுக்காக 
பரிதபிக்கிறார்கள்‌. கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
அழுகையோடும்‌. கண்ணீரோடும்‌. 
பாவிகளுக்காக விண்ணப்பம்‌ 
பண்ணுகிறார்கள்‌. பெருமூச்சு விட்டழுகிற 
பரிசுத்தவான்களின்‌ எண்ணிகை 
சொற்பமாயிருக்கிறது. 





ழ்‌ யனா 
யாய 


எருசலேம்‌ நகரத்திலே 
மனுஷரும்‌, எருசலேமின்‌ குடிகளும்‌ 
கர்த்தருக்கு விரோதமாக அருவருப்பான. 
காரியங்களை செய்கிறார்கள்‌. அவர்களுடைய 
எண்ணிக்கை திரளாயிருக்கிறது. 
பரிசுத்தவான்௧ளின்‌ எண்ணிக்கை 
குறைவாயிருக்கிறது. யூதர்களுடைய 
அருவருப்புக்களுக்கு பரிசுத்தவான்கள்‌: 
எதிர்த்து நிற்கிறார்கள்‌. அவர்களுடைய 
அருவருப்புக்களை அகற்றுவதற்கு 
பரிசுத்தவான்கள்‌ தங்களால்‌ முடிந்த 
எல்லாவற்றையும்‌ செய்கிறார்கள்‌. 
கர்த்தரிடத்தில்‌ அவர்களுக்காக அழுது 
புலம்பி, பெருமூச்சு விட்டு விண்ணப்பம்‌ 
பண்ணுகிறார்கள்‌. 


எருசலேம்‌ நகரத்தில்‌ பக்தியுள்ள 
யூதர்களை நேடி கண்டுபிடிக்குமாறு. கர்த்தர்‌ 
கணக்கனுடைய மைக்கூட்டை வைத்திருக்கிற 
மனுஷனுக்கு கட்டளை கொடுக்கிறார்‌. அவன்‌ 
எருசலேம்‌ நகரமெங்கும்‌ உருவப்போய்‌, 
கர்த்தருடைய பரிசுத்தவான்களை தேடி 
கண்டுபிடிக்கவேண்டும்‌. அவர்களுடைய 
நெற்றிகளில்‌ அடையாளம்‌ போடவேண்டும்‌. 

கர்த்தருடைய கோபம்‌ 
எருசலேமை சங்காரம்பண்ணுவதற்கு 
ஆயத்தமாயிருக்கிறது.. அதே வேளையில்‌ 
கர்த்தருடைய கிருபை, அவருக்கு 
மீதியானவர்களை, அழிவுக்கு தப்புவிக்கிறது. 
கர்த்தர்‌ தம்முடைய கிருபையினால்‌, 
தம்முடைய பரிசுத்தவான்‌௧ளின்‌ நெற்றிகளில்‌ 
அடையாளம்‌ போடுகிறார்‌. கர்த்தர்‌ இந்த 
அடையாளத்தைப்‌ பார்க்கும்போது. அதை 
தம்முடைய அடையாளமாக அங்கீகரிப்பார்‌. 
அவர்கள்‌  தமக்குரியவர்கள்‌ என்பதை 
உறுதிபண்ணுவார்‌. 


யூதாவின்‌ 


இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தர்‌, 
அழிந்துபோகிற ஆத்துமாக்களுக்காக 
பெருமூச்சு விட்டு அழுகிற பரிசுத்தவான்கள்‌ 
மேல்‌ பிரியமாயிருக்கிறார்‌. கர்த்தர்‌ 
அவர்களுடைய பெருமூச்சுகளையெல்லாம்‌. 
தம்முடைய  ஞாபகபுஸ்தகத்தில்‌ எழுதி 
வைப்பார்‌. அவர்களுடைய கண்ணீர்கள்‌ 
ஒருபோதும்‌ வீணாய்ப்போகாது. கர்த்தர்‌ 
தம்முடைய பரிசுத்தவான்களின்‌ 
கண்ணீர்களை தருத்திகளில்‌ பிடித்து 
வைப்பார்‌. 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


என்‌ பரிசுத்த ஸ்தலத்திலே 
துவக்குங்கள்‌ எசே 9:5-7 


எசே: 95. பின்பு அவர்‌ என்‌ காதுகள்‌: 
கேட்க மற்றவர்களை நோக்கி: நீங்கள்‌. 
இவன்‌ பின்னாலே நகரமெங்கும்‌ 
உருவப்போய்‌ வெட்டுங்கள்‌; உங்கள்‌. 
கண்‌... தப்பவிடாமதும்‌, நீங்கள்‌ 
இரங்காமதும்‌, 


எசே 9:8. முதியோரையும்‌, வாலி. 
யரையும்‌, கன்னிகைகளையும்‌, 
குழத்தைகளையும்‌, ஸ்திரீகனையும்‌, 
சங்கரித்துக்‌ கொன்றுபோடுங்கன்‌; 
அடையானம்‌ போடப்பட்டிருக்கிற 
ஒருவனையும்‌ கிட்டாதிருங்கள்‌, என்‌: 
பரிசுத்த ஸ்தலத்திலே துவக்குங்கன்‌' 
என்று என்‌ காதுகள்‌ கேட்கச்‌ 
சொன்னார்‌; அப்பொழுது அவர்கள்‌ 
ஆலயத்துக்கு முன்னே இருந்த 
மூப்பரிடத்தில்‌ துவக்கம்‌ 
பண்ணினார்கள்‌. 
எசே 91. 
நோக்கி: 
தீட்டுப்படுத்தி, 
 கொலையுண்டவர்கனாலே 
புறப்பட்டுப்போங்கள்‌ 
அவர்கள்‌ நகரத்தில்‌ 
வெட்டினார்கன்‌. 


அவர்‌ அவர்களை 
நீங்கள்‌ ஆலயத்தைப்‌ 
பிராகாரங்கனைக்‌ 
நிரப்பி, 
என்றார்‌ 
போய்‌ 


சங்காரதூதர்க। 
இணர்‌ பமல்‌ 
தங்கள்‌ கைகளில்‌ 
சங்கரிக்கும்‌ ஆயுதங்களை 
வந்திருக்கிறார்கள்‌. 

வெட்டுகிற 


கர்த்தர்‌. 
கட்டளைகொடுக்கிறார்‌. 
விசாரிப்புக்காரர்கள்‌.. 
இவர்கள்‌ 
பிடித்துக்கொண்டு 
இந்த யுங்களெல்லாம்‌ 
ஆயதங்களாிருக்கிறது. கர்த்தர்‌ தங்களுக்கு 


கொடுக்கும்‌ கட்டளைகளை 


நிறைவேற்றவேண்டும்‌ 


இவர்கள்‌ 





ழ்‌ நயனா 
யாய 


“ஏனெனில்‌ நீங்கள்‌ எங்கள்‌ 
ஊழியத்தினால்‌ உண்டாகிய கிறிஸ்துவின்‌ 
நிருபமாயிருக்கிறீர்களென்று 


நாங்கள்‌ தேவனுக்கு முன்பாகக்‌ தன்தன்‌ 
மூலமாய்‌ இப்படிப்பட்ட க்கக்‌ 
கொண்டிருக்கிறோம்‌" (2கொரி 3:34). 


பத்தியுள்ளவர்களாயிருக்கவேண்டும்‌ என்பதும்‌, 


மனுஷர்மீது 
அன்புள்ளவர்களாமிருக்கவேண்டும்‌ என்பதும்‌ 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


கர்த்தர்‌ மோசேயிடம்‌ கொடுத்த 
பலகைகள்‌ சாட்சியின்‌ பலகைகள்‌ என்று 
அழைக்கப்படுகிறது. இந்தப்‌ பலகைகளில்‌ 
ரத்‌ சித்தம்‌. சாட்சியாக. 
கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 

"அன்பாகயிருக்கிறார்‌ 

அவர்களுக்கு 

என்பதற்கும்‌ 

ற்பலகை, எழுதப்பட்டிருக்கிற 
வாக்கியங்கள்‌ போர்க்கு 


இன்‌ 


பலகைகளில்‌ 
கர்த்தருடைய 
கீழ்ப்படியலில்லையென்றால்‌, 
வார்த்தைகள்‌ 


ஜனத்தார்‌ இந்தப்‌ 
எழுதப்பட்ருக்கிற 
கட்டளைகளுக்கு 
த்‌ அந்த 
அவர்களுக்கு விரோதமாக 
சாட்சியாயிருக்கும்‌. ஆகையினால்‌ 
தேவனுடைய விரலினால்‌. எழுதப்பட்ட 
இரண்டு கற்பலகைகளும்‌, சாட்சியின்‌ 
பலகைகள்‌ என்று அழைக்கப்படுகிறது. 





i THE 
TT 


கர்த்தர்‌ ஆறு புருஷரையும்‌ நோக்கி, 
"நீங்கள்‌ இவன்‌ பின்னாலே நகரமெங்கும்‌ 
உருவப்போய்‌ வெட்டுங்கள்‌; உங்கள்‌ கண்‌ 
தப்பவிடாமலும்‌, நீங்கள்‌ இரங்காமலும்‌, 
முதியோரையும்‌, வாலிபரையும்‌, 
கன்னிகைகளையும்‌, குழந்தைகளையும்‌, 
ஸ்திரீகளையும்‌, சங்கரித்தக்‌ கொன்று 
போடுங்கள்‌” (எசே 9:55) என்று 
கட்டளையிடுகிறார்‌. அவர்கள்‌ எருசலேம்‌ 
நகரத்திலுள்ள எல்லோரையும்‌ அழித்துப்போட 
'வேண்டும்‌. நகரத்தில்‌ ஏராளமான ஜனங்கள்‌ 
பஞ்சத்தினாலும்‌, கொள்ளைநோயினாலும்‌ 
செத்துப்போகிறார்கள்‌. 
பட்டயத்தினால்‌ எருசலேம்‌ 
பல்‌ ப ல்‌ 
மடந்துபோகிறார்கள்‌. 
முழுவதிலும்‌ வப்‌ ல்கள்‌ 
சர்லசங்காரமும்‌ உண்டாயிற்று. 
அவர்களுடைய அழிவுக்கு அவர்களுடைய 
பாவங்களே காரணம்‌. 


கர்த்தர்‌ கிருபையும்‌ இரக்கமுமுள்ளவர்‌. 
இஸ்ரவேல்‌ வம்சத்தாரோ கர்த்தருக்கு 
விரோதமாக பாவங்களையும்‌, 
அக்கிரமங்களையும்‌ செய்து கர்த்தரை 
'கோபப்படுத்துகிறார்கள்‌. இரக்கத்தைக்‌ 
காண்பிக்கிற தேவன்‌, அவர்களுடைய 
அருவருப்புக்களினிமித்தமாய்‌, அவர்களுக்கு 
கோபத்தைக்‌ காண்பிக்கிறார்‌. “உங்கள்‌ கண்‌ 
தப்பவிடாமலும்‌, நீங்கள்‌ இரங்காமலும்‌, 
எல்லோரையும்‌ சங்கரித்து கொன்று 
போடுங்கள்‌" என்று கர்த்தர்‌ சங்கார 
தூதர்களுக்கு கட்டளை கொடுக்கிறார்‌. 


பாவம்‌ செய்கிறவர்கள்‌, தங்களுடைய 
பாவங்க மனந்திரும்பவேண்டும்‌. 
தொடர்ந்து பாவத்திலே ஜீவித்து, தங்கள்‌ 
பாவங்களுக்கு மனந்திரும்ப மறுக்கிறவர்கள்‌, 
தங்கள்‌ பாவங்களில்‌ அழிந்துபோவார்கள்‌. 
அவர்களால்‌ இந்த அழிவுக்கு எளிதாக 
தப்பிக்க முடியும்‌. தங்களுடைய பாவங்களுக்கு 
மனந்திரும்பினால்‌, கரத்‌ 

கிருபையினால்‌ 

பாதுகாப்பார்‌ 

கர்த்தருக்கு ல்‌ 

பாவம்‌ செய்து, தங்கள்மீது தாங்களே 


அழிவை வரவழைத்துக்கொள்கிறார்கள்‌. 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தன்னுடைய அரையில்‌ கணக்கனுடைய 
மைக்கூட்டை வைத்திருக்கிறவன்‌, எருசலேம்‌ 
நகரத்திலே செய்யப்படுகிற 
அருவருப்புகளினிமித்தம்‌ 
விட்டமுகிற 'மனுஷரின்‌ 
அடையாளம்‌ போட்டிருக்கிறான்‌. 
நகரத்தின்‌ விசாரிப்புக்காரராகிய 
புருஷரிடத்திலும்‌, “அடையாளம்‌ போட்டிருக்கிற 
ஒருவனையும்‌ கிட்டாதிருங்கள்‌"' என்றும்‌ 
கட்டளையிடுகிறார்‌. 
சங்காரம்பண்ணுகிறவர்கள்‌ யாருக்கும்‌ 
இரக்கம்‌ காண்பிக்கக்கூடாது. அவர்களுடைய 
கண்கள்‌ யாரையும்‌ தப்பலிடக்கூடாது. 
அவர்கள்‌ எல்லோரையும்‌ சங்கரித்து 
கொன்றுபோடவேண்டும்‌. அதே வேளையில்‌ 
தங்கள்‌ நெற்றிகளில்‌ அடையாளம்‌ 
போட்டிருக்கிற ஒருவனையும்‌ அவர்கள்‌ 
கொன்றுபோடக்கூடாது. அவர்களைக்‌ கிட்டக்‌ 
கூடாது. அவர்களை பயழுறுத்தக்கூடாது. 


மக்கு மீதியாயிருக்கிற ஜனங்கள்மீது 
கர்த்தர்‌ பிர பிரியமாமிருக்கிறார்‌. அவர்களை 
பாதுகாத்து பராமரிப்பதாகவும்‌, அவர்களை 

நாட்டுவதாகவும்‌ 


மீதியாயிருப்பவர்கள்‌ 
நன்மையடைவார்கள்‌; தீங்கின்‌ காலத்திலும்‌ 
நெருக்கத்தின்‌ காலத்திலும்‌ உனக்காக நான்‌ 
சத்துருவுக்கு எதிர்ப்பட்டு, உனக்குச்‌ 
சகாயஞ்செய்வேன்‌ என்று மெய்யாகவே 
சொல்லுகிறேன்‌" (எரே 151), 


கர்த்தருக்கு, மீதியானவர்கள்‌, 
அழிந்துபோகிற. ஜனங்களுக்காக 
கர்த்தருடைய சமுகத்தில்‌ பெருமூச்சு விட்டு 
அழுது ஜெபிக்கிறார்கள்‌. அவர்களில்‌ 
ஒருவரும்‌ கல்தேயருடைய பட்டயத்திற்கு 
இரையாகவில்லை.. 

ரோமப்பேரரசார்‌ எருசலேம்‌. 
நகரத்தை அழித்துப்போட்டார்கள்‌. எல்லா 
தர்களையும்‌ கொன்று குவித்தார்கள்‌. 

றிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள்‌ 
பெல்லா என்னும்‌ நகரத்தில்‌, ஒன்றுகூடி, 
அழிந்துபோகிற ஆத்துமாக்களுக்காக 
ஜெபம்பண்ணினார்கள்‌. ம்பண்ணின 
விசுவாசிகள்‌ எல்லோரும்‌ ரோமப்பேரரசுக்கு 
தப்பித்துக்கொண்டார்கள்‌. கர்த்தர்‌ 
அவர்களை பாதுகாத்தார்‌. அவர்கள்‌ 
அழிவுக்கு தப்பினார்கள்‌. 





i= FTN 
TT 


கர்த்தர்‌ சங்காரம்பண்ணுகிறவர்களை 
நோக்கி, “நகரமெங்கும்‌ உருவப்போய்‌ 
வெட்டுங்கள்‌" என்று கட்டளை கொடுக்கிறார்‌. 
அந்தக்‌ கட்டளையைத்‌ தொடர்ந்து. “என்‌ 
பரிசுத்த ஸ்தலத்திலே துவக்குங்கள்‌" என்றும்‌ 
கட்டளையிடுகிறார்‌. கர்த்தருடைய நியாயத்‌ 
தீர்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும்‌ 
காலமாயிருக்கிறது. கர்த்தருக்கு விரோதமான 
அருவருப்புக்கள்‌ தேவாலயத்தில்‌ 
ஆரம்பமாயிற்று. மூப்பர்களும்‌ நலக்‌ 
தேவாலயத்திலே விக்கிரகங்களுக்கு 
தூபங்காட்டி கர்த்தருக்கு கோபம்‌ உண்டு 
பண்ணினார்கள்‌. இதனால்‌ தேவனுடைய 
நியாயத்தீர்ப்பு அவருடைய பரிசுத்த 
ஸ்தலத்திலே துவங்குகிறது. 

கர்த்தருடைய ஆலயம்‌ அவருடைய 
பரிசுத்த ஸ்தலம்‌. மனந்திரும்பிய பாவிகள்‌ 
கர்த்தருடைய ஆலயத்திலே வந்து 
அடைக்கலம்‌ பெற்று, பாதுகாப்பாயிருப்பார்கள்‌ 
மனந்திரும்பிய பாவிகளுக்கு கர்த்தருடைய 
ஆலயம்‌ ப்‌ 
தங்கள்‌ 
ஜீவிக்கிறவர்களுக்கும்‌, துணிகரமாய்ப்‌ பாவம்‌ 
செய்கிறவர்களுக்கும்‌, கர்த்தருடைய ஆலயம்‌ 
பாதுகாப்பான ஸ்தலமல்ல. அது அவர்கள்‌ 
நியாயந்தீர்க்கப்படும்‌ ஸ்தலம்‌. 


சங்காரம்பண்ணுகிறவர்கள்‌ 
உருவப்போய்‌ வெட்டவேண்டும்‌. அவர்கள்‌ 
கர்த்தருடைய கட்டளைகளுக்கு 
கீழ்ப்படியவேண்டும்‌. 

தங்கள்‌ 
ஆயுதங்களைப்‌ 


கைகளில்‌ வெட்டுகிற 
பிடித்திருக்கிற ஆறு 
புருஷரும்‌, கர்த்தருடைய கட்டளையின்‌ 
பிரகாரம்‌ முதியோரையும்‌, வாலிபரையும்‌, 
கன்னிகைகளையும்‌, குழந்தைகளையும்‌, 
ஸ்திரீகளையும்‌ சங்கரித்து கொன்று 
போடுகிறார்கள்‌. தங்கள்‌ 
அடையாளம்‌ போடப்பட்டிருக்கிற 

அவர்கள்‌ ஒன்றும்‌ 
சங்காரம்பண்ணுகிறவர்கள்‌. 

முன்னேயிருந்த மூப்பரிடத்தில்‌, 
பண்ணுவதை துவக்கம்‌ பண்ணுகிறார்கள்‌. 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


எருசலேமிலுள்ள பரிசுத்த ஆலயத்தில்‌ 
இஸ்ரவேல்‌ வம்சத்தாரின்‌  மூப்பரில்‌ 
எழுபதபேரும்‌, அவர்களின்‌ நடுவிலே 
சாப்பானுடைய குமாரனாகிய யசனியாவும்‌, 
அவனவன்‌ நன்‌ தன்‌ கையிலே 
தன்‌ தன்‌ தூபகலசத்தைப்‌ பிடித்துக்கொண்டு 
அவைகளுக்கு முன்பாக நின்றார்கள்‌. 
தூபவர்க்கத்தினால்‌ மிகுந்த புகை எழும்பிற்று' 
(எசே 81). சங்காரம்பண்ணுகிறவர்கள்‌ 
த எழுபது மூப்பர்களையும்‌ முதலாவதாக 
ங்கரித்து கொன்று போட்டிருக்கலாம்‌. 


கர்த்தருடைய ஆலயத்தின்‌ வாசல்‌ 
நடையிலே மண்டபத்துக்கும்‌ பலிபீடத்துக்கும்‌ 
நடுவே ஏறக்குறைய இருபத்தைந்து 
புருஷர்‌, தங்கள்‌ முதுகைக்‌ கர்த்தருடைய 
ஆலயத்துக்கும்‌ தங்கள்‌ முகத்தைக்‌. 
கீழ்த்திசைக்கும்‌ நேராகத்‌ திருப்பினவர்களாய்க்‌ 
க்கே இருக்கும்‌. னை 
(எசே 8:16). சங்காரம்‌ 
இந்த இருபத்தைந்து 
முதலாவதாக சங்கரித்து 
கொன்று போட்டிருக்கலாம்‌. 

அதன்‌ பின்பு கர்த்தர்‌ 
சங்காரம்பண்ணுகிறவர்களை நோக்கி, 
“நீங்கள்‌ ஆலயத்தைப்‌ தீட்டுப்படுத்தி, 
பிராகாரங்களைக்‌ கொலையுண்டவர்களாலே 
நிரப்பி, புறப்பட்டுப்போங்கள்‌ (எசே 9:7) 
என்று கட்டளை கொடுக்கிறார்‌. அவர்கள்‌ 
கர்த்தருடைய கட்டளையின்‌ பிரகாரம்‌ 
நகரமெங்கும்‌ உருவப்போய்‌, ஒருவரையும்‌ 
தப்பவிடாமல்‌, ஒருவருக்கும்‌ இரக்கம்‌ 
காண்பிக்காமல்‌, எல்லோரையும்‌ சங்கரித்து, 
கொன்றுபோடுகிறார்கள்‌. தேவாலயத்தில்‌ 
வெட்ட ஆரம்பித்தவர்கள்‌ இப்போது, 

நகரத்தில்‌ போய்‌ வெட்டுகிறார்கள்‌. 


ஆ, கர்த்தராகிய ஆண்டவரே 
எசே: 9:8-11 


எசே 8:8. அவர்கள்‌ வெட்டிக்‌ 
கொண்டுபோகையில்‌ நான்‌ மாத்திரம்‌ 
தனித்து, முகங்குப்புற விழுந்த: ஆ, 
கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர்‌ 
எருசலேமின்மேல்‌ உமது உக்கிரத்தை: 
ஊற்றுகையில்‌ இஸ்ரவேலின்‌ 
மீதியானவர்களையெல்லாம்‌ 


அழிப்பிரோ என்று முறையிட்டேன்‌. 





f= al 
TT 


எசே 9:0. அதற்கு அவர்‌ இஸ்ரவேலும்‌ 
மூதாவுமாகிய 

அக்கிரமம்‌ மிகவும்‌ பெரிது; 
இரத்தப்பழிகளால்‌ திழைத்திருக்கிறது; 
நகரமும்‌ மாறுபாட்டினால்‌ 
திரப்பப்பட்டிருக்கிறது; கர்த்தர்‌ 
தேசத்தைக்‌ கைவிட்டார்‌; கர்த்தர்‌ 
பார்க்கமாட்டார்‌ என்று 
சொல்லுகிறார்கள்‌. 


எசே 9:10. ஆகையால்‌. 


தப்பவிடுவதுமில்லை, 


அவர்களுடைய 
அவர்கள்‌: 
இறங்கப்பண்ணுவேன்‌ என்றார்‌. 


எசே. 9:11. இதே, சணல்நூல்‌ அங்கி 
தரித்து, தன்‌ அரையில்‌ மைக்கூட்டை 
வைத்திருக்கிற புருஷன்‌ வத்து: தீர்‌ 
எனக்குக்‌ கட்டனையிட்டபடியே 
செய்தேன்‌ என்று காரியத்தைத்‌ 
தெரிவித்தான்‌. 
எசேக்கியேல்‌ 

கர்த்தரிடத்தில்‌ பரிந்து 
சங்காரம்பண்‌ ணுகிறவர்கள்‌ 
உருவப்போய்‌, 


தீர்க்கதரிசி. 
பேசுகிறார்‌ 
நகரமெங்கும்‌. 
ஒருவரையும்‌ தப்பவிடாமல்‌, 
ஒருவருக்கும்‌ இரக்கம்‌ காண்பியாமல்‌, 
ஜனங்களை சங்கரித்து கொன்று 
போடுகிறார்கள்‌. அவர்கள்‌ வெட்டிக்கொண்டு 
போகையில்‌, எசேக்கியேல்‌ மாத்திரம்‌ தனித்து. 
கர்த்தருக்கு முன்பாக முகங்குப்புற 
விழுகிறார்‌ 
கர்த்தராகிய 


தேவரீர்‌ எருசலேமின்‌ மேல்‌ 
உக்கிரத்தை ஊற்றுகையில்‌ 
மீதியானவர்களையெல்லாம்‌ அழிப்பீரோ"' 
சே 934) என்று எசேக்கியேல்‌ 
கர்த்தரிடத்தில்‌ முறையிடுக்கிறார்‌. 
எசேக்கியேல்‌ சங்காரத்திற்கு தப்பினவர்‌ 
போல, முகங்குப்புற விழுந்துகிடக்கிறார்‌ 
கர்த்தர்‌ நல்லவர்‌. அவருடைய கிருபை 
என்றுமுள்ளது. நம்முடைய சவநீதியும்‌, 
சுயபரிசுத்தமும்‌ பிரயோஜனமற்றது. 
கர்த்தருடைய கிருபையே நம்மைத்‌ தாங்கும்‌. 
நாம்‌ நிற்பதம்‌ நிர்மூலமாகாதிருப்பதும்‌. 
கர்த்தருடைய சுத்தகிருபை 


ஆண்டவரே, 
உமது 
இஸ்ரவேலின்‌ 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ய கிரியைகளினாலும்‌ நாம்‌ 

செய்யவேண்டும்‌. நம்முடைய 

நாம்‌ மற்றவர்களுக்கு 

அவர்களுக்கு நன்மை 

செய்யவேண்டும்‌. எசேக்கியேல்‌ இஸ்ரவேலின்‌ 

மீதியானவர்களுக்காக கர்த்தரிடத்தில்‌ பரிந்து, 
பேசுகிறார்‌. 


கர்த்தர்‌ எருசலேமின்மேல்‌ தமது 
கோபத்தை ஊற்றுகிறார்‌. இஸ்ரவேலின்‌ 
மீதியானவர்கள்‌ எல்லோரையும்‌ கர்த்தர்‌ 
அழிக்கமாட்டார்‌. நெற்றிகளில்‌ அடையாளம்‌ 
போடப்பட்டிருக்கிறவர்களை கர்த்தர்‌ 
அழிக்கமாட்டார்‌. அவர்கள்‌ கர்த்தருக்கு 
மீதியானவர்கள்‌. மற்றவர்கள்‌ கர்த்தருக்கு 
விரோதமாக பாவம்‌ செய்தவர்கள்‌. 
எசேக்கியேல்‌. இஸ்ரவேலின்‌ 
ஜனங்களுக்காக விண்ணப்பம்பண்‌ ணும்போது, 
கர்த்தர்‌ தம்முடைய நீதியான நியாயத்தீர்ப்பை, 
எசேக்கியேலுக்கு 
சொல்லுகிறார்‌. 


“இஸ்ரவேலும்‌ 
வம்சத்தாரின்‌ அக்கிரமம்‌ 


நகரமும்மாறு பாட்டினால்‌ இ்பபப்ரக்கறலு 
கர்த்தர்‌ தேசத்தைக்‌ கைவிட்டார்‌; கர்த்தர்‌ 
பார்க்கமாட்டார்‌ என்று சொல்லுகிறார்கள்‌. 
ஆகையால்‌ என்‌ கண்‌ தப்பவிடுவதுமில்லை, 
நான்‌ இரக்கஞ்செய்வதுரில்லை; 
அவர்களுடைய வழியின்‌ பலனை அவர்கள்‌ 
எசே 9970) என்று கர்த்தர்‌ 
எசேக்கியேலுக்கு பிரதியுத்தரம்‌ சொல்லகிறார்‌. 
கர்த்தர்‌ எசேக்கியேல்‌ தீர்க்கதரிசியின்‌ 
விண்ணப்பத்தை. ஏற்றுக்கொள்ளவில்லை. 
எசேக்கியேலின்‌ விண்ணப்பத்தை கர்த்தர்‌ 
ஏற்க மறுத்துவிடுகிறார்‌. எசேக்கியேல்‌ 
விரும்புகிற பிரகாரம்‌, கர்த்தர்‌ தம்முடைய 
கிருபையையும்‌ இரக்கத்தையும்‌ காண்பிக்க 
சித்தமுள்ளவராயிருக்கிறார்‌. 
கிருபை மாறாதது. அவர்‌ 
சுபாவத்தில்‌ கிருபையும்‌, இரக்கமும்‌, நீடிய 
பொறுமையுமுள்ளவர்‌. 





ழ்‌ நள 
யாய 


இஸ்ரவேல்‌ வம்சத்தாரோ. 

கிருபையைப்‌ பெற்றுக்‌ 
கொள்வதற்கு அபாத்திரராயிருக்கிறார்கள்‌. 
கர்த்தர்‌ இரக்கமுள்ளவராக இருக்கிறார்‌. 
அதே வேளையில்‌ அவர்‌ 
நீதியுள்ளவராகவும்‌ இருக்கிறார்‌. கர்த்தர்‌ 
இரக்கம்‌ காண்பிக்கவேண்டும்‌ என்பதற்காக, 
நம்முபைய நீதியை. ஒருபோதும்‌ தவறாக 


ஆனால்‌ 

"கர்த்தருடைய கிருபையையும்‌ 

அசட்டைபண்ணினார்கள்‌. 

என்று 

கர்த்தர்‌ Slain, காத்திருந்தார்‌. 
ல்‌ அவர்களோ தங்களுடைய 

தடர்து ஜீவித்தார்கள்‌. 

துணிகரமாய்‌ 


இழுத்த 
நீதியை வெளிப்படுத்துகிறார்‌. அவர்கள்மீது 
கர்த்தருடைய நீதியான நியாயத்தீர்ப்பு 
வந்திருக்கிறது. 
கர்த்தர்‌ தங்களைத்‌ 
பாவிகள்‌ 
ஏற்றுக்கொள்வதில்லை... 
கைவிட்டார்‌' 
பார்க்கமாட்டார்‌” றும்‌ 
கர்த்தருக்கு விரோதமாகச்‌ சொல்லுகிறார்கள்‌. 
பாவிகள்‌ கர்த்தர்மீது இதுபோல குற்றம்‌: 
சொல்லுவது. புதுமையானதல்ல. 
விக்கிரகாராதனைக்காரர்களும்‌ கர்த்தருக்கு 
விரோதமாக இப்படியே பேசுகிறார்கள்‌. 


தண்டிக்கும்போது. 


'அப்பொழுது அவர்‌ என்னை நோக்கி: 
மனுபுத்திரனே, இஸ்ரவேல்‌ வம்சத்தாரின்‌ 
மூப்பர்கள்‌ அந்தகாரத்திலே அவரவர்‌ 
தங்கள்‌ விக்கிரகங்களின்‌ சித்திர விநோத. 
அறைகளில்‌ செய்கிறதை நீ கண்டாயா? 
கர்த்தர்‌ எங்களைப்‌ பார்க்கிறதில்லை;: கர்த்தர்‌ 
தேசத்தைக்‌ கைவிட்டார்‌ என்று 
சொல்லுகிறார்களே என்றார்‌” (எசே 8:12). 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ தங்களை  பார்க்கமாட்டார்‌ 
என்று பாவிகள்‌ சொல்லுகிறார்கள்‌. 
ஆகையினால்‌ தங்களுக்கு பிரியமானபடி 
எதை வேண்டுமானாலும்‌ செய்துகொள்ளலாம்‌. 
என்று பாவிகள்‌ நினைக்கிறார்கள்‌. கர்த்தர்‌ 
தங்களுடைய கிரியைகளில்‌ தலையிடமாட்டார்‌ 
என்று நினைத்து, துன்மார்க்கர்‌ 
துணிகரமாய்ப்‌ பாவம்‌ செய்கிறார்கள்‌. தாங்கள்‌ 
எப்படிப்பட்ட பாவம்‌ செய்தாலும்‌, கர்த்தர்‌ 
தங்களை  பார்க்கமாட்டார்‌ என்றும்‌, 
அவர்‌ தங்களுடைய பாவங்களை 
கண்டுகொள்ளமாட்டார்‌ என்றும்‌ பாவிகள்‌ 
நினைக்கிறார்கள்‌. 


கர்த்தருக்கு விரோதமாக துணிகரமாய்ப்‌ 
பாவம்‌ செய்கிறவர்கள்‌, கர்த்தருடைய 
நியாயத்தீர்ப்பை நினைத்துக்கூட பார்க்க 
மாட்டார்கள்‌. அவர்கள்‌ கர்த்தருடைய 
அசட்டைபண்ணுவார்கள்‌. 
அவருடைய நியாயத்தீர்ப்பையும்‌ 
அசட்டைபண்ணுவார்கள்‌. அவர்கள்‌ முடிவில்‌ 
கர்த்தரையும்‌ அசட்டைபண்ணுவார்கள்‌. 


 தப்பிக்கமாப்டார்கள்‌. 
துணிகரமாய்ப்‌ 
தப்பவிடாது. 
கர்த்தருடைய கிருபையையும்‌ இரக்கத்தையும்‌ 
அசட்டைபண்ணுகிறவர்களுக்கு, கர்த்தர்‌ 
இரக்கம்‌ செய்யமாட்டார்‌. துன்மார்க்கருடைய 
வழியின்‌ பலனை, கர்த்தர்‌ அவர்களுடைய 
சிரசின்மேல்‌ இரங்கப்பண்ணுவார்‌. 
எருசலேம்‌ நகரத்திற்குள்ளே, 
யூதாவின்‌ மனுஷர்‌ ஏராளமான 
அக்கிரமங்களையும்‌, அருவருப்புக்களையும்‌ 
செய்கிறார்கள்‌. ரத்‌ 
பரிசுத்தவான்கள்‌, 


பண்ணுகிறார்கள்‌. இவர்களுடைய நெற்றிகளில்‌ 
கர்த்தர்‌ அடையாளம்‌ போடுமாறு கட்டளை 
கொடுக்கிறார்‌. அடையாளம்‌ போடப்பட்டிருக்கிற 
ஒருவனையும்‌ கிட்பாதிருங்கள்‌ என்றும்‌ 
கர்த்தர்‌ கட்டளை கொடுக்கிறார்‌. எருசலேம்‌ 
நகரம்‌ அழியும்போது, எருசலேயிலள்ள 
ஜனங்கள்‌ சங்காரமாகும்போது, நெற்றிகளில்‌ 
அடையாளம்‌ 'போடப்பட்டிருக்கிறவர்கள்‌. 
மாத்திரம்‌ அழிவுக்கு தப்பிக்கிறார்கள்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


இதோ, சணல்நூல்‌ அங்கி தரித்து, 
தன்‌ அரையில்‌ மைக்கூட்டை வைத்திருக்கிற 
புருஷன்‌. வந்து: நீர்‌ எனக்குக்‌ 
கட்டளையிட்டடியே செய்தேன்‌” என்று. 
காரியத்தைத்‌ தெரிவிக்கிறான்‌ (எசே 9:11) 
தனக்கு கொடுத்த ஊழியத்தைக்‌ 


கர்த்தர்‌ 
குறித்து இவன்‌ கணக்கு ஒப்புவிக்கிறான்‌. 


இவன்‌ கர்த்தர்‌ தனக்கு கட்டளையிட்ட 
பிரகாரம்‌, இஸ்ரவேல்‌ ஜனங்களின்‌ 
அருவருப்புக்களுக்காக. பெருமூச்சுவிட்டு 
அழுத மனுஷரின்‌ நெற்றிகளில்‌ அடையாளம்‌ 
போட்டான்‌. 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சங்காரம்பண்ணுகிறவர்கள்‌ நகரமெங்கும்‌ 
உருவப்போய்‌ எல்லோரையும்‌ சங்கரித்து 
கொன்றுபோட்டபோது. அவர்கள்‌ அடையாளம்‌ 
போடப்பட்ட ஒருவனையும்‌ கப்பாத 


ர்‌ தனக்கு 
ியத்தை செய்து முடித்ததாக, 

தின்‌ வந்து கனக்க ன்‌ 
“நீர்‌ கட்டளையிட்டபடியே 
காரியத்தை 





i a 
TT 


எசேக்கியேல்‌ தீர்க்கதரிசி, கர்த்தருடைய 

மறுபடியுமாக. 

தரிசனம்‌ காண்கிறார்‌. கர்த்தர்‌ 

சணல்நூல்‌ அங்கி தரித்திருந்த புருஷனிடம்‌, 

சக்கரங்களின்‌ நடுவிலிருந்து அக்கினியை 

எடுக்குமாறு கட்டளையிடுகிறார்‌ (எசே 10:1-7), 

கர்த்தருடைய மகிமை ஆலயத்தின்‌ 

வாசற்படியைவிட்டு. புறப்படுகிறது. 
(எசே 10:8-22). 


சிங்காசனச்‌ சாயலான ஒரு 
தோற்றம்‌ எசே: 10:1-7 


எசே 101. இதோ, கேருபீன்களுடைய 
தலைக்குமேல்‌ இருந்த மண்டலத்தில்‌ 
இத்திரநீலரத்தினம்போன்ற 
சிங்காசனச்‌. சாயலான. 
தோற்றத்தைக்‌ கண்டேன்‌; 
அவைகளுக்குமேல்‌ காணப்பட்டது. 


ஒரு 
அது 


சே 10:2. அவர்‌ சுணல்நூல்‌ அங்கி 
தரித்திருந்த புருஷனை நோக்கி: தீ 
கேருபீனின்கீழ்‌ இருக்கிற 
சுக்கரங்களுக்கு நடுவிலே பிரவேசித்து, 
கேருபீன்களின்‌ நடுவே இருக்கிற 
அக்கினித்‌ தழலில்‌ உன்‌ கை நிறைய 
எடுத்து, அதை 'நகரத்தின்மேல்‌. 
இறையென்றார்‌; அப்படியே அவன்‌ 
என்‌ கண்காண உன்னே பிரவேசித்தான்‌.. 


எசே 10:3. அந்தப்‌ புருஷன்‌ உன்னே 
யிரவேசிக்கையில்‌,கேருபீன்கன்‌ 
ஆலயத்தின்‌ வலது புறத்தில்‌ தின்றன; 
ஒரு மேகம்‌ உட்பிராகாரத்தை 
திரப்பிற்று. 

எசே 10:4. கர்த்தருடைய மகிமை 
கேருபீனின்‌: மேலிருந்து எழும்பி, 
ஆலயத்தின்‌ வாசற்படியிலே வந்தது; 
ஆலயம்‌. மேகத்தினாலே. 
திறைத்திருத்தது, பிரகாரமும்‌ 
கர்த்தருடைய மகிமையின்‌ 
மிரகாகத்தினால்‌ நிரம்பிற்று. 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எசே. 10:5. கேருபீன்களுடைய 
செட்டைகளின்‌ இரைச்சல்கர்வத்துக்கும்‌. 
வல்ல தேவன்‌ பேசுகையில்‌ உண்டாகும்‌ 
சத்தம்யோல வெனிப்பிராகாரமட்டும்‌. 
கேட்கப்பட்டது. 
எசே 10:6. அவர்‌ சணல்நூல்‌ அங்கி 
தரித்திருத்த புருஷனை நோக்கி: நீ 
கேருபீன்களுக்குன்‌ சக்கரங்களின்‌ 
நடுவிலிருந்து அக்கினியை எடு என்று 
கட்டனையிட்டவுடனே, அவன்‌ உன்னே 
பிரவேசித்து சக்கரங்களண்டையிலே 
ல்‌ 

1087. பட்டம்‌ 
கேபின்‌ களுக்குக்னே ஒரு 
தன்‌ கையைக்‌ கேருபீன்களின்‌ ல 
இருக்கிற அக்கினியில்‌ நீட்டி, அதில்‌ 
எடுத்து, சணல்நூல்‌ அங்கி தரித்திருந்த 
புருஷனுடைய கையில்‌ கொடுத்தான்‌; 
அவன்‌ அதை வாங்கிக்‌ கொண்டு 
வெளியே வந்தான்‌. 


தேவனுடைய தெய்வீக மகிமை 
எசேக்கியேலுக்கு மறுபடியும்‌ வெளிப்படுகிறது. 
காணமுடியாத உலகத்திலுள்ள; 
எசேக்கியேல்‌ இப்போது காண்கிறார்‌. 
கேரூமின்களுடைய தலைக்குமேல்‌ இருந்த 
மண்டலத்தில்‌, எசேக்கியேல்‌ சிங்காசன 
சாயலான ஒரு தோற்றத்தைக்‌ காண்கிறார்‌ 
அது, இந்திர நீல இரத்தினம்‌ 
போன்றிருக்கிறது. அது அழகாகவும்‌ 
பிரகாசமாகவும்‌ இருக்கிறது. எசேக்கியேல்‌ 
கர்த்தருடைய சிங்காசனத்தைப்‌ பார்க்கவில்லை. 
சிங்காசன சாயலான ஒரு தோற்றத்தையே 
பார்க்கிறார்‌. 


மனுபுத்திரர்‌ இப்படிப்பட்ட தோற்றத்தை 
இதுவரையிலும்‌ பார்த்ததில்லை. சிங்காசன 
சாயலை மனுஷருடைய வார்த்தைகளால்‌. 
விவரிக்க முடியாது. நமக்குத்‌ தெரிந்த 
எந்தப்பொருளோடும்‌ அதை ஒப்பிட்டுச்‌ 
சொல்லவும்‌ முடியாது. நமக்குத்‌ தெரிந்த 
உண்மைகளாலும்‌, நாம்‌ பார்க்கிற 
பொருள்களாலும்‌ சிங்காசன சாயலான 
தோற்றத்தை விவரிக்க முடியாது. அதை நாம்‌ 
எப்படித்தான்‌ விவரித்தாலும்‌, நம்முடைய 
விவரிப்பு குறைவுள்ளதாகவே இருக்கும்‌ 





f= FTE 
TT 


கர்த்தருடைய வல்லமையின்‌ மண்டலபாகும்‌. 
இது அவருடைய பராக்கிரமத்தின்‌ மண்டலம்‌. 
து அவருடைய ஆளுகையின்‌ மண்டலம்‌. 
கர்த்தர்‌ இந்த மண்டலத்திலிருந்து மனுபுத்திரர்‌ 
எல்லோரையும்‌ கண்ணோக்கிப்‌ பார்க்கிறார்‌. 


பிரகாசமானது. அந்த பிரகாசத்தை நம்முடைய 
வார்த்தைகளால்‌ விவரிக்க முடியாது. அதை 
நம்மால்‌ கற்பனை செய்துகூட பார்க்க 
இயலாது. கர்த்தருடைய மகிமையை ஒப்பிட்டுப்‌ 
பார்ப்பதற்கு, நமக்கு தெரிந்த வேறு மகிமை 
ஒன்றுமே இல்லை. 

கர்த்தருடைய மகிமை மேகத்தினால்‌ 
மூடப்பட்டிருக்கிறது. 
குரியமேகமாகுமிருந்தாலும்‌, 
மகிமையின்‌ பிரகாசம்‌, அந்‌ 
தாண்டி. பிரகாசமாய்ப்‌ 
ஆலயத்தின்‌ உட்பிரகாரத்தை மேகம்‌ 
நிரப்பிற்று ஆலயம்‌ மேகுத்தினாலே. 
நிறைந்திருந்தது. ஆலயம்‌ முழுவதும்‌ 
காரிருளாயிருந்தது. ஆனாலும்‌ ஆலயத்தின்‌ 
வெளிப்பிரகாரம்‌ கர்த்தருடைய மகிமையின்‌ 
பிரகாசத்தினால்‌ நிரம்பிற்று (எசே 10:34). 


கர்த்தருடைய பிரகாசம்‌ சூரியனைப்‌ 
போலிருந்தது: அவருடைய கரத்திலிருந்து 
கிரணங்கள்‌ வீசின; அவருடைய 
பராக்கிரமம்‌ மறைந்திருந்தது” (ஆப 3:4). 
கர்த்தருடைய பிரகாசத்தைப்போல 
தெளிவானது வேறு ஒன்றுமேயில்லை. அதே 
வேளையில்‌ கர்த்தருடைய மகிமையைப்போல 
இருளானதம்‌ வேறு ஒன்றுமில்லை. 
கர்த்தரை நம்மால்‌ தரிசிக்க முடியாது. 
அவருடைய மகிமையை நம்மால்‌. 
முழுவதுமாய்ப்‌ பார்க்க முடியாது. கர்த்தர்‌ 
தம்மை ஒளியினால்‌ மூடிக்கொள்கிறார்‌. 
ஆனாலும்‌ கர்த்தருடைய ஆலயம்‌ 
மேகத்தினால்‌ நிரம்பியிருக்கிறது. 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நம்மால்‌ அக்கினியை ஊடுருவிப்‌ 
பார்க்க முடியாது. நாம்‌ எப்படித்தான்‌ 
தேடிப்பார்த்தாலும்‌, கர்த்தரை பரிபூரணமாய்த்‌ 
தரிசிக்க முடியாது. கர்த்தருடைய பரிபூரண 
மகிமையை ஒருவரும்‌ தரிசித்ததில்லை. 
ஆனாலும்‌ கர்த்தருடைய மகிமையைச்‌ 
சுற்றிலும்‌ காணப்படும்‌ பிரகாசத்தை நம்மால்‌ 
தரிசிக்க முடியும்‌. 


சணல்நூல்‌ அங்கி தரித்திருந்த 
புருஷன்‌ கர்த்தருக்கு அருகாமையில்‌: 
நிற்கிறான்‌. கர்த்தர்‌ அவனை நோக்கி, "நீ 
கேருபீனின்கீழ்‌ இருக்கிற சக்கரங்களுக்கு 
நடுவிலே பிரவேசித்து, கேருபீன்களின்‌ 
நடுவே இருக்கிற அக்கினித்‌ தழலில்‌ உன்‌ 
கை நிறைய எடுத்து, அதை நகரத்தின்மேல்‌ 
இறை" (எசே 10:2) என்று கட்டளையிடுகிறார்‌. 
அவன்‌ எருசலேம்‌ நகரத்தை அக்கினியினால்‌ 
சுட்டெரிக்கவேண்டும்‌. 


அக்கினி தழல்‌ கேரூபின்களின்‌ நடுவே 
இருக்கிறது. சணல்நூல்‌ அங்கி தரித்தவன்‌ 
கேரூபினின்‌ கீழிருக்கிற சக்கரங்‌ 
நடுவே பிரவேசிக்கவேண்டும்‌ 
இருக்கிற அக்கினி தழலில்‌ அவன்‌ கை 
நியை எடுக்கவேண்டும்‌. அதை எருசலேம்‌. 
நகரத்தின்மேல்‌ இறைக்கவேண்டும்‌. 


ர்த்தருடைய மகிமை 
மேலிருந்து எழும்பி, 
வாசற்படியிலே வருகிறது 
இஸ்ரவேலின்‌ மூப்பர்கள்‌ 
வாசற்படியில்‌ அமர்ந்து 
விசாரித்து, தீர்பபு சொல்லுவது வழக்கம்‌. 


இங்கிருந்‌ 
க்‌ ல்‌ த்ய நியான்‌ 
நியாயத்தீர்ப்பை சொல்லுகிறார்‌. இஸ்ரவேலின்‌ 
மூப்பர்கள்‌. தங்களுடைய பட்டணங்களின்‌ 
வாசல்களில்‌ வழக்குகளை விசாரித்து நியாயத்‌ 
தீர்ப்பு கொடுப்பார்கள்‌. கர்த்தரோ தம்முடைய 
ஆலயத்தின்‌ வாசற்படிமிலே எருசலேம்‌ 
நகரத்திற்கு நியாயத்தீர்ப்பு கொடுக்கிறார்‌. 
கர்த்தர்‌ சிங்காசனத்தின்மேல்‌: 
வீற்றிருக்கிறவர்‌. அவர்‌ சணல்நூல்‌ அங்கி 
ண்‌ புருஷனை நோக்கி, “அக்கினி 
உன நன்‌ எடுத்து, அதை 
நகத்தின்வேல 
கட்டளையிடுகிறார்‌. வ்‌ 
நகரத்தையும்‌, 
அக்கினியினால்‌ சுட்டெரித்துப்போடுவார்கள்‌ 
என்பதற்கு இது அடையாளம்‌. 





i FTN 
TT 


வனுடைய பலிபீடத்தின்மேல்‌ 
எரிந்துகொண்டிருக்கும்‌. 
பாவங்களை 
பாவநிவாரண 
சர்வாங்க நகனபலிகளும்‌ செலுத்தப்படும்‌. 
னால்‌ இஸ்ரவேல்‌ வம்சத்தாரோ 
கர்த்தருடைய ஆலயத்தில்‌ விக்கிரகங்களைக்‌ 
கொண்டு. வந்து நிறுத்துகிறார்கள்‌. 
தேவாலயத்திலுள்ள 
விக்கிரப்ங்களுக்கு 
தூபங்காட்டுகிறார்கள்‌ இஸ்ரவேல்‌ 
வம்சத்தாரின்‌ அக்கிரமங்களினிமித்தமாய்‌, 
கர்த்தர்‌ அவர்களுக்கு தம்முடைய நீதியான 
நியாயத்தீர்ப்பைச்‌ சொல்லுகிறார்‌ 
சணல்நூல்‌ அங்கி தரித்திருந்த. 
புருஷன்‌, கர்த்தருடைய கட்டளையைப்‌ 
பெற்றுக்கொண்டு, தேவாலயத்திற்குள்‌ 
பிரவேசிக்கிறான்‌. அவன்‌ அங்கே 
பிரவேசிப்பதை எசேக்கியேலும்‌ காண்கிறார்‌. 
அந்த புருஷன்‌ உள்ளே பிரவேசிக்கையில்‌, 
கேரூபின்கள்‌ ஆலயத்தின்‌ வலதுபுறத்தில்‌ 
நிற்கிறது. ஒரு மேகம்‌ ஆலயத்தின்‌ 
உட்பிரகாரத்தை நிரப்பிற்று. 


'த்தருடைய 
மேலிருந்து 
வாசற்படியிலே. ஆலயம்‌ 
மேகந்தினாலே. நிரந்திர, ராமம்‌ 
கர்த்தருடைய மகிமையின்‌ பிரகாசத்தினால்‌ 
நிரம்பிற்று. கேருபீன்களுடைய செட்டைகளின்‌ 


வல்ல தேவன்‌ 
சத்தம்போல 
கேட்கப்பட்டது” 


இரைச்சல்சர்வத்துக்கும்‌ 
பேசுகையில்‌ உண்டாகும்‌. 
வெளிப்பிராகாரமட்டும்‌ 

(எசே 10:45. 


எசேக்கியேல்‌ நான்கு ஜீவன்களை 
முதலாவதாக தரிசித்தபோது, அந்த 
ஜீவன்களின்‌ சாயல்‌ எரிகிற அக்கினி 
தழலின்‌  நோற்றமாகவும்‌, தீவர்த்திகளின்‌ 
தோற்றமாகவும்‌ இருந்தது. அந்த 
அக்கினி ஜீவன்களுக்குள்ளே உலாவி 
பிரகாசமாயிருந்தது. அக்கினியிலிருந்து 
மின்னல்‌ புறப்பட்டது. அந்த ஜீவன்கள்‌ 


மின்னலின்‌ தோற்றம்போல ஓடித்திரிந்தன 
(எசே 11314) 


கர்த்தர்‌ சணல்நூல்‌ அங்கி தரித்திருந்த 
புருஷனை நோக்கி, “நீ கேருபீன்களுக்குள்‌ 
சக்கரங்களின்‌ நடுவிலிருந்து அக்கினியை 
எடு” (எசே 10:6) என்று கட்டளையிடுகிறார்‌. 
கர்த்தர்‌ கட்டளையிட்ட உடனேயே, அவன்‌ 
கேருபீன்களுக்குள்ளே பிரவேசித்து. 
சக்கரங்களண்டையில்‌ நிற்கிறான்‌. 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அப்பொழுது கேருபீன்களுக்குள்ளே ஒரு 
கேருபீன்‌ தன்‌ கையைக்‌ கேருபீன்களின்‌ 
நடுவில்‌ இருக்கிற அக்கினியில்‌ நீட்டி, அதில்‌ 
எடுத்து, சணல்நூல்‌ அங்கி தரித்திருந்த 
பருனுடைய கையில்‌ கொடுக்கிறான்‌; 
அவன்‌ அதை வாங்கிக்‌ கொண்டு வெளியே 
வருகிறான்‌ (எசே 10:7). 


கிறிஸ்துவானவர்‌ பட்சிக்கிற 
ஆவியினாலும்‌, புடமிடுகிற அக்கினியினாலும்‌ 
தம்முடைய சபையை சுத்திகரிக்கிறார்‌. 


கேருபீன்களும்‌ சக்கரங்களும்‌ 
எசே: 10:8-17 


எசே. 10:8. கேருபீன்களுடைய 
செட்டைகளின்‌ கீழ்‌ மனுஷர்‌ கையின்‌ 
சாயலானது காணப்பட்டது. 


எசே. 10:9. 
கேருபீன்‌௧னண்டையில்‌. 
சக்கரங்கள்‌. இருக்கக்‌. 

கேருபீன்‌ அண்டையில்‌ 

சக்கரம்‌ இருந்தது; 

சக்கரங்களின்‌ தோற்றம்‌ படிகப்பச்சை. 
வருணம்‌ போலிருந்தது. 
எசே 10:10. அவைகள்‌ நாலுக்கும்‌ ஒரே 
காயலான குபம்‌ இருத்தது; 
சக்கரங்களின்‌: நடுவிலே. சக்கரம்‌ 
இருக்குமாப்போல்‌ காணப்பட்டது. 


எசே 1011. அவைகன்‌ ஓடுகையில்‌ 
தங்கள்‌ நாலு பக்கங்களிலும்‌ ஓடும்‌ 
ஓடுகையில்‌ அவைகன்‌ திரும்பின தில்லை; 
தலைநோக்கும்‌ இடத்துக்கே 
அவைகள்‌அதின்‌ பின்னாலே ஓடின; 
ஓடுகையில்‌ அவைக்‌ திரும்பின தில்லை. 


எசே 10:12. அவைகளின்‌ உடல்‌ 
அனைத்தும்‌, அவைகளின்‌ முதுகுகளும்‌, 
அவைகளின்‌ கைகளும்‌, அவைகளின்‌ 
செட்டைகளும்‌, அந்தச்‌ சக்கரங்களும்‌, 
சுற்றிலும்‌. கண்கவினாலே 
'திறைத்திருத்தன; அவைகள்‌ நாலுக்கும்‌ 
இருத்த சக்கரங்களும்‌ அப்படியே 
இருந்தன. 

எசே 10:18. அந்தச்‌ சக்கரங்களைப்‌: 
பார்த்து: சக்கரமே என்று ஒருவன்‌ 
கூப்பிடுகிற சத்தத்தைத்‌ கேட்டேன்‌. 





i THE 
EFT 


எசே: 10:14. ஒவ்வொன்றுக்கும்‌ 
முகங்கள்‌ இருந்தன; முதலாம்‌ 
கேருபீன்‌ முகமும்‌ இரண்டாம்‌ 
மனுஷமுகமும்‌, மூன்றாம்‌ 
சிங்கமுகமும்‌, நாலாம்‌ 
கழுகுமுகமுமாயிரு த்தது. 


எசே 10:45, கேருபீண்கள்‌ மேலே 
எழும்பின; இதுதான்‌, நாண்‌ கேயார்‌ 


நதியண்டையிலே கண்டிருந்தஜீவன்‌. 


எசே 10:16. கேருபீன்கன்‌ செல்லுகையில்‌ 
சுக்கரங்கன்‌ அவைகள்‌ அருகே ஓடின. 
பூமியிலிருந்து எழும்பக்‌ கேருபீன்கள்‌ 
தங்கன்‌ செட்டைகளை விரித்தபோது, 
சக்கரங்களும்‌ அவைகளை விட்டு 
விலகிப்போகவில்லை.. 


தாது 
முகம்‌ 
முகம்‌ 
முகம்‌ 
முகம்‌ 


எசே 10:17. அவைகள்‌ நிற்கையில்‌ 
இவைகளும்‌ நிண்றன; அவைகள்‌ 
எழும்புகையில்‌ இவைகளும்‌ எழும்பின; 
ஜீவனுடைய ஆவி இவைகளில்‌. 
இருந்தது. 

எசேக்கியேல்‌ தேவனுடைய 
மகிமையின்‌ சாயல்‌ இங்கு இன்னும்‌ 
விரிவாகச்‌ சொல்லப்படுகிறது. கர்த்தருடைய 
மகிமை ஆலயத்தின்‌ வாசற்படியை 
விட்டு புறப்படுகிறது. இதை எசேக்கியேல்‌: 
தன்னுடைய தரிசனத்திலே காண்கிறார்‌. 
கர்த்தருடைய மகிமை ஆலயத்திலே. 
பிரகாசிப்பதை எசேக்கியேல்‌ தரிசிக்கிறார்‌. 
இந்த தரிசனம்‌ அவர்‌ கேபார்‌ நதியண்டையில்‌ 
முதலாவது தரிசனத்திற்கு: 


கண்ட 


தரிசித்த 
ஒப்பாயிருக்கிறது. 


தேவனுடைய ட ம்‌ 
அவருடைய ஆளுகையும்‌ இந்தப்‌ பூமியில்‌ 


தெய்வீக பராமரிப்பும்‌, 
எல்வாறு 
எசேக்கியேல்‌ 
பூமியிலுள்ள 
தூதர்கள்‌, 
பிரகாரம்‌, 
தேவதூதர்களுக்கு 


நடத்தப்படுகிறது என்பதை 
இங்கு பார்க்கிறார்‌. இந்தப்‌ 
காரியங்களை கர்த்தருடைய 
அவருடைய கட்டளைகளின்‌ 
வழிநடத்துகிறார்கள்‌. 
மத்திிலே குழப்பம்‌ 
இருக்காது. அவர்கள்‌ எல்லோரும்‌. 
ஒற்றுமையாயும்‌, ஒருமனதோடும்‌ இருந்து 
கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுவார்கள்‌. 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இந்த சத்தியத்தைப்‌ பரிந்துகொள்லதற்கு 
கர்த்தர்‌ எசேக்கியேலுக்கு ஜீவன்களையும்‌, 
சக்கரங்களையும்‌ பற்றிய தரிசனத்தைக்‌ 
காண்பிக்கிறார்‌. கேருபீன்களுடைய 
செட்டைகளின்கீழ்‌ மனுஷர்‌ கையின்‌ 
சாயலானது காணப்படுகிறது. எசேக்கியேல்‌. 
கேருபீன்களண்டையில்‌ நாலு சக்கரங்கள்‌ 
இருப்பதைப்‌ பார்க்கிறார்‌. 

வ்வொரு கேருடீன்‌ 
ஒவ்வொரு சக்கரம்‌ 
சக்கரங்களின்‌ தோற்றம்‌ படிகப்பச்சை 
வருணம்‌ போலிருக்கிறது. அவைகள்‌ 
நாலுக்கும்‌ ஒரே சாயலான ரூபம்‌ இருக்கிறது: 
சக்கரங்களின்‌ நடுவிலே சக்கரம்‌ 
இருக்குமாப்போல்‌ காணப்படுகிறது 
(எசே 10:0,10) 


அண்டையில்‌ 
இருக்கிறது; 


£ கேருபீன்கள்‌ 
இயக்குகிறது. 


சக்கரங்களை 
கேருபீன்கள்‌ நிற்கையில்‌ 
சக்கரங்களும்‌ நிற்கிறது. அவைகள்‌ 
எழும்புகையில்‌ சக்கரங்களும்‌ எழும்புகிறது. 
ஜீவனுடைய ஆவி சக்கரங்களிலிருக்கிறது. 
ஒரு சாரதி தன்னுடைய இரதத்தை 
இயக்குவதுபோல, கேருபீன்கள்‌ இந்த 
சக்கரங்களை இயக்குகின்றன. 

கேருபீன்களிடத்தில்‌ ஜீவனுடைய 
ஆலிமிருப்பதுபோல, சக்கரங்களிடத்திலும்‌ 
ஜீஹ்னுடைய ஆவியிருக்கிறது. ஒரே 
ஆவியானவரே, கேருபீன்களுக்கும்‌ 
சக்கரங்களுக்கும்‌ ஜீவனைக்கொடுத்து 
அவற்றை இயக்குகிறார்‌. 


தேவதூதர்கள்‌ 
கர்த்தருடைய 
ஆவிகளாயிரும்கிறார்கள்‌. கர்த்தர்‌ மிகல்‌ 
தெய்வீக ஞானத்தின்‌ பிரகாரம்‌, 
தம்முடைய சித்தங்களை செயல்படுத்துவதற்கு, 
தூதர்களைப்‌ பயன்படுத்துகிறார்‌. 
வியானவர்‌ 
ஆவியானவராயிருக்கிறார்‌. 
நாலுஜீவன்களுக்கும்‌ நாலுசக்கரங்களுக்கும்‌ 
கர்த்தரே ஜீவனைக்கொடுக்கிறார்‌. அவற்றை 
இயக்குகிறார்‌. அவை கர்த்தருடைய 
ன்‌ பிரகாரம்‌, பிசகாமல்‌ இயங்குகிறது. 


இந்தப்‌ த 





i FTN 
ETT 


எசேக்கியேல்‌ இங்கு காண்கிற 
தரிசனம்‌, அவர்‌ கேபார்‌ நதியண்டையிலே. 
கண்ட ஒப்பாயிருக்கிறது 


வனுக்கு 
"கேருபீன்கள்‌ மேலே எழும்பின; 


10:15) 
"அவைகளுடைய முகங்கள்‌ நான்‌ கேபார்‌ 
நதியண்டையிலே கண்டிருந்த அந்த 
முகங்களின்‌ சாயலாயிருந்தது: இங்க்‌ 
தன்தன்‌ முகத்துக்கு எதிரான 
நோக்கிச்‌ சென்றது' (எசே 10:22). ன்ற 
எசேக்கியேல்‌ தான்‌ கண்ட 
தரிசனத்தைப்பற்றிச்‌ சொல்லுகிறார்‌. 


இந்த உலகத்தில்‌. த 
மாற்றங்கள்‌ உண்டாகும்‌. எல்லா 
காரியங்களும்‌, எல்லா காலங்களிலும்‌ 
ஒன்றுபோல்‌ நடைபெறுவதில்லை. சீதோஷ்ண 
நிலைகளில்‌ மாற்றம்‌ வரும்‌. அதே வேளையில்‌ 
ஏற்கெனவே நடைபெற்ற சம்பவங்கள்‌, 
மறுபடியும்‌ நடைபெறும்‌. மழைகாலம்‌ முடிந்த 
பின்பு, மறுபடியும்‌ மழைகாலம்‌ வருவதற்கு 
வாய்ப்புள்ளது. இந்த சத்தியம்‌ “சக்கரங்கள்‌” 
மூலமாக விவரிக்கப்படுகிறது (எசே 10:9). 
அந்த சக்கரங்களின்‌ நடுவிலே சக்கரம்‌ 
இருப்பதுபோலிருக்கிறது (எசே 10:10). 

கர்த்தருடைய பராமரிப்புக்கள்‌ 

ஒன்றையொன்று சார்ந்திருக்கிறது. 
பூமியில்‌ நடைபெறும்‌ எல்லா காரியங்களும்‌ 
கர்த்தருடைய சித்தத்தின்‌ பிரகாரமாகவே. 
நடைபெறுகிறது. இவை ஒன்றுக்கொன்று 
முரண்படுவது போன்று நமக்கு 
தோன்றினாலும்‌, மெய்யாகவே அவற்றில்‌ 
முரண்பாடுகள்‌ இல்லை. 
அவையெல்லாவற்றிற்கும்‌ ஒரு பொதுவான 
முடிவு நியமிக்கப்பட்டிருக்கிறது. 

தேவனுடைய தெய்வீக 
பிரகாரம்‌, இந்தப்‌ பூமியில்‌ ஒவ்வொரு 
காரியமும்‌ நடைபெறுகிறது. இவற்றிற்கு 
மத்தியிலே ஒழுங்கும்‌ ஒற்றுமையும்‌ உண்டு. 
இவை நமக்கு ஆச்சரியமாயிருக்கிறது. 
சக்கரங்கள்‌ ஓடுகையில்‌ தங்கள்‌ 
நாலுபக்கங்களிலும்‌ அவை ஓடும்‌. அவை 
ஓடும்போது திரும்புகிறதில்லை. தலைநோக்கும்‌ 
இடத்திற்கே, அவைகள்‌ அதின்‌ பின்னாலே 
ஒடுகிறது. சக்கரங்கள்‌ ஓடும்போது அவைகள்‌ 
திரும்புகிறநில்லை என்று எசேக்கியேல்‌ 
காண்கிறார்‌ (எசே 10:11) 


ஏராளமான 


பராமரிப்பின்‌ 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எசேக்கியேல்‌ கேருபீன்களண்டையில்‌ 
நாலுசக்கரங்களைக்‌ காண்கிறார்‌. அவைகள்‌ 
ஓடுகையில்‌, தங்கள்‌ நாலுபக்கங்களிலும்‌ 
ஓடுகிறது. அந்த சக்கரங்களைப்‌ பார்த்து, 
'சக்கரமே” என்று ஒருவன்‌ கூப்பிடுகிற 
சத்தத்தை எசேக்கியேல்‌ கேட்கிறார்‌. அவை 
நான்கு சக்கரங்களாகயிருந்தாலும்‌, அவற்றை 
கூப்பிடும்போது, பன்மை வார்த்தையான 
சக்கரங்களே' என்னும்‌ வார்த்தையை 
பயன்படுத்தி கூப்பிடாமல்‌, “சக்கரமே” 
என்று ஒருவன்‌ கூப்பிடுகிறான்‌. 
நான்காகயிருந்தாலும்‌, 
சக்கரங்களையும்‌ ஒரே 
ஆவியானவரே வழிநடத்துகிறார்‌. 
அவையெல்லாமே கர்த்தருடைய சித்தத்தின்‌ 
பிரகாரமாக இயங்குகிறது. அவை கர்த்தர்‌ 
நியமித்த இலக்கை நோக்கி ஓடுகிறது. 
கர்த்தருடைய பராமரிப்புக்கள்‌ 
உறுதியாயிருக்கும்‌. கர்த்தருடைய தெய்வீக 
இக்க ஒருபோதும்‌ மாறுவதில்லை. 
ல்‌ நாம்‌ பார்க்கிற சகலமும்‌, 
தேது பிரமாணத்தின்படி இயங்குகிறது. 
காலையில்‌ உதிக்கிற சூரியன்‌, மறுநாள்‌ 
காலையிலும்‌ உதிக்கிறது. சக்கரங்கள்‌ 
ஓடுகையில்‌ தங்கள்‌ நாலுபக்கங்களிலும்‌ ஒடும்‌. 
அவைகள்‌ திரும்பினதில்லை 
ஜீவன்கள்‌ ஒவ்வொன்றும்‌ 
[தன்‌ முகத்திற்கு எதிரான திசையை 
நோக்கிச்‌ செல்லுகிறது (எசே 10:22) 


தேவனுடைய ஆவியானவரே 
சர்வசிருஷ்டகளையும்‌ ஆளுகை செய்கிறார்‌ 
அவரே 


சிருஷ்டிகளையும்‌ 
வடிடத்தகறார. தம்முடைய 
ர்‌ ம்முறை 


பிரகாரம்‌, 
வானத்திலுள்ள சிருஷ்டிகளையும்‌, 
பூமிமிலுள்ள சிருஷ்டிகளையும்‌ இயக்குகிறார்‌. 
| தேவனுடைய தெய்வீக 

த்திற்‌ அவருடைய 
தெய்வீக கக்கத்தை நிறைவேற்றும்‌. 


இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ ஏராளமான 
சம்பவங்கள்‌ நடைபெறுகிறது. இந்த 
சம்பவங்கள்‌ அதிர்ஷ்ட சக்கரத்தின்‌ பிரகாரம்‌ 
நடைபெறுவதில்லை. இவையெல்லாமே 
தேவனுடைய தெய்வீக பராமரிப்பு என்னும்‌ 
சக்கரங்களின்‌ பிரகாரமாகவே நடைபெறுகிறது. 
அதிர்ஷ்ட சக்கரத்திற்கு கண்கள்‌ இல்லை. 
அதால்‌ பார்க்க முடியாது. அது 
குருடாயிருக்கிறது. எசேக்கியேல்‌ தரிசிக்கிற 
சக்கரங்களால்‌ பார்க்க முடியும்‌. அந்த 
சக்கரங்களும்‌, சுற்றிலும்‌, கண்களால்‌ 
நிறைந்திருக்கிறது (எசே 10:12). 


சக்கரங்கள்‌ 
அந்த நான்கு 


ஓடுகையில்‌ 
ht 10:M). 


கந்த 





f= FTN 
TT 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரை 
எகிப்தின்‌ அடிமைத்தனத்திலிருந்து 
விடுவித்து, கானான்‌ தேசத்திற்கு அழைத்து 
வருகிறார்‌. கர்த்தர்‌ அவர்கள்‌ மத்தியிலே 
அற்புதங்களையும்‌ அடையாளங்களையும்‌ 
நடப்பித்து தம்முடைய வல்லமையை 
வெளிப்படுத்துகிறார்‌. அவர்களை ஆளுகை 
செய்வதற்காக கர்த்தர்‌ தம்முடைய 
கட்டளைகளையும்‌, பிரமாணங்களையும்‌ 
அவர்களுக்கு சொல்லுகிறார்‌. இஸ்ரவேல்‌ 
புத்திரரும்‌ கர்த்தருடைய வார்த்தைக்கு 
கீழ்ப்படிவதாக வாக்குப்பண்ணுகிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
வனாந்தரப்பாதையின்‌ வழியாக கானான்‌ 
தேசத்தை நோக்கி 
பிரயாணம்பண்ணுகிறார்கள்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய கிருபைகளையும்‌, 
சிலாக்கியங்களையும்‌ அவர்களுக்கு 
வெளிப்படுத்துகிறார்‌. இஸ்ரவேல்‌ புத்திரரும்‌ 
கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து, கர்த்தரோடு 
'சமாதானமாயிருக்கிறார்கள்‌. 
மோசே சீனாய்‌ மலையில்‌ நாற்பது 
நாட்கள்‌ இரவும்‌ பகலும்‌ கர்த்தருடைய 
சமுக 'உபவாசத்தோடிருக்கிறார்‌. 
அந்த நாற்பது நாட்கள்‌ நிறைவுபெறுகிறது. 
மோசேயின்‌ கையிலே 
விரலால்‌ எழுதின இரண்டு 
க்‌ கொடுக்கிறார்‌. மோசே 
அந்தக்‌ குற்பலகைகளை பெற்றுக்கொண்டு, 
சீனாய்‌ மலையிலிருந்து கீழே இறங்கி வர 
தன்னை ஆயத்தப்படுத்துகிறார்‌. 
சீனாய்‌ மலைக்கு கீழே இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ பாளயமிறங்கியிருக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ தன்னை அன்போடு. 
வரவேற்பார்கள்‌ என்றும்‌, கர்த்தருடைய 
வார்த்தைகளை அவர்களுக்கு 
சொல்லும்போது, அவர்கள்‌ கர்த்தருடைய 
பிரமாணங்களுக்கு சந்தோஷமாய்க்‌ 
கீழ்ப்படிவார்கள்‌ என்றும்‌ மோசே 
எதிர்பார்க்கிறார்‌. சீனாய்‌ மலையிலிருந்து 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


கீழே இறங்கி வந்தவுடன்‌, 
புத்திரர்‌ நடுவிலே, 
ஆசரிப்புக்கூடாரத்தை 
என்னும்‌ திட்டமும்‌ 
மனதிலிருக்கிறது. 
ஆனால்‌ மோசே எதிர்பார்த்த பிரகாரம்‌, 
சீனாய்‌ மலைக்கு கீழே இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
கர்த்தருக்கு முன்பாக காத்திருக்கவில்லை, 
தங்களை 
அக்கிரமத்திற்கும்‌, 
விக்கிரகாராதனைக்கும்‌ 
ஒப்புக்கொடுத்திருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
கர்த்தருக்கு விரோதமாகப்‌ பாவம்‌ 
செய்கிறார்கள்‌. மோசே அந்த ஸ்தலத்திலே 
இஸ்ரவேல்‌. புத்திரர்‌ மத்தியிலே, 
கர்த்தருடைய பிரமாணங்களை சொன்னார்‌. 
அவர்களும்‌, கர்த்தருடைய கற்பனைகளுக்கு 
கீழ்ப்படிவதாக வாக்குப்பண்ணினார்கள்‌. 
இப்போதோ அவர்கள்‌ அதே ஸ்தலத்தில்‌, 
கர்த்தரை ஆராதியாமல்‌, ஒரு 
பொன்கன்றுக்குட்டியை செய்து, அதை 
ஆராதிக்கிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
விட்டு விலகிப்போனதினால்‌, 
விட்டு 


கர்த்தரை 
கர்த்தரும்‌ 
விலகிப்போகிறார்‌ 


புத்திரருக்கும்‌ 

உடன்படிக்கை 

ஆனால்‌ 

உடன்படிக்கையை 

கர்த்தருக்கு விரோதமாகப்‌ 

செய்கிறார்கள்‌. அவர்கள்‌ 

உண்மையுள்ளவர்களாயில்லை. 

ல்‌ ஆவிக்குரிய வேசித்தனம்‌. 

னால்‌ கர்த்தருக்கும்‌. 

புத்திரருக்கும்‌ நடுவே 

இருக்‌ உடன்படிக்கையும்‌, ஐக்கியமும்‌ 

முறிந்துபோயிற்று. முறிந்துபோன ஐக்கியத்தை 

மறுபடியும்‌ ஒன்றாய்‌ இணைப்பது மிகவும்‌ 
கடினமான காரியம்‌. 


இஸ்ரவேல்‌: புத்திரர்‌ ஒரு 
பொன்கன்றுக்குட்டியை செய்து அதைத்‌ 
தங்கள்‌ தெய்வமாக ஆராதிக்கிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ பாவத்தில்‌ 
ஆரோனுக்கும்‌ பங்கு. இருக்கிறது 
(யாத்‌ 329-6), 


ஏ ந்படுத்தப்பட்டிருக்கிறது. 
அந்த 





f= FTE 
ETT 


எசேக்கியேல்‌ தான்‌ தரிசித்த 
நாலுஜீவன்களைப்பற்றிச்‌ சொல்லும்போது. 
அவைகளின்‌ உடல்‌ அனைத்தும்‌, அவைகளின்‌ 
முதுகுகளும்‌, அவைகளின்‌ கைகளும்‌, 
அவைகளின்‌ செட்டைகளும்‌, அந்தச்‌ 
சக்கரங்களும்‌, சுற்றிலும்‌ கண்களினாலே 
நிறைந்திருந்தன; அவைகள்‌ நாலுக்கும்‌ 
இருந்த சக்கரங்களும்‌ அப்படியே இருந்தன" 
(எசே 10:12) என்றும்‌, “ஒவ்வொன்றுக்கும்‌ 
நாலு முகங்கள்‌ இருந்தன; ம்‌ ம்‌ 
கேருபீன்‌ முகமும்‌ இரண்டாம்‌ 

மனுஷமுகமும்‌, மூன்றாம்‌ முகம்‌ சிங்கமுகமும்‌, 
நாலாம்‌ முகம்‌ கழுகுமுகமுமாயிருந்தது" 
(எசே 10:14) என்றும்‌ சொல்லுகிறார்‌. 


கேருபீன்களும்‌ சக்கரங்களும்‌ 
ஒன்றாய்‌ இசைந்து இயங்குகின்றன. 
கேருபீன்கள்‌ செல்லுகையில்‌ சக்கரங்கள்‌ 
அவைகள்‌ அருகே ஒடுகிறது: பூமியிலிருந்து 
எழும்பக்‌ கேருபீன்கள்‌ தங்கள்‌ செட்டைகளை 
விரித்தபோது, சக்கரங்களும்‌ அவைகளை 
விட்டு ப்போகவில்லை. அவைகள்‌ 


எழும்புகையில்‌ இலைகளும்‌ ௭ 
ஜீவனுடைய ஆலி இவைகளில்‌ 
(எசே 10:16]7). 


கர்த்தருடைய 

ஆலயத்தின்‌ 

வாச ற்படி.பையவிட்டுப்‌ 
புறப்பட்டது எசே: 10:18-22 


எசே 10:18. 
ஆலயத்தின்‌ 
புறப்பட்டு, 
தின்றது. 


எசே 10:19. அப்பொழுது கேருபீன்கள்‌ 
தங்கன்‌ செட்டைகளை விரித்து, எண்‌: 
கண்‌ காண பூமியைவிட்டு எழும்பின; 
அவைகள்‌. புறப்படுகையில்‌ 
சக்கரங்களும்‌ அவைகளுக்குச்‌. 
சுரியாய்ச்‌ சென்றன; கர்த்தருடைய 
ஆலயத்தின்‌ கிழக்கு வாசலிலே. 
போய்‌ நிற்க, இஸ்ரவேலின்‌. 
தேவனுடைய மகிமை அவைகளின்மேல்‌ 
உயர இருத்தது. 


கர்த்தருடைய மகிமை 
வாசற்படியைவிட்டுப்‌. 
கேருபீன்கனின்மேல்‌ 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தேவனுக்குக்‌ கீழே இருக்கக்கண்ட அத்த 
ஜீவன்‌ தானே; அவைகள்‌ கேருபீன்கள்‌. 
என்று அறிந்துகொண்டேன்‌. 


எசே. 10:21. அவைகளில்‌ 
ஒவ்வொன்றுக்கு. நாத முகமும்‌, 
ஒவ்வொன்றுக்கு நாலு செட்டைகளும்‌ 
இருந்தன; அவைகளுடைய 
செட்டைகளின்‌ கீழ்‌ மனுஷகைகளின்‌' 
சாயல்‌ இருத்தது. 


எசே 10:22. அவைகளுடைய முகங்கள்‌ 
நான்‌ கேயார்‌ நதியண்டையிலே. 
கண்டிருந்த அத்த முகங்களின்‌ 
சாயலாயிரு ந்தது; ஒவ்வொன்றும்‌ 
தன்தன்‌ முகத்துக்கு எதிரான திசையை 
நோக்கிச்‌ சென்றது. 

கர்த்தருடைய மகிமை ஆலயத்தின்‌ 
வாசற்படியைவிட்டுப்‌ புறப்படுவதை 
எசேக்கியேல்‌ தரிசிக்கிறார்‌. கர்த்தருடைய 
கனமும்‌ மகிமையும்‌ இல்வளவு காலமாக, 
அவருடைய ஆலயத்தில்தான்‌ தங்கியிருந்தது. 
ஆனால்‌ இப்போதோ, அவருடைய மகிமை 
ஆலயத்தைவிட்டு வெளியே புறப்படுகிறது. 
இந்த தரிசனம்‌ எசேக்கியேலுக்கு மிகுந்த 
வேதனையைக்‌ கொடுக்கிறது. 


கர்த்தருடைய மகிமை ஆலயத்தின்‌ 
வாசற்படியைவிட்டு புறப்பட்டு 
கேருபீன்களின்மேல்‌ நிற்கிறது. அப்பொழுது 
கேருபீன்கள்‌ தங்கள்‌ செட்டைகளை விரித்து, 
பூமியைவிட்டு எழும்புகிறது அவைகள்‌ 
புறப்படுகையில்‌ சக்கரங்களும்‌ அவைகளுக்குச்‌ 
சரியாய்ச்‌ செல்கிறது: அவை கர்த்தருடைய 
ஆலயத்தின்‌ கிழக்கு வாசலிலே போய்‌ நிற்க, 
இஸ்ரவேலின்‌ தேவனுடைய மகிமை 
அவைகளின்மேல்‌ உயர இருக்கிறது 
(எசே 10:19), 


கேருபீன்கள்‌ புறப்பட்டுப்போகும்போது, 


அவைகளுக்கு சரியாய்ப்‌ 

சக்கரங்கள்‌ கேருபீன்களை 

கேருபீன்கள்‌ ஒரு 

சக்கரங்கள்‌ அதற்கு 

மற்றொரு திசையிலும்‌ 
முரண்பட்டுப்போகவில்லை. ஜீவனுடைய 
கேருபீன்களிலிருப்பதுபோல, 





i= a 
TT 


கர்த்தருடைய 
பிரகாரங்களில்‌, இஸ்ரவேல்‌ 
கர்த்தரை கனம்பண்ணாமல்‌ 
கனவீனம்பண்ணினார்கள்‌. 
அவர்கள்‌ கர்த்தரை 
விக்கிரகங்களுக்கு தூபங்காட்டினார்கள்‌. 
இதனால்‌ கர்த்தருடைய கோபம்‌ அவர்கள்மேல்‌ 
வருகிறது. கர்த்தருடைய பிரசன்னம்‌. 
தேவாலயத்தைவிட்டு வெளியேறிப்போகிறது. 


கேருபீன்களுக்குமேல்‌ கர்த்தருடைய 
மகிமையிருக்கிறது. கேருபீன்கள்‌ கர்த்தருடைய 


றும்போது, கேருபீ 
தேவாலயத்தைவிட்டு வெளியேறிவிடும்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய ஆலயத்தைவிட்டு 


உடனே வெளியேறிப்போய்விடவில்லை. 


போய்‌ 


கர்த்தருடைய மகிமை ஆனத்ின்‌ கிழக்கு 


வாசலிலே ற்கிறது. கர்த்தர்‌ 
தம்முடைய பரிசுத்த  ஸ்தலத்திலிருந்து 
உப! வெளியேறிப்போய்விடாமல்‌, 
ஆலயத்தின்‌ பல இடங்களில்‌ 
நின்றுகொண்டிருக்கிறார்‌. தம்மோடு. 
யாராவது ஒப்புரவாவார்களா என்பதை 
பார்ப்பதற்காக கர்த்தர்‌ ஆலயத்தில்‌ 
நிற்கிறார்‌. தம்மிடத்தில்‌ யாராவது பரிந்து 
பேசுவார்களா என்பதை கேட்பதற்கு கர்த்தர்‌ 
அங்கே நிற்கிறார்‌. இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ 
விக்கிரங்களை விட்டு விலகி தம்மிடத்தில்‌ 
திரும்பி வருவார்களா என்பதைப்‌ பார்ப்பதற்கு 
கர்த்தர்‌ ஆலயத்திலேயே நிற்கிறார்‌. 


கர்த்தருடைய மகிமை, தேவாலயத்தில்‌, 
மகாபரிசுத்த ஸ்தலத்தில்‌ தங்கியிருந்தது. 
கர்த்தர்‌ தம்முடைய ஸ்தானத்திலிருந்து, 
இஸ்ரவேல்‌ வம்சத்தாரை கண்ணோக்கிப்‌. 
பார்க்கிறார்‌. அவர்களுடைய பாவங்களையும்‌, 
அக்கிரமங்களையும்‌, விக்கிரகாராதனை 
களையும்‌, ஆவிக்குரிய வேசித்தனங்களையும்‌ 
கர்த்தர்‌ தம்முடைய ஸ்தானத்திலிருந்து 
பார்க்கிறார்‌. இஸ்ரவேல்‌ வம்சத்தாரோ தங்கள்‌ 
பாவங்களுக்கு மனந்திரும்பாமல்‌, தங்களில்‌ 
பாவங்களில்‌ நிலைத்திருக்கிறார்கள்‌. 
கர்த்தருக்கு விரோதமாக துணிகரமாய்ப்‌ 
பாவம்‌ செய்கிறார்கள்‌. 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


QODNENS 
PUBLISHERS 


இதனால்‌ கர்த்தருடைய கோபம்‌. 
இஸ்ரவேல்‌ வம்சத்தார்மீது வருகிறது. கர்த்தர்‌ 
தேவாலயத்திலிருந்து வெளியேறிவிட வேண்டும்‌ 
என்று தீர்மானம்பண்ணுகிறார்‌. கர்த்தர்‌ ஒரே 
நாளில்‌, மொத்தமாக, தேவாலயத்தைவிட்டு 
வெளியே போய்விடாமல்‌, கொஞ்சம்‌ 
கொஞ்சமாக தேவாலயத்தைவிட்டு 
வெளியேறுகிறார்‌. 


இஸ்ரவேல்‌ வம்சத்தாரின்‌ பாவங்கள்‌ 
கர்த்தருக்கு கோபத்தை உண்டுபண்ணுகிறது. 
அவர்கள்‌ துணிகரமாய்ப்‌ பாவம்‌ செய்வதைப்‌ 
பார்க்கும்போதெல்லாம்‌, கர்த்தருடைய மகிமை 
தேவாலயத்தைவிட்டு, கொஞ்சம்‌ கொஞ்சமாய்‌ 
வெளியேறுகிறது. கர்த்தர்‌ இப்போது, 
தேவாலயத்தின்‌ கிழக்கு வாசல்‌ வரைக்கும்‌ 
வந்துவிடுகிறார்‌. இது ஆலயத்தின்‌ 
வெளிவாசல்‌. 


கர்த்தருடைய மகிமை ஆலயத்தின்‌ 
வாசற்படியைவிட்டு புறப்பட்டு 
வெளியேறிவிடுகிறது. தேவாலயம்‌ இருக்கிறது. 
தேவாலயத்தில்‌ கர்த்தருடைய பிரசன்னம்‌ 
இல்லை. அவருடைய மகிமை அங்கே 
வாசம்பண்ணவில்லை. கர்த்தருடைய 
பிரசன்னம்‌. இல்லாத தேவாலயம்‌, 
கல்லுகளால்‌ கட்டப்பட்ட சாதாரண 
கட்டிடமாகவே இருக்கும்‌. 


மகிமை ஆலயத்தின்‌ 
வாசற்படியைவிட்டுப்‌ பப்ப்டுப்போனாலும்‌ 
இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ த 
பாவங்களுக்கு மனந்திரும்பினால்‌, ௧: ந்தர்‌ 
மறுபடியும்‌. தம்முடைய ஆலயத்திற்குள்‌ 
பிரவேசிக்க சித்தமுள்ளவராயிருக்கிறார்‌ 
எசேக்கியேல்‌. தாம்‌. கண்ட 
கேருபீன்களைப்பற்றி இங்கு விவரமாய்ச்‌ 
சொல்லுகிறார்‌. “இது நான்‌ கேபார்‌ 
நதியண்டையிலே இஸ்ரவேலின்‌ தேவனுக்குக்‌ 
கீழே இருக்கக்கண்ட அந்த ஜீவன்தானே; 
அவைகள்‌ கேருபீன்கள்‌ என்று அறிந்து 
கொண்டேன்‌. அவைகளில்‌ ஒவ்வொன்றுக்கு 
நாலு முகமும்‌, ஒவ்வொன்றுக்கு நாலு 
செட்டைகளும்‌ இருந்தன: அவைகளுடைய 
செட்டைகளின்‌ கீழ்‌ மனுஷகைகளின்‌ சாயல்‌ 
இருந்தது. அவைகளுடைய முகங்கள்‌ நான்‌ 
கேபார்‌ நதியண்டையிலே கண்டிருந்த அந்த 
முகங்களின்‌ சாயலாயிருந்தது: ஒவ்வொன்றும்‌ 
தன்தன்‌ முகத்துக்கு எதிரான திசையை 
நோக்கிச்‌ சென்றது” (எசே 10:20-22). 


கர்த்தருடைய 





ழ்‌ யி எசேக்கியேல்‌ - விரிவுரை im 
ர EZEKIEL - COMMENTARY யப்‌ 


இஸ்ரவேல்‌ வம்சத்தாரின்‌ 
பாவங்களினிமித்தமாய்‌, கர்த்தருடைய மகிமை 
ஆலயத்தைவிட்டு வெளியேறினாலும்‌, 
கர்த்தர்‌ இன்னும்‌ கிருபையும்‌, 
இரக்கழுமுள்ளவராகவே இருக்கிறார்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ தங்கள்‌ பாவங்களுக்கு 
மனந்திரும்பவேண்டும்‌. விக்கிரகாராதனையை 
நிறுத்திவிட்டு, கர்த்தரை 
ஆராதனை செய்யவேண்டும்‌. 
துதிகளுக்கு பாத்திரர்‌. அவர்‌ 
நித்திய மகிமையுள்ளவர்‌. 
வம்சத்தார்‌ கர்த்தருடைய 
அகத்தப்படுத்தி, தீட்டுப்படுத்தின படியினால்‌, 
கர்த்தருடைய மகிமை ஆலயத்தின்‌: 
வாசற்படியைவிட்டு. வெளியே 


புறப்பட்டுப்போயிற்று. 





f= FTE 
TT 


எசேக்கியேல்‌ கண்ட தரிசனம்‌ 
அதிகாரத்தில்‌ நிறைவுபெறுகிறது. எருசகேமில்‌ 
தங்கியிருக்கிறவர்களுக்கு விரோதமாக, 
எசேக்கியேல்‌ கர்த்தருடைய கோபமான 
வார்த்தைகளை எசேக்கியேல்‌ தொடர்ந்து 
சொல்லுகிறார்‌ (எசே 11-13). பாபிலோன்‌ 
தேசத்து சிறையிருப்புக்குப்போனவர்களுக்கு, 
கர்த்தருடைய ஆறுதலான செய்தியை 
சொல்லுகிறார்‌. எருசலேமில்‌ தங்கியிருக்கிற 
ந்த தேவனுடைய நியாயத்தீர்ப்பு 
பாபிலோன்‌ தேசத்து 
சிறைபிருப்பிகிகுக்கிறவர்கள்‌, 
வேதனைகளை 
அவர்களுக்கு 
இரக்கமும்‌ கிடைக்கும்‌ (எசே 


கர்த்தருடைய 
ரி:14-21,. 
னுடைய மகிமை கடந்துபோகிறது 
॥:22,23). எசேக்கியேல்‌ கண்ட 
அவரிடத்திலிருந்து எடுபட்டுப்‌ 
போயிற்று (எசே 11:24), கர்த்தர்‌ தனக்கு 
காண்பித்த யாவையும்‌ எசேக்கியேல்‌ 
சிறையிருப்பிலிருக்கிறவர்களுக்கு 
சொல்லுகிறார்‌ (எசே 11:25) 
எருசலேமின்‌ பிரபுக்கள்‌ 
எசே: 11:1-18. 


(எசே 
தரிசனம்‌ 


எசே 11:1. பின்பு ஆவியானவர்‌ என்னை 
எடுத்து, என்னைக்‌ கர்த்தருடைய 
ஆலயத்தின்‌ கிழக்கு முகமாயிருக்கிற 
வாசலுக்குக்‌ கொண்டுபோனார்‌, இதோ, 
அந்த வாசலின்‌ நடையில்‌ 
இருபத்தைந்து புருஷர்‌ இருந்தார்கள்‌; 
அவர்களின்‌: நடுவே ஜனத்தின்‌ 
பிரபுக்களாகிய ஆரின்‌ குமாரனாகிய 
யசனியாவையும்‌, பெனாயாவின்‌ 
குமாரனாகிய பெலத்தியாவையும்‌ 
கண்டேன்‌. 


எசே 11:2. அப்யெ! 

நோக்கி: மனுபுத்‌; 

இத்த நகரத்திலே. 
நினைவுகளை 

துராலோசனை செல்லுகிற மனுஷர்‌. 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எசே 113. இது வீடுகளைக்‌ 
கட்டுவதற்குக்‌ காலமல்ல என்றும்‌, இத்த. 
நகரம்‌ பானை, நாங்கன்‌ அதிலுன்ன 
'இறைச்சியென்றும்‌ சொல்லுகிறார்கள்‌. 


எசே 11:4. ஆகையால்‌ அவர்களுக்கு 
விரோதமாய்த்‌ தீர்க்கதரிசனஞ்சொல்லு, 
மனுபுத்திரனே, தீர்க்கதரிசனஞ்சொல்லு 
என்றார்‌. 


எசே. 11:5. அப்பொழுது கர்த்தருடைய 
ஆவி என்மேல்‌ இறங்கினார்‌; அவர்‌ 
என்னை நோக்கி: 

சொல்லவேண்டியது என்னவென்றால்‌, 
இஸ்ரவேல்‌ வம்சத்தாரே, நீங்கள்‌ 
இப்படிப்‌ பேசுகிறது உண்டு; உங்கள்‌ 
மனதில்‌ எழும்புகிறதை நான்‌ அறிவேன்‌. 


எசே. 11:6. இந்த: நகரத்தில்‌ நீங்கள்‌ 

அநேகரைக்‌ கொலைசெய்தீர்கள்‌; 
அதின்‌ விதிகளைக்‌ 
கொலையுண்டவர்களால்‌ நிரப்பினீர்கள்‌. 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


எசே 11:7. ஆகையால்‌ நீங்கள்‌. 
கொலைசெய்து, அதின்‌ நடுவிலே 
பேட்டுவிட்டவர்களே இறைச்சியும்‌, 
இந்த நகரம்‌ பானையுமாமே; 
உங்களையோ அதற்குள்‌. 
இராதபடிக்குப்‌ புறம்பாக்குவேன்‌ எண்று. 
கர்த்தராகிய ஆண்டவர்‌ சொல்லுகிறார்‌. 


எசே 11:8. பட்டயத்துக்குப்‌ 
பயப்பட்டீர்கன்‌, பட்டயத்தையே 
உங்கள்மேல்‌ வரப்பண்ணுவேன்‌ என்று 
கர்த்தராகிய ஆண்டவர்‌ சொல்லுகிறார்‌. 
எசே 11:9. நான்‌ உங்கனை அதற்குள்‌. 
இராதபடிக்குப்‌ புறம்பாக்கி, உங்களை 
அத்தியரின்‌ கையில்‌ ஒப்புக்கொடுத்து, 
உங்களில்‌ தியாயத்தீர்ப்புகளை 
நிறைவேற்றுவேன்‌. 


எசே 11:10. பட்டயத்தால்‌ விழுவீர்கன்‌; 
இஸ்ரவேல்‌ தேசத்தின்‌ எல்லையிலே. 
உங்களை 'நியாயத்தீர்ப்பேன்‌; 
அப்பொழுது நான்‌ கர்த்தர்‌ என்று 
அதித்துகொள்வீர்கள்‌. 





i THE 
TT 


எசே: 11:11. இத்த நகரம்‌ உங்‌: 
பானை யாயிருப்பதுமில்லை, 

அதிலுள்ள. 
'இழைச்சியாயிருப்பதூமில்லை; 
இஸ்ரவேல்‌ தேசத்தின்‌ எல்லையிலே. 
உங்களை தியாயத்தீர்ப்பேன்‌.. 


எசே 11:12. என்‌ கட்டணைகளின்படி. 
நடவாமலும்‌, என்‌ தியாயங்களின்படி. 
செய்யாமலும்‌, உங்களைச்‌. 
௬ற்றிலுமிருக்கிற புறஜாதிகளுடைய 
முறைமைகளின்படி செய்த நீங்கள்‌ 
அப்பொழுது நான்‌ கர்த்தர்‌ என்று 
அறித்துகொன்வீர்கள்‌ என்று சொல்‌ 
என்றார்‌. 


எசே 1119. 

தீர்க்கதரிசனஞ்‌ 

பெனாயாவின்‌. 

பெலத்தியா செத்தான்‌; அப்பொழுது 
நான்‌ முகங்குப்புற விழுந்து, மகா 
சுத்தமாய்‌: ஆ, கர்த்தராகிய 
ஆண்டவரே, தேவரீர்‌ இஸ்ரவேலில்‌ 
மீதியானவர்களைச்‌. 
குர்வசங்காரஞ்செய்வீரோ 
முறையிட்டேன்‌. 


என்று. 


எருசலேமின்‌ 

தேவாலயத்திலிருக்கிறார்கள்‌. 

அவர்கள்‌ கூடிவந்து 
ஆலியானவர்‌ 


பண்ணுகிறார்கள்‌. 
எசேக்கியேலை எடுத்து, கர்த்தருடைய 
ஆலயத்தின்‌ கிழக்கு முகமாயிருக்கிற 
வாசலுக்கு கொண்டு போகிறார்‌. அந்த 
வாசலின்‌ நடையில்‌ இருபத்தைந்து 
புருஷர்கள்‌ இருக்கிறார்கள்‌. 
இவர்களெல்லோரும்‌ எருசலேபின்‌ பிரபுக்கள்‌. 


பிரபுக்கள்‌ 


ஆலோசனை 


இந்தப்‌ பிரபுக்கள்‌ விக்கிரகங்களை 
ஆராதிக்கவில்லை. ஆனால்‌ இவர்கள்‌ 
ஏழைகளை ஒடுக்குகிறார்கள்‌. 


பிரபுக்களின்‌ பெயர்கள்‌ 

சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களில்‌ ஒருவர்‌ 
ஆசூரின்‌ குமாரனாகிய யசனியா. 
மற்றொருவர்‌ பெனாயாவின்‌ குமாரனாகிய 


பெலத்தியா. 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எசேக்கியேல்‌ கர்த்தருடைய ஆலயத்தின்‌. 
கிழக்கு முகமாயிருக்கிற வாசலிலே 
இல்விரண்டு பிரபுக்களையும்‌ காண்கிறார்‌. 
இவர்களோடு கூட அங்கே மேலும்‌ 
இருபத்துமூன்று பிரபுக்கள்‌, ஆகமொத்தம்‌ 
இருபத்தைந்து பிரபுக்கள்‌ இருக்கிறார்கள்‌. 


எருசலேம்‌ நகரத்தை ஆராய்ச்சி. 
பண்ணுகிற வேதபண்டிதர்கள்‌, நகரத்தில்‌ 
இருபத்துநான்கு தொகுதிகள்‌ இருப்பதாகச்‌ 
சொல்லுகிறார்கள்‌. ஒவ்வொரு தொகுதியையும்‌ 
ஒரு பிரபு ஆளுகை செய்கிறார்‌. இருபத்து 
நான்கு தொகுதிகளையும்‌, இருபத்து நான்கு 
பிரபுக்கள்‌ ஆளுகை செய்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
கர்த்தருடைய ர்‌ கிழக்கு 


ஆலயத்தின்‌: 
முகமாயிருக்கிற வாசலிலே கூடியிருக்கிறார்கள்‌. 


கர்த்தர்‌ இந்தப்‌ பிரபுக்களைப்பற்றிச்‌ 
சொல்லும்போது, "இவர்கள்‌ இந்த நகரத்திலே 
அக்கிரமமான நினைவுகளை நினைத்து 
துராலோசனை சொல்லுகிற மனுஷர்‌ 
(எசே 11:2) என்று சொல்லுகிறார்‌. 
இவர்கள்‌ ஜனங்களுக்கு பாதுகாப்பு 
கொடுப்பதாகச்‌ சொல்லி, அவர்களை 
வேதனைப்படுத்துகிறார்கள்‌. ஜனங்களின்‌ 
மத்தியிலே இவர்கள்‌ நல்லவர்கள்போல நடித்து 
மாய்மாலம்பண்ணுகிறார்கள்‌. 


எருசலேமின்‌ பிரபுக்கள்‌, ஜனங்களை 
பாவத்தின்‌ வழியிலே நடத்துகிறார்கள்‌. 
கர்த்தருக்கும்‌, அவருடைய நியாயத்தீர்பபுக்கும்‌ 
பயப்படவேண்டுமென்று தீர்க்கதரிசிகள்‌ 
போதிக்கிறார்கள்‌. ஆனால்‌ அவர்களுக்கு, 
பயப்படவேண்டியதில்லை என்று, எருசலேமின்‌ 
பிரபுக்கள்‌ துணிகரமாய்ச்‌ சொல்லுகிறார்கள்‌. 
இவர்கள்‌ நகரத்திற்கு நன்மை உண்டாக்கும்‌. 
யோசனைகளை சொல்லமாட்டார்கள்‌. 
இவர்கள்‌ அக்கிரமக்காரர்கள்‌. இவர்களுடைய 

அக்கிரமமான 


ர்க்கதரிசிக 

'ற்கவேண்டு்‌ ப்‌ 
அவர்களை பேசுவதற்கு அனுமதிக்கக்கூடாது 
என்றும்‌ பிரபுக்கள்‌: ஜனங்களுக்கு 
போதிக்கிறார்கள்‌. பாபிலோன்‌ ராஜாவுக்கு 
விரோதமாக கலகம்பண்ண வேண்டும்‌ என்றும்‌, 
தங்களால்‌ முடிந்த வரையிலும்‌ கல்தேயருக்கு 
எதிர்த்து நிற்கவேண்டும்‌ என்றும்‌ பிரபுக்கள்‌ 
எருசலேமின்‌ குடிகளுக்கு துராலோசனை 
சொல்லுகிறார்கள்‌. 





i= a 
TT 


சொல்லுகிறார்கள்‌. 
எருசலேமின்‌ பிரபுக்களோ, “இந்த நகரம்‌ 
பானை, நாங்கள்‌ அதிலுள்‌। றைச்சி" 
என்று சொல்லுகிறார்கள்‌ (எசே 11:3. 
எருசலேம்‌ நகரம்‌ சீக்கிரத்தில்‌ அழிந்துபோகும்‌ 
என்று தீர்க்கதரிசிகள்‌ எச்சரிக்கிறார்கள்‌. 
இது சீக்கிரத்தில்‌ அழியாது என்று 
எருசலேமின்‌ பிரபுக்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. 


சாத்தான்‌ ஜனங்களை வஞ்சிப்பான்‌. 
கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு ஜனங்கள்மீது 
வராது என்று சொல்லுவான்‌. ஜனங்கள்‌ 
சாத்தானுடைய வார்த்தைகளுக்கு. 
செவிகொடுக்கவில்லையென்றால்‌, 
அவர்களுடைய மனதில்‌ 
ஏற்படுத்துவான்‌. சாத்தானுக்கு 
செவிகொடுக்கிற ஜனங்கள்‌ கர்த்தருடைய 
நியாயத்தீர்ப்பைக்‌ குறித்து சந்தேகப்படுவார்கள்‌. 
கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு மெய்யாகவே 
வருமா என்று, சந்தேகத்தோடு யோசித்துப்‌ 
பார்ப்பார்கள்‌. கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு 
வந்தாலும்‌, அது சீக்கிரத்தில்‌ வராது என்றும்‌, 
அது வருவதற்கு வெகுகாலம்‌ ஆகும்‌ என்றும்‌ 
சாத்தான்‌ வஞ்சமாய்ப்‌ பேசுவான்‌. 


சந்தேகத்தை 


கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு சீக்கிரமாய்‌ 
வராது என்றால்‌ எருசலேம்‌ நகரமும்‌ 
சீக்கிரத்தில்‌ அழிந்துபோகாது. ஆகையினால்‌ 
நாம்‌ வீடுகளைக்‌ கட்டுவோம்‌ என்று, 
சாத்தானை பின்பற்றுகிறவர்கள்‌ 
வஞ்சனையான ஆலோசனைகளைச்‌ 
சொல்லுவார்கள்‌ ங்கள்‌ இப்போது 
பாதுகாப்பாகயிருப்பதுபோல, எப்போதுமே 
பாதுகாப்பாகமிருப்பதாகச்‌ சொல்லுவார்கள்‌. 
இந்த நகரம்‌ பானை என்றும்‌, 
தாங்கள்‌ அதிலுள்ள இறைச்சி என்றும்‌ 
எருசலேமின்‌ பிரபுக்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. 
இது யூதர்‌ மத்தியிலே வழங்கப்படும்‌ பழமொழி 
வாக்கியமாகும்‌. கொதிக்கிற பானையில்‌, 
இறைச்சி பாதுகாப்பாயிருக்கும்‌. அதுபோலவே. 
தாங்கள்‌ எருசலேம்‌ நகரத்தில்‌. 
பாதுகாப்பாயிருப்பதாகச்‌ சொல்லுகிறார்கள்‌. 
எருசலேமின்‌ அலங்கங்கள்‌ இவர்களுக்கு 
வெண்கல அலங்கங்களைப்போல இருக்கிறது. 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பானைக்கு அடியில்‌ நெருப்பை 
எரித்தாலும்‌, பானைக்கு ஒரு 
உண்டாகாது. அதுபோலவே 
எருசலேமுக்கு விரோதமாக 
காலம்‌ முற்றிக்கைப்போட்டாலும்‌, 
எருசலேமின்‌ அலங்கங்களுக்கு 

ஒரு சேதமும்‌ உண்டாகாது. 


பானையிலுள்ள 
சமாதான பலிகளைக்‌ குறிக்கலாம்‌. 
பானையிலே பாதுகாப்பாகயிருக்கவேண்டும்‌. 
பானையிலிருக்கிற இறைச்சியை எடுப்பது 
கர்த்தருக்கு விரோதமான பாவம்‌. அது 
கர்த்தருடைய பிரன்ாணத்தை மீறுகிற செய்கை. 
ஏலியின்‌ குமாரர்கள்‌ ்‌ 
இறைச்சியை: எடுத்து, 


விரோதமாகப்‌ பாவம்‌ செய்தார்கள்‌. 


இறைச்சி 


அந்த ஆசாரியர்கள்‌ ஜனங்களை 
நடப்பித்த விதம்‌ என்னவென்றால்‌, 
எவனாகிலும்‌ பலியைச்‌ 
செலுத்துங்காலத்தில்‌ இறைச்சி வேகும்போது, 
ஆசாரியனுடைய வேலைக்காரன்‌ மூன்று 
கூறுள்ள ஒரு ஆயுதத்தைத்‌ தன்‌ கையிலே 
பிடித்துவந்து, அதினாலே, கொப்பரையிலாவது 
பானையிலாவது சருவத்திலாவது சட்டியிலாவது 
குத்துவான்‌; அந்த ஆயுதத்தில்‌ வருகிறதை 
யெல்லாம்‌ ஆசாரியன்‌ எடுத்துக்கொள்ளுவான்‌ ; 
அப்படி அங்கே சீலோவிலே வருகிற 
இஸ்ரவேலருக்கெல்லாம்‌. செய்தார்கள்‌" 
சோமு 213/4). 


அவர்கள்‌ கர்த்தருக்கு விரோதமாகப்‌ பாவம்‌ 
செய்கிறவர்கள்‌ என்று எருசலேமின்‌ 
பிரபுக்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. 


எருசலேம்‌ கர்த்தருடைய பரிசுத்தமான 
நகரம்‌. எருசலேம்‌ நகரத்திற்குள்ளே இருக்கிற 
யூதர்களை கர்த்தர்‌ பாதுகாக்கிறார்‌. 
எருசலேம்‌ நகரத்திலிருப்பது, எருசலேமின்‌ 
குடிகளுக்கு பரிசுத்தமான 
பாதுகாப்பாயிருக்கிறது. தாங்கள்‌ பரிசுத்த 
நகரத்திலிருப்பதினால்‌, யூதர்கள்‌ தங்களை 
பரிசுத்தவான்கள்‌ என்று சொல்லிக்‌ 
கொள்கிறார்கள்‌. கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள்‌ 
ஜனங்களுக்கு விரோதமாக தீர்க்கதரிசனம்‌ 
சொல்லக்கூடாது என்று எருசலேமின்‌ 
பிரபுக்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


எசேக்கியேல்‌ தீர்க்கதரிசி எருசலேமின்‌ 
பிரபுக்களுக்கு விரோதமாகவும்‌, எருசலேமின்‌ 
குடிகளுக்கு விரோதமாகவும்‌ ப்‌ 
சொல்லவேண்டுமென்று 

கட்டளையிடுகிறார்‌. “மனுபுத்திரனே, தக்க 
தரிசனஞ்சொல்லு' (எசே 1:4) என்று 
கர்த்தர்‌ எசேக்கியேலுக்கு சொல்லுகிறார்‌. 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ வம்சத்தாரை 
புறக்கணித்துவிட்டார்‌. எருசலேம்‌ நகரம்‌ 
இப்போது கர்த்தருக்கு பரிசுத்தமான 
நகரமல்ல. இந்த நகரத்தில்‌ இப்போது. 
பரிசுத்தத்திற்குப்‌ பதிலாக பாவம்‌ 
நிரம்பியிருக்கிறது. நகரம்‌ அசுத்தத்தினால்‌ 
தீட்டுப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய 
பிரசன்னம்‌ எருசலேமிலே 
கர்த்தர்‌ எருசலேம்‌ 
பாதுகாக்கவில்லை. இந்த 
i குடிகளுக்கு 
வைப்பதற்காக, கர்த்தர்‌ 
தம்முடைய எச்சரிப்பின்‌ 
எசேக்கியேல்‌ மூலமாய்ச்‌ சொல்லுகிறார்‌. 


எருசலேமின்‌ குடிகள்‌ தங்களை, 
வத்சித்துக்கொள்கிறாரகள்‌ 
பிரபுக்களும்‌ அவர்களை 


சொல்லி, அவர்களை அழிவுக்கு தப்பிக்கச்‌ 
செய்யவேண்டும்‌. எருசலேமின்‌ குடிகள்‌: 
உலர்ந்த எலும்புகளைப்போல. 
மரித்துப்போயிருக்கிறார்கள்‌. 
கர்த்தருடைய ஆவியானவர்‌ 
எசேக்கியேலின்மேல்‌ இறங்குகிறார்‌. கர்த்தர்‌ 
எசேக்கியேலை நோக்கி, நீ சொல்லவேண்டியது. 
என்னவென்றால்‌, இஸ்ரவேல்‌ வம்சத்தாரே, 
நீங்கள்‌ இப்படிப்‌ பேசுகிறது உண்டு; உங்கள்‌ 
மனதில்‌ எழும்புகிறதை நான்‌ அறிவேன்‌. இந்த 
நீங்கள்‌ அநேகரைக்‌ 
அதின்‌ வீதிகளைக்‌ 
'கொலையுண்டவர்களால்‌ நிரப்பினீர்கள்‌"' 
(எசே 11:55) என்று சொல்லுகிறார்‌. 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எருசலேம்‌ நகரத்தார்‌ மனதில்‌ 
எழும்புகிற நினைவுகளை கர்த்தர்‌ 
அறிந்திருக்கிறார்‌. கர்த்தருக்கு மறைவான 
இரகசியம்‌ எதுவுமில்லை. மனுஷன்‌ முகத்தைப்‌ 
பார்க்கிறான்‌. கர்த்தர்‌ மனுஷனுடைய 
இருதயத்தை ஆராய்ந்து அறிகிறார்‌. 
நம்முடைய வாயிலிருந்து வார்த்தைகள்‌ 
பிரவாததற்கு முன்னமே, கர்த்தர்‌ நம்முடைய 
இருதயத்தின்‌ நினைவுகளை அறிந்திருக்கிறார்‌. 
நாம்‌ எவ்வளவுதான்‌ மாய்மாலம்‌ 
பண்ணினாலும்‌, நம்முடைய பாவசுபாவங்களை 

எவ்வளவுதான்‌ வேஷம்‌ 

ர்த்தர்‌ நம்முடைய மனதை 


எருசலேமின்‌ பிரபுக்கள்‌ இந்த நகரத்தில்‌ 
அநேகரைக்‌ கொலை செய்திருக்கிறார்கள்‌. 
இந்த நகரத்தின்‌ வீதிகளை கொலை. 
யுண்டவர்களால்‌ நிரப்பியிருக்கிறார்கள்‌ 
(எசே 116). பிரபுக்களால்‌ 
கொலைசெய்யப்பட்டவர்களே  பானையிலுள்ள 
இறைச்சிகளாகுமிருக்கிறார்கள்‌. “ஆகையால்‌ 
நீங்கள்‌ கொலைசெய்து, அதின்‌ நடுவிலே 
போட்டுவிட்டவர்களே 

நகரம்‌ பானையுமாமே; 

அதற்குள்‌ இராதபடிக்குப்‌ புறம்பாக்குவேன்‌" 
(எசே 11:7) என்று கர்த்தராகிய ஆண்டவர்‌ 
சொல்லுகிறார்‌. 


எருசலேமின்‌ குடிகள்‌ கர்த்தருக்கு 
விரோதமாகப்‌ பாவம்‌ செய்து, அவருக்கு 
கோபத்தை உண்டுபண்ணினார்கள்‌. 
எருசலேம்‌ கர்த்தருடைய நகரமாயிருந்தாலும்‌, 
பாவங்களினிமித்தமாய்‌, 
எருசலேம்‌ நகரத்தை 
கர்த்தருடைய 
எருசலேமைவிட்டு 
கர்த்தர்‌ தங்களைவிட்டுப்‌ 
தங்களுடைய பலத்தினாலும்‌, 
பராக்கிரமத்தினாலும்‌, தங்களை 
பாதுகாத்துக்கொள்ள முடியுமென்று 
எருசலேமின்‌ குடிகள்‌ நினைக்கிறார்கள்‌. 
எருசலேமில்‌ 
பிரசன்னம்‌ 
நகரத்திலிருக்கிறவர்களுக்கு 
இல்லை. சந்தோஷமில்லை, 


கர்த்தருடைய 
இல்லையென்றால்‌, 
பாதுகாப்பு 
சமாதானமும்‌ 
ஆறுதலும்‌ இல்லை. கர்த்தரைவிட்டு 
விலகிப்போனவர்கள்‌, தங்கள்‌ 
சந்தோஷத்தையும்‌, சமாதானத்தையும்‌ விட்டு 
விலகிப்போகிறார்கள்‌. 





i FTE 
TT 


இஸ்ரவேல்‌ வம்சத்தாரின்‌ 
பாவங்களினிமித்தமாய்‌, கர்த்தர்‌ அவர்களைத்‌ 
தண்டிக்கிறார்‌. கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு 
எப்போதுமே நீதியானது. கர்த்தர்‌ தம்முடைய 
நீதிமினாலேயே அவர்களைத்‌ தண்டிக்கிறார்‌ 
கர்த்தர்‌ அவர்களை இஸ்ரவேல்‌ தேசத்தின்‌ 
எல்லையிலே நியாயந்தீர்க்கிறார்‌. அவர்கள்‌ 
பட்டயத்தால்‌ விழுகிறார்கள்‌. தாங்கள்‌ 
உயிருக்கு போராடிக்கொண்டிருக்கும்போது, 
தங்களைத்‌ தண்டிக்கிறவர்‌ கர்த்தர்‌ என்பதை 
அவர்கள்‌ அறிந்துகொள்வார்கள்‌ (எசே 1120). 


இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ கர்த்தருடைய 
கட்டளையின்படி நடக்கவில்லை. அவருடைய 
நியாயங்களின்படி செய்யவில்லை. இஸ்ரவேல்‌ 
வம்சத்தார்‌ தங்களைச்‌ சுற்றிலுமிருக்கிற 
புறஜாதிகளுடைய முறைமைகளின்படி 
செய்தார்கள்‌. இதனால்‌ கர்த்தருடைய 
நியாயத்தீர்ப்பு இஸ்ரவேல்‌ புத்திரர்மீது வந்தது. 
கர்த்தர்‌ அவர்களை தம்முடைய நீதியினால்‌: 
நியாயந்தீர்த்து தண்டிக்கிறார்‌. அப்பொழுது 
தங்களை தண்டிக்கிறவர்‌ கர்த்தர்‌ என்பதை 


அவர்கள்‌ அறிந்துகொள்வார்கள்‌ (எசே 11.12). 
எசேக்கியேல்‌ தீர்க்கதரிசி கர்த்தருடைய 


கட்டளையின்‌ பிரகாரம்‌ தீர்க்கது 
சொல்லுகிறார்‌. அவர்‌ கர்த்தருடைய 
வார்த்தையை சொல்லும்போது, பெனாயாவின்‌ 
குமாரனாகிய பெலத்தியா செத்துப்போகிறான்‌. 
கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு 
காலதாமதமில்லாமல்‌ உடனே நிறைவேறுகிறது. 
இந்த சம்பவம்‌ எசேக்கியேலின்‌ 
தரிசனத்தில்‌ நடைபெறுகிறது. தான்‌ 
தீர்க்கதரிசனம்‌ சொல்லுவதையும்‌, 
அப்போது பெலத்தியா செத்துப்போவதையும்‌, 
எசேக்கியேல்‌ தன்னுடைய தரிசனத்தில்‌: 
ர்‌. எசேக்கியேலின்‌ தீர்க்கதரிசனம்‌ 
என்பதற்கு இது 
அடையாளமாயிருக்கிறது. 
எசேக்கியேல்‌ சொல்லுகிற எல்லா 
தீர்க்கதரிசன வார்த்தைகளும்‌ நிச்சயமாய்‌ 
நிறைவேறும்‌. இதற்கு பெலத்தியா. 
செத்துப்போனது அச்சாரமாயிருக்கிறது. 
பெலத்தியா உடனே  செத்துப்போனது, 
எசேக்கியேலின்‌ தீர்க்கதரிசன வார்த்தைகளை 
உறுதிபண்ணினாலும்‌, பெலத்தியாவின்‌ 
மரணம்‌, எசேக்கியேலின்‌ இருதயத்தில்‌ 
மிகப்பெரிய பாதிப்பை உண்டுபண்ணுகிறது. 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பெலத்தியா 
எசேக்கியேல்‌. 
கர்த்தரை 


செத்துப்போனதுபோது, 
முகங்குப்புற விழுந்து, 
நோக்கி மகாசத்தமாய்‌ 
றார்‌ “ஆ. கர்த்தராகிய 
ஆண்டவரே, தேவரீர்‌ இஸ்ரவேலில்‌: 
மீதியானவர்களைச்‌ சர்வசங்காரஞ்செய்வீரோ? 
( 13) என்று எசேக்கியேல்‌ 
கு டத்தில்‌ முறையிடுகிறார்‌. கல்தேயரின்‌ 
பட்டயத்திற்கு தப்பினவர்கள்‌, 
உடனடியாக 
என்று 
கர்த்தரிடத்தில்‌ கேட்கிறார்‌. 


புறஜாதிகளுக்குன்னே 
தூரத்தப்பட்டவர்கள்‌ 
எரே 11:14-21 


எரே 1144. அப்பொழுது கர்த்தருடைய 
வார்த்தை எனக்கு உண்டாகி, அவம்‌: 


எசே. 11:15. மனுபுத்திரனே, நீங்கள்‌: 
கர்த்தரை விட்டுத்‌ தூரமாய்ப்‌ 
போங்கள்‌, எங்களுக்கு இந்தத்‌ தேசம்‌ 
சுதந்தரமாகக்‌ கொடுக்கப்பட்டதென்று, 
உன்‌ சகோதரருக்கும்‌, உன்‌ 
குடும்பத்தாருக்கும்‌. உன்‌ மந்து 
ஜனங்களுக்கும்‌, இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ 
அனைவருக்கும்‌, எருசலேமின்‌ குடிகள்‌: 
சொல்லுகிறார்கள்‌. 


எசே 11:16. 
நாண்‌: அவர்களைத்‌: தூரமாகப்‌ 
புறஜாதிகளுக்குன்னே  துரத்தியிருத்‌ 
தாலும்‌, நான்‌ அவர்களை தேசங்களிலே 
ல்‌ நான்‌ அவர்கள்‌. 
தேசங்களில்‌ அவர்களுக்குக்‌. 
ரு கத்துக்க." பக்கத்த 
ஸ்தலமாக. இருப்பேன்‌ என்று 
கர்த்தராகிய ஆண்டவர்‌ உரைக்கிறார்‌ 
என்று சொல்‌. 
எசே 11:17. ஆதலால்‌ நான்‌ உங்களை 
ஜனங்களிடத்திலிருத்து சேர்த்து, 
நீங்கள்‌ சிதறடிக்கப்பட்ட 
தேசங்களிலிருந்து, உங்களைக்‌ 
கூட்டிக்கொண்டு, இஸ்ரவேல்‌ தேசத்தை 
உங்களுக்குக்‌ கொடுப்பேன்‌ என்று 
கர்த்தராகிய ஆண்டவர்‌ உரைக்கிறார்‌ 
என்று சொல்லு. 


ஆகையால்‌ 





f= THE 
TT 


எசே. 11:18. அவர்கள்‌ அங்கே வத்து, 
அதில்‌ சீயென்‌றிகழப்படத்தக்கதும்‌ 
அருவருக்கப்படத்தக்கதுமாயிருக்கிறதை 
யெல்லாம்‌ அதிலிருந்து அகற்றுவார்கள்‌. 


எசே 1119. 
கட்டனைகளின்‌ படி, 
தியாயங்கனைக்‌ கைக்கொண்டு, 
அவைகளின்படி செய்ய நான்‌ 
அவர்களுக்கு ஏக இருதயத்தைத்‌ தத்து, 
அவர்கள்‌ உன்னத்தில்‌ புதிய ஆவியைக்‌ 
கொடுத்து, கல்லான இருதயத்தை 
அவர்கள்‌. மாம்சத்திலிருந்து 
எடுத்துப்போட்டு, சுதையான 
இருதயத்தை அவர்களுக்கு. 
அருளுவேன்‌. 


எசே 11:90. 
ஜனமாயிருப்பார்கள்‌, 
தேவனாயிருப்பேன்‌. 


அவர்கள்‌. என்‌ 
நடத்து, எண்‌: 


அவர்கள்‌ எண்‌: 
நான்‌ அவர்கள்‌. 


எசே 1121. ஆனாலும்‌ 
சீயென்‌றிகழப்படத்தக்கதும்‌ 
அருவருக்கப்படத்தக்கதூமான தங்கள்‌ 
இருதயத்தின்‌ இச்சையிலே எவர்கள்‌ 
நடக்கிறார்கனோ 


கர்த்தராகிய 
சொல்லுகிறார்‌. 


சீயோனிலே நிர்விசாரமாய்‌ ஜீலிக்கிற 
இஸ்ரவேல்‌ வம்சத்தாருக்கு எசேக்கியேல்‌ 
கர்த்தருடைய எச்சரிப்பின்‌ வார்த்தைகளைச்‌ 
சொல்லுகிறார்‌. பாபிலோன்‌ தேசத்திலே 
'சிறையிருப்பிலிருக்கிற தர்கள்‌, 
சீயோனை நினைத்து துக்கித்துப்‌ 
புலம்புகிறார்கள்‌. எசேக்கியேல்‌ அவர்களுக்கு 
கர்த்தருடைய ஆறுதலான வார்த்தைகளைச்‌ 
சொல்லுகிறார்‌. 

சிறையிருப்புக்குப்‌. போனவர்களில்‌. 
பரிசுத்தவான்களும்‌ இருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
அந்நிய  தேசத்திலிருந்தாலும்‌, 
கர்த்தருக்கு பயந்து 
சிறையிருப்புக்குப்‌ போகாமல்‌ 
தங்கியிருக்கிற யூதர்களோ, சிறையிருப்புக்குப்‌. 
போனவர்களை  அவமானப்படுத்துகிறார்கள்‌. 
தூஷண வார்த்தைகளினால்‌ அவர்களை 
வேதனைப்படுத்துகிறார்கள்‌. 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நீங்கள்‌ கர்த்தரை விட்டுத்‌ தூரமாய்ப்‌ 
போங்கள்‌, எங்களுக்கு இந்தத்‌ 
தேசம்‌ குநந்தரமாகக்‌ கொடுக்கப்பட்டது" 
(எசே 1145) என்று, சிறையிருப்புக்குப்போன 
தங்கள்‌ சகோதரருக்கும்‌, தங்கள்‌ 
குடும்பத்தாருக்கும்‌ தங்கள்‌ பந்து 
இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ 
எருசலேமிலே தங்கியிருக்கிற 

யூதர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. 


சிறையிருப்புக்குப்போனவர்கள்‌ 
எசேக்கியேலுக்கு சகோதரரும்‌, அவருடைய 
குடும்பத்தாரும்‌, அவருடைய பந்து 
ஜனங்களுமாயிருக்கிறார்கள்‌. கர்த்தர்‌ 
சிறையிருப்புக்குப்போன. யூதர்கள்மேலும்‌ 
பிரியமாயிருக்கிறார்‌. அவர்கள்‌ அந்நிய 
தேசத்திலே இருந்தாலும்‌, தங்கள்‌ சொந்த 
பந்தங்களினால்‌ பிணைக்கப்பட்டிருக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ எல்லோரும்‌ ஒரே குடும்பத்தைச்‌ 
சேர்ந்தவர்கள்‌. எசேக்கியேலைப்போல 
அவர்களும்‌ யூதாதேசத்திலிருந்து 
சிறையிருப்புக்கு வந்திருக்கிறவர்கள்‌. இவை 
யெல்லாவற்றையும்விட அவர்கள்‌ எல்லோரையும்‌ 
ஒரே ஆவியானவரே ஆளுகை செய்கிறார்‌. 
போகாமல்‌ 
யூதர்கள்‌, 
தங்கள்‌ 
நிந்திக்கிறார்கள்‌. 
தங்கள்‌ 
சோர்ந்துபோயிருக்கிறார்கள்‌. 
பலவீனமாயிருக்கிறார்கள்‌. 


ஆ 
தங்கள்‌ த்தல்‌ 
அவர்கள்‌ குறைவுபட்டிருக்கிறார்கள்‌. எருசலேம்‌. 


அவர்களுடைய 
எல்லோரையும்‌ 
தேசத்து 
தனிமையில்‌ வாடுகிறார்கள்‌. 
எருசலேமிலுள்ள யூதர்கள்‌ பாபிலோன்‌ 
ராஜாவுக்கு தங்களை ஒப்பு்கொடுக்க 
வேண்டும்‌ என்பது கர்த்தருடைய சித்தம்‌. 
கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவர்கள்‌ 
இப்போது பாபிலோன்‌ தோத்து 
சிறையிருப்பிலிருக்கிறார்கள்‌. 
நிமித்தமாய்‌ எருசலேமில்‌ தங்கிமிருக்கிற 
யூதர்கள்‌ அவர்களை யூதமார்க்கத்திலிருந்து 
புறம்பே  தள்ளிவிடுகிறார்கள்‌. “நீங்கள்‌ 
கர்த்தரைவிட்டு தூரமாய்ப்‌ போங்கள்‌" என்று 
சிறையிருப்பிலிருக்கிறவர்களிடத்தில்‌. 
சொல்லுகிறார்கள்‌. 


உற்றார்‌ 
விட்டுவிட்டு, 
சிறையிருப்பிலே 





i FTE 
TT 


எருசலேமிலே தங்கியிருக்கிற யூதர்கள்‌, 
பாபிலோன்‌ தேசத்து சிறையிருப்பிலிருக்கிற 
யூதர்களோடு எந்தவித. 
வைத்துக்கொள்ள 
அவர்களோடு தங்களுக்கு 
பாத்தியமோ எதுவுமில்லை 
எருசலேமின்‌ 
தீர்மானமாயிருக்கிறார்கள்‌. 

"எங்களுக்கு 
சுதந்தரமாகக்‌ கொடுக்கப்பட்டது” 
எருசலேமின்‌ குடிகள்‌ சொல்லுகிறார்கள்‌. 
சிறையிருப்புக்குப்போனவர்களோ, பாபிலோன்‌. 
ராஜாவுக்கு. கீழ்ப்படிந்து, 


சிறையாய்ப்போனவர்கள்‌. 

ஆகையினால்‌ அவர்களுக்கு யூதாதேசத்தில்‌ 
சுதந்தரமில்லை என்று எருசலேமின்‌ குடிகள்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 

கர்த்தரே இஸ்ரவேல்‌ 
புறஜாதிகளுக்குள்ளே. 
துரத்தினார்‌. கர்த்தரே 
தேசங்களிலே சிதறடித்தார்‌. 
கர்த்தர்‌ 


வம்சத்தாரை 


போனவர்களுக்கு 


சகோதரர்‌, கர்த்தர்‌ 

என்கிறார்களே: அவர்‌ உங்களுக்குச்‌ 

சந்தோஷம்‌ உண்டாகும்படி காணப்படுவார்‌; 

அவர்களோ வெட்கப்படுவார்கள்‌" (ஏசா 66:5). 
நம்முடைய கரம்‌ 

வம்சத்தாருக்கு விரோதமாக 

செய்ததை கர்த்தர்‌ அங்கீகரிக்கிறார்‌. 


கர்த்தருடைய கோபத்தினால்‌. 
பாதிக்கப்பட்டவர்கள்‌ இப்போது பாபிலோன்‌ 


யோடிருக்கிறார்கள்‌. கர்த்தரோ 

இரக்கம்‌ காண்பிக்க 
முள்ளவராயிருக்கிறார்‌. அவர்கள்‌ 
தேசங்களில்‌, அவர்களுக்கு 
கொஞ்சகாலத்திற்கு தாமே 
ஸ்தலமாகயிருப்பதாக ர்த்‌ 
ஆண்டவர்‌ வாக்குப்பண்ணுகிறார்‌. 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எருசலேமில்‌ வாசம்பண்ணுகிற 
யூதாவின்‌ மனுஷருக்கு தேவாலயம்‌ 
இருக்கிறது. ஆனால்‌ அந்த தேவாலயத்தில்‌ 
கர்த்தருடைய பிரசன்னம்‌ வாசம்பண்ண 
வில்லை... பாபிலோன்‌ தேசத்திலிருக்கிற 
யூதர்களுக்கு தேவாலயம்‌ இல்லை. ஆனால்‌ 
கர்த்தர்‌ அவர்களோடு கூடயிருக்கிறார்‌. 


சிறையிருப்பிலிருக்கிறவர்கள்‌ 
வேதனைகளை அனுபவிக்கிறார்கள்‌. 
அவர்களுடைய வேதனைகளுக்கு முடிவு 
வரும்‌. அவர்களுடைய துக்கம்‌ சந்தோஷமாய்‌ 
மாறும்‌. கர்த்தர்‌ அவர்களுடைய 
சிறையிருப்பிலிருந்து அவர்களை விடுவிப்பார்‌. 
அவர்களை மறுபடியுமாய்‌ அவர்களுடைய 
சொந்த தேசத்திற்கு அழைத்து வந்து, அங்கே 
அவர்களை குடியேற்றுவார்‌. 


“நான்‌ உங்களை ஜனங்களிடத்திலி 
ருந்து க நீங்கள்‌ சிதறடிக்கப்பட்ட 


உங்களைக்‌ 
கூட்டிக்கொண்டு... இஸ்ரவேல்‌. நேசத்தை 
உங்களுக்குக்‌ கொடுப்பேன்‌" (எசே 1117) 


என்று கர்த்தராகிய ஆண்டவர்‌ உரைக்கிறார்‌. 


ஸ்ரவேல்‌ வம்சத்தாருடைய 
முற்றாகக்‌ கானான்‌: நோற்திற்கள்ளே, 
முதல்‌ முதலாக பிரவேசித்தபோது, 
அவர்களுக்கு கொஞ்சம்‌ நிலம்‌ மாத்திரமே 
கொடுக்கப்பட்டது. அதன்‌ பின்பு கர்த்தர்‌ 
அவர்களுடைய எல்லைகளை விஸ்தாரம்‌ 
பண்ணினார்‌. சிறையிருப்பிலிருந்து தங்கள்‌ 
தேசத்திற்கு திரும்பி வருகிறவர்களுக்கு, 
இஸ்ரவேல்‌ தேசத்திலே, ஆரம்பத்தில்‌ 
கொஞ்சம்‌ நிலம்‌ மாத்திரமே கொடுக்கப்படும்‌, 
கர்த்தர்‌ ஏற்ற வேளையிலே, அவர்களுக்கு 
இஸ்ரவேல்‌ தேசத்தை முழுவதுமாகக்‌ 
கொடுப்பார்‌. 

இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ பாபிலோன்‌. 
தேசத்து சிறையிருப்பில்‌ வேதனைகளை 
அனுபவித்ததினால்‌, அவர்களுடைய 
இருதயங்கள்‌ புதுப்பிக்கப்பட்டது. 
அவர்களுடைய ஜீவியத்தில்‌ ஆவிக்குரிய 
மறுமலர்ச்சி உண்டாயிற்று. அவர்கள்‌ 
விக்கிரகாராதனை என்னும்‌ பாவத்திலிருந்து 


குணமாக்கப்பட்டார்கள்‌. 





i al 
TT 


இஸ்ரவேல்‌ 
விக்கிரகாராதனையைப்பற்றி கர்த்தர்‌ 
மோசேக்கு சொல்லுகிறார்‌. மோசே இப்போது 
கர்த்தரோடு சீனாய்‌ மலையிலிருக்கிறார்‌. 
(யாத்‌ 32:78). இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
விரோதமாக கர்த்தருடைய கோபம்‌ 
எழும்பியிருக்கிறது. கர்த்தர்‌ தம்முடைய 
நீதியான நியாயத்தீர்ப்பை அவர்களுக்கு 
விரோதமாகச்‌ சொல்லுகிறார்‌ (யாத்‌ 32:9,10). 
மோசே சீனாய்‌ மலையிலே, இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்காக, கர்த்தருடைய சமுகத்திலே 
பரிந்து பேசுகிறார்‌ (யாத்‌ 3214). மோசே 
சீனாய்‌ மலையிலிருந்து கீழே இறங்கி 
வருகிறார்‌. இஸ்ரவேல்‌: புத்திரர்‌ 
பொன்கன்றுக்குட்டியை செய்து அதை 
ஆராதித்துக்கொண்டிருக்கிறார்கள்‌. 
i விக்கிரகாராதனைக்கு 
கண்ணாரக்கண்ட 
3215-19). 


புத்திரரின்‌ 


சாட்சியாயிருக்கிறார்‌ (யாத்‌ 


மோசே இஸ்ரவேல்‌ 
விக்கிரகாராதனையைக்‌ கண்டபோது 
கோபமூண்டவராகி, தன்‌ கையிலிருக்கிற 
குற்பலகைகளை உடைந்துப்போடுகிறார்‌ (யாத்‌ 
3219) இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
உண்டுபண்ணின பொன்கன்றுக்குட்டிமை 
அக்கினியில்‌ கட்டெரித்துப்போடுகிறார்‌ 
(யாத்‌ 32:20) 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ விக்கிரகத்தை 
ஆராதிப்பது பற்றி, மோசே ஆரோனிடத்தில்‌ 
விசாரிக்கிறார்‌ (யாத்‌ 32:21-24). இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாரை விக்கிரகாராதனைக்கு நேராக 
வழிநடத்தின தலைவர்களுக்கு மோசே 
மரணதண்டனை கொடுக்கிறார்‌ 
(யாத்‌ 32:25-29) 


புத்தருடைய 


மோசே மறுபடியும்‌ சீனாய்‌ மலையில்‌ 
ஏறிப்போய்‌, இஸ்ரவேல்‌ புத்திரருக்காக 
கர்த்தரிடத்தில்‌ பரிந்து பேசி ஜெபிக்கிறார்‌ 
(யாத்‌ 32:30-32). கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரர்மீது கோபமாயிருக்கிறார்‌. 
கர்த்தருடைய கோபம்‌ குறையவேண்டும்‌ 
என்பதே மோசேயின்‌ பிரதான ஜெபமாகும்‌. 
கர்த்தர்‌ மோசேயின்‌ ஜெபத்திற்கு 
கிருபையான பிரதியுத்தரம்‌ சொல்லுகிறார்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனங்களை கானான்‌ தேசத்துக்கு 

த்துக்கொண்‌ போகுமாறு கர்த்தர்‌ 


(யாத்‌ 32:33-35) 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


பெொன்கன்றுக்குட்டி. 
யாத்‌ 821-6 


யாத்‌ 924. மோசே மலையிலிருந்து. 
இறங்கிவரத்‌ தாமதிக்கிறதை ஜனங்கள்‌ 
கண்டபோது, அவர்கள்‌ 
ஆரோனிடத்தில்‌ கூட்டங்கூடி, அவனை 
நோக்கி: எகிப்து தேசத்திலிருந்து, 
எங்களை அழைத்துக்‌ கொண்டு வந்த: 
அத்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ 
அறியோம்‌; ஆதலால்‌ தீர்‌ எழுத்து, 
எங்களுக்கு முன்செல்லும்‌ 
தெய்வங்களை எங்களுக்காக 
உண்டுபண்ணும்‌ என்‌ றார்கள்‌. 


யாத்‌ 32:9. அதற்கு ஆரோன்‌: உங்கள்‌ 

மனைவிகள்‌ குமாரர்‌ 
குமாரத்திகளுடைய காதுகளில்‌ 
இருக்கிற பொன்னணிகளைக்‌ கழற்றி, 
என்னிடத்தில்‌ கொண்டுவாருங்கள்‌ 
என்றான்‌. 


யாத்‌ 32:3. ஜனங்கள்‌ எல்லாரும்‌ தங்கள்‌ 
காதுகளில்‌ இருந்த பொன்னணிகளைக்‌ 
கழற்றி, ஆரோனிடத்தில்‌ கொண்டு. 
வந்தார்கள்‌. 


யாத்‌ 8224. அவர்கள்‌ கையிலிருந்து 
அவன்‌ அந்தப்‌ பொன்னை வாங்கி, 
சிற்பக்கருவியினால்‌ கருப்பிடித்து, ஒரு 
கன்றுக்குட்டியை. வார்ப்பித்தான்‌. 
அப்பொழுது அவர்கள்‌: இஸ்ரவேலரே, 
உங்களை எகிப்துதேசத்திலிருந்து 
அழைத்துக்கொண்டுவந்த உங்கள்‌. 
தெய்வங்கன்‌ இவைகளே என்றார்கள்‌. 


யாத்‌ 325, ஆரோன்‌ அதைப்‌ பார்த்து, 
அதற்கு முன்பாக ஒரு பலிபீடத்தைக்‌ 
கட்டி, நானைக்குக்‌ கர்த்தருக்குப்‌ 
பண்டிகை என்று கூறினான்‌. 
யாத்‌ 326. மறுநான்‌ அவர்கள்‌ 
அதிகாலையில்‌ எழுத்து, சர்வாங்க 
த௲னபலிகளையிட்டு, சமாதானபலி. 
களைச்‌ செலுத்தினார்கள்‌; பின்பு, 
ஜனங்கள்‌ புசிக்கவும்‌ குடிக்கவும்‌ 
உட்கார்த்து, வினையாட எழுத்தார்கள்‌. 





i= FTE 
ERAT 


கர்த்தர்‌ தம்முடைய வார்த்தைகளை 
அவர்களுக்கு க்கா கர்த்தர்‌ 
அவர்களுக்கு ஏகஇருதயத்தைத்‌ தந்தார்‌. 
அவர்கள்‌ உள்ளத்தில்‌ புதிய ஆவியை: 
கொடுத்தார்‌. கல்லான இருதயத்தை வர்கள்‌ 
மாம்சத்திலிருந்து எடுத்துப்போட்டார்‌. 
அவர்களுக்கு சதையான இருதயத்தை. 
அருளினார்‌. 


சிறையிருப்பிலிருந்து தங்கள்‌ 
தேசத்திற்கு திரும்பி “வருகிற யூதர்களை, 
கர்த்தர்‌ புதிய ப்‌ நாட்டுவார்‌. 
ர்கள்‌ வந்து, 
சியென்றிகழம்பத்தக்கதம்‌ 
அருவருக்கப்படத்தக்கதுமாயிருக்கிறதை 
யெல்லாம்‌ அதிலிருந்து அகற்றுவார்கள்‌. 
அவர்கள்‌ கர்த்தருடைய கட்டளைகளின்படி 
நடந்து, அவருடைய நியாயங்களைக்‌ 
கைக்கொண்டு, அவைகளின்படி செய்யவார்கள்‌ 
(எசே 1118/19). காட்டு ஒலிவமரங்களைப்‌ 
போல இருந்த அவர்களை, கர்த்தர்‌ நல்ல 
ஒலிவமரங்களாக மாற்றுவார்‌. 


கர்த்தர்‌ இங்கு வாக்குப்பண்ணுவது, 
சுவிசே வாக்குத்தத்தமாகும்‌. 
இயேசுகிறிஸ்து தம்மை 
இருதயங்களைப்‌ 


விசேஷத்தின்‌ 
கர்த்தராகிய 
விசுவாசிக்கிறவர்களுடைய 
புதுப்பிக்கிறார்‌. ஆவியானவர்‌ அவர்களுக்குள்‌ 


கிரியை நடப்பித்து, அவர்களை 
சித்தத்தின்‌ பிரகாரமாய்‌ 
கர்த்தர்‌ தம்முடைய 
பரமகானானுக்குள்‌ 
தகுதிப்படுத்துகிறார்‌. 


பாபிலோன்‌. ்‌ 
சிறையிருப்பிலிருக்கிற யூதர்களை அதன்‌ 
பரிசுத்தப்படுத்துகிறார்‌ அவர்களுடைய 
உள்ளத்தில்‌ புதிய ஆவியைக்‌ கொடுக்கிறார்‌ 
அவர்கள்‌ கர்த்தருடைய கட்டளைகளின்படி 
நடக்கிறார்கள்‌. கர்த்தர்‌ அவர்களுக்கு புதிய 
பிரமாணங்களைக்‌ கொடுக்கி 


தம்முடைய 
உருவாக்குகிறார்‌ 
பிள்ளைகளை 
பிரவேசிக்க 


முடிவுகளையும்‌ நோக்கிப்‌ பார்க்கிறார்கள்‌. 

நமக்கு புதிய பெயரும்‌, புதிய 
முகமும்‌ இருந்தாலும்‌, நம்முடைய ஆவி 
புதுப்பிக்கப்படாமல்‌, நம்மால்‌ ஒரு நன்மையும்‌ 
செய்ய முடியாது. சிறையிருப்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனங்களுக்கு 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சுயபக்தியினாலோ சுயபுத்தியினாலோ 
உண்டானதல்ல. இது கர்த்தருடைய கத்த 
கிருபை இது அவருடைய கிருபையுள்ள 
கிரியை. 


பாபிலோன்‌. தேசத்து 
சிறையிருப்பிலிருக்கிற யூதர்கள்‌ கர்த்தருடைய 
கட்டளைகளின்படி நடக்கிறார்கள்‌. 
கர்த்தருடைய நியாயங்களை 
கைக்கொள்கிறார்கள்‌. கர்த்தருடைய 
அடிச்சுவடுகளைப்‌ பின்பற்றுகிறார்கள்‌. 
கர்த்தர்‌ தங்களுக்கு நியமித்த வழிகளில்‌ 
அவரைப்‌ பின்பற்றுகிறார்கள்‌. வழிவிலகிப்‌ 
போகாமல்‌. கர்த்தரையே நோக்கிப்‌ 
பார்க்கிறார்கள்‌ “அவர்கள்‌ என்‌ 
ஜனமாயிருப்பார்கள்‌, நான்‌ அவர்கள்‌ 
தேவனாயிருப்பேன்‌" (எசே என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


11:20) 


கர்த்தருடைய கிருபையை 
புறக்கணித்தவர்கள்‌, கர்த்தரை பின்பற்றாமல்‌, 
விக்கிரகங்களை பின்பற்றுவார்கள்‌. அவர்கள்‌ 
கர்த்தருடைய கட்டளைகளின்படி நடவாமல்‌ 
தங்கள்‌. இருதயத்தின்‌ இச்சையிலே. 
நடப்பார்கள்‌. அவர்கள்மீது கர்த்தருடைய 
கோபமும்‌, சாபமும்‌ வரும்‌. 


“ஆனாலும்‌ சீயென்றிகழப்படத்தக்கதும்‌ 
அருவருக்கப்படத்தக்கதுமான 
இருதயத்தின்‌ இச்சையிலே. 
நடக்கிறார்களோ அவர்களுடைய 

பலனை. அவர்கள்‌ தலைகளின்மேல்‌ 
சுமரப்பண்ணுவேன்‌" (எசே 1:21) 
கர்த்தராகிய ஆண்டவர்‌ சொல்லுகிறார்‌. 


கர்த்தருடைய மகிமை 
புறப்பட்டது எசே: 11:22-25 


எசே 11:22. அப்பொழுது கேருபீன்கன்‌ 
தங்கள்‌ செட்டைகளை விரித்து 
எழும்பின; சக்கரங்களும்‌ அவைகளுக்கு 
அருகே சென்றன; இஸ்ரவேலின்‌: 
தேவனுடைய மகிமை அவைகளவின்மேல்‌ 
உயர இருத்தது. 


எசே 11:28. கர்த்தநுடைய மகிமை 
நகரத்தின்‌ நடுவிலிருந்தெழும்பி, 
நகரத்துக்குக்‌ கிழக்கே இருக்கிற 
மலையின்மேல்‌ போய்‌ நின்றது. 





i FTE 
TT 


சிறைப்பட்டுப்போனவர்கள்‌ இடத்திலே. 
கொண்டு போய்‌ விட்டார்‌; அப்பொழுது 
நான்‌ கண்ட தரிசனம்‌ என்னிலிருந்து 
எடுபட்டுப்போயிற்று. 


எசே 1125. கர்த்தர்‌ எனக்குக்‌ 
காண்பித்த யாவையும்சிறையிருப்பிலி. 
ருந்தவர்களுக்குச்‌ சொன்னேன்‌. 


மகிமை 
தேவாலயத்திலிருந்தும்‌ 
புறப்பட்டுப்போகிறது. கர்த்தர்‌ தம்முடைய 
செய்தியை எசேக்கியேல்‌ தீர்க்கதரிசிக்கு 
சொல்லுகிறார்‌. எசேக்கியேல்‌ கர்த்தருடைய 
மகிமையின்‌ சாயலை தரிசித்துக்‌ 
கொண்டிருக்கிறார்‌. 


கர்த்தருடைய 
எருசலேமிலிருந்தும்‌, 


லட! 


அப்பொ தங்கள்‌ 
செட்டைகளை 
சக்கரங்களும்‌ 


(எசே 11:22), 


எசேக்கியேல்‌ இதுபோன்ற 
தரிசனத்தை ஏற்கெனவே தரிசித்திருக்கிறார்‌ 
“கர்த்தருடைய மகிமை ஆலயத்தின்‌ 
வாசற்படியைவிட்டுப்‌ புறப்பட்டு, 
கேருபீன்களின்மேல்‌ நின்றது. அப்பொழுது. 
கேருபீன்கள்‌ தங்கள்‌ செட்டைகளை விரித்து. 
என்‌ கண்‌ காண பூமியைவிட்டு எழும்பின; 
அவைகள்‌ புறப்படுகையில்‌ சக்கரங்களும்‌ 
அவைகளுக்குச்‌ சரியாய்ச்‌ சென்றன; 
கர்த்தருடைய ஆலயத்தின்‌ கிழக்கு வாசலிலே 
போய்‌ நிற்க, இஸ்ரவேலின்‌ தேவனுடைய 
மகிமை அவைகளின்மேல்‌ உயர இருந்தது” 
(எசே 10:18,19). 

கர்த்தருடைய மகிமை நகரத்தின்‌ 
நடுவிலிருந்தெழும்பி, நகரத்துக்குக்‌ கிழக்கே 
இருக்கிற மலையின்மேல்‌ போய்‌ நிற்கிறது. 
(எசே 1:23). கர்த்தருடைய மகிமை 
ஒலிவமலையின்‌ மேல்‌ நிற்கிறது. ஸ்ரவேல்‌. 
வம்சத்தார்‌ இந்த மலையில்தான்‌ தங்கள்‌ 
விக்கிரங்களை நிறுவினார்கள்‌. 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


காமோகக்கும்‌, 
அருவருப்பாகிய மோளோகுக்கும்‌ மேடையைக்‌ 
கட்டினான்‌” இராஜா 11:7). 


ஒலிவமலையிலிருந்து எருசலேம்‌ 
நகரத்தை தெளிவாகவும்‌, பட்ட 
பார்க்க முடியும்‌. கர்த்தர்‌ அந்த 
மலையிலிருந்து புறப்பட்டுப்போய்விடுகிறார்‌. 
கர்த்தர்‌ சொன்ன பிரகாரமாக, தம்முடைய 
முகத்தை அவர்களுக்கு மறைக்கிறார்‌. 

என்‌ முகத்தை அவர்களுக்கு 
மறைப்பேன்‌; அவர்களுடைய முடிவு 
எப்படியிருக்கும்‌ என்று பார்ப்பேன்‌; அவர்கள்‌ 
மகா மாறுபாடுள்ள சந்ததி; உண்மையில்லாத 
பிள்ளைகள்‌" (உபா 32:20). 


புதிய ஏற்பாட்டிலும்‌, ஒலிவமலை 
மிகவும்‌ முக்கியமானதாகும்‌. கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்து ஒலிவமலையிலிருந்து. 
எருசலேமைப்‌ பார்த்து அதற்காக கண்ணீர்‌ 
விட்டழுதார்‌. ரோமப்பேரரசின்‌ மூலமாக 
எருசலேமுக்கு வரப்போகும்‌ பேரழிவை 
முன்னறிந்து. கிறிஸ்துவானவர்‌ எருசலேம்‌ 
நகரத்திற்காக கண்ணீர்‌ விடுகிறார்‌. 

கர்த்தருடைய மகிமை 
நகரத்திலிருந்து, நகரத்திற்கு 
கிழக்கேமிருக்கிற ஒலிவமலையில்‌ போய்‌ 
நிற்கிறது. நகரத்திலிருக்கிறவர்கள்‌ கூப்பிடும்‌ 
தூரத்தில்தான்‌ ஒலிவமலையிருக்கிறது. 
அவர்கள்‌ தம்முடைய சமாதானத்திற்காக 
கர்த்தரை நோக்கிப்‌ பார்க்கவேண்டும்‌. 
கர்த்தரிடத்தில்‌ விண்ணப்பம்பண்ணவேண்டும்‌. 

அவர்களுடைய பிரச்சனைகளை 
எசேக்கியேலால்‌ தீர்த்து வைக்க முடியாது. 
எசேக்கியேல்‌ பாபிலோன்‌ தேசத்து 
சிறையிருப்பிலிருக்கிற ஏராளமான யூதர்களில்‌ 
ஒருவர்‌. கர்த்தர்‌ தம்முடைய தெய்வீக 
தரிசனங்களை அவருக்கு காண்பித்தார்‌. 
கர்த்தர்‌ எசேக்கியேலுக்குக்‌ காண்பித்த 
எல்லாவற்றையும்‌ 
சிறையிருப்பிலிருக்கிறவர்களுக்கு 
வேண்டும்‌. இதுவே எசேக்கியேலின்‌ 
ஊழியம்‌. எசேக்கியேலால்‌ 
'சிறையிருப்பிலிருக்கிறவர்களை இரட்சிக்க 
முடியாது. இரட்சிப்பு கர்த்தருடையது. 


எருசலேம்‌. 





ழ்‌ நவள 
ஈயா 


கர்த்தருடைய தரிசனம்‌ 
எசேக்கியேலுக்கு நிரந்தரமாககிடைக்க 
வில்லை. கர்த்தருடைய மகிமை நகரத்தின்‌ 
நடுவிலிருந்து எழும்பி, நகரத்திற்கு 
கிழக்கேயிருக்கிற மலையின்மேல்போய்‌. 
நின்றபின்பு, ஆவியானவர்‌ க 
எடுத்து, 


சிறைப்பட்டுப்போனவர்களிடத்தில்‌ கொண்டு 
போய்விடுகிறார்‌. வியானவரே அவரை 
தரிசனத்திலே எருசலேமுக்கு கொண்டு 
போனார்‌. இப்போது, அதே ஆவியானவரே 
அவரை, பாபிலோன்‌ தேசத்திற்கு திரும்பவும்‌ 
கொண்டு வந்து விடுகிறார்‌. அப்பொழுது 
எசேக்கியேல்‌ கண்ட தரிசனம்‌. 
அவரிடத்திலிருந்து எடுபட்டுப்போயிற்று. 
கர்த்தருடைய மகிமை ஒலிவமலையின்‌ 
மேல்‌ போய்‌ நின்றபோது, எசேக்கியேல்‌. 
தன்னுடைய கண்களை ஏறிட்டுப்‌ பார்க்கிறார்‌. 
ஒலிவன்லையையே நோக்கிப்‌ பார்த்துக்‌. 
கொண்டிருக்கிறார்‌. அதன்பின்பு அவர்‌ கண்ட 
தரிசனம்‌ அவரிடத்திலிருந்து எடுபட்டுப்‌ 
போகிறது. தான்‌ கண்டது பரலோக தரிசனம்‌ 
என்பதை, எசேக்கியேல்‌ தன்னுடைய 
விசுவாசத்தினால்‌ உறுதிபடுத்திக்கொள்கிறார்‌. 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எசேக்கியேல்‌. தரிசனத்திலே. 
எருசலேமுக்குப்‌ போனார்‌. அவர்‌ ஊழியம்‌ 
செய்ய வேண்டிய ஸ்தலம்‌ கல்தேயருடைய 
தேசம்‌. எருசலேமுக்கு எசேக்கியேலை. 
எடுத்துக்கொண்டுபோன ஆவியானவர்‌, 
மறுபடியுமாய்‌ அவரை  கல்தேயருடைய 
தேசத்திற்கு திரும்பவும்‌ கொண்டு வந்து 
க்‌ எசேக்கியேல்‌ கல்தேயருடைய 

தன்னோடுகூட 

ஜனங்களுக்கு, 
காண்பித்த யாவையும்‌ 


சதை பிலிரக்கிற 


கோபத்தினால்‌ 
வேதனைகளையும்‌, 
சாபங்களையும்‌ அனுபவிப்பதைப்‌ பார்க்கிலும்‌, 
கர்த்தருடைய கிருபையைப்‌ பெற்றுக்கொண்டு 
பாபிலோன்‌ தேசத்து சிறையிருப்பிலிருப்பதே 
எசேக்கியேலுக்கு உத்தமமாய்த்‌ தெரிகிறது. 





i FTE 
TT 


எசேக்கியேல்‌ கர்த்தருடைய மகிமையை 
தரிசித்தார்‌. அவர்‌ கண்ட தரிசனம்‌ 
அவரிடத்திலிருந்து எடுபட்டுப்போயிற்று. 
எசேக்கியேலுக்கு தரிசனம்‌ நின்றுபோனாலும்‌, 
கர்த்தருடைய வார்த்தை அவருக்கு, 
உண்டாகிறது. 


எசேக்கியேல்‌ 
பிரயாண 


பரதேசம்‌ 
சாமான்களை 

வேண்டும்‌. கல்தேயர்கள்‌ 

நகரத்தைப்‌ பிடித்துக்கொள்வார்கள்‌ 
சிதேக்கியா கல்தேயருக்கு பயந்து, தப்பித்து, 
ஓடுவான்‌. ஆனாலும்‌  கல்தேயருடைய 
போர்வீரர்கள்‌ அவனைப்‌ பிடித்துக்‌ 
கொள்வார்கள்‌. சிதேக்கியா ராஜா 
எருசலேமிலிருந்து பாபிலோன்‌ தேசத்திற்கு 
சிறைப்பட்டுப்போவான்‌ என்பதற்கு 
எசேக்கியேலின்‌ பிரயாணம்‌ 
அடையாளமாயிருக்கிறது (எசே 12:16. 


எசேக்கியேல்‌ தன்னுடைய அப்பத்தை 
நடுக்கத்தோடே புசித்து, தன்னுடைய 
தண்ணீரை தத்தளிப்போடும்‌ விசாரத்தோடும்‌ 
குடிக்கவேண்டும்‌. கல்தேயர்கள்‌ எருசலேமை 
முற்றிக்கையிடும்போது நகரத்திற்குள்ளே 
பஞ்சமுண்டாகும்‌ என்பதற்கு இது 
அடையாளமாயிருக்கிறது (எசே 12:17-20). 

கர்த்தர்‌ முன்னறிவிக்கிற காரியங்கள்‌ 
நிறைவேறுவதற்கு அநேக நாள்‌ செல்லாது. 
அவை சீக்கிரத்தில்‌ நிறைவேறும்‌ 
கர்த்தருடைய தீர்க்கதரிசன வார்த்தைகள்‌ 
தாமதமில்லாமல்‌ விரைவில்‌ நிறைவேறும்‌ 
(எசே 12:21-28) 


பிரயாணம்‌ 
எசே 12:1-7 


எசே 12:1. கர்த்தருடைய வார்த்தை 
எனக்கு உண்டாகி, அவர்‌: 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


122, 

ந கலகவீட்டாரின்‌ 
தங்கியிருக்கிறாய்‌ர, காணும்படிக்கு 
அவர்களுக்குக்‌ கண்கன்‌ இருந்தாலும்‌ 
காணாமற்போகிறார்கன்‌; 

கேட்கும்படிக்கு அவர்களுக்குக்‌ காதுகள்‌ 
இருந்தாலும்‌ கேளாமற்போகிறார்கள்‌;. 
அவர்கள்‌ கலகவிட்டார்‌. 


மனுபுத்திரனே, 
நடுவிலே. 


எசே 12:3. இப்போதும்‌ மனுபுத்திரனே, 
தீ பரதேசம்‌ போகும்படி பிரயாண 
சாமான்களை ஆயத்தப்படுத்தி, 
பகற்காலத்திலே அவர்கள்‌ கண்களுக்கு 
முன்பாகப்‌ பிரயாணப்படு; உண்‌: 
ஸ்தலத்தைவிட்டு வேறே ஸ்தலத்துக்கு 
அவர்களுடைய கண்களுக்கு முன்பாகப்‌ 
புறப்பட்டுப்பேோ; அவர்கள்‌ 
கலகவீட்டாரானபோதிலும்‌ ஒருவேனை 
சிந்தித்து உணருவார்கள்‌. 


எசே. 184. 
போகிறவனைப்‌ 


சிறையிருப்புக்குப்‌ 
போல்‌ உன்‌ 
நீ பகற்காலத்திலே. 
கண்களுக்கு முன்பாக 


வைத்து, ந 
அவர்கள்‌. 


முன்பாகச்‌. 
போகிறவளைப்‌ 


சாயங்காலத்திலே. 


போல்‌ புறப்படுவாயாக. 


எசே 125. அவர்களுடைய கண்களுக்கு 
முன்பாக நீ சுவரிலே தூவாரமிட்டு, 
அதின்‌ வழியாய்‌ அவைகளை வெளியே 
கொண்டு போவாயாக. 


எசே: 12:6, அவர்களுடைய கண்களுக்கு 
முன்பாக. அவைகளை உன்‌ 
தொளின்மேல்‌ எடுத்து, மாலைமயங்கும்‌ 
வேளையிலே வெளியே கொண்டு 
போவாயாக; நீ தேசத்தைப்‌ பாராதபடி. 
உன்‌ முகத்தை: மூடிக்கொள்‌; 
'இஸ்ரவேல்‌ வம்சத்தாருக்கு உன்னை 
அடையானமாக்கினேன்‌ என்றார்‌. 





ழ்‌ நள 
யாய 


எசே 127. 
கட்டனையிட்டபடியே நான்‌ 
செய்தேன்‌; சிறைப்பட்டுப்போகும்‌ 
போது காமான்களைக்‌ கொண்டு. 
போவதுபோல்‌ என்‌ சாமான்கனைப்‌ 
பகற்காலத்தில்‌ வெளியே வைத்தேன்‌; 
சாயங்காலத்திலோ கையினால்‌ சவரிலே. 
துவாரமிட்டு, மாலை மயங்கும்‌ 
வேளையிலே அவைகளை வெளியே 
கொண்டுபோய்‌, அவர்கள்‌ கண்களுக்கு. 
முன்பாக அவைகளைத்‌ தோனின்‌ மேல்‌ 
எடு.த்துக்கொண்டுபோனேன்‌. 


எனக்குக்‌. 


எசேக்கியேல்‌ தீர்க்கதரிசி பாபிலோன்‌ 
தேசத்து சிறையிருப்பிலிருக்கிறார்‌. கர்த்தர்‌ 
தனக்கு காண்பித்த தேவதரிசனங்களைப்‌ 
பற்றி அவர்‌ சிந்தித்துக்கொண்டிருக்கிறார்‌. 
அதுபோன்ற தரிசனங்களை இன்னும்‌ 
காணவேண்டும்‌ என்னும்‌ ஆவல்‌ அவருக்குள்‌ 
உண்டாயிற்று. தேவனுடைய மகிமையைக்‌ 
காண்பதே மிகப்பெரிய சிலாக்கியம்‌. ஆனால்‌ 
எசேக்கியேலுக்கு தேவனுடைய மகிமையைப்‌ 
பற்றிய தரிசனம்‌ இதற்கு பின்பு 
உண்டாகவில்லை. அவர்‌ இதற்குமேல்‌ 
தேவனுடைய மகிமையைக்‌ கண்டார்‌ என்று 

வேதத்திலும்‌ எழுதப்படவில்லை. 
ஆனாலும்‌ எசேக்கியேலுக்கு 
கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று. 
கர்த்தர்‌ அவருக்கு தம்முடைய மகிமையை 
தரிசனத்தின்‌ மூலமாய்‌ வெளிப்படுத்தா 
விட்டாலும்‌, தம்முடைய வார்த்தைகளை 
அவருக்கு சொல்லுகிறார்‌. நாமும்‌ 
எசேக்கியேலைப்போல கர்த்தரோடு 
நெருங்கிய ஐக்கியத்திலிருக்கவேண்டும்‌. நாம்‌. 
கர்த்தரிடத்தில்‌ ஜெபம்பண்ணவேண்டும்‌. 
கர்த்தர்‌ நம்மோடு பேசும்‌ வார்த்தைகளை 

நாம்‌ கவனித்து கேட்கவேண்டும்‌. 
ஒருவேளை நம்முடைய ஆவியில்‌ 
நாம்‌ பரலோகத்திற்குப்‌ போகாமலிருக்கலாம்‌. 
நாம்‌ தேவதரிசனங்களை 
பார்க்காமலிருக்கலாம்‌. கர்த்தருடைய 
மகிமையை தரிசிக்கக்கூடிய சிலாக்கியம்‌: 
நமக்கு கிடைக்காமல்‌ போகலாம்‌. ஆனாலும்‌ 
நம்மோடு சொல்லுகிற. 
நாம்‌ கவனமாய்க்‌ கேட்க 
கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு 

கீ்ப்பரந்து ஜிலிக்கவேண்டும்‌. 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யூதாதேசத்திலே சிதேக்கியா ராஜா 
யூதர்களை ஆட்சிசெய்துகொண்டிருக்கிறான்‌. 
அவன்‌ பாபிலோன்‌ தேசத்து சிறையிருப்புக்கு. 
போகும்‌ காலம்‌ சமீபித்து வருகிறது, 
எசேக்கியேல்‌ தீர்க்கதரிசி, கர்த்தருடைய 
வார்த்தைகளை, பாபிலோன்‌ தேசத்து 

யூதர்களுக்கு 


தேசத்து. 

அவர்கள்‌ 

ராஜாவாயிருக்கிற 

சிதேக்கியாவை நம்புகிறார்கள்‌. சிதேக்கியா 

பாமிலோன்‌ தேசத்து சிறையிருப்பிலிருந்து 

தங்களை விடுவிக்க வருவான்‌ என்று 

எதிர்பார்க்கிறார்கள்‌. சிதேக்கியா ராஜா 

யூதாதேசத்தின்‌ சிங்காசனத்தில்‌ வீற்றிருக்கும்‌ 

வரையிலும்‌, யூதர்கள்‌ கர்த்தரை நோக்கிப்‌ 

பார்க்காமல்‌, அவனையே நோக்கிப்‌ 

பார்ப்பார்கள்‌. அவர்கள்‌ கர்த்தர்மீது, 

நம்பிக்கை வைக்காமல்‌, சிதேக்கியா 
ராஜாவின்மீது நம்பிக்கை வைப்பார்கள்‌. 


ழ்நிலையில்‌, சிதேக்கியா ராஜா, 
நகக்‌ க்கிற யூதர்களை விடுதலை 
பண்ணுவதற்கு வரமாட்டான்‌. 


என்பதை 
தெளிவுபடுத்துவது கர்த்தருடைய 
தத்தமாலித்று. சிதி) யூதர்கள்‌ 
விடுவிக்கமாட்டான்‌. பாபிலோன்‌ தேசத்தில்‌ 
சிறையிருப்பிலிருக்கிற மற்ற யூதர்களைப்போல, 
அவனுடைய சிறைப்பட்டுப்போவான்‌. இந்த 
சம்பவம்‌ காலதாமதமில்லாமல்‌ சீக்கிரத்தில்‌ 
நிறைவேறும்‌. 


எசேக்கியேல்‌ தீர்க்கதரிசி கர்த்தருடைய 
செய்தியை தன்னுடைய வாயினால்‌ 
சொல்லுவதற்கு பாக, 
அடையாளங்கள்‌ மூலமாய்‌ வெளிப்படுத்தகிறார்‌ 
எசேக்கியேல்‌ யூதர்களுடைய காதுகளில்‌ 
பேசுவதற்கு முன்பாக, அவர்களுடைய 
கண்களோடு பேசுகிறார்‌. செவிடர்களுக்கு 
கற்றுக்கொடுப்பதுபோல, எசேக்கியேல்‌ 
யூதர்களுக்கு அடையாளங்கள்‌ மூலமாய்க்‌ 
கற்றுக்கொடுக்கிறார்‌. 





i a 
TT 


எசேக்கியேல்‌ கலகவீட்டாரின்‌ நடுவிலே 
தங்கிமிருக்கிறார்‌. பாபிலோன்‌ தேசத்து 
சிறையிருப்பிலிருக்கிற யூதர்கள்‌, இஸ்ரவேல்‌. 
வீட்டாராமிருந்தாலும்‌, அவர்கள்‌ கர்த்தருடைய 
பார்வையில்‌ குலகவீட்டாராயிருக்கிறார்கள்‌. 
அவர்களுக்கு கண்கள்‌ 
ஆனாலும்‌ அவர்கள்‌ 
கேட்குப்படிக்கு ்‌ 
இருக்கிறது. "ஆனாலும்‌: 
கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டிக்கை 
எசேக்கியேல்‌ தீர்க்கதரிசி அவர்கள்‌ 
மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தைகளைச்‌ 
சொல்லவேண்டும்‌. 
கர்த்தருடைய கட்டளையின்‌ பிரகாரம்‌, 
எசேக்கியேல்‌ சி க்கிற 
வார்த்தைகளால்‌ 
அடையாளங்களால்‌ பேசுகிறார்‌. 
பரதேசம்‌ போகும்படி பிரயாண சாமான்களை 
ஆயத்தப்படுத்திக்கொள்கிறார்‌. யூதர்களுடைய 
கண்களுக்கு முன்பாக எசேக்கியேல்‌ 
நகர்காத்திலே. செயாணப்படுகிகார்‌. அவர்‌ 
தன்னுடைய  ஸ்தலத்தைவிட்டு வேறே. 
ஸ்தலத்திற்கு, அவர்களுடைய கண்களுக்கு 
முன்பாக புறப்பட்டுப்போகிறார்‌. 
சிறையிருப்பிலிருக்கிற யூதர்கள்‌ 
இஸ்ரவேல்‌ வீட்டாராமிருந்தாலும்‌, அவர்கள்‌ 
கலகவீட்டாராயிருக்கிறார்கள்‌. எசேக்கியேல்‌ 
செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும்‌ அவர்கள்‌ 
பார்க்கிறார்கள்‌. எசேக்கியேல்‌ தனக்கு 
தேவையான வஸ்திரங்களையும்‌, 
பணத்தையும்‌ எடுத்துக்கொண்டு பிரயாணம்‌ 


வெளியேறிப்போகுமாறு 
படுகிறார்‌. தான்‌ பிரயாணப்பட்டுப்போவதை 
ஜனங்களெல்லோரும்‌ பார்க்கவேண்டும்‌. 
என்பதற்காக, எசேக்கியேல்‌ பகற்காலத்திலே, 
அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக: 
பிரயாணப்படுகிறார்‌. 


சிறையிருப்புக்குப்போகிறவர்கள்‌ 

தங்களுடைய 'சாமான்களையெல்லாம்‌, 
தங்கள்‌ வீடுகளுக்கு முன்பாக வைப்பார்கள்‌. 

அதுபோலவே எசேக்கியேலும்‌ தன்னுடைய 
சாமான்களை, தன்னுடைய ஸ்தலத்திற்கு 
முன்பாக வைக்கிறார்‌. அதை பகற்காலத்திலே, 
யூதாமனுஒருடைய கண்களுக்கு முன்பாக 
வெளியே வைக்கிறார்‌. அவர்‌ 
சாயங்காலத்திலேஎல்லோருடைய கண்களுக்கு 
முன்பாக சிறையிருப்புக்குப்போகிறவனைப்‌. 
போல புறப்பட்டுப்போகிறார்‌. 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எசேக்கியேல்‌. 
அனுசரிப்பதற்காகவோ, 
பெறுவதற்காகவோ 


பண்டிகையை 
விருந்துகளில்‌ பங்கு 
பிரயாணப்படவில்லை. 
பிரயாணம்‌. 
எசேக்கியேலோ 
சப்பற இகத ள்வோல்‌ 
புறப்பட்டுப்போகிறார்‌. சிறையிருப்புக்குப்‌ 
போகிறவர்கள்‌ துக்கத்தோடும்‌, வேதனை 
யோடும்‌, அழுகையோடும்‌. புறப்பட்டுப்‌ 
போவார்கள்‌. எசேக்கியேலும்‌ சிறையிருப்புக்குப்‌ 
போகிறவனைப்போல, அழுதுகொண்டு 
புறப்பட்டுப்போகிறார்‌. 


கல்தேயர்கள்‌ எருசலேம்‌. 
நகரத்தை முற்றிக்கையிட்டருக்கிறா்கள்‌ 

அலங்கத்திலுள்ள எல்லா வாசல்களும்‌ 
அடைக்கப்பட்டிருக்கிறது. நகரத்திற்குள்ளே 
போகிறவர்‌ ஒருவருமில்லை. நகரத்திலிருந்து 
வெளியே போகிறவரும்‌ ஒருவருமில்லை. 
கதவுகள்‌ திறக்கப்பட்டிருந்தாலும்‌ அங்கே 
காவல்‌ அதிகமாயிருக்கிறது. 
அலங்கத்திற்குள்ளே சிதேக்கியாவின்‌ 
யுத்தவீரர்களும்‌, அலங்கத்திற்கு வெளியே 
கல்தேயருடைய யுத்தவீரர்களும்‌ கூட்டமாய்க்‌ 
கூடியிருக்கிறார்கள்‌. எசேக்கியேலால்‌. 
அலங்கத்தின்‌ வாசல்‌ வழியாய்‌ 


பிரயாணம்பண்ண முடியாது. 


கர்த்தர்‌ எசேக்கியேலிடம்‌. 
"அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக நீ 
சுவரிலே துவாரமிட்டு, அதின்‌ வழியாய்‌ 
அவைகளை வெளியே கொண்டு போவாயாக" 
எசே 125) என்று சொல்லுகிறார்‌. 
எருசலேமைச்‌ சுற்றிலும்‌ கல்தேயர்கள்‌ 
முற்றிக்கைப்போட்டிருக்கிறார்கள்‌. அவர்களை 
எதிர்த்து ந்தப்பஸ்‌ 
தைரியமில்லாதவர்கள்‌ , 
நடுங்குவார்கள்‌. தப்பித்து ஓடுவதற்கு 
முயற்சி பண்ணுவார்கள்‌. 

யுத்தம்‌ பண்ணுவதற்கு பயந்து தப்பித்து 
ஓடுகிறவர்கள்‌, சுவரிலே துவாரமிட்டு, 
யாருக்கும்‌ தெரியாமல்‌, அதன்‌ வழியாக 
தப்பித்து ஓடிவிடுவார்கள்‌. எசேக்கியேலும்‌ 
அதுபோலவே சுவரிலே துவாரமிட்டு, அதன்‌ 
வழியாய்‌ புறப்பட்டுப்போகவேண்டும்‌. அவர்‌ 
போகும்போது தன்னுடைய பிரயாண 
சாமான்களை, தன்னுடைய தோளின்மேல்‌ 
சுமந்துகொண்டு, வெளியே கொண்டுபோக 
வேண்டும்‌. 





i FTN 
TT 


எசேக்கியேல்‌ நகரத்திற்கு வெளியே 
பகற்காலத்தில்‌ போகாமல்‌ மாலை மயங்கும்‌ 
வேளையிலே வெளியேறவேண்டும்‌. அவர்‌ 
போகும்போது இரகசியமாய்ப்‌ போகாமல்‌, 
எல்லோரும்‌ பார்க்கும்படி, அவர்களுடைய 
கண்களுக்கு முன்பாக போகவேண்டும்‌. 
தன்னுடைய தோளின்மேல்‌ பிரயாண 
சாமான்களை எடுத்துக்கொண்டு 
போகவேண்டும்‌. 


எசேக்கியேல்‌ வெளியிலே போகும்போது 
தேசத்தைப்‌ பாராதபடி தன்னுடைய முகத்தை 
மூடிக்கொள்ளவேண்டும்‌. கர்த்தர்‌ 
எசேக்கியேலை இஸ்ரவேல்‌ வம்சத்தாருக்கு 
அடையாளமாக்கியிருக்கிறார்‌ (எசே 12:6). 
நகரத்தைவிட்டு வெளியேறும்போது, 
யுத்தவீரர்கள்‌ யாரும்‌ தன்னை பார்த்துவிடக்‌ 
கூடாது. இதற்காக, எசேக்கியேல்‌ 
வெளிச்சமில்லாத மாலைவேளையிலே, 
பயத்தோடும்‌ நடுக்கத்தோடும்‌ 
புறப்பட்டுப்போகிறார்‌. அவர்‌ யூதர்களுடைய 
கண்களுக்கு முன்பாக சிறையிருப்புக்குப்‌ 
போகிறவனைப்போல புறப்பட்டுப்போகிறார்‌. 


எசேக்கியேல்‌ தேசத்தைப்‌ பாராத 
தன்‌ முகத்தை மூடிக்கொண்டு போகிறார்‌ 
முகத்தை மூடுவது அய்‌ 
வேதனைகளுக்கும்‌, துக்கத்திற்கும்‌ 
அடையாளம்‌. யுத்தம்பண்ண பலமில்லாத 
ஒருவனைப்போல, ஒரு கோழை 
தப்பித்துப்போவதைப்போல எசேக்கியேல்‌. 
மாலைமயங்கும்‌ வேளையிலே, தன்‌ முகத்தை 
மூடிக்கொண்டு போகிறார்‌. 

எசேக்கியேல்‌ புறப்பட்டு 
வெளியேறிப்போவதை, யூதர்கள்‌ பார்ப்பார்கள்‌. 
'அவர்கள்‌ 'கலகவீட்டாரான போதிலும்‌. 
ல்‌! சிந்தித்து உணருவார்கள்‌" 

ன்று கர்த்தர்‌ எதிர்பார்க்கிறார்‌. 

எசேக்கியேல்‌ கர்த்தருடைய கட்டளைகளுக்கு 
கீழ்ப்படிய எப்போதுமே 
ஆயத்தமாயிருக்கிறார்‌. 

எனக்குக்‌ கட்டளையிட்டபடியே நான்‌ 
செய்தேன்‌; சிறைப்பட்டுப்போகும்போது 
'சாமான்களைக்‌ கொண்டுபோவதுபோல என்‌ 
சாமான்களைப்‌ பகற்காலத்தில்‌ வெளியே 
வைத்தேன்‌; சாயங்காலத்திலோ கையினால்‌. 
சுவரிலே துவாரமிட்டு, மாலை மயங்கும்‌. 
வேளையிலே. அவைகளை வெளியே 
கொண்டுபோய்‌, அவர்கள்‌ கண்களுக்கு 
முன்பாக அவைகளைத்‌ தோளின்‌ மேல்‌ 
எடுத்துக்கொண்டுபோனேன்‌” (எசே 12:7) 
என்று எசேக்கியேல்‌ சொல்லுகிறார்‌. 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எருசலேமில்‌ இருக்கிற அதிபதி 
எசே 12:8-16 


எசே 128, 
கர்த்தருடைய 
உண்டாகி, அவர்‌: 


எசே. 125. மனுபுத்திரனே, 
கலகவீட்டாராகிய இஸ்ரவேல்‌ 
வம்சத்தார்‌ உன்னைப்‌ பார்த்து: தீ 
செய்கிறது என்னவென்று உன்னைக்‌ 
கேட்டார்கள்‌ அல்லவா? 


விடியற்காலத்திலே. 
வார்த்தை எனக்கு 


எசே 12:10. இது எருசலேமில்‌ இருக்கிற 
அதியதியின்மேலும்‌ அதின்‌ நடுவில்‌ 
இருக்கிற இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ 
அனைவரின்மேலும்‌ ௬மரும்‌ பாரம்‌ என்று 
கர்த்தராகிய ஆண்டவர்‌ உரைக்கிறார்‌ 
என்று அவர்களிடத்தில்‌ சொல்லு. 


எசே 12:11. நீ அவர்களை நோக்கி: நான்‌: 
உங்களுக்கு 
அடையானமாயிருக்கிறேன்‌; 
செய்வது எப்படியோ, அப்படியே 
அவர்களுக்கும்‌ செய்யப்படும்‌; 
சிறைப்பட்டுப்‌ பரதேசம்‌ போவார்கள்‌. 


எசே 1212. அவர்கள்‌ நடுவில்‌: 
இருக்கிற அதிபதி மாலைமயங்கும்‌ 
போது தோனின்மேல்‌ குமைகமந்து 
புறப்படுவான்‌; வெளியே சுமைகொண்டு 
போகச்‌ சுவரிலே துவாரமிடுவார்கள்‌; 
கண்ணினாலே அவன்‌ தன்‌ தேகத்தைக்‌ 
காணாதபடி தன்‌ முகத்தை 
மூடிக்கொள்வான்‌. 

எசே 1218. நான்‌ என்‌ வலையை 
அவன்மேல்‌ விசுவேன்‌, அவன்‌ என்‌ 
கண்ணியிலே பிடிபடுவான்‌; அவனைக்‌. 
கல்தேயர்‌ தேசமாகிய பாபிலோனுக்குக்‌ 
கொண்டுபோவேன்‌; அங்கே அவன்‌ 
சாவான்‌; ஆகிலும்‌ அதைக்‌ 
காணமாட்டான்‌. 


நாண்‌ 


எசே 12:14. அவனுக்கு உதவியாக 
அவனைச்‌. சுற்றிலும்‌ இருக்கிற 
யாவரையும்‌ அவனுடைய எல்லா 
இராணுவங்களையும்‌ நான்‌ ௪௧௨ 
திசைகளிலும்‌ தூற்றி, அவர்கள்‌ பின்னே 
பட்டயத்தை உருவுவேன்‌. 





i al 
TT 


எசே: 12:15. அப்படி நான்‌ அவர்களை 
ஜாதிகளுக்குன்னே தூற்றி, அவர்களை 
தேசங்கவிலே சிதறடிக்கும்போது, நான்‌. 
கர்த்தர்‌ என்று அறித்துகொன்வார்கள்‌.. 
எசே 1216. ஆனாலும்‌ தாங்கள்‌ 
போய்ச்சேரும்‌ ஜாதிகளுக்குன்னே 
தங்கள்‌  அருவருப்புகளையெல்லாம்‌. 
விவரிக்கும்படி, நான்‌ அவர்களில்‌ 
கொஞ்சம்பேரைப்‌ பஞ்சத்துக்கும்‌ 
பட்டயத்துக்கும்‌ கொள்னைநோய்க்கும்‌ 
தப்பி மீத்திருக்கப்பண்ணுவேன்‌; 
அப்பொழுது நான்‌ கர்த்தர்‌ என்று. 
அறித்து கொள்வார்கள்‌ என்று சொல்‌ 
என்றார்‌. 


எசேக்கியேல்‌ தனக்கு 
குட்டளையிட்டபடியே. செய்கிறார்‌. 
இவையெல்லாம்‌ கர்த்தருடைய வார்த்தைக்கு 
அடையாளமாயிருக்கிறது. கலகவீட்டாராகிய 
இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ எசேக்கியேலைப்‌ 
பார்ப்பார்கள்‌. அவருடைய கிரியைகளெல்லாம்‌ 
காண்பார்கள்‌. “நீ செய்கிறது என்ன" என்று 
யூதர்கள்‌ எசேக்கியேலிடம்‌ கேட்பார்கள்‌ 
(எசே 12:9). 


கர்த்தர்‌ 


தான்‌ செய்வதைப்பற்றி கேள்வி 
கேட்கும்‌ யூதர்களுக்கு, என்ன பதில்‌. 
சொல்லவேண்டும்‌ என்றும்‌, கர்த்தர்‌ 
எசேக்கியேலுக்கு தெளிவுடடுத்துகிறார்‌. 
விடியற்காலத்திலே கர்த்தருடைய வார்த்தை 
எசேக்கியேலுக்கு உண்டாயிற்று யூதர்கள்‌ 
எசேக்கியேலிடம்‌ என்ன கேட்பார்கள்‌ என்பது, 
கர்த்தருக்கு தெரியும்‌. கர்த்தருக்கு தெரியாத 

இரகசியம்‌ ஒன்றுமே இல்லை. 
கர்த்தர்‌ எசேக்கியேலைப்‌ பார்த்து, 
'மனுபுத்திரனே, கலகவீட்டாராகிய இஸ்ரவேல்‌. 
வம்சத்தார்‌ உன்னைப்‌ பார்த்து: நீ செய்கிறது 
என்னவென்று உன்னைக்‌ கேட்டார்கள்‌. 
அல்லவா?" (எசே 12:9) என்று கேட்கிறார்‌. 
அவர்களுக்கு என்ன பதில்‌ சொல்லவேண்டும்‌ 
எசேக்கியேலிடம்‌ 


்‌ எருசலேமில்‌ இருக்கிற 
அதிபதியின்மேலும்‌ அதின்‌ நடுவில்‌ இருக்கிற 
இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ அனைவரின்‌ மேலும்‌ 
சுமரும்‌ பாரம்‌ என்று கர்த்தராகிய ஆண்டவர்‌ 
உரைக்கிறார்‌” (எசே 1210) என்று 
எசேக்கியேல்‌. அவர்களிடத்தில்‌ 
சொல்லவேண்டும்‌. 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


எசேக்கியேல்‌. 
அடையாளங்கள்‌ 
பேசினார்‌. இனிமேல்‌ அவர்‌ வார்த்தைகள்‌ 
மூலமாய்‌ அவர்களோடு பேசவேண்டும்‌. 
எசேக்கியேலின்‌ கிரியைகளுக்கு கர்த்தர்‌ 
விளக்கம்‌ கொடுக்கிறார்‌. எசேக்கியேல்‌ 
யூதர்களோடு பேசும்போது, தான்‌ பேசும்‌ 
வார்த்தைகள்‌, கர்த்தராகிய ஆண்டவருடைய 
வார்த்தைகள்‌... என்பதை தெளிவாகச்‌ 
சொல்லவேண்டும்‌. 

பாபிலோன்‌. 
சிறையிருப்பிலிருக்கிற யூதர்கள்‌, 
தேசத்திலிருக்கிற சிதேக்கியா 
நம்புகிறார்கள்‌. பாபிலோன்‌ 
சிறையிருப்பிலிருக்கிற தங்களை விடுவிக்க 
எருசலேமிலுள்ளவர்கள்‌, வருவார்கள்‌ என்று 
நம்புகிறார்கள்‌. 


எருசலேமிலுள்ள 


இதுவரையிலும்‌: 


மூலமாக அவர்களோடு 


யூதர்கள்‌ 


பாமிலோனிலுள்ள யூதர்களுக்கு உதவிசெய்ய 


வரமாட்டார்கள்‌. அவர்களுக்கு அழிவு வரும்‌. 
கல்தேயர்கள்‌ எருசலேமிலுள்ள யூதர்களையும்‌ 
சிறைப்பிடிப்பார்கள்‌. அவர்களை 
பாபிலோனுக்கு விலங்கிட்டு அழைத்து, 
வருவார்கள்‌. பாபிலோன்‌ சிறையிருப்பிலுள்ள 
யூதர்கள்‌,  எருசலேமிலுள்ள தங்கள்‌ 
இனத்தாரை நம்பியது வீணாய்ப்போகும்‌ 
அவர்களுடைய நம்பிக்கை நிறைவேறாது. 


எருசலேமிலுள்ள யூதர்களும்‌ 
சிறைப்பட்டுப்போவார்கள்‌ என்பதற்கு 
எசேக்கியேல்‌. தீர்க்கதரிசி, 
அடையாளமாயிருக்கிறார்‌. எசேக்கியேல்‌. 
பாபிலோனிலுள்ள யூதர்களிடம்‌ “நான்‌. 
செய்வது, எப்படியோ, அப்படியே 
அவர்களுக்கும்‌ செய்யப்படும்‌; சிறைப்பட்டுப்‌ 
பரதேசம்‌ போவார்கள்‌” (எசே 1241) என்று 
சொல்லுகிறார்‌. 





i= a 
TT 


கல்நேயர்கள்‌ 
யூதர்களை 

அவர்களுடைய வீட்டைவிட்டு 
விடுவார்கள்‌. அவர்களுடைய. 
சாமான்களையெல்லாம்‌, வீட்‌ 


எருசலேமிலுள்ள. 
ப்பிடிக்கும்போது, 

தூதத்தி 
வீட்டிலுள்ள 


யூதர்களை 
பாபிலோன்‌ 
யூதர்கள்‌ 


சிறைப்பிடித்து, விலங்கிட்டு, 
தேசத்திற்கு கொண்டுபோவார்கள்‌. 
எல்லோரும்‌ எசேக்கியேல்‌ பிரயாணம்‌ 
பண்ணியதைப்போல, பாபிலோன்‌ தேசத்திற்கு 
சிறைப்பட்டுப்போவார்கள்‌. இந்த சம்பவத்தை 
எசேக்கியேல்‌ அடையாளம்‌ மூலமாய்‌ செய்து 
காண்பித்தார்‌ அவர்‌ செய்தபடியே, 
யூதாதேசத்திலிருக்கிற யூதர்களுக்கும்‌ 
செய்யப்படும்‌. அவர்கள்‌ சிறைப்பட்டு பரதேசம்‌ 
போவார்கள்‌. 


சிறையிருப்பிலிருக்கிற 
யூதாவின்‌ ராஜாவாகிய சிதேக்கியாவை 
நம்புகிறார்கள்‌. அவன்‌ தங்களை விடுவிக்க 
வருவான்‌ என்று  எதிர்பார்க்கிறார்கள்‌ 
ஆனால்‌ சிதேக்கியா ராஜா பாபிலோன்‌ 
தேசத்து சிறையிருப்பிலிருக்கிற யூதர்களை 
விடுவிக்க வரமாட்டான்‌ 

எருசலேம்‌ 

சிறைப்பிடிக்கப்பட்டு, பாபிலோன்‌ தேசத்திற்கு 
கொண்டு வரப்படுவான்‌ 


“அவர்கள்‌ நடுவில்‌ இருக்கிற தி 


யூதர்கள்‌, 


; கண்ணினாலே அவன்‌ 
தன்‌ தேசத்தைக்‌ காணாதபடி தன்‌ முகத்‌ 
மூடிக்கொள்லான்‌” (எசே 12:12) என்று 
எசேக்கியேல்‌ சிதேக்கியா ராஜாவைப்பற்றிச்‌ 
சொல்லுகிறார்‌. 


யூதாவின்‌ ராஜாவாகிய சிதேக்கியாவால்‌ 
கல்தேயரோடு, யுத்தம்பண்ணமுடியாது. 
ராஜா ஜனங்களைப்‌ பாதுகாக்கவேண்டும்‌. 
ஆனால்‌ ராஜாவோ 
குல்தேயருக்கு பயந்து, தப்பித்து ஓட 
முயற்சிபண்ணுவான்‌. ஜனங்களுடைய 
ஜீவனை பாதுகாப்பதைவிட, தன்னுடைய 
ஜீவனைக்‌ காத்துக்கொள்வது அவனுக்கு 
முக்கியமானதாயிருக்கும்‌. சிதேக்கியாவால்‌ 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


கல்தேயருக்கு தப்பிக்க முடியாது. 
அவர்கள்‌ அவனையும்‌ பிடிப்பார்கள்‌. அவனை 
சிறைப்பிடித்து பாபிலோன்‌ தேசத்திற்கு 
இழுத்துக்கொண்டு போவார்கள்‌. 


சிதேக்கியா ராஜா  கல்தேயருக்கு 
பயந்து, தன்‌ ஜீவனைக்‌ காப்பாற்றிக்கொள்ள 
தப்பித்து ஓடுவான்‌. “நான்‌ என்‌ வலையை 
அவன்மேல்‌ வீசுவேன்‌, அவன்‌ என்‌ 
கண்ணிமிலே பிடிபடுவான்‌: அவனைக்‌ 
கல்தேயர்‌ தேசமாகிய பாபிலோனுக்குக்‌. 
கொண்டுபோவேன்‌: அங்கே அவன்‌ சாவான்‌; 
ஆகிலும்‌ அதைக்‌ காணமாட்டான்‌. அவனுக்கு 
உதவியாக அவனைச்‌ சுற்றிலும்‌ இருக்கிற 
யாவரையும்‌ அவனுடைய எல்லா 
இராணுவங்களையும்‌ நான்‌ சகல 
திசைகளிலும்‌ தூற்றி, அவர்கள்‌ பின்னே 
பட்டயத்தை உருவுவேன்‌” (எசே 1213/4) 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


சிதேக்கியா ராஜா மூலமாய்‌ தங்களுக்கு 
விடுதலை உண்டாகும்‌ என்று லான்‌ 
தேசத்து றையிரபலே 
நம்பிக்கொண்டிருக்கிற யூதர்களுக்கு, 
எசேக்கியேல்‌ கர்த்தருடைய வார்த்தைகளை 
தீர்க்கதரிசனமாய்ச்‌ சொல்லுகிறார்‌ 


சிதேக்கியா ராஜாவும்‌, தன்னுடைய 
சாமான்களை, தன்னுடைய தோளின்‌ 
எடுத்துக்கொண்டு, _ புறப்பட்டுப்போவான்‌. 
சிங்காசனத்தில்‌ அமர்ந்து ஆப்சிபரிந்த 
சிநேக்கியா ராஜாவை, கர்த்தர்‌ 
தூக்குகிறவனாக மாற்றுகிறார்‌ சிதேக்கியா 
ராஜா இதற்கு முன்பு சுமை சுமந்து 
பழக்கப்படாதவன்‌. ஆனால்‌ இப்போதோ 
எசேக்கியேல்‌ செய்து காண்பித்த பிரகாரம்‌, 
சிதேக்கியா ராஜாவும்‌ தன்னுடைய சுமைகளை 
தோளின்மேல்‌ எடுத்துக்கொண்டு போகிறான்‌. 


கல்நேயர்கள்‌ 
முற்றிக்கையிட்டிருக்கிறார்கள்‌. 
திறப்பு உண்டாயிற்று கல்தேயர்கள்‌ 
எருசலேம்‌ நகரத்திற்குள்ளே பிரவேசித்து, 
யூதர்களை தங்கள்‌ பட்டயங்களினால்‌ 
சங்காரம்ப ண்ணுகிறார்கள்‌. 
அரமனையிலிருக்கிற சிதேக்கியா ராஜா, 
கல்தேயருக்கு பயந்து, தன்னுடைய ஜீவனை 
தப்புவித்துக்கொள்வதற்காக, மாலைமயங்கும்‌ 
வேளையிலே, யாருக்கும்‌ தெரியாமல்‌, தன்‌ 


தோட்டத்தின்‌ வழியாக தப்பித்து ஓடுகிறான்‌. 


எருசலேமை 


நகரத்திலே 





எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


குல்தேயருடைய 
ராஜாவின்‌. அரமனையை 
கவனித்துக்கொண்டு. 
சிதேக்கியா ராஜாவோ, கல்தேயருடைய 
கண்களில்‌ படாமல்‌ அரமனையைவிட்டு 
தப்பித்து வெளியேறிப்‌ போகிறான்‌. சிதேக்கியா 
ராஜாவின்‌ போர்வீரர்கள்‌, அரமனையின்‌ 
சுவரிலே துவாரமிடுகிறார்கள்‌. சிதேக்கியா 
மாலைமயங்கும்‌ வேளையிலே தன்னுடைய 
சாமான்களை தன்‌ தோளின்மேல்‌ 
எடுத்துக்கொண்டு, அரமனையைவிட்டு 
தப்பித்து ஓடுகிறான்‌. 


சிதேக்கியா 
தன்னுடைய முகத்தை. 
போகிறான்‌. கல்தேயர்கள்‌ தன்னைக்‌ 
கடுபத்துமிடக்க பாது என்பதற்காக, 
சிதேக்கியா தன்‌ முகத்தை 
மூடிக்கொள்கிறான்‌. கல்தேயரோ அவனைக்‌ 
கண்டுபிடிக்கிறார்கள்‌. அவனுடைய கைகளில்‌ 
விலங்கைப்போட்டு, தங்களுடைய தேசமாகிய 
பாபிலோனுக்கு சிறைப்பிடித்து, 
கொண்டுபோகிறார்கள்‌. 

எரேமியா தீர்க்கதரிசி சிதேக்கியா 
ராஜாவைப்பற்றி தீர்க்கதரிசனமாய்ச்‌ 
சொன்னபோது, அவன்‌ பாபிலோன்‌ 
ராஜாவைப்‌ பார்ப்பான்‌ என்றும்‌, 
பாபிலோனுக்கு போவான்‌ என்றும்‌ 
சொன்னார்‌. எசேக்கியேல்‌ தீர்க்கதரிசியோ. 
“சிநேக்கியாவை கல்நேயர்கள்‌ 
பாபிலோனுக்கு கொண்டுபோவார்கள்‌ என்றும்‌, 
அங்கே அவன்‌ சாவான்‌ என்றும்‌, ஆகிலும்‌ 
அதை காணமாட்டான்‌' என்றும்‌ 
சொல்லுகிறார்‌ (எசே 12:13). 


யுத்தவீரர்கள்‌ 
உன்னிப்பாய்க்‌ 


வருகிறார்கள்‌. 


ஓடும்போது 


_தப்பித்து 
மூடிக்கொண்டு 


பாபிலோன்‌ ராஜாவைப்‌ 
எரேமியா சொல்லுகிறார்‌. 
பாபிலோனை  பார்க்கமாட்டான்‌"' 
எசேக்கியேல்‌ ம்‌ 


பார்ப்பான்‌" என்று 
வன்‌ 

என்று 
இவ்விரண்டு 
முரண்படுவதுபோல 
இரண்டுமே நிறைவேறிற்று. 


இருந்தார்‌ இலை 


சிதேக்கியா ரிப்லாவிலே பாபிலோன்‌ 
ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரைப்‌ பார்த்தான்‌. 
சிதேக்கியா பாபிலோன்‌ ராஜாவுக்கு. 
விரோதமாகக்‌ கலகம்‌ பண்ணினான்‌. 
நேபுகாத்நேச்சார்‌ ரிப்லாவிலே 
சிதேக்கியாவுக்கு தீர்ப்பு சொன்னான்‌. 


QOODNENS 
PUBLISHERS 


சிதேக்கியாவின்‌ குமாரர்கள்‌ அவனுடைய 
கண்களுக்கு முன்பாக பட்டயத்தினால்‌ 
வெட்டி கொல்லப்பட்டார்கள்‌. தன்னுடைய 
பிள்ளைகள்‌ தன்னுடைய கண்களுக்கு 
முன்பாக சாலதை சிதேக்கியா 
வேதனையோடு பார்த்தான்‌. 


அதன்‌ 
சிதேக்கியா ராஜா 
கண்களையும்‌ பிடுங்கி, 
குருடாக்கிப்போட்டான்‌. அதன்‌ பின்பு 
கல்தேயர்கள்‌ சிதேக்கியாவை பாபிலோன்‌. 
தேசத்திற்கு கொண்டு போனார்கள்‌. 
சிதேக்கியாவின்‌ கண்கள்‌ குருடாயிருக்கிறது. 
ஆகையினால்‌ சிதேக்கியாவால்‌ பாபிலோன்‌. 
தேசத்தைப்‌ பார்க்க முடியவில்லை. 

பாபிலோன்‌. 
சிறையிருப்பிலிருக்கிற 
விடுதலைக்காக, 
நம்பினார்கள்‌. சிதேக்கியாவோ 
சிறைப்பிடிக்கப்பட்டவனாக, கண்பார்வையற்ற 
குருடனாக, பாபிலோன்‌ தேசத்து சிறையிலே 
அடைக்குப்படுகிறான்‌. பாபிலோன்‌ தேசத்து 
சிறையிருப்பிலிருக்கிற மற்ற 
யூதர்களைப்போல, சிதேக்கியாவும்‌ 


சிறையிருப்பிலிருக்கிறான்‌. 


சிதேக்கியா ராஜா அரமனையிலிருந்து 
தப்பித்து. ஓடினபோது. அவனுடைய 
யுத்தவீரர்களும்‌ அவனோடேகூட 
ஒடிப்போகிறார்கள்‌ கல்நேயர்கள்‌ 
பிடித்தபோது, 

போர்வீரர்கள்‌ 

தப்பித்து 


பின்பு நேபுகாத்நேச்சார்‌ 
இரண்டு 


அவனைக்‌ 


ற்‌ அத்து 
யூதர்கள்‌, தங்கள்‌ 
சிதேக்கியாவை 


“அவனுக்கு உதவியாக அவனைச்‌ 
சுற்றிலும்‌ இருக்கிற யாவரையும்‌ அவனுடைய 
எல்லா இராணுவங்களையும்‌ நான்‌ சகல 
திசைகளிலும்‌ தூற்றி, அவர்கள்‌ பின்னே 
பட்டயத்தை உருவுவேன்‌" (எசே 12:14) என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 

யூதாமனுஷனயும்‌, எருசலேமின்‌ 
குடிகளையும்‌ கர்த்தர்‌ ஜாதிகளுக்குள்ளே 
தூற்றிப்போடுகிறார்‌. அவர்களை அந்நிய 
தேசங்களிலே சிதறடிக்கிறார்‌. கர்த்தர்‌ 
தங்களுக்கு கொடுக்கிற 
நியாயத்தீர்ப்புக்களையெல்லாம்‌ பார்க்கும்போது. 
இஸ்ரவேலின்‌ தேவனாகிய பரிசுத்தரே கர்த்தர்‌ 
என்பதை அவர்கள்‌ அறிந்துகொள்வார்கள்‌. 
(எசே 12:15). 





i FTN 
TT 


மோசே  சீனாய்மலையில்‌ நாற்பது 
நாட்களுக்கு உபவாசித்து ஜெறிக்கிறார்‌. 
இந்தச்‌ சம்பவம்‌ அவருடைய உபவாசத்தின்‌ 
38 அல்லது 39 ஆவது நாளில்‌ நடைபெற்ற 
சம்பவமாக இருக்கலாம்‌. யாத்‌ 32:5 ஆவது 
வசனத்தில்‌ “நாளைக்குக்‌ கர்த்தருக்குப்‌ 
பண்டிகை" என்று ஆரோன்‌ கூறுகிறார்‌. 

ஆரோன்‌ கன்றுக்குட்டியை வார்த்துச்‌ 
செய்திரக்கினார்‌ ஒரே நாளில்‌ 
பொன்னையெல்லாம்‌ உருக்கி, 
கன்றுக்குட்டியை வார்ப்பிக்கிறார்‌. பண்டிகை 
நாளில்‌ மோசே சீனாய்‌ மலையிலிருந்து கீழே. 
இறங்கி வருகிறார்‌ (யாத்‌ 32:5-28). 


மோசே சீனாய்‌ மலையிலே 
கர்த்தருடைய சமுகத்திலே இரவும்‌ பகலும்‌ 
நாற்பது நாட்களாக இருக்கிறார்‌. கர்த்தர்‌ 
மோசேயின்‌ கையிலே ்‌ 
விரலினால்‌ எழுதப்பட்ட 
குற்பலகைகளைக்‌ கொடுக்கிறார்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ எல்லோரும்‌ 
மலைக்கு கீழே பாளயமிறங்கியிருக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ அங்கே கர்த்தரைப்பற்றியும்‌, அவர்‌ 
ஏற்கெனவே தங்களுக்கு சொன்ன 
பிரமாணங்களைப்பற்றியும்‌ தியானிக்கலாம்‌. 
அவர்களோ கர்த்தரைப்பற்றியும்‌ 
வார்த்தைகளைப்பற்றியும்‌ 
கர்த்தருக்கு விரோதமான 
நூதன காரியங்களைப்பற்றி யோசிக்கிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 

பிரமாணங்களை 

சொல்லியிருக்கிறார்‌. 

அவர்களும்‌ கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு 
கீழ்ப்படிவதாக வாக்குப்பண்ணியிருக்கிறார்கள்‌. 

ஆனாலும்‌ அவர்களில்‌ சிலர்‌ கர்த்தருடைய 

பிரமாணங்களுக்கு கீழ்ப்படியாமல்‌, 

கர்த்தருக்கு விரோதமாக எவ்வாறு. 
குலகம்பண்‌ ணுவது என்று யோசிக்கிறார்கள்‌. 


மோசே சீனாய்‌ 
கர்த்தருடைய  சமுகத்திலே 
நாட்களாகயிருக்கிறார்‌. அவர்‌ 
இருந்த முப்பத்தொன்பதாவது நாளிலே, 
மலைக்கு கீழே இருக்கிற இஸ்ரவேல்‌ 
புத்திரரில்‌ சிலர்‌ கர்த்தருக்கு விரோதமாகக்‌. 
கலகப்பண்ணுகிறார்கள்‌. கர்த்தருடைய 
பிரமாணத்தை எவ்வாறு மீறலாம்‌ என்று 
அவர்கள்‌ ஆலோசனை செய்கிறார்கள்‌. 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


மோசேயின்‌ சகோதரனாகிய ஆரோன்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ நடுவிலே இருக்கிறார்‌. 
மோசே சீனாய்‌ மலையின்மீது கர்த்தருடைய 
சமுகத்திலே இருக்கிறார்‌. மோசே 
இஸ்ரவேல்‌ புத்திரரோடு இருக்க முடியாத 
நாட்களிலே, மோசேயின்‌ 
ஆரோன்‌ அவர்களை 
செய்கிறார்‌. மோசே 
மனையிலிருந்து! இறங்கி வர தாமதமாகிறது! 
என்று ஜனங்கள்‌ நினைக்கிறார்கள்‌. 
சீனாய்‌ மலையின்கீழே 
பாளயமிறங்கியிருக்கிற இஸ்ரவேல்‌. 
புத்திரருக்கு பொறுமையில்லை. அவர்கள்‌ 
தங்களுக்கு தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிற 
ஆரோனிடத்தில்‌ கூட்டங்கூடி வருகிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ ஆரோனை நோக்கி, 
“எங்களுக்கு முன்‌ செல்லும்‌ தெய்வங்களை 
எங்களுக்காக உண்டுபண்ணும்‌" (யாத்‌ 32:1) 
என்று சொல்லுகிறார்கள்‌. 
ரோனிடத்தில்‌ கூட்டங்‌. 
கூடுகிறார்கள்‌. “ாகிப்து எத்தி 
திரும்பிப்‌ போகவேண்டுமென்றும்‌. 
தங்களுக்குத்‌ தெய்வங்களை உண்டுபண்ண 
வேண்டுமென்றும்‌ இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
தீர்மானமாக இருக்கிறார்கள்‌. (யாத்‌ 32122; 
அப்‌ 7:39-40). மோசே அவர்கள்‌ மத்தியில்‌ 
இல்லை. அவர்களைத்‌ 
தைரியமாக. 


அவர்கள்‌ 


தெய்வத்தைச்‌ செய்து, 
எகிப்திற்கத்‌ திரும்பிப்போகச்‌ க திக்கிறா்‌ 
(யாத்‌ 321-6) 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌: ப்பா நீர்‌ 
எழுந்து, எங்களுக்கு முன்செல்லும்‌ 
எங்களுக்காக 
உண்டுபண்ணும்‌" என்று சொல்லுகிறார்கள்‌. 
த்துக்‌ கற்பனைகளில்‌ முதல்‌ இரண்டு 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
தேவனுக்கும்‌, அவருடைய 
ம்‌ கீழ்ப்டிவோம்‌ என்று 
ஆணையிட்டதை மீறிவிடுகிறார்கள்‌ 

(யாத்‌ 20:3-6; யாத்‌ 24:37). 





எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


கல்தேயர்கள்‌ எசேக்கியேலின்‌ 
போர்ச்சேவகர்களில்‌ அநேகரை பிடித்து 
கொன்றுபோடுகிறார்கள்‌. ஆனாலும்‌ கர்த்தர்‌ 
அவர்களில்‌ கொஞ்சம்‌ பேரை பஞ்சத்திற்கும்‌, 
பட்டயத்திற்கும்‌, கொள்ளைநோயுக்கும்‌ 
தப்பிக்க வைக்கிறார்‌. சிதேக்கியா ராஜாவின்‌ 
போர்ச்சேவர்களைப்போலவே, எருசலேமின்‌ 
குடிகளில்‌ சிலரையும்‌ கர்த்தர்‌ தமக்கு 
மீதியாக வைக்கிறார்‌. 


அவர்கள்‌ எல்லோரும்‌ இஸ்ரவேலின்‌ 
தேவனே. கர்த்தர்‌ என்பதை அறிஃ 
கொள்வார்கள்‌. தங்களுக்கு வந்திருக்கும்‌ 
உபத்திரவங்கள்‌ தேவனுடைய 
நியாயத்தீர்ப்பினால்‌ வந்திருக்கிறது என்பதை 
அங்கீகரிப்பார்கள்‌. தங்களுடைய பாவங்களை 
அறிக்கை செய்வார்கள்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
கிருபையினாலும்‌ இரக்கத்தினாலும்‌, 
தங்களை  பஞ்சத்திற்கும்‌, பட்டயத்திற்கும்‌, 
கொள்ளைநோய்க்கும்‌ தப்புவிக்கச்‌ 
செய்திருக்கிறார்‌ என்பதை அறிந்து 
கொள்வார்கள்‌. 

யூதாதேசம்‌ பாழாய்ப்போகும்‌ 
எசே: 12:17-20 


எசே 1217. பின்னும்‌ கர்த்தருடைய 
வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர்‌: 


எசே. 12:18. மனுபுத்திரனே, நீ உன்‌ 
அப்பத்தை நடுக்கத்தோடே புசித்து, 
உன்‌ தண்ணீரைத்‌ தத்தனிப்போடும்‌ 
விசாரத்தோடும்‌ குடித்து, 


எசே: 12:19. தேசத்திலுன்ன ஜனங்களை 
நோக்கி: இஸ்ரவேல்‌ தேசத்திலூன்ன 
எருசலேமின்‌: குடிகளைக்குதித்தூக்‌: 
கர்த்தராகிய ஆண்டவர்‌ சொல்லுகிறது. 
என்னவென்றால்‌, தங்கள்‌ அப்பத்தை 
விசாரத்தோடே. புசித்து, தங்கள்‌ 
தண்ணீரைத்‌ திகிலோடே குடிப்பார்கள்‌; 
அவர்களுடைய தேசுத்துக்‌ 
குடிகளுடைய கொடுமைகளினிமித்தம்‌ 
அதிலுன்னதெல்லாம்‌ அழிய, அது 
பாழாகும்‌. 


QOODNENS 
PUBLISHERS 


எசே 1220.  குடியேறியிருக்கிற 
பட்டணங்கள்‌ வன௱த்தரங்கனாகி, 
தேசம்‌ பாழாய்ப்போகும்‌; அப்பொழுது 
நான்‌ கர்த்தர்‌ என்று அறித்து 
கொள்வீர்கள்‌ என்று சொல்‌ என்றார்‌. 


- யூதாதேசத்தின்மீதும்‌, எருசலேம்‌ 
அழிவு வரப்போகிறது. 
தீர்க்கதரிசி இந்த 

சொல்லுவதற்கு, 
அடையாளத்தைக்‌ 
காண்பிக்கிறார்‌. அவர்‌ தன்னுடைய அப்பத்தை 
நடுக்கத்தோடே புசிக்கிறார்‌. தன்னுடைய 
தண்ணீரை தத்தளிப்போடும்‌ விசாரத்தோடும்‌ 
குடிக்கிறார்‌ (எசே 12:17). 


கல்தேயர்கள்‌ 
முற்றிக்கையிட்டிருக்கும்‌ 
நகரத்திற்குள்ளே இருக்கிற யூதர்களுக்கு 
நடுக்கமும்‌, தத்தளிப்பும்‌, விசாரமும்‌ 
உண்டாகும்‌. எசேக்கியேல்‌ தன்னுடைய 
அப்பத்தை நடுக்கத்தோடே புசிப்பதுபோல, 
எருசலேமின்‌ குடிகளும்‌ தங்களுடைய 
ப்பத்‌ நடுக்கத்தோடும்‌, 


அப்பத்தை 
விசாரத்தோடும்‌ புசிப்பார்கள்‌. 


எசேக்கியேல்‌ தன்‌, 
தத்தளிப்போடும்‌ 
போல 


ள்னுடைய தண்ணீரை 
விசாரத்தோடும்‌ குடிப்பது 
அவர்களும்‌ தங்கள்‌ தண்ணீரை 
திகிலோடே குடிப்பார்கள்‌. தங்களுக்கு 
விரோதமாக சத்துருக்கள்‌ எப்போது 
வேண்டுமானாலும்‌ வந்துவிடுவார்கள்‌ என்னும்‌ 
பயம்‌ அவர்களிடத்தில்‌ இருக்கும்‌. தாங்கள்‌ 
இப்போது புசிக்கிற அப்பமும்‌, தாங்கள்‌ 
குடிக்கிற தண்ணீரும்‌. தங்களுக்கு 
தொடர்ந்து கிடைக்காது என்னும்‌ 
சந்தேகமும்‌, திகிலும்‌ அவருடைய 
உள்ளத்தில்‌ நிரம்பியிருக்கும்‌. 

யூதாதேசத்து குடிகள்‌ கர்த்தருக்கு 
விரோதமாகப்‌. பாவம்‌ செய்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ துணிகரமாக அநியாயங்களையும்‌ 
அக்கிரமங்களையும்‌ செய்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
தங்கள்‌ பாவங்களுக்கு மனந்திரும்ப. 
மறுக்கிறார்கள்‌. யூதாதேசத்து 
குடிகளுடைய கொடுமைகளினியித்தம்‌ 
கோததிதனன கெலம்‌: |! அழ்ததுயாதம்‌ 
யூதாதேசம்‌ பாழாய்ப்போகும்‌. 





BALWETHER 
பரபர 


.. ஒரு தேசத்தின்‌ நீதி அழியும்போது, 
அந்த தேசத்திலுள்ள பொருட்களெல்லாம்‌. 
அழிந்துபோகும்‌. எருசலேம்‌ நகரத்திலும்‌, 
யூதாவின்‌ மற்ற பட்டணங்களிலும்‌ ஏராளமான 
ஜனங்கள்‌ குடியிருக்கிறார்கள்‌. அந்தப்‌ 
குடியற்றுப்போகும்‌. 


பட்டணங்களெல்லாம்‌ 


யூதாதேசத்திற்கு அழிவு வரும்போது. 


அதன்‌ பட்டனாங்களெல்லாம்‌ பாழாய்ப்போகும்‌. 
அப்போது யூதாவின்‌ மனுஷரும்‌, 
எருசலேமின்‌ குடிகளும்‌, இஸ்ரவேலின்‌ 
பரிசுத்தராகிய தேவனே கர்த்தர்‌ என்பதை 
அறிந்துகொள்வார்கள்‌. 


கர்த்தருடைய 
தாமதிப்பதில்லை 
எசே: 12:21-28 


வார்த்தைகள்‌ 


எசே. 1221. பின்னும்‌ கர்த்தருடைய 
வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர்‌: 


எசே 12:22, மனுபுத்திரனே, நாட்கள்‌: 
நீடிக்கும்‌, தரிசணம்‌ எல்லாம்‌ அவமாகும்‌ 
என்று இஸ்ரவேல்‌ தேசத்திலே வழங்கும்‌ 
பழமொழி என்ன? 


எசே 12:28, ஆகையால்‌ நீ அவர்களை 
நோக்கி: கர்த்தராகிய ஆண்டவர்‌ 
உரைக்கிறது என்னவென்றால்‌, 
அவர்கள்‌ இணி இஸ்ரவேலிலே இந்தப்‌ 
பழமொழியைச்‌ சொல்லி. வராதபடிக்கு 
நான்‌ அதை ஒழியப்பண்ணுவேன்‌; 
நாட்களும்‌ எல்லாத்‌ தரிசனத்தின்‌ 
பொருளும்‌ சமீபித்து வந்தன என்று 
அவர்களோடே சொல்லு. 


எசே: 12:24. இஸ்ரவேல்‌ வம்சத்தாரின்‌ 
நடுவில்‌ இனிச்‌ ௪கல கன்னத்தரிசனமும்‌ 
முகஸ்துதியான  குதிசொல்லூதலும்‌ 
'இராமற்போகும்‌. 


எசே 12:25. நான்‌ கர்த்தர்‌, 
சொல்லுவேன்‌, நான்‌ 
வார்த்தை நிறைவேறும்‌ இனித்‌: 
தாமதியாது; கலகவீட்டாரே, உங்கள்‌ 
நாட்களிலே நான்‌ வார்த்தையைச்‌: 
சொல்லுவேன்‌, அதை நிறைவேறவும்‌ 
பண்ணுவேன்‌ என்று கர்த்தராகிய 
ஆண்டவர்‌ உரைக்கிறார்‌ என்று சொல்‌ 
எண்றார்‌. 


நான்‌ 
சொல்லும்‌ 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எசே 12:28. பின்னும்‌ கர்த்தருடைய 
வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர்‌: 

எசே 12:27. மனுபுத்திரனே, இதே, 
இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ இவன்‌ 
காண்கிற தரிசனம்‌ நிறைவேற 
அநேகநான்‌ செல்லும்‌; தூரமாயிருக்கிற 
காலங்களைக்குறித்து இவன்‌ 
தீர்க்கதரிசனம்‌. 
என்கிறார்கள்‌. 


எசே 12:28, ஆகையால்‌ என்‌ 
வார்த்தைகளில்‌ ஒன்றாகிலூம்‌ இனித்‌ 
தாமதிப்பதில்லையென்று கர்த்தராகிய 
ஆண்டவர்‌. உரைக்கிறார்‌; நான்‌ 
சொன்ன வார்த்தை நிறைவேறும்‌ என்று 
கர்த்தராகிய ஆண்டவர்‌ உரைக்கிறார்‌. 
என்று அவர்களோடே சொல்‌ என்றார்‌. 


தேசத்திலே குடியிருக்கிற 
நர்சாரமாயிருக்ிறார்கள்‌ 
கர்த்தருக்கு பயப்படும்‌ 
அவர்கள்‌ தேவனுடைய 


அவருடைய 
நியாயத்தீர்ப்பையும்‌ குறித்து 
கரிசனையற்றவர்களாகயிருக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ தங்கள்‌ பாவங்களுக்கு மனந்திரும்ப 
மறுக்கிறார்கள்‌ அவர்களுடைய 
இருநயங்களும்‌ புதுப்பிக்கப்பட: 
கர்த்தர்‌ தம்முடைய தீர்க்கதரிசிகள்‌ மூலமாய்‌, 
தம்முடைய எச்சரிப்பின்‌ வார்த்தைகளையும்‌, 
நியாயத்தீர்ப்பின்‌ வார்த்தைகளையும்‌ 
அவர்களுக்கு சொல்லுகிறார்‌. ஆனால்‌ 
அவர்களோ கர்த்தருடைய 
வார்த்தைகளுக்கு செவிகொடுக்க 
மறுக்கிறார்கள்‌. தங்கள்‌ பாவங்களில்‌ 
தொடர்ந்து நிலைத்திருக்கிறார்கள்‌. 


,. யூதாவிலே குடியிருக்கிற யூதர்கள்‌ 
கர்த்தரை நம்பாமல்‌, தங்கள்‌ ராஜாவை 
நம்புகிறார்கள்‌. எருசலேமின்‌ அலங்கங்களை 
நம்புகிறார்கள்‌. தங்களுடைய சுயபலத்தையும்‌, 
தங்கள்‌ ஐசுவரியங்களையும்‌ நம்புகிறார்கள்‌. 
கர்த்தரோ அவர்களை எச்சரித்தும்‌, அவர்கள்‌ 
கர்த்தருடைய எச்சரிப்பின்‌ வார்த்தைகளுக்கு 
செவிகொடுக்கவில்லை. 


சொல்லுகிறான்‌ 


ந்து 
யூதர்கள்‌ 
அவர்களிடத்தில்‌ 
பயமில்லை. 
கோபத்தையும்‌, 





எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


தேசம்‌ பாழாய்ப்போகும்‌ என்று 
சொல்லுகிறார்‌. தம்முடைய வார்த்தைகளை 
தரிசனங்கள்‌ மூலமாகவும்‌, அடையாளங்கள்‌ 
மூலமாகவும்‌ உறுதிபண்ணுகிறார்‌. 
அவர்களோ ர்த்‌ 
உடனே 

சொல்லி, 


சக்கரத்தில்‌ வரும்‌" என்று தீர்க்கதரிசிகள்‌ 
சொன்னாலும்‌, அவர்கள்‌ “நாட்கள்‌ நீடிக்கும்‌, 
தரிசனமெல்லாம்‌. 
இஸ்ரவேல்‌ 
பழமொழியை நம்புகிறார்கள்‌. 
நியாயத்தீர்ப்பு உடனே நிறைவேறாது என்றும்‌, 
அது நிறைவேற காலதாமதமாகும்‌ என்றும்‌ 
நினைக்கிறார்கள்‌. 

இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ கூர்த்தரையும்‌, 
அவருடைய வார்த்தைகளையும்‌ நம்பாமல்‌, 
தங்கள்‌ தேசத்தில்‌ வழங்கும்‌ பழமொழியை 
நம்புகிறார்கள்‌. 
பழமொழியை. 
வாக்குப்பண்ணுகிறார்‌. 
இஸ்ரவேலிலே 
சொல்லி வராதபிடிக்கு 
ஒழியப்பண்ணுவேன்‌” (எசே 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


12:23) என்று 


கர்த்தருடைய வார்த்தைகள்‌ 
'காலதாமதமில்லாமல்‌, சீக்கிரத்தில்‌. 
நிறைவேறும்‌ என்பதை எருசலேமின்‌ குடிகள்‌ 
அறிந்துகொள்ளவேண்டும்‌. கர்த்தர்‌ 
எசேக்கியேலிடம்‌, “நாட்களும்‌ எல்லாத்‌ 
தரிசனத்தின்‌ பொருளும்‌ சமீபித்து வந்தன 
என்று அவர்களோடே சொல்லு” (எசே 12:23) 
என்று சொல்லுகிறார்‌. 

இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ எசேக்கியேலின்‌ 
தரிசனத்தை நம்புகிறார்கள்‌. ஆனால்‌ அந்த 
தரிசனம்‌ உடனே நிறைவேறாது என்றும்‌ 
சொல்லுகிறார்கள்‌. காண்கிற. 
தரிசனம்‌ நிறைவேற அநேகநாள்‌ செல்லும்‌: 
தூரமாயிருக்கிற காலங்களைக்குறித்து இவன்‌ 
தீர்க்கதரிசனம்‌ சொல்லுகிறான்‌” (எசே 12:27 
என்று க 
எசேக்கியேலின்‌ 


சொல்லுகிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ கர்த்தருடைய 
வார்த்தைகளைக்‌ கேட்பதற்கு அக்கரை 
காண்பிக்கவில்லை. எசேக்கியேல்‌ காண்கிற 
தரிசனம்‌ சீக்கிரத்தில்‌ நிறைவேறாது என்று 
சொல்லி, அவர்கள்‌  எசேக்கியேலையும்‌, 
அவர்‌ காண்கிற தரிசனங்களையும்‌ 
அசட்டைபண்ணிவிடுகிறார்கள்‌. தங்களுடைய 
பாவங்களுக்கு மனந்திரும்ப வேண்டும்‌ 
என்னும்‌ எண்ணம்‌ அவர்களிடத்தில்‌ 
சிறிதுமில்லை. 


இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ தங்கள்‌ 
தேசத்தில்‌ வழங்கும்‌ பழமொழிகளை நம்பி, 
தங்களைத்‌. தாங்களே 
வஞ்சித்துக்கொள்கிறார்கள்‌. 'நாட்களும்‌ 
எல்லா தரிசனத்தின்‌ பொருளும்‌ சமீபித்து 
வந்தன” (எசே 12:23) என்றும்‌, “என்‌ 
வார்த்தைகளில்‌ ஒன்றாகிலும்‌ இனி 
தாமதிப்பதில்லை' (எசே 12:28) என்றும்‌ 
கர்த்தராகிய ஆண்டவர்‌ சொல்லுகிறார்‌. 


ம்‌ 
கர்த்தருடைய வார்த்தைகள்‌ மாத்திரமே 
நிறைவேறும்‌. அதுவும்‌ காலதாமதமில்லாமல்‌, 
சீக்கிரத்தில்‌ நிறைவேறும்‌. 


கள்ளத்தீர்க்கதரிசனங்களும்‌, 
கள்ளவார்த்தைகளும்‌. 
மாயையான நம்பிக்கையைக்‌ 
அவர்கள்‌ மாயையை 
போகிறார்கள்‌ 
நடுவில்‌ இனிச்‌ சகல கள்ளத்தரிசனமும்‌. 
ஸ்துதியான குறிசொல்லுதலும்‌ 
ஈமற்போகும்‌' (எசே 12:24) என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


கர்த்தரே வார்த்தையாகயிருக்கிறார்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய வார்த்தையைச்‌ 
சொல்லுவார்‌. அவர்‌ சொல்லும்‌ வார்த்தை 
தாமதமில்லாமல்‌ நிறைவேறும்‌. “கலகவீட்டாரே, 
உங்கள்‌ நாட்களிலே நான்‌ வார்த்தையைச்‌ 
சொல்லுவேன்‌. அதை நிறைவேறவும்‌ 
பண்ணுவேன்‌” (எசே 12:25) என்று 
கர்த்தராகிய ஆண்டவர்‌ உரைக்கிறார்‌. 


கொடுக்கறது றது. 


நம்பி அழிந்து 
இஸ்ரவேல்‌ வம்சத்தாரின்‌. 





i எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


கர்த்தர்‌ தம்முடைய வார்த்தைகளை: 
அற்புதங்களினாலும்‌, அடையாளங்களினாலும்‌ 
உறுதிபண்ணுகிறார்‌. கர்த்தர்‌ சொல்லுகிற 


வார்த்தைகள்‌ நிறைவேறும்‌. கர்த்தரே தம்முடைய. 
ர்த்தைகளை ன்‌ 


காண்பிக்கும்‌ ஒவ்வொரு தரிசனத்தின்‌ பொருளும்‌ 
நிறைவேறும்‌ காலம்‌ சமீபத்திலிருக்கிறது 
(எசே 12:23) 





i FTE 
ETT 


கர்த்தருடைய உண்மையான 
தீர்க்கதரிசிகள்‌, மனுஷருடைய பாவங்களை 
கண்டித்து உணர்த்துகிறார்கள்‌. 
கள்ளத்தீர்க்கதரிசிகளோ. பாவிகளுக்கு 
சாதகமாகப்‌ பேசுகிறார்கள்‌. அவர்களுடைய 
பாவங்களுக்கு தண்டனை வராது என்று 
சொல்லுகிறார்கள்‌.  கள்ளத்தீர்க்கதரிசிகள்‌ 
கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை 
நடப்பிக்கிறார்கள்‌. அவர்களுடைய பொய்யான 
தீர்க்கதரிசன வார்த்தைகள்‌ ஜனங்களை 
மோசம்போக்குகிறது. 


கர்த்தர்‌ எசேக்கியேல்‌ தீர்க்கதரிசிக்கு 
கள்ளத்தீர்க்கதரிசிகளின்‌ பாவங்களைப்பற்றி 
வெளிப்படுத்துகிறார்‌. கள்ளத்தீர்க்கதரிசிகளின்‌ 
பாவங்களும்‌, அவர்களுக்கு 
நியமிக்கப்பட்டிருக்கிற தண்டனைகளும்‌ 
(எசே 1346) கள்ளத்தீர்க்கதரிசினிகளின்‌ 
பாவங்கள்‌ (எசே 1347-23) 


கள்ளத்தீர்க்கதரிசிகள்‌ 
பிரியமான வார்த்தைகளைச்‌ 
கிறார்‌ அவர்களை பாவங்களில்‌ 
வழிநடத்துகிறார்கள்‌. பாவிகளுக்கு 
'சமாதானமில்லை.  கள்ளத்தீர்க்கதரிசிகளோ 
பாவிகளுக்கு சமாதானம்‌ உண்டு என்று 
சொல்லுகிறார்கள்‌.  கள்ளத்தீர்க்கதரிசிகள்‌ 
பொய்யான வார்த்தைகளைப்‌ பேசுகிறார்கள்‌. 
அவர்களுடைய தீர்க்கதரிசன வார்த்தைகள்‌ 
நிறைவேறாது. 


ஜனங்களுக்கு 
சொல்லு 


கள்ளத்தீர்க்கதரிசிகள்‌ 
எசே: 18:1-9 


எசே 18:1. கர்த்தருடைய வார்த்தை 
எனக்கு உண்டாகி, அவர்‌: 


எசே. 182, மனுபுத்திரனே, 
தீர்க்கதரிசனம்‌ சொல்லுகிற இஸ்ர 
வேலின்‌ தீர்க்கதரிசிகளுக்கு விரோதமாக. 
நீ தீர்க்கதரிசனம்‌ உரைத்து, தங்கள்‌. 
இருதயத்தில்‌ இருக்கிறதையே 
எடுத்துத்‌ தீர்க்கதரிசனஞ்‌ சொல்லுகிற 
வர்கனோடே நீ சொல்லவேண்டியது 
என்னவென்றால்‌: கர்த்தருடைய 
வார்த்தையைக்‌ கேளுங்கள்‌. 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


QODNENS 
PUBLISHERS 


எசே 18:3. கர்த்தராகிய ஆண்டவர்‌ 
உரைக்கிறதாவது: தாங்கள்‌ ஒன்றும்‌ 
தரிசியாதிருத்தும்‌, தங்களுடைய 
ஆவியின்‌ ஏவுதலைப்‌ பின்பற்றுகிற 
மதிகெட்ட தீர்க்கதரிசிகளுக்கு ஐயோ! 


எசே 195. இஸ்ரவேலே. உன்‌ 
தீர்க்கதரிசிகள்‌ வனாத்தரங்களிலுன்ன 
நரிகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கன்‌. 


எசே 195. தீங்கன்‌ கர்த்தருடைய 
ானிலே யுத்தத்தில்‌ 
திறப்புகளில்‌ 
இஸ்ரவேல்‌ 


சுவரை 


ந: 
திலைதிற்கும்படிக்கு, 
'ஏறினதுமில்லை; 
வம்சத்தாருக்காகச்‌ 
அடைத்ததுமில்லை. 


எசே 186. தங்களை 
அனுப்பாதிருந்தும்‌, கர்த்தர்‌ 
உரைத்தாரென்று சொல்லி, அவர்கள்‌ 
அபத்தத்தையும்‌ யொய்க்குறியையும்‌ 
தரிசித்து, காரியத்தை. 
நிர்வாகம்‌. பண்ணலாமென்று 
நம்பிக்கையாயிருக்கிறார்கள்‌. 


கர்த்தர்‌ 


எசே 18:7. நான்‌ உரைக்காதிருந்தும்‌, 
நீங்கன்‌ கர்த்தர்‌ உரைத்தார்‌ என்று 
சொல்லும்போது, அபத்தமான 
தரிசனையைத்‌ தரிசித்து, 
பொயக்குறியைச்‌ சொல்லுகிறீர்கள்‌. 
அல்லவா? 


எசே. 18:8. ஆகையால்‌ கர்த்தராகிய 
ஆண்டவர்‌ உரைக்கிறது. 
என்னவென்றால்‌: திங்கள்‌. 
அபத்தமானதைச்‌. சொல்லி, 
பொய்யானதைத்‌ தரிசிக்கிறபடியினால்‌, 
இதே, நான்‌ உங்களுக்கு. 
விரோதமானவர்‌ என்று கர்த்தராகிய 
ஆண்டவர்‌ சொல்லுகிறார்‌. 


எசே 13:9. அபத்தமானதைத்‌ தரிசித்து, 
பொய்க்குறியைச்‌ சொல்லுகிற 
தீர்க்கதரிசிகளுக்கு. என்‌ கை 
விரோதமாயிருக்கும்‌; அவர்கள்‌ என்‌ 
ஜனத்தின்‌ சங்கத்தில்‌ இருப்பதூமில்லை; 
இஸ்ரவேல்‌: வம்சத்தாரின்‌ 
அட்டவணையில்‌ எழுதப்படுவதுமில்லை; 
இஸ்ரவேல்‌ தேசுத்துக்குன்‌ 
நிரவேசிப்பதூமில்லை; அப்பொழுது 
நான்‌ கர்த்தராகிய ஆண்டவரென்று 
அறித்துகொன்வீர்கன்‌. 





f= THEN 
TT 


கள்ளத்தீர்க்கதரிசிகள்‌ எருசலேமிலும்‌ 
இருக்கிறார்கள்‌. பாபிலோன்‌ தேசத்து 
சிறையிருப்பிலும்‌ இருக்கிறார்கள்‌. 
இவர்களைக்‌ குறித்து எரேமியா ஏற்கெனவே 
சொல்லியிருக்கிறார்‌. 


“எருசலேமின்‌ தீர்க்கதரிசிகளிலும்‌ 
திடுக்கிடத்தக்க காரியத்தைக்‌ காண்கிறேன்‌. 
விபசாரம்பண்ணி, வஞ்சகமாய்‌ நடந்து, 
ஒருவனும்‌ தன்‌ பொல்லாப்பை விட்டுத்‌ 
திரும்பாதடிக்குப்‌ பொல்லாதவர்களின்‌ 
கைகளைத்‌ திடப்படுத்துகிறார்கள்‌: அவர்கள்‌ 

ம்‌ எனக்குச்‌ சோதோமைப்போலும்‌, 
ள்‌ கொமோராவைப்போலும்‌ 
(எரே 23:14). 


சொப்பனக்காரருக்குச்‌  செவிகொடாமலும்‌: 
இருங்கள்‌ என்று இஸ்ரவேலின்‌ தேவனாகிய 
சேனைகளின்‌ கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌" 
(எரே 29:8) 

எசேக்கியேல்‌. 
தரிசிகளுக்கு விரோதமாக 
சொல்லவேண்டும்‌. 
கள்ளத்தீர்க்கதரிசிகளின்‌ வார்த்தைகளுக்கு 
செவிகொடுக்கக்கூடாது. அவர்கள்‌ 
கள்ளத்தீர்க்கதரிசிகளையும்‌, அவர்களுடைய 
பொய்யான வார்த்தைகளையும்‌ நம்பக்கூடாது. 

'மனுபுத்திரனே, 
சொல்லுகிற 
தீர்க்கதரிசிகளுக்கு 
தீர்க்கதரிசனம்‌ உரை” 


கள்ளத்தி 
தீர்க்கதரிசனம்‌. 
ஜனங்கள்‌ 


தீர்க்கதரிசனம்‌. 


தீர்க்கதரிசனம்‌ சொல்லுகிறார்கள்‌. இவர்கள்‌ 
கள்ளத்தீர்க்கதரிசிகள்‌. 


சொந்த வார்த்தைகளை, 

வார்த்தைகளாக சொல்லிவிடுகிறார்கள்‌. 
கள்ளத்தீர்க்கதரிசிகள்‌. இஸ்ரவேல்‌. 

வம்சத்தாரை மோசப்போக்குிறா்கள்‌ 


இவர்கள்‌ தங்களுடைய கபடவார்த்தை 
களினாலும்‌, சாதுரிய பேச்சுக்களினாலும்‌, 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆசை வார்த்தைகளினாலும்‌ இஸ்ரவேல்‌ 
வம்சத்தாரை வஞ்சிக்கிறார்கள்‌. இவர்கள்‌ 
இஸ்ரவேலின்‌. தீர்க்கதரிசிகள்‌ என்று 
அழைக்கப்படுவதற்கு தகுதியற்றவர்கள்‌. 
எசேக்கியேல்‌ இவர்களுக்கு விரோதமாக. 
தீர்க்கதரிசனஞ்சொல்லவேண்டும்‌. என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 

எசேக்கியேல்‌ கள்ளத்தீர்க்கதரிசிகளை 
மதிகெட்ட தீர்க்கதரிசிகள்‌ என்று 
சொல்லுகிறார்‌. இவர்கள்‌ கர்த்தருக்கு 
விரோதமாகப்‌ பாவம்‌ செய்கிறார்கள்‌. 
கள்ளத்தீர்க்கதரிசிகளின்‌ பாவங்களை 
அவர்களுக்கு உணர்த்தவேண்டும்‌. கர்த்தர்‌ 
இவர்களை தீர்க்கதரிசன ஊழியத்திற்கு 
அழைக்கவில்லை... இவர்கள்‌ தாங்களாகவே 
தங்களை தீர்க்கதரிசிகள்‌ என்று 
சொல்லிக்கொள்கிறார்கள்‌. 


"தாங்கள்‌ ஒன்றும்‌. தரிசியாதிரந்தும்‌ 
தங்களுடைய ஆவி! ஏவுதலைப்‌ 
பின்பற்றுகிற மதிகெட்ட ர தக்கதாக வத 
ஐயோ!" (எசே 13:3) என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. இவர்கள்‌ 
வனாந்தரங்களிலுள்ள நரிகளுக்கு 
ஒப்பாமிருக்கிறார்கள்‌ (எசே 13:4). 


கள்ளத்தீர்க்கதரிசிகளுக்கு, 
கர்த்தருடைய வெளிப்பாடு கிடைக்கவில்லை. 
அவர்கள்‌ கர்த்தருடைய இரகசியங்களை 
தரிசிக்கவில்லை. அவர்கள்‌ தங்கள்‌ 
இருதயத்தில்‌ இருக்கிறதை எடுத்து 
தீர்க்கதரிசனம்‌ சொல்லுகிறார்கள்‌. 


கர்த்தர்‌ தங்களை அனுப்பாதிருந்தும்‌, 
கர்த்தர்‌ உரைத்தாரென்று சொல்லி, அவர்கள்‌ 
அபத்தத்தையும்‌ பொய்க்குறியையும்‌ தரிசித்து, 
காரியத்தை நிர்வாகம்பண்ணலாமென்று 
நம்பிக்கையாயிருக்கிறார்கள்‌ (எசே 13:6). 
கர்த்தருடைய 
வெளிப்பாடுகளும்‌, 
பரிசுத்தமானவை. ஆனால்‌ 
கர்த்தருடைய 
நிந்திக்கிறார்கள்‌. 
வெளிப்பாடுகளையும்‌ 
கள்ளத்தீர்க்கதரிசிகள்‌ 
கர்த்தருடைய பரிசுத்தமான காரியங்களை, 
கள்ளத்தீர்க்கதரிசிகள்‌ அகத்தப்படுத்தி, 
அதை பரிசுத்த குலைச்சலாக்குகிறார்கள்‌. 


வார்த்தைகளும்‌, 
தரிசனங்களும்‌ 
இவர்களோ 
வார்த்தைகளை 
கர்த்தருடைய 
தரிசனங்களையும்‌ 
மதிப்பதில்லை. 





f= FTE 
TT 


கள்ளத்தீர்க்கதரிசிகளின்‌ வார்த்தைகள்‌ 
be ஜனங்களை வஞ்சிப்பதற்காக, 

தங்கள்‌ இருதயத்தில்‌ 
இருக்கை 


தீர்க்கதரிசனங்களாக 
சொல்லிவிடுகிறார்கள்‌. 

வார்த்தைகளை 

ஜனங்கள்‌ மத்தியில்‌ 
தீர்க்கதரிசன 
மதிப்பும்‌, 
போய்விடும்‌. 


செ 
தர்ககதாரிகளுக்கம்‌ 

வார்த்தைகளுக்கும்‌. 
முக்கியத்துவமும்‌ இல்லாமல்‌ 


கர்த்தரை நம்பாத நாஸ்திகர்கள்கூட, 
கள்ளத்தீர்க்கதரிசிகளைப்‌ பார்த்து 
தாங்களும்‌ தீர்க்கதரிசிகள்‌ என்று 
சொல்லிவிடுவார்கள்‌. இவர்கள்‌ ஒன்றும்‌ 
தரிசிக்கமாட்டார்கள்‌. 
அனுப்பவில்லை. இவர்கள்‌ 
சொந்த ஆலியின்‌ 
பின்பற்றுகிறார்கள்‌ 
சொந்த வார்த்தைகளைச்‌ 
அவையெல்லாமே 
வார்த்தைகள்‌ என்று 
கள்ளத்தீர்க்கதரிசிகள்‌ 
பேசினாலும்‌, கர்த்தருடைய நாமத்தினால்‌. 
பேசுவார்கள்‌. 


கர்த்தரும்‌ இவர்களை 
தங்களுடைய 

ஏவுதலை 
ஆனால்‌ தங்களுடைய 
சொல்லும்போது. 


ல்‌ க்ப்‌ வார்த்தை 
களெல்லாமே 


சுயகண்டுபிடிப்புகள்‌. 


கர்த்தருடைய நாமத்தினால்‌ சொல்லுவார்கள்‌. 
த்‌ 
ரிசிப்பதில்லை. 
தரிசித்து 


கள்ளத்தீர்க்கதரிசிகள்‌ 
தரிசனங்களை 
அவர்கள்‌ 
பொய்க்குறியைச்‌ 
கர்த்தருடைய 
விரோதமாயிருக்கும்‌. “இவர்கள்‌ 
என்‌ ஜனத்தின்‌ சங்கத்தில்‌ இருப்பதுமில்லை;: 
இஸ்ரவேல்‌ வம்சத்தாரின்‌ அட்டவணையில்‌ 


அந்தமானதை. 


கர்த்தர்‌ 
கள்ளத்தர்க்கதரிசிகளைப்பற்றச 
சொல்லுகிறார்‌ 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கள்ளத்தீர்க்கதரிசிகள்‌ 
தரிசிக்கமாட்டார்கள்‌. 
மானதையே தரிசிப்பார்கள்‌. ஆனாலும்‌. 
தாங்கள்‌ பரமதரிசனங்களை தரிசித்ததாக 
பொய்சொல்லுவார்கள்‌. கள்ளத்தீர்க்க 
தரிசிகளின்‌ பேச்சுக்கள்‌, நல்ல தீர்க்க 
தரிசிகளின்‌ பேச்சுக்களைப்போலவே. 
இருக்கும்‌. ஆனால்‌. கள்ளத்தீர்க்க 
தரிசிகளின்‌ வார்த்தைகள்‌ எல்லாமே பொய்‌. 


ஒன்றையும்‌: 
அவர்கள்‌ அபத்த 


பொய்யை 
பொய்க்குறியை 


கள்ளத்தீர்க்கதரிசிகள்‌ 
தரிசிக்கிறார்கள்‌. 
சொல்லுகிறார்கள்‌. இவர்களுடைய 
சிந்தையிலும்‌ உண்மையில்லை. 
வார்த்தையிலும்‌ உண்மையில்லை. தங்கள்‌ 
இருதயத்திலிருக்கிதையே எடுத்து, 
கர்த்தருடைய வார்த்தைகளாகச்‌ 
சொல்லுகிறார்கள்‌. கர்த்தர்‌ இவர்களோடு 
பேசுகிறதுமில்லை. பரிசுத்த ஆவியானவர்‌ 
இவர்களை ஏவுகிறதுமில்லை. 


கள்ளத்தீர்க்கதரிசிகள்‌  வனாந்தரங்‌ 
களிலுள்ள நரிகளுக்கு ஒப்பாமிருக்கிறார்கள்‌. 
காட்டு நரிகள்‌ எந்த இடத்திலும்‌ நிலையாய்‌ 
அது எல்லா 
சுற்றி அலைந்து 
காட்டு நரிகள்‌ 
பாதுகாப்புக்களுக்காக 

ஒவ்வொரு இடமாக ஓடிக்கொண்டிருக்கும்‌. 


கள்ளத்தீர்க்கதரிசிகளும்‌ 
ஊரிலும்‌ 
தங்கியிருக்குமாட்டார்கள்‌. 
ஒவ்வொரு ஊராக 
அலைந்துகொண்டிருப்பார்கள்‌. காட்டு 
நரிகளால்‌ யாருக்கும்‌ ஒரு நன்மையும்‌ 
உண்டாகாது. கள்ளத்தீர்க்கதரிசிகளும்‌ 
வனாந்தரங்களிலுள்ள நரிகளைப்போல 
பிரயோஜனமில்லாதவர்கள்‌. 


எந்த 
நிலையாய்த்‌ 
அவர்கள்‌ 
சுற்றி 


மனுஷருடைய பாவங்களினிமித்தமாய்‌ 
தேவனுடைய கோபம்‌ அவர்கள்மீது வருகிறது. 
கள்ளத்தீர்க்கதரிசிகளோ அவர்களுக்காக 
கர்த்தரிடத்தில்‌ பரிந்து பேசுவதாக 
வாக்குப்பண்ணுகிறார்கள்‌. ஆனால்‌ 
கள்ளத்தீர்க்கதரிசிகள்‌ ஜெபிக்கிற 
தீர்க்கதரிசிகளல்‌ல. அவர்கள்‌ ஒருபோதும்‌ 
கர்த்தருடைய சமுகத்திற்கு முன்பாக 
வந்து. தங்களுக்ககவோ அல்லது 
மற்றவர்களுக்காகவோ 
ஜெபம்பண்ண மாட்டார்கள்‌. 





i= a 
TT 


கள்ளத்தீர்க்கதரிசிகள்‌. ஜனங்கள்‌ 
மத்தியில்‌ தீர்க்கதரிசனம்‌ சொதப்பல்‌. 
அவர்களுக்கு ஏராளமான 
ஆலோசனைகளைச்‌ சொல்லுவார்கள்‌. 
ஜனங்கள்‌ தங்கள்‌ பாவங்களுக்கு 
மனந்திரும்பவேண்டும்‌. என்றும்ம 
அவர்களுடைய இருதயங்கள்‌ 
புதுப்பிக்கப்படவேண்டும்‌ என்றும்‌, 
நல்லதீர்க்கதரிசிகளைப்போலவே பிரசங்கம்‌ 
பண்ணுவார்கள்‌. ஜனங்களும்‌ 
இவர்களுடைய மாய்மாலமான வார்த்தைகளை 
நம்பி இவர்களிடத்தில்‌ கூடிவருவார்கள்‌. 


கள்ளத்தீர்க்கதரிசிகளுக்கு, 
தெரியும்‌. ஜனங்கள்‌ மூலமாய்‌ எவ்வளவு 
ஆதாயங்களைப்‌ பெற்றுக்கொள்ள முடியுமோ, 
அல்வளவு ஆதாயங்களையும்‌ 
கள்ளத்தீர்க்கதரிசிகள்‌ பெற்றுக்கொள்வார்கள்‌. 
தங்களுக்கு ஆதாயமில்லாத.. எந்தக்‌ 
காரியத்தையும்‌ கள்ளத்தீர்க்கதரிசிகள்‌ 
செய்வதில்லை. 

கள்ளத்தீர்க்கதரிசி 


சொல்லும்போது. 
நாளிலே 


களைப்பற்‌ 
கர்த்தருடைய 
நிலைநிற்கும்படிக்கு, 
ஏறின துமில்லை; 
வம்சத்தாருக்காகச்‌ 
அடைத்ததுமில்லை. 
அனுப்பாதிருந்தும்‌, கர்த்தர்‌ 
சொல்லி, அவர்கள்‌ 

பொய்க்குறியையும்‌ தரிசித்து 
நிர்வாகம்பண்ணலாமென்று 
யாயிருக்கிறார்கள்‌” (எசே. 

சொல்லுகிறார்‌. 


கள்ளத்தீர்க்கதரிசிகளுடைய 
களினிமித்தமாய்‌ அவர்கள்மீது நே! 
நியாயத்தீர்ப்பு வரும்‌. த்‌ 
தரிசித்து, பொய்க்குறியைச்‌ சொல்லுகிற 
தீர்க்கதரிசிகளுக்கு, கர்த்தருடைய கை 
விரோதமாயிருக்கும்‌ (எசே 139). 
கள்ளத்தீர்க்கதரிசிகள்‌ இஸ்ரவேலின்‌ 
காணியாட்சிக்குள்ளே இருந்தாலும்‌, 
அவர்கள்‌ இஸ்ரவேலின்‌ ஆசீர்வாதங்களுக்கு 
அந்நியராகவே இருப்பார்கள்‌. கர்த்தருடைய 
வாக்குத்தத்தங்களிலும்‌, அவருடைய 
ஆசீர்வாதங்களிலும்‌ கள்ளத்தீர்க்க 
தரிசிகளுக்கு பங்கு இருக்காது. 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


'கள்ளத்தீர்க்கதரிசிகள்‌,. 

ஜனத்தின்‌ சங்கத்தில்‌ தமன்‌ 
இஸ்ரவேல்‌ வம்சத்தாரின்‌ அட்டவணையில்‌ 
எழுதப்படுவதுமில்லை:: இஸ்ரவேல்‌ 
தேசத்துக்குள்‌ பிரவேசிப்பதுமில்லை" 
எசே 139) என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. கள்ளத்தீர்க்கதரிசிகள்‌ 
மதிகெட்ட தீர்க்கதரிசிகள்‌. அவர்களுடைய 
மதியீனம்‌ வெளிப்படும்‌. கர்த்தருடைய 
பிள்ளைகள்‌ கள்ளத்தீர்க்கதரிசிகளிடம்‌. 
ஆலோசனை கேட்கமாட்டார்கள்‌. அவர்கள்‌ 
கர்த்தருடைய ஜனத்தின்‌ 
சங்கத்திலிருக்கமாட்டார்கள்‌. கர்த்தர்‌ 
கள்ளத்தீர்க்கதரிசிகளை புறம்பே 
தள்ளிவிடுவார்‌. 


கள்ளத்தீர்க்கதரிசிகள்‌, 
வம்சத்தாரின்‌ 
எழுதப்படுவதில்லை"' 
வாக்கியத்திற்கு, அவர்கள்‌ 
பிள்ளையில்லாதவர்களாக செத்துப்‌ 
போவார்கள்‌ என்பது பொருளாகும்‌. அவர்கள்‌ 
இஸ்ரவேல்‌ தேசத்திற்குள்‌ 
பிரவேசிப்பதில்லை" என்னும்‌ வாக்கியத்திற்கு, 
அவர்கள்‌ அந்நிய தேசத்து. 
சிறையிருப்பிலேயே * செத்துபபோவாரகள்‌ 
என்பது பொருளாகும்‌ கர்த்தர்‌ 
கள்ளத்தீர்க்கதரிசிகளை சபிக்கிறார்‌. 


“இஸ்ரவேல்‌ 
அட்டவணையில்‌ 
என்னும்‌ 


மோசம்போக்குகி றவர்கள்‌' 
எசே: 18:10-16 


எசே 1810. சமாதானம்‌ இல்லாதிருந்தும்‌ 
சமாதானமென்று சொல்லி, அவர்கள்‌ 
என்‌ ஜனத்தை மோசம்போக்குகிறார்கள்‌; 
வைக்கிறான்‌; 
மற்றவர்கள்‌  சாரமில்லாத. 

சாத்தை அதற்குப்‌ பூசுகிறார்கள்‌. 


எசே. 1841. சாரமில்லாத சத்தைப்‌ 
பூசுகிறவர்கனை நோக்கி: அது 
இடித்துவிழுமென்று. சொல்‌; 
வெள்ளமாகப்‌ பெருகுகிற மழை 
பெய்யும்‌; மகா கல்மழையே நீ 
சொரிவாம்‌; கொடிய புசல்காற்றும்‌. 
அதைப்‌ பிளக்கும்‌. 


ம்போது: 
என்று 


எசே: 18:12. இதோ, சவர்‌ வி, 
நீங்கள்‌ பூசின பூச்சு ள 
சொல்வார்கள்‌ அல்லவா? 





f= FTE 
TT 


எசே 1318. ஆகையால்‌ என்‌ 
உக்கிரத்திலே கொடிய புசல்காற்றை 
எழும்பி அடிக்கப்பண்ணுவேன்‌; என்‌ 
கோபத்திலே வென்னமாக அடிக்கிற 
மழையும்‌, என்‌: உக்கிரத்திலே 
திர்மூலமாக்கத்தக்க பெருங்கல்‌. 
மழையும்‌ சொரியும்‌ என்று கர்த்தராகிய 
ஆண்டவர்‌ சொல்லுகிறார்‌. 


எசே 19:14. அப்பொழுது நீங்கள்‌: 
காரமில்லாத சாத்தைப்‌ பூசின ௬வரை 
நான்‌ இடித்து, அதின்‌ அஸ்தியாரம்‌ 
திறந்துகிடக்கும்படி அதைத்‌ தரையிலே 
விழப்பண்ணுவேன்‌; உன்னே இருக்கிற 
நீங்கள்‌ திர்மூலமாகும்படி அது விழும்‌; 
அப்பொ, நான்‌ கர்த்தர்‌ என்று 
அறித்துகொன்வீர்கன்‌. 


எசே 1915. இப்படிச்‌ 
அதற்குச்‌. சாரமில்லாத: 
பூசினவர்களிலும்‌ நான்‌ 
உக்கிரத்தைத்‌ தீர்த்துக்‌ 
சுவருமில்லை, அதற்குச்‌ 
பூசினவர்களுமில்லை.. 


எசே 1816. .லேமை. 

தத்தக்க, சன்னல்‌ 
இல்லாதிருந்தும்‌ சமாதானம்‌. 
உண்டென்று தரிசனங்‌. காண்கிற 
இஸ்ரவேலின்‌: தீர்க்கதரிசிகள்‌. 
'இல்லாமற்போவார்கள்‌ என்று. 
உங்களுக்குச்‌ சொல்லுகிறேன்‌ என்று 
கர்த்தராகிய ஆண்டவர்‌ உரைக்கிறார்‌. 


கள்ளத்தீர்க்கதரிசிகள்‌ இஸ்ரவேல்‌ 
வம்சத்தாரை மோசம்போக்குகிறார்கள்‌. 
ஜனங்களுக்கு சமாதானமில்லாதிருந்தும்‌, 
அவர்களுக்கு சமாதானம்‌ உண்டு 
என்று சொல்லுகிறார்கள்‌. தங்களுடைய 
பொய்யான வார்த்தைகளினால்‌ அவர்கள்‌ 
ஜனங்களை 
காராதனைக்காரர்மீதும்‌, 
பாவம்‌ செய்கிற மற்ற 
தேவனுடைய நியாயத்தீர்ப்பு 
அவர்களுக்கு ஆபத்தும்‌ அழிவும்‌ 
ஆனால்‌ அவர்களுடைய வழிகளில்‌ 
ஆபத்து இராது என்று 
கள்ளத்தீர்க்கதரிசிகள்‌ சொல்லுகிறார்கள்‌. 


சுவரிலும்‌, 
சாந்தைப்‌ 
என்‌: 
கொண்டு: 
சாந்து 


கள்ளத்தீர்க்கதரிசிகளின்‌ 
வார்த்தைகளை, கர்த்தர்‌ 

ஒப்பிட்டுச்‌ சொல்லுகிறார்‌. 
மண்சுவரை வைக்கிறான்‌. 


பொய்யான 

மண்சுவரோடு 

ருவன்‌ 
இதோ, 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மற்றவர்கள்‌ சாரமில்லாத சாந்தை அதற்குப்‌ 
பூசுகிறார்கள்‌. சாரமில்லாத  சாந்தைப்‌ 
பூசுகிறவர்களை நோக்கி: அது 
இடிந்துவிழுமென்று சொல்‌; வெள்ளமாகப்‌ 
பெருகுகிற மழை பெய்யும்‌: மகா கல்மழையே, 


அதைப்‌ பிளக்கும்‌. 
விழும்போது: நீங்கள்‌ பூசின பூச்சு எங்கே 
என்று சொல்வார்கள்‌ அல்லவா?" 
(எசே 1340-13) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ 


மண்சுவர்‌ உறுதியானதல்ல. 
மழைகாலத்தில்‌ மண்சுவரை நம்பி, அந்த 
வீட்டில்‌ ஒதுங்க முடியாது. புயல்காற்று 
வரும்போது மண்சுவர்‌ கீழே விழுந்துவிடும்‌. 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்துவும்‌ 
மணலின்மீது கட்டிய வீட்டை உலமையாகச்‌ 
சொல்லியிருக்கிறார்‌. 

“நான்‌ சொல்லிய இந்த 
வார்த்தைகளைக்கேட்டு,  இவைகளின்படி 
செய்யாதிருக்கிறவன்‌ எவனோ, அவன்‌ 
தன்‌ வீட்டை மணலின்மேல்‌ கட்டின 
புத்தியில்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான்‌" 


வைக்கிறார்கள்‌ 
பிரியமாயிருக்கிறார்‌ 
கள்ளத்தீர்க்கதரிசிகள்‌ 
எருசலேமுக்கு விரோதமாக 
முற்றிக்கைப்போட்டாலும்‌, யூதர்கள்‌ 
அவர்களை யுத்தத்திலே ஜெயிப்பார்கள்‌ 
என்று கள்ளத்தீர்க்கதரிசிகள்‌. 
சொல்லுகிறார்கள்‌. அவர்களுடைய 
வார்த்தைகள்‌ கேட்பதற்கு சந்தோஷமாகவும்‌, 
இனிமையாகவும்‌ இருக்கிறது. ஆனால்‌. 
இந்த வார்த்தையில்‌ உண்மையில்லை. 
புகழவேண்டும்‌ 
என்பதற்காக, சத்தியத்தைப்‌ 
புரட்டக்கூடாது. கர்த்தருடைய 
ஊழியக்காரர்கள்‌ உள்ளதை உள்ளதென்றும்‌, 
இல்லாததை இல்லாததென் றும்‌ 
சொல்லவேண்டும்‌. ஜனங்கள்‌ நம்மீது 
பிரியமாகயிருந்தாலும்‌ அவர்கள்‌ நம்மீது. 
ந்‌ ம்‌ நாம்‌ அவர்களுடைய 


எருசலேமின்மீது, 
என்று 
சொல்லுகிறார்கள்‌. 


கல்தேயர்கள்‌ 


ஜனங்கள்‌ நம்மைப்‌ 


நாம்‌ 


நாம்‌ 

பார்க்காமல்‌ 

கர்த்தருடைய முகத்தையே பார்க்கவேண்டும்‌. 

மனுஷரைப்‌. பிரியப்படுத்த 

கர்த்தரையே பிரியப்படுத்த 
நினைக்கவேண்டும்‌. 





f= FTE 
TT 


கள்ளத்தீர்க்கதரிசிகள்‌ அதற்கு 
சாந்தைப்‌ பூசுகிறார்கள்‌ 
பெலனற்றவை. இவை இரண்டும்‌ இடிந்து 
விழும்‌. மண்சுவர்‌ மழைக்கு தாங்காது. 
மகாகல்மழை பெய்யும்போது சாரமில்லாத 
சாந்து உடைந்துபோகும்‌ இஸ்ரவேல்‌ 
வம்சத்தார்மீது கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு 
வரும்போது, அவர்களுக்கு பாடுகளும்‌, 
வேதனைகளும்‌ உண்டாகும்‌. அந்த 
வேதனைகளை அவர்களால்‌ தாங்கிக்கொள்ள 
முடியாது. 
கள்ளத்தீர்க்கதரிசிகள்‌. 
வம்சத்தாரின்‌ பாவங்களை 
எச்சரித்து சொல்லவில்லை. 
எதிர்பாராத வேளையில்‌, 


இஸ்ரவேல்‌. 
அவர்களுக்கு 
அவர்கள்‌ 
அவர்களுடைய 
கர்த்தரிடத்திலிருந்து. 
வருகிறது. பட்டயமும்‌, 
பஞ்சமும்‌, கொள்ளைநோயும்‌ அவர்கள்மீது. 
வருகிறது. இந்த ப்பற்றி 
கள்ளத்தீர்க்கதரிசிகள்‌' அவர்களுக்கு 
இதுவரையிலும்‌ எச்சரித்து சொல்லவில்லை. 
அவர்கள்‌ பாவம்‌ செய்தாலும்‌, அவர்களுக்கு 
ஆபத்து வராது என்றும்‌, அவர்களுக்கு 
சமாதானம்‌ உண்டாயிருக்கும்‌ என்றும்‌, 
கள்ளத்தீர்க்கதரிசிகள்‌ பொய்யான 
வார்த்தைகளைச்‌ சொல்லி, கர்த்தருடைய 
ஜனங்களை மோசம்போக்கியிருக்கிறார்கள்‌. 


கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு நீதியாயும்‌, 
நியாயமாயும்‌ இருக்கும்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
சத்தியத்தின்படி நியாயந்தீர்ப்பார்‌ 
இஸ்ரவேல்‌ வம்சத்தார்மீது தேவனுடைய 
நியாயத்தீர்ப்பு வரும்போது, தாங்கள்‌ 
கள்ளத்தீர்க்கதரிசிகளால்‌ வஞ்சிக்கப்பட்டதை 
ஜனங்கள்‌ அறிந்துகொள்வார்கள்‌. 
கல்தேயர்கள்‌ எருசலேமுக்கு 
விரோதமாக யுத்தம்பண்ண வருவார்கள்‌. 
அவர்கள்‌ எருசலேம்‌ நகரத்தை 
முற்றிக்கையிடுவார்கள்‌. கல்தேயருடைய 
முற்றிக்கை “வெள்ளமாக பெருகுகிற மழை: 
ய்யும்‌" என்று ஒப்புமையாகச்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. 


நேபுகாத்நேச்சாரும்‌ அவனுடைய 
பிரபுக்களும்‌ ராஜாவின்மீது, 
மிகுந்த கோபத்தோடிருக்கிறார்கள்‌. 
பாபிலோன்‌ 

துரோகம்‌ 


ராஜாவுக்கு செய்து. 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நேபுகாத்நேச்சாரால்‌ மன்னிக்க 

ர்‌ யூதா மனுஷர்மீதும்‌ 

குடிகள்மீதும்‌ 

கோபமாயிருப்பதுபோல, நேபுகாத்நேச்சாரும்‌ 

யூதாவின்‌ ராஜாவாகிய சிதேக்கியாவின்மீது 
கோபமாயிருக்கிறான்‌. 


கொடிய புசல்‌ காற்று அதைப்‌ 
பிளக்கும்‌, சுவர்‌ இடிந்து விழும்‌! என்று 
சொல்லப்பட்ட பிரகாரமாக நேபுகாத்நேச்சார்‌ 
எருசலேமைப்‌ பிளப்பான்‌. எருசலேமின்‌ 
அலங்கங்கள்‌ இடிந்துவிழும்‌. பெருங்கல்‌ 
மழை சொரியும்‌. சாரமில்லாத சாந்தைப்‌ 
பூசின சுவர்‌ இடிந்து விழும்‌. அதன்‌ 
அஸ்திபாரம்‌ தரையிலே விழும்‌. மண்சுவர்‌ 
ல்‌ வெளிப்பார்வைக்கு, 
தோற்றமளிக்கிறது. 
சுவற்றிற்கு 
பெலமில்லை. 
கள்ளத்தீர்க்கதரிசிகள்‌ இஸ்ரவேல்‌. 
வம்சத்தாரை மேற்பூச்சாய்ப்‌ 
பூசியிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ யூதர்களுடைய 
ஆவிக்குரிய ஜீவியத்தைப்‌ 
பலப்படுத்தவில்லை. 


மனுஷருடைய கோபம்‌ கர்த்தர்‌ 
கட்டிதை ஒன்றும்‌ செய்யாது. ஆனால்‌ 
தேவனுடைய கோபம்‌ மனுஷர்‌ கட்டியதை 
நிர்மூலம்‌ பண்ணிவிடும்‌. கர்த்தருக்கு, 
விரோதமாக கட்டியது எல்லாம்‌, அவருடைய 
உக்கிரத்தினால்‌. அழிந்துபோகும்‌. 
கர்த்தருடைய கோபம்‌. அவருக்கு 
விரோதமாக கட்டியெழுப்பப்பட்டிருக்கிற 
எல்லாவற்றையும்‌ நிர்மூலம்பண்‌ ணும்‌. 
மண்சுவரை கட்டியவர்களும்‌, அதன்மீது 
சாரமில்லாத சாந்தை பூசினவர்களும்‌, 
மண்சுவர்‌ இடிந்து விழும்போது. அவர்களும்‌ 
மண்ணோடு மண்ணாக புதைந்துபோவார்கள்‌. 
கர்த்தர்‌ சாரமில்லாத சாந்தைப்‌ பூசின சுவரை 





i THE 
TT 


ஆரோனிடம்‌ துறக்க. எகிப்தின்‌ 
அத்னத்தமிக்து மோசே இஸ்ரவேல்‌. 
புத்திரரை த்து, வனாந்தரத்தின்‌ 
ன்‌ வழி திக கொண்டு வருகிறார்‌. 
தேவன்‌ மோசேயின்‌ மூலமாகப்‌ பல 
அற்புதங்களைச்‌ செய்திருக்கிறார்‌. 
தெய்வங்களுக்கு வல்லமையில்லை 
இணவ வுக்காக 
தங்களுக்கு 
உண்டுபண்ண வேண்டுமென்று 
புத்திரர்‌ ஆரோனிடம்‌ கூறுகிறார்கள்‌. 
மோசே விக்கிரகாராதனையைத்‌ 
'தடைபண்ணியிருக்கிறார்‌. (யாத்‌ 20:3-6). 
இஸ்ரவேலின்‌ தூஷணமான இந்தச்‌ 
செய்கையை மோசே உபா 9:8-21,25-29; 
உபா 1011 ஆகிய வசனங்களில்‌: 
குறிப்பிட்டிருக்கிறார்‌. 


ல்‌ புத்திரர்‌ 


பா'யமிங்கிிருக்கிறாரகள்‌ 
இப்போது அவர்கள்‌ மத்தியிலே 
அவர்‌ சீனாய்‌ மலையின்‌ மேலே 
கர்த்தருடைய சமுகத்திலிருக்கிறார்‌. மோசே 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ மத்தியில்‌ இல்லாதபோது, 
அவர்கள்‌ கர்த்தருக்கு விரோதமாக 
சிந்திக்கிறார்கள்‌. அவர்களுடைய மனது. 
கெட்டுப்போயிற்று. அவர்கள்‌ தங்களைத்‌ 
தாங்களே வஞ்சித்துக்கொள்கிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரரால்‌. மோசே வரும்‌. 
வரையிலும்‌ பொறுமையோடு காத்திருக்க 
முடியவில்லை. அவர்கள்‌ திரளான 
ஜனங்களாயிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
மத்தியிலே கோபமும்‌, வாக்குவாதங்களும்‌, 
முரட்டாட்டங்களும்‌ உண்டாயிற்று. 

இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
நேசத்தை நோக்கி பிரயாணம்‌. 
பண்ணுகிறார்கள்‌. அந்த தேசம்‌. 
அவர்களுக்கு வாக்குத்தத்தம்‌ பண்ணப்பட்ட 
தேசம்‌. அது பாலும்‌ தேனும்‌ ஓடுகிற 
செழிப்பான தேசம்‌. ஆனால்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனங்களோ வாக்குத்தத்த தேசத்திற்கு போக. 
'பொறுமையில்லாதவர்களாயிருக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ காத்திருப்பதினால்‌. 
களைப்படைந்துபோயிருக்கிறார்கள்‌. கானான்‌ 

த்திற்கு உடனே போய்ச்சேர 
வேண்டுமென்று அவசரப்படுகிறார்கள்‌. 


சீனாய்‌ 
கீழே 
மோசே 


கானான்‌ 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


புத்திரர்‌ கானான்‌ 

பிரவேசிக்கும்போது, 

கர்த்தருடைய 

வார்த்தைகளையும்‌ கொண்டுபோகவேண்டும்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ வனாந்தரத்தில்‌ 
பிரயாணம்பண்ணுகிற இந்த நாட்களிலே, 
கர்த்தர்‌ அவர்களுக்கு தம்முடைய 
கட்டளைகளையும்‌, பிரமாணங்களையும்‌, 
வார்த்தைகளையும்‌ ஒவ்வொன்றாக 
வெளிப்படுத்திக்கொண்டிருக்கிறார்‌. ஆனால்‌ 
அவர்களோ கர்த்தருடைய வார்த்தைகளை, 


பிரமாணங்களைப்‌ 
பெற்றுக்கொள்வதற்கு காத்திருக்கவேண்டும்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய ஆசீர்வாதமான 
வாக்குந்தத்தங்களோடு ஒரு சில 
நிபந்தனைகளையும்‌ சொல்லுகிறார்‌ 
கர்த்தருடைய வார்த்தைகளை 
பொறுமையோடு கேட்டால்தான்‌, அவர்‌ 
சொல்லுகிற நிபந்தனைகள்‌ என்ன என்பது 
நமக்கு தெரியவரும்‌. கர்த்தருடைய 
சமுகத்திலே காத்திருப்பதினால்‌ நமக்கு 
நன்மையே உண்டாகும்‌. காத்திருக்கும்‌ 
காலம்‌ ஒருபோதும்‌ வீணாய்ப்போவதில்லை. 


இஸ்ரவேல்‌ ஐனத்தார்‌ சீனாய்‌ 
மலையின்கீழே பாளயமிறங்கியிருக்கிறார்கள்‌. 
மோசே ஏற்கெனவே சீனாய்‌ மலைக்கு 
மேலே  ஏறிப்போயிருக்கிறார்‌. மோசே 
மலையிலிருந்து. இறங்கி rh 
ஜனங்கள்‌ மலைக்கு 
காத்திருக்கிறார்கள்‌. மோசே மத்‌ 
இறங்கிவர தாமதமாயிற்று. அவர்கள்‌ 
மோசேயைப்பற்றிச்‌ சொல்லும்போது, "எகிப்து 
தேசத்திலிருந்து எங்களை 
அழைத்துக்கொண்டு வந்த அந்த மோசேக்கு 
என்ன சம்பவித்ததோ அறியோம்‌" 
(யாத்‌ 32:1) என்று சொல்லுகிறார்கள்‌. 





i FTE 
TT 


இஸ்ரவேல்‌ தேசத்திற்கும்‌, கள்ளத்தீர்க்க 
தரிசிகளுக்கும்‌ அழிவு வரும்போது. 
இஸ்ரவேலின்‌ பரிசுத்தரே கர்த்தர்‌ என்பதை 
யூதாவின்‌ மனுஷரும்‌, எருசலேமின்‌ 
குடிகளும்‌ அறிந்துகொள்வார்கள்‌. 

)னங்களை வக்‌ 
கள்ளத்தீர்க்கதரிசிகளும்‌, கள்ளத்தீர்க்க 
தரிரிகளால்‌ வஞ்சிக்கப்பட்ட ஜனங்களும்‌: 
ஏகமாய்‌ அழிந்துபோவார்கள்‌. “இதோ, சுவர்‌ 
விழும்போது: நீங்கள்‌ பூசின பூச்சு 
எங்கே என்று சொல்வார்கள்‌ அல்லவா?” 
(எசே 1312) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
அறிவுக்குத்‌ தப்பினவர்கள்‌ அழிந்துபோனவர்‌ 
களையும்‌, கள்ளத்தீர்க்க தரிசிகளையும்‌ 
பரியாசம்பண்ணுவார்கள்‌. 


விழும்போதுதான்‌ 
மண்சுவர்‌ 


சுவர்‌ 
பலவீனமான 
ஜனங்களுக்கு தெரியவரும்‌. அதன்மீது 
சாந்தப்‌ பூரினவர்கள்‌  சாரமில்லாத 
சாந்தையே பூசினார்கள்‌ என்னும்‌ உண்மையும்‌ 
வெளிப்படும்‌. எருசலேமுக்கு அழிவு 
வரும்போதுதான்‌, ஜனங்கள்‌ 
கள்ளத்தரக்கதரிசிகளுக்கும்‌ நல்ல 
தீர்க்கநரிசிகளுக்கும்‌ வித்தியாசம்‌. 
காண்பார்கள்‌. வரையிலும்‌ 
அவர்களுடைய வது கண்கள்‌ 
குருடாயிருக்கும்‌. அவர்களுக்கு 
உண்மைக்கும்‌ வித்தியாசம்‌ 
தெரியாது. கர்த்தருக்கும்‌ பாகாலுக்கும்‌ 
அவர்களால்‌ வித்தியாசம்‌ காணமுடியாது. 
எல்லாம்‌ அழிந்துபோகும்பே துதான்‌ 
கர்த்தர்‌ யார்‌ என்பதையும்‌, அவருடைய 
வார்த்தைகள்‌ என்ன என்பதையும்‌, 
கர்த்தருடைய உண்மையான தீர்க்கதரிசிகள்‌ 
யார்‌ என்பதையும்‌ ஜனங்கள்‌ 
அறிந்துகொள்வார்கள்‌. 


கள்ளத்தீர்க்கதரிசிகள்‌ 
வம்சத்தாருக்கு பொய்யான 
வாக்குத்தத்தங்களைச்‌ சொன்னார்கள்‌. 
கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்கள்‌ 
ஜனங்களை அதிகமாய்‌ ஆசீர்வதித்தார்கள்‌. 
கர்த்தருடைய கோபமும்‌ சாபமும்‌ இஸ்ரவேல்‌ 
வம்சத்தார்மது நெருங்கி வரும்போது. 
கள்ளத்தீர்க்கதரிசிகள்‌ அவர்களை 
மோசம்போக்கிவிட்டார்கள்‌. கர்த்தருடைய 
கோபம்‌ இஸ்ரவேல்‌ வம்சத்தார்மீதும்‌, 
அவர்கள்‌ மத்தியிலே ஊழியம்‌ 
செய்த கள்ளத்தீர்க்கதரிசிகள்மீதும்‌ வந்து 
இறங்குகிறது. கர்த்தர்‌, சுவரிலும்‌, அதற்குச்‌ 


அது 
என்பது 


பொய்க்கும்‌ 


ஸ்ரவேல்‌ 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சாரமில்லாத 


சாந்தைப்‌ பூசினவர்களிலும்‌ 
உக்கிரத்தைத்‌ தீர்த்துக்‌ 
(எசே 13:15). 


ல்‌ வம்சத்தாரின்‌ 

எல்லாமே அழிந்துபோயிற்று. 

பொய்யான நம்பிக்கைகளை 

ம்‌ அழிந்துபோனார்கள்‌ 

அதற்குச்‌ சாந்து 
பூசினவர்களுமில்லை. “எருசலேமைக்குறித்துத்‌ 
தீர்க்கதரிசனஞ்‌: சொல்லி, சமாதானம்‌ 
இல்லாதிருந்தும்‌ சமாதானம்‌ உண்டென்று 
தரிசனங்‌ காண்கிற இஸ்ரவேலின்‌ 
தீர்க்கதரிசிகள்‌ இல்லாமற்போவார்கள்‌ என்று 
உங்களுக்குச்‌ சொல்லுகிறேன்‌” (எசே 13:16) 
என்று கர்த்தராகிய ஆண்டவர்‌ உரைக்கிறார்‌. 


கள்ளத்தீர்க்கதரிசினிகள்‌ 
எசே: 19:17-28 


எசே. 1917. 
தங்களுடைய 
இருக்கிறதையே எடுத்து, 
தீர்க்கதரிசனஞ்சொல்லுகிற உன்‌ 
ஜனத்தின்‌ குமாரத்திகளுக்கு எதிராக. 
உன்‌ முகத்தைத்‌ திருப்பி, அவர்களுக்கு 
விரோதமாகத்‌ தீர்க்கதரிசனம்‌ உரைத்து, 
சொல்லவேண்டியது என்னவென்றால்‌: 


எசே. 13:18. ஆத்துமாக்களை 
வேட்டையாடும்படிக்குச்‌ 

கைகளுக்கும்‌ தழுவணைகளைத்‌ பப்‌ 
அந்தந்த வயதுன்னவர்களுடைய 
தலைக்கும்‌ தலையணைகளை உண்டு 
பண்ணுகிறவர்களுக்கு ஐயோ! நீங்கள்‌. 
என்‌ ஜனத்தின்‌ ஆத்துமாக்களை 
வேட்டையாடி, அவைகளை உங்களுக்கு 
உயிரோடே காப்பாற்றுவீர்கனோ? 


புத்திரனே, 
ருதயத்தில்‌ 


எசே 13:19. காகத்தகாத. 
ஆத்தூமாக்களைக்கொல்வதற்கும்‌, 
உயிரோடே இருக்கத்தகாத ஆத்து 
மாக்கனை உயிரோடே காப்பாற்று 
வதற்குமாக நீங்கள்‌  பொய்க்குச்‌ 
செவிகொடுக்கிற என்‌ ஜனத்துக்குப்‌ 
பொய்‌ சொல்லுகிற தினாலே சில 
சிறங்கை வாற்கோதுமைக்காகவும்‌ 
அப்பத்துண்டு களுக்காகவும்‌ என்னை 
என்‌ ஜனத்துக்குன்னே பரிசுத்தக்குலைச்‌. 
சுலாக்குவீர்கனோ என்று கர்த்தராகிய 
ஆண்டவர்‌ உரைக்கிறார்‌. 





i= THE 
TT 


எசே 18:20. ஆகையால்‌ கர்த்தராகிய 
ஆண்டவர்‌ ன்‌ 
வென்றால்‌: 
ஆத்தூமாக்களைப்‌ 
வேட்டையாடுகிற 
தழுவணைகளுக்கு விரோதமாக நான்‌ 
வந்து, அவைகளை உங்கள்‌ புயங்களிலி. 
ருந்து பிடுங்கிக்கிழித்து, தீங்கன்‌ 
பறக்கடிக்க வேட்டையாடுகிற ஆத்து 
மாக்களை நான்‌ விடுதலைபண்ணி, 


இதோ, 


எசே 18:21. உங்கள்‌ தலையணைகளைக்‌ 
கிழித்து, என்‌ ஜனத்தை உங்கள்‌ 
கைகளுக்கு. நீங்கலாக்கிவிடுவேன்‌;. 
அவர்கள்‌ இனி வேட்டையாடப்படும்படி. 
உங்கள்‌ கைகளில்‌ இரார்கன்‌; 
அப்பொ நான்‌ கர்த்தர்‌ என்று. 
அறித்துகொன்வீர்கள்‌. 


எசே 19:22, நான்‌ சஞ்சலப்படுத்தாத 
நீதிமானின்‌ இருதயத்தை நீங்கள்‌ 
வீணாய்‌ முறியப்பண்ணின 
படியினாலும்‌, துன்மார்க்கன்‌ தன்‌ 
பொல்லாத வழியைவிட்டுத்‌ திரும்பவும்‌ 
நான்‌ அவனை உயிரோடே காக்கவுங்‌ 
கூடாதபடிக்கு நீங்கள்‌ அவனுடைய 
கைகளைத்‌ திடப்படுத்தின 
படியினாலும்‌, 


எசே 13:28. நீங்கள்‌ இனி 
அபத்தமானதைத்‌  தரிசிப்பதூமில்லை, 
சாஸ்திரம்‌ பார்ப்பதூமில்லை; நான்‌ என்‌: 
ஜனத்தை உங்கள்‌ கைகளுக்கு. 
'நீங்கலாக்கிவிடுவேன்‌; அப்பொழுது 
நான்‌ கர்த்தர்‌ என்று அறிந்து 
கொள்வீர்கள்‌ என்று சொல்‌ என்றார்‌. 


கடைசி நாட்களிலே கர்த்தர்‌ 
மாம்சமான யாவர்மேலும்‌ தம்முடைய 
ஆவியை ஊற்றுவதாக வாக்குப்பண்ணுகிறார்‌. 
அப்பொழுது. அவர்களுடைய 
குமாரர்களும்‌, குமாரத்திகளும்‌ 
தீர்க்கதரிசனம்‌ சொல்லுவார்கள்‌ என்றும்‌ 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. கர்த்தருடைய 
வாக்குத்தத்‌ தத்தைப்போலவே, 
பிசாசானவனும்‌ பொய்யான. 
வாக்குத்தத்தத்தைச்‌ சொல்லுகிறான்‌. 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பிசாசு பொய்யின்‌ ஆலியாகயிருக்கிறான்‌. 
கள்ளத்தீர்க்க தரிசிகளுடைய வாயின்‌ 
ம்‌, கள்ளத்தீர்க்கதரிசினிகளுடைய 
மூலமாகவும்‌ 

பிசாசானவன்‌ பொய்யான வார்த்தைகளைப்‌ 


எசேக்கியேலிடம்‌, 


தங்களுடைய 
இருக்கிறதையே எடுத்து, 
தீர்க்கதரிசனஞ்சொல்லுகிற உன்‌ 
ஜனத்தின்‌ குமாரத்திகளுக்கு எதிராக உன்‌ 
திருப்பு" (எசே 187) 
என்று சொல்லுகிறார்‌. எசேக்கியேல்‌ 
கள்ளத்தீர்க்கதரிசினிகளுக்கு விரோதமாக 
தீர்க்கதரிசனம்‌ சொல்லவேண்டும்‌. 


தம்மிடத்தில்‌ 
ஆலிமிருப்பதாக, 
ஸ்திரீகளும்‌ 
புருஷர்கள்‌ 


தீர்க்கதரிசனத்தின்‌: 
பருஷரைப்போலவே, 
பொய்சொல்லுகிறார்கள்‌. 
பாடுகிற பொய்யான 
பாடலை ஸ்திரீகளும்‌ அவர்களோடு 
கூட சேர்ந்து பாடுகிறார்கள்‌. இந்த 
ஸ்திரீகள்‌ தங்கள்‌ இருதயத்திலிருக்கிறதையே 
எடுத்து, தீர்க்கதரிசனம்‌ சொல்லுகிறர்கள்‌. 
அப்படிப்பட்ட கள்ளத்தீர்க்கதரிசினிகளுக்கு, 
விரோதமாக எசேக்கியேல்‌. 
தன்னுடைய முகத்தை திருப்பவேண்டும்‌. 
கள்ளத்தீர்க்கதரிசினிகளின்‌ 
பாவங்களை கர்த்தர்‌ இங்கு 
தெளிவபடுத்துகிறார்‌. தங்களிடத்தில்‌ 
விசாரிக்க வருகிறவர்களுக்கு அவர்கள்‌ 
பொய்யான ஆலோசனைகளை 
சொல்லுகிறார்கள்‌. ஜனங்களுடைய 
எதிர்காலம்‌ எப்படியிருக்கும்‌ என்றும்‌, 
அவர்களுக்கு எப்படிப்பட்ட 
அதிர்ஷ்டங்களெல்லாம்‌. என்றும்‌. 
கள்ளத்தீர்க்கதரிசினிகள்‌ பொய்யான 
வார்த்தைகளைச்‌ சொல்லி, ஜனங்களை 
வஞ்சித்து மோசம்‌ போக்குகிறார்கள்‌. 


வரும்‌ 





f= FTE 
TT 


ஜனங்கள்‌ கள்ளத்தீர்க்கதரிசினிகளின்‌ 
பொய்க்கு செவிகொடுக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ கர்த்தருடைய  ஐனத்திற்குள்ளே, 
கர்த்தருடைய நாமத்தை: 
குலைச்சலாக்குகிறார்கள்‌. 


விருப்பங்களும்‌ 

விநோதமாயிருக்கிறது. 

சாகத்தகாத ஆத்துமாக்களை 
வேண்டுமென்று ஆசைப்படுகிறார்கள்‌. 
உயிரோடே இருக்கத்தகாத ஆத்துமாக்களை 
உயிரோடே காப்பாற்றவேண்டும்‌. 
என்று ஆசைப்படுகிறார்கள்‌. இதற்காகவே 
அவர்கள்‌  கள்ளத்தீர்க்கதரிசினிகளிடத்திற்கு 
வந்து, அவர்களுடைய பொய்க்கு 
செவிகொடுக்கிறார்கள்‌. கள்ளத்தீர்க்க 
தரிசினிகளும்‌ தங்களுடைய 
சுயஆதாயத்திற்காகவும்‌, பொருளாதார 
வருமானத்திற்காகவும்‌ அவர்களிடத்தில்‌ 
பொய்சொல்லுகிறார்கள்‌. இதன்‌ மூலமாய்‌ 
கள்ளத்தீர்க்கதரிசினிகள்‌ கர்த்தருடைய 
நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்குகிறார்கள்‌. 
பலசமயங்களில்‌ கள்ளத்தீர்க்கதரிசினிகளுக்கு, 
அதிகமான 

உண்டாகாது. 

சொற்ப ர்‌ 

பரிசுத்த நாமத்தை ங 

பரிசுத்த குலைச்சலாக்குகிறார்கள்‌. 


சில சிறங்கை 
வாற்கோதுமைக்காகவும்‌, ஒரு சில 
அப்பத்துண்டுகளுக்காகவம்‌,  கள்ளத்தீர்க்க 
தரிசினிகள்‌ கர்த்தருடைய நாமத்தை 
பொய்சொல்லி விற்றுப்போடுகிறார்கள்‌. 
ஜனங்கள்‌ மத்தியிலே கர்த்தருடைய 
நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்குகிறார்கள்‌. 
இதுவே கள்ளத்தீர்க்கதரிசனத்தின்‌ கிரயம்‌. 
கிரயம்‌ குறைவாகயிரந்தாம்‌. 
கள்ளத்தீர்க்கதரிசிகளுக்கு சகலமும்‌ லாபமே. 


கள்ளத்தீர்க்கதரிசினிகள்‌ 
பொய்களையும்‌ தகாதவார்த்தைகளையும்‌ 
சொல்லி, ஜனங்களை பயமுறுத்துகிறார்கள்‌. 
“ஐயோ, நீங்கள்‌ என்‌ ஜனத்தின்‌ 
ஆத்துமாக்களை வேட்டையாடினீர்கள்‌" 
(எசே 1318) என்றும்‌, “இதோ நீங்கள்‌ 
ஆத்துமாக்களை பறக்கடிக்கும்ப்டி 
'வேட்டையாடினீர்கள்‌" (எசே 13:20) 
என்றும்‌ சொல்லி ஜனங்களை பயப்பட 
வைக்கிறார்கள்‌. 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


உறுதியில்லாதவர்கள்‌ 
கள்ளத்தீர்க்கதரிசினிகளின்‌ வார்த்தைகளைக்‌ 
கேட்டு அவர்களுக்கு பயப்படுகிறார்கள்‌. 
தங்கள்‌ ஆத்துமாவில்‌ பலவீனமாயிருக்கிற 
ஜனங்களுக்கு,  கள்ளத்தீர்க்கதரிசினிகளின்‌ 
கோபமான வார்த்தைகளைக்‌ கேட்டு, 
பயழுண்டாகிறது. 


கள்ளத்தீர்க்கதரிசினிகள்‌ நல்லவர்‌ 
களையும்‌, கண்ணியமானவர்களையும்‌, 
உண்மையுள்ளவர்களையும்‌ உதாசீனம்‌ 
பண்ணுகிறார்கள்‌. துள்மார்க்கரையும்‌, 
பாவிகளையும்‌  உற்சாகப்படுத்துகிறார்கள்‌. 
பாவிகளுக்கு அவர்களுடைய பாவமான 
வழிகளில்‌ ஜீவன்‌ உண்டாகும்‌ என்று 
கள்ளத்தீர்க்கதரிசினிகள்‌ 
வாக்குப்பண்ணுகிறார்கள்‌. அவர்கள்‌ 
தொடர்ந்து பாவம்‌ செய்தால்‌ அவர்களுக்கு 
சமாதானம்‌ உண்டாகும்‌ என்றும்‌ 
அவர்களுடைய கைகள்‌ பலப்படும்‌ என்றும்‌, 
அவர்களுடைய இருதயங்கள்‌ உறுதிப்படும்‌ 
என்றும்‌ சொல்லுகிறார்கள்‌ 

கள்ளத்தீர்க்கதரிசினிகள்‌, நல்ல 
தீர்க்கதரிரிகளைப்போலவே அடையாளங்‌ 
களைக்‌ காண்பிக்கிறார்கள்‌. அனனியா நல்ல 
தீர்க்கதரிசியைப்போல அடையாளம்‌. 
காண்பித்தான்‌. 
“அப்பொழுது அனனியா என்கிற 
தீர்க்கதரிசி எரேமியா தீர்க்கதரிசியின்‌ 
கழுத்திலிருந்த நுகத்தை எடுத்து அதை 
உடைத்துப்போட்டான்‌" (எரே 28:10). 

கள்ளத்தீர்க்கதரிசிகள்‌, ஸ்திரீகள்‌ 
சம்பந்தப்பட்ட பிரத்தியேகமான வேலைகளை 
செய்து, அதை தங்களுடைய 
கள்ளத்தீர்க்கதரிசன ஊழியங்களில்‌ 
பயன்படுத்துகிறார்கள்‌. அவர்கள்‌ கைகளுக்கு 
தழுவணைகளை நைக்கிறார்கள்‌. மேலும்‌ 
அந்தந்த வயதுள்ளவர்களுடைய 
தலைகளுக்கு 


உண்டுபண்ணுகிறார்கள்‌. 
ஜனங்கள்‌ 


அவர்களுக்கு நன்மை உண்டாகும்‌ என்றும்‌, 
அதிர்ஷ்டம்‌ அவர்களைத்‌ தேடிவரும்‌ என்றும்‌, 
தீங்கு அவர்களை அணுகாது என்றும்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 





f= FTE 
TT 


கர்த்தர்‌ கள்ளத்தீர்க்கதரிசினிகளைப்‌ 
பார்த்து. 'ஆத்துமாக்களை 
வேட்டையாடும்படிக்குச்‌ சகல கைகளுக்கும்‌. 
தழுவணைகளைத்‌ தைத்து, அந்தந்த 
வயதுள்ளவர்களுடைய தலைக்கும்‌ 
தலையணைகளை  உண்டுபண்ணுகிறவர்‌ 
களுக்கு ஐயோ! நீங்கள்‌ என்‌ 
ஜனத்தின்‌ ஆத்துமாக்களை வேட்டையாடி, 
அவைகளை உங்க உயிரோடே 
காப்பாற்றுவீர்களோ?” (எசே 13:18) என்று 


க்கதரிசினிகள்‌ கொடுக்கும்‌ 


கல்தேயரிடமிருந்து 
அவர்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும்‌ என்று 
சொல்லுகிறார்கள்‌. இவற்றை 
அணிந்துகொண்டால்‌ கல்தேயரின்‌ பட்டயம்‌ 
தங்களை ன்‌ 
ஜனங்களுடைய 
புறஜாதியாரின்‌ 


மாயாஜாலமாயும்‌, 
இரககிறத கள்ளத்தீர்க்கதரிசினிகள்‌. 
ளுக்கு இதுபோன்ற பொய்களை 
சொல்லில்‌! அவக ஆத்துமாக்களை 
வேட்டையாடுகிறார்கள்‌. அவர்களை 
உயிரோடே காப்பாற்றுவதாகச்‌ சொல்லி, 
அவர்களுடைய ஆத்துமாக்களைக்‌ 
கொன்றுபோடுகிறார்கள்‌ 


கள்ளத்தீர்க்க; 
ழைம னந்த 
சொல்லுகிறார்‌. இதோ, நீங்கள்‌ 
ஆத்துமாக்களைப்‌ பறக்கடிக்கும்படி 
வேட்டையாடுகிற உங்கள்‌ தழுவணைகளுக்கு 
விரோதமாக நான்‌ வந்து, அவைகளை 
உங்கள்‌ புயங்களிலிருந்து பிடுங்கிக்கிழித்து, 
நீங்கள்‌ பறக்கடிக்க வேட்டையாடுகிற 
ஆத்துமாக்களை நான்‌ விடுதலைபண்ணி, 
உங்கள்‌ தலையணைகளைக்‌ கிழித்து. 
என்‌ ஜனத்தை உங்கள்‌ கைகளுக்கு 
நீங்கலாக்கிவிடுவேன்‌; அவர்கள்‌ 
இனி வேட்டையாபப்படும்டி உங்கள்‌ 
கைகளில்‌ இரார்கள்‌” (எசே 13:20,21) 
என்று கர்த்தராகிய ஆண்டவர்‌ 
சொல்லுகிறார்‌. 


மந்திர 


கர்த்தர்‌ 
விரோதமாக 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


கள்ளத்தீர்க்கதரிசினிகள்‌ 
விரோதமாகக்‌ கிரியை 
செய்கிறார்கள்‌. கர்த்தர்‌ நீதிமானின்‌ 
இருதயத்தை சஞ்சலப்படுத்தமாட்டார்‌. 
விப ப] அவர்களுடைய 

மண்னை 


இருதயத்தை ராய்‌ 
முறியப்பண்ணுகிறார்கள்‌. துன்மார்க்கன்‌ 
அழிந்துபோவதில்‌ கர்த்தருக்கு. 
பிரியமில்லை. அவன்‌ தன்னுடைய 
பொல்லாத வழியை விட்டு திரும்பவேண்டும்‌. 
இதவே கர்த்தருக்கு பிரியமானது. 
கர்த்தர்‌ துன்மார்க்கனை அழித்துப்போடாமல்‌, 
அவனை உமிரோடே காக்கவேண்டும்‌ 
என்று சித்தமுள்ளவராயிருக்கிறார்‌. 
கள்ளத்தீர்க்கதரிசினிகளோ, 
துணைபோகிறார்கள்‌. 
துன்மார்க்கமான 
நிலைத்திருக்கச்‌. 
கர்த்தருடைய 
நீதியான நியாயத்தீர்ப்பு துன்மார்க்கன்‌ 
கர்த்தர்‌ தம்முடைய 
துன்மார்க்கனை 


கர்த்தருக்கு 


ஆனால்‌ 
துன்மார்க்கனுக்கு 


இதனால்‌ 


418 பினு 
வலைகளிலிருந்து, டன பன்னுனா 


அவர்களுடைய தலையணைகளை 

கிழித்துப்போடுகிறார்‌. தம்முடைய ஜனங்களை 

அவர்களுடைய கைகளுக்கு 

நீங்கலாக்கிவிடுகிறார்‌. இனிமேல்‌ 

கள்ளத்தீர்க்கதரிசினிகளால்‌, கர்த்தருடைய 

ஜனத்தின்‌ ஆத்துமாக்களை வேட்டையாட 
முடியாது. 

கர்த்தர்‌ கள்ளத்தீர்க்கதரிசினிகளை 

சபிக்கிறார்‌. “நீங்கள்‌ இனி அபத்தமானதைத்‌ 

சாஸ்திரம்‌ 

1323) என்று 

 கள்ளத்தீர்க்கதரிசினிகளிடத்தில்‌ 

கர்த்தர்‌ நம்முடைய 

அவர்களுடைய கைகளுக்கு 

்‌ அப்பொழுது 

கர்த்தர்‌ 

5 கள்ளத்தீர்க்கதரிசினிகளும்‌ 

அறிந்துகொள்வார்கள்‌. 





i THEN 
TT 


இஸ்ரவேலுடைய 
எசேக்கியேலினிடத்திற்கு 
அவர்கள்‌ கர்த்தருடைய வார்த்தையை 
எசேக்கியேல்‌ மூலமாய்க்‌ கேட்பதற்கு 
வந்திருக்கிறார்கள்‌. ஆனால்‌ அவர்களுடைய 
இருதயத்தில்‌ பரிசுத்தமில்லை. கர்த்தர்‌ 
அவர்களை ஏற்றுக்கொள்ளாமல்‌, 
கடிந்துகொள்கிறார்‌ (எசே 1441-5) 


இஸ்ரவேலின்‌ 
பாவங்களுக்காக 
அவர்களுடைய 
புதுப்பிக்கப்படவேண்டும்‌ (எசே 14:6-1). 
நோவா, தானியேல்‌, யோபு ஆகியோர்‌ 
இவர்களுக்காக ஜெபப்பண்ணினாலும்‌, 
கர்த்தர்‌ அவர்களுடைய 
ஜெபங்களை அங்கீகரிக்கமாட்டார்‌ 
(எசே 1412-21). கர்த்தருக்கு மீதமானவர்கள்‌ 
தப்பித்துக்கொள்வார்கள்‌ 


மூப்பர்களில்‌ சிலர்‌ 
வருகிறார்கள்‌. 


மூப்பர்கள்‌ தங்கள்‌ 
மனந்திரும்பவேண்டும்‌. 
ஜீவியங்கள்‌ 


அழிவுக்கு 
(எசே 14:22,23) 


இஸ்ரவேலுடைய மூப்பரில்‌ சிலர்‌ 
எசே: 1441-11 


எசே 1541. இஸ்ரவேலுடைய மூப்பரில்‌ 
சிலர்‌ என்னிடத்தில்‌ வந்து, எனக்கு. 
முன்பாக உட்கார்ந்தார்கள்‌. 


எசே: 14:2. அப்பொழுது கர்த்தருடைய 
வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர்‌: 


எசே: 14:8. மனுபுத்திரனே, இந்த 
மனுஷர்‌ தங்கள்‌. 'நரகலான 
விக்கிரகங்களைத்‌ தங்கள்‌ 
இருதயத்தின்மேல்‌ நாட்டி, தங்கள்‌. 
அக்கிரமமாகிய இடறலைத்‌ 
தங்கள்‌. முகத்துக்கு. 
எதிராக வைத்துக்‌ 
கொண்டிருக்கிறார்களே; இவர்கள்‌ 
என்னிடத்தில்‌ விசாரிக்கத்தகுமா? 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எசே 14:4. ஆகையால்‌, நீ 
அவர்களோடே. பேசிச்‌ 
சொல்லவேண்டியது என்னவென்றால்‌: 
இண்ரவேல்‌ வம்சத்தாரில்‌ தன்னுடைய 
நரகலான விக்கிரகங்களைத்‌ தன்‌ 
இருதயத்தின்மேல்‌ நாட்டி, தன்‌ 
அக்கிரமமாகிய  இடறலைத்‌ தண்‌ 
முகத்துக்கு. எதிராக 
வைத்துக்கொண்டிருக்கிற எவனாகிலும்‌ 
தீர்க்கதரிசியினிடத்தில்‌ வந்தால்‌, 
கர்த்தராகிய நான்‌ இஸ்ரவேல்‌ 
வம்சத்தாருடைய இருதயத்தில்‌ 
இருக்கிறதைப்‌ பிடிக்கும்படி யாக. 
அப்படிப்பட்டவனுடைய நரகலான 
விக்கிரகங்களின்‌ திரட்சிக்குத்தக்கதாக 
உத்தரவு கொடுப்பேன்‌. 


எசே 14:5. அவர்கள்‌ எல்லாரும்‌ தங்கள்‌: 
நரகலான விக்கிரகங்களைப்‌ பின்பற்றி, 
என்னை விட்டுப்‌ பேதலி. 
த்துப்போனார்கன்‌ என்று கர்த்தராகிய 
ஆண்டவர்‌ சொல்லுகிறார்‌. 


எசே 1446. ஆகையால்‌, நீ இஸ்ரவேல்‌ 
வம்சத்தாரை நோக்கி: திரும்புங்கள்‌, 
உங்கன்‌ நரகலான விக்கிரங்களை 
விட்டுத்‌ திரும்புங்கள்‌; உங்கள்‌ சகல 
அருவருப்புகளையும்‌ விட்டு உங்கள்‌ 
முகங்களைத்‌ திருப்புங்கள்‌ என்று 
கர்த்தராகிய ஆண்டவர்‌ உரைக்கிறார்‌. 


எசே 14:7. இஸ்ரவேல்‌ வம்சத்தாரிலும்‌ 
இஸ்ரவேலில்‌ தங்குகிற அத்தியரிலும்‌ 
என்னைப்‌ பின்பற்றாமல்‌ பேதலி. 
த்து, தன்‌ நரகலான விக்கிரகங்கனைத்‌. 
தன்‌ இருதயத்தின்மேல்‌ நாட்டி, 
தன்‌ அக்கிரமமாகிய இடறலைத்‌ 
தன்‌ முகத்துக்கெதிராக 
வைத்துக்கொண்டிருக்கிற எவனாகிலும்‌ 
தீர்க்கதரிசியின்‌ மூலமாய்‌ என்னிடத்தில்‌ 
விசாரிக்க வந்தால்‌, அவனுக்குக்‌ 
கர்த்தராகிய நானே உத்தரவுகொடுத்து, 


எசே 14:8. அந்த மனுஷனுக்கு 
விரோதமாக என்‌ முகத்தைத்‌ திருப்பி, 
அவனை அடையாளமாகவும்‌. 
பழமொழியாகவும்‌ வைத்து, அவனை 
என்‌ ஜனத்தின்‌ நடுவில்‌ இராதபடிக்குச்‌ 
சங்கரித்துப்போடுவேன்‌; அப்பொழுது 

ன்‌ கர்த்தர்‌ அறித்து 


என்று 





i FTN 
TT 


எசே 14:9. ஒரு தீர்க்கதரிசி எத்தப்பட்டு 
ஒரு விசேஷத்தைச்‌ சொன்னானாகில்‌, 
அப்படிக்கொத்த தீர்க்கதரிசியைக்‌ 
கர்த்தராகிய நானே 
எத்தப்படப்பண்ணினேன்‌;. நான்‌ 
அவனுக்கு விரோதமாக என்‌ கையை 
தீட்டி, அவனை இஸ்ரவேல்‌ ஜனத்தின்‌. 
நடுவில்‌ இராதபடிக்கு அழிப்பேன்‌. 


எசே 14:10. அப்படியே அவரவர்‌ 
தங்கள்‌ தங்கள்‌ அக்கிரமத்தைச்‌. 
சுமப்பார்கள்‌; தீர்க்கதரிசியினிடத்தில்‌ 
விசாரிக்கிறவனுடைய 

எப்படியோ 

தீர்க்கதரிசியினுடைய 

இருக்கும்‌. 


எசே 14:11. இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ இனி 
என்னை விட்டு வழிதப்பிப்போகாமதூம்‌, 
தங்கள்‌ எல்லா மீறுதல்களாலும்‌. 
இனி அசுசிப்படாமலும்‌ 
இருக்கும்பொருட்டாக இப்படிச்‌. 
சம்பவிக்கும்‌; அப்பொழுது அவர்கள்‌. 
என்‌ ஜனமாயிருப்பார்கன்‌, நான்‌ 
அவர்கள்‌ தேவனாயிருப்பேன்‌ என்று 
கர்த்தராகிய ஆண்டவர்‌ உரைக்கிறார்‌ 
எண்று கொல்‌ எண்றார்‌. 
இஸ்ரவேலுடைய மூப்பரில்‌ சிலர்‌ 
எசேக்கியேலினிடத்திற்கு. வருகிறார்கள்‌. 
அவர்கள்‌ கர்த்தருடைய வார்த்தைகளை 
எசேக்கியேல்‌ மூலமாய்க்‌ கேட்பதற்காக 
வந்திருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
எசேக்கியேலினிடத்திற்கு வந்து அவருக்கு 
முன்பாக உட்கார்ந்திருக்கிறார்கள்‌. 
அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை 
எசேக்கியேலுக்கு உண்டாயிற்று (எசே 14372). 
கர்த்தர்‌ இந்த மூப்பர்களுக்கு 
ஆறுதலான. வார்த்தைகளை சொல்லவில்லை. 
அவர்களைக்‌ கடிந்துகொள்கிறார்‌. 
மனுஷன்‌ முகத்தைப்‌ பார்க்கிறான்‌. கர்த்தரோ 
மனுஷருடைய இருதயங்களை ஆராய்ந்து 
பார்க்கிறார்‌. இந்த மூப்பர்கள்‌ ஒருவேளை 
எசேக்கியேலுக்கு விரோதமாக வஞ்சக 
எண்ணத்தோடும்‌, தீயதிட்டத்தோடும்‌ 
வந்திருக்கலாம்‌. எசேக்கியேல்மீது அவருடைய 
வார்த்தையினால்‌ குற்றம்‌ 
கண்டுபிடிக்கவேண்டும்‌ என்று வஞ்சகமாக 
திட்டம்பண்ணியிருக்கலாம்‌. 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இவர்கள்‌ 
மறைவாக 

வந்திருக்கிறார்கள்‌. 
இவர்களுக்கு கர்த்தருடைய 
வார்த்தை உண்டாகவில்லை. 
இவர்களைக்‌ கடிந்துகொள்கிறார்‌. 


எசேக்கியேலைப்‌ பார்க்க வந்திருக்கிற 
மூப்பர்களின்‌ உண்மையான சுபாவத்தை: 
கர்த்தர்‌ எசேக்கியேலுக்கு 
தெளிவுபடுத்துகிறார்‌. அவர்கள்‌ 
விக்கிரகாராதனைக்காரர்கள்‌. அவர்கள்‌ 
கர்த்தருடைய ஆலோசனையைக்‌ கேட்க 
வரவில்லை. கர்த்தருடைய வார்த்தையைக்‌ 
கேட்க. வந்ததுபோல நடிக்கிறார்கள்‌. 
அவர்களோ விக்கிரகாராதனைக்‌ 
காரர்கள்‌. எசேக்கியேலிடம்‌. 
தங்களுடைய விக்கிரகாராதனையை 
நியாயப்படுத்துவதற்காக வந்திருக்கிறார்கள்‌. 


எசேக்கியேலுக்கு 
கண்ணியை விரிக்க 
ஆகையினால்‌ 
ஆறுதலான 
கர்த்தர்‌ 


'மனுபுத்திரனே, இந்த மனுஷர்‌ தங்கள்‌ 

விக்கிரகங்களைத்‌ தங்கள்‌ 

நாட்டி, தங்கள்‌ 

இடறலைத்‌ தங்கள்‌ 

எதிராக 

வன்‌ ட த்தார்‌. இவர்கள்‌ 

என்னிடத்தில்‌ விசாரிக்கத்தகுமா?" 

எசே 14:3) என்று கர்த்தர்‌ 

எசேக்கிமேலிடம்‌. இஸ்ரவேலுடைய 
மூப்பரைப்பற்றிச்‌ சொல்லுகிறார்‌ 


ங்கள்‌ நரசலான 
வட்காகங்களா. ங்கள்‌. இருதயத்தின்மே்‌ 


நாட்டியிருக்கிறார்‌. விக்கிரகாரதனை 
என்பது, ஆலிக்குரிய 
பன ள்ல குறிக்கும்‌. ஒரு 
இந்த உலகத்தையும்‌, 
டன்‌ காரியங்களையும்‌, 
ஐசுவரியங்களையும்‌, உலகப்பொருட்களையும்‌ 
தங்கள்‌ இருதயத்தின்மேல்‌ நாட்டி 
வைத்திருக்கிறார்கள்‌. உலகசிநேகம்‌ 
தேவனுக்கு. விரோதமான பகை, 
ஏராளமான மனுஷருக்கு பணமே 
தேவனாயிருக்கிறது. அவர்களுடைய 
தேவன்‌ வயிறு என்று பவுல்‌ சொல்லுகிறார்‌. 





f= FTE 
TT 


எசேக்கியேலைப்‌ பார்க்க வந்திருக்கிற 
இஸ்ரவேலின்‌ மூப்பர்கள்‌ நரகலான 
விக்கிரகங்களை தங்கள்‌ இருதயத்தின்மேல்‌ 
நாட்டி வைத்திருக்கிறார்கள்‌. இவர்கள்‌ 
விக்கிரகங்களை ஆராதிக்கவேண்டும்‌. 
என்று தீர்மான மாயிருக்கிறார்கள்‌. 
தங்களுடைய வாழ்க்கையில்‌ எப்படிப்பட்ட 
சம்பவங்கள்‌ நடைபெற்றாலும்‌, 
விக்கிரகாராதனையைவிட்டு விலகி 
வரக்கூடாது 
தீர்மானமாயிருக்கிறார்கள்‌. இவர்கள்‌ 
அந்நியர்களை நேசித்து, அவர்களுக்கு. 
பின்பாக போகவிரும்புகிறவர்கள்‌. 
இவர்களுக்கு எப்போதுமே நூதனமான 
காரியங்கள்மீது பிரியம்‌ இருக்கும்‌. 


என்று 


விக்கிரகாராதனைக்காரர்‌ 
சத்துருக்களாயிருக்கிறார்கள்‌. 
கர்த்தருக்கு விரோதமாய்‌ யுத்தம்‌ 
துன்மார்க்கர்‌ 


கர்த்தருக்கு 
இவர்கள்‌ 
ள்ணுகிற 
துன்மார்க்கருக்கு 
சமாதானமில்லை என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. இவர்கள்‌ கர்த்தருடைய 
சமுகத்திலிருந்து சமாதானத்தையோ, 
ஆறுதலையோ எதிர்பார்க்கக்கூடாது. 


மூப்பர்களுக்கு 


இஸ்ரலேலின்‌ களுக்கு 
சொல்லவேண்டிய பிரதியுத்தரத்தை, கர்த்தர்‌ 


எசேக்கியேலுக்கு தெளிவுடுத்துகிறார்‌. 
இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ எல்லோருக்கும்‌. 
கர்த்தர்‌ ஒரே மாதிரியான பிரமாணத்தைக்‌ 
கொடுத்திருக்கிறார்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
நீதிமினாலும்‌, நியாயத்தினாலும்‌ அவர்களை 
ஆளுகை செய்கிறார்‌ 
வம்சத்தார்‌. நரகலான க்‌ 
தங்கள்‌ இருதயத்தின்மேல்‌ நாட்டக்கூடாது. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ விக்கிரகங்களோடு, 
எந்த தொடர்பும்‌ வைத்துக்கொள்ளக்கூடாது. 
அவர்கள்‌ விக்கிரகங்களை நேசித்து. 
அவற்ற்கு தூபங்காட்டக்கூடாது. 
இஸ்ரவேல்‌ 
விக்கிரகாராதனை செய்து. 


வம்சத்தார்‌. 

(அர்ந்தகுடைய 

விசாரிப்பதற்கு 

தீர்க்கதரிசிகளிடத்தில்‌ 

கர்த்தர்‌ 

விக்கிரகாராதனைக்குத்‌ 

தக்கதாக பிரதியுத்தரம்‌ கொடுப்பார்‌. 

அவர்கள்‌ விக்கிரகங்களை ஆராதிக்கிறார்கள்‌. 

அதே வேளையில்‌ அவர்கள்‌ 

கர்த்தரிடத்தில்‌ பக்தியுள்ளவர்கள்‌ போல. 
மாய்மாலம்‌ பண்ணுகிறார்கள்‌. 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அப்படிப்பட்டவர்களுக்கு, 
உத்தரவு கொடுப்பார்‌ 
என்பதையும்‌ தெளிவுடடுத்துகிறார்‌. 
கர்த்தராகிய நான்‌ இஸ்ரவேல்‌ 
வம்சத்தாருடைய இருதயத்தில்‌ இருக்கிறதைப்‌ 
பிடிக்கும்படியாக அப்படிப்பட்டவனுடைய 
நரகலான விக்கிரகங்களின்‌ 
திரட்சிக்குத்தக்கதாக உத்தரவு கொடுப்பேன்‌” 
(எசே 14:4). 


இவர்கள்‌ 
வம்சத்தாராயிருந்தாலும்‌, 
நரகலான விக்கிரகங்களை தங்கள்‌ 
இருதயத்தின்மேல்‌ நாட்டியிருக்கிறார்கள்‌. 
தங்கள்‌ அக்கிரமமாகிய இடறலை தங்கள்‌ 
முகத்திற்கு எதிராக 
வைத்துக்கொண்டிருக்கிறார்கள்‌. கர்த்தரோ 
அவர்களை அவர்களுடைய இருதயங்களின்‌ 
இச்சைககளுக்கு ஒப்புக்கொடுத்துவிடுகிறார்‌. 
அவர்களுக்கு கர்த்தருடைய உதலியும்‌ 
ஒத்தாசையும்‌ கிடைக்காது. அவர்களுடைய 


கர்த்தர்‌ 
எப்படிப்பட்‌ 


இஸ்ரவேல்‌ 
தங்களுடைய 


அவர்களை 
ஒப்புக்கொடுத்துவிடுகிறார்‌. அவர்கள்‌ தங்கள்‌ 
அக்கிரமமாகிய இடறலை தங்கள்‌ முகத்திற்கு 
எதிராக வைத்துக்கொண்டிருக்கிறார்கள்‌. 
கர்த்தரோ. அவர்களை, அவர்களுடைய 
அக்கிரமத்திற்கும்‌, இடறறுக்கும்‌. 
ஒப்புக்கொடுத்துவிடுகிறார்‌. 
ஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ கர்த்தரிடத்தில்‌ 
பக்தளையகள போகு! கர்‌ 
பண்ணினாலும்‌, கர்த்தர்‌ அவர்களுடைய 
இருதயத்தின்‌ யோசனைகளை 
அறிந்திருக்கிறார்‌. அவர்கள்‌ விக்கிரப்ங்கள்‌ 
ட்‌ அவற்றிற்கு 
கர்த்தர்‌ 
இப்படிப்பட்ட மாய்மாலக்‌ 
தம்முடைய நீதியான 
குட்டிப்போடுவார்‌. 


காரர்களை கர்த்தர்‌ 
நியாயத்தீர்ப்பினால்‌ 
அவர்களுடைய இருதயங்களிலுள்ள 
இச்சைகளின்‌ பிரகாரம்‌ அவர்கள்மீது 
நீதியான நியாயத்தீர்ப்பு கொடுப்பார்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌, 
விக்கிரகாராதனையினால்‌ 
தாங்களே அழித்துப்போடுகிறார்கள்‌. 
“அவர்கள்‌ எல்லாரும்‌ தங்கள்‌ நரகலான 
விக்கிரகங்களைப்‌ பின்பற்றி, என்னை 
விட்டுப்‌ பேதலித்துப்போனார்கள்‌” (எசே 14:5) 
என்று கர்த்தராகிய ஆண்டவர்‌ 
சொல்லுகிறார்‌. 





f= FTE 
ETT 


கர்த்தர்‌ 
இஸ்ரவேல்‌ 
பொதுவானது. 
மாத்திரமல்ல, 
அந்நியருக்கும்‌ கர்த்தருடைய பிரதியுத்தரம்‌ 
பொருந்தும்‌. அந்நியர்கள்‌ ஸ்ர 
தேசத்தில்‌ தங்கும்போது, அவர்களும்‌ 
கர்த்தருடைய பிரமாணத்திற்கு கீழ்ப்படிந்து 
பரிசுத்தமாய்‌ ஜீவிக்கவேண்டும்‌. அவர்கள்‌ 
கர்த்தரைப்‌ பின்பற்றாமல்‌, பேதலித்து. 
தங்கள்‌ நரகலான விக்கிரகங்களை, 
தங்கள்‌ இருதயத்தின்மேல்‌ நாட்டியிருந்தால்‌, 
கர்த்தருடைய கோபமும்‌ நியாயத்தீர்பபும்‌ 
இஸ்ரவேல்‌ வம்சத்தார்மீது வருவதுபோல, 
இஸ்ரவேலில்‌ தங்குகிற அந்நியர்மேலும்‌ 
வரும்‌. 


விக்கிரகங்களை ராதிக்கிற 
அந்நியர்கள்‌, இஸ்ரவேல்‌ த்நிலே 
தங்கியிருந்து. தீர்க்கதரிசிகள்‌ மூலமாய்‌ 
கர்த்தரிடத்தில்‌ விசாரிக்க வருவார்கள்‌. 
அப்படிப்பட்டவர்களுக்கு தீர்க்கதரிசிகள்‌ 
உத்தரவு கொடுக்கமாட்டார்கள்‌. 
கர்த்தரே 
கொடுப்பார்‌ 
தங்குகிற 
பின்பற்றாமல்‌, 
பின்பற்றினால்‌, அவர்கள்மீதும்‌ தேவனுடைய 
நியாயத்தீர்ப்பு வரும்‌. 


சொல்லுகிற பிரதியுத்தரம்‌ 
வம்சத்தார்‌ எல்லோருக்கும்‌. 


அவர்கு 


விக்கிரகங்களோடு 

ஐக்கியமாயிருக்கிறவர்களால்‌ கர்த்தரோடு 

ஐக்கியமாமிருக்க முடியாது. ர்கள்‌ 
மாய்மாலக்காரர்கள்‌ 
பின்பற்றுகிறவர்கள்‌, 

தூரமாய்‌ விலகிப்போயிருப்பார்கள்‌. அவர்கள்‌ 

தாங்களாகவே தேவனோடுள்ள 

ஐக்கியத்தையும்‌, தொடர்பையும்‌ 

துண்டித்துக்கொள்வார்கள்‌. ஆனாலும்‌ 

தங்களை பக்தியுள்ளவர்கள்போல. 

காண்பித்து, நீர்க்கதரிரிகளிடத்தில்‌ 

இவர்களுக்கு 

வார்த்தைகள்‌ 

கொடுக்கப்படாது. 

நியாயத்தீர்ப்புகளே 

பிரதியுத்தரமாய்க்‌ 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இஸ்ரவேலில்‌ தங்குகிற அந்நியர்கள்‌, 
கர்த்தரைப்பின்பற்றாமல்‌, விக்கிரகங்களை 
பின்பற்றி, தீர்க்கதரிசிகளிடத்தில்‌ 
விசாரிக்க வரும்போது, கர்த்தர்‌ 
அவர்களுக்கு விரோதமாக தம்முடைய 
முகத்தைத்‌ திருப்பிக்கொள்வார்‌. 
அவர்களை அடையாளமாகவும்‌ 
பழமொழியாகவும்‌ வைப்பார்‌. அவர்கள்‌ 
தம்முடைய ஜனத்தின்‌ நடுவிலிராதபடிக்கு, 
சங்கரித்துப்போடுவார்‌. 
இஸ்ரவேலின்‌ 
என்பதை 
(எசே 14:8). 
தங்களுடைய 
மாய்மாலங்களினால்‌, தங்களை இஸ்ரவேல்‌ 
ஜனத்தார்போல காண்பித்துக்கொள்வார்கள்‌. 
ஆனால்‌ கர்த்தரோ அப்படிப்பட்ட 
மாய்மாலக்காரர்களை தம்முடைய 
ஜனத்தின்‌ நடுவில்‌ இருப்பதற்கு 
அனுமதிக்கமாட்டார்‌. 


இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ மாய்மாலக்கார 
ராமிருப்பதுபோல, கள்ளத்தீர்க்சுதரிரிகளும்‌ 
மாய்மாலக்காரராமிருக்கிறார்கள்‌. கர்த்தர்‌ 
வார்த்தைகளையும்‌, 

கொடுக்காவிட்டாலும்‌, 
கர்த்தருடைய 
காண்பித்துக்‌ 
தீர்க்கதரிசிகளிடத்தில்‌ 


அறிந்துகொள்வார்கள்‌ 
அந்நியர்கள்‌ 


இவர்கள்‌ 
தீர்க்கதரிசிகள்‌ போல 
கொள்கிறார்கள்‌. 

விசாரிக்க வருகிறவர்களும்‌ மாய்மாலக்கார 


ராயிருக்கிறார்கள்‌. தீர்க்கதரிசிகளும்‌. 
மாய்மாலக்காரராயிருக்கிறார்கள்‌. 


ஸ்ரவேல்‌. 

அக்கை 
எசேக்கியேலிடத்தில்‌ 
வார்த்தைகளை விசாரிக்க 
எசேக்கியேல்‌ அவர்களுக்கு 
வார்த்தைகளையோ, சமாதான 
வார்த்தைகளையோ சொல்லமாட்டார்‌. 
எசேக்கியேல்‌ அவர்களுக்கு கர்த்தருடைய 
நியாயத்தீர்ப்பின்‌ வார்த்தைகளையே. 
சொல்லுவார்‌. அவர்களுக்கு 
எசேக்கியேலின்‌ வார்த்தைகள்‌ 
சந்தோஷத்தைக்‌ கொடுக்காது. இதனால்‌, 
அவர்கள்‌ தங்களுக்கு ஏற்ற 
வார்த்தைகளைச்‌ சொல்லும்‌ மற்ற 
தீர்க்கதரிசிகளை தேடிப்போவார்கள்‌. 


வம்சத்தாரில்‌ 
செய்கிறவர்கள்‌; 
கர்த்தருடைய 
வந்தால்‌, 
ஆறுதலான 





f= FTE 
TT 


இஸ்ரவேல்‌ தேசத்தில்‌ கர்த்தருடைய 

நல்ல தீர்க்கதரிசிகள்‌ இருப்பதுபோல, 
கள்ளத்தீர்க்கதரிசிகளும்‌ இருக்கிறார்கள்‌. 
தங்களுடைய இருதயத்தின்‌ 

ன அன்‌! 


றார்‌. 
ஒரு 
சொன்னானாகில்‌, 


(எசே 14:9) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


கள்ளத்தீர்க்கதரிசிகளின்‌ பொய்யான 
ஊழியம்‌ நிலைத்திருக்காது. கர்த்தர்‌ 
கள்ளத்தீர்க்கதரிசிகளுக்கு விரோதமாக. 
தம்முடைய கையை நீட்டுவார்‌. அவர்களை 
இஸ்ரவேல்‌ ஜனத்தின்‌ நடுவிலிராதபடிக்கு 
அழித்துப்போடுவார்‌. இது 
கள்ளத்தீர்க்கதரிசிகளுக்கு கிடைக்கும்‌. 
தண்டனை. கள்ளத்தீர்க்கதரிசிகள்‌ 
ஜனங்களை வஞ்சிக்கிறார்கள்‌. இது 
ஜனங்களுக்கு கிடைக்கும்‌ தண்டனை. 

அப்டியே அவரவர்‌ தங்கள்‌ தங்கள்‌ 
அக்கிரமத்தை: சுமப்பார்கள்‌: 
நர்க்கதர்சியினிடத்தில விசாரிக்கிறவனுடைய 
தண்டனை எப்படியோ அப்படியே 
தீர்க்கதரிசிமினுடைய தண்டனையும்‌ 
இருக்கும்‌ (எசே 14:10) 


i அவர்கள்‌ தங்கள்‌ பாவத்தில்‌ 
தொடர்ந்து நிலைத்திருந்தால்‌, கர்த்தருடைய 
கோபம்‌ அவர்கள்மேல்‌ பற்றியெரியும்‌. 
அவர்களுக்கு அழிவு வரும்‌. அவர்கள்‌ 
கர்த்தருடைய தீர்க்குதரிசிகளிடத்தில்‌ 
விசாரிக்க வருவதற்கு முன்பாக. 
தங்கள்‌ பாவங்களுக்கு மனந்திரும்பவேண்டும்‌. 
அதன்‌ பின்புதான்‌ அவர்கள்‌ 
கர்த்தருடைய வார்த்தைகளை விசாரித்து, 
கேட்கவேண்டும்‌. 


முகத்தை 
(எசே 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


பாவிகள்‌ ந்‌ 

கர்த்தர்‌ அவர்கள்மீது பிரியமாயிருக்கிறார்‌ 
கர்த்தர்‌ அவர்களுக்கு தம்முடைய 
வார்த்தைகளையும்‌ பிரமாணங்களையும்‌ 
வெளிப்படுத்துகிறார்‌. பாவிகள்‌ 
மனந்திரும்பவில்லையென்றால்‌, அவர்கள்‌ 
கர்த்தருடைய வார்த்தைகளைக்‌ 
கேட்கமாட்டார்கள்‌. அவர்கள்‌ கர்த்தருடைய 
நியாயத்தீர்ப்பின்‌ வார்த்தைகளையே 
கேட்பார்கள்‌. 


மாய்மாலம்‌ பண்ணுகிற தீர்க்கதரிசிகள்‌ 


தரித்துக்கொள்கிற 
மாய்மாலக்காரருக்கு, கர்த்தருடைய 
ஆறுதலான வார்த்தைகள்‌ உண்டாகாது. 
கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பே அவர்கள்மீது 
வந்து தங்கும்‌. 
இஸ்ரவேல்‌ வம்சத்தாரில்‌ ஒரு சிலரை 
கர்த்தர்‌ தம்முடைய நியாயத்தீர்ப்புக்கு, 
அடையாளமாகவும்‌ பழமொழியாகவும்‌ 
வைக்கிறார்‌. துன்மார்க்கருக்கு வரும்‌ 
பார்த்து, மற்ற ஜனங்கள்‌ 
பாவங்களுக்கு மனந்திரும்ப 
கர்த்தர்‌ மாய்மாலக்காரரை 
சங்காரம்பண்ணுவதைப்‌ பார்த்து, மற்ற 
ஜனங்கள்‌ தங்களுடைய இருதயங்களில்‌ 
புதுப்பித்துக்கொள்ளவேண்டும்‌. 
வம்சத்தார்‌ இனி, 
வழிதப்பிப்போகாமலும்‌, 
மீறுதல்களாலும்‌ இனி 
இருக்கும்பொருட்டாக 
(எசே 1411) என்று 


“இஸ்ரவேல்‌ 
என்னை விட்டு 
தங்கள்‌ எல்லா 
அசசிப்படாமலும்‌ 
இப்படிச்‌ சம்பலிக்கும்‌” 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 

தங்கள்‌ பாவங்களுக்கு உண்மையாய்‌ 
மனந்திரும்புகிறவர்கள்‌. விக்கிரகங்களை 
ஆராதியாமல்‌ கர்த்தரை உண்மையாய்‌ 
ஆராதிக்கிறவர்கள்‌, ர்த்‌ 


தேவனாயிருப்பார்‌ 
(எசே 1441). 





i THE 
TT 


கர்த்தருக்கு விரோதமாய்‌ 
துரோகம்பண்ணின தேசம்‌ 
எசே: 14:12-20 


எசே: 1442. கர்த்தருடைய வார்த்தை 
எனக்கு உண்டாகி, அவர்‌: 


எசே 14:18. மனுபுத்திரனே, ஒரு தேசம்‌ 
எனக்கு. விரோதமாய்த்‌ 
துரோகம்பண்ணிக்‌ கொண்டேயிருந்த, 
பாவஞ்செய்தால்‌, நான்‌ அதற்கு. 
விரோதமாக என்‌ கையை தீட்டி, அதில்‌ 
அப்பம்‌ என்னும்‌ ஆதரவு கோலை 
முறித்து, அதில்‌ பஞ்சத்தை அனுப்பி, 
மனுஷரையும்‌ மிருகங்களையும்‌ அதில்‌ 
இராதபடிக்கு நாசம்பண்ணுவேன்‌. 


எசே 1414, அப்பொழுது நோவா 
தானியேல்‌ யோபு ஆகிய இம்மூன்று. 
புருஷரும்‌ அதின்‌ நடுவில்‌ இருத்தாலும்‌, 
அவர்கள்‌ தங்கன்‌ நீதியினால்‌ தங்கள்‌ 
ஆத்துமாக்களைமாத்திரம்‌ 

தப்புவிப்பார்கன்‌ என்று கர்த்தராகிய 
ஆண்டவர்‌ சொல்லுகிறார்‌. 


எசே 14415. 
துஷ்டமிருகங்களை அனுப்ப, 
அம்மிருகங்கனினிமித்தம்‌ ஒருவரும்‌ 
அதின்‌ வழியாய்‌ நடக்கக்கூடாதபடி 
வெறுமையும்‌ பாழுமாகும்போது, 


நான்‌. தேகத்தில்‌ 


எசே 14416. அந்த மூன்று 
அதின்‌ நடுவில்‌ 
தாங்கள்மாத்திரம்‌ தப்புவார்கனே 
யல்லாமல்‌, குமாரரையாகிலும்‌ 
குமாரத்தி கணையாகிலும்‌ தப்புவிக்க 
மாட்டார்கள்‌; தேசமும்‌ 
பாாழாய்ப்போகும்‌ என்று எண்‌ 
ஜீவனைக்கொண்டு சொல்லுகிறேன்‌. 
என்பதைக்‌ கர்த்தராகிய ஆண்டவர்‌ 
உரைக்கிறார்‌. 


புருஒரும்‌. 
இருந்தாலும்‌, 


எசே 14:12. அல்லது நான்‌ அந்த 
தேசுத்தின்மேல்‌. பட்டயத்தை 
வரப்பண்ணி: பட்டயமே, தேசத்தை 
உருவப்போ என்று சொல்லி, அதிலுன்ன 
மனுஷரையும்‌ மிருகங்களையும்‌: 
'நாசம்பண்ணும்போது, 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


எசே 14:18. அத்த மூன்று புருஷரும்‌ 
அதின்‌ நடுவில்‌ இருந்தாலும்‌, 
தாங்கன்மாத்திரம்‌ 'தப்புவார்களே 
யல்லாமல்‌, குமாரரையாகிலும்‌ குமாரத்தி 
கனையாகிலும்‌ தப்புவிக்கமாட்டார்கள்‌ 
என்று என்‌ ஜீவனைக்‌ கொண்டு 
சொல்லுகிறேன்‌ என்பதைக்‌ 
கர்த்தராகிய ஆண்டவர்‌ உரைக்கிறார்‌. 


எசே 1409. அல்லது நான்‌ அத்த 
தேசத்தில்‌ கொள்னைநோயை அனுப்பி, 
அதிலுள்ள மனுஷரையும்‌ 
மிருகங்களையும்‌ நாசம்பண்ணும்படி. 
அதின்மேல்‌ இரத்தப்பழியாக என்‌ 
உக்கிரத்தை ஊற்றும்போது, 


எசே 1420, நோவாவும்‌ தானியேதூம்‌. 
யோபும்‌ அதின்‌ நடுவில்‌ இருந்தாலும்‌, 
அவர்கள்‌ தங்கள்‌ நீதியினால்‌ தங்கள்‌ 
ஆத்துமாக்களை மாத்திரம்‌. 
தப்புவிப்பார்கனேயல்லாமல்‌, குமாரனை 
யாகிலும்‌, குமாரத்தியையாகிலும்‌ 
தப்புவிக்கமாட்டார்கன்‌ என்று என்‌ 
ஜீவனைக்கொண்டு சொல்லுகிறேன்‌ 
என்பதைக்‌ கர்த்தராகிய ஆண்டவர்‌ 
உரைக்கிறார்‌. 


ஒரு தேசம்‌ முழுவதும்‌ கர்த்தருக்கு 


விரோதமாகப்‌ பாவம்‌ செய்யும்போது, அந்த 
தேசத்தின்மீது கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு 
வரும்‌. அந்த தேசம்‌ முழுவதும்‌ கர்த்தருடைய 
கோபத்தினால்‌ அழிந்துபோகும்‌. ஒரு 
தேசம்‌ கர்த்தருக்கு  விரோதமாய்த்‌ 
துரோகம்பண்ணும்போது, அந்த துரோகம்‌, 
அந்த தேசம்‌ முழுவதும்‌ ஒரு 
கொள்ளைநோயைப்போல பரவும்‌. 
தேசத்திலுள்ள ஜனங்கள்‌ 
துன்மார்க்கராயும்‌, 
இருப்பார்கள்‌. 
விரோதமாக 
அந்த 


மாய்மாலக்காரராயும்‌ 
அப்படிப்பட்ட தேசத்திற்கு 
கர்த்தர்‌ தம்முடைய கையை நீட்டி, 
தேசம்‌ முழுவதையும்‌ தண்டிப்பார்‌. 


கர்த்தருக்கு விரோதமாய்த்‌ 
துரோகம்பண்ணுகிற தேசங்களைத்‌ 
தண்டிப்பதற்கு, கர்த்தர்‌ வெவ்வேறு விதமான 
நியாயத்தீர்ப்புகளை பயன்படுத்துகிறார்‌. 
அவற்றில்‌ நான்கு நியாயத்தீர்ப்புகள்‌ இந்த 
வசனப்பகுதியில்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
அவையாவன: 1. பஞ்சம்‌ 2. துஷ்டமிருகம்‌ 
3. பட்டயம்‌ 4. கொள்ளைநோய்‌. 





i FTE 
TT 


அவர்கள்‌ மோசேயைப்பற்றிச்‌ 
தப து சினையிக்ாயன்‌ மத்த 
ன்று மரியாதை குறைவான 
சொல்லுகிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ ஜனத்தாருக்காக கர்த்தரிடத்தில்‌ 
பரிந்து பேசுகிறார்‌. மோசே இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாரை எகிப்தின்‌ 
அடிமைத்தனத்திலிருந்து விடுவிப்பதற்கு. 
கர்த்தருடைய கருவியாகப்‌ 
பயன்பட்டவர்‌. 


ஆனால்‌ இஸ்ரவேல்‌ ஜனங்களோ, 
மோசே இதுவரையிலும்‌ தங்களுக்கு செய்த 
உதவிகளை மறந்துவிடுகிறார்கள்‌. அவர்கள்‌ 
க்‌ நன்றியுள்ளவர்களாகயில்லை. 
அவர்களுக்காகத்தான்‌ சீனாய்‌ 
மலைக்குமேல்‌ ஏறிப்போயிருக்கிறார்‌. மோசே 
அவர்களுக்காகத்தான்‌ கர்த்தருடைய 
சமுகத்‌ நாற்பதுநாள்‌ இரவும்‌ பகலும்‌ 
உபவாசத்தோடு இருக்கிறார்‌. 
மோசே சீனாய்‌ மலையிலிருக்கும்போ, 
கர்த்தர்‌ அவரோடு கூட பேசுகிறார்‌. மே! 
மலையிலிருந்து இறங்கிவ7 தாமதமாகிறது. 
என்றால்‌, கர்த்தர்‌ அவரோடுகூட 
பேசவேண்டியது ஏராளமாயிருக்கிறது என்று 
பொருள்‌. கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ 
நன்மைக்காகவே மோசேயினிடத்தில்‌ 
தம்முடைய வார்த்தைகளை சொல்லுகிறார்‌. 
மோசே கர்த்தருடைய வார்த்தைகளை 
அதிகமாய்ப்‌ பெற்றுக்கொண்டால்‌, 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு அதிகமான நன்மை 
உண்டாகும்‌. 
மோசே சீனாய்‌ மலையின்மேல்‌: 
தனக்காகவோ அல்லது தன்னுடைய சொந்த 
குடும்பத்திற்காகவோ  ஏறிப்போகவில்லை. 
ர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ பிரதிநிதியாக 
சீனாய்‌ மலையின்மேல்‌ ஏறி, கர்த்தருடைய 
சமுகத்திலே இருக்கிறார்‌. அவர்‌ நாற்பது. 
நாள்‌ இரவும்‌ பகலும்‌ அந்த மலையின்மீது. 
இருந்தாலும்‌, அவர்‌ ஒன்றும்‌ புசியாமல்‌ 
உபவாசத்தோடு கர்த்தருடைய சமுகத்திலே 
இருக்கிறார்‌. 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மோசே. மலையின்மேல்‌. 
ஏறிப்போயிருந்தாலும்‌, கர்த்தருடைய 
வார்த்தைகளை பெற்றுக்கொண்ட பின்பு, 
அவர்‌ நிச்சயமாய்‌ மலைக்கு கீழே 
மோசே போன காரியம்‌ 


இறங்கி வர தாமதமாயிற்று. 


ஆனால்‌ மலையின்‌ கீழே இருக்கிற 
இஸ்ரவேல்‌. புத்திரரோ, மோசே 
மலையிலிருந்து இறங்கி வர தாமதமானதை, 
தங்களுடைய துன்மார்க்கமான 
யோசனைக்கு சாதகமாக 
பயன்படுத்துகிறார்கள்‌. சகலமும்‌ 
கர்த்தருடைய சித்தத்தின்‌ பிரகாரமும்‌, 
அவருடைய வேளையிலும்‌ நடைபெறும்‌. 


நம்முடைய கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து 

இந்த உலகத்திற்கு மறுபடியும்‌ வருவதாக 

வாக்குப்பண்ணியிருக்கிறார்‌. அவர்‌ தமக்கு 

சித்தமான வேளையிலே மறுடியும்‌ வருவார்‌ 

தாமதமாகும்போது, 

தப்பிதமாக 

பண்ணக்கூடாது. 

கர்த்தருடைய வேளை வரும்‌ வரையிலும்‌ 

நாம்‌ பொறுமையோடு காத்திருக்கவேண்டும்‌. 

தப்பிதமான வியாக்கியானங்கள்‌ நம்மை 
தவறான பாதையில்‌ வழிநடத்தும்‌. 


நம்முடைய கர்த்தராகிய இயேசுகி, 

இப்போது பத்க்‌ மக்‌ 
பிதாவின்‌ வலதுபாரிசத்தில்‌ 
அமர்ந்திருக்கிறார்‌. அங்கே அவர்‌ நமக்காக 
பிதாவினிடத்தில்‌ பரிந்து 
பேசிக்கொண்டிருக்கிறார்‌. நம்முடைய 
சரீரப்பிரகாரமான கண்களால்‌, 
கிறிஸ்துவானவர்‌ பிதாவினிடத்தில்‌ 
பரிந்துபேசுவதை, நம்மால்‌ பிரத்தியட்சமாய்ப்‌ 
பார்க்க முடியாது. பரலோகத்தின்‌ 
இரகசியங்கள்‌ நமக்கு மறைவாமிருக்கிறது. 
ஆனாலும்‌ நாம்‌ தரிசித்து ஜீலிக்காமல்‌, 
கர்த்தரை விசுவாசித்து ஜீவிக்கவேண்டும்‌. 





f= THE 
TT 


ஒரு தேசம்‌ கர்த்தருக்கு விரோதமாய்‌ 
'துரோகம்பண்ணிக்கொண்டேயிருந்து, பாவம்‌ 
செய்தால்‌, கர்த்தர்‌ அதற்கு விரோதமாக 
தம்முடைய கையை நீட்டுவார்‌. அந்த 
தேசத்தில்‌ அப்பம்‌ என்னும்‌ ஆதரவு கோலை. 
முறித்துப்போடுவார்‌. அந்த தேசத்திற்கு 
பஞ்சத்தை அனுப்பி, ,_ மனுஷரையும்‌ 
மிருகங்களையும்‌ அந்த தேசத்திலிராதபடிக்கு 
நாசம்பண்ணுவார்‌ (எசே 14:13). 


ஒரு தேசம்‌ முழுவதும்‌ கர்த்தருக்கு 


கொடுக்கமாட்டார்‌. 

ஜீவனுக்கு 

கி்‌ முறித்துப்போடுவார்‌. 

அவர்களுக்கு கர்த்தருடைய பாதுகாப்பும்‌ 

பரனை நிறுத்தப்படும்‌. இயற்கையின்‌ 

அவர்களுக்கு கிடைக்கும்‌ 

ஆசீர்வாதங்களும்‌ நன்‌ பாகும்‌. பூமி தன்‌ 

விளைச்சலை தராது. வானத்திலிருந்து மழை 

பெய்யாது. தேசம்‌ முழுவதும்‌ குறைவு 
உண்டாகும்‌. 


ஒரு தாம்‌ கர்த்தருக்கு விரோதமாய்த்‌ 
'துரோகம்பண்ணி, தொட 
செய்தால்‌, 


மிருகங்களினிமித்தமாக, 
தேசத்தின்‌ வழியாய்‌ 
நடக்கவும்‌ முடியாது. 
வெறுமையும்‌ பாழுமாகும்‌. 


நடக்கமாட்டார்கள்‌. 
அந்த தேசம்‌ 


மனுஷர்‌ கர்த்தருக்கு விரோதமாக 


ன்னை நீதியாயிருக்கிறது. 

“உங்களுக்குள்ளே வெளியின்‌ 
துஷ்டமிருகங்களை வரவிடுவேன்‌: அவைகள்‌ 
உங்களைப்‌ பிள்ளைகளற்றவர்களாக்கி, 
உங்கள்‌ மிருகஜீவன்களை அழித்து. 
உங்களைக்‌ குறைந்துபோகப்‌ பண்ணும்‌: 
உங்கள்‌ வழிகள்‌ பாழாய்க்‌ கிடக்கும்‌” 
(லேவி 26:22) 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஒரு தேசம்‌ கர்த்தருக்கு விரோதமாகப்‌ 

ம்ப கர்த்தர்‌ அந்த 

யுத்தம்‌ நடைபெறுவதை 

யுத்தம்‌ வந்தால்‌ பட்டயமும்‌ 

அந்த தேசத்தின்மேல்‌ 

பட்டயத்தை வரப்பண்ணுவார்‌. “பட்டயமே, 

தேசத்தை உருவப்போ” (எசே 14:17) என்று 

பட்டமத்திற்கு கட்டளை கொடுப்பார்‌. பட்டயம்‌ 

கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியும்‌. அது 

அந்த தேசத்திலுள்ள மனுஷரையும்‌ 
மிருகங்களையும்‌ நாசம்‌ பண்ணும்‌. 


ஒரு தேசம்‌ கர்த்தருக்கு விரோதமாய்‌ 
தொடர்ந்து துரோகம்பண்ணி, பாவம்‌ 
செய்யும்போது, கர்த்தர்‌ அந்த தேசத்தில்‌ 
கொள்ளைநோயை அனுப்புவார்‌. அந்த 
தேசத்தினுடைய அக்கிரமத்தினிமித்தமாகவும்‌, 
பாவத்தினிமித்தமாகவும்‌, ர்‌ 
இரத்தப்பழியாக கர்த்தர்‌ 
உக்கிரத்தை ஊற்றுவார்‌. 
கொள்ளை நோய்‌ வரும்போது, 
அந்த தேசத்திலுள்ள 
மிருகங்களையும்‌ நாசம்பண்ணும்‌ (எசே 14:19), 
கர்த்தருடைய ஜனங்கள்‌ அவருக்‌ 
விரோதமாகக்‌ சகலகம்பண்னும்போது 
கர்த்தருடைய நீதியான. 
தங்கள்மீது வரும்‌ என்று எதிர்பார்க்க 
வேண்டும்‌. கர்த்தர்‌ துன்மார்க்கருடைய 
பாவங்களை கண்டும்‌ காணாதவர்‌ போல்‌ 
இருக்கமாட்டார்‌. கர்த்தருடைய 
கண்கள்‌ மனுபுத்திரர்‌ எல்லோரையும்‌ 
நோக்கிப்‌ பார்த்துக்கொண்டிருக்கிறது. 
கர்த்தருடைய பார்வைக்கு மறைவான 
இரகசியம்‌ எதுவுமில்லை. 


ஒரு தேசத்திலுள்ளவர்கள்‌ கர்த்தருக்கு 
விரோதமாகத்‌ துரோகம்பண்ணி பாவம்‌. 
செய்யும்போது, அந்த தேசத்திலும்‌ ஒரு சில 
நல்லவர்கள்‌ இருப்பார்கள்‌. தேசம்‌ 
த] நேராக போய்க்கொண்டிருக்கும்‌ 
இவர்களோ கர்த்தரிடத்தில்‌ 
காடு ஜெபம்பண்ணிக்‌ 
கொண்டிருப்பார்கள்‌. தேசத்திலுள்ள 
எல்லோரும்‌. கர்த்தருக்கு முன்பாக 
அநியாயமும்‌, அக்கிரமமும்‌, துரோகமும்‌ 
செய்துகொண்டிருக்கும்போது. அந்த 
தேசத்திலே நோவா, தானியேல்‌, யோபு 
ஆகிய பரிசுத்தவான்‌களைப்போல. 
மூன்று பேர்‌ நல்லவர்களாக இருப்பார்கள்‌. 





f= FTE 
TT 


தானியேல்‌ பாபிலோன்‌ தேசத்து 
ப்புக்குக்‌ கொண்டுபோகப்பட்டார்‌. 

“அவர்களுக்குள்‌, யூதா புத்திரராகிய 
தானியேல்‌, அனனியா, மீஷாவேல்‌, அசரியா 
என்பவர்கள்‌ இருந்தார்கள்‌” (தானி 1:6). 
பாபிலோன்‌ தேசத்து சிறையிருப்பிலிருக்கிற 
யூதர்கள்‌ மத்தியிலே தானியேலுக்கு நல்ல. 
பெயர்‌ இருக்கிறது. எருசலேமிலுள்ள 
பரிசுத்தவான்களும்‌ தானியேலை நினைத்து. 
பார்க்கிறார்கள்‌. தானியேல்‌ எருசலேமிலேயே 
தங்கியிருந்தால்‌, எருசலேமுக்கு. அழிவு 
வந்திருக்காது என்று அவர்கள்‌ 
நினைக்கிறார்கள்‌. 

கர்த்தரோ 
நினைவுக்கு விரோதமாக 
நியாயத்தீர்ப்பைக்‌ கொடுக்கிறார்‌ 


வரக்கா, 
குமாரத்திகளையாகிலும்‌ 
மாட்டார்கள்‌: தேசமும்‌ 
ன்‌ ஜீவனைக்கொண்டு. 
(எசே 14:16) 
என்று கர்த்தராகிய ஆண்டவர்‌ உரைக்கிறார்‌. 


துன்மார்க்கத்தில்‌ 

தேசத்திலுள்ள 
ஜனங்கள்‌ கர்த்தருக்கு விரோதமாகத்‌ 
துரோகம்பண்ணும்போது, அந்த தேசத்தில்‌ 
ஒரு சில நல்லவர்கள்‌ இருந்தால்‌, கர்த்தர்‌ 
அந்த தேசத்தை நாசம்பண்ணாமல்‌ 
பாதுகாப்பார்‌ என்று ஜனங்கள்‌ பொதுவாக 
நினைக்கிறார்கள்‌. கர்த்தரோ 
பரிசுத்தவான்களை மாத்திரம்‌ பாதுகாக்கிறார்‌. 
பரிசுத்தவான்களினிமித்தமாக, பாவத்திலும்‌, 
துன்மார்க்கத்திலும்‌ நிரம்பியிருக்கிற 

முழுதேசத்தையும்‌, கர்த்தர்‌ 
பாதுகாக்கமாட்டார்‌. 


தேசம்‌ 
நிரம்பியிருக்கும்போது, 


பூர்வகாலத்திலே. நோவா 
பரிசுத்தவானாயிருந்தார்‌. ஊத்ஸ்‌ தேசத்திலே. 
யோபு. நீதிமானாயிருந்தார்‌. ஆனாலும்‌ 
இன்க்‌: ல ன்‌ 
முழுதேசமும்‌ இரட்சிக்கப்படவில்லை. 
நோவாவின்‌ காலத்தில்‌, ஜலப்பிரளயம்‌: 
உண்டாயிற்று. 


கர்த்தர்‌ பொதுவாக, ஒரு சில 
பரிசுத்தவான்கள்‌ நிமித்தமாக, அந்த 
தேசத்திலிருக்கிற துன்மார்க்கரை 
அழிக்காமல்‌ விட்டுவிடுகிறார்‌. 
இது கர்த்தருடைய பொதுவான சுபாவம்‌. 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


லேமிலுள்ள ஜனங்கள்‌ கர்த்தருடைய 
த. கிருபையுள்ள பொதுவான 
சுயாவத்தையே நினைத்துப்‌ பார்க்கிறார்கள்‌. 
ஆனால்‌ கர்த்தரோ 

பொதுவான  சுபாவத்தின்படி, 

சில. பரிசுத்தவான்களினிமித்தமாய்‌, 
துன்மார்க்கரை 

ம்‌ 


கர்த்தர்‌ அக்கிரமக்காரரை அழிப்பார்‌ 


கர்த்தருடைய பரிசுத்தவான்கள்‌ 
தங்களுடைய தேசத்திலே கர்த்தருடைய 
கிருபைக்காகவும்‌, இரக்கத்திற்காகவும்‌, 
கர்த்தரிடத்தில்‌ பரிந்து பேசி 
ஜெபம்பண்ணுகிறார்கள்‌ ஆனாலும்‌, 
துன்மார்க்கருடைய மிகவும்‌ 
அதிகமாயிருக்கிறது. தேசத்திலே. 
ஜெபத்தைவிட குன்மார்க்கம்‌ 

அதிகரித்திருக்கிறது. துன்மார்க்கமும்‌, 
துரோகமும்‌, அக்கிரமமும்‌ முழுதேசத்தையும்‌ 
நிரப்புகிறது. 

கர்த்தர்‌ துன்மார்க்கரோடு 
நீதிமான்களை அழித்துப்போடமாட்டார்‌. அதே 
வேளையில்‌ நீதிமான்களோடு துன்மார்க்கரைப்‌ 
பாதுகாக்கவும்‌ மாட்டார்‌. நீதிமான்களை 
மாத்திரம்‌ பாதுகாப்பார்‌. துன்மார்க்கரையோ 
அழித்துப்போடுகிறார்‌. கர்த்தர்‌ ஒரு சில 
நீதிமான்களினிமித்தமாக, ந 
தேசத்திலுள்ள துன்மார்க்கர்‌ 
பாதுகாக்க மறுத்துவிடுகிறார்‌. 


ரவா, தானியேல்‌, யோபு ஆகியோர்‌ 
பகத்னன்கள்‌ க்‌ மது 
கர்த்தருடைய கோபம்‌ வந்திருக்கிறது. 
பரிசுத்தவான்கள்‌ தங்களுடைய பரிந்து பேசும்‌ 
ஜெபங்களினால்‌, கர்த்தருடைய கோபத்தை 
அமைதிப்படுத்த முடியுமென்றால்‌, அவர்கள்‌ 
அதை. நிச்சயமாக  செய்திருப்பார்கள்‌. 
அவர்கள்‌ ஜெபம்பண்ணியும்‌, கர்த்தருடைய 
கோபம்‌ துன்மார்க்கர்மீது நிலைத்திருக்கிறது. 


நோவா தன்னுடைய காலத்தில்‌. 
நீதிமானாயிருந்தார்‌. கர்த்தர்‌ நோவாவின்‌ 
நிமித்தமாக அவருடைய குடும்பத்தாரை 
பாதுகாத்தார்‌. நோவாவின்‌ 
குமாரரில்‌ ஒருவராகிய காம்‌ 
துன்மார்க்கனாயிருந்தாலும்‌, 

பேழைக்குள்‌ பிரவேசித்து, தலபனதகிற்கு 
தப்பினார்‌. 


அக்கிரமம்‌ 


ப பல்வ! 
எல்லோரையும்‌ 





i= FTE 
WEFT 


யோபு 
பிள்ளைகளுக்காகவும்‌, 
சிநேகிதர்களுக்காகவும்‌ கருத்தாய்‌ 
ஜெபித்தார்‌. யோபு ஜெபித்தபோது கர்த்தர்‌ 
அவருடைய  சிறையிருப்பை 
தானியேல்‌ 
தேசத்து. 
சிறையிருப்பிலுள்ள யூதர்கள்‌ பாடுகளையும்‌ 
வேதனைகளையும்‌ அனுபவிக்கும்போது, 
தானியேலும்‌ அவர்களோடு சேர்ந்து. 
அனுபவித்தார்‌. தானியேல்‌ 
மனத்தாழ்மையுள்ளவர்‌. 
சமுகத்தில்‌ எப்போதும்‌ 
த்துக்‌ கொண்டிருக்கிறவர்‌. 
நோவாவைப்போலவும்‌, யோபுவைப்போலவும்‌, 
தானியேலும்‌ பரலோகத்தை நோக்கிப்‌ 
பார்த்துக்கொண்டிருந்தார்‌. 


நோவாவின்‌ காலத்தில்‌ துன்மார்க்கர்‌ 
தப்பித்ததுபோல, தானியேலின்‌ காலத்தில்‌ 
துன்மார்க்கர்‌ தப்பிக்கவில்லை. ஒரு தேசம்‌. 
கர்த்தருக்கு விரோதமாகத்‌ துரோகம்‌ 
செய்யும்போது, கர்த்தர்‌ அந்த 
தேசத்திற்கு விரோதமாக தம்முடைய கையை 
நீட்டுகிறார்‌. அந்த தேசத்தின்‌ 
ஜனங்களுக்காக பரிந்து பேசி ஜெபிக்கும்‌. 


தம்முடைய 
நித்தியின்‌ அழித்துப்போடுகிறார்‌ 


பக்தியுள்ள 
துன்மார்க்கமான யூதர்களை 


ர்களால்‌, 


திரம்‌ 
நீதிமான்களாயிருந்தாலும்‌, 

பரிந்து பேசி ஜெபிக்கிறவர்களாயிருந்தாலும்‌. 
தங்களுடைய துன்மார்க்கரான 
குமாரரையும்‌, குமாரத்திகளையும்‌ 
தப்புவிக்கமாட்டார்கள்‌. நோவாவும்‌, 
தானியேலும்‌, யோபுவும்‌, துன்மார்க்கமான 
தேசத்தின்‌ நடுவிலிருந்தாலும்‌, ந 
தேசத்திலுள்ள 

கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு வரும்‌. 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தருக்கு விரோதமாய்‌ 

துரோகம்பண்ணிக்‌ 

கர்த்தர்‌ அந்த 

பஞ்சம்‌, பட்டயம்‌, 

கொள்ளை நோய்‌ ஆகிய 

அனுப்புவார்‌. நோவா, 

தானியேல்‌, யோபு, ஆகிய இம்மூன்று 

புருஷரும்‌ அதின்‌ நடுவில்‌ இருந்தாலும்‌, 

அவர்கள்‌ தங்கள்‌ நீதியினால்‌ தங்கள்‌ 

ஆத்துமாக்களைமாத்திரம்‌ தப்புவிப்பார்கள்‌ 

(எசே 1414). அவர்கள்‌, தாங்கள்மாத்திரம்‌ 

தப்புவார்களேயல்லாமல்‌, தங்கள்‌ 

குமாரரையாகிலும்‌ குமாரத்திகளையாகிலும்‌ 

தப்புவிக்கமாட்டார்கள்‌: தேசமும்‌ 
பாழாய்ப்போகும்‌ (எசே 14:16). 


கர்த்தருக்கு விரோதமாக 
துரோகம்பண்ணுகிற தேசத்தின்மீது, 
கர்த்தருடைய நீதியான நியாயத்தீர்ப்பு வரும்‌, 
அந்த தேசத்திலுள்ளவர்களுக்கு பொதுவான 
டப்‌ துன்பங்களும்‌, Fg 
அந்த சேதத்திலுள்ள 
வொ்க்த்யரகள்‌! கஷ்டங்களை 
அனுபவிப்பதுபோல, அங்கேயுள்ள 
நல்லவர்களும்‌ கஷ்டங்களை அனுபவிப்பார்கள்‌. 
துன்மார்க்கர்‌ அனுபவிக்கிற கஷ்டங்கள்‌, 
அவர்கள்மீது வந்த தண்டனையாகயிருக்கும்‌. 
பரிசுத்தவான்கள்‌ அனுபலிக்கிற கஷ்டங்கள்‌, 
நன்மைக்கேதுவாகயிருக்கும்‌ 
வாதைகளும்‌, 
| நீதிமான்களை இன்னும்‌ 
உபத்திரவங்கள்‌ 
பரிசுத்தவான்‌களுடைய 
மீட்கப்படாவிட்டாலும்‌, 

அவர்களுடைய ஆத்துமா மீட்கப்படும்‌. 


மீதியாணவர்கள்‌ 
எசே: 14:21-23 


எசே 1421. ஆகையால்‌, கர்த்தராகிய 
ஆண்டவர்‌ சொல்லுகிறது. 
என்னவென்றால்‌: நான்‌ மனுஷரையும்‌ 
மிருகங்களையும்‌ நாசம்பண்ணும்படி. 
எருசலேமுக்கு விரோதமாகப்‌ பட்டயம்‌, 
பஞ்சம்‌, துஷ்டமிருகங்கன்‌, 
கொள்ளைநோய்‌ என்னும்‌ இந்நான்கு. 
கொடிய தண்டனைகளையும்‌ அனுப்பும்‌ 
போது எவ்வனவு அதிக சங்காரமாகும்‌?' 





f= a 
TT 


எசே 14:22. ஆகிலும்‌, இதோ, அதிலே 
தப்பி மீதியாகி. வெளியே 
 கொண்டுவரப்படுகிற. குமாரரும்‌ 
குமாரத்திகளும்‌ சிலர்‌ இருப்பார்கள்‌; 
இதோ, அவர்கள்‌ உங்கனண்டைக்குப்‌ 
புறப்பட்டு வருவார்கள்‌; அப்பொழுது 
நீங்கள்‌ அவர்கள்‌ மார்க்கத்தையும்‌ 
அவர்கள்‌ கிரியைகளையும்‌ கண்டு, நான்‌: 
எருசலேமின்மேல்‌ வரப்பண்ணின 
தீங்கையும்‌ அதின்மேல்‌ நான்‌ 
வரப்பண்ணின எல்லாவற்றையுங்‌. 
குறித்துத்‌ தேற்றப்படுவீர்கள்‌.. 


எசே 14:29, நீங்கள்‌ ள்‌ 
மார்க்கத்தையும்‌ 

கிரியையையும்‌ 

அவர்கள்‌: 

தேற்றரவாயிருப்பார்கள்‌; நான்‌ அதிலே. 
செய்த எல்லாவற்றையும்‌ 
முகாந்தரமில்லாமல்‌ 
செய்யவில்லையென்று அப்பொழுது. 
அறிந்து கொன்விர்கன்‌ என்பதைக்‌ 
கர்த்தராகிய ஆண்டவர்‌ உரைக்கிறார்‌. 
என்று சொன்னார்‌. 


கர்த்தர்‌ 
நியாயத்தீர்ப்புகளினால்‌ 
அழித்துப்போட்டாலும்‌, கர்த்தருடைய 
இரக்கத்திற்கு அடையாளமாக, அந்த 
தேசத்தில்‌ ஒரு சிலர்‌ அழிவுக்கு தப்பி 
மீதமாயிருப்பார்கள்‌. கர்த்தருடைய 
நீதியான நியாயத்தீர்ப்பினால்‌ எருசலேம்‌ 
நகரம்‌ அழிந்துபோயிற்று. கர்த்தர்‌ அந்த 
நகரத்திலுள்ள மனுஷரையும்‌ 
மிருகங்களையும்‌ நாசம்‌ பண்ணினார்‌. 
கர்த்தர்‌ எருசலேமுக்கு விரோதமாய்‌ பட்டயம்‌, 
பஞ்சம்‌, துஷ்டமிருகங்கள்‌, கொள்ளை 
நோய்‌ என்னும்‌ இந்த நான்கு கொடிய 
தண்டனைகளையும்‌ அனுப்பினார்‌. இதனால்‌ 
எருசலேம்‌ நகரம்‌ முற்றிலுமாய்‌ 
சங்காரமாயிற்று. 


தம்முடைய 
முழுதேசத்தையும்‌ 


எருசலேம்‌ நகரம்‌ அழிந்துபோனாலும்‌, 
எருசலேமின்‌ குடிகள்‌ சங்காரமானாலும்‌. 
அதிலே தப்பி மீதியாகி வெளியே 
கொண்டுவரப்படுகிற குமாரரும்‌, 
குமாரத்திகளும்‌ சிலர்‌ இருப்பார்கள்‌. 
கல்தேயர்கள்‌ அவர்களை சிறைப்பிடித்து 
தங்கள்‌ தேசத்திற்கு கொண்டு ல்‌ 
சங்காரத்திற்கு தப்பி மீதமாயிருக்கிற 
குமாரரும்‌ குமாரத்திகளும்‌, 
சந்ததிக்கு வித்தாகமிருப்பார்கள்‌ 


பதிய 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எருசலேம்‌ நகரத்திலே இருக்கிற 
வாலிபரையும்‌, கன்னிகைகளையும்‌ 
கல்தேயர்கள்‌ சிறைப்பிடிப்பார்கள்‌. 
அவர்களை பாபிலோன்‌ தேசத்திற்கு 
அழைத்து வருவார்கள்‌. “இதோ, அவர்கள்‌ 
உங்களண்டைக்கு புறப்பட்டு வருவார்கள்‌” 
(எசே 14:22) என்று கர்த்தர்‌ பாபிலோன்‌ 
தேசத்து சிறையிருப்பிலிருக்கிற 
யூதர்களுக்கு சொல்லுகிறார்‌. 
சிறையிருப்புக்கு வருகிறவர்கள்‌ 
பாபிலோனுக்கு மனப்பூர்வமாய்‌ வருவார்கள்‌. 
ஏனெனில்‌ அவர்களுடைய சிநேகிதர்களில்‌ 
அநேகர்‌, ஏற்கெனவே பாபிலோன்‌ தேசத்து 
சிறையிருப்புக்குப்‌ போயிருக்கிறார்கள்‌. 
எருசலேமில்‌ சிறைப்பிடிக்கப்பட்டவர்கள்‌ 
பாபிலோன்‌ தேசத்திற்கு வரும்போது, 
ஏற்கெனவே  சிறையிருப்பிலிருக்கிறவர்கள்‌ 
அவர்களுடைய மார்க்கத்தையும்‌, 
அவர்களுடைய கிரியைகளையும்‌ 
காண்பார்கள்‌. கர்த்தர்‌ எருசலேமின்‌ மேல்‌ 
வரப்பண்ணின தீங்கையும்‌, அவர்‌ அதின்மேல்‌ 
வரப்பண்ணின எல்லாவற்றையும்‌ குறித்து 
தேற்றப்படுவார்கள்‌. பாபிலோன்‌ தேசத்து 
சிறையிருப்பிலிருக்கிறவர்கள்‌, 
எருசலேமிலிருந்து சிறையிருப்புக்கு 
வருகிறவர்களுடைய மார்க்கத்தையும்‌, 
கிரியைகளையும்‌ காண்பார்கள்‌. அப்போது, 
அவர்கள்‌  சிறையிருப்பிலிருக்கிறவர்களுக்கு 
தேற்றரவாயிருப்பார்கள்‌. 


எருசலேமிலிருந்து பாபிலோன்‌ தேசத்து, 
சிறையிருப்புக்கு வருகிறவர்கள்‌ தங்களுடைய 
பாவங்களை அறிக்கை செய்வார்கள்‌. 
தங்களை கர்த்தருக்கு முன்பாக தாழ்த்தி 
தங்கள்‌ பாவங்களுக்கு மனந்திரும்புவார்கள்‌ 
அவர்களுடைய இருதயங்கள்‌ புதுப்பிக்கப்படும்‌ 
அவர்கள்‌ வேதனைகளையும்‌, உபத்திரவங்‌ 
களையும்‌ அனுபவித்ததினால்‌, அவர்களுடைய 
ஜீவியங்களில்‌ நன்மைக்கேதுவான மாற்றம்‌ 
உண்டாயிருக்கிறது. 


ஏற்கெனவே சிறையிருப்பிலிருக்கிற 
சிறையிருப்புக்கு புதிதாய்‌ 

மனந்திரும்புதல்களையும்‌, 
புதுப்பிக்கப்பட்ட இருதயங்களையும்‌ 
அவர்களுடைய பக்திமார்க்கங்களையும்‌, 
அவர்களுடைய பரிகத்தமான கிரியைகளையும்‌ 
பார்ப்பார்கள்‌. அதைப்‌ பார்க்கும்போது 
ஏற்கெனவே பாபிலோன்‌ தேசத்து 
சிறையிருப்பிலிருக்கிறவர்களுக்கு ஆறுதலும்‌ 
தேறுதலும்‌ உண்டாகும்‌. 


வர்கள்‌, 
வருகிறவர்களின்‌ 





ழ்‌ யுள 
யாய்‌ 


கர்த்தர்‌ 'கிரியையையும்‌ 
முகாந்தரமில்லாமல்‌ செய்யமாட்டார்‌. 
கர்த்தருடைய கிரியைகளுக்கு நிச்சயமாகவே 
முகாந்தரம்‌ இருக்கும்‌. எருசலேம்‌ நகரம்‌ 
அழிந்துபோனதற்கும்‌ முகாந்தரம்‌ இருக்கும்‌. 
எருசலேமின்‌ குடிகள்‌ சங்காரமானதற்கும்‌, 
யூதர்களில்‌ கொஞ்சம்பேர்‌ பட்டயம்‌, பஞ்சம்‌, 
துஷ்டமிருகங்கள்‌, கொள்ளைநோய்‌ ஆகிய 
கொடிய தண்டனைகளை  அனுபவித்‌ 
அதிலிருந்து நபித்த பாபிலோன்‌ 
தேசத்து சிறையிருப்பக்கு வந்ததற்கும்‌ 
நிச்சயமாகவே முகாந்தரம்‌ இருக்கும்‌. 


எந்தக்‌ 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பாபிலோன்‌ தேசத்து 
சிறையிருப்பிலிருக்கிறவர்கள்‌, கர்த்தர்‌ 
எல்லாவற்றையும்‌ முகாந்தரமில்லாமல்‌. 
செய்யவில்லை. ன்‌ 
அறிந்துகொள்வார்கள்‌. 
அழியும்போது கர்த்தருடைய 
வெளிப்படுகிறது. கர்த்தருக்கு மீதமானவர்கள்‌ 
தப்பிக்கும்போது அவருடைய 

ம்‌ இரக்கமும்‌ வெளிப்படுகிறது. 

செய்கிற. எல்லாவற்றிற்கும்‌ 

முகாந்தரமுண்டு. 





f= FTE 
TT 


எசேக்கியேல்‌, 
நாமத்தினால்‌, 
குறித்து, 


கர்த்தருடைய 
எருசலேமின்‌ அழிவைக்‌ 
மறுபடியும்‌ மறுபடியுமாய்த்‌ 
தீர்க்கதரிசனம்‌ சொல்லுகிறார்‌. ஆனால்‌ 
எருசலேமின்‌ குடிகளோ தங்களுடைய 
பாவங்களுக்கு மனந்திரும்ப மறுக்கிறார்கள்‌ 
அவர்களுடைய இருதயம்‌ கர்த்தருக்கு 
விரோதமாய்க்‌ கடினமாயிருக்கிறது. 


எருசலேம்‌ அழிக்கப்படும்‌ என்று கர்த்தர்‌ 
க்குத்‌. காள்‌. என்‌ 
விவரிப்பதற்கு, 
காட்டுச்செடிகளுக்குள்ளிருக்கிற 
திராட்சச்செடியை ஒரு உவமையாகச்‌ 
சொல்லுகிறார்‌. ஒரு பிரயோஜனமுமில்லாத 
காட்டு திராட்சச்செடி வெட்டப்பட்டு, 
அக்கினியிலே சட்டெரிக்கப்படும்‌ 


கர்த்தர்‌ எருசலேமின்‌ 
அக்கினிக்கு ஒப்புக்கொடுப்பார்‌. 
கர்த்தருக்கு 
துரோகம்பண்ணினார்கள்‌. 


யூதாதேசத்தை 
(எசே 154-8) 


குடிகளை 
அவர்கள்‌ 
விரோதமாக 
கர்த்தர்‌ 
பாழாய்ப்போகப்பண்ணுவார்‌ 


காட்டிலிருக்கிற திராட்சச்செடி. 
எசே: 151,2 


எக. 15:1. கர்த்தருடைய வார்த்தை 
எனக்கு உண்டாகி, அவம்‌: 


a 1 மனுபுத்திரனே, 
காட்டிலிருக்கிற செடிகளுக்குன்‌ மற்ற 
எல்லாச்‌. செடிகொடிகளைப்பார்க்கிலும்‌: 
திராட்சக்செடிக்கு மேன்மை என்ன? 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


எசேக்கியேல்‌ தீர்க்கதரிசி எருசலேம்‌ 
நகரத்தின்‌ மகிமையை நினைத்துப்‌ 
பார்க்கிறார்‌. அது கர்த்தருக்கு பரிசுத்தமான 
நகரம்‌. ஆனால்‌ எருசலேமின்‌ குடிகளோ 
கர்த்தருக்கு. விரோதமாய்த்‌ 
துரோகம்பண்ணுகிறார்கள்‌. அவர்களுடைய 
பாவங்களினிமித்தமாய்‌, கர்த்தருடைய 
நீதியான நியாயத்தீர்ப்பு எருசலேமின்மீது 
வருகிறது. எருசலேமுக்கு 
வரப்போகிறது. எசேக்கியேல்‌ 
எருசலேமுக்கு வரப்போகும்‌ 
வேதனையோடு நினைத்துப்‌ பார்க்கிறார்‌. 


கர்த்தர்‌ எருசலேம்‌ நகரத்தை ஒரு 
திராட்சச்செடிக்கு ஒப்புமையாய்ச்‌ 
சொல்லுகிறார்‌. இது தோட்டத்திலிருக்கிற 
திராட்சச்செடியல்ல. இது காட்டிலிருக்கிற 
திராட்சச்செடி திராட்சச்செடி 
காட்டிலிருந்தாலும்‌, அது மற்ற எல்லா 
செடி கொடிகளைப்‌ பார்க்கிலும்‌ 
அழகாமிருக்கும்‌. திராட்சச்செடி அதிகமாய்க்‌ 
கனிகொடுக்கும்போது, அது மிகவும்‌ 
பயனுள்ள செடியாகமிருக்கும்‌. இதுவே 
திராட்சச்செடியின்‌ மேன்மை. 


எருசலேம்‌ நகரத்தை 
உயர்குல திராட்சச்செடியாக 
நாட்டிமிருக்கிறார்‌. “நான்‌ உன்னை முற்றிலும்‌ 
நற்கனி தரும்‌ உயர்குலத்‌ திராட்சச்‌ 
செடியாக நாட்டினேன்‌: நீ எனக்குக்‌ 
காட்டுத்‌  திராட்சச்செடியின்‌ ஆகாத 
கொடிகளாய்‌ மாறிப்போனது என்ன? 
(எரே 2:21) 


கர்த்தர்‌ 
நற்கனிதரும்‌ 


எருசலேம்‌ நகரம்‌ கர்த்தருடைய 
பரிசுத்த நகரம்‌. எருசலேமின்‌ குடிகள்‌ 
பரிசுத்தமாயிருக்கவேண்டும்‌. _ எருசலேமின்‌ 
பரிசுத்தமே. தேவனுக்கும்‌ இஸ்ரேலுக்கும்‌. 
மகிமை கர்த்தர்‌ எந்த நோக்கத்தோடு 
படு நகரத்தை ஸ்தாபித்திருக்கிறாரோ, 
நோக்கத்தை அது 
நிறைவேற்றவேண்டும்‌. எருசலேமிலிருந்து 
பரிசுத்தமும்‌, கர்த்தருக்கு பயப்படும்‌ 
பயமும்‌ நற்கனிகளைப்போல 
வெளிப்படவேண்டும்‌. 
காட்டிலிருக்கிற 
கனிகொடுக்கவில்லையென்‌ றால்‌, 
செடியால்‌ ஒரு பிரயோஜனமுமில்லை. 
இது காட்டிலுள்ள மற்ற நெரிஞ்சில்‌ 
செடிகளைப்போலவும்‌, முட்செடிகளைப்போலவும்‌ 
பிரயோஜனமற்றதாயிருக்கும்‌. 


திராட்சச்செடி 
அந்தச்‌ 





i THE 
TT 


காட்டிலிருக்கிற செடிகளுக்குள்‌ மற்ற 
எல்லாச்‌ செடிகொடிகளைப்பார்க்கிலும்‌ 
திராட்சச்செடிக்கு மேன்மை என்ன?” 
(எசே 15:2) என்று கர்த்தர்‌ கேட்கிறார்‌. 
காட்டிலுள்ள செடிகள்‌ பொதுவாக கனிதராது. 
சில விருட்சங்கள்‌ கனிதரவில்லையென்றாலும்‌, 
அதன்‌ மரங்கள்‌ உறுதியாயிருக்கும்‌. அந்த 
மரத்திலே உறுதியான கட்டைகளை 
எடுக்கலாம்‌. அதை பலகைகளாக செய்து 
பயன்படுத்தலாம்‌. 


திராட்சச்செடி 
கொடி. அது 
கொடுத்தால்தான்‌, 
பிரயோஜனமுள்ளதாயிருக்கும்‌. 

திராட்சச்செடியில்‌  கனியில்லையென்றால்‌. 
அந்தச்செடி ஒன்றுக்கும்‌ பயன்படாது. 
திராட்சச்செடியிலிருந்து கட்டைகளையோ, 
பலகைகளையோ எடுக்க முடியாது. 
காட்டிலுள்ள திராட்சச்செடி கனிகளைக்‌ 
கொடுக்கவில்லையென்றால்‌, அது 
ஒன்றுக்கும்‌ உதவாது. அதைப்‌ பிடுங்கி 
அக்கினியிலே போட்டுவிடுவார்கள்‌. 


ஒரு வ மான 


எக்‌ 
ாட்சச்செடி 


ஒரு வேலைக்கும்‌ 
திராட்ச௪ச்‌செடி. 
எசே: 15:8,4 


உதவாத: 


எசே. 15:8, யாதொரு வேலைசெய்ய 
அதிலே ஒரு கட்டை. எடுக்கப்படுமோ? 
யாதொரு தட்டுமுட்டைத்‌ 
தூக்கிவைக்கும்படி ஒரு முனையை 
அதினால்‌ செய்வார்களோ? 


எசே 15:4. இதே, அது அக்கினிக்கு 
இரையாக எறியப்படும்‌ அதின்‌ 
இரண்டு முனைகளையும்‌ அக்கினி 
எரித்துப்போடும்‌; அதின்‌ நடுத்துண்டும்‌. 
வெந்துபோம்‌; அது எத்த 
வேலைக்காவது உதவுமோ? 


காட்டிலுள்ள கனிதராத திராட்சச்செடி, 
பரிசுத்தமில்லாத எருசலேம்‌ நகரத்திற்கு 
ஒப்புமையாகச்‌ சொல்லப்படுகிறது. 


“இஸ்ரவேல்‌ பலனற்ற திராட்சச்செடி, 
அது தனக்குத்தானே கனிகொடுக்கிறது: 
அவன்‌ தன்‌ கனியின்‌ திரளுக்குச்‌ சரியாய்ப்‌ 
பலிீடங்களைத்‌ திரளாக்குகிறான்‌; தங்கள்‌ 
தேசத்தின்‌ செழிப்புக்குச்‌ சரியாய்ச்‌ சிறப்பான 
சிலைகளைச்‌ செய்கிறார்கள்‌" (ஓசி 10:1/ 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


காட்டு திராட்சச்செடியிலிருந்து 
கட்டையை எடுக்க முடியாது. அதிலிருந்து 
தட்டுமூட்டை தூக்கி வைக்கும்படி 
பலகையை செய்ய முடியாது. 

காட்டு திராட்சச்செடி 
பிரயோஜனப்படாது. 


ஒரு சில விருட்சங்களின்‌ 
பிரயோஜனமாயிருக்கும்‌. வேறு 
விருட்சங்களில்‌ கனிகளும்‌ அதன்‌ 
விதைகளும்‌ பயனுள்ளதாயிருக்கும்‌. ஒரு சில 
விருட்சங்களின்‌ இலைகள்கூட நமக்கு 
பயன்படும்‌. சில விருட்சங்கள்‌ கனிதராது 
அவை உறுதியான 
சில விருட்சங்கள்‌ 
ஆனால்‌ அவை உறுதியான 
இவையெல்லாமே நமக்கு 
ஏதாவது ஒரு வழியில்‌ பிரயோஜனமுள்ளது. 


கனிதராத காட்டு திராட்சச்செடியோ 
ஒன்றுக்கும்‌ பிரயோஜனப்படாது. அது 
கனியும்‌ தராது. அதன்‌ மரமும்‌ 
உறுதியானதல்ல. பிரயோஜனமில்லாத 
காட்டு திராட்சச்செடி அக்கினிக்கு 
இரையாக எரியப்படும்‌ அதின்‌ இரண்டு 
முனைகளையும்‌ அக்கினி எரித்துப்போடும்‌. 
அதின்‌ நடுத்துண்டும்‌ வெந்துபோகும்‌. 
கனிகொடுக்காத காட்டு திராட்சச்செடி 
எந்த வேலைக்கும்‌ உதவாது. 


எருசலேம்‌ 
எசே: 15:5-8 


எசே. 155, இதே, 
வேகாதிருக்கும்போதே ஒரு 
வேலைக்கும்‌ உதவாதிருக்க, அக்கினி 
அதை எரித்து, அது 
வெந்தூபோனயின்பு, அது இனி ஒரு 
'வேலைக்கு உதவுவதெப்படி? 


எசே 15:8. 
ஆண்டவர்‌ 
என்னவென்றால்‌: 
செடிகளுக்குன்ளிருக்கிற 

செடியை நான்‌ 

இரையாக  ஓப்புக்கொடுத்ததுபோல, 
எருசலேமின்‌ குடிகளையும்‌. 
அப்படியே ஒப்புக்கொடுத்து, 


அது 


ஆதலால்‌ கர்த்தராகிய 





i THEN 
TT 


எசே 15:7. என்‌ முகத்தை அவர்களுக்கு. 
விரோதமாகத்‌ திருப்புவேன்‌; அவர்கள்‌ 
ஒரு அக்கினியிலிருத்து நீங்கித்‌ 
தப்பினாலும்‌, வேறே அக்கினி. 
அவர்களைப்‌ பட்சிக்கும்‌ அப்படியே 
நான்‌ என்‌ முகத்தை அவர்களுக்கு. 
விரோதமாய்த்‌ திருப்பும்போது, நான்‌ 
கர்த்தர்‌ என்று அறித்துகொள்வீர்கள்‌. 


எசே 15:8. 
துரோகம்பண்ணினபடியினால்‌, நான்‌ 
தேசத்தைப்‌ பாழாய்ப்‌ 
போகப்பண்ணுவேன்‌ என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌ என்றார்‌. 


கனிதராத திராட்சச்செடி 
எருசலேமுக்கு ஒப்புமையாகச்‌ 
சொல்லப்படுகிறது. பரிசுத்தமான எருசலேம்‌ 


அவர்கள்‌ 


காட்டு 


கு 
றிது ஒரு காலத்தில்‌ 
எருசலேம்‌ நகரம்‌ திராட்சத்தோட்டத்தில்‌ 
நாட்டப்பட்ட, உயர்குல 
திராட்சச்செடியைப்போல இருந்தது. அந்தத்‌ 
நிராட்சச்செடியில்‌ சுவையான கனிகள்‌ 
ஏராளமாய்‌ முளைத்தன. எருசலேம்‌ நகரத்தில்‌ 
தேவனுடைய நாமத்திற்கு மகிமையாக 
நீதியின்‌ கனிகள்‌ தாராளமாய்க்‌ 


காணப்பட்டது. 


எருசலேமில்‌ கர்த்தருடைய 
இருக்கிறது. 
ப பதுவு 


ழக ள் பக்‌ 
கர்த்தரை... ஆராதிக்கிற வருகிறவர்கள்‌ 
எல்லோருக்கும்‌ ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள்‌ 
தாராளமாய்க்‌ கிடைத்தது. யூதாதேசம்‌ 
முழுவதிலுமிருந்து இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ 
எருசலேமுக்கு வந்து. ஆலிக்குரிய 
ஆசீர்வாதங்களைப்‌ பெற்றுக்கொண்டார்கள்‌. 


திராட்சத்தோட்டத்திலிருந்து, 
திராட்சப்பழங்களைப்‌ 
கர்த்தருடைய 


அவர்கள்‌ 
ஏராளமான 
பறிப்பதுபோல, 
நன்மைகளைப்‌ பெற்றுக்கொண்டார்கள்‌. 
பழம்‌ பறிப்பதும்‌ அதிகமாயிருந்தது. 
பழத்தை  சேகரிப்பதும்‌ அதிகமாயிருந்தது. 
கர்த்தரும்‌ எருசலேமின்மேல்‌ 
பிரியமாயிருந்தார்‌. 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


சேனைகளின்‌ 
திராட்சத்தோட்டம்‌ 


கர்த்தருடைய 
இஸ்ரவேலின்‌ வம்சமே: 
அவருடைய  மனமகிழ்ச்சியின்‌ நாற்று 
யூதாவின்‌ மனுஷரே (ஏசா 597) 
கர்த்தராகிய நான்‌ அதைக்‌ காப்பாற்றி, 
அடிக்கடி அதற்குத்‌  தண்ணீர்ப்பாய்ச்சி, 
ஒருவரும்‌ அதைச்‌ சேதப்படுத்தாதபடிக்கு 
அதை இரவும்பகலும்‌ காத்துக்கொள்வேன்‌” 
(ஏசா 27:3). 


எருசலேம்‌. என்னும்‌. 
தம்முடைய 'திராட்சத்தோட்டத்தை 
பாதுகாத்து பராமரித்தார்‌. அதற்கு 
வேலியடைத்து நீர்ப்பாய்ச்சினார்‌. னால்‌ 
அதிலுள்ள திராட்சக்கொடிகளோ இனிப்பான 
பழங்களைத்‌: தருவதற்குப்‌ பதிலாக, 
கசப்பான பழங்களைத்‌ தந்தது. 


“நான்‌ என்‌ திராட்சத்தோட்டத்திற்காகச்‌ 
செய்யாத எந்த வேலையை அதற்கு இனிச்‌: 
செய்யலாம்‌? அது நல்ல திராட்சப்பழங்களைத்‌ 
தருமென்று நான்‌ காத்திருக்க. அது 
கசப்பான பழங்களைத்‌ தந்ததென்ன?" 
(ஏசா 5:4). 


கர்த்தர்‌ 


ர்க ஈட்சச்செடி, 
ட கொள களி ம்‌ 
0 ட்சச்செடியிலும 
ஜாதியாமிருக்கிறது. அவைகளின்‌ 


சோதோக்றும்‌ 
பமிரான தாழ்ந்த 
பழங்கள்‌ 
பித்தும்‌ அவைகளின்‌ குலைகள்‌ கசப்புமாய்‌ 
இருக்கிறது" (உபா 32:32). 


எருசலேம்‌ நகரத்தார்‌ கர்த்தருக்கு 
விரோதமாகத்‌  துரோகம்பண்ணினார்கள்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய நீதியான நியாயத்‌ 
தீர்ப்பினால்‌, யூதாதேசத்தை பாழாய்ப்போகப்‌. 
பண்ணுவார்‌ (எசே 15:8). காட்டிலிருக்கிற 
திராட்சச்செடி கனிகொடுக்கவில்லை. 
யென்றால்‌. அது ஒன்றுக்கும்‌ 
பிரயோஜனப்படாது. அது எந்த வேலைக்கும்‌ 
உதவாது. கனிதராத காட்டு திராட்சச்செடி 
(க்கினிக்கு இரையாக எரியப்படும்‌. 


கனிகொடுக்காத காட்டு திராட்சச்செடி 
அக்கினிக்கு இரையாக எரியப்படுவதற்கு 
முன்பு. அது எந்த வேலைக்கும்‌ உதவவில்லை. 
அக்கினி அதை எரிக்கும்போது, அந்த 
திராட்சச்செடி வெந்துபோகும்‌. வெந்துபோன 
திராட்சச்செடி இனிமேல்‌ ஒரு வேலைக்கும்‌. 
உதவாது. கர்த்தர்‌ காட்டு 
திராட்சச்செடியை அக்கினிக்கு இரையாக 
ஒப்புக்கொடுத்ததுபோல, எருசலேமின்‌ 
குடிகளையும்‌ அழிவுக்கு ஒப்புக்கொடுப்பார்‌. 





ழ்‌ ளா 
யாய 


என்று அவர்கள்‌ அறிந்துகொள்வார்கள்‌ 

எருசலேமின்‌ கள்‌ 
துரோகபன்ணினார்ககை அவர்கள்‌ 
கர்த்தரைவிட்டு விலகி அந்நிய 
தெய்வங்களைப்‌ பின்பற்றிப்போனார்கள்‌ 
விக்கிரகங்களுக்கு தூபங்காட்டினார்கள்‌ 
அவர்களுடைய க்கிரமங்களும்‌ 
மீறுதல்களும்‌, துரோகங்களும்‌ 
கோபத்தை உண்டுபண்ணிற்று. 


கர்த்தருக்‌( 


மங்களும்‌, 
கர்த்தருக்கு. 


பரிசுத்த, 
கர்த்தருடைய 
அவர்கள்‌ 
விரோதமாக 
அவர்கள்‌ 
பிரயோஜனமற்றவர்களாய்‌ 
அவர்களிடத்தில்‌ 
கர்த்தருக்கு பயப்படும்‌ 
அவர்கள்‌ பூமியிலே, 
சூரியனுக்கு கீழே மிகவம்‌ 
தாழ்ந்துபோனார்கள்‌. அவர்களுக்கு 
குறைச்சல்‌. உண்டாயிற்று. 
புறஜாதியார்‌ அவர்களை 
மிதித்துப்போட்டார்கள்‌. 


கர்த்தருக்கு 
கதன்‌ யூதர்கள்‌ 
பரிசுத்த ஜாதியாயிருந்தார்கள்‌. 
கர்த்தருக்கு 
துரோகம்பண்ணியபோதோ, 
ஒன்றுக்கும்‌ 
போய்விட்டார்கள்‌. 
பரிசுத்தமில்லை. 
பயமில்லை. 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தேவனுடைய கிருபையின்‌ 
மகிமைக்கேற்ற கனிதராதவர்களுக்கு அழிவு 
வரும்‌. கர்த்தருடைய கோபம்‌ 
பற்றியெரிவதற்கு, விறகாகப்‌ 
பயன்படுத்தப்படுவார்கள்‌. காட்டு 
செடிகளுக்குள்ளே இருக்கிற திராட்சச்செடி 
அக்கினிக்கு இரை 
ஒப்புக்கொடுக்கப்படும்‌. 


அழிவுக்கு ஒப்புக்கொடுப்பார்‌. 


எருசலேமின்‌ குடிகள்‌ 
காட்டு திராட்சச்செடியைப்‌ 
போலிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ காய்ந்து, 
உலர்ந்து, அழுகிப்போயிருக்கிறார்கள்‌. 
பார்ப்பதற்கு சுத்தமாகவும்‌ தீட்டாகவும்‌ 
இருக்கிறார்கள்‌. ஆகையினால்‌. கர்த்தர்‌ 
ன்‌ குடிகளுக்கு விரோதமாக 
திருப்புகிறார்‌ 

கர்த்தருக்கு 

முகத்தைத்‌ 

கர்த்தர்‌ 


அவர்கள்‌ 


கர்த்தர்‌ எருசலேமை அழிப்பதற்கு 
வாதைகளை அனுப்புகிறார்‌. அவர்கள்‌ ஒரு 
வாதையிலிருந்து நீங்கி onl வேறு 
வாதை அவர்களைப்‌ சிக்கும்‌. 
அவர்கள்மீது அக்கினியின்மேல்‌ அக்கினி 
வந்து இறங்கும்‌. யூதாதேசம்‌ பாழாய்ப்போகும்‌. 
கல்தேயர்கள்‌ எருசலேமை அக்கினியால்‌ 
எரித்துப்போடுவார்கள்‌. எருசலேம்‌ ஒரு 
அக்கினிக்கு நீங்கி தப்பினாலும்‌, வேறொரு 
அக்கினி அந்த நகரத்தைப்‌ பட்சிக்கும்‌. 
எருசலேமின்‌. 
et 
தன்பங்களுக்குமேல்‌ துன்பங்களும்‌, 
வாதைகளுக்குமேல்‌ வாதைகளும்‌, 
உபத்திரவங்களுக்கு மேல்‌ உபத்திரவங்களும்‌ 
எருசலேமின்‌ 
தப்பித்தாலும்‌, 
ன்‌ தேசத்தின்‌ 


குடிகளுக்கு 
கஷ்டங்களும்‌, 





i FTE 
TT 


இஸ்ரவேல்‌ வம்சத்தாரை 
பாவங்களினிமித்தமாய்த்‌ 
தண்டிக்கிறார்‌. அவர்களுடைய 
பாவங்களுக்குத்‌ தக்க தண்டனை 
அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. இதற்கு 
முந்திய அதிகாரத்தில்‌, கனிகொடாத 
காட்டு திராட்சச்செடியோடு எருசலேம்‌ நகரம்‌ 
ஒப்பிட்டுச்‌ சொல்லப்பட்டது. த 
அதிகாரத்திலோ கர்த்தர்‌ எருசலேம்‌ 
நகரத்தை ஒரு  சோரஸ்திரீயோடு 
ஒப்பிடுகிறார்‌. கர்த்தருடைய நீதியின்‌ 
பிரகாரம்‌, எருசலேம்‌ தன்னுடைய 
வேசித்தனத்தினிமித்தமாய்‌. கடினமாய்த்‌ 
தண்டிக்கப்படவேண்டும்‌. 


கர்த்தர்‌ 
அவர்களுடைய 


கானான்‌ தேசத்தின்‌ 
சிறுமையாயிருந்தது (எசே 16:3-5). கர்த்தர்‌ 
கானான்‌ தேசத்தின்மீது அதிகமான 
கிருபைகளையும்‌, சிலாக்கியங்களையும்‌ 
காண்பித்தார்‌ (எசே 168-4). கர்த்தர்‌ 
தங்கு கு ஏராளமான நன்மைகளை 

ந்தாலும்‌, இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ 
கதத நன்றியுள்ளவர்களாக 
ஜீவிக்கவில்லை. அவர்கள்‌ கர்த்தரைவிட்டு 
விலகி அந்நிய தெய்வங்களைப்‌ 
பின்பற்றிப்போனார்கள்‌ (எசே 16:15-34. 

இஸ்ரவேல்‌ 
பாவங்களினிமித்தமாய்‌ 
தேவனுடைய நியாயத்தீர்ப்பு வரும்‌ 
(எசே  16:35-43). எருசலேம்‌ நகரம்‌ 
சோதோமோடும்‌, சமாரியாவோடும்‌ ஒப்பிட்டுச்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது (எசே 16:44-59) 
கர்த்தருக்கு பயந்தவர்கள்‌ அவருக்கு. 
மீதியான ஜனமாயிருப்பார்கள்‌. தமக்கு 
மீதியானவர்கள்மீது கர்த்தர்‌ தம்முடைய 
கிருபையையும்‌ இரக்கத்தையும்‌ காண்பிப்பார்‌. 
(எசே 1660-68) 


ரம்பம்‌ 


வம்சத்தாருடைய 
அவர்கள்மீது 


கானான்‌ கேசத்தினுடைய 
பிறப்பின்‌ வர்த்தமானம்‌ 
எசே: 1611-5 


எசே 161. கர்த்தருடைய வார்த்தை 
எனக்கு உண்டாகி, அவர்‌: 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எசே 162 மனுபுத்திரனே தீ 
எருசலேமின்‌ அருவருப்புகனை அதற்கு. 
அறிவித்துச்‌. சொல்லவேண்டியது 
என்னவென்றால்‌: 


எசே. 16:3. கர்த்தராகிய ஆண்டவர்‌ 
க்குச்‌ சொல்லுகிறார்‌, காணான்‌. 
தேசமே உன்‌ உற்பத்திக்கும்‌ உன்‌ 
பிறப்புக்கும்‌ இடம்‌, உன்‌ தகப்பன்‌ 
எமோரியன்‌, உன்‌ தாய்‌ ஏத்தித்தி. 


எசே 16:4. உன்‌ பிறப்பின்‌ வர்த்தமானம்‌ 
என்னவென்றால்‌, தீ பிறந்த நாவிலே 
உன்‌ தொப்புள்‌ அறுக்கப்படவுமில்லை; 
தீ சுத்தமாவதற்குத்‌ தண்ணீரினால்‌ 
குவிப்பாட்டப்படவுமில்லை உப்பால்‌ 
சுத்திகரிக்கப்படவுமில்லை துணிகளில்‌ 
௬ற்றப்படவுமில்லை. 


எசே 16:5. உனக்காகப்‌ பரிதபித்து, 
இவைகளில்‌ ஒன்றையாகிலும்‌ உனக்குச்‌. 
செய்ய கண்ணும்‌ உன்‌ பேரில்‌ 
இரக்கமாயிருந்ததுமில்லை; தீ 
யிறத்தநானில்‌ 
அருவருக்கப்பட்ட தினால்‌ 
எறித்துவிடப்பட்டாய்‌. 


நீ 
வெளியில்‌ 


எசேக்கியேல்‌ இப்போது கானான்‌ 
தேசத்து சிறையிருப்பிலிருக்கிற யூதர்கள்‌ 
மத்தியிலே இருக்கிறார்‌. எரேமியா 
தீர்க்கதரிசி எருசலேமிலிருந்து, பாபிலோன்‌. 
தேசத்து சிறையிருப்பிலிருக்கிறவர்களுக்கு 
பிரயோஜனமான வார்த்தைகளைச்‌ 
சொன்னார்‌. (எரே 29-ஆவது அதிகாரம்‌). 
எசேக்கியேல்‌. பாபிலோனிலிருந்து, 
எருசலேமிலுள்ள யூதர்களுக்கு 
பிரயோஜனமான வார்த்தைகளைச்‌ 


சொல்லுகிறார்‌. 


பாபிலோன்‌. தேசத்து 
சிறையிருப்பிலிருக்கிற யூதர்கள்‌ மிகுந்த 
வேதனைகளை அனுபவிக்கிறார்கள்‌. எரேமியா 
அவர்களுக்கு ஆறுதலான வார்த்தைகளை 
எழுதியனுப்பினார்‌. எருசலேமிலள்ள 
யூதர்களோ தங்கள்‌ மன; 
மேட்டிமையோடும்‌, இருதயக்கடினத்தோடும்‌, 
கர்த்தருக்கு விரோதமாக பாவம்‌ செய்து 
கொண்டிருக்கிறார்கள்‌. அவர்களுடைய 
பாவங்களை உணர்த்துவதற்காகவும்‌, 
அவர்களுடைய மேட்டிமைகளை அகற்றிப்‌ 
போட்டு, அவர்களைத்‌ தாழ்த்துவதற்காகவும்‌ 
எசேக்கியேல்‌ கர்த்தருடைய வார்த்தைகளை 
அவர்களுக்கு எழுதியனுப்புகிறார்‌. 





f= FTE 
TT 


கர்த்தருக்காக காத்திருப்பதில்‌ நாம்‌ 
ஒருபோதும்‌ சோர்ந்துபோய்விடக்கூடாது. 
கர்த்தருடைய சமுகத்திலே பொறுமையோடு 
காத்திராதவர்கள்‌ பல்வேறு விதமான 
'சோதனைகளிலே. சிக்கிக்கொள்கிறார்கள்‌. 
கர்த்தருடைய 

காத்திருக்கிறவர்களோ 

பெறுகிறார்கள்‌. 


மோசே. சீனாய்‌ மலையிலிருந்து 
கீழே இறங்கி வர ஆயத்தமாயிருக்கிறார்‌. 
மலைக்கு கீழே இருக்கிற இஸ்ரவேல்‌ புத்திரர்‌, 
இன்னும்‌ ஒரு நாள்‌ காத்திருந்தால்‌, மோசே 
அவர்கள்‌ மத்தியிலே வந்துவிடுவார்‌. 
அப்போது மோசேக்கு என்ன சம்பவித்தது 
என்பதை. அவர்கள்‌ அறிந்துகொள்ளலாம்‌. 
ஆனால்‌ அவர்களோ 
வ்‌ அவசரப்பட்டு, 


மோசேக்கு என்ன 
சம்பவித்ததோ அறியோம்‌" என்று 
சொல்லுகிறார்கள்‌. 
ஸ்ரவேல்‌ த்திரர்‌ 
தொன்ம அதனைக்‌ 
ஸ்தாபனம்பண்ணுகிறார்‌ அவர்களுக்கு 
தம்முடைய தெய்வீக பிரமாணங்களையும்‌ 
சொல்லுகிறார்‌. ஆனால்‌ அவர்களோ 
கர்த்தருடைய தெய்வீக பிரமாணங்களை 
பெற்றுக்கொள்ள காத்திருப்பதிலே 
சோர்ந்துபோயிருக்கிறார்கள்‌. 


, இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 


ஆனால்‌ அவர்கள்‌ 
விரும்பிய பிரகாரம்‌, அவர்களால்‌ கர்த்தரை 
உடனே ஆராதிக்க முடியவில்லை. தமக்கு 
பரிசுத்த ஸ்தலத்தை ஸ்தாபிப்பதற்கான. 
கட்டளைகளை கர்த்தர்‌ மோசேக்கு 
சொல்லியிருக்கிறார்‌. அந்தக்‌ கட்டளைகளை 
மோசே இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு சொல்லும்‌ 
முன்பாகவே, இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
தங்களுடைய சுயயோசனையின்‌ பிரகாரமாக 
ஒருவிக்கிரகத்தை। செய்து அதை 
ஆராதிக்கிறார்கள்‌. 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


தாங்கள்‌ செய்த. விக்கிரகம்‌ 
தேவனுடைய பிரசன்னத்திற்கு அடையாளம்‌ 
என்று அவர்கள்‌ தங்களுக்கு தாங்களே 
நினைத்துக்கொள்கிறார்கள்‌. இஸ்ரவேல்‌ 
பத்திரர்‌ விக்கிரகாராதனையில்‌ 
சந்தோஷப்படுகிறார்கள்‌. தாங்கள்‌ 
உண்டுபண்ணின  பொன்கன்றுக்குட்டியை 
நினைத்து, அவர்கள்‌ பெருமைப்படவும்‌ 
செய்கிறார்கள்‌. தங்கள்‌ கைகளால்‌ 
உண்டுபண்ணின விக்கிரகத்தை அவர்கள்‌ 
ஆராதனை செய்கிறார்கள்‌. 

இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
பொன்கன்றுக்குட்டியை ப 
தெய்வமாக ஆராதிக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
எகிப்து, 'த்திலே இருந்தபோது, 
எகிப்தியர்கள்‌ கன்றுக்குட்டியை தங்கள்‌ 
தெய்வமாக ஆராதனை செய்ததை, 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ பார்த்திுப்பார்கள்‌ 
எகிப்தியர்கள்‌ கன்றுக்குட்டியை மாத்திரமல்ல, 
மேலும்‌ பல தெய்வங்களையும்‌ 
ஆராதிக்கிறார்கள்‌. 

ஸ்ரவேல்‌ புத்திரருக்கு கர்த்தர்‌ 
மத்தில வனமகன்‌ கர்த்தர்‌ 
ஒருவரே. ஆனால்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரோ 
ரோனை நோக்கி, “தெய்வங்களை 
எங்களுக்காக உண்டுபண்ணும்‌" என்று 
சொல்லுகிறார்கள்‌. இஸ்ரவேல்‌ புத்திரருடைய 
மனதிலே பல தெய்வங்களை ஆராதிக்கும்‌ 
எண்ணம்‌ இருக்கிறது. தங்களுக்கு 
எத்தனை தெய்வங்கள்‌ வேண்டும்‌ 
என்பது அவர்களுக்கே தெரியாது 
கர்த்தர்‌ அவர்களுக்கு 
போதுமானவராயிருக்கிறார்‌. 


ஸ்ரவேல்‌ புத்திரரோ தங்களுடைய 
ர கதய தலப்‌ 
தங்களுக்கு முன்‌ செல்லும்‌ தெய்வங்களை 
உண்டுபண்ணும்‌ என்று 
சொல்லுகிறார்கள்‌. 

தெய்வங்களை 

உண்டுபண்ணினாலும்‌, அவை மெய்யான 
தெய்வமல்ல. கர்த்தர்‌ மாத்திரமே மெய்யான 
தேவன்‌. அவரே சர்வசிருஷ்டிகர்‌. ஆனால்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரரோ,  சிருஷ்டிகராகிய 
கர்த்தரை ஆராதியாமல்‌, தாங்கள்‌ 
உண்டுபண்ணின சிருஷ்டியாகிய 
பொன்கன்றுக்குட்டியை ஆராதிக்கிறார்கள்‌. 





i FTN 
TT 


எசேக்கியேலுக்கு கர்த்தருடைய 
வார்த்தை உண்டாயிற்று கர்த்தர்‌ 
எசேக்கியேலிடம்‌ மனுபுத்திரனே. நீ 
எருசலேமின்‌  அருவருப்புகளை: “அதற்கு 
அறிவித்துச்‌ சொல்லவேண்டும்‌” (எசே 16:2) 
என்று சொல்லுகிறார்‌ எருசலேமின்‌ 
பாவங்களை எசேக்கியேல்‌ அவர்களுக்கு 
அறிவித்து சொல்லவேண்டும்‌. நம்‌ 
பாவங்களை நாம்‌ 
செய்யவேண்டுமென்றால்‌, 
பாவங்கள்‌ என்ன என்பது 
தெரிந்திருக்கவேண்டும்‌. 

எருசலேமுக்கு அதன்‌ அக்கிரமங்கள்‌ 
தெரிந்திருக்கவேண்டும்‌. எருசலேமின்‌ 
அருவருப்புக்களை, அதற்கு அறிவித்து 
சொல்ல வேண்டிய ஊழியத்தை கர்த்தர்‌ 
எசேக்கியேலுக்கு கொடுக்கிறார்‌. எருசலேம்‌ 
தன்னுடைய அருவருப்புக்களை நினைத்‌ 
பார்க்கவேண்டுமென்றால்‌, கர்த்தர்‌ 
இதுவரையிலும்‌ தனக்காக செய்த பெரிய 
காரியங்களையும்‌, நன்மையான 
காரியங்களையும்‌ நினைத்து 
பார்க்கவேண்டும்‌. 


இஸ்ரவேல்‌ 


அது 


ஆரம்பம்‌ 


நேசத்தின்‌ 
மிகவும்‌ அற்பமானதாமிருந்தது. எளிமையான 


ஆரம்பத்திலிருந்து. கர்த்தர்‌ கானான்‌ 
தந்து... உத்தர்‌. அந்தகக்‌ 
இல்வளவு பெரிதான  சிலாக்கியத்தைப்‌ 
பெறுவதற்கு இஸ்ரவேல்‌ ஜனங்களுக்கு 
ஒரு தகுதியும்‌ இல்லை. 


கர்த்தர்‌ 
கானான்‌ தேசத்தையும்‌ 

அருவருக்கப்பட்டு, 

எரிந்துவிடப்பட்ட பிள்ளையோடு ஒப்பிடுகிறார்‌ 
கர்த்தர்‌ கானான்‌ தேசத்தினுடைய பிறப்பின்‌ 
வர்த்தமானத்தைச்‌ சொல்லுகிறார்‌ 


“நீ பிறந்த நாளிலே உன்‌ தொப்புள்‌ 
அறுக்கப்படவுமில்லை: நீ சுத்தமாவதற்குத்‌ 
தண்ணீரினால்‌ குளிப்பாட்டப்படவுமில்லை;: 
உப்பால்‌ சுத்திகரிக்கப்படவுமில்லை:: 
துணிகளில்‌ சுற்றப்படவுமில்லை. உனக்காகப்‌ 
பரிதபித்து, இவைகளில்‌ ஒன்றையாகிலும்‌ 
உனக்குச்‌. செய்ய ஒரு கண்ணும்‌ உன்‌ 
பேரில்‌ இரக்கமாயிருந்ததுமில்லை: நீ 
பிறந்தநாளில்‌ நீ 
அருவருக்கப்பட்டதினால்‌. வெளியில்‌ 
எறிந்துவிடப்பட்டாய்‌” (எசே 16:4,5) என்று 
கர்த்தர்‌ கானான்‌ தேசத்தின்‌ பிறப்பைப்பற்றிச்‌ 
சொல்லுகிறார்‌. 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இஸ்ரவேல்‌. 
முற்பிதாக்கள்‌ 


வம்சத்தாரின்‌ 
கானான்‌ தேச; 
குடியிருந்தார்கள்‌. அங்கே அவர்கள்‌ 
பரதேசிகளாய்‌ சஞ்சரித்தார்கள்‌ 
அவர்களுக்கென்று அந்த தேசத்திலே ஒரு 
அடி நிலம்கூட இல்லை. முற்பிதாக்களை 
அடக்கம்பண்ணுவதற்கு மாத்திரம்‌ கானான்‌ 
தேசத்திலே அவர்களுக்கு இடம்‌ இருந்தது. 
ஆழிரகாமும்‌ சாராசூம்‌ இஸ்ரவேல்‌ 
வம்சத்தாரின்‌ தகப்பனாரும்‌ தாயாரும்‌ 
ஆவார்கள்‌. அவர்கள்‌ கானான்‌ 
தேசத்திலிருந்தபோது, அந்த தேசத்திலே 
எமோரியரும்‌, ஏத்தியரும்‌ இருந்தார்கள்‌. 
கானான்‌ தேசத்திலே ஏத்தியருடைய 
செல்வாக்கு அதிகமாயிருந்தது. ஆபிரகாமின்‌ 
சந்ததிக்கு அவர்களே பெற்றோராக 
இருக்கவேண்டும்‌ என்று வேதபண்டிதர்கள்‌ 
சொல்லுகிறார்கள்‌. கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
வம்சத்தாருடைய பிறப்பின்‌ 
வர்த்தமானத்தைப்பற்றிச்‌ சொல்லும்போது, 
“கானான்‌ தேசமே உன்‌ உற்பத்திக்கும்‌ உன்‌ 
பிறப்புக்கும்‌ இடம்‌, உன்‌ தகப்பன்‌ எமோரியன்‌,, 
உன்‌ தாய்‌ ஏத்தித்தி (எசே 16:3) என்று 
சொல்லுகிறார்‌. 


“நான்‌ உங்களிடத்தில்‌ அந்நியனும்‌ 
பரதேசியுமாய்‌. இருக்கிறேன்‌; 
என்னிடத்திலிருக்கிற இந்தப்‌ பிரேதம்‌ என்‌ 
கண்முன்‌ இராதடிக்கு நான்‌ அதை அடக்கம்‌ 
பண்ணுவதற்கு, உங்களிடத்தில்‌ எனக்குச்‌ 
சொந்தமாக ஒரு கல்லறைப்‌ பூமியைத்‌ 
தரவேண்டும்‌ என்றான்‌" (ஆதி 23:4). 


“அவர்களோடே பேசி: 
என்னிடத்திலிருக்கிற பிரேதம்‌ என்‌ கண்முன்‌ 
இராதபடிக்கு, நான்‌ அதை அடக்கம்பண்ண 
உங்களுக்குச்‌ சம்மதியானால்‌, நீங்கள்‌ என்‌ 
வார்த்தையைக்‌ கேட்டு, சோகாருடைய 
குமாரனாகிய எப்பெரோன்‌” (ஆதி 23:,8). 
இஸ்ரவேல்‌ வம்சத்தாரின்‌ முற்பிதாக்கள்‌ 
கானானியருக்கு கீழ்ப்படிந்திருந்தார்கள்‌. 
அவர்களுடைய உள்ளத்தில்‌ 
எமோரியரைப்பற்றியும்‌ ஏத்தியரைப்பற்றியும்‌ 
பயமிருந்தது. 


“ஆபிராமுடைய மந்தையேய்ப்பருக்கும்‌ 
லோத்துடைய மந்தைமேய்ப்பரு்கும்‌ 
வாக்குவாதம்‌ உண்டாயிற்று. அக்காலத்திலே 
கானானியரும்‌ பெரிசியரும்‌ அத்தேசத்தில்‌ 
கூடியிருந்தார்கள்‌” (ஆதி 137) 





i FTE 
TT 
யாக்கோபு 


"அப்பொழுது 
'சிமியோனையும்‌ லேவியையும்‌ பார்த்து: இந்தத்‌. 
தேசத்தில்‌ நு கானானியரிடத்திலும்‌ 


நீங்கள்‌ 
கலங்கப்பண்ணினீர்கள்‌: 
ஜனமுள்ளவ. 
விரோதமாய்க்‌ கூட்டங்கூடி, நானும்‌ 
குடும்பமும்‌ படி என்னை 
வெட்டிப்போடுவார்களே என்றான்‌" 
(ஆதி 34:30). 
்ரவேல்‌ வம்சத்தாருடை 
மாக்கள்‌ அக்காலத்திலே... கொஞ்சம்‌ 
தொகைக்குட்பட்ட சொற்ப ஜனங்களும்‌, 
பரதேசிகளுமாயிருந்தார்கள்‌. அவர்கள்‌ ஒரு 
ஜனத்தைவிட்டு மறுஜனத்தண்டைக்கும்‌, ஒரு 
ராஜ்யத்தைவிட்டு மறுதேசத்தார்‌ 
அண்டைக்கும்‌ போனார்கள்‌ (சங்‌ 103:12,13) 
அவர்கள்‌ ஒவ்வொரு விவசாய நிலத்திலும்‌ 
விவசாயம்‌ செய்து பிழைத்தார்கள்‌. கானான்‌ 
தேசத்திலே அவர்களுக்கு நிலையான 
இடமில்லை. அவர்கள்‌ அந்த தேசத்தில்‌ 
பரதேசிகளைப்போல ஒவ்வொரு இடமாகப்‌ 
போய்‌ வாசம்பண்ணினார்கள்‌. 
இஸ்ரவேல்‌. 

ற்பிதாக்கள்‌ 
ய்வங்களை ஆரா, 
கல்தேயருடைய 
பட்டணத்திலிருந்தார்கள்‌. 


வம்சத்தாருடைய 
ரம்பத்தில்‌ அந்நிய 
த்தார்கள்‌. அவர்கள்‌ 

ஊர்‌ என்னும்‌ 


யோசுவா. சகல 
நோக்கி: இஸ்ரவேலின்‌: 
கர்த்தர்‌ சொல்லுகிறது. 
பூர்வத்திலே உங்கள்‌ 

ஆபிரகாழுக்கும்‌ 
நாகோருக்கும்‌ தகப்பளான  தேராகு. 
என்பவன்‌, நதிக்கு அப்புறத்திலே 
குடியிருந்தபோது. அவர்கள்‌ வேறே 
தேவர்களைச்‌ சேவித்தார்க: 


அப்பொழுது 
ஜனங்களையும்‌ 
தேவனாகிய 
என்னவென்றால்‌: 
பிதாக்களாகிய 


யாக்கோபின்‌ 
ஆரம்பத்தில்‌ 
ஆராதித்தார்கள்‌. “அப்பொழுது யாக்கோபு 
தன்‌ வீட்டாரையும்‌ தன்னோடேகூட இருந்த 
மற்ற அனைவரையும்‌ நோக்கி: உங்களிடத்தில்‌ 
ளை 
உங்களைச்‌ 
சுத்தம்பண்ணிக்கொண்டு. உங்கள்‌ 
வஸ்திரங்களை மாற்றுங்கள்‌” (ஆதி 35:2). 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இஸ்ரவேல்‌. 
சொற்ப 
ஜனமாயிருந்தார்கள்‌. 


ஆரம்பத்தில்‌ 
எண்ணிக்கையுள்ள 
அதன்‌ பின்பு 
எண்ணிக்கையில்‌ 
கர்த்தர்‌ 

கானான்‌ தேசத்தை 
கொடுத்தார்‌. ஆனால்‌ 
அந்த தேசத்தில்‌ குடியிருக்க 


உண்டான பஞ்சம்‌, 
அந்த தேசத்திலிருந்து துரத்திவிட்டது. 

எகிப்து தேசம்‌ அக்காலத்தில்‌ | திறந்த 
தேசமாயிருந்தது. அவர்கள்‌ எகிப்திற்கு 
துரத்தப்பட்டவர்கள்போல அந்த தேசத்திற்கு 
வந்தார்கள்‌. எகிப்து தேசத்தின்‌ 
அதிபதியாகிய பார்வோன்‌ இஸ்ரவேல்‌ 
வம்சத்தாரை அடிமைப்படுத்தி, 
அவர்களிடத்தில்‌ கடினமாக வேலை 
வாங்கினான்‌. அவர்களுடைய ஜீவியம்‌ 
அவர்களுக்கு கசப்பாயிற்று. 

இஸ்ரவேல்‌ தேசம்‌ அழிந்துபோவதற்கு 
ஏதுவாயிற்று. கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ dr 
பிறப்பைப்பற்றிச்‌ சொல்லும்போது. நீ பிறந்த 
நாளிலே தொப்புள்‌ 
க்கட விக. ஜ்‌) சுத்தமாவதற்குத்‌ 
தண்ணீரினால்‌ குளிப்பாட்டப்படவுமில்லை;: 
உப்பால்‌ குத்திகரிக்கப்படவுமில்லை;: 
துணிகளில்‌ சுற்றப்படவுமில்லை' (எசே 16:4) 
என்று சொல்லுகிறார்‌. 


இஸ்ரவேலுக்காக பரிதபிக்க 
அக்காலத்தில்‌ ஒரு ஜாதியாரும்‌ 
ன்வாஙிங்கை. அவர்களுக்கு ஒருவரும்‌ 
க்கம்‌ காண்பிக்கவில்லை. இஸ்ரவே 
தேசம்‌ பிறந்த நாளிலே, மற்ற ஜாதியார்‌ 
அதை  அருவருத்தார்கள்‌. 
குழந்தையை வெளியில்‌ 
எரிந்துவிடுவதுபோல, இஸ்ரவேல்‌ 
வம்சத்தாரை மற்ற ஜாதியார்‌ 
தூரத்திவிட்டார்கள்‌. பிறந்த குழந்தையால்‌ 
தனக்குத்தானே உதவிசெய்து கொள்ள 
முடியாது. 
கானான்தேசம்‌. இன்னும்‌ ஒரு 
வல்லமையான தேசமாக 
ஸ்தாபிக்கப்படவில்லை. அது இப்போதுதான்‌ 
ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. அதன்‌. 
தொப்புள்கூட இன்னும்‌ அறுக்கப்படவில்லை. 
அது ளில்‌ சுற்றப்படவுமில்லை. 
ஒருவரும்‌ கானான்‌ தேசத்தை விரும்பவில்லை. 


சுதந்தரமாகக்‌ 





i= THE 
TT 


கர்த்தர்‌ கானான்‌ 
பரிதாபமான 
சொல்லும்போது. 
இவைகளில்‌ ஒன்றையாகிலும்‌ 

செய்ய ஒரு கண்ணும்‌ உன்‌ 

இரக்கமாயிருந்ததுமில்லை; நீ த்ததானில்‌ ந நீ 
அருவருக்கப்பட்டதினால்‌. வெளியில்‌ 
எறிந்துவிடப்பட்டாய்‌” (எசே 


சொல்லுகிறார்‌. 
ட்டில்‌ 
அருவருப்பாயிருந்தார்கள்‌. 
எகிப்தியர்‌ எபிரெயரோடே 


உனக்காகப்‌. 


16:5) என்று 


எகிப்தியருக்கு 


சாப்பிட 


அவர்களுக்குத்‌ தனிப்படவும்‌, அவனோடே 
சாப்பிடுகிற எகிப்தியருக்குத்‌ அவர்களுக்குத்‌. 
தனிப்படவும்‌ வைத்தார்கள்‌" (ஆதி 43:32). 
நீங்கள்‌,  கோசேன்‌ நாட்டிலே. 
குடியிருக்கும்படி, அவனை நோக்கி: எங்கள்‌ 
பிதாக்களைப்போல, உமது அடியாராகிய 
நாங்களும்‌ எங்கள்‌ சிறுவயதுமுதல்‌ 
இதுவரைக்கும்‌ மேய்ப்பர்களாயிருக்கிறோம்‌ 
என்று சொல்லுங்கள்‌; மேய்ப்பர்கள்‌ எல்லாரும்‌ 
எகிப்தியருக்கு அருவருப்பாமிருக்கிறார்கள்‌ 
என்றான்‌" (ஆதி 46:34). 
கானான்‌ தேசம்‌ 
அழகுபடுத்தப்படவில்லை. 
தண்ணீரினால்‌ 


இன்னும்‌ 
பிறந்த குழந்தை 
குளிப்பாட்டப்படாததுபோல, 
அசுத்தமாயிருக்கிறது. 
அசுத்தங்கள்‌ இன்னும்‌ 
'கானான்‌ தேசத்திற்காக 
பரிதபிக்கவில்லை. அதற்கு 
இரக்கம்‌ காண்பிக்கவுமில்லை. 
ல்‌ கர்த்தர்‌ 

தம்முடைய 
இஸ்ரவேல்‌ 
கர்த்தர்‌ 


ஜனமாக எத்றுக்கொண்டால்‌ 
ஜனத்தார்‌ மத்தியில்‌ 
விரும்புகிற சுபாவம்‌ எதுவுமில்லை. 
இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ 
அருவருக்கப்பட்டவர்களாகமிருந்தாலும்‌ 
அவர்களை தம்முடைய ஜனமாக 
ஏற்றுக்கொள்வது கர்த்தருடைய பார்வையில்‌ 
பிரியமாயிருந்தது. 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


இஸ்ரவேலின்‌ கீர்த்தி 
எசே 16:6-14 


எசே. 16:8. நான்‌ உன்‌ 
அருகே. கடத்துபோகும்போது, 
மிதிக்கப்படுவதற்கு ஏதுவாய்‌ தீ உன்‌: 
இரத்தத்தில்‌ கிடக்கிறதைக்‌ கண்டு, உன்‌: 
இரத்தத்தில்‌ கிடக்கிற உன்னைப்‌ 
பார்த்து: பிழைத்திரு என்றேன்‌; ஆம்‌, 
உன்‌ இரத்தத்தில்‌ கிடக்கிற உன்னைப்‌ 
பார்த்து: யிழைத்திரு என்று 
சொன்னேன்‌. 


எசே 18:7. 
பயிரைப்போல 
பெருகும்படி. 


உன்னை வயலின்‌ 
அநேகமாயிரமாய்ப்‌ 
வைத்தேன்‌; தீ 
வளர்த்து பெரியவனாகி, 
மகா செனத்தரியவதியானாய்‌$; 
உன்‌ ஸ்தனங்கள்‌ எழும்பின, உன்‌ மயிர்‌ 
வளர்த்தது; ஆனாலும்‌ நீ நிர்வாணமும்‌ 
அம்மணமுமாயிருத்தாய்‌. 


எசே 16:8. நான்‌ உன்‌ அருகே 
கடந்துபோனபோது, உன்னைப்‌ 
பார்த்தேன்‌; இதே, உன்‌ காலம்‌ 
ஙருவகாலமாயிருந்தது; அப்பொ 

என்‌ வஸ்திரத்தை உன்மேல்‌ விரித்து, 
உன்‌ நிர்வாணத்தை மூடி, உனக்கு 
ஆணையிட்டுக்கொடுத்து, உன்னோடு 
உடன்படிக்கை பண்ணினேன்‌ என்று 
கர்த்தராகிய ஆண்டவர்‌ சொல்லுகிறார்‌; 
இவ்விதமாய்‌ தீ என்னுடையவளானாய்‌. 


எசே: 16:9. நான்‌ உன்னை ஜலத்தினால்‌ 
முழுக்காட்டி, உன்னை இரத்தமற. 
ஸ்நானம்‌. பண்ணுவித்து, உனக்கு. 


எண்ணெய்‌ பூசி, 


எசே 16:10. சித்திரத்தையலாடையை 
உனக்கு. உடுத்தி, சாயத்தீர்ந்த 
பாதரட்சைகனை உனக்குத்‌ தரித்து, 
கட்ட மெல்லிய புடவையையும்‌, 
மூடிக்கொள்னப்‌. பட்டுக்‌ 
சால்வையையும்‌ உனக்குக்‌ கொடுத்து, 


எசே 16:11. உன்னை ஆபரணங்களால்‌. 
அலங்கரித்து, உன்‌ கைகளிலே 
கடகங்கனையும்‌, உன்‌ கழுத்திலே. 
சுரப்பணியையும்‌ போட்டு, 





i THEN 
TT 


எசே 1612. உன்‌ நெற்றியில்‌ 
நெற்றிப்பட்டத்தையும்‌, உன்‌ காதுகளில்‌ 
காதணியையும்‌, உன்‌ தலையின்மேல்‌ 
சிங்காரமான கிரீடத்தையும்‌ தரித்தேன்‌. 


எசே. 1648. இவ்விதமாய்ப்‌ 
பொன்னினாலும்‌ வென்னியினாலும்‌ தீ 
அலங்கரிக்கப்பட்டாய்‌; உன்‌ உடுப்பு 
மெல்லிய புடவையும்‌ பட்டும்‌. 
சங்கத்து ளக ்ப்ர க 
மெல்லிய மாவையும்‌ தேனையும்‌ 
நெய்யையும்‌ சாப்பிட்டாம்; தீ மிகவும்‌ 
அழகுள்னவனாகி, ராஜ்யத்தைச்‌. 
சுதந்தரிக்கும்‌. சிலாக்கியத்தையும்‌ 
பெற்றாய்‌. 


எசே 1814. 
கீர்த்தி 
பிரசித்தமாயிற்று;. 


குறைவற்றதாய்‌ 
கர்த்தராகிய ஆண்டவர்‌ சொல்லுகிறார்‌. 
கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ தேசத்திற்கு 
ஏராளமான நன்மைகளை செய்திருக்கிறார்‌ 
சாதாரண  தேசமாயிருந்த: இஸ்ரவேல்‌ 
தேசத்தை கர்த்தர்‌ அதிகமாய்‌ ஆசீர்வதித்து, 
அதை பெரிய தேசமாக உயர்த்தினார்‌ 
கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
அருகே கடந்துபோகும்போது அவர்கள்‌ 
மிதிக்கப்படுவதற்கு ஏதுவாயிருந்தார்கள்‌. 
அவர்கள்‌ தங்கள்‌ இரத்தத்தில்‌ கிடக்கிறதைக்‌ 
ர்‌ த்தார்‌. கர்த்தர்‌ அவர்களைப்‌ 
என்று சொன்னார்‌ 


வம்சத்தார்‌ 


வம்சத்தார்‌ எகிப்து 

அழிந்துபோகும்‌ 

நிலமையிலிருந்தார்கள்‌. கர்த்தர்‌ அவர்களுக்கு 

ஜீவனைக்‌ கட்டளையிட்டார்‌. கர்த்தர்‌ 

சொல்லுகிற வார்த்தைகள்‌ நிறைவேற்‌. 

இந்த உலகத்திலுள்ள மனுக்குலத்திற்கு 

ஜீவனைக்‌ கொடுக்கவேண்டும்‌ என்றும்‌, 

அந்த. ஜீவன்‌ பரிபூரணமுள்ளதாயிருக்க 

வேண்டும்‌ என்றும்‌ கர்த்தர்‌ 
சித்தமுள்ளவராயிருக்கிறார்‌ 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ அருகே 
கடந்துபோனபோது அவர்களை பார்க்கிறார்‌. 
அவர்களுடைய காலம்‌ 
பருவகாலமாயிருக்கிறது. அப்பொழுது கர்த்தர்‌ 
தம்முடைய வஸ்திரத்தை அவர்கள்மேல்‌: 
விரித்து, அவர்களுடைய நிர்வாணத்தை 
மூடினார்‌. அவர்களுக்கு 
ஆணையிட்டுக்கொடுத்து, அவர்களோடே 
உடன்படிக்கை பண்ணினார்‌. (எசே 16:8). 
இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ உடன்படிக்கையின்‌ 
மூலமாக கர்த்தருடையவர்களானார்கள்‌. 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ ஜனத்தை 
கிருபையோடும்‌, இரக்கத்தோடும்‌, 
மனதுருக்கத்தோடும்‌ நோக்கிப்‌ பார்க்கிறார்‌. 
ம்‌ ன்‌ அவர்களுக்கு 
இஸ்ரவேல்‌ 

நேசிக்கப்படத்தக்கதான 

சுபாவம்‌ எதுவும்‌ காணப்படவில்லை. ஆனாலும்‌ 
கர்த்தர்‌ அவர்களைப்‌ பார்த்து, அவர்கள்மீது 
அன்புகூருகிறார்‌. அவர்களுடைய காலம்‌ 
பருவகாலமாயிருக்கிறது. அது அன்புகூரும்‌ 


அன்பினாலே, 
இரட்சகராகிய 
உலகத்திற்கு 
நம்மை 
கர்த்தர்‌ பரிசுத்த 
அனுப்புகிறார்‌ 
து மூலமாய்‌ 
நியாயப்பிரமாணத்திற்கு கீழே இருந்த நாம்‌, 
அவருடைய கிருபையின்‌ பிரமாணத்திற்கு கீழ்‌ 
வந்திருக்கிறோம்‌. 
கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ வம்சத்தாரை 
தம்முடைய பாதுகாப்புக்கு கீழ்‌ 
கொண்டுவருகிறார்‌. கழுகு தன்‌ குஞ்சுகளை, 
தன்னுடைய சிறகிலே தூக்கி சுமப்பதுபோல, 
கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்தரை பாதுகாத்து 
வழிநடத்துகிறார்‌. 


ர்‌ தம்முடைய 
மனுக்குலத்தை மீட்பதற்காக, 
இயேசுகிறிஸ்துவை இந்த 
அனுப்பினார்‌. 


பரிசுத்தப்படுத்துவதற்காக 


'கழுகு தன்‌ கூட்டைக்‌ கலைத்து, தன்‌ 
குஞ்சுகளின்மே்ல்‌ அசைவாடி, தன்‌ 
செட்டைகளை விரித்து, அவைகளை எடுத்து, 
அவைகளைத்‌ தன்‌ செட்டைகளின்மேல்‌ 
சுமந்துகொண்டுபோகிறது போல, கர்த்தர்‌ 
ஒருவரே அவனை வழிநடத்தினார்‌; அந்நிய 

அவரோடே இருந்ததில்லை" 
(உபா 32:12). 





f= FTN 
TT 


ஜனங்கள்‌ எகிப்து. 
அடிமைகளாகயிருந்தபோ து, 


விரித்தார்‌. அதுபோலவே, இப்போதும்‌ கர்த்தர்‌ 
இஸ்ரவேல்‌ வம்சத்தார்மேல்‌ தம்முடைய 
வஸ்திரத்தை விரித்து. அவர்களுடைய 
நிர்வாணத்தை மூடுகிறார்‌ (எசே 16:8) 
இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 
வருஷங்களாக எகிப்து 
அடிமைத்தனத்திலிருந்தார்கள்‌ 
ஜனங்களுக்கு எகிப்து 
அடிமைகள்‌" என்னும்‌ நிந்தையும்‌ அவமானமும்‌ 
உண்டாயிற்று இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ 
கர்த்தருக்குப்‌ பிரியமானவர்கள்‌. 
அவர்களுடைய 
எகிப்தியருக்கு அடிமைகளாகயிருந்த 
சுபாவம்‌ நீங்காமலிருக்கிறது. கர்‌ 
அவர்களுடைய அடிமைத்தனத்தின்‌ 
நிந்தைகளை நீக்குகிறார்‌. 


அடிமைகளாகமிருந்த. 
கர்த்தர்‌ தமக்கு பிரியமான பிள்ளைகளாக 
மாற்றினார்‌. இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ இப்போது 
கர்த்தரை விடுதலையோடு ஆராதிக்கும்‌. 
ஜனமாயிருக்கிறார்கள்‌ 


'நான்‌ உன்னை ஜலத்தினால்‌. 
முழுக்காட்டி உன்னை இரத்தமற ஸ்நானம்‌ 
உனக்கு எண்ணெய்‌ 
169) என்று கர்த்தர்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரரை சுத்தம்பண்ணின. 
விதத்தை. 


அவர்களுடைய 
அடிமைத்தனத்தின்‌ 

கர்த்தர்‌ நீக்கிப்போட்டு, 

தம்முடைய ஜனமாக சுத்தம்பண்ணினார்‌. 


இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ ஆரம்பத்தில்‌ 
சொற்ப எண்ணிக்கையுள்ள 
ஜனமாயிருந்தார்கள்‌. கர்த்தரோ அவர்களை 
பலுகிப்பெருகச்‌ செய்தார்‌. அவர்களை ஒரு 
தேசமாக  கட்டியெழுப்பினார்‌. கர்த்தர்‌ 
இஸ்ரவேல்‌ வம்சத்தாரை வயலின்‌: 
பமிரைப்போல அநேகமாயிரமாய்‌ பெருகும்படி 
வைத்தார்‌. 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரை பலுகிப்‌ 
பெருகச்‌ செய்த சம்பவம்‌, அவர்‌ தம்முடைய 
வஸ்திரத்தை அவர்கள்மேல்‌ விரித்தநற்கு 

க சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள்‌ 
எகிப்து தேசத்தில்‌ அடிமைகளாகமிருந்த 
காலத்திலேயே திரளாய்ப்‌ 
பலுகிப்பெருகினார்கள்‌. 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ வம்சத்தாரோடு 
உடன்படிக்க செய்து, அவர்களை தம்முடைய 
ஜனங்களாக சேர்த்துக்கொண்டார்‌. 
கர்த்தர்‌ சீனாய்‌ மலையிலே இஸ்ரவேல்‌ 
வம்சத்தாரோடு உடன்படிக்கை செய்து, 
அவர்களை தம்முடையவர்களாக 
உறுதிபண்ணிக்கொண்டார்‌. இஸ்ரவேல்‌ 
ஜனங்கள்‌ கர்த்தருடைய 
இஸ்ரவேலராயிருக்கிறார்கள்‌. கர்த்தர்‌ 
இஸ்ரவேலின்‌ தேவனாயிருக்கிறார்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ அநேகமாயிரமாய்‌ 
பலுகிப்பெருகிறார்கள்‌. கர்த்தர்‌ அவர்களை 
அழகுபடுத்தி அலங்கரிக்கிறார்‌. மணவாட்டி 
ஆபரணங்களை 

கர்த்தர்‌ அவர்களை 
ஆபரணங்களினால்‌ 


ன்ன ன ற்‌ 
மறக்கமாட்டாள்‌. 
ஏராளமான 
அலங்கரிக்கிறார்‌ 


“சித்திரத்தையலாடையை உனக்‌ 
உடுத்த சயத்தித்து நாப 
உனக்குத்‌ தரித்து, கட்ட மெல்லிய 
புடவையையும்‌,  மூடிக்கொள்ளப்‌ 
சால்வையையும்‌ உனக்குக்‌ 

உன்னை ஆபரணங்களால்‌ அலங்கரித்து, 
உன்‌ கைகளிலே. குடகங்களையும்‌, 
உன்‌ கழுத்திலே சரப்பணியையும்‌ போட்டு, 
உன்‌ நெற்றியில்‌ நெற்றிப்பட்டத்தையும்‌, உன்‌ 
காதுகளில்‌ காதணியையும்‌, உன்‌ 
தலையின்மேல்‌ சிங்காரமான கிரீடத்தையும்‌ 
தரித்தேன்‌. இவ்விதமாய்ப்‌ பொன்னினாலும்‌ 
வெள்ளிமினாலும்‌ நீ அலங்கரிக்கப்பட்டாய்‌: 
உன்‌ உடுப்பு புடவையும்‌ பட்டும்‌ 
சித்திரத்தையலாடையுமாயிருந்தது; மெல்லிய 
மாவையும்‌ தேனையும்‌ நெய்யையும்‌ 
சாப்பிட்டாய்‌; நீ மிகவும்‌ அழகுள்ளவளாகி, 
ராஜ்யத்தைச்‌ சுதந்தரிக்கும்‌ சிலாக்கியத்தையும்‌ 
பெற்றாய்‌” (எசே 1610-3) என்று 
கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ வம்சத்தாருக்கு 
ஆபரணங்களைக்‌. கொடுத்து 
அழகுபடுத்தியதை விவரிக்கிறார்‌. 


பட்டுச்‌ 
கொடுத்து, 





i= FTE 
ETT 


சொல்லப்பட்டிருக்கிறது. 
ஒவ்வொரு ஆபரணத்திற்கும்‌ 
சொல்லுகிறார்கள்‌. கர்த்தர்‌ 
ஆபரணங்களெல்லாம்‌.  நேர்த்தியானவை. 
அவை வம்சத்தாரை 
அலங்கரிப்பதற்காக கொடுக்கபபட்டிரக்கிறது 
கர்த்தர்‌ ஜனங்களை, 
பரலோகத்தின்‌ " ஆசீர்வாதங்களினால்‌ 
அலங்கரிப்பார்‌ என்பதற்கு 
ஆபரணங்களெல்லாம்‌ அடையாளமாகும்‌. 


இஸ்ரவேல்‌ 

வார்த்தைகளையும்‌, 
பிரமாணங்களையும்‌ கொடுக்கிறார்‌. 
“அலைகள்‌ உன்‌ Eat அலங்காரமான 
முடியும்‌, கழுத்துக்குச்‌ 
டவ புகக்கள்‌ (நீதி 19), 


கர்த்தர்‌ தம்முடைய பரிசுத்த 
வாசஸ்தலத்தை, இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌. 
மத்தி ஸ்நாபனம்பண்‌ ணுகிறார்‌. 
கர்த்தருடைய வாசஸ்தலம்‌ அவர்களுடைய 
தலைக்கு கிரீடம்‌ போலிருக்கிறது. பரிசுத்தமே 
ஆலயத்தின்‌ அலங்காரம்‌. 


இஸ்ரவேல்‌ வம்சத்தாருக்கு கானான்‌ 
தேசத்தில்‌ ஒரு குறையுமில்லை. அங்கே 
அவர்களுக்கு சகலமும்‌  சம்பூரணமாய்க்‌: 
கிடைக்கிறது. கர்த்தர்‌ அவர்களை 
உச்சிதமான கோதுமையினால்‌ போஷிக்கிறார்‌. 
கானான்‌ தேசம்‌ பாலும்‌ தேனும்‌ ஓடுகிற 
தேசம்‌. இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ கானான்‌ 
தேசத்திலே தங்களுடைய 

திருப்தியாய்ப்‌ புசிக்கிறார்கள்‌. 
அங்கே மெல்லிய மாவையும்‌, 
நெய்யையும்‌ சாப்பிடுகிறார்கள்‌. 

பூமியிலுள்ள 

ஸ்தானங்களின்மேல்‌ அவனை 
ஏறிவரப்பண்ணினார்‌: வயலில்‌ விளையும்‌: 
பலனை அவனுக்குப்‌ புசிக்கக்‌ கொடுத்தார்‌; 
கன்மலையிலுள்ள தேனையும்‌, 
கற்பாறையிலிருந்து வடியும்‌ எண்ணெயையும்‌ 


வம்சத்தாருக்கு 


உஸ்ர்ந்த 


வெள்ளாட்டுக்கடாக்கள்‌ 

கொழுப்பையும்‌, 

கோதுமையையும்‌, 

இரத்தம்போன்ற சுயமான திராட்சரசத்தையும்‌ 
சாப்பிட்டாய்‌” (உபா 32:13,14). 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
ஆபரணங்களினால்‌ அலங்கரிக்கிறார்‌. 
அவர்களுக்கு மெல்லிய புடவையையும்‌, 
பட்டையும்‌, சித்திரதையலாடையையும்‌ 
உடுத்துகிறார்‌. அவர்கள்‌ நேர்த்தியான 
போஜனங்களை புசிக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
மிகவும்‌ அழகுள்ளவர்களாகி, ராஜ்யத்தை 
சுதந்தரிக்கும்‌. சிலாக்கியத்தைப்‌ 
பெற்றுக்கொள்கிறார்கள்‌. 

இஸ்ரவேல்‌ வம்சத்தாரின்‌ அழகினாலே, 
அவர்களுடைய கீர்த்தி புறஜாதிகளுக்குள்ளே 
பிரசித்தமாமிற்று கர்த்தர்‌ அவர்கள்மேல்‌ 
வைத்த தம்முடைய மகிமையினாலே, 
அவர்களுடைய அழகும்‌ கீர்த்தியும்‌ 
குறைவற்றதாயிருக்கிறது. 


வம்சத்தாரை 


சாலொமோனுடைய ஞானமும்‌, 
அவர்‌ கட்டிய தேவாலயமும்‌, அக்காலத்திலே 
எல்லா தேசங்களுக்கு மத்தியிலும்‌ பிரசித்திப்‌ 
பெற்று விளங்கிற்று. கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
வம்சத்தாரை அதிகமாய்‌ ஆசிர்வதித்தார்‌ 
கானான்‌ தேசத்திற்கு விசேஷித்த 
ஆசிீர்வாதங்களைக்‌ கட்டளையிட்டார்‌. 
இஸ்ரவேல்‌ தேசம்‌ பூமியிலுள்ள எல்லா 
தேசங்களிலும்‌ அழகும்‌ சவுந்தரியமும்‌ 
உள்ளதாய்‌ விளங்கிற்று, 
ர 
தத்கல்‌ 
அழகாயிருக்கும்‌. மனுஷருடைய பார்வையில்‌. 
பரிசுத்தவான்கள்‌ அழகாயில்லாவிட்டாலும்‌, 
கர்த்தருடைய பார்வையில்‌ அவர்கள்‌ 
அழகாயிருப்பார்கள்‌. கர்த்தருடைய 
பரிசுத்தவான்கள்‌ அவருடைய சமுகத்தில்‌ 
ஆறுதலைப்‌ பெற்றுக்கொள்வார்கள்‌. 


இஸ்ரவேலின்‌ விக்கிரகாராதனை 
எசே: 16:15-34 


எசே 16:15. நியோவென்றால்‌ உன்‌ 
அழகை நம்பி, உன்‌ கீர்த்தியினால்‌ 
சோரமார்க்கமாய்‌ நடத்து, 
வழிய்போக்கரில்‌ உனக்கு நேர்பட்ட 
யாவரோடும்‌ வேசித்தன ம்பண்ணி, 





f= THE 
TT 


எசே 1816. 
சிவைற்றை 


உன்‌ வஸ்திரங்களில்‌ 
எடுத்து, பலவருணச்‌ 
சோடிப்பான மேடைகளை உனக்கு. 
உண்டாக்கி, அவைகளின்மேல்‌ 
வேசித்தன ம்பண்ணினாம்ர; 
அப்படிக்கொத்த காரியங்கள்‌. 
ஒருக்காலும்‌ சம்பவித்ததுமில்லை, 
சம்பவிப்பதுமில்லை. 


எசே 16:17. நான்‌ உனக்குக்‌ கொடுத்த 
என்‌ பொன்னும்‌ என்‌ வெள்வியுமான 
உன்‌ சிங்கார ஆபரணங்களை தீ 
எடுத்து, உனக்கு ஆண்சுகுபங்களை 
உண்டாக்கி, அவைகனோடே. 
வேசித்தனம்பண்ணி, 


எசே 16:18. உன்‌ 
சித்திரத்தையலாடைகளை எடுத்து, 
அவைகளை மூடி, என்‌ எண்ணெயையும்‌ 
என்‌ தூபவர்க்கத்தையும்‌ 
அவைகவின்முன்‌ படைத்து, 


எசே: 16:19. நான்‌ உனக்குக்‌ கொடுத்த 
என்‌ அப்பத்தையும்‌, நீ சாப்பிடும்படி 
உனக்குக்‌ கொடுத்த மெல்லிய 
மாவையும்‌ நெய்யையும்‌ தேனையும்‌ நீ 
அவைகவின்முன்‌ சுகந்த வாசனையாகப்‌ 
படைத்தாய்‌; காரியம்‌ இப்படி. 
ஆயிற்றென்று கர்த்தராகிய ஆண்டவர்‌ 
சொல்லுகிறார்‌. 


எசே 16:20. நீ எனக்குப்‌ பெற்ற உன்‌ 
குமாரரையும்‌ உன்‌ குமாரத்திகனையும்‌ 
எடுத்து, அவர்களை அவைகளுக்கு. 
'இரையாகப்‌ பலியிட்டாய்‌. 


எசே 16:21. தீ செய்த வேசித்தனங்கள்‌ 
போதாதென்று, நீ என்‌ பின்னைகளை 
அவைகளுக்குத்‌ தீக்கடக்கப்பண்ண 
ஒப்புக்கொடுத்து, அவர்களைக்‌ 
கொலைசெய்தாய்‌. 


எசே 1822. நீ உன்‌ எல்லா 
அருவருப்புகளிலும்‌ வேசித்‌ தனங்களிலும்‌ 
நடக்கும்போது, 'நிர்வாணமும்‌ 
அம்மணமுமாயிருந்ததூம்‌, உன்‌ 
இரத்தத்திலே மிதிக்கப்பட ஏதுவாய்க்‌ 
கிடத்ததுமாண உன்‌  சிறுவயதின்‌ 
நாட்களை தினையாமற்போனாய்‌. 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எசே: 16:28. ஐயோ! உனக்கு ஜயோ! 
என்னு கர்த்தராகிய ஆண்டவர்‌ 
சொல்லுகிறார்‌; நீ செய்த 
பொல்லாப்புகலெல்லாம்‌ தவிர, 


எசே. 16:24. நீ உனக்கு 
மண்டபங்களைக்‌ கட்டி, உனக்குச்‌ சகல்‌. 
வீதிகளிலும்‌ உயர்த்த மேடைகளை 
உண்டுபண்ணினாய்‌. 


எசே 16:25. நீ சகல வழிமுகனையிலும்‌ 
உன்‌ உயர்த்த மேடைகளைக்‌ கட்டி, 
உன்‌ அழகை அருவருப்பாக்கி, 
வழிப்போக்கர்‌ யாவருக்கும்‌ உண்‌: 
கால்களை விரித்து, உன்‌ 
வேசித்தனங்கணைத்‌. திரவாய்ப்‌ 
பெருகப்பண்ணி, 


எசே 16:26. சதை பெருத்த உன்‌ அயல்‌ 
தேசத்தாராகிய எகிப்திய 
புத்திரரோடே,. வேசித்தனம்பண்ணி, 
கோபம்‌ உண்டாக்கும்படி. 
'வேசித்தனங்களைப்‌ 
பெருகப்பண்ணினாய்‌. 


எசே 18:27. ஆதலால்‌, இதோ, நான்‌ 
என்‌ கையை உனக்கு விரோதமாக 
நீட்டி, உனக்கு நியமித்த 
போஜனத்தைக்‌. குறுக்கி, உன்‌ 
முறைகேடான மார்க்கத்தைக்‌ குறித்து 
வெட்கப்பட்ட உன்‌ பகையாளிகளாகிய 
பெலிஸ்தருடைய குமாரத்திகளின்‌' 
இச்சைக்கு. உன்னை 
ஒப்புக்கொடுத்தேன்‌. 


எசே. 16:28. 
திருப்தியடையாததினால்‌ 
புத்திரரோடும்‌ வேசித்தனம்‌ 
பண்ணினாய்ந அவர்களோடே. 
'வேசித்தனம்பண்ணியும்‌ ந 
திருப்தியடையவில்லை. 


அசீரிய 


எசே. 16:29. நீ காணான்‌ தேசத்திலே 
செய்த வேசித்தனத்தை 
கல்தேயர்மட்டும்‌ எட்டச்‌ செய்தாய்‌; 
அதினாலும்‌ தீ 
திருப்தியடை யாமற்போனாய்‌. 


எசே 16:80. வெட்கங்கெட்ட வேசியின்‌: 
கிரியைகனாகிய இவைகளையெல்லாம்‌. 
தீசெய்து, 





f= THE 
TT 


எசே 16:31. சகல வழிமுகனையிலும்‌ 
உன்‌ மண்டபங்களைக்‌ கட்டி, ௪௧ல்‌ 
வீதிகளிலும்‌ உன்‌ மேடைகளை 
உண்டாக்கினபடியால்‌, உன்‌ இருதயம்‌ 
எவ்வனவாய்க்‌ களைத்துப்‌: 
போயிருக்கிறது என்று கர்த்தராகிய 
ஆண்டவர்‌ 

பணையத்தை 

பண்ணுகிறதினால்‌, தீ வேசியைப்‌ போல 
இராமல்‌, 


எசே 16:32. தன்‌ புருஷனுக்குப்‌ பதிலாக. 
அத்தியரைக்‌ சேர்த்துக்கொள்ளூகிற 
விபசார ஸ்திரீயைப்போல இருக்கிறாய்‌. 


எசே 16:38. எல்லா வேசிகளுக்கும்‌. 
பணையங்கொடுக்கிறார்கள்‌;  தீயோ 
உன்‌ நேசர்கள்‌ சுற்றுப்புறங்களிலிருந்தூ 
உன்னிடத்தில்‌ வேசித்தனஞ்செய்ய 
வரும்படி. அவர்களுக்கெல்லாம்‌ நீயே 
பணையங்கொடுத்து, அவர்களுக்கு. 
வெகுமதிகளைத்‌ தருகிறாய்‌... 


எசே 18:84. இவ்விதமாய்‌ 
வேசித்தனங்களுக்கும்‌ 

ஸ்திரீகவின்‌ வேசித்தனங்களுக்கும்‌ 
வித்தியாசமுண்டு; வேசித்தம்பண்ண 
அவர்கள்‌. உன்னைப்‌ 
பின்செல்லமாட்டார்கன்‌; பணையம்‌ 
உனக்குக்‌ கொடுக்கப்படாமல்‌ நீயே 
பணையம்‌ கொடுக்கிறபடியால்‌ தீ 
செய்வது விபரீதம்‌. 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ வம்சத்தாருக்கு 
ஏராளமான நன்மைகளை செய்திருக்கிறார்‌. 
அவர்களுக்கு மிகப்பெரிய 
சிலாக்கியங்களைக்‌ கொடுத்து அவர்களை 
அ தச்ததக்கதா்‌ ஆனால்‌ இஸ்ரவேல்‌ 
வம்சத்தாரோ 

நன்றியுள்ளவர்களாகயில்லை. 

கர்த்தருக்கு துரோகம்‌ 
விக்கிரகங்களுக்கு தூபங்காட்டுகிறார்கள்‌. 
கர்த்தர்‌ அவர்களுடைய துன்மார்க்கங்களை 
அவர்களுக்கு தெளிவபடுத்துகிறார்‌. 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இஸ்ரவேல்‌. 
விக்கிரகாராதனை 
அருவருப்பாயிருக்கிறது. 


வம்சத்தாரின்‌ 
கர்த்தருக்கு 
அவர்கள்‌ 
பாவங்களினாலும்‌ 
கர்த்தருக்கு 
உண்டுபண்ணுகிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ தாவீதின்‌ காலத்திலே 
கர்த்தரை மாத்திரமே ஆராதனை 
செய்தார்கள்‌. சாலொமோன்‌ ராஜாவின்‌ 
ஆரம்ப கால ஆட்சியில்‌, சமஸ்த 
இஸ்ரவேலிலும்‌, கர்த்தருடைய ஆராதனை 
மாத்திரமே நடைபெற்றது. 


சாலொமோனுடைய ஆட்சிக்காலத்தின்‌ 
பின்பகுதியில்‌, இஸ்ரவேல்‌ தேசத்திலே. 
விக்கிரகாராதனை பிரவேசித்தது. இஸ்ரவேல்‌ 
வம்சத்தார்‌ தங்கள்‌ சிறையிருப்புக்குப்போகும்‌ 
வரையிலும்‌, விக்கிரகங்களை ஆராதித்தார்கள்‌. 
ஒரு சில ராஜாக்கள்‌ கர்த்தருக்கு பயந்து 
நல்லவர்களாகயிருந்தார்கள்‌. அவர்களுடைய 
காலத்தில்‌ ஆவிக்குரிய மறுமலர்ச்சி 
உண்டாயிற்று. ஒரு சில ராஜாக்கள்‌ அந்நிய 
தெய்வங்களின்‌ லகளை உடைத்துப்‌ 
போட்டார்கள்‌. ஆனாலும்‌ விக்கிரகாராதனை 
முற்றிலுமாய்‌ ஒழிக்கப்படவில்லை. 

கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
வம்சத்தாரின்‌ விக்கிரகாராதனையைப்பற்றிச்‌ 
சொல்லும்போது, அதை வேசித்தனத்தோடும்‌ 
விபசாரத்தோடும்‌ ஒப்பிட்டுச்‌ சொல்லுகிறார்‌. 
இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ விக்கிரகங்களை 
ஆராதிப்பது. ஆவிக்குரிய 
விபச்சாரமாயிருக்கிறது. 


யூதர்கள்‌. 
விபசாரத்திற்கும்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 
திருமணமாகாத ஸ்திரீ மற்ற 
புருஷர்களோடு சேருவது. விபசாரம்‌ என்பது, 
திருமணமான ஸ்திரீ, தன்னுடைய 
புருஷனுக்கு துரோகம்‌ செய்துவிட்டு, மற்ற 
புருஷர்களோடு சேருவது. 
விஸ்வேல்‌ , வம்சத்தார்‌. கரத்தரோடு 
உடன்படிக்கையிலிருக்கிறார்கள்‌. 
கர்த்தர்‌. அவர்களுக்கு மணவாளனாகவும்‌, 
இஸ்ரவேல்‌. வம்சத்தார்‌ கர்த்தருக்கு 
மணவாட்டியாகவும்‌ இருக்கிறார்கள்‌. ஆனால்‌ 
இஸ்ரவேல்‌ வம்சத்தாரோ தங்களுடைய 
திருமண உடன்படிக்கையை 
முறித்துப்போட்டு, அந்நிய தெய்வங்களைப்‌ 
பின்பற்றிப்போகிறார்கள்‌. 


வேசித்தனத்தற்கம 
'த்தியாசம்‌ 


ரத்தன்‌ என்பது 





i= FTE 
TT 


இஸ்ரவேல்‌ வம்சத்தாரின்‌ இருதயமும்‌ 
மனதும்‌. தீட்‌ 

அவர்கள்‌ 

அடிமையாயிருக்கிறார்கள்‌ 

ஆலிக்குரிய சுபாவம்‌ 
அடிமைப்பட்டிருக்கிறது. அவர்களால்‌ 


விக்கிரகாராதனையிலிருந்து 
பெறவேண்டும்‌ என்னும்‌. 
விருப்பமும்‌ அவர்களுக்கு இல்லை. 
இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ விக்கிரகங்களை 
ஆராதனை செய்ய ஆரம்பித்தபோது. 
அவர்களுடைய மனச்சாட்சி ஆரம்பத்தில்‌ 
குற்றவுணர்வோடு இருந்தது. அவர்கள்‌ 
விக்கிரகாராதனையில்‌ தொடர்ந்தபோது, 
அவர்களுடைய மனச்சாட்சியின்‌ கூர்மை 
மழுங்கிப்போயிற்று. அதன்‌ பின்பு, அவர்கள்‌ 
விக்கிரகங்களை ஆராதித்தாலும்‌, 
அவர்களுடைய மனச்சாட்சி அவர்களை 
குற்றப்படுத்தவில்லை 
இஸ்ரவேல்‌. 
விக்கிரகங்களை 
காரணங்களையும்‌ 
அவர்கள்‌ தங்கள்‌ 


தெளிவுபடுத்துகிறார்‌ 
பெருமையாயும்‌, 


இருது! 

மேட்டிமையாயும்‌ இருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
தங்கள்‌ அழகை நம்புகிறார்கள்‌. அழகு 
நிலையானதல்ல என்பது அவர்களுக்கு 
புரியவில்லை. 


வம்சத்தார்‌ 
ஆராதிப்பதற்கான 
கர்த்தர்‌ இங்கு 


தது த a தங்களுக்கு 
புறஜாதியார்‌ 
உண்டாயிற்று என்று தைக்கக்‌ “ந்த 
கீர்த்தி கர்த்தரால்‌ உண்டாயிற்று என்பதை 


என்பதற்காகவே, ல்‌ 
தேசத்திற்கு மேன்மையையும்‌ கீர்த்தியையும்‌ 
கொடுத்திருக்கிறார்‌. இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ 
தங்களுடைய கீர்த்தியினால்‌ சோரமார்க்கமாய்‌ 
நடக்கிறார்கள்‌. வழிப்போக்கரில்‌ தங்களுக்கு 
நேர்ப்ட்ட  யாவரோடும்‌ வேசித்தனம்‌ 
பண்ணுகிறார்கள்‌. 


|. இஸ்ரவேல்‌ தேசத்தின்‌ ஆரம்பம்‌ மிகவும்‌ 
அற்பமாயிருந்தது. அப்போது அவர்களை 
ஒருவரும்‌ நேசிக்கவில்லை. அவர்களுக்கு 
ஒருவரும்‌ இரக்கம்‌ காண்பிக்கவில்லை. 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ ஆரம்பத்தில்‌ 
அருவருக்கப்படத்தக்கவர்களாயிருந்தார்கள்‌. 
கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ வம்சத்தாருக்கு ஆதரவு, 
கொடுத்தார்‌. அவர்களை பலுகிப்‌ பெருகச்‌ 
செய்நார்‌. அவர்களை ஒரு தேசமாய்‌ 
உருவாக்கினார்‌. ஆனால்‌ இப்போது 
இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ தங்கள்‌ அழகை நம்பி, 
தங்கள்‌ கீர்த்திமினால்‌ சோரமார்க்கமாய்‌ 
நடக்கிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ தங்கள்‌ சிறுவயதின்‌ 
நாட்களை நினையாமல்‌ போனார்கள்‌. 
அவர்கள்‌ ஒரு காலத்தில்‌ நிர்வாணமும்‌. 
அம்மணமுமாயிருந்தார்கள்‌. அவர்கள்‌ 
இரத்தத்திலே மிதிக்கப்பட  ஏதுவாய்க்‌ 
கிடந்தார்கள்‌. இப்போதோ அவர்கள்‌ 
அழகாகமிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
நாட்களை 
எல்லா 
நடக்கிறார்கள்‌. 
வேசித்தனங்களையும்‌ 

செய்கிறார்கள்‌ (எசே 16:22) 


இஸ்ரவேல்‌  வம்சத்தாரின்‌ புத்தி 
மந்தமாயிருக்கிறது. அவர்களால்‌ கர்த்தருடைய 
கிருபையையும்‌, இரக்கத்தையும்‌ 
புரிந்துகொள்ள முடியவில்லை. அவர்கள்‌ 
பிரமாணங்களை 
மனுஷருடைய 
மாம்சப்பிரகாரமான ஆரைகள்‌ 
பலமுள்ளதாகயிருக்கிறது. அவர்களுடைய 
இருதயம்‌ பலவீனமாயிருக்கிறது என்பதற்கு 
அது அடையாளமாயிருக்கிறது. இஸ்ரவேல்‌ 
வம்சத்தார்‌ வெட்கங்கெட்ட வேசியின்‌ 
கிரியைகளை செய்கிறார்கள்‌ (எசே 16:30). 
ஸ்ரவேல்‌ வம்சத்தாரின்‌ 
திக தனக்‌ கர்த்தர்‌ பரா 
தெளிவுபடுத்துகிறார்‌. அவர்கள்‌ தங்கள்‌ 
வழியில்‌ காண்கிற எல்லா 
விக்கிரகங்களையும்‌ ஆராதிக்கிறார்கள்‌. 
எல்லா விக்கிரங்களுக்கும்‌ பாகுபாடில்லாமல்‌ 
தூபங்காட்டுகிறார்கள்‌. "வழிப்போக்கரில்‌ 
ட யாவரோடும்‌ வேசித்தனம்‌. 
(எசே 16415) என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌ 
விக்கிரகாராதனை 
எல்லா ஜாதியாரோடும்‌, எல்லா 
தேசத்தாரோடும்‌ பங்காளிகளாயிருக்கிறார்கள்‌. 





i= al 
TT 


பிரசன்னம்‌ தேவாலயத்தில்‌ தங்கியிருக்கிறது. 
இஸ்ரவேல்‌ புத்திரரோ, எல்லா 
விக்கிரகங்களுக்கும்‌ கோவில்களைக்‌ கட்டி 
அதை அழகுபடுத்துகிறார்கள்‌. தோப்புகளிலும்‌, 
உயர்ந்த மேடைகளிலும்‌ விக்கிரகங்களை 
நிறுவுகிறார்கள்‌. 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ வம்சத்தாரை 
ஆசிர்வதிக்கும்‌ வண்ணமாய்‌, அவர்களுக்கு 
பொன்னையும்‌ வெள்ளியையும்‌ 
கொடுத்திருக்கிறார்‌. அவர்களுக்கு சிங்கார 
ஆபரணங்களையும்‌, வஸ்திரங்களையும்‌ 
கொடுத்து அவர்களை அழகுபடுத்தி 
அலங்கரிக்கிறார்‌. 
ஆனால்‌ அவர்களோ, கர்த்தர்‌ 
தங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை 
விக்கிரகங்களுக்கு படைக்கிறார்கள்‌. கர்த்தர்‌ 
தங்களுக்கு கொடுத்த பொன்‌ 
ஆபரணங்களையும்‌, வெள்ளி 
ஆபரணங்களையும்‌ எடுத்து, தங்களுக்கு 
ஆண்சரூபங்களை உண்டாக்கி, 
அவைகளோடு வேசித்தனம்பண்ணுகிறார்கள்‌ 
கர்த்தர்‌. தங்களுக்கு. கொடுத்த 
சித்திரதையலாடைகளை எடுத்து, தாங்கள்‌ 
செய்த விக்கிரகங்களை  மூடுகிறார்கள்‌. 
கர்த்தருடைய எண்ணையையும்‌, அவருடைய 
தூபவர்க்கத்தையும்‌ எடுத்து, அவர்கள்‌ 
தங்கள்‌  விக்கிரகங்களுக்கு முன்பாக 
படைக்கிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ வம்சத்தாருக்கு கர்த்தர்‌ 
ஏராளமான வஸ்திரங்களைக்‌ 
'கொடுத்திருக்கிறார்‌. கர்த்தருடைய 
கிருபை ஆனால்‌ இஸ்ரவேல்‌ வம்சத்தாரோ 
கர்த்தருடைய கிருபையை அசட்டை 
பண்ணுகிறார்கள்‌. கர்த்தர்‌ தங்களுக்கு 
கொடுத்த வஸ்திரங்களில்‌ சிலவற்றை எடுத்து. 
அவற்றால்‌ பலவருண சோடிப்பான மேடைகளை 
தங்களுக்கு உண்டாக்குகிறார்கள்‌. 
அவைகளின்மேல்‌ விக்கிரகாராதனை 
என்னும்‌ வேசித்தனம்‌ பண்ணுகிறார்கள்‌. 
“அப்படிக்கொத்த காரியங்கள்‌ ஒருக்காலும்‌ 
சம்பவித்ததுமில்லை, சம்பவிப்பதுமில்லை" 
(எசே 16:16) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ 
ஆரம்பகாலத்தில்‌ ஆதரவில்லாமலிருந்தார்கள்‌. 
அவர்களுக்கு சரியான போஜனம்‌ இல்லை. 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அவர்கள்‌ போஜனத்தைத்தேடி ல்‌ 

தேசமாக. பரதேசிகளைப்போல 
அலைந்தார்கள்‌. கர்த்தரோ அவர்களுக்கு 
கிருபை காண்பித்து, அவர்கள்‌ 
அவர்களுக்கு 
மெல்லிய மாவையும்‌, 
தேனையும்‌ கொடுத்தார்‌. 
ஆனால்‌ அவர்களோ, கர்த்தர்‌ தங்களுக்கு 
கொடுத்த போஜனங்களை, தாங்கள்‌ செய்த 
விக்கிரகங்களுக்கு முன்பு சுகந்த 
வாசனையாய்ப்‌ படைக்கிறார்கள்‌ (எசே 16:19), 


கர்த்தரே நமக்‌ 
வெள்ளியையும்‌. கொடுக்கிறார்‌ 

இப்போது நம்மிடத்தில்‌ இருந்தாலும்‌, 
எக்காலத்திலும்‌ கர்த்தருக்கு 

உரியது. நம்மிடத்திலுள்ள பொன்னினாலும்‌, 
வெள்ளியினாலும்‌ நாம்‌ கர்த்தரை 
கனம்பண்ணவேண்டும்‌. இவற்றை எப்படி 
செலவு பண்ணுகிறோம்‌. என்பதக்‌ குறிதது 
நாம்‌ கர்த்தருக்கு கணக்கு 
ஒப்புவிக்கவேண்டும்‌. இராயனுக்குரியதை 
இராயனுக்கும்‌, கர்த்தருக்குரியதை 
கர்த்தருக்கும்‌ செலவு பண்ணவேண்டியது 
நம்முடைய கடமை. 


கானான்தேசம்‌ பாலும்‌ தேனும்‌ ஓடுகிற. 
தோசம்‌. இது கர்த்தர்‌ ்‌ 
பிள்ளைகளுக்கு 
ஆசிர்வாதம்‌. 
பாலையும்‌ தேனையும்‌ விக்கிரகங்ககுடைய 
பலிபீடத்திலே. போஜனபலியாகவும்‌, 
பானபலியாகவும்‌ வார்க்கிறார்கள்‌. கர்த்தர்‌ 
தங்களுக்கு கொடுத்த மேலான 
ஆசீர்வாதங்களை, அவர்கள்‌ 
விக்கிரகங்களுக்கு முன்‌ சுகந்த வாசனையாக 
படைக்கிறார்கள்‌. “காரியம்‌ இப்படி ஆயிற்று" 
(எசே 1649) என்று கர்த்தராகிய ஆண்டவர்‌ 
சொல்லுகிறார்‌. எல்லாவற்றையும்‌ 
அறிந்திருக்கிற கர்த்தர்‌ இதையும்‌ 
அறிந்ிருக்கிறார்‌ 

இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ தங்களுடைய 
குமாரரையும்‌ குமாரத்திகளையும்‌ எடுத்து, 
அவர்களை  விக்கிரகங்களுக்கு இரையாக 
பலியிடுகிறார்கள்‌. பிள்ளைகள்‌ கர்த்தரால்‌ 
வந்த சுதந்தரம்‌. அவர்கள்‌ தங்கள்‌ 
பிள்ளைகளை  தீக்கடக்கப்பண்ணினார்கள்‌. 
அவர்களுடைய விக்கிரகாராதனையின்‌ 
மோகம்‌ அதோடு நின்றுவிடவில்லை. 
அவர்கள்‌ மோளேகுக்கு தங்கள்‌ 
பிள்ளைகளை அக்கினியிலே உயிரோடு 
குட்டெரித்தார்கள்‌ (எசே 16:20). 





f= FTE 
ETT 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ ஆரோனிடம்‌, “நீர்‌ 
எழுந்து, எங்களுக்கு முன்‌ செல்லும்‌ 
தெய்வங்களை எங்களுக்காக 
உண்டுபண்ணும்‌' என்று சொல்லுகிறார்கள்‌. 
அதற்கு ஆரோன்‌, “உங்கள்‌ மனைவிகள்‌ 
குமாரர்‌ குமாரத்திகளுடைய காதுகளில்‌: 
இருக்கிற பொன்னணிகளைக்‌ கழற்‌) 
என்னிடத்தில்‌ கொண்டுவாருங்கள்‌” 
(யாத்‌ 32:2) என்று சொல்லுகிறார்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ ஆரோனிடம்‌, 
“தெய்வங்களை எங்களுக்காக 
உண்டுபண்ணும்‌" என்று சொன்னபோது. 
ஆரோன்‌ அவர்களுடைய யோசனையை 
மறுத்ததாக தெரியவில்லை. அவர்களுடைய 
வார்த்தைகளை நிராகரித்ததாகவோ அல்லது. 
அவர்களுடைய யோசனைக்கு எதிர்ப்பு 
சொன்னதாகவோ இந்த வசனத்தில்‌ 
சொல்லப்படவில்லை. அவர்கள்‌ 
கேட்டுக்கொண்ட பிரகாரம்‌, அவர்களுக்காக 
தெய்வங்களை உண்டுபண்ண ஆரோன்‌. 
ஆயத்தமாயிருக்கிறார்‌ ஆரோன்‌ 
அவர்களுடைய கோரிக்கையை. 
அங்கீகரிக்கிறார்‌. 


மோசே இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ மத்தியில்‌ 
இல்லாதபோது, ஆரோன்‌ 
ஆலிக்குரிய 

கவனிக்கவேண்டும்‌. ஆரோன்‌ அவர்களுக்கு 
கர்த்தரைப்பற்றிய சத்தியத்தை 
உபதேசம்பண்ணவேண்டும்‌. 
ஆரோனோ, இஸ்ரவேல்‌ 
மறுப்பு வார்த்தை ஒன்றும்‌ 
அவர்களுடைய கோரிக்கையை 
ஏற்றுக்கொண்டு, அவர்களுக்கு 
தெய்வங்களை உண்டுபண்ண சம்மதிக்கிறார்‌. 


ஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ தங்களுக்காக 
வெவ்‌: அன்னாளை ண்டும்‌ 
என்று கேட்பது அவர்களுடைய மதியீனமான 
காரியம்‌. அவர்கள்‌ ஆரோனிடத்தில்‌ கேட்டது 
ஒருவேளை ஆரோனுக்கு நகைப்பாகவும்‌, 
ஏளனமாகவும்‌ ந்திருக்கலாம்‌ என்று 
வேதபண்டிதர்களில்‌ சிலர்‌ சொல்லுகிறார்கள்‌. 
ஆரோன்‌ அவர்களுக்கு வேடிக்கையான ஒரு. 
பொருளை செய்து. அதை அவர்களுடைய 
தெய்வம்‌ என்று சொல்ல நினைத்திருப்பார்‌ 
என்றும்‌ சிலர்‌ விளக்கம்‌ சொல்லுகிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரருடைய மதிமீனத்தை 
அவர்களுக்கு விளக்கி சொல்ல ஆரோன்‌ 
முன்வந்தார்‌ என்றும்‌ வேதபண்டிதர்களில்‌ 
சிலர்‌ விளக்கம்‌ சொல்லுகிறார்கள்‌. 


ஆனால்‌. 


புத்திரக்கு 


சொல்லாமல்‌, 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


ஆரோன்‌ 
நோக்கி, 
குமாரத்திகளுடைய 
பொன்னணிகளைக்‌ 


இஸ்ரவேல்‌ 
உங்கள்‌ மனைவிகள்‌ குமாரர்‌ 
காதுகளில்‌ இருக்கிற 
கழற்றி, என்னிடத்தில்‌ 
கொண்டுவாருங்கள்‌" என்று சொல்லுகிறார்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரருடைய ஸ்திரீகளுக்கு 
காதுகளிலிருக்கிற பொன்னணிகள்‌ மிகவும்‌ 
விசேஷமானது. அவை தங்களுக்கு 
அலங்காரமானது என்றும்‌, முக்கியமானது 
என்றும்‌ இஸ்ரவேல்‌ ஸ்திரீகள்‌ 
நினைக்கிறார்கள்‌. அவர்களுடைய ஸ்திரீகள்‌ 
'துகளில்‌ இருக்கிற 
கழற்றமாட்டார்கள்‌ 
எதிர்பார்த்திருப்பார்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 
ஸ்திரீகள்‌ தங்கள்‌ பொன்னணிகளை 
கழற்றி ஆரோனிடத்தில்‌ கொடுப்பதற்கு 
பதிலாக, தங்களுக்கு தெய்வங்களை 
உண்டுபண்ணவேண்டாம்‌ என்று 
சொல்லுவார்கள்‌ என்று ஆரோன்‌ 
எதிர்பார்த்தார்‌ என்றும்‌ வேதபண்டிதர்கள்‌ 
விளக்கம்‌ சொல்லுகிறார்கள்‌. ஆரோன்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரருடைய மதிமீனமான 
யோசனையை அழித்துப்போட 
முயற்சி பண்ணுகிறார்‌. அவர்கள்‌ 
எல்லோரும்‌ 'பொன்னாபரணங்கள்மீது, 
பேராசையுள்ளவர்கள்‌. பொன்னாபரணங்களை 
கழற்றி கொடுத்துவிட்டால்‌ தங்களுக்கு 
வெந்த நஷ்டம்‌ உண்டாகும்‌ என்று 
தங்கள்‌ பொன்னணிகளை 
கழந்றிக்கொடுக்கட்பர்கள்‌ என்றும்‌, 
தங்களுக்கு தெய்வங்களை 
உண்டுபண்ணவேண்டாம்‌ என்று 
சொல்லுவார்கள்‌ என்றும்‌ ஆரோன்‌ 
எதிர்பார்த்தார்‌ என்று  வேதபண்டிதர்கள்‌ 
விளக்கம்‌ சொல்லுகிறார்கள்‌. 
“பைமிலிருக்கிற பொன்னைக்கொட்டி, 
வெள்ளியைத்‌ தராசில்‌ நிறுத்து, தட்டானுடனே 
கூலிபொருத்திக்கொள்ளுகிறார்கள்‌: அவன்‌ 
ஒரு தெய்வத்தை உண்டாக்குகிறான்‌; அதை 
வணங்கிப்‌ பணிந்துகொள்ளுகிறார்கள்‌" 
(ஏசா 46:6). 





i= FTE 
TT 


வம்சத்தார்‌ 
பலியிட்ட 


பிள்ளைகள்‌. 


இஸ்ரவேல்‌ 

விக்கிரங்களுக்கு இரையாக 

பிள்ளைகள்‌, கர்த்தருடைய 

அவர்கள்‌, “நீ எனக்கு பெற்ற உன்‌ 

குமாரரும்‌, உன்‌ "குமாரத்திகளும்‌" 

(எசே 16:20) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 

இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ 

விரோதமாக 

செய்கிறார்கள்‌. 

அக்கிரமங்களும்‌ 

அதிகமாயிருக்கிறது. அவர்கள்‌. 

முடியாமல்‌ 

விக்கிரகாராதனை 

சிக்கியிருக்கிறார்கள்‌. 

பிதாவாகிய தேவன்‌ 

பிதாவாயிருக்கிறார்‌ 

ஆத்துமாக்கள்‌ 

சொந்தம்‌, 

வேளையிலே. 

கொடுக்கிறார்‌. 

சித்தத்தின்‌ பிரகாரம்‌ 

நம்மிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளவும்‌ 

செய்கிறார்‌ கர்த்தர்‌ கொடுக்கிறார்‌, 

கர்த்தர்‌ எடுக்கிறார்‌. நம்முடைய காலங்கள்‌ 

கர்த்தருடைய கரத்திலிருக்கிறது. நம்முடைய 

டு பக்கது நம்முடைய ஜீவன்‌ 
நாம்‌ கர்த்தரை 

மகிமைப்படுத்தவேண்டும்‌. நம்முடைய 

ஜீவனுள்ள நாளெல்லாம்‌ நாம்‌ கர்த்தருக்கு 

சேவை செய்யவேண்டும்‌. நாம்‌. 

கர்த்தருடைய ஊழியத்தை செய்யவேண்டும்‌. 

நாம்‌ கர்த்தரை நம்பி நன்மை செய்ய 

வேண்டும்‌. 


எல்லாமே 
கர்த்தர்‌ 


இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ கர்த்தருக்கு. 
பெற்ற பிள்ளைகளை விக்கிரகங்களுக்கு 
பலியிடுகிறார்கள்‌. 
உரிமையில்லாத 
விக்கிரகங்களுக்கு இரையாகப்‌ 
கர்த்தரை கோபப்படுத்துகிறார்கள்‌. நம்முடைய 
பிள்ளைகள்‌ கர்த்தருக்குரியவர்கள்‌. 
அவர்கள்‌ கர்த்தருடைய சபையின்‌ 
அங்கத்தினர்கள்‌. நம்முடைய பிள்ளைகளை 
நாம்‌ பார்க்கும்போது அவர்கள்‌ கர்த்தருக்கு 
பிறந்தவர்கள்‌ என்னும்‌ எண்ணம்‌ நமக்குள்‌ 
காணப்பட வேண்டும்‌. 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நம்முடைய சபையும்‌ கர்த்தருக்கு 
பிறந்திருக்கிறது. சபையிலுள்ள விசுவாசிகளும்‌ 
கர்த்தருக்கு பிறந்திருக்கிறார்கள்‌. நம்முடைய 
மனதில்‌, சபையைக்‌ குறித்தும்‌, 
விசுவாசிகளைக்‌ குறித்தும்‌ இப்படிப்பட்ட 
எண்ணமே இருக்கவேண்டும்‌. இந்த 
எண்ணத்தோடு, நம்முடைய பிள்ளைகளை 
நாம்‌ நேசிக்கவேண்டும்‌. நம்முடைய 
பிள்ளைகளுக்காக நாம்‌ ஜெபிக்கவேண்டும்‌. 
நம்முடைய பிள்ளைகளை நாம்‌ கர்த்தருக்காக 
வளர்க்கவேண்டும்‌. 


கர்த்தர்‌ தம்முடைய 
நம்மிடத்தில்‌ கேட்கும்போது, 
பயபக்தியோடும்‌, மிகுந்த சந்தோஷத்தோடும்‌, 
கர்த்தருடைய பாதபடிமிலே அவர்களை 
ஒப்புக்கொடுத்து, அவர்களை கர்த்தருக்காக 
பிரதிஷ்டைபண்ண வேண்டும்‌. தமக்கு 
சொந்தமானவர்களை, தம்முடைய 
சித்தத்தின்படி பயன்படுத்த, கர்த்தருக்கு 
உரிமை உண்டு 

இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ தாங்கள்‌ 
ஆராதிக்கிற விக்கிரகங்களை கனப்படுத்தும்‌ 
வண்ணமாக, அவைகளுக்கு 
கோவில்களைக்‌ கட்டுகிறார்கள்‌. தாங்கள்‌ 
இரகசியமாய்‌ செய்த வேசித்தனங்கள்‌ 
போதாதென்று, இப்போது எல்லோரும்‌ 
கூடிவரும்‌ பொதுவான இடங்களில்‌, 
வேசித்தனம்‌ பண்ணுகிறார்கள்‌. அவர்கள்‌ 
விக்கிரகங்களுக்கு  கோவில்களைக்கட்டி, 
வெளிப்படையாகவே வேசித்தனம்‌ 


ன்‌ 
எசே 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
ந்த வசனங்களில்‌, மண்டபங்கள்‌, 
உயர்ந்த மேடைகள்‌ ஆகிய வார்த்தைகள்‌ 
வேசிகளின்‌ வீட்டைக்‌ குறிக்கும்‌. அவர்கள்‌ 
விக்கிரகங்களுக்கு கட்டும்‌ கோவில்கள்‌ 
வேசிகளின்‌ வீடுகளாகயிருக்கிறது. 


16:23-25) 





f= THE 
ERRATA 


இஸ்ரவேல்‌ தேசத்தார்‌ தங்கள்‌ 
தேவனாகிய கர்த்தருக்கு துரோகம்‌ செய்து. 
அவரை விட்டு விலகி, அந்நிய 
தெய்வங்களைப்‌ பின்பற்றிப்போகிறார்கள்‌. 
இவர்களுடைய விக்கிரகாராதனை 
புறஜாதியாருக்கும்‌ அருவருப்பாயிருக்கிறது. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ விக்கிரகாராதனை 
செய்வதினால்‌ அவர்களுடைய அழகு 
அருவருப்பாகிறது. அவர்களுடைய 
வேசித்தனங்கள்‌ திரளாய்ப்‌ பெருகுகிறது. 


ஸ்ரவேல்‌ வம்சத்தாரை எகிப்தியரும்‌ 
அரவம்‌ ஒடுக்கினார்கள்‌ ண்கள்‌ 
யூதர்களை துன்பப்படுத்தினார்கள்‌. 
கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அவர்கள்‌ 
மூலமாய்‌ ஏராளமான வேதனைகளும்‌, 
பாடுகளும்‌, உபத்திரவங்களும்‌ உண்டாயிற்று. 
ஆனாலும்‌ இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ அந்நிய 
தேசத்தாருடைய விக்கிரகங்கள்மீது. 
பிரியமாயிருக்கிறார்கள்‌. தங்கள்‌ தேவனாகிய 
கர்த்தருக்கு துரோகம்‌ செய்து, 
விக்கிரகங்களுக்கு தூபங்காட்டுகிறார்கள்‌. 
)ரவேல்‌ வம்சத்தார்‌. ங்கள்‌ 
(ர்த்து பன தத்தை, அத்தா 
அவர்களை கடிந்துகொள்கிறார்‌. தம்முடைய 
ஆசீர்வாதங்களையும்‌, தெய்வீக 
பராமரிப்புக்களையும்‌ அவர்களைவிட்டு 
நீக்கிப்போடுகிறார்‌. ஆனாலும்‌ அவர்கள்‌ 
தங்கள்‌ விக்கிரகாராதனையில்‌ தொடர்ந்து 
நீடிக்கிறார்கள்‌. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ சதை 
பெருத்த தங்கள்‌ அயல்‌ தேசத்தாராகிய 
எகிப்து புத்திரரோடே வேசித்தனம்‌. 
பண்ணுகிறார்கள்‌. இதன்‌ நிமித்தமாய்‌ 
கர்த்தருடைய கோபம்‌ அவர்கள்மேல்‌ 
பெருகுகிறது. இஸ்ரவேல்‌ வம்சத்தாரும்‌ 
தங்கள்‌ வேசித்தனங்களை 
பெருகப்பண்ணுகிறார்கள்‌. 
கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
பாவங்களினிமித்தமாய்‌, அவர்கள்மீது 
தம்முடைய நியாயத்தீர்ப்பை அனுப்புகிறார்‌. 
“இதோ, நான்‌ என்‌ கையை உனக்கு 
விரோதமாக நீட்டி உனக்கு நியமித்த 
போஜனத்தைக்‌ குறுக்கி, உன்‌ முறைகேடான 
மார்க்கத்தைக்‌ குறித்து வெட்கப்பட்ட உன்‌ 
பகையாளிகளாகிய 
குமாரத்திகளின்‌ 
ஒப்புக்கொடுத்தேன்‌" 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


புத்திரரின்‌ 


க்கு 
(எசே 16:27) என்று. 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


இதுவரையிலும்‌ 
ஆசீர்வாதங்களைப்‌ பெற்று 
இஸ்ரவேல்‌ வம்சத்தார்மீது, 
ரத்‌ சாபம்‌ 
கர்த்தர்‌ 


கர்த்தருடைய 
அனுபவித்த 
இப்போது 
வருகிறது. 
இஸ்ரவேல்‌ 
அன்பாகயிருந்தார்‌. 
அவர்கள்மீது 
இஸ்ரவேல்‌ 
முன்பாக, 
தம்முடைய 
கர்த்தருடைய 


ர்த்தர்‌ 
கோபமாயிருக்கிறார்‌. கர்த்தர்‌ 
வம்சத்தாரை அழிப்பதற்கு 

அவர்களுக்கு விரோதமாக 
கையை நீட்டுகிறார்‌. இது 


பிரமாணம்‌. 


கர்த்தர்‌ நம்மை அழிப்பதற்கு முன்பாக, 
ஹ்ம்‌ நியாயத்தீர்ப்பின்‌ வார்த்தைகளைச்‌ 
நம்மை மனந்திரும்புமாறு 

நாம்‌ கர்த்தருடைய 


கோபம்‌ து வரும்‌. 
அவர்‌ நம்மை அழித்துப்போடுவார்‌. 


இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ 
வேசித்தனங்களையும்‌, விக்குரிய 
விபச்சாரங்களையும்‌ செய்கிறார்கள்‌. 
ஆனாலும்‌ தங்களுடைய வேரிற்தனங்களில்‌ 
திருப்தி உண்டாகவில்லை. 

அசீரிய 


புத்திரரோடும்‌. 
வேசித்தனம்பண்ணினார்கள்‌. அவர்களோடே 
வேசித்தனம்பண்ணியும்‌ அவர்கள்‌ 
திருப்தியடையவில்லை (எசே 1628) 
அவர்கள்‌ கானான்‌ தேசத்திலே செய்த 
வேசித்தனத்தை கல்தேயர்‌ மட்டும்‌ 
எட்டச்செய்தார்கள்‌. அதினாலும்‌ அவர்கள்‌ 
திருப்தியடையாமல்‌ போனார்கள்‌ (எசே 16:29). 
இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ வெட்கங்கெட்ட 
வேசியின்‌ 


கிரியைகளாகிய 
இவைகளையெல்லாம்‌ தங்களுடைய 
மாம்சத்தின்‌ இச்சைகளை 
நிறைவேற்றுவதற்காக செய்கிறார்கள்‌. 
ஆனாலும்‌ அவர்கள்‌ திருப்தியடையவில்லை. 


ஆவிக்குரிய 





i FTE 
TT 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ வம்சத்தாரின்‌ 
ஆவிக்குரிய வேசித்தனங்களை விரிவாகச்‌ 
சொல்லுகிறார்‌. அவர்கள்‌ சகல 
வழிமுனைகளிலும்‌ விக்கிரகங்களுக்கு 
மண்டபங்களைக்‌ கட்டுகிறார்கள்‌. ஆனாலும்‌ 
அவர்களுடைய தயங்களில்‌ 
உற்சாகமில்லை. 

இருதயங்கள்‌ 

இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 


அவர்களுடைய 
களைத்துப்போயிருக்கிறது. 
விக்கிரகாராதனைகளில்‌. 
ஐசுவரியங்களையெல்லாம்‌ 
இந்த 
களுக்கு 
தம்முடைய rer! கொடுத்த ஈவு. 
இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ செய்வது விபரீதம்‌ 


இஸ்ரவேல்‌ வம்சத்தாரின்‌ 
விக்கிரகாராதனைகளைக்‌ 

இல்வாறு விவரிக்கிறார்‌ 
"வெட்கங்கெட்ட வேசியின்‌ கிரியைகளாகிய 
இவைகளையெல்லாம்‌ நீ செய்து. சகல 
வழிமுகளையிலும்‌ உன்‌ மண்டபங்களைக்‌. 
குட்டி, சகல வீதிகளிலும்‌ உன்‌ டை 
உண்டாக்கினப்டியால்‌, உன்‌ இருதய! 
எல்லளவாய்க்‌ களைத்துப்போயிருக்கிறது. 
என்று வெல்‌ ஆண்டவர்‌ 
சொல்லுகிறார்‌: பணையத்தை 
அவரவ ண்கள்‌ நீ வேசியைப்‌ 
போல இராமல்‌, புருஷனுக்குப்‌ 
பதிலாக ற்‌. சேர்த்துக்கொள்ளுகிற 
விபசார ஸ்திரீயைப்போல இருக்கிறாய்‌. 
எல்லா வேசிகளுக்கும்‌ பணையங்‌ 
கொடுக்கிறார்கள்‌: நீயோ உன்‌ நேசர்கள்‌ 
சற்றுப்புற்களிலிருந்து உன்னிடத்தில்‌ 
வேசித்தனஞ்செய்ய வரும்படி 
அவர்களுக்கெல்லாம்‌ நீயே பணையங்‌ 
கொடுத்து, அவர்களுக்கு வெகுமதி 
தருகிறாய்‌. வ்விதமாய்‌ 
வேசித்தனங்களுக்கும்‌ வேறே. ஸ்திர்களின்‌ 
வேசித்தனங்களுக்கும்‌ வித்தியாசமுண்டு; 
'வேசித்தம்பண்ண அவர்கள்‌ உன்னைப்‌ 
பின்செல்லமாட்டார்கள்‌; பணையம்‌ உனக்குக்‌. 
கொடுக்கப்படாமல்‌. நீயே பணையம்‌ 
கொடுக்கிறபடியால்‌ நீ செய்வது விபரீதம்‌” 
(எசே 16:30-34) என்று கர்த்தர்‌ 
இஸ்ரவேலின்‌ விக்கிரகாராதனையைப்பற்றிச்‌ 
சொல்லுகிறார்‌. 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


எருசலேமுக்கு 
விக்கிரகாராதனையின்‌ 
புரியவில்லை. அவர்கள்‌ 
ஆவிக்குரிய 
உணரவில்லை. கர்த்தர்‌ 
எச்சரித்தார்‌ ஆனால்‌ அவர்கள்‌ 
கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு 
செவிகொடுக்கவில்லை. இதனால்‌ கர்த்தர்‌, 
இஸ்ரவேல்‌ வம்சத்தாரை, அவர்களுடைய 
கேடான. சிந்தனைகளுக்கு 
ஒப்புக்கொடுத்துவிடுகிறார்‌. அவர்களுக்கு 
கர்த்தருடைய பாதுகாப்புக்களும்‌, 
பராமரிப்புக்களும்‌ கிடையாமல்‌ போகிறது. 
கர்த்தருடைய கிருபையும்‌ இரக்கமும்‌ 
கிடையாமல்‌ போகிறது. கர்த்தருடைய 
ஆசீர்வாதங்களுக்கு பாத்திரமான 
இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌. இப்போது, 
கர்த்தருடைய கோபத்திற்கும்‌, சாபத்திற்கும்‌ 
பாத்திரவான்‌களாயிருக்கிறார்கள்‌. 


தன்னுடைய 
விபரீதங்கள்‌ 
தங்களுடைய 
அருவருப்புக்களை 
அவர்களை 


இஸ்ரவேல்மீது 
தியாயத்தீர்ப்பு 
எசே: 16:95-48 


கர்த்தருடைய 


எசே 16:35. ஆகையால்‌, வேசியே, 
கர்த்தருடைய வார்த்தையைக்‌ கேன்‌. 


எசே 16:38. கர்த்தராகிய ஆண்டவர்‌ 
சொல்லுகிறது. என்னவென்றால்‌: 
உன்‌ வேசித்தனத்தின்‌: 
அசுத்தம்பாய்ந்தபடியினாலும்‌, நீ உன்‌: 
காமவிகாரிகளோடும்‌ அருவருப்பாகிய 
உன்‌ நரகலான விக்கிரகங்களோடும்‌ 
வேசித்தனம்பண்ணி, இவைகளுக்கு 
உன்‌ பின்னைகளின்‌ இரத்தத்தைப்‌ 
படைத்ததினால்‌ உன்‌ நிர்வாணம்‌. 
திறக்கப்பட்டபடியினாலும்‌, 


எசே. 16:87. இதே, நீ 
சம்போகம்பண்ணின உன்‌ எல்லாக்‌. 
காமவிகாரிகளையும்‌, நீ 
நேசித்தயாவரையும்‌, தீ பகைத்திருக்கிற 
அனைவரோடும்‌ நான்‌ கூடி.வரச்‌ செய்து, 
சுற்நிலூமிருத்து அவர்களை உனக்கு 
விரோதமாகச்‌ சேர்த்து, அவர்கள்‌ உன்‌ 
'நிர்வாணத்தையெல்லாம்‌ காணும்படி. 
உன்‌ திர்வாணத்தை அவர்களுக்கு. 
முன்பாகத்‌ திறந்துவைத்து, 





i THE 
TT 


எசே 16:38. விபசாரிகனையும்‌ 
இரத்தஞ்சித்தினவர்களையும்‌ 
தியாயத்தீர்க்கிறபடியே உன்னை 
தியாயத் தீர்த்து, உக்கிரகத்தோடும்‌ 
எரிச்சலோடும்‌ இரத்தப்பழியை 
உன்பேரில்‌ சுமத்தி, 


எசே 18:89. உன்னை அவர்கள்‌ கையில்‌ 
ஒப்புக்‌ கொடுப்பேன்‌; அவர்கள்‌ உண்‌: 
மண்டபங்களை இடித்து, உண்‌ 
மேடைகளைத்‌ தரையாக்கிப்போட்டு, 
உன்‌ வஸ்திரங்களை உரித்து, உன்‌ 
சிங்கார 

எடுத்துக்கொண்டு, 

அம்மணமும்‌ 

விட்டுப்போய்‌, 


எசே 16:40. உனக்கு விரோதமாக 
ஒரு கூட்டத்தைக்‌ கொண்டுவந்து, 
உன்னைக்‌ கல்லெறிந்து, 
உன்னைத்‌ தங்கன்‌ பட்டயங்களால்‌ 
குத்திபோட்டு, 


எசே 1841) உன்‌ வீடுகளை 
அக்கினியால்‌ சுட்டெரித்து, அநேக 
ஸ்திரீகனின்‌ கண்களுக்கு முன்பாக 
உன்னில்‌ தியாயத்தீர்ப்புகளைச்‌. 
செய்வார்கள்‌; உன்‌ வேசித்தனத்தை 
ஏழியப்பண்ணுவேன்‌; தீ 
இனிப்பணையங்கொடுப்பதில்லை. 


எசே 16:42. இவ்விதமாய்‌ என்‌ எரிச்சல்‌ 
உன்னை விட்டு நீங்கும்படி, நான்‌ என்‌ 
உக்கிரத்தை உன்னில்‌ ஆறப்பண்ணி, 
இனி கோபமாமிராமல்‌ அமருவேன்‌. 


எசே 16:43. நீ உன்‌ இனவயதின்‌ 
நாட்களை நினையாமல்‌, 
'இவைகளெல்லாவற்றினாலும்‌ எனக்குக்‌ 
கோபம்‌ உண்டாக்கினபடியினால்‌, 
இதேர, நான்‌ உன்‌ வழியின்‌ பலனை 
உன்‌ தலையின்மேல்‌ கமரப்பண்ணுவேன்‌ 
என்று கர்த்தராகிய ஆண்டவர்‌ 
சொல்லுகிறார்‌; அதினாலே இணி உன்‌ 
எல்லா அருவருப்புகளினாலும்‌ 
இப்படிப்பட்ட முறைகேடான 
காரியத்தைச்‌ செய்யமாட்டாய்‌. 
இஸ்ரவேல்‌ 
வெளிப்படையாகவே வேசித்தனம்‌ 
பண்ணுகிறது. அதன்‌ துன்மார்க்கமான 
கிரியை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. 


தேசம்‌ 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


வேசியே, 
கேள்‌" 


ஆகையால்‌, 
வார்த்தையைக்‌ 


நியாயத்தீர்ப்பை சொல்ல. ழமக 


பின்வாங்கிப்போன சபை 
ஆவிக்குரிய விபசாரம்‌ பண்ணுகிறது. அது 
கர்த்தருடைய பார்வைக்கு முன்பாக ஒரு 
வேசியாகமிருக்கிறது. எருசலேம்‌ நகரத்தில்‌ 
ப வடவை! நடைபெறுகிறது. 

கர்த்தருக்கு பரிசுத்தமும்‌ உண்மையுமான 
நகரம்‌, இப்போது வேசியாயிருக்கிறது. 


கர்த்தருக்கு துரோகம்‌ செய்து அவரை 
டு 


இஸ்ரவேல்‌ தேசத்தாருக்கு, 
பாவங்களையெல்லாம்‌ 


கர்த்தர்‌ 


ஜனமாயிருந்தவர்கள்‌, இப்போது 
கர்த்தரைவிட்டு விலகி, சகல பாவங்களையும்‌ 
செய்கிறார்கள்‌. கர்த்தருடைய 
பத்துக்கட்டளைகளில்‌, முதல்‌ இரண்டு 
கட்டளைகளில்‌. விக்கிரகாராதனை 
தடைபண்ணப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல்‌. 
வம்சத்தாரோ விக்கிரகங்களை ஆராதனை 
செய்கிறார்கள்‌ 


பத்துக்கட்டளைகளில்‌ முதல்‌ இரண்டு 
கட்டளைகளின்‌ இரண்டாவது சாரம்சத்தையும்‌ 
இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ மீறுகிறார்கள்‌. 
அவர்கள்‌ ஒரு பாலமும்‌ அறியாத, 
குற்றமில்லாத தங்களுடைய பிள்ளைகளைக்‌ 
கொன்றுபோடுகிறார்கள்‌. கொலை 
செய்யாதிருப்பாயாக என்று கர்த்தருடைய 
கட்டளை சொல்லுகிறது. இவர்களோ 
தங்களுடைய சொந்த பிள்ளைகளையே 
கொன்றுபோடுகிறார்கள்‌. 

இஸ்ரவேல்‌. வம்சத்தாருக்குள்ளே 
அவர்களுடைய வேசித்தனத்தின்‌ அசுத்தம்‌ 
பாய்ந்திருக்கிறது. அவர்கள்‌ தங்களுடைய 
காமலிகாரிகளோடும்‌, அருவருப்பான தங்கள்‌ 
நரகலான விக்கிரகங்களோடும்‌ 
வேசித்தனம்பண்ணுகிறார்கள்‌. “யாதொரு 
சொரூபத்தையும்‌, விக்கிரகத்தையும்‌ நீ 
உனக்கு உண்டாக்கவேண்டாம்‌, நீ 
அவைகளை நமஸ்கரிக்கவும்‌ சேவிக்கவும்‌ 
வேண்டாம்‌" (யாத்‌ 20:4,5) என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. ஆனால்‌ இஸ்ரவேல்‌ 
வம்சத்தாரோ விக்கிரகங்களை ஆராதனை 
செய்கிறார்கள்‌. 





f= FTE 
TT 


(யாத்‌ 

சொல்லுகிறார்‌. அவர்களோ க்கு 
தங்களுடைய பிள்ளைகளின்‌ 
படைக்கிறார்கள்‌. விக்காகாராகளையின்‌. 
ஒரு பகுதியாக தங்கள்‌ பிள்ளைகளைக்‌ 
கொன்றுபோடுகிறார்கள்‌. அவர்களை 
தீக்கடக்கப்பண்ணுகிறார்கள்‌. தங்கள்‌ 
பிள்ளைகளை மோளேகுக்கு பலிகொடுக்கும்‌ 
வண்ணமாக, அவர்களை அக்கினியினால்‌. 
சட்டெரிக்கிறார்கள்‌ 


இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ 
இளம்பிராயத்தின்‌ 
மறந்துவிடுகிறார்கள்‌. இஸ்ரவேல்‌ 
சிறுபிள்ளையாகயிருந்தபோது. 
ஆதரவில்லாமல்‌, வீதியிலே 
எரியப்பட்டது. கர்த்தர்‌ 
அன்புகூர்ந்து. அதை 
சொந்தமாக்கிக்கொண்டார்‌ 
இஸ்ரவேல்‌ தேசத்தைப்‌ 
பராமரித்தார்‌. அதைப்‌ 
செய்தார்‌. கர்த்தர்‌ அவர்களுடைய 
இளம்பிராயத்தில்‌ அவர்களுக்கு உதவி 


இளம்பிராயத்தை நினைத்துப்‌ பார்க்காமல்‌, 
தங்களுடைய பிள்ளைகளின்‌ இரத்தத்தை 
விக்கிரகங்களுக்கு படைக்கிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ 
நாட்களை. 


தங்கள்‌ 
நினையாமல்‌, 


கர்த்தருக்கு 
கோபமுண்டாக்கினார்கள்‌. “இதோ, நான்‌ 
உன்‌ வழியின்‌ பலனை உன்‌ தலையின்மேல்‌ 
சுமரப்பண்ணுவேன்‌ என்று கர்த்தராகிய 
ஆண்டவர்‌ சொல்லுகிறார்‌: அதினாலே 
இனி உன்‌ எல்லா அருவருப்புகளினாலும்‌ 
இப்படிப்பட்ட முறைகேடான காரியத்தைச்‌ 
செய்யமாட்டாய்‌' (எசே 16:43) என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
இஸ்ரவேல்‌. வம்சத்தாரின்‌ 
விக்கிரகாராதனையினிமித்தமாய்‌, 
கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு அவர்கள்மேல்‌ 
வருகிறது. கர்த்தர்‌  விபசாரிகளையும்‌, 
இரத்தஞ்சிந்தினவர்களையும்‌ 
நிமயந்திக்கிறடியே 
வம்சத்தாரையும்‌ 


இஸ்ரவேல்‌ 
நியாயந்தீரப்பார்‌ 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ அவர்களுடைய 
வேசித்தனத்தையும்‌, 
விபசாரத்தையும்‌ 


ஆவிக்குரிய 
ஆவிக்குரிய 
நியாயந்தீர்ப்பார்‌. கர்த்தர்‌ 
உக்கிரத்தோடும்‌, எரிச்சலோடும்‌ 
அவர்களுடைய இரத்தப்பழியை அவர்கள்‌ 
பேரில்‌ சுமத்துவார்‌ (எசே 16:38) 


இஸ்ரவேல்‌: வம்சத்தார்‌ 
சம்யோகம்பண்ணின தங்களுடைய எல்லா 
காமலிகாரிகளையும்‌, அவர்கள்‌ நேசித்த 
யாவரையும்‌ கர்த்தர்‌ கூடிவரச்‌ செய்வார்‌. 
இஸ்ரவேல்‌ வம்சத்தாருக்கு 
பகைஞராயிருக்கிறவர்களையும்‌, கர்த்தர்‌ 
அவர்களுக்கு விரோதமாகக்‌ 
கூடிவரச்செய்வார்‌. அவர்கள்‌ இஸ்ரவேல்‌ 
தேசத்தின்‌ நிர்வாணத்தைக்‌ காண்பார்கள்‌. 
கர்த்தரே அவர்களுடைய நிர்வாணத்தை, 
அவர்களுடைய சத்துருக்களுக்கு முன்பாக 
திறந்து வைப்பார்‌ (எசே 16:37) 

இஸ்ரவேல்‌ தேசம்‌ 
நெருக்கங்களையும்‌, ன்‌ 
உபத்திரவங்களையும்‌ 
இஸ்ரவேலுக்கு 9 
சிநேகிதர்களாயிருக்கிறார்கள்‌. 
வம்சத்தாரின்‌ பாடுகளும்‌ வேதனைகளும்‌ 
அவர்களுடைய சிநேகிதர்களுக்கு 
துக்கமாமிருக்கும்‌. இஸ்ரவேல்‌ ஜனத்தாருக்கு 
சத்துருக்களும்‌ இருக்கிறார்கள்‌. இஸ்ரவேல்‌ 
வம்சத்தாரின்‌ நெருக்கங்களும்‌ 
உபத்திரவங்களும்‌, அவர்களுடைய 
சத்துருக்களுக்கு இன்பமாயும்‌, 
சந்தோஷமாயும்‌ இருக்கும்‌. 

கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ வம்சத்தாருக்கு 
விரோதமாக, அவர்களுடைய சத்துருக்களை 
வரவழைப்பார்‌. இஸ்ரவேல்‌ ஜனங்களை 
அவர்களுடைய சத்துருக்களின்‌ கைகளில்‌ 
ஒப்புக்கொடுப்பார்‌. அவர்கள்‌ இஸ்ரவேலின்‌ 
மண்டபங்களை இடித்துப்போடுவார்கள்‌. 
இஸ்ரவேல்‌. புத்திரரின்‌ மேடைகளை 
தரையாக்கிப்போடுவார்கள்‌. அவர்கள்‌ 
இஸ்ரவேல்‌ வம்சத்தாரின்‌ வஸ்திரங்களை 
உரிந்து, அவர்களுடைய சிங்கார 
ஆபரணங்களை எடுத்துக்கொண்டு, 
அவர்களை அம்மணமும்‌, நிர்வாணமுமாக 
விட்டுப்போய்விடுவார்கள்‌ (எசே 16:39). 





f= FTE 
TT 


கர்த்தரே இஸ்ரவேல்‌ வம்சத்தாருக்கு 
விரோதமாக ஒரு கூட்டத்தைக்‌ கொண்டு 
வந்திருக்கிறார்‌. அவர்கள்‌ இஸ்ரவேல்‌ 
வம்சத்தாரை கல்லெறிந்து அவர்களை 
தங்கள்‌ பட்டயங்களால்‌ குத்திப்போடுவார்கள்‌. 
கல்தேயர்கள்‌ எருசலேமுக்கு விரோதமாக 
முற்றிக்கைப்போட்டிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
மதிலிடிக்கும்‌ ஏந்திரங்களினால்‌ எருசலேமின்‌ 
அலங்கங்களை இடித்துப்போடுவார்கள்‌. 
கல்தேயர்கள்‌ மதில்‌ சுவர்களிலுள்ள கற்களை, 
எருசலேம்‌ நகரத்திற்குள்ளே வீசி எரிவார்கள்‌. 


கல்தேயர்கள்‌ தங்கள்‌ 
எருசலேம்‌ நகரத்திற்குள்ளே 
யூதர்களை குத்திப்போடுவார்கள்‌. 
வம்சத்தாரின்‌ வீடுகளை 
சுட்டெரித்துப்போடுவார்கள்‌. அவர்களுடைய 
ஸ்திரீகளின்‌ கண்களுக்கு முன்பாக, 
கல்தேயர்கள்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
நியாயத்தீர்ப்பு கொடுப்பார்கள்‌. 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ வம்சத்தாரின்‌ 
வேசித்தனத்தை ஒழியப்பண்ணுவார்‌. 
கல்தேயர்கள்‌ எருசலேமிலுள்ள புருஷரையும்‌ 
ஸ்திரீகளையும்‌ தங்கள்‌ 
வெட்டிக்கொள்றுபோடுவார்கள்‌ 
வீடுகளை அக்கினியால்‌ சுட்டெரிப்பதுபோல, 
குல்தேயர்கள்‌ எருசலேமின்‌ குடிகளுடைய 
வீடுகளை அக்கினியால்‌. 
சட்டெரித்துப்போடுவார்கள்‌. 

தாதேசத்திலே. ஏராளமான 
தாக்க சங்கன்‌ வீற்றிருந்து, 
யூதர்களை ஆட்சிசெய்திருக்கிறார்கள்‌ 
அவர்களில்‌ கர்த்தருக்கு பயந்து 
ஆட்சிசெய்த நல்ல ராஜாக்களும்‌ 
இருந்தார்கள்‌. அவர்கள்‌ ஜனங்களுக்கு 
பலவிதமான நன்மைகளை செய்திருந்தாலும்‌. 
யூதாதேசத்திலுள்ள விக்கிரகங்களை 
உடைக்காமலும்‌, மேடைகளை 
அழிக்காமலும்‌ விட்டுவிட்டார்கள்‌. 


யூதாவின்‌ 


பட்டயங்களால்‌, 
இருக்கிற. 
இஸ்ரவேல்‌. 
அக்கினியால்‌ 


ராஜாக்கள்‌ 
காரியங்களை, கல்தேயருடைய 


செய்யாத 


இராணுவத்தார்‌ செய்கிறார்கள்‌. யூதர்கள்‌ 
விக்கிரகங்களுக்கு கட்டின மண்டபங்களை 
கல்தேயர்கள்‌ இடத்துபபோடுகிறா்கள்‌ 
விக்கிரகங்களின்‌ மேடைகளை 
தரையாக்கிப்போடுகிறார்கள்‌. கல்தேயர்கள்‌ 
Re ஜனங்களை சிறைப்பிடிப்பார்கள்‌. 
கர்த்தருடைய 

நீங்கும்‌. 


ல்‌ அவர்களைவிட்டு 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


கர்த்தர்‌ தம்முடைய உக்கிரத்தை, இஸ்ரவேல்‌ 
ஜனத்தார்‌ மத்தியிலே  ஆறப்பண்ணுவார்‌ 
கர்த்தர்‌ இனி 'கோபமாயிராமல்‌ 
அமைதியாயிருப்பார்‌ (எசே 16:42) 


'குல்தேயர்கள்‌ இஸ்ரவேல்‌ வம்சத்தாரை 
தேசத்திற்கு 

போகிறார்கள்‌. 

பாபிலோன்‌ தேசத்து 

அவர்கள்‌ 

விக்கிரகாராதனையை நிறுத்திவிட்டு, 

கர்த்தரை நோக்கிப்‌ பார்க்கிறார்கள்‌. 

அவர்களுடைய இருதயங்களில்‌ காணப்பட்ட 

விக்கிரகாராதனை என்னும்‌ ஆவிக்குரிய 

நோயை, கர்த்தர்‌ குணப்படுத்துகிறார்‌. 


பாபிலோன்‌ தேசத்து சிறையிருப்பும்‌, 
சிறையிருப்பிலே யூதர்கள்‌ த்‌ 
நெருக்கங்களும்‌, உபத்திர 
அவர்களைக்‌: 

மருந்தாகமிருக்கிறது. 

விக்கிரகாராதனை என்னும்‌ பாவத்திலிருந்து 
குணப்படுத்தப்படுகிறார்கள்‌. கர்த்தரைவிட்டு 
விக்கிரகங்களைத்‌ ப்போனவர்கள்‌, 
இப்போது விக்கிரகங்களை விட்டு, கர்த்தரை 
தேடி வந்திருக்கிறார்கள்‌. 


தாயைப்போல மகள்‌ 
எசே: 16:44-58 


எசே 18:44. இதோ, பழமொழி. 
சொல்லுகிறவர்கள்‌. எல்லாரும்‌: 
தாயைப்போல மகன்‌ என்று உன்னைக்‌ 
குறித்துப்‌ பழமொழி சொல்லுவார்கள்‌. 


எசே 16:45. நீ, தன்‌ புருஷனையும்‌ 
தன்‌ பின்னைகளையும்‌ அருவருத்த 
உன்‌ தாயின்‌ மகன்‌; நீ, தங்கள்‌ 
புருஷரையும்‌ தங்கள்‌ பின்னைகளையும்‌ 
அருவருத்த உன்‌ சகோதரிகளின்‌ 
சகோதரி; உங்கள்‌ தாய்‌ ஏத்தித்தி; 
உங்கள்‌ தகப்பன்‌ எமோரியன்‌. 


எசே 18:46. உன்‌ இடதுபுறத்திலே, 
தானும்‌ தன்‌ குமாரத்திகளுமாய்க்‌ 
குடியிருந்த சமாரியா உன்‌ தமக்கை; 
உன்‌ வலதுபுறத்திலே தானும்‌ தன்‌ 
குமார த்திகளூமாய்க்‌ குடியிருத்த 
சோதோம்‌ உன்‌ தங்கை. 





i FTE 
TT 


எசே 16:47. ஆகிலும்‌ நீ அவர்களுடைய 
மார்க்கங்களிலே 'நடவாமலும்‌, 
அவர்களுடைய அருவருப்புகளின்‌ படி. 
செய்யாமலும்‌, அது மகா அற்பகாரியம்‌. 
என்கிறதுபோல்‌ தீ உன்‌ எல்லா 
வழிகளிலேயும்‌ அவர்களைப்‌ 
பார்க்கிலும்‌ கேடாய்‌ நடத்தாய்‌. 


எசே 16:48. நீயும்‌ உன்‌ குமாரத்திகளும்‌ 
செய்ததுபோல, உன்‌ சகோதரியாகிய 
சோதோமும்‌ அவளுடைய 
குமாரத்திகளும்‌ செய்யவில்லை என்று 
என்‌ ஜீவனைக்கொண்டு சொல்லுகிறேன்‌. 
என்று கர்த்தராகிய ஆண்டவர்‌ 
உரைக்கிறார்‌. 


எசே 16:48. இதோ, கெர்வமும்‌, 
ஆகாரத்‌ திரட்சியும்‌, திர்விசாரமான 
சாங்கோபாங்கமுமாகிய  இவைகனே 
உன்‌ சகோதரியான சோதோமின்‌ 
அக்கிரமம்‌; இவைகளே அவளிடத்திலும்‌ 
அவன்‌ குமாரத்திகனிடத்திலூம்‌ 
இருந்தன; சிறுமையும்‌ 
எவிமையுமான வனுடைய கையை 
அவன்‌ பலப்படுத்‌ தவில்லை. 


எசே 1800. அவர்கள்‌ தங்களை 
உயர்த்தி, எண்‌ முகத்துக்கு முன்பாக. 
அருவருப்பானதைச்‌. செய்தார்கன்‌; 
அதை நான்‌ கண்டபோது, அவர்களை 
ஒழித்துவிட்டேன்‌. 


எசே 16:51. 
அரைவாசியும்‌ 
செய்யவில்லை; LE} 
சகோதரிகளைப்பார்க்கிலூம்‌ 
பாவங்களைப்‌ பெருகப்பண்ணி, 
செய்த உன்‌ 
அருவருப்புகளினாலும்‌ 
'நீதியுன்னவர்கனென்று 
விளங்கப்பண்ணினாய்‌.. 


நீ செய்த பாவங்களில்‌: 
சமாரியா 
உன்‌ 


எசே 1852. இப்போதும்‌ உன்‌ 
சகோதரிகளைக்‌ குற்றவானிகள்‌ எண்று 
தீர்த்த. நீ. அவர்களைப்பார்க்கிலும்‌ 
அருவருப்பாகச்‌ செய்த 
பாவங்கனினிமித்தம்‌ 

'இலச்சையைச்‌. 

உன்னைப்‌ பார்க்கிலும்‌ 
'தீதியுள்னவர்கன்‌; 

சகோதரிகளை தீதியுன்னவர்கனென்று 
விளங்கப்பண்ணின நீ வெட்கமடைத்து, 
உன்‌ இலச்சையைச்‌ சுமந்துகொள்‌.. 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எசே: 16:58. நான்‌ சோதோமும்‌ அவன்‌ 
குமாரத்திகளூம்‌ சிறையிருக்கிற 
அவர்களுடைய சிறையிருப்பையும்‌, 
சுமாரியாவும்‌ அவன்‌ குமாரத்திகளும்‌ 
சிறையிருக்கிற சிறையிருப்பையும்‌ 
திருப்பும்போது, அவர்கன்‌ நடுவிலே நீ 
சிறையிருக்கிற உன்னுடைய 
சிறையிருப்பையும்‌ திருப்புவேன்‌. 


எசே 16:54. அதினால்‌ நீ அவர்களுக்கு 
ஆறுதலாக: இருந்து, உன்‌ 
இலச்சையைச்‌ சுமந்து, நீ செய்த 
எல்லாவற்றினாலும்‌ வெட்கமடைவாய்‌. 


எசே 16:55. உன்‌ சகோதரிகனாகிய 
சோதோமும்‌ அவன்‌ குமாரத்திகளும்‌ 
தங்கள்‌. முத்தின சிருக்குத்‌ 
திரும்புவார்கன்‌; சமாரியாவும்‌ அவன்‌ 
குமாரத்திகளும்‌ தங்கள்‌ முத்தின 
சீருக்குத்‌ திரும்புவார்கள்‌; நீயும்‌ உண்‌: 
குமாரத்திகளும்‌ உங்கள்‌ முத்தின 
சீருக்குத்‌ திரும்புவீர்கன்‌. 


எசே 18:06. உன்னை வெறுக்கும்‌ 
சீரியாவின்‌ குமாரத்திகளும்‌, அவளைச்‌. 
சுற்றிலும்‌ இருக்கிற பெபலிஸ்தரின்‌: 
குமார த்திகளும்‌. அவமானம்‌ 
பண்ணினபோது உன்‌ பொல்லாப்பு 
வெனியாயிற்றே. 


எசே 16:57. அதற்குமுன்‌ உன்‌ 
கெர்வத்தின்‌' நாளிலே உன்‌ 
சகோதரியாகிய சோதோமின்‌ பெயரை 
உன்‌ வாயினாலே உச்சரிக்கவுமட்டாய்‌. 


எசே 16:58. உன்‌ முறைகேட்டையும்‌ 
உன்‌ அருவருப்புகளையும்‌ தீ ௬மப்பாய்‌ 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


எசேக்கியேல்‌. 
எருசலேமுக்கு, 
பாவங்களையெல்லாம்‌. 
காண்பிக்கிறார்‌. எருசலேம்‌ 
தன்னுடைய வைல்‌ 
மோசமாயிருக்கிறது. கானான்‌ தேசத்திலே, 
இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ குடியேறுவதற்கு 
முன்பாக, அங்கே கானானியர்கள்‌ 
குடியிருந்தார்கள்‌. அவர்கள்‌ 
விக்கிரகாராதனைக்காரர்கள்‌. 


டண்‌ 





i= FTE 
TT 


சொல்லுவார்கள்‌. இஸ்ரவேல்‌ 
பழமொழியைப்போலவே 

இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌, தங்கள்‌ 
தாயாகிய கானானியரைப்போலவே 
விக்கிரகாராதனைக்காரராயிருக்கிறார்கள்‌. 


கானானியரில்‌ காணப்பட்ட ஆவிக்குரிய 
வேசித்தனங்களும்‌, ஆவிக்குரிய 
விபசாரங்களும்‌ அவர்களுடைய மகளாகிய 
இஸ்ரவேல்‌ வம்சத்தாரிடமும்‌ காணப்படுகிறது. 
கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரை கானான்‌ 
தேசத்திற்குள்ளே அழைத்து வந்தபோது, 
கானானியரின்‌ விக்கிரகாராதனையை 
பின்பற்றக்கூடாது என்று  எச்சரிப்பாய்ச்‌ 


உங்களுக்கு 
நிகளை 
சுக்கிப்போட்டதுபோல, நீங்கள்‌ 
தீட்டுப்படுத்தம்போது அது 
குக்கிப்‌ ்‌ 


தேசத்திலே 
பிறந்தவனானாலும்‌ உங்கள்‌ நடுவே தங்குகிற 
அந்நியனானாலும்‌ இந்த அருவரு 
ஒன்றையும்‌ செய்ய வேண்டாம்‌" 
(லேவி 18:27 28). 


இஸ்ரவேல்‌ புத்திரரோ கர்த்தருடைய 
எச்சரிப்பின்‌ வார்த்தைகளுக்கு 
செவிகொடுக்கவில்லை. அவர்கள்‌ 
கானானியரின்‌ வழிகளை கற்றுக்கொண்டு, 
அவர்களுடைய அடிச்சுவடுகளைப்‌ 
பின்பற்றிப்போனார்கள்‌. இஸ்ரவேல்‌ புத்திரரும்‌ 
விக்கிரகாரானைக்காரரானார்கள்‌. 

கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
வம்சத்தாரைப்பற்றிச்‌. சொல்லும்போது 
'தாயைப்போல மகள்‌” என்று அவர்களைக்‌ 
குறித்து பழமொழி சொல்லுவார்கள்‌ என்று 


(எசே 16:45) என்றும்‌ கர்த்தர்‌ 
புத்திரரைக்‌ குறித்து, 
இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ 

ஏத்தித்தி, தன்‌ புருஷனையும்‌, 
தன்னுடைய பிள்ளைகளையும்‌ அருவருத்தவள்‌. 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
ஆகியோருக்கு 

இவர்களிடத்தில்‌ 

சாராளின்‌ 
அதற்கு 


ஆபிரகாம்‌, 
பிறந்தவர்கள்‌. 
ஆபிரகாமின்‌ 


சாராள்‌ 
ஆனால்‌ 
சுபாவமோ,. 
காணப்படவில்லை. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 

கானானியரான  ஏத்தியர்‌, 
ஆகியோரின்‌ சபாவங்களே காணப்படுகிறது. 


சோதோமும்‌ சமாரியாவும்‌ இஸ்ரவேல்‌ 
வம்சத்தாருக்கு சகோதரிகளாகயிருக்கிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ மத்தியிலே, 
சோதோமிலும்‌, சமாரியாவிலும்‌ இருக்கிற 
சுபாவங்கள்‌ காணப்படுகிறது. இஸ்ரவேல்‌ 
வம்சத்தார்‌... சோதோமைப்‌ போலவும்‌, 
சமாரியாவைப்போலவும்‌, ஆவிக்குரிய 
விபசாரம்பண்ணுகிறார்கள்‌. அவர்களுக்கு 
தங்கள்‌ பிதாக்களின்‌ தெய்வங்கள்‌ 
திருப்தியாயில்லை. இதனால்‌ அவர்கள்‌ 
புதிய தெய்வங்களை கண்டுபிடிக்கிறார்கள்‌. 
புதிய ஆராதனை முறைமைகளை 
வகுக்கிறார்கள்‌ 


எருசலேமுக்கு இரண்டு சகோதரிகள்‌ 
இருக்கிறார்கள்‌. அவர்களில்‌ சமாரியா 
எருசலேமுக்கு தமக்கை, அதாவது மூத்த 
சகோதரி. சமாரியாவை எருசலேமின்‌ பெரிய 
சகோதரி என்றும்‌ சொல்லலாம்‌. சமாரியா 
இஸ்ரவேலோடு உடன்படிக்கை, 
செய்திருக்கிறது. எருசலேமைவிட சமாரியா 
பெரிய நகரமாயிருக்கிறது.  சமாரியாவும்‌, 
அதைச்‌ சுற்றிலுமுள்ள கிராமங்களும்‌ 
ஆவிக்குரிய விபசாரம்‌ செய்கிறது. இதன்‌ 
நிமித்தமாக சமாரியா அழிந்துபோயிற்று, 


சோதோம்‌. எருசலேமுக்கு 
தங்கையாயிருக்கிறது. சோதோம்‌ நகரமும்‌, 
கிராமங்களும்‌ 
ஆகையினால்‌ 
சோதோமை எருசலேமின்‌ தங்கை என்றும்‌, 
சிறிய சகோதரி என்றும்‌ சொல்லலாம்‌. 
சமாரியாவும்‌ சோதோமும்‌ ஆலிக்குரிய 
விபசாரமும்‌, ஆவிக்குரிய வேசித்தனமும்‌ 
செய்து அழிந்துபோயிற்று. 
அப்டியே சோதோம்‌ கொமோரா 
பட்டணத்தார்களும்‌, அவைகளைச்‌ சூழ்ந்த 
பட்டணத்தார்களும்‌, அவர்களைப்போல்‌ 
விபசாரம்பண்ணி, அந்நிய மாம்சத்தைத்‌ 
தொடர்ந்து; நித்திய அக்கினியின்‌ 
ஆக்கினையை அடைந்து, திருஷ்டாந்தமாக 
வைக்கப்பட்டிருக்கிறார்கள்‌" (யூதா 7). 





i FTE 
TT 


எருசலேமின்‌ தாயைப்போலவே, 
அவளுடைய சகோதரிகளும்‌, தங்கள்‌ 
புருஷரையும்‌, தங்கள்‌ பிள்ளைகளையும்‌ 
அருவருத்தார்கள்‌. சமாரியாவும்‌ அதன்‌ 
எருசலேமுக்கு 
குடியிருக்கிறார்கள்‌. 
எருசலேமுக்கு வலதுபுறத்திலே, சோதோமும்‌, 
அதன்‌ குமாரத்திகளும்‌ குடியிருக்கிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ 
சோதோமிலிருந்தும்‌, 
விக்கிரகாராதனையைக்‌ 
கொண்டார்கள்‌. ஆனாலும்‌ 
விக்கிரகாராதனை, 
விக்கிரகாராதனையைவிடவும்‌, 
விக்கிரகாராதனையைவிடவும்‌ 
அதிகமாயிருக்கிறது. 


கர்த்தர்‌ எருசலேமின்‌ 
லிக்கிரகாராதனையை, அவர்களுடைய 
விக்கிரகாராதனைகளோடு ஒப்பிட்டுச்‌ 
சொல்லும்போது, “ஆகிலும்‌ நீ அவர்களுடைய 
மார்க்கங்களிலே நடவாமலும்‌, அவர்களுடைய 
அருவருப்புகளின்படி செய்யாமலும்‌, அது மகா 
அற்பகாரியம்‌ என்கிறதுபோல நீ உன்‌ எல்லா 
வழிகளிலேயும்‌ அவர்களைப்‌ பார்க்கிலும்‌ 
கேடாய்‌ நடந்தாய்‌. நீயும்‌ உன்‌ குமாரத்திகளும்‌ 
செய்ததுபோல, உன்‌ சகோதரியா 
சோதோமும்‌ அவளுடைய குமாரத்திகளும்‌ 
செய்யவில்லை" (எசே 16:47,48) என்று. 
சொல்லுகிறார்‌. 
கர்த்தராகிய 
வாக்கியத்தைச்‌ சொல்‌, 
ஜீவனைக்கொண்டு. 
உறுதிபண்ணுகிறார்‌. 


வம்சத்தார்‌. 
சமாரியாலிலிருந்தும்‌ 
சுற்றுக்‌ 
எருசலேமின்‌ 
சமாரியாவின்‌ 
சோதோமின்‌ 


ண்டவர்‌ இந்த 
மாதம்‌ தமய 
சொல்லுவதாக 


ஆகாரத்‌ திரட்சியும்‌, 
'சாங்கோபாங்கழுமாகிய 

சோதோமின்‌ அக்கிரமம்‌: 

இவைகளே சோதோமிடத்திலும்‌, அவள்‌ 

குமாரத்திகளிடத்திலும்‌ இருந்தன; சிறுமையும்‌ 

எளிமையுமானவனுடைய 

பலப்படுத்தவில்லை 

சோதோமின்‌ புத்திரர்‌ 

கர்த்தருடைய முகத்துக்கு 

அருவருப்பானதைச்‌ செய்தார்கள்‌; 

கர்த்தர்‌ கண்டபோது. அவர்களை 

ஒழித்துவிட்டார்‌ (எசே 16:50). 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கெர்வமும்‌, ஆகாரத்‌ 
'நிர்விசாரமான 
இருக்கிறது. 

அவர்களுடைய சரீரங்கள்‌ பெருந்தீனியினால்‌ 

கொழுத்திருக்கிறது. இதுவே அவர்களுடைய 

திரளான  அக்கிரமங்களுக்கு, அவ்படை 

காரணம்‌. அவர்களுடைய 

கொழுத்திருக்கும்போது. 

அக்கிரமங்களையும்‌ செய்ய 

தங்களை ஆயத்தம்பண்ணுகிறார்கள்‌. 


மிகவும்‌ பத்தான, 
செவ்‌ கொண்டு, 
விரோதமாகத்‌ தங்களை 
உயர்த்தினார்கள்‌. அவர்களுடைய 
கெர்வத்தினிமித்தமாய்‌ கர்த்தர்‌ அவர்களை 
தண்டித்தார்‌. கர்த்தருடைய தூதர்கள்‌ 
பிசாசுகளானார்கள்‌. பெருமையினாலும்‌ 
கெர்வத்தினாலும்‌ கர்த்தருடைய 
தோட்டமாயிருந்தது. பூமியின்மீது 
நரகமாயிற்று. 


கெர்வம்‌ 
தேவதூதர்கள்‌ 
கர்த்தருக்கு 


கர்த்தர்‌ இங்கு பெரந்தீளிமைக்‌ 
குறிப்பதற்கு, ஆகாரத்‌ திராட்சி என்னும்‌ 
வார்த்தையைப்‌ பயன்படுத்துகிறார்‌. பெருந்தீனி 
உண்கிறவர்கள்‌ தங்களைத்‌ தாங்களே 
கெடுத்துப்போடுவார்கள்‌. நிர்விசாரமான 
சாங்கோபாங்கம்‌ என்பது, ஒரு வேலையும்‌ 
செய்யாமல்‌ சோம்பேறியாயிருப்பதைக்‌ 
குறிக்கும்‌ வார்த்தை. ஒரு மனுஷன்‌ ஒரு 

வேலையும்‌ செய்யாமல்‌ சும்மாயிருக்கும்போது, 
அவனுக்குள்‌ பாவம்‌ எளிதாக பிரவேசிக்கும்‌. 
சோம்பேறியாமிருக்கிறவனுடைய இருதயத்தில்‌ 
சாத்தான்‌ தனக்குப்‌ பிரியமான கிரியைகளை 
நடப்பிப்பான்‌. 


ஓடுகிற, நீரோடை 
ஓடாமல்‌ கெட்டிக்‌ கிடக்‌ 
அசத்தமாயிருக்கும்‌. 


சுத்தமாயிருக்கும்‌. 

கிடக்கிற தண்ணீ! 
எங்கும்‌ பறக்காமல்‌, 

மரக்கிளையிலே சோ்பேறியாய்‌ 

உட்கார்ந்திருக்கிற பறவையை, 

குறிபார்த்து எளிதாக வேட்டையாடி விடுவான்‌. 





i FTE 
TT 


சோதோமியர்கள்‌ 
எளிமையுமானவனுடைய கைகளை 
பலப்படுத்தவில்லை. அவர்கள்‌ மனுஷருடைய 
கைகளை பலவீனப்படுத்தி, அவர்களுடைய 
பயங்களை முறித்துப்போட்டார்கள்‌. 
சோதோம்‌ மனுஷரிடத்தில்‌  கெர்வம்‌. 
இருக்கிறது. ஆகையினால்‌ அவர்கள்‌. 
தங்களைத்‌ தாங்களே 
உயர்த்துகிறார்கள்‌. கர்த்தர்‌ 
பெருமையுள்ளவர்களுக்கு விரோதமாக 
எதிர்த்து நிற்கிறார்‌. சோதோமின்‌ குடிகள்‌ 
கர்த்தருடைய முகத்திற்கு முன்பாக 
அருவருப்பான காரியங்களை செய்கிறார்கள்‌. 
கர்த்தர்‌ அவர்களுடைய அருவருப்பைக்‌: 
கண்டபோது, அவர்களை ஒழித்துவிடுகிறார்‌. 


எருசலேமின்‌ பாவங்கள்‌ சோதோமின்‌ 
பாவங்களைவிடவும்‌, சமாரியாவின்‌ 
பாவங்களை விடவும்‌ அதிகமாயிருக்கிறது. 
பல்‌ கர்த்தருக்கு பிரியமான நகரம்‌. 
கர்த்தருடைய பரிகத்த நகரம்‌. 
கர்த்தருடைய பரிசுத்த. நகரத்தில்‌ 
துன்மார்க்கம்‌ இருக்கும்போது, அது 
கர்த்தரை அதிகமாய்க்‌ கோபப்படுத்துகிறது. 


சிறுமையும்‌ 


கர்த்தர்‌ அதிகமாய்க்‌ கோபப்படவில்லை. 
“நீயும்‌ உன்‌ 
செய்ததுபோல, உன்‌ 
ய அவளுடைய : 
செய்யவில்லை. 


மார; 
கா்‌ 
குமார்திககும 
என்று 

சொல்லுகிறேன்‌ 
(எசே 16:48) என்று கர்த்தராகிய ஆண்டவர்‌ 
உரைக்கிறார்‌. 


ஜீவனைக்கொண்டு 


எருசலேம்‌ செய்த பாவங்களில்‌ சமாரியா 
அணைவாசியும்‌ செய்யவில்லை. எருசலேமில்‌ 
ஏராளமான விக்கிரகங்கள்‌ 
ஸ்தாபிக்கப்பட்டிருக்கின்றன. அவற்றின்‌ 
எண்ணிக்கையில்‌ பாதிகூட சமாரியாவில்‌ 
இல்லை. எருசலேமின்‌ குடிகள்‌ கர்த்தருடைய 
தீர்க்கதரிசிகளில்‌ அநேகரை 
கொலைசெய்தார்கள்‌. சமாரியாவிலோ, 
அவர்களில்‌ பாதிபேர்கூட 
கொலைசெய்யப்படவில்லை. 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நீ செய்த பாவங்களில்‌ அரைவாசியும்‌ 
சமாரியா செய்யவில்லை: நீ உன்‌ 
சகோதரிகளைப்பார்க்கிலும்‌ உன்‌ 
பாவங்களைப்‌ பெருகப்பண்ணி, நீ செய்த உன்‌ 
எல்லா அருவருப்புகளினாலும்‌ அவர்களை 
நீதியுள்ளவர்களென்று விளங்கப்பண்ணினாய்‌" 
(எசே 16:51) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


இஸ்ரவேலின்‌ திரளான 
பாவங்களினாலும்‌, அவர்களுடைய எல்லா 
அருவருப்புக்களினாலும்‌ சோதோமும்‌. 
சமாரியாவும்‌ நீதியுள்ளவர்களாயிருக்கிறார்கள்‌. 
எருசலேமோ தன்னுடைய 
அகந்தையோடும்‌, 
இருக்கிறது. எருசலேம்‌ 
பரிசுத்தநகரமாயிருப்பதினால்‌, 
சோதோமையும்விட 
தாங்கள்‌ நீதியுள்ளவர்கள்‌ என்று எருசலேமின்‌ 
குடிகள்‌ சொல்லுகிறார்கள்‌. பூர்வகாலங்களில்‌ 
எருசலேமின்‌ குடிகள்‌ மெய்யாகவே 
நீதியுள்ளவர்களாயிருந்தார்கள்‌. ஆனால்‌. 
அவர்களுடைய நீதி அவர்களைவிட்டு 
விலகிப்போயிற்று. இப்போது அவர்கள்‌ 
விக்கிரகாராதனைக்காரராயிருக்கிறார்கள்‌. 


எருசலேமின்‌ குடிகள்‌ சோதோமையும்‌ 
சமாரியாவையும்‌ குற்றவாளிகள்‌ என்றும்‌, 
அருவருப்பானவர்கள்‌ என்றும்‌ 
நியாயந்தீர்க்கிறார்கள்‌. ஆனால்‌ 
அவர்களுடைய பாவங்களைவிட 
எருசலேமின்‌ பாவங்களே அதிகமாயிருக்கிறது. 
ஆகையினால்‌, சோதோமையும்‌ 
சமாரியாவையும்‌ தப்பிதமாய்‌ நியாயந்தீர்க்கிற 
எருசலேமின்மீது கர்த்தர்‌ தம்முடைய 
நீதியான நியாயத்தீர்ப்பைச்‌ சொல்லுகிறார்‌. 
“இப்போதும்‌ உன்‌ 
குற்றவாளிகள்‌ என்று தீர்த்த நீ 
க அருவருப்பாகச்‌ 
உன்‌ பாவங்களினிமித்தம்‌ உன்‌ 
த்க்‌ சுமந்துகொள்‌: உன்னைப்‌ 
பார்க்கிலும்‌ அவர்கள்‌ நீதியுள்ளவர்கள்‌; உன்‌ 
சகோதரிகளை நீதியுள்ளவர்களென்று 
விளங்கப்பண்ணின நீ்‌ க உன்‌ 


சகோதரிகளைம்‌ 


என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 





f= FTE 
TT 


இஸ்ரவேல்‌ புத்திரரோ, தங்களுக்கு 

முன்‌ செல்லும்‌ தெய்வங்களை தங்களுக்காக 

உண்டுபண்ணவேண்டும்‌ இக்‌ 
உறுதியாயிருக்கிறார்கள்‌. 

ஆரோனிடத்தில்‌ 


பொன்னணிகளை. 
கொடுப்பதினால்‌, தங்களுக்கு நஷ்டம்‌ 
ஏற்பட்டாலும்‌, தங்களுக்கு தெய்வங்கள்‌ 
உண்டுபண்ணப்படவேண்டும்‌. என்பதில்‌ 
அவர்கள்‌ உறுதியாயிருக்கிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு. தங்கள்‌ 
பொன்னணிகளைவிட, விக்கிரகங்களே 
முக்கியமானதாகயிருக்கிறது. இஸ்ரவேலின்‌ 
ஸ்திரீகள்‌, தங்கள்‌ பொன்னணிகளினால்‌. 
தங்களை அலங்கரித்து பெருமைப்படுவதற்கு 
பதிலாக, தங்களுக்கு விக்கிரகங்களை 
செய்து, அந்த விக்கிரகங்களில்‌ 
பெருமைப்படுகிறார்கள்‌. 

(ரோன்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரிடத்‌ 
கேட்டுக்கொண்ட அர்‌ ல்‌ 
எல்லாரும்‌ தங்கள்‌ 
பொன்னணிகளைக்‌ 
கொண்டு வருகிறார்கள்‌ யாத்‌ 32:3). 


ரகக்‌ காதணிகளையும்‌, 
வொன்னணிகளையும்‌. இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ கொடுக்கிறார்கள்‌. (யாத்‌ 32:2-6). 
ஆசரிப்புக்கூடாரத்தைப்‌ பண்ணும்போது 
அவர்கள்‌ மறுபடியுமாகத்‌ தங்கள்‌ 
பொன்னணிகளைக்‌ கொடுக்கிறார்கள்‌. 
(யாத்‌ 35:22-29). 


ல்தான்‌ வோல 
காதணிகளையும்‌, , 
மூக்குத்திகளையும்‌  அணிந்திருந்தார்கள்‌. 
பொன்னணிகள்‌ பொதுவாக ஸ்திரீகளுக்கே 
உரியவை. (யாத்‌ 35:22; எண்‌ 31:50; 
ஏசா 319-21; எசே 1641-12). ஒட்டகங்களும்‌ 
பொன்சரப்பணிகளைத்‌ தரித்திருந்தன. 
(நியா 8:26). 


ஆரோனிடத்தில்‌ ஆவிக்குரிய 
பின்மாற்றம்‌ காணப்படுகிறது. அதைப்பற்றிய 
விவரம்‌ வருமாறு 


1. ஜனங்கள்‌ மோசேயைப்‌ பற்றித்‌ தவறாகக்‌. 
கூறியதை ஆரோன்‌ கவனித்துக்‌ 
கேட்கிறார்‌ (யாத்‌ 32:1/ 


யாத்திராகமம்‌ - விரிவுரை COODNENS 
EXODUS - COMMENTARY PUBLISHERS 


திரளான ஜனங்கள்‌. 
விக்கிரகாராதனை செய்ய 
வேண்டுமென்று கூறியபோது, 
ஆரோனும்‌ சம்மதம்‌ தெரிவித்து, 
தன்னுடைய பெயர்‌, புகழை ஸ்தாபிக்க 
விரும்புகிறார்‌ (யாத்‌ 32:1,22) 

ஒரு விக்கிரகத்தைச்‌ செய்வதற்கு 
ஆரோனும்‌ ஜனங்களோடு சம்மதம்‌ 
தெரிவிக்கிறார்‌ (யாத்‌ 31:2). 
விக்கிரகத்தை 
ஜனங்களிடத்திலிருந்து 
பொன்னணிகளைப்‌ பெற்றுக்‌ 
கொள்கிறார்‌ (யாத்‌ 31:4), 


வார்ப்பிக்க 


ஆராதனை செய்வதற்கு ஜனங்களுக்கு 
ஒரு பொன்கன்றுக்குட்டியை 
வார்ப்பிக்கிறார்‌. 

பொன்கன்றுக்குட்டிக்கு முன்பாக ஒரு 
பலிபீடத்தைக்‌ கட்டுகிறார்‌ (யாத்‌ 31:5). 
கன்றுக்கு ஒரு பண்டிகையை 
நியமித்‌ கன்றுக்குட்டியைக்‌ 
கர்ந்தரோடு ஒப்பிட்டுக்‌ கூடறுகிறார்‌. 
கன்றுக்குட்டிக்குச்‌ சர்வாங்க 
தக௲னபலிகளையிட்டு, சமாதான 
பலிகளைச்‌ செலுத்துகிறார்‌(யாத்‌ 31:6). 


கன்றுக்குட்டியை ஆராதிக்கும்போது 
ஜனங்களைப்‌ புசிக்கவும்‌, குடிக்கவும்‌, 
உட்கார்ந்து, விளையாடவும்‌ 
அனுமதிக்கிறார்‌ (யாத்‌ 32:69) 


கன்றுக்குட்டி பணிந்து 
கொள்கிறார்‌ (யாத்‌ 314) 


இஸ்ரவேலரை எகிப்து 
தேசத்திலிருந்து அழைத்துக்‌ 
கொண்டுவந்த தெய்வங்கள்‌ 
இவைகளே என்று விக்கிரகங்களைக்‌ 
குறித்துக்‌ கூறுகிறார்‌. 

ஆரோன்‌ தான்‌ செய்த பாவத்தை 
மற்றவர்கள்மீது சுமத்துகிறார்‌ 
(யாத்‌ 32:21-23). 


ந்த; 
பொய்கூறுகிறார்‌ (யாத்‌ 31:24). 





i a 
TT 


எல்லோரும்‌ பாவம்‌ செய்திருக்கிறார்கள்‌. 
பாவங்கள்‌ 

தீர்மானம்‌ 

கடினமாயிருக்கும்‌. 

நம்முடைய 


பெரியதாய்த்‌ தெரியும்‌. 

நம்முடைய கண்களிலுள்ள உத்திரத்தை நாம்‌ 
பார்க்கமாட்டோம்‌. ஆனால்‌ பிறருடைய 
கண்களிலுள்ள துரும்பு நமக்குத்‌ தெளிவாய்த்‌ 
தெரியும்‌. 

எருசலேமின்‌ குடிகள்‌ 
பாவங்களை நினைத்துப்‌ 
சோதோமின்‌ பாவங்களையும்‌, சமாரியாவின்‌ 
பாவங்களையும்‌ நோக்கிப்‌ பார்க்கிறார்கள்‌. 
எருசலேமின்‌ குடிகளுக்கு அவர்களுடைய 
பாவங்கள்‌ அதிகமாய்த்‌ 
சமாரியாவும்‌ 
மோசமானவர்களென்றால்‌, 
குடிகள்‌ 
மோசமானவர்களாயிருக்கிறார்கள்‌. 


மதத வடம்‌ 
பார்க்காமல்‌, 


தங்களுடைய உண்மையான நிலமையை 
அறிந்துகொள்ளாமல்‌, எருசலேமின்‌ குடிகள்‌ 
சோதோமையும்‌, சமாரியாவையும்‌ தப்பிதமாய்‌ 
நியாயந்தீர்க்கிறார்கள்‌. இதன்‌ நிமித்தமாக 
எருசலேமின்‌ குடிகளுக்கு வெட்கமும்‌, 
இலச்சையும்‌ உண்டாகும்‌. நம்முடைய 
பாவங்களினிமித்தமாய்‌ நாம்‌ 
வெட்கப்படுவதிலும்‌,  இலச்சையடைவதிலும்‌, 
'வேதனைப்படுவதிலும்‌ தப்பிதம்‌ ஒன்றுமில்லை. 


£ம்‌ மற்றவர்களுடைய பாவங்க 
ன்ற பல்‌ 
நம்முடைய செய்கைகளைக்‌ குறித்து நாம்‌. 
வெட்கப்பட வேண்டும்‌. நம்மைவிட 
மற்றவர்கள்‌ பெரிய பாவிகள்‌ என்று 
தீர்மானித்து, நாம்‌ துணிகரமாய்ப்‌ பாவம்‌ 
செய்யக்கூடாது. மற்றவர்களுடைய 
பாவங்களை நாம்‌ ஆராய்ந்து பார்ப்பதைவிட, 
நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்பது நமக்கு 
நல்லது, 

எருசலேமின்‌ குடிகள்‌ தங்களைப்பற்றி 
பெருமையாகவும்‌ கெர்வமாகவும்‌ நினைத்துக்‌ 
கொண்டிருக்கிறார்கள்‌. 
கெர்வத்தின்‌ 
சகோதரியாகிய 
ங்கள்‌ வாயினால்‌ 

(எசே 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தங்களுடைய பிள்ளைகளிடத்தில்‌ அதைப்பற்றி 
பேசும்போதும்‌, சோதோமுக்கு விரோதமாக 
தேவனுடைய நியாயத்தீர்ப்பு வரும்‌ என்றே 
சொல்லுவார்கள்‌. 


சோதோம்‌ அநீதியான பட்டணமென்றும்‌, 
அங்கே பக்தியுள்ளவர்கள்‌ ஒருவருமில்லை 
என்றும்‌, எருசலேமின்‌ குடிகள்‌ 
சோதோமைப்பற்றி கேவலாகப்‌ பேசுவார்கள்‌. 
ஆனாலும்‌ தங்களிடத்தில்‌ முறைகேடுகளும்‌, 
அருவருப்புக்களும்‌ இருக்கிறது என்பதை 
எருசலேமின்‌. குடிகள்‌ சிந்தித்துப்‌ 
பார்ப்பதில்லை. கர்த்தர்‌ எருசலேமைப்‌ 
பார்த்து, “உன்‌ முறை கேட்டையும்‌, உன்‌ 
அருவருப்புக்களையும்‌ சுமப்பாய்‌” 
(எசே 16:58) என்று சொல்லுகிறார்‌. 


எருசலேமின்‌ 
பாவங்களைவிடவும்‌, 
பாவங்களைவிடவும்‌ அதிகமாயிருக்கிறது. 
எருசலேமின்‌ அக்கிரமங்களினிமித்தமாய்‌ 
கர்த்தர்‌ அந்த நகரத்தை அழித்துப்போடுவார்‌. 
எருசலேமின்‌ குடிகளிடத்தில்‌ பெருமையும்‌ 
கர்வமும்‌ இருக்கிறது. இதன்‌ நிமித்தமாய்‌ 
எருசலேம்‌ நகரம்‌, மற்ற தேசங்கள்‌ 
மத்தியிலே தாழ்ந்துபோகும்‌. அதற்கு 
நிந்தையும்‌, அவமானமும்‌, அழிவும்‌ 
உண்டாகும்‌. 


பாவங்கள்‌ சோதோமின்‌ 
சமாரியாவின்‌ 


எருசலேம்‌ நகரத்தார்‌ 
குற்றப்படுத்தினார்கள்‌ 
வம்சத்தார்‌ தங்களுடைய பாவங்களை 
நோக்கிப்‌ பார்க்கவில்லை. கர்த்தர்‌ எருசலேம்‌ 
குடிகளுடைய முறைகேட்டையும்‌, 
அருவருப்புக்களையும்‌ நோக்கிப்‌ பார்க்கிறார்‌. 
அவர்களை  சிறையிருப்புக்கு அனுப்புகிறார்‌. 
இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ தங்கள்‌ 

அடம்‌, தங்கள்‌ அருவருப்பகளையம்‌ 
பாபிலோன்‌ தேசத்து சிறையிருப்பிலே 
சுமக்கிறார்கள்‌. 


மற்ற ஜாதியாரை 
இஸ்ரவேல்‌ 


வம்சத்தாரோடு 
அவர்களுக்கு 
பிரமாணத்தைக்‌ 
அவர்களோ 
உடன்படிக்கையை 
அவர்கள்‌ 
ஆணையை 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
உடன்படிக்கை செய்து, 
கொடுத்திருக்கிறார்‌. 
கர்த்தருடைய 
முறித்துப்போட்டார்கள்‌. 
கர்த்தருடைய 
அசட்டைபண்ணினார்கள்‌ 
செய்ததுபோலவே. நான்‌ உனக்கும்‌ 
செய்வேன்‌" (எசே 16:59) என்று கர்த்தர்‌ 
எருசலேமின்‌ குடிகளுக்கு சொல்லுகிறார்‌. 





i THE 
TT 


இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌. 
வார்த்தைக்கு 
அவருடைய 
கீழ்ப்படியவில்லை. 
வம்சத்தாரின்‌ தேவனாயிருந்தார்‌. 
வம்சத்தார்‌ கர்த்தருடைய ஜனமாயிருந்தார்கள்‌. 
ஆனால்‌ இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ 
கர்த்தரோடு பண்ணின உடன்படிக்கையை 
முறித்துப்போடுகிறார்கள்‌. ஆகையினால்‌ 
அவர்கள்‌ கர்த்தருடைய  இஸ்ரவேலராய்‌ 
ல்‌ இருக்கமாட்டார்கள்‌. கர்த்தரும்‌ 
அவர்களுடைய தேவனாயிருக்கமாட்டார்‌. 


கர்த்தருடைய 


தண்டிக்கிறார்‌ 
கர்த்தருக்கு, தன்வசம்‌ 
அவர்களுடைய  அக்கிரமங்களினிமித்தமாய்‌, 
அவர்கள்‌ கர்த்தருக்கு அந்நியரானார்கள்‌. 
அவர்கள்‌ சோதோமைப்போலவும்‌, 
சமாரியாவைப்போலவும்‌ துன்மார்க்கரானார்கள்‌. 


சோதோழும்‌ சமாரியாவும்‌ 
நிறையிரப்பக்குப்போன தபோல, எருசலேமின்‌ 
குடிகளும்‌ சிறையிருப்புக்குப்‌ போனார்கள்‌ 
கர்த்தர்‌. அவர்களுடைய சிறையிகுப்பைத்‌ 
திருப்பும்போதுதான்‌ , இஸ்ரே 
வம்சத்தாரின்‌ சிறையிருப்பையும்‌ திருப்பவா்‌ 
எருசலேமின்‌ குடிகள்‌ 
விசேஷமானவர்கள்‌ என்பதற்காக, 
அவர்களுக்கு விசேஷித்த. க்கிக்‌ 
எதையும்‌ காண்பிக்கமாட்டார்‌. 

“நான்‌ சோதோமும்‌ 
குமாரத்திகளும்‌ சிை 
அவர்களுடைய 
சமாரியாவும்‌ 
சிறையிருக்கிற 

திருப்பும்போது, அவர்கள்‌ 
சிறையிருக்கிற உன்னுடைய சிறையிருப்பையும்‌ 
திருப்புவேன்‌. அதினால்‌ நீ அவர்களுக்கு 
ஆறுதலாக இருந்து, உன்‌ இலச்சையைச்‌ 
சுமந்து, நீ செய்த எல்லாவற்றினாலும்‌: 
வெட்கமடைவாய்‌" (எசே 16:53,54) 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


அவள்‌ 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


சோதோமும்‌, 
அவர்களுடைய முந்தின சீருக்கு 
திரும்புவார்கள்‌. அப்போதுதான்‌ எருசலேமும்‌ 
முந்திய கீருக்குத்‌ 
எருசலேமுக்கு விசேஷித்த 
காண்பிக்கமாட்டார்‌. 
சமாரியாவின்‌ பாவங்களைவிட, சோதோமின்‌. 
பாவங்களைவிட எருசலேமின்‌ பாவம்‌. 
அதிகமாயிருக்கிறது. ஆகையினால்‌ கர்த்தர்‌ 
புறஜாதியாரை நடத்துவதுபோலவே, 
எருசலேம்‌ நகரத்தாரையும்‌ நடத்துகிறார்‌. 


“உன்‌ சகோதரிகளாகிய சோதோ 
அவள்‌ குமாரத்திகளும்‌ தங்கள்‌ தன்‌ 
சீருக்குத்‌ திரும்புவார்கள்‌; சமாரியாவும்‌ அவள்‌ 
குமாரத்திகளும்‌ தங்கள்‌ முந்தின சீருக்குத்‌ 
திரும்புவார்கள்‌; நீயும்‌ உன்‌ குமாரத்திகளும்‌ 
உங்கள்‌ முந்தின சீருக்குத்‌ திரும்புவீர்கள்‌. 
உன்னை வெறுக்கும்‌ சீரியாவின்‌ 
குமாரத்திகளும்‌, அவளைச்‌ சுற்றிலும்‌ 
இருக்கிற பெலிஸ்தரின்‌ குமாரத்திகளும்‌ 
அவமானம்‌ பண்ணினபோது உன்‌ பொல்லாப்பு 
வெளியாயிற்றே' (எசே  16:55,56) என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


கர்த்தர்‌ சோதோமையும்‌ சமாரியாவையும்‌ 
சிறையிருப்பிலிருந்து திருப்பவில்லையென்றால்‌, 
அவர்‌ எருசலேமையும்‌ சிறையிருப்பிலிருந்து, 
திருப்பமாட்டார்‌. சோதோமும்‌ சமாரியாவும்‌ 
தங்கள்‌ முந்தின சீருக்கு 
திரும்பலில்லையென்றால்‌, எருசலேமும்‌ 
தன்னுடைய முந்திய சீருக்குத்‌ திரும்பாது. 
கெட்ட 
தள்ளிவிடுவதுபோல, 
சிதேக்கியா என்கிற யூதாவின்‌ 
ராஜாவையும்‌ அவனுடைய பிரபுக்களையும்‌, 
இந்தத்‌ தேசத்திலே மீதியான எருசலேமின்‌ 
குடிகளையும்‌, எகிப்து, நேசத்தில்‌, 
குடியிருக்கிறவர்களையும்‌ தள்ளிவிட்டு, 
அவர்களுக்குத்‌ தீமையுண்டாக அவர்களை 
பூமியிலுள்ள எல்லா ராஜ்யங்களிலும்‌: 
ந்து திரிகிறவர்களாகவும்‌, நான்‌ 
அவர்களைத்‌: துரத்திவிட்ட எல்லா 
ங்களிலும்‌ நிந்தையாகவும்‌, 
பழமொழியாகவும்‌, வசைச்சொல்லாகவும்‌, 
சாபமாகவும்‌ வைத்து, அவர்களுக்கும்‌ 
அவர்கள்‌ பிதாக்களுக்கும்‌ நான்‌ கொடுத்த 
தேசத்தில்‌ அவர்கள்‌ இராதபடிக்கு 
நிர்மூலமாகுமட்டும்‌, அவர்களுக்குள்ளே 


“புசிக்கத்தகாத 
அத்திப்பழங்களைத்‌ 


சொல்லுகிறார்‌" (எரே 24:8-10) 





i FTE 
TT 
கர்த்தருடைய உடன்படிக்கை 
எசே: 16:59-63 


எசே 16:59. 
சொல்லுகிறது 


கர்த்தராகிய ஆண்டவர்‌ 

என்னவென்றால்‌: 
உடன்படிக்கையை முறித்துப்‌ 
போடுகிறதினால்‌ ஆணையை 
அசுட்டைபண்ணின தீ செய்ததுபோல 
நான்‌ உனக்கும்‌ செய்வேன்‌. 


எசே 16:80. ஆகிலும்‌ உன்‌ இனவயதில்‌ 
உன்னோடே, பண்ணின. என்‌ 
உடன்படிக்கையை நான்‌ நினைத்து, 
நித்திய உடன்படிக்கையை உனக்கு 
ஏற்படுத்துவேன்‌. 


எசே 1881. அப்பொழுது உன்‌ 
தமக்கைகளையும்‌ உன்‌ தங்கைகளையும்‌ 
நீ சேர்த்துக்கொள்ளுகையில்‌, உன்‌ 
வழிகளை நினைத்து, நாணுவாம்டி 
அவர்களை நான்‌ 
குமாரத்திகனாகக்‌ 

உன்னுடைய உடன்படிக்கையைப்‌ 
பார்த்து கொடுப்பதில்லை. 


எசே. 16:62. உன்னோடே 
என்‌: உடன்படிக்கையைப்பண்ணி. 
ஏற்படுத்துவேன்‌; அப்பொழுது நான்‌ 
கர்த்தர்‌ என்று அறிவாய்‌. 


எசே 16:68. நீ செய்த எல்லாவற்றையும்‌ 
நான்‌ மன்னித்தருளும்போது, தீ 
நினைத்து வெட்கி, உன்‌ நாணத்தினால்‌ 
உன்‌ வாயை இனித்‌ 
திறக்கமாட்டாதிருப்பாய்‌ என்று. 
கர்த்தராகிய ஆண்டவர்‌ உரைக்கிறார்‌. 
என்னு சொல்‌ என்றார்‌. 


கர்த்தர்‌ இதுவரையிலும்‌ எருசலேமின்‌: 


அக்கிரமங்களையும்‌, 
உணர்த்தினார்‌ 
தம்முடைய நீதியான 
கர்த்தர்‌ வெளிப்படுத்தினார்‌. 
வம்சத்தார்மீது கர்த்தர்‌. 
வெளிப்படுத்தினாலும்‌, இப்போது 
தம்முடைய 

இரக்கங்களையும்‌ 

கர்த்தருடைய ஜனத்தின்மீது நியாயத்தீர்ப்பு 
வருகிறது. ஆனாலும்‌ கர்த்தர்‌ அவர்களுக்கு 
இரக்கம்‌ காண்பித்து, அவர்களுக்கு தமது 
கிருபைகளை வெளிப்படுத்துகிறார்‌. 


பாவங்களையும்‌ 
அவர்கள்மீது வரும்‌. 
நியாயத்தீர்ப்புகளையும்‌ 
இஸ்ரவேல்‌ 
கோபத்தை. 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


இஸ்ரவேல்‌ புத்தர்‌ 
தேசத்தில்‌ அடிமைகளாயிருந்தார்கள்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய பலத்த கரத்தினாலும்‌, ஒங்கிய 
புயத்தினாலும்‌ அவர்களை எகிப்தின்‌ 
அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை 
பண்ணினார்‌. கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ ஜனங்களை 
கானான்‌ தேசத்திற்கு வழிநடத்தி 
சென்றபோது, அவர்கள்‌ வனாந்தரத்திலே. 
கர்த்தருக்கு விரோதமாகக்‌ 
கலகம்பண்ணினார்கள்‌. அவர்களில்‌ ஒருவரும்‌ 
கானான்‌ தேசத்தில்‌ பிரவேசிப்பதில்லை என்று 
கர்த்தர்‌ தம்முபை கோபத்தில்‌ 
ஆணையிட்டார்‌. கர்த்தர்‌ கோபத்தோடு 
பேசினாலும்‌, அவர்களுடைய சிறுபிள்ளைகள்‌ 
கானான்‌ தேசத்திற்குள்‌ பிரவேசிப்பார்கள்‌ 
என்று, தம்முடைய கிருபையுள்ள 
வார்த்தைகளையும்‌ சொன்னார்‌. 


கர்த்தருடைய 

பிரகாரமாக, சோதோமும்‌, 
அவர்களோடுகூட 

சிறையிருப்பிலிருந்து திரும்புவார்கள்‌. 
சோதோமும்‌ அவள்‌ குமாரத்திகளும்‌ 
சிறையிருக்கிற அவர்களுடைய 
சிறையிருப்பையும்‌, சமாரியாவும்‌ அவள்‌ 
குமாரத்திகளும்‌ சிறையிருக்கிற 
சிறையிருப்பையும்‌ திருப்பும்போது, அவர்கள்‌ 
நடுவிலே நீ சிறையிருக்கிற உன்னுடைய 
சிறையிருப்பையும்‌ திருப்புவேன்‌" (எசே 16:53) 
என்று கர்த்தர்‌ தம்முடைய 
உடன்படிக்கையை நினைவுகூர்ந்து 


சொல்லுகிறார்‌. 


சோதோமும்‌ சமாரியாவும்‌ தங்கள்‌ 
முந்தின சீருக்கு திரும்பும்போது, எருசலேமும்‌ 
தன்னுடைய முந்தின சீருக்கு திரும்பும்‌. 


"உன்‌ சகோதரிகளாகிய சோதோமும்‌ 
அவள்‌ குமாரத்திகளும்‌ தங்கள்‌ முந்தின 
சீருக்குத்‌ திரும்புவார்கள்‌; சமாரியாவும்‌ அவள்‌ 
குமாரத்திகளும்‌ தங்கள்‌ முந்தின சீருக்குத்‌ 
திரும்புவார்கள்‌; நீயும்‌ உன்‌ குமாரத்திகளும்‌ 
உங்கள்‌ முந்தின சீருக்குத்‌ திரும்புவீர்கள்‌" 
(எசே 16: 


கர்த்தர்‌ 
நினைவுகூர்ந்து 
சொல்லுகிறார்‌. 


த்ய 
இந்த வாக்குத்தத்தையும்‌ 





i THE 
TT 


ம்‌ என்பது மோவாபியரையும்‌ 
ம்‌ குறிக்கும்‌. 
லோத்தின்‌ 

இவர்கள்‌ 


குடியிருந்தார்கள்‌. 


“ஆன! கடைசிநாட்களில்‌ 
போவான்‌." த்க்‌ திருப்புவேன்‌. 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
மோவாபின்மேல்‌ வரும்‌ நியாயத்தீர்ப்பின்‌ 
செய்தி இத்தோடே முடிந்தது" (எரே 48:47). 


. “அதற்குப்பன்பு  அம்மோன்‌ 
புத்தருடைய சிறையிருப்பைத்‌ திருப்புவேன்‌ 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌" (எரே 49:6). 


கர்த்தர்‌ எருசலேமின்‌ சிறையிருப்பைத்‌ 
திருப்புவார்‌. அவர்கள்‌ முந்தின சீருக்கு 
திரும்புவார்கள்‌ (எசே 1655355). தங்கள்‌ 
ற மனந்திரும்பி. யூதர்கள்‌ 
தேசத்து சிறையிருப்பிலிருந்து: 
விடுதலைபெற்று தங்கள்‌ தேசத்திற்கு திரும்பி 
வந்தார்கள்‌. அப்போது கர்த்தருடைய 
வாக்குத்தத்தத்தின்‌ ஒரு பகுதி நிறைவேறிற்று. 


வாக்குத்தத்தம்‌ பூரணமாய்‌. 
அப்போது எருசலேம்‌ 
தேசங்களுக்கும்‌ மனந்திரும்புதலைப்பற்றிய 
செய்தியும்‌, பாவமன்னிப்பைப்பற்றிய செய்யும்‌ 
பிரசங்கிக்கப்படும்‌. உலகம்‌ முழுவதிலுமுள்ள 
பாவிகள்‌, தங்கள்‌ பாவங்களுக்கு 
மனந்திரும்பி, கர்த்தரிடத்திற்கு திரும்பி 
வருவார்கள்‌. அவர்கள்‌ தங்கள்‌ பாவமாகிய 
லிருந்து விடுவிக்கப்படுவார்கள்‌. 


தங்கள்‌ பரிசுத்தமாகிய முந்தின சீருக்கு 


உடன்படிக்கையை இப்போது 

புதுப்பிக்கிறார்‌. இஸ்ரவேல்‌ 

கர்த்தரோடு பண்ணின. 
உடன்படிக்கையை ததக பக 
(எசே 16:59). 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தரோ தம்முடைய கோபத்தினால்‌, 
நீ செய்ததுபோல. நான்‌ உனக்கும்‌ 
செய்வேன்‌” என்று சொன்னார்‌. ஆனாலும்‌ 
கர்த்தர்‌ தம்முடைய உடன்படிக்கையை 
நினைத்துப்‌ பார்க்கிறார்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
உடன்படிக்கையை முறித்துப்போடாமல்‌, 
அதைப்‌ புதுப்பித்து. இஸ்ரவேல்‌ 
வம்சத்தாரோடு நித்திய உடன்படிக்கையை 
ஏற்படுத்துகிறார்‌ 

இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ கர்த்தருடைய 
கிருபைகளையும்‌, இரக்கங்களையும்‌ 
பெற்றுக்கொள்வதற்கு தங்களை 
ஆயத்தம்பண்ணவேண்டும்‌, தங்களைத்‌ 
தகுதிப்படுத்தவேண்டும்‌. அவர்கள்‌ 
தங்களுடைய வழிகளை நினைத்துப்‌ 
பார்க்கவேண்டும்‌. அவர்களுடைய 
வழிகளெல்லாமே பாவமான வழிகளாகவும்‌, 
அக்கிரமமான  வழிகளாகவும்‌ இருக்கிறது. 
கர்த்தர்‌ அவர்களுடைய பாவமான வழிகளை 
அவர்களுக்கு நினைவுபடுத்துவார்‌. 
அப்போது, தங்களுடைய 
அக்கிரமமான நினைத்து 
நாணுவார்கள்‌. 

கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
எப்போதுமே இரக்கம்‌ காண்பிக்கிறார்‌. 
கர்த்தருடைய கிருபையும்‌ இரக்கமும்‌, 
அவருக்கு பிரியமான இஸ்ரவேல்‌ ஜனத்திற்கு 
தாராளமாய்‌ வெளிப்படுத்தப்படுகிறது. 
கர்த்தர்‌... அவர்களுடைய இளவயதில்‌, 
அவர்களோடு பண்ணின தம்முடைய 
உடன்படிக்கையை நினைத்து, அவர்களோடு 
மறுபடியுமாய்‌ நித்திய உடன்படிக்கையை 
ஏற்படுத்துகிறார்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
உடன்படிக்கையை புதுப்பிக்கிறார்‌. அதை 
மறுபடியும்‌ புதுப்பித்து உறுதிபடுத்துகிறார்‌. 
கர்த்தருடைய உடன்படிக்கை மாறாத 
நித்திய உடன்படிக்கையாகும்‌ வரையிலும்‌, 
கர்த்தர்‌ அவர்களோடு பண்ணின 
உடன்படிக்கையை முறித்துப்போடாமல்‌, 
புதுப்பித்துக்கொண்டேயிருக்கிறார்‌. இதுவும்‌ 
கர்த்தருடைய கிருபையே. 


அவர்கள்‌ 


வழிகளை 


வம்சத்தாருக்கு 





i FTN 
TT 


தம்முடைய சபையிலே. 
சேர்த்துக்கொள்கிறார்‌. 


'சேர்த்துக்கொள்வாய்‌” (எசே 
கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
சொல்லுகிறார்‌. இஸ்ரவேல்‌ 
சுற்றிலும்‌ புறஜாதியார்‌ ஏராளமானோர்‌ 
இருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ எல்லோருமே 
இஸ்ரவேல்வம்ச த்தாருக்கு தமக்கைகளாகவும்‌, 
'தங்ககைகளாகவும்‌ இருக்கிறார்கள்‌. அவர்களில்‌ 
பூர்வதேசத்தாரும்‌ இருக்கிறார்கள்‌. தற்கால 
தேசத்தாரும்‌ இருக்கிறார்கள்‌. “அவர்களை 
உனக்கு குமாரத்திகளாகக்‌ 
(எசே 16:61) என்று கர்த்தர்‌ 
இஸ்ரவேல்‌ வம்சத்தாருக்கு சொல்லுகிறார்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ அவர்களுக்கு 
கர்த்தருடைய பிரமாணங்களைக்‌ 
கற்றுக்கொடுக்கவேண்டும்‌. ஒரு 
தன்னுடைய பிள்ளைகளுக்கு 
கொடுப்பதுபோல, இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌. 
புறறாதி ஜனங்களை, தங்களுடைய 
குமாரத்திகளாகப்‌ பாவித்து, அவர்களுக்கு 
ஆவிக்குரிய போஜனம்‌ கொடுக்கவேண்டும்‌. 
சீயோனிலிருந்து இயேசுகிறிஸ்துவின்‌ 
சுவிசேஷம்‌ புறப்பட்டுப்போகவேண்டும்‌. 
எருசலேமிலிருந்து கர்த்தருடைய வார்த்தைகள்‌ 
அறிவிக்கப்படவேண்டும்‌. சுவிசேஷம்‌. 
அறிவிக்கப்பட்டால்தான்‌, புறஜாதியார்‌ 
கிறிஸ்துவைப்பற்றித தெரிற்துகொள்ளக்‌ 
அப்போதுதான்‌ எருசலேம்‌ எல்லா 
ஜாதியாருக்கும்‌ தாயாகயிருக்கும்‌. 


புறஜாதியார்‌ இஸ்ரவேல்‌ வம்சத்தாருக்கு 
குமாரத்திகளாயிருப்பார்கள்‌. அவர்கள்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரருடைய உடன்படிக்கையின்‌ 
பிரகாரம்‌ அவர்களுக்கு, 
குமாரத்திகளாகயிருக்கமாட்டார்கள்‌. 

“உன்னுடைய உடன்படிக்கையைப்‌ பார்த்து, 
கொடுப்பதில்லை! (எசே 16:62) என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. புறஜாதி ஜனங்கள்‌ 
யூதாமார்க்கத்தில்‌ அமைந்தவர்கள்போல 
நருக்காட்பா்கள்‌ அவர்கள்‌ 


இரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்களாகயிருப்பார்கள்‌. 


இஸ்ரவேல்‌. வம்சத்தாரின்‌ 
உடன்படிக்கை, யூதாமார்க்கத்தின்‌ பாரம்பரிய 
பழக்க. வழக்கங்களோடும்‌. பழைய 
ஏற்பாட்டுக்காலத்து பிரமாணங்களோடும்‌ 
தொடர்புடையது. புறஜாதி மார்க்கத்திலிருந்து 
இயேசுகிறிஸ்துவின்‌ சபையில்‌ சேர்க்கப்படுகிற 


16:61) என்று 
வம்சத்தாருக்கு 
தேசத்தைச்‌: 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


புதிய விசுவாசிகள்மீது, 
பழக்க வழக்கங்களை திணிக்கக்கூடாது. 
அவர்கள்‌ பழைய  ஏற்பாட்டுக்காலத்து 
பிரமாணங்களுக்கு அடிமைகளல்ல. 


இயேசுகிறிஸ்துவின்‌ விசுவாசிகள்‌ 
எல்லோருமே அவருடைய உடன்படிக்கைக்கு 
குமாரத்திகளாகமிருக்கிறார்கள்‌. கிறிஸ்துவின்‌ 
உடன்படிக்கை கிருபையின்‌ 
உடன்படிக்கையாகும்‌. கிறிஸ்துவானவர்‌ 
தம்முடைய கிருபையின்‌ உடன்படிக்கையையே, 
விசுவாசிகள்‌ எல்லோருக்கும்‌ மாறாத நித்திய 
உடன்படிக்கையாக. ஏற்படுத்தியிருக்கிறார்‌. 
கிறிஸ்துவானவர்‌ யூதருக்கும்‌. 
புறஜாதியாருக்கும்‌  பிதாவாகமிருக்கிறார்‌. 
விசுவாசிக்கிறவர்கள்‌ 

(ர. ஒருவருக்கொருவர்‌ 
சகோதரிகளாயிருக்கிறார்கள்‌. 


யூதமார்க்கத்தின்‌ 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ வம்சத்தாரோடு 
நித்திய உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறார்‌. 


உடன்படிக்கையைப்பண்ணி ஏற்படுத்துவேன்‌; 
அப்பொழுது நான்‌ கர்த்தர்‌ என்று அறிவாய்‌" 
(எசே 16:62) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ 


என்பதையும்‌ இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ அறிந்து 
கொள்வார்கள்‌. கர்த்தரைப்பற்றிய அறிவும்‌, 
ஞானமும்‌ நமக்கு கிடைக்கும்போது, 
நம்முடைய இருதயத்திலும்‌ ஆத்துமாவிலும்‌ 
மிகப்பெரிய ஆறுதலும்‌, சமாதானமும்‌, 
சந்தோஷமும்‌ உண்டாகும்‌. 

இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌. 
விரோதமாக ஏராளமான 
சகலவிதமான அக்கிரமங்களையும்‌ 
செய்தார்கள்‌. கர்த்தரோ தம்முடைய 
பெரிதான கிருபையினால்‌ அவர்கள்‌ செய்த 
எல்லா பாவங்களையும்‌ அக்கிரமங்களையும்‌ 
மன்னித்தருளுகிறார்‌. இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ 
இதை 


பார்ப்பார்கள்‌. 


கர்த்தருக்கு 
பாவங்களையும்‌ 


வெட்கப்படுவார்கள்‌. நாணத்தினால்‌ 

வாயை இனிமேல்‌ திறக்கமாட்டாதிருப்பார்கள்‌. 
கர்த்தருக்கு விரோதமாகப்‌ பேசமாட்டார்கள்‌. 
பிறர்மீது குற்றற்‌ சொல்லமாட்டார்கள்‌. 
அவர்கள்‌ வெட்கப்பட்டிருக்கும்போது, 
மற்றவர்களை வெட்கப்படுத்தமாட்டார்கள்‌. 





ழ்‌ நவள 
யாய 


சிதேக்கியா ராஜா பாபிலோன்‌ தேசத்து 
ராஜாவோடு உடன்படிக்கை செய்திருந்தான்‌. 
அவன்‌ தன்னுடைய உடன்படிக்கையை மீறி, 
எகிப்து தேசத்தின்‌ ராஜாவோடு 
இரகசியமாய்‌ உடன்படிக்கை பண்ணினான்‌. 
பாபிலோன்‌ ராஜாவுக்கு கப்பம்‌ கட்டாமல்‌, 
எகிப்தின்‌ ராஜாவுக்கு கப்பம்‌ கட்டினான்‌. 
கர்த்தர்‌ சிதேக்கியா ராஜாவின்‌ துரோகத்தை 
எசேக்கியேல்‌ மூலமாக கடிந்துகொள்கிறார்‌. 


, யூதாதேசத்திற்கும்‌ 
அவனுக்கு வரும்‌ அழிவை 
விவரிப்பதற்கு கர்த்தர்‌ இரண்டு 
கழுகுகளையும்‌, ஒரு திராட்சச்செடியும்‌ 
உவமையாகச்‌ சொல்லுகிறார்‌ (எசே 17-10) 
கர்த்தர்‌ இந்த உவமையின்‌ விளக்கத்தையும்‌ 
சொல்லுகிறார்‌ (எசே 1751-21) 


கர்த்தர்‌ யூதாதேசத்திலே, தாவீதின்‌ 
வம்சத்திலே, ஒரு புதிய ராஜாவை எழுப்புவார்‌ 
மேசியாவின்‌ ஆளுகையின்கீழ்‌. அவருடைய 
ராஜ்யம்‌ ஸ்திரப்படும்‌ (எசே 17:22-24) 


எசேக்கியாவுக்கும்‌ 
அழிவு வரும்‌. 


சிதேக்கியா ராஜா 
எசே: 17:1-21 


எசே 171. கர்த்தநுடைய வார்த்தை 
எனக்கு உண்டாகி, அவம்‌: 


எசே 17:2. மனுபுத்திரனே, நீ 
இஸ்ரவேல்‌ வம்சுத்தாருக்கு. ஒரு 
விடுகதையையும்‌ உவமையையும்கூறி, 
சொல்லவேண்டியது என்னவென்றால்‌: 


எசே 17:8. கர்த்தராகிய ஆண்டவர்‌ 
சொல்லுகிறார்‌, 

செட்டைகளையும்‌ 

இறகுகனையும்‌ 

பலவருணமான 

நிறைந்ததுமாகிய ஒரு பெரிய கழுகு. 
வீபனோனில்‌ வத்து, ஒரு கேதுருவின்‌ 
நுனிக்கினையைய்‌ பீடித்து, 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


QODNENS 
PUBLISHERS 


எசே 17:4. அதின்‌ இனங்கினையிலுன்ன 
கொழுத்துகனைக்கொய்து, அதை 
வர்த்தக தேசத்துக்குக்‌ கொண்டுபோய்‌, 
அதை வர்த்தகருடைய நகரத்திலே. 
வைத்தது; 
எசே 175. தேசத்தின்‌ விதையில்‌ 

றை எடுத்து, அதைப்‌ 
பயிர்திலத்திலே போட்டு, அதை 
எடுத்து, மிகுத்த தண்ணீர்‌ ஓரத்திலே 
பத்திரமாய்‌ நட்டது. 


எசே 17:6. அது துளிர்த்து, படர்ந்து, 
தாழ்ந்த அடிமரமுன்ன. 
திராட்சச்செடியாயிற்று; அதின்‌ 
கொடிகள்‌ அந்த கழுகுக்கு நேராகவும்‌, 
அதின்‌ வேர்கள்‌ அதின்‌ கீழாகவும்‌ 
இருந்தன; இவ்விதமாய்‌ அது 
திராட்சச்செடியாகி, கினைகளை வீசி, 
கொப்புகளை விட்டது. 


எசே 177. 
'செட்டைகளையும்‌ 
இறகுகனையும்‌ உடைய 

பெரிய கழுகு இருத்தது; இதோ, அது 
தன்‌ நடவாகிய பாத்திகளிலிருந்து 
அதற்குத்‌ தண்ணீர்பாய்ச்சும்படி, இந்த 
திராட்சச்செடி அதற்கு நேராகத்‌ தன்‌: 
வேர்கனை விட்டு, அதற்கு நேராகத்‌ தன்‌ 
கொடிகளை வீசினது. 


அன்றியும்‌ 


எசே 17:8. கொப்புகளை விடுகிறதற்கும்‌, 
கனியைத்‌ தருகிறதற்கும்‌, மகிமையான 
திராட்சச்செடியாகிறதற்கும்‌, இது 
மிகுந்த தண்ணீர்களின்‌ ஓரமாகிய நல்ல. 
நிலத்தில்‌ நடப்பட்டிருந்தது. 


எசே 174. இது செழிக்குமா? இது 
பட்டுப்போகத்தக்கதாய்‌ ஒருவன்‌ இதின்‌: 
வேர்கனைப்‌ பிடுங்காமலும்‌, இதின்‌ 
கனியை வெட்டாமலும்‌ இருப்பானோ? 
துனிர்த்த எல்லா இலைகனோடும்‌ இது 
பட்டுப்‌ போகும்‌; இதை வேரோடே, 
பிடுங்கும்படி. ஒருவன்‌ பலத்த. 
புயத்தோடும்‌ திரண்ட ஜனத்தோடும்‌ 
வரத்தேவையில்லை. 





i THE 
TT 


17:10. இதே, நடப்பட்ட 
செழிப்பாயிருக்குமோ? 
கொண்டல்காற்று இதின்‌ பேரில்‌ 
படும்போது இது 

போகாதோ? 

பாத்திகளிலே. 

கர்த்தராகிய ஆண்டவர்‌ உரைக்கிறார்‌ 
என்று சொல்‌ என்றார்‌. 


எசே 1741. பின்பு கர்த்தருடைய 
வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர்‌: 


எசே. 17:12. இப்போதும்‌ இவைகளின்‌ 
தாற்பரியம்‌ தெரியுமா என்று தீ 
கலகள்ட்டாரைக்‌ கேட்டுக்‌ சொல்ல. 
வேண்டியது என்னவென்றால்‌, இதோ, 
பாபிலோன்‌ ராஜா எருசலேமுக்கு வத்து, 
அதின்‌ ராஜாவையும்‌ அதின்‌ 
யிரபுக்கனையும்‌ பிடித்து, அவர்களைத்‌ 
தன்னிடமாகப்‌ பாபிலோனுக்குக்‌ 
கொண்டுபோகும்போது, 


எசே 1708. அவன்‌ ராஜவம்சத்திலே. 
ஒருவனைத்‌ தெரிந்தெடுத்து, 
அவனோடே, உடன்படிக்கைபண்ணி, 


எசே 1704. ராஜ்யம்‌ தன்னை 
உயர்த்தாமல்‌ தாழ்த்திருக்கும்படிக்கும்‌, 
தன்‌ உடன்படிக்கையை அவன்‌ 
கைக்கொல்ளுகிறதினால்‌ அது 
நிலைதிற்கும்படிக்கும்‌, அவனை 
ஆணைப்பிரமாணத்துக்கு உட்படுத்தி, 
தேகத்தில்‌ பலசாலிகளைப்‌ பிடித்துக்‌. 
கொண்டுபோனானே. 


எசே 17:15. இவன்‌ அவனுக்கு. 
விரோதமாய்க்‌ கலகஞ்செய்து, தனக்குக்‌. 
குதிரைகளையும்‌ அநேகம்‌ 
ஆட்களையும்‌ அனுப்பவேண்டுமென்று 
தன்‌ ஸ்தாணாபதிகளை எகிப்துக்கு 
அனுப்பினான்‌;  இப்படிப்பட்டவனுக்கு. 
வாய்க்குமோ?' இப்படிச்‌ 
செய்கிறவன்‌ தப்பித்துக்கொன்வானோ? 
உடன்படிக்கையை முறித்தவன்‌' 
தப்பித்துக்கொள்வானோ?. 


எசே 1706. 
ஏற்படுத்திய 


தன்னை ராஜாவாக 

ராஜாவினுடைய 
ஆணையை அசட்டைபண்ணி, 
அவனுடைய உடன்படிக்கையை 
முறித்துப்போட்டவன்‌, அத்த 
ராஜாவினுடைய ஸ்தானமாகிய 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பாபிலோன்‌ நடுவிலே அவனண்டையில்‌ 
இருத்து மரணமடைவானென்று என்‌: 
ஜீவனைக்கொண்டு சொல்லுகிறேன்‌ 
என்று. கர்த்தராகிய ஆண்டவர்‌ 
சொல்லுகிறார்‌. 


எசே 17:17. அவன்‌ அநேகம்‌ ஜனங்களை 
நாசம்பண்ணும்படி  அணையபோட்டு, 
கொத்தனங்கனைக்‌ கட்டும்போது, 
பார்வோன்‌ பெரிய சேனையோடும்‌, 
கூட்டத்தோடும்‌ வந்து 

யுத்தத்தில்‌ 


1718. இதே, இவன்‌ 
கையடித்துக்‌ கொடுத்திருந்தும்‌ 
உடன்படிக்கையை முறித்துப்போட்டு, 
ஆணையை அசுட்டைபண்ணினான்‌; 
இப்படியெல்லாம்‌. செய்தவன்‌ 
தப்புவதில்லை. 


எசே 17:19. அதினிமித்தம்‌ கர்த்தராகிய 
ஆண்டவர்‌ சொல்லுகிறது 
என்னவென்றால்‌: அவன்‌ என்‌: 
ஆணையை அசட்டைபண்ணினதையும்‌, 
என்‌ உடன்படிக்கையை முறித்துப்‌ 
போட்டதையும்‌, நான்‌ அவனுடைய 
ன்‌ே வரப்பண்ணுவேன்‌. 
ஜீவனைக்கொண்டு 


எசே 17:20. அவன்‌ என்னுடைய 
கண்ணியில்‌ அகப்படும்படிக்கு நான்‌ 
என்‌ வலையை அவன்மேல்‌ வீசி, 
அவனைப்‌ 

கொண்டுபோய்‌, 

விரோதமாய்ப்‌ 

துரோகத்தினிமித்தம்‌ அங்கே அவனை 
நியாயம்‌ விசாரிப்பேன்‌.. 


எசே. 1781. அவனோடே கூட 
ஓடிப்போகிற யாவரும்‌ அவனுடைய 
எல்லா இராணுவங்களும்‌ பட்டயத்தால்‌ 
விழுவார்கள்‌; மீதியானவர்கனோ ௪௧௨. 
திசைகளிலும்‌ சிதறடிக்கப்படுவார்கள்‌; 
அப்பொழுது கர்த்தராகிய நாண்‌ 
இதைச்‌. சொன்னேன்‌. என்று 
அதித்துகொள்வீர்கள்‌. 





i= FTE 
ETT 


விடுகதை சொல்லப்படவில்லை. கர்த்தர்‌ 
இந்த விடுகதையைச்‌ சொல்லிவிட்டு, இதன்‌ 
'தாற்பரியத்தையும்‌ விவரிக்கிறார்‌. 
தாற்பரியமும்‌ விளக்கமும்‌ வேதத்தின்‌ 
இரகசியங்களைப்‌ புரிந்துகொள்வதற்கு 
மிகவும்‌ அவசியம்‌. ஆனாலும்‌ எசேக்கியேல்‌. 
தீர்க்கதரிசி இஸ்ரவேல்‌ வம்சத்தாருக்கு 


விடுகதைகளை எளிதாகச்‌ சொல்லுவார்கள்‌. 
ஊழியக்காரர்கள்‌, 
வசனங்களை 
பிரசங்கம்பண்ணும்போது, பல்வேறுவிதமான 
முறைகளையும்‌. கையாளவேண்டும்‌. 
ஜனங்களுக்கு நன்மை செய்வது நம்முடைய 
ப்‌ எந்த வழிகளில்‌ நன்மைசெய்தால்‌, 
ஜனங்களுக்கு மிகுந்த 
ரயோஜனபாயிருக்கும்‌ என்பதை யோசித்துப்‌ 
பார்த்து. ஞானமாய்‌ நன்மை 
செய்யவேண்டும்‌. நம்முடைய பிரசங்கச்‌ 
செய்திகளிலும்‌, உபதேசங்களிலும்‌, 
ஜனங்களுக்கு புரியும்‌ காரியங்களை 
எடுத்துக்காட்டுகளாகச்‌ சொல்லலாம்‌. 


இஸ்ரவேல்‌ வீட்டாரோ. 
கலகவீட்டாராயிருக்கிறார்கள்‌. எசேக்கியேல்‌ 
தீர்க்கதரிசி இஸ்ரவேல்‌ வம்சத்தாருக்கு, 
கர்த்தர்‌ சொன்ன விடுகதையையும்‌, 
உவமையையும்‌ சொல்லவேண்டும்‌. அதன்‌ 
பின்பு “இதன்‌ தாற்பரியம்‌ தெரியுமா” 
எசே... 742) என்றும்‌ 
இஸ்ரவேல்‌ என்னும்‌ 
கேட்கவேண்டும்‌. 
விடுகதையையும்‌ சொல்லவேண்டும்‌. 
தாற்பரியத்தையும்‌ சொல்லவேண்டும்‌. 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யூதாதேசத்தை யோயாக்கீன்‌ என்னும்‌ 
ராஜா ஆட்சி செய்துகொண்டிருக்கிறான்‌. 
அவனுக்கு எக்கோனியா என்னும்‌. 
மறுபெயருமுள்ளது. அவன்‌ தன்னுடைய 
பதினெட்டாவது வயதில்‌ எருசலேமை 
ஆட்சி செய்து கொண்டிருக்கும்போது. 
பாபிலோன்‌ ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார்‌ 
அவனுக்கு விரோதமாக வந்தான்‌. 


யோயாக்கீன்‌. 
மாத்திரமே ஆட்சிசெய்தான்‌. 
ராஜாவோ யோயாக்கீனையும்‌, 
அரண்மனையிலுள்ளவர்களையும்‌, 
பிரபுக்களையும்‌, 
பிரதானமானவர்களையும்‌. 
பாபிலோன்‌. 
கொண்டுபோய்விட்டான்‌. 


மூன்றுமாதங்கள்‌ 
பாபிலோன்‌ 
அவனுடைய 


அப்பொழுது யூதாவின்‌ ராஜாவாகிய 
வோனாக்கதும்‌. அவன்‌: தம்‌ 
ஊழியக்காரரும்‌, 

பிரதானிகளும்‌ 

ராஜாவினிடத்திற்குப்‌ புறப்பட்டுப்போனார்கள்‌; 
அவனைப்‌ பாபிலோன்‌ ராஜா தன்‌ 
ஆளுகையின்‌ எட்டாம்‌ வருஷத்திலே பிடித்துக்‌ 
கொண்டான்‌" (2இராஜா 2412) 


நேபுகாத்நேச்சார்‌ 


யூதாவின்‌ 
ராஜாவாகிய 


யோயாக்கீனை 
சிறைப்பிடித்துக்கொண்டுபோன சம்பவம்‌ 
இங்கு ஒரு விடுகதைமின்‌ மூலமாக 
விவரிக்கப்படுகிறது. இந்த விடுகதையை 
கர்த்தராகிய ஆண்டவர்‌ சொல்லுகிறார்‌ 


“பெரிய செட்டைகளையும்‌ 
இறகுகளையும்‌ உடையதும்‌, பலவருணமான 
இறகுகளால்‌ நிறைந்ததுமாகிய ஒரு பெரிய 
கழுகு லீபனோனில்‌ வந்து, ஒரு கேதுருவின்‌ 
நுனிக்கிளையைப்‌ பிடித்து. 
இளங்கிளையிலுள்ள 

கொய்து, அதை வர்த்தக 
கொண்டுபோய்‌, அதை 

நகரத்திலே வைத்தது” (எசே 17:3,4). 


கர்த்தர்‌ இந்த விடுகதைக்கு விளக்கம்‌ 
சொல்லும்போது “இதோ, பாபிலோன்‌ ராஜா 
எருசலேமுக்கு வந்து, அதின்‌ ராஜாவையும்‌ 
அதின்‌ பிரபுக்களையும்‌ பிடித்து, அவர்களைத்‌ 
தன்னிடமாகப்‌ பாபிலோனுக்குக்‌ 
கொண்டுபோனான்‌” (எசே 17:42) என்று 
சொல்லுகிறார்‌. 


நீளமான 





i= FTN 
TT 


எருசலேம்‌ ராஜாவாகிய யோயாக்கீனால்‌, 
பாபிலோன்‌ ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாருக்கு 
விரோதமாக எதிர்த்து நின்று யுத்தம்‌ 
பண்ண முடியவில்லை. நேபுகாத்நேச்சார்‌ 
பெரிய செட்டைகளையும்‌, நீளமான 
இறகுகளையும்‌ உடைய கழுகைப்போல 
இருக்கிறான்‌. யூதாவின்‌ 
யோயாக்கீனோ 

இளங்கிளையிலள்ள 

இருக்கிறான்‌. மென்மையான 

பெரிய கழுகுக்கு எதிர்த்து நிற்கமுடியாது. 
கழுகு பெலமுள்ளதாயிருக்கிறது. அது 
வேகமாக பறந்துவந்து, ங்கிளையிலுள்ள 
கொழுந்தைக்‌ கொய்து. 
கொண்டுபோய்விடுகிறது. 


க வேளை 

கட்கம்‌ கழுத்து. இவைகளுள்‌ 

கொழுந்தை கொய்து 

கொண்டுபோயிருக்கலாம்‌. இதுபோலவே 

பாபிலோன்‌ ராஜாவும்‌, தன்னுடைய தேசத்தை 

விஸ்தாரம்பண்ணுவதற்காக, 

ராஜாவை. தன்னுடைய 

சிறைப்பிடித்து கொண்டுபோயிருக்கலாம்‌. 
நேபுகாத்நேச்சார்‌ 

ஒரு பெரிய 

சொல்லப்படுகிறான்‌. 

பறவைகளுக்கெல்லாம்‌. ராஜாவைப்போல 

இருக்கிறது. அது பிராணிகளைக்‌ கொத்தித்‌ 

தின்னும்‌, ங்களின்‌ 

ஜீவன்களே 

நேபுகாத்நேச்சாரும்‌ 

யுத்தம்பண்ணி, 

கொள்ளையடித்து, தன்னுடைய தேசத்தை 

பெரியதாகக்‌ கட்டியெழுப்பியிருக்கிறான்‌. 
நேபுகாத்நேச்சாரின்‌ பாபிலோன்‌ தேசம்‌ 

எல்லா திசைகளிலும்‌ பரவி விரிந்திருக்கிறது. 

பெரிய கழுகுக்கு பெரிய செட்டைகளும்‌, 

நீளமான உள்ளது. 

அதுபோலவே பாபிலோன்‌ தேசமும்‌ 

பெரியதாகவும்‌, நீளமாகவும்‌ பரவி 

விரிந்திருக்கிறது. பாபிலோன்‌ தேசத்திலே. 

ஏராளமான ஜனங்கள்‌ இருக்கிறார்கள்‌. 

நேபுகாத்நேச்சாருக்கு உவமையாகச்‌ 

'சொல்லப்பட்டிருக்கிற பெரிய கழுகும்‌, 

இறகுகளால்‌ நிறைந்திருக்கிறது. 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பாபிலோன்‌ ராஜாவின்‌ அரண்மனை 
ஆடம்பரமாயிருக்கிறது. அவனுடைய 
அரண்மனை விலையுயர்ந்த பொருட்களினால்‌ 
க்‌ அலங்காரமாயிருக்கிறது. 

கழுகும்‌ பல  வருணமான 


ண்‌ நிறைந்திருக்கிறது. 


எருசலேம்‌ லீபனோன்‌ வனத்தைப்‌ 
போன்றது. இந்த வனத்தில்‌ ஏராளமான 
விருட்சங்கள்‌ உள்ளன. எருசலேமில்‌ 
ராஜகுடும்பத்தார்‌ இருக்கிறார்கள்‌. இவர்கள்‌ 
கேதுரு மரங்களைப்‌ போன்றவர்கள்‌. 
யூதாவின்‌ ராஜாவாகிய யோயாக்கீன்‌, 
கேதுரு விருட்சத்தின்‌ நுனி, கிளையைப்போல. 
அந்த 
இனல்கிளைமிலன 
கொழுந்துகளாகயிருக்கிறான்‌. 


பாபிலோன்‌ தேசமோ வர்த்தகர்களின்‌ 

தேசம்‌. பெரிய கழுகு கேதுரு மரத்தின்‌ 

இளங்கிளையிலுள்ள  கொழுந்தைகளைக்‌ 

கொய்து, அதை வர்த்தக தேசத்திற்கு 
கொண்டுபோகிறது. 

ரத்‌ வைக்கிறது. 

பாபிலோன்‌ 

நகரம்‌ 

என்பது பாபிலோன்‌ நகரத்தையும்‌ குறிக்கும்‌. 


பாபிலோன்‌ ராஜாவாகிய 
நேபுகாத்நேச்சார்‌, யூதாவின்‌ ராஜாவாகிய 
யோயாக்கீனை சிறைப்பிடித்து, தன்னுடைய 
தேசத்திற்கு கொண்டுபோகிறான்‌. அதன்‌ 
பின்பு, நேபுகாத்நேச்சார்‌, யோயாக்கீனுடைய 
சிறிய தகப்பனாகிய  சிதேக்கியாவை, 
அவனுடைய ஸ்தானத்திலே, 
யூதாதேசத்தின்மீது ராஜாவாக்குகிறான்‌. 


சிதேக்கியாவின்‌ பழைய பெயர்‌ 
"மத்தனியா” என்பதாகும்‌. இந்தப்‌ பெயருக்கு 
“கர்த்தருடைய ஈவு” என்று பொருள்‌, 
நேபுகாத்நேச்சாரோ  மத்தனியா என்னும்‌ 
பெயரை மாற்றி, அவனுக்கு “சிதேக்கியா” 
என்னும்‌ பெயரைக்கொடுக்கிறான்‌. 
சிதேக்கியா என்னும்‌ பெயருக்கு, 
“கர்த்தருடைய நீதி" என்று பொருள்‌. 
சிதேக்கியாவைப்பற்றிச்‌ 
அவனை, “தேசத்தின்‌ 


கர்த்தர்‌ 
சொல்லும்போது, 
விதையில்‌ ஒன்று' (எசே 17:5) என்று 
சொல்லுகிறார்‌. சிதேக்கியா பாபிலோன்‌ 
தேசத்து பிரபுக்களில்‌ ஒருவனல்ல. அவன்‌ 
யூதாதேசத்தைச்‌ சேர்ந்தவன்‌. 





i= FTN 
TT 


நேபுகாத்நேச்சார்‌ சிதேக்கியாவை, 
யூதாதேசத்திற்கு ராஜாவாக்கின சம்பவத்தை, 
கர்த்தர்‌ ஒரு மின்‌ மூலமாக 
சொல்லுகிறார்‌. 
தேசத்தின்‌ விதையில்‌ ஒன்றை எடுத்து, 
அதைப்‌ நிலத்திலே போட்டு, அதை 
எடுத்து, மிகுந்த தண்ணீர்‌ ஓரத்திலே 
பத்திரமாய்‌ நட்டது. அது துளிர்த்து, படர்ந்து, 
ல்‌, அடிமரமுள்ள திராட்சச்செடியாயிற்று: 
கொடிகள்‌ அந்த கழுகுக்கு. 
ர்க்‌. அதின்‌ வேர்கள்‌ அதின்‌ கீழாகவும்‌ 
இருந்தன; இவ்விதமாய்‌ 
திராட்சச்செடியாகி, கிளைகளை 
கொப்புகளை விட்டது” (எசே 17:58). 


சிதேக்கியாவை 
ராஜாவாக்குகிறான்‌. 
பயிர்நிலத்தைப்போல 
இருக்கிறது. நேபுகாத்நேச்சார்‌ 
சிதேக்கியாவை, எருசலேம்‌ என்னும்‌ பயிர்‌ 
நிலத்திலே போடுகிறான்‌. அதை மிகுந்த 
தண்ணீர்‌ ஓரத்திலே பத்திரமாய்‌ நாட்டுகிறான்‌. 
நேபுகாத்நேச்சார்‌ சிதேக்கியாவை யூதாவின்‌ 
அரண்மனையில்போட்டு, அதன்‌ 
சிங்காசனத்தின்மேல்‌ அமரச்செய்கிறான்‌. 
ன்ணீர்‌ ரத்திலே ர்‌ 
ட ரத ககன ககா. 
ஆரோக்கியமாயிருக்கும்‌. 
தேவையான தண்ணீர்‌ அதன்‌ 
கிடைக்கிறது. 


நேபுகாத்நேச்சார்‌ 
எருசலேமிலே 


எருசலேம்‌ ஒரு 


இருக்கும்‌ வரையிக்நான்‌. நன்றாய்‌ வாதும்‌. 
தேவையா; 


ற்கு தண்ணீர்‌ 
கடங்ககிக்கையன்‌ த்‌. இந்த செடி 
பட்டுப்போகும்‌. 

நேபுகாத்நேச்சாரோ தேசத்தின்‌ 
விதையில்‌ ஒன்றாகிய சிதேக்கியாவை, 
எருசலேமிலே பத்திரமாய்‌ நடுகிறான்‌. 
அவனை மிகவும்‌ ஜாக்கிரதையாய்‌ 
யூதாவுக்கு ராஜாவாக்குகிறான்‌. அந்த விதை 
வளரவேண்டும்‌. ஆனால்‌ அது வளர்ந்து 
பெரிய மரமாகிவிடக்கூடாது என்பது 
நேபுகாத்நேச்சாரின்‌ திட்டம்‌. அதற்கேற்ற 
பிரகாரமாக, நேபுகாத்நேச்சார்‌ சிதேக்கியாவை, 
மிகவும்‌ பத்திரமாய்‌ நடுகிறான்‌. 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சிதேக்கியா யூதாதேசத்தை ஆளுகை 
செய்யவேண்டும்‌ அவன்‌ பாபிலோனுக்கு 
கீழ்ப்படிந்து யூதாவை ஆட்சிசெய்யவேண்டும்‌. 
சிதேக்கியா பாபிலோனுக்கு விரோதமாகக்‌ 
கலகம்பண்ணி, யூதாதேசத்தை 
தன்னிச்சையாக ஆட்சிசெய்துவிடக்கூடாது. 
அவன்‌ எப்போதுமே பாபிலோனுக்கு 
அடிமையாகயிருக்கவேண்டும்‌. இதுவே 
நேபுகாத்நேச்சாரின்‌ திட்டம்‌. இதற்கேற்ற 
பிரகாரமாக, நேபுகாத்நேச்சார்‌, 
சிதேக்கியாவை, மிகவும்‌ பத்திரமாய்‌, 
யூதாதேசத்து சிங்காசனத்தில்‌ நாட்டுகிறான்‌. 


பெரிய கழுகு தேசத்தின்‌ விதையில்‌ 
ஒன்றை எடுத்தது. கர்த்தர்‌ இந்த 
வாக்கியத்திற்கு தாற்பரியம்‌ சொல்லும்போது, 
“நேபுகாத்நேச்சார்‌ யூதாதேசத்திள்‌ 
ராஜவம்சத்திலே. ஒருவனைத்‌ 
தெரிந்தெடுத்தான்‌" (எசே 1713) என்று 
சொல்லுகிறார்‌. 


“நேபுகாத்நேச்சார்‌... ராஜவம்சத்திலே 
ஒருவனைத்‌ தெரிந்தெடுத்து, அவனோடே 
உடன்படிக்கைபண்ணி, ராஜ்யம்‌ தன்னை 
உயர்த்தாமல்‌ தாழ்ந்திரக்கும்பக்கம்‌. தல்‌ 
உடன்படிக்கை! அவ 
வண வைப்பு 
நிலைநிற்கும்படிக்கும்‌, 
ஆணைப்பிரமாணத்துக்கு 

தேசத்தில்‌ பலசாலிகளைப்‌ 
கொண்டுபோனான்‌" (எசே 1711314). 


பாபிலோன்‌ 
நேபுகாத்நேச்சார்‌, 
சிதேக்கியாவோடு 
பண்ணினான்‌. இந்த உடன்படிக்கையின்‌ 
பிரகாரம்‌,  சிதேக்கியா யூதாதேசத்திற்கு 
ராஜாவாகமிருப்பான்‌. ஆனாலும்‌ அவன்‌ 
பாபிலோன்‌ ராஜாவின்‌ கட்டளைக்கு. 
கீழ்ப்படிந்து யூதாதேசத்தை 
ஆளுகைசெய்யவேண்டும்‌. சிதேக்கியா 
உடன்படிக்கையை மீறினால்‌, பாபிலோன்‌. 
ராஜா அவனைத்‌ தண்டிப்பான்‌. 


ராஜாவாகிய 
ராஜவாகிய 
உடன்படிக்கை 


யூதாவின்‌ 


ஆணையிடுவித்துக்கொண்ட 
நேபுகாத்நேச்சார்‌ என்னும்‌ ராஜாவுக்கு 
விரோதமாய்க்‌ கலகம்பண்ணி, இஸ்ரவேலின்‌ 
தேவனாகிய கர்த்தரிடத்துக்குத்‌ 
திரும்பாதபடிக்கு, தன்‌ கழுத்தை 
அழுத்தமாக்கி, தன்‌ இருதயத்தைக்‌ 
கடினப்படுத்தினான்‌” (நாளா 36:13). 


தன்னை 





i= THE 
TT 


தேவனுடைய கோபத்திற்கு முன்பாக 
ஜனங்களை றார்‌ 
(யாத்‌ 32: யாத்‌ 11-1425). 


கன்றுக்குட்டியை வார்ப்பிக்கிறார்‌. அப்பொழுது 
அவர்கள்‌: "இஸ்ரவேலரே, உங்களை 
எகிப்துதேசத்திலிருந்து 
அழைத்துக்கொண்டுவந்த. உங்கள்‌ 
தெய்வங்கள்‌ இவைகளே" (யாத்‌ 32:4) என்று 
சொல்லுகிறார்கள்‌. 


எகிப்து தேசத்தில்‌ கன்றுக்குட்டி 
பிரதான தெய்வமாக இருக்கிறது. 
அதற்கு "ஆபீஸ்‌" என்று பெயர்‌. கோசேன்‌ 
பகுதிக்கு அருகில்‌ மெம்பீஸ்‌ பட்டணத்தில்‌ 
எகிப்தியர்‌ கன்றுக்குட்டியை வழிபட்டார்கள்‌. 
இஸ்ரவேலர்கள்‌ எகிப்து தேசத்தில்‌ 
விக்கிரகங்களை ஆராதனை செய்தார்கள்‌. 
(யோசு 24:14; எசே 20:8; யாத்‌ 23:3-8), 


"உங்களை... எகிப்துதேசத்திலிருந்து 
அழைத்துக்கொண்டுவந்த உங்கள்‌ 
தெய்வங்கள்‌ இவைகளே" என்று ஆரோனும்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரரும்‌ கன்றுக்குட்டியைத்‌ 
தெய்வங்கள்‌ என்று கூறுகிறார்கள்‌. 
வசனத்தில்‌ தெய்வங்கள்‌ என்பதற்குப்‌ 
பயன்படுத்தப்பட்டிருக்கும்‌ எபிரெய வார்த்தை 
“எலோஹிம்‌' என்பதாகும்‌. தேவனுடைய 
பெயரைக்‌ கன்றுக்குட்டிக்குக்‌ 
கொடுக்கிறார்கள்‌ (யாத்‌ 321,4,8,23,31/ 


ஸ்ரவேல்‌ புத்திரர்‌, “எ! ன்‌ 
மட தவளை! மதல வ்‌ 
உண்டுபண்ணும்‌” என்று கேட்டபோது 
ஆரோன்‌ அவர்களுடைய யோசனையை 
மறுக்கவில்லை. ய்வங்களை 
உண்டுபண்ணக்கூடாது என்று 
அவர்களிடத்தில்‌ சொல்லாமல்‌, 
பொன்னணிகளை கழற்றி தன்னிடத்தில்‌ 
கொண்டு வருமாறு சொன்னார்‌. 
அவர்களும்‌ ஆரோன்‌ சொன்ன பிரகாரம்‌ 
தங்கள்‌ காதுகளிலிருந்த பொன்னணிகளை 
கழற்றி ஆரோனிடத்தில்‌ கொண்டு வந்து 
கொடுக்கிறார்கள்‌. 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இஸ்ரவேல்‌. ஸ்திரீகளுக்கு 
காதுகளிலிருக்கிற பொன்னணிகள்‌ மிகவும்‌ 
விசேஷமானது. அது அவர்களுக்கு 
மேன்மையானது. ஸ்திரீகளுக்கு 
அவர்களுடைய காதுகளிலிருக்கிற 
பொன்னணிகளே மிகுந்த அலங்காரமானது. 
இஸ்ரவேல்‌ ஜனத்தாருக்கு மிகவும்‌ பிரியமான 
பொன்னணிகளினால்‌, அவர்களுக்கு 
விக்கிரகங்களை செய்யும்போது. அவர்கள்‌ 
அதிக மதிப்பு 

ஆரோன்‌ 

மரத்தாலும்‌, 

வெண்கலத்தாலும்‌ 

விக்கிரகத்தைவிட, 


ஜனங்கள்‌ 
கொடுப்பார்கள்‌ 


நினைத்திருக்கலாம்‌. 


ஆரோன்‌ அவர்கள்‌ கையிலிருந்‌, 
பெண்ணணிகளை “வாங்கி pl 
அதை... சிற்பக்கருவிமினால்‌ கருப்பிடத்து, 
ஒரு" அன்றுக்குட்டை ரிக்கா 
கன்றுக்குட்டியின்‌ வார்ப்பு வடிவம்‌. 
ஏற்கெனவே செய்யப்பட்டிருக்கிறது. அந்த 
வார்ப்பிலே  உருக்கப்பட்ட பொன்னை 
ற ர்‌. அந்த பொன்‌ ஒர 
வார்ப்பிக்கப்படுகிறது. 

இஸ்ரவேல்‌ புத்திரரும்‌ 
பெொன்கன்றுக்குட்டியைப்‌ 


அதிக 


என்று 


பார்க்கிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ வார்ப்பிக்கப்பட்ட 
பொன்கன்றுக்குட்டியைப்‌ பார்த்து, 
நோக்கி, 
எகிப்துதேசத்திலிருந்து 
அழைத்துக்கொண்டுவந்த உங்கள்‌ 
தெய்வங்கள்‌ இவைகளே" (யாத்‌ 32:4) என்று 
சொல்லுகிறார்கள்‌. 


ஆரோனுடைய 
கன்றுக்குட்டியை 
என்னும்‌ எண்ணம்‌ 
வேதபண்டிதர்களில்‌ 
சொல்லுகிறார்கள்‌. கன்றுக்குட்டியானது 
தேவனுடைய தெய்வீக பிரசன்னத்திற்கு 
அடையாளம்‌ என்று ஆரோன்‌ நினைக்கிறார்‌. 
கன்றுக்குட்டிக்கு தலையும்‌ கொம்புகளும்‌ 
உள்ளது. இவை தேவனுடைய வல்லமைக்கு 
அடையாளம்‌ என்று ஆரோன்‌ 
நினைத்திருக்கலாம்‌. 


மனதிலே. ஒரு 
வார்ப்பிக்கவேண்டும்‌. 
இருந்தது என்றும்‌ 
சிலர்‌ விளக்கம்‌ 





i THE 
TT 


உண்மையுள்ளவனாயிருப்பான்‌"' 
நேபுகாத்நேச்சார்‌ எதிர்பார்த்தான்‌. 
உடன்படிக்கையின்‌ பிரகாரம்‌, 
பாபிலோன்‌ தேசத்திற்கு 
கட்டவேண்டும்‌. யூதாதேசம்‌ 
தேசத்திற்கு அடிமை தேசமாகயிருக்கும்‌ 


நேபுகாத்நேச்சார்‌ சிதேக்கியா 
ராஜாவை தன்னுடைய 
ஆணைப்பிரமாண த்திற்குட்படுத்தினான்‌. 
யூதாதேசத்திலுள்ள  பலசாலிகளையெல்லாம்‌. 
சிறைப்பிடித்து தன்னுடைய தேசத்திற்கு. 
கொண்டுபோய்விட்டான்‌. 

யூதாதேசத்திலே ராஜா 

ஆனால்‌ யுத்தவீரர்கள்‌ 
எருசலேமிலே பலசாலிகள்‌ ல்‌ 
அவர்களெல்லோரும்‌ பாபிலோன்‌ தேசத்திற்கு. 
சிறைப்பட்டுப்போய்விட்டார்கள்‌. 


க்கியா ராஜா 
இரனுவமிக்கை. சிதேய்வோ பாபிலோதுக்க 
விரோதமாக தன்னை உயர்த்தாமல்‌, 
கய்‌ தாழ்ந்திருக்கவேண்டும்‌. அவன்‌ 
உடன்படிக்கையைக்‌ 
கைக்கொண்டு அதில்‌ நிலைத்திருக்க 
வேண்டும்‌. சிதேக்கியாவுக்கு இராணுவபலம்‌ 
அதிகரித்தால்‌, அவன்‌ பாபிலோனுக்கு 
விரோதாமாகக்‌ கலகம்பண்ணுவான்‌. அவன்‌ 
எப்போதுமே தாழ்ந்திருக்கவேண்டும்‌. 
என்பதற்காக, நேபுகாத்நேச்சார்‌, 
யூதாதேசத்திலுள்ள பலசாலிகளையெல்லாம்‌. 
பாபிலோன்‌ தேசத்திற்கு 
சிறைப்பிடித்துக்கொண்டு போய்விடுகிறான்‌. 


பண்புகள்‌ இஸ்ரவேல்‌ கோதி 


இருந்தவிகளெல்னேரு்‌ இஸ்ரவேலின்‌ 
ராஜாவோடு உடன்படிக்கை பண்ணினார்கள்‌. 
ர்கள்‌ தங்கள்‌ தலைகளை 
இஸ்ரவேலுக்கு. 

ஆனால்‌ இப்போதோ 

தேசத்திற்கு 

யூதாதேசத்தாரால்‌ 

ள உயர்த்த 


தலைகை 
முடியவில்லை. யூதாதேசம்‌ தாழ்ந்துபோயிற்று. 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆட்சிக்காலத்தில்‌ 

ராஜாக்களெல்லோரும்‌, தங்கள்‌ 
பொக்கிஷங்களை எருசலேமுக்கு கப்பமாக 
செலுத்த வந்தார்கள்‌. இப்போதோ 
யூதாவின்‌ ராஜாவாகிய சிதேக்கியா, 
பாபிலோன்‌ த்‌ கப்பம்‌ 
செலுத்துகிறான்‌. 


சிதேக்கியா 
நேபுகாத்நேச்சாரோடு 
உடன்படிக்கையின்‌ பிரகாரம்‌, சிறிதுகாலம்‌ 
பாபிலோன்‌ தேசத்திற்கு 
உண்மையுள்ளவனாயிருக்கிறான்‌. 
அவர்களுக்கு ஒழுங்காக கப்பம்‌ கட்டுகிறான்‌. 
பூநாதேத்தில்‌ சிதேக்கியாவுக்கு ஒரு 
ரச்சனையுமில்லை. யூதாதேசத்தாரும்‌ 
பாபிலோன்‌ தேசத்தின்‌ பராமரிப்பில்‌ 
நன்றாயிருக்கிறார்கள்‌. 

சிதேக்கியா ராஜா கர்த்தருக்கு 
முன்பாக தன்னைத்‌ தாழ்த்தி, தன்னுடைய 
இருதயத்தைச்‌ சுத்தப்படுத்தி, புதுப்பித்துக்‌ 
கொண்டால்‌, கர்த்தருடைய கிருபையும்‌ 
இரக்கமும்‌ அவனுக்கு கிடைக்கும்‌. 
சிதேக்கியா கர்த்தரிடத்திற்கு திரும்பி வந்து, 
கர்த்தரை மாத்திரமே ஆராதிக்கவேண்டும்‌. 
அப்போது கர்த்தர்‌ அவன்‌ இழந்துபோன 
மேன்மையைத்‌ திரும்பக்‌ கொடுத்திருப்பார்‌ 

சிதேக்கியா 
நேபுகாத்நேச்சாருக்கு கழ்ப்பரந்திுந்தபோது 
அவன்‌  செழிப்பாயிருந்தான்‌. கர்த்தர்‌ 
சிதேக்கியாவின்‌ செழிப்பைப்பற்றி இந்த 
விடுகதையில்‌ இவ்வாறு சொல்லுகிறார்‌. 


மற்ற 


ராஜா, 
செய்து கொண்ட 


அது துளிர்த்து, படர்ந்து, நாழ்ந்‌ 
அடமாமுள்ள rer அன்‌ 
கொடிகள்‌ அந்த கழுகுக்கு நேராகவும்‌, 
அதின்‌ வேர்கள்‌ அதின்‌ கீழாகவும்‌ இருந்தன; 
மாய்‌ அது திராட்சச்செடியாகி, 
கிளைகளை வீசி, கொப்புகளை விட்டது” 
(எசே 17:6). 
பாபிலோன்‌ ராஜாவாகிய 
நேபுகாத்நேச்சார்‌, சிதேக்கியா ராஜாவை, 
யூதாதேசத்தின்‌: சிங்காசனத்தில்‌ 
அமரச்செய்தான்‌. பெரிய கழுகு தேசத்தின்‌ 


ர்த்து. படர்ந்து, க ற்‌ 
திராட்சச்செடியாயிற்று. அந்த விதை 
செழித்ததுபோல, சிதேக்கியா ராஜாவும்‌: 
செழிப்பாயிருக்கிறான்‌. 





f= THE 
TT 


திராட்சச்செடி 
டர்ந்திருக்கறது. அதன்‌ கிளைகள்‌ 
தாழ்ந்திருக்கிறது. திராட்சப்பழங்களைப்‌ 
பறிக்கிறவர்கள்‌, தாழ்ந்த கிளையில்‌ அதிக 
சிரமமில்லாமல்‌ ௭) பறிப்பார்கள்‌. 
யூதாநேசத்தாருக்கும்‌, சிதேக்கியா ராஜாவின்‌ 
மூலமாய்‌ நன்மை உண்டாயிற்று. 
திராட்சப்பழங்கள்‌ தயத்திற்கு. 
சந்தோஷத்தைக்‌ கொடுப்பதுபோல, 
சிதேக்கியாவும்‌ யூதாவின்‌ மனுஷருக்கு 
சந்தோஷத்தைக்‌ கொடுத்தான்‌. 
சிதேக்கியா தாழ்ந்த அடிமரமுள்ள 
திராட்சச்செடியைப்போல இருக்கிறான்‌. 
உயரம்‌ குட்டையாகயிருக்கிறது. அது ஒங்கி 
உயர்ந்து வளர்ந்த கேதுரு மரத்தைப்போல்‌ 
ந்‌ சிதேக்கியா தாழ்ந்திருந்தாலும்‌, 
திராட்சச்செடியைப்போல. 
களிகொடுக்கிறான்‌ ஜனங்களுக்கு 
பிரயோஜனமுள்ளவனாயிருக்கிறான்‌. 


பிரயோஜனமில்லாமல்‌, 
மரத்தைப்போல 
எல்லோருக்கும்‌ 
அடிமாமுள்ள 
மிகவும்‌ நல்லது. 


துளிர்த்து, 


ஒருவருக்கும்‌ 
உயர்ந்த 
இருப்பதைவிட, 
பிரயோஜனமாய்‌, தாழ்ந்த 
நிராட்சச்செியாயிருப்பத 
பிறருக்கு செய்யாத 
எல்லா களைலிட்‌ பிறருக்கு 
உறலிசெய்கிற தரித்திரரே பாக்கியவான்கள்‌. 


சிதேக்கியா ராஜாவின்‌ ஆட்சியைப்‌ 
பார்த்து நேபுகாத்நேச்சாரும்‌. 
சந்தோஷப்படுகிறான்‌. திராட்சச்செடியின்‌ 
கொடிகள்‌ அந்‌ கழுகுக்கு 
தோ்கவிருக்கது. சிதேக்கிலா ஈாறாவின்‌ 
ஆளுகையும்‌, யூதாதேசமும்‌, 
நேபுகாத்நேச்சாரின்‌ மேற்பார்வையில்‌ 
இருக்கிறது. திராட்சச்செடி ஒரு சுவற்றில்‌ 
படருவதுபோல, சிதேக்கியா ராஜா 
நேபுகாத்நேச்சாரின்‌ ஆதரவில்‌ யூதாதேசத்தை 
ஆளுகை செய்கிறான்‌. 


பாபிலோன்‌ தேசத்து ராஜா தான்‌ 
நட்டின திராட்சச்செடியிலிருந்து, தன்‌ 
பங்குக்கு பழங்களைப்‌ பெற்றுக்கொள்கிறான்‌. 
திராட்சச்செடியின்‌ வேர்கள்‌ அதின்‌ 
கீழாகமிருப்பதுபோல, சிதேக்கியா ராஜாவின்‌ 
ஆளுகை, பாபிலோன்‌ ராஜாவுக்கு 
கீழாகயிருக்கிறது. 


கேதுரு: 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


திராட்சச்செடி 
அது 

அதற்கு 
இருக்கிறது. 
செடிக்கு கீழே 
கர்த்தருக்கு 


என்னும்‌ 


ied படர்ந்திருக்கிறது. 
வேர்கள்‌ 

இச்செடியின்‌ வேர்கள்‌ 
இருக்கிறது. யூதாதேசத்தார்‌ 
விரோதமாகப்‌ பாவம்‌ செய்தாலும்‌, கர்த்தர்‌ 

அவர்களை இன்னும்‌ முற்றிலுமாய்‌ 
மத்து போடவிக்கை அவர்கள்‌ கிருபையின்‌ 
காலத்திலிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
மனந்திரும்புவதற்கு ஏராளமான வாய்ப்புக்கள்‌ 
உள்ளன. 

யூதர்கள்‌ மனந்திரும்பவேண்டும்‌. 
என்பதற்காகவே, கர்த்தர்‌ அவர்களை தாழ்ந்த 
அடிமரமுள்ள திராட்சச்‌ செடியாக 
வைத்திருக்கிறார்‌. யூதர்கள்‌ கர்த்தருக்கு 
முன்பாக தங்களை உயர்த்தாமல்‌, தங்களைத்‌ 
தாழ்த்தவேண்டும்‌. அவர்கள்‌ 
கேதுருவைப்போல 
அவர்களுடைய இருதயத்தில்‌ 


அவர்களை தாழ்ந்த 
ஈட்சச்செடியாக 
திராட்சச்செடி 


என்பதற்காக கர்த்தர்‌ 


ஆணவமும்‌ உண்டாயிற்று. பாபிலோன்‌ 
ராஜாவுக்கு கப்பம்‌ கட்டுவதை அவனுடைய 
மனது வெறுத்தது. அவனால்‌ பாபிலோன்‌ 
ராஜாவுக்கு... விரோதமாக தனித்திருந்து 
யுத்தம்பண்ண முடியாது. சிதேக்கியா எகிப்து 
தேசத்தின்‌ ராஜாவோடு இரகசியமாய்‌ 
உடன்படிக்கை செய்துகொள்கிறான்‌. 
பாபிலோன்‌ ராஜாவுக்கு கப்பம்‌ கட்டுவதையும்‌ 
நிறுத்திவிடுகிறான்‌. 


சிதேக்கியா பாபிலோன்‌ ராஜாவுக்கு 
கீழ்ப்படிந்து அவன்‌ ஒழுங்காக கப்பம்‌ 
கட்டி வந்தால்‌, அவனுக்கு ஒரு 
பிரச்சனையும்‌ வந்திருக்காது. யூதாவின்‌ 
மனுஷருக்கும்‌ பாபிலோன்‌ தேசம்‌ மூலமாய்‌. 
ப்‌ கிடைக்கும்‌. சிதேக்கியா ராஜாவும்‌ 
பழங்களைக்‌ கொடுக்கும்‌ 
இ்சச்கெககித்யான்‌. சிதேக்கியா 
எகிப்து தேசத்து ராஜாவோடு இரகசிய 
உடன்படிக்கை செய்ததினால்‌ அவனுக்கு 
கேடுண்டாயிற்று. 





f= FTE 
TT 


சிதேக்கியா எகிப்து. 
தேசத்தையும்‌, சி! எகிப்து 
தேசத்து ராஜாவோடு செய்து கொண்ட 
உடன்படிக்கையும்‌ கர்த்தர்‌ 

விடுகதையின்‌ மூலமாய்‌ சொல்லுகிறார்‌. 


ராஜாவையும்‌, 
க்கியா. 


“அன்‌! பெரிய செட்டைகளையும்‌ 
திரளான இறகுகளையும்‌ உடைய வேறொரு 
பெரிய கழுகு இருந்தது; இதோ, அது தன்‌ 
நடவாகிய  பாத்திகளிலிருந்து 
'தண்ணீர்பாய்ச்சும்படி 

அதற்கு நேராகத்‌ தன்‌ வேர்களை விட்டு, 
அதற்கு நேராகத்‌ தன்‌ கொடிகளை வீசினது' 
(எசே 17:7). 


இந்த விடுகதையில்‌ “வேறொரு பெரிய 
கழுகு" என்பது எகிப்து தேசத்தின்‌ 
ராஜாவைக்‌ குறிக்கும்‌. எகிப்தின்‌ ராஜாவும்‌, 
பாபிலோன்‌ ராஜாவும்‌ பெரிய 
கழுகளாகயிருக்கிறார்கள்‌. கழுகு 
தன்னுடைய இரைகளை பட்சிப்பதுபோல, 
இல்விரண்டு ராஜாக்களும்‌ மற்ற 
தேசங்களைப்‌ பட்சிக்கிறார்கள்‌ 


எகிப்து தேசமாகிய பெரிய கழுகுக்கு 
பெரிய செட்டைகளும்‌, திரளான இறகுகளும்‌ 
உள்ளது. ஆனால்‌ பாபிலோன்‌ தேசத்து 
ராஜாவாகிய கழுகிடம்‌ இருப்பதுபோல, 
நீளமான இறகுகள்‌ இல்லை. பாபிலோன்‌ 
தேசம்‌ நீளமாக விரிந்து பரவியிருந்தது. 
எகிப்து தேசம்‌, பாபிலோனைப்போல. 
பரப்பளவில்‌ நீளமாகமில்லை. 


இரண்டு குழுகுகளிடத்திும பெரிய 
செட்டைகள்‌ இருக்கிறது. பாபிலோன்‌ 
என்னும்‌ கழுகினிடத்தில்‌ நீளமான 
இறகுகளும்‌, எகிப்து என்னும்‌ கழுகினிடத்தில்‌ 
திரளான இறகுகளும்‌ உள்ளன. எகிப்து, 
தேசத்திலே ஏராளமான செல்வங்களும்‌, 
ஐசுவரியங்களும்‌ பொக்கிஷங்களும்‌ உள்ளன. 
எகிப்து தேசத்து சேனையிலே ஏராளமான 
யுத்தவீரர்கள்‌ இருக்கிறார்கள்‌. 

சிதேக்கியா 
உடன்படிக்கை 
ராஜாவும்‌ 
பண்ணுவதாக 
பாபிலோன்‌ தேசத்தார்‌ 
யுத்தம்பண்ண வந்தால்‌, 
யூதாவை பாதுகாக்‌ 
சொல்லுகிறான்‌. 
சிதேக்கியா 
கட்டுகிறான்‌. 


எகிப்து ராஜாவோடு 
பண்ணுகிறான்‌. 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


'தண்ணீர்‌ ஓரத்திலே. 
திராட்சச்செடி, தன்‌ நடவாகிய 
பாத்திகளிலிருந்து, எகிப்திற்கு நேராக தன்‌ 
வேர்களைவிட்டு தன்‌ கொடிகளை அதற்கு 
நேராக வீசுகிறது” (எசே 17:7). 


நடப்பட்ட 


ஆரம்பத்தில்‌, 
ஒருவருக்கும்‌ 
எ 


சிதேக்கியா ராஜா, 
தெரியாமல்‌ இரகசியமாக, 

ராஜாவோடு 
உடன்படிக்கைபண்ணியிருந்தான்‌. ர்‌ 
வெளியே தெரியாமல்‌ "பஸ்குள்ளேயே 
ர்‌ எகிப்து, 
சிநேகம்‌ 


பாபிலோன்‌ ராஜாவின்மீது உடன்படிக்கை 
பண்ணி, அவனோடு வெளிப்படையாகவே 
சிநேகமாயிருந்தான்‌. எசேக்கியேல்‌. 
தன்னுடைய கொடிகளை எல்லோருடைய 
கொடிகளுக்கு முன்பாக எகிப்து 
தேசத்தின்மீது வீசிய திராட்சச்செடி போல 
இருக்கிறான்‌. 


சிதேக்கியா எகிப்தின்‌ ராஜாவை 
சிநேகிக்கிறான்‌. அவனோடு உடன்படிக்கை 
பண்ண ஆசையாயிருக்கிறான்‌. சிதேக்கியா 
மிகுந்த தண்ணீர்‌ ஓரமாய்‌ நடப்பட்டிருந்தாலும்‌, 
தனக்கு எகிப்திலிருந்து தண்ணீர்‌ 
பாய்ச்சவேண்டும்‌ என்று விரும்புகிறான்‌. 
அவன்‌ நாட்டப்பட்ட இடத்திலேயே அவனுக்கு 
| இருக்கிறது. அவனுக்கு தண்ணீர்‌ 
ஆனாலும்‌ அவன்‌ 

எகிப்தின்‌ தண்ணீரை நாடிப்போகிறான்‌. 


இந்த உவமையை இல்வாறு 

சிதேக்கியா பாபிலோன்‌. 
ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாருக்கு 
விரோதமாக கலகம்‌ செய்தான்‌ என்றும்‌, 
தனக்கு குதிரைகளையும்‌ அநேகம்‌ 
ஆட்களையும்‌ அனுப்பவேண்டும்‌ என்று 
தன்னுடைய ஸ்தானாபதிகளை எகிப்திற்கு 
அனுப்பினான்‌ என்றும்‌. கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 


கர்த்தர்‌. 
விவரிக்கிறார்‌. 





i FTE 
TT 
இராணுவபலம்‌ 


தன்னுடைய 
அதிகரித்தால்‌, தன்னால்‌ பாபிலோன்‌ 
ராஜாவுக்கு எதிர்த்து யுத்தம்பண்ண முடியும்‌ 
என்று சிதேக்கியா நம்புகிறான்‌. 
“இப்படிப்பட்டவனுக்கு வாய்க்குமோ? இப்படிச்‌ 
செய்கிறவன்‌ தப்பித்துக்கொள்வானோ? 
உடன்படிக்கையை முறித்தவன்‌ 
தப்பித்துக்கொள்வானோ?” (எசே 1745) 
என்று கர்த்தர்‌ கேட்கிறார்‌. 

கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு 
சிதேக்கியாவின்மீது வருகிறது. அவன்‌ 
பாபிலோன்‌ ராஜாவோடு செய்து கொண்ட 
உடன்படிக்கையை மீறிப்போட்டதினிமித்தமாக, 
சிதேக்கியாவுக்கு அழிவு வரும்‌. 
யூதாதேசமும்‌ அழிந்துபோகும்‌. 
சிதேக்கியாவின்‌ அழிவையும்‌ 
உவமையினால்‌ சொல்லுகிறார்‌. 


து செழிக்குமா” இது 
பட்டுப்போகத்தக்கதாய்‌ ஒருவன்‌ 
வேர்களைம்‌ பிடுங்காமதும்‌, இதின்‌ கனியை 
வெட்டாமலும்‌ இருப்பானோ? துளிர்த்த எல்லா 
இலைகளோடும்‌ இது பட்டுப்‌ போகும்‌: இதை 


வரத்தேவையில்லை" (எசே 17:9). 
பித்தம்‌ கர்த்தராகிய ஆண்டவர்‌ 


றது என்னவென்றால்‌: அவன்‌ என்‌ 
கார்‌ அசட்டைபண்ணினதையும்‌, என்‌ 


ஜீவனைக்கொண்டு 
(எசே 1719), 


வேரோடு பிடுங்கப்படும்‌. 


யூதாதேசம்‌ 
,நாதேசத்தின்‌: வேர்களெல்லாம்‌ 
'டுங்கப்படும்‌. அது துளிர்த்த இலைகளோடு 


பட்டுப்போகும்‌. யூதாதேசத்திலுள்ள. 
கனிகளெல்லாம்‌ வெட்டப்படும்‌. கர்த்தருடைய 
நியாயத்தீர்ப்பு யூதாதேசத்தின்மீது வருகிறது. 
சிதேக்கியா ராஜா நேபுகாத்நேச்சாரோடு 
செய்து... கொண்ட உடன்படிக்கையை 
முறித்துப்போட்டதினால்‌, யூதாதேசம்‌ 
முற்றிலுமாய்‌ அழிந்துபோகும்‌. 


.. சிதேக்கியா ராஜா நேபுகாத்நேச்சாரோடு 
உடன்படிக்கையை 

அவனுடைய 

அசட்டைபண்ணினாலும்‌, 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சிதேக்கியா தமக்கு விரோதமாக பாவம்‌ 
செய்ததாக கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
அவன்‌ தம்முடைய ஆணையை 
அசட்டைபண்ணினான்‌ என்றும்‌, தம்முடைய 
உடன்படிக்கையை முறித்துப்போட்டான்‌ 
என்றும்‌ கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. சிதேக்கியா 
கர்த்தருக்கு விரோதமாகத்‌ 
துரோகம்பண்ணியதினால்‌, கர்த்தருடைய 
கோபமும்‌, நியாயத்தீரப்பும்‌ அவன்மீது வரும்‌. 


சிதேக்கியா 

துரோகத்தினிமித்தமாகவும்‌, 
கலகத்தினிமித்தமாகவும்‌ 
அவன்மீது தம்முடைய நியாயத்தீர்ப்பைக்‌ 
கொடுக்கிறார்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
வார்த்தைகளைச்‌ சொல்லும்போது, ந்த 
வார்த்தைகளை தம்முடைய 
ஜீவனைக்கொண்டு ஆணையிடுகிறார்‌. 

") ஏற்படுத்திய 
ராஜாவினுடைய ஆணையை 
அசட்டைபண்ணி, அவனுடைய 
உடன்படிக்கையை முறித்துப்போட்டவன்‌, அந்த 
ராஜாவினுடைய ஸ்தானமாகிய பாபிலோன்‌ 
நடுவிலே  அவனண்டையில்‌ இருந்து 
மரணமடைவானென்று ன்‌ 
ினைக்கொ்டு சொன்னான்‌ என்ப! 
கர்த்தராகிய ஆண்டவர்‌ சொல்லுகிறார்‌” 
(எசே 17:16). 


சிதேக்கியா 


ராஜாவுடைய 


கர்த்தர்‌ 


தன்னை ராஜாவாக 


மரணமடைவான்‌ என்று 


நேபுகாத்நேச்சாருக்கு. 


நன்றியுள்ளவனாகயில்லை. 


நேபுகாத்நேச்சார்‌ 
ராஜாவாக்கினான்‌.. நேபுகாத்நேச்சார்‌ 
நினைத்திருந்தால்‌, யோயாக்கீனோடு, 
சிதேக்கியாவையும்‌ சிறைப்பிடித்து, பாபிலோன்‌ 
தேசத்திற்கு கொண்டுபோயிருக்கலாம்‌. 


ஆனால்‌ 
சிதேக்கியாவை 


சிதேக்கியாவை 


நேபுகாத்நேச்சார்‌ 
சிறைப்பிடிக்காமல்‌, 
அவனுக்கு இரக்கம்‌ காண்பித்தான்‌. 
அவனை உயர்த்தினான்‌. அவனோடு 
உடன்படிக்கை பண்ணினான்‌. சிதேக்கியாவோ 
ஆணையையும்‌ உடன்படிக்கையையும்‌ 
முறித்துப்போட்டான்‌. 





i FTE 
TT 


தப்பித்துக்கொள்வானோ? 
முறித்தவன்‌ தப்பித்துக்கொள்வானோ?" 
(எசே 1715) என்றும்‌, 


“தன்னை 

ராஜாவினுடைய 

அசட்டைபண்ணி, அவனு 

உடன்படிக்கையை முறித்துப்போட்டவன்‌, அந்த 

ராஜாவினுடைய ஸ்தானமாகிய பாபிலோன்‌ 
வனண்டையில்‌ இருந்து 
(எசே 17:16) என்றும்‌, 


ராஜாவாக 


ன்‌ கையடித்துக்‌. 

கொடுத்ிரந்தம்‌ உடன்படிக்கையை முறித்துப்‌ 

போட்டு, ஆணையை அசட்டைபண்ணினான்‌:: 

இப்படியெல்லாம்‌ செய்தவன்‌ தப்புவதில்லை” 
(எசே 17:18) என்றும்‌, 

“என்‌ உடன்படிக்கையை 


த்‌ வல்‌ நான்‌ அவனுடைய 
வரப்பண்ணுவேன்‌" 
க 7 ல்‌ என்றும்‌ கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ 


சிதேக்கியா பாபிலோன்‌. ராஜாவோடு 
ய்து கொண்ட ஆணை பரிசுத்தமானது. 
ஆணைக்கும்‌ உடன்படிக்கைக்கும்‌ 
கியாவும்‌ கீழ்ப்படியவேண்டும்‌, 
நேபுகாத்நேச்சாரும்‌ கீழ்ப்படியவேண்டும்‌. 
சிதேக்கியா 


தான்‌ கையடித்து, 
கொடுத்திருந்தும்‌, உடன்படிக்கையை 
முறித்துப்போட்டான்‌. 


'கையடித்து கொடுப்பது" 
இரண்டு சிநேகிதர்கள்‌ தங்களுடைய 
சிநேகத்தை  உறுதிபண்ணிக்கொள்வதற்கு 
சமமானது. அவர்களுடைய இருதயங்கள்‌ 


என்பது. 


இணைத்துக்கொள்கிறார்கள்‌. 
சிதேக்கியா 


உடன்படிக்கையை 


அவன்‌ 
முறித்துப்போட்டான்‌. 
சொல்லுகிறார்‌. 
கொள்ளும்‌ 
செய்து 
சமமானது. 


பாபிலோன்‌ ராஜாவோடு 
முறித்துப்போட்டாலும்‌, 

டய உடன்படிக்கையை 
என்று கர்த்தர்‌ 
ராஜாவோடு செய்து 
உடன்படிக்கை, கர்த்தரோடு 
கொள்ளும்‌ உடன்படிக்கைக்கு 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ராஜாவின்‌ கட்டளையைக்‌ 
கைக்கொண்டு நட என்று நான்‌ உனக்கு 
எச்சரிக்கிறேன்‌; தேவனுக்கு 
இட்ட ஆணையின்படியே இதைச்‌ செய்‌” 
(பிர 8:2). 


சிதேக்கியா கர்த்தருடைய ஆணையை 
அசட்டைபண்ணியதினாலும்‌ அவன்‌ 
ரத்‌ உடன்படிக்கையை 


கர்த்தருடைய 
கர்த்தர்‌ 
பாபிலோனுக்கு கொண்டுபோவார்‌. 


சிதேக்கியா 
விரோதமாகத்‌ 


நேபுகாத்நேச்சாருக்கு 
துரோகம்பண்ணினாலும்‌, 
அவன்‌ தமக்கு விரோதமாக 
துரோகம்பண்ணுகிறான்‌ என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. அந்த துரோகத்தினிமித்தம்‌, 
கர்த்தர்‌ எசேக்கியாவை நியாயம்‌ 
விசாரிப்பதாகவும்‌ சொல்லுகிறார்‌ 
(எசே 17:20) 


நேபுகாத்நேச்சார்‌ விக்கிரகங்களை 
ஆராதிக்கிறவனாகயிருந்தாலும்‌, 

இண்வேலின்‌  பரிகத்தாாலில்‌ கர்த்தா; 
சிதேக்கியாவை நியாயம்‌ விசாரிக்கிறார்‌. 
சிதேக்கியா கர்த்தரை ஆராதிக்கிறவன்‌ 
நேபுகாத்நேச்சார்‌ விக்கிரகாராதனைக்காரன்‌. 
கர்த்தருடைய பிள்ளைகள்‌ யாருக்கும்‌ 
துரோகம்பண்ணக்கூடாது. சத்தியம்‌. 
எல்லோருக்கும்‌ பொதுவானது. 


எசேக்கியா. 
ஆராதித்தாலும்‌, 
துரோகத்தினிமித்தமாய்‌ , 
கர்த்தருடைய நியாயத்தீர்ப்புக்கு 
தப்பிக்கவில்லை. கர்த்தருடைய ஆணையை 
அசட்டைபண்ணியவனும்‌, கர்த்தருடைய 
முறித்துப்போட்டவனும்‌, 
நியாயத்தீர்ப்ுக்கு. 


கர்த்தரை 
செய்த 
அவனும்‌ 


ராஜா 
அவன்‌ 


தப்பிக்கமாட்டான்‌. 





i= THE 
TT 


சிதேக்கியா ராஜாவின்‌ 
பாவத்தினிமித்தமாய்‌. அவன்மீது 
தேவனுடைய  ஆக்கினைத்தீர்ப்பு வருகிறது. 
சிதேக்கியா பாபிலோன்‌ ராஜாவுக்கு 
விரோதமாகக்‌ கலகம்பண்ணினான்‌. தன்னை 
ராஜாவாக ஏற்படுத்திய பாபிலோன்‌ 
ராஜாவுடைய. 
அசட்டைபண்ணினான்‌. 
நேபுகாத்நேச்சாருடைய 
முறித்துப்போட்டான்‌. 
பாபிலோனுக்கு விரோதமாகவும்‌, கர்த்தருக்கு 
விரோதமாகவும்‌ துரோகம்பண்ணினான்‌. 


சிதேக்கியாவுக்கு 
ராஜாவின்‌ ஸ்தானமாகிய 
தேசத்‌ 
கொடுக்கப்படுகிறது. அவன்‌ 
தேசத்து றையிரபமலிரபபள்‌ 
பாபிலோன்‌ நடுவிலே, பாபிலோன்‌ 
அருகாமையில்‌, தன்‌ ஆயுசுகாலம்‌ 
சிறையிருப்பிலிருப்பான்‌ 
சிறையிருப்பிலேயே மரணமடைவான்‌. 

க்கியா 
சொத்து” கந்தா 
பட்‌ உதலிசெய்கிறார்‌.. 
ய வலையை 

வீசுவார்‌ (எசே 17:20) எகிப்தின்‌ ராஜாவால்‌ 
சிநேக்கியாவுக்கு உதவிசெய்ய முடியாது. 


பாபிலோன்‌ ராஜா எருசலேமுக்கு 
விரோதமாக. முற்றிக்கைப்போட்டான்‌. 
சிதேக்கியா எகிப்தின்‌ ராஜாவாகிய 
பார்வோனுடைய உதவியை நாடினான்‌. 
பார்வோனும்‌ பெரிய சேனையோடும்‌, திரளான 
கூட்டத்தோடும்‌ சிதேக்கியாவக்கு உதவி 
செய்ய வருவான்‌. ஆனாலும்‌ பார்வோனால்‌, 
'சிதேக்கியாவுக்காக யுத்தத்திலே 
உதவிசெய்யமுடியாது. 


எகிப்தியரின்‌ சேனை சிதேக்கியாவுக்கு 
உதவிசெய்ய வருவதை 
கேள்விப்படுகிறார்கள்‌. 
எருசலேமை 
நிறுத்திவிட்டு 
திரும்பிப்போய்விடுகிறார்கள்‌. 
போனபின்பு எகிப்தியரும்‌ 
தேசத்திற்கு திரும்பிப்போய்விடுகிறார்கள்‌. 


ராஜாவை 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


கல்தேயர்கள்‌ தங்கள்‌ தேசத்திற்கு 
விரோதமாக மறுடியும்‌ வரமாட்டார்கள்‌ என்று 
நினைத்தான்‌. ஆனால்‌ 
மறுபடியுமாய்‌ எருசலேமுக்கு 
வருகிறார்கள்‌. கல்தேயர்கள்‌ 
மறுபடியும்‌ முற்றிக்கையிட்டு 
நரகத்தைப்‌ பிடிக்கிறார்கள்‌. 
சிதேக்கியாவின்‌ 
அவனுடைய 
இருக்கிறார்கள்‌. 
பலசாலிகளல்ல. தேசத்திலே. 
பிரதானமானவர்களையும்‌, பலசாலிகளையும்‌ 
நேபுகாத்நேச்சார்‌ தன்னுடைய தேசத்திற்கு 
ஏற்கெனவே. சிறைப்பிடித்து 
கொண்டுபோய்விட்டான்‌. இப்போது 
சிதேக்கியாவோடு கூடயிருக்கிறவர்கள்‌ 
கோழைகள்‌. இவர்கள்‌ கல்தேயரைப்‌ பார்த்து, 
பயந்து ஓடுவார்கள்‌. சிதேக்கியா ராஜாவோடு 
கூட ஓடிப்போகிற யாவரும்‌, அவனுடைய 
எல்லா... இராணுவங்களும்‌,  குல்தேயரின்‌: 
பட்டயத்தால்‌ விழுவார்கள்‌ என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌ (எசே 17:25) 


கல்தேயர்கள்‌ 
முற்றிக்கையிட்டிருக்கிறார்கள்‌. 
திறப்பு உண்டாயிற்று 
ராஜாவும்‌, அவனுடைய 
வீரர்களும்‌ தோட்டத்தின்‌ 
ஓடுகிறார்கள்‌. 


“நகரத்தின்‌ ல்‌... இடிக்கப்பட்டது; 
அப்பொழுது, யர்‌ நகரத்தைச்‌: 
சூழ்ந்திருக்கையில்‌, த்துல எல்லாரும்‌ 
த்தில்‌ ராஜாவுடைய 
ட்டத்தில்‌ வழியே இரண்டு 
மக்களுக்கும்‌ நடுவான வாசலால்‌ நகரத்திலி 
ருந்து புறப்பட்டு, வயல்‌ வெளியின்‌ வழியே 
போய்விட்டார்கள்‌" (எரே 52:7). 


அரண்மனையில்‌ 
இராணுவீரர்கள்‌ 


ஆனால்‌. அவர்கள்‌ 


எருசலேமை 
நகரத்தில்‌ 
சிதேக்கியா 
இராணுவ 
வழியாக தப்பி 


செருபாபேல்‌ 
எசே: 17:22-24 


எசே 17:22. கர்த்தராகிய ஆண்டவர்‌ 
சொல்லுகிறது என்னவென்றால்‌: நான்‌ 
உயர்த்த கேதுருவின்‌ நுனிக்கினைகளில்‌ 
ஒன்றை எடுத்து, அதை நடுவேன்‌; 
அதின்‌ இனங்கினையிலுன்ன 
கொழுத்துகனில்‌ இனசாயிருக்கிற 
ஒன்றைக்‌ கொய்து, அதை உயரமும்‌ 
உன்னதமுமான ஒரு பர்வதத்தின்‌ மேல்‌ 
'நாட்டுவேன்‌.. 





f= FTE 
TT 


எசே: 17:28. இஸ்ரவேலின்‌ உயரமான 
பர்வதத்திலே அதை நாட்டுவேன்‌; அது 
கொப்புகளை விட்டு, கனிதத்து, 
மகிமையான கேதுருவாகும்‌; அதின்‌ 
கீழே சகலவித பட்சிஜாதிகளும்‌ தங்கி, 
அதின்‌ கிளைகளின்‌. நிழலிலே. 
தாபரிக்கும்‌. 


எசே 17:24. அப்படியே கர்த்தராகிய 
நான்‌ உயர்த்த விருட்சத்தைத்‌ தாழ்த்தி, 
தாழ்ந்த விருட்சத்தை உயர்த்தினேன்‌ 
என்றும்‌, நான்‌. பச்சையான 
விருட்சத்தைப்‌ பட்டுப்போகப்பண்ணி, 
பட்டுப்‌ போன விருட்சத்தைத்‌ 
'தழைக்கப்பண்ணினேன்‌ என்றும்‌ 
வெளியின்‌ விருட்சங்களுக்கு எல்லாம்‌ 
தெரியவரும்‌; கர்த்தராகிய நான்‌ 
இதைச்‌. சொன்னேன்‌, இதை 
நிறைவேற்றினேன்‌ என்று உரைத்தார்‌ 
என்று சொல்‌ என்றார்‌. 


டய அலிசுவாசம்‌ 
வாக்குத்தத்தத்தை 
கர்த்தர்‌ செய்ய நினைக்கிற 
ஒருபோதும்‌ 
ராஜா 


கர்த்தருடைய 
அவமாக்காது. 
காரியம்‌ 


சிதேக்கியா 


தமக்கு பிரியமான 
மற்றொருவர்‌ மூலமாய்‌ நிறைவேற்றுவார்‌. 
தாவீதின்‌ குடும்பத்திலே சிதேக்கியா 
பிரயோஜனமற்றவனாயிருப்பானானாலும்‌. 
தாவீதின்‌ வம்சத்தில்‌ கர்த்தர்‌ மற்றொரு 
விதையைத்‌ தெரிந்தெடுப்பார்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய சித்தத்தை நிச்சயமாய்‌ 
நிறைவேற்றுவார்‌. 
தாவீதின்‌ வம்சத்தார்‌ 
உயர்த்தப்படுவார்கள்‌. 
வம்சத்திலுள்ளவர்கள்‌ 
போயிருந்தாலும்‌, கர்த்தர்‌ 
அழிவிலிருந்து ஒருவனைத்‌ தொந்த 
அவனை உயர்த்துவார்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
சித்தத்தை ஒரு விடுகதையின்‌ மூலமாக 
சொல்லுகிறார்‌. 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


நான்‌ உயர்ந்த  கேதுருவின்‌ 
நுனிக்கிளைகளில்‌ ஒன்றை எடுத்து, அதை 
நடுவேன்‌: அதின்‌ இளங்கிளையிலுள்ள 
கொழுந்துகளில்‌ இளசாயிருக்கிற ஒன்றைக்‌ 
கொய்து, அதை உயரமும்‌ உன்னதமுமான 
ஒரு பர்வதத்தின்‌ மேல்‌ நாட்டுவேன்‌. 
இஸ்ரவேலின்‌ உயரமான பர்வதத்திலே அதை 
நாட்டுவேன்‌: அது கொப்புகளை விட்டு, 
கனிதந்து. மகிமையான கேதுருவாகும்‌; 
அதின்‌ கீழே சகலவித பட்சிஜாதிகளும்‌ தங்கி, 
அதின்‌ கிளைகளின்‌ நிழலிலே தாபரிக்கும்‌” 
(எசே 17:22,23) என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 


கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தின்‌ 
பகுதி செருபாபேல்‌ மூலமாய்‌ நறவறிறறு 
செருபாபேல்‌ தாவீதின்‌ வம்சத்தைச்‌ 
சேர்ந்தவன்‌. யூதர்கள்‌ பாபிலோன்‌ தேசத்து 
சிறையிருப்பிலிருந்தபோது. கோரேசு ராஜா 
விடுதலைபண்ணினான்‌. 
பாபிலோன்‌ தேசத்து 
விடுவிக்கப்பட்ட 
தர்களில்‌ அநேகரை, யூதாதேசத்திற்கு 
ம்பவும்‌ அழைத்து வந்தான்‌. செருபாபேல்‌ 
எருசலேம்‌ நகரத்தையும்‌, அதிலே 
தேவாலயத்தையும்‌ திரும்பவும்‌ எடுப்பித்துக்‌ 
கட்டினான்‌. 
நூதாதேசம்‌. அழிந்தபோமிற்று. அங்கே 
அரண்மணையுமில்‌ ராஜாவுமில்லை. 
யூதர்களை ணக செய்ய தாவீதின்‌. 
வம்சத்தில்‌ ஒருவருமில்லை. இப்படிப்பட்ட 
சூழ்நிலையில்‌, செருபாபேல்‌ யூதாதேசத்தின்‌ 
ஆளுகையை.. மறுபடியுமாய்‌ ஸ்தாபித்தான்‌. 
இது கர்த்தருடைய வாக்குத்தத்தம்‌. 
அவருடைய ன! ஒரு பகுதி 
மாத்திரமே. பேல்‌ மூலமாய்‌ 
நிறைவேறிற்று. வாக்குத்தத்தம்‌ 
மேசியாவின்‌ பூரணமாய்‌ 
நிறைவேறும்‌. 


ர 
ராஜ்‌! 


'அவர்‌ பெரியவராயிருப்பார்‌, 
உன்னதமானவருடைய ன்‌ 
என்னப்படுவார்‌: கர்த்தராகிய 

அவருடைய பிதாவாகிய 
சிங்காசனத்தை அவருக்குக்‌ 

அவர்‌ யாக்கோபின்‌ குடும்பத்தாரை 
என்றென்றைக்கும்‌ அரசாளுவார்‌; அவருடைய 
ராஜ்யத்துக்கு முடிவிராது" (லூக்‌ 1:32,33). 





i FTE 
TT 


தாவீதின்‌ வம்சத்தாரை: மறுபடியும்‌. 
கட்டியெழுப்புகிற பொறுப்பை கர்த்தர்‌ தாமே 
ஏற்றுக்கொள்கிறார்‌. நேபுகாத்நேச்சார்‌ 
தாவீதின்‌ வீட்டாரை திரும்ப ஸ்தாபிக்கிற 
வேலையை முயற்சி செய்து பார்த்தான்‌. 
அவன்‌ யூதாதேசத்தின்‌ விதையில்‌ ஒன்றை 
எடுத்து, அதை பயிர்‌ நிலத்திலே போட்டான்‌. 
அவன்‌ அந்த விதையை எடுத்து மிகுந்த 
தண்ணீர்‌ ஓரத்திலே பத்திரமாய்‌ நட்டினான்‌ 
(எசே 17:5). ஆனால்‌ அவன்‌ நட்டியது. 
நிலைத்திருக்கவில்லை. ன்‌ வேர்கள்‌ 
பிடுங்கப்பட்டது. அதன்‌ கனிகள்‌ 
வெட்டப்பட்டது. நேபுகாத்நேச்சார்‌ நட்டிய செடி 
இலைகளோடு துளிர்த்திருந்தாலும்‌ அது. 
பட்டுப்போயிற்று... அந்த செடி வேரோடே 
பிடுங்கப்பட்டது (எசே 17:9). 


தாவீதின்‌ வம்சத்து 
கர்த்தர்‌ 


ரை ம்பவும்‌ 
நேபுகாத்நேச்சாரை 


இப்போது தாவீதின்‌ வம்சத்தை திரும்பவும்‌ 
குட்டியெழுப்பகிற பொறுப்பை கர்த்தரே 
ஏற்றுக்கொள்கிறார்‌ 

நான்‌ உயர்ந்த  கேதுருவின்‌ 
தளங்களில்‌! தன்கை எடுத்து, அதை 
நடுவேன்‌" (எசே 17:22) என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌ அதை உயரமும்‌ 
உன்னதமுமான ஒரு பர்வதத்தின்‌ மேல்‌ 
நாட்டுவேன்‌" என்றும்‌, “இஸ்ரவேலின்‌ 
உயரமான பர்வதத்திலே அதை நாட்டுவேன்‌' 
(எசே 17:22,23) என்றும்‌ கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 


இஸ்ரவேலின்‌ 


கேதுருவின்‌ 
ஒன்றைப்போல 
இளங்கிளையிலுள்ள 
இளசாயிருக்கிறது. 


பராக்கிரமமுமில்லை. அ 
கொழுந்துகளைப்போல இளசாயிருக்கிறார்கள்‌. 
செருபாபேல்‌ இளங்கிளையிலுள்ள 
கொழுந்துகளில்‌ இளசாயிருக்கிறான்‌. 


வீட்டார்‌. 


“அற்பமான ஆரம்பத்தின்‌ நாளை யார்‌ 
அசட்டைபண்ணலாம்‌? பூமியெங்கும்‌. 
சுற்றிப்பார்க்கிறவைகளாகிய கர்த்தருடைய 
ஏழு கண்களும்‌ செருபாபேலின்‌ கையில்‌ 


இருக்கிற தூக்குநூலைச்‌ சந்தோஷமாய்ப்‌ 
பார்க்கிறது என்றார்‌" (சக 4:00) 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


நம்முடைய 
இயேசுகிறிஸ்துவுக்கு 
அடையாளமாயிருக்கிறார்‌. 
ஆரம்பத்தின்‌ நாள்‌ 
மற்றவர்கள்‌ செருபாபேலை 
அசட்டைபண்ணுகிறார்கள்‌. செருபாபேலைப்‌ 
போலவே, இயேசுகிறிஸ்துவையும்‌, யூதர்கள்‌ 
ஆரம்பத்திலே. அசட்டைபண்ணினார்கள்‌. 
ஆனாலும்‌ பிதாவாகிய தேவன்‌ 
இயேசுகிறிஸ்துவுக்கு முன்பாக, உயர்ந்த 
பர்வதங்களை சமபூமியாக்குகிறார்‌. தடைகளை 
நீக்கிப்போடுகிறார்‌. 


செருபாபேல்‌ 
செருபாபேலுடைய 
அற்பமாயிருக்கிறது. 


கர்த்தராகிய 

உயர்ந்த 

நுனிக்கிளையாகயிருக்கிறார்‌ 

மரத்தின்‌ வேர்‌ பூமிக்குள்ளே இருக்கிறது. 
எல்லா கிளைகளும்‌ அதன்‌ வேரிலிருந்து 
தூரத்திலிருக்கும்‌. நுனிக்கிளையோ, எல்லா 
கிளைகளைவிடவும்‌ அதிக தூரத்திலிருக்கும்‌. 


நுனிக்கிளை மரத்தின்‌: 
உயரத்திலிருக்கிறது. தன்னுடைய 
வேரிலிருந்தும்‌, பூமியிலிருந்தும்‌ 
தூரத்திலிருந்தாலும்‌, உயரத்திலுள்ள 
நுனிக்கிளையே 


பரலோகத்திற்கு 
சமீபமாமிருக்கிறது. இயேசுகிறிஸ்துவின்‌ 
ராஜ்யம்‌ இந்தப்‌ 


பூமிக்குரியதல்ல. அது 
பரலோகத்திற்குரியது. 


“இளங்கிளையைப்போலவும்‌, வறண்ட 
நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரைப்போலவும்‌ 
அவனுக்கு முன்பாக எழும்புகிறார்‌; அவருக்கு 
அழகுமில்லை, செளந்தரியமுமில்லை: அவரைப்‌ 
பார்க்கும்போது, நாம்‌ அவரை விரும்பத்தக்க. 
ரூபம்‌ அவருக்கு இல்லாதிருந்தது 
(ஏசா 53:2). 


கேதுரு 
அது 


பிதாவானவர்‌, தம்முடைய குமாரனாகிய 
இயேசுகிறிஸ்துவை, உயர்ந்த கேதுருவின்‌ 
நுனிக்கிளைகளில்‌ ஒன்றை எடுத்து அதை 
நடுவதுபோல,  நடுகிறார்‌. அதின்‌ 
இளங்கிளைகளிலுள்ள. கொழுந்துகளில்‌ 
இளசாயிருக்கிற ஒன்றைக்‌ கொய்து, அதை 
உயரமும்‌ உன்னதமுமான பர்வதத்தின்மேல்‌ 
நாட்டுகிறார்‌. கிறிஸ்துவானவர்‌ நீதியின்‌ 
கிளையாகயிருக்கிறார்‌. அவரே கர்த்தரால்‌ 
நாட்டப்பட்ட வராகவும்‌ இருக்கிறார்‌. 





i THEN 
ETT 


கர்த்தர்‌ இந்தக்‌ கிளையை உயரமும்‌ 


உயரமான பர்வதமாகும்‌ (எசே 17:22,23) 
கர்த்தர்‌ செருபாபேலை இந்தப்‌ பர்வதத்திற்கு 
அழைத்துக்கொண்டு வருகிறார்‌. பிதாவாகிய 
ம்முடைய குமாரனாகிய 
இந்தப்‌ பர்வதத்திலேயே. 
வளர்க்கிறார்‌. 
இஸ்ரவேலின்‌ வீட்டாரில்‌ காணாமல்‌ 
போன ஆடுகளைப்‌ போன்றவர்கள்‌, 
மலைகளில்‌ சிதறி ஓடிப்போனார்கள்‌. 


பிதாவானவர்‌ தம்முடைய 
உள்ளதமுமான 
ராஜாவாக 


ராஜாவை, 
'யோன்‌ 


புறப்பட்டுப்போகிறது. 
கர்த்தருடைய வார்த்தை அறிவிக்கப்படுகிறது. 
யூதேயாவில்‌ ஸ்தாபிக்கப்பட்ட சபைகள்‌. 
ஆரம்பத்தில கொழுந்துகளைப்போல 
இளசாயிருந்தது. 

கர்த்தர்‌ உயர்ந்த  கேதுருவின்‌ 
நுனிக்கிளைகளில்‌, இளங்கிளையிலுள்ள 
கொழுந்துகளில்‌ இளசாயிருக்கிற ஒன்றைக்‌ 
கொய்து, அதை உயரமும்‌ உன்னதமுமான 
ஒரு பர்வதத்தின்மேல்‌ நாட்டுகிறார்‌. அது 
கொப்புகளைவிட்டு, கனிதந்து. மகிமையான 
கேதுருவாகிறது. 


செருபாபேலின்‌ காலத்திலே, யூதருடைய 
ராஜ்யம்‌ மறுபடியும்‌ ஸ்தாபிக்கப்பட்டது. அதன்‌ 
ஆரம்பம்‌ அற்பமாயிருக்கிறது. அது 
கொழுந்துகளில்‌ இளசாயிருப்பதினால்‌, அதை 
யார்‌ வேண்டுமானாலும்‌, எளிதாக 
கொய்துவிடலாம்‌. 


கர்த்தரோ நாட்டின 

இளங்கிளையை பல்லு வேலியடைத்து 

பாதுகாக்கிறார்‌. சத்துருவால்‌ 

கொய்ய முடியவில்லை. கர்த்‌ 

இளங்கிளை 

கொப்புகளை விடுகிறது. அது கொப்புகளை 

விட்டு, கனிதந்து, மகிமையான. 

கேதுருவாகிறது. அதின்‌ கீழே சகலவித பட்சி 

ஜாதிகளும்‌ தங்குகிறது. அதின்‌ கிளைகளின்‌ 
எல்லா பட்சி ஜாதிகளும்‌ வந்த 

'தாபரிக்கிறது. 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அதின்‌ இலைகள்‌ நேர்த்தியும்‌, அதின்‌ 

கனி மிகுதியுமாயிருந்தது: எல்லா ஜீவனுக்கும்‌. 
அதில்‌ஆகாரம்‌ உண்டாயிருந்தது: அதின்‌ 
கீழே வெளியின்‌ மிருகங்கள்‌ தங்கினது, 
அதின்‌ கொப்புகளில்‌ ஆகாயத்துப்‌ பட்சிகள்‌ 
தாபரித்தது” (தானி 4:21) 


ர்‌ எல்லா... துதிகளுக்கும்‌, 
மிக்கும்‌ பாத்திரராயிருக்கிறார்‌. கர்த்தர்‌ 
சர்வஞானமுள்ளவர்‌. அவருடைய தெய்வீக 
பாதுகாப்புக்களும்‌, பராமரிப்புக்களும்‌ 
மிகவம்‌ உன்னதமானது. பிதாவாகிய 
தேவன்‌, தம்முடைய குமாரனாகிய 
இயேசுகிறிஸ்துவை உயர்த்துகிறார்‌. கர்த்தர்‌ 
மனுஷர்‌ மத்தியிலே கிறிஸ்துவின்‌ ராஜ்யத்தை 
ஸ்தாபிக்கிறார்‌. கர்த்தருடைய 
அற்புதமான கிரியைகள்‌ வெளியின்‌ 
விருட்சங்களுக்கெல்லாம்‌ தெரியவரும்‌. 


உயர்ந்த விருட்சத்தைத்‌ 
தாழ்த்துகிறார்‌. தாழ்ந்த விருட்சத்தை 
உயர்த்துகிறார்‌. பச்சையான விருட்சத்தை 
பட்டுப்போகப்பண்ணுகிறார்‌. பட்டுப்போன: 
விருட்சத்தை தழைக்குப்பண்‌ ணுகிறார்‌. 
கர்த்தரே இதை உரைக்கிறார்‌. அவரே இதை 
நிறைவேற்றுகிறார்‌. இவையெல்லாமே 
கர்த்தருடைய கிரியை என்பது வெளியின்‌ 
விருட்சங்களுக்கெல்லாம்‌ தெரியவரும்‌. 


நேபுகாத்நேச்சாரின்‌ வம்சத்தார்‌ 
செழித்திருக்கிறார்கள்‌. மற்ற ஜாதியார்‌ 
மத்தியில்‌ அவர்கள்‌ உயர்ந்திருக்கிறார்கள்‌. 
கர்த்தரே பாபிலோன்‌ தேசத்தாரை 
உயர்த்தினார்‌. கர்த்தருக்கு சித்தமான காலம்‌ 
வரையிலும்‌ அவர்கள்‌ உயர்ந்திருந்தார்கள்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றி 
முடித்த பின்பு அவர்‌ நேபுகாத்நேச்சாரைத்‌ 
தாழ்த்துகிறார்‌. 


நேபுகாத்நேச்சாரின்‌ 
உயர்ந்திருக்கும்போது, 


விருட்சத்தைப்போல 
கர்த்தரோ அவர்களை 
உயர்த்துகிறார்‌. பட்டுப்போன 
மறுபடியும்‌. 





டட எசேக்கியேல்‌ - விரிவுரை றம 
ரியா EZEKIEL - COMMENTARY PUBLISHERS 


கிறிஸ்துவின்‌ ராஜ்யம்‌ நிலைத்திருக்கும்‌. 
உயர்ந்திருக்கும்‌. 


ஒட்டவைக்க முடியாத அளவுக்கு அது 
உடைந்து கிடக்கும்‌. 





கர்த்தருடைய பிள்ளைகள்‌ 
செழித்திருப்பார்கள்‌. நீதிமான்கள்‌ கீழே 
விழுந்தாலும்‌, கர்த்தர்‌ அவர்களை மறுபடியும்‌ 
எழுந்திருக்கச்‌ செய்வார்‌. கர்த்தருடைய 
பரிசுத்தவான்கள்‌ உலர்ந்த எலும்புகளைப்போல 
ஜீவனில்லாமலிருந்தாலும்‌, கர்த்தர்‌ 
அவர்களை உயிரடையச்செய்வார்‌. 


i al 
TT 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ மத்தியிலே 
ஆடுமாடுகளும்‌, கன்றுக்குட்டிகளும்‌ 
ஏராளமாயிருக்கிறது. அவர்கள்‌ தங்கள்‌ 
மத்தியிலே திரளாயிருக்கிற 
உருவமுள்ள, 
பொன்கன்றுக்குட்டியை, 


கன்றுக்குட்டியைப்போன்ற 
இந்தப்‌ 


தங்களுடைய தெய்வமாக நினைத்து, அதை 
த. 


ஆராதிக்கமாட்டார்கள்‌ என்று 
நினைத்திருக்கலாம்‌. ஆனால்‌ _ 
ஜனத்தாரோ 

பார்த்து, “உங்கள்‌ தெய்வங்கள்‌ 
என்று சொல்லுகிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ 
வருஷங்களாக 
அடிமைகளாயிருந்தவர்கள்‌. 
கன்றுக்குட்டிகளையும்‌, 
தங்கள்‌ தெய்வங்களாக ஆராதிக்கிறவர்கள்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ எகிப்து தேசத்திலிருந்த 
காலத்தில்‌, அவர்கள்‌ கன்றுக்குட்டியை 
ஆராதிக்க கற்றுக்கொண்டிருப்பார்கள்‌. 

“அவர்களோ, என்‌ சொல்லைக்‌ கேட்க 
மனதில்லாமல்‌ எனக்கு விரோதமாய்‌ 
இரண்டகம்பண்ணினார்கள்‌; அவரவர்‌ தங்கள்‌ 
கண்களால்‌ நோக்கின அருவருப்புகளைத்‌ 
தள்ளிப்போடாமலும்‌, எகிப்தின்‌ நரகலான 
விக்கிரகங்களை விடாமலும்‌ இருந்தார்கள்‌: 
ஆதலால்‌ எகிப்து தேசத்தின்‌ நடுவிலே என்‌ 
கோபத்தை அவர்களிலே 
தீர்த்துக்கொள்ளும்படிக்கு என்‌ உக்கிரத்தை 
அவர்கள்மேல்‌ ஊற்றுவேன்‌ என்றேன்‌” (எசே 
20:8) 


ஆரோன்‌. ஒரு கன்றுக்குட்டியை 
வார்ப்பித்தபோது. அதைப்‌ பார்த்த 
உடனேயே, இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ அதைத்‌ 
தங்கள்‌ தெய்வமாக அங்கீகரிக்கிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
எகிப்தின்‌ அடிமைத்தனத்திலிருந்து 
விடுலிக்கப்பட்டிருந்தாலும்‌ அவர்கள்‌ 
இன்னும்‌ விக்கிரகாராதனையிலிருந்து 
விடுவிக்கப்படவில்லை. அவர்கள்‌ எகிப்தின்‌ 
விக்கிரகங்களை விட்டு விலகி வரவில்லை. 


பண்ணின. 


கன்னிமையின்‌ கொங்கைகளைத்‌ தொட்டு, 
அவளிடத்தில்‌ தங்கள்‌ வேசித்தனத்தை 
நடப்பித்தார்கள்‌" (எசே 23:5). 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


வார்ப்பித்த 

இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 

அதை தங்கள்‌ தெய்வம்‌ 

இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 

மதியீனத்தை 

“தங்கள்‌ 

புல்லைத்‌ தின்கிற மாட்டின்‌ 

சாயலாக மாற்றினார்கள்‌” (சங்‌ 106:20). 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ ஒரேபிலே 
கன்றுக்குட்டியை வார்ப்பிக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரகத்தை 
ஆராதிக்கிறார்கள்‌. “அவர்கள்‌ ஒரேபிலே ஒரு 
கன்றுக்குட்டியையுண்டாக்கி, வார்ப்பிக்கப்பட்ட 
விக்கிரகத்தை நமஸ்கரித்தார்கள்‌" 
(சங்‌ 10619). 


தான்‌ வார்ப்பித்த 
பார்த்து, இஸ்ரவேல்‌ 
சந்தோஷப்படுவதையும்‌, அவர்கள்‌ 
தங்கள்‌ தெய்வமாக 
ஆரோன்‌ ப்‌ 
மனதிலும்‌ 
சந்தோஷமுண்டாமிற்று. அ ஆரோன்‌ இஸ்ரேல்‌ 
சந்தோஷத்தை 
வண்ணமாக, நான்‌ 
“சன்றுக்குட்டியைப்‌ பார்த்து 
ஒரு பலிபீடத்தைக்‌ 


கன்றுக்குட்டியைப்‌ 


வார்ப்பிக்கப்பட்ட கன்றுக்குட்டிக்கு முன்பாக 
குட்டப்பட்டிருக்கிறது. இது விக்கிரத்தின்‌ 
பலிபீடம்‌. ஆனால்‌ ஆரோனோ இநைப்பற்றிச்‌ 
சொல்லும்போது. “இது கர்த்தருக்கு 
பண்டிகை” என்று சொல்லுகிறார்‌. 

இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ ஒரே நாளில்‌ 
கர்த்தரை விட்டுப்‌ பின்வாங்கிப்‌ போகிறார்கள்‌. 
தேவன்‌ நடப்பித்த அற்புதங்களையெல்லாம்‌ 
கன்றுக்குட்டி தங்களுக்குச்‌ செய்ததாகக்‌ 
கூறுகிறார்கள்‌. இந்த வசனத்தில்‌ 
கன்றுக்குட்டியைக்‌ கர்த்தர்‌ என்று 
அழைக்கிறார்கள்‌. இதற்கு ஆரோன்‌ 
பயன்படுத்தும்‌ எபிரெய வார்த்தை 
யெகோவா" என்பதாகும்‌. கன்றுக்குட்டியைத்‌ 
தெய்வம்‌ என்றவர்கள்‌, இப்பொழுது அதைக்‌ 
கர்த்தர்‌ என்றே கூறிவிடுகிறார்கள்‌. 





f= FTN 
TT 


எசேக்கியேல்‌ 18-, “ஆவது அதிகாரத்தில்‌ 

யூதாவைப்பற்றியோ,  எருசலேமைப்பற்றியோ 
எதுவும்‌ சொல்லப்படவில்லை. 

அதிகாரம்‌ நம்‌ எல்லோருக்கும்‌ 
பொதுவாக சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர்‌ 
மனுபுத்திரரை 
அடிப்படையில்‌ 
பற்றி 
விவரிக்கப்பட்டிருக்கிறது. 

கர்த்தரை விட்டு பின்மாறிப்போன 
யூதர்கள்‌, தங்களுக்கு சாதகமாக ஒரு 
பழமொழியைச்‌ சொல்லுகிறார்கள்‌. இந்தப்‌ 
பழமொழி தப்பிதமானது. கர்த்தர்‌ இந்தப்‌ 
பழமொழியை ஆதாரமாக: வைத்து, 
எசேக்கியேல்‌ மூலமாக, யூதர்களுக்கு 
தம்முடைய செய்தியைச்‌ சொல்லுகிறார்‌ 
(எசே 1811-3), 


கர்த்தர்‌ சர்வஅதிகாரமும்‌, 
சர்வஆளுகையுமுள்ளவர்‌. அவர்‌ தம்முடைய 
நீதியின்‌ பிரகாரம்‌ மனுபுத்திரரை நியாயம்‌ 
விசாரிக்கிறார்‌. கர்த்தருடைய 
மனுஷருடைய பாரம்பரிய 

வழக்கங்களுக்கும்‌. மனுஷர்‌ 
பண்படுத்தும்‌ பழமொழிகளுக்கும்‌ சம்பந்தம்‌ 
எதுவுமில்லை (எசே 18:4). 


நீதிமான்கள்‌ செழித்திருப்பார்‌ 

(எசே 18:5-9).  துன்மார்க்கனுடைய தகப்பன்‌ 
நீதிமானாயிருந்தாலும்‌ துன்மார்க்கமான 
மகனை கர்த்தர்‌ தண்டிப்பார்‌ (எசே 1820-3). 
தகப்பன்‌ 'துன்மார்க்கனாயிருந்தாலும்‌, 
அவனுடைய மகன்‌ நீதிமானாயிருக்கும்போது. 
கர்த்தர்‌ நீதிமானான மகனைத்‌ 
தண்டிக்கமாட்டார்‌ (எசே 1814-18). 


கர்த்தர்‌ நீதியுள்ளவர்‌ (எசே 189 20). 
ஒருவன்‌ துன்மார்க்கனாமிருந்த, அவன்‌ 
தன்னுடைய பாவங்களுக்கு 
மனந்திரும்பினால்‌, 
பாவங்களை 
(எசே 18:21-23,27 28). 

ஆரம்பகாலத்தில்‌ நீதிமானாமிருந்து, அதன்‌ 
பின்பு பின்மாறிப்போய்‌, துன்மார்க்கனாய்‌ 
மாறிவிட்டால்‌, கர்த்தர்‌ அவனைத்‌ 
தண்டிப்பார்‌ (எசே 18:24,26). 


கர்த்தர்‌ 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பாவஞ்‌ செய்கிற ஆத்துமாவே 
சாகும்‌ 
எசே: 18:1-9 


எசே 18:1. கர்த்ததுடைய வார்த்தை 
எனக்கு உண்டாகி அவர்‌: 


எசே. 18:2. பிதாக்கள்‌ 
திராட்சக்காய்களைத்‌ தின்றார்கள்‌, 
பின்னைகளின்‌ பற்கள்‌ கூசிப்‌ போயின 
என்னும்‌ பழமொழியை நீங்கள்‌. 
இஸ்ரவேல்‌. தேசத்தைக்குறித்துச்‌. 
சொல்லுகிறது என்ன? 


எசே: 18:3. இனி இஸ்ரவேலில்‌ இந்தப்‌: 
பழமொழியைச்‌ சொல்வது இல்லை 
என்பதை என்‌ ஜீவனைக்கொண்டு. 
சொல்லுகிறேன்‌ என்று கர்த்தராகிய 
ஆண்டவர்‌ உரைக்கிறார்‌. 


எசே 18:4. இதே எல்லா 
ஆத்துமாக்களும்‌ என்னுடையவைகன்‌; 
தகப்பனின்‌ ஆத்துமா எப்படியோ, 
அப்படியே மகனின்‌ ஆத்துமாவும்‌ 
என்னுடையது; பாவஞ்‌ செய்கிற 
ஆத்துமாவே சாகும்‌. 


எசே 18:5, ஒருவன்‌ தீதிமானாயிருந்து, 
நியாயத்தையும்‌ நீதியையும்‌ செய்து, 


எசே. 18:8. 
சாப்பிடாமலும்‌, 
வம்சத்தாரின்‌' 

விக்கிரகங்களூக்கு நேராகத்‌ தன்‌ 
கண்களை ஏறெடுக்காமதும்‌, தன்‌: 
அயலானுடைய மனைவியைத்‌: 
தீட்டுப்படு த்தாமலூம்‌ தூர ஸ்திரீயோடே 
சேராமலும்‌, 


எசே. 18:7. ஒருவனையும்‌ ஒடுக்காலும்‌, 
' கொன்னையிடாமலுமிரு ந்து, கடன்‌ 
'வாங்கினவனுக்கு  அடைமானத்தைத்‌ 
திரும்பக்‌ கொடுத்து, தன்‌ அப்பத்தைப்‌ 
பசித்தவனுக்குப்‌ பங்கிட்டு, 
வஸ்திரமில்லாதவனுக்கு வஸ்திரம்‌ 
தரிப்பித்து, 

எசே. 18:8. வட்டிக்குக்‌ 
கொடாமதும்‌, பொலிசைவாங்காமலும்‌, 
அதியாயத்துக்குத்‌ தன்‌ கையை 
விலக்கி, மனிதருக்குண்ண வழக்கை 
உண்மையாய்த்‌ தீர்த்து, 


மலைகளின்மேல்‌ 
இஸ்ரவேல்‌: 
நரகலான 





i THE 
TT 


எசே 18:9, என்‌ கட்டனைகளின்படி 
நடத்து, என்‌ 
'தியாயங்களைக்‌ கைக்கொண்டு, 
உண்மையாயிருப்பானாகில்‌ 

நீதிமான்‌; அவன்‌ யிழைக்கவே 
பிழைப்பான்‌ என்று கர்த்தராகிய 
ஆண்டவர்‌ சொல்லுகிறார்‌. 


யூதர்கள்‌ மத்தியிலே, 
திராட்சக்காய்களைத்‌ 
பிள்ளைகளின்‌ பற்கள்‌ கூசிப்‌ போயின” 
(எசே 182) என்னும்‌ பழமொழி 
வழக்கத்திலுள்ளது. தப்‌ பழமொழியில்‌ 
உண்மையில்லை. கர்த்தர்‌ இந்தப்‌ 
பழமொழியை பயன்படுத்தி, இஸ்ரவேல்‌ 
வம்சத்தாருக்கு 
சொல்லுகிறார்‌ 
தப்பிதமாயிருந்தாலும்‌, ர்‌ 
வார்த்தை சத்தியமானதாயிருக்கிறது. 

யூதர்கள்‌ இப்போது பாபிலோன்‌ 
நேசத்து சிறையிருப்பிலிருக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ தங்களுடைய சிறையிருப்பைப்‌ 
பற்றிப்‌ பேசிக்கொள்ளும்போதும்‌, எருசலேம்‌ 
நகரம்‌ அழிந்துபோன தைப்பற்றி 
வேதனைப்படும்போதும்‌, இந்தப்‌ பழமொழியை 
தங்களுக்குள்‌ சொல்லிக்கொள்வது வழக்கம்‌. 
தங்களுடைய முன்னோர்களின்‌ பாவத்தினால்‌, 
தாங்கள்‌ இப்போது பாபிலோன்‌ தேசத்து 
சிறையிருப்பிலிருப்பதாகவும்‌. தங்களுடைய 
எருசலேம்‌... நகரம்‌ இழிந்துபோனதாகவும்‌, 
சிறையிருப்பிலுள்ள யூதர்கள்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 


க்கி கள்‌, ப்‌ 
தின்‌ அனை வதன்‌ ரத கதன்‌ 
சொல்லுகிறார்கள்‌. கர்த்தர்‌ தங்களுக்கு 
அநீதி செய்துவிட்டதாக 
விவாதம்பண்ணுகிறார்கள்‌. அவர்கள்‌ இந்தப்‌ 
பழமொழியை இஸ்ரவேல்‌ or 
குறித்து சொல்லுகிறார்கள்‌. தேவனுபை! 
நியாயத்தீர்ப்பினால்‌, இஸ்ரவேல்‌ தேசம்‌ 
அழிந்துபோயிற்று என்பது இவர்களுடைய 
விவாதம்‌. 


பிதாக்கள்‌ 


தின்றார்கள்‌, 


“பிதாக்கள்‌ திராட்சக்காய்களைத்‌ 
தின்றார்கள்‌, பிள்ளைகளின்‌ பற்கள்‌ கூசிப்‌ 
போயின” (எசே 18:2). தங்களுடைய 
முன்னோர்களின்‌ பாவங்களினிமித்தமாக, 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ தங்களை 
தண்டித்திருக்கிறார்‌. 
பாபிலோன்‌ தேசத்து சிறையிருப்பிலுள்ள 
யூதர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. 
திராட்சக்காய்களை தாங்கள்‌ தின்னவில்லை. 
என்றும்‌, தங்களுடைய பிதாக்களே அவற்றை 
தின்றார்கள்‌ என்றும்‌, ஆனாலும்‌ 
பற்கள்‌ கூசிப்போனதாகவும்‌ 
விவாதம்பண்ணுகிறார்கள்‌. 
பெற்றோர்‌ செய்த 
தப்பிதங்களுக்காக, தாங்கள்‌ வேதனைகளை 
அனுபவிப்பதாக சொல்லுகிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ பூர்வகாலங்களில்‌, 
விக்கிரகாராதனை செய்தார்கள்‌. அப்போது, 
ர்‌ பிதாக்களின்‌ 
அவர்களுடைய 
பிள்ளைகளுடைய 
நள்ளி விசாரிப்பதாக கர்த்தர்‌ 
சொன்னார்‌. விக்கிரகாராதனையின்‌ 
கொடுமையையும்‌, அதன்‌ உக்கிரத்தையும்‌. 
விளக்கும்‌. வண்ணமாக. கர்த்தர்‌ 
பெற்றோரையும்‌ பிள்ளைகளையும்‌ சேர்த்து பல 
சமயங்களில்‌ சொல்லியிருக்கிறார்‌. 


தம்முடைய தீர்க்கதரிசிகள்‌ 
மூலமாய்‌ யூதாசேத்தின்‌ அழிவையும்‌, 
எருசலேமின்‌ அழிவையும்‌ தீர்க்கதரிசனமாய்ச்‌ 
சொல்லியிருக்கிறார்‌. மனாசேயின்‌ 
பாவங்களினிமித்தமாகவும்‌, அவனுக்கு முந்தி 
யூதாதேசத்தை ஆட்சி செய்த 
துன்மார்க்கமான ராஜாக்கள்‌ நிமித்தமாகவம்‌, 
கர்த்தர்‌ இந்த தண்டனையை யூதாவுக்கும்‌, 
எருசலேமுக்கும்‌ கொடுத்திருப்பதாக 
சொல்லியிருக்கிறார்‌. 


சிறைபிருப்பிலுள்ள 


பந்துகொள்கறார்கள்‌ 
பாவங்களுக்காக, பிள்ளைகளைத்‌ தண்டிப்பது 
கர்த்தருடைய சுபாவம்‌. என்று 
நினைக்கிறார்கள்‌. 
துணிகரமாய்ப்‌ பாவம்‌ செய்கிறவர்கள்‌, 
மெய்யாகவே புளிப்பான திராட்சக்காய்களைத்‌ 
தின்கிறார்கள்‌. அவர்களுடைய பற்கள்‌ 
மெய்யாகவே கூசிப்போகும்‌. அவர்களுடைய 
ட்‌ அவர்களைக்‌ 
அவர்களுடைய 
'ஷமும்‌, சமாதானமும்‌. 
அவர்களைவிட்டு நீங்கிப்போகும்‌. 





f= THE 
TT 


பாபிலோன்‌ தேசத்து சிறையிருப்பிலுள்ள 
யூதர்களோ, கர்த்தர்‌ தங்களைத்‌ தண்டித்து 
அநீதி செய்துவிட்டார்‌. என்று 
சொல்லுகிறார்கள்‌. தங்களுடைய 
பெற்றோரின்‌ மதிமீனத்திற்காகவம்‌, 
அவர்களுடைய பாவங்களுக்காகவும்‌, 
தாங்கள்‌ இப்போது பாபிலோன்‌ தேசத்து 

ல்‌, 

உபத்திரவங்களையும்‌ 


சிறையிருப்பிலுள்ள யூதர்கள்‌ 
விவாதம்பண்ணுகிறார்கள்‌. 


கர்த்தர்‌ தம்முடைய நீதியின்‌ பிரகாரம்‌ 
தண்டிக்கவேண்டுமென்றால்‌, அவர்‌ பாவம்‌ 
செய்யாத தங்களைத்‌ தண்டிக்கக்கூடாது. 
என்றும்‌, பாவம்‌ செய்த தங்களுடைய 
பெற்றோரைத்‌ தண்டிக்கவேண்டும்‌ என்றும்‌. 
சிறையிருப்பிலுள்ள யூதர்கள்‌ 
விவாதம்பண்ணுகிறார்கள்‌. 


யூதர்கள்‌ மத்தியில்‌ பொதுவாக 
வழங்கப்படும்‌ இந்தப்‌ பழமொழிக்கு கர்த்தர்‌ 
பிரதியுத்தரம்‌ ால்லுகிறார்‌. 
சிறையிருப்பிலுள்ள யூதர்கள்‌ நல்கல்‌ 
மனச்சாட்சியின்‌ சத்தத்திற்கு 
செவிகொடுக்கவில்லை. அவர்கள்‌ 
தங்களுடைய ஜீலியங்களை ஆராய்ந்து, 
பார்த்தால்‌, அவர்களுடைய பெற்றோர்களைப்‌ 
போலவே, பாவம்‌ 
என்பதைப்‌ 

புரிந்துகொள்வார்கள்‌. 
அவர்களுடைய 
திராட்சக்காய்களைத்‌ 


பிதாக்கள்‌ 
தின்றதுபோல, 
.. திராட்சக்காய்களைத்‌ 


நிமித்தமாகவே. 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பிள்ளைகள்‌ தங்கள்‌ 
பாவமான அடிச்சுவடுகளைப்‌ பின்பற்றிப்‌ 
போனால்‌, பிள்ளைகளுக்கும்‌ தண்டனை 
கிடைக்கும்‌. “நீங்களும்‌ உங்கள்‌ பிதாக்களின்‌ 
அக்கிரம அளவை நிரப்புங்கள்‌" (மத்‌ 23:32. 


சில சமயங்களில்‌ பெற்றோருடைய 
பாவங்களினிமித்தமாக, அவர்களுடைய 
பிள்ளைகள்‌ கஷ்டங்களை 
அனுபலிக்கிறார்கள்‌. ஆனால்‌ இந்த கஷ்டம்‌ 
த்‌ கர்த்தர்‌ இந்த 
நன்மையாக 
பெற்றோரின்‌ பாவங்களுக்காக, 
அவர்களுடைய பிள்ளைகள்‌ தண்டனைகளை 
க்கவேண்டிய அவசியம்‌ 
எதுவுமில்லை. பெற்றோர்‌ பாலம்‌ செய்தால்‌. 
அவர்களுக்கு ஆவிக்குரிய மரணமுண்டாகும்‌. 
அவர்களுடைய பிள்ளைகள்‌ பாவம்‌ 
செய்யாமல்‌, நீதி செய்தால்‌, அவர்களுக்கு 
ஆவிக்குரிய மரணமுண்டாகாது. நீதி 
செய்கிற பிள்ளைகள்‌ ஆவிக்குரிய ஜீவனைப்‌ 
பெற்றுக்கொள்வார்கள்‌. 


பெற்றோரின்‌ 


ர்கள்‌ ம வழங்கப்படும்‌ 
மொ ற்றி ப சொம்ப 
“இனி இஸ்ரவேலில்‌ இந்தப்‌ பழமொழியை 
சொல்லதில்லை' (எசே 18:3) என்று 
தம்முடைய ஜீவனைக்‌ கொண்டு 
சொல்லுகிறார்‌. மேலும்‌ இதோ, எல்லா 
ஆத்துமாக்களும்‌. என்னுடையவைகள்‌; 
தகப்பனின்‌ ஆத்துமா எப்படியோ, அப்படியே 
மகனின்‌ ஆத்துமாவும்‌ என்னுடையது: பாவஞ்‌ 
செய்கிற ஆத்துமாவே சாகும்‌" (எசே 18:4) 
என்றும்‌ கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
கர்த்தரே சர்வசிருஷ்டிகர்‌, 
சர்வத்தையும்‌ உண்டாக்கினவர்‌. 
ஆவிகளின்‌ பிதாவாகயிருக்கிறார்‌. 
தம்முடைய சாயலாக 
மனுபுத்திரருடைய 
ஆத்துமாக்களில்‌ கர்த்தர்‌ தம்முடைய சாயலை 
முத்திரையாகப்‌ பதித்திருக்கிறார்‌. 
ஆகையினால்நான்‌ கர்த்தர்‌, “இதோ, எல்லா 
என்னுடையவைகள்‌" 
என்று தெளிவாகச்‌ 





ப ராண 
யாய 


அவர்களுடைய பிள்ளைகளுக்கும்‌ சுமுகமான 
நல்ல உறவை கர்த்தரே ஏற்படுத்திக்‌ 
கொடுத்திருக்கிறார்‌. பிள்ளைகள்‌ தங்கள்‌ 
பெற்றோரையும்‌, பெற்றோர்‌ தங்கள்‌ 
பிள்ளைகளையும்‌ நன்றாய்க்‌ 
குவனித்துக்கொள்ளவேண்டும்‌ என்பதும்‌, 
ஒருவருக்கொருவர்‌ உதவியாயிருந்து நன்மை 
செய்யவேண்டும்‌ என்பதும்‌ கர்த்தருடைய 
சித்தம்‌. பெற்றோரும்‌ பிள்ளைகளும்‌ 
ஒருவருக்கொருவர்‌ சண்டை போடவேண்டும்‌ 
என்பதோ, ஒருவருக்கொருவர்‌ 
விரோதமாயிருக்கவேண்டும்‌ என்பதோ, 
ஒருவருக்கொருவர்‌ தீங்கு செய்யவேண்டும்‌. 
என்பதோ கர்த்தருடைய விருப்பமல்ல. 
எல்லா 


க்கு 
கர்த்தருபையவைகள்‌.... பெற்றோரின்‌ 
ஆத்துமா. கர்த்தருடையதாயிருப்பதுபோல, 
அவர்களுடைய பிள்ளைகளின்‌ ஆத்துமாவும்‌ 
குர்த்தருடையதாயிருக்கிறது. கர்த்தர்‌ எல்லா 
ஆத்துமாக்களின்மீதும்‌ பிரியமாயிருக்கிறார்‌. 
மனுஷர்‌ தங்களுடைய பாவங்களினாலேயே. 
தங்களுடைய ஆத்துமாவுக்கு அழிவைத்‌ 
நேடிக்கொள்கிறார்கள்‌. பாவத்தின்‌ சம்பளம்‌ 
மரணம்‌. யார்‌ பாவம்‌ செய்கிறார்களோ, 
அவர்களுக்கு ஆவிக்குரிய 
மரணமுண்டாகும்‌. ஆத்துமாவே பாவம்‌. 
செய்கிறது ஆகையினால்‌ பாவத்திற்கான 
தண்டனை ஆத்துமாவிற்கே பிரதானமாய்‌ 
கிடைக்கிறது. ஆத்துமா தண்டனையை 
அனுபவிக்கும்போது. அதன்‌ சரீரமும்‌ 
வேதனையை அனுபவிக்கிறது. 


யூதரிலும்‌ பின்பு கிரேக்கரிலும்‌ 
பொல்லாங்கு எந்த மனுஷ 
ஆத்துமாவுக்கும்‌ உபத்திரவமும்‌ வியாகுலமும்‌ 
உண்டாகும்‌" (ரோம 2:9). 


ஒருவன்‌ நீதிமானாயிருந்து. 
நியாயத்தையும்‌ நீதியையும்‌ செய்வானானால்‌ 


கர்த்தராகிய ஆண்டவர்‌ 
(எசே 18:59), 


நீதிமான்‌ பாவங்களுக்கு விலகி 
ஜீவிப்பான்‌. தன்னுடைய ஆத்துமாவை 
பரிசுத்தமாய்க்‌ காத்துக்கொள்வான்‌. நீதிமான்‌ 
விக்கிரகங்களை ஆராதிக்கமாட்டான்‌. 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அவன்‌ மலைகளின்மேலும்‌, தோப்புகளின்‌ 
மேலும்‌  விக்கிரகங்களுக்கு படைத்ததை 
சாப்பிடமாட்டான்‌. நீதிமான்‌ நரகலான 
விக்கிரகங்களுக்கு நேராக தன்‌ கண்களை 


பலியிடுகிறார்களென்று 
நீங்கள்‌ பேய்களோடே ஜக்கியமாமிருக்க 
எனக்கு மனதில்லை. நீங்கள்‌ கர்த்தருடைய 
பாத்திரத்திலும்‌ பேய்களுடைய பாத்திரத்திலும்‌ 
பானம்பண்ணக்‌ கூடாதே: நீங்கள்‌ 
கர்த்தருடைய போஜனபந்திக்கும்‌. 
பேய்களுடைய போஜனபந்திக்கும்‌ 
பங்குள்ளவர்களாமிருக்கக்‌ கூடாதே" 
கொரி 10:20 21). 


நீதிமான்கள்‌ அயலானுடைய 
மனைவியை தீட்டுப்படுத்தமாட்டார்கள்‌, 
தூரஸ்திரீயோடே சேரவும்‌ மாட்டார்கள்‌. 
நீதிமான்கள்‌ ஒருவனையும்‌ 
ஒடுக்கமாட்டார்கள்‌. பிறரைக்‌ கொள்ளையிட 
மாட்டார்கள்‌. குடன்‌ வாங்கினவனுக்கு 
அடைமானத்தைத்‌  திரும்பக்கொடுப்பார்கள்‌ 
தன்‌ அப்பத்தை பசித்தவனுக்கு பங்கிட்டு, 
வஸ்திரமில்லாதவனுக்கு வஸ்திரம்‌ 
தரிப்பிப்பார்கள்‌. 


நீதிமான்கள்‌ 
குடன்கொடுக்கமாட்டார்கள்‌. பொலிசை 
வாங்கமாட்டார்கள்‌. தங்கள்‌ கைகளை 
அநியாயத்திற்கு விலக்குவார்கள்‌ 
மனிதருக்குள்ளே வழக்கை உண்மையாய்த்‌ 
தீர்ப்பார்கள்‌. நீதிமான்கள்‌ கர்த்தருடைய 
கட்டளைகளின்படி நடப்பார்கள்‌. அவர்கள்‌ 
கர்த்தருடைய நியாயங்களைக்‌ 
கைக்கொண்டு உண்மையாயிருப்பார்கள்‌. 
இப்படிப்பட்டவர்களே நீதிமான்கள்‌. இவர்கள்‌ 
பிழைக்கவே பிழைப்பார்கள்‌ என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 


வட்டிக்கு 


நீதிமானுடைய நீதி 
எசே: 1810-20. 


எசே 18:10. ஆனாலும்‌ அவனுக்கு ஒரு 
குமாரன்‌ பிறந்து, அவன்‌ கண்ணனும்‌ 
இரத்தஞ்சித்துகிறவனும்‌, மேற்சொல்லிய 
கடமைகளின்படி. நடவாமல்‌, 





i FTN 
TT 


எசே 1841. இவைகளில்‌ 
ஒன்றுக்கொப்பானதைச்‌. 
செய்கிறவனுமாயிருந்து, மலைகளின்‌ 
மேல்‌ சாப்பிட்டு, தன்‌ அயலானுடைய 
மனைவியைத்‌ தீட்டுப்படுத்தி, 


எசே. 18:12. 
எனிமையுமான வனை 
கொள்ளைக்காரனாயிருத்து, 
அடைமானத்தைத்‌ திரும்பக்‌ கொடாமல்‌, 
நரகலான விக்கிரகங்களுக்கு நேராக. 
தன்‌ கண்களை ஏறெடுத்து, 
அருவருப்பானதைச்‌ செய்து, 


எசே 18:18. வட்டிக்குக்‌ கொடுத்து, 
பொலிசை வாங்கினால்‌, அவண்‌: 
பிழைப்பானோ? அவண்‌: 
பிழைப்பதில்லை; இத்த எல்லா 
அருவருப்புகளையும்‌ செய்தானே; 
அவன்‌ சாகவேச ஈவான்‌; அவன்‌ 
இரத்தப்பழி அவன்மேல்‌ இருக்கும்‌. 


எசே 18:14. பின்னும்‌, இதோ, அவனுக்கு. 
ஒரு குமாரன்‌ ட்ட 

தகப்பன்‌ செய்‌, 

பாவங்களையும்‌: 

அவைகளின்படி. 
எச்சுமிக்கையாயிருந்து, 


எசே 18415. 

சாப்பிடாமலும்‌, 

வம்சத்தாரின்‌ 

விக்கிரகங்களுக்கு நேராகத்‌ 
கண்களை  ஏறெடுக்காமதும்‌, 
அயலானுடைய மனைவியைத்‌. 
தீட்டுப்படுத்தாமலும்‌, 


எசே 18:16. ஒருவனையும்‌: ன்‌ 
அடைமானத்தை 
கொண்டிராமலும்‌, 
கொள்ளையிடாமதும்‌, 
அப்பத்தைப்‌ 
பங்கிட்டு, 


தன்‌. 
பசித்தவனுக்குப்‌ 
வஸ்திரமில்லாதவனுக்கு 
வஸ்திரத்தமிப்பித்து, 


எசே 18:17. சிறுமையானவனுக்கு 
நோவுண்டாக்காதபடித்‌. தன்‌ 
கையை விலக்கி, வட்டியும்‌ 
பொலிசையும்‌ வாங்காமலிருத்தூ 
என்‌ தியாயங்களின்படி செய்து, 
என்‌ கட்டனைகளில்‌ நடந்தால்‌, 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


- ன 
அக்கிரமத்தினிமித்தம்‌. 
ிழைக்கவே பிழைப்பான்‌. 


தகப்பனுடைய 
சாகாமல்‌. 


எசே 18:18. 
தகப்பனோவென்‌ றால்‌ 
செய்து, 


அவன்‌ 
கொடுமை 
சகோதரனைக்‌. 
கொள்ளையிட்டு, தகாததைத்‌ தன்‌ 
ஜனங்களின்‌: நடுவிலே 
செய்தபடியினால்‌, இதோ, அவன்‌ தன்‌ 
அக்கிரமத்திலே சாவான்‌. 
எசே 18:19. இதெப்படி, குமாரன்‌ 
தகப்பனுடைய அக்கிரமத்தைச்‌. 
சுமக்கிறதில்லையா என்று நீங்கள்‌ 
கேட்டால்‌, குமாரன்‌ நியாயத்தையும்‌. 
நீதியையும்‌. செய்து, என்‌: 
கட்டளைகளைக்‌ கைக்கொண்டு, 
அவைகளின்படி செய்ததினால்‌, அவன்‌ 
பிழைக்கவே பிழைப்பான்‌. 


எசே. 18:20. 
ஆத்துமாவே 
தகப்பனுடைய 


பாவஞ்செய்கிற 
சாகும்‌ குமாரன்‌ 

அக்கிரமத்தைச்‌. 
சுமப்பதுமில்லை, தகப்பன்‌: 
குமாரனுடைய அக்கிரமத்தைச்‌. 
ச௬ுமப்பதுமில்லை; நீதிமானுடைய நீதி 
அவன்மேல்‌ தான்‌: இருக்கும்‌, 
துன்மார்க்கனுடைய துன்மார்க்கமும்‌ 
அவன்மேல்தான்‌ இருக்கும்‌. 


நியாயத்தீர்ப்பின்‌ 
எசேக்கியேல்‌ 
சொல்லுகிறார்‌ 


கர்த்தர்‌ தம்முடைய 
பொதுவான பிரமாணத்தை, 
தீர்க்கதரிசி மூலமாய்‌ 
பெற்றோரின்‌ நீதியோ அல்லது 
அவர்களுடைய அக்கிரமமோ, 
அவர்களுடைய பிள்ளைகளை பாதிக்காது. 
நாம்‌ ஒவ்வொருவரும்‌ செய்கிற 
நன்மைகளுக்கும்‌, தீமைகளுக்கும்‌ ஏற்ற 
பிரகாரமே, கர்த்தர்‌ நம்மை நியாயந்தீர்ப்பார்‌ 
சில... சமயங்களில்‌ பக்தியுள்ள 
பெற்றோருக்கு, துன்மார்க்கமான பிள்ளைகள்‌ 
பிறக்கிறார்கள்‌. அதே வேளையில்‌ 
துன்மார்க்கமான பெற்றோருக்கு பக்தியுள்ள 
பிள்ளைகளும்‌ பிறக்கிறார்கள்‌. துன்மார்க்கன்‌ 
தான்‌ செய்கிற பாவங்களுக்குத்‌ தக்கதாக 
தண்டிக்கப்படுவான்‌. அவன்‌ தன்னுடைய 
அக்கிரமத்தில்‌ அழிந்துபோவான்‌. அவன்‌ ஒரு 
வேளை பக்தியுள்ள பெற்றோருக்கு மகனாக 
பிறந்திருந்தாலும்‌, அவனுடைய 
துன்மார்க்கத்திற்கேற்ற தண்டனையை, 
கர்த்தர்‌ அவனுக்கு கொடுப்பார்‌. 





f= THEN 
TT 


“நீதிமானுக்கு ஒரு குமாரன்‌ பிறந்து, 
அவன்‌ கள்ளனும்‌ இரத்தஞ்சிந்துகிறவனும்‌, 
மேற்சொல்லிய கடமைகளின்படி நடவாமல்‌, 
இவைகளில்‌ ஒன்றுக்கொப்பானதைச்‌ 
செய்கிறவனுமாயிருந்து, மலைகளின்‌ மேல்‌ 
சாப்பிட்டு, தன்‌ அயலானுடைய 
மனைவியைத்‌ தீட்டுப்படுத்தி, 
சிறுமையும்‌ எளிமையுமானவனை 
ஒடுக்கி, கொள்ளைக்காரனாயிருந்து. 
அடைமானத்தைத்‌ திரும்பக்‌ கொடாமல்‌, 
நரகலான விக்கிரகங்களுக்கு நேராக தன்‌ 
கண்களை ஏறெடுத்து, அருவருப்பானதைச்‌ 
செய்து, வட்டிக்குக்‌ கொடுத்து. பொலிசை 
வாங்கினால்‌, அவன்‌ பிழைப்பானோ? அவன்‌ 
பிழைப்பதில்லை: இந்த எல்லா 
அருவருப்புகளையும்‌ செய்தானே; அவன்‌ 
சாகவேசாவான்‌; இரத்தப்பழி 
அவன்மேல்‌ இருக்கு! (எசே 1840-13) 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ 


நீதிமானுடைய நீதி அவன்‌ தலையின்‌ 
ல்‌ நீதிமான்‌ சந்தோஷமாயிருப்பான்‌. 
(னுடைய பெற்றோர்‌ 
மக்கா கத்தாஜ்‌ம்‌ அவர்கள்‌ 
நிமித்தமாக  நீதிமானுக்கு தண்டனை 
கிடைக்காது. நீதிமானுடைய பெற்றோர்‌ 
புளிப்பான திராட்சக்காய்களை தின்றார்கள்‌. 
அவர்களுடைய பிள்ளைகளோ 
காய்களை 
திராட்சக்காய்களைத்‌ தின்ற 
பற்கள்‌ மாத்திரமே கூசிப்போகும்‌. 
திராட்சக்காய்களை 
பிள்ளைகளுடைய பற்கள்‌ கூசிப்போகாது. 


அக்கிரமம்‌ செய்கிற பெற்றோர்‌ 
தங்களுடைய பாவத்தில்‌ அழிந்துபோவார்கள்‌. 
அவர்களுடைய. பாவத்திற்கு ஏற்ற 
தண்டனை, அவர்களுடைய பிள்ளைகளுக்கு 
கொடுக்கப்படாது. 


'துன்மார்க்கனுக்கு ஒரு குமாரன்‌: 
பிறந்து, அவன்‌ தன்‌ தகப்பன்‌ செய்த எல்லாப்‌ 
பாவங்களையும்‌ கண்டு, தான்‌ அவைகளின்படி 
செய்யாதடடிக்கு எச்சரிக்கையாயிருந்து, 
மலைகளின்மேல்‌. சாப்பிடாமலும்‌. 
இஸ்ரவேல்‌ வம்சத்தாரின்‌ நரகலான 
விக்கிரகங்களுக்கு நேராகத்‌ தன்‌ கண்களை 
ஏறெடுக்காமலும்‌, தன்‌  அயலானுடைய 
மனைவியைத்‌ தீட்டுப்படுத்தாமலும்‌, 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஒருவனையும்‌ ஒடுக்காமலும்‌, அடைமானத்தை 
வைத்துக்‌ கொண்டிராமலும்‌, 
கொள்ளையிடாமலும்‌, தன்‌ 
பசித்தவனுக்குப்‌ 
வஸ்திரமில்லாதவனுக்கு வஸ்திரந்தரிப்பித்து. 
சிறுமையானவனுக்கு நோவுண்டாக்காதபடித்‌ 
தன்‌ கையை விலக்கி, வட்டியும்‌ பொலிசையும்‌ 
வாங்காமலிருந்து என்‌ நியாயங்களின்படி 
செய்து, என்‌ ணன்‌ நடந்தால்‌, 
அவன்‌ தகப்பனுடைய 
அக்கெமத்தினியித்தம்‌. சாகாமல்‌ பிழைக்கவே 
ன்‌. அவன்‌ தகப்பனோவென்றால்‌ 
கொடுமைசெய்து, சகோதரனைக்‌ 
கொள்ளையிட்டு, தகாததைத்‌ தன்‌ 
ஜனங்களின்‌ நடுவிலே செய்தபடியினால்‌, 
இதோ, அவன்‌ தன்‌ அக்கிரமத்திலே சாவான்‌" 
(எசே 1844-18) என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 


பாபிலோன்‌ தேசத்து சிறையிரபபிுள்ள 
யூதர்கள்‌, தங்களுடைய பூர்வீக 
பழமொழியைத்‌ தப்பிதமாகப்‌ 
பயன்படுத்துகிறார்கள்‌. பிதாக்கள்‌ 
திராட்சக்காய்களைத்‌ தின்றால்‌ 
அவர்களுடைய பற்கள்தான்‌ கூசிப்போகும்‌. 
பிள்ளைகளின்‌ பற்கள்‌ கூசிப்போகாது. 
அதே வேளையில்‌, பிள்ளைகள்‌ 
திராட்சக்காய்களைத்‌ தின்றால்‌, 
அவர்களுடைய பற்கள்தான்‌ கூசிப்போகும்‌ 

ர்‌ பெற்றோரின்‌ பற்கள்‌ 


வம்சத்தார்‌, “குமாரன்‌ 
அக்கிரமத்தை 

என்று கேட்கிறார்கள்‌. 
கேள்விக்கு பிரதியுத்தரம்‌ 
“குமாரன்‌ 





i= THE 
TT 


பாபிலோன்‌ தேசத்து. 
சிறையிருப்பிலிருக்கிற யூதர்கள்‌, தன்‌ 
பிதாக்களின்‌ பாவங்களினிமித்தமாக 
தாங்கள்‌ தண்டனையை 
அனுபவிப்பதாகச்‌ சொல்லுகிறார்கள்‌. 
கர்த்தரோ இவர்களும்‌ பாவம்‌ செய்தார்கள்‌ 
i தெளிவபடுத்துகிறார்‌ 
யூதர்கள்‌ 

அக்கிரமம்‌ செய்தார்கள்‌. விக்கிரகாராதனை 
செய்தார்கள்‌. ஏழைகளை ஒடுக்கினார்கள்‌. 
கர்த்தருடைய கட்டளைகளின்படி நடவாமல்‌, 
அவருடைய நியாயங்களைக்‌ 
கைக்கொள்ளாமல்‌ துன்மார்க்கராய்‌ 
ஜீவித்தார்கள்‌. இதன்‌ நிமித்தமாகவே 
கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு இவர்கள்மீது 
வந்திருக்கிறது சிறையிருப்பிலிருக்கிற 
யூதர்களோ, தங்களுடைய பாவங்களை 
உணராமல்‌, தங்களுடைய பிதாக்களுடைய 
பாவங்களினிமித்தமாய்‌, தாங்கள்‌ 
சிறையிருப்பிலிருப்பதாகச்‌ சொல்லுகிறார்கள்‌. 


ஒருவேளை, இப்போது 
சிறையிருப்பிலிருக்கிற யூதர்களுடைய 
பெற்றோர்களும்‌, அக்காலத்தில்‌ 
அக்கிரமக்காரராயிருந்திருக்கலாம்‌. 
அப்படிப்பட்ட சூழ்நிலையில்‌, இவர்கள்‌ 
தங்கள்‌ பெற்றோரின்‌ பாவங்களைக்‌ கண்டு, 
அவைகளின்படி செய்யாதபடிக்கு 
எச்சரிக்கையாயிருந்திருக்க. வேண்டும்‌. 
இவர்கள்‌ பாவத்திற்கு விலகி ஜீவித்திருக்கு 
வேண்டும்‌. இப்போது பாபிலோன்‌ தேசத்து 
சிறைபிருப்பிலிருக்கிறவர்கள்‌. தங்கள்‌ 
பெற்றோர்‌ விக்கிரகாராதனை செய்ததுபோல. 
இவர்கள்‌ விக்கிரகாராதனை செய்திருக்கக்‌ 
கூடாது. னால்‌ ள்‌ 
பெற்றோரைப்போலவே 

அக்கிரமமும்‌, பாவமும்‌ 

கர்த்தர்‌ 

அக்கிரமங்களுக்கேற்ற 

கொடுத்திருக்கிறார்‌. 

“எங்கள்‌ பிதாக்கள்‌ பாவஞ்செய்து 
மாண்டுபோனார்கள்‌: நாங்கள்‌ அவர்களுடைய 
அக்கிரமங்களைச்‌ சுமக்கிறோம்‌' (புல 5:7). 
குடும்பத்தில்‌ 

'நம்முடைய 


இந்தத்‌ 


துன்மார்க்கமான 
சாபம்‌ தங்கியிருக்கும்‌. 
முன்னோர்களின்‌ பாவங்களினிமித்தமாக, 
நம்முடைய குடும்பத்தில்‌ சாபம்‌ 
நிரம்பியிருக்கலாம்‌. ஆனாலும்‌ நம்முடைய 
பாவங்களுக்கு நாம்‌ மனந்திரும்பி, 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


புதுப்பிக்கப்படும்‌ 
_. குடும்பத்திலுள்ள 
நமக்கு. விடுதலை 


“பாவஞ்செய்கிற ஆத்துமாவே சாகும்‌; 
குமாரன்‌ தகப்பனுடைய  அக்கிரமத்தைச்‌ 
சுமப்பதுமில்லை, தகப்பன்‌ குமாரனுடைய 
அக்கிரமத்தைச்‌ சுமப்பதுமில்லை; 
நீதிமானுடைய நீதி அவன்மேல்‌ தான்‌ 
இருக்கும்‌, 'துன்மார்க்கனுடைய 
துன்மார்க்கமும்‌ அவன்மேல்தான்‌ இருக்கும்‌” 

0) என்பதே கர்த்தருடைய 
நியாயத்தீர்ப்பின்‌ பிரமாணம்‌. 


“பிள்ளைகளுக்காகப்‌ நிதாக்களும்‌, 
பிதாக்களுக்காகப்‌ பிள்ளைகளும்‌ கொலை 
செய்யப்படவேண்டாம்‌: அவனவன்‌ செய்த 
பாவத்தினிமித்தம்‌. அவனவன்‌. 
கொலைசெய்யப்படவேண்டும்‌" (உபா 24:16) 


ஈரின்‌. பாவங்களினிமித்தமாய்‌, 


பெற்றே! 
பிள்ளைகளுக்கு நித்திய மரணமுண்டாகாது. 


பெற்றோரின்‌ பாவங்களை, 
சுமக்கவேண்டும்‌. பிள்ளைகள்‌ 
பாவமான வழிகளில்‌ போகக்கூடாது. 
அவர்களுடைய துன்மார்க்கமான 
அடிச்சுவடுகளைப்‌ பின்பற்றவும்‌ கூடாது. 


நியாயத்தீர்ப்பைப்பற்றிய 
இன்னும்‌ மறைவான 
இரகசியமாகவே இருக்கிறது. 
வெளிப்படுத்தப்படாத இரகசியங்கள்‌ 
கர்த்தருக்கே உரியது. நியாயத்தீர்ப்பு நாளிலே. 
கர்த்தர்‌ தம்முடைய நீதியை 
வெளிப்படுத்துவார்‌ 


பெற்றோரே 
பெற்றோரின்‌ 


தேவனுடைய 
சத்தியங்கள்‌ நமக்கு 


துன்மார்க்கனுடைய பாவங்கள்‌ 
எசே: 18:21-29 


எசே: 18:21. துன்மார்க்கன்‌ தான்‌ செய்த 
எல்லாப்‌ பாவங்களையும்‌ விட்டுத்‌ 
திரும்பி, என்‌ கட்டளைகளையெல்லாம்‌ 
கைக்கொண்டு, நியாயத்தையும்‌ 
நீதியையும்‌ செய்வானேயாகில்‌, அவன்‌ 





f= THE 
TT 


எசே 18:22. அவன்‌ செய்த எல்லா 
மீறுதல்களும்‌ நினைக்கப்படுவதில்லை; 
அவன்‌ தான்‌ செய்த தீதியிலே 
பிழைப்பான்‌. 


எசே 18:28, துன்மார்க்கன்‌ சாகிறது. 
எனக்கு எவ்வனவேனும்‌ பிரியமோ? 
அவன்‌ தன்‌ வழிகளை விட்டுத்‌ திரும்பிப்‌ 
பிழைப்பது அல்லவோ எனக்குப்‌ பிரியம்‌ 
என்று கர்த்தராகிய ஆண்டவர்‌ 
சொல்லுகிறார்‌. 


எசே 1824. 
நீதியைவிட்டு 


நீதிமான்‌ தன்‌ 
விலகி, அத்தி 
செய்து, துன்மார்க்கன்‌ செய்கிற 
சகல அருவருப்புகவின்படி.யும்‌ 
செய்வானேயாகில்‌, அவன்‌ 
பிழைப்பானோ? அவன்‌ செய்த 
அவனுடைய எல்லா நீதிகளூம்‌ 
'தினைக்கப்படுவதில்லை; அவன்‌ செய்த 
தன்‌ துரோகத்திலேயும்‌ அவன்‌ செய்த 
தன்‌ பாவத்திலேயும்‌ சாவான்‌. 


எசே. 18:95. நீங்களோ, 
ஆண்டவருடைய வழி செம்மையாய்‌ 
இருக்கவில்லை என்கிறீர்கள்‌; இஸ்ரவேல்‌ 
வம்சத்தாரே, கேளுங்கள்‌; என்‌ 
வழி செம்மையாயிராதோ? உங்கள்‌ 
கன்‌ அல்லவோ 
செம்மையல்லாததாயிருக்கிறது. 


எசே 18:28. நீதிமான்‌ தன்‌ 
நீதியைவிட்டு விலகி, அத்திசெய்து 
அதிலே செத்தால்‌, அவன்‌ செய்த தன்‌ 
அநீதியினிமித்தம்‌ அவன்‌ சாவான்‌. 


எசே 18:27. துன்மார்க்கன்‌ தான்‌ செய்த 
துன்மார்க்கத்தைவிட்டு லகி, 
நியாயத்தையும்‌ 

செய்வானேயாகில்‌, 

ஆத்துமாவைப்‌ பிழைக்கப்பண்ணுவான்‌.. 


எசே 18:28. அவன்‌ எச்சரிப்படைத்து, 
தான்‌ செய்த எல்லா மீறுதல்கணையும்‌ 
விட்டுத்‌ திரும்புகிறபடியினாலே அவன்‌ 
பிழைக்கவே பிழைப்பான்‌, அவன்‌ 
சாவதில்லை. 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எசே: 18:29. இஸ்ரவேல்‌: 
ஆண்டவருடைய வழி. 
இருக்கவில்லை 
'இஸ்ரவேல்‌ வம்சத்தாரே, 
செம்மையாயிராதோ? 


வம்சத்தாரோ: 
செம்மையாய்‌. 
என்கிறார்கள்‌; 
என்‌ வழிகன்‌ 

உங்கள்‌ 
வழிகள்‌ அல்லவோ 
செம்மையல்லாததாயிருக்கிறது. 

கர்த்தர்‌ தம்முடைய நியாயத்தீர்ப்பின்‌: 
பிரமாணத்தை இங்கு தொடர்ந்து 
விவரிக்கிறார்‌. தேவனுடைய ராஜ்யத்தில்‌ 
சகலமும்‌ நீதியாயும்‌ நியாயமாயும்‌ இருக்கும்‌. 
ஒரு மனுஷனுடைய ஜீவியத்தில்‌ ஏற்படுகிற 
மாற்றத்திற்கு ஏற்ற பிரகாரம்‌, அவனைக்‌ 
குறித்த கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பம்‌ மாறும்‌. 


| கர்த்தர்‌ துன்மார்க்களைத்‌ தண்டிப்பார்‌ 
ஐள்மார்க்கள்‌ தன்‌ பாவங்களுக்கு 
மனந்திரும்பி, நீதியாய்‌ ஜீலித்தால்‌ கர்த்தர்‌ 
அவனை தண்டிக்கமாட்டார்‌. 


“துன்மார்க்கன்‌ தான்‌ செய்த எல்லாப்‌ 
பாவங்களையும்‌ விட்டுத்‌ திரும்பி, என்‌ 
கட்டளைகளையெல்லம்‌ கைக்கொண்டு, 
நியாயத்தையும்‌ நீதியையும்‌ செய்வானேயாகில்‌, 
அவன்‌ பிழைக்கவே பிழைப்பான்‌, அவன்‌ 
சாவதில்லை. அவன்‌ செய்த எல்லா 
மீறுதல்களும்‌ நினைக்கப்படுவதில்லை: அவன்‌ 
தான்‌ செய்த நீதிமிலே பிழைப்பான்‌” 
(எசே 182122) என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 


துன்மார்க்கன்‌ சாகிறது கர்த்தருக்கு, 
பிரியமானதல்ல. துன்மார்க்கன்‌ தன்னுடைய 


திரும்பி 
இதுவே கர்த்தருக்கு 


கர்த்தர்‌ நீதிமானைத்‌ தண்டிக்கமாட்டார்‌. 
ஆனாலும்‌ அவன்‌ நீதி செய்யாமல்‌, 
துன்மார்க்கமான காரியங்களை செய்தால்‌ 
கர்த்தர்‌ அவனைத்‌ தண்டிப்பார்‌ 
நீதிமான்‌ தன்‌ நீதியைவிட்டு விலகி, அநீதி 
செய்து. துன்மார்க்கன்‌ செய்கிற சகல. 
அருவருப்புகளின்படியும்‌ செய்வானேயாகில்‌, 
த பிைப்பானோ? அவன்‌ செய்த 
எல்லா நீதிகளும்‌ 
நிளைக்கப்படுவதில்லை: அவன்‌ செய்த தன்‌ 
துரோகத்திலேயும்‌ அவன்‌ செய்த தன்‌ 
பாவத்திலேயும்‌ சாவான்‌" (எசே 18:24) 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 





f= THE 
TT 


அவர்களுக்கு பிரதியுத்தரம்‌ சொல்லுகிறார்‌. 
தம்முடைய வழி செம்மையாயிருக்கிறது 
என்றும்‌, அவர்களுடைய 
செம்மையாயில்லை என்றும்‌ 
சொல்லுகிறார்‌. 

“நீதிமான்‌ தன்‌ நீதியைவிட்டு 
அநீதிசெய்து அதிலே செத்தால்‌, 
செய்த தன்‌ அநீதியினிமித்தம்‌ அவன்‌ 
சாவான்‌. துன்மார்க்கன்‌ தான்‌ செய்த 
துன்மார்க்கத்தைவிட்டு விலகி, நியாயத்தையும்‌ 
நீதியையும்‌ செய்வானேயாகில்‌, அவன்‌ தன்‌ 
ஆத்துமாவைப்‌ பிழைக்கப்பண்ணுவான்‌. 
அவன்‌ எச்சரிப்படைந்து, தான்‌ செய்த எல்லா 
மீறுதல்களையும்‌ விட்டுத்‌ 
திரும்புகிறபடியினாலே அவன்‌ பிழைக்கவே 
பிழைப்பான்‌, அவன்‌ 
(எசே 18:26-28) 
சொல்லுகிறார்‌. 

துன்மார்க்கர்‌ 
பாவங்களுக்கு 
தங்களுடைய எல்லா பாவங்களையும்‌ விட்டு 

, நியாயத்தையும்‌, 

அப்போது. 

அவன்‌ பிழைக்கவே யான்‌ அவன்‌ தன்‌ 

ஆத்துமாவை பிழைக்கப்பண்‌ ணுவான்‌. அன்‌ 
சாவதில்லை. 


ஜீவனைப்‌ பெற்றுக்கொள்வான்‌ 


டத 
கர்த்தர்‌ 


விலகி, 
அவன்‌ 


துன்மார்க்கன்‌ தன்‌ பாவத்தைக்‌ 
குறித்து எச்சரிப்படையவேண்டும்‌. ஒருவன்‌ 
தன்னுடைய பாவத்திற்கு 
மனந்திரும்பவேண்டுமென்றால்‌, முதலாவதாக 
அவன்‌ தன்‌ பாவத்தைக்‌ குறித்து 
எச்சரிப்படையவேண்டும்‌. பாவத்தைக்‌ குறித்து 
எச்சரிப்படையும்போது, அவனுடைய 
இருதயத்தில்‌ பாவத்தைக்‌ குறித்து வெறுப்ப 
உண்டாகும்‌. அவன்‌ எல்லா பாவங்களையும்‌ 
விட்டுத்‌ திரும்பவேண்டும்‌. ஒரு சில 
பாவங்கள்‌ தனக்கு பிரியமானது என்று 
தீர்மானித்து... அந்த பாவத்தை மாத்திரம்‌ 
தனக்கு சொந்தமாக்கிக்கொள்ளக்கூடாது. 
துன்மார்க்கன்‌ தான்‌ செய்த எல்லா 
பாவங்களையும்‌ விட்டு திரும்பவேண்டும்‌. 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


துன்மார்க்கன்‌ எச்சரிப்படைந்து, தால்‌ 
செய்த எல்லா பாவங்களையும்‌, எல்லா 
மீறுதல்களையும்‌ விட்டுத்‌ திரும்பினால்‌ 
மாத்திரம்‌ போதாது. அவனுடைய ஆத்துமா 
பிழைக்கவேண்டுமென்றால்‌, அவன்‌ 
கர்த்தருடைய கட்டளைகளையெல்லாம்‌ 
'கைக்கொள்ளவேண்டும்‌. நியாயத்தையும்‌ 
நீதியையும்‌ செய்யவேண்டும்‌. அப்போதுதான்‌ 
அவனுடைய ஆத்துமா பிழைக்கும்‌. 


நாம்‌ த்திய 
பெற்றுக்கொள்ளவேண்டுமென்றால்‌, ம்‌ 
கர்த்தரிடத்திற்கு மனந்திரும்பி வரவேண்டும்‌. 
அதே வேளையில்‌ கர்த்தர்‌ நமக்கு 
கொடுத்திருக்கிற நியாயத்தையும்‌ நயம்‌ 
கைக்கொள்ளவேண்டும்‌. இதுவே 

பூரணமான மனந்திரும்புதல்‌. 

மனந்திரும்புகிறவர்கள்‌ மாத்திரமே. 
ஜீவனைப்‌ பெற்றுக்கொள்வார்கள்‌. 


ஒரு சில பாவிகள்‌, தங்களுடைய 
பாவத்திற்கு மனந்திரும்புவதைக்‌ குறித்து, 
விநோதமாக நினைத்துக்‌ 
கொண்டிருக்கிறார்கள்‌. தங்களுடைய 
பாவங்களுக்கு எப்படித்தான்‌. 
மனந்திரும்பினாலும்‌, இனிமேல்‌ பய 
செய்யக்கூடாது. என்று 
தீர்மானம்பண்ணினாலும்‌, தங்களுடைய 
கடந்தகால பாவங்களை கர்த்தர்‌ 
மன்னிக்கவே மாட்டார்‌ என்று நினைத்துக்‌ 
கொண்டிருக்கிறார்கள்‌. இவர்களுக்கு 
கர்த்தருடைய குணாதிசயம்‌ புரியவில்லை. 


இவ்வாறு 
நித்திய 


துன்மார்க்கன்‌ சாகிறது கர்த்தருக்கு 
பிரியமில்லை. அவன்‌ தன்‌ வழிகளை விட்டுத்‌ 
திரும்பி பிழைப்பதுதான்‌ கர்த்தருக்கு பிரியம்‌. 
கர்த்தர்‌ கிருபையும்‌ இரக்கழுமுள்ளவர்‌. 
நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்கு 
அவர்‌ தயை பெருத்தவர்‌. நம்முடைய 
பாவங்களுக்கு நாம்‌ உண்மையாய்‌ 
மனந்திரும்பும்போது, கர்த்தர்‌ நம்முடைய 
கடந்தகால பாவங்கள்‌ எல்லாவற்றையும்‌ 
மன்னித்து மறந்துவிடுகிறார்‌. 

நிற்கிறவர்கள்‌ விழாதிருப்பதற்கு. 
எச்சரிப்போடிருக்கவேண்டும்‌. நீதிமான்கள்‌ 
தங்கள்‌ நீதிகளை விட்டு விலகிவிடக்கூடாது. 
அவர்கள்‌ பாவத்தில்‌ விழுந்துவிடாதப்ட 
மிகவும்‌ எச்சரிப்பாயிருக்கவேண்டும்‌. 





i= THEN 
TT 


நீதிமான்‌ தன்‌ நீதியைவிட்டு விலகி, 

அநீதி செய்து, துன்மார்க்கன்‌ செய்கிற சகல. 

அருவருப்புகளின்படியும்‌ செய்வானேயாகில்‌, 

அவன்‌ பிழைப்பானோ? 

அவனுடைய எல்லா 

நினைக்கப்படுவதில்லை: அவன்‌ செய்த தன்‌ 
செய்த தன்‌ 


சாவான்‌" (எசே 18:24) 


நீதிமான்‌ தன்‌ நீதியைவிட்டு விலகி, 
அநீதிசெய்து அதிலே செத்தால்‌, அவன்‌ 
செய்த தன்‌ அநீதியினிமித்தம்‌ அவன்‌ 
சாவான்‌" (எசே 18:26) என்றும்‌ 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
இஸ்ரவேல்‌ வம்சத்தாருடைய 
சிந்தையும்‌,  மனச்சாட்சியும்‌ பாவத்தினால்‌ 
கறைபட்டிருக்கிறது. அவர்களுடைய 
மனக்கண்கள்‌ மங்கிப்போயிருக்கிறது. 
ஆண்டவருடைய வழி 
செம்மையாயிருக்கவில்லை என்று அவர்கள்‌ 
சொல்லுகிறார்கள்‌. கர்த்தரிடத்தில்‌ 
நீதியுமில்லை, நியாயமுமில்லை என்று 
அவர்கள்‌ கர்த்தர்‌ பேரில்‌ தப்பிதமாக குற்றம்‌ 
சொல்லுகிறார்கள்‌. கர்த்தருக்கு விரோதமாக. 
அவர்கள்‌ இவ்வாறு பேசுவது தேவதூஷணம்‌ 
ஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ கர்த்தருக்‌; 
எல்‌ தேவதூணைம்‌. சொன்னாலும்‌ 
அவர்கள்‌ தங்களுடைய பாவத்திற்கு: 
மனந்திரும்பினால்‌, கர்த்தர்‌ அவர்களையும்‌ 
மன்னிப்பதற்கு கிருபையுள்ளவராமிருக்கிறார்‌ 
இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ கர்த்தர்மீது குற்றம்‌. 
சொல்லுவதற்கு 
தங்களுடைய 
எச்சரிப்படையவேண்டும்‌. 
எல்லா. மீறுதல்களையும்‌ 
திரும்பவேண்டும்‌. 
தன்மார்க்கராயிருந்தாலும்‌, 
சாகிறது கர்த்தருக்கு பிரியமில்லை. இவர்கள்‌ 
மனந்திரும்பி பிழைக்கவேண்டும்‌ என்பதே 
கர்த்தருக்கு பிரியம்‌. 


மனந்திரும்புங்கள்‌ 
எசே: 18:30-82 


எசே 18:30. ஆகையால்‌ இஸ்ரவேல்‌: 
வம்சத்தாறே, நான்‌ உங்களில்‌ 
அவனவனை அவனவன்‌ வழிகளுக்குத்‌ 
தக்கதாக தியாயத்தீர்ப்பேன்‌ என்று 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


கர்த்தராகிய ஆண்டவர்‌ சொல்லுகிறார்‌; 
நீங்கள்‌ மனத்திரும்புங்கள்‌, 
உங்களுடைய எல்லா மீறுதல்கனையும்‌ 
விட்டுத்‌ திரும்புங்கள்‌; அப்பொழுது 
அக்கிரமம்‌ உங்கள்‌ கேட்டுக்குக்‌ 
காரணமாயிருப்பதில்லை. 


எசே 18:31. நீங்கள்‌ துரோகம்பண்ணின 
உங்களுடைய எல்லாத்‌ 
துரோகங்களையும்‌. உங்கள்மேல்‌. 
இராதபடிக்கு விலக்கி, உங்களுக்குப்‌ 
புது இருதயத்தையும்‌ புது ஆவியையும்‌ 
உண்டுபண்ணிக்‌. கொள்ளுங்கள்‌; 
இஸ்ரவேல்‌ வம்சத்தாரே, நீங்கள்‌ ஏன்‌: 
சாகவேண்டும்‌. 
எசே 1852. மனநத்திரும்புங்கள்‌, 
அப்பொழுது. பிழைப்பீர்கன்‌; 
சாகிறவனுடைய காவை நான்‌ 
விரும்புகிறதில்லை என்று கர்த்தராகிய 
ஆண்டவர்‌ சொல்லுகிறார்‌. 


கர்த்தர்‌ ஏராளமான அற்புதங்களையும்‌, 
அடையாளங்களையும்‌ செய்திருக்கிறார்‌. 
இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தரே 
அற்புதமானவர்‌. அவருடைய கிருபையும்‌ 
இரக்கமும்‌ அற்புதமானது. கர்த்தருடைய 
கிருபையின்‌ நாளும்‌, அவருடைய 
தெய்வீக பொறுமையின்‌ நாளும்‌ 
நீடிக்கப்பட்டிருக்கிறது. 


கர்த்தர்‌ ம்முடைய ளின்‌, 
Tn 
நீதியையும்‌, நியாயத்தையும்‌ வெளிப்படுத்துகிற 
கர்த்தர்‌, தம்முடைய கிருபையையும்‌ 
இரக்கத்தையும்‌ வெளிப்படுத்துகிறார்‌. 


வழிகளுக்குத்‌ தக்கதாக நியாயந்தீர்ப்பேன்‌" 
(எசே 18:30) என்று கர்த்தராகிய ஆண்டவர்‌ 
சொல்லுகிறார்‌. அதே கர்த்தராகிய 
ஆண்டவர்‌, மனந்திரும்புங்கள்‌, 
உங்களுடைய மீறுதல்களையும்‌ 
விட்டுத்‌ அப்பொழுது 
க்கிரமம்‌ கேட்டுக்குக்‌ 
(எசே 18:30) 


நீங்கள்‌ 
எல்லா 
திரும்புங்கள்‌; 
அக்கிரமம்‌ உங்கள்‌ 
காரணமாயிருப்பதில்லை” 
என்றும்‌ சொல்லுகிறார்‌. 





i= FT 
TT 


கன்றுக்குட்டியானது 
தெரிகிறது. ஆரோனுடைய 
அந்தக்‌ கன்றுக்குட்டி, 
ஒப்பானதாக தெரிகிறது. 
கன்றுக்குட்டியின்‌ மூலமாக 
ஆராதிக்கலாம்‌ என்று 
நினைக்கிறார்‌. கர்த்தர்‌ 
வார்ப்பிக்கப்பட்ட கன்றுக்குட்டி. 


குன்றுக்குட்டியையும்‌, அதற்காக கட்டப்பட்ட 
பலிபீடத்தையும்‌ பிரதிஷ்டைபண்ணும்‌ 
வண்ணமாக, ஒரு பண்டிகையை 
ஆசரிக்கிறார்‌. இந்தப்‌. பண்டிகையை 
“கர்த்தருக்கு பண்டிகை" என்று 
சொல்லுகிறார்‌ 


ஆரோனுடைய வார்த்தை 
இஸ்ரவேல்‌ ஜனங்களுக்கு மிகவும்‌ 
சந்தோஷமாயிருக்கிறது. மறுநாள்‌ அவர்கள்‌ 
அதிகாலையில்‌ 


புசிக்கவும்‌ குடிக்கவும்‌ உட்கார்ந்து. விளையாட 
எழுந்திருக்கிறார்கள்‌ (யாத்‌ 32:6) 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ வற்‌ 
செய்த ஆராதனையில்‌ 
அவர்களுடைய மெய்யான கிப்‌ 
கர்த்தருக்கே செய்ய வேண்டும்‌. ஆனால்‌ 
இப்போதோ அவர்கள்‌ சன்றுக்குட்டியைப்‌ 
பணிந்துகொண்டு, அதற்குப்‌ 
பலிசெலுத்துகிறார்கள்‌. ஆடிப்பாடுகிறார்கள்‌. 
கர்த்தரை ஆவியோடும்‌,  உண்மையோடும்‌ 
சொழுதுகொள்கலேண்டும மெய்யான 
ஆவிக்குரிய அனுபவம்‌ விசுவாசிகளிடத்தில்‌ 
வளர வேண்டும்‌ (தீமோ 3:5) 


ஜனங்கள்‌ புசிக்கவும்‌ குடிக்கவும்‌ 
உட்கார்ந்து. விளையாட எழுந்திருக்கிறார்கள்‌. 
விளையாடுதல்‌. என்பதற்கு இங்கு 
பயன்படுத்தப்‌ பட்டிருக்கும்‌ எபிரெய வார்த்தை 
“ட்சாக்காக்‌” என்பதாகும்‌. இதற்குப்‌ பலமாகச்‌ 
சிரித்தல்‌, பரியாசம்‌ பண்ணுதல்‌, 
வேசிமார்க்கத்தாரோடு விளையாடுதல்‌ என்று 
பொருள்‌. இந்த வார்த்தை வேதாகமத்தில்‌ 
'மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. 

என்பது பொதுவாக 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


ஆராதனைகளெல்லாம்‌  தோப்புக்களிலும்‌, 
உயர்ந்த மேடைகளாகிய மறைவிடங்களில்‌ 
நடைபெற்றன. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கன்றுக்குட்டியைப்‌ 
பணிந்து... கொண்டபோது, 

கெடுத்துக்‌ கொண்டார்கள்‌" என்று கர்த்தர்‌ 
அவர்களைக்‌ குறித்து கூறுகிறார்‌ (யாத்‌ 32:7) 
அவர்கள்‌ தேவனுடைய நாமத்தைத்‌ 
தவிக்கிறார்கள்‌. அதை வீணாகப்‌ 
பயன்படுத்துகிறார்கள்‌. பெற்றோரைக்‌ 
கனப்படுத்தாமல்‌ அவமதிக்கிறார்கள்‌. 
விபசாரம்‌ பண்ணுகிறார்கள்‌. 
பொய்கூறுகிறார்கள்‌. பிறர்பொருளை 
இச்சிக்கிறார்கள்‌. தேவனுடைய எல்லாக்‌ 
கற்பனைகளையுமே இஸ்ரவேல்‌ புத்திரர்கள்‌ 
மீறிவிடுகிறார்கள்‌. (யாத்‌ 20:1-17) 


விக்கிரகாராதனைக்கே 
விடுகிறார்கள்‌. தேவன்‌ 

கோபம்கொண்டு, அவர்களை 
ஆயத்தமாகிறார்‌. மோசேயின்‌ 
மூலமாக ஒரு புதிய 
உண்டுபண்ணப்போவதாகக்‌ 

கூறுகிறார்‌. ஆனால்‌ 

கர்த்தரிடத்தில்‌ தன்னுடைய ஜனங்களுக்காகப்‌ 
பரிந்துபேசி, கெஞ்சிப்‌ பிரார்த்திக்கிறார்‌. 
கர்த்தர்‌ மோசேயின்‌ விண்ணப்பத்தைக்‌ 
கேட்டு, இஸ்ரவேல்‌ புத்திரர்மீது இரக்கம்‌ 
காண்பிக்கிறார்‌. 


இஸ்ரவேல்‌. 
வழக்கத்தின்‌ பிரகாரமாக, 
சந்தோஷமாய்‌ ஆசரிக்க 
ஆயத்தம்பண்ணுகிறார்கள்‌. 
ஆரோன்‌ கட்டின 
வார்ப்பிக்கப்பட்ட  பொன்கன்றுக்குட்டிக்கு. 
சர்வாங்க தகனபலிகளையும்‌, 
சமாதானபலிகளையும்‌ செலுத்துகிறார்கள்‌. 
அவர்கள்‌ பலியாக செலுத்தப்பட்ட 
மிருகத்தின்‌ மாம்ச த்தையும்‌ புசிக்கிறார்கள்‌. 


சென்று 
அவர்கள்மீது 


ஜனத்தார்‌ பூர்வகாலத்து 
பண்டிகையை 

தங்களை 
அவர்கள்‌ 





ழ்‌ நள 
ஈயா 


இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ 
பாவங்களில்‌ செத்துப்போவது கர்த்தருக்கு 
பிரியமாயில்லை. கர்த்தர்‌ அவர்களிடம்‌, 
"இஸ்ரவேல்‌ வம்சத்தாரே, நீங்கள்‌ ஏன்‌ 
சாகவேண்டும்‌! (எசே 18:31) என்று 
கேட்கிறார்‌. இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ 
கர்த்தருக்கு விரோதமாகத்‌ 
'துரோகம்பண்ணினவர்கள்‌. தாங்கள்‌ 
பண்ணின எல்லா துரோகங்களையும்‌. 
தங்கள்‌  மேலிராதடடிக்கு 
விலக்கிக்கொள்ளவேண்டும்‌. 
புதுஇருதயத்தையும்‌, 
உண்டுபண்ணிக்கொள்ளவேண்டும்‌. 


தங்கள்‌ 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ தம்முடைய நியாயத்தீர்ப்பின்‌ 
பிரமாணத்தை இஸ்ரவேல்‌ வம்சத்தாருக்கு 
சொல்லும்போது, 'மனந்திரும்புங்கள்‌, 
அப்பொழுது பிழைப்பீர்கள்‌" (எசே 18:32) 
என்று சொல்லுகிறார்‌. 
கர்த்தராகிய ஆண்டவர்‌ தம்முடைய 
இரக்கத்தையும்‌ 
வெளிப்படுத்தும்‌ வண்ணமாக, 
“சாகிறவனுடைய நான்‌ 
விரும்புகிறதில்லை" என்றும்‌ 
சொல்லுகிறார்‌. 


சாவை 
(எசே 18:32) 





i= THE 
TT 


தாவீதின்‌ வம்சத்தாருடைய அழிவை 
எசேக்கியேல்‌ தீர்க்கதரிசனமாய்ச்‌ 
சொல்லுகிறார்‌. “அவர்களுக்காக 
பாடவேண்டும்‌ என்று 
எசேக்கியேதுக்கு. கட்டளை கொடுக்கிறார்‌ 
(எசே 194) எசேக்கியேல்‌ உவமைமினாலும்‌, 
விடுகதையினாலும்‌ புலம்பல்‌ பாடுகிறார்‌ 


எசேக்கியேல்‌ 
தாவீதின்‌. வீட்டாரையும்‌” 
பெண்சிங்கத்தோடு ஒப்புமையாய்ச்‌ 
சொல்லுகிறார்‌. அவர்களுடைய பிரபுக்கள்‌ 
பாலசிங்கங்களாயிருக்கிறார்கள்‌. பெண்சிங்கம்‌. 
இரைதேடி பழகிற்று. மனுஷரை பட்சித்தது. 
சுற்றுப்புறத்து ஜாதிகள்‌ பாலசிங்கத்திற்கு 
விரோதமாக எழும்பி வந்து, அதை வலை 
வீசி பிடித்தார்கள்‌ (எசே 19:2-9) 
எசேக்கியேல்‌ 


ப யும்‌, 
தான்தன்‌ வீட்டாரையும்‌. தரிபாச்செடியோடு 
ஒப்பம்‌ சொல்லுகிறார்‌. அதற்கு பலத்த 

க்கள்‌ இருந்தது. அது உயர ஓங்கி 
கக ஆனால்‌ இப்போதோ அதன்‌ 
பலத்த கொப்புகள்‌ முறித்து. பட்டுப்போயின. 
அக்கினி அவைகளை பட்சித்தது. 
(எசே 1940-14) 


யூதாதேசத்தையும்‌, 
ஒரு 


பெண்சிங்கம்‌ 
எசே: 19:1-9 


எசே 1851. இஸ்ரவேல்‌: 
ிரபுக்களின்‌ பேரில்‌ ஒரு புலம்பல்‌ பாடி, 


எசே. 192. 
என்னவென்றால்‌: 

எப்படிப்பட்டவன்‌? 

பெண்சிங்கம்‌, 

சிங்கங்களுக்குன்னே 
ஙாலசிங்கங்களின்‌ 

குட்டிகளை வளர்த்தான்‌. 

எசே 19:8. தன்‌ குட்டிகளில்‌ ஒன்று 
வளர்ந்து, பாகசின்கமாகி, இரைதேடம்‌ 
நாழகி, மனுஷரைப்‌ பட்சித்தது. 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எசே 18:4. புறஜாதிகளும்‌ அதின்‌ 
செய்தியைக்‌ கேட்டார்கள்‌; அது 
அவர்களுடைய படுகுழியில்‌ 
டப்‌ அதைச்‌ சங்கிலிகளினால்‌ 
எகிப்துதேசத்திற்குக்‌ 
கண்டுக்‌; 


எசே 19:5. தாய்ச்சிங்கம்‌ காத்திருந்து, 
தன்‌ நம்பிக்கை அபத்தமாய்‌ 
பேோயிற்றென்று கண்டு, அது தன்‌ 
குட்டிகளில்‌ வேறொன்றை எடுத்து, 
அதை பாலசிங்கமாக வைத்தது. 


எசே 19:6. அது சிங்கங்களுக்குள்னே 
சஞ்சரித்து, பாலசிங்கமாகி, இரைதேடப்‌ 
பழகி, மனுஷரைப்‌ பட்சித்தது. 


எசே. 19:7. அவர்களுடைய பாழான 
அரமனைகளில்‌ திரித்து, அவர்களுடைய 
பட்டணங்களைய்‌ பாழாக்கிற்று; 
அதினுடைய கெர்ச்சிப்பின்‌ சத்தத்துக்கு 
தேசமும்‌ அதிலுள்ள யாவும்‌ திகைத்தது. 


எசே. 19:8. அப்பொழுது சுற்றுப்புறத்தூ 
ஜாதிகள்‌ அதற்கு விரோதமாக. 
எழும்பிவந்து, தங்கள்‌ வலையை 
அதின்மேல்‌ வீசினார்கன்‌; அது 
அவர்களுடைய படுகுழியிலே 
அகப்பட்டது. 


எசே. 19:9. அவர்கள்‌ அதைச்‌ சங்கிலி 
களினால்‌ கட்டி, ஒரு 
கூட்டுக்குட்படுத்தி, அதைப்‌ பாபிலோன்‌ 
ராஜாவினிடத்துக்குக்‌ கொண்டு 
போனார்கள்‌; இணி அதின்‌ சத்தம்‌ 
இஸ்ரவேலின்‌: பர்வதங்களின்மேல்‌. 
கேட்கப்படாதபடிக்கு அதை அரணான 
இடங்களில்‌ கொண்டுபோய்‌ 
அடைத்தார்கள்‌. 


தாவீதின்‌ 
அழிந்துபோவார்கள்‌. 
அவர்களுக்காக 
யூதாவின்‌ ராஜாக்கள்‌ 
“இஸ்ரவேல்‌ பிரபுக்கள்‌" 
அழைக்கப்படுகிறார்கள்‌. 
ராஜரீக மேன்மையும்‌, 
மங்கிப்போயிற்று. 


ராஜகுடும்பத்தார்‌ 
எசேக்கியேல்‌ 
பாடவேண்டும்‌. 
இங்கு 

என்று 
அவர்களுடைய 
மகிமையும்‌ 


|லம்பல்‌. 





i THE 
TT 


எசேக்கியேல்‌ தீர்க்கதரிசி 
யூதாதேசத்தை ஒரு  பெண்சிங்கத்தோடு 
ஒப்பிட்டுச்‌ சொல்லுகிறார்‌ (எசே 19:2). 
யூதாதேசத்திற்கு, தாவீதின்‌ 
ராஜகுடும்பத்தார்‌ ஒரு தாயாரைப்போல. 
இருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ ஒரு 
பெண்சிங்கத்தைப்போல இருக்கிறார்கள்‌. 
பெண்சிங்கம்‌ முரட்டுக்குணமுள்ளது. அது 
இரைகளை பட்சிக்கும்‌ சுபாவழுள்ளது. 
சிங்கங்களுக்குள்ளே படுத்திருந்த. 
பாலசிங்கங்களின்‌ நடுவிலே தன்‌ குட்டிகளை 
வளர்க்கிறது. அந்தக்‌ குட்டிகளில்‌ ஒன்று 
வளர்ந்து பாலசிங்கமாயிற்று. அது 
இரைதேடி பழகி மனுஷரைப்‌ பட்சித்தது. 
(எசே 18:3). பெண்சிங்கம்‌, தன்னுடைய 
குட்டிக்கு, இரைதேடக்‌ கற்றுக்கொடுக்கிறது. 
எப்படிப்‌ பட்சிக்கவேண்டும்‌ என்றும்‌, எப்படி 
வேட்டையாடவேண்டும்‌ என்றும்‌, எப்படி 
கொடூரகுணத்தோடு தாக்கவேண்டும்‌ 
என்றும்‌ தாய்‌ சிங்கம்‌, தன்‌ குட்டிக்கு 
குற்றுக்கொடுக்கிறது. 


ராஜாக்களும்‌, 

பிள்ளைகளுக்கு 
யுத்தம்பண்ணுவது பற்றியும்‌, ஜனங்களை 
அடக்கி ஆளுகை செய்வது பற்றியும்‌. 
குற்றுக்கொடுக்கிறார்கள்‌. னால்‌ 
தாவீதின்‌ வம்சத்தில்‌ தோன்றிய ராஜாக்கள்‌ 
தங்கள்‌ பிள்ளைகளுக்கோ, பிரபுக்களுக்கோ 
கர்த்தருடைய பிரமாணத்தையும்‌, 
அவருடைய வாக்குத்தத்தங்களையும்‌, 
குற்றுக்கொடுக்கவில்லை. 


தாவீதின்‌ வம்சத்தார்‌ தேவனுடைய 
தெய்வீக பிரமாணத்திற்கு கீழ்ப்படிந்து, 
கர்த்தருக்கு பயபக்தியோடிருந்து, 
யூதாதேசத்தாரை அன்போடும்‌, 
கரிசனையோடும்‌ ஆளுகை செய்தால்‌, 
கர்த்தர்‌ அவர்களை ஆசீர்வதிப்பார்‌. கர்த்தர்‌ 
தாவீதின்‌ குடும்பத்தாருக்கு ஏராளமான 
வாக்குத்தத்தங்களைக்‌ கொடுத்திருக்கிறார்‌. 
அவர்கள்‌ கர்த்தருக்கு பயந்தவர்களாகவும்‌, 
அவர்களுடைய பிரமாணங்களுக்கு 
கீழ்ப்படிகிறவர்களாகவம்‌ இருக்க வேண்டும்‌. 
அப்படி இருந்தால்‌, கர்த்தருடைய 
வாக்குத்தத்தம்‌ அவர்களுக்கு சித்திக்கும்‌. 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தாவீதின்‌ 
கர்த்தரிடத்தில்‌ 
இருந்திருந்தால்‌, 


ராஜகுடும்பத்தார்‌. 

பயபக்தியோடு 
கர்த்தர்‌ அவர்களை 
பாதுகாத்து பராமரித்திருப்பார்‌. 
அவர்கள்‌ சிங்கங்களைப்போல. 
பெலமுள்ளவர்களாயிருந்திருப்பார்கள்‌. 

இயேசுகிறிஸ்து. “யூதாராஜசிங்கமாக" 
இருந்ததுபோல, தாவீதின்‌ ராஜவம்சத்தாரும்‌, 
ராஜசிங்கங்களாகயிருந்திருப்பார்கள்‌. 


ஆனால்‌ தாவீதின்‌ க வந்த 
ராஜகுடும்பத்தாரும்‌, ரவேலின்‌ 
பிரபுக்களும்‌, கர்த்தருக்கு ப ணன்‌ 

பழகி மனுஷரை 


அவர்களை ஒடுக்கினார்கள்‌. 


யோவாகாஸ்‌ பெண்‌ சிங்கங்களின்‌ 
குட்டிகளில்‌ ஒன்றைப்போலிருந்தான்‌. அவன்‌ 
வளர்ந்து பாலசிங்கமானான்‌.  யோவாகாஸ்‌ 
தாவீதின்‌ வம்சத்தில்‌ வந்தவன்‌. அவன்‌ 
தாவீதின்‌ சிங்காசனத்தில்‌ வீற்றிருந்து 
யூதாவம்சத்தாரை ஆட்சி செய்தான்‌. 


பாலசிங்கம்‌ தனக்கு இஷ்டமானபடி 
நடந்துகொள்ளும்‌. அது எந்த மிருகத்திற்கும்‌ 
அதை யாரும்‌ அடக்கவும்‌ 
கர்த்தருக்கு 
இஷ்டம்போல 
நடந்துகொண்டான்‌. தன்‌ மனதிற்கு 
பிரியமானதையெல்லாம்‌ செய்தான்‌. அவன்‌ 
துஷ்டனாமிருந்தான்‌. கர்த்தர்‌ யோவாகாசை 
ஆசிர்வதிக்கவில்லை.. அவனுடைய 
ஆட்சிக்காலம்‌ நீடித்து நிலைக்கவில்லை. 


தன்‌ 


பாலசிங்கம்‌ மனுஷரைப்‌ பட்சித்தபோது, 
புறஜாதிகளும்‌ அதன்‌ செய்திகளைக்‌ 
கேட்டார்கள்‌. சுற்றுப்புறத்து ஜாதிகள்‌ 
பாலசிங்கத்திற்கு எதிராக எழும்பி வந்தார்கள்‌. 
சிங்கத்தைப்‌ பிடிப்பதற்கு. படுகுழியை 
வெட்டினார்கள்‌. சிங்கம்‌ அவர்களுடைய 
படுகுழியில்‌ அகப்பட்டது. அவர்கள்‌ அதை 
சங்கிலிகளினால்‌ கட்டி எகிப்து தேசத்திற்கு. 
கொண்டு போனார்கள்‌ (எசே 18:4). 





f= a 
TT 


யோவாகாசுக்கு அழிவு உண்டாயிற்று. 
யோலாகாசின்‌ ஸ்தானத்தில்‌, அவனுடைய 
சகோதரன்‌ யோயாக்கீம்‌ தாவீதின்‌ 
சிங்காசனத்தில்‌ அமர்ந்து யூதாதேசத்தை 
ஆட்சிபுரிந்தான்‌. தன்னுடைய சகோதரன்‌ 
'துன்மார்க்கத்தினால்‌ அழிந்துபோனதை 
யோயாக்கீம்‌ பார்த்து, 
எச்சரிப்படைந்திருக்கவேண்டும்‌. ஆனால்‌ 
யோயாக்கீமோ துணிகரமாய்ப்‌ பாவம்‌: 
செய்தான்‌. துன்மார்க்கமாய்‌ ஜீவிப்பதில்‌, 
யோயாக்கீம்‌ தன்னுடைய சகோதரனாகிய 
யோவாகாசின்‌. அடிச்சுவடுகளைப்‌. 
பின்பற்றினான்‌. 
பெண்சிங்கம்‌ தன்‌ குட்டிகளில்‌ ஒன்றை. 
எடுத்து, அதை பாலசிங்கமாக வைத்தது. 
அது சிங்கங்களுக்குள்ளே சஞ்சரித்து, 
பாலசிங்கமாகி, இரைதேடப்பழகி மனுஷரைப்‌ 
பட்சித்தது. (எசே 18:55). பாலசிங்கம்‌. 
இரைதேடப்பழகியவுடன்‌, அது மனுஷரைப்‌ 
பட்சிக்க ஆரம்பித்துவிடுகிறது. 
யோயாக்கீழும்‌, மனுஷரைத்‌ துன்பப்படுத்த 
படித்துக்கொள்கிறான்‌. 
தேசத்திலுள்ளவர்களின்‌ 
தோட்டங்களையும்‌ 
அபசுரித்துக்கொள்கிறான்‌.. 
விரோதமாக 
யோயாக்கீம்‌ 
அழித்துப்போடுகிறான்‌. 
ய தேசத்தில்‌ பொக்கிஷங்கள்‌ 
து அரனை க 
யோயாக்கீழுக்கு 


நன்றாய்த்‌ 
'னியங்கள்‌ 


க்‌ பகத்‌ 
யோயாக்கீம்‌ 

பாலசிங்கம்‌ சிங்கங்களுக்குள்ளே சஞ்சரித்து. 
மனுஷரைப்‌ பட்சிப்பதுபோல, யோயாக்கீமும்‌, 
தன்னுடைய தேசத்தின்‌ எல்லா 
இடங்களுக்கும்‌ சுற்றி அலைகிறான்‌. 
யூதாமனுஷருடைய பாழான அரமனைகளில்‌ 
அலைந்து திரிகிறான்‌. அவர்களுடைய 
பட்டணங்களைப்‌ பாழாக்குகிறான்‌. 


பாலசிங்கத்தினுடைய  கெர்ச்சிப்பின்‌ 
சத்தத்திற்கு, தேசமும்‌ அதிலுள்ள யாவும்‌ 
திகைத்தது. யோயாக்கீமுடைய துன்மார்க்க 
குணத்திற்கு யூதாதேசத்தார்‌ எல்லோரும்‌ 
பயப்பட்டார்கள்‌. யோயாக்கீமுடைய 
துன்மார்க்கம்‌ அவனுடைய அழிவுக்கு 
காரணமாயிற்று. அவன்‌ தனக்கு 
கேடுண்டாகவே, நக்க தீங்கு செய்தான்‌. 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யோயாக்கீமுக்கு 
கர்த்தர்‌ சீரியரையும்‌, 
அம்மோன்‌ புத்திரரையும்‌, 
வரவழைத்தார்‌ 


விரோதமாக 
மோவாபியரையும்‌, 
கல்தேயரையும்‌ 


'அப்பொழுது கர்த்தர்‌ கல்தேயரின்‌ 
தண்டுகளையும்‌, சீரியரின்‌ தண்டுகளையும்‌, 
மோவாபியரின்‌ தண்டுகளையும்‌, அம்மோன்‌ 
புத்திரரின்‌ தண்டுகளையும்‌ அவன்‌ மேல்‌ 
ஹலிட்டார்‌; தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய 
ஊழியக்காரரைக்கொண்டு கர்த்தர்‌ சொன்ன 
வார்த்தையின்படியே அவர்‌ அவைகளை 
யூதாவை அழிக்கும்படிக்கு  வரவிட்டார்‌” 
(2இராஜா 24:2), 


பாலசிங்கம்‌ இரைதேடப்பழகி மனுஷரைப்‌ 
பட்சித்தபோது, சுற்றுப்புறத்து ஜாதிகள்‌ 
அதற்கு விரோதமாக எழும்பி வந்தார்கள்‌. 
தங்கள்‌ வலையை அதின்மேல்‌ வீசினார்கள்‌. 
பாலசிங்கம்‌ அவர்களுடைய படுகுழியிலே 
அகப்பட்டது. யோயாக்கீமுக்கு விரோதமாக 
சுற்றுப்புறத்து: ராஜாக்கள்‌ எல்லோரும்‌ 
வந்தார்கள்‌. நேபுகாத்நேச்சார்‌ 
யோயாக்கீமுக்கு விலங்கிட்டு அவனைப்‌ 
பாபிலோன்‌ தேசத்திற்கு சிறைப்பிடித்து 
கொண்டுபோனான்‌. 


“அவனுக்கு விரோதமாகப்‌ பாபிலோன்‌ 
ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார்‌ வந்து, 
அவனைப்‌ பாபிலோனுக்குக்‌ கொண்டுபோக 
இரண்டு வெண்கலச்‌ சங்கிலியால்‌ அவனைக்‌ 
கட்டினான்‌" (நாளா 3636), 


யோயாக்கீமின்‌ கொடுமையான 
ஆட்சிக்கு முடிவு உண்டாயிற்று. அவன்‌ 
மரித்தபோது அவனுக்கு நல்ல அடக்கம்‌ 
கிடைக்கவில்லை. செத்துப்போன ஒரு 
கழுதை குழியிலே தள்ளப்படும்‌ வண்ணமாக, 
யோயாக்கீமின்‌ பிரேதம்‌ புதைக்கப்பட்டது. 


“ஒரு கழுதை புதைக்கப்படுகிற 
வண்ணமாய்‌ அவன்‌ எருசலேமின்‌ 
வாசல்களுக்கு வெளியே இழுத்தெறிந்து 
புதைக்கப்படுவான்‌ என்று சொல்லுகிறார்‌” 
(எரே 22:19). 





ழ்‌ நள 
யாய 


திராட்சச்செடி. 
எரே 19:10-14 


எரே 1910. தீ அமரிக்கையோடு 
இருக்கையில்‌ உன்‌ தாய்‌ தண்ணீர்‌ 
ஓரமாய்‌ நாட்டப்பட்டதூம்‌, மிகுதியான. 
தீர்ப்பாய்ச்சலால்‌ கனிதருகிறதும்‌. 
தழைத்திருக்கிறதூமான 
திராட்சச்செடியாயிருத்தான்‌. 


எரே 1811 'றவர்கவின்‌' 
செங்கோலுக்கேற்ற பலத்த கொப்புகன்‌ 
அதற்கு இருந்தது; அதின்‌ வளர்த்தி: 
அடர்த்தியான கினைகளுக்குன்னே 
உயர ஓங்கி, தன்‌ உயர்த்தியினாலே 
தன்‌ திரனான கொடிகனோடுங்கூடத்‌ 
தோன்றிற்று. 


எரே 1912௨ ஆனாலும்‌ அது 
உக்கிரமாய்ப்‌ பிடுங்கப்பட்டு, தரையிலே. 
தன்ளுண்டது; கீழ்காற்றினால்‌ அதின்‌ 
கனி காய்ந்து போயிற்று; அதின்‌ பலத்த 
கொப்புகன்‌ முறிந்த, பட்டுப்போயின; 
அக்கினி அவைகளைப்‌ பட்சித்தது. 


எரே 1912. 
வறண்டதும்‌ 
இல்லாததுமான வனாந்தர பூமியிலே 
நடப்பட்டிருக்கிறது. 


இப்பொழுது 


எரே 19:14. அதின்‌ கொடிகளிலுன்ன 
ஒரு கொப்பிலிருந்து. அக்கினி 
புறப்பட்டு, அதின்‌. 

பட்சித்தது; 

செங்கோலுக்கேற்ற பலத்த கொப்பு 
இனி அதில்‌ இல்லையென்று சொல்‌; 
இதுவே புலம்பல்‌, இதுவே 
புலம்பலாயிருக்கும்‌ என்றார்‌. 


எருசலேம்‌ எல்லா பட்டணங்களுக்கும்‌ 
தாயானவள்‌. எசேக்கியேல்‌ எருசலேம்‌ 
நகரத்தை மற்றொரு ஒப்புமையோடு 
எடுத்துக்காட்டுகிறார்‌. எருசலேம்‌ நகரம்‌ 
திராட்சச்செடிக்கு ஒப்பாயிருக்கிறது. அதன்‌ 
பிரபுக்கள்‌, திராட்சச்செடியிலுள்ள. 
கொடிகளாயிருக்கிறார்கள்‌. 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எருசலேம்‌ ஒரு திராட்சச்செடியாக 
இருக்கிறது. அது தண்ணீர்‌ ஒரமாய்‌ 
நாட்டப்பட்டதும்‌, மிகுதியான நீர்ப்பாய்ச்சலால்‌ 
கனிதருகிறதும்‌ தழைத்திருக்கிறதுமான 
திராட்சச்செடியாயிருக்கிறது. துன்மார்க்கர்‌ 
சிறிது காலம்‌ செழித்திருப்பார்கள்‌. ஆனாலும்‌ 
அவர்களுடைய செழிப்பு நிலைத்திருக்காது. 
அவல்‌ துன்மார்க்கமான ஸ்தலங்களும்‌ 

காலம்‌ நீர்ப்பாய்ச்சலான 
இதரக்‌ தழைந்திருக்கும்‌. 
ஆனாலும்‌ அது சீக்கிரத்தில்‌ வறண்டு. 


மிகுதியான நீர்ப்பாய்ச்சலால்‌, 
கனிதருகிறது. எருசலேமும்‌ இ; 
தழைத்து. கனிகொடுக்கிறது. 
நகரத்தில்‌ நியாயாதிபதிகள்‌ ஏராளமானோர்‌ 
இருக்கிறார்கள்‌. 'ஆளுகிறவர்களின்‌. 
செங்கோலுக்கேற்ற பலத்த கொப்புகள்‌ 
அதற்கு இருந்தது" (எசே 19:11) என்று 
ர்‌... சொல்லுகிறார்‌. எருசலேமில்‌. 
ம்‌ நியாயாதிபதிகளும்‌, 
ஏராளமானோர்‌ 
இருக்கிறார்கள்‌. 


தண்ணீர்‌ ஓரமாய்‌ நாட்டப்பட்ட 
திராட்சச்செடியின்‌ வளர்த்தி, அடர்த்தியான 
கிளைகளுக்குள்ளே, உயர ஒங்கி வளரும்‌. 
ள்‌ உயர்த்திமினாலே தன்‌ திரளான 
கொடிகளோடும்‌ செழிப்பாயிருக்கும்‌ 
(எசே 19:11). அடர்த்தியான கிளைகளிலிருந்து, 
செங்கோலுக்கேற்ற பலத்த  கொப்புகள்‌ 
தோன்றும்‌. 
அடர்த்தியாய்‌ 
திரளான 


எருசலேமும்‌. 
வளர்ந்திருக்கிறது. அதில்‌ 
கொடிகள்‌ தோன்றியிருக்கிறது. எருசலேமின்‌ 
குடிகள்‌ பிறரை 
பிரபுக்களாகமிருக்கிறார்கள்‌. 
பலசாலிகளாயிருக்கிறார்கள்‌. 


பராக்கிரமமும்‌,. 
மிகுதியாய்க்‌ 


பலமும்‌, 
நீதியும்‌ 





f= FTE 
TT 


யூதாவின்‌ 
சேர்ந்தவர்கள்‌ 
இருக்கிறார்கள்‌. 
அரண்மனைகளிலும்‌, 
சாலைகளிலும்‌, பக்தியுள்ளவர்களும்‌, 
ஞானமுள்ளவர்களும்‌, நீதிமான்களும்‌ 
எண்ணிக்கையிலிருக்கிறார்கள்‌. 


ராஜ 
ஏராளமானோர்‌ 
அவர்களுடைய 
நியாயவிசாரிப்பு 


தேசங்களைவிட உயர்ந்திருக்கிறது. 


சிதேக்கியா பாபிலோன்‌ ராஜாவாகிய 
நேபுகாத்நேச்சாரின்‌ கட்டுப்பாட்டின்‌ கீழ்‌ 
எருசலேமை ஆளுகை செய்தான்‌. அவன்‌ 
பாபிலோன்‌ ராஜாவுக்கு கீழ்ப்படிந்து, கப்பம்‌ 
கட்டி ஆட்சிபுரிந்த காலத்தில்‌, எருசலேம்‌. 
செழிப்பாயிருந்தது. எருசலேமின்‌ குடிகள்‌ 
பாபிலோன்‌ தேசத்து பாதுகாப்பிலிருந்தார்கள்‌. 
தேசத்தில்‌ அமைதி நிலவிற்று. 


சிதேக்கியா ராஜா பாபிலோன்‌ 
ராஜாவுக்கு துரோகம்பண்ணினான்‌. அவன்‌ 
பாபிலோன்‌ ராஜாவோடு பண்ணின 
உடன்படிக்கையை மீறி, எகிப்தின்‌ 
ராஜாவோடு இரகசியமாய்‌ உடன்படிக்கை 
பண்ணினான்‌. இதன்‌ நிமித்தமாக 
பாபிலோன்‌ ராஜாவுக்கு சிதேக்கியாவின்மீது 
கோபமுண்டாயிற்று. கல்தேயரின்‌ சேனை 
எருசலேமுக்கு விரோதமாக வந்து நகரத்தை 
அழித்துப்போட்டது. பாபிலோன்‌ ராஜா 
சிதேக்கியா ராஜாவை சிறைப்பிடித்தான்‌. 


திராட்சச்செடி பலத்த 
கொப்புக்களோடு, உயர ஓங்கி வளர்ந்தது. 
ஆனாலும்‌ அது உக்கிரமாய்ப்‌ பிடுங்கப்பட்டு, 
தரையிலே தள்ளுண்டது: கீழ்காற்றினால்‌. 
அதின்‌ கனி காய்ந்து போயிற்று: அதின்‌ 
பலத்த கொப்புகள்‌ முறிந்து. பட்டுப்போயின; 
அக்கினி அவைகளைப்‌ பட்சித்தது 
(எசே 19:12) 


பாபிலோன்‌ ராஜா எருசலேம்‌ நகரத்தைப்‌ 
பாழாக்கினான்‌. 

அக்கினியினால்‌ 

திராட்சச்செடியின்‌ பலத்த கொப்புகள்‌ முறிந்து, 
பட்டுப்போன துபோல, எருசலேமின்‌ 
ராஜகுடும்பத்தார்‌. எல்லோரும்‌. 
பட்டுப்போனார்கள்‌. பலத்த  கொப்புகள்‌ 
முறிக்கப்பட்டதுபோல, யூதாவின்‌ 
பிரபுக்களெல்லாம்‌ அழிக்கப்பட்டார்கள்‌. 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


இப்பொழுது 
திராட்சச்செடி, 
இல்லாததுமான 
நடப்பட்டிருக்கிறது' 
பாபிலோன்‌ தேசம்‌ 
தண்ணீரில்லாத  வனாந்தர 
இருக்கிறது. தண்ணீர்‌ ஓரமாய்‌ நாட்டப்பட்ட 
திராட்சச்செடி இப்போது வனாந்தர பூமியிலே 
நடப்பட்டிருக்கிறது. மிகுதியான. 
நீர்ப்பாய்ச்சலால்‌ கனிதந்த திராட்சச்செடி, 
இப்பொழுது கீழ்க்காற்றினால்‌ அதின்‌ கனி 
காய்ந்துபோயிற்று. தழைத்திருந்த 
திராட்சச்செடி இப்பொழுது அதன்‌ பலத்த 
கொப்புகள்‌ முறிந்து, பட்டுப்போயிற்று, 
கிளைகளுக்குள்ளே உயர ஒங்கி வளர்ந்த 
திராட்சச்செடியை, அக்கினி 
பட்சித்துப்போட்டது. 


யூதாவின்‌ மனுஷரும்‌: 


குடி பாபிலோன்‌. 
ச தகுப்ிலிரக்கிறாரகள்‌ 
தேசத்திலிருந்தவர்கள்‌, இப்போது 
தண்ணீரில்லாத வனாந்தர பூமியாகிய 
பாபிலோன்‌ த்திலிருக்கிறார்கள்‌. 
யூதாதேசமும்‌ எருசலேமுக்கு இப்போது 
வனாந்தர பூமிமாயிருக்கிறது. 


தாதேசத்தில்‌ ர்களின்‌ 

செக்க க்கள்‌ பங்க்‌ அம்‌ 

செங்கோலை நீதியாகவும்‌, நியாயமாகவும்‌ 

பயன்படுத்தவில்லை. யூதாவின்‌ ராஜாக்கள்‌, 

யூதாவின்‌ ஜனங்களுக்கும்‌, எருசலேமின்‌ 

குடிகளுக்கும்‌ உதவி செய்யவில்லை. 

அவர்கள்மீது கரிசனையோடில்லை. யூதாவின்‌ 

ஒடுக்கினார்கள்‌. 

அதிகார 

செய்தார்கள்‌. திக்கற்ற 

விதவைகளுக்கும்‌, 

உதவிசெய்யாமல்‌, 

அவர்களை துன்பப்படுத்தினார்கள்‌. இப்போது 
யூதாவின்‌ செங்கோல்‌ முறிந்துபோயிற்று. 


எருசலேமின்‌ 
தேசத்து, 
கானான்‌ 





டட எசேக்கியேல்‌ - விரிவுரை மரமா 
சியாமா EZEKIEL - COMMENTARY PUBLISHERS 


கர்த்தரே 
சிங்காசனத்தில்‌ ச்செய்கிறார்‌ எருசலேம்‌ என்னும்‌ திராட்சச்செடியின்‌ 
ஜனங்களை ஆளுகை ய்கிறவர்கள்‌, | கொடிகளிலுள்ள ஒரு கொய்பிலிருந்து. 
கர்த்தருக்கு பயந்து, ம்‌ | அக்கினி புறப்பட்டு, அதின்‌ கனியை 
நியாயமாகவும்‌ ஆளுகை ய்‌ ண்டும்‌ பட்சித்தது. ஆளுகிற செங்கோலுக்கேற்ற 


பலத்த கொப்பு இனிமேல்‌ யூதாதேசத்திலோ, 
எருசலேம்‌ நகரத்திலோ இல்லை. “இதுவே 
புலம்பல்‌, இதுவே புலம்பலாயிருக்கும்‌" 
(எசே 19:44) என்று கர்த்தர்‌ எசேக்கியேலிடம்‌. 

துன்மார்க்கராயிருந்தால்‌, ர்களுடைய | சொல்லுகிறார்‌. 

கையில்‌ செங்கோல்‌ 

பிசாசானவனாகிய 


அவர்கள்‌ கையிலிருக்கும்‌. 





f= FTN 
TT 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு விரோதமாய்‌ 
கோபமாயிருக்கிறார்‌ (எசே 20:23) 
தம்முடைய கோபத்திற்கான. நீதியான 
காரணத்தையும்‌ கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 

கர்த்தர்‌. இஸ்ரவேல்‌ வம்சத்தாருடைய 
முற்பிநாக்களுக்கு ஏராளமான நன்மைகளை 
செய்திருக்கிறார்‌. ஆனால்‌ அவர்களோ 
கர்த்தருக்கு 'நன்றியுள்‌ளவர்களாயும்‌, 
உண்மையுள்ளவர்களாயும்‌ ஜீவிக்கவில்லை. 

எகிப்‌; பவம்‌. 

2052). வனாந்தர பிரயாண 
(எசே 200-26). கானான்‌ தேச 
(எசே 20:27-32) 


(எசே 
அனுபவம்‌ 
அனுபவம்‌ 
இஸ்ரவேல்‌ வம்சத்தார்மீது. 
தேவனுடைய நியாயத்தீர்ப்புகள்‌ 
(எசே  20:33-36). கர்த்தர்‌ 
ற்‌ தம்முடைய 


சொல்லப்படும்‌ வார்த்தை (எசே 20:45-49). 


பிதாக்களின்‌ அருவருப்புகள்‌ 
எசே 20:1-4 


எசே 20:1. ஏழாம்‌ வருஷத்து ஐந்தாம்‌ 
மாதம்‌ பத்தாந்தேதியிலே "இஸ்ரவேலின்‌. 
மூப்பரில்‌ சிலர்‌ கர்த்தரிடத்தில்‌ 
விசாரிக்கும்படி. வந்து, எனக்கு முன்பாக 
உட்கார்ந்தார்கள்‌. 

எசே 20:2. அப்பொழுது கர்த்தருடைய 
வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர்‌. 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


எசே 20:3, 
இஸ்ரவேல்‌ 


மனுபுத்திரனே, தீ 
மூப்பரோடே பேசி, 
அவர்களை நோக்கி: கர்த்தராகிய 
ஆண்டவர்‌. உரைக்கிறது. 
என்னவென்றால்‌, நீங்கள்‌ என்னிடத்தில்‌ 
விசாரிக்க  வந்தீர்கனோ? 
என்னிடத்தில்‌ 
இடங்கொடேன்‌ 
ஜீவனைக்கொண்டு. 
என்று கர்த்தராகிய 
உரைக்கிறார்‌ என்று சொல்‌. 


எசே 20%. மனுபுத்திரனே, நீ 
அவர்களுக்காக. வழக்காடுவாயோ?' 
வழக்காட மனதானால்‌, தீ அவர்கள்‌ 
பிதாக்களின்‌ அருவருப்புகனை 
அவர்களுக்குத்‌ தெரியக்காட்டி, 
அவர்களை நோக்கி: 


இஸ்ரவேலின்‌ முற்பிதாக்களில்‌ சிலர்‌ 
கர்த்தரிடத்தில்‌ விசாரிக்கும்படி, 
எசேக்கியேலினிடத்தில்‌ வந்திருக்கிறார்கள்‌. 
இவர்கள்‌ பாபிலோன்‌ தேசத்து 
சறைகிகபிலருக்க யூதர்கள்‌. பாபிலோன்‌ 


இப்படிப்பட்ட சூழ்நிலையில்‌ தாங்கள்‌ என்ன 
செய்யவேண்டும்‌ என்பது பற்றி 
விசாரிக்கும்படி, இஸ்ரவேலின்‌ மூப்பர்கள்‌ 
எசேக்கியேலினிடத்தில்‌ வந்திருக்கிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌. 
மாத்திரமே ஆராதிக்கவேண்டும்‌. அவர்கள்‌ 
எந்த தேசத்துக்கு போனாலும்‌, 
விக்கிரகங்களை ஆராதிக்கக்கூடாது. அந்நிய 
மார்க்கத்தைப்‌ பின்பற்றக்கூடாது. புறஜாதி 
ஜனங்களோடு, சேர்ந்து, 
விக்கிரகாராதனையில்‌ பங்குபெறக்கூடாது. 
ஆனால்‌. பாபிலோன்‌ தேசத்திலிருக்கிற 
யூதர்களோ, விக்கிரகங்களுக்கு 
தூபங்காட்டுகிறார்கள்‌. கல்தேயரோடு 
சேர்ந்து விக்கிரகங்களை ஆராதனை 
செய்கிறார்கள்‌. 


கர்த்தரை 





i FTE 
TT 


இஸ்ரவேலின்‌ 
எசேக்கியேலினிடத்தில்‌, 
விக்கிரகாராதனையைப்பற்றி விசாரிக்க 
தாங்கள்‌ அந்நிய 
சிறையிருப்பிலிருப்பதினால்‌, 


மூப்பர்கள்‌ 


உறுதிபண்ணிக்கொள்வதற்காக, 
எசேக்கியேலினிடத்தில்‌ வந்திருக்கிறார்கள்‌. 


கர்த்தரோ விக்கிரகாராதனை செய்கிற 
யூதர்கள்மீது கோபமாயிருக்கிறார்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய கோபத்தை, எசேக்கியேல்‌ மூலமாய்‌ 
'வெளிப்படுத்துகிறார்‌. இஸ்ரவேலின்‌ மூப்பர்கள்‌ 
கர்த்தரிடத்தில்‌ விசாரிக்குப்படி 
வந்திருக்கிறார்கள்‌. கர்த்தரோ அவர்களுக்கு, 
நீங்கள்‌ என்னிடத்தில்‌ விசாரிக்க 
வந்தீர்களே, நீங்கள்‌ என்னிடத்தில்‌ விசாரிக்க 
இடங்கொடேன்‌" (எசே 20:3) என்று. 
தம்முடைய ஜீவனைக்‌ கொண்டு 
சொல்லுகிறார்‌. தம்மிடத்தில்‌ விசாரிக்க 
வந்திருக்கிற இஸ்ரவேலின்‌ மூப்பர்களுக்கு, 
இதுவே கர்த்தர்‌ சொல்லுகிற பிரதியுத்தரம்‌. 


வனுடைய நியாயத்தீர்ப்பு 
விக்கிரகாராதனைக்காரர்மீது வந்திருக்கிறது. 
புறஜாதியார்‌ விக்கிரகங்களை ஆராதிப்பது, 
போல, சிறையிருப்பிலிருக்கிற யூதர்களும்‌. 
விக்கிரகங்களை ஆராதிக்கிறார்கள்‌. 
யூதர்கள்‌ கர்த்தருடைய ஜனமாகயிருந்தாலும்‌, 
கர்த்தருடைய நீதியான நியாயத்தீர்ப்பு 
அவர்களுக்கு விரோதமாக வந்திருக்கிறது. 


எசேக்கியேல்‌ பாபிலோன்‌ 
தேசத்திலிருக்கிற யூதர்கள்மீது அன்பாகவும்‌. 
பிரியமாகவும்‌, கரிசனையாகவும்‌ இருக்கிறார்‌. 
எசேக்கியேலும்‌ ஒரு யூதர்‌. எசேக்கியேல்‌ 
யூதர்களுக்காக கர்த்தரிடத்தில்‌ 
பரிந்துபேசுகிறார்‌. அவர்களுக்காக 
வழக்காட வேண்டும்‌ என்று விரும்புகிறார்‌. 
கர்த்தரோ அவர்களுக்காக தம்மிடத்தில்‌ 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


யூதர்களுக்கு 

முற்பிதாக்களின்‌ 
பாவங்களைப்பற்றியும்‌, மீறுதல்களைப்பற்றியும்‌, 
அருவருப்புக்களைப்பற்றியும்‌ ஒன்றும்‌ 
தெரியவில்லை. கர்த்தர்‌ கிருபையும்‌ 
இரக்கமுமுள்ளவர்‌. அவர்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரரை தம்முடைய ஜனமாகத்‌ தெரிந்து 
கொண்டு, அவர்களை ஆசீர்வதித்தார்‌. 
ஆனால்‌ அவர்களோ கர்த்தரை விட்டு 
விலகி விக்கிரகங்களை ஆராதித்தார்கள்‌. 
இதன்‌ நிமித்தமாய்‌, கர்த்தருடைய 
நியாயத்தீர்ப்பு அவர்கள்மேல்‌ வந்தது. 


இந்த வரலாற்று சம்பவங்களை, 
பாமிலோன்‌ தேசத்து. சிறையிரப்பிலிரக்கிற 
யூதர்கள்‌ தெரிந்துகொள்‌ எவேண்டும்‌. 
கர்த்தர்‌ எசேக்கியேலிடம்‌, “மனுபுத்திரனே, நீ 
அவர்களுக்காக வழக்காடுவாயோ? வழக்காட 
மனதானால்‌, நீ அவர்கள்‌ பிதாக்களின்‌ 
அருவருப்புகளை அவர்களுக்குத்‌ 
தெரியக்காட்டு” 20:4) என்று 
சொல்லுகிறார்‌. 


(எசே 


எகிப்து தேசம்‌ 
எசே: 20:5-9 


எசே 20:5. கர்த்தராகிய ஆண்டவர்‌ 
உரைக்கிறது என்னவென்றால்‌, நாண்‌ 
'இஸ்ரவேலைத்‌: தெரிந்துகொண்ட. 
நாளிலே யாக்கோபு வம்சத்து 
ஜனங்களுக்கு. நான்‌ ஆணையிட்டு, 
எகிப்துதேசதத்தில்‌ என்னை 
அவர்களுக்குத்‌ தெரியப்படுத்தி, நான்‌ 
உங்கள்‌ தேவனாகிய கர்த்தர்‌ என்று 
ஆணையிட்டேன்‌. 


எசே 20:6. நான்‌ 
எகிப்துதேசத்திகிருந்து 
என்றும்‌, அவர்களுக்காக நாண்‌: 
பார்த்துவைத்ததும்‌, பாலும்‌ தேனும்‌ 
ஓடுகிறதும்‌ எல்லா தேசங்களின்‌ 
சிங்காரமுமான தேசத்திலே 
அவர்களைக்‌ கொண்டுவந்து விடுவேன்‌ 
என்றும்‌ அத்நானிலே ஆணையிட்டு, 


அவர்களை 
அழைப்பேன்‌ 





i FTN 
TT 


எசே 20:7. உங்களில்‌ 

தங்கள்‌ கண்களால்‌ 
அருவருப்புகளைத்‌ 

எகிப்தின்‌ 

விக்கிரகங்களால்‌ ல்‌ 
தீட்டுப்படுத்தாதிருப்பீர்கனாக; உங்கள்‌: 
தேவனாகிய கர்த்தர்‌ நான்‌ என்று. 
அவர்களோடே, சொன்னேன்‌. 


எசே 20:8, அவர்களோ, என்‌: 
சொல்லைக்‌ கேட்க மனதில்லாமல்‌ 
எனக்கு. விரோதமாய்‌. 
இரண்டகம்பண்ணினார்கன்‌; அவரவர்‌ 
தங்கள்‌ கண்களால்‌ நோக்கின 
அருவருப்புகளைத்‌ தன்னிப்‌ 
போடாமலும்‌, எகிப்தின்‌ நரகலான 
விக்கிரகங்களை வி 
இருந்தார்கள்‌; ஆதலால்‌ எகிப்து 
தேசத்தின்‌ நடுவிலே என்‌ கோபத்தை 
அவர்களிலே தீர்த்துக்கொள்ளும்படிக்கு. 
என்‌ உக்கிரத்தை அவர்கள்‌ மேல்‌. 
ஊற்றுவேன்‌ என்றேன்‌. 


எசே 20:9. பான்‌ எண்னை 
இவர்களுக்கு வனிப்படுத்தி, 
இவர்களுக்கு முன்பாக. என்‌ 
நாமம்‌ பரிசுத்தக்குலைச்சலாகாதபடிக்கு, 
இவர்களை பவது ககக கிக்குந்து 
புறப்படப்பண்ணி, 


நாமத்தினிமித்தம்‌ த்ப்பெய்கேல்‌...! 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ எகிப்து தேசத்திலே 
அடிமைகளாயிருந்தார்கள்‌. எகிப்தின்‌ 
அதிபதியாகிய 


ப அவர்களை 


பப்படுத்தினான்‌. 


ஆகிலும்‌ 


ஒடுக்கினான்‌. 
ப்ளை. கதைக்‌! அங்கள்‌ 
வாங்கினான்‌. கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனத்தார்மீது கிருபையாய்‌ இரங்கினார்‌. 


கர்த்தர்‌ இஸ்ரவேலை 
ஜனமாகத்‌ தெரிந்துகொண்டார்‌. 
கர்த்தருக்குரியவர்கள்‌. 
விசேஷமானவர்கள்‌. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
இப்போது எகிப்து. தேசத்து: 
அடிமைத்தனத்திலிருந்தாலும்‌, கர்த்தர்‌ 
அவர்களை தமக்கு விசேஷமான ஜனமாகத்‌ 
தெரிந்துகொண்டார்‌. 


தம்முடைய 
அவர்கள்‌ 
கர்த்தருக்கு 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


வம்சத்தாரிடத்தில்‌ நல்ல 
ம்‌ காணப்படவில்லை. 
எகிப்து "சொற்ற அடிமைத்தனத்திலிருந்த 
இஸ்ரவேல்‌: புத்திரர்கள்‌ 
முறுமுறுக்கிறவர்களாகவும்‌, 
நன்றியில்லாதவர்களாகவும்‌, 
கலகக்காரர்களாகவும்‌ இருந்தார்கள்‌ 
ஆனாலும்‌ கர்த்தர்‌ அவர்களை, தமக்கு 
'ஷமானவர்களாகத்‌ தெரிந்துகொண்டார்‌. 
அவர்கள்‌ மூலமாய்‌ தம்முடைய மகிமையை 
வெளிப்படுத்துவது கர்த்தருக்கு சித்தமாயிற்று. 
தேசத்திலே. 
அடிமைகளாகயிருந்தவர்கள்‌ யாக்கோபு 
வம்சத்து ஜனங்கள்‌. கர்த்தர்‌ அவர்களை 
எகிப்து தேசத்திலே தெரிந்துகொண்டார்‌. 


தம்மை 


எகிப்து 


சர்வவல்லமையுள்ள தேவன்‌ என்னும்‌. 
நாமத்தினால்‌ நான்‌  ஆமிரகாமுக்கும்‌ 
ஈசாக்குக்கும்‌. யாக்கோபுக்கும்‌ 
தரிசனமானேன்‌: ஆனாலும்‌ யேகோவா 
என்னும்‌ என்‌ நாமத்தினால்‌ நான்‌ 
அவர்களுக்கு அறியப்படவில்லை" (யாத்‌ 6:3). 
கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ வம்சத்தாருடைய 
முற்பிதாக்களுக்கு, “சர்வவல்லமையுள்ள 
தேவன்‌" என்னும்‌ நாமத்தினாலேயே தம்மை 
ர்‌. ஆனால்‌ இப்போதோ 


ல்‌. ஜனங்கள்‌ எகிப்து 
தேசத்தின்‌ அடிமைத்தனத்தில்‌ நீண்டகாலமாய்‌ 
வேதனைகளை அனுபவித்தார்கள்‌. 
அவர்களுடைய பார்வையில்‌, எகிப்தின்‌ 
அதிபதியாகிய பார்வோனே 
வல்லமையுள்ளவனாக காணப்பட்டான்‌. 
அவர்கள்‌ கர்த்தருடைய வல்லமையை 
மறந்துவிட்டார்கள்‌. “கர்த்தர்‌ 
சர்வவல்லமையுள்ளவர்‌” என்னும்‌ 
சத்தியத்தையும்‌ அவர்கள்‌ மறந்துவிட்டார்கள்‌. 





i FTN 
TT 


ஜனத்தாருடைய 
பொன்னணிகளெல்லாம்‌ 

வார்ப்பிக்கப்‌ 
கன்றுக்குட்டியாகவும்‌, அந்தக்‌ 
கன்றுக்குட்டிக்கு முன்பாக கட்டப்பட்ட 
பலிபீடமாகவும்‌, அந்தக்‌ கன்றுக்குட்டிக்காக 
செலுத்தப்பட்ட சர்வாங்க தகனபலிகளாகவும்‌, 
சமாதான பலிகளாகவும்‌ ஆயிற்று. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ தங்களுக்கு 
சொந்தமான மிருகங்களை, வார்ப்பிக்கப்பட்ட 
கன்றுக்குட்டிக்கு பலியிட்டு, அந்த 
விக்கிரகத்தை மேன்மைப்படுத்துகிறார்கள்‌. 


கிருபையினால்‌ 
புத்திரருக்கு 


இஸ்ரவேல்‌ 
காதுகளிலிருந்த 
இப்போது 


கர்த்தர்‌ 
இஸ்ரவேல்‌ 
பொன்னாபரணங்களையும்‌, 
டுமாடுகளையும்‌ கொடுத்திருக்கிறார்‌. 
கர்த்தர்‌ தங்களுக்கு கொடுத்திருக்கிற 
ஐசுவரியத்திற்காக அவர்கள்‌ கர்த்தருக்கு 
நன்றியுள்ளவர்களாயிருக்கவேண்டும்‌. 
தங்களுடைய பொன்னாலும்‌, 
உடமைகளாலும்‌ அவர்கள்‌ கர்த்தரை 
தரித்த அவரை  மகிமைப்படுத்த 
ஆனால்‌ அவர்களோ கர்த்தர்‌ 
த்தது கொடுத்திருக்கிற பொருளாதார 
ஆசீர்வாதங்களை, விக்கிரகங்களை 


மகிமைப்படுத்த பயன்படுத்துகிறார்கள்‌. 


சீனாய்‌ மலையின்‌ கீழே இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ திரளான எண்ணிக்கையில்‌ 
பாளயமிறங்கியிருக்கிறார்கள்‌. அவர்களில்‌ 
அநேகர்‌ வார்ப்பிக்குப்பட்ட கன்றுக்குட்டிக்கு 
பலிகளை செலுத்தி, புசித்து குடித்து 
வெறித்திருக்கிறார்கள்‌. இதே ஸ்தலத்திலே, 
ஒரு சில நாட்களுக்கு முன்பாக கர்த்தர்‌ 
அக்கினிமிலே அவர்களுக்கு மத்தியிலே 
வெளிப்பட்டார்‌. அவர்கள்‌ எல்லோரும்‌ 
தங்களோடு பேசுகிற கர்த்தருடைய 
சத்தத்தைக்‌ கேட்டார்கள்‌. 
கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரிடத்தில்‌, 
ங்‌ வார்ப்பிக்கப்பட்‌। 
உண்டுபண்ண வேண்டாம்‌" 
சொன்னார்‌. அவர்களும்‌ 
கட்டளைக்கு கீழ்ப்படிந்து, 
உடன்படிக்கை 
செய்துகொண்டார்கள்‌. கர்த்தர்‌ தங்களுக்கு 
சொன்ன எல்லா பிரமாணங்களுக்கும்‌ 
தாங்கள்‌ கீழ்ப்படிவதாக: அவர்கள்‌ 
உறுதிபண்ணினார்கள்‌. 


தமது 


மற்ற 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


உடன்படிக்கையின்‌ 
எடுத்து. ஜனங்களின்‌ காது கேட்க 
வாசித்தான்‌; அவர்கள்‌ கர்த்தர்‌ 
சொன்னபடியெல்லாம்‌ செய்து, கீழ்ப்படிந்து 
நடப்போம்‌ என்றார்கள்‌" (யாத்‌ 24:7). 
இஸ்ரவேல்‌  புத்திரருக்கு 
தம்முடைய கட்டளைகளை 
கர்த்தர்‌ எந்த ஒரேபிலே 
கட்டளைகளை அவர்களுக்கு 
அந்த ஒரேபிலே 
தங்களுக்கு 
பொன்கன்றுக்குட்டியை வார்ப்பிக்கிறார்கள்‌. 


புஸ்தகத்தை. 


கர்த்தர்‌ 


புதிய ஏற்பாட்டுக்காலத்தில்‌ 
ஜனங்கள்‌. மறியா... இலேகதற்ல்துலன்‌ 

சுவிசேஷம்‌ பிரசங்கிக்கப்படுகிறது. 
கர்த்தருடைய சுவிசேஷம்‌ 
விக்கிரகாராதனைக்காரருக்கும்‌ 
சொல்லப்படுகிறது. ஜனங்கள்‌ கிறிஸ்துவின்‌ 
சுவிசேஷத்தை: பெற்றுக்கொண்டபோது, 
தங்கள்‌ விக்கிரகாராதனையைலிட்டு உடனே 
வெளியேறி வருகிறார்கள்‌. 


“ஏனெனில்‌, அவர்கள்‌ தாமே 
எங்களைக்‌ குறித்து, உங்களிடத்தில்‌ நாங்கள்‌ 
அணைந்த பிரவேசம்‌ இன்னதென்பநையும்‌, 
ஜீவனுள்ள மெய்யான. 
ஊழியஞ்செய்வதற்கு, 

விக்கிரகங்களைவிட்டு தேவனிடத்நிற்கு 
மனந்திரும்பினதையும்‌, அவர்‌ 
மரித்தோரிலிருந்துதெழுப்பின வரும்‌, இனிவரும்‌ 
கோபாக்கினையினின்று நம்மை நீங்கலாக்கி 
இரட்சிக்கிறவருமாயிருக்கிற அவருடைய 
குமாரனாகிய இயேசு 
பரலோகத்திலிருந்து வருவதை 
எதிர்பார்த்துக்கொண்டிருக்கிறதையும்‌, 
அறிவிக்கிறார்களே” (1தெச 1:90). 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
பொன்கன்றுக்குட்டியை வார்ப்பித்து, அதற்கு 
பலிகளை செலுத்தி, கர்த்தருக்கு 
விரோதமாகப்‌ பாவம்‌ செய்கிறார்கள்‌. இந்த 
விக்கிரகாராதனையிலே ஆரோனுக்கும்‌ பங்கு 
இருக்கிறது. ஆரோனே விக்கிரகத்தை 
வார்ப்பித்தார்‌. அவரே அந்த விக்கிரகத்திற்கு 
முன்பாக ஒரு பலிபீடத்தைக்கட்டி, “நாளைக்கு 
கர்த்தருக்கு பண்டிகை” என்று சொன்னார்‌. 


நீங்கள்‌ 





i FTE 
ETT 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ வம்சத்தாரோடு 
உடன்படிக்கை செய்திருக்கிறார்‌. அவர்‌ 
தம்முடைய ஆணையினால்‌ அவர்களுக்கு 
தம்மை தெரியப்படுத்தியிருக்கிறார்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய பரிசுத்தமான கரத்தை, இஸ்ரவேல்‌ 
வம்சத்தாருக்கு நேராக நீட்டி, தம்முடைய 
ஆணையை உறுதிபடுத்தியிருக்கிறார்‌. 
கர்த்தர்‌ சர்வவல்லமையுள்ளவர்‌ என்பதை, 
எகிப்தின்‌ அடிமைத்தனத்திலிருந்த இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ மறந்துவிட்டாலும்‌, கர்த்தர்‌ 
மறுபடியுமாய்‌ அவர்களுக்கு, “நான்‌ உங்கள்‌ 
தேவனாகிய கர்த்தர்‌" என்று தம்மை 
வெளிப்படுத்துகிறார்‌ 
கர்த்தர்‌ எகிப்து 
அடிமைத்தனத்திலிருக்கிற இஸ்ரவேல்‌ 
புத்தரை விடுதலைபண்ணுவார்‌ என்பதும்‌, 
அவர்களை கானான்‌ தேசத்திற்கு அழைத்து 
வந்து, அங்கே அவர்களை குடியேற்றுவார்‌ 
என்பதும்‌ கர்த்தருடைய வாக்குத்தத்தம்‌. 
கர்த்தர்‌ சொல்லும்போ, 
நான்‌. அனகன்‌: எனப தாதாந்தைச்க 
அழைப்பேன்‌ என்றும்‌, அவர்களுக்காக 
நான்‌ பார்த்துவைத்ததும்‌, பாலும்‌ தேனும்‌ 
எல்லா ங்களின்‌ 
தேசத்திலே அவர்களைக்‌ 


விடுவேன்‌ என்றும்‌. 
(எசே 20:6) 


தேசத்தின்‌ 


ஒடுகிறதும்‌ 

சிங்காரமுமான 
கொண்டுவந்து 
அந்நாளிலே ஆணையிட்டேன்‌" 


என்று சொல்லுகிறார்‌ 


கானான்‌ தேசம்‌ என்பது. ஏதேனிலுள்ள 
இரண்டாவது. தோட்டத்தைப்போலிருக்கிறது. 
அங்கு பாலும்‌ தேனும்‌ ஒடுகிறது. மற்ற 
தேசங்களைவிட கானான்‌ தேசமே 
சிங்காரமான தேசம்‌. எகிப்து தேசமோ 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு அடிமைத்தனத்தின்‌ 
தேசம்‌. கர்த்தர்‌ அவர்களுடைய 
அடிமைத்தனத்தின்‌ விலங்குகளை 
முறிக்கிறார்‌. கர்த்தர்‌ அவர்களோடு 
உடன்படிக்கை செய்து, அவர்களை கானான்‌ 
தேசத்திற்கு அழைத்துக்கொண்டு வந்து, 
அங்கே அவர்களை குடியேற்றி. 
ஆசீரிவதக்கிறார்‌ 
இஸ்ரவேல்‌. 
விசேஷமானவர்கள்‌. 
கர்த்தருடைய 
சுதந்தரவாளிகள்‌. 
ஆசீர்வாதங்களைப்‌ 
வேண்டுமென்றால்‌, 
கட்டளைகளுக்கும்‌ கீழ்ப்படியவேண்டும்‌. 


வம்சத்தார்‌ 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


கர்த்தர்‌ எகிப்து 
அடிமைத்தனத்திலிருக்கிற 
ஜனங்களை 


தேசத்து 
இஸ்ரவேல்‌ 
ஆசிர்வதிப்பதாக 
வாக்குப்பண்ணுகிறார்‌. அவர்கள்‌ 
விக்கிரகாராதனையைவிட்டு விலகிவர 
வேண்டும்‌ என்று கட்டளை கொடுக்கிறார்‌ 


உங்களின்‌ 
கண்களால்‌ 


அவாவர்‌ தங்கள்‌ 
நோக்கின அருவருப்புகளைத்‌ 
தள்ளிவிட்டு, எகிப்தின்‌ நரகலான 
விக்கிரகங்களால்‌ உங்களைத்‌ 
தீட்டுப்படுத்தாதிருப்பீர்களாக" (எசே 20:7) 
என்று தேவனாகிய கர்த்தர்‌ அவர்களோடே 
சொல்கிறார்‌. எகிப்தின்‌ நரகலான 
விக்கிரகங்களெல்லாம்‌. கர்த்தருக்கு 
அருவருப்பாயிருக்கிறது. கர்த்தரைத்‌ 
தொழுதுகொள்கிறவர்கள்‌ ஆவியோடும்‌, 
உண்மையோடும்‌ தொழுதுகொள்ளவேண்டும்‌. 


எகிப்து தேசத்து, 
அடிமைத்தனத்திலிருந்த இஸ்ரவேல்‌ புத்திரரோ 
கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியவில்லை, 
அவர்கள்‌ விக்கிரகாராதனையில்‌ தங்களை 
ஈடுபடுத்திக்கொண்டார்கள்‌. அந்நிய 
பின்பற்றிப்போனார்கள்‌. 
தூபங்காட்டினார்கள்‌ 
சொல்லைக்‌ கேட்க 
மனதில்லை. அவர்கள்‌ 
விரோதமாய்‌ 

இரண்டகம்பண்ணினார்கள்‌. 


எகிப்தின்‌ நரகலான விக்கிரகங்களால்‌ 
தங்களை தீட்டுப்படுத்தக்கூடாது என்பது 
கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ வம்சத்தாருக்கு 
சொன்ன கட்டளை. ஆனால்‌ அவர்களோ 
எகிப்தின்‌ நரகலான விக்கிரகங்களை 
விடவில்லை. அவற்றைப்‌ 
பற்றிக்கொண்டார்கள்‌. அவற்றிற்கு 
தூபங்காட்டினார்கள்‌. 

எகிப்து தேசத்தில்‌ 
விக்கிரகங்கள்‌ இருக்கிறது. 
வம்சத்தார்‌ எகிப்து தேசத்து, 
அடிமைத்தனத்திலிருந்தபோது, அவர்கள்‌ 
எந்தப்‌ பக்கம்‌ திரும்பிப்‌ பார்த்தாலும்‌, எல்லா 
பக்கங்களிலும்‌ விக்கிரகங்கள்‌ இருக்கும்‌. 
கர்த்தர்‌ அவர்களிடத்தில்‌, “உங்களில்‌ அவரவர்‌ 
தங்கள்‌ கண்கள்‌ நோக்கின 
அருவருப்புக்களை தள்ளிவிடவேண்டும்‌” 
என்று கட்டளை கொடுத்திருக்கிறார்‌. ஆனால்‌ 
அவர்களோ, “அவரவர்‌ தங்கள்‌ கண்களால்‌ 
தள்ளிப்போடாமலிருந்தார்கள்‌"' 


ஏராளமான 


இஸ்ரவேல்‌ 





f= FTE 
TT 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ ஜனத்தாரை 
தமக்கு விசேஷமானவர்களாகத்‌. 
'தெரிந்தெடுத்திருக்கிறார்‌. ஆனால்‌ 
அவர்களோ கர்த்தருடைய சொல்லைக்‌ 
கேட்க  மனதில்லாதவர்களாயிருக்கிறார்கள்‌. 
இதனால்‌ கர்த்தருடைய கோ 
நியாயத்தீர்ப்பும்‌ அவர்கள்மேல்‌ 


தீர்மானம்பண்ணினார்‌. 


எகிப்து தேசத்திலே பல. 
வாதைகளை னார்‌. இந்த 
வாதைகளைப்‌ பார்த்து, இஸ்ரவேல்‌ 
ஜனங்கள்‌ தங்களுடைய 
விக்கிரகாராதனையைவிட்டு தம்மிடத்தில்‌ 
திரும்பி வருவார்கள்‌ என்று கர்த்தர்‌ 
எதிர்பார்த்தார்‌ எகிப்தின்‌ நரகலான 
விக்கிரகங்களால்‌ இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ 
தங்களை தீட்டுப்படுத்தாதிருப்பார்கள்‌ என்று, 
கர்த்தர்‌ எதிர்பார்த்தார்‌. ஆனால்‌ கர்த்தர்‌ 
எகிப்து தேசத்தில்‌ அனுப்பிய வாதைகளினால்‌, 
இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ குணப்படவில்லை. 
அவர்கள்‌ எகிப்தின்‌ விக்கிரகங்களை விட்டு 
கர்த்தரிடத்தில்‌ திரும்பி வரவில்லை. 


எகிப்து தேசத்து 
அடிமைத்தனத்திலிருந்த இஸ்ரவேல்‌ பத்திர, 
வாதைகளையும்‌, வேதனைகளையும்‌, 
உபத்திரவங்களையும்‌ அனுபவித்தாலும்‌, 
அவர்கள்‌ இன்னும்‌ எகிப்தின்‌ நரகலான 
விக்கிரகங்கள்மீது பிரியமாயிருக்கிறார்கள்‌. 


கர்த்தர்‌ 


தம்முடை 
மனதில்லாத. 
கர்த்தர்‌ 


இஸ்ரவேல்‌ புத்திரரும்‌ அழிந்துபோவார்களாக" 
என்று கர்த்தர்‌ தம்முடைய கோபத்தில்‌ 
ஆணையிட்டிருக்கலாம்‌. ஆனால்‌ கர்த்தரோ, 
தமக்கு சொந்தமாகத்‌ தெரிந்துகொண்ட, 
இஸ்ரவேல்‌ புத்திரரை அழித்துப்போடாமல்‌, 
அவர்களுக்கு தம்முடைய கிருபையை 
வெளிப்படுத்துகிறார்‌. 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


ஆகிலும்‌ நான்‌ என்னை இவர்களுக்கு 
வெளிப்படுத்தி, இவர்களுக்கு முன்பாக என்‌ 
நாமம்‌: பரிசுத்தக்குலைச்சலாகாதபடிக்கு, 
எகிப்துதேசத்திலிருந்து 
என்‌ நாமத்தினிமித்தம்‌. 
(எசே 20:9) என்று 

கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


எகிப்து தேசத்து 
அடிமைத்தனத்திலிருந்த இஸ்ரவேல்‌ 
புத்திரர்கள்‌, கர்த்தருடைய சொல்லைக்கேட்க 
மனதில்லாதவர்களாயிருந்தாலும்‌, எகிப்து 
தேசத்தின்‌ நரகலான விக்கிரகங்களையும்‌, 
அருவருப்புக்களையும்‌ தள்ளிப்போடாமலும்‌, 
விட்டுவிடாமலும்‌ இருந்தாலும்‌, கர்த்தர்‌ 
தம்முடைய நாமத்தினிமித்தம்‌ அவர்களுக்கு 
கிருபை செய்கிறார்‌. கர்த்தர்‌ அவர்களை 
எகிப்தின்‌ அடிமைத்தனத்திலிருந்து, 
விடுதலைபண்‌ ணுகிறார்‌. 


கர்த்தருடைய பிரமாணத்திற்கு 
கீழ்ப்பியாதவர்கள்மீது, அவருடைய கோபமும்‌ 
நியாயத்தீர்ப்பும்‌ வரும்‌. ஆனால்‌ இங்கோ 
கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பைவிட, 
அவருடைய கிருபை பெரிதாயிருக்கிறது. 
கர்த்தர்‌ தம்முடைய நாமத்தினிமித்தம்‌. 
இஸ்ரவேல்‌ வம்சத்தாருக்கு கிருபை 
செய்கிறார்‌. 


கர்த்தருடைய நாமம்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கு முன்பாக பரிசுத்த 
குலைச்சலாகக்கூடாது என்பது கர்த்தருடைய 
கர்த்தர்‌ 

வெளிப்படுத்தி, 
நாமத்தினிமித்தம்‌ 
அவர்களுக்கு கிருபை செய்கிறார்‌. கர்த்தர்‌ 
தேசத்திலிருந்து 


தம்மை 


கிருபையையும்‌ 

பெற்றுக்கொள்வதற்கு, 

ஒரு தகுதியும்‌ 

கர்த்தர்‌ தம்முடைய 

நாமத்தை காரணமாகச்‌ 

அதன்‌ நிமித்தமாக, கர்த்தர்‌ 

தம்முடைய கிருபையையும்‌ இரக்கத்தையும்‌ 

நமக்கு காண்பிக்கிறார்‌. தம்முடைய 

நாமத்தினிமித்தம்‌ கர்த்தர்‌ நமக்கு கிருபை 
செய்கிறார்‌. 





i THE 
TT 


வனாந்தரம்‌ 
எசே: 20:10-26 


ஆகையால்‌ நாண்‌. 

எகிப்து தேசத்திலிருத்து 

புறப்படப்பண்ணி, அவர்களை 
வனாத்தரத்தில்‌ அழைத்து வத்து, 


எசே 20:11. என்‌ கட்டனைகனை 
அவர்களுக்குக்‌ கொடுத்து, என்‌ 
நியாயங்களை அவர்களுக்குத்‌. 
தெரியப்படுத்தினேன்‌; அவைகவின்படி. 
செய்கிற மனுஷன்‌ அவைகளால்‌. 


பிழைப்பான்‌. 


எசே 2002. நான்‌ தங்களைப்‌ 
பரிசுத்தம்பண்ணுகிற கர்த்தர்‌ என்று 
அவர்கள்‌ அதியும்படிக்கு, எனக்கும்‌ 
அவர்களுக்கும்‌ அடையாளமாய்‌ 
இருப்பதற்கான. என்‌ 
ஓய்வுநாட்களையும்‌ அவர்களுக்குக்‌ 
கட்டனையிட்டேன்‌. 


எசே 20:13. ஆனாலும்‌ இஸ்ரவேல்‌ 
வம்சத்தார்‌ வனாந்தரத்தில்‌ எனக்கு. 
விரோதமாய்‌ இரண்டகம்‌ 
பண்ணினார்கள்‌; என்‌: 
கட்டனைகளின்‌ படியே மனுஷன்‌ 
செய்தால்‌ அவைகளால்‌ பிழைப்பான்‌; 
அவர்களோ அவைகளில்‌ நடவாமல்‌, என்‌ 
"நியாயங்களை வெறுத்து, என்‌ 
ஓய்வுநாட்கனின்‌ பரிசுத்தத்தை மிகவும்‌ 
குலைத்தூப்போட்டார்கள்‌; ஆதலால்‌ 
அவர்களை திர்முலமாக்கும்படி. 
வனாந்தரத்திலே என்‌ உக்கிரத்தை 
அவர்கள்மேல்‌ ஊற்றுவேன்‌ என்றேன்‌. 


எசே 014. ஆகிலும்‌ நான்‌ 
இவர்களைப்‌ புறப்படப்பண்ணினதைக்‌ 
கண்ட புறஜாதிகளுடைய கண்களுக்கு 
முன்பாக என்‌ நாமம்‌ 
பரிசுத்தக்குலைச்சலாகாதபடிக்கு, என்‌ 
நாமத்தினிமித்தம்‌ கிருபைசெய்தேன்‌. 


எசே. 20:19. ஆனாலும்‌ அவர்களுடைய 
இருதயம்‌ அவர்களுடைய நரகலான 
விக்கிரகங்களைப்‌ பின்பற்றி, அவர்கள்‌ 
என்‌ நியாயங்களை வெறுத்து, என்‌: 
கட்டனைகளில்‌ நடவாமற்போய்‌, 
என்‌ ஓய்வதாட்களைப்‌ 
பரிசுத்தக்குலைச்சலாக்கின படியால்‌, 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


பிரியப்‌ 
UBLISHERS 


எசே. 
வாக்குத்தத்தம்பண்ணினதும்‌, 
'பாலும்தேனும்‌ ஓடுகிறதும்‌, 
எல்லா தேசங்களின்‌. 
சிங்காரமாயிருக்கிறதுமான தேசத்திலே. 
அவர்களைக்‌: கொண்டுவந்து 
விடுவதில்லை என்று வனாந்தரத்தில்‌ 
ஆணையிட்டேன்‌. 


எசே 20:17, ஆகிலும்‌ அவர்களை 
அழிக்காதபடிக்கு, என்‌ கண்‌ 
அவர்களைத்‌ தப்பவிட்டது; நாண்‌ 
அவர்களை: வனாந்தரத்தில்‌ 
நிர்மூலமாக்கவில்லை, 


எசே. 20:18. வனாந்தரத்தில்‌ 
அவர்களுடைய பின்னைகளை நோக்கி: 
நீங்கள்‌ உங்கள்‌ பிதாக்களின்‌ 
முறைமைகளில்‌ 'நடவாமலும்‌ 
அவர்களுடைய 'நியாயங்களைக்‌. 
கைக்கொன்னாமலும்‌, அவர்களுடைய 
நரகலான விக்கிரகங்களால்‌ உங்களைத்‌ 
தீட்டுப்படு த்தாமலும்‌ இருங்கள்‌. 


எசே 20:19. உங்கள்‌ தேவனாகிய 
கர்த்தர்‌ நானே; நீங்கள்‌ என்‌: 
கட்டனைகளில்‌ நடந்து, என்‌ 
தியாயங்களைக்‌. கைக்கொண்டு, 
அவைகளின்படியே செய்து, 


நான்‌ 


எசே 20:20. என்‌ ஓய்வுநாட்கனைப்‌ 
பரிசுத்தமாக்குங்கன்‌; நான்‌ உங்கள்‌ 
தேவனாகிய கர்த்தர்‌ என்று நீங்கள்‌. 
அறியும்படிக்கு அவைகள்‌ எனக்கும்‌ 
உங்களுக்கும்‌ அடையாளமாயிருக்கும்‌ 
என்றேன்‌. 


எசே 20:21. ஆனாலும்‌ பின்னைகளும்‌ 
எனக்கு விரோதமாய்‌ எழும்பினார்கன்‌; 
என்‌ கட்டனைகளின் படியே மனுஷன்‌ 
செய்தால்‌ அவைகளால்‌ பிழைப்பானே; 
அவர்களோ அவைகளில்‌ நடவாமதூம்‌, 
என்‌ நியாயங்களைக்‌ கைக்கொண்டு 
அவைகளின்படி செய்யாமலும்‌, 
என்‌ ஓய்வுநாட்கனைப்‌ பரிகத்தக்‌ 
குலைச்சலாக்கிப்போட்டார்கள்‌; 
ஆகையால்‌ வனாந்தரத்திலே எண்‌: 
கோபத்தை அவர்களில்‌ தீர்த்துக்‌ 
கொள்ளும்படி என்‌ உக்கிரத்தை 
அவர்கன்மேல்‌ ஊற்றுவேன்‌ என்றேன்‌. 





i THEN 
TT 


எசே 20:22. ஆகிலும்‌ நான்‌ என்‌: 
கையைத்‌ திருப்பி, நான்‌ இவர்களை 
புறப்படப்பண்ணினதைக்‌ கண்ட 
புறஜாதிகளுடைய கண்களுக்கு. 
முன்பாக என்‌ நாமம்‌ 
பரிகுத்தக்குலைச்சலாகாதபடிக்கு, என்‌ 
நாமத்தினிமித்தம்‌ கிருயைசெய்தேன்‌.. 


எசே: 20:23. ஆனாலும்‌ அவர்கள்‌ என்‌ 
தியாயங்களின்படி செய்யாமல்‌, என்‌ 
கட்டளைகளை வெறுத்து, என்‌ 
ஏய்வுநாட்கனை பரிசுத்தக்‌ 
குலைச்சலாக்கின படியாலும்‌, 
அவர்களுடைய கண்கள்‌ அவர்கள்‌ 
பிதாக்களின்‌: 'நரகலான 
விக்கிரகங்களின்மேல்‌ 
நோக்கமாயிருத்‌ தபடி. யாலும்‌, 


எசே 20:24. நான்‌ அவர்களைப்‌ 
புறஜாதிகளுக்குன்னே சிதறடித்து, 
அவர்களை தேசங்கனிலே. 
தூற்றிப்போடுகிறதற்கு வனாந்தரத்திலே. 
ஆணையிட்டேன்‌. 


எசே. 20:95. 
நன்மைக்கேதுவல்லாத: 
கட்டளைகளையும்‌ 
ஜீவனுக்கேதுவல்லாத 
'தியாயங்கணையும்‌ நான்‌ அவர்களுக்குக்‌ 
கொடுத்தேன்‌. 


எசே: 20:26. நான்‌ கர்த்தர்‌ என்று 
அவர்கள்‌ அறியத்தக்கதாக, நான்‌ 
அவர்களைப்‌ பாழாக்கும்படி, அவர்கள்‌ 
கர்ப்பந்திறந்து பிறக்கிறதையெல்லாம்‌. 
தீக்கடக்கப்பண்ணி, இவ்விதமாய்‌ 
அவர்களுடைய பலிகளினாலே 
அவர்களைத்‌ தீட்டுப்படப்பண்ணினேன்‌.. 


ஆகையால்‌ 


இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ கர்த்தருக்கு. 


விரோதமாகப்‌ பாவம்‌ செய்கிறார்கள்‌. 
பாவத்தின்‌ சம்பளம்‌ மரணம்‌. இஸ்ரவேல்‌ 
புத்திரரோ தங்களுக்கு கேடுண்டாகவே பாவம்‌ 
செய்கிறார்கள்‌. தங்களுடைய பாவங்களினால்‌ 
அவர்கள்‌ தங்களைத்‌ தாங்களே 
அழித்துப்போடுகிறார்கள்‌. கர்த்தரோ 
கிருபையுள்ளவர்‌. அவர்‌ நீதியுள்ளவர்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய நீதியினால்‌, இஸ்ரவேல்‌ 
புத்திரரின்‌ பாவங்களினிமித்தமாய்‌, 
அவர்களைத்‌ தண்டிக்கிறார்‌. 
அதே கர்த்தர்‌, தம்முடைய கிருபையினால்‌, 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ பாவம்‌ செய்திருந்தாலும்‌, 
அவர்களைத்‌ தண்டியாமல்‌ அவர்களுக்கு 
கிருபை செய்கிறார்‌, இரக்கம்‌ காண்பிக்கிறார்‌ 


எகிப்து தேசத்திலே அடிமைகளாக 
வேதனைப்படுகிற இஸ்ரவேல்‌ புத்திரரை 
கர்த்தர்‌ விடுதலைபண்ணி, அந்த 
தேசத்திலிருந்து அவர்களை 
புறப்படப்பண்ணுகிறார்‌. அவர்களை 
வனாந்தரத்தில்‌ அழைத்து, வருகிறார்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு வனாந்தரத்தில்‌ 
ஏற்பட்ட அனுபவங்கள்‌, புதிய ஏற்பாட்டில்‌, 
[கொரிந்தியர்‌ 10-ஆவது அதிகாரம்‌, 
எபிரெயர்‌ 3-ஆவது அதிகாரம்‌ ஆகியவற்றில்‌ 
எழுதப்பட்டிருக்கிறது. இந்த 
ஏற்பாட்டிலும்‌ பல. 
சொல்லப்பட்டிருக்கிறது. 
விசுவாசிகளாகிய நமக்கு, 
சொல்லப்பட்டிருக்கிற 
வார்த்தைகளாகும்‌. 
ஸ்ரவேல்‌. 
வரியாக 
செய்கிறார்‌ இஸ்ரவேல்‌ 
வம்சத்தாரோ கர்த்தருக்கு 
நன்றியில்லாதவர்களாயிருக்கிறார்கள்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய கிருபைகளையும்‌ 
இரக்கங்களையும்‌ அவர்களுக்கு தாராளமாய்க்‌ 
காண்பித்தாலும்‌, அவர்களிட 
உண்மையில்லை. அவர்கள்‌ கர்த்தருக்கு 
விரோதமாகத்‌ துரோகம்பண்ணுகிறார்கள்‌. 


கர்த்தர்‌ 
வம்சத்தாருக்கு மிகப்பெரிய 
ஆனால்‌ 


கர்த்தர்‌ அவர்களுடைய கலககுணத்தை 
மல... இடங்களில்‌ தெளிவபடுத்துகிறார்‌ 
தம்முடைய கிருபைகளையும்‌ இரக்கங்களையும்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு காண்பிக்கக்கூடாது 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ வம்சத்தாரை 
எகிப்து தேசத்திலிருந்து புறப்படப்பண்ணினார்‌. 
ஆனாலும்‌ அவர்களை, எகிப்திலிருந்து, 
நேரடியாக கானான்‌ தேசத்திற்கு 
அழைத்துக்கொண்டு போகவில்லை. 
அதற்கு பதிலாக, கர்த்தர்‌ அவர்களை 
வனாந்தரத்தில்‌ அழைத்துக்கொண்டு 
வருகிறார்‌. செழிப்பான எகிப்து தேசத்தில்‌ 
அடிமைகளாயிருப்பதைவிட, வனாந்தரத்தில்‌ 
விடுதலையோடிருப்பதே இஸ்ரவேல்‌ 
வம்சத்தாருக்கு ஆசீர்வாதம்‌. 





i THE 
TT 


இலா 


வனாந்தரத்தில்‌ 

உண்டாயிற்று. 

சகித்துக்கொள்ள 

எகிப்து தேசத்திற்கே. 'இரம்போய்வட 
வேண்டுமென்று விரும்பினார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ 
வனாந்தரத்திலிருந்தபோது. கர்த்தர்‌ 
தம்முடைய கட்டளைகளை அவர்களுக்கு 
கொடுத்தார்‌. தம்முடைய நியாயங்களை 
அவர்களுக்குத்‌ தெரியப்படுத்தினார்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய கட்டளைகளையும்‌ 
நியாயங்களையும்‌ அவர்களுக்கு கொடுத்து. 
அவைகளின்படி  செய்கிறதினால்‌ வரும்‌ 
ஆசிர்வாதங்களையும்‌ அவர்களுக்கு 
சொல்லுகிறார்‌. 


கர்த்தருடைய  சுட்டளைகளின்புடயும்‌, 
அவருடைய நியாயங்களின்படியும்‌ செய்கிற. 
மனுஷன்‌ பிழைப்பான்‌. கர்த்தருடைய 
கட்டளைகளின்‌ படியும்‌, அவருடைய 
நியாயங்களின்படியும்‌ செய்யாத மனுஷன்‌ 
செத்துப்போலான்‌.. என்பதே. இதன்‌ 
விளக்கம்‌. கர்த்தருக்கு கீழ்ப்பந்தால்‌ நமக்கு 
நித்திய ஜீவன்‌ கிடைக்கும்‌. 
கர்த்தருக்கு, கீழ்ப்படியவில்லையென்றால்‌ 
நமக்கு ஆவிக்குரிய மரணம்‌ உண்டாகும்‌. 


கர்த்தர்‌... இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ 
முற்பிதாக்களுக்கு ஓய்வுநாள்‌ பிரமாணத்தைக்‌ 
ர்‌. அந்த பழைய பிரமாணத்தை 
ங்கு மறுபடியும்‌ புதுப்பிக்கிறார்‌. 
எகிப்து தேசத்தின்‌ 
அடிமைத்தனத்திற்கு வருவதற்கு முன்பாக, 
கர்த்தருடைய ஓய்வநாள்‌ பிரமாணத்தை 
பரிசுத்தமாய்‌ ஆசரித்தார்கள்‌. அவர்கள்‌ 
எகிப்து தேசத்தில்‌ அடிமைகளாகமிருந்தபோது. 
அவர்களுக்கு ஓய்வுநாள்‌ கிடைக்கவில்லை. 
எகிப்தின்‌. ஆளோட்டிகள்‌ அவர்களை 
எல்லா நாட்களிலும்‌ கடினமாக வேலை 
வாங்கினார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ 


வம்சத்தார்‌ 


வம்சத்தாரோ எகிப்து. 
தேசத்தில்‌ 'அடிமைகளாகயிருக்கிறார்கள்‌. 
அவர்களால்‌ எகிப்தின்‌ அதிபதியாகிய 
பார்வோனுக்கு எதிர்த்து நிற்க முடியவில்லை. 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


அடிமைகளாகயிருந்ததினால்‌, 
கர்த்தருடைய ஓய்வுநாள்‌ பிரமாணத்தையே 
மறந்துவிட்டார்கள்‌. கர்த்தர்‌ இப்போது. 
தம்முடைய ஓய்வுநாள்‌ பிரமாணத்தை, 
எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டு, 
வனாந்தரத்திலிருக்கிற இஸ்ரவேல்‌ 
வம்சத்தாரிடத்தில்‌ மறுபடியுமாய்‌ 
நினைவுபடுத்துகிறார்‌. 

நான்‌ தங்களைப்‌ பரிசுத்தம்பண்ணுகிற 
கர்த்தர்‌ என்று அவர்கள்‌ அறியும்பிக்கு, 
எனக்கும்‌ அவர்களுக்கும்‌ அடையாளமாய்‌ 
இருப்பதற்கான என்‌ ஓய்வுநாட்களையும்‌ 
அவர்களுக்குக்‌. கட்டளையிட்டேன்‌” 
(எசே 20:12) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


ஸ்ரவேல்‌. 
புத்திரருக்கு, ண்‌ 
கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர்‌ தங்களை 
ரிசுத்தம்பண்ணுகிறவர்‌ என்பதை இஸ்ரவேல்‌ 
வம்சத்தார்‌ அறிந்துகொள்ள வேண்டும்‌. 
கர்த்தருடைய ஓய்வுநாள்‌, கர்த்தருக்கும்‌, 
இஸ்ரவேல்‌ வம்சத்தாருக்கும்‌. 
அடையாளமாமிருக்கிறது. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
ஓய்வநாளை பரிசுத்தம்பண்ண வேண்டும்‌. 
அதைப்‌. பரிசுத்தகுலைச்சலாக்கக்கூடாது. 
ஓய்வுநாளில்‌ கர்த்தரைப்பற்றியும்‌, அவருடைய 
வார்த்தைகளைப்பற்றியும்‌, அவருடைய 
பிரமாணங்களைப்பற்றியும்‌ அதிகமாய்த்‌ 
தியானிக்கவேண்டும்‌. நாம்‌ ஒய்வநாளைப்‌ 
பரிசத்தப்பண்ணும்போது, நம்முடைய 
ஆத்துமாவை நாம்‌  பரிசுத்தம்பண்ணிக்‌ 
கொள்வதற்கு அது உதவியாயிருக்கும்‌. 


ஒய்வநாள்‌ பிரமாணம்‌ 


கட்டளை: 
ம்‌ ல்‌ இஸ்ரவேல்‌ 
வனாந்தரத்தில்‌ கர்த்தருக்கு விரோதமாய்‌ 
இரண்டகம்‌ பண்ணுகிறார்கள்‌. கர்த்‌ 
கட்டளைகளின்படியும்‌, 
நியாயங்களின்‌ படியும்‌ 
அவைகளால்‌ பிழைப்பான்‌. 
இஸ்ரவேல்‌ வம்சத்தாரோ 
கட்டளைகளின்படி 
அவருடைய நியாயங்களின்படி செய்யவில்லை. 
ர்‌ ரத்‌ நியாயங்களை 
இஸ்ரவேல்‌ 
ஓய்வநாட்களின்‌ 
மிகவும்‌ 
குலைத்துப்போடுகிறார்கள்‌. 





i= THEN 
TT 


ல்‌ வம்சத்தார்‌ 
கீழ்ப்படியாமல்‌ போனதினிமித்தம்‌, 
அவர்களோடு செய்துகொண்ட 
உடன்படிக்கையை 
அவர்களை தம்முடைய 
ஜனமாயிராதபடிக்கு, அவர்களை தம்மு: 
சமுகத்திலிருந்து துரத்திவிடலாம்‌. கர்‌, 
அவர்களுக்கு தம்முடைய நாமத்தினிமித்தம்‌ 
கிருபை செய்யாமலிருக்கலாம்‌. 


இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌, வனாந்தரத்திலே 
கர்த்தருக்கு விரோதமாய்‌ இரண்டகம்‌ 
பண்ணுகிறார்கள்‌. அவருக்கு விரோதமாகக்‌ 
கலகம்பண்ணுகிறார்கள்‌. அவர்கள்‌ இதே 
வனாந்தரத்தில்‌, கர்த்தரிடத்திலிருந்து 
ஏராளமான 'கிருபைகளையும்‌, 
இரக்கங்களையும்‌ பெற்றிருக்கிறார்கள்‌. 
கர்த்தருடைய அநேக ஆசீர்வாதங்களையும்‌, 
சிலாக்கியங்களையும்‌ பெற்று 
அனுபலிக்கிறார்கள்‌. 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரை எகிப்து 
தேசத்திலிருந்து புறப்படப்பண்ணி, கானான்‌ 
தேசத்திற்கு அழைத்துக்கொண்டு போகிறார்‌. 
அவர்கள்‌ கானானுக்குப்‌ போகும்‌ ல்‌ 
பாதையின்‌ 
ஆனாலும்‌ i 
"டந்த வனாந்தரத்தில்‌ தானே. 
விரோதமாய்‌ 
இரண்டகம்பண்ணுகிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு வனாந்தரத்தில்‌ 


பாதை தெரியாது. கானான்‌ தேசத்திற்கு 
எப்படி போகவேண்டும்‌ என்பதும்‌ தெரியாது. 


அவர்களை வனாந்தரப்பாதையில்‌ 
வழிநடத்திச்‌ செல்லுகிறார்‌. 


நன்மைகளை பெற்றிருக்கிறார்கள்‌. 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


ஆனாலும்‌, இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌, 
வனாந்தரத்திலே, தங்களை வழிநடத்துகிற 
கர்த்தருக்கு. விரோதமாக. 
இரண்டகம்பண்ணுகிறார்கள்‌. தங்களுக்கு 
வனாந்தரத்திலே போஜனம்கொடுக்கிற, 
தாகம்‌ தீர்க்கிற கர்த்தருக்கு விரோதமாக 
கலகம்பண்ணுகிறார்கள்‌. 


கர்த்தர்‌ அவர்களுடைய 
கீழ்ப்படியாமையைப்‌ பார்த்து, அவர்கள்‌ தமக்கு 
விரோதமாக இரண்டகம்பண்ணுவதைப்‌ 
பார்த்து, “அவர்களை நிர்மூலமாக்கும்படி 
வனாந்தரத்திலே என்‌ உக்கிரத்தை 
அவர்கள்மேல்‌ ஊற்றுவேன்‌" (எசே 20:13) 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ 


இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ 
வனாந்தரத்திலிருந்தாலும்‌, அவர்களுடைய 
இருதயமோ எகிப்து தேசத்திலிருக்கிறது. 
அவர்களுடைய சரீரம்‌ மாத்திரமே 
வனாந்தரத்திலிருக்கிறது. "அவர்களுடைய 
இருதயம்‌ அவர்களுடைய நரகலான 
விக்கிரகங்களைப்‌ பின்பற்றி, அவர்கள்‌ என்‌ 
நியாயங்களை வெறுத்து, என்‌ கட்டளைகளில்‌ 
நடவாமற்போய்‌, என்‌ ஓய்வநாட்களைப்‌ 
பரிசுத்தக்குலைச்சலாக்கினார்கள்‌ "(எசே 20:15) 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


தமக்கு விரோதமாக 
பண்ணுகிற இஸ்ரவேல்‌ 
கர்த்தர்‌ கோபமாமிருக்கிறார்‌. 
ஆசீர்வதிக்கக்கூடாது என்றும்‌, 
அவர்களுக்கு நன்மை செய்யக்கூடாது 
என்றும்‌ தீர்மானம்பண்ணுகிறார்‌. “நான்‌ 
வாக்குத்தத்தம்பண்ணினதும்‌, பாலும்தேனும்‌ 
ஒடுகிறதும்‌, எல்லா தேசங்களின்‌ 
சிங்காரமாமிருக்கிறதுமான தேசத்திலே 
அவர்களைக்‌ கொண்டுவந்து விடுவதில்லை" 
எசே 2016) என்று கர்த்தர்‌ 
வனாந்தரத்தில்‌ ஆணையிடுகிறார்‌. 

இஸ்ரவேல்‌ 
இருதயங்கள்‌ 
பின்பற்றிப்போனதினால்‌. 
கர்த்தருடைய 
மனதில்லாமலிருக்கிறார்கள்‌. 
கர்த்தருடைய 
அவருடைய நியாயங்களின்புடியும்‌ 
விருப்பமில்லை. 


இரண்டகம்‌ 
வம்சத்தார்மீது 
அவர்களை 


வம்சத்தாருடைய 
விக்கிரகங்களை 
அவர்கள்‌ 
சொல்லைக்கேட்க 
அவர்களுக்கு 
கட்டளைகளின்படியும்‌, 
செய்ய 





i al 
TT 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ வம்சத்தாரோடு 
உடன்படிக்கை செய்திருந்தாலும்‌, இஸ்ரவேல்‌ 
வம்சத்தாரோ எகிப்து தேசத்திலுள்ள 
நரகலான விக்கிரகங்களோடு, தங்களுடைய 
இருதயங்களில்‌, இரகசியமான உடன்படிக்கை 
செய்திருக்கிறார்கள்‌. இஸ்ரவேல்‌ 
வம்சத்தாருக்கு, கர்த்தரோடு செய்து 
கொண்ட உடன்படிக்கையைவிட, எகிப்தின்‌ 
விக்கிரகங்களோடு செய்துகொண்ட 
உடன்படிக்கையே முக்கியமானதாயிருக்கிறது. 
கர்த்தர்‌ ரவேல்‌ 
மிக்கி 
வம்சத்தாரோ எகிப்து தேசத்தின்‌ 
விக்கிரகங்கள்மீது பிரியமாயிருக்கிறார்கள்‌. 
இதன்‌ நிமித்தமாக அவர்கள்‌ கர்த்தருடைய 
கட்டளையின்படி நடவாமல்‌, அவருடைய 
நியாயங்களை வெறுத்து. கர்த்தருடைய 
ஒய்வுநாட்களின்‌ பரிசுத்தத்தை மிகவும்‌ 
குலைத்துப்போடுகிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ 


வம்சத்தார்மீது 
ப்ட்‌. 


ஜனங்கள்‌ எகிப்து 
நேசத்தில்‌ அடிமைகளாயிருந்தபோதும்‌, 
அவர்கள்‌ கர்த்தருடைய சொல்லைக்கேட்க 
மனதில்லாமல்‌, அவருக்கு விரோதமாய்‌ 
இரண்டகம்பண்ணினார்கள்‌ எகிப்தின்‌ 
நரகலான விக்கிரங்களைத்‌ தள்ளிவிடாமல்‌, 
அவற்றை ஆராதித்தார்கள்‌. ஆனாலும்‌ 
கர்த்தர்‌, அவர்களை 'உடனே 
தண்டித்துவிடவில்லை. அவர்களுக்கு முன்பாக 
தம்முடைய நாமம்‌ பரிசுத்த: 
குலைச்சலாகாதபடி, தம்முடைய 
நாமத்தினிமித்தம்‌ அவர்களுக்கு கிருபை 
செய்தார்‌ (எசே 20:89). 


இஸ்ரவேல்‌ 
நேசத்தில்‌, 


வம்சத்தார்‌ எகிப்து. 
கர்த்தருக்கு விரோதமாக 
இரண்டகம்‌ பண்ணியதுபோல, 
வனாந்தரத்திலும்‌ அவருக்கு விரோதமாக. 
இரண்டகம்‌ பண்ணுகிறார்கள்‌. கர்த்தர்‌ 
இப்போதும்‌ அவர்களைத்‌ தண்டிக்காமல்‌. 
அவர்களுக்கு கிருபை செய்கிறார்‌. கர்த்தர்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனங்களை நோக்கிப்‌ 
பார்க்கும்போது. அவரிடத்திலிருந்து 
கோபமும்‌ நீதியும்‌ வெளிப்படுவதற்கு பதிலாக, 
கிருபையும்‌ இரக்கமும்‌ வெளிப்படுகிறது. 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


கர்த்தர்‌ அவர்களை 
அழித்துப்போடவில்லை. அவர்களை 
முற்றிலுமாய்‌ சங்காரம்பண்ணி, இஸ்ரவேல்‌ 
வம்சத்தாரையே அதம்பண்ணிப்போடவில்லை. 
இஸ்ரவேல்‌ வம்சத்தாரிலிருந்து, ஒரு புதிய 
சந்ததி தோன்றும்‌ என்று கர்த்தர்‌ 
பொறுமையோடு காத்திருக்கிறார்‌. 


ஆகிலும்‌ நான்‌ இவர்களைப்‌ 
புறப்படப்பண்ணினதைக்‌ கண்ட 
புறஜாதிகளுடைய கண்களுக்கு முன்பாக என்‌ 
நாமம்‌ பரிசுத்தக்குலைச்சலாகாதபடிக்கு, என்‌ 
நாமத்தினிமித்தம்‌ கிருபைசெய்தேன்‌" 
(எசே 2044) என்று கர்த்தர்‌ தம்முடைய 
கிருபையுள்ள வார்த்தைகளை சொல்லுகிறார்‌. 


“ஆகிலும்‌ அவர்களை அழிக்காதபடிக்கு, 
என்‌ கண்‌ அவர்களைத்‌ தப்பலிட்டது: 
நான்‌ அவர்களை வனாந்தரத்தில்‌ 
நிர்மூலமாக்கவில்லை. வனாந்தரத்தில்‌ 
அவர்களுடைய பிள்ளைகளை நோக்கி: 
நீங்கள்‌ உங்கள்‌ பிதாக்களின்‌ முறைமைகளில்‌ 
நடவாமலும்‌ அவர்களுடைய நியாயங்களைக்‌ 
கைக்கொள்ளாமலும்‌, அவர்களுடைய 
நரகலான விக்கிரகங்களால்‌ உங்களைத்‌ 
தீட்டுப்படுத்தாமலும்‌ இருங்கள்‌. உங்கள்‌ 
தேவனாகிய கர்த்தர்‌ நானே: நீங்கள்‌ என்‌ 
கட்டளைகளில்‌ நடந்து, என்‌ நியாயங்களைக்‌ 
கைக்கொண்டு, அவைகளின்படியே செய்து, 
என்‌ ஓய்வுநாட்களைப்‌ பரிசுத்தமாக்குங்கள்‌; 
நான்‌ உங்கள்‌ தேவனாகிய கர்த்தர்‌ என்று 
நீங்கள்‌ அறியும்படிக்கு அவைகள்‌ எனக்கும்‌ 
உங்களுக்கும்‌. அடையாளமாயிருக்கும்‌" 
(எசே 20:17-20) என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 

இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌, 
கர்த்தருக்கு விரோதமாய்‌ 
பண்ணின துபோலவே, 
பிள்ளைகளும்‌ 
எழும்புகிறார்கள்‌. 
கட்டளைகளின்படியும்‌, அவருடைய 
நியாயங்களின்படியும்‌ செய்கிற மனுஷன்‌ 
அவைகளால்‌ பிழைப்பான்‌. அவர்களோ, 
அதன்‌ நடவாமலும்‌, கர்த்தருடைய 

கைக்கொள்ளாமலும்‌, 

விரோதமாய்க்‌ 

அவர்கள்‌ 
பரிசுத்த 


வனாந்தரத்தில்‌ 
இரண்டகம்‌ 
அவர்களுடைய 
கர்த்தருக்கு விரோதமாக 
கர்த்தருடைய 


என்னை 
கலகம்பண்ணினார்கள்‌. 
கர்த்தருடைய ஓய்வுநாளை 
குலைச்சலாக்கிப்போட்டார்கள்‌. 





i= THE 
TT 


என்று தீர்மானம்பண்ணினார்‌. 
கிலும்‌ நான்‌ என்‌ கையைத்‌ திருப்பி, 
வர்களை புறப்படப்பண்ணினதைக்‌ 
பறதாதிகளுடைய கண்களுக்கு. 
நாமம்‌ 

என்‌ 


நான்‌ 

கண்ட 
முன்பாக 
பதத்துக்கு, 
நாமத்தினிமித்தம்‌ செய்தேன்‌" 
(எசே 20:22) என்று கர்த்தர்‌ தம்முடைய 
கிருபையான வார்த்தைகளைச்‌ சொல்லுகிறார்‌. 


பிள்ளைகளும்‌ 
பிதாக்களைப்போலவே, 
விரோதமாக  இரண்டகம்பண்ணுகிறார்கள்‌. 
அவர்களுடைய கண்களும்‌, அவர்கள்‌ 
பிதாக்களின்‌ நரகலான விக்கிரகங்கள்‌ மேல்‌ 
நோக்கமாயிருந்தது. அவர்களும்‌: 
கர்த்தருடைய நியாயங்களின்படி செய்யாமல்‌ 
அவருடைய கட்டளைகளை வெறுத்தார்கள்‌ 
அவருடைய. ஓய்வநாட்களை 
குலைச்சலாக்கினார்கள்‌. 

போலவே, அவர்களுடைய 

கர்த்தருக்கு விரோதமாகப்‌ 
செய்தார்கள்‌ (எசே 20:23) 


தங்கள்‌ 
கர்த்தருக்கு. 


தங்களுக்கு ஏராளமான தெய்வங்கள்‌ 
வேண்டுமென்றும்‌, அந்த ளை 
தங்களுடைய கண்கள்‌ பார்க்கவேண்டும்‌ 
ன்றும்‌ வம்சத்தார்‌. 
இவர்களுடைய 
நரகலான 
நோக்கமாயிருந்தது. 
இவர்களுடைய கண்களும்‌ 
அவற்றின்மீது நோக்கமாயிருக்கிறது. 
இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌, 
வனாந்தரத்திலே, கர்த்தருக்கு விரோதமாக 
இரண்டகம்பண்ணின துபோல, அவர்களுடைய 
பிள்ளைகளும்‌, கர்த்தருக்கு 
விரோதமாகப்‌ பாவம்‌ செய்கிறார்கள்‌. 
அவர்களுடைய துரோகங்களினிமித்தமாகவும்‌, 
பாவங்களினிமித்தமாகவும்‌, 
அக்கிரமங்களினிமித்தமாகவும்‌ கர்த்தருடைய 
நியாயத்தீர்ப்புகள்‌ அவர்கள்மேல்‌ வருகிறது. 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நான்‌ அவர்களைப்‌ 
புறஜாதிகளுக்குள்ளே சிதறடித்து. அவர்களை 
தேசங்களிலே. தூற்றிப்போடுகிறதற்கு 
வனாந்தரத்திலே ஆணையிட்டேன்‌” 
(எசே 20:24) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


நன்மைக்கே துவல்லாத 
ஜீவனுக்கே துவல்லாத 
ன்‌ அவர்களுக்குக்‌ 
20:25) என்றும்‌ 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


இஸ்ரவேல்‌ னங்கள்‌, 
வனாந்தரத்திலே, கர்த்தருக்கு விரோதமாக 
இரண்டகம்பண்ணியபோது, கர்த்தர்‌ 
அவர்களை தண்டிப்பதற்கு, பல்வேறு 
உபாயங்களைக்‌ கையாளுகிறார்‌. 
அவர்கள்மீது வாதை வந்தது. அவர்களைக்‌ 
கொள்ளிவாய்‌ சர்ப்பங்கள்‌ கடித்தது. கர்த்தர்‌ 
இவற்றை தண்டனை என்று சொல்லாமல்‌, 
"நியாயங்கள்‌" என்று சொல்லுகிறார்‌. 
இவையெல்லாம்‌. தேவனுடைய 
நியாயங்களாகவும்‌, அவருடைய 
கட்டளைகளாகவும்‌ இருக்கிறது. இந்த 
கட்டளைகள்‌ இஸ்ரவேல்‌ வம்சத்தாருடைய 
நன்மைக்கேதுவானவையல்ல, 

நியாயங்கள்‌ அவர்களுடைய 
ஏதுவானவையல்ல. 


இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ எகிப்து 
தேசத்தின்‌ அடிமைத்தனத்திலிருந்தபோது, 
கர்த்தர்‌ அவர்களை விடுவிப்பதாக 
கட்டளையிட்டார்‌. அது அவர்களுடைய 
நன்மைக்கேதுவான கட்டளை. இப்போதோ 
அவர்களைத்‌ தண்டிக்கவேண்டும்‌. 
என்பதற்காக, கர்த்தர்‌ அவர்களுக்கு 
நன்மைக்கேதுவல்லாத கட்டளைகளை 
கொடுக்கிறார்‌. 


தமக்கு விரோதமாக இரண்டகம்‌. 
பண்ணுகிற ஜனங்களுக்கு, கர்த்தர்‌ 
சரீரப்பிரகாரமான தண்டனைகளையும்‌. 
கொடுக்கிறார்‌, சில சமயங்களில்‌ அவர்‌ 
ஆவிக்குரிய தண்டனைகளையும்‌. 
கொடுக்கிறார்‌. சரீரப்பிரகாரமான 
தண்டனைகளைவிட, ஆவிக்குரிய 
தண்டனைகளே, மிகவும்‌ பயங்கரமானது. 
ஆவிக்குரிய தண்டனை அதிகரிக்கும்போது 
ஆவிக்குரிய மரணமுண்டாகும்‌. அது நித்திய 
மரணபாயிருக்கும்‌. 





i FTE 
TT 


விரோதமாக. 
இரண்டகம்பண்ணுகிற ஜனங்களுக்கு, 
கர்த்தர்‌ பாவத்தையே தண்டனையாகக்‌ 
கொடுத்துவிடுகிறார்‌. 


தமக்கு 


அழிவில்லா, (டைய மகிமையை 
அழிவுள்ள ர்கள்‌ கள்‌ மிருகங்கள்‌ 
ஊரும்‌ பிராணிகள்‌ ஆகிய இவைகளுடைய 
ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள்‌. 
இதினிமித்தம்‌ அவர்கள்‌ ங்கள்‌ 
இருதயத்திலுள்ள ச்‌ 
ஒருவரோடொருவர்‌ தங்கள்‌ 
அவமானப்படுத்தத்தக்கதாக, 

அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்புக்கொடுத்தார்‌. 
தேவனுடைய சத்தியத்தை அவர்கள்‌ 
பொய்யாக மாற்றி, சிருஷ்டிகரைத்‌ தொழுது. 
சேவியாமல்‌  சிருஷ்யைத்‌ தொழுது 
சேவித்தார்கள்‌, அவரே என்றென்றைக்கும்‌ 
ஸ்தோத்திரிக்கப்பட்டவர்‌. ஆமென்‌. 
இதினிமித்தம்‌ தேவன்‌ அவர்களை: இழிவான 
இச்சைரோகங்களுக்கு  ஒப்புக்கொடுத்தார்‌: 
அந்தப்படியே அவர்களுடைய பெண்கள்‌ 
சுபாவ... அநுபோகத்தைச்‌ சுபாவத்துக்கு 
விரோதமான அநுபோகமாக மாற்றினார்கள்‌" 
(ரோம 123-26) 


பாவிகள்‌ பாவத்தின்மீ, 
பிரியமாமிருக்கிறார்கள்‌. வ்‌ 
செய்யவேண்டும்‌ என்று ஆசைப்படுகிறார்கள்‌ 
கர்த்தர்‌ சில சமயங்களில்‌, 
அவர்கள்‌ விரும்புகிற 
அவர்களுக்கு தண்டனையாகக்‌ 
கொடுக்கிறார்‌. முன்பு அவர்கள்‌ பாவங்களை 
சந்தோஷயாய்ச்‌ செய்தார்கள்‌ அந்தப்‌ 
பாவங்களே அவர்களுக்கு தண்டனையாக 
வரும்போது. பாவிகளின்‌ ஜீவியம்‌ 
பரிதாபமாயிருக்கும்‌. 

“நான்‌ கர்த்தர்‌ என்று அவர்கள்‌ 
அறியத்தக்கதாக, நான்‌ அவர்களைப்‌ 
பாழாக்கும்படி, அவர்கள்‌ கர்ப்பந்திறந்து, 
பிறக்கிறதையெல்லாம்‌ தீக்கடக்கப்பண்ணி, 
இவ்விதமாய்‌ அவர்களுடைய பலிகளினாலே 
அவர்களைத்‌ தீட்டுப்படப்பண்ணினேன்‌"' 
(எசே 20:26) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌, இஸ்ரவேலின்‌ 
பரிசுத்தரை தங்கள்‌ கர்த்தர்‌ என்று 
அறிந்துகொள்ளவேண்டும்‌. இதுவே 
கர்த்தருடைய நோக்கம்‌. 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


கானான்‌ தேசம்‌ 
எசே: 20:27-32 


எசே. 20:27. ஆகையால்‌ மனுபுத்திரனே, 
நீ இஸ்ரவேல்‌ வம்சத்தாரோடே பேசி, 
அவர்களை நோக்கி: கர்த்தராகிய 
ஆண்டவர்‌ உரைக்கிறது 
என்னவென்றால்‌, உங்கள்‌ பிதாக்கள்‌. 
இன்னும்‌ எனக்கு விரோதமாய்த்‌ 
துரோகம்பண்ணி, என்னைத்‌ 
தூஷித்தார்கள்‌. 


எசே. 20:28. 
கொடுப்பேன்‌ என்று ஆணையிட்ட 
தேசத்திலே நான்‌ அவர்களைப்‌: 
மிரவேசிக்கப்பண்ணினபின்பு, அவர்கள்‌ 
உயர்த்த ஒரு மேட்டையும்‌ தழைத்த 
ஒரு விருட்சத்தையும்‌ எங்கெங்கே 
கண்டார்கனோ, அங்கங்கே தங்கள்‌. 
யலிகளைச்‌ செலுத்தி, 
அவ்விடங்கனிலெல்லாம்‌ எனக்கு 
எரிச்சல்‌ உண்டாக்குகிற தங்கள்‌ 
காணிக்கைகனைப்‌ படைத்து, சுகந்த 
வாசனையான தங்கள்‌. 
தூபங்கனைக்காட்டி, தங்கள்‌: 
பானபலிகளை வார்த்தார்கள்‌. 


அவர்களுக்குக்‌ 


எசே 20:29, அப்பொழுது 
அவர்களை நோக்கி: நீங்கள்‌. பசித்‌ 
அந்த மேடு என்னவென்று கேட்டேன்‌; 
அதினால்‌ இத்நான்வரைக்கும்‌ அதற்குப்‌ 
பாமா என்னு பேர்‌. 


எசே. 20:30. ஆகையால்‌ நீ இஸ்ரவேல்‌ 
வம்சத்தாரை நோக்கி: கர்த்தராகிய 
ஆண்டவர்‌ உரைக்கிறது 
என்னவென்றால்‌, உங்கள்‌ 
பிதாக்களுடைய மார்க்கத்தின்படியே 
தீங்களும்‌ தீட்டுப்பட்டவர்கள்‌. 
அல்லவோ? அவர்களுடைய 
அருவருப்புகனை நீங்களும்‌ பின்பற்றிச்‌ 
சோரம்போகிறீர்கள்‌ அல்லவோ? 





f= FTE 
TT 


எசே. 20:31. 'நீண்கன்‌ உங்கள்‌ 
பின்னைகளைத்‌ தீக்கடக்கப்பண்ணி, 
உங்கள்‌ பலிகளைச்‌ செலுத்துகிறயோது, 
இத்நான்வரைக்கும்‌ அவர்களுடைய 
எல்லா நரகலாண விக்கிரகங்கனாலும்‌. 
தீங்கன்‌ திட்டுப்படுவீர்கனே; நீங்கள்‌ 
என்னிடத்தில்‌ விசாரிக்க 
இடங்கொடுப்பேனோ? இஸ்ரவேல்‌ 
வம்சத்தாரே, நீங்கள்‌ என்னிடத்தில்‌ 
விசாரிக்கும்படி இடங்கொடுப்பதில்லை. 
என்று என்‌  ஜீவனைக்கொண்டு 
சொல்லுகிறேன்‌ என்று கர்த்தராகிய 
ஆண்டவர்‌ உரைக்கிறார்‌. 


எசே 20:82. மரத்துக்கும்‌ கல்லுக்கும்‌ 
ஆராதனை செய்து, 
அஞ்ஞானிகளைப்போலவும்‌ தேசத்து 
ஜனங்களின்‌ ஜாதிகனைப்போலவும்‌ 
இருப்போம்‌ என்று சொல்லுகிறீர்கனே; 
உங்கள்‌ மனதில்‌ எழும்புகிற இத்த 
'நினைவின்படி ஆவதே இல்லை. 


இஸ்ரவேல்‌ வம்சத்தாருக்கு 
சொல்லவேண்டிய செய்திகளை, கர்த்தர்‌ 
எசேக்கியேலுக்கு தொடர்ந்து 
சொல்லிக்கொண்டு வருகிறார்‌. இஸ்ரவேல்‌ 
வம்சத்தார்‌ கானான்‌ தேசத்தில்‌ 
பிரவேசித்து, அங்கே குடியேறினார்கள்‌. 
“அவர்களுக்கு கொடுப்பேன்‌" என்று கர்த்தர்‌ 
இஸ்ரவேல்‌ வம்சத்தாருக்கு ஆணையிட்ட 
தேசத்திலே, அவர்களை பிரவேசிக்க 
பண்ணினார்‌. அவர்களோ கர்த்தருக்கு 
விரோதமாய்‌ இன்னும்‌ துரோகம்பண்ணி 
அவரைத்‌ தூவித்தார்கள்‌ 

இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ வனாந்தரத்தில்‌ 
பிரயாணம்பண்ணியபோது, அவர்கள்‌ 
பலமுறை கர்த்தருக்கு விரோதமாய்க்‌ 
கலகம்பண்ணினார்கள்‌. கர்த்தரோ 
தம்முடைய கோபத்தினாலும்‌, நீதிமினாலும்‌ 
அவர்களை அழித்துப்போட 
சித்தமுள்ளவராயிருந்தார்‌. ஆனாலும்‌ கர்த்தர்‌ 
தம்முடைய கிருபையை அவர்களுக்கு 
'வெளிப்படுத்தினார்‌. அவர்களும்‌ கர்த்தருடைய 
கோபத்திற்கு தப்பித்துக்கொண்டார்கள்‌. 


ல்‌ ஜனங்கள்‌. 


நாற்பது 
வனாந்தரத்திலே 


esl 
அவர்கள்‌ 
பிரவேசித்தார்கள்‌. 


இஸ்ரவே. 
வருஷங்களாக 
அலைந்தார்கள்‌. அதன்‌ பின்பு 


கானான்‌ 


தேசத்திலே 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இவர்கள்‌ நரகத்தின்‌ வாசல்கள்‌ வழியாய்‌ 
கடந்துவந்து. முடிவிலே பரலோகத்தில்‌ 
பிரவேசித்திருக்கிறார்கள்‌. இவர்கள்‌ 
தேவனுடைய இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌. 
னாலும்‌ இவர்கள்‌ கர்த்தருக்கு 
விரோதமாகக்‌ கலகம்பண்ணினார்கள்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய கிருபையினாலும்‌, 
உண்மையினாலும்‌, அவர்களை கானான்‌. 
தேசத்திலே பிரவேசிக்கப்பண்ணினார்‌. 


இஸ்ரவேல்‌. 
வனாந்தரத்திலே, 
கர்த்தருக்கு 
இரண்டாகம்பண்ணினாலும்‌, 
தம்முடைய கிருபைகளையும்‌ ராப்‌ 
அவர்களுக்கு காண்பித்தார்‌. கர்த்தருடைய 
கிருபை மெய்யாகவே, இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ 
மத்தியிலே, மிகப்பெரிய அற்புதமாயிருக்கிறது. 
பாவம்‌ செய்தவர்களுக்கு கர்த்தர்‌ தம்முடைய 
நீதியான தண்டனையைக்‌ கொடுக்காமல்‌, 
அவர்களுக்கு தம்முடைய கிருபையையும்‌: 
இரக்கத்தையும்‌ காண்பிப்பது மிகப்பெரிய 


முடி 
பிரவேசித்தார்கள்‌. 
க்கம்‌ சந்தோஷமாய்‌ 
கானானிலே குடியேறினார்கள்‌. 


கர்த்தருடைய னங்கள்‌, பல 
கமாக ர தாகத எவ 
வழியாய்‌ கடந்து வந்தாலும்‌, அவர்கள்‌ 
விலே. ள்‌ 
ரவேசிப்பார்கள்‌. 
குன்மார்க்கரும்‌, மாய்மாலக்காரருமோ, 
பரலோகத்தின்‌ வாசல்கள்‌ வழியாய்க்‌ கடந்து 
வந்தாலும்‌, அவர்கள்‌ முடிவிலே 
நரகத்திற்குள்‌ பிரவேசிப்பார்கள்‌. 
வம்சத்தார்‌. கானான்‌. 
பிரவேசித்தாலும்‌, 


புதுப்பிக்கப்பபவில்லை. அவர்கள்‌ கானான்‌ 
தேசத்திற்குள்‌ பிரவேசித்தாலும்‌, அவர்கள்‌ 
தங்களுடைய பழைய பாவங்களோடேயே, 
அங்கே பிரவேசிக்கிறார்கள்‌. 





f= THE 
TT 


இதே ஆரோன்‌ இதற்கு முன்பு 
மோசேயோடுகூட சீனாய்‌ மலைக்கு 
ஏறிப்போனவர்‌. கர்த்தருடைய பிரசன்னத்தை 
மோசே தரிசித்ததுபோல, ஆரோனும்‌. 
அவரோடுகூட கர்த்தருடைய பிரசன்னத்தை. 
பிரத்தியட்சமாய்ப்‌ பார்த்தவர்‌. 


ஈதர்த்த்‌ மோசேயை நோக்கி: 
றங்கிப்போ: பின்பு ப்ப ஆரோனும்‌ 


சங்காரம்பண்ணாதபடிக்கு, 
கடந்து 
வராதிருக்கக்கடவர்கள்‌ 
(யாத்‌ 19:24), 


பின்பு மோசேயும்‌ ஆரோனும்‌ நாதாபும்‌ 
அபியூவும்‌, இஸ்ரவேலருடைய மூப்பரில்‌ 
ம்‌ ஏறிப்போய்‌, இஸ்ரவேலின்‌ 
தரிசித்தார்கள்‌. அவருடைய 
பாதத்தின்கீழே நீலக்கல்லிழைத்த வேலைக்கு 
ஒப்பாகவம்‌ தெளிந்த வானத்தின்‌ பிரபைக்கு 
ஒப்பாகவும்‌ இருந்தது" (யாத்‌ 24.970). 


கர்த்தருடைய மகிமை எப்படியிருக்கும்‌ 
ஈன்றது! வருக்கு வ்‌ ஞ்‌ 
மகிமையை வார்பபிக்கப்பட்ட 
கன்றுக்குட்டியின்‌ மகிமையோடு 
ஒப்பிடமுடியாது என்பதும்‌ ஆரோனுக்கு 
தெரியும்‌. வார்ப்பிக்கப்பட்ட கன்றுக்குட்டிக்கு 
ஜீவனுமில்லை மகிமையுமில்லை. ஆனாலும்‌ 
ஆரோன்‌ அந்தக்‌ கன்றுக்குட்டிக்கு ஒரு 
பலிபீடத்தைக்‌ கட்டுகிறார்‌. கர்த்தருடைய 
பெயரினால்‌ அந்தக்‌ கன்றுக்குட்டிக்கு 
பண்டிகையை ஆசரிக்கிறார்‌ 

கர்த்தருடைய மகிமையை தரிசித்த 
ஆரோனால்‌, ஒரு பொன்கன்றுக்குட்டியை: 
எவ்வாறு ஆராதிக்க முடிகிறது என்று 
வேதபண்டிதர்கள்‌  ஆச்சரியப்படுகிறார்கள்‌. 
ரோன்‌ தெளிந்த புத்தியில்லாமல்‌,. 
புத்திமயக்கத்தினால்‌ இந்தக்‌ காரியங்களை 
செய்தார்‌ என்று சிலர்‌ சொல்லுகிறார்கள்‌. 

இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ திரளான 
எண்ணிக்கையிலிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
வெகுஜனமாக ஆரோனிடத்தில்‌ வந்து, 
“எங்களுக்கு முன்‌ செல்லும்‌ தெய்வங்களை 
எங்களுக்காக உண்டுபண்ணும்‌” என்று 
அதிகாரத்தோடு கேட்கிறார்கள்‌. ஆரோன்‌ 
அவர்களுடைய திரளான எண்ணிக்கையும்‌ 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


பிபிடி 
PUBLISHERS 
அவர்களுடைய கோபத்தையும்‌ பார்த்து, 
பயந்து, அவர்களுக்கு 
பொன்கன்றுக்குட்டியை 
என்று  வேதபண்டிதர்கள்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 

சம்பவ; டைய 

பத்த? i 

'சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
ஆரோனை நோக்கி, “எங்களுக்கு முன்‌ 
செல்லும்‌ தெய்வங்களை எங்களுக்காக 
உண்டுபண்ணும்‌' என்று சொன்னபோது, 
ஆரோனுக்கு அருகிலிருந்த ஊர்‌ என்பவன்‌, 
இஸ்ரவேல்‌ புத்திரரை எதிர்த்தார்‌ என்றும்‌, 
அவர்களுடைய கோரிக்கையை ஊர்‌ 
ஏற்றுக்கொள்ளவில்லையென்றும்‌, இதனால்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ ஊரின்மீது கோபப்பட்டு, 
அவரை கல்லெறிந்து கொன்றுபோட்டார்கள்‌ 
என்றும்‌ யூதருடைய பாரம்பரிய சரித்திரம்‌ 
சொல்லுகிறது. 


ஆரோன்‌ ஊரின்‌ மரணத்தைப்‌ பார்த்து 
யந்து இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
பொன்கன்றுக்குட்டியை வார்ப்பித்துக்‌ 
கொடுத்தார்‌ என்றும்‌ யூதருடைய பாரம்பரிய 
சரித்திரம்‌ சொல்லுகிறது. பரிசுத்த 
வேதாகமத்திலும்‌ இந்த சம்பவத்திற்கு பின்பு 
ஊரைப்பற்றி ஒன்றும்‌ சொல்லப்படவில்லை. 
ஊர்‌ என்பவர்‌, ஆரோன்‌, மோசே 
ஆகியோரின்‌ சகோதரியாகிய மீரியாமின்‌ 
கணவர்‌ என்று வேதபண்டிதர்கள்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 


மோசேயின்‌ பிரார்த்தனை 
யாத்‌ 827-14 


யாத்‌ 327. அப்பொ கர்த்‌; 

மோசேயை நோக்கி: நீ இறங்கிப்பே௱; 
எகிப்துதேசத்திலிருந்து நீ நடத்திக்‌ 
கொண்டுவந்த: உன்‌ ஜனங்கள்‌ 
தங்களைக்‌ கெடுத்துக்‌ கொண்டார்கள்‌. 


யாத்‌ 32:8. அவர்களுக்கு நான்‌ விதித்த. 
வழியை அவர்கள்‌ சீக்கிரமாய்‌ விட்டு 
விலகினார்கள்‌; அவர்கள்‌ தங்களுக்கு 
ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்து, 
அதைப்‌ பணித்துகொண்டு, அதற்குப்‌ 
பலியிட்டு: இஸ்ரவேலரே, உங்களை 
எகிப்துதேசத்திலிருத்து அழைத்துக்‌ 
கொண்டுவந்த உங்கன்‌ தெய்வங்கள்‌ 
இவைகனே என்று சொன்னார்கள்‌. 
என்றார்‌. 





i= FTN 
TT 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ வம்சத்தாரை 
கானான்‌ தேசத்திலே பிரவேசிக்கப்‌ 
பண்ணின பின்பு, “அவர்கள்‌ உயர்ந்த ஒரு 
மேட்டையும்‌ தழைத்த ஒரு விருட்சத்தையும்‌ 
எங்கெங்கே கண்டார்களோ, அங்கங்கே 
தங்கள்‌ பலிகளைச்‌ செலுத்தி, 
அல்விடங்களிலெல்லாம்‌ எனக்கு எரிச்சல்‌ 
உண்டாக்குகிற தங்கள்‌ காணிக்கைகளைப்‌ 
படைத்து, சுகந்த வாசனையான தங்கள்‌ 
தூபங்களைக்காட்டி, தங்கள்‌ பானபலிகளை 
வார்த்தார்கள்‌' (எசே 20:28) என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 

இஸ்ரவேல்‌ 
கட்டளைகளைக்‌ 
நியாயங்களைக்‌ 
அவர்களுக்கு போஜனம்‌ 
தண்ணீர்‌ கொடுத்து. அவர்களுடைய 
தாகத்தைத்‌ தீர்த்தார்‌. அவர்கள்‌ தமக்கு 
கீழ்ப்படிந்தபோது, கர்த்தர்‌ அவர்களை 
ஆசிர்வதித்தார்‌ பாதுகாத்து 
பராமரித்தார்‌. 


கர்த்தர்‌ 
தம்முடைய 
தம்முடைய 


வம்சத்தாருக்கு 
கொடுத்தார்‌. 
காண்பித்தார்‌. 
கொடுத்தார்‌. 


அவர்களைப்‌ 


அவர்கள்‌ தமக்கு விரோதமாக 
கலகம்பண்ணியபோதோ, 
அவர்களைத்‌ தண்டித்தார்‌. 
இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ 
உண்மையுள்ளவர்களாய்‌ 
கர்த்தர்‌ தங்களுக்கு செய்த நன்மைகளுக்கு 
அவர்கள்‌ பட்டப்‌ அரனை 
அவர்கள்‌ கானான்‌ தேசத்திற்கு: 
பிரவேசித்த பின்பும்‌, கர்த்தரை விட்டு விலகி, 
அந்நிய தெய்வங்களைப்‌ 
பின்பற்றிப்போகிறார்கள்‌. விக்கிரகங்களுக்கு 
தூபங்காட்டுகிறார்கள்‌ 
கர்த்தர்‌ அவர்களுடைய 
அருவருப்புக்களையும்‌, 
விக்கிரகாராதனையையும்‌ பார்த்து. “நீங்கள்‌ 
போகிற அந்த மேடு என்ன” என்று 
கேட்கிறார்‌. அதினால்‌ இந்நாள்‌ வரைக்கும்‌ 
அதற்கு பாமா என்று பெயர்‌ (எசே 20:29). 
இஸ்ரவேலின்‌ 
கர்த்தரிடத்தில்‌ 
எசேக்‌, 
உட்கார்ந்திருக்கிறார்கள்‌. 
அவர்களிடம்‌, “உங்கள்‌ 
மார்க்கத்தின்படியே 
தீட்டுப்பட்டவர்கள்‌ அல்லவோ? அவர்களுடைய 
அருவருப்புகளை நீங்களும்‌ பின்பற்றிச்‌ 
சோரம்போகிறீர்கள்‌ அல்லவோ?” 
(எசே 20:30) என்று கேட்கவேண்டும்‌. 


மூப்பர்களில்‌ சிலர்‌, 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


இஸ்ரவேலின்‌. 

விக்கிரகாராதனைக்காரராயிருக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ எல்லோருமே பாபிலோன்‌ தேசத்து 
சிறையிருப்பிலிருக்கிறார்கள்‌. தாங்கள்‌ 
புறஜாதி ஜனத்தோடு எல்லா விஷயங்களிலும்‌ 
ஒத்துப்போகவேண்டும்‌ என்று அவர்கள்‌ 
நினைக்கிறார்கள்‌. பாபிலோன்‌ தேசம்‌ 
விக்கிரகாராதனை நிரம்பிய தேசம்‌. யூதர்கள்‌ 
இப்போது பாபிலோன்‌ தேசத்திலிருப்பதினால்‌, 
அவர்கள்‌ கல்தேயரைப்‌ பின்பற்றி, 
விக்கிரகங்களுக்கு தூபங்காட்டவேண்டும்‌ 
என்று, இஸ்ரவேலின்‌ மூப்பர்கள்‌ 
நினைத்துக்கொண்டிருக்கிறார்கள்‌. 


கர்த்தருடைய வார்த்தை இஸ்ரவேலின்‌ 
மூப்பருக்கு விரோதமாய்‌ வருகிறது. 
கர்த்தருக்கும்‌ பாகாலுக்கும்‌ சம்பந்தமில்லை. 
நீதிக்கும்‌ அநீதிக்கும்‌ தொடர்பு இல்லை. 
அவர்கள்‌ கர்த்தரையும்‌ ஆராதித்து, 
விக்கிரகத்தையும்‌ ஆராதித்தால்‌, கர்த்தரும்‌ 
ஆசிர்வதிக்கமாட்டார்‌ 

அவர்களுக்கு 


நாம்‌ பாவமான காரியங்களோடு சமரசம்‌ 
செய்துகொண்டால்‌, நமக்கு ஒரு நன்மையும்‌ 
உண்டாகாது. கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள்‌, 
ண மாத்திரமே ஆராதிக்கவேண்டும்‌. 


கர்த்தர்‌ நம்முடைய 
ண்‌ அதப்‌ நாம்‌ அவருடைய 
பிள்ளைகளாகயிருப்போம்‌. 


இஸ்ரவேலின்‌: 
மாய்மாலக்காரராயிருக்கிறார்கள்‌.. 
கர்த்தருடைய  சித்தத்திற்கேற்ற 
சிந்திக்காமல்‌, தங்களுடைய சுயவிருப்‌ 
பிரகாரம்‌, தங்களுடைய ப்‌ 
சிந்திக்கிறார்கள்‌. அவர்கள்‌ த்‌ ம்‌ 
ஆராதிக்கவேண்டும்‌. ள்‌ 


மூப்பர்‌ 
அவர்கள்‌ 
ரட்‌ 


சொல்லுகிறார்கள்‌. இது சம்பந்தமாக 
கர்த்தரிட விசாரிப்பதற்காகவே, 
இஸ்ரவேலி, மூப்பர்கள்‌ 
எசேக்கியேலினிடத்திற்கு வந்திருக்கிறார்கள்‌. 





i al 
TT 


கர்த்தர்‌ இஸ்ரவேலின்‌ மூப்பருக்கு 
தம்முடைய வார்த்தைகளை தெளிவாகச்‌ 
சொல்லுகிறார்‌. நீங்கள்‌ உங்கள்‌ 
பிள்ளைகளைத்‌ தீக்கடக்கப்பண்ணி, உங்கள்‌ 
பலிகளைச்‌ செலுத்துகிறபோது, 
இந்நாள்வரைக்கும்‌ அவர்களுடைய எல்லா 
நரகலான விக்கிரகங்களாலும்‌ நீங்கள்‌. 
தீட்டுப்படுவீர்களே; நீங்கள்‌ என்னிடத்தில்‌ 
விசாரிக்க இடங்கொடுப்பேனோ? இஸ்ரவேல்‌ 

வம்சத்தாரே, நீங்கள்‌ என்னிடத்தில்‌ 
விசாரிக்கும்படி இடங்கொடுப்பதில்லை என்று 
என்‌ ஜீலனைக்கொண்டு சொல்லுகிறேன்‌" 
(எசே 20:31) என்று கர்த்தராகிய ஆண்டவர்‌ 
உரைக்கிறார்‌. 


இஸ்ரவேலின்‌ 
ஆராதிக்கலாம்‌, 
ஆராதனை செய்யலாம்‌ 
நினைக்கிறார்கள்‌. கர்த்தர்‌ 
யோசனைக்கு விரோதமாக 
வார்த்தைகளைச்‌ சொல்லுகிறார்‌. “மரத்துக்கும்‌ 
கல்லுக்கும்‌. ஆராதனை செய்து, 
அஞ்ஞானிகளைப்போலவும்‌ தேசத்து. 
ஜனங்களின்‌ ஜாதிகளைப்போலவும்‌ இருப்போம்‌ 
என்று சொல்லுகிறீர்களே; உங்கள்‌ மனதில்‌ 
எழும்புகிற இந்த நினைவின்படி ஆவதே 
இல்லை" (எசே 20:32) என்று கர்த்தர்‌ 
தம்முடைய நீதியான வார்த்தைகளை 
இஸ்ரவேலின்‌ மூப்பருக்கு சொல்லுகிறார்‌ 


கர்த்தரையும்‌ 
கல்லுக்கும்‌ 
என்று 
அவர்களுடைய 
தம்முடைய 


மூப்பர்‌ 
மரத்திற்கும்‌ 


கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு 
எசே: 20:88-44 


எசே 20:33. பலத்த கையினாலும்‌, 
ஓங்கிய புயத்தினாலும்‌, ஊற்றப்பட்ட 
உக்கிரத்தினாலும்‌, 

ஆளுவேன்‌ என்பதை: 
ஜீவனைக்கொண்டு 

என்று கர்த்தராகிய 

உரைக்கிறார்‌. 


எசே 20:84. நீங்கள்‌ ஜனங்‌. 
இராதபடிக்கு நான்‌ உங்களைப்‌ 
புறப்படப்பண்ணி, நீங்கள்‌ 
சிதறியிருக்கிற தேசங்களில்‌ 
இராதபடிக்கு நான்‌ உங்களைப்‌ 
பலத்தகையினாலும்‌, ஓங்கிய 
புயத்தினாலும்‌, ஊற்றப்பட்ட 
உக்கிரத்தினாலும்‌ கூடி. வரச்செய்து, 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எசே. ௮0:35. உங்களை 
ஜனசதனங்களின்‌ வனாந்தரத்திலே. 
கொண்டுபோய்‌, அங்கே உங்கனோடே, 
முகமுகமாய்‌ வழக்காடுவேன்‌. 
எசே. 20:38. நான்‌ எகிப்தூதேசத்தின்‌ 
வனாந்தரத்தில்‌ உங்கள்‌ பிதாக்களோடு. 
வழக்காடினதுபோல உங்களோடும்‌. 
வேன்‌ எண்று கர்த்தராகிய 
ஆண்டவர்‌ சொல்லுகிறார்‌. 


எசே ௮0:37, நான்‌ உங்களைக்‌ 
கோலின்கீழ்‌ செல்லும்படி செய்து, 
உங்களை உடன்படிக்கையின்‌ 
கட்டுக்குட்படுத்தி, 


எசே 20:38. 
துரோகிகளையும்‌ 
மிரித்துப்போடுவேன்‌; 
தாங்கள்‌ தங்கும்‌ 
புறப்படப்பண்ணுவேன்‌; 
அவர்கள்‌ இஸ்ரவேல்‌ 
மிரவேசிப்பதில்லை; அப்பொ 
கர்த்தர்‌ என்று அறிந்துகொள்‌. க்‌ 


எசே 20:39. இப்போதும்‌ இஸ்ரவேல்‌ 
வம்சத்தாரே, நீங்கள்‌ என்‌ 
சொல்லைக்கேட்க மனதில்லாதிருந்தால்‌, 
நீங்கன்‌ பேய்‌, அவனவன்‌ தன்‌ தண்‌: 
நரகலான விக்கிரகங்களை இன்னும்‌ 
சேவியுங்கன்‌; ஆனாலும்‌ என்‌ பரிசுத்த: 
நாமத்தை உங்கன்‌ காணிக்கைகனாலும்‌ 
உங்கள்‌ 

விக்கிரகங்கனாலும்‌ 
பரிசுத்தக்குலைச்சலாக்காதிருங்கள்‌ 
என்று கர்த்தராகிய ஆண்டவர்‌ 
சொல்லுகிறார்‌. 


கலகக்காரரையும்‌ 
உங்களைவிட்டுப்‌ 
அவர்களைத்‌ 
தேசத்திலிருந்து 
ஆனாலும்‌ 
தம்‌ 


எசே. 20:40. இஸ்ரவேலின்‌ உயரமான 
மலையாகிய என்‌ பரிசுத்த மலையிலே 
'இஸ்ரவேலுடைய எல்லா 
வம்சத்தாருமாகிய தேசத்திலுன்ன 
அனைவரும்‌ என்னைச்‌ சேவிப்பார்கள்‌. 
என்று கர்த்தராகிய ஆண்டவர்‌ 
சொல்லுகிறார்‌; அங்கே அவர்கள்மேல்‌. 
யீரியம்‌ வைப்பேன்‌; அங்கே நீங்கள்‌ 
ஙரிசுத்தம்பண்ணுகிற எல்லாவற்றிலும்‌ 
உங்கள்‌ காணிக்கைகளையும்‌ உங்கள்‌. 
முதற்பலன்‌ களையும்‌ செலுத்தும்படி. 
கேட்பேன்‌. 





i a 
TT 


சேர்த்துக்கொன்ளும்போது, 
வாசனையினிமித்தம்‌ 
உங்கள்பேரில்‌ 

அப்பொழுது 

கண்களுக்கு முன்பாக 
பரிசுத்தம்பண்ணப்படுவேன்‌. 


எசே 20:42. உங்கள்‌ பிதாக்களுக்குக்‌. 
கொடுப்பேன்‌ என்து ஆணையிட்ட 
தேசமாகிய இஸ்ரவேல்‌ தேசத்திலே. 
நான்‌ உங்களைத்‌ 
திரும்பிவரப்பண்ணும்போது, நான்‌ 
கர்த்தர்‌ என்று நீங்கள்‌. 
அறிந்துகொண்டு, 


எசே 20:43, அங்கே உங்களுடைய 
எல்லா. வழிகளையும்‌ உங்களைத்‌ 
திட்டுப்படுத்தின உங்களுடைய எல்லாக்‌. 
கிரியைகளையும்‌ நினைத்து, நீங்கள்‌. 
செய்திருந்த உங்களுடைய எல்லாப்‌ 
பொல்லாப்புகளினிமித்தமும்‌ உங்களை 
நீங்களே அருவருப்பீர்கள்‌.. 


எசே 2044. இஸ்ரவேல்‌ வம்சத்தாரே, 
உங்கள்‌ பொல்லாத வழிகளுக்குத்‌ 
தக்கதாகவும்‌, உங்கள்‌. கெட்ட 
கிரியைகளுக்குத்தக்கதாகவும்‌ நான்‌ 
உங்களுக்குச்‌ செய்யாமல்‌, என்‌ 
நாமத்தினிமித்தம்‌ உங்களுக்குக்‌ கிருபை 
செய்யும்போது, நான்‌ கர்த்தர்‌ என்று 
அறிந்துகொன்வீர்கன்‌ என்கிறதைக்‌ 
கர்த்தராகிய ஆண்டவர்‌ உரைக்கிறார்‌ 
என்று சொல்‌ என்றார்‌. 


யூதாவின்‌ மனுஷரும்‌,. 
குடிகளும்‌ பாபிலோன்‌ தேசத்து 
சிறையிருப்பிலிருக்கிறார்கள்‌. தாங்கள்‌ 
பாபிலோன்‌ தேசத்திலிருக்கும்போது, அந்த 
தேசத்தாருக்கு எல்லா விஷயங்களிலும்‌: 
கீழ்ப்படியவேண்டும்‌ என்றும்‌, எல்லா 
காரியங்களிலும்‌ அவர்களோடு 
ஒத்துப்போகவேண்டும்‌ என்றும்‌ இஸ்ரவேலின்‌: 

மூப்பர்‌ நினைக்கிறார்கள்‌. யூதர்கள்‌ கர்த்தரை 
ராத டிகை கல்தேயரோ 
விக்கிரகங்களை ஆராதிக்கிறார்கள்‌. 


எருசலேமின்‌ 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஜனங்கள்‌, ஆராதனை 
'கல்தேயரோடு 
ஒத்துப்போகவேண்டும்‌ என்றும்‌, 
அவர்களுடைய விக்கிரகாராதனையில்‌ 
பங்குபெறவேண்டும்‌ என்றும்‌ இஸ்ரவேலின்‌: 
மூப்பர்கள்‌ நினைக்கிறார்கள்‌. 
அவர்களுடைய திட்டம்‌. 
அவர்களுடைய மனதில்‌ எழும்புகிற நினைவு. 


இஸ்ரவேல்‌ 
விஷயத்திலும்‌, 


ஆனால்‌ கர்த்தரோ 
நினைவுக்கு விரோதமாக, 
வார்த்தைகளைச்‌ சொல்லுகிறார்‌. 
கல்லுக்கும்‌. ஆராதனை செய்து, 
அஞ்ஞானிகளைப்போலவும்‌ தேசத்து 
ஜனங்களின்‌ ஜாதிகளைப்போலவும்‌ இருப்போம்‌ 
என்று சொல்லுகிறீர்களே; உங்கள்‌ மனதில்‌ 
எழும்புகிற இந்த நினைவின்படி ஆவதே 

"(எசே 20:32) என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 


இஸ்ரவேல்‌. 


அவர்களுடைய 
தம்முடைய 
“மரத்துக்கும்‌ 


ஜனங்கள்‌ பாபிலோன்‌ 
தேசத்து. , சிறையிருப்பிலிருக்கும்போ து. 
அவர்கள்‌ தங்களுடைய பாதுகாப்புக்கும்‌, 
பராமரிப்புக்கும்‌, கர்த்தரை நம்பாமல்‌, 
கல்தேயரை நம்புகிறார்கள்‌. பாபிலோன்‌ 
அவர்களை பாதுகாக்காது என்றும்‌, புறஜாதி 
தேசத்தார்‌ அவர்களைப்‌ 
பராயரிக்கமாட்டார்கள்‌ என்றும்‌, கர்த்தர்‌ 
இஸ்ரவேலின்‌ மூப்பருக்கு தெளிவாகச்‌ 
சொல்லுகிறார்‌. 


கர்த்தர்‌ ஸ்ரவேல்‌ ன த்தாரை 
அழைப சசந்தகத்த பத லிலட்பார 
அவர்களுக்கு இதுவரையிலும்‌ தூம்‌ 
கொடுத்து வந்த பாதுகாப்பையும்‌ 
பராமரிப்பையும்‌ a இஸ்ரவேல்‌ 
வம்சத்தார்‌ இப்போது 
கர்த்தருடைய ன்ன ம்‌, அவருடைய 
பாதுகாப்பும்‌, பராமரிப்பும்‌ இல்லை. கர்த்தர்‌ 
அவர்களுக்கு உதலிசெய்யவில்லையென்றால்‌, 
மற்ற உதவிகளெல்லாமே அவர்களுக்கு 


வீணாயிருக்கும்‌. 
கர்த்தரே... ராஜாதி ராஜாவாகவும்‌, 
க்கிறார்‌ 
ராஜாதி 


கர்த்தாதி கர்த்தாவாகவும்‌ 


பிரசன்னம்‌ 


ஆகையினால்‌ 
உதவிசெய்யாது. 


தேவாலயமும்‌ அவர்களுக்கு 





i FTE 
TT 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ வம்சத்தாரை, 
ஜனசதளங்களின்‌ வனாந்தரத்திலே 
கொண்டுபோய்‌, அங்கே அவர்களோடே 
முகமுகமாய்‌ வழக்காடுவதாகச்‌ சொல்லுகிறார்‌ 
(எசே 20:35). 


“நான்‌ எகிப்துதேசத்தின்‌ 
வனாந்தரத்தில்‌. பிதாக்களோடு 
வழக்காடினதுபோல உங்களோடும்‌. 
வழக்காடுவேன்‌” (எசே 20:36) என்று 
கர்த்தராகிய ஆண்டவர்‌ சொல்லுகிறார்‌. 


உங்கள்‌ 


வனாந்தரம்‌ என்னும்‌ வார்த்தை 
பாபிலோன்‌ தேசத்தைக்‌ குறிக்கலாம்‌. 
இப்பொழுது அது வறண்டதும்‌ தண்ணீர்‌ 
இல்லாததுமான வனாந்தர பூமியிலே 
நடப்பட்டிருக்கிறது' (எசே 19:13). அல்லது 
இந்த வார்த்தை எகிப்து தேசத்தின்‌ 
வனாந்தரத்தைக்‌ குறிக்கலாம்‌. இந்த 
வனாந்தரத்நில்‌ கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
வம்சத்தாரோடு வழக்காடுவார்‌. இஸ்ரவேல்‌ 
த்திரர்‌ கர்த்தருக்கு விரோதமாக 
இரண்டகம்பண்ணினார்கள்‌. கர்த்தருடைய 
கட்டளைகளுக்கும்‌, நியாயங்களுக்கும்‌ 
அவர்கள்‌ கீழ்ப்படியவில்லை. 

கர்த்தர்‌ சீனாய்‌ 
மோசே மூலமாக, 
வம்சத்தாருக்கு, 
பிரமாணங்களைக்‌ கொடுத்தார்‌. 


தம்முடைய 
இஸ்ரவேல்‌. 
புத்திரரோ கர்த்தர்‌ கொடுத்த பிரமாணத்திற்கு 


விரோதமாகக்‌ 
கர்த்தருடைய 
வெளிப்படுத்தப்பட்டபோது. இஸ்ரவேல்‌ 
வம்சத்தார்‌ மத்தியில்‌, கலக்கமும்‌, 
நடுக்கமும்‌ உண்டாயிற்று. கர்த்தர்‌ இப்போது. 
அவர்களோடு வழக்காடும்போது, 
அவர்களுக்கு மறுபடியும்‌. பயமும்‌, 
கலக்கமும்‌, நடுக்கமும்‌ உண்டாகும்‌. 
இஸ்ரவேல்‌ வம்சத்தாரால்‌ தங்களைத்‌. 
தாங்களே பாதுகாத்துக்கொள்ள முடியாது. 
அவர்களுக்கு கர்த்தருடைய பாதுகாப்பு 
கிடைக்கவில்லையென்றால்‌, வேறு எந்தப்‌ 
பாதுகாப்பும்‌ கிடைக்காது. இஸ்ரவேல்‌. 
வம்சத்தார்‌ எல்லோருமே கர்த்தருடைய 
ஜனமாமிருந்தாலும்‌, கர்த்தர்‌ அவர்களை 
இரண்டு பிரிவாகப்‌ பிரிக்கிறார்‌. தம்முடைய 
கட்டளைகளுக்கு கீழ்ப்படிகிறவர்களை ஒரு 
பிரிவாகவும்‌, தம்முடைய கட்டணகளுக்கும்‌ 


கலகம்பண்‌ ணுகிறார்கள்‌. 
கட்டளைகள்‌ 


மற்றொரு பிரிவாகவும்‌ கர்த்தர்‌ பிரிக்கிறார்‌. 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கட்டுக்குட்படுத்தி, 
துரோகிகளையும்‌ 

யிரித்துப்போடுவேன்‌ ; 

தாங்கள்‌ தங்கும்‌ 
புறப்படப்பண்ணுவேன்‌ ; 

ஆனாலும்‌ அவர்கள்‌ இஸ்ரவேல்‌ நேசத்தில்‌ 
பிரவேசிப்பதில்லை: அப்பொழுது நான்‌ கர்த்தர்‌ 
அறிந்துகொள்வீர்கள்‌"' 


20:3738). என்று கர்த்தர்‌ 


ஏற்பாட்டுக்காலத்தில்‌, 

தங்கள்‌ மந்தையிலுள்ள 

கர்த்தருக்கு தசமபாகம்‌. 

த்த பழக்கம்‌... அதற்காக 

அவர்கள்‌ தங்கள்‌ மந்தையை, தங்கள்‌ 

கோலின்கீழ்‌ செல்லும்படி செய்வார்கள்‌. எந்த 

ஆடு கர்த்தருக்குரியது என்று பிரித்து 
எடுப்பார்கள்‌. 

“கோலின்‌ கீழ்ப்பட்ட ஆடுமாடுகளிலே 
பத்தில்‌ ஒரு பங்காகிறதெல்லாம்‌ கர்த்தருக்குப்‌ 
பரிசுத்தமானது" (லேவி 27:32) 
இஸ்ரவேல்‌ 


கர்த்தர்‌ வம்சத்தாரை, 


தமக்குரியவர்களாகப்‌ காள்‌" 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ வம்சத்தாரை 
உபத்திரவத்தின்‌ கோலுக்கு கீழ்‌ 
வழிநடத்தினார்‌. அவர்களை மறுடியுமாய்‌ 
தம்முடைய உடன்படிக்கை 
கட்டுக்குட்படுத்தினார்‌. கலகக்காரர்மீதும்‌, 
துரோகிகள்மீதும்‌ கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு 
வந்தது. இஸ்ரவேல்‌ வம்சத்தாரில்‌ 
கர்த்தருக்கு கீழ்ப்படிகிறவர்கள்‌ மாத்திரமே, 
இனிமேல்‌. என்று 


கர்த்தருக்கு பிரியமான வர்களாயிருப்பார்கள்‌. 





i FTE 
TT 


கர்த்தருடைய சொல்லை, 
வம்சத்தார்‌ கேட்டு, அதற்கு கீழ்ப்படிந்தால்‌, 
அவர்களுக்கு ஆசீர்வாதம்‌ கிடைக்கும்‌. 
அவர்கள்‌ கர்த்தருடையவர்களாயிருப்பார்கள்‌. 
தம்முடைய வார்த்தைக்கு 
கீழ்ப்டியாதவர்களை கர்த்தர்‌ தண்டித்தார்‌. 
அவர்களை தம்முடைய உபத்திரவத்தின்‌ 
கோலின்கீழ்‌ செல்லும்படி செய்தார்‌. 
இப்போதோ கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரை, 
அவர்களுடைய மனதின்‌ விருப்பத்திற்கு 
ஒப்புக்கொடுத்துவிடுகிறார்‌ 


இஸ்ரவேல்‌ வம்சத்தாரே, 
நீங்கள்‌ என்‌ ஈல்லைக்கேட்கு 
மனதாயிருந்தால்‌, கேளுங்கள்‌” (எசே 20:39) 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. அவர்கள்‌ 
கர்த்தருடைய சொல்லைக்கேட்க 
மனதில்லாதிருந்தால்‌, “நீங்கள்‌ போய்‌, 
அவனவன்‌ தன்‌ தன்‌ நரகலான 
விக்கிரகங்களை இன்னும்‌ சேவியுங்கள்‌: 
ஆனாலும்‌ என்‌ பரிசுத்த நாமத்தை உங்கள்‌ 
காணிக்கைகளாலும்‌ உங்கள்‌ 
நரகலான விக்கிரகங்களாலும்‌ 
இனிப்‌ பரிசுத்தக்குலைச்சலாக்காதிருங்கள்‌" 
(எசே 20:39) என்று கர்த்தராகிய ஆண்டவர்‌ 
சொல்லுகிறார்‌. 


கர்த்தருடைய 
நேசத்திலிருந்தலும்‌, அவர்கள்‌ 
விக்கிரகங்களை ஆராதிக்கக்கூடாது. 
அவர்கள்‌ அந்நிய தேசத்து. 
சிறையிருப்பிலிருந்தாலும்‌, 
அவர்களை மறுபடியுமாய்‌, அவர்களுடைய 
சொந்த தேசத்திற்கு அழைத்துக்கொண்டு 
வருவார்‌. இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ இப்போது. 
பாபிலோன்‌ தேசத்து. 
சிறையிருப்பிலிருக்கிறார்கள்‌ அவர்கள்‌ 
பாபிலோனிலே இருந்தாலும்‌, கல்தேயரின்‌ 
விக்கிரகங்களை ஆராதிக்கக்கூடாது. 
கர்த்தரை மாத்திரமே ஆராதிக்கவேண்டும்‌. 
கர்த்தர்‌ தமக்கு 

வேளையில்‌, பாபிலோன்‌ 
சிறையிருப்பிலிருக்கிற யூதர்களை, ங்கே 
இருந்து விடுதலைபண்ணி, அவர்களை 
கானான்‌ தேசத்திற்கு அழைத்துக்கொண்டு 
வந்து, அங்கே மறுபடியுமாய்‌ குடியேற்றுவார்‌. 
அப்பொழுது இஸ்ரவேலின்‌ உயரமான 
மலையாகிய என்‌ பரிசுத்த மலையிலே. 
இஸ்ரவேலுடைய எல்லா வம்சத்தாருமாகிய 
தேசத்திலுள்ள அனைவரும்‌ என்னைச்‌ 
சேவிப்பார்கள்‌ என்று கர்த்தராகிய ஆண்டவர்‌ 
சொல்லுகிறார்‌ (எசே 20:40). 


இஸ்ரவேல்‌ 


பிள்ளைகள்‌ எந்த 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


பரிசுத்தம்பண்ணுகிற எல்லாவற்றிலும்‌ உங்கள்‌ 
காணிக்கைகளையும்‌ உங்கள்‌ 
முதற்பலன்களையும்‌ செலுத்தும்படி கேட்பேன்‌. 
நான்‌ உங்களை ஜனங்களிலிருந்து 
புறப்படப்பண்ணி, நீங்கள்‌ சிதறுண்டிருக்கிற 
தேசங்களிலிருந்து உங்களைச்‌ 
சேர்த்துக்கொள்ளும்போது, சுகந்த 
வாசனையினிமித்தம்‌ நான்‌ உங்கள்பேரில்‌: 
அப்பொழுது 

முன்பாக 

பரிகத்தம்பண்ணப்படுவேன்‌"' 

என்று கர்த்தர்‌ 


ரவேல்‌ வம்சத்தா 
தம்மைப்பற்றி வெளிய்த்துவர்‌ ர்க பாது 
அவர்கள்‌ கர்த்தரை அறிந்துகொள்வார்கள்‌. 
தாங்கள்‌ செய்த விக்கிரகாராதனையை 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ அருவருப்பார்கள்‌. 
தங்களுடைய பாவங்களினிமித்தமாய்‌ கர்த்தர்‌ 
தங்களைத்‌ தண்டிக்காமல்‌, கர்த்தர்‌ 
தங்களுக்கு கிருபையையும்‌, இரக்கத்தையும்‌ 
காண்பித்தை இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ 
புரிந்துகொள்வார்கள்‌. 

"உங்கள்‌ பிதாக்களுக்குக்‌ கொடுப்பேன்‌ 
என்று ஆணையிட்ட தேசமாகிய இஸ்ரவேல்‌ 
தேசத்திலே நான்‌ உங்களைத்‌ 
திரும்பிவரப்பண்ணும்போது, நான்‌ கர்த்தர்‌ 
என்று நீங்கள்‌ அறிந்துகொண்டு, அங்கே 
உங்களுடைய எல்லா வழிகளையும்‌ 
உங்களைத்‌ தீட்டுப்படுத்தின உங்களுடைய 
எல்லாக்‌ கிரியைகளையும்‌ நினைத்து. நீங்கள்‌ 

எல்லாப்‌ 

உங்களை 

இஸ்ரவேல்‌ 

வம்சத்தாரே, உங்கள்‌ பொல்லாத 

வழிகளுக்குத்‌ தக்கதாகவும்‌, உங்கள்‌ கெட்ட 

கிரியைகளுக்குத்தக்கதாகவும்‌ நான்‌ 

செய்யாமல்‌, என்‌ 

உங்களுக்குக்‌ கிருபை 

ய்யும்போது, நான்‌ கர்த்தர்‌ என்று 

அறிந்துகொள்வீர்கள்‌” (எசே 20;:42-44) 

என்கிறதைக்‌ கர்த்தராகிய ஆண்டவர்‌ 
உரைக்கிறார்‌. 


த்தமும்‌ 
நீங்களே அருவருப்பர்கள்‌. 





i FTE 
TT 


எருசலேம்‌ 
எசே: 20:45-49 


எசே: 20:45. கர்த்தருடைய வார்த்தை 
எனக்கு உண்டாகி அவர்‌: 


எசே: 20:48. மனுபுத்திரனே, தீ உன்‌: 
முகத்தைத்‌ தென்திசைக்கு நேரே 
திருப்பி, தெற்குக்கு விரோதமாக உன்‌ 
வசனத்தைப்‌ பொழித்து, தென்புறமான 
வயல்வெனியின்‌: காட்டுக்கு, 
விரோதமாகத்‌ தீர்க்கதரிசனம்‌ உரைத்து, 


எசே 20:47. தென்திசைக்‌ காட்டை 
நோக்கி: கர்த்தருடைய வார்த்தையைக்‌ 
கேன்‌, கர்த்தராகிய ஆண்டவர்‌ 
சொல்லுகிறது என்ன வென்‌ நால்‌, இதோ, 
நான்‌ உன்னில்‌ அக்கினியைக்‌. 
கொளுத்துவேன்‌; அது உன்னில்‌ 
பச்சையான சகல மரங்களையும்‌. 
பட்டுப்‌ போன சகல மரங்களையும்‌ 
பட்சிக்கும்‌ ஜுவாலிக்கிற ஜுவாலை 
அவிக்கப்பட மாட்டாது; தெற்கு துவக்கி 
வடக்குமட்டுமு்ன தேசமெங்கும்‌ 
அதினால்‌ வெந்துபோகும்‌. 


எசே: 20:48. கர்த்தராகிய நான்‌ அதைக்‌. 
கொளுத்தினேன்‌ என்பதை எல்லா 
மாம்சமும்‌ காணும்‌; அது 
அவிக்கப்படுவதில்லை என்று சொல்‌ 
என்றார்‌. 


எசே 20:49. அப்பொழுது நான்‌: ஆ, 
கர்த்தராகிய ஆண்டவரே, இவன்‌ 
உவமைகளையல்லவோ சொல்லுகிறான்‌ 
என்று அவர்கன்‌ என்னைக்‌ குறித்துச்‌ 
சொல்லுகிறார்கள்‌ என்றேன்‌. 


கர்த்தர்‌ யூதாவுக்கு விரோதமாகவும்‌, 
க க்‌ தம்முடைய 
வார்த்தைகளைச்‌ சொல்லுகிறார்‌. 
எசேக்கியேல்‌ 21-ஆவது அதிகாரத்தின்‌ 
முன்னுரையாக, த. வார்த்தைகள்‌, 
இந்த அதிகாரத்தின்‌ பின்பகுதியில்‌ 
எழுதப்பட்டிருக்கிறது. எசேக்கியேல்‌. 
யூதாவுக்கு விரோதமாகவும்‌, எருசலேமுக்கு 
விரோதமாகவும்‌ சொல்லுகிற. 
தீர்க்கதரிசனத்தின்‌ தாற்பரியம்‌, அடுத்த 
அதிகாரத்தில்‌ விளக்கப்பட்டிருக்கிறது. 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இஸ்ரவேல்‌. மூப்பரில்‌ சிலர்‌ 
கர்த்தரிடத்தில்‌ விசாரிக்கும்படி, 
எசேக்கியேலினிடத்திற்கு வந்திருக்கிறார்கள்‌. 
எசேக்கியேல்‌ அவர்களுக்கு கர்த்தருடைய 
வார்த்தைகளைச்‌ சொல்லுகிறார்‌. 
எசேக்கியேல்‌ சொல்லுகிற தீர்க்கதரிசன 
வார்த்தைகள்‌ உவமைகளாயிருக்கிறது. 
இஸ்ரவேலின்‌. மூப்பர்களால்‌ அந்த 
உவமைகளைப்‌ புரிந்துகொள்ள முடியவில்லை. 
அவர்கள்‌, “இவன்‌  உவமைகளையல்லவோ 
சொல்லுகிறான்‌" (எசே 20:49) என்று 
எசேக்கியேலைக்‌ குறித்து சொல்லுகிறார்கள்‌. 


எசேக்கியேல்‌ 
காட்டுக்கு விரோதமாக 
சொல்லுகிறார்‌. அவர்‌ தன்னுடைய 
முகத்தை தென்திசைக்கு நேரே திருப்பி, 
தெற்குக்கு விரோதமாக, கர்த்தருடைய 
வார்த்தைகளைச்‌ சொல்லுகிறார்‌. 
'வயல்வெளியின்‌ காடு" என்பது 
யூதாவையும்‌,  எருசலேமையும்‌ குறிக்கும்‌ 
வார்த்தையாகும்‌. இவை இரண்டும்‌ 
பாபிலோன்‌ தேசத்திற்கு 
தென்திசையிலிருக்கிறது. ஆகையினால்‌ 
எசேக்கியேல்‌ தன்‌ முகத்தை தென்திசைக்கு 
நேரே திருப்பி, கர்த்தருடைய வார்த்தைகளைச்‌ 
சொல்லுகிறார்‌ 


கர்த்தருடைய வார்த்தை 
எசேக்கியேலுக்கு உண்டாயிற்று. கர்த்தர்‌ 
ன வார்த்தைகளைச்‌ சொல்லவில்லை. 

இஸ்ரவேல்‌ வம்சத்தார்மீது, 
கோபமாயிரக்கிறார்‌ கர்த்தர்‌ எசேக்கியேலிடம்‌, 
தாவுக்கு விரோதமாகவும்‌, எருசலேமுக்கு 
ஈதமாகவும்‌, தம்முடைய கோபமான 
வார்த்தைகளைச்‌ சொன்னாலும்‌, எசேக்கியேல்‌ 
அந்த வார்த்தைகளை மிகுந்த 
கரிசனையோடும்‌, அன்போடும்‌ 
சொல்லுகிறார்‌. 

'மனுபுத்திரனே. நீ தெற்குக்கு 
விரோதமாக உன்‌ வசனத்தைப்‌ பொழிந்து, 
தென்புறமான  வயல்வெளியின்‌ காட்டுக்கு 
விரோதமாக தீர்க்கதரிசனம்‌ உரை" என்று 
ல்‌ எசேக்கியேலுக்கு சொல்லுகிறார்‌. 

தொடர்ந்து பொழிவதுபோல, 
கமம்‌ வ கடம்‌ கதையை, 
யூதாவுக்கு விரோதமாகப்‌ பொழியவேண்டும்‌. 
ட்ட மனுஷரும்‌ எருசலேமின்‌ 
குடிகளும்‌ கர்த்தருடைய வார்த்தைக்கு. 
செவிகொடுக்கவேண்டும்‌. கர்த்தருடைய 
வார்த்தையினால்‌ அவர்களுடைய 
இருதயங்கள்‌ மென்மையாகவேண்டும்‌. 


வயல்லெளியின்‌. 
தீர்க்கதரிசனம்‌. 





ழ்‌ யனா 
யாய 


“மழையானது இளம்பமிரின்மேல்‌ 
பொழிவதுபோல, என்‌ உபதேசம்‌ பொழியும்‌: 
பனித்துளிகள்‌ புல்லின்மேல்‌ இறங்குவதுபோல, 
என்‌ வசனம்‌ இறங்கும்‌" (உபா 32:2). 


எருசலேமும்‌. 
'வயல்வெளியின்‌ ட்டி 
என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 
எருசலேம்‌ வனாந்தரத்தைப்போலவும்‌, 
காட்டைப்போலவும்‌, குனியில்லாமல்‌ 
வெறுமையாயிருக்கிறது.  வயல்வெளியின்‌ 
காட்டில்‌ கனிவிருட்சங்கள்‌ முளைக்காது. 
யூதாவும்‌ எருசலேமும்‌ ஒரு காலத்தில்‌: 
கர்த்தருடைய தோட்டமாகுமிருந்தார்கள்‌. 
ஆனால்‌ ஈதோ அவர்கள்‌ 
வயல்வெளியின்‌ காடாகமிருக்கிறார்கள்‌. 
யூதாவிலும்‌ எருசலேமிலும்‌ திராட்சச்செடிகள்‌ 
முளைப்பதற்குப்‌. பதிலாக, முள்ளும்‌ 
நெரிஞ்சிலும்‌ முளைத்திருக்கிறது. 


யூதாவின்மேலும்‌, 
அக்கினியை 

கொத்தாகக்‌ | சொல்லுகிறார்‌. இதோ, 
நான்‌ உன்னில்‌ 

கொளுத்துவேள்‌; அது உன்னில்‌ பச்சையான 
சகல மரங்களையும்‌ பட்டுப்‌ போன சகல. 
மரங்களையும்‌ பட்சிக்கும்‌; ஜுவாலிக்கிற 
ஜுவாலை அவிக்கப்படமாட்டாது: தெற்கு 
துவக்கி வடக்குமட்டுமுள்ள தேசமெங்கும்‌ 
அதினால்‌ வெந்துபோகும்‌” (எசே 20:47) 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


யூதாவும்‌. 
வசனப்பகுதிபில்‌, 


கர்த்‌ 
எருசலேமின்மேலும்‌ 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பூர்வகாலத்தில்‌, 
யூதாதேசத்தையும்‌ 
பாதுகாத்தார்‌. அவர்களுக்கு 
மதிலாகயிருந்து, 
சத்துருக்களுக்கு 
காத்துக்கொண்டார்‌. 


“கர்த்தராகிய நான்‌ அதைக்‌ கொளுத்தினேன்‌. 
என்பதை எல்லா மாம்சமும்‌ காணும்‌; அது 
அவிக்கப்படுவதில்லை" (எசே 20:48) என்று 
கர்த்தர்‌ தமது கோபத்தில்‌ சொல்லுகிறார்‌ 


கர்த்தர்‌ கொளுத்தும்‌ அக்கினிமினால்‌ 
தெற்கு துவக்கி வடக்கு மட்டுமுள்ள 
தேசமெங்கும்‌ வெந்துபோகும்‌. கானான்‌ 
தேசத்தின்‌ தெற்கு பகுதியிலிருந்து வடக்கு 
பகுதி வரையிலும்‌, பெயர்செபாவிலிருந்து 
தாண்‌ வரையிலும்‌, அந்த அக்கினியினால்‌ 


கர்த்தருடைய 

உவமையினால்‌ 

இஸ்ரவேலின்‌ மூப்பர்களால்‌ 

ந்‌ விளக்கத்தைப்‌ 
புரிந்துகொள்ள முடியவில்லை. 





f= FTN 
TT 


எசேக்கியேல்‌ 20-ஆவது அதிகாரத்தில்‌ 
கர்த்தர்‌ தென்புறமான வயல்வெளி 

காட்டில்‌ அக்கினியைக்‌ தான்‌ 

சொன்னார்‌. இந்த அதிகாரத்தில்‌ அந்த 

தீர்க்கதரிசனத்திற்கு விளக்கம்‌ சொல்லுகிறார்‌ 

(எசே 21:1-5). எசேக்கியேல்‌ தீர்க்கதரிசி 

கர்த்தருடைய வார்த்தையைச்‌ சொல்லும்போது, 

அவர்‌ தன்னுடைய இடுப்பு நொறுங்கும்படி 
பெருமூச்சுவிடவேண்டும்‌ (எசே 21:67). 

யூதாதேசத்திற்கு விரோதமாக. 
பட்டயம்‌ 

பாபிலோன்‌ 

விரோதமாக வருவான்‌ 

யூதாவின்‌ ராஜாவாகிய 

சிதேக்கியாவுக்கு தண்டனை கொடுக்கப்படும்‌ 

(எசே 21:25-27). அம்மோன்‌ புத்திரருக்கு. 

அழிவு வரும்‌ (எசே 21:28-32). 


றது. 
ராஜா 


எருசலேமுக்கு. விரோதமாக 
துர்ச்செய்தி 
எசே: 21:1-7 


எசே: 21:1. அப்பொழுது கர்த்தருடைய 
வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர்‌: 


எசே ௮:2. மனுபுத்திரனே, நீ உன்‌ 
முகத்தை எருசலேமுக்கு நேராகத்‌ 
திருப்பி, பரிசுத்த ஸ்தலங்களுக்கு. 
விரோதமாக உன்‌ வசனத்தைப்‌ 
பொழிந்து, இஸ்ரவேல்‌ தேகத்துக்கு 
விரோதமாகத்‌ தீர்க்கதரிசனம்‌ உரைத்து, 


எசே 219. இஸ்ரவேல்‌ தேசத்தை 
நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர்‌ 
உரைக்கிறது என்னவென்றால்‌, இதோ, 
நான்‌ உனக்கு விரோதமாக வத்து, எண்‌: 
பட்டயத்தை அதின்‌ உறையிலிருத்து 
உருவி, உன்னில்‌ 
சன்மார்க்களையும்‌ துன்மார்க்கனையும்‌ 
சுங்காரம்பண்ணுவேன்‌.. 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


எசே க நாண்‌ 
சன்மார்க்களையும்‌ துன்மார்க்கணையும்‌ 
சங்காரம்பண்ணப்போகிறபடியினால்‌ 
தெற்கு துவக்கி வடக்குமட்டுமுன்ன 
எல்லா மாம்சத்துக்கும்‌ விரோதமாய்‌ 
என்‌ பட்டயம்‌ அதின்‌ உறையிலிருந்து. 
புறப்படும்‌. 

எசே 215. அப்பொழுது கர்த்தராகிய 
நான்‌ என்‌ பட்டயத்தை அதின்‌ 
உறையிலிருந்து உருவினேன்‌ என்பதை. 
எல்லா மாம்சமும்‌ அறியும்‌; அது இனி 
உறைக்குள்‌ திரும்புவதில்லை. 


எசே 21:6. ஆதலால்‌ மனுபுத்திரனே, 
உன்‌ இடுப்பு நொறுங்கும்படி. 
பெருமூச்சுவிடு; அவர்கள்‌ கண்களுக்கு 
முன்பாக மனங்கசுத்து பெருமூச்சுவீடு. 


எசே ௮:7. தீ எதினிமித்தம்‌ 
பெருமூச்சு விடுகிறாய்‌ என்று அவர்கள்‌ 
உன்னிடத்தில்‌ கேட்டால்‌, நீ அவர்களை 
நோக்கி: துர்ச்செய்தி 
வருகிறதினிமித்தமே அதினால்‌, 
இருதயங்கனெல்லாம்‌ உருகி, 
கைகளெல்லாம்‌ தனர்ந்து, மனமெல்லாம்‌. 
தியங்கி, முழங்கால்களெல்லாம்‌ 
'தண்ணீரைப்போல அலைவுண்ணும்‌; 
இதே, அது வந்து சம்பவிக்கும்‌ என்று 
கர்த்தராகிய ஆண்டவர்‌ உரைக்கிறார்‌ 
என்று சொல்‌ என்றார்‌. 


எசேக்கியேல்‌... கர்த்தரிடத்திலிருந்து 
பெற்றுக்கொண்ட செய்திகளை, இஸ்ரவேல்‌ 
வம்சத்தாருக்கு, உண்மையாய்‌ 
அறிவிக்கிறார்‌. கர்த்தருடைய வார்த்தை 
அவருக்கு மறுபடியும்‌ உண்டாயிற்று. கர்த்தர்‌ 
விடுகதைகள்‌ மூலமாகவும்‌, உவமைகள்‌ 
மூலமாகவும்‌ இஸ்ரவேல்‌ வம்சத்தாரோடு 
பேசுகிறார்‌. கர்த்தர்‌ அந்த விடுகதைகளுக்கும்‌ 
உவமைகளுக்கும்‌. விளக்கத்தையும்‌ 
சொல்லுகிறார்‌. 


எசேக்கியேல்‌ தீர்க்கதரிசி எருசலேமுக்கு 
நேராக தன்னுடைய முகத்தைத்‌ 
திருப்பிக்கொள்ளவேண்டும்‌. இஸ்ரவேல்‌ 
தேசத்திற்கு விரோதமாக தீர்க்கதரிசனம்‌ 
சொல்லவேண்டும்‌. எசேக்கியேல்‌ பரிசுத்த 
ஸ்தலங்களுக்கு விரோதமாக தன்னுடைய 
வசனத்தை மழை போல்‌ பொழியவேண்டும்‌. 





i al 
TT 


அம்பைக்குறி பார்த்து 
எசேக்கியேல்‌ தீர்க்கதரிசி 
தன்னுடைய வில்லையும்‌ அம்பையும்‌ 
எருசலேமுக்கு நேராக திருப்பி 
குறிபார்த்துக்கொண்டிருக்கிறார்‌. கானான்‌ 
நேசம்‌ பரிசுத்தமான தேசம்‌. எருசலேம்‌ 
பரிசுத்தமான நகரம்‌. தேவாலயம்‌ பரிசுத்த 
ஸ்தலம்‌. எசேக்கியேல்‌ த. பரிசுத்த 
ஸ்தலங்களுக்கு விரோதமாக தன்னுடைய 
வசனத்தை மழையைப்போல்‌ 
பொழியவேண்டும்‌. 
எருசலேமின்‌ அழிவைப்பற்றிச்‌ 
“தென்புறமான 
அக்கினியைக்‌ 
கொளுத்துவேன்‌" (எசே 20:4647) 
ன்‌ சொன்னார்‌. இந்த அக்கினி 
பட்டயத்தைக்‌ குறிக்கிறது. 
மாசத்து விரோதமாக யுத்தம்‌ வரும்‌. 
கானான்‌ தேசம்‌ அழிந்துபோகும்‌. 


கானான்‌ தேசத்திற்கும்‌, 
க்‌ மனுஷருக்கும்‌, எருசலேமின்‌ 
குடிகளுக்கும்‌ வரும்‌ அழிவைப்பற்றிச்‌ 
சொல்லுகிறார்‌. "இதோ, நான்‌ இஸ்ரவேல்‌ 
தேசத்திற்கு விரோதமாக வந்து, என்‌ 
பட்டயத்தை அதின்‌ உறையிலிருந்து உருவி, 
உன்னில்‌ சன்மார்க்கனையும்‌ 
துன்மார்க்கனையும்‌ சங்காரம்பண்ணுவேன்‌" 
(எசே 21:3) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ 


யுத்தவீரர்‌ 
எய்வதுபோல, 


கர்த்தர்‌ 
சொன்னபோது. 
வயல்வெ 


ளியின்‌ காட்டில்‌ 


பச்சையான சகல 
மரங்களையும்‌, பட்டுப்போன சகல 
மரங்களையும்‌ பட்சிக்கும்‌. அதுபோலவே 
கர்த்தருடைய பட்டயம்‌ இஸ்ரவேல்‌ 
வம்சத்தாரில்‌, சன்மார்க்கனையும்‌ 
துன்மார்க்கனையும்‌ சங்காரம்பண்ணும்‌ 


பாபிலோன்‌ தேசத்து 

புறப்பட்டுப்போவார்கள்‌. 

“த்தில்‌ நீதிமான்கள்‌. 

இருக்கமாட்டார்கள்‌. “கர்த்தர்‌ நீதிமானை 

Apes 2 என்னும்‌ 

அவர்களை 

இருக்க முடியாதபடி, 

லான்‌ தேசத்து சிறையிருப்புக்கு: 
அனுப்புவார்‌ என்பது பொருளாகும்‌. 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


"நேபுகாத்நேச்சார்‌ 


7 கா யூதாவின்மீது 
யுத்தம்பண। 


தேசத்திலுள்ள 
பிரதானிகளையும்‌, ஞானிகளையும்‌, 
பராக்கிரமசாலிகளையும்‌. சிறைப்பிடித்து, 
தன்னுடைய தேசத்திற்கு கொண்டு போனான்‌. 
அவர்களில்‌ தானியேல்‌, எசேக்கியேல்‌, 
மேலும்‌ இவர்களைப்போன்ற நீதிமான்கள்‌ 
அநேகர்‌ இருந்தார்கள்‌. இவர்களெல்லோரும்‌ 

ல்‌ தேசத்திலிருந்து சங்காரமாகி, 


தேசத்திற்கு 
புறப்பட்டுப்போனார்கள்‌. 


ஜீவமோசம்‌. 
அவர்களை 
வெட்டிக்‌ 
நீதிமான்களையோ 
தேசத்திற்கு 
போகிறார்கள்‌. 
நேசநதிற்கு 
பர 
சன்மார்க்கனும்‌ 
குடியில்லாத 


துன்மார்க்கருக்கு 
வருகிறது. கல்தேயர்கள்‌ 
பட்டயத்தால்‌ 
கொன்றுபோடுகிறார்கள்‌. 
கல்தேயர்கள்‌ தங்கள்‌ 
சிறைப்பிடித்து கொண்டு 
மொத்தத்தில்‌ இஸ்ரவேல்‌ 
சங்காரமுண்டாயிற்று. 
துன்மார்க்கனும்‌ இல்லை. 
இல்லை. இஸ்ரவேல்‌ தேசம்‌ 
வனாந்தரமாயிற்று, 


சன்மார்க்கனுக்கு கர்த்தருடைய 
கிருபைகளும்‌, ஆறுதலும்‌ கிடைக்கும்‌. 
இஸ்ரவேல்‌. தேசத்திலுள்ள நல்ல 
அத்திபழங்களெல்லாம்‌, அவர்களுக்கு 
நன்மையுண்டாக, பாபிலோன்‌ தேசத்திற்கு 
அனுப்பப்படுகிறது. 


டட கல்தேயர்‌ 
அன்ட்‌. போலி 
நான்‌ இந்த நல்ல 
அத்திப்பழங்களுக்கு ஒப்பிட்டு, அவர்களுக்கு 
நன்மையுண்டாக அவர்களை அங்கிகரிப்பேன்‌. 
அவர்களுக்கு நன்மையுண்டாக நான்‌ என்‌ 
கண்களை அவர்கள்மேல்‌ வைத்து, 
அவர்களை இந்த தேசத்துக்குத்‌ 
திரும்பிவரப்பண்ணி, அவர்களைக்‌ கட்டுவேன்‌, 
அவர்களை இடிக்கமாட்டேன்‌, அவர்களை 
நாட்டுவேன்‌, அவர்களைப்‌ பிடுங்கமாட்டேன்‌” 
(எரே 24:55). 


இஸ்ரவேல்‌ வம்சத்தாருக்கு கல்தேயர்‌ 
மூலமாய்‌ அழிவு உண்டாயிற்று. 
நேபுகாத்நேச்சார்‌ எருசலேமுக்கு. லப்‌ 
முற்றிக்கைப்போட்டான்‌. 
உலகப்பிரகாரமான றணாககிக்தாதம்‌ 
கர்த்தர்‌ தம்முடைய சித்தத்தை 
நேபுகாத்நேச்சார்‌ மூலமாய்‌ நிறைவேற்றுகிறார்‌. 





i al 
TT 


இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ கர்த்தருக்கு 
விரோதமாகப்‌ பாவம்‌ செய்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ மனந்திரும்புவதற்கு கர்த்தர்‌ 
ஏராளமான வாய்ப்புக்களைக்‌ கொடுத்தார்‌. 
ஆனால்‌ அவர்களோ, தங்கள்‌ பாவங்களுக்கு 
மனந்திரும்பாமல்‌, தங்கள்‌ பாவங்களில்‌ 
நிலைத்திருக்கிறார்கள்‌. தொடர்ந்து 
துணிகரமான பாவங்களை செய்கிறார்கள்‌. 
கர்த்தருடைய கோபமும்‌, நீதியான 
நியாயத்தீர்ப்பும்‌ அவர்கள்மீது வருகிறது. 

“நான்‌ உன்னில்‌ 
துன்மார்க்கனையும்‌ 
போகிறபடியினால்‌ தெற்கு 
வடக்குமட்டுமுள்ள எல்லா மாம்சத்துக்கும்‌. 
விரோதமாய்‌ என்‌ பட்டயம்‌ அதின்‌ உறையிலி 
ருந்து புறப்படும்‌. அப்பொழுது கர்த்தராகிய 
நான்‌ என்‌ பட்டயத்தை அதின்‌ உறையிலி 
ருந்து உருவினேன்‌ என்பதை எல்லா. 
மாம்சமும்‌ அறியும்‌; அது இனி உறைக்குள்‌. 
திரும்புவதில்லை (எசே 21:45) என்று 
கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ வம்சத்தாருக்கு 
விரோதமாகச்‌ சொல்லுகிறார்‌ 


இஸ்ரவேல்‌ தேசத்தின்மீ, 
கோபம்‌ வந்து இறங்கும்‌ 
நேசம்‌ அழிந்துபோகும்‌. இஸ்ரவேல்‌ 
வம்சத்தார்‌ கர்த்தருடைய பட்டயத்தினால்‌ 
சங்காரமாவார்கள்‌. ஒருவரும்‌ மீதியாயிருக் 
மாட்டார்கள்‌. யூதாவின்‌ மனுஷருக்கும்‌. 
எருசலேமின்‌ குடிகளுக்கும்‌ சர்வநாசமும்‌, 
சர்வமோசமும்‌, சர்வசங்காரமும்‌ உண்டாகும்‌. 


சன்மார்க்கனையும்‌ 
சங்காரம்பண்ணப்‌ 


தேவனுடைய 
பாது. அந்த 


எசேக்கியேல்‌ தீர்க்கதரிசி இஸ்ரவேல்‌ 
தேசத்திற்கு விரோதமாக, கர்த்தருடைய 
வார்த்தைகளை தீர்க்கதரிசனமாய்ச்‌ 
சொல்லும்போது, அவருடைய இருதயத்தில்‌ 
துக்கம்‌ நிரம்பிமிருக்கவேண்டும்‌. அவர்‌ 
இஸ்ரவேல்‌ வம்சத்தார்மீது கரிசனையோடு. 
கர்த்தருடைய வார்த்தைகளைச்‌ சொல்ல 
வேண்டும்‌. யூதாமனுஷரின்‌ அழிவைப்‌ 
பார்த்து, எசேக்கியேலும்‌ கலங்கவேண்டும்‌. 

எசேக்கியேல்‌ கர்த்தருடைய 
வார்த்தைகளைச்‌ சொல்லும்போது. 
உணர்வில்லாத எந்திரம்போல பேசாமல்‌, 
உணர்வோடும்‌, இஸ்ரவேல்‌ வம்சத்தார்மீது. 
கரிசனையோடும்‌ பேசவேண்டும்‌ என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. எசேக்கியேல்‌. 
தன்னுடைய இடுப்பு நொறுங்கும்படி 
பெருமூச்சுவிடவேண்டும்‌. அவர்கள்‌ 
கண்களுக்கு முன்பாக எசேக்கியேல்‌. 
மனங்கசந்து பெருமூச்சுவிடவேண்டும்‌. 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


எசேக்கியேல்‌ தீர்க்கதரிசி, இஸ்ரவேல்‌. 
வம்சத்தாரிடம்‌, கர்த்தருடைய வார்த்தைகளை, 
பெருமூச்சுவிட்டு சொல்லும்போது, பெருமூச்சு 
விடுவதற்கான காரணத்தை அவர்கள்‌ 
விசாரிப்பார்கள்‌. 


எசேக்கியேல்‌ அவர்களுக்கு 
பிரதியுத்தரம்‌ சொல்லவேண்டும்‌ 
கர்த்தர்‌ இங்கு வெளிப்படுத்துகிறார்‌. 


எசேக்கியேல்‌ அவர்களை நோக்கி, 
'துர்ச்செய்தி வருகிறதினிமித்தமே: அதினால்‌, 
இருதயங்களெல்லாம்‌ உருகி, கைகளெல்லாம்‌ 
தளர்ந்து, மனமெல்லாம்‌. தயங்கி, 
முழங்கால்களெல்லாம்‌ தண்ணீரைப்போல. 
அலைவுண்ணும்‌: இதோ, அது வந்து 
சம்பவிக்கும்‌ என்று கர்த்தராகிய ஆண்டவர்‌ 
என்று 


கர்த்தருடைய 

சொல்லும்போது, 
அவருடைய வாய்‌ பேசவேண்டும்‌. அவருடைய 
இருதயம்‌ அவர்களுக்காக மனங்கசந்து 
அழவேண்டும்‌. இஸ்ரவேல்‌ வம்சத்தாருக்கு 
மிகப்பெரிய அழிவும்‌, நாசமும்‌, மோசமும்‌ 
வரப்போகிறது. 


கர்த்தருடைய பட்டயம்‌ 
எசே: 21:8-17 


எசே 21:8. கர்த்தருடைய வார்த்தை 
எனக்கு உண்டாகி, அவம்‌: 


எசே மனுபுத்திரனே, நீ 
தீர்க்கதரிசனம்‌ உரைத்து, 
சொல்லவேண்டியது என்னவென்றால்‌: 
பட்டயம்‌. கூர்மையாக்கப்பட்டது, 
பட்டயம்‌ கூர்மையாக்கப்பட்டது; அது 
துலக்கப்பட்டுமிருக்கிறது. 


எசே 21:10. மகா ச௪ங்காரஞ்செய்வதற்கு. 
அது கூர்மையாக்கப்பட்டிருக்கிறதூ; 
மின்னத்தக்கதாய்‌ அது 
துலக்கப்பட்டிருக்கிறது; 
சுத்தோஷப்படுவோமோ? அது என்‌ 
குமாரனுடைய கோல்‌, அது 
சகல விருட்சங்களையும்‌ 
அலட்சியம்பண்ணும்‌. 





i= FTE 
TT 


யாத்‌ 829. பின்னும்‌ கர்த்தர்‌ 
மோசேயை நோக்கி: இத்த 
ஜனங்களைப்‌ பார்த்தேன்‌; இவர்கள்‌ 
'வணங்காக்கழுத்துன்ன ஜனங்கள்‌. 


யாத்‌ 9210. ஆகையால்‌, என்‌ கோபம்‌ 
இவர்கன்‌ மேல்‌ மூனவும்‌, நாண்‌ 
இவர்களை அழித்துப்‌ போடவும்‌ தீ 
என்னை விட்டுவிட; உன்னை ஒரு 
பெரிய ஜாதியாக்குவேன்‌ என்‌ தார்‌. 


யாத்‌ 8211. மோசே தன்‌ தேவனாகிய 
கர்த்தரை நோக்கி: கர்த்தாவே, தேவரீர்‌ 
மகா பலத்தினாலும்‌ வல்லமையுன்ன 
கையினாலும்‌ எகிப்து தேசத்திலிருந்து, 
புறப்படப்பண்ணின உம்முடைய 
ஜனங்களுக்கு விரோதமாக உம்முடைய 
கோபம்‌ பற்றியெரிவதென்ன? 


யாத்‌ 9242. மலைகளில்‌ அவர்களைக்‌: 
கொன்று போடவும்‌, பூமியின்மேல்‌ 


என்று எகிப்தியர்‌ சொல்லூவானேன்‌? 
உம்முடைய கோபத்தின்‌ உக்கிரத்தை 
விட்டுத்‌ திரும்பி, உமது ஜனங்களுக்குத்‌ 
தீங்குசெய்யாதபடிக்கு, அவர்கள்மேல்‌ 
பரிதாபங்கொள்ளும்‌. 


யாத்‌ 8218. 
ஆபிரகாமையும்‌ 
இஸ்ரவேலையும்‌ நினைத்தருளும்‌: 
உங்கள்‌ சந்ததியை வானத்து 
நட்சத்திரங்களைப்‌ போலப்‌ பெருகப்‌ 
பண்ணி, நான்‌ சொன்ன இந்தத்‌ தேசம்‌ 
முழுவதையும்‌ உங்கள்‌ சந்ததியார்‌ 
என்றைக்கும்‌. 

கொள்ளும்படிக்கு, 

கொடுப்பேன்‌ என்று 

கொண்டே. அவர்களுக்கு ஆணையிட்டுச்‌ 
சொன்னீரே என்று கெஞ்சிப்‌ 
பிரார்த்தித்தான்‌. 


உமது தாசராகிய 


சசாக்கையும்‌ 


யாத்‌ 92:14. அப்யொழுது கர்த்தர்‌ தமது 
ஜனங்களுக்குச்‌ செய்ய நினைத்த 
தீங்கைக்‌ செய்யாதபடிக்குப்‌ 
பரிதாபங்கொண்டார்‌. 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மோசே சீனாய்‌ மலையின்மேலே 
கர்த்தருடைய சமுகத்திலிருக்கும்போது, 
சீனாய்‌ மலையின்கீழே இஸ்ரவேல்‌ 
புத்திரருடைய பாளையத்திலே நடைபெறுகிற 
சம்பவங்களை கர்த்தர்‌ மோசேக்கு. 
சொல்லுகிறார்‌. 

கர்த்தர்‌ 
இறங்கிப்போ;: 
நடத்திக்‌. 


மோசேயை நோக்கி, “நீ 
எகிப்துதேசத்திலிருந்து நீ 
கொண்டுவந்த உன்‌ ஜனங்கள்‌ 
தங்களைக்‌ கெடுத்துக்‌ கொண்டார்கள்‌. 
அவர்களுக்கு நான்‌ விதித்த வழியை 
அவர்கள்‌ சீக்கிரமாய்‌ விட்டு விலகினார்கள்‌; 
அவர்கள்‌ தங்களுக்கு ஒரு கன்றுக்குட்டியை 
வார்ப்பித்து, அதைப்‌ பணிந்துகொண்டு, 
அதற்குப்‌ பலியிட்டு: இஸ்ரவேலே, 
உங்களை எகிப்துதேசத்திலிருந்து 
அழைத்துக்கொண்டுவந்த உங்கள்‌ 
தெய்வங்கள்‌ இவைகளே என்று 
சொன்னார்கள்‌" (யாத்‌ 32:78) என்று 


சொல்லுகிறார்‌. 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ 
பாவத்தைப்பற்றிச்‌ சொல்லும்போது, அவர்கள்‌ 
தங்களை கெடுத்துக்‌ கொள்கிறார்கள்‌ என்று 
சொல்லுகிறார்‌. பாவம்‌ மனுஷருடைய 
ஆத்துமாவைக்‌ கெடுத்துப்போடும்‌. 


கர்த்தர்‌ அவர்களுடைய 
பாவத்தைப்பற்றிச்‌ சொல்லும்போது, தாம்‌ 
அவர்களுக்கு விதித்த வழியை அவர்கள்‌ 

விட்டு விலகிப்போகிறார்கள்‌ என்றும்‌ 
சொல்லுகிறார்‌. நம்முடைய ஜீலியத்தின்‌ 
பாதையில்‌ பாவம்‌ ஒரு குறுக்கு வழியாக 
இருக்கிறது. நாம்‌ நேர்‌ வழியில்‌ 
செல்லாதவாறு பாவம்‌ நம்மை 
வழிவிலகிப்போகப்பண்ணுகிறது. 

கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு. 
தம்முடைய பிரமாணங்களைக்‌ 
கொடுத்தபோது, அவர்கள்‌ கர்த்தருடைய 
பிரமாணங்களுக்கெல்லாம்‌. கீழ்ப்பிவநாக 
வாக்குப்பண்ணினார்கள்‌. இப்போதோ 
அவர்கள்‌ தங்களுடைய வார்த்தையை மீறி, 
கர்த்தருடைய பிரமாணத்தை விட்டு 
விலகிப்போகிறார்கள்‌. அவர்கள்‌ கர்த்தருடைய 
கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாமல்‌, அவருக்கு 
விரோதமாக கலகம்பண்ணுகிறார்கள்‌. 





i a 
TT 


எசே. 
அதைத்‌ துலக்கக்‌ 
கொல்லுகிறவன்‌. 

கொடுக்கும்படி அத்தப்‌ பட்டயம்‌ 
கூர்மையாக்கப்பட்டிருக்கிறது; அது 
துலக்கப்பட்டதுமாயிருக்கிறது எண்று 
கர்த்தர்‌ உரைக்கிறார்‌ என்னு சொல்‌. 


எசே 21:12. மனுபுத்திரனே, தீ ஓலமிட்டு. 
அலறு; பட்டயம்‌ என்‌ ஜனத்தின்மேல்‌ 
வரும்‌; அது இஸ்ரவேல்‌ பிரபுக்கள்‌ 
எல்லார்‌ மேதூம்‌ வரும்‌; அதினிமித்தம்‌ 
என்‌ ஜனத்தூக்குன்னே. திகில்‌ 
உண்டாயிருக்கும்‌ ஆகையால்‌ உன்‌ 
விலாவிலே அடித்துக்கொள்‌. 


21:11. 


அதைக்‌ கையாடும்படி. 
கொடுத்தார்‌; 
கையிலே. 


எசே 21:18. யாவையும்‌ கண்டிக்கிற 
கோல்‌ வந்தாலொழிய. 
இனிச்‌ சோதனையினால்‌ 
தீருகிறதென்னவென்று கர்த்தராகிய 
ஆண்டவர்‌ சொல்லுகிறார்‌. 


எசே. 21:14. ஆகையால்‌ மனுபுத்திரனே, 
நீ தீர்க்கதரிசனம்‌ சொல்லி, கையோடே. 
கைகொட்டு; பட்டயம்‌ மூன்றுதரம்‌ 
இரட்டித்துவரும்‌; 
கொலையுண்டவர்களின்‌. 

அது கொலையுண்ணப்போகிற. 
பெரியவர்களின்‌. உள்னறைகளில்‌ 
பிரவேசிக்கிற பட்டயம்‌. 


எசே. 21:15. அவர்களுடைய இருதயம்‌ 
கரைத்து, அவர்களுடைய 
இடையூறுகள்‌ 'திரனாகும்படி, 
பட்டயத்தின்‌ கூர்மையை 
அவர்களுடைய எல்லா வாசல்களுக்கும்‌. 
நேரிடக்‌ கட்டனைமிடுவேன்‌; ஆ, 
அது மின்னும்படியாகப்‌ 
யதமிடப்பட்டது, வெட்டும்படியாகத்‌ 
தீட்டிவைக்கப்பட்டது. 


எசே 21:16. ஏகபலமாய்‌ வலதுபுறமாக 
வெட்டு, திரும்பி இடதுபுறமாகவும்‌ 
வெட்டு; உன்முகம்‌ திரும்புகிற 
திக்கெல்லாம்‌ வெட்டு. 


எசே 21:17. நானும்‌ 
கைகொட்டி, எண்‌: 
ஆறப்பண்ணுவேன்‌ 
கர்த்தராகிய நான்‌ 
என்றார்‌. 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


பட்டயத்தைப்பற்றி 
கர்த்தருடைய வார்த்தை 


கர்த்தருடைய 
எசேக்கியேலுக்கு 


துன்மார்க்கனையும்‌ 
சங்காரம்பண்ணுவார்‌. கர்த்தருடைய பட்டயம்‌ 
அதின்‌ உரையிலிருந்து தெற்கு துவக்கி, 
வடக்கு மட்டுமுள்ள எல்லா மாம்சத்திற்கு 
விரோதமாகப்‌ புறப்படும்‌ (எசே 21:34] 
தம்முடைய பட்டயம்‌ இனி  உரைக்குள்‌ 
திரும்புவதில்லை (எசே 21:5) என்றும்‌ கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 


கர்த்தர்‌. இந்த வசனப்பகுதியில்‌, 
தம்முடைய பட்டயத்தைப்பற்றி ன்னும்‌ 
ஏராளமான காரியங்களை எசேக்கியேலுக்கு 
வெளிப்படுத்துகிறார்‌. கர்த்தருடைய பட்டயம்‌ 
கூர்மையாக்கப்பட்டிருக்கிறது. 
துலக்கப்பட்டிருக்கிறது. 
செய்வதற்கு 
கூர்மையாக்கப்பட்டிருக்கிறது:: 
மின்னத்தக்கதாய்‌ 
துலக்கப்பட்டிருக்கிறது' 
கர்த்தர்‌ தம்முடைய 
சொல்லுகிறார்‌. 
கர்த்தருடைய பட்டயம்‌ யாருக்கு 
விரோதமாக நீட்டப்படுகிறதோ, அவர்களுக்கு 
திகிலும்‌. கலக்கமும்‌, பயமும்‌ உண்டாகும்‌. 
கர்த்தருடைய பட்டயம்‌ ம்பு ஆயுதம்‌. 
அது சகல. விருட்சங்களையும்‌ 
அலட்சியம்பண்ணும்‌. எல்லா 
விருட்சங்களையும்‌ வெட்டி கீழே தள்ளிவிடும்‌. 
கர்த்தருக்கு விரோதமாக யார்‌ பெருமை 
பாராட்டினாலும்‌, கர்த்தருடைய பட்டயம்‌ 
அவர்களை வெட்டி, கீழே சாய்த்து, 
அவர்களைத்‌ தாழ்த்திப்போடும்‌. அவர்களை 
அலட்சியம்‌ பண்ணிவிடும்‌. 


அது 
(எசே 2110) என்று 
பட்டயத்தைப்பற்றிச்‌ 


கர்த்தருடைய பட்டயம்‌ அவருடைய 
குமாரனுடைய கோலாகவும்‌ இருக்கிறது. 
கர்த்தருடைய பிள்ளைகள்‌ பாவம்‌ 
செய்யும்போது. குமாரனுடைய கோல்‌ 
அவர்களை கண்டித்து திருத்துகிறது. 
கர்த்தருடைய பட்டயம்‌ அவருடைய 
பிள்ளைகளை  சிட்சிக்கும்‌ மிலாறாகவும்‌ 
இருக்கிறது. 





i THE 
ETT 


“நான்‌ அவனுக்குப்‌ பிதாவாயிருப்பேன்‌ , 
அவன்‌ எனக்குக்‌ குமாரனாயிருப்பான்‌; அவன்‌ 
அக்கிரமம்‌ செய்தால்‌, நான்‌ அவனை 

மிலாற்றினாலும்‌ 
அடிகளினாலும்‌ 
தண்டிப்பேன்‌" (2சாமு 7:14). 


கர்த்தருடைய பட்டயம்‌ அவருக்கு 
பிரியமான ஜனங்களை முற்றிலுமாய்‌ 
அதம்பண்ணிப்போடாது. ரத்‌ 
பட்டயம்‌, அவருடைய 
பட்டயமாகயிருக்கும்‌, 
பிள்ளைகளுக்கோ, 
கோலாகயிருக்கும்‌. 


அவருடைய குமாரனின்‌ 


கர்த்தர்‌. தம்முடைய பட்டயத்தை 
கொல்லுகிறவன்‌ கையிலே கொடுக்கிறார்‌. 
கர்த்தருடைய பட்டயத்தை ஒரு 
விளையாட்டுப்பொருளாகவோ, அல்லது, 
வேடிக்கை காண்பிக்கும்‌ பொருளாகவோ 
யாரும்‌ பயன்படுத்த முடியாது. கர்த்தருடைய 
பட்டயம்‌ கூர்மையாக்கப்பட்டிருக்கிறது. அது 
துலக்கப்பட்டிருக்கிறது. 

பட்டயத்தின்‌ நம்முடைய 

பார்த்து ரசிப்பதற்காக 
அதைக்‌ கூர்மைப்படுத்தவில்லை. தம்முடைய 
சித்தத்தின்‌ பிரகாரம்‌ அந்தப்‌ பட்டயத்தை 
கையாடும்படி, கர்த்தர்‌ அதை துலக்கக்‌ 
கொடுத்திருக்கிறார்‌.  கூர்மையாக்கப்பட்டு 
துலக்கப்பட்டிருக்கிற பட்டயம்‌, 
கொல்லுகிறவன்‌ கையிலே கொடுக்கப்படும்‌. 
அவன்‌ கர்த்தருடைய சித்தத்தை 
நிறைவேற்றுவான்‌ (எசே 211) 


“கர்த்தர்‌... தம்முடைய 
யாருக்கு விரோதமாக 


பிரபுக்கள்‌ எல்லார்மேலும்‌ வரும்‌ (எசே 21:12). 


கர்த்தர்‌ தம்முடைய பட்டயத்தினால்‌, 
சன்பார்க்களையும்‌ 'ுன்மார்க்களையும்‌. 


சங்காரம்பண்ணுவார்‌. புறஜாதியாரின்‌ பட்டயம்‌ 
கர்த்தருடைய ஜனத்தின்மீது வந்திருக்கிறது. 
கர்த்தருடைய பட்டயம்‌ தங்களைப்‌ 
பாதுகாக்கும்‌ பட்டயம்‌ என்று இஸ்ரவேல்‌ 
வம்சத்தார்‌ நினைத்துக்கொண்டிருக்கிறார்கள்‌. 
ஆனால்‌ கர்த்தருடைய பட்டயமோ, 
அவருடைய TT வருகிறது. 
இதன்‌ கர்த்தருடைய 
ஜனத்திற்குள்ளே நிகில்‌ உண்டாயிருக்கும்‌. 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


கர்த்தர்‌ தம்முடைய பட்டயத்தை 
இஸ்ரவேல்‌ பிரபுக்கள்‌ மேல்‌ விசேஷமாய்‌ 
அனுப்புகிறார்‌. இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ 
எல்லோருமே பாவிகளாகயிருக்கிறார்கள்‌. 
அவர்களுடைய  பிரபுக்களோ  பாவிகளில்‌: 
பிரதான பாவிகளாகயிருக்கிறார்கள்‌. 
எசேக்கியேல்‌ தீர்க்கதரிசி இஸ்ரவேல்‌ 
வம்சத்தார்‌ மத்தியில்‌ கர்த்தருடைய 
வார்த்தைகளைச்‌ சொல்லும்போது, அவர்‌ 
தன்னுடைய விலாவில்‌ அடித்துக்கொண்டு, 
தீர்க்கதரிசனம்‌ சொல்லவேண்டும்‌. 
ர்த்தருடைய பட்டயம்‌ 
ஜனத்தின்மேலும்‌: வந்திருக்கிறது. 
இஸ்ரவேல்‌ பிரபுக்கள்‌ எல்லார்மேலும்‌ 
வந்திருக்கிறது. “யாவையும்‌ கண்டிக்கிற கோல்‌ 
வந்தாலொழிய இனிச்‌ சோதனணையினால்‌ 
தீரு (எசே 2113) என்று 
ஆண்டவர்‌ சொல்லுகிறார்‌, 
கர்த்தர்‌ தம்முடைய ஜனத்தை சோதனைகள்‌ 
முயற்சி 


அவருடைய 


கர்த்தர்‌ தம்முடைய கோலாகிய பட்டயத்தைப்‌ 
பயன்படுத்துகிறார்‌ 

கர்த்தர்‌ தம்முடைய பட்பயத்தைப்பற்றி 
ரிக்கிறார்‌. கர்த்தருடைய பட்டயம்‌ 
கூர்மையாக்கப்பட்டிருந்தாலும்‌, அது 
துலக்கப்பபட்டிருந்தாலும்‌, அந்த பட்டயம்‌ 
கர்த்தருடைய பிள்ளைகளை  மட்டாய்த்‌ 
தண்டிக்கும்‌. தம்முடைய பிள்ளைகளை 
திருத்தவேண்டும்‌ என்பதே கர்த்தருடைய 
சித்தம்‌. அவர்கள்‌ பாவத்திற்கு மரித்து, 
நீதிக்குப்‌ பிழைக்கவேண்டும்‌. இஸ்ரவேல்‌: 
வம்சத்தார்‌ விக்கிரகங்களைவிட்டு விலகி 
கர்த்தரிடத்திற்கு திரும்பி வரவேண்டும்‌. 
இதுவே கர்த்தருக்குப்‌ பிரியம்‌. பாவிகளை 
அழிப்பது கர்த்தருக்கு பிரியமல்ல. 
தம்முடைய நீதியான 

வார்த்தைகளை 

"சொல்லுகிறார்‌. இந்த 
யிலு! கர்த்தருடைய 

அன்பும்‌, 
கர்த்தருடைய 
பட்டயம்‌ சத்துருக்களுக்கு பட்டயமாகவே. 
இருக்கும்‌. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கோ 
அது கோலாகயிருக்கும்‌. 


நியாயத்தி 
கோபத்தோடு 
கோபத்திற்கு 
கிருபையும்‌ இரக்கமும்‌, 
கரிசனையும்‌ வெளிப்படுகிறது. 





i al 
TT 


கர்த்தருடைய பட்டயம்‌ 
ஜனத்தின்மேலும்‌, இஸ்ரவேல்‌ பிரபுக்கள்‌ 
மேலும்‌ வரும்போது, கர்த்தருடைய 
ஜனத்திற்குள்ளே திகில்‌ உண்டாயிருக்கும்‌. 
அவர்கள்‌ திகிலடைந்து பயத்தினால்‌ 
நடுங்கும்போது, கர்த்தருடைய ஆறுதலான 
வார்த்தையும்‌ அவர்களுக்கு வருகிறது. 


இஸ்ரவேல்‌: 


கர்த்தர்‌ ஒரு. ட நோக்கத்தோமு 


தம்முடைய பட்டயத்தை, 

வம்சத்தார்மீது ர்‌ 
இது அவர்களுக்கு “ஒரு சோதனை". 
கர்த்தர்‌ தம்முடைய ஜனத்தை பட்டயத்தினால்‌ 
சோதிக்கிறார்‌ கர்த்தருடைய 
பிள்ளைகளுக்கு, அவருடைய பட்டயம்‌ 
சோதனையே அல்லாமல்‌, அது அவர்களுக்கு 
சங்காரமல்ல. 


இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ பட்டயத்தினால்‌ 
சோதிக்கப்படுகிறார்கள்‌. சோதிக்கப்பட்ட 
பின்பு அவர்கள்‌ பொன்னாக விளங்குவார்கள்‌. 
சோதனையும்‌ அவர்களுடைய 
நன்மைக்காகவே வந்திருக்கிறது. 
சோதனையினால்‌, கர்த்தர்மீது 
வைத்திருக்கும்‌ உறுதிப்படும்‌ 
அவர்கள்‌ தேர்ச்சி 
பெறுவார்கள்‌. 


அவர்கள்‌ 
விசுவாசம்‌ 
விசுவாசத்தில்‌ 


எசேக்கியேல்‌ தீர்க்கதரிசி கர்த்தருடைய 
வார்த்தைகளை சொல்லும்போது, அந்த 
வார்த்தைகள்‌ இஸ்ரவேல்‌ வம்சத்தாரையும்‌ 
பாதிக்கவேண்டும்‌, 
தீர்க்கதரிசியையும்‌ 
கர்த்தருடைய 
வம்சத்தாருக்கு 
சொல்லப்படுகிறது. 
கோபமான 
யூதாவின்‌ மனுஷரும்‌ திகிலடையவேண்டும்‌. 
எசேக்கியேலும்‌ வேதனைப்படவேண்டும்‌. 
கர்த்தர்‌ எசேக்கியேல்‌ தீர்க்கதரிசியைப்‌ 
பார்த்து, “ஆகையால்‌ மனுபுத்திரனே, நீ 
தீர்க்கதரிசனம்‌ சொல்லி, கையோடே 
கைகொட்டு;: பட்டயம்‌ மூன்றுதரம்‌ 
இரட்டித்துவரும்‌; அது. 
கொலையுண்டவர்களின்‌ பட்டயம்‌: அது, 
கொலையுண்ணப்போகிற பெரியவர்களின்‌ 
உள்ளறைகளில்‌. பிரவேசிக்கிற பட்டயம்‌” 
(எசே 21:14) என்று சொல்லுகிறார்‌. 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


'கையோடு கைகொட்டுதல்‌" என்னும்‌ 
வார்த்தைக்கு அழுது புலம்புதல்‌ என்று 
பொருள்‌. புலம்பற்காரர்கள்‌ அழும்போது, 
அவர்கள்‌ தங்கள்‌ கைகளால்‌ தங்கள்‌ 
மார்பில்‌ அடித்துக்கொள்வார்கள்‌. தங்கள்‌ 
கையோடு கைகொட்டுவார்கள்‌. எசேக்கியேல்‌ 
தீர்க்கதரிசி கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பின்‌ 
வார்த்தைகளை, புலம்பல்‌ பாடுவதுபோல. 
பாடி சொல்லவேண்டும்‌. 
கர்த்தர்‌ பட்டயத்தின்‌ 
கூர்மையை, எல்லா 
வாசல்களுக்கு விரோதமாகவும்‌ நீட்டுகிறார்‌. 
இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ கர்த்தருடைய 
பட்டயத்திற்கு தப்பிக்கும்டி பல 
உபாயங்களை யோசிக்கிறார்கள்‌. ஆனால்‌ 
உபாயங்கள்‌ எதுவும்‌ 
கர்த்தருடைய பட்டயம்‌ 
அவர்கள்‌ நம்புகிற எல்லா உபாயங்களுக்கு 
விரோதமாக வரும்‌. 


தம்முடைய 
ஸ்ரவேலின்‌ 


அவர்களுடைய நழ்பிக்கையெல்லாம்‌. 
அற்றுப்போகும்‌. அவர்களுடைய இருதயம்‌ 
கரைந்துபோகும்‌. அவர்களுடைய 
இடையூறுகள்‌ திரளாகும்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய  பட்டயத்தின்‌ கூர்மையை 
அவர்களுடைய எல்லா வாசல்களுக்கும்‌ 
நேரிட கட்டளையிடுவார்‌. 


கர்த்தர்‌ தம்முடைய பட்டமத்தைப்பற்றி 
இங்கு மறுபடியுமாய்ச்‌ சொல்லுகிறார்‌. “ஆ, 
அது. மின்னும்படியாகப்‌ பதமிபப்பட்டது, 
வெட்டும்படியாகத்‌ தீட்டிவைக்கப்பட்டது” 
(எசே 21:15) என்று இங்கு மறுபடியுமாய்ச்‌ 
சொல்லுகிறார்‌. 

வம்சத்தார்‌ எல்லோரும்‌ 
செய்து ஏகமாய்க்‌ 
கெட்டுப்போயிருக்கிறார்கள்‌. ஆகையினால்‌ 
கர்த்தர்‌ தம்முடைய பட்டயத்திற்கு ஏகமாய்‌ 

கட்டளை கொடுக்கிறார்‌. 


திரும்புகிற த்‌ எம்‌ 
எசே 2146) என்று கர்த்தர்‌ 
பட்டயத்திற்கு கட்டளை கொடுக்கிறார்‌. 





i THE 
TT 


கர்த்தருடைய பட்டயம்‌ அவருடைய 
க்க நிறைவேற்றுகிறது. இஸ்ரவேல்‌ 
தேசத்திலே. சன்மார்க்கனுக்கும்‌ 
துன்மார்க்கனுக்கும்‌  சங்காரமுண்டாகிறது. 
கர்த்தருடைய பட்டயம்‌ தெற்கு துவக்கி, 
வடக்கு மட்டுமுள்ள எல்லா மாம்சத்திற்கு 
விரோதமாய்‌ வெட்டுகிறது. எல்லோரையும்‌ 
சங்காரம்பண்ணுகிறது. கர்த்தருடைய 
உக்கிரமமும்‌ குறைந்துபோகிறது. நானும்‌ 
கையோடே கைகொட்டி, என்‌ உக்கிரத்தை 
ஆறப்பண்ணுவேன்‌" (எசே 2117) என்று 
கர்த்தராகிய ஆண்டவர்‌ சொல்லுகிறார்‌. 


பாபிலோன்‌ ராஜாவின்‌ பட்டயம்‌ 
எசே: 21:18-27 


எசே 21:18. பின்னும்‌ கர்த்தருடைய 
வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர்‌: 


எசே 21:19. மனுபுத்திரனே, பாபிலோன்‌. 
ராஜாவின்‌ பட்டயம்‌ வரத்தக்கதாக 
இரண்டு வழிகளைக்‌ குறித்துக்கொன்‌; 
இரண்டும்‌ ஒரே தேசத்திலிருந்து 
வரவேண்டும்‌ தீ ஒரு இடத்தைத்‌ 
தெரிந்துகொள்‌, நகரத்துக்குப்‌ போகிற 
வழியின்‌ முனையில்‌ அத்த இடத்தைத்‌ 
தெரிந்துகொள்‌. 


எசே 21:20. பட்டயம்‌ அம்மோன்‌. 
புத்திரரின்‌ பட்டணமாகிய ரப்பாவுக்கு 
விரோதமாக வரத்தக்க ஒரு வழியையும்‌, 
தாவில்‌ இருக்கிற அரணான 
எருசலேமுக்கு விரோதமாக வரத்தக்க. 
ஒரு வழியையும்‌ குறித்துக்கொள்‌.. 


எசே 21:21. பாபிலோன்‌ ராஜா இரண்டு. 
வழிகளின்‌ முனையாகிய வழிப்பிரிவிலே. 
திமித்தம்‌ பார்க்கிறதற்காக நிற்பான்‌; 
அம்புகளைத்‌ தீட்டி, விக்கிரகங்களை 
உசாவி, ஈரலால்‌ குறியார்ப்பான்‌. 


எசே. 21:22. 
தியமிக்கிறதற்கும்‌, 
செய்யும்படி. ஆர்ப்பரிக்கிறதற்கும்‌, 
கெம்பீரமாய்ச்‌ சுத்தமிடுகிறதற்கும்‌, 
வாசல்களை முட்டும்‌ யந்திரங்களை 
வைக்கிறதற்கும்‌, மண்மேடு, 
போடுகிறதற்கும்‌, கொத்தனங்களைக்‌. 
கட்டுகிறதற்கும்‌, எருலேமைக்குறித்து 
நிமித்தம்‌ பார்க்குதல்‌ அவனுடைய 
வலதுபுறத்திலே உண்டாயிருக்கும்‌. 


தலைவரை 
சங்காரஞ்‌ 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எசே 21:28. இத்த திமித்தமானது 
ஆணையிட்டவர்களூக்கு முன்பாகப்‌ 
பொய்யாகத்‌ தோன்றும்‌; ஆயினும்‌ 
அவர்கள்‌ பிடிக்கப்படும்படி அவன்‌ 
அவர்கள்‌ துரோகத்தை தினைப்பான்‌. 


எசே 21:24. ஆகையால்‌ கர்த்தராகிய 
ஆண்டவர்‌ சொல்லுகிறது 
என்னவென்றால்‌: உங்கன்‌ துரோகங்கள்‌ 
வெனியரங்கமாகிறதினாலும்‌, உங்கள்‌ 
செய்கைகளிலெல்லாம்‌ உங்கள்‌: 
பாவங்கன்‌ தெரியவருகிறதினாகூம்‌, 
நீங்கள்‌. உங்கள்‌. அக்கிரமத்தை. 
தினைக்கப்பண்ணுகிறீர்கனே; நீங்கள்‌ 
இப்படிப்பட்டவர்கனென்று 
'தினைக்கப்படுகிறீர்களே;. ஆதலால்‌ 
கைப்பிடியாய்‌ பிடிக்கப்படு வீர்கள்‌. 


எசே 21:25. 
அவயக்தியுள்ள 
அதியதியே, 
முடிவுவருங்காலத்தில்‌. 
வந்தது. 


எசே 21:26. பாகையைக்‌ 
கிரீடத்தை  எடுத்துப்போடு; 
இனி முன்போலிராது; 
உயர்த்தி, 
தாழ்த்துவேன்‌. 


எசே 21:27. அதைக்‌ கவிழ்ப்பேன்‌, 
கவிழ்ப்பேன்‌, கவிழ்ப்பேன்‌;; 
உரிமைக்காரணானவர்‌ வருமட்டும்‌ அது 
இல்லாதிருக்கும்‌ அவருக்கே அதைக்‌ 
கொடுப்பேன்‌ என்று கர்த்தராகிய 
ஆண்டவர்‌ சொல்லுகிறார்‌. 


இஸ்ரவேலை ஆளுகிற 
துன்மார்க்க 
அக்கிரமத்துக்கு 
உன்‌ நான்‌ 


கழற்று, 
அது 
தாழ்ந்தவளை 
உயர்த்தவனைத்‌ 


குறித்துக்‌ கொள்ளவேண்டும்‌. 

வழிகளும்‌ ஆரம்பமாகும்‌. 

இடத்திற்கு பாபிலோனின்‌ சேனை வரும்‌. 

வ்விரண்டு வழிகளில்‌ ஒரு வழி அம்மோன்‌ 

புத்திரரின்‌ பட்டணமாகிற ரப்பாவுக்கு 

போகிற வழி. மற்றொரு வழி எருசலேமுக்கு 
போகிற வழி. 





i FTN 
TT 


ரப்பா பட்டணத்தையும்‌, எருசலேம்‌. 
நகரத்தையும்‌ அழித்துப்போடவேண்டும்‌. 
என்பது பாபிலோன்‌ ராஜாவின்‌ திட்டம்‌. 
இல்லிரண்டு பட்டணங்களில்‌ எந்தப்‌ 
பட்டணத்தை முதலாவதாக அழிப்பது என்று 
பாபிலோன்‌ ராஜா யோசித்துக்‌ 
கொண்டிருக்கிறான்‌. 

கர்த்தர்‌ எசேக்கியேலிடம்‌, 
“மனுபுத்திரனே, பாபிலோன்‌ ராஜாவின்‌. 
பட்டயம்‌ அரத்தக்கதாக இரண்டு வழிகளைக்‌ 


வரத்தக்க ஒரு வழியையும்‌, 
யூதாவில்‌ இருக்கிற அரணான எருசலேமுக்கு 
விரோதமாக வரத்தக்க ஒரு வழியையும்‌ 
குறித்துக்கொள்‌" (எசே 21:19,20) என்று 
சொல்லுகிறார்‌. 


யூதாவின்‌ மனுஷரில்‌ அநேகர்‌ இப்போது. 
எருசலேமிலே. தங்கியிருக்கிறார்கள்‌ 
கல்தேயர்கள்‌ 


எருசலேம்‌ அரணான நகரம்‌ 


பாதுகாப்பாமிருக்குமென்று 
நினைக்கிறார்கள்‌. 


பாபிலோன்‌ 


ராஜா எருசலேமுக்‌ 
விரோதமாகவும்‌, 


அம்மோன்‌  புத்திரரின்‌: 
பட்டணமாகிய ரப்பாவுக்கு விரோதமாகவும்‌ 
வருகிறான்‌. பாபிலோன்‌ தேசத்திலிருந்து 
ஒரே வழியாக வருகிறான்‌. இப்போது அந்த 
வழி இரண்டு பிரிவாகப்‌ பிரிகிறது. அவன்‌ 
இரண்டு வழிகளின்‌ முனையாகிய வழிப்‌ 
பிரிவிலே நிற்கிறான்‌. ரப்பாவுக்கு போகும்‌. 
வழியில்‌ போவதா அல்லது எருசலேமுக்கு 
போகும்‌ வழியில்‌ போவதா என்று 
யோசித்துக்கொண்டிருக்கிறான்‌ 


பாபிலோன்‌ ராஜாவுக்கு தெளிவான 
சிந்தனையில்லை. அவனிடத்தில்‌ தெளிவான 
திட்டமும்‌ இல்லை. ஆகையினால்‌ அவன்‌ 
தன்‌ சுயபுத்தியை நம்பாமல்‌, நிமித்தம்‌ 
பார்க்கிறான்‌. ஜோசியக்காரரையும்‌, 
குறிசொல்லுகிறவர்களையும்‌ அணுகி, 
இவ்விரண்டு வழிகளில்‌ எந்த வழியில்‌: 
போகவேண்டும்‌ என்று, அவர்களிடத்தில்‌ 
ஆலோசனை கேட்கிறான்‌. 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


பாபிலோன்‌ ராஜாவின்‌ அம்புகள்‌ 
தீட்டப்பட்டிருக்கிறது. ஆனால்‌ அவனோ 
தன்னை நம்பாமல்‌, தன்‌ பலத்தை நம்பாமல்‌, 
தன்னுடைய விக்கிரகங்களை நம்புகிறான்‌ 
ஒருவேளை யுத்தம்பண்ணுவதற்கு முன்பாக, 


பெயரும்‌ எழுதப்பட்டிருக்கிறது. 

ராஜா, தன்‌ விக்கிரகங்களை 
தன்னுடைய அம்பாறாத்தூணியிலுள்ள 

இரண்டு அம்புகளில்‌ ஒன்றை எடுக்கிறான்‌. 

அந்த அம்பில்‌ என்ன பெயர்‌ 

எழுதப்பட்டிருக்கிறதோ, அதற்கு விரோதமாக 

அவன்‌ முதலாவதாக யுத்தம்பண்ணுகிறான்‌. 


"விக்கிரகங்களை உசாவி,  ஈரலால்‌ 
என்னும்‌ வாக்கியத்திற்கு, 
ாரு விளக்கம்‌ 
பாபிலோன்‌ ராஜா 
விக்கிரகங்களுக்கு 
பலிசெலுத்துவான்‌ என்றும்‌, 
பலிசெலுத்தப்பட்ட விக்கிரகங்களின்‌ ஈரலைப்‌ 
பார்த்து, எந்த வழியாக முதலாவது 
யுத்தம்பண்ணப்‌ போகவேண்டும்‌ என்று 
தீர்மானம்பண்ணுவான்‌ என்றும்‌ சிலர்‌ 
விளக்கம்‌ சொல்லுகிறார்கள்‌. 


பாபிலோன்‌ ராஜா 
உசாவி, ஈரலால்‌ 
எருசலேமுக்கு விரோதமாக, 
யுத்தம்பண்ணப்போகிறான்‌. யுத்தத்திற்கான 
ஆயத்தம்‌ நடைபெறுகிறது. “தலைவரை 
நியமிக்கிறதற்கும்‌, சங்காரஞ்செய்யும்படி 
ஆர்ப்பரிக்கிறதற்கும்‌, கெம்பீரமாய்ச்‌ 
சத்தமிடுகிறதற்கும்‌, வ | வாசல்களை முட்டும்‌. 
யந்திரங்களை வைக்கிறதற்கும்‌, மண்மேடு 
போடுகிறதற்கும்‌, கொத்தளங்களைக்‌ 
கட்டுகிறதற்கும்‌, எருலேமைக்குறித்து நிமித்தம்‌ 
பார்க்குதல்‌ அவனுடைய வலதுபுற 
உண்டாயிருக்கும்‌ (எசே 21:22) 


கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


சொல்லுகிறார்கள்‌. 
தன்னுடைய 


விக்கிரகங்களை 
குறிபார்த்து. 
முதலாவதாக 


என்று 





i= FTE 
ETT 


எருசலேமுக்கு அழிவு 
எருசலேமின்‌ 
சங்காரமாகப்போகிறார்கள்‌. தங்களுடைய 
அழிவுக்கு, தங்களுடைய பாவங்களே 
காரணம்‌ என்பதை, இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ 
உணரவேண்டும்‌. இஸ்ரவேல்‌ பிரபுக்களின்‌ 
பாவங்கள்‌ அதிகமாயிருக்கிறது. 
கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு அவர்கள்மீது. 
சீக்கிரத்தில்‌ வருகிறது. 


எருசலேமுக்கு அழிவு வரப்போகிறது 
என்று கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள்‌ 
சொன்னார்கள்‌. னால்‌ யூதாவின்‌ 
மனுஷரும்‌, எருசலேமின்‌ குடிகளும்‌, கர்த்தர்‌ 
தங்களுக்கு விரோதமாகச்‌ சொன்ன 
தீர்க்கதரிசன வார்த்தைகளை நம்பவில்லை. 
இஸ்ரவேல்‌ வம்சத்தாரின்‌ 
பாவங்களினிமித்தமாய்‌, அவர்கள்மீது 
பேரழிவு வரும்‌ என்று கர்த்தர்‌ எசேக்கியேல்‌. 
மூலமாய்‌ எச்சரித்தார்‌. ஆனால்‌ 
எசேக்கியேலின்‌ வார்த்தைகள்‌ அவர்களுக்கு 
பொய்யாய்த்‌ தோன்றிற்று 
“இந்த. 

ஆணையிட்டவர்களுக்கு 

பொய்யாய்த்‌ தோன்றும்‌” (எசே 21:23) என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. கர்த்தருடைய 
வார்த்தை நிச்சயமாய்‌ நிறைவேறும்‌. அவர்‌ 
செய்ய நினைக்கிற காரியம்‌ ஒருபோதும்‌ 
தடைபடாது இஸ்ரவேல்‌ 
ஜனங்கள்‌ கர்த்தருடைய  எச்சரிப்பின்‌ 
வார்த்தைகளுக்கு செவிகொடுத்தாலும்‌, 
செவிகொடுக்காவிட்டாலும்‌ அவர்கள்‌ 
கர்த்தருடைய வார்த்தைகளை நம்பினாலும்‌. 
நம்பாவிட்டாலும்‌, கர்த்தருடைய சித்தம்‌ 
நிச்சயமாய்‌ நிறைவேறும்‌. 


ஸ்ரவேல்‌ வம்சத்தார்மீது, தம்முடைய 
நியாயத்தீர்ப்பு வரும்‌ என்றும்‌, அவர்கள்‌ 
தண்டிக்கப்படுவார்கள்‌ என்றும்‌ கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 
உங்கள்‌ துரோகங்கள்‌ 
வெளியரங்கமாகிறதினாலும்‌, உங்கள்‌ 
செய்கைகளிலெல்லாம்‌ உங்கள்‌ பாவங்கள்‌: 
தெரியவருகிறதினாலும்‌, நீங்கள்‌ உங்கள்‌ 
அக்கிரமத்தை நினைக்கப்பண்ணுகிறீர்களே; 
நீங்க இப்படிப்பட்டவர்களென்று, 
தக்கபடி: ஆதலால்‌ 
பிடிக்கப்படுவீர்கள்‌" 
என்று கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 


வரப்போகிறது. 
குடிகள்‌ 


கைப்பிடியாய்‌. 
(எசே 21:24) 
வம்சத்தாரின்‌ அழிவைப்பற்றிச்‌ சொல்லுகிறார்‌. 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தங்கள்‌ பாவங்களினிமித்தமாய்‌, 
இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌, தங்கள்மீது அழிவை 
வரவழைத்துக்கொண்டார்கள்‌. அதுபோலவே 
யூதாவின்‌ ராஜாவும்‌, தன்னுடைய 
அக்கிரமத்தினிமித்தமாய்‌ , தன்மீது 
அழிவை வரவழைத்துக்கொள்கிறான்‌. 
நேபுகாத்நேச்சார்‌ எருசலேமுக்கு விரோதமாக 
யுத்தம்பண்ண வரும்போது,  சிதேக்கியா 

வாயிருக்கிறான்‌. அவன்‌ 

துன்மார்க்கமான அதிபதி. 
அக்கிரமத்திற்கு முடிவு வரும்‌ காலத்தில்‌, 
அவனுடைய நாள்‌ வருகிறது. 


- சிதேக்கியா கர்த்தருக்கு விரோதமாகப்‌ 


கர்த்தர்‌ தாழ்ந்தவனை 
உயர்ந்தவனை தாழ்த்துகிறார்‌. 
ராஜா இப்போது பாகையோடும்‌, 
கிரீடத்தோடும்‌ இருக்கிறான்‌. கர்த்தருடைய 
வார்த்தை சிதேக்கியாவுக்கு விரோதமாய்‌ 
உண்டாயிற்று. “இஸ்ரவேலை ளூகிற 
பதின்‌: சன்மார்க்க. அதிபதி 
அக்கிரமத்துக்கு முடிவுவருங்காலத்தில்‌ உன்‌ 
நாள்‌ வந்தது. பாகையைக்‌ கழற்று. கிரீடத்தை 
எடுத்துப்போடு; அது இனி முன்போலிராது" 
எசே. 21:2526) என்று கர்த்தர்‌ 
சிதேக்கியாவுக்கு விரோதமாய்‌ தம்முடைய 
வார்த்தைகளைச்‌ சொல்லுகிறார்‌. 


சிதேக்கியா தன்னுடைய 
பாவத்தினாலும்‌, அக்கிரமத்தினாலும்‌ 
தன்னுடைய கிரீடத்தை தீட்டுப்படுத்துகிறான்‌. 
கர்த்தரோ அவனுடைய கிரீடத்தை 
தரையிலே தள்ளிப்போடுகிறார்‌. கிரீடமும்‌ 
பாகையும்‌ உலகப்பிரகாரமான மேன்மைகள்‌. 
இவை யாருடைய தலையிலும்‌ நிரந்தரமாக 
தங்கியிருக்காது. 


கர்த்தர்‌ தமக்கு சித்தமானவர்களுக்கு 
கிரீடத்தை அணிவிக்கிறார்‌. அதே வேளையில்‌ 


உயர்த்தி, 
சிதேக்கியா 


கித்தப்போடுகறா்‌ 





f= a 
TT 


'அதைக்‌ குவிழ்ப்பேன்‌, கவிழ்ப்பேன்‌. 
கவிழ்ப்பேன்‌; உரிமைக்காரனானவர்‌ 
வருமட்டும்‌ அது இல்லாதிருக்கும்‌; அவருக்கே 
அதைக்‌ கொடுப்பேன்‌" (எசே 21:27) என்று 
கர்த்தராகிய ஆண்டவர்‌ சொல்லுகிறார்‌. 


நாம்‌ பரலோகத்தில்‌ பிரவேசிக்கும்போது, 
கர்த்தர்‌ நமக்கு கிரீடத்தைக்‌ கொடுப்பார்‌. 
அந்த கிரீடமே நமக்கு மகிமையுள்ள நித்திய 
கிரீடமாயிருக்கும்‌. அது மங்காத 
கிரீடமாயிருக்கும்‌. கர்த்தர்‌ இந்தப்‌ பூமியில்‌ 
கள்‌ உயர்த்துகிறார்‌, உயர்ந்தவனை 
ழ்த்துகிறார்‌. ஒரு சில ராஜாக்களின்‌: 
கிரீடங்கள்‌ கீழே விழுந்துவிட்டாலும்‌, அதை 
அவர்கள்‌ மறுபடியும்‌ எடுத்து, ங்‌ 
தலையின்மேல்‌ சூட்டிக்கொள்ள 
பண்ணுகிறார்கள்‌. தாங்கள்‌ 
மேன்மையை திரும்பவும்‌ பெற்றுக்கொள்ள 
பிரயாசப்படுகிறார்கள்‌. தாங்கள்‌ இழந்துபோன 
ராஜ்யத்தை மறுபடியும்‌ ஸ்தாபிப்பதற்கு. 
முயற்சிபண்ணுகிறார்கள்‌. 


கர்த்தரே 
ராஜாவாகமிருக்கிறார்‌ 
கீழ்ப்படிந்து 
அந்த ராஜாங்கம்‌ 
கர்த்தருடைய சித்தத்திற்கு 
ராஜ்யபாரம்‌ பண்ணினால்‌, 
அந்த ராஜாங்கம்‌ அழிந்துபோகும்‌. ராஜ்யங்கள்‌ 
கர்த்தருடைய கரத்திலிருக்கிறது. 


யூதாவின்‌ ராஜாவாகிய சிதேக்கியா 
கர்த்தருக்கு ஈதமாய்ப்‌ பாவம்‌ 
செய்கிறான்‌. நன்கு அக்கிரமத்திற்கு 
முடிவு வந்திருக்கிறது. கர்த்தர்‌ அவனுடைய 
பாகையை கழற்றிப்போடுகிறார்‌. அவனுடைய 
கிரீடத்தை எடுத்துப்போடுகிறார்‌. “அதைக்‌ 
கவிழ்ப்பேன்‌, கூவிழ்ப்பேன்‌, கவிழ்ப்பேன்‌: 
உரிமைக்காரனானவர்‌ வருமட்டும்‌ அது 
இல்லாதிருக்கும்‌: அவருக்கே அதைக்‌ 
கொடுப்பேன்‌' (எசே 2:27) என்று 
கர்த்தராகிய ஆண்டவர்‌ சொல்லுகிறார்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய ராஜ்யத்தை மேசியாவின்‌ 
கையில்‌ கொடுப்பா! 


ராஜாதி 
கர்த்தருடைய 
ராஜ்யபாரம்‌ 


அம்மோன்‌ புத்திரர்‌ 
எசே: 21:28-82 


எசே. 21:28. பின்னும்‌ மனுபுத்திரனே, தீ 
அம்மோன்‌ 


தீர்க்கதரிசனம்‌ 
புத்திரரையும்‌ 


சொல்லு: 
அவர்கள்‌ சொல்லூம்‌. 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


'தித்தனைகளையும்‌ குறித்துக்‌ 
கர்த்தராகிய ஆண்டவர்‌ உரைக்கிறது 
என்னவென்றால்‌, 


எசே. ௨:௮9. 
முடிவுவருங்காலத்தில்‌ வத்த 
தங்களுடைய நாளுக்கு ஏதுவாகி, 
கொலையுண்டுபோன வர்களுடைய 
பிடரிகளோடே கூட உன்னைத்‌: 
துன்மார்க்கரின்‌' கையினால்‌ 
விழப்பண்ணும்படிக்கு, உனக்கு 
அபத்தமானது. 
தரிசிக்கப்படுகிறபோதும்‌, உனக்குப்‌ 
பொய்திமித்தம்‌ பார்க்கப்படுகிறயோதும்‌ 
பட்டயம்‌ உருவப்பட்டது, பட்டயமே 
உருவப்பட்டது; வெட்டவும்‌ 
சங்கரிக்கவும்‌ அது மின்னத்தக்கதாய்த்‌ 
துலக்கப்பட்டிருக்கி றது. 


எசே ௮:30. உன்‌ பட்டயத்தை தீ 
திரும்ப அதின்‌ உறையிலே போடு; தீ 
சிருஷ்டிக்கப்பட்ட ஸ்தானமாகிய உன்‌: 
ஜெத்மதேசத்திலே நான்‌ உன்னை 
நியாயத்‌ தீர்த்து, 


எசே 281. என்‌ சினத்தை 
உன்மேல்‌ ஊற்றுவேன்‌; நான்‌ என்‌: 
மூர்க்கத்தின்‌ அக்கினியை உன்மேல்‌ 
ஊதி, மிருககுணமுன்னவர்களும்‌, 
அழிக்கிறதற்குத்‌ 

'திறமையுன்னவர்களுமாகிய மனுஷரின்‌' 
கையில்‌ உன்னை ஒப்புக்கொடுப்பேன்‌.. 


எசே ௮3௨ நீ அக்கினிக்கு 
இரையாவாம்‌; உன்‌ இரத்தம்‌ உன்‌ 
தேசத்தின்‌ நடுவில்‌ சிந்திக்கிடக்கும்‌; நீ 
'நினைக்கப்படுவதில்லை; 

இதைச்‌ 


அக்கிரமத்துக்கு. 


அம்மோன்‌ புத்திரர்‌ அழிந்துபோவார்கள்‌ 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ 
நேபுகாத்நேச்சார்‌ எருசலேம்‌ நகரத்தை 
அழித்துப்போட்டான்‌. எருசலேம்‌ அழிந்து ஐந்து, 
வருஷங்களுக்கு பின்பு, நேபுகாத்நேச்சார்‌ 
அம்மோன்‌ புத்திரரின்‌ பட்டணமாகிய 
ரப்பாவையும்‌ அழித்துப்போட்டான்‌. 





i THE 
TT 


சொன்னார்கள்‌. இஸ்ரவேல்‌ வம்சத்தாருக்கு 
பாடுகளும்‌, வேதனைகளும்‌, உபத்திரவங்களும்‌ 
வந்தபோது, அம்மோன்‌ புத்திரர்‌ அவர்களை 
பரியாசம்பண்ணினார்கள்‌. அம்மோன்‌ 
புத்திரர்களிடத்தில்‌ மனிதநேயம்‌ இல்லை. 

இஸ்ரவேல்‌: 
டை 


நேபுகாத்நேச்சார்‌ 
வம்சத்தாரை சிறைப்பிடித்தான்‌. 
நகரத்தை அழித்துப்போட்டான்‌. 
யுத்தம்‌ பண்ண வந்தபோது. இரண்டு 
வழிகளின்‌ முனையாகிய வழிப்பிரிவிலே. 
நின்றான்‌. எருசலேமின்மீதும்‌, ரப்பாவின்மீதும்‌ 
யுத்தம்பண்ணவேண்டும்‌ என்பது பாபிலோன்‌ 
ராஜாவின்‌ திட்டம்‌. 


முதலாவதாக யுத்தம்பண்ணவேண்டும்‌ என்று 
தீர்மானம்பண்ணினான்‌. அப்போது. 
குல்தேயரின்‌ படைகள்‌, அம்மோன்‌ புத்திரரின்‌ 
பட்டணமாசிய ரப்பாவுக்கு விரோதமாகப்‌ 
போகாமல்‌, யூதர்களின்‌ பரிசுத்த நகரமாகிய 
எருசலேமுக்கு விரோதமாகப்‌ போனார்கள்‌. 
எருசலேம்‌ அழிந்தது. ரப்பா 
தப்பித்துக்கொண்டது. 
நாங்கள்‌ இஸ்ரவேல்‌ வம்சத்தாரைவிட 
நீதியுள்ளவர்கள்‌ என்றும்‌, இஸ்ரவேல்‌ 
வம்சத்தார்‌ எல்லோரும்‌  அக்கிரமக்காரர்‌ 
என்றும்‌ அம்மோன்‌ புத்திரர்‌ சொன்னார்கள்‌. 
இதன்‌ நிமித்தமாகவே, நேபுகாத்நேச்சார்‌ 
எருசலேமை அழித்துப்போட்டான்‌ என்றும்‌, 
பட்டணமாகிய ரப்பா 
கைக்கு 
தப்பித்துக்கொண்டது என்றும்‌ அம்மோன்‌ 
புத்திரர்‌ பெருமையோடு சொன்னார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரரைப்போலவே, 
அம்மோன்‌ புத்திரரும்‌. 
பாவிகளாகயிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
அக்கிரமக்காரராயும்‌, துணிகரமாய்ப்‌ பாவம்‌ 
செய்கிறவர்களாயும்‌ இருக்கிறார்கள்‌. 
கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு இஸ்ரவேல்‌ 
வம்சத்தார்மீது வந்ததுபோலவே, அம்மோன்‌ 


வம்சத்தாருடைய 
கர்த்தர்‌ அம்மோன்‌ 
புத்திரரையும்‌, துன்மார்க்கரின்‌ கையினால்‌ 


விழப்பண்ணினார்‌. 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


புத்திரருடைய 
காலம்‌ வரும்‌, 
தங்களுடைய முடிவு காலத்தில்‌, 
நியாயத்தீர்ப்புக்குட்படுத்தப்‌ 
இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ 
அழிந்துபோனதுபோல அம்மோன்‌ புத்திரரும்‌ 
அழிந்துபோவார்கள்‌. அவர்களுக்கு 
விரோதமாக பாபிலோன்‌ ராஜாவின்‌ பட்டயம்‌ 
உருவப்படும்‌. அது அவர்களை வெட்டவும்‌, 
எங்கங்க மின்னத்தக்கதாய்‌ 
துலக்கப்பட்டிருக்கிறது (எசே 21:29). 
அற்மோன்‌ பத்திருக்கு சர்வநாசமும்‌ 
சர்வசங்காரமும்‌ வரும்‌ 
சொல்லுகிறார்‌. அம்மோன்‌ 
பிள்ளைகளுக்கு 
விரோதமாகத்‌ தீங்குசெய்தார்கள்‌. தம்முடைய 
பிள்ளைகளுக்கு விரோதமாக செய்யப்பட்ட 
விரோதமாக 
கர்த்தர்‌ 
புத்திரர்‌ 
கர்த்தருடைய பிள்ளைகளை நிந்தித்தார்கள்‌. 
கர்த்தரோ அவர்கள்‌ தம்மையே நிந்தித்தாக, 
அம்மோன்‌ புத்திரர்மீது குற்றம்‌ சொல்லுகிறார்‌. 
ர்‌ அவர்களை, அவர்களுடைய 
ஜென்மதேகத்திலே. நியாயந்தீர்க்கப்போவதாக 
சொல்லுகிறார்‌. அம்மோன்‌ புத்திரர்‌ எந்த 
தேசத்தில்‌, ஒரு ஜாதியாக, ஒரு தேசமாக 
றன்‌ பம அந்த தேசத்திலே. 
கர்த்தர்‌ [களை  நியாயந்தீர்ப்பார்‌ 
அம்மோன்‌ பத்திரின்‌ சொந்த தேசத்திலேயே 
அவர்களுக்கு அழிவு வரும்‌. அவர்கள்‌ தங்கள்‌ 
தேசத்தில்‌ வேரூன்றி பாதுகாப்பாக 
ல்தான்‌ நண்த்துகிகோவி அங்ககப்‌ 
ஆனால்‌ அம்மோன்‌ புத்திரருக்கு 
பாதுகாப்பு இல்லை. கர்த்தர்‌ அவர்களை 
சர்வசங்காரம்பண்‌ ணுவார்‌. 


“என்‌ சினத்தை உன்மேல்‌ ஊற்றுவேன்‌; 
நான்‌ என்‌ மூர்க்கத்தின்‌ அக்கினியை 
உன்மேல்‌ ஊதி, மிருககுணமுள்ளவர்களும்‌, 
அழிக்கிதற்கத்‌ திதமையானர்களுமாகே 

உன்னை 
அ த்கொடுப்ேள்‌. i; அக்கினிக்கு 
இரையாவாய்‌; உன்‌ இரத்தம்‌ உன்‌ தேசத்தின்‌ 
நடுவில்‌ சிந்திக்கிடக்கும்‌: நீ 
நினைக்கப்படுவதில்லை' (எசே 21:332) 
என்று கர்த்தராகிய ஆண்டவர்‌ அம்மோன்‌ 
புத்திரருக்கு விரோதமாக தம்முடைய 
வார்த்தைகளைச்‌ சொல்லுகிறார்‌. அம்மோன்‌ 
பத்திரரின்‌ ஜென்ம தேசம்‌, அவர்களுக்கு 
'சங்காரதேசமாகும்‌. 





f= FTN 
TT 


கர்த்தர்‌ யூதாவின்‌ பாவங்களையும்‌, 

எருசலேமின்‌ பாவங்களையும்‌, அவர்களுக்கு 

வரப்போகும்‌ நியாயத்தீர்ப்புகளையும்‌ இங்கே 

ர்‌. அவர்களுடைய பாவங்களின்‌ 

22176) அவர்கள்‌ 

களிம்பாய்‌ இருக்கிறார்கள்‌ 

(எசே 2217-22). எல்லோரும்‌ பாவம்‌ 
செய்திருக்கிறார்கள்‌ (எசே 2229. 3) 


இஸ்ரவேல்‌ 
பாவங்கள்‌ 
எசே: 22:1-16 


வம்சத்தாரின்‌ 


எசே 221. பின்னும்‌ கர்த்தருடைய 
வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர்‌: 


எசே 22:9. இப்போதும்‌ மனுபுத்திரனே, 
இரத்தஞ்சித்தின 

வழக்காடுவாயோ? 

மனதானால்‌, ந 
அருவருப்புகனை யெல்லாம்‌ 
தெரியக்காட்டி, 


எசே 22.3. அதை நோக்கி: கர்த்தராகிய 
ஆண்டவர்‌ உரைக்கிறது 
என்னவென்றால்‌, உன்‌ காலம்‌ 
வரத்தக்கதாக உன்‌ நடுவிலே. 
இரத்தஞ்சிந்துகிறதும்‌, உன்னைத்‌: 
தீட்டுப்படுத்தத்தக்கதாக உனக்கே 
விரோதமாய்‌ நரகலான விக்கிரகங்களை 
உண்டுபண்ணுகிறதுமான நகரமே, 


எசே 4. நீ சிந்தின உன்‌ 
இரத்தத்தினால்‌ நீ குற்றஞ்சுமந்ததாகி, 

உண்டுபண்ணின உன்‌ நரகலான 
விக்கிரகங்கனால்‌ நீ தீட்டப்பட்டு, உன்‌ 
நாட்களைச்‌ சமீபிக்கப்பண்ணி, உன்‌ 
வருஷங்களை 'நிறைவேற்றினாய்‌;; 
ஆகையால்‌ நான்‌ உன்னைய்‌ 
புறஜாதிகளுக்கு 'தித்தையாகவும்‌, 
தேசங்களுக்கெல்லாம்‌ பரியாசமாகவும்‌ 
வைப்பேன்‌. 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


எசே 5. உனக்குக்‌ சமிபமும்‌ 
உனக்குத்‌ தூரமுமான தேசங்களின்‌ 
மனுஷர்‌ தீ அவகீர்த்தியுன்னதென்றும்‌, 
அமனி பெருத்ததென்றும்‌ உன்னைப்‌ 
பரியாசம்பண்ணுவார்கன்‌.. 


எசே 226. இதோ, இஸ்ரவேலின்‌ 
அதியதிகளில்‌ அவரவர்‌ தங்கள்‌ 
புயயலத்துக்குத்‌ தக்கதாக, உன்னில்‌ 
இரத்தஞ்சித்தினார்கள்‌. 


எசே 257. உன்னிதுள்ன தாய்‌ 
தகப்பனை அற்பமாய்‌ எண்ணினார்கள்‌; 
உன்‌ நடுவில்‌ பரதேசிக்கு இடுக்கண்‌ 
செய்தார்கள்‌; உனக்குள்‌. 
திக்கற்றவனையும்‌ விதவையையும்‌ 
ஒடுக்கினார்கள்‌. 


எசே 25. தீ 
வஸ்துக்களை அசட்டைப்பண்ணி, 
என்‌: ஓய்வுநாட்களை 
பரிசுத்தக்குலைச்சலாக்கினாய்‌.. 

எசே 225. 


அபாண்டம்‌ 
உன்னிடத்தில்‌ 


என்‌ பரிசுத்த 


இரத்தஞ்சிந்தும்படிக்கு 
பேசுகிறவர்கள்‌. 
இருக்கிறார்கள்‌; 
மலைகளின்மேல்‌ சாப்பிடுகிறவர்களும்‌ 
உன்னிடத்தில்‌ இருக்கிறார்கன்‌; 
முறைகேடு செய்கிறவர்கள்‌ உன்‌ 
நடுவில்‌ இருக்கிறார்கள்‌. 


எசே 22:10. 
திர்வாணமாக்கினவர்கள்‌. உன்னில்‌ 
இருக்கிறார்கள்‌; தூரஸ்திரீயைப்‌ 
பலவந்தப்படுத்தினவர்கள்‌ உன்னில்‌ 
இருக்கிறார்கள்‌. 


தகப்பனை 


உன்னில்‌ ஒருவன்‌: 
அயலானுடைய 


தன்‌ 
மனைவியோடே 


அருவருப்பானதைச்‌. செய்கிறான்‌; 
வேறொருவன்‌ முறைகேடாய்த்‌ தன்‌ 
மருமகணைத்‌ தீட்டுப்படுத்துகி நான்‌; 
வேறொருவன்‌ தன்‌ தகப்பனுக்குப்‌ 
பிறந்த தன்‌ சகோதரியைப்‌ பலவந்தம்‌ 
பண்ணுகிறான்‌. 





i THE 
ETT 


எசே 22:12. இரத்தஞ்சித்தூம்பாடிக்குப்‌ 
பரிதானம்‌ வாங்கினவர்கன்‌ உன்னில்‌ 
இருக்கிறார்கள்‌; தீ வட்டியையும்‌ 
பொலிசையையும்‌ வாங்கி, 
பொருனாசையினால்‌ உன்‌ அயலானுக்கு. 
இடுக்கண்‌ செய்து, என்னை 
மறந்தூபோனாய்‌ என்று கர்த்தராகிய 
ஆண்டவர்‌ சொல்லுகிறார்‌. 


எசே 92:19. இதே, தீ அதியாயமாய்ச்‌. 
சம்பாதித்த பொருனினிமித்தமும்‌, உன்‌ 
நடுவில்‌ தீ சிந்தின. 
இரத்தத்தினிமித்தமும்‌ தான்‌ 
கைகொட்டுகிறேன்‌. 


எசே 4. நான்‌ உன்னில்‌ 
தியாயஞ்செய்யும்‌ நாட்களில்‌ உன்‌: 
இருதயம்‌ தாங்குமோ? அப்பொழுது 
உன்‌ கைகள்‌ திடமாயிருக்குமோ? 
கர்த்தராகிய நான்‌ இதைச்‌. 
சொன்னேன்‌, இதை நிறைவேற்றுவேன்‌. 


எசே 9215. நான்‌ 
புறஜாதிகளுக்குள்ளே. 
உன்னை  தேசங்களிலே. 
உன்‌ அசுத்தத்தை 
ஒழியப்பண்ணுவேன்‌. 


உன்னைப்‌ 
சிதறடித்து, 


தூற்றி, 
உன்னில்‌ 


எசே 22:16, புறஜாதிகளின்‌' 
கண்களுக்கு முன்பாகப்‌ பமிசுத்தக்‌ 
குலைச்சலாயிருந்து, நான்‌ கர்த்தர்‌ 
என்று அறிந்துகொன்வாய்‌, என்று 
சொல்‌ என்றார்‌. 


கர்த்தர்‌ எருசகேம்‌ நகரத்தை இரத்தம்‌ 
சொல்லுகிறார்‌ 
பாவங்களும்‌, 


அதிகமாயிருக்கிறது. 


அக்கிரமங்களும்‌ 
அவர்கள்‌ குற்றமற்றவர்களின்‌ இரத்தத்தை 


பண்ணிவை; 

நியாயத்தீர்ப்புக்குள்ளான. 

இரத்தப்பழிகளால்‌ நிறைந்திருக்கிறது: நகரம்‌ 

கொடுமையால்‌ நிறைந்திருக்கிறது" 
(எசே 7:23). 


எசேக்கியேல்‌ தீர்க்கதரிசி 
நகரத்திற்காக கர்த்தரிடத்தில்‌ பரிந்து 
பேசுகிறார்‌. கர்த்தரோ எருசலேம்‌. 
நகரத்தின்‌ அருவருப்புக்களையெல்லாம்‌ 
அவர்களுக்கு எடுத்துச்‌ சொல்லுமாறு, 
எசேக்கியேலுக்கு கட்டளை கொடுக்கிறார்‌. 


எருசலேம்‌ 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


எசேக்கியேல்‌ கர்த்தரிடத்தில்‌, இரத்தம்‌ 
சிந்தின எருசலேம்‌ நகரத்திற்காக 
வழக்காடுவதற்கு முன்பு, அவர்‌ 
எருசலேமின்‌ குடிகளிடத்தில்‌, அவர்களுடைய 
பாவங்களை எடுத்துச்‌ சொல்லவேண்டும்‌. 


பாவங்களும்‌, 

திரளாயிருக்கிறது. 
இரத்தம்‌ சிந்துகிறது 
காணப்படுகிறது. அவர்கள்‌ 
விக்கிரகங்களை  உண்டுபண்ணுகிறார்கள்‌ 
எருசலேமின்‌ நியாயாதிபதிகள்‌ வழக்குகளை 
நீதியாய்‌ ப 


அவர்கள்‌ நடுவிலே 


குற்றமில்லாதவர்களின்‌ 
சிந்துகிறார்கள்‌. 


எருசலேம்‌ நகரத்தார்‌ நரசுலான 
விக்கிரகங்களை உண்டுபண்ணுகிறார்கள்‌ 
இதன்‌ மூலமாய்‌ அவர்கள்‌ தங்களுக்கு 
விரோதமாக, தங்களையே  தீட்டுப்படுத்திக்‌ 
கொள்கிறார்கள்‌. அவர்களுடைய 
அழிவுக்கு, இவர்களுடைய 
பாவங்களும்‌, விக்கிரகாராதனைகளும்‌ 
காரணமாயிருக்கிறது. 


எருசலேமின்‌ குடிகள்‌ 
இரத்தத்தை சிந்துவதினால்‌, 
நியாயத்தீர்ப்பு அவர்கள்மீது வருகிறது. 
இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌, தங்கள்‌ 
பாவங்களுக்கு மனந்திரும்ப, கர்த்தர்‌ அநேக 
வாய்ப்புக்களைக்‌ கொடுத்தார்‌. ஆனால்‌ 
அவர்களோ தங்கள்‌ பாவங்களுக்கு 
மனந்திரும்பாமல்‌, தொடர்ந்து 
அக்கிரமங்களையும்‌, அநியாயங்களையும்‌ 
செய்கிறார்கள்‌. அவர்களுடைய பாவங்கள்‌ 
பெருகுகிறது. அவர்களுக்கு இப்போது 
நியாயத்தீர்ப்பின்‌ காலம்‌ வந்திருக்கிறது. 

இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ தங்கள்‌ 
நடுவில்‌ குற்றமில்லாதவர்களின்‌ இரத்தத்தை 
ஏராளமாய்‌ சிந்துவதினால்‌, கர்த்தருடைய 
நியாயத்தீர்ப்பு அவர்கள்மீது சீக்கிரமாய்‌ 
வருகிறது. “நீ சிந்தின உன்‌ இரத்தத்தினால்‌ 
நீ குற்றஞ்சுமந்ததாகி, நீ உண்டுபண்ணின 
உன்‌ நரகலான விக்கிரகங்களால்‌ நீ 
தீட்டுப்பட்டு, உன்‌ நாட்களைச்‌ 
சமீபிக்கப்பண்ணி, உன்‌ வருஷங்களை 
நிறைவேற்றினாய்‌" (எசே 22:4) என்று 
கர்த்தர்‌ எருசலேமைக்‌ குறித்து 
சொல்லுகிறார்‌. 


, குற்றமற்ற 
கர்த்தருடைய 





i FTE 
TT 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தருக்கு 
விரோதமாக. ஏராளமான பாவங்களை 
செய்தாலும்‌, கர்த்தர்‌ வசனப்பகுதியில்‌ 
அவர்கள்‌ செய்கிற ஒரு பாவத்தை 
விசேஷமாகச்‌ சொல்லுகிறார்‌. அவர்கள்‌ 
தங்களுக்கு ஒரு கன்றுக்குட்டியை 
வார்ப்பித்து அதைப்‌ பணிந்துகொண்டு, 
அதற்கு பலியிடுகிறார்கள்‌ என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 


நம்முடைய பாவங்களை நாம்‌ 
ரம்‌ மூடி மறைத்து வைத்தாலும்‌, 
கர்த்தருக்கு முன்பாக 
வெள்பரங்களக்பகுக்கும்‌ கர்த்தர்‌ 
மனுஷருடைய இருதயத்தின்‌ அந்தரங்க 
இரகசியங்களையெல்லாம்‌ அறிந்து 
வைத்திருக்கிறார்‌. நம்முடைய மீறுநல்கள்‌ 
எல்லாம்‌ கர்த்தருக்கு பிரத்தியட்சமாய்த்‌ 
தெரியும்‌. கர்த்தர்‌ நம்முடைய பாவங்களுக்கு 
தக்கடி நம்மை தண்டிக்காமல்‌, தம்முடைய 
கிருபையை நமக்கு வெளிப்படுத்துகிறார்‌. 


நம்முடைய பாவங்களுக்காக கர்த்தர்‌ 
நம்மை உடனே நண்டிக்கலில்லையென்றால்‌, 


அந்தப்‌ பாவத்தைப்பற்றி கர்த்தருக்கு ஒன்றும்‌ 
தெரியாது என்றும்‌, நாம்‌ அந்தப்‌ பாவத்தை 
கர்த்தருக்கு தெரியாமல்‌ மறைத்து ஒளித்து. 
வைத்துவிடலாம்‌ என்றும்‌ நினைக்கக்கூடாது. 
கர்த்தருக்கு ம்‌ 


பாவங்களுக்குத்தக்கபடி 
தண்டியாமல்‌, விட்டு வைத்திருக்கிறார்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ தங்கள்‌ 
பாவங்களுக்கு மனந்திரும்பவேண்டும்‌ 
என்பதும்‌, அவர்கள்‌ தமக்கு பிரியமான 
ஜனமாயிருக்கவேண்டும்‌ என்பதும்‌ 
கர்த்தருடைய விருப்பமாமிருக்கிறது. ஆனால்‌ 
அவர்களோ கர்த்தரை விட்டு 
விலகிப்போகிறார்கள்‌. அவர்கள்‌ தங்களுக்கு 
ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்து, அதைப்‌ 
பணிந்து கொள்கிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌  ஜனத்தார்‌ 
விலகிப்போவதினால்‌, கர்த்தரும்‌ 
அவர்களை விட்டு விலகிப்போகிறார்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தரை தங்கள்‌ 
தேவனாயிராதபடிக்கு புறக்கணிப்பதினால்‌, 
கர்த்தரும்‌ அவர்களை தம்முடைய 
ஜனமாமிராதபடிக்கு புறக்கணிக்கிறார்‌. 


கர்த்தரை 
விட்டு ்‌ 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இஸ்ரவேல்‌ புத்திரரைப்பற்றி 

த்தில்‌ சொல்லும்போது, 

நீ நடத்திக்‌ 

கொண்டுவந்த உன்‌ ஜனங்கள்‌ தங்களைக்‌ 

கொண்டார்கள்‌" (யாத்‌ 32:7) 

என்று சொல்லுகிறார்‌. கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 

புத்தரரை “தம்முடைய ஜனம்‌" என்று 

சொல்லுவதற்கு பதிலாக, “உன்‌ ஜனங்கள்‌” 
என்று சொல்லுகிறார்‌. 


இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ கன்றுக்குட்டியை 
வார்ப்பித்து, பழிததய்பிந்துகொண்டு, 
அதற்கு யிட்டு தங்களைக்‌ 
செடுத்தக்கொள்கிறார்கள்‌ அவர்கள்‌ 
தங்களைத்‌ தாங்களே 
அவமானப்படுத்துகிறார்கள்‌. அவர்கள்‌ 
தங்களை வெட்கப்படுத்துகிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌. புத்திரர்‌, தங்களுடைய 
விக்கிரகாராதனையினால்‌ தங்களுக்கு 
அவமானத்தை உண்டுபண்ணுகிறார்கள்‌ 
கர்த்தரும்‌. அவர்களைப்பற்றி 
நினைக்கும்போதும்‌, அவர்கள்மீது 
அன்பாயிருந்ததை 
பார்க்கும்போதும்‌ வெட்கப்படுகிறார்‌. 

கர்‌ 
மலையிலிருந்து, 
பாளயத்திற்கு சீக்கிரமாய்‌ இறங்கிப்போகுமாறு 
அவசரப்படுத்துகிறார்‌. கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனத்தார்மீது கோபமாயிருக்கிறார்‌. 
அவர்களுடைய பாவத்தின்‌ நிமித்தமாக, 
கர்த்தருடைய கோபம்‌ அவர்கள்மேல்‌ 
மூளுகிறது. 


கர்த்தர்‌ மோசேயை நோக்கி, 
தனலவ்‌ பார்த்தேன்‌. "ஓவன்‌ தன்‌ 
வணங்காக்கழுத்துள்ள ஜனங்கள்‌. 
ஆகையால்‌, என்‌ கோபம்‌ இவர்கள்‌ மேல்‌ 
மூளவும்‌, நான்‌ இவர்களை அழித்துப்‌ 
போடவும்‌ நீ என்னை விட்டுவிடு; உன்னை 
ஒரு பெரிய ஜாதியாக்குவேன்‌" (யாத்‌ 32:9,10) 
என்று சொல்லுகிறார்‌ 
தேவன்‌ இஸ்ரவேல்‌ பத்திரி 
இரக்கம்‌ காண்பிக்க மறுத்துவிட்டு, கோபம்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரரைப்‌ பற்றி 
காரியங்கள்‌ மோசேக்கு 
இன்னும்‌ தெரியவில்லை. இஸ்ரவேலரின்‌ 
பாவங்களை மோசே கண்டபோது, அவர்களில்‌ 
3000 பேரை கொணன்றுபோடுகிறார்‌. 
(யாத்‌ 32:26-28). 'தம்மைவிட்டுப்‌ 
பாவத்திற்குத்‌ திரும்பிப்போகும்‌ ஜனங்களைத்‌ 
தேவன்‌ அழித்துப்போடுவார்‌. 





i FTE 
TT 


இஸ்ரவேல்‌ வம்சத்தாரின்‌ பாவங்களை 
கர்த்தர்‌ புறஜாதியாருக்கும்‌ 
தெரியப்படுத்துகிறார்‌. கர்த்தர்‌ அவர்களை 
புறஜாதிகளுக்கு நிந்தையாகவும்‌, 
தேசங்களுக்கெல்லாம்‌ பரியாசமாகவும்‌ 
வைக்கிறார்‌. 


. இஸ்ரவேல்‌ தேசத்திற்கு சம்ஞ்திதும்‌ 
ஏராளமான... தேசங்க 


இருக்கிறத. அந்த தேசங்களின்‌ மனுளருக்கு, 
இஸ்ரவேல்‌ வம்சத்தாரின்‌ பாவங்களும்‌ 
அக்கிரமங்களும்‌ தெரிந்திருக்கிறது. 
அவர்கள்‌ இஸ்ரவேல்‌ வம்சத்தாரை 
அவகீர்த்தியுள்ளவர்கள்‌ என்றும்‌, 
அமளிபெருத்தவர்கள்‌ என்றும்‌ சொல்லி, 
அவர்களை பரியாசம்பண்ணுவார்கள்‌. 
இஸ்ரவேலின்‌ அதிபதிகளில்‌ அவரவர்‌ தங்கள்‌ 
புயபலத்திற்கு தக்கதாக, இஸ்ரவேலின்‌ 
நடுவிலே இரத்தம்‌ சிந்துகிறார்கள்‌ 
(எசே 22:6 
கர்த்தர்‌ இஸ்ரவேலின்‌ பாவங்களை 
ச்‌ சொல்லுகிறார்‌. பிள்ளைகள்‌ 


தாய்‌ தகப்பனை 


செய்கிறார்கள்‌. தங்கள்‌ மத்தியிலே இருக்கிற. 
திக்கற்றவனையும்‌, விதவைகளையும்‌ 
ஒடுக்குகிறார்கள்‌. அவர்கள்‌ கர்த்தருடைய 
பரிசுத்த வஸ்துக்களை ்‌ 
பண்ணுகிறார்கள்‌. 

ஒய்வுநாட்களை 

குலைச்சலாக்குகிறார்கள்‌. 

வம்சத்தார்‌ 

பிரமாணங்களுக்கு 

அசட்டைபண்ணுகிறார்கள்‌ (எசே 22:7 8). 


லேம்‌ பரிசுத்தமான நகரம்‌. 
அந்த நகரத்தின்‌ அழகு. 
'இரத்தஞ்சிந்தும்படிக்கு. யல்‌ 


ள்‌ 
பரிசுத்த 
ஆனால்‌, 
பேசுகிறவர்கள்‌. 
இருக்கிறார்கள்‌; 
சாப்பிடுகிறவர்களும்‌ 


இருக்கிறார்கள்‌: முறைகேடு செய்கிறவர்கள்‌ 
உன்‌ நடுவில்‌ இருக்கிறார்கள்‌. தகப்பனை 
நிர்வாணமாக்கினவர்கள்‌ உன்னில்‌. 

தூரஸ்திரீயைப்‌ 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


எருசலேமின்‌ குடிகள்‌ கர்த்தருடைய 

கீழ்ப்படியாமல்‌ பாவம்‌ 

அவர்களில்‌ ஒருவன்‌ 

மனைவியோடே 

செய்கிறான்‌: 

முறைகேடாய்த்‌ தன்‌ 

தீட்டுப்படுத்துகிறான்‌; 

வேறொருவன்‌ தன்‌ தகப்பனுக்குப்‌ பிறந்த தன்‌ 

சகோதரியைப்‌ பலவந்தம்‌ பண்ணுகிறான்‌ 
(எசே 22:11). 


கர்த்தருக்கு பயப்படுவதே ஞானத்தின்‌ 
ஆரம்பம்‌. இஸ்ரவேல்‌ வம்சத்தாரிடத்தில்‌ 
கர்த்தருக்கு பயப்படும்‌ பயமில்லை. அவர்கள்‌ 
கர்த்தரையும்‌, அவருடைய பிரமாணத்தையும்‌ 
அசட்டைபண்ணுகிறார்கள்‌. அவர்களுடைய 
நிர்விசாரமும்‌, அசட்டையுமே, 
அவர்களுடைய பாவங்களுக்கு அடிப்படை 
காரணம்‌. 


ஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ த்தம்‌ 
கக்க மிநானம்‌ தல்‌ 
வட்டியையும்‌, பொலிசையையும்‌. 
வாங்குகிறார்கள்‌. பொருளாசையினால்‌ 
- அயலானுக்கு இடுக்கண்‌ 

அவர்கள்‌ கர்த்தரை 

அவர்களுடைய 

கர்த்தரை 

காரணம்‌. 

கர்த்தரைப்‌ 


துன்மார்க்கமாய்‌ 
ஜீவிக்கமாட்டார்கள்‌. 
கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ வம்சத்தாருக்கு 
ர கு தம்முடைய 
நியாயத்தீர்ப்புக்களைச்‌' சொல்லுகிறார்‌. 
“இதோ, நீ அநியாயமாய்ச்‌ சம்பாதித்த 
பொருளினிமித்தழும்‌, உன்‌ நடுவில்‌ நீ சிந்தின 
இரத்தத்தினிமித்தமு: நான்‌ 
கைகொட்டுகிறேன்‌. நான்‌ உன்னில்‌. 
நியாயஞ்செய்யும்‌ நாட்களில்‌ உன்‌ இருதயம்‌ 
தாங்குமோ? அப்பொழுது உன்‌ கைகள்‌ 
திடமாமிருக்குமோ? கர்த்தராகிய நான்‌ 
சொன்னேன்‌. 
நிறைவேற்றுவேன்‌" (எசே 2241314) என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 





i FTE 
TT 


இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ கர்த்தரை 
ஆராதிக்காமல்‌, அந்நிய தெய்வங்களைப்‌ 
பின்பற்றிப்‌ போனார்கள்‌. அவர்கள்‌ 
புறஜாதியாரிடத்தில்‌ விக்கிரகங்களை 
எவ்வாறு, செய்வது என்பதைக்‌ 
கற்றுக்கொண்டார்கள்‌. கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
வம்சத்தாரை புறஜாதிகளுக்குள்‌ 
சிதறடிப்பதாகச்‌ சொல்லுகிறார்‌ 
அவர்களை 
தூற்றிப்போடுவார்‌. 
தண்டனைகளைக்‌ 
அவர்களிடத்தில்‌ 
அசுத்தங்களையும்‌, 
ஒழியப்பண்ணுவார்‌ 
புறஜாதிகளின்‌ 
முன்பாக பரிசுத்தக்குலைச்சலாயிருப்பார்கள்‌. 
அப்பொழுது, "நான்‌ கர்த்தர்‌ என்று 
அறிந்துகொள்வாய்‌" (எசே 22:16) என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


அருவருப்புக்களையும்‌ 
இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ 
கண்களுக்கு 


வெள்ளியின்‌ களிம்பு. 
எசே: 22:17-22 


எசே 22:17. கர்த்தருடைய வார்த்தை 
எனக்கு உண்டாகி, அவர்‌: 


எசே 22:18. மனுபுத்திரனே, இஸ்ரவேல்‌ 
வம்சத்தார்‌ எனக்குக்‌ களிம்பாய்ப்‌ 
போனார்கள்‌; அவர்களெல்லாரும்‌. 
குகையிலுன்ன பித்தனையும்‌ தகரமும்‌ 
இரும்பும்‌ சுயமுமாமிருக்கிறார்கள்‌; 
அவர்கள்‌ வென்னியின்‌ களிம்பாய்ப்‌ 
போனார்கள்‌. 
எசே 22:19. ஆதலால்‌, கர்த்தராகிய 
ஆண்டவர்‌ சொல்லுகிறது. 
என்னவென்றால்‌: 'நீங்கனெல்லாரும்‌ 
கனிம்பாய்ப்‌ போனபடியினால்‌, இதோ, 
நான்‌. உங்களை எருசலேழமுக்குன்‌ 
சேர்ப்பேன்‌. 

எசே 22:20. வெள்ளியையும்‌ 
பித்தனையையும்‌ இரும்பையும்‌ 
சுயத்தையும்‌ தகரத்தையும்‌ அக்கினியில்‌ 
ஊதி உருக்குவதற்காகக்‌ குகைக்குள்‌ 
சேர்க்கிறதுபோல, நாண்‌ என்‌ 
கோபத்தினாலும்‌ என்‌ 
உக்கிரத்தினாலும்‌. உங்களைச்‌. 
சேர்த்துவைத்து உருக்குவேன்‌. 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எசே 22:21. நான்‌ உங்களைக்‌ கூட்டி, 
என்‌ கோபமாகிய அக்கினியை 
உங்கள்மேல்‌ ஊதுவேன்‌; அதற்குன்னே 
'நீங்கன்‌ உருகுவீர்கள்‌.. 


எசே 2222. குகைக்குள்‌ வென்னி 
உருகுமாப்போல்‌, நீங்கள்‌ அதற்குன்‌ 
உருகுவீர்கள்‌; அப்பொழுது கர்த்தராகிய 
நான்‌ என்‌ உக்கிரத்தை உங்கள்மேல்‌: 
ஊற்றிவிட்டேன்‌ என்று 
அறித்துகொன்வீர்கன்‌ என்றார்‌. 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ வம்சத்தாரை 
தமக்கு பிரியமான ஜாதியாயும்‌, தமக்கு 


விசேஷமான ஜனமாயும்‌ தெரிந்துகொண்டார்‌. 
ஆனால்‌ இஸ்ரவேல்‌ 


வீட்டாரோ கர்த்தரை 
பின்வாங்கிப்போனார்கள்‌. 

பரிசுத்தமாய்‌ 
அருவருப்பான 


கர்த்தருக்கு. 
ஜீவிக்கவேண்டியவர்கள்‌, 
காரியங்களை செய்தார்கள்‌. 


பசும்பொன்னாயிருந்தவர்கள்‌ 
அதன்‌ பின்பு, வெள்ளியாய்ப்‌ போனார்கள்‌. 
பொன்னாயிருந்தவர்கள்‌ வெள்ளியானார்கள்‌. 
அதன்‌ பின்பும்‌ இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ 
அதிகமான  அருவருப்புக்களை செய்து 
பித்தளையாகவும்‌, தகரமாகவம்‌, இரும்பாகவும்‌, 
ஈயமாகவும்‌ போனார்கள்‌. அவர்கள்‌ மத்தியில்‌ 
எல்லாவிதமான பாவிகளும்‌ இருக்கிறார்கள்‌. 


“இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ எனக்குக்‌ 
களிம்பாய்ப்‌ போனார்கள்‌: அவர்களெல்லாரும்‌ 
குகையிலுள்ள பித்தளையும்‌ தகரமும்‌ இரும்பும்‌ 
ஈய பகுக்தோர்கள; அவர்கள்‌ 

வெள்ளியின்‌ களிம்பாய்ப்‌ போனார்கள்‌" 


(எசே 22:18) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ கர்த்தருடைய 
பார்வையில்‌ களிம்பாயிருக்கிறார்கள்‌. 
கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ வம்சத்தாரை கணித்துப்‌ 
பார்க்கும்போது. அவர்கள்‌ வெள்ளியின்‌ 
களிம்பாயிருக்கிறார்கள்‌. ஒரு காலத்தில்‌ 
வெள்ளியாகயிருந்தவர்கள்‌. இப்போது 
வெள்ளியின்‌ களிம்பாயிருக்கிறார்கள்‌. 





i FTE 
TT 


“களிம்பு” 
அசுத்தம்‌" என்று 
இஸ்ரவேல்‌ வம்சத்தாரிடம்‌ எல்லாவிதமான 
அசத்தங்களும்‌, அருவருப்புக்களும்‌ 
காணப்படுகிறது. அவர்கள்‌ ஒரு காலத்தில்‌ 
கர்த்தருக்கு, பிரியமானவர்களாகவும்‌, 
பிரயோஜனமானவர்களாகவும்‌ இருந்தவர்கள்‌. 
ஆனால்‌ இப்போதோ அவர்கள்‌ கர்த்தருக்கு 
பிரயோஜனமற்றவர்களாகமிருக்கிறார்கள்‌. 
களிம்பு ஒன்றுக்கும்‌ பயன்படாது. 
வெள்ளியிலிருந்து 

வேண்டிய கழிவு பொருள்‌. அதை 

அல்லது உருக்கியோ, அல்லது புடமிட்டோ 
நீக்கிப்போடவேண்டும்‌. 


வார்த்தைக்கு 
பொருள்‌. 


என்னும்‌ 


கர்த்தருக்கு பரிசுத்தமான இஸ்ரவேல்‌ 
வம்சத்தார்‌, இப்போது 
அசுத்தமானவர்களாகவும்‌, 

இருக்கிறார்கள்‌. 


தீட்டானவர்களாகவும்‌ 

கர்த்தர்‌ அவர்களை அழித்துப்போடுவதாகச்‌ 
சொல்லுகிறார்‌ நீங்களெல்லாரும்‌ 
களிம்பாய்ப்‌ போனபடியினால்‌, இதோ, நான்‌ 
உங்களை  எருசலேமுக்குள்‌ சேர்ப்பேன்‌" 
(எசே 22:19) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ எல்லா 
தேசங்களிலும்‌ சிதறிப்போயிருக்கிறார்கள்‌ 
கர்த்தர்‌ அவர்களை எருசலேம்‌ நகரத்திற்குள்‌ 
மறுபடியுமாய்க்‌ கூட்டிச்சேர்ப்பார்‌. பலவிதமான 
உலோகங்களை உருக்குவதற்கு குகையில்‌ 
சேர்ப்பார்கள்‌. அதுபோலவே கர்த்தர்‌ 
இஸ்ரவேல்‌ வம்சத்தாரை எருசலேமுக்குள்‌ 
கூட்டிச்சேர்க்கிறார்‌ 


உருக்குவதற்காகக்‌ 
குகைக்குள்‌ சேர்க்கிறதுபோல, நான்‌ என்‌ 
கோபத்தினாலும்‌ என்‌ உக்கிரத்தினாலும்‌: 
உங்களைச்‌ சேர்த்துவைத்து உருக்குவேன்‌. 
நான்‌ உங்களைக்‌ கூட்டி, என்‌ கோபமாகிய 
அக்கினியை உங்கள்மேல்‌ ஊதுவேன்‌; 
அதற்குள்ளே நீங்கள்‌  உருகுவீர்கள்‌" 
(எசே 22:20,21). 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அக்கினியில்‌ ஊதி 
வெள்ளியில்‌ கலப்படமாய்ச்‌ 
தனியாகப்‌ 


குகையை 
உருக்கும்போது, 
சேர்ந்துள்ள களிம்புகளெல்லாம்‌. 
பிரியும்‌. அதுபோலவே, கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
வம்சத்தாரை எருசலேமுக்குள்‌ கூட்டிச்‌ 
சேர்த்து. அவர்களை உருக்குவார்‌. அப்போது 
கர்த்தருடைய ஜனத்தாரில்‌ துன்மார்க்கரும்‌, 
சன்மார்க்கரும்‌ தனித்தனியாகப்‌ 
பிரிக்கப்படுவார்கள்‌. வெள்ளியிலுள்ள களிம்பு 
தனியாகப்‌ பிரிக்கப்படும்‌. இஸ்ரவேல்‌ 
வம்சத்தார்‌ மத்தியிலிருக்கிற பாவிகளும்‌ 
துன்மார்க்கரும்‌ தனியாகப்‌ 
பிரிக்கப்படுவார்கள்‌. 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ வம்சத்தாரை பல 
தேசங்களிலிருந்து எருசலேமுக்குள்‌ கூட்டிச்‌ 
சேர்ப்பார்‌. அங்கே தம்முடைய கோபமாகிய 
அக்கினியை அவர்கள்மீது ஊதுவார்‌. 
அவர்கள்‌ அதற்குள்ளே உருகுவார்கள்‌. 
குகைக்குள்‌ வெள்ளி உருகுவதுபோல, 
இஸ்ரவேல்‌. வம்சத்தார்‌ அதற்குள்‌ 
உருகுவார்கள்‌. “அப்பொழுது கர்த்தராகிய 
நான்‌ என்‌ உக்கிரத்தை உங்கள்மேல்‌ 
ஊற்றிவிட்டேன்‌ என்று அறிந்துகொள்வீர்கள்‌"' 
(எசே 22:22) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


சுத்தம்பண்ணப்படாத தேசம்‌ 
எசே: 22:23-81 


எசே 22:28. கர்த்தருடைய வார்த்தை 
எனக்கு உண்டாகி, அவம்‌: 


எசே 2224. மனுயுத்திரனே, நீ 
தேசத்தைப்‌ பார்த்து: தீ 
சுத்தம்பண்ணப்படாத தேசம்‌, 
கோயத்தின்‌ காலத்தில்‌ மழை பெய்யாத 
தேசம்‌ என்று அதற்குச்‌ சொல்லு. 


எசே: 22:95. அதிலுன்ன தீர்க்கதரிசிகள்‌ 
அதின்‌ நடுவில்‌ கட்டுப்பாடு 
பண்ணுகிறார்கள்‌; கெர்ச்சிக்கிற சிங்கம்‌ 
இரை கவ்வுகிறது போல, 
ஆத்துமாக்களை அவர்கள்‌ 
பட்சிக்கிறார்கன்‌; திரவியத்தையும்‌ 
விலையுயர்ந்த. 


நடுவில்‌: 
விதவைகனாக்குகிறார்கன்‌. 





i al 
ETT 


எசே 2226. அதின்‌ ஆசாரியர்கள்‌ 
என்‌ வேதத்துக்கு அதியாயஞ்செய்து, 
என்‌ பரிசுத்த: வண்துக்கனைப்‌. 
பரிகத்தக்‌ குலைச்சுலாக்குகிறார்கன்‌; 
பரிசுத்தமுள்ன தற்கும்‌ 
பரிசுத்தமில்ரைததற்கும்‌ வித்தியாசம்‌ 
பண்ணாமலும்‌, அகத்தமுன்னதற்கும்‌ 
அகத்தமில்லாததற்கும்‌ உண்டான 
வேற்றுமையைக்‌ காண்பியாமலும்‌ 
இருத்து, என்‌ ஓய்வு நாட்களுக்குத்‌ 
தங்கள்‌ கண்களை 
முடிக்கொள்ளுகிறார்கன்‌; அவர்கள்‌ 
நடுவிலே 
கனசனம்பண்ணப்படுகிறேன்‌.. 


எசே: 22:27, அதின்‌ நடுவில்‌ இருக்கிற 
அதின்‌ பிரபுக்கன்‌இரை கவ்வுகிற. 
ஓநாய்களைப்போல்‌ 

அதியாயமாய்ப்‌ 

சம்பாதிக்கிறதற்கு 

சிந்துகிறார்கன்‌, 
கொள்ளையிடுகிறார்கள்‌.. 


எசே 22:28, அதின்‌ தீர்க்கதரிசிகள்‌ 
அபத்தமானதைத்‌ தரிசித்து, 
பொய்ச்சாஸ்திரத்தை அவர்களுக்குச்‌. 
சொல்லி, கர்த்தர்‌ உரைக்காதிருந்தும்‌, 
கர்த்தராகிய 
உரைத்தாரென்று 
அவர்களுக்குச்‌. 
பூசுகிறார்கள்‌. 


சாரமற்ற 


எசே 2229. தேசத்தின்‌ ஜனங்கள்‌ 
இடுக்கண்செய்து, கொன்னையடித்து, 
சிறுமையும்‌ எவிமையுமானவனை 
ஒடுக்கி, அத்நியனை அறியாயமாய்த்‌ 
துன்பப்படுத்துகிறார்கன்‌. 


எசே 2௮30. நான்‌ தேசத்தை 
அழிக்காதபடிக்குத்‌ திறப்பிலே நிற்கவும்‌. 
சுவரை அடைக்கவுந்தக்ககாக ஒரு 
மனுஷனைத்‌ தேடினேன்‌, ஒருவனையும்‌ 
காணேன்‌. 


எசே 221. ஆகையால்‌, நான்‌ 
அவர்கள்மேல்‌ என்‌ கோபத்தை ஊற்றி, 


சுமரப்பண்ணுவேன்‌ என்று கர்த்தராகிய 
ஆண்டவர்‌ உரைக்கிறார்‌ என்றார்‌. 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சுத்தம்பண்ணப்படாத 

அது கோபத்தின்‌ 
காலத்தில்‌ மழை பெய்யாத தேசமாயிருக்கிறது. 
இஸ்ரவேல்‌ தேசத்தில்‌ அக்கிரமமும்‌, 
அநியாயமும்‌ நிரம்பியிருக்கிறது. அங்கு 
குற்றமற்றவர்களின்‌ இரத்தம்‌ சிந்த்படுகிறது. 
இதனால்‌ கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு 
இஸ்ரவேல்‌ தேசத்தின்மீது வருவதற்கு 
ஆயத்தமாயிருக்கிறது. தன்னுடைய 
அகத்தத்தினாலும்‌, அக்கிரமத்தினாலும்‌, 

தேசம்‌ 


இஸ்ரவேல்‌. கர்த்தருடைய 
கோபத்திற்கும்‌. நியாயத்தீர்ப்புக்கும்‌ 
பாத்திரமானதாயிருக்கிறது. 

இஸ்ரவேல்‌ தேசத்தில்‌ 


தீர்க்கதரிசிகள்‌ இருக்கிறார்கள்‌. னால்‌ 
அவர்கள்‌ கர்த்தருடைய எச்சரிப்பின்‌ 
வார்த்தைகளை ஜனங்களுக்கு உண்மையாய்‌ 
சொல்லுவதில்லை. அவர்கள்‌ 
கள்ளத்தீர்க்கதரிசிகளாயிருக்கிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ தேசத்தை சுத்திகரிப்பதற்கு, 
கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு தேவைப்படுகிறது. 
தீர்க்கதரிசிகள்‌ இஸ்ரவேல்‌ தேசத்திடம்‌, "நீ 
சுத்தம்பண்ணப்பாத தேசம்‌ கோபத்தின்‌ 
காலத்தில்‌ மழை பெய்யாத தேசம்‌' என்று 
சொல்லவேண்டும்‌. 
னால்‌ இஸ்ரவேல்‌ தேசத்திலுள்ள 

தீர்க்கதரிசிகளோ,. கர்த்தருடைய 
வார்த்தைகளை உண்மையாய்ச்‌ 
சொல்லவில்லை. இஸ்ரவேல்‌ தேசத்திலுள்ள 
தீர்க்கதரிசிகள்‌ அதின்‌ நடுவில்‌ கட்டுப்பாடு 
பண்ணுகிறார்கள்‌. மாய்மாலம்பண்ணுகிறார்கள்‌. 
தங்களுக்கு தேவனுடைய மனதும்‌ சிந்தையும்‌ 
தெரிந்திருப்பதுபோல நடிக்கிறார்கள்‌. ஆனால்‌ 
அவர்கள்‌ தேவனுடைய வார்த்தைகளை 
உண்மையாய்ச்‌ சொல்வதில்லை. 

இஸ்ரவேல்‌ தேசத்திலுள்ள 
கள்ளத்தீர்க்கதரிசிகள்‌, கெர்ச்சிக்கிற சிங்கம்‌ 
இரை கல்வுகிறது போல, ஆத்துமாக்களை 
பட்சிக்கிறார்கள்‌;: 'திரவியத்தையும்‌. 
விலையுயர்ந்த. பொருள்களையும்‌ 
வாங்கிக்கொள்ளுகிறார்கள்‌: அதின்‌ நடுவில்‌ 
அநேகரை விதவைகளாக்குகிறார்கள்‌. 
(எசே 22:25), ஜனங்களுக்கு சமாதானம்‌. 
இல்லாதிருந்தும்‌, அவர்களுக்கு சமாதானம்‌ 
உண்டு என்று கள்ளத்தீர்க்கதரிசிகள்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 


ஏராளமான 





f= al 
TT 


இஸ்ரவேல்‌ 
கள்ளத்தீர்க்கதரிசிகள்‌ 
தரிசித்து. பொய்ச்சாஸ்திரத்தை 
அவர்களுக்குச்‌ சொல்லுகிறார்கள்‌. 
கர்த்தர்‌ உரைக்காதிருந்தும்‌, கர்த்தராகிய 
ஆண்டவர்‌ உரைத்தாரென்று சொல்லி, 
அவர்களுக்குச்‌  சாரமற்ற சாந்தைப்‌ 
பூசுகிறார்கள்‌ (எசே 22:28). 


கள்ளத்தீர்க்கதரிசிக। 
நாமத்தைப்‌ பயன்படுத்து! 
அவர்களுடைய 


தேசத்திலுள்ள 
அபத்தமானதைத்‌ 


கர்த்தருடைய 
நார்கள்‌. ஆனால்‌ 


வார்த்தைகளில்‌ 
உண்மையில்லை. அது சாரமற்ற சாந்தைப்‌ 
போல இருக்கிறது.  கள்ளத்தீர்க்கதரிசிகள்‌ 
ஒநாய்களைப்போல பட்சிக்கிற பிரபுக்களுக்கு 
ஆதரவாகயிருக்கிறார்கள்‌. 


குற்றுக்கொடுக்கவேண்டும்‌. 
இஸ்ரவேல்‌ தேசத்திலுள்ள 
கர்த்தருடைய வேதத்திற்கு 


பரிசுத்தக்குலைச்சலாக்குகிறார்கள்‌. 


ரவேல்‌ தேசத்திலே தீர்க்கதரிசிகள்‌ 
டம பனு வ 
அதிலுள்ள ஆசாரியர்களும்‌ கள்ள 

அ சாரிபர்களாவிருக்கிறர்கள்‌ அவர்கள்‌ 

சுத்தமுள்ளதற்கும்‌ பரிசுத்தமில்லாததற்கும்‌ 
வித்நியாசம்பண்‌ ணுவதில்லை. 
அசுத்தமுள்ளதற்கும்‌  அசுத்தமில்லாததற்கும்‌ 
உண்டான வேற்றுமையைக்‌ காண்பிப்பதில்லை. 
அவர்கள்‌ கர்த்தருடைய ஓய்வு நாட்களுக்குத்‌ 
தங்கள்‌ கண்களை மூடிக்கொள்ளுகிறார்கள்‌ 
(எசே 22:26) 


இஸ்ரவேல்‌ 
கள்ளத்தீர்க்கதரிசிகள்‌ 


கனம்பண்ணாமல்‌, 
கனானம்பண்ணுகிறார்கள்‌. ள்‌ 
நடுவில்‌ நான்‌ கனானம்பண்ணப்படுகிறேன்‌' 
(எசே 22:26) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
கர்த்தருடைய ஓய்வுநாளை பரிகத்தமாய்‌. 
ஆசாரிப்பற்கு பதிலாக, அவர்கள்‌ வேறு 
உபாயங்களை தந்திரமாய்‌ 
சோசிக்கறார்கள்‌ கள்ள ஆசாரியர்கள்‌: 
கர்த்தருக்கு பிரியமானதை செய்யாமல்‌: 
மனுஷருக்கு பிரியமானதை செய்கிறார்கள்‌. 


நேரத்திறுள்ள 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


இஸ்ரவேல்‌. 

கள்ளதீர்க்கதரிசிகளும்‌, கள்ள 
ஆசாரியர்களும்‌ ஜனங்களை 
வஞ்சிக்கிறார்கள்‌. அவர்கள்‌ நடுவிலிருக்கிற 
அதின்‌ பிரபுக்கள்‌ இரை 
கல்வுகிற ஓநாய்களைப்போல்‌ இருக்கிறார்கள்‌; 
அநியாயமாய்ப்‌ பொருள்‌ சம்பாதிக்கிறதற்கு 
இரத்தஞ்சிந்துகிறார்கள்‌, ஆத்துமாக்களைக்‌ 
கொள்ளையிடுகிறார்கள்‌ (எசே 22:27). 


இஸ்ரவேலின்‌ பிரபுக்கள்‌ மனுஷருடைய 
வழக்குகளை நீதியாய்‌ நியாயம்‌ 
விசாரிக்குவேண்டும்‌. ஜனங்களுக்கு நீதியான 
தீர்ப்பு சொல்லவேண்டும்‌. அவர்கள்‌ 
அதிகாரத்திலிருக்கிறார்கள்‌. கர்த்தரே 
அவர்களுக்கு. ஆளுகை செய்யும்‌ 
அதிகாரத்தைக்‌ கொடுத்திருக்கிறார்‌. கர்த்தர்‌ 
கொடுத்திருக்கிற அதிகாரத்தை பிரபுக்கள்‌ 
துஷ்பிரயோகம்‌ செய்கிறார்கள்‌. ஆடுகளுக்கு 
பாதுகாப்பாக மேய்ப்பரைப்போல. 
இருக்கவேண்டியவர்கள்‌, ஆடுகளை 
பட்சிக்கிற ஒநாய்களைப்போல இருக்கிறார்கள்‌ 


பிரபுக்கள்‌ 
அந்த 


தேசத்தின்‌ 
அக்கிரமக்காரராமிருக்கும்போது, 
தேசத்தின்‌ ஜனங்களும்‌, அக்கிரமம்‌ செய்யக்‌ 


கற்றுக்கொள்கிறார்கள்‌. சண்டாளர்கள்‌ 
தேசத்தை ஆட்சிசெய்யும்போது, அங்கே 
துன்மார்க்கம்‌ மிகுதியாயிருக்கும்‌. 

இஸ்ரவேல்‌ தேசத்தின்‌ ஜனங்கள்‌ 
இடுக்கண்செய்து, கொள்ளையடித்து, 
சிறுமையும்‌ எளிமையுமானலனை ஒடுக்கி, 
அந்நியனை அநியாயமாய்த்‌ 
துன்பப்படுத்துகிறார்கள்‌ (எசே 22:29) 
இஸ்ரவேல்‌ தேசத்திலுள்ள தீர்க்கதரிசிகள்‌ 
கள்ளத்தீர்க்கதரிசிகளாயிருக்கிறார்கள்‌. 
அவர்களுடைய ஆசாரியர்கள்‌ 
கள்ளஆசாரியர்களாயிருக்கிறார்கள்‌. 
வர்களுடைய பிரபுக்களும்‌ பட்சிக்கி 
தொங்களாமிகு கற்கக்‌ 1 இஸ்ரவேல்‌ 
தேசத்தின்‌ ஜனங்களும்‌ 
அக்கிரமக்காரராயிருக்கிறார்கள்‌. தேசத்தில்‌ 
நீதியுமில்லை, நியாயமுமில்லை. 
உண்மையுள்ளவன்‌. ஒருவனுமில்லை. 
கர்த்தரிடத்தில்‌ பேசுகிறவன்‌ 
யாருமில்லை. 


பரிந்து 





ழ்‌ நயனா 
யாய 


இஸ்ரவே 
பாவங்களினிமித்தமாய்‌,, 
தேசத்தை 


வம்சத்தாரின்‌ 
கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
அழித்துப்போட 
ஆனால்‌. 
ஒருவர்கூட, 
னம்‌ சமுகத்திற்கு முன்பாக வந்து. 
அவர்களுக்காக பரிந்து பேசவில்லை. 
கர்த்தர்‌ டைய கோபத்தினால்‌ தேசத்தை 
அழிக்காதபடிக்கு, திறப்பிலே நிற்கவும்‌, சுவரை 
அடைக்கவும்‌ தக்கதாக ஒரு மனுஷனாவது, 
தம்மிடத்தில்‌ பரிந்துபேச வருவானா என்று 
கர்த்தர்‌ தேடிப்‌ பார்க்கிறார்‌. “ஒருவனையும்‌ 
காணேன்‌" (எசே 22:30) என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 


இஸ்ரவேல்‌. 
நிரம்பிமிருக்கிறது. 
சர்த்தருக்கும்‌ 
இடைவெளியை 
அலங்கத்திலே 
நகரத்திற்கு 
இஸ்ரவேல்‌ 
அவர்களுடைய அவங்கத்திற்கு. 
நிறல்ஸப்போல இருக்கிறது. அந்த திறப்பிலே. 
அடைக்க ஒருவரும்‌ 


தேசத்தில்‌ பாவம்‌ 
மனுஷருடைய பாவம்‌ 
அவர்களுக்கும்‌ நடுவில்‌ 
உண்டுபண்ணிவிடுகிறது. 
திறப்பு காணப்பட்டால்‌. 
பாதுகாப்பு இருக்காது. 
வம்சத்தாரின்‌ பாவமோ 


கதிகள்‌ றால்‌ சத்துரு 
நகரத்திற்குள்‌ எளிதாக பிரவேசித்துவிடுவான்‌. 


இஸ்ரவேல்‌ தேசத்தின்‌ அலங்கத்தில்‌ 
பாவம்‌ என்னும்‌ "திறப்பு காணப்படுகிறது. 
இதனால்‌ நகரத்திற்குள்ளே இருந்து 
நன்மையான  ஈவுகள்‌, நகரத்தைவிட்டு 
வெளியேறிப்போய்விடுகிறது. நகரத்திற்கு 
வெளியேயிருந்து தீமையான காரியங்கள்‌ 
நகரத்திற்குள்ளே பிரவேசித்து விடுகிறது. 
இந்த திறப்பு அடைக்கப்படவேண்டுமென்றால்‌, 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ தங்கள்‌ பாவங்களுக்கு 
மனந்திரும்ப வேண்டும்‌. கர்த்தரிடத்தில்‌ 
அழிந்துபோகும்‌ ஜனங்களுக்காக 
மன்றாடி ஜெபம்பண்ணவேண்டும்‌. 
இஸ்ரவேல்‌ வம்சத்தாரின்‌ இருதயங்கள்‌ 
புதுப்பிக்கப்படவேண்டும்‌. கர்த்தருடைய 
கிருபையும்‌ இரக்கமும்‌ தங்கள்மிது 
ஊற்றப்படவேண்டும்‌ என்று ஊக்கமாய்‌ 
ஜெபம்பண்ணவேண்டும்‌. ஆனால்‌ அப்படிப்பட்ட 
மனுஷன்‌. ஒருவனும்‌ கர்த்தருடைய 
சமுகத்திற்கு முன்பாக வரவில்லை. 
கர்த்தருடைய நீதியான நியாயத்திரபு 
இஸ்ரவேல்‌ தேசத்தின்மீது வருகிறது. 
ஜனங்கள்‌ பாவம்‌ செய்கிறார்கள்‌. மனந்திரும்ப 
மறுக்கிறார்கள்‌. “ஆகையால்‌, நான்‌ 
அவர்கள்மேல்‌ என்‌ கோபத்தை ஊற்றி, என்‌ 
மூர்க்கத்தின்‌ அக்கினியால்‌ அவர்களை 
இுமக்கி, அவர்களுடைய 2 
அவர்கள்‌ து 
கமரப்பண்ணுவேன்‌" (எசே. 2231) 
கர்த்தராகிய ஆண்டவர்‌ உரைக்கிறார்‌. 


என்று 


கர்த்தருடைய கோபம்‌ ஸ்ரவேல்‌ 
வம்சத்தாருக்கு விரோதமாகத்‌ திரும்பியபோது, 
அவருடைய உக்கிரத்தை ஆற்றும்‌ பொருட்டு, 
மோசே கர்த்தருக்கு முன்பாக, திறப்பின்‌ 
வாயிலே நின்றார்‌. 

ஆகையால்‌, 
நாசம்பண்ணுவேன்‌ என்றார்‌: அப்பொழுது 
அவரால்‌ தெரிந்துகொள்ளப்பட்ட மோசே, 
அவர்களை அவர்‌  அழிக்காதபடிக்கு, 
அவருடைய உக்கிரத்தை ஆற்றும்பொருட்டு, 


அவருக்கு முன்பாகத்‌ திறப்பின்‌ வாயிலே 
நின்றான்‌" (சங்‌ 106:23) 


அவர்களை 





i= a 
TT 


வம்சத்தார்‌ கர்த்தரை 
ள்‌ வாங்கப்போயிரக்கறா்கள்‌ 
பின்மாற்றத்தின்‌ 

சொல்லுகிறார்‌. 
பின்மாற்றத்திற்கு 
ஒப்புமையாகச்‌ 


இஸ்ரவே 
விட்டுப்‌ 
கர்த்தர்‌ அவர்களுடைய 
வரலாற்றை 

அவர்களுடைய 
வேசித்தனமும்‌ விபசாரமும்‌ 
சொல்லப்படுகிறது. 


சமஸ்த இஸ்ரவேல்‌ தேசம்‌, வடக்கு 
இஸ்ரவேல்‌ ராஜ்யம்‌ என்றும்‌, தெற்கு யூதா 
ராஜ்யம்‌ என்று இரண்டாய்ப்‌ பிரிந்தது. 
வடக்கு இஸ்ரவேல்‌ தேசத்திலே யாக்கோபின்‌ 
பத்துக்கோத்திரத்தார்‌ இருக்கிறார்கள்‌. 
தெற்கு இஸ்ரவேல்‌ தேசத்திலே யாக்கோபின்‌ 
இரண்டு கோத்திரத்தார்‌ இருக்கிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ தேசத்திற்கு சமாரியா 
'தலைநகரமாகவும்‌, யூதாதேசத்திற்கு: 
எருசலேம்‌ தலைநகரமாகவும்‌ இருக்கிறது. 
இவ்விரண்டு தேசங்களுமே கர்த்தரைவிட்டு 
விலகிப்போயிற்று. கர்த்தர்‌ அவர்களுடைய 
பின்மாற்றத்தை இந்த அதிகாரத்தில்‌, 
தனித்தனியாக விவரித்துச்‌ சொல்லுகிறார்‌ 
சமாரியாவும்‌ 
பின்வாங்கிப்போகிறார்கள்‌ 
அவர்களுடைய அழிவு 


இஸ்ரவேலும்‌ 
கர்த்தரைவிட்டுப்‌ 
(எசே 231-8) 
(எசே 23910) 


யூதாவும்‌ எருசலேமும்‌ கர்த்தரைவிட்டுப்‌ 
பின்வாங்கிப்போகிறார்கள்‌ (எசே 2341-21) 
சமாரியாவைப்போலவே யூதாவும்‌ 
எருசலேமும்‌ அழிந்துபோகும்‌ (எசே 23:22-35), 


சமாரியாவும்‌ ௭ இணைந்து 
தத... கனகன்‌ 
செய்கிறார்கள்‌. அவர்கள்‌ தன்மார்க்கத்திற்கப 
பங்காளிகளாயிருக்கிறார்கள்‌ 

(எசே 23:36-44). இவர்களுக்கு அழிவு 
சேர்ந்து வரும்‌ (எசே 23:45-49). 


சுமாரியாவும்‌ எருசலேமும்‌ 
எசே 29:1-10. 


எசே 23:1. கர்த்தருடைய வார்த்தை 
எனக்கு உண்டாகி, அவர்‌: 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


எசே 23:2. மனுபுத்திரனே, ஒரே தாயின்‌: 
குமாரத்திகனாகிய இரண்டு ஸ்திரீகள்‌: 
இருந்தார்கள்‌. 
எசே 28. அவர்கள்‌ எகிப்திலே. 
ஙண்ணினார்கள்‌; 
இனம்பிராயத்திலே 
வேசித்தன ம்பண்ணினார்கள்‌; அங்கே 
அவர்களுடைய ஸ்தனங்கள்‌: 
அழுக்கப்பட்டு, அவர்களுடைய 
கன்னிமையின்‌: கொங்கைகள்‌ 
தொடரப்பட்டது. 


எசே 28:4. அவர்களில்‌ மூத்தவவின்‌ 
பெயர்‌ அகோலான்‌, அவளுடைய 
தங்கையின்‌ பெயர்‌ அகோலிபாய்‌; 
அவர்கள்‌ என்னுடையவர்களாகி, 
குமாரரையும்‌ குமாரத்திகனையும்‌ 
பெற்றார்கள்‌; இவைகளே. 
அவர்களுடைய பெயர்கள்‌; அகோலான்‌ 
என்பதற்குச்‌ சமாரியா என்றும்‌, 
அகோலிபான்‌ என்பதற்கு எருசலேம்‌ 
என்றும்‌ பொருளாம்‌. 


எசே 28:5, அகோலான்‌. 
என்னுடையவவாயிருக்கும்போது. 
சோரம்போனான்‌. 


23:6. தீலாம்பரந்தரித்த 
அதும்‌ பசியத்கம்‌! செக த்தில்‌ 
வாலிபரும்‌, குதிரைகளின்மேல்‌ஏறுகிற 
வீரருமாயிருத்த சமீபதேசத்தாராகிய 
அசீரியரென்கிற தன்‌ சிநேகிதர்மேல்‌ 
அவன்‌ மோகித்து, 


எசே 2&7. அசீரியரின்‌ புத்திரரில்‌ 
சிரேஷ்டமான அனைவரோடும்‌, தான்‌ 
மோகித்த அனைவரோடும்‌ தன்‌ 
வேசித்தனங்கனை 'நடப்பித்து, 
அவர்களுடைய  நரகலான சகல 
விக்கிரகங்கனாலும்‌ தீட்டுப்பட்டுப்‌ 
போனான்‌. 


எசே: 23:8. தான்‌ எகிப்திலே பண்ணின 
வேசித்தனங்கனை அவன்‌ விடவில்லை; 
அவர்கள்‌ அவளுடைய வாலிபத்திலே 
அவனோடே சுயனித்து, அவளுடைய 
கன்னிமையின்‌ கொங்கைகளைத்‌ 
தொட்டு, அவனிடத்தில்‌ தங்கள்‌ 
வேசித்தனத்தை நடப்பித்தார்கள்‌. 





i THEN 
ETT 


எசே 23:9, ஆகையால்‌ அவளுடைய 
சிநேகிதரின்‌ கையிலே, அவன்‌ 
மோகித்திருந்த அசீரிய புத்திரரின்‌ 
கையிலே, நான்‌ அவனை 


ஒப்புக்கொடுத்தேன்‌. 


எசே 28:10, அவர்கள்‌ அவனை 
திர்வாணமாக்கினார்கள்‌; அவளுடைய 
குமாரரையும்‌ அவளுடைய 
குமார த்திகளையும்‌ சிறைபிடித்து, 
அவனையோ பட்டயத்தினால்‌ 
கொன்றுபோட்டார்கள்‌; அப்படியே 
அவளிடத்தில்‌ ஆக்கினைகள்‌ 
செய்யப்பட்டபடியினால்‌ 
ஸ்திரீகளுக்குன்‌ 
அவகீர்த்தியுன்ளவனானாள்‌.. 


கர்த்தர்‌ இஸ்ரவேலின்‌ இரண்டு 
ராஜ்யங்களையும்‌, இரண்டு ஸ்திரீகளாகப்‌ 
பாவித்து, அவர்களைப்பற்றிச்‌ சொல்லுகிறார்‌. 
இவ்விரண்டு ஸ்திரீகளும்‌ ஒரே தாயின்‌ 
குமாரத்திகள்‌. இவ்விரண்டு தேசங்களும்‌ 
சகோதரிகளாயிருக்கிறார்கள்‌. இஸ்ரவேலும்‌ 
யூதாவும்‌ ஒரே தாயின்‌ பிள்ளைகள்‌. 
அவர்கள்‌ பல வருஷங்களாக ஒரே 
ஜனமாகவே இருந்தார்கள்‌. தாவீதின்‌ 
காலத்திலும்‌, சாலொமோனுடைய காலத்திலும்‌ 
இஸ்ரவேல்‌ தேசம்‌ பிளவுபடாமல்‌, சமஸ்த 
இஸ்ரவேலாயிருந்தது. அதன்‌ பின்பு அது 
வடக்கு இஸ்ரவேல்‌ தேசம்‌ என்றும்‌, தெற்கு 
யூதாதேசம்‌ என்றும்‌ இரண்டாய்ப்‌ பிரிந்தது. 


இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ 
இல்ரவேலாயிருந்தபோது 
எகிப்திலே வேசித்தனம்‌ 
தங்கள்‌ அடல வராய 
வேசித்தனம்பண்ணினார்கள்‌; அங்கே 
அவர்களுடைய ஸ்தனங்கள்‌ அழுக்கப்பட்டு, 
அவர்களுடைய கன்னிமையின்‌ கொங்கைகள்‌ 
தொடப்பட்டது (எசே 23:3). 


தேசத்தில்‌ ஏராளமான 
இருக்கிறது. இஸ்ரவேல்‌ 
த்த! எகிப்து தேசத்தில்‌ 
அடிமைகளாகயிருந்தபோது. 
விக்கிரகங்களைச்‌ செய்யக்‌ 
கற்றுக்கொண்டார்கள்‌. அவர்கள்‌ 
விக்கிரகங்களை ஆராதித்தார்கள்‌. 


சமஸ்த 
அவர்கள்‌ 
பண்ணினார்கள்‌; 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


QODNENS 
PUBLISHERS 


அவர்களோ, என்‌ சொல்லைக்‌ கேட்க 
மனதில்லாமல்‌ எனக்கு விரோதமாய்‌ 
இரண்டகம்பண்ணினார்கள்‌; அவரவர்‌ தங்கள்‌ 
கண்களால்‌ நோக்கின அருவருப்புகளைத்‌ 
தள்ளிப்போடாமலும்‌, எகிப்தின்‌ நரகலான 
விக்கிரகங்களை விடாமலும்‌ இருந்தார்கள்‌; 
ஆதலால்‌ எகிப்து தேசத்தின்‌ நடுவிலே என்‌ 
கோபத்தை அவர்களிலே. 
தீர்த்துக்கொள்ளும்படிக்கு என்‌ உக்கிரத்தை 
அவர்கள்மேல்‌ ஊற்றுவேன்‌ என்றேன்‌” 
(எசே 20:8) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


கர்த்தர்‌. சமாரியாவுக்கும்‌, 
எருசலேமுக்கும்‌ தனித்தனி பெயர்களைக்‌ 
கொடுக்கிறார்‌. அவர்களில்‌ மூத்தவளின்‌ 
பெயர்‌ அகோலாள்‌, அவளுடைய தங்கையின்‌ 
பெயர்‌ அகோலிபாள்‌ (எசே 23:4). கர்த்தர்‌ 
இஸ்ரவேல்‌ தேசத்தை மூத்தவள்‌ என்று 
அழைக்கிறார்‌. சமஸ்த இஸ்ரவேல்‌ தேசம்‌, 
இரண்டாகப்‌ பிரிந்தபோது, வடக்கு இஸ்ரவேல்‌ 
தேசமே முதலாவதாகப்‌ பிரிந்துபோயிற்று. 
இஸ்ரவேலின்‌ பத்துக்கோத்திரத்தார்‌, வடக்கு 
இஸ்ரவேல்‌ தேசமாகப்‌ பிரிந்தார்கள்‌. 
அவர்கள்‌ முதலாவதாகப்‌ பிரிந்துபோன தினால்‌, 
கர்த்தர்‌ அவர்களை “மூத்தவள்‌! என்று 
அழைக்கிறார்‌ 
இஸ்ரவேல்‌ 
இரண்டு 
இருக்கிறார்கள்‌. 
அவளுடைய 


முள்‌, 
கோத்திரங்கள்‌ மாத்திரமே 
கர்த்தர்‌ யூதாதேசத்தை, 
தங்கை" என்று அழைக்கிறார்‌. 


சமாரியாவையும்‌, 
இஸ்ரவேல்‌ தேசத்திற்கும்‌ 


என்னும்‌. பெயரைக்‌ 

இந்தப்‌ பெயருக்கு 

ஆசரிப்புக்கூடாரம்‌' என்று 

பொருள்‌. வடக்கு இஸ்ரவேல்‌ தேசத்தார்‌ 

சமாரியாவிலே, தங்களுடைய சயசித்தத்தின்‌ 
பிரகாரமாகவும்‌, 
பிரகாரமாகவும்‌, 
பிரகாரமாகவும்‌ 


விருப்பப்படி கர்த்தரை ஆராதித்தார்கள்‌. 

ஆகையினால்‌ கர்த்தர்‌ வடக்கு 

இஸ்ரவேல்‌ தேசத்தை “அகோலாள்‌" என்று 
க்கிறார்‌ 





i al 
TT 


கர்த்தர்‌ தெற்கு யூதாதேசத்தையும்‌, 
எருசலேமையும்‌ “அகோலிபாள்‌” என்று 
அழைக்கிறார்‌. இந்தப்‌ பெயருக்கு. 
“என்னுடைய கூடாரம்‌ அவளிலிருக்கிறது" 
என்று பொருள்‌. எருசலேமிலுள்ள தேவாலயம்‌. 
கர்த்தருடைய சித்தத்தின்‌ பிரகாரமாக 
கட்டப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்குப்‌ பிரியமான 
பரிசுத்த ஸ்தலத்திலே. அது 
ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர்‌ 
எருசலேமிலுள்ள தேவாலயத்தில்‌, 
தம்முடைய பரிசுத்த. நாமத்தை 
விளங்கப்பண்ணியிருக்கிறார்‌. 


கர்த்தர்‌ வடக்கு இஸ்ரவேல்‌ 
தேசத்தாரையும்‌, தெற்கு யூதாதேசத்தாரையும்‌ 
பற்றிச்‌ சொல்லும்போது, அவர்கள்‌ 
என்னுடையவர்களாகி, குமாரரையும்‌ 
குமாரத்திகளையும்‌ பெற்றார்கள்‌: இவைகளே 
அவர்களுடைய பெயர்‌ அகோலாள்‌ 
என்பதற்குச்‌ சமாரியா என்றும்‌, அகோலிபாள்‌ 
என்பதற்கு எருசலேம்‌ என்றும்‌ பொருளாம்‌" 
(எசே 23:4) என்று சொல்லுகிறார்‌. 

வடக்‌ ஸ்ரவேல்‌ த்தார்‌ 
கர்த்தரைவிட்டுப்‌ இ்க்காங்கிப்போனார்கள்‌ 
“அகோலாள்‌ என்னுடையவளாயிருக்கும்போது 
சோரம்போனாள்‌" (எசே 23:5) என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. யாக்கோபின்‌ 
பத்துக்கோத்திரத்தாரும்‌, தாவீதின்‌ 
குடும்பத்தைவிட்டுப்‌ பிரிந்துபோய்‌ 
விடுகிறார்கள்‌. ஆனாலும்‌ கர்த்தர்‌ அவர்களை 
தம்முடையவர்களாகவே பாவிக்கிறார்‌. 
அவர்கள்‌ இஸ்ரவேலின்‌ தேவனை 
ஆராதிக்கும்‌ வரையிலும்‌, அவர்கள்‌ 
கர்த்தருக்குரியவர்களாகவே இருக்கிறார்கள்‌. 

வடக்கு இஸ்ரவேல்‌ தேசத்தார்‌ 
கர்த்தருடைய கட்டளையின்‌ பிரகாரமாக, 
சமாரியாவிலே ஆலயத்தைக்‌ கட்டவில்லை. 
அவர்களுடைய ஆராதனை முறைமைகளும்‌, 
கர்த்தருடைய சித்தத்தின்‌ பிரகாரமாகமில்லை. 
ஆனாலும்‌ அவர்கள்‌ அந்நிய தெய்வங்களை 
ஆராதிக்காமல்‌, இஸ்ரவேலின்‌ பரிசுத்தராகிய 
கர்த்தரையே ஆராதிக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
தம்மை ஆராதிக்கும்‌ வரையிலும்‌, கர்த்தர்‌ 
அவர்களை தம்முடையவர்களாக 
அங்கீகரிக்கிறார்‌. கர்த்தர்‌ வடக்கு இஸ்ரவேல்‌ 
தேசத்தாரை, தம்முடைய சமுகத்தைவிட்டு 
மொத்தமாய்த்‌ துரத்திவிடவில்லை. 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


வடக்கு இஸ்ரவேல்‌ 
கர்த்தரை 
போதே, 


தேசத்தார்‌ 
ஆராதித்துக்கொண்டிருக்கும்‌. 
அவர்கள்‌ விக்கிரகங்களுக்கு, 
தூபங்காட்ட ஆரம்பிக்கிறார்கள்‌. 
இகோலாள்‌ தம்முடையவளாயிருக்கும்போது 
சோரம்போனாள்‌ ன்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. அவள்‌ பாகாலை ஆராதித்து, 
ஆவிக்குரிய வேசித்தனம்‌ பண்ணினாள்‌. 


குமாரனாகிய 
பாவங்களில்‌ நடப்பது 
கொஞ்சக்காரியமென்று 
நினைத்தாற்போல்‌ அவன்‌ சிதோனியரின்‌ 
ராஜாவாகிய ஏத்பாகாலின்‌ குமாரத்தி 
யேசபேலை விவாகம்‌ பண்ணின துமல்லாமல்‌, 
அவன்‌ போய்‌ பாகாலையும்‌ சேவித்து அதைப்‌ 
பணிந்துகொண்டு, தான்‌ சமாரியாவிலே 
கட்டின பாகாலின்‌ கோவிலில்‌ 
பாகாலுக்குப்‌ பலிபீடத்தை எடுப்பித்தான்‌" 
இராஜா 16:31,32) 


, அப்பொழுது 
ஜனத்தண்டைக்கும்‌ 
எந்தமட்டும்‌ இரண்டு 
குந்திக்குந்தி நடப்பீர்கள்‌; 
தெய்வமானால்‌ அவரைப்‌ 
பாகால்‌  தெய்வமானால்‌ 
பின்பற்றுங்கள்‌ என்றான்‌, 
பிரதியுத்தரமாக அவனுக்கு 
சொல்லவில்லை" (1இராஜா 18:21) 


இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ கர்த்தரை 
மாத்திரமே ஆராதிக்கவேண்டும்‌. ஆனால்‌ 
அவர்கள்‌, இஸ்ரவேல்‌ தேசத்தில்‌, கர்த்தருக்கு 
போட்டியாக, பாகாலை ஆராதிக்கிறார்கள்‌. 
பாகால்‌ அசீரியரின்‌ தெய்வம்‌. அசீரியர்கள்‌ 
இஸ்ரவேலுக்கு அண்டை தேசத்தார்‌ 
டத வம்சத்தார்‌ அசீரியரோடு சிநேகம்‌ 
அவர்களுடைய 
விக்கிரகங்கள்மீதும்‌, விக்கிரகாராதனைமீதும்‌. 
ஆசைப்படுகிறார்கள்‌. வடக்கு இஸ்ரவேல்‌ 
தேசத்தாரின்‌ விக்கிரகாராதனையையும்‌, 
அவர்கள்‌ தங்களை தீட்டுப்படுத்தினதையும்‌ 
கர்த்தர்‌ தெளிவாகச்‌ சொல்லுகிறார்‌. 


'நேபாத்தின்‌ 
யெரொபெயாமின்‌ 
அவனுக்குக்‌ 


எலியா சகல 
வந்து: நீங்கள்‌ 
நினைவுகளால்‌ 
கர்த்தர்‌ 
பின்பற்றுங்கள்‌: 
அவனைப்‌ 
ஜனங்கள்‌ 
ஒன்றும்‌ 





i al 
ETT 


'நீலாம்பரந்தரித்த 
ளும்‌, செளந்தரிய வாலிபரும்‌, 
குறிகளின்‌ பேன துலற வீரருமாயிருந்த 
சமீபதேசத்தாராகிய அசீரியரென்கிற தன்‌ 
சிநேகிதர்மேல்‌ அவள்‌ மோகித்து, அசீரியரின்‌ 
புத்திரரில்‌ சிரேஷ்டமான அனைவரோடும்‌, 
தான்‌ மோகித்த அனைவரோடும்‌ தன்‌ 
வேசித்தனங்களை நடப்பித்து, அவர்களுடைய 
நரகலான சகல  விக்கிரகங்களாலும்‌ 
தீட்டுப்பட்டுப்போனாள்‌" (எசே 23:67) என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
இஸ்ரவேல்‌ தேசத்தார்‌ 
விலகிப்போனதினால்‌ 
அவர்கள்‌ 
விக்கிரகங்களை 
அவர்கள்‌ ஏற்கெனவே. 
விக்கிரகாராதனை 
அவர்கள்‌ எகிப்து, 
விக்கிரகாராதனையையும்‌ 
அதோடு சேர்ந்து, 
விக்கிரகாராதனைகளையும்‌ 
பின்பற்றுகிறார்கள்‌. 

"தான்‌... எகிப்‌ 
வேரித்தளங்களை: ப்‌ 
அவர்கள்‌ அவளுடைய வாலிபத்திலே 
அவளோடே  சயனித்து. அவளுடைய 
கன்னிமைமின்‌ கொங்கைகளைத்‌ தொட்டு, 
அவளிடத்தில்‌ தங்கள்‌ வேசித்தனத்தை 
நடப்பித்தார்கள்‌" (எசே 23:8) என்று கர்த்தர்‌ 
வடக்கு இஸ்ரவேல்‌ தேசத்தாரின்‌ 
விக்கிரகாராதனையைப்பற்றிச்‌ சொல்லுகிறார்‌ 


கர்த்தருடைய கோபம்‌ 
இஸ்ரவேல்‌ தேசத்தார்மீது 
அவர்களை 


தலைவரும்‌, 


வடக்கு 
கர்த்தரைவிட்டு 


அவர்களுக்கு அழிவு வந்தது. 
கர்த்தரை ஆராதியாமல்‌ 
ஆராதித்தார்கள்‌. 


பண்ணின 
விடவில்லை; 


வடக்கு 
"வருகிறது. 
அவர்களுடைய 
ஒப்புக்கொடுக்கிறார்‌ 
அவர்கள்‌ மோகித்திருந்த. 


அ புத்திரரின்‌ கையிலே. 
ஒப்புக்கொடுத்துவிடுகிறார்‌. ஆகையால்‌ 
அவளுடைய  சிநேகிதரின்‌ கையிலே, 
அவள்‌ மோகித்திருந்த அசீரிய புத்திரரின்‌ 
கையிலே, நான்‌ அவளை ஒப்புக்கொடுத்தேன்‌' 
(எசே 23:9) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


வடக்கு. இஸ்ரவேல்‌ நேசத்தாரைத்‌ 
தண்டிப்பதற்கு கர்த்தர்‌ அசீரியரை 
தம்முடைய கருவியாகப்‌ பயன்படுத்துகிறார்‌. 
அவர்கள்‌ அவளை நிர்வாணமாக்கினார்கள்‌; 
அவளுடைய குமாரரையும்‌ அவளுடைய 
குமாரத்திகளையும்‌ சிறைபிடித்து. அவளையோ 
பட்டயத்தினால்‌ கொன்றுபோட்டார்கள்‌; 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அப்டியே அவளிடத்தில்‌ ஆக்கினைகள்‌ 
செய்யப்பட்டபடியினால்‌. ஸ்திரீகளுக்குள்‌ 
அவகீர்த்தியுள்ளவளானாள்‌ (எசே 2340) 


இஸ்ரவேல்‌ 
அழிந்துபோன வரலாற்று 
2இராஜா 17:6 ஆவது வசனம்‌ 
எழுதப்பட்டிருக்கிறது. 


வடக்கு தேசம்‌ 


சம்பவம்‌ 
முதல்‌ 


யூதாவும்‌ எருசலேமும்‌ 
எசே: 23:11-21 


எசே 29:11. அவளுடைய தங்கையாகிய 
அகோலிபான்‌ இதைக்‌ கண்டும்‌, தன்‌ 
மோகவிகாரத்தில்‌ அவனைப்‌ 
பார்க்கிலும்‌ கெட்டவனானான்‌; தன்‌ 
சகோதரியின்‌ வேசித்தனங்களிலும்‌ தன்‌ 
வேசித்தனங்கன்‌ அதிகமாயிற்று. 


எசே: 28:12. மகா அலங்கார உடுப்புன்ன 
தலைவரும்‌, அதிபதிகளும்‌, 
குதிரைகள்‌ மேல்‌: ஏறுகிற வீரரும்‌, 
செனந்தரியமுன்ன வாலிபருமான 
சமீபதேசத்தாராகிய அசீரிய 
புத்திரர்மேல்‌ மோகங்கொண்டான்‌. 


எசே 28:18. 
அசுத்தமானானென்றும்‌, 
இருவரும்‌ ஒரே 
'போனார்களென்றும்‌ கண்டேன்‌. 


அவளும்‌ 
அவர்கள்‌. 
வழியில்‌ 


எசே. 28:14. அவன்‌. தன்‌ 
வேசித்தனங்களில்‌ அதிகரித்தான்‌; 
சுவரில்‌ ஜாதிலிங்கத்தால்‌ சித்திரந்தீர்ந்த 
கல்தேயமின்‌ புருஷ ௬ரூபங்களைக்‌. 
கண்டான்‌. 


எசே 29:15. அவர்கள்‌ எல்லாரும்‌ தங்கள்‌ 
ஜெத்மதேசமாகிய கல்தேயாவில்‌ உன்ன 
பாபிலோன்‌ புத்திரரின்‌ சாயலாகத்‌ 
தங்கள்‌ அரைகனில்‌ கச்சை 
கட்டினவர்களும்‌, தங்கள்‌ தலைகளில்‌ 
சாயத்தீர்த்த பெரிய பாகைகளைத்‌ 
தரித்தவர்களும்‌, பார்வைக்கு 
ராஜகுமாரர்களுமாக இருந்தார்கள்‌. 

எசே 2818. அவளுடைய கண்கள்‌ 
அவர்களைப்‌ பார்த்தவுடனே, அவள்‌ 
அவர்கள்மேல்‌ மோகித்து, 
கல்தேயாவுக்கு அவர்கணண்டையிலே. 
ஸ்தானாதியதிகனை அனுப்பினான்‌. 





i= THE 
TT 


அங்கிகரித்திருப்பார்‌. இஸ்ரவேலரோடு தேவன்‌ 
செய்து கொண்ட உடன்படிக்கைகள்‌ 
நிறைவேற வேண்டுமானால்‌, அவர்கள்‌ 
தேவனுக்கும்‌, அவருடைய வார்த்தைக்கும்‌ 
கீழ்ப்படிய வேண்டும்‌. 

இஸ்ரவேல்‌ 


உண்மையான 


... புத்திரருடைய 
சுபாவத்தை: கர்த்தர்‌ 
அறிந்திருக்கிறார்‌. அவர்கள்‌ வணங்காக்‌ 
குழுத்துள்ள "ஜனங்களாயிருக்கிறார்கள்‌. 
மனுஷன்‌ முகத்தைப்‌ பார்க்கிறான்‌. கர்த்தரோ 


எப்படிப்பட்டவர்கள்‌ என்பதையும்‌, 
சுபாவம்‌ எப்படிப்பட்டது என்பதையும்‌ _ 

நோக்கிப்‌ பார்க்கிறார்‌. 

பார்வையில்‌, 

கன்றுக்குட்டியை ஆராதிக்கிற இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ எல்லோரும்‌ வணங்காக்‌ குழுத்துள்ள 
ஜனங்களாயிருக்கிறார்கள்‌. 


பய நீதிமினால்‌ 
கோபப்படுகிறார்‌. 


அவர்கள்மேல்‌. 

நம்முடைய பாவம்‌ 
கர்த்தருடைய கோபத்திற்கு முன்பாக நம்மை 
நிறுத்தும்‌. கர்த்தருடைய கிருபையினாலும்‌ 
இரக்கத்தினாலும்‌ அவருடைய கோபம்‌. 
'தணியவில்லையென்றால்‌, நாம்‌ அவருடைய 
கோபத்திற்கு முன்பாக எரிந்து 
'பொசுங்கிப்போவோம்‌. 


இஸ்ரவேல்‌ _ புத்திரருக்காக 
தபதி. பரிந்து பேசி ஜெபம்பண்ணுவார்‌. 
என்பது கர்த்தருக்கு தெரியும்‌ மோசே 
அவர்களுக்காக ஜெபம்பண்ணுவதை கர்த்தர்‌ 
'தடைபண்ணுவதுபோல 
“நீ என்னை விட்டு விடு” 
மோசேயினிடத்தில்‌ 
இஸ்ரவேல்‌ 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


சித்தமுள்ளவராயிருக்கிறார்‌. மோசே 
அவர்களுக்காக கர்த்தரிடத்தில்‌ பரிந்து பேசி 
ஜெபம்பண்ணினால்‌, கர்த்தருடைய கோபம்‌ 
குறையும்‌. 

மோசே வணங்காக்‌  கழுத்துள்ள 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்காக ஜெபிக்கவேண்டாம்‌. 
என்பதுபோலவும்‌, அவர்‌ தம்மை தனியே 
விட்டுவிடவேண்டும்‌ என்றும்‌ தாம்‌ இஸ்ரவேல்‌. 
பத்திரை அழித்துப்போடப்போவதாகவும்‌ 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. கர்த்தர்‌ இந்த 
வார்த்தைகளின்‌ மூலமாக ஜெபத்தைக்‌ 
கனம்பண்ணுகிறார்‌. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
அழிவுக்கு தப்பிக்கவேண்டுமென்றால்‌, மோசே 

அவர்களுக்காக கர்த்தரிடத்தில்‌ பரிந்துபேசி 
ஜெபிக்கவேண்டும்‌. கர்த்தருடைய கோபத்தை 
குறைப்பதற்கு, அவருடைய சமுகத்திலே 
பரிந்து பேசி ஜெபம்பண்ணுவதைவிட வேறு 
உபாயம்‌ எதுவுமில்லை. கர்த்தர்‌ மோசேயை 
பெரிய ஜாதியாக்குவதாகவும்‌. 
வாக்குப்பண்ணுகிறார்‌. 


இஸ்ரவேல்‌. 
கர்த்தருடைய 
அழிந்துபோனபின்பு, 
ஜாதியாகவேண்டும்‌ 


புத்திரர்‌ எல்லோரும்‌ 

கோபத்தினால்‌ 
தான்‌ ஒரு பெரிய 
என்னும்‌ விருப்பம்‌ 


கோயம்‌ 
இஸ்ரவேல்‌. 
தப்பிக்கவேண்டும்‌ 
விரும்புகிறார்‌. 
புத்திரருக்காக 
பரிந்து பேசுகிறார்‌. 


மோசே தன்‌ தேவனாகிய கர்த்தரை 
நோக்கி, “கர்த்தாவே, தேவரீர்‌ மகா 
பலத்தினாலும்‌ வல்லமையுள்ள கையினாலும்‌ 
எகிப்து தேசத்திலிருந்து புறப்படப்பண்ணின 
உம்முடைய ஜனங்களுக்கு விரோதமாக 
உம்முடைய கோபம்‌ பற்றியெரிவதென்ன?" 
(யாத்‌ 32:11) என்று ஜெபம்பண்ணுகிறார்‌. 


தேவன்‌ பொதுவாக ஜனங்களை 
அமைதிப்‌ படுத்துவார்‌. ஆனால்‌ இங்கு 
மனுஷன்‌ கர்த்தரை அமைதிப்படுத்துகிறான்‌. 
(யோனா 449), தேவன்‌ கோபி, 
தாமதிக்கிறவர்‌. (சங்‌ 1039; 
மனுஷன்‌ தேவனுக்கு 
காரியங்களைச்‌ செய்யும்போது அவர்‌ கோபம்‌. 
கொள்கிறார்‌. (உபா 918; 
உபா 31:29; உபா 32:16,21; எண்‌ 14:22). 





f= THE 
TT 


எசே 28:07. அப்பொழுது பாபிலோன்‌ 
புத்திரர்‌ அவனண்டையிலே சிநேக 
சம்போகத்துக்கு வத்து, 
வேசித்தனங்கனால்‌ 
தீட்டுப்படுத்தினார்கன்‌; 

இவர்கனால்‌ தீட்டுப்பட்டுப்போனபின்பு, 
அவன்‌ மனது அவர்கனை விட்டுப்‌ 
சிரித்தது. 


எசே. 28:18. இவ்விதமாய்‌ அவன்‌ தன்‌ 
வேசித்தனங்கனை வெளிப்படுத்தி, 
தன்னை நிர்வாணமாக்கினயோது, எண்‌: 
மனம்‌ அவளுடைய சகோதரியை 
விட்டுப்‌ பிரித்ததுபோல அவனையும்‌ 
விட்டுப்‌ பிரிந்தது. 


எசே 29:19. அவன்‌ எகிப்து தேசத்திலே. 
வேசித்தனம்‌ பண்ணின தன்‌ 
வாலிபத்தின்‌ நாட்களை நினைத்து, 
தன்‌ வேசித்தனங்கனில்‌ 
அதிகரித்துப்போனான்‌. 


எசே 9920. 
மாம்சமும்‌, rd த்திரியமான 
இத்திரியமுன்ன. அவர்களுக்கு. 
அவன்‌ வைப்பாட்டியாயிருக்கும்படி. 
அவர்கள்மேல்‌ மோகித்தான்‌.. 


'முதைமாம்சமான 


எசே 2921. எகிப்தியரால்‌ உன்‌ 
கன்னிமையின்‌ ஸ்தனங்களாகிய 
கொங்கைகள்‌ தொடப்பட்ட காலத்தில்‌, 
நீ உன்‌ இனம்பிராயத்தில்‌ செய்த 
முறைகேடுகளை நினைத்துவருகிறாய்‌. 


ஒசியா தீர்க்கதரியிசின்‌ காலத்தில்‌, 
தெற்கு யூதாதேசத்தின்‌ இரண்டு 
தோத்திரத்தாரும்‌, கர்த்தருக்கு பயந்து. 
ஜீவித்தார்கள்‌. யூதாதேசத்திலே 
விக்கிரகாராதனை இன்னும்‌ 
பிரவேசிக்கவில்லை. 


“எப்பிராயீமர்‌ பொய்களினாலும்‌, 
இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ வஞ்சகத்தினாலும்‌ 
என்னைச்‌  சூழ்ந்துகொண்டிருக்கிறார்கள்‌;: 
யூதாவோவெனில்‌ னும்‌ தேவனோடே 
அரசாண்டு. ரிசுத்தவான்களோடே 
உண்மையாயிருக்கிறான்‌" (ஓசி 11412). 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


இதற்கு பின்பு ஆகாபின்‌ 
வீட்டாரைப்போலவே, தாவீதின்‌ வீட்டாரும்‌ 
பாகாலை ஆராதித்தார்கள்‌. யூதாதேசத்திலே 
பாகால்‌ ஆராதனை பிரவேசித்தது. 
ஆனாலும்‌ யூதாவின்‌ ராஜாக்களில்‌ சிலர்‌, 
யூதாதேசத்திலிருந்து விக்கிரகாராதனையை 
நீக்கிப்போட்டார்கள்‌. யூதாதேசத்தில்‌ 
ஆவிக்குரிய மறுமலர்ச்சி உண்டாயிற்று. 
வடக்கு இஸ்ரவேல்‌ தேசம்‌ 
அழிந்தபோது, மனாசேயின்‌ ஆட்சிக்காலத்தில்‌ 


தெற்கு யூதாதேசத்தில்‌, யூதாவின்‌ மனுஷரும்‌, 
எருசலேமின்‌ குடிகளும்‌ விக்கிரக 
ஆராதனை செய்தார்கள்‌. வடக்கு இஸ்ரவேல்‌ 
தேசத்தாரைவிட, தெற்கு யூதாதேசத்தாரின்‌ 
துன்மார்க்குமும்‌, விக்கிரகாராதனையும்‌ 
மிகவும்‌ அதிகமாயிருந்தது. 


கர்த்தர்‌ தெற்கு தாதேசத்தின்‌ 
பாலத்தைப்பற்றி விரிவாய்ச்‌ கற்‌ 
அவளுடைய தங்கையாகிய அகோலிபாள்‌ 
இதைக்‌ கண்டும்‌, தன்‌ மோகவிகாரத்தில்‌ 


அவளைப்‌ பார்க்கிலும்‌ கெட்டவளானாள்‌; 


(எசே 2341) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


இஸ்ரவேல்‌ 
தோத்தனின்‌ 'விக்கிரகாராதனையினிமித்தமாக, 


தேசம்‌. அழுந்தபோயிற்று 
, தெற்கு 


சமாரியாவைலிட, 
அதிகமாய்ப்‌ பாவம்‌ 
வடக்கு இஸ்ரவேல்‌ 
தெற்கு யூதாதேசத்தில்‌, 

அதிகமாய்க்‌ 


எருசலேமின்‌ குடிகள்‌ 
செய்கிறார்கள்‌. 
தேசத்தைவிட. 
விக்கிரகாராதனை 
காணப்படுகிறது. 

எருசலேம்‌ கர்த்தருக்கு உண்மையுள்ள 
நகரம்‌. அது கர்த்தருடைய பரிசுத்த நகரம்‌. 
ஆனால்‌ அந்த நகரம்‌ இப்போது 
வேசியாயிற்று. 

"உண்மையுள்ள. நகரம்‌ எப்படி 
வேசியாய்ப்போமிற்று! அது நியாயத்தால்‌. 
நிறைந்திருந்தது. நீதி அதில்‌ குடி 


கொண்டிருந்தது; இப்பொழுதோ அதின்‌ 
குடிகள்‌ கொலைபாதகர்‌" (ஏசா 1:21) 





i al 
TT 


வடக்கு இஸ்ரவேல்‌ தேசத்தாரைப்‌ 
போலவே, தெற்கு யூதாதேசத்தாரும்‌ அசீரிய 
புத்திரர்மேல்‌ மோகங்கொண்டார்கள்‌. 
அசீரியரின்‌ விக்கிரகாராதனை யூதாதேசத்தில்‌ 
பிரவேசித்தது. 


கர்த்தர்‌ தெற்கு யூதாதேசத்தாரின்‌ 
பாவங்களை இங்கு விரிவாகச்‌ சொல்லுகிறார்‌. 


“மகா அலங்கார உடுப்புள்ள 
தலைவரும்‌, அதிபதிகளும்‌, குதிரைகள்மேல்‌ 
ஏறுகிற வீரரும்‌, செளந்தரியமுள்ள வாலி 
பரமான  சமீபதேசத்தாராகிய அசீரிய 
புத்திரர்மேல்‌ மோகங்கொண்டாள்‌. அவளும்‌ 
அசுத்தமானாளென்றும்‌, அவர்கள்‌ இருவரும்‌ 
ஒரே வழியில்‌ போனார்களென்றும்‌ 
கண்டேன்‌. அவள்‌ தன்‌ வேசித்தனங்களில்‌ 


புருஷ. 
சரூபங்களைக்‌ கண்டாள்‌" (எசே 2312-14) 


என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


ம்‌ த்தார்‌ ரிய 
பத்தர்‌. உ மோகங்கொண்டலுபோல 
பாபிலோன்‌ தேசத்து புத்திரர்மேலும்‌ மோகங்‌. 
கொள்கிறார்கள்‌. அவர்களே! 
உடன்படிக்கை செய்துகொள்கிறார்கள்‌. 
பாபிலோன்‌ தேசத்தின்‌ விக்கிரகாராதனை 
எருசலேமுக்குள்‌ பிரவேசிக்கிறது. 

தெற்கு இஸ்ரவேல்‌ 
பாபிலோன்‌ 
விக்கிரகாராதனையைக்‌ 
கொள்கிறார்கள்‌. 
செய்யும்‌ விதத்தையும்‌, 
ஆராதிக்க வேண்டிய முறைகளையும்‌ 
யூதாவின்‌ மனுஷர்‌, பாபிலோன்‌ 
தேசத்தாரிடம்‌ கற்றுக்கொள்கிறார்கள்‌. 
கர்த்தர்‌ இதுபற்றி இவ்வாறு தெளிவாகச்‌ 
சொல்லுகிறார்‌. 


“அவர்கள்‌ எல்லாரும்‌ 
ஜெந்மதேசமாகிய கல்தேயாவில்‌ உள்ள 
பாபிலோன்‌ புத்திரரின்‌ சாயலாகத்‌ 
தங்கள்‌ அரைகளில்‌ கச்சை கட்டினவர்களும்‌, 
தங்கள்‌ தலைகளில்‌ சாயந்தீர்ந்த 
பெரிய பாகைகளைத்‌ தரித்தவர்களும்‌, 
பார்வைக்கு, ராஜகுமாரர்களுமாக 
இருந்தார்கள்‌. அவளுடைய கண்கள்‌ 
அவர்களைப்‌ பார்த்தவுடனே, 


தேசத்தார்‌ 
தேசத்தாரிடம்‌ 
கற்றுக்‌ 
விக்கிரகங்களை 
விக்கிரகங்களை 


தங்கள்‌ 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


அவள்‌ அவர்கள்மேல்‌ மோகித்து, 
கல்தேயாவுக்கு அவர்களண்டையிலே 
ஸ்தானாதிபதிகளை. அனுப்பினாள்‌. 
அப்பொழுது பாபிலோன்‌ புத்திரர்‌ 
அவளண்டையிலே சிநேக சம்போகத்துக்கு 
வந்து, தங்கள்‌ வேசித்தனங்களால்‌ அவளைத்‌ 
தீட்டுப்படுத்தினார்கள்‌; அவள்‌ இவர்களால்‌ 
தீட்டுப்பட்டுப்போனபின்பு, அவள்‌ மனது, 
அவர்களை விட்டுப்‌ பிரிந்தது. இவ்விதமாய்‌ 
அவள்‌ தன்‌ வேசித்தனங்களை வெளிப்படுத்தி, 
தன்னை நிர்வாணமாக்கினபோது, என்‌ மனம்‌ 
அவளுடைய சகோதரியை விட்டுப்‌ 
பிரிந்ததுபோல அவளையும்‌ விட்டுப்‌ பிரிந்தது" 
(எசே 2345-8) என்று கர்த்தர்‌ 


சொல்லுகிறார்‌, 


பாபிலோன்‌ த்தார்‌ 
மனுஷரையும்‌, எருசலேமின்‌ 
துன்பப்படுத்தினார்கள்‌. அவர்களை 
சிறைப்பிடித்தார்கள்‌. அப்போது யூதாவின்‌ 
மனுஷர்‌ மறுபடியுமாய்‌ எகிப்து தேசத்தாரோடு 
உடன்படிக்கை பண்ணுகிறார்கள்‌ 
அவர்களுடைய  விக்கிரகாராதனை யோடும்‌ 
தங்களை ஈடுபடுத்திக்கொள்கிறார்கள்‌ 
இவ்விதமாய்‌ யூதாதேசத்தார்‌. தங்கள்‌ 
வேசித்தனங்களில்‌ அதிகரித்துப்போகிறார்கள்‌. 

இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ ஏற்கெனவே 
எகிப்து தேசத்தாரின்‌ விக்கிரகாராதனையை 
கற்றுக்கொண்டவர்கள்‌. இப்போது அவர்கள்‌ 
மறுபடியுமாய்‌ தங்கள்‌ வாலிபத்தின்‌ நாட்களை 
நினைத்து, எகிப்து தேசத்திலே வேசித்தனம்‌ 
பண்ணுகிறார்கள்‌. 


யூதாவின்‌ 
குடிகளையும்‌ 


நம்முடைய பழைய பாவங்களைப்பற்றி 
நாம்‌ நினைக்கும்போது, நமக்கு வெட்கமும்‌, 
அவமானமும்‌ உண்டாகவேண்டும்‌. அந்தப்‌ 
பாவங்களை நினைத்து 
சந்தோஷப்படக்கூடாது. நம்முடைய 
பழைய பாவங்களை நினைத்துப்‌ பார்த்து, 
நம்முடைய இருதயத்தில்‌ பெருமைப்படும்‌ 
கூடாது. நம்முடைய பாவங்களுக்கு நாம்‌ 
மனந்திரும்பவேண்டும்‌. ஆனால்‌ யூதாவின்‌ 
மனுஷரோ, எகிப்து தேசத்திலே 
வேசித்தனம்பண்ணின தங்கள்‌ வாலிபத்தின்‌ 
சந்தோஷமாய்‌ நினைத்துப்‌ 

அவர்களோடு தங்கள்‌ 

அதிகரிக்கச்‌ 





i a 
TT 


'கழுதைமாம்சமான மாம்சமும்‌, குதிரை 
இந்திரியமான இந்திரியமுள்ள அவர்களுக்கு 
அவள்‌ வைப்பாட்டியாயிருக்கும்படி 
அவர்கள்மேல்‌ மோகித்தாள்‌. எகிப்தியரால்‌ 
உன்‌ கன்னிமையின்‌ ஸ்தனங்களாகிய 
கொங்கைகள்‌ தொடப்பட்ட காலத்தில்‌, நீ உன்‌ 
இளம்பிராயத்தில்‌ செய்த முறைகேடுகளை 
நினைத்துவருகிறாய்‌” (எசே 23:20,21) என்று 
கர்த்தர்‌ யூதாவம்சத்தாரின்‌ 
பாவங்களைப்பற்றிச்‌ சொல்லுகிறார்‌. 
எருசலேம்‌ நகரம்‌ ஒரு காலத்தில்‌: 
கர்த்தருக்கு உண்மையுள்ள நகரமாயிருந்தது. 
இப்போதோ அது வேசியாய்ப்‌ போயிற்று. 
கர்த்தருக்கு விரோதமாக 
கல செய்கிறது. கர்த்தர்‌ 
தம்முடைய நீதியினால்‌, யூதாவின்‌ 
மனுஷரையும்‌, எருசலேமின்‌ குடிகளையும்‌ 
தள்ளிவிடுகிறார்‌. பாவிகளுடைய மனது 
கர்த்தரைவிட்டு பிரிந்து விலகியிருக்கும்‌. 
கர்த்தரையும்‌ மனுஷனையும்‌ 
பத்திரி இருவருக்கும்‌ நடுவே 
இடைவெளியை 
ற ண்விறுனது பாவிகளால்‌ 
தேவனுடைய ம்‌ புரிந்துகொள்ள 
முடியாது. பாவிகளின்‌ சிந்தையில்‌ 
தேவனைப்பற்றிய சிந்தை இருக்காது. 


எருசலேமின்‌ அழிவு 
எசே: 23:22-35 


எசே 23:22. ஆகையால்‌ அகோலியானே, 
கர்த்தராகிய ஆண்டவர்‌ சொல்லுகிறது. 
என்னவென்றால்‌: இதோ, உன்‌ மனது 
விட்டுப்‌ பிரிந்த உன்‌ சிநேகிதரை நான்‌ 
உனக்கு விரோதமாக எழுப்பி, உனக்கு 
விரோதமாக அவர்களைச்‌ சுற்றிலும்‌ 
வரப்பண்ணுவேன்‌. 


எசே 2929.  செனந்தரியமுன்ன 
வாலிபரும்‌, தலைவரும்‌, அதிபதிகளும்‌, 
குதிரைகள்மேல்‌ ஏறுகிற வீரருமாகிய 
பேர்பெற்ற பிரபுக்கனான பாபிலோன்‌ 
புத்திரரையும்‌, கல்தேயர்‌ எல்லாரையும்‌, 
பேகோடு, சோவா, கோவா என்கிற 
தேசங்களின்‌. மனுஷரையும்‌ 
அவர்கனோடேகூட அசீரிய புத்திரர்‌ 
எல்லாரையும்‌ வரப்பண்ணுவேன்‌. 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


எசே 28:24. அவர்கன்‌ 
வண்டில்கனோடும்‌, இரதங்கனோடும்‌, 
யத்திரங்களோடும்‌, 
ஜனக்கூட்டத்தோடும்‌, கேடகங்களும்‌ 
பரிசைகளும்‌ தலைச்சீராக்களும்‌ 
தரித்தவர்களாய்‌, உனக்கு விரோதமாக 
வத்து, உன்னைச்‌. சுற்றிலும்‌ 
பானயமிறங்குவார்கன்‌; அவர்களுக்கு 
முன்னே நான்‌ நியாயத்தை 
வினங்கப்பண்ணுவேன்‌; அவர்கள்‌ 
தங்கள்‌ தியாயங்களின்படி உன்னை 
'தியாயத்‌ தீர்ப்பார்கன்‌.. 


எசே 28:25. உனக்கு விரோதமாக என்‌: 
எரிச்சலை வினங்கப்பண்ணுவேன்‌; 
அவர்கள்‌ உன்னை உக்கிரமாய்‌ 
நடப்பித்து, உன்‌ மூக்கையும்‌ உன்‌ 
காதுகளையும்‌ அறுத்துப்போடுவார்கன்‌; 
உன்னில்‌ மீதியாயிருப்பவர்கள்‌. 
பட்டயத்தால்‌ வெட்டுண்டுபோவார்கள்‌; 
அவர்கள்‌ உன்‌ குன்ரரையும்‌ 
உன்‌ குமாரத்திகளையும்‌ 
பிடித்துக்கொள்ளுவார்கள்‌; உன்னில்‌, 
மீதியாயிருப்பவர்கள்‌ அக்கினிக்கு 
'இரையாவார்கள்‌. 


எசே 2926.  அவர்கன்‌ உன்‌ 
வஸ்திரங்களை உரிந்து, உன்‌ 
சிங்காரமான ஆபரணங்களைப்‌ 


பதித்துக்கொள்ளுவார்கள்‌.. 


எசே 2927. இவ்விதமாய்‌ உன்‌ 
முறைகேட்டையும்‌, நீ எகிப்துதேசத்தில்‌ 
துவக்கி உன்‌ வேசித்தனத்தையும்‌ 
ஒழியப்பண்ணுவேன்‌; நீ இணி: 
அவர்களை நோக்க உன்‌ கண்களை 
ஏறெடுக்காமதும்‌, எகிப்துவை 
'நினையாமலும்‌ இருப்பாய்‌. 


எசே. 28:28. கர்த்தராகிய ஆண்டவர்‌ 
சொல்லுகிறது என்னவென்றால்‌: இதோ, 
நீ பகைக்கிறவர்களின்‌ கையிலும்‌, உண்‌: 
பிரித்தவர்கனின்‌' 

ன்‌ உன்னை 





i THE 
TT 


கேடு! 
உன்‌ வேசித்தனத்தின்‌ நிர்வாணம்‌ 
வெளிப்படுத்தப்படும்‌. 


எசே 28:30, தீ புறஜாதிகனைப்‌ 
பின்தொடர்ந்து, அவர்களுடைய 
நரகலான விக்கிரகங்கனால்‌ உன்னைத்‌ 
தீட்டுப்படு த்திக்கொண்ட உன்‌ 
வேசித்தனத்தினிமித்தம்‌ இவைகள்‌ 
உனக்குச்‌ செய்யப்படும்‌. 


எசே 2951. உன்‌ சகோதரியின்‌ 
வழியிலே நீ நடந்தாய்‌; ஆகையால்‌ 
அவளுடைய பாத்திரத்தை உன்‌ 
கையிலே கொடுப்பேன்‌. 


எசே 23:3௨ கர்த்தராகிய ஆண்டவர்‌ 
சொல்லுகிறது என்னவென்றால்‌: தீ உன்‌ 
சகோதரியினுடைய ஆழமும்‌ 
அகலமுமானதும்‌ நிறைய 
வார்க்கப்பட்டதுமான பாத்திரத்தைக்‌ 
குடித்து, நகைப்பும்‌ பமியாசமுமாவாய்‌.. 


28:33. சமாரியா என்னும்‌ 
பாத்திரமாயிருக்கிற 
பாழ்க்கடிப்பும்‌ என்கிற பாத்திரத்தால்‌ 
வெறியினாலும்‌ சஞ்சலத்தினாலும்‌ 
'நிறையப்படுவாய்‌. 


எசே. 9984. நீ அதில்‌ இருக்கிறதைக்‌. 
குடித்து, உறிஞ்சி, அதின்‌ ஓடுகளை 
உடைத்தூப்போட்டு, உன்‌ 
ஸ்தனங்களைக்‌ கீறிக்கொன்வாய்‌; நான்‌ 
சொன்னேன்‌ என்று 
கர்த்தராகிய ஆண்டவர்‌ உரைக்கிறார்‌. 


எசே 28:35. ஆகையால்‌, நீ என்னை 
மறந்து, என்னை உனக்குப்‌ புறம்பே 
தன்னிவிட்டதினிமித்தம்‌, தீ 
முறைகேட்டையும்‌ 
வேசித்தனங்களையும்‌ 

என்று கர்த்தராகிய 
சொல்லுகிறார்‌. 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


கர்த்தர்‌ எருசலேமுக்கு அகோலிபாள்‌ 
என்னும்‌ பெயர்‌ கொடுத்திருக்கிறார்‌. 
எருசலேம்‌ நகரம்‌ பரலோகத்தின்‌ தேவனாகிய 
கர்த்தருக்கு விரோதமாக கலகம்பண்ணுகிறது. 
எருசலேமின்‌ குடிகளுக்கு கர்த்தர்மீது பயமோ, 
பக்தியோ இல்லை. அவர்கள்‌ தேவனுடைய 
ஆளுகைக்கு சத்துருக்களாயிருக்கிறார்கள்‌. 
கர்த்தர்‌ யூதாவின்‌ மனுஷரையும்‌ 
எருசலேமின்‌ குடிகளையும்‌ ஆளுகை 
செய்யவில்லை. பிசாசானவனே அவர்களை 
ஆளுகை செய்கிறான்‌. யூதாவின்‌ மனுஷர்‌ 
கர்த்தரைவிட்டு அந்நிய 
தெய்வங்களைப்‌. பின்பற்றிப்போகிறார்கள்‌. 
அவர்கள்‌ கர்த்தரோடு ஐக்கியமாயிராமல்‌, 
பிசாசுகளோடு ஐக்கியமாயிருக்கிறார்கள்‌. 


யூதாவின்‌ மனுஷர்‌ யாரையெல்லாம்‌. 
தங்கள்‌ சிநேகிதர்கள்‌ என்று 
நினைத்தார்களோ, அவர்கள்‌ எல்லோரும்‌. 
யூதாவுக்கு விரோதமாக வருவார்கள்‌ 
கர்த்தரே யூதா. மனுஷருடைய 
சிநேகிதர்களை, அவர்களுக்கு 
சத்துருக்களாக மாற்றுவார்‌. 


கையால்‌ கோலிபாளே, 
கர்த்தராகிய ஆண்டவர்‌ ஈல்லுகிறது 
என்னவென்றால்‌: இதோ, உன்‌ மனது விட்டுப்‌ 
பிரிந்த உன்‌ சிநேகிதரை நான்‌ உனக்கு 
விரோதமாக எழுப்பி, உனக்கு விரோதமாக 
அவர்களைச்‌ சுற்றிலும்‌ வரப்பண்ணுவேன்‌. 


வாலிபரும்‌, 

ளும்‌, குறிரைகள்மேல்‌ 

ஏறுகிற வீரருமாகிய பேர்பெற்ற பிரபுக்களான 

பாபிலோன்‌ புத்திரரையும்‌, கல்தேயர்‌ 

எல்லாரையும்‌, பேகோடு, சோவா, கோவா 

என்கிற தேசங்களின்‌ மனுஷரையம்‌ 

அவர்களோடேகூட அசீரிய புத்திரர்‌ 

எல்லாரையும்‌ வரப்பண்ணுவேன்‌" 

(எசே 232223) என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 





i THE 
TT 


யூதாவுக்கு விரோதமாக எல்லா 
'திசைகளிலிருந்தும்‌ சத்துருக்கள்‌ வருவார்கள்‌. 
அவர்கள்‌ எருசலேமின்‌ குடிகளோடு 
யுத்தம்பண்ண ஆயத்தமாய்‌ வருவார்கள்‌. 
அவர்கள்‌ வண்டில்களோடும்‌, 
இரதங்களோடும்‌, யந்திரங்களோடும்‌, 
ஜனக்கூட்டத்தோடும்‌, கேடகங்களும்‌ 
பரிசைகளும்‌ தலைச்சீராக்களும்‌ 
தரித்தவர்களாய்‌, உனக்கு விரோதமாக வந்து, 
உன்னைச்‌ சுற்றிலும்‌ பாளயமிறங்குவார்கள்‌:: 
அவர்களுக்கு முன்னே நான்‌ நியாயத்தை 
விளங்கப்பண்ணுவேன்‌: அவர்கள்‌ தங்கள்‌ 
நியாயங்களின்படி உன்னை 
நியாயந்தீர்ப்பார்கள்‌” என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


அவர்களோடு இராணுவ 
ஒப்பந்தம்‌ திகள்‌ ய்திருக்கிற  தேசத்தாரும்‌ 
யூதாவக்கு 


விரோதமாக 
அவர்களுடைய 
பெருந்திரளாயிருக்கும்‌. கர்த்தர்‌ 
முன்பாக தம்முடைய 
விளங்கப்பண்ணுவார்‌ கல்தேயர்‌ 
தங்களுடைய நியாயங்களின்படி யூதாவின்‌ 
மனுஷரை நியாயந்தீர்ப்பார்கள்‌. 
கல்தேயர்கள்‌ யூதா 
வெறுப்பாய்‌ நடத்துவார்கள்‌. 
குடிகளுடைய 
பலனையெல்லாம்‌. எடுத்துக்கொண்டு 
போய்விடுவார்கள்‌. அவர்கள்‌ யூதாவின்‌ 
மனுஷரை அம்மணமும்‌ நிர்வாணமும்‌: 
ஆக்கிவிடுவார்கள்‌. யூதாதேசத்தாரின்‌ 
வெட்கக்கேடும்‌, அவர்களும்‌. முறைகேடும்‌, 
அவர்களுடைய 
நிர்வாணமும்‌ 
(எசே 23:29) 


(எசே 23:24) 


வருவார்கள்‌ 
சேனை 
யூதாவுக்கு 
நியாயத்தை 


மனு 
எர! 
பிரயாசத்தின்‌ 


பூதாலின்‌ மனுஷர்‌ கர்த்தரை நம்பாமல்‌, 


நம்பினார்கள்‌. 

தேசத்தாருக்கு அன்பளிப்பாகக்‌ கொடுத்து, 
அவர்களோடு. உடன்படிக்கை 
செய்துகொள்ளலாம்‌ என்று நினைத்தார்கள்‌. 
ஆனால்‌ அவர்களோ யூதாதேசத்தாரின்‌ 
ஸ்திரங்களை உரிந்துபோடுவார்கள்‌. 
அவர்களுடைய சிங்காரமான 
ஆபரணங்களைப்‌ பறித்துக்கொள்வார்கள்‌. 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ யூதாதேசத்திற்கு விரோதமாக 
தம்முடைய ரிச்சலை 
விளங்கப்பண்ணுகிறார்‌. அவர்கள்‌ னை 
பட்சமாய்‌ நடத்தாமல்‌, உக்கிரமாய்‌ 
நடத்துவார்கள்‌. அவர்களுடைய மூக்கையும்‌, 
காதுகளையும்‌ அறுத்துப்போடுவார்கள்‌. 
யூதாதேசத்திலே மீதியாமிருப்பலர்களை 
கல்தேயர்கள்‌ தங்கள்‌ பட்டயத்தால்‌. 
வெட்டிப்போடுவார்கள்‌. எருசலேம்‌. 
குடிகளுடைய குமாரரையும்‌ குமாரத்திகளையும்‌ 
சிறைப்பிடித்துக்கொள்வார்கள்‌. 
மீதியாயிருப்பவர்களை 
இரையாக்குவார்கள்‌ 

(எசே 23:25). 


யூதாதேசத்தாருக்கு 
அவமானமுண்டாகும்‌. மூக்கையும்‌ 
காதுகளையும்‌ அறுப்பது வேசிக்கு 
அடையாளம்‌. யூதா மனுஷர்‌ கர்த்தருக்கு 
விரோதமாக ஆவிக்குரிய வேசித்தனம்‌. 
பண்ணினார்கள்‌. கர்த்தரோ அவர்களுக்கு 
வேசிகளுக்கும்‌, விபசாரிகளுக்கும்‌ 
நியமிக்கப்பட்டிருக்கிற தண்டனைகளைக்‌ 
கொடுக்கிறார்‌ 


“மூக்கையும்‌ காதுகளையும்‌ 
அறுத்துப்போடுவார்கள்‌" என்னும்‌ 
வாக்கியத்திற்கு, வேதபண்டிதர்களில்‌ சிவர 
வேறுவிதமாகவும்‌ வியாக்கியானம்‌ 
சொல்லுகிறார்கள்‌. யூதாவின்‌ மனுஷர்‌ 
தங்களுடைய ராஜாவை நம்புகிறார்கள்‌ 
அவர்கள்‌ கர்த்தரை நம்பாமல்‌, தங்கள்‌ 
ராஜாவுடைய பலத்தையும்‌, பராக்கிரமத்தையும்‌ 
நம்புகிறார்கள்‌. என்பது, 
யூதாதேசத்தினுடைய ராஜாவின்‌ 
மேன்மையையும்‌, மகத்துவத்தையும்‌ குறிக்கும்‌ 
வார்த்தையாகும்‌. காதுகள்‌ என்பது 
ஆசாரியத்துவத்தைக்‌ குறிக்கிற வார்த்தை. 


யூதாவின்‌ மனுஷர்‌ சமாரியாவின்‌ 
ஹ்களைம்‌ (பிக்கல்‌! இலன்‌ 
சமாரியாவுக்கு வந்த தண்டனை, இப்போது 
யூதாவுக்கும்‌ வருகிறது. “ உன்‌ சகோதரியின்‌ 
வழியிலே நீ நடந்தாய்‌: ஆகையால்‌ 
அவளுடைய பாத்திரத்தை உன்‌ கையிலே 
கொடுப்பேன்‌” (எசே 23:31) என்று கர்த்தர்‌ 
யூதாவின்‌. மனுஷரைக்‌ குறித்து 
சொல்லுகிறார்‌. 





i a 
TT 


யூதாவின்‌ மனுஷரும்‌, 
குடிகளும்‌ 
பின்தொடர்ந்தார்கள்‌. 
நரகலான 

தங்களைத்‌ 


எருசலேமின்‌ 
புறஜாதிகளைப்‌ 
அவர்களுடைய 
விக்கிரகங்களால்‌ 
தீட்டுப்படுத்திக்கொண்டார்கள்‌. 
வேசித்தனத்தினிமித்தம்‌ 
யூதாவின்‌ மனுஷருக்குச்‌. 
செய்யப்படும்‌ (எசே 23:30) 


யூதாவின்‌ மனுஷர்‌. 

மறந்தார்கள்‌. அவர்கள்‌ கர்த்தரை 
தங்களைவிட்டு புறம்பே தள்ளிவிட்டார்கள்‌. 
இதன்‌ நிமித்தம்‌ அவர்கள்‌ 
முறைகேட்டையும்‌, 

வேசித்தனங்களையும்‌ 

(எசே 23:35). கர்த்தரை மறப்பதே எல்லா. 
பாவங்களுக்கும்‌ அடிப்படை காரணம்‌. 
நம்முடைய இருதயத்தில்‌ கர்த்தரைப்பற்றிய 
பயம்‌ இல்லையென்றால்‌, நாம்‌ துணிகரமாய்ப்‌ 
பாவம்‌ செய்வோம்‌. 

பயமில்லாதவர்கள்‌, 

பயப்படமாட்டார்கள்‌. 

மறந்துவிடுகிறவர்கள்‌, கர்த்தரை விட்டுத்‌. 
தூரமாய்‌ விலகிப்போய்விடுவார்கள்‌. 


யூதாவின்‌  மனுஷருக்கும்‌, 
குடிகளுக்கும்‌ முன்பாக 


எருசலேயின்‌ 

தம்முடைய நியாயத்தை வழங்கப்பண்ணுவார்‌. 

அதன்‌ பின்பு அவர்கள்‌ எகிப்தியரை நோக்கிப்‌ 
தங்கள்‌ 


பார்க்க கண்களை 


ஏறெடுக்கமாட்டார்கள்‌. அவர்கள்‌ எகிப்தை 
நினைக்கவும்‌ மாட்டார்கள்‌ (எசே 23:27). 


சமாரியாவும்‌ எருசலேமும்‌ 
சகோதரிகளாகயிருக்கிறார்கள்‌. சமாரியா 
மூத்த சகோதரி. எருசலேம்‌ இளைய சகோதரி. 
எருசலேமின்‌ குடிகள்‌  சமாரியாவின்‌. 
விக்கிரகாராதனையை பின்பற்றி, 
கர்த்தருக்கு விரோதமாகத்‌ 
துரோகம்பண்‌ ணுகிறார்கள்‌. கர்த்தர்‌ 
அவர்களுடைய பாவத்திற்கு தண்டனை 
கொடுக்கிறார்‌. யூதாவின்‌ மனுஷர்‌ யாரை 
பகைக்கிறார்களோ அவர்களுடைய கையிலும்‌, 

ர்கள்‌ ம்விட்‌ பிரிந்தவர்களின்‌ 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


வடக்கு இஸ்ரவேல்‌ தேசத்தார்‌ 
அந்நிய தேசத்து சிறையிருப்புக்குப்போனது 
போல, தெற்கு யூதாதேசத்தாரும்‌ அந்நிய 
தேசத்து சிறையிருப்புக்குப்‌ போகிறார்கள்‌. 
யூதாதேசத்தார்‌, வடக்கு இஸ்ரவேல்‌ 
தேசத்தாரின்‌ வழியிலே நடந்தார்கள்‌. கர்த்தர்‌ 
சமாரியாவின்‌ பாத்திரத்தை, யூதாவின்‌ 
கையிலே குடிக்க கொடுக்கிறார்‌. 


கர்த்தர்‌ யூதாதேசத்தாரைப்‌ பார்த்து, 
நீ உன்‌ ாதரிமினுடைய ஆழமும்‌ 
அகலமுமானதும்‌ நிறைய வார்க்கப்பட்டதுமான 
பாத்திரத்தைக்‌ குடித்து, நகைப்பும்‌ 
பரியாசமுமாவாய்‌. சமாரியா என்னும்‌ உன்‌ 
சகோதரியினுடைய பாத்திரமாயிருக்கிற 
பிரமிப்பும்‌ பாழ்க்கடிப்பும்‌ என்கிற பாத்திரத்தால்‌ 
சஞ்சலத்தினாலும்‌ 

நீ அதில்‌ இருக்கிறதைக்‌ 

அதின்‌ ஓடுகளை 

உன்‌ ஸ்தனங்களைக்‌ 

(எசே 23:32-34) என்று 


தாலின்‌ மனுஷர்‌ கர்த்தரை 
மறந்துவிட்டார்கள்‌. அவர்கள்‌ கர்த்தரை 
தங்களைவிட்டுப்‌ புறம்பே தள்ளிலிட்டார்கள்‌. 
இதன்‌ நிமித்தமாக, யூதாவின்‌ மனுஷரும்‌, 

தங்களுடைய 

தங்களுடைய 
வேசித்தனங்களையும்‌ சுமப்பார்கள்‌ என்று 
கர்த்தராகிய ஆண்டவர்‌ சொல்லுகிறார்‌ 
(எசே 2 


அந்நிய தேசத்து  சிறையிருப்புக்கு 
ஏராளமான  ஜாதியாரும்‌, அநேக 
தேசத்தாரும்‌ போயிருக்கிறார்கள்‌. ஆனாலும்‌, 
சிறையிருப்புக்குப்‌ போவதற்கு. 
யூதாதேசத்தைப்போல 
விக்கிரகாராதனை 
வேறொன்றுமில்லை. 
சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்த பின்பு, 
யூதாதேசத்தைப்போல,  விக்கிரகங்களையும்‌, 
விக்கிரகாராதனையையும்‌ விட்டு விலகி 
வந்த தேசத்தாரும்‌ வேறு ஒருவருமில்லை. 
சிறையிருப்புக்கு பின்பு யூதாதேசத்தாருடைய 
இருதயங்களில்‌ மறுமலர்ச்சி உண்டாயிற்று. 
அவர்களுடைய இருதயங்கள்‌ 
புதுப்பிக்கப்பட்டது. பாபிலோன்‌ தேசத்து 
யூதாதேசத்தாரை, 
தரகராக வலிக்கு 





i THE 
TT 
சமாரியாவின்‌ 


எருசலேமின்‌ அழிவும்‌ 
எசே: 28:36-49 


அழிவும்‌, 


எசே 28:38. பின்னும்‌ கர்த்தர்‌ என்னை 
நோக்கி: மனுபுத்திரனே, தீ 
அகோலாளையும்‌ அகோலிபானையும்‌ 
குறித்து வழக்காட மன தானால்‌, 
அவர்களுடைய அருவருப்புகனை 
அவர்களுக்குத்‌ தெரியக்காட்டு. 


எசே 28:87. 
விபசாரம்பண்ணினார்கன்‌; 
கைகளில்‌ இரத்தமும்‌ இருக்கிறது; 
அவர்கள்‌ தங்கள்‌ 'நரகலான 
விக்கிரகங்கனோடே விபசாரம்பண்ணி, 
தாங்கள்‌ எனக்குப்‌ பெற்ற 
தங்கள்‌ பின்னைகனையும்‌ 
அவைகளுக்கு இரையாகத்‌ 
தீக்கடக்கப்பண்ணினார்கள்‌.. 


அவர்கள்‌. 
அவர்கள்‌. 


எசே 28:38. அன்றியும்‌ அவர்கள்‌ என்‌: 
பரிசுத்த ஸ்தலத்தை அத்நானிலேதானே 
தீட்டுப்படுத்தி, என்‌ ஓய்வுநாட்களைப்‌ 
பரிசுத்தக்குலைச்சலாக்கினார்கள்‌. 


எசே 28:39, அவர்கள்‌. 
பின்னைகனைத்‌ தங்கள்‌ 
விக்கிரகங்களுக்கென்று யலியிட்ட 
பின்பு, அவர்கள்‌ என்‌ பரிசுத்த 
ஸ்தலத்தைப்‌ பரிசுத்தக்குலைச்சலாக்க 
அந்நானில்தானே அதற்குன்‌ 
யிரவேசித்தார்கன்‌; இதோ, என்‌ 
ஆலயத்தின்‌ நடுவிலே இப்படிச்‌ 
செய்தார்கள்‌. 


தங்கள்‌. 
நரகலான 


எசே 29:40. 'இதூவுமல்லாமல்‌, 
தூரத்திலுன்ன புருஷரிடத்திற்குத்‌ தூது. 
அனுப்பி, அவர்களை வரவழைத்தார்கள்‌; 
அவர்கள்‌ வந்தார்கள்‌; 
அவர்களுக்கென்று தீ குனித்து, உன்‌ 
கண்களில்‌ மையிட்டுக்‌ கொண்டு, 
ஆபரணங்களால்‌ உன்னை 
அலங்கரித்து, 


எசே 28:41. சிறந்த மஞ்சத்தின்மேல்‌ 
உட்கார்த்துகொண்டாம்‌5. ன்‌ 
முன்னே ஒரு 
ஆயத்தம்பண்ணப்பட்டிருத்தது; என்‌ 
தூபவர்க்கத்தையும்‌ ன்‌ 
எண்ணெயையும்‌ 
வைத்தாய்‌. 


என்‌ 
அதின்மேல்‌ 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எசே: 28:42. அவனிடத்திலே அந்தச்‌ 
சுத்தடியின்‌ இரைச்சல்‌ அடங்கின 
பின்பு, ஜனத்திரனான புருஷரையும்‌ 
அழைத்தனுப்பினார்கள்‌; சுபேயர்‌ 
வனாத்தரத்திலிருத்து கொண்டுவரப்‌: 
பட்டார்கள்‌; இவர்கள்‌ அவர்களுடைய 
கடகங்களையும்‌. 

தலைகளில்‌ 


விபசாரங்களில்‌ 
கிழவியானவனைக்‌ குறித்து அவள்‌ 
இன்னும்‌ தன்‌ வேசித்தனங்களைச்‌. 
செய்வானோ என்றேன்‌. 


எசே 28:44. பரஸ்திரீயினிடத்திலே. 
பிரவேசிக்குமாப்போல அவளிடத்தில்‌ 
பபிரவேசித்தார்கள்‌; இந்தப்‌ 
பிரகாரமாக முறைகேடானவர்களாகிய 
அகோலாளிடத்திலும்‌ 
அகோலிபாவிடத்திலும்‌ 
யிரவேசித்தார்கன்‌. 


எசே. 23:45. ஆகையால்‌, விபசாரிகளை 
நியாயத்‌ தீர்க்கிற ிரகாரமாகவும்‌, 
இரத்தஞ்சிந்தும்‌. ஸ்திரீகளை 
நியாயத்‌ தீர்க்கிற யிரகாரமாகவும்‌, 
நீதிமான்கள்‌ அவர்களை 
நியாயத்‌ தீர்ப்பார்கள்‌; அவர்கள்‌ 
விபசாரிகன்‌, அவர்களுடைய கைகளில்‌ 


இரத்தம்‌ இருக்கிறது. 


எசே 29:46. கர்த்தராகிய ஆண்டவர்‌ 
சொல்லுகிறது என்னவென்றால்‌: நான்‌: 
அவர்களுக்கு விரோதமாய்‌ ஒரு 
கூட்டத்தை வரப்பண்ணி, அவர்களை 
அலைச்சலுக்கும்‌ கொன்ளைக்கும்‌. 
ஒப்புக்கொடுப்பேன்‌. 


எசே 29:47. 
அவர்களைக்‌ 
பட்டயங்கனால்‌ 
போடுவார்கள்‌; 


அந்தக்‌ கூட்டத்தார்‌ 
கல்லெறிந்து, தங்கள்‌. 
வெட்டிப்‌ 
அவர்களுடைய 
குமாரரையும்‌ அவர்களுடைய 
குமார த்திகளையும்‌: கொன்று, 
அவர்களுடைய வீடுகளை அக்கினியால்‌ 
௬௯ட்டெரிப்பார்கன்‌.. 





i FTE 
TT 


எசே 29:48. 
ஸ்திரீகளும்‌ 

உங்கள்‌ 

செய்யாதிருக்கும்படி, முறைகேட்டைத்‌ 
தேச.த்தைவிட்டு ஒழியப்பண்ணுவேன்‌. 


எசே 28:49. உங்கள்‌ முறைகேட்டை 
உங்கள்மேல்‌. சுமத்துவார்கன்‌; 
அப்பொழுது தீங்கன்‌ உங்கள்‌ நரகலான 
விக்கிரகங்களைச்‌. சேவித்த 
பாவங்களைச்‌ சுமந்து, நான்‌ 
கர்த்தராகிய ஆண்டவர்‌ என்று 
அநித்துகொள்வீர்கள்‌. 


அவட்கு இவ்ரவேல்‌.  தோத்திலள்ள 
பத்துக்கோத்திரத்தாரும்‌ அந்நிய தேசத்து. 
சிறையிருப்புக்குப்‌ போய்விடுகிறார்கள்‌ 
சமாரியாவிலே மீதமானவர்கள்‌, 
யூதாதேசத்திற்கு வருகிறார்கள்‌. 
எருசவேமிலே குடியேறுகிறார்கள்‌. 

முன்பு சமஸ்த இஸ்ர 

வடக்கு இஸ்ரவேல்‌ தேசம்‌ என்றும்‌, தெற்கு 
யூதாதேசம்‌ என்றும்‌ இரண்டாய்ப்‌ பிரிந்தது. 
அது இப்போது, மறுபடியும்‌ ஒன்றாய்ச்‌ 
சேர்ந்திருக்கிறது. இரண்டு சகோதரிகளும்‌ 
ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள்‌. 


வடக்கு இஸ்ரவேல்‌ தேசமும்‌, தெற்கு 
யூதாதேசமும்‌ மறுபடியும்‌. ஒன்று 
சேர்ந்ததினால்‌, யூதாதேசத்திலே நன்மை 
உண்டாவதற்கு பதிலாக, தீமையே 
உண்டாயிற்று. 

“மனுபுத்திரனே, நீ அவர்களுக்காக: 
வழக்காடுவாயோ? வழக்காட மனதானால்‌, நீ 
அவர்கள்‌ பிதாக்களின்‌ அருவருப்புகளை 
தர்க்கம்‌ தெரியக்காட்டி அவர்களை 

கர்த்தராகிய ஆண்டவர்‌ 
கதத என்னவென்றால்‌, நான்‌ 
இஸ்ரவேலைத்‌ தெரிந்துகொண்ட நாளிலே 
யாக்கோபு வம்சத்து ஜனங்களுக்கு நான்‌ 
ஆணையிட்டு, எகிப்துதேசத்தில்‌ என்னை 
இவர்களுக்குத்‌ தது ட்‌ உங்கள்‌ 
தேவன! என்று 
வன்‌! ச 5) 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


எசேக்கியேல்‌. எருசலேமுக்காக 
வழக்காட மனதாயிருந்தார்‌. அதுபோலவே 
இப்போது அகோலாளையும்‌, 
அகோலிபாளையும்‌ குறித்து வழக்காட 
மனதாயிருக்கிறார்‌. சமாரியாவுக்காகவும்‌, 
எருசலேமுக்காகவும்‌ எசேக்கியேல்‌. 
கர்த்தரிடத்தில்‌ பரிந்து பேச விரும்புகிறார்‌. 
கர்த்தரோ  எசேக்கியேலிடம்‌, ஏற்கெனவே 
சொன்னதுபோல, இப்போதும்‌, 
'அவர்களுடைய ப்புக்களை 
அவர்களுக்கு தெரியக்காட்டு” (எசே 23:36) 
என்று சொல்லுகிறார்‌. 

சமாரியாவில்‌ 
யூதாதேசத்தாரும்‌ 
ஆராதிக்கிறார்கள்‌. 
விக்கிரகாராதனையை விபசாரம்‌ 


மீந்திருக்கிறவர்களும்‌, 
விக்கிரகங்களை 
கர்த்தர்‌ 
என்று 
“அவர்கள்‌ 
அவர்கள்‌ 
கைகளில்‌ இரத்தமும்‌ இருக்கிறது: அவர்கள்‌ 
தங்கள்‌ நரகலான  விக்கிரகங்களோடே 
விபசாரப்பண்ணி, தாங்கள்‌ எனக்குப்‌ பெற்ற 
தங்கள்‌ பிள்ளைகளையும்‌ அவைகளுக்‌( 
இணையாகத்‌  தீக்கடக்கப்பண்ணினார்கள்‌"' 
(எசே 23:37) என்று கர்த்தர்‌ அவர்கள்மேல்‌ 
குற்றம்‌ சொல்லுகிறார்‌, 


இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌. கர்த்தரோடு 
திருமண உடன்படிக்கை செய்திருக்கிறார்கள்‌. 
கர்த்தரே அவர்களுக்கு மணவாளன்‌. 
இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ கர்த்தருடைய 
மணவாட்டியாயிருக்கிறார்கள்‌. மணவாட்டி 
கறைபடாத  குன்னிகையாயிருக்கவேண்டும்‌. 
ஆனால்‌ அவர்களோ கர்த்தருக்கு 
விரோதமாகத்‌ துரோகம்‌ செய்து விபசாரம்‌ 
பண்ணுகிறார்கள்‌. அவர்கள்‌ கர்த்தரோடு 
செய்து கொண்ட திருமண உடன்படிக்கையை 
முறித்துப்போடுகிறார்கள்‌. அவர்கள்‌ 
நரகலான விக்கிரகங்களோடே விபசாரம்‌ 
பண்ணுகிறார்கள்‌. தங்களுடைய பிள்ளைகளை 
மோளேகுக்கு அக்கினியிலே 
தகனிக்கிறார்கள்‌. இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ 
கர்த்தருக்கு பெற்ற தங்கள்‌ பிள்ளைகளை 
தீக்கடக்கப்பண்ணுகிறார்கள்‌. 





i a 
TT 


யூதாவின்‌ மனுஷரும்‌, எருசலேமின்‌ 


குடிகளும்‌ விக்கிரகங்களோடே விபசாரம்‌ 
அவர்கள்‌ 
ஸ்தலத்தையும்‌ 


பண்ணுவது மாத்திரமல்ல, 
கர்த்தருடைய பரிசுத்த 
'ீட்டுப்படுத்துகிறார்கள்‌. 
ஒய்வுநாட்களை 
குலைச்சலாக்குகிறார்கள்‌. அவர்கள்‌ 
நாளில்‌ ஒய்வநாட்களை 
குலைச்சலாக்குகிறார்களோ, அதே நாளிலே, 
அவர்கள்‌ கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலத்தை 
தீட்டுப்படுத்தவும்‌ செய்கிறார்கள்‌. 


“அவர்கள்‌ தங்கள்‌ பிள்ளைகளைத்‌ 
தங்கள்‌ நரகலான விக்கிரசுங்களுக்கென்று 
பலியிட்டபின்பு, அவர்கள்‌ என்‌ 
பரிசுத்தஸ்தலத்தைப்‌ பரிசுத்தக்குலைச்சலாக்க. 
அந்நாளில்தானே அதற்குள்‌ 
பிரவேசித்தார்கள்‌: இதோ, என்‌ ஆல 
நடுவிலே இப்படிச்‌ செய்தார்கள்‌" (எ! 23௮) 
என்று கர்த்தர்‌ யூதா மனுஷருடைய 
விக்கிரகாராதனைகளையும்‌, 
மீறுதல்களையும்‌, அக்கிரமங்களையும்‌ பற்றிச்‌ 
சொல்லுகிறார்‌. 

இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ 
விட்டு விலகி அந்நிய 
பின்பற்றிப்போகிறார்கள்‌. 
தூபங்காட்டுகிறார்கள்‌. அவர்கள்‌ கர்த்தரை 

அந்நிய தேசத்தாரை 
யூதாவின்‌ மனுஷர்‌ 
தேசத்தின்‌ பாதுகாப்புக்கு, 
உடன்படிக்கை பண்ணாமல்‌, 
உடன்படிக்கை 


யூதாவின்‌ மனுஷர்‌ அந்நியரோடு 
உடன்படிக்கை பண்ணுவதற்கு மிகுந்த 
பிரயாசங்களை மேற்கொள்கிறார்கள்‌. 

தூரத்திலுள்ள புருஷரிடத்திற்கு தூதுஅனுப்பி, 
அவர்களை வரவழைக்கிறார்கள்‌. அவர்களும்‌ 
வருகிறார்கள்‌. 


பண்ட னய, நீ குளித்து, உன்‌ 
கண்களில்‌ கொண்டு, 
ஆபரணங்களால்‌ ன அலங்கரித்து. 
சிறந்த மஞ்சத்தின்மேல்‌. 
உட்கார்ந்துகொண்டாய்‌: அதின்‌ முன்னே ஒரு 
பீடம்‌ ஆயத்தம்பண்ணப்பட்டிருந்தது: என்‌: 
எண்ணெயையும்‌ 
(எசே 23:40,41) 
யூதாமனுஷருடைய 

பாவங்களை விரிவாய்ச்‌ சொல்லுகிறார்‌. 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


யூதாவின்‌ மனுஷர்‌ புறஜாதியார்‌ 
எல்லோரோடும்‌. உடன்படிக்கை 
செய்கிறார்கள்‌. அவர்களுக்கு மிகப்பெரிய 
ஆபத்துக்கள்‌ வந்தாலும்‌, அவர்கள்‌ அந்நிய 
தேசத்தாரை நம்புகிறார்களேயல்லாமல்‌, 
கர்த்தரை நம்பவில்லை. தூரத்திலுள்ள 
பரஷர்கள்‌ எல்லோரும்‌ யூதாநேசத்திற்கு 
வருகிறார்கள்‌. அவர்களுடைய சந்தடியின்‌: 
இரைச்சல்‌ அடங்கிப்போனது. ஆனாலும்‌. 
யூதர்கள்‌ அடங்கவில்லை. அவர்களுக்கு 
அமைதி உண்டாகவில்லை. 


யூதாதேசத்தார்‌ தூரத்திலுள்ள 
புருஷரிடத்திற்கு தூது அனுப்பி, அவர்களை 
தங்களிடத்திற்கு வரவழைத்ததுபோல, 
ஜனத்திரளான  புருஷரையும்‌ அழைத்து 
அனுப்பினார்கள்‌. சபேயர்‌ வனாந்தாத்திலி 
ருந்து கொண்டுவரப்பட்டார்கள்‌; யூதர்கள்‌ 
அவர்களுடைய கைகளில்‌ கடகங்களையும்‌ 
அவர்களுடைய தலைகளில்‌ அலங்காரமான 
கீரீடங்களையும்‌ போட்டார்கள்‌ (எசே 23:42), 


புருஷர்‌" என்னும்‌ 
கூட்டத்தைக்‌ கூட்டுவதற்காக 
கூட்டச்‌ சேர்க்கப்படும்‌ சாதாரண 
ஜனங்களைக்‌ குறிக்கும்‌. இவர்கள்‌ 
லிக்‌ அல்லது பராக்கிரமசாலிகளோ 

ஆனாலும்‌ தங்கள்‌ பக்கத்தில்‌ 
மென கூட்டம்‌ இருக்கவேண்டும்‌. 
என்பதைக்‌ காண்பிப்பதற்காக, யூதாவின்‌ 
மனுஷர்‌  ஜனத்திரளான சாநாரண 
புருஷரையும்‌ தங்களிடத்தில்‌ கூட்டிச்‌ 
சேர்க்கிறார்கள்‌. 


“ஜனத்திரளான 
வாக்கியம்‌, 


“சபேயர்‌ 
கொண்டு 


வனாந்தரத்திலிருந்து 
வரப்பட்டார்கள்‌” என்னும்‌ 


“வனாந்தரத்திலிருந்து 

குடிகாரர்கள்‌" என்று 

இஸ்ரவேல்‌. வம்சத்தார்‌ 

உடன்படிக்கை செய்து, 

தங்களுடைய ஐசுவரியங்களை அவர்களுக்கு 

அன்பளிப்பாகக்‌ கொடுக்கிறார்கள்‌. 

யூதர்கள்‌ கடகங்களையும்‌, அலங்காரமான 

கிரீடங்களையும்‌ சபேயருக்கு கொடுத்து. 

அவர்களை தங்கள்‌ 
வசமாக்கிக்கொள்கிறார்கள்‌. 





i THE 
TT 


ல்‌ வம்சத்தார்‌ அதிகமாய்ப்‌ 
பிரயாசப்பட்டு, அதிகமாய்ப்‌ பொருட்களை 
செலவு செய்து, அந்நிய தேசத்தாரோடு 
உடன்படிக்கை செய்கிறார்கள்‌. யூதர்களுக்கு 
கர்த்தரிடத்தில்‌ நம்பிக்கையில்லை. கர்த்தரே 
தங்களுக்கு அரணான கோட்டையும்‌, பலத்த 
துருகமுமாயிருக்கிறார்‌ என்னும்‌ எண்ணமும்‌. 
யூதர்கள்‌ மத்தியிலே இல்லை. ஆகையினால்‌ 
அவர்கள்‌ கர்த்தரை நம்புவதற்கு பதிலாக, 
மனுஷரை நம்புகிறார்கள்‌ கர்த்தருக்கு 
தங்கள்‌ இருதயத்தை ஒப்புக்கொடுப்பதற்கு 
பதிலாக, அந்நிய தேசத்தாருக்கு தங்கள்‌ 
ஐசுவரியங்களையும்‌, தங்கள்‌ உழைப்பின்‌ 
பலனையும்‌ ஒப்புக்கொடுக்கிறார்கள்‌. 


யூதாதேசத்தாரும்‌, புறஜாதி தேசத்தாரும்‌ 
எப்படித்தான்‌ உடன்படிக்கை பண்ணினாலும்‌, 
அவர்களுடைய உடன்படிக்கை நிலைக்காது. 
இந்த  உடன்படிக்கையினால்‌ இரண்டு 
தேசத்தாருக்குமே பிரயோஜனமுண்டாகாது. 
இரும்பும்‌ களிமண்ணும்‌ ஒன்றாய்க்‌ கலக்காது. 
அதுபோலவே யூதாதேசத்தாரும்‌, புறஜாதி 
தேசத்தாரும்‌ ஒன்றாய்க்‌ கலக்க முடியாது. 


யூதாதேசத்தார்‌ அந்நிய தேசத்தாரோடு 
உடன்படிக்கை பண்ணும்போது, கர்த்தர்‌ 
ங்கா சீர்வதிக்கமாட்டார்‌. 
அவர்களோடு உடன்படிக்கை பண்ணின 
அந்நிய தேசத்தாரையும்‌ ஆசீர்வதிக்கமாட்டார்‌. 
இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ கர்த்தரோடு 
உடன்படிக்கை பண்ணாமல்‌, அந்நிய 
தேசத்தாரோடு உடன்படிக்கை பண்ணுவது, 
கர்த்தருக்கு விரோதமான உடன்படிக்கை. 
கர்த்தருக்கு விரோதமான எந்தக்‌ காரியமும்‌ 
வெற்றி பெறாது. 


அந்நிய தேசத்தார்‌ இஸ்ரவேல்‌: 
வம்சத்தாருடைய அழைப்பை ஏற்று, 
அவர்களோடு உடன்படிக்கை 
பண்ணுகிறார்கள்‌. கர்த்தர்‌ இதுபற்றிச்‌ 
சொல்லும்போது. 'விபசாரங்களில்‌ 
கிழவியானவளைக்‌ குறித்து அவள்‌ இன்னும்‌ 
தன்‌ வே ங்களைச்‌ செய்வாளோ" 
(எசே 23:43) என்று சொல்லுகிறார்‌. 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சமாரியாவில்‌ 
யூதாதேசத்தார்மீதும்‌ 
நனாயத்தியபு வரம்‌ 
பாவங்களினியித்தமாய்‌ 
தண்டனை கிடைக்கும்‌. 
கர்த்தருடைய நாமத்தினால்‌ 
நியாயந்தீர்ப்பார்கள்‌. 


மீதமானவர்கள்மீதும்‌, 
கர்த்தருடைய 
அவர்களுடைய 
அவர்களுக்கு 
தீர்க்கதரிசிகள்‌ 
அவர்களை 


'விபசாரிகளை நியாயந்தீர்க்கிற 
பிரகாரமாகவும்‌, இரத்தஞ்சிந்தும்‌ ஸ்திரீகளை 
நியாயந்தீர்க்கிற பிரகாரமாகவும்‌, நீதிமான்கள்‌ 
அவர்களை நியாயந்தீர்ப்பார்கள்‌; அவர்கள்‌ 
விபசாரிகள்‌, அவர்களுடைய கைகளில்‌ 
இரத்தம்‌ இருக்கிறது” (எசே 23:45) என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 

கர்த்தர்‌ நீதியுள்ளவர்‌. அவருடைய 
ிசுத்தவான்களும்‌ தியுள்ளவர்கள்‌. 
துன்மார்க்கருக்கு நியாயத்தீர்ப்பு உண்டு 
நீதிபரரும்‌, நீதிமான்களும்‌ பாவிகளை 


நியாயந்தீர்ப்பார்கள்‌. 


"நான்‌ அவர்களுக்கு விரோதமாய்‌ ஒரு 
கூட்டத்தை... வரப்பண்ணி, அவர்களை 
அலைச்சலுக்கும்‌. கொள்ளைக்கும்‌ 
ஒப்புக்கொடுப்பேன்‌. அந்தக்‌ கூட்டத்தார்‌ 
அவர்களைக்‌ கல்லெறிந்து, தங்கள்‌ 
பட்டயங்களால்‌. வெட்டிப்போடுவார்கள்‌:: 
அவர்களுடைய குமாரரையும்‌ அவர்களுடைய 
குமாரத்திகளையும்‌ கொன்று. அவர்களுடைய 
வீடுகளை அக்கினியால்‌ சுட்டெரிப்பார்கள்‌” 
(எசே 234647) என்று கர்த்தராகிய 
ஆண்டவர்‌ சொல்லுகிறார்‌. 


எருசலேம்‌ தேவனுடைய நகரம்‌. அது 
கர்த்தருடைய பரிசுத்த நகரம்‌. அந்த 
எருசலேம்‌ இப்போது, வேசியின்‌ 
நகரமாயிற்று. கர்த்தருடைய நியாயத்‌; 
எருசலேமின்மீது வருகிறது. த்‌ 
erty விரோதமாக 


சொ்ியிரககிறார்‌ (எசே 23:22-27), 
இங்கு மறுபடியுமாய்‌ எருசலேமுக்கு 
நியாயத்தீர்ப்பைச்‌ 





i= FTE 
TT 


தேவனிடம்‌ 
கழகத்‌ தேவனே வு தேசத்திலிருந்து 
அவர்களைப்‌ புறப்படப்பண்ணினார்‌ என்று 
அங்கிகரிக்கிறார்‌. யாத்‌ 327 ஆவது 
வசனத்தில்‌ தேவன்‌ மோசேயிடம்‌ ப்‌ 


உன்‌ ஜனங்கள்‌' 
புத்திரரைப்‌ பற்றிக்‌ கூறுகிறார்‌. 
புத்திரரைத்‌ தேவனும்‌, தம்முடைய ஜனமாக. 
அங்கீகரிக்கவில்லை. மோசேயும்‌ அவர்களை 
தன்னுடைய ஜனமாக அங்கீகரிக்கவில்லை. 
இப்பொழுது அவர்கள்‌ வனாந்தரத்தில்‌: 
அனாதைகளைப்‌ போல இருக்கிறார்கள்‌. 
மோசே தேவனாகிய கர்த்தரை, 
“கர்த்தாவே, தேவரீர்‌" என்று அழைக்கிறார்‌. 
கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரை புறக்கணித்து 
ஒதுக்கி தள்ளிவிட்டார்‌. தேவனாகிய கர்த்தர்‌ 
இஸ்ரவேலின்‌ தேவனாகயிராவிட்டாலும்‌, 


என்று சொல்லி ஜெபம்பண்ணுகிறார்‌ 


கர்த்தர்‌ மோசேயை பார்த்து “நீ 

என்னை விட்டு விடு” என்று சொன்னார்‌ 

கர்த்தர்‌ இந்த வார்த்தையை சொல்லும்போது. 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்காக 

தணித்தல்‌ பரிந்து பேசி ஜெபம்பண்ணுவதை 

விரும்பாதது போல தெரிகி, 

மோசே 


மெய்யாகவே, 

புத்திரருக்காக தம்மிடத்தில்‌ _ 

ஜெபம்பண்‌ ணுமாறு, ர்‌ 

உற்சாகப்படுத்துகிறார்‌. விசுவாசத்தோடு 

ஏறெடுக்கப்படும்‌ ஜெபம்‌ வல்லமையுள்ளது. 

நீதிமினாலேயே. 
புத்திரர்மேல்‌ 
கர்த்தருடைய 


கர்த்தர்‌ தம்முடைய 
இஸ்ரவேல்‌ 
கோபங்கொண்டிருக்கிறார்‌. 


கோபங்கொண்டிருக்கிறார்‌. 

அவர்‌ மீது குற்றம்‌ சொல்லவில்லை. 
ஆனாலும்‌ கர்த்தருடைய கோபம்‌ மிகவும்‌ 
அதிகமாயிருக்கிறது என்றும்‌, அவருடைய 
கோபம்‌ இஸ்ரவேல்‌ ஜனங்களுக்கு. 
விரோதமாக பற்றியெரிகிறது என்றும்‌ மோசே 
மிகுந்த வேதனையோடு கர்த்தரிடத்தில்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்காக பரிந்துபேசுகிறார்‌. 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


மோசேயின்‌ வாயில்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்காக பரிந்து பேசும்‌ வார்த்தைகள்‌ 
நிரம்பிமிருக்கிறது. அவர்‌ கர்த்தரோடு 
விவாதம்பண்ணுவதுபோல தெரிகிறது. 
தன்னுடைய சாதுரிய வார்த்தைகளினால்‌ 
கர்த்தரை அசைக்க முடியாது என்பது 
மோசேக்கு நன்றாய்த்‌ தெரியும்‌. ஆனாலும்‌ 
விசுவாசமுள்ள ஜெபம்‌ ஜெயத்தைக்‌ 
கொடுக்கும்‌ என்று மோசே 
நம்பிக்கையோடிருக்கிறார்‌. 


புத்திரர்மீது 

யியினிடத்தில்‌ 
அவர்களைப்பற்றிச்‌ சொல்லும்போது, “எகிப்து, 
தேசத்திலிருந்து நீ நடத்திக்கொண்டு வந்த 
உன்‌ ஜனங்கள்‌! (யாத்‌ 32:7) என்று 
சொன்னார்‌. கர்த்தர்‌ தன்னிடத்தில்‌ சொன்ன 
இந்த வார்த்தைகளை, மோசே 
கர்த்தரிடத்தில்‌ மிகுந்த 
மறுபடியுமாய்ச்‌ சொல்லுகிறார்‌. 


“கர்த்தாவே, தேவரர்‌ மகா 
பலத்தினாலும்‌ வல்லமையுள்ள கையினாலும்‌ 
எகிப்து தேசத்திலிருந்து புறப்படப்பண்ணின 
உம்முடைய ஜனங்கள்‌" (யாத்‌ 32:1) என்று 
மோசே ப்‌ புத்திரரைப்பற்றிச்‌ 
சொல்லுகிறார்‌. கர்த்து: இஸ்‌! 
புத்திரருடைய லண கக்கா 
கர்த்தருடைய ஊழியக்காரர்‌ மாத்திரமே. 
மோசே அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து, 
நடத்திக்கொண்டு வரவில்லை. கர்த்தரே 
அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து 
புறப்படப்பண்ணினவர்‌. மோசே கர்த்தருடைய 
கரத்திலே பயன்படுத்தப்படும்‌ ஒரு கருவியாக 
மாத்திரமே இருக்கிறார்‌. 


பணிவோடு 


அபாத்திரராயிருக்கிறார்கள்‌.. கர்த்தருடைய 
உதவிகளைப்‌ பெற்றுக்கொள்வதற்கு 
அவர்களுக்கு எந்த வதம்‌ தகுதியுமில்லை. 
தம்முடைய 
இஸ்ரவேல்‌ புத்திரரை 
எகிப்து தேசத்திலிருந்து புறப்படப்பண்ணினார்‌. 
அவர்கள்‌ எகிப்தியரின்‌ தெய்வங்களை 
ஆராதித்தாலும்‌, கர்த்தர்‌ தம்முடைய 
மகாபலத்தினாலும்‌, வல்லமையுள்ள 
கையினாலும்‌, அவர்களை எகிப்து 
தேசத்திலிருந்து புறப்படப்பண்ணினார்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


எருசலேமை அழித்துப்போடவேண்டும்‌. 
என்பது கர்த்தருடைய நோக்கமல்ல. 
சுத்தப்படுத்த வேண்டும்‌. 
கர்த்தருடைய சித்தம்‌. 
அக்கினியில்‌ புடமிடும்போது, 
களிம்புகள்‌ நீங்கும்‌ 
திங்க்‌ விளங்கும்‌. 
கர்த்தர்‌ 
கட்டெரிக்கும்போது 
நீங்கும்‌. அது 
பரிசுத்த நகரமாகும்‌. 


எருசலேமின்‌ பாவங்கள்‌ 
மறுபடியும்‌ கர்த்தருக்கு 


கர்த்தர்‌ எருசலேமை புடமிடுகிறார்‌ 
'இவ்விதமாய்‌ திர்‌ 


(எசே 23:48) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


தாலின்‌ மனுஷரும்‌ எருசலேமின்‌ 
கரகரும்‌ கர்த்தரைவிட்டு விலகி அந்நிய 
தெய்வங்களை பின்பற்றிப்போனார்கள்‌. 
விக்கிரகங்களுக்கு 'தூபங்காட்டினார்கள்‌. 
நரகலான விக்கிரகங்களை சேவித்தார்கள்‌. 
விக்கிரகாராதனையினால்‌ தங்களுக்கு, 
உண்டாகும்‌ என்று 
அவர்களுக்கு ஒரு 

நன்மையும்‌ உண்டாகவில்லை. 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இப்போது கர்த்தர்‌ எருசலேம்‌ 
க்‌ அக்கினியால்‌ கட்டெரிக்கிறார்‌. 
தாதேசம்‌ அழிந்துபோகிறது. 
இவைபெக்னவற்றற்க்‌ யூதாதேசத்தாருடைய 


பாவங்களே காரணம்‌. 


யூதாதேசம்‌ அழிவதைப்‌ பார்க்கிறவர்கள்‌ 
எல்லோரும்‌, யூதாமனுஷருடைய 
முறைகேட்டை அவர்கள்மேல்‌ சுமத்துவார்கள்‌. 
அப்போது யூதர்கள்‌ தங்கள்‌ நரகலான 
விக்கிரகங்களை சேவித்த பாவங்களை 
சுமப்பார்கள்‌. 


| இஸ்ரவேலின்‌ பரிசுத்தரே கர்த்தராகிய 


எ, யூதாதேசத்தார்‌, 
தங்கள்‌ அழிவுக்கு மத்தியிலே 
அறிந்துகொள்வார்கள்‌. யூதர்கள்‌ 
செழித்திருந்த காலத்தில்‌ கர்த்தரை 
மறந்துவிட்டார்கள்‌. இப்போது அவர்கள்‌ 
அழிந்துபோகிற காலத்தில்‌, கர்த்தரை 
அறிந்துகொள்கிறார்கள்‌. கர்த்தருடைய 
வார்த்தைகளைவிட, அவருடைய 
கோலினால்‌ உண்டாகும்‌ சிட்சைகளே அதிக 
பிரயோஜனமுள்ளதாயிருக்கும்‌. 





எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


பாபிலோன்‌ ராஜா எருசலேமுக்கு 
விரோதமாக முற்றிக்கைப்போட்டிருக்கிறான்‌. 
இந்த குறிப்பிட்ட காலத்தில்‌ கர்த்தருடைய 
வார்த்தை எசேக்கியேலுக்கு உண்டாயிற்று. 
பாபிலோன்‌ ராஜா எருசலேமிலே 
பாளயமிறங்கியிருக்கும்போது. எருசலேம்‌. 
நகரத்தாருக்கு மிகுந்த துன்பங்களும்‌, 
வேதனைகளும்‌ உண்டாகும்‌. எசேக்கியேல்‌ 
அவர்களுடைய வேதனையை, அடுப்பில்‌ 
வைய்கப்பட்டிருக்கிற கொப்பரையை 
அடையாளமாகக்‌ காண்பித்து விவரிக்கிறார்‌ 
(எசே 241-14). 


எசேக்கியேலின்‌ 
மரித்துப்போனாள்‌. 


மனைவி 
எசேக்கியேலோ 
தன்‌ மனைவிக்காக 
எருசலேமின்‌ அழிவுக்கும்‌ 


அடையாளமாயிருக்கிறது. 
மிகவும்‌ 


அழிவு 
(எசே 2415-27). 


கொப்பரை 
எசே: 24:1-14 


எசே: 240. ஒன்பதாம்‌ வருஷம்‌ பத்தாம்‌ 
மாதம்‌ பத்தாந்தேதியிலே கர்த்தருடைய 
வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர்‌: 
எசே 24:2. மனுபுத்திரனே, இந்த 
நாளின்‌ பேரையும்‌ இந்தத்‌: 
தேதியையும்‌ நீ எழுதிவை, இந்தத்‌. 
தேதியில்தானே பாபிலோன்‌ ராஜா 
எருசலேமில்‌ பானயமிறங்கினான்‌.. 


எசே 243. இப்போதும்‌ தீ 
கலகவீட்டாருக்கு ஒரு உபமானத்தைக்‌ 
காண்பித்து, அவர்களை நோக்கி: 
கர்த்தராகிய ஆண்டவர்‌ உரைக்கிறது 
என்னவென்றால்‌, ஒரு கொப்பரையை 
அடுப்பிலே ஷை அதை அடுப்பிலே 
வைத்து, அதிலே தண்ணீரை விடு. 


QOODNENS 
PUBLISHERS 


எசே 24:4. சகல நல்ல கண்டங்களான 
நின்னத்தொடைகளும்‌ 
முன்னத்தொடைகளுமாகிய 
கண்டங்களைச்‌ சேர்த்து அதிலே போடு; 
நல்ல எலும்புகளால்‌ அதை நிரப்பு. 


எசே. 545. ஆட்டுமத்தையில்‌ 
தெரித்துகொன்னப்பட்டதை அதற்காகக்‌ 
கொண்டு வத்து, எதூம்புகனை அதின்‌: 
கீழே குவித்து எநிக்கவேண்டும்‌; 
அதிலுள்ள எலும்புகளும்‌. 
வேகத்தக்கதாக அதைப்‌ 
பொங்கப்பொங்கக்‌ காய்ச்சவேண்டும்‌. 


எசே 24:6. இதற்காகக்‌ கர்த்தராகிய 
ஆண்டவர்‌ சொல்லுகிறது. 
என்னவென்றால்‌: நுரை 
ஓட்டிக்கொண்டிருக்கிறதூம்‌ நுரை 
நீங்காததுமாகிய கொப்பரை 
என்னப்பட்ட. இரத்தஞ்சிந்திய 
நகரத்துக்கு ஜயோ! அதில்‌ 
இருக்கிறதைக்‌. கண்டங்கண்டமாக 
எடுத்துக்கொண்டு போ; அதின்பேரில்‌ 
சீட்டுப்போடலாகாது. 

எசே 24:7. அவன்‌ இரத்தம்‌ அவள்‌ 
நடுவில்‌ இருக்கிறது; மண்ணிலே 
மறைந்து போகும்படி. அதைத்‌ 
தரையிலே ஊற்றாமல்‌ கற்பாறையிலே 
ஊற்றிப்போட்டான்‌. 


எசே நீதியைச்‌. 
சமிக்கட்டுவதற்காகக்‌ கோபம்‌ மூளும்படி. 
நான்‌ அவன்‌ இரத்தத்தை மறைக்காமல்‌ 
கன்மலையின்மேல்‌ வைத்தேன்‌. 


எசே 24:9. ஆதலால்‌, 
ஆண்டவர்‌ சொல்லுகிறது 
என்னவென்றால்‌: இரத்தஞ்சித்திய 
நகரத்துக்கு ஐயோ! நான்‌ பெரிதான 
கட்டைகளைக்‌ குவித்து 
எரியப்பண்ணுவேன்‌. 


கர்த்தராகிய 


எசே. 24:10. திரனான விறகுகளைக்‌ 
கூட்டு, தீயை மூட்டு, இறைச்சியை 
முறுகவேவித்துச்‌ சம்பாரங்களை இடு; 
எலும்புகனை எரித்துப்போடு. 





எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


எசே 24:11. பின்பு கொப்பரை காய்த்து, 
அதின்‌ களிம்பு வெத்து, அதற்குன்‌ 
இருக்கிற அதின்‌ அழுக்கு உருகி, 
அதின்‌ நுரை நீங்கும்படி அதை 
வெறுமையாகத்‌. தழலின்மேல்‌ 
வை. 


எசே 2412. அது மகா வருத்தத்தை 
உண்டாக்கியும்‌, அதின்‌ திரனான நுரை 
அதை விட்டு நீங்கவில்லை; அதின்‌ நுரை 
அக்கினிக்கு உன்னாகவேண்டியது. 


எசே 2448. உன்‌ அசுத்தத்தோடே. 
முறைகேடும்‌. இருக்கிறது; தான்‌ 
உன்னைச்‌. சுத்திகரித்தும்‌, ந 
குத்தமாகாதபடியினால்‌, இணி என்‌: 
உக்கிரம்‌ உன்னில்‌ ஆநித்தீருமட்டும்‌. 
உன்‌ அசுத்தம்‌ நீங்கிக்‌ 
சுத்திகரிக்கப்படமாட்டாய்‌. 


எசே 24414. கர்த்தராகிய நான்‌ இதைச்‌ 
சொன்னேன்‌; இக லும்‌ நான்‌ 
இதைச்‌. ய்வேன்‌; நான்‌ 
வ்கி 'தப்பவிடுவதும்‌ 
மனஸ்தாபப்படுவதும்‌ இல்லை; 
வழிகளுக்கும்‌ 
செய்கைகளுக்குந்தக்கதாக. 
நியாயந்தீர்ப்பார்கனென்று 
கர்த்தராகிய ஆண்டவர்‌ சொல்லுகிறார்‌. 


பாபிலோன்‌ ராஜாவாகிய 
நேபுகாத்நேச்சார்‌ எருசலேமுக்கு விரோதமாக 
முற்றிக்கைப்போடுகிறான்‌. ஒன்பதாம்‌ வருஷம்‌, 
பத்தாம்‌ மாதம்‌, பத்தாம்‌ தேதியிலே, 
பாபிலோன்‌ ராஜா எருசலேமிலே 
பாளயமிறங்குகிறான்‌. கர்த்தர்‌ 
எசேக்கியேலை, "மனுபுத்திரனே” என்று 
அழைக்கிறார்‌. எசேக்கியேல்‌ இந்த நாளின்‌ 
பெயரையும்‌, இந்த தேதியையும்‌ எழுதி 
வைத்துக்கொள்ளவேண்டும்‌. இந்தத்‌ 
தேதியில்‌ தானே பாபிலோன்‌ ராஜா 
எருசலேமிலே பாளயமிறங்கினான்‌. 

பாபிலோன்‌ ராஜாவாகிய 
நேபுகாத்நேச்சார்‌ இப்போது எங்கே 
இருக்கிறான்‌ என்று சொல்லப்படவில்லை. 
ஆனாலும்‌ இந்தத்‌ தேதியிலே, அவன்‌ 
எருசலேமுக்கு விரோதமாக 
முற்றிக்கைப்போடுவான்‌. எசேக்கியேல்‌. 
கர்த்தருடைய வார்த்தையை ஜனங்கள்‌ 


மத்தியில்‌ 
விசுவாசத்தோடும்‌ சொல்லவேண்டும்‌. கர்த்தர்‌ 
சொல்லுகிற அந்தக்‌ குறிப்பிட்ட தேதியையும்‌ 
அவர்களுக்கு அறிவிக்கவேண்டும்‌. 


கர்த்தருடைய தீர்க்கதரிசனம்‌, 
முற்குறிக்கப்பட்ட நாளிலே. 
நிறைவேறும்போது, எசேக்கியேல்‌ 
கர்த்தருடைய உண்மையான தீர்க்கதரிசி 
என்பதும்‌, அவர்‌ கர்த்தருடைய வார்த்தையை 
உண்மையாய்‌ அறிவிக்கிறவர்‌ என்பதும்‌ 
நிரூபணமாகும்‌. 

கர்த்தர்‌ எசேக்கியேலுக்கு 
காலத்தையும்‌, நாளையும்‌ துள்ளியமாக 
வெளிப்படுத்துகிறார்‌. எசேக்கியேல்‌ கர்த்தர்‌ 
சொல்லுகிற இந்த நாளின்‌ பெயரையும்‌, 
இந்தத்‌ தேதியையும்‌ எழுதி 
வைத்துக்கொள்ளவேண்டும்‌. யோயாக்கீன்‌ 
சிறையிருப்புக்குப்போன. ஒன்பதாம்‌. 
வருஷத்தில்‌ இந்த சம்பவம்‌ நடைபெறும்‌, 
பாபிலோன்‌ ராஜா, பத்தாம்‌ மாதம்‌ 
பத்தாந்தேதியிலே, எருசலேமிலே 
பாளயமிறங்கு வான்‌. கர்த்தர்‌ இங்கு 
தீர்க்கதரிசனமாகச்‌ சொல்லுகிற தேதி, 
சரித்திரத்தில்‌ சொல்லப்பட்டிருக்கிற தேதிக்கு 
ஒப்பாயிருக்கிறது. 


“அவன்‌ ராஜ்யபாரம்பண்ணும்‌ ஒன்பதாம்‌ 
வருஷம்‌ பத்தாம்‌ மாதம்‌ பத்தாந்தேதியிலே 
பாமிலோன்‌ ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரும்‌ 
அவனுடைய எல்லா இராணுவமும்‌ 
எருசலேமுக்கு விரோதமாய்‌ வந்து, அதற்கு 
எதிரே பாளயமிறங்கி, சுற்றிலும்‌ அதற்கு 
எதிராகக்‌ கொத்தளங்களைக்‌ கட்டினார்கள்‌" 
(2இராஜா 25:1). 
இஸ்ரவேல்‌ 
இப்போது 

கலகவீட்டாராயிருக்கிறவர்கள்‌, 
அழிந்துபோகும்‌. 
எசேக்கியேல்‌. 


வீட்டார்‌ 
கலகவீட்டாராயிருக்கிறார்கள்‌. 
சீக்கிரத்தில்‌ 

வீட்டாராயிருப்பார்கள்‌. 
கலகவீட்டாருக்கு ஒரு 
உபமானத்தைக்‌. காண்பிக்கவேண்டும்‌. 
கர்த்தர்‌ சொல்லுகிற வார்த்தைகளை, 
அவர்களுக்கு அந்த உபமானத்தின்‌ மூலமாய்‌ 
தெளிவுபடுத்த வேண்டும்‌. 





எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


எசேக்கியேலிடம்‌, 
அடுப்பிலே வை: 

வைத்து, அதிலே. 

தண்ணீரை சகல. நல்ல. 
கண்டங்களான பின்னந்தொடைகளும்‌ 
முன்னந்தொடைகளுமாகிய கண்டங்களைச்‌ 
சேர்த்து அதிலே போடு; நல்ல எலும்புகளால்‌ 
அதை நிரப்பு ஆட்டுமந்தையில்‌ 
தெரிந்துகொள்ளப்பட்டதை. அதற்காகக்‌ 
கொண்டு வந்து, எலும்புகளை அதின்‌ கீழே 
அதிலுள்ள. 

அதைப்‌ 


(எசே 24:3-5) என்று சொல்லுகிறார்‌. 


கர்த்தர்‌ எசேக்கியேலுக்கு சொல்லுகிற 
வார்த்தை, அவர்‌ எரேமியாவுக்கு. பல 
வருஷங்களுக்கு முன்பு காண்பித்த. 
தரிசனத்திற்கு ஒப்பாயிருக்கிறது. 


கர்த்‌ வார்த்தை 
ான்பாந்தாம்‌ எனக்கு உண்டாகி, அவர்‌: ந 
காண்கிறது என்ன என்று கேட்பார்‌; 
பொங்குகிற பானையைக்‌ காண்கிறேன்‌ 
அதின்‌ வாய்‌ வடக்கேயிருந்து நோக்குகிறது. 
என்றேன்‌" (எரே 1:13) 


இந்தத்‌ தரிசனத்திற்கான 
எரேமியாவுக்குச்‌ 

சொல்லுகிறார்‌. “இதோ, நான்‌ வடதிசை 

ராஜ்யங்களின்‌ வம்சங்களையெல்லாம்‌. 

கூப்பிடுவேன்‌ என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌: 

அவர்கள்‌ வந்து அவனவன்‌ தன்‌ தன்‌ 

சிங்காசனத்தை ன 

ஒலிமுகவாசல்களுக்கும்‌, 

சுற்றுமதில்கள்‌ 

விரோதமாகவும்‌, 

பட்டணங்களுக்கும்‌ 

வைப்பார்கள்‌" (எரே 1:15). 


கர்த்தர்‌ 
விளக்கத்தையும்‌ 


ராஜ்யத்தார்‌ 
மு 


வடதிசை 
விரோதமாக 
இஸ்ரவேலின்‌ பிரபுக்களோ. 
நம்பிக்கைகொண்டிருக்கிறார்கள்‌. 
கர்த்தரை நம்பாமல்‌, 
நம்புகிறார்கள்‌ 

நம்புகிறார்கள்‌. 

இருப்பதாகவும்‌, 


மனுஷர்‌ சொல்லுகிறார்கள்‌. பானையின்‌ 
சுவர்கள்‌ வெண்கலத்தினால்‌. 
செய்யப்பட்டது. என்றும்‌, அதற்கு அழிவு 
வராது என்றும்‌ யூதர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. 
பாபிலோன்‌ ராஜா எருசலேமுக்கு 
விரோதமாக" முற்றிக்கைப்போட்டருக்கிறான்‌. 
எருசலேமின்‌ குடிகளோ கர்த்தரை 
நம்பாமல்‌, எருசலேமின்‌ அலங்கத்தை 
நம்புகிறார்கள்‌. யூதாவின்‌ மனுஷர்‌ 
எருசலேமுக்கு நடுவிலே இருந்தாலும்‌, 
அவர்கள்‌ கொப்பரையில்‌ வைக்கப்பட்ட 
இறைர்சியைப்போல கொதித்துக்‌ 
கொண்டிருக்கிறார்கள்‌. கொப்பரையிலே 
இறைச்சிகளும்‌, எலும்புகளும்‌ 
கெத்துகொண்டிருப்குயோல்‌... கசன்‌ 
குடிகளும்‌ வெந்துகொண்டிருக்கிறார்கள்‌. 


யூதாதேசத்தின்‌ 

பட்டணங்களிலுள்ளவர்களும்‌, 
பாதுகாப்புக்காக 
வந்திருக்கிறார்கள்‌. ஆனால்‌ 
எருசலேமிலிருக்கிறவர்களுக்கு பாதுகாப்பு 
இல்லை. எருசலேம்‌ தங்களுக்கு பாதுகாப்பைத்‌ 
தரும்‌ என்று நம்பி வந்தவர்களுக்கு 
ஏமாற்றமே உண்டாகும்‌. அவர்கள்‌ 
எல்லோருமே கொப்பரையில்‌ நிரப்பப்பட்ட 
இறைச்சிகளாகவும்‌ எலும்புகளாகவம்‌ 
இருக்கிறார்கள்‌. எருசலேமின்‌ குடிகளுக்கும்‌, 
எருசலேமிலே அடைக்கலம்‌ தேடி வந்திருக்கிற 
யூதாவின்‌ மற்ற  பட்டணத்தாருக்கும்‌ 
சர்வசங்காரமுண்டாகும்‌. அவர்கள்‌ 
எல்லோருமே. அக்கினியினால்‌. 
சுட்டெரிக்கப்படுவார்கள்‌. 


கொப்பரையில்‌. 


மற்ற 
தங்களுடைய 


எருசலேமுக்கு 


கொப்பரையைவிட்டு வெளியே 

அது கொப்பரைக்குள்ளேயே வெந்து 
கொண்டிருக்கும்‌. "அதுபோலவே 
எருசலேமுக்கு அடைக்கலம்‌. தேடி 
வந்தவர்களால்‌, எருசலேமைவிட்டு 
வெளியேறிப்போகமுடியாது. பாபிலோன்‌ 
ராஜா எருசலேமுக்கு விரோதமாக 
வெளியிலே முற்றிக்கைப்போட்டிருக்கிறான்‌. 
எருசலேமிலிருக்கிறவர்கள்‌ 

வேறு வழியில்லாமல்‌, 
கொதித்துக்கொண்டிருக்கவேண்டும்‌. 





எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


ந்த 
விளக்கம்‌ சொல்லுகிறார்‌. 

நகரத்திற்கு ஐயோ” 

என்பதே இதன்‌ விளக்கம்‌. பாபிலோன்‌ ராஜா 
முற்றிக்கையிட்டிருக்கும்போது. 

அடுப்பிலே வைக்கப்பட்டிருக்கிற 


இருக்கிறது. 
கொப்பரைக்கு கீழே திரளான விறகுகள்‌ 
கூட்டி  வைக்கப்பட்டிருக்கிறது. தீ 
மூட்டப்பட்டிருக்கிறது. இறைச்சியை முறுக 
வேவிப்பதற்கு, சம்பாரங்கள்‌ 
போடப்பட்டிருக்கிறது. அது எலும்புகளைகூட 
எரித்துப்போடும்‌ (எசே 24:10). 


எருசலேம்‌ நகரம்‌  கொப்பரைக்கு 
ஒப்பானதாயிருக்கிறது. அது Be 
ஒட்டிக்கொண்டிருக்கிறதும்‌, 

நீங்காததுமாகிய கொப்பரையாயிரக்கிறது. 
எருசலேம்‌ நகரம்‌ இரத்தஞ்சிந்திய நகரம்‌. 
இந்த நகரத்திற்கு "ஐயோ" என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. அதில்‌ இருக்கிறதைக்‌ 
கண்டங்கண்டமாக எடுத்துக்கொண்டு போ: 
அதின்பேரில்‌ சீட்டுப்போடலாகாது"' 
(எசே 24:6) என்றும்‌ கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ 


எருசலேமின்‌ இரத்தம்‌ அதன்‌ 
நடுவிலிருக்கிறது. எருசலேம்‌ நகரத்தார்‌ 
தங்கள்‌ பாவங்களை மறைவாகவோ, 
இரகசியமாகவோ செய்யாமல்‌, 
வெளிப்படையாகவும்‌, துணிகரமாகவும்‌ 
செய்கிறார்கள்‌. அவர்கள்‌ சிந்துகிற 
இரத்தம்‌ மண்ணிலே மறைந்துபோகும்படி 
அது தரையில்‌ ஊற்றப்படவில்லை. அது 
குற்பாறையின்மேல்‌ ஊற்றப்பட்டிருக்கிறது. 


கர்த்தரும்‌ எருசலேமின்மீது, 
தம்முடைய நீதியைச்‌  சரிக்கட்டுகிறார்‌. 
“நீதியைச்‌ சரிக்கட்டுவதற்காகக்‌ கோபம்‌: 
நான்‌ அவள்‌ இரத்தத்தை 


மூளும்படி 
மறைக்காமல்‌ கன்மலையின்மேல்‌ வைத்தேன்‌" 
(எசே 24:8) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


மேலும்‌ “இரத்தஞ்சிந்திய நகரத்துக்கு ஐயோ! 


நான்‌ பெரிதான கட்டைகளைக்‌ 
எரியப்பண்ணுவேன்‌” (எசே 24:9) 
சொல்லுகிறார்‌. 


குவித்து 
என்றும்‌ 


கொப்பரையின்‌ 
எரிந்துகொண்டிருக்கிறது. 
மூட்டப்பட்டிருக்கிறது. 
அணைந்துபோவதற்கு 
பாபிலோன்‌ ராஜாவினுடைய 


வாக்‌ 
நேபுகாத்நேச்சார்‌ 
அவன்‌ 
கடத்தப்‌ ன்‌, 
'ருசலேமை 
அழித்துப்போடுவார்கள்‌ 
அவர்களுடைய 


யாருக்கும்‌ 
கல்தேயரின்‌ சேனை 
முற்றிலுமாய்‌ 
அவர்களுடைய 
பாவங்களே 


குற்றமற்றவர்களின்‌ 

இரத்தத்தை த. கர்த்தர்‌ அவர்கள்‌ 

மறைக்காமல்‌: 

வைக்கிறார்‌. 

எல்லோரும்‌ 

பார்க்கும்‌ வண்ணமாக 

பாவத்தின்‌ சம்பளம்‌ 

எருசலேம்‌ நகரம்‌ கர்த்தருடைய 

நியாயத்தீர்ப்புக்கும்‌ 

எடுத்துக்காட்டாயிருக்கிறது. எருசலேமின்‌ 

குடிகள்‌ கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தால்‌, கர்த்தர்‌ 

அவர்களை ஆசீர்வதிப்பார்‌. அவர்கள்‌ 

கர்த்தருக்கு கீழ்ப்படியவில்லையென்றால்‌, 
கர்த்தர்‌ அவர்களைத்‌ தண்டிப்பார்‌. 


எருசலேம்‌ நகரத்தில்‌ 
நிரம்பியிருக்கிறார்கள்‌.  துன்மார்க்கத்தின்‌ 
அளவு குணப்படுத்த முடியாதபடி 
அதிகமாயிருக்கிறது. கர்த்தர்‌ அவர்களைத்‌ 
திருத்துவதற்கு பல்வேறு உபாயங்களை 
கைக்கொண்டார்‌. ஆனால்‌ ஒன்றும்‌ பயன்‌ 
தரவில்லை. அவர்களுடைய அசுத்தத்தோடே 

ம்‌ இருக்கிறது. கர்த்தர்‌ 
அவர்களை சுத்திகரிக்கிறார்‌. ஆனால்‌ 
அவர்களோ சுத்தமாகாமலிருக்கிறார்கள்‌. 
கர்த்தர்‌ அவர்களைப்‌ பார்த்து, “இனி என்‌ 
உக்கிரம்‌ உன்னில்‌ ஆறித்தீருமட்டும்‌ உன்‌ 
அசுத்தம்‌ நீங்கிக்‌ சுத்திகரிக்கப்படமாட்டாய்‌" 
(எசே 2443) என்று சொல்லிவிடுகிறார்‌. 


துன்மார்க்கர்‌ 





எசேக்கியேல்‌ - விரிவரை 
EZEKIEL - COMMENTARY 


கொடுக்கிறார்‌ 
நிச்சயமாய்‌ 

வார்த்தைகளும்‌, அவருடைய கிரியைகளும்‌ 
ஒன்றாயிருக்கும்‌. கர்த்தர்‌ சொன்னதை 
செய்கிறவர்‌. செய்கிறதை சொல்லுகிறவர்‌. 


காரியத்தை செய்ய 
அவர்‌ அதிலிருந்து 
பின்வாங்கிப்போகமாட்டார்‌. தம்முடைய 
நியாயத்தீர்ப்புக்கு யாரையும்‌ தப்பவிடவும்‌: 
மாட்டார்‌. கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ வம்சத்தாரை 
தம்முடைய நீதியான நியாயத்தீர்ப்பினால்‌ 
தண்டிக்கும்போது, அவர்‌ மனஸ்தாடப்படவும்‌ 
மாட்டார்‌. எருசலேமின்‌ குடிகள்‌ கர்த்தருக்கு 
விரோதமாகப்‌ பாவம்‌ செய்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
துன்மார்க்கமான வழிகளில்‌ நடக்கிறார்கள்‌. 
"உன்‌ வழிகளுக்கும்‌, உன்‌ செய்கைகளுக்கும்‌ 
தக்கதாக உன்னை நியாயந்தீர்ப்பார்கள்‌"' 
(எசே 24:14). என்று கர்த்தராகிய ஆண்டவர்‌ 
சொல்லுகிறார்‌. 


கர்த்தர்‌ ஒரு 
ஆரம்பிக்கும்போது. 


எசேக்கியேலுடைய 
செத்துப்போனாள்‌ 
எசே: 24:15-27 


மனைவி. 


எசே. 24415. பின்னும்‌ கர்த்தருடைய 
வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர்‌: 


எசே 24:46. த்ர இதே, 
நான்‌ கண்களுக்கு. 
த்க்‌ ஒரே அடியினாலே 
உன்னைவிட்டு எடுத்துக்கொன்வேன்‌; 
ஆனாலும்‌ நீ புலம்பாமலூம்‌ அழாமலும்‌ 
கண்ணீர்விடாமலும்‌ இருப்பாயாக. 


எசே: 24:17. அலறாமல்‌ பெருமூச்சுவிடு, 
இழவு கொண்டாடவேண்டாம்‌; 
உன்‌ பாகையை உன்‌ தலையிலே கட்டி, 
உன்‌ பாதரட்சைகனை உன்‌ 
பாதங்களில்‌ தொடுத்துக்கொண்; உன்‌ 
தாடியை மூடாமலும்‌ 
துக்கங்கொண்டாடுகிறவர்களின்‌' 

அப்பத்தைப்‌ புசியாமலும்‌ 


இருக்கக்கடவாய்‌ என்றார்‌. 


QOODNENS 
PUBLISHERS 


எசே 2418. விடியற்காலத்தில்‌ நான்‌ 
ஜனங்கனோடே பேசினேன்‌; அன்று 
சாயங்காலத்தில்‌ என்‌ மனைவி. 
செத்துப்போனான்‌; எனக்குக்‌ 
கட்டனையிட்டபடியே 
விடியற்காலத்தில்‌ செய்தேன்‌. 


எசே 24:19. அப்பொ ஜனங்கள்‌ 
என்னை நோக்கி: தீர்‌ ய்கிறவைகள்‌. 
எங்களுக்கு என்னத்திற்கு அடையாளம்‌ 


எங்களுக்குத்‌ 
தக்கவை வர என்று கேட்டார்கள்‌. 


எசே 2420. நான்‌ அவர்களுக்குப்‌ 
பிரதியுத்தரமாக: கர்த்தருடைய 
வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர்‌: 


எசே. 24:21, நீ இஸ்ரவேல்‌ வீட்டாரை 
நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர்‌ 


உரைக்கிறது என்னவென்றால்‌, இதோ, 
உங்கள்‌ பலத்தின்‌ முக்கியமும்‌ உங்கள்‌. 
கண்களின்‌. 
ஆத்துமாவின்‌. 
என்‌ 


விருப்பமும்‌ உங்கள்‌ 
வாஞ்சையுமாகிய 
பரிசுத்தஸ்தலத்தை. 
நான்‌ பரிசுத்தக்குலைச்சலாக்குகிறேன்‌; 
நீங்கள்‌ விட்டுவந்த உங்கள்‌ குமாரரும்‌ 
உங்கள்‌ குமாரத்திகளும்‌ பட்டயத்தால்‌ 
விழுவார்கள்‌. 


எசே 2422. அப்பொழுது நான்‌ 
செய்தது போல்‌ நீங்களும்‌ 
செய்வீர்கள்‌; தாடியை மூடாமலும்‌ 
துக்கங்கொண்டாடுகிறவர்களின்‌ 


அப்பத்தைப்‌ புசியாமலும்‌ இருப்பீர்கள்‌. 


எசே 24:28. உங்கள்‌ பாகைகள்‌ உங்கள்‌ 
தலைகளிலும்‌, உங்கள்‌ பாதரட்சைகள்‌ 
உங்கள்‌ கால்களிலும்‌ இருக்கும்‌; நீங்கள்‌. 
புலம்பாமதும்‌ அழாமதூம்‌ இருந்து, 
உங்கள்‌ அக்கிரமங்கனில்‌ வாடிப்போய்‌, 
ஒருவரையொருவர்‌ பார்த்துத்‌ 
தவிப்பீர்கள்‌.. 


எசே: 2425. அப்படியே எசேக்கியேல்‌ 
உங்களுக்கு அடையானமாக இருப்பான்‌; 
அவன்‌ செய்தபடி எல்லாம்‌ நீங்களும்‌: 
செய்விர்கள்‌; இப்படி வரும்போது நான்‌ 
கர்த்தராகிய ஆண்டவர்‌ என்று 
அறித்துகொன்வீர்கன்‌ என்று சொல்‌ என்று 
உரைத்தார்‌ என்றேன்‌. 





எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


எசே 24:25. பின்னும்‌ மனுபுத்திரனே, 
நான்‌ எத்த நாளிலே அவர்களுடைய 
அவர்களுடைய 
மகிழ்ச்சியையும்‌, 

கண்களின்‌ 


பலத்தையும்‌, 
அலங்காரத்தின்‌ 
அவர்களுடைய 
விருப்பத்தையும்‌, 
ஆத்துமாவின்‌ 
வாஞ்சையையும்‌, 
குமாரரையும்‌, அவர்களுடைய 
குமாரத்திகனையும்‌ அவர்களைவிட்டு, 
எடுத்துக்‌ கொள்ளுகிறேனோ. 


எசே. 24:28, அந்த நாவிலேதானே 
தப்பிவந்த ஒருவன்‌ உன்னிடத்தில்‌. 
வந்து உன்‌ காதுகள்‌ கேட்கச்‌ 
சொல்லுவான்‌ அல்லவோ? 


அவர்களுடைய 
விசேஷித்த 
அவர்களுடைய 


எசே. 24:27. அந்தநானிலேதானே உன்‌ 
வாய்‌ திறக்கப்பட்டு, நீ 
தப்பிவத்தவனோடே பேசுவாய்‌; இனி 
மவுனமாயிருக்கமாட்டாம்‌; இப்படி நீ 
அவர்களுக்கு அடையானமாக. 
இருப்பாய்‌; நாண்‌ கர்த்தர்‌ என்று 
அப்பொழுது அறித்துகொன்வார்கன்‌ 
எண்றார்‌. 


எசேக்கியேல்‌ எருசலேமின்‌ அழிவைக்‌ 
குறித்து தீர்க்கதரிசனமாய்ச்‌ சொல்லுகிறார்‌ 
அவர்‌ மற்ற தேசங்களுக்கு விரோதமாகவும்‌ 
கர்த்தருடைய வார்த்தைகளை 
நீர்க்கதரிசனமாகச்‌ சொல்லியிருக்கிறார்‌. 
எசேக்கியேல்‌ எருசலேமின்‌ அழிவைப்பற்றி 
இந்த வசனப்பகுதியில்‌ தீர்க்கதரிசனமாகச்‌ 
சொல்லுகிறார்‌. எசேக்கியேல்‌ இந்தச்‌ 
செய்தியைச்‌ சொன்ன மூன்று 
வருஷங்களுக்கு பின்பு எருசலேம்‌ அழிந்து 
போகிறது. 

எங்கள்‌ சிறையிருப்பின்‌ பன்னிரண்டாம்‌. 
வருஷம்‌ பத்தாம்‌ மாதம்‌ பழ வான்‌ 
எருசலேமிலிருந்து. தப்பின 


என்னிடத்தில்‌ வந்து: நகரம்‌ அழிக்கப்பட்டது. 
என்றான்‌" (எசே 33:21) 


எசேக்கியேல்‌ எருசலேமைப்பற்றி அதிகமாய்‌ 
ஒன்றும்‌ சொல்லவில்லை. அவர்‌ மற்ற 
தேசங்களைப்பற்றியே தீர்க்கதரிசன 
வார்த்தைகளைச்‌ சொல்லுகிறார்‌. 


கர்த்தருடைய 
எசேக்கியேலுக்கு மறுபடியும்‌ உண்டாயிற்று. 
எசேக்கியேலின்‌ மனைவி செத்துப்போனாள்‌. 
அவள்‌  எசேக்கியேலின்‌ கண்களுக்கு 
விருப்பமானவள்‌. கர்த்தர்‌ அவளை ஒரே 
அடியினால்‌. எசேக்கியலை விட்டு 
எடுத்துக்கொள்கிறார்‌. தன்னுடைய மனைவி 
செத்துப்போன துக்கத்தை எசேக்கியேலால்‌. 
தாங்கிக்கொள்ள _ முடியாது. அவருடைய 
உள்ளத்தில்‌ வேதனையும்‌, துக்கமும்‌ 
அதிகமாயிருக்கும்‌. அவர்‌ கண்ணீர்விட்டு 
அழவேண்டும்‌ என்றும்‌, புலம்ப வேண்டும்‌ 
என்று விரும்புவார்‌. ஆனால்‌ கர்த்தரோ 
எசேக்கியேலிடம்‌, “நீ புலம்பாமலும்‌, அழாமலும்‌, 
கண்ணீர்‌ விடாமலும்‌. இருப்பாயாக" 
(எசே 2476) என்று சொல்லுகிறார்‌. 


கர்த்தர்‌ எசேக்கியேலின்‌ கண்களுக்கு 
விருப்பமானவளை  எடுத்துக்கொள்கிறார்‌. 
கந்தர்‌ எசக்கியேலுக்கு செய்ததுபோல 


பார்க்கவேண்டும்‌. 


எசேக்கியேலின்‌ மணைவி 
செத்துப்போனாள்‌. கர்த்தரே அவளை ஒரே 
அடியினால்‌. எசேக்கியேலைவிட்டு 
எடுத்துக்கொண்டார்‌. ஆனாலும்‌ எசேக்கியேல்‌ 
தன்‌ மனைவிக்காக அழக்கூடாது என்று 
கர்த்தர்‌ கட்டளை கொடுக்கிறார்‌. மேலும்‌ 
கர்த்தர்‌. எசேக்கியேலிபம்‌, “அலறாமல்‌ 
பெருமூச்சுவிடு, இழவு கொண்டாடவேண்டாம்‌; 
உன்‌ பாகையை உன்‌ தலையிலே கட்டி, உன்‌ 
பாதரட்சைகளை உன்‌ பாதங்களில்‌ 
தொடுத்துக்கொள்‌: உன்‌ தாடியை மூடாமலும்‌ 
துக்கங்கொண்டாடுகிறவர்களின்‌ அப்பத்தைப்‌ 
புசியாமலும்‌ இருக்கக்கடவாய்‌" (எசே 24:17) 


என்றும்‌ சொல்லுகிறார்‌. 





எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


எசேக்கியேல்‌, செத்துப்போன தன்‌ 
மனைவிக்காக அழுதால்‌ அவருடைய 
துக்கம்‌ குறையும்‌. அவருடைய மனதில்‌ 
ஆறுதல்‌ உண்டாகும்‌. எசேக்கியேல்‌ 
செத்துப்போன தன்‌ மணைவிக்காக 
புலம்பி துக்கங்கொண்டாடுவது. 
கனப்படுத்துவதற்கு 
அவருடைய இருதயமும்‌ 
இலகுவாயிருக்கும்‌. 


எசேக்கியேலின்‌ மனைவி 
கிடக்கும்போது, 
மனைவிக்காக 
அவரைப்‌ 

தப்பிதமாக 
தன்னுடைய 


அழுது 
அவளை 
அடையாளம்‌. 
பாரம்‌ நீங்கி 


செத்துக்‌ 
அவர்‌ தன்னுடைய 
அழவில்லையென்றால்‌, 
பார்க்கிறவர்கள்‌, அவரைப்‌ பற்றி 
நினைப்பார்கள்‌. அவருக்கு 

| மனைலியின்மீது அன்பு 


அவள்‌ 
எசேக்கியேலுக்கு 
வேதனையோ 
அவரைப்பற்றி 


இல்லையென்றும்‌ 
செத்துபபோகதிளால்‌ 

வருத்தமோ, துக்கமோ, 
சிறிதுமில்லை என்றும்‌ 
தப்பிதமாக நினைப்பார்கள்‌. 

எசேக்கியேல்‌. 

துக்கங்கொண்டாடுகிறவர்களின்‌ அப்பத்தைப்‌ 
புசிக்கக்கூடாது என்றும்‌ கர்த்தர்‌ கட்டளை 
கொடுக்கிறார்‌ யூதர்களுடைய 
குடும்பங்களில்‌, யாராவது _ ஒருவர்‌ 
இத்த பால்‌ அன்த்த! தெற்கை 
உறவினர்கள்‌, துக்குவீட்டாருக்கு 
போஜனபதார்த்தங்களை கொண்டு வந்து, 
கொடுப்பது வழக்கம்‌. துக்குவீட்டாரால்‌ 
போஜனபதார்த்தங்களை ஆயத்தம்‌ பண்ண 
யாது. மற்றவர்கள்‌ கொடுக்கும்‌ 
ஜனத்தை: துக்கவீட்டார்‌ 
ஏற்றுக்கொண்டு, அதைப்‌ புசிப்பார்கள்‌. 
ஆனால்‌ எசேக்கியேலோ 
புசிக்கக்கூடாது என்று 
கட்டளை கொடுக்கிறார்‌. 


அப்பத்தைப்‌ 
அவருக்கு 


கர்த்தர்‌ 


நமக்கு மிகவும்‌ பிரியமானவர்கள்‌ 
செத்துப்போனால்‌ அவர்களுக்காக நம்மால்‌: 
அழாமலிருக்கமுடியாது. நம்முடைய சரீரமும்‌, 
சரீரத்திலுள்ள ஒவ்வொரு  அவயவமும்‌, 
நமக்கு பிரியமானவர்கள்‌ செத்துப்போனதை 
நினைத்து துக்கமாயிருக்கும்‌. நம்முடைய 
இரத்தத்தில்‌ துக்க உணர்வுகள்‌ இருக்கும்‌. 
நம்முடைய நரம்புகள்கூட, நம்முடைய 
வருத்தத்தை வெளிப்படுத்தும்‌. 


QOODNENS 
PUBLISHERS 


ஆனால்‌ எசேக்கியேலோ, தன்னுடைய 
மனைவி செத்துப்போனதற்காக, 
அலறக்கூடாது, இளவு கொண்டாடக்கூடாது. 
புலப்பக்கூடாது, அழக்கூடாது, கண்ணீர்‌ 
விடக்கூடாது. அவர்‌ தன்னுடைய துக்கத்தை 
அடக்கிக்கொண்டு அமைநியாயிருக்க 


ர்‌ எசேக்கியேலுக்கு, அவருடைய 
மனைவியின்‌ மரணத்தைப்பற்றிச்‌ சொன்ன, 
அன்று சாயங்காலத்தில்‌, அவருடைய மனைவி 
செத்துப்போனாள்‌. கர்த்தர்‌ தனக்கு 
கட்டளையிட்ட படியே எசேக்கியேல்‌ 
விடியற்காலத்தில்‌ செய்கிறார்‌. அவர்‌ தன்‌ 
மனைவிக்காக அழாமலும்‌, புலம்பாமலும்‌ 
இருக்கிறார்‌. அதே வேளையில்‌ அவர்‌ 
ஜனங்களோடே தாராளமாய்ப்‌ பேசுகிறார்‌. 
அவரிடத்தில்‌ துக்கத்தின்‌: சாயல்‌ 
சிறிதுமில்லை. 
எசேக்கியேல்‌. 
வம்சத்தாருக்கு 


இஸ்ரவேல்‌ 
தன்னைத்தானே ஓர்‌ 
அடையாளமாகக்‌ காண்பிக்கிறார்‌. நாம்‌ 
நம்மை நாமே  வெறுக்கவேண்டும்‌. 
உலகசிநேகம்‌ தேவனுக்கு விரோதமான பகை 
நம்முடைய சுயலிருப்பங்களையும்‌, 
சுயஆசைகளையும்‌ நாம்‌ வெறுக்கவேண்டும்‌. 
கர்த்தருடைய விருப்பங்களே நம்முடைய 
விருப்பமாய்‌ மாறவேண்டும்‌. ம்‌ 


தத்தை அவருடைய 
நிறைவேற்றுவதற்கு 
ஒப்புக்கொடுக்கவேண்டும்‌. 

விடியற்காலத்திலே எசேக்கியேல்‌ 
ஜனங்களிடத்தில்‌ பேசிக்கொண்டிருக்கிறார்‌. 
அப்பொழுது ஜனங்கள்‌ எசேக்கியேலை 
நோக்கி: “நீர்‌ செய்கிறவைகள்‌ எங்களுக்கு 
என்னத்திற்கு அடையாளம்‌ என்பதை 
எங்களுக்குத்‌ தெரிவிக்கமாட்டீரா” 
(எசே 24:19) என்று கேட்கிறார்கள்‌. 


எசேக்கியேலின்‌ மனைவி செத்துப்போன 
விவரம்‌ அவர்களுக்குத்‌ தெரியும்‌. அவருக்கு 
மிகுந்த துக்கமும்‌, மிகுந்த வேதனையும்‌ 
உண்டாயிருக்கும்‌ என்பதும்‌ அவர்களுக்கு 
நன்றாய்த்‌ தெரியும்‌. ஆனால்‌ தன்னுடைய 
மனைவி செத்துப்போனாலும்‌, எசேக்கியேல்‌ 
புலம்பாமலும்‌, அழாமலும்‌, கண்ணீர்‌. 
விடாமலும்‌ | இருக்கிறார்‌ இதற்கான காரணம்‌. 
என்ன என்பது ஜனங்களுக்குத்‌ 
தெரியவில்லை. 





எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


அவருக்கே இட்ட , 
துக்கமும்‌ உண்டாயிருக்கிறது. இல்‌ 
ஜனங்களோ கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல்‌. 
இரண்டகம்பண்ணுகிறார்கள்‌. அவர்கள்‌ 
துன்மார்க்கத்திலும்‌ பாவத்திலும்‌ 
ஜீவிக்கிறார்கள்‌ எசேக்கியேலுக்கே 
தண்டனை கிடைக்கும்போது, பாவிகளான 
ஜனங்களால்‌ தண்டனைக்கு தப்பிக்க 
முடியாது. 


எருசலேம்‌ குடிகளிடத்தில்‌ பெருமையும்‌, 
மேட்டிமையும்‌ ஆணவமும்‌ இருக்கிறது. 
அவர்கள்‌ கர்த்தரை நம்பாமல்‌, 
கர்த்தருடைய ஆலயத்தை நம்புகிறார்கள்‌. 
கர்த்தர்‌ எசேக்கியேல்‌ மூலமாக இஸ்ரவேல்‌ 
வீட்டாருக்கு தம்முடைய வார்த்தைகளைச்‌ 
சொல்லுகிறார்‌. “இதோ, உங்கள்‌ பலத்தின்‌ 
உங்கள்‌ கண்களின்‌ 

ஆத்துமாவின்‌ 

பரிசுத்தஸ்தலத்தை 


(எசே 24:21) என்று கர்த்தராகிய ஆண்டவர்‌ 
சொல்லுகிறார்‌. 


அவர்கள்‌ 
பணிமுட்டுக்களையெல்லாம்‌ கொள்ளையிட்டு, 


தேவாலயத்தை  சுட்டெரித்துப்போடுவார்கள்‌. 
யூதர்கள்‌ எருசலேமிலுள்ள தேவாலயத்தைக்‌ 
குறித்து பெருமைப்பட்டார்கள்‌. தேவாலயம்‌ 
அக்கினிமினால்‌  சுட்டெரிக்கப்படும்போது. 
அவர்களுடைய பெருமை அவர்களை விட்டு 
நீங்கும்‌ 


தங்கள்‌ குடும்ப காரியங்களுக்கு 
அதிக முக்கியத்துவம்‌ கொடுக்கிறார்கள்‌. 
தங்கள்‌ பிள்ளைகள்மீது மிகவும்‌ 
அன்பாயிருக்கிறார்கள்‌. கர்த்தருடைய 
காரியங்களுக்கு முக்கியத்துவம்‌ 
கொடுக்காமல்‌, தங்கள்‌ பிள்ளைகளின்‌ 
காரியங்களுக்கு அதிகமாய்‌ முக்கியத்துவம்‌. 
கொடுக்கிறார்கள்‌. கர்த்தரோ இஸ்ரவேல்‌ 
வீட்டாரை நோக்கி, “நீங்கள்‌ விட்டு வந்த 
உங்கள்‌ குமாரரும்‌, உங்கள்‌ குமாரத்திகளும்‌ 
பட்டயத்தால்‌ விழுவார்கள்‌" (எசே 24:21) 
என்று சொல்லுகிறார்‌. கல்தேயரின்‌ பட்டயம்‌ 
அவர்களைக்‌ கொன்றுபோடும்‌. 


யூதாதேசத்திலே பஞ்சமும்‌ கொள்ளை 
நோயும்‌ வரும்‌. இந்த வாதைகளினால்‌ 
யூதாவின்‌ மனுஷரில்‌ அநேகர்‌ 
செத்துப்போவார்கள்‌. அவர்களில்‌ 
மீதமானவர்களை  குல்தேயர்கள்‌ தங்கள்‌ 
பட்டயத்தால்‌ கொன்றுபோடுவார்கள்‌. இது 
யூதர்களுடைய பாவங்களினிமித்தமாய்‌ 
அவர்களுக்கு கொடுக்கப்படும்‌ 
தண்டனையாகும்‌. பாவத்தின்‌ சம்பளம்‌ 
மரணம்‌. பாவம்‌ செய்த இஸ்ரவேல்‌ 
வீட்டாருக்கு மரணம்‌  தண்டனையாய்க்‌ 


கொடுக்கப்படுகிறது. 


எசேக்கியேல்‌ தன்னுடைய மனைவி 
செத்துப்போன போது, அவர்‌ அழாமலும்‌, 
புலம்பாமலும்‌ கண்ணீர்‌ விடாமலும்‌ 
இருக்கிறார்‌. இஸ்ரவேல்‌ வீட்டாரின்‌ குமாரரும்‌ 
குமாரத்திகளும்‌ பட்டயத்தால்‌ விழுவார்கள்‌. 
அப்பொழுது எசேக்கியேல்‌ செய்ததுபோல, 
அவர்களும்‌ செய்வார்கள்‌. அவர்கள்‌ 
புவ்பாமலும்‌ அ. அழாமலும்‌ இருப்பார்கள்‌. தங்கள்‌ 
அக்கிரமங்களில்‌ வாடிப்போவார்கள்‌. 
ஒருவரையொருவர்‌ பார்த்து தவிப்பார்கள்‌ 
(எசே 24:2223). 


குடிகளும்‌ 


இஸ்ரவேல்‌ வீட்டாரின்‌ துக்கம்‌ மிகவும்‌ 
அதிகமாயிருக்கும்‌. அவர்களால்‌ தங்கள்‌ 
துக்கத்தை அழுது புலம்பி, கண்ணீர்‌ 
விட்டு வெளிப்படுத்த முடியாது. 
அவர்களுக்கு அதிர்ச்சி உண்டாகும்‌. அந்த 
அதிர்ச்சியினால்‌ அவர்களால்‌ பேசவும்‌ 
அழவும்‌ முடியாது. துக்கம்‌ 


செயலிழந்து கிடப்பார்கள்‌. 





எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


எசேக்கியேல்‌ செய்ததுபோலவே, 
இஸ்ரவேல்‌ வீட்டாரும்‌ செய்வார்கள்‌. 
அவர்கள்‌ தங்கள்‌ தாடியை மூடமாட்டார்கள்‌. 
துக்கம்‌ கொண்டாடுகிறவர்களின்‌ அப்பத்தைப்‌ 
புசிக்கமாட்டார்கள்‌. அவர்களுடைய 
பாகைகள்‌ அவர்கள்‌ தலைகளிலிருக்கும்‌. 
அவர்கள்‌... பாதரட்சைகள்‌ அவர்கள்‌ 
கால்களிலிருக்கும்‌. தங்களுடைய குமாரரும்‌ 
குமாரத்திகளும்‌  பட்டயத்தால்‌ விழுவதைப்‌ 
பார்த்து, அவர்கள்‌ அதிர்ச்சியடைவார்கள்‌. 
அவர்களுடைய சரீரங்களும்‌, உணர்வுகளும்‌ 
மரத்துப்போகும்‌. 

இஸ்ரவேல்‌ வீட்டார்மீது துக்கமும்‌, 
வேதனையும்‌, அழிவும்‌, சங்காரமும்‌ 
சீக்கிரத்தில்‌ வரும்‌. “அப்பொழுதாவது எனக்கு 
ஆறுதல்‌ இருக்குமே அப்பொழுது என்னைத்‌ 
தப்பவிடாத நோவிலே மரத்திருப்பேன்‌; 
பரிசுத்தருடைய வார்த்தைகளை நான்‌ 
மறைத்துவைக்கவில்லை, அவர்‌ என்னைத்‌ 
தப்பவிடாராக" (யோபு 6:0) என்று யோபு 
சொல்லுகிறார்‌ 

இஸ்ரவேல்‌ 
நுக்கமுண்டாகும்‌ 
அவர்களுடைய 
துக்கமாமிருக்காது. 
வந்தாலும்‌, 
அற்ந்துபோனாதம்‌, அவர்கள்‌ 
மனந்திரும்பமாட்டார்கள்‌. அவர்கள்‌ தங்கள்‌ 
அக்கிரமங்களில்‌ வாடிப்போவார்களேயல்லாமல்‌, 
தங்களுடைய அக்கிரமங்களுக்கு 
மனந்திரும்பமாட்டார்கள்‌. 

இஸ்ரவேல்‌ 
'துக்கங்களினால்‌ 
ஒருவரையொருவர்‌ 
அவர்களுக்கு 


வீட்டாருக்கு 
ஆனால்‌ இது 
மனந்திரும்புதலுக்கேற்ற 
சல்பா்‌ பேழிவு 
நகரமே 


வீட்டார்‌ தங்கள்‌ 

அழுது புலம்புவார்கள்‌. 

பார்த்து தவிப்பார்கள்‌. 

எவ்வளவு துக்கங்கள்‌ 

அவர்கள்‌ கர்த்தருடைய 

ந தங்கள்‌ பாவங்களை 

செய்யமாட்டார்கள்‌. 

மனச்சாட்சி அவர்களைக்‌ 

அவர்கள்‌ தேவனுக்கு 

ஜெபத்திலே, அழுது. 

புலம்பமாட்டார்கள்‌. அதற்குப்‌ பதிலாக, 

இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌, ஒருவரையொருவர்‌ 

பார்த்து தவிப்பார்கள்‌. ஒருவருக்கொருவர்‌ 
புலம்பிக்கொள்வார்கள்‌. 


QOODNENS 
PUBLISHERS 


எசேக்கியேல்‌ இஸ்ரவேல்‌ வீட்டாருக்கு 
அடையாளமாயிருக்கிறார்‌. எசேக்கியேல்‌. 
செய்தபடியெல்லாம்‌ அவர்களும்‌ செய்வார்கள்‌. 
இப்படிப்பட்ட துக்கம்‌ அவர்களுக்கு 
வரும்போது இஸ்ரவேலின்‌ பரிசுத்தரே 
கர்த்தராகிய ஆண்டவர்‌ என்பதை இஸ்ரவேல்‌ 
வீட்டார்‌ அறிந்துகொள்வார்கள்‌. 


கர்த்தர்‌ 
கல்தேயர்கள்‌ 
முற்றிக்கையிடுவார்கள்‌. 
பிரவேசித்து, அதை 
அழித்துப்போடுவார்கள்‌. கர்த்தர்‌ 
இஸ்ரவேல்‌ வீட்டாரை, 
வார்த்தைகள்‌ மூலமாய்‌ 
ஆனால்‌ அவர்களோ 
எச்சரிப்பின்‌ 
செவிகொடுக்க 
இஸ்ரவேல்‌. கர்த்தருடைய 
வார்த்தைகளுக்கு செவிகொடுத்தாலும்‌, 
செவிகொடுக்காவிட்டாலும்‌, அவர்கள்‌ 
கர்த்தருடைய வார்த்தைகளை நம்பினாலும்‌, 
நம்பாவிட்டாலும்‌, கர்த்தர்‌ சொன்ன 
காரியங்கள்‌ நிச்சயமாய்‌ நிறைவேறும்‌. 


சொன்ன பிரகாரம்‌ 
எருசலேமை 
நகரத்திற்குள்‌ 
முற்றிலுமாய்‌ 
இப்போது, 
தம்முடைய 
எச்சரிக்கிறார்‌. 
கர்த்தருடைய 
வார்த்தைகளுக்கு 
மறுக்கிறார்கள்‌. 
வீட்டார்‌ 


கர்த்தர்‌ தம்முடைய வார்த்தைகளை 
நிறைவேற்றும்‌ அந்த நாளிலே, அவர்களுடைய 
பலத்தையும்‌, அவர்களுடைய அலங்காரத்தின்‌ 
மகிழ்ச்சியையும்‌, அவர்களுடைய கண்களின்‌ 
விருப்பத்தையும்‌, அவர்களுடைய 
ஆத்துமாவின்‌ விசேஷித்த வாஞ்சையையும்‌, 
அவர்களுடைய குமாரரையும்‌, அவர்களுடைய 
குமாரத்திகளையும்‌ அவர்களைவிட்டு 
எடுத்துக்‌ கொள்ளுவார்‌ (எசே 24:25). 


அந்த நாளிலே, எசேக்கியேல்‌ 
தன்னுடைய மனைவி செத்துப்போனபோது, 
ஏன்‌ அழாமலும்‌, புலம்பாமலும்‌, கண்ணீர்‌ 
விடாமலும்‌ இருந்தார்‌ என்பதற்கான 
காரணத்தையும்‌, அதன்‌ அடையாளத்தையும்‌, 
இஸ்ரவேல்‌ வீட்டார்‌ புரிந்துகொள்வார்கள்‌. 

கர்த்தருடைய தெய்வீக பராமரிப்பின்‌ 
பிரகாரமாக, எருசலேம்‌ அழிந்துபோகிற 
அந்த நாளில்‌, அங்கிருந்து தப்பித்து வந்த 
ஒருவன்‌, எசேக்கியேலினிடத்தில்‌ வருவான்‌. 
அவன்‌ எருசலேமின்‌ அழிவைப்பற்றி, 
எசேக்கியேலின்‌ காதுகள்‌ சொல்லுவான்‌. 





f= THE 
TT 


கர்த்தரைச்‌ சேவிக்கிறது உங்கள்‌ 
பார்வைக்கு ஆகாததாய்க்‌ கண்டால்‌, பின்ன 
யாரைச்‌ சேவிப்பீர்கள்‌ என்று இன்று தெரிந்து 


தேவர்களைச்‌ 

நீங்கள்‌ வாசம்பண்ணுகிற 

குடிகளாகிய  எமோரியரின்‌ 

தேவர்களைச்‌ சேவிப்பீர்களோ? நானும்‌ என்‌ 

வீட்டாருமோவென்றால்‌, கர்த்தரையே 
சேவிப்போம்‌ என்றான்‌” (யோசு 2415). 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ எகிப்து தேசத்திலே 
கர்த்தருக்கு விரோதமாக என்ன பாவம்‌. 
செய்நார்களோ, அதே மாதிரியான 
பாவத்தையே இப்போது வனாந்தரத்திலேயும்‌: 
சீனாய்‌ மலையின்‌ கீழே செய்கிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ எகிப்து, 
தேசத்திலிருந்ததுபோலவே, இப்போதும்‌ 
வணங்காக்‌ குழுத்துள்ள  ஜனங்களா 
யிருக்கிறார்கள்‌. கர்த்தர்‌ தமது கிருபையினால்‌. 
அவர்களுக்கு எகிப்து தேசத்தில்‌ உதவி 
செய்ததுபோல, இப்போதும்‌ உதவி 
செய்யவேண்டுமென்று மோசே 
கர்த்தரிடத்தில்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்காக 
பரிந்து பேசி ஜெபம்பண்ணுகிறார்‌. 

மோசே இஸ்ரவேல்‌ ப்திருக்காக 
கர்த்தரிடத்தில்‌ பரிந்துபேசம்‌ே 
"உம்முடைய 


மோசே கர்த்தரிடத்தில்‌ 


என்று கேட்கிறார்‌ 
மேலும்‌ ஜெபம்பண்ணும்போது. "மலைகளில்‌ 


அவர்களைக்‌, கொன்று 
பூமியின்மேல்‌ இராதபடிக்கு 
நிர்மூலமாக்கவும்‌, 

தீங்குசெய்யும்‌ பொருட்டே 

புறப்படப்பண்ணினார்‌ என்று 
சொல்லுவானேன்‌? உம்‌ 


ஜனங்களுக்குத்‌ 
அவர்கள்மேல்‌ 
(யாத்‌ 32:12) என்றும்‌ ஜெபம்பண்ணுகிறார்‌. 


மோசே இஸ்ரவேல்‌ புத்திரருக்காக 
ஜெபம்பண்ணும்போது, கர்த்தருடைய 
மகிமையை முன்‌ வைத்து. அவர்களுக்காக 
பரிந்து பேசுகிறார்‌. “மலைகளில்‌ அவர்களைக்‌ 
கொன்று போடவும்‌, பூமியின்மேல்‌ 
இராதபடிக்கு அவர்களை நிர்மூலமாக்கவும்‌, 
அவர்களுக்குத்‌ தீங்குசெய்யும்‌ பொருட்டே 
அவர்களைப்‌ புறப்படப்பண்ணினார்‌ என்று 
எகிப்தியர்‌ சொல்லுவானேன்‌?' என்று 
மோசே கர்த்தரிடத்தில்‌ சொல்லுகிறார்‌. 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எகிப்தியர்கள்‌ கர்த்தருடைய நாமத்தைத்‌ 
தூஷிப்பதை மோசே கேட்க விரும்பவில்லை. 
இஸ்ரவேல்‌ புத்திரருடைய பாவத்தினால்‌, 
கர்த்தர்‌ அவர்களை தம்முடைய நீதியினால்‌ 
தண்டிக்கிறார்‌. ஆனால்‌ எகிப்தியர்களோ, 
கர்த்தருடைய நீதியைப்பற்றி 
அறியாதவர்களாக கர்த்தரை தூஷிப்பதற்கு 

ள்ளது. எகிப்தியர்கள்‌ கர்த்தருக்கு 
விரோதமாகப்‌ பேசம்‌ தூஷண 
வார்த்தைகளை மோசேயால்‌ தாங்கிக்கொள்ள 
முடியவில்லை. “கர்த்தாவே, எகிப்தியர்கள்‌ 
உமக்கு விரோதமாக தூஷண வார்த்தைகளை 
சொல்லுவானேன்‌' என்று மோசே 
கர்த்தரிடத்தில்‌ கேட்கிறார்‌. 


கர்த்தர்‌ தம்முடைய மகாபலத்தினாலும்‌, 
வல்லமையுள்ள கையினாலும்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரரை எகிப்து தேசத்திலிருந்து 
புறப்பப்பண்ணினார்‌. கர்த்தர்‌ மிகவும்‌ 
அற்புதமாக இஸ்ரவேல்‌. புத்நிரரை 
இரட்சித்தார்‌. அவர்கள்‌ எவ்வளவு வேகமாக. 
இரட்சிக்கப்பட்டார்களோ, அல்வளவு வேகமாக 
அழிந்துபோனால்‌, இந்த உலகம்‌ அவர்களை 
வேடிக்கைப்‌ பார்க்கும்‌. எகிப்தியர்கள்‌ 
ஏற்கெனவே இஸ்ரவேல்‌ புச்திரர்மீதும்‌, 
அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர்மீதும்‌ 
கோபமாகவும்‌ விரோதமாகவும்‌ 
இருக்கிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ அழிந்துபோவதை 
எகிப்தியர்கள்‌ பார்க்கும்போது, அவர்கள்‌ 
மிகவும்‌ சந்தோஷப்படுவார்கள்‌. அவர்கள்‌ 
இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தரை 
தூஷிப்பார்கள்‌. கர்த்தரே இஸ்ரவேல்‌. 
புத்திரரின்‌ இரட்சிப்பை ஆரம்பித்து வைத்தவர்‌. 
ஆரம்பித்த கர்த்தரால்‌ அவர்களுடைய 
இரட்சிப்பை. றவேற்றிக்கொடுக்க. 
முடியவில்லை எகிப்தியர்கள்‌ 
கர்த்தருக்கு விரோதமாக. 
தூஷணவார்த்தைகளை சொல்லுவார்கள்‌. 


கர்த்தரே எகிப்து தேசத்திலிருந்து 
இஸ்ரவேல்‌ புத்திரரை புறப்படப்பண்ணினவர்‌. 
ல்‌ அவரால்‌ அவர்களை கானான்‌ 
அழைத்துக்கொண்டு 
போகமுடியவில்லை. மலைகளில்‌ அவர்களைக்‌ 
கொன்று போடவும்‌, பூமியின்மேல்‌. 
இராதபடிக்கு அவர்களை நிர்மூலமாக்கவும்‌, 
அவர்களுக்குத்‌ தீங்குசெய்யும்‌ பொருட்டே 
அவர்களைப்‌ புறப்படப்பண்ணினார்‌ என்று 
எகிப்தியர்‌ சொல்லுவார்கள்‌. 


என்று 





எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


“எங்கள்‌ சிறையிருப்பின்‌ பன்னிரண்டாம்‌ 
வருஷம்‌ பத்தாம்‌ மாதம்‌ ஐந்தாந்தேதியிலே. 
எருசலேமிலிருந்து தப்பின ஒருவன்‌ 
என்னிடத்தில்‌ வந்து: நகரம்‌ அழிக்கப்பட்டது 
என்றான்‌" (எசே 33:21). 


இந்த ளிலிருந்து, எருசலேம்‌ 
அழிந்துபோகிற அந்த நாள்‌ வரையிலும்‌, 
எசேக்கியேல்‌ வாய்‌ பேசாத 
ஊமையைப்போலிருப்பார்‌. எசேக்கியேல்‌. 
அதுவரையிலும்‌ இஸ்ரவேல்‌ தேசத்திற்கு 
விரோதமாகத்‌ தீர்க்கதரிசனம்‌. 
சொல்லமாட்டார்‌ எசேக்கியேல்‌ வாய்‌ 
பேசமுடியாத... ஊமையல்ல. அவர்‌ 
எருசலேமுக்‌ விரோதமாக. ஒன்றும்‌ 
சொல்லாவிட்டாலும்‌, மற்ற தேசங்களுக்கு 
விரோதமாக கர்த்தருடைய வார்த்தைகளைச்‌ 
சொல்லுவார்‌. 


பட்டயம்‌ வருவதைக்கண்டு, எக்காளம்‌ ஊதி, 


QOODNENS 
PUBLISHERS 


ஜனத்தை எச்சரிக்கும்போது, எக்காள; 

சத்தத்தைக்‌ கேட்கிறவன்‌ அதைக்கேட்டும்‌, 
எச்சரிக்கையாயிராமல்‌, பட்டயம்‌ வந்து 
அவனை வாரிக்கொள்ளுகிறது உண்டானால்‌, 
அவனுடைய இரத்தப்பழி அவன்‌ 
'தலையின்மேல்‌ சுமரும்‌" (எசே 33:2-4). 


“தப்பினவன்‌ வருகிறதற்கு முந்தின 
சாயங்காலத்திலே கர்த்தருடைய கை என்மேல்‌ 
அமர்ந்து. அவன்‌ காலையில்‌ என்னிடத்தில்‌ 

வாயைத்‌ 
வாய்‌ 
நான்‌ 
மெளனமாயிருக்கவில்லை" (எசே 33:22) 


டய கோலால்‌ உரத்த 
பாது, அவர்‌ தம்முடைய 
பேசவேண்டிய அவசியம்‌: 


கர்த்தர்‌. தம்‌ 
சத்தமாய்ப்‌ பேசும்‌ 
வார்த்தைகளால்‌ 

குறைந்துபோகிறது. 





எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


எசேக்கியேல்‌ 
எருசலேமுக்கு வரப்போகிற 
தீர்க்கதரிசனமாய்ச்‌ சொன்னார்‌. 
சொல்லுவதற்கு அவருக்கு வார்த்தையில்லை. 
எருசலேமுக்கு விரோதமாக கர்த்தர்‌ 
சொன்ன வார்த்தைகள்‌ நிறைவேறுவதற்காக 
எசேக்கியேல்‌ காத்துக்கொண்டிருக்கிறார்‌. 
எசேக்கியேல்‌ கர்த்தருடைய 
வார்த்தையைச்‌ சொல்லாமல்‌ 
அமைதியாயிருக்க முடியாது. இஸ்ரவேல்‌ 
தேசத்தைச்‌ சுற்றிலும்‌ அந்நிய தேசத்தார்‌ 
ஏராளமானோர்‌. இருக்கிறார்கள்‌. ஏசாயா, 
எரேமியா ஆகியோர்‌ அந்த தேசங்களுக்கு 
விரோதமாக கர்த்தருடைய வார்த்தைகளை 
ஏற்கெனவே சொல்லியிருக்கிறார்கள்‌. 
இப்போது எசேக்கியேலும்‌ அந்நிய 
தேசத்தாருக்கு விரோதமாக கர்த்தருடைய 
வார்த்தைகளைச்‌ சொல்லுகிறார்‌. 
ம்மோன்‌ புத்திரருக்கு விரோதமான 
சே சரட்‌ ம ொவாப்யருக்கு 
செய்தி (எசே 258-11, 
விரோதமான செய்தி 


அ 
செய்தி 
விரோதமான 
ஏதோமியருக்கு 
(எசே 2511-14). பெலிஸ்தருக்கு விரோதமான 


செய்தி (எசே 2515-17) 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
உபத்திரவங்களையும்‌ 
புறஜாதி தேசத்தார்‌ 
'அனுதாபப்படவில்லை. 
மனிதாபிமானம்‌ 


கர்த்தருடைய 
வேதனைகளையும்‌ 
அனுபவித்தபோது, 
அவர்களுக்காக 
அவர்களுக்கு 
காண்பிக்கவில்லை. 
அவர்களை 'ஏளனம்பண்ணினார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ வம்சத்தாருடைய அழிவில்‌ 
அவர்கள்‌ சந்தோஷப்பட்டார்கள்‌. 


அம்மோன்‌ புத்திரர்‌ 
எசே: 251-7 


எசே: 251. கர்த்தருடைய வார்த்தை எனக்கு. 
உண்டாகி, அவர்‌: 


எசே 255. மனுபுத்திரனே, நீ அம்மோண்‌ 
புத்திரருக்கு எதிராக உன்‌ முகத்தைத்‌ 
திருப்பி, அவர்களுக்கு விரோதமாகத்‌ 
தீர்க்கதரிசனம்உரைத்து, 
எசே 25:3, அம்மோன்‌ புத்திரருக்குச்‌. 
சொல்லவேண்டியது என்னவென்றால்‌! 
கர்த்தராகிய ஆண்டவருடைய 
வார்த்தையைக்கேளூங்கன்‌; 
கர்த்தராகிய ஆண்டவர்‌ உரைக்கிறார்‌: 
என்‌ பரிசுத்தஸ்தலம்‌ 
பகிசுத்தக்குலைச்சலாக்கப்படுகிறபோதூம்‌, 
இஸ்ரவேல்‌. 
ருத்‌ மதா 
ம்சத்தார்‌ சிறையிருப்பிலே 
பொகிதயோதும்‌, நீ... அவர்களுக்கு 
விரோதமாக. ஆ, ஆ, என்று 
நித்தித்தபடியினால்‌, 


எசே 2௬4, இதோ, நான்‌ உன்னைக்‌ 
கிழக்குத்‌ தேசத்தாருக்குச்‌ சுதந்தரமாக 
ஒப்புக்கொடுப்பேன்‌, அவர்கள்‌ உன்னில்‌ 
தங்கள்‌ அரண்கனைக்‌ கட்டி, உன்னில்‌ 
தங்கள்‌ வாசஸ்தல்ங்கனை 
உண்டுபண்ணுவார்கள்‌; அவர்கள்‌ உண்‌: 
கனிகளைப்‌ புசித்து, உன்‌ பாலைக்‌ 
குடிப்பார்கள்‌. 


எசே: 25:5, நான்‌ ரப்பாவை ஒட்டகங்களின்‌ 

கொட்டகையும்‌, அம்மோன்‌ புத்திரரின்‌ 
ஆட்டுக்கிடையுமாக்குவேண்‌; 
நான்‌ கர்த்தர்‌ என்று 

அதித்தூகொள்விர்கள்‌. 


எசே 25:6, கர்த்தராகிய ஆண்டவர்‌. 
சொல்லுகிறது என்னவென்றால்‌: இஸ்ரவேல்‌ 
தேசத்துக்கு விரோதமாக நீ கைகொட்டி, 
உன்‌ காலால்‌ தட்டி, வர்மம்‌ வைத்து, 
ஆகடியம்‌ பண்ணினபடியினால்‌, 


எசே: 25:7. இதோ, உனக்கு விரோதமாக 
கையை ட்டி, 
ஜாதிகளுக்குக்‌. 
ஒப்புக்கொடுத்து, 
ஜனங்களுக்குள்னே. 
வேரற்றுப்போகப்பண்ணி, 
தேசங்களுக்குன்னே அழித்து, 
திர்மூலமாக்குவேன்‌; அப்பொழுது 
கர்த்தர்‌ என்னு அறித்துகொள்வாமட 





எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


எசேக்கியேல்‌ தீர்க்கதரிசி அம்மோன்‌ 
புத்திரருக்கு எதிராக தன்னுடைய முகத்தைத்‌ 
திருப்பிக்கொள்ளவேண்டும்‌. அவர்களுக்கு 
விரோதமாக தீர்க்கதரிசனம்‌ 

வேண்டும்‌ 2 

கர்த்தர்‌, 

குர்த்தராயிருக்கிறார்‌. 

கர்த்தர்‌ 


எசேக்கியேல்‌ கர்த்தருடைய சார்பாக 
பேசுகிறார்‌. அவர்‌ கர்த்தருடைய 
வார்த்தைகளை பேசுகிறார்‌. கர்த்தருடைய 
நாமத்தில்‌ பேசுகிறார்‌ எசேக்கியேல்‌. 
அம்போன்‌ புத்திரருக்கு எதிராக தன்னுடைய 
முகத்தைத்‌ திருப்புவது. கர்த்தர்‌ தம்முடைய 
முகத்தை அம்மோன்‌ புத்திரருக்கு எதிராக 
திருப்புவதற்கு சமம்‌. கர்த்தருடைய முகம்‌ 
தீமை செய்கிறவர்களுக்கு விரோதமாக 
திரும்பியிருக்கிறது. 
'தீமைசெய்கிறவர்களுடைய பேரைப்‌ 
பூமியில்‌ இராமல்‌  அற்றுப்போகப்பண்ண 
கர்த்ருடைய முகம்‌ அவர்களுக்கு 
விரோதமாயிருக்கிறது" (சங்‌ 34:16. 


எசேக்கியேல்‌ தீர்க்கதரிசி 
இதுவரையிலும்‌ இஸ்ரவேல்‌ தேசத்திற்கு 
விரோதமாக கர்த்தருடைய வார்த்தைகளை 
தீர்க்கதரிசனமாய்ச்‌ சொன்னார்‌. கர்த்தர்‌ 
இஸ்ரவேலுக்கு விரோதமாக தம்முடைய 
வார்த்தைகளை வெளிப்படுத்தினாலும்‌, அவர்‌ 
இன்னும்‌ இஸ்ரவேலின்‌ தேவனாகவே 
இருக்கிறார்‌. இஸ்ரவேல்‌ தேசத்தாரும்‌ 
கர்த்தருடைய இஸ்ரவேலர்களாக 
இருக்கிறார்கள்‌. கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌. 
வீட்டாரின்‌ நன்மைகளை விரும்புகிறார்‌. 
இஸ்ரவேல்‌ வம்சத்தாரின்‌ 

அக்கிரமங்களையும்‌ 
எடுத்துச்‌ சொல்லுகிறார்‌. 


கர்த்தர்‌ 
பாவங்களையும்‌, 
அவர்களுக்கு 


நியாயத்தீர்ப்பு அவர்களுக்கு விரோதமாய்‌. 
வருகிறது. ரவேல்‌ 
வம்சத்தாரோடு 
பண்ணியிருக்கிறார்‌. 
உடன்படிக்கையில்‌ மகிமையடைகிறார்‌. 


கர்த்தர்‌ தம்முடைய 


எசேக்கியேல்‌ இப்போது 
தேசத்து ஆட்‌ பத்‌ 
இஸ்ரவேல்‌. 
றுக்‌ 
சம்பவங்களைப்பற்றியும்‌ 
தெரியாது. 


பாபிலோன்‌ 
அவருக்கு 
அண்டை 
ச நடைபெறுகிற 
அதிகமாய்‌ ஒன்றும்‌ 
ஆனாலும்‌ கர்த்தர்‌, 
எசேக்கியேலுக்கு அந்த தேசங்களுக்கு 
விரோதமாக, தம்முடைய வார்த்தைகளை 
வெளிப்படுத்துகிறார்‌. இஸ்ரவேல்‌ தேசத்திற்கு 
அருகாமையிலுள்ள தேசத்தார்‌ இப்போது 
என்ன செய்கிறார்கள்‌ என்றும்‌, 
கர்த்தர்‌ அவர்களை எப்படி நியாயந்தீர்ப்பார்‌ 
என்றும்‌ எசேக்கியேலுக்கு 
வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. 

எருசலேமிலே கர்த்தருடைய ஆலயம்‌ 
இருக்கிறது. அது அவருடைய பரிசுத்த 
ஸ்தலம்‌. கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலம்‌ 
பரிசுத்த, குலைச்சலாக்கப்படுகிறது. 
இஸ்ரவேல்‌ தேசம்‌ பாழாக்கப்படுகிறது. 
யூதாவம்சத்தார்‌ பாபிலோன்‌ தேசத்து 
சிறையிருப்புக்குப்போகிறார்கள்‌. அம்மோன்‌ 
புத்திரர்‌ இஸ்ரவேல்‌ தேசத்திற்கு 
அருகாமையிலிருக்கிறார்கள்‌. அவர்களுக்கு 
இஸ்ரவேல்‌ தேசத்தில்‌ நடைபெறுகிற எல்லா 
சம்பவங்க தெரிந்திருக்கிறது. 
யூதாவம்சத்தார்‌ பாபிலோன்‌ தேசத்து 
சிறையிருப்புக்குப்போகும்போது, அம்மோன்‌ 
புத்திரர்‌ அவர்களுக்கு. விரோதமாக 
நிந்திக்கிறார்கள்‌. இஸ்ரவேல்‌: தேசம்‌ 
பாழாக்கப்படும்போது. அம்மோன்‌ புத்திரர்‌ 
சந்தோஷப்படுகிறார்கள்‌. 

எருசலேம்‌ அழிந்துபோவதைப்‌ 
பார்க்கும்போது அம்மோன்‌ புத்திரர்‌ 
சந்தோஷப்படக்கூடாது. அவர்கள்‌ 
ஆர்ப்பரிக்கக்கூடாது. எருசலேமின்‌ அழிவைப்‌ 
பார்த்து எல்லா தேசத்தாரும்‌ பயந்து, 
நடுங்கவேண்டும்‌. எருசலேமைப்போலவே 
புறஜாதியாரும்‌ பாவம்‌ செய்கிறார்கள்‌. கர்த்தர்‌ 
அவர்கள்மீதும்‌ கோபமாயிருக்கிறார்‌. 


நியாயத்தீர்ப்பு தேவனுடைய வீட்டில்‌: 
துவங்கும்‌ காலமாயிருக்கிறது. ஆகையினால்‌ 
எருசலேம்‌ முதலாவதாக அழிந்து போகிறது. 
அம்மோன்‌ புத்திரருக்கும்‌, மற்ற 
புறஜூதியாருக்கும்‌. கர்த்தர்‌ அழிவை 


சீக்கிரத்தில்‌ அழிவு வரும்‌. 





எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


வரத்தக்க ஒரு ரல்‌ 
குறித்துக்கொள்‌" (எசே 21:20). 


பாபிலோன்‌ ராஜா இப்போது 
எருசலேமுக்கு விரோதமாக வந்திருக்கிறான்‌. 
அவன்‌ எருசலேமை அழித்துப்போடுகிறான்‌. 
அடுத்ததாக அவன்‌ அம்மோன்‌ தேசத்திற்கு 
விரோதமாக வருவான்‌. அம்மோன்‌ 
புத்திரரையும்‌ சங்காரம்பண்ணுவான்‌. ஆனால்‌ 
புத்திரருக்கோ தங்களுக்கு. 
அழிவைப்பற்றி ஒன்றும்‌. 
அவர்கள்‌ இப்போது, 
பாதுகாப்பாமிருப்பதாக நினைக்கிறார்கள்‌. 
அவர்களுடைய பாதுகாப்பு நிலைத்திருக்காது. 
நேபுகாத்நேச்சார்‌ அம்மோன்‌ தேசத்தின்மீது. 
சீக்கிரமாய்‌ வருவான்‌. அம்மோன்‌ புத்திரரை 
சங்காரம்பண்ணுவான்‌. 


"மற்றவர்கள்‌ துன்பப்படும்போது நாமும்‌ 
துன்பத்தைப்‌ 
மற்றவர்கள்‌ 

க்‌ விக்கு்வாது நாம்‌ 

அவர்களுக்காக பரிதாபப்படவேண்டும்‌. 
மற்றவர்களுடைய வேதனைகளைப்‌ பார்த்‌ 
நாம்‌ சந்தோஷப்படக்கூடாது. 
இன்பத்தை அனுபனிக்கும்போது. 
அதைப்‌ பார்த்து சந்தோஷப்பட்டால்‌, அது 
நமக்கு பாவமாயிருக்கும்‌. 


இஸ்ரவேல்‌ தேசம்‌ 
பாழாக்கப்படுகிற போது. அம்மோன்‌ புத்திரர்‌ 
அவர்களுக்கு விரோதமாக நிந்தித்தார்கள்‌. 
அவர்களை ஏளனம்பண்ணினார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ தேசம்‌ பாழாக்கப்பட்டதுபோல, 
அம்மோன்‌ தேசமும்‌ பாழாக்கப்படும்‌. 
அம்மோன்‌ புத்திரரின்‌ அழிவைப்பற்றி 
எசேக்கியேல்‌ ஏற்கெனவே கர்த்தருடைய 
வார்த்தைகளை தீர்க்கதரிசனமாக 
'சொல்லியிருக்கிறார்‌. 

“பின்னும்‌ மனுபுத்திரனே, நீ 
தீர்க்கதரிசனம்‌ சொல்லு: அம்மோன்‌. 
புத்திரரையும்‌ அவர்கள்‌. சொல்லும்‌. 
நிந்தனைகளையும்‌ குறித்துக்‌ கர்த்தராகிய 
ஆண்டவர்‌ உரைக்கிறது என்னவென்றால்‌, 
அக்கிரமத்துக்கு முடிவுவருங்காலத்தில்‌: 
வந்த தங்களுடைய நாளுக்கு ஏதுவாகி, 


கொலையுண்டுபோனவர்களுடைய 
பிடரிகளோடேகூட உன்னைத்‌ துன்மார்க்கரின்‌ 
கையினால்‌ விழப்பண்ணும்படிக்கு, உனக்கு 
அபத்தமானது தரிசிக்கப்படுகிறபோதும்‌, 
உனக்குப்‌ பொய்நிமித்தம்‌ 
பார்க்கப்படுகிறபோதும்‌ பட்டயம்‌ உருவப்பட்டது, 
பட்டமே  உருவப்பட்டது: வெட்டவும்‌ 
சங்கரிக்கவம்‌ அது மின்னத்தக்கதாய்த்‌ 
துலக்கப்பட்டிருக்கிறது' (எசே 21:28,29) 
புத்திரர்‌ தங்கள்‌ 
மனந்திரும்பினால்‌ 
அவர்களுக்கு அழிவு வராது. அவர்கள்‌ 
தங்களுக்கு வரப்போகும்‌ அழிவுக்கு 
தப்பித்துக்கொள்வார்கள்‌. ஆனால்‌ 
அம்மோன்‌ புத்திரரோ தங்கள்‌ பாவங்களுக்கு 
மனந்திரும்பவில்லை. ஆகையினால்‌. 
அவர்களுக்கு அழிவு நிச்சயமாய்‌ வருகிறது. 
கல்தேயர்கள்‌ வடகிழக்கு திசையிலிருந்து 
அம்மோன்‌ தேசத்திற்கு விரோதமாக 
வருகிறார்கள்‌. 


பாபிலோன்‌: ராஜாவாகிய 
நேபுகாத்நேச்சார்‌, குல்தேயருடைய 
சேனைக்கு தலைவனாயிருந்து, அவர்களை 
வழிநடத்துகிறான்‌. கல்தேயர்கள்‌ எருசலேம்‌ 
நகரத்தை வதாக அழித்துப்‌ 
போட்டார்கள்‌. அதற்கு ஐந்து வருஷங்கள்‌ 
சென்ற பின்பு கல்தேயர்கள்‌ அம்மோன்‌ 
தேசத்தையும்‌ அழித்துப்‌ போட்டார்கள்‌. 


கிழக்கு தேசத்தார்‌ என்னும்‌ வார்த்தை 


குறிக்கும்‌. கல்தேயர்கள்‌. 
யூதாதேசத்தைப்‌ பாழாக்கின பின்பு, 
அவர்கள்‌ அம்மோன்‌ தேசத்திற்கும்‌ 
விரோதமாக வருகிறார்கள்‌. கல்தேயர்கள்‌ 
எருசலேமைப்‌ பாழாக்கிப்போட்டதுபோல, 
அம்மோன்‌. தேசத்தையும்‌ 
பாழாக்கிப்போடுவார்கள்‌. 


அரபியரைக்‌ 


கர்த்தர்‌ அம்மோன்‌ புத்திரரை கிழக்கு 

தேசத்தாருக்கு சுதந்தரமாக 

ஒப்புக்கொடுக்கிறார்‌. கிழக்கு தேசம்‌ என்பது 

பாபிலோன்‌ தேசத்தைக்‌ குறிக்கும்‌ வார்த்தை. 

பாமிலோன்‌ தேசத்தார்‌. அம்மோன்‌ 

தங்களுக்கு அரண்களைக்‌ 

அங்கே தங்கள்‌ 

உண்டுபண்ணுவார்கள்‌. 

அம்மோன்‌ தேசத்தின்‌ கனிகளைப்‌ புசித்து, 
அந்த தேசத்தின்‌ பாலைக்‌ குடிப்பார்கள்‌. 





எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


அம்மோன்‌ புத்திரர்‌ கர்த்தருக்கு 
விரோதமாகப்‌ பாவம்‌ செய்கிறார்கள்‌. இதனால்‌ 
கர்த்ருடைய கோபம்‌ 
தேசத்தின்மீது வந்திருக்கிறது. 
யூதாதேசத்திற்கு தலைநகரம்‌. 
அம்மோன்‌ தேசத்திற்கு தலைநகரம்‌. 
ரப்பாவை ஒட்டகங்களின்‌ கொட்டகையும்‌, 
அம்மோன்‌ புத்திரரின்‌ 
ஆப்டுக்கிடையுமாக்குவேன்‌" (எசே. 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
ஸ்ரவேல்‌ 
சறாக்கப்படகரேது 
புத்திரருக்கு இஸ்ரவேலின்‌ பரிசுத்தரே 
தேவனாகிய கர்த்தர்‌ என்னும்‌ சத்தம்‌ 
தெரியவில்லை. தங்கள்‌ ம்‌ 
க்க டுக்கமாது அம்மோன்‌ ப்‌ 
இஸ்ரவேலின்‌ பரிசுத்தரே தேவனாகிய 
என்பதை அறிந்து கொள்கிறார்கள்‌. 


தேசம்‌ 
அம்மோன்‌ 


கர்த்தர்‌ 


கர்த்தர்‌ 


ரப்பாவை ஒட்டகங்களின்‌ 
கொட்டகையாக்குவார்‌ 


அம்மோன்‌ புத்திரரின்‌ 

ஆட்டுக்கிடையாக்குவார்‌ 

தம்முடைய 

மகிமையையும்‌ 

கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
பாபிலோன்‌ தேசத்திற்கு 


வெளிப்ப்தகிறா்‌ 
வம்சத்தாரை 
ஒப்புக்கொடுத்தாலும்‌, அவர்‌ இஸ்ரவேலின்‌ 
தேவனாகிய கர்த்தர்‌ என்பதை அம்மோன்‌ 
புத்திரர்‌ அறிந்துகொள்வார்கள்‌. 


இஸ்ரவேல்‌. வம்சத்தாருக்கு 
இதுவரையிலும்‌  அந்நியராகயிருந்தவர்கள்‌ 
இனிமேல்‌ அவர்கள்‌ வசமாக வருவார்கள்‌. 
அவர்களோடு நெருக்கமாய்ப்‌ பழகுவார்கள்‌. 
கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ வம்சத்தாரை தம்முடைய 
நீதியினால்‌ தண்டித்தாலும்‌, தம்முடைய 
கிருபையினால்‌ அவர்களை பாதுகாத்து 
பராமரிக்கிறார்‌. 

-அம்மோன்‌ புத்திரர்‌ இஸ்ரவேல்‌. 
தேசத்திற்கு விரோதமாக. 
கைக்கொட்டினார்கள்‌. தங்கள்‌ காலால்‌ தட்டி, 
வர்மம்‌ வைத்து ஆகடியம்‌ பண்ணினார்கள்‌. 
அம்மோன்‌ புத்திரர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரை 
ஏளனம்பண்ணினார்கள்‌. இதன்‌ நிமித்தமாக, 
கர்த்தர்‌ தம்முடைய கரத்தை அம்மோன்‌ 
புத்திரருக்கு விரோதமாக நீட்டியிருக்கிறார்‌ 


QOODNENS 
PUBLISHERS 


இதோ, உனக்கு விரோதமாக நான்‌ 
என்‌ கையை நீட்டி, உன்னை ஜாதிகளுக்குக்‌ 
கொள்ளையாக ஒப்புக்கொடுத்து, உன்னை 
ஜனங்களுக்குள்ளே வேரற்றுப்போகப்பண்ணி, 
உன்னை தேசங்களுக்குள்ளே அழித்து, 
உன்னை நிர்மூலமாக்குவேன்‌" (எசே 25:7) 
என்று கர்த்தர்‌ அம்மோன்‌ புத்திரருக்கு 
விரோதமாக தம்முடைய வார்த்தைகளைச்‌ 
சொல்லுகிறார்‌. 


மேவாபியர்‌ 
எசே: 25:8-11 


எசே 25:8. கர்த்தராகிய ஆண்டவர்‌ 
உரைக்கிறது என்னவென்றால்‌: இதோ, 
மூதா வம்சத்தார்‌ எல்லா ஜாதிகளுக்கும்‌ 
ஒத்தவர்கனென்று மோவாபும்‌ சேயிரும்‌ 
சொல்லுகிறபடியினால்‌, 


இதோ, அம்மோன்‌ 
பேர்‌ ஜாதிகளுக்குன்‌' 
இராதபடிக்கு நான்‌: அம்மோன்‌ 
புத்திரரின்‌ தேசத்தைக்‌ கிழக்குத்‌ 
தேசத்தாருக்குத்‌ திறந்துவைத்து, 
சுதந்தரமாய்‌ 
ஒப்புக்கொடுக்கிறவண்ணமாக, 


எசே 2௦9. 
புத்திரரின்‌. 


எசே 25:10. நான்‌ மோவாப்‌ தேசத்தின்‌ 
பக்கத்திலுன்ன அதின்‌ கடையாந்தர 
ஊர்கனாகிய. பட்டணங்கள்‌ 
முதற்கொண்டுன்ன தேசத்தின்‌ 
அலங்காரமாகிய 
பெத்யெசிமோத்தையும்‌, 
பாகால்மெயோனையும்‌, 


கீரியாத்தாயீமையும்‌ அவர்களுக்குத்‌ 


மோவாபிலே 
செய்வேன்‌, 
கர்த்தர்‌ என்று 

அறித்துகொன்வார்கன்‌. 





எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


தேசத்திற்கு 
புத்திரரைப்‌ 
ஏதோமியரும்‌, 
மனிதாபமில்லாமல்‌. 
தேசம்‌ 
த 


ல்‌ 
அருகாமையிலுள்ள அம்மோன்‌ 
போலவே  மோவாபியரும்‌, 


இஸ்ரவேல்‌ 
ப்‌, பார்க்கும்போது, 


முக்கியமான 
* யாடு 
சேர்ந்து கொள்கிறார்கள்‌. யூதா வம்சத்தார்‌ 
எல்லா ஜாதிகளுக்கும்‌ ஒத்தவர்கள்‌ 
என்று ர்கள்‌ இருவருமே 
ர்கள்‌ (எசே 25:8). 
யூதாவம்சத்தாருக்கும்‌, புறஜாதியாருக்கும்‌ 
எந்தவிதமான வித்தியாசமும்‌ இல்லை என்பது. 
இவர்களுடைய எண்ணம்‌. 
யூதாவின்‌ வம்சத்தார்‌ 
விசேஷமானவர்கள்‌. கர்த்தர்‌ அவர்களோடு 
உடன்படிக்கை செய்திருக்கிறார்‌. 
புறஜாதியாரோ இஸ்ரவேலின்‌ காணியாட்சிக்கு 
புறம்பானவர்கள்‌. 


கர்த்தருக்கு 


யூதாவம்சத்தார்‌ கர்த்தரை மாத்திரமே 
ஆராதிக்கவேண்டும்‌. ஆனால்‌ ர்‌ 
குர்த்நதரைவிட்டு விலகி, 
தெய்வங்களைப்‌ 
விக்கிரகங்களுக்கு 


பின்பற்றிப்போகிறார்கள்‌ 
'தூபங்காட்டுகிறார்கள்‌. 
யூதாவம்சத்தாரின்‌ விக்கிரகாராதனையைப்‌. 
பார்த்து. அம்மோன்‌ புத்திரரைப்போலவே. 
மோவாபியரும்‌ சந்தோஷப்படுகிறார்கள்‌. 


யூதாவம்சத்தாரில்‌ எல்லோரும்‌. 
விக்கிரகங்களுக்கு தூபங்காட்டவில்லை. 
அவர்களில்‌ அநேகர்‌ கர்த்தரைவிட்டு விலகி, 
விக்கிரகங்களுக்கு 'தூபங்காட்டினாலும்‌,. 
யூதாவம்சத்தாரில்‌ இன்னும்‌ கர்த்தருக்கு 
மீதியானவர்கள்‌ இருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
விக்கிரகங்களை ஆராதிக்கவில்லை. அவர்கள்‌ 
புறஜாதியாரைப்போல. விக்கிரகங்களுக்கு. 
தூபங்காட்டவில்லை. அவர்கள்‌ 
கர்த்தரிடத்தில்‌ பயபக்தியாயிருக்கிறார்கள்‌. 


QOODNENS 
PUBLISHERS 


யூதாவம்சத்தார்‌ கர்த்தரைவிட்டு 
விலகிப்போனாலும்‌, அவர்கள்‌ மறுபடியும்‌. 
கர்த்தரிடத்தில்‌ திரும்பி வருவார்கள்‌. 
யூதாதேசம்‌ அழிந்துபோனாலும்‌, கர்த்தர்‌ 
அந்த தேசத்தை மறுபடியும்‌ கட்டியெழுப்புவார்‌. 
கர்த்தர்‌ நீதியுள்ளவர்‌. அவர்‌ கிருபையும்‌ 
இரக்கமுமுள்ளவர்‌. 

மோவாபியர்‌ விக்கிரகங்களை 
ஆராதிக்கிறார்கள்‌. விக்கிரகங்களுக்கு 
திவலுமில்லை. வல்லமையுமில்லை. 
அவர்கள்‌ விக்கிரகங்களை நம்புகிறார்கள்‌. 
விக்கிரகங்களால்‌ அவர்களைப்‌ பாதுகாக்க 
முடியாது. அவர்களுக்கு நன்மை 
செய்யமுடியாது. 


மோவாபியருக்கு அழிவு வருவதுபோல, 
இப்போது யூதாவின்‌ வம்சத்தாருக்கும்‌ அழிவு 
வந்திருக்கிறது. ஆனாலும்‌, இவ்விரண்டு 
அழிவுகளுக்கும்‌ வித்தியாசமுள்ளது. 
மோவாபியரின்‌ ல்‌ நிரந்தரமாயிருக்கும்‌. 
அவர்கள்‌ ம்புகிற க்கிரகங்கள்‌ 
அவர்களுக்கு பானி செய்யாது. 


யூதாவம்சத்தாரின்‌ அழிவோ 
நிரந்தரமானதல்ல. அது தற்காலிகமானது. 
யூதர்கள்‌ மறுபடியும்‌ கர்த்தரிடத்தில்‌ திரும்பி 
வந்தால்‌, கர்த்தர்‌ அவர்களுக்கு உதவி 
செய்ய கிருபையுள்ளவர்‌. அவர்களை 
மறுபடியுமாய்‌ கட்டியெழுப்புவதற்கு 


உலகப்பிரகாரமான 
நமக்கு உலகப்பிரகாரமான 
குறைந்துவிட்டால்‌, நாம்‌ 
சிலாக்கியங்கள்‌ 
இழந்துவிட்டோம்‌ என்பது 
நமக்கு உலகப்பிரகாரமான 
நன்மைகள்‌ குறைவாயிருந்தாலும்‌, 
கர்த்தருடைய கிருபையும்‌ இரக்கமும்‌ 
நமக்குள்‌ நிறைந்திருக்கவேண்டும்‌. நாம்‌ 
பொருளாதாரத்தில்‌  தரித்திரராயிருந்தாலும்‌, 
கர்த்தருடைய கிருபைகளைப்‌ 
பெற்றுக்கொள்வதில்‌ 
ஐசுவரியவான்களாயிருக்கவேண்டும்‌. 


ஆசீர்வாதங்கள்‌: 
கர்த்தருடைய 
அனைத்தையும்‌ 
பொருளல்ல. 





எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


இஸ்ரவேல்‌ வம்சத்தாரின்‌ 
பார்த்து மோவாியர்கள்‌ 
சந்தோஷப்பட்டதினால்‌, கர்த்தர்‌ அவர்களைத்‌ 
தண்டிக்கிறார்‌. அம்மோன்‌ புத்திரரின்‌ 
தேசத்தைப்போலவே, மோவாபியரின்‌ தேசமும்‌ 
அழிந்துபோகும்‌. கர்த்தர்‌ அம்மோன்‌ 
புத்திரரை கிழக்கு தேசத்தாராகிய 
கல்தேயருடைய கையில்‌ ஒப்புக்கொடுத்தார்‌. 
அதுபோலவே அவர்‌ மோவாபியரையும்‌ 
கல்தேயருக்கு சுதந்தரமாய்‌ ஒப்புக்கொடுப்பார்‌ 

மோவாப்‌ தேசத்திலே பெத்யெசிமோத்‌. 
பாகால்மெயோன்‌, கீரியாத்தாமீம்‌ ஆகியவை. 
பிரதான பட்டணங்களாகும்‌. இவை மோவாப்‌ 
தேசத்திற்கு அலங்காரமாயிருக்கிறது. 
கல்தேயர்கள்‌ மோவாபியரின்‌ ந்‌ 
பிரதான ட்டணங்‌ 
பிடித்துக்கொள்வார்கள்‌. 
கல்தேயருக்கு எதிர்த்து நிற்கழுடியாது. 
கர்த்தர்‌ இந்தப்‌ பட்டணங்களை 
கல்நேயருடைய சேனைக்கு திறந்து 
கொடுப்பார்‌ அவர்கள்‌ எந்தவித 
தடையுமில்லாமல்‌, தங்களைத்‌ தடுப்பார்‌ 
ஒருவருமில்லாமல்‌, மோவாபின்‌ பிரதான 
பட்டணங்களுக்குள்‌ பிரவேசிப்பார்கள்‌. 

கர்‌ ருக்‌ 
அல்லன்‌ பதிிறின்‌ "சோத்தை 
ஒப்புக்கொடுத்தார்‌. அதுபோலவே மோவாப்‌ 
தேசத்தையும்‌ கிழக்‌ தேசத்தாருக்கு 
ஒப்புக்கொடுப்பார்‌. கர்த்தர்‌ மோவாபிலே 
தம்முடைய நியாயங்களை செய்வார்‌. 
மோவாபியர்கள்‌ எந்தவித 
இல்லாமல்‌ அமைதியாயிருந்த 
இஸ்ரவேலின்‌ பரிசுத்தரே 
கர்த்தர்‌ 


ஆபத்தும்‌ 
காலத்தில்‌, 
தேவனாகிய 
என்பதை அறிந்துகொள்ளவில்லை. 
கல்தேயர்கள்‌ மோவாப்‌ தேசத்தைப்‌ பிடித்து. 


மோவாபியரை  சங்காரம்பண்ணியபோதோ, 
அவர்கள்‌ இஸ்ரவேலின்‌ பரிசுத்தரை கர்த்தர்‌ 
என்று அறிந்து கொள்கிறார்கள்‌. 


ஏதோமியர்‌ 
எசே 25:12-14 


எசே 25:42. கர்த்தராகிய ஆண்டவர்‌ 
உரைக்கிறது என்னவென்றால்‌: 
ஏதோம்‌ யூதா வம்சத்தாரிடத்தில்‌ 
குரோதத்தீர்த்து, பழிவாங்கி, பெரிய 
குற்றஞ்செய்தபடியினால்‌, 


00/0௩ 
PUBLISHERS 


எசே 25:18. கர்த்தராகிய ஆண்டவர்‌ 
சொல்லுகிறார்‌: நான்‌ ஏதோம்‌ 
தேசத்துக்கு விரோதமாக என்‌ கையை 
அதில்‌ மனுஷரையும்‌ 
இராதபடிக்குச்‌ 

அதைத்‌ தேமான்‌ 

தேதான்‌ மட்டும்‌ 
வனாத்தரமாக்குவேன்‌; பட்டயத்தால்‌ 


விழுவார்கள்‌. 


எசே 26:14. நான்‌ இஸ்ரவேலாகிய என்‌: 
கையினால்‌ 

பழிவாங்குவேன்‌; 

அவர்கள்‌ என்‌ கோபத்தின்படியும்‌ எண்‌: 
உக்கிரத்தின்படியும்‌ ஏதோமுக்குச்‌. 
செய்வார்கள்‌; அப்பொழுது நாண்‌ 
பழிவாங்குவது இன்னதென்று. 
அறித்துகொன்வார்கன்‌' என்று 
கர்த்தராகிய ஆண்டவர்‌ சொல்லுகிறார்‌. 


ஏதோமியர்‌ ஏசாவின்‌ சந்ததியைச்‌ 
சேர்ந்தவர்கள்‌. யாக்கோபுக்கும்‌ ஏசாவுக்கும்‌ 
பழைய பகை இருந்தது. யூதாவும்‌ எருசலேமும்‌ 
அழிந்துபோன போது, ஏதோமியர்‌ 
சந்தோஷப்பட்டார்கள்‌. மோவாபியரைப்‌ 
ம்‌,  அம்மோன்‌ புத்திரரைப்போலவும்‌, 
இஸ்ரவேல்‌ வம்சத்தாரின்‌ 
பார்த்து அவர்களை 
ஏளனம்பண்ணினார்கள்‌. தங்களுக்கு 
ஜெயம்‌ கிடைத்ததுபோல ஆர்ப்பரித்தார்கள்‌. 
நீதியினால்‌ 
எருசலேமையும்‌ 
யூதர்கள்‌ 
மிகுந்த 
துன்பங்களையும்‌ 
அவர்களுடைய 
வேதனை! ர்‌ தங்களுக்கு 
சாதகமாகப்‌ பயன்படுத்திக்‌ கொள்கிறார்கள்‌. 
யூதாதேசத்திற்குள்ளே எந்தவிதமான 
எதிர்ப்பும்‌ இல்லாமல்‌ பிரவேசிக்கிறார்கள்‌. 
கல்தேயர்கள்‌ ஏற்கெனவே யூதாதேசத்தை 
கொள்ளையிட்டு முடித்துவிட்டார்கள்‌. அதில்‌ 
மீதியாயிருப்பவற்றை அள்ளிக்கொண்டு 
போவதற்காக ஏதோமியர்‌ அங்கே 
போகிறார்கள்‌ 


கர்த்தர்‌ தம்முடைய 





எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


ஏதோம்‌. யூதாவம்சத்தாரிடத்தில்‌ 
குரோதம்‌ தீர்க்கிறார்கள்‌ என்றும்‌, 
அவர்களை பழிவாங்குகிறார்கள்‌ என்றும்‌ 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. இதன்‌ நிமித்தமாக 
ஏதோமியர்‌ பெரிய குற்றம்‌ செய்கிறார்கள்‌ 
(எசே 25:12). 
சங்காரம்‌ 
அவன்‌ 
ஏதோமியரில்‌. 
பதினாயிரம்பேரை மடங்கடித்து, யுத்தஞ்செய்து 
சேலாவைப்‌ பிடித்து அதற்கு 
இந்நாள்வரைக்கும்‌ இருக்கிற யொக்தியேல்‌: 
என்னும்‌ பேரைத்‌ தரித்தான்‌” (2இராஜா 14:7). 
கர்த்தர்‌ ஏதோம்‌ தேசத்திற்கு 
விரோதமாக தம்முடைய கையை நீட்டுகிறார்‌. 
அந்த தேசத்திலுள்ள மனுஷரையும்‌: 
மிருகங்களையும்‌ 'சங்காரம்பண்ணுகிறார்‌. 
ஏதோமிலே  மனுஷரும்‌ இருக்கமாட்டார்கள்‌. 
மிருகங்களும்‌ இருக்காது 
தேமான்‌ 
வ ்தானக்கதாக்‌ 
(எசே 2518) அவர்கள்‌ 
பட்டயத்தால்‌ விழுவார்கள்‌. 


கல்தேயர்கள்‌ ஏதோமியரை சங்காரம்‌. 
பண்ணுகிறார்கள்‌. 'ஏதோமைக்குறித்துச்‌ 
சேனைகளின்‌ கர்த்தர்‌ சொல்லுகிறது. 
என்னவென்றால்‌: நேமானிலே இனி 
ஞானமில்லையோ? ஆலோசனை 
விலேகிகளை விட்டு... அழிந்ததோ? 
அவர்களுடைய ஞானம்‌ கெட்டுப்போயிற்றோ? 
நேநானின்‌ குடிகளே ஓடுங்கள்‌. 
முதுகைக்காட்டுங்கள்‌. பள்ளங்களில்‌ 
தங்குங்கள்‌; 

காலத்தில்‌ ௮ 

வரப்பண்ணுவேன்‌. 

அறுக்கிறவர்கள்‌ 

வந்தார்களாகில்‌, 

கொஞ்சம்‌ வையார்களோ? 

திருடர்‌ வந்தார்களாகில்‌, த 
போதுமென்கிறமட்டும்‌ கொள்ளையடிப்பார்கள்‌ 
அல்லவோ? நானோ ஏசாவை. 
வெறுமையாக்கி, அவன்‌ 
ஒளித்துக்கொள்ளக்கூடாதபடிக்கு அவனுடைய 
மறைவிடங்களை வெளிப்படுத்திப்போடுவேன்‌:: 


எல்லோரும்‌ 


(எரே 49:7-10). 


கர்த்தருடைய கோபம்‌ ஏதோமியர்மேல்‌ 
பற்றி எரிகிறது. “நான்‌ இஸ்ரவேலாகிய என்‌ 
ஜனத்தின்‌ கையினால்‌ ஏதோமினிடத்தில்‌ 

பழிவாங்குவேன்‌:: ர்கள்‌ ர்‌ 

கோபத்தின்படியும்‌ 

ஏதோமுக்குச்‌ செய்வார்கள்‌; 

நான்‌ பழிவாங்குவது. 

அறிந்துகொள்வார்கள்‌' (எசே 2514) என்று 

கர்த்தராகிய ஆண்டவர்‌ சொல்லுகிறார்‌. 


பெலிஸ்தியர்‌ 
எசே: 25:15-17 


எசே 25:15. கர்த்தராகிய ஆண்டவர்‌ 
உரைக்கிறது என்னவென்றால்‌: 
பெலிஸ்தியர்‌ குரோதக்காரராயிருத்து, 
பழம்பகையால்‌ 
கேடுசெய்யவேண்டுமென்று, வர்மம்‌ 
வைத்துப்‌ பழிவாங்கின படியினால்‌, 


எசே 25:16. இதோ, நான்‌ பெலி. 
ஸ்தியருக்கு விரோதமாக என்‌ கையை 
நீட்டி, கிரேத்தியரைச்‌ சங்கரித்து, 
சமுத்திரக்கரையில்‌ மீதியானவர்கனை 
அழித்து, 


எசே: 25:17. உக்கிரமான 
தண்டனைகளினால்‌ அவர்களில்‌ 
கொடிதாய்ப்‌ பழிவாங்குவேன்‌; நான்‌ 
அவர்களில்‌ பழிவாங்கும்போது நாண்‌: 
கர்த்தர்‌ என்று அறிந்து கொள்வார்கள்‌. 
என்று... கர்த்தராகிய ஆண்டவர்‌ 
சொல்லுகிறார்‌. 


ஏதோமியரைப்போலவே பெலிஸ்தியரும்‌. 
இஸ்ரவேல்‌ வம்சத்தாருக்கு விரோதமாகப்‌ 
பாவம்‌ செய்கிறார்கள்‌. பெலிஸ்தியர்‌ 
குரோதக்காரராயிருந்து, பழம்பகையால்‌ 
கேடுசெய்யவேண்டுமென்று, வர்மம்‌ வைத்துப்‌ 
பழிவாங்குகிறார்கள்‌ (எசே 2515). 

கர்த்தர்‌ 
போலவே ெ 


ஏதோமியரைத்‌ தண்டிப்பது 

பலிஸ்தியரையும்‌ தண்டிக்கிறார்‌. 

பெலிஸ்தியருக்கு விரோதமாக 

நீட்டுகிறார்‌. 

சங்கரிக்கிறார்‌. 

மீதியானவர்களை 
அழித்துப்போடுகிறார்‌ (எசே 2516). 





j= எசேக்கியேல்‌ - விரிவுரை im 
wil EZEKIEL - COMMENTARY PUBLISHERS 


ன்‌ 2 சேனை | ரர்த்தர்‌ பெலிஸ்தியருக்கு 
டாத தேசத்தை முற்றிலுமாய்‌ | உச்கரமான தண்டனைகளைக்‌ 
கல்தேயர்கள்‌ 


த்த ர்க கொடுக்கிறார்‌. அவர்களை கொடிதாய்ப்‌ 

ரல்‌ பித்து. காலதாமதமில்லாமல்‌, | (வாங்குகிறார்‌. "கர்த்தர்‌ அவர்களை 

சன்னம்‌ 'கதாமதமில்காயல்‌. | பலாங்கும்போது. இஸ்ரவேலின்‌ பரிகத்தரே 
தேவனாகிய கர்த்தர்‌ என்பதை 
பெலிஸ்தியர்கள்‌ அறிந்துகொள்வார்கள்‌ 
(எசே 25:7. 





எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


எசேக்கியேல்‌ தீர்க்கதரிசி தருவக்கு 
விரோதமாக கர்த்தருடைய 

சொல்லுகிறார்‌. அக்காலத்திலே 
பிரபல்யமான நகரமாயிருந்தது. 

ஜனத்தார்‌ பல 
வியாபாரம்பண்ணினார்கள்‌. 

தீருவின்‌ அழிவைப்பற்றி தீர்க்கதரிசனமாய்ச்‌ 
சொல்லுகிறார்‌. 


ஏசாயா தீர்க்கதரிசி தீருவின்‌ 
பாரத்தைப்பற்றிச்‌ சொல்லியிருக்கிறார்‌ 
வது அதிகாரம்‌. எரேமியாவும்‌ 
ஒரளவு சொல்லியிருக்கிறார்‌ 

(எரே 25:22; 27:3; 474). 


எசேக்கியேல்‌ தீர்க்கதரிசியோ 
அழிவைப்பற்றி 
முழுவதுமாகச்‌ சொல்லுகிறார்‌. 
அழிந்துபோவதைப்‌ பார்த்து தீரு 
சந்தோஷப்படுகிறது (எசே 262). தீருவின்‌ 
அழிவு (எசே 26:4-6; 12-14), கர்த்தர்‌ 
பாபிலோன்‌ ராஜாவை ஒரு கருவியாகப்‌ 
பயன்படுத்தி தீருவை அழிக்கிறார்‌ 
(எசே 2 ராஜாவும்‌ 
அவனுடைய சேனையும்‌ 26:74. 
அண்டை தேசத்தாருக்கு ஆச்சரியம்‌ 
(எசே 2645-21) 


தீருவின்‌ 
மூன்று அதிகாரங்களில்‌ 
எருசலேம்‌ 


பாபிலோன்‌. 
(எசே 


தீருவின்‌ அழிவு 
எசே: 26:1-14 


எசே 260. பதினோராம்‌ வருஷம்‌ 
முதலாந்தேதியிலே. கர்த்தருடைய 
வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர்‌: 


எசே: 28:2. மனுபுத்திரனே, திருவானது 
எருசலேமுக்கு விரோதமாக ஆஆ, 
ஜனச;தளங்களின்‌. ஒலி. 
முகவாசலாயிருந்த நகரி 
இடிக்கப்பட்டதென்றும்‌ என்னிடமாக. 
எல்லாம்‌ புரண்டுவரும்‌, அது 
பாழாக்கப்பட்டிருக்க ன்‌ 
'திரப்பப்படுவேன்‌ 
சொல்லுகிறபடியினால்‌, 


QOODNENS 
PUBLISHERS 


எசே 28:3. கர்த்தராகிய ஆண்டவர்‌ 
சொல்லுகிறது என்னவென்றால்‌: 
தீரவே இதோ, நான்‌ உனக்கு 
விரோதமாக வருகிறேன்‌; சமுத்திரம்‌ 
தன்‌ அலைகளை எழும்பிவரப்பண்ணுகிற 
வண்ணமாய்‌ நான்‌ அநேகம்‌ ஜாதிகளை 
உனக்கு விரோதமாக எழும்பி. 
வரப்பண்ணுவேன்‌. 


எசே 8:4, அவர்கள்‌ 
மதில்கனை அழித்து, 
கொத்தனங்களை 

போடுவார்கள்‌; நான்‌ அதின்‌ மண்ணும்‌ 
அதில்‌ இராதபடிக்கு வினக்கிப்போட்டு, 
அதை வெறும்‌ பாறையாக்கிவிடுவேன்‌. 


எசே: 26:5, அது வலைகளை விரிக்கிற 
இடமாகச்‌ சமுத்திரத்தின்‌ நடுவிலே 
இருக்கும்‌; நான்‌ இதைச்‌ சொன்னேன்‌. 
என்று. கர்த்தராகிய ஆண்டவர்‌ 
உரைக்கிறார்‌ அது ஜாதிகளுக்குக்‌ 
'கொள்ளையாகும்‌. 


எசே 28:6. வெளியில்‌ இருக்கிற 
அ, arya பட்டயத்தால்‌ 
போடப்படுவார்கள்‌; 
எனவ நான்‌ கர்த்தர்‌ என்று 
அறித்துகொள்வார்கள்‌. 


எசே 28:7. கர்த்தராகிய ஆண்டவர்‌ 
சொல்லுகிறது. என்னவென்றால்‌: 
இதோ, நான்‌ ராஜாதிராஜாவாகிய 
நேபுகாத்நேச்சார்‌ என்னும்‌ பாபிலோன்‌ 
ராஜாவை வடக்கேயிருந்த 
குதிரைகனோடும்‌ இரதங்கனோடும்‌ 
குதிரைவீரரோடும்‌ கூட்டத்தோடும்‌ 
திரளான ஜனத்தோடும்‌ தீருவுக்கு 
விரோதமாக வரப்பண்ணுவேன்‌.. 


எசே: 264. அவன்‌ வெளியில்‌ இருக்கிற 
உன்‌ குமாரத்திகனைப்‌ பட்டயத்தினால்‌ 
கொன்று, உனக்கு. விரோதமாகக்‌ 
கொத்தனங்களைக்‌ கட்டி உனக்கு 
விரோதமாக அணையோட்டு, உனக்கு 
'விரோதமாகக்‌ கேடயஙண்கனை எடுத்து, 


எசே 26:9. உன்‌ மதில்கனை இடிக்கிற 
யத்திரங்களை எதிரே வைத்து, தன்‌ 
கட்டைப்‌, பாறைகளால்‌ உன்‌ 
'கொத்தனங்களை இடித்தூப்போடுவான்‌.. 





f= THE 
ERRATA 


கர்த்தர்‌ தம்முடைய மகாபலத்தினாலும்‌, 
வல்லமையுள்ள கையினாலும்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரரை எகிப்து தேசத்திலிருந்து 
புறப்படப்பண்ணினார்‌. ஆனால்‌ 
கர்த்தருடைய வல்லமை குறைவுள்ளது. 
என்றும்‌, அவருடைய பலமும்‌ குறைவானது 
என்றும்‌, ஆகையினால்‌ கர்த்தரால்‌ 
இஸ்ரவேல்‌. புத்தரை கானான்‌ தேசத்திற்கு 
கொண்டு போய்‌ சேர்க்க 
முடியவில்லை என்றும்‌ எகிப்தியர்கள்‌ 
கர்த்தருக்கு விரோதமாக குற்றம்‌ 
சொல்லுவார்கள்‌. 


விசுவாசிகளாகிய நாம்‌ கர்த்தருக்கு 
விசேஷமானவர்கள்‌. நாம்‌ கர்த்தருடைய 
நாமத்தை மகிமைப்படுத்தவேண்டியவர்கள்‌ 
நம்முடைய வார்த்தையின்‌ மூலமாகவோ, 
செய்கையின்‌ மூலமாகவோ அல்லது. 
நம்முடைய ஜீலியத்தின்‌ மூலமாகவோ 
கர்த்தருடைய நாமம்‌ தூஷிக்கப்படுவதற்கு 
நாம்‌ ஒருபோதும்‌ காரணமாயிருக்கக்கூடாது. 

கர்த்தர்‌ 
முற்பிதாச்களுக்கு 
வாக்குத்தத்தத்தை 
வாக்குத்து 
உண்மையுள்ளவர்‌. அவர்‌ வாக்குமாறாதவர்‌. 
மோசே கர்த்தரிடத்தில்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்காக பரிந்து பேசி 
ஜெபம்பண்ணும்போது, கர்த்தர்‌ இஸ்ரவேலரின்‌ 
முற்பிதாக்களுக்கு சொன்ன 
வாக்குத்தத்தத்தையும்‌. மோசே கர்த்தருக்கு 
முன்பாக சொல்லி பிரார்த்திக்கிறார்‌. 

மோசே கர்த்தரை நோக்கி, “உமது 
தாசராகிய ஆபிரகாமையும்‌ ஈசாக்கையும்‌ 
இஸ்ரவேலையும்‌ நினைத்தருளும்‌: உங்கள்‌ 
சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப்‌. 
போலப்‌ பெருகப்‌ பண்ணி, நான்‌ சொன்ன 
இந்தத்‌ தேசம்‌ முழுவதையும்‌ உங்கள்‌ 
சந்ததியார்‌ என்றைக்கும்‌ சுதந்தரித்துக்‌ 
கொள்ளும்படிக்கு, அவர்களுக்குக்‌ 
கொடுப்பேன்‌ என்று உம்மைக்‌ கொண்டே 
அவர்களுக்கு ஆணையிட்டுச்‌ சொன்னீரே” 
யாத்‌ 13) என்று கெஞ்சிப்‌ 
பிரார்த்திக்கிறார்‌ 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


நாமும்‌ 
ஜெபம்பண்ணும்போது, 
கர்த்தருடைய 
நம்முடைய 


மோசேயைப்போல, 
வாக்குத்தத்தங்களை, 
வேண்டுதல்களிலும்‌, 
விண்ணப்பங்களிலும்‌ பயன்படுத்தவேண்டும்‌. 
கர்த்தர்‌ மோசேயின்‌ பரிந்து பேசம்‌ 
ஜெபத்திற்கு செவிகொடுக்கிறார்‌. அப்பொழுது 
ஜனங்களுக்குச்‌ செய்ய 
தீங்கைச்‌  செய்யாதபடிக்குப்‌ 
பரிதாபங்கொள்கிறார்‌ (யாத்‌ 3214) 


ஜெபம்‌ வல்லமையுள்ளது. நாம்‌ 
கர்த்தருடைய சமுகத்தில்‌ மிகுந்த பணிவோடு 
ஜெபம்பண்ணும்போது, கர்த்தர்‌ 

இரக்கம்‌ காண்பிக்கிறார்‌ 

கர்த்தரிட கெஞ்சி பிரார்த்தனை 
செய்கிறார்‌. கர்த்தர்‌ மோசேயின்‌ ஜெபத்தைக்‌ 
கேட்டு, இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு தாம்‌ செய்ய 
நினைத்த... தீங்கை  செய்யாதபடிக்கு, 
அவர்கள்மீது பரிதாபங்கொள்கிறார்‌ 
பாவிகள்மீது கிருபையும்‌, இரக்கமும்‌, 
மனதுருக்கமுமுள்ளவர்‌. நம்முடைய 
பாவங்களை மன்னிப்பதற்கு கர்த்தர்‌ கிருபை 
பெருத்தவர்‌ 


கர்த்தர்‌ 


மோசேயின்‌ கோபம்‌ 
யாத்‌ 82:15-20 
8205. பின்பு மோசே. 
இறங்கினான்‌; 
காட்சிப்பலகைகள்‌ இரண்டும்‌ அவன்‌ 
கையில்‌ இருந்தது; அந்தப்‌ பலகைகள்‌: 
இருபுறமும்‌ எழுதப்பட்டிருந்தது, 
அவைகள்‌ இந்தப்‌ பக்கத்திலும்‌ அந்தப்‌ 
பக்கத்திலும்‌ எழுதப்பட்டிருத்தது. 


யாத்‌ 9218. அந்தப்‌ பலகைகள்‌ 
தேவனால்‌ செய்யப்பட்டதாயும்‌, 
அவைகளிலே. பதிந்த எழுத்து 
தேவனால்‌ எழுதப்பட்ட 
எழுத்தூமாயிருந்தது. 


யாத்‌ 8217. 
ஙண்ணுகிறதை: 
மோசேயை 
யுத்தத்தின்‌ 
உண்டாயிருக்கிறது என்றான்‌. 


ஜனங்கள்‌ ஆரவாரம்‌ 
யோகவா கேட்டு, 
நோக்கி: பானயத்தில்‌ 

இரைக்கல்‌. 





எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


ஏரானத்தினால்‌ தரன்‌ எழும்பி உன்னை 
மூடும்‌; இடித்துத்‌ திறப்பாக்கப்பட்ட 
பட்டணத்தில்‌ பிரவேசிக்கும்‌ 
வண்ணமாக, அவள்‌ உன்‌ 
வாசல்களுக்குன்‌ பிரவேசிக்கையில்‌, 
குதிரைவீரரும்‌ வண்டில்களும்‌ 
'இரதங்களும்‌ இரைகிற சத்தத்தினாலே. 
உன்‌ மதில்கள்‌ அதிரும்‌. 
எசே 9811. தன்‌ 
குவம்புகனினால்‌ 
வீதிகனையெல்லாம்‌ மிதிப்பான்‌; உன்‌ 
ஜனத்தைப்‌ பட்டயத்தினால்‌ 
கொன்றுபோடுவான்‌; உன்‌ பலமான 
தூண்கள்‌ தரையில்‌ விழுத்துபோகும்‌. 


எசே 26:12. அவர்கள்‌ உன்‌ ஆஸ்தியைக்‌ 
கொள்ளையிட்டு, உன்‌ சரக்குகனைச்‌ 
சூறையாடி, உன்‌ மதில்களை இடித்து, 
உனக்கு விருப்பமான வீடுகளை 
அழித்து, உண்‌ கல்லுகளையும்‌ உன்‌ 
மரங்களையும்‌ உன்‌ மண்ணையும்‌ 
கடலின்‌ நடுவிலே போட்டுவிடுவார்கன்‌. 


குதிரைகளின்‌. 
உன்‌ 


எசே 26:18. உன்‌ பாட்டுகளின்‌ 
சுத்தத்தை ஓயப்பண்ணுவேன்‌; உன்‌ 
சுரமண்டலங்கனின்‌ சத்தம்‌ இனிக்‌: 
கேட்கப்படுவதில்லை. 


எசே 2814. உன்னை வெறும்‌ 
பாறையாக்கி விடுவேன்‌; நீ வலைகளை 
விரிக்கிற ஸ்தலமாயிருப்பாம்‌; இனிக்‌: 
கட்டப்படாம்‌; கர்த்தராகிய 
இதைக்‌ சொன்னேன்‌ 
கர்த்தராகிய ஆண்டவர்‌ உரைக்கிறார்‌. 


எசேக்கியேல்‌ 

பதினோராம்‌ வருஷத்தில்‌ 

வார்த்தை உண்டாயிற்று. நேபுகாத்நேச்சார்‌ 
இந்த வருஷத்தில்தானே எருசலேம்‌ நகரத்தை 
கைப்பற்றுகிறான்‌. பதினோராம்‌ வருஷம்‌ 
முதலாம்‌ தேதியிலே கர்த்தருடைய வார்த்தை 
எசேக்கியேலுக்கு உண்டாயிற்று. ஆனால்‌ 
இது எந்த மாதத்தின்‌ முதலாம்‌ தேதி என்று 


சொல்லப்படவில்லை. 


QOODNENS 
PUBLISHERS 


. கல்தேயருடைய 
முற்றிலுமாய்‌ 
நகரத்தை 
இரையாக்குகிறார்கள்‌. 
இடித்துப்போடுகிறார்கள்‌. 
அழிவைப்பார்த்து தீருவின்‌ 
அதிகமாய்‌ சந்தோஷப்படுகிறார்கள்‌. 


சேனை எருசலேமை 
அழித்துப்போடுகிறார்கள்‌. 
அக்கினிக்கு 
தேவாலயத்தை 


மனுஷர்‌ 


ஜனசதளங்களின்‌ 
நகரி 


ஆ ஆ 
ஒலிமுகவாசலாயிருந்த 
இடிக்கப்பட்டதென்றும்‌ என்னிடமாக எல்லாம்‌. 
புரண்டுவரும்‌, அது பாழாக்கப்பட்டிருக்க நான்‌ 
நிரப்பப்படுவேன்‌” (எசே 26:2) என்று 
தீருவானது எருசலேமுக்கு விரோதமாக 
சந்தோஷமாய்‌ சொல்லுகிறது. 

எருசலேம்‌ ஜனங்களுக்கு 
ஒலிமுகவாசலாகமிருந்தது. அங்கே 
ஏராளமான ஐசுவரியங்களும்‌, 
அதிகாரங்களும்‌ நிரம்பியிருந்தன. 
கல்தேயர்கள்‌ எருசலேமை அழித்துப்‌ 
போட்டதினால்‌, அதன்‌ ஐசுவரியங்களெல்லாம்‌. 
தீருவின்‌ பக்கமாகத்‌ திரும்பி வரும்‌, 
அவையெல்லாம்‌ தன்னிடமாகப்‌ புரண்டு வரும்‌ 
ன்றும்‌, தீரு எருசலேமின்‌ ஐசுவரியத்தினால்‌ 


சந்தோஷத்திற்கு காரணம்‌. 
தீருவின்‌ மனுஷர்‌ 
பண்ணுகிறவர்கள்‌. அவர்கள்‌ 
துன்பப்படுத்தமாட்டார்கள்‌. 
பண்ணுகிறவர்கள்‌ 
சமாதானமாயிருந்து. 
வியாபாரத்தின்‌ எல்லைகளை 
பண்ணுவார்கள்‌. 


வியாபாரம்‌ 
யாரையும்‌ 
வியாபாரம்‌ 
எல்லோரோடும்‌. 
தங்களுடைய 
விருத்தி 


தீருவின்‌ மனுஷர்‌ 
பார்க்கும்போது, அதை தங்களுடைய 
சத்துருவாகப்‌ பார்க்காமல்‌, தங்களுக்கு 
போட்டியாகமிருக்கும்‌ வியாபார ஸ்தலமாகவே 
பார்க்கிறார்கள்‌. எருசலேம்‌ அழிந்துபோகும்‌ 
போது, தீருவுக்கு ஏற்பட்டிருந்த வியாபார 
போட்டியும்‌ அழிந்துபோகிறது. எருசலேமுடைய 
அழிவின்‌ நிமித்தமாய்‌, தீருவுக்கு இனிமேல்‌ 
போட்டியில்லாத வியாபாரம்‌ உண்டாகும்‌. 
அவர்களுக்கு மிகுந்த லாபம்‌ கிடைக்கும்‌. 
எருசலேம்‌ பாழாக்கப்பட்டிருக்கிறது. 
இதனால்‌. தீருவின்‌ பொக்கிஷம்‌ 
நிரப்பப்படுகிறது. 


எருசலேமைப்‌ 





எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


எருசலேம்‌ அழிந்துபோனதினால்‌, 
இனிமேல்‌ எருசலேமுக்கு ஒருவரும்‌ வியாபாரம்‌ 
பண்ண வரமாட்டார்கள்‌. எருசலேமோடு 
வியாபாரம்‌. பண்ணியவர்களெல்லோரும்‌. 
இனிமேல்‌ தீருவுக்கு வருவார்கள்‌. இதனால்‌ 
தீருவின்‌ வியாபாரம்‌ அதிகரிக்கும்‌. 
அவர்களுடைய பொருளாதாரம்‌ செழிக்கும்‌. 
எருசலேமின்‌ அழிவினால்‌ தீரு உயர 
எழும்புகிறது. 


மற்றவர்களுடைய அழிவைப்‌ பார்த்து, 
நாம்‌ 'சந்தோஷப்படக்கூடாது. 
மற்றவர்களுடைய அழிவின்மீது நம்முடைய 
வாழ்க்கையை ஆடம்பரமாய்க்‌ கட்டியெழுப்பக்‌ 
கூடாது. பிறரை அழித்து செழிப்பாய்‌ வாழ 
நினைப்பது துன்மார்க்கனுடைய திட்டம்‌. 
கர்த்தர்‌ துன்மார்க்கரின்‌ சதிமோசங்களுக்கு 
துணைபோகமாட்டார்‌. மற்றவர்கள்‌ 
வேதனைப்படும்போது நாமும்‌ அவர்களுடைய 
'வேறனைகளில்‌ பங்குபெறவேண்டும்‌. 
பிறருடைய துன்பங்களை நாமும்‌ பகிர்ந்து 
கொள்ளவேண்டும்‌. 

எருசலேம்‌ அழிந்‌; 


தீரு சந்தோஷப்பட்ட, 
தீருவுக்கு விரோதமாக ன்‌ 


பானைப்‌ பார்த்து, 
கர்த்தர்‌ 
'தீருவே, 


னன்‌ வண்ணமாய்‌. 
அநேகம்‌ ஜாதிகளை உனக்கு விரோதமாக 
எழும்பி வரப்பண்ணுவேன்‌. அவர்கள்‌ தீருவின்‌ 
அழித்து, அதின்‌ 
இடித்துப்போடுவார்கள்‌: 

அதில்‌ இராதபடிக்கு 


பாறையாக்கிவிடுவேன்‌" (எசே 26:34) என்று 
கர்த்தர்‌ தீருவுக்கு விரோதமாக தம்முடைய 
கோபமான வார்த்தைகளைச்‌ சொல்லுகிறார்‌. 
கல்தேயர்கள்‌ தீருவுக்கு விரோதமாக 
வருவார்கள்‌. அவர்கள்‌ தீருவின்‌ மதில்களை 
அழித்து, அதின்‌ 
இடித்துப்போடுவார்கள்‌; 


என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ 


தீரு வலைகளை விரிக்கிற இடமாகச்‌ 
சமுத்திரத்தின்‌ நடுவிலே இருக்கும்‌: அது 
ஜாதிகளுக்குக்‌ கொள்ளையாகும்‌ (எசே 26:5). 
தீருவிலே இருக்கிற அதின்‌ குமாரத்திகளை 
கல்நேயர்கள்‌ தங்கள்‌ பட்டயத்தால்‌ கொன்று 
போடுவார்கள்‌. தீருவுக்கு பேரழிவு வரும்‌. 
அவர்கள்‌ எருசலேமின்‌ அழிவைப்‌ பார்த்து 
'சந்தோஷப்பட்டார்கள்‌. இப்போதோ 
தீருவுக்கு அழிவு வந்திருக்கிறது. அவர்கள்‌ 
மிகவும்‌ வேதனைப்படுகிறார்கள்‌. தங்கள்‌ 
வேதனைகளுக்கு மத்தியில்‌, இஸ்ரவேலின்‌ 
பரிசுத்தரே தேவனாகிய கர்த்தர்‌ என்பதை 
தீருவின்‌ மனுஷர்‌ அறிந்துகொள்கிறார்கள்‌ 
(எசே 26:6). 


ஐசுவரியம்‌ 


மிகுந்த நகரம்‌. 
சந்தோஷம்‌ 
எருசலேம்‌. 


வருத்தப்பட்டிருந்தால்‌, 
கர்த்தர்‌ தருவை அழித்திருக்கமாட்டார்‌. தீரு 
எப்போதும்‌. போல சந்தோஷமான 
நகரமாகவும்‌, ஐசுவரியம்‌ மிகுந்த நகரமாகவும்‌ 
இருந்திருக்கும்‌. ஆனால்‌ தீருவோ 
எருசலேமின்‌. அழிவைப்‌ பார்த்து. 
சந்தோஷப்பட்டது. இதனால்‌ கர்த்தர்‌ 
தீருவுக்கு விரோதமாக வருகிறார்‌. 


நேபுகாத்நேச்சார்‌ 
பாபிலோன்‌ ராஜாவை தீருவுக்கு 
அனுப்புகிறார்‌. அவன்‌ 
குதிரைகளோடும்‌, 

குதிரைவீரரோடும்‌. 

திரளான  ஜனத்தோடும்‌ 

தீருவுக்கு விரோதமாக வருவான்‌ (எசே 26.7). 


பாமிலோன்‌ தேசத்தாரோடு, யல 
தேசத்தார்‌. இராணுவ உடன்படிக்கை 
செய்திருக்கிறார்கள்‌. கல்தேயருடைய சேனை 
ஒரு தேசத்திற்கு விரோதமாக 
யுத்தம்பண்ணப்போகும்போது, அவர்களோடு 
உடன்படிக்கை பண்ணியிருக்கிற மற்ற 
தேசத்தாரும்‌, யுத்தம்‌ பண்ணப்போவார்கள்‌. 
ல்‌ தேசத்தாரும்‌ ஒன்றாய்ச்‌ 
ல்‌, கல்நேயரின்‌ சேனை 


தேசமே தலைமை தேசமாயிருக்கிறது. அதன்‌ 
ராஜாக்களுக்கெல்லாம்‌ நேபுகாத்நேச்சாரே 
ராஜாதி ராஜாவாயிருக்கிறான்‌. 





எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


பாபிலோன்‌ தேசத்திலே ஏராளமானோர்‌ 
சிறைப்பட்டிருக்கிறார்கள்‌. பல ராஜாக்கள்‌ 
நேபுகாத்நேச்சாருக்கு கப்பம்‌ கட்டுகிறார்கள்‌. 
அவர்கள்‌ எல்லோருக்குமே நேபுகாத்நேச்சார்‌. 
ராஜாதி ராஜாவாயிருக்கிறான்‌. 


“ராஜாவே, நீர்‌ ராஜாதி 
ராஜாவாயிருக்கிறீர்‌: பரலோகத்தின்‌ தேவன்‌ 
உமக்கு ராஜரீகத்தையும்‌ பராக்கிரமத்தையும்‌ 
வல்லமையையும்‌ மகிமையையும்‌ அருளினார்‌. 
சகல இடங்களிலமுள்ள 
வெளியின்‌ மிருகங்களையும்‌ ஆகாயத்துப்‌ 
பறவைகளையும்‌ அவர்‌ உமது 
கையில்‌ ஒப்புக்கொடுத்து. உம்மை 
அவைகளையெல்லாம்‌ ஆளும்படி செய்தார்‌. 
பொன்னான அந்தத்‌ தலை நீரே” 
(தானி 2:37,38). 


நேபுகாத்நேச்சார்‌ வடக்கேமிருந்து 
தீருவக்கு விரோதமாக வருவான்‌. அவன்‌ 
குதிரைகளோடும்‌, இரதங்களோடும்‌. 


குதிரைவீரரோடும்‌, திரளான ஜனத்தோடும்‌ 
தீருவுக்கு விரோதமாக வருவான்‌. கர்த்தரே 
தீரு 


விரோதமாக 


வெளியில்‌ இருக்கிற 
பட்டயத்தினால்‌. 
விரோதமாகக்‌. 


நேபுகாத்நேச்சார்‌, 
குமாரத்திகளைப்‌ 


மதில்களை இடிக்கிற யந்திரங்களை வ 
வைத்து, தன்‌ குட்டைப்‌ பாரைகளால்‌ 
உன்‌ கொத்தளங்களை இடித்துப்போடுவான்‌" 
(எசே 26:89) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


நேபுகாத்நேச்சார்‌ 
குதிரைகளோடு வருகிறான்‌. 
எழும்பும்‌ தூள்‌ 
மூடிப்போடும்‌. 
திறப்பாக்கப்பட்ட ப்பில்‌ சவேிக்கும்‌ 
வண்ணமாக, தீருவின்‌ வாசல்களுக்குள்‌ 
பிரவேசிப்பான்‌. அப்பொழுது குதிரைவீரரும்‌, 
வண்டில்களும்‌, இரதங்களும்‌ இரைகிற 
சத்தத்தினால்‌ தீருவின்‌ மதில்கள்‌ அதிரும்‌ 
(எசே 2600). 


ஏராளமான 


நேபுகாத்நேச்சார்‌ 
விரோதமாக. நீண்டகாலமாய்‌ 
முற்றிக்கைப்போட்டிருப்பான்‌. முடிவிலே 
நேபுகாத்நேச்சாருக்கு வெற்றி கிடைக்கும்‌, 
தீருவின்‌ மதிலில்‌ திறப்பு உண்டாகும்‌. அவன்‌ 
தன்‌ குதிரைகளின்‌ குளம்புகளினால்‌ தீருவின்‌ 
வீதிகளையெல்லாம்‌. மிதிப்பான்‌;: 
நேபுகாத்நேச்சார்‌ தீருவின்‌ ஜனத்தைப்‌ 
பட்டயத்தினால்‌ கொன்‌ றுபோடுவான்‌ ; தீருவின்‌ 
பலமான தூண்கள்‌ தரையில்‌ விழுந்துபோகும்‌ 
(எசே 26:11. 


நேபுகாத்நேச்சார்‌ 
தீருவுக்கு. விரோதமாக 
முற்றிக்கைப்போட்டதினால்‌, அவன்‌ மூர்க்க 
கோபத்தோடு தீருவை அழித்துப்போடுவான்‌. 
தீருவின்‌ ஜனங்களை பட்டயத்தினால்‌: 
சங்காரம்பண்ணுவான்‌. 


தீருவக்கு 


நீண்டகாலமாக 


பாபிலோன்‌. ராஜாவும்‌. அவுபைய 
சேனையிலுள்ளவர்களும்‌, தீருவின்‌ 

ஆஸ்தியைக்‌ கொள்ளையிடுவார்கள்‌. தீருவின்‌ 
சரக்குகளைச்‌ சூறையாடி, அவர்களுடைய 
மதில்களை இடித்து. அவர்களுக்கு 
விருப்பமான வீடுகளை அழிப்பார்கள்‌. 
தீருவின்‌ கல்லுகளையும்‌. அவர்களுடைய 
மரங்களையும்‌, மண்ணையும்‌ கடலின்‌ 


நடுவிலே போட்டுவிடுவார்கள்‌ (எசே 26:12). 


தீரு எப்போதுமே சந்தோஷமாயிருக்கிற 
தேசம்‌. கர்த்தர்‌ அதன்‌ சந்தோஷத்தை 
ஒழியப்பண்ணுவார்‌. அவர்களுடைய 
ன்‌ சத்தத்தை ஓயப்பண்ணுவார்‌. 
சுரமண்டலங்களின்‌ சத்தம்‌ 
இக்‌ கேட்கப்படுவதில்லை. கல்தேயர்கள்‌ 
எருசலேமை நிலத்தை உழுவதுபோல உழுது 
அழித்துப்போட்டார்கள்‌. தீருவின்‌ அழிவு 
அதைவிட மிகவம்‌ மோசமாயிருக்கிறது. 
கல்தேயர்கள்‌ தீருவிலுள்ள மண்ணைக்கூட 
கடலின்‌ நடுவிலே போட்டுவிடுகிறார்கள்‌. 
தீரு தேசத்தில்‌ உழுவதற்குகூட 
மண்ணில்லை. கர்த்தர்‌ அந்த தேசத்தை 
வெறும்‌ பாறையாக்கிவிடுகிறார்‌. அந்த தேசம்‌ 
வலைகளை விரிக்கிற ஸ்தலமாகயிருக்கும்‌. 
தீரு மறுபடியும்‌ கட்டியெழுப்பப்படாது என்று 
கர்த்தராகிய ஆண்டவர்‌ சொல்லுகிறார்‌ 
(எசே 26:14. 





எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


இடித்துப்போடுவார்கள்‌: 
மண்ணும்‌ அதில்‌ 

விளக்கிப்போட்டு, அதை 
பாறையாக்கிவிடுவார்‌ (எசே 26:4) தக்கன்‌ 
தரையிலே மண்ணே இருக்காது. அது 
வலைகளை லிரிக்கிற வெறும்‌ 
பாறையாகயிருக்கும்‌. மீன்‌ பிடிக்கிறவர்கள்‌ 
தீருவின்‌ பாறையிலே தங்கள்‌ வலைகளை 
விரித்து உலர்த்துவார்கள்‌. 


கடலரசரின்‌ புலம்பல்‌ 
எசே: 26:15-21. 


எசே 2615. தீருவுக்குக்‌ கர்த்தராகிய 
ஆண்டவர்‌ உரைக்கிறது 
என்னவென்றால்‌: காயம்பட்டவர்கள்‌. 
அலறும்போதும்‌, உன்‌ நடுவில்‌ 
சங்காரம்‌ நடக்கும்போதும்‌, தீ 
விழுகிற சத்தத்தினால்‌ தீவுகள்‌ 
அதிராதோ? 


எசே. 
தங்கள்‌ 
இறங்கி; 
கழற்றி, 
சித்திரத்தையலாடைகளை 
உரித்துபோடுவார்கள்‌; நடுக்கமே 
அவர்கள்‌ உடையாகும்‌ தரையிலே 
உட்கார்ந்து, 'திமிஷந்தோறும்‌ 
தத்தளித்து, உன்னிமித்தம்‌ 
மிரமிப்பார்கள்‌. 


26:16. கடலரசர்‌ எல்லாரும்‌. 
சிங்காசனங்களைவிட்டு. 
தங்கள்‌ சால்வைகளைக்‌. 


தங்கள்‌. 


எசே 26:17. அவர்கள்‌ உன்னிமித்தம்‌ 
புலம்பி, உன்னைக்‌ குறித்து: கடல்‌ 
சஞ்சாரிகள்‌ குடியிருந்த புகழ்பெற்ற 
நகரியே, ஜயோ! உன்னில்‌. 
தங்கினவர்களுக்கெல்லாம்‌. 
பயமுண்டாக்கின உன்‌ 
குடிகளோடுங்கூடச்‌ சமுத்திரத்திலே 
யலத்திருத்த நீ அழித்துபோனாயோ! 


எசே 28:18. தீ விழும்‌ நானில்‌ தீவுகள்‌: 
தத்தளிக்கும்‌; நீ அகன்றுபோகும்போது 
சமுத்திரத்திலுன்ன தீவுகள்‌ கலங்கும்‌. 


என்பார்கள்‌. 


QOODNENS 
PUBLISHERS 


எசே 28:19. கர்த்தராகிய ஆண்டவர்‌ 
சொல்லுகிறது என்னவென்றால்‌: நான்‌ 
உன்னைக்‌ குடியில்லாத நகரங்களைப்‌ 
போலப்‌ பாழான நகரமாக்கும்போதும்‌, 
மிகுத்த தண்ணீர்கள்‌ உன்னை 
மூடத்தக்கதாய்‌ நான்‌ உன்மேல்‌ 
சமுத்திரத்தை வரப்பண்ணும்போது, 


எசே 26:20. பூர்வகாலத்து 
ஜனத்தண்டைக்குக்‌ குழியில்‌ 
இறங்குகிறவர்கனோடே நான்‌ உன்னை 
இறங்கப்பண்ணுவேன்‌; தீ 
குடியேறாதிருக்கும்படி. பூர்வகால 
முதற்கொண்டு பாழாயிருக்கிற பூமியின்‌ 
தாழ்விடங்களிலே குழியில்‌ 
இறங்குகிறவர்கனோடே கூட. நான்‌ 
உன்னைத்‌ தங்கியிருக்கப்பண்ணுவேன்‌; 
ஜீவனுன்னோருடைய தேசத்திலோ 
மகிமை விளங்கச்‌ செய்வேன்‌. 


எசே 28:21. உன்னை மகா பயங்கரமாக 
வைப்பேன்‌; இனி. நீ இருக்கமாட்டாய்‌; 
நீ தேடப்பட்டாலும்‌ இனி என்றைக்கும்‌ 
காணப்படமாட்டாய்‌. என்று 
கர்த்தராகிய ஆண்டவர்‌ சொல்லுகிறார்‌ 
என்றார்‌. 
தீரு ஒரு காலத்தில்‌ மிகப்பெரிய 
தேசமாயிருந்தது. அன இப்போதோ 
அது ஒன்றுமில்லாமல்‌ வெறுமையாயிருக்கிறது. 
தீரு ஒரு காலத்தில்‌ கடல்‌ சஞ்சாரிகள்‌ 
குடியிருந்த புகழ்‌ பெற்ற நகரமாயிருந்தது. 
ன்‌ தேசத்தில்‌  தங்கினவர்கள்‌ 
தீருவின்‌ தேசத்தார்‌ 
பயமுண்டாக்கினார்கள்‌. 


தீருவுக்கு முன்பாக 
உட்காருவதற்குகூட மற்ற தேசத்தார்‌ 
பயப்படுவார்கள்‌. கடலரசர்‌ எல்லாரும்‌ தங்கள்‌ 
சிங்காசனங்களைவிட்டு இறங்கி; தங்கள்‌ 
சால்வைகளைக்‌ கழற்றி, தங்கள்‌ 
சித்திரத்தையலாடைகளை உரிந்து 
போடுவார்கள்‌: நடுக்கமே அவர்கள்‌ 
உடையாகும்‌: தரையிலே உட்கார்ந்து, 
நிமிஷந்தோறும்‌ தத்தளித்து, தீருவினிமித்தம்‌ 
பிரமிப்பார்கள்‌ (எசே 2667 





எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


கர்த்தருடைய கோபம்‌ தீருவின்மீது 
வந்திருக்கிறது. கல்தேயர்கள்‌ தீருவின்‌ 
குடிகளை தங்கள்‌ பட்டயங்களால்‌. 
வெட்டிப்போடுகிறார்கள்‌. காயம்பட்டவர்கள்‌ 
அலறுகிறார்கள்‌. 

சங்காரம்‌. 


'தீவுகளெல்லாம்‌ அதிருகிறது. 


அழிவைப்‌ பார்த்து கடலரசர்‌ 
க்க அழுது றார்கள்‌. 
அவர்கள்‌ தீருவைக்‌ குறித்து, “கடல்‌ 
சஞ்சாரிகள்‌ குடியிருந்த புகழ்பெற்ற நகரியே, 
ஐயோ! உன்னில்‌ தங்கினவர்களுக்கெல்லாம்‌ 
பயமுண்டாக்கின உன்‌ குடிகளோடுங்கூடச்‌ 
சமுத்திரத்திலே பலத்திருந்த நீ 
அழிந்துபோனாயோ! கீ விழும்‌ நாளில்‌ 
தீவுகள்‌ தத்தளிக்கும்‌; நீ 
அகன்றுபோகும்போது  சமுத்திரத்திலுள்ள 
தீவுகள்‌ கலங்கும்‌" (எசே 26718) 
என்று சொல்லுகிறார்கள்‌. 


முற்றிலுமாய்‌. அழிந்துபோயிற்று. 


ர 
ந்த்‌ 'தீருவை குடியில்லாத நகரங்களைப்‌ 


போலாக்குவார்‌. தீருவின்‌ நகரங்களெல்லாம்‌ 
பாழான நகரமாகும்‌. கர்த்தர்‌ தீருவை 
மூடிப்போடுவார்‌. மிகுந்த தண்ணீர்‌ அதன்மீது. 
வரும்‌. கர்த்தர்‌ தீருவின்மீது சமுத்திரத்தை 
வரப்பண்ணுவார்‌ (எசே 2619), 


கர்த்தர்‌ தீருவை அழிக்கும்போது, 
அந்த தேசம்‌ காணாமல்‌ போய்விடும்‌. 
கடலரசர்‌ எல்லோரும்‌ எங்கே 
இருக்கிறது என்று தேடிப்‌ பார்ப்பார்கள்‌. 
அவர்களால்‌ தீருவைக்‌ கண்டுபிடிக்க 
முடியாது. அவர்களுக்கு ஏமாற்றமே 
உண்டாகும்‌. கர்த்தர்‌ தீருவின்‌ ஜனங்களை, 
பூர்வகாலத்து ஜனத்தண்டைக்கு குழியில்‌ 
இறங்குகிறவர்களோடே இறங்கப்பண்ணுவார்‌. 
கர்த்தர்‌ இவர்களை தாழ்விடங்களில்‌ 
தங்கியிருக்க பண்ணுவார்‌. கர்த்தர்‌ தீருவை 
மகாபயங்கரமாக வைப்பார்‌. “இனி நீ 
இருக்கமாட்டாய்‌” என்றும்‌, 
“நீ தேடப்பட்டாலும்‌ இனி என்றைக்கும்‌. 
காணப்படமாட்டாய்‌" (எசே 26:21) என்றும்‌ 
கர்த்தர்‌ தீருவின்‌ அழிவைப்பற்றிச்‌ 
சொல்லுகிறார்‌. 


தீருவின்‌ நடுவில்‌ சங்காரம்‌ நடக்கும்‌. 
கல்தேயர்கள்‌ தீருவின்‌ ஜனத்தாரை 
பட்டயத்தினால்‌. வெட்டிப்போடுவார்கள்‌. 
காயம்பட்டவர்கள்‌ அலறும்போதும்‌, அவர்கள்‌ 
விழும்போதும்‌, அந்த சத்தம்‌ தீருவை 
அதிரச்செய்யும்‌. தீருவில்‌ உண்டாகிற 
சத்தத்தைக்‌ கேட்டு, மற்ற தீவுகளும்‌ அதிரும்‌. 


தீருவின்‌ அழிவைப்‌ பார்த்து கடலரசர்‌ 
எல்லோரும்‌ நடுங்குவார்கள்‌. ஐசுவரியமுள்ள 
வியாபாரிகள்‌ பிரபுக்களைப்போல. 
செளகரியமாயிருப்பார்கள்‌. “கிரீடம்‌ 
தரிப்பிக்கும்‌ தீருவக்கு விரோதமாக இதை 
யோசித்துத்‌ தீர்மானித்தவர்‌ யார்‌? அதின்‌ 
வர்த்தகர்‌ பிரபுக்களும்‌, அதின்‌ வியாபாரிகள்‌ 
பூமிமின்‌ கனவான்களுமாமே" (ஏசா 23:8). 

கனவான்களுக்கு சொந்தமாக 
கப்பல்கள்‌ இருக்கும்‌. தங்கள்‌ கப்பல்களை 
கடலிலே செலுத்துவதற்கு அவர்கள்‌ 
மாலுமிகளை நியமித்திருப்பார்கள்‌. அவர்கள்‌ 
எல்லோருமே தீருவின்‌ அழிவுக்காக அழுது 
புலம்புவார்கள்‌. எருசலேம்‌ கர்த்தருக்கு 
பரிசுத்தமான நகரம்‌. எருசலேம்‌ அழிந்தபோது, 
ஒருவரும்‌ அதற்காக அழவில்லை. ஒருவரும்‌ 
புலம்பவில்லை. 

"வழியில்‌. நடந்துபோகிற சகல 
ஜனங்களே, இதைக்குறித்து உங்களுக்குக்‌ 
கவையில்லையா? கர்த்தர்‌ தமது உக்கிரமான 
கோபமூண்ட நாளிலே என்னைச்‌ 
சஞ்சலப்படுத்தினநினால்‌ எனக்கு உண்டான 
என்‌ துக்கத்துக்குச்‌ சரியான துக்கம்‌ 
உண்டோ என்று என்னை 
நோக்கிப்பாருங்கள்‌" (புல 142). 


ன்‌ ல்க அழிந்தபோதோ, 
அதற்காக ல்லோரும்‌ அழுது 
புலம்புகிறார்கள்‌. தீரு மிகப்பெரிய வியாபார 
நகரம்‌. எல்லா தேசத்தாரும்‌ தீருவுக்கு வந்து 
வியாபாரம்‌ பண்ணுகிறார்கள்‌. தீருவின்‌ 
மூலமாய்‌ எல்லோருக்கும்‌ லாபம்‌ 
கிடைக்கிறது. அவர்களுடைய 
பொருளாதாரம்‌ செழிப்படைகிறது. தீரு 
அழிந்துபோனதினால்‌ அவர்களுடைய லாபமும்‌ 
அழிந்துபோகிறது. இதனால்‌ எல்லா 
தேசத்தாரும்‌ தீருவின்‌ நிமித்தமாக அழுது 
புலம்புகிறார்கள்‌. 


ஆனால்‌ 





BALWETHER 
ம்பிய] 


தீரு அழிந்துபோகும்‌. அது திரும்பவும்‌ 
கட்டப்படாது. தீருவைத்‌ தேடினாலும்‌, 
இனிமேல்‌ என்றென்றைக்கும்‌ இருக்காது. 
கர்த்தர்‌ தீருவை பூமியின்‌ தாழ்விடங்களில்‌, 
குழியில்‌ இறங்குகிறவர்களோடேகூட 
தங்கியிருக்கப்பண்ணுகிறார்‌. அவர்கள்‌ 
மரித்துப்போனவர்களுடைய தேசத்திலே, 
மரித்தவர்களா மறுடியும்‌ 


உயிர்பிழைக்கமாட்டார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ வம்சத்தாரோ மறும்‌ 
'ழைப்பா கர்த்தரை நம்புகிறவர்கள்‌ 
தத பக்‌ இஸ்ரவேல்‌ தேசமும்‌ 
யூதாதேசமும்‌ இப்போது அழிவிலிருந்தாலும்‌, 


(எசே 26:20), 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பரிசுத்தமான 
ஜீவனுள்ள 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
மனந்திரும்பி, 
வரும்போது, 


ஆத்துமாக்கள்‌, 
ஆத்துமாக்களாயிருக்கும்‌. 
தங்கள்‌ பாவங்களுக்கு. 
கர்த்தரிடத்தில்‌ திரும்பி 
கர்த்தர்‌ அவர்களை 
ஏற்றுக்கொள்வார்‌. அவர்களை திரும்பவும்‌ 
கட்டுவார்‌. அவர்கள்‌ மறுபடியும்‌ 
செழித்திருப்பார்கள்‌. 





எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


தீருவின்‌ ஐசுவரியமும்‌, ஆடம்பரமும்‌, 
பெருமையும்‌, புகழும்‌ (எசே 2711-25) 
தீருவின்‌ அழிவைப்பற்றிய தீர்க்கதரிசனம்‌. 
(எசே 27:26-36) 'ஐசுவரியமும்‌ 
உலகசந்தோஷமும்‌ மாயையானது. அது 
ஒருபோதும்‌ நிலைப்பதில்லை. 


திருவின்‌ பூரண வடிவம்‌ 
எசே: 2711-25 


எசே 27:1. கர்த்தருடைய வார்த்தை 
எனக்கு உண்டாகி, அவர்‌ 


எசே 272, மனுபுத்திரனாகிய தீ 
இப்போது தீருவின்பேரிலே புலம்பி, 


எசே 27:3. சமுத்திரக்‌ கரைதுறையிலே 
குடியிருந்து, அநேகம்‌ தீவுகளின்‌ 
ஜனங்கனோடே வியாபாரம்பண்ணுகிற 
தீருவை நோக்கி: கர்த்தராகிய 
ஆண்டவர்‌ உரைக்கிறது 
என்னவென்றால்‌, தீருவை, நீ உன்னைப்‌ 
பூரண செனந்தரியவதி என்கிறாய்‌. 


எசே: 27:4. கடல்கவின்‌ நடுமையத்திலே 
உன்‌ தாபரம்‌ இருக்கிறது; உன்னைக்‌. 
கட்டினவர்கள்‌ உன்னைப்‌ 
பூரணவடிவாய்க்‌ கட்டினார்கள்‌. 


எசே 275.  சேணீரிலிருத்தவந்த 
தேவதாரு மரத்தால்‌ உன்‌ கப்பற்‌ 
ஙல்கைகளைச்‌. 

பாய்மரங்களைச்‌. 

லீபனோனிலிருந்து கேதுரு மரங்களைக்‌. 
கொண்டுவந்தார்கள்‌. 

எசே 27:6, பாசானின்‌ கர்வாலி. 
மரங்களினாலே உண்‌ துடுப்புகனைச்‌ 
செய்தார்கள்‌; கித்தீம்‌ தீஷகளிலி. 
ருத்துவத்த ஆஷூர்‌ மரத்தால்‌ உன்‌ 
வாரியலகைகனைச்‌ செய்து, அதிலே 
யானைத்தந்தம்‌ அழுத்தியிருத்தார்கன்‌.. 


QOODNENS 
PUBLISHERS 


எசே 27:7. எகிப்திலிருந்து வந்த 
சித்திரத்தையலுன்ன சணல்நூல்‌ 
புடவை தீ விரித்த பாயாயிருத்தது; 
எலீசா தீவுகளின்‌ இனதீலமும்‌ 
இரத்தாம்பரமும்‌ உன்‌ 
விதானமாயிருத்தது.. 


எசே 27:8. சீதோன்‌ அர்வாத்‌ என்னும்‌ 
பட்டணங்கனின்‌ குடிகள்‌ உனக்குத்‌ 
தண்டு வலிக்கிறவர்களாயிரு த்தார்கள்‌. 
தீருவே உன்னிடத்திலிருந்த 
சாஸ்திரிகள்‌ 

மாலுமிகளாயிரு த்தார்கள்‌. 


உன்‌ 
உன்‌ 


எசே 272, 
அதின்‌ 
கம்பத்துப்‌ 
பார்க்கிறவர்களாயிருத்தார்கன்‌; 
சமுத்திரத்தின்‌ சகல கப்பல்களும்‌ 
அவைகளிலுன்ன கப்பற்காரரும்‌ 
உன்னோடே தொழில்துறை வியாபாரம்‌ 
பண்ணுகிறதற்காக. உன்னிடத்தில்‌ 
இருத்தார்கன்‌. 


எசே 27:10. பெர்சியரும்‌, தூதியரும்‌, 
பூத்தியரும்‌ உன்‌ இராணுவத்தில்‌ 
யுத்தவீரராயிருத்து உனக்குள்‌ 
கேடகமும்‌ 'தலைச்சிராவும்‌ 
தூக்கிவைத்து, உன்னை 
அலங்கரித்தார்கள்‌. 


எசே 27:11. அர்வாத்‌ புத்திரரும்‌ உன்‌ 
இராணுவ மனுஷரும்‌ உன்‌ 
மதில்கள்மேல்‌ சுற்றிலும்‌, கம்மாத்தியர்‌ 
உன்‌ கொத்தனங்களிலும்‌ இருந்தார்கள்‌; 
இவர்கள்‌ உன்‌ மதில்கள்மேல்‌ கற்றிலும்‌ 
தங்கன்‌ பரிசைகளைத்‌ தூக்கிவைத்து, 
உன்‌ வடிவத்தைப்‌ 
பூரணப்படுத்தினார்கன்‌. 


எசே 27:12. சகலவித பொருள்களின்‌. 
'திரளினாலும்‌ 'தர்ஷீஸ்‌ ஊரார்‌ 
உன்னோடே. வியாபாரம்‌ 
பண்ணினார்கள்‌; வெள்ளியையும்‌ 
இரும்பையும்‌ தகரத்தையும்‌ 
ஈயத்தையும்‌ உன்‌ சந்தைகளில்‌ விற்க 
வந்தார்கன்‌. 


கேபாரின்‌ முதியோரும்‌ 
சாஸ்திரிகளும்‌ உன்னில்‌ 





எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


யாவான்‌, 


தூபால்‌, 


பாத்திரங்களையும்‌ 
தொழில்துறைக்குக்‌ 
கொண்டுவத்தார்கள்‌. 


எசே 2714. தொகர்மா வம்சத்தார்‌ 
குதிரைகளையும்‌ குதிரைவீரரையும்‌: 
கோவேறு கழுதைகளையும்‌ உண்‌: 
சுந்தைகளுக்குக்‌ கொண்டுவத்தார்கன்‌. 


எசே 27:15. தேதான்‌ புத்திரர்‌ உன்‌ 
வியாபாரிகவாயிருந்தார்கன்‌; அநேகம்‌: 
தீவுகவின்‌ வர்த்தகம்‌ உன்‌ வசமாகச்‌: 
சேர்ந்தது; யாணைத்தந்தங்களையும்‌ 
கருங்காலி. மரங்களையும்‌ 
அவைகளுக்குப்‌ பதிலாகக்‌. 
கொண்டுவந்தார்கள்‌. 


எசே 2716. 
வேலைப்பாடான பற்பல 
பொருன்களினிமித்தம்‌ உன்னோடே 
வியாபாரம்பண்ணி, மரகதங்களையும்‌, 
இரத்தாம்பரங்கணையும்‌, 
சித்திரத்தையலாடைகளையும்‌, 

உயர்ந்த. வஸ்திரங்கனையும்‌, 
பவனங்கனையும்‌, பவிங்கையும்‌ உன்‌ 
சந்தைகளில்‌ விற்கவந்தார்கன்‌. 


எசே 2707. யூதரும்‌ இஸ்ரவேல்‌. 
தேசுத்தாரும்‌ உன்னோடே வியாபாரம்‌ 
பண்ணி, மின்னித்‌, பன்னாக்‌ என்கிற 
ஊர்களின்‌" கோதுமையையும்‌, 
தேனையும்‌, எண்ணெயையும்‌, 
பிசின்தைலத்தையும்‌ உன்‌ 
தொழில்துறைக்குக்‌ 

கொண்டுவந்தார்கள்‌. 


சீரியர்‌ உன்‌ 


எசே 2718. 
'வேலைப்பாடான பற்பல 
பொருன்களினிமித்தமும்‌, சகலவிதப்‌ 
பொருன்களின்‌ திரட்சியினிமித்தமும்‌ 
உன்னோடே. வர்த்தகம்பண்ணி, 
கெல்போனின்‌' திராட்சரசத்தையும்‌ 
வெண்மையான ஆட்டுமயிரையுும்‌. 
உனக்கு விற்றார்கள்‌. 


தமஸ்கு உன்‌ 


QOODNENS 
PUBLISHERS 


துலக்கப்பட்ட 

இலவைங்கத்தையும்‌ வசம்பையும்‌ உன்‌ 
சுத்தைகனில்‌ கொண்டு வந்து உன்‌ 
தொழில்துறையில்‌ விற்றார்கன்‌. 


எசே 27:20. இரதங்களுக்குப்‌ போடுகிற 

இரத்தினக்‌ 

தேதானின்‌ மனுஷர்‌ 

உன்னோடே, 
வியாபாரம்பண்ணினார்கன்‌. 


எசே 27:21. அரபியரும்‌, கேதாரின்‌ சகல 
பிரபுக்களும்‌ உனக்கு வாடிக்கையான 
வர்த்தகராகி, ஆட்டுக்குட்டிகனையும்‌ 
ஆட்டுக்கடாக்களையும்‌ 

வெள்ளாட்டுக்கடாக்களையும்‌ கொண்டு 
வந்து, உன்னோடே வியாபாரம்‌. 
பண்ணினார்கள்‌. 
எசே 2752. சேயா, ராமா 
பட்டணங்களின்‌ வியாபாரிகள்‌. 
உன்னோடே வர்த்தகம்பண்ணி, 
'மேல்தரமான சகலவித. 
சம்பாரங்களையும்‌, சகலவித. 
இரத்தினக்கற்கனையும்‌, பொன்னையும்‌ 
உன்‌ சந்தைகளில்‌ கொண்டுவந்தார்கள்‌. 


எசே. 27:23. ஆரான்‌, கன்னே, ஏதேன்‌ 
என்னும்‌ பட்டணத்தாரும்‌, சேபாவின்‌ 
வியாபாரிகளும்‌, அசீரியரும்‌, கில்மாத்‌ 
பட்டணத்தாரும்‌ உன்னோடே, 
வியாபாரம்பண்ணினார்கள்‌.. 


2724. இவர்கள்‌ சகலவித 
சரக்குகளையும்‌, 
பட்டுகளும்‌ 
விசித்திரத்தையலாடைகளும்‌ அடங்கிய 
புடவைக்கட்டுகளையும்‌, விலை உயர்ந்த 
வஸ்திரங்கள்‌. வைக்கப்பட்டு, 
கயிறுகளால்‌. கட்டியிருக்கும்‌ 
கேதுருமரப்பெட்டி. கணையும்‌ 
கொண்டுவந்து, உன்னோடே, 
'வியாபாரம்பண்ணினார்கன்‌. 


எசே 27:25, உன்‌ தொழில்துறையில்‌ 
தர்ஷீசின்‌ கப்பலாட்கன்‌ உன்னைப்‌ 
போற்றிப்‌ பாடினார்கள்‌; 
சமுத்திரத்தின்‌ நடுவிலே உன்னைப்‌ 
பூரணப்படுத்தி, உன்னை மிகவும்‌ 
மகிமைப்படுத்தினாய்‌. 





BALWETHER 
பரபர 


எசேக்கியேல்‌ தீர்க்கதரிசி தீருவின்‌ 
பேரிலே புலம்பவேண்டும்‌. தீரு இப்போது. 
தன்னுடைய ஐசுவரியத்தின்‌ 
மேன்மையிலிருக்கிறது. அது 
அழிந்துபோவதற்கான அறிகுறியோ அல்லது 
தாழ்ந்துபோவதற்கான அறிகுறியோ. 
காணப்படவில்லை. தீருவும்‌, தீருவின்‌. 
தேசத்தாரும்‌ செழித்திருக்கிறார்கள்‌. 
ஆனாலும்‌ எசேக்கியேல்‌ இப்போது தீருவின்‌ 
பேரிலே புலம்பவேண்டும்‌ என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌ (எசே 27:2). 


தீருவின்‌ ஐசுவரியம்‌ நிலைத்திருக்காது. 
அவர்களுடைய  ஐசுவரியமும்‌, மேன்மையும்‌, 
ஆடம்பரமும்‌ அவர்களுக்கு 
குண்ணியாகயிருக்கிறது. தீரு தனக்கு. 
மறைவாக வைக்கப்பட்டிருக்கிற கண்ணியிலே. 
சிக்கிக்கொள்ளும்‌. தீருவின்‌ அழிவு மிகவும்‌. 
மோசமாயிருக்கும்‌. 


கர்த்தர்‌ தீருவைக்‌ கிறித்து 2 தம்முடைய 
வார்த்தைகளை ளிப்படுத்துகிறார்‌ 
எசேக்கியேல்‌ கர்த்தருடைய நாமத்தினாலே, 


தீருவே, முழு ககத்திற்கும்‌ 


அழகுள்ளதாயிருக்கிறது என்று பொருள்‌ 
தீருவே உலக அழகி. தீரு நேர்த்தியாய்க்‌ 
குட்டப்பட்டிருக்கிற நகரம்‌. தீருவிலே 
ஐசுவரிமும்‌ வியாபாரமும்‌ நிரம்பியிருக்கிறது. 


| அநேகந்தீவுகளின்‌ 


ஐசுவரியத்தைக்‌ குறித்தும்‌, ஆடம்பரத்தைக்‌ 
குறித்தும்‌ பெருமைப்படுகிறது. இதனால்‌ அது 
தன்னை பூரண செளந்தரியவதி என்று 
சொல்லிக்கொள்கிறது. 


எசேக்கியேல்‌ தீர்க்கதரிசி தீருவின்‌ 
ஆடம்பரத்தையும்‌, 
குடிந்துகொள்ளவேண்டும்‌. 
ஆடம்பரத்தினால்‌, 
உண்டாயிற்று. 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எல்லா தேசத்தாரும்‌ தீருவக்கு வந்து போகும்‌ 
வண்ணமாக, இது 

இடத்தில்‌ ந்‌ 

அநேகந்தீவுகளின்‌ ஜனங்களோடே வியாபாரம்‌ 
பண்ணுவதற்கு ஏ துவாயிருக்கிறது. 


தீரு கிரேக்க நாட்டிற்கும்‌ ஆசியா 
நாட்டிற்கும்‌ இடையிலே அமைந்திருக்கிறது. 
உலகின்‌ பல பாகங்களிலிருந்தும்‌, கடல்‌. 
வணிகம்‌ செய்கிறவர்கள்‌ தீருவுக்கு 
வருவார்கள்‌. தீருவின்‌ தாபரம்‌ கடல்களின்‌ 

த்திலிருக்கிறது. தீருவைக்‌ 
கட்டினவர்கள்‌ அதை பூரண வடிவாய்க்‌ 
கட்டினார்கள்‌ (எசே 27:4). 


மகிமையுள்ள கர்த்தர்‌ அங்கே நமக்கு 
கோ விசாலமான நதிகளும்‌ ஆறுகளுழள்ள 


தீருவுக்கு பல  தேசங்களிலிருந்தும்‌ 
பலவிதமான பொருட்கள்‌ வரும்‌, அக்காலத்தில்‌ 
தீருவின்‌ கப்பல்கள்‌ மிகவும்‌ பிரசித்திப்‌ 
பெற்றவை. சேனீரிலிருந்துவந்த தேவதாரு 
மரத்தால்‌ தீருவின்‌ கப்பற்‌ பலகைகளைச்‌ 
செய்தார்கள்‌: பாய்மரங்களைச்‌ செய்யும்படிக்கு 
லீபனோனிலிருந்து கேதுரு மரங்களைக்‌ 
கொண்டுவந்தார்கள்‌. பாசானின்‌ கர்வாலி 
மரங்களினாலே தீருவின்‌ துடுப்புகளைச்‌ 
செய்தார்கள்‌; கித்தீம்‌ தீவுகளிலிருந்துவந்த 
ஆலஷூரர்‌ மரத்தால்‌ தீருவின்‌ வாரிபலகைகளைச்‌ 
செய்து, அதிலே யானைத்தந்தம்‌ 
அழுத்தியிருந்தார்கள்‌ (எசே 27:5,6). 
.... தீருவுக்கு எகிப்து தேசத்திலிருந்து 
சித்திர தையலுள்ள சணால்நூல்‌ புடவை 
வருகிறது. இதை தீருவின்‌ ஜனத்தார்‌ 
பாயாக விரிக்கிறார்கள்‌. எலிசா தீவுகளின்‌ 
இளநீலமும்‌, இரத்தாம்பரமும்‌ தீருவின்‌. 
விதானமாயிருக்கிறது. (எசே 277. 
அக்காலத்தில்‌ இளநீலமும்‌ இரத்தப்பாரமும்‌ 
அதிக விலை மதிப்புள்ளவை. தீருவிலே 
சகலமும்‌ ஆடம்பரமாயிருக்கிறது. 





BALWETHER 


க்கிறவர்களாயிருக்கிறார்கள்‌. 
சாஸ்திரிகள்‌ அவர்‌ 
மாலுமிகளாயிருக்கிறார்கள்‌ (எசே 27:8). 


கேபாரின்‌ 


சனங்கள்‌; 
சமுத்திரத்தின்‌ சகல கப்பல்களும்‌ 
அவைகளிலுள்ள கப்பற்காரரும்‌ தீருவோடே 
தொழில்துறை வியாபாரம்‌ பண்ணுகிறதற்காக 
அவர்களிடத்தில்‌ இருக்கிறார்கள்‌ (எசே 27:9). 


யுத்தவீரராயிருக்கிறார்கள்‌ 
தீருவக்குள்‌ கேடகழும்‌ தலைச்சீராவும்‌ 


மதில்கள்மேல்‌ சுற்றிலும்‌ தங்கள்‌ பரிசைகளைத்‌ 
தூக்கிவைத்து, தீருவின்‌ வடிவத்தைப்‌: 
பூரணப்படுத்துகிறார்கள்‌ (எசே 27.101. 

இஸ்ரவேல்‌ தேசம்‌ தீருவக்கு 
அருகாமையிலுள்ளது. “தன்‌ தகப்பனாகிய 
தாவீது இஸ்ரவேல்‌ தேசத்திலுண்டான. 
மறுஜாதியாரையெல்லாம்‌. எண்ணித்‌ 
தொகையிட்டது போல, சாலொமோனும்‌. 
அவர்களை எண்ணினான்‌; அவர்கள்‌ 
லட்சத்துஜம்பத்துமூவாயிரத்து 
அறுநூறுபேராயிருந்தார்கள்‌. இவர்களில்‌ 
அவன்‌ எழுபதினாயிரம்‌ பேரைச்‌ 
சுமைசுமக்கவும்‌, எண்பதினாயிரம்பேரை 
மலையில்‌ மரம்வெட்டவும்‌. மூவாயிரத்து. 
அறுநூறுபேரை ஜனத்தின்‌ வேலையை 
விசாரிக்கும்‌ தலைவராயிருக்கவும்‌ வைத்தான்‌" 
(நோளா 2117 18). 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ தீருவிலே 
அடிமை வேலை செய்யவில்லை. தீரு 
இஸ்ரவேல்‌ தேசத்தாரோடு அதிகமாய்‌ 
வியாபாரம்‌. செய்தார்கள்‌. அவர்கள்‌ 
இஸ்ரவேல்‌ தேசத்தின்‌ தேக்கு மரங்களை 
கிரயத்திற்கு வாங்கினார்கள்‌. ஆனாலும்‌. 
தீருவின்‌ வியாபாரிகளால்‌, இஸ்ரவேல்‌ 
ஜனத்தை கிரயத்திற்கு வாங்கமுடியவில்லை. 
எசேக்கியேல்‌ இப்போது பாபிலோன்‌. 
தேசத்து சிறையிருப்பிலிருக்கிறார்‌. அவருக்கு 
தீருவைப்பற்றியும்‌, தீருவின்‌ 
வியாபாரத்தைப்பற்றியும்‌ ஒன்றும்‌ தெரியாது. 
எசேக்கியேல்‌ ஒரு ஆசாரியர்‌. அவர்‌ 
யூதாதேசத்திலிருந்து பாபிலோன்‌ தேசத்திற்கு 
சிறைப்பிடித்து கொண்டு வரப்பட்டிருக்கிறார்‌. 
தீருவிலிருந்து 
எசேக்கியேல்‌. 
பாபிலோன்‌ த்தல்‌ இப்போது பதினொரு 
வருஷமாய்‌ சிறையிலிருக்கிறார்‌. இவருக்கு 
தீருவின்‌ அழகைப்பற்றியும்‌, 
ஆடம்பரத்தைப்பற்றியும்‌ தெரிந்திருப்பதற்கு 
வாய்ப்பில்லை. ஆனாலும்‌ எசேக்கியேல்‌. 
தீருவின்‌ பூரண செளந்தரியத்தை அழகாய்‌ 
விவரிக்கிறார்‌. எசேக்கியேல்‌ தீரு தேசத்தின்‌ 
சங்கத்துறையிலும்‌.. ஆமத்துறையிலும்‌ 
பணிபுரிந்தவர்போல, 'தீருவைப்பற்றித்‌ 
தெளிவாகச்‌ சொல்லுகிறார்‌. 
எசேக்கியேலினிடத்தில்‌. 
ஞானம்‌ நிரம்பியிருக்கிறது. 
எசேக்கியேலை தம்முடைய 
நிரப்பியிருக்கிறார்‌. 
சர்வசிருஷ்டிகர்‌. 
எல்லோரையும்‌ 


டப 
கர்த்தர்‌ 
நன்மையினால்‌ 
கர்த்தரே 
அவர்‌ மனுக்குலத்திலுள்ள 
சிருஷ்டித்திருக்கிறார்‌ 
மனுபுத்திரர்‌ எல்லோருக்கும்‌ கர்த்தர்‌ 
பொதுவான தகப்பனாயிருக்கிறார்‌. எல்லா 
தேசமும்‌ ஒன்றையொன்று சார்ந்திருக்கிறது. 
தனிநபர்கள்‌ ஒருவருக்கொருவர்‌ உதவி 
செய்யவேண்டும்‌. தேசங்கள்‌ 
ஒன்றுக்கொன்று ஆதரவாயிருக்கவேண்டும்‌. 
ஒரு தேசத்தில்‌, அந்த தேசத்திற்குத்‌ 
தேவையான எல்லா பொருட்களும்‌ 


இருக்காது. அவர்கள்‌ மற்ற தேசத்திலிருந்து 


தங்களுக்குத்‌ தேவையான 
வாங்கிக்கொள்ள 


தேச! 
நடைபெறவேண்டும்‌ 


என்பது 
சித்தம்‌. எல்லா மனுஷருக்கும்‌ 
இரத்தமே இருக்கிறது. 





i al 
TT 


யாத்‌ 8218. அதற்கு மோசே: அது 
ஜெயதொனியாகிய சத்தமும்‌ அல்ல, 
அபஜெயதொனியாகிய சுத்தமும்‌ 
அல்ல; பாடலின்‌ சுத்தம்‌ எனக்குக்‌ 
கேட்கிறது என்றான்‌. 


யாத்‌ 8219. அவன்‌ பானயத்துக்குச்‌. 
சமீபித்து, அந்தக்‌ கன்றுக்குட்டியையும்‌ 
நடனத்தையும்‌ கண்டபோது, மோசே. 
கோபம்‌ மூண்டவனாகி, தன்‌ கையிலே 
இருத்த ஙலகைகளை மலையின்‌. 
அடியிலே எறிந்து உடைத்துப்‌ போட்டு; 


யாத்‌ 9220. அவர்கள்‌ உண்டுபண்ணின 
கன்றுக்குட்டியை எடுத்து, அக்கினியில்‌ 
சுட்டெரித்து, அதைப்‌ பொடியாக 
அரைத்து, தண்ணீரின்மேல்‌ தூவி, 
அதை இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ குடிக்கும்படி. 


மோசேக்கு 


வெளி த்ியிருக்கிறா்‌ 
மோசேயின்மீது நம்பிக்கை 

அவருடைய கையிலே 
சாட்சிப்பலகைகளைக்‌ 

இந்தப்‌ பலகைகள்‌ 

எழுதப்பட்டிருந்தாலும்‌, 

கட்டளைகள்‌ 

எழுதப்பட்டிருக்கிறது. 

சாட்சிப்பலகைகள்‌ 

விசேஷமானவை 

மார்ப்பதக்கத்திலே 

பதிக்கப்பட்டிருக்கிறது. 

கையிலிருக்கிற 

இரண்டும்‌, ஆரோனின்‌ மார்ப்பதக்கத்திலுள்ள 
கற்களைவிட மிகவும்‌ விலையேறப்பெற்றது. 


மோசே மலையிலிருந்து இறங்கி 
ர்‌. சாட்சிப்பலகைகள்‌ இரண்டும்‌ 
அந்தப்‌ 
பலகைகள்‌ இருபுறமும்‌ எழுதப்பட்டிருக்கிறது. 
அவைகள்‌ இந்தப்‌ பக்கத்திலும்‌ அந்தப்‌ 
பக்கத்திலும்‌ எழுதப்பட்டிருக்கிறது. அந்தப்‌ 
பலகைகள்‌ தேவனால்‌ செய்யப்பட்டதாயும்‌, 
அவைகளிலே பதிந்த எழுத்து தேவனால்‌ 
எழுதப்பட்ட எழுத்துமாயிருக்கிறது 
(யாத்‌ 32:156) 


தம்முடைய 
கிருப்களை 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மோசே சீனாய்‌ மலையின்மேல்‌ 
ஏறிப்போனபோது யோசுவாவும்‌ அவரோடுகூட 
ஏறிப்போனார்‌. மோசே  தேவபர்வதத்திலே. 
கர்த்தருடைய சமுகத்திலிருந்தபோது, 
யோசுவாவோ 

கூடமிருக்கவில்லை. அவர்‌ 
பர்வதத்தில்‌, மோசே 

நியமித்திருந்த வேறொரு 
தனியாகயிருந்தார்‌. 


மோசே கொடுத்த 

சாட்சிப்பலகைகளைப்‌ பெற்றுக்கொண்டு 

மலையிலிருந்து கீழே இறங்கி வருகிறார்‌ 

இருக்கிற 

அவரையும்‌ 

இருவருமாக 

மலையிலிருந்து கீழே இறங்கி வருகிறார்கள்‌. 

யோசுவா ஒரு இராணுவ வீரர்‌. மிகுந்த 

கட்டுப்பாடு உடையவர்‌. மோசே அவரை 

எந்த இடத்திலே  தங்கியிருக்கவேண்டும்‌ 

என்று சொன்னாரோ, அந்த 

இடத்திலே. இந்த நாற்பது நாட்களும்‌ 
தங்கியிருக்கிறார்‌. 


சீனாய்‌ மலைக்கு கீழே இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ பொன்னால்‌ ஒரு கன்றுக்குட்டியை 
வார்ப்பித்து அதற்கு பலிகளை செலுத்தி, 
புசித்து குடித்து விளையாடுகிறார்கள்‌. 
அவர்கள்‌ ஆரவாரம்பண்ணுகிறார்கள்‌. 
பொன்கன்றுக்குட்டிக்கு முன்பாக 
பாடல்களைப்பாடி நடனமாடுகிறார்கள்‌. 
யோசுவா. அந்த சத்தத்தைக்‌ கேட்டு, 
பாளயத்தில்‌ யுத்தத்தின்‌ இரைச்சல்‌ 
உண்டாமிருக்கிறது என்று நினைக்கிறார்‌ 
(யாத்‌ 32:17), இஸ்ரவேல்‌ புத்திரருடைய 
பாளயத்தில்‌ யுத்தத்தின்‌ இரைச்சல்‌. 
கேட்கப்படும்போது, யுத்தவீரராகிய 
யோசுவாவும்‌ அங்கே இருக்கவேண்டுமென்று 
பிரியப்படுகிறார்‌. 
பாளயத்தில்‌ எப்படிப்பட்ட இரைச்சல்‌ 
உண்டாயிருக்கிறது என்பது மோசேக்கு 
தெரியும்‌. கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருடைய 
விக்கிரகாராதனையைப்பற்றி மோசேக்கு 
ல்‌ சொல்லியிருக்கிறார்‌. மோசேக்கு 
இரைச்சலுக்கும்‌, பாடலின்‌ 
சத்தந்தறகம்‌ வித்தியாசம்‌ தெரிகிறது. 


கர்த்தர்‌ 





எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


 “மனுஷஜூதியான சகல ஜனங்களையும்‌ 
இரத்தத்தினாலே. 
பூமியின்மீதெங்கும்‌ 
குடியிருக்கச்செய்து, முன்‌ 
தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும்‌ அவர்கள்‌ 
குடியிருப்பின்‌ எல்லைகளையும்‌ 
குறித்திருக்கிறார்‌” (அப்‌ 17:26). 


ர்க்க. டனர்‌ பன்‌ 
வேண்டும்‌. ஒரு தேசம்‌ மற்ற தேசத்தைவிட 
ஜசுவரியத்தில்‌ குறைந்திருக்கலாம்‌. ஆனாலும்‌ 
ஐசுவரியம்‌ குறைவான தேசமும்‌, மற்ற 
தேசங்களுக்கு ஏதாவது ஒரு வழியில்‌ 
உதவியாயிருக்கும்‌. 


எசேக்கியேல்‌ தீர்க்கதரிசி தீருவில்‌ 
நடைபெறுகிற வியாபாரங்களை விரிவாகச்‌ 
சொல்லுகிறார்‌. “சகலவித பொருள்களின்‌ 
திரன்னாலும்‌. தரவிஸ்‌ட வரார்‌ உன்னோடே 
வியாபாரம்‌ பண்ணினார்கள்‌; வெள்ளியையும்‌ 
இரும்பையும்‌ தகரத்தையும்‌ ஈயத்தையும்‌ உன்‌ 
சந்தைகளில்‌ விற்க வந்தார்கள்‌. யாவான்‌ 
தூபால்‌, மேசேக்‌ என்னும்‌ ஜாதியார்‌ உன்‌ 
ஜியாபாரிகளாமிரந்து ம்‌ 
வெண்கலப்‌ 

தொழில்துறைக்குக்‌ கொண்டுவந்தார்கள்‌. 
தொகர்மா வம்சத்தார்‌ குதிரைகளையும்‌: 
குதிரைவீரரையும்‌ கோவேறு கழுதைகளையும்‌ 
உன்‌ சந்தைகளுக்குக்‌ கொண்டுவந்தார்கள்‌ 
தேதான்‌ புத்திரர்‌ உன்‌ 
வியாபாரிகளாமிருந்தார்கள்‌; அநேகம்‌ 
தீவுகளின்‌ வர்த்தகம்‌ உன்‌ வசமாகச்‌ 
சேர்ந்தது: யானைத்தந்தங்களையும்‌ 
கருங்காலி மரங்களையும்‌ அவைகளுக்குப்‌ 
பதிலாகக்‌ கொண்டுவந்தார்கள்‌” 
(எசே 2712-15) 


சீரியரும்‌ தீருவோடே 
வியாபாரம்பண்ணினார்கள்‌. 'சீரியர்‌ உன்‌ 
'வேலைப்பாடான பற்பல பொருள்களினிமித்தம்‌ 
உள்னோடே வியாபாரம்பண்ணி, 
மரகதங்களையும்‌,. இரத்தாம்பரங்களையும்‌, 
சித்திரத்தையலாடைகளையும்‌, உயர்ந்த 
வஸ்திரங்களையும்‌, பவளங்களையும்‌, 
பளிங்கையும்‌ உன்‌ சந்தைகளில்‌ 
விற்கவந்தார்கள்‌” (எசே 27:16). 


QOODNENS 
PUBLISHERS 


யூதரும்‌ இஸ்ரவேல்‌ தேசத்தாரும்‌ 
தீருவோடே வியாபாரம்‌ பண்ணினார்கள்‌. 
அவர்கள்‌ மின்னீத்‌, பன்னாக்‌ என்கிற 
ஊர்களின்‌ கோதுமையையும்‌, தேனையும்‌, 
எண்ணெயையும்‌, பிசின்தைலத்தையும்‌ உன்‌ 
தொழில்துறைக்குக்‌  கொண்டுவந்தார்கள்‌ 
(எசே 27:17), 
தமஸ்குவும்‌, தாண்‌ நாட்டாரும்‌, 
தீருவோடு வியாபாரம்பண்ணினார்கள்‌. 
'தமஸ்கு உன்‌ வேலைப்பாடான பற்பல 
பொருள்களினிமித்தமும்‌, சகலவிதப்‌ 
பொருள்களின்‌ திரட்சியினி௰ித்தமும்‌ 
உன்னோடே வர்த்தகம்பண்ணி, கெல்போனின்‌ 
திராட்சரசத்தையும்‌ வெண்மையான 
ஆட்டுமயிரையும்‌ உனக்கு விற்றார்கள்‌. தாண்‌ 
ட்டாரும்‌ போக்கும்வரத்துமான 


போடுகிற மேன்மையான 
இரத்தினக்கம்பளங்களை தேநானின்‌ 
மனுஷர்‌ கொண்டுவந்து, உன்னோடே 
லியாபாரம்பண்ணினார்கள்‌" (எசே 27:18-20) 


இந்த தேசங்களைத்‌ தவிர, இன்னும்‌ 
த (வோடு 


ஏராளமான  தேசத்தாரும்‌ தீரு 
வியாபாரம்பண்ணினார்கள்‌. 'அரபியரும்‌, 
கேதாரின்‌ சகல பிரபுக்களும்‌ உனக்கு 
வாடிக்கையான வர்த்தகராகி, 
ஆட்டுக்குட்டிகளையும்‌ ஆட்டுக்கடாக்களையும்‌ 
வெள்ளாட்டுக்கடாக்களையும்‌ கொண்டுவந்து, 
உன்னோடே வியாபாரம்பண்ணினார்கள்‌. 
சேபா, ராமா பட்டணங்களின்‌ வியாபாரிகள்‌ 
உன்னோடே வர்த்தகம்பண்ணி, மேல்தரமான 
சகலவித  சம்பாரங்களையும்‌, சகலவித 
இரத்தினக்கற்களையும்‌, பொன்னையும்‌ உன்‌ 
சந்தைகளில்‌ கொண்டுவந்தார்கள்‌. ஆரான்‌, 
கன்னே, ஏதேன்‌ என்னும்‌ பட்டணத்தாரும்‌, 
சேபாவின்‌ வியாபாரிகளும்‌, அசீரியரும்‌, 
கில்மாத்‌ பட்டணத்தாரும்‌ உன்னோடே 
வியாபாரம்பண்ணினார்கள்‌. இவர்கள்‌ 
சகலவித உயர்ந்த சரக்குகளையும்‌, இளநீலப்‌ 
பட்டுகளும்‌ விசித்திரத்தையலாடைகளும்‌ 
அடங்கிய புடவைக்கட்டுகளையும்‌, விலை 
உயர்ந்த வஸ்திரங்கள்‌ வைக்கப்பட்டு, 
கயிறுகளால்‌ கட்டியிருக்கும்‌. 
கேதுருமரப்பெட்டிகளையும்‌ கொண்டுவந்து, 
உன்னோடே  வியாபாரம்பண்ணினார்கள்‌" 
(எசே 27௮-24) என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 





எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


கப்பலாட்கள்‌ 
பாடுகிறார்கள்‌; தீரு 

தன்னைப்‌ பூரணப்படுத்தி, தன்னை 
மகிமைப்படுத்திற்று (எசே 27:25). 


தீரு நாசமடையும்‌ 
எசே: 27:26-36 


எசே 27:26. தண்டுவலிக்கிறவர்கள்‌. 
ஆழமான  தண்ணீர்கனில்‌ உன்னை 
வலித்துக்‌ கொண்டுபோனார்கள்‌; 
நடுச்சமுத்திரத்திலே கொண்டற்காற்று 
உன்னை உடைத்துப்போட்டது. 


எசே 27:27. நீ நாசமடையும்‌ நாவிலே 
உன்‌ ஆஸ்தியோடும்‌, உன்‌ 
சந்தைகளோடும்‌, உன்‌ 
தொழில்துறையோடுங்கூட. உன்‌ 
கப்பலாட்களும்‌, உன்‌ மாலுமிகளும்‌, 
உன்னில்‌ கம்பத்துப்பார்க்கிறவர்களும்‌, 
உன்‌ வியாபாரிகளும்‌, உன்ணிலுன்ன 
எல்லா யுத்தவீரரும்‌, உன்‌ நடுவில்‌ 
இருக்கிற எல்லாக்‌ கூட்டத்தாரும்‌ 
நடுச்சமுத்திரத்திலே விழுவார்கள்‌. 


எசே 27:28. உன்‌ மாதூமிகள்‌ ஓலமிடும்‌. 
சுத்தத்தினால்‌ சுற்றுப்புறங்கள்‌ அதிரும்‌. 


எசே 27:29. தண்டுவலிக்கிற யாவரும்‌, 
கப்பலாட்களும்‌, கடல்‌ மாதூமிகள்‌ 
அனைவரும்‌, தங்கள்‌ கப்பல்களை விட்டு 
இறங்கி, கரையிலே தின்று, 


எசே: 27:30. உன்னிமித்தம்‌ சத்தமிட்டுப்‌ 
புலம்பி, மனங்கசந்து அழுது, தங்கள்‌. 
தலைகளின்மேல்‌ புழுதியைப்‌ போட்டுக்‌. 
கொண்டு, சாம்பலில்‌ புரண்டு, 


எசே 27:31. உனக்காக மொட்டையிட்டு 
இரட்டுடுத்திக்கொண்டு, உனக்காக. 
மனங்கசுந்து அழுது, 
துக்கங்கொண்டாடுவார்கள்‌.. 


எசே 27:32. அவர்கள்‌ உனக்காகத்‌ 
தங்கள்‌. தூக்கத்திலே. ப ன்ப 
உன்னிமித்தம்‌ 

உன்னைக்குறித்து: தத்கல்‌ 


நடுவிலே அழித்துபோன தீருவுக்குச்‌ 
சமான நகரம்‌ உண்டோ? 


QOODNENS 
PUBLISHERS 


எசே 27:33. உன்‌ சத்தைச்சரக்குகன்‌ 
சமுத்திரங்கள்‌. வழியாய்க்‌ 
கொண்டுவரப்படுகையில்‌, அநேக 
ஜனங்களைத்‌ திருப்தியாக்கினாய்‌; உன்‌ 
ஆஸ்தியின்‌  திரவினாலும்‌ உன்‌ 
வியாபாரத்தினாலும்‌ பூமியின்‌ 
ராஜாக்களை 

இசுவரியவான்‌ கனாக்கினாய்‌.. 


எசே ஊக தீ 
'திரைகனினாலே. ஆழங்களில்‌ 
உடைக்கப்பட்டயோது, உன்‌ தொழில்‌ 
துறையும்‌ உன்‌ நடுவிலுள்ள கூட்டம்‌. 
அனைத்தும்‌. அழித்து போயின 
என்பார்கள்‌. 


சமுத்திரத்‌ 


எசே 27:85. தீவுகளின்‌ குடிகள்‌ எல்லாம்‌ 
உன்னிமித்தம்‌ 'திகைப்பார்கன்‌; 
அவர்களுடைய ராஜாக்கள்‌. 
மிகவும்‌ பிரமித்து, கலங்கின 
முகமாயிருப்பார்கன்‌. 


எசே 27:96. ௪௧. AE 
வர்த்தகர்‌ உன்பேரில்‌ ஈசல்‌ 
போடுவார்கள்‌; தீ பாயங்கரமாவாய்டி 
இனி ஒருபோதும்‌ இருக்கமாட்டாய்‌ 
என்கிறார்‌ என்று கொல்‌ என்றார்‌. 


தீருவுக்கு திடீரென்று அழிவு வரும்‌. 
மதியவேளையில்‌ சூரியன்‌ அஸ்தமனமாவது 
போல, தீருவும்‌ எதிர்பாராத வேளையில்‌, 
சீக்கிரத்தில்‌ அழிந்துபோகும்‌. தீரு 
நாசமடையும்‌ நாளிலே, அதன்‌ ஐசுவரியமும்‌, 
ஆடம்பரமும்‌, வல்லமையும்‌ மொத்தமாய்‌ 
அழிந்துபோகும்‌. தீருவிலே ஏராளமான 
கப்பல்கள்‌ உள்ளன. தண்டு 
வலிருக்கிறவர்களும்‌ மாலுமிகளும்‌ அங்கு 
ஏராளமானோர்‌ இருக்கிறார்கள்‌. 
£ண்டுவலிக்கிறவர்கள்‌ மான 
கனக்க விபக்ளை! வத 
கொண்டுபோனார்கள்‌; நடுச்சமுத்திரத்திலே 
கொண்டற்காற்று உன்னை 
உடைத்துப்போட்டது. நீ நாசமடையும்‌ நாளிலே 
உன்‌ ஆஸ்தியோடும்‌, உன்‌ சந்தைகளோடும்‌, 
உன்‌  தொழில்துறையோடுங்கூட உன்‌ 
கப்பலாட்களும்‌, உன்‌ மாலுமிகளும்‌, உன்னில்‌ 
கம்பத்துப்பார்க்கிறவர்களும்‌, உன்‌ 
வியாபாரிகளும்‌, உன்னிலுள்ள எல்லா 
யுத்தவீரரும்‌, உன்‌ நடுவில்‌ இருக்கிற எல்லாக்‌ 
கூட்டத்தாரும்‌ நடுச்சமுத்திரத்திலே. 
விழுவார்கள்‌" (எசே 27:26,27) என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 





எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


தண்டுவலிக்கிறவர்கள்‌. ஆழமான 
தண்ணீர்களிலும்‌ பாதுகாப்பாக போவார்கள்‌. 
புயல்காற்று வேகமாக அடித்தாலும்‌ மாலுமிகள்‌ 
கப்பல்களை பாதுகாப்பாக ஓட்டுவார்கள்‌. 
ஆனால்‌ இப்போது அவர்கள்‌ 
செய்லிறந்தகளாகளிருக்கிறா்கள்‌. கர்த்தர்‌ 
தீருவுக்கு அழிவை நியமித்திருக்கிறார்‌. த 
பேரழிவுக்கு அவர்களால்‌ தப்பிக்க 
முடியவில்லை. அவர்கள்‌ எல்லோருமே. 
நடுசமுத்திரத்தில்‌ விழுகிறார்கள்‌ 


நேர்‌ நச்சாரோடு 


ஆயத்தமாயிருக்கிறார்கள்‌. 
தங்களுடைய யுத்தவீரர்கள்‌ 
குல்நேயருக்கு 
அனுப்புகிறார்கள்‌. ஆனால்‌ தீருவின்‌ 
யுத்தவீரர்களோ நடுச்சமுத்திரத்திலே 
விழுந்து அழிந்துபோகிறார்கள்‌. 


நேபுகாத்நேச்சார்‌ 
விரோதமாக 


அதிபதிகள்‌: 
யுத்தம்பண்ண 
அவர்கள்‌ 
எல்லோரையும்‌, 
விரோதமாக 


முந்றக்கைப்போடுகறா்‌. 


நேபுகாத்நேச்சாரின்‌ கோபமும்‌ அதிகரிக்கிறது. 
முடிவிலே நேபுகாத்நேச்சார்‌ தீருவை. 
முற்றிலுமாய்‌ அழித்துப்போடுகிறான்‌. 
நாசமடைகிறது. அந்நாளிலே 
தங்கள்‌ ஆள்‌ ம்‌, 
சந்தைகளோடும்‌, தங்கள்‌ 
நடுச்சமுத்திரத்திலே விழுகிறார்கள்‌. 
தீருவின்‌ கப்பல்கள்‌ எல்லாம்‌ 
அழிந்துபோகிறது. அவர்களுடைய மாலுமிகள்‌ 
பயத்தினால்‌ ஒலமிடுகிறார்கள்‌. அவர்களுடைய 
சத்தத்தினால்‌ சுற்றுப்புறங்கள்‌ அதிருகிறது. 
ஆபத்துக்கு தப்பிக்க 
ல்‌ தீருவின்‌  யுத்தவீரரால்‌ 
கல்தேயருக்கு எதிர்த்து நின்று யுத்தம்பண்ண 
முடியவில்லை. 


QOODNENS 
PUBLISHERS 


கல்தேயர்கள்‌ தீருவை அழிக்கும்போது, 
தீருவுக்கு அருகாமையில்‌ ஏராளமான 
கப்பல்கள்‌ பிரயாணம்‌ பண்ணுகிறது. 
அந்தக்‌ கப்பல்களில்‌ தண்டுவலிக்கிற 
யாவரும்‌, கப்பலாட்களும்‌, கடல்‌ மாலுமிகள்‌ 
அனைவரும்‌, தங்கள்‌ கப்பல்களை விட்டு 
இறங்கி, கரையிலே நிற்பார்கள்‌. 
தீருவினிமித்தம்‌ அவர்கள்‌ சத்தமிட்டுப்‌ புலம்பி, 
மனங்கசந்து அழுது, தங்கள்‌ தலைகளின்மேல்‌ 
புழுதியைப்‌ போட்டுக்‌ கொண்டு, சாம்பலில்‌ 
புரளுவார்கள்‌. அவர்கள்‌ தீருவுக்காக 
மொட்டையிட்டு இரட்டுடுத்திக்கொண்டு, 
மனங்கசந்து அழுது. 
துக்கங்கொண்டாடுவார்கள்‌ (எசே 27:29-31). 


தீரு அழிந்துபோவதைப்‌ பார்த்து 
மாலுமிகளும்‌, 'தண்டுவலிக்கிறவர்களும்‌. 
தங்கள்‌ துக்குத்திலே ஓலமிடுவார்கள்‌. 
தீருவினிமித்தம்‌ அழுது புலம்புவார்கள்‌. 
அவர்கள்‌ தீருவை நேசிக்கிறார்கள்‌. தீருவின்‌ 


பொருளாதாரமும்‌ 


தீருவுக்காக. அழு, 
“சமுத்திரத்தின்‌ நடுவிலே 
அழிந்துபோன தீருவுக்குச்‌ சமான நகரம்‌ 
உண்டோ? உன்‌  சந்தைச்சரக்குகள்‌ 
சமுத்திரங்கள்‌ வழியாய்க்‌ 
கொண்டுவரப்படுகையில்‌, அநேக 
த்‌ திருப்தியாக்கினாய்‌: உன்‌ 
திரளினாலும்‌ உன்‌ 
வியாபாரத்தினாலும்‌ பூமியின்‌ ராஜாக்களை 
ஐசுவரியவான்களாக்கினாய்‌. நீ சமுத்திரத்‌ 
திரைகளினாலே ஆழங்களில்‌ 
உடைக்கப்பட்டபோது, உன்‌ தொழில்‌ துறையும்‌ 
உன்‌ நடுவிலுள்ள கூட்டம்‌ அனைத்தும்‌ 
அழிந்து போயின” (எசே 27:31-34) என்று 

சொல்லி அழுது புலம்புவார்கள்‌. 





ALWETHER 
பய 


தீவுகளின்‌ 
தீருவினியித்தம்‌ 7 
அவர்களுடைய ராஜாக்கள்‌ மிவும்‌ பிரமித்து, 
கலங்கின முகமாமிருப்பார்கள்‌. சகல. 
ஜனங்களிலுமுள்ள வர்த்தகர்‌ தீருவின்பேரில்‌ 
ஈசல்போடுவார்கள்‌. (எசே 27:35,36) “நீ 
பயங்கரமாவாய்‌: இனி ஒருபோதும்‌. 
இருக்கமாட்டாய்‌" (எசே 27:36) என்று 
கர்த்தர்‌ தீருவின்‌ அழிவைக்‌ குறித்து 
சொல்லுகிறார்‌. 


குடிகள்‌ 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தீருவக்காக. 
எல்லோரும்‌ உண்மையான 
பலவகை. அவர்களில்‌ சிவர தீருவின்‌ 
பெருமையை நினைத்து, அவர்களை 
ஏளனம்பண்ணுகிறார்கள்‌. அவர்கள்‌ 
தீருவின்‌ பேரில்‌ ஈசல்போடுகிறார்கள்‌. 
தீருவில்‌ ஐசுவரியம்‌ இருந்தது. அம்‌ 
திறமையான நிர்வாகம்‌ 
அவர்களுடைய ஐசுவரியமே. 
கண்ணியாயிற்று 
இருதயத்தில்‌ 


புலம்புகிறவர்கள்‌ 
வருத்தத்தோடு 


அவர்களுக்கு 
அவர்களுடைய 
உண்டாயிற்று. 


பெருமை 

க்‌ முன்னானது அகந்தை. தீரு 
பெருமையினாலும்‌, 

அதத்தையினாலம்‌ அழிந்துபோயிற்று. 





எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


ருவின்‌ ராஜாவுக்கு அழிவு வரும்‌. 
தீரு அழியும்போது, அதன்‌ திபதியும்‌ 
ந (எசே 284-0). தீருவின்‌ 
தன்னுடைய அக்கிரமத்தினால்‌ 
செத்துப்போவான்‌. ஆனாலும்‌ எசேக்கியேல்‌ 
அவனுக்காக புலம்பவேண்டும்‌ 
(எசே 28,11-19). தீருவுக்கு அருகாமையில்‌: 
சீதோன்‌ உள்ளது. 'சீதோனுடைய 
அழிவைப்பற்றிய தீர்க்கதரிசனம்‌ 
(எசே 28:20-23). 


இஸ்ரவேல்‌ வம்சத்தாருக்கு கஷ்டங்கள்‌ 
வந்தபோது... அவர்களுடைய அண்டை 
தேசத்தார்‌... எல்லோரும்‌ அவர்களை 
எளனம்பண்ணினார்கள்‌. ஆனாலும்‌ கர்த்தர்‌ 
இஸ்ரவேல்‌ வம்சத்தாரை திரும்பவும்‌ 
கட்டியெழுப்புவார்‌ (எசே 28:24-26). 


தீருவின்‌ அதிபதி 
எசே: 28:1-10 


எசே: 28:1. கர்த்தருடைய வார்த்தை 
எனக்கு உண்டாகி, அவர்‌. 


எசே 28:2. மனுபுத்திரனே, நீ தீருவின்‌: 
அதியதியை நோக்கி: கர்த்தராகிய 
ஆண்டவர்‌ உரைக்கிறது. 
என்னவென்றால்‌, உண்‌: 
மேட்டிமைகொண்டு: நான்‌ 

நான்‌ சமுத்திரத்தின்‌. 
தேவாசனத்தில்‌ வீற்றிருக்கிறேன்‌ என்று 
நீ கொல்லி, உன்‌ இருதயத்தை 
தேவனின்‌ இருதயத்தைப்போல்‌ 
ஆக்கினாலும்‌, நீ மனுஷனேயல்லாமல்‌ 
'தேவனல்ல. 


எசே. 28:3. 
தானியேலைப்பார்க்கிலும்‌ 
ஞானவான்‌; 


இதே, 
நீ 


இரகசியமானதொன்றும்‌ 
உனக்க மறைபொருள்‌ அல்ல. 


QOODNENS 
PUBLISHERS 


எசே: 28:4. தீ உன்‌ ஞானத்தினாலும்‌ 
உன்‌  புத்தியினாலும்‌ பொருள்‌ 
சம்பாதித்து, பொன்னையும்‌ 
வென்னியையும்‌ உன்‌ பொக்கிஷ 
சாலைகளில்‌ சேர்த்துக்கொண்டாய்‌. 


எசே 28:5. உன்‌ வியாபாரத்தினாலும்‌ 
உன்‌ மகா ஞானத்தினாலும்‌ உன்‌ 
பொருளைப்‌  பெருகப்பண்ணினாமடி 
உன்‌ இருதயம்‌ உன்‌ செல்வத்தினால்‌ 
'மேட்டிமையாயிற்று. 


எசே. 28:8, ஆகையால்‌ கர்த்தராகிய 
ஆண்டவர்‌ சொல்லுகிறது 
என்னவென்றால்‌: நீ உன்‌ இருதயத்தை 
தேவனின்‌: இருதயத்தைப்போல்‌ 
ஆக்குகிறபடியினால்‌, 


எசே 28:7. இதோ, ஜாதிகனில்‌ மகா 
பலவான்கனாகிய 'மறுதேசத்தாரை 
உனக்கு விரோதமாய்‌ 
வரப்பண்ணுவேன்‌; அவர்கள்‌ உன்‌ 
ஞானத்தின்‌ அழகுக்கு விரோதமாய்த்‌ 
தங்கன்‌ பட்டயங்கனை உருவி, உன்‌ 
மினுக்கைக்‌ குலைத்துப்‌ போடுவார்கள்‌. 


எசே 28:8. உன்னைக்‌ குழியிலே 
விழத்தன்ளூவார்கள்‌; 

சமுத்திரங்களின்‌ நடுவே 
கொலையுண்டு சாகிறவர்கனைப்போல்‌ 


உன்னைக்‌ 
கொல்துகிறவனுக்கு முன்பாக: நான்‌ 
தேவனென்று நீ சொல்வாயோ? 
உன்னைக்‌ குத்திப்போடுகிறவன்‌ கைக்கு. 
நீ மனுஷனேயல்லாமல்‌ தேவனல்லவே. 
எசே 28:10. மறுதேசத்தாரின்‌ 
கையினால்‌ ந 
விருத்தசேதனமில்லாதவர்கன்‌ சாவது 
போல்‌ சாவாம்‌; நான்‌ இதைச்‌ 
சொன்னேன்‌ என்று கர்த்தராகிய 
ஆண்டவர்‌ உரைக்கிறார்‌ என்று சொல்‌ 
என்றார்‌. 





BALWETHER 
பரபர 


தீருவின்‌ அதிபதி மற்ற தேசத்து 
அதிபதிகளிலிருந்து...... தனியாகம்‌ 
பிரிக்கப்படுகிறான்‌. கர்த்தருடைய வார்த்தை 
தீருவின்‌ அதிபதிக்கு விரோதமாக. 
உண்டாயிற்று. தீருவின்‌ அதிபதி மிகுந்த 
பெருமையுள்ளவன்‌. அவனுடைய இருதயம்‌ 
மேட்டிம கொண்டிருக்கிறது. “நான்‌ தேவன்‌, 
நான்‌ சமுத்திரத்தின்‌ நடுவே தேவாசனத்தில்‌. 
வீற்றிருக்கிறேன்‌” (எசே 28:2) என்று 
தீருவின்‌ அதிபதி தன்னைப்பற்றிச்‌. 
சொல்லுகிறான்‌. 


அவன்‌ தன்னை எப்படித்தான்‌. 
உயர்த்தினான்‌ அவன்‌ தன்‌ இருதயத்தை 
தேவனின்‌ இருதயத்தைப்‌ போலாக்கினாலும்‌, 
அவன்‌ மனுஷனையல்லாமல்‌ தேவனல்ல. 
தீருவால்‌ தன்னைத்தானே பாதுகாத்துக்‌ 
கொள்ள முடியும்‌ என்று அதன்‌ 
நினைக்கிறான்‌. தீருவின்‌ பாதுசாப்புக்குத்‌ 
தேவையான எல்லா யுத்த ஆயுதங்களும்‌, 
யுத்தவீரர்களும்‌ அங்கே இருக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ தருவை கல்நேயரிடமிருந்து 
பாதுகாத்துக்கொள்வார்கள்‌ என்று தீருவின்‌ 
அதிபதி பெருமையோடு சொல்லுகிறான்‌. 
ற்றிச்‌ சொல்லும்போது. 
என்று சொல்லுகிறான்‌. 
தன்னை யாரும்‌ ஆளுகை 
செய்ய முடியாது. தன்மீது யாரும்‌. 
அதிகாரம்‌ செலுத்தக்கூடாது, தன்னுடைய 
கட்டளைக்கு யாரும்‌ எதிர்த்து நிற்கக்கூடாது. 


தீரு தன்னைப்‌ 
ன்‌ 
ஆகையினால்‌ 


தானும்‌ பாதுகாப்பாய்‌ வீற்றிருப்பதாக தீருவின்‌ 
அதிபதி சொல்லுகிறான்‌. 


தீருவின்‌ அதிபதி சமுத்திரத்தின்‌ நடுவே 
வீற்றிருக்கிறான்‌. மற்ற தேசத்தாரால்‌ 
இவனை சீக்கிரத்தில்‌ அணுகமுடியாது. 
மற்ற தேசத்தார்‌ மூலமாக தீருவின்‌ 
அதிபதிக்கு ஆபத்து வராது. இவன்‌. 
சமுத்திரத்திலிருப்பதை வானத்தின்‌ 
உ யாத்தின்குப்பத்போல்‌ பாவித்துக்‌ 
கொள்கிறான்‌. கர்த்தரோ தீருவின்‌ 
அதிபதியைப்‌ பார்த்து. "நீ மனுஷனேயல்லாமல்‌. 
தேவனல்ல' என்று சொல்லுகிறார்‌. 
அதிபதி 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எகிப்தியர்‌ தெய்வம்‌ அல்ல, 
மனுஷர்தானே அவர்களுடைய குதிரைகள்‌ 
ஆலியல்ல, மாம்சந்தானே; கர்த்தர்‌ தமது 
கரத்தை நீட்டுவார்‌, அப்பொழுது சகாயம்‌ 
செய்கிறவனும்‌ இடறி, சகாயம்‌ பெறுகிறவனும்‌ 
விழுந்த), அனைவரும்‌ ஏகமாய்‌ அழிந்து 
போவார்கள்‌” (ஏசா 31:3). 


மிகுந்த 
அவனுக்கு 
இருக்கிறது. 


தீருவின்‌. "அதிபதி 
செல்வாக்கோடு இருக்கிறான்‌. 
திரளான. ஐசுவரியம்‌ 
அவனுடைய அரண்மனையிலும்‌, 
அரசசபையிலும்‌, எல்லோரும்‌ அவனுடைய 
கட்டளைக்கு கீழ்ப்படிகிறார்கள்‌. கவிஞர்கள்‌ 
அவனைப்‌ புகழுகிறார்கள்‌. முகஸ்துதி 
செய்கிறவர்கள்‌ தீருவின்‌ அதிபதியை 
தேவன்‌" என்று சொல்லுகிறார்கள்‌ 
மனுஷர்கள்‌ அவனை எப்படித்தான்‌ 
புகழ்ந்தாலும்‌, அவன்‌ மனுஷனல்லாமல்‌: 
தேவனல்ல. இது தீருவின்‌ அதிபதிக்கே 
தெரியும்‌. 
தீருவின்‌ தன்னுடைய 
அறிவையும்‌, குறித்து 
பெருமைப்படுகிறான்‌. அவன்‌ ஒருவேளை 
தன்னுடைய சொப்பனங்களில்‌, தன்னை 
சமமாக  பார்த்திருக்கலாம்‌. 
தானியேலைப்‌ பார்க்கிலும்‌ 
தீருவின்‌ அதிபதிக்கு 
இரகசியமானது ஒன்றும்‌ மறைபொருளல்ல, 
அவனுக்கு அதிக ஞானம்‌ இருக்கிறது. 
ஆனால்‌ தீருவின்‌ அதிபதியோ 
மனத்தாழ்மையாயிராமல்‌, 
மணமேட்டிமையாயிருக்கிறான்‌. 


கர்த்தர்‌ தீருவின்‌ அதிபதியினுடைய 
ஞானத்தையும்‌, புத்தியையும்‌, 
ஐசுவரியத்தையும்‌ பற்றி விரிவாகச்‌ 
சொல்லுகிறார்‌. “நீ உன்‌ ஞானத்தினாலும்‌ 
உன்‌ புத்திமினாலும்‌ பொருள்‌ சம்பாதித்து, 
பொன்னையும்‌ வெள்ளியையும்‌ உன்‌ 
பொக்கிஷசாலைகளில்‌ சேர்த்துக்கொண்டாம்‌. 
உன்‌ லியாபாரத்தினாலும்‌ உன்‌ மகா 
ஞானத்தினாலும்‌ உன்‌ பொருளைப்‌ 
பெருகப்பண்ணினாய்‌: உன்‌ இருதயம்‌ உன்‌ 
செல்வத்தினால்‌. மேட்டிமையாயிற்று' 
(எசே 28:45) என்று கர்த்தர்‌ தீருவின்‌ 
அதிபதியைக்‌ குறித்து சொல்லுகிறார்‌ 


[திபதி 
ஞானத்தையும்‌ 





எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


தீருவின்‌ அதிபதி தானியேலைப்‌ 
பார்க்கிலும்‌ ஞானவானாயிருக்கிறான்‌. அதே 
வேளையில்‌ அவன்‌ லூசிபரைப்‌ பார்க்கிலும்‌ 
மனமேட்டிமையாயிருக்கிறான்‌. “அவனுக்குப்‌ 
பள்ளத்தாக்கிலும்‌ சம பூமியிலும்‌ அநேகம்‌ 
ஆடுமாடுகளும்‌, மலைகளிலேயும்‌, 
வயல்வெளியிலேயும்‌ பமிர்க்குடிகளும்‌, 
திராட்சத்தோட்டக்காரரும்‌ உண்டாயிருந்த 
படியினால்‌, அவன்‌ வனாந்தரத்திலே 
கோபூந்களைக்‌ கட்டி, அநேக துரவுகளை 
வன்‌ வெள்ளாண்மைப்‌ 
(நோளா 26:10). 


ராஜாக்களில்‌ சிலர்‌ 
நிரியர்களாமிரந்தார்க்‌. 
வியாபார 
தன்னுடைய 
பொக்கிஷத்தைப்‌ 
பெருகப்பண்ணுகிறான்‌. தீருவின்‌ அதிபதி 
கர்த்தருக்கு முக்கியத்துவம்‌ கொடுக்கவில்லை. 
சகலமும்‌ தன்னுடைய  சுயபலத்தினாலும்‌, 
சுயபராக்கிரமத்தினாலும்‌ தனக்கு 
உண்டாயிற்று என்று நினைக்கிறான்‌ 
கர்த்தருடைய கிருபையும்‌, அநுக்கிரகமும்‌ 
அவனுக்கு, 'கிடைக்கவில்லையென்றால்‌, 
அவனால்‌ பொருளைச்‌ சம்பாதிக்க முடியாது. 
பொன்னையும்‌ வெள்ளியையும்‌ பொக்கிஷ 
சாலையில்‌ சேர்த்துக்கொள்ள 
தீருவின்‌. அதிபதியோ 
முக்கியத்துவம்‌ கொடுக்காமல்‌, 
முக்கியத்துவம்‌ கொடுத்து கொள்கிறான்‌. 


சாமார்த்தியமும்‌ 
ககப்பொததும்‌ இந்த ஐசவரியத்தை எனக்குச்‌ 
சம்பாதித்தது என்று நீ உன்‌ இருதயத்தில்‌ 
சொல்லிக்‌ கொள்ளாமலும்‌ இருக்க 
எச்சரிக்கையாயிருந்து, உன்‌ தேவனாகிய 
கர்த்தரை நினைப்பாயாக; அவரே உன்‌ 
பிதாக்களுக்கு  ஆணையிட்டுக்கொடுத்த. 
தம்முடைய ன்படிக 
உறுதிப்படுத்தும்படி, நா 
உண்டாயிருக்கிறதுபோல, 
சம்பாதிக்கிறதற்கான பெலனை உனக்குக்‌ 
'கொடுக்கிறவர்‌” (உபா 8:17 18). 


தனக்கு. திரளான ஐசுவரியம்‌: 
இருப்பதினால்‌, தீருவின்‌ அதிபதி தன்னை 
ஞானியாகப்‌ பாவித்துக்கொள்கிறான்‌. அவன்‌ 
தன்‌ ஞானத்தினாலும்‌, புத்தியினாலும்‌ 
பொருளைச்‌ சம்பாதித்தான்‌. 


QOODNENS 
PUBLISHERS 


அவன்‌ புத்திமானாயிருப்பானோ, 

மூடனாயிருப்பனோ அதை யார்‌ அறிவார்‌? 
ஆகிலும்‌ சூரியனுக்குக்கீழே நான்‌ 
பிரயாசப்பட்டு ஞானமாய்ச்‌ சம்பாதித்த 
சகல. வஸ்துக்களின்பேரிலும்‌ அவன்‌ 
அதிகாரியாவான்‌: இதுவும்‌ மாயையே” 
(பிர 279) 


ன்னானது அகந்தை. 


மணமேட்டிமையாயிருக்கிறான்‌. 
தீருவின்‌ அதிபதிக்கு 
வார்த்தையைச்‌ சொல்லுகிறார்‌. 

“நீ உன்‌ இருதயத்தை தேவனின்‌. 
இருதயத்தைப்போல ஆக்குகிறபடியினால்‌, 
இதோ, ஜாதிகளில்‌ மகா பலவான்களாகிய 
மறுதேசத்தாரை உனக்கு. விரோதமாய்‌ 
வரப்பண்ணுவேன்‌; அவர்கள்‌ உன்‌ 
ஞானத்தின்‌ அழகுக்கு விரோதமாய்த்‌ தங்கள்‌ 
பட்டயங்களை உருவி, உன்‌ மினுக்கைக்‌ 
குலைத்துப்‌ போடுவார்கள்‌" (எசே 28:67) 


ஆக்கிக்கொண்டான்‌. 
மனமேட்டிமையினால்‌, 
தன்னை ன்‌ பாவித்துக்கொண்டான்‌. 
தீருவின்‌ அதிபதி தன்னை தேவனுக்கு 
நிகராக உயர்த்தியதினால்‌, அவனால்‌ 
இனிமேல்‌ சாதாரண  மனுஷனாகக்கூட 
இருக்கமுடியாது. ஜாதிகளில்‌ மகா 
பலவான்களாகிய மறுதேசத்தார்‌ தீருவின்‌ 
அதிபதிக்கு விரோதமாக இன்‌ 
அவர்கள்‌ அவனை 
விழத்தள்ளுவார்கள்‌. தீருவின்‌ le 
சமுத்திரங்களின்‌ நடுவே கொலையுண்டு 
சாகிறவர்களைப்போல சாவான்‌ (எசே 28:8). 





எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


தீருவின்‌ அதிபதிக்கு. 
மறுதேசத்தாரை அனுப்புவார்‌. 
மறுதேசத்தார்‌ என்னும்‌ வார்த்தை 
கல்தேயரைக்‌ குறிக்கிறது. அவர்கள்‌ 
தீருவின்‌ அதிபதிக்கு புரியாத விநோதமான 
பாஜையைப்‌ பேசுவார்கள்‌. அவர்கள்‌ 
ஜாதிகளில்‌  மகாபலவான்கள்‌. தீருவின்‌ 
எதை நினைத்து. 
பெருமைப்பட்டானோ, அதையெல்லாம்‌ 
கல்தேயர்கள்‌ அழித்துப்போடுவார்கள்‌. 
குல்தேயரின்‌ பட்டயம்‌ தீருவின்‌ அதிபதிக்கு 
விரோதமாகப்‌ புறப்பட்டு வரும்‌. அவர்கள்‌ 
தீருவின்‌ அதிபதியைக்‌ கொல்ல வருவார்கள்‌. 
அவர்களுக்கு முன்பாக அவன்‌ தன்னை 
தேவன்‌ என்று சொல்ல முடியாது. தீருவின்‌ 
அதிபதியை குத்திப்போடுகிறவன்‌ கைக்கு, 
அவன்‌ மனுஷனேயல்லாமல்‌ தேவனல்ல. 


விரோதமாக 


கல்தேயர்கள்‌ தீருவின்‌ அரண்மனையை 
அழித்துப்போடுவார்கள்‌. 
பொக்கிஷங்களைக்‌ 
அவனை 

தீருவின்‌ 
விதிப்பா! 


அவனுடைய 
கொள்ளையிடுவார்கள்‌. 
குழியிலே விழத்தள்ளுவார்கள்‌. 


ர்கள்‌, 
இருதயத்தை தேவனின்‌ இருதயத்தைப்போல 
உயர்த்தினாலும்‌, அவனால்‌ மரணத்திற்கு 
தப்பிக்க முடியாது. அவன்‌ மறுதேசத்தாரின்‌ 
கையினால்‌,  விருத்தசேதனமில்லாதவர்கள்‌ 
சாவதுபோல சாவான்‌ (எசே 28110). 


தீருவின்‌ அதிபதிக்கு 
மரணதண்டனை கொடுக்கிறார்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய தெய்வீக அதிகாரத்தினால்‌. 
பேசுகிறார்‌. “நான்‌ இதைச்‌ சொன்னேன்‌" 
என்று கர்த்தராகிய ஆண்டவர்‌ 
சொல்லுகிறார்‌. கர்த்தர்‌ சொன்னது 
நிறைவேறும்‌. அவர்‌ செய்ய நினைக்கிறது. 
தடைபடாது. 


கர்த்தரே 


கல்தேயர்கள்‌ தங்களுடைய ஆயுதத்தை, 
தீருவின்‌ அதிபதிக்கு நேராக நீட்டுவார்கள்‌. 
அவனால்‌ தப்பிக்க முடியாது. அப்போது. 
அவன்‌ தன்னைக்‌ கொல்லுகிறவனுக்கு 
முன்பாக, நான்‌ தேவன்‌” 
சொல்லமுடியாது. 
குத்திப்போடுகிறவன்‌ கைக்கு, 
அதிபதி மனுஷனேயல்லாமல்‌ தேவனல்ல. 
அவன்‌ சாதாரண மனுஷன்‌. எல்லோரையும்‌ 
போல மரித்துப்போகிறவன்‌. அவனுடைய 
மனதிலே  மரணபயமும்‌, நடுக்கமும்‌ 
இருக்கிறது. 


திருவின்‌ ராஜாவைக்‌ குறித்து 
புலம்பல்‌ எசே 28:11-19 


எசே 281. பின்னும்‌ கர்த்தருடைய 
வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர்‌: 


எசே 2812. மனுபுத்திரனே, நீ தீரு 
ராஜாவைக்குறித்துப்‌ புலம்பி, அவனை 
நோக்கி: கர்த்தராகிய ஆண்டவர்‌ 
உரைக்கிறது என்னவென்றால்‌, தீ 
விசித்திரமாய்ச்‌. செய்யப்பட்ட. 
முத்திரை மோதிரம்‌; தீ ஞானத்தால்‌ 
நிறைந்தவன்‌; பூரண அழகுன்னவன்‌. 


எசே 208. தீ தேவனுடைய 
தோட்டமாகிய ஏதேனில்‌ இருந்தவன்‌; 
யத்மராகம்‌, புஷ்பராகம்‌, வைரம்‌, 
படிகப்பச்சை, கோமேதகம்‌, யஸ்பி, 
இந்திரநீலம்‌, மரகதம்‌, மாணிக்கம்‌ 
முதலான சகலவித இரத்தினங்களும்‌ 
பொன்னும்‌ உன்னை 
முடிக்கொண்டிருக்கிறது; 
சிருஷ்டிக்கப்பட்ட நானில்‌ 
மேனவாத்தியங்களும்‌ 
நாகசுரங்களும்‌ 
ஆயத்தப்பட்டிருந்தது. 


உன்னிடத்தில்‌ 


எசே 28:14. நீ. கரப்பாத்துகிததந்காக 
அபிஷேகம்பண்ணப்பட்ட கேருப்‌; 
தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில்‌ 
உன்னை வைத்தேன்‌; அக்கினிமமாமான 
கற்களின்‌ நடுவே உலாவினாய்‌. 


எசே 28:15. நீ சிருஷ்டிக்கப்பட்ட நான்‌: 
துவக்கி உன்னில்‌ அதியாயம்‌ 
கண்டுபிடிக்கப்பட்டதுமட்டும்‌, உன்‌ 
வழிகளில்‌ குறையற்றிருத்தாய்‌.. 


எசே 28:16. உன்‌ வியாபாரத்தின்‌ 
மிகுதியினால்‌, உன்‌ கொடுமை 
அதிகரித்து தீ பாவஞ்செய்தாய்‌; 
ஆகையால்‌ நான்‌ உன்னை 
தேவனுடைய பர்வதத்திலிருத்த 
ஆகாதவனென்று தள்ளி, காப்பாற்றுகிற 
கேருபாய்‌ இருந்த உன்னை 
அக்கினிமயமான கற்களின்‌ நடுவே 
இராதபடிக்கு அழித்துப்போடுவேன்‌. 





எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


எசே 28:17. உன்‌ அழகினால்‌ உன்‌ 
இருதயம்‌ மேட்டிமையாயிற்று; உண்‌: 
மினுக்கிணால்‌ உன்‌ ஞானத்தைக்‌ 
கெடுத்தாய்‌; உன்னைத்‌ தரையிலே. 
தன்னிப்போடுவேன்‌; ராஜாக்கள்‌ 
உன்னைப்‌ பார்க்கும்படி உன்னை 
அவர்களுக்கு முன்பாக. 
வேடிக்கையாக்குவேன்‌. 


எசே 98:18. உன்‌ அக்கிரமங்களின்‌. 
ஏரான த்தினாலும்‌, உன்‌ 
வியாபாரத்தின்‌: அதீதத்தினாலும்‌ 
உன்‌ பரிசுத்த ஸ்தலங்களைப்‌ 
பரிசுத்தக்குலைச்சலாக்கினாய்ர 
ஆகையால்‌ உன்னைப்‌ பட்சிப்பதாகிய 
ஒரு அக்கினியை நான்‌ உண்‌ நடுவிலி. 
ருந்து புறப்படப்பண்ணி, 
உன்னைப்பார்க்கிற எல்லாருடைய 
கண்களுக்கு முண்பாகவும்‌ உன்னைப்‌ 
பூமியின்மேல்‌ காம்பலாக்குவேன்‌.. 


எசே 2819. ஜனங்கனில்‌ உன்னை 
அறிந்த அனைவரும்‌ உன்னிமித்தம்‌ 
திகைப்பார்கன்‌; மகா பயங்கரமாவாயம்டி 
இணி ஒரு போதும்‌ இருக்கமாட்டாய்‌ 
என்று உரைக்கிறார்‌ என்து சொல்‌ 
என்றார்‌. 


எசேக்கியேலிடம்‌ தீரு. 
குறித்து புலம்புமாறு 


ராஜாவைக்‌ 
சொல்லுகிறார்‌. தீரு ராஜா என்பது, தீருவின்‌ 


றது (எசே 28:2) 
எத்பாகால்‌ அல்லது 
என்று சரித்திர 
சொல்லுகிறார்கள்‌. 
நேபுகாத்நேச்சார்‌ தீருவை அழிக்கும்போது, 
எத்பாகால்‌ என்பவன்‌ தீருவின்‌ 
அதிபதியாயிருந்தான்‌. இவன்‌ பிரசித்திப்‌ 
பெற்றவன்‌. இவனுடைய காலத்தில்‌ தீரு 
தேசம்‌ புகழ்பெற்று விளங்கிற்று ஆனால்‌ 
தன்‌ இருதயத்தில்‌ 
பெருமையோடும்‌, அகந்தையோடும்‌. 
இருந்தான்‌. இவனுடைய பெருமையே 
இவனுடைய அழிவுக்கு காரணமாயிற்று. 


பாலூஸ்‌ 


வாக்கியம்‌, 
எல்லோரையும்‌ 
என்று 
விளக்கம்‌ 
ராஜா 
இவன்‌ 
பூரண 


தீரு ராஜா என்னும்‌ 
தீருவின்‌ ராஜகுடும்பத்தார்‌ 
மொத்தமாக குறிக்கும்‌ 
வேதபண்டிதர்களில்‌ சிலர்‌ 
சொல்லுகிறார்கள்‌. தீருவின்‌ 
ஆடம்பரமாக வாழ்ந்தான்‌. 
ஞானத்தால்‌ நிறைந்தவன்‌. 
அழகுள்ளவன்‌. 


தீருவின்‌. ராஜா 
காரியங்களையும்‌ நன்றாக 
என்று அவனைப்பற்றி பொதுவாக 
சொல்லுகிறார்கள்‌. அவனிடத்தில்‌ உலக 
ஐசுவரியம்‌ ஏராளமாயிருந்தது. தன்னுடைய 
சய்பத்துக்களையெல்லாம்‌ அவன்‌ நன்றாய்‌ 
அனுமந்தன்‌ ஆதாம்‌ பாவம்‌ செய்வதற்கு 
கள்ளம்‌ கபடமில்லாமல்‌: 
சந்தோஷமாயிரந்தான்‌ அதுபோலவே 
தீருவின்‌ ராஜாவும்‌ சந்தோஷமாயிருந்தான்‌. 
“நீ தேவனுடைய தோட்டமாகிய 
ஏதேனிலிருந்தவன்‌" (எசே 28113) என்று 
கர்த்தர்‌ தீருவின்‌ ராஜாவைப்பற்றிச்‌ 
சொல்லுகிறார்‌ 


தீருவின்‌ 
வாழ்நாளெல்லாம்‌. பரதேசில்‌. 
தங்கிமிருப்பதைப்போல, ஒரு 
குறைவுமில்லாமல்‌ இருந்தான்‌. ஏதேன்‌. 
தோட்டத்திலுள்ள எல்லாவற்றிற்கும்‌ ஆதாம்‌ 
எஜமானைப்போல இருந்தான்‌. அதுபோலவே 
தீருவின்‌ ராஜாவும்‌ தன்‌ தேசத்திலுள்ள 
எல்லாவற்றிற்கும்‌ எஜமானாயிருக்கிறான்‌. 

கர்த்தர்‌ தீருவின்‌ ராஜாவைப்பற்றிச்‌ 
சொல்லும்போது, “நீ ரமாய்ச்‌ 
செய்யப்பட்ட முத்திரை மோதிரம்‌: நீ 
ஞானத்தால்‌. நிறைந்தவன்‌ ; பூரண 
அழகுள்ளவன்‌" (எசே 2812) என்று 
சொல்லுகிறார்‌. 


தீரு ராஜாவினுடைய அரண்மனை 

மிகவும்‌ பெரியது. அவனுடைய பொக்கிஷ 

சாலையில்‌ ஏராளமான ஆபரணங்கள்‌ 

இருக்கிறது. அவற்றிற்கு மத்தியில்‌ அவன்‌ 

சந்தோஷமாய்‌ உலவவான்‌. பத்மராகம்‌, 

வைரம்‌, படிகப்பச்சை, கோமேதகம்‌, 

மரகதம்‌, மாணிக்கம்‌ 

இரத்தினங்களும்‌ 

பொன்னும்‌ அவனை மூடிக்கொண்டிருக்கிறது. 
(எசே 2813). 


எல்லா 
அறிந்திருப்பவன்‌. 


ராஜா தன்னுடைய 





எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


அவன்‌ 

ஆபரணங்களைப்‌ பார்த்து. இருதயத்திலே 
பெருமை கொண்டான்‌. தன்னுடைய 
இருதயத்தை தேவனுடைய இருதயத்தைப்‌ 
போல ஆக்கினான்‌. கர்த்தரைச்‌ சுற்றிலும்‌ 
ஏராளமான தேவதூதர்கள்‌ இருப்பார்கள்‌. 
தீருவின்‌ ராஜாவைச்‌ சுற்றிலும்‌ 
ஏராளமான ஆடை ஆபரணங்கள்‌ 
மூடிக்கொண்டிருக்கிறது. 


ராஜாவுடைய 
ஆபரணங்களைப்பற்றி வரிசையாய்ச்‌ 
சொல்லும்போது, பொன்னாது கடைசியாகச்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. அவளிடத்தில்‌ 
விலையுயர்ந்த கற்கள்‌ ஏராளமாயுள்ளன. 
அவற்றில்‌ பொன்னே விலை குறைந்தது. 
அவனுடைய பொக்கிஷ அறையில்‌ 
பொன்னுக்கு மதிப்போ, முக்கியத்துவமோ 
இல்லை. ஆகையினால்‌ அது கடைசியாய்ச்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. 


ராஜா 


பாவித்துக்கொண்டிருக்கிறான்‌. 
மேளவாத்தியங்களின்‌ 

நாகசரங்களின்‌ இசையும்‌ 
தொனித்துக்கொண்டிருக்கும்‌. 

வாசிக்கப்படும்‌ இசைக்கருவிகள்‌, 
இசைக்கருவிகள்‌, நரம்பு இசைக்கருவிகள்‌ 
ஆகியவை அவனுடைய அரண்மனையில்‌ 
ஏராளமாயிருக்கிறது. 


தீருவின்‌ ராஜா பிரதான 
ஆசாரியனைப்போல, விசேஷ வஸ்திரங்களை 
உடுத்தி நேர்த்தியாயிருந்தான்‌. பிரதான 
ஆசாரியனுக்கு அவனுடைய 
வஸ்திரங்கள்‌ ம்‌ 

இருந்தன. 

ராஜாவைப்பற்றிச்‌ 

சாப்பற்றுகிறதந்காக peor 
கேருப்‌; தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில்‌ 
உன்னை வைத்தேன்‌; அக்கினிமயமான 
கற்களின்‌ நடுவே உலாவினாய்‌" 
(எசே 28:14) என்று சொல்லுகிறார்‌. 


QOODNENS 
PUBLISHERS 


தீரு ராஜாவினிடத்தில்‌ ஒரு குறைவும்‌, 
ற்றமும்‌ ல்லை. அவன்‌ 
துவக்கி, 
அநியாயம்‌ 
கண்டுபிடிக்கப்பவில்லை. அவன்‌ தன்‌ 
வழிகளில்‌ குறைவற்றிருந்தான்‌ (எசே 28:15). 


ஆனாலும்‌ அவனுடைய வியாபாரத்தின்‌ 
மிகுதியினால்‌, அவனுடைய கொடுமை 
அதிகரித்தது. அவன்‌ பாவம்‌ செய்தான்‌. 
கர்த்தர்‌ அவனிடத்தில்‌ அநியாயத்தைக்‌ 
கண்டுபிடித்தார்‌. பாவம்‌ அவனைப்‌ 
பாழாக்கிற்று. 


நாள்‌ 


தன்னுடைய வழிகளில்‌ குறைவற்றிருந்த 
போது அவன்‌ ஷேகம்பண்ணப்பட்ட 
கேருப்பைப்போல இருந்தான்‌. அவன்‌ பாவம்‌ 
செய்யாதபோது, கர்த்தரும்‌ அவனை 
தம்முடைய பரிசுத்த பர்வதத்தில்‌ வைத்தார்‌. 
அவன்‌ பாவம்‌ செய்தபோதோ கர்த்தர்‌ 
அவனை தம்முடைய பர்வதத்திலிருந்து 
தள்ளிவிட்டார்‌. அவனை ஆகாதவன்‌ என்று 
தீர்மானம்‌ செய்துவிட்டார்‌. 
குறையற்றிருந்தபோது 


கேருபாய்‌ இருந்தான்‌. 
கற்களின்‌ நடுவே 


அவன்‌ 
காப்பாற்றுகிற 
அக்கினி மயமான 
உலாவினான்‌. அவன்‌ பாவம்‌ செய்தபோதோ, 


மயமான 
இராதபடிக்கு 


கர்த்தர்‌ அக்கினி 
கற்களின்‌ நடுவே 
அழித்துப்போட்டார்‌ (எசே 28:16) 


தீருவின்‌ ராஜா ஞானத்தினால்‌. 
நறைந்தவன்‌. அவள்‌ பூரண அழகுள்ளவள்‌. 


தரையிலே தள்ளிப்போட்டார்‌. 

அவனைப்‌ பார்க்கும்படி, கர்த்தர்‌ 
அவர்களுக்கு முன்பாக வேடிக்கையாக்கினார்‌. 
(எசே 28:17), 





i FTE 
TT 


ஜனங்கள்‌ ஆரவாரம்‌ பண்ணுகிறதை 
யோசுவா கேட்டு மோசேயை நோக்கி, 
“பாளயத்தில்‌ யுத்தத்தின்‌. இரைச்சல்‌ 
உண்டாயிருக்கிறது' என்று சொல்லுகிறார்‌. 
அதற்கு மோசே, “அது ஜெயதொனியாகிய 
சத்தமும்‌ அல்ல, அபஜெயதொனியாகிய 
சத்தமும்‌ அல்ல: பாடலின்‌ சத்தம்‌ எனக்குக்‌ 
கேட்கிறது" (யாத்‌ 32278) என்று. 
சொல்லுகிறார்‌. 
இஸ்ரவேல்‌ 

பொன்கன்றுக்குட்டியை 
அதற்கு பலிகளை செலுத்தி அதை. 
ஆராதிக்கிறார்கள்‌. அவர்களுடைய 
விக்கிரகாராதனையினிமித்தமாக மோசே 
அவர்கள்மீது கோபமூண்டவராயிருக்கிறார்‌. 
மோசேயின்‌ கோபம்‌ நீதியானது. இஸ்ரவேல்‌ 
ஜனத்தார்‌ கர்த்தரை மாத்திரமே 
ஆராதிக்கவேண்டும்‌. விக்கிரகாராதனை 
கர்த்தருக்கு விரோதமான பாவம்‌. அவர்கள்‌ 
கர்த்தரை ஆராதியாமல்‌ விக்கிகரத்தை 
ஆராதித்து தங்களைத்‌ தாங்களே 
கெடுத்துக்கொள்கிறார்கள்‌. 


புத்திரர்‌ 
வார்ப்பித்து. 


இஸ்ரவேல்‌ 


சமீபமாய்‌ 


மோசேயும்‌ ஆரோனும்‌ 
பத்திரரின்‌ பாளயத்திற்கு 
வருகிறார்கள்‌. அங்கே அவர்கள்‌ வார்ப்பித்த 


கன்றுக்குட்டியையும்‌, அதற்கு முன்பாக 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ நடனம்பண்‌ ணுவறையும்‌ 
மோசே காண்கிறார்‌. அதைக்‌ கண்டபோது. 
மிகுந்த கோபமூண்டவராகிறார்‌ 
கையிலிருக்கிற 
சாட்சிப்பலகைகள்‌ இரண்டையும்‌ மலையின்‌ 
அடியிலே எறிந்து உடைத்துப்போடுகிறார்‌ 
(யாத்‌ 32:19) 


மோசேக்குக்‌ கோபம்‌ இல்லாதபோது, 
அவர்‌ தேவனைச்‌ சமாதானப்படுத்த முயற்சி 
பண்ணுகிறார்‌ (யாத்‌ 3271). ஜனங்களுடைய 
பாவமான காரியங்களை மோசே தன்‌ 
கண்களால்‌ கண்டபோது தேவனுடைய 
நீதியைக்‌ காண்கிறார்‌, கோபங்கொள்கிறார்‌. 
அவர்‌ 3000 பேரைக்‌ கொன்று போடுகிறார்‌ 
(யாத்‌ 3219-28) 


மோசே தன்‌ கையிலே இருந்த 
பலகைகளை மலையின்‌ அடியிலே எறிந்து 
உடைத்துப்‌ போடுகிறார்‌. மோசே இஸ்ரவேல்‌ 
புத்திரரின்‌: விக்கிரகாராதனையைக்‌ 
காண்கிறார்‌. மோசே தேவனிடம்‌ கெஞ்சிப்‌ 
பிரார்த்திக்கவில்லை. என்றால்‌, 
தேவன்‌ அவர்களை அழித்துப்‌ போட்டிருப்பார்‌. 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


தேவனே கற்பலகைகளை எறிந்து 
உடைத்துப்போட்டிருப்பார்‌. தேவன்‌ செய்ய 
வேண்டிய காரியத்தை இங்கு மோசே 
செய்கிறார்‌ (யாத்‌ 32:10) 


ல்‌ 7 
ஆனாலும்‌ அவர்‌ 
கன்றுக்குட்டியையும்‌, 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
பார்க்கிறபோது, 
கோபமுண்டாகிறது. 
ஊழியக்காரர்கள்‌ 
சாந்தகுணமுள்ளவர்களாயிருக்கவேண்டும்‌. 
அவசரப்பட்டு கோபப்படக்கூடாது. 
கோபப்படுவதற்கு தாமதம்பண்ணவேண்டும்‌. 
ஆனால்‌ ” மோசேயோ, 
சாந்தகுணமுள்ளவராகயிருந்தாலும்‌, 
இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ விக்கிரகாராதனையை 
கண்டபோது, கோபமூண்டவராயிருக்கிறார்‌. 


ரீதியானது. 
அக்கிரமத்தைப்‌ 
மோசே 

பக்தி 

அவர்‌ 


சாந்தகுணமுள்ளவர்‌. 
வார்ப்பிக்கப்பட்ட 
அதற்கு முன்பாக 
நடனம்பண்ணுவதையும்‌ 
"அவருக்கு. 
கர்த்தருடைய 


மோசேயின்‌ கோபம்‌ 
அவர்‌ துன்மார்க்கருடைய 
பார்த்து. கோபப்படுகிறார்‌ 
கர்த்தருக்காக 

வைராக்கியமாயிருக்கிறார்‌. 
சாந்தகுணமுள்ளவராகமிருந்தாலும்‌, - 


நீதியான கோபம்‌ உண்டாயிற்று. இது பக்தி 
வைராக்கியத்தினால்‌ ஏற்படுகிற கோபம்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தருக்கு 
விரோதமாகப்‌ பாவம்‌ செய்து, அவர்கள்‌ 
தேவனுடைய கிருபையை 


இழந்துபோமிருக்கிறார்கள்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய மகாபெரிய கிருபையினால்‌ 


இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு தம்முடைய 
கட்டளைகளையும்‌, பிரமாணங்களையும்‌ 


கொடுக்கப்பட்டிருப்பது. 
கிடைத்திருக்கிற மிகப்பெரிய சிலாக்கியம்‌. 
இதற்காக அவர்கள்‌ கர்த்தருக்கு 
நன்றியுள்ளவர்களாயிருக்கவேண்டும்‌. 





எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


அக்கிரமத்தைப்பற்றிச்‌ 
அவனுக்கு தாம்‌ கொடுக்கப்போகும்‌ 
'தண்டனையைப்பற்றியும்‌ விவரிக்கிறார்‌. 
உன்‌ அக்கிரமங்களின்‌ ஏராளத்தினாலும்‌, 
உன்‌ அநீதத்தினாலும்‌ 
உன்‌ பரிசுத்த ஸ்தலங்களைப்‌ 
பரிசுத்தக்குலைச்சலாக்கினாய்‌; கையால்‌ 
உன்னைப்‌ பட்சிப்பதாகிய ஒரு அக்கினியை 
நான்‌ உன்‌ நடுவிலிருந்து புறப்படப்பண்ணி, 
உன்னைப்பார்க்கிற எல்லாருடைய 
கண்களுக்கு முன்பாகவும்‌ உன்னைப்‌ 
பூமியின்மேல்‌ சாம்பலாக்குவேன்‌. ஜனங்களில்‌ 
உன்னை அறிந்த அனைவரும்‌ உன்னிமித்தம்‌ 
திகைப்பார்கள்‌; மகா பயங்கரமாவாய்‌; இனி 
போதும்‌ இருக்கமாட்டாய்‌" 
9) என்று கர்த்தர்‌ தீருவின்‌ 
ராஜாவைப்பற்றிச்‌ சொல்லுகிறார்‌. 


சிதோன்‌ 
எசே: 28:20-24 


எசே. 28:20. பின்னும்‌ கர்த்தருடைய 
வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர்‌: 


எசே 28:21. மனுபுத்திரனே, 
முகத்தைச்‌  சீதோனுக்கு 

திருப்ப, அதற்கு விரோதமாகத்‌ 
தீர்க்கதரிசனம்‌. உரைத்து, 
சொல்லவேண்டியது என்னவென்றால்‌: 


நீ உன்‌ 
எதிராகக்‌ 


எசே 28:22, கர்த்தராகிய தேவன்‌. 

சொல்லுகிறார்‌: சீதோனே, இதோ, நான்‌. 

உனக்கு விரோதமாக 

நடுவிலே 

mrs தியாயத்தீர்ப்புகனைச்‌ செய்து, 
பரிசுத்தரென்று 

னக்கு நான்‌ கர்த்தர்‌ என்று 

அறித்துகொன்வார்கன்‌. 


எசே 2828. நான்‌ 
கொள்ளைநோயையும்‌, 
வீதிகளில்‌ 
வரப்பண்ணுவேன்‌;. 
'விரோதமாய்ச்‌. சுற்றிலும்‌ வந்த. 
பட்டயத்தினால்‌ காயம்பட்டவர்கன்‌ 
அதின்‌ நடுவிலே வெட்டுண்டு. 
விழுவார்கள்‌; அப்பொழுது நான்‌ 
கர்த்தர்‌ என்று அறித்துகொன்வார்கன்‌.. 


அதிலே 

அதின்‌ 
இரத்தத்தையும்‌ 
அதற்கு. 


QOODNENS 
PUBLISHERS 


எசே: 28:24. இஸ்ரவேல்‌ வம்சத்தாரை 
இகந்த்த அவர்களுடைய 
சுற்றுப்புறத்தாராகிய அனைவரிலும்‌, 
இனித்‌ தைக்கிற முள்ளும்‌ 
நோவுண்டாக்குகிற நெரிஞ்சிலும்‌ 
அவர்களுக்கு இராது; அப்பொழுது 
நான்‌ கர்த்தராகிய ஆண்டவரென்று 
அறித்துகொள்வார்கள்‌. 


சீதோன்‌ 


பழமையான நகரம்‌. ஆனாலும்‌ சீதோன்‌ 
தீருவைப்போல புகழ்பெற்ற நகரமோ அல்லது 
ஐசுவரியம்‌ மிகுந்த நகரமோ அல்ல. சீதோன்‌ 
தன்னுடைய பாதுகாப்புக்காக  தீருவைச்‌ 
சார்ந்திருக்கிறது. தீரு அழிந்தபோது, 
சீதோனும்‌ அதோடுகூட அழிந்துபோகிறது. 


சீதோனியர்‌ 
விக்கிரகாராதனைக்காரர்கள்‌. தீருவைவிட 
சீதோனிலே விக்கிரகங்கள்‌ அதிகம்‌. தீருவின்‌ 
மனுஷர்‌ வியாபாரம்‌ பண்‌ 

அவர்கள்‌. பொருட்களை 

விற்பதிலும்‌, லாபம்‌ சம்பாதிப்பதிலும்‌ தல 
கவனம்‌ செலுத்துவார்கள்‌. அவர்களுக்கு 
தெய்வங்கள்மிதோ,  விக்கிரகாராதனைமீதோ 
அதிக ஆர்வமில்லை, தீருவின்‌ மனுஷர்‌ 
எப்போதுமே தங்கள்‌ வியாபாரத்தில்‌ 
மூழ்கிப்போயிருந்தார்கள்‌. 


சீதோன்‌ நகரத்தில்‌ வியாபாரம்‌ 
அதிகமாய்‌ நடைபெறவில்லை.  சீதோன்‌ 
நகரத்தார்‌ வெட்டிப்பொழுதைப்‌ 
போக்குகிறவர்கள்‌. 


வேலையும்‌ 
சோம்பேறியாயிருப்பார்கள்‌. 


அஸ்தரோத்‌ பிரதான 

விளங்கிற்று. யெசபேல்‌ சீதோன்‌ ராஜாவின்‌ 
குமாரத்தி இவள்‌ இஸ்ரவேல்‌. 
தேசத்தில்‌ பாகாலை. ஆராதிக்கும்‌ 
விக்கிரகாராதனையை அறிமுகம்‌ செய்து 
வைத்தாள்‌. 





எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


குமாரனாகிய 

பாவங்களில்‌ நடப்பது 

கொஞ்சக்காரியமென்று. 

அவன்‌ சீதோனியரின்‌ 
ராஜாவாகிய  ஏத்பாகாலின்‌ குமாரத்தி 
யேசபேலை விவாகம்‌ பண்ணின துமல்லாமல்‌, 
அவன்‌ போய்‌ பாகாலையும்‌ சேவித்து அதைப்‌ 
பணிந்துகொண்டு, தான்‌ சமாரியாவிலே. 
கட்டின பாகாலின்‌ கோவிலில்‌ 
பாகாலுக்குப்‌ பலிபீடத்தை எடுப்பித்தான்‌. 
இராஜா 16:3,32). 


சீதோனியர்‌ 


மூலமாய்‌ கர்த்தருடைய 
பரிசுத்த. ப்பட்‌ 


நாமம்‌ குலைச்சலாக்கப்பட்டது. 
கர்த்தர்‌ சீதோனியருடைய 
விக்கிரகாராதனையினிமித்தமாய்‌ அவர்கள்‌ 
மீது கோபமாமிருக்கிறார்‌. கர்த்தருடைய 
வார்த்தை, சீதோனியருக்கு விரோதமாக 
உண்டாயிற்று 


கர்த்தர்‌ 
"மனுபுத்திரனே, 
சீதோனுக்கு 
விரோதமாகத்‌ 
சொல்லவேண்டும்‌ 
சொல்லுகிறர்‌. 


கர்த்தர்‌ 
வருவார்‌. 

நியாயத்தீர்ப்புகளைச்‌ செய்வார்‌. அதிலே 
கொள்ளைநோயையும்‌, அதின்‌ வீதிகளில்‌ 
இரத்தத்தையும்‌ வரப்பண்ணுவார்‌. தீருவுக்கு 


எசேக்கியேலிடம்‌. 

நீ உன்‌ முகத்தைச்‌ 
எதிராகக்‌ திருப்பி, அதற்கு 
தீர்க்கதரிசனம்‌ உரைத்து 
(எசே 28:21) என்று 


விரோதமாக 
அதிலே 


சீதோனுக்கு 
அவர்‌ 


வீதியிலே. 
அப்போது 

விளங்குவார்‌. 

இஸ்ரவேலின்‌ 

அறிந்துகொள்வார்கள்‌. ன்னு 
நடுவிலே மகிமைப்படுவார்‌ (எசே 28:22,23). 


நேபுகாத்நேச்சார்‌ எருசலேமை 
அழித்தான்‌. தேவாலயத்தை சுட்டெரித்தான்‌. 
யூதாவின்‌ மனுஷரையும்‌, எருசலேமின்‌ 
குடிகளையும்‌ சங்காரம்பண்ணினான்‌. 
இஸ்ரவேல்‌ வம்சத்தாருக்கு மிகுந்த 
வேதனைகளும்‌, துன்பங்களும்‌, 
உபத்திரவங்களும்‌ உண்டாயிற்று. 
அவர்களுடைய வேதனைகளைப்‌ பார்த்து, 


00/0௩ 
PUBLISHERS 


அவர்களுக்கு சுற்றுப்புறத்தாராயிருந்த 
ஜாதியார்‌. அவர்கள்மீது இரக்கம்‌ 
காண்பிக்கவில்லை. இஸ்ரவேல்‌ வம்சத்தாரின்‌ 
வேதனைகளைப்‌ பார்த்து அவர்கள்‌ 
அனுதாபப்படவில்லை. இஸ்ரவேலின்‌: 
சுற்றுப்புறத்தார்‌ அனைவரும்‌, எருசலேமின்‌ 
குடிகளை  இகழ்ந்தார்கள்‌. அவர்களை 
ஏளனம்பண்ணினார்கள்‌. இஸ்ரவேல்‌ 
தேசத்தாருடைய சுற்றுப்புறத்தார்‌ அனைவரும்‌, 
அவர்களுக்கு தைக்கிற முள்ளும்‌, நோவு 
உண்டாக்குகிற நெரிஞ்சிலுமாயிருந்தார்கள்‌. 


கர்த்தரோ இஸ்ரவேல்‌ வம்சத்தாரை 

த அவர்களுடைய 
சுற்றுப்புறத்தாராகிய அனைவர்மீதும்‌ 
நியாயத்தீர்ப்புகளைச்‌ செய்கிறார்‌. 
அவர்களுக்கு அழிவு வருகிறது. அவர்கள்‌ 
இனிமேல்‌ இஸ்ரவேல்‌ வம்சத்தாருக்கு, 
தைக்கிற முள்ளாகவும்‌, நோவு 
உண்டாக்குகிற நெரிஞ்சிலாகவும்‌ 
இருக்கமாட்டார்கள்‌. இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ 
சுற்றுப்புறத்தாருடைய  உபத்திரவமில்லாமல்‌, 
அவர்களுடைய ஏளனமும்‌, 
இகழ்ச்சியுமில்லாமல்‌, சாந்தமாயும்‌, 
சமாதானமாயும்‌ ஜீலிப்பார்கள்‌ (எசே 28:24) 


இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ 
எசே: 28:25,26 


எசே 2955. கர்த்தராகிய ஆண்டவர்‌ 
என்னவென்றால்‌, 
வம்சத்தாரை, 
சிதறடிக்கப்பட்டிருக்கிற 
ஜனங்களிடத்திலிருந்து சேர்த்துக்கொண்டு 
வந்து, அவர்கனால்‌ ஜாதிகளின்‌ 


கண்களுக்கு முன்பாகப்‌ பரிசுத்தரெண்று 
அவர்கள்‌ என்‌ 


வினண்கும்பேர, 

தாசனாகிய ப நான்‌ கொடுத்த 
தேசத்திலே. 

கப்பா: 


எசே. 28:26. அவர்களுடைய 
ஆற்றுப்புறத்தாரில்‌ அவர்களை இகழ்ந்த 
அனைவரிலும்‌ நான்‌ தியாயத்தீர்ப்புகளைச்‌ 


திராட்சத்தோட்டங்களை நாட்டி, சுகமாய்‌ 
வாழ்ந்து, நாண்‌ தங்கள்‌ தேவனாகிய 
கர்த்தர்‌ என்று அறிந்துகொண்வரர்கன்‌ 
எண்கிறார்‌ எண்று சொல்‌ என்றார்‌. 





BALWETHER 
ம்பிய] 


இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ கல்தேயர்‌ 
மூலமாய்‌ வேதனைகளை அனுபவித்தபோது, 
அவர்களுடைய சுற்றுப்புறத்தார்‌ 
இகழ்ந்தார்கள்‌. கர்த்தரோ 
வம்சத்தாரை இகழ்ந்த 
தம்முடைய நியாயத்தீர்ப்புகளைச்‌ செய்கிறார்‌ 
இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ அழிவதைப்‌ பார்த்து 
சந்தோஷப்பட்ட 
சுற்றுப்புறத்தாருக்கு 
வருகிறது. 


கர்த்தராகிய ஆண்டவர்‌ 

வம்சத்தாரை, 

சிதறடிக்கப்பட்டிருக்கிற 

ருந்து சேர்த்துக்கொண்டு வருவார்‌. கர்த்தர்‌ 

ஜாதிகளின்‌ கண்களுக்கு. முன்பாகப்‌ 

பரிசுத்தரென்று விளங்குவார்‌. அப்போது. 
கர்த்தருடைய தாசனாகிய 

கர்த்தர்‌ கொடுத்த 
தங்களுடைய தேசத்திலே குடியிருப்பார்கள்‌ 
(எசே 28:25). 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ அந்நிய 
தேசத்து சிறையிருப்புக்குப்போனாலும்‌, கர்த்தர்‌ 
அவர்களை மறுபடியுமாய்‌ அவர்களுடைய 
சொந்த தேசத்திற்கு அழைத்துக்கொண்டு 
வருவார்‌. அங்கே அவர்களை குடியேற்றுவார்‌. 
கர்த்தருடைய இஸ்ரவேலர்கள்‌ ம்‌ 
செழிப்பார்கள்‌. அவர்கள்‌ 
தேசத்திலே சுகமாய்க்‌ 
வீடுகளைக்‌ கட்டுவார்கள்‌. 
திராட்சத்தோட்டங்களை நாட்டி 
வாழ்ந்து, இஸ்ரவேலின்‌ பரிசுத்தரே தங்கள்‌ 
தேவனாகிய கர்த்தர்‌ என்‌! 
அறிந்துகொள்வார்கள்‌ (எசே 28:26) 

கர்த்தர்‌ இங்கு சொல்லுகிற 
வாக்குத்தத்தம்‌, பரமகானானிலே 
பரிபூரணமாய்‌ நிறைவேறும்‌. அங்கே நமக்கு 
துக்கமோ, பயமோ, சஞ்சலமோ, கவலையோ 
இருக்காது. பரமகானானிலே நாம்‌ 
கர்த்தரோடு கூடமிருப்போம்‌. கர்த்தரும்‌. 
நம்மோடு கூடயிருப்பார்‌. அங்கே நமக்கு 
நித்திய மகிழ்ச்சியும்‌, நித்திய சந்தோஷமும்‌ 
உண்டாயிருக்கும்‌. 





எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


கர்த்தர்‌ எகிப்து தேசத்திற்கு. 
விரோதமாகவும்‌, அதின்‌ ராஜாவாகிய 
பார்வோனுக்கு விரோதமாகவும்‌ தம்முடைய 
வார்த்தைகளைச்‌ சொல்லுகிறார்‌. 
எசேக்கியேல்‌ நான்கு அதிகாரங்களில்‌ 
எகிப்து சம்பந்தமான தீர்க்கதரிசன 
வார்த்தைகளை எழுதுகிறார்‌. பூர்வகாலத்தில்‌ 
பிள்ளைகள்‌ எகிப்து 
அடிமைகளாயிருந்தார்கள்‌. 
அவர்கள்‌ தங்கள்‌ 
பாதுகாப்புக்கு எகிப்து தேசத்தையே 
நம்பினார்கள்‌. 


கர்த்தருடைய வார்த்தை எகிப்து, 
தேசத்திற்கு விரோதமாக வருகிறது. எகிப்து 
தேசத்தின்‌ அழிவைப்‌ பார்த்து இஸ்ரவேல்‌ 
வம்சத்தார்‌ புத்தி தெளியவேண்டும்‌. அவர்கள்‌ 
எகிப்தியரை நம்பாமல்‌ கர்த்தரை 
நம்பவேண்டும்‌. 


பார்வோன்‌ இஸ்ரவேலை 
வஞ்சிக்கிறான்‌. பார்வோனுக்கு அழிவு வரும்‌ 
(எசே 291-7). எகிப்து தேசம்‌ பாழாய்ப்போகும்‌ 
(எசே 29:82). நாற்பது வருஷங்களுக்கு 
பின்பு எகிப்து தேசத்தின்‌ ஒரு 
பகுதி மறுபடியும்‌. கட்டியெழுப்பப்படும்‌ 
(எசே 2919-16) நேபுகாத்நேச்சார்‌ 
எகிப்து தேசத்தைக்‌ கைப்பற்றுவான்‌ 
(எசே 2917-20). கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
வம்சத்தாருக்கு இரக்கம்‌ காண்பிப்பார்‌ 
(எசே 29:21) 


எகிப்தின்‌ 


ராஜாவாகிய 
பார்வோன்‌ எசே 29:1-7 


எசே 29:1. பத்தாம்‌ வருஷம்‌ பத்தாம்‌ 
மாதம்‌ பன்னிரண்டாத்தேதியிலே. 
கர்த்தருடைய வார்த்தை எனக்கு. 
உண்டாகி, அவர்‌: 


எசே: 29:2. மனுபுத்திரனே, தீ எகிப்தின்‌ 
ராஜாவாகிய பார்வோனுக்கு எதிராக 
உன்‌ முகத்தைத்‌ திருப்பி, அவனுக்கும்‌ 
எகிப்து முழுமைக்கும்‌ விரோதமாய்த்‌ 
தீர்க்கதரிசனம்‌ உரைத்‌, சொல்ல 
வேண்டியது என்னவென்றால்‌: 


எசே 29:3. கர்த்தராகிய ஆண்டவர்‌ 
சொல்லுகிறார்‌, எகிப்தின்‌ ராஜாவாகிய 
பார்வோனே, தீ உன்‌ நதிகளின்‌ 
நடுவிலே படுத்துக்கொண்டு: என்‌ நதி 
என்னுடையது, நான்‌ அதை எனக்காக 
உண்டுபண்ணினேன்‌ என்று சொல்லுகிற 
பெரிய முதலையே, இதோ, நான்‌ 
உனக்கு விரோதமாய்‌ வந்து, 


எசே. 29:4. உன்‌ வாயிலே துறடுகனை 
மாட்டி, உன்‌ நதிகளின்‌ மச்சங்களை 
உன்‌ செதின்களில்‌ 
ஓட்டிக்கொள்ளும்படி. செய்து, உன்னை 
உன்‌ நதிகளின்‌ நடுவிலிருந்து 
தூக்கிவிடுவேன்‌; உன்‌ நதிகளின்‌ 
மச்சங்களெல்லாம்‌ உன்‌ செதில்களில்‌. 
ஓட்டிக்கொண்டிருக்கும்‌. 


எசே 29:5. உன்னையும்‌ உன்‌ நதிகளின்‌ 
எல்லா மச்சங்கனையும்‌ 
வனாந்தரத்திலே போட்டுவிடுவேன்‌; 
வெட்டவெனியிலே விழுவாம்‌; நீ 
'சேர்த்துக்கொள்ளப்படுவதில்லை; 
உன்னை பூமியின்‌ மிருகங்களுக்கும்‌ 
ஆகாயத்தின்‌ பறவைகளுக்கும்‌ 
'இரையாகக்‌ கொடுப்பேன்‌. 


எசே 29:6. அப்பொழுது எகிப்து 
தேகத்தின்‌ குடிகனெல்லாரும்‌ நான்‌ 
கர்த்தர்‌ என்று அறித்துகொன்வார்கள்‌; 
அவர்கள்‌ இஸ்ரவேல்‌ வம்சத்தாருக்கு 
நாணற்கோலாயிருந் தார்களே. 


எசே 29:7. அவர்கள்‌ உன்னைக்‌ 
கையிலே பிடிக்கும்போது, நீ ஒடித்து 
போய்‌, அவர்கள்‌ விலாவையெயல்லாம்‌ 
பினப்பாம்ந அவர்கள்‌ உன்மேல்‌ 
சாயும்போது, தீ முறித்து, அவர்கள்‌ 
இடுப்பு முழுவதையும்‌ 
மரத்துப்போகப்பண்ணுவாம்‌. 





எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


சிறையிருப்பின்‌ பத்தாம்‌ வருஷம்‌: 
பத்தாம்‌ மாதம்‌ பன்னிரண்டாந்தேதியிலே. 
கர்த்தருடைய வார்த்தை எசேக்கியேலுக்கு 
உண்டாயிற்று (எசே 291). பாபிலோன்‌ 
ராஜா முற்றிக்கையிட்டிருந்த 
தேசத்தின்‌ ராஜாவாகிய 
க்கு உதவியாக 
கர்த்தர்‌ எகிப்து 

விரோதமாக. 


தீர்க்கதரிசன செய்தியை 


“பார்வோனின்‌ சேனையோவென்றால்‌, 
எகிப்திலிருந்து புறப்பட்டது: எருசலேமை 
மற்றிக்கைபோட்ட கல்தேயர்‌ அவர்களுடைய 
ய்தியைக்கேட்டு, எருசலேமை “விட்டு 
நீங்கிப்போனார்கள்‌” (எரே 37:5). எரேமியா 
எகிப்திற்கு விரோதமாக கர்த்தருடைய 
வார்த்தையைச்‌ சொன்னார்‌. 
ஆனால்‌ யூதாவின்‌ மனுஷரும்‌, எருசலேமின்‌ 
குடிகளும்‌ கர்த்தருடைய வார்த்தைக்கு 
செவிகொடுக்கவில்லை. 

இப்போ, எசேக்கியேல்‌. 
கனக 


கர்த்தர்‌ 
்‌ விரோதமாக 


மூலமாய்‌, 
மறுபடியும்‌ 
சொல்லுகிறார்‌. 
ராஜாவாகிய 


பார்வோனுக்கும்‌, 
முழுவதற்கும்‌ விரோதமாக 
தீர்க்கதரிசனம்‌. 

(எசே 29:2) 


செய்தி முதலாவதாக 
எகிப்தின்‌ 


கர்த்தருடைய 
ராஜாவுக்கு சொல்லப்படுகிறது. 
ராஜாவாகிய பார்வோன்‌. இஸ்ரவேல்‌ 
வம்சத்தாரை வஞ்சிக்கிறான்‌. ஆகையினால்‌. 

த்‌ நியாயத்தீர்ப்பு முதலாவதாக 


தேசமும்‌ அழிந்துபோகும்‌ 


“எகிப்தின்‌ ராஜாவாகிய பார்வோன்‌” 
என்னும்‌ பெயர்‌ “பார்வோன்‌ ஒப்பிரா” 
என்னும்‌ ராஜாவைக்‌ குறிக்கும்‌. பார்வோன்‌ 
என்பது எகிப்தின்‌ ராஜாக்களுக்கு 
வழங்கப்படும்‌ பொதுவான பெயராகும்‌. கர்த்தர்‌ 


எகிப்து தேசத்தில்‌ நைல்‌ நதி ஓடுகிறது. 
நைல்‌ நதியில்‌ ஏராளமான முதலைகள்‌. 
இருக்கும்‌. அந்த முதலைகளுக்கெல்லாம்‌ 
பெரிய ஈக பார்வோன்‌ நைல்‌ 


நதியில்‌ படுத்துக்கொண்டிருக்கிறான்‌. 


பார்வோன்‌ தன்னுடைய இருதயத்தில்‌ 
பெருமையும்‌, அகந்தையும்‌, 
ஆணவமுமுள்ளவன்‌. அவன்‌ தன்னுடைய 
நதிகளின்‌ நடுவிலே படுத்துக்கொண்டு, 
என்‌ நதி, என்னுடையது. நான்‌ 
எனக்காக உண்டுபண்ணினேன்‌" 

(எசே 29:3) என்று சொல்லுகிறான்‌. 


பார்வோன்‌ எகிப்து தேசத்தின்‌ அதிபதி. 
எகிப்து தேசத்தில்‌ அவனுக்கு விரோதமாக 
யாரும்‌ பேசவும்‌ முடியாது. செயல்படவும்‌ 
முடியாது. பார்வோன்‌ தன்னுடைய 
பாதுகாப்பை நினைத்து பெருமைப்படுகிறான்‌. 
எகிப்து தேசத்தில்‌ தனக்கு போட்டியாக 
ஒருவருமில்லை என்று ண வமாய்ச்‌ 
சொல்லுகிறான்‌. “என்‌ நதி என்னுடையது. 
நான்‌ அதை எனக்காக உண்டுபண்ணினேன்‌" 
என்று ஆணவமாய்ப்‌ பேசுகிறான்‌. 


பார்வோன்‌ தனக்குத்தானே 
பெருமையாகப்‌ பேசினாலும்‌, அவனுடைய 
ர்த்தைகள்‌ கர்த்தருக்கு விரோதமாக 
பார்வோன்‌ தன்னுடைய 
சுயத்திற்கு முக்கியத்துவம்‌ கொடுக்கிறான்‌. 
பார்வோனுக்கு அவனுடைய சுயமே ஒரு 
விக்கிரகமாகயிருக்கிறது. அவன்‌ தன்னைப்‌ 
பெருமைப்படுத்தி, தனக்கே 
விக்கிரகாராதனை செய்கிறான்‌. 


நிர்வாணியாகவே போவோம்‌. நாம்‌ ஒன்றையும்‌ 
வந்ததுநில்லை. இங்கிருந்து 
'கொண்டுபோவதுமில்லை. 
தன்னுடைய 
'என்‌ நதி என்னுடையது. 


ஆணவத்தினால்‌, 
நான்‌ அதை எனக்காக 
பண்ணினேன்‌" என்று சொல்லுகிறான்‌. 


உண்டு 





எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


இந்தப்‌ 
பார்வோனைப்போலவே தங்கள்‌ சயத்திற்கு 
முக்கியத்துவம்‌ கொடுக்கிறார்கள்‌. 
கர்த்தருடைய ஆளுகைக்கு தங்களை 
ஒப்புக்கொடுக்காமல்‌, தங்களைத்‌ தாங்களே 
ஆளுகை செய்யவேண்டும்‌ என்று 
நிணைக்கிறா்கள்‌:: உங்களிறதகம்‌ கேதுக்கு 
விரோதமான பகை. அதுபோலவே. 
சுயசிநேகமும்‌ தேவனுக்கு விரோதமான 
பகையாகவே இருக்கிறது. 

தன்னைப்பற்றிப்‌ பெருமையாகப்‌ பேசும்‌ 
பார்வோனுக்கு விரோதமாக. கர்த்தர்‌ 
வருகிறார்‌. கர்த்தர்‌ பார்வோனை “பெரிய 
முதலையே" என்று சொல்லுகிறார்‌. 


இதோ, நான்‌ உனக்கு விரோதமாய்‌ 
உன்‌ வாயிலே துறடுகளை மாட்டி 
நதிகளின்‌ மச்சங்களை உன்‌ 


வந்து, 
உன்‌ 


செதிள்களில்‌ ஒட்டிக்கொள்ளும்டி செய்து, 
திகளின்‌ 


ஒட்டிக்கொண்டிருக்கும்‌ 
நதிகளின்‌ எல்லா 
வனாந்தரத்திலே 

வெட்டவெளியிலே விழுவாய்‌: 
சேர்த்துக்கொள்‌ எப்படுவதில்லை; 

பூமியின்‌ மிருகங்களுக்கும்‌ 
பறவைகளுக்கும்‌ இரையாகக்‌. சடன்‌ 
(எசே 29:3-5) 

பார்வோனுக்கு விரோதமாகச்‌ சொல்லுகிறார்‌ 


கர்த்தர்‌ பெருமையுள்ளவனுக்கு எதிர்த்து, 
நிற்கிறார்‌. தாழ்மையுள்‌ எவனுக்கு 
'கிருபையளிக்கிறார்‌. கர்த்தர்‌ தம்முடைய. 
தெய்வீக வல்லமையினால்‌ இருதயத்தில்‌ 
பெருமையும்‌, அகந்தையுமுள்ளவர்களை 
தாழ்த்துகிறார்‌. பார்வோன்‌ இருபத்தைந்து 
வருஷங்களாக எகிப்து ல்‌ 
ராஜாவாயிருக்கிறான்‌. 
தேசங்கள்மீது தண்ணிப்‌. ரது 
ராஜ்யபாரத்தை ஸ்திரப்படுத்திக்கொண்டான்‌. 
தன்னுடைய ராஜ்யத்திலிருந்து தேவனால்கூட 
தன்னை வெளியேற்ற முடியாது என்று 
பார்வோன்‌ ஆணவமாய்ச்‌ சொல்லுகிறான்‌. 


பார்வோனுடைய வாயில்‌ 


விலக்கப்படும்‌. அவனுடைய வேலையாட்கள்‌, 

யுத்தவீரர்கள்‌ எல்லோரும்‌ 

விலகிப்போய்விடுவார்கள்‌ 

ம்‌ பார்வோனை 

சார்ந்திருந்தார்கள்‌. பார்வோனுக்கு 

கீழ்ப்படிந்திருந்தார்கள்‌. 

பார்வோனுடைய வீரர்கள்‌, 
அவனுடைய செறன்களில்‌ 

ஒட்டிக்கொண்டிருந்தார்கள்‌. ஜீவனானாலும்‌, 

மரணமானாலும்‌ அவனோடு கூடவே 

இருப்பதாக தீர்மானம்பண்ணியிருந்தார்கள்‌. 

நதிகளின்‌ மச்சங்களெல்லாம்‌. 

செதில்களில்‌ 

ஒட்டிக்கொண்டிருக்கும்‌ என்று கர்த்தர்‌ 

சொல்லுகிறார்‌. பார்வோனுடைய 

யுத்தவீரர்கள்‌ அவனோடு கூட 

ஒட்டிக்கொண்டிருப்பார்கள்‌. 


கர்த்தர்‌ பார்வோனுடைய வாயிலே. 
துறடுகளை மாட்டி, நதிக்கு வெளியே 
போட்டுவிடுவார்‌. அப்போது அவனோடுகூட 
ஒட்டிக்கொண்டிருக்கிற அவனுடைய யுத்த 
வீரரும்‌ நதிக்கு வெளியே தூக்கி 
எரியப்படுவார்கள்‌. “உன்னையும்‌ உள்‌ 
நதிகளின்‌ எல்லா. மச்சங்களையும்‌. 
வனாந்தரத்திலே போட்டுவிடுவேன்‌, வெட்ட 
வெளியிலே விழுவாய்‌" என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 


பார்வோனும்‌ அவனுடைய சேனையும்‌ 
வனாந்தரத்திலே. மரித்துப்போவார்கள்‌. 
அவர்கள்‌ பூமியின்‌ மிருகங்களுக்கும்‌, 
ஆகாயத்தின்‌ பறவைகளுக்கும்‌ இரையாகக்‌ 
கொடுக்கப்படுவார்கள்‌. அவர்களை யாரும்‌ 
சேர்த்துக்கொள்ளவும்‌ மாட்டார்கள்‌. அவர்கள்‌ 
வனாந்தரத்திலே தூக்கியெரிப்பட்டவர்களாக 
கிடப்பார்கள்‌. 





எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


பார்வோனுக்கு விரோதமாக. 
சொன்ன தீர்க்கதரிசனம்‌ சீக்கிரமாய்‌ 
நிறைவேறிற்று பார்வோன்‌ லிபியாவின்‌ 
ராஜாவாகிய  அரிக்கோசக்கு ஆதரவாக 
யுத்தம்பண்ணினான்‌. கிரேனியர்கள்‌ 
லீபியரோடு. யுத்தம்பண்ணினார்கள்‌. 
பார்வோனும்‌ அரிகோசக்கு ஆதரவாக 
லீபியரோடு யுத்தம்பண்ணினான்‌. யுத்தத்தில்‌ 
பார்வோனுக்கு தோல்வி உண்டாயிற்று. 
எகிப்து தேசத்தில்‌ குழப்பம்‌ உண்டாயிற்று. 
தன்னுடைய தத்தில்‌ தனக்கு 
விரோதமாக ஒருவரும்‌ எழும்பமாட்டார்கள்‌ 
என்று பார்வோன்‌ உறுதியாய்‌ நம்பினான்‌. 
ஆனால்‌ எகிப்து தேசத்தாரோ 
பார்வோனுக்கு விரோதமாய்க்‌ 
கலகம்பண்ணினார்கள்‌. 
சிங்காசனத்திலிருந்து 
எரிந்துவிட்டார்கள்‌. 


கர்த்தர்‌ 


"உன்னையும்‌, உன்‌ நதிகளின்‌ எல்லா 
மச்சங்களையும்‌ bain 
போட்டுவிடுவேன்‌, வெட்ட 
(எசே 29:5) என்று 
பிரகாரமாக, 


விழுவாய்‌" 


சொன்ன 


ன்‌ 
பார்வோனும்‌ 

சேனையும்‌ 
வெளியே தூக்கி 


அவனுடைய 
அரண்மனையிலிருந்து 
எரியப்பட்டார்கள்‌. 


இருக்கிற 
வம்சத்தாரை வஞ்சித்தார்கள்‌. அவர்களை 
நம்ப வைத்து ஏமாற்றினார்கள்‌. 
எகிப்தியர்கள்‌ இஸ்ரவேல்‌ வம்சத்தாருக்கு 
நாணற்கோலாயிருந்தார்கள்‌. அவர்கள்‌ 
உன்னைக்‌ கையிலே பிடிக்கும்போது, 
நீ ஒடிந்துபோய்‌, அவர்கள்‌ விலாவையெல்லாம்‌ 
பிளப்பாய்‌; அவர்கள்‌ உன்மேல்‌ சாயும்போது, நீ 
முறிந்து, அவர்கள்‌ இடுப்பு முழுவதையும்‌ 
மரத்துப்போகப்பண்ணுவாய்‌" (எசே 297) 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 

இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ 
நம்பினார்கள்‌. எகிப்தியர்கள்‌ 
விருட்சம்போன்றவர்கள்‌ 
அவர்கள்மீது சாய்ந்து 
என்றும்‌ இஸ்ரவேல்‌ 
எதிர்பார்த்தார்கள்‌. 
எகிப்தியர்களோ 
விருட்சங்களல்ல, 
நாணற்கோலைப்போன்றவர்கள்‌. 
சாய்ந்தால்‌ அது முறிந்து கீழே விழும்‌. 


இஸ்ரவேல்‌. 
பாதுகப்பக்கு 
அவர்கள்‌ 


வம்சத்தார்‌ 
எகிப்தை 
எதிர்பார்த்த 


தங்கள்‌ 
நம்பினார்கள்‌. 

பிரகாரம்‌, 
எகிப்தியர்கள்‌ அவர்களைப்‌ 
பாதுகாக்கவில்லை. சிதேக்கியா யூதா 
தேசத்திற்கு ராஜவாயிருந்தான்‌. பாபிலோன்‌. 
ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரோடு 
உடன்படிக்கையை முறித்துப்போடுமாறு, 
எகிப்தின்‌ ராஜாவாகிய பார்வோன்‌ 
அவனுக்கு ஆலோசனை சொன்னான்‌. 
நேபுகாத்நேச்சார்‌ சிதேக்கியாவுக்கு 
விரோதமாக  யுத்தம்பண்ண வந்தான்‌. 
எகிப்தின்‌ சேனை சிதேக்கியாவினுடைய 
பாதுகாப்புக்கு உதவியாக வரும்‌ என்று 
வாக்குப்பண்ணினான்‌. ஆனால்‌ பார்வோன்‌. 
தன்னுடைய வாக்குறுதியை காப்பாற்றவில்லை. 
தான்‌ சொன்ன பிரகாரம்‌ பார்வோன்‌ 
சிதேக்கியாவுக்கு உதவிசெய்ய வரவில்லை. 
நேபுகாத்நேச்சார்‌. எருசலேமுக்கு விரோதமாக 
முற்றிக்கைப்போட்டு, நகரத்தை 
அக்கினி௰ினால்‌ எரித்துப்போட்டான்‌. 
சிதேக்கியாவுக்கு விலங்குபோட்டு அவனை 
சிறைப்படுத்தினான்‌. 

எகிப்தியர்கள்‌ 
நாணலைப்போன்றவர்கள்‌ என்று கர்த்தர்‌ 
ஏற்கெனவே சொல்லியிருக்கிறார்‌. ஆனால்‌ 
இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ கர்த்தருடைய 
வார்த்தைக்கு செவிகொடுக்கவில்லை. 
அவர்கள்‌ முறிந்தபோன நாணலை நம்பி 
ஏமாந்தார்கள்‌. 


முறிந்த 


ஜீவன்களின்‌ 

மதம்‌ 
விரியனும்‌, பறக்கிறகொள்ளி வாய்ச்சர்ப்பமும்‌ 
வருகிறதும்‌. நெருக்கமும்‌ இடுக்கமும்‌ 
அடைவிக்கிறதுமான தேசத்துக்கு, அவர்கள்‌ 
கழுதை மறிகளுடைய முதுகின்மேல்‌ தங்கள்‌ 
ஆஸ்திகளையும்‌, ஒட்டகங்களுடைய 
முதுகின்மேல்‌ தங்கள்‌ பொக்கிஷங்களையும்‌, 
தங்களுக்கு உதவாத ஜனத்தண்டைக்கு. 
ஏற்றிக்கொண்டு போகிறார்கள்‌. எகிப்தியர்‌ 
சகாயம்பண்ணுவது வியர்த்தமும்‌ வீணுமாம்‌; 
ஆகையால்‌, சும்மாயிருப்பதே அவர்களுக்குப்‌ 
பெலன்‌ என்று அதற்காகக்‌ கூறுகிறேன்‌” 
(ஏசா 30:67). 





BALWETHER 
பரிய 


எகிப்து தேசம்‌ 
எசே: 29:8-16 


எசே 29:8. ஆகையால்‌ கர்த்தராகிய 
ஆண்டவர்‌ சொல்லுகிறது. 
என்னவென்றால்‌: இதே, நான்‌ 
உன்மேல்‌ பட்டயத்தை வரப்பண்ணி, 
உன்னில்‌ மனுஷரையும்‌ 
மிருகங்களையும்‌ சங்காரம்‌ 
பண்ணுவேன்‌. 


எசே 29:9, எகிப்து தேசம்‌ பாழும்‌ 
வனாத்தரமுமாகும்‌; அப்பொழுது நான்‌ 
கர்த்தர்‌ என்து அறித்துகொன்வார்கன்‌; 
நதி என்னுடையது, நான்‌ அதை 
உண்டாக்கினேன்‌ என்று சொன்னானே. 
எசே . ஆகையால்‌, இதோ, நான்‌ 
உனக்கும்‌ உன்‌ நதிகளுக்கும்‌ 
விரோதமாக வந்து, மிக்தோல்முதல்‌ 
எத்தியோப்பியாவின்‌ எல்லையிஜுவ்ன 
செவெனே வரைக்கும்‌ எகிப்துதேச த்தை 
அவாந்தரமும்‌ பாழுமான 
வளாந்தரங்களாக்குவேன்‌. 


எசே: 29:11. மனுஷனுடைய கால்‌ அதைக்‌ 
கடப்பதுமில்லை, மிருகஜீவனுடைய கால்‌ 
அதை மிதிப்பதுமில்லை; அது நாற்பது 
வருஷம்‌ குடியற்றிருக்கும்‌. 


எசே... 2902.  எகிப்துதேசத்தைப்‌ 
பாழாய்ப்போன தேசங்களின்‌. 
நடுவிலே பாழாய்ப்போகப்பண்ணுவேன்‌; 
அதின்‌ பட்டணங்கள்‌. 
அவாந்தரமாக்கப்பட்ட பட்டணங்களின்‌ 
நடுவிலே நாற்பது வருஷம்‌ பாழாய்க்‌ 


தூற்றிவிடுவேன்‌. 


எசே 29:18. கர்த்தராகிய ஆண்டவர்‌ 
சொல்லுகிறது. என்னவென்றால்‌: 
நாற்பது வருஷம்‌ முடியும்போது, நான்‌. 
எகிப்தியரை அவர்கள்‌ 
சிதறுண்டிருக்கிற ஜனங்களிடத்திலி. 
குந்து சேர்த்துக்கொண்டு, 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஊக. எகிப்தியரின்‌ 
வ்‌ திருப்பி, அவர்களை 
அவர்களுடைய ஜநநதேசமாகிய 
யத்ரோஸ்‌ தேசத்திலே திரும்பி. 
வரப்பண்ணுவேன்‌; அங்கே அவர்கள்‌: 
அற்ப ராஜ்யமாயிருப்பார்கள்‌.. 


எசே 29:15. அது இனி ஜாதிகளின்‌ 
மேல்‌ தன்னை உயர்த்தாமல்‌, 
மற்ற ராஜ்யங்களிலும்‌ 
அற்பமான தாயிருக்கும்‌; அவர்கள்‌ இனி 
ஜாதிகளை ஆனாதபடிக்கு அவர்களைக்‌ 
குதுகிப்போகப்பண்ணுவேன்‌.. 


எசே 29:16. அவர்கவின்‌ பிறகே போய்‌, 
அவர்களை நோக்கிக்‌ 
 கொண்டிருக்கிறதினால்‌ இஸ்ரவேல்‌ 
வம்சத்தார்‌ எனக்குத்‌ தங்கள்‌. 
அக்கிரமத்தை தினைப்பூட்டாதபடிக்கு, 
இனி: அவர்கள்‌ இவர்களுடைய 
நம்பிக்கையாயிராமற்போவார்கள்‌; 
அப்பொழுது நான்‌: கர்த்தராகிய 
ஆண்டவர்‌ என்று அறிந்து. 
கொள்வார்கள்‌ என்கிறார்‌ என்று சொல்‌ 
என்றார்‌. 


எகிப்து 
வனாந்தரமுமாகும்‌ என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. எகிப்தின்‌ ராஜாவாகிய 
பார்வோன்‌ “நதி என்னுடையது. நான்‌ அதை 
உண்டாக்கினேன்‌" (எசே 29:9) என்று 
பெருமையாய்ச்‌ சொன்னான்‌. எகிப்தியரின்‌ 
அழிவுக்கு அவர்களுடைய பெருமையே 
காரணம்‌. கர்த்தர்‌ எகிப்து தேசத்திற்கும்‌ 
அதன்‌ நதிகளுக்கும்‌ விரோதமாக வருவார்‌. 
“நதிகள்‌” என்னும்‌ வார்த்தை ஜனங்களையும்‌, 
ஜனக்கூட்டத்தையும்‌ குறிக்கிறது. 
“பின்னும்‌ அவன்‌ என்னை நோக்கி. 
அந்த வேசி உட்கார்ந்திருக்கிற 
தண்ணீர்களைக்‌ கண்டாயே: அவைகள்‌ 
ஜனங்களும்‌ கூட்டங்களும்‌ ஜாதிகளும்‌ 
பாஷைக்காரருமாம்‌" (வெளி 17:15). 


தேசத்தின்மேல்‌ 


தேசம்‌ 


பாழும்‌ 


கர்த்தர்‌ எகிப்து 
பட்டயத்தை வரப்பண்ணுவார்‌. எகிப்திலுள்ள 
மனுஷரையும்‌ மிருகங்களையும்‌ சங்காரம்‌ 
பண்ணுவார்‌. அந்நிய தேசத்தாரோடு 
நடைபெறும்‌ யுத்தத்தினாலும்‌, உள்நாட்டு 

கலவரத்தினாலும்‌ ஏராளமான ஜனங்கள்‌ 
செத்துப்போவார்கள்‌. எகிப்து தேசம்‌ பாழும்‌ 
வனாந்தரமுமாகும்‌. 





எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


“இதோ, 
நதிகளுக்கும்‌. 


நான்‌ உனக்கும்‌ உன்‌ 
விரோதமாக வந்து, 
மிக்தோல்முதல்‌ எத்தியோப்பியாவின்‌ 
எல்லையிலுள்ள  செவெனே வரைக்கும்‌ 
எகிப்துதேசத்தை அவாந்தரமும்‌ பாழுமான 
வனாந்தரங்களாக்குவேன்‌. மனுஷனுடைய 
கால்‌ அதைக்‌ கடப்பதுமில்லை, 
மிருகஜீவனுடைய கால்‌ அதை 
மிதிப்பதுமில்லை: அது நாற்பது வருஷம்‌ 
குடியற்றிருக்கும்‌' (எசே 29:01) என்று 
கர்த்தர்‌ எகிப்திற்கு விரோதமாக தம்முடைய 
வார்த்தைகளைச்‌ சொல்லுகிறார்‌. 


எகிப்து தேசத்தைப்போலவே இன்னும்‌ 
அநேக ஜனங்கள்‌ பாழாய்ப்போயிருக்கும்‌. 
அந்த ஜனங்களுக்கு நடுவே எகிப்து தேசமும்‌ 


பாழாய்ப்போன 
பாழாய்ப்போகப்பண்ணுவேன்‌: 

பட்டணங்கள்‌ அவாந்தரமாக்கப்பட்ட 
பட்டணங்களின்‌ நடுவிலே நாற்பது வருஷம்‌ 
பாழாய்க்‌ கிடக்கும்‌: நான்‌ எகிப்தியரை 
ஜாதிகளுக்குள்ளே சிதறடித்து. அவர்களை 
தேசங்களுக்குள்ளே தூற்றிவிடுவேன்‌' 
(எசே 29:12) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


பாபிலோன்‌ ராஜா 

தேசத்தின்மீது யுத்தம்பண்ணுவான்‌. எகிப்து, 

தேசம்‌ பாழாய்ப்போகும்‌. அது பாழும்‌ 

வனாந்தரமுமாகும்‌ எகிப்து தேசத்தார்‌ 
தேசங்கள்‌ 


எகிப்து 


எகிப்தியர்கள்‌ நினைத்தார்கள்‌. 
அவர்களால்‌ கல்தேயருக்கு 
க்‌ எதிர்த்து நின்று யுத்தம்பண்ண 
யவில்லை. அவர்கள்‌ ஜாதிகளுக்குள்ளே 
சிதறி ஓடிப்போகிறார்கள்‌. 


தேசம்‌ பாழாய்ப்போவதை 
கர்த்தர்‌ பார்த்துக்கொண்டிருக்கிறார்‌. 
அவர்கள்‌ ஜாதிகளுக்குள்ளே 
சிதறடிக்கப்பட்டிருந்தாலும்‌, நாற்பது வருஷம்‌ 

முடியும்போது, கர்த்தர்‌ எகிப்தியரை அவர்கள்‌ 
சிதறுண்டிருக்கிற ஜனங்களிடத்திலிருந்து. 
சேர்த்துக்கொள்வார்‌. 


எகிப்து 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ எகிப்தியரின்‌ சிறையிருப்பைத்‌ 
திருப்புவார்‌. அவர்களை அவர்களுடைய 
ஜநநதேசமாகிய பத்ரோஸ்‌ தேசத்திலே திரும்பி 
வரப்பண்ணுவார்‌; அங்கே அவர்கள்‌ அற்ப 
ராஜ்யமாயிருப்பார்கள்‌ (எசே 29:14 
எகிப்தியரின்‌ எண்ணிக்கை குறைந்துபோகும்‌. 
சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்த 
எகிப்தியர்கள்‌ சொற்ப 
எண்ணிக்கையிலிருப்பார்கள்‌. அவர்கள்‌ அற்ப 
ராஜ்யமாயிருப்பார்கள்‌. எகிப்து மறுபடியும்‌. 
ராஜ்யமாயிருக்கும்‌. ஆனால்‌ அது 
ஏற்கெனவே  இருந்ததுபேல பெரிய 
ராஜ்யமாயிராமல்‌, அற்பராஜ்யமாயிருக்கும்‌. 


எகிப்து இனிமேல்‌ ஜாதிகளின்மேல்‌ 
தன்னை உயர்த்தாது. அது மற்ற 
ராஜ்யங்களிலும்‌ அற்பமானதாயிருக்கும்‌. 
எகிப்தியர்களால்‌ இனிமேல்‌ மற்ற ஜாதிகளை 
ஆளுகை செய்ய முடியாது. கர்த்தர்‌ 
எகிப்தியரை குறுகிப்போகப்பண்ணுவார்‌ 
(எசே 29:15). 


எகிப்தியரால்‌ இனிமேல்‌ கர்த்தருடைய 
இஸ்ரவேல்‌ ஜனங்களை வஞ்சிக்க யாது. 
இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ 
எகிப்தியரை நம்பமாட்டார்கள்‌. ரன்‌ 
எகிப்தியரின்‌ பிறகே போகமாட்டார்கள்‌. 
அவர்கள்‌ தங்கள்‌ பாதுகாப்புக்கு இனிமேல்‌ 
எகிப்தை நம்பமாட்டார்கள்‌. எகிப்து தேசம்‌ 
இப்போது அற்ப ராஜ்யமாயிருக்கிறது. அது 
குறுகிப்போயிருக்கிறது. எகிப்து சேதந்தார்‌ 
தங்களை பாதுகாக்க முடியாது என்பதை 
இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ புரிந்துகொள்வார்கள்‌. 
கர்த்தரே தங்களுடைய ஆண்டவர்‌ 
என்றும்‌, அவரே தங்களை பாதுகாக்கிறவர்‌ 
என்பதையும்‌ இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ 
அறிந்துகொள்வார்கள்‌. இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ 
தங்கள்‌ அக்கிரமத்தை 
நினைப்பூட்டமாட்டார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ 
நம்பிக்கையாயிருக்க 
எகிப்து தேசத்தை 
இஸ்ரவேல்‌ 
நோக்கிப்‌ பார்க்காமல்‌ 
அவர்கள்‌ 
எகிப்தின்‌ ராஜாவாகிய பார்வோனை 
நம்பாமல்‌, தங்கள்‌ ராஜாதி ராஜாவாகிய 
கர்த்தரை நம்புவார்கள்‌. 


இனிமேல்‌ 

கர்த்தருக்கு 
எகிப்தியர்களும்‌ இனிமேல்‌ 
வம்சத்தாருக்கு 
மாட்டார்கள்‌. 

குறுகிப்போகப்‌ பண்ணுவதினால்‌, 
வம்சத்தார்‌ எகிப்தை 
கர்த்தரை நோக்கிப்‌ பார்ப்பார்கள்‌. 


கர்த்தர்‌ 





BALWETHER 
பரபர 


நேபுகாத்நேச்சார்‌ 
எசே: 29:17-20 


எசே 29:17. இருபத்தேழாம்‌ வருஷம்‌ 
முதலாம்‌ மாதம்‌ முதலாத்தேதியிலே, 
கர்த்தருடைய வார்த்தை எனக்கு. 
உண்டாகி, அவர்‌. 


எசே. 29:18. மனுபுத்திரனே, 
பாபிலோன்‌ ராஜாவாகிய 
நேபுகாத்நேச்சார்‌ தீருவின்‌ தன்‌ 
சேனையினிடத்தில்‌ கடும்‌ ஊழியம்‌ 
வாங்கினான்‌; ஒவ்வொரு தலையும்‌ 
மொட்டையாயிற்று; ஒவ்வொரு 
தோன்பட்டையின்‌ தோலும்‌ 
உரிந்துபோயிற்று; ஆனாலும்‌ அவன்‌ 
தீருவுக்கு விரோதமாகச்‌. செய்த 
ஊழியத்தினாலே அவனுக்காவது 
அவன்‌ சேனைக்காவது கூலி. 
கிடைக்கவில்லை. 


எசே 29:19. ஆகையால்‌ கர்த்தராகிய 
ஆண்டவர்‌ சொல்லுகிறது. 
என்னவென்றால்‌: இதோ, 
பாபிலோன்‌ 

நேபுகாத்நேச்சாருக்கு. 
எகிப்துதேசத்தைக்‌ கொடுக்கிறேன்‌; 
அவன்‌ அதின்‌ ஏரானமான ஜனத்தைச்‌. 
சிறைபிடித்து அதின்‌ ஆஸ்தியைச்‌ 
சூறையாடி, அதின்‌ 
 கொள்னைய்பொருனை 
எடுத்துக்கொன்வான்‌; இது அவனுடைய 
சேனைக்குக்‌ கூலியாயிருக்கும்‌. 


எசே 29:90, அவன்‌ அதிலே செய்த 
வேலைக்கு எகிப்துதேசத்தை நான்‌ 
அவனுக்குக்‌ கூலியாகக்‌ கொடுத்தேன்‌; 
எனக்காக அதைச்‌ செய்தார்கனென்று 
கர்த்தராகிய ஆண்டவர்‌ சொல்லுகிறார்‌. 


எசேக்கியேல்‌ 
சிறையிருப்பிலிருக்கிற 
வருஷம்‌, முதலாம்‌ மாதம்‌, முதலாம்‌ தேதியிலே 
கர்த்தருடைய வார்த்‌ அவருக்கு 
உண்டாயிற்று. இந்த அதிகாரத்தின்‌ முதல்‌ 
பகுதியில்‌ சேக்கியேல்‌ ஏற்கெனவே 
கர்த்தரிடத்திலிருந்து செய்தியைப்‌ 
பெற்றுக்கொண்டான்‌. பதினாறு வருஷங்கள்‌ 
சென்றபின்பு, இப்போது  மறுபடியுமாம்‌, 
கர்த்தருடைய வார்த்தை எசேக்கியேலுக்கு 
உண்டாயிற்று. 


பாபிலோன்‌ 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


பாபிலோன்‌ ராஜாவாகிய 
நேபுகாத்நேச்சார்‌ எருசலேம்‌ நகரத்தை 
ய்‌ அழித்துப்போட்டான்‌. அதன்‌ 
அம்மோனியர்‌, மோவாபியர்‌ 
ஆகியோர்மீது அவன்‌ யுத்தம்பண்ணினான்‌. 
நேபுகாத்நேச்சார்‌ இவர்களை அழிப்பதற்கு 
இரண்டு யுத்தங்களை மேற்கொண்டான்‌. 
என்று சரித்திர ஆசிரியர்கள்‌ 
சொல்லுகிறார்கள்‌. இதன்‌ பின்பு 
நோபுகாத்நேச்சார்‌ பதிமூன்று வருஷங்களாக 
தீருவை முற்றிக்கையிட்டான்‌. 


இந்தக்‌ காலத்தில்‌ எகிப்து தேசத்தார்‌ 
கிரனியரோடு வத்தம்பண்ணினார்கள்‌. இந்த 
யுத்தத்தில்‌ எகிப்தியருக்கு ஏராளமான 
பொருள்‌ சேதமும்‌, உயிர்ச்சேதமும்‌ 
உண்டாயிற்று. எகிப்தின்‌ ராஜாவாகிய 
பார்வோன்‌ பலவீனமடைந்தான்‌. 


நேபுகாத்நேச்சார்‌ தீருவை 
முற்றிக்கையிட்ட பதிமூன்று வருஷங்களுக்கு 
பின்பு, அவன்‌ தீருவைக்‌ கைப்பற்றுகிறான்‌. 
இக்காலத்தில்‌ கர்த்தர்‌ எசேக்கியேலுக்கு 
இந்த... தீர்க்கதரிசன வார்த்தைகளை 
சொல்லுகிறார்‌. பதினைந்து வருஷங்களுக்கு 
முன்பு, எகிப்து தேசத்தின்‌ அழிவைப்பற்றி, 
கர்த்தர்‌ எசேக்கியேலுக்கு தம்முடைய 
வார்த்தைகளை வெளிப்படுத்தினார்‌. அந்த 
தீர்க்கதரிசனம்‌ இப்போது நேபுகாத்நேச்சார்‌ 
மூலமாய்‌ நிறைவேறுகிறது. 


எகிப்து தேசத்தின்‌ 


வப்‌ 
சொல்வப்பட்டரக்கிற இயக்‌ 
எசே 30:20 - ஆவது வசனம்‌ வரையிலும்‌ 
எழுதப்பட்டிருக்கிறது. இதுவே எசேக்கியேல்‌ 
சொன்ன கடைசி தீர்க்கதரிசனமாகும்‌. இந்த 


தீர்க்கதரிசனம்‌ இந்த அதிகாரத்தில்‌ 
சேர்க்கப்பட்டிருக்கிறது. எகிப்து தேசத்திற்கு 
விரோதமாகச்‌ சொல்லப்பட்ட எல்லா 
தீர்க்கதரிசனங்களும்‌, ஒரே பகுதியில்‌ 
மொத்தமாகச்‌ சேர்த்து எழுதப்பட்டிருக்கிறது. 


தேபகாற்றேர்சார்‌. எகிப்து தேசத்திற்கு 
விரோதமாக வருகிறான்‌. கர்த்தர்‌ 
பாபிலோன்‌ ராஜாவாகிய 
நேபுகாத்நேச்சாருக்கு எகிப்து தேசத்தைக்‌ 
கொடுக்கிறார்‌. நேபுகாத்நேச்சார்‌ எகிப்து, 

தேசத்தில்‌ ஏராளமான ஜனத்தைச்‌ 
த்‌ அதின்‌ ஆஸ்தியைச்‌ சூறையாடி, 


'கொள்ளைப்பொருளை 
எடுத்துக்கொள்வான்‌;: 

நேபுகாத்நேச்சாருடைய 

கூலியாயிருக்கும்‌ (எசே 29:19). 





i FTN 
TT 


ஆனால்‌ இஸ்ரவேல்‌ 
கர்த்தரை ஆராதியாமல்‌, 
பொன்கன்றுக்குட்டியை 

அதற்கு பலிகளை 

ஆராதிக்கிறார்கள்‌. அவர்கள்‌. 

கிருபையைப்‌ பெற்றக்கொள்வதற்கு 
அபாத்திரராமிருக்கிறார்கள்‌. 
பொன்கன்றுகுட்டியையும்‌, 
அவர்கள்‌ 


க அதற்கு மன்மக 
நடனம்பண்ணுவதையும்‌ பார்த்து. 
அவர்கள்‌... மீது கோபப்பட்டு, தன்‌ 
கையிலிருக்கிற சாட்சியின்‌ பலகைகள்‌ 
இரண்டையும்‌ மலையின்‌ அடியிலே எரிந்து 
உடைத்துப்போடுகிறார்‌ 


மோசேயின்‌ கோபமான முகத்தை 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ பார்க்கிறார்கள்‌. அவர்‌ 
சாட்சியின்‌ பலகைகளை எரிந்து 
உடைத்துப்போட்டதைப்‌ பார்த்து இஸ்ரவேல்‌. 
புத்திரர்‌ குழப்பமடைகிறார்கள்‌. தாங்கள்‌ 
எல்வளவு பெரிய சிலாக்கியத்தை 
இழந்துபோயிருக்கிறோம்‌ என்பதை அவர்கள்‌ 
அறிந்து மிகுந்த மனவேதனைப்படுகிறார்கள்‌. 
ஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ கர்த்தரோடு. 
மனன்‌ உடன்படிக்கையை 
முறித்துப்போட்டு கன்றுக்குட்டியை 
ஆராதிக்கிறார்கள்‌. மோசே அவர்களுடைய 
அவர்களுக்கு உணர்த்த 
அவர்‌ தன்னுடைய 
சாட்சிப்பலகைகளை 
உடைத்துப்போடுவது மாத்திரமல்ல, அவர்‌ 
அவர்கள்‌ உண்டுபண்ணின கன்றுக்குட்டியை 
எடுத்து, அக்கினியில்‌ சுட்டெரித்து, அதைப்‌ 
பொடியாக அரைத்து, தண்ணீரின்மேல்‌ தூவி, 
அதை இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ குடிக்கும்படி 
செய்கிறார்‌ (யாத்‌ 32:20). 
மோசே வார்ப்பிக்கப்பட்ட 
கன்றுக்குட்டியை மறுபடியுமாக: 
பொடியாக அரைத்து, அதைத்‌ 
தண்ணீரின்மீது தூவுகிறார்‌. தங்கத்தின்‌ தூள்‌ 
தண்ணீரில்‌ மிதக்கும்‌. அதை இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ குடிக்கும்படி செய்கிறார்‌ (உபா 9:21) 


தங்கக்‌ 
உருக்கி, 


தாங்கள்‌ வார்ப்பித்த கன்றுக்குட்டியை 
தங்களுக்கு முன்செல்லும்‌ தெய்வம்‌ என்று 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ நினைத்தார்கள்‌. ஆனால்‌ 
அந்தக்‌ கன்றுக்குட்டி இப்போது அக்கினியிலே 
எரிந்துகொண்டிருக்கிறது. 

விக்கிரகத்தால்‌ 

காப்பாற்றிக்கொள்ள 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மோசே வூர்ப்பிக்கப்பட்ட கன்றுக்குட்டியை 
அக்கினியில்‌ சுட்டெரித்து, அதைப்‌ பொடியாக 
அரைக்கிறார்‌. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ எந்தக்‌ 
கன்றுக்குட்டியை தங்களுடைய தெய்வம்‌ 
என்று நம்பினார்களோ, அந்த கன்றுக்குட்டி, 
இப்போது சுட்டெரிக்கப்பட்டு, பொடியாக 
அணைக்கப்பட்டு, தண்ணீரின்மேல்‌ 
தூவப்பட்டிருக்கிறது. 

மோசே குட்டெரிக்கப்பட்ட 
பொன்கன்றுக்குட்டியின்‌ தூசியை 
தண்ணீரின்மேல்‌ தூவுவதை இஸ்ரவேலின்‌: 
பாளயத்திலுள்ளவர்கள்‌ எல்லோரும்‌ 
பார்க்கிறார்கள்‌. மோசே 
பொன்கன்‌ றுக்குட்டியின்‌ பொடியை 
தண்ணீரின்மேல்‌ தூவி, அதை இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ குடிக்கும்படி. செய்கிறார்‌. 
விக்கிரகத்திற்கு ஜீவனும்‌ பெலனும்‌ இல்லை 
என்பதை மோசே இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
பிரத்தியட்சமாக வெளிப்படுத்திக்‌, 
காண்பிக்கிறார்‌. 


“லிக்கிரகங்களுக்குப்‌ 
படைக்கப்பட்டவைகளைப்‌ புசிக்கிற 
விஷயத்தைப்‌ பற்றி, உலகத்திலே. 
விக்கிரகமானது ஒன்றுமில்லையென்றும்‌ 
ஒருவம்மன்றி வேறோரு தேவன்‌ 

றும்‌ அறிந்திருக்கிறோம்‌" 
ரிகொரி 8:4). 


ஆரோனின்‌ பாவம்‌ 
யாத்‌ 82:21-24 


யாத்‌ 8221. பின்பு, மோசே ஆரோனை 
நோக்கி: நீ இந்த ஜணங்கன்மேல்‌ 
இந்தப்‌: பெரும்பாதகத்தைச்‌ 
சுமத்துகிறதற்கு, இவர்கள்‌ உனக்கு. 
என்ன செய்தார்கள்‌ என்றான்‌. 


யாத்‌ 82:22. அதற்கு ஆரோன்‌: என்‌: 
ஆண்டவனுக்குக்‌ கோபம்‌ 
முனாதிருப்பதாக; இது பொல்லாத 
ஜனம்‌ என்று தீர்‌ அறித்திருக்கிறீர்‌. 


யாத்‌ 8228. இவர்கள்‌ என்னை 
நோக்கி: எங்களுக்கு முன்செல்லும்‌ 
தெய்வங்களை எங்களுக்கு உண்டு 
பண்ணும்‌; எகிப்துதேசத்திலிருத்து 
எங்களை அழைத்துக்‌ கொண்டுவந்த 
அத்த மோசேக்கு என்ன ௪ம்பவித்ததோ 
அறியோம்‌ என்றார்கள்‌. 





எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


கைப்பற்றினான்‌. பாபிலோன்‌ ராஜா தீருவில்‌ 
கர்த்தர்‌ எகிப்து 
கூலியாகக்‌ 
நேபுகாத்நேச்சாரும்‌, 
சேனையிலுள்ளவர்களும்‌, 


கொடுக்கிறார்‌. 
அவனுடைய 
கர்த்தருக்காகவே 
முற்றிக்கையிட்டார்கள்‌. 
சித்தத்தின்‌ பிரகாரமாகவே 

தீருவின்மீது யுத்தம்பண்ணினார்கள்‌. 
கல்தேயரின்‌ 
நிற்கமுடியவில்லை. 


தீருவின்‌ யுத்தவீரரால்‌ 
சேனையை எதிர்த்து 
நேபுகாத்நேச்சார்‌, தருவை எந்தவிதமான 
மல்‌, எளிதாக 
எரேமியா தீர்க்கதரிசி 


தேவர்களுடைய 
ன்‌ 
அவன்‌ அவைகளைச்‌ 


கொளுந்துவேன்‌; 
சுட்டெரித்து, அவைகளைச்‌ சிறைபிடித்துப்‌ 
போய்‌, ஒரு மேய்ப்பன்‌ தன்‌ கும்பளியைப்‌ 
போர்த்துக்கொள்ளுமாப்போல்‌ 
எகிப்துதேசத்தைப்‌ போர்த்துக்‌ கொண்டு, 
அவ்விடத்திலிருந்து, சுகமாய்ப்‌ 
புறப்பட்டுப்போவான்‌" (எரே 43:12). 


நேபுகாத்நேச்சார்‌ தீருவுக்கு விரோதமாக 
மிகவும்‌ கடினமாய்‌ யுத்தம்பண்ணினான்‌. 
அப்போது தன்‌ சேனையினிடத்தில்‌ அவன்‌ 
கடினமாய்‌ ஊழியம்‌ வாங்கினான்‌. ஒவ்வொரு 
தலையும்‌ மொட்டையாயிற்று: ஒவ்வொரு 
தோள்பட்டையின்‌ தோலும்‌ உரிந்துபோயிற்று: 
ஆனாலும்‌ அவன்‌ தீருவுக்கு விரோதமாகச்‌ 
செய்த ஊழியத்தினாலே 

அவன்‌ 

கிடைக்கவில்லை 


நேபுகாத்நேச்சார்‌ 
விரோதமாக த்‌ 

அவனுடைய 

உயிர்ச்சேதமுண்டாயிற்று. 

ப்பதற்கு 
பிரயாசப்பட்டான்‌. 

இராணுவத்தாரை கடினமாய்‌ 
வாங்கினான்‌. யுத்தம்‌ கடலில்‌ நடைபெற்றது. 


QOODNENS 
PUBLISHERS 


கடல்‌ அலைகளும்‌ நேபுகாத்நேச்சாருக்கு 
சாதகமாகயில்லை. இதனால்‌ கல்தேயருடைய 
தோள்பட்டையின்‌ தோல்களெல்லாம்‌. 
உரிந்துபோயிற்று. கல்தேயர்கள்‌ 
புயல்காற்றையும்‌, கடல்‌ அலைகளையும்‌ 
சமாளித்து, மிகவும்‌ கஷ்டப்பட்டு தீருவைப்‌ 
பிடித்தார்கள்‌. 


நேபுகாத்நேச்சார்‌ 

விரோதமாக அதிக 
யுத்தம்பண்ணினாலும்‌, அவனுக்காவது, 
அவன்‌ சேனைக்காவது கூலி 
கிடைக்கவில்லை. நேபுகாத்நேச்சாரின்‌ 
சேனைகள்‌ தீருவுக்குள்‌ பிரவேசித்தார்கள்‌. 
ஆனால்‌. தீரவிலே பொக்கிஷங்கள்‌ 
இல்லை. தீருவின்‌ மனுஷர்‌, தங்களுக்கு 
விரோதமாக கல்தேயர்‌ வருவதற்கு 
முன்பாகவே, தங்கள்‌ பொக்கிஷங்களை, 
கப்பல்களில்‌ ஏற்றி, மறைவான இடத்திற்கு 
கொண்டுபோய்‌  ஒளித்துவைத்துவிட்டார்கள்‌. 
தங்களிடத்தில்‌ மீதமாமிருந்த பொருட்களையும்‌ 
கடலிலே தூக்கி  எரிந்துவிட்டார்கள்‌. 
இப்போது தீருவிலே ஒன்றுமே இல்லை 
வெறும்‌ வீடுகளும்‌, சுவர்களும்தான்‌ 
இருக்கிறது. நேபுகாத்நேச்சாருக்கு தீருவிலே 
பொருளாதார லாபம்‌ எதுவும்‌ 
கிடைக்கவில்லை. 


தீருவுக்கு. 
பிரயாசப்பட்டு 


தீருவிலே 
கர்த்தர்‌ 
எகிப்து தேசத்தை கூலியாகக்‌ 
எகிப்திலே ஐசுவரியம்‌. 
நிரம்பியிருக்கிறது. நேபுகாத்நேச்சார்‌ 
கர்த்தருக்காக தீருலின்மீது யுத்தம்‌ 
பண்ணினான்‌. அதற்கான கூலியை, கர்த்தர்‌ 
எகிப்து தேசத்தின்‌ மூலமாய்‌ அவனுக்குக்‌ 
கொடுக்கிறார்‌. நேபுகாத்நேச்சார்‌ தீருவிலே 
இழந்துபோன எல்லா பொருட்களையும்‌, 
எகிப்து தேசத்திலே பெற்றுக்கொள்கிறான்‌. 


இஸ்ரவேல்‌ 
கொம்பு 
எசே: 29:21 


நேபுகாத்நேச்சாருக்கு 
ஒன்றும்‌ கிடைக்காவிட்டாலும்‌, 
அவனுக்கு 

கொடுக்கிறார்‌ 


வம்சத்தாரின்‌' 


எசே. 29:21. அத்நானிலே நான்‌ 
இஸ்ரவேல்‌ வம்சத்தாரின்‌ கொம்பை 
முனைக்கப்பண்ணி, அவர்கள்‌ நடுவிலே 
தாரானமாய்ப்‌ பேசும்‌ வாயை உனக்குக்‌ 
கட்டனையிடுவேன்‌; அப்யொழுது நான்‌ 
கர்த்தர்‌ என்று அதித்துகொள்வார்கள்‌. 
என்றார்‌. 





எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


இஸ்ரவேல்‌ வம்சத்தாருக்கு என்றுமே 
உள்ளது. கடல்‌ அலைகள்‌ எவ்வளவுதான்‌ 
உயரமாய்‌ எழும்பி வந்தாலும்‌, அது 
மறுபடியும்‌ கடலுக்குள்‌ போகும்‌. கடலுக்குள்‌ 
போன அலைகள்‌ மறுபடியும்‌ கடற்கரையின்‌ 
பக்கமாக வரும்‌. நேபுகாத்நேச்சார்‌ 
இஸ்ரவேல்‌ தேசத்தை அழித்துப்போட்டான்‌. 
கர்த்தரோ இஸ்ரவேல்‌ தேசத்தை திரும்பவும்‌ 
எடுத்துக்கட்டுகிறார்‌ 


நேபுகாத்நேச்சார்‌ எகிப்து தேசத்தை 
ஜெயித்தான்‌. அவனுடைய பேரும்‌ புகழும்‌ 
உயர்ந்தது. ஆனாலும்‌ ஒரு வருஷத்திற்கு 
பின்பு நேபுகாத்நேச்சார்‌ 
பமித்தியக்காரனானான்‌ (தானியேல்‌ 4-ஆவது 
அதிகாரம்‌, நேபுகாத்நேச்சார்‌ 
உயர்ந்திருந்தபோது, இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ 
தாழ்ந்திருந்தார்கள்‌. கர்த்தருடைய 
பிள்ளைகள்‌ தாழ்ந்திருந்தாலும்‌, கர்த்தர்‌ 
அந்நாளிலே இஸ்ரவேல்‌ வம்சத்தாரின்‌ 
கொம்பை முளைக்கப்பண்ணுகிறார்‌. 


;ரவேலின்‌ பிரபுக்கள்‌, ரவேல்‌ 
த்தான்‌.“ கொய்பகளாவ்கககுர்கள்‌ 
அவர்களுடைய பிரபுக்களே அவர்களுக்கு 
பெலனாகவும்‌ மகிமையாகவும்‌ இருக்கிறார்கள்‌. 
பாபிலோன்‌ தேசத்திலே  தானியேலும்‌, 
அவனுடைய சிநேகிதர்களும்‌ 
உயர்த்தப்பட்டபோது, இஸ்ரவேல்‌ வம்சத்தாரின்‌ 
கொம்பு முளைக்கிறது. 


ராஜாவை. 


தானியேல்‌ 
வேண்டிக்கொ ண்டதின்‌ பேரில்‌ 
சாத்ராக்கையும்‌, 
ஆபேத்நேகோவையும்‌ 
மாகாணத்துக்‌ காரியங்களை விசாரிக்கும்படி 


வைத்தான்‌; தானியேலோவென்றால்‌. 
ராஜாவின்‌ கொலுமண்டபத்தில்‌ இருந்தான்‌" 
(தானி 2:49). 


நேபுகாத்நேச்சார்‌ எகிப்து தேசத்தை 
ஜெயித்தான்‌. பாபிலோன்‌ தேசத்திலே 
நேபுகாத்நேச்சாருக்கு மதிப்பும்‌ மரியாதையும்‌ 
அதிகரித்தது. அப்போது கர்த்தரும்‌ 
தம்முடைய மகிமையை அங்கு 
வெளிப்படுத்தினார்‌. எரியும்‌ அக்கினி 
கசூளையிலே கர்த்தருடைய பிரசன்னம்‌ 


பிரத்தியட்மாய்‌ உண்டாயிற்று 


பாபிலோன்‌ 
ன்ட்‌ பாபிலோன்‌ 
எல்லோரும்‌, இஸ்ரவேலின்‌ 
தேவனாகிய கர்த்தர்‌ 
அறிந்துகொள்கிறார்கள்‌. 
“யூதாவின்‌ ராஜாவாகிய 
யோயாக்கீனுடைய சிறையிருப்பின்‌ 
ப்பத்தேழாம்‌ வருஷம்‌ பன்னிரண்டாம்‌ மாதம்‌ 
த்தைந்தாம்‌ தேதியிலே, 
ஏவில்மெரொதாக்‌ என்னும்‌ பாபிலோன்‌ ராஜா, 
தான்‌ ராஜாவான வருஷத்திலே, யூதாவின்‌ 
ராஜாவாகிய யோயாக்கீனைச்‌ 
சிறைச்சாலையிருந்து வெளிப்படப்பண்ணி, 
அவன்‌ தலையை உயர்த்தி, அவனோடே 
அன்பாய்ப்‌ பேசி, அவனுடைய ஆசனத்தைத்‌ 
தன்னோடே பாபிலோனில்‌ இருந்த 
ராஜாக்களுடைய ஆசனங்களுக்கு 
மேலாகவைத்தான்‌" (எரே 52:31,32). 


யூதாவின்‌ ராஜாவாகிய யோயாக்கீன்‌ 
பாபிலோன்‌ தேசத்திலே உயர்த்தப்படுகிறான்‌. 
கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ வம்சத்தாரின்‌ கொம்பை 
அங்கு முளைக்கப்பண்ணுகிறார்‌. கர்த்தர்‌ 
ம்‌ 'ீர்க்கதரிசிகளை 
“அவர்கள்‌ நடுவிலே 
உனக்கு, 
ன்‌ என்று கர்த்தர்‌ 
எசேக்கியேலுக்கு சொல்லுகிறார்‌. 
பாபிலோன்‌ தேசத்திலே தானியேலும்‌, 
அவனுடைய சிநேகிதரும்‌' 
பிரதானிகளாயிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
எசேக்கியேலுக்கு பாதுகாப்பாயிருக்கிறார்கள்‌. 
எசேக்கியேலும்‌ கர்த்தருடைய வார்த்தையை 
பயமில்லாமலும்‌ தொடர்ந்து சொல்லுகிறார்‌. 
எசேக்கியேல்‌ தடையில்லாமல்‌, 
விடுதலையோடு, கர்த்தருடைய ஊழியத்தை 
தாராளமாய்ச்‌ செய்கிறார்‌. 





எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


எசேக்கியேல்‌ எகிப்து தேசத்திற்கு 
விரோதமாக தொடர்ந்து தீர்க்கதரிசனம்‌ 
சொல்லுகிறார்‌. அக்காலத்தில்‌ எகிப்து, 
தேசம்‌  செழித்திருந்தது. நேபுகாத்நேச்சார்‌ 
எகிப்து தேசத்தையும்‌, எகிப்தை ஆதரிக்கிற 
தேசங்களையும்‌ முற்றிலுமாய்‌ 
அழித்துப்போடுகிறான்‌ (எசே 301-19). 
எகிப்தின்‌ வுக்கு அதன்‌ 
பாவங்களே காரணம்‌. எகிப்து கொஞ்சம்‌ 
கொஞ்சமாக பலவீனமடைகிறது. 
பாபிலோன்‌ ராஜா எகிப்து தேசத்திற்குள்‌ 
பிரவேசித்து அதை அழித்துப்போடுகிறான்‌. 
எசேக்கியேல்‌ எகிப்திற்கு விரோதமாக 
ஏற்கெனவே சொன்ன தீர்க்கதரிசன 
வாக்கியங்களை, இங்கு மறுபடியுமாய்ச்‌ 
சொல்லுகிறார்‌ (எசே 30:20-26). 


எகிப்து தேசம்‌ 
எசே: 30:1-19 


எசே: 30:1. கர்த்தருடைய வார்த்தை 
எனக்கு உண்டாகி, அவம்‌: 


எசே 30:2. மனுபுத்திரனே, நீ 
தீர்க்கதரிசனம்‌ சொல்லு: கர்த்தராகிய 
ஆண்டவர்‌ சொல்லுகிறது. 
என்னவென்றால்‌, ஐயோ! ஆபத்தூநான்‌. 
வருகிறதென்று அலறுங்கள்‌.. 


எசே 80:8. நான்‌ சமீபமாயிருக்கிறது; 
ஆம்‌, கர்த்தருடைய நான்‌: 
சமீபமாயிருக்கிறது; அது மத்தாரமான 
நான்‌, அது புறஜாதிகளுக்கு வரும்‌ 
காலம்‌. 


எசே 80:4. பட்டயம்‌ எகிப்திலே வரும்‌; 
எகிப்திலே கொலையுண்கிறவர்கள்‌ 
விழும்போது எத்தியோப்பியாவிலே 
மகாவேதனை உண்டாயிருக்கும்‌; 
அதின்‌ ஏரானமான ஜணத்தைப்‌: 
பீடித்துக்கொண்டுபோவார்கள்‌. அதின்‌ 
அண்தியாரங்கன்‌ திர்முலமாக்கப்படும்‌. 


QOODNENS 
PUBLISHERS 


எசே 805. எத்தியோப்பியரும்‌, 
பூத்தியரும்‌, ஜூத்தியரும்‌, கலந்த 
கூட்டமாகிய அனைவரும்‌, கூபியரும்‌, 
உடன்படிக்கைக்குள்ளான தேசத்தின்‌ 
புத்திரரும்‌ அவர்களோடே கூடப்‌ 
பட்டயத்தால்‌ விழுவார்கள்‌. 


எசே. 30:6. எகிப்தை 
ஆதரிக்கிறவர்களும்‌ விழுவார்கள்‌; 
அதினுடைய பலத்தின்‌ முக்கியமும்‌ 
தாழ்த்துபோம்‌ என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌, அதிலே மிகதோல்முதல்‌ 
செவெனேவரைக்கும்‌ பட்டயத்தினால்‌ 

ஈர்கனென்று. கர்த்தராகிய 
ஆண்டவர்‌ சொல்லுகிறார்‌. 


எசே 30:7. 
தேசங்களின்‌ 
பாழாய்ப்போவார்கள்‌; 
அவாத்தரமாக்கப்பட்ட பட்டணங்களில்‌ 
அவர்கள்‌ பட்டணங்களும்‌ 
அவாத்தரமாகும்‌. 


எசே 908. நான்‌ 
தீக்கொளுத்தும்போதும்‌, உனக்குத்‌ 
துணைநின்ற யாவரும்‌ 
முறிக்கப்படும்போதும்‌, நாண்‌ கர்த்தர்‌ 
என்று அதிந்துகொள்வார்கள்‌.. 


எசே. 90:9. 

எத்தியோப்பியரைத்‌ 
தத்தனிக்கப்பண்ண அந்நானிலே என்‌: 
கட்டனையினால்‌ தூத௱ட்கள்‌ 
கப்பல்களிலே போவார்கள்‌; 
அப்பொழுது எகிப்தின்‌ நாளிலே 
உண்டானதுபோல அவர்களுக்குள்ளே 
மகா வேதனை உண்டாயிருக்கும்‌; 
இதே, அது வருகிறது. 


பாழாய்ப்போன 
நடுவிலே. 


எகிப்திலே 


நிர்விசாரமான 


எசே 30:10. கர்த்தராகிய ஆண்டவர்‌ 
சொல்லுகிறது. என்னவென்றால்‌: 
பாபிலோன்‌ ராஜாவாகிய 
நேபுகாத்நேச்சாரைக்கொண்டு. 
எகிப்தின்‌ சந்ததியை 
ஓழியப்பண்ணுவேன்‌.. 





எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


எசே 80:11. இவனும்‌ இவனோடேகூட. 
ஜாதிகளில்‌ மகா பலசாலிகளான 
இவனுடைய ஜனங்களும்‌ தேசத்தை 
அழிப்பதற்காக ஏவப்பட்டு. 
தங்கள்‌ பட்டயங்களை 
விரோதமாக 

கொலையுண்ட வர்கனாலே 
திரப்புவார்கள்‌. 


எசே 30:12. அப்பெ. நான்‌ 
நதிகளை: வற்றிப்போகப்பண்ணி, 
தேசத்தைத்‌ துஷ்டர்களின்‌ கையிலே 
விற்று, தேசத்தையும்‌ அதிலுன்ன 
யாவையும்‌ அத்திய தேசத்தாரின்‌ 
கையால்‌ ஙாழாக்கிப்போடுவேன்‌; 
கர்த்தராகிய நாண்‌ இதைச்‌ 
சொன்னேன்‌. 


எசே 30:18. கர்த்தராகிய ஆண்டவர்‌ 
சொல்லுகிறது என்னவென்றால்‌: 
நான்‌  நரகலான விக்கிரகங்களை 
அழித்து, 


எகிப்துதேசத்தில்‌ 
இரான்‌; நான்‌ 
பயமுண்டாக்கி, 


எகிப்துதேசத்தில்‌ 


எசே: 8014. பத்ரோசைப்‌ பாழாக்கி, 
சோவானிலே தீக்கொளுத்தி, 
நோபட்டணத்தில்‌ ஆக்கினைகளைச்‌. 
செய்து, 


எசே 80:15. எகிப்தின்‌ பெலனாகிய 
சீனின்மேல்‌ என்‌ உக்கிரத்தை ஊற்றி, 
நேோபட்டணத்தின்‌' ஏரானமான 
ஜனத்தைச்‌ சங்கரிப்பேன்‌.. 


எசே. 30:18. எகிப்தில்‌ 
தீக்கொள்ளுத்துவேன்‌; சீன்‌ மகா 
வேதனை அடையும்‌ நோபட்டணம்‌ 
தகர்த்து இடித்துபோகும்‌; நோப்புக்குத்‌ 
தினந்தோறும்‌ நெருக்கங்களுண்டாகும்‌. 


எசே 80:17. ஆவென்‌, பிபேசெத்‌ 
என்கிற பட்டணங்கவின்‌ வேலைக்காரர்‌ 
பட்டயத்தால்‌ விழுவார்கள்‌; 
அவைகளின்‌ குடிக்‌ சிறையிருப்புக்குப்‌ 
போவார்கள்‌. 


QOODNENS 
PUBLISHERS 


எசே 30:18. எகிப்தின்‌ நுகங்கனை 
நான்‌ முறிக்கும்போதும்‌, அதினுடைய 
பெலத்தின்‌ முக்கியம்‌ அதிலே 
ஓயும்போதூம்‌, மத்தாரம்‌ அதை மூடும்‌; 
தக்பானேசிலே பகல்‌ இருண்டுபோகும்‌; 
அதின்‌ குமாரத்திகள்‌ சிறைப்பட்டுப்‌. 
போவார்கள்‌. 


எசே 30:19. இப்படி எகிப்திலே 
தியாயத்தீர்ப்புகனைச்‌ செய்வேன்‌; 
அப்பொ: நான்‌ கர்த்தர்‌ என்று 
அறித்துகென்வார்கள்‌ என்கிறார்‌ என்று 
சொல்‌ என்றார்‌. 


எகிப்து தேசத்திற்கு 
தம்முடைய வார்த்தைகளைச்‌ 
எகிப்தின்‌ அழிவைப்பற்றிய 
முழுவதுமாய்‌ 
தத க அழிவு 
பூரணமாயிருக்கும்‌. 
பண்பும்‌. இரங்பிதாயிருக்கம்‌ 
தேசத்தின்‌. அழிவினால்‌ 
வருத்தமும்‌ துக்கமும்‌ உண்டாகும்‌. 
எகிப்து தேசத்திற்கு ஆபத்து நாள்‌ 
வருகிறது. "ஐயோ ஆபத்து நாள்‌ வருகிறது 
என்று அலறுங்கள்‌' என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. “நாள்‌ சமீபமாயிருக்கிறது: 
ஆம்‌, கர்த்தருடைய நாள்‌ சமீபமாயிருக்கிறது: 
அது. மந்தாரமான நாள்‌, அது 
புறஜாதிகளுக்கு வரும்‌ காலம்‌" (எசே 30:3) 
என்றும்‌ கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
எல்லாவற்றிற்கும்‌ ஒரு காலமுண்டு. எகிப்து 
தேசத்திற்கு ஒரு காலம்‌ இருந்ததுபோல, 
இப்போது கர்த்தர்‌ எகிப்தை அழிக்கும்‌ 


கர்த்தர்‌ 
விரோதமாக 

சொல்லுகிறார்‌. 
தீர்க்கதரிசனம்‌. 


தங்களுக்கு 

தங்களுக்கு 

தங்களை 

அண்டை 
தக்க ப்பு அழித்துப்போட்டார்கள்‌. 
இப்போது எகிப்திற்கு விரோதமாக. 
கர்த்தருடைய நாள்‌ வந்திருக்கிறது. அது 
சமீபமாயிருக்கிறது. இந்த நாள்‌ எகிப்திற்கு 
மந்தாரமான நாளாயிருக்கும்‌. இது இருள்‌ 
சூழ்ந்த  நாளாயிருக்கும்‌. புயல்காற்று 
வேகமாய்‌ வந்து அழித்துப்போடுவதுபோல, 
கர்த்தருடைய கோபம்‌ எகிப்திற்கு விரோதமாக 
வேகமாய்‌ வந்து, அந்த தேசத்தை 
அழித்துப்போடும்‌. 





எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


கர்த்தருடைய நாள்‌ 
வரும்‌ காலமாயிருக்கும்‌. புறஜாதிகள்‌ 
விக்கிரகங்களை ஆராதித்தார்கள்‌. தங்கள்‌ 
பிள்ளைகளை  தீக்கடக்கப்பண்ணினார்கள்‌. 


புறஜாதிகளுக்கு 


உண்டாயிருக்கும்‌: 
ஜனத்தைப்‌. பிடித்துக்கொண்டுபோவார்கள்‌. 
அதின்‌ அஸ்திபாரங்கள்‌ நிர்மூலமாக்கப்படும்‌ 
(எசே 30:4). 


பட்டயம்‌ எகிப்திலே வரும்போ, 
எத்தியோப்பியரும்‌, பூத்தியரும்‌, மூத்தியரும்‌, 
கலந்த கூட்டமாகிய அனைவரும்‌, கூபியரும்‌, 
உடன்புடிக்கைக்குள்ளான. தேசத்தின்‌ 
புத்திரரும்‌ அவர்களோடேகூடப்‌ பட்டயத்தால்‌ 
விழுவார்கள்‌ (எசே 30:5). 


எகிப்திலே பட்டயம்‌ ம்போ, 
எகிப்தை ஆதரிக்கிறவர்களும்‌ விழுவார்கள்‌ 
எகிப்தினுடைய பலத்தின்‌ முக்கியத்துவம்‌: 
தாழ்ந்துபோகும்‌. எகிப்திலே 
கொலையுண்கிறவர்கள்‌ விழும்போது 
எத்தியோப்பியாவிலே மகாவேதனை 
உண்டாயிருக்கும்‌ 


எகிப்து தேசத்திலே அதை ஆதரிக்கிற 
மற்ற தேசத்தாரும்‌ இருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
கவர்‌ க 


சார்ந்திருக்கிறார்கள்‌. 

எகிப்து 

கூட்டமாயிருக்கிறார்கள்‌. 

யூதாவிலும்‌ நேபுகாத்நேச்சாரின்‌ 
பட்டயத்திற்கு தப்பினவர்கள்கூட ப்‌ 
தேசத்திலே இருக்கிறார்கள்‌. 
கர்த்தருடைய உடன்படிக்கையின்‌ ஜனங்கள்‌. 
இவர்கள்‌ கர்த்தருடைய  கட்டளையைபீறி 
எகிப்து தேசத்திற்கு போனார்கள்‌. எகிப்து 
தேசம்‌ அழியும்போது. அந்த தேசத்திலிருக்கிற 
யூதாதேசத்தாரில்‌ மீதியானவர்களும்‌ 
அழிந்துபோவார்கள்‌. 


எகிப்து தேசத்திலிருக்கிற இஸ்ரவேல்‌ 
புத்திரரை கர்த்தர்‌, 
தேசத்தின்‌ 
என்று அழைக்கிறார்‌. 
பட்டயத்தால்‌ விழும்போது, 

அவர்களோடேகூட 


'உடன்படிக்கைக்குள்ளான. 
புத்திரர்‌" (எசே 30:5) 
எகிப்தியர்கள்‌ 
இவர்களும்‌ 

பட்டயத்தால்‌ விழுவார்கள்‌. 


“நீங்கள்‌ அந்தத்‌ தீர்க்கதரிசிகளுக்‌। 
புத்திரராயிருக்கிறிர்க 


ஆசீர்வதிக்கப்படும்‌ 
ஆபிரகாமுக்குச்‌' 
முன்னோர்களோடே 
உடன்படிக்கைக்கும்‌ 
(அப்‌ 3:25). 


புத்திரராயிருக்கிறீர்கள்‌" 


எகிப்திற்கு அழிவு வரும்போது, அதன்‌: 
இராணுவத்தை நம்பின எல்லோருக்கும்‌ அழிவு, 
வரும்‌. எகிப்தியர்‌ பட்டயத்தால்‌ விழும்போது, 
எகிப்தை ஆதரிக்கிறவர்களும்‌ பட்டயத்தால்‌ 
விழுவார்கள்‌. அவர்கள்‌ மிகதோல்முதல்‌. 
செவெனேவரைக்கும்‌ பட்டயத்தினால்‌ 
விழுவார்கள்‌ (எசே 30:6). அவர்கள்‌ 
பாழாய்ப்போன தேசங்களின்‌ நடுவிலே 
பாழாய்ப்போவார்கள்‌:  அவாந்தரமாக்கப்பட்ட 
பட்டணங்களில்‌ அவர்கள்‌ பட்டணங்களும்‌ 
அவாந்தரமாகும்‌ (எசே 30:7). 


கர்த்தர்‌ எகிப்திலே தீக்கொளுத்துவார்‌. 
அப்போது. எகிப்திற்கு துணை நின்ற 
யாவரும்‌ முறிக்கப்படுவார்கள்‌. அவர்கள்‌ 
அழியும்போது, இஸ்ரவேலின்‌ பரிசுத்தரே 
கர்த்தர்‌ என்று அறிந்துகொள்வார்கள்‌. 
(எசே 30:8). கர்த்தர்‌ பாபிலோன்‌ ராஜாவாகிய 
நேபுகாத்நேச்சாரைக்கொண்டு எகிப்தின்‌ 
சந்ததியை ஒழியப்பண்ணுவார்‌ (எசே 30:10). 

ர்‌... நிர்விசாரமான எத்தியோப்பியரை 
அந்நாளில்‌ 
தூதாட்கள்‌ 
எகிப்தின்‌ 
மகாவேதனை 
அதுபோலவே, 
நாளிலே, 
மகாவேதனை 
நாள்‌ இதோ 
என்று கர்த்தர்‌ 


கர்த்தருடைய கட்டளையினால்‌, 
கப்பல்களிலே போவார்கள்‌. 
நாளிலே, எகிப்தியருக்கு 
உண்டாயிருக்கும்‌. 
எத்தியோப்பியாவின்‌ 
எத்தியோப்பியருக்குள்ளே 
உண்டாயிருக்கும்‌. “அந்த 
வருகிறது" (எசே 30:9) 
சொல்லுகிறார்‌. 





எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


எகிப்து தேசத்தில்‌ நைல்‌ நதி பாய்ந்து 
ஓடுகிறது. இது பல கிளைகளாகப்‌ பிரிந்து 
எகிப்து தேசத்தை செழிப்படையச்‌ செய்கிறது. 
கர்த்தரோ எகிப்தின்‌ 
வற்றிப்போகப்பண்ணுவார்‌ (எசே 
கர்த்தர்‌ எ 
ஒழியப்பண்ணுவார்‌. ஜனம்‌ பெருத்த எகிப்து, 
தேசம்‌, ஜனமில்லாத வனாந்தரமாகும்‌. 
பாபிலோன்‌ ராஜாவாகிய 
நேபுகாத்நேச்சாரைக்கொண்டு, கர்த்தர்‌ 
எகிப்து தேசத்தை அழிப்பார்‌. 


நேபுகாத்நேச்சாரும்‌, 
ஜாதிகளில்‌ மகா 'பலசாலிகளான 
இவனுடைய ஜனங்களும்‌, எகிப்து தேசத்தை 
அழிப்பதற்காக வருவார்கள்‌. அவர்கள்‌ 
கர்த்தால்‌ ஏவப்பட்டு எகிப்திற்கு, 
விரோதமாக வருவார்கள்‌. அவர்கள்‌ தங்கள்‌ 
பட்டங்களை எகிப்துக்கு விரோதமாக 
உருவி, கொலையுண்டவர்களாலே தேசத்தை 
நிரப்புவார்கள்‌ (எசே 30:11. 


இவனோடேகூட 


கர்த்தர்‌ எகிப்‌, த்தைத்‌ 


து தேச 
துஷ்டர்களின்‌ கையிலே விற்றுப்போடுவார்‌ 
எகிப்து ள்‌ ee யாவையும்‌ 


அந்நிய 
பாழாக்கிப்போடுவார்‌ சச] 


எகிப்து நேசத்தில்‌ 
விக்கிரகங்கள்‌ இருக்கிறது. 
விக்கிரகாராதனைக்காரர்கள்‌. தங்களுடைய 
விக்கிரகங்கள்‌ குல்தேயரிடமிருந்து, 
தங்களைப்‌ பாதுகாக்கும்‌ என்று எகிப்தியர்கள்‌ 
நம்புகிறார்கள்‌. விக்கிரகங்களுக்கு 
ஜீவனில்லை. அவற்றிற்கு பெலனுமில்லை. 
எகிப்தியரின்‌ விக்கிரகங்கள்‌ அவர்களைப்‌ 
பாதுகாக்காது. 


கையால்‌. 


ஏராளமான 
எகிப்தியர்கள்‌ 


தேசத்தில்‌ ஒரு அதிபதியும்‌ இரான்‌. 


கர்த்தர்‌ எகிப்துதேசத்தில்‌ 
பயமுண்டாக்கி, பத்ரோசைப்‌ பாழாக்கி, 
சோவானிலே. தீக்கொளுத்தி, 
நோபட்டணத்தில்‌ ஆக்கினைகளைச்‌ செய்வார்‌. 
எகிப்தின்‌ பெலனாகிய சீனின்மேல்‌ கர்த்தர்‌ 
தம்முடைய உக்கிரத்தை ஊற்றி, 
நோபட்டணத்தின்‌ ஏராளமான ஜனத்தைச்‌ 
சங்கரிப்பார்‌ (எசே 3013-15). 


QOODNENS 
PUBLISHERS 


எகிப்தியரின்‌ விக்கிரகங்கள்‌ 
அவர்களுக்கு உதவி செய்யாது. எகிப்து 
தேசத்திலுள்ள நரகலான விக்கிரகங்களை 
கர்த்தர்‌ அழித்துப்போடுவார்‌. பார்வோனுடைய 
குடும்பத்தாரும்‌ எகிப்திற்கு 
ஆதரவாகமிருக்கமாட்டார்கள்‌. எகிப்து 
தேசத்திலே. பார்வோனின்‌ குடும்பத்தைச்‌ 
சேர்ந்த ஒரு அதிபதியும்‌ 
ஜீவனோடிருக்கமாட்டான்‌. “எகிப்து தேசத்தில்‌ 
ஒரு அதிபதியும்‌ இரான்‌" (எசே 3013) 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
தேசத்தார்‌ தங்கள்‌ 
சுயபராக்கிரமத்தையும்‌ 
தங்களுடைய 
யுத்தவீரர்களையும்‌ 
நம்புகிறார்கள்‌. கர்த்தரோ அவர்களுடைய 
நம்பிக்கையை அவமாக்கிப்போடுகிறார்‌. 
எகிப்து தேசத்திலே பயழுண்டாக்குகிறார்‌. 
தங்களுடைய  சுயபலத்தை நம்பிய 
எகிப்தியர்கள்‌ இப்போது பயந்து 
நடுங்குகிறார்கள்‌. 
கர்த்தர்‌ எகிப்தில்‌ தீக்கொள்ளுத்துவார்‌. 
சீன்‌ மகா வேதனை அடையும்‌: நோபட்டணம்‌ 
தகர்ந்து இடிந்துபோகும்‌:  நோப்புக்குத்‌ 
தினந்தோறும்‌ நெருக்கங்களுண்டாகும்‌. 
ஆவென்‌, பிபேசெத்‌ என்கிற பட்டணங்களின்‌ 
வேலைக்காரர்‌ பட்டயத்தால்‌ விழுவார்கள்‌; 
அவைகளின்‌ குடிகள்‌ சிறையிருப்புக்குப்‌ 
போவார்கள்‌ (எசே 30,1617), 


எகிப்து, 
சுயபலத்தையும்‌, 
நம்புகிறார்கள்‌. 
ஆயுதங்களையும்‌, 


பாதுகாப்பார்கள்‌ 
நம்புகிறார்கள்‌. 

எகிப்து தேசத்திலுள்ள குமாரர்களையும்‌ 
குமாரத்திகளையும்‌ சிறைப்பிடித்து தங்கள்‌ 
தேசத்திற்கு கொண்டு போகிறார்கள்‌. 


எகிப்தின்‌ நுகங்களை 
அதினுடைய பெலத்தின்‌ 
முக்கியத்துவம்‌ அதிலே ஓயும்‌. மந்தாரம்‌ அதை 
மூடும்‌. தக்பானேசிலே பகல்‌ இருண்டு 
போகும்‌. அதின்‌ குமாரரும்‌, குமாரத்திகளும்‌ 
சிறைப்பட்டுப்போவதினால்‌, அவர்களுடைய 
வருங்காலத்து நம்பிக்கையும்‌ அற்றுப்போகும்‌. 
கல்தேயர்கள்‌ எகிப்தியரை 
கொள்ளையிடும்போது, அவர்களுடைய 
நம்பிக்கைகளையும்‌ கொள்ளையிடுகிறார்கள்‌. 





எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


கர்த்தர்‌ எகிப்திலே தீக்கொளுத்துகிறார்‌. 
எகிப்தியருக்கு துணை நின்ற யாவரையும்‌ 
முறித்துப்போடுகிறார்‌ (எசே 30:8) பாபிலோன்‌ 
ராஜாவும்‌ அவனுடைய சேனையும்‌ எகிப்து 
தேசத்திற்கு விரோதமாக வருகிறார்கள்‌. 
கர்த்தர்‌ பாபிலோன்‌ ராஜாவாகிய 
நேபுகாத்நேச்சாரை, தம்முடைய கருவியாகப்‌ 
பயன்படுத்தி, எகிப்து தேசத்தை 
அழித்துப்போடுகிறார்‌. எகிப்தின்‌ சந்ததியை 
ஒழியப்பண்ணுகிறார்‌. 
பாபிலோன்‌. ராஜா இஸ்ர 
விரோதமாக யுத்தம்பண்ண வந்த 
எகிப்தியர்கள்‌ இஸ்ரவேலை பாதுகாக்கும்‌ 
பொறுப்பை ஏற்றுக்கொண்டார்கள்‌. ஆனால்‌ 
இப்போதோ எகிப்தியர்களால்‌, 
பாதுகாத்துக்கொள்ள 
கல்தேயர்கள்‌ எகிப்து, 
எல்லா பகுதிகளையும்‌ 
நாசம்பண்‌ ஹுகிறார்கள்‌. எகிப்தின்‌ 
பட்டணங்கள்‌ தூரத்திலிருந்தாலும்‌, அவை 
அரணிப்பாயிருந்தாலும்‌, கல்தேயர்‌ 
எல்லாவற்றையும்‌ சர்வநாசம்பண்ணுகிறார்கள்‌. 
குல்தேயரின்‌ பட்டயம்‌ எகிப்து தேசத்தின்‌ 
வழியாக கடந்து வருகிறது. 


எகிப்து தேசத்திலே. 
அழித்துப்போட்ட பல 
பெயர்கள்‌ 


கல்தேயர்‌ 
பட்டணங்களின்‌ 
இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. 
அவையாவன: பத்ரோஸ்‌, சோவான்‌, நோ, 


சீன்‌, நோய்‌,  ஆவென்‌, பிபேசெத்‌, 
தக்பானேஸ்‌ என்பனவாகும்‌ (எசே 30:14458). 
கல்தேயர்‌ இந்தப்‌ பட்டணங்களையெல்லாம்‌ 
பாழாக்கிப்போடுகிறார்கள்‌. கர்த்தர்‌ எகிப்தின்‌ 
நுகங்களை முறிக்கிறார்‌ எகிப்து 
தேசத்தினுடைய பட்டணங்கள்‌ 
அழிந்துபோகும்போது, அதினுடைய பலத்தின்‌ 
முக்கியத்துவமும்‌, அழிந்துபோகிறது. 


கர்த்தர்‌ எகிப்து 
நியாயத்தீர்ப்புகளைச்‌ செய்கிறார்‌. 
a 


தேசத்திலே. 
கல்தேயர்‌ 
பிரவேசிக்கும்‌ 
எகிப்திரில்‌ அநேகர்‌ 
தூரதேசங்களிலிருக்கிறார்கள்‌. 
நேபுகாத்நேச்சார்‌ எகிப்து தேசத்தின்‌ 
பட்டணங்களை அழிக்கும்போது, 
எகிப்தியர்கள்‌ எங்கே 
அவர்களும்‌ எகிப்திற்காக ப்‌ 
புலம்புகிறார்கள்‌. எகிப்தியரின்‌ புலம்பலில்‌ 
அவர்களும்‌ பங்குபெறுகிறார்கள்‌. 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ எகிப்திலே நியாயந்தீர்த்து, 
தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார்‌. 
தங்கள்‌ தேசம்‌ நியாயந்தீர்க்கப்படும்போது, 
இஸ்ரவேலின்‌ தேவனே சர்வவல்லமையுள்ள 
கர்த்தர்‌ என்பதை எகிப்தியர்கள்‌ 
அறிந்துகொள்கிறார்கள்‌ (எசே 30:19), 


எகிப்தின்‌ ராஜாவாகிய 
பார்வோன்‌ எசே 30:20-26 


எசே 30:20, பதினோராம்‌ வருஷம்‌ 
முதலாம்‌ மாதம்‌ ஏழாத்தேதியிலே, 
கர்த்தருடைய வார்த்தை எனக்கு 
உண்டாகி, அவர்‌: 


எசே 30:21. மனுபுத்திரனே, எகிப்தின்‌: 
ராஜாவாகிய பார்வோனுடைய 
புயத்தை முறித்துப்போடுவேன்‌; இதோ, 
அது குணமாகத்தக்கதாகக்‌ 
கட்டப்படுவதில்லை; அது 
பட்டயத்தைப்‌ யிடிக்கத்தக்க 
பெலனை அடையும்படி 
யபத்தைவைத்துக்‌ கட்டப்படுவதுமில்லை. 


எசே: 30:22. ஆகையால்‌ கர்த்தராகிய 
ஆண்டவர்‌ சொல்லுகிறது 
என்னவென்றால்‌. இதோ, நாண்‌ 
எகிப்தின்‌ ராஜாவாகிய பார்வோனுக்கு 
விரோதமாக வந்து, பெலனுன்னதும்‌ 
முதிந்ததூமாகிய அவனுடைய 
புயங்கனை முறித்தூப்போடுவேன்‌; 
பட்டயத்தை நான்‌ அவன்‌ கையிலிருந்து 
விழப்பண்ணி, 


எசே. 90:28. 
ஜாதிகளுக்குன்னே 
அவர்களை 
தூற்றிவிடுவேன்‌.. 


எசே 90:24. பாபிலோன்‌ ராஜாவின்‌. 
புயங்கனைப்‌ பெலப்படுத்தி, அவண்‌: 
கையிலே என்‌ பட்டயத்தைக்‌ 
கொடுத்து, பார்வோனின்‌ புயங்கனை 
முதித்துவிடுவேன்‌; அப்பொழுது அவன்‌: 
கொலையுண்கிறவன்‌ தவிக்கிறதுபோல 
அவனுக்கு முன்பாகத்‌ தவிப்பான்‌. 


எகிப்தியரை 
சிதறடித்து, 
தேசங்களில்‌ 





எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


எசே 30:25. பாபிலோன்‌ ராஜாவின்‌ 
புயங்கனைப்‌ பெலப்படுத்துவேன்‌; 
பார்வோனின்‌. புயங்களோ 
விழுத்துபோம்‌; என்‌ பட்டயத்தை நான்‌. 
பாபிலோன்‌ ராஜாவின்‌ கையில்‌ 
கொடுக்கும்போதும்‌, அவன்‌ அதை 
எகிப்துதேசத்தின்மேல்‌ தீட்டும்போதும்‌, 
நான்‌ கர்த்தர்‌ என்று 
அறித்துகொள்வார்கள்‌.. 


எசே 80:26. 

ஜாதிகளுக்குன்னே சிதறடித்து, 

அவர்களை தேசங்களில்‌ 

தூற்றிப்போடுவேன்‌; அப்பொழுது நான்‌ 

கர்த்தர்‌ என்று அறித்துகொன்வார்கள்‌. 
எகிப்து 


தேசத்தின்‌ 
குறைந்துபோகும்‌. கல்தேயர்கள்‌ 
எருசலேமுக்கு விரோதமாக முற்றிக்கைப்‌ 
போட்டிருக்கிறார்கள்‌. அப்போது எகிப்தின்‌ 
சேனைகள்‌, இஸ்ரவேல்‌ வம்சத்தாருக்கு 
உதவியாக, 
போகிறார்கள்‌ 
முறித்துப்போடுவதற்காக 
குல்தேயர்மீது யுத்தம்பண்ணப்போகிறார்கள்‌. 
ஆனால்‌ எகிப்தியரின்‌ முயற்சிகள்‌ 
சித்திக்கவில்லை. அவர்கள்‌ தங்கள்‌ 
நோக்கத்தை நிறைவேற்றாமலேயே எகிப்து, 
தேசத்திற்கு திரும்பி வருகிறார்கள்‌. 


இந்தக்‌ காலத்தில்‌ எகிப்துதேசத்திற்கு 
விரோதமாக கர்த்தருடைய வார்த்தை 
உண்டாயிற்று, பதினொராம்‌ 
முதலாம்‌ மாதம்‌ ஏழாம்‌ 
கர்த்தருடைய வார்த்தை 
உண்டாயிற்று. 

எகிப்தின்‌ ராஜாவாகிய பார்வோன்‌. 
பலவீனமடைவான்‌. கர்த்தர்‌ பார்வோனுடைய 
புயத்தை முறித்துப்போடுவார்‌. பாபிலோன்‌. 
ராஜா கர்கேமிசில்‌ எகிப்தின்‌ ராஜாவாகிய, 
பார்வோன்நேகோவுக்கு விரோதமாக. 
யுத்தம்பண்ண வந்தபோது எகிப்தின்‌ ஒரு 
புயம்‌ முறிந்துபோயிற்று. 


நான்‌ எகிப்தியரை 


பெலன்‌ 


எகிப்தைக்குறித்தும்‌, ஜப்பிராத்து 
நதியண்டையிலே கர்கேமிசிலே இருந்ததும்‌ 
பாபிலோன்‌ ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார்‌, 
யோசியாவின்‌ குமாரனாகிய மயோயாக்கீம்‌ 
என்னும்‌ யூதா ராஜாவின்‌ நாலாம்‌ 

த்‌ முறிய அடித்ததுமான 
எகிப்து 


என்னப்பட்ட 


என்னவென்றால்‌: 

பரிசைகளையும்‌ 
ஆயத்தம்பண்ணி, யுத்தத்துக்கு வாருங்கள்‌” 
(எரே 46:2,3). 


எகிப்தின்‌ 

தன்‌ தேசத்திலிருந்து புறப்பட்டு வரவில்லை; 
எகிப்தின்‌ நதிதுவக்கி ஜபிராத்து நதிமட்டும்‌ 
எகிப்தின்‌ ராஜாவுக்கு இருந்த யாவையும்‌ 
பாபிலோன்‌ ராஜா  பிடித்திருந்தான்‌" 
(2இராஜா 24:7). 


எகிப்து தேசத்தின்‌ இருதயமும்‌ 
பிடரியும்‌ * மறிந்துபோவதற்கு முன்பாக, 
அவர்களுடைய புயம்‌ முறிந்துபோகிறது. 
கர்த்தரே எகிப்தின்‌ 
பார்வோனுடைய 
முறித்துப்போடுகிறார்‌ 
குணமாகதக்கதாக ட்‌ 
முறிந்துபோன புயத்தினால்‌ பட்டயத்தைப்‌ 
பிடிக்க முடியாது. இந்தப்‌ புயத்தை பத்தை 
வைத்து கட்டவும்‌ முடியாது. இது மறுபடியும்‌ 
பட்டயத்தைப்‌ பிடிக்கத்தக்கதாக 
பெலனடையாது (எசே 30:22). 


கர்த்தர்‌ எகிப்தின்‌ ராஜாவாகிய 
பார்வோனுடைய புயத்தை  மறுபியுமாக 
முறித்துப்போடுகிறார்‌. கர்த்தர்‌ ஏற்கெனவே 
அவனுடைய ஒரு புயத்தை மாத்திரம்‌ 
முறித்தார்‌. இப்போதோ பார்வோனுடைய 
இரண்டு புயங்களையும்‌ முறித்துப்போடுகிறார்‌. 
கர்த்தர்‌ எகிப்தின்‌ ராஜாவாகிய பார்வோனுக்கு 
விரோதமாக. வருகிறார்‌. அவனுடைய 
புயங்களில்‌ ஒன்று முறிந்ததாகயிருந்தாலும்‌, 
மற்றொரு புயம்‌ முறியாமல்‌ 
பெலனுள்ளதாகமிருக்கிறது. கர்த்தரோ 
இப்போது, பார்வோனுடைய இரண்டு 
புயங்களையும்‌ முறித்துப்போடுகிறார்‌. 


ராஜா அப்புறம்‌ 





எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


கர்த்தர்‌ பார்வோனுடைய கையிலிருந்து 
பட்டயத்தை விழப்பண்ணுகிறார்‌. எகிப்தியரை 
ஜாதிகளுக்குள்ளே சிதறடிக்கிறார்‌. அவர்களை 
தேசங்களில்‌ தூற்றிவிடுகிறார்‌. எகிப்தின்‌ 
ராஜாவாகிய பார்வோன்‌, பாபிலோன்‌ 
ராஜாவையும்‌, அவனுடைய சேனையையும்‌: 
பார்த்து பயப்படுகிறான்‌. கல்தேயர்‌ மூலமாய்‌ 
தனக்கு வரப்போகும்‌ ஆபத்தை நினைத்து 
கலங்குகிறான்‌. அவனுடைய ஆவி 
அவனுக்குள்‌ முறிந்துபோயிற்று. எகிப்தின்‌ 
ராஜாவாகிய பார்வோன்‌ காயம்பட்டவன்‌ 
பெருமூச்‌ சுவிடுவதுபோல,  பெருமூச்சுவிட்டு 

கிறான்‌. கொலையுண்கிறவன்‌ 

க்கிறதுபோல, பார்வோன்‌ 
நேபுகாத்நேச்சாருக்கு முன்பாக தவிக்கிறான்‌. 


கர்த்தர்‌ பாபிலோன்‌ ராஜாவின்‌ 
புயங்களைப்‌ பெலப்படுத்துகிறார்‌. அவனுடைய 
கையிலே டைய பட்டயத்தைக்‌ 
கொடுக்கிறார்‌. கர்த்தர்‌ பாபிலோன்‌ ராஜாவை 

பயன்படுத்தி, 


பயங்களை 
முறித்தப்போடுகிறார்‌. அதே வேளையில்‌ 
கர்த்தர்‌ பாபிலோன்‌ ராஜாவின்‌ புயங்களைப்‌ 
பெலப்படுத்துகிறார்‌. பார்வோனின்‌ 
புயங்களோ விழுந்துபோகும்‌. 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ தம்முடைய பட்டயத்தை எகிப்து 


எகிப்திலே நியாயத்தீர்ப்புகளைச்‌ 

அப்போது இஸ்ரவேலின்‌ 
பரிசுத்தரே தேவனாகிய கர்த்தர்‌ என்பதை 
எகிப்து தேசத்தார்‌ அறிந்துகொள்வார்கள்‌. 
எகிப்நியரை ஜாதிகளுக்குள்‌ 
சிதறடிப்பார்‌. அவர்களை தேசங்களில்‌: 
தூக்கிப்போடுவார்‌. கர்த்தர்‌ சொல்லுகிற 
இந்த வாக்கியம்‌ மறுபடியும்‌ மறுபடியுமாகச்‌ 
சொல்லப்படுகிறது. (எசே 30:23,26). 


பார்வோனின்‌ புயங்களை முறித்துப்போடுகிற 
கர்த்தர்‌, பாபிலோன்‌ ராஜாவின்‌ புயங்களை 


வம்‌ செய்கிறார்‌. இந்த 
மறுபடியும்‌ மறுபடியுமாகச்‌: 


கர்த்தர்‌ 


பெலப்படுத்த 
வாக்கியமும்‌ 
சொல்லப்படுகிறது (எசே 30:24,25). 





எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


கர்த்தர்‌... எகிப்து தேசத்திற்கு 
விரோதமாக தம்முடைய வார்த்தைகளை 
தொடர்ந்து வெளிப்படுத்துகிறார்‌. பார்வோன்‌ 
மனமேட்டிமையிலிருக்கிறான்‌ அவனைத்‌ 
தாழ்த்துவது கர்த்தருக்கு சித்தமாயிற்று. 
பார்வோன்‌ தன்னுடைய இருதயத்தின்‌ 
பெருமையினாலும்‌ அகந்தையினாலும்‌. 
கர்த்தருடைய இஸ்ரவேல்‌ ஜனங்களுக்கு, 
தீங்கு செய்கிறான்‌ 


எகிப்து தேசம்‌ இப்போது 
பெலனுள்ளதாயிருக்கிறது. தனக்கு 
விரோதமாக யாரும்‌ யுத்தம்பண்ணி ஜெயிக்க. 
முடியாது. என்று பார்வோன்‌ 
இறுமாப்பாமிருக்கிறான்‌. தான்‌ 


எதுவேண்டுமானாலும்‌ செய்துகொள்ளலாம்‌ 
செய்கைகளைக்‌ 


என்றும்‌, தன்னுடைய 
குறித்து, தான்‌ யாருக்கும்‌ 
ஒப்புவிக்கவேண்டிய அவசியம்‌ 
என்றும்‌ பார்வோன்‌ 
சொல்லுகிறான்‌. 


கர்த்தர்‌ எசேக்கியேல்‌ தீர்க்கதரிசி 
மூலமாய்‌. பார்வோனுக்கு தம்முடைய 
வார்த்தைகளைச்‌ சொல்லுகிறார்‌. 
பார்வோனின்‌ தப்பிதத்களை அவனுக்கு 
உணர்த்துவதற்கு, கர்த்தர்‌ அசீரியாவின்‌ 
ராஜாவை எடுத்துக்காட்டாகச்‌ சொல்லுகிறார்‌. 
நினிவே அசீரியாவின்‌ தலைநகரம்‌. 


அசீரியாவின்‌ ராஜா 

பெலமிக்கவனாயிருந்தான்‌. அசீரிய ராஜ்யம்‌ 

விஸ்தாரமாய்ப்‌ பரவியிருந்தது (எசே 31:3-9). 

ள்‌ தன்‌ இருதயத்தில்‌. 

மனமேட்டிமையுடனும்‌ 

எசே 3120) அசீரியாவின்‌ 

ராஜாவுக்கு அழிவு உண்டாயிற்று. அசீரிய 

நேசத்தின்‌ வீழ்ச்சியைப்பற்றி இங்கு 

விரிவாகச்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
(எசே 310147). 


QOODNENS 
PUBLISHERS 


ராஜாவைப்போலவே, 
பார்வோனும்‌ 
பெருமையும்‌ 
ராஜாவுக்கு 
எகிப்தின்‌ ராஜாவுக்கும்‌. 
அழிவு வரும்‌ (எசே 3:18) 


அசீரியரின்‌ செழிப்பு 
எசே: 31:1-9 


எசே 811.) பதினோராம்‌. 
மூன்றாம்‌ மாதம்‌ முதகாத்தேதியிலே 
கர்த்தநுடைய வார்த்தை எனக்கு 
உண்டாகி, அவர்‌: 


எசே 31:2. மனுபுத்திரனே, எகிப்தின்‌ 
ராஜாவாகிய பார்வோனோடும்‌ 
அவனுடைய திரனான ஜனத்தோடும்‌ நீ 
சொல்லவேண்டியது என்னவென்றால்‌: 
நீ உன்‌ மகத்துவத்திலே யாருக்கு 
ஒப்பாயிருக்கிறாய்‌?' 


எசே 318, இதே, 
லீபனோனிலே 
கொப்புகனோடும்‌, திழலிடும்‌ 
'தழைகளோடும்‌, வளர்ந்தோங்கிய 
கேதுரு விருட்சமாயிருந்தான்‌; அதின்‌ 
கிளைகளின்‌ தழைகளுக்குள்னே அதின்‌ 
துனிக்கொழுத்து உயர்ந்திருந்தது. 


எசே 31:4. தண்ணீர்கள்‌ அதைப்‌ 
பெரிதும்‌, ஆழம்‌ அதை உயர்த்தியும்‌ 
ஆக்கின; அதின்‌ ஆறுகள்‌ அதின்‌ 
அடிமரத்தைச்‌ சுற்றிலும்‌ ஓடின; தன்‌: 
நீர்க்கால்கனை. வெளியின்‌ 
'விருட்கங்களுக்கெல்லாம்‌ பாயவிட்டது. 


அசிரியன்‌: 
அலங்காரக்‌ 


எசே 31:5. ஆகையால்‌ வெளியின்‌ ௪௧. 
விருட்சங்களிலும்‌ அது மிகவும்‌ 
உயர்ந்தது; அது துளிர்விடுகையில்‌ 
திரளான தண்ணீரினால்‌ அதின்‌ 
கிளைகள்‌ பெருகி, அதின்‌ கொ்புகள்‌ 
'தீனமாயின. 


எசே 816. அதின்‌ கொப்புகளில்‌ 
ஆகாயத்தின்‌. பறவைகளெல்லாம்‌ 
கூடுகட்டின; அதின்‌ கொப்புகவின்கீழ்‌ 
மிருகங்னெல்லாம்‌ 

பெரிதான 

அதின்‌ நிழலிலே. 





i= FTE 
TT 


யாத்‌ 89:24. அப்பொழுது நான்‌: 
பொன்னுடைமை உடையவர்கள்‌ 
எவர்களோ அவர்கள்‌ அதைக்‌ கழற்றித்‌ 
தரக்கடவர்கள்‌ என்றேன்‌; அவர்கள்‌ 
அப்படியே செய்தார்கள்‌; அதை 
அக்கினியிலே. போட்டேன்‌, 
அதிலிருந்து இரத்தக்‌ கன்றுக்குட்டி 
வந்தது என்றான்‌. 


மோசே தன்னுடைய கோபத்தை 
இஸ்ரவேல்‌ புத்திரருடைய பாவத்தின்‌ மீது 
முதலாவதாக காண்பிக்கிறார்‌. மோசே 
கோபமூண்வராகி தன்‌ கையிலுள்ள 
சாட்சிப்லகைகளை  உடைத்துப்போடுகிறார்‌. 
அவர்கள்‌ உண்டுபண்ணின 
பொன்கன்றுக்குட்டியை அக்கினியில்‌ 
சுட்டெரித்துப்போடுகிறார்‌. இப்போது 
மோசேயின்‌ கோபம்‌, கர்த்தருக்கு 
விரோதமாகப்‌ பாவம்‌ செய்த இஸ்ரவேல்‌ 
பத்திரரமீது திரும்புகிறது. பாலிகள்‌ தங்கள்‌ 
பாவங்களைக்‌ குறித்து கணக்கு. 
ஒப்புவிக்கவேண்டும்‌. மோசே கர்த்தருடைய 
பிரதிநிதியாக இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
முன்பாக நிற்கிறார்‌. அவர்கள்‌ தங்கள்‌ 
பாவங்களைக்‌ குறித்து கர்த்தருக்கு கணக்கு 
ஒப்புவிப்பதுபோல, மோசேக்கும்‌ கணக்கு 
ஒப்புவிக்கவேண்டும்‌. 


மோசே இஸ்ரவேல்‌ 
பாவங்களை விசாரிக்கிறார்‌ 


பத்திரரின்‌ 
அவர்‌ 
பாவத்தைப்பற்றியவிசாரணையை முதலாவதாக 


ஆரோனிடத்தில்‌ ஆரம்பிக்கிறார்‌. கர்த்தர்‌ 
ஏதேன்‌ தோட்டத்திலே பாவத்தைக்‌ குறித்து, 
ஆதாமிடத்தில்‌ முதலவதாக 
விசாரித்ததுபோல, மோசே ஆரோனிடத்தில்‌ 
முதலாவதாக விசாரிக்கிறார்‌ 


ஆரோன்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு: 
தலைவராயிருக்கிறார்‌. அவர்‌ முதலாவதாக 
பாவம்‌ செய்யவில்லை. இஸ்ரவேல்‌ புத்திரரே 
முதலாவதாக. பாவம்‌ செய்தவர்கள்‌ 
மீறுதல்‌ இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ மத்தியிலே 
ஆரம்பமாயிற்று, இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
ஆரோனிடத்தில்‌, “நீர்‌ எழுந்து எங்களுக்கு 
முன்‌ செல்லும்‌ தெய்வங்களை எங்களுக்காக 
உண்டுபண்ணும்‌” (யாத்‌ 328) என்று 
கேட்டார்கள்‌. ஆரோன்‌ அவர்களுக்கு. 
ஆவிக்குரிய தலைவர்‌. அவர்‌ ஆரம்பத்திலேயே 
இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ வேண்டுகோளை 
நிராகரித்திருக்கவேண்டும்‌. அவர்களுக்கு 
ஆவிக்குரிய ஆலோசனைகளைச்‌ சொல்லி, 
அவர்கள்‌ பாவம்‌ செய்யாதவாறு அவர்களை 
தடுத்து நிறுத்தியிருக்கவேண்டும்‌. 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


ஆனால்‌... ஆரோன்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரரை பாவம்‌ செய்வதிலிருந்து தடுப்பதற்கு 
பதிலாக, அவர்களுக்கு ஒரு 
பொன்கன்றுக்குட்டியை 
வார்ப்பித்துக்கொடுத்து. அவர்களுடைய 
விக்கிரகாராதனைக்கு துணைபோகிறார்‌. 
இதனால்‌ மோசே ஆரோன்மீது கோபப்பட்டு, 
அவரை முதலாவதாக விசாரிக்கிறார்‌. 


மோசே ஆரோனை நோக்கி, “நீ இந்த 
ஜனங்கள்மேல்‌ இந்தப்‌ பெரும்பாதகத்தைச்‌ 
சுமத்துகிறதற்கு, இவர்கள்‌ உனக்கு என்ன 
செய்தார்கள்‌" (யாத்‌ 32:21) என்று கேட்கிறார்‌. 
மோசே ஆரோனை நீதியாகவம்‌ 
நியாயமாகவும்‌ கடிந்துகொள்கிறார்‌. ஆரோன்‌ 
தன்னுடைய பாவத்தினால்‌ 
அழிந்துபோகக்கூடாது. அவர்‌ தன்னுடைய 
பாவத்திற்கு மனந்திரும்ப வேண்டும்‌. 
ஆரோன்‌... தேவனுடைய கிருபையை 
இழந்துபோகக்கூடாது. ஆரோன்‌ தன்னுடைய 
பாவத்தை உணர்ந்து, கர்த்தருக்கு முன்பாக 
தன்னைத்‌: தாழ்த்தி, தன்னுடைய 
பாவங்களுக்கு மனந்திரும்பவேண்டும்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ பாவங்களுக்கு 
ஆரோன்‌ பொறுப்பானவர்‌. ஆரோன்‌ 
தன்னுடைய ஸ்தானத்தில்‌ ஸ்திரமாக இருந்து, 
விக்கிரகாராதனையைத்‌ தடுத்திருக்க 
வேண்டும்‌. ஜனங்களுடைய பேச்சைக்‌ கேட்டு, 
ஆரோன்‌ அவர்கள்‌ சொன்னதையெல்லாம்‌ 
செய்கிறார்‌. தேவனுடைய சித்தத்தை 
நிறைவேற்றுவதற்குப்‌ பதிலாக ஜனங்களுடைய 
ஆசையைப்‌ பூர்த்தி செய்கிறார்‌ (யாத்‌ 
32:22-23). கன்றுக்குட்டி தானாக வந்தது 
என்று பொய்கூறுகிறார்‌ (யாத்‌ 32:24) 


ரோன்‌. டய பாவத்‌ 

Mo ப்‌ 
அவரை நோக்கி, “நீ இந்த ஜனங்கள்மேல்‌ 
இந்த பெரும்பாதகத்தை சுமத்தினாய்‌” 
என்று சொல்லி அவரைக்‌ குற்றப்படுத்துகிறார்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனங்களே பாவம்‌ செய்வதற்கு 
முதலாவதாக “ முன்வந்தவர்கள்‌. ஆனால்‌ 
மோசேயோ இஸ்ரவேல்‌  புத்திரரின்‌ 
பாவத்தை, ஆரோனிடத்தில்‌ விசாரிக்கிறார்‌. 
ஆரோன்‌ இஸ்ரவேல்‌ ஜனங்கள்மேல்‌ இந்தப்‌ 
பெரும்பாதகத்தை சுமத்தியதாக அவரைக்‌ 
குற்றப்படுத்துகிறார்‌. 





எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


எசே. 
திரனா 

இருந்ததினால்‌ 

செழிப்பினாலூம்‌ தன்‌ கெப்புகளின்‌ 
நீனத்தினாலும்‌ அலங்காரமாயிருத்தது.. 


எசே 31:8. தேவனுடைய வனத்திலுன்ன 
கேதுருக்கன்‌. அதை 
மழைக்கக்கூடாதிருத்தது; தேவதாரு 
விருட்சங்கள்‌ அதின்‌ கொப்புகளுக்குச்‌. 
சமானமல்ல; அர்மோன்‌ மரங்கன்‌ அதின்‌ 
கிளைகளுக்கு நிகரல்லஷ தேவனுடைய 
வனத்திஜுன்ன ஒரு விருட்சமும்‌ 
அலங்காரத்திலே அதற்கு ஒப்பல்ல.. 


எசே 31:9, அதின்‌ கிளைகளின்‌ 
திரனினால்‌ அதை அலங்கரித்தேன்‌; 
தேவனுடைய வனமாகிய ஏதேனின்‌ 
விருட்சங்களெல்லாம்‌. அதின்பேரில்‌ 
பொறாமைகொண்டன.. 


கர்த்தருடைய வார்த்தை பதினோராம்‌ 
வருஷம்‌ மூன்றாம்‌ மாதம்‌ முதலாந்தேதியிலே 
எசேக்கியேலுக்கு உண்டாயிற்று. கல்தேயர்‌ 
எருசலேம்‌ நகரத்தைப்‌ பிடிப்பதற்கு ஒரு 
மாதத்திற்கு முன்பு, இந்த வார்த்தை 
எசேக்கியேலுக்கு கர்த்தரிடத்திலிருந்து 
உண்டாயிற்று. கர்த்தருடைய ஜனம்‌ மிகுந்த 
வேதனையிலும்‌ துக்கத்திலும்‌ இருக்கிறார்கள்‌. 
நத்தளிப்பின்‌ பாத்திரம்‌ எருசலேமின்‌ 
குடிகளுக்கு குடிக்கக்‌ 
கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்தப்‌ பாத்திரம்‌ 
ஒவ்வொரு தேசமாக சுற்றி 
வருகிறது. எல்லா... தேசத்தாரும்‌ 
கர்த்தருடைய தத்தளிப்பின்‌ பாத்திரத்தில்‌ 
பானம்பண்‌ ணுகிறார்கள்‌. 


கல்தேயர்கள்‌ எருசலேமை 
முற்றிக்கையிட்டிருக்கிறார்கள்‌. நகரத்திற்குள்‌ 
பஞ்சமும்‌ கொள்ளைநோயும்‌ உண்டாயிற்று. 
ஜனங்கள்‌ மிகுந்த வேதனைகளையும்‌, 
உபத்திரவங்களையும்‌ அனுபவிக்கிறார்கள்‌. 
கர்த்தர்‌ இப்போது, தம்முடைய 
உபத்திரவத்தின்‌ பாத்திரத்தை, 
யூதாவம்சத்தார்‌ கையிலிருந்து எடுத்து. 
அவர்களை வெறுத்த, விரோதித்த 
ஜாதிகளின்‌ கைளில்‌ கொடுக்கிறார்‌. 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தராகிய உன்‌ ஆண்டவரும்‌ 


தம்முடைய ஜனத்துக்காக வழக்காடப்போகிற 


கடந்துபோகும்படிக்குக்‌ 
கடந்து 
சோகிறவர்களுக்கு நீ உன்‌ முதுகைத்‌ 
தரையும்‌ வீநியுமாக்கும்டிூ உன்னைச்‌ 
சஞ்சலப்படுத்தினவர்களின்‌ கையில்‌ அதைக்‌ 
கொடுப்பேன்‌ என்றார்‌" (ஏசா 51:22,23). 
எசேக்கியேல்‌ எகிப்தின்‌ ராஜாவாகிய 
பார்வோனோடும்‌ அவனுடைய திரளான 
ஜனத்தோடும்‌ கர்த்தருடைய வார்த்தையைச்‌ 
சொல்லவேண்டும்‌. எகிப்தின்‌ ராஜா 
மனமேட்டிமையோடும்‌, இருதயத்தில்‌ 
பெருமையோடும்‌ இருக்கிறான்‌. பெலத்திலும்‌, 
மகிமையிலும்‌.. மகத்துவத்திலும்‌, 
ஐசுவரியத்திலும்‌ ஒப்பானவன்‌ 
ஒருவருமில்லை. என்று 
நினைத்துக்கொண்டிருக்கிறான்‌. இருதயத்தில்‌ 
பெருமையுள்ளவர்களுக்கு அழிவு வரும்‌, 
அழிவுக்கு முன்னானது அகந்தை. 


தனக்கு. 


எச்சரிப்படையவேண்டும்‌. 
பெருமையினிமித்தமாக 

அழிந்துபோகும்போது.. நாம்‌ எச்சரிப்படைந்ு 
நம்மிடத்திலிருக்கிற பெருமை: 
நீக்கிப்போடவேண்டும்‌. நாம்‌ இப்போது 
நின்றுகொண்டிருந்தாலும்‌, விழுந்து 
விடாதவாறு எச்சரிப்பாமிருக்கவேண்டும்‌. 
நமக்கும்‌ ஆபத்து வருவதற்கு வாய்ப்புள்ளது. 


எகிப்தின்‌ ராஜாவாகிய பார்வோனோ, 
மனமேட்டிமையோடிருக்கிறான்‌. தன்னுடைய 
மகத்துவத்தில்‌, தனக்கு ஒப்பானவன்‌: 
ஒருவருமில்லை என்று தனக்குத்தானே 
நினைத்துக்கொள்கிறான்‌. கர்த்தருடைய 
வார்த்தை பார்வோனுக்கு விரோதமாக 
வருகிறது. எசேக்கியேல்‌ எகிப்தின்‌ 
ராஜாவாகிய பார்வோனோடும்‌ அவனுடைய 
திரளான ஜனத்தோடும்‌, கர்த்தருடைய 
வார்த்தைகளைச்‌ சொல்லும்போது, 
அசீரியரின்‌ ராஜாவாகிய  சனகெரிப்பை, 
அவர்களுக்கு எடுத்துக்காட்டாகச்‌ 
சொல்லுகிறார்‌. 





BALWETHER 
பரபர 


எகிப்து தேசத்தைப்போலவே அசீரிய 
தேசமும்‌ பெலமுள்ளதாயும்‌, 
பன்‌ இருந்தது. அசீரிய தேசம்‌ 
பாவி விரிந்திருந்தது. அசீரியரின்‌ 
ராஜாவாகிய சனகெரிப்‌ வல்லமை 
மிகுந்தவனாயும்‌, மகிமையும்‌ மகத்துவமும்‌ 
உள்ளவனாயும்‌ இருந்தான்‌. எகிப்தின்‌ 
ராஜாவாகிய பார்வோனைப்போலவே, 
அசீரியாவின்‌ ராஜாவாகிய சனகெரிப்பும்‌ 
தன்‌ இருதயத்தில்‌ பெருமையோடும்‌, மனதில்‌ 
மேட்டிமையோடும்‌ இருந்தான்‌. 
சாம்ராஜ்யம்‌ அழிந்துபோயிற்று. 

அதன்‌ அதிபதியாகிய 


ம்‌ அதோடுகூட 
அழிந்துபோனான்‌. பாபிலோன்‌ ராஜாவாகிய 
நோபுகாத்நேச்சார்‌, அசீரியாவின்‌ அழிவுக்கு 
தன்னுடைய சாம்ராஜ்யத்தை 

கட்டியெழுப்பினான்‌. 

கர்த்தர்‌ அசீரியாவின்‌ ராஜாவை கேதுரு 
விருட்சத்தோடு ஒப்பிட்டுச்‌ சொல்லுகிறார்‌. 
“இதோ, அசீரியன்‌ லீபனோனிலே அலங்காரக்‌ 
கொப்புகளோடும்‌, நிழலிடும்‌ தழைகளோடும 
வளர்ந்தோங்கிய கேதுரு 
விருட்சமாயிருந்தான்‌: அதின்‌ கிளைகளின்‌ 
தழைகளுக்குள்ளே அதின்‌ நுனிக்கொழுந்து, 
உயர்ந்திருந்தது" (எசே 31:3) என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 

அசீரிய தேசம்‌ ஓங்கி 
கேதுருவைப்போல்‌ இருக்கிறது. 
விருட்சத்தில்‌ அலங்கார 
நிழலிடும்‌ ககக இருக்கிறது. க 
விருட்சங்களும்‌ செடிகளும்‌ 
வளர்ந்திருக்கிற கேதுரு விருட்சத்திற்கு ட்‌ 


அவர்கள்‌ அசீரியரின்‌ பார்வையில்‌ 
சாதாரணமானவர்களாகமிருக்கிறார்கள்‌. 


அசீரிய தேசம்‌ என்னும்‌ கேதுரு 
விருட்சமே வளர்ந்தோங்கியிருக்கிறது. அது 
வெளியின்‌ சகல விருட்சங்களிலும்‌ மிகவும்‌ 
உயரமாக வளர்ந்திருக்கிறது. அது 
துளிர்விடுகையில்‌, திரளான தண்ணீரினால்‌, 
அதின்‌ கிளைகள்‌ பெருகியிருக்கிறது. அதின்‌ 
கொப்புகளும்‌ நீளமாயிருக்கிறது. மற்ற எல்லா 
விருட்சங்களைவிட, கேதுரு விருட்சமே. 
மிகவும்‌ உயரமாயிருக்கிறது. 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தேவனுடைய வனத்திலுள்ள 
கேதுருக்கள்‌ அதை மறைக்கக்கூடாதிருந்தது: 
விருட்சங்கள்‌ 


'சமானமல்ல; 


தேவனுடைய வனத்திலுள்ள ஒரு விருட்சமும்‌ 
அலங்காரத்திலே அதற்கு ஒப்பல்ல" 
(எசே 31:8) என்று கர்த்தர்‌ அசீரியா 
என்னும்‌ கேதுரு விருட்சத்தைப்பற்றிச்‌ 
சொல்லுகிறார்‌. 

ஒங்கி வளர்ந்திருக்கிற கேதுரு 
விருட்சத்தின்‌ கிளைகள்‌ பெருகியிருக்கிறது. 
அதன்‌  கொப்புகளும்‌ நீளமாமிருக்கிறது. 
அசீரிய தேசம்‌ தன்‌ எல்லைகளை 
விஸ்தாரம்பண்ணுகிறது. அசீரியரின்‌ 
சேனை எல்லா திசைகளிலும்‌ யுத்தம்பண்ணி, 
அந்த தேசங்களை யுத்தத்திலே ஜெயித்து, 
அதை தன்‌ தேசத்தோடு இணைத்துக்‌ 
கொள்கிறது. இதனால்‌ அசீரிய தேசத்தின்‌ 
எல்லை விஸ்தாரமாகிறது. மற்ற தேசத்தார்‌ 
எல்லோரும்‌ அசீரியாவின்‌ ராஜாவுக்கு 


தன்னுடைய 
நிர்வாகம்‌ 

அவனுடைய ஆளுகை 
எல்லா மனுஷரும்‌ 


நேர்த்தியாமிருக்கிறது. 
அசீரிய ராஜாவின்‌ ஆளுகையைப்‌ பார்த்து 
ஆச்சரியப்படுகிறார்கள்‌. ்‌ 


ராஜாவுக்கு ஒப்பானவன்‌,, 
த்திற்கு அருகாமையில்‌ 


“தேவனுடைய 
ம்‌ அலங்காரத்திலே. 
(எசே 31:8) என்று கர்த்தர்‌ 


அசீரிய தேசம்‌ எல்லா திசைகளிலும்‌ 
ந்‌ பெருகியிருப்பதை கர்த்தர்‌ 
ர்‌. “அதின்‌ வேர்‌ திரளான 
தண்ணீர்களருகே இருந்ததினால்‌ அது தன்‌ 
செழிப்பினாலும்‌ தன்‌ கொப்புகளின்‌ 
நீளத்தினாலும்‌ அலங்காரமாயிருந்தது'' 
(எசே 31:7) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
கர்த்தர்‌ கேதுரு விருட்சத்தை கிளைகளின்‌ 
திரளினால்‌ அலங்கரிக்கிறார்‌. தேவனுடைய 
வனமாகிய ஏதேனின்‌ விருட்சங்களெல்லாம்‌ 
அதின்பேரில்‌ பொறாமைகொண்டன 
(எசே 315), அசீரிய தேசத்திற்கு 
அருகாமையிலுள்ள தேசத்தார்‌ எல்லோரும்‌, 
அசீரியாவின்‌ அழகையும்‌, நேர்த்தியையும்‌, 
செல்வாக்கையும்‌, பலத்தையும்‌, 
ஐசுவரியத்தையும்‌ பொறாமைக்கண்களோடு 
பார்க்கிறார்கள்‌. 





எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


அசீரிய தேசம்‌ பல தேசங்களுக்கு 
ஆதரவாயும்‌ ஆசீர்வாதமாயும்‌ இருக்கிறது. 
அசீரியர்கள்‌. பல. ஜாதியாருக்கு 
உதவியாயிருக்கிறார்கள்‌. 
தன்னுடைய நிழலிலே 
ஜீவராசிகளுக்கு ஆதரவாயிருக்கும்‌. 


அதின்‌ கொப்புகளில்‌ ஆகாயத்தின்‌ 


பறவைகளெல்லாம்‌. கூடுகட்டுகிறது: அதின்‌ 
கொப்புகளின்கீழ்‌ வெளியின்‌ மிருகங்ளெல்லாம்‌. 
குட்டிகளைப்போடுகிறது:: 
ஜாதிகளும்‌ அதின்‌ 

குடிமிருக்கிறார்கள்‌ (எசே 31:6) 


பெரிதான சகல. 


நிழலிலே. 


அசீரிய தேசத்தின்‌ ராஜாவாகிய 
சனகெரிப்பினுடைய நிழலிலே ஏராளமான 
தேசங்கள்‌ வாசம்பண்ணுகின்றன 
தங்களுடைய பாதுகாப்புக்காக அவர்கள்‌. 
'சனகெரிப்பிடம்‌ வருகிறார்கள்‌. அவர்கள்‌ 
சனகெரிப்போடு இராணுவ ஒப்பந்தம்‌ 
செய்துகொள்கிறார்கள்‌. அசீரியாவின்‌ 
ராஜாவும்‌ அவர்களை ஆபத்துக்காலத்தில்‌ 
பாதுகாப்பதாக வாக்குப்பண்ணுகிறான்‌. 

ந்தப்‌ பிரபஞ்சத்திலுள்ள 
ரசாக்ககக்க்‌ தந்தான்‌. எத்தன 
மெய்யான பாதுகாப்பைக்‌ கொடுக்க முடியும்‌. 
மனுஷர்‌ கொடுக்கும்‌ பாதுகாப்புக்களெல்லாம்‌. 
மெய்யான பாதுகாப்பு அல்ல. அது 
பாதுகாப்பின்‌ நிழல்‌. அசீரியா ராஜாவின்‌ 
நிழலிலே பெரிதான ஜாதிகள்‌ 
அவர்களெல்லோருக்கும்‌. 
சனகெரிப்‌ பாதுகாப்பின்‌ 
நிழலாகயிருக்கிறான்‌. அசீரியாவின்‌ 
ராஜாவுக்கே பாதுகாப்பு தேவைப்படுகிறது. 
மற்ற தேசத்தார்‌ அவனுக்கு நிழலைப்போன்ற 
பாதுகாப்பை மாத்திரமே கொடுக்க முடியும்‌. 
கர்த்தரே மெய்யான பாதுகாப்பைக்‌ 
கொடுக்கிறவர்‌. 


குடிமிருக்கிறார்கள்‌. 


மெய்யான 
தடை காலு பக ரட்சந்தின்‌ 
கிளைகள்‌ காற்றிலே அசையும்‌. கிளை 
அசையும்போது அதன்‌ நிழலும்‌ அசையும்‌. 
அதன்‌ நிழலில்‌ தங்கியிருக்கிறவர்களும்‌. 
அசையவேண்டும்‌. சீதோஷ்ண நிலமை. 
மாறும்போதும்‌, பூமியில்‌ வறட்சி 
உண்டாகும்போதும்‌ விருட்சத்தின்‌ கிளைகள்‌ 
பட்டுப்போகும்‌. பட்டுப்போன கிளை 
அதிகமான நிழலைக்கொடுக்காது. அதன்‌ 
நிழலில்‌ தங்குகிறவர்கள்‌ ஏமாற்றமடைவார்கள்‌. 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ தம்முடைய செட்டைகளின்‌ 
. நம்மைப்‌ பாதுகாக்கிறார்‌. 


விந்த 

பலவான்கள்‌ கேதுரு, 
இருக்கிறார்கள்‌. 
நிழலில்‌. பாதுகாப்பு 

பு கர்த்தருடைய செட்டைகளின்‌ 


நிழலில்‌ நாம்‌ அடைக்கலம்‌ புகுவதே நமக்கு 
மெய்யான பாதுகாப்பு 


'கண்மணியைப்போல. என்னைக்‌ 
காத்தருளும்‌" (சங்‌ 17:8). “அவர்‌ தமது 
சிறகுகளாலே உன்னை மூடுவார்‌; அவர்‌ 
செட்டைகளின்‌ கீழே அடைக்கலம்‌ புகுவாய்‌; 
அவருடைய சத்தியம்‌ உனக்குப்‌ பரிசையும்‌ 
கேடகமுமாகும்‌" (சங்‌ 91:4). 

ராஜா தன்னுடைய 
பெலத்திலும்‌ 
பாதுகாப்பாமிருப்பதாக நினைக்கிறான்‌. ஒங்கி 
வளர்ந்திருக்கிற கே 


அசீரியாவின்‌. 
யிலும்‌, 


காய்ந்துபோய்கிடக்கும்‌ 


செடியைப்போன்றதுமல்ல. அது 
நிலத்திலே, தண்ணீரில்லாமல்‌ 


பட்டுப்போயிருக்கும்‌ பட்டமரமுமல்ல. 


2 அந்தரவெளியில்‌ 
கறளையாய்ப்போன செடியைப்போலிருந்து, 
'நன்மைவருகிறதைக்‌. காணாமல்‌, 
வனாந்தரத்தின்‌ வறட்சியான இடங்களிலும்‌, 
குடியில்லாத உவர்நிலத்திலும்‌ தங்குவான்‌" 
(எரே 17:6). 


வன்‌ 


“இளங்கிளையைப்போலவம்‌, வறண்ட 
நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரைப்போலவும்‌ 
அவனுக்கு முன்பாக எழும்புகிறார்‌; அவருக்கு 
அழகுமில்லை, செளந்தரியமுமில்லை: அவரைப்‌ 
பார்க்கும்போது, நாம்‌ அவரை விரும்பத்தக்க 
ரூபம்‌ அவருக்கு இல்லாதிருந்தது 
(ஏசா 53:2). 
சனகெரிப்‌ 

இடங்களில்‌ இருக்கிறவன்‌. 
ராஜா பசுமையான 
விருட்சமாயிருக்கிறான்‌. ஆறுகள்‌ 
அடிமரத்தைச்‌ சுற்றிலும்‌ ஓடுகிறது. 


அசீரியா 


நீர்ப்பாய்ச்சலான 


ராஜாவிடம்‌ 


திரளான 
இருக்கிறது. 


செல்வங்கள்‌ அவனுடைய 
அதிகாரத்திற்கும்‌, ஆடம்பரத்திற்கும்‌, 
அவனுடைய ஐசுவரியம்‌ ஆதரவாயிருக்கிறது. 





எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


“தண்ணீர்கள்‌ அதைப்‌ பெரிதும்‌, ஆழம்‌ 
உயர்த்தியும்‌ ஆக்கின: அதின்‌ 
ஆறுகள்‌ அதின்‌ அடிமரத்தைச்சுற்றிலும்‌ 
ஓடின; தன்‌ நீர்க்கால்களை வெளியின்‌ 
விருட்கங்களுக்கெல்லாம்‌ பாயவிட்டது” 
(எசே 31:4) என்று கர்த்தர்‌ அசீரியா 
ராஜாவின்‌ ஐசுவரியத்தைப்பற்றியும்‌ 
செழிப்பைப்பற்றியும்‌ சொல்லுகிறார்‌ 

அசீரிய 
நீர்க்கால்களெல்லாம்‌, 
செழிப்படையச்‌ செய்கிறது. 
ஐசுவரியத்தையும்‌, பெலத்தையும்‌ 
ஏராளமான தேசத்தார்‌, அசீரிய தேசத்தாரிடம்‌ 
ஆதரவு நேடி வருகிறார்கள்‌. சனகெரிப்பின்‌ 
இராணுவம்‌ மிகுந்த பெலமுள்ளது. 
ஏராளமான ஜாதியார்‌ தங்கள்‌ 
பாதுகாப்புக்காக சனகெரிப்பிடம்‌ 
வருகிறார்கள்‌. சனகெரிப்பும்‌ தன்‌ 
நீர்க்கால்களை வெளியின்‌ 
விருட்சங்களுக்கெல்லாம்‌ பாயவிடுகிறான்‌ 


அக்காலத்திலே ஏரோது தவாயரலம்‌ 
சீதோனியர்போிலும 

கோபமாயிருந்தான்‌. தங்கள்‌ தேசம்‌ க்‌ 
நேசத்தினால்‌ போவிக்கப்பட்டபடியினால்‌, 
அவர்கள்‌ ஒருமனப்பட்டு, அவனிடத்தில்‌ வந்து. 
ராஜாவின்‌ வீட்டு விசாரணைக்காரனாகிய 
பிலாஸ்துவைத்‌ தங்கள்‌ வசமாக்கிச்‌ 
சமாதானம்‌ கேட்டுக்‌ கொண்டார்கள்‌" 
(அப்‌ 12:20) 


அசீரிய தேசம்‌ மற்ற தேசங்களுக்கு 
ஆதரவாயிருக்கிறது. அசீரியாவின்‌ 
ராஜாவாகிய சனகெரிப்பும்‌, ஏராளமான 
தேசத்திற்கு பாதுகாப்பைக்‌ கொடுக்கிறான்‌. 
அநேக ஜாதியார்‌ அவனிடத்திலிருந்து 
நன்மைகளைப்‌ பெற்று அனுபவிக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ சனகெரிப்புக்கு 
உண்மையுள்ளவர்களாயிருக்கிறார்கள்‌. 
அசீரிய தேசத்திற்கு கப்பம்‌ கட்டுகிறார்கள்‌. 
தங்களால்‌ செய்ய முடிகிற எல்லா. 
'சேவைகளையும்‌, அந்த தேசத்தார்‌, 
சனகெரிப்புக்கு சந்தோஷமாய்ச்‌ 
செய்கிறார்கள்‌. 


அதை 


QOODNENS 
PUBLISHERS 


அசீரியரின்‌ மேட்டிமையும்‌ 


அழிவும்‌ எசே 3110-17 


எசே 31:10. ஆகையால்‌ கர்த்தராகிய 
ஆண்டவர்‌ சொல்லுகிறது 
என்னவென்றால்‌: அது தன்‌ 
வனர்த்தியிலே மேட்டிமையாகி, 
கொப்புகனின்‌ தழைகளுக்குன்னே தன்‌ 
நுனிக்கினையை 
ஏங்கவிட்டபடியினாலும்‌, அதின்‌ 
இருதயம்‌ தன்‌ மேட்டிமையிணால்‌ 
உயர்த்துபோனபடியினாலும்‌, 


எசே 81:11. நான்‌ அதை ஜாதிகளில்‌ மகா 
வல்லமையுன்‌ வன்‌. கையிலே 
ஒப்புக்கொடுத்தேன்‌; அவன்‌ தனக்கு 
இஷ்டமானபடி. அதற்குச்‌ செய்வான்‌; 
அதினுடைய  அக்கிரமத்தினிமித்தம்‌ 
அதைத்தன்னிப்போட்டேன்‌. 


எசே 91:12. ஜாதிகளில்‌ வல்லவராகிய 
அந்தியதேச த்தார்‌ அதை 
வெட்டிப்போட்டு, விட்டுப்போனார்கள்‌; 
அதின்‌ கெரப்புகன்‌ மலைகளின்மேலும்‌ 
௪௧௨ பன்னத்தாக்குகனிலும்‌ விழுந்தன; 
அதின்‌ கிளைகள்‌ தேசத்தினுடைய 
எல்லா ஆன்களினருகே முறிந்தன; 
பூமியிலுன்ன ஜனங்களெல்லாரும்‌. 
அதின்‌... நிழலைவிட்டுக்‌ கலைந்து 
போனார்கள்‌. 


எசே. விழுந்துகிடக்கிற 
அதின்மேல்‌ ஆகாயத்துப்‌ 
பறவைகளெல்லாம்‌ தாபரித்தன; அதின்‌: 
கொம்புகளின்மேல்‌ வெளியின்‌: 
மிருகங்களெல்லாம்‌ தங்கின. 


எசே 31:14. தண்ணீரின்‌ ஓரமாய்‌ 
வனருகிற எத்த விருட்சங்களும்‌ தங்கள்‌ 
உயரத்தினாலே. மேட்டிமை. 
கொள்ளாமலும்‌, தங்கள்‌ கொப்புகளின்‌ 
தழைக்குன்னே தங்கள்‌ நூனிக்கினையை 
ஓங்கவிடாமலூம்‌, தண்ணீரைக்‌ குடிக்கிற 
எந்த மரங்களும்‌: தங்கள்‌ 
உயர்த்தியிணாலே. தங்கள்‌ மேல்‌ 
'நம்பிக்கைவைக்காமலும்‌ இருக்கும்‌ 
பொருட்டு இப்படிச்‌ செய்வேன்‌; 
மனுபுத்திரரின்‌ நடுவே அவர்கள்‌ 
எல்லாரும்‌ குழியில்‌ 
'இறங்குகிறவர்களோடேகூட. 

மரணத்துக்கு ஒப்புக்கொடுக்கப்பட்டு, 
பூமியின்‌ தாழ்விடங்களில்‌ போனார்கள்‌. 


3118. 





எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


கர்த்தராகிய 
சொல்லுகிறது. 

பாதானத்தில்‌ 

புலம்பலை 

அவனிமித்தம்‌ க மூடிப்போட்டு, 
திரனான தண்ணீர்கள்‌ ஓடாதபடிக்கு அதின்‌: 
ஆறுகனை அடைத்து, அவனிமித்தம்‌ 
வீபனேனை இருனடையப்பண்ணினேண்‌; 
வெளியின்‌ விருட்சல்கெல்லாம்‌ 
அவனிமித்தம்‌ பட்டுப்பேரமின. 


3118. நான்‌ அவனைக்‌. 
'இறங்குகிறவர்கனோடே கூடப்‌: 
இறங்கப்பண்ணுகையில்‌, 
அவன்‌ விழுகிற சத்தத்தினால்‌ ஜாதிகனை 
அதிரப்பண்ணினேன்‌; அப்பொ 
பூமியின்‌ தாழ்விடன்களில்‌  ஏதேனின்‌. 
விருட்சங்களும்‌, லீபனோனின்‌. 
மேன்மையான சிறந்த 


விருட்சங்களும்‌, 
தண்ணீர்‌ குடிக்கும்‌ சகல்‌ மரங்களும்‌ 
ஆறுதல்‌ அடைந்தன. 


எசே. 3117. அவனோடேகூட, இவர்களும்‌, 
ஜாதிகளின்‌ நடுவே அவன்‌ நிழலில்‌ 
குடியிருந்த அவனுக்குப்‌ 
புயபல்மாமிருந்தவர்களூம்‌, பட்டயத்தால்‌ 
வெட்டுண்டவர்கனண்டையிலே. 
பரதானத்தில்‌ இறங்கினார்கள்‌. 


பம்பரம்‌, ஐசுவரியம்‌, பெலம்‌ ஆகிய 
எல்லாவற்றிலும்‌ எகிப்தின்‌ ராஜாவாகிய 
பார்வோன்‌, அசீரியாவின்‌ 
ஒப்பாயிருக்கிறான்‌. 

ராஜாவைப்போலவே, 

ராஜாவினிடத்திலும்‌ 

இருதயத்தில்‌ பெருமையும்‌ காணப்படுகிறது. 
அநேகர்‌ தங்கள்‌ இருதயத்தின்‌ 
பெருமையினால்‌ அழிந்துபோனார்கள்‌. 


அநேகர்‌ 
கர்த்தரைத்‌ 
தேடுகிறார்கள்‌. தங்களுக்கு ஐசுவரியம்‌ 
சேர்ந்த பின்போ, அவர்கள்‌ கர்த்தரை 
மறந்துவிடுகிறார்கள்‌.  இப்படிப்பட்டவர்கள்‌, 
தங்களுக்கு கேடுண்டாகவே 
விருத்தியடைகிறார்கள்‌. மனுஷரைப்போலவே, 
ஒரு சில தேசங்களுக்கு, செழிப்பும்‌. 
பெலமும்‌ அதிகரிக்கும்போது. 
பெருமை வந்துவிடுகிறது. 
தங்கள்‌ ஐசுவரியத்தினால்‌ 
சோதிக்கப்படுகிறார்கள்‌. இராணுவ பலமும்‌, 
பணபலமும்‌ அதிகமாயிருக்கும்போது. 


மனுபுத்திரரில்‌ 
தரித்திரராயிருக்கும்போது 


அவர்களுக்கும்‌ 


QOODNENS 
PUBLISHERS 


மற்ற தேசங்களை 
மதிக்கமாட்டார்கள்‌. மனுஷனுக்கு அகந்தை 
வந்தால்‌ அழிவு வரும்‌. தேசத்திற்கு 
பெருமையும்‌ மேட்டிமையும்‌ வந்தால்‌, அந்த 
தேசமும்‌ விருத்தியடையாது. அது 
சீக்கிரத்தில்‌ அழிந்துபோகும்‌. 


எகிப்தின்‌ ராஜாவாகிய பார்வோனே, நீ 
உன்‌ நதிகளின்‌ நடுவிலே படுத்துக்கொண்டு: 
என்‌ நதி என்னுடையது. நான்‌ அதை 
எனக்காக உண்டுபண்ணினேன்‌ என்று 
சொல்லுகிற பெரிய முதலையே, இதோ, நான்‌ 
உனக்கு விரோதமாய்‌ வந்து, உன்‌ வாயிலே. 
துறடுகளை மாட்டி, உன்‌ நதிகளின்‌. 
மச்சங்களை உன்‌ செதிள்களில்‌ 
ஒட்டிக்கொள்ளும்படி செய்து, உன்னை உன்‌ 
நதிகளின்‌ நடுவிலிருந்து தூக்கிவிடுவேன்‌;: 
உன்‌ நதிகளின்‌ மச்சங்களெல்லாம்‌ உ. 
செதில்களில்‌ ஒப்டிக்கொண்டிருக்கும்‌" 
(எசே 29:34) என்று கர்த்தராகிய ஆண்டவர்‌ 
சொல்லுகிறார்‌. 


அசிரியாவின்‌ ராஜா தன்‌ வளர்த்தியிலே. 
மேட்டிமையாகிறான்‌. கொப்புகளின்‌ 
தழைகளுக்குள்ளே தன்‌ நுனிக்கிளையை 
ஒங்கலிட்டிரக்கிறான்‌. அவனுடைய 
இருதயம்‌ தன்‌ மேட்டிமையினால்‌ 
உயர்ந்துபோயிருக்கிறது (எசே 30:10) 


அசீரிய பெருமையிலும்‌, 
மேட்டிமையிலும்‌ நிரம்பியிருக்கிறான்‌. 
இதனால்‌ கர்த்தர்‌ அவனுக்கு விரோதமாக. 
வருகிறார்‌. அசீரியா தேசத்தை ஜாதிகளில்‌ 
மகாவல்லமையுள்ளவன்‌. கையிலே 
ஒப்புக்கொடுக்கிறார்‌ தனக்கு 
இஷ்டமானபடி அதற்கு 

கர்த்தர்‌ அசீரிய 
அக்கிரமத்தினிமித்தம்‌, 

தள்ளிப்போடுகிறார்‌. 


அந்த தேசத்தார்‌ 


ராஜா 


அவன்‌ 


கர்த்தர்‌ அசீரிய தேசத்திற்கு 
விரோதமாக யுத்தம்பண்ணுகிறார்‌. அந்த 
தேசத்திற்கு விரோதமாக மாத்திரமல்ல, எந்த 
தேசம்‌ மனமேட்டிமையாயும்‌, பெருமையாயும்‌, 
அகந்தையாயும்‌ இருக்கிறதோ, அந்த 
தேசங்களுக்கு விரோதமாக கர்த்தர்‌ 
யுத்தம்பண்ணுவார்‌. கர்த்தர்‌ 
தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருபையளிக்கிறார்‌. 
பெருமையுள்ளவர்களையோ அவர்‌ எதிர்த்து 
நிற்கிறார்‌. 





எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


ஈரப்சாக்கே அவர்களை நோக்கி: 
அசீரியா ராஜாவாகிய மகாராஜாவானவர்‌ 
உரைக்கிறதும்‌, நீங்கள்‌ எசேக்கியாவுக்குச்‌ 
ம்‌ என்னவென்றால்‌: நீ 

என்ன? 

மந்திராலோசனையும்‌ 

வல்லமையும்‌ உண்டென்று சொல்லுகிறாயே, 
அது வாய்ப்பேச்சேயன்றி வேறல்ல; நீ 
என்னை  விரோதிக்கும்டி யார்மேல்‌: 
நம்பிக்கை வைத்திருக்கிறாய்‌?" (ஏசா 36:45) 
என்று பேசுகிறான்‌. ராப்சாக்கே 
தன்னைப்பற்றியும்‌, தன்‌ தேசத்தைப்பற்றியும்‌ 
அதந்தையாயும்‌ மேட்டிமையாயும்‌ பேசுகிறான்‌. 


_ கர்த்தர்‌ அச தேசத்தை 
அழித்துப்போட  சித்தமுள்ளவராமிருக்கிறார்‌ 
அந்த தேசத்தை 
மகாவல்லமையுள்ளவன்‌ 
ஒப்புக்கொடுக்கிறார்‌. 


அந்தப்த்தர்‌ டக தி ன்‌ 
வெட்டிப்போட்டு, விட்டுப்போகிறார்கள்‌; அதின்‌ 
கொப்புகள்‌ மலைகளின்மேலும்‌ சகல. 
பள்ளத்தாக்குகளிலும்‌ விழுகிறது: அதின்‌ 
கிளைகள்‌ தேசத்தினுடைய எல்லா 
ஆள்களினருகே முறிகிறது: பூமியிலுள்ள 
ஜனங்களெல்லாரும்‌ அதின்‌ 
நிழலைவிட்டுக்கலைந்துபோகிறார்கள்‌ 

(எசே 3112) 


அசீரிய ராஜாவுக்கு அழிவு 
உண்டாயிற்று. மேதிய தேசத்தின்‌ ராஜாவும்‌ 
பாபிலோன்‌ தேசத்து ராஜாவும்‌ ஒன்றாய்ச்‌ 
சேர்ந்து, நினிவே பட்டணத்தை 
அழித்துப்போடுகிறார்கள்‌. அத்தோடு 
அசீரிய சாம்ராஜ்யம்‌ அழிந்துபோகிறது. 


கர்த்தர்‌ தாமே அசீரிய தேசத்தின்‌ 
அழிவைக்‌ கட்டளையிடுகிறார்‌. “நான்‌ அதை 
ஜாதிகளில்‌ மகாவல்லமையுள்ளவன்‌ கையிலே 
ஒப்புக்கொடுத்தேன்‌” (எசே 3141) என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 'அதினுடைய 
அக்கிரமத்தினிமித்தம்‌ க 
தள்ளிப்போட்டேன்‌” (எசே 3141) 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


அதைத்‌ 
என்றும்‌ 


அசீரிய ராஜாவினுடைய பாவமே. 
அவனுடைய அழிவுக்கு காரணம்‌. அவனுடைய 
இருதயம்‌ தன்‌ மேட்டிமையினால்‌ உயர்ந்து 
போனது. ஆகையினால்‌ கர்த்தர்‌ அவனைத்‌ 
தள்ளிவிட்டார்‌. அசீரிய ராஜாவினுடைய 
அக்கிரமத்தினிமித்தம்‌ கர்த்தர்‌ அவனைத்‌ 
தள்ளிப்போடுகிறார்‌. 
ஜாதிகளில்‌ வல்லவராகிய அந்நிய 
தேசத்தார்‌ அசீரியாவின்‌ ராஜாவை. 
வெட்டிப்போடுகிறார்கள்‌. அவன்‌ கேதுரு 
மரம்போல உயரமாய்‌ வளர்ந்தான்‌. அவன்‌ 
தன்னுடைய கிளைகளை எல்லா திசையிலும்‌ 
படரவிட்டான்‌. ஆனாலும்‌ அவனுக்கு அழிவு, 
வந்தது. 
கர்த்தர்‌ அசிரியாலின்‌ ராஜாவை 
ஜாதிகளில்‌ மகாவல்லமையுள்ளவன்‌ கையிலே 
ஒப்புக்கொடுக்கிறார்‌. அவன்‌ அசீரிய 
ராஜாவை வெட்டிப்போடுகிறான்‌. அவன்‌ 
கேதுரு மரத்திலுள்ள 
வெட்டுகிறான்‌. அசீரிய 
பட்டணங்களையும்‌, 
அசீரிய 
சாம்ராஜ்யத்திலிருந்து துண்டுபண்ணுகிறான்‌. 
அவையெல்லாம்‌ அசீரிய தேசத்திலிருந்து 
பிரிந்துபோகிறது. 


அசீரிய தேசம்‌ உயர்ந்து வளர்ந்த 
கேதுரு மரமாயிருந்தபோது பெரிதான சகல 
ஜாதிகளும்‌ அதின்‌ 

குடியிருக்கிறார்கள்‌. 

தேசத்தார்‌, 

வெட்டிப்போகிறார்கள்‌. அதின்‌ கொப்புகள்‌ 
மலைகளின்மேலும்‌ சகல 
பள்ளத்தாக்குகளிலும்‌ விழுகிறது. அதின்‌ 
கிளைகள்‌ முறிந்துபோகிறது. அப்போது 
பூமியிலுள்ள ஜனங்கள்‌ எல்லோரும்‌ அதின்‌ 
நிழலைவிட்டு கலைந்துபோகிறார்கள்‌. 


அந்‌ 
பிரிந்துபோகிறார்கள்‌. 


அசீரிய 
ஆகாயத்துப்‌ 
அதின்‌ 


ஆனாலும்‌ விழுந்த கிடக்கிற 
தேசத்தின்மேல்‌, 
பறவைகளெல்லாம்‌ தாபரிக்கிறது. 
பாழாய்ப்போன பட்டணங்களின்‌ மேலும்‌, 
நகரங்களின்மேலும்‌ வெளியின்‌ 
மிருகங்களெல்லாம்‌ தங்குகிறது (எசே 3113). 





எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


இதின்வேர்களாகிய அடிமரம்‌ 
இருக்கட்டுமென்றும்‌, 

வெண்கலமுமான 

வெளியின்‌ பசும்புல்லிலே க, ஆகாயத்துப்‌ 
பனியிலே நனைவதாக: ஏழு காலங்கள்‌ 
அவன்மேல்‌ கடந்துபோகுமட்டும்‌. 
மிருகங்களோடே அவனுடைய பங்கு 
இருக்கக்கடவதென்றும்‌, வானத்திலிருந்து 
இறங்கிச்‌ சொன்ன பரிசுத்த காவலாளனை 
ராஜாவாகிய நீர்‌ கண்டீரே” (தானி 4:23). 


கர்த்தர்‌ அசீரிய தேசத்தை 
அழித்துப்போடுகிறார்‌. தண்ணீரின்‌ ஓரமாய்‌ 
வளருகிற எந்த விருட்சங்களும்‌ தங்கள்‌ 
உயரத்தினாலே  மேட்டிமைகொள்ளாமலும்‌, 
தங்கள்‌ கொப்புகளின்‌ தழைக்குள்ளே தங்கள்‌ 
நுனிக்கிளையை ஒங்கவிடாமலும்‌, 
தண்ணீரைக்‌ குடிக்கிற எந்த மரங்களும்‌ 
தங்கள்‌ உலரந்தியினாலே. நங்கள்‌. "மேல்‌ 
நம்பிக்கைவைக்காமலும்‌ இருக்கும்பொருட்டு 
கர்த்தர்‌ அசீரிய 
அழித்துப்போடுகிறார்‌. 


இறங்குகிறவர்களோடேகூட 
ஒப்புக்கொடுக்கப்பட்டு, யூ 
தாழ்விடங்களில்‌ போனார்கள்‌ (எசே 31:14). 

அசீரியாவின்‌ 
இறங்குகிற நாளிலே 
வருலிக்கிறார்‌. கர்த்தர்‌ அவனிமித்தம்‌ 
ஆழத்தை மூடிப்போட்டு, திரளான 
தண்ணீர்கள்‌ ஒடாதபடிக்கு அதின்‌ ஆறுகளை 
அடைத்து, அவனிமித்‌ பனோனை 
இருளடையப்பண்ணினேன்‌; வெளியின்‌ 
விருட்சங்களெல்லாம்‌. அவனிமித்தம்‌ 
பட்டுப்போயின (எசே 3145) 


அசீரிய தேசம்‌ 
பார்க்கும்போது, மற்‌) ர்‌ 
உணர்வடைகிறார்கள்‌. சிரியாவின்‌ ராஜா 
அழிந்துபோனதைப்‌ பார்த்து. மற்ற 
ராஜாக்களும்‌ புத்திதெளிகிறார்கள்‌. 


ராஜாவைப்போல, 


ராஜா பாதாளத்தில்‌ 
கர்த்தர்‌ புலம்பலை 


அவர்களுக்குள்‌ உண்டாயிற்று. 


கர்த்தர்‌ 
அழித்தபோது. 

உடன்படிக்கை 

தேசங்களையும்‌ அழித்துப்போடுகிறார்‌. 
அசீரிய ராஜாவிடம்‌ மேட்டிமையிருந்ததுபோல, 
அவனோடுகூடயிருந்த மற்ற 
ராஜாக்களிடத்திலும்‌ மேட்டிமை இருந்தது. 
இவர்களெல்லோரும்‌ அசீரிய ராஜாவின்‌ 
நிழலிலே  குடியிருந்தவர்கள்‌. அவனுக்கு 
புயயலமாயிருந்தவர்கள்‌. இவர்களும்‌ அசீரிய 
ராஜாவோடுகூட பத்‌ 
இறங்கினார்கள்‌. இவர்களும்‌ அ. 
போனார்கள்‌. இவர்கள்‌ பதால்‌ நதி 
வெட்டுண்டவர்களண்டையிலே, 
வெட்டுண்டவர்களாகக்‌ கிடந்தார்கள்‌. 
(எசே 3117). 


கர்த்தர்‌ அசீரிய தேசத்தை அதன்‌: 
அக்கிரமத்தினிமித்தமாக அழித்துப்‌ 
போடுகிறார்‌. அசீரியாவின்‌ அழிவைப்‌ 
பார்த்து மற்றவர்கள்‌ உவ்ர்வடைய 
வேண்டும்‌. எச்சரிப்படையவேண்டும்‌. “நான்‌ 
அவனைக்‌ குழியில்‌ இறங்குகிறவர்களோடே 
கூடப்‌ பாதாளத்தில்‌ இறங்கப்பண்ணுகையில்‌, 
அவன்‌ விழுகிற சத்தத்தினால்‌ ஜாதிகளை 
அதிரப்பண்ணினேன்‌; அப்பொழுது பூமியின்‌ 

ங்களில்‌ ன்‌ ட்சங்களும்‌, 
வீபனோனின்‌ மேன்மையான சிறந்த 
விருட்சங்களும்‌, தண்ணீர்‌ குடிக்கும்‌ சகல. 
மரங்களும்‌ ஆறுதல்‌ அடைந்தன" (எசே 3116) 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 

ரிய 

பதில்‌ வபால்‌ ற்‌ 
மற்ற 
லோசனைகளைச்‌ 
நபுகாத்நேச்சாரை 


கர்த்தர்‌ 
மற்ற தேச 


த்திற்கு 
அசரியாலின்‌ ராஜாவை அழித்து, 


ராஜாக்களுக்கு 
சொல்லுகிறார்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய கருவியாகப்‌ 
அவன்‌ கர்த்தருடைய 
பட்டயமாகயிருக்கிறான்‌. நேபுகாத்நேச்சார்‌ 
அசீரியாரை வெட்டிப்போடுகிறான்‌. 


கர்த்தருடைய 
நேபுகாத்நேச்சார்‌ 
கேட்கவேண்டும்‌. 
வார்த்தைகளுக்கு 


ஆலோசனைகளை 
செவிகொடுத்து 
கர்த்தருடைய 
கீழ்ப்படியவேண்டும்‌. 
நேபுகாத்நேச்சாரினிடத்தில்‌ பெருமையும்‌ 
மனமேட்டிமையும்‌ வந்துவிட்டால்‌, அவனும்‌ 
அசீரியாவின்‌ ராஜாவைப்போலவே 
அழிந்துபோவான்‌. 





BALWETHER 
பிய 


எகிப்தின்‌ ராஜா 
எசே 31:18 


எசே. 3118. இப்படிப்பட்ட 
மகிமையிதூம்‌ மகத்துவத்திலூம்‌ 
ஏதேனின்‌ விருட்சங்களில்‌ 
ஒப்பானவன்‌? 

விருட்சங்கனோடேகூட, நீயும்‌ பூமியின்‌ 
தாழ்விடங்களில்‌ இறக்கப்பட்டு, 
பட்டயத்தாலே 

வெட்டுண்ட. வர்கனோடே கூட 
விருத்தசே தனமில்லாதவர்கனின்‌ 
நடுவிலே கிடப்பாம்‌; பார்வோனும்‌ 
அவன்‌ கூட்டமும்‌ இதுவே என்று 
கர்த்தராகிய ஆண்டவர்‌ உரைக்கிறார்‌ 
என்று சொல்‌ என்றார்‌. 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ 
எடுத்துக்காட்டாகச்‌' 
ராஜாவாகிய 


அசீரிய ராஜாவின்‌ அழிவை 
சொல்லுகிறார்‌. 
பார்வோனுக்கு 
கர்த்தருடைய வார்த்தை 
பார்வோன்‌ தன்னை 
தன்னைப்பற்றிப்‌ 
பெருமையாய்ப்‌ பேசுகிறான்‌. அசீரியாவின்‌ 
ராஜா அழிந்துபோனதுபோல, எகிப்தின்‌ 
ராஜாவாகிய பார்வோனும்‌ அழிந்துபோவான்‌. 


“ இப்படிப்பட்‌ மகிமையிலும்‌ 
தள்‌ ஏதேனின்‌ விருட்சங்களில்‌ நீ 
எதற்கு ஒப்பானவன்‌? ஏதேனின்‌ 
விருட்சங்களோடேகூட நீயும்‌ பூமியின்‌ 
தாழ்விடங்களில்‌ இறக்கப்பட்டு, 
பட்டயத்தாலே  வெட்டுண்டவர்களோடேகூட 
ஆத்தா வைத்துக்‌ நடுவிலே 

பார்வோனும்‌ அவன்‌ கூட்டமும்‌. 
(எசே 3148) என்று கர்த்தராகிய 
ஆண்டவர்‌ உரைக்கிறார்‌. 


இங்கு 
எகிப்தின்‌ 
விரோதமாக 
வந்திருக்கிறது. 
உயர்த்துகிறான்‌. 





எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


கர்த்தர்‌ பார்வோனுடைய 
அழிவைப்பற்றியும்‌ எகிப்து 
அழிவைப்பற்றியும்‌ இங்கு 

சொல்லுகிறார்‌. 


இங்கு சொல்லப்பட்டிருக்கிற சம்பவம்‌, 
பூர்வகாலத்தில்‌, ஆதியாகமம்‌ புஸ்தகத்தில்‌ 
சொல்லப்பட்டிருக்கிற சம்பவத்தை 
நினைவுபடுத்துகிறது. “இவர்கள்‌ சேவிக்கும்‌ 
ஜாதிகளை நான்‌ நியாயந்தீர்ப்பேன்‌; பின்பு 
மிகுந்த பொருள்களுடனே புறப்பட்டு 
வருவார்கள்‌" (ஆதி 15214). 


சந்துருவாகபிருக்கிறவர்கள்‌, 
என்னும்‌ பெயரால்‌ அழைக்கப்படுகிறார்கள்‌. 
அவர்களுடைய உடல்கள்‌ 
மதாநகரத்தின்‌ விசாலமான வீதியிலே 
கிடக்கும்‌. அந்த நகரம்‌ சோதோம்‌. என்றும்‌ 
எகிப்து... என்றும்‌ ஞானார்த்தமாய்ச்‌ 
சொல்லப்படும்‌: அதிலே நம்முடைய கர்த்தரும்‌ 
சிலுவையிலே அறையப்பட்டார்‌" (வெளி 11:8). 


இங்கு எகிப்து தேசத்தின்‌ 
தீர்க்கதரிசனமாய்ச்‌ 
வெளிப்படுத்தின 
அந்திக்கிறிஸ்துவின்‌ 
தீர்க்கதரிசன மாய்ச்‌ 
இவ்விரண்டு 
தொடர்பு 
வேதபண்டிதர்கள்‌ 


கர்த்தர்‌ 
அழிவைப்பற்றி 
சொல்லுகிறார்‌. 
வின்றி 
அழிவைப்பற்றி 
சொல்லப்பட்டிருக்கிறது. 
தீர்க்கதரிசனங்களுக்கும்‌ 
இருப்பதாக 
சொல்லுகிறார்கள்‌. 


இந்த அதிகாரத்தில்‌, கர்த்தர்‌ எகிப்து 
தேசத்தைக்‌ குறித்து. இரண்டு 
தீர்க்கதரிசனங்களைச்‌ சொல்லுகிறார்‌. இவை 
இரண்டுமே ஒரே மாதத்தில்‌ 
சொல்லப்பட்டவை. எசேக்கியேல்‌ தீர்க்கதரிசி 
எகிப்து தேசத்தின்‌ அழிவுக்காக 
புலம்பவேண்டும்‌. கர்த்தருடைய 
ஊழியக்காரர்களிடத்தில்‌ மனுஷநேயம்‌: 
இருக்கவேண்டும்‌. 


QOODNENS 
PUBLISHERS 


நாம்‌ நம்மை நேசிப்பதுபோல, 
பிறரையும்‌ நேசிக்கவேண்டும்‌. ர்‌ 
துக்கப்படும்போது. அவர்களுடைய 


அழிந்துபோகும்போது எசேக்கியேல்‌. அதைப்‌ 
பார்த்து அழுது புலம்பவேண்டும்‌. 


கர்த்தர்‌ இந்த அதிகாரத்தில்‌ எகிப்து 
தேசத்தின்‌ அழிவையும்‌, 'கிப்தின்‌ 
ராஜாவாகிய பார்வோனின்‌. ரகு 
இரண்டு உவமைகளினால்‌ விவரிக்கிறார்‌. 
பார்வோன்‌. பெருந்தண்ணீர்களிலுள்ள 
முதலையைப்போல இருக்கிறான்‌. கர்த்தர்‌ 
இந்த மிருகஜீவனை அழிப்பார்‌ 
(எசே 324-16). எகிப்தியர்கள்‌ பூமியின்‌ 
தாழ்விடங்களில்‌ தள்ளிவிடப்படுவார்கள்‌ 
(எசே 32:17-32). 


பார்வோனின்‌ அழிவு 
எசே: 92:1-16. 


எசே தட பன்னிரண்டாம்‌. வருஷம்‌ 
பன்னிரண்டாம்‌ மாதம்‌ முதலாந்தேதிமி! 
எனக்கு. 


எசே. 322, மனுபுத்திரனே, நீ எகிப்தின்‌ 
ராஜாவாகிய. 'பார்வோனைக்குறித்தூப்‌ 


புலம்பி, அவனோடே சொல்லவேண்டியது 


பெருத்தண்ணீர்கனில்‌ முதலையைப்போல்‌ 
இருந்து, உன்‌ நதிகளில்‌ எழும்பி, உண்‌: 
கால்கனால்‌  தண்ணீர்களைக்‌. கலக்கி, 
அவைகளின்‌ ஆறுகளைக்‌ குழப்பிவிட்டாய்‌. 


எசே 328, ஆகையால்‌ கர்த்தராகிய 


ஆண்டவர்‌ சொல்லுகிறார்‌ நான்‌ வெகு 
ஜனக்கூட்டத்தைக்கொண்டு உன்மேல்‌ என்‌ 


உன்னால்‌ திருப்தியாக்கி, 





எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


எசே 925. 
பர்வதங்கவின்மேல்‌ 
உடலினாலே 
திரப்பி, 


எசே: 82:6, நீ நீத்தின தேசுத்தின்மேல்‌ 
உன்‌ இரத்தத்தைப்‌ பர்வதங்கன்மட்டும்‌ 
பாயச்செய்வேன்‌; ஆதுகன்‌ உன்னாலே. 
திரம்பும்‌. 


எசே 827, உன்னை 
அணைத்துப்போடுகையில்‌, வானத்தை: 
முடி, அதின்‌. நட்சத்திரங்களை 
'இருண்டுபோகப்பண்ணுவேன்‌; 
சூரியனை மேகத்தினால்‌ மூடுவேன்‌; 
சந்திரனும்‌. தன்‌ 
ஒவியைக்கொடாதிருக்கும்‌. 


எசே 828, நான்‌ வானஜோதியான 
வினக்குகனை யெல்லாம்‌ 'உன்மேல்‌ 
இருண்டுபோகப்பண்ணி, உன்‌ 
தேசுத்தின்மேல்‌ அந்தகாரத்தை: 
வரப்பண்ணுவேன்‌ என்று கர்த்தராகிய 
ஆண்டவர்‌ சொல்லுகிறார்‌. 


உன்‌ சதையைப்‌ 
போட்டு, உன்‌ 
பன்னத்தாக்குகனை 


நான்‌ 


எசே 329. உள்‌ 
ஜாதிகள்மட்டும்‌, தீ 
தேசங்கள்மட்டும்‌. 
எட்டப்பண்ணுகையில்‌, அநேகம்‌ 
ஜனங்களின்‌ இருதயத்தை 
விசனமடையப்பண்ணுவேன்‌.. 


சங்காரத்தை: 
அறியாத 
நான்‌ 


எசே 3210. அநேகம்‌ ஜனங்களை 
உன்னிமித்தம்‌ திகைக்கப்பண்ணுவேன்‌; 
அவர்களின்‌ ராஜாக்கள்‌, தங்கள்‌ 
முகங்களுக்கு முன்பாக: என்‌: 
பட்டயத்தை நான்‌ வீசுகையில்‌ மிகவும்‌ 
திடுக்கிடுவார்கள்‌; நீ விழும்‌ நானில்‌ 
அவரவர்‌ தந்தம்‌ பிராணனுக்காக 
நிமிஷந்தோறும்‌ தத்தனிப்பார்கன்‌. 


எசே ர. 
சொல்லுகிறது 
பாபிலோன்‌ 

உன்மேல்‌ வரும்‌. 


கர்த்தராகிய ஆண்டவர்‌ 
என்னவென்றால்‌: 
ராஜாவின்‌ பட்டயம்‌. 


QOODNENS 
PUBLISHERS 


எசே 3212. பராக்கிரமகாலிகளின்‌ 
பட்டயங்கனால்‌ உன்‌ ஜனத்திரனை 
விழப்பண்ணுவேன்‌; அவர்களெல்லாரும்‌ 
ஜாதிகளில்‌ வல்லமையானவர்கள்‌; 
அவர்கள்‌ எகிப்தின்‌ ஆடம்பரத்தைக்‌ 
கெடுப்பார்கன்‌; அதின்‌ ஏரானமான 
கூட்டம்‌ அழிக்கப்படும்‌. 


எசே. 32:13. திரனான தண்ணீர்களின்‌ 
கரைகளில்‌  நடமாடுகிற அதின்‌ 
மிருகஜீவன்‌கனையெல்லாம்‌ அழிப்பேன்‌; 
இனி மனுஷனுடைய கால்‌ அவைகளைக்‌ 
கலக்குவதுமில்லை, மிருகங்களுடைய 
குளம்புகள்‌: அவைகளைக்‌ 
குழப்புவதுமில்லை. 


எசே. 9214. அப்பொ 
அவர்களுடைய 'தண்ணீர்கனைத்‌ 
தெனியப்பண்ணி, அவர்கள்‌ ஆறுகளை 
எண்ணெயைப்போல்‌ ஓடப்பண்ணுவேன்‌ 
என்று. கர்த்தராகிய ஆண்டவர்‌. 
சொல்லுகிறார்‌. 


எசே. 82:15. நான்‌ எகிப்துதேசத்தை 
பாழாக்கும்போதும்‌, தேசம்‌ தன்‌ 
நிறைவை இழந்து வெறுமையாய்க்‌ 
கிடக்கும்போதும்‌, நாண்‌. அதில்‌ 
குடியிருக்கிற யாவரையும்‌ 
சங்கரிக்கும்யோதும்‌, நான்‌ கர்த்தர்‌ 
என்று அதிந்துகொள்வார்கள்‌.. 


எசே 8216. இது புலம்பல்‌; இப்படிப்‌ 
புலம்புவார்கன்‌; இப்படி ஜாதிகளின்‌ 
குமாரத்திகள்‌ புலம்புவார்கள்‌; இப்படி, 
எகிப்துக்காவும்‌, அதினுடைய எல்லாத்‌ 
திரானன ஜனங்களுக்காகவும்‌. 
புலம்புவார்கள்‌ என்று கர்த்தராகிய 
ஆண்டவர்‌ உரைக்கிறார்‌ என்று சொல்‌ 
என்றார்‌. 


கர்த்தர்‌ பார்வோனுக்கு 
விரோதமாகவும்‌, எகிப்து தேசத்திற்கு. 
விரோதமாகவும்‌ தம்முடைய வார்த்தைகளை 
வெளிப்படுத்துகிறார்‌. கர்த்தருடைய 
வார்த்தை பன்னிரண்டாம்‌ வருஷம்‌ 
பன்னிரண்டாம்‌ மாதம்‌ முதலாந்தேதியிலே. 
எசேக்கியேலுக்கு உண்டாயிற்று. எகிப்தின்‌ 
ராஜாவாகிய பார்வோனும்‌, எகிப்து தேசமும்‌ 
அழிந்துபோகும்‌ என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 





i= al 
TT 


ஆரோன்‌ 
நியாயாதிபதியா। 
தங்களுக்கு 
உண்டுபண்ணவேண்டும்‌ என்று அவர்கள்‌ 
ஆரோனிடத்தில்‌ கேட்டபோது, ஆரோன்‌ 
அவர்களுடைய கோரிக்கைகளை அங்கீகரிக்க 
மறுத்திருக்கவேண்டும்‌. அவர்களுடைய 
பாவமான யோசனைகளை ஆரம்பத்திலேயே 
அழித்துப்போட்டிருக்க வேண்டும்‌. ஆனால்‌ 
ஆரோனோ இஸ்ரவேல்‌ புத்திரருடைய 
கோரிக்கையை அங்கீகரித்து, அவர்களுடைய 
பாவத்திற்கு துணை போகிறார்‌. 


ஆரோன்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருடைய 
இருதயங்களைக்‌ கடினப்படுத்துகிறார்‌. 
அவர்களுடைய கைகளை பெலப்படுத்துகிறார்‌. 
பொன்கன்றுக்குட்டிகளை ய்வதற்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
தங்கள்‌ காதுகளில்‌ 
பொன்னணிகளை கழற்றி கொடுக்கிறார்கள்‌. 
ஆரோனோ தன்னுடைய கைகளினால்‌ 
அந்தப்‌ பொன்னணிகளைப்‌ 
பெற்றுக்கொண்டு, ஒரு விக்கிரகத்தை 
வார்ப்பிக்கிறார்‌ ரோனுடைய கைகளும்‌, 
இஸ்ரவேல்‌  புத்திரருடை கைகளும்‌ 
பாவத்திற்கு உடன்பட்டிருக்கிறது. 

இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தருக்கு 
விரோதமாகப்‌ பாவம்‌ செய்தால்‌, அவர்கள்‌ 
கர்த்தருடைய கிருபையை இழந்துபோவார்கள்‌ 
கர்த்தருடைய உதவியும்‌ ஒத்தாசையும்‌ 
இல்லையென்றால்‌ அவர்களால்‌ ஒன்றும்‌ 
செய்யமுடியாது. அவர்கள்‌ 
பொன்கன்றுக்குட்டிக்கு பலிகளை செலுத்தி 
அதை ஆராதித்து, தேவனுடைய 
கிருபைகளை  இழந்தவர்களாயிருக்கிறார்கள்‌. 
ஆரோனே இந்த ஜனங்கள்மேல்‌ இப்படிப்பட்ட 


கவும்‌ 


கிருபையை 
ஆரோனே காரணம்‌. 
று கத்லி 
இஸ்ரவேல்‌ ஜனங்கள்மேல்‌: 
பெரும்பாதகத்தை சுமத்துகிறதற்கு, 


“இவர்கள்‌ உனக்கு என்ன செய்தார்கள்‌" 
என்று மோசே ஆரோனிடத்தில்‌ கேட்கிறார்‌. 

பாவம்‌ செய்யுமாறு 
பாவம்‌ செய்யத்‌ 


மனுஷர்‌ நம்மை 
சோதிக்கலாம்‌. நம்மை 
தூண்டலாம்‌. ஆனாலும்‌ எந்த மனுஷனாலும்‌ 
நம்மை பாவம்‌ செய்யுமாறு கட்டாயம்பண்ண 
முடியாது. மனுஷர்‌ நம்மை பயமுறுத்தலாம்‌. 
கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள்‌ மனுஷருக்கு 
பயப்படவேண்டிய அவசியமில்லை. 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தருடைய அனுமதியில்லாமல்‌, 
அவருடைய சித்தமில்லாமல்‌, நமக்கு யாரும்‌ 
தீங்கு செய்ய முடியாது. நம்முடைய 
காலங்கள்‌ கர்த்தருடைய கரத்திலிருக்கிறது. 
மோசே ஆரோனுடைய பாவத்தின்‌ 
நிமித்தமாக அவரைக்‌ குற்றப்படுத்துகிறார்‌. 
ஆனால்‌ ஆரோனோ தான்‌ பாவம்‌ 
செய்தததாக அங்கீகரிக்கவில்லை. தான்‌ 
செய்த தப்பிதத்திற்கு இஸ்ரவேல்‌ புத்திரரே 
காரணம்‌ என்று ஆரோன்‌. 
சாக்குபோக்குகளை சொல்லுகிறார்‌. ஆரோன்‌ 
மோசேயை நோக்கி, “என்‌ ஆண்டவனுக்கு 
கோபம்‌ மூளாதிருப்பதாக" (யாத்‌ 32:22) 
என்று சொல்லுகிறார்‌. ஆரோன்‌ மோசேயின்‌ 
கோபத்திற்கு பயப்படுகிறார்‌ அவர்‌ 
கர்த்தருடைய கோபத்திற்கு 
ம்‌ பாவம்‌ செய்கிறவர்கள்‌ 
விரோதமாகப்‌ பாவம்‌ 
செய்கிறாள்‌ அவர்கள்மீது தேவனுடைய 
கோபம்‌ மூளும்‌. 


ரோனோ கர்த்தருடைய 
கோபத்திற்கு பயப்படவில்லை, தன்னுடைய 
பாவத்தினிமித்தமாய்‌ கர்த்தர்‌ தன்மீது, 
கோபமாயிருக்கிறார்‌ என்னும்‌ குற்றவணர்வும்‌ 
ஆரோனிடத்தில்‌ காணப்படவில்லை. அவர்‌ 
மோசேயின்‌ 

பார்க்கிறார்‌. 

குறையவேண்டும்‌ என்று எதிர்பார்த்து, அவர்‌ 
மோசேயை நோக்கி, “என்‌ ஆண்டவனுக்கு 
கோயம்‌ மூளாதிருப்பதாக என்று 
சொல்லுகிறார்‌. 


தன்னுடைய 
புத்திரரே காரணம்‌ 
ஆரோன்‌ பழியை 
திருப்பிப்போடுகிறார்‌. 
ஜனம்‌ என்று நீர்‌ 


பாவத்திற்கு இஸ்ரவேல்‌ 
என்று சொல்லி, 
னங்கள்‌ மீது 
பொல்லாத 
அறிந்திருக்கிறீர்‌” (யாத்‌ 
32:22) என்று ஆரோன்‌ தன்னுடைய 
விவாதத்தின்‌ முன்னுரையாக 
மோசேயினிடத்தில்‌ சொல்லுகிறார்‌. 


ரோன்‌ மோசேயை 
“இவர்கள்‌ என்னை நோக்கி: எங்களுக்கு 
முன்செல்லும்‌ தெய்வங்களை எங்களுக்கு 
உண்டுபண்ணும்‌; எகிப்துதேசத்திலிருந்து 
எங்களை அழைத்துக்‌ கொண்டுவந்த அந்த 
மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம்‌ 
என்றார்கள்‌” யாத்‌ 32:23) ன்‌ 


சொல்லுகிறார்‌ 


நோக்கி, 





எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


எசேக்கியேல்‌ எகிப்தின்‌ ராஜாவாகிய 
பார்வோனைக்‌ குறித்து புலம்ப வேண்டும்‌. 
கர்த்தருடைய செய்தியை எசேக்கியேல்‌ 
பார்வோனோடு சொல்லும்போது. அவர்‌ 
புலம்பிக்கொண்டே சொல்லவேண்டும்‌. 


பார்வோன்‌ தேசங்களை குழப்புகிறவன்‌. 
மற்ற தேசங்களை மாத்திரமல்ல, அவன்‌ 
எகிப்து தேசத்தையும்‌: 
அவன்‌ ஜாதிகளுக்குள்ளே 
பாலசிங்கத்திற்கு ஒப்பானவன்‌. பார்வோன்‌ 
பெருந்தண்ணீர்களில்‌ முதலையைப்போல்‌ 
இருக்கிறான்‌. அவன்‌ தன்‌ நதிகளில்‌ எழும்பி, 
தன்‌ கால்களால்‌ நண்ணீர்களை கலக்கி 
அவைகளின்‌ ஆறுகளைக்‌ குழப்பிவிடுகிறான்‌. 
பாலசிங்கம்‌ கர்ச்சித்து பயமுறுத்தும்‌. 
அதுபோலவே. பார்வோனும்‌ ஜனங்களை 
பயமுறுத்துகிறான்‌. 


பார்வோன்‌. 

திமிங்கலத்தைப்போல 

பெருந்தண்ணீர்கள்‌ என்பது சமுத்திரத்தைக்‌ 

Cn வார்த்தை. 
சில பதிப்புக்‌ 


வேதாகமத்தின்‌ ஒரு 
திமிங்கலம்‌ என்பதற்கு 
என்னும்‌ வார்த்தை 


களில்‌, 
பதிலாக, முதலை 
எழுதப்பட்டிருக்கிறது. 


“லேலியாதான்‌ 
உலைபபானையயைப்‌ போல்‌ பொங்கப்பண்ணி, 
கடலைத்‌ ம்‌ ம்‌ 
(யோபு 
பார்வோனும்‌ வல்லதாக போல 
ஜனங்களையும்‌, ஜாதிகளையும்‌, 
தேசங்களையும்‌ கலக்குகிறான்‌. இதனால்‌ 
கர்த்தருடைய கோபம்‌ அவன்மேல்‌ வருகிறது. 
பார்வோன்‌ கிரேனரோடு. 
தேவையில்லாமல்‌ யுத்தம்பண்ணினான்‌.. 
எகிப்து தேசத்தின்‌ சேனைகள்‌ நைல்நதி 
வழியாக கிரேனரோடு யுத்தம்பண்ணப்‌. 
போனார்கள்‌. அவர்கள்‌ யுத்தத்திற்குப்போகும்‌ 
போது, தங்கள்‌ தேசத்திலுள்ள நைல்‌: 
நதியையும்‌ கலக்கினார்கள்‌. தங்கள்‌ எகிப்து 
தேசத்தையும்‌ கலக்கினார்கள்‌. தங்கள்‌ 
தேசத்திற்கு அருகாமையிலுள்ள மற்ற 
'தேசங்களையும்‌ கலக்கினார்கள்‌. 


கலக்குகிறவர்களுக்கு 
பிறருக்கு 
தீங்கு. 


மற்றவர்களைக்‌ 
கலக்கமுண்டாகும்‌. 
செய்கிறவர்களுக்கு 
மற்றவர்களுடைய 
கெடுத்துப்போடுகிறவர்களுடைய 
கெட்டுப்போகும்‌. கர்த்தர்‌ 

பாலிகளால்‌ தண்டனைக்கு தப்பிக்க முடியாது. 
பாலத்தின்‌ சம்பளம்‌ மரணம்‌. பார்வோன்‌. 
மற்றவர்களைக்‌ கலக்குகிறான்‌. கர்த்தரோ 
பார்வோனைக்‌ கலக்குகிறார்‌. 


“அங்கே யோசுவா: நீ எங்களைக்‌ 
கலங்கப்பண்ணினதென்ன? இன்று கர்த்தர்‌ 
உன்னைக்‌ கலங்கப்பண்ணுவார்‌ என்றான்‌; 
அப்பொழுது இஸ்ரவேலரெல்லாரும்‌. 
அவன்மேல்‌ கல்லெறிந்து. அவைகளை 
அக்கினியில்‌ சுட்டெரித்து, கற்களினால்‌ மூடி; 
அவன்மேல்‌ இந்நாள்வரைக்கும்‌ இருக்கிற 
பெரிய கற்குவியலைக்‌ குவித்தார்கள்‌; 
இப்டியே கர்த்தர்‌ தமது கோபத்தின்‌ 
உக்கிரத்தை விட்டு மாறினார்‌: ஆகையால்‌ 
அல்லிடம்‌ இந்நாள்‌ வரைக்கும்‌ 
ஆகோர்‌ பள்ளத்தாக்கு என்னப்படும்‌" 
(யோசு 7:25,26). 


சத்துரு கர்த்தருடைய பிள்ளைகளைக்‌ 
கலக்கும்போது, கர்த்தர்‌ அவனைக்‌ 
கலங்கப்பண்ணுவார்‌. இந்த சத்தியம்‌ இங்கு 
ஒரு ஒப்புமையினால்‌ விவரிக்கப்படுகிறது. 
பார்வோன்‌ பெருந்தண்ணீர்களில்‌ 
முதலையைப்‌ போலிருக்கிறான்‌. அவன்‌ 
த்‌ திமிங்கலத்தைப்போல 
எவ்வளவு பெரிய 

கர்த்தர்‌ 

கர்த்தர்‌ 


பெருந்தண்ணீர்களில்‌ 

தன்‌ கால்வாய்‌ 

தண்ணீர்களைக்‌ கலக்கி, அலைகளின்‌ 

ஆறுகளைக்‌ குழப்பிவிடுகிறான்‌. 

கர்த்தருடைய வார்த்தை பார்வோனுக்கு 
விரோதமாக வருகிறது. 


நான்‌ வெகு ஜனக்கூட்டத்தைக்‌ 
பவார்‌ என்பேன்‌! என்‌ வத்ஸ எக்‌! 
அவர்கள்‌ என்‌ வலையில்‌ உன்னை இழுத்துக்‌ 
கொள்வார்கள்‌" (எசே 32:3) என்று கர்த்தர்‌ 
பார்வோனுக்கு விரோதமாகச்‌ சொல்லுகிறார்‌. 





எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


வெகுஜனக்கூட்டம்‌ என்னும்‌ வாக்கியம்‌ 
கல்தேயருடைய  சேனையைக்‌ குறிக்கும்‌. 
அவர்கள்‌ எகிப்து தேசத்தின்மீது 
யுத்தம்பண்ண வருவார்கள்‌. 


பறவைகளையெல்லாம்‌. 
இறங்கப்பண்ணுவார்‌. 
பார்வோனுடைய 
திருப்தியாக்குவார்‌. 

பார்வோன்‌ பெரிய முதலையைப்‌ 
போலவும்‌, பெரிய திமிங்கலத்தைப்போலவும்‌ 
இருக்கிறான்‌. இந்த மிருகத்தில்‌ மாம்சம்‌ 
அதிகமாயிருக்கும்‌. கர்த்தர்‌ அவனுடைய 
சதையை பர்வதங்களின்மேல்‌ போடுவார்‌ 
பள்ளத்தாக்குகளை அவனுடைய உடலினாலே 
நிரப்புவார்‌. பார்வோனின்‌ சேனையில்‌ 
ஏராளமான  யுத்தவீரர்கள்‌ இகக்ிறா்கள்‌ 
கல்தேயர்கள்‌ அவர்களை 
பட்டயங்களால்‌ வெட்டிப்போடுவா்கள்‌. 
அவர்களுடைய 
பள்ளத்தாக்குகள்‌ 
அவர்களுடைய சவங்கள்‌ பர்வதங்களின்மேல்‌ 


தூக்கியெரியப்படும்‌. 


எகிப்தியர்கள்‌ 
அவர்களுக்கு 
தேசத்தார்‌ 
யுத்தவீரர்கள்‌ 
கண்களால்‌ 


அழிந்துபோவ: 
அருகாமையிலிருக்‌ 
பார்ப்பார்கள்‌. பார்வோனுடைய 

சங்காரமாவதை நங்கள்‌ 


உள்ளங்களில்‌ 
உண்டுபண்ணும்‌. 
பார்வோன்‌ பெரிய 
போலவும்‌, பெரிய இிங்கலற்கதிப்போவம்‌ 
அவன்‌ எகிப்து தேசத்தில்‌ 
ஆணவத்தோடு சுற்றி 


இக்கல்‌, இம்‌ நைல்‌ நதிகளில்‌: 


எகிப்து, 
இரத்தங்கள்‌. ணு 
இரத்த நதியாக மாறும்‌. 


யுத்தவீரருடைய 
ஓடும்‌. நைல்‌ நதி 


எகிப்து தேசம்‌ 
பார்வோன்‌ எரிகிற 
அவன்‌ பலசமயங்களில்‌ 
கொள்ளிக்கட்டையாகயிருந்து, 
சுட்டெரித்துப்போட்டான்‌. 
அவனை அணைத்துப்போடுவார்‌. 
வானத்தையும்‌ மூடிப்போடுவார்‌. அதின்‌ 
நட்சத்திரங்களை இருண்டுபோகப்பண்ணுவார்‌. 
சூரியனை மேகத்தினால்‌ மூடுவார்‌. அப்போது 
சந்திரனும்‌ தன்‌ ஒளியைக்‌ கொடாதிருக்கும்‌. 
கர்த்தர்‌ பார்வோனையும்‌ அவனுடைய 
சேனையையும்‌ சங்காரம்பண்ணும்போது, 
இயற்கையிலுள்ள எல்லா காரியங்களும்‌, 
அவனுடைய அழிவுக்கு சாதகமாயிருக்கும்‌. 


பார்வோன்‌ செழித்திருந்த காலத்தில்‌, 
எரிகிற விளக்காயிருந்தான்‌. இப்போதோ 
அவனுடைய விளக்கு அணைந்துபோயிற்று. 
அவனைச்‌ சுற்றிலும்‌ காரிருள்‌ உண்டாயிற்று. 
இயற்கையின்‌ வெளிச்சம்கூட அவனுக்கு 
கிடைக்கவில்லை. கர்த்தர்‌ 
வானஜோதியான விளக்குகளையெல்லாம்‌ 
அவன்மேல்‌ இருண்டுபோகப்பண்ணுகிறார்‌. 
எகிப்து தேசத்தின்மேல்‌ அந்தகாரத்தை 
வரப்பண்ணுகிறார்‌ (எசே 32:8). 


செழித்திருந்தபோது, 
விளக்காகயிருந்தான்‌. 
எரிகிற 
அநேகரை 
கர்த்தரோ எரிகிற 


அழித்துப்போடுகிறார்‌. 

வார்த்தை நிறைவேறுவதை 

ஜனங்கள்‌ பிரதியட்சமாய்ப்‌ 

பார்க்கிறார்கள்‌. கர்த்தர்‌ பார்வோனை 

சங்காரம்பண்ணின செய்தியை எல்லா 

ஜாதிகளும்‌ கேள்விப்படுகிறார்கள்‌. இந்தச்‌ 
செய்தி தூரதேசங்களுக்கும்‌ பரவுகிறது. 


பார்வோனுடைய 
ன்‌ செய்தியை உலகமெங்கிலும்‌ 
பரவச்‌ செய்கிறார்‌. அந்தச்‌ செய்தி பார்வோன்‌ 
அறியாத தேசங்கள்‌ மட்டும்‌ கிறது 
கர்த்தரே அந்தச்‌ செய்தியை பூமியெங்கிலும்‌ 
எட்டப்பண்ணுகிறார்‌. பார்வோன்‌ 
சங்காரம்பண்ணப்பட்ட செய்தியைக்‌ கேட்டு 
அநேக ஜாதிகளின்‌ இருதயம்‌ விசனமடையும்‌. 
அவர்கள்‌ எல்லோரும்‌ கலங்கிப்போவார்கள்‌. 
கர்த்தருடைய வார்த்தை பிரத்தியட்சமாய்‌ 
நிறைவேறுவதைப்‌ பார்த்து, ஜாதிகள்‌ 
திகிலடைவார்கள்‌. 





எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


எக்ல்வின்‌ 
ஆராதிக்கிறார்கள்‌. 
வரும்போது, 
விக்கிரகங்களால்‌ அவர்களைப்‌ பாதுகாக்க 
முடியவில்லை. விக்கிரகங்களுக்கு 
ஜீவனுமில்லை. பெலனுமில்லை. எகிப்தியர்கள்‌ 
அழியும்போது, விக்கிரகங்கள்‌ செயலிழந்து 
கிடக்கும்‌. இதைப்‌ பார்த்து அநேக ஜனங்கள்‌ 
திகைப்பார்கள்‌. 


கர்த்தர்‌ 


விக்கிரங்களை 
அவர்களுக்கு அழிவு 
அவர்கள்‌ நம்பின 


தம்முடைய 
ஜனங்களுடைய முகங்களுக்கு 
வீசவார்‌. அவர்களுடைய ராஜாக்கள்‌ 
அதைப்‌ பார்த்து திடுக்கிடுவார்கள்‌. எகிப்து 
தேசத்தின்‌ ராஜாவாகிய பார்வோன்‌ 
கர்த்தருடைய பட்டயத்தினால்‌ விழுவான்‌. 
பார்வோன்‌. பலமுள்ளவன்‌. அவனே 
கீழே விழுந்துவிடுகிறான்‌. மற்ற ஜனங்களும்‌, 
மற்ற ராஜாக்களும்‌ பலவீனமானவர்கள்‌. 
பலமுள்ள பார்வோன்‌ கர்த்தருடைய 
பட்டமத்தினால்‌ கீழே விழுவதைப்‌ பார்த்து, 
மற்ற ராஜாக்களும்‌, மற்ற ஜனங்களும்‌, 
அவரவர்‌ தம்‌ தம்‌ பிராணனுக்காக 
நிமிஷந்தோறும்‌ தத்தளிப்பார்கள்‌ (எசே 32:10). 

ஐயையோ! சல்லாவும்‌ இரத்தாம்பரமும்‌ 
சிவப்பாடையும்‌ தரித்து, பொன்னினாலும்‌ 
இரத்தினங்களினாலும்‌  முத்துக்களினாலும்‌ 
சிங்காரிக்கப்பட்டிருந்த மகா நகரமே! ஒரு 
நாழிகையிலே  இல்வளவு ஐகுவரியமும்‌ 
அழிந்துபோயிற்றே! என்று சொல்லி, அழுது 
துக்கிப்பார்கள்‌" (வெளி 18.16). 


கல்தேயர்கள்‌ எகிப்தியரை தங்கள்‌ 
பட்டயத்தினால்‌ சங்காரம்பண்ணுகிறார்கள்‌. 
எகிப்தியருக்கு பயமுண்டாகிறது. 
அவர்களுக்கு மாத்திரமல்ல, எகிப்தியரின்‌ 
அழிவைப்‌ பார்க்கிற மற்ற ஜனங்களுக்கும்‌. 
பயமுண்டாகிறது. ௭: நிமித்த 
அநேக. ஜனங்கள்‌ 
திடுக்கிடுகிறார்கள்‌. 

பட்டயத்தினால்‌ 

மற்றவர்கள்‌ தங்கள்‌ 
தத்தளிக்கிறார்கள்‌. 


பட்டயத்தை 
முன்பாக 


பிராணனுக்காக 


மற்றவர்கள்‌ 
நிமித்தமாக 
ஆலிக்குரிய 
அவர்களைப்போலவே. 
என்பதை 


தங்கள்‌ 


நாமும்‌ 

உணரவேண்டும்‌. தேவனுடைய 
கோபம்‌ நம்மீதும்‌ வரும்‌ என்னும்‌ பயம்‌ 
நம்மிடத்தில்‌ காணப்படவேண்டும்‌. கர்த்தர்‌ 
மற்றவர்களைத்தான்‌ தண்டிப்பார்‌, நம்மை 
ஒன்றும்‌ செய்யமாட்டார்‌ என்று 
இறுமாப்பாயிருக்கக்கூடாது. கர்த்தர்‌ 
நீதியுள்ளவர்‌. அவரிடத்தில்‌ பட்சபாதமில்லை. 


பாபிலோன்‌ ராஜாவின்‌ பட்டயம்‌. 
எகிப்தியரின்‌ மேல்‌ வருகிறது. 
பராக்கிரமசாலிகளின்‌ பட்டயங்கள்‌ எகிப்தின்‌ 
விழப்பண்ணுகிறது. 
திரளான ஜனங்கள்‌ 
செத்துபபோகிறார்கள்‌ 
எகிப்தின்‌ ஆடம்பரத்தைக்‌ 
எகிப்தியரின்‌ ஏராளமான 
ப்படும்‌ எகிப்தியரின்‌ 
ஆடம்பரமும்‌ அழிந்துபோகும்‌. 
ஜாதிகளில்‌ 
வல்லமையானவர்கள்‌. எகிப்தியர்களால்‌ 
அவர்களை. எதிர்த்து... யுத்தம்பண்‌ 
முடியவில்லை. கல்தேயர்‌ 
அழிக்கிறார்கள்‌. எகிப்தியர்‌ 
போகிறார்கள்‌. 


எகிப்‌ த்தில்‌ ஏராளமான 
ஆடுகள்‌ கன்‌ அவையெல்லாம்‌ 


நைல்‌ நதியின்‌ புல்வெளியிலே மேயும்‌ 
அவற்றிற்கு நல்ல மேய்ச்சல்‌ நிலம்‌ உள்ளது. 
கர்த்தர்‌ திரளான தண்ணீர்களின்‌ கரைகளில்‌ 
நடமாடுகிற எகிப்தின்‌ மிருக 
ஜீவன்களையெல்லாம்‌ அழித்துப்போடுகிறார்‌ 


கல்தேயர்கள்‌ எகிப்தியரின்‌ 
மிருகங்களை தங்கள்‌ ன்‌ 
வெட்டிப்போட்டிருக்கலாம்‌. அல்ல, 
கல்தேயர்கள்‌ தங்களுடைய பத்த பால்‌ 
எகிப்தியரின்‌ ஆடுமாடுகளை, 
கொள்ளையிட்டு, தங்கள்‌ தேசத்திற்கு 
பிடித்து சென்றிருக்கலாம்‌. கர்த்தர்‌ எகிப்து 
தேசத்தை அழிக்கும்போது, எகிப்தின்‌ 
ஜனங்களும்‌: அழிந்துபோகிறார்கள்‌. 
எகிப்தின்‌ மிருகஜீவன்களும்‌ அழிந்து 
போகிறது. 





எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


எகிப்திலுள்ள மிருகஜீவன்கள்‌ 
அழிந்துபோகும்போது. மனுஷனுடைய கால்‌ 
திரளான தண்ணீர்களை கலக்குவதில்லை. 
மிருகங்களுடைய குளம்புகள்‌ அவைகளைக்‌ 
குழப்புவதுமில்லை. எகிப்தின்‌ தண்ணீர்கள்‌ 
வேகமாய்‌ ஒடும்‌. நைல்‌ நதி பிரவாகித்து 
ஓடும்‌. ஆனால்‌ இப்போதோ அது மெதுவாக 


மிருகங்களுடைய 
தண்ணீர்களை 
அவையெல்லாம்‌ 
சுத்தமாகவும்‌, 
இருக்கிறது. 
(எசே 32:4). 


எகிப்து தேசத்தின்‌ ஆறுகள்‌ 

எண்ணென்ப மெதுவாக ஒடும்‌. இது 

எகிப்தின்‌ துக்கத்தை விவரிக்கும்‌ 

அடையாள வார்த்தையாகும்‌. எகிப்து தேசம்‌ 

துக்கமும்‌, வேதனையும்‌ 

ங்கே அழுகையும்‌ 

க்கிக்‌ 

எந்த வேலையையும்‌ 

சுறுசுறுப்பாய்‌ செய்யமாட்டார்கள்‌. அவர்கள்‌ 

அமைதியாக அமர்ந்திருப்பார்கள்‌. எகிப்தின்‌ 

ஆறுகளும்‌ வேகமாக ஓடாமல்‌ மெதுவாக 

ஒடுகிறது. அது ஆர்ப்பரித்து. ஆரவாரித்து 
ஓடாமல்‌, அமைதியா ஓடுகிறது. 
எகிப்தின்‌ ஆறுகள்‌ 

மென்மையாயிருக்கிறது. 


எண்ணெயைப்போல 


எகிப்து தேசத்தைப்‌ 
பாழாக்குகிறார்‌. பாபிலோன்‌ தேசத்தார்‌ 
எகிப்து தேசத்தை மொத்தமாய்க்‌ 
கொள்ளையிடுகிறார்கள்‌. இதனால்‌ எகிப்து, 
தேசம்‌ நிறைவை இழந்து வெறுமையாய்க்‌ 
கிடக்கிறது. கர்த்தர்‌ எகிப்து தேசத்தில்‌ 
குடியிருக்கிற யாவரையும்‌  சங்கரிக்கிறார்‌. 
எகிப்து தேசத்திற்கும்‌, எகிப்தியருக்கும்‌, 
பூரண நாசமும்‌, பூரண மோசமும்‌, பூரண 
அழிவும்‌, பூரண சங்காரமும்‌ உண்டாகிறது. 
அப்போது. எகிப்தியர்கள்‌, இஸ்ரவேலின்‌ 
பரிசுத்தரே தேவனாகிய கர்த்தர்‌ என்னும்‌ 
சத்தியத்தை அறிந்துகொள்கிறார்கள்‌ 
(எசே 32:15). 


கர்த்தர்‌ 


QOODNENS 
PUBLISHERS 


எகிப்து தேசத்தாரின்‌ அழிவு 
எசே: 92:17-92. 


எசே 3217. பின்னும்‌ பன்னிரண்டாம்‌ 
வருஷம்‌ அத்த மாதத்தின்‌ பதினைத்தாத்‌ 
தேதியிலே கர்த்தருடைய வார்த்தை 
எனக்கு உண்டாகி, அவர்‌: 


எசே 3218, மனுபுத்திரனே, நீ 
எகிப்தினுடைய ஏரானமான 
ஜனத்தினிமித்தம்‌ புலம்பி, 
அவர்களையும்‌ பிரபலமான ஜாதிகளின்‌ 
குமார த்திகளையும்‌ 

இறங்கினவர்கள்‌ 

பூமியின்‌ தாழ்விடங்கனில்‌ தன்னிவிடு. 


எசே 92:19. மற்றவர்களைப்பார்க்கிலூம்‌. 
நீ அழகில்‌ சிறந்தவனோ? நீ இறங்கி, 
விருத்தசேதனமில்லாதவர்களிடத்தில்‌ 
கிட. 


எசே. 32:20. அவர்கள்‌ பட்டயத்தால்‌ 
வெட்டுண்டவர்களின்‌ நடுவிலே. 
ர்கள்‌, பட்டயத்துக்கு. 
ஒப்புக்கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள்‌. 
அவனையும்‌ அவளுடைய ஜனத்திரன்‌. 
யாவையும்‌ பிடித்திழுங்கள்‌. 


எசே 9221. 
'வல்லவர்களும்‌, 
துணைதின்றவர்களும்‌, 
நடுவிலிருந்து அவனோடே 
பேசுவார்கள்‌; அவர்கள்‌. 
விருத்தசேதனமில்லாதவர்கனாய்‌ 
பட்டயத்தால்‌ வெட்டுண்டு, இறங்கி, 
அங்கே கிடக்கிறார்கள்‌. 


யராக்கிரமகாலிகளில்‌ 
அவனுக்குத்‌ 
பாதாளத்தின்‌ 


எசே 32௨2௨ அங்கே அரும்‌ 
அவனுடைய எல்லாக்கூட்டத்தாரும்‌. 
கிடக்கிறார்கள்‌; அவனைச்‌ கற்றிலும்‌. 
அவர்களுடைய 
இருக்கிறது; 
பட்டயத்தால்‌ 


விழுத்தவர்கள்தானே. 





BALWETHER 
பரபர 


எசே. 32:23. பாதாளத்தின்‌ பக்கங்களில்‌ 
அவர்களுடைய 

இருக்கிறது; 

குழியைச்சுற்றிலூம்‌ 

கூட்டம்‌ 

ஜீவனுன்னோருடைய 
கெடியுண்டாக்கின அவர்கனெல்லாரும்‌ 
பட்டயத்தால்‌ வெட்டுண்டு. 
விழுந்தவர்கன்தானே. 

எசே 8224. அங்கே ஏலாமும்‌ 
அவனுடைய பிரேதக்குழியைச்‌. 
சுற்றிலும்‌ அவனுடைய எல்லா 
ஏரானமான ஜனமும்‌ கிடக்கிறார்கள்‌; 
அவர்கனெல்லாரும்‌ பட்டயத்தால்‌ 
வெட்டுண்டு விழுந்து, 
விருத்ததேசனமில்லாதவர்கனாய்ப்‌ 
பூமியின்‌ தாழ்விடங்களில்‌ 
இறங்கினார்கள்‌; ஜீவனுன்னோருடைய 
தேசத்திலே கெடியுண்டாக்கின 
அவர்கள்‌, குழியில்‌ 
இறங்கின வர்கனோடே கூடத்‌ தங்கள்‌ 
அவமானத்தைச்‌ சுமக்கிறார்கள்‌. 


எசே 3225. வெட்டுண்டவர்களின்‌. 
நடுவே அவனை அவனுடைய எல்லா 
ஏரானமான ஜனத்துக்குள்ளும்‌. 
கிடத்தினார்கன்‌; அவனைச்‌ சுற்றிலும்‌ 
அவர்களுடைய மிரேதக்குழிகள்‌ 
இருக்கிறது; அவர்களெல்லாரும்‌. 
பட்டயத்தால்‌ வெட்டுண்ட. 
விருத்தசே தனமில்லாதவர்கன்‌;. 
ஜீவனுள்ளோருடைய தேசத்திலே. 
அவர்கள்‌. 

கெடியுண்டாக்கின வர்கனாயிருந்தூம்‌, 
அவர்கள்‌. குழியில்‌ 
இறங்கினவர்கனோடேகூடத்‌ தங்கள்‌ 
அவமாணத்தைச்‌ சுமக்கிறார்கள்‌; அவன்‌ 
வெட்டுண்டவர்களின்‌. நடுவே. 
வைக்கப்பட்டிருக்கிறான்‌.. 


எசே 92:26. அங்கே மேசேக்கும்‌ 
தூபாலும்‌ அவர்களுடைய ஏராவமான 
ஜனங்களும்‌ கிடக்கிறார்கள்‌; 
அவர்களைச்சுற்றிதூம்‌ அவர்களுடைய 
பிரேதக்குழிகன்‌. இருக்கிறது; 
அவனுடைய ஜீவனுள்னோருடைய 
தேசத்திலே 
கெடியுண்டாக்கினவர்கனாயிருத்தும்‌, 
அவர்கனெல்லாரும்‌ 
விருத்தசேதனமில்லாதவர்கன்‌; 
பட்டயத்தால்‌ வெட்டுண்டுவிழுவார்கள்‌. 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எசே 8227. ஜீவனுன்னோருடைய 
தேசத்திலே பராக்கிரமசாலிகளுக்குக்‌ 
கெடியுண்டாக்குகிறவர்கனாயிருத்தும்‌, 
அவர்கள்‌: விருத்தசேதன 
மில்லாதவர்களாய்‌ விழுந்து, தங்கள்‌. 
யுத்த ஆயுதங்களோடு பாதானத்திலி. 
றங்கின. பராக்கிரமசாலிகளோடே. 
இவர்கள்‌ கிடப்பதில்லை; அவர்கள்‌: 
தங்கள்‌ பட்டயங்களைத்‌ தங்கள்‌ 
தலைகளின்‌ கீழ்‌ வைத்தார்கள்‌. 
ஆனாலும்‌ அவர்களுடைய அக்கிரமம்‌ 
தங்கள்‌ எலும்புகளின்மேல்‌ இருக்கும்‌. 


32:98, நீயும்‌ 
அதக தன்தக்தைவர்களின்‌ நடுவே 
தொறுங்குண்டு, பட்டயத்தால்‌ 
வெட்டுண்டவர்களோடேகிடப்பாய்‌. 


எசே 3229, அங்கே ஏதோமும்‌ அதின்‌: 
ராஜாக்களும்‌ அதின்‌ எல்லாப்‌ 
பிரபுக்களும்‌ கிடக்கிறார்கள்‌; 
யட்டயத்தால்‌ 
வெட்டுண்டவர்களிடத்தில்‌ இவர்கள்‌ 
தங்கள்‌. வல்லமையோடுங்கூடக்‌ 
கிடத்தப்பட்டார்கள்‌; இவர்கள்‌ 
விருத்தசேதனமில்லாதவர்களிடத்திலும்‌, 
குழியில்‌ இறங்குகிறவர்களிடத்திலூம்‌. 
கிடக்கிறார்கள்‌. 


எசே 9280. அங்கே வடதிசை 
அதிபதிகள்‌ அனைவரும்‌ எல்லாச்‌. 
சீதோனியரும்‌ கிடக்கிறார்கள்‌; இவர்கள்‌ 
கெடி.யுண்டாக்குகிறவர்களாயிருத்தாலு 
ம்‌ தங்கள்‌ பராக்கிரமத்தைக்‌ குறித்து 
வெட்கப்பட்டு, வெட்டுண்டவர்‌ 
கனிடத்தில்‌ இறங்கி, பட்டயத்தால்‌ 
வெட்டுண்டவர்கனோடே. விருத்த 
சேதனமில்லாதவர்களாய்க்‌ கிடந்து, 
குழியில்‌ இறங்கினவர்களிடத்தில்‌ 
தங்கள்‌ அவமாணத்தைச்‌ சுமந்து 
கொண்டிருக்கிறார்கள்‌. 


எசே. 3231. பார்வோன்‌. 
அவர்கனைப்பார்த்து தன்‌ ஏரானமான 
ஜனத்தின்பேரிலும்‌ ஆறுதலைடவான்‌; 
பட்டயத்தால்‌ வெட்டுண்டார்கனென்று, 
பார்வோனும்‌ அவனுடைய சர்வ 
சேனையும்‌ ஆறுதலடைவார்கள்‌. 
என்னு கர்த்தராகிய ஆண்டவர்‌ 
சொல்லுகிறார்‌. 





எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


ஜீவனுன்னோர்‌ 
உண்டுபண்ணுகிறேன்‌, 

அவனுடைய 

ஜனமும்‌ 

வெட்டுண்டவர்களிடத்தில்‌ 
விருத்தசேதனமில்லாதவர்களின்‌ நடுவே 
கிடத்தப்படுவார்கள்‌ என்கிறதைக்‌. 
கர்த்தராகிய ஆண்டவர்‌ உரைக்கிறார்‌ 
என்று சொல்‌ என்றார்‌. 


ர்க்கதரிசன செய்தியோடு 

நிறைவு பெறுகிறது. 

தேசம்‌ ஒரு 

செல்வச்செழிப்போடு 

Maras ஆனால்‌ 

அந்த தேசம்‌ சீரழிந்து 

எகிப்து தேசத்தில்‌ இப்போது 

மகத்துவமில்லை. 

ஆரவாரமுமில்லை. அது 

சந்தம்‌ பக்கங்களில்‌ பிரேதக்குழிகளில்‌ 
கிடப்பதுபோல, செத்துக்கிடக்கிறது. 


எகிப்து தேசம்‌ மரித்துப்போயிற்று. 
அது இப்போது 
புதைக்கப்பட்டிருக்கிறது. 


தீர்க்கதரிசனம்‌. 
கர்த்தர்‌ எசேக்கியேலிடம்‌, 


அவர்களையும்‌ பிரபலமான 
குமாரத்திகளையும்‌ குழியில்‌ 

அண்டையிலே பூமியின்‌ 

கம்பங்களில்‌ தள்ளிவிட” (எசே 3278) 


என்று சொல்லுகிறார்‌. 


எசேக்கியேல்‌ எகிப்திற்கு விரோதமாக 
கர்த்தருடைய செய்தியைச்‌ சொல்லும்போது, 
அதைக்‌ கோபத்தோடு சொல்லக்கூடாது. 
எசேக்கியேலுக்கு எகிப்து தேசத்தின்மீது 
கரிசனை இருக்கவேண்டும்‌. ன்பும்‌ 
நேசமும்‌ இருக்கவேண்டும்‌. 


ஏராளமான ஜனங்களினிமித்தம்‌ 
அழுது புலம்பவேண்டும்‌. 


QOODNENS 
PUBLISHERS 


எசேக்கியேல்‌ எகிப்து தேசத்தாரை 
தாழ்விடங்களில்‌ தள்ளிவிடவேண்டும்‌ என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. அவர்களைத்‌ 
தள்ளிவிடும்போது. எசேக்கியேல்‌ 
அவர்களுக்காக அழுது புலம்பி, 
அவர்களை 
இறங்கினவர்களண்டையில்‌, 
தள்ளிவிடவேண்டும்‌. 
ஜாதிகளின்‌ குமாரத்திகள்‌ 
தாழ்விடங்களில்‌ 
தள்ளப்பட்டிருக்கிறார்களோ, தக! 
அவர்களோடு எகிப்தினுடைய ஏராளமான 
ஜனத்தையும்‌: எசேக்கியேல்‌. 
தள்ளிவிடவேண்டும்‌. 
பூமியின்‌ தாழ்விடங்களில்‌ ஏற்கெனவே, 
ஏராளமான 
தள்ளப்பட்டிருக்கிறார்கள்‌. 
பார்க்கிலும்‌ எகிப்து நேசம்‌ 
சிறந்தவளல்ல. 


அ 
ர்களிடத்தில்‌ கிடக்க 


த 
வேண்டும்‌ என்று கர்த்தர்‌ 
(எசே 32:19). 


எசேக்கியேல்‌ எகிப்‌ ம 
பூமியின்‌ தாழ்விடங்களில்‌ த ளிவிட்போ 
க்க பவத்‌ வட்டுகள்‌ 
நடுவிலே விழுவார்கள்‌. எகிப்தியர்கள்‌ 
பட்டயத்திற்கு ஒப்புக்கொடுக்கப்‌ 
பதக்க “எகிப்து தேசத்தையும்‌, 

ஜனத்திரள்‌ யாவையும்‌ 
நிததிழங்கள்‌” (எசே 32:20) என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 


பாதாளத்தின்‌ நடுவிலே, 
பகல்கள்‌ ம்‌ 
எகிப்தியருக்கு துணை 
விழுந்துகிடக்கிறார்கள்‌. 
எகிப்தியரை பூமியின்‌: 
தள்ளிவிடும்போது, அங்கே 
துணைநின்றவர்கள்‌ அவர்களோடு 
பேசுவார்கள்‌. அவர்களெல்லோருமே 
விருத்தசே தனமில்லாதவர்களாய்‌, 
பட்டயத்தால்‌ வெட்டுண்டு, பாதாளத்தின்‌ 
நடுவே இறங்கி, அங்கே கிடக்கிறார்கள்‌. 


சொல்லுகிறார்‌ 


ஏற்கெனவே 


வல்லவர்களும்‌, 


நின்றவர்க 
எக்கிக்‌ 


தாழ்விடங்களில்‌ 
எகிப்தியருக்கு 





எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


இவர்கள்‌ 
வல்லவர்களாயிருந்தாலும்‌, 
கர்த்தருடைய பட்டயத்திற்கு 
பட்டயத்திற்கு 
பட்டிருக்கிறவர்கள்‌, பட்டயத்தால்‌ வெட்டுண்டு 
விழுவார்கள்‌ (எசே 32:20,21) 


எகிப்து தேசத்தின்‌ அதிபதியாகிய 
பார்வோனுக்கும்‌, அவனோடுகூட எகிப்து 
ர்‌ அனைவருக்கும்‌ 
அடக்க 


பாதாளத்தின்‌ 
ஆராதனை 
அவர்களெல்லோரும்‌. 
தாழ்விடங்களில்‌ தள்ளிவிடப்‌ 
ஆராதனை 
ஆரவாரமாகவும்‌ 


பூமியின்‌ 

படுகிறார்கள்‌. 
ஆடம்பரமாகவும்‌, 
நடைபெறுகிறது. 


எகிப்தியர்கள்‌ பாதாளத்தில்‌ 
தள்ளப்படுவதற்கு முன்பாகவே, அங்கே 
அசூரும்‌, அவனுடைய எல்லா கூட்டத்தாரும்‌ 
கிடக்கிறார்கள்‌. பார்வோன்‌ பாதாளத்தின்‌ 
நடுவிலே தள்ளப்படும்போது, அவனைச்‌ 
சுற்றிலும்‌,  அசீயரின்‌ பிரேதக்குழிகள்‌ 
இருக்கிறது. பார்வோனைப்போலவே, 
அவர்களெல்லோரும்‌ பட்டயத்தால்‌ 
வெட்டுண்டு, பாதாளத்தின்‌ நடுவில்‌ 
விழுந்துகிடக்கிறார்கள்‌ (எசே 32:22). 
பாதாளத்தின்‌ பக்கங்களில்‌ 
அவர்களுடைய பிரேதக்குழிகள்‌ இருக்கிறது: 
அவனுடைய பிரேநக்குழியைச்ச்றிலும்‌ 
அவனுடைய கூட்டம்‌ 
ஜீவனுள்ளோருடைய 
கெடியுண்டாக்கின 
பட்டயத்தால்‌ 
(எசே 32:23) 


அடக்க 


பாதாளத்தின்‌ நடுவிலே 
அவனுடைய  பிரேதக்குழியைச்‌ 
அவனுடைய எல்லா 


ஏலாமும்‌ 
சுற்றிலும்‌ 
ஏராளமான ஜனமும்‌ 
கிடக்கிறார்கள்‌; அவர்களெல்லாரும்‌ 
பட்டயத்தால்‌ வெட்டுண்டு விழுந்து, 
விருத்ததேசனமில்லாதவர்களாய்ப்‌ பூமியின்‌ 
தாழ்விடங்களில்‌ 

ஜீவனுள்ளோருடைய 

கெடியுண்டாக்கின அவர்கள்‌, 
'இறங்கினவர்களோடேகூடத்‌ 

அவமானத்தைச்‌ சுமக்கிறார்கள்‌ (எசே 32:24). 


பாதாளத்தின்‌ நடுவிலே பெர்சிய 
தேசமும்‌, ஏலாழும்‌, அதன்‌ 
ராஜாக்களும்‌, அவனுடைய திரளான 
சேனைகளும்‌ விழுந்துகிடக்கிறார்கள்‌. 
வெட்டுண்டவர்களின்‌ நடுவே ஏலாமை 
அவனுடைய எல்லா ஏராளமான 
ஜனத்துக்குள்ளும்‌ கிடத்தினார்கள்‌; அவனைச்‌ 
சுற்றிலும்‌ அவர்களுடைய பிரேதக்குழிகள்‌ 
இருக்கிறது: அவர்களெல்லாரும்‌ பட்டயத்தால்‌ 
வெட்டுண்ட விருந்தசேதனமில்லாதவர்கள்‌; 
ஜீவனுள்ளோருடைய தேசத்திலே அவர்கள்‌ 
கெடியுண்டாக்கின வர்களாயிருந்தும்‌, அவர்கள்‌ 
குழியில்‌ இறங்கினவர்களோடேகூடத்‌ தங்கள்‌ 
அவமானத்தைச்‌ சுமக்கிறார்கள்‌; 
ஏலாம்‌. வெட்டுண்டவர்களின்‌ நடுவே 
வைக்கப்பட்டிருக்கிறான்‌ (எசே 32:25) 


பாதாளத்தின்‌ நடுவிலே கீத்தியரின்‌ 
வல்லமையும்‌ விழுந்துகிடக்கிறது. அங்கே 
மேசேக்கும்‌ தூபாலும்‌ அவர்களுடைய 
ஏராளமான ஜனங்களும்‌ கிடக்கிறார்கள்‌: 
அவர்களைச்சுற்றிலும்‌ அவர்களுடைய 
பிரேதக்குழிகள்‌ இருக்கிறது: அவனுடைய 
ஜீவனுள்ளோருடைய தேசத்திலே. 
கெடியுண்டாக்கினவர்களாயிருந்தும்‌, 
அவர்களெல்லாரும்‌ 
விருத்தசேதனமில்லாதவர்கள்‌: பட்டயத்தால்‌ 
வெட்டுண்டுவிழுவார்கள்‌ (எசே 32:26). 


மேசேக்கும்‌ தூபாலும்‌ 
மனிதநேயமில்லாமல்‌ ஜனங்களை 
சங்காரம்பண்ணியவர்கள்‌. வடக்கு தேசத்தார்‌ 
எல்லோரும்‌ இவர்களைப்‌ பார்த்து 
பயந்தார்கள்‌. இவர்களோடு மற்ற தேசத்தார்‌ 
இராணுவ ஒப்பந்தம்‌ செய்து கொண்டார்கள்‌. 
மேதிய। ராஜாவாகிய காக்கேரஸ்‌ 
செத்துப்போனான்‌. இவன்‌ 
பலசாலியாகமிருந்தாலும்‌ இவனும்‌ 
பாதாளத்தின்‌ நடுவிலே தள்ளப்பட்டான்‌. 


_ கீத்தியர்களுக்கு 
அடக்க ஆராதனை 
இவர்களுடைய தேசம்‌ அழியும்போது. 
இவர்களுக்காக ஒருவரும்‌ துக்கம்‌ 
கொண்டாடவில்லை. ஏதோம்‌ தேசம்‌ பல. 
வருஷங்களாக வல்லரசாக ஆட்சி செய்தது. 
செல்வ சிறப்போடிருந்தது. ஏதோமியரும்‌ 
பாதாளத்தின்‌ நடுவிலே கிடக்கிறார்கள்‌. 
எகிப்து தேசம்‌ அழிவதற்கு முன்பாகவே 
ஏதோம்‌ தேசம்‌ அழிந்துபோயிற்று. 


மரியாதையான. 
நடைபெறவில்லை. 





எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


ஏதோம்‌ தேசத்துக்கு 
விரதமாக என்‌ கையை நீட்டி அதில்‌ 
மனுஷரையும்‌ மிருகங்களையும்‌ இராதபடிக்குச்‌ 
சங்காரம்பண்ணி, அதைத்‌ தேமான்‌ துவக்கித்‌ 
தேதான்‌ மட்டும்‌ வனாந்தரமாக்குவேன்‌ ; 
பட்டயத்தால்‌ விழுவார்கள்‌” (எசே 2543) 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


ஏதோமியர்‌ 
பண்கள்‌ வன பகல்‌ விழுந்து, 
தங்கள்‌ ஆயுதங்களோடு 
பாதாள ததன்‌ பாக்கா சிக ளோ. 
இவர்கள்‌ கிடப்பதில்லை; அவர்கள்‌ தங்கள்‌ 
பட்டயங்களைத்‌ தங்கள்‌ தலைகளின்‌ கீழ்‌ 
வைத்தார்கள்‌. ஆனாலும்‌ அவர்களுடைய 
அக்கிரமம்‌ அவர்கள்‌ எலும்புகளின்மேல்‌: 
இருக்கும்‌ (எசே 32:27). ஏதோமியர்கள்‌ 
மிகப்பெரிய பராக்கிரமசாலிகள்‌. இவர்கள்‌ 
மற்ற பராக்கிரமசாலிகளுக்கு செடி 
உண்டாக்குகிறவர்களாயிருந்தார்கள்‌ 
அவர்கள்‌ ஏதோமியரைப்‌ பார்த்து பயந்தார்கள்‌. 
ஆனால்‌ இப்போதோ ம 
பாதாளத்தின்‌ 

விழுந்துகிடக்கிறார்கள்‌. 


பாதாளத்தின்‌ 
விருத்தசேதனமில்லாதவர்கள்‌ 
விழுந்துகிடக்கிறார்கள்‌. 
நொறுங்குண்டவர்களாகவும்‌, 
வெட்டுண்டவர்களாகவும்‌ 


நடுவிலே 

கீழே 

அவர்கள்‌ 

பட்டயத்தால்‌ 

கிடக்கிறார்கள்‌. 

அவர்கள்‌ எகிப்தியரும்‌, 

அவர்களைப்போலவே நொறுங்குண்டு 

பட்டயத்தால்‌ வெட்டுண்டவர்களாய்க்‌ 
கிடப்பார்கள்‌ (எசே 32:28). 


பாதாளத்தின்‌ நடுவிலே 
தேசத்தார்‌ ஏராளமானோர்‌ 
கிடக்கிறார்கள்‌. அங்கே ஏதோமும்‌ 
ராஜாக்களும்‌ அதின்‌ எல்லாப்‌ பிரபுக்களும்‌: 
கிடக்கிறார்கள்‌ (எசே 32:29). அங்கே 
வடதிசை அதிபதிகள்‌ அனைவரும்‌, எல்லாச்‌ 
சீதோனியரும்‌ கிடக்கிறார்கள்‌ (எசே 32:30). 


ஏ! ராஜாக்‌்‌ 
ர பா்‌ 
இவர்கள்‌ தங்கள்‌ வல்லமையோடுங்கூடக்‌ 
கிடத்தப்பட்டார்கள்‌;: இவர்கள்‌ 
விருத்தசே தனமில்லாதவர்களிடத்திலும்‌, 
குழியில்‌ றங்குகிறவர்களிடத்திலும்‌ 
கிடக்கிறார்கள்‌ (எசே 32:29). 


QOODNENS 
PUBLISHERS 


வடதிசை அதிபதிகளும்‌, சீதோனியரும்‌ 
கெடியுண்டாக்குகிறவர்களாயிருந்தாலும்‌ 


தங்கள்‌ பராக்கிரமத்தைக்‌ குறித்து 
வெட்கப்பட்டு, வெட்டுண்டவர்களிடத்தில்‌ 
இறங்கி, பட்டயத்தால்‌ வெட்டுண்டவர்களோடே 
விருத்தசேதனமில்லாதவர்களாய்க்‌ கிடந்து, 
குழிமில்‌ இறங்கினவர்களிடத்தில்‌ தங்கள்‌ 
அவமானத்தைச்‌ சுமந்துகொண்டிருக்கிறார்கள்‌ 
(எசே 32:30). 


சீதோனியர்கள்‌ எகிப்தியரோடு கடல்‌ 
வாணிபம்‌ செய்தார்கள்‌.  எகிப்தியருக்கும்‌ 
சீதோனியருக்கும்‌ நடுவே நெருங்கிய 
வியாபாரத்‌ தொடர்பு இருந்தது 
எகிப்தியர்கள்‌ தங்களுடைய பாதுகாப்புக்கு 
சீதோனியரை சார்ந்திருந்தார்கள்‌. 
சீதோனியரோ பாதாளத்தில்‌ விழுந்து 
கிடக்கிறார்கள்‌. 


புறஜாதி 
வரும்போது, 


அழிவுக்கு ட்‌ 
விருத்தசேதமில்லாதவர்களின்‌ 


தேசத்தாருக்கு 


அழிவு 
எகிப்து தேசம்‌. ்‌ 


அந்த 
தப்பிக்காது நீயும்‌ 
நடுவே 


நொறுங்குண்டு, 
வெட்டுண்டவர்களோ டேகிடப்பா 
(எசே 32:28) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


எகிப்து தேசத்தைச்‌ சுற்றிலுமிருந்த 
மற்ற தேசங்களெல்லாம்‌ அழிந்துபோயிற்று. 
கல்தேயர்கள்‌ அந்த தேசத்தாரை சர்வநாசம்‌ 
பண்ணினார்கள்‌. மற்ற ஜாதியார்‌ அழிந்து 
போவதை பார்வோனும்‌ பார்ப்பான்‌. ஆனாலும்‌ 
புத்திதெளியமாட்டான்‌. எகிப்து 

ல்‌ ஏராளமான 

ஜனங்கள்‌ இருக்கிறார்கள்‌ என்று பார்வோன்‌ 
ர தேசத்தைப்பற்றி பெருமையாய்‌ 


பட்டயத்தால்‌ 


மற்றவர்களைத்தான்‌ 
ஆனால்‌ அவர்கள்‌ 
வெட்டவில்லை என்று 
அவனுடைய சர்வசேனையும்‌ 
கர்த்தர்‌ 

“நீயும்‌ 
எண்ன 
பட்டயத்தால்‌ 


விருத்தசேதமில்லாதவர்களின்‌ 
நொறுங்குண்டு, 
வெட்டுண்டவர்களோடேகிடப்பாய்‌"' 
(எசே 32:28) என்று சொல்லுகிறார்‌. 





ய்ய எசேக்கியேல்‌ - விரிவுரை மரமா 
ரப்ரி EZEKIEL - COMMENTARY PUBLISHERS 


கர்த்தருடைய கோபமும்‌, அவருடைய 
நியாயத்தீர்ப்பும்‌ பார்வோன்மேலும்‌, எகிப்து 
தேசத்தின்மேலும்‌ வந்திருக்கிறது. பார்வோனும்‌ 
அவனுடைய ஏராளமான ஜனமும்‌ 
பட்டயத்தால்‌ வெட்டுண்டவர்களிடத்தில்‌. 
விருத்தசேதனமில்லாதவர்களின்‌. 
கிடத்தப்படுவார்கள்‌ (எசே 
த்‌ டக்‌ 

ஜனங்களைப்போலவே 

தளத்தில்‌ நடுவிலே கிடப்பார்கள்‌. அங்கே 
அவர்களுடைய பிரேக்குழிகள்‌ கிடக்கும்‌. 
அவர்களெல்லோரும்‌ ட்டயத்தால்‌ 
வெட்டுண்டு 
விருத்தசேதனமில்லாதவர்களாய்‌ 
தாழ்விடங்களில்‌ தள்ளப்படுவார்கள்‌. 





எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


எசேக்கியேல்‌ தீர்க்கதரிசி இப்போது 
கர்த்தருடைய பிள்ளைகள்‌ பக்கமாகத்‌ 
திரும்புகிறார்‌. எசேக்கியேல்‌ யூததேசத்தைச்‌ 
சேர்ந்தவர்‌. யூதாவின்‌ மனுஷருக்கு 
கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று, 
கர்த்தர்‌ எசேக்கியலை எருசலேமின்‌ 
குடிகளுக்கு காவற்காரனாக 
வைத்திருக்கிறார்‌. கர்த்தருடைய எச்சரிப்பின்‌ 
வார்த்தைகளை எசேக்கியேல்‌ அவர்களுக்கு 
க்க வேண்டும்‌ (எசே 331-9) 
செய்தியின்‌ சாரம்‌ ஏற்கெனவே. 
3:17-ஆவது வசனம்‌ முதல்‌ 
எழுதப்பட்டிருக்கிறது. 


கர்த்தருடைய 
அவருடைய 
பிரகாரமும்‌ 
ஐக்கியமாயிருக்கவேண்டும்‌. கர்த்தர்‌ 
அவர்களை சோதித்துப்‌ பார்க்கிறார்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய பிரமாணங்களை அவர்களுக்கு 
தெளிவுபடுத்துகிறார்‌ (எசே 3310-20) 


வம்சத்தாரில்‌ 
கிறவர்கள்‌ இஸ்ரவேல்‌ தேசத்தில்‌ 
கர்த்தருடைய 

அவர்களுக்கு. 
அறிவிக்கப்படுகிறது. 


மீதமா 
தங்கிமிருக்கிறார்கள்‌. 


விசேஷித்த 
பிரத்தியேகமாக 
(எசே 3321-29) 


செய்தி 


பாபிலோன்‌ தேசத்து. 
சிறையிருப்பிலிருக்கிற யூதர்களில்‌ அநேகர்‌ 
எசேக்கியேல்‌ சொல்லுகிற தீர்க்கதரிசன 
செய்திகளுக்கு, கவனமாய்ச்‌ 
செவிகொடுக்கிறார்கள்‌. ஆனாலும்‌ அவர்கள்‌ 
தங்கள்‌ பாவங்களுக்கு மனந்திரும்பவில்லை. 
அவர்களுக்கு விரோதமாக கர்த்தருடைய 
வார்த்தை உண்டாயிற்று (எசே 33:30-33) 


காவற்காரன்‌ 
எசே: 331-9 


எசே 984. கர்த்தருடைய வார்த்தை 
எனக்கு உண்டாகி, அவல்‌: 


எசே 3832. மனுபுத்திரனே, நீ உன்‌ 
ஜனத்தின்‌ புத்திரரோடே பேசி, 
அவர்கனோடே சொல்ல 
'வேண்டியதாவது: நான்‌ தேசத்தின்மேல்‌ 
பட்டயத்தை வரப்பண்ணுகையில்‌ 
தேசத்தின்‌. ஜனம்‌ தங்கள்‌: 
எல்லைகளிலுள்ள ஒருவனை அழைத்து, 
அவனைத்‌ தங்களுக்குக்‌ காவற்காரனாக 
வைத்தயின்பு, 


எசே 33:3, இவன்‌ தேசத்தின்மேல்‌ 
பட்டயம்‌ வருவதைக்கண்டு, எக்காளம்‌. 
ஊதி, ஜனத்தை எச்சரிக்கும்போது, 


எசே 33:4. எக்கானத்தின்‌ சத்தத்தைக்‌ 
கேட்கிறவன்‌ அதைக்கேட்டும்‌, 
எச்சரிக்கையாயிராமல்‌, பட்டயம்‌ வந்து 
அவனை வாரிக்கொள்ளுகிறது. 
உண்டானால்‌, அவனுடைய இரத்தப்பழி. 
அவன்‌ தலையின்மேல்‌ சுமரும்‌. 


எசே 899. அவன்‌ 
சத்தத்தைக்கேட்டும்‌, 
எச்சரிக்கையாயிருக்கவில்லை; 
அவனுடைய  இரத்தப்பழி. 
பேரிலே. சுமரும்‌; 
எச்சரிக்கையாயிருக்கிறவனோ தன்‌ 
ஜீவனைத்‌ தப்புவித்துக்கொள்ளுவான்‌.. 


எசே 33:8. காவற்காரன்‌ பட்டயம்‌ 
வருவதைக்‌ கண்டும்‌, அவன்‌ எக்கானம்‌ 
ஊதாமலும்‌ ஜனங்கள்‌ 
எச்சரிக்கப்படாமலும்‌, பட்டயம்‌ வந்து 
அவர்களில்‌: யாதொருவனை 
வாரிக்கொள்ளுகிறது உண்டானால்‌, 
அவன்‌ தன்‌ அக்கிரமத்திலே. 
வாரிக்கொள்னப்பட்டான்‌; ஆனாலும்‌ 
அவன்‌ இரத்தப்பழியைக்‌ காவற்காரன்‌ 
கையிலே கேட்பேன்‌. 


எசே 39:7. மனுபுத்திரனே, நான்‌ 
உன்னை இஸ்ரவேல்‌ வம்சத்தாருக்குக்‌ 
க வைத்தேன்‌; ஆகையால்‌ 
வாயினாலே. 

எண்‌: 
அவர்களை 


எக்கானத்தின்‌' 


அவன்‌ 


அந்தஸ்தைக்‌ வு. 
நாமத்தினாலே 
எச்சரிப்பாயாக. 





i a 
TT 


குற்றப்படுத்துகிறார்கள்‌. இது மனுஷருடைய 
'துவான சுபாவம்‌. பாவம்‌ ஒரு தீட்டான. 
பொருள்‌. அதை யாருமே தன்னுடையது. 
என்று சொந்தம்‌ கொண்டாட 
விரும்புவதில்லை. 
தன்னுடைய பாவத்திற்கு ஆரோன்‌ 
மோசேயின்மீது குற்றம்‌ சொல்லவில்லை. 
மோசே சீனாய்‌ மலையின்மீது நாற்பது. 
நாட்களாகயிருந்தார்‌. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
இதைக்‌ காரணமாக சொல்லி, தங்களுக்கு 
தெய்வத்தை உண்டுபண்ண 
ஆரோனிடம்‌ 
கேட்டுக்கொண்டார்கள்‌. ஆரோன்‌ இதே 
காரணத்தை மோசேயினிடத்தில்‌ சொல்லி, 
அலரைக்‌ குற்றப்படுத்தவில்லை. 
இஸ்ரவேல்‌ புத்திரரே, தங்களை 
அழைத்துக்கொண்டு வந்த அந்த மோசேக்கு 
என்ன சம்பவித்ததோ அறியோம்‌ என்று 
சொன்னதாக ஆரோன்‌ மோசேயினிடத்தில்‌ 
சொல்லுகிறார்‌. ஆரோனுடைய வார்த்தைகள்‌ 
சாதுரியமான வார்த்தைகளாயிருக்கிறது. 
அவர்‌ தன்னுடைய பாலங்களை மூடி 
மறைக்கிறார்‌ வார்ப்பிக்கப்பட்ட 
கன்றுக்குட்டிக்கும்‌, தனக்கும்‌ எந்த 
சம்பந்தமும்‌ இல்லாததுபோலவும்‌, தான்‌ ஒரு 
குற்றமில்லாத நிரபராதி என்பது 
போலவும்‌ ஆரோன்‌ மோசேயினிடத்தில்‌ 
பேசுகிறார்‌. 


ஆரோன்‌. மோசேயை நோக்கி, 
அப்பொழுது நான்‌: பொன்னுடைமை 
உடையவர்கள்‌ எவர்களோ அவர்கள்‌ அதைக்‌ 
கழற்றித்‌ தரக்கடவர்கள்‌ என்றேன்‌: அவர்கள்‌ 
அப்படியே செய்தார்கள்‌: அதை அக்கினியிலே. 
போட்டேன்‌, அதிலிருந்து இந்தக்‌ 
கன்றுக்குட்டி வந்தது” (யாத்‌ 32:24) என்று 
சொல்லுகிறார்‌ 


ஆரோனுடைய வார்த்தைகள்‌ 
சிறுபிள்ளைகள்‌ பேசும்‌ வார்த்தைகளைப்போல 
இருக்கிறது. பொன்னை அக்கினியில்‌ 
போட்டால்‌, அதிலிருந்து கன்றுக்குட்டி 
தானாக வராது. ஆரோன்‌ கன்றுக்குட்டியை 
வார்ப்பிப்பதற்காக தான்‌ செய்த வேலைகளை 
மூடி மறைக்கிறார்‌. அவர்சிற்பக்கருவியினால்‌ 
கருப்பிடித்து, ஒரு பொன்கன்றுக்குட்டியை 
வார்ப்பித்தார்‌ (யாத்‌ 32:4). 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


ஆனால்‌ ஆரோனோ தான்‌ செய்த இந்த 
வேலைகளைப்பற்றி மோசேயினிடத்தில்‌ 
ஒன்றும்‌ சொல்லவில்லை. “பொன்னை 
அக்கினியிலே போட்டேன்‌, அதிலிருந்து 
இந்தக்‌ கன்றுக்குட்டி வந்தது" என்று 
ஆரோன்‌ பொதுவாக சொல்லுகிறார்‌. 


ஜனங்கன்மீது நியாயத்தீர்ப்பு 
யாத்‌ 82:25-29 


யாத்‌ 9225, ஜனங்கள்‌ தங்கள்‌ 
பகைவருக்குன்‌ அவமானப்படத்தக்கதாக. 
ஆரோன்‌ அவர்களை: 
திர்வாணமாக்கியிருத்தான்‌. அவர்கள்‌ 
திர்வாணமாயிருக்கிறதை மோசே: 
கண்டு, 


யாத்‌ 32:26. பானயத்தின்‌ வாசலில்‌ 
தின்று: கர்த்தருடைய பட்சத்தில்‌ 
இருக்கிறவர்கன்‌ யார்‌? அவர்கள்‌ 
என்னிடத்தில்‌ சேரக்கடவர்கள்‌ 
என்றான்‌. அப்பொழுது லேவியின்‌ 
புத்திரர்‌ எல்லாரும்‌ அவனிடத்தில்‌ 
கூடிவந்தார்கள்‌.. 


யாத்‌ 3227. அவன்‌ அவர்களை 
நோக்கி: உங்களில்‌ ஒவ்வொருவனும்‌ 
தன்‌ பட்டயத்தைத்‌ தன்‌ அரையிலே 
கட்டிக்கொண்டு, பானயமெங்கும்‌ 
உள்ளும்‌ புறம்பும்‌ வாசலுக்கு வாசல்‌ 
போய்‌, ஒவ்வொருவனும்‌ தன்தன்‌. 
சகோதரனையும்‌. ஒவ்வொருவனும்‌ 
தன்தன்‌. சிநேகிதனையும்‌ 
ஒவ்வொருவனும்‌ தன்தன்‌ 
அயலானையும்‌ கொன்றுபோடக்கடவண்‌. 
என்று இஸ்ரவேலின்‌ தேவனாகிய 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ என்றான்‌. 


யாத்‌ 92:28. லேவியின்‌ புத்திரர்‌ மோசே: 
சொன்னபடியே செய்தார்கள்‌; 
அத்நானிலே ஜனங்களில்‌ ஏறக்குறைய 
முவாயிரம்யேர்‌ விழுந்தார்கள்‌. 


யாத்‌ 8௨29. கர்த்தர்‌ இன்றைக்கு 
உங்களுக்கு ஆசீர்வாதம்‌ அனிக்கும்படி, 
இன்றைக்கு தீங்கன்‌ அவனவன்‌ தன்தன்‌ 
மகனுக்கும்‌. சகோதரனுக்கும்‌ 
விரோதமாயிருக்கிறதினால்‌, கர்த்தருக்கு 
உங்களைப்‌ பிரதிஷ்டை பண்ணுங்கள்‌ 
என்று மோசே சொல்லியிருத்தான்‌. 





BALWETHER 
பரபர 


எசே 33:8. நான்‌ துண்மார்க்கனை 
நோக்கி: துன்மார்க்கணே, நீ சாகவே 
காவாய்‌ என்று சொல்லுகையில்‌, தீ 
துன்மார்க்கணைத்‌ தன்‌ துன்மார்க்கத்தில்‌ 
இராதபடி, எச்சரிக்கத்தக்கதாக அதை 
அவனுக்குச்‌ சொல்லாமற்போனால்‌, 
அந்தத்‌ துன்மார்க்கன்‌ தன்‌. 
அக்கிரமத்திலே சாவான்‌; ஆனாலும்‌ 
அவன்‌ இரத்தப்பழியை உன்‌ கையிலே 
கேட்பேன்‌. 


எசே 389. துன்மார்க்கன்‌ தன்‌ 
வழியைவிட்டுத்‌ திரும்பும்படி, த 
அவனை எச்சரித்தும்‌, அவன்‌ தன்‌ 
வழியைவிட்டுத்திரும்பாமற்போனால்‌, 
அவன்‌ தன்‌ அக்கிரமத்திலே சாவான்‌; 
நீயோ உன்‌ ஆத்துமாவைத்‌ 
தப்புவிப்பாய்‌. 


குல்தேயர்கள்‌ 
பிடித்து விடுகிறார்கள்‌. 


எருசலேம்‌ நகரத்தைப்‌ 
இந்த சமயத்தில்‌: 
ஊழியத்திற்காக 
தெரிந்தெடுக்கிறார்‌. 
தீர்க்கதரிசன ஊழியம்‌: 
புதப்பிக்கப்படுகிறது. எசேக்கியேல்‌ 
எருசலேமின்‌ குடிகளுக்கு கர்த்தருடைய 
வார்த்தைகளை அறிவிக்கவேண்டும்‌. 


கர்த்தர்‌ எசேக்கியேலின்‌ ஊழியத்தை, 
ஒரு ல்‌ தேசத்தின்‌ காவற்காரனோடு 
ஒப்பிட்டுச்‌ சொல்லுகிறார்‌. நகரத்தை காவல்‌ 
காக்கிற பொறுப்பு காவற்காரனிடம்‌ 
ஒப்புவிக்கப்படுகிறது. “தன்னிடத்தில்‌ நம்பி 
ஒப்படைக்கப்பட்டிருக்கிற கடமையை 
காவற்காரன்‌ உண்மையாய்ச்‌ செய்யவேண்டும்‌. 


தேசத்திற்கு த்‌ வரும்போது, 
அந்த தேசத்தார்‌ தங்கக்‌ காவற்காரனை 
வைப்பது வழக்கம்‌. அந்நிய தேசத்தார்‌ தங்கள்‌ 
தேசத்தின்மீது யுத்தம்பண்ண வருவார்களோ 
என்னும்‌ சந்தேகமும்‌, பயமும்‌ வரும்போது. 
அவர்கள்‌ தங்களுக்கு ஒரு காவற்காரனை 
வைப்பார்கள்‌. 


காவற்காரன்‌ தேசத்தின்மேல்‌ பட்டயம்‌ 
வருவதைக்‌ கண்டு, எக்காளம்‌ ஊதி, 
ஜனத்தை எச்சரிப்பான்‌ (எசே 33:3). கை 
தேசத்தின்மேல்‌ 

வரப்பண்ணுகிறார்‌. அந்த தேசத்தின்‌ 4 ம்‌ 
தங்கள்‌ எல்லைகளிலுள்ள ஒருவனை 
அழைத்து, அவனை தங்களுக்கு 
காவற்காரனாக வைக்கிறார்கள்‌. 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


எதிரி தேசத்தார்‌ தங்கள்‌ தேசத்திற்கு 
விரோதமாக வரும்போது. 

எக்காளம்‌ ஊதி, அந்த 

ஜனங்களை எச்சரிப்பான்‌ 

ஜனங்களும்‌ 

தேசத்தாரை 

பாதுகாத்துக்‌. 

ஆயத்தமடைவார்கள்‌. எதிரிகளின்‌ வருகை 
அந்த தேசத்தாருக்கு ஆச்சரியமாயிருக்காது. 


தேசத்தார்‌ தங்களுக்கு 
வைக்கும்போது, தங்கள்‌ 
ஒருவனைத்‌ 

வைப்பார்கள்‌. இவனுக்கு 
எல்லைகளைப்பற்றி 
தெரிந்திருக்கும்‌ 
உண்மையுள்ளவனாகயிருக்கவேண்டும்‌. 
காவல்காரன்‌ முழுதேசத்திற்கும்‌ 
பொதுவானவன்‌. தேசத்தின்‌ நன்மைக்காக 
பாடுபடுகிறவன்‌. தேசத்தின்‌ பாதுகாப்பு 
இவனுடைய கையிலிருக்கிறது. 


காவற்காரன்‌ தன்னுடைய வேலையில்‌ 
மிகவும்‌ கவனமாயிருக்கவேண்டும்‌. 
தேசத்தின்‌ பாதுகாப்பு இவனை நம்பி 
ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. 
தன்னுடைய கடமையில்‌ 
தன்னுடைய வேலைகளைக்‌ 
தன்னுடைய  தேசத்தாருக்கு 
ஒப்புவிக்கவேண்டும்‌. நேச 
பட்டயம்‌ வருவதைக்‌ கண்டு, 
ஊதி, ஜனத்தை எச்சரித்தால்‌, 
கடமையை 
தன்னை 


இவன்‌ 
சுவளமாயிருந்து, 


குறித்து, 
கணக்கு 
த்தின்மேல்‌ 
எக்காளம்‌. 
இவன்‌ 
சரியாக. 

நம்பி 
ப்படைக்கப்பட்டிருக்கி! வேலையை 
உண்க! இதை கறுவா இவன்‌ 
ஜனங்களை ஆபத்துக்கு 
தப்புவிக்கப்பண்ணுகிறான்‌. அதே வேளையில்‌ 
இவனுடைய வேலைக்கு தகுந்த சம்பளமும்‌ 
இவனுக்கு கொடுக்கப்படும்‌. 

காவற்காரன்‌ எக்காளம்‌ ஊதி, 
ஜனங்களை எச்சரிக்கும்போது. தேசத்தின்‌ 
ஜனங்கள்‌ எக்காள சத்தத்தைக்‌ கேட்பார்கள்‌. 
எச்சரிக்கையடைவார்கள்‌.. தங்கள்‌ 
தேசத்திற்கு விரோதமாக வருகிற 
சத்துருக்களை எதிர்ப்பதற்கு 
ஆயத்தமாவார்கள்‌. 





எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


சில 
எக்காளம்‌ ஊதுவான்‌. 

எச்சரிப்பான்‌. ஆனால்‌ 

அவன்‌ எக்காள சத்தத்தைக்‌ 
எச்சரிக்கையாயிருக்கமாட்டார்கள்‌. 
சமயங்களில்‌, காவல்காரன்‌ நேரந்தி்பேல்‌ 
பட்டயம்‌ வருவதைக்‌ கண்டும்‌, எக்காளம்‌. 
ஊதாமலும்‌, ஜனத்தை எச்சரிக்காமலும்‌ 
இருப்பான்‌. 


காவற்காரன்‌ தேசத்தின்மேல்‌ பட்டயம்‌ 
வருவதைக்கண்டு, எக்காளம்ஊதி, ஜனத்தை 
எச்சரிக்கும்போது. எக்காளத்தின்‌ சத்தத்தைக்‌ 
கேட்கிறவன்‌ அதைக்கேட்டும்‌, 
எச்சரிக்கையாயிராமல்‌, பட்டயம்‌ வந்து 
அவனை வாரிக்கொள்ளுகிறது உண்டானால்‌, 
அவனுடைய . இரத்தப்பழி. அவன்‌ 
தலையின்மேல்‌ சமரும்‌. அவன்‌ எக்காளத்தின்‌ 
சத்தத்தைக்‌ 

எச்சரிக்கையாமிருக்கவில்லை; 

இரத்தப்பழி அவன்‌ பேரிலே 
எச்சரிக்கையாமிருக்கிறவனோ தன்‌ ஜீவனைத்‌ 
தப்புவித்துக்கொள்ளுவான்‌" (எசே 33:3-5) 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ 

ஜனங்கள்‌ எக்காள சத்தத்தைக்‌ 
கேட்டும்‌, எச்சரிக்கையாயிருக்கவில்லை 
யென்றால்‌, அது அவர்களுடைய தப்பிதம்‌. 
காலல்காரன்மீது எந்தவித தப்பிதமுமில்லை. 
காவல்காரன்‌ எக்காளம்‌ ஊதி, ஜனங்களை 
எச்சரிக்காமலிருந்தால்‌, அது காவல்காரனின்‌ 
தப்பிதம்‌. 

“காவற்காரன்‌ பட்டயம்‌ வருவதைக்‌ 
கண்டும்‌, அவன்‌ எக்காளம்‌ ஊதாமலும்‌ 
ஜனங்கள்‌ எச்சரிக்கப்படாமலும்‌, பட்டயம்‌ வந்து 
அவர்களில்‌ யாதொருவனை 
வாரிக்கொள்ளுகிறது உண்டானால்‌, அவன்‌ 
தன்‌ அக்கிரமத்திலே வாரிக்கொள்ளப்பட்டான்‌ : 
ஆனாலும்‌ அவன்‌  இரத்தப்பழியைக்‌. 
காவற்காரன்‌ கையிலே. கேட்பேன்‌” 
(எசே 33:6) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


தேசத்தின்மேல்‌ பட்டயம்‌ வருவதைக்‌ 
கண்டு, காவற்காரன்‌ எக்காளம்‌ ஊதி 
ஜனங்களை எச்சரிக்கவேண்டும்‌. ஜனங்கள்‌ 
எக்காளத்தின்‌ சத்தத்தைக்‌ கேட்டு, 
எச்சரிக்கையாயிருக்கவேண்டும்‌. ததுவே 
முழுதேசத்திற்கும்‌ நல்லது. காவற்காரனும்‌ 
ன்‌ ச்‌ 'ய்யவேண்டும்‌.. 
ஜனங்களும்‌ தங்கள்‌ 

கடமைகளைச்‌ செய்யவேண்டும்‌. 


எசேக்கியேலை இஸ்ரவேல்‌: 
காவற்காரனாக 
எசேக்கியேல்‌ 


இஸ்ரவேல்‌ வம்சத்தாரை எச்சரிக்கவேண்டும்‌ 
(எசே 33:7). 

எசேக்கியேல்‌. இஸ்ரவேல்‌. 
வம்சத்தாருக்கு கர்த்தருடைய 
வார்த்தைகளைச்சொல்லி எச்சரித்திருக்கிறார்‌. 
இப்போது கர்த்தர்‌ எசேக்கியேலை 
அவர்களுக்கு காவற்காரனாக வைக்கிறார்‌. 
எசேக்கியேலுக்கு வேறு ஊழியம்‌ 
எதுவம்‌ கொடுக்கப்படவில்லை. கர்த்தர்‌ 
தனக்கு வெளிப்படுத்துகிற வார்த்தைகளை, 
எசேக்கியேல்‌ இஸ்ரவேல்‌ வம்சத்தாருக்கு 
சொல்லவேண்டும்‌. அந்த வார்த்தைகளை 
தன்னுடைய நாமத்தினால்‌ சொல்லாமல்‌, 
கர்த்தருடைய நாமத்தினால்‌ சொல்லி 
அவர்களை எச்சரிக்கவேண்டும்‌. 

கர்த்தர்‌ துன்மார்க்கனை நோக்கி, 
எதுன்மார்க்கனே, நீ சாகவே சாவாய்‌" 
(எசே 338) என்று சொல்லுகிறார்‌. 
எசேக்கியேல்‌ கர்த்தருடைய இந்த 
வார்த்தையை இஸ்ரவேல்‌ வம்சத்தாருக்கு 
சொல்லவேண்டும்‌. எசேக்கியேல்‌. 
துன்மார்க்கனைத்‌ தன்‌ துன்மார்க்கத்தில்‌ 
இராதபடி  எச்சரிக்கத்தக்கதாக அதை 
அவனுக்குச்‌ சொல்லாமற்போனால்‌, அந்தத்‌ 
துன்மார்க்கன்‌ தன்‌ அக்கிரமத்திலே சாவான்‌ 
(எசே அவனுடைய இரத்தப்பழியை 
கர்த்தர்‌ எசேக்கியேலின்‌ கையிலே கேட்பார்‌ 


துன்மார்க்கன்‌ தன்‌ வழியைவிட்டுத்‌ 
திரும்பும்படி எசேக்கியேல்‌ அவனை 
எச்சரித்தும்‌, அவன்‌ தன்‌ வழியைவிட்டுத்‌ 
திரும்பாமற்போனால்‌, அவன்‌ நன்‌ 
அக்கிரமத்திலே சாவான்‌: எசேக்கியேலோ 
தன்‌ ஆத்துமாவைத்‌ தப்புவிப்பார்‌ (எசே 33:9). 

எசேக்கியேல்‌. 
இஸ்ரவேல்‌. வம்சத்தார்‌ 
கர்த்தருடைய தீர்க்கதரிசியாக 
செய்தார்‌. இனிமேல்‌ அவர்‌, 
மத்தியிலே காவற்காரனாக 
செய்யப்போகிறார்‌. ல்‌ 
எசேக்கியேலை தங்களுக்கு காவற்காரனாக 
வைக்கவில்லை. கர்த்தரே எசேக்கியேலை. 
இஸ்ரவேல்‌ வம்சத்தாருக்கு காவற்காரனாக 
வைத்திருக்கிறார்‌. 





எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


பாவத்தின்‌ சம்பளம்‌ மரணம்‌. 
காவற்காரன்‌ பாவிகளை எச்சரிக்கவேண்டும்‌. 
பாவத்தினால்‌ வரும்‌ ஆபத்துக்களை 
அவர்களுக்கு எடுத்துச்‌ சொல்லி அவர்களை 
எச்சரிக்கவேண்டும்‌. எசேக்கியேல்‌. 
கர்த்தருடைய என்ன 
அந்த 


வாமினாலே 
கேட்கிறாரோ, 
வார்த்தையை அவர்‌ கர்த்தருடைய 
நாமத்தினாலே சொல்லி, அவர்களை 
எச்சரிக்கவேண்டும்‌. “துன்மார்க்கனே, நீ 
சாகவே சாவாய்‌” என்பது கர்த்தருடைய 
வார்த்தை. 

துன்மார்க்கன்‌ தன்னுடைய 
பாவங்களுக்கு மனந்திரும்பவில்லையென்றால்‌, 
அவன்‌ தன்னுடைய பாவத்திலே 
மரித்துப்போவான்‌. அவன்‌ கர்த்தருடைய 
சமுகத்திலிருந்து துண்டிக்கப்படுவான்‌. 
அவனுக்கு கர்த்தரோடு ஐக்கியம்‌ இருக்காது. 
கர்த்தருடைய கிருபையும்‌, பாதுகாப்பும்‌, 
பராமரிப்பும்‌, ஆசீர்வாதமும்‌ துன்மார்க்கனுக்கு 
கிடைக்காது. 


துன்மார்க்கமான 
விரோதமாகவும்‌, 
விரோதமாகவும்‌, தேவனுடைய கோபம்‌. 
பரகோகத்திலிருந்துவெளிப்படுத்தப்பட்டிருக்கிற 
து. துன்மார்க்கனுடைய பாவத்தை அவனுக்கு 
எச்சரிந்துச்‌ சொல்லவேண்டும்‌ என்பது, 
தேவனுடைய சித்தம்‌, துன்மார்க்கனை 
கர்த்தருடைய நாமத்தினால்‌ 
எச்சரிக்கவேண்டும்‌. 


தேசங்களுக்கு 
துன்மார்க்கருக்கு 


துன்மார்க்கன்‌ 
பாவத்திற்கு மனந்திரும்பினால்‌, 
மரணத்திற்கு தபி்தக்கொள்ளலாம்‌ 


கர்த்தருடைய வார்த்தை துன்மார்க்கனுக்கு 
சாபமாக சொல்லப்படாமல்‌, எச்சரிப்பாகச்‌ 


சொல்லப்படுகிறது. துன்மார்க்கன்‌ 
கர்த்தருடைய வார்த்தைக்கு செலிகொடுக்க 
யென்றால்‌, எச்சரிப்பின்‌ வார்த்தை, 
துன்‌ சாபவார்த்தையாக மாறும்‌ 
“துன்மார்க்கனுக்கு ஐயோ! 
அவனுக்குக்‌ கேடு உண்டாகும்‌; அவன்‌ 
கைகளின்‌ பலன்‌ அவனுக்குக்‌ கிடைக்கும்‌" 
(ஏசா 341. 


கர்த்தருடைய ஊழியக்காரர்கள்‌ 
பாவிகளை எச்சரிக்கவேண்டும்‌. 
பாவிகளுக்கு கர்த்தருடைய வார்த்தைகளைச்‌ 
சொல்லும்போது, அவர்கள்மீது கோபப்பட்டு 
பேசக்கூடாது. அவர்கள்‌ கோபப்படுமாறும்‌ 
பேசக்கூடாது. பாவிகள்மீது கரிசனையோடு 
பேசவேண்டும்‌. அவர்கள்‌ தங்களுடைய 
பாவங்களுக்கு. மனந்திரும்பவேண்டும்‌ 
என்பதே ஊழியக்காரருடைய 
விருப்பமாயிருக்கவேண்டும்‌. துன்மார்க்கன்‌ 
தன்னுடைய பாவமான  வழியைவிட்டுத்‌ 
திரும்பினால்‌, அவன்‌ சாகாமல்‌ 
பிழைத்துக்கொள்வான்‌. 


கர்த்தருடைய ஊழியக்காரர்கள்‌ 
துன்மார்க்கனை, கர்த்தருடைய நாமத்தினால்‌ 
எச்சரிக்கவில்லையென்றால்‌, துன்மார்க்கன்‌ 
சாவான்‌. அவனுடைய இரத்தப்பழி, அவனை 
கர்த்தருடைய நாமத்தினால்‌ எச்சரிக்காத 
ஊழியக்காரரின்மேல்‌ விழும்‌. 
கர்த்தருடைய ஊழியக்காரர்கள்‌, 
துன்மார்க்கனை, கர்த்தருடைய நாமத்தினால்‌ 
எச்சரித்தும்‌, துன்மார்க்கன்‌ தன்னுடைய 
பாலத்திற்கு மனந்திரும்பவில்லையென்றால்‌, 
சாவான்‌ துன்மார்க்கனுடைய 


இரந்தபபழி அவன்மீதே விழும்‌. 


ஆண்டவருடைய வழி 
செம்மையானது எசே: 38:10-20 


எசே 89910. மனுபுத்திரனே, நீ 
இஸ்ரவேல்‌ வம்சத்தாரை நோக்கி: 
எங்கள்‌ தூரோகங்களும்‌ எங்கள்‌. 
பாவங்களும்‌ எங்கள்‌ மேல்‌ இருக்கிறது, 
நாங்கன்‌ சோர்ந்து போகிறோம்‌, 
நாங்கன்‌ பிழைப்பது எப்படியென்று 
நீங்கள்‌ சொல்லுகிறீர்கள்‌. 
எசே 99:11. கர்த்தராகிய ஆண்டவர்‌ 
உரைக்கிறது என்னவென்றால்‌: நான்‌ 
துன்மார்க்கனுடைய மரணத்தை 
விரும்பாமல்‌, துன்மார்க்கன்‌ தன்‌ 
வழியைவிட்டுத்‌ திரும்பிப்‌ 
நிழைப்பதையே விரும்புகிறேன்‌ என்று 
ஜீவனைக்கொண்டு. 
இஸ்ரவேல்‌ 
உங்கள்‌ பொல்லாத 
விட்டுத்‌ திரும்புங்கள்‌, 
திரும்புங்கள்‌; நீங்கள்‌. ஏன்‌ 
சாகவேண்டும்‌ என்கிறார்‌ என்று 
அவர்களோடே சொல்லு. 


என்‌ 
சொல்லுகிறேன்‌; 
வம்சத்தாறே, 


வழிகளை 





எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


எசே 38:12. மனுபுத்திரனே, நீ உன்‌ 
ஜனத்தின்‌ புத்திரரை நோக்கி: நீதிமான்‌. 
துரோகம்‌ பண்ணுகிற நானிலே. 
அவனுடைய தீதி அவனைத்‌ 
தப்புவிப்பதில்லை; துன்மார்க்கன்‌ தண்‌: 
துன்மார்க்கத்தைவிட்டுத்‌ திரும்புகிற 
'நானிலே அவன்‌ தன்‌ அக்கிரமத்தினால்‌ 
விழுந்து போவதுமில்லை; தீதிமான்‌ 
பாவஞ்செய்கிற நாளிலே தன்‌ 
தீதியினால்‌ பிழைப்பதூமில்லை. 


எசே 88:18, பிழைக்கவே பிழைப்பாய்‌ 
என்று நாண்‌. தீதிமானுக்குச்‌. 
சொல்லும்போது, அவன்‌ தன்‌ தீதியை 
நம்பி, அதியாயஞ்செய்தால்‌, 
அவனுடைய நீதியில்‌ ஒன்றும்‌. 
'தினைக்கப்படுதில்லை, அவன்‌ செய்த 
தன்‌ அதியாயத்திலே சாவான்‌. 


எசே: 88:14. பின்னும்‌ சாகவே சாவாய்‌ 
என்று நான்‌ துன்மார்க்கனுக்குச்‌. 
சொல்லும்போது, அவன்‌ தன்‌ 
பாவத்தைவிட்டுத்திரும்பி, நியாயமும்‌: 
தீதியுஞ்செய்து, 


எசே 8915, துன்மார்க்கன்‌ தான்‌ 
வாங்கின அடைமானத்தையும்‌ தான்‌ 
கொள்ளையிட்ட. பொருளையும்‌. 
திரும்பக்கொடுத்துவிட்டு, அதியாயம்‌ 
செய்யாதபடி ஜீவப்பிரமாணங்களில்‌ 
நடந்தால்‌, அவன்‌ சாகாமல்‌ பிழைக்கவே 
பிழைப்பான்‌. 


எசே 98:18. அவன்‌ செய்த அவனுடைய 
எல்லாப்‌ பாவங்களும்‌ அவனுக்கு. 
விரோதமாக  நினைக்கப்படுவதில்லை; 
அவன்‌ நியாயமும்‌ நீதியும்‌ செய்தான்‌; 
யிழைக்கவே பிழைப்பான்‌ என்று 
சொல்லு. 


எசே: 89:17, உன்‌ ஜனத்தின்‌ புத்திரரோ, 
ஆண்டவருடைய வழி 
செம்மையான தல்ல 
அவர்களுடைய 

செம்மையான தல்ல. 


என்கிறார்கள்‌; 


எசே 9918. 

தீதியைவிட்டுத்‌. 

அதியாயஞ்செய்தால்‌, அவன்‌ அதினால்‌ 
சாவான்‌. 


QOODNENS 
PUBLISHERS 


எசே 33:19. துன்மார்க்கன்‌ தன்‌ 
அக்கிரமத்தைவிட்டுத்‌ திரும்பி, 
நியாயமும்‌ தீதியும்‌ செய்தால்‌, அவன்‌ 
அவைகவினால்‌ பிழைப்பான்‌. 


எசே. 33:20. 
ஆண்டவருடைய வழி. 
செம்மையானதல்ல. என்கிறீர்கள்‌; 
இஸ்ரவேல்‌ வீட்டாரே, நான்‌ உங்கவில்‌ 
ஒவ்வொருவனையும்‌ அவனவன்‌ 
வழிகனின்படியே தியாயத்தீர்ப்பேன்‌ 
என்று சொல்‌ என்றார்‌. 


நீங்களோ, 


கர்த்தர்‌ 


இஸ்ரவேல்‌ 
மத்தியிலே. 


தம்முடைய நீதியான 
கிரியைகளை  நடப்பிக்கிறார்‌. ஆனால்‌ 
அவர்களோ கர்த்தருடைய கிரியைகளுக்கு 
விரோதமாக முறுமுறுக்கிறார்கள்‌. “எங்கள்‌ 
துரோகங்களும்‌ எங்கள்‌ பாவங்களும்‌ எங்கள்‌ 
மேல்‌ இருக்கிறது, நாங்கள்‌ சோர்ந்து 
போகிறோம்‌, நாங்கள்‌ பிழைப்பது எப்படி” 
(எசே 33:10) என்று இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ 
கர்த்தரிடத்தில்‌ சொல்லுகிறார்கள்‌. 


ஸ்ரவேல்‌ வம்சத்தாருக்‌| 
ன்‌ வைத்திருக்கிறார்‌. 
ஆனால்‌ அவர்களோ, அந்த ஜீவன்‌ 
தங்களுக்கு எட்டாத தூரத்தில்‌ இருக்கிறது. 
என்று முறுமுறுக்கிறார்கள்‌. 


வம்சத்தார்‌. 


கர்த்தர்‌ 
முன்பாக 


“உங்கள்‌ பாகைகள்‌ உங்கள்‌ 
தலைகளிலும்‌, உங்கள்‌ பாதரட்சைகள்‌ உங்கள்‌ 
கால்களிலும்‌ இருக்கும்‌; நீங்கள்‌ புலம்பாமலும்‌ 
அழாமலும்‌ இருந்து. உங்கள்‌ அக்கிரமங்களில்‌ 
வாடிப்போய்‌, ஒருவரையொருவர்‌ 
பார்த்துத்‌ தவிப்பீர்கள்‌" (எசே 24:23) என்று 
எசேக்கியேல்‌ தீர்க்கதரிசி கர்த்தருடைய 
வார்த்தையை இஸ்ரவேல்‌ வம்சத்தாருக்கு 
அறிவித்தார்‌. 

எசேக்கியேல்‌ தங்களிடத்தில்‌ சொன்ன 
வார்த்தைகளுக்கு விரோதமாக, இஸ்ரவேல்‌ 
வம்சத்தார்‌ இப்போது கர்த்தரிடத்தில்‌ 
முறையிடுகிறார்கள்‌. கர்த்தர்‌ தங்கள்மீது 
கோபமாயிருக்கிறார்‌ என்றும்‌, கர்த்தர்‌ 
தங்களை வெறுத்து ஒதுக்கிவிட்டார்‌ 
என்றும்‌, கர்த்தர்‌ தங்களை தண்டிக்க 
வேண்டும்‌ என்று  தீர்மானித்துவிட்டார்‌ 
என்றும்‌ இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ 
கர்த்தரிடத்தில்‌ முறையிடுகிறார்கள்‌. 





எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ தங்கள்‌ 
பாவங்களுக்கு மனந்திரும்பவேண்டும்‌. 
என்பதும்‌, அவர்கள்‌ மரணத்திற்கு தப்பித்து 
ஜீவனைப்‌ பெற்றுக்கொள்‌ எவேண்டும்‌. 
என்பதும்‌ கர்த்‌ ப்பம்‌ ல்‌ 
இஸ்ரவேல்‌ வம்சத்தாருக்கு 
விருப்பத்தைப்பற்றி ஒன்றும்‌ தெரியவில்லை. 
கர்த்தர்‌ பட்சபாதமுள்ளவர்‌ என்றும்‌, அவர்‌ 
பாரபட்சமாக கிரியை நடப்பிக்கிறார்‌ என்றும்‌ 
இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ நினைக்கிறார்கள்‌. 


கர்த்தர்‌ தங்கள்மீது மிகவும்‌ 
கோபமாயிருப்பதாகவும்‌, அவர்‌ இந்த அளவு 
கோபப்படுவதற்கு தங்களிடத்தில்‌ பெரிய 
பாவங்கள்‌ எதுவுமில்லை என்றும்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனங்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. கர்த்தர்‌ 
பாவத்தையும்‌, பாவிகளையும்‌ அழித்துப்போட 
விரும்புகிறார்‌ என்றும்‌ இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ 
நினைக்கிறார்கள்‌. 


ங்களோ, டய 
செய்யாய்‌ இருக்கில்கலை ன்கிறி்கள்‌; 
இஸ்ரவேல்‌ வம்சத்தாரே, கேளுங்கள்‌; என்‌ 
வழி செம்மையாமிராதோ? உங்கள்‌ வழிகள்‌ 
அல்லவோ. செம்மையல்லாததாயிருக்கிறது'' 
(எசே 18:25) என்று கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
வம்சத்தாரிடம்‌ சொல்லுகிறார்‌ 


கர்‌ தம்முடைய 
இஸ்ரத்‌ வம்சத்தாருக்கு, 
தீர்க்கதரிசிகள்‌ மூலமாய்‌. 

சொல்லிக்கொண்டு வருகிறார்‌ 
துன்மார்க்கனுடைய 


செய்திகளை 
தம்முடைய 
தொடர்ந்து 
கர்த்தர்‌ 


நீங்கள்‌ ஏன்‌ சாகவேண்டும்‌' (எசே 33:1) 
என்று கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ வம்சத்தாரிடம்‌ 
கேட்கிறார்‌. 

தாங்கள்‌ பிழைக்கவேண்டுமா என்று 
இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌... கர்த்தரிடத்தில்‌ 
கேட்கிறார்கள்‌. அவர்கள்‌ பிழைக்கவேண்டும்‌ 
என்பதே கர்த்தருடைய விருப்பம்‌. கர்த்தர்‌ 
ஜீவனுள்ளவர்‌. அவருடைய ஜனமும்‌ 
ஜீவனுள்ளவர்களாயிருக்கவேண்டும்‌ என்பதே 
கர்த்தருடைய சித்தம்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
வார்த்தைகளை அவர்களுக்கு 
சொல்லும்போது, தம்முடைய ஜீவனைக்‌. 
கொண்டு சொல்லுகிறார்‌. 


QOODNENS 
PUBLISHERS 


தங்கள்‌ பாவங்களுக்கு உண்மையாய்‌ 
மனந்திரும்புகிறவர்கள்‌, பிழைப்பார்கள்‌. 
அவர்கள்‌ மரிக்கமாட்டார்கள்‌. அவர்களுடைய 
இயேசுகிறிஸ்‌ துவுக்குள்‌ 

நம்முடைய 


ஜீவனைக்‌ கொடுக்கிறார்‌, 
நமக்கு ஜீவனாகயிருக்கிறார்‌ 
பவுல்‌ இந்த சத்தியத்தைச்‌ தமது 
கிறிஸ்து எனக்கு ஜீவன்‌, சாவு எனக்கு 
ஆதாயம்‌" என்று சொல்லுகிறார்‌. 
பாவிகள்‌ தங்கள்‌ 
மனந்திரும்பவில்லையென்றால்‌, 
பாலத்திலே மரித்துப்போவார்கள்‌. கர்த்தர்‌ 
துன்மார்க்கனுடைய மரணத்தை 
விரும்பவில்லை. ஆனாலும்‌ துன்மார்க்கர்‌ 
்‌ மனந்திரும்பாமல்‌ 
அவர்கள்‌ 


பாவங்களுக்கு 
தங்கள்‌ 


மரித்துப்போகிறார்கள்‌. 


நீதிமான்‌ பாலம்‌ செய்யக்கூடாது. 
நீதிமான்‌ பாவஞ்செய்கிற நாளிலே தன்‌ 
நீதியினால்‌ பிழைப்பதுமில்லை. நீதிமான்‌ 
துரோகம்‌ பண்ணுகிற நாளிலே அவனுடைய 

நீதி அவனைத்‌ தப்புவிப்பதில்லை. 
துன்மார்க்கன்‌ பாவம்‌ செய்யாமல்‌, 
துன்மார்க்கத்தைவிட்டு 
அவன்‌ 


ம்‌ ண்‌ 

மனந்திரும்பும்போது, 
பிழைத்துக்கொள்வான்‌. துன்மார்க்கன்‌ நன்‌ 
துன்மார்க்கத்தைவிட்டுத்‌ திரும்புகிற நாளிலே. 


அவன்‌ தன்‌ அக்கிரமத்தினால்‌: 
போவதுமில்லை (எசே 3312). 


கர்த்தர்‌ நீதிமானைப்‌. பார்த்து, 
“பிழைக்கவே பிழைப்பாய்‌" (எசே 33:13) 
என்று தா்‌ ஆனாலும்‌ நீதிமான்‌ 
தன்னுடைய நம்பி, 
அநியாயஞ்செய்தால்‌, தட நீதியில்‌ 
ஒன்றும்‌ நினைக்கப்படுதில்லை, அவன்‌ செய்த 
தன்‌ அநியாயத்திலே. சாவான்‌. 
(எசே 33:13). 


விழுந்து 





எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


கர்த்தர்‌ துன்மார்க்கனைப்‌ பார்த்து, 
“சாகவே சாவாய்‌” (எசே 3314) என்று 
சொல்லுகிறார்‌. ஆனாலும்‌ துன்மார்க்கன்‌ 
தன்னுடைய 
நியாயமும்‌ நீதியுஞ்செய்து, 
அடைமானத்தையும்‌ தான்‌ கொள்ளையிட்ட 
பொருளையும்‌ திரும்பக்கொடுத்துவிட்டு, 
அநியாயம்‌ செய்யாதபடி ஜீவப்பிரமாணங்களில்‌ 
நடந்தால்‌, அவன்‌ சாகாமல்‌ பிழைக்கவே. 
பிழைப்பான்‌ (எசே 332475). 


மார்க்கன்‌ ம்‌ 
வித்‌ அரத அவதன 
எல்லாப்‌ பாவங்களும்‌ அவனுக்கு விரோதமாக 
நினைக்குப்படுவதில்லை: அவன்‌ நியாயமும்‌. 
நீதியும்‌ செய்தான்‌; அவன்‌ பிழைக்கவே. 
பிழைப்பான்‌ (எசே 33:16) 


நீதிமான்‌ தன்‌ நீதியைவிட்டுத்‌ திரும்பி, 
அநியாயஞ்செய்தால்‌, அவன்‌ ல்‌ 
சாவான்‌. துன்மார்க்கன்‌ 
அக்கிரமத்தைவிட்டுத்‌ திரும்பி ன்‌ 
நீதியும்‌ செய்தால்‌, அவன்‌ அவைகளினால்‌ 
பிழைப்பான்‌ (எசே 33:18,19). 


| நீதிமானாகவே ஜீவிக்க 
துன்மார்க்கனாகிவிடக்‌. 
கூடாது. ஒரு காலத்தில்‌ நீதிமானாமிருந்து, 
அதன்‌ பின்பு அவன்‌ பாவம்‌ செய்தால்‌, 
அவன்‌ தண்டிக்கப்படுவான்‌. தான்‌ செய்த 
நீதியை நம்பி, யாரும்‌ பாவம்‌ செய்யக்கூடாது. 
பாவத்தின்‌ சம்பளம்‌ மரணம்‌. 
துன்மார்க்கன்‌ ஒரு த்தில்‌ பாவம்‌. 
செய்நாலும்‌, ன்‌ த்திற்‌ 
மனந்திரும்பி 
செய்யவேண்டும்‌. அப்போது அவனுடைய 
ன்னிக்கப்படும்‌. அவன்‌ 
நன்மைக்குத்தக்க பலனை அவன்‌ 
பெற்றுக்கொள்வான்‌. 


பாவம்‌ செய்கிற ஆத்துமா 


சாகும்‌. 
நன்மை செய்கிற ஆத்துமா பிழைக்கும்‌. 
நன்மை செய்கிறவன்‌ தொடர்ந்து நன்மை 
செய்து, கொண்டிருக்க வேண்டும்‌. 
ஆரம்பத்தில்‌ நன்மை செய்துவிட்டு, அதன்‌. 
பின்பு தீமை செய்தால்‌, அந்த ஆத்துமா 
சாகவே சாகும்‌. நீதிமானுக்கு கர்த்தர்‌ 
அநேக நன்மையான ஈவுகளை 
வாக்குப்பண்ணியிருக்கிறார்‌. ஆனாலும்‌ 
நீதிமான்‌ தனக்கு தீங்கு வராது என்று 


இறுமாப்பாயிருக்கக்கூடாது. தான்‌ செய்த 
நீதிக்கு நன்மை வரும்‌ என்று எதிர்பார்த்து, 
தான்‌ செய்த நீதியை நம்பி பாவம்‌ 
செய்துவிடக்கூடாது. 


ம்முடைய சுயநீதியை நம்பி பாவம்‌ 

செல்லல்‌ நாம்‌ ஸர அழித்துபோலோம்‌ 

நீதியே நம்முடைய 

துன்மார்க்கமாய்‌ 

தங்கள்‌ பாவங்களுக்கு 

கர்த்தர்‌ அவர்களை 

ல்‌ மன்னிக்கிறார்‌. 

காலத்தில்‌ 

ளகக இப்போது அவர்கள்‌ 

மனந்திரும்பி செய்வதினால்‌, 

அவர்கள்‌ ணன க்ப்‌ 
அவர்கள்‌ இரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள்‌. 


கர்த்தருடைய வார்த்தை ஒரு சிலருக்கு 
இடறலாயிருக்கிறது. அவர்களுக்கு 
கர்த்தருடைய வார்த்தை 
மரணத்திற்கேதுவான 
மரணவாசனையாயிருக்கிறது. அதே 
வேளையில்‌ கர்த்தருடைய கிருபையினால்‌, 
அவருடைய வார்த்தை அநேகருக்கு 
ஆசீர்வாதமாயிருக்கிறது. அது அவர்களுக்கு 
ஜீவனுக்கேதுவான 
ஜீவவாசனையாயிருக்கிறது. 


கர்த்தருடைய வார்த்தை ஒரு சிலருக்கு 
ஆசீர்வாதமாகவும்‌, ஒரு சிலருக்கு 
சாபமாகவும்‌ இருப்பதைப்பார்த்து நாம்‌ 
ச்சரியப்படக்கூடாது. தேவன்‌ 
பட்சபாதமுள்ளவர்‌ என்று தீர்மானித்து 
விடவும்‌ கூடாது. கர்த்தர்‌ நீதியுள்ளவர்‌. 
அவர்‌ துன்மார்க்கனைப்‌ பார்த்து சாகவே 
சாவாய்‌ என்று சொல்லுகிறார்‌. நீதிமானைப்‌ 
பார்த்து பிழைக்கவே பிழைப்பாய்‌ என்றும்‌ 
சொல்லுகிறார்‌. 
துன்மார்க்கனாயிருந்து, 
மனந்திரும்பும்போது, 
ஆசீர்வாதங்களைப்‌  பெற்றுக்கொள்கிறான்‌. 
ஒருவன்‌ நீதிமானாயிருந்து, பாவம்‌ 
செய்யும்போது. அவன்‌ பாவிகளுக்குரிய 
தண்டனைகளைப்‌ பெற்றுக்கொள்கிறான்‌. 





எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


துன்மார்க்கன்‌ தன்‌ பாவத்தைவிட்டுத்‌ 
திரும்பி, நீதியும்‌ நியாயமும்‌ செய்யும்போது 
அவனுக்கும்‌ பாவத்திற்கும்‌ நடுவே 
பிரிவினை ஆனாலும்‌ 
அவனுக்கும்‌ நடுவில்‌. 
ஒருபோதும்‌ வராது. 
துன்மார்க்கன்‌ செய்த அவனுடைய எல்லா 
பழைய பாவங்களும்‌ அவனுக்கு விரோதமாக 
நினைக்கப்படுவதில்லை. கர்த்தர்‌ அவனை 
ஆசீர்வதிப்பார்‌. நீதிமானுக்கு நியமித்த 
ஆசீர்வாதமான பங்கை, அவனுக்கு 
குறைவில்லாமல்‌ கொடுப்பார்‌. 


வருநிறது லட 
கர்த்தருக்கும்‌ 
பிரிவினை 


இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ 
வழிகளைப்‌ 


கர்த்தருடைய 
புரிந்துகொள்ளவில்லை. கர்த்தர்‌ 
நீதிமானைத்‌  தண்டிப்பதாக அவர்கள்‌ 
சொல்லுகிறார்கள்‌. கர்த்தர்‌ ஒருபோதும்‌ 
நீதிமானைத்‌ தண்டிக்கமாட்டார்‌. நீதிமான்‌ 
பாவம்‌ செய்யும்போது, அவனைத்‌: 
தண்டிக்காமல்விடவும்‌ மாட்டார்‌. 
புத்திர! ஆண்டவருடைய 
செம்மையானதல்ல" (எசே 33:17) 
சொல்லுகிறார்கள்‌. ரத்‌ 
“அவர்களுடைய வழியே செம்மையானதல்ல" 
என்று சொல்லுகிறார்‌. கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
வம்சத்தாரில்‌ ஒவ்வொருவரையும்‌, அவனவன்‌ 
வழிகளின்படியே. நியாயந்தீர்ப்பார்‌ 
(எசே 33:20). 
எல்லோருமே 
ந்த 
அவர்கள்‌ 
வேதனைகளும்‌, 
சஞ்சலங்களும்‌ 
அனைவரும்‌ 


ஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ 
இப்போது. பாபிலோன்‌ 
சிறையிருப்பிலிருக்கிறார்கள்‌. 
எல்லோருக்குமே 
கஷ்டங்களும்‌, 
வந்திருக்கிறது. 
பொதுவான உபத்திரவங்களை 
அனுபவிக்கிறார்கள்‌. அவர்கள்‌ இப்போது 
பொதுவான துன்பங்களை அனுபவித்தாலும்‌, 
கர்த்தர்‌ அவர்களை, அவரவர்களுடைய 
கிரியைகளின்படியே வேறு பிரிக்கிறார்‌. 
அவர்களில்‌ ஒவ்வொருவனும்‌, அவனவன்‌ 
செய்த, நன்மை தீமைகளுக்குத்தக்கபடி, 
கர்த்தர்‌ அவர்களை நியாயந்தீர்க்கிறார்‌. 


அவ்ள்‌ 


எருசலேமின்‌ குடிகள்‌ 
எசே: 33:21-29 


எசே 991. எங்கள்‌ சிறையிருப்பின்‌ 
பன்னிரண்டாம்‌ வருஷம்‌ பத்தாம்‌ மாதம்‌ 
க்‌்‌, எருசலேமிலிருந்து 

தப்பின ஒருவன்‌ என்னிடத்தில்‌ வத்து: 
நகரம்‌ அழிக்கப்பட்டது என்றான்‌. 


எசே 39:22. தப்பினவன்‌ வருகிறதற்கு 
முத்தின காயங்காலத்திலே 
கர்த்தருடைய கை என்மேல்‌ அமர்த்து, 
அவன்‌. காலையில்‌. 


வருமட்டும்‌ 


திறக்கப்பட்டது, 
மெனனமாயிருக்கவில்லை. 


எசே 33:23. அப்பொழுது கர்த்தருடைய 
வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர்‌: 


எசே 39:24. மனுபுத்திரனே, இஸ்ரவேல்‌ 
தேசத்தின்‌ பாழான இடங்களிலுள்ள. 
குடிகள்‌: ஆபிரகாம்‌ ஒருவனாயிருத்து, 
தேசத்தைச்‌ சுதந்தரித்துக்கொண்டான்‌; 
நாங்கள்‌. அநேகராயிருக்கிறோம்‌, 
எங்களுக்கு இந்த தேசம்‌ ௬தந்தரமாகக்‌ 
கொடுக்கப்பட்டது. என்று 
சொல்லுகிறார்கள்‌. 


எசே 8925. ஆகையால்‌, நீ அவர்களை 
நோக்கி: நீங்கள்‌ இரத்தத்தோடே 
கூடியதைத்‌ தின்று, உங்கள்‌ நரகலான 
விக்கிரகங்களுக்கு நேராக உங்கள்‌ 
கண்களை ஏறெடுத்து, இரத்தத்தைச்‌ 
சித்தியிருக்கிறீர்கள்‌,, நீங்கள்‌. 
தேசத்தைச்‌. 

கொன்னீர்களோ? 


௬தந்தரித்துக்‌ 


எசே 39:98. 
பட்டயத்தை 


நீங்கள்‌. உங்கள்‌ 

நம்பிக்கொண்டு, 
அருவருப்பானதைச்செய்து, உங்களில்‌ 
அவனவன்‌ தன்தன்‌. அயலான்‌ 
மனைவியைத்‌ தீட்டுப்படுத்துகிறீர்கள்‌; 
நீங்கள்‌ தேசத்தைச்‌ ௬தந்தரித்துக்‌ 
கொள்வீர்கனோ என்று கர்த்தராகிய 
ஆண்டவர்‌ உரைக்கிறார்‌ எண்று 
சொல்லு. 





எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


பாழான இடங்களில்‌ இருக்கிறவர்கள்‌ 
பட்டயத்தால்‌ விழுவார்கள்‌; வெளிகளில்‌ 
இருக்கிறவனை க 
இரையாக 
கோட்டைகளிலும்‌ 
இருக்கிறவர்கள்‌. 
சாவார்கள்‌. 


ங்களுக்கு. 
ஒப்புக்கொடுப்பேன்‌; 
கெபிகளிலும்‌ 
கொன்னை நோயால்‌ 


எசே 39:28, நான்‌ தேசத்தைப்‌ பாழும்‌ 
அவாத்தரமுமாக்குவேன்‌; அப்பொழுதா 
அதினுடைய பெலத்தின்‌ பெருமை 
ஒழித்துபோகும்‌; அப்பொழுது. 
இஸ்ரவேலின்‌ மலைகள்‌ கடந்து 
போவாரில்லாமல்‌ அவாத்தரமாய்க்‌ 
கிடக்கும்‌. 


எசே 38:29. 

அவர்களுடைய 
அருவருப்புகளினிமித்தமும்‌ 

தேசத்தைப்‌ பாழும்‌ அவாத்தரமுமாக்கும்‌ 
போது, நான்‌ கர்த்தர்‌ என்று 
அறிந்துகொன்வார்கன்‌, இதை என்‌ 
ஜீவனைக்கொண்டு சொல்லுகிறேன்‌ 
என்று கர்த்தராகிய ஆண்டவர்‌ 
உரைக்கிறார்‌ என்று சொல்லு. 


கல்தேயர்கள்‌ எருசலேம்‌ 
அக்கினியினால்‌  எரித்துப்போடுகிறார்கள்‌. 
எசேக்கியேல்‌. பாபிலோன்‌ தேசத்து, 
சிறையிருப்பிலிருக்கிறார்‌ அவருடைய 
சிறையிருப்பின்‌ பன்னிரண்டாம்‌ வருஷம்‌: 
பத்தாம்‌. மாதம்‌ வ்‌ 
எருசலேமிலிருந்து தப்பின 
எசேக்கியேலினிடத்தில்‌ வந்து: 
அழிக்கப்பட்டது" (எசே 33:21) 
சொல்லுகிறான்‌. 


'ஐந்தாம்‌ 


நகரத்தை 


கம்‌ 
என்று 


மாதம்‌ பத்தாந்தேதியிலே, 
பாபிலோன்‌ ராஜாவுக்கு முன்பாக 
நிற்கிறவனாகிய காவற்சேனாதிபதியான 
நேபுசராதான்‌ எருசலேமுக்கு வந்தான்‌: அது 
நேபுகாத்நேச்சார்‌ என்னும்‌ ராஜா பாபிலோனை 
அரசாளுகிற பத்தொன்பதாம்‌ 
வருஷமாயிருந்தது. அவன்‌ கர்த்தருடைய 
ஆலயத்தையும்‌, ராஜாவின்‌ அரமனையையும்‌, 
எருசலேமிலுள்ள எல்லா வீடுகளையும்‌, 
ஒவ்வொரு பெரிய னுடைய 
வீட்டையும்‌ அக்கினிமினால்‌ சுட்டெரித்துப்‌ 
போட்டான்‌” (எரே 52:12,13). 


எசேக்கியேலுக்கு இந்தச்‌ செய்தியைச்‌ 
சொன்னவன்‌, எருசலேம்‌ அழிந்துபோனதை 
தன்னுடைய கண்களால்‌ பார்த்தவன்‌. 
எருசலேம்‌ நகரம்‌ அழிந்து ஒருவருஷமும்‌: 
ஐந்து மாதங்களும்‌. சென்றபின்பு, 
எசேக்கியேலுக்கு செய்தி 
அறிவிக்கப்படுகிறது. எருசலேம்‌ 
நகரத்திலிருந்து தப்பி ஒடி வந்த ஒருவன்‌, 
எசேக்கியேலிடம்‌ இந்த  சோகசெய்தியை 
சொல்லுகிறான்‌. இந்த சம்பவத்திலும்‌ 


இந்த 


கர்த்தருடைய. சித்தம்‌. இருக்கிறத. கரத்‌ 
தம்முடை வார்த்தைகளை, 
ணக கக்க பகனக சொல! 
எசேக்கியேலை ஆயத்தம்பண்ணுகிறார்‌. 


தப்பினவன்‌ வருகிறதற்கு முந்தின 
சாயங்காலத்திலே கர்த்தருடைய கை 
எசேக்கியேலின்மேல்‌ அமர்ந்தது. அவன்‌ 
காலையில்‌ எசேக்கியேலினிடத்தில்‌ வருமட்டும்‌ 
எசேக்கியேலின்‌ வாயைத்‌ 
திறந்திருக்கப்பண்ணிற்று:  எசேக்கியேலின்‌ 
வாய்‌ திறக்கப்பட்டது, பின்பு எசேக்கியேல்‌ 
மெளனமாயிருக்கவில்லை (எசே 33:22). 


இஸ்ரவேல்‌: மத்தியிலே, 
கர்த்தருடைய ரத்‌ ச 
சொல்லுவதற்கு, 
திறக்கப்பட்டிருக்கிறது. 
தைரியமாகவும்‌, 
கர்த்தருடைய 


வீட்டார்‌ 


விடுதலையோடும்‌ 
வார்த்தைகளை 
தீர்க்கதரிசனமாய்‌. அறிவிக்கிறார்‌. 
கர்த்தருடைய கை  எசேக்கியேலின்மேல்‌ 
அமர்ந்ததினால்‌, எசேக்கியேலின்‌ ஊழியம்‌ 
புதுப்பிக்கப்படுகிறது. கர்த்தர்‌ 
எசேக்கியேலுக்கு கட்டளைகளைக்‌ 
கொடுக்கிறார்‌. கர்த்தர்‌ எசேக்கியேலின்‌ 
்‌ திறந்து அவரைப்‌ 
கர்த்தர்‌ எசேக்கியேலின்‌ 
வார்த்தைகளைப்‌ 
எசேக்கியேல்‌. எதை 
பேசுவதற்கு 


புதிய 


கர்த்தர்‌ கிருபை கொடுக்கிறார்‌. 


இஸ்ரவேல்‌ தேசத்திலே பட்டயத்திற்கு. 
தப்பின மீதியான யூதர்கள்‌ இருக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ பாழாய்ப்போன தங்கள்‌ தேசத்தில்‌ 
கூடியிருக்கிறார்கள்‌. இஸ்ரவேல்‌ தேசத்தில்‌ 
தங்கியிருக்கிற யூதர்களுக்கு கர்த்தருடைய 
வார்த்தை எசேக்கியேல்‌. மூலமாய்‌ 
உண்டாயிற்று. 





எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


மீதமாயிருக்கிறவர்கள்‌. 
பட்டயத்திற்கு தப்பினவர்கள்‌. 
பாபிலோன்‌ தேசத்து 
போகாமல்‌. தப்பித்துக்கொண்டவர்கள்‌. 
ன்‌ மீதியான இவர்கள்‌ தங்கள்‌ 
தங்கியிருக்கிறார்கள்‌. தங்கள்‌ 
கோத்த பமிரிடவேண்டும்‌ என்றும்‌, 
தேசத்தின்‌ நன்மைகளை அனுபவிக்க 
வேண்டும்‌ என்றும்‌ அவர்கள்‌ 
விரும்புகிறார்கள்‌. 
கர்த்தரோ இஸ்ரவேல்‌ வம்சத்தாரைத்‌ 
தாழ்த்துகிறார்‌. கர்த்தருடைய பராமரிப்பு 
அவர்களுக்கு ஆசீர்வாதமாகயில்லை. 
அவர்களுடைய தேசத்திலேயே அவர்களுக்கு 
போதுமான அளவு பாதுகாப்பு இல்லை. 
அவர்கள்‌ னும்‌ பயத்தோடும்‌ 
நடுக்கத்தோடும்‌ இருக்கிறார்கள்‌. ஆனாலும்‌ 
அவர்களுடைய மனமேட்டிமையும்‌, 
இருதயத்தின்‌ பெருமையும்‌ இன்னும்‌ 
குறையலில்லை. கர்த்தர்‌ அவர்களைத்‌ 
தாழ்த்துகிறார்‌. அவர்களோ தங்களைத்‌ 
தாழ்த்தாமல்‌, தங்களைக்‌ குறித்து உயர்வாய்‌ 
நினைக்கிறார்கள்‌. 


எருசலேமின்‌ 
குறும்‌ இன்க்‌. தத்தின்‌” பான 
இடங்‌ 


ஆனால்‌ 


கொள்கிறார்கள்‌. 
சுதந்தரமாகக்‌ 
(எசே 33:24) என்று சொல்லுகிறார்கள்‌. 


எங்களுக்கு இந்த தேசம்‌ 


யூதாதேசத்தாரில்‌ அநேகர்‌ பாபிலோன்‌ 
தேசத்து சிறையிருப்புக்குப்‌ போய்விட்டார்கள்‌. 
இவர்கள்‌ மாத்திரமே யூதாதேசத்தில்‌ 
மீதமாயிருக்கிறவர்கள்‌. ஆகையினால்‌ 
தேசம்‌ முழுவதும்‌ தங்களுக்கு மாத்திரமே 
சொந்தம்‌ என்று சொல்லுகிறார்கள்‌. இவர்கள்‌ 
தேசத்தை தங்களுக்கு பூரணமாய்‌. 
'சொந்தங்கொண்டாடுகிறார்கள்‌. 


பூர்வத்திலே 
ஒருவராயிருந்தார்‌. 
சுதந்தரித்துக்‌ கொண்டார்‌. 
மீதமாயிருக்கிற 
அநேகராயிருக்கிறார்கள்‌. 
தங்களுக்கு இந்த தேசத்தை சுதந்தரமாய்க்‌ 
கொடுத்தால்‌, தங்களாலும்‌ தேசத்தை 
வளப்படுத்த முடியும்‌ என்று நினைக்கிறார்கள்‌. 


ஆபிரகாம்‌. 
அவர்‌ கானான்‌ தேசத்தை 
யூதாதேசத்திலே. 


QOODNENS 
PUBLISHERS 


ர்‌... ஆபிரகாமுக்கு 
தேசத்தைக்‌ கொடுத்தபோது, அவர்‌ 
மாத்திரமே. கர்த்தரை  ஆராதித்தார்‌. 
அவருடைய விசுவாசத்திற்கும்‌, 
ஆராதனைக்கும்‌ வெகுமதியாக கர்த்தர்‌ 
கானான்‌ தேசத்தையே ஆபிரகாமுக்கு 
சுதந்தரமாகக்‌ கொடுத்தார்‌. யூதாதேசத்திலே 
இப்போது ஏராளமானோர்‌ பட்டயத்திற்கு 
தப்பி மீதமாயிருக்கிறார்கள்‌. 
இவர்களெல்லோருமே கர்த்தரை 
அத்‌ தங்களுடைய 
பயபக்திக்கு கர்த்தர்‌ மிகப்பெரிய 
வெகுமதிகளைக்‌ கொடுக்கவேண்டுமென்று 
இஸ்ரவேல்‌ தேசத்தின்‌ பாழான இடங்களில்‌ 
குடியிருக்கிற யூதர்கள்‌ எதிர்பார்க்கிறார்கள்‌. 


இந்த 


கிரியைகளும்‌, 
அவருடைய தெய்வீக பராமரிப்புக்களும்‌ 
இஸ்ரவேல்‌ வம்சத்தாரை தாழ்த்தவுமில்லை. 
அவர்களைத்‌ திருத்தவுமில்லை, அவர்களை 
பயமுறுத்தவுமில்லை. யூதர்களை 
தாழ்த்தவேண்டும்‌ என்பதும்‌, அவர்களை 
பயமுறுத்தவேண்டும்‌ என்பதும்‌ கர்த்தருடைய 
கர்த்தருடைய சித்தம்‌ 

யூதர்கள்‌ 

தாழ்த்தாமல்‌ 


பயப்படும்‌ 


கர்த்தருடைய 


மனமேட்டிமையிலிருக்கிறார்கள்‌. 
அவர்களிடத்தில்‌ கர்த்தருக்கு 
பயமில்லை. 


யூதாவின்‌ மனுஷரும்‌ எருசலேமின்‌ 
குடிகளும்‌ கர்த்தருக்கு விரோதமாகப்‌ பாவம்‌ 
செய்தார்கள்‌. இதனால்‌ தேவனுடைய 
கோபமும்‌, ஆக்கினைத்தீர்ப்பும்‌ அவர்கள்மீது 
வந்தது. கர்த்தர்‌ யூதாதேசத்தையும்‌, 
எருசலேமின்‌ குடிகளையும்‌ அழித்துப்போட்டார்‌. 
ஆனாலும்‌ அவர்கள்‌ தங்கள்‌ பாவங்களுக்கு 
இன்னும்‌ மனந்திரும்பவில்லை. துணிகரமாய்ப்‌ 
அவர்கள்‌ 
கூடியதை  தின்கிறார்கள்‌. 
தங்கள்‌ நரகலான விக்கிரகங்களுக்கு 
நேராக தங்கள்‌ கண்களை 
ஏறெடுக்கிறார்கள்‌. குற்றமற்றவர்களின்‌ 
இரத்தத்தை சிந்துகிறார்கள்‌. இஸ்ரவேல்‌ 
தேசத்தின்‌ பாழான இடங்களிலுள்ள 
யூதர்கள்‌ தேசத்தை  சுதந்தரித்துக்‌ 
கொள்ளமாட்டார்கள்‌ என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌ (எசே 33:25). 





எசேக்கியேல்‌ - விரிவரை 
EZEKIEL - COMMENTARY 


யூதர்கள்‌ தங்கள்‌ துன்மார்க்கத்திலும்‌ 
பாவத்திலும்‌ தொடர்ந்து. கம்‌ 


அவர்கள்‌ கானான்‌ 
சுதந்தரித்துக்கொள்வதற்கு 
தகுதியற்றவர்களாய்ப்போனார்கள்‌. 


ந்தன கக்கிக்‌ 
யூதர்கள்‌... இரத்தத்தோடே 

புசிக்கிறார்கள்‌. “மாம்சத்தை 
உயிராகிய இரத்தத்தோடே புசிக்கவேண்டாம்‌" 
(ஆதி 9:4). 


விக்கிரகாராதனை 
விரோதமான பாவம்‌. 
ஆராதிப்பது எப்போதுமே  பாவமாகவே 
கருதப்படும்‌. விக்கிரகங்கள்‌ யூதாவின்‌ 
மனுஷரையும்‌ எருசலேமின்‌ குடிகளையும்‌ 
எளிதாக வக்‌ 

இஸ்ரவே 

நீதியான நியாயத்தீர்ப்பினால்‌ தண்டித்தார்‌ 
ஆனால்‌ அவர்களோ 

அனுபவித்தும்‌, 
மனந்திரும்பாமலிருக்கிறார்கள்‌. 

போலவே, இப்போதும்‌ 
குற்றமற்றவர்களின்‌ 

சிந்துகிறார்கள்‌. 


யூதர்கள்‌ 
நம்புகிறார்கள்‌. 

நம்புகிறார்கள்‌. 

வல்லமையினால்‌, ல்‌ தையும்‌ 
சாதிக்க முடியுமென்று நினைக்கிறார்கள்‌. 
அவர்களிடத்தில்‌ எல்லாவிதமான 
அருவருப்பும்‌ காணப்படுகிறது. அவனவன்‌ 
தன்‌ தன்‌ அயலான்‌ மனைவியை 
நீட்டப்படுத்துகிறான்‌ 


யூதர்கள்‌ 

பிரமாணங்களுக்கு 

செய்கிறார்கள்‌. இவர்கள்‌ 

தேசத்தை சுதந்தரித்துக்கொள்ளமாட்டார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ கர்த்தர்‌ கொடுக்கிற 
தண்டனையை அனுபவிக்கிறார்கள்‌. 
ஆனாலும்‌ இந்த தண்டனை அவர்களுக்கு 
போதவில்லை. அவர்களைத்‌ திருத்துவதற்கு 


கர்த்தருக்கு 
விக்கிரகங்களை 


QOODNENS 
PUBLISHERS 


அதிகமான தண்டனைகள்‌ 
கர்த்தருடைய வார்த்தை, 
தேசத்தின்‌ பாழான 
இடங்களிலுள்ள யூதர்களுக்கு விரோதமாக 
வருகிறது. 


பாழான இடங்களில்‌ இருக்கிறவர்கள்‌ 
பட்டயத்தால்‌ விழுவார்கள்‌: வெளிகளில்‌ 
கர்த்தர்‌ மிருகங்களுக்கு 
ஒப்புக்கொடுப்பார்‌; 
கெபிகளிலும்‌ 
கொள்ளைநோயால்‌ 
சாவார்கள்‌ (எசே 33:27). 


கர்த்தர்‌ தேசத்தைப்‌ 
அவாந்தரமுமாக்குவார்‌;: 
அதினுடைய  பெலத்தின்‌ 
ஒழிந்துபோகும்‌: அப்பொழுது இஸ்ரவேலின்‌ 
மலைகள்‌ குடந்துபோவாரில்லாமல்‌ 
அவாந்தரமாய்க்‌ கிடக்கும்‌ (எசே 33:28). 


யூதாதேசத்திலே குடியிருக்கிற யூதர்கள்‌. 
அருவருப்புக்களையும்‌ 
அவர்களுடைய 
அருவருப்புக்களினிமித்தமாயும்‌, 
பாவங்களினிமித்தமாயும்‌. 
யூதாதேசத்தை 
அவாந்தரமுமாக்குகிறார்‌. 


கர்த்தர்‌ 
பாழும்‌ 
அப்போது 
பாழான 
இஸ்ரவேலின்‌ 


த்தின்‌. 
குடிகள்‌, 
தங்கள்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
என்பதை அறிந்துகொள்வார்கள்‌. 


யூதாதேசத்திலே 
இன்லேல்‌ னந்த, 
நியாயத்தீர்ப்பு 
வெளிப்படுகிறது. 
மீது வருவார்கள்‌. 
ப்பன்‌, 
தங்கள்‌ 
வெட்டி்போடுவார்க்‌ 
வயல்வெளிக. 
காடுவெளிகளிலிருந்தாலும்‌, மிருகங்கள்‌ 
அவர்களைப்‌ பட்சித்துப்போடும்‌. 
பட்டயத்திற்கும்‌ மிருகத்திற்கும்‌ தப்பினவர்கள்‌ 


கொள்ளைநோயால்‌ சாவார்கள்‌. 


குடியிருக்கிற 
கர்த்தருடைய 
அதிகமாய்‌ 
பக்‌ அதிக்‌ 
யூதர்கள்‌ பாழான 
கல்தேயர்கள்‌ 
பட்டயத்நால்‌ 
அவர்கள்‌ 


இஸ்ரவேல்‌ தேசத்தில்‌ 

மீதமாயிருக்கிற இஸ்ரவேல்‌ வம்சத்தாருக்கு 

நியமிக்கப்பட்டிருக்கிறது. 

ம்‌ சங்காரமும்‌ 

அவர்களால்‌ 

கர்த்தருடைய நியாயத்தீர்ப்புக்கு தப்பிக்க 
முடியாது. 





i THE 
TT 


மோசே முதலாவதாக ஆரோனை 
நியாயம்‌ விசாரிக்கிறார்‌. அதன்‌ பின்பு அவர்‌ 
இந்தப்‌ பெரும்பாதகத்தினிமித்தமாக: 
இஸ்ரவேல்‌ புத்திரரை நியாயம்‌ விசாரிக்கிறார்‌. 
மோசே இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ பாளயத்திற்கு 
சமீபமாய்‌ வரும்போது, அவர்கள்‌ தாங்கள்‌ 
உண்டுபண்ணின கன்றுக்குட்டிக்கு முன்பாக 
நடனமாடிக்கொண்டிருக்கிறார்கள்‌. 
மோசேயைப்‌ பார்த்தபோது, அவர்களுடைய 
நடனம்‌ நடுக்கமாக மாறிற்று. 


இஸ்ரவேல்‌. புத்திரர்‌ 
எளிதாக வஞ்சித்து, அவரை 
பாவத்திற்கு பங்களாகளாக மாற்றுகிறார்கள்‌. 
ஆனால்‌ அவர்களால்‌ மோசேயின்‌ முகத்தை 
தைரியமாய்ப்‌ பார்க்கமுடியவில்லை. 
இஸ்ரவேல்‌. புத்திரருடைய பாவஉணர்வு 
அவர்களைக்‌ குற்றப்படுத்துகிறது. மோசே 
கர்த்தர்மீதுள்ள பக்தி வைராக்கியத்தினால்‌, 
பாவம்‌ செய்த இஸ்ரவேல்‌ பு்திரர்மீது 
கோபப்படுகிறார்‌. 


இஸ்ரவேல்‌. 
'பொன்கன்றுக்குட்டிக்கு, 
நடனமாடுகிறார்கள்‌. 
பகைவருக்குள்‌ 


ஆரோனை 


புத்திர்‌ 

முன்பாக 
ஜனங்கள்‌ தங்கள்‌ 
அவமானப்படத்தக்கதாக. 
ஆரோன்‌ அவர்களை 
நிர்வாணமாக்கியிருக்கிறார்‌ அவர்கள்‌ 
நிர்வாண மாமிருக்கிறதை மோசே காண்கிறார்‌ 
(யாத்‌ 32:24), 


ஸ்ரவேல்‌. டய காதுகளிலே. 
பை ப்‌ அவ்வா 
தங்களுடைய 
இழந்தவர்களாயிருக்கிறார்கள்‌. 
விக்கிரகத்தை ஆராதிக்கிற அவர்கள்‌, 
்‌ மேன்மையையும்‌, 
தது 


மாற்றியிருக்கிறார்கள்‌. 
பண்ண ்‌ 


கன்றுக்குட்டியைப்போலவே 
ரவ யிருக்கிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கன்றுக்குட்டிக்கு' 


முன்பாக நடனமாடும்‌? 
கன்றுக்குட்டியைப்போலவே 
சரீரங்களில்‌ வஸ்திரங்கள்‌ 
நிர்வாணமாயிருக்கிறார்கள்‌. 
இஸ்ரவேலின்‌ பகைளரும்‌, 
நிர்வாணமாயிருப்பதைப்‌ 
வெட்கப்படுகிறார்கள்‌. ஆனாலும்‌ தாங்கள்‌ 


பா து. 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


“அவமானமோ 
அவர்கள்‌ 
நிர்வாணமாயிருக்கிறதை மோசே காண்கிறார்‌ 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ மத்தியிலே 
காணப்படுகிற பாவத்தின்‌ நிந்தையை 
அகற்றிப்போடவேண்டுமென்று, மோசே 
தீர்மானமாயிருக்கிறார்‌. அவர்களுடைய 
பாவங்களை மூடி மறைப்பதினால்‌, 
அவர்களுடைய நிந்தை அவர்களை விட்டு 
நீங்காது. அவர்களை தண்டிப்பதினாலேயே, 
அவர்களுடைய நிந்தை அவர்களை விட்டு 
நீங்கும்‌. பாவத்தின்‌ சம்பளம்‌ மரணம்‌. 
பாவம்‌ செய்தவர்களுக்கு தண்டனை 
கொடுக்கும்போது, அந்தத்‌ தண்டனை 
அவர்களுடைய பாவத்திற்கு விரோதமாக 
சாட்சியாயிருக்கும்‌. 


பாவம்‌ செய்தவர்களை தண்டிக்க 
வேண்டுமென்று மோசே விரும்புகிறார்‌. 
பாவிகளை கர்த்தரும்‌ தண்டிக்கிறார்‌. நாதாபும்‌ 
அமியுவும்‌ கர்த்தருக்கு அந்நிய அக்கினியை 
காண்பித்தபோது, கர்த்தருடைய கரம்‌ 
அவர்களைக்‌ கொன்றுபோட்டது. 


இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ 
பாளயத்திலிருக்கிற அநேகர்‌ கன்றுக்குட்டிக்கு 
தங்களை நிர்வாணப்படுத்தி 
கர்த்தருடைய கரம்‌ 
தண்டிப்பதற்கு பதிலாக, 
பட்டயம்‌ இவர்களைத்‌ 
தண்டிக்கவேண்டும்‌ என்று மோசே 
விரும்புகிறார்‌. விக்கிரகாராதனை கர்த்தருக்கு 
விரோதமான பாவம்‌ என்பதை இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ உணரவேண்டும்‌. இஸ்ரவேலின்‌ 
நியாயாதிபதிகள்‌, விக்கிரகாராதனையில்‌ 
ஈடுபட்டிருக்கிற இஸ்ரவேல்‌ புத்திரரை 
தண்டிக்கவேண்டும்‌. 

“இதுவும்‌ நியாயாதிபதிகளால்‌ 
விசாரிக்கப்படத்தக்க  அக்கிரமமாயிருக்கும்‌; 
அதினால்‌ உன்னதத்திலிருக்கிற தேவனை 
மறுதலிப்பேனே" (யோபு 31:28). 





BALWETHER 
பரபர 


பாபிலோன்‌ 
சிறையிருப்பிலிருக்கிற யூதர்கள்‌ 
எசே 33:30-33 


எசே. 8850. மேலும்‌ 
உன்‌ ஜனத்தின்‌ புத்திரர்‌ 
ஓரங்களிலும்‌ வீட்டுவ: 
உன்னைக்குறித்துப்பேசி, 
காத்தாடத்திகிகுத்து புறப்பட்ட வரத்தை 
என்னவென்று ட்போம்‌ "வாருங்கள்‌ 
என்று க க்‌ 
சகோதரனோடே சகோதரனும்‌ சொல்லி, 


எசே 9941. ஜனங்கன்‌ கூடிவருகிற 
வழக்கத்தின்படி உன்னிடத்தில்‌ வந்து, 
உனக்கு முன்பாக என்‌ ஜனங்கன்போல்‌ 
உட்கார்ந்து, உன்‌ வார்த்தைகளைக்‌ 
கேட்கிறார்கள்‌; ஆனாலும்‌ அவர்கள்‌ 
அவைகளின்படி செய்கிறதில்லை; அவர்கள்‌. 
தங்கள்‌ வாமினாலே இண்பமாயப்‌ 
பேசுகிறார்கள்‌, அவர்கள்‌ இருதயமோ 
பெருனாசையைய்‌ மீன்பற்றிப்போகிறது.. 


எசே 9992. இதோ, நீ இனிய 
குரலும்‌ கீதவாத்தியாம்‌ வாசிப்பதில்‌ 
சாமர்த்தியமுமுடையவன்‌. பாடும்‌ 
இன்பமான பாட்‌ 

சமானமாயிருக்கிறாய்‌; அவர்கள்‌ உண்‌ 
வார்த்தைகளைக்‌ கேட்கிறார்கள்‌; ஆனாலும்‌. 
அவைகளின்படி செய்யாமற்போகிறார்கள்‌. 


ன அது வருகிறது, 
அது வருகையில்‌ தங்கள்‌: ஒரு 
தீர்க்கதரிசி. இருந்தான்‌. என்று 
அறித்துகொன்வார்கள்‌ எண்றார்‌. 


(த்திரனே, 
சவம்‌. 


எசே. 9949. இதே, 


கர்த்தருடைய வார்த்தை இப்போது, 
பாபிலோன்‌ தேசத்து சிறையிருப்பிலிருக்கிற 


இருதயங்கள்‌ இன்னும்‌ புதுப்பிக்கப்படவில்லை. 
தங்களுக்கு கர்த்தரிடத்தில்‌ பக்தியிருப்பது. 
போல அவர்கள்‌ மாய்மாலம்‌ பண்ணுகிறார்கள்‌. 
அவர்களுடைய இருதயமோ 
செய்மையாயில்லை. அது. கர்த்தரைவிட்டுத்‌ 
தூரமாய்‌ லகிப்போயிருக்கிறது. 
சிறையிருப்பிலிருக்கிற கச்‌ கர்த்தருடைய 
ஊழியக்காரர்களை ஏளனம்பண்ணுகிறார்கள்‌. 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


பாபிலோன்‌ 
சிறையிருப்பிலிருக்கிற யூதர்கள்‌, 
எசேக்கியேல்‌. தீர்க்கதரிசியினிடத்தில்‌ 
அன்பாயிருப்பதுபோலவும்‌, அவருடைய 
வார்த்தைகளுக்கு செவிகொடுப்பதுபோலவும்‌. 
மாய்மாலம்பண்ணுகிறார்கள்‌. அவர்கள்‌ சுவர்‌ 
வீட்டுவாசல்களிலும்‌ 
குறித்து புரணி. 
எசேக்கியேலைவிட்டுத்‌ 
"அவருக்கு 
வார்த்தைகளைச்‌ 
அவர்கள்‌ 
அருகாமையிலிருக்கும்‌. 
குறித்து புகழ்ந்து 


தூரமாயிருக்கும்போது. 
விரோதமான 
சொல்லுகிறார்கள்‌. 
எசேக்கியேலுக்கு 
போது, அவரைக்‌. 
பேசுகிறார்கள்‌. 


சிறையிருப்பிலிருக்கி) 
எசேக்கியேலைக்‌ ற்‌ க 
'கர்த்தரிடத்திலிருந்து, ப்‌ க 
என்னவென்று கேட்போம்‌ வாருங்கள்‌" 
(எசே 33:30) என்று ஒருவரோடொருவர்‌ 
சொல்லிக்கொள்கிறார்கள்‌. அவர்களுக்கு 
கர்த்தருடைய வார்த்தையைக்‌ கேட்கவேண்டும்‌. 
என்னும்‌ ய்யான அக்கரையில்லை. 
தீர்க்கதரிசியின்‌ வார்த்தைகளைக்‌ கேட்பது, 
அவர்களுக்கு வேடிக்கையும்‌, வாடிக்கையும்‌ 
ஆயிற்று. யூதாவின்‌ மனுஷர்‌ 
தனிமையிலிருக்கும்போது, அவர்கள்‌ 
ஒருவருக்கொருவர்‌, எசேக்கியேலுக்கு 
விரோதமாகப்‌ பேசுகிறார்கள்‌. 


க்‌ 
சும்போது, 


பாபிலோன்‌ 
சிறையிருப்பிலிருக்கிற 
உண்மையில்லை. அவர்கள்‌ 
ய்மாலக்காரராயிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
கர்த்தரையும்‌ ஏளனம்பண்ணுகிறார்கள்‌, 
கர்த்தருடைய ஊழியக்காரரையும்‌. 
ஏளனம்பண்ணுகிறார்கள்‌. ஆனாலும்‌ 
அவர்கள்‌ ஊழியக்காரர்களை 
சந்திக்கும்போது, அவர்களுக்கு மரியாதை 
காண்பிக்கிறார்கள்‌. அவர்களுடைய 
வாயிலிருந்து வெளிப்படும்‌ வார்த்தைகளைக்‌ 

ஆர்வமுள்ளவர்கள்‌ போல 


ந்து 
யூதர்களிடத்தில்‌ 


'இந்த ஜனங்கள்‌ தங்கள்‌ வாயினால்‌ 
என்னிடத்தில்‌ சேர்ந்து, 
உதடுகளினால்‌ என்னைக்‌ 
பண்ணுகிறார்கள்‌: அவர்கள்‌ 

எனக்குத்‌ தூரமாய்‌ 

(மத்‌ 15:8). 





எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


உட்காருகிறார்கள்‌. 
எசேக்கியேல்‌. தனை வார்த்தைகளைக்‌ 
குவனித்துக்‌ கேட்கிறார்கள்‌. ஆனால்‌ 
அவர்கள்‌ அந்த வார்த்தைகளின்படி 
செய்கிறதில்லை. 


பாபிலோன்‌ தேசத்திலே. 
தேவாலயமில்லை. ஜெபாலயங்களுமில்லை. 
அவர்கள்‌ கர்த்தருடைய ர்த்தையைம்‌ 
கேட்பதற்கு தீர்க்கதரிசியின்‌ 
வீட்டிற்குப்போகவேண்டும்‌. 


“ஆறாம்‌ வருஷத்து ஆறாம்‌ 
ஜந்தாந்தேதியிலே, நான்‌ என்‌ 
உட்கார்ந்திருக்கிறபோதும்‌, 
மூப்பர்கள்‌ எனக்கு 
உட்கார்ந்திருக்கிறபோதும்‌, 
ஆண்டவருடைய கரம்‌ அங்கே 
அமர்ந்தது" (எசே 8:1) 


மாதம்‌ 
வீட்டில்‌ 
யூதாவின்‌ 
முன்பாக 
கர்த்தராகிய 
என்மேல்‌ 


ஜனங்கள்‌ 
கூடிவருவது 
வழக்கமாயிருந்தது. 
சபையாய்க்‌ கூடிவருவதுபோல, 
சிறையிருப்பிலிருக்கிற யூதர்கள்‌ 
தீர்க்கதரிசிகளினிடத்திற்கு கூடிவருகிறார்கள்‌ 
இவர்கள்‌ மாய்மாலக்காரர்கள்‌. இவர்கள்‌ 
எசேக்கியேல்‌ வீட்டிற்கு ஒழுங்காக 
வருகிறார்கள்‌. எவ்வளவு சீக்கிரமாக அங்கே 
அல்வளவு சீக்கிரமாக 
இவர்கள்‌ காலதாமதம்‌. 


தீர்க்கதரிசியினிடத்தில்‌ 


தன்னிடத்தில்‌ 
கூடிவந்திருக்கிற ஜனங்களுக்கு கர்த்தருடைய 
வார்த்தையைப்‌, பிரசங்கம்பண்ணுகிறார்‌. 
மாய்மாலக்காரர்‌ எசேக்கியேல்‌ சொல்லுகிற 
வார்த்தைகளை மிகவும்‌ கவனமாய்க்‌ 
கேட்கிறார்கள்‌. எல்லோரும்‌ கூடிவந்திருக்கிற. 
இந்த இடத்தில்‌, மாய்மாலக்காரர்கள்‌ 
தங்களை பரிசத்தவான்‌களைப்போல 
காண்பித்துக்கொள்கிறார்கள்‌. தேவனுடைய 
வார்த்தைக்கு கவனமாய்ச்‌ செவிகொடுப்பது 
போல மாய்மாலம்பண்ணுகிறார்கள்‌. 
எசேக்கியேல்‌  தீர்க்கதரிசியைக்‌ குறித்து, 
உயர்வாய்ப்‌ பேசுகிறார்கள்‌. அவருக்கு 
மரியாதையும்‌ 


அதிக 
காண்பிக்கிறார்கள்‌. 


வாயினால்‌. 
அவர்களுடைய 


அவர்கள்‌ தங்கள்‌ 
இன்பமாய்ப்‌ பேசுகிறார்கள்‌. 
இருதயமோ பொருளாசையைப்‌ பின்பற்றிப்‌ 
போகிறது. எசேக்கியேல்‌ சொல்லுகிற 
உபதேசத்திற்கு அதிக மதிப்பு 
கொடுப்பதுபோல நடிக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
எசேக்கியேல்மீது அன்பாயிருப்பதுபோல. 
நாடகமாடுகிறார்கள்‌. அவருடைய 
வார்த்தையை சந்தோஷமாய்க்‌ கேட்பதுபோல 
பாசாங்கு பண்ணுகிறார்கள்‌. 


எசேக்கியேலின்‌ குரல்‌ மிகவும்‌ 
இனிமையாயிருக்கும்‌. அவர்‌ கீதவாத்தியம்‌ 
வாசிப்பதில்‌ சாமர்த்தியமுள்ளவர்‌. எசேக்கியேல்‌ 
இன்பமான பாடல்களைப்‌ பாடுவார்‌ 
எசேக்கியேலினிடத்தில்‌  கூடிவந்திருக்கிற 
தர்கள்‌, அவருடைய வார்த்தைகளைக்‌ 

ட்கிறார்கள்‌. ஆனாலும்‌ அவைகளின்படி 
செய்யாமல்‌ போகிறார்கள்‌ (எசே 33:32), 

சிறையிருப்பிலிருக்கி) ர்கள்‌ 
தங்கள்‌ ன்‌ க்கிக்‌ 
கனம்பண்ணுகிறார்கள்‌. தங்களுடைய 
வார்த்தைகளினால்‌ அவரைப்‌ போற்றிப்‌ 
புகழுகிறார்கள்‌. ஆனால்‌ அவர்களுடைய 
இருதயமோ எசேக்கியேலுக்கு விரோதமாய்த்‌ 
திரும்பியிருக்கிறது. அது பொருளாசையைப்‌ 
பின்பற்றிப்போகிறது. அவர்கள்‌ 
உலகப்பிரகாரமான ஜனங்கள்‌. அவர்களுக்கு 
உலகசிநேகமே பெரிதாய்த்‌ தெரிகிறது. 


சிறையிருப்பிலுள்ள யூதர்களிடத்தில்‌ 
அலிசுவாசமும்‌, நிர்விசாரமும்‌ 
காணப்படுகிறது. மனுஷருடைய குறைகளும்‌, 
பாவங்களும்‌ கர்த்தருடைய வார்த்தையை 
ஒருபோதும்‌ அவமாக்கிப்போடாது. கர்த்தர்‌ 
செய்ய நினைக்கிற காரியம்‌ ஒருபோதும்‌ 
தடைபடாது. கர்த்தர்‌ தம்முடைய 
வார்த்தைகளை அற்புதங்களினாலும்‌, 
அடையாளங்களினாலும்‌ உறுதிபண்ணுவார்‌. 


கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள்‌ 
நிறைவேறும்‌. கர்த்தர்‌ சொன்ன நீதியான 
நியாயத்தீர்ப்புகளும்‌ நிறைவேறும்‌. “இதோ 
அது வருகிறது” (எசே 33:33) என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. கர்த்தர்‌ சொன்னது வரும்‌. 
கர்த்தருடைய சித்தம்‌ நிறைவேறும்‌, 
தீர்க்கதரிசிகள்‌ கர்த்தருடைய வார்த்தைகளை 
உண்மையாய்‌ அறிவிக்கிறார்கள்‌. 





BALWETHER 
ய்ய] 


எசேக்கியேல்‌ கர்த்தருடைய மெய்யான 
தீர்க்கதரிசி. கர்த்தர்‌ எசேக்கியேல்‌ மூலமாய்‌ 
தம்முடைய வார்த்தைகளை 
வெளிப்படுத்துகிறார்‌. எசேக்கியேல்‌ சொன்ன 
வார்த்தைகள்‌ நிறைவேறும்போது, அவர்‌ 
கர்த்தருடைய மெய்யான தீர்க்கதரிசி 
என்பதை, பாபிலோன்‌ தேசத்து, 
சிறையிருப்பிலுள்ள யூதர்கள்‌ அறிந்து 
கொள்வார்கள்‌. 

எசேக்கியேல்‌ தீர்க்கதரிசி 
நடுவிலிருந்தாலும்‌, யூதர்கள்‌ 
இனிய குரலுக்கு சொந்தக்காரர்‌ 
கீதவாத்தியம்‌ 
சாமர்த்தியமுள்ளவர்‌ என்றும்‌, 
பாடல்களைப்‌ பாடுகிறவர்‌ 
நினைத்தார்கள்‌. அவருடைய 
ரசித்துக்‌ கேட்டார்கள்‌. 


என்பதை அறிந்துகொள்ள தவறிவிட்டார்கள்‌. 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எசேக்கியேல்‌ சொன்ன 
தீர்க்கதரிசனங்கள்‌ நிறைவேறும்போது, அவர்‌ 
இனிமையாய்ப்‌ பாடுகிறவர்‌ மாத்திரமல்ல, 
கர்த்தருடைய வார்த்தைகளை 
உண்மையாய்ச்‌ சொல்லுகிறவர்‌ என்பதையும்‌ 
ஜனங்கள்‌ அறிந்துகொள்வார்கள்‌. 





எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


கர்த்தர்‌ 
மேய்ப்பருக்கு விரோதமாக 
வார்த்தைகளைச்‌ சொல்லுகிறார்‌. 
தேசத்திற்கும்‌, 
தலைவர்களாகயிருக்கிறவர்கள்‌ 
தங்களுடைய கடமைகளை 
செய்யவில்லை. ஜனங்கள்‌ 
பொதுவான 

அவர்கள்‌ 
உண்மையில்லாதவர்களாயிருக்கிறார்கள்‌ 
(எசே 349-68). இஸ்ரவேலின்‌ மேய்ப்பர்கள்‌. 
தங்களிடத்தில்‌ நம்பி ஒப்படைக்கப்பட்ட 
பொறுப்புக்களை சரியாக நிறைவேற்றவில்லை 
(எசே 347-10) 


தொடர்புடைய 
காரியங்களில்‌. 


இஸ்ரலேலின்‌ மேய்ப்பர்கள்‌ 
கர்த்தருடைய ஜனத்தை சரியாக 
வழிநடத்தாவிட்டாலும்‌, கர்த்தரே தம்முடைய 
ஜனத்திற்கு நல்ல  மேய்ப்பராயிருப்பார்‌ 
(எசே 3441-16) பலமுள்ள ஆடுகள்‌. 
பலவீனமான ஆடுகளுக்கு தீங்கு செய்கிறது 
(எசே 3417-22). காலம்‌ நிறைவேறும்போது. 
கர்த்தர்‌ மேசியாவை அனுப்புவார்‌. இவரே 
ஆடுகளுக்கு நல்ல மேய்ப்பராகவும்‌, பிரதான 
மேய்ப்பராகவும்‌ இருப்பார்‌. அவர்‌ தம்முடைய 
மந்தையிலுள்ள எல்லா காரியங்களையும்‌ 
சீர்படுத்துவார்‌ (எசே 34:23-31) 


இஸ்ரவேலின்‌ மேய்ப்பர்‌ 
எசே: 34:1-6 


எசே கப. கர்த்தருடைய வார்த்தை 
எனக்கு உண்டாகி, அவர்‌: 


எசே: 84:2. மனுபுத்திரனே, இஸ்ரவேலி. 
ன்‌... மேய்ப்பருக்கு விரோதமாகத்‌ 
தீர்க்கதரிசனம்‌ உரை; தீ தீர்க்கதரிசனம்‌. 
உரைத்து, அவர்கனோடே சொல்ல. 
வேண்டியது என்னவென்றால்‌: 
கர்த்தராகிய ஆண்டவர்‌ மேய்ப்பருக்குச்‌ 
சொல்லுகிறார்‌; தங்கனையே மேய்க்கிற 
இஸ்ரவேலின்‌ மேய்ப்பருக்கு ஐயோ! 
மேய்ப்பர்‌ அல்லவா மத்தையை 


மேய்க்கவேண்டும்‌. 


QOODNENS 
PUBLISHERS 


எசே 843. நீங்கள்‌ நெய்யைச்‌ 
சாப்பிட்டு, ஆட்டுமயிரை 
உடுப்பாக்கிக்கொள்ளுகிறீர்கள்‌; 
கொழுத்ததை அடிக்கிறீர்கன்‌; 
மத்தையையோ 
மேய்க்காமற்போகிறீர்கள்‌.. 


எசே. க, 
பலவீனமானவைகனைப்‌ 
பலப்படுத்தாமலும்‌, நகல்‌ 
கொண்டவைகளைக்‌ குணமாக்காமலும்‌, 
எலும்பு முறித்தவைகனைக்‌ 
காயங்கட்டாமலும்‌, 
துரத்துண்டவைகளைத்‌: திருப்பிக்‌ 
கொண்டு வராமலும்‌, 
காணாமற்போனவைகளைத்‌ தேடாமலும்‌ 
போய்‌, பலாத்காரமும்‌ கடூரமுமாய்‌ 
அவைகளை ஆண்டீர்கள்‌. 


நீங்கள்‌: 


எசே 845. மேய்ப்பன்‌ இல்லாததினால்‌ 
அவைகள்‌. சிதறுண்டுபோயின;; 
சிதறுண்டுபோனவைகள்‌. காட்டு 
மிருகங்களுக்கெல்லாம்‌ இரையாயின. 


எசே 84:9, என்‌ ஆடுகள்‌ 
மலைகளிலும்‌ உயரமான 
மேடுகளிலும்‌ அலைப்புண்டு, 
மீதெங்கும்‌ என்‌ 
சிதறித்திரிகிறது; 
விசாரிக்கிறவனுமில்லை, 


'தேடுகிறவனுமில்லை. 


கர்த்தர்‌ எசேக்கியேலுக்கு இந்த 
வார்த்தைகளை எப்போது வெளிப்படுத்தினர்‌ 
என்பது தெரியவில்லை. இந்த 
அதிகாரத்திலிருந்து, நாற்பதாவது அதிகாரம்‌ 
வரையிலும்‌ சொல்லப்பட்டிருக்கிற 
தீர்க்கதரிசனங்களுக்கு, காலம்‌ 
குறிப்பிடப்படவில்லை. கர்த்தர்‌ 
எசேக்கியேலிடம்‌, 'மனுபுத்திரனே, 
இஸ்ரவேலின்‌ மேய்ப்பருக்கு விரோதமாகத்‌ 
தீர்க்கதரிசனம்‌ உரை” (எசே 34:2) என்று 
சொல்லுகிறார்‌. 


சகல 
சகல்‌ 
பூமியின்‌ 
ஆடுகள்‌. 





எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


இஸ்ரவேலின்‌: பிரபுக்கள்‌, 
நியாயாதிபதிகள்‌, ஆசாரியர்கள்‌, லேலியர்கள்‌, 
விசேஷமாய்‌ ராஜாக்கள்‌ ஆகியோர்‌ 
இஸ்ரவேலின்‌ மேய்ப்பராயிருக்கிறார்கள்‌. 


தேசத்தின்‌ த்‌ 
வம்சத்தாரும்‌ பாபிலோன்‌ 
சிறையிருப்பிலிருக்கிறார்கள்‌. 

கர்த்தர்‌ இவர்‌ 
றத்‌ | இங்கு சொல்லுகிறார்‌ 
அவர்கள்‌ பாவங்களுக்கு 
மனந்திரும்பலேண்டும்‌... அவர்கள்‌ 
மேய்ப்பராகமிருந்தாலும்‌, அதிலும்‌ 
விசேஷமாய்‌ அவர்கள்‌ இஸ்ரவேலின்‌ 
மேய்ப்பராமிருந்தாலும்‌, அவர்களும்‌ 
கர்த்தருடைய நியாயத்தீர்ப்புக்குட்படுத்தப்‌ 
படுவார்கள்‌. அவர்கள்‌ தங்களையே 
மேய்க்கிறார்கள்‌. மேய்ப்பர்கள்தான்‌ 
மந்தையை மேய்க்கவேண்டும்‌. ஆனால்‌ 
அவர்களோ தங்களையே மேய்க்கிறார்கள்‌. 
“தங்களையே மேய்க்கிற இஸ்ரவேலின்‌ 
மேய்ப்பருக்கு ஐயோ” (எசே 34:2) என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 

கர்த்தர்‌ இஸ்ரவேலின்‌ மேய்ப்பருக்கு, 
விரோதமாக இரண்டு  குற்றச்சாட்டுக்களைச்‌ 
சொல்லுகிறார்‌. அவையாவன : 1. அவர்கள்‌ 
ல்ச்‌ சுயநலத்தைத்‌ தேடுகிறார்கள்‌. 
தங்களுக்‌ ஐசுவரியத்தை 
சேமித்துக்கொள்கிறார்கள்‌. 2 தங்களுடைய 
பொறுப்பில்‌ ஒப்புக்கொடுக்கப்பட்டிருக்கிற 
தேசத்து ஜனங்களை அவர்கள்‌ சரிவரக்‌ 
கவனிக்கவில்லை. ஜனங்களுடைய 
நன்மையைத்‌ தேடவில்லை. 


மேய்ப்பர்கள்‌ 
மேய்க்கவேண்டும்‌. இதுவே மேய்ப்ளிட த்தில்‌ 
ஒப்புக்கொடுக்கப்பட்டிருக்கிற ஊழியம்‌. 
ஆனால்‌ மேய்ப்பர்கள்‌. தங்களுடைய 
ஊழியத்திற்கு உண்மையுள்ளவர்களாயில்லை. 
தாங்கள்‌ செய்ய வேண்டிய ஊழியத்தை 
வஞ்சிக்கிறார்கள்‌. அவர்கள்‌ மந்தையை 
மேய்க்காமல்‌ தங்களையே மேய்க்கிறார்கள்‌. 
தாங்கள்‌ ஆசைப்பட்டதெல்லாவற்றையும்‌ 
அனுபவிக்கிறார்கள்‌. தங்களுடைய 


QOODNENS 
PUBLISHERS 


மாம்சத்தின்‌ இச்சைகளை 
நிறைவேற்றுகிறார்கள்‌. அவர்கள்‌ நெய்யைச்‌ 
சாப்பிட்டு, ஆட்டுமயிரை 
உடுப்பாக்கிக்கொள்கிறார்கள்‌. கொழுத்த 
ஆடுகளை தங்களுடைய போஜனத்திற்காக 
அடிக்கிறார்கள்‌. 

சரிவர 
நன்மையை 
ஆடுகளுக்கு 
செய்வதில்லை. 


மேய்க்காமல்‌. 


மேய்ப்பர்கள்‌ மந்தையை 
மேய்ப்பதில்லை. ஆடுகளின்‌ 
நாடுவதில்லை. அவர்கள்‌ 
பிரயோஜனமாக எதையும்‌ 
அவர்கள்‌ மந்தையை 
தங்களையே மேய்த்துக்கொள்கிறார்கள்‌. 
ஆடுகளுக்கு போஜனம்‌ கொடுக்காமல்‌, 
தாங்களே பெருந்தீனி உண்கிறார்கள்‌. 


பிரபுக்களும்‌ நியாயாதிபதிகளும்‌ 
திக்கற்ற பிள்ளைகளுக்கும்‌, 
விதவைகளுக்கும்‌ நியாயம்‌ செய்யவேண்டும்‌. 
ஆதரவில்லாதவர்களுக்கு ஆதரவு 
கொடுக்கவேண்டும்‌. ஆனால்‌ இவர்களோ 
தரித்திரரைக்‌ கவனிப்பதில்லை. ஆசாரியர்கள்‌ 
சத்திய வசனங்களை "உபதேசம்‌ 
பண்ணுவதில்லை. கர்த்தருடைய 
வார்த்தைகளையும்‌, அவருடைய 
பிரமாணங்களையும்‌ சரியாகப்‌ 
புரிந்துகொள்ளாத. ஜனங்களுக்கு, 
ஆசாரியர்கள்‌ 'வதவசனங்களைக்‌ 
கற்றுக்கொடுப்பதில்லை. 


பாமர 
i 


அநியாயமும்‌, 
அதிகரிக்கும்போது, 


க்க தாத்‌ 
அக்கிரமமும்‌ 
கர்த்தருடைய ஊழியக்காரர்கள்‌, தேவனுடைய 
நாமத்தினாலே அவர்களை எச்சரிப்பதில்லை. 


மேய்ப்பர்கள்‌ பலவீனமான ஆடுகளை 

பலப்படுத்துவதில்லை. நசல்கொண்ட 

ஆடுகளை குணமாக்குவதில்லை. எலும்பு 

காயம்கட்டுவதில்லை. 

மந்தையிலுள்ள 

.... தூரத்திவிடுகிறது. 

தூத்துண்ட ஆடுகளை 

திருப்பிக்கொண்டுவருவதில்லை. 

மேய்ச்சலுக்குப்போகும்‌ ஆடுகளில்‌ ஒரு சில 

ஆடுகள்‌ காணாமல்‌ போய்விடுகிறது. 

ஆனால்‌ இந்த மேய்ப்பர்கள்‌ காணாமல்‌ 
போன ஆடுகளைத்‌ தேடுவதுமில்லை. 





BALWETHER 
பரபர 


மேய்ப்பர்கள்‌ ஆடுகளின்மீது அன்பு 
செலுத்துவதுமில்லை. அவர்கள்‌ 
தங்களிடத்தில்‌ ஒப்படைக்கப்பட்ட ஆடுகளை 
பலாத்காரமும்‌, கடரமுமாய்‌ ஆளுகை 
செய்கிறார்கள்‌. மேய்ப்பர்கள்‌ தங்கள்‌ 
ஆடுகளை சரியாக கவனியாததினாலும்‌, 
அவர்கள்‌ தங்கள்‌ ஆடுகளோடே 
கூடமில்லாதநினாலும்‌, ஆடுகள்‌ சிதறுண்டு 
போகிறது. சிதறுண்டு போன ஆடுகள்‌ 
காட்டு மிருகங்களுக்கு இரையாகிறது. 
(எசே 34:5). 


இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ கர்த்தருடைய 
ஜனங்கள்‌. அவர்கள்‌ கர்த்தருடைய 
ஆடுகள்‌. கர்த்தருடைய ஆடுகள்‌ சகல 
மலைகளிலும்‌, உயரமான சகல மேடுகளிலும்‌ 
அலைப்புண்டு போகிறது. அவைகள்‌ 
பூமியின்‌ மிதெங்கும்‌ சிதறித்‌ திரிகிறது. 
அவர்களுக்கு நியமிக்கப்பட்ட மேய்ப்பர்களோ, 
அவர்களை விசாரிப்பதுமில்லை அவர்கள்‌ 
காணாமல்போகும்போது, அவர்களைத்‌ 
தேடுவதுமில்லை (எசே 34:6). 


“அவர்‌ திரளான ஜனங்களைக்‌ 
கண்டபொழுது, அவர்கள்‌ மேய்ப்பனில்லாத 
ஆடுகளைப்போலத்‌ தொய்ந்துபோனவர்களும்‌ 
சிதறப்பட்டவர்களுமாய்‌ இருந்தபடியால்‌, 
அவர்கள்மேல்‌ மனதுருகினார்‌” (மத்‌ 9:36). 

வேதபாரகரும்‌ பரிசேயரும்‌ மோசேயின்‌ 
ஆசனத்தில்‌ அமர்ந்திருக்கிறார்கள்‌. ஆனால்‌ 
இஸ்ரவேல்‌ வம்சத்தாரோ  மேய்ப்பனில்லாத 
ஆடுகளைப்‌ போல இருக்கிறார்கள்‌. 


கர்த்தரே நல்ல மேய்ப்பர்‌ 
எசே: 84:7-16 
எசே 84:7. 


கர்த்தருடைய 
கேளுங்கள்‌. 


ஆகையால்‌ மேய்ப்பரே, 
வார்த்தையைக்‌ 


எசே 34:8. 
ஆண்டவராயிருக்கிற 
ஜீவனைக்கொண்டு 
மேய்ப்பன்‌ இல்லாததினால்‌ 
ஆடுகன்‌ சூறையாகி, என்‌ ஆடுகள்‌ 
காட்டுமிருகங்களுக்கெல்லாம்‌. 
இரையாய்ப்‌ போயின; 
மேய்ப்பர்கள்‌. எண்‌: 
விசாரியாமற்போனார்கள்‌, 
மேய்ப்பர்கள்‌ மத்தையை மேய்க்காமல்‌ 
தங்களையே மேய்த்தார்கள்‌. 


வ்‌ 


ஆடுகளை 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


எசே 34:9. 
கர்த்தருடைய 
கேளுங்கள்‌. 


எசே 84:10. கர்த்தராகிய ஆண்டவர்‌ 
சொல்லுகிறார்‌. இதோ, நான்‌ 
மேய்ப்பருக்கு விரோதமாக வந்து, என்‌ 
ஆடுகனை அவர்கன்‌ கையிலே கேட்டு, 
மேய்ப்பர்‌ இனித்‌ தங்களையே 
மேய்க்காதபடி, மத்தையை மேய்க்கும்‌ 
தெழிலைவிட்டு அவர்களை விலக்கி, 
என்‌ ஆடுகள்‌ அவர்களுக்கு 
அவைகளை 
வாய்க்குத்‌ 
தப்பப்பண்ணுவேன்‌ என்று சொல்லு. 


ஆகையால்‌ மேய்ப்பரே, 
வார்த்தையைக்‌ 


ஆகாரமாயிராதபடி, 
அவர்கள்‌ 


எசே. 8481. கர்த்தராகிய ஆண்டவர்‌ 
சொல்லுகிறது என்னவென்றால்‌: இதோ, 
நான்‌ நானே என்‌ ஆடுகளை விசாரித்து, 
அவைகளைத்‌ தேடிப்பார்ப்பேன்‌. 


எசே. 84:12. ஒரு மேய்ப்பன்‌ சிதறுண்ட, 
தன்‌ ஆடுகளின்‌ நடுவே இருக்கிற 
நாளில்‌ தன்‌ மந்தையைத்‌ 
தேடிக்கொண்டிருக்கிறதுபோல, நான்‌ 
என்‌ ஆடுகளைத்தேடி, மப்பும்‌ 
மத்தாரமுமான நாவிலே அவைகள்‌ 
சிதறுண்டுபோன எல்லா 
இடங்களிலுமிரு ந்து. அவைகளைத்‌ 
தப்பிவரப்பண்ணி, 


எசே. 84118, 
ஒஜனங்களிடத்திலிருந்து 


அவைகளை 
புறப்படவும்‌ 
சேரவும்பண்ணி, 
சுயதேசுத்திலே 
கொண்டுவந்து, 
மலைகளின்‌ மேலும்‌ 
ஆறுகள்‌ அண்டையிலும்‌ தேசத்தின்‌ 
சகல வாசஸ்தலங்களிலூம்‌ அவைகளை: 
'மேய்ப்பேன்‌. 


எசே 8444. அவைகளை நல்ல்‌. 
மேய்ச்சலிலே. மேய்ப்பேன்‌; 
'இஸ்ரவேலுடைய உயர்ந்த மலைகளில்‌ 
அவைகளுடைய தொழுவம்‌ இருக்கும்‌; 
அங்கே அவைகள்‌ நல்ல தொழுவத்தில்‌ 
படுத்துக்கொள்ளும்‌ இஸ்ரவேலின்‌ 
முலைகளின்‌ மேல்‌ நல்ல மேய்ச்சலை 
மேயும்‌. 





எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


நான்‌ 
கர்த்தராகிய 


எண்று 
ஆண்டவர்‌ சொல்லுகிறார்‌. 


எசே 3418. நான்‌ காணாமற்‌ 
 போனதைத்தேடி,, துரத்துண்டதைத்‌ 
திரும்பக்கொண்டுவத்து, எலும்பு 
முறித்ததைக்‌ காயங்கட்டி, சல்‌ 
கொண்டதைத்‌ திடப்படுத்துவேன்‌; 
தியாயத்துக்குத்தக்கதாய்‌ அவைகளை 
மேய்த்து, புஷ்டியும்‌ 
பெலமுமுன்னவைகளை அழிப்பேன்‌. 


கர்த்தர்‌ இஸ்ரவேலின்‌ மேய்ப்பர்மி 
ன ககன எம்‌ அனகை 
தப்பிதங்களை இங்கு மறுபடியுமாய்ச்‌ 
சொல்லுகிறார்‌. மேய்ப்பர்கள்‌ தங்கள்‌ 
கடமைகளை சரியாக நிறைவேற்றாததினால்‌, 


இஸ்ரவேலின்‌ மேய்ப்பர்கள்‌ கர்த்தருடைய 
விசாரியாமற்போனாகள்‌ 
மந்தையை மேய்க்காமல்‌ 

தங்களையே மேய்த்தார்கள்‌ (எசே 34:8) 


கர்த்தருடைய ஜன, 
நத்தார்‌! கதரிக்கனங்க்‌!்‌ சங்கள்‌! 
விக்கிரகாராநனைக்கு வழிநடத்துகிறார்கள்‌ 
இஸ்ரவேல்‌ வம்சத்தாரும்‌ அந்நிய 
தேசத்தாரின்‌ மாய வலையில்‌ சிக்கி, 
விக்கிரகங்களைப்‌ பின்பற்றுகிறார்கள்‌. 
விக்கிரகங்களுக்கு தூபங்காட்டுகிறார்கள்‌. 
கர்த்தருடைய ஜனத்தார்‌ தங்களை 
வஞ்சிக்கிறவர்களுக்கு இரையாகிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌: தேசத்தின்மீது 
கங்தேயர்கள்‌ யுத்தம்பண்ண வந்தார்கள்‌. 
அவர்கள்‌ கர்த்தருடைய ஜனத்தை 
சிறைப்பிடித்து தங்கள்‌ தேசத்திற்கு கொண்டு. 
போனார்கள்‌. இஸ்ரவேலின்‌ மேய்ப்பர்களோ, 
கர்த்தருடைய இஸ்ரவேல்‌ வம்சத்தாரை, 
அவர்களுடைய சத்துருக்களின்‌ 
கைகளிலிருந்து பாதுகாக்கவோ அல்லது, 
எந்த நடவடிக்கையும்‌ 


QOODNENS 
PUBLISHERS 


இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
இஸ்ரவேலின்‌ மேய்ப்பருக்கு 
விரோதமாகயிருக்கிறார்‌. மேய்ப்பர்கள்‌ 
கர்த்தருடைய கோபத்தைப்‌ புரிந்துகொள்ள 
வேண்டும்‌. இஸ்ரவேலின்‌ மேய்ப்பர்‌ 
ஒவ்வொருவரும்‌, கர்த்தருக்கு கணக்கு 
ஒப்புவிக்கவேண்டும்‌. தங்களுடைய 
கடமைகளைப்பற்றியும்‌, கர்த்தர்‌ 
தங்களிடத்தில்‌ ஒப்படைத்த ஆடுகளைப்‌ 
பற்றியும்‌, மேய்ப்பர்கள்‌ கர்த்தருக்கு கணக்கு 
கொடுக்கவேண்டும்‌. கர்த்தர்‌ மேய்ப்பருக்கு 
விரோதமாக வருவார்‌. அவர்‌ தம்முடைய 
ஆடுகளை அவர்கள்‌ கையிலே கேட்பார்‌. 


மேய்ப்பர்களால்‌ கர்த்தருடைய 
ஆடுகளை அவரிடத்தில்‌ திரும்பக்‌ கொடுக்க 
முடியாது... மேய்ப்பர்கள்‌ ஆடுகளை சரியாக 
கவனியாததினால்‌ 
போயிற்று. 
காட்டுமிருகங்களுக்கு 
மேய்ப்பர்களும்‌ கொழுத்த 
தங்களுக்காக அடித்து தின்றுபோட்டார்கள்‌. 
இப்படிப்பட்ட பொறுப்பில்லாத மேய்ப்பர்களால்‌, 
க்கு கணக்கு கொடுக்க முடியாது. 
ர்‌ தம்முடைய ஆடுகளை அவர்கள்‌ 
கையிலே கேட்கும்போது, அவர்களால்‌ 
அந்த ஆடுகளை கர்த்தரிடத்தில்‌ திரும்பக்‌ 
கொடுக்கவும்‌ முடியாது. 
கர்த்தருடைய கோபம்‌ இஸ்ரவேலின்‌: 
மேய்ப்பருக்கு விரோதமாக வரும்‌. கர்த்தர்‌ 
மேய்ப்பர்களுக்கு கொடுத்த ஊழியத்தை: 
அவர்களை விட்டு விலக்குவார்‌. தம்முடைய 
மந்தையை மேய்க்கும்‌ தொழிலை விட்டு 
அவர்களை விலக்கிவிடுவார்‌. கர்த்தருடைய 
ஆடுகள்‌ இனிமேல்‌ அவர்களுக்கு 
ஆகாரமாயிருக்காது. கர்த்தர்‌ தம்முடைய 
ஆடுகளை அவர்களுடைய வாய்க்கு 
தப்பப்பண்ணுவார்‌. மேய்ப்பர்களால்‌ இனிமேல்‌ 
தங்களையே மேய்க்க முடியாது. கர்த்தர்‌ 
அவர்களிடத்திலிருந்து மேய்க்கும்‌ தொழிலை. 
விலக்கிப்போடுகிறார்‌ (எசே 34:10). 





எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


ஆடுகளைக்கூட 
அவர்களால்‌ கர்த்தரை ஏமாற்ற முடியாது. 
கர்த்தர்‌ இஸ்ரவேலின்‌  மேய்ப்பருக்கு 
விரோதமாக வந்து, தம்முடைய ஆ 
அவர்கள்‌ கையிலே கேட்பார்‌. மாயக்காரரான 
அவர்களை மந்தையை மேய்க்கும்‌ தொழிலை 
விட்டே, விலக்கி வைத்துவிடுவார்‌. 

கர்த்தர்‌ தம்முடைய மந்தையின்மீது 
கரிசனையேடிருக்கிறார்‌. 
ஆடுகள்‌, தகப்பனில்லாத 
போலிருக்கிறார்கள்‌. 
பிள்ளைகளுக்கு இரக்கம்‌ 


வேண்டும்‌. யூதர்கள்‌ இப்போது rg 
மிருப்பிலிருக்க 


தேசத்து சிறை 
கர்த்தர்‌ அவர்களை 
அவர்களுடைய சொந்த 
அவர்களை அழைத்து வந்து, 
அவர்களை  மறுபடியுமாய்‌ 
'சிறையிருப்புக்குப்போன யூதர்கள்‌, 
தேசத்திற்கு திரும்பி வந்து. அங்கே மறுபடியும்‌ 
ஸ்தாபிக்கப்படுவார்கள்‌. 
மேய்ப்பர்கள்‌ கர்த்தருடைய 
வார்த்தையைக்‌ கேட்கவேண்டும்‌. 
(எசே 34:79). கர்த்தர்‌ இஸ்ரவேலின்‌ 
மேய்ப்பருக்கு ஆறுதலான வார்த்தைகளைச்‌ 
சொல்லவில்லை. அவர்கள்‌ இனிமேல்‌ 
ஆடுகளை மேய்க்கக்கூடாது. கர்த்தர்‌ 
அவர்களை மந்தையை மேய்க்கும்‌ 
தொழிலைவிட்டே விலக்கி வைத்துவிடுகிறார்‌. 
இஸ்ரவேலின்‌ மேய்ப்பர்கள்‌, இஸ்ரவேல்‌: 
வம்சத்தாரை சரியாகா மேய்க்காததினால்‌, 
அவர்களெல்லாம்‌ சிதறிப்போனார்கள்‌. 
ஆடுகள்‌ மேய்ப்பனில்லாமல்‌ சிதறிப்போயிற்று. 
கர்த்தரோ சிதறிப்போன ஆடுகளை 
விசாரிப்பார்‌. அவைகளைத்‌ தேடிப்பார்ப்பார்‌. 


QOODNENS 
PUBLISHERS 


ஒரு மேய்ப்பன்‌ சிதறுண்ட தன்‌ 
ஆடுகளின்‌ நடுவே இருக்கிற நாளில்‌ தன்‌ 
மந்தையைத்‌ தேடிக்கொண்டிருப்பார்‌. 
அதுபோலவே, கர்த்தர்‌ தம்முடைய 
ஆடுகளைத்தேடி, மப்பும்‌ மந்தாரமுமான 
நாளிலே அவைகள்‌ சிதறுண்டுபோன எல்லா 
இடங்களிலுமிருந்து அவைகளைத்‌ 
தப்பிவரப்பண்ணுவார்‌ (எசே 34:12). 

கர்த்தர்‌ அந்த ஆடுகளை புறஜாதி 
ஜனா ததிலிருந்து புறப்படவும்‌, 
தேசங்களிலிருந்து சேரவும்பண்ணுவார்‌, 
கர்த்தர்‌ அந்த ஆடுகளை, அவைகளுடைய 
சுயதேசத்திலே கொண்டுவருவார்‌. இஸ்ரவேல்‌ 
மலைகளின்‌ மேலும்‌ ஆறுகள்‌ அண்டையிலும்‌ 
தேசத்‌ சகல" வாசஸ்தலங்களிலும்‌. 
அவைகளை மேய்ப்பார்‌ (எசே 3413) 


களை நல்ல 
ர்‌ இன்வேதடைய 

உயர்ந்த 

தொழுவம்‌ இருக்கும்‌; 

நல்ல தொழுவத்தில்‌ 

இஸ்ரவேலின்‌ மலைகளின்‌: 

மேய்ச்சலை மேயும்‌ (எசே 34:14) 


கர்த்தர்‌ சிதறிப்போன 
கூட்டிச்சேர்க்கிறார்‌. அவற்றை தம்முடைய 
மந்தையில்‌ கொண்டு வந்து சேர்க்கிறார்‌ 
கர்த்தருடைய ஆடுகள்‌ காணாமல்போனாலும்‌ 
கர்த்தர்‌ அவற்றை கரிசனையோடு 
விசாரித்து தேடிப்பார்ப்பார்‌ (எசே 341112). 
கர்த்தர்‌ காணாமல்போன ஆடுகளைக்‌ 
கண்டுபிடித்து, அவற்றை தம்முடைய 
தோளின்மீது சுமப்பதுபோல சுமந்து, 
தம்முடைய மந்தைக்கு கொண்டு வருவார்‌ 

ஆடுகள்‌ மப்பும்‌. 
நாளிலே  சிதறிப்போயிற்று. 
'வெளிச்சமில்லாதினால்‌ பாதை தெரியவில்லை, 
கர்த்தரோ தம்முடைய தெய்வீக 
பராமரிப்புக்களினால்‌, தம்முடைய ஆடுகளுக்கு 
அடைக்கப்பட்டிருக்கிற கதவுகளைத்‌ 
திறந்துகொடுப்பார்‌. அவர்கள்‌ போகும்‌ வழியில்‌ 
இருக்கிற எல்லா தடைக்கற்களையும்‌, 
இடையூறுகளையும்‌, கர்த்தர்‌ தாமே 
நீக்கிப்போடுவார்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
ஆடுகளை மேய்ப்பர்‌. அவர்‌ தம்முடைய 
ஆடுகளை மடக்குவார்‌. 


ஆடுகளைக்‌ 


மந்தாரமுமான 
டுகளுக்கு 





எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


கர்த்தர்‌ காணாமல்போன ஆடுகளை 
விசாரித்து, அவைகளைத்‌ தேடிப்பார்ப்பார்‌. 
தூத்துண்ட ஆடுகளை திரும்பவும்‌ 
தம்முடைய தொழுவத்தில்‌ கொண்டு வந்து 
சேர்ப்பார்‌. எலும்பு முறிந்த ஆடுகளுக்கு 
காயங்கட்டுவார்‌. நசல்கொண்ட ஆடுகளைத்‌ 
திடப்படுத்துவார்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
நியாயத்திற்கு தக்கதாய்‌ அவைகளை 
மேய்ப்பார்‌ (எசே 3416). 


இப்போ, பாபிலோன்‌ 
தேசத்து சிறையிருபபிலிருக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ காணாமல்போன ஆடுகளைப்‌ 
போலவும்‌, துரத்துண்ட ஆடுகளைப்போலவம்‌, 
திந்நிய ie சிறையிருப்பிலிருக்கிறார்கள்‌. 

செருபாபேல்‌, எஸ்றா ஆகியோரின்‌ 
காலத்தில்‌ கர்த்தருடைய ஜனம்‌ பாபிலோன்‌. 
தேசத்து சிறையிருப்பிலிருந்து, 
விடுவிக்கப்பட்டு, அவர்களுடைய சொந்த 
தேசத்திற்கு திரும்பிப்‌ போவார்கள்‌. கர்த்தரே 
அவர்களை பாபிலோன்‌ தேசத்திலிருந்து, 
அந்நிய ஜனங்கள்‌ மத்தியிலிருந்தும்‌ 
புறப்படப்பண்ணுவார்‌. அவர்களை கானான்‌ 
தேசத்தில்‌ சேரவும்‌ பண்ணுவார்‌ 


இஸ்ரவேல்‌ வம்சத்தாருக்கு கானான்‌ 
தேசமே அவர்களுடைய  சுயதேசமாகும்‌. 
ன்‌ தேசத்து, 
யூதர்களை, 
தேசத்திற்கு 
அவர்களை இஸ்ரவேல்‌ 
மலைகளின்மேலும்‌, ஆறுகளண்டையிலும்‌. 
தேசத்தின்‌ சகல வாசஸ்தலங்களிலும்‌ 
மேய்ப்பார்‌. கர்த்தர்‌ அவர்களை நல்ல. 
மேய்ச்சலில்‌  மேய்ப்பார்‌ அவர்கள்‌ 
கர்த்தருடைய டுகள்‌. கர்த்தருடைய 
தொழுவத்தில்‌ சேர்க்கப்பட்டிருக்கிற ஆடுகள்‌ 
நல்ல மேய்ச்சலை மேயும்‌ 


யூதர்கள்‌ 


கொண்டு வருவார்‌ 


கர்த்தரே தம்முடைய ஆடுகளை மடக்கி 
படுக்க வைப்பார்‌. இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ பல: 
வருஷங்களாக அலைந்து திரிந்தார்கள்‌. 
அந்நிய தேசத்து சிறையிருப்பிலிருந்தார்கள்‌. 
ஓய்வில்லாமல்‌ அலைந்துகொண்டிருந்தார்கள்‌. 
அவர்கள்‌ சிதறிப்போனவர்களாக எங்கும்‌. 
திரிந்துகொண்டிருந்தார்கள்‌. கர்த்தரோ 

இஸ்ரவேல்‌ வம்சத்தாரை மடக்கி படுக்க 
வைத்து, அவர்களுக்கு ஓய்வைக்‌ 
கொடுக்கிறார்‌. ஆடுகள்‌ கர்த்தருடைய 
தொழுவத்தில்‌ படுத்திருக்கும்‌ போது. 


கர்த்தர்‌ தம்முடைய ஆடுகளுக்கு விசேஷித்த 
பராமரிப்புக்களைக்‌ கொடுக்கிறார்‌. 
ஆடுகளுக்கு எலும்பு முறிந்திருந்தால்‌ அதற்கு 
காயம்கட்டுகிறார்‌. கர்த்தருடைய 
கிரியைகளெல்லாம்‌ நீதியும்‌ நியாயமுமானவை. 
கர்த்தர்‌ தம்முடைய ஆடுகளை, தம்முடைய 
நியாயத்திற்குத்தக்கதாய்‌ மேய்ப்பார்‌ 
கர்த்தருடைய ஆடுகள்‌ அவருடைய 
தொழுவத்தில்‌ படுத்திருக்கும்போது, 
அவற்றின்‌ காயங்கள்‌ குணப்படுத்தப்படும்‌. 


ஆடுகள்‌ 
எசே 8417-22 


எசே 8412. என்‌ மந்தையே, 
கர்த்தராகிய ஆண்டவர்‌ சொல்லுகிறது 
என்னவென்றால்‌: இதே, ஆட்டுக்கும்‌ 
ஆட்டுக்கும்‌, ஆட்டுக்கடாக்களுக்கும்‌, 
வென்னாட்டுக்கடாக்களூக்கும்‌ நாண்‌ 
நியாயத்‌ தீர்ப்பேன்‌. 


எசே 34:18. நீங்கள்‌ நல்ல மேய்ச்சலை 
மேய்ந்து, உங்கள்‌ மேய்ச்சல்கனில்‌ 
மீதியானதை உங்கள்‌ கால்களால்‌ 
மிதிக்கலாமா? தெனிந்த தண்ணீரைக்‌ 
குடித்து மீதியாயிருக்கிறதை உங்கள்‌ 
கால்களால்‌ குழப்பிப்போடலாமா? 


எசே 34:19. என்‌ ஆடுகள்‌ உங்கள்‌ 
கால்களால்‌ மிதிக்கப்பட்டதை மேயவும்‌, 
உங்கள்‌ கால்களால்‌ குழப்பப்பட்டதைக்‌ 
குடிக்கவும்‌ வேண்டுமோ? 


எசே. 34:20, ஆகையால்‌, கர்த்தராகிய 
ஆண்டவர்‌ அவைகளை நோக்கி: இதோ, 
நான்‌, நானே கொழுத்த ஆடுகளுக்கும்‌. 
ஆடுகளுக்கும்‌ 


த்த 
நியாயத்‌ தீர்ப்பேன்‌. 


எசே. 34:21. நீங்கள்‌. 
பலவீனமாயிருக்கிறவைகளையயல்லாம்‌. 
புறம்பாக்கிச்‌. சிதறப்பண்ணும்படி, 
அவைகளைப்‌ 

முன்னத்தொடையினாலும்‌ 

உங்கள்‌. கொம்புகளைக்கொண்டு, 
முட்டுகிற படியினாலே, 


எசே 84:22 நான்‌ என்‌ ஆடுகளை 


இனிச்‌ சூறையாகாதபடிக்கு இரட்சித்து, 
ஆடுகளுக்கும்‌ 





BALWETHER 
பரபர 


எசேக்கியேல்‌ இப்போது கர்த்தருடைய 
வார்த்தையை ஆடுகளுக்கு சொல்லுகிறார்‌. 
எசேக்கியேல்‌ ஆடுகளிடம்‌ பேசும்போது 


காண்பிக்கவேண்டும்‌. கர்த்தர்‌ 
கிருபையாயும்‌, க்கமாயும்‌ 

என்பதையும்‌ உறுதிபண்ண வேண்டும்‌. 

டுகளில்‌ பலவிதம்‌ 

சில டுகள்‌ கொழுத்த வக்க 
வேறு சில ஆடுகளோ இளைத்த 
ஆடுகளாயிருக்கும்‌. மனுஷர்‌ மத்தியிலும்‌: 
இதுபோல வித்தியாசம்‌ இருக்கிறது. ஒரு சிலர்‌ 
னல்ல சன்ட்கஷாமிவபயார்கள்‌, 


மென்மையான 
நீதிமான்களாயிருப்பார்கள்‌. 


கர்த்தர்‌ ஆட்டுக்கும்‌ 
ஆட்டுக்கடாக்களுக்கும்‌, 
கடாக்களுக்கும்‌ 
ஆடுகளிடத்தில்‌ 
வல்லமையோ 


டுக்கும்‌, 
ண்ட்‌ 


நியாயந்தீர்ப்பார்‌. 

மேய்ப்பனைப்போல. 
அதிகாரமோ இல்லை. 
நேசத்தில்‌ தலைவர்களாகயிருக்கிற. 
இராஜாக்களும்‌ பிரபுக்களும்‌, 
நியாயாதிபதிகளும்‌, லேவியரும்‌, ஆசாரியரும்‌, 
அதிகாரமுள்ளவர்கள்‌. 


பிரபுக்களைப்போலவோ, 
இராஜாக்களைப்போலவோ 


அல்லது 
சிங்காசனத்தில்‌ 
வீற்றிருந்து ஆளுகை செய்யமாட்டார்கள்‌ 


ஆனாலும்‌ ஒரு சில ஜனங்களிடத்தில்‌ 
ஐசுவரியமும்‌, செல்வாக்கும்‌ இருக்கும்‌. 
தங்களிடத்திலுள்ள ஐசுவரியத்தை இவர்கள்‌ 
நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்தாமல்‌, 
தீயகாரியங்களுக்கு பயன்படுத்துவார்கள்‌. 
தரித்திரருக்கு உதவிசெய்யாமல்‌, அவர்களை 
ஒடுக்குவார்கள்‌. 


'கடாக்களும்‌, வெள்ளாட்டுக்‌ 
கதத கனை வரனை கதத 
தங்கள்‌ மேய்ச்சல்களில்‌ மீதியானதை தங்கள்‌ 
கால்களால்‌ மிதிக்கும்‌. தெளிந்த தண்ணீரைக்‌ 
குடித்து மீதியாயிருக்கிறதை தங்கள்‌ 
கால்களால்‌ குழப்பிப்போடும்‌. 
(எசே 3318). கர்த்தருடைய ஆடுகளோ, 
ஆட்டுக்கடாக்களின்‌ கால்களாலும்‌, 
வெள்ளாட்டுக்கடாக்களின்‌ கால்களாலும்‌. 
மிதிக்கப்பட்டதை மேயும்‌. அவற்றின்‌ 
கால்களால்‌ குழப்பப்பட்டதைக்‌ குடிக்கும்‌. 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆட்டுக்கடாக்களும்‌ 

வெள்ளாட்டுக்கடாக்களும்‌ நல்ல 
நேர்த்தியான இடங்களில்‌ மேயும்‌. அவற்றிற்கு 
முலைகளின்மேல்‌ நல்ல மேய்ச்சல்‌ கிடைக்கும்‌. 
இவை கொழுத்த ஆட்டுக்கடாக்கள்‌. 
இளைத்த ஆடுகளுக்கு நல்ல மேய்ச்சல்‌ 
க ஆட்டுக்கடாக்களே 
புல்லையெல்லாம்‌ மேய்ந்து 
இளைத்த ஆடுகளுக்கு 
ஒன்றும்‌ மீதமாயிருக்காது. ஆட்டுக்கடாக்கள்‌ 
குழப்பிவிடும்‌. இளைத்த 
கலங்கிய தண்ணீரைக்‌ 
கர்த்தர்‌ கொழுத்த 
இளைத்த ஆடுகளுக்கும்‌ 

நியாயந்தீர்ப்பார்‌ (எசே 34:20), 


கர்த்தர்‌ தம்முடைய ஆளை, £ இனிச்‌ 
Se பார்‌. 
ஆடுகளுக்கும்‌ கக்‌ 
நியாயந்தீர்ப்பார்‌ (எசே 34:22). கொழுத்த. 
ஆடுகள்‌, தங்களுடைய கொழுத்த சரீத்தின்‌ 
பக்கத்தினாலும்‌, முன்னந்தொடையினாலும்‌ 
இளைத்த ஆடுகளைத்‌ தள்ளிவிடும்‌. 
கொழுத்த ஆப்டுக்கடாக்களும்‌, 
வெள்ளாட்டுக்கடாக்களும்‌. ங்கள்‌ 
கொம்புகளைக்‌ கொண்டு, 
ஆடுகளை முட்டும்‌. கர்த்தரோ 
ஆடுகளுக்கு பாதுகாப்பு 
இளைத்த ஆடுகள்‌ இனிமேல்‌ குறையாகாது. 
இளைத்த ஆடுகளை முட்டி 
வேதனைப்படுத்தின. கொழுத்த 
ஆப்டுக்கடாக்களை கர்த்தர்‌ நியாயந்தீர்பபார்‌ 
ஜனங்கள்‌ மத்தியிலே 
ஐசுவரியவான்களூம்‌, பிரபல்யமானவர்களும்‌ 
ஆட்டுக்கடாக்களைப்போலவும்‌, 
வெள்ளாட்டுக்கடாக்களைப்‌ 
. இவர்கள்‌ 
தரித்திருக்கும்‌ திக்கற்ற பிள்ளைகளுக்கும்‌ 
தீங்கு செய்கிறார்கள்‌. கர்த்தர்‌ திக்கற்ற 
பிள்ளைகளின்‌ நியாயத்தை விசாரிப்பார்‌. 
அவர்களை துன்பப்படுத்தின துன்மார்க்கரை 
கர்த்தர்‌ நியாயந்தீர்ப்பார்‌. 





i= THE 
TT 


“உன்னைச்‌ சுற்றிலும்‌ உனக்குச்‌ 
சமீபத்திலாகிலும்‌ உனக்குத்‌ தூரத்திலாகிலும்‌, 
தேசத்தின்‌ 


இருக்கிற வல்‌ தேவர்களில்‌, நீயும்‌ 
உன்‌ பிதாக்களும்‌ அறியாத அந்நிய 
நேவர்களைச்‌ சேலிக்கும்டி இரகசியமாய்‌ 
உன்னை ஏவிவிட்டால்‌, நீ அவனுக்கு 
சம்மதியாமலும்‌, அவனுக்குச்‌ 
செவிகொடாமலும்‌, உன்‌ கண்‌ அவன்மேல்‌ 
இரக்கங்கொள்ளாமலும்‌, அவனைத்‌ 
தப்பவிடாமலும்‌, அவனை ஒளித்து. 
வைக்காமலும்‌, அவனைக்‌ 
கொலைசெய்துபோடவேண்டும்‌: அவனைக்‌ 
கொலைசெய்வதற்கு, முதல்‌ உன்‌ 
மையும்‌ பின்பு சகல ஜனத்தின்‌ 
கையும்‌ அவன்மேல்‌ இருக்கக்கடவது” 
(உபா 13:7-9), 


பாவம்‌ செய்யாதவர்கள்‌ பாவம்‌ 
செய்தவர்களை  தண்டிக்கவேண்டுமென்று 
மோசே தீர்மானிக்கிறார்‌. வார்ப்பிக்கப்பட்ட 
பொன்கன்றுக்குட்டியை ஆராதிக்காதவர்கள்‌, 
கர்த்தரை. ஆராதிக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
கர்த்தருடைய பட்சத்திலிருக்கிறார்கள்‌. மோசே 
பாவம்‌ செய்யாத இவர்களைக்‌ கொண்டு, 
பாவம்‌ செய்த விக்கிரகாராதனைக்காரரை 
தண்டிக்க வேண்டுமென்று தீர்மானிக்கிறார்‌. 


மோசே பாளயத்தின்‌ வாசலில்‌ நின்று. 
"கர்த்தருடைய பட்சத்தில்‌ இருக்கிறவர்கள்‌ 
யார்‌? அவர்கள்‌ என்னிடத்தில்‌ 
சேரக்கடவர்கள்‌" என்று கூப்பிடுகிறார்‌. 
அப்பொழுது லேவியின்‌ புத்திரர்‌ எல்லாரும்‌ 
மோசேயினிடத்தில்‌ கூடிவருகிறார்கள்‌ 
(யாத்‌ 32:26) 


தெரிந்தெடுக்கிறார்கள்‌. தங்களுடைய உற்றார்‌ 
உறவினர்களில்‌ கன்றுக்குட்டியை வணங்கி, 
தேவனுக்கு எதிராகப்‌ பாவம்‌ செய்தவர்களை 
அவர்கள்‌ கொன்றுபோடுகிறார்கள்‌. 
லேவியின்‌ புத்திரர்‌ மோசே சொன்னபடியே 
செய்கிறார்கள்‌; அந்நாளிலே ஜனங்களில்‌ 
ஏறக்குறைய மூவாயிரம்பேர்‌ விழுகிறார்கள்‌. 
(யாத்‌ 32:26-28). 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


மோசே அவர்களை நோக்கி, “உங்களில்‌ 
ஒவ்வொருவனும்‌ தன்‌ பட்டயத்தைத்‌ தன்‌ 
அரையிலே கட்டிக்கொண்டு, பாளயமெங்கும்‌ 
உள்ளும்‌ புறம்பும்‌ வாசலுக்கு வாசல்‌ போய்‌, 
ஒவ்வொருவனும்‌ தன்தன்‌ சகோதரனையும்‌: 
ஒவ்வொருவனும்‌ தன்தன்‌ சிநேகிதனையும்‌ 
ஒவ்வொருவனும்‌ தன்தன்‌ அயலானையும்‌: 
கொன்றுபோடக்கடவன்‌ ர்‌ 
இஸ்ரவேலின்‌ தேவனாகிய 
சொல்லுகிறார்‌" (யாத்‌ 32:27) 
சொல்லுகிறார்‌. 


லேலியர்கள்‌ மோசேயின்‌ பட்சத்தில்‌, 
பக்திவைராக்கியதோடு  கூடிவருகிறார்கள்‌. 
ள்‌ கர்த்தருடைய பட்சத்தில்‌ 
மோசேயைப்போலவே. 
வார்ப்பிக்கப்பட்ட 
விரோதமாக 
பாவிகள்‌ பாவிகளின்‌ 
பரிசுத்தவான்களோ 


பொன்கன்றுக்குட்டிக்கு, 
எழும்பியிருக்கிறார்கள்‌. 
பட்சத்தில்‌ சேருவார்கள்‌. 


பரிசுத்தவான்களுக்கோ. 
பரிசுத்தத்திலும்‌ ஆர்வம்‌ 
கர்த்தருடைய பரிசுத்தவான்கள்‌ 
கர்த்தருக்கும்‌,  பிசாசுக்கும்‌ நடுவிலே 
ஒப்புரவாகமாட்டார்கள்‌. அவர்கள்‌ 
கர்த்தருடைய பட்சத்திலே தீர்மானமாக 
சேர்ந்துகொள்வார்கள்‌. கர்த்தருக்கும்‌ 
பிசாசுக்கும்‌ இடைப்பட்ட நடுநிலை 
என்று எதுவுமில்லை. கர்த்தரை 
ஆராதிக்கிறவர்கள்‌ பிசாசுகளை 
ஆராதிக்கமாட்டார்கள்‌. 

மோசே தன்னிடத்தில்‌ 
கூடிச்சேர்ந்திருக்கிற  லேவியின்‌ புத்திரரை 
நோக்கி, “ பாளயமெங்கும்‌ உள்ளும்‌ புறம்பும்‌ 
வாசலுக்கு வாசல்‌ போய்‌, ஒவ்வொருவனும்‌ 
தன்தன்‌ சகோதரனையும்‌ ஒவ்வொருவனும்‌ 
தன்தன்‌ சிநேகிதனையும்‌ ஒவ்வொருவனும்‌ 
தன்தன்‌ அயலானையும்‌ 
கொன்றுபோடக்கடவன்‌" என்று 
சொல்லுகிறார்‌. 





BALWETHER 
பரபர 


மேசியா 
எசே: 34:23-31 


எசே: 84:28. அவர்களை மேய்க்கும்படி 
என்‌ தாசனாகிய தாவீது என்னும்‌ ஒரே 
மேய்ப்பவனை நான்‌ அவர்கள்மேல்‌: 
விசாரிப்பாயிருக்க ஏற்படுத்துவேன்‌; 
இவர்‌ அவர்கனை மேய்த்து, இவரே 
அவர்களுக்கு மேய்ப்பனாயிருப்பார்‌. 


எசே கடக்‌, கர்த்தாகிய நான்‌ 
அவர்களுக்குத்‌ தேவனாக இருப்பேன்‌, 
என்‌ தாசனாகிய தாவீது அவர்கள்‌ 
நடுவில்‌ அதியதியாயிருப்பார்‌; 
கர்த்தராகிய நான்‌ இதைச்‌ 
சொன்னேன்‌. 


எசே 8420, நான்‌ அவர்களோடு. 
குமாதான உடன்படிக்கைசெய்து, துஷ்ட 
மிருகங்களை தேசத்தில்‌ இராதபடிக்கு. 
ஒழியப்பண்ணுவேன்‌; அவர்கள்‌ சுகமாய்‌ 
வனாந்தரத்தில்‌ தாபரித்தூ, காடுகளில்‌ 
தித்திரைபண்ணுவார்கள்‌.. 


எசே: 34:26. நான்‌ அவர்கனையும்‌ என்‌ 
மேட்டின்‌. சுற்றுப்புறங்களையும்‌ 
ஆசிர்வாதமாக்கி, ஏற்றகாலத்திலே. 
மழையைப்‌ பெய்யப்பண்ணுவேன்‌; 
ஆசீர்வாதமான மழை பெய்யும்‌. 


எசே 34:27. வெளியின்‌ விருட்சங்கள்‌ 
தங்கன்‌ கனியைத்தரும்‌; பூமி தன்‌ 
ஙலனைக்கொடுக்கும்‌; அவர்கள்‌ தங்கள்‌ 
தேகத்தில்‌ ௬ுகமாயிருப்பார்கள்‌; நான்‌ 
அவர்கள்‌ நூகத்தின்‌ கயிறுகளை 
அறுத்து, அவர்களை அடிமை 
கொண்டவர்களின்‌ கைக்கு அவர்களை 
நீங்கலாக்கி விடுவிக்கும்போது, நான்‌ 
கர்த்தர்‌ என்று அறிந்துகொள்வார்கள்‌.. 
எசே 8428. 


இனி 
புறஜாதிகளுக்குக்‌ 
கொள்ளையாவதில்லை, 
மிருகங்கள்‌ 
பட்சிப்பதுமில்லை; 
பண்ணுவார்‌ இல்லாமல்‌ 
தங்குவார்கள்‌. 


அவர்கள்‌. 


பூமியின்‌ 
அவர்களைப்‌ 
தத்தளிக்கப்‌ 

சுகமாய்த்‌ 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எசே 34:29. நான்‌ 
கீர்த்தி பொருத்திய 
எழும்பப்பண்ணுவேன்‌;. அவர்கள்‌ 
இனி தேசத்திலே பஞ்சத்தால்‌ 
வாரிக்கொள்னப்படுவதுமில்லை, இனிப்‌: 
புறஜாதிகன்‌ செய்யும்‌ அவமானத்தைச்‌ 
சுமப்பதுமில்லை. 


அவர்களுக்குக்‌ 
ஒரு நாற்றை 


எசே 84:90. தங்கள்‌ தேவனாகிய 
கர்த்தராயிருக்கிற நான்‌ தங்கனோடே, 
இருக்கிறதையும்‌, 
வம்சத்தாராகிய 


அறித்துகொன்வார்கவென்று. 
கர்த்தராகிய ஆண்டவர்‌ சொல்லுகிறார்‌. 


எசே 24:31. என்‌ மந்தையும்‌ என்‌ 
மேய்ச்சலின்‌ ஆடுகளுமாகிய நீங்கள்‌ 
மனுஷர்‌; நான்‌ உங்கவ்‌ தேவன்‌ என்று 
கர்த்தராகிய ஆண்டவர்‌ உரைக்கிறார்‌ 
என்று சொல்‌ என்றார்‌. 


கர்த்தர்‌ இளைத்த  ஆடுகளுக்‌ 
ஆறுதலான வார்த்தைகளைச்‌ சொல்‌ றார்‌, 
| இஸ்ரவேல்‌ வம்சத்தாரில்‌ 


இளைத்துப்‌ 
போனவர்களாகவும்‌, பலவீனராகவும்‌ 
இருக்கிறார்கள்‌. இவர்கள்‌ இஸ்ரவேலின்‌ 
ஆறுதலுக்காக காத்திருக்கிறார்கள்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய ஆடுகள இரப்சிப்பதாக 
வாக்குப்பண்ணுகிறார்‌ இனிமேல்‌ 
கர்த்தருடைய ஆடுகளை 
பட்சித்துப்போடாது. 
பிள்ளைகள்‌ 
மாட்டார்கள்‌. 


மிருகங்கள்‌ 
கர்த்தருடைய 


இனிமேல்‌ சூறையாக 


இஸ்ரவேலின்‌ மேய்ப்பர்களும்‌ 
இஸ்ரவேல்‌ வம்சத்தாருக்கு தீங்கு 
செய்யமாட்டார்கள்‌. மேய்ப்பர்களால்‌. 


பண்டல்‌ த்ய டல கத்‌ 


கொழுத்த 
என்ன்மா 
ஆட்டுக்கடாக்களாலும்‌, இளைத்த 
ஆடுகளுக்கு பாதிப்பு ஏற்படாது. கர்த்தர்‌ 
இஸ்ரவேல்‌ தேசத்தில்‌ 
தரித்திரராயிருக்கிறவர்களுக்கும்‌, 
பலவீனராயிருக்கிறவர்களுக்கும்‌ தம்முடைய 
ஆறுதலான வார்த்தைகளைச்‌ சொல்லுகிறார்‌. 
இந்த சூழ்நிலையில்‌ கர்த்தர்‌ 
மேசியாவைப்பற்றிய  வாக்குத்தத்தத்தையும்‌ 
முன்னறிவிக்கிறார்‌. மேசியா வருவார்‌. அவர்‌ 
இந்தப்‌ பூமியிலே தம்முடைய ராஜ்யத்தை 
ஸ்தாபிப்பார்‌. 





எசேக்கியேல்‌ - விரிவரை 
EZEKIEL - COMMENTARY 


கர்த்தரே மேசியாவை அனுப்புகிறார்‌. 
கர்த்தரே. மேசியாவுக்கு ஊழியத்தைக்‌ 
கொடுக்கிறார்‌. “அவர்களை மேய்க்கும்படி 
என்‌ தாசனாகிய தாவீது என்னும்‌ ஒரே 


அவர்களை தத இவரே அவர்களுக்கு 
'மேய்ப்பனாயிருப்பார்‌” (எசே 34:23) என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. கர்த்தரே மேசியாவை 
எற்படுத்துகிறார்‌ கர்த்தரே மேசியாவை 
எழும்பப்பண்ணுகிறார்‌ (எசே 34:29). 
மேசியா ஆடுகளுக்கெல்லாம்‌ பிரதான 
மேய்ப்ாமிருப்பர்‌. கர்த்தருடைய 
ஆருக்கு மற்றவர்களால்‌ செய்ய முரயாத 
ee 


கீழே 
ஒரே 
மந்தையாகமிருப்பார்கள்‌. 


மேசியா கர்த்தருடைய தாசர்‌. அவர்‌ 


கர்த்தருடைய ஊழியக்காரர்‌. மேசியா மனுஷர்‌ 
மத்தியிலே 


தேவனுடைய ராஜ்யத்தை: 
ஸ்தாபிக்கும்‌ ஊழியத்தை 
கர்த்தர்‌ தம்முடைய தாசனாகிய 
தாவீதை இங்கு மேசியா என்று, 
சொல்லுகிறார்‌. தாவீதின்‌ இருதயம்‌ 
கர்த்தருக்கு ஏற்ற இருதயமாயிருக்கிறது. 
முடைய தாசனாகிய. தாவீதை 
விசாரிப்பாயிருக்கு 
த்துக்‌ கர்த்தர்‌ தாவீதை சீயோன்‌ 
மலையின்மேல்‌ தம்முடைய ராஜாவாக. 
நியமிக்கிறார்‌ அவரை மூலைக்கு 
'தலைக்கல்லாக ஆக்குகிறார்‌. 


மறுபடியும்‌ 
செய்கிறார்‌ 


“இதோ, நாட்கள்‌ வருமென்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌, அப்பொழுது தாவீதுக்கு ஒரு 
நீதியுள்ள கிளையை எழும்பப்பண்ணுவேன்‌ : 
அவர்‌. ராஜாவாயிருந்து. ஞானமாய்‌ 
ராஜரிகம்பண்ணி, பூமியிலே நியாயத்தையும்‌ 
நீதியையும்‌ நடப்பிப்பார்‌" (எரே 235). 


"இஸ்ரவேலில்‌ தப்பினவர்களுக்கு 
அந்நாளிலே கர்த்தரின்‌ கிளை அலங்காரமும்‌ 
மகிமையுமாயிருக்கும்‌: பூமிமின்‌ கனி 
அவர்களுக்குச்‌ சிறப்பும்‌ 
அலங்காரமுமாயிருக்கும்‌” (ஏசா 4:2). 


QOODNENS 
PUBLISHERS 


'சீயோனிலே  துயரப்பட்டவர்களைச்‌ 
சீர்ப்படுத்தவும்‌, அவர்களுக்குச்‌ சாம்பலுக்குப்‌ 
பதிலாகச்‌ சிங்காரத்தையும்‌, துயரத்துக்குப்‌ 
பதிலாக ஆனந்த தைலத்தையும்‌, ஒடுங்கின 
ஆவிக்குப்‌ பதிலாகத்‌ 
உடையையும்‌ கொடுக்கவும்‌, 


விருட்சங்களென்னப்படுவார்கள்‌" (ஏசா 61:3) 


மேசியா மனுஷர்‌ மத்தியிலே. 
தம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார்‌. 
அப்போது கர்த்தர்‌ பூமியின்‌ மனுஷரோடு 
சமாதான உடன்படிக்கை செய்து கொள்வார்‌. 
துஷ்டமிருகங்களை  தேசத்திலிராதபடிக்கு 
ஒழியப்பண்ணுவார்‌. அவர்கள்‌ சுகமாய்‌ 
வனாந்தரத்தில்‌ தாபரித்து காடுகளில்‌ 
நித்திரை பண்ணுவார்கள்‌. கர்த்தர்‌ 
அவர்களுக்கு தேவனாயிருப்பார்‌. 
கர்த்தருடைய தாசனாகிய தாவீது அவர்கள்‌ 
நடுவில்‌ அதிபதியாயிருப்பார்‌ 
(எசே 34:24,25). 


உடன்படிக்கை 
உடன்படிக்கையாகும்‌. அது 
உடன்படிக்கையாகவும்‌ 
“கர்த்தராகிய நான்‌ 
தேவனாக இருப்பேன்‌" 
என்பதே இந்த உடன்படிக்கையின்‌ முக்கிய 
சாரம்‌. கர்த்தர்‌ தம்முடைய பிள்ளைகளுக்‌ 
போதுளாளவராமிருபார்‌. “கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்துவை தங்களுடைய பிரபுவாக 
அங்கீகரிக்கிறவர்களுக்கு மாத்திரமே, 
கர்த்தர்‌ தேவனாகமிருப்பார்‌. 
மேசியாவின்‌. ராஜ்யத்தில்‌ 
அங்கமாகமிருக்கிறவர்கள்‌,, கர்த்தருக்கு 
உண்மையுள்‌ ளவர்களாகயிருப்பார்கள்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய 
ராஜ்யத்திலுள்ளவர்களைப்பற்றிச்‌ 
ல்லும்போது.. ந்‌ 


(எசே 34:3) என்று 
கர்த்தருடைய 
மந்தையிலுள்ளவர்கள்‌ ஆடுகள்‌ என்று 
சொல்லப்பட்டாலும்‌, அவர்கள்‌ மெய்யாகவே 
மனுஷர்களாக இருக்கிறார்கள்‌. கர்த்தருடைய 
பிள்ளைகள்‌ அவருடைய மந்தையாகவும்‌, 
அவருடைய மேய்ச்சலின்‌ ஆடுகளாகவும்‌. 
இருக்கிறார்கள்‌. கர்த்தர்‌ அவர்களுடைய 
தேவனாகயிருக்கிறார்‌. 





BALWETHER 
பரபர 


கர்த்தருடைய ராஜ்யத்தில்‌. 
உண்மையுள்ளவர்களாயிருக்கிறவர்களுக்கு, 
கர்த்தர்‌ ஏராளமான ஆசீர்வாதங்களையும்‌, 
சிலாக்கியங்களையும்‌ கொடுத்து அவர்களை 
ஆசீர்வதிக்கிறார்‌. அவர்களுக்கு. 
பரிசுத்தமான பாதுகாப்பு கிடைக்கும்‌. 
அவர்கள்‌ தேவனுடைய தெய்வீக 
பாதுகாப்பிலும்‌, பராமரிப்பிலும்‌ இருப்பார்கள்‌. 
கர்த்தராகிய 
நம்முடைய நல்ல 
அவர்‌ 
தேசத்திலிராதபடிக்கு 
க்‌ விரோதமாக 
ஆவிக்குரிய 
நம்முடைய 


i 
இயேசுகிறிஸ்துவே 


மேய்ப்பராயிருக்கிறார்‌. 


சத்துருக்களையெல்லாம்‌, 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து ஒழியப்‌ 
பண்ணுவார்‌. பாவம்‌, சாத்தான்‌, மரணம்‌, 
நரகம்‌ ஆகியவையே நம்முடைய ஆவிக்குரிய 
சத்துருக்கள்‌. கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து 
இந்த சத்துருக்களையெல்லாம்‌ ஏற்கெனவே 
ஜெயித்துவிட்டார்‌. 


கர்த்தருடைய பிள்ளைகள்‌ 
தாபரிப்பார்கள்‌. மற்‌ 
தொழுவங்களில்‌ மாத்திரமல்ல, 
நிலங்களிலும்‌, 
வனாந்தரங்களிலும்‌ சுகமாய்த்‌ தாபரிப்பார்கள்‌. 
அவர்கள்‌ எங்கே இருக்கிறார்கள்‌ என்பது, 
முக்கியமல்ல. அவர்கள்‌ எங்கேயிருந்தாலும்‌ 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து அவர்களோடு 
கூடவே இருக்கிறார்‌. இதுவே கர்த்தருடைய 
பிள்ளைகளுக்கு பிரதான ஆசீர்வாதம்‌ 


தேவனாகிய கர்த்தர்‌ இயேசுகிறிஸ்து 
மூலமாக நம்முடைய பயங்களை நம்மைவிட்டு 
நீக்குகிறார்‌. வனாந்தரம்போல ஒரு சில. 
காரியங்கள்‌ நம்மை பயமுறுத்தலாம்‌. 
கர்த்தரோ நம்முடைய பயத்தை நீக்கி நமக்கு 
சாதாரண 


சுகமாய்த்‌: 


கொடுக்கும்‌ சமாதானம்‌. 
சமாதான பிரபுவாகயிருக்கிறார்‌. 

நமக்கு கொடுக்கிற 

நம்மிடத்திலிருந்து யாராலும்‌ பறித்துக்கொள்ள 
முடியாது. கர்த்தரே நம்மோடு சமாதான 
உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார்‌. 
உடன்படிக்கை பண்ணினவர்‌ 
உண்மையுள்ளவர்‌. 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு 
ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள்‌ தாராளமாய்க்‌ 
கிடைக்கும்‌. அவர்களுக்கு ஒரு நன்மையும்‌ 
குறைவுடாது. கர்த்தர்‌ தம்முடைய 
பிள்ளைகளுக்கு நன்மையான எல்லா 
ஈவுகளையும்‌ கொடுப்பார்‌. 


கர்த்தர்‌ அவர்களுக்குக்‌ கீர்த்தி 
பொருந்திய ஒரு நாற்றை எழும்பப்‌ 
பண்ணுவார்‌; அவர்கள்‌ இனி தேசத்திலே. 
பஞ்சத்தால்‌ வாரிக்கொள்ளப்படுவதுமில்லை, 
இனிப்‌ புறஜாதிகள்‌ செய்யும்‌ அவமானத்தைச்‌ 
சுமப்பதுமில்லை (எசே 34:29). 


கர்த்தர்‌ தம்முடைய பிள்ளைகளையும்‌, 
தம்முடைய மேட்டின்‌ சுற்றுப்புறங்களையும்‌ 
ஆசிர்வாதமாக்குவார்‌. 
மழையைப்‌ 
சீர்வாதமான மழை பெய்யும்‌. வெளியின்‌ 
ட்சங்கள்‌ தங்கள்‌ கனியைத்தரும்‌; 
பூமி தன்‌ பலனைக்கொடுக்கும்‌: அவர்கள்‌ 
தங்கள்‌ தேசத்தில்‌ சுகுமாமிருப்பார்கள்‌; 
கர்த்தர்‌ அவர்கள்‌ நுகத்தின்‌ கமிறுகளை 
அறுத்து. அவர்களை அடிமை 
கொண்டவர்களின்‌ கைக்கு அவர்களை 
நீங்கலாக்கி விடுவிப்பார்‌. இனி அவர்கள்‌ 
க்‌ கொள்ளையாவதில்லை, 
அவர்களைப்‌ 
'தத்தளிக்கப்‌ 
சுகமாய்த்‌ 


பட்சிப்பதுமில்லை: அவர்கள்‌ 
பண்ணுவார்‌ இல்லாமல்‌. 
தங்குவார்கள்‌" (எசே 34:26-28) 


கர்த்தருடைய ராஜ்யத்தில்‌ வானம்‌. 
தன்னுடைய  ஆசீர்வாதத்தைத்‌ தரும்‌. 
பூமியும்‌ தன்னுடைய விளைச்சலைத்‌ தரும்‌. 
கர்த்தர்‌ சீயோனை ஆசீர்வதிப்பார்‌. 
சீயோனின்‌ தகதக 'சீயோனுக்கு 
அருகாமையிலிருக்கிறவர்களும்‌ நன்மைகளை 
அனுபவிப்பார்கள்‌. நாம்‌ கர்த்தருடைய 
சபைக்கு அருகாமையில்‌ வரும்போது, 
சபையின்‌ கர்த்தருக்கு அருகாமையில்‌ 
வருகிறோம்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய 
ஆசீர்வதிப்பார்‌. 
ஆசீர்வாதமாயிருப்பார்கள்‌. 
பிள்ளைகள்‌ 
ஆசீர்வாதமாயிருப்பார்கள்‌. 
கற்றிலுமுள்ளவர்களுக்கும்‌ 
ஆசீர்வாதமாயிருப்பார்கள்‌. 


பிள்ளைகளை 
அவர்கள்‌ 
கர்த்தருடைய 
தங்களுக்கும்‌ 
தங்களைச்‌ 





எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


கர்த்தரால்‌ ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்‌, 


ந உலகத்திற்கு ஆசீர்வாதமாயிருக்க 
வேண்டும்‌. தங்களால்‌ இந்த உலகத்தை 


பார்க்கவேண்டும்‌ 


நல்லவன்‌ நன்மை செய்யவேண்டும்‌. 
கர்த்தரிடத்திலிருந்து வரங்களைப்‌ 
பெற்றுக்கொண்டவன்‌, அதைப்‌ பயன்படுத்த 
வேண்டும்‌. குர்த்தரிடத்திலிருந்து: 
கிருபைகளையும்‌, ரக்கங்களையும்‌ 
பெற்றுக்கொண்டவன்‌, மற்றவர்களுக்கு 
கிருபையும்‌ இரக்கமும்‌ காண்பிக்கவேண்டும்‌. 
கர்த்தரிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களைப்‌ 
பெற்றுக்கொண்டவன்‌, மற்றவர்களை 
ஆசீர்வதிக்கவேண்டும்‌. நாம்‌. 
கர்த்தரிடத்திலிருந்து எதைப்‌ 
பெற்றுக்கொள்கிறோமோ, அதற்கு நாம்‌. 
ஊழியக்காரர்களாயிருக்கவேண்டும்‌. 


கர்த்தருடைய நாமத்தினால்‌ 
ஆசிர்வதிக்கும்போது. 
கர்த்தர்‌ நம்மோடே 
என்பதையும்‌, நாம்‌ 
ஜனமாயிருக்கிறோம்‌ 
என்பதையும்‌ சாட்சியாய்‌ அறிவிக்கிறோம்‌. 
நம்முடைய  நற்கிரியைகளினால்‌ நாம்‌ 
கர்த்தருக்கு சாட்சியாயிருக்கவேண்டும்‌. 


நாம்‌ 
மற்றவர்களை 
தேவனாகிய 
கூடமிருக்கிறார்‌ 
கர்த்தருடைய 





எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


கர்த்தருடைய சபைக்கு விரோதமாக 
எழும்புகிற சத்துருக்களுக்கு அழிவு வரும்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய சபையை ஆசீர்வதிப்பார்‌. 
கர்த்ருடைய ஜனத்திற்கு விரோதமாகத்‌ 


தீங்கு செய்கிறவர்களை 


ஏதோமைக்‌ குறிக்கும்‌ பெயர்‌. 
தீர்க்கதரிசி கர்த்தருடைய 
விரோதமாகமிருக்கிற 
சத்துருக்களுக்கும்‌ 
சொல்லுகிறார்‌. 

ஏதோமியரின்‌ 
(எசே. 10-13). கர்த்தர்‌ 
விரோதமாய்ச்‌ சொல்லுகிற 
(எசே 351-3). ஏதோமின்‌ 
வனாந்தரமாகும்‌ (எசே 354). சேயீர்‌ மலை 
த அவாந்தர இடமுமாகும்‌ 
(எ 35:6-9). அழிந்துபோன மற்ற 
தேசங்கள்‌  கட்டியெழுப்பப்படும்‌. ஏதோம்‌ 
தேசமோ நிரந்தரமாக அழிந்துபோகும்‌ 
(எசே 


351415) 
சேயீர்மலை 
எசே: 35:1-9 


சபைக்கு 
எல்லா 


அழிவு வரும்‌ என்று 


பாவங்கள்‌ 
ஏதோமியருக்கு 
வார்த்தை 
பட்டணங்கள்‌ 


எசே 851. கர்த்தருடைய வார்த்தை 
எனக்கு உண்டாகி, அவம்‌: 


எசே 952. புத்திரனே, 
முகத்தை சேயிர்மலைக்கு. 
திருப்பி அதற்கு. 
தீர்க்கதரிசனம்‌உரை த்து, 


எசே 35:3. அதற்குச்‌. 
சொல்லவேண்டியது என்னவென்றால்‌: 
கர்த்தராகிய ஆண்டவர்‌ உரைக்கிறார்‌, 
சேயீர்மலையே, இதோ, நான்‌ உனக்கு. 
விரோதமாக வந்து, என்‌ 
கையை உனக்கு விரோதமாக 
நீட்டி, உன்னைப்‌ பாழும்‌ அவாந்தர 
வெளியுமாக்குவேன்‌. 


உன்‌ 
காகத்‌ 
விரோதமாகத்‌ 


QOODNENS 
PUBLISHERS 


எசே 35:4. உன்‌ பட்டணங்களை 
வனாத்தரமாக்கிப்போடுவேன்‌; ந 
பாழாய்ப்போவாம்‌; நான்‌ கர்த்தர்‌ 
என்று அறித்துகொன்வாய்‌. 


எசே 35:5, தீ பழைய பகையை 
வைத்து, இஸ்ரவேல்‌ புத்திரருடைய 
அக்கிரமம்‌ 'நிறைவேறுகையில்‌ 
அவர்களுக்கு உண்டான ஆயத்தின்‌ 
காலத்திலே பட்டயத்தின்‌ 
கூர்மையினால்‌ அவர்ளுடைய 
இரத்தத்தைச்‌ சித்தினபடியால்‌, 


எசே 35:6, நான்‌ இரத்தப்‌ பழிக்கு 
உன்னை ஒப்புவிப்பேன்‌; இரத்தப்பழி. 
உன்னைப்‌ பின்தொடரும்‌ என்று 
கர்த்தராகிய ஆண்டவராயிருக்கிற நான்‌ 
என்‌ ஜீவனைக்கொண்டு 
சொல்லுகிறேன்‌; நீ 
வெறுக்காதபடியினால்‌ 
பின்தொடரும்‌. 


இரத்தத்தை 
இரத்தம்‌ 


எசே. 35:7. நான்‌ சேயிர்மலையைப்‌ 
பாழும்‌ அவாந்தர இடமுமாக்கி, அதிலே 
போக்குவரவு செய்வார்‌ இல்லாதபடி, 
சுங்காரஞ்செய்து, 


எசே 35:8, அதின்‌ மலைகளைக்‌ 
கொலையுண்டவர்களாலே நிரப்புவேன்‌; 
உன்‌ மேடுகளிலும்‌ உன்‌ 
பன்னத்தாக்குகளிலும்‌ உன்‌ எல்லா 
ஆறுகளிலும்‌ பட்டயத்தால்‌ 
'வெட்டுண்டவர்கள்‌ விழுவார்கள்‌. 


எசே 959, நீ. என்றைக்கும்‌ 
அவாத்தரவெளியாயிருக்கும்படி. 
செய்வேன்‌; உன்‌ பட்டணங்கள்‌ 
குடியேற்றப்படுவதில்லை அப்பொழுது 

நான்‌ கர்த்தர்‌ என்று 
அ திந்துசொள்வ்கள்‌: 


சேயீர்மலையும்‌ மோவாபும்‌ 
இஸ்ரவேலுக்கு விரோதமாக 
செய்கிறார்கள்‌. எசேக்கியேல்‌ 
ஏற்கெனவே. 
சொல்லியிருக்கிறார்‌. 
மலையின்மீது கர்த்தருடைய 
வந்திருக்கிறது. 


சேர்ந்து 
கிரியை 

இதைப்பற்றி 
தீர்க்கதரிசனம்‌ 
இப்போது சேயீர்‌ 
நியாயத்தீர்ப்பு 





எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


கர்த்தராகிய ஆண்டவர்‌ உரைக்கிறது 

என்னவென்றால்‌: இதோ, யூதா வம்சத்தார்‌ 

எல்லா ஜாதிகளுக்கும்‌ ஒத்தவர்களென்று 

மோவாபும்‌ சேமீரும்‌ சொல்லுகிறபடியினால்‌, 

ம்மோன்‌ புத்திரன்‌ பேர்‌ 

£தபடிக்கு நான்‌: 

"த்தின்‌ தேசத்தைக்‌ கிழக்குத்‌ 

தேசத்தாருக்குத்‌ திறந்துவைப்பேன்‌ 
(எசே 25:89). 


கர்த்தர்‌ 
பாதுகாக்கிறார்‌. 
தம்முடைய இரத்தத்தினால்‌ வேலியடைகிறார்‌. 
கர்த்தருடைய ஜனத்தைத்‌ தொடுகிறவர்கள்‌, 
கர்த்தரையே தொடுகிறார்கள்‌. கர்த்தருடைய 
ஜனத்திற்கு விரோதமாக தீங்கு செய்ய 
நினைக்கிறவர்கள்‌, கர்த்தருக்கு 
விரோதமாக தீங்கு செய்ய நினைக்கிறார்கள்‌ 
இந்த அடிப்படையிலேயே கர்த்தர்‌ 
ஏதோமியருக்கு விரோதமாக தம்முடைய 
வார்த்தைகளைச்‌ சொல்லுகிறார்‌. சேயீர்‌ மலை. 
என்பது ஏதோமைக்‌ குறிக்கும்‌ பெயர்‌ 


தம்முடைய 


கர்த்தருடைய த்திற்கும்‌ 


ஜன 
ஏதோழுக்கும்‌ இடையே பழைய விரோதம்‌ 


பெயரையே அவர்கள்‌ வெறுக்கிறார்கள்‌. ஏசா 
யாக்கோபை வெறுத்ததுபோல, ஏதோமியர்‌ 
இஸ்ரவேலரை வெறுக்கிறார்கள்‌. ஏசாவின்‌ 
சந்ததியைச்‌ சேர்ந்தவர்கள்‌, யாக்கோபின்‌ 
சந்ததியாரோடு, சிநேகுமாமிருப்பதில்லை. 
அவர்கள்‌ ஒப்புரவாவதற்கும்‌ வாய்ப்பில்லாமல்‌ 
போயிற்று 


ன்‌ க 
தேசத்து இன்ப வள்ள! கக 
சீக்கிரத்தில்‌ முடியாமல்‌, அது தொடர்ந்து 
கொண்டேயிருக்கும்‌. ஒரு விருட்சத்தின்‌ வேர்‌ 
பூமியில்‌ ஆழமாக பதிவதுபோல, 
தேசங்களுக்கு இடையேயும்‌ பகை ஆழமாய்ப்‌ 
பதிந்திருக்கும்‌. 

இஸ்ரவேலருக்கும்‌ 

பகையிருக்கிறது. இஸ்ரவேல்‌ தேசத்தாருக்கு 
ஆபத்து வரும்போது ஏதோமியர்‌. 
சந்தோ, ர்கள்‌. 


ஏதோமியர்‌ கர்த்தருடைய ஐனத்திற்கு 
தீங்கு செய்கிறார்கள்‌. அவர்களை 
சேதப்படுத்துகிறார்கள்‌. ஏதோமியர்‌ 
உண்மையான சத்துருவைப்போல, நேருக்கு 
நேராக நின்று யுத்தம்பண்ணமாட்டார்கள்‌. 
அவர்கள்‌ இஸ்ரவேலுக்கு மறைவாக 
பதிவிருப்பார்கள்‌. அவர்களுக்கு 
வலைகளையும்‌ கண்ணிகளையும்‌ 
வைப்பார்கள்‌. இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ தப்பித்து 
ஓடிப்போனாலும்‌, ஏதோமியர்‌ அவர்களைப்‌ 
பின்தொடர்ந்து கொன்றுபோடுவார்கள்‌. 


அவர்களில்‌ தப்பினவர்களைச்‌ 
சங்கரிக்கும்படி வழிச்சந்திகளிலே நிற்காமலும்‌, 
இக்கட்டு நாளில்‌ அவர்களில்‌ 
மீதியானவர்களைக்‌  காட்டிக்கொடாமலும்‌ 
இருக்கவேண்டியதாயிருந்தது. எல்லா 
ஜாதிகளுக்கும்‌ விரோதமான நாளாகிய 
கர்த்தருடைய நாள்‌ சமீபமாய்‌ வந்திருக்கிறது: 
நீ செய்தபடியே உனக்கும்‌ செய்யப்படும்‌: உன்‌ 
செய்கையின்‌ பலன்‌ உன்‌ தலையின்மேல்‌ 


திரும்பும்‌" (ஒப 1415). 


கர்த்தருடைய கோபம்‌ ஏதோமியர்‌ மீ, 
ஒத்திருக்கிறது... காற்‌ எரேக்கியேலிடம்‌. 
மனுயுத்தினே, நீ உன்‌ முகத்தை 
சேயீர்மலைக்கு நேராகத்‌ திருப்பி அதற்கு 
தீர்க்கதரிசனம்‌. உரை" 

) என்று சொல்லுகிறார்‌ 


கர்த்தர்‌ சேமீர்‌ மலைக்கு விரோதமாக 
வருகிறார்‌. தம்முடைய கையை 
ஏதோமியருக்கு விரோதமாக நீட்டுகிறார்‌ 
கர்த்தர்‌ ஏதோமை பாழும்‌ 
அவாந்தரவெளியுமாக்குகிறார்‌ (எசே 35:3). 
கர்த்தர்‌ தம்முடைய கையை ஒரு 
தேசத்திற்கு விரோதமாக நீட்டும்போது, 
அந்த தேசம்‌ முற்றிலுமாய்‌ பாழாய்ப்போகும்‌. 
அந்த தேசத்தின்‌ ஜனங்கள்‌ எல்லோரும்‌ 
அழிந்துபோவார்கள்‌. கர்த்தர்‌ ஏதோமின்‌ 
பட்டணங்களை வனாந்தரமாக்கிப்‌ 
போடுகிறார்‌. ஏதோமின்‌ ஜனங்கள்‌ 
பாழாய்ப்போகிறார்கள்‌. 





எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


“நீ பழைய பகையை வைத்து. 
இஸ்ரவேல்‌ புத்திரருடைய அக்கிரமம்‌. 
நிறைவேறுகையில்‌ அவர்களுக்கு உண்டான 
ஆபத்தின்‌ காலத்திலே பட்டயத்தின்‌ 
கூர்மையினால்‌ அவர்ளுடைய இரத்தத்தைச்‌ 
சிந்தினபடியால்‌, நான்‌ இரத்தப்‌ பழிக்கு 
உன்னை  ஒப்புலிப்பேன்‌. இரத்தப்பழி 
உன்னைப்‌ பின்தொடரும்‌ என்று கர்த்தராகிய 
ஆண்டவராயிருக்கிற நான்‌ என்‌ 
ஜீவனைக்கொண்டு சொல்லுகிறேன்‌; நீ 
இரத்தத்தை வெறுக்காதபடியினால்‌ இரத்தம்‌ 
பின்தொடரும்‌" (எசே 35:55) என்று கர்த்தர்‌ 
ஏதோமியரின்‌ அக்கிரமத்தைப்பற்றிச்‌ 
சொல்லுகிறார்‌. 

ஏதோமியரின்‌ இரத்தப்பழி அவர்களைப்‌ 
பின்தொடருகிறது. இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ 
குற்றமில்லாதவர்கள்‌. ஏதோமியர்கள்‌ 
குற்றமில்லாத இஸ்ரவேல்‌ வம்சத்தாரின்‌ 
இரத்தத்தைச்‌ சிந்தினவர்கள்‌. “ஏதோமியர்கள்‌ 
இரத்தத்தை வெறுக்கவில்லை" இந்த 
வாக்கியத்திற்கு, ஏதோமியர்கள்‌ 
குற்றமில்லாத இரத்தத்தை சிந்தியதற்காக 
வருத்தப்படலில்லை என்றும்‌, அவர்கள்‌ 
தங்கள்‌ பாவங்களுக்காக மனந்திரும்பவில்லை 
என்றும்‌ அர்த்தமாகும்‌. 

இஸ்ரவேல்‌ தேசத்தை 
வனாந்தரமாக்கிப்போடுவதற்கும்‌, அதைப்‌ 
பாழாக்குவதற்கும்‌  ஏதோமியர்கள்‌ உதவி 
செய்தார்கள்‌. கர்த்தருடைய 
தீங்கு செய்தவர்களை, கர்த்தர்‌ 
தண்டிக்கிறார்‌. ஏதோமியர்கள்‌ 
வம்சத்தாருக்கு என்ன செய்தார்களோ அது 
இப்போது ஏதோமியருக்கு செய்யப்படுகிறது. 
ஏதோமின்‌ பட்டணங்கள்‌ வனாந்தரமாகிறது. 
ஏதோமின்‌ குடிகள்‌ பாழாய்ப்போகிறார்கள்‌. 


கர்த்தருடைய கோபம்‌ ஏதோமியர்மேல்‌ 
வருகிறது. ஏதோமியருடைய 
பாவங்களினிமித்தமாய்‌, கர்த்தர்‌ அவர்களுக்கு 

தம்முடைய நியாயத்தீர்ப்பைக்‌ கொடுக்கிறார்‌. 
“நான்‌  சேமீர்மலையைப்‌ பாழும்‌ 
அவாந்தர இடமுமாக்கி, அதிலே போக்குவரவு 
செய்வார்‌ இல்லாதபடி சங்காரஞ்செய்து, 
அதின்‌ மலைகளைக்‌ 
கொலையுண்டவர்களாலே நிரப்புவேன்‌; உன்‌ 
மேடுகளிலும்‌ உன்‌ பள்ளத்தாக்குகளிலும்‌ உன்‌ 
பட்டயத்தால்‌ 


விழுவார்கள்‌” 
(எசே 35:7 8) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


00/0௩ 
ரிம்‌ 


கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு 
ஏதோமின்மீது வரும்போது, ஏதோமியருக்கு 
நித்திய அழிவு உண்டாகிறது. ஏதோம்‌ தேசம்‌ 
என்றைக்கும்‌ அவாந்தரவெளியாயிருக்கும்‌. 
ஏதோமின்‌ பட்டணங்களில்‌ யாரும்‌ 
குடியேற்றப்படுவதில்லை. ஏதோமியர்கள்‌ 
இஸ்ரவேலுக்கு விரோதமாக ஏராளமாய்த்‌ 
தீங்கு செய்தார்கள்‌. அவர்கள்மீது 
பகையோடிருந்தார்கள்‌. அப்போதெல்லாம்‌ 
ஏதோமியருக்கு கர்த்தரைப்பற்றி ஒன்றும்‌ 
தெரியவில்லை. இப்போது ஏதோமியருக்கு 
பூரணமான அழிவு வந்திருக்கிறது. இந்த 
அழிவுக்கு மத்தியில்‌, இஸ்ரவேலின்‌ பரிசுத்தரே 
தேவனாகிய கர்த்தர்‌ என்பதை ஏதோமியர்‌ 
அறிந்துகொள்கிறார்கள்‌ (எசே 355) 


இஸ்ரவேலின்‌ மலைகள்‌ 
எசே: 35:10-15 


எசே 9510. இரண்டு ஜாதிகளும்‌ 
இரண்டு தேசங்களும்‌ 
வசமாயிருந்தும்‌, 
என்னுடையவைகளாகும்‌, 
அவைகளைச்‌. 

கொள்ளுவேன்‌ என்று நீ சொல்லுகிற 
படியினால்‌, 


எசே 95:11. தீ கக்‌ வைத்த 
வர்மத்தினால்‌ உன்‌ 
வதக்க உன்‌ 
பொறாமைக்கு தக்கதாகவும்‌ நான்‌ 
செய்து, கர்த்தராகிய 
ஆண்டவராயிருக்கிற நான்‌ உன்னை 
நியாயத்‌ தீர்க்கும்போது, என்னை 
அவர்களுக்குள்‌. அதினால்‌ 
அறியப்பண்ணுவேன்‌ என்று என்‌: 
ஜீவனைக்கொண்டு சொல்லுகிறேன்‌. 


எசே. 35:12. இஸ்ரவேலின்‌ மலைகள்‌ 
பாழாக்கப்பட்டு எங்களுக்கு 
இரையாகக்‌ கொடுக்கப்பட்டது என்று, 
ந அவைகளுக்கு. விரோதமாய்ச்‌. 
சொன்ன உன்‌ தித்தனைகனையெல்லாம்‌ 
கர்த்தராகிய நான்‌ கேட்டேன்‌ என்று 
அப்பொழுது அறித்துகொள்வாய்‌. 





எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


எசே 35:18. நீங்கள்‌ உங்கள்‌ வாயினால்‌ 
எனக்கு விரோதமாகப்‌ பெருமை 
பாராட்டி, எனக்கு விரோதமாக உங்கன்‌ 
வார்த்தைகளைப்‌ பெருகப்‌ 
பண்ணினீர்கள்‌; அதை நான்‌ கேட்டேன்‌. 


எசே. 85௮14. பூமியெல்லாம்‌. 
மகிழும்போது நான்‌ உன்னைப்‌: 
பாழாயிருக்கும்படி செய்வேன்‌ என்று. 
கர்த்தராகிய ஆண்டவர்‌ சொல்லுகிறார்‌. 


எசே 95:15. இஸ்ரவேல்‌ வம்சத்தாரின்‌ 
௬தந்தரம்‌ பாழாய்ப்போனதைக்‌ கண்டு 
மகிழ்த்தாயே உனக்கும்‌ அப்படியே 
சம்பவிக்கச்செய்வேன்‌; சேயீர்மலையே, 
ஏதோமே, தீ முழுதும்‌ பாழாவாய், 
அதினால்‌ நான்‌ கர்த்தர்‌ 
என்று அறித்து கொன்வார்கனென்று 
உரைத்தார்‌ என்று சொல்லு. 


கர்த்தர்‌ ஏதோமியரின்‌ பாவத்தை: 
இங்கு தொடர்ந்து சொல்லுகிறார்‌. அவர்கள்‌ 
தேவனுடைய  ஜனத்திற்கு விரோதமாகத்‌ 
தீங்கு செய்தார்கள்‌. கர்த்தருடைய 
ஜனத்திற்கு விரோதமாக: ஏராளமான 
ஜாதியார்‌ எழும்பி வருகிறார்கள்‌. 
எத்தனைபேர்‌ நமக்கு விரோதமாக வந்தாலும்‌, 
கர்த்தரே நமக்கு பாதுகாப்பாமிருக்கிறார்‌ 
நம்மைத்‌ தொடுகிறவர்கள்‌, நம்மைப்‌: 
பாதுகாக்கிற கர்த்தரின்‌ கண்மணியைத்‌ 
தொடுகிறார்கள்‌. கர்த்தர்‌ நம்மை தம்முடைய 
உள்ளங்கையில்‌ வரைந்திருக்கிறார்‌. 


கல்தேயர்கள்‌ 


எருசலேமுக்கு 
விரோதமாக 


முற்றிக்கைப்போட்டார்கள்‌. 
யூதாவின்‌ மனுஷரையும்‌ எருசலேமின்‌ 
குடிகளையும்‌. பட்டயத்தினால்‌. 
வெட்டிப்போட்டார்கள்‌. இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ 
வேதனைகளையும்‌, உபத்திரவங்களையும்‌: 
அனுபவித்தபோது, ஏதோமியர்‌ மிகவும்‌ 
சந்தோஷப்பட்டார்கள்‌. கல்தேயர்கள்‌ 
இஸ்ரவேலரை சங்காரம்பண்ணுவதைப்‌. 
பார்த்து, ஏதோமியர்கள்‌ மகிழ்ந்து. 
களிகூர்ந்தார்கள்‌. 


கர்த்தர்‌ அவர்களை நியாயம்‌ 
விசாரிக்கவேண்டும்‌ என்று, இஸ்ரவேல்‌ 
வம்சத்தார்‌ கர்த்தரிடத்தில்‌ விண்ணப்பம்‌ 
பண்ணுகிறார்கள்‌. கர்த்தர்‌ அவர்களுடைய 
ஜெபத்திற்கு பதில்‌ கொடுக்கிறார்‌. 


கர்த்தாவே எருசலேமின்‌ நாளில்‌ 
ஏதோமின்‌ புத்திரரை நினையும்‌: அவர்கள்‌: 
அதை இடித்துப்போடுங்கள்‌, அஸ்திபாரம்‌ 
மட்டும்‌  இடித்துப்போடுங்கள்‌ என்று 
சொன்னார்களே” (சங்‌ 137:7). 


ஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ முற்றிலுமாய்‌ 
அழுந்தும்‌ தாங்கள்‌ a 
தேசத்தை சுதந்தரித்துக்கொள்ளலாம்‌ என்று 
ஏதோமியர்‌ திட்டமிடுகிறார்கள்‌. இதனால்‌. 
இஸ்ரவேலின்‌ அழிவைப்‌ பார்த்து, 
ஏதோமியருக்கு சந்தோஷமுண்டாயிற்று. 
ஏதோமியர்‌ மற்றவர்களுடைய மரணத்தை 
விரும்புகிறவர்கள்‌. மற்றவர்கள்‌. 
அழிந்துபோ வதைப்‌ பார்த்து 
சந்தோஷப்படுகிறவர்கள்‌. 


தே த்த ஒரு க்கள்‌ 
ஏதோமியரின்‌ ஞுகை செய்‌ 
ஏதோமியணப்போல்வே, இவர்களும்‌ 
பிறருடைய துக்கத்தைப்‌ பார்த்து 
சந்தோஷப்படுகிறார்கள்‌ இவர்களுக்கு 
போட்டியாக யாராவது தொழில்செய்து, 
நஷ்டமடைந்துவிட்டால்‌, இவர்கள்‌ மிகவும்‌ 
சந்தோஷப்படுவார்கள்‌. தங்களுடைய 
தொழிலுக்கும்‌, வியாபாரத்திற்கும்‌ 
போட்டியாக. ஒருவருமில்லை என்று, 
ஆணவமாயிருப்பார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ வம்சத்தாருக்கு 


தேசம்‌. அந்த தேசத்தில்‌ 
பங்குமில்லை. 


கானான்‌ தேசத்தை 
அபகரிக்க நினைக்கிறவர்கள்‌, கர்த்தருடைய 


சித்தத்திற்கு விரோதமாக யுத்தம்பண்ண 
வேண்டும்‌. கர்த்தருக்கு விரோதமாய்‌ 
யுத்தம்பண்ணி யாராலும்‌ ஜெயிக்க முடியாது. 





எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


கல்தேயர்கள்‌ யூதாவின்‌ மனுஷரையும்‌, 
எருசலேமின்‌ குடிகளையும்‌ பாபிலோன்‌ 
தேசத்திற்கு சிறைப்பிடித்து கொண்டு 
போகிறார்கள்‌ தேசத்திலே. 
மீதியானவர்களை கல்தேயர்கள்‌ 
பட்டயத்தினால்‌ கொன்றுபோடுகிறார்கள்‌. 
பட்டயத்திற்கு தப்பினவர்கள்‌ 
பஞ்சத்தினாலும்‌, கொள்ளை நோயாலும்‌ 
செத்துப்போகிறார்கள்‌. இஸ்ரவேல்‌ தேசம்‌ 
குடியில்லாமலிருக்கிறது. கானான்‌ 
தேசத்தில்‌ குடியில்லாமலிருப்பதைப்‌ பார்த்து 
ர்கள்‌ சந்தோஷப்படுகிறார்கள்‌. 
பாழுமாயிருக்கிற கானான்‌ 
தாங்கள்‌ வந்து குடியேறலாம்‌ 

என்று ஏதோமியர்கள்‌ நினைக்கிறார்கள்‌. 


இரண்டு 


இரண்‌ ஜாதிகளும்‌, ண்டு 
தேசங்களும்‌ 


கர்த்தர்‌" வசமாயிருந்தும்‌, 
அவைகள்‌ என்னுடையவைகளாகும்‌, நான்‌ 
அவைகளைச்‌ சுதந்தரித்துக்கொள்ளுவேன்‌ 
என்று ஏதோமியர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌ 
(எசே 3510). இதனால்‌ கர்த்தருடைய கோபம்‌ 
ஏதோமியருக்கு விரோதமாய்‌ வருகிறது. 
கானான்‌ தேசத்திலே இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 
குடிமிராமல்‌ போனாலும்‌, கர்த்தர்‌ அங்கே. 
வாசம்பண்ணுகிறார்‌. கர்த்தருடைய பரிசுத்த. 
பிரசன்னம்‌ கானான்‌ தேசத்திலிருக்கிறது. 
ன்‌ ள்‌ கானான்‌ 
வம்சத்தார்‌ 
என்பது மாத்திரமே. 
தெரிகிறது. அந்தப்‌ பரிசுத்த கானான்‌ 
தேசத்திலே, இஸ்ரவேலின்‌ தேவனாகிய 
கர்த்தர்‌... வாசம்பண்ணுகிறார்‌ என்பது 
ஏதோமியருக்குத்‌ தெரியவில்லை. 

ஏதோமியர்‌ இஸ்ரவேல்‌ வம்சத்தார்மீது. 
'பொறாமைப்படுகிறார்கள்‌. அவர்கள்‌ 
கர்த்தருடைய ஜனத்திற்கு விரோதமாக 
வர்மம்‌ வைக்கிறார்கள்‌. 
கர்த்தருடைய கோபம்‌ 
வருகிறது. கர்த்தர்‌ தம்முடைய நீதியினால்‌. 
அவர்களை நியாயந்தீர்க்கிறார்‌. 

“நீ அவர்கள்மேல்‌ வைத்த வர்மத்தினால்‌ 
செய்த உன்‌ கோபத்துக்குத்தக்கதாகவும்‌, உன்‌ 
பொறாமைக்கு தக்கதாகவும்‌ நான்‌ செய்து. 
கர்த்தராகிய ஆண்டவராயிருக்கிற 
நான்‌ உன்னை நியாயந்தீர்க்கும்போது, 


என்னை 


அவர்களுக்குள்‌ அதினால்‌ 
வன்‌ என்று என்‌ 
ஜீவனைக்கொண்டு சொல்லுகிறேன்‌" 
(எசே 351) என்று கர்த்தர்‌ ஏதோமியருக்கு 
விரோதமாக தம்முடைய வார்த்தைகளைச்‌ 
சொல்லுகிறார்‌. 


கானான்‌ தேசம்‌ கர்த்தருடைய தேசம்‌. 
இம்மானுவேலின்‌ தேசம்‌. “யூதாவுக்குள்‌ 

புகுந்து பிரவாகித்துக்‌ கடந்து, கழுத்துமட்டும்‌ 

வரும்‌ என்றார்‌. இம்மானுவேலே, அவன்‌ 

செட்டைகளின்‌ விரிவு உமது தேசத்தின்‌ 

விசாலத்தை மூடும்‌” (ஏசா 

இம்மானுவேல்‌ கானான்‌ 

பிறப்பார்‌ கானான்‌ 

ஏதோமியருக்கு பாத்தியம்‌ எதுவுமில்லை. 


ஏதோமியர்கள்‌ இஸ்ரவேலுக்கு 
விரோதமாக தீங்கு நினைக்கிறார்கள்‌. 
கல்தேயர்கள்‌ இஸ்ரவேல்‌ தேசத்தை 
அழித்தபோது, அந்த தேசத்தை தங்களுக்கு 
சொந்தமாக்கிக்கொள்ளலாம்‌. என்று 
ஏதோமியர்கள்‌ பேராசைப்படுகிறார்கள்‌. 
கர்த்தர்‌ ஏதோமியரின்‌ 
வார்த்தைகளையெல்லாம்‌. கவனித்துக்‌ 
கேட்கிறார்‌. “இஸ்ரவேலின்‌ மலைகள்‌ 
சழாக்கப்ப்டு.... எங்களுக்கு, இணையாகக்‌ 
கொடுக்கப்பட்டது (எசே என்று 
ஏதோமியர்கள்‌ தலாக்‌, அவர்கள்‌ 
இஸ்ரவேலுக்கு விரோதமாகச்‌ சொன்ன 
நிந்தனைகளையெல்லாம்‌ கர்த்தர்‌ கேட்கிறார்‌. 
வாயினால்‌ 
பெருமை 
கர்த்தருக்கு 


ஏதோமியர்கள்‌ தங்கள்‌ 
கர்த்தருக்கு விரோதமாக. 
பாராட்டுகிறார்கள்‌. அவர்கள்‌ 
விரோதமாக தங்கள்‌ 
பெருகப்பண்ணுகிறார்கள்‌. 
வார்த்தைகளையெல்லாம்‌ 
குவனமாய்க்‌ கேட்கிறார்‌. 


ரை! ஏதோமியர்‌ 
வன்‌ ர கேட்டார்‌. ல்‌ 
கர்த்தர்‌ தம்முடைய வார்த்தையைப்‌ பேசுகிறார்‌ 
“பூமியெல்லாம்‌ மகிழும்போது நான்‌ உன்னைப்‌ 
பாழாயிருக்கும்டி செய்வேன்‌” (எசே 35: 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
பேசுகிற இந்த வார்த்தைகளை 
கேட்கவேண்டும்‌. கர்த்தர்‌ 
நிறைவேறும்‌. 


கர்த்தர்‌ 
ஏதோமியர்‌ 
சொன்னது. 





BALWETHER 
NATIONAL 


ஏதோமியர்‌ கர்த்தருக்கு விரோதமாய்த்‌ 
தூஷணவார்த்தைகளைப்‌ பேசினார்கள்‌. 
கர்த்தரோ  ஏதோமியருக்கு விரோதமாக 
சாபவார்த்தைகளைச்‌ சொல்லுகிறார்‌. ஏதோம்‌. 
தேசம்‌ முழுவதுமே பாவம்‌ செய்கிறது. 
ஏதோமியரின்‌ பாவம்‌ ஒரு தனிமனுஷனுடைய 
பாவமல்ல. அது அவர்களுடைய மொத்த 
தேசத்தின்‌ பாவம்‌. முழுதேசத்தாரும்‌ செய்த 
பாவத்திற்கு, முழுதேசத்திற்கும்‌ தண்டனை 
கிடைக்கிறது. 


“இஸ்ரவேல்‌ பரவல்‌ தந்தம்‌ 
பாழாய்ப்போனதைக்‌ கண்டு 
உனக்கும்‌ அப்படியே க ்ிதகச்பெய்வேன்‌. 
(எசே 3545) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
ஏதோமியர்‌ மற்றவர்கள்‌ அழிவதைப்‌ பார்த்து 
சந்தோஷப்பட்டார்கள்‌. இப்போது கர்த்தர்‌ 
ஏதோமியரை அழித்துப்போடுகிறார்‌. 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சேயீர்மலையே, ஏதோமே, நீ முழுதும்‌ 
பாழாவாய்‌" (எசே 3595) என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. ஏதோமுக்கு பூரண அழிவும்‌, 
பூரண நாசமும்‌, நான மோசமும்‌, பூரண 
சங்காரமும்‌ சர்வநாசமும்‌, 
சர்வமோசமுமே 
தண்டனை. 
சர்வநாசமாகும்போது, 
பரிசுத்தரே தேவனாகிய கர்த்தர்‌ என்பதை 
அறிந்துகொள்வார்கள்‌. 


எதோமுக்கு 





f= THE 
TT 


தன்‌ சகோதரன்‌, தன்‌ தன்‌ 
தன்‌ தன்‌ அயலான்‌" என்னும்‌ 

அறிமுகமான நபர்களைக்‌ 
குறிக்கிறது. தங்களுக்கு தெரிந்து 
யாரெல்லாம்‌ வார்ப்பிக்கப்பட்ட 
பொன்கன்றுக்குட்டிய  ஆராதித்தார்களோ, 
அவர்களையெல்லாம்‌ லேவியர்கள்‌ தங்கள்‌ 
பட்டயத்தால்‌ கொன்றுபோடவேண்டும்‌. 
விக்கிரகாராதனைக்காரர்கள்‌ 
மோசேயினிடத்தில்‌ சேர்ந்துகொண்ட 
லேலியருக்கு உற்றார்‌ உறவினராகவம்‌, 
சிநேகிதராகவும்‌, அயலகத்தாராகவும்‌ 
இருந்தாலும்‌, அவர்கள்மீது பட்சபாதம்‌. 
காண்பிக்காமல்‌, லேவியர்கள்‌ அவர்களை 
தங்கள்‌ பட்டயத்தினால்‌ கொன்றுபோட 
வேண்டும்‌. 

மோசேயினிடத்தில்‌ சேர்ந்து கொண்ட 


“தன்‌ 
சிநேகிதன்‌, 
வாக்கியம்‌, 


விக்கிரகாராதனையில்‌ 


மாத்திரம்‌ த்‌ பவண்டும்‌. தன்‌ 
லேலியர்கள்‌ பாளயமெங்கும்‌ உள்ளும்‌. 


புறம்பும்‌, வாசலுக்கு வாசல்‌ போகவேண்டும்‌ 
ங்ரவேல்‌ 
வார்ப்பிக்கப்பட்ட 


ஆராதியாமல்‌, 


பு அநேகர்‌ 

ள்கள்‌ தங்கண்‌ 
பாளயத்திலே தங்கள்‌ 
கூடாரத்திற்குள்ளே தங்கியிருக்கிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திர்‌ கன்றுக்குட்டிக்கு 
முன்பாக வஸ்திரமில்லாமல்‌ நிர்வாணமாய்‌ 
நடனம்பண்ணுவதை பார்க்க மனதில்லாமல்‌, 
இவர்கள்‌ வெட்கமும்‌ வேதனையும்‌ அடைந்து, 
தங்கள்‌ கூடாரத்திற்குள்ளே 
இருந்துகொண்டு கர்த்தரை நோக்கி 
ஜெபம்பண்ணுகிறார்கள்‌ மோசேயோடு 
கூடமிருக்கிற 
கூடாரத்திற்குள்ளே 
கொண்டிருக்கிறவர்களை 
கூடாது. 


மாத்திரம்‌ அவர்கள்‌ கொன்று போடவேண்டும்‌. 
லேலியின்‌ பத்திரர்‌ மோசே 
சொன்னபடியே செய்கிறார்கள்‌; அந்நாளிலே 


ஜனங்களில்‌ ஏறக்குறைய  மூவாயிரம்பேர்‌ 


விழுகிறார்கள்‌ யாத்‌ 32:28) 
வார்ப்பிக்கப்பட்ட பொன்கன்றுக்குட்டியை 


மூவாயிரத்திற்கும்‌ அதிகமானோர்‌ 
ஆராதித்தார்கள்‌. ஆனாலும்‌ மூவாயிரம்‌ 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


பேருக்கு மாத்திரமே தண்டனை 
கொடுக்கப்படுகிறது. ஒரு வேளை இந்த 
மூவாயிரம்‌ பேரும்‌, ஜனங்களை 
பாவம்‌ செய்யத்‌ தூண்டின 
தலைவர்களாகயிருக்கலாம்‌. தங்கள்‌ 
கூடாரங்களில்‌ சும்மாமிருந்தவர்களை, 
இவர்கள்‌ வெளியே அழைத்து வந்து, 
அவர்களை கன்றுக்குட்டியை 
ஆராதிக்குமாறு வழிநடத்தியிருக்கலாம்‌. 
லேவியர்கள்‌ 

விக்கிரகாராதனைக்காரர்களை 
பாளயமெங்கும்‌. உள்ளும்‌ 
வாசலுக்கு வாசல்‌ போய்‌ தேடிப்பார்த்து, 
அவர்களை தங்கள்‌ 
பட்டயங்களால்‌. கொன்றுபோடுகிறார்கள்‌. 
விக்கிரகாராதனைக்காரருக்கு வந்த 
சங்காரத்தைப்‌ பார்த்து, மற்ற இஸ்ரவேல்‌ 
புத்திரருடைய மனதிலே பயமும்‌, நடுக்கமும்‌, 
திகிலும்‌ உண்டாயிற்று. 

“கர்த்தர்‌ இன்றைக்கு உங்களுக்கு 
ஆசீர்வாதம்‌ அளிக்கும்படி, இன்றைக்கு 
நீங்கள்‌ அவனவன்‌ தன்தன்‌ மகனுக்கும்‌. 
சகோதரனுக்கும்‌. விணொடமாயிரக்கிறதினால்‌, 
கர்த்தருக்கு உங்களைப்‌ பிர 
பண்ணுங்கள்‌" (யாத்‌ 32:29) ற 
மோசே லேவியருக்கு ஏற்கெனவே 
சொல்லியிருக்கிறார்‌. 


இந்த வாக்கியத்தில்‌ ரிரதிஷ்ஸ 
பண்ணுதல்‌! என்னும்‌ வார்த்தைக்கு 
இரண்டு எபிரெய வார்த்தைகள்‌ 
பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. அவையாவன: 
மலே" "யாத்‌'என்பனவாகும்‌. இவ்லிரண்டு 
எபிரெய வார்த்தைகளுக்கும்‌ 
“உங்கள்‌ கைகளை நிரப்புங்கள்‌" 
பொருள்‌ கூறலாம்‌. 


அப்படிப்பட்ட 


புறம்பும்‌ 


'பிரதிஷ்டை 


சேர்த்து 
என்று 


ஆசாரியர்கள்‌ தங்களுடைய கைகளில்‌ 
பிரதிஷ்டையின்‌ காணிக்கைகளை நிறைய 
வைத்திருக்க வேண்டும்‌. அந்தநாளுக்கு 
அவர்கள்‌ ஆசாரியர்களாக பிரதிஷ்டை 
பண்ணப்பட வேண்டும்‌. (யாத்‌ 291-35) 
தேவனுக்கு எதிராகக்‌ கலகம்‌ பண்ணுகிற 
சகோதரரையும்‌, குமாரரையும்‌ சங்காரம்‌. 
பண்ணுவதற்கு அவர்கள்‌ கைகளில்‌. 
பட்டயங்கள்‌ இருக்க வேண்டுமென்றும்‌ 
இதற்குப்‌ பொருள்‌ கூறலாம்‌. 





எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


கர்த்தர்‌. .... யூதாதேசத்தைப்பற்றிச்‌: 
சொல்லுகிறார்‌. அந்த தேசம்‌ இப்போது, 
பாழும்‌ வனாந்தரமுமாயிருக்கிறது. கர்த்தரோ 
யூதாதேசத்தை மறுபடியுமாய்‌ 
ப்பத்‌ யூதர்கள்‌ ஏற்ற 

காலத்திலே, தங்கள்‌ தேசத்திற்கு திரும்பி 
வந்து, அங்கே  குடியேறுவார்கள்‌. 
யூதாதேசத்தில்‌ சந்தோஷமும்‌ செழிப்பும்‌, 
சமாதானமும்‌ இருக்கும்‌ (எசே 361-15). 


கர்த்தர்‌. யூதர்களுடைய 
நிலமையைப்பற்றியும்‌ 

அவர்கள்‌ 
விக்கிரகங்களைப்‌ 
கர்த்தரோ 


ஒக்கா 
சொல்லுகிறார்‌. 
கர்த்தரைவிட்டு விலகி 
பின்பற்றிப்போனார்கள்‌. 
அவர்களுக்கு இரக்கம்‌ 
காண்பித்து, தம்முடைய நாமத்தை 
மகிமைப்படுத்துகிறார்‌ (எசே 36:21-24). 
கர்த்தர்‌. யூதர்களை பரிசுத்தப்படுத்துகிறார்‌ 
அவர்களுக்கு தம்முடைய கிருபையைக்‌: 
கொடுக்கிறார்‌. கர்த்தர்‌ அவர்களுடைய 
ஜெபத்திற்கு பதில்கொடுத்து, அவர்களை 
தம்முடைய ஊழியத்தை: செய்வதற்கு. 
தகுதிப்படுத்துகிறார்‌ (எசே 36:25-38) 


இஸ்ரவேல்‌ மலைகனே 
எசே: 36:1-15 


எசே 36:1. மனுபுத்திரனே, தீ இஸ்ரவேல்‌ 
மலைகளை நோக்கித்‌ தீர்க்கதரிசனம்‌ 
உரைத்து, சொல்லவேண்டியது. 
என்னவென்றால்‌: இஸ்ரவேல்‌ 
மலைகளே, கர்த்தருடைய 
வார்த்தையைக்‌ கேளுங்கள்‌. 


எசே 36:2. கர்த்தராகிய ஆண்டவர்‌ 
உரைக்கிறார்‌; பகைஞன்‌ உங்களைக்‌: 
குறித்து ஆ ஆ, நித்திய மேடுகள்‌ 
எங்கள்‌ வசமாமிற்று என்னு. 
சொல்லுகிறபடியினால்‌, 


QOODNENS 
PUBLISHERS 


எசே 363. நீ தீர்க்கதரிசனம்‌. 
உரைத்துச்சொல்லவேண்டியது. 

என்னவென்றால்‌: கர்த்தராகிய 
ஆண்டவர்‌ உரைக்கிறார்‌, நீங்கள்‌. 
புறஜாதிகளில்‌ மீதியாணவர்களுக்குச்‌. 
சுதத்தரமாயிருக்கும்படி. அவர்கள்‌ 
உங்களைப்‌ பாழாக்கி, உங்களைச்‌ 
கத்திதூம்குந்து விழுன்கினபடியினாலும்‌, 
தீங்கு வாயாடிகளுக்குப்‌ 
ல்‌ ஜனங்களுக்கு 
அவதூறுமான வர்கனானபடியின லும்‌, 


எசே 86:4. இஸ்ரவேல்‌ மலைகளே, 
நீங்கள்‌ கர்த்தராகிய ஆண்டவருடைய 
வார்த்தையைக்‌ கேளுங்கள்‌; 
மலைகளுக்கும்‌, மேடுகளுக்கும்‌, 
ஆறுகளுக்கும்‌, பன்னத்தாக்குகளுக்கும்‌, 
பாழாக்கப்பட்ட. அவாத்தர 
இடங்களுக்கும்‌, வெறுமையாய்‌. 
விடப்பட்ட. பட்டணங்களுக்கும்‌ 
கர்த்தராகிய ஆண்டவர்‌ சொல்லுகிறார்‌: 
உங்களைச்‌. ௬ற்றிலும்‌ மீதியான 
புறஜாதிகளுக்கு தீங்கன்‌ கொள்ளையும்‌ 
பரியாசமுமாய்ப்‌ போன படியினால்‌, 


எசே 36:5. கர்த்தராகிய ஆண்டவர்‌ 
சொல்லுகிறார்‌: என்‌: தேகத்தைக்‌. 
கொன்னையிடப்பட்ட வெளியாக்கும்‌ 
படிக்கு அதை முழு இருதயத்தின்‌ 
சந்தோஷ த்தோடும்‌. கர்வமான 
மனதோடும்‌ தங்களுக்குச்‌ ௬தந்தரமாக 
தியமித்துக்கொண்ட புறஜாதிகளில்‌ 
மீதியானவர்களுக்கு விரோதமாகவும்‌ 
ஏதோம்‌ அனைத்துக்கும்‌. 
விரோதமாகவும்‌, என்‌ அக்கினியான 
எரிச்சலினால்‌ பேசினேன்‌ என்று 
நிச்சுயமாய்ச்‌ சொல்லுகிறேன்‌. 


நீ இஸ்ரவேல்‌ 
தீர்க்கதரிசனம்‌. 
மலைகளுக்கும்‌, 
ஆநுகளுக்கும்‌, 
பன்னத்தாக்குகளுக்கும்‌. சொல்ல 
வேண்டியது என்னவென்றால்‌: 
கர்த்தராகிய ஆண்டவர்‌ உரைக்கிறார்‌, 
இதே, நீங்கள்‌ புறஜாதிகள்‌ செய்யும்‌ 
அவமானத்தைச்‌ சுமந்தபடி. யினால்‌ நான்‌ 
என்‌ எரிச்சலினாலும்‌. என்‌ 
உக்கிரத்தினாலும்‌ பேசினேன்‌; 


எசே. 88:6. ஆகையால்‌, 
தேசத்தைக்குறித்துத்‌ 





எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


எசே 38:7. ஆதலால்‌, கர்த்தராகிய 
ஆண்டவராயிருக்கிற நான்‌ எண்‌ 
கரத்தை உயர்த்துவேன்‌, உங்களைச்‌ 
௬ற்றிலும்‌ இருக்கிற. புறஜாதிகன்‌ 
தங்களுடைய அவமானத்தை 
திச்சயமாய்ச்‌ ௬மப்பார்கன்‌ என்று. 
சொல்லுகிறேன்‌. 


எசே 36:8, இஸ்ரவேல்‌ மலைகனே, 
நீங்கள்‌ உங்கள்‌ கெ௱ப்புகனை விட்டு, 
என்‌ ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு உங்கள்‌. 
கனிகணைக்‌ கொடுப்பீர்கள்‌; அவர்கள்‌: 
சமீபமாய்‌ வந்துவிட்டார்கள்‌. 


எசே 969. இதோ, 
பட்சத்திலிருத்து, 
கண்ணோக்குவேன்‌; 
பண்படுத்தப்பட்டு 
விதைக்கப்படுவீர்கன்‌.. 


எசே 36:0. நான்‌ 

இஸ்ரவேல்‌ வம்சமாகிய 
யாவரையும்‌ அர்த இல்க்பணனுக்‌ கல? 
பட்டணங்கள்‌. குடியேற்றப்படும்‌, 
அவாத்தரமான ஸ்தலங்கள்‌ கட்டப்படும்‌. 


நான்‌ உங்கள்‌ 
உங்களைக்‌ 


நீங்கள்‌. 


க 


எசே: 36:11. உங்கள்மேல்‌ மனுஷரையும்‌ 
மிருகஜீவன்‌களையும்‌ பெருகிப்‌ 
பலுகும்படி  வர்த்திக்கப்பண்ணுவேன்‌; 


உங்கள்‌ முத்தின 
சிரைப்பார்க்கிலும்‌ உங்களுக்கு நற்சீர்‌ 
உண்டாகச்‌ செய்வேன்‌; அதினால்‌ நான்‌ 
கர்த்தர்‌ என்று அறித்துகொன்வீர்கன்‌. 


எசே: 86:12. நான்‌ உங்கள்மேல்‌ என்‌ 
ஜனமாகிய இஸ்ரவேலின்‌ மனுஷரை 
'நடமாடப்பண்ணுவேன்‌,, அவர்கள்‌ 
உன்னைச்‌. கையாளுவார்கள்‌; 
அவர்களுக்குச்‌ ௬ுதத்தரமாயிருப்பாய்‌; தீ 
இனிமேல்‌ அவர்களைச்‌: 
சாகக்கொடுப்பதில்லை. 


எசே 86:18. கர்த்தராகிய ஆண்டவர்‌ 
சொல்லுகிறது என்னவென்றால்‌, 
ஜனங்கள்‌ உன்னைப்பார்த்து: தீ 
மனுஷரைப்‌ பட்சிக்கிற தேசமென்றும்‌, 
தீ உன்‌ ஜனங்களைச்‌ சாகக்கொடுக்கிற. 
தேசமென்றும்‌ சொல்லுகிறபடியினால்‌, 


QOODNENS 
PUBLISHERS 


எசே. 36:14. நீ இனிமேல்‌ மனுஷரைப்‌ 
பட்சிப்பதுமில்லை, இனிமேல்‌ உண்‌: 
ஜனங்களைச்‌ சாகக்கொடுப்பதுமில்லை 
என்னு கர்த்தராகிய ஆண்டவர்‌ 
சொல்லுகிறார்‌. 


எசே 38:15. நான்‌ இனிமேல்‌ 
புழஜாதிகள்‌ செய்யும்‌ அவமானத்தை 
உன்னிடத்திலே. 
'கேட்கப்பண்ணுவதூமில்லை, தீ 
ஜனங்களின்‌ நிந்தையை இனிமேல்‌ 
சுமப்பதூமில்லை; த்‌ இனிமேல்‌ 
உன்‌ ஜாதிகனைக்‌. 
சாகக்கொடுப்பதுமில்லையென்று 
கர்த்தராகிய ஆண்டவர்‌ உரைக்கிறார்‌. 
என்று சொல்‌ என்றார்‌. 


ர்‌ இஸ்ரவேல்‌ வம்சத்தாருக்கு 
தம்முடைய கிருபையையும்‌ இரக்கத்தையும்‌ 
மறுபடியுமாய்‌. 'வெளிப்படுத்துகிறார்‌. 
எசேக்கியேல்‌ தீர்க்கதரிசி அவர்களுக்கு 
அன்பான வார்த்தைகளையும்‌, ஆறுதலான 
வர்த்தைகளையும்‌ சொல்லவேண்டும்‌. 
எசேக்கியேல்‌ கர்த்தருடைய செய்தியை 
சொல்லும்போது, “இஸ்ரவேல்‌ மலைகளே, 
கர்த்தருடைய வார்த்தையைக்‌ கேளுங்கள்‌" 
என்று சொல்லவேண்டும்‌ (எசே 36:1/ 
எசேக்கியேல்‌. வாக்கியத்தை 
மறுபடியுமாய்ச்‌ சொல்லுகிறார்‌. “இஸ்ரவேல்‌ 
மலைகளே, நீங்கள்‌ கர்த்தராகிய 
ஆண்டவருடைய வார்த்தையைக்‌ கேளுங்கள்‌ 
(எசே 36:4) 


இஸ்ரவேல்‌ தேசம்‌ இப்போது 
பாழாய்க்கிடக்கிறது. அது வனாந்தரம்போல 
இருக்கிறது. எசேக்கியேல்‌ கர்த்தருடைய 
வார்த்தையை மலைகளுக்கும்‌, 
மேடுகளுக்கும்‌, ஆறுகளுக்கும்‌ 
பள்ளத்தாக்குகளுக்கும்‌ சொல்லுகிறார்‌. 
இஸ்ரவேல்‌ தேசம்‌ பாழாக்கப்பட்ட அவாந்தர 
இடங்களாயிருக்கிறது. யூதாவின்‌ 
பட்டணங்கள்‌ வெறுமையாய்‌ விடப்பட்ட 
பட்டணங்களாயிருக்கிறது. எசேக்கியேல்‌ 
கர்த்தருடைய வார்த்தையை இஸ்ரவேல்‌ 
வம்சத்தாருக்கு சொல்லாமல்‌, மலைகளுக்கும்‌, 
பட்டணங்களுக்கும்‌ சொல்லுகிறார்‌ 
(எசே 36:4). 





எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


எசேக்கியேலிடம்‌, “நீ 

தேசத்தைக்குறித்துத்‌ 
உரைத்து, மலைகளுக்கும்‌, 
மேடுகளுக்கும்‌, ஆறுகளுக்கும்‌, 
பள்ளத்தாக்குகளுக்கும்‌ சொல்லவேண்டியது” 
(எசே 36:6) என்று கட்டளை கொடுக்கிறார்‌. 
எசேக்கியேல்‌ கர்த்தருடைய வார்த்தைக்கு 
கீழ்ப்படிந்து, இஸ்ரவேல்‌ மலைகளுக்கு 
கர்த்தருடைய வார்த்தைகளைச்‌ 
சொல்லுகிறார்‌. 


இஸ்ரவேல்‌ தேசத்திலே இப்போது, 
ஜனங்கள்‌ இல்லை. அங்கு ஒருவரும்‌ 
குடியிருக்கவில்லை. அது. 
வனாந்தரமாயிருக்கிறது. அங்கே ஜனங்கள்‌ 

விட்டாலும்‌, அங்கே 
பள்ளத்தாக்குகளும்‌ 
குல்தேயர்கள்‌ 
சிறைப்பிடித்து 
கொண்டுபோனார்கள்‌. 
தேசத்திலுள்ள 
கொள்ளையடித்து 
தூக்கிக்கொண்டு 
அவர்களால்‌ 


கர்த்தர்‌ 
இஸ்ரவேல்‌. 
தீர்க்கதரிசனம்‌. 


தங்கள்‌ தேசத்திற்கு. 
போய்விட்டார்கள்‌. 
மலைகளையும்‌, 
பள்ளத்தாக்குகளையும்‌ ஒன்றும்‌ செய்ய 
முடியவில்லை. அதைப்‌ பெயர்த்தெடுத்து 
ங்கள்‌ தேசத்திற்கு தூக்கிக்கொண்டு 


கர்த்தருடைய கிருபையும்‌. இரக்கு 
அவலப்‌ ஜனத்திறகு எப்போத உளது 


தம்முடைய 

கரிசனையைக்‌ காண்பிக்கிறார்‌. அவர்களுக்கு 

தம்முடைய ஆறுதலான வார்த்தைகளைச்‌ 

சொல்லுகிறார்‌. கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 

அன்பாயிருப்பதுபோலவே. 

தேசத்தின்மீதும்‌ 

கானான்‌ தேசம்‌ 

கர்த்தருக்கு பிரியமான தேசம்‌. அது 
கர்த்தருடைய பரிசுத்தமான தேசம்‌. 


QOODNENS 
PUBLISHERS 


| இஸ்ரவேல்‌ தேசம்‌ இப்போது பாழாய்க்‌ 

அது வனாந்தரம்போல 

கர்த்தர்‌ 

பாழாய்ப்போமிருக்கிற இஸ்ரவேல்‌ தேசத்தை 

கரிசனையோடு பார்க்கிறார்‌. இஸ்ரவேல்‌ 

வம்சத்தார்‌, அவர்களைச்‌ சுற்றிலும்‌ மீதியான 

பறஜாதிகளுக்கு கொள்ளையும்‌ 
பரியாசமுமாய்ப்‌ போனார்கள்‌ (எசே 36:4). 


இஸ்ரவேல்‌ தேசத்தைச்‌ சுற்றிலுமிருக்கிற 
புறஜாதி தேசத்தார்‌, இஸ்ரவேல்‌ 
வம்சத்தாரைக்‌ கொள்ளையிட்டு, 
தங்களுடைய ஐசுவரியங்களைப்‌ பெருக்கிக்‌ 
கொள்கிறார்கள்‌. இஸ்ரவேல்‌ புத்திரரைக்‌ 
கொள்ளைமிடுவது பாவம்‌ என்னும்‌ 
உணர்வுகூட அவர்களிடத்தில்‌ இல்லை. 
புறஜாதிகள்‌ இஸ்ரவேல்‌ வம்சத்தாரை ஒரு 
பொருட்டாகவே எண்ணவில்லை. 
கல்தேயர்கள்‌ இஸ்ரவேல்‌ ஜனங்களைக்‌ 
கொள்ளையிட்டார்கள்‌. அவர்களைத்‌. 
தொடர்ந்து மற்ற புறஜாதிகளும்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனங்களைக்‌ கொள்ளையிடுகிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ வம்சத்தாரோ  பெலமில்லாமல்‌ 
சோர்ந்துபோமிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ மிகவும்‌ 
தாழ்ந்துபோயிருக்கிறார்கள்‌. அவர்களுடைய 
தாழ்மையைப்பார்த்து அவர்களுக்கு 
உதவிபுரிய ஒருவரும்‌ முன்வரவில்லை. 
ஆனால்‌ அவர்களை பரியாசம்‌ 
பண்ணுவதற்கு ஏராளமானோர்‌ வருகிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌. தேசத்தைச்‌. 
குற்றிலுமிருக்கிற  புறஜாதியார்‌, அந்த 
தேசத்தை தங்களுக்கு சொந்தமாக்கிக்‌ 
கொள்ள ல்‌ ர்‌ 
இஸ்ரவேல்‌ 
பாழாய்க்கிடக்கிறது. வனாந்தரம்போல 
இருக்கிறது. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ எல்லோரும்‌ 
இப்போது பாபிலோன்‌ தேசத்து 
சிறையிருப்பிலிருக்கிறார்கள்‌. இஸ்ரவேலுக்கு 
பகைஞராகமிருக்கிறவர்கள்‌, அவர்களைக்‌ 
குறித்து, “ஆ ஆ, நித்திய மேடுகள்‌ எங்கள்‌ 
வசமாயிற்று (எசே 36:2) என்று 
சொல்லுகிறார்கள்‌. 

இஸ்ரவேலின்‌ பகைஞர்கள்‌ 
ஆணவத்தோடு சொல்லுகிற வார்த்தைகளை 
கர்த்தர்‌ கவனித்துக்‌ கேட்கிறார்‌. அவர்கள்‌ 
இஸ்ரவேலின்‌ அழிவைப்‌ பார்த்து 
சந்தோஷப்படுகிறார்கள்‌ புறஜாதிகள்‌ 
இஸ்ரவேல்‌ வம்சத்தாரைப்‌ பாழாக்குகிறார்கள்‌. 
அவர்களைச்‌: சுற்றிலுமிருந்து 
விழுங்குகிறார்கள்‌. புறஜாதிகள்‌ இஸ்ரவேல்‌ 
தேசத்தை தங்களுக்கு சுதந்தரமாக்கிக்‌ 
கொள்ள ஆசைப்படுகிறார்கள்‌. 





எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


இஸ்ரவேல்‌ வம்சத்தாரால்‌ தங்களுடைய 
சத்துருக்களுக்கு. விரோதமாக எதிர்த்து, 
நின்று யுத்தம்பண்ண முடியவில்லை. 
கர்த்தருடைய ஜனங்கள்‌ பலவீனமடைந்து 
சோர்ந்துபோயிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
வாயடிகளுக்கு பேச்சும்‌, ஜனங்களுக்கு. 
அவதூறுமானவர்களாய்‌. இருக்கிறார்கள்‌ 
(எசே 36:3) இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ 
தங்களைச்‌ சுற்றிலுமிருக்கிற புறஜாதிகளுக்கு 
கொள்ளையும்‌, பரியாசமுமாயிருக்கிறார்கள்‌. 


இஸ்ரவேலை கொள்ளையிட்ட 
ஜனங்களுக்கு விரோதமாக கர்த்தருடைய 
கோபம்‌ எழும்புகிறது. இஸ்ரவேல்‌ தேசம்‌ 
அழிந்துபோனதைப்‌ பார்த்து பரியாசம்‌ 

பண்ணின ஜாதிகளுக்கு விரோதமாக 
கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு வருகிறது. 
இஸ்ரவேல்‌ தேசம்‌ பாழாய்க்கிடப்பதைப்‌ 
பார்த்து, புறஜாதிகள்‌, அவர்களில்‌ விசேஷமாய்‌ 
இதுமேயர்கள்‌, தங்கள்‌ 
பூரணமாய்‌ சந்தோஷப்பட்டார்கள்‌ 
கிடக்கிற இஸ்ரவேல்‌ தேசத்தை அவர்கள்‌ 
கர்வமான மனதோடு,  ஏளனமாய்ப்‌ 
பார்த்தார்கள்‌. 


கானான்‌ தேசம்‌ கர்த்தருடைய தேசம்‌. 
கர்த்தர்‌ கானான்‌ நேசத்தை தம்முடைய 
பிள்ளைகளுக்கு சுதந்தரமாகக்‌ 
கொடுத்திருக்கிறார்‌. ஆனால்‌ 
புறஜாதியாரோ கானான்‌ தேசத்தை 
தங்களுக்கு சுதந்தரமாக்கிக்கொள்ள 
ஆசைப்படுகிறார்கள்‌. அவர்கள்‌ 
கர்த்தருடைய தேசத்தை கொள்ளையிடப்பட்ட 
வெளியாக்கும்படிக்கு தீர்மானம்‌. 
பண்ணுகிறார்கள்‌. அவர்கள்‌ இஸ்ரவேல்‌ 
த்‌ இருதயத்தின்‌ 
மனதோடும்‌ 
நியமித்துக்‌ 


ச; 
சந்தோ்திதோடம்‌. வரவன்‌ 


தங்களுக்கு சுதந்தரமாக 
கொள்கிறார்கள்‌ (எசே 36:5). 
இவர்கள்‌ பிறர்‌ பொருளை இச்சிப்பது 
மாத்திரமல்ல, கர்த்தருடைய பொருளையே 
இச்சிக்கிறார்கள்‌. கர்த்தருக்கு. 
சொந்தமானதை அபகரிக்கப்‌ பார்க்கிறார்கள்‌. 
ஏளனம்‌. 


இஸ்ரவேல்‌. 


முடியவில்லை. 


புறஜாதி தேசத்தாரால்‌ 
தேசத்தை  சுதந்தரிக்க. 
புறஜாதியார்‌ ஆசைப்பட்ட பிரகாரம்‌, 
இஸ்ரவேல்‌. தேசம்‌ அவர்களுக்கு 
சுதந்தரமாகலில்லை. கர்த்தருடைய ஜனத்தை 
கொள்ளையிட முடியாதவர்கள்‌ 
சும்மாயிருக்கமாட்டார்கள்‌. 


அவர்கள்‌ கர்த்தருடைய ஜனத்தைப்பற்றி 
குறை சொல்லுவார்கள்‌. அவர்களை 
ஏளனமாயும்‌ பரியாசமாயும்‌ பேசுவார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனங்களும்‌ புறஜாதிகள்‌ செய்யும்‌ 
அவமானத்தை தங்கள்மேல்‌ சுமக்கிறார்கள்‌. 
(எசே 36:6). 


கர்த்தருடைய ஜனத்திற்கு விரோதமாக 
ஏளனமாய்ப்‌ பேசின  புறஜாதியார்மீது. 
கர்த்தருடைய கோபம்‌ வருகிறது, 
கர்த்தருடைய நாமம்‌ பரிசத்தமுள்ளது. அவர்‌ 
கனமும்‌ மகிமையுமுள்ளவர்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய ஜனத்திற்கு கிருபையாய்‌ 
இரங்குகிறவர்‌. அவர்களைப்‌ பாதுகாக்கிறவர்‌. 
புறஜாதி ஜனங்கள்‌, இஸ்ரவேல்‌ தேசத்தை 
அபகரித்து, தங்களுக்கு. அதை 
சுதந்தரமாக்கிக்கொள்ள விரும்பியபோது, 
கர்த்தருடைய கோபம்‌ அவர்களுக்கு 
விரோதமாக வருகிறது. கர்த்தர்‌ 
அவர்களுக்கு விரோதமாக தம்முடைய 
அக்கினியான எரிச்சலினால்‌ பேசுகிறார்‌. 
கர்த்குடைய கோபமான வார்த்தை 
புறஜாதியார்மீது பொதுவாக வந்தாலும்‌, அது 
ஏதோமியர்மீது விசேஷமாய்‌ வருகிறது. 
இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ புறஜாதிகள்‌ செய்யும்‌ 
அவமானத்தை சுமந்தபடியினால்‌, கர்த்தர்‌ 
தம்முடைய எரிச்சலினாலும்‌, 
உக்கிரத்தினாலும்‌ அவர்களோடு பேசுகிறார்‌ 
(எசே 36:6). 


இதுவரையிலும்‌ இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ 
புறஜாதிகள்‌ தங்களுக்கு செய்த 
அவமானத்தை சுமந்தார்கள்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய கரத்தை. புறஜாதிகளுக்கு 
விரோதமாக உயர்த்துவார்‌. இனிமேல்‌ 
இஸ்ரவேல்‌ வம்சத்தாரைச்‌ சுற்றிலுமிருக்கிற 
புறஜாதிகள்‌ தங்களுடைய அவமானத்தை 
சுமப்பார்கள்‌ (எசே 36:7). 





எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


கர்த்தர்‌ தம்முடைய இஸ்ரவேலுக்கு 
ஆசீர்வாதமான வாக்குத்தத்தங்களைச்‌ 
சொல்லுகிறார்‌. கர்த்தருடைய ஜனம்‌. 
பாபிலோன்‌ தேசத்து சிறையிருப்பிலிருந்தாலும்‌, 
கர்த்தர்‌ அவர்கள்மீது 
கண்ணோக்கமாயிருக்கிறார்‌ 
உங்கள்‌  பட்சத்திலிருந்து, 
கண்ணோக்குவேன்‌; நீங்கள்‌ 
பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள்‌" 
(எசே 369) என்று கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
வம்சத்தாருக்கு தம்முடைய ஆரிய்ாதர்னை 
வாக்குத்தத்தத்தின்‌ செய்தியைச்‌ 
சொல்லுகிறார்‌. 


எசேக்கியேல்‌ தீர்க்கதரிசி இஸ்ரவேல்‌ 
மலைகளுக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை 
சொல்லவேண்டும்‌. இஸ்ரவேல்‌ தேசமோ 
இப்போது பாழாக்கப்பப்ட  அவாந்தர 
இடங்களாகவும்‌, வெறுமையாய்‌ விடப்பட்ட 
பட்டணங்களாகவும்‌ இருக்கிறது. ஆனாலும்‌ 
கர்த்தர்‌. அவர்கள்‌. பட்சத்திலிருக்கிறார்‌ 
அவர்களைக்‌ கண்ணோக்குகிறார்‌ 


)ரவேல்‌ வம்சத்தாரே கானா, 
சொற்திளி்கல்‌ (த்தம்‌. இங்க்‌ 
பத்திரருக்கு கானான்‌ தேசத்தைச்‌ 
சுதந்தரமாகக்‌ கொடுத்திருக்கிறார்‌. 
கர்த்தருடைய ஜனங்களே இஸ்ரவேலின்‌ 
காணியாட்சிக்கு சொந்தமானவர்கள்‌. 
இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ இப்போது அந்நிய 
தேசத்து சிறையிருப்பிலிருந்தாலும்‌, அவர்கள்‌ 
தங்களுக்கு சொந்தமான கானான்‌ 
தேசத்திற்கு மறுபடியுமாய்‌ திரும்பி 

ர்கள்‌. “என்‌ ஜனமாகிய இஸ்ரவேல்‌, 
சமீபமாய்‌ 


கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
“இஸ்ரவேல்‌ மலைகளே, நீங்கள்‌ 
உங்கள்‌ கொப்புகளை விட்டு, என்‌ ஜனமாகிய 


கனிகளைக்‌ 
சமீபமாய்‌ 


தேசத்திற்கு திரும்பி வருவார்கள்‌. 


நீ அழாதபடிக்கு உன்‌ சத்தத்தை 
அடக்கி, நீ கண்ணீர்‌ விடாதபடிக்கு உன்‌ 
கண்களைக்‌ காத்துக்கொள்‌ என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌: உன்‌ கிரியைக்குப்‌ 
பலனுண்டென்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌; 
அவர்கள்‌ சத்துருவின்‌ தேசத்திலிருந்து 
திரும்பிவருவார்கள்‌. உன்‌ முடிவைப்பற்றி 
உணக்கு நம்பிக்கையுண்டு: உன்‌ பிள்ளைகள்‌ 
தங்கள்‌ தேசத்துக்குத்‌ திரும்பிவருவார்கள்‌ 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌" (எரே 31.1677). 


ஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ 
தோத்திற்த திரி அகம்‌ 
நெருங்கிவிட்டது. அந்தக்‌ 


சமீபமாயிருக்கிறது. 


தங்கள்‌ 
காலம்‌ 
காலமும்‌ 
அவர்களும்‌ 


இஸ்ரவேலுக்கு சமீபமாய்‌ வந்துவிட்டார்கள்‌. 
இப்போது 
அது அவாந்தர 
இனிமேல்‌ 


இஸ்ரவேலின்‌ மலைகள்‌ 
பாழாக்கப்பட்டிருக்கிறது. 
இடங்களாயிருக்கிறது. 


" (எசே 3612) என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ 
தங்கள்‌ தேசத்தின்மீது, யாத்திரிகர்களைப்‌ 
போல நடந்துபோகமாட்டார்கள்‌. அவர்கள்‌ 
கானான்‌ தேசத்திற்கு சொந்தக்காரர்கள்‌. 
அவர்கள்‌ இஸ்ரவேல்‌ தேசத்தை 
கையாளுவார்கள்‌. 


ரவேல்‌ 

செய்க்‌ 
அடையாளமாயிருக்கிறது. 
பிள்ளைகள்‌ எல்லோருமே 
சொந்தக்காரர்கள்‌. 
பரிசுத்தவான்கள்‌ 
சந்தோஷமாய்ப்‌ 


கர்த்தர்‌ 
தேசத்தைப்பற்றிச்‌ 
பரமகானானுக்கு 
கர்த்தருடைய 
பரமகானானுக்கு 
கர்த்தருடைய 
பரமகானானுக்குள்‌. 
பிரவேசிப்பார்கள்‌. 





எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


es தோய்‌! இபோது 
பாழாக்கப்பட்ட அவாந்தர 
இடங்களாயிருக்கிறது. அது வெறுமையாய்‌. 
விடப்பட்ட பட்டணங்களாயிருக்கிறது. 
விளைச்சல்‌ நிலங்களெல்லாம்‌. 
விதைப்பாடில்லாமல்‌ தரிசாய்க்‌ கிடக்கிறது. 
இது இஸ்ரவேல்‌ தேசத்திற்கு. ஓய்வு 
வருஷமாகும்‌. இஸ்ரவேல்‌ தேசம்‌ ப்பம்‌ 
ஒய்ந்திருந்தது. 
வருஷகாலம்‌ முடிவு பெற்றது. 
இஸ்ரவேல்‌ தேசத்திலுள்ள 
நிலங்களெல்லாம்‌ பண்படுத்தப்பட்டு 


விதைக்கப்படும்‌. இஸ்ரவேல்‌ மலைகள்‌, 


கர்த்தருடைய 


ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு 
கனிகளைக்‌ கொடுக்கும்‌. 
, விளைநிலத்திலிருந்து நல்ல 


ர எவை வம்சத்தார்‌ தங்கள்‌ 
தேசத்தில்‌ வந்து குடியேறுவார்கள்‌. கர்த்தர்‌ 
இஸ்ரவேல்‌ வம்சமாகிய மனுஷர்‌ யாவரையும்‌ 
ர்த்திக்கப்பன்‌ இஸ்ரவேலின்‌ 

குடியேற்றப்படும்‌. 
அவாந்தரமான கட்டப்படும்‌ 
(எசே 3610). 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ தேசத்தின்மேல்‌ 
மனுஷரையும்‌ மிருகஜீவன்களையும்‌ பெருகிப்‌ 
பலுகும்படி 'வர்த்திக்கப்பண்ணுவார்‌: 
பூர்வநாட்களில்‌ அவர்கள்‌ இருந்த 
நிலைமையில்‌. கர்த்தர்‌ அவர்களை 
ஸ்தாபிப்பார்‌. அவர்களுடைய முந்தின 
சீரைப்பார்க்கிலும்‌ அவர்களுக்கு நற்சீர்‌ 
உண்டாகச்‌ செய்வார்‌; அதினால்‌ அவர்கள்‌, 
இஸ்ரவேலின்‌ பரிசுத்தரை கர்த்தர்‌ என்று 
அறிந்துகொள்வார்கள்‌ (எசே 36:11). 

கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ வம்சத்தாருக்கு, 
பூர்வகாலங்களில்‌ ஏராளமான நன்மைகளைச்‌ 
செய்திருக்கிறார்‌. கர்த்தர்‌ அவர்களுக்கு 
இப்போது செய்கிற நன்மைகள்‌, 
பூர்வகாலத்து நன்மைகளைவிட 
பெரிதாயிருக்கும்‌. கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
வீட்டார்‌ எல்லோரையும்‌ கானான்‌ தேசத்திற்கு 
மறுபடியும்‌ அழைத்து வருவார்‌. 


கர்த்தர்‌ 
மனுஷர்‌ 
இஸ்ரவேல்‌ தேசத்திற்கு 
ஏவவார்‌" என்பது 
கர்த்தர்‌ அவர்களுடைய 
ஆ ர்‌. அவர்கள்‌ தங்கள்‌ 
தேசத்திற்கு திரும்பி வருவார்கள்‌. 
இந்தப்‌ பூமியில்‌ கர்த்‌ 
ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறார்‌. 
ராஜ்யம்‌ வளரும்‌ ராஜ்யம்‌. 
கர்த்தருடைய சபையும்‌ 
'சபையாகமிருக்கிறது. கர்த்தருடைய 
சிறிதுகாலம்‌ குறைவுபட்டி ருக்கலாம்‌. 
வளர்ச்சி குறைவாகயிருக்கலாம்‌. 
வளர்ச்சிக்கு 
சபைக்கு 
வந்தாலும்‌, 


உண்டுபண்ணினார்கள்‌. 

தேசத்தில்‌. கல்தேயர்கள்‌ 
பட்டயத்தோடு வந்தார்கள்‌. 
யூதாதேசத்திலும்‌, எருசலேமிலும்‌ 
கண்களில்‌ தென்பட்டவர்களையெல்லாம்‌ 
பட்டயங்களினால்‌ வெட்டினார்கள்‌ 
பட்டயத்திற்கு தப்பினவர்கள்‌ பஞ்சத்தாலும்‌, 
கொள்ளைநோயாலும்‌  செத்துப்போனார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ தேசம்‌ தன்னுடைய ஜனங்களை 
மொத்தமாய்‌ சாகக்கொடுத்தது. 





எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


தேசத்திற்கு 
இதுவரையிலும்‌ இருந்த பிரச்சனைகள்‌ 
முடிவுக்கு வந்துவிட்டது. இப்போது கர்த்தர்‌ 
அவர்கள்‌ பட்சத்திலிருக்கிறார்‌. அவர்களை 
தம்முடைய கிருபையினால்‌ கண்ணோக்கிப்‌ 
பார்க்கிறார்‌. கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ தேசத்தின்‌ 
மனுஷரையும்‌ மிருகஜீவன்களையும்‌ பெருகிப்‌ 
பலுகும்படி வர்த்திக்கப்பண்ணுகிறார்‌. 
இஸ்ரவேல்‌ தேசம்‌ கர்த்தருடைய ஜனத்திற்கு 
சுதந்தரமாயிருக்கும்‌ இனிமேல்‌ இஸ்ரவேல்‌ 
வம்சத்தார்‌, தங்களுடைய ஜனத்தை: 
சாகக்கொடுக்கமாட்டார்கள்‌ (எசே 362) 
சத்துருக்கள்‌ இனிமேல்‌ இஸ்ரவேல்‌ மனுஷரை 
பட்சிக்கமாட்டார்கள்‌ இஸ்ரவேல்‌ தேசம்‌ 
தன்னுடைய மனுஷரை  ஏராளமாய்ப்‌ 
பட்சித்துப்போட்டது. அது இனிமேல்‌ மனுஷரை 
பட்சிப்பதுமில்லை, ஜனங்களை 


தன்‌ 
சாகக்கொடுப்பதுமில்லை (எசே 36:14 


ஸ்ரவேல்‌ த்தில்‌ 
சதாம்‌ நம்பிக்க 
கானான்‌ தேசத்திலுள்ள. பட்டணங்களை 
திரும்பவும்‌ கட்டுகிறா அந்தப்‌ 
பட்டணங்களில்‌ யூதர்கள்‌ ஒடி கதகள்‌ 
அவாந்தரமான ஸ்தலங்களெல்லாம்‌. 
கட்டப்படுகிறது. 


மறுபடியும்‌ 
கர்த்தர்‌ 


கர்த்தர்‌ இதுவரையிலும்‌ இஸ்ரவேல்‌. 
வம்சத்தார்மீது கோபமாமிருந்தார்‌. தம்முடைய 
நீதியான நியாயத்தீர்ப்பை அவர்களுக்கு 
கொடுத்தார்‌ இதனால்‌ அவர்களுக்கு 
வேதனைகளும்‌, துன்பங்களும்‌ உண்டாயிற்று. 
இஸ்ரவேல்‌ வம்சத்தாரில்‌ அநேகர்‌ 
செத்துப்போனார்கள்‌. கர்த்தரோ இப்போது 
மறுபடியும்‌ இஸ்ரவேல்‌ வம்சத்தாருடைய 
பட்சத்திலிருக்கிறார்‌. அவர்களை தம்முடைய 
கிருபையினாலும்‌, இரக்கத்தினாலும்‌ 
கண்ணோக்குகிறார்‌. 


"நான்‌ இனிமேல்‌ புறலூஜிகள்‌ செய்யம்‌ 
அவமானத்தை 'னிடத்திலே. 
கேட்கப்பண்ணுவதுமில்லை, நீ ங்களின்‌ 
நிந்தையை இனிமேல்‌ சுமப்பதுமில்லை: நீ 
இனிமேல்‌. உன்‌ ஜாதிகளைச்‌ 
சாகக்கொடுப்பதுமில்லை" (எசே 36:15) என்று 
கர்த்தராகிய ஆண்டவர்‌ உரைக்கிறார்‌. 


இஸ்ரவேல்‌ வம்சத்தாரின்‌ பாவங்களே 
அவர்களுடைய நிந்தைகளுக்கும்‌, 
அவமானங்களுக்கும்‌ அடிப்படை காரணம்‌. 
இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ தங்கள்‌ 
பாவங்களுக்கு மனந்திரும்புகிறார்கள்‌. கர்த்தர்‌ 
அவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறார்‌ 
ர்த்தர்‌ வம்சத்தாரை 
அவர்களுடைய 
இருதயங்களை புதுப்பிக்கிறார்‌. 


கானான்‌ தேசத்திலே யூதர்களுடைய 
பாவங்களெல்லாம்‌ நீங்கிப்போகிறது. இதன்‌ 
நிமித்தமாய்‌ இப்போது இஸ்ரவேல்‌ தேசத்திற்கு 
சமாதானமும்‌, ஆறுதலும்‌, ஆசீர்வாதமும்‌ 
உண்டாயிற்று. கர்த்தர்‌ இனிமேல்‌ 
தம்முடைய இஸ்ரவேல்மீது கோபமாயிருக்க 
மாட்டார்‌. புறஜாதிகள்‌ செய்யும்‌. 
அவமானத்தை கர்த்தர்‌ இனிமேல்‌ 
அவர்களிடத்தில்‌ கேட்கப்பண்ணாவுமாட்டார்‌. 
இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ கர்த்தருக்கு பிரியமான 
ஜனமாயும்‌, பிரயோஜனமான ஜனமாயும்‌ 
இருப்பார்கள்‌. அவர்கள்‌ கர்த்தருக்கு 
பரிசுத்தமாய்‌ ஜீவிப்பார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ 
எசே: 36:16-24 


எசே 36:16. பின்னும்‌ கர்த்தருடைய 
வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர்‌ 


எசே. 36:17. மனுபுத்திரனே, இஸ்ரவேல்‌ 
வம்சத்தார்‌ தங்கள்‌ ச௬ுயதேசத்திலே 
தங்கள்‌ 
தங்கள்‌. 


தீட்டுப்படுத்தினார்கன்‌; அவர்களுடைய 
நடக்கை என்‌ முகத்துக்கு முன்பாக. 
தூரஸ்திரீயின்‌: 'தீட்டைப்யோல்‌ 
இருத்தது. 


எசே: 36:18. ஆகையினால்‌ தேசத்திலே 
அவர்கள்‌. சிந்தின 
இரத்தத்தினிமித்தமும்‌, அதை அவர்கள்‌: 
தங்கண்‌ நரகலான விக்கிரகங்களால்‌ 
தீட்டுப்படுத்தின தினிமித்தமும்‌ நான்‌ 
என்‌ உக்கிரத்தை அவர்கன்மேல்‌ ஊற்றி, 





எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


எசே 86:19. அவர்களைப்‌ 
புறஜாதிகளுக்குன்னே சிதறடித்தேன்‌; 
தேசங்களில்‌ தூற்றிப்போடயப்‌. 
பட்டார்கள்‌; அவர்களுடைய 
'நடக்கையின்‌ படியேயும்‌ அவர்களுடைய 
கிரியைகளின்படியேயும்‌ அவர்களை 
தியாயத்தீர்த்தேன்‌. 


எசே அவர்கள்‌. 
னர்கள்‌! போனபோது அத்த 
ஜனங்கள்‌ 'இவர்களைக்குதித்தூ: 
இவர்கள்‌ கர்த்தருடைய ஜனங்கள்‌, 
அவருடைய தேசத்திலிருந்து 
வந்தார்கள்‌ என்று சொன்னதினால்‌, 
இவர்கள்‌ என்‌ பரிசுத்த 
"நாமத்தைப்‌ 
பரிசுத்தக்குலைச்சலாக்கினார்கள்‌. 


எசே 36:21. ஆனாலும்‌ இஸ்ரவேல்‌: 
வம்சத்தார்‌ தாங்கள்வந்து சேர்ந்த 
புறஜாதிகளிடத்திலே 
பரிசுத்தக்குலைச்சலாக்கின. 

பரிசுத்த காமத்தின்‌ ததக 


இரங்குகிறேன்‌. 


எசே 36:22. ஆதலால்‌, நீ இஸ்ரவேல்‌: 
வம்சத்தாரை நோக்கி: கர்த்தராகிய 
ஆண்டவர்‌ உரைக்கிறது 
என்னவென்றால்‌, இஸ்ரவேல்‌ 
வம்சுத்தாரே, உங்கள்‌ நிமித்தம்‌ 
அல்ல, நீங்கள்‌ வந்து சேர்த்த 
புறஜாதிகவிடத்தில்‌ 
பரிசுத்தக்குலைக்‌சலாக்கின 
பரிசுத்த நாமத்தினிமித்தமே 
இப்படிச்‌ செய்கிறேன்‌. 


எசே 86:28. புறஜாதிகளின்‌ நடுவே 
நீங்கள்‌ பரிசத்தக்குலைச்‌சலாக்கினதும்‌ 
அவர்களுக்குள்‌ உங்களால்‌. 
பரிசுத்தக்குலைச்சலாக்கப்பட்டதுமான 
என்‌ மகத்தான நாமத்தை நான்‌ 
பரிசுத்தம்‌ பண்ணுவேன்‌; அப்பொழுது 
புறஜாதிகன்‌ தங்கள்‌ கண்களுக்கு. 
முன்பாக நான்‌ உங்களுக்குள்‌ 
ஙரிசுத்தம்பண்ணப்படுகையில்‌, தாண்‌. 
கர்த்தர்‌ என்பதை அழித்து 
கொள்வார்கள்‌ என்று கர்த்தராகிய 
ஆண்டவர்‌ சொல்லுகிறார்‌. 


என்‌ 
நான்‌ 


QOODNENS 
PUBLISHERS 


எசே 36:24. நான்‌ உங்களைப்‌ 
புறஜாதிகளிடத்திலிருத்து அழைத்து, 
உங்களைச்‌ சகல்‌ தேசங்களிலுமிருத்து 
சேர்த்து, உங்கள்‌ ச௬ுயதேசத்திற்கு 
உங்களைக்‌ கொண்டுவருவேன்‌. 


இஸ்ரவேல்‌ வம்சத்தாருடைய 
பாவங்களினிமித்தமாகவும்‌, அவர்கள்‌ 
அனுபவிக்கிற துன்பங்களினிமித்தமாகவும்‌, 
கர்த்தருடைய நாமம்‌ தூஹிக்கப்படுகிறது. 
இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ தங்கள்‌ சுயதேசத்தில்‌ 
குடிமிருக்கையில்‌, கர்த்தருக்கு விரோதமாகப்‌ 
பாவம்‌ செய்தார்கள்‌. தங்கள்‌ 
'நடக்கையினாலும்‌,. கிரியைகளினாலும்‌ 
இஸ்ரவேல்‌ தேசத்தை தீட்டுப்படுத்தினார்கள்‌. 

இஸ்ரவேல்‌ தேசம்‌ 
பரிசுத்தமான தேசம்‌. கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
தேசத்தை தம்முடைய ஜனத்திற்கு 
சுதந்தரமாகக்‌ கொடுத்திருக்கிறார்‌. அவர்‌ 
தம்முடைய கானான்‌ தேசத்திற்கு 
பட்சத்திலிருக்கிறார்‌. அவர்‌ கானான்‌ 
தேசத்தின்மீது கண்ணோக்கமாயிருக்கிறார்‌. 
ஆனால்‌ இஸ்ரவேல்‌ வம்சத்தாரோ தங்கள்‌ 
நடக்கையினாலும்‌, தங்கள்‌ கிரியைகளினாலும்‌ 
கானான்‌ தேசத்தை தீட்டுப்படுத்துகிறார்கள்‌. 
எது  அகத்தமாயிருக்கிறதோ, அது 
ஒருபோதும்‌. பிரயோஜனப்படாது. 
தீட்டாமிருப்பதை நன்மையான காரியத்திற்கு 
பயன்படுத்த முடியாது. 


கர்த்தருக்கு 


கிருபையினால்‌ 
நமக்கு வரங்களைக்‌. கொடுக்கிறார்‌. 
கர்த்தருடைய  கிருபைகளை நாம்‌ 
தீட்டுப்படுத்தினாலோ, அல்லது தப்பிதமான 
காரியங்களுக்கு பயன்படுத்தினாலோ, அந்த 
வரங்களினால்‌ ஒரு பிரயோஜனமும்‌ 
உண்டாகாது. கர்த்தர்‌ நமக்கு கொடுக்கும்‌ 
ஆசீர்வாதங்களை பயபக்தியோடும்‌, 
பரிசுத்தத்தோடும்‌. பயன்படுத்தவேண்டும்‌. 
கர்த்தர்‌ நமக்கு கிருபையாகக்‌ 
கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை 
தப்பிதமாகப்‌ பயன்படுத்தினால்‌, அதனால்‌ 
ஒரு நன்மையும்‌ உண்டாகாது. 


கர்த்தர்‌ தம்முடைய 





எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை நாம்‌ 
தீட்டுப்படுத்தப்போது. நம்முடைய 
மனச்சாட்சியும்‌ சுத்தமாயிராது. நம்முடைய 
பாவங்களினாலும்‌, அகத்தங்களினாலும்‌ 
மனச்சாட்சியில்‌ குற்றவுணர்வு உண்டாகும்‌. 
நம்முடைய மனச்சாட்சி தீட்டுப்படும்‌. 
நம்முடை இருதயத்தில்‌ சமாதானமோ 
ஆறுதலோ இருக்காது. 


இஸ்ரவேல்‌ _ வம்சத்தார்‌ 
சுயதேசத்திலிருந்தபோது. 
பாவங்களினால்‌,  இஸ்ர 
தீட்டுப்படுத்தினார்கள்‌. 


நடக்கை என்‌ 
(எசே 


வம்சத்தார்‌ கானான்‌ 
குற்றமில்லாதவர்களின்‌ 

சிந்தினார்கள்‌. அவர்கள்‌ 
விக்கிரகங்களை ஆராதித்தார்கள்‌. தங்கள்‌ 
நரகலான லிக்கிரகங்களினால்‌ அவர்கள்‌ 
கானான்‌ தேசத்தை தீ்ுப்படுத்தினார்கள்‌ 
அவர்களுடைய வங்களினிமித்தமாய்‌ 
கர்த்தருடைய கோபம்‌ பச்சமுத்து. 
கர்த்தர்‌ தம்முடைய உக்கிரத்தை 
அவர்கள்மேல்‌ ஊற்றினார்‌. அவர்களை 
புறஜாதிகளுக்குள்ளே சிதறடித்தார்‌. அவர்கள்‌ 
தேசங்களில்‌ தூற்றிப்போடப்பட்டார்கள்‌. 
கர்த்தர்‌ அவர்களுடைய நடக்கையின்படியேயும்‌ 
அவர்களுடைய கிரியைகளின்படியேயும்‌ 
அவர்களை நியாயந்தீர்த்தார்‌ (எசே 369819). 


இஸ்ரவேல்‌: னங்கள்‌ 
தேசத்தை தீட்டுப்படுத்தினார்கள்‌. 


கானான்‌ 
கர்த்தர்‌ 


அடி 
கர்த்தருடைய ஜனங்கள்‌ புறஜாதிகளிடத்தில்‌ 


போனபோது, கர்த்தருடைய நாமம்‌ 
அவருடைய ஜனங்களால்‌ மகிமைப்படவில்லை. 
அதற்கு பதிலாக இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 
கர்த்தருடைய நாமத்தை பரிசுத்த 
குலைச்சலாக்கினார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ 
புறஜாதிகளிடத்தில்‌ போனபோது, அவர்கள்‌ 
இந்த ஜனங்களைக்‌ குறித்து, “இவர்கள்‌ 
கர்த்தருடைய ஜனங்க 


அவருடைய 
தேசத்திலிருந்து வந்தார்கள்‌” (எசே 36:20) 


என்று சொன்னார்கள்‌. இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ 
தங்கள்‌ சுயதேசத்திலே கர்த்தருடைய 
நாமத்தை பரிசுத்தகுலைச்சலாக்கினதுபோல, 
புறஜாதி தேசத்திலும்‌, கர்த்தருடைய நாமத்தை 
பரிசுத்தகுலைச்சலாக்கினார்கள்‌. அவர்கள்‌ 
தங்களுடைய நடக்கையினாலும்‌, தங்கள்‌ 
கிரியைகளினாலும்‌ தங்களையும்‌ 
அசுத்தப்படுத்தினார்கள்‌. கர்த்தருடைய 
நாமத்தையும்‌ பரிசுத்த குலைச்சலாக்கினார்கள்‌. 


சத்துருவாகமிருக்கிறவர்கள்‌, 
நாமத்தை நிந்திப்பதற்கும்‌, 


சமயம்‌ 
இஸ்ரவேல்‌ 
ஜனங்கள்‌ அந்நிய தேசத்திலே 
அடிமைப்டட்டிருக்கும்போது, புறஜாதி ஜனங்கள்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரரையும்‌, அவர்களுடைய 

ஏளனமாய்ப்‌ பேசுகிறார்கள்‌. 


தூ 
பார்த்துக்கொண்டிருப்பார்கள்‌. 


பறஜாதியார்‌ கர்த்தருக்கு 
தூஷணவார்த்தைகளைச்‌ சொல்லுகிறார்கள்‌. 


கர்த்தருடைய நாமத்தை 
குலைச்சலாக்கினாலும்‌, 
கர்த்தருடைய நாமம்‌ எப்போதுமே 
பரிசுத்தமாகவே இருக்கிறது. கர்த்தருடைய 
பரிசுத்தம்‌ மனுஷருடைய வார்த்தையினால்‌ 
குறைந்துபோ வதுமில்லை. குலைந்து 
போவதுமில்லை. கர்த்தர்‌ தம்முடைய 
நாமத்தைப்‌ பார்க்கும்போது, அதைப்‌ பரிசுத்த 
நாமமாகவே பார்க்கிறார்‌. புறஜாதியார்கள்‌ 
தம்முடைய நாமத்தை பரிசுத்த 
குலைச்சலாக்கினதினால்‌, தம்முடைய நாமம்‌ 
பரிசுத்த குலைச்சலாகிலிட்டதோ 
என்னும்‌ சந்தேகம்‌ கர்த்தருக்கு ஒருபோதும்‌ 
வருவதில்லை. 


புறஜாதிகள்‌ 
பரிசுத்த 


கர்த்தர்‌ தம்முடைய பரிசுத்த நாமத்தில்‌ 
உறுதியாயிருக்கிறார்‌. தம்முடைய பரிசுத்த 
நாமத்தினிமித்தமாகவே, கர்த்தர்‌ தம்முடைய 
ஜனத்திற்கு நன்மை செய்கிறார்‌. 
அவர்களுக்கு இரக்கம்‌ காண்பிக்கிறார்‌. 


பறஜாதியார்‌ கர்த்தருடைய நாமத்தை 
பரிசுத்த குலைச்சலாக்கினார்கள்‌. “ஆனாலும்‌ 
இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ தாங்கள்வந்து சேர்ந்த 
புறஜாதிகளிடத்திலே. பரிசுத்தக்‌ 
குலைச்சலாக்கின பரிசுத்த 
நாமத்தினிமித்தமாகவே இரங்குகிறேன்‌"' 
(எசே 36:21) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


என்‌ 





எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


கர்த்தர்‌ இல்ரல வம்சத்தாருக்காக 
இரங்குகிறார்‌. இஸ்ரவேல்‌: 
வ்சத்தாரினியித்தம்‌ இரங்காமல்‌ தம்முடைய 
பரிசுத்த நாமத்தினிமித்தமே அவர்களுக்கு 
இரங்குகிறார்‌ 

இஸ்ரவேல்‌ வம்சத்தாரே, 
உங்கள்நிமித்தம்‌ அல்ல, நீங்கள்‌ வந்து சேர்ந்த 
புறஜாதிகளிடத்தில்‌ பரிசுத்தக்குலைச்சலாக்கின 
என்‌ பரிசுத்த நாமத்தினிமித்தமே நான்‌ 
இப்படிச்‌ செய்கிறேன்‌" (எசே 36:22) என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 

இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ கர்த்தருடைய 
நாமத்தை புறஜாதிகளின்‌ நடுவே பரிசுத்த 
குலைச்சலாக்கினார்கள்‌. கர்த்தருடைய நாமம்‌ 
மகத்தானது. அவர்‌  மகத்துவமுள்ளவர்‌ 
இஸ்ரவேல்‌ வம்சத்தாரும்‌, புறஜாதியாரும்‌ 
கர்த்தருடைய நாமத்தை பரிசுத்த 
குலைச்சலாக்கினாலும்‌, கர்த்தரோ 
தம்முடைய மகத்தான நாமத்தை பரிசுத்தம்‌ 
பண்ணுகிறார்‌. 


இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌, 


கர்த்தருடைய 
பரிசுத்தமான நாமத்தை, புறஜாதிகளுக்குள்‌ 
பரிசுத்த குலைச்சலாக்கினார்கள்‌. கர்த்தரோ 
தம்முடைய பரிசுத்தமான நாமத்தை, 
தம்முடைய ஜனங்களுக்குள்‌ பரிசுத்தம்‌. 
பண்ணுகிறார்‌ 


கர்த்தர்‌ தம்முடைய மகத்தான 
நாமத்தை பரிசத்தப்பண்‌ ணுவதை, புறஜாதிகள்‌ 

ல்லோரும்‌ தங்கள்‌ கண்களால்‌. 
காண்பார்கள்‌. புறஜாதிகள்‌ ஏற்கெனவே 
கர்த்தருடைய நாமத்தை பரிசுத்த. 
குலைச்சலாக்கினார்கள்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
நாமத்தை பரிசுத்தம்‌ பண்ணுவதை 
புறஜாதியார்‌ தங்கள்‌ கண்களால்‌ பார்த்து, 
இஸ்ரவேலின்‌ பரிசுத்தரே, கர்த்தராகிய 
ஆண்டவர்‌ என்பதை அறிந்துகொள்வார்கள்‌ 
(எசே 36:23) 


தம்முடைய பரிசுத்த 
நாமத்தினிமித்தமே தம்முடைய நாமத்தை 
பரிசுத்தப்படுத்துகிறார்‌. அவர்‌ இஸ்ரவேல்‌ 
வம்சத்தாரின்‌ நிமித்தமாக தம்முடைய 
நாமத்தை பரிசுத்தம்பண்ணவில்லை. அல்லது. 
புறஜாதிகளினிமித்தமாக தம்முடைய 
நாமத்தை பரிசுத்தம்பண்ணவில்லை. கர்த்தர்‌ 
தம்முடைய பரிசுத்த நாமத்தினிமித்தமே, 


கர்த்தர்‌ 


பரிசுத்தம்‌ 
நாமத்தை 
இஸ்ரவேல்‌ 


தம்முடைய நாமத்தை 
பண்ணுகிறார்‌. கர்த்தருடைய 
பரிசுத்தம்பண்ணுவதற்கு 
வம்சத்தார்‌ அபாத்திரராயும்‌, 
தகுதியற்றவர்களாயும்‌ இருக்கிறார்கள்‌. 
கர்த்தருடைய நாமம்‌ பரிசுத்தமானது. அது 
மகத்தான நாமம்‌. கர்த்தருடைய நாமம்‌ 
நித்திய பரிசுத்தமுள்ளது. 


இஸ்ரவேல்‌ ஆசீர்வதிக்கப்படும்‌ 
எசே: 36:25-88 


எசே 36:25. அப்பொழுது நான்‌ உங்கள்‌ 
மேல்‌ சுத்தமான ஜலம்‌ தெனிப்பேன்‌; 
நான்‌ உங்களுடைய எல்லா 
அசுத்தங்களையும்‌ உங்களுடைய 
எல்லா நரகலான விக்கிரகங்கனையும்‌ 
நீக்கி உங்களைச்‌ சுத்தமாக்குவேன்‌, 
நீங்கள்‌ ௬த்தமாவீர்கன்‌.. 


எசே 36:28. உங்களுக்கு நவமான 
இருதயத்தைக்‌ கொடுத்து, உங்கள்‌. 
உன்னத்திலே புதிதான ஆவியைக்‌ 
கட்டளையிட்டு, கல்லான இருதயத்தை. 
உங்கள்‌ மாம்சத்திலிருந்து எடுத்து 
போட்டு, சதையான இருதயத்தை. 
உங்களுக்குக்‌ கொடுப்பேன்‌. 


எசே: 36:27. உங்கள்‌ உன்னத்திலே என்‌ 
ஆவியை வைத்து, உங்களை என்‌: 
கட்டனைகளில்‌ நடக்கவும்‌ என்‌ 
நியாயங்கனைக்‌ கைக்கொன்னவும்‌ 
அவைகளின்படி செய்யவும்‌ 
பண்ணுவேன்‌. 


எசே 38:28. உங்கள்‌ பிதாக்களுக்கு 
நான்‌ கொடுத்த தேசத்திலே நீங்கள்‌. 
குடியிருப்பீர்கன்‌; 

ப்பீர்கன்‌, 
தேவனாயிருத்து, 


எசே. 36:29. 
அசுத்தங்களையெல்லாம்‌. 

உங்களை இரட்சித்து, உங்கள்மேல்‌ 
பஞ்சத்தைக்‌. கட்டனையிடாமல்‌, 
கோதுமையை வரவழைத்து, அதைப்‌ 
பெருகப்பண்ணி, 





f= FTN 
TT 


மோசேயின்‌ 
ஜெபம்‌ 
யாத்‌ 8280-35 


யாத்‌ 9280. மறுநானிலே மோசே 
ஜனங்களை நோக்கி: நீங்கள்‌. மகா 
பெரிய பாவஞ்செய்தீர்கள்‌;. 
உங்களுக்காகப்‌ பாவதிவிர்த்தி. 
செய்யக்‌ கூடுமோ என்று அறிய 
இப்பொழுது நான்‌ கர்த்தரிடத்திற்கு 
ஏறிப்‌ போகிறேன்‌ என்‌ நான்‌. 


யாத்‌ 9231. அப்படியே மோசே. 
கர்த்தரிடத்திற்குத்‌ திரும்பிப்போய்‌ஃ 
ஐயோ, இத்த ஜனங்கள்‌ பொன்னினால்‌ 
தங்களுக்குத்‌ 

உண்டாக்கி, மகா 
செய்திருக்கிறார்கள்‌. 


யாத்‌ 92:82. ஆகிலும்‌, தேவரீர்‌ அவர்கள்‌ 
பாவத்தை மன்னித்தருளூவீரானால்‌ 
மன்னித்தருளும்‌; இல்லாவிட்டால்‌ தீர்‌ 
எழுதின உம்முடைய புஸ்தகத்திலிருந்து 
என்‌ பேரைக்‌ கிறுக்கிப்போடும்‌. 
என்றான்‌. 


யாத்‌ 3288. அப்பொழுது கர்த்தர்‌ 
மோசேயை நோக்கி: எனக்கு. 
விரோதமாய்ப்‌ பாவம்‌ செய்தவன்‌ 
எவனோ, அவன்‌ பேரை என்‌ 
புஸ்தகத்திலிருந்து 
கிறுக்கிப்போடுவேன்‌. 


யாத்‌ 82:84. இப்பொழுது நீ போய்‌, 
நான்‌ உனக்குச்‌ சொன்ன இடத்துக்கு 
ஜனங்களை அழைத்துக்‌ கொண்டுபோ; 
என்‌ தூதனானவர்‌ உனக்குமுன்‌. 
செல்லுவார்‌; ஆகிலும்‌, நான்‌ விசாரிக்கும்‌ 
நானில்‌ அவர்களுடைய பாவத்தை 
அவர்களிடத்தில்‌ விசாரிப்பேன்‌ 
என்றார்‌. 


யாத்‌ 92395. 
கன்றுக்குட்டியை 
செய்வித்ததின்‌ நிமித்தம்‌ 
அவர்களை உபாதித்தார்‌. 


ஆரோன்‌ செய்த 
ஜனங்கள்‌. 


கர்த்தர்‌ 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


பொன்கன்றுக்குட்டிக்கு 
அதற்கு ஆராதனை 
விக்கிரகாராதனைக்காரரில்‌ 
பிரதானமானவர்களுக்கு மரணதண்டனை 
கொடுக்கப்படுகிறது. இதற்கு பின்பு 
மோசே கர்த்தருடைய சமுகத்திலே மீதமுள்ள 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்காக பரிந்து பேசுகிறார்‌. 
அவர்கள்‌ விக்கிரகத்தை ஆராதித்து 
கர்த்தருக்கு விரோதமாகப்‌ பாவம்‌ 
செய்திருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ தங்கள்‌ 
பாவங்களுக்கு மனந்திரும்பவேண்டும்‌. 

லேவியின்‌ புத்திரர்‌ 
மூவாயிரம்பேரை தங்கள்‌ 
வெட்டிக்கொன்‌ றுபோடுகிறார்கள்‌. 
செத்துப்போகாமல்‌, உமிரோடிருக்கிறவர்கள்‌ 
தங்களிடத்தில்‌ பாவமில்லை என்று 
நினைத்து, இறுமாப்பாயிருக்கக்கூடாது. 
அவர்களும்‌ கர்த்தருக்கு விரோதமாகப்‌ பாவம்‌ 
செய்தவர்கள்‌. கர்த்தருடைய பெரிதான 
கிருபையினால்‌ அவர்கள்‌ மரணத்திற்கு 
தப்பித்திருக்கிறார்கள்‌. ஆனாலும்‌ 
அவர்களுடைய பாவம்‌ அவர்களிடத்தில்‌ 
இன்னும்‌ இருக்கிறது. 

மோசே ஜனங்களை நோக்கி, “நீங்கள்‌ 
மகாபெரிய பாவம்‌ செய்தீர்கள்‌" (யாத்‌ 32: 
என்று சொல்லுகிறார்‌. தங்களிடத்தில்‌ பாவம்‌ 
இல்லையென்று அவர்கள்‌ நினைத்து 
விடக்கூடாது. அவர்களுடைய 
பாவங்களினிமிந்தமாக கர்த்தரும்‌ 
அவர்கள்மீது கோபமாயிருக்கிறார்‌. அவர்கள்‌ 

ள்‌ த்திற்‌ மனந்திரும்ப 

முதலாவதாக 

தங்களிடத்தில்‌ பாவம்‌ இருக்கிறது என்பதை 
அவர்கள்‌ அங்கீகரிக்கவேண்டும்‌. மோசே 
அவர்களுடைய பாவத்தை அவர்களுக்கு 
உணர்த்துகிறார்‌. “நீங்கள்‌ மகாபெரிய பாவம்‌. 
செய்தீர்கள்‌" என்று அவர்களுக்கு 
சொல்லுகிறார்‌. 


பலியிட்டு, 
செய்த 


ஏறக்குறைய 
பட்டயத்தால்‌ 


யாத்‌ 32:30 ஆவது வசனம்‌ 
'மறுநாளிலே என்று ஆரம்பமாகிறது. இந்த 
வார்த்தைக்கு, சீனாய்‌ மலையில்‌ நாற்பது 
நாட்களுக்கு உபவாசம்‌ இருந்த பின்பு, 
பொன்கன்‌ றுக்குட்டியின்‌ அனுபவத்திற்குப்‌ 
பின்பு என்று பொருள்‌ (யாத்‌ 32:1-29). 





BALWETHER 
பரிய 


எசே 86:30. 
ஜாதிகளுக்குன்னே 
பஞ்சத்தினாலுண்டாகும்‌ தித்தையை 
அடையாதபடிக்கு, விருட்சத்தின்‌ 
கனிகளையும்‌ வயலின்‌ பலன்களையும்‌. 
பெருகப்பண்ணுவேன்‌. 


நீங்கள்‌ இனிமேல்‌ 


எசே. 96:91. அப்பொழுது நீங்கள்‌ 
உங்கள்‌ பொல்லாத மார்க்கங்களையும்‌. 
உங்கள்‌ தகாத 

'தினைத்து, 

அக்கிரமங்களினிமித்தமும்‌ 
அருவருப்புகளினிமித்தமும்‌ 
உங்களையே அரோசிப்பீர்கள்‌.. 


எசே: 86:92. நான்‌ இப்படிச்‌ செய்வது 
உங்கள்‌ நிமித்தமாக அல்லவென்று 
கர்த்தராகிய ஆண்டவர்‌ சொல்லுகிறார்‌, 
இது உங்களுக்கு 
அறியப்பட்டிருக்கக்கடவது; இஸ்ரவேல்‌: 
வம்சத்தாரே, உங்கள்‌ வழிகளினிமித்தம்‌ 
வெட்கி நாணுங்கன்‌. 


எசே 36:33. கர்த்தராகிய ஆண்டவர்‌ 
சொல்லுகிறது என்னவென்றால்‌: நான்‌ 
உங்கள்‌ அக்கிரமங்களையெல்லாம்‌. 
நீக்கி, உங்களைச்‌ சுத்தமாக்கும்‌ 
காலத்திலே பட்டணங்களில்‌ 
குடியேற்றுவிப்பேன்‌;  அவாத்தரமான 
ஸ்தலங்களும்‌ கட்டப்படும்‌. 


எசே 36:34. பாழாக்கப்பட்ட தேசம்‌ 
கடந்துபோகிற யாவருடைய 
பார்வைக்கும்‌ பாழாய்க்கிடந்ததற்குப்‌ 
பதிலாக பயிரிடப்படும்‌. 


எசே. 96:95. 
இத்தேசம்‌, ஏதேன்‌ 
போலாயிற்றென்றும்‌, அவாத்தரமும்‌ 
பாழும்‌ நிர்மூலமாயிருத்த 
பட்டணங்கள்‌ அரணிப்பானவைகளும்‌ 
குடியேற்றப்பட்டவைகளுமாய்‌ 
இருக்கிறது என்றும்‌ சொல்லுவார்கள்‌. 


பாழாய்க்கிடத்த 
தோட்டத்தைப்‌ 


எசே 36:38. கர்த்தராகிய நாண்‌ 
நிர்முமானவைகளைக்‌ கட்டுகிறேன்‌ 
என்றும்‌, பாழானதைப்‌ பயிர்‌ 
'நிலமாக்குகிறேன்‌ என்றும்‌, அப்பொழுது 
உங்களைச்‌ சுற்நிலுமுன்ன மீதியான 
ஜாதிகள்‌ அறித்துகொன்வார்கன்‌; 
கர்த்தராகிய நான்‌ இதைச்‌. 
சொன்னேன்‌, இதைச்‌ செய்வேன்‌. 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எசே 38:37. கர்த்தராகிய ஆண்டவர்‌ 
சொல்லூகிறது. என்னவென்றால்‌: 
வம்சத்தாருக்காக நான்‌ 
அநுக்கிரகஞ்செய்யும்படி 
அவர்கள்‌ என்னிடத்தில்‌ விண்ணப்பம்‌ 
பண்ணவேண்டும்‌; மத்தை. 
பெருகுகிறதுபோல்‌. அவர்களில்‌ 
மனிதரைப்‌ பெருகப்பண்ணுவேன்‌. 


எசே. 36:38. பண்டிகை காலங்களில்‌ 

எருசலேமில்‌ பரிசுத்தம்பண்ணப்பட்டு 

வருகிற மந்தைகள்‌ எப்படித்‌ 

திரவாயிருக்கிறதோ, அப்படியே 

அவாத்தரமாயிருந்த ஙட்டணங்கள்‌. 

மத்தையால்‌ 

அதினால்‌ நாண்‌. 

என்பதை. 

அறித்துகொள்வார்கன்‌ என்று கொல்‌ 
என்றார்‌. 


கர்த்தருடைய இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 
பாவத்தில்‌ விழுந்து கிடக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ அசுத்தமானவர்களாகவும்‌, 
தீட்டுப்பட்டவர்களாகவும்‌ இருக்கிறார்கள்‌. 
அவர்களுடைய மனச்சாட்சி 
குற்றமுள்ளதாயிருக்கிறது. இதனால்‌. 
அவர்களுடைய நம்பிக்கை குறைந்துபோயிற்று. 
தங்களுடைய பாவங்களினிமித்தமாக கர்த்தர்‌ 
ள்‌ கோபமாயிருக்கிறார்‌ என்று 
ஜனங்கள்‌ வேதனையோடு 
இருக்கிறார்கள்‌. 
கர்த்தர்‌ தங்களை 
என்னும்‌ நம்பிக்கையும்‌, 
தேசத்திலே தங்களை 
குடியேற்றுவார்‌ என்னும்‌ 
இஸ்ரவேல்‌ வம்சத்தாருக்கு 


இரட்சிப்பார்‌ 
தங்களுடைய 
மறுபடியுமாக 
நம்பிக்கையும்‌ 
குறைந்து 
போயிற்று. அவர்கள்‌ தங்கள்‌ நம்பிக்கையில்‌ 
சோர்ந்துபோயிருக்கிறார்கள்‌. 


கர்த்தரோ 

கண்ணோக்கிப்‌ 

பட்சமாயிருக்கிறார்‌. 

ஆசீர்வாதங்களைப்‌ பெற்றுக்கொள்வதற்கு 

இஸ்ரவேல்‌. வம்சத்தார்‌ 

தகுதியுள்ளவர்களாயிருக்கவேண்டும்‌. கர்த்தர்‌ 

கிருபையினாலும்‌ 

அவர்களுடைய 

அவர்களை 

தம்முடைய 

ஆசீர்வாதங்களைப்‌ பெற்றுக்கொள்வதற்கு, 
அவர்களைத்‌ தகுதிப்படுத்துகிறார்‌. 


ஜனத்தை 
அவர்கள்மீது 
கர்த்தருடைய 


தம்முடைய 
பார்க்கிறார்‌. 





எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


சிறைப்பட்டுப்போனபோது. 
விக்கிரகாராதனைக்காரராயிருந்தார்கள்‌. 
பாபிலோன்‌ தேசத்து 
பபிலிருந்‌ காலத்தில்‌, 
அவர்களுடைய இருதயங்களில்‌ ஆவிக்குரிய 
மாற்றமுண்டாயிற்று. யூதர்கள்‌ சிறையிருப்பில்‌. 
அநேக வேதனைகளையும்‌, துன்பங்களையும்‌: 
அனுபவிக்கிறார்கள்‌. இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ 
தங்கள்‌ விக்கிரகாராதனையிலிருந்து, 
விடுதலைபெற்று வருவதற்கு, அவர்களுடைய 
துன்பங்களும்‌ வேதனைகளும்‌ அவர்களுக்கு 
உதலிசெய்கிறது. கர்த்தர்‌ தம்முடைய 
ஜனத்தை பாபிலோன்‌ தேசத்திலே. 
சுத்தப்படுத்துகிறார்‌. அவர்களைக்‌ 
குணப்படுத்துகிறார்‌. 
இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ பாபிலோன்‌ 
தேசத்து சிறையிருப்பிலிருந்தாலும்‌, கர்த்தர்‌ 
அவர்களுக்கு கிருபையாக இரங்குகிறார்‌. 
அவர்களுடைய இருதயங்களில்‌ கர்த்தர்‌ 
தம்முடைய நற்கிரியைகளை நடப்பிக்கிறார்‌. 
கர்த்தர்‌ சி ப்பிலிருக்கி) 
இல்ல்‌. வ்சத்தாருக்கு ர்கள்‌ 
வாக்குத்தத்தங்களைக்‌ கொடுக்கிறார்‌ 
கர்த்தருடைய ஜனம்‌ தங்களுடைய 
பாவங்களுக்கு விலகி, 
சுத்திகரிக்கப்படுகிறார்கள்‌. இதுவே பிரதான 
ஆசீர்வாதம்‌. கர்த்தரே அவர்களை 
சுத்நம்பண்ணுகிறார்‌. 


நான்‌ உங்கள்மேல்‌ சுத்தமான ஜலம்‌ 


கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 

இஸ்ரவேல்‌ வம்சத்தாரிடம்‌ பாவத்தின்‌ 
கறை இருக்கிறது. அவர்கள்‌ தங்கள்‌ 
பாவங்களினால்‌  தீட்டுப்பட்டிருக்கிறார்கள்‌. 
கர்த்தர்‌ அவர்கள்மீது சுத்தமான ஜலம்‌. 
தெளிக்கிறார்‌. இயேசுகிறிஸ்துவின்‌ இரத்தம்‌ 
நம்மீது தெளிக்கப்படுவதற்கு இது 
அடையாள மாயிருக்கிறது. 


QOODNENS 
PUBLISHERS 


இரட்சகராகிய 
இரத்தம்‌, நம்முடைய 
தெளிக்கப்படும்போது, 
நம்முடைய மனச்சாட்சியிலுள்ள 
குற்றவுணர்வுகள்‌ அகற்றப்பட்டு, அது 
சுத்திகரிக்கப்படுகிறது. இயேசுவின்‌ இரத்தம்‌ 
நம்முடைய மனச்சாட்சியை 

பாவத்தின்‌ 
குற்றவுணர்வுகளையும்‌ 
நம்மிடத்திலிருந்து 
இயேசுகிறிஸ்துவின்‌ 
முழுஆத்துமாவையும்‌ 


நம்முடைய _ 
இவேசுகிறிஸ்துவின்‌ 
மனச்சாட்சியின்மீது. 


நம்முடைய 
குத்திகரிக்கிறது. 
நாகமான்‌ யோர்தான்‌ நதியிலே 
ஏழுதரம்‌ முங்கி எழுந்தபோது, அவனுடைய 
குஷ்டரோகம்‌ நீங்கிற்று, அவள்‌ 
சுத்தமானான்‌. கர்த்தர்‌ நம்மீது சுத்தமான 
ஜலம்‌. தெளிக்கும்போது, நம்முடைய 
பாவங்களும்‌, பாவக்கறைகளும்‌, சாபங்களும்‌ 
நம்மைவிட்டு நீங்கிப்போகும்‌. 
கர்த்தர்‌ நம்மைச்‌ சுத்தப்படுத்தி, நமக்கு 
நவமான இருதயத்தைக்‌ கொடுக்கிறார்‌. 
நம்முடைய உள்ளத்திலே புதிதான ஆவியைக்‌ 
க நம்முடைய 
லிருந்து கல்லான இருதயத்தை 
எடுத்துப்போட்டு, சதையான இருதயத்தை 
நமக்கு கொடுக்கிறார்‌ (எசே 36:26). கர்த்தர்‌ 
நமக்கு நவமான இருதயத்தைக்‌ 
கொடுக்கும்போது. நம்முடைய ஜீவியத்தில்‌ 
மிகப்பெரிய மாற்றமுண்டாகும்‌. 


பழைய ஜி , 
ல்கள்‌ வேறுபாடுகள்‌ இருக்கும்‌. 
நம்முடைய இருதயம்‌: 
இருநயமாமிருக்கும்போது, அதற்கு உணர்வு 


கல்லான 


இருக்காது. கர்த்தருடைய வார்த்தையையும்‌, 
அதன்‌ தாற்பரியத்தையும்‌ நம்முடைய 
இருதயம்‌ புரிந்துகொள்ளாது. கர்த்தருடைய 
விருப்பமும்‌, சித்தமும்‌, திட்டமும்‌ என்ன 
என்பதை கல்லான இருதயம்‌ சிந்தித்துப்‌ 
பார்க்காது. கர்த்தர்‌ நம்மை மாற்றவேண்டும்‌. 
என்பதற்காக, நம்முடைய மாம்சத்திலிருந்து 
கல்லான இருதயத்தை எடுத்துப்போடுகிறார்‌. 
இருதயமில்லாமல்‌. ஜீவிக்க முடியாது. 
கர்த்தர்‌ நமக்கு கல்லான இருதயத்திற்குப்‌ 
பதிலாக. சதையான இருதயத்தைக்‌ 
கொடுக்கிறார்‌. சதையான இருதயம்‌ 
மென்மையானது. அது கர்த்தருடைய 
மனதைப்‌ புரிந்துகொள்ளும்‌. ஆவிக்குரிய 
காரியங்களை அறிந்துகொள்ளும்‌. சதையான 
இருதயம்‌ மென்மையாயிருப்பதினால்‌, 
தேவனுடைய சித்தத்தோடு 
ஒத்துப்போகும்‌. 





எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ ஜனங்களுக்கு 
ஆசீர்வாதமான வாக்குத்தத்தங்களை 
சொல்லும்போது, “உங்கள்‌ உள்ளத்திலே என்‌ 

ஆலியை வைத்து, 

க 
நியாயங்களைக்‌ 
அவைகளின்படி 
(எசே 33:27) என்று சொல்லுகிறார்‌. 


நாம்‌ பாவத்திற்கு அடிமையாயிருக்கும்‌ 
போது, நம்மால்‌ கர்த்தருடைய கட்டளைகளில்‌ 
நடக்க முடியாது. கர்த்தருடைய நியாயங்களை 
கைக்கொள்ளவும்‌, அவைகளின்படி 
செய்யவும்‌ முடியாது. பாவத்திற்கு 
அடிமையாயிருக்கிறவர்கள்‌ பாவமான 
காரியங்களை செய்வார்கள்‌. நம்மிடத்தில்‌ 
பாவம்‌ இருக்கும்போது கர்த்தர்‌ நமக்கு 
கொடுக்கும்‌ ஊழியத்தையும்‌ நம்மால்‌ சரியாக 
செய்ய முடியாது. 


ர்‌ டய ஆலியை நமக்குள்‌ 
வைரம்‌ அத்தர்‌ தனைய பத்த 
ஆலிமினால்‌ நம்மை அபிஷேகம்பண்ணுகிறார்‌ 
கர்த்தருடைய ஆவியானவர்‌ நம்மை சகல 
சத்தியத்திற்குள்ளும்‌ வழிநடத்துகிறார்‌. நாம்‌. 
கர்த்தருடைய கட்டளைகளின்படி நடக்கவும்‌, 
அவருடை நியாயங்களைக்‌ 
ஐககிகொள்ளவம்‌. அலைகளின்‌ டு செயம்‌ 
பரிசுத்த. ஆவியானவர்‌ நம்மைப்‌ 
பலப்படுத்துகிறார்‌. பரிசுத்த ஆவியானவர்‌ 
நம்மை முழுவதுமாய்‌ ஆளுகை செய்கிறார்‌ 
நன்மை செய்வதற்கு நம்மை தகுதிப்படுத்தி 


செய்வதற்கு நம்மைப்‌ பலப்படுத்துகிறார்‌. 
கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
உடன்படிக்கை செய்கிறார்‌ 
உடன்படிக்கை கிருபையின்‌ 
உடன்படிக்கையாகும்‌. “உங்கள்‌ 
பிதாக்களுக்கு நான்‌ கொடுத்த தேசத்திலே. 
நீங்கள்‌ என்‌ 


நான்‌ உங்கள்‌ 
(எசே 36:28) என்பதே 
கர்த்தருடைய உடன்படிக்கையின்‌ சாரம்‌. 


வம்சத்தாரோடு 
கர்த்தருடைய 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ வம்சத்தாரை 
தம்முடைய ஆசீர்வாதங்களைப்‌ பெற்றுக்‌ 
கொள்வதற்கு தகுதிப்படுத்துகிறார்‌. 
கர்த்தருடைய கிருபையினால்‌ அவர்கள்‌ 
அ சொந்த 


ரு பார்கள்‌ இந்த தேசம்‌ 

தேசம்‌. கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 

முற்பிதாக்களுக்கு கானான்‌ 

ஆசிர்வாதமாகக்‌ 

ஆசீர்வதிக்கப்பட்ட கானான்‌ 

இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ குடியிருப்பார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ 


சீர்வாதங்களைப்‌ 


வம்சத்தார்‌ தம்முடைய 

பெற்றுக்கொள்ள 
கர்த்தர்‌ அவர்களைத்‌ தகுதிப்படுத்துகிறார்‌. 
“நான்‌ உங்கள்‌ அக்கிரமங்களையெல்லாம்‌ 
நீக்கி, உங்களைச்‌ சுத்தமாக்கும்‌ காலத்திலே. 
பட்டணங்களில்‌ குடியேற்றுவிப்பேன்‌:: 
அவாந்தரமான ஸ்தலங்களும்‌ கட்டப்படும்‌" 
(எசே 36:33) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


கர்த்தர்‌ தம்முடைய கிருபைகளை 
ஒழுங்கும்‌ கிரமமுமாக நமக்கு கொடுக்கிறார்‌ 
கர்த்தர்‌ தம்முடைய ஆசீர்வாதங்களை 
நமக்கு கொடுப்பதற்கு முன்பாக, நம்முடைய 
அக்கிரமங்களையெல்லாம்‌ நீக்கி, நம்மை 
வதக்க நாம்‌, கததமான ம்ம்‌ 
கர்த்தர்‌ தம்முடைய ஆசீர்வாதங்களை நமக்கு 
கொடுக்கிறார்‌. நாம்‌ இழந்துபோன 
ஆசீர்வாதங்களை திரும்ப பெற்றுக்‌ 
கொள்வதற்கு முன்பாக, நம்முடைய 
அக்கிரமங்கள்‌ எல்லாம்‌ நீங்கி, நாம்‌ 
கத்திகரிக்கப்படுவது மிகவும்‌ 
அவசியமாயிருக்கிறது. 


கர்த்தர்‌ டைய 
அசுத்தங்களையெல்லாம்‌. பின்பு, 
நம்மை தாராளமாய்‌ ஆசீர்வதிக்கிறார்‌. 
“உங்கள்‌ அசுத்தங்களையெல்லாம்‌ நீக்கி, 
உங்களை இரட்சித்து; உங்கள்மேல்‌ 
பஞ்சத்தைக்‌ கட்டளையிடாமல்‌, கோதுமையை 
வரவழைத்து, அதைப்‌ பெருகப்பண்ணி, 
நீங்கள்‌ இனிமேல்‌ ஜாதிகளுக்குள்ளே 
பஞ்சத்தினாலுண்டாகும்‌. நிந்தையை 
அடையாதபடிக்கு, விருட்சத்தின்‌ கனிகளையும்‌ 

பலன்களையும்‌ பெருகப்பண்ணுவேன்‌"' 
(எசே 36:29,30) என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 


நீக்கிய 6 





எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


நாம்‌ முதலாவது தேவனுடைய 
ராஜ்யத்தையும்‌, அவருடைய நீதியையும்‌ 
தேடவேண்டும்‌. அப்போது கர்த்தர்‌, 
நம்முடைய  அசுத்தங்களையெல்லாம்‌ நீக்கி 
நம்மைச்‌ சுத்திகரித்து, நம்மை அதிகமாய்‌ 
ஆசீர்வதிக்கிறார்‌. 


"இஸ்ரவேல்‌: 


பாழாக்கப்பட்ட 


தேசம்‌ இப்போது 
தேசமாயிருக்கிறது. அந்த 
தேசத்தைக்‌ குடந்துபோகிற  யாவருடைய 
பார்வைக்கும்‌ அது பாழாய்க்கிடக்கிறது. 
கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ தேசத்தை மறுடியுமாய்‌ 
ஆசிர்வதிக்கிறார்‌. பாழாக்கப்பட்ட தேசம்‌ 
கடந்துபோகிற யாவருடைய பார்வைக்கும்‌ 
பாழாய்க்கிடந்ததற்குப்‌ பதிலாக பயிரிடப்படும்‌. 
(எசே 36:34). 


இஸ்ரவேல்‌ தேசத்தை கடந்துபோகிற 
ஆசீர்வாதமான 
கண்களால்‌. 


யாவரும்‌ 
கிரியைகளை 
பிரத்தியட்சமாய்க்‌ 
கர்த்தருடைய 

ஆசீர்வாதங்களுக்கு சாட்சி சொல்லுவார்கள்‌. 


கர்த்தருடைய. 
தங்கள்‌ 
காண்பார்கள்‌. 


“பாழாய்க்கிடந்த த்தேசம்‌, 
ஏதேன்‌ தோட்டத்தைப்போலாமி, றன்‌ றும்‌, 
அவாந்தரமும்‌ பாழும்‌ நிர்மூலமாமிருந்த 
பட்டணங்கள்‌. அரணிப்பானவைகளும்‌. 
குடியேற்றப்பட்டவைகளுமாய்‌ இருக்கிறது" 
(எசே 36:35) என்று இஸ்ரவேல்‌ தேசத்தை 
கடந்துபோகிறவர்கள்‌ சாட்சியாய்ச்‌ 
சொல்லுவார்கள்‌. 


தேவனுடைய ஆலயத்தில்‌ ஜனத்திரள்‌ 
கூட்டமாமிருப்பது பார்வைக்கு 
மகிழ்ச்சியாமிருக்கும்‌. ஜனத்திரள்‌ ராஜாவுக்கு. 
மேன்மை. கர்த்தருடைய பட திரளான 
ஆத்துமாக்கள்‌... கூடிவருவது நம்முடைய 
பார்வைக்கு இனிமையாயிரக்கும்‌ சபையில்‌. 
ஏராளமான ஆத்துமாக்கள்‌ கர்த்தரை 
ஏகோபித்து துதிப்பதைப்‌ பார்க்கிறவர்கள்‌, 
கர்த்தருடைய நாமத்தைப்‌ 
போற்றிப்புகழுவார்கள்‌. அவர்கள்‌ கர்த்தருடைய 
கிருபையுள்ள ஆசீர்வாதத்திற்கு சாட்சி 
சொல்லுவார்கள்‌. 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ தங்களை ஆசீர்வதிக்கும்போது, 
இஸ்ரவேல்‌ வம்சத்தாரின்‌ இருதயமும்‌, 
மனச்சாட்சியும்‌ உணர்த்தப்படும்‌. அவர்கள்‌ 
தங்களுடைய பழைய பாவங்களை நினைத்து, 
வேதனைப்படுவார்கள்‌. “அப்பொழுது நீங்கள்‌ 
உங்கள்‌ பொல்லாத மார்க்கங்களையும்‌ 
உங்கள்‌ தகாத கிரியைகளையும்‌ நினைத்து, 
உங்கள்‌ அக்கிரமங்களினிமித்தமும்‌ உங்கள்‌ 
உங்களையே 

(எசே 36:31) என்று கர்த்தர்‌ 


தாங்கள்‌ பாலிகளாகமிருந்தாலும்‌, 
தங்களுடைய மார்க்கங்கள்‌ 
பொல்வாததாமிரந்தால்‌ கர்த்தர்‌ தங்களை 
ஆசீர்வதிப்‌! வ ன்‌ வம்சத்தார்‌ 
ரதபா பாவமான 
வழ்களினிமிந்தம்‌. வெட்கி நானுவார்கள்‌ 
கர்த்தர்‌ நிர்மூலமமானவைகளை கட்டுகிறார்‌ 
என்றும்‌, பாழானதை பயிர்நிலமாக்குகிறார்‌ 
என்றும்‌ இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ அறிந்து 
கொள்வார்கள்‌. அவர்கள்‌ மாத்திரமல்ல, 
வர்களைச்‌ சுற்றிலுமுள்ள புறஜா; 
கம்்தண்பபற்றி ப ந்தவ வர்கள்‌ 
(எசே 36:36). 


கர்த்தருடைய ஆசீர்வாதங்களைப்‌ 
பெற்றுக்கொள்வதற்கு இஸ்ரவேல்‌ 
வம்சத்தாரிடம்‌ எந்தத்‌ தகுதியும்‌, எந்த 
நன்மையும்‌ காணப்படவில்லை. கர்த்தர்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ நற்கிரியைகளைப்‌ 
பார்த்து அவர்களை ஆசீர்லதிக்கவில்லை. 
அவர்கள்‌ செய்த நல்ல காரியங்களுக்கு 
ஈடாக, கர்த்தர்‌ இந்த நன்மையான ஈவுகளை 
அவர்களுக்கு கொடுக்கவில்லை. 
அவர்களுடைய  ஜெபங்களுக்கு பதில்‌ 
கொடுக்கும்‌ வண்ணமாகவே கர்த்தர்‌ 
அவர்களை இவ்வாறு ஆசீர்வதிக்கிறார்‌. 
இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ கர்த்தருடைய 
நன்மையான ஈவகளைப்‌ பெற்றுக்கொள்ளும்‌ 
போது. இவையெல்லாம்‌ கர்த்தருடைய சுத்த 
கிருபை என்பதை அறிந்துகொள்ளவேண்டும்‌. 
சுயபுத்தியினாலோ, 
தாங்கள்‌ செய்கிற 
2 கர்த்தருடைய 
ஆசீர்வாதங்களைப்‌. பெற்றுக்கொள்வதற்கு, 
தங்களுக்கு  தகுதியிருக்கிறது என்று 
றறுமாப்பாய்‌ நினைக்கக்கூடாது. 





BALWETHER 


நன்மைகளைவிட அவர்கள்‌ செய்த தீமைகளே 
அதிகம்‌. கர்த்தர்‌ தம்முடைய  நீதியினால்‌ 
அவர்களை விசாரித்தல்‌, அவர்களுக்கு 
தண்டனை பாத்திரமே கிடைக்கும்‌. ஆனால்‌, 
கர்த்தரோ அவர்களுடைய தகுதியைப்‌ 
பார்க்காமல்‌, தமது கிருபையினால்‌ 
அவர்களை ஆசீர்வதிக்கிறார்‌. 

இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ இதுவரையிலும்‌: 

நற்கிரியைகளைப்‌ 


லு சன்‌ 
கொண்டிருந்தார்கள்‌. இப்போதோ அவர்கள்‌ 
தங்களுடைய பொல்லாத ரண 
துர்க்கிரியைகளையும்‌ பார்த்து. 
வழிகளினிமித்தம்‌ வெட்கி 'நாணவேண்டும்‌ 
பன்‌ 


இஸ்ரவேல்‌ 
வம்சத்தாருக்காக நான்‌ இதை அநுக்கிரகஞ்‌. 


செய்யும்டி அவர்கள்‌ என்னிடத்தில்‌ 
விண்ணப்பம்‌ பண்ணவேண்டும்‌" (எசே 36:37) 


என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நம்முடைய துதிகள்‌ பெருகும்போது 
கர்த்தருடைய கிருபையும்‌ பெருகும்‌. "மந்தை 
பெருகுகிறதுபோல்‌ அவர்களில்‌ மனிதரைப்‌ 
பெருகப்பண்ணுவேன்‌. பண்டிகை காலங்களில்‌ 
எருசலேமில்‌ பரிகத்தம்பண்ணப்பட்டு வருகிற 
மந்தைகள்‌ எப்படித்‌ திரளாமிருக்கிறதோ, 
அப்படியே அவாந்தரமாயிருந்த பட்டணங்கள்‌ 

மனுஷரின்‌ மந்தையால்‌ நிரம்பியிருக்கு 
ச்சே கே என்று 
சொல்லுகிறார்‌. 


கர்த்தர்‌ 
ட ஆர்த்து பதில்‌ 
தம்மிடத்தில்‌ 
விண்ணப்பங்களுக்கு  செவிகொடுக்கிறார்‌. 
ர்‌ தம்முடைய கிருபையினால்‌ 
தீர்வதிக்கிறார்‌. அப்போது இஸ்ரவேலின்‌ 
ரே, தங்கள்‌ தேவனாகிய 
கர்த்தர்‌ என்பதை அவர்கள்‌ 
அறிந்துகொள்வார்கள்‌. 


ஸ்ரவேல்‌ வம்சத்தாரின்‌ 
ஈடுக்கிறார்‌ ள்‌ 





எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


கர்த்தர்‌ பாபிலோன்‌ 
சிறையிருப்பிலிருக்கிற 
ஜனங்களை விடுவித்து, 
அவர்களுடைய ந்த 5 தேசத்திலே மறுபடியும்‌ 
குடியேற்றுவார்‌. £த்தருடைய ஜனம்‌. 
சிறையிருப்பிலிருந்து. 'விடுவிக்கப்படுவார்கள்‌. 
அவர்கள்‌ கானான்‌ தேசத்திலே மறுபடியும்‌ 
குடியேறுவார்கள்‌. எசேக்கியேல்‌ 
தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகத்தின்‌ 
பின்பகுதியில்‌, இஸ்ரவேல்‌ வம்சத்தாருக்கு 
கர்த்தருடைய ஆசீர்வாதமான 
வாக்குத்தத்தங்கள்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
கர்த்தர்‌ தம்முடைய ஜனத்தின்‌ எளிமையான 
விசுவாசத்தை உற்சாகப்படுத்துகிறார்‌ 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ வீட்டாரை 
கூட்டிச்சேர்ப்நாக வாக்குப்பண்ணுகிறார்‌ 
அவர்கள்‌ எல்லோருமே தங்கள்‌ சொந்த 
தேசத்திற்கு திரும்பி வருவார்கள்‌. த 
சம்பவம்‌ நடைபெறும்போது, வேறு 
சம்பவங்களும்‌ பெறும்‌ என்று கர்‌ 


பம்‌ ்‌ 
இந்த வானப்பகுதியில்‌ தெளிவபடுத்துகிறார்‌ 


ற்கு பிள்ளைகள்‌ இப்போது. 
தேசத்தார்‌ மத்தியிலே. 
ிதறப்போயிரக்கறாரகள்‌ அவர்கள்‌ 
தங்கள்‌ ஆவியில்‌ சோர்ந்துபோயிருக்கிறார்கள்‌. 
கர்த்தர்‌ அவர்களுடைய நிலமையை 
விவரிப்பதற்கு, எசேக்கியேலுக்கு ஒரு 
தரிசனத்தைக்‌ காண்பிக்கிறார்‌. கர்த்தருடைய 
ஜனத்தார்‌ இப்போது பள்ளத்தாக்கின்‌ வெட்ட 
வெளியிலே. திரளாய்க்‌ கிடக்கிற. 
எலும்புகளைப்‌ போல இருக்கிறார்கள்‌. இந்த 
எலும்புகளெல்லாம்‌ செத்து மோலைகககிள்‌ 
உலர்ந்த எலும்புகளாயிருக்கிறது. கர்‌ 
உலர்ந்துபோயிருக்கிற 
எலும்புகளையெல்லாம்‌. ஒன்றாய்க்‌ 
கூட்டிச்சேர்த்து உயிரடையச்செய்கிறார்‌. 
உலர்ந்த  எலும்புகளைப்பற்றிய ம்‌ 
எசே 374-10). இந்த 
வியாக்கியானம்‌ (எசே 3721-14). 


இஸ்ரவேல்‌. 
இரண்டு பிரிவாகப்‌ 
யூதாவுக்கும்‌ எப்பிராயீமுக்கும்‌ 
பழைய பகை இருந்தது. 
பாபிலோன்‌ தேசத்து சிறையிருப்புக்கு 
வருவதற்கு முன்பாக, வடக்கு இஸ்ரவேல்‌ 
தேசம்‌ என்றும்‌, தெற்கு யூதாதேசம்‌ என்றும்‌ 
இரண்டு தேசங்களாகப்‌ பிரிந்திருந்தார்கள்‌. 
இப்போது அவர்கள்‌ பாபிலோன்தேசத்து, 
கக்க ர்கள்‌ 

தேசத்திலும்‌ 

இன்வேனலிாமல்‌, யூதா 
எப்பிராயீம்‌ என்றும்‌ இரண்டாய்ப்‌ 
பகையோடிருக்கிறார்கள்‌. 


வம்சத்தார்‌ இப்போது 
பிரிந்திருக்கிறார்கள்‌. 
ஏற்கெனவே 


அவர்கள்‌ 


பிரிந்த 


வம்சத்தாரின்‌ இரண்டு 

விளக்குவதற்கு, கர்த்தர்‌ 

இரண்டு கோல்களை 
எடுத்துக்கொள்ளுமாறு சொல்லுகிறார்‌. 
அவர்கள்‌ பாபிலோன்‌ தேசத்திலே இரண்டு 
பிரிவாகப்‌ பிரிந்திருந்தாலும்‌, அவர்கள்‌ 
கானான்‌ தேசத்திற்குள்‌ திரும்பி வரும்போது, 
ஒரே தேசமாவார்கள்‌. இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ 
மறுபடியும்‌ சமஸ்த இஸ்ரவேலாக 
ஒன்றுசேருவார்கள்‌. இரண்டு கோல்களும்‌ 
ஒரே கோலாக ஒன்றோடொன்று இசையும்‌ 
(எசே 3715-22), 


வடக்கு 


இஸ்ரவேல்‌ தேசத்தாரும்‌, 
கவு யூதாதேசத்தாரும்‌, பாபிலோன்‌ 


சிறையிருப்பிலிருந்து, 
விடுவிக்கப்பட்டு, கானான்‌ தேசத்திலே. 
ஒன்றாய்ச்‌ சேருவது, புதிய ஏற்பாட்டு சபைக்கு 
அடையாள மாமிருக்கிறது. கர்த்தருடைய 
யூதரும்‌ புறஜாதியாரும்‌ 
கூட்டிச்சேர்க்கப்படுவார்கள்‌. 
அவருடைய 
சபையிலே, யூதரும்‌ சமாரியரும்‌ ஒன்றாய்ச்‌ 
சேருவார்கள்‌. எசேக்கியேல்‌ தீர்க்கதரிசி 
பாபிலோன்‌ தேசத்து சிறையிருப்பிலிருந்து 
திரும்பி வந்த இஸ்ரவேல்‌ வம்சத்தாரைப்பற்றி 
தீர்க்கதரிசனமாய்ச்‌' சொல்லும்போது, 
இயேசுகிறிஸ்துவின்‌ ராஜ்யத்தைப்பற்றிய 
தீர்க்கதரிசன வார்த்தைகளையும்‌ 
சொல்லுகிறார்‌ (எசே 37:23-28), 





BALWETHER 
பரபர 


உலர்ந்த எலும்புகளே 
எசே: 87:1-14. 


எசே 874. கர்த்தருடைய கை என்மேல்‌ 
அமர்த்து, கர்த்தர்‌ என்னை 
ஆவிக்குன்னாக்கி வெளியே கொண்டு 
போய்‌, எலும்புகள்‌ திறைத்த ஒரு 
பன்னத்தாக்கின்‌ நடுவில்‌ நிறுத்தி, 


எசே 37:2. எண்ணை அவைகளின்‌ 
அருகே சுற்றி நடக்கப்பண்ணினார்‌. 
இதோ,  பன்னத்தாக்கன்‌ வெட்ட 
வெளியிலே அத்த எலும்புகள்‌ மகா 
திரவாய்க்கிடத்தது; அவைகள்‌ மிகவும்‌ 


உலர்த்ததுமாயிரு த்தது. 


எசே 37:8. அவர்‌ என்னை நோக்கி: 
மனுபுத்திரனே, இந்த எதூம்புகன்‌ 
உயிரடையுமா என்று கேட்டார்‌; அதற்கு. 
நான்‌: கர்த்தராகிய ஆண்டவரே, 
தேவரீர்‌ அதை அறிவீர்‌ என்றேன்‌. 


எசே 8714. அப்பொழுது அவர்‌ தீ இத்த 
எலும்புகளைக்குறித்துத்‌ தீர்க்கதரிசனம்‌ 


உரைத்து, அவைகனைப்பார்த்துச்‌. 
சொல்லவேண்டியது என்னவென்றால்‌: 
உலர்த்த எலூம்புகனே, கர்த்தருடைய 
வார்த்தையைக்‌ கேளுங்கள்‌. 


எசே 37. கர்த்தராகிய ஆண்டவர்‌ 
இந்த எலும்புகளை நோக்கி: இதோ, 
நான்‌ உங்களுக்குள்‌. ஆவியைப்‌. 
மிரவேசிக்கப்பண்ணுவேன்‌,, 
அப்பொழுது உயிரடைவீர்கள்‌.. 


எசே 37:6. நான்‌ உங்கள்மேல்‌ 
நரம்புகளைச்சேர்த்து, உங்கள்மேல்‌: 
மாம்சத்தை உண்டாக்கி, உங்களைத்‌ 
தோலினால்மூடி, உங்களில்‌ ஆவியைக்‌. 
கட்டனையிடுவேன்‌; அப்பொழுது 
நீங்கள்‌ உயிரடைந்தூ, நாண்‌ கர்த்தர்‌ 
என்று அறித்துகொன்வீர்கனென்று 
உரைக்கிறார்‌ என்று சொல்‌ என்றார்‌. 


எசே. 37:7. எனக்குக்‌ கட்டளையிட்ட 
படியே நான்‌ 

உரைத்தேன்‌; நான்‌ 

உரைக்கையில்‌ ஒரு 

உண்டாயிற்று; இதோ, அசைவுண்டாகி, 
ஒவ்வெ! எலும்பும்‌ தன்தன்‌. 
எலும்போடே சேர்த்துகொண்டது.. 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


எசே 975. நான்‌ பார்த்துக்‌ 
கொண்டிருக்கையில்‌, இதே, 
அவைகள்மேல்‌ நரம்புகளும்‌ மாம்சமும்‌ 
உண்டாயிற்று, மேற்புறமெங்கும்‌ தோலி. 
னால்‌ மூடப்பட்டது; ஆனாலும்‌ 
அவைகளில்‌ ஆவி இல்லாதிருந்தது. 


எசே 379. அப்பொழுது அவர்‌ 
என்னைப்பார்த்து: ந ஆவியை 
நோக்கித்‌. தீர்க்கதரிசனம்உரை: 
மனுபுத்திரனே, நீ தீர்க்கதரிசனம்‌. 
உரைத்து, ஆவியை நோக்கி: 
கர்த்தராகிய ஆண்டவர்‌ உரைக்கிறது 
என்னவென்றால்‌, ஆவியே, த்‌ 
காற்றுத்திசை நான்கிலுமிருத்துவந்து, 
கொலையுண்ட. இவர்கள்‌ 
உயிரடையும்படிக்கு. இவர்கள்மேல்‌ 
ஊது என்கிறார்‌ என்று சொல்‌ என்றார்‌. 


எசே. 3710. எனக்குக்‌. 
கற்பிக்கப்பட்டபடி. நான்‌ தீர்க்கதரிசனம்‌ 
உரைத்தேன்‌; அப்பொழுது ஆவி 
அவர்களுக்குள்‌ பிரவேசிக்க, அவர்கள்‌ 
உயிரடைந்து, காலூன்றி, மகா பெரிய 
சேனையாய்‌ தின்றார்கள்‌. 


எசே 37:11. அப்பொழுது அவர்‌ என்னை 
நோக்கி: மனுபுத்திரனே, இந்த 
எலும்புகள்‌ இஸ்ரவேல்‌ 
அனைவருமே; இதோ, அவர்கள்‌ எங்கள்‌ 
எலும்புகள்‌ உலர்த்துபோயிற்று; எங்கள்‌. 
நம்பிக்கை அற்றுப்போயிற்று; நாங்கள்‌ 
அறுப்புண்டுபோகிறோம்‌ என்கிறார்கள்‌. 


எசே 9712. 
தீர்க்கதரிசனம்‌ 
அவர்களோடே சொல்லவேண்டியது. 
என்னவென்றால்‌: கர்த்தராகிய 
ஆண்டவர்‌ உரைக்கிறார்‌, இதோ, என்‌: 
ஜனங்களே, நாண்‌: உங்கள்‌. 
மிரேதக்குழிகளைத்‌ திறந்து, உங்களை 
உங்கள்‌ யிரேதக்குழிகளிலிரு ந்து 
வெனிப்படவும்‌, உங்களை இஸ்ரவேல்‌ 
தேசத்துக்கு வரவும்பண்ணுவேன்‌. 


ஆகையால்‌ தீ 
உரைத்து, 


எசே. 37:18. என்‌ ஜனங்களே, நான்‌ 
உங்கள்‌ பிரேதக்குழிகளைத்‌ திறத்து, 
உங்களை உங்கள்‌ பீரேதக்‌ 
குழிகளிலிருத்து வெளிப்படப்பண்ணும்‌ 
போது, நான்‌ கர்த்தர்‌ என்று 
அதித்துகொள்வீர்கள்‌. 





எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


அப்பொழுது நான்‌ 
அறித்துகொள்வீர்கன்‌; 

சொன்னேன்‌, ச்‌ 

என்று கர்த்தர்‌ உரைக்கிறார்‌ என்னு 
சொல்‌ என்றார்‌. 


எசேக்கியேல்‌ தீர்க்கதரிசி ஒரு 

பள்ளத்தாக்கின்‌ வெட்டவெளியிலே உலர்ந்த 

எலும்புகளை தரிசனமாய்க்‌ காண்கிறார்‌. 

அவை மகாதிரளாய்க்‌ கிடக்கிறது. அந்த 

எலும்புகள்‌ உயிரடைந்து காலூன்றி, 

மகாபெரிய சேனையாய்‌ நிற்கிறது. 

எசேக்கியேல்‌ கண்ட இந்த தரிசனத்திற்கு, 

வேதபண்டிதர்கள்‌ பல்வேறு விதமான 
வியாக்கியானங்களைச்‌ சொல்லுகிறார்கள்‌. 

தீர்க்கதரிசனம்‌ 

ஜீவனுக்கு. 

பொதுவாகச்‌ 

வேதபண்டிதர்கள்‌ 


உயிர்த்தெழுதலைப்பற்றிச்‌ சொல்லும்போது. 


மூன்றுவிதமான 


உமிர்த்தெழுதல்களைச்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 


வவ 2 
உயிர்த்தெழுதல்‌ 
உயிர்த்தெழுதல்‌. 

3, சரீரத்தின்‌ உயிர்த்தெழுதல்‌. 


மனுஷருடைய ஆத்துமா பாவத்தினால்‌ 
மரித்துப்போகிறது. மரித்துப்போன 
ஆத்துமா நீதியின்‌ ள்‌ 
உயிர்த்தெழுகிறது. ஜீவன்‌ 
பரிசுத்தமானது. இது ஆவிக்குரிய ஜீவன்‌. 
இது பரலோகத்திற்குரிய ஜீவன்‌. 
தேவனுடைய தெய்வீக கிருபையினால்‌ 
பாவத்திற்கு மரித்துப்போன ஆத்துமா, 
நீதிக்கு பிழைக்கிறது. ஆகையினால்‌ இந்த 
புதிய ஜீவன்‌ தெய்வீக ஜீவனாயிருக்கிறது. 
கிறிஸ்துவின்‌ வார்த்தை வல்லமையானது. 
கர்த்தருடைய வார்த்தை 
மரித்துப்போயிருக்கிற மனுஷருடைய 
ஆத்துமாவை உயிர்பெறச்‌ செய்கிறது. 


QOODNENS 
PUBLISHERS 


என்‌ வசனத்தைக்‌ கேட்டு, என்னை 

ப்‌ விசுவாசிக்கிறவனுக்கு 

உண்டு; அவன்‌ 

ஆக்கினைத்தீர்ப்புக்குட்படாமல்‌, 
மரணத்தைவிட்டு 
ஜீவனுக்குட்பட்டிருக்கிறான்‌. 
மெய்யாகவே மெய்யாகவே 
சொல்லுகிறேன்‌. 
தேவகுமாரனுடைய 
காலம்‌ வரும்‌, 
வந்திருக்கிறது: அதைக்‌ கேட்கிறவர்கள்‌ 
பிழைப்பார்கள்‌ என்று மெய்யாகவே 
மெய்யாகவே உங்களுக்குச்‌ சொல்லுகிறேன்‌” 
(யோவா 5:24.25). 


நீங்கி, 
என்று 
உங்களுக்குச்‌ 
மரித்தோர்‌ 
கேட்குங்‌. 
இப்பொழுதே 


சத்தத்தைக்‌ 
அது 


சுவிசேஷ பலவிதமான 
உபத்திரவங்கள்‌ வருகி, சபை 
விறுதகைலோடு செய்ப முழயாரல்‌,... ப 
காரியங்கள்‌ சபையின்‌ ஊழியத்திற்கு 
தடையாகமிருக்கிறது. சபைக்கு உபத்திரவம்‌ 
வருகிறது. உபத்திரவங்களையும்‌, 
வேதனைகளையும்‌ அனுபவிக்கிற சபை, 
உமிர்த்தெழுகிறது. புதிய தீவனைப்பெற்றுக்‌ 
கொள்கிறது. உயிர்த்தெ 
சமாதானத்தோடும்‌, 

கர்த்தரை ஆராதிக்கிறது. 

ஊழியங்களை உற்சாகமாய்ச்‌ செய்கிறது. 


லர்‌ 


மகாநாளின்போது பரிசுத்தவான்‌களின்‌ 
சரீரங்களெல்லாம்‌ உயிர்த்தெழும்‌. நித்திய 
ஜீவனைப்‌ பெற்றுக்கொள்வதற்காக, 
விசுவாசிகளின்‌ சரீரங்கள்‌ உயிர்த்தெழும்‌. 


கர்த்தருடைய கை 
மேல்‌ அமருகிறது. 
ஆவிக்குள்ளாக்கி, 
கொண்டுபோகிறார்‌. கர்த்தர்‌ எசேக்கியேலை 
எலும்புகள்‌ நிறைந்த பள்ளத்தாக்கின்‌ 
நடுவில்‌ நிறுத்துகிறார்‌. அந்த எலும்புகளின்‌ 
அருகே கர்த்தர்‌ எசேக்கியேலை சுற்றி 
நடக்கப்பண்ணுகிறார்‌. அந்த 
எலும்புகளெல்லாம்‌ பள்ளத்தாக்கின்‌ வெட்ட 
வெளியிலே. மகாதிரளாய்க்‌ கிடக்கிறது. 
அவையெல்லாம்‌ மிகவும்‌ 
உலர்ந்ததாயிருக்கிறது. 


எசேக்கியேலின்‌ 





எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


கர்த்தர்‌ எசேக்கியேலை ஏற்கெனவே 
பள்ளத்தாக்குக்கு புறப்பட்டுப்போகுமாறு 
சொன்னார்‌. அங்கே கர்த்தர்‌ 
எசேக்கியேலோடு பேசினார்‌. கர்த்தர்‌ இங்கு 
சொன்ன பள்ளத்தாக்குதான்‌, எலும்புகள்‌ 
நிறைந்த இந்தப்‌ பள்ளத்தாக்காகயிருக்கலாம்‌ 
என்று வேதபண்டிதர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. 


“அவ்விடத்திலே கர்ந்ததடைய ்‌ 
என்மேல்‌ அமர்ந்தது: அவர்‌: நீ எழுந்திருந்து 
பள்ளத்தாக்குக்குப்‌ புறப்பட்டுப்‌ போ, அங்கே 
உன்னுடனே பேசுவேன்‌ என்றார்‌” (எசே 3:22. 


கர்த்தர்‌ எசேக்கியேலை எலும்புகள்‌ 
நிறைந்த ஒரு பள்ளத்தாக்குக்கு கொண்டு 
வருகிறார்‌. இந்தப்‌ பள்ளத்தாக்கில்‌, 
எலும்புகளுக்கு நடுவே கர்த்தர்‌ 
எசேக்கியேலை நிறுத்துகிறார்‌. அங்கே 
அவரோடு பேசுகிறார்‌ இந்த 
எலும்புகளெல்லாம்‌ மரித்துப்போனவர்களுடைய 
எலும்புகள்‌. இவை மிகவும்‌ உஷ்ர்ந்து 
போயிருக்கிறது. இந்த எலும்புகளெல்லாம்‌ 
பள்ளத்தாக்கின்‌ வெட்ட வெளியிலே 
சிதறிக்கிடக்கிறது. 


பூர்வகாலத்தில்‌, 
பள்ளத்தாக்கிலே. 


மிகப்பெரிய யுத்தம்‌. 
நடைபெற்ிரக்கவேண்டும்‌.  யத்தக்களத்ில 


பட்டயத்தால்‌ செத்துப்போனவர்களை 
அடக்கம்பண்ணாமல்‌ அப்படியே வெட்ட 
வெளியிலே போட்டிருக்கவேண்டும்‌. மரித்த 
பிரேதங்களுடைய மாம்சமெல்லாம்‌. 
அழுகிப்போயிருக்கவேண்டும்‌. அந்தப்‌ 
பிரேதங்களின்‌ எலும்புகள்‌ மாத்திரம்‌: 
இப்போது மீதமாமிருக்கவேண்டும்‌. இந்த 
எலும்புகளெல்லாம்‌. இப்போது, 
உலர்ந்துபோயிருக்கிறது. இவையெல்லாம்‌ 
பண்பே ஒவ்வொரு எலும்பும்‌ 
வெட்ட வெளியிலே, ர்‌ 
தனித்தனியாய்க்‌ கிடக்கிறது. 
சரீரத்தின்‌ கை எலும்பு ஒரு பக்கத்திலும்‌, 
அதன்‌ கால்‌ எலும்பு வேறொரு பக்கத்திலும்‌ 
கிடக்கிறது. 


இந்த எலும்புகளெல்லாம்‌ நீண்ட 
காலமாக வெட்ட வெளியிலே, சூரியனுடைய 
உஷ்ணத்திலும்‌, காற்றிலும்பட்டு க 
உலர்ந்துபோயிருக்கிறது. பாபி 

தேசத்திலே இருக்கிற யூதர்கள்‌ ந்த 
எலும்புகளைப்போல இருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
செத்துப்போனவர்களைப்போலவும்‌, உலர்ந்த 
எலும்புகளைப்போலவும்‌ இருக்கிறார்கள்‌. 


ந்த எலும்புகளையெல்லாம்‌ மறுபடியும்‌ 
ஒன்றுசேர்த்து, உயிர்பெறச்‌ செய்வது 
என்பது இயலாத காரியமாயிருக்கிறது. 
ஒரே சரீரத்தின்‌ எலும்புகள்கூட, பல்வேறு 
இடங்களில்‌ சிதறிப்போமிருக்கிறது. அந்த 
ஒன்றாய்க்‌ 
ஒரே சரீரத்தின்‌: 
எலும்புகளாக சேர்ப்பது என்பதுகூட இயலாத 
காரியம்போல்‌ இருக்கிறது. அப்படியே 
கூட்டிச்சேர்த்தாலும்‌, அந்த எலும்புகளுக்கு 
உமிர்கொடுப்பது என்பது மொத்தமும்‌ 
இயலாத காரியம்‌ போலிருக்கிறது. 


பாபிலோன்‌ தேசத்து, 
சிறையிருப்பிலிருக்கிற யூதர்கள்‌ உலர்ந்த 
எலும்புகளைப்போல சிதறிக்கிடக்கிறார்கள்‌. 
இந்த எலும்புகளையெல்லாம்‌ கூட்டிச்சேர்த்து, 
அவற்றிற்கு ஜீவனைக்‌ கொடுப்பது என்பது 
மனுஷரால்‌ கூடாத காரியம்‌. மனுஷருடைய 
சொந்த முயற்சிமினாலோ, மனுஷருடைய 
சொந்த வல்லமையினாலோ உலர்ந்துபோன 
எலும்புகளை  கூட்டிச்சேர்த்து, அவற்றிற்கு 
உயிர்கொடுக்க முடியாது. 
எசேக்கியேலிடம்‌ 
இந்த எலும்புகள்‌ 
என்று கேட்கிறார்‌: அதற்கு 
“கர்த்தராகிய ஆண்டவரே, 
அறிவீர்‌" 


கர்த்தர்‌ 
“மனுபுத்திரனே, 
உயிரடையுமா" 
எசேக்கியேல்‌, 
தேவரீர்‌ அதை 
(எசே 37:3) என்று சொல்லுகிறார்‌. 


மனுஷனுடைய தத்துவங்களும்‌, 
மனுஷனுடைய கொள்கைகளும்‌, 
கோட்பாடுகளும்‌ உலர்ந்துபோன 
எலும்புகளுக்கு உயிர்கொடுக்க முடியாது. 
மனுஷன்‌ எப்படித்தான்‌ திட்டம்‌ போட்டாலும்‌, 
தன்னுடைய திட்டத்தினால்‌ உலர்ந்துபோன 
எலும்புகளை: ஒன்றுசேர்த்து, அதற்கு 
உயிர்கொடுக்கவே முடியாது. 


இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ இப்போது 
பாபிலோன்‌ தேசத்து சிறையிருப்பில்‌ உலர்ந்த 
எலும்புகளைப்போல இருக்கிறார்கள்‌. 
மனுஷருடைய சுயபுத்தியமினாலோ, 
சுயசக்திமினாலோ  சிறையிருப்பிலிருக்கிற 
யூதர்களை விடுவிக்கவும்‌ முடியாது. 
அவர்களை ஒன்றாய்க்‌ கூட்டிச்சேர்த்து, 
அவர்களுடைய. சொந்த தேசத்திற்கு 
திரும்பவும்‌ அழைத்து வந்து. அவர்களை 
அங்கே குடியேற்றவும்‌ முடியாது. 





BALWETHER 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 


EZEKIEL - COMMENTARY 


போயிருப்பார்கள்‌. 
செய்ய அவர்களால்‌ 
ஆகையினால்‌ அவர்கள்‌ பாபிலோன்‌ தேசத்து 
சிறையிருப்பிலிருக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ உலர்ந்த எலம்புகளைப்போல 
இருக்கிறார்கள்‌. 
ஜீவனற்றவர்களாகயிருக்கிறார்கள்‌. 
அவர்களால்‌ தங்களுக்கு. ஜீவனைக்‌ 
கொடுக்க முடியும்‌ என்றால்‌, இப்போது 
அவர்கள்‌ உயிரோடிருந்திருப்பார்கள்‌. 
அவர்களால்‌ தங்களுக்கு ஜீவனைக்‌ 
கொடுக்க முடியவில்லை. 
ஆகையினால்‌ அவர்கள்‌ செத்துப்‌ 
போனவர்களாகவும்‌, உலர்ந்த 
எலும்புகளாகவும்‌ இருக்கிறார்கள்‌. 
கர்த்தர்‌ எசேக்கியேலிடம்‌ உலர்ந்த 
எலும்புகளைக்‌ குறித்து தீர்க்கதரிசனம்‌. 
உரைக்குமாறு சொல்லுகிறார்‌ (எசே 37:4) 
அதன்‌ பின்பு எசேக்கியேல்‌ ஆவியை 
நோக்கியும்‌ தீர்க்கதரிசனம்‌ சொல்லவேண்டும்‌ 
37:9). கர்த்தர்‌ தனக்கு. 
ந்த படியே எசேக்கியேல்‌. 
தீர்க்கதரிசனம்‌ உரைக்கிறார்‌. எசேக்கியேல்‌ 
தீர்க்கதரிசனமாய்ச்‌ சொல்ல வேண்டிய 
கர்த்தர்‌ அவருக்கு. 


நரம்புகளைச்சேர்த்து, உங்கள்மேல்‌ மாம்சத்தை. 
உண்டாக்கி, உங்களைத்‌ தோலினால்மூடி, 
உங்களில்‌ ஆவியைக்‌ கட்டளையிடுவேன்‌;: 
அப்பொழுது நீங்கள்‌ உயிரடைந்து, நான்‌ 
கர்த்தர்‌ என்று அறிந்துகொள்வீர்கள்‌ 
(எசே 37:4-6) என்பது எசேக்கியேல்‌. 
சொல்ல வேண்டிய தீர்க்கதரிசன 
செய்தியாகும்‌. 

கர்த்தர்‌ தனக்கு கட்டளையிட்டபடியே 
எசேக்கியேல்‌ தீர்க்கதரிசனம்‌ உரைக்கிறார்‌. 
எசேக்கியேல்‌ தீர்க்கதரிசனம்‌ உரைக்கையில்‌ 
ஒரு இரைச்சல்‌ உண்டாயிற்று: இதோ, 
அசைவுண்டாகி, ஒவ்வொரு எலும்பும்‌ தன்தன்‌ 
எலும்போடே சேர்ந்துகொண்டது (எசே 37:7). 


எசேக்கியேல்‌. 
கொண்டிருக்கையில்‌, இதோ, அவைகள்மேல்‌ 
நரம்புகளும்‌ மாம்சமும்‌ உண்டாயிற்று, 
மேற்புறமெங்கும்‌ தோலினால்‌ மூடப்பட்டது; 
ஆனாலும்‌ அவைகளில்‌ ஆலி 
இல்லாதிருந்தது (எசே 37:8). 
கர்த்தருடைய 

எசேக்கியேல்‌. தீர்க்கதரிசனமாய்ச்‌ 
சொல்லும்போது உலர்ந்த எலும்புகள்‌ 
அசைகிறது. ஒவ்வொரு எலும்பும்‌ தன்‌ நன்‌ 
எலும்போடே சேர்ந்து கொள்கிறது. உலர்ந்த 
எலும்புகள்கூட கர்த்தருடைய வார்த்தையின்‌ 
வல்லமையினால்‌ அசையும்‌. எசேக்கியேல்‌ 
தீர்க்கதரிசனம்‌ சொல்லும்போது, “கர்த்தராகிய 
ஆண்டவரே, தேவரீர்‌ அதை அறிவீர்‌" 
(எசே 37:3) என்று சொல்லி கர்த்தரிடத்தில்‌ 
ஜெபம்பண்ணுகிறார்‌. கர்த்தருடைய 
வார்த்தையை பிரசங்கம்பண்ணுவதும்‌, 
கர்த்தரிடத்தில்‌ ஜெபம்பண்ணுவதும்‌ சேர்ந்து 
நடைபெறவேண்டும்‌. அப்போது கர்த்தர்‌ 
தம்முடைய வார்த்தைகளை 
அற்புதங்களினாலும்‌ அடையாளங்களினாலும்‌ 
உறுதிபண்ணுவார்‌. 


கர்த்தருடைய கட்டளையின்‌ பிரகாரம்‌. 
எசேக்கியேல்‌ தீர்க்கதரிசனம்‌ உரைக்கிறார்‌. 
அப்போது எலும்புகளெல்லாம்‌ அசைகிறது. 
ஒவ்வொரு எலும்பும்‌ தன்‌ தன்‌ எலும்போடே 
சேர்ந்துகொள்கிறது. னாலும்‌ அந்த 
எலும்புகளில்‌ ஆலவியில்லாதிருக்கிறது. 
எசேக்கியேல்‌ கர்த்தரிடத்தில்‌ ஜெபம்‌ 
பண்ணுகிறார்‌. அப்போது ஜீவஆவி அந்த 
எலும்புகளுக்குள்‌ பிரவேசிக்கிறது. அவர்கள்‌ 
உயிரடைகிறார்கள்‌. 


வார்த்தையை 


ர்‌. எசேக்கியேலிடம்‌, “நீ ஆவியை 


நோக்கித்‌ தீர்க்கதரிசனம்‌ உண" என்று 
ர்‌. எசேக்கியேல்‌ கர்த்தருடைய 
நோக்கி 
தீர்க்கதரிசனம்‌ உரைக்கிறார்‌. “கர்த்தராகிய 
ஆண்டவர்‌ உரைக்கிறது என்னவென்றால்‌, 
ஆவியே, நீ காற்றுத்திசை நான்கிலுமிருந்து 
்‌ கொலையுண்ட இவர்கள்‌. 
இவர்கள்மேல்‌ ஊது 
379) என்று 
ஆவியை நோக்கி 

தீர்க்கதரிசனம்‌ உரைக்கிறார்‌. 





i THE 
TT 


“நீங்கள்‌ மகா பெரிய 
பாவஞ்செய்தீர்கள்‌" என்று மோசே இஸ்ரவேல்‌ 
புத்திரரிடம்‌ சொல்லுகிறார்‌. த 
வாக்கியத்திற்கு தேவன்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரை 
மன்னிப்பாரா அல்லது மன்னிக்கமாட்டாரா 
என்னும்‌ நிச்சயம்‌ இல்லாத அளவிற்குப்‌ 

பாவம்‌ 


செய்தவர்களாமிருந்தாலும்‌, 
மரித்துப்போகாமல்‌, 
தப்பித்திருக்கிறார்கள்‌. 
செத்துப்போன மூவாயிரம்‌ 
தாங்களும்‌ செத்துபோவோமோ 
பயம்‌ அவர்களுடைய 
இருக்கிறது. 


மோசே உயிரோடிருக்கிற ஜனங்களை 
பயழுறுத்தவில்லை. அவர்கள்‌ மகாபெரிய 
பாவம்‌ செய்தவர்களாயிருந்தாலும்‌, 
மோசே இவர்களுக்கு 

வார்த்தைகளை சொல்லுகிறார்‌ 

அவர்களை நோக்கி, “உங்களுக்காகப்‌ 
பாவநிவிர்த்தி செய்யக்‌ கூடுமோ என்று 
அறிய இப்பொழுது நான்‌ கர்த்தரிடத்திற்கு 
ஏறிப்‌ போகிறேன்‌" என்று சொல்லுகிறார்‌. 


இஸ்ரவேல்‌ ஜனத்தாருடைய 
நிவிர்த்தி செய்யப்படுமா என்னும்‌ நிச்சயம்‌ 
ோடபினிடததில இல்லை. ஆகையினால்‌. 
அவர்களுடைய 
சந்தேகமாக 
கர்த்தராகிய 
தேவனுக்கும்‌ 
மகாபிரதான 
அவர்‌ 
பிதாவினிடத்தில்‌ நமக்காக பரிந்து பேசுகிறார்‌. 
கிறிஸ்துவானவர்‌ பிதாவினிடத்தில்‌ 
நமக்காக பேசும்போது, 
நம்முடைய. மன்னிக்கப்படும்‌ 
என்னும்‌ நம்முடைய 
இரட்சகராகிய கிறிஸ்துவானவருக்கும்‌ 
நமக்கும்‌ உண்டு. 


பாவம்‌ 


ப ற்க்த்ன பப்பற்றி 
சொல்லுகிறார்‌. நம்முடைய 
்‌ நமக்கும்‌ 


பரிந்து 
பாவங்கள்‌ 


நிச்சயம்‌ 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மத்தியஸ்தராகிய 
இயேசுகிறிஸ்து, பிதாவின்‌ வலதுபாரிசத்திலே 
அமர்ந்திருக்கிறார்‌. தேவனுடைய தெய்வீக 
ஆலோசனைகளெல்லாம்‌ அவருக்கு தெரியும்‌. 
கிறிஸ்துவானவர்‌ நமக்காக பரிந்து 
பேசும்போது, பிதாவானவர்‌ அதை தமக்காக 
செய்வார்‌ என்னும்‌. நிச்சயத்தோடு, 
கிறிஸ்துவானவர்‌, பிதாவின்‌ வலதுபாரிசத்தில்‌ 
அமர்ந்திருக்கிறார்‌. 

மோசே தேவனுடைய சமுகத்திலே. 
அவருடைய கிருபைக்காகவும்‌, 
இரக்கத்திற்காகவும்‌ கெஞ்சி மன்றாடுகிறார்‌. 
மோசே கர்த்தரிடத்திற்கு திரும்பிப்போகிறார்‌. 
அவர்‌ ஆசரிப்புக்கூடாரத்தைப்பற்றி இன்னும்‌ 
அதிகமான விவரங்களை விசாரிப்பதற்காக 
திரும்பிப்போகுவில்லை. 

புத்திரருடைய 

செய்யப்படுமா 


கர்த்தரிடத்திற்கு திரும்பிப்போகிறார்‌. 


மோசே கர்த்தரிடத்தில்‌ ஜனங்களுக்காக. 
பரிந்து பேசும்போது, “ஐயோ, இந்த 
ஜனங்கள்‌ பொன்னினால்‌ தங்களுக்குத்‌ 
தெய்வங்களை உண்டாக்கி, மகா 
பாவம்‌ செய்திருக்கிறார்கள்‌" (யாத்‌ 
என்று  ஜெபம்பண்ணுகிறார்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரருடைய ்‌ 
குறித்து, ஏற்கெனவே மோசேக்கு. 
சொல்லியிருக்கிறார்‌. 
த்‌ ஜனங்கள்‌ 
தங்களுக்கு; 
உண்டாக்கியிருக்கிறார்கள்‌. 
ஏற்கெனவே 
காரியங்களை 
தன்னுடைய ஜெபத்தில்‌ அறிக்கை செய்கிறார்‌ 
(யாத்‌ 32:8,31) 


பொன்னினால்‌ 


கர்த்தர்‌ மோசேயை 

நீ இறங்கிப்போ; 

நீ நடத்திக்‌ 

கொண்டுவந்த உன்‌ ஜனங்கள்‌ தங்களைக்‌ 

க்‌ கொண்டார்கள்‌. அவர்களுக்கு 

நான்‌ விதித்த வழியை அவர்கள்‌ சீக்கிரமாய்‌ 

விட்டு விலகினார்கள்‌" (யாத்‌ 32:78) என்று 
சொன்னார்‌. 





எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


வீணாய்ப்போகும்‌. 

உலர்ந்த 

இருக்கிறார்கள்‌. 

நம்முடைய பிரசங்கச்‌ 

கேட்பதற்கு செவிகள்கூட 

இருக்காது. அவர்கள்‌ கர்த்தருடைய 

வார்த்தையைக்‌ கேட்கவேண்டுமென்றால்‌, 
அவர்களுக்கு ஜீவன்‌ வேண்டும்‌ 


எலும்புகளாகவும்‌ 
அவர்களுக்கு 
செய்தியைக்‌ 


பரிசுத்த ஆவியானவர்‌, 
வார்த்தையோடு சேர்ந்து கிரியை 
நடப்பிக்கவேண்டும்‌ என்று. நாம்‌ 
கர்த்தரிடத்தில்‌ ஜெபம்பண்ண வேண்டும்‌. 
"ஜீவ ஆவியானவரே வாரும்‌" என்று 
பரிசுத்த ஆவியானவரை நாம்‌ அழைக்க 
வேண்டும்‌... செத்துப்போன ஆரந்துனக்கள்‌ 


தம்முடைய 


ஆ 
மரித்துப்போயிருக்கிறவர்கள்மீது 
அவர்கள்‌ உமிரடைவார்கள்‌. 


கர்த்தரால்‌ கூடாத காரியம்‌ 
இல்‌ நாம்‌ மரல்வனாகப்பு்‌ 
கர்த்தர்‌ தம்முடைய கிருபையினால்‌. 
ஆத்துமாக்களை இரட்சிக்க முடியும்‌. அதே 
வேளையில்‌, நாம்‌ எவ்வளவுதான்‌ 
பிரசங்கம்பண்ணினாலும்‌, கர்த்தருடைய 
கிருபை இல்லாமல்‌ நம்மால்‌ ஆத்துமாக்களை 
இரட்சிக்க முடியாது. நம்முடைய ஜெபத்தின்‌ 


இஸ்ரவேல்‌. 
பாபிலோன்‌ 
சிறையிருப்பிலிருக்கிறார்கள்‌ 
தங்கள்‌ ஆவியிலே ஒஉற்சாகமிழந்து, 
மரித்தவர்கள்போல. இருக்கிறார்கள்‌. 
சிறையிருப்பிலிருந்து விடுலை பெறுவோம்‌ 
என்னும்‌ நம்பிக்கையே அவர்களிடத்தில்‌ 
இல்லை. கானான்‌ தேசத்திற்கு மறுபடியும்‌ 
போவோம்‌. என்னும்‌ நம்பிக்கை 
அவர்களிடத்தில்‌ சிறிதுமில்லை. அவர்கள்‌ 
உலர்ந்த எலும்புகளைப்‌ போல. 
ஜீவனில்லாமலிருக்கிறார்கள்‌. 


வம்சத்தார்‌ இப்போது 
தேசத்து 
அவர்கள்‌ 


எசேக்கியேல்‌ 
கீழ்ப்படிந்து, 
வார்த்தைகளை இஸ்ரவேல்‌ 
வம்சத்தாரிடம்‌ சொல்லும்போது, அவர்கள்‌ 
மரித்தவர்களாயிருந்தாலும்‌, அவர்களுக்குள்‌ 
ஒரு அசைவு உண்டாகிறது. எசேக்கியேல்‌ 
பரிசுத்த ஆவியானவரிடத்தில்‌ விண்ணப்பம்‌ 
பண்ணும்போது, ஆவியானவர்‌ தம்முடைய 
ஜீவசவாசத்தை, இஸ்ரவேல்‌ வம்சத்தார்மேல்‌ 
ஊதுகிறார்‌. அவர்கள்‌ உயிரடைந்து 
காலூன்றி நிற்கிறார்கள்‌. 


எசேக்கியேல்‌ உயிருள்ள மனுஷருக்கு 
தீர்க்கதரிசனம்‌ சொல்லவில்லை. 
பள்ளத்தாக்கின்‌ வெட்ட 

மகாநிரளாய்‌ சிதறிக்கிடக்கிற 
எலும்புகளுக்கு தீர்க்கதரிசனம்‌ சொல்லுகிறார்‌ 
அவர்‌ கர்த்தருடைய வார்த்தையை 
எலும்புகளுக்குச்‌ சொல்லும்போது, அந்த 
எலும்புகளெல்லாம்‌ தன்‌ தன்‌ எலும்போடே 
சேர்ந்து, மனுஷசரீரமாகிறது. 


எலும்புகளிடம்‌ 
கர்த்தருடைய முதலாவது 
“நான்‌ உங்களுக்குள்‌ 
பிரவேசிக்கப்பண்ணுவேன்‌, 
உயிரடைவீர்கள்‌. நான்‌ 
நாப்புகளைச்சேரத்த 


ஆவியைக்‌ கட்டளையிடுவேன்‌; வயல்‌ 
நீங்கள்‌ உமிரடைந்து, நான்‌ கர்த்தர்‌ என்று 
அறிந்துகொள்வீர்கள்‌" (எசே 37:58) 
என்பதாகும்‌. 





BALWETHER 
பரபர 


எசேக்கியேல்‌. கர்த்தர்‌ தனக்கு 
கட்டளையிட்டபடியே தீர்க்கதரிசனம்‌. 
உரைத்துக்கொண்டிருக்கையில்‌ அங்கு ஒரு 
இரைச்சல்‌ உண்டாயிற்று. இந்த இரைச்சல்‌ 
உலர்ந்த எலும்புகள்‌: அசைவதினால்‌ 
உண்டான இரைச்சல்‌. எலும்புகளெல்லாமே 
அசைகிறது. ஒவ்வொரு எலும்பும்‌ தன்‌ தன்‌ 
எலும்போடே சேர்ந்துகொள்கிறது. 
பள்ளத்தாக்கின்‌ வெட்ட வெளியிலே. 
தனித்தனியாக கிடந்த எலும்புகளெல்லாம்‌, 
இப்போது புதிய வடிவம்‌ பெறுகிறது. அவை 
மற்ற எலும்புகளோடு சேர்ந்து 
மனுஷாலும்புக்கூட்டின்‌ ரூபமாகிறது. 


கர்த்தருடைய வார்த்தையைக்‌ 
கேட்குமாறு நாம்‌ அழைப்பு கொடுக்கும்போது 
மரித்துப்போன எலும்புகளும்‌, உலர்ந்த 
எலும்புகளும்‌ அசையும்‌. கர்த்தர்‌ இங்கு 
சொன்ன தீர்க்கதரிசனம்‌ கோரேசு ராஜாவின்‌ 
ற்‌ அவன்‌ 

இஸ்ரவேல்‌ 


யூதர்களுடைய ஆவியை ஏவகிறார்‌ 
பரிசுத்த ஆவியானவரால்‌. 
தங்கள்‌ சொந்த தேசத்திற்கு 


திரும்பிப்போக ஆயத்தமாகிறார்கள்‌. 


க்கு குட்டளையிட்டபடியே 
எசேக்கியேல்‌ கனம்‌ உரைக்கையில்‌, 


உலர்ந்த... எலும்புகள்‌ அசைவதோடு 
மாத்திரமல்ல, ஒவ்வொரு எதுப்ும்‌ தன்‌ நன்‌ 
எலும்போே சேர்ந்துகொள்கிறது. 
தெய்வீக வழிநடத்துதலின்படி: 

ஒன்றாய்ச்‌ சேருகிறது. 
மனுஷனுடைய சரீரத்தில்‌ ஏராளமான 
எலும்புகள்‌ இருக்கும்‌. அந்த 
எலும்புகளெல்லாம்‌ பட்டயத்தால்‌ 
வெட்டப்பட்டாலும்‌, சரீரத்தின்‌ ஒரு எலும்புகூட 
காணாமல்‌ போகவில்லை. 


தக்றுடைய 
அவையெல்லாம்‌ 


எலும்புகளின்‌ மனுஷனுடைய சரீர 
எண்ணிக்கை திரளாயிருக்கிறது. அவற்றில்‌ 
ஒன்றுகூட காணாமல்‌ போகாமல்‌, எல்லா 
எலும்புகளும்‌ தன்‌ தன்‌ எலும்புகளோடே 
சேர்ந்துகொள்கிறது. ஒவ்வொரு எலும்பும்‌ 
்‌ _ எந்த 


எலும்புக்கும்‌ எந்த எலும்போடே சேரவேண்டும்‌ 
என்பதும்‌ தெரந்திுக்கிறு பள்ளத்தாக்கின்‌ 
வெட்ட 'வளியிலே சிதறிக்கிடக்கிற 
சங்கை அசைந்து, தன்‌ தன்‌ 
சரீரத்தோடே ஒன்றாய்‌ இசைகிறது. 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


யூதர்கள்‌ தங்கள்‌ சொந்த தேசத்திற்கு 
திரும்பி வரும்போது இந்த தீர்க்கதரிசனம்‌. 
நிறைவேறும்‌. பாபிலோன்‌ தேசம்‌ மிகவும்‌ 
பெரியது. அந்த தேசத்தில்‌ ஏராளமான 
மாகாணங்கள்‌ உள்ளது. பாபிலோன்‌ தேசத்து 
சிறையிருப்புக்குப்போன இஸ்ரவேல்‌ 
வம்சத்தார்‌, அந்த தேசத்தின்‌ எல்லா 
மாகாணங்களிலும்‌ சிதறிப்போயிருக்கிறார்கள்‌. 
அவர்களுடைய குடும்பங்களெல்லாம்‌. 
பிரிந்துகிடக்கிறது. கர்த்தருடைய அநாதி 
தீர்மானத்தின்‌ பிரகாரம்‌, பாபிலோன்‌ 
தேசத்து. சிறையிருப்புக்குப்போன 
யூதர்களெல்லோரும்‌, தங்கள்‌ சொந்த 
தேசத்திற்கு திரும்பி வருகிறார்கள்‌. கானான்‌ 
தேசத்திற்கு திரும்பி வருகிற யூதர்கள்‌, 
தங்கள்‌ தங்கள்‌ குடும்பத்தாரோடு. 
சேர்ந்துகொள்கிறார்கள்‌. 

ஒவ்வொரு எலும்பும்‌ தன்‌ தன்‌ 
எலும்போடே சேர்ந்துகொள்ளும்போது, 
அவைகள்மேல்‌ நரம்புகளும்‌ மாம்சமும்‌ 
உண்டாயிற்று, மேற்புறமெங்கும்‌ தோலினால்‌ 
மூடப்பட்டது. பாலவே கானான்‌ 
தேசத்திற்கு திரும்பி வந்த யூதர்கள்‌, 
தங்கள்‌ குடும்பத்தாரோடு ஒன்றாய்‌ 
இணைகிறார்கள்‌. மறுபடியும்‌ குடும்பமாக 
கூட்டிச்சேர்க்கப்படுகிறார்கள்‌. பல 
வருஷங்களாக பிரிந்து கிடந்தவர்கள்‌ 
இப்போது குடும்பமாக கூடுகிறார்கள்‌. 


“அந்த த மீதயாமிரக்கிறகள்‌ 
எவ்விடத்தில்‌ ங்கியிருக்கிறானோ, 
அவ்விடத்து ன ட] எருசலேமிலுள்ள 
தேவனுடைய ஆலயத்துக்கென்று 
அவனிடத்தில்‌ உற்சாகமாய்க்‌ காணிக்கை 
கொடுத்து அனுப்புகிறதுமன்றி, அவனுக்குப்‌ 
பொன்‌ வெள்ளி முதலிய திரவியங்களையும்‌, 
மிருகஜீவன்களையும்‌ கொடுத்து, 
உதவிசெய்யவேண்டும்‌ என்று பெர்சியாவின்‌ 
ராஜாவாகிய கோரேஸ்‌ அறிவிக்கிறார்‌ என்று 
தன்ராஜ்யமெங்கும்‌ எழுதியனுப்பி 
விளம்பரம்பண்ணுவித்தான்‌"' (எஸ்றா 1:4). 





BALWETHER 
பரிய 


எசேக்கியேல்‌ தீர்க்கதரிசி கர்த்தருடைய 
கட்டளையின்படியே உலர்ந்த எலும்புகளுக்கு 
தீர்க்கதரிசனம்‌ சொல்லுகிறார்‌. அப்போது 
ஒவ்வொரு எலும்பும்‌ அசைகிறது. அந்த 
எலும்புகளெல்லாம்‌ தன்‌ தன்‌ எலும்போடே 
சேர்ந்துகொள்கிறது. அவைகள்‌ மேல்‌ 
நரம்புகளும்‌ மாம்சமும்‌ உண்டாயிற்று. 
மேற்புறமெங்கும்‌ தோலினால்‌ மூடப்படுகிறது. 


எலும்புகளெல்லாம்‌ ஒன்று சேர்ந்து இப்போது 
சரீரமாகமிருக்கிறது. ஆனால்‌ அது 
ஆலியில்லாத சரீரம்‌ 


பாபிலோன்‌ 
சிறையிருப்பிலிருக்கிற 
வம்சத்தார்‌, 
திரும்பிப்‌ போகும்போது. 
பலவிதமான கஷ்டங்களும்‌, 
பிரச்சனைகளும்‌ 


இஸ்ரேல்‌ 


தங்கள்‌ சொந்த தேசத்திற்கு 
அவர்களுக்கு 


இவையெல்லாவற்றையும்‌ 
மேற்கொள்ளவேண்டும்‌. 
ஆலியும்‌ தைரியமும்‌ இருந்தால்தான்‌, 
அவர்களால்‌ தங்கள்‌ சொந்த தேசத்திற்கு 
திரும்பிப்‌ போகமுடியும்‌. 

எசேக்கியேல்‌ தீர்க்கதரிசி. 
கர்த்தருடைய கட்டளையின்படியே ஆவியை 
நோக்கி தீர்க்கதரிசனம்‌ சொல்லுகிறார்‌. 
"கொலையுண்ட இவர்கள்‌ உயிரடையும்படிக்கு 


கர்த்தருடைய 
சொல்லுகிறார்‌. 

ஆலியானலிரிடத்தில்‌ 

கர்த்தர்‌ எசேக்கியேலின்‌ 

கொடுக்கிறார்‌ அப்பொழுது ஆவி 
அவர்களுக்குள்‌ பிரவேசிக்கிறது. அவர்கள்‌ 
உயிரடைகிறார்கள்‌. அவர்கள்‌ காலூன்றி 
மகாபெரிய சேனையாய்‌ நிற்கிறார்கள்‌ 
(எசே 37110). 


ஜீவஆவியானவர்‌ த்‌ 
ஆதியிலே 


அவனுடைய 

ஜீவசுவாசத்தை ஊதினார்‌. 
மனுஷன்‌ ஜீவாத்துமாவானான்‌. கர்த்தர்‌ 
ஆதியிலே தம்முடைய ஜீவசவாசத்தை 
ஊதியதுபோலவே, கடைசி காலத்தில்‌, 
பரிசுத்தவான்கள்‌. உமிர்த்தெழும்போது. 
தம்முடைய ஜீவசுவாசத்தை அவர்கள்மேல்‌. 
ஊதுவார்‌. 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


பாபிலோன்‌. 
சிறையிருப்பிலிருக்கிற யூதர்கள்‌ சோர்ந்து 
போயிருக்கிறார்கள்‌. அவர்களுடைய ஆவியில்‌ 
உற்சாகமில்லை. தங்கள்‌ தேசத்திற்கு. 
திரும்பிப்போக அவர்களிடத்தில்‌ தெம்பும்‌ 
பலனுமில்லை. அவர்களுடைய 
சோர்வுகளெல்லாம்‌ நீங்கிப்போகவேண்டும்‌. 
அவர்களுக்கு புதிய பெலனும்‌, புதிய 
உற்சாகழும்‌ கிடைக்கவேண்டும்‌. அப்போது 
தான்‌ அவர்கள்‌ தங்கள்‌ சொந்த தேசத்திற்கு 
திரும்பிப்போக ஆயத்தமாவார்கள்‌. 


பரிசுத்த ஆவியானவர்‌ அவர்களுக்குள்‌. 
பிரவேசிக்கும்போது. அவர்கள்‌ 
உயிரடைகிறார்கள்‌. அது மாத்திரமல்ல, 
அவர்கள்‌ காலூன்றி, மகாசேனையாய்‌ 
நிற்கிறார்கள்‌. அவர்கள்‌ இப்போது ஜீலிக்கிற 
மனுஷர்‌ மாத்திரமல்ல, அவர்கள்‌ 
யுத்தம்பண்ணுகிற மகாபெரிய 
சேனையாகவும்‌ இருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
யத்தம்பண்ண ஆயத்தமாயிருக்கும்‌ 
யத்தவீரரைப்போல பலசாலிகளாகவும்‌, 
பரக்கிரமசாலிகளாகவும்‌ இருக்கிறார்கள்‌. 


சிறையிருப்பிலிருக்கிற 
சோர்ந்துபோயிருக்கிறார்கள்‌. 
தங்களைப்பற்றிச்‌ சொல்லும்போது, 
எலும்புகள்‌ உலர்ந்துபோயிற்று: எங்கள்‌ 
நம்பிக்கை அற்றுப்போயிற்று: நாங்கள்‌ 
அறுப்புண்டுபோகிறோம்‌" (எசே 37:11) என்று 
சொல்லுகிறார்கள்‌. இந்த 
எலும்புகளெல்லாம்‌, பாபிலோன்‌. 
சிறையிருப்பிலிருக்கிற 
வம்சத்தார்‌. இவர்களே 
ஜீவனில்லாதவர்களாக, 
எலும்புகளாகயிருக்கிறார்கள்‌. 
வம்சத்தார்‌ அனைவருமே" 
வாக்கியம்‌, வடக்கு இஸ்ரவேல்‌ தேசத்தைச்‌ 
சேர்ந்த பத்துக்கோத்திரத்தாரையும்‌, தெற்கு 
யூதாதேசத்தைச்‌ சேர்ந்த இரண்டு 
கோத்திரத்தையும்‌ குறிக்கும்‌. 

சிறையிருப்பிலிருக்கிற இஸ்ரவேல்‌ 
வம்சத்தாருக்கு பிரச்சனைகளுக்குமேல்‌. 
பிரச்சனைகள்‌ வருகிறது. அவர்களுடைய 
நம்பிக்கை கொஞ்சம்‌ கொஞ்சமாகக்‌ 
குறைந்து. அது ஒன்றுமில்லாமல்‌ காணாமல்‌ 
போய்விடுகிறது. அவர்கள்‌ தங்கள்‌ 
ஆலியில்‌ சோர்ந்துபோயிருக்கிறார்கள்‌. 


அவர்களிடத்தில்‌ உற்சாகம்‌ சிறிதுமில்லை. 


யூதர்கள்‌ 
அவர்கள்‌ 
'எங்கள்‌ 





எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


இப்படிப்பட்ட 

விசுவாசிகள்‌ 

பிரச்சனைகளையே பார்த்துக்கொண்டிருக்கக்‌ 
கூடாது. தங்களைச்‌ சுற்றிலுமிருக்கிற 
பாதகமான சூழ்நிலைகளையே பார்த்துக்‌ 
கொண்டிருக்கக்கூடாது. நாம்‌ கர்த்தரை 
விசுவாசத்தோடு நோக்கிப்‌ பார்க்கவேண்டும்‌. 
கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களையும்‌, 
அவருடைய தெய்வீக பராமரிப்புக்களையும்‌ 
விசுவாசிக்கவேண்டும்‌. கர்த்தருக்கேற்ற 
வேளையில்‌, அவருக்கு சித்தமான காரியம்‌ 
நடைபெறும்‌ என்று, விசுவாசத்தோடு 
காத்திருக்கவேண்டும்‌ சோர்ந்துபோய்விடக்‌ 
கூடாது. 


பாபிலோன்‌ தேசத்து 
சிறையிருப்பிலிருக்கிற யூதர்கள்‌ தங்கள்‌ 
ஆலியில்‌ சோர்ந்துபோயிருக்கிறார்கள்‌. 
தங்களுடைய எலும்புகள்‌ உலர்ந்துபோயிற்று 
என்றும்‌, தங்களுடைய நம்பிக்கையற்றுப்‌ 
போயிற்று என்றும்‌, தாங்கள்‌ அறுப்புண்டு 
போகிறோம்‌ என்றும்‌ அவிசுவாசமான 
வார்த்தைகளை சொல்லுகிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ வம்சத்தாரை 
பார்க்கிறார்‌ அவர்களுக்கு தம்முடைய 
2 வளிப்படுத்துகிறார்‌ 
ஆகையால்‌ நீ 
உரைத்து, அவர்களோடே 
என்னவென்றால்‌" 
சொல்லுகிறார்‌. 
ஜீவியகாலத்தின்‌ 
பகுதிக்கு வந்துவிட்டார்கள்‌. 
ஆகையால்‌ எசேக்கியேல்‌ கர்த்தருடைய 
ந்தையை அவர்களுக்கு சீக்கிரமாய்ச்‌ 
சொல்லவேண்டும்‌. 


3712) என்று 


தங்களுடைய 


இஸ்ரவேல்‌ வம்சத்தாரின்‌ காலம்‌ 
வடைந்தாலும்‌, கர்த்தருடைய காலம்‌ 
இனியேல்தான்‌ ஆரம்பமாகப்போகிறது. 
இதுவரையிலும்‌ இஸ்ரவேல்‌: வம்சத்தார்‌ 
வேதனைகளை அனுபவித்த காலம்‌. இனிமேல்‌ 
கர்த்தர்‌ அவர்களோடு கூடமிருந்து, 
அவர்களுக்கு உதவிசெய்யப்போகிற காலம்‌. 


கர்த்தர்‌ எசேக்கியேல்‌ மூலமாய்‌, 
பாபிலோன்‌ தேசத்து சிறையிருப்பிலிருக்கிற 
இஸ்ரவேல்‌ வம்சத்தாருக்கு தம்முடைய 
ஆறுதலான வார்த்தைகளைச்‌ சொல்லுகிறார்‌. 
இதோ, என்‌ ஜனங்களே, நான்‌ உங்கள்‌ 
பிரேதக்குழிகளைத்‌ திறந்து, உங்களை 
உங்கள்‌ பிரேதக்குழிகளிலிருந்து, 
வெளிப்படும்‌, உங்களை இஸ்ரவேல்‌ 
தேசத்துக்கு வரவும்பண்ணுவேன்‌. என்‌ 
ஜனங்களே, நான்‌ உங்கள்‌ பிரேதக்குழிகளைத்‌ 
திறந்து. உங்களை உங்கள்‌ 
பிரேதக்குழிகளிலிருந்து 

வெளிப்படப்பண்ணும்போது, நான்‌ கர்த்தர்‌ 
என்று அறிந்துகொள்வீர்கள்‌. என்‌ ஆவியை 
உங்களுக்குள்‌ வைப்பேன்‌; நீங்கள்‌ 
உமிரடைவீர்கள்‌; நான்‌ உங்களை உங்கள்‌ 
தேசத்தில்‌ வைப்பேன்‌; அப்பொழுது ந 


(எசே 3712-4) என்று கர்த்தர்‌ க்கத்‌ 


ஒரே கோல்‌ 
எசே: 37:15-28 


எசே 37:15. பின்னும்‌ கர்த்தருடைய 
வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர்‌: 


எசே 97:16. மனுபுத்திரனே, நீ ஒரு 
கோலை எடுத்து, அதிலே யூதாவுக்கும்‌ 
அதைச்சேர்த்த இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கும்‌ அடுத்தது என்று எழுதி; 
பின்பு வேறொரு கோலை எடுத்து, 
அதிலே எப்பிராயிமுக்கும்‌ 
அதைச்சேர்த்த இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ 
அனைவருக்கும்‌ அடுத்த யோசேப்பின்‌. 
கோலென்று எழுதி, 


எசே 9747. அவைகளை ஒரே 
கோலாகும்படி. ஒன்றோடொன்று 
'இசையச்செய்‌, அவைகள்‌ உன்‌ கையில்‌ 


இவைகளின்‌ பொருள்‌ 

எங்களுக்கு. 

என்று உன்‌ 

ஜனத்தின்‌ புத்திரர்‌ உன்னிடத்தில்‌ 
கேட்டால்‌, 





BALWETHER 
பரபர 


எசே: 37:19. நீ அவர்களை நோக்கி: 
கர்த்தராகிய ஆண்டவர்‌ உரைக்கிறது. 
என்னவென்றால்‌, இதே, 
எப்பிராயிமுக்கும்‌ அதைச்சேர்த்த 
இஸ்ரவேல்‌ கோத்திரங்களுக்கும்‌ 
அடுத்த யோசேப்பின்‌ கோலை எடுத்து, 
அதை யூதாவின்‌ கோலோடே சேர்த்து, 
அவைகளை ஒரே கோலாக்குவேன்‌; 
அவைகள்‌ என்கையில்‌ ஒன்றாகும்‌. 
என்கிறார்‌ என்று சொல்‌. 


எசே 87:20, சொல்லும்போது, தீ 
எழுதின கோல்கள்‌ அவர்களுடைய 
கண்களுக்கு முன்பாக உன்‌ கையில்‌ 
இருக்கவேண்டும்‌. 


எசே 97:21. நீ அவர்கனை நோக்கி: 
கர்த்தராகிய ஆண்டவர்‌ உரைக்கிறது 
என்னவென்றால்‌, இதே, நான்‌ 
இஸ்ரவேல்‌ வம்சத்தாரை அவர்கள்‌ 
போயிருக்கும்‌ ஜாதிகளிடத்திலிருத்து 
அழைத்து, சுற்றிலூமிருந்து அவர்களைச்‌. 
சேர்த்து, அவர்களை அவர்கள்‌ 
சுயதேசத்திலே வரப்பண்ணி, 


எசே: 37:22, அவர்களை இஸ்ரவேலின்‌ 
மலைகளாகிய தேசத்திலே ஒரே 
ஜாதியாக்குவேன்‌; ஒரே ராஜா அவர்கள்‌ 
எல்லாருக்கும்‌ ராஜாவாக இருப்பார்‌; 
அவர்கள்‌ இணி இரண்டு ஜாதிகனாக 
இருப்பதில்லை; 

இரண்டு. 

பிரிவதுமில்லை. 


எசே: 37:28. அவர்கள்‌ இனித்‌ தங்கள்‌ 
'நரகலான விக்கிரகங்களினாலும்‌ தங்கள்‌ 
அருவருப்புகளினாலும்‌ தங்களுடைய 
சகல்‌ மீறுதல்களினாலும்‌ தங்களைத்‌ 
தீட்டுப்படு த்துவதூமில்லை; அவர்கள்‌ 
குடியிருந்து பாவஞ்செய்த எல்லா. 
இடங்கவிலிருந்தூம்‌ நான்‌ அவர்களை 
நீங்கலாக்கி இரட்சித்து, அவர்களைச்‌ 
சுத்தம்‌ பண்ணுவேன்‌; அப்பொழுது 
அவர்கள்‌ என்‌ ஜனமாயிருப்பார்கன்‌, 
நான்‌ அவர்கள்‌ தேவனாயிருப்பேன்‌.. 


எசே: 87:24. என்‌ தாசனாகிய தாவீது 
என்பவர்‌ அவர்கன்மேல்‌ ராஜாவாக 
இருப்பார்‌ அவர்கள்‌ எல்லாருக்கும்‌. 
ஒரே மேய்ப்பர்‌ இருப்பார்‌; அப்பொழுது 
அவர்கள்‌ என்‌ தியாயன்கனில்‌ நடத்து, 
என்‌ கட்டளைகளைக்‌ கைக்கொண்டு, 
அவைகளின்படியே செய்து, 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


எசே. 37:25. நான்‌ என்‌ தாசனாகிய 
யாக்கோபுக்குக்‌ கொடுத்ததும்‌, உங்கள்‌ 
பிதாக்கன்‌ குடியிருத்ததுமான 
தேசத்திலே குடியிருப்பார்கள்‌; 
அவர்களும்‌ அவர்கள்‌ பின்னைகளும்‌ 
அவர்களுடைய பின்னைகவின்‌ 
பின்னைகளும்‌ அதிலே 
என்றென்றைக்கும்‌ குடியிருப்பார்கன்‌; 
என்‌ தாசனாகிய தாவீது என்பவர்‌ 
என்றென்றைக்கும்‌ அவர்களுக்கு 
அதிபதியாயிருப்பார்‌. 


எசே 37:26. நான்‌ அவர்களோடே, 
சமாதான உடன்படிக்கை செய்வேன்‌; 
அது அவர்களுக்கு நித்திய 
உடன்படிக்கையாயிருக்கும்‌; நான்‌ 
அவர்களை திலைப்படுத்தி, அவர்களை 
வர்த்திக்கப்பண்ணி, அவர்கள்‌ நடுவிலே 
என்‌ பரிசுத்த ஸ்தலத்தை 
என்றென்றைக்கும்‌ ஸ்தாபிப்பேன்‌.. 


எசே 37:27. என்‌ வாசஸ்தலம்‌ 
அவர்களிடத்தில்‌ இருக்கும்‌, நான்‌ 
அவர்கள்‌ தேவனாயிருப்பேன்‌, அவர்கள்‌ 
என்‌ ஜனமாயிருப்பார்கள்‌.. 


எசே 37:28. அப்படியே என்‌ 
பரிசுத்தஸ்தலம்‌ அவர்கள்‌ நடுவிலே. 
என்றென்றைக்கும்‌ இருக்கும்போது, 
நான்‌... இஸ்ரவேலைப்‌ பரிசத்தம்‌ 
பண்ணுகிற கர்த்தர்‌ என்று ஜாதிகள்‌ 
அறித்துகொன்வார்கன்‌ என்கிறார்‌ என்று 
சொல்‌ என்றார்‌. 


பாபிலோன்‌ 
சிறையிருப்பிலிருக்கிற 
தேசத்திற்கு திரும்பி 
அவர்களுக்கு ஏராளமான 


தேசத்து 
தங்கள்‌ 
பின்பு, 
நன்மைகள்‌ 
உண்டாகும்‌. கர்த்தர்‌ தம்முடைய ஜனத்திற்கு 


யூதர்கள்‌, 
வந்த 


விசேஷித்த. 
சொல்லுகிறார்‌. 
வாக்குத்தத்தங்களெல்லாம்‌, 
தேசத்து சிறையிருப்பிலிருந்த யூதர்கள்‌, 
தங்கள்‌ சொந்த தேசத்திற்கு திரும்பி 
ம்போது நிறைவேறும்‌. அதேவேளையில்‌ 
இந்த வாக்குத்தத்தங்கள்‌ மேசியாவின்‌ 
ராஜ்யத்திற்கும்‌, சுவிசேஷத்தின்‌ மகிமையான 
காலங்களுக்கும்‌ அடையாளமாயிருக்கிறது. 


வாக்குத்தத்தங்களைச்‌ 





எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


அவர்கள்‌ எப்பிராயீம்‌ மனுஷர்‌ 

யூதா மனுஷர்‌ என்றும்‌ 

பிரிந்திருக்கிறார்கள்‌. வடக்கு 

ராஜ்யமும்‌, தெற்கு யூதாராஜ்யமும்‌, பாபிலோன்‌ 

தேசத்து சிறையிருப்புக்கு 

வந்தார்கள்‌. இப்போது 

அவர்கள்‌ 

பிரிந்திருக்கிறார்கள்‌. 

பரபரத்து ன 

தங்கள்‌ சொந்த 

திரம்பிப்போகும்போது, அவர்கள்‌ மறுபடியும்‌ 

ஒன்றாய்ச்‌ சேர்க்கப்படுவார்கள்‌ என்று கர்த்தர்‌ 

வாக்குப்பண்ணுகிறார்‌. 
தரண்டாய்ப்பரந்தரந்த 

வம்சத்தார்‌, கானான்‌ தேசத்திலே, 


சமஸ்த இஸ்ரவேலாய்‌ 
"காலத்திலும்‌, 


இஸ்ரவேல்‌ 
, மறுபடியும்‌ 
ஒன்றுசேருவார்கள்‌. 
சாலொமோனின்‌ 


யெரொபெயாம்‌' 
பத்துக்கோத்திரத்தை 
பிரித்து வடக்கு இஸ்ரவேல்‌ 
க்‌ மீதமுள்ள இரண்டு. 
கோத்திரத்தார்‌ தெற்கு 
யூதாராஜ்யமாயிருந்தார்கள்‌ 
இஸ்ரவேல்‌ 
யூதாராஜ்யத்திற்கும்‌ 
பிரச்சனைகளும்‌ போட்டிகளும்‌, 
சண்டைகளும்‌ தொடர்ந்து நடைபெற்றுக்‌. 
கொண்டு வந்தது. அவர்கள்‌ பாபிலோன்‌ 
தேசத்து சிறையிருப்புக்கு வந்தபின்பும்‌, 
அங்கேயும்‌ அவர்கள்‌ இரண்டு பிரிவாகப்‌ 
பிரிந்திருந்தார்கள்‌. பாபிலோன்‌ தேசத்து 
அவர்கள்‌ ஒன்றாய்‌ 


ராஜ்யத்திற்கும்‌ 


இடையே எப்போதும்‌ 


பிரிவாகப்‌ _ பிரிந்திருக்கிற 

கர்த்தர்‌ 
ஒன்றாய்ச்‌ சேர்க்கிறார்‌. அவர்கள்‌ ஒன்றாய்‌. 
இணைவதை கர்த்தர்‌ ஒரு அடையாளத்தின்‌ 
மூலமாக இங்கு விவரிக்கிறார்‌. 


கர்த்தர்‌ 

மனுபுத்திரனே, நீ ஒரு 
அதிலே  யூதாவுக்கும்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கும்‌ 
எழுதி: பின்பு வேறொரு 
அதிலே  எப்பிராமீமுக்கும்‌ அதைச்சேர்ந்த 
இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ அனைவருக்கும்‌ 
அடுத்த யோசேப்பின்‌ கோலென்று எழுதி, 
அவைகளை ஒரே கோலாகும்படி 
ஒன்றோடொன்று இசையச்செய்‌, அவைகள்‌ 
உன்‌ கையில்‌ ஒன்றாகும்‌' (எசே 37:67) 
என்று சொல்லுகிறார்‌. 


எசேக்கியேல்‌ இரண்டு 
எடுத்து, கர்த்தர்‌ சொன்ன பிரகாரம்‌, 
ஒவ்வொரு கோலிலும்‌ எழுதவேண்டும்‌. அதன்‌ 

ர்‌ அல்விரண்டு கோல்களையும்‌ 

கோலாகும்பி ஒன்றோடொன்று 
இசையச்‌ செய்யவேண்டும்‌. அவ்விரண்டு 
கோல்களும்‌  எசேக்கியேலின்‌ கையில்‌ 
ஒன்றாய்‌ இணையும்‌. 


இதன்‌ தாற்பரியம்‌ என்னவென்றால்‌, 
தெற்கு யூதா தேசமும்‌, வடக்கு இஸ்ரவேல்‌ 
தேசமும்‌ கர்த்தருடைய கையில்‌ ஒன்றாகும்‌, 
இவ்விரண்டு தேசங்களும்‌ கர்த்தருடைய 
கையில்‌ சமஸ்த இஸ்ரவேல்‌ தேசமாக 
ஒன்றாகும்‌. 

எசேக்கியேல்‌ தீர்க்கதரிசி இரண்டு 
கோல்களையும்‌ தன்னுடைய கையிலே 
எடுத்து, அதிலே ந்தர்‌ சொன்ன 
பிரகாரம்‌ எழுதி, 
கோலாகும்ப ஒன்றோடொன்று. இனையர்‌ 

செய்வதை, பாபிலோன்‌ தேசத்து 
சிறையிருப்பிலிருக்கிற யூதர்களெல்லோரும்‌. 
பார்ப்பார்கள்‌. அவர்கள்‌ எசேக்கியேலிடம்‌, 
இவைகளின்‌ பொருள்‌ இன்னதென்று, 
எங்களுக்கு அறிவிக்கமாட்டிரோ"' 
(எசே 371718) என்று கேட்பார்கள்‌ 


கோலை எடுத்து, 

அதைச்சேர்ந்த 
அடுத்தது என்று 
கோலை எடுத்து, 


கோலை 


எசேக்கியேல்‌. 
“கர்த்தராகிய ஆண்டவர்‌ 
என்னவென்றால்‌, இதோ, எபபராம்முக்கும்‌ 
அசைச்சேர்ந்த இஸ்ரவேல்‌. 
கோத்திரங்களுக்கும்‌ அடுத்த யோசேப்பின்‌ 
கோலை எடுத்து அதை யூதாவின்‌ 
கோலோடே சேர்த்து, அலைகளை ஒரே 
கோலாக்குவேன்‌; அவைகள்‌ என்கையில்‌ 
ஒன்றாகும்‌ என்கிறார்‌" (எசே 3719) என்று 
சொல்லவேண்டும்‌. 


அவர்களிடத்தில்‌, 
உரைக்கிறது 





எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


எசேக்கியேல்‌ கர்த்தருடைய 
வார்த்தையை இஸ்ரவேல்‌ வம்சத்தாருக்கு 
சொல்லும்போது. அவர்‌ எழுதின கோல்கள்‌, 
அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக, அவர்‌ 
கையிலிருக்கவேண்டும்‌ (எசே 37:20), 

இஸ்ரவேல்‌ 


கர்த்தர்‌ வம்சத்தாரை, 


அவர்கள்‌ போயிருக்கும்‌ ஜாதிகளிடத்திலிருந்து 

அழைத்து 
அந்நிய 

சிதறிய்போமிரக்கிறார்கள்‌ 


வருவார்‌. அவர்களெல்லோரும்‌ 


வரப்பண்ணுவார்‌ (எசே 37:21. 


கர்த்தர்‌ அவர்களை இஸ்ரவேலின்‌ 
மலைகளாகிய தேசத்திலே ஒரே 
ஜாதியாக்குவார்‌; ஒரே ராஜா வர்கள்‌ 
எல்லாருக்கும்‌ ராஜாவாக இருப்பார்‌; அவர்கள்‌ 
இனி இரண்டு ஜாதிகளாக இருப்பதில்லை: 
அவர்கள்‌ இனி இரண்டு ராஜ்யங்களாகப்‌ 
ிரிவதுமில்லை (எசே 27:22), 


இஸ்ரவேல்‌ 
தெற்கு பூதாதேசத்தாரும்‌ ழ்‌ 
ராஜ்யமாயிருப்பார்கள்‌. அவர்கள்‌ சமஸ்த 
இஸ்ரவேலாக இணைந்திருப்பார்கள்‌. 
அவர்களுக்கு இனிமேல்‌ தனித்தனியான 
நோக்கங்களோ, தனித்தனியான 
குறிக்கோள்களோ இருக்காது. அவர்களுக்கு 
வெவ்வேறு சிந்தனையும்‌ 
அவர்களுடைய 

தீர்மானங்களும்‌, 

சிந்தனைகளும்‌ ஒன்றாகவே இருக்கும்‌ 


| வடக்கு இஸ்ரவேல்‌ தேசத்தாரும்‌, 
னு யூதாதேசத்தாரும்‌ இதுவரையிலும்‌ 
வ! 
கோல்களாகயிருந்தார்கள்‌. இந்தக்‌ க்‌ 
ஒன்றுக்கொன்று முட்டிக்கொண்டு, 
மோதிக்கொண்டு, சண்டை போட்டுக்‌ 
கொண்டிருந்தது. ஒன்றையொன்று அடித்துக்‌ 
கொண்டது. ஒன்றையொன்று வாதித்தது. 
இப்போதோ Mi தேசத்தாரும்‌, 
கர்த்தருடைய சமஸ்த 
இஸ்ரவேலாக, ஒர ( தொக்க 
இவர்கள்‌ இனிமேல்‌ ஒருவருக்கொருவர்‌ 
ஆதரவாகயிருப்பார்கள்‌. ஒருவரையொருவர்‌ 
பலப்படுத்திக்கொள்வார்கள்‌. 


வடக்கு தேசத்தாரும்‌, 


இனிமேல்‌ ஒரே 


கர்த்தர்‌ யோசேப்பின்‌ கோலை எடுத்து, 
அதை யூதாவின்‌ கோலோடே சேர்ப்பார்‌. 
அவைகளை ஒரே கோலாக்குவார்‌. அவைகள்‌ 
கர்த்தருடைய கையில்‌ ஒன்றாகும்‌. 
கர்த்தருடைய வல்லமையினால்‌ இவ்விரண்டு 
தேசங்‌ ஒன்றாய்‌ 
கர்த்தருடைய 
தேசங்களும்‌, 


ங்களும்‌ 
இணைக்கப்பட்டிருக்கிறது. 
மகிமைக்காக, இவ்விரண்டு 
கர்த்தருடைய கையில்‌ ஒன்றாய்‌ 
இணைக்கப்பட்டிருக்கும்‌. கர்த்தருடைய 
மகிமையே இவர்களை இணைக்கிறது. 
இணைந்த 
பிரிந்துவிடாமல்‌. 


கர்தருடைய கிரு 
இவர்களை  மறுட்டும்‌. 


இசைவாய்ப்‌ சேர்த்திருக்கிறது. 


'சிறையிருப்பிலிருந்து தங்கள்‌ 
சொந்த தேசத்திற்கு திரும்பி வந்த யூதர்கள்‌, 
ஒரே ஜாதியாய்‌ இணைக்கப்படுவார்கள்‌. 
அவர்கள்‌ அந்நிய தேசத்திலே ஒன்றாய்ப்‌ 
பாடுகளை அனுபவித்தார்கள்‌. தாங்கள்‌ 
அனுபவித்த உபத்திரவங்களில்‌, அவர்கள்‌ 
பங்காளிகளாயிருந்தார்கள்‌. இஸ்ரவேல்‌ 
வம்சத்தாருக்கு வேதனைக 
கஷ்டங்களும்‌, நெருக்கங்களும்‌ உண்டாயிற்று. 
அவர்களுக்கு வந்த பாடுகளும்‌ 
உபத்திரவங்களும்‌, பிரிந்திருந்த அவர்களை 
ஒன்றாய்‌ இணைத்தது. 

சூளையிலே உலோகங்களை 
உருக்குவார்கள்‌. சூளையில்‌: 
தனித்தனியாகயிருக்கும்‌ உலோக தாதுக்களை 
உள்ளே போடுவார்கள்‌. சுளையை 
சூடுபடுத்துவார்கள்‌. குளைக்குள்ளே 
போடப்பட்ட உலோக தாதுக்களெல்லாம்‌ 
அக்கினியில்‌ உருகி, ஒன்றாய்‌ இணையும்‌. 
அதுபோலவே. கர்த்தருடைய ஜனங்கள்‌, 
பாபிலோன்‌ தேசத்து சிறையிருப்பிலே 
தனித்தனியாக இருந்தார்கள்‌. அவர்களுக்கு 
வேதனைகளும்‌ உபத்திரவங்களும்‌ வந்தபோது, 
உலோகங்கள்‌ உருகுவதுபோல, அவர்களும்‌ 
உருகி, ஒரே ஜாதியாய்‌ இணைகிறார்கள்‌. 

இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ தங்கள்‌ 
சொந்த தேசத்திற்கு திரும்பி வரும்போது, 
கர்த்தர்‌ அவர்களை ஒரே ஜாதியாக்குவார்‌. 
அவர்கள்‌ எல்லோருக்கும்‌ ஒரே ராஜா 
ராஜாவாகயிருப்பார்‌. இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ 

ம்‌ ஒரே ராஜாவின்‌ ஆளுகையின்‌ 
ஒரே தேசத்து 
பிரஜைகளாயிருப்பார்கள்‌. 





BALWETHER 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 


EZEKIEL - COMMENTARY 


தேசத்து 

தங்கள்‌ சொந்த 

முன்பு வடக்கு இஸ்ரவேல்‌ என்றும்‌, தெற்கு 

யூதா என்றும்‌ பிரிந்திருந்தது போல, 

இனிமேல்‌ பிரிந்திருக்கமாட்டார்கள்‌. அவர்கள்‌ 

தங்கள்‌ சொந்த தேசத்தில்‌ ஒரே 

ஜாதியாயிருப்பார்கள்‌. அவர்கள்‌ இனி 

இரண்டு ஜாதிகளாக இருப்பதில்லை. 

அவர்கள்‌ ண்டு ராஜ்யங்களாக 
பிரிவதுமில்லை (எசே 37:22). 


கர்த்தர்‌ சொல்லுகிற 
தீர்க்கதரிசனம்‌. இ கிறிஸ்துவின்‌ 
ராஜ்யத்தில்‌ பூரணமாய்‌ நிறைவேறும்‌. 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்துவே இந்த 
தீர்க்கதரிசனத்தில்‌ இங்கு சொல்லப்படுகிற. 
ராஜா. இயேசுகிறிஸ்துவே ராஜாதி 
கர்த்தாதி கர்த்தாவாகவும்‌ 
ஆவிக்குரிய இஸ்ரவேலர்‌ 
ராஜாவாகிய 

ஒரே ஜாதியாய்‌ 


ராஜாவாகவும்‌, 


ஒன்று ன்‌ 


தர்கள்‌ பாமிலோன்‌ தேசத்து 
சிறையிருப்புக்குப்‌ போவதற்கு முன்பாக, 
அவர்கள்‌ தங்கள்‌ தேசத்தில்‌ விக்கிரகங்களை 
ஆராதித்தார்கள்‌. விக்கிரகங்களுக்கு 
தூபங்காட்டினார்கள்‌. அவர்கள்‌ 
கர்த்தருடைய பிரமாணத்திற்கு கீழ்ப்படியாமல்‌, 
கர்த்தருடைய உடன்படிக்கையை மீறினார்கள்‌ 
கர்த்தரைப்‌ பின்பற்றாமல்‌  நரகலான 
விக்கிரகங்களை பின்பற்றினார்கள்‌. 
விக்கிரகங்களுக்கு 'தூபங்காட்டி 
அருவருப்பான காரியங்களை செய்தார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ விக்கிரகங்களை 
ஆராதனை செய்து தங்களைத்‌ 
தீட்டுப்படுத்தினார்கள்‌. அவர்கள்‌ குடியிருந்த 
எல்லா இடங்களிலும்‌: கர்த்தருக்கு 
விரோதமாகப்‌ பாவம்‌ செய்தார்கள்‌. 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ வம்சத்தாரை அந்நிய 
தேசத்து சிறையிருப்புக்கு ஒப்புக்கொடுக்கிறார்‌. 
கர்த்தருடைய ஜனம்‌ பாபிலோன்‌ தேசத்து 
சிறையிருப்பில்‌ வேதனைகளை 
அனுபவிக்கிறார்கள்‌. இஸ்ரவேல்‌ வம்சத்தாரின்‌ 
விக்கிரகாராதனை அவர்களைவிட்டு 
நீங்கிப்போகிறது. பாபிலோன்‌ தேசத்தில்‌ 
ஏராளமான விக்கிரகங்கள்‌ இருந்தாலும்‌, 
சிறையிருப்பிலிருக்கிற யூதர்கள்‌, 
விக்கிரகங்களை பின்பற்றாமல்‌ கர்த்தரை 
நோக்கிப்‌ பார்க்கிறார்கள்‌. 


யூதர்கள்‌ எந்த இடங்களில்‌ குடியிருந்து. 
விக்கிரகங்களை ஆராதித்து பாவம்‌ 
செய்தார்களோ, அந்த இடங்களிலிருந்து, 
கர்த்தர்‌. அவர்களை நீங்கலாக்கி 
இரட்சிக்கிறார்‌. அவர்களுக்கு 
சோதனையைக்‌ கொடுக்கும்‌ 
சூழ்நிலைகளிலிருந்து, கர்த்தர்‌ அவர்களை 
வெளியேற்றுகிறார்‌. கர்த்தர்‌ அவர்களுடைய 
மனதை  சுத்தம்பண்ணுகிறார்‌. இனிமேல்‌ 
அவர்கள்‌ தங்கள்‌ நரகலான. 
விக்கிரகங்களினாலும்‌, தங்கள்‌ 
அருவருப்புக்களினாலும்‌, தங்கள்‌ 
மீறுதல்களினாலும்‌, தங்களை 
தீட்டுப்படுத்தமாட்டார்கள்‌ (எசே 37:23). 


ஜனத்தை 
கசுத்தம்பண்ணுகிறார்‌. அவர்கள்‌ 
சுத்தமாகிறார்கள்‌. அப்பொழுது அவர்கள்‌ 
கர்த்தருடைய ஜனமாயிருப்பார்கள்‌. கர்த்தர்‌ 
அவர்களுடைய தேவனாயிருப்பார்‌. 
அவர்களெல்லோரும்‌ கர்த்தருடைய 
தொழுவத்திலுள்ள ஆடுகளாயிருப்பார்கள்‌. 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்துவே அவர்களுக்கு 
ராஜாதி ராஜாவாகவும்‌, நல்ல மேய்ப்பராகவும்‌ 


இருப்பார்‌. 


கர்த்தருடைய தாசனாகிய தாவீது 
என்பவர்‌ அவர்கள்மேல்‌ ராஜாவாக இருப்பார்‌; 
ஒரே மேய்ப்பர்‌ 
அவர்கள்‌ 
நியாயங்களில்‌ நடந்து, 
கட்டளைகளைக்‌ 
அவைகளின்படியே 

(எசே 37:24). 


கர்த்தர்‌ தம்முடைய 


செய்வார்கள்‌ 


இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ தங்கள்‌ 
சொந்த தேசத்திற்கு திரும்பி வந்து அங்கே 
சமாதானமாய்‌ குடியிருப்பார்கள்‌. கானான்‌ 
தேசம்‌ கர்த்தர்‌ தம்முடைய தாசனாகிய 
யாக்கோபுக்கு கொடுத்த தேசம்‌. இந்த 
தேசத்தில்‌ இஸ்ரவேல்‌ வம்சத்தாரின்‌ 
முற்பிதாக்கள்‌ குடியிருந்தார்கள்‌. கர்த்தர்‌ 
இஸ்ரவேல்‌ வம்சத்தாருக்கு, கானான்‌ 
தேசத்தை சுதந்தரமாகக்‌ கொடுத்திருக்கிறார்‌. 
சிறையிருப்பிலிருந்து திரும்பி வருகிற 
கர்த்தருடைய பிள்ளைகள்‌, இந்த தேசத்திலே 
குடியிருப்பார்கள்‌. 





எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


திரும்பி வந்த 
இர்‌ வம்சத்தாரும்‌, அவர்கள்‌ 
பிள்ளைகளும்‌ அவர்களுடைய பிள்ளைகளின்‌ 
பிள்ளைகளும்‌ அதிலே என்றென்றைக்கும்‌ 
குடியிருப்பார்கள்‌; கர்த்தருடைய தாசனாகிய 
தாவீது என்பவர்‌ என்றென்றைக்கும்‌. 
அவர்களுக்கு அதிபதியாயிருப்பார்‌ 
(எசே 37:25). 


கானான்‌ இஸ்ரவேல்‌. 
வம்சத்தாருடைய கிதாக்களில்‌. தேசம்‌. 
ஆகையினால்‌ து பூர்வசந்ததி 
பரம்பரையாக, இஸ்ரவேல்‌ வம்சத்தாருக்கே 
சொந்தமானது கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
வம்சத்தாரோடே சமாதான உடன்படிக்கை 
செய்வார்‌; அது அவர்களுக்கு நித்திய 
உடன்படிக்கையாயிருக்கும்‌; கர்த்தர்‌ 
அவர்களை நிலைப்படுத்துவார்‌. அவர்களை 
வர்த்திக்கப்பண்ணுவார்‌. கர்த்தர்‌ அவர்கள்‌ 


நடுவிலே தம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தை 
என்றென்றைக்கும்‌ ஸ்தாபிப்பார்‌ (எசே 37:26). 


டைய 
அவர்களிடத்தில்‌ இருக்கும்‌ 
தேவனாயிருப்பார்‌. அவர்கள்‌ கர்த்தருடைய 
ஜனமாயிருப்பார்கள்‌. (எசே 37:27). 

திரும்பி வருகிற 


வாசஸ்தலம்‌ 
ர்த்தர்‌ அவர்கள்‌ 


பெற்றிருக்கிறார்கள்‌. 
பூர்வகாலத்து உடன்படிக்கை. 

கர்த்தர்‌ தம்முடைய தாசனாகிய 
யாக்கோபுக்கு, பூர்வகாலத்திலே கானான்‌ 


தேசத்தை சுதந்தரமாகக்‌ கொடுத்திருக்கிறார்‌. 
இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ யாக்கோபின்‌ 


சந்ததியைச்‌ சேர்ந்தவர்கள்‌. யாக்கோபின்‌. 
உள்‌ சுதந்தரவாளிகள்‌. 
சிறையிருப்பிலிருந்து திரும்பி 
யூதர்களும்‌ இஸ்ரவேல்‌. 
குடியிருப்பார்கள்‌. 

பின்சந்ததியாரும்‌ 

குடியிருப்பார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ இஸ்ரவேல்‌ 
தேசத்தில்‌ குடியிருப்பது அவர்களுக்கு 
மிகப்பெரிய ஆசீர்வாதம்‌. அதைவிட பெரிய 
ஆசீர்வாதம்‌, இஸ்ரவேல்‌ தேசத்தில்‌ கர்த்தர்‌ 
அவர்களோடுகூட குடியிருக்கிறார்‌. 
கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலம்‌ இஸ்ரவேல்‌ 
வம்சத்தார்‌ நடுவில்‌ என்றென்றைக்கும்‌ 
இருக்கிறது. கர்த்தர்‌ அவர்கள்‌ நடுவிலே 
வாசம்பண்ணுகிறார்‌. இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ 
ரத்‌ நெருங்கிய 
அவர்களுடைய 

சமாதானமாயும்‌ 

பரிபூரண 

கிருபைகள்‌ அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. 


கர்த்தருடைய வாசஸ்தலம்‌ இஸ்ரவேல்‌ 
வம்சத்தார்‌ நடுவிலிருக்கிறது. இதனால்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ பிள்ளைகளுக்கு 
கர்த்தருடைய பிரமாணங்களையும்‌, 
கட்டளைகளையும்‌ கற்றுக்கொள்வதற்கு அதிக 
வாய்ப்பு கிடைக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த 
ஸ்தலத்திலே அவருடைய வார்த்தையும்‌ 
சத்தியமும்‌ போதிக்கப்படும்‌. இஸ்ரவேல்‌ 
வம்சத்தார்‌ கர்த்தரைப்பற்றி 
உபதேசிக்கப்படுவார்கள்‌. 


ரவேல்‌ வம்சத்தார்‌ 
உடன்பக்ககல்கக்காரகம்‌ 
புத்திரர்‌ கர்த்தருக்கு 
பிள்ளைகள்‌. கர்த்தருக்கும்‌ இஸ்ரவேல்‌ 
வம்சத்தாருக்கும்‌ நெருங்கிய ஐக்கியம்‌ 
இருக்கும்போது, அவர்களுக்கு நடுவே 
இருக்கும்‌ உடன்படிக்கையும்‌ 


உறுதியாயிருக்கும்‌. 


கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலம்‌ 

இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ மத்தியிலிருக்கிறது. 

கர்த்தர்‌ இஸ்ரவேலை பரிசுத்தம்பண்ணுகிறார்‌. 

கர்த்தருடைய 

கர்த்தரும்‌ 

ஐக்கியத்திலிருக்கிறார்கள்‌. 

கர்த்தருடைய கிரியைகளை பார்க்கிறார்கள்‌. 

கர்த்தரே இஸ்ரவேலை. பரிசுத்தம்‌ 

பண்ணுகிறவர்‌ என்பதை புறஜாதிகள்‌ 

அறிந்துகொள்கிறார்கள்‌. தம்முடைய பரிசுத்த 
வேல்‌ வம்சத்தார்‌ 
கர்த்தர்‌ இஸ்ரவேலை 

பரிசுத்தம்பண்ணுகிறார்‌ (எசே 37:28). 


கர்த்தரோடு 
இஸ்ரவேல்‌ 


உடன்படிக்கையின்‌ 





எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


கோகும்‌, மாகோகும்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாருக்கு சத்துருக்களாயிருக்கிறார்கள்‌. 
இந்த அதிகாரத்திலும்‌, இதற்கு அடுத்த 
அதிகாரத்திலும்‌ கோகுக்கு விரோதமாக 
கர்த்தர்‌ தம்முடைய வார்த்தைகளைச்‌ 
சொல்லுகிறார்‌. அவர்களுடைய திட்டங்கள்‌ 
தோற்றுப்போகும்‌. 

பாபிலோன்‌ தேசத்து 
சிறையிருப்பிலிருந்த இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌, 
தங்கள்‌ சொந்த தேசத்திற்கு திரும்பி வந்து, 
குடியேறுகிறார்கள்‌. அதன்‌ பின்பு இந்த 
சம்பவம்‌ நடைபெற்றிருக்கவேண்டும்‌ என்று 
வேதபண்டிதர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. 


சீரியாவின்‌ ராஜாக்கள்‌ கானான்‌ 
தேசத்திலே மறுபடியும்‌ குடியேறிய இஸ்ரவேல்‌ 
வம்சத்தாருக்கு விரோதமாக யுத்தம்பண்ண 
வருகிறார்கள்‌. கர்த்தருடைய ஜனத்தார்‌ 
இத்தனை வருஷங்களாக 
சிறையிருப்பிலிருந்தாலும்‌, “அவர்களுக்கு: 
அந்நிய தேசத்தார்‌ மூலமாய்‌ தொடர்ந்து 
உபத்திரவங்களும்‌, நெருக்கங்களும்‌ வருகிறது. 


இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ தங்கள்‌ 
தேசத்தில்‌ சமாதானமாய்‌ குடியிருப்பார்கள்‌ 
ன்‌ கர்த்தர்‌ வாக்குப்பண்ணினார்‌ 


கொண்டிருக்கிறார்கள்‌. 

தம்முடைய சீஷர்களிடம்‌, 

அவர்களுக்கு 

உண்டு என்று சொன்னார்‌. ஆனாலும்‌ 

அவர்கள்‌ திடன்கொள்ளவேண்டும்‌. 

'சந்தோஷமாயிருக்கவேண்டும்‌. ர்த்தர்‌ 

இந்த உலகத்தை ஜெயித்தார்‌. 

நம்புற நாமும்‌ 
பழைய ஏற்பாட்டில்‌ சொல்லப்பட்டிருக்கிற 

தீர்க்கதரிசனங்கள்‌ 

யூதமார்க்கத்தில்‌, 

நிறைவேறுகிறது. 

தீர்க்கதரிசனங்களோ 

சுவிசேஷ சபையில்‌ நிறைவேறுகிறது. 


மாகோகு இஸ்ரவேல்‌ தேசத்திற்கு 
விரோதமாக வருகிறான்‌. அவனுடைய 
சேனை பெரிதாமிருக்கிறது. இஸ்ரவேல்‌ 
தேசத்திற்கு விரோதமாய்‌ மாகோகு 
தன்னுடைய முழுஇராணுவத்தையும்‌ 
ஆயத்தம்பண்ணி' வைத்திருக்கிறான்‌ 
(எசே  38:4-7). கோகு, மகோகு 
ஆகியோரின்‌ திட்டம்‌ (எசே 38:8-13). இந்தத்‌ 
திட்டத்தில்‌ கர்த்தருடைய பங்கு (எசே 38:4). 


இஸ்ரவேல்‌ தேசத்தின்மீது வரும்‌ 
பயங்கரம்‌ (எசே 38:15,1618-20), இஸ்ரவேல்‌ 
தேசத்திற்கு கர்த்தருடைய தெய்வீக 
பாதுகாப்பு (எசே 38:2-414). தம்முடைய 
ஜனத்திற்கு ன்ப , 
சத்துருக்களை கர்த்தர்‌ 
(எசே 38:21-23). 


வரும்‌ 
தண்டிக்கிறார்‌ 


கோகே 
எசே: 38:1-13 


எசே 38:1. கர்த்தருடைய வார்த்தை 
எனக்கு உண்டாகி, அவம்‌: 


எசே. 38:2. மனுபுத்திரனே, மேசேக்‌ 
தூபால்‌ ஜாதிகளின்‌ தலைமையான 
அதிபதியாகிய. மாகோகு 
தேசத்தானான கோகுக்கு எதிராக 
தீ உன்‌ முகத்தைத்‌ திருப்பி, அவனுக்கு 
விரோதமாகத்‌ தீர்க்கதரிசனம்‌ உரைத்து, 
எசே. 38:3. சொல்லவேண்டியது 
என்னவென்றால்‌: கர்த்தராகிய 
ஆண்டவர்‌ உரைக்கிறார்‌, மேசேக்‌ 
தூபால்‌ ஜாதிகளின்‌ அதிபதியாகிய 
கோகே இதோ, நான்‌ உனக்கு 
விரோதமாக வருவேன்‌. 


எசே 384. நாண்‌ உன்னைத்‌ திருப்பி, 
உன்‌ வாமில்‌ துறடுகனைப்‌ போட்டு, 
உன்னையும்‌ உன்னுடைய எல்லாச்‌ 
சேனையையும்‌, குதிரைகளையும்‌, 
சம்வாயுதத்தரித்தகுதிரைவீரர்களையும்‌, 

பரிசையும்‌ கேடகமுமுடைய திரனான 
கூட்டத்தையும்‌ புறப்படப்பண்ணுவேன்‌; 
அவர்கன்‌ எல்லாரும்‌ பட்டயங்களைப்‌ 


கீடித்திருப்பார்கள்‌.. 





i FTE 
TT 


வேதனையும்‌ நிரம்பியிருக்கிறது. 

இஸ்ரவேல்‌  ஐனத்தாருக்காக 

கண்ணீரோடும்‌ 

கர்த்தரிடத்திலே பரிந்து பேசுகிறார்‌. கர்த்தர்‌ 

இஸ்ரவேல்‌ புத்திரருடைய பாவங்களை 

நிவிர்த்தி செய்வாரா என்னும்‌ நிச்சயம்‌: 
'மோசேயினிடத்தில்‌ இல்லை. 

மோசே இஸ்ரவேல்‌ புத்திரருடைய 

பாவங்களை  அறிந்திருக்கிறார்‌. ர்த்தர்‌ 


அவர்களுடைய பாவத்திற்கு 
கிடைக்கவேண்டும்‌ என்பது 


மோசே கர்த்தரை நோக்கி, “தேவரீர்‌ 
அவர்கள்‌ பாவத்தை மன்னித்தருளுவீரானால்‌ 
மன்னித்தருளும்‌' யாத்‌ 32:32) 
என்று ஜெபம்பண்ணுகிறார்‌. 
இரட்சிக்கக்கடாதடுக்கு கர்த்தருடைய 
கிருபையும்‌ இரக்கமும்‌ ஒருபோதும்‌ 
குறுகிப்போவதில்லை. கர்த்தரால்‌ 
இரட்சிக்க முடியாதபடிக்கு, எந்தப்‌ பாவமும்‌ 
கர்த்தருடைய பார்வையில்‌ பெரிய பாவமும்‌ 
இல்லை. ஆகையினால்‌ கர்த்தர்‌ நிச்சயமாகவே. 
இஸ்ரவேல்‌ புத்திரருடைய பாவத்தை 
மன்னிப்பார்‌ என்று மோசே நம்புகிறார்‌ 


எழுதின 
ப்தகத்திிகந்து ன்‌ 


வருகிறது. நீதிமான்களின்‌ பெயர்கள்‌ இதில்‌ 

க வேதாகமத்தில்‌ இந்தப்‌ 

பல்வேறு பெயர்கள்‌ 

கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அவையாவன: 
“உம்முடைய புஸ்தகம்‌" “என்‌ புஸ்தகம்‌" 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


32:32-33); 
"புஸ்தகம்‌: 


(யாத்‌ 
(சங்‌ 69:28; 


“ஆட்டுக்குட்டியானவரின்‌ 
(வெளி 21:27) என்பனவாகும்‌. 


எல்லா இடங்களிலும்‌ ஜீவபுஸ்தகம்‌ 
என்னும்‌ பெயர்‌ காணப்படாதபடியினால்‌, 
அவை வேறு புஸ்தகங்கள்‌ என்று 
பொருள்கூறக்கூடாது. பெயர்கள்‌ மாறினாலும்‌, 
புஸ்தகம்‌ ஒன்றே. 

வேதாகமத்தில்‌ தேவனுடைய 
வார்த்தைக்குப்‌ பல்வேறு பெயர்கள்‌ 
கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அவையாவன: 
“பரிசுத்த வேதாழுத்துக்கள்‌" (ரோமர்‌ 1:2; 
தீமோ 3:15); “தேவனுடைய வாக்கியங்கள்‌" 
(ரோமர்‌ 3:2; எபி 
“தேவனுடைய வசனம்‌' 
ரோமர்‌ 10:17; எபி ்‌ 
(எபே 6:17) இந்தப்‌ பெயர்கள்‌ எல்லாமே 
பரிசுத்த வேதாகமத்தையே குறிக்கும்‌. 


ஒருவன்‌ நி) ஆக்கினைக்கு 
ஏதுவாகப்‌ பாவம்‌ செய்யும்போது அவனுடைய 
ஜீவபுஸ்தகத்திலிருந்து, 
(யாத்‌ 32:33) 
பெயர்‌ தேவனுடைய 
ஜீவபுஸ்தகத்திலிருந்து  எடுத்துப்போடப்படும்‌ 
என்று சங்கீதக்காரர்‌ முன்னறிவித்திருக்கிறார்‌. 
(சங்‌ 69:20-28). பாவத்திலிருந்து ஜெயம்‌ 
பெறாதவர்களுடைய பெயர்கள்‌ 
ஜிவபஸ்தகத்திலிருந்து எடுத்துப்‌ 
போடப்படும்‌ என்று கிறிஸ்து ்ச்சாக்தும்‌ 
கூறியிருக்கிறா! 
(வெளி 3:5; வெளி 221849). 


பரிசுத்த வேதாகமத்தில்‌ தேவனுடைய 
புஸ்தகத்தைப்பற்றி பல்வேறு சம்பவங்களில்‌ 


(யாத்‌ 32:32). 


விரோதமாய்ப்‌ பாவம்‌ 

எவனோ, அவன்‌ 

என்‌ புஸ்தகத்திலிருந்து 
கிறுக்கிப்போடுவேன்‌. (யாத்‌ 32:33) 





BALWETHER 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 


EZEKIEL - COMMENTARY 


அவர்கனேோடேகூட. 
எத்தியோப்பியரும்‌, 


அவர்கனெல்லாரும்‌ 

பிடித்து, 

தரித்திருப்பவர்கள்‌. 

எசே. 38:6. கோமேரும்‌ அவனுடைய 
எல்லா 'இராணுவங்களும்‌, 
வடதிசையிலுள்ள தோகர்மா 
வம்சத்தாரும்‌ அவர்களுடைய எல்லா 
'இராணுவங்களுமாகிய 'திரனான 
ஜனங்கள்‌ உன்னுடனேகூட 
இருப்பார்கள்‌. 


எசே 8987. தீ ஆயத்தப்படு, 
உன்னுடனே கூடின உன்‌ எல்லாக்‌. 
கூட்டத்தையும்‌ ஆயத்தப்படுத்து; தீ 
அவர்களுக்குக்‌ காவலானனாயிரு. 


எசே 36:8. அநேக நாட்களுக்குப்‌ 
பிற்பாடு நீ  விசாரிக்கப்படுவாம்‌; 
பட்டயத்துக்கு தீங்கலாகி, பற்பல 
ஜனங்களிலிருந்து சேர்த்துக்‌. 
கொள்ளப்பட்டு, வந்தவர்களின்‌. 
தேகத்தில்‌ கடைசி வருஷங்கவிலே. 
வருவா, நெடுநான்‌ பாழாய்க்கிடந்து, 
பிற்பாடு ஜாதிகளிலிருந்து கொண்டு 
வரப்பட்டவர்கன்ளல்ரைரும்‌ ௬கத்தோடே. 
குடியிருக்கும்‌ இஸ்ரவேலின்‌ 
மலைகளுக்கு விரோதமாய்‌ வருவாய்‌, 
அவர்கள்‌ எல்லாரும்‌ அஞ்சாமல்‌ 
குடியிருக்கும்போது, 


எசே 38:9. பெருங்காற்றைய்யோல்‌ 
எழும்பி வருவாய்‌; நீயும்‌ உன்னுடைய 
எல்லா இராணுவங்களூம்‌ 
உன்னோடேகூட இருக்கும்‌ திரனான 
ஜனங்களும்‌ கார்மேகம்போல்‌ தேசத்தை 
மூடுவீர்கள்‌.. 


எசே 88:10. கர்த்தராகிய ஆண்டவர்‌ 
சொல்லுகிறது என்னவென்றால்‌: 
அத்நானிலே பாழாய்க்கிடத்து திரும்பக்‌ 
குடியேற்றப்பட்ட ஸ்தலங்களுக்கு 
விரோதமாகவும்‌, ஜாதிகளிடத்திலிருத்து 
சேர்க்கப்பட்டதும்‌, ஆடுகளையும்‌. 
மாடுகளையும்‌: ஆஸ்திகளையும்‌ 
சம்பாதித்து, தேசத்தின்‌ நடுவில்‌ 
குடியிருக்கிறதுமான ஒனத்துக்கு 
விரோதமாகவும்‌, நீ உன்‌ கையைத்‌ 
திருப்பும்படிக்கு, 


எசே 880. உன்‌ 
யோசனைகள்‌ எழும்ப, தீ பொல்லாத 
நினைவை நினைத்து, 


எசே. 38:12. நான்‌ கொண்னையிடவும்‌ 
சூறையாடவும்‌, மதில்களில்லாமல்‌ 
கிடக்கிற கிராமங்களுள்ள தேசத்துக்கு. 
விரோதமாய்ப்‌ போவேன்‌; 
திர்விசாரமாய்‌ சுகத்தோடே, 
குடியிருக்கிறவர்களின்மேல்‌ வருவேன்‌; 
அவர்கன்‌ எல்லாரும்‌ மதில்கனில்லாமல்‌ 
குடியிருக்கிறார்கள்‌; அவர்களுக்குத்‌ 
தாழ்ப்பாளும்‌ இல்லை, கதவுகளும்‌ 
இல்லை என்பாய்‌. 


எசே 3818. சேயா 
தேதான்‌ தேசத்தாரும்‌, தர்ஷீசின்‌' 
வர்த்தகரும்‌ அதினுடைய பால்‌ 
சிங்கங்களான அனைவரும்‌ உன்னை 
நோக்கி: நீ கொள்ளையிட அல்லவோ 
வருகிறாயென்றும்‌, தீ சூறையாடி, 
வெள்ளியையும்‌ பொன்னையும்‌ 
ஆண்தியையும்‌ எடுத்துக்‌. 
கொள்ளுகிறதற்கும்‌, ஆடுகளையும்‌ 
மாடுகளையும்‌ பிடிக்கிறதற்கும்‌, மிகவும்‌ 
கொள்ளையிடுகிறதற்கும்‌. அல்லவோ 
உன்னுடைய கூட்டத்தைக்‌ 
கூட்டிணாயென்றும்‌ சொல்லுவார்கள்‌. 


தேசத்தாரும்‌, 


கோகு, மாகோகு ஆகியோரைப்பற்றி 
வேதபண்டிதர்கள்‌ விரிவான ஆராய்ச்சி 
செய்து வருகிறார்கள்‌. அவர்கள்‌ சீத்திய 
தேசத்தைச்‌ சேர்ந்தவர்கள்‌ என்றும்‌, அல்லது 
அவர்கள்‌ தர்த்தாரி அல்லது ரஷ்யதேசத்தை 
சேர்ந்தவர்கள்‌ என்றும்‌ வேதபண்டிதர்களில்‌ 
சிலர்‌ சொல்லுகிறார்கள்‌. 

இஸ்ரவேல்‌. 

அருகாமையிலுள்ளவர்கள்‌ என்றும்‌ 

சிலர்‌ சொல்லுகிறார்கள்‌. அவர்கள்‌ 
தேசத்திலோ அல்லது சின்ன ஆசியாவிலோ 
இருந்திருக்கவேண்டும்‌ என்பது, 
இவர்களுடைய கருத்து. 





BALWETHER 
பரிய 


எசேக்கியேல்‌ கோகுக்கு விரோதமாக 
கர்த்தருடைய வார்த்தையை 
தீர்க்கதரிசனமாய்ச்‌ சொல்லுகிறார்‌. கர்‌ 
கோகுக்கு விரோதமாக வருவார்‌. 
எசேக்கியேலிடம்‌ “மனுபுத்திர! 
தூபால்‌ 


கர்த்தர்‌ 
னே, மேசேக்‌ 
தலைமையான 
தேசத்தானான 
நீ உன்‌ முகத்தைத்‌ 
க்கு விரோதமாகத்‌ 
(எசே 38:2) என்று 


ஈதிகளின்‌ 
கிய மாகோகு 
கோகுக்கு எதிராக. 
திருப்பி, 


தீர்க்கதரிசனம்‌ உரை" 


சொல்லுகிறார்‌. 


கோகு மோசேக்‌, தூபால்‌ ஆகிய 
ஜாதிகளின்‌ தலைவனாகவும்‌ அதிபதியாகவும்‌ 
இருக்கிறான்‌. கர்த்தர்‌ கோகுக்கு. 
விரோதமாக வருகிறார்‌. கர்த்தர்‌ சத்துருக்கள்‌ 
மத்தியிலே குழப்பத்தை உண்டுபண்ணுகிறார்‌. 
கர்த்தரே கோகை இஸ்ரவேல்‌ ஜனத்திற்கு 
விரோதமாக வரஷழைக்கிறார்‌. கர்த்தர்‌ 
கோகின்‌ வாயில்‌ துறடுபோடுவார்‌. கர்த்தரே 
இவ்விரண்டு தீர்க்கதரிசனங்களையும்‌ 
சொல்லுகிறார்‌. 

கர்த்தர்‌ சொல்லுகிற இவ்விரண்டு 
தீர்க்கநரிசனங்களில்‌, கோகு இஸ்ரவேல்‌ 
வம்சத்தாருக்கு விரோதமாக வருவது 
முதலாவது நடைபெறுகிற சம்பவம்‌. கோகின்‌ 
வாயில்‌ துறடுகளைப்‌ போட்டு இழுத்துக்‌ 
கொண்டுபோவது, இரண்டாவதாக 
நடைபெறுகிற சம்பவம்‌. 


கர்த்தரோ 


தீர்க்கதரிசனமாகவும்‌, முந்தி நடைபெறுகிற 
சம்பவத்தை இரண்டாவது. 
தீர்க்கதரிசனமாகவும்‌ சொல்லுகிறார்‌. 


'மேசேக்‌.. தூபால்‌ ஜாதிகளின்‌. 
அதிபதியாகிய கோகே, இதோ, நான்‌ உனக்கு 
விரோதமாக வருவேன்‌. நான்‌ உன்னைத்‌ 
திருப்பி, உன்‌ வாயில்‌ துறடுகளைப்‌ போட்டு, 
உன்னையும்‌ உன்னுடைய எல்லாச்‌ 
சேனையையும்‌, குதிரைகளையும்‌, 
சர்வாயுதந்தரித்தகுதிரைவீரர்களையும்‌, 
பரிசையும்‌ கேடகமுமுடைய திரளான 
கூட்டத்தையும்‌ புறப்படப்பண்ணுவேன்‌" 
(எசே 38:3,4) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


வம்சத்தாருக்கு 
அநேக தேசத்தார்‌ ஒன்றாய்க்‌ 

கோகோடுகூட, 
எத்தியோப்பியரும்‌, 
மேலும்‌ கோரேரும்‌, 


இஸ்ரவேல்‌. 
விரோதமாக 
கூடிவருகிறார்கள்‌. 
பெர்சியரும்‌, 
லீபியரும்‌ இருப்பார்கள்‌. 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


வடதிசையிலுள்ள தோகர்மா வம்சத்தாரும்‌ 
கூடயிருப்பார்கள்‌. இவர்கள்‌ எல்லோரும்‌ 
ஒன்றாய்ச்‌ சேர்ந்து இஸ்ரவேல்‌ தேசத்திற்கு 
விரோதமாய்‌ வருவார்கள்‌. இவர்கள்‌ 
எல்லாரும்‌ பட்டயங்களைப்‌ பிடித்திருப்பார்கள்‌. 
இவர்கள்‌ கேடகம்‌ பிடித்து தலைச்சீராவும்‌ 
தரித்திருப்பார்கள்‌. இவர்களுடைய 
இராணுவங்களில்‌ திரளான ஜனங்கள்‌ 
இருப்பார்கள்‌ (எசே 38:5 5). 
கர்த்தர்‌ கோகிடம்‌, “நீ ஆயத்தப்படு, 
கூடின உன்‌ எல்லாக்‌ 
ஆயத்தப்படுத்து: நீ 
காவலாளனாயிரு" 
(எசே 38:7) என்று சொல்லுகிறார்‌. கோகு 
தன்னால்‌ முடிந்தவரையிலும்‌ இஸ்ரவேலுக்கு 
விரோதமாக யுத்தம்பண்ணவேண்டும்‌. 
ஆனாலும்‌ கர்த்தர்‌ கோகை பழிவாங்குவார்‌. 
கோகு இஸ்ரவேல்‌ வம்சத்தாருக்கு 
என்னென்ன தீங்குகளெல்லாம்‌ செய்தானோ, 
அவையெல்லாம்‌ அவனுக்கும்‌ செய்யப்படும்‌. 


“ஜனங்களே, நீங்கள்‌ 
கூட்டங்கூடுங்கள்‌, முறியடிக்கப்படுவீர்கள்‌; 
தூர தேசத்தாராகிய நீங்கள்‌ எல்லாரும்‌ 
செவிகொடுங்கள்‌; இடைக்கட்டிக்‌ 
கொள்ளுங்கள்‌, முறிந்தோடுவீர்கள்‌, 
செய்யுங்கள்‌, அது 

வார்த்தையை வசனியுங்கள்‌, 

து: தேவன்‌ எங்களோடே 
இருக்கிறார்‌" (ஏசா 8:9,10) 


கோகு இஸ்ரவேலின்‌ மலைகளுக்கு, 
விரோதமாய்‌ வருவான்‌. இஸ்ரவேல்‌ 
தேசத்தின்மீது ஏற்கெனவே ஏராளமான 
ஜாதியார்‌ பட்டமத்தோடு வந்திருக்கிறார்கள்‌. 
அநேக நாட்களுக்கு பிற்பாடு, இப்போதுதான்‌. 
இஸ்ரவே: 
சன்தன்னயிகுக் ரகக்‌ 
நீங்கலாகியிருக்கிறார்க: 
நெடுநாள்‌ பாழாய்க்கிடந்தது. 
இப்போதுதான்‌ ஜாதிகளிலிருந்து கொண்டு 
வரப்பட்டவர்கள்‌ எல்லோரும்‌ இங்கே 
சுகமாய்க்‌ குடியிருக்கிறார்கள்‌. 
இஸ்ரவேலின்‌ 
தங்கியிருக்கிறார்கள்‌. 
விரோதமாக. 
வரமாட்டார்கள்‌ 
இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ எல்லோரும்‌ அஞ்சாமல்‌ 
குடியிருக்கிறார்கள்‌. 





BALWETHER 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 


EZEKIEL - COMMENTARY 


த்தை 
தேசத்தாரிடம்‌ பெலனில்லை. 
அவர்களை 
வெட்டிப்போட்டதினால்‌, 
பெலமிழந்து காணப்படுகிறார்கள்‌. 


சிறையிருப்பிலிருந்து 
வந்திருக்கிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 

பெற்றுக்கொள்ளவில்லை. 

யாரோடும்‌ யுத்தம்‌ பண்ண பெலமில்லை. 
இஸ்ரவேல்‌ 

யுத்தம்பண்ணாமல்‌ 

குடிமிருக்கிறார்கள்‌. 


யாரோடும்‌ 
அமைதியாய்க்‌ 
யாருக்கும்‌ 
ஆகையினால்‌ 
எல்லோரும்‌ அஞ்சாமல்‌ 
குடியிருக்கிறார்கள்‌. இஸ்ரவேல்‌ தேசமோ பல. 
வருஷங்களாக பாழாய்க்‌ கிடந்தது. அது 
இப்போதுதான்‌. திரும்பவும்‌ 
குடியேற்றப்பட்டிருக்கிறது. 


ஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ 

க்க சிதறிப்போனார்கள்‌. 
அவர்களை அந்நிய ஜாதிகளிடத்திலிருந்து 
கூட்டிச்‌ சேர்த்திருக்கிறார்‌. அவர்கள்‌ தங்கள்‌ 
சுயதேசத்திற்கு திரும்பி வந்து ஆடுகளையும்‌, 
மாடுகளையும்‌, "ஆஸ்திகளையும்‌ 
சம்பாதித்திருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ இஸ்ரவேல்‌ 
தேசத்தின்‌ நடுவிலே குடியிருக்கிறார்கள்‌. 
கோகு தன்னுடைய கையை 

ஜனத்திற்கு விரோதமாகத்‌. 
இருபியிருக்கிறான்‌ அவன்‌ கர்த்தருடைய 
ஜனத்தைக்‌ குறித்து பொல்லாத நினைவை 
நினைக்கிறான்‌. 


இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ தங்களுடைய 
பாதுகாப்புக்காக கிராமங்களுள்ள தேசத்திலே 
குடியிருக்கிறார்கள்‌. இந்தக்‌ கிராமங்களுக்கு 
மதில்கள்‌ இல்லை. கோகோ இவர்களைக்‌ 
கொள்ளையிடவும்‌ சூறையாடவும்‌, இஸ்ரவேல்‌ 
தேசத்திற்கு விரோதமாக வருகிறான்‌. 
இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ தங்கள்‌ கிராமங்களில்‌, 
நிர்விசாரமாய்‌, சுகத்தோடே 
குடியிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ எல்லாரும்‌: 
மதில்களில்லாமல்‌ குடியிருக்கிறார்கள்‌: 
அவர்களுக்குத்‌ தாழ்ப்பாளும்‌ இல்லை, 
கதவுகளும்‌ இல்லை (எசே 38:12), 


வம்சத்தார்‌ 


அவர்கள்‌ 


இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ அமைதியை 
விரும்புகிறார்கள்‌. அவர்கள்‌ எந்த 
தேசத்திற்கும்‌ தீங்கு செய்வதுமில்லை, தீங்கு. 
நினைப்பதுமில்லை. இதனால்‌ மற்ற 
தாதியாரும்‌ தங்களுக்கு தீங்கு 
செய்யமாட்டார்கள்‌ என்று இஸ்ரவேல்‌ 


புத்திரர்‌ நம்புகிறார்கள்‌. 


தன்னுடைய ஐசுவரியத்தை 
அதிகரிக்க. விரும்புகிறான்‌. "நியாயமான 
முறையில்‌ ஐசுவரியம்‌ சம்பாதிக்க அவனுக்கு 
மனதில்லை. கடினமாக 
அவனுக்கு விருப்பமில்லை. 
இஸ்ரவேல்‌ ஜனங்களை கொள்ளையிடவும்‌, 
சூறையாடவும்‌ விரும்புகிறான்‌. கொள்ளைப்‌ 
பொருட்களினால்‌ தன்னுடைய 
களஞ்சியத்தை நிரப்பவேண்டுமென்று 
ஆசைப்படுகிறான்‌. 


தர்களுடைய வரலாற்றில்‌, 
அத்தியோகஸ்‌ என்பவள்‌, இஸ்ரவேல்‌ 
வம்சத்தாருக்கு விரோதமாக வந்தான்‌. அவன்‌ 
ஒரு விக்கிரகாராதனைக்காரன்‌. இஸ்ரவேல்‌ 
வம்சத்தாரோ கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள்‌. 
அந்தியோகசுக்கு 'யூதமார்க்கத்தைப்‌ 
பிடிக்கவில்லை. யூதர்கள்‌ விக்கிரகங்களைப்‌ 
பகைப்பதையும்‌, அருவருப்பதையும்‌ 
அந்தியோகஸ்‌ ஆதரிக்கவில்லை. இதனால்‌ 
இஸ்ரவேல்‌ வம்சத்தாரை 

வேண்மென்று திட்டம்‌ 


இஸ்ரவேல்‌ வம்சத்தாரிடம்‌ ஏராளமான 
செல்வங்கள்‌ இருக்கிறது. அவர்கள்‌ 
ஏராளமான ஆடுகளையும்‌, மாடுகளையும்‌, 
ஆஸ்திகளையும்‌ சம்பாதித்து, 
வைத்திருக்கிறார்கள்‌. 


கோகு இஸ்ரவேல்‌ தேசத்தன்றீது 
யுத்தம்பண்ண வரும்போது, பெருங்காற்றைப்‌ 
போல்‌ எழும்பி வருகிறான்‌. 
அவனுடைய .. இராணுவங்களும்‌, 
அவனோடே 


இராணுவங்களும்‌ உன்னோடேகூட இருக்கும்‌. 
திரளான ஜனங்களும்‌ கார்மேகம்போல்‌ 
தேசத்தை மூடுவீர்கள்‌” (எசே 38:9. 





எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


கோகு தன்னுடைய முழுபலத்தோடும்‌, 

முழுஇராணுவத்தோடும்‌, 
யோடும்‌ 

இஸ்ரவேல்‌ 


வருகிறான்‌. 


முழுஆயுதங்களோடும்‌. 
தேசத்திற்கு விரோதமாக 
அவர்களெல்லோரும்‌ 
பட்டயங்களைப்‌ பிடித்திருக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ கேடகம்‌ பிடித்து, தலைச்சீராவும்‌ 
தரித்திருக்கிறார்கள்‌ 
கோகு இஸ்ரவேல்‌ தேசத்திற்கு 
விரோதமாக கொள்ளையிடவும்‌, சூறையாடவும்‌ 
வருகிறான்‌. “நீ கொள்ளையிட அல்லவோ 
வருகிறாயென்றும்‌, நீ சூறையாடி, 
வெள்ளியையும்‌ பொன்னையும்‌ ஆஸ்தியையும்‌ 
எடுத்துக்கொள்ளுகிறதற்கும்‌, ஆடுகளையும்‌ 
மாடுகளையும்‌  பிடிக்கிறதற்கும்‌, மிகவும்‌ 
கொள்ளையிடுகிறதற்கும்‌ அல்லவோ 
உன்னுடைய கூட்டத்தைக்‌ கூட்டினார்‌" 
(எசே 38:13) என்று, சேபா தேசத்தாரும்‌, 
தேதான்‌ தேசத்தாரும்‌, தர்ஷீசின்‌ வர்த்தகரும்‌ 
அதினுடைய பாலசிங்கங்களான அனைவரும்‌ 
கோகை பார்த்து சொல்லுவார்கள்‌. 


கர்த்தருடைய 


ஜனமாகிய 
இஸ்ரவேல்‌ எசே: 38:14-23 


எசே 38:14. ஆகையால்‌ மனுபுத்திரனே, 
நீ தீர்க்கதரிசனம்‌ உரைத்து, கோகை. 
நோக்கிச்‌. சொல்லவேண்டியது 
என்னவென்றால்‌: கர்த்தராகிய 
ஆண்டவர்‌ உரைக்கிறார்‌; என்‌ 
ஜனமாகிய இஸ்ரவேல்‌ சுகமாய்க்‌ 
குடியிருக்கிற அக்காலத்திலே நீ அதை 
அறிவாய்‌ அல்லவோ? 


எசே 8815. அப்பொழுது நீயும்‌ 
உன்னுடனேகூடத்‌ திரனான. 
ஜனங்களும்‌ வடதிசையிலுன்ன உன்‌ 
ஸ்தானத்திலிருத்து வருவீர்கன்‌; 
அவர்கள்‌. பெரிய கூட்டமும்‌ 
திரனான சேனையுமாயிருத்து, 
எல்லாரும்‌. குதிரைகனின்மேல்‌ 
ஏறுகிறவர்கனாயிருப்பார்கள்‌.. 


எசே 3888. தீ 
கார்மேகம்போல்முட, என்‌ ஜனமாகிய 
இஸ்ரவேலுக்கு விரோதமாக 
எழும்பிவருவாம்‌; கடைசி நாட்களிலே 
இது சம்பவிக்கும்‌; கோகே, ஜாதிகளின்‌ 
கண்களுக்கு முன்பாக உன்மூலமாய்‌ 
நான்‌ பரிசுத்தர்‌ என்று 
வினங்கப்படுகிறதினால்‌ அவர்கள்‌ 
என்னை அறியும்படிக்கு உன்னை எண்‌: 
தேசத்துக்கு, விரோதமாக 
'வரப்பண்ணுவேன்‌.. 


எசே. 38:17. உன்னை அவர்களுக்கு 
விரோதமாக வரப்பண்ணுவேன்‌ என்று 
பூர்வநாட்களிலே அநேக. 
வருஷகாலமாய்த்‌ தீர்க்கதரிசனம்‌ 
உரைத்து, இஸ்ரவேலின்‌ 
தீர்க்கதரிசிகனாகிய என்‌ 
ஊழியக்காரரைக்கொண்டு, 

அத்நாட்களிலே நான்‌ குறித்துச்‌ 
சொன்னவன்‌ நீ அல்லவோ என்று 
கர்த்தராகிய ஆண்டவர்‌ சொல்லுகிறார்‌. 


எசே 38:18. இஸ்ரவேல்‌ தேசத்துக்கு 
விரோதமாக கோகு வரும்காலத்தில்‌ என்‌: 
உக்கிரமம்‌ என்‌ நாசியில்‌ ஏறுமென்று 
கர்த்தராகிய ஆண்டவர்‌ சொல்லுகிறார்‌. 


எசே 38:19. 
தேசத்திலே 
உண்டாகி, 


அந்நாளிலே இஸ்ரவேல்‌ 
பெரிய அதிர்ச்சி 


எசே. 88:20. என்‌ பிரசன்னத்தினால்‌. 
சுமுத்திரத்து மச்சங்களும்‌, 
ஆகாயத்துப்‌ பறவைகளும்‌, வெளியின்‌: 
மிருகங்களும்‌, தரையில்‌ ஊருகிற சகல்‌ 
பிராணிகளும்‌, தேசமெங்குமுன்ன ௪க௧ல 
நரஜீவன்களும்‌ அதிரும்‌; பர்வதங்கள்‌ 
இடியும்‌; செங்குத்தானவைகள்‌ விழும்‌; 
எல்லா மதில்களும்‌ தரையிலே. 
விழுந்துயோம்‌ என்று என்‌ எரிச்சல்‌. 

சினத்தின்‌ 


எசே: 88:21. என்‌ எல்லா மலைகளிலும்‌. 
பட்டயத்தை அவனுக்கு விரோதமாக 
வரவழைப்பேன்‌ என்று கர்த்தராகிய 
ஆண்டவர்‌ சொல்லுகிறார்‌; அவனவன்‌ 
பட்டயம்‌ அவனவன்‌ சகோதரனுக்கு 
விரோதமாயிருக்கும்‌. 





ப யயய 


எசே 38:22, கொன்னைநோயினாலும்‌ 
இரத்தம்‌ சித்தூதலினாலும்‌ நான்‌ 
அவனோடே வழக்காடி, அவன்மேலும்‌ 

இராணுவங்களின்மேலும்‌. 
அவனோடி ருக்கும்‌ திரனான 
ஜனங்களின்மேலும்‌ வெள்ளமாய்‌: 
அடிக்கும்‌ மழையையும்‌, பெருங்கல்‌ 
மழையையும்‌, அக்கினியையும்‌, 
கந்தகத்தையும்‌ வருஷிக்கப்‌ 
பண்ணுவேன்‌. 


எசே 38:28. இவ்விதமாய்‌ நான்‌ அநேக 
ஜாதிகளின்‌ கண்களுக்கு முன்பாக கன 
மகத்துவத்தையும்‌ 

பரிகத்தத்தையும்‌ க்‌ ன்‌ 
அறியப்படுவேன்‌; அப்பொழுது 
கர்த்தர்‌ என்று அறித்துகொள்வார்கள்‌. 


ஈரத்தின்‌ முன்பகுதியில்‌ 
சொல்லக்‌, அக்கதாசனம்‌... இந்த 
அதிகாரத்தின்‌ பின்பகுதியிலும்‌ மறுபடியுமாய்ச்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. கோகு இஸ்ரவேல்‌. 
ஜனத்திற்கு, விரோதமாக 
எழும்பிமிருக்கிறான்‌. அவன்‌ இஸ்ரவேல்‌ 
தேசத்தின்மீது யுத்தம்பண்ண வருகிறான்‌. 
கர்த்தருடைய ஜனமாகிய இஸ்ரவேல்‌ 
சுகமாய்க்‌ குடியிருக்கிற காலத்தை கோகு 
அறிந்திருக்கிறான்‌ (எசே 3814) 


அப்பொழுது, கோகும்‌, 
திரளான ஜனங்களும்‌ வடதிசையிலுள்ள 
தங்களுடைய ஸ்தானத்திலிருந்து 
இஸ்ரவேலுக்கு விரோதமாக வருவார்கள்‌. 
அவர்கள்‌ பெரிய கூட்டமும்‌ திரள்‌ 
சேனையுமாயிருப்பார்கள்‌. 
அவர்களெல்லோரும்‌ குதிரைகளின்மேல்‌ 
ஏறுகிறவர்களாயிருப்பார்கள்‌ (எசே 38:15). 


விரோதமான 
யாக்கோபுக்கு 
பறந்த ஆயமும்‌ 
இஸ்ரவேல்‌. 


அவனோடுகூட 


யாக்கோபுக்கு 
மந்திரவாதமில்லை. 
விரோதமாய்‌ எழு 
வாய்க்காதேபோம்‌. 
தேசத்தின்மீது கன்டம்‌ வரும்போது, 
இந்த "சத்தியத்தை. உணர்ந்துகொள்வான்‌. 
வெட்கமும்‌ அவமானமும்‌ 
அவனுடைய சேனையில்‌ 
பரந்த அச ஏற்படும்‌. அவனுக்கு. 


உடன்படிக்கையையும்‌ அறிந்துகொள்வான்‌. 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ 
இல்லாமல்‌ கிடக்கிற 
குடியிருக்கிறார்கள்‌. அவர்களுக்கு 
தாழ்ப்பாளுமில்லை. கதவுகளுமில்லை. 
கர்த்தரே அவர்களைச்‌ சுற்றிலும்‌ அக்கினி 
மதிலாக இருக்கிறார்‌. இஸ்ரவேல்‌ 

த்தாரைத்‌ தொடுகிறவர்கள்‌ 
கர்த்தருடைய கண்மணியைத்‌ 
தொடுகிறார்கள்‌. கர்த்தருடைய ஜனத்திற்கு 
தீங்கு செய்கிறவர்கள்‌, தங்களுக்கு 
கேடுண்டாக, தங்களுக்கே தீங்கு செய்து 
கொள்கிறார்கள்‌. 


மதில்கள்‌ 
கிராமங்களிலே. 


தம்முடைய இஸ்ரவேல்‌ 
இஸ்ரவேல்‌ தேசத்தையும்‌ 
பாதுகாக்கிறார்‌. ஆனாலும்‌ கர்த்தரே 
கோகை தம்முடைய தேசத்திற்கு 
விரோதமாக வரப்பண்ணுகிறார்‌ (எசே 38:16), 
இது ஒரு விநோதமான செய்தி. கர்த்தர்‌ 
தம்முடைய ஜனத்திற்கு விரோதமாக, 
தம்முடைய சத்துரு வருவதற்கு அனுமதி 
கொடுக்கிறார்‌. அனுமதி கொடுப்பது. 
மாத்திரமல்ல, கர்த்தரே கோகை, இஸ்ரவேல்‌ 
தேசத்திற்கு விரோதமாக வரப்பண்ணுகிறார்‌. 
கர்த்தரே கோகை அழைத்து வருகிறார்‌. 


புறஜாதிகள்‌ கண்க 
கர்த்தர்‌ பரிசுத்தர்‌ என்பது விளங்கவேண்டும்‌. 
அவர்கள்‌ கர்த்தரை அறியவேண்டும்‌. 
இதற்காகவே கர்த்தர்‌ கோகை இஸ்ரவேல்‌ 
தேசத்திற்கு விரோதமாக வரப்பண்ணுகிறார்‌. 
கோகும்‌, இஸ்ரவேல்‌ நேசத்தை 
கார்மேகம்போல மூடிப்போடுவதற்கு 
புறப்பட்டு வருவான்‌. அவன்‌ கர்த்தருடைய 
ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு விரோதமாக 
எழும்பி வருவான்‌. கடைசி நாட்களில்‌ இது 
சம்பவிக்கும்‌ (எசே 38:16). 


கர்த்தர்‌ 
வம்சத்தாரையும்‌, 


க்கு முன்பாக 


கோகை இஸ்ரவேல்‌. 

விரோதமாக வரப்பண்ணுவார்‌. 
கோகும்‌ இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்பி 
வருவான்‌. கர்த்தர்‌ கோகோடு 
யுத்தம்பண்ணுவார்‌. கோகும்‌, அவனோடுகூட 
வருகிற பெரிய கூட்பு திரளான 
சேனையும்‌ அழிந்துபோவார்கள்‌. அப்போது 
புறஜாதிகளின்‌ கண்களுக்கு முன்பாக, 
கர்த்தர்‌ பரிகத்தர்‌ என்பது விளங்கும்‌. 
புறஜாதிகள்‌ கர்த்தருடைய வல்லமையை 
அறிந்துகொள்வார்கள்‌. புறஜாதிகள்‌ கோகின்‌ 
மூலமாக, தம்மை அறிந்துகொள்ளவேண்டும்‌. 
என்பது கர்த்தருடைய சித்தம்‌. இதற்காகவே 
கர்த்தர்‌ கோகை இஸ்ரவேல்‌ தேசத்திற்கு 
விரோதமாக வரப்பண்ணுகிறார்‌. 





எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


கோகு அழிந்துபோவதை: 
தேசத்தாரும்‌ பார்ப்பார்கள்‌. 
பெரிய கூட்டமும்‌, திரளான 
கர்த்தருடைய பட்டயத்தால்‌ சங்காரமாவதை 


ஜாதிகளும்‌ பார்ப்பார்கள்‌. 
இஸ்ரவேலின்‌ தேவனாகில கர்த்தணப்போ 
சர்வவல்லமையுள்ள தேவன்‌ வானத்திலும்‌: 
பூமியிலும்‌ வேறு ஒருவரும்‌ இல்லை என்பதை 
அவர்கள்‌ புரிந்துகொள்வார்கள்‌. 
இல்ம்‌ ன்‌. தேவனாகிய கர்த்தர்‌, 
தம்முபை 'ஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
உறவிபரிவதற்காக வானத்திலிருந்து வருவார்‌ 
என்பதையும்‌ புறஜாதிகள்‌ அறிந்து 
கொள்வார்கள்‌. 


கர்த்தர்‌  கோகை 
தேசத்திற்கு விரோதமாக 
என்னும்‌ தீர்க்கதரிசனம்‌, 
சொல்லப்பட்டிருக்கிறது. 
அநேக வருஷகாலமாய்‌ 
உரைக்கப்பட்டிருக்கிறது. 
தீர்க்கதரிசிகளாகிய 
ஊழியக்காரர்கள்‌ 
ஏற்கெனவே 
சொல்லியிருக்கிறார்கள்‌ 
மோசே கடைசி நாட்களைப்பற்றி 
தீர்க்கதரிசனமாய்ச்‌ சொன்னபோது 
கோகைப்பற்றி சொல்லியிருக்கிறார்‌ 


இஸ்ரவேல்‌ 
வரப்பண்ணுவார்‌ 
பூர்வநாட்களிலே. 
இந்தச்‌ செய்தி 
தீர்க்கதரிசனமாக 

இஸ்ரவேலின்‌ 
கர்த்தருடைய 
கோகை ்‌ 


குறித்து 
தீர்க்கதரிசனம்‌. 
(எசே 38:17). 


'ஜாதிகளே, அவருடைய 
ஜனங்களோடேகூடக்‌ களிகூருங்கள்‌; 
நமது ஊழியக்காரரின்‌ 
பழிவாங்கி, தம்முடைய சத்துருக்களுக்குப்‌ 
பதிலளித்து, தமது தேசத்தின்மேலும்‌ தமது 
ஜனங்களின்மேலும்‌ கிருபையுள்ளவராவார்‌” 
(உபா 32:43) 


தாவீதும்‌ தன்னுடைய சங்கீதத்திலே 
தீர்க்கதரிசனமாய்‌ 


"ஜாதிகள்‌ தாங்கள்‌ வெட்டின குழியிலே 
தாங்களே விழுந்தார்கள்‌: அவர்கள்‌ மறைவாய்‌. 
வைத்த வலையில்‌ அவர்களுடைய காலே. 
அகப்பட்டுக்கொண்டது” (சங்‌ 915), 


ஏசாயா லிவியாதானைப்பற்றிச்‌ 
சொல்லும்போது, அவர்‌  கோகைப்பற்றிச்‌: 
சொல்லுகிறார்‌ என்று வேதபண்டிதர்கள்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 


QOODNENS 
PUBLISHERS 


“அக்காலத்திலே கர்த்தர்‌ லிவியாதான்‌ 
என்னும்‌ நீண்ட பாம்பை லிவியாதான்‌ 
என்னும்‌ கோணலான சர்ப்பத்தையே, கடிதும்‌ 
பெரிதும்‌ பலத்ததுமான தமது பட்டயத்தால்‌ 
தண்டிப்பார்‌; சமுத்திரத்தில்‌ இருக்கிற 
வலுசர்ப்பத்தைக்‌ 'கொன்றுபோடுவார்‌” 
(ஏசா 271 


இஸ்ரவேல்‌ தேசத்திற்கு விரோதமாக 
ஏராளமான தேசத்தார்‌ எழும்பி வருவார்கள்‌. 
அவர்களெல்லோரும்‌ கோகும்‌, 
அவனோடுகூட வரும்‌ பெரிய கூட்டமும்‌, 
திரளான சேனையுமாயிருக்கிறார்கள்‌. 


“இதோ, யூதாவுக்கும்‌ எருசலேமுக்கும்‌ 
உண்டாயிருக்கிற  சிறையிருப்பை நாள்‌ 
திருப்பும்‌ அந்நாட்களிலும்‌ அக்காலத்திலும்‌, 
நான்‌ சகல ஜாதியாரையும்‌ கூட்டி, 
யோசபாத்தின்‌ பள்ளத்தாக்கிலே அவர்களை 
இறங்கிப்போகப்பண்ணி, அவர்கள்‌ என்‌ 

ம்‌ இஸ்ரவேலென்னும்‌ என்‌ 

புறஜாதிகளுக்குள்ளே 

என்‌ தேசத்தைப்‌ 

கத கொண்டதினியித்து்‌ அவர்கள்‌ 

என்‌. ஜனத்தின்பேரில்‌ சீட்டுப்போட்டு, 

ஆண்குழந்தைகளை  வேசிப்பணையமாகக்‌ 

கொடுத்து, மதுபானம்பண்ணும்படி, பெண்‌ 

திராட்சரசத்துக்குக்‌ 

கொடுத்ததினிித்தமும்‌, 

அங்கே அவர்களோடு வழக்காடுவேன்‌" 
(யோவே 31-2). 


இஸ்ரவேல்‌ வம்சத்தாருக்கு 
வரும்போது. கர்த்தர்‌ அவனை 
அழித்துப்போடுவார்‌. 
காலத்தில்‌ அந்தியோகசும்‌ 
சேனையும்‌ இஸ்ரவேலுக்கு 
பல சமயங்களில்‌ எழும்பி 
வந்தார்கள்‌. அந்தியோகசுக்கு தோல்வி 
உண்டாயிற்று. கோகு இஸ்ரவேல்‌ 
தேசத்திற்கு விரோதமாக வரும்‌ காலத்தில்‌ 
கர்த்தருடைய உக்கிரம்‌ அவருடைய நாசியில்‌ 
ஏறும்‌ (எசே 38:18). கோகு இஸ்ரவேல்‌ 
தேசத்திற்கு விரோதமாக பெருமையோடும்‌, 
ஆணவத்தோடும்‌, மனமேட்டிமையோடும்‌ 
வருவான்‌. கர்த்தருடைய உக்கிர கோபம்‌ 
கோகை முற்றிலுமாய்‌ அழித்துப்போடும்‌. 





BALWETHER 
பரப 


மனுஷர்கள்‌. கோபப்படும்போது, 
அவர்களுடைய முகத்தின்‌ நிறம்‌ மாறும்‌. 
கர்த்தர்‌ கோபப்படும்போது அவருடைய 
உக்கிரம்‌, அவருடைய நாசியில்‌ ஏறும்‌. 
கர்த்தருடைய உக்கிரம்‌ வெளிப்படும்போது 
இஸ்ரவேல்‌ தேசத்திலே பெரிய அதிர்ச்சி 
உண்டாகும்‌. 

கர்த்தருடைய பிரசன்னத்தினால்‌. 
சமுத்திரத்து 
பறவைகளும்‌, 
தரையில்‌ ஊருகிற 
தேசமெங்குமுள்ள சகல 
அதிரும்‌; பர்வதங்கள்‌ 
செங்குத்தானவைகள்‌ எல்லா 
மதில்களும்‌ தரையிலே விழுந்துபோம்‌. 
கர்த்தர்‌ தம்‌ வார்த்தைகளை, 
அவருடைய எரிச்சலினாலும்‌, அவருடைய 
சினத்தின்‌ அக்கினியினாலும்‌ நிச்சயமாய்ச்‌ 
சொல்லுகிறார்‌ 


கர்த்தருடைய உக்கிரமமும்‌, எரிச்சலும்‌, 

சினத்தின்‌ அக்கினியும்‌ கோகுக்கு. 
விரோதமாக வெளிப்படும்‌. அப்பொழுது 
கர்த்தர்‌ தம்முடைய எல்லா மலைகளிலும்‌, 
கோகுக்கு விரோதமாக பட்டயத்தை 
வரவழைப்பார்‌. அவனவன்‌ பட்டயம்‌ 
அவனவன்‌ 


சகோதரனுக்கு 
விரோதமாகயிருக்கும்‌. 


மச்சங்களும்‌, ஆகாயத்துப்‌ 
வெளியின்‌ மிருகங்களும்‌, 
சகல பிராணிகளும்‌, 
நரஜீவன்களும்‌ 

இழியும்‌; 


கர்த்தர்‌ கோகோடே 
கொள்ளைநோயினாலும்‌ இரத்தம்‌ 
சிந்துதலினாலும்‌ வழக்காடுவார்‌. கோகின்‌ 
திரளான சேனை கொள்ளை நோயினால்‌ 
செத்துப்போவார்கள்‌. கொள்ளைநோய்க்கு 
தப்பினவர்கள்‌ கர்த்தருடைய பட்டயத்தினால்‌. 
இரத்தம்‌ சிந்துவார்கள்‌. 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


QOODNENS 
81௮7 


கர்த்தர்‌ கோகின்‌ மேலும்‌, அவனுடைய 
இராணுவங்களின்மேலும்‌, அவனோடிருக்கும்‌ 
திரளான ஜனங்களின்மேலும்‌ வெள்ளமாய்‌ 
அக்கம்‌ மழையையும்‌, பெருங்கல்மழையையும்‌, 
ம்‌, கந்தகத்தையும்‌ 
கர்திங்க்ன் னவர்‌ (எசே 38:22). 


கோகுக்கு விரோதமாக 
ஆயுதங்களும்‌ யுத்தம்பண்ணும்‌. வானத்தின்‌ 
ஆயுதங்களும்‌ யுத்தம்பண்ணும்‌. கோகு. 
இஸ்ரவேல்‌ வம்சத்தார்மீது பெருங்காற்றைப்‌ 
போல எழும்பி வந்தான்‌ (எசே 38:9 
கர்த்தரே அவன்மீது புயல்காற்றைப்போல 
வீசுகிறார்‌. 


பூமியின்‌ 


கோகும்‌, அவனுடைய 
இராணுவங்களும்‌, அவனோடிருக்கும்‌ 
திரளான ஜனங்களும்‌. பட்டயத்தாலும்‌, 
கொள்ளைநோயாலும்‌, வெள்ளமாய்‌ அடக்கும்‌ 
மழையாலும்‌, பெருங்கல்‌ 
மழையாலும்‌, அக்கினியாலும்‌ கந்தகத்தாலும்‌ 
அழிந்துபோவதை  புறஜாதி ஜனங்கள்‌ 
பார்ப்பார்கள்‌. இந்த சம்பவத்தின்‌ மூலமாக 
கர்த்தர்‌ தம்முடைய பரிசுத்தத்தையும்‌, 
தம்முடைய மகத்துவத்தையும்‌ அநேக 
ஜாதிகளின்‌ கண்களுக்கு முன்பாக 
விளங்கப்பண்ணுவார்‌. இஸ்ரவேலின்‌ 
தேவனாகிய கர்த்தர்‌ பரிசுத்தர்‌ என்பதையும்‌, 
அவரே சர்வவல்லமையுள்ளவர்‌ என்பதையும்‌, 
அவர்‌ இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
என்பதையும்‌, புறஜாதிகள்‌ 
அறிந்துகொள்வார்கள்‌. மேலும்‌ இஸ்ரவேல்‌ 
வம்சத்தார்‌ கர்த்தருடைய இஸ்ரவேலர்கள்‌ 
என்பதையும்‌ அவர்கள்‌ அறிந்துகொள்வார்கள்‌ 
(எசே 38:23). 





எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


கோகுக்கும்‌ மாகோகுக்கும்‌. 
விரோதமான கர்த்தருடைய தீர்க்கதரிசன 
வார்த்தை இத்துடன்‌ நிறைவு பெறுகிறது. 
கர்த்தர்‌ கோகையும்‌ மாகோகையும்‌ 
அழிக்கிறார்‌. இஸ்ரவேல்‌ வம்சத்தாரை 
அவர்களிடத்திலிருந்து பாதுகாக்கிறார்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய ஜனத்திற்கு நன்மை 
செய்கிறார்‌. 


கோகும்‌ மாகோகும்‌ முற்றிலுமாய்‌ 
அழிந்துபோகும்‌ (எசே 392-7), அதன்‌ அழிவு 
பெரிதாயிருக்கும்‌. அவர்களுடைய யுத்த 
ஆயுதங்களெல்லாம்‌. க்கினிமினால்‌ 
சுட்டெரிக்கப்படும்‌ (எசே 39:8-10). கோகும்‌, 
அவனைச்‌ சேர்ந்த சேனையும்‌ 
பட்டயத்தினால்‌ வெட்டப்பட்டு மரித்துப்‌ 
போவார்கள்‌. அவர்களுடைய சரீரங்களை 
புதைப்பார்கள்‌ (எசே 39:11-16). புதைக்காமல்‌ 
வெட்ட வெளியிலே கிடக்கிற பிரேதங்கள்‌ 
ஆகாயத்துப்பறவைகளுக்கு மகா யாகமாக 
இருக்கும்‌ (எசே 3917-22). கர்த்தர்‌ 
இஸ்ரவேல்‌ வம்சத்தார்மீதும்‌ கிருபையாய்‌ 
இரங்குகிறார்‌. அவர்களுக்கு அநேக 
நன்மைகளைச்‌ செய்கிறார்‌ (எசே 39:23-29). 


கர்த்தருடைய பரிசுத்த நாமம்‌ 
எசே: 39:1-7 


எசே 89:1. இப்போதும்‌ மனுபுத்திரனே, 
நீ கோகுக்கு விரோதமாகத்‌ 
தீர்க்கதரிசனம்‌ உரைத்துச்‌ 
சொல்லவேண்டியது என்னவென்றால்‌: 
கர்த்தராகிய ஆண்டவர்‌ உரைக்கிறார்‌, 
மேசேக்‌ தூபால்‌ ஜாதிகளின்‌. 
அதிபதியாகிய கோகே, இதோ, நான்‌ 
உனக்கு விரோதமாக வருகிறேன்‌. 


எசே: 39:2. நான்‌ உன்னைத்‌ திருப்பி. 
உன்னை ஆனு தூறடுகளால்‌ இழுத்து, 
உன்னை வடயபுறங்களிலிருத்து 
எழும்பவும்‌ இஸ்ரவேல்‌ மலைகளில்‌: 
வரவும்பண்ணி, 


QOODNENS 
PUBLISHERS 


எசே 39:3. உன்‌ வில்லை உன்‌ 

ல்‌ தட்டிவிட்டு, உன்‌ 
வலதுகையிலிருத்து 

பாகல்‌” 


எசே 88:4. தீயும்‌ உன்‌ எல்லா 
இராணுவங்களூம்‌ உன்னோடிருக்கிற 
ஜனங்களும்‌ இஸ்ரவேல்‌ மலைகளில்‌ 
விழுவீர்கன்‌; உராய்ஞ்சுகிற சகலவித: 
பட்சிகளுக்கும்‌ வெளியின்‌ 
மிருகங்களுக்கும்‌. உன்னை 
இரையாகக்கொடுப்பேன்‌. 


எசே 39:5, விசாலமான வெளியில்‌ 
விழுவாய்‌; நான்‌ இதைச்‌ சொன்னேன்‌ 
என்று. கர்த்தராகிய ஆண்டவர்‌ 
உரைக்கிறார்‌. 


எசே 39:6. நான்‌ மாகோகிடத்திலும்‌ 
தீவுகனில்‌ திர்விசாரமாய்க்‌ 


சஷணிகுக்கிறவர்கவிடத்திதாம்‌ 


தன்‌ நான்‌ 
அறித்துகொள்வார்கள்‌.. 


இவ்விதமாய்‌ நான்‌ எண்‌: 
இஸ்ரவேலின்‌ நடுவிலே 
பரிசுத்த நாமத்தைத்‌ 
தெரிவிப்பேன்‌; என்‌ பரிசுத்த நாமத்தை 
இனிப்‌: பரிகத்தக்‌ 
குலைச்சலாக்கவொட்டேன்‌; அதினால்‌ 
நான்‌ இஸ்ரவேலில்‌ பரிகத்தராகிய 
கர்த்தர்‌ என்று புறஜாதிகள்‌ அறித்து 
கொள்வார்கள்‌. 


கர்த்தர்‌ கோகுக்கு விரோதமாக 
தம்முடைய வார்த்தைகளைச்‌ சொல்லுகிறார்‌. 
கர்த்தர்‌ இங்கு சொல்லுகிற வார்த்தைகள்‌, 
எசே 38:34. ஆகிய வசனங்களில்‌ 
ஏற்கெனவே 'சொல்லப்பட்டிருக்கிறது. 
கோகுக்கு விரோதமாக கர்த்தர்‌ சொல்லுகிற 


கர்த்தர்‌ கோகுக்கு விரோதமாக வருகிறார்‌. 





எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


எசேக்கியேல்‌ தீர்க்கதரிசி கோகுக்கு 

விரோதமாக _ தீர்க்கதரிசனம்‌ சொல்ல 

வேண்டும்‌. கோகு மேசேக்‌, தூபால்‌ ஆகிய 

ஜாதிகளின்‌ அதிபதியாகவும்‌ ராஜாவாகவம்‌ 
ன்‌. கர்த்தர்‌ 


இஸ்ரவேல்‌ மலைகளில்‌ வரவும்பண்ணுவார்‌ 
(எசே 39:2). 

கோகும்‌, அவனுடைய மகாசேனையும்‌ 
இஸ்ரவேல்‌ தேசத்திற்கு விரோதமாக 
வில்லையும்‌ அம்பையும்‌ பிடித்து வட்டப்‌ 


கர்த்தரோ அவர்களுடைய ல்‌ வத்த 
ர 


ஆயுதங்களை முறித்துப்போடுவார்‌. 
இடது கையில்‌ வில்‌ 


அவனுடைய 
இருக்கிறது. 

கையிலிருந்து 

அவனுடைய 

அம்புகளை விழப்பண்ணுவார்‌ (எசே 39:3) 


கோகும்‌ எல்லா 


சேனையும்‌ அொலும்க்னாக்கிுப்ளிகக்‌ 
யுத்தக்களத்திலே ரதணியாவிகுப்து 


கொள்ளவும்‌ முடியாது. கோகின்‌ நோக்கம்‌ 
நிறைவேறாது. அவனால்‌ இஸ்ரவேல்‌ 
வம்சத்தாருக்கு விரோதமாக யுத்தம்பண்ண 


மிருகங்களுக்கும்‌ இரையாகக்‌. 
(எசே 39:4). கோகும்‌ 
இராணுவங்களும்‌, 
செத்துப்போவார்கள்‌. 


விழுவார்கள்‌ (எசே 39:5) 


QOODNENS 
PUBLISHERS 


சேனைகளும்‌ 
அவர்களால்‌ 
தப்பிக்க 
திறந்த 


கோகும்‌ அவனுடைய 
மலைகள்மீது ஏறினாலும்‌, 
கர்த்தருடைய பட்டயத்திற்கு 
முடியாது. அவர்கள்‌ 
வெளிமிலிரந்தால்‌, கர்த்தருடைய 
தப்பி ஓடிப்போகமுடியாது. 
எல்க்‌ அவனுடைய திரளான 
சேனையையும்‌ சங்காரம்பண்ண 
வேண்டுமென்று கர்த்தர்‌ தீர்மானித்துவிட்டார்‌. 
கர்த்தருடைய கோபம்‌ அவர்கள்மேல்‌ 
வருகிறது. கர்த்தர்‌ அவர்களை 
சங்காரம்பண்ணுகிறார்‌. 


உலக வரலாற்றில்‌ இதுபோல, எந்த 
தேசத்தின்‌ இராணுவமும்‌, யுத்தக்களத்திலே 
நக்கன்‌ செத்துப்போனதில்லை. கோகும்‌, 
இராணுவங்களும்‌, 

தகக ஜனங்களும்‌ விசாலமான 


மரித்தவர்களாக 
விழந்துடெக்கிறார்கள்‌ 

புதைப்பதற்குகூட ஆட்கள்‌ 
வானத்திலுள்ள சகலவித 
வெளியிலுள்ள 

அவர்களுடைய பிரேதங்களை தின்கிறது, 


வந்ததுபோல, 
மாகோகுக்கும்‌ 
கர்த்தர்‌ மாகோகிடத்தில்‌. 
அக்கினியை அனுப்புகிறார்‌. 
அக்கினிக்கு இரையாகிறது. 
மாகோகின்மீது மாத்திரமல்ல, தீவுகளில்‌ 
நிர்லிசாரமாய்க்‌ குடிமிருக்கிறவர்களிடத்திலும்‌, 
கர்த்தர்‌ தம்முபை! அக்கினியை 
அனுப்புகிறார்‌. இந்த  தீலிலுள்ளவர்கள்‌ 
தங்களுக்கு ஆபத்து வராது என்றும்‌, 
தாங்கள்‌ பாதுகாப்பாகயிருப்பதாகவும்‌. 
நினைக்கிறார்கள்‌. 


தீவுகளில்‌ குடியிருக்கிறவர்கள்‌ என்னும்‌ 
வார்த்தை. புறஜாதியாரை பொதுவாகக்‌ 
குறிக்கிறது. அவர்கள்‌. தங்கள்‌ 
பாதுகாப்புக்கு, தங்களுடைய 
சுயபலத்தையும்‌, சுயபராக்கிரமத்தையும்‌ 
நம்புகிறார்கள்‌. கர்த்தரோ அவர்கள்மீது 
ப்பி, அவர்களை 
அவர்களால்‌ தங்களைத்‌ 
பாதுகாத்துக்கொள்ள 
முடியவில்லை. அவர்கள்‌ அக்கினியினால்‌ 
எரிந்து அழிந்துபோகும்போது, இஸ்ரவேலின்‌ 
பரிசுத்தரே கர்த்தர்‌ என்பதை 
அறிந்துகொள்கிறார்கள்‌. 





எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ கர்த்தருடைய 
ஜனங்கள்‌. அவர்களுக்கு கர்த்தருடைய 
நாமத்தைப்பற்றி அதிகமாய்த்‌ தெரிந்திருக்க 
'வேண்‌( கர்த்தருடைய மகிமையைப்‌ 
அவருடைய மப்த்‌ 
இஸ்ரவேல்‌ 
அறிந்திருக்கவேண்டும்‌. கர்த்தர்‌ 
அன்பாயிருக்கிறார்‌ என்பதையும்‌, 
தங்களை பாதுகாத்து பராமரிப்பார்‌ 
என்பதையும்‌ அவர்கள்‌ அறிந்திருக்க: 
வேண்டும்‌. இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ பல 
சந்தர்ப்பங்களில்‌ கர்த்தருக்கு 
உண்மையில்லாதவர்களாயிருந்தார்கள்‌. 
ஆனால்‌ கர்த்தரோ தங்கள்மீது எப்போதும்‌ 
உண்மையுள்ளவராயிருக்கிறார்‌ என்பதை 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ அறிந்திருக்கவேண்டும்‌. 


கர்த்தர்‌ நல்லவர்‌. அவருடைய கிருபை 
என்றுமுள்ளது. கர்த்தர்‌ தம்முடைய 
கிருபையினால்‌, தம்மை, தம்முடைய 
பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்துகிறார்‌. 
அவர்களுக்கு நன்மை செய்கிறார்‌. 
முதலாவதாக கர்த்தர்‌ தம்முடைய 


ஜனத்தின்‌ மனக்கண்களை பிரகாசமுள்ளதாக 


மாற்றுகிறார்‌. தம்மைப்பற்றி அறிந்து 
கொள்ளும்‌ அறிவை கர்த்தர்‌ அவர்களுக்கு 
கொடுக்கிறார்‌ கர்த்தர்‌ தம்முடைய 
பிள்ளைகளை முழுவதுமாய்‌ ஆளுகை: 
செய்து, ஆட்கொள்கிறார்‌. 


நாம்‌ கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை 
அறிந்துகொள்ள வேண்டும்‌. கர்த்தர்‌ 
லாவதாக தம்முடைய  ஜனமாகிய 
ஸ்ரவேலின்‌ நடுவிலே, தம்முடைய பரிசுத்த: 
நாமத்தைத்‌ தெரிவிக்கிறார்‌. நாம்‌ எந்த 
சூழ்நிலையிலும்‌ கர்த்தருடைய பரிசுத்த 
நாமத்தை பரிசுத்தக்குலைச்சலாக்கிவிடக்‌. 
கூடாது. கர்த்தர்‌ தம்முடைய பரிசுத்த 
நாமத்தை பரிசுத்தக்குலைச்சலாக்கவொட்டார்‌. 
நாம்‌ கர்த்தருடைய நாமத்தை 
பரிசுத்தகுலைச்சலாக்கிவிடாதவாறு, கர்த்தர்‌ 
நம்மை பாதுகாக்கிறார்‌. நாம்‌ கர்த்தருடைய 
நாமத்தை பரிசுத்தம்‌ பண்ணவேண்டும்‌. 
அவருடைய நாமத்தைக்‌ கனம்பண்ண 
வேண்டும்‌. கர்த்தருடைய நாமத்தை நாம்‌ 
பரிசுத்தம்‌ பண்ணுமாறு, கர்த்தர்‌ நம்மை 
வழிநடத்துகிறார்‌. 


புறஜாதியாருக்கு, கர்த்தருடைய 
பரிசுத்த நாமம்‌ வெளிப்படுத்தப்படவில்லை. 
அவர்களுக்கு கர்த்தர்‌ பரிசுத்தர்‌ என்னும்‌ 
சத்தியம்‌ கூட தெரியாது. அவர்கள்‌ 
கர்த்தருடைய பரிசுத்தத்தைப்பற்றித்‌ 
தெரியாமல்‌, கர்த்தருடைய நாமத்தை 
பரிசுத்தகுலைச்சலாக்குகிறார்கள்‌. கர்த்தர்‌ 
இஸ்ரவேலின்‌ நடுவிலே தம்முடைய பரிசுத்த 
நாமத்தை தெரிவிக்கும்போது, இஸ்ரவேலின்‌ 
தேவனாகிய கர்த்தர்‌, இஸ்ரவேலில்‌ 
பரிசுத்தராகிய கர்த்தர்‌ என்பதை புறஜாதிகள்‌ 
அறிந்துகொள்வார்கள்‌. இஸ்ரவேலின்‌ 
தேவன்‌ பரிசுத்தராகிய கர்த்தர்‌. 


ஆமோன்கோகின்‌ பள்ளத்தாக்கு 
எசே: 39:8-22 


எசே. 39:8. இதோ, அது வந்து, அது 
சம்பவித்தது என்று கர்த்தராகிய 
ஆண்டவர்‌ சொல்லுகிறார்‌; நான்‌ 
சொன்ன நான்‌ இதுவே. 


எசே 39:9. இஸ்ரவேல்‌ பட்டணங்களின்‌ 
குடிகள்‌ வெனியேயோய்‌, கேடகங்களும்‌ 
பரிசைகளும்‌, வில்லூகளும்‌, அம்புகளும்‌, 
'வளைதடிகளும்‌, சட்டிகளுமாகிய 
ஆயுதங்களை எடுத்து எரிப்பார்கள்‌; 
ஏழுவருஷம்‌ அவைகளை எடுத்து 
எரிப்பார்கள்‌. 


எசே 99:10. அவர்கள்‌ வெளியிலிருந்து 
விறகுகொண்டுவராமலும்‌ காடுகளில்‌ 
வெட்டாமலும்‌, ஆயுதங்களை எடுத்து 
எரிப்பார்கள்‌; அவர்கள்‌ தங்களைக்‌ 
 கொன்னையிட்டவர்களைக்‌. 
கொள்ளையிட்டு, 
சூறையாடினவர்களைச்‌. 
சூறையாடுவார்கன்‌ என்று கர்த்தராகிய 
ஆண்டவர்‌ சொல்லுகிறார்‌. 


எசே 89:11. அத்நாவிலே இஸ்ரவேல்‌ 
தேசத்திலே சமுத்திரத்துக்குக்‌ கிழக்கே. 
மீரயாணக்காரரின்‌ பன்னத்தாக்கைப்‌ 
புதைக்கிற ஸ்தானமாக கோகுக்குக்‌ 
கொடுப்பேன்‌; அது வழிப்போக்கர்‌ 
மூக்கைப்‌ பொத்திக்கொண்டு. 
போகப்பண்ணும்‌; அங்கே கோகையும்‌ 
அவனுடைய எல்லாச்‌ சேனையையும்‌ 
புதைத்து, அதை ஆமோன்கோகின்‌ 
'பன்னத்தாக்கு என்பார்கள்‌. 


தங்களைச்‌: 





f= THE] யாத்திராகமம்‌ - விரிவுரை 
LL EXODUS - COMMENTARY 


இவயஸ்தகத்திகிகந்து அவர்கள்‌ 
கிறுக்கப்பட்டுப்போவதாக. 
நதன்கள்‌ பேரோடே அவர்கள்‌ பேர்‌ ப்‌ ந எதையாகிலும்‌ 
எழுதப்படாதிருப்பதாக. (சங்‌ 69:28; த்துப்போட்டால்‌ 
சங்‌ 109:13) ஜீவபுஸ்தகத்திலிருந்தும்‌, பரிசுத்த 
நகரத்திலிருந்தும்‌, இந்தப்‌ புஸ்தகத்தில்‌ 
அக்காலத்திலே புஸ்தகத்தில்‌ எழுதப்பட்டவைகளிலிருந்தும்‌, 
எழுதியிருக்கிறவர்களாகக்‌ காணப்படும்‌ அவனுடைய பங்கைத்‌ தேவன்‌ 
உன்‌ ஜனங்கள்‌ எடுத்துப்போடுவார்‌. (வெளி 22:18-19). 
அனைவரும்‌ விடுவிக்கப்படுவார்கள்‌. 
(தானி 12:1, கர்த்தருடைய ஜீவப்புஸ்தகத்தில்‌ 
ஆரோனின்‌ பெயர்‌ தப்பட்டிருக்கிறது. 
உங்கள்‌... நாமங்கள்‌ பரலோகத்தில்‌ | என்று வேதபண்டிதர்கள்‌ “சொல்லுகிறார்கள்‌ 
எழுதியிருக்கிறதற்காகச்‌ சந்தோஷப்‌ | அதற்காக அவர்கள்‌ கூறும்‌ 
படுங்கள்‌. (லூக்கா 10:20). காரணங்களின்‌ விவரம்‌ வருமாறு : 


அவர்களுடைய. நாமங்கள்‌ | 1, ஆரோன்‌ மறுடியும்‌ பிறந்திருக்கிறார்‌ 
நிவஸ்தகத்தில்‌ இருக்கிறது | போடல ல்‌ 
(பிலி 4:3). 
ரோன்‌ பரிசுத்தமானவர்‌ (யாத்‌ 19:6; 
ப ஜெயங்கொள்ளுகிறவனெவனோ மத்‌ 22: ண்டர்‌ நீது 8 
அவனுக்கு வெண்வஸ்திரம்‌ லேவி 21:6-8). 
தரிப்பிக்கப்படும்‌. ஜீவபுஸ்தகத்திலிருந்து, 
ய நாமத்தை நான்‌] 3. ஆரோனின்‌ பெயர்‌ 


அவனுடை 
கிறுக்கிப்போடாமல்‌, என்பிதா பன தல்‌ எழுதப்பட்டிருந்தது. (யாத்‌ 
முன்பாகவும்‌ அவருடைய தூதர்‌ 33) 

முன்பாகவும்‌ அவன்‌ நாமத்தை ல ல்‌ ப 
அறிக்கையிடுவேன்‌. (வெளி 3:5). ஆரோன்‌ ஒரு தீர்க்கதரிசி. (யாத்‌ 7:1) 


ஜீவபுஸ்தகத்தில்‌ பேரெழுதப்பட்டிராத | 5: ஆரோன்‌ பல அற்புதங்களைச்‌ 
பூமியின்‌ குடிகள்‌ யாவரும்‌ அதை செய்திருக்கிறார்‌ (யாத்‌ 71-17; 
வணங்குவார்கள்‌. (வெளி 13: யாத்‌ 8:6]6; யாத்‌ 1110; யாத்‌ 121; 
வெளி 17:8) சங்‌ 77:20). 


ஜீவபுஸ்தகம்‌ என்னும்‌ வேறொரு பொன்கன்றுக்குட்டியைச்‌ செய்யும்‌ 
புஸ்தகமும்‌ திறக்கப்பட்டது. யிலும்‌ 
(வெளி 209142). 


ஜீவபுஸ்தகத்திலே எழுதப்பட்டவனாகக்‌ 
காணப்டாதவனெவனோ சீனாய்‌ மலையில்‌ ல்‌ ஆரோன்‌ தேவனைத்‌ 


அக்கினிக்கடலிலே ள்ளப்பட்டான்‌ தரிசித்து. புசித்துக்‌ 
(வெளி 20:15). குடித்தவர்‌ (யாத்‌ 24-11), 


ஆட்டுக்குட்டியானவரின்‌ 

ஜீவபுஸ்தகத்தில்‌ எழுதப்பட்டவர்கள்‌ ய பெ 

மாத்திரம்‌ அதில்‌ பிரவேசிப்பார்கள்‌. புஸ்தகத்திலிருந்து 

(வெளி 21:27). கிறுக்கிப்போடப்பட்டிருக்கும்‌. (யாத்‌ 32:1-6, 
21-2430, 32-33) ஆரோன்‌ தேவனுடைய 
கோபத்திற்கு ஆளாகிவிட்டார்‌ (உபா 9:20). 
ஆரோன்‌ பாவம்‌ செய்தார்‌ என்று தேவனும்‌, 
மோசேயும்‌ அறிக்கையிட்டிருக்கிறார்கள்‌ 
(யாத்‌ 32:7-10, 30-33). 





எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


எசே 9912. இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌, 
தேசத்தைச்‌. சுத்தம்பண்ணும்படிக்கு. 
அவர்களைப்‌ புதைத்தூத்தீர ஏழுமாதம்‌ 
செல்லும்‌. 


எசே 39:18. 
ஜனங்களெல்லாரும்‌. 
கொண்டிருப்பார்கள்‌;; 
மகிமைப்படும்‌ அத்நானிலே 
அவர்களுக்குக்‌ கீர்த்தியாக 
என்று கர்த்தராகிய 
சொல்லுகிறார்‌. 


தேசத்தின்‌. 
புதைத்துக்‌. 
நான்‌ 
அது 
இருக்கும்‌ 
ஆண்டவர்‌ 


எசே 39:14. தேசத்தைச்‌ 
பண்ணுவதற்காக அதில்‌ 
மற்றப்‌ பிரேதங்கனைப்‌ 
படிக்கு. நித்தமும்‌ 
சுற்றித்திரியும்‌ 
சுற்றித்‌ 
புதைக்கிறவர்களையும்‌ 
தியமிப்பார்கன்‌; 
முடிந்தபின்‌ பும்‌. 
தேடிக்கொண்டிருப்பார்கள்‌.. 


சுத்தம்‌ 
கிடக்கும்‌ 
புதைக்கும்‌ 
தேசத்தில்‌ 
மனுஷரையும்‌, 
திரிகிறவர்கனோடே கூடப்‌ 
தெரிந்து 
ஏழுமாதங்கன்‌ 
இவர்கள்‌ 


எசே 39415. 
குற்றித்திரிகிறவர்கள்‌. திரிந்து, 
கொண்டிருப்பார்கள்‌;; யாராவது 
ஒருவன்‌ மனுஷனின்‌ எலும்பைக்காணும்‌ 
போது புதைக்கிறவர்கன்‌ அதை 
ஆமோன்கோகுடைய பன்னத்தாக்கிலே. 
புதைக்குமட்டும்‌ அதினண்டையிலே ஒரு 
அடையாளத்தை நாட்டுவான்‌. 


தேசத்தில்‌ 


எசே 38:16. 
ஆமோனா 

இவ்விதமாய்‌ 
சுத்தம்பண்ணுவார்கள்‌. 


அந்த நகரத்துக்கு 
என்று பெயமிடப்படும்‌; 
தேசத்தைச்‌ 


எசே 39:17. மனுபுத்திரனே, 
கர்த்தராகிய ஆண்டவர்‌ சொல்லுகிறது. 
என்னவென்றால்‌: நீ சகலவித 
பட்சிகளையும்‌ வெளியில்‌ இருக்கிற 
௫௧ல மிருகங்களையும்‌ நோக்கி: நீங்கள்‌ 
ஏகமாய்க்‌ கூடிக்கொண்டு, இஸ்ரவேலி. 
ன்‌ மலைகளில்‌ நான்‌ உங்களுக்காகச்‌: 
செய்யும்‌ யாகமாகிய மகா 
யாகத்துக்குச்‌ ௬ுற்றிலுமிருத்து 
வந்துசேர்ந்து, மாம்சம்‌ தின்று 
இரத்தங்குடியுங்கள்‌.. 


QOODNENS 
PUBLISHERS 


எசே. 3918. தீங்கண்‌ பராக்கிரமசாலி 
களின்‌ மாம்சத்தைத்‌ தின்று, 
பூமியினுடைய பிரபுக்களின்‌ 
இரத்தத்தைக்‌ குடிப்பீர்கன்‌; அவர்கள்‌ 
எல்லாரும்‌ பாசானிலே கொழுத்துப்‌ 
போன ஆட்டுக்கடாக்களுக்கும்‌, 
ஆட்டுக்குட்டிகளுக்கும்‌ வெள்ளாட்டுக்‌. 
கடாக்களுக்கும்‌ காளைகளுக்கும்‌. 
சமானமானவர்கள்‌. 
எசே. 39:19. நான்‌ உங்களுக்காகச்‌ 
யாகத்திலே நீங்கள்‌ 
கொழுப்பைத்‌ 
வெறியாகுமனவும்‌ 
இரத்தத்தைக்‌ குடிப்பீர்கள்‌. 


எசே 39:20, இவ்விதமாய்‌ என்‌ 
யத்தியிலே குதிரைகளையும்‌, 
இரதவீரர்கனையும்‌, பராக்கிரமசாலி. 
களையும்‌, சகல யுத்தவீரர்களையும்‌ 
தின்று, திருப்தியாவீர்களென்று 
கர்த்தராகிய ஆண்டவர்‌ உரைக்கிறார்‌ 
என்று சொல்லு. 


எசே 39:21, இவ்விதமாய்‌ என்‌ 
மகிமையை நான்‌ புறஜாதிகளுக்குள்னே 
விளங்கப்பண்ணுவேன்‌; நான்‌ செய்த 
என்‌ நியாயத்தையும்‌ அவர்கள்மேல்‌ 
நான்‌ வைத்த என்‌ கையையும்‌ எல்லா 
ஜாதிகளும்‌ காண்பார்கள்‌. 


எசே 99:22. அன்றுமுதல்‌ என்றும்‌ 
நான்‌ தங்கள்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
என்று. இஸ்ரவேல்‌. வம்சத்தார்‌ 
அறித்துகொள்வார்கள்‌.. 


கர்த்தர்‌ ங்கு சொல்லுகிற 
தீர்க்கதரிசனங்கள்‌, இனிமேல்‌ வரப்போகிற 
காலத்தில்‌ நிறைவேறப்‌ போகிறது. ஆனால்‌ 
கர்த்தரோ, அந்த சம்பவம்‌ நிறைவேறிவிட்டது. 
போல இங்கு தம்முடைய வார்த்தைகளைச்‌ 
சொல்லுகிறார்‌. “இதோ, அது வந்து, அது 
சம்பவித்தது” என்று கர்த்தராகிய 
ஆண்டவர்‌ சொல்லுகிறார்‌. அந்த சம்பவம்‌ 
இன்னும்‌ நடைபெறவில்லை. ஆனால்‌ 
கர்த்தரோ அது சம்பவித்தது என்று 
சொல்லுகிறார்‌. நான்‌ சொன்ன நாள்‌ 

|" (எசே 39:8) என்று சொல்லி 





எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


கோகும்‌, எல்லா 
இராணுவங்களும்‌ இஸ்ரவேலுக்கு 
விரோதமாக எழும்பி வருகிறார்கள்‌. கர்த்தரோ 
அவர்களுடைய யுத்த ஆயுதங்களை, 
அவர்களுடைய கைகளிலிருந்து கீழே 
விழப்பண்ணுகிறார்‌. கர்த்தர்‌ அவர்களை 
பட்டயத்தினால்‌ சங்காரம்‌ 
அவர்களெல்லோரும்‌ 
விசாலமான வெளிகளிலும்‌ 
விழுந்துகிடப்பார்கள்‌. 
கோகின்‌ சேனைக்கு மிகப்பெரிய 
அழிவு உண்டாகும்‌. அவர்களுடைய 
அழிவின்‌ உக்கிரத்தைப்பற்றி கர்த்தர்‌ இங்கு 
தெளிவாகச்‌ சொல்லுகிறார்‌. கோகும்‌ 
அவனுடைய சேனையும்‌ இஸ்ரவேல்‌ 
வம்சத்தாருக்கு விரோதமாக யுத்தம்பண்ண 
வருகிறார்கள்‌. ஆனால்‌, இஸ்ரவேல்‌. 
வம்சத்தார்‌ கோகுக்கு விரோதமாக 
யுத்தம்பண்ணவில்லை. கர்த்தரே கோகுக்கு 
விரோதமாக யுத்தம்பண்ணுகிறார்‌. இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ தங்களுடைய பட்டயத்தை 
எடுக்கவுமில்லை. அதை உறையிலிருந்து, 
வெளியே எடுத்து யாரையும்‌ வெட்டவுமில்லை. 
ஆனாலும்‌ கோகும்‌, அவனுடைய எல்லா 
இராணுவங்களும்‌, அவனோடிருக்கிற 
ஜனங்களும்‌, மலைகளிலும்‌, விசாலமான 
வெளிகளிலும்‌ விழுந்துகிடக்கிறார்கள்‌. 
கோகின்‌ ஆயுதங்களெல்லாம்‌ க்‌; 
விழந்தகிடக்கிறது. கர்த்தர்‌ க்களும்‌ 
ஆயுதங்களை அவர்களுடைய கைகளிலிருந்து 
தட்டிவிட்டு, 
விழப்பண்ணுகிறார்‌. 
அக்கினியினால்‌ எரியக்கூடிய மரஆயுதங்கள்‌. 
இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ கோகோடு. 
யுத்தம்பண்ணமாட்டார்கள்‌. அவர்கள்‌ கீழே 
விழுந்துகிடக்கிற ஆயுதங்களை 
அக்கினியால்‌ சுட்டெரிப்பார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ பட்டணங்களின்‌ குடிகள்‌ 
வெளியேபோய்‌, கேடகங்களும்‌ பரிசைகளும்‌, 
வில்லுகளும்‌, அம்புகளும்‌, வளைதடிகளும்‌, 
ஈட்டிகளுமாகிய ஆயுதங்களை எடுத்து, 
எரிப்பார்கள்‌; ஏழுவருஷம்‌ அவைகளை 
எடுத்து எரிப்பார்கள்‌ (எசே 39:9). 


அவனுடைய 


QOODNENS 
PUBLISHERS 


கோகின்‌ 
ஏராளமாயிருக்கும்‌. 
ஜனங்களுக்கு, கோகின்‌ ஆயுதங்களை 
எரிப்பதே பெரிய வேலையாகயிருக்கும்‌, 
அவர்களால்‌ தங்கள்‌ வீட்டு வேலைகளைக்‌ 
கூட சரியாக கவனிக்க முடியாது. 
ஆகையினால்‌, இஸ்ரவேல்‌ புத்திரர்‌, 
வெளியிலிருந்து விறகுகொண்டு வராமலும்‌ 
காடுகளில்‌ வெட்டாமலும்‌, ஆயுதங்களை 
எடுத்து எரிப்பார்கள்‌; அவர்கள்‌ தங்களைக்‌ 
கொள்ளையிட்டவர்களைக்‌ கொள்ளையிட்டு, 
தங்களைச்‌ சூறையாடினவர்களைச்‌ 
கசூறையாடுவார்கள்‌ (எசே 39.10) 


தங்கள்‌ 
ஸ்ரவேல்‌. 


கோகும்‌, அவனுடைய எல்லா 
இராணுவங்களும்‌, அவனோடிருக்கிற 
ஜனங்களும்‌ மலைகளிலும்‌, விசாலமான 
வெளிகளிலும்‌ விழுந்துகிடக்கிறார்கள்‌. 
அவர்களுக்கு அருகாமையில்‌, 
அவர்களுடைய ஆயுதங்களும்‌ கீழே 
விழுந்துகிடக்கிறது. இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ 
அந்த ஆயுதங்களையெல்லாம்‌ அக்கினியிலே 
குட்டெரிக்கிறார்கள்‌. சில ஆயுதங்களை 
்‌ வீடுகளுக்கு கொண்டு வந்து, 

விறகுக்குப்‌ பதிலாக 


ஓதுவதற்கு 
செத்துக்கிடக்கிறார்கள்‌ 

இண்வேல்‌ வம்சத்தார்‌ த்துப்‌ 
போனவர்களின்‌ பிரேதங்களை 
புதைக்கிறார்கள்‌. இஸ்ரவேல்‌ தேசத்திலே, 
சமுத்திரத்திற்கு கிழக்கே, 
பிரயாணக்காரரின்‌ பள்ளத்தாக்கு இருக்கிறது. 
அங்கே இஸ்ரவேல்‌ புத்திரர்‌, செத்துப்போன 
கோகையும்‌, அவனுடைய இராணுவத்தையும்‌ 
புதைக்கிறார்கள்‌. 
கர்த்தர்‌ இந்தப்‌ பள்ளத்தாக்கை 
ஸ்தானமாக கோகுக்குக்‌ 

அங்கே துர்நாற்றம்‌ வீசும்‌. 
வழியாக கடந்துபோகிற 
துர்நாற்றத்தைத்‌ 


அதன்‌ 

வழிப்போக்கர்‌. 
தாங்கமுடியாமல்‌ தங்கள்‌ மூக்கை பொத்திக்‌ 
கொண்டு போவார்கள்‌. இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ 


அந்தப்‌ பள்ளத்தாக்கிலே 
அவனுடைய எல்லா... சேனையையும்‌ 
புதைப்பார்கள்‌. அந்தப்‌ பள்ளத்தாக்கை 
ஆமோன்கோகின்‌ பள்ளத்தாக்கு" என்று 
அழைப்பார்கள்‌. இந்தப்‌ பெயருக்கு “கோகின்‌ 
திரளான ஜனம்‌" என்று பொருள்‌. 


கோதையும்‌, 





எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


சங்காரம்பண்ணுவது 
கர்த்தருடைய வேலை. மரித்துப்போன 
சத்துருக்களை அடக்கம்பண்ணுவது 
கர்த்தருடைய ஜனத்தின்‌ வேலை. கர்த்தர்‌ 
கோகின்‌ சேனையை புதைக்கும்‌ வேலையை, 
இஸ்ரவேல்‌ வீட்டாருக்குக்‌ கொடுக்கிறார்‌. 
அவர்களைப்‌ புதைக்க வேண்டிய இடத்தையும்‌ 
என்னல்‌ 


சத்துருக்களை 


க அருகாமையிலோ இருக்கவேண்டும்‌. 
என்று வேதபண்டிதர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ 
மனிதாபிமானத்தோடு நடந்துகொள்கிறார்கள்‌. 
மரித்துப்போன மனுஷரை அடக்கம்பண்ணுவது 
நாம்‌ செய்யவேண்டிய முக்கியமான வேலை. 
து ஒரு நல்ல வேலை. 
செத்துப்போனவர்கள்‌ நமக்கு, 
அத்நியராயிருந்தாலும்‌, அவர்கள்‌ நம்முடைய 
சத்துருக்களாயிருந்தாலும்‌, அவர்களை 
அடக்கம்பண்ணுவதற்கு நம்மால்‌ முடிந்த 
உதவிகளைச்‌ செய்யவேண்டும்‌. கோகும்‌, 
ய இராணுவங்களும்‌ இஸ்ரவேலின்‌ 
புறம்பானவர்கள்‌. 
புதைப்பதற்கு 


அவனுபை 
காணியாட்சிக்குப்‌ 

ர்த்‌ அவர்களை 

காணியாட்சிக்குட்பட்ட 

ஒரு ஸ்தலத்தை ஒதுக்கிக்‌ 


கொடுக்கிறார்‌ 
பண்ணுவதற்கு 
நியமிக்கிறார்‌ 


அவர்களை 
தம்முடைய 


அடக்கம்‌ 
ஜனத்தையே 


செத்துக்கிடக்கிறார்கள்‌. 
இலவே வம்சத்தார்‌ செத்துப்போனவர்களை: 
அடக்கம்பண்ணி, தங்கள்‌ தேசத்தை 
சுத்தம்பண்‌ ணுகிறார்கள்‌. அவர்களை 
புதைத்துத்‌ நீர ஏழுமாதமாயிற்று (எசே 39.12), 
இஸ்ரவேல்‌ தேசத்தின்‌ 
ஜனங்களெல்லோரும்‌ செத்துப்போனவர்களை 
புதைத்துக்‌ கொண்டிருக்கிறார்கள்‌. அந்த 
நாளில்‌ கர்த்தர்‌ மகிமைப்படுகிறார்‌. 
இஸ்ரவேல்‌ வம்சத்தாருக்கு கர்த்தருடைய 
கிரியைகள்‌ கீர்த்தியாயிருக்கிறது. 
(எசே 39:13) 


இரில்வவர்களோடேக பய 
புதைக்கிறவர்களையும்‌ 
நியமிப்பார்கள்‌; ஏழுமாதங்கள்‌ முடிந்தபின்பும்‌ 
இவர்கள்‌ தேடிக்கொண்டிருப்பார்கள்‌ 
(எசே 39:14). 
ஸ்ரவேல்‌ 
சுற்றித்திரிகிறவர்கள்‌ 
கொண்டிருப்பார்கள்‌; யாராவது ஒருவன்‌ 
மனுஷனின்‌ எலும்பைக்காணும்போது 
புதைக்கிறவர்கள்‌ அதை ஆமோன்கோகுடைய 
பள்ளத்தாக்கிலே புதைக்குமட்டும்‌ 
அதினண்டையிலே ஒரு அடையாளத்தை 
நாட்டுவான்‌. அந்த நகரத்துக்கு “ஆமோனா" 
்‌ ரிடப்‌ 


தேசத்தில்‌ 
திரிந்து 


(எசே 39-1516). 


கர்த்தர்‌ தம்முடைய 
புறஜாதிகளுக்குள்ளே விளங்கப்பண்ணுகிறார்‌ 
கர்த்தர்‌ கோகின்மீதும்‌, அவனுடைய 
இரணுவத்தின்மீதும்‌ தம்முடைய நியாயத்தை 

வெளிப்படுத்துகிறார்‌.. அவர்களுக்கு 
விரோதமாக தம்முடைய கையை நீட்டி, 
அவர்கள்மீது தம்முடைய பலமுள்ள கையை 
வைக்கிறார்‌ அவர்களெல்லோரும்‌. 
செத்துப்போகிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ தோதோடு 
யுத்தம்பண்ணாமல்‌  சும்மாமிருக்கிறார்கள்‌. 
புறஜாதி ஜனங்களோ, இஸ்ரவேல்‌ 
வம்சத்தாரையும்‌, செத்துப்போன கோகையும்‌, 
கோகின்‌ சேனையையும்‌ பார்க்கிறார்கள்‌. 
இஸ்ரவேலின்‌ பரிசுத்தரே கர்த்தர்‌ என்பதை 
புறஜாதியாரும்‌. அறிந்துகொள்கிறார்கள்‌. 
அவரே தங்களுடைய தேவனாகிய கர்த்தர்‌ 
என்பதை இஸ்ரவேல்‌ வம்சத்தாரும்‌ அறிந்து 
கொள்கிறார்கள்‌ (எசே 39:21,22). 





எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


- விழுந்துகிடப்பார்கள்‌. 
அவர்களை 
பள்ளத்தாக்கில்‌ 
புதைக்கிறார்கள்‌. ஏழுமாதங்களாக 
புதைக்கிறார்கள்‌. இன்னும்‌ புதைக்க 
வேண்டிய பிரேதங்கள்‌ வெளியிலே 
கிடக்கிறது. அந்தப்‌ பிரேதங்களை தேடி 
கண்டுபிடிப்பதற்கு, இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌. 
தங்கள்‌ தேசத்தில்‌ சுற்றித்‌ திரியும்‌ மனுஷரை 
நியமிக்கிறார்கள்‌. செத்துப்போனவர்களைக்‌ 
கண்டுபிடித்த பின்பு அவர்களை 
புதைப்பதற்கு புதைக்கிறவர்களையும்‌ 
நியமிக்கிறார்கள்‌. இவர்களாலும்‌ எல்லா 
பிரேதங்களையும்‌ புதைக்க முடியாது. இன்னும்‌ 
ஏராளமான பிரேதங்கள்‌ விசாலமான 
வெளியிலும்‌, மலைகளிலும்‌ வியந்து. கிடக்கும்‌. 
கர்த்தர்‌ அந்தப்‌ ரேதங்களை 
பட்சிகளுக்கும்‌, பயக்கக்‌ 
இணையாகக்‌ கொடுக்கிறார்‌ 


சகலவித பட்சிகளையும்‌ வெளியில்‌ இருக்கிற 
சகல மிருகங்களையும்‌ நோக்கி என்னுடைய 
வார்த்தைகளைச்‌ சொல்லு என்று 
சொல்லுகிறார்‌. 

எசேக்கியேல்‌ கர்த்தர்‌ தனக்கு 
கட்டளையிட்ட பிரகாரம்‌ பட்சிகளையும்‌, 
மிருகங்களையும்‌ நோக்கி, “நீங்கள்‌ ஏகமாய்க்‌ 
கூடிக்கொண்டு, இஸ்ரவேலின்‌ மலைகளில்‌ 
நான்‌ உங்களுக்காகச்‌ செய்யும்‌ யாகமாகிய 
மகா யாகத்துக்குச்‌ சுற்றிலுமிருந்து 
வந்துசேர்ந்து, மாம்சம்‌ தின்று 
இரத்தங்குடியுங்கள்‌. நீங்கள்‌ பராக்கிரமசாலி 


பிரபுக்களின்‌ 
அவர்கள்‌ 


கொழுத்துப்போன ஆட்டுக்கடாக்களுக்கும்‌, 


QOODNENS 
PUBLISHERS 


வெள்ளாட்டுக்‌ 


ஆட்டுக்குட்டிகளுக்கும்‌ ட்டு 
காளைகளுக்கும்‌ 


திருப்தியாகுமளவும்‌ கொழுப்பைத்‌ தின்று, 
வெறியாகுமளவும்‌ இரத்தத்தைக்‌ குடிப்ீர்கள்‌ 
இவ்விதமாய்‌ என்‌ பந்தியிலே குதிரைகளையும்‌, 
இரதவீரர்களையும்‌, பராக்கிரமசாலிகளையும்‌, 
சகல யுத்தவீரர்களையும்‌ 
திருப்தியாவீர்கள்‌' (எசே 39:17-20) 
சொல்லுகிறார்‌. 


று. 
என்று 


இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ 
எசே: 39:23-29 


எசே 39:28. இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ 
தங்கள்‌ அக்கிரமத்தினிமித்தமே 
சிறைப்பட்டுப்போனார்கள்‌ என்று 
அப்பொழுது புறஜாதிகன்‌ அறிந்து 
கொன்வார்கன்‌; அவர்கள்‌ எனக்கு 
விரோதமாய்த்‌. தூரோகம்பண்ணின. 
படியால்‌, என்‌ முகத்தை நான்‌ 
அவர்களுக்குமறைத்து, அவர்கள்‌ 
சத்துருக்களின்‌ கையில்‌ அவர்களை 
ஒப்புக்கொடுத்தேன்‌; அவர்கள்‌. 
அனைவரும்‌. பட்டயத்தால்‌ 


விழுந்தார்கள்‌. 


எசே. 39:24. அவர்களுடைய 
அசுத்தத்துக்குத்தக்கதாகவும்‌, 
அவர்களுடைய மீறுதல்களுக்குத்‌ 
தக்கதாகவும்‌, நான்‌ அவர்களுக்குச்‌. 
செய்து, என்‌ முகத்தை அவர்களுக்கு 
மறைத்தேன்‌. 


எசே 39:25. ஆதலால்‌ 
ஆண்டவர்‌ 
என்னவென்றால்‌: 


கர்த்தாகிய 
சொல்லுகிறது. 


எசே 39:28. அவர்கள்‌ தங்கள்‌ 
அவமானத்தையும்‌, பயப்படுத்தூவார்‌ 
இல்லாமல்‌, தாங்கள்‌ சுகமாய்த்‌ தங்கள்‌: 
தேசத்தில்‌ குடியிருக்கும்போது எனக்கு. 
விரோதமாய்த்‌ தாங்கள்‌ செய்த 
எல்லாத்துரோகத்தையும்‌ சுமந்து 
தீர்த்தமின்பு, நான்‌ யாக்கோயிண்‌ 
சிறையிருப்பைத்திருப்பி, இஸ்ரவேல்‌: 
வம்சமனைத்துக்கும்‌ இரங்கி, என்‌ 
யரிகத்த நாமத்துக்காக 
வைராக்கியமாயிருப்பேன்‌. 





எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


எசே 39:27. நான்‌ அவர்களை 
ஜனசதனங்கனிலிருத்து திரும்பிவரப்‌ 
பண்ணி, அவர்களுடைய பகைஞரின்‌ 
சதேசங்களிலிருத்து அவர்களைக்‌: 
கூட்டிக்கொண்டுவத்து, திரனான 
ஜாதிகளுடைய கண்களுக்கு முன்பாக 
அவர்களுக்குள்‌ நான்‌ பரிசுத்தர்‌ என்று. 
வினங்கும்போது, 


எசே 39:28. 
புறஜாதிகளிடத்தில்‌ 
போகப்பண்ணின 
ஒருவரையும்‌ 


தங்களைப்‌: 
சிறைப்பட்டுப்‌ 
நான்‌ தங்களில்‌ 
அங்கே அப்புறம்‌ 
வைக்காமல்‌, தங்களைத்‌ தங்கள்‌ 
சுயதேசத்திலே. திரும்பக்கூட்டிக்‌ 
கொண்டுவந்தேன்‌. என்பதினால்‌, நான்‌. 
தங்கள்‌ தேவனாகிய கர்த்தர்‌ என்று 
அறிந்துகொள்வார்கள்‌. 


எசே 39:29. நான்‌ இஸ்ரவேல்‌ 
வம்சத்தார்மேல்‌ எண்‌: ஆவியை 
ஊற்றினபடியினால்‌ என்‌ முகத்தை 
இனி அவர்களுக்கு மறைக்கமாட்டேன்‌ 
என்று கர்த்தராகிய ஆண்டவர்‌ 
சொல்லுகிறார்‌ என்றார்‌. 


கர்த்தர்‌... கோகைக்‌ 
மாகோகைக்குறித்தும்‌ 
வார்த்தைகளைச்‌ 
கர்த்தருடைய வார்த்தை 
விரோதமாகவும்‌, 


குறித்தும்‌, 
தம்முடைய 
சொல்லுகிறார்‌ 
சத்துருக்களுக்கு 
அவருடைய ஜனத்திற்கு 
ஆதரவாகவும்‌ வருகிறது. இஸ்ரவேல்‌ வீட்டார்‌ 
அந்நிய தேசத்து சிறையிருப்பிலிருக்கிறார்கள்‌. 


கர்த்தர்‌ அவர்களுடைய சிறையிருப்பிலிருந்து 
அவர்களை விடுவித்து, அவர்களுடைய 
ன்‌ தேசத்திற்கு அவர்களைத்‌ திரும்பி 
வரச்செய்வார்‌ இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌. 


தங்கள்‌ சுயதேசத்திலே குடியிருப்பார்கள்‌. 


கர்த்தருடைய ஜனம்‌ 
கம்குமிிக்கமிரது அன 
ம தவக்‌. கத்திக்‌ 
அனுபவிக்கிறார்கள்‌. கர்த்தருடைய 
பிள்ளைகளுக்கு ஏன்‌ கஷ்டங்களும்‌, 
துன்பங்களும்‌ வந்திருக்கிறது என்பதை, 
புறஜாதி ஜனங்கள்‌ புரிந்துகொள்வார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ வம்சத்தாரின்‌ துன்பங்களுக்கான 
காரணங்களை கர்த்தர்‌ புறஜாதி 
ஜனங்களுக்கு விளங்கப்பண்‌ணுவார்‌. 


சிறையிருப்பிலிருக்கிற யூதர்கள்‌ 
தங்கள்‌ பாவங்களுக்கு மனந்திரும்புவார்கள்‌. 
இதுவரையிலும்‌ அவர்கள்‌ விக்கிரகங்களைப்‌ 
மின்பற்றிப்போனார்கள்‌. இனிமேல்‌ அவர்கள்‌ 


நீக்கிப்போடுவார்‌. அவர்களுடைய சொந்த 
தேசத்திற்கு அவர்களை அழைத்து வருவார்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய ஜனத்திற்கு மிகப்பெரிய 
இரட்சிப்புக்களை கட்டளையிடுவார்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ கர்த்தருக்கு. 
விரோதமாகப்‌ பாவம்‌ செய்தபோது, கர்த்தர்‌ 
தம்முடைய பாதுகாப்பை அவர்களை விட்டு 
விலக்கிக்கொள்கிறார்‌. இஸ்ரவேல்‌ 
ஜனங்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல்‌ 
போகிறது. அவர்களால்‌ தங்களைத்‌ 
தாங்களே பாதுகாத்துக்கொள்ள 
முடியவில்லை. அவர்கள்‌ 
பலவீனராயிருக்கிறார்கள்‌. சத்துருக்கள்‌ 
அவர்களுக்கு. விரோதமாக. வந்து, 
அவர்களை எளிதாக மேற்கொள்கிறார்கள்‌. 


கல்தேயர்கள்‌ இஸ்ரவேல்‌ வம்சத்தாரை 
சிறைப்பிடித்து, தங்கள்‌ தேசத்திற்கு கொண்டு 
போகிறார்கள்‌. கல்தேயர்கள்‌ யூதா 
தேசத்தையும்‌, எருசலேம்‌ நகரத்தையும்‌ 
அக்கினியினால்‌ சுட்டெரித்துப்போடுகிறார்கள்‌. 


பாவங்களே காரணம்‌ என்பதை 
ஜனங்கள்‌ அறிந்துகொள்கிறார்கள்‌. 

இஸ்ரவேல்‌: தங்கள்‌ 
அக்கிரமத்தினிமித்தமே. சிறைப்பட்டுப்‌ 
போனார்கள்‌ என்று அப்பொழுது புறஜாதிகள்‌ 
அறிந்துகொள்வார்கள்‌: அவர்கள்‌ கர்த்தருக்கு 
விரோதமாய்த்‌ துரோகம்பண்ணினபடியால்‌, 
கர்த்தர்‌ தம்முடைய முகத்தை அவர்களுக்கு 
மறைத்துவிடுகிறார்‌. கர்த்தர்‌ அவர்களை, 
அவர்களுடைய சத்துருக்களின்‌ கையில்‌ 
ஒப்புக்கொடுத்துவிடுகிறார்‌ ; அவர்கள்‌ 
அணைவரும்‌ பட்டயத்தால்‌ விழுகிறார்கள்‌. 
அவர்களுடைய அசுத்தத்துக்குத்தக்கதாகவும்‌, 
அவர்களுடைய மீறுதல்களுக்குத்தக்கதாகவும்‌, 
கர்த்தர்‌ அவர்களுக்குச்‌ செய்து, தம்முடை 
முகத்தை அவர்களுக்கு மறைக்கிறார்‌ 
(எசே 39:23,24). 


புறஜாதி 


வம்சத்தார்‌ 





எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ 
ஜனமாகயிருந்தாலும்‌, 
அவர்களுடைய 
அவர்களையும்‌ 
தமக்கு 
இருக்கிறவர்களிடத்திலும்‌, 
நெருக்கமாகயிருக்கிறவர்களிடத்திலும்‌ 
பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார்‌. 
அவர்களிடத்தில்‌ காணப்படுகிற 
அசுத்தங்களையும்‌, தீட்டுக்களையும்‌, 
அருவருப்புக்களையும்‌, பாவங்களையும்‌ 
கர்த்தர்‌ அதிகமாய்‌ வெறுக்கிறார்‌ 


கர்த்தருடைய 
கர்த்தர்‌ 
பாவங்களினிமித்தமாய்‌ 
தண்டிக்கிறார்‌. கர்த்தர்‌ 
அருகாமையில்‌ 
தமக்கு 


“பூமியின்‌ எல்லா ல்‌ 
உங்களைமாத்திரம்‌ அறிந்துகொண்டேன்‌; 
ஆகையால்‌ உங்களுடைய எல்லா 
அக்கிரமங்களினிமித்தமும்‌ உங்களை 
தண்டிப்பேன்‌" (ஆமோ 3:2). 


கர்த்தர்‌ தம்முடைய பிள்ளைகளைத்‌ 
தண்டிக்கும்போது, அவர்களை முற்றிலுமாய்‌ 
அழித்துவிடவேண்டும்‌ என்பது அவருடைய 
க்கம்‌ அவர்கள்‌ தங்கள்‌ 
மனந்திரும் வேண்டும்‌ 
அவர்கள்‌ மறுடியுமாய்‌ 
தம்மிடத்தில்‌ திரும்பி வரவேண்டும்‌ என்றும்‌, 
அவர்கள்‌ பரிகத்தமாமிருக்கவேண்டும்‌ என்றும்‌. 
கர்த்தர்‌ விரும்புகிறார்‌. இதற்காகவே கர்த்தர்‌ 
அவர்களை கண்டித்து, தண்டித்து 
திருத்துகிறார்‌. தம்முடைய பிள்ளைகளை 
சத்துருக்களின்‌ கைகளில்‌ ஒப்புக்கொடுக்கு 
வேண்டும்‌ என்பது கர்த்தருடைய 
விருப்பமல்ல. சத்துருக்கள்‌ தம்முடைய 
ஜனத்தை பட்சித்துப்போடுவதை கர்த்தர்‌ 
ஒருபோதும்‌ விரும்புகிறவரல்ல. கர்த்தருடைய 
பிள்ளைகள்‌ பரிசுத்தமாயிருந்தால்தான்‌. 
அவர்களால்‌ கர்த்தரோடு நெருங்கிய 
ஐக்கியத்திலிருக்க முடியும்‌. 

ன ங்கு 
க 
கோபமூட்டின ஜனத்தைக்‌ 

அதை 


மிதித்துப்போடவும்‌ 


விரோதமாய்‌ 
எனக்குக்‌ 

கொள்ளையிடும்‌, சூறையாடவும்‌, 
வீதிகளின்‌ சேற்றைப்போல்‌ 
அவனுக்குக்‌ சுட்டளைகொடுப்பேன்‌. அவனோ 


எண்ணுகிறதுமில்லை, அவன்‌ 
அப்டிப்பட்டதை 
நினைக்கிறதுமில்லை; அநேகம்‌ ஜாதிகளை 
அழிக்கவும்‌, சங்கரிக்கவமே தன்‌ மனதிலே. 
நினைவுகொள்ளுகிறான்‌" (ஏசா 10:67). 


யாக்கோபைச்‌ குறையிட்டு 
இஸ்ரவேலைக்‌ கொள்ளைக்காரருக்கு ஒப்புக்‌ 
கொடுக்கிறவர்‌ யார்‌? அவர்கள்‌ பாவஞ்‌ 
செய்து விரோதித்த கர்த்தர்‌ அல்லவோ? 
அவருடைய வழிகளில்‌ நடக்க 
மனதாயிராமலும்‌, அவருடைய வேதத்துக்குச்‌ 
செவிகொடாமலும்‌ போனார்களே” 
(ஏசா 42:24). 


தம்முடைய பிள்ளைகளை 

பாவங்களினிமித்தமாய்‌ 
தண்டிக்கிறார்‌. தம்முடைய தோலால்‌. 
அவர்களை அடித்து. திருத்துகிறார்‌ 
கர்த்தருடைய பிள்ளைகள்‌ தங்களுடைய 
பாவங்களுக்கு மனந்திரும்பி, கர்த்தருக்கு 
முன்பாக தங்களைத்‌ தாழ்த்தும்போது, 
கர்த்தர்‌ தம்முடைய கிருபையினால்‌. 
அவர்களுக்கு மறுபடியும்‌. இரக்கம்‌ 
காண்பிக்கிறார்‌. 


கர்த்தர்‌ 
அவர்களுடைய 


கர்த்தர்‌ 
ஏராளமான 


வைத்திருக்கிறார்‌. 


தம்முடைய பிள்ளைகளுக்கு 
ஆசீர்வாதங்களை 
தங்களுக்கு வாக்குப்‌ 
பண்ணப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்களை, 
இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ அறிந்துகொள்ள 
வேண்டுமென்று கர்த்தர்‌ விரும்புகிறார்‌ 


ஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 


சுகமாய்க்‌ 
அவர்களை ஒருவரும்‌ பயப்படுத்த 
வரவில்லை. அவர்கள்‌ 
பயப்படுத்துவாரில்லாமல்‌, தங்கள்‌ தேசத்தில்‌ 
சமாதானமாய்‌ குடியிருந்தார்கள்‌. கர்த்தரே 
தங்களை பாதுகாத்து பராமரிக்கிறார்‌ 
என்பதை அவர்கள்‌ அறிந்துகொள்‌ எவில்லை. 
இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ தங்கள்‌ தேசத்தில்‌, 
சுகமாய்க்‌ குடிமிருக்கும்போது, கர்த்தருக்கு 
விரோதமாகப்‌ பாவம்‌ செய்தார்கள்‌. அவர்கள்‌ 
கர்த்தருக்கு துரோகம்‌ செய்தார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ ஜனத்தாரின்‌. 
ந்‌ 


வன்‌! 
குடியிருந்தார்கள்‌. 


கர்த்தர்‌. 


அந்நிய 
ஒப்புக்கொடுக்கிறார்‌. அவர்கள்‌ கர்த்தருக்கு 
விரோதமாய்ச்‌ செய்த எல்லா துரோகத்தையும்‌ 
சுமந்து தீர்த்த பின்பு, கர்த்தர்‌ அவர்களுக்கு 
இரக்கம்‌ காண்பிக்கிறார்‌. 





BALWETHER 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 


EZEKIEL - COMMENTARY 


இஸ்ரவேல்‌. 
பாபிலோன்‌ 
சிறையிருப்பிலிருக்கிறார்கள்‌. 


வம்சத்தார்‌ இப்போது 


தேசத்து 


யாக்கோபின்‌ சிறையிருப்பைத்‌ திருப்புகிறார்‌. 
இஸ்ரவேல்‌ வம்சம்‌ அனைத்திற்கும்‌. 
இரங்குகிறார்‌. கர்த்தர்‌ தம்முடைய பரிசுத்த. 
நாமத்திற்காக வைராக்கியமாயிருக்கிறார்‌. 


வம்சத்தார்‌ 
 னந்தருயியரு்கிறர்கள்‌. 


இஸ்ரவேல்‌ வம்சத்தாரை 
தேசத்து 

ஒப்புக்கொடுத்தார்‌. 

பாவங்களினிமித்தமாகவே. 


சிறையிருப்புக்கு 
அவர்களுடைய 
அவர்கள்‌ 
இப்போது உபத்திரவத்தின்‌ 
தேசத்திலிருக்கிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கானான்‌ 
தேசத்திலிருந்தபோது, அவர்களை ஒருவரும்‌ 
பயப்படுத்தவில்லை.  பயப்படுத்துவாரில்லாமல்‌. 
அவர்கள்‌ தங்கள்‌ தேசத்தில்‌ சுகமாய்த்‌ 
தங்கிமிருந்தார்கள்‌. இப்போது அவர்கள்‌ 
அந்நிய தேசத்திலே சிதறிக்கிடக்கிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ வம்சத்தாரை எல்லா ஜாதியாரும்‌, 
எல்லா. தேசத்தாரும்‌ பயப்படுத்துகிறார்கள்‌ 
கர்த்தருடைய ஜனம்‌ பயப்படுகிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ சமாதான 
தேசத்திலே கர்த்தருக்கு விரோதமாகத்‌ 
துரோகம்பண்ணினார்கள்‌. 
தண்டனையாக, 
பாடுகளின்‌ 
ஒப்புக்கொடுத்திருக்கிறார்‌. ணவ புத்திரர்‌: 
அந்நிய தேசத்திலே, பாடுகளை அனுபவிக்கும்‌ 


"கர்த்தருக்கு விரோதமாய்த்‌ 

துரோகங்களுக்கு 

அப்போது கர்த்தர்‌ 
அவர்களுக்கு இங்கு அவர்களுடைய 
சிறையிருப்பைத்‌ திருப்புவார்‌. 

கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 

ஜனசதளங்களிலிருந்து 
பண்ணுவார்‌. அவர்களுடைய 
தேசங்களிலிருந்து 
கூட்டிக்கொண்டுவருவார்‌. 
திரளான 


விளங்கும்‌ (எசே 39:27). 


ஜனங்களை 
திரும்பிவரப்‌ 
பகைஞரின்‌ 
அவர்களைக்‌ 


இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 
தேசத்து சிறையிருப்பிலே வேதனைகளை 
அனுபவித்தபோது, அவர்களுக்கு 
அவமானமுண்டாயிற்று கர்த்தருடைய ஜனம்‌ 
அவமானப்பட்டபோது, கர்த்தருடைய பரிசுத்த 
நாமம்‌ பரிசுத்தக்குலைச்சலாயிற்று. இஸ்ரவேல்‌ 
வம்சத்தார்‌ தங்கள்‌ பாவங்களுக்கு 
மனந்திரும்புகிறார்கள்‌. அவர்களுடைய 
இருதயங்கள்‌ புதுப்பிக்கப்படுகிறது. 
கர்த்தருடைய ஜனம்‌ பரிசுத்தமாகும்போது, 
கர்த்தருடைய நாமமும்‌ 
பரிசுத்தப்படுத்தப்படுகிறது. கர்த்தர்‌ 
தம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு எப்போதுமே 
வைராக்கியமாயிருக்கிறவர்‌. 
சிறையிருப்பிலிருக்கிற இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌, 
தங்கள்‌ தேசத்திற்கு திரும்பி வரும்போது, 
கர்த்தருடைய நாமம்‌ மகிமைப்படுகிறது. 


அந்நிய 


கர்த்தரே இஸ்ரவேல்‌ 
வம்சத்தாரை புறஜாதிகளிடத்தில்‌ 
சிறைப்பட்டுப்போகப்பண்ணினார்‌. 
கர்த்தருடைய ஜனம்‌ அந்நிய தேசத்திலே, 
தங்கள்‌ பாவங்களுக்கு மனந்திரும்பினார்கள்‌. 
கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ 
அனைவருக்கும்‌ இரக்கம்‌ காண்பித்தார்‌. 
அவர்களை சிறையிருப்பிலிருந்து 
விடுவித்தார்‌. கர்த்தர்‌ தம்முடைய ஜனத்தில்‌ 
ஒருவரையும்‌ அந்நிய தேசத்தில்‌ வைக்காமல்‌, 
அவர்களை அவர்களுடைய சுயதேசத்திலே 
திரும்பக்‌ கூட்டிக்கொண்டு வந்தார்‌, 


கர்த்தர்‌ 
கிருபையாகமிருப்பதையும்‌ 
பாதுகாத்து பராமரிப்பதையும்‌, 
தங்களை ஆளுகை செய்வதையும்‌ 
அறிந்துகொள்கிறார்கள்‌. இஸ்ரவேலின்‌ 
தேவனாகிய கர்த்தர்‌, தங்கள்‌ தேவனாகிய 
கர்த்தர்‌ என்பதையும்‌ அறிந்து 
கொள்கிறார்கள்‌. கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
வம்சத்தார்மேல்‌ தம்முடைய ஆவியை 
ஊற்றுகிறார்‌. கர்த்தர்‌ இனிமேல்‌ தம்முடைய 
பரிசுத்தமான முகத்தை அவர்களுக்கு 
மறைக்கமாட்டார்‌. கர்த்தருடைய கிருபை 
அவருடைய ஜனத்திற்கு எப்போதும்‌ 
கிடைக்கும்‌. கர்த்தர்‌ பூர்வகாலத்திலே, 
தழுவ களத்தை பத்து பகத! 

இனிமேலும்‌ பாதுகாப்பார்‌, 
(எசே 39:28,29). 


இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ 
தங்கள்மீது 
தங்களைப்‌ 


க்ப்‌ 





எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


தீர்க்கதரிசி 


தீர்க்கதரிசனம்‌, அந்த தீர்க்கதரிசனத்தோடு 
ஒத்திருக்கிறது. எசேக்கியேல்‌ 40-ஆவது. 
அதிகாரத்திலிருந்து எசேக்கியேல்‌ 48-ஆவது. 
அதிகாரம்‌ வரையிலும்‌ ஒரே தரிசனமே 
விவரிக்கப்பட்டிருக்கிறது. 


எசேக்கியேல்‌ 
புஸ்தகத்தில்‌, இந்த 

எழுதப்பட்டிருக்கிற வானங்கள்‌ 
கொள்வதற்கு மிகவும்‌ கடினமாயிருக்கிறது. 
ஏராளமான  வேதபண்டிதர்கள்‌ இந்த 
வசனங்களுக்கு விளக்கம்‌ சொல்லுகிறார்கள்‌. 
பழங்காலத்திலும்‌, தற்காலத்திலும்‌, 
எசேக்கியேலின்‌ தரிசனத்திற்கு அநேகர்‌ 
விரிவுரைகளை எழுதியிருக்கிறார்கள்‌. 


எசேக்கியேல்‌ 
தீர்க்கதரிசன வார்த்தைகள்‌ 
கொள்வதற்கு கடினமாகயிருந்தாலும்‌, 
ஜெபற்தோடும்‌, பயபக்தியோடும்‌ 
கர்த்தருடைய 
மிகுந்த மனத்தாழ்மையோடு, 
வைத ஆராய்ந்து பார்க்க 
வேண்டும்‌. பரிசுத்த ஆவியானவர்‌ நமக்கு 
'வேதவாக்கியங்களில்‌ மறைந்திருக்கிற 
இரகசியங்களை வெளிப்படுத்திக்‌. 
காண்பிப்பார்‌. 
எசேக்கியேலின்‌ 
வார்த்தைகளில்‌ ஒரு சிலவற்றை நம்மால்‌ 
புரிந்துகொள்ள முடியாமல்‌ போகலாம்‌. 
நம்முடைய ஆத்தும ட இந்த 
வசனத்தினுடைய க்கியானத்தின்‌ 
அடிப்படையில்‌ நமக்கு 
கொடுக்கப்படுவதில்லை. நம்‌ 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்துவே 
இரட்சிக்கிறவர்‌. 
தியானிப்பதன்‌' 
கிருபைகளையும்‌, 
இரக்கங்களையும்‌, 
மகிமையையும்‌, 
அதிகமாய்‌ விளங்கிக்கொள்ள முடியும்‌. 


தீர்க்கதரிசன 


நம்மை 


QOODNENS 
PUBLISHERS 


எசேக்கியேல்‌. மகிமையான 
தேவாலயத்தை தரிசிக்கிறார்‌ (எசே 4142. 
ஆகிய அதிகாரங்கள்‌). கர்த்தர்‌ தம்முடைய 
பரிசுத்த ஆலயத்தில்‌ வாசம்பண்ணுகிறார்‌ 
(எசே 43-ஆவது அதிகாரம்‌. தேவாலயத்தில்‌ 
ஆசாரியர்கள்‌ ஊழியம்‌ செய்யவேண்டும்‌ (எசே 
44-ஆவது அதிகாரம்‌!. கானான்‌ தேசம்‌ 
பங்கு பிரிக்கப்படும்‌ விதம்‌. பரிசுத்த 
ஆலயத்திற்கு ஒதுக்கப்பட வேண்டிய நிலம்‌, 
நகரத்திற்கும்‌ பிரபுவுக்கும்‌ கொடுக்கப்பட 
வேண்டிய நிலம்‌ (எசே 45-ஆவது அதிகாரம்‌. 
ஜனங்களுக்கு பிரித்துக்‌ கொடுக்கப்பட 
வேண்டிய நிலம்‌ (எசே 46-ஆவது அதிகாரம்‌. 


தண்ணீரைப்பற்றிய 
பரிசுத்த நிலத்தின்‌ 
தரிசனம்‌ 


தரத்திற்கு பின்பு 
வருகிறது 


நகரத்தின்‌ வாசல்களும்‌, அதன்‌ அளவுகளும்‌. 
(எசே 4748 -ஆகிய அதிகாரங்கள்‌). 


சாலொமோனுடைய 
சமஸ்த இஸ்ரவேலிலே 
மகிமையுள்ளதாயிருந்தது. சாலொமோனின்‌ 
ஆட்சிக்காலமே, இஸ்ரவேல்‌ ராஜ்யத்திற்கு 
பொற்காலமாய்‌. விளங்கிற்று. அந்தக்‌ 
காலத்தில்‌ கர்த்தருடைய ஆலயம்‌ எவ்வாறு, 
மகிமையோடிருந்தது என்பதை இந்த 
தரிசனங்கள்‌ விவரிக்கிறது என்று 
வேதபண்டிதர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. 


ஆலயத்தின்‌ மகிமை 
மக்கப்ோலற்று இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ 
தங்களுடைய பாவங்களினால்‌, 
தேவாலயத்தினால்‌ வரும்‌ ஆசீர்வாதங்களை 
இழந்துவிட்டார்கள்‌. தங்களுக்கு எப்படிப்பட்ட 
இழப்புக்கள்‌ வந்திருக்கிறது என்பதை 
அந்நிய தேசத்து சிறையிருப்பிலிருக்கிற 
தர்கள்‌ புரிந்துகொள்ளவேண்டும்‌. 
இக்த்வகவே கத்தல்‌ எசேக்கிபெறுங்கு இறக 
தரிசனத்தைக்‌ கொடுத்திருக்கிறார்‌ என்று 
வேதபண்டிதர்களில்‌ சிலர்‌ சொல்லுகிறார்கள்‌. 


தேவாலயம்‌, 





எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


அந்நிய தேசத்து சிறையிருப்பிலிருக்கிற 
தர்கள்‌ விடுவிக்கப்பட்டு, தங்கள்‌ சொந்த 
த்திற்கு திரும்பி வருவார்கள்‌. அங்கே 
குடியேறுவார்கள்‌. தங்கள்‌ தேசத்திலே 
அவர்கள்‌ மற்றம்‌ ஒரு ஆலயத்தைக்‌ 
கர்த்தருக்கு கட்டவேண்டும்‌. அந்த ஆலயம்‌ 
கர்த்தருக்கு மகிமையுள்ளதாயிருக்கவேண்டும்‌. 
கர்த்தருக்கு சொந்தமானதாகவும்‌ இருக்க 
வேண்டும்‌. கர்த்தர்‌ தம்முடைய ஆலயத்தில்‌, 
தம்முடைய ஜனத்தை சந்திப்பார்‌. அங்கே. 
அவர்களை ஆசீர்வதிப்பார்‌ ரத்‌ 
ஜனம்‌, அவருடைய 
அவருடைய பிரமாணத்தின்‌ 
அவரை ஆராதிப்பார்கள்‌. 
ஆராதிக்கும்‌ ஆராதனை 
புதுப்பிக்கப்படும்‌. 
ஆசாரியத்துவம்‌ 
ஸ்தாபிக்கப்படும்‌. 


கர்த்தர்‌ எசேக்கியேலுக்கு, 
ஆலயத்தைப்பற்றிய 
கொடுக்கிறார்‌. இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ 
ஆலயத்தை எதிர்பார்க்கிறார்கள்‌. 
அதைவிட அதிகமாய்‌, மேசியாவின்‌ 
வருகையை எதிர்பார்க்கவேண்டும்‌. 
தீர்க்கதரிசனங்களில்‌ மேசியாவுக்கு "தாவீது" 
என்னும்‌ பெயர்‌ கொடுக்கப்பட்டிருக்கிறது. 


பிரகாரம்‌, 
கர்த்தரை 
புதிய ஆலயத்திலே 
பரிசுத்தமான 
மறுபடியுமாய்‌ 


தம்முடைய 
தரிசனத்தைக்‌. 
புதிய 


அவர்கள்‌ 


எசேக்கியேல்‌ கர்த்தருடைய ஆலயத்தை 
தரிசிக்கிறார்‌ ஆலய; கட்டிடம்‌ 
பெரிதாகவும்‌, விஸ்தாரமாகவும்‌ இருக்கிறது. 
எசேக்கியேலுக்கு ஆலயத்தின்‌ 
அளவுகளெல்லாம்‌ வெளிப்படுத்தப்படுகிறது. 
இந்த அளவுகளை பிரத்தியட்சமாக 
எடுத்துக்கொள்ள முடியாது என்றும்‌, இதற்கு 
ஆலிக்குரிய விளக்கம்‌ கொடுக்கவேண்டும்‌. 
என்றும்‌ வேதபண்டிதர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. 


கர்த்தராகிய இயேசுகிறிஸ்‌ துவம்‌, 
அவருடைய அப்போஸ்தலர்க களம்‌ கவினே 
கட்டியெழுப்பியிருக்கிறார்கள்‌. 
கய்‌ சபைக்கும்‌, எருசலேமில்‌ 
கட்டப்பட்ட இரண்டாவது ஆலயத்திற்கும்‌ 
நெருங்கிய தொடர்புள்ளது. இரண்டாவது, 
ஆலயம்‌  இடிந்துபோகும்போது. சுவிசேஷ 
சபை கட்டியெழுப்பப்படுகிறது. எசேக்கியேல்‌ 
கண்ட தரிசனம்‌, பிரத்தியட்சமான 
ஆலயக்கட்டிடத்தையும்‌,. புதிய 
ஏற்பாட்டுக்காலத்து சுவிசேஷ சபையையும்‌ 
குறிக்கும்‌ என்று வேதபண்டிதர்கள்‌ 
விளக்கம்‌ சொல்லுகிறார்கள்‌. 


QOODNENS 
PUBLISHERS 


எசேக்கியேல்‌. தேவாலயத்தையும்‌, 
பலிபீடத்தையும்‌, ஆசாரியர்களையும்‌, 
பலிகளையும்‌ தரிசிக்கிறார்‌. இவையெல்லாம்‌ 
கர்த்தருடைய மகிமையான ராஜ்யத்திலே 
அடையாளங்களாகயிருக்கிறது. கடைசி 
நாட்களிலே, கர்த்தருடைய சபை, இந்தப்‌ 
பூமியில்‌ மகிமையுள்ளதாயிருக்கும்‌. 
எசேக்கியேல்‌ தன்னுடைய தரிசனத்தில்‌: 
பார்த்த தேவாலயத்தின்‌ மகிமையைப்போல, 
சுவிசேஷ சபையினுடைய மகிமையுமிருக்கும்‌. 


தேவாலயத்தையும்‌ நகரத்தையும்‌ 
பற்றிய பொதுவான தரிசனம்‌ (எசே 40:1-4) 
ஆலயத்தினுடைய பொதுவான விவரம்‌. 
அல்கி! புறம்பே சுற்றிலுமிருக்கிற 
(எசே 40:5). கிழக்குமுக வாசல்‌ 
ல்‌ 40:6-19). வடதிசைக்கு எதிரான வாசல்‌. 
(எசே 40:20-23). தென்திசைக்கு எதிரான 
வாசல்‌ (எசே 40:24-31). அறைகளும்‌ தூண்‌ 
ஆதாரங்களும்‌ (எசே 40:32-28), பீடங்கள்‌ 
(எசே 40:39-43). சங்கீதக்காரரின்‌ அறை 
(எசே  40:44-47). ஆலய மண்டபம்‌ 
(எசே 40:4849), 


தேவாலய தரிசனம்‌ 
எசே: 40:1-4 


எசே. 40:1. நாங்கள்‌. 
சிறைப்பட்டுப்போன இருபத்தைந்தாம்‌ 
வருஷத்தின்‌ ஆரம்பத்தில்‌ முதலாம்‌ 
மாதம்‌ பத்தாந்தேதியாகிய அன்றே 
கர்த்தருடைய கை என்மேல்‌ அமர்ந்தது, 
அவர்‌ என்னை அவ்விடத்துக்குக்‌ 
 கொண்டுபோனார்‌; அப்பொழுது நகரம்‌ 
அழிக்கப்பட்டுப்‌ பதினாலு. 
வருஷமாயிற்று.. 


எசே. 40:2. தேவதரிசனங்களில்‌ அவர்‌ 
என்னை இஸ்ரவேல்‌ தேகத்துக்குக்‌. 
கொண்டுபோய்‌, என்னை மகா 
உயரமான மலையின்மேல்‌ 
நிறுத்தினார்‌; அதின்மேல்‌ தெற்காக ஒரு 
நகரம்‌ கட்டியிருக்கிறதுபோல்‌ 
காணப்பட்டது. 





BALWETHER 
MAT IOMAL 


எசே 40:53. அவர்‌ என்னை அங்கே 
கொண்டுபோனாம்‌; இதே, அங்கே. 
ஒரு புருஷன்‌ இருந்தார்‌, அவருடைய 
தோற்றம்‌ வெண்கலமாயிருத்தது; 
அவர்‌ கையில்‌ சணற்கயிறும்‌ ஒரு 
அனவுகோலும்‌ இருத்தது; அவர்‌ வாசலி. 
லே நின்றார்‌. 


எசே 404. அத்தம்‌ 

என்னை நோக்கி: த்தின்‌! 
கண்ணாரப்பார்த்து, 

கேட்டு, நான்‌ 

காண்பிப்பதெல்லாவற்றின்‌ மேஜூம்‌ உண்‌: 

மனதை ஷை நான்‌ உனக்கு 

அவைகளைக்‌ காண்பிக்கும்படி தீ 

இங்கே கொண்டுவரப்பட்டாம்‌; தீ 

காண்பதையெயல்லாம்‌ இஸ்ரவேல்‌ 

வம்சத்தாருக்குத்‌ தெரிவி என்றார்‌. 


எசேக்கியேல்‌ சிறைப்பட்டுப்போன 

இருபத்தைந்தாம்‌ வருஷத்தின்‌ ஆரம்பத்தில்‌ 

பதனம்‌ மாதம்‌ ட மத்தாந்தேதியாகிய 

கர்த்தருடைய 

சசேக்கியேலின்மீது அமருகிறது. சிறைப்பட்டு 

போன இருபத்தைந்தாம்‌ ம்‌ என்பது, 

முதலாவது. 

முப்பத்துமூன்றாவது க 

வேதபண்டிதர்கள்‌ 

சொல்துகதெளிகள்‌. 

நகரம்‌ அழிக்கப்பட்டு பதிநாலு வருஷமாயிற்று. 
கர்த்தர்‌ எசேக்கியேலை எருசலேமுக்கு 

கொண்டுபோகிறார்‌ எருசலேம்‌ 

அழிந்துபோயிருக்கிறது. அது ம்‌ 

வனாந்தரமுமாயிருக்கிறது. 

இப்போது அழகில்லை. அது பார்ப்பதற்கே 

பரிதாபமாயிருக்கிறது. 


கர்த்தர்‌ எசேக்கியேலை 
நேவதரிசனங்களில்‌ இஸ்ரவேல்‌ தேசத்திற்கு 
கொண்டு போகிறார்‌ (எசே 40:2) 
இஸ்ரவேலின்‌ மகிமையை சந்தோஷமாய்ப்‌ 
பார்க்கும்படி கர்த்தர்‌ அவரை அங்கே 
கொண்டுபோகிறார்‌. கர்த்தர்‌ எசேக்கியேலை 
மகாஉயரமான ஒரு மலையின்மேல்‌ 
நிறுத்துகிறார்‌ 

மோசே 
பார்ப்பதற்கு 


கானான்‌ தேசத்தைப்‌ 
பிஸ்காவின்‌ கொடுமுடியில்‌ 
ஏறினார்‌. அதுபோலவே கர்த்தர்‌ 
எசேக்கியேலை மகா உயரமான ஒரு 
மலையின்‌ மேல்‌ நிறுத்துகிறார்‌. 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


எசேக்கியேல்‌ உயரமான மலையின்‌ 
மேலிருந்து அந்த நகரத்தைப்‌ பார்க்கிறார்‌. 
அந்த மலையின்மேல்‌ தெற்காக ஒரு நகரம்‌ 
கட்டப்பட்டிருக்கிறது.  நகரத்தைப்போலவே 
தேவாலயமும்‌. பெரியதாயிருக்கிறது. 
நகரத்தில்‌ மனுஷர்‌ வாசம்பண்ணுகிறார்கள்‌. 
தேவாலயத்தில்‌ கர்த்தர்‌ வாசம்பண்ணுகிறார்‌. 

தப்‌ பிரபஞ்சத்திலுள்ள சபையில்‌ கர்த்தர்‌ 
மனுஷர்‌ மத்தியிலே வாசம்பண்ணுகிறார்‌. 
பரலோகத்திலே மனுஷர்‌ தேவன்‌ மத்தியிலே 
வாசம்பண்ணுவார்கள்‌. 


உயரமான மலையின்மேல்‌, தெற்காக 
ஒரு நகரம்‌ கட்டப்பட்டிருப்பதை எசேக்கியேல்‌. 
பார்க்கிறார்‌. கர்த்தர்‌ எசேக்கியேலை அங்கே 
கொண்டுபோகிறார்‌. அங்கே ஒரு புருஷன்‌ 
தோற்றம்‌ 

இவர்‌ 


இருக்கிறார்‌. அவருடைய 
வெண்கலமாயிருக்கிறது. 
இயேசுகிறிஸ்து என்று வேதபண்டிதர்கள்‌ 
சொல்லுகிறார்கள்‌. இயேசுகிறிஸ்துவின்‌ 
மூலமாகவே, விசுவாசிகளாகிய நாம்‌, 
தேவனுடைய வீட்டிற்குள்‌ பிரவேசிக்கும்‌. 
சிலாக்கியத்தைப்‌ பெற்றிருக்கிறோம்‌. 
கர்த்தராகிய இயேசகிறிஸ்துவின்‌ மூலமாகவே 
நாம்‌ தேவனுடைய ஆசீர்வாதங்களைப்‌ 
பெற்றுக்கொள்கிறோம்‌. 

கர்த்தர்‌ எசேக்கியேலை 
நகரத்திற்கு கொண்டு போகிறார்‌. அங்கே 
ஒரு புருஷன்‌ இருக்கிறார்‌. அவருடைய 
தோற்றம்‌ வெண்கலமாமிருக்கிறது. 
வெண்கலத்தோற்றம்‌ என்பது, அவருடைய 
பிரகாசத்தையும்‌, அவருடைய 
வல்லமையையும்‌ காண்பிக்கிறது. 


அந்த 


அந்தப்‌ புருஷனுடைய கையில்‌ 
சணற்கயிறும்‌. ஒரு அளவுகோலும்‌ 
இருக்கிறது. தேவாலயத்தின்‌ அளவுகளை 
அல்லது நகரத்தின்‌ அளவுகளை இந்த 
சணற்கயிற்றாலும்‌ அளவுகோலாலும்‌ 


கண்ணாரப்பார்த்து, காதாரக்‌ கேட்டு, நான்‌ 
உனக்குக்‌ காண்பிப்பதெல்லாவற்றின்‌ மேலும்‌ 
உன்‌ மனதை வை: நான்‌ உனக்கு 
அவைகளைக்‌ காண்பிக்கும்பி நீ இங்கே 
கொண்டுவரப்பட்டாய்‌: நீ காண்பதையெல்லாம்‌ 
இஸ்ரவேல்‌ வம்சத்தாருக்குத்‌ தெரிவி” 
(எசே 40:4) என்று சொல்லுகிறார்‌. 





f= THE 
TT 


ஆனாலும்‌ மோசே ஆரோனுக்காகவும்‌, 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்காகவும்‌ தேவனிடத்தில்‌ 
பரிந்துபேசி ஜெபிக்கிறார்‌. கர்த்தர்‌ மோசேயின்‌ 
ஜெபத்தைக்‌ கேட்டு, ஆரோனையும்‌, மற்ற. 
இஸ்ரவேல்‌  புத்திரரையும்‌ மன்னிக்கிறார்‌. 
அவர்கள்‌ தங்கள்‌ பாவங்களை அறிக்கை 
செய்து, பாவநிவிர்த்தி செய்கிறார்கள்‌ (யாத்‌ 
322144, 30-33; உபா 912-21). தேவன்‌ 
தம்முடைய புஸ்தகத்திலிருந்து ஆரோனுடைய 
பெயரைக்‌ கிறுக்கிப்போட்டு, மறுபடியுமாக 
அவருடைய பெயரை எழுதுகிறார்‌. இதற்குப்‌ 
பின்பும்‌, ஆரோன்‌ 38 வருஷங்களுக்குப்‌ 
பிரதான ஆசாரியனாக ஊழியம்‌ செய்கிறார்‌ 
(யாத்‌ 39: லேவி 69; லேவி 84-36: லேவி 
13:1; லேவி 16-23) 


பரிசுத்த வேதாகமத்தில்‌, “அகற்றுதல்‌” 
என்னும்‌ வார்த்தை பல சம்பவங்களில்‌ 


பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதன்‌ விவரம்‌. 
வருமாறு : 


1. சாபங்கள்‌ 


2. வானத்தின்‌ கீழுள்ள 


(உபா 
2இராஜா 14:27) 


(எண்‌ 5:23) 


பெயர்கள்‌ 
29:20; 


அமலேக்கைப்‌ நினைவு 


(உபா 25:19) 


பற்றிய 


மீறுதல்கள்‌ (சங்‌ 5/4: 


ஏசா 44:22) 


ஏசா 43:25; 


5. அக்கிரமங்கள்‌ (சங்‌ 519) 
பாவங்கள்‌ (அப்‌ 3:19) 


மோசேயின்‌ 
(கொலோ 2:14.47) 


தமக்கு விரோதமாகப்‌ 
செய்தவள்‌ எவனோ அவனுடைய பெயரை 
கர்த்தர்‌ தம்முடைய புஸ்தகத்‌ ந்‌ 
கிறுக்கிப்போடுவார்‌. 
கர்த்தருக்கு விரோதமாக மகாபெரிய பாவம்‌ 
செய்திருக்கிறார்கள்‌. அவர்களுடைய 
பெயர்கள்‌ கர்த்தருடைய 
புஸ்தகத்திலிருந்து கிறுக்கிப்போடவேண்டிய 
பெயர்களாயிருக்கிறது. ஆனாலும்‌ கர்த்தர்‌ 


புஸ்தகத்திலிருந்து கிறுக்கிப்போடமாட்டார்‌. 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ எல்லோருமே 
மகாபெரிய பாவம்‌  செய்திருக்கிறார்கள்‌. 
மோசே மாத்திரமே கர்த்தருக்கு விரோதமாகப்‌ 
பாவம்‌ செய்யாதவர்‌. கர்த்தர்‌ பாவம்‌ செய்த 
எல்லோருடைய பெயரையும்‌ 
கிறுக்கிப்போடும்போது, அவருடைய 
புஸ்தகத்தில்‌ மோசேயின்‌ பெயர்‌ 
மாத்திரமே. கிறுக்கிப்போடப்படாமல்‌, 
எழுதப்பட்டதாகயிருக்கும்‌. கர்த்தருடைய 
புஸ்தகத்திலே எல்லோருடைய பெயர்களும்‌ 
கிறுக்கிப்போடப்பட்டு, தன்னுடைய பெயர்‌ 
மாத்திரம்‌ கிறுக்கிப்போடப்படாமல்‌. 
எழுதப்பட்டிருப்பதை மோசே விரும்பவில்லை. 
எல்லோரும்‌ அழிந்துபோகும்போது, தான்‌ 
மாத்திரம்‌ பிழைத்திருப்பது மோசேயின்‌ 
விருப்பமல்ல. 


மோசே கர்த்தரை 
“தேவார அவர்கள்‌ 
மன்னித்தருளுவீரானால்‌ 
இல்லாவிட்டால்‌ நீர்‌ 
புஸ்தகத்திலிருந்து, 
கிறுக்கிப்போடும்‌" 


நோக்கி, 
உ அங்கத்‌ 
மன்னித்தருளும்‌; 
எழுதின உம்முடைய 
என்‌ பேரைக்‌ 
(யாத்‌ 32:32) என்று 


எல்லோரும்‌, 
நிமித்தமாக 
மோசேயும்‌ 
அழிந்துபோக 
ஆயத்தமாயிருக்கிறார்‌. கானான்‌ தேசம்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ எல்லோருக்கும்‌ 
வாக்குத்தத்த தேசமாகமிருக்கவேண்டும்‌. 
என்று மோசே விரும்புகிறார்‌. மோசே 
அழிந்துபோகாமல்‌  உயிரோடிருப்பதினால்‌, 
கானான்‌ தனக்கு மாத்திரம்‌ வாக்குத்தத்த 
தேசமாயிருப்பது மோசேயின்‌ விருப்பமல்ல. 


மோசே இஸ்ரவேல்‌ 


புத்திரர்‌ 
த்தின்‌ 


ஜனத்தார்மீது 

, அன்‌! 'கரிசனையும்‌ 
உள்ளவராயிருக்கிறார்‌. நல்ல மேய்ப்பர்‌ 
தன்னுடைய ஆடுகளுக்காக தன்‌ ஜீவனையே 
கொடுப்பார்‌. மோசே இஸ்ரவேல்‌ புத்திரரை 
வழிநடத்துகிற நல்ல மேய்ப்பராயிருக்கிறார்‌. 
இஸ்ரவேல்‌. ஜனத்தார்‌ எல்லோரும்‌ 
அழிந்துபோகவேண்டிய சூழ்நிலை வரும்போது, 
மோசேயும்‌ அவர்களோடுகூட அழிந்துபோக 
ஆயத்தமாயிருக்கிறார்‌ 

நானே நல்ல மேய்ப்பன்‌: நல்ல. 
மேய்ப்பன்‌ ஆடுகளுக்காகத்‌ தன்‌ ஜீவனைக்‌ 
கொடுக்கிறான்‌” (யோவா 10:11) 





BALWETHER 
பிய 


எசேக்கியேல்‌ 
வெளிப்பாடுகளைப்‌ 
வேண்டும்‌. தான்‌ பெற்றுக்கொண்ட 
சத்தியத்தை, சபைக்கு சுத்தமாகவும்‌, 
முழுவதுமாகவும்‌ அறிவிக்கவேண்டும்‌. 


சர்ததரிடத்தலரந்த 
பெற்றுக்கொள்ள 


தேவாலயத்தின்‌ அனவுகன்‌ 
எசே: 40:5-26 


எசே 405. இதோ, ஆலயத்துக்குப்‌ 
புறம்பே ௬ற்றிலூம்‌ ஒரு மதில்‌ இருந்தது; 
அத்தப்புருஷன்‌ கையிலே ஆனுமுழ 
தீனமான ஒரு அளவுகோல்‌ இருத்தது; 
ஒவ்வொரு முழமும்‌ தமது 
கைமுழுத்திலும்‌ நாலு விரற்கடை 
அதிகமானது; அவர்‌ அத்த மதிலை 
அனந்தார்‌ அகலம்‌ ஒரு கோலாகவும்‌ 
உயரம்‌ ஒரு கோலாகவும்‌ இருத்தது. 
எசே 40:8. 


பின்பு அவர்‌ கி 
வாசலுக்கு "வத்து, அதின்‌ 


படிகளின்மேல்‌ஏறி, வாசற்படியை ஒரு. 
கோல்‌ அகலமாகவும்‌, மறுவாச ற்படியை 
ஒரு கோல்‌ அகலமாகவும்‌ அனத்தார்‌. 


எசே 40:7. ஒவ்வொரு அறையும்‌ ஒரு 
கோல்‌ நீனமும்‌ ஒரு கோல்‌ 
அகலமுமாயிருந்தது; அறைவீடுகளுக்கு 
நடுவே ஐந்துமுடி இடம்‌ விட்டிருந்தது; 
வாசலின்‌ மண்டபத்தருகே உன்வாசற்‌ 
படி, ஒரு கோலனவாயிருந்தது.. 


எசே. 40:8. வாசலின்‌ மண்டபத்தையும்‌ 
உன்னே கோலனவாக அன த்தார்‌. 


எசே. 409. பின்பு வாசலின்‌ 
மண்டபத்தை எட்டுமுழமாகவும்‌, அதின்‌ 
தூணாதாரங்களை இரண்டு 
முழமாகவும்‌ அனந்தார்‌; வாசலின்‌ 
மண்டபம்‌ உட்புறத்திலிருந்தது.. 


எசே 40:10. கீழ்த்திசைக்கெதிரான 
வாசலின்‌ அறைகள்‌ இத்தப்புறத்தில்‌ 
மூன்றும்‌, அத்தப்புறத்தில்‌ 
மூன்றுமாயிரு ந்தது; அவைகள்‌ 
மூன்றுக்கும்‌ ஒரே. அனான்‌, 
இத்தப்புறத்திலும்‌ அத்தப்புறத்திலூம்‌ 
இருத்த தூணாதாரங்களுக்கு ஒரே 
அளவும்‌ இருத்தது. 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எசே 40:11. பின்பு வாசல்‌ நடையின்‌ 
அகலத்தைப்‌ யத்துமுழமாகவும்‌, வாசலி. 
ன்‌ தீனத்தைய்‌ பதின்மூன்று முழமாகவும்‌ 
அளத்தார்‌. 


எசே 4012. 
இத்தபுறத்தில்‌ 
அத்தப்புழத்தில்‌ 
இருத்தது; 
இத்தப்புறத்தில்‌ 
அத்தப்புறத்தில்‌ 
முழமுமாயிருந்தது. 


எசே 40:19. பின்பு வாசலில்‌ இருந்த 
அறையின்‌ மெத்தையினின்று மற்ற 
அறையின்‌ மெத்தைமட்டும்‌ 
இருபத்தைந்து முழமாக அளந்தார்‌ 
கதவுக்குக்‌ கதவு நேராயிருத்தது. 


ன்னே 
டமும்‌ 
இடமும்‌ 
அறை 
முழமும்‌ 
ஆறு 


அறைகளுக்கு! 
ஒரு முழ 
ஒரு முழ 
ஒவ்வொரு 
ஆறு, 


எசே 40:14. தூணாதாரங்களை அறுபது 
முழமாக அனத்தார்‌; இந்தத்‌ 
தூணாதாரங்களின்‌ அருகே க௬ற்றிலும்‌ 
முன்வாசலின்‌ முற்றம்‌ இருந்தது. 


எசே 40:10. பிரவேச வாசலின்‌ 
முகப்புத்துவக்கி, உட்புறவாசல்‌ 
மண்டபமுகப்புமட்டும்‌. ஒம்பது 
முழமாயிரு ந்தது. 


எசே 40:46. வாசலுக்கு உட்புறமாகச்‌ 
௬ற்றிலுமுன்ன அறைகளுக்கும்‌. 
அவைகளின்‌ தூணாதாரங்களுக்கும்‌ 
ஒடுக்கமான ஜன்னல்கள்‌ இருத்தது; 
மண்டபங்களிலும்‌ அப்படியே 
இருத்தது; உட்புறமாய்ச்‌ ௬ற்றிலும்‌ 
அந்த ஜன்னல்களும்‌ தூணாதாரங்களில்‌ 
சித்திரிக்கப்பட்ட பேரீச்சமரங்களும்‌ 


இருத்தது. 


எசே 40:17. பின்பு 
வெளிப்பிராகாரத்துக்கு 
அறைத்துக்கொண்டுபோனார்‌; அங்கே 
அறைவீடுகளும்‌, பிராகாரத்தின்‌ 
சுற்றிலும்‌ பதித்த தனவரிசையும்‌ 
இருத்தது; அந்தத்‌ தனவரிசையின்மேல்‌ 
முப்பது அறைவீடுகள்‌ இருத்தது. 


எசே 40:18. வாசலுக்குப்‌ பக்கத்திலும்‌ 
வாசல்களின்‌ தீனத்துக்கு எதிரிலுமுன்ன 
அத்தத்‌ தனவரிசை தாழ்வான 
தனவரிசையாயிருத்தது. 


என்னை 





BALWETHER 
பய 


எசே 40:19. பின்பு அவர்‌ கீழ்வாசலின்‌. 
முகப்புதுவக்கி, உட்பிராகாரத்தூப்‌. 
புறமுகப்புமட்டுமுன்ன. விகாலத்தை 
அனத்தார்‌; அது கிழக்கும்‌ வடக்கும்‌ 
நூது முழமாயிருத்தது. 


எசே 40:20. வெவிப்பிராகாரத்துக்கு 
அடுத்த வடதிசைக்கு எதிரான வாசலின்‌. 
நீளத்தையும்‌ அகலத்தையும்‌ அனத்தார்‌. 


எசே 40:௮1. அதற்கு இப்புறத்தில்‌ 
மூன்று அறைகளும்‌ அப்புறத்தில்‌ 
மூன்று அறைகளும்‌ இருந்தது; அதின்‌ 
தூணாதாரங்களும்‌ அதின்‌. 
மண்டபங்களும்‌ முதல்‌ வாசலின்‌ 
அளவுக்குச்‌ சரியாயிருந்தது; அதின்‌ 
நீனம்‌ ஐம்பதுமுழுமும்‌, அகலம்‌ 
இருபத்தைத்து முழமுமாயிரு த்தது. 


எசே 4052. அதின்‌ ஜன்னல்களும்‌, 
அதின்‌ மண்டபங்களும்‌, அதின்மேல்‌ 
சித்திரிக்கப்பட்ட  பேரீச்சமரங்களும்‌, 
கீழ்த்திசைக்கு எதிரான வாசலின்‌ 
அளவுக்குச்‌ சரியாயிருந்தது; அதில்‌ 
ஏறுகிறதற்கு ஏழு படிகளிருந்தது; 
அதின்‌ மண்டபங்கள்‌ அவைகளுக்கு. 
முன்னாக இருந்தது. 


எசே. 40:28. வடதிசையிலும்‌ 
கீழ்த்திசையிலுமுன்ன. ஒவ்வொரு 
வாசலுக்கு எதிராக உட்பிரகார த்துக்கும்‌ 
வாசல்கள்‌ இருந்தது; ஒரு வாசல்துவக்கி 
மற்ற வாசல்மட்டும்‌ நூறு முழமாக. 
அளத்தார்‌. 


எசே... 4024. பின்பு என்னைத்‌ 
தென்திசைக்கு. அழைத்துக்கொண்டு. 
போனார்‌ அங்கே தென்திசைக்கு. 
எதிரான வாசல்‌ இருத்தது; அதின்‌ 
தூணாதாரங்களையும்‌ அதின்‌ 
மண்டபங்களையும்‌ அதற்குரிய 
அளவின்படி. அளத்தார்‌. 


எசே 40:25. அத்த ஜன்னல்களுக்குச்‌ 
சரியாக. அதற்கும்‌ அதின்‌ 
மண்டபங்களுக்கும்‌. ஜன்னல்கள்‌. 
சுற்றிலும்‌ இருந்தது; நீனம்‌ 
ஐம்பதுமுழமும்‌ அகலம்‌ இருபத்தைத்து. 
முழமுமாயிருத்தது.. 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எசே: 40:28. அதில்‌ ஏறுகிறதற்கு ஏழு 
படிகளிலிருத்தது; அதற்கு முன்பாக 
அதின்‌ மண்டபங்களும்‌ இருந்தது; 
அதின்‌ தூணாதாரங்களில்‌ 
சித்தரிக்கப்பட்ட  பேரீச்சமரங்களும்‌ 
இத்தப்புறத்தில்‌ ஒன்றும்‌ 
அத்தப்புறத்தில்‌ ஒன்றுமாக இருத்தது. 
புருஷனுடைய கையில்‌ சணற்கயிறும்‌ 


ஒரு அளவுகோலும்‌ இருக்கிறது. அந்த 
அளவுகோலின்‌ சரியான அளவு 


சொல்லப்பட்டிருக்கிறது. புருஷன்‌ கையிலே 
இருக்கிற அளவுகோல்‌ ஆறுமுழ நீளமாகும்‌. 
இது மனுஷருடைய பொதுவான அளவு 
அல்ல. இது தேவாலயத்தின்‌ அளவு. 
ஒவ்வொரு முழமும்‌, நமது கை முழத்திலும்‌, 
நாலு விரற்கடை அதிகமானது. ஒரு முழம்‌ 
என்பது பொதுவாக பதினெட்டு 
அங்குலங்கள்‌. 

எமுழங்களின்படி அளக்கும்‌ பலிபீடத்தின்‌ 
அளவுகளாவன: கைமுழமும்‌ நாலு 


ஒரு 

விரற்கடையும்‌ கொண்டது ஒரு முழமாகும்‌; 
அதின்படி சுற்றாதாரம்‌, ஒரு முழ உயரமும்‌, 
ஒரு முழ அகலமும்‌ 


சுற்றிலுமுள்ள 
ஜாணுமாயிருக்கும்‌; 
மேற்புறம்‌" (எசே 4313) 


புருஷன்‌ கையிலிருந்த அளவுகோல்‌ 
ஆறுமுழ நீளம்‌ என்பது, மனுஷருடைய 
பொதுவான ஆறு முழ நீளத்தைக்‌ ப்‌ 
என்று வேதபண்டிதர்களில்‌ 

சொல்லுகிறார்கள்‌. ஒரு முழம்‌ என்த 
மனுஒருடைய கைமுழத்தின்‌ அளவாகவே 
இருக்கும்‌ என்பது. இவர்களுடைய 


வியாக்கியானம்‌. 


ம்‌ புறம்பே சுற்றிலும்‌ ஒரு 

இருக்கிறது. உலகத்திற்குள்‌ சபை 
கனு உலகம்‌ சபைக்குள்‌ பிரவேசித்து, 
விடக்கூடாது. உலகத்திற்கும்‌ சபைக்கும்‌. 
பிரிவு இருக்கவேண்டும்‌. அந்தப்‌ பிரிவை 
விளக்குவதற்காகவே, தேவாலயத்தைச்‌ 
சுற்றிலும்‌, இந்த மதில்‌ இருக்கிறது. 

அந்தப்‌ புருஷன்‌: 
அழைக்கிறார்‌. அதன்‌ 
கோலாகவும்‌, அதன்‌ 
கோலாகவும்‌ இருக்கிறது. 


மதிலை 
அகலம்‌ ஒரு 
உயரம்‌ ஒரு 





BALWETHER 


கிழக்குமுக வாசல்வழியாக பிரவேசிப்பது. 
வழக்கம்‌. தேவாலயத்தின்‌ மேற்கு பகுதியில்‌ 
மகா பரிசுத்த ஸ்தலம்‌ இருக்கிறது. 


அந்தப்‌ புருஷன்‌ கிழக்குமுக வாசலுக்கு. 
வருகிறார்‌. அதன்‌ படிகளின்மேல்‌ ஏறுகிறார்‌. 
நாம்‌ கர்த்தரை ஆராதிக்கப்போகும்போது, 
நம்முடைய இருதயம்‌ உயரவேண்டும்‌. நாம்‌ 
பரலோகத்தின்‌ கர்த்தரை நோக்கி நம்முடைய 
கண்களை ஏறெடுக்கவேண்டும்‌. நம்முடைய 
பரிசுத்தமான கரங்களை வானத்திற்கு நேராக 
உயர்த்தவேண்டும்‌. வானம்‌ கர்த்தருடைய 
சிங்காசனம்‌. நாம்‌ கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
உயரே போகவேண்டும்‌ என்பதற்கு. 
அடையாளமாக, இங்கே அந்தப்‌ புருஷன்‌ 
படிகளின்மேல்‌ ஏறுகிறார்‌. வாசற்டியை 
ஒரு கோல்‌ அகலமாகவும்‌, மறுவாசற்படியை 
ஒரு கோல்‌ அகலமாகவும்‌ அளக்கிறார்‌ 
(எசே 40:6). 


ளுக்குப்பின்பு, இதோ, 
திறக்கப்பட்டிருந்த ஒரு 


பரலோகத்தில்‌ 
வாசலைக்‌ கண்டேன்‌. முன்னே எக்காளசத்தம்‌ 


போல என்னுடனே பேச நான்‌ 
கேட்டிருந்த சத்தமானது: இங்கே ஏறிவா, 
இவைகளுக்குப்பின்பு சம்பவிக்க 
வேண்டியவைகளை உனக்குக்‌ காண்பிப்பேன்‌ 
என்று விளம்பினது' (வெளி 4) 


வாசல்களுக்கு பக்கத்தில்‌ அறைவீடுகள்‌ 
இருக்கிறது. ஒவ்வொரு அறையும்‌ ஒரு 
கோல்‌ நீளமும்‌, ஒரு கோல்‌ 
அகலமுமாயிருக்கிறது. _ அறைவீடுகளுக்கு: 
நடுவே ஐந்து முழம்‌ இடம்‌ விட்டிருக்கிறது. 
வாசலின்‌ மண்டபத்தருகே உள்வாசற்படி ஒரு 
கோல்‌  அளவரயிருக்கிறது. ஒவ்வொரு 
அறைவீடும்‌ பத்து சதுர அடிகளாகும்‌ 
(எசே 40:7) 

கர்த்தருடைய ஆலயத்தில்‌ சேவை 
செய்கிறவர்கள்‌ இந்த க்‌ 
தங்கியிருப்பார்கள்‌. அறைவீ( ல்லாம்‌ 
ஒரே  அளவாயிருக்கிறது. பான்‌ 
ஆலயத்தில்‌ சேவை செய்கிற எல்லோருக்கும்‌ 
ஒரே மாதிரியான வசதிகளே செய்து 
கொடுக்கப்படுகிறது. அங்கே சமத்துவம்‌ 
நிலவுகிறது. 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


வாசல்களுக்கு அருகே அநேக 
அறைவீடுகள்‌ உள்ளன. “என்‌ பிதாவின்‌ 
வீட்டில்‌ அநேக வாசஸ்தலங்கள்‌ உண்டு; 
அப்படியில்லாதிருந்தால்‌, நான்‌ உங்களுக்குச்‌ 
சொல்லியிருப்பேன்‌; ஒரு ஸ்தலத்தை 
உங்களுக்காக ஆயத்தம்பண்ணப்போகிறேன்‌” 
(யோவா 14:2). 


' பரலோகத்திலே அநேக வாசஸ்தலங்கள்‌ 


அநேக 
இந்த  அறைவீடுகளுக்கு, 

வேதபண்டிதர்களில்‌ சிலர்‌ வியாக்கியானம்‌. 
சொல்லும்போது, இவை ஒவ்வொன்றும்‌ 
இந்தப்‌ பிரபஞ்சத்திலுள்ள சபைப்பிரிவுகளைக்‌ 
குறிக்கும்‌ என்று சொல்லுகிறார்கள்‌. இந்தப்‌ 
பூமியில்‌ ஏராளமான சபைப்பிரிவுகள்‌ உண்டு. 
ஒவ்வொரு சபைப்பிரிவிலும்‌ திரளான 
விசுவாசிகள்‌ இருக்கிறார்கள்‌. இந்த 
சபைப்பிரிவுகளெல்லாம்‌ ஒன்றாய்ச்‌ சேர்ந்து, 
உலக  சபையாகயிருக்கிறது. இதுவே 
கர்த்தருடைய பிரதான ஆலயம்‌. 

அந்தப்‌ புருஷன்‌ வாசலின்‌. 
மண்டபத்தை உள்ளே கோல்‌ அளவாகவும்‌ 
அளக்கிறார்‌. பின்பு வாசலின்‌ மண்டபத்தை 
எட்டுமுழமாகவும்‌, அதின்‌ தூணாதாரங்களை 
இரண்டு முழமாகவும்‌ அளக்கிறார்‌; வாசலின்‌ 
மண்டபம்‌. உட்புறத்திலிருக்கிறது 
கீழ்த்திசைக்கெதிரான வாசலின்‌ அறைகள்‌ 
இந்தப்புறத்தில்‌ மூன்றும்‌, அந்தப்புறத்தில்‌ 
மூன்றுமாயிருக்கிறது; அவைகள்‌ மூன்றுக்கும்‌ 
ஒரே... அளவும்‌, இந்தப்புறத்திலும்‌ 
அந்தப்புறத்திலும்‌ _ இரு; 
தூணாதாரங்களுக்கு. ஒரே 
இருக்கிறது. 

பின்பு அந்தப்‌ 
நடையின்‌ அகலத்தைப்‌ 
வாசலின்‌ நீளத்தைப்‌ பதின்மூன்று 
முழமாகவும்‌ அளக்கிறார்‌. 
அறைகளுக்குழுன்னே இந்தபுறத்தில்‌ ஒரு முழ 
இடமும்‌ அத்த பத்த ஒரு முழ இடமும்‌ 
இருக்கிறது: ஒவ்வொரு அறை இந்தப்புறத்தில்‌ 
ஆறு முழமும்‌ அந்தப்புறத்தில்‌ ஆறு 
முழமுமாயிருக்கிறது (எசே 40:9-127. 

பின்பு அந்தப்‌ புருஷன்‌. வாசலில்‌. 
இருந்த அறையின்‌ மெத்தையினின்று மற்ற 
அறையின்‌ மெத்தைமட்டும்‌ இருபத்தைந்து 
முழமாக அளக்கிறார்‌; கதவுக்குக்‌ கதவு 
நேராயிருக்கிறது (எசே 40:13). 


அளவும்‌ 


புருஷன்‌ வாசல்‌ 
பத்துமுழமாகவும்‌ 





BALWETHER 
பரிய 


அந்தப்‌ புருஷன்‌ 
அறுபது முழமாக  அளக்கிறார்‌; 
தூணாதாரங்களின்‌ அருகே சுற்றிலும்‌ 
முன்வாசலின்‌ முற்றம்‌ இருக்கிறது. பிரவேச 
வாசலின்‌ முகுப்புத்துவக்கி, உட்புறவாசல்‌ 
மண்டபழுகப்புமட்டும்‌ ஜம்பது 
முழமாயிருக்கிறது. 


தூணாதாரங்கள்‌ அறுபது முழமாகும்‌. 
(எசே 4014). இந்தத்‌ தீர்க்கதரிசனம்‌. 
கோரேசின்‌ கட்டளையின்‌ மூலமாய்‌ 
நிறைவேறிற்று. எருசலேமிலே தேவாலயம்‌ 
மறுபடியும்‌ கட்டுவதற்கு. கோரேசு 
ஆணையிடுகிறார்‌. தேவாலயத்தின்‌ உயரம்‌ 
அறுபது முழமாயிருக்கவேண்டும்‌ என்பது 
கோரேசு ராஜாவின்‌ கட்டளையாகும்‌. 
“ராஜாவாகிய  கோரேசின்‌ 
வருஷத்தில்‌, கோரேஸ்‌ ராஜா 
ருந்த தேவாலயத்தைக்‌ குறித்துப்‌ பிறப்பித்த 
உத்தரவு என்னவென்றால்‌: தேவாலயமானது. 
பலிசெலுத்தப்பட்டுவந்த ஸ்தானத்திலே 
கட்டப்படக்கடவது; அஸ்திபாரங்கள்‌ 
பலமாயிருப்பதாக; அது அறுபது முழ 


fs rp 


(எசே 401145). 


வாசலுக்கு உட்புறமாகச்‌ 
சுற்றிலுமுள்ள அறைகளுக்கும்‌ அவைகளின்‌ 
தூணாதாரங்களுக்கும்‌ ஒடுக்கமான 
ஜன்னல்கள்‌ இருக்கிறது: மண்டபங்களிலும்‌ 
அப்படியே இருக்கிறது: உட்புறமாய்ச்‌ சுற்றிலும்‌ 
இந்த ஜன்னல்களும்‌ தூணாதாரங்களில்‌ 
சித்திரிக்கப்பட்ட பேரீச்சமரங்களும்‌ 
இருக்கிறது (எசே 40:16) 


சிறிய அறைகளில்‌ 
ஜன்னல்கள்‌ இருக்கிறது. 
ஜன்னல்கள்‌ வழியாக பரலோகத்திலிருந்து, 
தேவாலயத்திற்குள்‌, வெளிச்சம்‌ 
உட்பிரவேசிக்கும்‌. சபையானது பரலோகத்தின்‌ 
வெளிச்சத்தினால்‌ நிரம்பிமிருக்கவேண்டும்‌. 
பரலோகத்தின்‌ வெளிச்சம்‌ நமக்கு 
கிடைத்தால்தான்‌ மறைவான 
பரமரகசியங்களை நம்மால்‌ அறிந்துகொள்ள 
முடியும்‌. 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மகிமையோடு ஒப்பிடும்போது, 
நமக்கு வெளிப்படுத்தப்பட்ட மகிமை மிகவும்‌ 
கொஞ்சம்‌. பரலோகத்தின்‌ மகிமை 
ஒடுக்கமான ஜன்னல்கள்‌ வழியாகவே நமக்கு 
வருகிறது. நாம்‌ பரமகானானுக்குள்‌ 
பிரவேசிக்கும்போது, தேவனுடைய மகிமையை 
பூரணமாய்‌ தரிசிக்கும்‌ சிலாக்கியத்தைப்‌ 
பெற்றுக்கொள்வோம்‌. 


எசேக்கியேல்‌ தன்னுடைய தரிசனத்தில்‌ 
தேவாலயத்தைப்‌ பார்க்கிறார்‌. தேவாலயத்தில்‌ 
பிரகாரங்கள்‌ இருக்கிறது. அந்தப்‌ புருஷன்‌ 
எசேக்கியேலை. வெளிப்பிராகாரத்துக்கு 
அழைத்துக்கொண்டுபோகிறார்‌ ; அங்கே 
அறைவீடுகளும்‌, பிராகாரத்தின்‌ சுற்றிலும்‌ 
பதித்த தளவரிசையும்‌ இருக்கிறது: அந்தத்‌ 
தளவரிசையின்மேல்‌ முப்பது அறைவீடுகள்‌ 
இருக்கிறது. வாசலுக்குப்‌ பக்கத்திலும்‌ 
வாசல்களின்‌ நீளத்துக்கு எதிரிலுமுள்ள 
அந்தத்‌ தளவரிசை தாழ்வான 
தளவரிசையாயிருக்கிறது (எசே 40:17 18) 


தேவாலயத்திற்கு வெளியே ஒரு 
வெளிப்பிரகாரமும்‌, அதற்குள்ளே ஒரு 
வெளிப்பிரகாரம்‌, அதற்குள்ளே உட்பிரகாரம்‌, 
அதற்கும்‌ உள்ளே மற்றொரு உட்பிரகாரமும்‌ 
க்கி உள்ளே இருக்கிற 


றது. 
உட்பிரகாரத்தில்‌ ஆசாரியர்கள்‌ மாத்திரமே. 
பிரவேசிக்க முடியம்‌. இந்த உட்பிரகாரங்களல்‌, 


தேவாலயத்தில்‌ வை 
ஆசாரியர்களும்‌, 
தங்கியிருப்பார்கள்‌. 

உட்பிரகாரத்தைச்‌ 
ஜன்னல்களும்‌, 
தூணாதாரங்களில்‌ சித்தரிக்கப்பட்ட 
பேரிச்சமரங்களும்‌ இருக்கிறது. பேரிச்ச 
மரம்‌ என்பது பனைமரத்தைக்‌ குறிக்கிற 
வார்த்தை. நீதிமான்‌ பனையைப்போல்‌ 
செழிப்பான்‌. அவர்கள்‌ லீபனோனிலுள்ள 
கேதுருவைப்போல்‌ வளருவார்கள்‌. 
கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள்‌ 
தேவனுடைய பிரகாரங்களில்‌ 
செழித்திருப்பார்கள்‌ 921213). இந்த 
வாக்குத்தத்தத்திற்கு அடையாளமாக 
தூணாதாரங்களில்‌ சித்தரிக்கப்பட்ட 
பேரிச்சமரங்கள்‌ இருக்கிறது. 


செய்கிற 
லேலியர்களும்‌ 


சுற்றிலும்‌ 
அதிலிருக்கிற 


(சங்‌ 





BALWETHER 


பிரகாரத்தைச்‌ 

ணக பார்க்கிறார்‌. 

ம்‌. பிராகாரத்தின்‌ 

சுற்றிலும்‌ பதித்த தளவரிசையும்‌ இருக்கிறது: 

அந்தத்‌ தளவரிசையின்‌ மேல்‌ முப்பது 

அறைவீடுகள்‌ இருக்கிறது. வாசலுக்குப்‌ 

பக்கத்திலும்‌ வாசல்களின்‌ நீளத்துக்கு. 

எதிரிலுமுள்ள அந்தத்‌ தளவரிசை தாழ்வான 
'தளவரிசையாயிருக்கிறது (எசே 40:17,18), 


பதித்த தளவரிசை" என்னும்‌ வார்த்தை 


த்‌ கர்த்தருடைய 
சமுகத்தில்‌, அவருக்கு சமீபமாக கிட்டிச்‌ 
சேரவேண்டுமென்றால்‌, இந்த உலகத்தின்‌ 

மகிமை, உலக மேன்மை, உலக ஐசுவரியம்‌ 
ஆகியவையெல்லாமே, நம்முடைய கால்களின்‌ 
கீழிருக்கவேண்டும்‌. அவையெல்லாம்‌ 
தளவரிசையில்‌ பதிக்கப்பட்டதுபோல, 
பதிக்கப்பட்டிருக்கவேண்டும்‌. அதன்மீது நாம்‌ 
ந செல்லவேண்டும்‌. காலுக்கு 
இருக்கவேண்டியதை நம்முடைய 
போல்‌ தூக்கி 

த்தவெக்ளக்கபத 


அந்தப்‌ புருஷன்‌ வெளிப்பிராகாரத்துக்கு 
அடுத்த வடதிசைக்கு எதிரான வாசலின்‌ 
நீளத்தையும்‌ அகலத்தையும்‌ அளக்கிறார்‌. 
அதற்கு இப்புறத்தில்‌ மூன்று அறைகளும்‌ 
அப்புறத்தில்‌ மூன்று அறைகளும்‌ இருக்கிறது; 
தூணாதாரங்களும்‌ அதின்‌ 
மண்டபங்களும்‌ முதல்‌ வாசலின்‌ அளவுக்குச்‌ 
சரியாயிருக்கிறது: அதின்‌ நீளம்‌ 
ஐம்பதுமுழமும்‌ அகலம்‌ 
முழமுமாயிருக்கிறது (எசே 40:20,21). 


வெளிப்பிரகாரத்திலே. 
எதிராக வாசலும்‌ 
தென்திசைக்கு எதிராக வாசலும்‌ 
(எசே 40:24) இருக்கிறது. அதுபோலவே 
கீழ்த்திசையிலும்‌ ஒரு வாசல்‌ உள்ளது 
(எசே 40:23). அந்த வாசல்களின்‌ 
அளவுகளெல்லாம்‌ ஒன்றுபோல்‌ 
சரியாகமிருக்கிறது. 


வடதிசைக்கு 
(எசே 40:20), 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


வெளிப்பிரகாரத்திலே. அறைகள்‌ 
உள்ளன. அதின்‌ ஜன்னல்களும்‌, அதின்‌ 
மண்டபங்களும்‌, அதின்மேல்‌ சித்திரிக்கப்பட்ட 
பேரீச்சமரங்களும்‌, கீழ்த்திசைக்கு எதிரான 
வாசலின்‌ அளவுக்குச்‌ சரியாயிருக்கிறது: 
அதில்‌ ஏறுகிறதற்கு ஏழு பூடிகளிருக்கிறது: 
அதின்‌ மண்டபங்கள்‌ அவைகளுக்கு 
முன்னாக இருக்கிறது (எசே 40:22), 


தேவாலயத்தில்‌, கீழ்த்திசையில்‌, 
வாசலிருப்பதுபோல,  வடதிசையிலும்‌ வாசல்‌ 
இருக்கிறது. கீழ்த்திசை வாசல்‌ வழியாக, 
கிழக்கிலிருந்து வரும்‌ புத்திரர்கள்‌ 

ற்குள்‌ பிரவேசிப்பார்கள்‌ 
அக்காலத்தில்‌ கிழக்கு தேசத்தார்‌ 
ஐசுவரியவான்‌களாகவும்‌,  ஞானிகளாகவும்‌ 
இருந்தார்கள்‌. 


தேவாலயத்தின்‌ ம, 
தென்திசையிலும்‌ வாசல்கள்‌ இருக்கிறது. 
இந்த திசைகளிலுள்ள தேசத்தார்‌ 
அக்காலத்தில்‌ தரித்திரராகவும்‌, ஞானத்தில்‌ 
குறைவுள்ளவர்களாகவும்‌: நாகரீகத்தில்‌ 
குறைவுள்ளவர்களாகவும்‌ இருந்தார்கள்‌ 
அவர்களும்‌ தேவாலயத்திற்குள்‌ 
பிரவேசிக்கலாம்‌. கர்த்தருடைய ஆலயத்திற்குள்‌ 
பட்சபாதம்‌ எதுவுமில்லை. எல்லோருமே 
கர்த்தரை ஆராதிக்கலாம்‌. 


வடநிசையிலம்‌ 


உட்பிரகாரத்துக்கும்‌ வாசல்கள்‌ இருக்கிறது: 
அந்தப்‌ புருஷன்‌ ஒரு வாசல்துவக்கி மற்ற 
வாசல்மட்டும்‌ நூறு முழமாக அளக்கிறார்‌ 


; அங்கே தென்திசைக்கு எதிரான 


"இரக்க. அந்தப்‌ புரு 
தூணாதாரங்களையும்‌ அதின்‌ 
மண்டபங்களையும்‌ அதற்குரிய அளவின்படி 

அளக்கிறார்‌ (எசே 40:23,24). 

ஜன்னல்களுக்குச்‌ சரியாக 
அதின்‌  மண்டபங்களுக்கும்‌. 
ஜன்னல்கள்‌ சுற்றிலும்‌ இருக்கிறது; நீளம்‌ 
ஐம்பதுமுழழும்‌ அகலம்‌ இருபத்தைந்து 
முழமுமாயிருக்கிறது. அதில்‌ ஏறுகிறதற்கு ஏழு 
படிகளிலிருக்கிறது: அதற்கு முன்பாக அதின்‌ 


இந்தப்புறத்தில்‌ ஒன்றும்‌ 
இருக்கிறது. 
(எசே 40:25,26). 





BALWETHER 
பிய 


புதிய எருசலேமிலே பன்னிரண்டு 
வாசல்கள்‌ இருக்கும்‌. ஒவ்வொரு திசைக்கும்‌ 
மூன்று வாசல்கள்‌ “அதற்கும்‌ பெரிதும்‌ 
உயரமுமான மதிலும்‌, கிழக்கே மூன்று 
வாசல்கள்‌, வடக்கே மூன்று வாசல்கள்‌, 
தெற்கே மூன்று வாசல்கள்‌, மேற்கே மூன்று 
வாசல்கள்‌ ஆகப்‌ பன்னிரண்டு வாசல்களும்‌ 
இருந்தன” (வெளி 21:12). 


கர்த்தருடைய ஆலயத்திலே, இந்த 
உலகத்தின்‌ எல்லா திசைகளிலுமிருந்து, 
கர்த்தருடைய பரிசுத்தவான்கள்‌ வந்து, 
பந்தியிருப்பார்கள்‌. "அநேகர்‌ கிழக்கிலும்‌ 
மேற்கிலுமிருந்து வந்து, பரலோகராஜ்யத்தில்‌ 
ஆபிரகாம்‌. ஈசாக்கு யாக்கோபு 
என்பவர்களோடே பந்தியிருப்பார்கள்‌" 
(மத்‌ 871) 


உட்பிரகாரம்‌ 
எசே: 40:27-88 


எசே 40:27. உட்பிரகாரத்துக்கும்‌ ஒரு 
வாசல்‌ தென்திசைக்கு எதிராக. 
இருத்தது; தென்திசையிலுன்ன ஒரு 
வாசல்துவக்கி மற்ற வாசல்மட்டும்‌. 
நூறுமுழமாக அளந்தார்‌. 


எசே. 40:28, பின்பு அவர்‌ தெற்கு. 
வாசலால்‌ என்னை உட்பிரகாரத்துக்கு 
அழைத்துக்கொண்டுபோய்‌, அந்த 
அளவுக்குச்‌. சரியாகத்‌ தெற்கு. 
வாசலையும்‌ அளந்தார்‌. 


எசே 40:29, அதின்‌ அறைகளும்‌, 
அதின்‌ தூணாதாரங்களும்‌, அதின்‌ 
மண்டபங்களும்‌, அந்த அனவுக்குச்‌. 
சரியாக இருந்தது, அதற்கும்‌ அதின்‌ 
மண்டபங்களுக்கும்‌ 'னல்கன்‌' 
சுற்றிலும்‌ இருந்தது; நீனம்‌ ஓம்பது 
முழமும்‌ அகலம்‌ இருபத்தைந்து 


முழமுமாயிருந்தது. 


எசே 4090. இருபத்தைந்து முடி 
தீனமும்‌ ஓந்துமுழ. அகலமுமான 
மண்டபங்கள்‌ சுற்றிலும்‌ இருந்தது. 

எசே 4021. அதின்‌ மண்டபங்கள்‌ 
வெளிப்பிராகாரத்தில்‌ இருத்தது; அதின்‌ 
தூணாதாரங்களில்‌ சித்திரிக்கப்பட்ட 
பேரீச்சமரங்களும்‌ இருத்தது; அதில்‌ 
ஏறுகிறதற்கு எட்டுப்படிகள்‌ இருத்தது. 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எசே 40:32. பின்பு அவர்‌ கீழ்த்திசை 
வழியாய்‌ என்னை உட்பிராகாரத்துக்கு 
அழைத்துக்கொண்டுபோய்‌, அத்த 
அளவுக்குச்‌ சரியாக அத்த வாசலையும்‌ 
அளத்தார்‌. 


எசே 40:33. அதின்‌ அறைகளும்‌ 
அதின்‌ தூணாதாரங்களூம்‌ அதின்‌ 
மண்டபங்களும்‌ அத்த அளவுகளுக்குக்‌. 
சரியாக இருத்தது; அதற்கும்‌ அதின்‌ 
மண்டபங்களுக்கும்‌ ஜன்னல்கள்‌: 
சுற்றிலும்‌ இருத்தது; நீனம்‌ ஐம்பது 
முழமும்‌ அகலம்‌ இருபத்தைந்து 
முழமுமாயிருந்தது. 


எசே 40:34. அதின்‌ மண்டபங்கள்‌. 
வெனிப்பிராகாரத்தில்‌ இருந்தது; அதின்‌: 
தூணாதாரங்களில்‌ இத்தப்புறத்திலும்‌ 
அத்தப்புறத்திலும்‌ சித்திரிக்கப்பட்ட 
பேரீச்சமரங்களும்‌ இருந்தது; அதில்‌ 
ஏறுகிறதற்கு எட்டுப்‌ படிகள்‌ இருந்தது. 


எசே 40:95. பின்பு அவர்‌ என்னை 
வடக்குவாசலுக்கு அழைத்துக்கொண்டு. 
போய்‌, அத்த அளவுக்குச்‌ சரியாய்‌ 
அதின்‌ வாசலை அளந்தார்‌. 


எசே 4056. அதின்‌ அறைகளும்‌ 
அதின்‌ தூணாதாரங்களும்‌ அதின்‌ 
மண்டபங்களும்‌ அளக்கப்பட்டது; 
அதைச்‌ சுற்றி ஜன்னல்களும்‌ இருந்தது; 
நீனம்‌ ஜம்பது முழமும்‌ அகலம்‌ 
இருபத்தைந்து முழமுமாயிரு த்தது. 


எசே 40:37. அதின்‌ தூரணாதாரங்கள்‌ 
வெளிப்பிராகாரத்தில்‌ இருந்ததும்‌ 
இத்தப்புறத்திலும்‌ அத்தப்புறத்திலும்‌ 
அதின்‌ தூணாதாரங்களில்‌ பேரீச்ச. 
மரங்களும்‌ சித்திரிக்கப்பட்டிருந்தது; 
அதில்‌ ஏறுவதற்கு எட்டுப்படிகள்‌ 
இருத்தது. 

எசே 408. அதின்‌ அறைகளும்‌ 
அதின்‌ கதவுகளும்‌ வாசல்களின்‌: 
தூணாதாரங்களுக்கு அருகில்‌ இருந்தது; 
அங்கே த௲னபலிகளைக்‌ கழுவுவார்கள்‌. 





ப யயய 


அது 
(எசே 40:32). 
அந்த மனுஷனும்‌ எசேக்கியேலும்‌ 

வாசலுக்கும்‌ போகிறார்கள்‌ (எசே 40:35) 
உட்பிரகாரத்திற்கு போகும்‌ 
வாசல்களெல்லாம்‌ சரியான 
அளவிலிருக்கிறது. வெளிப்பிரகாரத்திலுள்ள 
வாசல்களின்‌ அளவைப்போலவே. 
உட்பிரகாரத்தின்‌ அளவும்‌ சரியாக 
இருக்கிறது. கர்த்தருடைய கிருபை 
வெளிப்பிரகாரத்தில்‌ எப்படி வெளிப்படுகிறதோ, 
அப்படியே உட்பிரகாரத்திலும்‌ வெளிப்படுகிறது. 
கர்த்தரிடத்தில்‌ பட்சபாதமில்லை. 
கர்த்ருடைய கிருபை மாறாதது. அது 
ம்ப விசவாசிகளிடத்தில்‌ 
எவ்வாறு 
அப்டியே தங்கள்‌ 
ஆவிக்குரிய ஜீவியத்தில்‌ வளர்ந்து முதிர்ச்சி 
மூத்தவிசுவாசிகளிடத்திலும்‌ 


பெற்ற 
வெளிப்‌ 


உட்பிரகாரத்துக்கும்‌ வாசல்‌ 
தென்திசைக்கு எதிராக "இருக்கிறது: 
தென்திசையிலுள்ள ஒரு வாசல்துவக்கி மற்ற 
வாசல்மட்டும்‌ நூறுமுழமாக அந்த மனுஷன்‌ 
அளக்கிறார்‌. பின்பு அந்த மனுஷன்‌ தெற்கு 
வாசலால்‌ எசேக்கியேலை உட்பிரகாரத்துக்கு 
அழைத்துக்கொண்டுபோய்‌, அந்த அளவுக்குச்‌ 
சரியாகத்‌ தெற்கு வாசலையும்‌ அளக்கிறார்‌ 
(எசே 40:27,28). 

அதின்‌ அறைகளும்‌, அதின்‌ 
தூணாதாரங்களும்‌, அதின்‌ மண்டபங்களும்‌, 
அந்த அளவுக்குச்‌ சரியாக இருக்கிறது. 
அதற்கும்‌ அதின்‌ மண்டபங்களுக்கும்‌ 
ஜன்னல்கள்‌ சுற்றிலும்‌ இருக்கிறது: நீளம்‌ 
ஐம்பது முழமும்‌ அகலம்‌ இருபத்தைந்து, 
முழமுமாயிருக்கிறது. இருபத்தைந்து முழ 
நீளமும்‌ ஐந்துமுழ ன மண்டபங்கள்‌ 
சுற்றிலும்‌ இருக்கிறது (எசே 40:29,30). 

அதின்‌ மண்டபங்கள்‌ 
வெளிப்பிராகாரத்தில்‌ இருக்கிறது. அதின்‌ 
சித்திரிக்‌ 


க 
(எசே 40:31) 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


வெளிப்பிரகாரத்திற்கு 
ஏறிப்போவதற்கு எட்டு படிகள்‌ இருக்கிறது. 
ஒவ்வொரு வாசலிலும்‌ எட்டு படிகள்‌ 
இருக்கிறது. இந்த தரிசனம்‌ மறுபடியுமாய்‌ 
எசேக்கியேலுக்கு உறுதிபண்ணப்படுகிறது. 


அதின்‌ மண்டபங்கள்‌ 
வெளிப்பிராகாரத்தில்‌ இருக்கிறது: அதின்‌ 
தூணாதாரங்களில்‌ இந்தப்புறத்திலும்‌ 
அந்தப்புறத்திலும்‌ சித்திரிக்கப்பட்ட 
பேரீச்சமரங்களும்‌ இருக்கிறது. அதில்‌ 
ஏறுகிறதற்கு எட்டுப்‌ படிகள்‌ இருக்கிறது 
(எசே 40:34). 


அதின்‌ தூணாதாரங்கள்‌ 
வெளிப்பிராகாரத்தில்‌ இருக்கிறது: 
இந்தப்புறத்திலும்‌ அந்தப்புறத்திலும்‌ அதின்‌ 
தூணாதாரங்களில்‌ பேரீச்சமரங்க 
சித்திரிக்கப்பட்டிருக்கிறது: அதில்‌ ஏறுவதற்கு 
எட்டுப்படிகள்‌ இருக்கிறது (எசே 40:37). 


இந்த உலகத்தையும்‌, இந்த 
காரியங்களையும்‌ ட்டு, 


நேராக நம்முடைய 
ஏறெடுக்கவேண்டும்‌. நாம்‌ 
ஆவிக்குரிய காரியங்களில்‌ உயரவேண்டும்‌. 
இதற்காகவே கர்த்தர்‌ எசேக்கியேலுக்கு 
எட்டு  படிகளைப்பற்றிய தரிசனத்தைக்‌ 
காண்பிக்கிறார்‌ 
சாதாரண 
வெளிப்பிரகாரத்திலிருந்து 
ஆராதிப்பார்கள்‌. வெளிப்பிரகாரத்தில்‌ 
ஏறுகிறதற்கு ஏழுடிகள்‌ மாத்திரமே 
இருக்கிறது (எசே 40:22). உட்பிரகாரத்திலோ 
ஏறுகிறதற்கு எட்டு படிகள்‌ இருக்கிறது. 
உட்பிரகாரத்தில்‌, தேவாலயத்தில்‌ கர்த்தருக்கு 
சேவை செய்கிற ஆசாரியரும்‌ லேவியரும்‌ 
இருப்பார்கள்‌. 
பொதுஜனங்கள்‌ 
வெளிப்பிரகாரத்தில்‌, 
ஏழுபடிகளும்‌, ஆசாரியர்கள்‌ கூடிவருகிற 
உட்பிரகாரத்தில்‌,  ஏறுகிறதற்கு எட்டு 
படிகளும்‌ இருக்கிறது. பொதுஜனங்களைவிட, 
கர்த்தருக்கு ஊழியம்‌ செய்கிறவர்களின்‌ 
ஆலிக்குரிய ஜீவியம்‌ வளர்ந்து உயர்ந்திருக்க 
சாதாரண  ஜனங்களைவிட, 
ஊழியம்‌ செய்கிறவர்கள்‌, 
ஜெபத்திலும்‌, வேதவாசிப்பிலும்‌ அதிக நேரம்‌ 
செலவு செய்து, பொதுஜனங்களைவிட 
உயர்ந்திருக்கவேண்டும்‌. 


ஜனங்கள்‌ 
கர்த்தரை 


கூடிவரும்‌ 
எறுகிறதற்கு 





யமம்‌ 
பரிய 


பின்பு அந்த மனுஷன்‌ கீழ்த்திசை 
வழியாய்‌ எசேக்கியேலை உட்பிராகாரத்துக்கு 
அழைத்துக்கொண்டுபோய்‌, அந்த அளவுக்குச்‌ 
சரியாக அந்த வாசலையும்‌ அளக்கிறார்‌ 
(எசே 40:32) 


அதின்‌ அறைகளும்‌ அதின்‌ 
தூணாதாரங்களும்‌ அதின்‌ மண்டபங்களும்‌ 
அந்த அளவுகளுக்குச்‌ சரியாக இருக்கிறது; 
அதற்கும்‌ அதின்‌ மண்டபங்களுக்கும்‌ 
ஜன்னல்கள்‌ சுற்றிலும்‌ இருக்கிறது: நீளம்‌ 
ஐம்பது முழமும்‌ அகலம்‌ இருபத்தைந்து 
முழமுமாயிருக்கிறது (எசே 40:33). 


அதின்‌ அறைகளும்‌ அதின்‌ கதவுகளும்‌ 
வாசல்களின்‌ தூணாதாரங்களுக்கு 
இருக்கிறது: அங்கே தக௲னபலிகளைக்‌ 
கழுவுவார்கள்‌ (எசே 40:38) 


பலி பீடங்கள்‌ 
எசே: 40:39-49 


எசே. 40:39. வாசலின்‌ மண்டபத்திலே 
இந்தப்புறத்தில்‌ இரண்டு பீடங்களும்‌ 
அந்தபுறத்தில்‌ இரண்டு பீடங்களும்‌ 
இருந்தது; அவைகளின்மேல்‌ 
'தகனபலியையும்‌ பாவநிவாரண 
பலியையும்‌ குற்றநிவராணபலியையும்‌ 
செலுத்துவார்கள்‌. 


எசே 4040.  வடக்குவாசலுக்குன்‌ 
யிரவேசிக்கிறதற்கு ஏறிப்போகிற 
வெளிப்புறத்திலே இரண்டு பீடங்களும்‌, 
வாசலின்‌: மண்டயபத்திலுன்ன 
மறுபுறத்திலே இரண்டு பீடங்களும்‌ 
இருந்தது. 
எசே 40:41. வாசலின்‌ அருகே 
இந்தப்புறத்தில்‌ நாலு பீடங்களும்‌, 
அந்தப்புறத்தில்‌ நாலு பீடங்களும்‌, 
ஆக எட்டுப்பீடங்கள்‌ இருத்தது; 
அவைகளின்மேல்‌ பலிகளைச்‌ 
செலுத்துவார்கள்‌. 


எசே 40:42, தகனபலிக்குரிய நாலு 
பீடங்கன்வெட்டின கல்லாயிருத்தது; 
அவைகள்‌ ஒன்றரை முழ தீனமும்‌, 
ஒன்றரை முழ அகலமும்‌, ஒரு முழ 
உயரமுமாயிருத்தது; அவைகனின்மேல்‌ 
'த௲னபலிகளையும்‌ மற்றப்‌ பலிகளையும்‌. 
செலுத்துகிற ஆயுதங்களை 
வைப்பார்கள்‌. 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எசே. 40:48. நாலு விரற்கடையான 
முனைகள்‌ உன்னே சுற்றிலும்‌ 
த்‌ அடிக்கப்பட்டிருந்தது; 
செலுத்தும்‌ பலிகனின்‌ மாம்சம்‌. 
பீடங்கவின்மேல்‌ வைக்கப்படும்‌. 
எசே. 40:44... உட்பிராகாரத்திலே. 
உன்வாசலுக்குப்‌ புறம்பாகச்‌ சங்கீதக்‌ 
காரரின்‌ அறைவீடுகள்‌ இருத்தது; 
அவைகளில்‌ வடக்கு வாசலின்‌ பக்கமாக 
இருத்தவைகள்‌ தென்திசைக்கு 
எதிராகவும்‌, கிழக்குவாசலின்‌ பக்கமாக 
இருத்த வேறொருவரிசை வடதிசைக்கு 
எதிராகவும்‌ இருந்தது. 


எசே 40:46. பின்பு அவர்‌ என்னை 
நோக்கி: தென்திசைக்கு எதிராயிருக்கிற 
இந்த அறை ஆலயக்காவலைக்‌ காக்கிற 
ஆசாரியர்களுடையது. 


எசே. 40:48. 
எதிராயிருக்கிற 
பீடத்தின்‌. 


வடதிசைக்கு 
அறையோ, பலி 
காவலைக்காக்கிற 
ஆசாரியர்களுடையது; இவர்கள்‌ 
லேவியின்‌ புத்திரரில்‌ கர்த்தருக்கு 
ஆராதனை செய்கி றதற்காக 
அவரிடத்தில்‌ சேருகிற சாதோக்கின்‌ 
புத்திரர்‌ என்றார்‌. 


எசே 4047. அவர்‌ 
நூறுமுழு நீனமாகவும்‌ நூறுமுழ 
அகலமாகவும்‌ அனந்தார்‌; அது 
சுதுரமாயிருந்தது; பலிபீடமோ 
ஆலயத்துக்கு முன்பாக இருத்தது. 


எசே 40:48, பின்பு அவர்‌ 
என்னை ஆலய மண்டபத்துக்கு. 
அழைத்துக்கொண்டுபோய்‌, 
மண்டபத்தின்‌. தூணாதாரத்தை 
இத்தப்புறத்தில்‌ இந்து முழமும்‌ 
அந்தப்புறத்தில்‌ ஐந்து முழமுமாக 
அளத்தார்‌; வாசலின்‌ அகலம்‌ இந்தப்புறம்‌ 
மூன்று முழமும்‌ அந்தப்புறம்‌ மூன்று 
முழமுமாயிருத்தது. 

எசே 40:49. மண்டபத்தின்‌ நீளம்‌ 
இருபது முழமும்‌, அகலம்‌ 
பதினொரு முழமுமாயிருத்தது; அதற்கு 
ஏறிப்போகிற படிகளும்‌ இருத்தது; 
தூணாதாரங்களிலே இத்தப்புறத்தில்‌ 
ஒரு தூணும்‌ அத்தப்புறத்தில்‌ ஒரு 
தூணும்‌ இருத்தது. 


பிராகாரத்தை 





BALWETHER 
TERNATIONAL 


உட்பிரகாரத்திலள்ள வாசலின்‌ 
மண்டபத்திலே பலிபீடங்கள்‌ இருக்கிறது. 
அங்கு மொத்தம்‌ எட்டு பலிபீடங்கள்‌ 
உள்ளன. ந்தப்‌ பலிபீடங்களின்மேல்‌ 
'த௲னபலியையும்‌, பாவநிவாரண பலியையும்‌, 
குற்றநிவாரண பலியையும்‌ செலுத்துவார்கள்‌. 


வாசலின்‌ மண்டபத்திலே இந்தப்புத்தல்‌ 
இரண்டு பீடங்களும்‌ அந்தபுறத்தில்‌ 
இரண்டு பீடங்களும்‌ இருக்கிறது: 
வடக்குவாசலுக்குள்‌ பிரவேசிக்கிறதற்கு 
ஏறிப்போகிற  வெளிப்புறந்திலே இரண்டு 
பீடங்களும்‌, வாசலின்‌ மண்டபத்திலுள்ள. 
மறுபுறத்திலே இரண்டு பீடங்களும்‌. 
இருக்கிறது. வாசலின்‌ அருகே இந்தப்புறத்தில்‌ 
நாலு பீடங்களும்‌, அந்தப்புறத்தில்‌ நாலு 
பீடங்களும்‌, ஆக எட்டுப்பீடங்கள்‌ இருக்கிறது 
(எசே 40:39:41) 


தேவாலயத்தில்‌ கர்த்தரை ஆராதிக்க 
வருகிறவர்கள்‌ பலிகளைச்‌ செலுத்தவேண்டும்‌. 
சவிசேஷத்தின்‌ காலத்தில்‌, கர்த்தருடைய 
வீட்டிற்கு வருகிற நாமும்‌ ஆவிக்குரிய 
பலிகளை திரளாய்க்‌ கொண்டு வரவேண்டும்‌. 
கர்த்தருடைய  சமுகத்தி! 
ஸ்தோத்திரபலிகளை 
ஸ்தோத்திர 
காளைகள்‌" என்றும்‌ ஒரு பெயருள்ளது. 
தகனபலிக்குரிய நாலு பீடங்கள்‌ 
வெட்டின... கல்லாயிருக்கிறது: அவைகள்‌ 
ஒன்றரை முழ நீளமும்‌, ஒன்றரை முழ 
அகலமும்‌, ஒரு முழ உயரமுமாயிருக்கிறது: 
அவைகளின்மேல்‌ தகனபலிகளையும்‌ மற்றப்‌ 
பலிகளையும்‌ செலுத்துகிற ஆயுதங்களை 
வைப்பார்கள்‌. நாலு விரற்கடையான 
முளைகள்‌ உள்ளே சுற்றிலும்‌ வரிசையாய்‌. 
அடிக்கப்பட்டிுக்கிறது: செலுத்தும்‌ 
பலிகளின்‌ மாம்சம்‌ பீடங்களின்‌ மேல்‌ 
வைக்கப்படும்‌(எசே 40:42,43). 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


க்ரந்தம்‌ 
உள்ளன. இவை சங்கீதக்காரரின்‌ 
அறைவீடுகள்‌. இந்த அறைவீடுகள்‌ 
உட்பிரகாரத்திலே, உள்வாசலுக்கு புறம்பாக 
இருக்கிறது. அவைகளில்‌ வடக்கு வாசலின்‌ 
இருந்தவைகள்‌ தென்திசைக்கு 
ம்‌, கிழக்குவாசலின்‌ பக்கமாக 
வேறொருவரிசை  வடதிசைக்கு 
எதிராகவும்‌ இருக்கிறது (எசே 40:44, 
தேவாலயத்திலே சங்கீதங்கள்‌ 
பாடப்பட்டதுபோல, புதிய ஏற்பாட்டு 
சபையிலும்‌ கர்த்தரைத்‌ துதிக்கும்‌ துதியின்‌ 
கீதங்களைப்‌ பாடவேண்டும்‌. உள்வாசலுக்கு 
புறம்பாக சங்கீதக்காரரின்‌ அறைவீடுகள்‌ 
இருந்ததுபோல, தென்திசைக்கு எதிராகவும்‌ 
ஒரு அறைவீடு இருக்கிறது. இந்த 
அறை. ஆலமக்காவலைக்‌ காக்கிற 
ஆசாரியர்களுடையது. 


வடதிசைக்கு, எதிராயிருக்கிற 

, பலிபீடத்தின்‌ காவலைக்காக்கிற 

ஆசாரியர்களுடையது: இவர்கள்‌ லேவியின்‌ 

புத்திர கர்த்தருக்கு ஆராதனை 

அவரிடத்தில்‌ சேருகிற 

புத்திர்‌ (எசே 40:46), 

இவர்கள்‌ தேவாலயத்தை சுத்தம்பண்ணுவது, 
ஆ 


அறைவீடுகள்‌ 


பலிபீடத்தின்‌ காவலைக்‌ காக்கிறார்கள்‌. 

அந்த... புருஷன்‌  உள்பிராகாரத்தை 
நூறுமுழ நீளமாகவும்‌ நூறுமுழ அகலமாகவும்‌ 
அளக்கிறார்‌: அது சதுரமாயிருக்கிறது: 
பலிபீல்மோ ஆலயத்துக்கு முன்பாக இருக்கிறது. 
(எசே 40:47). உள்பிரகாரம்‌ ஆசாரியரின்‌ 
பிரகாரமாகும்‌. இந்தப்‌ பிரகாரத்திற்கு 
நடுவிலே, ஆலயத்திற்கு முன்பாக பலிபீடம்‌ 
இருக்கிறது. 





BALWETHER 
மயி] 


நம்முடைய. கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்துவே நமக்கு பலிபீடமாகவும்‌, 
நம்முடைய பலியாகவும்‌ இருக்கிறார்‌. நாம்‌. 
கர்த்தரைக்‌ கிட்டிச்‌ சேரும்போது, 
நம்முடைய இரட்சகராகிய இயேசுகிறிஸ்துவை 
விசுவாசத்தோடு நோக்கிப்‌ பார்க்கவேண்டும்‌. 
கிறிஸ்துவானவர்‌ நம்மை இரட்சிப்பதற்காக, 
தம்மையே ஜீவபலியாக ஒப்புக்கொடுத்தார்‌. 
அவரே நம்மை மீட்கும்‌ கிருபாதார 
பலியாகுயிருக்கிறார்‌. 


தேவாலயத்தில்‌ மண்டபம்‌ இருக்கிறது. 
அந்த புருஷன்‌ எசேக்கியேலை ஆலய 
மண்டபத்துக்கு 

போகிறார்‌. 

தூணாதாரத்தை 0 

முழமும்‌ அந்தப்புறத்தில்‌ ஐந்து முழமுமாக 


அளக்கிறார்‌; வாசலின்‌ அகலம்‌ இந்தப்புறம்‌ 


படிகளும்‌ இருக்கிறது: தூணாதாரங்களிலே 
இந்தப்புறத்தில்‌ ஒரு தூணும்‌ அந்தப்புறத்தில்‌ 
ஒரு தூணும்‌ இருக்கிறது (எசே 40:48,49). 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தேவாலயத்திற்குள்‌ பிரவேசிக்கிறவர்கள்‌ 
மண்டபத்தைக்‌ கடந்து சென்றுதான்‌, 
பிரகாரத்திற்குள்‌ போகமுடியும்‌. 
தேவாலயத்திலே உள்ளே பிரவேசிக்கிறவர்கள்‌, 
முதலாவதாக மண்டபம்‌, அதன்‌ பின்பு 
வெளிப்பிரகாரம்‌, அதன்‌ பின்பு உள்பிரகாரம்‌ 
என்று ஒவ்வொரு பகுதியாக கடந்து 
வரவேண்டும்‌. யாரும்‌ அவசரப்பட்டு உள்ளே 
பிரவேசிக்கக்கூடாது. கர்த்தருடைய 
ஆலயத்திற்கு வருகிறவர்கள்‌ நிதானமாகவும்‌, 
பயபக்தியாகவும்‌ வரவேண்டும்‌. 
நாம்‌ கர்த்தருடைய பிரசன்னத்திற்கு 
முன்பாக வருவதற்கு அவசரப்படக்கூடாது. 
நம்முடைய துதிகளோடும்‌, 
ஸ்தோத்திரங்களோடும்‌ கர்த்தரைத்‌ துதித்து, 
அவரைப்‌ புகழ்ந்து, அவருடைய சமுகத்திற்கு 
பயபக்தியோடு வரவேண்டும்‌. கர்த்தருடைய 
பிரசன்னத்தில்‌ நாம்‌ அவசரம்‌ காண்பிக்காமல்‌, 
நிதானம்‌ காண்பிக்கவேண்டும்‌. 





i THE 
TT 


“நாமெல்லாரும்‌ ஆடுகளைப்போல. 
வழிதப்பித்‌ திரிந்து, அவனவன்‌ தன்தன்‌ 
வழியிலே போனோம்‌; 
நம்மெல்லாருடைய 
அவர்மேல்‌ ப்‌ 
நெருக்கப்பட்டும்‌ ஒடுக்கப்பட்டும்‌ இருந்தார்‌, 

ம ம்‌ வாயை அவர்‌ 

; ஆடிக்கப்படும்படி. 
கொண்டுபோகப்படுகிற ஒரு 
ஆட்டுக்குட்டியைப்போலவும்‌, தன்னை 
மயிர்கத்தரிக்கிறவனுக்கு முன்பாகச்‌ 
சத்தமிடாதிருக்கிற ஆட்டைப்போலவும்‌, அவர்‌ 
தம்முடைய வாயைத்‌ திறவாதிருந்தார்‌. 
இடுக்கணிலும்‌ நியாயத்தீர்ப்பிலுமிருந்து அவர்‌ 
எடுக்கப்பட்டார்‌: அவருடைய வம்சத்தை: 
யாரால்‌ சொல்லிமுடியும்‌: ஜீவனுள்ளோருடைய 
தேசத்திலிருந்து அறுப்புண்டுபோனார்‌; என்‌ 
ஜனத்தின்‌ மீறுதலினிமித்தம்‌ அவர்‌ 
வாதிக்கப்பட்டார்‌" (ஏசா 5336-8), 


த அறுபத்திரண்டு வாரங்களுக்குப்‌ 
பின்பு மேசியா 'சங்கரிக்கப்படுவார்‌: ஆனாலும்‌ 
தமக்காக அல்ல; 
ஸ்தலத்தையும்‌ 
ஜனங்கள்‌ அழித்துப்போடுவார்கள்‌; 
முடிவு. ஜலப்பிரவாகம்போல இருக்கும்‌; 
முடிவுபரியந்தம்‌ யுத்தமும்‌ நாசமும்‌ உண்டாக. 
நியமிக்கப்பட்டது” (தானி 9:26). 

மோசே ஒரு சுயநலக்காரரல்ல. அவர்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனத்தாருடைய பொதுவான 
நன்மைகளை விரும்புகிறவர்‌. 
கர்த்தரிடத்திலும்‌ அநீதியோ, அநியாயமோ 
இல்லை. கர்த்தர்‌ நீதிபரர்‌. கர்த்தர்‌ ஒருபோதும்‌ 
பாவம்‌ செய்யாதவர்களை தண்டிக்கமாட்டார்‌, 
அவர்‌ பாவம்‌ செய்யாதவர்களின்‌ பெயரை 


தம்முடைய புஸ்தகத்திலிருந்து 
கிறுக்கிப்போடவும்‌ மாட்டார்‌. 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ மோசேயை நோக்கி, “எனக்கு 
விரோதமாய்ப்‌ பாவம்‌ செய்தவன்‌ எவனோ, 
அவன்‌ பேரை என்‌ புஸ்தகத்திலிருந்து 
கிறுக்கிப்போடுவேன்‌” (யாத்‌ 32:33) என்று 
சொல்லுகிறார்‌. இதுவே கர்த்தருடைய நீதி. 
கர்த்தர்‌ மோசேயின்‌ பரிந்து பேசும்‌ 
ஜெபத்திற்கு தம்முடைய நீதியான 
பிரதியுத்தரத்தை சொல்லுகிறார்‌. 

இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
விரோதமாக. மகாபெரிய 
செய்தவர்களாயிருந்தாலும்‌, கர்த்தர்‌ 
மோசேயின்‌ பரிந்துபேசும்‌ ஜெபத்தைக்‌ கேட்டு, 

அவர்களை உடனே தண்டிக்காமல்‌ 
விட்டுவிடுகிறார்‌ கர்த்தர்‌ அவர்களுடைய 
பெயர்களை 
தம்முடைய 


கர்த்தருக்கு 
பாவம்‌ 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
தம்முடைய கிருபையையும்‌ 
இரக்கத்தையும்‌ வெளிப்படுத்துகிறார்‌ 
கர்த்தர்‌ மோசேயை நோக்கி, 
“இப்பொழுது நீ போய்‌, நான்‌ உனக்குச்‌ 
சொன்ன இடத்துக்கு ஜனங்களை அழைத்துக்‌ 
கொண்டுபோ; என்‌ தூதனானவர்‌ 
உனக்குமுன்‌ செல்லுவார்‌: ஆகிலும்‌, நான்‌ 
விசாரிக்கும்‌ நாளில்‌ அவர்களுடைய 
பாவத்தை அவர்களிடத்தில்‌ விசாரிப்பேன்‌" 
(யாத்‌ 32:34) என்று சொல்லுகிறார்‌ 


கர்த்தர்‌ மோசேயை நோக்கி, “நீ போய்‌, 
நான்‌ உனக்குச்‌ சொன்ன இடத்துக்கு 
ஜனங்களை அழைத்துக்‌ கொண்டுபோ" 
என்று சொல்லுகிறார்‌. மோசே ஏழாம்‌. 
முறையாகச்‌ சீனாய்‌ மலையிலிருந்து இறங்கி 
வரும்‌ சம்பவம்‌ (யாத்‌ 19:3). கற்பலகைகள்‌ 
உடைக்கப்பட்ட பின்பு, மோசேயின்‌ பழைய 
ஊழியம்‌ மறுபடியும்‌ புதுப்பிக்கப்படுகிறது. 
(யாத்‌ 32:1-33) இஸ்ரவேல்‌ புத்திரரைக்‌ 
கானான்‌ தேசத்திற்கு அழைத்துச்‌ செல்லும்‌ 
பொறுப்பைத்‌ தேவன்‌ மறுபடியும்‌ ஏற்றுக்‌ 
கொள்கிறார்‌. (யாத்‌ 32:7-14. 

“நான்‌ விசாரிக்கும்‌ நாளில்‌ 
அவர்களுடைய பாவத்தை அவர்களிடத்தில்‌ 
விசாரிப்பேன்‌” என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
தேவன்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரை அழிக்காமல்‌ 
விட்டுவிட்டாலும்‌, அவர்களுக்குத்‌ தண்டனை 

ர்‌. வனாந்தரத்தில்‌ தேவனுக்கு 

ம்‌ பண்ணிய இஸ்ரவேல்‌. 
சந்ததியார்‌ கானான்‌ 
பிரவேசிக்கவில்லை 
(எண்‌ 14:28-35). 





BALWETHER 
பிய 


அதன்‌ விவரமும்‌, அதன்‌ அளவுகளும்‌ இந்த 
அதிகாரத்தில்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
வேதபண்டிதர்கள்‌ இந்த அதிகாரத்தின்‌ 
ஒவ்வொரு வசனத்திற்கும்‌ ஆவிக்குரிய 
வியாக்கியானம்‌ சொல்லுகிறார்கள்‌. 


தூணாதாரங்களின்‌ அளவுகள்‌ 
(எசே 411). வாசல்‌ நடை (எசே 41:2). 

த்தின்‌ சுவரும்‌ சுற்றுக்கட்டுக்களும்‌ 
1:55). சற்றுக்கட்டுக்களின்‌ 
(எசே 48-11). மாளிகை 


ஆலய 
(எசே 
அஸ்திபாரங்கள்‌ 
(எசே 4113), 


பிரத்தியேகமான 
முன்னிருந்த மாளிகை (எசே 
மாளிகை கட்டப்பட்டிருக்கிற விதம்‌ 
412677)... ஆபரணங்கள்‌ 
பலிபீடம்‌ (எசே 4122). 
பரிசுத்த ஸ்தலத்திற்கும்‌ 
வாசல்கள்‌ (எசே 41:23-26). 


டத்திற்கு 
41:12-15). 
(எசே 
(எசே 4118-20). 
தேவாலயத்திற்கும்‌ 

இடையேயுள்ள 


பழங்காலத்து கட்டிடங்களுக்கும்‌ 
தற்காலத்து கட்டிடங்களுக்கும்‌ கட்டுமான 
முறைகளில்‌ வித்தியாசமிருக்கும்‌. 
கட்டிடங்களின்‌ அளவுகளும்‌ அமைப்புகளும்‌ 
இடத்திற்கு இடமும்‌, தேசத்திற்கும்‌ தேசமும்‌ 
மாறுபட்டிருக்கும்‌. இஸ்ரவேல்‌ வம்சத்தாரில்‌. 
தச்சுவேலை பார்க்கிறவர்களும்‌, கட்டுமான 
வேலை பார்க்கிறவர்களும்‌ இந்த அளவுகளை 
எளிதாகப்‌ புரிந்துகொள்வார்கள்‌. 


(தேவாலயம்‌ எசே: 41:1-11 


எசே 411. பின்பு அவர்‌ என்னை 
தேவாலயத்திற்கு அழைத்துக்கொண்டு 
போய்‌, தாணாதாரங்களை 
இத்தப்புறத்தில்‌ ஆறுமுடி அகலமும்‌ 
அந்தப்புறத்தில்‌ ஆறுமுழ அகலமுமாக. 
அளந்தார்‌; அது வாகஸ்தலத்தின்‌ அகல. 
அளவாம்‌. 


எசேக்கியேல்‌ - விரிவரை 
EZEKIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எசே 41:2. வாசல்‌ நடையின்‌ அகலம்‌ 
மத்துமுழமும்‌ வாசல்‌ நடையின்‌ 
பக்கங்கள்‌ இத்தப்புறத்தில்‌ ஒத்து 
முழமும்‌ அந்தப்புறத்தில்‌ இத்து 
முழமுமாயிருத்தது; அதின்‌ தீணத்தை: 
நாற்பது முழமும்‌ அகலத்தை இருபது 
முழமுமாக அனத்தார்‌. 

எசே 41:8. பின்பு அவர்‌ உன்னேயோய்‌ 
வாசல்‌ நடையின்‌ தரணாதாரங்களை 
இரண்டு முழமாகவும்‌, வாசல்‌ நடையை 
ஆறுமுழமாகவும்‌, வாசல்‌ நடையின்‌ 
அகலத்தை ஏழுமுழமாகவும்‌ அளந்தார்‌. 


எசே 41:4. பின்பு அவர்‌ தேவாலயத்தின்‌: 
முன்புறத்திலே அதின்‌ நீளத்தை 
இருபது முழமாகவும்‌, அதின்‌ அகலத்தை. 
இருபது முழமாகவும்‌ அனத்து, என்னை 
நோக்கி: இது மகா பரிசுத்த ஸ்தலம்‌ 
என்றார்‌. 


எசே 415. பின்பு அவர்‌ ஆலயத்தின்‌: 
சுவரை ஆறு முழமாகவும்‌, ஆலயத்தைச்‌. 
சுற்றிலும்‌ இருந்த சுற்றுக்கட்டினுடைய 
அகலத்தை நாலுமுழமாகவும்‌ அனத்தார்‌. 


எரே. கல, இந்தச்‌ 
யக்கக்கட்டின்‌ 
வரிசைகனாய்‌ 


௬ற்றுக்கட்டுகள்‌ 
பக்கக்கட்டான 
முப்பத்துமுன்று 
அவைகள்‌ ஆலயத்தின்‌ 
ஊன்றியிராமல்‌, 
சுற்றுக்கட்டுகளுக்காகச்‌ சுற்றிலும்‌ 
அவைகள்‌ ஊன்றும்படிக்கு. 
ஆலயத்துக்கு அடுத்திருந்த 
ஓட்டுச்சுவரிலே பாய்ந்திருந்தது. 


எசே. 417. உயர உயரச்‌. 
சுற்றிலும்‌ சுற்றுக்கட்டுகளுக்கு அகலம்‌ 
அதிகமாயிருத்தது; ஆலயத்தைச்‌. 
சுற்றிலும்‌ உயர உயர ஆலயத்தைச்‌. 
சுற்றிச்‌ சுற்றி அகலம்‌ வரவர 
அதிகமாயிருத்தது; ஆதலால்‌ 
இல்விதமாய்க்‌ கீழ்திலையிலிருந்து 
நடுதிலைவழியாய்‌ மேல்நிலைக்கு ஏறும்‌ 
வழியிருந்தது.. 


எசே. 41:8. மாளிகைக்குச்‌ சுற்றிலும்‌ 
இருத்த உயரத்தையும்‌ பார்த்தேன்‌, 
சுற்றுக்கட்டுகளின்‌' அஸ்திபாரங்கள்‌ 
ஆறுபெரிய முழங்கொண்ட ஒரு 
முழக்கோலின்‌ உயரமாயிரு ந்தது. 





BALWETHER 
பிய 


புறம்பே ௬ற்றுக்கட்டுக்கு. 

சுவரின்‌ அகலம்‌ 

இந்துமுழுமாயிருத்தது; ஆலயத்துக்கு. 

க்கும்‌ சுற்றுக்கட்டுகனின்‌ 

மாளிகையிலே வெறுமையாய்‌ 

விட்டிருந்த இடங்களும்‌ அப்படியே 
இருத்தது. 


எசே 41:10. ஆலயத்தைச்‌ சுற்றிலும்‌ 
அறைவீடுகளுக்கு நடுவாக இருத்த 
விசாலம்‌ இருபது முழமாயிருத்தது.. 


எசே 4111. சுற்றுக்கட்டினுடைய வாசல்‌ 
நடைகள்‌, வெறுமையாய்‌ விட்டிருந்த 
இடங்களிலிருந்து, ஒரு வாசல்‌ நடை 
வடக்கேயும்‌, ஒரு  வாசல்நடை 
தெற்கேயும்‌ இருந்தது; வெறுமையாய்‌ 
விட்டிருந்த இடங்களின்‌ விசாலம்‌. 
சுற்றிலும்‌ ஐந்து முழமாயிருத்தது. 


எசேக்கியேல்‌ வரையிலும்‌ 
தேவாலயத்தின்‌ ணங்க கனக்‌ 
பார்த்துக்கொண்டிருந்தார்‌ கர்த்தர்‌ 
இப்போது எசேக்கியேலை தேவாலயத்திற்கு 
அழைத்துக்கொண்டு போகிறார்‌ (எசே 41:1. 
கர்த்தர்‌ நமக்குப்‌ போதிக்கும்‌ வார்த்தைகளை 
கவனித்துக்‌ கேட்கவேண்டும்‌. கர்த்தருடைய 
சத்தியத்திற்கு கீழ்ப்படியவேண்டும்‌. கர்த்தர்‌ 
நம்மை ஆசீர்வதிப்பார்‌ தம்முடைய 
சத்தியங்களை நமக்கு இன்னும்‌ அதிகமாய்‌ 
வெளிப்படுத்துவார்‌. கர்த்தர்‌ பரலோக 
ராஜ்யத்தின்‌ இரசியங்களை நமக்கு கற்றுக்‌ 
கொடுப்பார்‌ 

நாம்‌ தேவனுடைய 
வாசம்பண்ணுவதற்கு ஆயத்தமாமிருக்க 
வேண்டும்‌. கர்த்தருடைய பிரகாரத்தில்‌ 
கூடிவருவதை  விரும்பவேண்டும்‌. நாம்‌ 
தேவனுடைய ஆலயத்திற்கு பலிகளோடும்‌, 
காணிக்கைகளோடும்‌ வந்து, கர்த்தரை 
ஆராதிக்கவேண்டும்‌. 


பிரகாரங்களில்‌ 


கர்த்தர்‌ 
தேவாலயத்திற்கு 

போகிறார்‌. எசேக்கியேல்‌ 
ஆலயத்தில்‌ ஒரு 

அந்த மனுஷன்‌, 
தூணாதாரங்களை - 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


வாசல்‌ நடையின்‌ அகலம்‌ பத்துமுழமும்‌ வாசல்‌ 
நடையின்‌ பக்கங்கள்‌ இந்தப்புறத்தில்‌ ஐந்து 
அந்தப்புறத்தில்‌ ஐந்து 
முழமுமாயிருக்கிறது: அவர்‌ அதின்‌ நீளத்தை 
நாற்பது முழமும்‌ அகலத்தை இருபது 
அளக்கிறார்‌. பின்பு அவர்‌ 
வாசல்‌ நடையின்‌ 
தூணாதாரங்களை இரண்டு முழமாகவும்‌, 
வாசல்‌ நடையை ஆறுமுழமாகவும்‌, வாசல்‌ 
நடையின்‌ அகலத்தை ஏழுமுழமாகவும்‌ 
அளக்கிறார்‌ (எசே 411-3). 


றிஸ்து இந்தப்‌ 


இயேசுகி, 
ஊழியம்‌ செய்த காலத்தில்‌, 
அழிந்துபோவதைப்பற்றிச்‌ ரான்னார்‌ 
அவருடைய வார்த்தைகளைக்‌ கேட்டவர்கள்‌ 
எருசலேமிலுள்ள இரண்டாவது தேவாலயம்‌ 

என்று நினைத்தார்கள்‌ 
ல 


அழிந்துபோகும்‌ 
ஆனால்‌  இயேசுகிறிஸ்துவோ 
சரீரமாகிய ஆலயத்தைப்பற்றிச்‌ 
அவர்களோ 
அர்த்தத்தையும்‌, 
புரிந்துகொள்ளவில்லை. 
“இயேசு அவர்களுக்குப்‌ 
பிரதியுத்தரமாக: இந்த ஆலயத்தை இடித்துப்‌ 
போடுங்கள்‌, மூன்று நாளைக்குள்ளே இதை 
எழுப்புவேன்‌ என்றார்‌. அவர்‌ இப்படிச்‌ 
சொன்னதை அவர்‌ மரித்தோரிலிருந்‌ தெழுந்த 
பின்பு அவருடைய சீஷர்கள்‌ நினைவுகூர்ந்து, 
வேதவாக்கியத்தையும்‌ இயேசு சொன்ன 
வசனத்தையும்‌ விசுவாசித்தார்கள்‌" 
(யோவா 2:19,21). 
எசேக்கியேல்‌. 
தரிசனத்திலே, பிரத்தியட்சமான 
தேவாலயத்தையும்‌ பார்க்கிறார்‌, அங்கே 
சபையாகிய சரீரத்தையும்‌ பார்க்கிறார்‌. 
சரீரமாகிய சபை “தேவனுடைய வீடு” என்று 
அழைக்கப்படுகிறது. சபையிலுள்ள 
விசுவாசிகள்‌ ஜீவனுள்ள 
ஆலயங்களாயிருக்கிறார்கள்‌. பரிசுத்த 
ஆவியானவர்‌ கர்த்தருடைய பிள்ளைகளின்‌ 
இருதயங்களில்‌ வாசம்பண்ணுகிறார்‌. 


தன்னுடைய 





யமி 
பிய 


தேவாலயத்தில்‌ பல தூணாதாரங்கள்‌ 
இருக்கிறது. அங்கே வாசல்‌ நடைகளும்‌ 
இருக்கிறது. ஒவ்வொரு க்கும்‌ 
இடைவெளி உள்ளது. 
வாசல்நடைகளும்‌ ஒரே 
இருப்பதில்லை. தேவாலத்தின்‌ 
இடங்களில்‌ இந்த வாசல்‌ நடைகள்‌ உள்ளன. 
வாசல்‌ நடையின்‌ பக்கங்கள்‌ இந்தப்‌ புறத்தில்‌ 
ஐந்து முழமும்‌, அந்தப்‌ புறத்தில்‌ ஐந்து 
முழமுமாமிருக்கிறது. அதன்‌ நீளம்‌ நாற்பது 
ல அதன்‌ அகலம்‌ இருபது முழமுமாகும்‌. 
வாலயத்தின்‌ வாசல்‌ நடை 
அகலமாயிருக்கிறது. 

புதிய ஏற்பாட்டு சபைக்குப்‌ போகும்‌ 
வாசல்‌ விசாலமாயிருக்கிறது. சுவிசேஷ. 
சபையில்‌ பாரம்பரிய பிரமாணங்கள்‌ 
எதுவுமில்லை. அங்கே பிரிவினையாகிய 
ந ச்சுவர்‌ தகர்க்கப்பட்டிருக்கிறது. 
ஆகையினால்‌ சுவிசேஷ சபையின்‌ வாசல்‌ 


நடை அகலமாயிருக்கிறது. 
இயேசுகிறிஸ்துவின்‌ இரத்தத்தினால்‌ 
கழுவப்பட்டவர்கள்‌ எல்லோருமே, கர்த்தருடைய 
சபையில்‌ சேர்த்துக்கொள்‌ எப்படுவார்கள்‌. 


தேவாலயத்தின்‌ முன்புறத்தில்‌ 
மகாபரிசுத்த ஸ்தலம்‌ இருக்கிறது. 
மனுஷன்‌ தேவாலயத்தின்‌ முன்புறத்திலே. 
அதின்‌ நீளத்தை இருபது முழமாகவும்‌, அதின்‌ 
அகலத்தை இருபது முழமாகவும்‌ அளக்கிறார்‌ 
அவர்‌ எசேக்கியேலை நோக்கி 
பரிசுத்த ஸ்தலம்‌" என்‌ 
(எசே 414). 
நாற்சதுரமாமிருக்கிறது. புதிய எருசலே 
நாற்சதுரமாயிருக்கும்‌. நாற்சதுரம்‌ என்பது 
ம்‌ நட உறுதிக்கும்‌ 


“அந்த நகரம்‌ சதுரமாயிருந்தது, அதின்‌ 
அகலமும்‌ நீளமும்‌ சமமாயிருந்தது. அவன்‌ 
அந்தக்‌ கோலினால்‌ நகரத்தை அளந்தான்‌; 
அது பன்னீராயிரம்‌ ஸ்தாதி அளவாயிருந்தது; 
அதின்‌ நீளமும்‌ அகலமும்‌ உயரமும்‌ 
சமமாயிருந்தது” (வெளி 21:16. 

அந்த மனுஷன்‌ ஆலயத்தின்‌ சுவரை 
ஆறு முழமாகவும்‌, ஆலயத்தைச்‌ சுற்றிலும்‌ 
இருக்கிற சுற்றுக்கட்டினுடைய அகலத்தை 
நாலுமுழமாகவும்‌ அளக்கிறார்‌. 
இந்தச்‌ சுற்றுக்கட்டுகள்‌ பக்கக்கட்டின்மேல்‌ 
பக்கக்கட்டான வரிசைகளாய்‌ முப்பத்துமூன்று 
இருக்கிறது, அலைகள்‌ ஆலயத்தின்‌: 
சுவருக்குள்‌ ஊன்றியிராமல்‌, 
சுற்றுக்கட்டுகளுக்காகச்‌ சுற்றிலும்‌ அவைகள்‌ 
ஊன்றும்படிக்கு ஆலயத்துக்கு அடுத்திருந்த 
ஒட்டுச்சுவரிலே பாய்ந்திருக்கிறது. 
(எசே 41:55). 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சுற்றுக்கட்டுக்களின்‌ 
மேலேயிருக்கிற சுற்றுக்‌ 
கட்டுக்களின்‌ அகலம்‌ அதிகமாயிருக்கிறது. 
உயர உயரச்‌ சுற்றிலும்‌ சுற்றுக்கட்டுகளுக்கு 
அகலம்‌ அதிகமாயிருக்கிறது: ஆலயத்தைச்‌ 
சுற்றிலும்‌ உயர உயர ஆலயத்தைச்‌ சுற்றிச்‌ 
சுற்றி அகலம்‌ வரவர அதிகமாயிருக்கிறது;: 
ஆதலால்‌ இல்லிதமாய்க்‌ கீழ்நிலையிலிருந்து 
நடுநிலைவழியாய்‌ மேல்நிலைக்கு ஏறும்‌ 
வழியிருக்கிறது (எசே 417). 
சுற்றுக்கட்டுக்களில்‌ பயன்படுத்தப்படும்‌ 
மரங்கள்‌ உறுதியானதாகயிருக்கவேண்டும்‌. 
அவை இசைவாக இணைக்கப்படவேண்டும்‌. 
கர்த்தர்‌ உயரமாய்க்‌ கட்டும்போது, அதை 
உறுதியாகவும்‌ கட்டுகிறார்‌. நம்முடைய 
ஆவிக்குரிய ஜீவியத்தில்‌, நாம்‌ உயரமாய்க்‌ 
கட்டியெழுப்பப்படும்போது.. நம்முடைய 
அஸ்திபாரம்‌ வலுவானதாயிருக்கவேண்டும்‌. 
நம்முடைய விசுவாசம்‌ உறுதியானதாயிருக்க 
வேண்டும்‌. 


நம்முடைய இருதயமே கர்த்தர்‌ 
வாசம்பண்ணுகிற ஜீவனுள்ள 
ஆலயமாமிருக்கிறது. நம்முடைய ஆவிக்குரிய 
ஜீவியத்தில்‌, நாம்‌ வளர்ச்சி பெற்று 
உயரும்போது, நம்முடைய இருதயத்தின்‌ 
அகலம்‌ அதிகரிக்கவேண்டும்‌. அப்போதுதான்‌ 
நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம்‌ 
நிலைதடுமாறாமல்‌ உறுதியாயிருக்கும்‌. 


எசேக்கியேல்‌ மாளிகைக்குச்‌ 


முழக்கோலின்‌ உயரமாயிருக்கிறது. பே 
சுற்றுக்கட்டுக்கு இருந்த சுவரின்‌ அகலம்‌ 
ஐந்துமுழமாயிருக்கிறது: ஆலயத்துக்கு 
இருக்கும்‌ சுற்றுக்கட்டுகளின்‌ மாளிகையிலே 
வெறுமையாய்‌ விட்டிருந்த இடங்களும்‌ 
அப்படியே இருக்கிறது (எசே 41:89). 

சுற்றிலும்‌ 
நடுவாக இருக்கிற 
விசாலம்‌... இருபது முழமாயிருக்கிறது. 
சுற்றுக்கட்டிணுடைய வாசல்‌ நடைகள்‌, 
வெறுமையாய்‌ விட்டிருக்கிற இடங்களிலிருந்து, 
ஒரு வாசல்‌ நடை வடக்கேயும்‌, ஒரு 
வாசல்நடை தெற்கேயும்‌ இருக்கிறது: 
வெறுமையாய்‌ விட்டிருக்கிற இடங்களின்‌ 
விசாலம்‌ சுற்றிலும்‌ ஐந்து முழமாயிருக்கிறது 
(எசே 4110/1). 


'தாமதிப்பேனாகில்‌, 
நடக்கலேண்டிய வகையை நீ 
இவைகளை உனக்கு 
அந்த வீடு ஜீவனுள்ள 
சபையாய்ச்‌ சத்தியத்துக்குத்‌ 
தீமோ 


ஆணந்தேச்‌ 
அறைவீடுகளுக்கு 


தேவனுடைய 





ழ்‌ யய 
நரம்‌ 

பிரத்தியேகமான இடமும்‌ 

மாளிகையும்‌ எசே: 41:12-26 


எசே. 4112. மேற்றிசையிலே. 
பிரத்தியேகமான இடத்துக்கு. 
முன்னிருத்த மாளிகைமட்டும்‌ அகலம்‌ 
எழுபது முழமும்‌, மானிகையினுடைய 
சுவரின்‌ அகலம்‌ சுற்றிலும்‌ ஐத்‌ 

முழழும்‌ அதிதுபைய தனம்‌ 
தொண்ணூறு முழமாயிருத்தது.. 

எசே. 4119. அவர்‌ ஆலயத்தை நூலு 
முழ தினமாகவும்‌, பிரத்தியேகமான 
இடத்தையும்‌ மானிகையையும்‌ அதின்‌: 


சுவர்களையும்‌ நாறு முழ தீணமாகவும்‌ 
அனந்தார்‌. 


எசே 4144. ஆலயத்தின்‌ முற்புறமும்‌ 
கிழக்குக்கு எதிரான பிரத்தியேகமான 
இடமும்‌ இருந்த அகலம்‌. 
நூறுமுழமாயிருத்தது. 


எசே. 41:15. பிரத்தியேகமான 
இடத்தின்‌ பின்புறமாக அதற்கு எதிரே 
இருந்த மாளிகையின்‌ தீனத்தையும்‌, 
அதற்கு இந்தப்புறத்திலும்‌ 
அந்தப்புறத்திலும்‌ இருந்த 
'நடைகாவணங்களனையும்‌ அனத்தார்‌; 
உள்ளான தேவாலயமும்‌ முற்றத்தின்‌ 
மண்டபங்களும்‌ உட்பட நூறு. 
முழமாயிருந்தது. 


எசே. 41186. வாசற்படிகளும்‌, 

க்கமான  ஜண்னல்களும்‌, மூண்று 
பக்கங்களில்‌ சுற்றிலும்‌ வாசல்களுக்கு. 
எதிரான நடைகாவணங்களும்‌ சுற்றிலும்‌ 
தரைதூவக்கி ஜன்னல்கள்‌ மட்டாகப்‌ 
பலகை அடித்திருத்தது; ஜன்னல்கள்‌: 
மூடப்பட்டிருந்தது. 


எசே 41:17. வாசலின்‌ மேலேதுவக்கி 
ஆலயத்தின்‌ உட்புறமும்‌ வெளிப்புறமும்‌ 
சுற்றிலும்‌ சுவரின்‌ உட்புறமும்‌ 
வெளிப்புறமும்‌ 

அனவிட்டிருத்தது. 


எசே 4118. 
பேரீச்சமரங்களும்‌. 
பட்டிருந்தது; 
கேருபீனுக்கும்‌. 
பேரீச்சமரம்‌ 
கேருபீனுக்கும்‌ இரண்டிரண்டு முகங்கள்‌. 
இருத்தது. 


எசே 4119. 


நடுவாக 


பேரீச்சமரத்துக்கு 
இத்தண்டையில்‌ மனுஷமுகமும்‌, 
பேரீச்சமரத்துக்கு. அந்தண்டையில்‌ 
சிங்கமுகமும்‌ இருத்தது; இப்படியே 
ஆலயத்தைச்‌ சுற்றிலூம்‌ செய்திருந்தது. 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எசே 41:20. தரைதுவக்கி வாசலின்‌ 
மேற்புறமட்டும்‌, தேவலாயத்தின்‌ 
சுவரிலும்‌, கேருபீன்களூம்‌ பேரீச்ச 
மரங்களும்‌ சித்திரிக்கப்பட்டிருத்தது. 


எசே 4121. தேவாலயத்தின்‌ கதவு 
நிலைகள்‌. சதுரமும்‌, ஙரிசுத்த. 
ஸ்தலத்தினுடைய முகப்பின்‌ உருவம்‌ 
அத்த உருவத்துக்குச்‌ சுரியுமாயிருத்தது. 


எசே 41:22. மரத்தினால்‌ செய்யப்பட்ட 
பலிபீடத்தின்‌ உயரம்‌ மூன்று 
முழமும்‌, அதின்‌ தீனம்‌ இரண்டு 
முழமுமாயிருந்தது; அதின்‌ கோடிகளும்‌ 
அதின்வினிம்புகளும்‌ 

பக்கங்களும்‌ 

செய்யப்பட்டிருந்தது; அவர்‌ என்னை 
நோக்கி: இது கர்த்தருடைய 
சத்நிதியிலிருக்கிற பீடம்‌ என்றார்‌. 


எசே 41:23. தேவாலயத்துக்கும்‌ பரிசுத்த: 
ஸ்தலத்துக்கும்‌ இரண்டு வாசல்களும்‌, 


எசே 41:24. வாசல்களுக்கு மடக்குக்‌ 
கதவுகளாகிய இரட்டைக்‌ கதவுகளும்‌ 
இருந்தது; ஒரு வாசலுக்கு இரண்டு 
கதவுகளும்‌ மற்ற வாசலுக்கு இரண்டு 
கதவுகளும்‌ இருத்தது. 


எசே. 4125, சுவர்களில்‌ 
சித்திரிக்கப்பட்டிருந்ததுபோல்‌ 
ஆலயத்தினுடைய கதவுகளிலும்‌ 
'கேருபீன்களும்‌ பேரீச்சமரங்களும்‌ 
சித்திரிக்கப்பட்டிரு ந்தது; புறம்பே 
மண்டபத்தின்‌ முன்பாக உத்திரங்கன்‌ 
வைத்திருந்தது. 


எசே 41:26. மண்டபத்தின்‌ பக்கங்களில்‌ 
இத்தப்புறத்திலும்‌ அத்தப்புறத்திலூம்‌. 
ஆலயத்தின்‌ சுற்றுக்கட்டுகளிலும்‌ 
ஒடுக்கமான ஜன்னல்களும்‌ 
சித்திரிக்கப்பட்ட பேரீச்சமரங்களும்‌ 
உத்திரங்களும்‌ இருந்தது. 


பிரத்தியேகமான இடத்திற்கு முன்பாக 
ஒரு மாளிகை இருக்கிறது. பிரத்தியேகமான 
இடம்‌ என்பது தேவாலயத்தைக்‌ குறிக்கிற 
வார்த்தை. இந்த மாளிகை மேற்கு 
திசையிலிருக்கிறது. இந்த மாளிகையின்‌ 
அகலம்‌ எழுபது முழமும்‌, மாளிகையினுடைய 
சுவரின்‌ அகலம்‌ சுற்றிலும்‌ ஐந்து முழமும்‌, 
அதினுடைய நீளம்‌ தொண்ணூறு 
முழமாயிருக்கிறது (எசே 41:12). 





BALWETHER 
பிய 


இந்த மாளிகை 
தனியாகயிருக்கிறது. 


பிரகாரத்தில்‌. 
ஒருவேளை ந்த 
மாளிகையானது புறஜாதியாருக்கு 
விசேஷமாகக்‌ கட்டப்பட்டிருக்கிற 
ஆலயமாகயிருக்கலாம்‌. யூதருடைய ஆலயமும்‌: 
புறஜாதியாரின்‌ ஆலயமும்‌ ஒன்றுபோல்‌ 
இருக்கிறது என்று வேதபண்டிதர்கள்‌ 
சொல்லுகிறார்கள்‌. மாளிகையானது. அதன்‌ 
அழகிலும்‌, அலங்காரத்திலும்‌, அளவிலும்‌: 
தேவாலயத்திற்கு குறைவானதல்ல. ஆனாலும்‌ 
மாளிகையும்‌ ஆலயமும்‌ வெல்வேறாகவும்‌: 
தனித்தனியாகவும்‌ இருக்கிறது என்று 
'வேதபண்டிதர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. 


த்‌ த்திவகளன்‌. நட்‌ 


நகக்‌ 


மாளிகையையும்‌ அதின்‌ சுவர்களையும்‌ நூறு 
மழ மீட நாமாக! தகா 

கிழக்குக்கு 
பிரத்தியேகமான இடமும்‌ இருந்த 
நூறுமுழமாயிருக்கிறது (எசே 41:13]4). 


க 


அந்த புருஷன்‌, பிரத்தியேகமான 
இடத்தின்‌ பின்புறமாக அதற்கு எதிரே 
இருந்த மாளிகையின்‌ நீளத்தையும்‌, அதற்கு 
இந்தப்புறத்திலும்‌ அந்தப்புறத்திலும்‌ இருந்த 


நடைகாவணங்களையும்‌ 


மட்டாகப்‌ 

ஜன்னல்கள்‌ 

மூடப்பட்டிருக்கிறது. வாசலின்‌ மேலேதுவக்கி 
ஆலயத்தின்‌ உட்புறமும்‌ வெளிப்புறமும்‌ 
சுற்றிலும்‌ சுவரின்‌ உட்புறமும்‌ வெளிப்புறமும்‌ 
எல்லாம்‌ அளவிட்டிருக்கிறது. (எசே 4115-17, 


தேவாலயத்தில்‌ அலங்காரமான 
ஆபணங்கள்‌ உள்ளன. ஆலயத்திலே 
கேருபீன்களும்‌ பேரீச்சமரங்களும்‌ சித்திரிக்கப்‌ 
பட்டிருக்கிறது; கேருபீனுக்கும்‌ கேருபீனுக்கும்‌ 
நடுவாக ஒவ்வொரு பேரீச்சமரம்‌ இருக்கிறது: 


ஆலயத்தைச்‌ சுற்றிலும்‌ செய்திருக்கிறது 
(எசே 411819). 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


என்பது தேவதூதர்களைக்‌ 
இவர்களுக்கு. மனுஷரைவிட 
ஞானமுண்டு. இவர்கள்‌ ங்‌ 
பெலமுள்ளவர்கள்‌. பேரீச்சமரம்‌ ஜெயத்திற்கு 
அடையாளம்‌. தரைதுவக்கி வாசலின்‌ 
மேற்புறமட்டும்‌, தேவலாயத்தின்‌ சுவரிலும்‌, 
கேருபீன்களும்‌ பேரீச்சமரங்களும்‌ 
சித்திரிக்கப்பட்டிருக்கிறது (எசே 41:20). 

எசேக்கியேல்‌ தேவாலயத்தின்‌ 
நிலைகளை தரிசிக்கிறார்‌. தேவாலயத்தின்‌ 
கதவு நிலைகள்‌ சதூமும்‌, பரிசுத்த 
ஸ்தலத்தினுடைய முகப்பின்‌ உருவம்‌ அந்த 
உருவத்துக்குச்‌. சரியுமாயிருக்கிறது. 
(எசே 41:21). 

ஆசரிப்புக்கூடாரத்திலும்‌, 
சாலொமோன்‌ குட்டிய தேவாலயத்திறும்‌ 
பரிசுத்த. ஸ்தலத்தினுடைய வாசல்‌ 
தேவாலயத்தின்‌ வாசலைவிட 
ஒடுக்கமாயிருக்கும்‌. னால்‌ இங்கோ 
பரிசுத்த: ஸ்தலத்தின்‌ 


கதவு 


வாசல்‌ 
அகலமாயிருக்கிறது. 


'அதினாலே, லாங்கூடாரம்‌ 
நிற்குமாவம்‌ பரிசுத்த ஸ்தலத்திற்குப்‌ போகிற 
மக்கம்‌ இன்னும்‌ வெளிப்படலிம்கையென்று 

வியானவர்‌ 


க டுததிிகக்கிறார்‌ (எபி 9:8). 


எசேக்கியேல்‌. தேவாலயத்திற்கும்‌ 
மிகுத்த ஸ்தலத்திற்கும்‌ போகும்‌ 
வாசல்களைத்‌ தரிசிக்கிறார்‌. 
தேவாலயத்துக்கும்‌ பரிசுத்த ஸ்நலத்துக்கும்‌ 
இரண்டு வாசல்களும்‌, வாசல்களுக்கு 
க்குக்‌  குதவுகளாகிய இரட்டைக்‌ 
கதவுகளும்‌ இருக்கிறது: ஒரு வாசலுக்கு 
இரண்டு கதவுகளும்‌ மற்ற வாசலுக்கு 
இரண்டு கதவுகளும்‌. இருக்கிறது. 
(எசே 41:23,24). 

எசேக்கியேல்‌ கர்த்தருடைய 
சந்நதியிலிருக்கிற பீடத்தையும்‌ தரிசிக்கிறார்‌. 

மரத்தினால்‌  செய்யப்பட்டிருக்கிறது. 
மரத்தினால்‌ செய்யப்பட்ட பலிபீடத்தின்‌ உயரம்‌ 
மூன்று முழமும்‌, அதின்‌ நீளம்‌ இரண்டு 
முழமுமாயிருக்கிறது; அதின்‌ கோடிகளும்‌ 
அதின்விளிம்புகளும்‌ அதின்‌ பக்கங்களும்‌ 
மரத்தினால்‌. செய்யப்பட்டிருக்கிறது. 
(எசே 41:22). 





BALWETHER 
பிய 


பலிபீடம்‌. 


த௲னபலிகளை செலுத்த 
கர்த்தருடைய சந்நிதியிலிருக்கிற 
மரத்தினால்‌. செய்யப்பட்டிருப்பதினால்‌, 
அதன்மீது அக்கினியை எரிக்க முடியாது. 
இதை தூபபீடமாக பயன்படுத்த முடியாது. 
சுவிசேஷ சபையிலே எல்லா பலிகளுமே. 
ஆவிக்குரிய  பலிகளாகவே இருக்கும்‌. 
சபையிலே பிரத்தியட்சமான அக்கினி 
எரியாது. ஆனால்‌ விசுவாசிகள்‌ மத்தியிலே. 
அக்கினி அபிஷேகம்‌ இருக்கும்‌. 


ஏற்பாட்டுக்காலத்து சபையில்‌, 
சந்நிதியில்‌ பலிபீடம்‌ 


புதிய 
கர்த்தருடைய 
இருக்காது. ஆனால்‌ பிரசங்க பீடம்‌ இருக்கும்‌. 


கர்த்தருடைய பந்தியை பரிமாறுவதற்கு, 

இருக்கும்‌. இயேசுகிறிஸ்துவே 
நமக்காக செலுத்தப்பட்ட பலியாகயிருக்கிறார்‌. 
இயேசுகிறிஸ்துவின்‌ பலிமரணம்‌ 
எல்லோருடைய பாவங்களையும்‌ நிவிர்த்தி 
செய்வதற்கு போதுமானது. இனிமேல்‌: 
நமக்கு வேறொரு பலி தேவையில்லை. 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆலயத்தினுடைய கதவுகளில்‌. 
கேருபீன்களும்‌ பேரீச்சமரங்களும்‌ 
சித்திரிக்கப்பட்டிருக்கிறது: இது சுவர்களில்‌ 
சித்திரிக்கப்பட்டிருக்கிறதுபோலிருக்கிறது. 
புறம்பே மண்டபத்தின்‌ முன்பாக உத்திரங்கள்‌ 
வைத்திருக்கிறது. மண்டபத்தின்‌ பக்கங்களில்‌ 
இந்தப்புறத்திலும்‌ அந்தப்புறத்திலும்‌ 
ஆலயத்தின்‌ சுற்றுக்கட்டுகளிலும்‌ ஒடுக்கமான 
ஜன்னல்களும்‌ சித்திரிக்கப்பட்ட 
பேரீச்சமரங்களும்‌ உத்திரங்களும்‌ இருக்கிறது 
(எசே 412526). 





BALWETHER 
பரபர 


தேவாலயத்தின்‌ 
ம்‌ இந்த அதிகாரத்தோடு 

வெளிப்பிரகாரத்திலே 

உள்ளன (எசே 42943) 

அறைவீடுகளின்‌ பயன்பாடுகள்‌ (எசே 

4211314). தேவாலயமும்‌ அதைச்‌ சுற்றிலுமுள்ள 
வெளிப்பிரகாரமும்‌ (எசே 4215-20. 


அறைவீடுகள்‌ 
எசே: 4211-14, 


எசே 421. 
வடதிசையின்‌ வழியாக. 
வெளிப்பிராகாரத்திலே புறப்படப்‌ 
பண்ணி, பிரத்தியேகமான இடத்துக்கு. 
எதிராகவும்‌, மாளிகைக்கு எதிராகவும்‌ 
வடக்கே இருந்த  அழைவீடுகளுக்கு. 
என்னை அழைத்துக்கொண்டுபோனார்‌. 


எசே 42:2, நூறு முழ நீனத்துக்கு. 
முன்னே வடக்கு வாசல்‌ இருந்தது; 
அவ்விடத்து அகலம்‌ ஐம்பது முழம்‌. 


பின்பு அவர்‌ என்னை 


எசே: 42:3. உட்பிராகாரத்தில்‌ இருந்த 
இருபது முழத்துக்கு எதிராகவும்‌ 
வெளிப்பிராகரரத்தில்‌ இருத்த 
'தனவரிசைக்கு. எதிராகவும்‌ 
ஒன்றுக்கொன்று எதிரான மூன்று 
'நிலைகளூன்ள நடைகாவணங்கள்‌. 
இருந்தது. 


எசே 4254. உட்புறத்திலே. 
அறைவீடுகளின்‌ முன்பாகப்‌ பத்து முழி 
அகலமான வழியும்‌, ஒரு முடி அகலமான 
பாதையும்‌ இருந்தது; அவைகளின்‌ 
வாசல்கள்‌ வடக்கே இருத்தது. 

எசே 42:5. உயர இருத்த அறை 
வீடுகள்‌ அகலக்கட்டையாயிருத்தது; 
'நடைகாவணங்கன்‌ கீழேயிருக்கிற 
அறைவிடுகளுக்கும்‌ 
நடுவேளிருக்கிறவைகளுக்கும்‌ அதிக 
உயரமான மானிகையாவிரு த்தது. 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எசே 426. அவைகள்‌ மூன்று 
அடுக்குகளாயிருந்ததூ; பிராகாரங்கனின்‌' 
தூண்களுக்கு இருத்ததுபோல, 
அவைகளுக்குத்‌. தூண்களில்லை; 
ஆகையால்‌ தரையிலிருந்து அனக்கு, 
அவைகள்‌ கீழேயும்‌. நடுவேயும்‌ 
இருக்கிறவைகனைப்பார்க்கிலும்‌ 
அகலக்கட்டையாயிருத்தது. 


எசே 42:7. புறம்பே அறைவீடுகளுக்கு 
எதிரே வெனிப்பிராகாரத்‌ திசையில்‌ 
அறைவீடுகளுக்கு முன்பாக இருந்த 
மதிலின்‌ தீவம்‌ ஐம்பது முழம்‌. 


எசே. 42:8. வெளிப்பிராகாரத்திலுன்ன 
அறைவீடுகளின்‌ நீனம்‌ ஐம்பது முழம்‌, 
தேவாலயத்துக்கு முன்னே நாறு. 
முழமாயிருந்தது. 


429, கிழக்கே 
பமக ததக அத்த 
அறைவீடுகளுக்குன்‌ பிரவேசிக்கிற நடை, 
அவைகளின்‌ கீழே இருந்தது. 


எசே. 4210. 
பிராகாரத்து மதிலின்‌  அகலத்திலே. 
பிரத்தியேகமான இடத்துக்கு 
முன்பாகவும்‌ மாளிகைக்கு முன்பாகவும்‌ 
அறைவீடுகளும்‌ இருத்தது. 


எசே 42111. 
வழியிலே. 


கீழ்த்திசையான 


அவைகளுக்கு முன்னான. 

அந்த அறைவீடுகள்‌ 
தீனத்திலும்‌ அகலத்திலும்‌, எல்லா 
வாசற்படிகளிலூம்‌, திட்டங்களிலும்‌, 
வாசல்‌ நடைகளிலும்‌ வடதிசையான 
அறைவீடுகளின்‌ காயலாயிருந்‌ தது. 


எசே. 4212. வதன்‌ திசையான 
அறைவீடுகளின்வாசல்‌. நடைக்கு 
ஒப்பாக ஒரு வாசல்‌ நடைவழியின்‌ 
முகப்பில்‌ இருத்தது; கீழ்த்திசையில்‌ 
அவைகளுக்குப்‌. பிரவேசிக்கும்‌ 
இடத்திலே செம்மையான மதிலின்‌ 
எதிரே இருத்த வழியின்‌ முகப்பில்‌ ஒரு 
வாசலிருந்தது. 





BALWETHER 
பிய 


எசே 4218. அவர்‌ என்னை 
நோக்கி: பிரத்தியேகமான இடத்துக்கு 
முன்னிருக்கிற வடபுறமான 
அறைவீடுகளும்‌, தென்புறமான 
அழைவீடுகளும்‌, பரிசுத்த 
அறைவ்டுகவாயிருக்கிறது; 
கர்த்தரிடத்தில்‌ சேருகிற ஆசாரியர்‌ 
அங்கே மகா பரிசுத்தமானதையும்‌, 
போஜனபலியையும்‌,  பாவதிவாரண. 
பலியையும்‌, குற்றதிவாரண பலியையும்‌ 
வைப்பார்கள்‌; அத்த ஸ்தலம்‌. 
பரிசுத்தமாயிருக்கிறது. 


எசே 4914. ஆசாரியர்‌ 
உட்பிரவேசிக்கும்போது, அவர்கள்‌. 
பரிசுத்த ஸ்தலத்திலிருத்து. 
வெளிப்பிராகாரத்துக்கு. வராததற்கு. 
முன்னே, அங்கே தாங்கள்‌ 
ஆராதனை செய்து, உடுத்தியிருந்த 
வஸ்திரங்களைக்‌ கழற்றிவைப்பார்கன்‌; 
அவ்வஸ்திரங்கள்‌ பரிசுத்தமானவைகள்‌; 
வேறே வஸ்திரங்களை உடுத்திக்‌: 
கொண்டு, ஜனத்தின்‌ பிராகாரத்திலே. 
போவார்கள்‌ என்றார்‌. 


தீர்க்கதரிசி! 

லயத்தின்‌ ஒவ்வொரு 

இப்போது அவர்‌ 

வடதிசையின்‌ வழியாக வெளிப்பிரகாரத்திற்கு 
வந்திருக்கிறார்‌ 
எசேக்கியேலை. 


பிரத்தியேகமான இடத்துக்கு 
மாளிகைக்கு எதிராகவும்‌ 
இருந்த அறைவீடுகளுக்கு 
அழைத்துக்கொண்டுபோகிறார்‌ (எசே 42:1) 


நூறு முழ நீளத்துக்கு முன்னே வடக்கு 
வாசல்‌ இருக்கிறது; அவ்விடத்து அகலம்‌ 
ஐம்பது முழம்‌. உட்பிராகாரத்தில்‌ இருக்கிற 
இருபது முழத்துக்கு எதிராகவும்‌ 
வெளிப்பிராகாரத்தில்‌ இருக்கிற 
தளவரிசைக்கு. எதிராகவும்‌ ஒன்றுக்கொன்று. 
எதிரான மூன்று நிலைகளுள்ள 
நடைகாவணங்கள்‌ இருக்கிறது (எசே 42:23). 

தா்‌ சுற்றிலும்‌ 
'வெளிப்பிரகாரம்‌ அந்தப்‌ 
பிரகாரத்தில்‌ அனால்‌ இருக்கிறது. 
ஆலயத்தின்‌ பிரகாரத்தில்‌ நாம்‌ கர்த்தரை 
ஆராதிக்கிறோம்‌. எல்லா விசுவாசிகளும்‌ 
சபை ஆராதனையில்‌ பங்கு பெறவேண்டும்‌. 
அங்கே கர்த்தரைத்‌ துதிக்கவேண்டும்‌. 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தேவாலயத்திற்கு போகிறவர்கள்‌, 
பிரகாரங்களில்‌. நின்று கர்த்தரை 
ஆராதித்தால்‌ மாத்திரம்‌ போதாது. அவர்கள்‌ 
தேவாலயத்திற்குள்‌ பிரவேசிக்கும்‌ முன்பும்‌, 
தேவாலயத்திலிருந்து வெளியே 
புறப்பட்டுப்போகும்‌ முன்பும்‌. அவர்கள்‌ 
தங்கள்‌ அறைவீடுகளுக்கு போகவேண்டும்‌. 
அவர்கள்‌ அங்கே கர்த்தரை தனிமையில்‌ 
ஆராதிக்கவேண்டும்‌. 


நாம்‌ சபை ஆராதனையில்‌ 
பங்குபெறுவதற்கு முன்பாகவும்‌, சபை 
ஆராதனையில்‌ பங்கு பெற்று முடித்த 
பின்பும்‌, நம்முடைய தனிஅுறையில்‌ 
கர்த்தரைத்‌ துதிக்கவேண்டும்‌. 
வேதவசனங்களை வாசித்து தியானிக்க 
வேண்டும்‌. நம்முடைய ஆவிக்குரிய 
ஜீவியத்தில்‌, மற்ற விசுவாசிகளோடு சேர்ந்து, 
கர்த்தரை பொதுவாக ஆராதிப்பதும்‌ தேவை. 
நம்முடைய தனிஜெபமும்‌ தேவை. 


ஐயத்தின்‌: வெளிப்பிரகாரத்தில்‌ 
அநக னர்கள்‌ உள்ளன. அவைகள்‌ 
மூன்று அடுக்குகளாக இருக்கிறது. 
உயர இருக்கிற அறைவீடுகள்‌ அகலக்‌ 
குட்டையாமிருக்கிறது: நடைகாவணங்கள்‌ 
கீழேயிருக்கிற. அறைவீடுகளுக்கும்‌ 
நடுவேயிருக்கிறவைகளுக்கும்‌ அதிக 
உயரமான கலாப யக்தது 
அவைகள்‌ மூன்று அடுக்குகளாயிருக்கிறது: 
பிராகாரங்களின்‌ தூண்களுக்கு இருப்பது 
போல, ற்‌ தூண்களில்லை; 
அளக்க, 

நடுவேயும்‌ 

பார்க்கிலும்‌ 

அகலக்கட்டையாமிருக்கிறது (எசே 42:54) 
தேவாலயத்தில்‌ பக்தியுள்ளவர்கள்‌ 
தங்கியிருப்பது வழக்கம்‌. புதிய ஏற்பாட்டுக்‌ 
காலத்தில்‌ தீர்க்கதரிசினியாகிய அன்னாள்‌ 
தேவாலயத்தை விட்டு வெளியே போகாமல்‌, 
இரவும்‌ பகலும்‌ அங்கேயே தங்கியிருந்தாள்‌. 


எண்பத்துநாலு, 

தேவாலயத்தை 
விட்டு நீங்காமல்‌, இரவும்‌ பகலும்‌ உபவாசித்து, 
ஜெபம்பண்ணி, ஆராதனை செய்து 
கொண்டிருந்தாள்‌" (லூக்‌ 2:37). 





BALWETHER 
பிய 


வெளிப்பிரகாரத்திலுள்ள அறைவீடுகள்‌ 
தனித்தனியாகயிருந்தாலும்‌, அவை 
ஆலயத்திற்கு அருகாமையிலுள்ளது. 
கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள்‌ தங்களை 
ஆயத்தம்பண்ணிக்கொள்வதற்கு ஏதுவாக, 
இந்த அறைவீடுகளெல்லாம்‌, ஆலயத்திற்கு 
அருகாமையிலேயே உள்ளது. 


உட்புறத்திலே அறைவீடுகளின்‌ 
முன்பாகப்‌ பத்து முழ அகலமான வழியும்‌, ஒரு 
முழ அகலமான பாதையும்‌ இருக்கிறது: 
அவைகளின்‌ வாசல்கள்‌ வடக்கே இருக்கிறது. 
(எசே 42:4). 


ஒரு அறைவீட்டிலிருந்து மற்றொரு 
அறைவீட்டிற்கு போகமுடியும்‌. அறைவீடுகளில்‌ 
தங்கியிருக்கிறவர்கள்‌ ஒருவரையொருவர்‌ 
சந்தித்து, தங்களுடைய ஆலிக்குரிய 
அனுபவங்களை பகிர்ந்துகொள்ள முடியும்‌. 
விசுவாசிகள்‌ மற்ற  விசுவாசிகளோடு 
ஐக்கியமாயிருக்கவேண்டும்‌. விசுவாசிகள்‌ 
ஐக்கியமாகமிருப்பது அவர்களுக்கு 
சந்தோஷத்தையும்‌ உற்சாகத்தையும்‌ 
கொடுக்கும்‌. 


புறம்பே டுகளுக்‌( 
வெளிப்பிரா காரத்‌ ம அலைகளுக்கு 
முன்பாசு இருக்கிற மதிலின்‌ நீளம்‌ 
ஐம்பது... முழம்‌, வெளிப்பிராகாரத்திலுள்ள 
அறைவீடுகளின்‌ நீளம்‌ 
தேவாலயத்துக்கு 

'ராகாரத்திலிருந்து 
அறைவீடுகளுக்குள்‌ பிரவேசிக்கிற 
அவைகளின்‌ கீழே இருக்கிறது (எசே 42:7-9), 


கீழ்த்திசையான பிராகாரத்து மதிலின்‌ 
அகலத்திலே பிரத்தியேகமான இடத்துக்கு: 
பாகவும்‌ மாளிகைக்கு முன்பாகவும்‌ 
அறைவீடுகளும்‌ இருக்கிறது. அவைகளுக்கு 
முன்னான வழியிலே அந்த அறைவீடுகள்‌ 
நீளத்திலும்‌ அகலத்திலும்‌, எல்லா 
வாசற்படிகளிலும்‌, திட்டங்களிலும்‌. வாசல்‌ 
நடைகளிலும்‌ வடதிசையான அறைவீடுகளின்‌ 
சாயலாயிருக்கிறது. தென்திசையான 
அறைவீடுகளின்வாசல்‌ நடைக்கு ஒப்பாக ஒரு 
வாசல்‌ நடைவழியின்‌ முகப்பில்‌ இருக்கிறது: 
கீழ்த்திசையில்‌ அவைகளுக்குப்‌ பிரவேசிக்கும்‌ 
இடத்திலே செம்மையான மதிலின்‌ எதிரே 
இருக்கிற வழியின்‌ முகப்பில்‌ ஒரு. 
வாசலிருக்கிறது (எசே 42:10-12). 


எதிரே 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


வெளிப்பிரகாரத்திலுள்ள 
வீடுகளெல்லாம்‌ ஒரு பிரத்தியேகமான 
நோக்கத்திற்காக கட்டப்பட்டிருக்கிறது. 
ர்த்தரிடத்தில்‌ சேருகிற ஆசாரியர்களுக்காக 
அறைவீடுகள்‌ கட்டப்பட்டுள்ளன. 

ம்‌ பரிசுத்த 


அறை 


இடத்துக்கு 
முன்னிருக்கிற வடபுறமான அறைவீடுகளும்‌, 
தென்புறமான அறைவீடுகளும்‌, பரிசுத்த. 
அறைவீடுகளாயிருக்கிறது: கர்த்தரிடத்தில்‌ 
சேருகிற ஆசாரியர்‌ அங்கே மகா 
பரிசுத்தமானதையும்‌, போஜனபலியையும்‌, 
பாவநிவாரண  பலியையும்‌, குற்றநிவாரண 
பலியையும்‌ வைப்பார்கள்‌; அந்த ஸ்தலம்‌ 

பரிசுத்தமாயிருக்கிறது (எசே 42:13) 
ஆசாரியர்‌ உட்பிரவேசிக்கும்போது, 
அவர்கள்‌ பரிகத்த ஸ்தலத்திலிருந்து 
வெளிப்பிராகாரத்துக்கு வராததற்கு முன்னே, 
்‌ தாங்கள்‌ ஆராதனை 
செய்து, உடுத்தியிருந்த வஸ்திரங்களைக்‌ 
குழற்றிவைப்பார்கள்‌:: அவ்வஸ்திரங்கள்‌ 
பரிசுத்தமானவைகள்‌: வேறே வஸ்திரங்களை 
உடுத்திக்கொண்டு, ஜனத்தின்‌ பிராகாரத்திலே. 

போவார்கள்‌ (எசே 42:14). 

சாரியர்கள்‌ பலிபீடத்திலே. 
அதக வல்கள்‌. செல்லக்‌ 
அவர்கள்‌  ஆசாரியரின்‌ வஸ்திரங்களை 
உடுத்தியிருக்கவேண்டும்‌. இது கர்த்தர்‌ 
ஆசாரியருக்கு நியமித்திருக்கிற பிரமாணம்‌, 
இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ பாபிலோன்‌ தேசத்து, 
வந்த பின்பு, 
மறுபடியும்‌ ஆசாரிய 

வஸ்திரங்கள்‌ கொடுக்கப்பட்டிருக்கிறது. 
'வம்சத்தலைவரில்‌ சிலர்‌ வேலைக்‌ 
கென்று கொடுத்ததாவது: திர்ஷாதா ஆயிரம்‌ 
தங்கக்காசையும்‌, ஜம்பது கலங்களையும்‌, 
ஐந்நூற்று முப்பது ஆசாரிய 
ஸ்திரங்களையும்‌ பொக்கிஷத்துக்குக்‌ 

கொடுத்தான்‌ (நெகே 7:70). 

ஜனங்கள்‌ இருபதினாயிரம்‌ 
இரண்டாயிரம்‌ ராத்தல்‌ 
அறுபத்தேழு ஆசாரிய 
கொடுத்தார்கள்‌" 


தங்கக்காசையும்‌, 
(நெகே 772. 





BALWETHER 


உடுத்தியிருந்த வஸ்திரங்களைக்‌ 
கழற்றி வைப்பார்கள்‌. அதன்‌ பின்பு வேறே 
வஸ்திரங்களை உடுத்திக்கொண்டு 
ஜனத்தின்‌ பிரகாரத்தில்‌ போவார்கள்‌. 
வெளிப்பிரகாரத்தில்‌: ஆலயத்திற்கு, 
வந்திருக்கிற ஜனங்கள்‌ கூடியிருப்பார்கள்‌. 
ஆசாரியர்கள்‌ அங்கே ஜனங்களுக்கு 
பிரமாணத்தைப்‌ 
ஜனங்கள்‌ வேதத்தைக்‌ 
பிரமாணங்களைக்‌ குறித்தும்‌ 
கேட்கும்போது, ஆசாரியர்கள்‌ 
அவர்களுக்கு பிரதியுத்தரம்‌ சொல்லவேண்டும்‌. 
இந்த சந்தர்ப்பத்தில்‌ ஆசாரியர்கள்‌ வேறு 
வஸ்திரங்கள்‌ உடுத்தியிருப்பார்கள்‌. அவர்கள்‌ 
பரிசுத்த ஸ்தலத்திலுள்ள பலிபீடத்தில்‌ 
ஊழியம்‌ செய்யும்போது, பரிகத்தமான 
ஆசாரிய வஸ்திரத்தை உடுத்தியிருப்பார்கள்‌. 


வெளிப்பக்கம்‌ எசே: 42:15-20. 


எசே 42:15, அவர்‌ உன்விட்டை அனந்து 
தீர்த்தபின்பு, கீழ்த்திசைக்கு எதிரான 
வாசல்வழியாய்‌ என்னை வெளியே 
அழைத்துக்கொண்டுபோய்‌, அதைச்‌. 
சுற்றிலும்‌ அனத்தார்‌. 


எசே 42:16. கீழ்த்திசைப்‌ பக்கத்தை 
அனவுகோலால்‌ அனநத்தார்‌; அது 
அளவுகோலின்படியே சுற்றிலும்‌ 
ஐந்நூறு கோலாயிருந்தது. 


எசே 4217. வடதிசைய்பக்கத்தை 
அனவு கோலால்‌ சுற்றிலும்‌ ஐந்தாறு 
கோலாய்‌ அனந்தார்‌. 


எசே 4218. 
அனவுகோலால்‌ 
அளந்தார்‌. 


தென்திசைப்பக்கத்தை 
ஜந்தாறு. கோலாய்‌ 


எசே 4219. மேற்றிசைப்பக்கத்துக்குத்‌ 
திரும்பி அதை அனவுகோலால்‌ ஐத்நூலு 
கோலாய்‌ அளத்தார்‌. 

எசே 42:20. நாலு பக்கங்களிலும்‌ அதை 
அனத்தார்‌; பரிசுத்தமானதற்கும்‌ 
பரிசுத்தமில்லாததற்கும்‌ வித்தியாசம்‌ 
பண்ணும்படி.க்கு அதற்கு ஐத்தாது கோல்‌ 
நீனமும்‌ ஐத்நூது கோல்‌ அகலமுமான 
மதில்‌ சுற்றிலும்‌ இருத்தது. 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நகப்‌ புருஷன்‌ _. தேவாலயத்தின்‌ 

எல்லா பக்கங்களையும்‌ அளக்கிறார்‌. 
தேவாலயத்திற்கு வெளியே வெளிப்பக்கத்தில்‌ 
நிலம்‌ இருக்கிறது. இதுவும்‌ பரிசுத்த நிலம்‌. 
வெளிப்பக்கத்தின்‌ அளவைப்பற்றி இந்த 
வசனங்களில்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 


அந்தப்‌ புருஷன்‌ உள்வீட்டை அளந்து 
தீர்ந்தபின்பு, 'ழ்த்திசைக்கு எதிரான 
வாசல்வழியாய்‌ எசேக்கியேலை வெளியே 
அழைத்துக்கொண்டுபோய்‌, அதைச்‌ சுற்றிலும்‌ 
அளக்கிறார்‌. கீழ்த்திசைப்‌ பக்கத்தை 
அளவுகோலால்‌  அளக்கிறார்‌: அது 
அளவுகோலின்படியே சுற்றிலும்‌ ஐந்நூறு 
கோலாயிருக்கிறது. வடதிசைப்பக்கத்தை 
அளவு கோலால்‌ சுற்றிலும்‌ ஐந்நூறு 
கோலாய்‌ அளக்கிறார்‌. தென்திசைப்பக்கத்தை 
அளவுகோலால்‌ ஐந்நூறு கோலாய்‌ 
அளக்கிறார்‌. மேற்றிசைப்பக்கத்துக்குத்‌ திரும்பி 
அதை அளவுகோலால்‌ ஐந்நூறு கோலாய்‌ 
அளக்கிறார்‌ (எசே 42:15-19), 


வெளிப்பக்கத்தில்‌ ஒவ்வொரு 
திசையிலும்‌ ஐந்நூறு கோல்‌ அளவு 
இருக்கிறது. ஒரு கோல்‌ அளவு என்பது 
சுமார்‌ மூன்று மீட்டர்கள்‌ ஆகும்‌. இதை 
தற்போது கணக்கின்படி பார்த்தால்‌, 
தேவாலயத்தின்‌ வெளிப்பக்கம்‌, ஒவ்வொரு 
திசையிலும்‌, சுமார்‌ ஒரு மைல்‌ நீளம்‌ 
இருக்கிறது. தேவாலயத்தைச்‌ சுற்றுலுமாக 
ஒரு மைல்‌ நீளத்திற்கு, தேவாலயத்திற்கு 
சொந்தமான பரிசுத்த நிலம்‌ இருக்கிறது. 
சுவிசேஷ சபை பெரிதாயிருக்கும்‌. 
எசேக்கியேல்‌ தரிசனத்தில்‌ கண்ட 
ஆலயத்தின்‌ அளவைவிட, வெளிப்பக்கத்தின்‌ 
அளவு பெரிதாயிருக்கிறது. புறஜாதியார்‌ 
வெளிப்பக்கத்திற்கு வந்து ரத்‌ 
ஆராதிப்பார்கள்‌. சுவிசேஷ 
புறஜாதி மார்க்கத்திலிருந்து. 
கிறிஸ்துவை தங்கள்‌ 
ஏற்றுக்கொண்டவர்களின்‌ 
அதிகமாயிருக்கும்‌. 


உன்‌ கண்களை ஏறெடுத்துச்‌ 
சுற்றிலும்‌ பார்‌: அவர்களெல்லாரும்‌ 
ஏகமாய்க்கூடி உன்னிடத்தில்‌ வருகிறார்கள்‌; 
நீ அவர்களெல்லாரையும்‌ ஆபரணமாகத்‌ 
தரித்து, மணமகள்‌ அணிந்து 
கொள்வதுபோல, நீ அவர்களை 
அணிந்துகொள்வாய்‌ என்று, என்‌ 
ஜீவனைக்கொண்டு சொல்லுகிறேன்‌ என்று 
கர்த்தர்‌ உரைக்கிறார்‌” (ஏசா 49.18). 





i al 
ETT 


கர்த்தரே இஸ்ரவேல்‌ புத்திரரை 
எகிப்தின்‌ அடிமைத்தனத்திலிருந்து. 
விடுவித்தவர்‌. அவர்களை கானான்‌ 
தேசத்திற்கு அழைத்துக்கொண்டுபோய்‌, அந்த 
தேசத்தில்‌ குடியேற்றவேண்டும்‌ என்பது 
கர்த்தருடைய திட்டம்‌. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
கர்த்தருடைய கிருபையையும்‌ இரக்கத்தையும்‌ 
பெற்றுக்கொள்வதற்கு 

தகுதியற்றவர்களாயிருக்கிறார்கள்‌. ஆனாலும்‌ 
கர்த்தர்‌ தம்முடைய வார்த்தையிலும்‌, 
வாக்குத்தத்தத்திலும்‌ 

உண்மையுள்ளவராயிருக்கிறார்‌. மோசே 
இஸ்ரவேல்‌ புத்திரரை கானான்‌ தேசத்திற்கு 
அழைத்துக்கொண்டு போகவேண்டும்‌ என்பது, 


புத்திரர்‌ கர்த்தருக்‌ 
வின்ப பண 
செய்தவர்களாயிருக்கிறார்கள்‌. கர்த்தர்‌ 
அவர்களை உடனே தண்டிக்காவிட்டாலும்‌, 
தமக்கு சித்தமான வேளை வரும்போது, 
அவர்களுடைய பாவங்களை விசாரிப்பார்‌ 
“ஆகிலும்‌ நான்‌ விசாரிக்கும்‌ நாளில்‌, 
அவர்களுடைய பாவத்தை அவர்களிடத்தில்‌ 
விசாரிப்பேன்‌" (யாத்‌ 32:34) என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருடைய மற்ற 
பாவங்களை விசாரிக்கும்போது, அவர்கள்‌ 
இப்போது செய்த மகாபெரிய பாவங்களுக்கும்‌ 

கொடுப்பார்‌ 


தூவப்பட்டதைப்‌ ருிலகக்கிறா்கள்‌ அது 
அவர்களுடைய வயிற்றில்‌ எப்போதும்‌ 
இருக்கும்‌. 

ஸ்தேவான்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருடைய 
பாவங்களைப்பற்றி பிரதான 
ஆசாரியனிடத்திலும்‌, தேவாலயத்தின்‌ 
அதிகாரிகளிடத்திலும்‌ சொல்லும்போது. 
அவர்கள்‌ பொன்கன்றுக்குட்டியை 
வார்ப்பித்து, அதற்கு பலியிட்டு, அதை 
ஆராதித்ததைப்பற்றி சொல்லுகிறார்‌. 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அந்நாட்களில்‌ ஒரு கன்றுக்குட்டியை 
உண்டுபண்ணி, அந்த விக்கிரகத்திற்குப்‌ 
பலியிட்டு, தங்கள்‌ கையின்‌ கிரியைகளில்‌ 
களிகூர்ந்தார்கள்‌. அப்பொழுது தேவன்‌ 
அவர்களை விட்டு விலகி, வானசேனைக்கு 
ஆராதனை செய்ய 
ஒப்புக்கொடுத்தார்‌. 

இஸ்ரவேல்‌. வம்சத்தாரே, 
வனாந்தரத்திலிருந்த 

வருஷம்வரையில்‌ காணிக்கைகளையும்‌ 
பலிகளையும்‌ எனக்குச்‌ செலுத்தினீர்களோ 
என்றும்‌, பணிந்துகொள்ளும்படி நீங்கள்‌ 
உண்டாக்கின சொரூபங்களாகிய 
மோளோகினுடைய கூடாரத்தையும்‌, உங்கள்‌ 
தேவனாகிய ரெம்பான்‌ என்னும்‌ நட்சத்திர 
சொரூபத்தையும்‌ சுமந்தீர்களே; 
ஆசையால்‌ உங்களைப்‌ பாபிலோனுக்கு 
அப்புறத்திலே. குடிபோகப்பண்ணுவேன்‌ 
என்றும்‌, தீர்க்கதரிசிகளின்‌ புஸ்தகத்தில்‌ 
எழுதியிருக்கிறதே” (அப்‌ 7:41-43) 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கன்றுக்குட்டியை 
ர்ப்பித்து அதை உஆராதித்ததினால்‌, 
கர்த்தர்‌ அவர்களை  விக்கிரகாராதனைக்கு 
ஒப்புக்கொடுத்துவிடுகிறார்‌. இஸ்ரவேல்‌ 
புத்திரரின்‌ சரித்திரத்திலே, அதக 
விக்கிரகாராதனையும்‌ 
அங்கமாகயிருக்கிறது. பாபிலோன்‌ தோத்து 
விடுதலை பெற்று 


சிறையிருப்பிலிருந்து பெற்று 
திரும்பி வரும்‌ வரையிலும்‌, இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ விக்கிரகாராதனையிலிருந்து, 
முழுமையாக விடுதலை பெறவில்லை. 


“அவர்கள்‌ தங்களை ஞானிகளென்று 
சொல்லியும்‌ பமித்தியக்காரராகி, அழிவில்லாத 


அவமானப்படுத்தத்தக்கதாக, 

அவர்களை அசுத்தத்திற்கு பக்கத்த. 
தேவனுடைய சத்தியத்தை அவர்கள்‌ 
பொய்யாக மாற்றி, சிருஷ்டிகரைத்‌ தொழுது 
சேவியாமல்‌ சிருஷ்டியைத்‌ தொழுது 
சேவித்தார்கள்‌, அவரே என்றென்றைக்கும்‌ 
ஸ்தோத்திரிக்கப்பட்ட வர்‌. ஆமென்‌" 
(ரோம 1:22-25). 





BALWETHER 
பிய 


சுற்றிலும்‌ உன்‌ கண்களை 
ஏறெடுத்துப்பார்‌: அவர்கள்‌ எல்லாரும்‌ 
ஏகமாய்க்கூடி உன்னிடத்திற்கு வருகிறார்கள்‌: 
உன்‌ குமாரர்‌ தூரத்திலிருந்து வந்து. 
உன்‌ குமாரத்திகள்‌ உன்‌ பக்கத்திலே. 
வளர்க்கப்படுவார்கள்‌" (ஏசா 60:4). 

வெளிப்பக்கத்தின்‌ அளவு 
பெரிதாயிருக்கிறது. 
பரிசுத்தமானதற்கும்‌, பரிசுத்தமில்லாததற்கும்‌ 
வித்தியாசம்‌ பண்ணப்பட்டிருக்கிறது. அதற்கு 
ஐநூறு கோல்‌ நீளமும்‌, ஐநூறு கோல்‌ 
அகலமுமான மதில்‌  சுற்றிலுமிருக்கிறது. 
(எசே 42:20). 


மிகவும்‌ 
இதில்‌ 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நம்முடைய ஆவிக்குரிய 
ஜீவியத்தில்‌, பொதுவான காரியங்களுக்கும்‌, 
பரிசுத்தமான காரியங்களுக்கும்‌ நாம்‌ 
வித்தியாசம்‌ பண்ணவேண்டும்‌. கர்த்தருடைய 
பரிசுத்த நாமத்தையும்‌, மற்ற நாமங்களையும்‌ 
நாம்‌ வித்தியாசம்பண்ண வேண்டும்‌. 
கர்த்தருகபய நாளையும்‌. மற்ற நாட்கள்‌ 
நாம்‌ வித்தியாசப்படுத்த வேண்டும்‌. 
வத்‌ பரிசுத்த வேதாகமத்தையும்‌, 
புஸ்தகங்களையும்‌ நாம்‌ 
வித்தயாசம்பண்ண வேண்டும்‌. 
அசத்தத்தையும்‌ பரிசுத்தத்தையும்‌ ஒன்றாய்‌ 
இணைத்துவிடக்கூடாது. 





எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


எசேக்கியேல்‌ தீர்க்கதரிசி 
இதுவரையிலும்‌ தேவாலயத்தைத்‌ தரிசித்தார்‌. 
கர்த்தரே அவருக்கு த தரிசனத்தை: 
காண்பித்தார்‌. எசேக்கியேல்‌ தான்‌ கண்ட 
தரிசனத்தை. இதுவரையிலும்‌ நமக்கு 
விவரமாகச்‌ வருகிறார்‌. இப்போது 
அந்த தேவாலயத்தில்‌ நடைபெறவேண்டிய 
ஆராதனை முறைமைகளைப்பற்றி 
எசேக்கியேல்‌ இங்கு விரிவாகச்‌ 
சொல்லுகிறார்‌. இந்த ராதனை 
முறைமைகள்‌, பழைய ஏற்பாட்டுக்காலத்து 
ஆராதனை முறைமைகளுக்கு 
ஒப்பாயிருக்கிறது. 

கர்த்தருடைய 
நிரப்புகிறது (எசே 
வம்சத்தார்‌ அருவருப்புக்களினால்‌ தங்களைத்‌ 
தீட்டுப்படுத்தாமல்‌, கர்த்தரிடத்தில்‌ 
பயபக்தியுள்ளவர்களாகவும்‌, 
உண்மையுள்ளவர்களாகவம்‌ இருக்கும்போது, 
கர்த்தர்‌. அவர்கள்‌ நடுவே தொடர்ந்து 
வாசம்பண்ணுவார்‌ (எசே 43712), 


ல்‌ க்கல்‌ 


சர்வாங்க தகனங்களை  பலியிடுகிற 
பலிபீடத்தைப்பற்றிய விவரம்‌ (எசே 43:13-17). 
பலிபீடத்தை சுத்திகரிக்கும்‌ விவரம்‌ 
(எசே 4318-27). எசேக்கியேல்‌ தேவனுக்கும்‌ 


தாசனாகிய மோசே, ஆசரிபபுக்கூடாரத்தை 
ஸ்தாபித்தபோது, அவர்‌ 


எசேக்கியேலும்‌ நிற்கிறார்‌. 


கர்த்தருடைய மகிமை 
எசே: 43:1-6 


எசே 43:1. 
கீழ்த்திசைக்கு 
வாசலுக்கு 
கொண்டுபோனார்‌. 


யின்பு அவர்‌ என்னைக்‌ 
எதிர்‌ வாசலாகிய 
அழைத்துக்‌ 


ப்படி 
PUBLISHERS 


எசே 432. இதே, 
தேவனுடைய மகிமை கீழ்த்திசையிலி. 
குத்து வந்தது; அவருடைய சத்தம்‌ 
பெருவெள்னத்தின்‌ இரைச்சலைப்போல 
இருத்தது; அவருடைய மகிமையினால்‌ 
பூமி பிரகாசித்தது. 


எசே 495. நான்‌ கண்ட இந்தத்‌ 
தரிசனம்‌ நகரத்தை அழிக்கவத்தபோது 
கண்ட தரிசனம்போல இருத்தது; இத்த. 
தரிசனங்கள்‌ கேபார்‌ நதியண்டையிலே 
நான்‌ கண்டிருந்த தரிசனத்தைப்போலும்‌ 
இருத்தது; நான்‌ முகங்குப்புற 
விழுந்தேன்‌. 


எசே 4854. கர்த்தநுடைய மகிமை 
கீழ்த்திசைக்கு எதிரான வாசல்வழியாய்‌ 
ஆலயத்துக்குள்‌ பிரவேசித்தது. 


எசே 495. அப்பொழுது 
என்னை எடுத்து, 
 கொண்டுபோய்விட்டது; 
கர்த்தருடைய மகிமை 
திரப்பிற்று.. 


எசே. 43:6. அவர்‌ ஆலயத்திலிருந்து 
என்னோடே பேசுகிறதைக்‌ கேட்டேன்‌. 
அந்தப்புருஷன்‌ என்னண்டையில்‌ 


தின்றிருத்தார்‌. 


எசேக்கியேல்‌. இதுவரையிலும்‌ 
தேவனுடைய ஆலயத்தை தரிசித்துக்கொண்டு 
வந்தார்‌. இந்தப்‌ பூமியிலே, கர்த்தருடைய 
, ஆலயத்தில்‌ 
பரலோகத்தின்‌ மகிமை 
கர்த்தருடைய ஆலயத்தில்‌ வந்து தங்குகிறது. 
எசேக்கியேலுக்கு கர்த்தருடைய மகிமையை 
தரிசிக்கும்‌ சிலாக்கியம்‌ கிடைத்திருக்கிறது. 
கர்த்தர்‌ எசேக்கியேலை கீழ்த்திசைக்கு 
எதிர்வாசலாகிய வாசலுக்கு அழைத்துக்‌ 
கொண்டு போகிறார்‌. எசேக்கியேல்‌ 
தேவாலயத்தின்‌ விஸ்நாரங்களையெல்லாம்‌ 
பார்க்கிறார்‌. தேவாலயத்திலுள்ள எல்லா 
பிரகாரங்களையும்‌ தரிசிக்கிறார்‌. தேவாலயம்‌ 
விஸ்தாரமாயும்‌, அலங்காரமாயும்‌ இருக்கிறது. 


இஸ்ரவேலின்‌: 


ஆவி 
உட்பிரகாரத்திலே. 

இதோ, 
ஆலயத்தை 





BALWETHER 
பரபர 


தேவனுடைய மகிமை இன்னும்‌ 
ஆலயத்தில்‌ வந்து தங்கவில்லை. 
தேவாலயத்தில்‌ க்‌ மகிமை வந்து 
தங்கும்போதுதான்‌ , பூரண 
அழகுள்ளதாயிருக்கும்‌, எசேக்கியேல்‌ உலர்ந்த 
எலும்புகள்‌ நிரம்பிய பள்ளத்தாக்கை 
தரிசித்தார்‌. அவையெல்லாம்‌ செத்துப்போன 
எலும்புகள்‌. ஜீவஆவியானவர்‌ அந்த 
எலும்புகளுக்குள்‌ பிரவேசிக்கும்‌ வரையிலும்‌, 
அந்த. எலும்புகளுக்கு ஜீவனில்லை. 
உலர்ந்த எலும்புகளுக்குள்‌, கர்த்தருடைய 
ஜீவஆவியானவர்‌ பிரவேசித்தபோது, அவை 
உமிர்பெற்றது (எசே 37 -ஆவது அதிகாரம்‌. 


கர்த்தருடைய மகிமை அவருடைய 
ஆலயத்தில்‌ வந்து தங்கும்‌ வரையிலும்‌, 
அது சாதாரண குட்டிடமாகவே இருக்கும்‌. 
கர்த்தருடைய மகிமை 
தங்கும்போதுதான்‌, அது 
ஆலயமாயிருக்கும்‌. 


எசேக்கியேல்‌ தேவனுடைய ஆலயத்தைப்‌ 
பார்க்கும்போது. இஸ்ரவேலின்‌ லகம்‌ 
கீழ்த்திசையிலிருந்து வருகிறது. 

கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 

உடன்படிக்கை 


இதன்‌ நிமித்தமாக அவர்‌ 
தேவன்‌ 


அழைக்கப்படுகிறார்கள்‌. 


புறஜாதியார்‌ 
ஆராதிக்கிறார்கள்‌. 
ஜீவனுமில்லை, மகிமையுமில்லை. 
ஆசாரிகள்‌ சிலைகளை 
செய்கிறார்கள்‌. சிலைகளின்‌ அழகு சிற்ப 
ஆசாரிகளின்‌ கைத்திறமைகளிலிருக்கிறது. 
அவர்களுக்கு கைத்திறமையில்லையென்றால்‌, 
சிலைகள்‌ அழகாயிராமல்‌, 
அலங்கோலமாயிருக்கும்‌. 

இஸ்ரவேலின்‌ தேவனுடைய 
மகிமை கீழ்த்திசையிலிருந்து வருகிறது. 
இயேசுகிறிஸ்துவின்‌ நட்சத்திரம்‌ கிழக்கு 
திசையில்‌ காணப்பட்டது. கிறிஸ்துவானவர்‌ 
விடிவெள்ளியாகயிருக்கிறார்‌. அவர்‌ நீதியின்‌ 
சூரியனாகயிருக்கிறார்‌. சூரியன்‌ கிழக்கு. 
திசையில்‌ உதிப்பதுபோல, தேவனுடைய 
மகிமையும்‌ கிழக்கு திசையிலிருந்து வருகிறது. 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


டய மகிமை வரும்போது 

காரியங்கள்‌ நடைபெறுகிறது. 

தேவனுடைய சத்தம்‌: 

இரைச்சலைப்போல 

இருக்கிறது. 2. தேவனுடைய மகிமையினால்‌ 
பூமி பிரகாசிக்கிறது. 


எசேக்கியேல்‌. 
வார்த்தையைக்‌ கேட்கிறார்‌. 
வார்த்தை மெல்லிய சத்தமாயிராமல்‌, 
பெருவெள்ளத்தின்‌ இரைச்சலைப்போல 
இருக்கிறது. இயேசுகிறிஸ்துவின்‌ சுவிசேஷ. 
வார்த்தை மகிமையானது. இயேசுகிறிஸ்துவின்‌: 
மகிமை அவருடைய சுவிசேஷத்தில்‌ 
வெளிப்படுகிறது. நாம்‌ இயேசுகிறிஸ்துவின்‌ 
சுவிசேஷத்தைப்‌ பிரசங்கிக்கும்போது, 
பெருவெள்ளத்தின்‌ இரைச்சலைப்போல 
முழக்கமிடவேண்டும்‌. கர்த்தருடைய 
வார்த்தைகளை மனதிற்குள்ளே 
முனங்கிக்கொண்டிருக்கக்கூடாது. 
சுவிசேஷத்தைக்‌ கேட்கிறவர்கள்‌ தெளிவாகக்‌ 
கேட்கும்‌ வண்ணமாக, பெருவெள்ளத்தின்‌ 
இரைச்சலைப்போல. 
பிரசங்கம்பண்ண வேண்டும்‌. 


எசேக்கியேல்‌ தேவனுடைய மகிமையை 
தரிசிக்கிறார்‌ அலகும்‌ மகிமை 
பிரகாசமாமிருக்கிறது. அவருபை 
மகிமையினால்‌ பூமி பிரகாசிக்கிறது. தேவனே 
வெளிச்சமாகவும்‌, ஒளியாகவும்‌ இருக்கிறார்‌. 
கர்த்தருடைய மகிமையின்‌ பிரகாசத்தை 
யாராலும்‌ முழுமையாய்ப்‌ பார்க்க முடியாது. 
கர்த்தரை பிரத்தியட்சமாய்‌ 
ஒருவருமில்லை. னு 

அவருடைய சபையிலும்‌ பிரகாசிக்கிறது. அந்த 
மகிமை பூமியின்மீது தன்னுடைய 
ஒளியையும்‌ வெளிச்சத்தையும்‌ கொடுக்கிறது. 


எசேக்கியேல்‌, தே 
கீழ்த்திசைக்கு எதிர்வாசலாகிய 
அங்கே 


கர்த்தருடைய 
அவருடைய 


வாலயத்தின்‌ 

வாசலிலே. 
இஸ்ரவேலின்‌ 
மகிமை கீழ்த்திசை மிருந்து 


ரத்தகுடைய 
ரவியை 


தரிசிக்கிறார்‌. அந்த 
பார்த்தவுடன்‌, எசேக்கியேல்‌ 


முகங்குப்புற விழுகிறார்‌ (எசே 43:3). 





BALWETHER 
பரபர 


எசேக்கியேல்‌ கர்த்தருடைய மகிமைக்கு 
முன்பாக தன்னைத்‌ தாழ்த்துகிறார்‌. 
கர்த்தரை க துதிக்கிறார்‌. 
எசேக்கியேல்‌ இங்கு காண்கிற த 
தரிசனம்‌, கர்த்தர்‌ நகரத்தை அழிக்க 
வந்தபோது, அவர்‌ கண்ட 
தரிசனம்போலிருக்கிறது. எசேக்கியேல்‌ கேபார்‌ 
நதியண்டையிலே கர்த்தருடைய மகிமையை 
தரிசித்தார்‌. அவர்‌ இங்கு காண்கிற தரிசனம்‌, 
கேபார்‌ நதியண்டையிலே அவர்‌ கண்டிருந்த 
தரிசனங்களைப்‌ போலிருக்கிறது. 


கர்த்தருடைய மகிமை கீழ்த்திசைக்கு. 
எதிராக வாசல்‌ வழியாய்‌ ஆலயத்திற்குள்‌ 
பிரவேசிக்கிறது. அப்பொழுது கர்த்தருடைய 
ஆவியானவர்‌... எசேக்கியேலை எடுத்து, 
உட்பிரகாரத்திலே கொண்டு போய்விடுகிறார்‌. 
கர்த்தருடைய _ மகிமை தேவாலயத்தை 
நிரப்புவதை எசேக்கியேல்‌ தரிசிக்கவேண்டும்‌. 
இதற்காகவே, ஆவியானவர்‌ எசேக்கியேலை 
உட்பிரகாரத்தில்‌ கொண்டுபோய்விடுகிறார்‌. 
அப்பொழுது கர்த்தருடைய மகிமை 
ஆலயத்தை நிரப்பிற்று. 
மகிமை ஆலயத்தை 
ஏற்பாட்டுக்காலத்து 
கர்த்தருடைய 
தங்குவதற்கு 


கர்த்தருடைய 
நிரப்புவது, புதிய 
சுவிசேஷ சபையில்‌, 
மகிமை வந்து 
அடையாள மாயிருக்கிறது. கர்த்தருடைய 
மகிமை நட்ட தேவனுடைய 
மகிமை சபையிலே 

கிருபை 


'வேதவாக்கியங்களில்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
அப்போது தேவனுடைய ஆலயத்தை மேகம்‌ 
மூடிற்று. ஆலயத்தை ம்‌ நிரப்பிற்று. 
எசேக்கியேல்‌ இப்போது கர்த்தருடைய 
மகிமை ஆலயத்தை  நிரப்புவதைப்‌ 
பார்க்கிறார்‌. இங்கு மேகத்தைப்பற்றி ஒன்றும்‌ 
சொல்லப்படவில்லை. தேவனுடைய மகிமை: 
பிரத்தியட்சமாய்த்‌ தெரிகிறது. 


ஏற்பாட்டுக்காலத்தில்‌ 


ஏற்பாட்டுக்காலத்திலோ, 
மகிமை, இயேசுகிறிஸ்துவிலே, பிரத்தியட்சமாக 
வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இயேசு 
கிறிஸ்துவைத்‌ தரிசிக்கிறவர்கள்‌, அவருக்குள்‌ 
தேவனுடைய மகிமையை தரிசிக்கிறார்கள்‌. 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


து 

எசேக்கியேலோடு 
பேசும்போது அந்தப்‌ 
புருஷனும்‌, எசேக்கியேலண்டையில்‌ 
நின்றுகொண்டிருக்கிறார்‌. 


மோசே ஆசாரிப்புக்கூடாரத்தை 
ஸ்தாபித்தபோது கர்த்தருடைய பிரசன்னம்‌ 
அங்கு வந்து தங்கிற்று அப்போது மோசே 
கர்த்தரிடத்திலிருந்து. கட்டளைகளைப்‌ 
பெற்றுக்கொண்டார்‌. 
கர்த்தர்‌ ஆசரிப்புக்‌ கூடாரத்திலிருந்‌ 

சொ கூலிட்டு: அவன நோக்க. 
நீ இஸ்ரவேல்‌. புத்திரரிடத்தில்‌ 
சொல்லவேண்டியது என்னவென்றால்‌, 
உங்களில்‌ ஒருவன்‌ கர்த்தருக்குப்‌ பலி, 
செலுத்த வந்தால்‌, மாட்டுமந்தையிலாவது 
ஆட்டுமந்தையிலாவது ஒரு மிருகத்தைத்‌ 
தெரிந்தெடுத்து. பலிசெலுந்த வேண்டும்‌” 
(லேவி 1:12) என்று சொன்னார்‌ 


ந்‌; 
கர்த்தர்‌ 


கர்த்தர்‌ தா்‌ 
மோசேயோடு பேசின துபோல, 
எசேக்கியேலோடு 
பேசுகிறார்‌. கர்‌ 
எசேக்கியேல்‌ கேட்கிறார்‌. 
அந்தப்‌ புருஷனும்‌: 
(எசே 43:6) 


எசேக்கியேலோடு, 
கூடயிருக்கிறார்‌ 


ஆலயத்தினுடைய பிரமாணம்‌ 
எசே: 43:7-12 


எசே 43:7. அவர்‌ என்னை நோக்கி: 
மனுபுத்திரனே, இது நான்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரரின்‌ நடுவே என்றென்றைக்கும்‌ 
வாசம்பண்ணும்‌ என்‌ சிங்காசனமும்‌ என்‌: 
பாதபிடத்தின்‌ ஸ்தானமுமாயிருக்கிறது; 
இனி இஸ்ரவேல்‌ வம்சத்தாரும்‌ 
அவர்களுடைய ராஜாக்களும்‌ என்‌ 
பரிசுத்த. நாமத்தைத்‌ தங்கள்‌. 
மேடைகளில்‌ தங்கள்‌ 
வேசித்தனத்தினாலும்‌ தங்கள்‌. 
ராஜாக்களின்‌: பிரே தங்களினாலும்‌ 
தீட்டுப்படுத்துவதில்லை. 





BALWETHER 
பரிய 


எசே 43:8. அவர்கன்‌ எனக்கும்‌. 
தங்களுக்கும்‌ நடுவே ஒரு சுவர்‌: 
இருக்கும்படி, தங்கள்‌ வாசற்படியை 
என்‌ வாசற்படியண்டையிலும்‌, தங்கள்‌: 
வாசல்நிலைகனை என்‌ வாசல்‌ 
'நிலைகனண்டையிலும்‌ சேர்த்து, என்‌ 
பரிசுத்த 

செய்த 

தீட்டுப்படுத்தினார்கன்‌;. 

என்‌ கோபத்திலே 
நாசமாக்கினேன்‌.. 


எசே 484. இப்பொழுதும்‌ அவர்கள்‌: 
தங்கள்‌ வேசித்தனத்தையும்‌ தங்கள்‌ 
ராஜாக்களின்‌ பிரேதங்களையும்‌ என்‌ 
சமுகத்தினின்று அகற்றினால்‌ நான்‌ 
என்றென்றைக்கும்‌ அவர்கன்‌ நடுவே 
வாசமாயிருப்பேன்‌. 


எசே 4310. மனுபுத்திரனே, 
இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ தங்கள்‌. 
அக்கிரமங்களினிமித்தம்‌ வெட்கப்படும்‌. 
படிக்கு தீ அவர்களுக்கு இத்த 
ஆலயத்தைக்‌ காண்பி; அதின்‌ அனவை 
அளக்கக்கடவர்கள்‌. 


எசே 4311. அவர்கள்‌: 
செய்த எல்லாவற்றினிமித்தமும்‌ 
வெட்கப்பட்டால்‌, அப்பொழுது இந்த 
ஆலயத்தின்‌ ருபத்தையும்‌, 
அனவையும்‌, 

முன்வாசல்களையும்‌, 
யின்வாசல்கனையும்‌, அதின்‌ 
ஒழுங்குகளையும்‌, அதின்‌ எல்லாக்‌. 
கட்டனைகளையும்‌, அதின்‌ எல்லா 
நியமங்களையும்‌, அதின்‌ எல்லாச்‌ 
சட்டங்களையும்‌ அவர்களுக்குத்‌ 
தெரியப்படுத்தி, அவர்கள்‌ அதினுடைய 
எல்லா ஒழுங்குகளையும்‌, அதினுடைய 
எல்லா முறைமைகளையும்‌. 
கைக்கொண்டு, அவைகளின்படி. 
செய்யும்படிக்கு. அதை அவர்கள்‌ 
கண்களுக்கு முன்பாக எழுதிவை. 

எசே 4802. ஆலயத்தினுடைய 
பிரமாணம்‌ என்னவென்றால்‌: 
மலையுச்சியின்மேல்‌ சுற்றிலும்‌ அதின்‌ 
எல்லையெங்கும்‌ மிகவும்‌ 
பரிசுத்தமாயிருக்கும்‌; இதுவே 
ஆலயத்தினுடைய பிரமாணம்‌. 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ மறுடியுமாக 
தம்முடைய ஆலயத்தில்‌ வந்து தங்குகிறார்‌. 
கர்த்தர்‌ ஏற்கெனவே இஸ்ரவேல்‌ 
வம்சத்தாரோடு உடன்படிக்கை செய்திருந்தார்‌. 
ஆனால்‌ அவர்களோ உடன்படிக்கையை மீறி 
பாவம்‌ செய்தார்கள்‌. கர்த்தர்‌ மறுபடியுமாய்‌, 
இஸ்ரவேல்‌ வம்சத்தாரோடு, தம்முடைய 
உடன்படிக்கையை புதுப்பிக்கிறார்‌. 


கர்த்தர்‌ 
இஸ்ரவேல்‌ 


தனம்‌ 
புத்திரரின்‌ 


லயத்திலே, 
டே 
என்றென்றைக்கும்‌ வாசம்பண்ணுகிறார்‌. 
கர்த்தருடைய ஆலயம்‌ அவருடைய 
சிங்காசனமும்‌, அவருடைய பாதபீடத்தின்‌ 
ஸ்தானமுமாயிருக்கிறது. 


கர்த்தர்‌ எசேக்கியேலிடம்‌ இஸ்ரவேல்‌ 
வம்சத்தாரின்‌ பழைய பாவங்களையெல்லாம்‌. 
எடுத்துச்‌ சொல்லுகிறார்‌. அவர்கள்‌ கர்த்தரை 
விட்டு விலகி, அந்நிய தெய்வங்களைப்‌ 
பின்பற்றிப்போனார்கள்‌. விக்கிரகங்களுக்கு 
தூபங்காட்டினார்கள்‌. இஸ்ரவேல்‌ வம்சத்தாரும்‌ 
அவர்களுடைய ராஜாக்களும்‌ கர்த்தருடைய 
பரிசுத்த நாமத்தை தீட்டுப்படுத்தினார்கள்‌. 
ரவேல்‌ புத்திரர்‌ விக்கிரகங்களுக்கு 
மத நய 
உண்டுபண்ணினார்கள்‌. தங்கள்‌ மேடைகளில்‌ 
வேசித்தனம்‌ பண்ணினார்கள்‌. தங்கள்‌ 
ராஜாக்களின்‌ பிரேதங்களை கர்த்தருடைய 
ஆலயத்திற்கு கொண்டு வந்து, கர்த்தருடைய 
பரிசுத்த நாமத்தை தீட்டுப்படுத்தினார்கள்‌. 
இஸ்ரவேலின்‌ ராஜாக்கள்‌ 
தேவாலயத்திலேயே விக்கிரகங்களுக்கு 
பலிபீடங்களைக்‌ கட்டினார்கள்‌. கர்த்தருடைய 
ஆலயத்தின்‌ உட்பிரகாரங்களில்‌, 
க்கிரகங்களுக்கு மேடைகளை உண்டு 
பண்ணி, அதிலே வேசித்தனம்பண்ணினார்கள்‌. 
தேவனுடைய தெய்வீக மை 
தங்கியிருக்கும்‌ பரிசுத்த ஸ்தலத்திலே, 
இஸ்ரவேலின்‌ ராஜாக்கள்‌ விக்கிரகங்களுக்கு 
தூபங்காட்டினார்கள்‌. 





எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


இஸ்ரவேல்‌ வம்சத்தாரின்‌ 
பாவங்களினிமித்தமாக, கர்த்தர்‌ தமக்கும்‌ 
அவர்களுக்கும்‌ நடுவே ஒரு சுவரைக்‌ 
கட்டியெழுப்பினார்‌. கர்த்தருடைய கிருபையும்‌. 
இரக்கமும்‌, அவருடைய சமுகத்திலிருந்து 
இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ மத்தியில்‌ கடந்து 
கன்குச்ல தச்‌ கவர்‌ 
'தடைபண்ணிற்று. இஸ்ரவேல்‌ வம்சத்தாருக்கு 
கர்த்தருடைய அநுக்கிரகம்‌ கிடைக்கவில்லை. 
இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ 
கர்த்தருடைய பத்தி விக்கிரகங்களை 
ஆராதிக்க வருகிறார்கள்‌. தேவாலயத்திற்கு 
அருகிலிருக்கிறவர்கள்‌, 
தூரமாய்‌ விலகியிருக்கிறார்கள்‌. . 


விலகிப்போய்விட்டால்‌, 
பரிதாபமாயிருக்கும்‌. 


இஸ்ரவேல்‌ வம்சத்தாரும்‌, அவர்களுடைய 
ராஜாக்களும்‌ தங்கள்‌ பாவங்களுக்கு, 
மனந்திரும்பலேண்டும்‌. அவர்கள்‌ தங்கள்‌ 
வேசித்தனத்தை கர்த்தருடைய 
சமுகத்திலிருந்து அகற்றவேண்டும்‌. 


கர்த்தருடைய ஆலயம்‌ பரிசுத்தமானது. 


இஸ்ரவேல்‌ ராஜாக்களோ, 
ராஜாக்களின்‌ 


தங்களுடைய 
பிரேதங்களை, 
தேவாலயத்திலே கொண்டு வந்து 
அடக்கம்பண்ணுகிறார்கள்‌. தேவாலயத்திலே 
ராஜாக்களுக்கு சிலைகளைச்‌ செய்து அதற்கு 


நடுவே வாசமாயிருப்பார்‌. 
இஸ்ரவேல்‌ 

அவர்களுடைய ராஜாக்களும்‌ கர்த்தருடைய 
பரிசுத்த நாமத்தை இனிமேல்‌ தீட்டுப்படுத்தக்‌ 
கூடாது. அவர்கள்‌ தங்கள்‌ வாசற்படியை 
கர்த்தருடைய ஆலயத்தின்‌ 
வாசற்படியண்டையிலே சேர்த்திருக்கிறார்கள்‌. 
தங்கள்‌ வாசல்‌ நிலைகளை கர்த்தருடைய 
வாசல்‌. நிலைகளண்டையில்‌ சேர்த்து 
கர்த்தருடைய பரிசுத்த. நாமத்தை 
தீட்டுப்படுத்துகிறார்கள்‌. அவர்கள்‌ 
கர்த்தருக்கு. விரோதமாக ஏராளமாக 
அருவருப்புக்களைச்‌ செய்கிறார்கள்‌. 


QOODNENS 
PUBLISHERS 


இதனால்‌ கர்த்தருடைய கோம்‌ அவர்கள்மேல்‌ 
வந்தது. கர்த்தர்‌ தம்முடைய கோபத்திலே 
அவர்களை நாசமாக்கினார்‌. கர்த்தர்‌ தமக்கும்‌ 
அவர்களுக்கும்‌ நடுவே ஒரு சுவர்‌ 
இருக்கும்படி செய்தார்‌. இந்தச்‌ சுவர்‌ 
கர்த்தரையும்‌, இஸ்ரவேல்‌ வம்சத்தாரையும்‌. 
வெவ்வேறாகப்‌ பிரித்துவிட்டது. 

ஆனாலும்‌. இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 
தங்கள்‌ பாவங்களுக்கு மனந்திரும்பும்போது, 
கர்த்தர்‌ அவர்கள்‌ நடுவே மறுபடியும்‌ 
வாசம்பண்ணுவதாக  வாக்குப்பண்ணுகிறார்‌. 
எசேக்கியேல்‌ இஸ்ரவேல்‌ வம்சத்தாருக்கு 
முன்பாக தான்‌ தரிசித்த ஆலயத்தை 
அவர்களுக்கு காண்பிக்கவேண்டும்‌. அவர்கள்‌ 
ஆலயத்தின்‌ அளவுகளை அளக்கவேண்டும்‌. 


இஸ்ரவேல்‌. கம்ச்தார்‌ 
பாவங்களை செய்து, தங்களைத்‌ 
தீட்டுப்படுத்தியிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
கர்த்தர்‌ வெளிப்படுத்தும்‌ ஆலயத்தைப்‌ 
பார்க்கும்போது, கர்த்தருடைய மகிமையையும்‌, 
மகத்துவத்தையும்‌, 
புரிந்துகொள்வார்கள்‌. 
கர்த்தர்‌ பரிசுத்தர்‌ என்னும்‌. 
சத்தியத்தையும்‌ அறிந்துகொள்வார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ 
அக்கிரமங்களினிமித்தம்‌. 
(எசே 4310). கர்த்தர்‌ நமக்கு செய்கிற 
நன்மைகளை நினைத்து, நம்முடைய 
பாவங்களுக்கு நாம்‌ மனந்திரும்பவேண்டும்‌. 
கர்த்தருடைய கிருபையும்‌, அவருடைய 
ஆசீர்வாதங்களும்‌, நம்முடைய பரிசுத்தத்திற்கு 
நேராக நம்மை வழிநடத்தவேண்டும்‌. 


இஸ்ரவேல்‌ வம்சத்தாரே 
தேவாலயத்தின்‌ எல்லா... அளவுகளையும்‌ 
அளக்கக்கடவர்கள்‌ என்று கர்த்தர்‌ 
எசேக்கியேலுக்கு சொல்லுகிறார்‌. தேவாலயம்‌ 
எவ்வளவு விஸ்தாரமானது என்பதையும்‌, 
முந்தின ஆலயத்தைவிட, பிந்தின ஆலயம்‌ 
எவ்வளவு ானது என்பதையும்‌ 
இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ புரிந்துகொள்ள 
வேண்டும்‌. அவர்கள்‌ கர்த்தருடைய 
ஆலயத்தை அளந்து பார்த்து கர்த்தர்‌ 
தங்களுக்காக வைத்திருக்கிற 
ஆசீர்வாதங்களையும்‌, மேன்மைகளையும்‌ 
புரிந்துகொண்டு, கர்த்தருக்கு 
உண்மையுள்ளவர்களாயிருக்கவேண்டும்‌. 
இஸ்ரவேல்‌. வம்சத்தார்‌ இனிமேல்‌ 
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தைத்‌ 
தீட்டுப்படுத்தாமல்‌, பரிசுத்தம்பண்ண 
வேண்டும்‌ (எசே 43:10). 


அருவருப்பான 


தங்கள்‌ 
வெட்கப்படுவார்கள்‌ 





BALWETHER 
பிய 


அதின்‌  முன்வாசல்களையும்‌, 
பின்வாசல்களையும்‌, அதின்‌ 
ஒழுங்குகளையும்‌, அதின்‌. 
கட்டளைகளையும்‌, 

நியமங்களையும்‌, 

சட்டங்களையும்‌ 

தெரியப்படுத்தி, அவர்கள்‌ அதினுடைய எல்லா 


அவைகளின்படி 
அவர்கள்‌ கண்களுக்கு முன்பாக எழக 
(எசே 4311) என்று கர்த்தர்‌ எசேக்கி 
சொல்லுகிறார்‌. 

ஸ்ரவேல்‌ 
வயி 
அருவகப்பக்களினிமித்தமும்‌ வெட்கப்ப்பால்‌ 


நெளியடுத்துவர்‌ 

ஒழுங்குகளையும்‌, 

கட்டளைகளையும்‌, 

நியமங்களையும்‌, 

சட்டங்களையும்‌, 

'தெரியப்படுத்துவார்‌. 

்‌ இஸ்ரவேல்‌ 

தங்கள்‌ பாவங்களுக்காக 

மனந்திரும்பும்போது கர்த்தருடைய கிருபை 

அவர்களுக்கு அதிகமாய்க்‌ கொடுக்கப்படும்‌. 

அவர்களும்‌, அவர்களுடைய ராஜாக்களும்‌ 
்‌ கர்த்தருடைய த்த 

நாமத்தைத்‌ தீட்டுப்படுத்தமாட்டார்கள்‌. 

அவர்கள்‌ விக்கிரகங்களின்‌ மேடைகளில்‌. 

வேசித்தனம்‌ பண்ணமாட்டார்கள்‌. அவர்கள்‌ 

தங்களுடைய ராஜாக்களின்‌ பிரேதங்களினால்‌ 

தேவாலயத்தை தீட்டுப்படுத்தமாட்டார்கள்‌. 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இஸ்ரவேல்‌ வம்சத்தாரும்‌ 
அவர்களுடைய ராஜாக்களும்‌ கர்த்தருடைய 
எல்லா. ஒழுங்குகளையும்‌, 
எல்லா. முறைமைகளையும்‌ 
கர்த்தருடைய பரிசுத்த 
நாமத்தை பரிசுத்தம்பண்ணுவார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ கர்த்தருக்கு, 
பரிசுத்தமான ஜனம்‌. அவர்கள்‌ கர்த்தருக்கு 
முன்பாக எப்படி இருக்கவேண்டுமோ அப்படி 
இருக்கவேண்டும்‌. அப்போதுதான்‌ கர்த்தர்‌ 
அவர்கள்‌ நடுவே என்றென்றைக்கும்‌. 
வாசமாயிருப்பார்‌. 

கர்த்தர்‌ 


தம்முடைய ஆலயத்தின்‌: 
இங்கு 


ஆலயத்தினுடைய பிரமாணம்‌" (எசே 4312) 


இதற்கு முன்பு, கர்‌ 
ஆலயத்தில்‌, மகா பரிசுத்தஸ்தலம்‌. மாத்திரமே 
நகல்‌, பசிகத்திகத்தது! இப்போது 
தேவாலயத்தின்‌ எல்லையெங்கும்‌ 
பரிசுத்தமாயிருக்கவேண்டும்‌. என்பது, 
கர்த்தருடைய பிரமாணம்‌. தேவாலயம்‌ 
ர்வதத்தில்‌ ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. 
அந்தப்‌ பர்வதம்‌ முழுவதும்‌ பரிசுத்தமாயிருக்க 
வேண்டும்‌ என்பது கர்த்தருடைய சித்தம்‌. 
புதிய ஏற்பாட்டுக்காலத்து சுவிசேஷ. 
சபையில்‌, சபை முழுவதும்‌ மகாபரிசுத்த 
ஸ்தலமாகமிருக்கிறது. கர்த்தருடைய 
சபையிலுள்ள, எல்லா ஸ்தானத்திலும்‌, கர்த்தர்‌ 
வாசம்பண்ணுகிறார்‌. நாம்‌ சபையில்‌ எந்த 
இடத்தில்‌ அமர்ந்திருந்தாலும்‌, அந்த 
இடத்தில்‌ கர்த்தரை கிட்டிச்‌ சேருகிற 
சிலாக்கியத்தைப்‌ பெற்றிருக்கிறோம்‌. 
ஏற்பாட்டுக்காலத்து, 
நாம்‌ கர்த்தருடைய 
ஸ்தலத்தை  தைரியமாய்க்‌ 
சிலாக்கியத்தைப்‌ 


புதிய 
விசுவாசிகளாகிய 
மகாபரிசுத்த 
கிட்டிச்சேருகிற 
பெற்றிருக்கிறோம்‌. 





BALWETHER 
பிய 


ஆகையால்‌, 
பரிசுத்தஸ்தலத்தில்‌ 
இயேசுவானவர்‌ தமது மாம்சமாகிய திரையின்‌ 
வழியாய்ப்‌ புதிதும்‌ ஜீவனுமான மார்க்கத்தை 
நமக்கு உண்டுபண்ணினபடியால்‌, அந்த 
மார்க்கத்தின்வழியாய்ப்‌ பிரவேசிப்பதற்கு 
அவருடைய இரத்தத்தினாலே நமக்குத்‌ 
தைரியம்‌ உண்டாயிருக்கிறபடியினாலும்‌, 
தேவனுடைய வீட்டின்மேல்‌ அதிகாரியான 
மகா ஆசாரியர்‌ நமக்கு ஒருவர்‌ 
இருக்கிறபடியினாலும்‌, துர்மனச்சாட்சி 
நீங்கத்‌ தெளிக்கப்பட்ட 
இருதயமுள்ளவர்களாயும்‌, சுத்த ஜலத்தால்‌ 
கழுவப்பட்ட சரீரமுள்ளவர்களாயும்‌, 
தல இருதயத்தோடும்‌ 
விசுவாசத்தின்‌ பூரண  நிச்சயத்தோடும்‌ 
சேரக்கடவோம்‌" (எபி 10:19-22) 


சகோதரரே 


ஏற்பாட்டுக்காலத்து. 
பிரதான ஆசாரியன்‌ 
வெள்ளாட்டுக்கடாக்கள்‌ 
இரத்தத்தினால்‌ உண்டாகும்‌ 
மகாபரிசுத்த  ஸ்தலத்திற்குள்‌ 
பிரவேசித்தான்‌. புதிய ஏற்பாட்டுக்காலத்து: 
விசுவாசிகளாகிய நாமோ இயேசு 
கிறிஸ்துவின்‌ இரத்தத்தினால்‌ உண்டாகும்‌ 
நீதியினால்‌, கர்த்தரை கிட்டிச்சேருகிறோம்‌. 
நாம்‌ எந்த இடத்திலிருந்தாலும்‌, அந்த 
இடத்தில்‌ பிதாவாகிய தேவனை கிட்டிச்‌ 
சேருகிற சிலாக்கியத்தைப்‌ பெற்றிருக்கிறோம்‌. 


பழைய 
தேவாலயத்திலே, 
காளைகள்‌, 
ஆகியவற்றின்‌ 
நீதியினால்‌ 


பலிபீடம்‌ 
எசே: 49:18-27 


எசே: 43:18. முழங்களின் படி. அனக்கும்‌ 
பலிபீடத்தின்‌ அனவுகனாவன: ஒரு 
கைமுழமும்‌ நாலு விரற்கடையும்‌ 
கொண்டது ஒரு முழமாகும்‌; அதின்படி. 
சுற்றாதாரம்‌, ஒரு முழ உயரமும்‌, 
ஒரு முழ அகலமும்‌, அதின்‌ 
ஓரத்தைச்சுற்றிலுமுன்ன விவிம்பு ஒரு 
ஜாணுமாயிருக்கும்‌ இது பலிபீடத்தின்‌ 
மேற்புறம்‌. 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எசே 43:14. தரையில்‌ இருக்கிற 
ஆதாரத்துவக்கிக்‌ கீழ்திலைமட்டும்‌ 
இரண்டுமுழமும்‌, அகலம்‌ ஒரு முழமும்‌, 
சின்ன நிலைதுவக்கிப்‌ பெரிய 
திலைமட்டும்‌ நாலுமுழமும்‌, அகலம்‌ ஒரு 
முழமுமாயிருக்கும்‌. 


எசே. 43:15. பலிபீடத்தின்‌ சிகரம்‌ நாலு 
முழ உயரமாயிருக்கும்‌; பலிபீடத்தின்‌ 
சிகரத்துக்குமேலே நாலு கொம்புகள்‌. 
இருக்கும்‌. 


எசே 4816. பலிபீடத்தின்‌ சிகரம்‌ 
பன்னிரண்டு முழ நீனமும்‌, 
பன்னிரண்டுமுழ அகலமும்‌ தன்‌ நாலு 
பக்கங்களிலும்‌ நாற்சதுரமுமாயிருக்கும்‌. 


எசே 4307. அதின்‌ நாலு 
யபக்கங்களிலுன்ன சட்டத்தின்‌ தீனம்‌. 
பதினாலு முழமும்‌, அகலம்‌ பதிநாஜு 
முழமும்‌, அதைச்‌ சுற்றிலூமிருக்கிற 
வினிம்பு அரை முழமும்‌, அதற்கு 
ஆதாரமானது சுற்றிலும்‌ ஒரு 
முழமுமாயிருக்கும்‌ அதின்‌ படிகள்‌. 
கிழக்குக்கு எதிராயிருக்கும்‌ எண்‌ றார்‌. 


எசே 43:18. பின்னும்‌ அவர்‌ என்னை 
நோக்கி: மனுபுத்திரனே, கர்த்தராகிய 
ஆண்வர்‌ உரைக்கிறது என்னவென்றால்‌: 
பலிபீடத்தை உண்டுபண்ணும்‌ நாவிலே 
அதின்மேல்‌  தகனபலியிடுகிறதற்கும்‌. 
அதின்மேல்‌ இரத்தம்‌ 
தெனிக்கிறதற்குமான 
கட்டளைகளாவன: 


எசே 4849. எனக்கு ஆராதனை 
செய்கிறதற்கு என்னிடத்தில்‌ சேருகிற 
சாதோக்கின்‌ வம்சத்தாரான லேவி 
கோத்திரத்தாராகிய ஆசாரியர்களுக்கு 
நீ பாவதிவாரண பலியாக ஒரு 
இனங்கானையையக்‌. கொடுப்பாயாக. 
என்று கர்த்தராகிய ஆண்டவர்‌ 
சொல்லுகிறார்‌. 

எசே 48:20. அதின்‌ இரத்தத்தில்‌ 
கொஞ்சம்‌ எடுத்து, அதின்‌ நாலு 
கொம்புகளிலும்‌, சட்டத்தின்‌ நாலு 
கோடிகளிலும்‌, சுற்றியிருக்கிற. 
வினிம்பிலும்‌ பூசி பாவதிவிர்த்திசெய்து, 
அசைச்‌ சுத்திகரித்து, 





BALWETHER 
பரபர 


எசே: 43:21. பின்பு பாவதிவாரணத்தின்‌ 
கானையைக்‌ கொண்டுபோய்‌, அதை 
ஆலயத்திலே பரிகத்த ஸ்தலத்துக்குப்‌ 
புறம்பாகக்‌ குறிக்கப்பட்ட இடத்திலே 
சுட்டெரிக்கவேண்டும்‌. 


எசே. 43:22, இரண்டாம்‌ நாவிலே. 
பழுதற்ற ஒரு வென்னாட்டுக்‌. 
கடாவைப்‌ பாவதிவாரணத்துக்காகப்‌ 
பலியிடுவாயாக; அவர்கள்‌ 
இனங்கானையினாலே பலிபிடத்தைச்‌ 
கத்திசெய்ததுபோலப்‌ பாவதிவாரணஞ்‌ 
செய்யவேண்டும்‌. 


எசே 4328, தீ பாவதிவாரணத்தை 
முடித்தபின்பு, பழுதற்ற ஒரு 
இனங்கானையையும்‌, பழுதற்ற ஒரு 
ஆட்டுக்கடாவையும்‌ மந்தையிலிருந்‌ 
தெடுத்துப்‌ பலியிடுவாயாக.. 


எசே 4834. 
கர்த்தருடைய 
பலியிடுவாயாக; ஆசாரியர்கள்‌. 
அவைகளின்மேல்‌ உப்புதாவி, 
அவைகளைக்‌ கர்த்தருக்கு தகன பலியாக. 
இடக்கடவர்கள்‌. 


அவைகளைக்‌ 


சந்நிதியில்‌ 


எசே. 43:25. ஏழுநாள்‌ வரைக்கும்‌. 
தினந்தினம்‌ பாவநிவாரண த்துக்காக 
ரு. வென்னாட்டுக்கடாவைப்‌ 
படைப்பாயாக; பழுதற்றவைகனான 
இனங்கானையையும்‌ மந்தையிலிருந்‌ 
தெடுத்த ஆட்டுக்கடாவையும்‌ 
படைப்பார்களாக. 
எசே. 43:28. 
பலிபீடத்தைப்‌ 
அதைச்‌ சுத்திகரித்து, 
பண்ணக்கடவர்கள்‌. 


ஏழுநான்வரைக்கும்‌ 
பாவதிவிர்த்திசெய்து, 
பிரதிஷ்டை. 


எசே 43:27. அந்நாட்கள்‌ முடிந்தபின்பு, 
எட்டாம்‌ நான்முதல்‌ ஆசாரியர்கள்‌. 
பலிபீடத்தின்மேல்‌ 

தகனபலிகனையும்‌ 
ஸ்தோத்திரபலிகனையும்‌ 
படைப்பார்கனாக; அப்பொழுது 
உங்களை அங்கீகரிப்பேன்‌ என்று 
கர்த்தராகிய ஆண்டவர்‌ சொல்லுகிறார்‌. 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எசேக்கியேல்‌ கர்த்தருடைய 
ஆலயத்தைத்‌ தரிசிக்கிறார்‌. அங்கே ஒரு 
பலிபீடம்‌ இருக்கிறது. எசேக்கியேல்‌ தரிசிக்கிற 
தேவாலயம்‌, அதன்‌ பிரகாரங்கள்‌, அவற்றின்‌ 
அளவுகள்‌ எல்லாவற்றிற்கும்‌ ஆவிக்குரிய 
அர்த்தங்கள்‌ உள்ளது. இயேசுகிறிஸ்துவே 
நம்முடைய பலிபீடமாயிருக்கிறார்‌. 


யூதர்கள்‌ பாபிலோன்‌ 
சிறையிருப்பிலிருந்து தங்கள்‌ தேசத்திற்கு 
திரும்பி வருகிறார்கள்‌. எருசலேமிலே 
தேவாலயம்‌ இடிந்து கிடக்கிறது. இடிந்துபோன 
தேவாலயத்தை அவர்களால்‌ உடனே 
பயன்படுத்தவும்‌ முடியவில்லை. அவர்களால்‌ 
தேவாலயத்தையும்‌ உடனே செப்பனிட்டு, 
சீர்படுத்தி திரும்பக்கட்டவும்‌ முடியவில்லை. 
தேவாலயம்‌ மறுடடியும்‌ கட்டப்படும்‌ வரையிலும்‌, 
அவர்களுக்கு ஒரு பலிபீடம்‌ இருந்தது. 


அத்தேசத்தின்‌ 
ஜனங்களுக்குப்‌ பயந்ததினால்‌, பலிபீடத்தை 
அதின்‌ ஆதாரங்களின்மேல்‌ ஸ்தாபித்து. 
அதின்மேல்‌ அவர்கள்‌ கர்த்தருக்கு அந்திசந்தி 
சர்வாங்க த௲னபலிகளைச்‌ செலுத்தினார்கள்‌" 
(எஸ்றா 3:3. 


தேசத்து 


அவர்கள்‌. 


எசேக்கியேல்‌ இங்கு தரிசிக்கிற 
பலிபீடம்‌, தேவாலயந்திற்குள்ளே இருக்கிற 
பலிபீடமாகும்‌. அவருக்கு பலிபீட 
அளவுகளைப்பற்றியும்‌ தரிசனம்‌ கிடைக்கிறது. 
படி அளக்கும்‌ பலிபீடத்தின்‌ 
அளவுகளாவன: ஒரு கைமுழமும்‌ நாலு 
விரற்கடையும்‌ கொண்டது ஒரு முழமாகும்‌ 
அதின்படி சுற்றாதாரம்‌, ஒரு முழ உயரமும்‌, 


மேற்புறம்‌” (எசே 4313). 

பலியீடத்திலே 
இருக்கிறது. 
ஆதாரம்‌. மற்றொன்று பலிபீடத்தின்‌ சிகரம்‌. 


.... தரையில்‌ இருக்கிற ஆதாரந்துவக்கிக்‌ 
கீழ்நிலைமட்டும்‌ இரண்டுமுழமும்‌, அகலம்‌ ஒரு 


இரண்டு பகுதி 


ஒன்று தரையிலிருக்கிற 


முழமும்‌, சின்ன நிலைதுவக்கிப்‌ பெரிய 
நிலைமட்டும்‌ நாலுமுழமும்‌, அகலம்‌ ஒரு 
முழமுமாயிருக்கும்‌ (எசே 43.14). 





BALWETHER 
பரிய 


பலிபீடத்தின்‌ சிகரம்‌ 
முழ உயரமாயிருக்கும்‌:: 
சிகரத்துக்குமேலே நாலு கொம்புகள்‌. 
இருக்கும்‌16. பலிபீடத்தின்‌ சிகரம்‌ 
பன்னிரண்டு முழ நீளமும்‌, பன்னிரண்டுமுழ 
அகலமும்‌ தன்‌ நாலு பக்கங்களிலும்‌ 
நாற்சதுரமுமாயிருக்கும்‌. அதின்‌ நாலு 
பக்கங்களிலுள்ள சட்டத்தின்‌ நீளம்‌ பதினாலு 
முழமும்‌, அகலம்‌ பதிநாலு முழமும்‌, அதைச்‌ 
சுற்றிலுமிருக்கிற விளிம்பு அரை முழமும்‌, 
அதற்கு ஆதாரமானது சுற்றிலும்‌ ஒரு 
முழமுமாயிருக்கும்‌: படிகள்‌ 
கிழக்குக்கு எதிராயிருக்கும்‌ (எசே 435-17). 


பலிபீடத்தின்‌ தரைமிலிரக்கிற 
ஆதாரத்தில்‌ ஆசாரியர்களில்‌ 
நின்றுகொண்டிருப்பார்கள்‌ 

சிகாத்திலும்‌ சில 
நின்றுகொண்டிருப்பார்கள்‌. 

சிகரத்தில்‌. த௲னபலிகள்‌ செலுத்தப்படும்‌. 


நாலு 
பலிபீடத்தின்‌ 


வள்‌ வது கொடுப்பார்கள்‌. அந்த 
ஆசாரியர்கள்‌ பலிபீடத்தின்‌ சிகரத்திலிருந்து. 
கர்த்தருக்கு பலிசெலுத்துவார்கள்‌. 


பலிபீடத்தை உண்டுபண்ணும்‌ நாளிலே 
அதன்மேல்‌ தகனபலியிடவேண்டும்‌ என்றும்‌, 
அதின்மேல்‌ இரத்தம்‌ தெளிக்கவேண்டும்‌. 
என்றும்‌ கர்த்தர்‌ எசேக்கியேலுக்கு 
கட்டளைகொடுக்கிறார்‌. 
சாதோக்கின்‌ வம்சத்தார்‌ கர்த்தருக்கு 
ஆராதனை செய்கிறார்கள்‌. இவர்கள்‌ 
லேவி கோத்திரத்தாராகிய ஆசாரியர்கள்‌. 
வ்‌ அவர்களுக்கு பாவநிவாரண 
இளங்காளையைக்‌ 
கொடுக்கவேண்டும்‌ அதின்‌ இரத்தத்தில்‌ 
கொஞ்சம்‌ எடுத்து, அதின்‌ நாலு 
ம சட்டத்தின்‌: நாலு 
சுற்றியிருக்கிற விளிம்பிலும்‌ 
பாவநிவிர்திசெய்து, அதைச்‌ 
க பின்பு 
தம தன்‌ காளையைக்‌ கொண்டு 
போய்‌, அதை ஆலயத்திலே பரிகத்த 
ஸ்தலத்துக்குப்‌ புறம்பாகக்‌ குறிக்கப்பட்ட 
இடத்திலே சுட்டெரிக்கவேண்டும்‌. 
(எசே 4349-21) 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எசேக்கியேல்‌. பாவநிவாரணத்தை 
முடித்தபின்பு, பழுதற்ற ஒரு 
இளங்காளையையும்‌, பழுதற்ற ஒரு 

ஆட்டுக்கடாவையும்‌ மந்தையிலிருந்தெடுத்துப்‌ 
பிமிடவேண்டும்‌. அவைகளைக்‌ கர்த்தருடைய 
சந்நிதியில்‌ பலியிடவேண்டும்‌; ஆசாரியர்கள்‌ 
அவைகளின்மேல்‌ உப்புதூவி, அவைகளைக்‌ 
கர்த்தருக்கு தகனபலியாக இடவேண்டும்‌ 
(எசே 43:23,24). 


எசேக்கியேலுக்கு 
பிரமாணங்களை 


கர்த்தர்‌ 
பலிபீடத்தைப்பற்றிய 
கட்டளையாகச்‌ சொல்லுகிறார்‌. எசேக்கியேல்‌ 
ஏழுநாள்வரைக்கும்‌. தினந்தினம்‌ 
பாவநிவாரணத்துக்காக ஒரு வெள்ளாட்டுக்‌ 
கடாவைப்‌ படைக்கவேண்டும்‌; ஆசாரியர்கள்‌ 
பழுதற்றவைகளான  இளங்காளையையும்‌ 
மந்தையிலிருந்தெடுத்த ஆட்டுக்கடாவையும்‌ 
படைக்கவேண்டும்‌. (எசே 43:25) 


நம்முடைய பாவங்கள்‌ நிவிர்த்தி 
செய்யப்பட்டால்தான்‌, நாம்‌ செலுத்துகிற 
பலிகளை கர்த்தர்‌ அங்கீகரிப்பார்‌. நம்முடைய 
பாவம்‌ நிவிர்த்தி செய்யப்படவில்லையென்றால்‌, 
கர்த்தர்‌ நம்மையும்‌ அங்கீகரிக்கமாட்டார்‌. 
ம்‌ ம நம்முடைய 

ய 


நம்முடை 
ஆராதனைகளையும்‌ அங்கீகரிக்கமாட்டார்‌ 
இவேசுகிறிஸ்துவின்‌ இரத்தத்தினால்‌ 


மாத்திரமே நம்முடைய பாவங்களை 
நிவிர்த்தி செய்ய முடியும்‌. இயேசுகிறிஸ்துவின்‌ 
இரத்தம்‌ பலிபீடத்தையும்‌ சுத்திகரிக்கிறது. 
பலிபீடத்தின்மீது செலுத்தப்படுகிற பலியையும்‌ 
சுத்திகரிக்கிறது. 

பலிபீடத்தை பிதஷ்யண்‌ ணுஷந்கு 


“அதை பாவநிவிர்‌, செய்து, 
சுத்திகரிப்ப சாகி வாக்கியம்‌ 
பயன்படுத்தப்பட்டிருக்கிறது (எசே 43:20) 
“ஏழுநாள்வரைக்கும்‌. பலிபீடத்தைப்‌ 
பாவநிவிர்த்திசெய்து, அதைச்‌ சுத்திகரித்து, 
பிரதிஷ்டைபண்ணக்கடவர்கள்‌" (எசே 43:26) 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


செலுத்தப்படும்‌ எல்லா 
உப்புத்தூவப்படவேண்டும்‌ 
தேவனுடைய கிருபையே 
உப்பாகயிருக்கிறது. நம்முடைய எல்லா 
ஆராதனைகளிலும்‌, எல்லா ஊழியங்களிலும்‌ 
தேவனுடைய கிருபை இருக்கவேண்டும்‌. 


நாம்‌ 
பலிகளின்மேலும்‌ 
(எசே 





ட்ட யாத்திராகமம்‌ - விரிவுரை COODNENS 
ரியா EXODUS - COMMENTARY PUBLISHERS 


ஆரோன்‌ செய்த 
ஜனங்கள்‌. செய்வித்ததின்‌ 
கர்த்தர்‌ அவர்களை 
(யாத்‌ 32:35). ஆரோன்‌ இந்த உபாதைக்கு 
தப்பிக்கிறார்‌. ஆரோன்‌ அறியாமல்‌ 
இந்தப்‌ செய்திருக்கிறார்‌. 
இஸ்ரவேல்‌ ர்‌ துணிகரமாய்‌ 
இந்தப்‌ பாவத்தை செய்திருக்கிறார்கள்‌. 

கர்த்தர்‌ அவர்களை உபாதிக்கிறார்‌. 
ஏற்கெனவே 3,000 பேர்‌ செத்துப்போனார்கள்‌. 
இதோடு கர்த்தருடைய உபாதையும்‌: 
சேர்ந்து வருகிறது. இதில்‌ எத்தனைபேர்‌ 
மரித்தார்கள்‌ என்று தெரியவில்லை. 
(யாத்‌ 32:28). 





BALWETHER 
பிய 


“அவனவனுக்‌। இன்னின்னபடி 
உத்தரவு சொல்லவேண்டுமெல்று நீங்கள்‌ 
அறியும்படிக்கு, உங்கள்‌ வசனம்‌ எப்பொழுதும்‌ 
கிருபை பொருந்தினதாயும்‌ உப்பால்‌. 
சாரமேறினதாயுமிருப்பதாக" (கொலோ 4:6). 


ஏழுநாள்‌ வரைக்கும்‌ பலிபீடத்தை: 
பாவநிவிர்த்தி செய்து. அதைச்‌ 
ம்‌, அந்த ஏழுநாட்கள்‌ முடிந்த 
பின்பு, எட்டாம்‌ நாள்‌ முதல்‌, ஆசாரியர்கள்‌ 
பலிபீடத்தின்மேல்‌ தங்கள்‌ த௲னபலிகளையும்‌, 
தங்கள்‌ ஸ்தோத்திரபலிகளையும்‌ படைக்க 
வேண்டும்‌. தேவாலயத்திலுள்ள பலிபீடத்திலே, 
தொடர்ந்து பலிகள்‌ செலுத்தப்படவேண்டும்‌. 
கர்த்தருக்கு பலிகளை செலுத்துவதற்காகவே. 
பலிபீடம்‌ பிரதிஷ்டைபண்ணப்பட்டிருக்கிறது. 
பலிபீடம்‌ பாவநிவிர்த்தி செய்யப்பட்டு, 
சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறது. பலிபீடத்தின்மேல்‌: 
என்பதற்காகவே 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சாதோக்கு என்னும்‌ பெயருக்கு “நீ ன்று. 
பொருள்‌. சாதோக்கின்‌ வம்சத்தார்‌ 
தேவனுடைய ஆசாரிய வம்சத்தில்‌ நீதியின்‌ 
வித்துக்களாகமிருக்கிறார்கள்‌. நம்முடைய 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து நம்முடைய 


நீதியாமிருக்கிறார்‌. 
நாம்‌ கர்த்தருக்கு ஊழியம்‌ செய்வதற்கு 
சுத்திகரித்து, 


முன்பாக, நம்மை 
கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
பிரதிஷ்டைபண்ண வேண்டும்‌. 


கர்த்தர்‌ 
ண்டும்‌. ஆசாரியர்கள்‌ 
பலிடத்தின்கே்‌ பலிகளைச்‌ செலுத்தும்‌ 
முன்பு, அவர்கள்‌ தங்கள்‌ த௲னபலிகளையும்‌, 
தங்கள்‌ ஸ்தோத்திர பலிகளையும்‌ 
படைக்கவேண்டும்‌. அப்போதுதான்‌ கர்த்தர்‌, 
தம்முடைய ஊழியத்திற்கு ஆசாரியர்களை 
அங்கீகரிப்பார்‌. 





எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


பரிசுத்த. ஸ்தலத்திற்குப்போகிற 
கிழக்கு வாசல்‌ (எசே 4421-3) 
இஸ்ரவேல்‌ வீட்டார்‌ கர்த்தருடைய பரிசுத்த. 
ஸ்தலத்தை தீட்டுப்படுத்தியிருக்கிறார்கள்‌ 
(எசே 44440) லேவியர்களும்‌ 
விக்கிரகாராதனைக்காரராயிருந்தார்கள்‌. 
சாதோக்கின்‌ புத்திரர்‌ ஆசாரிய ஊழியத்திற்கு 
நியமிக்கப்படுகிறார்கள்‌ (எசே 4410-15) 
ஆசாரியர்களைக்‌ குறித்த பிரமாணங்கள்‌ 
(எசே 4417-31) 


கிழக்கு வாசல்‌ எசே: 44:1-3 
எசே. ககம. பின்பு, அவர்‌ என்னைக்‌: 
கிழக்குக்கு. எதிரே பரிசுத்த 
ஸ்தலத்துக்குப்‌ புறவாசல்‌ வழியே 
திரும்பப்பண்ணினார்‌; அது 
பூட்டப்பட்டிருந்தது. 


எசே 443. அப்பொழுது கர்த்தர்‌ 
என்னைநோக்கி: இந்த: வாசல்‌ 
திறக்கப்படாமல்‌ பூட்டப்பட்டிருக்கும்‌; 
ஒருவரும்‌ இதற்குன்‌ பிரவேசிப்பதில்லை; 
இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
இதற்குன்‌ பிரவேசித்தார்‌, ஆகையால்‌ 
இது பூட்டப்பட்டிருக்கவேண்டும்‌.. 


எசே கபி. இது அதிபதிக்கே உரியது, 
அதிபதி கர்த்தருடைய சத்திதியில்‌ 
போஜன ம்பண்ணும்படி. இதில்‌ 
உட்காருவான்‌; அவன்‌ வாசல்‌ 
மண்டயத்தின்‌ வழியாய்ப்‌ பிரவேசித்து, 
மறுபடியும்‌ அதின்‌ வழியாய்ப்‌ 
புறப்படுவான்‌ என்றார்‌. 

கர்த்தர்‌ எசேக்கியேலை மூன்றாம்‌ 
முறையாக கிழக்கு வாசலுக்கு அழைத்து 
வருகிறார்‌. ஆனால்‌ இப்போது அந்த வாசல்‌ 
பூட்டப்பட்டிருக்கிறது. ஆகையினால்‌ கிழக்கு 
வாசல்‌ இதற்கு முன்பு திறக்கப்பட்டிருந்தது 
என்பது பொருளாகும்‌. பரிசுத்த ஸ்தலத்திலே 
கர்த்தரை ஆராதிக்க வருகிறவர்களுக்கு, 
கிழக்கு வாசல்‌ எல்லா வேளையிலும்‌ 
திறந்திருந்தது. ஆனால்‌ இப்போது அந்த 
வாசல்‌ பூட்டப்பட்டிருக்கிறது. 


கர்த்தரே எசேக்கியேலை கிழக்குக்கு, 
எதிரே பரிசுத்த ஸ்தலத்திற்கு 

வழியாக திரும்பப்பண்ணுகிறார்‌ 

கிழக்கு வாசல்‌. 

பூட்டப்பட்டிருக்கிறது. 

காரணமாகவே 


திறக்கப்படாமல்‌ பூட்டப்பட்டிருக்கும்‌; ஒருவரும்‌. 
இதற்குள்‌ பிரவேசிப்பதில்லை; இஸ்ரவேலின்‌ 
தேவனாகிய கர்த்தர்‌ இதற்குள்‌ பிரவேசித்தார்‌, 
ஆகையால்‌ இது  பூட்டப்பட்டிருக்குவேண்டும்‌" 
(எசே 44:2) என்று சொல்லுகிறார்‌. 


தேவனை 
த்தும்‌ வண்ணமாக, கிழக்கு 
வாசல்‌ பூட்டப்பட்டிருக்கிறது. இந்த வாசல்‌ 


வழியாக தேவாலயத்தின்‌ உட்பிரகாரத்திற்கு 


பிரவேசிக்கலாம்‌. அங்கே தேவனுடைய மகிமை 
கர்த்தருடைய மகிமை 
கர்த்தருடைய 

யாரும்‌ 


தங்கியிருக்கிறது. 
ஆலயத்தில்‌ தங்கியிருக்கிறது. 
மகிமை தங்கியிருக்கும்‌ இடத்தில்‌, 
பிரவேசிக்கக்கூடாத வண்ணமாக, 
ஸ்தலத்திற்குப்போகும்‌ 
பூட்டப்பட்டிருக்கிறது. 

தேவனாகிய கர்த்தர்‌ 
வாசலுக்குள்‌ பிரவேசித்த படியினால்‌, 
யாரும்‌ இதன்‌ வழியாக பிரவேசிக்கக்கூடாது. 
இதன்‌ நிமித்தமாகவே கிழக்கு வாசல்‌ 
பூட்டப்பட்டிருக்கிறது. 


இஸ்ரவேலின்‌: அதிபதியை 
கனம்பண்ணும்விதமாக கிழக்கு வாசல்‌ 
பூட்டப்பட்டிருக்கிறது. “அதிபதி' என்னும்‌ 
வார்த்தை பிரதான ஆசாரியனைக்‌ குறிக்கும்‌ 
என்று வேதபண்டிதர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌ 
ல்‌ அதிபதிக்கே உரியது. 
கர்த்தருடைய சந்நிதியில்‌ 
போஜனம்பண்ணும்படி இதில்‌ உட்காருவான்‌;: 
அவன்‌ வாசல்‌ மண்டபத்தின்‌ வழியாய்ப்‌ 
பிரவேசித்து, மறுபடியும்‌ அதின்‌ வழியாய்ப்‌ 
புறப்படுவான்‌ (எசே 44:3). 
பிரதான ஆசாரியன்‌ கர்த்தருடைய 
வந்து நின்று கர்த்தருக்கு 
ரி ஊழியம்‌ செய்கிறவன்‌. இவன்‌ 
இஸ்ரவேலின்‌ வம்சத்தாரின்‌ பிரதிநிதியாக 
இருக்கிறான்‌. ஆகையினால்‌ இவனுக்கு 
விசேஷித்த மதிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 





எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


புதிய ஏற்பாட்டுக்காலத்து. 
விசுவாசிகளாகிய நமக்கு, நம்முடைய 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்துவே பிரதான 
ஆசாரியராயிருக்கிறார்‌. அவர்‌ 
மகாபரிசுத்த ஸ்தலத்திற்குள்‌ 
பிரவேசித்திருக்கிறார்‌. 
விசுவாசிக்கிறவர்களெல்லோரும்‌ 
ராஜ்யத்திற்குள்‌ பிரவேசிக்கும்படியாக, 
கிறிஸ்துவானவர்‌ பரலோகத்தின்‌ 
வாசல்களை நமக்கு திறந்துகொடுக்கிறார்‌. 


முந்திய அருவருப்புக்கள்‌ 
எசே: 44:4-9 


எசே கக்க, பின்பு அவர்‌ என்னை 
வடக்கு வாசல்வழியாய்‌ ஆலயத்தின்‌ 
முகப்பிலே அழைத்துக்கொண்டு 
போனார்‌; இதோ, கர்த்தருடைய 
ஆலயம்‌ கர்த்தருடைய மகிமையால்‌ 
'நிறைந்ததை நான்‌ கண்டு, முகங்குப்புற 
விழுந்தேன்‌. 


எசே 
என்னை 


க்கம்‌, அப்பொழுது கர்த்தர்‌ 
நோக்கி: மனுபுத்திரனே, 
கர்த்தருடைய ஆலயத்தின்‌ சகல்‌ 
நியமங்களையும்‌ அதின்‌ சகல 
சுட்டங்கனையுங்குறித்து. நான்‌ 
உன்னோடே சொல்வதையெல்லாம்‌ நீ 
உன்‌ மனதிலே கவனித்து, உன்‌ 
கண்களினாலே பார்த்து, உன்‌ 
காதுகளினாலே கேட்டு, பரிசுத்த 
ஸ்தலத்தினுடைய எல்லா 
வாசற்படி.களின்‌' வழியாய்‌. 
ஆலயத்துக்குள்‌. யிரவேசிப்பதும்‌ 
அதிலிருந்து புறப்படுவதும்‌ இன்னவித 
மென்று நீ ஆலோசித்தூப்‌ பார்த்து, 


எசே 44:6. இஸ்ரவேல்‌ வம்சத்தாராகிய 
கலகக்காரரோடே சொல்லவேண்டியது 
என்னவென்றால்‌: கர்த்தராகிய 
ஆண்டவர்‌ உரைக்கிறார்‌, இஸ்ரவேல்‌. 
வம்சத்தாரே, நீங்கள்‌ செய்த சகல 
அருவருப்புகளும்‌ போதும்‌. 

எசே 44:7. 
செலுத்தவேண்டிய 
திணத்தையும்‌ இரத்தத்தையும்‌ 
செலுத்துகையில்‌, என்‌ ஆலயத்தைப்‌ 
பரிசுத்தக்குஷைக்‌சலாக்கும்படி 


நீங்கன்‌ எனக்குச்‌. 


ஆகாரமாகிய 


QOODNENS 
PUBLISHERS 


விருத்தசே தனமில்லாத 
விருத்தசே தனமில்லாத 
அத்திய புத்திரரை என்‌ பரிசுத்த 
ஸ்தலத்துக்குள்‌. இருக்கிறதற்காக. 
அழைத்துக்கொண்டுவத்தீர்கன்‌; நீங்கள்‌. 
செய்த எல்லா அருவருப்புகவினாலும்‌ 
அவர்கள்‌ என்‌ உடன்படிக்கையை 
மீறினார்கள்‌. 


இருதயமும்‌ 
மாம்சமுமுன்ன. 


எசே 448. நீங்கன்‌ என்‌ பரிசுத்த 
வஸ்துக்களின்‌ காவலைக்‌ காவாமல்‌, 
உங்களுக்கு இஷ்டமானவர்களை என்‌ 
பரிசுத்த ஸ்தலத்திலே என்‌ காவலைக்‌ 
காக்கிறதற்காக வைத்தீர்கள்‌. 


எசே 442. கர்த்தராகிய ஆண்டவர்‌ 
சொல்லுகிறது என்னவென்றால்‌: 
இஸ்ரவேல்‌ புத்தரின்‌ நடுவில்‌ 
இருக்கிற சகல அந்நிய புத்திரரிலும்‌, 
விருத்தசே.தனமில்லாத இருதயமும்‌ 
விருத்தசேதனமில்லாத மாம்சமுமுன்ன 
அத்திய புத்திரன்‌ ஒருவனும்‌ 
என்‌ பரிசுத்த ஸ்தலத்துக்குன்‌' 
பிரவேசிப்பதில்லை. 


கர்த்தர்‌ பாரு வடக்கு வாசல்‌ 
வழியாய்‌ முகப்பிலே 
அறுத்துக்கொண்டு போகிறார்‌. எசேக்கியேல்‌, 
தான்‌ ஏற்கெனவே கண்ட தரிசனங்களை 
இங்கு மறுபடியுமாய்க்‌ காண்கிறார்‌. அவர்‌ 
ஏற்கெனவே கேட்ட செய்திகளை, 
மறுபடியுமாய்க்‌ கேட்கவேண்டும்‌. 

எசேக்கியேல்‌ ஏற்கெனவே 
தரிசித்ததுபோல, இப்போதும்‌ கர்த்தருடைய 
ஆலயம்‌, கர்த்தருடைய மகிமையால்‌ 
நிறைந்தருக்கிறது. எசேக்கியேல்‌ அதைக்‌ 
கண்டு முகங்குப்புற விழுகிறார்‌. 
கர்த்தருடைய மகிமையைக்‌ கண்டபோது, 
எசேக்கியேலின்‌ இருதயத்திற்குள்‌ பரிசுத்த 
பயமுண்டாயிற்று. 

எசேக்கியேல்‌. தான்‌ கண்ட 
தரிசனங்களையெல்லாம்‌. தன்னுடைய 
மனதிலே வைத்திருக்கவேண்டும்‌. கர்த்தர்‌ 
அவருக்கு சொன்ன செய்திகளையெல்லாம்‌. 
அவர்‌ நினைவிலே வைத்திருக்கவேண்டும்‌. 
கர்த்தர்‌ எசேக்கியேலிடம்‌, கர்த்தருடைய 
ஆலயத்தின்‌ சகல நியமங்களையும்‌, அதின்‌ 
சகல சட்டங்களையும்‌ குறித்து சொன்னார்‌. 
இவையெல்லாவற்றையும்‌ எசேக்கியேல்‌ தன்‌ 
மனதிலே வைத்திருக்கவேண்டும்‌. 





BALWETHER 
பய 


ஆலயத்திற்குள்‌ பிரவேசித்தது. 
எல்லாவற்றையும்‌ அவர்‌ 
ஆலோசித்துப்‌ பார்க்கவேண்டும்‌ (எசே 44:5). 
ஆலயத்திற்குள்‌ பிரவேசித்தது மாத்திரமல்ல, 
தத வக்க புறப்பட்டுப்போவதையும்‌ 
அவர்‌ ஆலோசித்துப்‌ 
வண்டும்‌ கர்த்தர்‌ தனக்கு சொன்ன 
செய்திகளை எசேக்கியேல்‌ இஸ்ரவேல்‌ 
வம்சத்தாருக்கு சொல்லவேண்டும்‌. 


இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ கர்த்தருடைய 
பார்வையிலே கலகக்காரராயிருக்கிறார்கள்‌. 


எசேக்கியேல்‌ அவர்களிடம்‌, “இஸ்ரவேல்‌ 
செய்த சகல 
எசே 446) 


கர்த்தருடைய இர்‌ 
சொன்ன வார்த்தைகளை, 
இஸ்ரவேல்‌ வம்சத்தாருக்குச்‌ சொல்லுகிறார்‌ 
கர்த்தருக்கு. 
ஆகாரமாகிய 
"இரத்தத்தையும்‌ 
ஆனால்‌ அவர்கள்‌ 
பரிசுத்தக்குலைச்‌ 
சலாக்குகிறார்கள்‌.  விருத்தசேதனமில்லாத. 
இருதயமும்‌, விருத்தசேதனமில்லாத 
மாம்சமுமுள்ள அந்நிய புத்திரரை கர்த்தருடைய 
பரிசுத்தஸ்தலத்திற்குள்‌ அழைத்துக்கொண்டு 
வருகிறார்கள்‌ (எசே 44:7). 
எசேக்கியேல்‌ 
வம்சத்தாருடைய பாவங்களை 
எடுத்துச்சொல்லவேண்டும்‌. 
கர்த்தருடைய ஆலயத்திற்குள்‌ பிரவேசிக்கும்‌ 
சிலாக்கியம்‌ கிடைத்திருக்கிறது. அவர்கள்‌ 
கர்த்தருடைய நாமத்தைப்‌ பரிசுத்தம்பண்ண 
வேண்டும்‌. ஆனால்‌ அவர்களோ 
கர்த்தருடைய பரிசுத்த. நாமத்தை 
பரிசுத்தக்குலைச்சலாக்குகிறார்கள்‌. 


ல்‌ வம்சத்தார்‌ 
வேண்டிய 


க்‌ 
செலுத்துகிறார்கள்‌. 
கர்த்தருடைய ஆலயத்தை 


யாக்கோபின்‌ 
அவர்களுக்கு. 
அவர்களுக்கு 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அந்நிய புத்திரர்‌ 
பரிசுத்த ஸ்தலத்திற்குள்‌ 
கூடாது. அவர்கள்‌ 
பத்தியுள்ளவர்களாகமிருந்தாலும்‌, 
தங்கள்‌ மாம்ச, 
மில்லாதவர்கள்‌. 
விருத்தசேதனமில்லாத பாவத்தை 
எளிதாக மன்னித்துவிடுவார்‌ ஆனால்‌ 
அவர்களோ தங்கள்‌ இருதயத்தில்‌ 
விருத்தசேதனமில்லாதவர்களாயிருக்கிறார்கள்‌. 
அந்நியர்கள்‌ கர்த்தருக்கும்‌ 

அந்நியராயிருக்கிறார்கள்‌. கர்த்தருடைய 
நன்மைகளுக்கும்‌ அந்நியராயிருக்கிறார்கள்‌. 

இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ எல்லாவிதமான 
அருவருப்புக்களையும்‌ செய்து, கர்த்தருடைய 
உடன்படிக்கையை மீறுகிறார்கள்‌. இஸ்ரவேல்‌ 
வம்சத்தாரே கர்த்தருடைய பரிசுத்த 
வஸ்துக்களின்‌ காவலைக்‌ காக்கவேண்டும்‌. 
இதுவே கர்த்தருடைய பிரமாணம்‌. 
ஆனால்‌ அவர்கள்‌ கர்த்தருடைய பரிசுத்த 
வஸ்துக்களின்‌ காவலைக்‌ காக்காமல்‌, 
தங்களுக்கு இஷ்டமானவர்களை கர்த்தருடைய 
பரிசுத்த ஸ்தலத்திலே, அவருடைய காவலைக்‌ 
காக்கிறதற்காக வைத்திருக்கிறார்கள்‌ 
(எசே 44:8). 


கர்த்தருடைய 
பிரவேசிக்கக்‌ 
கர்த்தரிடத்தில்‌. 
அவர்கள்‌ 
விருத்தசேதன 
மாம்சத்தில்‌ 
கர்த்தர்‌ 


சாரியரும்‌ லேலியருமே. 
கூத்த விபத்து சற (ண்‌ 
செய்யவேண்டும்‌. கர்த்தருடைய ஊழியத்தில்‌ 

அந்நியருக்கு பங்குமில்லை. பாத்திமுமில்லை. 
இது கர்த்தருடைய பிரமாணம்‌. 
இஸ்ரவேல்‌ வம்சத்தாரோ கர்த்தருடைய 
உடன்படிக்கையைமீறி அருவருப்பான 
காரியங்களை செய்கிறார்கள்‌. 

“இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ நடுவில்‌ 
புத்திரரிலும்‌, 
இருதயமும்‌ 

விருத்தசேதனமில்லாத மாம்சமுமுள்ள அந்நிய 
புத்திரன்‌ ஒருவனும்‌ என்‌ பரிசுத்த 
கத்துக்‌ டக டகவல்‌ 
(எசே 442) என்று கர்த்தராகிய ஆண்டவர்‌ 
சொல்லுகிறார்‌. இது கர்த்தருடைய 
பிரமாணம்‌. இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ 
கர்த்தருடைய பிரமாணத்தைமீறி, அவருக்கு 
விரோதமாய்ப்‌ பாவம்‌ செய்கிறார்கள்‌. 





BALWETHER 
பரபர 


லேவியரின்‌ அக்கிரமம்‌ 
எசே 4410-16 


எசே. 44410. இஸ்ரவேல்‌: 
வழிதப்பிப்போகையில்‌, என்னைவிட்டுத்‌ 
தூரமானவர்களும்‌, 

வழிதப்பித்‌ தங்கள்‌ 
விக்கிரகங்களைப்‌: 
பற்திபற்தினவர்களுமாகிய லேவியரும்‌ 
தங்கள்‌ அக்கிரமத்தைச்‌ சுமப்பார்கன்‌. 


எசே 44:11. ஆகிலூம்‌ அவர்கள்‌ என்‌: 
ஆலயத்தின்‌ வாசல்களைக்‌ காத்து, எண்‌: 
ஆலயத்தில்‌ ஊழியஞ்செய்து, 
என்‌ பரிகத்த ஸ்தலத்திலே 
பணிவிடைக்காரராயிருப்பார்கன்‌; 
அவர்கள்‌ ஜனங்களுக்காக. 
த௲னபலிகளையும்‌ மற்றப்‌ பலிகளையும்‌ 
செலுத்தி, இவ! 
ஊழியஞ்செய்கிற தற்கு. 

முன்பாக என்பரிசுத்த 
பணிவிடைக்காரராயிருப்பார்கன்‌. 


எசே. 44:42. அவர்கள்‌ இவர்களுடைய 
'நரகலான விக்கிரகங்களுக்கு முன்பாக. 
தின்று இவர்களுக்கு ஊழியஞ்செய்து, 
இஸ்ரவேல்‌ வம்சத்தாரை அக்கிரமத்தில்‌ 
விழப்பண்ணின படியினால்‌, நான்‌ என்‌ 
கையை அவர்களுக்கு விரோதமாய்‌ 
உயர்த்தினேன்‌, அவர்கன்‌ தங்கள்‌ 
அக்கிரமத்தைச்‌ ௬மப்பார்கன்‌ என்னு 
கர்த்தராகிய ஆண்டவர்‌ சொல்லுகிறார்‌. 


எசே... 4438. அவர்கள்‌ எனக்கு. 
ஆசாரியராய்‌ ஆராதனை செய்யும்படி. 
என்‌ சமீபத்தில்‌ வராமலும்‌, மகா 
பரிசுத்தமான ஸ்தலத்தில்‌ என்‌ பரிசுத்த 
வஸ்துக்கனில்‌ யாதொன்றையும்‌ 
கிட்டாமலும்‌ இருக்கவேண்டும்‌, 
அவர்கள்‌ தங்கள்‌ இலச்சையையும்‌ 
தாங்கள்‌ செய்த அருவருப்புகளையும்‌ 
சுமக்கக்கடவர்கள்‌. 


எசே க்க்ப்க்‌, ஆலயத்தின்‌ ௪கல. 
வேலைகளுக்கும்‌ அதில்‌ செய்யப்பட 
வேண்டிய எல்லாவற்றிற்கும்‌ 
நாண்‌ அவர்களை அதில்‌ 
காவல்காக்கிறவர்கனாமிருக்கக்‌ 
கட்டனையிடுவேன்‌. 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எசே 44:15. இண்ரவேல்‌ புத்திரரே, 
என்னைவிட்டு வழிதப்பிப்போகையில்‌, 
என்பரிசுத்த ஸ்தலத்தின்‌ காவலைக்‌ 
காக்கிற சாதோக்கின்‌ புத்திரராகிய 
லேவியரென்னும்‌ ஆசாரியர்கனே 
எனக்கு. ஆராதனைசெய்ய என்‌ 
சமீபத்தில்‌ சேர்த்து, திணத்தையும்‌ 
இரத்தத்தையும்‌ எனக்குச்‌ செலுத்த என்‌ 
சந்நிதியில்‌ நிற்பார்கவென்று. 
கர்த்தராகிய ஆண்டவர்‌ சொல்லுகிறார்‌. 


எசே 44:16. இவர்கள்‌ என்‌ பரிசுத்த 
ஸ்தலத்துக்குன்‌ பிரவேசிப்பார்கன்‌;. 
இவர்கனே எனக்கு ஆராதனை செய்ய 
என்‌ பீடத்தைக்‌ கிட்டிவத்து, என்‌ 
காவலைக்‌ காப்பார்கள்‌. 


கர்த்தரே தம்முடைய ஆலயத்திற்கு 
ஆண்டவராயிருக்கிறார்‌. அவர்‌ “தம்முடைய 
பரிசுத்த ஸ்தலத்தை மறுபடியும்‌ ஸ்தாபிக்கிறார்‌. 
ஆசாரியர்களுக்கும்‌, லேவியருக்கும்‌ 
தம்முடைய பரிசுத்த ஸ்தலத்திலே செய்ய 
வேண்டிய ஊழியங்களை அவர்களுக்கு 
ஒப்புவிக்கிறார்‌. தம்முடைய ஊழியத்தை 
செய்யக்கூடிய தகுதியுள்ளவர்கள்‌ யார்‌ 
என்பதை கர்த்தர்‌ ஆராய்ந்து அறிகிறார்‌. 

லேலியர்கள்‌ கர்த்தருடைய ஆலயத்தின்‌ 
வாசலைக்‌. காக்கவேண்டும்‌. அவர்கள்‌ 
ஆத்தில்‌ ஊழியம்‌ செய்து கர்த்தருடைய 

ஸ்தலத்திலே பணிவிடைக்‌ 

காரராயிருக்கவேண்டும்‌. அவர்கள்‌ 
ஜனங்களுக்காக தகனபலிகளையும்‌, மற்ற 
பலிகளையும்‌ செலுத்தவேண்டும்‌. 

ஆனால்‌ லேலியரோ கர்த்தரை 
விட்டு வழிதப்பிப்போய்விடுகிறார்கள்‌. 
அவர்கள்‌ தங்கள்‌ நரகலான விக்கிரகங்களை 
பின்பற்றிப்போய்விடுகிறார்கள்‌. லேலியர்கள்‌ 
கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலத்திலே 
பணிவிடைக்காரராயிருந்து ஊழியம்‌ 
செய்யாமல்‌, கர்த்தரைவிட்டுத்‌ தூரமாய்‌ 
விலகிப்போய்விடுகிறார்கள்‌. இவர்கள்‌ 
தங்கள்‌ அக்கிரமத்தை சுமப்பார்கள்‌ என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ (எசே 44:10). 





BALWETHER 
பிய 


இஸ்ரவேல்‌ ஜனங்களெல்லோரும்‌. 
கர்த்தரைவிட்டும்‌, கர்த்தருடைய 
பிரமாணத்தை விட்டும்‌ வழிதப்பிப்போகையில்‌, 
ஆசாரியரும்‌ லேவியரும்‌, அவர்களோடு 
சேர்ந்து க்கக்‌ இஸ்ரவேல்‌ 
வம்சத்தார்‌ நரகலான 
விக்கிரங்களை.  பின்பற்தி போனபோது. 
ஆசாரியர்களும்‌ லேவியர்களும்‌ அவர்களோடு 
சேர்ந்து தங்கள்‌ நரகலான விக்கிரகங்களைப்‌ 
பின்பற்றிப்போகிறார்கள்‌ (எசே 4431. 
லேலியர்களும்‌ ஆசாரியர்களும்‌ 
க நரகலான 
முன்பாக நின்று, 
ஊழியம்‌ செய்கிறார்கள்‌. 
வம்சத்தாரை அக்கிரமத்தில்‌ 
விழப்பண்ணுகிறார்கள்‌. இதனால்‌ 
கர்த்தருடைய கோபம்‌ லேவியர்மேல்‌ வருகிறது. 
கர்த்தர்‌ தம்முடைய கையை அவர்களுக்கு 
விரோதமாக உயர்த்துகிறார்‌. லேலியர்கள்‌ 
தங்கள்‌ அக்கிரமத்தை சுமப்பார்கள்‌ என்று 
கர்த்தராகிய ஆண்டவர்‌ சொல்லுகிறார்‌. 


கர்த்தருடைய நீதியான கோபம்‌ 
லேவியர்மேலும்‌ ஆசாரியர்மேலும்‌ வருகிறது. 
அவர்கள்‌ கர்த்தரை ஆராதியாமல்‌, 
விக்கிரகங்களை ஆராதனை செய்தபடியால்‌ 
கர்த்தர்‌ அவர்களை தம்முடைய 
சமுகத்தைவிட்டே விலக்கி வைத்துவிடுகிறார்‌ 

லேலியர்கள்‌ கர்த்தருக்கு ஆசாரியராய்‌ 
ஆராதனை செய்யும்படி அவருடைய 
சமீபத்தில்‌ வரக்கூடாது. அவர்கள்‌ 
கர்த்தருடைய மகாபரிசுத்தமான ஸ்தலத்தில்‌, 
கர்த்தருடைய பரிசுத்த வஸ்துக்களில்‌: 
யாதொன்றையும்‌ கிட்டக்கூடாது. 
ஆசாரியர்களும்‌ லேவியர்களும்‌ தங்களுடைய 
பாவமான கைகளினால்‌ ஆலயத்தின்‌ 
பரிசுத்த பணிமுட்டுக்களைத்‌ தொடக்கூடாது. 
இது கர்த்தர்‌ அவர்களுக்குக்‌ கொடுக்கும்‌. 
நீதியான தண்டனை. லேலியர்களும்‌ 
ஆசாரியர்களும்‌ தங்கள்‌ இலச்சையையும்‌, 


கர்த்தராகிய 
ஆண்டவர்‌ சொல்லுகிறார்‌. 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


லேலியரிடத்திலிருந்தும்‌ 
ஆசாரியரிடத்திலிருந்தும்‌ ஆசாரிய மேன்மை 


பறித்துக்கொள்ளப்படுகிறது. 
ஆசாரியர்கள்‌ சாதாரண லேலியர்களைப்போல 
இருப்பார்கள்‌. லேலியர்கள்‌ சாதாரண 
ஜனங்களைப்போல இருப்பார்கள்‌. 


கிருபையையும்‌, இரக்கத்தையும்‌ அவர்களுக்கு 
காண்பிக்கிறார்‌. கர்த்தருடைய 
நியாயத்தீர்ப்பில்‌ அவருடைய இரக்கமும்‌ 
கலந்திருக்கிறது. 
ர்‌ லேவியரையும்‌ ஆசாரியரையும்‌, 
தம்முடைய சமுகத்தைவிட்டும்‌, ஊழியத்தை 
விட்டும்‌ முற்றிலுமாய்த்‌ துரத்திவிடாமல்‌, 
அவர்களை மறுபடியுமாய்‌ தம்முடைய 
ஊழியத்தில்‌ பயன்படுத்துகிறார்‌. 
கள்‌ என்‌ ஆலயத்தின்‌: 
காத்து. என்‌ "ஆலயத்தில்‌ 


ஆ! 
வாசல்களைக்‌ 


ஊழியஞ்செய்து, என்‌ பரிசுத்த ஸ்தலத்திலே. 


பணிவிடைக்காரராயிருப்பார்கள்‌: அவர்கள்‌ 
ஜனங்களுக்காக தகனபலிகளையும்‌ மற்றப்‌ 
பலிகளையும்‌ செலுத்தி, இவர்களுக்கு 
ஊழியஞ்செய்கிறதற்கு இவர்கள்‌ 

பாக என்பரிசுத்த. ஸ்தலத்திலே. 
பணிவிடைக்காரராயிருப்பார்கள்‌" (எசே 44:11) 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 

“இவர்கள்‌ என்‌ பரிசுத்த. 
ஸ்தலத்துக்குள்‌ பிரவேசிப்பார்கள்‌; இவர்களே 
எனக்கு ஆராதனை செய்ய என்‌ படத்தைக்‌ 
கிட்டிவந்து, என்‌ காவலைக்‌ காப்பார்கள்‌” 
(எசே 44:6) என்று கர்த்தர்‌ தம்முடைய 
கிருபையினால்‌ சொல்லுகிறார்‌. 





BALWETHER 
பிய 


ஆசாரியரும்‌ லேவியரும்‌ மிருகங்களைப்‌ 
பலியிடுவார்கள்‌. ஆனால்‌ அவர்கள்‌ 
கர்த்தருடைய பலிபீடத்திலே 
பலியிடமாட்டார்கள்‌. அதற்கு பதிலாக 
வாசலின்‌ மண்டபத்திலே உள்ள பீடங்களில்‌ 
பலியிடுவார்கள்‌. இவர்கள்‌ தேவாலயத்தின்‌ 
வாசலில்‌: சுமை 
தூக்குகிறவர்களாகமிருப்பார்கள்‌. 


பாவநிவாரண பலியையும்‌ குற்றநிவராணபலி 
யையும்‌ செலுத்துவார்கள்‌” (எசே 40:39). 
கர்த்தர்‌ தமக்கு 
உண்மையுள்ளவர்களைக்‌ கனம்பண்ணுகிறார்‌. 
அவர்களுக்கு தம்முடைய ஊழியத்தில்‌ 
பங்குகொடுக்கிறார்‌. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
எல்லோரும்‌ கர்த்தரைவிட்டு வழிதப்பிப்‌ 
போகிறார்கள்‌. ஆனாலும்‌ சாதோக்கின்‌ 
புத்திரராகிய லேவியர்‌ என்னும்‌ ஆசாரியர்‌ 
குர்த்தரைவிட்டு வழிதப்பிப்போகவில்லை. 
அவர்கள்‌ கர்த்தருக்கு, 
உண்மையுள்ளவர்களாயிருக்கிறார்கள்‌. 


சாதோக்கின்‌ புத்திரர்‌ கர்த்தருடைய 
பரிசுத்த ஸ்தலத்தின்‌ காவலைக்‌ காக்கிற 
ஆசாரியர்‌. கர்த்தர்‌ இவர்களுக்கு ஆசாரிய 
ஊழியத்தைக்‌ கொடுத்து, இவர்களைக்‌ 
கனம்பண்ணுகிறார்‌. 


'சாதோக்கின்‌ புத்திரராகிய 
லேவியரென்னும்‌ ஆசாரியர்களே எனக்கு 
ஆராதனைசெய்ய என்‌ சமீபத்தில்‌ சேர்ந்து, 
நிணத்தையும்‌ இரத்தத்தையும்‌ எனக்குச்‌ 
செலுத்த என்‌ சந்நிதியில்‌ நிற்பார்கள்‌. 
இவர்கள்‌ என்‌ பரிசுத்த ஸ்தலத்துக்குள்‌ 
பிரவேசிப்பார்கள்‌; இவர்களே எனக்கு 
ஆராதனை செய்ய என்‌  பீடத்தைக்‌ 
கிட்டிவந்து, என்‌ காவலைக்‌ காப்பார்கள்‌” 
(எசே 444516) என்று கர்த்தராகிய 
ஆண்டவர்‌ சொல்லுகிறார்‌. 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆசாரியரின்‌ பிரமாணம்‌ 
எசே: 4417-81 


எசே... ககர... உட்பிராகாரத்தின்‌ 
வாசல்களுக்குன்‌ பிரவேசிக்கிறபோது, 
சணல்நூல்‌ வஸ்திரங்களை 
உடுத்திகொன்வார்கனாக;  அவர்கண்‌. 
உட்பிராகாரத்தின்‌ வாசல்களிலும்‌, 
உன்னேயும்‌ ஆராதனை செய்கையில்‌, 
ஆட்டுமயிர்‌ உடுப்பைத்தரிக்கலாகாது. 


எசே 44:18. அவர்களுடைய தலைகளில்‌ 
சுணல்நால்‌ குல்லாக்களையும்‌, 
அவர்களுடைய இடைகளில்‌ சணல்நூல்‌ 
சுல்டங்கனையும்‌  தரிக்கவேண்டும்‌; 
'வேர்வையுண்டாக்கத்தக்க தொன்றையும்‌ 
அரையில்‌ கட்டலாகாது. 


44419. அவர்கள்‌: 
கை ந்‌ புறமுற்றத்திலே 
ஒஜனங்களிடத்தில்‌ போகும்போது, 
அவர்கள்‌ தாங்கன்‌ ஆராதணனைசெய்யும்‌ 
சமயத்தில்‌ உடுத்தியிருந்த தங்கள்‌ 
வஸ்திரங்களைக்‌ கழற்றி, அவைகளைப்‌ 
பரிசுத்த அழைவீடுகளில்‌ வைத்து, 
வேறே வஸ்திரங்களை உடுத்திக்‌ 
கொள்ளக்கடவர்கள்‌; தங்கள்‌ 
வஸ்திரங்கனாலே ஜனங்களைப்‌ 
பரிசுத்தப்படுத்தலாகாது. 


எசே 4430, அவர்கள்‌ தங்கள்‌. 
தலைகளைச்‌ சிரையாமலும்‌, தங்கள்‌ 
மயிரை நீனமாய்‌ வளர்க்காமதூம்‌, 
தங்கள்‌. தலைமயிரைக்‌ 
கத்தரிக்கக்கடவர்கள்‌. 


லு 4421. ஆசாரியர்களில்‌ 
உட்பிராகாரத்துக்குள்‌ 
ரிக்கும்‌, திராட்சுரசம்‌ 
குடிக்கலாகாது. 

எசே. 24௨. விதவையையும்‌ 
தன்னிவிடப்பட்டவனையும்‌ அவர்கள்‌ 
விவாகம்பண்ணாமல்‌, இஸ்ரவேல்‌ 
வம்சத்தானாகிய 
கன்னிகையையாகிலும்‌ 
ஆசாரியனின்‌ 
'விதவையையாகிலும்‌ 
பண்ணலாம்‌. 


ஒரு 
மனைவியாயிருந்த 
விவாகம்‌ 





BALWETHER 
பிய 


எசே 4435. 
மானதற்கும்‌ 


அவர்கள்‌ பரிசுத்த 
பரி௬த்தமல்லாததற்கும்‌, 
தீட்டானதற்கும்‌ தீட்டல்லாததற்கும்‌ 
இருக்கும்‌ வித்தியாசத்தை என்‌ 
ஜனத்துக்குப்போதித்து, அவர்களுக்குத்‌ 
தெரியப்பண்ணக்கடவர்கன்‌. 


எசே: 44:24. வழக்கிருத்தால்‌ அவர்கள்‌: 
தியாயத்தீர்க்க ஆயத்‌ தமாயிருத்து, எண்‌: 
'நியாயங்களின்படி அதைத்‌ தீர்த்து, 
என்னுடைய பண்டிகைகளில்‌ 
எல்லாம்‌ என்‌ தியாயப்பிரமாண த்தையும்‌ 
என்‌ கட்டனைகளையும்‌ கைக்கொண்டு, 
என்‌ ஏய்வுநாட்கணைப்‌ 
பரிசுத்தமாக்கக்கடவர்கன்‌. 


எசே 446. தகப்பன்‌, தாய்‌, குமாரன்‌, 
குமாரத்தி, சகோதரன்‌, புருஷனுக்கு. 
வாழ்க்கைப்படாத சகோதரி என்னும்‌: 
இவர்களுடைய சவத்தினால்‌ அவர்கள்‌ 
தீட்டுப்படலாமேயல்லாமல்‌, அவர்களில்‌ 
ஒருவனும்‌ செத்த ஒருவனிடத்தில்‌ 
போய்த்‌ தீட்டுப்பட லாகாது. 


எசே ககம. அவன்‌ 
சுத்திகரிக்கப்பட்டபின்பு, அவனுக்கு. 
ஏழுநான்‌ எண்ணப்படவேண்டும்‌. 


எசே 44:27. அவன்‌ பரிசுத்த ஸ்தலத்தில்‌ 
ஆராதனை செய்யும்படி பரிசுத்த 
ஸ்தலம்‌ இருக்கிற. டிக்கு 
யிரவேசிக்கிறநானிலே, 

தனக்காகப்‌ பாவநிவாரண பககம்‌ 
செலுத்தக்கடவன்‌ என்று கர்த்தராகிய 
ஆண்டவர்‌ சொல்லுகிறார்‌. 


எசே 4438. அவர்களுக்குரிய சுதந்தரம்‌. 
என்னவென்றால்‌: நானே அவர்கண்‌ 
சுதந்தரம்‌; ஆகையால்‌ இஸ்ரவேலில்‌: 
அவர்களுக்குக்‌. காணியாட்சியைக்‌ 
கொடாதிருப்பீர்கனாக; நானே, 
அவர்கள்‌ காணியாட்சி. 

எசே க்க29.  போஜனபலியையும்‌. 
பாவதிவாரணபலியையும்‌ 
குற்றநிவாரணபலியையும்‌ அவர்கள்‌ 
புசிப்பார்கன்‌; இஸ்ரவேலிலே 
பொருத்தனை பண்ணப்பட்டதெல்லாம்‌. 
அவர்களுடையதாயிருப்பதாக. 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


QOODNENS 
UBLSHERS 


எசே. 44:30. சகலவித முதற்கனிகவில்‌ 
எல்லாம்‌ முத்தின பலனும்‌, நீங்கள்‌ 
காணிக்கையாய்ச்‌. செலுத்தும்‌ 
எவ்விதமான பொருள்களும்‌. 
ஆசாரியர்களுடையதாயிருப்பதாக; 
உங்கள்‌ வீட்டில்‌ ஆசீர்வாதம்‌. 
தங்கும்படிக்கு தீங்கன்பிசை த்தமாவில்‌ 
முதற்பாகத்தையும்‌ ஆசாரியனுக்குக்‌ 
கொடுக்கக்கடவிக்கள்‌. 


எசே. 44:31. பறவைகளிலும்‌ 
மிருகங்களிலும்‌ தானாய்ச்‌ செத்ததும்‌ 
பீறுண்டதுமான ஒன்றையும்‌ 
ஆசாரியர்கள்‌ புசிக்கலாகாது. 


கர்த்தருடைய ஆசாரியர்கள்‌ அவருக்கு 
பரிசுத்தமான. ஊழியம்‌ வ்‌ 


ஊழியம்‌ 


செய்கிறவர்கள்‌. 
உலகப்பிரகாரமான 
கர்த்தர்‌ 
பிரமாணங்களை 
ஆசாரியர்கள்‌ 
பிரமாணத்திற்கு கீழ்பபட்டு, 
பரிகுத்தமாயும்‌ கர்த்தருக்கு 

ஆசாரிய ஊழியம்‌ செய்யவேண்டும்‌. 


ஆசாரிய 


கர்த்தர்‌ ஆசாரியரின்‌ வஸ்திரங்களைப்‌ 
பற்றிய பிரமாணத்தைச்‌ சொல்லுகிறார்‌. 
ஆசாரியர்கள்‌ உட்பிராகாரத்தின்‌ 
வாசல்களுக்குள்‌ பிரவேசிக்கிற போது. 
சணல்நூல்‌ வஸ்திரங்களை உடுத்திகொள்ள 
ம்‌. அவர்கள்‌ உட்பிராகாரத்தின்‌ 
உள்ளேயும்‌ ஆராதனை 
செய்கையில்‌, ஆட்டுமயிர்‌ உடுப்பைத்தரிக்கக்‌ 
கூடாது (எசே 44:17), 
ஆசாரியர்கள்‌. தங்களுடைய 
தலைகளில்‌ சணல்நூல்‌ குல்லாக்களையும்‌, 
அவர்களுடைய இடைகளில்‌ சணல்நூல்‌ 
சல்லடங்களையும்‌ தரிக்கவேண்டும்‌:: 
வேர்வையுண்டாக்கத்தக்கதொன்றையும்‌ 
அரையில்‌ கட்டக்கூடாது (எசே 44:18) 





BALWETHER 
பரபர 


ஆசாரியர்கள்‌ தங்களுடைய ஆசாரிய 
ஊழியத்தை நிறைவேற்றின பின்பு, அவர்கள்‌ 
ஆசாரிய ங்களை கழற்றி 
வைத்துவிட்டு, வேறே வஸ்திரங்களை: 
உடுத்திக்கொள்ளவேண்டும்‌. ஆசாரியர்கள்‌ 
லெளிப்பிராகாரமாகிய. புறமுற்றத்திலே 
ஜனங்களிடத்தில்‌ போகும்போது, அவர்கள்‌ 
தாங்கள்‌ ஆராதனைசெய்யும்‌ சமயத்தில்‌ 
உடுத்தியிருந்த தங்கள்‌ வஸ்திரங்களைக்‌ 
கழற்றி, அவைகளைப்‌ பசந்த 
அறைவீடுகளில்‌ வைத்து, வேறே 
வஸ்திரங்களை உடுத்திக்கொள்ளவேண்டும்‌. 
தங்கள்‌ வஸ்திரங்களாலே ஜனங்களைப்‌ 
பரிசுத்தப்படுத்தக்கூடாது (எசே 44:19). 

கர்த்தர்‌. இந்தப்‌ 
எசேக்கியேலுக்கு 
சொல்லியிருக்கிறார்‌ 
உட்பிரவேசிக்கும்போது, அவர்கள்‌ 
ஸ்தலத்திலிருந்து 
வராததற்கு முன்னே, 
ஆராதனை செய்து, 
வஸ்திரங்களைக்‌ கழற்றிவைப்பார்கள்‌; 
அல்வஸ்திரங்கள்‌ பரிசுத்தமானவைகள்‌:: 
வேறே வஸ்திரங்களை உடுத்திக்கொண்டு, 
ஜனத்தின்‌ பிராகாரத்திலே போவார்கள்‌" 
(எசே 4214, 


பிரமாணத்தை 
ஏற்கெனவே 
ஆசாரியர்‌ 
பரிசுத்த 
வெளிப்பிராகாரத்துக்கு 
தாங்கள்‌ 


உடுத்தியிருந்த 


நீளமாய்‌ வளர்க்காமலும்‌, 
தலைமயிரைக்‌ குத்தரிக்கக்கடவர்கள்‌ 
(எசே 44:20) 


புறஜாதியாரின்‌ பூஜாசாரிகள்‌ தங்கள்‌ 
தலைகளை சிரைத்துக்கொள்வார்கள்‌. 
கர்த்தருடைய ஆசாரியர்கள்‌ தங்களுடைய 
தலைகளை சிரைத்து. தங்களை 
புறஜாதியாரின்‌ பூஜாசாரிகளுக்கு 
ஒப்பாக்கக்கூடாது. 


ஆசாரியர்கள்‌ தங்கள்‌ தலைமயிரை 
நீளமாய்‌ வளர்க்கக்கூடாது என்றும்‌. 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. நசரேய 
விரதமிருக்கிறவர்கள்‌ தங்கள்‌ தலைமயிரை 
கத்தரிக்காமல்‌ நீளமாய்‌ வளர்ப்பார்கள்‌. 
ஆசாரியருக்கும்‌. நசரேயருக்கும்‌. 
வித்தியாசமுண்டு. ஆசாரியர்கள்‌ தங்கள்‌ 
தலைமயிரை கண்ணியமாய்‌ கத்தரித்துக்‌ 
கொள்ளவேண்டும்‌. தலையில்‌ நீளமான மயிர்‌ 
இருக்கக்கூடாது. அதை வளர வளர 
கத்தரித்துவிடவேண்டும்‌. 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆசாரியரின்‌ போஜனபானத்தைப்‌ 
பற்றியும்‌ கர்த்தர்‌ கட்டளை கொடுக்கிறார்‌. 
ஆசாரியர்களில்‌ ஒருவனும்‌, 
உட்பிராகாரத்துக்குள்‌ பிரவேசிக்கும்போது, 
திராட்சரசம்‌ குடிக்கலாகாது (எசே 44:21) 
குடித்து வெறித்திருக்கிறவனுக்கு 
நிதானமிருக்காது. அவன்‌ 
நியாயப்பிரமாணத்தை மறந்துவிடுவான்‌. 
குடிகாரனால்‌ தெளிவாகப்‌ பேசவும்‌ முடியாது. 


'வேண்டும்‌. ஜனங்களிடத்திலும்‌ பேசவேண்டும்‌. 


ஆசாரியரின்‌ விவாக சம்பந்தமான 
காரியங்களையும்‌ கர்த்தர்‌ சுட்டளையாகச்‌ 
சொல்லுகிறார்‌. ஆசாரியர்கள்‌ விதையையும்‌ 
தள்ளிவிடப்பட்டவளையும்‌ விவாகம்பண்ணக்‌ 
கூடாது. அவர்கள்‌ இஸ்ரவேல்‌. 
வம்சத்தாளாகிய கன்னிகையையாகிலும்‌ 

ஆசாரியனின்‌  மனைவியாமிருந்த. 
விதவையையாகிலும்‌ விவாகம்‌ பண்ணலாம்‌. 
(எசே 44:22). 


சாரிய ஊழியம்‌ கண்ணியமான 
ஊழியம்‌. அவர்கள்‌ தங்கள்‌ ஊழியத்தின்‌ 
அந்தஸ்தை எந்த விதத்திலும்‌ குறைந்து 
விடக்கூடாது. ஆசாரியரின்‌ பொதுவாழ்விலும்‌, 
குடும்பவாழ்விலும்‌ கண்ணியம்‌ இருக்க 
வேண்டுமென்று கர்த்தர்‌ எதிர்பார்க்கிறார்‌ 


ஆசாரியர்கள்‌ 
பிரமாணத்தைப்‌ 
சபையின்‌ 
வேண்டும்‌. ஜனங்களுக்கு கர்த்தருடைய 
வார்த்தையைப்‌ போதிப்பது ஆசாரிய 
ல்க ஒரு பகுதி. அவர்கள்‌ போதக 

திறமையாயும்‌ உண்மையாயும்‌ 
செய்யவேண்டும்‌ 


கர்த்தருடைய 
போதிக்கவேண்டும்‌. 
காரியங்களை நிர்வாகம்பண்ண 


ஆசாரியர்கள்‌  பரிசுத்தமானதற்கும்‌. 
பரிசுத்தமல்லாததற்கும்‌, தீட்டானதற்கும்‌ 
தீட்டல்லாததற்கும்‌ இருக்கும்‌ வித்தியாசத்தை 
என்‌ ஜனத்துக்குப்போதித்து, அவர்களுக்குத்‌ 
தெரியப்பண்ண வேண்டும்‌ (எசே 44:23). 





எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


சேதங்களைக்‌ குறித்தும்‌ வழக்கு 
நியாயந்தீர்ப்பது உனக்கு அரிதாயிருந்தால்‌, நீ 
எழுந்து, உன்‌ தேவனாகிய கர்த்தர்‌ தெரிந்து 
ஏற்படுத்தின ஸ்தானத்திற்கும்‌ போய்‌, 
லேலியரான ஆசாரியரிடத்திலும்‌ அந்நாட்களில்‌ 
இருக்கிற நியாயாதிபதியினிடத்திலும்‌ 
விசாரிக்க வேண்டும்‌: நியாயம்‌ இன்னதென்று 
அவர்கள்‌ உனக்கு அறிவிப்பார்கள்‌” 
(உபா 17:89). 


ஜனங்கள்‌ 
இருந்தால்‌, 

வழக்குகளை 
ஆயத்தமாயிருக்கவேண்டும்‌. 
கர்த்தருடைய 
வழக்குகளைத்‌ 


தைரியமாய்ச்‌ சொல்லவேண்டும்‌. 

சாரியர்கள்‌ சபையின்‌ காரியங்களை 
நிர்வாகம்பண்ண வேண்டும்‌. அவர்கள்‌ 
கர்த்தருடைய பண்டிகைகளில்‌ அவருடைய 
நியாயப்பிரமாணத்தையும்‌, அவருடைய 
கட்டளைகளையும்‌ கைக்கொள்ளவேண்டும்‌. 
ஆசாரியர்கள்‌ கர்த்தருடைய ஒய்வுநாட்களை 
பரிசுத்தமாக்கவேண்டும்‌. ஜனங்கள்‌ 
ஒய்வுநாளை பரிசுத்தமாய்‌ ஆசாரிக்கிறார்களா 
என்பதை ஆசாரியர்கள்‌ கவனிக்கவேண்டும்‌. 
கர்த்தருடைய பரிசுத்தமான ஓய்வுநாளை, 
யாரும்‌ பரிசுத்தக்குலைச்சலாக்கிவிடாதவாறு, 
ஆசாரியர்கள்‌ விழிப்பாயிருக்கவேண்டும்‌. 
ஜனங்களுக்கு ஒய்வுநாளைக்‌ குறித்துப்‌ 
போதிக்கவேண்டும்‌. ஒய்வநாள்‌ 
பிரமாணங்களை மீறுகிறவர்களை 
தண்டிக்கவேண்டும்‌. 


சாரியர்கள்‌ மரித்துப்போன: 
பிரேதத்தினால்‌ தீட்டுப்படக்கூடாது. 
ஆசாரியர்கள்‌ தங்களுடைய தகப்பன்‌, தாய்‌, 
குமாரன்‌, குமாரத்தி, சகோதரன்‌, புருஷனுக்கு 
வாழ்க்கைப்பாத சகோதரி என்னும்‌ 
இவர்களுடைய சவத்தினால்‌ அவர்கள்‌ 
தீட்டுப்படலாமேயல்லாமல்‌, அவர்களில்‌ 
ஒருவனும்‌ செத்த ஒருவனிடத்தில்போய்த்‌ 
தீட்டுப்படலாகாது (எசே 44:25), 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ எசேக்கியேலுக்கு சவத்தினால்‌ 
தீட்டுப்படுவதைப்பற்றி சொல்லுகிற பிரமாணம்‌, 
மோசேயின்‌ பிரமாணத்தோடு ஒத்திருக்கிறது. 
பின்பு கர்த்தர்‌ மோசேயை நோக்கி: 
ஆரோனின்‌ குமாரராகிய ஆசாரியர்களில்‌ 
ஒருவனும்‌ தன்‌ ஜனத்தாரில்‌ இறந்து 
போன  யாதொருவருக்காகத்‌ தங்களைத்‌ 
தீட்டுப்படுத்தலாகாதென்று அவர்களோடே 
சொல்‌” (லேவி 214) 


பிரேதம்‌ கிடக்கும்‌ இடத்தில்‌ 
போகாமலும்‌, தன்‌ தகப்பனுக்காகவம்‌ தன்‌ 
தாய்க்காகவம்‌ தன்னைத்‌ தீட்டுப்படுத்திக்‌ 
கொள்ளாமலும்‌, பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து 
புறப்படாமலும்‌, தன்‌ தேவனுடைய பரிசுத்த 
ஸ்தலத்தைப்‌ பரிசுத்தக்‌ குலைச்சலாக்காமலும்‌ 
இருப்பானாக; அவனுடைய தேவனின்‌. 
அபிஷேக தைலம்‌ என்னும்‌ கிரீடம்‌ அவன்மேல்‌ 
இருக்கிறதே" (லேவி 21:11,12) 


ஆசாரியன்‌ சவத்தினால்‌ தீட்டுப்பட்டால்‌, 
அவன்‌ சுத்திகரிக்கப்பட வேண்டும்‌. அவன்‌ 
சுத்திகரிக்கப்பட்டபின்பு, அவனுக்கு ஏழுநாள்‌ 
எண்ணப்படவேண்டும்‌. அவன்‌ பரிசுத்த 
ஸ்தலத்தில்‌ ஆராதனை செய்யும்படி பரிசுத்த 
ஸ்தலம்‌ இருக்கிற உட்பிரகாரத்துக்குள்‌ 
பிரவேசிக்கிறநாளிலே அவன்‌ தனக்காகப்‌ 
பாவநிவாரண பலியைச்‌ செலுத்த வேண்டும்‌ 
(எசே 44:2627). 


கர்த்தர்‌ சாரியருக்கு சுதந்தரம்‌ 
கொடுக்கிறார்‌. “நானே அவர்கள்‌ சுதந்தரம்‌; 
ஆகையால்‌ இஸ்ரவேலில்‌ அவர்களுக்குக்‌ 
காணியாட்சியைக்‌ கொடாதிருப்பீர்களாக; 
நானே, அவர்கள்‌ காணியாட்சி" (எசே 44:28) 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ 

கர்த்தர்‌ ஆசாரியருக்கென்று 
கொஞ்சம்‌ நிலத்தையும்‌ பங்குவீதமாகக்‌. 
கொடுத்திருக்கிறார்‌. ஆனாலும்‌ 
அவர்களுடைய போஜனத்திற்கு ஆதாரம்‌, 
அவர்கள்‌ செய்கிற ஆசாரிய ஊழியத்தின்‌ 
மூலமாகவே வருகிறது. 


“வடக்கே... இருபத்தையாயிரங்கோல்‌ 
நீளமும்‌, மேற்கே பதினாயிரங்கோல்‌ அகலமும்‌, 
கிழக்கே பதினாயிரங்கோல்‌ அகலமும்‌, 
தெற்கே இருபத்தையாயிரங்கோல்‌ நீளமுமாகிய 
தப்‌ பரிசுத்த அர்ப்பிதநிலமானது 
ஆசாரியருடையதாயிருக்கும்‌: கர்த்தருடைய 
பரிசுத்த ஸ்தலம்‌ அதின்‌ நடுவிலே. 
இருப்பதாக" (எசே 4820). 





f= FTE 
TT 


மோசே கர்த்தருடைய 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்காக டர்ந்து 
பரிந்து பேசிக்கொண்டிருக்கிறார்‌. மோசேயின்‌ 
மத்தியஸ்த ஊழியத்தைப்பற்றி த 
அதிகாரத்திலும்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
கர்த்தருக்கும்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்கும்‌ 
நடுவே ஐக்கியத்தலே ஒரு பிளவு 
ஏற்பட்டிருக்கிறது. இந்தப்‌ பிளவு 
இஸ்ரவேல்‌ புத்திரருடைய பாவத்தினால்‌ 
உண்டாயிற்று. 


த்திலே 


மோசே கர்த்தருடைய ௪ ந்தலிகந்த 
செய்தியைப்‌ பெற்றுக்கொண்டு. தை 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ மத்தியிலே சொல்லுகிறார்‌ 
(யாத்‌ 3221-35). கர்த்தருடைய செய்தியைக்‌ 
கேட்ட இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ தங்களை 
வெகுவாகத்‌ தாழ்த்துகிறார்கள்‌. அவர்கள்‌ 
கர்த்தருடைய கிருபையையும்‌ இரக்கத்தையும்‌ 
பெற்றுக்கொள்வதற்கு தங்களை 
ஆயத்தம்பண்ணுகிறார்கள்‌ (யாத்‌ 32:45). 

கர்த்தருக்கும்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்கும்‌ 

ரர்‌ ப தகி! ப மத்தம்‌ 
புதுபபிக்கப்படுகிறது. (யாத்‌ 32:7-1). மோசே 
கர்த்தருடைய சமுகத்திலே இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாருக்காக கருத்தாய்‌ 
ஜெபம்பண்‌ ணுகிறார்‌. 


ம்முடைய பிரசன்னம்‌ இஸ்ரவேல்‌ 
ர பதக இருக்கை! (என்று 
கர்த்தர்‌ வாக்குப்பண்ணுகிறார்‌ 
(யாத்‌ 2222-17). மோசே கர்த்தருடைய 
மகிமையைக்‌ காண்கிறார்‌ (யாத்‌ 3218-23). 


பத்திரி 


வணங்காக்கழுத்துன்ள ஜனங்கள்‌ 
யாத்‌ 89:1-6 


யாத்‌ 33:1. கர்த்தர்‌ மோசேயை நோக்கி: 
தீயும்‌, எகிப்து தேசத்திலிருந்து தீ 
அழைத்துக்‌ கொண்டு வந்த ஜனங்களும்‌ 
இவ்விடத்தை விட்டுப்‌ புறப்பட்டு, உன்‌ 
சுந்ததிக்குக்‌ கொடுப்பேன்‌ என்று நான்‌ 
ஆபிரகாழுக்கும்‌. சகாக்குக்கும்‌. 
யாக்கோபுக்கும்‌ ஆணையிட்டுக்‌. 
கொடுத்த பாலும்‌ தேனும்‌ ஓடுகிற 
தேசுத்துக்குப்‌ போங்கள்‌. 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


யாத்‌ 83:2. நான்‌ ஒரு தூதனை 
உங்களுக்கு முன்பாக அனுப்பி, 
கானானியனையும்‌ எமோரியனையும்‌ 
ஏத்தியனையும்‌ பெரிசியனையும்‌ 
ஏவியனையும்‌ எழூசியனையும்‌ 
துரத்திவிடுவேன்‌. 


யாத்‌ 83:3, ஆனாலும்‌, வழியிலே நான்‌ 
உங்களை திர்மூலம்பண்ணாதபடிக்கு, 
நான்‌ உங்கள்‌ நடுவே செல்லமாட்டேன்‌, 
நீங்கள்‌ வணங்காக்‌ கழுத்துன்ன. 
ஜனங்கள்‌ என்றார்‌. 


யாத்‌ 38:4, 
இவ்வார்த்தைகனை 
கேட்டபோது, ஒருவரும்‌ 
ஆபரணங்கனைப்‌ 
கொள்ளாமல்‌ 
கொண்டிருந்தார்கள்‌.. 


யாத்‌ 38:5, ஏனென்றால்‌, நீங்கள்‌ 
வணங்காக்‌ கழுத்துன்ள ஜனங்கள்‌, 
நான்‌ ஒரு நிமிஷத்தில்‌ உங்கள்‌ நடுவில்‌ 
எழும்பி, உங்களை நிர்மூலம்‌ 
பண்ணுவேன்‌; ஆகையால்‌, நீங்கள்‌ 
போட்டிருக்கிற உங்கள்‌ 
ஆபரணங்களைக்‌ கழற்றிப்‌ போடுங்கள்‌; 
அப்பொழுது நான்‌ உங்களுக்குச்‌. 
செய்யவேண்டியதை. அறிவேன்‌ 
என்று இஸ்ரவேல்‌ புத்திரருக்குச்‌ கொல்‌ 
என்னு கர்த்தர்‌ மோசேயோடே 
சொல்லியிருந்தார்‌. 


யாத்‌ 998. ஆகையால்‌, இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ ஓரேப்‌ மலையருகே தங்கள்‌ 
ஆபரணங்களைக்‌ கழற்றிப்‌ 
போட்டார்கள்‌. 


கர்த்தர்‌ மோசேயின்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
செய்தியை சொல்லியனுப்புகிறார்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனத்தாருடைய  சுபாவங்களை 
நன்றாய்‌ அறிந்திருக்கிறார்‌. கர்த்தர்‌ 
அவர்களைப்பற்றிச்‌ சொல்லும்போது, 
அவர்கள்‌ 'வணங்காக்கழுத்துள்ள. 
ஜனங்கள்‌" 33:35) என்று 
சொல்லுகிறார்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
நீதியினாலும்‌, நியாயத்தினாலும்‌, இஸ்ரவேல்‌ 
ஜனங்களுக்கு இந்த அவப்பெயரைக்‌ 
கொடுத்திருக்கிறார்‌. 


மூலமாக 
தம்முடைய 
கர்த்தர்‌ 


(யாத்‌ 





BALWETHER 
பய 


பண்ணப்பட்டதெல்லாம்‌ ஆசாரியர்களுடையது. 
(எசே 44:29). 


ஆசாரியர்கள்‌ தங்களுடைய 
'போஜனத்தையும்‌, குடும்பத்தை. 
நடத்துவதற்கு தேவையான பொருட்களையும்‌ 
ஜனங்களிடத்திலிருந்து பெற்றுக்‌ 
கொள்கிறார்கள்‌. கர்த்தருக்கு செலுத்தப்படும்‌ 
போஜனபலியிலும்‌, பாவநிவாரணபலியிலும்‌, 
குற்றநிவாரணபலியிலும்‌ ஆசாரியருக்கு பங்கு 
இருக்கிறது. அவர்கள்‌ அந்த மாம்சத்திலே 
புசிப்பார்கள்‌ 


இஸ்ரவேலிலே. பொருத்தனை 
பண்ணப்பட்டதெல்லாம்‌ ஆசாரியர்களுடையது. 
பொருத்தனை பண்ணப்பட்ட பொருட்களை 
அவர்கள்‌ பணமாக மாற்றிக்கொள்ளலாம்‌. 
அந்தப்‌ பணத்தை தங்கள்‌ குடும்பச்செலவுக்கு 
பயன்படுத்திக்கொள்ளலாம்‌. 
"சகலவித முதற்கனிகளில்‌ எல்லாம்‌. 
ந்தன ப பலனும்‌, த 
எவ்விதமான பொருள்களும்‌ 
ஆசரிய்ககுகையதாிரபபா உங்கள்‌ 
ட்டில்‌ ஆசீர்வாதம்‌ தங்கும்படிக்கு 
நீங்கள்பிசைந்தமாவில்‌  முதற்பாகத்தையும்‌ 
ஆசாரியனுக்குக்‌ கொடுக்கக்கடவீர்கள்‌"' 
(எசே 44:30) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


க த்க்‌ 
கொடுக்கவேண்டும்‌. இஸ்ரவேல்‌ 


முற்கனியை 
தங்கள்‌ வீடுகளில்‌ அப்பம்‌ 
மாவைப்‌ பிசையும்போது, பிசைந்த மாவில்‌ 
முதற்பாகத்தை ஆசாரியருக்குக்‌ கொடுக்க 
வேண்டும்‌. 


போவிக்கிறார்‌. 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இஸ்ரவேல்‌. 
ஆசாரியர்களுக்கு தங்கள்‌ முதற்கனிகளில்‌ 
முந்தின பலனையும்‌, பிசைந்த 
மாவில்‌ முதற்பாகத்தையும்‌ காணிக்கையாகக்‌ 
கொடுக்கும்போது, அவர்களுடைய வீட்டில்‌ 
ஆசீர்வாதம்‌ தங்கும்‌. நம்முடைய குடும்பத்தில்‌ 
ஆசீர்வாதம்‌ தங்கியிருக்குப்படி, நாம்‌ 
கர்த்தருடைய ஊழியக்காரர்களை 
ஆசீர்வதிக்கவேண்டும்‌. 


ஆசாரியர்களும்‌, கர்த்தருடைய 
நாமத்தினாலே ஜனங்களை ஆசீர்வதிக்க 
வேண்டும்‌. சபையாரையும்‌, குடும்பத்தாரையும்‌, 
ஆசாரியர்கள்‌ கர்த்தருடைய நாமத்தினால்‌ 
சாரியர்கள்‌ சீர்வதிக்கும்போது, 
கர்த்தருடைய ஆசிர்வாதம்‌ அவர்களுடைய 
வீடுகளில்‌ தங்கியிருக்கும்‌ 

ஆசாரியர்கள்‌ தீட்டான சிலவற்றை 
புசிக்கக்கூடாது. என்றும்‌ கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. பறவைகளிலும்‌ மிருகங்களிலும்‌ 
தானாய்ச்‌ செத்ததும்‌ பீறுண்டதுமான 
ஒன்றையும்‌ ஆசாரியர்கள்‌ புசிக்கக்கூடாது. 
எசே 44). கர்த்தர்‌... தம்முடைய 
பிரமாணத்தின்படி ஆசாரியர்களைப்‌ 
போவிக்கும்போது, ஆசாரியர்கள்‌ 
கர்த்தருடைய பிரமாணத்தைமீறி, 
தீட்டானவற்றைப்‌ புசிக்கக்கூடாது. 


ஜனங்கள்‌ 





எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


பரிசுத்த... தேசம்‌ 

பிரிக்கப்படவேண்டிய விதம்‌ பற்றி 

எசேக்கியேலுக்கு 

தேவாலயத்திற்கும்‌, 

செய்கிற ஆசாரியர்களுக்கும்‌. தனித்தனியாக 
பிரித்துக்கொடுக்கப்படவேண்டும்‌ 

(எசே 451-4), அதுபோலவே லேலியருக்கும்‌ 

ஒரு பங்கை பிரித்து வைக்கவேண்டும்‌ 

(எசே 45:5) 


நகரத்தின்‌ காணியாட்சிக்கும்‌ 
(எசே 45:6). 
பிரிக்கப்படவேண்டிய 


(எசே 45:9-12). 

கர்த்தருக்கு செலுத்த 
காணிக்கை (எசே 45:13-17). முதலாம்‌ 
மாதம்‌ முதலாம்‌ தேதிமிலே செலுத்த 
வேண்டிய காணிக்கை (எசே 4518-20) 
பஸ்கா பண்டிகையின்போதும்‌, 
கூடாரங்களின்‌ பண்டிகையின்போதும்‌ 

்‌ வேண்டிய காணிக்கை 
(எசே 45:21-25). 


தேசத்தின்‌ நிலம்‌ எசே: 45:1-8. 


எசே 4! நீங்கள்‌ 

சுதத்தரித்துக்கொள்ளும்படி தேசத்தைச்‌. 

சீட்டுப்போட்டுப்‌ பங்கிடும்யோது, 

'இருபத்தையாமிரங்கோல்‌. 

பதினாயிரங்கோல்‌. 

பரிசுத்த 

பங்கைக்கர்த்தருக்கு அர்ப்பிதமாகப்‌ 

மிரித்துவைக்கக்கடவீர்கள்‌; இது தன்‌ 

சுற்றெல்லை எங்கும்‌ 
பரி௬ுத்தமாயிருக்கும்‌. 


எசே 452௨ இதிலே பரிகத்த 
ஸ்தலத்துக்கென்று ஐத்நாறு கோல்‌ 
நீனமும்‌ ஐத்நாதுகோல்‌ அகலமுமான 
'நாற்சதுரம்‌ அனக்கப்படக்கடவது; 
அதற்குச்‌ ௬ற்றிலூம்‌ ஐம்பது முழமான 
வெளிதிலம்‌ இருக்கவேண்டும்‌. 


00/0௩ 
PUBLISHERS 


எசே 45:3. இத்த அனவு உட்பட 
'இருபத்தையாயிரங்கோல்‌ நீனத்தையும்‌ 
பதினாயிரங்கோல்‌ அகலத்தையும்‌ 
அனப்பாயாக; அதற்குன்‌ பரிசுத்த: 
ஸ்தலமும்‌ மகா பரிசுத்த ஸ்தலமும்‌ 
இருக்கவேண்டும்‌. 

எசே 4 தேசத்தில்‌ பரிசுத்த 
யங்காகிய இது கர்த்தருக்கு 
ஆராதனைசெய்யச்‌ சேருகிறவர்களும்‌, 
பரிசுத்த ஸ்தலத்தில்‌ ஆராதனை 
செய்கிறவர்களுமான 
ஆசாரியருடையது; இது அவர்களுக்கு 
வீடுகளுக்கான இடமும்‌, பரிசுத்த 


ஸ்தலத்துக்கு அடுத்த இடமுமாயிருக்க 
வேண்டும்‌. 


எசே. 455. பின்னும்‌ 
இருபத்தையாயிரங்கோல்‌ தீனமும்‌ 
பதினாயிரங்கோல்‌ அகலமுமான இடம்‌ 
ஆலயத்தின்‌  பணிவிடைக்காரராகிய 
'லேவியருடையதாயிருக்கும்‌ அது 
அவர்களுடைய காணியாட்சி; அதில்‌ 
இருபது அறைவீடுகள்‌ இருக்கவேண்டும்‌. 


எசே 4௭8. பரிசுத்த பங்காகப்‌ 
படைக்கப்பட்டதற்கு எதிரே நகரத்தின்‌ 
காணியாட்சியாக. ஜயாயிரங்கோல்‌. 
அகலத்தையும்‌ இருபத்தையாயிரங்‌ 
கோல்‌ தீனத்தையும்‌ அனந்து 
கொடுப்பீர்கனாக; அது இஸ்ரவேல்‌ 
வம்சத்தார்‌ அனைவருக்கும்‌. 
சொத்தமாயிருக்கும்‌. 


எசே 45:7. பரிசுத்த. 
படைக்கப்பட்டதற்கும்‌ நகரத்தின்‌: 
காணியாட்சிக்கும்‌ இந்தப்புறத்திலூம்‌ 
அத்தப்புதத்திலூம்‌, பரிகத்த படைப்புக்கு 
நகரத்தின்‌ காணிக்கு 
அதியதியினுடைய 
மேற்புறமாகவும்‌ 
கிழக்கிலே கீழ்ப்புறமாகவும்‌ இருப்பதாக; 
அதின்‌ நீனம்‌ மேல்‌ எல்லை துவக்கிக்‌ 
கீழ்‌எல்லைமட்டும்‌. பங்குகளில்‌ 
ஒவ்வொன்றுக்கும்‌ 
எதிராயிருக்கவேண்டும்‌. 
எசே: 45:8. இது அவனுக்கு இஸ்ரவேலி. 
லே. காணியூமியாக இருக்கக்கடவது; 
என்‌ அதியதிகன்‌ இணி என்‌ ஜணத்தை 
ஒடுக்காமல்‌ தேசத்தை இஸ்ரவேல்‌ 
வம்சத்தாருக்கு. அவர்களுடைய 
கோத்திரங்களுக்குத்தக்கதாக 
விட்டுவிடுவார்கனாக. 


பங்காகப்‌ 





எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ 
சிறையிருப்பிலிருந்து த வந்த பின்பு, 
தங்கள்‌ சொந்த தேசத்தை எப்படி 
பிரிக்கவேண்டும்‌ என்று கர்த்தர்‌ 
எசேக்கியேலுக்கு வெளிப்படுத்துகிறார்‌. 
முதலாவதாக கர்த்தருக்குரிய பரிசுத்த பங்கு, 
அர்ப்பிதமாக பிரித்து வைக்கப்படவேண்டும்‌. 
இது கர்த்தருக்குரியது. த நிலத்தின்‌: 
சுற்று எல்லையெங்கும்‌ பரிகுத்தமாயிருக்கும்‌. 


இஸ்ரவேல்‌ 
சிறையிருப்பிலிருந்து தங்கள்‌ 
தருமி வந்த பின்பு, 
சுதந்தரித்துக்கொள்ளவேண்டிய 
சீட்டுப்போட்டு பங்கிடுவார்கள்‌. அவர்கள்‌ 
தங்களுக்குரிய நிலத்தை பிரிப்பதற்கு. 
முன்பாக, கர்த்தருக்குரிய பரிசுத்த பங்கை 
பிரித்து வைக்கவேண்டும்‌. 


“தேசத்தில்‌ ல்‌ 
நீளமும்‌, பதினாமிரங்கோல்‌ 
பரிசுத்த பங்கைக்கர்த்தருக்கு அங்பிதமாகம்‌ 
பிரித்துவைக்கக்கடவீர்கள்‌" (எசே 454) என்று 


கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


தேவாலயத்தில்‌ கர்த்தருடைய 
ஆராதனைகள்‌ தொடர்ந்து 
நடைபெறுவதற்கும்‌,  யூதமார்க்கத்தின்‌ 
பிரமாணங்களை இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ 
மத்தியிலே போதிப்பதற்கும்‌ கர்த்தருக்கு 
அர்ப்பிதமாக பிரித்து வைக்கப்பட்ட பரிசத்த 
பங்கு உபயோகுமாயிருக்கும்‌. 

தமக்காக பிரித்துக்கொடுக்கும்‌ 
அங்கீகரிக்கிறார்‌ 


வம்சத்தார்‌ 
தாங்கள்‌ 
நிலத்தை, 


கர்த்தருக்கு அர்ப்பிதமாக பிரித்து 
வைக்கவேண்டிய நிலத்தின்‌ அளவுகள்‌ 
இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதன்‌ 
எல்லைகளும்‌ தீர்மானம்பண்ணப்பட்டிருக்கிறது. 
கர்த்தருக்கு அர்ப்பிதமாக பிரித்து 
வைக்கப்பட்டிருக்கிற பரிசுத்த பங்கிலே, 
பரிசுத்த ஸ்தலத்துக்கென்று ஐந்நூறு கோல்‌ 
நீளமும்‌ ஐந்நூறுகோல்‌  அகலமுமான 
நாற்சதுரம்‌. அளக்கப்படப்படவேண்டும்‌:: 
அதற்குச்‌ சுற்றிலும்‌ ஜம்பது முழமான 
வெளிநிலம்‌ இருக்கவேண்டும்‌ (எசே 45:2). 


எசேக்கியேல்‌. இந்த அளவு 
உட்பட இருபத்தையாயிரங்கோல்‌ நீளத்தையும்‌ 
பதினாயிரங்கோல்‌ அகலத்தையும்‌ அளக்க 
வேண்டும்‌; அதற்குள்‌ பரிசுத்த ஸ்தலமும்‌ மகா 


ஸ்தலத்திற்கு அருகாமையிலிருக்கவேண்டும்‌. 


இது கர்த்தருக்கு 
சேருகிறவர்களும்‌, 
ஆராதனை 
ஆசாரியருடையது; 


பரிசுத்த. பங்காசிய 
ஆராதனைசெய்யச்‌ 
பரிசுத்த ஸ்தலத்தில்‌ 
செய்கிறவர்களுமான 


வேண்டும்‌. பின்னும்‌ இருபத்தையாயிரங்கோல்‌ 
நீளமும்‌ பதினாமிரங்கோல்‌ அகலமுமான 


ஆலயத்தின்‌ பணிவிடைக்காரராகிய 


அ 
அவர்களுடைய காணியாட்சி: அதில்‌ இருபது 
அறைவீடுகள்‌ இருக்கவேண்டும்‌ 
(எசே 45:45). 


கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலத்திற்கான 
ரிகத்த பங்கை! அர்பன்‌ கரத்து 
வைத்த பின்பு ஆசாரியர்களுக்கும்‌, 
லேவியர்களுக்கும்‌ அவர்களுக்குரிய பங்கு 
பிரித்துக்கொடுக்கப்படுகிறது. அதன்‌ பின்பு 
நகரத்திற்கு காணியாட்சி பிரித்துக்‌ 
கொடுக்கப்படுகிறது. இது கர்த்தருடைய 
பரிசத்‌ நகரம்‌. 


ஒதுக்கப்படவேண்டும்‌. 
வம்சத்தார்‌ 
சொந்தமாயிருக்கும்‌. 
பரிசுத்த பங்காகப்‌ படைக்கப்பட்டதற்கு 
காணியாட்சியாக 
அகலத்தையும்‌ 
நீளத்தையும்‌ 
கொடுக்கவேண்டும்‌; இது 
நகரத்தின்‌ பங்கு. இது 
வம்சத்தார்‌ அனைவருக்கும்‌ 
சொந்தமாயிருக்கும்‌ (எசே 45:6). 





எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


வம்சத்தார்‌. 
சிறையிருப்ிலிரந்து விடுவிக்கப்பட்டு 
நங்கள்‌ சொந்த தேசத்திற்கு திரும்பி 
வருகிறார்கள்‌. அவர்கள்‌ தங்கள்‌ சொந்த 
தேசத்தில்‌ த்‌ குடியேறும்போது. 
தேசத்தின்‌ எப்படி. 
பிரித்துக்கொடுக்கவேண்டுபென்று கர்த்தர்‌ 
கட்டளை கொடுக்கிறார்‌ இஸ்ரவேல்‌ 
வம்சத்தார்‌ தேசத்தை சீட்டுப்போட்டு, 
பங்கிடுவது வழக்கம்‌. 


அவர்கள்‌ தேசத்தின்‌ நிலத்தைப்‌ 
பிரிக்கும்போது, முதலாவதாக கர்த்தருடைய 
பரிசுத்த ஸ்தலத்திற்குரிய நிலத்தை 
பிரித்துக்கொடுக்கவேண்டும்‌. அதன்‌ பின்பு 
அதில்‌ ஊழியம்‌ செய்கிற ஆசாரியருக்கும்‌, 
லேலியருக்கும்‌ அவர்களுக்குரிய பங்கை 
பிரித்துக்கொடுக்கவேண்டும்‌. அதன்‌ பின்பு 
நகரத்தின்‌ காணியாட்சிக்குரிய நிலத்தை 
பிரித்துக்கொடுக்க வேண்டும்‌. நகரம்‌ 
இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ அனைவருக்கும்‌ 
சொந்தமானது. 


ரவேல்‌ புத்திரர்‌ கானான்‌ 
தேசத்தை Le வன்‌ சீட்டுப்போட்டு 
பங்கிடும்போது, இதற்கு அடுத்த படியாக 
பிரித்துக்கொடுக்க 
பங்கு, பரிசுத்த 
்‌ பங்குக்கும்‌. நகரத்தின்‌ 
பங்குக்கும்‌ இந்தப்புறத்திலும்‌ அந்தப்பறத்திலும்‌ 
இருக்கிறது. அதிபதியின்‌ ஐசுவரியழும்‌, 
படைபலமும்‌ பரிசுத்த ஸ்தலத்தையும்‌. 
நகரத்தையும்‌ பாதுகாப்பதற்கு உதவியாக 
இவ்வாறு பிரிக்கப்பட்டிருக்கிறது. 


பரிசுத்த பங்காகப்‌ படைக்கப்பட்டதற்கும்‌ 
நகரத்தின்‌ 'காணியாட்சிக்கும்‌ 
இந்தப்புறத்திலும்‌ அந்தப்புறத்திலும்‌, பரிசுத்த 
படைப்புக்கு முன்பாகவும்‌, நகரத்தின்‌ 
காணிக்கு முன்பாகவும்‌, அதிபதிமினுடைய 
பங்குமேற்கிலே மேற்புறமாகவும்‌ கிழக்கிலே. 
கீழ்ப்புறமாகவும்‌ இருக்கவேண்டும்‌: அதின்‌ 
நீளம்‌ மேல்‌ எல்லை துவக்கிக்‌ கீழ்‌எல்லை. 
மட்டும்‌ பங்குகளில்‌ ஒவ்வொன்றுக்கும்‌ 
எதிராயிருக்கவேண்டும்‌ (எசே 45:7). 


அதிபதிக்கு பிரித்துக்கொடுக்கப்பட்ட 
பங்கு, அவனுக்கு இஸ்ரவேலிலே காணி 
பூமியாகயிருக்கும்‌. இஸ்ரவேலின்‌ அதிபதிகள்‌ 
இனிமேல்‌ இஸ்ரவேல்‌ ஜனத்தை 
ஒடுக்கக்கூடாது. இஸ்ரவேல்‌ தேசத்தை, 


QOODNENS 
PUBLISHERS 


இஸ்ரவேல்‌ வம்சத்தாருக்கு, 
அவர்களுடைய கோத்திரங்களுக்குத்தக்கதாக 
விட்டுவிடவேண்டும்‌. இஸ்ரவேல்‌. 
வம்சத்தாருக்கு சொந்தமான காணி பூமியை, 
இஸ்ரவேலின்‌ அதிபதி அபகரித்துக்கொள்ளக்‌ 
கூடாது. 


அதிபதிகள்‌ தேசத்திலே 
சமாதானத்தையும்‌ நீதியையும்‌ நிலைநிறுத்த 
வேண்டும்‌. நெகேமியாவுக்கு முன்னிருந்த 
அதிபதிகள்‌ ஜனங்களுக்கு ஊழியம்‌ 
செய்யாமல்‌, அவர்களுக்கு பாரமாமிருந்தார்கள்‌. 
நெகேமியாவோ தேவனுக்கு பயந்து, 
இஸ்ரவேல்‌ வம்சத்தாருக்கு 
உதவியாயிருந்தான்‌. 


, எனக்கு முன்னிருந்த அதிபதிகள்‌ 
பாரமாமிருந்து, அவர்கள்‌ 
அப்பமும்‌ திராட்சரசமும்‌ 


வாங்கினதும்‌ அல்லாமல்‌, நாற்பது சேக்கல்‌ 
வெள்ளியும்‌ 


- வாங்கிவந்தார்கள்‌; அவர்கள்‌ 


“நாளொன்றுக்கு ஒரு காளையும்‌, 
முதல்தரமான ஆறு ஆடும்‌ சமைக்கப்பட்டது; 
பட்சிகளும்‌ சமைக்கப்பட்டது: பத்துநாளைக்கு 
ஒருதரம்‌ நானாவிதத்‌ திராட்சரசமும்‌ 
செலவழிந்து: இப்படியெல்லாம்‌. இருந்த 
போதும்‌, இந்த ஜனங்கள்‌ பட்டபாடு 
குடினமாமிருந்தபடியால்‌, அதிபதிகள்‌ வாங்குகிற 
படியே நான்‌ வாங்கவில்லை" (நெகே 518). 
ரை । ம்‌ சீட்டுப்போட்டு 
படியாக தோல்‌! துவள 
வம்சத்தாருக்கு, அவர்களுடைய 
கோத்திரங்களுக்குத்தக்கதாக 
பிரித்துக்கொடுக்கப்படவேண்டும்‌ (எசே 45:8). 
நீதியின்‌ 
எசே: 45:9-12 


பிரண்ணம்‌ 


எசே 4595. கர்த்தராகிய ஆண்டவர்‌ 
சொல்லுகிற, என்னவென்றால்‌: 
இஸ்ரவேலின்‌ அதியதிகனே, நீங்கண்‌ 
செய்ததுபோதும்‌; நீங்கள்‌ 
கொடுமையையும்‌ கொள்ளையிடு, 
தலையும்‌ தவிர்த்து, நியாயத்தையும்‌ 
நீதியையும்‌ செய்யுங்கள்‌; உங்கள்‌. 
உத்தண்டங்களை என்‌ ஜனத்தைவிட்டு. 
அகற்றுங்கள்‌ என்று கர்த்தராகிய 
ஆண்டவர்‌ சொல்லுகிறார்‌. 





BALWETHER 
பரபர 


எசே: 45:10. ௬முத்திரையான தராகம்‌, 
சுமுத்திரையான மரக்காலூம்‌, 
சுமுத்திரையான அனவுகுடமும்‌ 
உங்களுக்கு இருக்கக்கடவது. 


எசே: 45:11. மரக்காதூம்‌ அனவுகுடமும்‌ 
ஒரே அனவாயிருத்து, மரக்கால்‌ 
கலத்திலே பத்தில்‌ ஒரு பங்கும்‌, 
அனவுகுடம்‌ கலத்திலே பத்தில்‌ ஒரு 
பங்கும்‌ பீடிக்கக்கடவது; 
கலத்தின்படியே. அதின்‌ அனவு 
திருணயிக்கப்படுவதாக.. 


எசே 4542. சேக்கலானது இருபது 
கேரா பது சேக்கலும்‌ 
இருபத்தைந்து சேக்கலும்‌ பதினைத்து 
சேக்கலும்‌ உங்களுக்கு ஒரு 
இராத்தலாகும்‌. 


கொடுக்கிறார்‌. 
கொடுமையையும்‌, கொள்ளையிடுதலையும்‌ 
தவிர்த்துவிடவேண்டும்‌. அவர்கள்‌ 
நியாயத்தையும்‌ நீதியையும்‌ செய்யவேண்டும்‌. 
“உங்கள்‌ உத்தண்டங்களை என்‌ 
ஜனத்தைவிட்டு அகற்றுங்கள்‌” (எசே 45:9) 
என்று கர்த்தராகிய ஆண்டவர்‌ 
இஸ்ரவேலின்‌ அதிபதிகளுக்குச்‌ 
சொல்லுகிறார்‌. அவர்கள்‌ தங்கள்‌ தேசத்து 
ஜனங்களை  ஒடுக்கக்கூடாது. திக்கற்ற 
பிள்ளைக்கும்‌. விதவைகளுக்கும்‌ ஆதரவு 
கொடுக்கவேண்டும்‌. வழக்குகளை நியாயமாய்‌ 
ர்‌ நீதியான தீர்ப்பு சொல்ல 
ம்‌. அவர்களுடைய ஆளுகையில்‌ 
நீதியும்‌, நியாயமும்‌ இருக்கவேண்டும்‌. 
'உத்தண்டங்கள்‌"' 
அநியாயமாக வரிவசூலிப்பதையும்‌, அதிகமாக 
வரிவிதிப்பதையும்‌ குறிக்கும்‌ வார்த்தை. 
அதிபதிகள்‌ ஜனங்கள்மீது உத்தண்டங்களை 
சுமத்தக்கூடாது. இஸ்ரவேல்‌ வம்சத்தார்மீது. 
அதிகமான பாரங்களை சுமத்தி, அவர்களை 
வேதனைக்குட்படுத்தக்கூடாது. இஸ்ரவேல்‌ 
தேசத்தின்‌ அதிபதிகள்‌ கர்த்தருக்கு பயந்து. 
அவருடைய பிரமாணத்திற்கு கீழ்ப்படிந்து, 
ஜனங்களை ஆளுகை செய்யவேண்டும்‌. 


என்பது, 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இஸ்ரவேல்‌. வம்சத்தாரும்‌ 
ஒருவருக்கொருவர்‌ நம்பிக்கை 
யுள்ளவர்களாயிருக்கவேண்டும்‌. ஒருவரும்‌ 
பிறரை வஞ்சிக்கக்கூடாது. அவர்களுடைய 
சமுதாய வாழ்க்கையில்‌ உண்மையும்‌, 
நாணயமும்‌, நம்பிக்கையும்‌, 
நம்பகத்தன்மையும்‌ இருக்கவேண்டுமென்று 
கர்த்தர்‌ எதிர்பார்க்கிறார்‌. 


வியாபாரம்பண்ணுகிறவர்கள்‌ 
நாணயத்தோடு வியாபாரம்பண்ணவேண்டும்‌. 
சுமுத்திரையான தராசும்‌, சுமுத்திரையான 
மரக்காலும்‌, சமுத்திரையான அளவகுடமும்‌ 
அவர்களுக்கு இருக்கவேண்டும்‌ (எசே 45:10) 


மரக்காலும்‌  அளவகுடமும்‌ ஒரே 
அளவாயிருந்து, மரக்கால்‌ கலத்திலே பத்தில்‌ 
ஒரு பங்கும்‌, அளவுகுடம்‌ கலத்திலே பத்தில்‌ 
ஒரு பங்கும்‌ பிடிக்கவேண்டும்‌: கலத்தின்படியே 
அதின்‌ அளவு நிருணயிக்கப்படவேண்டும்‌. 
சேக்கலானது இருபது கேரா: இருபது, 
சேக்கலும்‌ இருபத்தைந்து சேக்கலும்‌ 
பதினைந்து சேக்கலும்‌ உங்களுக்கு ஒரு 
இராத்தலாகும்‌ (எசே 454112) 


தேவனுடைய இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 
தங்களுடைய எல்லா நடவடிக்கைகளிலும்‌ 
உண்மையுள்ளவர்களாகவும்‌, கண்ணிய 
ள்ளவர்களாகவும்‌, நீதியுள்ளவர்களாகவும்‌ 
க்கவேண்டும்‌. இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ 
கர்த்தருக்கு, பரிசுத்தமானவர்கள்‌. 
அவர்களுடைய சிந்தைகளிலும்‌, 
கிரியைகளிலும்‌ பரிசுத்தமிருக்கவேண்டும்‌. 
கர்த்தருடைய பிள்ளைகள்‌ 
இராயனுக்குரியதை இராயனுக்கும்‌, 
கர்த்தருக்குரியதை கர்த்தருக்கும்‌ கொடுத்து 
தங்கள்‌ சாட்சியை உறுதிப்படுத்த வேண்டும்‌. 
இஸ்ரவேல்‌: புத்திரர்‌ தங்களுடைய 
கடமைகளை நேர்த்தியாயும்‌ செய்யவேண்டும்‌, 
உண்மையாயும்‌. செய்யவேண்டும்‌, 
கண்ணியமாயும்‌ செய்யவேண்டும்‌. நேரம்‌ 
தவறாமை, சோம்பலாக வேலை செய்யாமல்‌ 
உற்சாகமாக வேலை செய்வது, உண்மையாய்‌ 
வேலை செய்வது ஆகிய நற்குணங்கள்‌ 
கர்த்தருடைய  ஜனத்திடம்‌ காணப்பட 
வேண்டும்‌. நாம்‌ மற்ற மனுஷரை 
ஏமாற்றும்போது, கர்த்தருடைய நாமம்‌ 
தூவிக்கப்படும்‌. 





BALWETHER 
பரபர 


காணிக்கை 
எசே 45:18-25 


எசே 45:18. நீங்கள்‌ செலுத்தவேண்டிய 
காணிக்கையாவது: ஒரு கலம்‌. 
கோதுமையிலே ஒரு  மரக்காலில்‌ 
ஆறிலொரு பங்கையும்‌, ஒரு கலம்‌ 
வாற்கோதுமையிலே ஒரு மரக்காலில்‌ 
ஆறிலொரு பங்கையும்‌. 
படைக்கக்கடவீர்கள்‌.. 


எசே. 45:14. அனவுகுடத்தால்‌ அனக்கிற 
எண்ணெயின்‌. கட்டனையாவது: 
யத்துக்குடம்‌ பிடிக்கிற கலத்துக்குச்‌. 
சரியான ஒரு ஜாடி. எண்ணொயிலே. 
பத்தில்‌ ஒரு பங்கைப்‌ படைப்பீர்கனாக; 
பத்து ௮னவுகுடம்‌ ஒரு கலமாகும்‌. 


எசே 45:15. இஸ்ரவேல்‌ தேசத்திலே. 
நல்லமேய்ச்சலை. மேய்க்கிற 
மந்தையிலே இருநூறு ஆடுகளில்‌ ஒரு 
அடும்‌, அவர்களுடைய 
பாவநிவாரணத்திற்காக. போஜன. 
பலியாகவும்‌ தகனபலியாகவும்‌ 
சுமாதானபலியாகவும்‌ செலுத்தப்படக்‌ 
கடவதென்று கர்த்தராகிய ஆண்டவர்‌ 
சொல்லுகிறார்‌. 


எசே: 45:16. இஸ்ரவேலின்‌ அதியதிக்கு. 
முன்பாக தேசத்தின்‌ 
ஜனங்களெல்லாரும்‌ இந்தக்‌ 
காணிக்கையைச்‌. செலுத்தக்‌ 
கடனாளிகளாயிருக்கி நார்கள்‌. 

எசே. க்கிய. இஸ்ரவேல்‌ 
வம்சத்தார்‌ கூடி.வரக்குதிக்கப்பட்ட 
சகலபண்டிகைகளிலும்‌ 
மாதப்பிறப்புகளிலும்‌ தம வித்‌ 
தகனபலிகனையும்‌ 

பலிகளையும்‌ வகா 
செலுத்துவது அதியதியின்மேல்‌ சுமத்த 
கடனாயிருக்கும்‌; அவன்‌ இஸ்ரவேல்‌ 
வம்சத்தாருக்காகப்பாவதிவாரணம்‌ 
பண்ணும்படிக்குப்‌ பாவதிவாரண 
பலியையும்‌ போஜன பலியையும்‌. 
த௲னபலியையும்‌ சமாதானபலியையும்‌ 
படைப்பானாக. 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எசே 45:18. கர்த்தராகிய ஆண்டவர்‌ 
சொல்லுகிறது. என்னவென்றால்‌: 
முதலாம்‌ மாதம்‌ முதலாத்தேதியிலே தீ 
பழுதற்ற ஒரு காளையைக்‌: 
கொண்டுவத்து, பரிசுத்த ஸ்தலத்துக்குப்‌ 
பாவதிவிர்த்தி செய்வாயாக. 


எசே 4549. பாவதிவாரணாபலியின்‌ 
இரத்தத்திலே கொஞ்சம்‌ ஆசாரியன்‌ 
எடுத்து, ஆலயத்தின்‌ வாசல்‌ 
நிலைகளிலும்‌, பலிப்டத்துச்‌ சட்டத்தின்‌ 
நாலு கோடிகளிலும்‌, உட்பிராகாரத்தின்‌ 
வாசல்‌ நிலைகளிலும்‌ பூசக்கடவன்‌. 


எசே. 45:20, பிழைசெய்தவனுக்காகவும்‌, 
அறியாமல்‌ தப்பிதம்‌ 
செய்தவனுக்காகவும்‌ அத்தப்பிரகாரமாக 
ஏழாந்தேதியிலும்‌ செய்வாயாக; 
இவ்விதமாய்‌: ஆலயத்துக்குப்‌ 
பாவறிவர்த்தி செய்வாயாக. 


எசே. 4521 முதலாம்‌ மாதம்‌ 
பதினாலாந்தேதியிலே புனிப்பில்லாத 
அப்பம்‌ புசிக்கப்படுகிற ஏழுநான்‌ 
பண்டி கையாகிய பஸ்கா ஆரம்பமாகும்‌. 


எசே 45:2௨ அத்நானிலே அதியதி. 
தன்னிமித்தமும்‌ தேசத்து எல்லா 
ஜனங்கவிதிமித்தமும்‌ 
பாவநிவாரணத்துக்காக. 
காளையைப்‌ படைப்பானாக. 
எசே. ௧5:28. ஏழுநான்‌ பண்டிகையில்‌, 
அவன்‌ அந்த ஏழுநாளும்‌ தினந்தோறும்‌ 
கர்த்தருக்குத்‌ தகனபலியாகப்‌ பழுதற்ற 
ஏழு காளைகளையும்‌ ஏழு 
ஆட்டுக்கடாக்களையும்‌, பாவதிவாரண 
பலியாக ஒரு வெள்னாட்டுக்கடாவையும்‌. 
தினந்தோறும்‌ படைப்பானாக. 


ஒரு 


எசே: 45:24. ஒவ்வொரு கானையோடே, 
ஒரு மரக்கால்‌ மாவும்‌ ஒவ்வொரு 
ஆட்டுக்கடாவோடே ஒரு மரக்கால்‌ 
மாவுமான போஜனபலியையும்‌, 
ஒவ்வொரு மரக்கால்‌ மாவோடே. ஒருபடி. 
எண்ணெயையும்‌ படைப்பானாக. 





BALWETHER 
பரபர 


எசே 45:25. ஏழாம்‌ மாதம்‌ 
பதினைத்தாத்தேதியில்‌ ஆரம்பமாகிற 
பண்டிகையிலே அவன்‌ அப்படியே 
ஏழுநாளும்‌ அதற்குச்‌. 
சரியான பிரகாரமாகப்‌ பாவதிவாரணபலி. 
களையும்‌ த௲னபலிகளையும்‌. 
போஜன பலிகளையும்‌, எண்ணெயையும்‌ 
படைக்கக்கடவன்‌. 


இஸ்ரவேல்‌ 
மற்ற ஜனங்கள்‌ 
நீதியுள்ளவர்களாகயிருக்கவேண்டும்‌. 
ஒழுங்கும்‌, கட்டுப்பாடும்‌, 
பரிசுத்தமும்‌ காணப்பட 


குடமையிருப்பதுபோல, ன்‌ கணக்கு 
செய்ய வேண்டிய ஆவிக்குரிய கடமைகளும்‌ 
இருக்கிறது. 
இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ கர்த்தருக்கு: 
காணிக்கை செலுத்தவேண்டும்‌ (எசே 4513) 
இஸ்ரவேலின்‌ அதிபதிக்கு முன்பாக 
தேசத்தின்‌ ஜனங்களெல்லாரும்‌ 
காணிக்கையைச்‌ செலுத்தக்‌ 
கடனாளிகளாயிருக்கிறார்கள்‌ (எசே 4546). 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ இதற்கு முன்பு 
தங்களுடைய தேசத்திலே கர்த்தருடைய 
பரிசுத்த ஸ்தலத்திற்கு பரிசுத்தமான பங்கைக்‌ 
கொடுத்தார்கள்‌ (எசே 459). “இஸ்ரவேல்‌ 
கர்த்தருக்கு பரிசுத்தமான 
பிரித்துக்கொடுப்பதோடு, 


விளைச்சலின்‌ பலனையும்‌, 


இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ செலுத்த 
காணிக்கைகளைப்பற்றி கர்த்தர்‌ 
இந்த 
காணிக்கைளின்‌ விவரம்‌ மோசேயின்‌ 
பிரமாணத்தில்‌ சொல்லப்படவில்லை. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ ஒரு கலம்‌. 
கோதுமையிலே ஒரு மரக்காலில்‌ ஆறிலொரு 
பங்கையும்‌, ஒரு கலம்‌ வாற்கோதுமையிலே 
ஒரு மரக்காலில்‌ ஆறிலொரு பங்கையும்‌: 
படைக்கவேண்டும்‌ (எசே 45:13). 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ எண்ணெயிலும்‌ 
கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தவேண்டும்‌. 
பத்துக்குடம்‌ பிடிக்கிற கலத்துக்குச்‌ சரியான 
ஒரு ஜாடி எண்ணெயிலே பத்தில்‌ ஒரு 
பங்கைப்‌ படைக்கவேண்டும்‌: பத்துஅளவுகுடம்‌ 
ஒரு கலமாகும்‌ (எசே 454). 


தங்கள்‌ மந்தையிலுள்ள 
கர்த்தருக்கு காணிக்கை 
ம்‌. இஸ்ரவேல்‌ தேசத்திலே 
மேய்கிற மந்தையிலே 
ஆடுகளில்‌ ஒரு இடும்‌, 

பாவநிவாரணத்திற்காக 
தகனபலியாகவும்‌ 
செலுத்தவேண்டும்‌ 


அவர்கள்‌ 


சமாதானபலியாகவும்‌ 
(எசே 45:15). 


கர்த்தர்‌ ஆடுகளின்‌ 
காணிக்கைகளைப்பற்றிச்‌ சொல்லும்போது, 
நல்ல மேய்ச்சலை மேய்கிற மந்தையிலிருந்து 
ஆடுகளை காணிக்கையாக செலுத்தவேண்டும்‌. 
என்று சொல்லுகிறார்‌. நல்ல  மேய்ச்சலை 
மேய்கிற ஆடுகள்‌ புஷ்டியுள்ளதாயிருக்கும்‌. 
இவை பாவநிவாரண பலியாக 
செலுத்தப்படும்‌ ஆடுகள்‌. 


நமக்கு பாவநிவாரண 
முண்டாமிந்று. இயேசகிறிஸ்நுலின்‌. மூவ்‌ 
நம்முடைய பாவங்கள்‌ மன்னிக்கப்பட்டு, நாம்‌ 
தேவனோடு ஒப்புரவாகியிருக்கிறோம்‌. 

இஸ்ரவேல்‌ தேசத்தின்‌ 
ஜனங்களெல்லோரும்‌ இந்தக்‌ காணிக்கையை 
இஸ்ரவேலின்‌ அதிபதிக்கு முன்பாக செலுத்த 
வேண்டும்‌ என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ 
(எசே 4546), “அதிபதி” என்னும்‌ வார்த்தை 
பிரபுவைக்‌ குறிக்கும்‌ என்று வேதபண்டிதர்கள்‌ 
சொல்லுகிறார்கள்‌. அதிபதி. என்னும்‌ 
வார்த்தை  இயேசுகிறிஸ்துவைக்‌ குறிக்கும்‌ 
என்றும்‌ சிலர்‌ வியாக்கியானம்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 





யய 


கர்த்தராகிய 


மூலமாய்‌ காணிக்கைகளை செலுத்துகிறோம்‌. 

கர்த்தருக்கு 'துதிகளையும்‌: 
ஸ்தோத்திரங்களையும்‌ ஏறெடுக்கிறோம்‌. 

ஸ்ரவேல்‌ தேசத்தின்‌ ஜனங்கள்‌, 

ன்‌ அதிபதிக்கு முன்பாக தங்கள்‌ 

செலுத்துகிறார்கள்‌. 


கூடிவரக்குறிக்கப்ப்ட சகலபண்டிகைகளிலும்‌ 
மாதப்பிறப்புகளிலும்‌ ஓய்வுநாட்களிலும்‌: 
தகனபலிகளையும்‌ போஜனபலிகளையும்‌ 
பானபலிகளையும்‌ செலுத்துவது 
அதிபதியின்மேல்‌ சுமந்த குடனாமிருக்கும்‌. 
(எசே 4517). 


இஸ்ரவேலின்‌ அதிபதி, வேல்‌ 
வம்சத்தாருக்காகப்‌ பதில்‌ 
பண்ணும்படிக்குப்‌  பாவநிவாரணபலியையும்‌ 
போஜனபலியையும்‌ புலியையும்‌ 
சமாதானபலியையும்‌ 
(எசே 45117). 


தகன 
படைக்கவேண்டும்‌. 


குறைவாயிருப்பதை, அதிபதி தன்னுடைய 
சொந்த  பொக்கிஷத்திலிருந்து எடுத்து. 
ஜனங்களுடைய காணிக்கையோடு சேர்த்து, 
கர்த்தருக்கு பலிகளைச்‌ செலுத்தவேண்டும்‌. 


எசேக்கியேல்‌ - விரிவரை 
EZEKIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ மத்தியிலே 
பரிசுத்தமாய்‌ ஆசரிக்கப்படவேண்டிய சில 
பண்டிகைகளைக்‌ குறித்து கர்த்தர்‌ இங்கு 
வெளிப்படுத்துகிறார்‌. முதலாம்‌ மாதம்‌ 
முதலாந்தேதியிலே இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
பழுதற்ற ஒரு காளையைக்‌ கொண்டுவந்து, 
பரிசுத்த  ஸ்தலத்துக்குப்‌ பாவநிவிர்த்தி 
செய்யவேண்டும்‌ (எசே 4518), இது 
வருஷத்தின்‌ துவக்கத்தில்‌, கர்த்தருடைய 
பரிசுத்த ஸ்தலத்தை சுத்திகரிப்பதற்காக 
செலுத்தப்படும்‌ பலி. 


வருஷ ரம்பத்திலேயே 
கர்த்தருக்கு ர, செலுத்துப்பே து. 
அந்த வருஷம்‌ முழுவதும்‌ கர்த்தருடைய 
கிருபை இஸ்ரவேல்‌ வம்சத்தாரோடு 
தங்கியிருக்கும்‌. பரிசுத்த ஸ்தலத்திலே 
நடத்தப்படும்‌ எல்லா ஆராதனைகளிலும்‌ 
கர்த்தருடைய பிரசன்னம்‌ தங்கியிருக்கும்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ அந்த வருஷம்‌ முழுவதும்‌, 
பரிசுத்த ஸ்தலத்திலே. கர்த்தரை 
ஆராதிக்கும்போது, கர்த்தருடைய ஆலயம்‌. 


கர்த்தருக்கு ஊழியம்‌ செய்கிற ஆசாரியரும்‌ 
லேலியரும்‌ சுத்திகரிக்கப்படவேண்டும்‌. 
ஊழியக்காரர்களோடு, கர்த்தருடைய பரிசுத்த 
ஸ்தலத்திற்கு வருகிற இஸ்ரவேல்‌ 
வம்சத்தாரும்‌ சுத்திகரிக்கப்படவேண்டும்‌. 

இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌, 
கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலத்தை, 
முதலாம்‌ மாதம்‌ முதலாம்‌ தேதியிலே 
சுத்திகரிக்கவேண்டும்‌. முதலாம்‌ மாதம்‌ 
பதிநான்காம்‌. தேதியிலே இஸ்ரவேல்‌ 
வம்சத்தார்‌ பஸ்காவைப்‌ புசிக்கவேண்டும்‌. 
இது பழைய ஏற்பாட்டு பிரமாணம்‌. 
பஸ்காவைப்‌ புசிப்பதற்கு முன்பாக, பரிசுத்த 
ஸ்தலமும்‌, ஆசாரியரும்‌, லேவியரும்‌, 
இஸ்ரவேல்‌ புத்திரரும்‌ தங்கள்‌ பாவங்களை 
நிவிர்த்தி செய்யவேண்டியது 
அவசியமாயிருக்கிறது. 





ப யயய 


பாவநிவாரணபலியின்‌ த்திலே 
கொஞ்சம்‌ எடுத்து, ஆலயத்தின்‌ வாசல்‌: 
நிலைகளிலும்‌, பலிபீடத்துச்‌ சட்டத்தின்‌ நாலு 
கோடிகளிலும்‌, உட்பிராகாரத்தின்‌ வாசல்‌ 
நிலைகளிலும்‌ பூசவேண்டும்‌ (எசே 45:19). 


பனம்‌ மதம்‌, மகால்‌ தல்‌ 
பலியானது. ஏழாம்‌. 
மலும்‌ செய்வ வேண்டும்‌ 
பிழைசெய்தவனுக்காகவும்‌, அறியாமல்‌ தப்பிதம்‌ 
செய்தவனுக்காகவும்‌ அந்தப்பிரகாரமாக 
ஏழாந்தேதியிலும்‌ செய்யவேண்டும்‌; 
இவ்விதமாய்‌ ஆலயத்துக்குப்‌ பாவநிவர்த்தி 
செய்யவேண்டும்‌ (எசே 45:20). இது 
கர்த்தருடைய பிரமாணம்‌. எல்லோரும்‌ பாவம்‌ 
செய்து ஏகமாய்க்‌ கெட்டுப்போயிருக்கிறார்கள்‌. 
பிழை செய்தவனும்‌ இருக்கிறான்‌. அறியாமல்‌ 
தப்பிதம்‌ செய்தவனும்‌ இருக்கிறான்‌. 
அவர்கள்‌ எல்லோருடைய பாவங்களும்‌: 
பாவநிவிர்த்தி செய்யப்படவேண்டும்‌. 
முதலாம்‌ மாதம்‌ பதினாலாந்தேதியிலே 
புளிப்பில்லாத அப்பம்‌ புசிக்கப்படுகிற ஏழுநாள்‌ 
பண்டிகையாகிய 


பாவநிவாரணத்துக்காக: 
படைக்கவேண்டும்‌ (எசே 45:2122). 

ஏழுநாள்‌ பண்டிகையில்‌, அதிபதி 
அந்த ஏழுநாளும்‌ தினந்தோறும்‌ கர்த்தருக்குத்‌ 
'தகனபலியாகப்‌ பழுதற்ற ஏழு காளைகளையும்‌ 
ஏழு ஆட்டுக்கடாக்களையும்‌, பாவநிவாரண 
பலியாக ஒரு வெள்ளாட்டுக்கடாவையும்‌. 
தினந்தோறும்‌ படைக்கவேண்டும்‌. ஒவ்வொரு 
காளையோடே ஒரு மரக்கால்‌ மாவும்‌ 
ஒவ்வொரு ஆட்டுக்கடாவோடே ஒரு மரக்கால்‌. 
மாவுமான  போஜனபலியையும்‌, ஒவ்வொரு 
மரக்கால்‌ மாவோடே ஒருபடி எண்ணெயையும்‌ 
படைக்கவேண்டும்‌ (எசே 45:23,24). 


நம்முடைய கர்த்தராகிய இயேசு 
கிறிஸ்துவே நமக்கு பஸ்காவாகமிருக்கிறார்‌. 
அவரே நம்முடைய பாவங்களை 
நிவிர்த்தி செய்வதற்காக அடிக்கப்பட்ட 
ஆட்டுக்குட்டியாயிருக்கிறார்‌. கர்த்தர்‌ நமக்காக. 
கிருபாதார பலியானதை நாம்‌ நினைவுகூரும்‌ 
வண்ணமாக, த்‌ 
பங்குபெறுகிறோம்‌. 
நமக்கு பஸ்காவாயிருக்கிறது. 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நடுவே பெந்தெகொஸ்தே 

வரும்‌. ஆனால்‌ இந்த 

வசனப்பகுதியில்‌ பெந்தெகொஸ்தே 

பண்டிகையைப்பற்றி ஒன்றும்‌ 
சொல்லப்படவில்லை. 


ஏழாம்‌ மாதம்‌ பதினைந்தாந்தேதியில்‌ 
ஆரம்பமாகிற  பண்டிசையிலே, அதிபதி 
அப்படியே ஏழுநாளும்‌ 
சரியானபிரகாரமாகப்‌ 

பலிகளையும்‌ 
பலிகளையும்‌, 
படைக்கவேண்டும்‌ 


அதற்குச்‌ 
பாவநிவாரண 
தகனபலிகளையும்‌ போஜன 
எண்ணெயையும்‌ 
(எசே 45:25). 


நம்முடைய பாவங்களை நிவிர்த்தி 
செய்வதற்காக, பாவநிவாரண பலிகளும்‌, 
தகனபலிகளும்‌, போஜனபலிகளும்‌, 
எண்ணெயும்‌ படைக்கப்படுகிறது. ஆனாலும்‌ 
நம்முடைய பாவங்களை முற்றிலுமாய்‌ 
நிவிர்த்தி பண்ணுவதற்கு, இந்தப்‌ பலிகள்‌ 
போதுமானதாயில்லை. ஆகையினால்‌ இந்தப்‌ 
பலிகள்‌ திரும்ப திரும்ப படைக்கப்படுகிறது. 
தப்‌ பலிகளையெல்லாம்‌ ஒரு தரம்‌ 
த்திரம்‌ படைத்தால்‌ போதாது. இவற்றை 
அப்படியே ஏழுநாளும்‌, அதற்கு சரியான 
பிரகாரமாகவும்‌ படைக்கவேண்டும்‌. 


நம்முடைய கர்த்தராகிய இங்சகிறில்ல. 
நம்முடைய பாவங்களை விர்த்தி 


செய்வதற்காக, ஒரே ஒரு தரம்‌ மத்‌ 


சிலுவையிலே. தம்மை பலியாக 
ஒப்புக்கொடுத்தார்‌. அவ்‌ எல்லோருக்காகவும்‌ 
ஒரு 
பலி, 
பாவங்களையும்‌ 
போதுமானதாயிருக்கிறது. 

கர்த்தர்‌ நமக்காக 
நாம்‌ நன்றியுள்ள 
நினைவுகூரவேண்டும்‌. 
கிருபாதாரபலியை 





ர்‌ ர எசேக்கியேல்‌ - விரிவுரை ரட்‌ 1 
SHA I0nAL EZEKIEL - COMMENTARY PUBLISHERS 


நாம்‌ இயேசுகிறிஸ்துவின்‌ மூலமாக, 
பிதாவாகிய தேவனுடைய த்திற்கு 
ல்‌ ஆவிக்குரிய 


ுத்துகிறோம்‌.  துதிகளையும்‌ ஸ்தோத்திர 
ணன்‌ ஏறெடுக்கிறோம்‌. நாம்‌ இந்தப்‌ 
பலிகளை ஒருதரம்‌ செலுத்தினால்‌ மாத்திரம்‌ 
போதாது. கர்த்தருக்கு முன்பாக நம்முடைய 
ஸ்தோத்திர பலிகளை ஒவ்வொரு நாளும்‌ 
செலுத்தவேண்டும்‌. 





f= THE 
WEFT 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரை 
தம்முடைய பிரமாணத்தின்‌ நுகத்திற்கு கீழே 
கொண்டு வர விரும்புகிறார்‌. தம்முடைய 
உடன்படிக்கையை. அவர்கள்மீது 
சுமத்தவேண்டும்‌ கர்த்தர்‌ 
பிரியப்படுகிறார்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாருடைய கழுத்தோ. 
வணங்காக்கழுத்தாகயிருக்கிறது. 
கர்த்தருடைய பிரமாணங்களையும்‌, 
அவருடைய உடன்படிக்கையின்‌ 
நிபந்தனைகளையும்‌ இஸ்ரவேல்‌. 
ஜனத்தாருடைய  கழுத்துக்கள்‌ சுமக்க 
மறுக்கிறது. அவர்களுடைய கழுத்துக்கள்‌ 
வளைய மறுக்கும்‌ 
வணங்காக்கழுத்தாகமிருக்கிறது. 


என்று 
ஆனால்‌ 


கர்த்தர்‌ மனுபுத்திரரை அவர்களுடைய 
னி விதித்‌ 
ல்க மனதின்‌ 
நினைவுகளின்‌ டியும்‌ நியாயந்தீர்க்கிறார்‌ 
மனுஷன்‌ என்ன செய்கிறான்‌ என்பது 
நமக்கு தெரியும்‌. கர்த்தரோ மனுஷன்‌ 
எப்படிப்பட்டவன்‌ என்பதையும்‌, அவனுடைய 
சுபாவம்‌ எப்படிப்பட்டது. என்பதையும்‌ 
அறிந்திருக்கிறார்‌ 
மனுஷனுடைய வா ந்து 
எப்படிப்பட்ட வார்த்தைகள்‌ புறப்பட்டு வருகிறது. 
என்பதும்‌, அவனுடைய கைகள்‌ எப்படிப்பட்ட 
கிரியைகளை செய்கிறது என்பதும்‌ நமக்கு 
தெரியும்‌. கர்த்தரோ மனுஷனுடைய 
்‌ நினைவுகளையெல்லாம்‌. 
மனஷன்‌ ஒரு 
க்க முன்பாகவே, 
பேசப்போவதை 
அறிந்திருக்கிறார்‌. 1 அதுவோ மனுஷன்‌ 
ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பாகவே, 
அவன்‌ செய்யப்போகிற காரியத்தைப்பற்றியும்‌ 
கர்த்தர்‌ அறிந்திருக்கிறார்‌. 


மறைவான 
அவர்‌ 

பிரியமாயிருக்கிறார்‌. ஆனாலும்‌ மனுஷருடைய 

வணங்காக்கழுத்து ர்த்தருக்‌ 

பிரியமானதல்ல. 

கீழ்ப்படிதலை. 

வணங்காக்கழுத்துள்ளவர்கள்‌. 

விரோமாகக்‌ கலகம்பண்ணுகிறவர்கள்‌. 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
வணங்காக்கழுத்துள்ள ஜனமாயிருப்பதினால்‌, 
அவர்கள்‌ கர்த்தருடைய அன்புக்கும்‌, 
கிருபைக்கும்‌, இரக்கத்திற்கும்‌ 
பாத்திரவான்களாயிராமல்‌, அவருடைய 
நீதியான நியாயத்தீர்ப்புக்கும்‌, 
தண்டனைக்கும்‌, கோபத்திற்கும்‌ 
பாத்திரவான்களாயிருக்கிறார்கள்‌. 
வணங்காக்கழுத்துள்ள ஜனங்கள்‌, 
தங்களுடைய பாவத்தினிமித்தமாக, அழிவுக்கு 
நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள்‌. 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
அவர்களுடைய பாவங்களின்‌ நிமித்தமாக 
தண்டித்திருப்பாரென்றால்‌, அவர்கள்‌ 
ஏற்கெனவே நிர்மூலமாகியிருப்பார்கள்‌. 
அவர்கள்‌ இதுவரையிலும்‌ அழிந்து 
போகாமலும்‌, நிர்மூலமாகாமலுமிருப்பது. 
கர்த்தருடைய சுத்தக்கிருபை. 


இஸ்ரவேல்‌ ஜனந்தார்‌ 
வணங்காக்கழுத்தள்ள ஜனமாகிருந்தாதம்‌. 
கர்த்தர்‌ அவர்களை மொத்தமாக 
கைவிட்டுவிடவில்லை. கர்த்தர்‌ 
அவர்களைவிட்டு முழுவதுமாக 
விலகிப்போய்விடவுமில்லை. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
கானான்‌ தேசத்திற்குப்‌ போகவேண்டும்‌ 
என்பதே கர்த்தருடைய திட்டமாகமிருந்தது. 
அந்தத்‌ திட்டத்தில்‌ மாற்றம்‌ எதுவுமில்லை, 
அவர்கள்‌... கானான்‌. தேசத்திற்குப்போகு 
வேண்டும்‌ என்றே கர்த்தர்‌ இப்போதும்‌ 
விரும்புகிறார்‌. 


கர்த்தர்‌ மோசேயை நோக்கி, “நீயும்‌, 
எகிப்து தேசத்திலிருந்து நீ அழைத்துக்‌ 
கொண்டு வந்த ஜனங்களும்‌ இல்விடத்தை 
விட்டுப்‌ புறப்பட்டு, உன்‌ சந்ததிக்குக்‌ 
கொடுப்பேன்‌ என்று நான்‌ ஆபிரகாழுக்கும்‌ 
ஈசாக்குக்கும்‌ யாக்கோபுக்கும்‌ ஆணையிட்டுக்‌ 
கொடுத்த பாலும்‌ தேனும்‌ ஓடுகிற 
தேசத்துக்குப்‌ போங்கள்‌" (யாத்‌ 334) என்று 
சொல்லுகிறார்‌. 
கர்த்தர்‌. 
முற்பிதாக்களோடு 
செய்திருக்கிறார்‌. 


னத்தாரை 


இஸ்ரவேலின்‌ 

உடன்படிக்கை 
பாலும்‌ தேனும்‌ ஓடுகிற 
கானான்‌ தேசத்தை, ஆபிரகாமின்‌ 
சந்ததிக்கு கொடுப்பதாக கர்த்தர்‌. 
வாக்குப்பண்ணியிருக்கிறார்‌. கர்த்தர்‌ 
வாக்குமாறாதவர்‌. அவருடைய 
வாக்குத்தத்தமும்‌ மாறவில்லை. ஆனாலும்‌ 
தம்முடைய பிரசன்னம்‌ இஸ்‌! 
புத்திரரோடு இருப்பதை கர்த்தர்‌ 
விரும்பவில்லை. 





எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


இஸ்ரவேல்‌ 
வம்சத்தாருக்கும்‌ ஆராதனை 
பிரமாணங்களைக்‌ கொடுக்கிறார்‌ (எசே 
464-15). அதிபதி தன்னுடைய சுதந்தரத்தைக்‌ 
கொடுக்க வேண்டிய விதம்‌ (எசே 46-16-18). 
பலிகளை சமைக்கிறதற்கும்‌ சுடுகிறதற்குமான 
ஸ்தலங்கள்‌ (எசே 46:19-24). 


கர்த்தர்‌ ஆசாரியருக்கும்‌, 


ஆராதனை பிரமாணம்‌ 
எசே: 46:1-15 


எசே 461. 
சொல்லுகிறது 
'வேலைசெய்கிற. 
கிழக்குக்கு. 
உட்பிராகாரத்தினுடைய வாசல்‌ 
பூட்டப்பட்டிருந்து, ஏய்வுநானிலூம்‌ 
மாதப்பிறப்பிலும்‌ திறக்கப்படக்கடவது. 


கர்த்தராகிய ஆண்டவர்‌. 
என்னவென்றால்‌: 
ஆதுநானிலும்‌ 
எதிரான. 


எசே 46:2. அப்பொழுது அதியதி 
வெளிவாசல்‌ 'மண்டயத்தின்‌ 
வழியாய்‌ பிரவேசித்து, வாசல்‌ 
'நிலையண்டையிலே  நிற்கக்கடவன்‌; 
ஆசாரியர்கனோ அவனுடைய தகனபலி. 
யையும்‌, அவனுடைய சமாதான 
பலிகளையும்‌ படைக்கக்கடவர்கள்‌; 
அவன்‌ வாகற்படிமிலே ஆராதனை 
செய்து, பின்பு புறப்படுவானாக; 
அந்த வாசல்‌ காயங்காலமட்டும்‌. 
பூட்டப்படாதிருப்பதாக. 


எசே 46:3. தேசத்து ஜனங்களும்‌ 
ஓய்வுநாட்களிலூம்‌ மாதப்பிறப்புகனிலும்‌ 
அந்த வாசலின்‌ நடையிலே. 
கர்ததருடைய சந்திதியில்‌ ஆராதனை 
செய்யக்கடவர்கள்‌. 

எசே 464. அதியதி ஓய்வுநானிலே. 
கர்த்தருக்குப்‌ பலியிடும்‌ தகனபலி, 
பழுதற்ற ஆறு ஆட்டுக்குட்டிகளும்‌ 
பழுதற்ற ஒரு ஆட்டுக்கடாவுமே. 


QOODNENS 
PUBLISHERS 


எசே 46:5. 
போஜனபலியாக 
மாவையும்‌, 
போஜனபலியாகத்‌. 
'திராணிக்குத்தக்கதாய்த்‌ தருகிற 
சுவையும்‌, ஒவ்வொரு மரக்கால்‌ 
மாவோடே ஒருபடி எண்ணெயையும்‌ 
படைக்கக்கடவன்‌. 


ஆட்டுக்கடாவோடே 
ஒரு மரக்கால்‌ 
ஆட்டுக்குட்டிகனோடே, 
தன்‌ 


எசே 46:8. மாதப்பிறப்பான நாளிலோ, 
அவன்‌, பழுதற்ற ஒரு 
இளங்காளையையும்‌, பழுதற்ற ஆறு 
ஆட்டுக்குட்டிகளையும்‌ ஒரு 
ஆட்டுக்கடாவையும்‌ பலியிட்டு, 


46:7. போஜனபலியாக. 
தவன்‌. ஒரு மரக்கால்‌ 
மாவையும்‌, ஆட்டுக்கடாவோடே. 
ஒரு மரக்கால்‌ மாவையும்‌, 
ஆட்டுக்குட்டிகளோடே தன்‌ 
திராணிக்குத்தக்கதாய்‌, ஒவ்வொரு 
மரக்கால்‌ மாவோடே ஒருபடி, 
எண்ணெயையும்‌ படைக்கக்கடவன்‌.. 
எசே. 46:8. அதியதி வருகிறபோது 
வாசல்‌ மண்டயத்தின்‌' 
வழியாய்ப்பிரவேசித்து, அது 
வழியாய்த்‌ திரும்பப்‌ புறப்படக்கடவன்‌. 


எசே 46:9. தேசத்தின்‌ ஜனங்கள்‌ 
குறிக்கப்பட்ட நாட்களில்‌ கர்த்தருடைய 
சத்திதியில்‌ வரும்போது, ஆராதனை 
செய்கிறதற்காக வடக்கு 
வாசல்வழியாய்‌ உட்பிரவேசித்தவன்‌ 
தெற்கு வாசல்வழியாய்ப்‌ புறப்படவும்‌, 
தெற்கு வாசல்வழியாய்‌ 
உட்பிரவேசித்தவன்‌ வடக்கு 
வாசல்வழியாய்ப்‌ புறப்படவும்‌ கடவன்‌; 
பிரவேசித்த வாசல்‌ 
திரும்பிப்போகாமல்‌, 
எதிரான வழியாய்ப்‌ 
புறப்பட்டுப்போவானாக. 
எசே 46:10. 
உட்பிரவேசிக்கும்போது, அதிபதி 
அவர்கள்‌ நடுவிலே அவர்கணோடே 
கூட  உட்பிரவேசித்து, அவர்கள்‌ 
புறப்படும்போது. அவனும்கூட்‌ 
புறப்படுவானாக. 


அவர்கள்‌ 





BALWETHER 


46:11. 


அவன்‌  படைக்கும்போஜனபலியாவது; 
கானையோடே ஒரு மரக்கால்‌ மாவும்‌, 
ஆட்டுக்கடாவோடே ஒரு மரக்கால்‌ 
மாவும்‌, ஆட்டுக்குட்டிகணோடே. அவன்‌ 
திராணிக்குத்தக்ககாய்த்‌ தருகிற ஒரு 


கொடுக்கவேண்டும்‌. 


எசே 46:12. அதியதி உற்சாகமான 
தகனபலியாகிலூம்‌, சமாதான. 
பலிகளையாகிலும்‌ கர்த்தருக்கு. 
உற்சாகமாய்ச்‌ செலுத்தவேண்டு. 
மென்றால்‌, அவனுக்குக்‌ கிழக்குநோக்கிய 
எதிரான வாசல்‌ திறக்கப்படுவதாக; 
அப்பொழுது அவன்‌  ஓய்வுநானில்‌ 
செய்கிறதுபோல, தன்‌ தகனபலியையும்‌ 
தன்‌ சமாதான பலியையும்‌ செலுத்தி, 
பின்பு புறப்படக்கடவன்‌; அவன்‌ 
புறப்பட்டபின்பு வாசல்‌. 
பூட்டப்படவேண்டும்‌. 


எசே 46:18. தினந்தோறும்‌. 
வயதான பழுதற்ற 
ஆட்டுக்குட்டியைக்‌ 
தகனபலியாகப்‌ 
காலைதோலும்‌ 
அதைப்படைக்கவேண்டும்‌. 


எசே: 46:14. அதினோடே காலைதோலும்‌ 
போஜனபலியாக ஒரு மரக்கால்‌ மாவிலே 
ஆறத்தொரு பங்கையும்‌, மெல்லிய 
மாவைப்‌ பிசையும்படிக்கு. 
ஒருபடி. எண்ணெயிலே மூன்றத்தொரு 
பங்கையும்‌ படைக்கக்கடவாய்‌; இதா 
அன்றாடம்‌ கர்த்தருக்குப்‌ படைக்க. 
வேண்டிய நித்திய கட்டனையான 
போஜன பலி. 

எசே 46:15. இப்படிக்‌ காலைதோனும்‌ 
அன்றாட  தகனபலியாக ஆட்டுக்‌ 
குட்டியையும்‌ போஜனபலியையும்‌ 
எண்ணெயையும்‌ செலுத்துவார்கனாக. 


ஒரு 


ஒரு 
கர்த்தருக்குத்‌ 
ஙடைக்கக்கடவாய்டி 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ எசேக்கியேலுக்கு ஆராதனை 
பிரமாணத்தை வெளிப்படுத்துகிறார்‌. இந்தப்‌ 
பிரமாணத்தின்‌ பிரகாரம்‌ ஆசாரியரும்‌, 
இஸ்ரவேல்‌ வம்சத்தாரும்‌ கர்த்தரை 
ஆராதிக்கவேண்டும்‌. ஆனால்‌. 
மார்க்கத்தின்‌ சரித்திரத்தில்‌, யூதர்கள்‌ 
ந்த ஆராதனை பிரமாணத்தின்‌ பிரகாரம்‌: 
கர்த்தரை ஆராதிக்கவில்லை. அவர்கள்‌ 
மோசேயின்‌ பிரமாணத்தையே பின்பற்றி, 
கர்த்தரை ஆராதித்தார்கள்‌. ஆகையினால்‌, 
கர்த்தர்‌ இங்கு வெளிப்படுத்துகிற 
ஆராதனை பிரமாணம்‌, இனிமேல்‌ 
வரப்போகிற காலத்தில்‌ அனுசரிக்கப்படும்‌. 
என்று வேதபண்டிதர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. 
ஆராதனை எங்கு நடைபெறவேண்டும்‌. 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. இஸ்ரவேலின்‌ 
அதிபதிக்கும்‌ இஸ்ரவேல்‌ வம்சத்தாருக்கும்‌ 
கர்த்தர்‌ ஆராதனை  பிரமாணத்தைக்‌ 
கொடுக்கிறார்‌. கிழக்கு வாசல்‌ 
ஒய்வுநாளிலும்‌, மாதப்பிறப்பிலும்‌ மாத்திரம்‌ 
திறக்கப்பட்டருக்கும்‌. வேலை செய்கிற 
மற்ற ஆறுநாளிலும்‌ கிழக்கு வாசல்‌. 
பூட்டப்பட்டிருக்கும்‌ (எசே 4611) 


இஸ்ரவேலின்‌ அதிபதி கர்த்தருக்கு 
பலிசெலுத்த வரும்போது, அவனுக்கு கிழக்கு 
வாசல்‌ திறக்கப்பட்டிருக்கும்‌ (எசே 4612). 
இஸ்ரவேலின்‌ அதிபதி, பரிசுத்த ஸ்தலத்தின்‌ 
உட்பிரகாரத்திற்குள்‌, ஆசாரியரோடும்‌ 
லேலியரோடும்‌ பிரவேசிப்பான்‌ என்று 
வேதபண்டிதர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. 
தேசத்தை ஆளுகை செய்கிற அதிகாரிகளும்‌, 
ஊழியக்காரர்களும்‌. 
வேலை செய்யவேண்டும்‌. 
அவர்கள்‌ ஒருவருக்கொருவர்‌ கர்த்தருடைய 
ஊழியத்திற்கு ஆதரவாயிருக்கவேண்டும்‌. 
இஸ்ரவேலின்‌ அதிபதி வெளிவாசல்‌ 
மண்டபத்தின்‌ வழியாய்‌ பிரவேசித்து, 
வாசல்‌ நிலையண்டையிலே நிற்கவேண்டும்‌. 
ஆசாரியர்கள்‌ அவனுடைய தகனபலியையும்‌, 
அவனுடைய சமாதான பலிகளையும்‌ 
படைக்கவேண்டும்‌: இஸ்ரவேலின்‌ அதிபதி 
வாசற்படிமிலே ஆராதனை செய்து, பின்பு 
புறப்படவேண்டும்‌; அந்த வாசல்‌. 
சாயங்காலமட்டும்‌ பூட்டப்படாதிருக்கவேண்டும்‌. 
(எசே 46:2) என்று எழுதப்பட்டிருக்கிறது. 
ஆகையினால்‌ இஸ்ரவேலின்‌ அதிபதியோடு, 
லேவியரும்‌, பரிசுத்த 
உட்பிரகாரத்திற்குள்‌ ஒன்றாய்‌ 
என்று சொல்ல. 





BALWETHER 
MAT IMAL 


இஸ்ரவேலின்‌ அதிபதி வெளிவாசல்‌ 
மண்டபத்தின்‌ வழியாய்‌ பிரவேசித்து. வாசல்‌ 
நிலையண்டையிலே நிற்பான்‌. உள்பிரகாரத்தில்‌ 
ஆசாரியர்களும்‌ லேவியர்களும்‌, அதிபதி 
கொண்டு வந்த சமாதான பலிகளையும்‌, 
தகனபலியையும்‌ படைப்பார்கள்‌. அவர்கள்‌ 
தன்னுடைய பலிகளை  படைப்பதை, 
இஸ்ரவேலின்‌ அதிபதியால்‌. வாசல்‌ 
நிலையண்டையிலே நின்று தெளிவாகப்‌ 
பார்க்க முடியும்‌. 

இஸ்ரவேல்‌ தேசத்து ஜனங்களும்‌: 
வாசல்‌ நிலையண்டையிலே நின்று கர்த்தரை 
ஆராதிப்பார்கள்‌. ஆனால்‌ அவர்கள்‌ 
இஸ்ரவேலின்‌ அதிபதிக்கு முன்பாக 
நிற்காமல்‌, அவனுக்கு பின்பாக நிற்பார்கள்‌. 
தேசத்து ஜனங்களும்‌ ஓய்வுநாட்களிலும்‌ 
மாதப்பிறப்புகளிலும்‌ அந்த வாசலின்‌ 
நடையிலே கர்த்தருடைய சந்நிதியில்‌ 
ஆராதனை செய்வார்கள்‌ (எசே 46:3). 


வேலின்‌: பதி கர்த்தருக்கு 
சென வேற்‌ பக தரி சண்‌ 


இங்கு எசேக்கியேலுக்கு வெளிப்படுத்துகிறார்‌ 
ாளிலே கர்த்தருக்குப்‌ 
பழுதற்ற ஆறு 
பழுதற்ற ஒரு 


பிலிம்‌! தகன 
ஆட்டுக்குட்டிகளும்‌ 
ஆட்டுக்கடாவுமாகும்‌ ஆட்டுக்கடாவோடே 


போஜனபலியாக ஒரு மரக்கால்‌ மாவையும்‌, 
ஆட்டுக்குட்டிகளோடே போஜனபலியாகத்‌ தன்‌ 
திராணிக்குத்தக்கதாய்த்‌ தருகிற ஈவையும்‌, 
ஒவ்வொரு மரக்கால்‌ மாவோடே 
எண்ணெயையும்‌ 

(எசே 46:43). 


இஸ்ரவேலின்‌ அதிபதி மாதப்பிறப்பான 
நாளிலே, பழுதற்ற ஒரு இளங்காளையையும்‌, 
ற்‌ ட்டுக்குட்டிகளையும்‌ 
ஆப்டுக்கபாவையும்‌... பலியிட்டு, போஜனபனி 
யாக இளங்காளையோடே ஒரு மரக்கால்‌: 
மாவையும்‌, ஆட்டுக்கடாவோடே ஒரு மரக்கால்‌ 
மாவையும்‌, ஆட்டுக்குட்டிகளோடே தன்‌ 
'திராணிக்குத்தக்கதாய்‌, ஒவ்வொரு மரக்கால்‌ 
மாவோடே ஒருபடி எண்ணெயையும்‌ 
படைக்கவேண்டும்‌ (எசே 46:67). 
இஸ்ரவேலின்‌ அதிபதி, பரிசுத்த 
ஸ்தலத்திற்குள்‌ வருகிறபோது, வாசல்‌. 
மண்டபத்தின்‌ வழியாய்ப்‌ பிரவேசித்து, 
அதன்‌ வழியாகவே, திரும்ப 
புறப்பட்டுப்போகவேண்டும்‌ (எசே 46:8). 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இஸ்ரவேல்‌ தேசத்தின்‌ ஜனங்கள்‌ 
குறிக்கப்பட்ட பண்டிகை நாட்களில்‌ வடக்கு 
வாசல்‌ வழியாகவோ அல்லது தெற்கு வாசல்‌ 
வழியாகவோ  பரிகத்த  ஸ்தலத்திற்குள்‌ 
பிரவேசிக்கலாம்‌. ஆனால்‌ அவர்கள்‌ 
பிரவேசித்த வாசல்‌ வழியாக திரும்பிப்போகக்‌ 
கூடாது. அவர்கள்‌ எந்த வாசல்‌ வழியாக 
பிரவேசித்தார்களோ, அதற்கு எதிரான வாசல்‌ 
வழியாய்‌ வெளியே புறப்பட்டுப்போகவேண்டும்‌. 
இஸ்ரவேல்‌ தேசத்தின்‌: 
குறிக்கப்பட்ட நாட்களில்‌ 
சந்நிதியில்‌ வரும்போது. ராதனை 
செய்கிறதற்காக வடக்கு வாசல்வழியாய்‌ 
உட்பிரவேசித்தவன்‌ தெற்கு வாசல்வழியாய்ப்‌ 
புறப்படவும்‌, தெற்கு வாசல்வழியாய்‌ 
உட்பிரவேசித்தவன்‌ வடக்கு வாசல்வழியாய்ப்‌ 
செயக்‌ (எசே 460). பண்டிகை 
ஸ்தலத்தில்‌ 
அதிகமாயிருக்கும்‌. 
தவிர்ப்பதற்காக 
கட்டுப்பாடு 


ஜனங்கள்‌ 
கர்த்தருடைய 


விதிக்கப்பட்டிருக்கலாம்‌. 

இஸ்ரவேல்‌ தேசத்து ஜனங்கள்‌, எந்த 
வாசல்‌ வழியாய்‌ பரிசுத்த ஸ்தல 
பிரவேசித்தாலும்‌, அவர்கள்‌ அந்த லன்‌ 
நடையிலே, கர்த்தருடைய சந்நதியில்‌ 
ஆராதனை செய்யவேண்டும்‌. ஒய்வு 
நாட்களிலும்‌ மாதப்பிறப்புக்களிலும்‌ இந்தப்‌ 
பிரமாணத்தை இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ 
எல்லோரும்‌ கைக்கொள்ளவேண்டும்‌. 


ஜனங்கள்‌ பரிசுத்த 
உட்டிரவேசிக்கப்போது, 
அதிபதி அவர்கள்‌ நடுவிலே. 
அவர்களோடேகூட உட்பிரவேசித்து, 
அவர்கள்‌ புறப்படும்போது அவனும்கூடப்‌ 
புறப்படவேண்டும்‌ (எசே 46:10) 


இஸ்ரவேலின்‌ அதிபதி பண்டிகைகளிலும்‌, 
குறிக்கப்பட்ட காலங்களிலும்‌ செலுத்த 
வேண்டிய பலிகளைப்பற்றியும்‌ கர்த்தர்‌ 
வெளிப்படுத்துகிறார்‌. 

இஸ்ரவேலின்‌ அதிபதி, காளையோடே 
ஒரு மரக்கால்‌ மாவும்‌, ஆட்டுக்டாவோடே 
ஒரு மரக்கால்‌ மாவும்‌, ஆட்டுக்குட்டிகளோடே 
அவன்‌ திராணிக்குத்தக்கதாய்த்‌ தருகிற ஒரு 
ஈவும்‌, ஒவ்வொரு மரக்கால்‌ மாவோடே ஒருபடி 
எண்ணெயும்‌ போஜனபலியாகக்‌ 
கொடுக்கவேண்டும்‌ (எசே 4611) 





BALWETHER 


அதிபதி, 

போஜனபலினேடு, கை சமாதான 
ம்‌ கர்த்தருக்கு உற்சாகமாய்ச்‌ 
செலுத்தவேண்டும்‌. அதிபதி இந்தப்‌ பலிகளை 
செலுத்த வரும்போது, அவனுக்கு கிழக்கு: 
நோக்கிய எதிரான வாசல்‌ திறக்கப்படும்‌. 
அப்பொழுது அவன்‌ ஒய்வநாளில்‌ செய்கிறது. 


ஸ்தலத்தைவிட்டு 
புறப்பட்டபின்பு 
(எசே 4642). 


பரிசுத்த ஸ்தலத்தில்‌ நடைபெறவேண்டிய 
ஆராதனைகளையும்‌ கர்த்தர்‌ ஒழுங்கு 
படுத்துகிறார்‌. தினந்தோறும்‌ காலை 
வேளையிலே, ஒரு வயதான பழுதற்ற ஒரு 
ஆட்டுக்குட்டியைக்‌ கர்த்தருக்குத்‌ தகனபலி 
யாகப்‌ படைக்கவேண்டும்‌. (எசே 46:13). 


தினந்தோறும்‌ காலையிலே 
படைக்கப்படும்‌ ஆட்டுக்குட்டியோடு, 
காலைதோறும்‌ போஜனபலியாக ஒரு மரக்கால்‌ 
மாவிலே ஆறத்தொரு பங்கையும்‌, மெல்லிய 
மாவைப்‌ பிசையும்படிக்கு ஒருபடி 
எண்ணெயிலே மூன்றத்தொரு பங்கையும்‌ 
படைக்கவேண்டும்‌: து அன்றாடம்‌. 
கர்த்தருக்குப்‌ படைக்கவேண்டிய நித்திய 
குப்டளையான போஜனபலி (எசே 4614) 
காலைதோறும்‌ அன்றாட 
ஆட்டுக்குட்டியையும்‌, 

ம எண்ணெயையும்‌ 
செலுத்தவேண்டும்‌ (எசே 4675) 


மோசேயின்‌: பிரமாணத்தின்படி, 
ஒய்வுநாட்களிலே இரண்டு ஆட்டுக்குட்டிகளை 
பலியிடவேண்டும்‌. “ஓய்வநாளிலோ போஜன 
பலிக்காக ஒரு வயதான பழுதற்ற இரண்டு 
ஆட்டுக்குட்டிகளையும்‌, பத்தில்‌ இரண்டு 
பங்கானதும்‌ எண்ணெயிலே பிசைந்ததுமான 
மெல்லிய மாவையும்‌, அதின்‌ பானபலியையும்‌ 
செலுத்தக்கடவீர்கள்‌” (எண்‌ 28:9). 


இஸ்ரவேலின்‌ அதிபதி, மாதப்பிறப்பான 
நாளிலே, பழுதற்ற ஒரு இளங்காளையையும்‌, 
பழுதற்ற ஆறு ஆட்டுக்குட்டிகளையும்‌ ஒரு 
ஆட்டுக்கடாவையும்‌ பலியிடவேண்டும்‌. 
அவன்‌ போஜனபலியாக இளங்காளையோடே 
ஒரு மரக்கால்‌ மாவையும்‌, ஆட்டுக்கடாவோடே 
ஒரு மரக்கால்‌ மாவையும்‌ ஆட்டுக்‌ 
குட்டிகளோடே தன்‌ திராணிக்குத்தக்கதாய்‌, 
ஒவ்வொரு மரக்கால்‌ மாவோடே ஒருபடி 
எண்ணெயையும்‌ படைக்கவேண்டும்‌ 
(எசே 46:67). 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 
பலியிடும்‌ 


கர்த்தருக்கு தகனபலி 


பழுதற்றதாயிருக்கவேண்டும்‌. 
இயேசுகிறிஸ்துவிடம்‌ 
கூற்தமில்லாத 


பலியாகிய 
பழுதுமில்லை. 
ஆட்டுக்குட்டியாகிய 
விலையேறப்பெற்ற 
மீட்சப்பட்டர்களென்று அறிந்தரக்கிறர்களே" 
பேது 1: 

விசுவாசிகளாகிய நாம்‌, நம்மை 
கர்த்தருக்கு. ஜீவபலிகளாக படைக்க 
வேண்டும்‌. நாம்‌ மாசில்லாதவர்களாயும்‌, கரை 
திறையற்றவர்களாயும்‌, குற்றமற்றவர்களாயும்‌, 
நம்மை கர்த்தருக்கு ஒப்புக்கொடுக்கவேண்டும்‌. 

கர்த்தருக்கு. 


த௲னபலிகளை 
பலியிடும்போது, 


அதோடு சேர்ந்து, 
போஜனபலியும்‌ செலுத்தப்படவேண்டும்‌. 
நாம்‌ கர்த்தருக்கு தகனபலிகளைச்‌ 
செலுத்தும்போது, நம்முடைய மந்நைகளின்‌ 
ல்‌ கர்த்தருக்கு நன்றி 


மந்தைகளுமாகிய உன்‌ மிருகஜீவன்களின்‌ 
பலனும்‌ ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கும்‌” 
(உபா 28:4). 


மோசேயின்‌ பிரமாணத்திலும்‌ 
போஜனபலியைப்பற்றிச்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
ஆனாலும்‌. கர்த்தர்‌ இங்கு சொல்லுகிற 
போஜனபலியின்‌ அளவு, மோசே 
சொன்னதைவிட, 'அதிகமாயிருக்கிறது. 
புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாகிய நாம்‌, 
கர்த்தருடைய சமுகத்திலே  தகனபலிகளை 
செலுத்தமாட்டோம்‌. நம்முடைய கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்து, நமக்காக, தம்மையே 
பாவநிவாரணபலியாக 

தீர்த்துவிட்டார்‌. ஆகையினால்‌ நாம்‌ இன்பம்‌ 
வேறொரு பலியை செலுத்த வேண்டிய 
அவசியமில்லை. இனிமேலும்‌ இரத்தஞ்சிந்துதல்‌ 
தேவைப்படவில்லை. ஆகையினால்‌, புதிய 
ஏற்பாட்டு விசுவாசிகளாகிய நாம்‌, இரத்தம்‌ 
கலக்காத பலிகளை, கர்த்தருக்கு அதிகமாக 
செலுத்தவேண்டும்‌. நாம்‌ செலுத்த வேண்டிய 
பலிகளின்‌ அளவு அதிகமாயிருக்கிறது. 





ழ்‌ BALMETHER 

நயம்‌ 
௬தந்தரவீதப்பிரமாணம்‌ 
எசே: 46:16-18 


எசே 46:16. கர்த்தராகிய ஆண்டவர்‌ 
சொல்லுகிறது. என்னவென்றால்‌: 
அதிபதி தன்‌ குமாரரில்‌ ஒருவனுக்குத்‌ 
தன்‌ ௬தந்தரத்தில்‌ ஒரு பங்கைக்‌ 
கொடுத்தால்‌, அது அவன்‌ 
குமாரருடையதாயிருக்கும்‌; அது 
ச௬ுதந்தரவீதமாய்‌. அவ! 
சொந்தமாகும்‌. 


எசே 46:17, அவன்‌ தன்‌ ஊழியக்காரரில்‌ 


ஒருவனுக்குத்‌ தன்‌ ச௬தத்தரத்தில்‌ ஒரு 
பங்கைக்‌ கொடுத்தானேயாகில்‌, 
அது. விடுதலையின்‌ வருஷமட்டும்‌. 
அவனுடையதாயிருத்து, பின்பு திரும்ப 
அதிபதியின்‌ வசமாய்ச்‌ சேரும்‌; அதின்‌: 
சுதந்தரம்‌ அவன்‌ குமாரருக்கே உரியது, 
அது அவர்களுடையதாயிருக்கும்‌. 


எசே 
ஜனத்தை 
அவர்களின்‌ 


46:18. அதியதியானவன்‌ 
இடுக்கண்செய்து, 
சொந்தமானதற்கு. 
அவர்களைப்‌ புறம்பாக்கி, 
அவர்களுடைய சுதந்தரத்திலிருந்து: 
ஒன்றும்‌ எடுக்கலாகாது; என்‌ ஜனத்தில்‌ 
ஒருவரும்‌ தங்கள்‌ சொத்தமானதற்குப்‌ 
புறம்பாக்கப்பட்டுச்‌ சிதறடிக்கப்படாத 
படிக்கு அவன்‌ தன்‌ சொத்தத்திலே தன்‌ 
குமாரருக்குச்‌ சுதந்தரம்‌ கொடுக்கக்‌ 


கடவன்‌. 

இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ கானான்‌ 
தேசத்தை சுதந்தரித்துக்கொள்ளும்படி. 
சீடடுப்போட்டு பங்கிடவேண்டும்‌. தேசத்திலே 
அதிபதிக்கு ஒரு பங்கு கொடுக்கப்பட 

வேண்டும்‌. அதிபதிக்கு பாகமாக 
பிரித்துக்கொடுக்கப்பட்ட நிலம்‌ அவனுக்கும்‌, 
அவனுடைய குமாருக்கும்‌ உரியது. இந்த 
நிலத்தை அதிபதி தன்‌ இஷ்டம்போல, 
யாருக்கு வேண்டுமானாலும்‌ சுதந்தரவீதமாய்ப்‌ 
பிரித்துக்கொடுக்க முடியாது. அதிபதியின்‌ 
நிலத்தில்‌ கர்த்தர்‌ சில கட்டுப்பாடுகளை 
விதிக்கிறார்‌. 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


குமாரரில்‌ 
தன்‌ சுதந்தரத்தில்‌ ஒரு 


குமாரருடையதாயிருக்கும்‌; 
சுதந்தரவீதமாய்‌ அவர்களுக்குச்‌ சொந்தமாகும்‌ 
(எசே 4616). அதிபதியின்‌ குமாரன்‌ 
அவனுக்கும்‌ தேசத்திற்கும்‌ அநேக 
நன்மைகளை செய்திருக்கலாம்‌. குமாரருடைய 
கடினமான வேலைகளுக்கு ஈடாக அல்லது 
வெகுமதியாக அதிபதி தன்னுடைய 
நிலத்திலிருந்து ஒரு பங்கை அவனுக்கு. 
கொடுக்கலாம்‌. 


அதிபதியின்‌ ஊழியக்காரரில்‌ ஒருவன்‌, 
அதிபதிக்கு ஏராளமான நன்மைகளை 
செய்திருக்கலாம்‌. அதிபதியும்‌ அந்த 
ஊியக்காரன்மேல்‌ பிரியமாயிருக்கலாம்‌. 
ஆனாலும்‌ அதிபதி தன்னுடைய சுதந்தரத்தின்‌ 
ஒரு பங்கை, தன்னுடைய ஊழியக்காரனுக்கு 
சுதந்தரவீதமாகக்‌ கொடுக்க முடியாது. 


அதிபதி தன்னுடைய ஊழியக்காரரில்‌ 


ஒருவனுக்கு, தன்னுடைய சுதந்தரத்தில்‌: 
ஒரு பங்கை கொடுக்கும்போது, அந்த நிலம்‌ 
விடுதலையின்‌ வருஷமட்டும்‌ அந்த 
ஊழியக்காரனுடையதாயிருக்கும்‌. அதன்‌ பின்பு 
அந்த நிலம்‌ திரும்ப அதிபதியின்‌ வம்சமாய்ச்‌ 
சேரும்‌. அதிபதியின்‌ சுதந்தரம்‌ ப 
குமாரருக்கே உரியது. 
அவர்களுடையதாகவே. 

(எசே 4697). 


அதிபதி தன்னுடைய குமாருக்கு 
சுதந்தரம்‌ கொடுக்கும்போது, தன்னுடைய 
சொந்த நிலத்திலிருந்து எடுத்து 
அவர்களுக்கு கொடுக்கவேண்டும்‌. பிறருக்கு 
சொந்தமானதை, அதிபதி அநியாயமாய்‌ 
அபகரித்து, அதை தன்‌ குமாருக்கு 
சுதந்தரமாய்க்‌ கொடுக்கக்கூடாது. 





BALWETHER 
பரபர 


அதிபதியானவன்‌ தன்‌ ஜனத்திற்கு. 
இடுக்கண்‌ செய்யக்கூடாது. அவர்களின்‌ 
சொந்தமானதற்கு அவர்களை புறம்பாக்கக்‌ 
கூடாது. அவர்களுடைய சுதந்தரத்திலிருந்து 
அதிபதி ஒன்றையும்‌ எடுக்கக்கூடாது. 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ கர்த்தருடைய ஜனம்‌. 
கர்த்தர்‌ அவர்களுக்கு கானான்‌ தேசத்திலே 
காணியாட்சியைக்‌ கொடுத்திருக்கிறார்‌. 
அவர்களுக்கு சொந்தமான 
காணியாட்சியிலிருந்து அவர்களை 
வெளியேற்றக்கூடாது. கர்த்தருடைய 
ஜனத்தை சிதறடிக்கக்கூடாது. அவர்கள்‌ 
கானான்‌ தேசத்தில்‌, தங்களுடைய 
சுதந்தரவீதத்தில்‌ குடியிருக்கவேண்டும்‌. 
தேசத்தின்‌ அதிபதி ஜனத்தின்‌ பாதுகாப்புக்கு 
'துணையாயிருக்கவேண்டும்‌. அவர்களைத்‌ 
துன்பப்படுத்தக்கூடாது. 


தேசத்தின்‌ அதிபதி, தன்னுடைய 
தேசத்திலுள்ள ஜனங்களின்‌ இருதயங்களில்‌: 
இடம்‌ பிடிக்கவேண்டும்‌. தன்னுடைய 
குடிமக்களின்‌ இருதயங்களை ஆளுகை: 
செய்யவேண்டும்‌. தேசத்து ஜனங்களின்‌ 
உரிமைகளைப்‌ பாதுகாத்து அவர்களுடைய 
நன்மதிப்பைப்‌ பெற்றுக்கொள்ளவேண்டும்‌. 
ஜனங்களுக்கு இடுக்கண்‌ 


அவர்களுடைய 
அபகரிப்பதைவி,, அவர்களுக்கு நன்மை 
செய்து, அவர்களுடைய நன்மதிப்பை 
பெற்றுக்கொள்வது அதிபதியின்‌ இலட்சணம்‌. 


பாவநிவாரணம்‌ 
எசே: 46:19-24 


எசே 46:19. பின்பு அவர்‌ வாசலின்‌ 
பக்கத்தில்‌ இருத்த 

என்னை வடக்குக்கு 
ஆசாரியர்களுடைய த்த 
அறைவீடுகளுக்கு அழைத்துக்கொண்டு. 
போனார்‌; அவ்விடத்தில்‌ மேற்கே. 
இருபுறத்திலும்‌ ஒரு இடம்‌ இருந்தது. 


எசே 46:20. அவர்‌ என்னை 
நோக்கி: குற்றதிவாரணபலியையும்‌ 
பாவதிவாரணபலியையும்‌ போஜன 
பலியையும்‌ ஆசாரியர்கள்‌. 
வெளிப்பிராகாரத்திலே கொண்டுபோய்‌. 
ஜனங்களைப்‌ பரிசுத்தம்‌ பண்ணாத 
படிக்கு, அவர்கள்‌ அவைகளைச்‌. 
சமைக்கிறதற்கும்‌ ௬டுகிறதற்குமான. 
ஸ்தலம்‌ இதுவே என்றார்‌. 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


எசே பின்பு 

என்னை வெளிப்பிராகாரத்தில்‌ 
அழைத்துக்கொண்டுபோய்‌, என்னைப்‌ 
பிராகாரத்தின்‌ நாலு முலைகனையும்‌ 
கடந்துபோகப்பண்ணினார்‌; 
யிராகாரத்து ஒவ்வொரு முலையிலும்‌ 
ஓவ்வொரு முற்றம்‌ இருத்தது. 


எசே 48:22. பிராகாரத்தின்‌ நாலு 
முலைகளிலும்‌ புகைத்துவாரங்களூன்ள 
இந்த முற்றங்கள்‌ நாற்பது முழ தீனமும்‌, 
முப்பது முழி அகலமுமானவைகள்‌; இத்த 
நாலு மூலை முற்றங்களுக்கும்‌ ஒரே 
அளவு இருந்தது. 


எசே 46:28, இந்த நாதுக்கும்‌ 
சுற்றிலும்‌ உன்னே ஒரு சுற்றுக்கட்டு, 
உண்டாயிருந்தது;. இந்தச்‌. 
௬ுற்றுக்கட்டுகளின்‌ ௬ற்றிலும்‌ அடுப்புகள்‌ 
போடப்பட்டிருத்தது. 


46:21. 


எசே. 46:24. அவர்‌ என்ணை நோக்கி: 
இவைகள்‌ ஜனங்கள்‌ இடும்‌ பலிகளை 
ஆலயத்தின்‌ பணிவிடைக்காரர்‌ 
சமைக்கிற வீடுகள்‌ என்றார்‌. 


பரிசுத்த. ஸ்தலத்தின்‌: 
கெளிப்ிரகாரத்ில்‌, குற்றநிவாரணபலியையும்‌, 
பாவதிவாரண புலியையும்‌, போஜனபலியையம்‌ 
சமைக்கிறதற்கும்‌, 
பிரத்தியேகமான ஸ்தலம்‌ 
ஆசாரியர்கள்‌ இந்த 
வெளிப்பிரகாரத்திலே கொண்டுபோய்‌, 
ஜனங்களை பரிசுத்தம்‌ பண்ணாதபடிக்கு, 
அவைகளை சமைப்பார்கள்‌. அவைகளை 
கடுவார்கள்‌ (எசே 46:20). 


கர்த்தர்‌ எசேக்கியேலை. 
தத்‌ பரிசுத்த அறை 
வீடுகளுக்கு அழைத்துக்கொண்டு போகிறார்‌. 
கர்த்தர்‌ எசேக்கியேலை வாசலின்‌ 
பக்கத்திலிருக்கிற நடைவழியாய்‌ அழைத்துக்‌ 
கொண்டு போகிறார்‌. ஆசாரியர்களுடைய 
பரிசுத்த அறைவீடுகள்‌ அங்கே - க்குக்கு 





BALWETHER 
பிய 


எசேக்கியேலை 
வெளிப்பிரகாரத்தில்‌ அழைத்துக்கொண்டு 
போகிறார்‌. அவரை பிரகாரத்தின்‌ நாலு 
மூலைகளையும்‌ கடந்துபோகப்பண்ணுகிறார்‌. 
பிரகாரத்து ஒவ்வொரு மூலையிலும்‌ 
ஒவ்வொரு முற்றம்‌ இருக்கிறது (எசே 46:21) 


பிராகாரத்தின்‌ நாலு மூலைகளிலும்‌: 
புகைத்துவாரங்களுள்ள இந்த முற்றங்கள்‌ 
நாற்பது முழ நீளமும்‌, முப்பது முழ 
அகலமுமானவைகள்‌; இந்த நாலு மூலை 
முற்றங்களுக்கும்‌ ஒரே அளவு இருக்கிறது. 
இந்த நாலுக்கும்‌ சுற்றிலும்‌ உள்ளே ஒரு 
சுற்றுக்கட்டு உண்டாயிருக்கிறது: இந்தச்‌ 
சுற்றுக்கட்டுகளின்‌ சுற்றிலும்‌ அடுப்புகள்‌: 
போடப்பட்டிருக்கிறது (எசே 46:22,23). 


கர்த்தர்‌ 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சமைக்கிற வீடுகள்‌. 
ஜனங்கள்‌ இடும்‌ பலிகளை ஆலயத்தின்‌ 
பணிவிடைக்காரர்‌ இங்கு சுடுவார்கள்‌ 
(எசே 46:24), இந்த ஸ்தலத்தில்‌ 
ஆசாரியர்கள்‌, ஜனங்கள்‌ இடும்‌ பலிகளை 
சமைப்பார்கள்‌. சுடுவார்கள்‌ (எசே 46:24) 


இலைகள்‌ 





எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


எசேக்கியேல்‌ 
தரிசிக்கிறார்‌. 
விஸ்தாரம்‌, 


பரிசுத்தமான நதியை 

தண்ணீரின்‌ ஆழம்‌, அதன்‌ 

அதன்‌  ஆரோக்கியமாக்கும்‌ 

வல்லமை, கரைகளிலுள்ள 

வெகுதிரளான விருட்சங்கள்‌ ஆகியவற்றை 

எசேக்கியேல்‌ தரிசிக்கிறார்‌ (எசே 47:1-12). 
கானான்‌ 


தேசத்தின்‌ 
வகுக்கப்படுகிறது. 
கோத்திரத்தாருக்கும்‌, 


பங்குவீதம்‌ பிரித்துக்‌ கொடுக்கப்படுகிறது. 
(எசே 4713-23) 


எல்லைகள்‌ 


நதி 
எசே: 47:1-12 


எசே 471. பின்பு அவர்‌ 
என்னை ஆலயத்தின்‌ வாசலுக்குத்‌ 
திரும்பிவரப்பண்ணினார்‌; இதோ, 
வாசற்படியின்‌ கீழிருந்து தண்ணீர்‌ 
புறப்பட்டுக்‌ கிழக்கே. 
ஒடுகிறதாயிருத்தது; ஆலயத்தின்‌: 
முகப்பு கிழக்கு நோக்கியிருத்தது; 
அந்தத்‌ தண்ணீர்‌ ஆலயத்தின்‌ 
வலதுபுறமாய்ப்‌ பலிபீடத்துக்குத்‌ 
தெற்கே பாய்ந்தது. 


எசே 47:2. அவர்‌ என்னை வடக்கு. 
வாசல்‌ வழியாய்ப்‌ புறப்படப்பண்ணி, 
என்னை வெளியிலே கீழ்த்திசைக்கு. 
எதிரான  புறவாசல்மட்டும்‌ சந்தி 
நடத்திக்கொண்டுபோனார்‌ அங்கே 
தண்ணீர்‌ வலதுபுறத்திலிருத்து 
பாய்கிறதாயிருத்‌ தது. 


எசே 474. அந்தப்‌ புருஷன்‌ தமது 
கையில்‌ நூலைப்‌ பிடித்துக்கொண்டு, 
கிழக்கே புறப்படுகையில்‌ ஆயிரமுழம்‌ 
அனந்து, என்னைத்‌ தண்ணீரைக்‌ 
கடக்கப்பண்ணினார்‌; தண்ணீர்‌ 
கணுக்கால்‌ அனவாயிருத்தது. 


QOODNENS 
PUBLISHERS 


எசே 47:4. பின்னும்‌ அவர்‌ ஆயிரமுழம்‌ 
அனத்து, என்னைத்‌ தண்ணீரைக்‌ 
கடக்கப்பண்ணினார்‌; அங்கே தண்ணீர்‌ 
முழங்கால்‌ அனவாயிருத்தது; பின்னும்‌ 
அவர்‌ ஆயிரமுழம்‌ அனத்து என்னைக்‌ 
கடக்கப்பண்ணினார்‌; அங்கே தண்ணீர்‌ 
இடுப்பனவாயிரு த்தது. 


எசே. 47:5. பின்னும்‌ அவர்‌ ஆயிரமுழம்‌ 
அனத்தார்‌; அங்கே அது நாண்‌ 
கடக்கக்கூடாத நதியாயிருந்தது; 
தண்ணீர்‌ தீச்சாழமும்‌ கடக்கமுடியாத 
ததியுமாயிருந்தது. 


எசே. 47:6. அவர்‌ என்னை நோக்கி: 
மனுபுத்திரனே, இதைக்‌ கண்டாயா 
என்று சொல்லி, என்னை 
நதியோரமாய்த்திரும்ப 
நடத்திக்கொண்டுபோனார்‌. 


எசே 47:7. நான்‌ நடத்துவருகையில்‌, 
இதே, நதியோரத்தில்‌ இக்கரையிலும்‌ 
அக்கரையிலும்‌ வெகு திரளான 
விருட்சங்கள்‌ இருத்தது. 


எசே 47:8. அவர்‌ என்னை நோக்கி: 
இந்தத்தண்ணீர்‌ கிழக்குதேசத்துக்குப்‌ 
புறப்பட்டுப்போய்‌, வனாத்தரவழியாய்‌ 
ஓடி கடலில்‌ விழும்‌; இது கடலில்‌ 
பாய்த்து, விழுந்தயின்பு, அதின்‌ 
தண்ணீர்‌ ஆரோக்கியமாகும்‌. 

எசே 479. சும்பவிப்பது 
என்னவென்றால்‌, இந்த நதி 
போகுமிடமெங்கும்‌ சஞ்சரிக்கும்‌. 
ஜீவபிராணிகள்‌ யாவும்‌ பிழைக்கும்‌; 
இந்தத்‌ தண்ணீர்‌ அங்கே 
வந்தபடியினால்‌ வெகு ஏரானமான 
மச்சங்களும்‌ உண்டாயிருக்கும்‌ இத்த 
நதி போகுமிடமெங்குமுன்ன யாவும்‌ 
ஆரோக்கியப்பட்டுப்‌ பிழைக்கும்‌. 


எசே 47:10. அப்பொ 
என்கேதிதுவக்கி எனெக்லாமிம்மட்டும்‌. 
மீன்பிடிக்கிறவர்கள்‌ அதின்‌ கரையிலே 
நிற்பார்கள்‌; அதெல்லாம்‌ வலைகளை 
விரிக்கிற ஸ்தலமாயிருக்கும்‌; அதின்‌ 
மச்சங்கள்‌ பெரிய சமுத்திரத்தின்‌ 
மச்சங்களைப்போலப்‌ பல்‌ ஜாதியும்‌ 
மகா ஏரானமுமாவிருக்கும்‌. 





BALWETHER 
பிய 


எசே 47:11. ஆனாலும்‌ அதினுடைய 
உனையான பன்னங்களும்‌ அதினுடைய 
மடுக்களும்‌ ஆரோக்கியமாகாமல்‌, 
உப்பாகவே விட்டுவிடப்படும்‌. 


எசே. 4712. 'நதியோரமாய்‌ 
அதின்‌ இக்கரையிலும்‌ அக்கரையிலும்‌ 
புசிப்புக்கான சகலவித விருட்சங்களும்‌: 
வளரும்‌; அவைகளின்‌ இலைகள்‌ 
உதிர்வதுமில்லை, அவைகளின்‌ கனிகள்‌ 
கெடுவதுமில்லை; அவைகளுக்குப்‌ 
பாயும்‌ தண்ணீர்‌ பரிசுத்த 
ஸ்தலத்திலிருத்து பாய்கிறபடியினால்‌ 
மாதத்தோறும்‌ புதுக்கனிகளைக்‌. 
கொடுத்துக்கொண்டேயிருக்கும்‌; 
அவைகளின்‌ கனிகள்‌ புசிப்புக்கும்‌, 
அவைகளின்‌. இலைகள்‌. 
அவிழ்தத்துக்குமானவைகள்‌. 


தரிசனத்திற்கு 
வியாக்கியானம்‌. 
சொன்ன 


தரிசித்த 


எசேக்கியேலின்‌ 
ஆலிக்குரிய 

சொல்லவேண்டும்‌. சகரியா 
தீர்க்கதரிசனம்‌ எசேக்கியேல்‌ 
நதியைப்பற்றி ஒரளவு விவரிக்கும்‌ 


ஜீவதண்ணீர்கள்‌ 
எராவேகலிரந்து புற்பட்டு பாதி & கிழக்குச்‌ 
சமுத்திரத்துக்கும்‌, பாதி மேற்குச்‌ 
சமுத்திரத்துக்கும்‌ போய்‌, மாரிகாலத்துக்கும்‌. 
கோடைகாலத்துக்கும்‌ இருக்கும்‌" (சக 14:8). 
அப்போஸ்தலர்‌ யோவானும்‌. 
தன்னுடைய தரிசனத்திலே. 
ஜீவத்தண்ணீருள்ள நதியைப்‌ பார்த்தார்‌. 
“பின்பு, பளிங்கைப்போல்‌ தெளிவான 
ஜீவதண்ணீருள்ள சுத்தமான pe 
ஆட்டுக்குட்டியானவரும்‌ இருக்கி) 
சிங்காசனத்திலிருந்து புப்பட்டுவருகிறதை 
எனக்குக்‌ காண்பித்தான்‌” (வெளி 22) 
நேவகிருபை மூணமாயிருக்கும்போது, 
அங்கே கர்த்தருடைய மகிமையும்‌ 
சந்தோஷமும்‌ வெளிப்படும்‌. கர்த்தருடைய 
மகிமை ஆரம்பமாகும்போது, அவருடைய 
கிருபையும்‌ சந்தோஷமும்‌ வெளிப்படும்‌. 
எசேக்கியேல்‌ தரிசித்த நதி கர்த்தருடைய 
கிருபைக்கும்‌, மகிமைக்கும்‌, சந்தோவத்திற்கும்‌ 
அடையாளமாயிருக்கிறது. 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எசேக்கியேல்‌. தரிசித்த நதி, 
இயேசுகிறிஸ்துவின்‌ சுவிசேஷத்தைக்‌ குறிக்கும்‌ 
என்று வேதபண்டிதர்கள்‌ பொதுவாகச்‌ 
சொல்லுகிறார்கள்‌. கிறிஸ்துவின்‌ சுவிசேஷம்‌ 
எருசலேமிலிருந்து, உலகத்தின்‌ 
முடிவுபரியந்தமும்‌ பிரசங்கிக்கப்பட்டது. எல்லா 
தேசங்களிலும்‌ கிறிஸ்துவின்‌ நற்செய்தி 
பரவிற்று. பரிசுத்த ஆவியானவரின்‌. 
வல்லமையும்‌ வரங்களும்‌ இயேசுகிறிஸ்துவின்‌ 
சுவிசேஷ வார்த்தைகளோடு கிரியை 
நடப்பித்தது. இதன்‌ விளைவாக மனுஷருடைய 
ஆத்துமாவில்‌ அற்புதமான விளைவுகள்‌ 
உண்டாயிற்று. 


எசேக்கியேலை ஆலயத்தின்‌ 
வாசலுக்கு... திருப்பி வரப்பண்ணுகிறார்‌ 
அங்கே வாசற்புடியின்‌ கீழிருந்து தண்ணீர்‌ 
புறப்பட்டுக்‌ கிழக்கே ஓடுகிறது: ஆலயத்தின்‌ 
முகப்பு கிழக்கு நோக்கியிருக்கிறது: அந்தத்‌ 
தண்ணீர்‌ ஆலயத்தின்‌ வலதுபுறமாய்ப்‌ பலி 
பீடத்துக்குத்‌ தெற்கே பாய்கிறது (எசே 47:1). 

கர்த்தர்‌ எசேக்கியேலை வடக்கு வாசல்‌ 
வழியாய்ப்‌ புறப்படப்பண்ணுகிறார்‌. அவரை 
வெளியிலே கீழ்த்திசைக்கு எதிரான புறவாசல்‌ 
மட்டும்‌ சுற்றி நடத்திக்கொண்டு போகிறார்‌. 
அங்கே தண்ணீர்‌ வலதுபுறத்திலிருந்து 
பாய்கிறது (எசே 47:2). 


கர்த்தர்‌ 


தண்ணீர்‌ 
வலதுபுறத்திலிருந்து 
என்பது சீயோனிலிருந்து கர்த்தருடைய 
பிரமாணமும்‌, எருசலேமிலிருந்து கர்த்தருடைய 
வார்த்தையும்‌ புறப்பட்டுப்போகிறது என்பதற்கு 
அடையாளம்‌. 

“திரளான ஜனங்கள்‌ புறப்பட்டு வந்து: 
நாம்‌ கர்த்தரின்‌ பர்வதத்துக்கும்‌ யாக்கோபின்‌ 
தேவனுடைய ஆலயத்துக்கும்‌ போவோம்‌ 
வாருங்கள்‌; அவர்‌ தமது வழிகளை நமக்குப்‌ 
போதிப்பார்‌, நாம்‌ அவர்‌ பாதைகளில்‌ 
நடப்போம்‌ என்பார்கள்‌: ஏனெனில்‌ சீயோனிலி' 
ருந்து வேதமும்‌, எருசலேமிலிருந்து கர்த்தரின்‌ 
வசனமும்‌ வெளிப்படும்‌" (ஏசா 2:3). 


ஆலயத்தின்‌ 
தெற்கே பாய்கிறது 





BALWETHER 
பரபர 


பெந்தெகொஸ்தே. நாளில்‌ 
அப்போஸ்தலர்கள்‌ எருசலேமிலே ஒருமனப்‌ 
பட்டு கூடியிருந்தார்கள்‌. அப்போது பரிசுத்த 
ஆவியானவரின்‌ அருள்மாரி அவர்கள்மீது 
ஊற்றப்பட்டது. அவர்கள்‌ எல்லோரும்‌ அந்நிய 
பாஷையிலே பேசி கர்த்தரை 
படுத்தினார்கள்‌. ர்‌ 

கொடுத்த 

அப்போஸ்தலர்கள்‌ 

எடுத்துச்‌ 

அவர்களெல்லோருக்கும்‌ அந்நிய பாஷைகளின்‌ 
வரங்கள்‌ கொடுக்கப்பட்டது. 


பரிசுத்த ஆவியானவரின்‌ 
அபிஷேகத்தைப்‌ பெற்றுக்கொண்ட 
அப்போஸ்தலர்கள்‌, முதலாவதாக 
தேவாலயத்திலே எழும்பி நின்று இயேசு 
கிறிஸ்துவைப்பற்றிய  ஜீவவார்த்தைகளை 
பிரசங்கம்பண்ணினார்கள்‌ 


கர்த்தருடைய தூதன்‌ இராத்திரிமிலே. 
சிறைச்சாலையின்‌ 


நீங்கள்‌ போய்‌, 
இந்த 
ஜனங்களுக்குச்‌ 
(அப்‌ 519,20), 
அப்போஸ்தலர்கள்‌ இயேசுகிறிஸ்துவின்‌ 
சுவிசேஷத்தை உலகம்‌ முழுவதும்‌ பிரசங்கம்‌ 
பண்ணவேண்டும்‌. அவர்களுடைய 
பிரசங்க ஊழியம்‌ எருசலேமிலே. 
ஆரம்பிக்கப்படவேண்டும்‌. 


சொல்லுங்கள்‌ 


அன்றியும்‌ மனந்திரும்புதலும்‌ 
மழுன்னியர்‌ எருசலேம்‌ தொடங்கிச்‌ சகல. 
தேசத்தாருக்கும்‌ அவருடைய நாமத்தினாலே. 
பிரசங்கிக்கப்படவும்‌ வேண்டியது" 
(லூக்‌ 24:47). 
படஇபேசகிறிஸ்துவே ஆலயமாயிருக்கிறார்‌. 
வாசலும்‌ வழியுமாயிருக்கி 
இவேசகிறில்துவட்திகரந்து 
தண்ணீருள்ள நதிகள்‌ 
ஓடுகிறது. கிறிஸ்துவானவரின்‌ குத்தப்பட்ட 
இரத்தம்‌ 
றுகி; நாம்‌ 
விசுவாசிக்கவேண்டும்‌. 
இயேசுகிறிஸ்துவிடத்திலிருந்து ஜீவத்‌ 
தண்ணீருள்ள நதிகள்‌ பாய்ந்து, 
ஓடுகிறது என்னும்‌ சத்‌ 
நாம்‌ விசுவாசிக்கவேண்டும்‌. அப்போது. 
நாமும்‌ இயேசுகிறிஸ்துவினிடத்திலிருந்து 
ஜீவத்தண்ணீரைப்‌ பெற்றுக்கொள்வோம்‌. 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


விசுவாசமாயிருக்கிறவன்‌ 
அவன்‌ உள்ளத்திலிருந்து 
ஜீவத்தண்ணீருள்ள நதிகள்‌ ஒடும்‌ என்றார்‌. 
தம்மை விசுவாசிக்கிறவர்கள்‌ அடையப்போகிற 
ஆவியைக்குறித்து இப்படிச்‌ சொன்னார்‌. 
இயேசு இன்னும்‌ மகிமைப்‌ படாதிருந்த 
படியினால்‌ பரிகத்த ஆலி இன்னும்‌ 
அருளப்படவில்லை" (யோவா 7:38,49), 


தேவாலயத்தின்‌ வாசற்படியிலிருந்து 
தண்ணீர்‌ புறப்பட்டு கிழக்கே ஓடுகிறது. 
தண்ணீர்‌ புறப்படும்‌ இடத்தில்‌, அது 
எல்லோருக்கும்‌ தெரியும்‌ வண்ணமாக, 
பூமிக்கு மேலே ஓடவில்லை. தண்ணீர்‌ 
வாசற்படியின்‌ கீழிருந்து புறப்படுகிறது. 
பூமிக்கு கீழே இருப்பதை நம்மால்‌ பார்க்க 
முடியாது. கர்த்தர்‌ விசுவாசிகளுடைய 
ஜீவியத்தில்‌ கொடுக்கும்‌ ஜீவணற்றும்‌, நாம்‌ 
புரிந்துகொள்ள முடியாத இரகசியமாகவே 
இருக்கிறது. நம்முடைய ஜீவஊற்று 
கிறிஸ்துவுடனே தேவனுக்குள்‌ 
மறைவாயிருக்கிறது. 


“பூமிமிலுள்ளலைகளையல்ல, 
மேலானவைகளையே நாடுங்கள்‌. ஏனென்றால்‌, 
நீங்கள்‌ மரித்தீர்கள்‌, உங்கள்‌ 
ஜீவன்‌  கிறிஸ்துவூனே தேலனுக்குள்‌ 
மறைந்திருக்கிறது' (கொலோ 3:2,3) 


ஆயிரமுழம்‌ அளக்கிறார்‌. 

எசேக்கியேலைத்‌ தண்ணீரைக்‌ 

ர்‌; தண்ணீர்‌ கணுக்கால்‌ 

எசே 47:3). இந்தத்‌ 

கிழக்கு தேசத்திற்கு 
புறப்பட்டுப்போகிறது (எசே 47:8), 

பரிசுத்த பர்வதங்களிலிருந்து ஜீவநதி 

புறப்படுகிறது. எசேக்கியேலும்‌, அந்தப்‌ 

புருஷனும்‌, பரிசுத்த நதியை பின்தொடர்ந்து 

போகிறார்கள்‌. அந்த நதி கிழக்காக 

புறப்படுகிறது. அந்தப்‌ புருஷன்‌, அந்த நதியில்‌ 

யிரம்‌ கடந்துபோகிறார்‌ ன்‌ 





f= FTN 
TT 


கர்த்தர்‌ மோசேயை நோக்கி, “வழியிலே 
நான்‌ உங்களை நிர்மூலம்பண்ணாதபடிக்கு, 
நான்‌ உங்கள்‌ நடுவே செல்லமாட்டேன்‌, 
நீங்கள்‌ வணங்காக்‌. கழுத்துள்ள 
ஜனங்கள்‌" (யாத்‌ 33:3) என்று சொல்லுகிறார்‌. 
இஸ்ரவேல்‌. புத்திரரை கர்த்தர்‌ 
வழிநடத்தமாட்டார்‌. தமக்கு பதிலாக கர்த்தர்‌ 
ஒரு தூதனை அவர்களுக்கு முன்பாக: 
அனுப்புவார்‌. 


கர்த்தர்‌ மோசேயை நோக்கி, “நான்‌ 
ஒரு தூதனை உங்களுக்கு முன்பாக அனுப்பி, 
கானானியனையும்‌ எமோரியனையும்‌ 
ஏத்தியனையும்‌ பெரிசியனையும்‌ ஏவியனையும்‌ 
எபூசியனையும்‌ துரத்திவிடுவேன்‌" 
(யாத்‌ 33:2) என்று சொல்லுகிறார்‌. 


கர்த்தரே இதுவரையிலும்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாரோடு கூட வந்தார்‌. இப்பொழுது 
கானான்‌ தேசத்திற்கு அவர்களை வழிநடத்த 
ஒரு சாதாரண தூதனை அனுப்புவதாகக்‌ 
கூறுகிறார்‌ 

வணங்காக்கழுத்துள்ள 


(யாத்‌ 
அவர்களோடு வராமல்‌ தமது தூதனை 
அனுப்புவதாகக்‌ கூறுகிறார்‌. 

ஆனால்‌ இஸ்ரவேல்‌ ஜனங்களோ 
அதை ஏற்றுக்‌ கொள்ளவில்லை. அவர்கள்‌ 
தங்களுடைய பாவங்களுக்காக மனம்‌ 
வருந்துகிறார்கள்‌. தேவனிடத்தில்‌. 
ஜெபிக்கிறார்கள்‌ (யாத்‌ 33440) மோசே 
தேவனிடத்தில்‌ தம்முடைய ஜனங்களுக்காகப்‌ 
பரிந்து பேசுகிறார்‌. கர்த்தர்‌ மறுபடியுமாகத்‌ 
தம்முடைய மனதை மாற்றி, அவர்களை 
கானான்‌ தேசத்திற்கு வழிநடத்துகிறார்‌ 
(யாத்‌ 23:20, யாத்‌ 3331-17). 


ஜனத்தார்‌ வணங்காக்‌. 
ஜனங்களாகயிருந்தாலும்‌, 


சங்காரதூதனை 
அவர்களை 

சத்துருக்களிடமிருந்து 

பாதுகாப்பதற்காகவும்‌, 

அவர்களைவிட்டு 

கர்த்தர்‌ தம்முடைய தூதனை அவர்களுக்கு 
முன்பாக அனுப்புகிறார்‌. 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


இஸ்ரவேல்‌ புத்தருடைய பாவத்தின்‌ 
நிமித்தமாக, கர்த்தருடைய நீதி அவர்களை 
அழித்துப்போடவேண்டும்‌. என்று 
சொல்லுகிறது. ஆனால்‌ கர்த்தருடைய 
கிருபையும்‌ இரக்கமுமோ அவர்களை 
கைவிட மறுக்கிறது. “இஸ்ரவேலே நான்‌ 
உன்னை எப்படி கைவிடுவேன்‌” என்று 
கர்த்தர்‌ தம்முடைய கிருபையினாலும்‌ 
இரக்கத்தினாலும்‌ சொல்லுகிறார்‌. 


எப்பிராமீமே, நான்‌ உன்னை எப்படிக்‌ 
கைவிடுவேன்‌? இஸ்ரவேலே, நான்‌ உன்னை 
எப்படி ஒப்புக்கொடுப்பேன்‌? நான்‌ உன்னை 
எப்படி அத்மாவைப்போலாக்குவேன்‌? உன்னை 
எப்படி செபோயீமைப்‌ போல வைப்பேன்‌? என்‌ 
இருதயம்‌ எனக்குள்‌ குழம்புகிறது: என்‌ 
பரிதாங்கள்‌ ஏகமாய்ப்‌ பொங்குகிறது" 
(ஓசி 11:8). 


புத்திரரைப்பற்றி 
“நீங்கள்‌ 


என்றும்‌, 


இஸ்ரவேல்‌. 
து. 


வணங்காக்கழுத்துள்ள ஜனங்கள்‌" 
ஆகையினால்‌ நான்‌ உங்கள்‌ நடுவே 
செல்லமாட்டேன்‌" என்றும்‌ சொன்னார்‌. 
துக்கமான இவ்வார்த்தைகளை ஜனங்கள்‌ 
கேட்டபோது. ஒருவரும்‌ தங்கள்‌ 
ஆபரணங்களைப்‌ போட்டுக்‌ கொள்ளாமல்‌ 
துக்கித்துக்‌ கொண்டிருக்கிறார்கள்‌ 
(யாத்‌ 33:4), 


இஸ்ரவேல்‌ புத்திரருடைய 
பாவங்களுக்காக மோசே அவர்களைக்‌ கடிந்து 
கொள்கிறார்‌. அதன்பின்பு, ஜனங்கள்‌ 
க்கித்துக்‌ கொண்டிருக்கிறார்கள்‌ 
(யாத்‌ 334-6). 


கர்த்தர்‌ மோசேயை நோக்கி, “நீங்கள்‌ 
வணங்காக்‌ கழுத்துள்ள ஜனங்கள்‌, நான்‌ ஒரு 
நிமிஷத்தில்‌ உங்கள்‌ நடுவில்‌ எழும்பி, 
உங்களை நிர்மூலம்‌ பண்ணுவேன்‌; 
ஆகையால்‌, நீங்கள்‌ போட்டிருக்கிற உங்கள்‌ 
ஆபரணங்களைக்‌ கழற்றிப்‌ போடுங்கள்‌; 
அப்பொழுது நான்‌ உங்களுக்குச்‌ 
செய்யவேண்டியதை அறிவேன்‌ என்று 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்குச்‌ சொல்‌" (யாத்‌ 33:5) 
என்று ஏற்கெனவே  சொல்லியிருக்கிறார்‌. 
கர்த்தர்‌ தங்களுக்கு சொன்ன இந்த 
வார்த்தைகளை, இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
கேட்டபோது மிகவும்‌ துக்கப்படுகிறார்கள்‌. 





எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


தொடர்ந்து நடந்துபோகிறார்கள்‌. 

ஆயிரம்‌ முழம்‌ கடந்துபோன பின்பு நதியின்‌ 
ஆழத்தை அளக்கிறார்கள்‌. அங்கே தண்ணீர்‌ 
முழங்கால்‌ அளவாயிருக்கிறது. 

அதன்‌ பின்பு எசேக்கியேலும்‌ அந்தப்‌ 

புருஷனும்‌, நதியின்‌ கரை ஓரமாக 
தொடர்ந்து நடந்துபோகிறார்கள்‌. அவர்கள்‌ 
ஆயிரம்‌ முழம்‌ கடந்துபோன பின்பு நதியின்‌ 
ஆழத்தை அளக்கிறார்கள்‌. அங்கே தண்ணீர்‌ 
இடுப்பளவாயிருக்கிறது (எசே 47:4). 


அதன்‌ பின்பு எசேக்கியேலும்‌ அந்தப்‌ 
புருஷனும்‌, நதியின்‌ கரை ஓரமாக 
தொடர்ந்து நடந்துபோகிறார்கள்‌. அவர்கள்‌ 
ஆயிரம்‌ முழம்‌ கடந்துபோன பின்பு நதியின்‌: 
ஆழத்தை... அளக்கிறார்கள்‌. அங்கே 
தண்ணீர்‌ நீச்சாளமும்‌ கடக்க முடியாத 
நதியுமாயிருக்கிறது. எசேக்கியேலால்‌ அந்த 
நதியை கடக்க முடியவில்லை (எசே 47:5). 


ஓடாமல்‌ 
கெட்டிக்கிடக்கிற தண்ணீரல்ல. இது ஓடுகிற 
நதியின்‌ தண்ணீர்‌. குளம்‌ குட்டைகளில்‌ 
தண்ணீர்‌ ஓடாமல்‌ கெட்டிக்கிடக்கும்‌. இது 
அப்படிப்பட்ட தண்ணீரல்ல. இது ஓடுகிற 
நதியின்‌ தண்ணீர்‌ 


கர்த்தர்‌ 
சதன்‌ வர்க்‌ 
இந்தக்‌ கிருபையானது 
முன்னேறிப்போகவேண்டும்‌. 
தேவகிருபை பெருகவேண்டும்‌. 
கிருபை பரிபூரணமடையும்‌ வரையிலும்‌, 
நாம்‌ கிருபைமில்‌ வளர்ச்சி பெற்று 
முன்னேறவேண்டும்‌. 
தேவாலயத்தின்‌  வாசற்படியிலிருந்து 
புறப்படுகிற நதியின்‌ ஆழம்‌ அதிகரித்துக்‌ 
கொண்டேயிருக்கிறது. ஆழம்‌ அதிகரிக்கும்‌ 
போது அதன்‌ தண்ணீ! 
நதி 
ஒடிக்கொண்டிருக்கிறது. 
தூரமாய்ப்போகப்போக, நதியின்‌ அளவும்‌ 
அதிகரிக்கிறது. அதன்‌ ஆழமும்‌ 
அதிகரிக்கிறது. நதி வளர்ந்து பெருகுகிறது. 


கடகட வக ம 
கொடுத்திருக்கிறார்‌. 
தொடர்ந்து 
நமக்குள்‌ 


QOODNENS 
PUBLISHERS 


சபை. ஆரம்பத்தில்‌, 
சிறதாமிருக்ும்‌ ஒரு நதியின்‌ ஆரம்பம்‌ 
சாதாரண நீரோடையாக இருப்பதுபோல, 
சபையின்‌ ஆரம்பமும்‌ சிறிதாயிருக்கும்‌ 
அற்பமான ஆரம்பத்தை நாம்‌ 
அசட்டைபண்ணக்கூடாது. அதன்‌ முடிவு 
மகிமையானது. 


தேவாலயத்தின்‌ 
புறப்பட்டு 
ஆரம்பத்தில்‌ - 
அதன்‌ பின்பு 
அதன்‌ பின்பு 
பின்பு 


வாசற்படியிலிருந்து 
நதியின்‌ ஆழம்‌ 
கணுக்கால்‌ அளவாகவும்‌, 
முழங்கால்‌ அளவாகவும்‌, 
இடுப்பளவாகவும்‌, அதன்‌ 
நீச்சாளமும்‌ கடக்க 
முடியாததுமாயிருக்கிறது. 


சுவிசேஷ சபை ஆரம்பிக்கப்படம்போது, 
அதிலே வாசிகளின்‌ 
எண்ணிக்கை வாகம்‌ 
இரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர்‌ 
அனுதினமும்‌ சபையிலே சேர்த்துக்கொண்டு 
வருவார்‌. ஆவியானவரின்‌ வரங்கள்‌ 
அதிகமாய்ப்‌ பயன்படுத்தப்படும்‌. வரங்களும்‌ 
பெருகும்‌. சபையில்‌  தேவகிருபையும்‌ 
அதிகரிக்கும்‌. 


காலையில்‌ சூரியன்‌ உதிக்கும்போது, 
பூல்‌ வெளிச்சம்‌ ஆரம்பமாகிறது 
அந்த வெளிச்சம்‌ கொஞ்சம்‌ கொஞ்சமாக 
அதிகரித்து, மதியவேளையில்‌, வெளிச்சத்தின்‌ 
அளவு உச்சநிலையிலிருக்கும்‌. அதுபோலவே 
கர்த்தருடைய கிருபையும்‌ வளர்ந்து பெருகும்‌. 


அந்தப்‌ புருஷனும்‌ எசேக்கியேலும்‌: 
நதியைப்‌ பின்தொடர்ந்து போகிறார்கள்‌. 
அவர்களைப்போலவே, நாமும்‌ ஜீவநதியைப்‌ 
பின்பற்றிப்போகவேண்டும்‌. இந்த உலகத்தில்‌ 


ஓடுகிற 


அடையாளங்களினாலும்‌ உறுதிபண்ணுகிறார்‌ 
என்பதை நாம்‌ தியானிக்கவேண்டும்‌. 





BALWETHER 
பிய 


ம்‌ இருதயத்தில்‌ கர்த்தருடைய 
கிருபை எவ்வாறு கிரியை நடப்பிக்கிறது. 
என்பதையும்‌, பரிசுத்த. ஆவியானவர்‌ 
நம்மை எல்வாறு ஆளுகை செய்து 
ஆசீர்வதிக்கிறார்‌. என்பதையும்‌ நாம்‌ 
கவனித்துப்‌ பார்க்கவேண்டும்‌. எசேக்கியேல்‌ 
நதியைப்‌ பின்பற்றிப்போகிறார்‌. அந்தப்‌ 
புருஷனும்‌ எசேக்கியேலும்‌ கொஞ்ச தூரம்‌ 
போனவுடன்‌, நதியின்‌ ஆழத்தை அளந்து 
லன்‌ நம்முடைய ஆலிக்குரிய 
ஜீலியத்திலும்‌, 


ஆவிக்குரிய ந்‌ 

என்பதை ஆராய்ந்து அறியவேண்டும்‌. 
காரியங்களை 
ஒரு சில 


நாம்‌ 
ஆராய்ந்து 


தேவனுடைய 
பார்க்கும்போது. 


கணுக்கால்‌ அளவாயிருக்கும்போது. அந்த 
தண்ணீரின்‌ வழியாக தரையை தெளிவாகப்‌ 
பார்க்க முடியும்‌ 

தண்ணீரின்‌ அளவு ழங்கால்‌ 
அளவாகவும்‌, இடுப்பளவாகவும்‌ இருக்கும்‌. 
போது, அதன்‌ தரையை எளிதாகப்‌ பார்க்க 


முடயாது. அதுபோலவே 
காரியங்கள்‌ 


ந ப்ணமால்வட்‌ புரிந்துகொள்வதற்கு 
எளிமையாகவும்‌ இருக்காது. 


எசேக்கியேலும்‌ அந்தப்‌ புருஷனும்‌, 
இந்த நதியை தொடர்து பின்பற்றிபபோன 


அறியாத இரகசியங்கள்‌ கர்த்தருக்கே உரியது. 

கர்த்தருடைய இரகசியங்களை 

'அறிந்துகொள்ளவேண்டுமென்றால்‌. 

சமுகத்தில்‌ அமர்ந்திருந்து. 

வார்த்தைகளைத்‌ தியானிக்க 

பரிசுத்த ஆவியானவரின்‌ 

ஒத்தாசையோடும்‌ 

தபார்‌ பரமஇரகசியங்களை நம்மால்‌ 
புரிந்துகொள்ள முடியும்‌. 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


'ஆ! தேவனே ஐசுவரியம்‌, 
என்பவைகளின்‌ 

எவ்வளவாயிருக்கிறது! 
நியாயத்தீர்ப்புக்கள்‌ அளவிடப்படாதவைகள்‌, 
அவருடைய வழிகள்‌ ஆராயப்படாதவைகள்‌!' 
கர்த்தருடைய சிந்தையை அறிந்தவன்‌ யார்‌? 
அவருக்கு ஆலோசனைக்காரனாயிருந்தவன்‌ 
யார்‌?” (ரோம 11:33,34). 


ஞானம்‌, 
ஆழம்‌ 
அவருடைய 


நந்தத்தண்ணீர்‌ 
புறப்பட்டுப்போய்‌ 
குடலில்‌ விழும்‌; 
விழுந்தபின்பு, 
ஆரோக்கியமாகும்‌ 


கிழக்குதேசத்துக்குப்‌ 
'வனாந்தரவழியாய்‌ 


அதின்‌ 
(எசே 47:8). 


திசையிலுள்ளது. அல்லது திபேரிய கடலைக்‌ 
குறிக்கலாம்‌. இது வடகிழக்கு 
திசையிலுள்ளது. அல்லது இது மேற்கு 
திசையிலுள்ள பெருங்கடலைக்‌ குறிக்கலாம்‌. 


சுவிசேஷம்‌. 
சமாரியாவிலும்‌ 
இதைச்‌ 
தேசங்களிலும்‌, 
சுவிசேஷம்‌ 
பிரசங்கிக்கப்பட்டது.  சமுத்திரங்களிலுள்ள 
தீவுகளிலும்‌ கிறிஸ்துவின்‌ சுவிசேஷம்‌ 
பிரசங்கிக்கப்பட்டிருக்கிறது. 

"அவனைக்‌. கொலைசெய்கிதற்குச்‌ 
சவலும்‌ சம்மதித்திருந்தான்‌. அக்காலத்திலே. 
எருசலேமிலுள்ள சபைக்கு மிகுந்த துன்பம்‌ 
உண்டாயிற்று. அப்போஸ்தலர்தவிர, மற்ற 
யாவரும்‌ யூதேயா சமாரியா தேசங்களில்‌ 
சிதறப்பட்டுப்‌ போனார்கள்‌" (அப்‌ 8:1). 


நதியில்‌ குணமாக்கும்‌. 
வல்லமையுள்ளது. இந்த நதி 

பாய்ந்து விழுந்த பின்பு, 

தண்ணீர்‌ ஆரோக்கியமாகும்‌. 

உப்பு 'அதிகமாயிருக்கும்‌. 
உப்புத்தன்மையெல்லாம்‌ நீங்கி, 
இனிமையான தண்ணீராயிருக்கும்‌. 
தண்ணீர்‌ மனுஷருடைய 
ஆரோக்கியத்தைக்‌ கொடுக்கும்‌. 


இந்த 





BALWETHER 
பிய 


மனைக்கொடுக்கம்‌ 


ஜீவநதி சவக்கடலில்‌ பாயும்போது, 
சவக்கடலின்‌ தண்ணீர்‌ ஆரோக்கியமாகும்‌. 
சவக்கடலிலிருந்து தோட்டங்களுக்கு நல்ல 
தண்ணீரைப்‌ பாய்ச்சலாம்‌. எலிசா உப்புப்‌ 
போட்டு தண்ணீரை ஆரோக்கியமாக்கினார்‌. 
அதுபோலவே இயேசுகிறிஸ்துவின்‌ 
சுவிசேஷமும்‌. நம்முடைய ஜீவனை 
ஆரோக்கியமாக்கும்‌ உப்பாமிருக்கிறது. 


என்றான்‌; அதை அவனிடத்தில்‌ கொண்டு 
வந்தபோது, அவன்‌ நீரூற்றண்டைக்குப்‌ 
போய்‌, உப்பை அதிலே போட்‌ 
தண்ணீரை ஆரோக்கியமாக்கினேன்‌; இனி 
இதினால்‌ சாவும்‌ வராது, நிலப்பாழும்‌ இராது 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ என்றான்‌" 
(2இராஜா 2:20.21). 


நம்முடைய கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து 


இந்த உலகத்திற்கு பரமவைத்தியராய்‌ 


குணப்படுத்தும்‌. இந்த நதி போகும்‌ இடம்‌ 
எங்கும்‌ உள்ள யாவும்‌ ஆரோக்கியப்பட்டு 
பிழைக்கும்‌. இந்த நதியிலுள்ள தண்ணீர்‌ 
ஜீவத்தண்ணீர்‌. 


போகுமிடமெங்கும்‌. 
ச ரோணிகள்‌ யாவும்‌ 
இந்தத்‌ தண்ணீர்‌ அங்கே 
வெகு ஏராளமான 
உண்டாயிருக்கும்‌: த 


யாவும்‌ 


சஞ்சல 
பிழைக்கும்‌: 
வந்தபடியினால்‌ 
மச்சங்களும்‌ 
நதி போகுமிடமெங்குழுள்ள 
ஆரோக்கியப்பட்டுப்‌ பிழைக்கும்‌ (எசே 475). 


எசேக்கியேல்‌ - விரிவரை 
EZEKIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பின்பு, பளிங்கைப்போல்‌ தெளிவான 
ஜீவதண்ணீருள்ள சுத்தமான நதிதேலனும்‌: 
ஆட்டுக்குட்டியானவரும்‌. இருக்கிற 
சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டுவருகிறதை 
எனக்குக்‌ காண்பித்தான்‌" (வெளி 22:1) 

ஆவியும்‌ மணவாட்டியும்‌ வா 
என்கிறார்கள்‌ கேட்கிறவனும்‌ வா 
என்பானாக: தாகமாயிருக்கிறவன்‌ வரக்‌ 
கடவன்‌; விருப்பமுள்ளவன்‌ ஜீவத்தண்ணீரை 
இலவசமாய்‌ வாங்கிக்கொள்ளக்கடவன்‌"' 
(வெளி 22:17). 


ய கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து, 
நக்க நி $ீவனைக்‌ கொடுப்பதற்காகவே இந்த 
வந்தார்‌. இதற்காகவே 

ர த தப்த உலகம்‌ முழுவதும்‌ 
அனுப்புகிறார்‌. தேவனுடைய கிருபையினால்‌ 
ர்‌ த பாவிகள்‌, 


கனிதருகிறது. நம்முடைய ஜீவியம்‌ நமக்கும்‌ 
பிறருக்கும்‌ பிரயோஜனமுள்ளதாயிருக்கும்‌. 
நாம்‌ கனிதந்து செழிப்பாயிருப்போம்‌. 
ல்‌ ஏராளமான மச்சங்கள்‌ 
பங்க்‌ சரங்கள்‌ மாத்திரமல்ல, 
இந்த நதி போகுமிடமெங்கும்‌ 
ஜீவப்பிராணிகள்‌ ஏராளமாயிருக்கும்‌. 
நதியோரத்தில்‌, இக்கரையிலும்‌ அக்கரையிலும்‌ 
வெகுதிரளான விருட்சங்கள்‌ இருக்கிறது. 
இவையெல்லாம்‌ புசிப்புக்கான விருட்சங்கள்‌ 
(எசே 4727). 
அவைகளின்‌ இலைகள்‌ 
கதவை; அவைகளின்‌ கனிகள்‌ 
கெடுவதுமில்லை: அவைகளுக்குப்‌ பாயும்‌ 
ஸ்தலத்திலிருந்து 
மாதந்தோறும்‌ 


தண்ணீர்‌ பரிசுத்த 
பாய்கிறபடியினால்‌ 
பதுக்கனிகளைக்‌ கொடுத்துக்‌ 
கொண்டேயிருக்கும்‌: அவைகளின்‌ கனிகள்‌ 
புசிப்புக்கும்‌ அவைகளின்‌ இலைகள்‌ 
அவிழ்தத்துக்குமானவைகள்‌ (எசே 47:12). 





BALWETHER 


ஆட்டுக்குட்மானவரும்‌ உ 
சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டுவருகிறதை 
எனக்குக்‌ காண்பித்தான்‌" (எசே 22:1). 


"வீதியின்‌ மத்தியிலும்‌, நதியின்‌ 
இருகரையிலும்‌, பன்னிரண்டுவிதமான 
கனிகளைத்தரும்‌ ஜீவவிருட்சம்‌ இருந்தது, 
அது மாதந்தோறும்‌ தன்‌ கனியைக்‌ 
கொடுக்கும்‌: அந்த விருட்சத்தின்‌ இலைகள்‌ 
ஜனங்கள்‌ ஆரோக்கியமடைகிறதற்கு 
ஏதுவானவைகள்‌" (வெளி 22:2). 


ஜீவலிருட்சத்தில்‌ எல்லாமே 
பிரயோஜனமாயிருக்கிறது. அதன்‌ இலைகளும்‌ 
ஆரோக்கியத்தைக்‌ கொடுக்கிறது. 
படிய ர ஜீவலிருட்சத்தைப்போல 
நற்கனிகளைக்‌ கொடுப்பார்கள்‌. அவர்கள்‌ 
பலவீனரைப்‌ பலப்படுத்துவார்கள்‌. இருதயம்‌ 
நொறுங்குண்டவர்களுக்கு. காயம்‌ 
கட்டுவார்கள்‌. 


..., ஜீவவிருட்சத்தின்‌ இனை 
பட்டுப்போவதுமில்லை, உதிர்வதுமில்லை. 
அதன்‌ கனிகள்‌ கெடுவதுமில்லை. 
அவைகளுக்கு பாயும்‌ தண்ணீர்‌ பரிசுத்த 
ஸ்தலத்திலிருந்து பாய்கிறது. 
விருட்சங்களுக்கு அதன்‌ 
பகுதியிலிருந்து ஜீவன்‌ வருவதுபோல, அதன்‌ 
கிளைப்பகுதியிலிருந்தும்‌ ஜீவன்‌ வருகிறது. 
ஆகையினால்‌. அவை மாதந்தோறும்‌. 
புதுக்களிகளைக்‌ கொடுத்துக்‌ 
கொண்டேயிருக்கிறது. இந்த விருட்சங்கள்‌ 
கனிகொடுப்பதினால்‌ சோர்ந்துபோகாது. 
விசுவாசிகளும்‌ நற்கிரியைகளை 
செய்வதினால்‌ சோர்ந்துபோகமாட்டார்கள்‌. 
பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து இந்த 
விருட்சங்களுக்கு தண்ணீர்‌ பாய்வதுபோல. 
கர்த்தருடைய  சமுகத்திலிருந்து நமக்கு 
தேவகிருபை கிடைக்கிறது. நாமும்‌ 
'தேவகிருபைகளைப்‌ பெற்றுக்கொண்டு, 
நம்முடைய ஜீவியத்தில்‌ ஆவியின்‌ கனிகளைக்‌. 
'கொடுத்துக்கொண்டே இருக்கவேண்டும்‌. 


இலைகள்‌ 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


காணானின்‌ எல்லை 
எசே: 47:13-23 


எசே 4748. கர்த்தராகிய ஆண்டவர்‌ 
சொல்லுகிறது என்னவென்றால்‌: நீங்கள்‌. 
இஸ்ரவேலின்‌ பன்னிரண்டு 
கோத்திரங்களுடைய இலக்கத்தின்‌' 
படியே தேசத்தைச்‌சதத்தரித்துக்‌ 
கொண்டு. குறிக்கவேண்டிய 
எல்லையாவது: யோசேப்புக்கு 
இரண்டு பங்கு உண்டு. 

4714. சுகோதரனோடே, 
சுரிபங்கு உண்டாக 


சுதத்தரித்துக்கொன்ளக்கடவீர்கள்‌; 
அதை உங்கள்‌ 

கொடுப்பேன்‌. 

ஆணையிட்டுக்‌. 

ஆகையால்‌ உங்களுக்கு இந்த தேசம்‌ 
சுதந்தரமாகக்‌ கிடைக்கும்‌. 


எசே 47:15. தேசத்தின்‌ எல்லையாவதூ: 
வடபுறம்‌ பெரிய சமுத்திரத்தூவக்கி, 
சேதாதுக்குப்‌ போகிற எத்லோன்‌. 
வழியாயிருக்கிற, 


4716. 
க க்காத்தாம்‌ 
எல்லைக்கும்‌ ஆமாத்தின்‌' 
நடுவான சிப்ராமிமும்‌, 
எல்லையோடே சேர்ந்த 
ம்‌ 

4717. அப்படியே 
த்தர்தக்குல்‌ போகிற எல்லை 
ஆத்சார்‌ ஏனானும்‌, தமஸ்குவின்‌' 
எல்லையும்‌, வடமூலையான வடக்கும்‌ 
ஆமாத்தின்‌ எல்லையுமானது; இது 
வடபுறம்‌. 
எசே. 4718. 
ஆப்ரானுக்கும்‌ தமஸ்குவுக்கும்‌ 
நடுவாகவும்‌, கீலேயாத்துக்கும்‌. 
யோர்தானின்‌ ஓரமான இஸ்ரவேல்‌. 
தேசத்துக்கும்‌ 'நடுவாகவும்‌ 
கீழ்க்கடல்மட்டும்‌ இருக்கும்‌ எல்லையாய்‌ 
அனப்பீர்கனாக; இது கீழ்ப்புறம்‌. 


ஆமாத்தும்‌, 


ஆத்சார்‌ 


கீழ்ப்புறத்தை 





BALWETHER 


47:19. தென்முலையான 
'தாமார்துவக்கி, 
சண்டைமுட்டுதலின்‌. 
தண்ணீர்கள்‌. மட்டாகவும்‌, 
ஆறுமட்டாகவும்‌, பெரிய 
சமுத்திரமட்டாகவும்‌ இருப்பத; இது 
தென்முலையான தென்புறம்‌. 


எசே 47:20. மேற்புறம்‌ அத்த 
எல்லைதுவக்கி ஆமாத்துக்கு எதிராக 
வந்து சேருமட்டும்‌ இருக்கிற பெரிய 
சமுத்திரமே; இது மேற்புறம்‌. 


எசே 4701. இந்த தேசத்தை 
நீங்கள்‌ இஸ்ரவேல்‌ கோத்திரங்களின்‌ 
படியே உங்களுக்குள்ளே 
பங்கிட்டுக்கொள்வீர்களாக.. 


காதேசிலுன்ன 


எசே 47:22. 

உங்களுக்குள்ளே 

உங்களுக்குள்ளே 

பெறுகிற அத்தியர்களுக்கும்‌, நீங்கள்‌. 
அதைச்‌ சீட்டுப்போட்டுச்‌ ௬தத்தரமாக்கிக்‌ 
கொன்வீர்கனாக; இவர்கள்‌ உங்களுக்கு. 
இஸ்ரவேல்‌ புத்திரரில்‌ பிறந்தவர்களைப்‌ 
போல்‌ இருந்து, உங்கனோடேகூட 
இஸ்ரவேல்‌ கோத்திரங்களின்‌ நடுவே 
சுதந்தரத்துக்கு உடன்படுவார்கனாக. 


எசே. 4728. அத்தியன்‌ 
எந்தக்‌. கோத்திர்த்தோடே 
தங்கியிருக்கிறானோ, அதிலே. 
அவனுடைய சுதந்தரத்தை அவனுக்குக்‌ 
கொடுக்கக்கடவீர்கள்‌. என்று. 
கர்த்தராகிய ஆண்டவர்‌ சொல்லுகிறார்‌. 

கானான்‌ தேசம்‌ இஸ்ரவேல்‌ 
வம்சத்தாருக்குரியது. அவர்கள்‌ கானான்‌ 


தேசத்தை து 

சட உடன்‌ 
சுதந்தரித்துக்கொள்ளவேண்டும்‌. 

ஒவ்வொரு கோத்திரத்தின்‌ பங்குவீநத்திற்கும்‌ 


எல்லைகளை நியமனம்‌ பண்ணுகிறார்‌. 
கர்த்தர்‌ கானான்‌. தேசத்தை 
அவர்களுடைய பிதாக்களுக்கு கொடுப்பதாக 
ஆணையிட்டுக்கொடுத்தார்‌. ஆகையினால்‌ 
கானான்‌ தேசம்‌ அவர்களுக்கு சுதந்தரமாகக்‌ 
கிடைக்கும்‌. 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ ஒவ்வொரு கோத்திரத்திற்கும்‌ 
எல்லைகளை குறித்துக்‌ கொடுக்கிறார்‌ 

த எல்லைக்குறியை அவர்கள்‌ மாற்றக்‌ 
கூடாது. சகோதரனோடே சகோதரனுக்கு 
சரிபங்கு உண்டாயிருக்கவேண்டும்‌ என்பது 
கர்த்தருடைய தீர்மானம்‌. யோசேப்புக்கு 
இரண்டு பங்கு உண்டு. லேவியருக்கு 
தேசத்திலே சுதந்தரமில்லை. இதன்‌ 
பிரகாரம்‌ இஸ்ரவேலின்‌ பன்னிரண்டு 
கோத்திரங்களுக்கும்‌, அவர்களுடைய 
இலக்கத்தின்படியே சுதந்தரவீதம்‌ கிடைக்கும்‌. 
இஸ்ரவேல்‌. வம்சத்தார்‌ கானான்‌. 
தேசத்தை, தங்கள்‌ கோத்திரங்களின்படியே, 
தங்களுக்குள்ளே பங்கிட்டுக்கொள்ள 
வேண்டும்‌ (எசே 47:13,21) 


வடபுறம்‌ பெரிய சமுத்திரந்துவக்கி, 
சேதாதுக்குப்‌ போகிற எத்லோன்‌. 
வழியாயிருக்கிற, ஆமாத்தும்‌, பேரொத்தாவும்‌, 
தமஸ்குவின்‌ எல்லைக்கும்‌ ஆமாத்தின்‌ 
எல்லைக்கும்‌  நடுவான  சிப்ராயிமும்‌, 
ஆப்ரானின்‌ எல்லையோடே சேர்ந்த ஆத்சார்‌ 
அத்தீகோனுமானது (எசே 47:15]6) 


அப்படியே சமுத்திரத்திலிருந்து போகிற 
எல்லை... ஆத்சார்ஏனானும்‌,  தமஸ்குவின்‌ 
எல்லையும்‌, வடமூலையான வடக்கும்‌ 
ஆமாத்தின்‌ எல்லையுமானது: இது வடபுறம்‌ 
(எசே 4717). 


கீழ்ப்புறத்தை ஆப்ரானுக்கும்‌ 
தமஸ்குவுக்கும்‌ நடுவாகவும்‌, கீலேயாத்துக்கும்‌ 
யோர்தானின்‌ ஒரமான இஸ்ரவேல்‌. 
தேசத்துக்கும்‌ நடுவாகவும்‌ கீழ்க்கடல்மட்டும்‌ 
இருக்கும்‌ எல்லையாய்‌ அளக்கவேண்டும்‌; 
இது கீழ்ப்புறம்‌ (எசே 4718). 


ஆறுமட்டாகவும்‌, பெரிய சமுத்திரமட்டாகவும்‌ 
இருப்பது: இது தென்மூலையான தென்புறம்‌ 
(எசே 47119). 


மேற்புறம்‌ அந்த எல்லைதுவக்கி 
ஆமாத்துக்கு எதிராக வந்து சேருமட்டும்‌ 
இருக்கிற பெரிய சமுத்திரமே: இது மேற்புறம்‌ 
(எசே 47:20). கானான்‌ தேசத்தை, 
இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌, தங்கள்‌ 
கோத்திரங்களின்படியே தங்களுக்குள்ளே 
பங்கிட்டுக்கொள்ளவேண்டும்‌ (எசே 47:21) 





BALWETHER 
NTERAT IMAL 


இஸ்ரவேல்‌ 
அந்நியர்களும்‌ 
அந்நியர்கள்‌, 


வம்சத்தார்‌ மத்தியிலே. 

தங்கியிருக்கிறார்கள்‌. 

அவர்களுக்குள்ளே 
பிள்ளைகளைப்‌ பெற்று. அவர்களோடே 
தங்கியிருக்கிறார்கள்‌. இவர்கள்‌ இஸ்ரவேல்‌. 
வம்சத்தாருக்கு, அவர்களுடைய புத்திரரில்‌ 
பிறந்தவர்களைப்போல இருக்கவேண்டும்‌. 
அந்நியர்களும்‌, இஸ்ரவேல்‌ வம்சத்தாரோடே 
கூட, அவர்களுடைய  கோத்திரங்களின்‌ 
நடுவே சுதந்தரத்துக்கு உடன்படவேண்டும்‌ 
(எசே 47:22) 


ஸ்ரலேல்‌ வம்சத்தார்‌ கானான்‌ 
நேசத்தை, தங்கள்‌ கோத்திரங்களின்படியே, 
தங்களுக்குள்ளே பங்கிட்டுக்கொள்ளும்போது.. 
அந்நியர்களுக்கும்‌ சீட்டுப்போட்டு, 
அவர்களுடைய சுதந்தரத்தை அவர்களுக்கு 
கொடுக்கவேண்டும்‌. 

அந்நியன்‌ எந்தக்‌ கோத்திரத்தோடே 
தங்கியிருக்கிறானோ, அதிலே அவனுடைய 
சுதந்தரத்தை அவனுக்குக்‌ கொடுக்க 

டும்‌ (எசே 47:23). அந்நியர்களும்‌ 
இஸ்ரவேல்‌ வம்சத்தார்போலவே 
பாவிக்கப்படுகிறார்கள்‌. இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
சுதந்தரவீதம்‌ கிடைப்பதுபோல, அந்நிய 
புத்திரருக்கும்‌ சுதந்தரவீதம்‌ கிடைக்கிறது. 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ இங்கு சொல்லுகிற 
வாக்குத்தத்தம்‌ புதிய ஏற்பாட்டுக்காலத்தில்‌ 
நிறைவேறும்‌. ஏற்பாட்டில்‌, 
யூதருக்கும்‌ புறஜாதியாருக்கும்‌ இடையே, 
பிரிவினையாயிருந்த நடுச்சுவர்‌ 
தகர்க்கப்பட்டிருக்கிறது. இயேசுகிறிஸ்துவின்‌ 
சபையிலே, யூதருக்கும்‌ புறஜாதியாருக்கும்‌ 
வித்தியாசமில்லை. தேவனுக்கு முன்பாக 
எல்லோரும்‌ சமம்‌. கர்த்தரிடத்தில்‌ பட்சபாதம்‌ 
எதுவுமில்லை. யூதரும்‌ புறஜாதியாரும்‌. 
இயேசுகிறிஸ்துவுக்குள்‌ ஒன்றாயிருக்கிறார்கள்‌. 

“யூதனென்றும்‌ கிரேக்கனென்றும்‌ 
வித்தியாசமே இல்லை: எல்லாருக்குங்‌ 
கர்த்தரானவர்‌ தம்மைத்‌ தொழுதுகொள்ளுகிற 
யாவருக்கும்‌ ஐசுவரியசம்பன்னராயிருக்கிறார்‌" 
(ரோம 10:12). 





BALWETHER 
பரபர 


இஸ்ரவேலின்‌ கோத்திரங்களுக்கு 
தேசத்தை பங்கிட்டுக்கொடுக்க வேண்டிய 
விவரம்‌. பரிசுத்த ஸ்தலத்திற்கு வடக்கே 
இஸ்ரவேலின்‌ ஏழுகோத்திரங்களுக்கு 
பங்குவீதம்‌ கொடுக்கப்படுகிறது (எசே 4831-7). 
மீதமுள்ள ஐந்து கோத்திரத்தாருக்கு பரிசுத்த 
ஸ்தலத்திற்கு ற்கே பங்குவீதம்‌ 
கொடுக்கப்படுகிறது (எசே 48:23-29), 


பரிசுத்த ஸ்தலத்திற்கு அர்ப்பிதன்ாக்க 
வேண்டிய பங்கும்‌, ஆசாரியரின்‌ பங்குவீதமும்‌ 
(எசே 48:81), லேலியரின்‌ பங்குவீதம்‌ 
(எசே 4812-14). நகரத்தின்‌ பங்குவீதம்‌ 
(எசே 4819-20). அதிபதியின்‌ பங்குவீதம்‌ 
(எசே 48:21,22). 


நகரத்தின்‌ அளவு, அதன்‌ வாசல்கள்‌, 
அதற்கு கொடுக்கப்படும்‌ புதிய பெயர்‌ 
(எசே 48:30-35). இத்துடன்‌ எசேக்கியேலின்‌ 
தரிசனம்‌ நிறைவுபெறுகிறது. 


இஸ்ரவேல்‌ கோத்திரங்கள்‌ 
எசே: 4811-29 


எசே 481. 
"நாமங்கணாவன: 
ஆமாத்துக்குப்போகிற. 


கோத்திரங்களின்‌. 


வடக்கேயிருக்கிற 
எல்லைக்கும்‌ உன்னாகக்‌ கீழ்த்திசை: 
துவக்கி மேற்றிசைமட்டும்‌ தாணுக்கு ஒரு 
பங்கும்‌, 

எசே 48:2. தாணின்‌ எல்லையருகே 
கீழ்த்திசைதுவக்கி மேற்றிசைமட்டும்‌ 
ஆசேருக்கு ஒரு பங்கும்‌, 

எசே 48:9. ஆசேரின்‌ எல்லையருகே 
கீழ்த்திசை துவக்கி மேற்றிசைமட்டும்‌ 
தங்தலிக்கு ஒரு பங்கும்‌, 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எசே. 48:4. நப்தலியின்‌ எல்லையருகே 
கீழ்த்திசை துவக்கி மேற்றிசைமட்டும்‌ 
மனாசேக்கு ஒரு பங்கும்‌, 


எசே: 485. மனாசேயின்‌ எல்லையருகே 
கீழ்த்திசை துவக்கி மேற்றிசைமட்டும்‌ 
எப்பிராயிமுக்கு ஒரு பங்கும்‌, 


எசே 48:8. எப்பிராயிமின்‌ எல்லையருகே 
கீழ்த்திசை துவக்கி மேற்றிசைமட்டும்‌ 
குபனுக்கு ஒரு பங்கும்‌, 


எசே 48:7. குயனின்‌ எல்லையருகே 
கீழ்த்திசை துவக்கி மேற்றிசைமட்டும்‌ 
யூதாவுக்கு ஒரு பங்கும்‌ உண்டாவதாக. 


எசே. 48:8. யூதாவின்‌ எல்லையருகே 
கீழ்த்திசைதுவக்கி மேற்றிசைமட்டும்‌ 
நீங்கள்‌ அர்ப்பிதமாக்கவேண்டிய 
பங்கு இருக்கும்‌; அது, 
இருபத்தையாமிரங்கோல்‌ அகலமும்‌, 
கீழ்த்திசை துவக்கி மேற்றிசைமட்டும்‌ 
இருக்கிற பங்குகளில்‌ ஒவ்வொன்றுக்கும்‌ 
சரியான தீனமுமாம்‌; பரிசுத்த ஸ்தலம்‌ 
அதின்‌ நடுவிலே இருப்பதாக. 


எசே. இதிலே கர்த்தருக்கு 
அர்ப்பிதமாக்கவேண்டிய 


இருபத்தையாயிரங்கோல்‌ 
பதினாயிரங்கோல்‌ 


48:9. 


வடக்கே. 

இருபத்தையாயிரங்கோல்‌ நீனமும்‌, 

மேற்கே பதினாயிரங்கோல்‌ அகலமும்‌, 

கிழக்கே பதினாயிரங்கோல்‌ அகலமும்‌, 

இருபத்தையாயிரங்கோல்‌ 

இந்தப்‌: 

அர்ப்பிததிலமானது 
ஆசாரியருடையதாயிருக்கும்‌; 

கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலம்‌ அதின்‌ 

நடுவிலே இருப்பதாக. 


எசே 4801. இஸ்ரவேல்‌. 
வழிதப்பிப்போகையில்‌, 

வழிதப்பிப்போனதூபோல. 
போகாமல்‌, என்காவலைக்‌. 


புத்திரர்‌ 
லேவியர்‌ 
வழிதப்பிப்‌ 
காத்துக்‌ 
கொண்ட சாதோக்கின்‌ புத்திரராகிய 
யரிகத்தமாக்கப்பட்ட ஆசாரியர்களுக்கு 
அது உரியதாகும்‌. 





BALWETHER 
பய 


எசே 4842. அப்படியே தேசத்தில்‌ 
அர்ப்பிதமாக்கப்படுகிறதிலே 
பரிசுத்தமான பங்கு 
லேவியருடைய 

இருப்பதாக. 


எசே 48:18. ஆகாரியரின்‌ எல்லைக்கு. 
லேவியர்‌ அடையும்‌ 
'இருபத்தையாயிரங்கோல்‌. 
பதினாயிரங்கோல்‌ 
வடு விருச்கின் டின்‌, 
இருபத்தையாயிரங்கோலும்‌, 
பதினாயிரங்கோலுமாயிருப்பதாக.. 


எசே 4804. அவர்கள்‌ அதில்‌ 
ஒன்றையும்‌ விற்கவும்‌ தேசத்தின்‌ முதல்‌ 
விளைவை மாற்றவும்‌ மற்றவர்களுக்குக்‌. 
கொடுக்கவும்‌ தகாது; அது கர்த்தருக்குப்‌ 
ஙரிசுத்தமானது.. 


எசே 4815. 
இருபத்தையாயிரங்கோலுக்கு எதிராக. 
அகலத்தில்‌ மீதியாயிருக்கும்‌ 
ஜயாயிரங்கோலோவென் றால்‌, 
பரிசுத்தமாயிராமல்‌, குடியேறும்‌. 
நகரத்துக்கும்‌ வெளிதிலங்களுக்கும்‌. 
விடவேண்டும்‌; நகரம்‌ அதின்‌ நடுவில்‌ 
இருப்பதாக. 


எசே 48:16. அதின்‌ அனவுகனாவன: 
வடபுறம்‌ நாலாயிரத்தைத்நாது கோலும்‌, 
தென்புறம்‌ நாலாயிரத்தைந்தூறு 
கோலும்‌ கீழ்ப்புறம்‌ 
நாலாயிரத்தைத்நூறுகோலும்‌, மேற்புறம்‌ 
'நாலாயிரத்தைத்நூறு கோலுமாம்‌. 


எசே 48:17. நகரத்தின்‌ வெளிதிலங்கள்‌ 
வடக்கே இருநூற்றைம்பது கோலும்‌, 
தெற்கே இருநூற்றைம்பது கோலும்‌, 
கிழக்கே இருநூற்றைம்பது கோலும்‌, 
மேற்கே இருநூற்றைம்பது. 
கோலுமாயிருப்பதாக. 
எசே. 48-18. 
அர்ப்பிததிலத்துக்கு. 
நீனத்தில்‌ மீதியானது கிழக்கே. 
பதினாயிரங்கோலும்‌ மேற்கே. 
பதினாயிரங்கோலுமாம்‌; அது பரிசுத்த 
அர்ப்பிததிலத்துக்கு எதிராயிருக்கும்‌; 
அதின்‌ வருமானம்‌ தகரத்திற்காக 
ஊழியஞ்செய்கிறவர்களூக்கு 
ஆகாரமாயிருப்பதாக. 


பரிசுத்த. 
எதிராக 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எசே 48:18. இஸ்ரவேலின்‌ ௪௧ல. 
கோத்திரங்களிலுமிருத்து குறிக்கப்பட்ட. 
சிலர்‌ நகரத்திற்காகப்‌ பணிவிடை 
செய்வார்கள்‌. 


எசே 48:20, அர்ப்பிததிமைனைத்தும்‌ 
இருபத்தையாயிரங்கோல்‌  தீனமும்‌, 
இருபத்தையாயிரங்கோல்‌ அகலமுமாய்‌ 
இருக்கக்கடவது; பட்டணத்தின்‌ காணி. 
உட்பட இத்தப்‌ பரிசுத்த அர்ப்பிததிலம்‌ 
சுதுரமாய்‌ இருக்கவேண்டும்‌. 


எசே. 4821. பரிசுத்த: 
அர்ப்பிததிலத்துக்கும்‌. நகரத்தின்‌ 
காணிக்கும்‌ இத்தப்புறத்திலும்‌ அத்தப்‌ 
புறத்திலும்‌, அர்ப்பிதநிலத்தினுடைய 
இருபத்தையாயிரங்கோலின்‌ முன்பாகக்‌ 
கிழக்கு எல்லைமட்டுக்கும்‌, மேற்கிலே 
இருபத்தையாயிரங்கோலின்‌ முன்பாக 
மேற்கு. எல்லை. மட்டுக்கும்‌ 
மீதியாயிருப்பது அதியதியினுடையது; 
பங்குகளுக்கு எதிரான 
அது அதியதியினுடையதாயிருப்பதாக; 
அதற்கு. நடுவாகப்‌ பரிகத்த. 
அர்ப்பிததிலமும்‌ ஆலயத்தின்‌ பரிசுத்த 
ஸ்தலமும்‌ இருக்கும்‌. 


எசே 48:22, அதிபதியிலுடையதத்கு 
நடுவேயிருக்கும்‌ லேவியமி, 
காணிதூவக்கியும்‌ னத்தின்‌ 
காணிதுவக்கியும்‌, யூதாவின்‌ 
எல்லைக்கும்‌ பென்யமீனின்‌ எல்லைக்கும்‌ 
நடுவேயிருக்கிறது 
அதியதியினுடையது. 

எசே 48:28. மற்றக்கோத்திரங்களுக்கு 
உண்டாகும்‌. பங்குகனாவன: 
கீழ்த்திசை துவக்கி மேற்றிசைமட்டும்‌ 
பென்யமீனுக்கு ஒரு பங்கும்‌, 


எசே: 48:24. பென்யமீன்‌ எல்லையருகே 
கீழ்த்திசை துவக்கி மேற்றிசைமட்டும்‌ 
சிமியோனுக்கு ஒரு பங்கும்‌, 


எசே 48:25. சிமியோனின்‌ 
எல்லையருகே கீழ்த்திசை துவக்கி 
மேற்றிசை மட்டும்‌ இசக்காருக்கு ஒரு 
ங்கும்‌, 





BALWETHER 
பிய 


எசே 48:28. இசக்காரின்‌ எல்லையருகே 
கீழ்த்திசை துவக்கி மேற்றிசைமட்டும்‌. 
செபுலோனுக்கு ஒரு பங்கும்‌, 

எசே. 4827. செயுலோனின்‌ 
எல்லையருகே கீழ்த்திசை துவக்கி 
மேற்றிசைமட்டும்‌ காத்துக்கு ஒரு 
பங்கும்‌ உண்டாயிருப்பதாக. 


எசே. 48:28, காத்தின்‌ எல்லையருகே. 
தென்முலையாகிய தெற்கு எல்லை, 
தாமார்துவக்கி காதேசிலூன்ன 
சுண்டையுட்டுதலின்‌. தண்ணீர்கள்‌. 
மட்டாகவும்‌ பெரிய 
சமுத்திரமட்டாகவும்‌ போகும்‌. 


எசே... 4829... சுதந்தரிக்கும்படி 
இதுவே நீங்கள்‌. இஸ்ரவேல்‌ 
கோத்திரங்களுக்குச்‌ சிட்டுப்போட்டுப்‌ 
பங்கிடும்‌ தேசம்‌, இவைகளே 
அவர்களின்‌. பங்குகள்‌ என்று. 
கர்த்தராகிய ஆண்டவர்‌ சொல்லுகிறார்‌. 


கானான்‌ 
பன்னிரண்டு தராத தக்க எ பான பாகம்‌ 
பிரித்து கொடுக்கப்படுகிறது. பூர்வகாலத்தில்‌, 
யோசுவா கானான்‌ தேசத்தை, இஸ்ரவேலின்‌ 
கோத்திரத்தாருக்கு பங்குவீதமாகப்‌ பிரித்துக்‌ 
கொடுத்தார்‌. அப்போது பிரிக்கப்பட்டதற்கும்‌. 
இங்கு பிரிக்கப்படுவதற்கும்‌ ஏராளமான 
வித்தியாசங்கள்‌ உள்ளது. 

கானான்‌ தேசம்‌ இஸ்ரவேலின்‌ 
பன்னிரண்டு கோத்திரத்தாருக்கு இங்கு 
பங்கு பிரித்துக்‌ கொடுக்கப்படுகிறது. இதற்கு 
சரித்திரப்பிரகாரமான அல்லது பூகோள 
ரீதியான வியாக்கியானம்‌ சொல்லுவதற்குப்‌ 
பதிலாக, ஆவிக்குரிய வியாக்கியானம்‌. 
சொல்லவேண்டும்‌. இதன்‌ மறைபொருள்‌: 
இன்னும்‌ நமக்கு மறைவான இரகசியமாகவே 
இருக்கிறது. இஸ்ரவேலின்‌ தேவனாகிய 
கர்த்தர்‌, தம்முடைய புதிய பிரமாணத்தின்பூடி. 
கானான்‌ தேசத்தை, இஸ்ரவேலின்‌ 
பன்னிரண்டு கோத்திரத்தாருக்கு பங்கு 
வீதமாகப்‌ பிரித்துக்கொடுக்கிறார்‌. 

யோசுவாவின்‌ காலத்தில்‌ கானான்‌. 
தேசம்‌ முதன்முதலாக பங்குவீதமாகப்‌. 
பிரிக்கப்பட்டபோது, தாண்‌ கோத்திரத்தாருக்கு 
கடைசி பங்குவீதம்‌ கிடைத்தது. ஏழாம்‌ 
சீட்டு தாண்‌ புத்திரருடைய கோத்திரத்திற்கு 
விழுந்தது” (யோசு 19:40). 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இப்பொழுதோ தாண்‌ கோத்திரத்தாரின்‌ 
பங்குவீதம்‌ முதலாவதாக பிரித்துக்‌ 
கொடுக்கப்படுகிறது. "வடமுனை துவக்கி 
ஆமாத்துக்குப்போகிற எத்லோன்‌ வழியின்‌ 
ஒரத்துக்கும்‌, ஆத்சார்‌ ஏனானுக்கும்‌, 
ஆமாத்தருகே வடக்கேயிருக்கிற தமஸ்குவின்‌ 
எல்லைக்கும்‌ உள்ளாகக்‌ கீழ்த்திசை துவக்கி 
மேற்றிசைமட்டும்‌ தாணுக்கு ஒரு பங்கு. 
உண்டாயிருக்கிறது (எசே 48:1/ 
கர்த்தர்‌ தம்முடைய தெய்வீக 
சித்தத்தின்‌ பிரகாரமாகவும்‌, தம்முடைய 
கிருபையினாலும்‌, தம்முடைய சுதந்தரத்தை 
பங்கு பிரித்துக்கொடுப்பதற்கு, ஒரே 
முறைமையை கையாளவில்லை. கர்த்தர்‌ 
தம்முடைய சித்தத்தின்‌ பிரகாரமாக, புதிய 
முறைமையில்‌, தம்முடைய சுதந்தரத்தை 
பங்கு பிரித்துக்கொடுக்கிறார்‌. 


இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ ஒரு காலத்தில்‌. 
சமஸ்த... இஸ்ரவேல்‌ தேசமாயிரந்தார்கள்‌. 
அதன்‌ பின்பு அவர்கள்‌ வடக்கு இஸ்ரவேல்‌ 
தேசம்‌ என்றும்‌, தெற்கு யூதாதேசம்‌ என்றும்‌ 
இரண்டு தேசங்களாகப்‌ பிரிந்தார்கள்‌ 
இஸ்ரவேலின்‌ பத்துக்கோத்திரத்தார்‌ வடக்கு 
ம்‌ மீ 


யூநாதேசத்திற்கும்‌ கத்தக்‌ 


அசீரியாவின்‌ ராஜா வடக்கு 
இஸ்ரவேல்‌ தேசத்திலுள்ள பத்துக்கோத்திரத்‌ 
தாரையும்‌ தன்னுடைய தேசத்திற்கு 
சிறைப்பிடித்து கொண்டு போனான்‌. அதன்‌ 
பின்பு பாபிலோன்‌ ராஜாவாகிய 
நேபுகாத்நேச்சார்‌,தெற்கு யூதாதேசத்திலுள்ள 
இரண்டு கோத்திரங்களை, தன்னுடைய 
தேசத்திற்கு சிறைப்பிடித்து கொண்டுபோனான்‌. 
கர்த்தர்‌ கானான்‌ 
இப்பொழுது சுதந்தரவீதமாகப்‌ 
கொடுக்கும்போது, 
சிறையிருப்புக்குப்போன, 
பன்னிரண்டு கோத்திரத்தாருக்கும்‌, 
பங்குவீதத்தைக்‌ கொடுக்கிறார்‌. 
தரிசன தேசத்தில்‌ 
கோத்திரத்தாருக்கும்‌ பங்கு இருக்கிறது. 


தேசத்தை 
பிரித்துக்‌ 
அந்நிய தேசத்து 

இஸ்ரவேலின்‌ 





BALWETHER 
பரிய 


தாணின்‌ எல்லையருகே கீழ்த்திசை 
துவக்கி மேற்றிசைமட்டும்‌ ஆசேருக்கு ஒரு 
பங்கும்‌, ஆசேரின்‌ எல்லையருகே கீழ்த்திசை 
துவக்கி மேற்றிசையட்டும்‌. நப்தலிக்கு 
ஒரு பங்கும்‌, நப்தலியின்‌ எல்லையருகே 
கீழ்த்திசை ற்‌ ட்‌ 
மனாசேக்கு ஒரு பங்கும்‌, 
எல்லையருகே கீழ்த்திசை 
மேற்றிசைமட்டும்‌ எப்பிராயீமுக்கு ஒரு 
எப்பிராமீமின்‌ எல்லையருகே. 

துவக்கி மேற்றிசைமட்டும்‌ ரூபனுக்கு ஒரு 
பங்கும்‌, ரூபனின்‌ எல்லையருகே கீழ்த்திசை 
துவக்கி மேற்றிசைமட்டும்‌ யூதாவுக்கு ஒரு 
பங்கும்‌ உண்டாயிருக்கும்‌ (எசே 48:2-7). 


புதிய ஏற்பாட்டுக்காலத்தில்‌ சுவிசேஷ 
சபை ஸ்தாபிக்கப்படும்‌ 
விரிந்திருக்கும்‌ எல்லா 
சுவிசேஷ சபைகள்‌ 
இயேசுகிறிஸ்துவினுடைய 
படிக்கையின்‌ பிரகாரம்‌, 
விசவாசிகளுக்கும்‌ அவருடைய சபையில்‌ 
இடமுண்டு. விசுவாசிகளெல்லோரும்‌ 
ஆவிக்குரிய இஸ்ரவேலராயிருக்கிறார்கள்‌. 


பூர்வகாலத்தில்‌ புறஜாதியார்‌ 
இஸ்ரவேலின்‌ காணியாட்சிக்குப்‌ புறம்‌ 
பாயிருந்தார்கள்‌. புதிய ஏற்பாட்டுக்காலத்திலோ, 
இயேசுகிறிஸ்துவை விசுவாசிக்கிற 
எல்லோருமே, அவருடைய காணியாட்சிக்கும்‌, 
அவருடைய உடன்படிக்கைக்கும்‌ 
உட்பட்டவர்களாயிருக்கிறார்கள்‌. இயேசு 
கிறிஸ்துவின்‌ ராஜ்யத்தில்‌ 
விசுவாசிகளுக்கும்‌ பங்கு உண்டு. 

தேவனுடைய தெய்வீக சித்தத்தின்‌ 
பிரகாரமே, இஸ்ரவேலின்‌ ஒவ்வொரு 
கோத்திரத்திற்கும்‌ பங்குவீதம்‌ பிரித்துக்‌ 
கொடுக்கப்படுகிறது. கர்த்தரே ஒவ்வொரு 
கோத்திரத்தின்‌ பங்குக்கும்‌ எல்லைகளை 
நியமிக்கிறார்‌. கர்த்தர்‌ தம்முடைய ராஜ்யத்தில்‌, 
தமக்குப்‌ பிரியமான பங்கை நமக்குக்‌ 
து நாம்‌ க்‌ சித்தத்திற்கு 
கீழ்ப்படி! ஒப்புக்‌ 
கொடுக்கப்ப டகக்கத ன தன்‌ பங்கை 
நிறைவேற்றவேண்டும்‌. 


எல்லா 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ தமக்கு சித்தமான ஊழியத்தை 
நமக்குக்‌ கொடுக்கிறார்‌. நமக்கு என்ன 
தாலந்துகளைக்‌ கொடுக்கவேண்டும்‌ என்பது 
கர்த்தருக்குத்‌ தெரியும்‌. கர்த்தர்‌ நமக்குக்‌ 
கொடுக்கும்‌ வரங்களை நாம்‌ உண்மையாய்ப்‌ 
பயன்படுத்தவேண்டும்‌. கர்த்தரே நம்முடைய 
சுதந்தரவீதத்தை தெரிந்தெடுக்கிறார்‌. 


'தமக்குப்‌ பிரியமான யாக்கோபின்‌ 
சிறப்பான தேசத்தை நமக்குச்‌ சுதந்தரமாகத்‌ 
தெரிந்தளிப்பார்‌. (சேலா) (சங்‌ 47:4). 

பன்னிரண்டு 

அருகருகே 

அவர்களுடைய 

தொடர்ச்சியாமிருக்கிறது. 

ஒரு சுதந்தரவீதத்தின்‌ எல்லை, அடுத்த 
சுதந்தரவீதத்தின்‌ பங்கில்‌ இருக்கிறது. 


சுதந்தரவீதங்களுக்கு நடுவே இடைவெளி 
இல்லை. 


சபையிலுள்ள 
இசைவாயிருக்கவேண்டும்‌. 
மத்தியிலே ஒற்றுமையும்‌ ஐக்கியமும்‌ 
ப்பட்டு சபைகளுக்குள்ளே 
ஒற்றுமை இருக்கவேண்டும்‌. எல்லா 
விசுவாசிகளுமே இயேசுகிறிஸ்துவின்‌ 
ராஜ்யத்திற்குரியவர்கள்‌. கர்த்தரே நம்‌ 
எக்கொளையும்‌. ஆளுகை செய்நிறவம்‌. நாம்‌ 
ஒரே சரீரத்தின்‌ வெவ்வேறு அவயவங்களைப்‌ 
போல. இருக்கிறோம்‌. 
அனைவராகயிருந்தாலும்‌, அவர்கள்‌ 
பரிசுத்தமான அன்பிலும்‌, அந்நியோன்னிய 
ஐக்கியத்திலும்‌ ஒற்றுமையாயிருக்கவேண்டும்‌. 
யோசுவாவின்‌ காலத்தில்‌, 
இஸ்ரவேல்‌: கோத்தாத்தரக்கு பங்குவீதம்‌ 
பிரிக்கப்பட்டபோது, பங்கு 
யோர்தான்‌ நதிக்கு. டண உட்‌ 
ஆனால்‌ இப்போதோ ரூபனின்‌ பங்கு 
யூதாவின்‌ பங்குக்கு அருகாமையிலுள்ளது. 
பரிசுத்த ஸ்தலத்திற்கு அருகாமையில்‌: 
ரூபனின்‌ பங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 


பரிசுத்தவான்கள்‌ 
விசுவாசிகள்‌ 


விசுவாசிகள்‌ 


யூதாவின்‌ எல்லையருகே. 
கீழ்த்திசைதுவக்கி மேற்றிசைமட்டும்‌ 
அர்ப்பிதமாக்கவேண்டிய பங்கு இருக்கும்‌; 
அது, இருபத்தையாயிரங்கோல்‌ அகலமும்‌, 
கீழ்த்திசை மேற்றிசைமட்டும்‌ 
இருக்கிற பங்குகளில்‌ ஒவ்வொன்றுக்கும்‌ 
சரியான நீளமுமாம்‌; பரிசுத்த ஸ்தலம்‌ அதின்‌ 
நடுவிலே இருக்கிறது (எசே 48:8), 





i= FTE 
ETT 


“நீங்கள்‌ போட்டிருக்கிற உங்கள்‌ 
ஆபரணங்களை கழற்றிப்போடுங்கள்‌" என்னும்‌ 
வாக்கியத்திற்கு, “உங்கள்‌ பாவத்திற்கு. 
மனந்திரும்புங்கள்‌,  மணந்திரும்புதலுக்கு 
அடையாளமாக உங்கள்‌ ஆபரணங்களை 
குழற்றிப்போடுங்கள்‌” என்று பொருள்‌. 
ஆபரணங்களை அணிந்துகொள்வது 
சந்தோஷத்திற்கு அடையாளம்‌. 
ஆபரணங்களை கழற்றிப்போடுவது. 
துக்கத்திற்கு அடையாளம்‌. 

இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ தங்கள்‌ 
ஆபரணங்களை கழற்றிப்போட்டு, தங்கள்‌ 
பாவங்களுக்காக துக்கப்பட்டு, 
மனந்திரும்பும்போது, கர்த்தர்‌ அவர்களுக்கு 
செய்யவேண்டியதை அறிவார்‌. கர்த்தர்‌ 
அவர்களுக்கு தம்முடைய இரக்கத்தைக்‌ 
காண்பிப்பார்‌. கர்த்தருடைய கிருபையும்‌ 
இரக்கமும்‌, அவருடைய நியாயத்தீர்ப்புக்கு 
விரோதமாக கிரியை செய்யும்‌. 


கர்த்தருடைய 
பற்றுக்கொள்ள 
அவர்கள்‌ தங்களுடைய 
துக்கப்பட்டு 

நமக்கு 
கிருபைகளையும்‌ 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
இரக்கத்தைப்‌ ெ 
வேண்டுமென்றால்‌, 
பாவங்களுக்காக 
மனந்திரும்பவேண்டும்‌. கர்த்தர்‌ 
நியமித்திருக்கிற 
இரக்கங்களையும்‌  பெற்றுக்கொள்வதற்கு 
நம்முடைய பாவங்களுக்கு உண்மையாய்‌ 
மனந்திரும்புவதை தவிர வேறு வழி 
எதுவுமில்லை. 


இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 
வார்த்தைக்கு 
அவர்கள்‌ ஒவ்வொருவரும்‌ தங்க: 
ஆபரணங்களைப்‌ போட்டுக்கொள்ளாமல்‌. 
துக்கித்துக்கொண்டிருக்கிறார்கள்‌ 
(யாத்‌ 3324) அவர்கள்‌ 
பாவங்களுக்காக துக்கப்படுகிறார்கள்‌. 


கர்த்தருடைய 
கீழ்ப்படிகிறார்கள்‌. 
ங்கள்‌ 


தங்கள்‌ 


இஸ்ரவேல்‌ ஜனத்தாருடைய பாவத்தின்‌ 
நிமித்தமாக, கர்த்தருக்கு அவர்கள்மீது, 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தரோ இஸ்ரவேல்‌ ஜனத்தாருடைய 
பாவத்தினிமித்தமாக அவர்களை உடனே 
நிர்மூலம்பண்ணிப்போடவில்லை. கர்த்தர்‌ 
அவர்கள்‌ நடுவிலே செல்ல மறுக்கிறார்‌. 

இஸ்ரவேல்‌ ஜனத்தாருக்கு 
கொடுக்கப்படும்‌ பெரிய தண்டனை. கர்த்தர்‌ 
சொல்லும்‌ இந்த துக்கமான வார்த்தைகளை 
ஜனங்கள்‌ கேட்டு மிகவும்‌ துக்கப்படுகிறார்கள்‌. 


பாவத்தின்‌ சம்பளம்‌ மரணம்‌. பாவம்‌ 
செய்கிறவர்கள்‌ கர்த்தருடைய பரிசுத்தமான 
பிரசன்னத்தைவிட்டு  விலகிப்போகிறார்கள்‌. 
கர்த்தரும்‌ அவர்களைவிட்டு 
விலகிப்போகிறார்‌. பாவிகள்‌ தங்கள்‌ 
பாவத்திற்காக துக்குப்படவேண்டும்‌. மனம்‌ 
வேதனைப்படவேண்டும்‌. தங்களுடைய 
பாவத்தினிமித்தமாக, கர்த்தருடைய 
பரிசுத்தமான பிரசன்னம்‌ தங்களைவிட்டு 
விலகிப்போனதை நினைத்து, பாவிகள்‌ 
அதிகமாக மனம்‌ வேதனைப்படவேண்டும்‌. 
அதிகமாய்‌ துக்கப்படவேண்டும்‌. நாம்‌ பாவம்‌ 
செய்யும்போது. கர்த்தர்‌ நம்மை 
விட்டுவிலகிப்போவது. நமக்கு கொடுக்கப்படும்‌ 
மிகப்பெரிய தண்டனையாயிருக்கிறது. 
புத்திரர்‌ தங்களுடைய 
துக்கமும்‌, 
அவமானமும்‌ 
துக்கப்படுகிறவர்கள்‌ 
ஆபரணங்களை 


அடைந்திருக்கிறார்கள்‌. 
தங்கள்‌ 
போட்டுக்கொள்ளமாட்டார்கள்‌. 
அவமானப்படுகிறவர்கள்‌ 
ஆபரணங்களைப்போட்டு 
அழகுபடுத்தமாட்டார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு என்ன 
தண்டனை கொடுக்க வேண்டும்‌ என்று 
தேவன்‌ இன்னும்‌ முடிவு பண்ணவில்லை. 
அவர்களை உடனடியாக நிர்மூலம்‌ பண்ண 
வேண்டாம்‌ என்று மோசே கர்த்தரிடத்தில்‌ 
கெஞ்சிப்‌ பிரார்த்திக்கிறார்‌ (யாத்‌ 32:7-14), 
அவர்கள்‌ செய்த பாவத்தின்‌ நிமித்தம்‌ தேவன்‌ 
அவர்கள்மீது இன்னும்‌ கோபமாகவே. 
இருக்கிறார்‌. இஸ்ரவேல்‌ புத்திரர்களுக்குத்‌ 
தேவன்‌ தங்களை மன்னித்து விட்டாரா, 
அல்லது இன்னும்‌ மன்னிக்க வில்லையா 
என்னும்‌ நிச்சயம்‌ இல்லை. எல்லோரும்‌ ஒரு 
பரீட்சார்த்த நிலையில்‌ இருக்கிறார்கள்‌. 


தங்களுக்கு 
தங்களை 





BALWETHER 
பரபர 


பரிசுத்த ஸ்தலம்‌ கானான்‌ தேசத்தின்‌ 
நடுவிலிருக்கிறது. பரிசுத்த ஸ்தலத்திற்கு 
வடக்கே இஸ்ரவேலின்‌ ஏழு கோத்திரத்தார்‌ 
இருக்கிறார்கள்‌. லேலியரும்‌, பிரபுக்களும்‌, 
நகரத்தின்‌ பங்கும்‌, இஸ்ரவேலின்‌ மீதமுள்ள 
ஐந்து கோத்திரத்தாரின்‌ பங்குவீதமும்‌, 
பரிசுத்த ஸ்தலத்திற்கு தெற்கே உள்ளது. 
இவ்வாறாக பரிசுத்த ஸ்தலம்‌ இஸ்ரவேல்‌ 
தேசத்திற்கு நடுவிலே இருக்கிறது. 


இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ 
பரிசுத்த ஸ்தலத்திற்கு, 


கர்த்தருடைய 
இருபத்தையாயிரங்‌ 
பதினாயிரங்கோல்‌ 

அர்ப்பிதமாக 
படைக்கிறார்கள்‌. கானான்‌ 


நிலம்‌ 
தேசத்திற்கு நடுவிலிருக்கிறது (எசே 489) 


பரிசுத்த ஸ்தலம்‌ எங்கே இருக்கிறதோ 
சாரியர்களும்‌ இருக்கிறார்கள்‌. 
பத்தையாயிரங்கோல்‌ நீளமும்‌, 
மேற்கே பதினாயிரங்கோல்‌ அகலமும்‌, 
கிழக்கே பதினாமிரங்கோல்‌ அகலமும்‌, 
தெற்கே இருபத்தையாயிரங்கோல்‌ 
ped இந்தப்‌ பரிசுத்த அர்ப்பித. 
ஆ்ராரியகுடையநாயிர்கும்‌ 
Fert சுத்த ஸ்தலம்‌ அதின்‌ 
நடுவிலே இருக்கிறது (எசே 48:10), 
சாரியருக்‌ ர்ப்பிதமாக. 
மிரத்துகொடுகடட்ருக்கும்‌ த்‌ 
சாதோக்கின்‌ புத்திரருக்குரியது. இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ வழிதப்பிப்போகையில்‌, சாதோக்கின்‌ 
பத்தர்‌ வழிதப்பிப்போகவில்லை. மற்ற 
வழிதப்பிப்போனதுபோல, 
தக்கன்‌ புத்திரர்‌ வழிதப்பிப்போகாமல்‌, 
கர்த்தருடைய காவலைம்‌ காத்துக்‌ 
கொண்டார்கள்‌. ஆகையினால்‌ ஆசாரியருக்கு 
அர்ப்பிதாக பிரித்துக்கொடுக்கப்பட்ட 
பரிசுத்த பங்கு சாதோக்கின்‌ புத்திரராகிய 
பரிசுத்தமாக்கப்பட்ட ஆசாரியர்களுக்குரியது. 
(எசே 48:11). 
தேசத்தில்‌ அர்ப்பிதமாக்கப்படுகிறதிலே 


வேண்டும்‌. ஆசாரியரின்‌ எல்லைக்கு எதிராக 
லேவியர்‌ அடையும்‌ பங்கு இருபத்தையாயிரங்‌ 

_ பதினாயிரங்கோல்‌. 
நீளம்‌ 
அகலம்‌ 


த்‌ ரங்கோலும்‌, 
பதினாயிரங்கோலுமாயிருக்கவேண்டும்‌ 
(எசே 481213) 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தருடைய  ஊழியக்காரர்களுக்கு 

அர்ப்பிதமாக பிரித்துக்கொடுக்கப்பட்டிருக்கிற 

நிலம்‌ கர்த்தருக்கு பரிசுத்தமானது. அது 

பரிசுத்த ஸ்தலத்திற்கு அருகாமையிலுள்ள து. 

ம்‌ லேலியரும்‌ அந்த நிலத்தில்‌ 

தங்கள்‌ 

விளைவை 

மாற்றவும்‌, மற்றவர்களுக்கு கொடுக்கவும்‌ 

கூடாது. அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது 

(எசே 48214). கர்த்தருக்கு 

அர்ப்பணிக்கப்பட்டதை மற்ற காரியங்களுக்கு 
பயன்படுத்தக்கூடாது. 


கானான்‌ தேசத்தில்‌ நகரத்திற்‌ 
வெளி 


நிலங்களுக்‌ 
பங்குவீதம்‌ மிரந்துக்கொடுக்கப பிகு, 
இருபத்தையாயிரங்கோலுக்கு, எதிராக 
அகலத்தில்‌ மீதியாயிருக்கும்‌ ஐயாயிரங்‌ 
கோலோவென்றால்‌, பரிசுத்தமாயிராமல்‌, 
குடியேறும்‌ நகரத்துக்கும்‌ வெளிநிலங்களுக்கும்‌ 
விடவேண்டும்‌; நகரம்‌ அதின்‌ 
இருக்கவேண்டும்‌ (எசே 48:15), 
ஸ்தலத்தோடு ஒப்பிடும்போது, 
நிலம்‌ வெளிநிலமாகவே இருக்கும்‌. 
ஸ்தலத்தின்‌ நிலத்தைப்போல, 
நிலம்‌ பரிசுத்தமானதல்ல. 


நகரம்‌ சதூமாயிரக்கும்‌. நகரத்திற்கு 
யே இருக்கும்‌ வெளிநிலங்களின்‌ 
அளவுகளும்‌ ஒன்‌ றுபோலிருக்கும்‌. 


அதின்‌ அளவுகளாவன: 
நாலாயிரத்தைந்நூறு கோலும்‌, 
நாலாயிரத்தைந்நூறு கோலும்‌ 
நாலாயிரத்தைந்நூறுகோலும்‌, 
நாலாயிரத்தைந்நூறு கோலுமாம்‌. நகரத்தின்‌ 

லங்கள்‌ வடக்கே இருநூற்றைம்பது 
கோலும்‌, தெற்கே இருநூற்றைம்பது 
கோலும்‌, கிழக்கே இருநூற்றைம்பது கோலும்‌, 
மேற்கே இருநூற்றைம்பது கோலுமாம்‌ 
(எசே 48:16,17. 





BALWETHER 
பரபர 


கர்த்தர்‌ இங்கு சொல்லுகிற 

அளவின்‌ பிரகாரம்‌, இதுவரையிலும்‌ எந்த 

நகரமும்‌ கட்டப்படவில்லை. ஆகையினால்‌ 

வேதபண்டிதர்கள்‌ த. நகரத்திற்கு. 

ஆவிக்குரிய வியாக்கியானம்‌ 

சொல்லுகிறார்கள்‌. இது ஜீவனுள்ள 

என்றும்‌, சுவிசேஷ 

நகரம்‌ என்றும்‌. 

இதற்கு விளக்கம்‌ 

சபையின்‌ ஆவிக்குரிய 

ஆவிக்குரிய 

விவரிக்கும்‌. 
வண்ணமாக, நகரம்‌ சதுரமாயிருக்கிறது. 


ஸ்ரலேலின்‌ 
கோத்திரங்களிலுமிகந்து, குறிக்கப்பட்ட சிகள்‌ 
நகரத்திற்காகப்‌ பணிவிடை செய்வார்கள்‌. 
(எசே 48119). 


சொல்லுகிறார்கள்‌. 


த பரிசுத்த. ஸ்தலத்தில்‌. 
ஊழியம்‌ செய்கிற ஆசாரியர்களையும்‌ 
லேவியர்களையும்‌ கர்த்தர்‌ பராமரிக்கிறார்‌. 
'மிசத்த  அர்ப்பிதநிலத்தக்கு 

நீளத்தில்‌ மீதியானது 
பதினாயிரங்கோலும்‌ மேற்கே 

கோலுமாம்‌; அது பரிசுத்த அர்ப்பிதநிலத்துக்கு 
எதிராயிருக்கும்‌; வருமானம்‌. 
நகரத்திற்காக ஊழியஞ்செய்கிறவர்களுக்கு 
ஆகாரமாயிருப்பதாக" (எசே 4818) என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


ந்த்‌ 
இருபத்தையாயிரங்கோல்‌ 
இருபத்தையாயிரங்கோல்‌ மாய்‌ 
பட்டணத்தின்‌ காணி 
உட்பட பரிசுத்த அர்ப்பிதநிலம்‌ 
'சதுரமாய்‌ இருக்கவேண்டும்‌ (எசே 48:20). 


1: , தேசத்தில்‌  அதிபதிக்கும்‌ 
பங்கு கொடுக்கப்படுகிறது. 
பரிசுத்த அறிவித்துக்‌ த்‌ 
காணிக்கும்‌. புறத்‌ 
அந்தப்புறத்திலும்‌, அர்ப்பித நிலத்தினுடைய 
இருபத்தையாயிரங்கோலின்‌ முன்பாகக்‌ 
கிழக்கு எல்லைமட்டுக்கும்‌, மேற்கிலே 
இருபத்தையாயிரங்கோலின்‌ முன்பாக மேற்கு 
எல்லை. மட்டுக்கும்‌ மீதியாயிருப்பது 
அதிபதியினுடையது: பங்குகளுக்கு எதிரான: 
அது. அதிபதிமினுடையதாயிருக்கும்‌. 
அதற்கு நடுவாகப்‌ பரிசுத்த அர்ப்பிதநிலமும்‌ 
ஆலயத்தின்‌ பரிசுத்த ஸ்தலமும்‌ இருக்கும்‌ 
(எசே 48:21, 


ம்முடைய 


நாமும்‌ 


டன. 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யூதாவின்‌ பங்குவீதம்‌ பரிசுத்த 
அருகாமையிலிருக்கிறது. 
பங்குவீதமும்‌ பரிசுத்த 
அருகாமையிலிருக்கிறது. 
இஸ்ரவேல்‌. தேசம்‌ 
யூதாகோத்திரத்தாரும்‌ 
பென்யமின்‌ கோத்திரத்தாரும்‌, தாவீதின்‌ 
வீட்டாரைப்‌ பிரியாமல்‌ யூதாதேசத்திலேயே 
இருந்துவிட்டார்கள்‌. இஸ்ரவேலின்‌ 
பத்துக்கோத்திரத்தாரும்‌ தேவாலயத்தையும்‌, 
எருசலேமையும்‌ விட்டுப்‌ பிரிந்து, வடக்கு 
இஸ்ரவேலுக்குப்போன போது. இவ்விரண்டு 
கோத்திரத்தாரும்‌ யூதாதேசத்திலேயே 
தங்கிவிட்டார்கள்‌. கர்த்தர்‌ அவர்களுடைய 
உண்மையைக்‌ கனம்பண்ணும்‌ வண்ணமாக, 
அவர்களுக்கு. பரிசுத்த ஸ்தலத்திற்கு 
அருகாமையிலே பங்கு வீதங்களைக்‌ 
கொடுக்கிறார்‌. 


அதிபதியினுடையதற்கு நடுவேயிருக்கும்‌ 
லேவியரின்‌ காணிதுவக்கியும்‌ நகரத்தின்‌ 
காணிதுவக்கியும்‌, யூதாவின்‌ எல்லைக்கும்‌ 
பென்யமீனின்‌ எல்லைக்கும்‌ நடுவேயிருக்கிறது. 
அதிபதியினுடையது. (எசே 48:22). 


மற்றக்கோத்திரங்களுக்கு உண்டாகும்‌ 
பங்குகளாவன: கீழ்த்திசை துவக்கி 
மேற்றிசைமட்டும்‌ பென்யமீனுக்கு ஒரு பங்கும்‌, 
பென்யமீன்‌ எல்லையருகே கீழ்த்திசை துவக்கி 
மேற்றிசைமட்டும்‌. சிமியோறுக்கு ஒரு பங்கும்‌, 
சிமியோனின்‌ எல்லையருகே கீழ்த்திசை 
துவக்கி மேற்றிசை மட்டும்‌ இசக்காருக்கு ஒரு 
எல்லையருகே 
மேற்றிசைமட்டும்‌ 
செபுலோனுக்கு ஒரு கு செபுலோனின்‌ 
எல்லையருகே கீழ்த்திசை துவக்கி 
மேற்றிசைமட்டும்‌ காத்துக்கு ஒரு பங்கும்‌ 
உண்டாயிருக்கும்‌ (எசே 48:23-27)) 


மூட்டுதலின்‌ தண்ணீர்கள்‌ மட்டாகவும்‌ பெரிய 
சமுத்திரமட்டாகவும்‌ போகும்‌. (எசே 48:28). 


இஸ்ரவேல்‌ கோத்திரங்களுக்கு 
சீட்டுப்போட்டு பங்கிடும்‌ தேசத்தைப்பற்றி 
ர்த்தர்‌ இதுவரையிலும்‌ எசேக்கியேலுக்கு 
சொன்னார்‌. இவைகளே 

பன்னிரண்டு 


விரிவாகச்‌ 
இஸ்ரவேலின்‌ 
கோத்திரத்தாருடைய பங்குகள்‌ 





BALWETHER 
பரிய 


யேகோவா ஷம்மா 
எசே 4850-35 


எசே 48:30. 'நகரத்தினின்று 
புறப்படும்‌ வழிகனாவன: வடபுறத்திலே 
நாலாயிரத்தைத்நாறு. கோலாகிய 
அளவுண்டாயிருக்கும்‌. 


எசே 48:31, நகரத்தின்‌ வாசல்கள்‌, 
இஸ்ரவேல்‌ கோத்திரங்களுடைய 
நாமங்களின்‌ படியே பெயர்‌ 
பெறக்கடவது; வடக்கே சூபனுக்கு ஒரு 
வாசல்‌, யூதாவுக்கு ஒரு வாசல்‌, லேவிக்கு. 
ஒரு வாசல்‌, ஆக மூன்று வாசல்கள்‌: 
இருப்பதாக. 


எசே. 48:9௨, கீழ்ப்புறத்திலே 
நாலாயிரத்தைத்‌ நூலு கோல்‌, அதில்‌ 
யோசேப்புக்கு ஒரு வாசல்‌, 
பென்யமீனுக்கு ஒரு வாசல்‌, தாணுக்கு. 
ஒரு வாசல்‌, ஆக மூன்று வாசல்கள்‌. 
இருப்பதாக. 


எசே. 48:38. தென்புறத்திலே. 
நாலாயிரத்தைத்நூறு கோல்‌, அதில்‌ 
ஒரு 
ஒரு 
செயுலோனுக்கு ஒரு வாசல்‌, ஆக மூன்று 
வாசல்கள்‌ இருப்பதாக. 


எசே 8:84. மேற்புறத்திலே 
நாலாயிரத்தைந்நூறு கோல்‌, அதில்‌ 
காத்துக்கு ஒரு வாசல்‌, ஆசேருக்கு ஒரு 
வாசல்‌, நப்தலிக்கு ஒரு வாசல்‌, ஆக. 
மூன்று வாசல்கள்‌ இருப்பதாக. 


எசே 48:35. கற்றிலும்‌ அதின்‌ 
அளவு பதினெண்ணாயிரங்கோலாகும்‌; 
அந்நான்‌ முதல்‌ நகரம்‌ யேகோவா 
ஷம்மா என்னும்‌ பெயர்பெறும்‌. 

பரிசுத்த ஸ்தலத்திலே இஸ்ரவேல்‌ 
வம்சத்தார்‌ கர்த்தரை ஆராதிக்க வருவார்கள்‌. 
பரிசுத்த ஸ்தலத்தைச்‌ சுற்றிலும்‌ பரிசுத்தமான 
நகரம்‌ கட்டப்படும்‌. இந்த நகரத்திற்கு. 
எருசலேம்‌ என்றோ அல்லது கானான்‌ 
என்றோ இங்கு பெயர்‌ கொடுக்கப்படவில்லை. 
பழையவைகளெல்லாம்‌ ஒழிந்துபோயின. 
இப்பொழுது எல்லாம்‌ புதிதாயிருக்கிறது. 


எசேக்கியேல்‌ - விரிவுரை 
EZEKIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நகரத்திலிருந்து புறப்படும்‌. ட 
வடபுறத்திலே நாலாயிரத்து ஐநூறு கோலாகிய 
அளவு உண்டாயிருக்கும்‌. கர்த்தர்‌ நகரத்தின்‌ 
வாசல்களைப்பற்றியும்‌ சொல்லுகிறார்‌. நான்கு 
திசைகளிலும்‌ வாசல்கள்‌ இருக்கிறது. 
ஒவ்வொரு திசையிலும்‌ மூன்று வாசல்கள்‌ 
இருக்கிறது. மொத்தம்‌ பன்னிரண்டு வாசல்கள்‌. 
இஸ்ரவேலின்‌ பன்னிரண்டு கோத்திரத்‌ 
தாருடைய பெயர்கள்‌, இந்தப்‌ பன்னிரண்டு 
வாசல்களுக்கும்‌ பெயரிடப்பட்டிருக்கிறது. 


நகரத்தின்‌ வாசல்கள்‌, இஸ்ரவேல்‌. 
கோத்திரங்களுடைய நாமங்களின்படியே 
பெயர்‌ பெறக்கடவது: வடக்கே ரூபனுக்கு ஒரு 
வாசல்‌, யூதாவுக்கு ஒரு வாசல்‌, லேலிக்கு 
ஒரு வாசல்‌, ஆக மூன்று வாசல்கள்‌. 
கீழ்ப்புறத்திலே நாலாயிரத்தைந்‌ நூறு கோல்‌, 
அதில்‌ யோசேப்புக்கு ஒரு வாசல்‌, 
பென்யமீனுக்கு ஒரு வாசல்‌, தாணுக்கு ஒரு 
வாசல்‌, ஆக மூன்று வாசல்கள்‌. 
தென்புறத்திலே நாலாயிரத்தைந்நூறு கோல்‌, 
அதில்‌ சிமியோனுக்கு ஒரு வாசல்‌, 
இசக்காருக்கு ஒரு வாசல்‌, செபுலோனுக்கு 
ஒரு வாசல்‌, ஆக மூன்று வாசல்கள்‌ 
மேற்புறத்திலே நாலாயிரத்தைந்நூறு கோல்‌, 
அதில்‌ காத்துக்கு ஒரு வாசல்‌, ஆசேருக்கு 
ஒரு வாசல்‌, நப்தலிக்கு ஒரு வாசல்‌, 
ஆக மூன்று வாசல்கள்‌ (எசே 4831-34). 


யோவான்‌. பதிய எருசலேமை 
தரிசித்தார்‌. அதற்கு பன்னிரண்டு வாசல்கள்‌ 
இருக்கிறது. ஒவ்வொரு பக்கத்திலும்‌ மூன்று 
வாசல்கள்‌. 


ப்‌ பெரிதும்‌ உயரமுமான 
பதிம்‌ வவ மூன்ற பவாசக்க பக 
மூன்று வாசல்கள்‌, தெற்கே மூன்று 
வாசல்கள்‌, மேற்கே மூன்று வாசல்கள்‌ ஆகப்‌ 
பன்னிரண்டு வாசல்களும்‌ இருந்தன. 
வாசல்களின்‌ அருகே பன்னிரண்டு 
தூதர்களிருந்தார்கள்‌: அந்த வாசல்களின்மேல்‌ 
இஸ்ரவேல்‌ சந்ததியாராகிய பன்னிரண்டு 
கோத்திரத்தாருடைய நாமங்களும்‌ 
எழுதப்பட்டிருந்தன" (வெளி 21:12,13). 


புதிய ஏற்பாட்டுக்காலத்து சபையில்‌, 

விசவாசிக்கிறவர்கள்‌ 

சபையில்‌ தாராளமாய்ப்‌ 

எல்லா. ஜாதியாரும்‌, 

எல்லா... தேசத்தாரும்‌, உலகத்தின்‌ எல்லா 

பாகங்களிலிருந்தும்‌ கர்த்தருடைய சபைக்‌ 
வரலாம்‌. கிறிஸ்துவானவர்‌ பரலோக; 

ராஜ்யத்தை எல்லா விசுவாசிகளுக்கும்‌ திறந்து 

கொடுத்திருக்கிறார்‌. 





(யய 
பிய 


நகரத்தைச்‌ சுற்றிலும்‌ அதன்‌ அளவு 
பதினெண்ணாமிரங்கோல்‌ (எசே 48:35) 
இந்த அளவுகள்‌ எந்த ஆதாரத்தின்‌ 
பிரகாரமாக அளக்கப்படுகிறது என்று 
தெரியவில்லை. வேதபண்டிதர்கள்‌ இதற்கும்‌ 
ஆவிக்குரிய வியாக்கியானம்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 


இந்தப்‌ புதிய நகரம்‌, யேகோவா ஷம்மா 
என்னும்‌ பெயர்பெறும்‌. பழைய நகரத்திற்கு 
எருசலேம்‌ என்று பெயர்‌. 
சமாதானத்தின்‌ தரிசனம்‌ என்று பொருள்‌ 
சொல்லலாம்‌. யேகோவா ஷம்மா என்னும்‌ 
பெயருக்கு “கர்த்தர்‌ இங்கே இருக்கிறார்‌" 
என்று பொருள்‌. 


தர்கள்‌ அந்நிய த்து 
சக்த | தங்கள்‌ சொந்த 


நோர்திற்க வரும்போது 
அவர்களுக்கு பிரசன்னம்‌. 
தேவைப்படுகிறது. கர்த்தருடைய 
பிரசன்னத்திற்கு அடையாளமாக அவருடைய 
வாசஸ்தலம்‌ அவர்கள்‌ மத்தியிலே 


இருக்கவேண்டும்‌. 


புதிய ஏற்பாட்டுக்காலத்து சுவிசேஷ 
சபையில்‌, கர்த்தருடைய பிரசன்னம்‌ 
இருக்கிறது. பழைய ஏற்பாட்டுக்காலத்து 
ஆசரிப்புக்கூடாரத்திலும்‌, தேவாலயத்திலும்‌ 
ஜேக்கைனா மகிமை தங்கியிருந்தது. அது 
கர்த்தருடைய மகிமை. யேகோவா ஷம்மா 
என்பது பரிசுத்த ஆலிமானவருடைய 
பிரசன்னத்திற்கு அடையாளம்‌. “இதோ 
முடிவுபரியந்தம்‌ நான்‌ 
கூடயிருக்கிறேன்‌” என்று 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து 

நமக்கு வாக்குப்பண்ணியிருக்கிறார்‌. 


எசேக்கியேல்‌ - விரிவரை 
EZEKIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நம்முடைய ஆத்துமாவில்‌ கர்த்தருடைய 
கிருபை ஜீவனோடிருக்கிறது. நம்முடைய 
ஆத்துமாவிற்குள்‌ மெய்யாகவே கர்த்தர்‌ 
இருக்கிறார்‌. நம்முடைய ஆத்துமா யேகோவா 
ஷம்மா என்னும்‌ பெயர்‌ பெறும்‌. நாமே 
கர்த்தருடைய ஆலயம்‌. கர்த்தர்‌ நமக்குள்ளும்‌, 
நம்மோடும்‌ கூடவே இருக்கிறார்‌ 

கர்த்தர்‌ எங்கு இருக்கிறாரோ அங்கு 
பரலோகத்தின்‌ மகிமையும்‌, பரலோகத்தின்‌ 
சந்தோஷமும்‌ தங்கியிருக்கும்‌. நம்முடைய 
ஆத்துமாவில்‌ கர்த்தருடைய பிரசன்னம்‌ 
இருக்கும்போது, அங்கு கர்த்தருடைய 
கிருபையும்‌ சந்தோஷமும்‌ நிறைவாய்த்‌ 
தங்கியிருக்கும்‌. 





தானியேல்‌ 


i FTE 
TT 


எசேக்கியேல்‌ 
புஸ்தகத்தில்‌, ்‌ 
பாழாக்கப்பட்டிருப்பதாகவும்‌, 
வனாந்தரமாயிருப்பதாகவும்‌ 
எழுதப்பட்டிருக்கிறது. ஆனாலும்‌ இப்போது. 
அழிந்துபோயிருக்கிற எருசலேம்‌, சக்கரத்தில்‌ 


தீர்க்கதரிசியின்‌: 
எருசலேம்‌ 
அது 


தீர்க்கதரிசனமாய்ச்‌ ஸ்ப 


எசேக்கியேல்‌ தீர்க்கதரிசியின்‌ 
புஸ்தகத்தைத்‌ தொடர்ந்து, தானியேல்‌. 
தீர்க்கதரிசியின்‌ புஸ்தகம்‌ பரிசுத்த 
வேதாகமத்தில்‌ கோர்க்கப்பட்டிருக்கிறது. 
சிறையிருப்பின்‌ முந்திய காலத்தில்‌, 
எசேக்கியேல்‌ தான்‌ கண்ட தரிசனங்களை 
தீர்க்கதரிசனமாக எழுதியிருக்கிறார்‌. 
சிறையிருப்பின்‌ பிந்திய காலத்தில்‌, 
தானியேல்‌ தான்‌ கண்ட தரிசனங்களை 
தீர்க்கதரிசனமாக எழுதியிருக்கிறார்‌. 


இஸ்ரவேல்‌ பாபிலோன்‌ 
தேசத்து க்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ அங்கே அநேக வேதனைகளையும்‌, 
அனுபவிக்கிறார்கள்‌. 

ஆறுதல்‌ தேவைப்படுகிறது. 
ஊழியக்காரர்களை 


வம்சத்தார்‌ 


ஜனத்தை 

bl என்னும்‌ நற்செய்தியை, 
தீர்க்கதரிசிகள்‌ இஸ்ரவேல்‌ வம்சத்தாருக்கு 
சொல்லுகிறார்கள்‌. 


“தேவன்‌ என்னுடைய நியாயாதிபதி” 
பொருள்‌ சொல்லலாம்‌. தானியேல்‌ பாபிலோன்‌ 
தேசத்து. சிறையிருப்புக்குப்போன போது, 
அவருக்கு கல்தேயருடைய பெயர்‌ 
கொடுக்கப்பட்டது. தானியேல்‌ இப்போது. 
"பெல்தெஷாத்சார்‌". என்று 
அழைக்கப்படுகிறார்‌. 


- விரிவுரை 
DANIEL - COMMENTARY 


தானியேல்‌ யூதாகோத்திரத்தைச்‌: 
சேர்ந்தவர்‌. அவர்‌ தாவீதின்‌ 
அரசகுடும்பத்தைச்‌ சேர்ந்தவர்‌. அவரிடத்தில்‌ 
ஞானமும்‌ தேவபக்தியும்‌ அதிகமாயிருக்கிறது. 
எசேக்கியேல்‌ தீர்க்கதரிசி, தானியேலைவிட 
அவர்‌ தீருவின்‌ 

சொல்லும்போது, 

ஞானத்தைப்பற்றியும்‌ 


இதோ, தானியேலைப்பார்க்கிலும்‌ நீ 
ஞானவான்‌; இரகசியமானதொன்றும்‌ உனக்க 
மறைபொருள்‌ அல்ல" (எசே 283) 

நோவா, தானியேல்‌, யோபு 
பரலோகத்தின்‌ காரியங்களில்‌ 
ஆர்வமுள்ளவர்கள்‌ என்றும்‌ 
சொல்லுகிறார்‌. 


ஆகியோர்‌ 
அதிக 
எசேக்கியேல்‌ 


“அப்பொழுது நோவா தானியேல்‌ யோபு 
ஆகிய இம்மூன்று புருஷரும்‌ அதின்‌ நடுவில்‌ 
இருந்தாலும்‌, அவர்கள்‌ தங்கள்‌ நீதியினால்‌ 
தங்கள்‌ ஆத்துமாக்களையாத்திரம்‌ 
தப்புவிப்பார்கள்‌ என்று கர்த்தராகிய 
ஆண்டவர்‌ சொல்லுகிறார்‌" (எசே 1414). 


யூதமார்க்கத்து ரபீமார்கள்‌, தானியேல்‌ 
தீர்க்கதரிசியின்‌ புஸ்தகத்தை, பரிசுத்த 
வேதாகமத்தின்‌ தீர்க்கதரிசன ஆகமத்தில்‌: 
சேர்த்துக்கொள்ளவில்லை. அவர்கள்‌, 
தானியேல்‌. பத்த 'ஹாகியோ 
கிரைப்பா” என்று அழைத்து, அதை 
தீர்க்கதரிசன க்கில்‌ சேர்க்காமல்‌, 
ஒதுக்கி வைத்திருந்தார்கள்‌. 


எரேமியா போன்ற 
இரத்த சாட்சிகளாக மரித்தார்கள்‌. 
தானியேலோ பாபிலோன்‌ தேசத்து 
அரமனையில்‌, ஒரு பிரபுவைப்போல 
வாழ்ந்தவர்‌. ஆனாலும்‌ மற்ற 
தீர்க்கதரிசிகளைப்போலவே தானியேலும்‌ 
துன்புறுத்தப்பட்டிருக்கிறார்‌ (தானியேல்‌ 
6-ஆவது அதிகாரம்‌. தானியேலும்‌ மற்ற 
தீர்க்கதரிசிகளைப்போல, தன்னுடைய 
சரீரத்தை வருத்தியிருக்கிறார்‌. அவர்‌ 
ருசிகரமான அப்பத்தைப்‌ புசிக்கவில்லை. 
(தானி 10:3). தானியேல்‌ சோர்வடைந்து, 
வியாதிப்பட்டிருந்தார்‌ (தானி 8:26). 


தீர்க்கதரிசிகள்‌ 





தானியேல்‌ 


i FTE 
TT 


தானியேல்‌ பாபிலோன்‌ தேசத்து 
சிறையிருப்பிகிருந்தபோது. கர்த்தர்‌ 
அவருக்கு தரிசனம்‌ கொடுத்தார்‌. தானியேல்‌ 
அந்நிய தேசத்திலே தன்னுடைய 
தீர்க்கதரிசன பதக்க எழுதினார்‌. அவர்‌ 
இஸ்ரவேலில்‌. புஸ்தகத்தை 
எழுதவில்லை. ன்‌ தானியேலின்‌ 
புஸ்தகத்தை தீர்க்கதரிசன ஆகமத்தில்‌ 
சேர்க்கக்கூடாது என்று, பூதமார்க்கத்து 
ரமீமார்களில்‌ சிலர்‌ விவாதம்‌ பண்ணினார்கள்‌. 


எசேக்கியேல்‌. தீர்க்கதரிசிக்கும்‌ 
பாபிலோன்‌ தேசத்தில்தான்‌ கர்த்தருடைய 
வார்த்தை உண்டாயிற்று. யூதமார்க்கத்து 
ரபீமார்கள்‌, தானியேலை, இந்தக்‌ 
காரணத்திற்காக, தீர்க்கதரிசியாக 
அங்கீகரிக்கவில்லையென்றால்‌, அவர்கள்‌ 
எசேக்கியேலையும்‌ தீர்க்கதரிசியாக: 
அங்கீகரிக்கமாட்டார்கள்‌. 


தானியேல்‌ மேசியாவின்‌ 

வருகையைப்பற்றி தெளிவாகச்‌ சொன்னார்‌ 

பூதர்கள்‌ | இந்த சத்தியத்தை கடத்து 
ட்கமாட்டார்கள்‌. 


வருகையைப்பற்றிய செய்திக்கு. பண்னு 


சொன்னதினால்‌, 
தமார்க்கத்து ரபீமார்கள்‌, தானியேலின்‌ 
ர்க்கதரிசன புஸ்தகத்தை, தீர்க்கதரிசன 
ஆகமத்தில்‌ சேர்க்காமல்‌, ஒதுக்கி 
வைத்துவிட்டார்கள்‌. 


தானியேலுக்கு அரண்மனை 
உத்தியோகம்‌: கொடுக்கப்பட்டிருந்தது. 
தன்னிடத்தில்‌ ஒப்புவிக்கப்பட்ட 
ஆளுகையையும்‌, பொறுப்பையும்‌ தானியேல்‌ 
தெய்வகிருபையினால்‌ நேர்த்தியாய்ச்‌ செய்தார்‌. 


நேபுகாத்நேச்சார்‌, கோரேசு, தரியு 
ஆகிய பேரரசர்களின்‌ ஆட்சிக்காலத்தில்‌, 
தானியேல்‌ கர்த்தருடைய ஊழியத்தை: 
செய்திருக்கிறார்‌. இந்தப்‌ பேரரசர்களுக்கு 
தானியேல்‌ கர்த்தருடைய வார்த்தைகளை 
ஆலோசனையாகவும்‌ சொல்லியிருக்கிறார்‌. 


பரிசுத்த ஆவியானவர்‌ காற்றைப்போல, 
தமக்கு இஷ்டமான இடத்திலும்‌, திசையிலும்‌ 
வீசுவார்‌. இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ ஒரு சிலர்‌, 
அரசாங்க உத்தியோகங்களிலிருக்கிறார்கள்‌. 


- விரிவுரை 
DANIEL - COMMENTARY 


வேறு சிலர்‌ 
பணிபுரிகிறார்கள்‌. 
தாங்கள்‌ செய்யும்‌ 
காரணமாகச்‌ சொல்லி, 


பல்வேறு துறைகளில்‌ 
இவர்களில்‌ அநேகர்‌ 
உத்தியோகங்களை 
கர்த்தருடைய 
ஈடுபடமாட்டார்கள்‌. 


உத்தியோகம்‌ 


அரசாங்க 


தானியேல்‌ புஸ்தகத்தின்‌ முதல்‌ ஆறு 
அதிகாரங்கள்‌ சரித்திர பின்னணியில்‌ 
எழுதப்பட்டிருக்கிறது. “ந்த வசனங்களும்‌ 
வார்த்தைகளும்‌ தெளிவாக இருக்கும்‌. 
பரிந்துகொள்வதற்கும்‌ எளிமையாயிருக்கும்‌. 
இந்தப்‌ புஸ்தகத்தின்‌ மீதமுள்ள ஆறு 
அதிகாரங்களில்‌ தீர்க்கதரிசன செய்திகள்‌ 
எழுதப்பட்டிருக்கிறது. தானியேலின்‌ 
காலத்திலிருந்து வரப்போகிற “மேசியாவின்‌ 
காலம்‌ வரையிலும்‌ நடைபெறும்‌ 
சம்பவங்களை, தானியேல்‌. இந்த 
அதிகாரங்களில்‌ தீர்க்கதரிசனமாய்‌ 
எழுதியிருக்கிறார்‌ 


தானியேல்‌ புஸ்தகத்தின்‌ முதலாவது 
அதிகாரமும்‌, இரண்டாவது அதிகாரத்தின்‌ 
முதல்‌ மூன்று வசனங்களும்‌ எபிரெய 
பாஷையில்‌  எழுதப்பட்டிருக்கிறது. அதன்‌ 
பின்பு, எட்டாவது அதிகாரம்‌ வரையிலும்‌, 
கல்தேயருடைய பாஷையில்‌. 
எழுதப்பட்டிருக்கிறது. ஒன்பதாவது 
அதிகாரத்திலிருந்து. பன்னிரண்டாவது 
அதிகாரம்‌ வரையிலும்‌ மறுபடியும்‌ எபிரெய 
பாஷையில்‌ எழுதப்பட்டிருக்கிறது. 

கல்தேயர்கள்‌ தானியேல்‌ 
அன்பாயிருந்தார்கள்‌.. 
தாகமாமிருந்தபோது, குளிர்ந்த தண்ணீரைப்‌ 
பருகக்கொடுத்தார்கள்‌. ராஜாவின்‌ 
திராட்சரசத்தினால்‌ தானியேல்‌ தன்னைத்‌ 
தீட்டுப்படுத்தவில்லை. 

தானியேல்‌ யூதர்களின்‌ சிறையிருப்பை 
வரிசை கிரமமாக எழுதுகிறார்‌. கல்தேயர்கள்‌ 
எருசலேமை முற்றிக்கையிட்டது. அவர்கள்‌ 
யூதர்களை தங்கள்‌ தேசத்திற்கு 
சிறைப்பிடித்து கொண்டுபோனது ஆகிய 
சம்பவங்கள்‌ தானியேல்‌. எழுதுகிற 
சரித்திரத்தின்‌ ஆரம்பமாயிருக்கிறது. 
ரோமாபுரியார்‌ பாபிலோனை அழிப்பது 
வரையிலும்‌ தானியேல்‌ எழுதுகிறார்‌. 





தானியேல்‌ 


ழ்‌ நயனா 
யாய 


“அவர்‌ ஒரு வாரமளவும்‌ அநேகருக்கு 


செட்டைகளோடே 
வந்து இறங்குவான்‌, 
நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற நிர்மூலம்‌ 
பாழாக்குகிறவன்மேல்‌ தீருமட்டும்‌ சொரியும்‌ 
என்றான்‌" (தானி 9:27). 
தானியேல்‌ சொன்ன 
தீர்க்கதரிசனங்களில்‌ சில கல்தேயருடைய 
ஆட்சிக்காலத்தில்‌ நிறைவேறும்‌. தானியேல்‌ 
பெர்சிய. தேசத்து ஆட்சிக்காலத்தின்‌ 
ஆரம்பத்திலும்‌ தீர்க்கதரிசனம்‌ 
'சொல்லியிருக்கிறார்‌. 


- விரிவுரை 
DANIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தானியேல்‌. நேபுகாத்நேச்சாரின்‌ 
சொப்பனத்திற்கு வியாக்கியானம்‌ சொன்னார்‌. 
அதில்‌ கிரேக்க  பேரரசைப்பற்றியும்‌, 
ரோமப்பேரரசைப்பற்றியும்‌ தானியேல்‌ 
விளக்கம்‌ சொல்லியிருக்கிறார்‌. 
அந்தியோகசின்‌ காலத்தில்‌ யூதர்களுக்கு 
வரும்‌ உபத்திரவங்களைப்பற்றியும்‌ தானியேல்‌ 
தீர்க்கதரிசனமாய்ச்‌ சொல்லியிருக்கிறார்‌. 

யோசபஸ்‌ 
ஆதித்திருச்சபைமின்‌ சரித்திர ஆசிரியர்‌ 
இவர்‌ தானியேலைப்பற்றிச்‌ சொல்லும்போது, 
தானியேல்‌ மிகச்‌ சிறந்த தீர்க்கதரிசிகளில்‌ 
ஒருவர்‌ என்று சொல்லுகிறார்‌. 


என்பவர்‌ 





தானியேல்‌ 


i a 
TT 


தானியேலுடைய ஜீவியசரித்திரம்‌ 
இந்த அதிகாரத்தில்‌ எழுதப்பட்டிருக்கிறது. 
தானியேல்‌ பாபிலோன்‌ தேசத்திலே, 
உலகப்பிரகாரமான கல்வி கற்கிறார்‌. 

பின்பு அவர்‌ ்‌ 
பெற்றுக்கொள்கிறார்‌. 
லாவது சிறையிருப்பு 
ஸ்ரவேல்‌ 
ராஜகுலத்தார்களும்‌, 
பாபிலோன்‌ தேசத்து 
போகிறார்கள்‌ 


தானியேலோடு, மேலும்‌ சில எபிரெய 
வாலிபர்களும்‌ பாபிலோன்‌ தேசத்து, 
சிறையிருப்புக்குப்‌ போகிறார்கள்‌. அவர்கள்‌ 
குல்தேயருடைய அரசாங்கத்தில்‌ உத்தியோகம்‌ 
பார்ப்பதற்கு வசதியாக அவர்கள்‌ 
கல்தேயருடைய பாஷையையும்‌, அவர்களுடைய 
இலக்கியங்களையும்‌ சுற்றுக்கொடுக்கிறார்கள்‌ 
(தானி 1:3-7). 


எபிரெய 
போஜனத்தினால்‌ 
தீட்டுப்படுத்தவில்லை. அவர்கள்‌ பருப்ப 
தண்ணீர்‌ முதலானவற்றையே புசித்து, 
ஆரோக்கியமாயிருக்கிறார்கள்‌ (தானி 1:8-16). 
தானியேலும்‌. அவரோடு க 
மூன்று எபிரெய வாலிபரும்‌, 

அறிவிலும்‌ 

சமர்த்தராயிருக்கிறார்கள்‌ 


(தானி 

புத்திரருக்குள்ளே 
'துறைமக்களும்‌ 

சிறையிருப்புக்குப்‌ 


வாலிபர்கள்‌ ராஜாவின்‌ 


தங்களை 


ராஜகுலத்தார்கள்‌ 
தானி 1:1-7 


தானி 1:1. 


மூதாவின்‌ ராஜாவாகிய 
யோயாக்கீம்‌ 


அரசாண்ட மூன்றாம்‌ 
வருஷத்திலே. பாபிலோனின்‌ 
ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார்‌ 
எருசலேமுக்கு வத்து, அதை முற்றிக்கை 
போட்டான்‌. 


- விரிவுரை 
DANIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


12. அப்பொழுது ஆண்டவர்‌ 
யூதாவின்‌ ராஜாவாகிய 
யோயாக்கீமையும்‌ தேவனுடைய 
ஆலயத்தின்‌. பாத்திரங்களில்‌ 
சிலவற்றையும்‌ அவன்‌ கையில்‌ 
ஒப்புக்கொடுத்தார்‌ அவன்‌ அந்தப்‌: 
பாத்திரங்களைச்‌. சினேயார்‌ 
தேசத்திலுன்ன தன்‌ தேவனுடைய 
கோவிலுக்குக்‌. கொண்டுபோய்‌, 
அவைகளைத்‌ தன்‌ தேவனுடைய 
பண்டசாலைக்குன்‌ வைத்தான்‌. 


தானி 1:98. அப்பொழுது இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்குன்னே ராஜகுலத்தார்களிலூம்‌ 
துரைமக்களிலும்‌ யாதொரு மாசும்‌ 
இல்லாதவர்களும்‌, அழகானவர்களும்‌, 
சகல ஞானத்திலும்‌ தேறினவர்களும்‌, 
அறிவில்‌ சிறந்தவர்களும்‌, கல்வியில்‌ 
நிபுணரும்‌, ராஜாவின்‌ அரமனையிலே 
சேவிக்கத்‌ திறமையுன்னவர்களுமாகிய 
சில வாலிபரைக்‌ கொண்டுவரவும்‌, 


தானி 1:4. அவர்களுக்குக்‌ கல்தேயரின்‌: 
எழுத்தையும்‌ பாஷையையும்‌ 
கற்றுக்கொடுக்கவும்‌ ராஜா தன்‌ 
பிரதானிகளின்‌ தலைவனாகிய 
அஸ்பேனாகுக்குக்‌ கற்பித்தான்‌. 


தானி 1:0. ராஜு, தான்‌ உண்ணும்‌ 
போஜனத்திலேயும்‌ தான்‌ குடிக்கும்‌ 
திராட்சரசத்திலேயும்‌ தினம்‌ ஒரு 
பங்கை அவர்களுக்கு நியமித்து, 
அவர்களை மூன்றுவருஷம்‌ வளர்க்கவும்‌, 
அதின்‌ முடிவிலே அவர்கள்‌ ராஜாவுக்கு 
முன்பாக நிற்கும்படி செய்யவும்‌ 
கட்டளையிட்டான்‌. 


தானி 1:8. அவர்களுக்குள்‌, யூதா 
புத்திரராகிய தானியேல்‌, அனனியா, 


மீஷாவேல்‌, அசரியா என்பவர்கள்‌. 
இருந்தார்கள்‌. 


தானி 1:7. பிரதானிகளின்‌ தலைவன்‌, 
தானியேலுக்கு பெல்தெஷாத்சார்‌ 
என்றும்‌, அனனியாவுக்கு சாத்ராக்‌. 
என்றும்‌, மீஷாவேலுக்கு மேஷாக்‌ 
என்றும்‌, அசரியாவுக்கு ஆயேத்நேகோ 
என்றும்‌ மறுபொயரிட்டான்‌.. 





தானியேல்‌ 


i= FTN 
TT 


யூதாவின்‌ ராஜாவாகிய யோயாக்கீம்‌ 
அரசாண்ட மூன்றாம்‌ வருஷத்திலே 
பாபிலோனின்‌ ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார்‌ 
எருசலேமுக்கு வந்து, அதை முற்றிக்கை 
போடுகிறான்‌. நேபுகாத்நேச்சார்‌ தன்னுடைய 
ராஜ்யபாரத்தின்‌ முதலாம்‌ வருஷத்தின்‌, 
யூதாவின்மீதும்‌, எருசலேமின்மீதும்‌ யுத்தம்‌ 
பண்ண வருகிறான்‌. 


நேபுகாத்நேச்சார்‌ எருசலேம்‌ நகரத்தை 
முற்றிக்கையிடுகிறான்‌. நேபுகாத்நேச்சார்‌ 
ன்‌ யோயாக்கீமை 


பாபிலோன்‌ ராஜாவுக்கு கீழ்ப்படிந்து ஆளுகை 

செய்யவேண்டும்‌. தன்னுடைய கீழ்ப்படிதலை. 

உறுதிபண்ணும்விதமாக, பாபிலோன்‌ 

ராஜாவுக்கு கப்பம்‌ செலுத்தவேண்டும்‌. 

தாவின்‌ ராஜாவாகிய 

வனுடைய ஆலயத்தின்‌ 
க்‌ 


கர்த்தர்‌ 
யோயாக்கிமையும்‌, 
பாத்திரங்களில்‌ 
நேபுகாத்நேச்சாருடைய 
ஒப்புக்கொடுக்கிறார்‌ நேபுகாத்நேச்சார்‌ 
யோயாக்கீமை  எருசலேமிலேயே, தனக்கு 
கப்பம்‌ கட்டி ஆளுகை செய்யுமாறு 
விட்டுவிட்டு. தேவாலயத்தின்‌ பாத்திரங்களை 
எடுத்துக்கொள்கிறான்‌. 


நேபுகாத்நேச்சார்‌ 
பாத்திரங்களைச்‌ சினேயார்‌ 
தன்‌ தேவனு: 
கொண்டுபோய்‌, 
தேவனுடைய 
வைக்கிறான்‌ (தானி 1:2) 


பண்டசாலைக்குள்‌ 


நேபுகாத்நேச்சார்‌. எருசலேம்‌. 
நகரத்தையோ, யூதாதேசத்தையோ 
முற்றிலுமாய்‌ அழித்துப்போடவில்லை. 
யூதாவின்‌ ராஜாவை பயமுறுத்தவேண்டும்‌. 
என்பதும்‌, அவனைத்‌ தனக்கு 
கீழ்ப்படியப்பண்ணவேண்டும்‌ என்பதும்‌. 
பாபிலோன்‌ ராஜாவின்‌ திட்டம்‌. 


எசேக்கியா பாபிலோன்‌ 


ராஜாவின்‌ சேனாபறிக்கு 
தன்னுடைய பொக்கிஷசாலைகளையெல்லாம்‌. 
காண்பித்தான்‌. 


- விரிவுரை 
DANIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இதோ, நாட்கள்‌ வரும்‌; அப்பொழுது 

உன்‌ வீட்டில்‌ உள்ளதிலும்‌, உன்‌ பிதாக்கள்‌ 

நாள்வரைக்கும்‌ சேர்த்ததிலும்‌ ஒன்றும்‌ 

£தியாய்‌ வைக்கப்படாமல்‌. எல்லாம்‌ 

பாபிலோனுக்குக்‌ கொண்டுபோகப்படும்‌. நீ 

உன்‌ சந்ததியாகிய உன்‌ 

ர்‌ பாபிலோன்‌ ராஜாவின்‌ 

அரமனை 

வேலைக்காரராயிருப்பார்கள்‌ என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌" (ஏசா 39:67). 


தேவாலயத்திலுள்ள 
பாத்திரங்களெல்லாம்‌ கர்த்தருக்கு 
ன்‌ நேபுகாத்நேச்சார்‌ அந்தப்‌ 
பாத்திரங்களை தன்னுடைய தேசத்திற்கு 
எடுத்துக்கொண்டு போகிறான்‌. பாபிலோன்‌ 
ராஜா சிலைகளை வணங்குகிறவன்‌. அவன்‌ 
ஒரு விக்கிரகாராதனைக்காரன்‌. பாபிலோன்‌. 
தேசத்தில்‌ விக்கிரகங்களுக்கு பெரிய 
கோவில்‌ ஒன்று கட்டப்பட்டிருக்கிறது. இது 
சினேயார்‌ தேசத்திலுள்ளது. 

பாபிலோன்‌ ராஜாவாகிய 
நேபுகாத்நேச்சார்‌, சினேயாரிலுள்ள தன்‌ 
தெய்வத்தின்மீது பத்தியாயிருக்கிறான்‌. 
யுத்தக்களத்திலே தனக்கு கிடைக்கும்‌ எல்லா 
வெற்றிகளுக்கும்‌, தன்னுடைய தெய்வங்களே 
காரணம்‌ என்று நேபுகாத்நேச்சார்‌ 
நம்புகிறான்‌. அந்த லிக்கிரகங்களுக்கு 
தூபங்காட்டி, பலிசெலுத்தி வணங்குகிறான்‌. 
தான்‌ வணங்கும்‌ விக்கிரகத்திற்கு, நன்றி 
சொல்லும்‌ வண்ணமாக, எருசலேம்‌ 
தேவாலயத்தில்‌ தான்‌ எடுத்துக்கொண்ட 
பாத்திரங்களை, தன்னுடைய தேவனுடைய 
கோவிலுக்கு கொண்டு போய்‌ வைக்கிறான்‌. 
நேபுகாத்நேச்சார்‌ தன்னுடைய விக்கிரக 
தெய்வத்தை துதிக்கிறான்‌. 


இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌  புறஜாதி 

ஜனங்களுடைய விக்கிரகங்களை, 

தேவனுடைய ஆலயத்திற்குள்‌ கொண்டு வந்து 

ர்கள்‌. கர்த்தரோ தேவனுடைய 

பாத்திரங்களில்‌ சிலவற்றை, 

ராஜாவின்‌ கையில்‌: 

ர்‌... அந்தப்‌ 

து. சினேயார்‌ 

விக்கிரங்களின்‌ ஆலயத்தில்‌ 
வைக்கப்பட்டிருக்கிறது. 





தானியேல்‌ 


i FTE 
TT 


இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ கர்த்தரைவிட்டு 
விலகிப்போனார்கள்‌. கர்த்தருடைய 
ஆலயத்தைத்‌ தீட்டுப்படுத்தினார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ அந்நிய தெய்வங்களைப்‌ 
பின்பற்றிப்போனார்கள்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
ஜனத்தை அந்நிய தேசத்தாரின்‌ கையில்‌ 
ஒப்புக்கொடுத்துவிடுகிறார்‌. 
நேபுகாத்நேச்சார்‌ இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
த்து தன்னுடைய 
கொண்டுபோகவில்லை. 
புத்திரருக்குள்ளே 
ராஜகுலத்தார்களிலும்‌ துரைமக்களிலும்‌ 
யாதொரு மாசும்‌ இல்லாதவர்களும்‌, 
அழகானவர்களும்‌, சகல ஞானத்திலும்‌ 
தேறினவர்களும்‌, அறிவில்‌ சிறந்தவர்களும்‌, 
கல்வியில்‌ நிபுணரும்‌, ராஜாவின்‌ 
அரமனையிலே. சேவிக்கத்‌ 
திறமையுள்ளவர்களுமாகிய சில வாலிபரை 
நேபுகாத்நேச்சார்‌ தன்னுடைய 


த்திற்கு றைப்பிடித்து. 
கொண்டுபோகிறான்‌ 


(தானி 1:3) 
மற்றவர்களை யூதாதேசத்திலேயே 
விட்டுவிடுகிறான்‌ 


அவர்கள்‌ 
திக்கறிரிகளாவிரந்து அவர்களிடத்திலே. 
கர்த்தருடைய வார்த்தை இருந்தால்‌, 
கர்த்தருடைய ஆலயத்திலும்‌, யூதா ராஜாவின்‌ 
அரமனையிலும்‌, எருசலேமிலும்‌ மீதியான 

பணிமுட்டுகள்‌ பாபிலோனுக்குப்‌ 
போகாதபடிக்கு அவர்கள்‌ சேனைகளின்‌ 
கர்த்தரை நோக்கி மன்றாடட்டுமே. பாபிலோன்‌. 
ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார்‌ யோயாக்கீமின்‌ 
குமாரனாகிய எகொனியா என்னும்‌ யூதாவின்‌ 
ராஜாவையும்‌, யூதாவிலும்‌ எருசலேமிலிருந்த 
பெரியோர்‌ அனைவரையும்‌ எருசலேமிலிருந்து. 
பாபிலோனுக்குச்‌ சிறைபிடித்துக்‌ 
கொண்டுபோகிறான்‌" (எரே 27:18,19). 


யூதாதேசத்திலிருந்து 
சிறைப்பிடிக்கும்போது. 


நேபுகாத்நேச்சார்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரரை 
அவர்களில்‌ வாலிபரையும்‌, 
சிறுபிள்ளைகளையும்‌ விசேஷமாய்ப்‌ 
பிடிக்கிறான்‌. இவர்களிடத்தில்‌ 
எதுவுமில்லை. இவர்கள்‌ 
சேர்ந்தவர்கள்‌. இவர்கள்‌ 
இவர்களுக்கு நீண்ட எதிர்காலம்‌ இருக்கிறது. 
சிறுபிள்ளைகளைப்‌ பிடித்துக்கொண்டால்‌, 
அவர்களுடைய பெற்றோர்கள்‌ 
பாபிலோனுக்கு கீழ்ப்படிவார்கள்‌ என்றும்‌. 


- விரிவுரை 
DANIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பாபிலோன்‌ ராஜாவுக்கு 
கலகம்பண்ணமாட்டார்கள்‌ 


நேபுகாத்நேச்சார்‌ திட்டமிடுகிறான்‌. 


இஸ்ரவேல்‌ 

ராஜகுலத்தார்களும்‌, 
பிணைக்கைதிகளாகப்‌ 
இவர்களுடைய பெற்றோர்கள்‌. 
யூதாதேசத்திலேயே தங்கிவிடுகிறார்கள்‌. 
பிள்ளைகள்‌ பாபிலோன்‌ தேசத்திற்கு 
சிறைப்பட்டுப்போகிறார்கள்‌. 


பாபிலோன்‌. 
நேபுகாத்நேச்சார்‌, தன்‌ 
சிறைப்பிடித்து கொண்டு வந்திருக்கிற 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு கல்தேயரின்‌ 
எழுத்தையும்‌ பாஷையையும்‌ கற்றுக்கொடுக்க 
கட்டளை கொடுக்கிறான்‌. இந்தக்‌ 
கட்டளையை பொறுப்பாய்‌ நிறைவேற்றும்‌ 
பொறுப்பு, வீறாலிலுடைய பிரதிநிதிகளின்‌ 
தலைவனாகிய அஸ்பேனாசுக்கு 
கொடுக்கப்படுகிறது (தானி 1:4). எபிரெய 
வாலிபர்கள்‌ கல்தேயருடைய அரசாங்கத்தில்‌ 
அதற்கு தேவையான 

பயிற்சியும்‌ இவர்களுக்கு 


விரோதமாக 
என்றும்‌ 


புத்திரருக்குள்ளே 
துரைமக்களும்‌ 
பிடிக்கப்படுகிறார்கள்‌. 


ராஜாவாகிய 


தேசத்திற்கு 


வளர்ப்பதற்கு 
அவர்களுடைய 
அழகையும்‌ 


ராக்‌ 

ஆரோக்கியத்தையும்‌, 
கூட்டுவதற்கும்‌ திட்டமிடுகிறான்‌. 
நேபுகாத்நேச்சார்‌ இஸ்ரவேல்‌ புத்திரை 
சிறைப்பிடிக்கும்போதே, அவர்களில்‌ யாதொரு 
மாசும்‌ 'இல்லாதவர்களையும்‌, 
அழகானவர்களையும்‌ மாத்திரமே 
சிறைப்பிடித்தான்‌. 

சிறைப்பிடிக்கப்பட்டு பாபிலோன்‌ 
தேசத்திலிருக்கிற எபிரெய வாலிபர்கள்‌ சகல 
ஞானத்திலும்‌ தேறினவர்கள்‌. அவர்கள்‌ 
அறிவில்‌ சிறந்தவர்கள்‌. கல்வியில்‌ நிபுணர்‌. 
இவர்களெல்லோரும்‌ 
அரண்மனையில்‌ 
திறமையுள்‌ எவர்கள்‌. i 
ஞானமும்‌ அறிவும்‌ இருந்தால்‌ மாத்திரம்‌ 
போதாது. சரீர ஆரோக்கியமும்‌ இருக்க 
வேண்டும்‌. அப்போதுதான்‌ இவர்களால்‌ 
ராஜாங்க காரியத்தை சோர்வில்லாமல்‌, 
சுறுசுறுப்பாய்ச்‌ செய்ய முடியும்‌. 





f= FTN 
TT 


தேவனுடைய கோபத்திற்கு 
ஆளாகியிருக்கும்போது, யாரும்‌ 
ஆபரணங்களை அணிந்து, தங்களை அழகு 
படுத்திக்கொள்ளமாட்டார்கள்‌ (யாத்‌ 33:4-6. 
அக்காலத்தில்‌ ஸ்திரீகளும்‌, பருஷரும்‌ 
பரணங்களை அணிந்திருந்தார்கள்‌. 
(யாத்‌ 32:3-4,24; யாத்‌ 35:22), 


இஸ்ரவேல்‌ புத்திர்‌ ஒரேப்‌ மலையருகே 
தங்கள்‌ பரணங்களைக்‌ கழற்றிப்‌ 
போடுகிறார்கள்‌ (யாத்‌ 33:6). ஒரு சில 
மூலாபிரெய பாஷை பதிப்புக்களில்‌, 
“இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ ஒரேப்‌ மலையைவிட்டு 
தூரத்திலே தங்கள்‌ ஆபரணங்களைக்‌ 
கழற்றிப்‌ போடுகிறார்கள்‌" என்று 
பொருள்படுமாறு எழுதப்பட்டிருக்கிறது. 


தூரத்திலே நின்று 
பாவத்திற்காக மனம்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனத்தாரும்‌ 


ஆயக்காரன்‌ 
தன்னுடைய 
வருந்தியதுபோல, 
ஒரேப்‌ மலைக்கு 
தங்களுடைய 
குழற்றிப்போட்டு, 
பாவங்களுக்காக துக்கப்படுகிறார்கள்‌. 

“ஆயக்காரன்‌ தூரத்திலே நின்று, தன்‌ 
கண்களையும்‌ வானத்துக்கு ஏறெடுக்கத்‌: 
துணியாமல்‌, தன்‌ மார்பிலே அடித்துக்‌. 
கொண்டு: தேவனே! பாவியாகிய என்மேல்‌ 
கிருபையாயிரும்‌ என்றான்‌” (லூக்‌ 18:13). 


ஆசரிப்புக்‌ கூடாரம்‌ 
யாத்‌ 9927-11 


யாத்‌ 83:7. மோசே கூடாரத்தைப்‌ 
பெயர்த்து, அதைப்‌ பானயத்துக்குப்‌ 
புறம்பே தூரத்திலே போட்டு, அதற்கு 
ஆசரிப்புக்‌ கூடாரம்‌ என்று பேரிட்டான்‌. 
கர்த்தரைத்‌ தேடும்‌ யாவரும்‌ 
பானயத்துக்குப்‌ புறம்பான ஆசரிப்புக்‌. 
கூடாரத்துக்குப்‌ போவார்கள்‌. 

யாத்‌ 88:8. மோசே. கூடாரத்துக்குப்‌ 
போகும்‌ போது, ஜனங்கள்‌ எல்லாரும்‌ 
எழுந்திருந்து, தங்கள்‌. தங்கள்‌. 
கூடாரவாசலில்‌ நின்றுகொண்டு, அவன்‌ 
கூடாரத்துக்குள்‌ பிரவேசிக்குமட்டும்‌, 
அவன்‌ பின்னே பார்த்துக்‌ 
கொண்டிருத்தார்கள்‌. 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யாத்‌ 33:9. மோசே கூடாரத்துக்குள்‌ 
பிரவேசிக்கையில்‌, மேகஸ்தம்பம்‌ 
இறங்கி, கூடார வாசலில்‌ நின்றது; 
கர்த்தர்‌ மோசேயோடே பேசினார்‌. 


யாத்‌ 9910. ஜனங்கள்‌ எல்லாரும்‌. 
'மேகஸ்தம்பம்‌ கூடாரவாசலில்‌ 
திற்கக்கண்டார்கன்‌; ஜனங்கள்‌ எல்லாரும்‌ 
எழுந்திருந்து, தங்கள்‌ தங்கள்‌ 
கூடாரவாசலில்பணி த்துகொண்டார்கள்‌.. 


யாத்‌ 9911) ஒருவன்‌ தன்‌ 
சிநேகிதனோடே. பேசுவதுபோல்‌, 
கர்த்தர்‌ மோசேயோடே முகமுகமாய்ப்‌ 
பேசினார்‌; பின்பு, அவன்‌ 
பானயத்துக்குத்‌ திரும்பினான்‌; நூனின்‌ 
குமாரனாகிய யோசுவா என்னும்‌ 
அவனுடைய  பணிவிடைக்காரனாகிய 
வாலிபன்‌ ஆசரிப்புக்‌ கூடாரத்தை விட்டு 
பீரியாதிருந்தான்‌. 


இஸ்ரவேல்‌ ஐனத்தார்‌ கர்த்தருக்கு 
விரோதமாகப்‌ பாவம்‌ செய்திருக்கிறார்கள்‌. 
அவர்களுடைய மனதிலே பாவத்தைக்குறித்த 

வேதனையும்‌ அவமானமும்‌. 

ம்‌ மோசே 
அவர்களுடைய 
வண்ணமாக, 
நடுவிலே இருக்கிற 


ஆசரிப்புக்கூடாரம்‌. 
(யாத்‌ 337). 


என்று 


தேவன்‌ இஸ்ரவேல்‌ 
நடுவில்‌ கூடாரத்தில்‌ 
தேவன்‌ அவர்கள்‌ நடுவில்‌ தொடர்ந்து 
வாசம்பண்ணுவாரா என்னும்‌. 
நிச்சயமில்லாத தன்மை உண்டாயிற்று. மோசே 
கூடாரத்தைப்‌ பெயர்த்துப்‌ பாளயத்துக்குப்‌ 
புறம்பே தூரத்தில்‌  மோட்டுவிடுகிறார்‌ 
(யாத்‌ 33:3-1; எபி 13:13). இஸ்ரவேல்‌ 
புத்திரருடைய பாவத்தின்‌ கொடூரத்தை இது 
விளக்குகிறது. இஸ்ரவேல்‌ புத்திரருக்குத்‌ 
தேவனோடு ஐக்கியம்‌ இருக்கிறதா அல்லது 
தேவன்‌ அவர்களை அழிப்பதற்கு 
ஆயத்தமாகிவிட்டாரா என்று யாருக்கும்‌ 
தெளிவாகத்‌ தெரியவில்லை. எபிரெயருடைய 
வரலாற்றின்‌ பிரகாரம்‌ பாளயத்திலிருந்து 
3000 அடி தூரத்துக்கு அப்பால்‌ கூடாரம்‌ 
போடப்பட்டது என்று இதைப்பற்றிக்‌. 
கூறுகிறார்கள்‌. 


புத்திரரின்‌ 


வாசம்பண்ணினார்‌. 





தானியேல்‌ 


i THE 
TT 


ராஜா, 
தான்‌ 


தான்‌ உண்ணும்‌ 
குடிக்கும்‌. 
திராட்சரசத்திலேயும்‌ தினம்‌ ஒரு பங்கை 
அவர்களுக்கு நியமித்து, அவர்களை 
மூன்றுவருஷம்‌ வளர்க்கவும்‌, அதின்‌ முடிவிலே 
அவர்கள்‌ ராஜாவுக்கு முன்பாக நிற்கும்படி 
செய்யவும்‌ கட்டளையிடுகிறான்‌ (தானி 1:5). 


நேபுகாத்நேச்சார்‌ தான்‌ சிறைப்பிடித்து 
கொண்டு வந்திருக்கிற இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
மத்தியிலே மனிதாபிதமானத்தோடும்‌, 
தாராளமான நற்குணத்தோடும்‌ 
நடந்துகொள்கிறான்‌ அவர்களுக்கு 
கல்வியும்‌ தாராளமாய்க்‌ 
கற்றுக்கொடுக்கப்படுகிறது. போஜனங்களும்‌ 
'தாராளமாய்க்‌ கொடுக்கப்படுகிறது. 


நேபுகாத்நேச்சார்‌ சிறைப்பிடித்து. 
கொண்டு வந்த இஸ்ரவேல்‌ பத்தரருக்குள்ளே, 
யூதா. புத்திரராகிய தானியேல்‌, 
மீஷாவேல்‌, அசரியா 
இருக்கிறார்கள்‌ (தானி 
யூதாவின்‌ புத்திரர்‌. ச்‌ 
சேர்ந்தவர்கள்‌. இவர்களை வளர்ப்பதற்கும்‌ 
பராமரிப்பதற்கும்‌ பிரதானிகளின்‌ தலைவன்‌ 
நியமிக்கப்பட்டிருக்கிறான்‌. 


சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கிற யூதாபுத்திரர்‌ 
பாஷையைக்‌ 

அவர்கள்‌ 
மாறவேண்டும்‌. 
கொடுக்கப்படும்‌. 


குல்தேயருடைய 
கற்றுக்கொள்‌ எவேண்டும்‌. 
குல்நேயரைப்போலவே 
இதுவே அவர்களுக்குக்‌ 
கல்வியின்‌ இலக்கு, யூதவாலிபர்களை, 
கல்தேயராக மாற்றும்‌ வண்ணமாக 
அவர்களைக்‌ கவனிக்கும்‌ பிரதானிகளின்‌ 
தலைவன்‌, அவர்களுக்கு கல்தேயரின்‌ 
தக்‌ கொடுக்கிறான்‌. 

தலைவன்‌, 
என்றும்‌, 
என்றும்‌, 
என்றும்‌, 
என்றும்‌ 


பிரதானிகளின்‌ 
தானியேலுக்கு பெல்தெஷாத்சார்‌ 
அனனியாவுக்கு சாத்ராக்‌ 
மீஷாவேலுக்கு மேஷாக்‌ 
அசரியாவுக்கு ஆபேத்நேகோ: 
மறுபெயரிடுகிறான்‌ (தானி 1:7). 

நல்‌ ண்மக்களுக்கு, 
பனக படுது “ல்‌ 
யூதர்களுடைய பெயர்கள்‌ கர்த்தரோடு 
'தொடர்புடையதாயிருக்கும்‌. 'தானியேல்‌"' 
என்னும்‌ பெயருக்கு “தேவன்‌ என்னுடைய 
நியாயாதிபதி” என்று பொருள்‌. 


- விரிவுரை 
DANIEL - COMMENTARY 


அனனியா என்னும்‌ பெயருக்கு 
கர்த்தருடைய கிருபை" என்றும்‌, மீஷாவேல்‌ 
என்னும்‌ பெயருக்கு “வல்லமையுள்ள தேவன்‌" 
என்றும்‌, அசரியா என்னும்‌ பெயருக்கு, 
கர்த்தரே என்‌ உதலியாயிருக்கிறார்‌' என்றும்‌ 
பொருள்‌. 


யூதவாலிபர்கள்‌ தங்களுடைய 
முன்னோர்களின்‌ தேவனை மறக்கவேண்டும்‌. 
அவர்கள்‌ இஸ்ரவேல்‌ புத்திரராயிருந்தாலும்‌, 
இஸ்ரவேலின்‌ தேவனுக்கும்‌ இவர்களுக்கும்‌ 
இனிமேல்‌ எந்தவித தொடர்பும்‌, சம்பந்தமும்‌ 
இருக்கக்கூடாது. என்று கல்தேயர்கள்‌ 
நினைக்கிறார்கள்‌. இதற்காக 
அவர்களுடைய வாலிப பிரயாத்திலேயே, 
அவர்களுடைய எபிரெய பெயர்களை மாற்றி, 
அவர்களுக்கு கல்தேயருடைய பெயர்களைக்‌ 
கொடுக்கிறார்கள்‌. 

கல்தேயருடைய பெயர்களெல்லாம்‌, 
அவர்களுடைய விக்கிரகங்களோடு 
தொடர்புடையதாயிருக்கும்‌. பெல்தெஷாத்சார்‌ 
என்னும்‌ பெயருக்கு “பேலின்‌ மறைவான 
பொக்கிஷங்களை பாதுகாக்கிறவர்‌' என்று 
பொருள்‌. சாத்ராக்‌ என்னும்‌ பெயருக்கு 
“சூரியனின்‌ el என்று பொருள்‌. 
கல்தேயர்கள்‌ தங்கள்‌ 
தெய்வமாக வணங்குகிறார்கள்‌ பக்‌ 
என்னும்‌ பெயருக்கு “ஷாக்‌ என்னும்‌ தேவதை” 
என்று பொருள்‌. ஷாக்‌ என்பது “வீனஸ்‌” 
என்னும்‌ தேவதையைக்‌ குறிக்கும்‌. 
ஆபேத்நேகோ என்னும்‌ பெயருக்கு “எரிகிற 
அக்கினியின்‌ சேவகன்‌" என்று பொருள்‌. 
கல்தேயர்கள்‌ சூரியனை தங்கள்‌ தெய்வமாக 
வழிபடுவதுபோல, அக்கினியையும்‌ தங்கள்‌ 
தெய்வமாக வழிபடுகிறார்கள்‌. 


பாபிலோன்‌ ராஜா இஸ்ரவேல்‌ புத்திரரை 
சிறைப்பிடித்து. 'அவர்களெல்லோருக்கும்‌ 


ய பெயர்களை 
மறுபெயர்களாகக்‌ கொடுக்கிறான்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கும்‌. இஸ்ரவேலின்‌ 
தேவனுக்கும்‌ இடையேயுள்ள தொடர்பையும்‌ 
ஐக்கியத்தையும்‌ துண்டித்துவிட்டு, 
அவர்களை கல்தேயரின்‌ தெய்வங்களோடு 
தொடர்புபடுத்துகிறான்‌. 





i THE] தானியேல்‌ 
யா்‌ 


பருப்பு முதலான மரக்கறிகள்‌ 
தானி 1:8-16 


தானி 18. தானியேல்‌ 
போஜனத்தினாலும்‌ 
பானம்பண்ணும்‌ திராட்சரசத்தினாலும்‌ 
தன்னைத்‌ தீட்டுப்படுத்தலாகாதென்று, 
தன்‌ இருதயத்தில்‌ தீர்மானம்‌ 
பண்ணிக்கொண்டு, தன்னைத்‌ 
தீட்டுப்படுத்தாதபடி. பிர தானிகளின்‌ 
தலைவனிடத்தில்‌ வேண்டிக்‌. 
கொண்டான்‌. 


ராஜாவின்‌ 
அவர்‌ 


தானி 1:9. தேவன்‌ தானியேலுக்குப்‌ 
பிரதானிகளின்‌ தலைவனிடத்தில்‌. 
தயவும்‌ இரக்கமும்‌ கிடைக்கும்படி. 
செய்தார்‌. 


தாணி 1:10. 
தானியேலை நோக்கி: 
போஜனத்தையும்‌ பானத்தையும்‌ 
குறித்திருக்கிற ராஜாவாகிய எண்‌: 
ஆண்டவனுக்கு நான்‌ பயப்படுகிறேன்‌; 
அவர்‌ உங்களோடொத்த வாலிபரின்‌ 
முகங்கனைப்பார்க்கிலும்‌ உங்கள்‌. 
முகங்கள்‌ வாடி.ப்போனவைகனாகக்‌. 
காணவேண்டியதென்ன? அதினால்‌ 
ராஜா என்னைச்‌. 
சிரச்சேதம்பண்ணுவாரே என்‌ றான்‌. 


பிரதானிகளின்‌ தலைவன்‌: 
உங்களுக்குப்‌ 


தானி 1:11. அப்பொழுது பிரதானிகளின்‌ 
தலைவனாலே, தானியேல்‌, அனனியா, 
மீஷாவேல்‌, அசுரியா என்பவர்கள்‌ மேல்‌: 
விசாரிப்புக்காரனாக வைக்கப்பட்ட 
மேல்ஷார்‌ என்பவனை தானியேல்‌ 
நோக்கி: 


தானி 1:12. பத்துநான்வரைக்கும்‌ உமது 
அடியாரைச்‌. சோதித்துப்பாரும்‌; 
எங்களுக்குப்‌ புசிக்க பருப்பு முதலான 
மரக்கறிகளையும்‌, குடிக்கத்‌ 
தண்ணீரையும்‌ கொடுத்து, 


தாணி 1:18. எங்கள்‌ முகங்களையும்‌. 
ராஜபோஜனத்தில்‌ புசிக்கிற 
வாலிபருடைய முகங்களையும்‌: 
ஒத்துப்பாரும்‌; பின்பு தீர்‌ காண்கிறபடி 
உமது அடியாருக்குச்‌. செய்யும்‌ 
என்றான்‌. 


- விரிவுரை 
DANIEL - COMMENTARY 


தானி 1:14. அவன்‌ இத்தக்‌ காரியத்திலே 
அவர்களுக்குச்‌ செவிகொடுத்து, 
பத்துநானனவும்‌ அவர்களைச்‌ 
சோதித்தூப்பார்த்தான்‌. 


தாணி 1:15. பத்துநான்‌ சென்றபின்பு, 
ராஜபோஜனத்தைப்‌ புசித்த எல்லா 
வாலிபரைப்பார்க்கிலும்‌ அவர்கள்‌ 
முகம்‌  கணையுன்னதாயும்‌, சரீரம்‌ 
புஷ்டியுன்னதாயும்‌ காணப்பட்டது. 


தானி 1:16. ஆகையால்‌ மேல்ஷார்‌ 
அவர்கள்‌ புசிக்கக்‌ கட்டனையான 
போஜனத்தையும்‌, அவர்கள்‌ குடிக்கக்‌ 
கட்டனையான  திராட்சரசுத்தையும்‌ 
தீக்கிவைத்து, அவர்களுக்குப்‌ பருப்பு 
முதலானவைகளைக்‌ கொடுத்தான்‌. 


தேவன்‌ தானியேலுக்குப்‌ பிரதானிகளின்‌ 
தலைவனிடத்தில்‌ தயவும்‌ இரக்கமும்‌ 
கிடைக்கும்படி செய்கிறார்‌ (தானி 1:9) 
யோசேப்புக்கு சிறைச்சாலை காவல்காரன்‌ 
தயவு காண்பித்ததுபோல, தானியேலுக்கு 
பிரதானிகளின்‌ தலைவன்‌ தயவும்‌ இரக்கமும்‌ 
காண்பிக்கிறான்‌. 


அ. றார்‌. 
பிரமாணங்களுக்கு 
கல்நேயர்கள்‌ 
மாற்றினார்கள்‌. 
தானியேலின்‌ 


யூதமார்க்கத்தின்‌ 
கீழ்ப்படிந்து ஜீவிக்கிறார்‌. 
தானியேலின்‌ பெயரை 
ஆனாலும்‌ அவர்களால்‌. 
சுபாவத்தை மாற்ற முடியவில்லை. 


கல்தேயர்கள்‌ தங்களுக்கு பிடித்தமான 
பெயரை  தானியேலுக்கு கொடுத்தார்கள்‌. 
தானியேலை எப்படி 
அழைக்கவேண்டுமென்று விரும்பினார்களோ 
அப்பி அழைத்தார்கள்‌. தானியேலோ 
கர்த்தரால்‌ இஸ்ரவேலன்‌ என்று 
அழைக்கப்படுகிறார்‌. கர்த்தருடைய 
ஆவியானவர்‌ தானியேலினிடத்தில்‌ 
மாறாதவராயிருக்கிறார்‌. பெயர்கள்‌ மாறலாம்‌. 
கர்த்தருடைய அன்பும்‌ இரக்கமும்‌ ஒருபோதும்‌ 
மாறாது. 





தானியேல்‌ 


f= THEN 
TT 


ராஜாவின்‌ போஜனத்தினாலும்‌, ராஜா 
பானம்பண்ணும்‌ திராட்சரசத்தினாலும்‌ 

த்‌ தட்டுப்படுத்தலாகாது. 

தன்‌ 

தீர்மானம்பண்ணினார்‌. 
'தானியேலோடு, 
அனனியா, 
ஆகியோரும்‌ 
தீட்டுப்படுத்தலாகாது. 
தீர்மானம்பண்ணினார்கள்‌ (தானி 111). 


மீஷாவேல்‌, 


இந்த தீர்மானம்‌ அவர்களுடைய 
மனச்சாட்சியில்‌ உண்டாயிற்று ராஜாவின்‌ 
போஜனத்தைப்‌ புசிப்பதும்‌, அவர்‌ பானம்‌ 
ன்ணும்‌ திராட்சரசத்தை 


தீர்மானம்பண்ணுகிறார்கள்‌ 
ராஜாவின்‌ போஜனத்தில்‌ ஒருவேளை 
பன்றியின்‌ இறைச்சி கலந்திருக்கலாம்‌. 
பன்றியின்‌ மாம்சம்‌ யூதருக்கு நீட்டானது. 
விக்கிரகங்களுக்கு பலியிடப்பட்ட 
மிருகங்களின்‌ மாம்சத்தை 
ராஜா புசிக்கும்‌ 
விக்கிரகங்களுக்கு 
விக்கிரகங்களின்‌ 
அவற்றை ஆசீர்வாதம்பண்ணியிருக்கலாம்‌. 
இவையெல்லாமே யூதருக்கு தீட்டானது. 
போஜன விஷயங்களில்‌ இஸ்ரவேல்‌ 


தேசத்தாருக்கும்‌, புறஜாதி தேசத்தாருக்கும்‌ 
ஏராளமான த்தியாசங்‌ 


ராஜா புசிக்கலாம்‌. 


மோசேயின்‌ பிரமாணத்தில்‌ 

தீட்டானது என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ, 
அவையெல்லாவற்றையும்‌ யூதர்கள்‌ 
ஒதுக்கிவிடுவார்கள்‌. தீட்டனதை 
புசிக்கமாட்டார்கள்‌. 


- விரிவுரை 
DANIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நான்‌ உங்கள்‌ 
உங்களை எகிப்து 
வரப்பண்ணின கர்த்தர்‌, 
ஆகையால்‌, 
பரிசுத்தராயிருப்பீர்களாக. 
அகத்தமானதற்கும்‌, 
ஐந்துக்களுக்கும்‌ புசிக்கத்தகாத 

துக்களுக்கும்‌ வித்தியாசம்பண்ணும்‌ 
பொருட்டு, மிருகத்துக்கும்‌ பறவைகளுக்கும்‌, 
தண்ணீர்களில்‌ நீந்துகிற சகல 
ஜீவஜந்துக்களுக்கும்‌, பூமியின்மேல்‌ ஊருகிற 
சகல பிராணிகளுக்கும்‌ அடுத்த பிரமாணம்‌ 
இதுவே என்று சொல்லுங்கள்‌ என்றார்‌" 
(லேவி 11:45-47). 


தேவனாயிருக்கும்படி 
தேசத்திலிருந்து 
நான்‌ பரிசுத்தர்‌: 
நீங்களும்‌ 
சுத்தமானதற்கும்‌ 
புசிக்கத்தக்க 


தானியேலும்‌, அவருடைய 
சிநேகிதர்களும்‌ கர்த்தரிடத்தில்‌. 
பக்திவைராக்கியமாயிருக்கிறார்கள்‌. 
கர்த்தருக்கு, விரோதமாக 

செய்யக்கூடாது. என்று 
தீர்மானமாயிருக்கிறார்கள்‌. இராஜாவின்‌ 
போஜனத்தைப்‌ புசிப்பதும்‌ அவர்‌ பானம்‌ 
பண்ணும்‌ திராட்சரசத்தை பானம்பண்‌ ணுவதும்‌ 


பாவம்‌ 


மிகுந்த 


எருசலேமிலிருக்கிறவர்கள்‌ 
வேதனைகளையும்‌, பாடுகளையும்‌, 
உபத்திரவங்களையும்‌ அனுபலிக்கிறார்கள்‌. 
தானியேலும்‌ அவருடைய சிநேகிதர்களுமோ 
பாபிலோன்‌ தேசத்து 
சிறையிருப்பிலிருக்கிறார்கள்‌. எல்லோரும்‌. 
வேதனையிலிருக்கும்போது, இவர்களுக்கு 
இராஜாவின்‌ போஜனத்தைப்‌  புசிக்கவோ, 
அவர்‌ பானம்பண்ணும்‌ திராட்சரசத்தை 
பானம்பண்ணவோ மனதில்லை. இவர்களும்‌ 
துக்கத்திலிருக்கிறார்கள்‌. துக்கம்‌ 
மிகுதியாகும்போது விருந்துகளில்‌ பங்குபெற 
முடியாது. 


தானியேல்‌ பிரதானிகளின்‌ 
தலைவனிடத்தில்‌ தன்னுடைய விருப்பத்தைச்‌ 
சொல்லுகிறான்‌. தன்னைத்‌ தீட்டுப்படுத்தாதபடி 
அவனிடத்தில்‌ வேண்டிக்கொள்கிறான்‌. 
பிரதானிகளின்‌ தலைவனோ தானியேலின்‌ 
விண்ணப்பத்தை அங்கீகரிக்கவில்லை. 





தானியேல்‌ 


f= FTE 
TT 


பிரதானிகளின்‌ 
தானியேலிடம்‌, 
போஜனத்தையும்‌ பானத்தையும்‌ 
குறித்திருக்கிற ராஜாவாகிய என்‌ 
ஆண்டவனுக்கு நான்‌ பயப்படுகிறேன்‌; அவர்‌ 
உங்களோடொத்த வாலிபரின்‌ 
முகங்களைப்பார்க்கிலும்‌ உங்கள்‌ 
முகங்கள்‌ வாடிப்போனவைகளாகக்‌ 
காணவேண்டியதென்ன? அதினால்‌ ராஜா 
என்னைச்‌ சிரச்சேதம்பண்ணுவாரே” 
(தானி 190) என்று சொல்லுகிறான்‌ 


பிரதானிகளின்‌ தலைவன்‌. 
தானியேலுக்கும்‌, அவருடைய சிநேகிதருக்கம்‌ 
உதவிசெய்தால்‌, இராஜா பிரதானிகளின்‌ 
'தலைவன்மேல்‌ கோபப்படுவார்‌. இவர்களுக்கு 
நியமிக்கப்பட்ட நேர்த்தியான போஜனங்களைப்‌ 

புசிக்கவில்லையென்றால்‌, 
சரீர ஆரோக்கியம்‌ கெட்டுப்போகும்‌. 
வாலிபர்கள்‌ புஷ்டியாயிராமல்‌, 
வாடினவர்களாயிருப்பார்கள்‌. 


தலைவன்‌ 
“உங்களுக்குப்‌ 


பிரதானிகளின்‌ தலைவன்‌ பயப்படுகிறான்‌ 
(தானி 110) 


ன்னுடைய விண்ணப்பத்திற்கு 

எடுத்து தன்னையும்‌ தன்னுடைய 
சிநேகிதர்களையும்‌ சோதித்துப்‌ பார்ப்பதற்கு. 
தானியேல்‌ இடங்கொடுக்கிறான்‌. 
தானியேலையும்‌, அவனுடைய சிநேகிதரையும்‌ 
விசாரிப்பதற்கு நியமிக்கப்பட்டிருக்கிற 
விசாரிப்புக்காரனுடைய பெயர்‌. “மேல்ஷார்‌" 
என்பதாகும்‌. இவன்‌ பிரதானிகளின்‌ 
'தலைவனாலே, தானியேலுக்கும்‌. அவனுடைய 
சிநேதருக்கும்‌ விசாரிப்புக்காரனாக 
வைக்கப்பட்டவன்‌. தானியேல்‌ மேல்ஷாரிடம்‌ 
பேசுகிறான்‌ 


தானியேல்‌, மேல்ஷாரை நோக்கி, 

“பத்துநாள்வரைக்கும்‌ உமது அடியாரைச்‌ 

சோதித்துப்பாரும்‌: எங்களுக்குப்‌ புசிக்க பருப்பு 

மரக்கறிகளையும்‌, குடிக்கத்‌ 

கொடுத்து, எங்கள்‌ 

முகங்களையும்‌ ராஜபோஜனத்தில்‌ புசிக்கிற 

வாலிபருடைய முகங்களையும்‌ ஒத்துப்பாரும்‌: 

பின்பு நீர்‌ காண்கிறபடி உமது அடியாருக்குச்‌' 

செய்யும்‌ (தானி 11213) என்று 
சொல்லுகிறான்‌. 


- விரிவுரை 
DANIEL - COMMENTARY 


தானியேலும்‌ அவருடைய சிநேகிதரும்‌. 
மரக்கறிகளையும்‌, பழங்களையும்‌, கீரை 
வகைகளையும்‌, பருப்பு வகைகளையும்‌ 
மாத்திரம்‌ புசிப்பார்கள்‌. தண்ணீரை மாத்திரம்‌ 
பானம்பண்ணுவார்கள்‌ மேல்ஷார்‌ 

விண்ணப்பத்திற்கு 


(தானி 144). 


பத்துநாள்‌ 
ராஜபோஜனத்தைப்‌ 
வாலிபரைப்பார்க்கிலும்‌, 
அவருடைய  சிநேகிதர்களின்‌ முகங்களும்‌ 
களையுள்ளதாயும்‌, அவர்களுடைய சரீரங்கள்‌ 
புஷ்டியுள்ளதாயும்‌. காணப்படுகிறது 
(தானி 115) 


ந்த முகக்களையும்‌, 
னாலே, 


தண்ணீராலோ 
உண்டானதல்ல. இது கர்த்தருடைய 
விசேஷித்த கிருபை. எபிரெய வாலிபர்கள்‌ 
கர்த்தருக்கு. உண்மையுள்ளவர்களாமிருக்க 
வேண்டுமென்று தீர்மானம்பண்ணினார்கள்‌ 

தீட்டுப்படுத்தாமல்‌, 


சரீர புஷ்டியும்‌ 


கொடுக்கிறார்‌. 

அவர்களை: 
வைக்கப்பட்ட மேல்ஷாரும்‌ தானியேலையோ, 
i சிநேகிதரையோ, 


போஜனத்தைப்‌ 
கட்டாயம்‌. 


ஒப்புக்கொடுக்கிறார்கள்‌. 

சரீரங்களை  பிரதிஷ்டைபண்ணுகிறார்கள்‌. 
தங்களுடைய மனதை சுத்தமாகக்‌ 
காத்துக்கொள்கிறார்கள்‌. தங்களுடைய 
ஜீவியத்தில்‌. எந்த குழப்பத்திற்கும்‌ 
இடங்கொடுக்காமல்‌, தெளிந்த 
சிந்தனையோடிருக்கிறார்கள்‌. 





i= THE] தானியேல்‌ 
யாய்‌ 


கர்த்தருடைய ஊழியக்காரர்கள்‌ 
தங்களைத்‌ தாங்களே வெறுக்கவேண்டும்‌. 
தங்கள்‌ சுயத்தை வெறுத்து, எளிமையாய்‌ 
ஜீவிக்க கற்றுக்கொள்ளவேண்டும்‌. கடினமான 
வேலைகளைச்‌ செய்வதற்கு 
ஆயத்தம்பண்ணவேண்டும்‌. i 
பாதை வழியாக நடக்கப்‌ பழகிக்கொள்ள 
வேண்டும்‌. கர்த்தருக்கு உண்மையுள்ள 
ஊழியர்களாக ஊழியம்‌ செய்ய நம்மை 
அர்ப்பணிக்கவேண்டும்‌. கர்த்தருக்காக 
தியாகம்‌ பண்ண ஆயத்தமாயிருக்கவேண்டும்‌. 
இப்படிப்பட்டவர்கள்‌ எரிகிற அக்கினி 
குளையையும்‌, சிங்கத்தின்‌ 

எளிதாக கடந்து 

ஊழியப்பாதையில்‌ எவ்வளவு 
கஷ்டங்களும்‌, தடைகளும்‌ 
அவற்றையெல்லாம்‌ 

மேற்கொள்வார்கள்‌. 


பத்து மடங்கு சமர்த்தர்‌ 
தானி 1:17-21 


தாணி 1:17. இந்த நாலு வாலியருக்கும்‌ 

தேவன்‌ ௪கல எழுத்திலும்‌ ஞானத்திலும்‌ 

காமர்த்தியத்தையும்‌ 

'தானியேலைச்‌ 

தரிசனங்களையும்‌ 

சொப்பனங்களையும்‌ அறியத்தக்க. 
அறிவுன்னவனாக்கினார்‌. 


தானி 1:18. 
ரஜாவினிடத்தில்‌ 
வருகிறதற்குக்‌ குறித்த 
நிறைவேறின போது, 
தலைவன்‌ 
நேபுகாத்நேச்சாருக்கு 
கொண்டுவந்து விட்டான்‌. 


தானி 1:19. ராஜா அவர்களோடே 
பேசினான்‌; அவர்கள்‌ எல்லாருக்குள்ளும்‌ 
தானியேல்‌, அனனியா, மீஷாவேல்‌, 
அசரியா என்பவர்களைப்போல. 
வேறொருவரும்‌. காணப்படவில்லை; 
ஆகையால்‌ இவர்கள்‌ ராஜசமுகத்தில்‌ 
தின்றார்கள்‌. 


தானி 1:20. ஞானத்துக்கும்‌ புத்திக்கும்‌ 
அடுத்த எந்த விஷயத்தில்‌ ராஜா 
அவர்களைக்‌ கேட்டு விசாரித்தானோ, 
அதிலே தன்‌ ராஜ்யாம்‌ எங்குமுன்ன ௪கல. 


- விரிவுரை 
DANIEL - COMMENTARY 


சாஸ்திரிகவிலூம்‌ 
அவர்களைப்‌ 

சுமர்த்தராகக்‌ கண்டான்‌. 
தானி. 1:21. 
ராஜ்யபாரம்பண்ணும்‌ 
வருஷமட்டும்‌ தானியேல்‌ 
இருந்தான்‌. 


கர்த்தர்‌. 


தானியேலையும்‌, - 


அவருடைய 


கொடுக்கிறார்‌: இந்த நாலு வாலிபரில்‌, 
கர்த்தர்‌ தானிமேலை. விசேஷமாய்‌ 
ஆசீர்வதிக்கிறார்‌. அவர்‌ தானியேலைச்‌ சகல 
தரிசனங்களையும்‌ சொப்பனங்களையும்‌ 
அறியத்தக்க அறிவுள்ளவனாக்குகிறார்‌ 
(தானி 1:7). 
| எபிரெய வாலிபர்களும்‌. 
பாபிலோன்‌ தேது 
சிறையிருப்பிலிருக்கிறார்கள்‌ அந்நிய 
தேசத்திலே பாடுகளையும்‌ வேதனைகளையும்‌ 
அனுபவிப்பதற்கு இவர்கள்‌ ஒரு பாவமும்‌ 
செய்யவில்லை. இந்த நான்கு எபிரெய 
வாலிபர்களும்‌ தங்களுடைய பிதாக்களின்‌ 
அக்கிரமத்தை சுமக்கிறார்கள்‌. 
இவர்கள்‌ ராஜகுலத்தைச்‌ சேர்ந்தவர்கள்‌. 
துரைமக்கள்‌. எருசலேமிலள்ள 
அரண்மனையில்‌ சவுகரியகமாய்‌ 
வாழவேண்டியவர்கள்‌. தங்கள்‌ 
ற்றோர்களும்‌, முன்னோர்களும்‌ செய்த 
இந்த வாலிபர்கள்‌. 
தண்டனைகளை அனுபலிக்கிறார்கள்‌. தங்கள்‌ 
தேசத்தில்‌, தாங்கள்‌ அனுபவிக்கவேண்டிய 
மகிமைகளையும்‌, மரியாதைகளையும்‌, 
கனத்தையும்‌, சந்தோஷத்தையும்‌ இழந்து, 
பாபிலோன்‌ தேசத்தில்‌ 
அடிமைகளாயிருக்கிறார்கள்‌. 
வாலிபருக்கும்‌ 


கர்த்தர்‌ 11 
ன்‌ வனவித்த ரல அகவ ல்‌ 
அவர்கள்‌ இழந்துபோன 
ஈடாக, கர்த்தர்‌ 
புதிய நன்மைகளைக்‌ 
அவர்கள்‌ அந்நிய 
அந்த தேசத்தில்‌ 
மரியாதைகளையும்‌, 
புதிய  ஆசீர்வாதங்களையும்‌, புதிய 
சந்தோஷங்களையும்‌ கொடுக்கிறார்‌. 





ழ்‌ உய தானியேல்‌ 
ரய 


தானியேலும்‌ அவருடைய சிநேகிதரும்‌ 
கர்த்தருக்கு உண்மையுள்ளவர்களாயிருக்க 
வேண்டுமென்று தீர்மானம்பண்ணினார்கள்‌. 
கர்த்தரிடத்தில்‌ 
பத்திவைராக்கியமாயிருந்தார்கள்‌. 
காரியங்கள்‌ மாத்திரமல்ல, 
காரியத்திலும்‌ தங்களைத்‌ 
கூடாது என்று தீர்மானம்பண்ணினார்கள்‌. 
கர்த்தர்‌ அவர்களுடைய தீர்மானத்தை 
கனம்பண்ணுகிறார்‌. தானியேலுக்கு 
கர்த்தரிடத்திலிருந்து இரட்டிப்பான 
ஆசிர்வாதம்‌ கிடைக்கிறது. கர்த்தர்‌ 
தானியேலை சகல தரிசனங்களையும்‌, 
சொப்பனங்களையும்‌ அறியத்தக்க 
அறிவுள்ளவனாக்குகிறார்‌. 


£னியேலும்‌, 
ஸ்ம 


அவருடைய மூன்று 
ிசாரப்புக்காரனாகில 
பராமரிப்பில்‌ 


குற்றுக்கொள்கிறார்கள்‌. 
தங்களைத்‌. 
தங்களுடைய 


பாஷையையும்‌ 
போஜன விஷயங்களில்‌: 
தீட்டுப்படுத்தாதபடி, 
மனச்சாட்சிக்கு 
உண்மையுள்‌எவர்களாயிருக்கிறார்கள்‌. 


மூன்று வருஷங்களுக்கு பின்பு 
தானியேலையும்‌ அவருடைய மூன்று. 
சிநேகிதரையும்‌ நேபுகாத்நேச்சார்‌ 
ராஜாவினிடத்தில்‌ கொண்டு வருகிறதற்கு 
நாட்கள்‌ குறிக்கப்பட்டிருக்கிறது. 
அந்த குறிப்பிட்ட நாளில்‌, பிரதானிகளின்‌ 
தலைவன்‌ 


நேபகாத்தோளாரக்கு முன்பாக 
வந்து விடுகிறான்‌. இந்த 
வாலிபர்களோடு சேர்ந்து 

ஏராளமான வாலிபர்கள்‌ 

முன்பாக கொண்டு வந்து விடப்படுகிறார்கள்‌. 
இவர்கள்‌ எல்லோருமே பாபிலோன்‌ 
தேசத்தில்‌ அடிமைகளாகயிருக்கிறவர்கள்‌. 
இவர்கள்‌ எல்லோருக்கும்‌ பயிற்சி 
கொடுக்கப்பட்டிருக்கிறது. 


நேபுகாத்நேச்சார்‌ அவர்களோடே 
பேசுகிறான்‌. அவர்களுடைய திறமைகளை 
சோதித்துப்‌ பார்க்கிறான்‌. அவர்களுடைய 
முகக்களையை ஒப்பிட்டுப்பார்க்கிறான்‌. 


- விரிவுரை 
DANIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அவர்களுடைய சரீர 
கவனிக்கிறான்‌. தானியேலும்‌, 
மூன்று சிநேகிதரும்‌ மிகவும்‌ 
முகக்களையிலிருக்கிறார்கள்‌. 
சரீரம்‌ புஷ்டியாயும்‌: 

இருக்கிறது. கர்த்தர்‌ இவர்களுக்கு 
எழுத்திலும்‌ ஞானத்திலும்‌ அறிவையும்‌ 
சாமர்த்தியத்தையும்‌ கொடுத்திருக்கிறார்‌. 


ராஜாவுக்கு முன்பாக கொண்டு வந்து 

ப்‌ எல்லோருக்குள்ளும்‌ தானியேல்‌, 
அனனியா, மீஷாவேல்‌, அசரியா 
என்பவர்களைப்போல வேறொருவரும்‌ 
காணப்படவில்லை; ஆகையால்‌ இவர்கள்‌ 


ராஜசமுகத்தில்‌ நிற்கிறார்கள்‌(தானி 1:19). 


நேபுகாத்நேச்சார்‌, ஞானத்துக்கும்‌ 
புத்திக்கும்‌ அடுத்த எல்லா விஷயத்திலும்‌ 
அவர்களைக்‌ விசாரிக்கிறான்‌. 
அதிலே தன்‌ ராஜ்யம்‌ எங்குமுள்ள சகல 
சாஸ்திரிகளிலும்‌ ஜோசியரிலும்‌, 
தானியேலையும்‌, அவருடைய மூன்று, 
சிநேகிதர்களையும்‌ பத்து மடங்கு 
சமர்த்தராகக்‌ கண்கிறான்‌ (தானி 1:20). 


புஷ்டியையும்‌ 
அவருடைய 
விசேஷித்த 
அவர்களுடைய 
ஆரோக்கியமாயும்‌ 


அவருடைய 
எபிரெயர்கள்‌ 
பாபிலோன்‌ 
தேசத்திலே  அடிமைகளாகயிருக்கிறார்கள்‌. 
நேபுகாத்நேச்சார்‌ அவர்களை எல்லா 
விஷயங்களிலும்‌ சோதித்துப்‌ பார்க்கிறான்‌. 
அவர்களுடைய ஞானத்தை ஆராய்ந்து 
பார்க்கிறான்‌. அவர்கள்‌ மற்றவர்களைவிட 
சமர்த்தராகயிருக்கிறார்கள்‌. இராஜா 
தானியேலையும்‌, அவருடைய மூன்று 
சிநேகிதரையும்‌ தம்முடைய இராஜசமுகத்தில்‌ 
நிற்குமாறு தீர்பு சொல்லுகிறான்‌. 
அடிமைகளாகமிருந்த அவர்கள்‌, கர்த்தருடைய 
கிருபையினால்‌ இப்போது, இராஜாவுக்கு 
முன்பாக நின்று சேவை செய்கிற 
சிலாக்கியத்தைப்‌ பெற்றுக்கொள்கிறார்கள்‌. 
தானியேல்‌ பல: வருஷங்களாக 
அரண்மனையிலே சேவை செய்கிறார்‌. 
கோரேஸ்‌ ராஜ்யபாரம்பண்ணும்‌ முதலாம்‌ 
வருஷமட்டும்‌ தானியேல்‌ அங்கே இருக்கிறார்‌. 
(தானி 1:21). 





தானியேல்‌ 


f= FTE 
TT 


நேபுகாத்நேச்சார்‌ ஒரு சொப்பனம்‌ 
காண்கிறான்‌. தானியேல்‌ அந்த 
சொப்பனத்திற்கு வியாக்கியானம்‌ 
சொல்லுகிறார்‌. தானியேல்‌ நான்கு 
ராஜ்யங்களைப்பற்றிச்‌ சொல்லுகிறார்‌. அந்த 
ராஜ்யங்களோடு இஸ்ரவேல்‌ த்ிற்கள்ள 
தொடர்பையும்‌ விவரிக்கிறா 

ராஜியங்களின்‌ அழிலின்மீது. இந்தப்‌ பூமியிலே 
மேசியாவின்‌ ராஜ்யம்‌ ஸ்தாபிக்கப்படும்‌. 


நேபுகாத்நேச்சார்‌ ஒரு சொப்பனத்தைக்‌ 
காண்கிறான்‌. அவனுடைய ஆவி 
கலங்குகிறது. தன்னுடைய சொப்பனங்களை 
தனக்கு, தெரிலிக்கம்‌ பொருட்டு 
ஜோசியரையும்‌, ரையும்‌ 
வரவழைக்கிறான்‌ (எசே 211). 


பாபிலோனிலிருக்கி 
ஞானிகளையும்‌ 1. 
நேபுகாத்நேச்சார்‌ 

(எசே 21245 
சிநேகிதரும்‌ 
ஜெபம்பண்ணுகிறார்கள்‌. 
நேபுகாத்நேச்சாருடைய 
மறைபொருளை 

தானியேல்‌. 

(எசே 2116-23). 


எல்லா 
கொலைசெய்யும்படி 
கட்டளையிடுகிறான்‌. 


தானியேல்‌ 
அவனுடைய 


நேபுகாத்நேச்சாருக்கு 
சொப்பனத்தையும்‌. 
சொப்பனத்தின்‌ அர்த்தத்தையும்‌ 
சொல்லுகிறார்‌ (எசே 2:24-45), இராஜா 
நானியேலைக்‌ கனம்பண்ணுகிறான்‌. இராஜா 
தானியேலை பாபிலோன்‌ மகாணம்‌ 
முழுதுக்கும்‌ அதிபதியாக 

தானியேலின்‌ சிநேகிதர்கள்‌ 
மாகாணத்தில்‌ காரியங்களை விசாரிக்க. 
நியமிக்கப்படுகிறார்கள்‌ (எசே 2:46-49). 


- விரிவுரை 
DANIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நேபுகாத்நேச்சார்‌ 
சொப்பனங்களைக்‌ கண்டான்‌ 
தானி 21-18 


தானி. ௮1. 
ராஜ்யபாரம்பண்ணும்‌. 


நேபுகாத்நேச்சார்‌ 
இரண்டாம்‌ 
நேபுகாத்நேச்சார்‌. 
கண்டான்‌; 
அதினால்‌, அவனுடைய ஆவி கலங்கி, 
அவனுடைய தித்திரை கலைத்தது. 
தானி 2௨ அப்பொழுது ராஜா 
தன்‌ சொப்பனங்கனைத்‌ 
தனக்குத்‌ தெரிவிக்கும்பொருட்டு. 
சாஸ்திரிகனையும்‌ ஜோசியரையும்‌ 
சூனியக்காரரையும்‌ கல்தேயரையும்‌ 
அழைக்கச்‌ சொன்னான்‌; அவர்கள்‌ 
வந்து, ராஜசமுகத்தில்‌ தின்றார்கள்‌. 


தானி 2:3. ராஜா அவர்களை நோக்கி: 
ஒரு சொப்பனம்‌ கண்டேன்‌; அந்தச்‌. 
சொப்பனத்தை அறியவேண்டுமென்று 
என்‌ ஆவி கலங்கியிருக்கிறது என்றான்‌. 


தானி 224. அப்பொழுது கல்தேயர்‌ 
ராஜாவை நோக்கி: ராஜாவே, 
என்றும்‌ வாழ்க; சொப்பனத்தை உமது 
அடியாருக்குச்‌ சொல்லூம்‌, அப்பொழுது 
அதின்‌ அர்த்தத்தை விடுவிப்போம்‌ 
என்று சீரிய பாஷையிலே 
சொன்னார்கள்‌. 


தானி 25, ராஜா கல்தேயருக்குப்‌ 
பிரதியுத்தரமாக என்னிடத்திலிருத்து 
பிறக்கிற தீர்மானம்‌ என்னவென்றால்‌, 
நீங்கள்‌ சொப்பனத்தையும்‌ அதின்‌ 
அர்த்தத்தையும்‌ எனக்கு 
அறிவியாமற்போனால்‌  துண்டித்தூப்‌ 
போடப்படுவீர்கன்‌; உங்கள்‌ வீடுகள்‌: 
எருக்கனங்களாக்கப்படும்‌. 


தானி 29. சொப்பனத்தையும்‌ 
அதின்‌ அர்த்தத்தையும்‌ 
தெரிவித்தீர்கணேயாகில்‌, என்னிடத்தில்‌ 
வெகுமதிகனையும்‌ பரிசுகளையும்‌ 
மிகுந்த கனத்தையும்‌ பெறுவீர்கள்‌; 
ஆகையால்‌ சொப்பனத்தையும்‌ அதின்‌ 
அர்த்தத்தையும்‌ எனக்குத்‌ 
தெரிவியுங்கள்‌ என்றான்‌. 





தானியேல்‌ 


f= THEN 
TT 


தானி 27. அவர்கள்‌ மறுபடியும்‌ 
பிரதியுத்தரமாக: ராஜா அடியாருக்குச்‌ 
ப்‌ சொல்வாராக; 
அதின்‌ அர்த்தத்தை 

விடுவிப்போம்‌ என்றார்கன்‌. 


தானி 28. 
பிரதியுத்தரமாக: 


அதற்கு. ராஜா 
என்னிடத்திலிருத்து 
தீர்மானம்‌. பிறத்தபடியினாலே 
நீங்கள்‌. காலதாமசம்பண்ணப்‌: 
பார்க்கிறீர்கணென்று நிச்சயமாக 
எனக்குத்‌ தெரியவருகிறது. 


தானி 2:9, காலம்‌ மாறுமென்னு தீங்கள்‌ 
எனக்கு. முன்பாக பொய்யும்‌ 
புரட்டுமான விசேஷத்தைச்‌. 
சொல்லும்படி, எத்தனம்பண்ணி 
இருக்கிறீர்கள்‌; நீங்கள்‌ சொப்பனத்தை 
எனக்குத்‌ தெரிவிக்காமற்போனால்‌, 
உங்களெல்லாருக்கும்‌ இத்த ஒரே தீர்ப்பு 
பிறந்திருக்கிறது; 

சொப்பனத்தை 

சொல்லுங்கள்‌; 

அர்த்தத்தையும்‌ 

காண்பிக்கக்கூடு மென்று 
அறித்துகொள்ளுவேன்‌ என்றான்‌. 


தானி 210, கல்தேயர்‌ ராஜசமுகத்தில்‌ 
பிரதியுத்தரமாக: ராஜா கேட்கும்‌ 
காரியத்தை அறிவிக்கத்தக்க மனுஷன்‌ 
பூமியில்‌ ஒருவனும்‌ இல்லை; ஆகையால்‌ 
மகத்துவமும்‌ வல்லமையுமான எந்த 
ந்‌ இப்படிப்பட்ட காரியத்தை. 
காஸ்திரியினிடத்திரைவது 
ஜோசியனிடத்திலாவது 
கல்தேயனிடத்திலாவது கேட்டதில்லை. 


தானி 2:11. ராஜா கேட்கிற காரியம்‌ 
மிகவும்‌ அருமையானது; 
மாம்சமாமிருக்கிறவர்கனோடே. 
வாசம்பண்ணாத த்‌ 
ராஜசமுகத்தில்‌ 

அறிவிக்கத்தக்கவர்‌ ஒருவரும்‌ அகன்‌ 
என்றார்கள்‌. 


தானி 2:12. இதினிமித்தம்‌ ராஜா மகா 
கோபமும்‌ உக்கிரமுங்கொண்டு, 
பாபிலோனில்‌ இருக்கிற எல்லா 
ஞானிகளையும்‌ கொலைசெய்யும்படி 
கட்டளையிட்டான்‌. 


- விரிவுரை 
DANIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தானி 218. ஞானிகளைக்‌ 
கொலைசெய்யவேண்டு மென்கிற 
கட்டளை வெளிப்பட்டயோது, 
தானியேலையும்‌ அவன்‌ தோழரையும்‌ 
கொலைசெய்யத்‌ தேடினார்கள்‌. 


நேபுகாத்நேச்சார்‌ ராஜ்யபாரம்பண்ணும்‌ 

இரண்டாம்‌. வருஷத்திலே, ன்‌ 
சொப்பனங்களைக்‌ ல்‌ 

சரித்திரத்தின்‌ சரியான காலத்தை கணிப்பது 

கடினமாக உள்ளது. முதலாம்‌ வருஷத்தில்‌ 

தானியேல்‌ பாபிலோன்‌ தேசத்திற்கு 

சிறைப்பிடித்து கொண்டுபோகப்பண்ணுகிறான்‌. 

மூன்று வருஷங்களாக 

எழுத்துக்களையும்‌ 

கற்றுக்கொள்கிறான்‌. 

ல்‌, தானியேல்‌ 

ராஜாவுக்கு முன்பாக நிற்கும்படி கட்டளை 
பிறந்திருக்கிறது (தானி 1:5). 


இந்த அதிகாரத்தில்‌ நேபுகாத்நேச்சார்‌ 
ராஜ்யபாரம்பண்ணும்‌ இரண்டாம்‌ வருஷத்திலே 
அவன்‌  சொப்பனங்களைக்‌ கண்டதாக 
எழுதப்பட்டிருக்கிறது. (தானி 24). தானியேல்‌ 


சொப்பனங்கண்டான்‌ 
எழுதப்பட்டிருக்கிறது. 
வேதபண்டிதர்கள்‌ 
விளக்கங்களை சொல்லுகிறார்கள்‌. 

தானியேல்‌ கல்தேயருடைய 
எழுத்தையும்‌ பாஷையையும்‌ முதலாவதாக 
ஒரு வருஷம்‌ மாத்திரம்‌ கற்றுக்கொண்டார்‌ 
என்று வேதபண்டிதர்கள்‌ ஒரு விளக்கம்‌. 
சொல்லுகிறார்கள்‌. 


நேபுகாத்நேச்சார்‌ ஆரம்பத்தில்‌ 
தன்னுடைய தகப்பனாரோடு பாபிலோன்‌ 
தேசத்தை ஆளுகை செய்தான்‌. அதன்‌ பின்பு 
நேபுகாத்நேச்சார்‌ தனியாக ராஜ்யபாரம்‌ 
பண்ணினான்‌. இவ்வாறு அவன்‌ தனியாக 
ராஜ்யபாரம்‌ பண்ணின இரண்டாம்‌ 
வருஷத்தில்‌, அவன்‌ இந்த சொப்பனத்தைக்‌ 
கண்டான்‌ என்று வேதபண்டிதர்கள்‌ இதற்கு 
விளக்கம்‌ சொல்லுகிறார்கள்‌. 





தானியேல்‌ 


f= FTE 
TT 


நேபுதாத்நேச்சாரின்‌ இரண்டாம்‌ வருஷ. 
ராஜ்யபாரம்‌ என்பது, அவன்‌ தன்‌. 
தகப்பனாரோடு சேர்ந்து ராஜ்யபாரம்‌ 
பண்ணின ஐந்தாம்‌ அல்லது ஆறாம்‌ 
வருஷத்தைக்‌ குறிக்கும்‌. 

இரண்டாம்‌ வருஷத்திலே” என்னும்‌ 
வாக்கியம்‌, தானியேல்‌ ராஜாவுக்கு முன்பாக 
நிறுத்தப்பட்டு, இரண்டு வருஷம்‌ சென்ற. 
பின்பு என்றும்‌ பொருள்‌ சொல்லலாம்‌. 


எசேக்கியேலின்‌ புஸ்தகத்தில்‌ 
'தானியேலைப்பற்றிச்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
தானியேல்‌ ஞானத்திலும்‌ 
சிறந்து விளங்கினார்‌. நேபுகாத்நேச்சாரின்‌ 
ஆரம்பகால ஆட்சியிலேயே தானியேல்‌ 
பிரசித்திப்‌ பெற்றவராக விளங்கினார்‌ என்றும்‌ 
இந்த வசனத்திற்கு வேதபண்டிதர்கள்‌ 
விளக்கம்‌ சொல்லுகிறார்கள்‌. 


நேபுகாத்நேச்சார்‌ சொப்பனங்களைக்‌ 
காண்கிறான்‌. ஆனால்‌ தான்‌ கண்ட 
சொப்பனங்களை அவன்‌ மறந்துவிடுகிறான்‌ 

வி 


நேபுகாத்நேச்சார்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனங்களுக்கு 
பிரச்சனையாகயிருந்தான்‌. அவர்களை 
இதனால்‌ 

நேபுகாத்நேச்சாரை 

ஆலியை 


சொப்பனம்‌. 
உண்டாயிற்று. 
தீர்க்கதரிசன 
இடம்பெற்றுள்ள து. 
'பேரரசனாகயிருக்கிறான்‌. 
அவனிடத்தில்‌ திரளான ஜசுவரியங்கள்‌ 
இருக்கிறது. படைபலமும்‌ ஆள்பலமும்‌ 
அவனுக்கு திரளாயிருக்கிறது. ஆனாலும்‌ 
ஒரு சொப்பனம்‌ அவனைக்‌ கலக்கிவிடுகிறது. 
அவனுக்கு பெரிய அரண்மனையும்‌, 
ஆடம்பரமான  மஞ்சமும்‌ இருந்தாலும்‌, 
அவனுடைய நித்திரை கலைந்துவிடுகிறது. 


நேபுகாத்நேச்சார்‌ கண்ட 
கர்த்தர்‌ மூலமாகவே. 
இந்த சொப்பனத்தில்‌ 
வியாக்கியானங்கள்‌ 
நேபுகாத்நேச்சார்‌ 


- விரிவுரை 
DANIEL - COMMENTARY 


அப்பொழுது ராஜா தன்‌ 
சொப்பனங்களைத்‌ தனக்குத்‌ தெரிவிக்கும்‌ 
பொருட்டு சாஸ்திரிகளையும்‌ ஜோசியரையும்‌ 
சூனியக்காரரையும்‌ கல்தேயரையும்‌ அழைக்கச்‌ 
சொல்லுகிறான்‌; அவர்கள்‌ வந்து, 
ராஜசமுகத்தில்‌ நிற்கிறார்கள்‌ (தானி 2:2) 
ராஜா கண்ட சொப்பனம்‌ அவனுடைய 
நினைவில்‌ இல்லை. தான்‌ கண்ட 
சொப்பனத்தை அவன்‌ மறந்துவிடுகிறான்‌. 
அதைப்பற்றி நினைத்துப்‌ பார்க்கிறான்‌. 
ஆனால்‌ அந்த சொப்பனம்‌ அவனுடைய 
மனதிற்கு வரவில்லை. 


ஜோசியர்கள்‌ ராஜசமுகத்தில்‌ வந்து, 
நிள்கிறார்கள்‌. ராஜாவின்‌ சமுகத்தில்‌ வந்து, 
நிற்பது ஜோசியருக்கு பெருமையாயிருக்கிறது. 
ராஜா அவர்களை நோக்கி: 
"ஒரு. சொப்பனம்‌ கண்டேன்‌; அந்தச்‌ 
சொப்பனத்தை அறியவேண்டுமென்று என்‌ 
ஆலி கவங்கியிருக்கிறது' (தானி 2:3) என்று 
சொல்லுகிறான்‌. 


நேபுகாத்நேச்சாரும்‌ 
சொப்பனத்தை மறந்துவிடுகிறான்‌. 
ஜோசியருக்கும்‌ ராஜா கண்ட சொப்பனம்‌ 
தெரியவில்லை. அவர்கள்‌ ராஜாவின்‌ 
சொப்பனத்தை அறிய விரும்புகிறார்கள்‌. 
சொப்பனம்‌ என்ன என்று தெரிந்தால்தான்‌ 
அவர்களால்‌ அதற்கு வியாக்கியானம்‌ சொல்ல 
முடியும்‌. 


அப்பொழுது கல்தேயர்‌ ராஜாவை 
நோக்கி: “ராஜாவே, நீர்‌ என்றும்‌ வாழ்க; 
சொப்னத்தை வ அடியாருக்குச்‌ 
சொல்லும்‌, அப்பொழுது அதின்‌ அர்த்தத்தை 
விடுவிப்போம்‌" (தானி 2:4) என்று சீரிய 
பாஷையிலே சொல்லுகிறார்கள்‌. 


ஆனால்‌ ராஜாவோ தன்னுடைய 
வார்த்தையில்‌ பிடிவாதமாயிருக்கிறான்‌. 
ஜோசியர்கள்‌ தன்னுடைய சொப்பனத்தையும்‌ 
சொல்லவேண்டும்‌, அதற்கு அர்த்தத்தையும்‌ 
சொல்லவேண்டும்‌ என்று 
கட்டளையிடுகிறான்‌. 

அதன்‌ அர்த்தத்தையும்‌ சொன்னால்‌ 
அவர்களுக்கு வெகுமதி கிடைக்கும்‌ என்றும்‌, 
அதைச்‌ சொல்லாவிட்டால்‌ அவர்களுக்கு 
தண்டனை கிடைக்கும்‌ என்றும்‌ ராஜா 
தன்னுடைய மனதின்‌ விருப்பத்தைத்‌ 
தெரிவிக்கிறான்‌. 


தான்‌ கண்ட 





தானியேல்‌ 


i THE 
TT 


எனக்கு 

துண்டித்துப்‌ 

வீடுகள்‌ 
எருக்களங்களாக்கப்படும்‌. சொப்பனத்தையும்‌ 
அதின்‌ அர்த்தத்தையும்‌. 
தெரிவித்தீர்களேயாகில்‌, என்னிடத்தில்‌ 
வெகுமநிகளையும்‌ பரிசுகளையும்‌ மிகுந்த 
கனத்தையும்‌ பெறுவீர்கள்‌: ஆகையால்‌ 
சொப்பனத்தையும்‌ அதின்‌ அர்த்தத்தையும்‌ 
எனக்குத்‌ தெரிவியுங்கள்‌" (தானி 2:58 
என்று சொல்லுகிறான்‌. 


ஜோசியருக்கு. ஆசை 
சொல்லுகிறான்‌ 
வார்த்தைகளையும்‌ 
ஜோசியர்களால்‌ ராஜாவின்‌ 
சொப்பனத்தை சொல்ல முடியவில்லை. 
அவர்கள்‌ மறுபடியும்‌ மறுபடியுமாக, 
ராஜாவினிடத்தில்‌ தாங்கள்‌ சொன்னதையே 
திரும்ப சொல்லுகிறார்கள்‌. ராஜா 
அடியாருக்குச்‌ சொப்பனத்தைச்‌ சொல்வாராக: 

அதின்‌ ர்த்தத்‌ 

(தானி 
ஜோசியர்கள்‌ ராஜாவிடம்‌ சொல்லுகிறார்கள்‌. 


ராஜா 
வார்த்தைகளையும்‌ 
எச்சரிப்பின்‌ 
சொல்லுகிறான்‌. 


ரா ல்‌ 
அதிகாரத்தின்‌ ஆணவத்திலிருக்கிறான்‌. 
அதிகாரத்தின்‌ ஆணவத்திலிருக்கிறவர்கள்‌ 
நியாயத்தைப்பற்றி சிந்திக்கவும்‌ மாட்டார்கள்‌. 
அவர்களுக்கு நியாயத்தைப்பற்றிச்‌ 
சொன்னாலும்‌ அதை செவிகொடுத்து 
கேட்கவும்‌. மாட்டார்கள்‌. அவர்கள்‌ 
உண்மைக்கு ஊமைகளாகவும்‌, நீதிக்கு 
செவிடர்களாகவும்‌ இருப்பார்கள்‌. 


கல்தேயருடைய ஜோசியர்கள்‌ 
ராஜாவிடம்‌ யதார்த்தமாகப்‌ பேசுகிறார்கள்‌. 
ஆனால்‌ நேபுகாத்நேச்சாரோ தன்னுடைய 
பொறுமையை இழந்துவிடுகிறான்‌. அவர்கள்‌ 
காலதாமசம்‌ பண்ணப்‌ பார்க்கிறார்கள்‌ என்று 
அவர்கள்மீது சந்தேகப்படுகிறான்‌. ராஜா 
தன்னுடைய ஜோசியர்களையே 
சந்தேகப்படுகிறான்‌. அவர்கள்‌ 
'சொப்பனத்தையும்‌ சொல்லவேண்டும்‌. 
அப்போதுதான்‌ அவர்களால்‌ அதன்‌ 
அர்த்தத்தை சொல்ல முடியுமென்று ராஜா 
சொல்லுகிறான்‌. 


- விரிவுரை 
DANIEL - COMMENTARY 


நேபுகாத்நேச்சார்‌ தன்னுடைய 
ஜோசியரிடம்‌ “என்னிடத்திலிருந்து த்‌ 
பிறந்தபடியினாலே. 
தல்‌ ன ளகக 
நிச்சயமாக எனக்குத்‌ தெரியவருகிறது. 
காலம்‌ மாறுமென்று நீங்கள்‌ எனக்கு 
முன்பாக பொய்யும்‌ புரட்டுமான விசேஷத்தைச்‌ 
சொல்லும்படி எத்தனம்பண்ணி 
இருக்கிறீர்கள்‌: நீங்கள்‌ சொப்பனத்தை 
எனக்குத்‌ தெரிவிக்காமற்போனால்‌, 
உங்களெல்லாருக்கும்‌ இந்த ஒரே தீர்ப்பு 
பிறந்திருக்கிறது: ஆகையால்‌ சொப்பனத்தை 
எனக்குச்‌ சொல்லுங்கள்‌: அப்பொழுது 
அதின்‌ அர்த்தத்தையும்‌. 
உங்களால்‌. காண்பிக்கக்கூடுமென்று 
அறிந்துகொள்ளுவேன்‌" (தானி 2:89) என்று 
சொல்லுகிறான்‌. 
ராஜா. சொப்பனங்கண்டு, அந்த 
சொப்பனத்தை தங்களிடம்‌ சொல்லாமல்‌ 
மறைக்கிறானா அல்லது தான்‌ கண்ட 
சொப்பனத்தை  மறந்துவிட்டானா என்பது 
க தெரியவில்லை. ஆனால்‌. 
வார்த்தைகளோ 
ராஜா தன்னுடைய 
பொய்யும்‌ புரட்டுமான 
வார்த்தைகளைச்‌ சொல்லுகிறவர்கள்‌ என்று 
குற்றம்‌ சொல்லுகிறான்‌. 


ராஜாவின்‌. ஆவி கலங்கியிருக்கி 
அவனுடைய நித்‌ நி தக்கம்‌ 
ராஜாவுக்கு அமைதி திரும்பவேண்டும்‌. 
ஜோசியர்கள்‌ ராஜாவின்‌ சொப்பனத்தையும்‌, 
ன்‌ அர்த்தத்தையும்‌ சொன்னால்‌ 
கலங்கியிருக்கிற ராஜாவின்‌ 
ம்‌. ராஜாவுக்கு மறுபடியும்‌ 
ராஜா 
அவனுடைய 
ஜோசியர்களால்‌ உதவிபுரிய 
முடியவில்லை. தன்னுடைய 
சொப்பனத்தையும்‌, அதன்‌ அர்த்தத்தையும்‌, 
தனக்கு அறிவியாமல்‌ போனால்‌, அவர்கள்‌ 
துண்டித்துப்போடப்படுவார்கள்‌ என்றும்‌ ராஜா 
பயமுறுத்தியிருக்கிறான்‌. இதனால்‌ 
ஜோசியருக்கு கலக்கமும்‌ பயமும்‌ 
உண்டாயிற்று. அவர்களால்‌ ராஜாவுக்கு 
முன்பாக பொய்‌ சொல்ல முடியவில்லை. 


அவனுக்கு 





f= FTE 
TT 


யாத்‌ 259-27:21; 
வசனங்களில்‌ 
ஆசரிப்புக்‌ கூடாரம்‌ 
நிறுவப்படவில்லை. ஆகையினால்‌ த 
வசனத்தில்‌ கூறப்பட்டிருக்கும்‌ கூடாரம்‌ 
பலிகளைச்‌ செலுத்துவதற்காகப்‌ 
பயன்படுத்தப்பட்ட தற்காலிகக்‌ கூடாரமாக 


யாத்‌ 354-40:38 


ஆகிய கூறப்பட்டிருக்கும்‌ 


மில்‌ “ஆசரிப்புக்கூடாரம்‌” 
ரண்டு எபிரெய வார்த்தைகள்‌ 
பயன்படுத்தப்பட்டிரக்கின்றன. அவையாவன: 


ரத்தத்‌ குறிக்கும்‌. 
மிஷ்கான்‌ என்னும்‌ 
வார்த்தை மோசேமின்‌  கூபாரத்தையும்‌, 
சாலொமோனின்‌ தேவாலயத்தையும்‌ 
குறிக்கும்‌. மனுஷர்‌ மத்தியிலே. ன்‌ 
வாசம்பண்ணும்‌ இடம்‌ என்பது இதன்‌ 
பொதுவான பொருள்‌. இந்த எபிரெய 
வார்த்தை தேவாலயம்‌ என்றோ, வீடு என்றோ 
எங்கும்‌ மொழிபெயர்க்கப்படவில்லை. 
வார்த்தை... வாசம்பண்ணுதல்‌ 
'மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. தேவன்‌ ட்ப 
வாசம்பண்ணுகிறார்‌ என்பதே “மிஷ்கான்‌”' 
என்னும்‌ எபிரெய வார்த்தையின்‌ 
பொருளாகும்‌. 


பரிசுத்த வேதாகமத்தில்‌ மோசேயின்‌ 
ஆசரிப்புக்கூடாரத்திற்கு வேறு சில 
மாற்‌, ர்களும்‌ கொடுக்கப்பட்ருக்கிறது. 
அதன்‌ விவரம்‌ வருமாறு : 
1. ஆரா செய்யும்‌ சரிப்புக்‌. 
கூடாரம்‌ (யாத்‌ 27:21; யாத்‌ 28:43; 
யாத்‌ 29:410-1) 


ஆசரிப்புக்‌ கூடாரமாகிய வாசஸ்தலம்‌ 
(யாத்‌ 39:32; யாத்‌ 40:2,6,29) 


வாசஸ்தலம்‌ (யாத்‌ 40:28; எண்‌ 1:50) 


கர்த்தருடைய 
17:4). 


வாசஸ்தலம்‌ 
(லேவி 

; சாட்சியின்‌ வாசஸ்தலம்‌ (எண்‌ 1:50-53) 

17:7) 


சாட்சியின்‌ கூடாரம்‌ (எண்‌ 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


7. கர்த்‌ 
(யோசு 22:19) 


8. தேவனுடைய ஆலயமாகிய வாசஸ்தலம்‌ 
நாளா 6:48) 


வெளிப்பிராகாரம்‌, பரிசுத்த ஸ்தலம்‌, 
மகா. ஸரிசுத்த ஸ்தலம்‌ ஆகியவை 
எல்லமே ஆசரிப்புக்‌ கூடாரம்‌ என்று 
அழைக்கப்படுகிறது. எபி 931-8 ஆகிய 
வசனங்களில்‌ பரிசுத்த ஸ்தலமும்‌, மகா 
பரிசுத்த ஸ்தலமும்‌ முநலாம்கூடாரம்‌ 
எனவும்‌, இரண்டாம்‌ கூடாரம்‌ எனவும்‌ 
அழைக்கப்படுகிறது. 


கர்த்தர்‌ தம்முடைய கூடாரத்திலே. 
இஸ்ரவேல்‌ ஜனத்தாரை சந்திக்கிறார்‌. 
அங்கே அவர்கள்‌ தம்மிடத்தில்‌ ஏறெடுக்கும்‌ 
வேண்டுதல்களுக்கும்‌, விண்ணப்பங்களுக்கும்‌ 
கர்த்தர்‌ பதில்‌ கொடுக்கிறார்‌. இஸ்ரவேல்‌ 
ஜனத்தார்‌ கர்த்தருடைய பரிசுத்த 
ஸ்தலத்திலே, கர்த்தரிடத்தில்‌ 
விசாரிக்கிறார்கள்‌ இதுவரையிலும்‌ 
கர்த்தருடைய கூடாரம்‌ அவர்களுடைய 
பாளயத்திற்கு நடுவிலே இருந்தது. 
இப்போதோ மோசே பாளயத்திற்கு நடுவிலே. 
இருக்கிற கூடாரத்தைப்‌ பெயர்த்து, 
பாளயத்திற்கு புறம்பே போடுகிறார்‌. இந்தக்‌ 
கூடாரம்‌ பாளயத்திற்கு புறம்பே சற்று 
தூரத்திலே போடப்படுகிறது. 

இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌  வணங்காக்‌ 
கழுந்துள்ள ஜனங்களாகயிருப்பதினால்‌, 
கர்த்தருடைய பிரசன்னத்திற்கு 
அடையாளமான கூடாரம்‌ அவர்களை விட்டு 
தூரத்திலே போடப்படுகிறது. கர்த்தருடைய 
சமுகத்திற்கு. அருகாமையிலிருக்க 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
அபாத்திரராயிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
கர்த்தரோடு ஒப்புரவாகி 
'சமாதானமாயிருக்கவேண்டும்‌. 
இல்லையென்றால்‌ அவர்களால்‌ கர்த்தருடைய 
பிரசன்னத்திற்கு அருகாமையில்‌ வரமுடியாது. 
அவர்கள்‌ கர்த்தரை விட்டு 
விலகிப்போகும்போது, கர்த்தரும்‌ அவர்களை 
விட்டு விலகிப்போகிறார்‌. 

இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தருக்கு. 
விரோதமாகப்‌ பாவம்‌ செய்தாலும்‌, அவர்கள்‌ 
தம்முடைய பாவங்களுக்கு மனந்திரும்பி, 
கர்த்தரோடு ஒப்புரவாவதற்கு, இன்னும்‌ 
ஏராளமான வாய்ப்புக்கள்‌ உள்ளது. 





i THE] தானியேல்‌ 
TT 
வந்திருக்கிற 


'ஜசமுகத்தில்‌ 

வல்‌ ஜோசியரும்‌, சூனியக்காரரும்‌, 
கல்தேயரும்‌ ராஜாவுக்கு பிரதியுத்தரமாக, 
“ராஜா கேட்கும்‌ காரியத்தை அறிவிக்கத்தக்க 
மனுஷன்‌ பூமியில்‌ ஒருவனும்‌ இல்லை: 
கையால்‌ மகத்துவமும்‌ வல்லமையுமான. 
ந ராஜாவும்‌ இப்படிப்பட்ட காரியத்தை 

'சாஸ்திரியினிடத்திலாவது 
ஜோசியனிடத்திலாவது கல்தேயனிடத்திலாவது, 
கேட்டதில்லை. ராஜா கேட்கிற காரியம்‌ 
மிகவும்‌ அருமையானது: 
மாம்சமாயிருக்கிறவர்களோடே 
வாசம்பண்ணாத தேவர்களேயொழிய 
ராஜசமுகத்தில்‌ அதை அறிவிக்கத்தக்கவர்‌ 
ஒருவரும்‌ இல்லை" (தானி 2:1011) என்று 
ஒருமித்த குரலில்‌ சொல்லுகிறார்கள்‌. 


ராஜா தான்‌ கண்ட சொப்பனத்தை 


தங்களுக்கு அறிவிப்பான்‌ என்று ஜோசியர்கள்‌ 
எதிர்பார்க்கிறார்கள்‌. 
தன்னுடைய. 
பிடிவாதமாமிருக்கிறான்‌. 
ராஜாவிடம்‌, 


ஆனால்‌ ராஜாவோ 


ஜோசியர்கள்‌ 
காரியத்தை 
பூமியில்‌ 


“மாம்சமாயிருக்கிறவர்களோடே 
வாசம்பண்ணாத தேவர்களேயொழிய 
ராஜசமுகத்தில்‌ அதை அறிவிக்கத்தக்கவர்‌ 
ஒருவரும்‌ இல்லை என்றும்‌ அவர்கள்‌ 
ராஜாவிடம்‌ சொல்லுகிறார்கள்‌. 


அவர்‌ பர்வதங்களை 
உருவாக்கினவரும்‌, காற்றைச்‌ 
சிருஷ்டித்தவரும்‌, மனுஷனுடைய நினைவுகள்‌ 
இன்னதென்று அவனுக்கு 
வெளிப்படுத்துகிறவரும்‌, விடியற்காலத்தை 
அந்தகாரமாக்குகிறவரும்‌, பூமிமினுடைய 
உயர்ந்த. (னங்களின்மேல்‌ 
உலாவுகிறவருமாயிருக்கிறார்‌: சேனைகளின்‌ 
தேவனாகிய கர்த்தர்‌ என்பது அவருடைய 
நாமம்‌" (ஆமோ 4:13). 


ராஜாவின்‌ சொப்பனத்தை மனுஷரால்‌. 
சொல்ல முடியாது என்றும்‌, அதை 
தேவர்களால்‌ மாத்திரமே சொல்ல முடியும்‌ 
என்றும்‌ ஜோசியர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. 
கல்தேயருடைய ஜோசியருக்கு 
கர்த்தரைப்பற்றி சரியான ஞானமில்லை. 
இந்தப்‌ பூமியில்‌ ஏராளமான தெய்வங்கள்‌ 
ப்‌ அவர்கள்‌ நினைக்கிறார்கள்‌. 
என்னும்‌ சத்தியம்‌ 

அவர்களுக்கு தெரியவில்லை. 


- விரிவுரை 
DANIEL - COMMENTARY 


சாஸ்திரிகள்‌ 
பிரதியுத்தரத்தைக்‌ கேட்டு நேபுகாத்நேச்சார்‌ 
மகாகோபமும்‌, உக்கிரமும்‌ கொள்கிறான்‌. 
அவர்களெல்லோருக்கும்‌ ராஜாவின்‌ 
வாயிலிருந்து ஒரே தீர்ப்பு பிறக்கிறது 
(தானி 2:9). பாபிலோனிலிருக்கிற எல்லா 
ஞானிகளையும்‌ கொலை செய்யும்படி ராஜா 
கட்டளையிடுகிறான்‌. 


ஞானிகளைக்‌ கொலைசெய்ய 
வேண்டுமென்கிற கட்டளை 
வெளிப்பட்டபோது, தானியேலையும்‌ அவன்‌ 
தோழரையும்‌ கொலைசெய்யத்‌ தேடுகிறார்கள்‌ 
(தானி 213), தானியேலுக்கு ராஜசமுகத்தில்‌ 
நடைபெற்ற சம்பவத்தைப்பற்றி ஒன்றும்‌ 
தெரியாது. ஆனாலும்‌ தானியேறும்‌ 
ராஜாவின்‌ தீர்ப்புக்கு தப்பிக்கவில்லை. 
நேபுகாத்நேச்சாரின்‌ உண்மையான 
சுபாவம்‌ இங்கு வெளிப்படுகிறது. அவன்‌ 
தெளிந்த புத்திமில்லாமல்‌, நிதானமிழந்து 
செயல்படுகிறான்‌. 


தானியேல்‌ பரலோகத்தின்‌ 
தேவனை ஸ்தோத்திரித்தான்‌' 
தானி 2:14-28 


தானி 2:14. பாபிலோனின்‌ ஞானிகளைக்‌ 
கொலைசெய்யப்‌ புறப்பட்ட 
ராஜாவினுடைய 'தலையாரிகளுக்கு. 
அதியதியாகிய ஆரியோகோடே. 
தானியேல்‌ யோசனையும்‌ 
புத்தியுமாய்ப்‌ பேசி: 


தானி 215, இந்தக்‌ கட்டனை 
ராஜாவினால்‌ இத்தனை அவசரமாய்ப்‌ 
பிறத்ததற்குக்‌ காரணம்‌ என்ன என்று 
சேர்வைக்காரனாகிய 

கேட்டான்‌; 

ஆரியோகு 

காரியத்தை: 


போய்‌, 

அர்த்தத்தை 

காண்பிக்கும்படித்‌ 

தவணை கொடுக்க 
விண்ணப்பம்பண்ணினான்‌. 





i THE] தானியேல்‌ 
யாய்‌ 


தானி 2:17. பின்பு தானியேல்‌ தன்‌ 
வீட்டுக்குப்‌ போய்‌, தானும்‌ தன்‌ 
தோழரும்‌ பாபிலோனின்‌ மற்ற 
ஞானிகனோடேகூட  அழியாதபடிக்கு 
இந்த மறையொருனைக்குதித்துப்‌ 
பரலோகத்தின்‌ தேவனை நோக்கி. 
இரக்கம்‌ கேட்கிறதற்காக, 


தானி 2:18. அனனியா, மீஷாவேல்‌, 
அசுரியா என்னும்‌ தன்னுடைய 
தோழுருக்கு. இந்தக்‌ காரியத்தை 
அறிவித்தான்‌. 


தானி 29. பின்பு இராக்காலத்தில்‌ 
தரிசனத்திலே தானியேலுக்கு 
மறையொருன்‌ வெளிப்படுத்தப்பட்டது; 
அப்பொழுது தானியேல்‌ பரலோகத்தின்‌. 
தேவனை ஸ்தோரத்திரித்தான்‌.. 


தானி 220, 
சொன்னது: தவனுடைய 
நாமத்துக்கு என்றென்றைக்குமுன்ன 
சதாகாலங்களிலும்‌ 
ஸ்தோத்திரமுண்டாவதாக; ஞானமும்‌ 
வல்லமையும்‌ அவருக்கே உரியது. 


பின்பு தானியேல்‌ 


தானி ௮. அவர்‌ 
சமயங்களையும்‌. 
ராஜாக்களைத்‌ தன்னி, 
ஏற்படுத்துகிறவர்‌; 
ஞானத்தையும்‌, 
அறிவையும்‌ கொடுக்கிறவர்‌. 


காலங்களையும்‌. 
மாற்றுகிறவர்‌; 
ராஜாக்கனை 


தானி 2, அவரே 
மறையொருளுமானதை: 
வெளிப்படுத்துகிறவர்‌; 
இருக்கிறதை. அவர்‌ 
வெளிச்சம்‌ அவரிடத்தில்‌ தங்கும்‌. 


தானி 2:28. என்‌ பிதாக்களின்‌ தேவனே, 
நீர்‌ எனக்கு ஞானமும்‌ வல்லமையும்‌ 
கொடுத்து, நாங்கள்‌ உம்மிடத்தில்‌ 
வேண்டிக்கொண்டதை இப்பொழுது 
எனக்கு. அறிவித்து, ராஜாவின்‌ 
காரியத்தை எங்களுக்குத்‌ 
தெரிவித்தபடியினால்‌, உம்மைத்‌ 
துதித்துப்‌ புகழுகிறேன்‌ என்றான்‌. 


நேபுகாத்நேச்சார்‌ சொப்பனங்கண்டான்‌. 
அவனுடைய ஆவி கலங்கிற்று. அவனுடைய 
நித்திரை கலைந்தது. தன்‌ சொப்பனங்களை 
தனக்கு தெரிவிக்கும்‌ பொருட்டு, 


- விரிவுரை 
DANIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அவன்‌ சாஸ்திரிகளையும்‌, ஜோசியரையும்‌, 
சூனியக்காரரையும்‌, கல்தேயரையும்‌ அழைக்கச்‌ 
சொல்லுகிறான்‌. ஆனாலும்‌ ராஜா 
தானியேலை அழைக்கச்‌ சொல்லவில்லை. 
ராஜா தனக்கு சர்வததிகாரம்‌ இருப்பதாக 
நினைத்துக்கொண்டிருக்கிறான்‌. இந்தப்‌ 
பூமியின்‌ ராஜாக்கள்‌ கர்த்தருடைய 
ஆளுகைக்கு கீழ்ப்படியவேண்டும்‌. பூமியின்‌ 
ராஜாக்கள்‌ கர்த்தருடைய க்ளக்‌ 
பிரகாரம்‌. 
நேகாத்தேர்சாரோ 


அவன்‌ 


புத்தியில்லாதவனாயிருக்கிறான்‌. 


தானியேல்‌ ப்பட்‌ அறிவிலும்‌ 
சிறந்தவர்‌. பரலோகத்தின்‌ 
தேவனிடத்தில்‌ வன்னிக்‌ ராஜா 
தானியேலிடம்‌ ஏற்கெனவே ஞானத்திற்கும்‌ 
புத்திக்கும்‌ அடுத்த விஷயங்களை கேட்டு 
விசாரித்திருக்கிறான்‌. (தானி 120) 
தானியேலும்‌, அவருடைய சிநேகிதரும்‌, தன்‌ 
ராஜ்யம்‌ எங்குமுள்ள சகல சாஸ்திரிகளிலும்‌ 
ஜோசியரிலும்‌ பத்து மடங்கு சமர்த்தராக 
கண்டிருக்கிறான்‌. ஆனாலும்‌ அவன்‌ தான்‌ 
கண்ட  சொப்பனத்தைப்பற்றி விசாரிக்க 
தானியேலை அழைக்கவில்லை. 


தானியேல்‌ ஒரு பிரபுவாகயிருக்கிறார்‌. 
ஜெபத்தின்‌ மூலமாக அவருக்கு 
தேவனிடத்திலும்‌ வல்லமையுள்ளது. 
தன்னுடைய ஞானத்தின்‌ மூலமாக அவருக்கு 
மனுஷரிடத்திலும்‌ அதிகாரமுள்ளது. தானியேல்‌ 
புத்தியிலும்‌ சிறந்து 
்‌ கர்த்தரோடும்‌ 
நெருங்கிய 
தானியேலின்‌ ஞானம்‌ 

இங்கு மறுபடியுமாய்‌ வெளிப்படுகிறது. 


தானியேலுக்கு மனுஷரோடு எப்படி 
பழகவேண்டும்‌ என்பது தெரிந்திருக்கிறது. 
பாபிலோனின்‌ ஞானிகளைக்‌ கொலைசெய்யப்‌ 
புறப்பட்ட ராஜாவினுடைய தலையாரிகளுக்கு 
அதிபதியாகிய ஆரியோகோடே தானியேல்‌ 
யோசனையும்‌ புத்தியுமாய்ப்‌ பேசுகிறார்‌ 
(தானி 224). தானியேல்‌ பொறுமை 
இழந்துவிடவில்லை. நிதானமாகப்‌ பேசுகிறார்‌. 
“இந்தக்‌ கட்டளை ராஜாவினால்‌ இத்தனை 
அவசரமாய்ப்‌ பிறந்ததற்குக்‌ காரணம்‌ என்ன” 
என்று ராஜாவின்‌ சேர்வைக்காரனாகிய 
ஆரியோகினிடத்தில்‌ கேட்கிறார்‌; அப்பொழுது 
ஆரியோகு தானியேலுக்குக்‌ காரியத்தை 
அறிவிக்கிறான்‌ (தானி 2:15). 





தானியேல்‌ 


i FTE 
TT 


தானியேல்‌ காலதாமதம்‌ 
பண்ணக்கூடாது. பாபிலோனிலிருக்கிற 
எல்லா. ஞானிகளையும்‌ கொலைசெய்யும்படி 
தத்தா கட்டளையிட்டிருக்கிறான்‌. 
கொலைசெய்ய வந்த 
அரியோகினிடத்தில தானியேல்‌ 
பேரிக்கொண்டிருக்கிறார்‌. தானியேல்‌. 
சிறிதும்‌ தாமதம்பண்ணாமல்‌ ராஜாவை. 
சந்திக்கிறார்‌. தானியேல்‌ ராஜாவினிடத்தில்‌ 
போய்‌, சொப்பனத்தின்‌ அர்த்தத்தை 
ராஜாவுக்குக்‌ காண்பிக்கும்படித்‌ தனக்குத்‌ 
தவணை கொடுக்க 
விண்ணப்பம்பண்ணுகிறார்‌ (தானி 2:16). 


ப மாய்‌ 
வனப்‌ தி அலகை ள்‌ 
தந்திருக்கிறது, ட ப நடந்த 
ஜெபம்பண்ணினால்‌, கர்த்தர்‌ தனக்கு 
ராஜாவின்‌ சொப்பனத்தையும்‌, அதன்‌ 
அர்த்தத்தையும்‌ தெரியப்படுத்துவார்‌ என்னும்‌ 
இரகசியத்தை தானியேல்‌ அறிந்திருக்கிறார்‌. 
கக்‌, ராஜாவை சந்தித்த பின்பு 
வீட்டிற்குப்போகிறார்‌ 
தேவனோடு தனிமையில்‌ ஜெய்பண்ணுகிறார 
இஸ்ரலேலின்‌ தேவனாகிய கர்த்தரே 
ஜோதிகளின்‌ பிதாவாயிருக்கிறார்‌. கர்த்தரே 
மறைபொருளை வெளிப்படுத்துகிறவர்‌ 
தானியேல்‌ கர்த்தரோடு ஜெபம்பண்ணும்போது. 
தன்னுடைய சிநேகிதரையும்‌ தன்னோடு 
ஜெபம்பண்‌ ணுமாறு அழைக்கிறார்‌. 


பின்பு தானியேல்‌ தன்‌ வீட்டுக்குப்‌ 
போய்‌, தானும்‌ தன்‌ தோழரும்‌ பாபிலோனின்‌ 
மற்ற ஞானிகளோடேகூட அழியாதபடிக்கு 
இந்த மறைபொருளைக்குறித்துப்‌ 
பரலோகத்தின்‌ தேவனை நோக்கி இரக்கம்‌ 
கேட்கிறதற்காக, அனனியா, மீஷாவேல்‌, 
அசரியா என்னும்‌ தன்னுடைய தோழருக்கு 
இந்தக்‌ காரியத்தை. அறிவிக்கிறார்‌ 
(தானி 2:17,18). 


அப்போஸ்தலர்‌ பவுல்‌, பல சமயங்களில்‌, 

தனக்காக 

கேட்டுக்கொண்டார்‌. 

நமக்காக 

நாம்‌ 

அவர்களை மதிக்கிறோம்‌. அவர்களுடைய 
ஜெபத்தையும்‌ கனம்பண்ணுகிறோம்‌. 


- விரிவுரை 
DANIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


a தன்னுடைய சிநேகிதரிடம்‌ 


எதற்காக  ரிக்கவேண்டும்‌ 
தெளிவோடிருக்கிறார்‌. 
மறைபொருளைக்‌ குறித்து 


எந்த 
ஜெபித்தாலும்‌, தேவனுடைய இரக்கம்‌ நமக்கு 
கிடைக்கவேண்டும்‌ என்பதே நம்முடைய 
பிரதான விருப்பமாயிருக்கவேண்டும்‌. 


நமக்கு 


கர்த்தருடைய சமுகத்தில்‌ நம்மைத்‌ த்தி, 
தேவனுடைய இரக்கத்திற்காக கெஞ்சம்போது, 
கர்த்தர்‌ நமக்கு விடுதலையைக்‌ 
கட்டளையிடுவார்‌. 

நாம்‌ கர்த்தரிடத்தில்‌ 
ஜெபம்பண்ணும்போது, விசுவாசத்தோடு 
ஜெபிக்கவேண்டும்‌. கர்த்தர்‌ எல்லா 
மனுஷருடைய இருதயங்களையும்‌ ஆராய்ந்து 
அறிந்து வைத்திருக்கிறார்‌. அவர்‌ 
அற்புதங்களையும்‌ அடையாளங்களையும்‌ 
செய்கிறவர்‌. நம்மால்‌ புரிந்துகொள்ள 
முடியாத இரகசியங்களைக்கூட கர்த்தர்‌ 
நமக்கு வெளிப்படுத்திக்‌ காண்பிக்கிறவர்‌. 
அவர்‌ பரலோகத்தின்‌ தேவன்‌. அவர்‌ 
மறைபொருளை நமக்கு 
வெளிப்படுத்துகிறவர்‌ 

கர்த்தர்‌. தானியேலின்‌ ஜெபத்திற்கு 
செவிகொடுக்கிறார்‌. இராக்காலத்தில்‌, 
தரிசனத்திலே, தானியேலுக்கு மறைபொருள்‌ 
வெளிப்படுத்தப்படுகிறது. அப்போது 
தானியேல்‌ பரலோகத்தின்‌ தேவனை 
ஸ்தோத்திரிக்கிறார்‌ (தானி 219) 
நேபுகாத்நேச்சார்‌ கண்ட அதே 
சொப்பனத்தை, 'தானியேலும்‌ 
நித்திரையாயிருக்கும்போது கண்டார்‌ என்று 
வேதபண்டிதர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌ 
(தானி 2:19). 





தானியேல்‌ 


ழ்‌ நள 
யாய 


தானியேல்‌ 
கிருபைக்காகவும்‌, 
இரக்கத்திற்காகவும்‌, 
ஸ்தோத்திரிக்கிறார்‌ 
நிச்சயமான 
வெளிப்படுத்தியிருக்கிறார்‌ 
தம்முடைய ஜெபத்திற்கு பதில்‌ 
என்னும்‌ நிச்சயத்தோடு, 
கர்த்தரிடம்‌ ஜெபம்பண்ணினார்‌. 
நம்பிக்கை வீணாகவில்லை. 


கர்த்தர்‌ தானியேலுக்கு 
கிருபைகளை 
கர்த்தர்‌ 
கொடுப்பார்‌ 
தானியேல்‌ 
அவருடைய 


கர்த்தர்‌ தன்னுடைய ஜெபத்திற்கு பதில்‌ 
கொடுத்ததற்காக, தானியேல்‌ கர்த்தரை 
நன்றியோடு துதிக்கிறார்‌ 


"தேவனுடைய நாமத்துக்கு. 
என்றென்றைக்குமுள்ள சதாகாலங்களிலும்‌ 
ஸ்தோத்திரமுண்டாவதாக ; ஞானமும்‌ 
வல்லமையும்‌ அவருக்கே உரியது. அவர்‌ 
காலங்களையும்‌ சமயங்களையும்‌ மாற்றுகிறவர்‌: 
ராஜாக்களைத்‌ தள்ளி, ராஜாக்களை 
ஏற்படுத்துகிறவர்‌: , ஞானிகளுக்கு 
ஞானத்தையும்‌, அறிவாளிகளுக்கு அறிவையும்‌ 
கொடுக்கிறவர்‌ அவரே மழும்‌ 
மறைபொருளுமானதை வெளிப்படுத்‌ 
இருளில்‌ இருக்கிறதை அவர்‌ வார்‌ 
வெளிச்சம்‌ அவரிடத்தில்‌ தங்கும்‌. என்‌ 
பிதாக்களின்‌ தேவனே, நீர்‌ எனக்கு ஞானமும்‌. 
வல்லமையும்‌ கொடுத்து, நாங்கள்‌ 
உம்மிடத்தில்‌ வேண்டிக்கொண்டதை 
இப்பொழுது எனக்கு அறிவித்து, ராஜாவின்‌ 
காரியத்தை 
தெரிவித்தபடியினால்‌ 
புகழுகிறேன்‌" (தானி 2:20-23) 
தானியேல்‌ கர்த்தரைத்‌ குதிக்கிறார்‌. 


நம்முடைய _ துதிகளுக்குப்‌ 
பாத்திரர்‌ கர்த்தரை நாம்‌ எந்நாளும்‌, 
எப்போதும்‌ துதித்துக்கொண்டிருக்கலாம்‌. 
கர்த்தர்‌ நித்திய மகிமையுள்ளவர்‌. அவருடைய 
கிருபை ஒருபோதும்‌ மாறுவதில்லை. 
தானியேல்‌ கர்த்தரைத்‌ துதிக்கும்போது, 
அவருடைய சிநேகிதரும்‌, அவரோடுகூட 
கர்த்தரைத்‌ துதிக்கிறார்கள்‌. கர்த்தர்‌ தனக்கு 
மறைபொருளை வெளிப்படுத்தியவுடன்‌, 

அதை தன்னுடைய 

சொல்லுகிறார்‌. அவர்கள்‌ 


கர்த்தரே 


- விரிவுரை 
DANIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அப்போஸ்தலர்‌ பவுல்‌ பல சமயங்களில்‌ 
சில்வானு, தீமோத்தேயு ஆகியோரோடு 
சேர்ந்து மற்ற விசுவாசிகளை வாழ்த்துகிறார்‌ 
பவுல்‌. நிருபங்களை எழுதும்போது. 
பவிலோடுகூட ஊழியம்‌ செய்கிற அவருடைய 
உடன்‌ ஊழியர்களும்‌, விசுவாசிகளை 
வாழ்த்துகிறார்கள்‌. நாம்‌ ஜெபிக்கும்போதும்‌ 
ஒருமனப்பட்டு ஜெபிக்கவேண்டும்‌. 
கர்த்தரைத்‌ துதிக்கும்போதும்‌ ஒருமனப்பட்டு 
துதிக்கவேண்டும்‌. 


மறைபொருன்களை 
வெளிப்படுத்துகிற. 
பரலோகத்திலிருக்கிற தேவன்‌ 
தானி 2:24-80 


தானி 24. பின்பு 
பாபிலோனின்‌ ஞானிகளை 
ராஜா 
ஆரியோகினிடத்தில்‌ 
பாபிலோனின்‌ 


தானியேல்‌ 
அழிக்க 
கட்டளையிட்ட 
போய்‌: 
ஞானிகளை 
அழிக்காதேயும்‌, என்னை ராஜாவின்‌. 
முன்பாக அழைத்துக்கொண்டுபோம்‌; 
ராஜாவுக்கு அர்த்தத்தைத்‌ 
தெரிவிப்பேன்‌ என்று சொன்னான்‌. 


தானி 225. அப்பொழுது ஆரியோகு 
தானியேலை ராஜாவின்‌ முன்பாகத்‌ 
தீவிரமாய்‌ அறைத்துக்கொண்டுபோய்‌: 
சிறைப்பட்டுவத்த யூதேயா 
தேசத்தாமில்‌ ஒரு புருஷனைக்‌ 
கண்டுபிடித்தேன்‌; அவன்‌ ராஜாவுக்கு 
அர்த்தத்தைத்‌ தெரிவிப்பான்‌ என்றான்‌. 


தானி 2:96. ராஜா 
பெல்தெஷாத்சாரென்னும்‌ நாமமுன்ன 
தானியேலை நோக்கி: நான்‌ கண்ட 
சொப்பனத்தையும்‌ அதின்‌ 
அர்த்தத்தையும்‌ தீ எனக்கு. 
அறிவிக்கக்கூடுமா என்று கேட்டான்‌. 


தானி 2:27. தானியேல்‌ ராஜசமுகத்தில்‌ 
பிரதியுத்தரமாக: ராஜா கேட்கிற 
முறைபொருனை ராஜாவுக்குத்‌. 
தெரிவிக்க ஞானிகனாலும்‌, 
ஜோசியராலும்‌, காஸ்திரிகனாலும்‌, 
குறிசொல்லுகிறவர்கனாலும்‌ கூடாது. 





தானியேல்‌ 


i THE 
TT 


தானி 229.  மறையொருன்கனை 
வெளிப்படுத்துகிற பரலோகத்திலிருக்கிற 
தேவன்‌ கடைசிநாட்களில்‌ 


ராஜாவாகிய 
நேபுகாத்நேச்சாருக்குத்‌ 
தெரிவித்திருக்கிறார்‌; உம்முடைய 
சொப்பனமும்‌ உமது படுக்கையின்மேல்‌ 
உம்முடைய தலையில்‌ உண்டான 
தரிசனங்களும்‌ என்னவென்றால்‌: 


சம்பவிப்பதை 


நனி அதம ரான்‌ க்குடைய 
படுக்கையின்‌ மல்‌ நீர்‌ 
யடுத்திருக்கையில்‌, 
சும்பவிக்கப்போகிறடென்ன 
நினைவுகள்‌ உமக்குள்‌ 

அப்பொ 

வெளிப்படுத்துகிறவர்‌ 
சும்பவிக்கப்போகிறதை 

தெரிவித்தார்‌. 


தானி 230, உயிரோடிருக்கிற 
எல்லாரைப்பார்க்கிலூம்‌ எனக்கு அதிக. 
ஞானம்‌ உண்டென்பதினாலே அல்ல; 
அர்த்தம்‌ ராஜாவுக்குத்‌ தெரியவரவும்‌, 
உம்முடைய இருதயத்தின்‌. 
நினைவுகனை நீர்‌ அறியவும்‌, இந்த: 
மறைபொருள்‌ எனக்கு. 
வெளியாக்கப்பட்டது. 


கண்ட 
அர்த்தத்தையும்‌ 
ராஜாவின்‌ 


நேபுகாத்நேச்சார்‌ 
சொப்பன த்தையும்‌, அதன்‌ 
தானியேல்‌ சொல்லுகிறார்‌. 
சொப்பனத்தையும்‌ அதன்‌ அர்த்தத்தையும்‌ 
அவருக்குச்‌ சொல்ல  பாபிலோனிலே 
இருக்கிற ஞானிகளால்‌ முடியவில்லை. இதன்‌ 
நிமித்தம்‌ ராஜா மகாகோபமும்‌ உக்கிரமும்‌ 
கொள்கிறான்‌. பாபிலோனிலிருக்கிற எல்லா 
ஞானிகளையும்‌ கொலைசெய்யும்படி 
கட்டளையிடுகிறான்‌. ராஜாவினுடைய 
'தலையாரிகளுக்கு அதிபதியாகிய ஆரியோகு 
என்பவன்‌, ராஜாவின்‌ கட்டளையை 
நிறைவேற்றும்‌ பொறுப்பை 
ஏற்றுக்கொண்டிருக்கிறான்‌. 


கர்த்தர்‌ தானியேலுக்கு ராஜாவின்‌ 
காரியத்தை தெரிவிக்கிறார்‌. ராஜா கண்ட 
சொப்பனத்தையும்‌ அதன்‌ அர்த்தத்தையும்‌ 
கர்த்தர்‌ தானியேலுக்கு வெளிப்படுத்துகிறார்‌. 
தானியேல்‌ காலதாமதம்பண்ணாமல்‌, 
ஆரியோகை சந்திக்கிறார்‌. 


- விரிவுரை 
DANIEL - COMMENTARY 


பாபிலோனின்‌ ஞானிகளை 
அழிக்காதேயும்‌, என்னை ராஜாவின்‌ முன்பாக 
அழைத்துக்கொண்டுபோம்‌;: ராஜாவுக்கு 
அர்த்தத்தைத்‌ தெரிவிப்பேன்‌” (தானி 2:24) 

ல்‌ ஆரியோகினிடத்தில்‌ 


ஆரியோகு 
முன்பாகத்‌ 
அழைத்துக்கொண்டுபோகிறான்‌. 
'சிறைப்பட்டுவந்த யூதேயா தேசத்தாரில்‌ ஒரு 
புருஷனைக்‌ கண்டுபிடித்தேன்‌: அவன்‌ 
ராஜாவுக்கு அர்த்தத்தைத்‌ தெரிவிப்பான்‌" 
தானி 2:25) என்று ஆரியோகு 
ராஜாவினிடத்தில்‌ சொல்லுகிறான்‌. 


ஆரியோகினிடத்தில்‌ 
ய்கிற பேசுகிறார்‌. ராஜாவின்‌ 
சொப்பனத்தையும்‌ அதன்‌ அர்த்தத்தையும்‌ 
தன்னால்‌ தெரிவிக்க முடியும்‌ என்று 
தானியேல்‌ உறுதியாய்ச்‌ சொல்லுகிறார்‌. 
தன்னை ராஜாவின்‌ முன்பாக 
அழைத்துக்கொண்டு போகுமாறு தானியேல்‌ 
ஆரியோகைக்‌ கேட்டுக்கொள்கிறார்‌. 

தானியேல்‌ நேபுகாத்நேச்சாருக்கு 
முன்பாக நிற்கிறார்‌. ஆரியோகும்‌ 
அவரோடுகூட நிற்கிறான்‌. அப்பொழுது 
ராஜா பெல்தெஷாத்சாரென்னும்‌ நாமமுள்ள 
தானியேலை நோக்கி: “நான்‌ கண்ட 
சொப்பனத்தையும்‌ அதின்‌ அர்த்தத்தையும்‌ நீ 
எனக்கு அறிவிக்கக்கூடுமா” (தானி 2:26) 
என்று கேட்கிறான்‌. 


ந்த 

த்‌ கர்த்தரை  கனம்பண்ண 
விரும்புகிறார்‌. தானியேலால்‌ தன்னுடைய 
சொப்பனத்தையும்‌, அதன்‌ அர்த்தத்தையும்‌ 
தனக்கு அறிவிக்க முடியுமா என்னும்‌ 
சந்தேகம்‌ ராஜாவின்‌ மனதில்‌ உண்டாயிற்று. 


சம்பவத்தின்‌ 


மூலமாய்‌ 


தன்னை ஒரு 
ஞானியாக காண்பிக்கவும்‌ விரும்பவில்லை. 
தானியேல்‌ அந்த சூழ்நிலையிலும்‌ ராஜாவுக்கு 
முன்பாக கர்த்தரைக்‌ கனம்பண்ணுகிறார்‌. 





f= THE] தானியேல்‌ 
மாரா 


பய்‌! வான தைது அதன்‌ 
அர்த்தத்தையும்‌ தனக்கு சொல்லுமாறு, 
நேபுகாத்நேச்சார்‌ 'துவரையிலும்‌ 
ஞானிகளையும்‌, ஜோசியரையும்‌, 
சாஸ்திரிகளையும்‌, குறிசொல்லுகிறவர்களையும்‌ 
நம்பிக்கொண்டிருந்தான்‌. ராஜா கேட்கிற 
மறைபொருளை அவர்களால்‌ ராஜாவுக்கு. 
தெரிவிக்கக்கூடாது என்று தானியேல்‌ 
தெளிவாகச்‌ சொல்லுகிறார்‌ (தானி 2:7). 


ஆகையினால்‌ ராஜா 
பாபிலோனிலிருக்கிற ஞானிகள்மீது, 
மகாகோபமும்‌ உக்கிரமும்‌ கொள்ளவேண்டிய 
அவசியமில்லை. அவர்களால்‌ செய்ய முடியாத 
காரியத்தை ராஜா. அவர்களிடத்திலிருந்து 
எதிர்பார்க்கிறான்‌. ராஜா அவர்களை கொலை. 
செய்யுமாறு கொடுத்த கட்டளையை 
திரும்பப்‌ பெற்றுக்கொள்‌ எவேண்டும்‌. 
பாபிலோன்‌ தேசத்திலுள்ள ஞானிகளால்‌ 
ராஜாவின்‌. சொப்பனத்தையும்‌, 
அர்த்தத்தையும்‌ 
போய்விட்டாலும்‌, 
கலங்கவேண்டி 


வேண்டியதில்லை. 
தேவனால்‌ 
வெளிப்படுத்தமுடியும்‌ 
நேபுகாத்நேச்சாரிடம்‌ 
சொல்லுகிறார்‌. 


வெளிப்‌! 
பகவத்‌ ரா தேன்‌ 


கடைசிநாட்களில்‌ சம்பவிப்பதை ராஜாவாகிய 
நேபுகாத்நேச்சாருக்குத்‌ தெரிவித்திருக்கிறார்‌" 
(தானி 2:28) என்று தானியேல்‌ ராஜாவிடம்‌. 
சொல்லுகிறார்‌. தானியேல்‌ பேசுவது 
அவருடைய சொந்த வார்த்தையல்ல. அது 
கர்த்தருடைய வார்த்தை. ராஜாவுக்கு. 
சொப்பனமும்‌, அவருடைய படுக்கையின்மேல்‌ 
அவருடைய தலையில்‌ உண்டான 
தரிசனங்களும்‌ தானியேலுக்கு 
'வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. 

ராஜா கண்ட சொப்பனம்‌ அவருக்கே 
தெரியவில்லை. ஆனால்‌. அது 
தானியேலுக்கு தெரிந்திருக்கிறது. கர்த்தர்‌ 
அது பற்றிய மறைபொருளை தானியேலுக்கு. 
'வெளிப்படுத்தியிருக்கிறார்‌. கர்த்தருடைய 
பார்வையில்‌ சகலமும்‌ பிரத்தியட்சமாயிருக்கும்‌.. 
கர்த்தருக்கு மறைவான இரகசியம்‌ எதுவுமே 
இல்லை. 


- விரிவுரை 
DANIEL - COMMENTARY 


உமக்குள்‌ 
கக்க 


நோபுகாத்நேச்சார்‌ 
பேசும்போது. தன்னைப்‌ 
தன்னுடைய 
ஞானத்தை உயர்த்தி சொல்லவில்லை. 
'உமிரோடிருக்கிற  எல்லாரைப்பார்க்கிலும்‌ 
எனக்கு அதிக ஞானம்‌ உண்டென்பதினாலே. 
அல்ல: அர்த்தம்‌ ராஜாவுக்குத்‌ தெரியவரவும்‌, 
உம்முடைய இருதயத்தின்‌ நினைவுகளை நீர்‌ 
அறியவும்‌, இந்த மறைபொருள்‌ எனக்கு 
வெளியாக்கப்பட்டது” (தானி 2:30) என்று 
சொல்லி தானியேல்‌ தன்னைத்‌ தாழ்த்துகிறார்‌. 
கர்த்தரை உயர்த்துகிறார்‌. 
ராஜா 
படுக்கைக்குப்போகும்போது, 
தன்னுடைய ராஜ்யத்திற்கு 
சம்பவிக்கப்போகிறது என்னும்‌ சிந்தனையோடு 
படுக்கப்போகிறார்‌. பாபிலோன்‌ தேசம்‌. 
பெரிதாயிருக்கிறது. இந்த மகாபெரிய 
தேசத்திற்கு நேபுகாத்நேச்சார்‌ இப்போது 
ராஜாவாயிருக்கிறான்‌. தனக்குப்‌ பின்பு இந்த 
தேசத்தை யார்‌ ஆளுகை செய்யப்போகிறார்‌ 
என்னும்‌ சிந்தனை ராஜாவின்‌ மனதில்‌ 
உண்டாயிற்று. வகா இந்த சிந்தனையோடு 
படுக்கையின்மே படுத்திருக்கும்போது, 
அவனுக்கு று தொடர்பான சொப்பனமும்‌, 
தரிசனங்களும்‌ உண்டாயிற்று, கர்த்தரே 
இனிமேல்‌ சம்பவிக்கப்போகிற காரியங்களை 
ராஜாவுக்கு சொப்பனத்தில்‌ 
தெரிவித்திருக்கிறார்‌. 


தனக்கு அதிக ஞானம்‌ இருப்பதாகவும்‌, 
கர்த்தருக்கு முன்பாக தான்‌ விசேஷித்தவன்‌ 
என்றும்‌. தனக்கு கர்த்தருடைய கிருபை 
அதிகமாய்க்‌ கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றும்‌. 
தானியேல்‌ தன்னைப்‌ புகழ்ந்து பேசவில்லை. 
தானியேலிடத்தில்‌. மாய்மாலமான 
வார்த்தைகள்‌ எதுவும்‌ காணப்படவில்லை. 
அவர்‌ உள்ளதை உள்ளதென்றும்‌, 
இல்லாததை இல்லாததென்றும்‌ தெளிவாகச்‌ 
சொல்லுகிறார்‌. தன்னிடத்தில்‌ ஞானமில்லை 
என்பதையும்‌, தேவன்‌ சர்வஞானமுள்ளவர்‌. 
என்பதையும்‌ தானியேல்‌ அங்கீரிக்கிறார்‌. 





i THE] தானியேல்‌ 
யாய்‌ 


ராஜா 
மறைபொருள்‌ 
'வெளியாக்கப்பட்டிருக்கிறது. 
வம்சத்தார்‌. பாபிலோன்‌ 
சிறையிருப்பில்‌ வேதனைகளை 
அனுபலிக்கிறார்கள்‌. அவர்களுக்கு ராஜா 
கண்ட சொப்பனத்தின்‌ மறைபொருள்‌ 
தெரியவேண்டும்‌. ர்த்‌ 

அவர்களுக்கு 

கர்த்தர்‌ 

தானியேலுக்கு 

தானியேல்‌ 

ராஜாவுக்கும்‌ தெரிவிக்கவேண்டும்‌. பாபிலோன்‌ 
தேசத்து, சிறையிருப்பிலிருக்கிற 
யூதர்களுக்கும்‌ அறிவிக்கவேண்டும்‌. 


கண்ட  சொப்பனத்தின்‌ 
தானியேலுக்கு 
இஸ்ரவேல்‌. 
தேசத்து 


கர்த்தர்‌ தம்முடைய தீர்க்கதரிசிகளுக்கு 
தரிரனங்களைக்‌ கொடுக்கிறார்‌. தம்முடைய 
வார்த்தைகளை வெளிப்படுத்துகிறார்‌. தாங்கள்‌ 
கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட 
செய்திகளை, தீர்க்கதரிசிகள்‌ 
மற்றவர்களுக்கு கொடுக்கவேண்டும்‌. 
தீர்க்கதரிசிகள்‌ பிறருக்கு கொடுப்பதற்காகவே. 
கர்த்தரிடத்திலிருந்து செய்திகளைப்‌ 
பெற்றுக்கொள்கிறார்கள்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
செய்தியை 

சொல்லச்சொல்லுகிறாரோ, 

போய்‌, தீர்க்கதரிசிகள்‌ 

வார்த்தையை 

தைரியத்தோடும்‌ சொல்லவேண்டும்‌. 


சொப்பனம்‌ 
தானி 2:91-85 


தானி 2:81. ராஜாவே, தீர்‌ ஒரு பெரிய 
கண்டீர்‌; 


சிலையைக்‌ அந்தப்‌ 
பெரிய சிலை மிகுத்த 
பிரகாசமுன்னதாயிரு த்தது; அது உமக்கு. 
எதிரே நின்றது; அதின்‌ கூபம்‌ 
பயங்கரமாமிரு ந்தது. 


தானி 2:82. அந்தச்‌ சிலையின்‌ தலை 
பகம்பொன்னும்‌, அதின்‌ மார்பும்‌ அதின்‌ 
அதின்‌ 


தானி 2:88. அதின்‌ கால்கள்‌ இரும்பும்‌, 
அதின்‌ பாதங்கள்‌ பாதி இரும்பும்‌ பாதி 
கனிமண்ணுமாயிருத்தது. 


- விரிவுரை 
DANIEL - COMMENTARY 


தானி. 34. நீர்‌ 
பார்த்துக்கொண்டி ருக்கும்‌ போதே, 
கைகளால்‌ பெயர்க்கப்படாத ஒரு கல்‌ 
பெயர்த்து உருண்டுவந்தது; அது 
அத்தச்‌ சிலையை இரும்பும்‌ 
கனிமண்ணுமாகிய அதின்‌ பாதங்களில்‌ 
மோதி, அவைகளை 
தொறுக்கிப்போட்டது. 


தானி 2:95. அப்பொ 
இரும்பும்‌ கவிமண்ணும்‌ வெண்கலமும்‌ 
வென்னியும்‌ பொன்னும்‌ ஏகமாய்‌ 
நொறுங்குண்டு, கோடைகாலத்தில்‌ 
போரடிக்கிற களத்திலிருந்து 
யபறத்துயோகித பதரைப்போலாயிற்று; 
அவைகளுக்கு ஒரு இடமும்‌ 
கிடையாதபடி காற்று அவைகளை 
அடித்துக்கொண்டுபோயிற்று; சிலையை 
மோதின கல்லோவென்‌ றால்‌, ஒரு பெரிய 
பர்வதமாகி பூமியையெல்லாம்‌ 
திரப்பிற்று. 


அந்த: 


ராஜா கண்ட சொப்பனத்தையும்‌, அதன்‌ 
அர்த்ததையும்‌ தானியேல்‌ அவனுக்குச்‌ 
சொல்லுகிறார்‌. தானியேல்‌ சொன்னது. 
ராஜாவுக்கு பூரண திருப்தியாயிருக்கிறது. 
தீர்க்கதரிசி, 'ீர்க்கதரிசிக்குரிய 
வெகுமதியைப்‌ பெற்றுக்கொள்வார்‌. 
நேபுகாத்நேச்சார்‌ 


தானியேலை. 
கனம்பண்ணுகிறான்‌. ராஜா தன்னுடைய 
படுக்கையில்‌ கண்ட சொயப்பனத்தையும்‌, 
தரிசனங்களையும்‌, அதன்‌ அர்த்தத்தையும்‌ 
தானியேல்‌ அவனுக்கு தெளிவாகச்‌ 
சொல்லுகிறார்‌. ராஜா  தானியேலுக்கு 
வெகுமதிகளைக்‌ கொடுத்து 


கனம்பண்ணுகிறான்‌. 


நேபுகாத்நேச்சார்‌, தன்னுடைய 
சொப்பனத்தில்‌ ஒரு பெரிய சிலையைக்‌ 
கண்டான்‌; அந்தப்‌ பெரிய சிலை மிகுந்த 
பிரகாசமுள்ளதாமிருந்தது; அது அவருக்கு 
எதிரே நின்றது; அதின்‌ ஈம்‌ 
பயங்கரமாயிருந்தது (தானி 2:31). இனிமேல்‌ 
சம்பலிக்கப்போகிறதை மகா தேவன்‌ 
ராஜாவுக்குத்‌ தெரிவித்திருக்கிறார்‌ 
(தானி 2:45), 





தானியேல்‌ 


i THE 
TT 


விக்கிரகங்களை 
தன்னுடைய 


நேபுகாத்நேச்சார்‌ 
ஆராதிக்கிறவன்‌. அவன்‌ 
சொப்பனத்திலே. 

ராஜாவுக்கு 


முகன்‌ போல்‌ தத்து. இத்த: பொல்‌ சினை 
மனுஷனால்‌ ஸ்தாபிக்குப்பட்டது. 


இந: சிலையைப்‌ பார்ப்பவர்கள்‌ ன ஸ்்‌ 
ஆச்சரியப்படவேண்டும்‌ என்றும்‌, ராஜாவின்‌ 
மகிமையை புகழவேண்டும்‌ என்றும்‌ 
ராஜாக்கள்‌ நினைத்தார்கள்‌. ராஜா கண்ட 
பெரிய சிலை மிகுந்த 

மனுஷருடைய 
இந்த சிலையில்‌ 


பிரகாசமுள்ளதாமிருக்கிறது. 
எல்லாம்‌ 


சிலையின்‌ தலை 
வொன்றும்‌, அதின்‌ மார்பும்‌ அதின்‌ 
புயங்களும்‌ வெள்ளியும்‌, அதின்‌ வயிறும்‌. 
அதின்‌ தொடையும்‌ வெண்குலமும்‌, அதின்‌ 
கால்கள்‌ இரும்பும்‌, அதின்‌ பாதங்கள்‌ பாதி 
இரும்பும்‌ பாதி களிமண்ணுமாயிருக்கிறது 

(தானி 2:32,33) 
பசும்பொன்‌ விலையுயர்ந்தது. வெள்ளி 
பசும்பொன்னைவிட விலை குறைவானது. 
வெண்கலம்‌, இரும்பு ஆகியவை சாதாரண 
அந்த சிலையின்‌ பாதங்கள்‌ 


உலகப்பிரகாரமான 


இதுபோலத்தான்‌ 


உலகக்காரியங்களை 
நாடிப்போகும்போது. 
களிமண்தான்‌ இருக்கும்‌. 
பொன்னாயிருப்பது 
களிமண்ணாய்ப்போகும்‌. 


நேபுகாத்நேச்சார்‌ உலகப்பிரகாரமான 


அகிய காரியங்களைக்‌ 
(தானியேல்‌ 7-ஆவது அதிகாரம்‌. 


- விரிவுரை 
DANIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இந்த உலகத்தின்‌ ராஜ்யங்களைப்பற்றி 
தானியேலுக்கு தரிசனமுண்டாயிற்று.. கர்த்தர்‌ 
தானியேலுக்கு நான்கு மிருகங்களைக்‌ 
காண்பிக்கிறார்‌. தானியேலிடத்தில்‌ 
பரலோகத்தின்‌ ஞானம்‌ நிரம்பியிருக்கிறது. 
இந்த ராஜ்யங்களெல்லாம்‌ பூடிக்குரியது. 
பூமியின்‌ ராஜாக்கள்‌ ஜனங்களை கடுமையாக 

செய்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
மனுஷ போலிராமல்‌ 
மிருகங்களைப்போலிருக்கிறார்கள்‌. இதை 
விளக்கும்‌ வண்ணமாகவே, தானியேல்‌ அவர்‌ 
நான்கு மிருகங்களை தரிசிக்கிறார்‌. 


நேபுகாத்நேச்சாரோ 
ராஜா. அவர்‌ 


புறஜாதி தேசத்து 
அழகுக்கும்‌, ஆடம்பரத்திற்கும்‌ 
முக்கியத்துவம்‌ கொடுக்கிறவர்‌. தான்‌ 
மினுக்காயும்‌, மிகுந்த பிரகாசமாயும்‌ 
இருக்கவேண்டுமென்று ராஜா விரும்புகிறார்‌. 
உலகத்து ராஜ்யங்கள்‌ மகிமையாயும்‌ 
மேன்மையாயும்‌ இருக்கவேண்டுமென்று. 
ராஜா ஆசைப்படுகிறார்‌. இதன்‌ 
நிமித்தமாகவே ராஜா ஒரு பெரிய சிலையைக்‌ 
காண்கிறார்‌. அதன்‌ உலோகங்களெல்லாம்‌. 
வித்தியாசமாயிருக்கிறது. 


நேபுகாத்நேச்சார்‌. பெரிய சிலையை 
அவர்‌ மற்றும்‌ ஒரு 
பார்க்கிறார்‌. ராஜா 
பார்த்துக்கொண்டிருக்கும்‌ போதே, கைகளால்‌ 
பெயர்க்கப்படாத ஒரு கல்‌ பெயர்ந்து 
உருண்டுவருகிறது: அது அந்தச்‌ சிலையை 
இரும்பும்‌ களிமண்ணுமாகிய அதின்‌ 
பாதங்களில்‌ மோதி, அவைகளை 
நொறுக்கிப்போடுகிறது (தானி 2:34) 


ராஜா 
பார்க்கிறார்‌. 


காணமுடியாத வல்லமையைப்‌ 

ஒரு கல்‌ பெயர்ந்து உருண்டு 

கைகளால்‌. 

ராஜா தரிசித்த 

பாதங்களில்‌ அந்தக்‌ கல்‌. 

தக்கல்‌ பாதி இரும்பும்‌ பாதி 

க்‌ ராஜா பார்த்த 

மோதி, 

அவைகளை நொறுக்கிப்போடுகிறது. பாதம்‌ 

நொறுங்கிவிட்டால்‌. சிலை கீழே 
விழுந்துவிடும்‌. 





f= THE] தானியேல்‌ 
யா்‌ 


அப்பொழுது அந்த இரும்பும்‌ 
களிமண்ணும்‌ வெண்கலமும்‌ வெள்ளியும்‌ 
பொன்னும்‌ ஏகமாய்‌ நொறுங்குண்டு, 
கோடைகாலத்தில்‌ போரடிக்கிற களத்திலிருந்து 
பறந்துபோகிற பதரைப்போலாயிற்று: 
அவைகளுக்கு ஒரு இடமும்‌ கிடையாதபடி 
காற்று அவைகளை அடித்துக்கொண்டு 
போயிற்று: சிலையை மோதின 
கல்லோவென்றால்‌, ஒரு பெரிய பர்வதமாகி 
பூமியையெல்லாம்‌ நிரப்பிற்று (தானி 2:35). 


சொப்பனத்தின்‌ அர்த்தம்‌ 
தானி 2:86-45 


தானி 2:96. சொப்பனம்‌ இதூதான்‌; 
அதின்‌ அர்த்தத்தையும்‌ ராஜசமுகத்தில்‌ 
தெரிவிப்போம்‌. 


தானி 237. ராஜாவே, 
ராஜாவாயிருக்கிறீர்‌; 
தேவன்‌ உமக்கு ராஜரீகத்தையும்‌. 
பராக்கிரமத்தையும்‌ வல்லமையையும்‌ 
மகிமையையும்‌ அருளினார்‌. 


நீர்‌ ராஜாதி 
பரலோகத்தின்‌ 


ன்ன 
யின்‌. 


ஆகாயத்துப்‌ 


தானி 2:88. சகல இடங்க 
மனுபுத்திரரையும்‌ வெ 
மிருகங்களையும்‌ 
பறவைகளையும்‌ அவர்‌ உமது கையில்‌ 


ஒப்புக்கொடுத்து, உம்மை 
அவைகளையெல்லாம்‌. ஆளும்படி. 
செய்தார்‌. பொன்னான அந்தத்‌ தலை 
நீரே. 


தானி 2:99. உமக்குப்பிறகு உமக்குக்‌ 
கீழ்த்தரமான வேறொரு ராஜ்யம்‌ 
தோன்றும்‌; பின்பு பூமியையெல்லாம்‌ 
ஆண்டுகொள்ளும்‌  வெண்கலமான 
மூன்றாம்‌ ராஜ்யம்‌ ஒன்று எழும்பும்‌. 


தானி 2:40, நாலாவது ராஜ்யம்‌ 
இரும்பைப்‌ போல உரமாயிருக்கும்‌; 
இரும்பு எல்லாவற்றையும்‌ எப்படி 
நொறுக்கிச்‌ சின்னபின்னமாக்குகிறதோ, 
அப்படியே இது நொறுக்கிப்போடுகிற 
இரும்பையபோல்‌ அவைகளையெல்லாம்‌. 
நொறுக்கித்‌ தகர்த்துப்போடும்‌. 

தானி. ௧1. பாதங்களும்‌. 
கால்விரல்களும்‌ யாதிகுயவனின்‌. 
களிமண்ணும்‌ பாதி இரும்புமாயிருக்க 


- விரிவுரை 
DANIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


உறுதியில்‌ கொஞ்சம்‌ அதிலே இருக்கும்‌. 


தானி 242. கால்விரல்கன்‌ பாதி 
இரும்பும்‌ பாதி கவிமண்ணுமாயிருந்தது. 
என்னவென்றால்‌, அந்த ராஜ்யம்‌. 
ஒருபங்கு. உரமும்‌ ஒருபங்கு. 
நெரிசலுமாயிருக்கும்‌. 


தானி 248. நீர்‌ இரும்பைக்‌ 
கவிமண்ணோடே கலந்ததாகக்‌ 
கண்டீரே, அவர்கள்‌ மற்ற மனுஷரோடே, 
சம்பத்தங்கலப்பார்கள்‌; ஆகிலும்‌ 
இதே, கனிமண்ணோடே இரும்பு 
கலவாததுபோல. அவர்கள்‌ 
ஒருவரோடொருவர்‌ 
ஓட்டிக்கொள்ளாதிருப்பார்கள்‌. 


தானி 244. அந்த ராஜாக்களின்‌ 
நாட்கனிலே, பரலோகத்தின்‌ தேவன்‌ 
என்றென்றைக்கும்‌ அழியாத ஒரு 
ராஜ்யத்தை கனவ அந்த 
ராஜ்யம்‌ ஜனத்துக்கு. 
விடப்படுவதில்லை; ஒரு கல்‌ கையால்‌ 
பெயர்க்கப்படாமல்‌ மலையிலிருந்து 
பெயர்த்து, உருண்டுவந்து, 
இரும்பையும்‌ வெண்கலத்தையும்‌ 
களிமண்ணையும்‌ வெள்ளியையும்‌ 
பொன்னையும்‌ நொறுக்கினதை நீர்‌ 
கண்டீரே, அப்படியே அது அந்த 
ராஜ்யங்கனையெல்லாம்‌ நொறுக்கி, 
ிர்மூலமாக்கி, தானோ 
என்றென்றைக்கும்‌ திற்கும்‌. 


தானி 245. இனிமேல்‌ 
சம்பவிக்கப்போகிறதை மகா தேவன்‌ 
ராஜாவுக்குத்‌ தெரிவித்திருக்கிறார்‌; 
சொப்பனமானது நிச்சயம்‌, அதின்‌ 
அர்த்தம்‌ சத்தியம்‌ என்றான்‌. 


ராஜா பார்த்த பெரிய சிலை இந்தப்‌ 
பூமியின்‌ ராஜ்யங்களைக்‌ குறிக்கிறது. இந்த 
ராஜ்யங்கள்‌, இந்தப்‌ பூமியில்‌ 
ஒவ்வொன்றாய்‌ ஸ்தாபிக்கப்படும்‌. இவை 
எல்லாவற்றிற்குமே இஸ்ரவேல்‌ 
வம்சத்தார்மீது அதிகாரமும்‌ ஆளுகையும்‌ 
இருக்கும்‌. இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ ஏதாவது 
ஒரு வழியில்‌, இந்த ராஜ்யங்களோடு 
தொடர்பு வைத்திருப்பார்கள்‌. 





தானியேல்‌ 


f= al 
TT 


நான்கு ராஜ்யங்களையும்‌ 
நான்கு வெவ்வேறு சிலைகள்‌ 
"அவையெல்லாம்‌ ஒரே 


ராஜ்யங்களெல்லாமே 
வம்சத்தாருக்கு விரோதமாயிருக்கிறார்கள்‌. 
அவர்களுடைய ஆலியும்‌ 
ஒன்றுபோலிருக்கிறது. ஒரே வல்லமைதான்‌. 
இந்த வல்லமை வெவ்வேறு தேசங்களில்‌ 
ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. 

ராஜா கண்ட சொப்பனத்தை தானியேல்‌ 
சொல்லுகிறார்‌. அதின்‌ அர்த்தத்தையும்‌ 
ராஜசமுகுத்தில்‌ தெரிவிக்கிறார்‌. 
நேபுகாத்நேச்சார்‌ ராஜாதி 
ராஜாவாயிருக்கிறார்‌. பரலோகத்தின்‌ தேவன்‌ 
அவருக்கு ராஜரீ குத்தையும்‌, 
பராக்கிரமத்தையும்‌, வல்லமையையும்‌, 
மகிமையையும்‌ அருளியிருக்கிறார்‌. 


தேவன்‌ சகல  இடங்களிலுமுள்ள 
மனுபுத்திரரையும்‌ வெளியின்‌ மிருகங்களையும்‌ 
ஆகாயத்துப்‌. பறவைகளையும்‌ 
நேபுகாத்நேச்சாரின்‌ கையில்‌ 
ஒப்புக்கொடுத்து, அவரை 
அவைகளையெல்லாம்‌ ஆளும்படி 
செய்திருக்கிறார்‌. நேபுகாத்நேச்சாரே 
பொன்னான அந்தத்‌ தலை (தானி 2:38). 


நேபுகாத்நேச்சாரின்‌ காலத்தில்‌, அவரே 

ராஜாக்களுக்கெல்லாம்‌ பெரிய ராஜாவாகவும்‌, 

ராஜாதி  ராஜாவாகவும்‌ இருக்கிறார்‌. 

கர்த்தரே நேபுகாத்நேச்சாருக்கு ராஜரீகத்தை 

அருளியிருக்கிறார்‌. பராக்கிரமும்‌ 

வல்ல: ள்ள ராஜ்யம்‌ உறுதியாய்‌ 

நிலைத்திருக்கும்‌. பாபிலோன்‌ ராஜாவின்‌ 

எல்லையும்‌ விஸ்தாரமாயிருக்கிறது. இவர்‌ 

மனுபுத்திரரை 

_நநேபுகாத்நேச்சாரும்‌ 

அவருடைய 

குமாரனும்‌ பாபிலோன்‌ 

எழுபது வருஷங்களுக்கு: 

ஆளுகை செய்கிறார்கள்‌. பொன்னான அந்த 

தலையில்‌ நேபுகாத்நேச்சாரின்‌ வம்சத்திற்கு 
பங்குள்ளது. 


- விரிவுரை 
DANIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இதோ, நான்‌ வடக்கேயிருக்கிற சகல 
வம்சங்களையும்‌, என்‌ ஊழியக்காரனாகிய 
நோபுகாத்நேச்சார்‌ என்கிற பாபிலோன்‌ 
ராஜாவையும்‌ அழைத்தனுப்பி, அவர்களை 
இந்த தேசத்துக்கு விரோதமாகவும்‌, இதின்‌ 
குடிகளுக்கு விரோதமாகவும்‌, சுற்றிலுமிருக்கிற 

த எல்லா ஜாதிகளுக்கும்‌ விரோதமாகவும்‌ 
வரப்பண்ணி, அவைகளைச்‌ சங்காரத்துக்கு 
ஒப்புக்கொடுத்து. அவைகளைப்‌ பாழாகவும்‌ 
இகழ்ச்சிக்குறியாகிய ஈசல்‌ போடுதலாகவும்‌, 
நித்திய வனாந்தரங்களாகவும்‌ செய்வேன்‌ 
என்று சேனைகளின்‌ கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
தத்‌ தேசமெல்லாம்‌ வனாந்தரமும்‌. 
பாழுமாகும்‌: இந்த ஜாதிகளோ, எழுபது 
வருஷமாகப்‌ பாபிலோன்‌ ராஜாலைச்‌ 
சேவிப்பார்கள்‌” (எரே 2511) 


நான்‌ பூமியையும்‌ மனுஷனையும்‌ 
பூமியின்மேலுள்ள மிருகஜீவன்களையும்‌ என்‌ 
மகா... பலத்தினாலும்‌ ஓங்கிய என்‌ 
புயத்தினாலும்‌ உண்டாக்கினேன்‌; எனக்கு. 
இஷ்டமானவனுக்கு அதைக்‌ கொடுக்கிறேன்‌ 

ம இந்த 


நிங்க க காந்தார என்று 
பாபிலோன்‌ ராஜாவின்‌ கையிலேகொடுத்தேன்‌: 


மிருகஜீவன்களையும்‌ 


அநேகம்‌ 
ராஜாக்களும்‌ அவனை அடிமைகொள்வார்கள்‌" 
(எரே 27:5-7). 


நேபுகாத்நேச்சாரின்‌ காலத்தில்‌, மேலும்‌ 
சில ராஜ்யங்கள்‌ பலமுள்ள பேரரசாய்‌ 
விளங்கிற்று. சீத்தியர்கள்‌ பாபிலோன்‌ 
தேசத்தாரைப்போல பராக்கிரமமும்‌, 
வல்லமையும்‌ மிகுந்தவர்கள்‌. ஆனாலும்‌ 
பாபிலோன்‌ ராஜ்யமே இஸ்ரவேல்‌ வம்சத்தாரை 
ஆளுகை செய்கிறது. 


தானியேல்‌ ராஜாவின்‌ சொப்பனத்திற்கு 
அர்த்தம்‌ சொல்லும்போது, அவர்‌ பாபிலோன்‌. 
ராஜ்யத்தை தலை என்று ட்ப 
நேபுகாத்நேச்சாரின்‌ காலத்தில்‌ 

ராஜ்யங்கள்‌ இருந்தாலும்‌, பாபிலோன்‌ தேசமே 
ஞானத்திலும்‌, வல்லமையிலும்‌, 
ஐசுவரியத்திலும்‌ சிறந்து விளங்கிற்று. 





i FTE 
TT 


கர்த்தருடைய 

பாளயத்திற்கு 

'போடப்பட்டாலும்‌, கர்த்தரைத்‌ தேடும்‌ யாவரும்‌, 
அந்த 
அங்கே 


ஆசரிப்புக்கூடாரத்திற்குப்‌ போகலாம்‌. 
அவர்கள்‌ தங்கள்‌ பாவங்களுக்கு 
மனந்திரும்பி கர்த்தரோடு ஒப்புரவாகலாம்‌. 
கர்த்தருடைய கூடாரம்‌ பாளயத்திற்கு புறம்பே 
போடப்பட்டாலும்‌, கர்த்தரை தேடுகிற 
யாவரும்‌, அவருடைய சமுகத்திலே 
வரவேற்கப்படுகிறார்கள்‌ (யாத்‌ 33:7). 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
சமுகத்திலே வந்து 
பாளயத்திற்கு புறம்பே 
ஆயத்தம்பண்ணப்படுகிறது. அந்த 
ஸ்தலத்திலே கர்த்தர்‌ தம்முடைய 
கிருபையையும்‌ இரக்கத்தையும்‌ இஸ்ரவேல்‌ 
புத்தருக்கு 
கர்த்தரைத்‌ 
ஜனத்தார்‌, 
கர்த்தருடைய 
கிருபைக்காகவும்‌ 


ஜெபம்பண்ணுகிறார்கள்‌ 


கர்த்தருடைய 
ஜெபிப்பதற்காக, 
ஒரு அதம்‌ 


ஆசரிப்புக்கூடாரத்திற்குப்போய்‌, 
இரக்கத்திற்காகவும்‌, 
மன்றாடி 


மோசே கூடாரத்‌; 
பிரவேசிக்கையில்‌, மேகஸ்தம்பம்‌ 
வாசலில்‌ நிற்கிறது: - 
பேசுகிறார்‌ 
கர்த்தருடைய தன்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்காக பரிந்து, பார்‌ 


கூடாரத்திற்குள்‌ பிரவேசிக்கிறார்‌ 


,சரிப்புக்கூடாரம்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கும்‌ ஒரேப்‌ மலைக்கும்‌ 
நடுவிலே போடப்பட்டிருக்கிறது. மோசே 
கூடாரத்துக்குப்‌ போகும்‌ போது, ஜனங்கள்‌: 
எல்லாரும்‌ எழுந்திருந்து. தங்கள்‌ தங்கள்‌ 
கூடாரவாசலில்‌ நின்றுகொண்டு, மோசே 
கூடாரத்துக்குள்‌ பிரவேசிக்குமட்டும்‌, அவர்‌ 
பின்னே பார்த்துக்‌ கொண்டிருக்கிறார்கள்‌ 
யாத்‌ 338). அப்போது மோசே 
கூடாரத்திற்குள்‌ பிரவேசிக்கிறார்‌. 

இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தருக்கு 
விரோதமாகப்‌ பாவம்‌ செய்தவர்கள்‌. அவர்கள்‌ 
வணங்காக்கழுத்துள்ள ஜனங்கள்‌. ஆனாலும்‌ 
அவர்கள்‌ இப்போது தங்கள்‌ பாவத்திற்கு. 
மனம்‌ வருந்துகிறார்கள்‌. கர்த்தரோடு 
ஒப்புரவாகவேண்டுமென்று விரும்புகிறார்கள்‌. 
அவர்களுடைய மனம்‌ மனந்திரும்புதலுக்கு 
நேராக புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது. 


கர்த்தருடைய 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


லேசிக்கையில்‌, இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌. 
எல்லோரும்‌, தங்கள்‌ கூடார வாசலில்‌ 
நின்றுகொண்டு, மோசேயின்‌ பின்னே 
பார்த்துக்கொண்டிருக்கிறார்கள்‌. இஸ்ரவேல்‌ 
ஜனங்கள்‌ கர்த்தருக்கு விரோதமாகப்‌ பாவம்‌ 
செய்த போது அவர்கள்‌ மோசேயை 
மதிக்கவில்லை. ஆனால்‌ இப்போதோ 
அவர்கள்‌ மோசேக்கு மதிப்பு 
கொடுக்கிறார்கள்‌. 


“இஸ்ரவேல்‌ 


மோசேயின்‌ 

பார்த்துக்கொண்டிருக்கிறார்கள்‌. 
மோசே கூடா ள்‌ 
பிரவேசிக்கையில்‌, காம்‌ 
வானத்திலிருந்து இறங்கி, கூடார வாசலில்‌ 
நிற்கிறது. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தருடைய 
ஆசரிப்புக்கூடாரத்திற்கு தூரத்திலே நின்று, 
கர்த்தருடைய பிரசன்னத்திற்கு 


அடையாளமான மேகஸ்தம்பம்‌ வானத்திலிந்து, 
இறங்கி, கூடாரவாசலில்‌ நிற்பதைப்‌ 


பார்க்கிறார்கள்‌. அப்பொழுது ஜனங்கள்‌ 
எல்லாரும்‌ எழுந்திருந்து, தங்கள்‌ தங்கள்‌ 
கூடாரவாசலில்‌ பணிந்து கொள்கிறார்கள்‌ 
(யாத்‌ 3340) 


மோசேயைச்‌ சந்திக்கத்‌ ட்டர்‌ இறங்கி 
வருகிறார்‌. தேவன்‌ 

அங்கிகரித்திருக்கிறார்‌ என்பதை ச்‌ 
புரிந்து கொள்ள வேண்டும்‌ என்பதற்காகத்‌ 
தேவன்‌ கூடார வாசலுக்கு 


வந்திருக்கலாம்‌. 





தானியேல்‌ 


f= THE 
TT 


சொல்லும்‌ 
ஒழிந்துபோனானே! 
ஒழிந்துபோயிற்றே!” (ஏசா 14:4). 


நிம்ரோத்‌ ராஜாவின்‌ 
ஆட்சிக்காலத்திலேயே பாபிலோன்‌. 
சாம்ராஜ்யம்‌ ஸ்தாபிக்கப்பட்டது என்று 
சரித்திர ஆசிரியர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. 
ஆனாலும்‌ நேபுகாத்நேச்சாரின்‌ 
காலத்தில்தான்‌, பாபிலோன்‌ ராஜ்யத்திற்கு, 
இந்த உலகத்தில்‌ தனி அங்கீகாரம்‌: 
கிடைத்தது.  நேபுகாத்நேச்சாருக்கு பின்பு, 
பாபிலோன்‌ தேசத்தை ஏவில்மொரொதாக்‌, 
பெல்ஷாத்சார்‌ ஆகிய ராஜாக்கள்‌ ஆளுகை 
செய்தார்கள்‌. இவர்களெல்லோரும்‌ 
பொன்னான அந்த தலையைச்‌ சேர்ந்தவர்கள்‌. 


நேபுகாத்நேச்சாருக்குப்‌ பிறகு, 
அவருக்குக்‌ தாரான்‌ வேறொரு ராஜ்யம்‌ 
தோன்றும்‌: பின்பு பூமியையெல்லாம்‌ 
ஆண்டுகொள்ளும்‌ வெண்கலமான மூன்றாம்‌ 
ராஜ்யம்‌ ஒன்று எழும்பும்‌ (தானி 2:39). 


ராஜ்‌ மார்பும்‌ அதின்‌ 
புயங்களும்‌ பெள்ளியாமிருக்கிறது. இது 
பாபிலோன்‌ தேசத்தைப்போல ஐசுவரியம்‌ 
மிகுந்த தேசமல்ல. பாபிலோன்‌ பொன்னான 
தலை. இந்த ராஜ்யமோ வெள்ளி. வெள்ளி 
பொன்னைவிட குறைந்தது. 
சிலையினுடைய மார்பும்‌ புயமும்‌ என்பது 
மேதிய, பெர்சிய ராஜியங்களைக்‌ குறிக்கும்‌. 
என்று வேதபண்டிதர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. 
இந்த சாம்ராஜ்யத்தை மேதியனாகிய தரியுவும்‌, 
பெர்சியனாகிய கோரேசும்‌ சேர்ந்து கூட்டாக 
ஸ்தாபித்தார்கள்‌. 

தேசங்களுக்கு இடையே வலுவான கூட்டு 
இருக்கிறது. ஆகையினால்‌ ்‌ 
அந்த சிலையின்‌ புயங்கள்‌ 
அழைக்கப்படுகிறது. சிலைக்கு என்டு 
புயங்கள்‌ இருக்கும்‌. மேதிய ராஜ்யமும்‌, 
பெர்சிய ராஜ்யங்களும்‌ அவ்விரண்டு 
புயங்களாம்‌. 


இந்த 


கோரேசு ராஜாவின்‌ தகப்பனார்‌ ஒரு 
பெர்சியர்‌. அவருடைய தாயார்‌ ஒரு மேதியர்‌. 
ராஜா கண்ட சிலையும்‌ வயிறும்‌ 
அதின்‌ தொடையும்‌ வெண்கலமாயிருக்கிறது. 
கிரேக்க ராஜ்யத்தைக்‌ 
மகாஅலெக்சாண்டர்‌ கிரேக்க. 
ஸ்தாபித்தார்‌. பெர்சிய 

தேசத்து கடைசி ராஜாவாகிய தரியுவை, 


- விரிவுரை 
DANIEL - COMMENTARY 


அலெக்சாண்டர்‌ 


ட யுத்தத்திலே ஜெயித்தார்‌ 
கிரேக்க. 


பேரரசு மூன்றாவது ராஜ்யம்‌. 

ஜ்யம்‌ 'வெண்கலத்தோடு 

பொன்னையும்‌ 

வலன்‌. விட கொண்க. லின்‌ 

மதிப்பு குறைவானது. பெர்சிய தேசத்தைவிட, 

கிரேக்க தேசத்தார்‌ பொருளாதாரத்தில்‌ 
தாழ்வடைந்திருந்தார்க்‌ 


மகாதலெக்சாண்டர்‌ கடைசி 


தா்‌ 


பட்டயமில்லையென்றால்‌, அவர்‌ 
ஒன்றுமில்லை. அவர்‌ உலகத்தையே 
ஜெயித்ததாக பெருமைப்‌ பட்டுக்கொண்டார்‌. 


ராஜா கண்ட சிலையின்‌ கால்கள்‌ 
இருப்பாயிருக்கிறது. இது ரோமப்பேரரசைக்‌ 
குறிக்கும்‌. ரோமப்போரசு உயர்ந்த 
நிலையிலிருந்த காலத்தி 

இந்த உலகத்தில்‌ அவதரித்தார்‌ 
பிரபல்யத்தின்‌ மூலமாய்‌ 

ராஜ்யம்‌ இந்தப்‌ பூமியில்‌ ஸ்தாபிக்கப்பட்டது. 
இரும்புக்கு விலைமதிப்பு இல்லை. ஆனால்‌ 
அது வலுவானது. 


நாலாவது ராஜ்யம்‌ இரும்பைப்‌ போல 
உரமாயிருக்கும்‌; இரும்பு எல்லாவற்றையும்‌ 
எப்படி நொறுக்கிச்‌ 
சின்னபின்னமாக்குகிறதோ, அப்படியே இது 
இரும்பைபோல. 
நொறுக்கித்‌ 
தகர்த்துப்போடும்‌ (தானி 2:40). 


ரோமப்பேரரசார்‌ கிரேக்க பேரரசை 
நொறுக்கி சின்னபின்னபாக்கிப்போட்டார்கள்‌. 
அதன்‌ பின்பு அவர்கள்‌ யூதாதேசத்தையும்‌ 
நொறுக்கி தகர்த்தார்கள்‌. 

ரோமப்பேரரசின்‌ பின்பகுதியில்‌, இந்த 
ராஜ்யம்‌ பலவீனமடைந்தது. ரோமப்பேரரசு 
முதலில்‌ ஒன்றாயிருந்தது. அதன்‌ பின்பு 
அது பத்து மாகாணங்களாகப்‌ பிரிந்தது. 
கால்களில்‌ பத்து விரல்கள்‌ இருப்பதுபோல, 
ரோமப்பேரரசும்‌ பத்து சிறிய 
சாம்ராஜ்யங்களாகப்‌ பிரிந்து. இந்த 
மாகாணங்களில்‌ சில களிமண்ணைப்போல 
பலவீனமானவை. வேறு சில மாகாணங்கள்‌ 
இரும்பைப்போல உரமானவை. 





தானியேல்‌ 


f= FTN 
TT 


பாதங்களும்‌ கால்விரல்களும்‌ 
பாதிகுயவனின்‌ களிமண்ணும்‌ பாதி 
இரும்புமாயிருக்க நேபுகாத்நேச்சார்‌ 
கண்டான்‌. அந்த ராஜ்யம்‌ பிரிக்கப்படும்‌; 
ஆகிலும்‌ ரட்‌. இரும்பு 
கலந்திருக்க கண்டபடியே 
இரும்பினுடைய உறுதியில்‌ கொஞ்சம்‌ அதிலே. 
இருக்கும்‌. கால்விரல்கள்‌ பாதி இரும்பும்‌ பாதி 
களிமண்ணுமாயிருக்கிறது என்னவென்றால்‌, 
அந்த ராஜ்யம்‌ ஒருபங்கு உரமும்‌ ஒருபங்கு 
நெரிசலுமாயிருக்கும்‌ (தானி 2:41 42). 
இரும்பு களிமண்ணோடே கலக்காது. 
ல்‌ நேபுகாத்நேச்சார்‌ ஆரம்பத்தில்‌ 
களிமண்ணோடே கலந்ததாக 
அவர்கள்‌ மற்ற மனுஷரோடே 
சம்மந்தங்கலப்பார்கள்‌. ஆகிலும்‌ இதோ, 
களிமண்ணோடே இருப்ப கலவாததுபோல 
அவர்கள்‌ ஒருவரோடொருவர்‌ 
ஒட்டிக்கொள்ளாதிருப்பார்கள்‌ (தானி 2:43) 


ரோமப்பேரரசு ஒரே பேரரசாகயிராமல்‌, 
மாகாணங்களாகப்‌ பிரிந்து கிடக்கும்‌. மக்கள்‌ 
சபை என்றும்‌, பிரதிநிதிகள்‌ சபை என்றும்‌, 
பிரபுக்கள்‌ சபை என்றும்‌ ரோமப்பேரரசுக்குள்‌ 
பல ர கு இருக்கும்‌ இரும்பும்‌ 
ளிமண்ணும்‌: ஒன்றாய்ச்‌ சேராது. 
ோட்ப்போர்சின்‌. ஆஞுதச்களும்‌. என்றா 
சேரமாட்டார்கள்‌. ஆளுநர்களுக்குள்ளே 
போட்டிகளும்‌, பொறாமைகளும்‌ உண்டாகும்‌. 
மாரியசுக்கும்‌ சுல்லாவுக்கும்‌ இடையே 
நீண்டகாலம்‌ உள்நாட்டு சண்டை 
உண்டாயிற்று. சீசரும்‌ பாம்பியும்‌ 
ஒருவருக்கொருவர்‌  மோதிக்கொண்டார்கள்‌ 
இவர்களில்‌ யார்‌ இரும்பு என்றும்‌, யார்‌ 
களிமண்‌ என்றும்‌ வேறுபிரிப்பது கடினம்‌. 
ஆனால்‌ இவர்கள்‌ ஒற்றுமையாயிராமல்‌, 
இவர்களுக்குள்‌ பிரிந்து சண்டை 
போட்டுக்கொண்டார்கள்‌ 


நேபுகாத்நேச்சார்‌ தன்னுடைய 
தரிசனத்தில்‌ கண்ட பெரிய சிலையைப்‌ 
பார்த்துக்கொண்டிருக்கும்போது. கைகளால்‌ 
பெயர்‌ கல்‌ பெயர்ந்து. 
பந்தும்‌. து 

ஸ்துவின்‌ ராஜ்யத்தைக்குறிக்கும்‌.. 
இயேசகிறிஸ்துவின்‌ ராஜ்யம்‌ மனுஷருடைய 


- விரிவுரை 
DANIEL - COMMENTARY 


கிறிஸ்துவின்‌ ராஜ்யம்‌ மனுஷரால்‌. 
ஸ்தாபிக்கப்படவில்லை. அது மனுஷருடைய 
உதவியினாலும்‌, ஒத்தாசையினாலும்‌ 
ஸ்தாபிக்கப்படவில்லை. 


சுவிசேஷ சபையே இயேசுகிறிஸ்துவின்‌ 
ராஜ்யம்‌. கிறிஸ்துவின்‌ ராஜ்யம்‌ இந்த 
உலகத்திற்குரியதல்ல. ஆனாலும்‌ இது 
த. உலகத்தில்‌ ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. 
கிறிஸ்துவின்‌ ராஜ்யம்‌ தேவனுடைய ராஜ்யம்‌. 
மனுஷர்‌ மத்தியிலே 
ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. 


ஸ்தாபித்திருக்கிறார்‌. தேவனுடைய ராஜ்யத்தை 
ஆளுகை செய்யும்‌ அதிகாரத்தை தேவனாகிய 
கர்த்தர்‌ இயேசுகிறிஸ்‌துவுக்கு 
கொடுத்திருக்கிறார்‌. சீயோனிலுள்ள 
பரிசுத்தமான மலையில்‌ கிறிஸ்துவானவர்‌ 
ராஜாவாக அபிஷேகம்பண்ணப்பட்டிருக்கிறார்‌. 

ஏற்பாட்டில்‌ தேவனுடைய ராஜ்யம்‌ 
என்பது, பரலோகத்தின்‌ ராஜ்யம்‌ என்று 
அழைக்கப்படுகிறது. தேவனுடைய ராஜ்யம்‌ 
பரலோகத்திலிருந்து ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது 
கிறிஸ்துவின்‌ ராஜ்யம்‌ 
பூமியிலிருந்தாலும்‌, அதில்‌ 
காரியங்களுக்கே முக்கியத்துவம்‌ இருக்கும்‌. 

நேபுகாத்நேச்சார்‌ நான்கு 
ராஜ்யங்களை  தரிசனமாய்க்‌ காண்கிறார்‌. 
இந்த ராஜாக்களின்‌ காலத்திலேயே, 
இயேசுகிறிஸ்துவின்‌ ராஜ்யமும்‌ 
ஸ்தாபிக்கப்படும்‌. ராஜ்யங்களில்‌, 
நான்காவது. ராஜ்யமாகிய 
ரோமப்பேரரசைப்பற்றி, சுவிசேஷத்தில்‌ 
அதிகமாய்‌ எழுதப்பட்டிருக்கிறது. 


அந்நாட்களில்‌ 


இந்த 


உலகமெங்கும்‌. 
குடிமதிப்பு எழுதப்படவேண்டுமென்று 
அகஸ்துராயனால்‌ கட்டளை பிறந்தது" 
(லூக்‌ 2:1). பூமியின்‌ ராஜாக்கள்‌ ஒருவருக்கு 
விரோதமாக ஒருவர்‌ சண்டைபோட்டுக்‌ 
கொண்டிருக்கிறார்கள்‌. கர்த்தரோ தம்முடைய 
வேலையைச்‌ செய்கிறார்‌. தம்முடைய 
ஆலோசனைகளை நிறைவேற்றுகிறார்‌. 





f= THE] தானியேல்‌ 
யாய்‌ 


இயேசுகிறிஸ்துவின்‌ - ஜ்யப்‌ 
அழிந்துபோகாத நித்திய ராஜ்யம்‌. 
கிறிஸ்துவின்‌ ராஜ்யத்தில்‌ வாரிசு 
சண்டைகளோ, புரட்சிகளோ இருக்காது. 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்துவே ராஜாதி 
ராஜாவாகவும்‌, கர்த்தாதி கர்த்தாவாகவும்‌ 
இருக்கிறார்‌. இயேசுகிறிஸ்துவுக்கு பின்பு. 
அவருடைய வாரிசு என்று யாரும்‌ 
நியமிக்கப்படவில்லை. "ஏனென்றால்‌ 
இயேசுகிறிஸ்து நித்தியமானவர்‌. கிறிஸ்துவின்‌ 
ராஜ்யமும்‌, அவருடைய ஆளுகையும்‌ நித்திய 
காலமாயிருக்கும்‌. கிறிஸ்துவின்‌ ராஜ்யத்தை 
எந்த சக்தியாலும்‌ அழிக்க முடியாது. புரட்சி 
செய்தோ அல்லது யுத்தம்‌ செய்தோ அதை 
கவிழ்த்துப்போட முடியாது. 


, தேவனுடைய ராஜ்யம்‌ யூதரிடமிருந்து 
எடுத்து. புறஜாதியாருக்கு 
கொடுக்கப்பட்டிருக்கிறது. 


"ஆகையால்‌, தேவனுடைய ராஜ்யம்‌ 
உங்களிடத்திலிருந்து நீக்கப்பட்டு, அதற்கேற்ற 
கனிகளைத்தருகிற ஜனங்களுக்குக்‌ 
கொடுக்கப்படும்‌" (மத்‌ 21:43) 


ராஜ்யம்‌ 


ஆனாலும்‌ தேவனுடைய ராஜ்யம்‌: 
எப்போதுமே மேசியாவின்‌ ராஜ்யமாகவே. 
இருக்கிறது. கிறிஸ்துவின்‌ ஜ்யத்‌ 
அவருடைய வார்த்தைகளும்‌, 
உபதேசங்களும்‌ ஆளுகை செய்கிறது. 
கிறிஸ்துவின்‌ ராஜ்யம்‌ ஜெயமுள்ள 
ராஜ்யம்‌. அந்த ராஜாக்களின்‌ நாட்களிலே, 
பரலோகத்தின்‌ ட என்றென்றைக்கும்‌. 
த ராஜ்யத்தை 
ய்து. த ராஜ்யம்‌ வேறே 
ஜனத்துக்கு விடப்படுவதில்லை: ஒரு கல்‌. 
கையால்‌ பெயர்க்கப்படாமல்‌ மலையிலிருந்து 
உருண்டுவந்து, இரும்பையும்‌ 
களிமண்ணையும்‌ 
பொன்னையும்‌ 
நொறுக்கினதை ராஜா கண்டார்‌. அப்படியே 
அது அந்த ராஜ்யங்களையெல்லாம்‌ நொறுக்கி, 
நிர்மூலமாக்கி, தானோ என்றென்றைக்கும்‌ 
நிற்கும்‌ (தானி 2:44). 


எழும்பினவர்களெல்லோரும்‌. 
போவார்கள்‌. 


- விரிவுரை 
DANIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மாய்மாலங்கள்‌, பில்லி 
ஆகியவற்றிற்கு கிறிஸ்துவின்‌ 
இடமில்லை. 

இந்தக்‌ கல்லின்மேல்‌ விழுகிறவன்‌ 
நொறுங்கிப்போலான்‌: இது எவன்மேல்‌ 
விழுமோ அவனை நசுக்கிப்போடும்‌ என்று 
நான்‌ உங்களுக்குச்‌ சொல்லுகிறேன்‌" என்று 
இயேசு சொன்னார்‌ (மத்‌ 21:44). 

இயேசுகிறிஸ்துவின்‌ ராஜ்யம்‌ நித்திய 
ராஜ்யம்‌. கர்த்தராகிய இயேசுகிறிஸ்துவே 
தம்முடைய ராஜ்யத்தை நித்திய காலமாய்‌ 
ஆட்சி செய்வார்‌. இந்தப்‌ பூமிமின்‌ கடைசி 
காலம்‌ மாத்திரமல்ல, இந்தப்‌ பூமி அழிந்த 
பின்பும்‌, காலங்களும்‌ நாட்களும்‌ முடிந்து 
போன பின்பும்‌, கிறிஸ்துவானவர்‌ தம்முடைய 
ராஜ்யத்தை ஆ செய்வார்‌. 
தேவனாகிய கர்த்தர்‌ எல்லாவற்றிற்கும்‌. 
எல்லாமாகமிருப்பார்‌. 


சூனியங்கள்‌ 
ராஜ்யத்தில்‌ 


நேபுகாத்நேச்சாரின்‌ 
அதற்கான 

அர்த்தங்களையும்‌ சொல்லுகிறார்‌. இனிமேல்‌ 
சம்பலிக்கப்போகிறதை மகா தேவன்‌ 
ராஜாவுக்குத்‌ தெரிவித்திருக்கிறார்‌ என்றும்‌, 
சொப்பனமானது நிச்சயம்‌, அதின்‌ அர்த்தம்‌ 


சத்தியம்‌ ன்றும்‌ 
நேபகாத்தேச்சாருக்கு 
(தானி 2:45). 


ம்பிக்கப்போகிற 
தனால்‌ இந்தக்‌ 
ராஜாவுக்கு அறிவிக்க முடியவில்லை. 


தானியேல்‌. ராஜாவுக்கு. 
சொப்பனத்தைச்‌ சொல்லும்போது, 
சொப்பனமானது நிச்சயம்‌ என்றும்‌, அதன்‌ 
அர்த்தம்‌ சத்தியம்‌ என்றும்‌ சொல்லுகிறார்‌. 
கர்த்தரே தானியேலுக்கு ராஜா கண்ட 
சொப்பனத்தையும்‌, அதன்‌ அர்த்தத்தையும்‌ 
வெளிப்படுத்தியிருக்கிறார்‌. ஆகையினால்‌ 
தானியேல்‌ ராஜாவோடு பேசும்போது, 
எல்லித கலக்கமும்‌. சந்தேகமுமில்லாமல்‌, 
தெளிவாகவும்‌, உறுதியாகவும்‌ பேசுகிறார்‌. 
சொப்பனத்தின்‌ அர்த்தம்‌ சத்தியம்‌ என்று 
சொல்லுகிறார்‌. 





i THE] தானியேல்‌ 
ரய 


நேபுகாத்நேச்சார்‌ தானியேலைப்‌ 
பெரியவனாக்கினான்‌ 
தானி 2146-49 


தானி 2:46. அப்பொழுது ராஜாவாகிய 
நேபுகாத்நேச்சார்‌ முகங்குப்புற விழுந்து, 
தானியேலை வணங்கி, அவனுக்குக்‌ 
காணிக்கை செலுத்தவும்‌ 
தூபங்காட்டவும்‌ கட்டனையிட்டான்‌. 

தானி 2:47. 


ராஜா  தானியேலை 


நோக்கித்‌ இத்த 


தேவர்களுக்கு தேவனும்‌, ராஜாக்களுக்கு. 
ஆண்டவரும்‌, மறையொருன்களை 
வெளிப்படுத்துகிறவருமாயிருக்கிறார்‌ 
என்றான்‌. 


தானி 2:48. பின்பு ராஜா தானியேலைப்‌ 
பெரியவனாக்கி, அவனுக்கு அநேகம்‌ 
சிறந்த வெகுமதிகனைக்‌ கொடுத்து, 
அவனை பாபிலோன்‌. மாகாணம்‌ 

க்கும்‌ அதிபதியாகவும்‌, 
பாபிலோனிலுன்ன சகல ஞானிகளின்‌ 
மேலும்‌ பிரதான அதிகாரியாகவும்‌. 
தியமித்தான்‌. 


தானி 249. தானியேல்‌ ராஜாவை 
வேண்டிக்கொண்ட தின்பேரில்‌ அவன்‌ 
சாத்ராக்கையும்‌, மேஷாக்கையும்‌, 
ஆபேத்நேகோவையும்‌ பாபிலோன்‌ 
மாகாணத்துக்‌ காரியங்களை 
விசாரிக்கும்படி. வைத்தான்‌; 
தானியேலோவென்றால்‌ ராஜாவின்‌ 
கொலுமண்டயத்தில்‌ இருத்தான்‌. 


ராஜாவின்‌ சொப்பனத்தையும்‌ அதன்‌ 
அர்த்தத்தையும்‌ தானியேல்‌ சொல்லுகிறார்‌. 
ராஜா அதைக்‌ கேட்டு கோபப்படவில்லை. 
தானியேலோடு தர்க்கம்பண்ணவில்லை. 
தானியேல்‌ சொன்ன வார்த்தைகளை 
ராஜா தேவனுடைய வார்த்தைகளாக 
அங்கீகரிக்கிறான்‌. 

இப்போது ராஜாவின்‌ கண்களுக்கு 
தானியேல்‌ ஒரு தேவனைப்போல தெரிகிறார்‌. 
உடனே அப்பொழுது 
நேபுகாத்நேச்சார்‌ 
தானியேலை ந 
காணிக்கை செலுத்தவும்‌ தூபங்காட்டவும்‌ 
கட்டளையிடுகிறான்‌ (தானி 2:46). 


- விரிவுரை 
DANIEL - COMMENTARY 


தானியேலினிடத்தில்‌ தெய்வீக 
குணமிருப்பதாக ராஜா நினைக்கிறான்‌. 
ராஜா தானியேலுக்கு முன்பாக முகங்குப்புற 
விழுந்து, அவருக்கு தூபங்காட்டுகிறான்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய தெய்வீக 
வெளிப்பாடுகளை மகிமைப்படுத்துகிறார்‌. 
தாம்‌. கொடுக்கும்‌ தரிசனங்களை 
கனம்பண்ணுகிறார்‌. 


ராஜாவுக்கு தானியேல்‌ தேவனுடைய 
வார்த்தைகளைச்‌ சொன்னார்‌. இப்பொழுது 
ராஜாவே தேவனைக்‌  கனம்பண்ணுகிறார்‌. 
ராஜா தானியேலை நோக்கி: “நீ இந்த 
மறைபொருளை வெளிப்படுத்தின படியினால்‌, 
மெய்யாய்‌ உங்கள்‌ தேவனே 
தேவர்களுக்கு தேவனும்‌, ராஜாக்களுக்கு 
ஆண்டவரும்‌. மறைபொருள்களை 
வெளிப்படுத்துகிறவருமாயிருக்கிறார்‌” 
(தானி 2:47) என்று சொல்லுகிறான்‌. 


ராஜா தனக்கு முன்பாக முகங்குப்புற 
விழுந்து தனக்கு தூபங்காட்டுவதை 
தானியேல்‌ அங்கீகரிக்கவில்லை. தானியேல்‌ 
தேவனுடைய மகிமையை 
அபகரித்துக்கொள்ளவில்லை. ராஜா 
கர்த்தரை மாத்திரமே ஆராதனை 
செய்யவேண்டும்‌. ராஜாவுக்கு தானியேல்‌ 
கர்த்தரைப்பற்றிச்‌ சொல்லியிருக்கவேண்டும்‌. 
இப்போது நேபுகாத்நேச்சாரும்‌, இஸ்ரவேலின்‌ 
தேவனாகிய கர்த்தரை, தன்னுடைய 
வார்த்தைகளினால்‌ மகிமைப்படுத்துகிறார்‌. 
தானியேலை ராஜா 
பெரியவனாக்குகிறான்‌. ராஜா தானியேலுக்கு 
அநேகம்‌ சிறந்த வெகுமதிகளைக்‌ கொடுத்து. 
அவரை பாபிலோன்‌ மாகாணம்‌ முழுதுக்கும்‌ 
அதிபதியாகவும்‌, பாபிலோனிலுள்ள சகல 
ஞானிகளின்‌ மே பிரதான. 
தவறாகவும்‌ நியமிக்கிறான்‌ (தானி 2:48). 


தானியேலுக்கு பதவி 
கொடுக்கப்படுகிறது. மாத்திரம்‌ 
உயரவேண்டுமென்று, தானியேல்‌ 
நினைக்கவில்லை. தானியேல்‌ கர்த்தரிடத்தில்‌ 
ஜெபித்தபோதும்‌, கர்த்தரைத்‌ துதித்தபோதும்‌, 
அவருடைய மூன்று சிநேகிதரும்‌ அவரோடு. 
கூடவே இருந்தார்கள்‌. 


உயர்ந்த பதவி 
தான்‌ 





ழ்‌ உய தானியேல்‌ 
ரய 


ராஜா தன்னை உயர்த்தவேண்டுமென்று 
தீர்மானப்பண்ணியபோது. தானியேல்‌ 
தன்னுடைய மூன்று சிநேகிதரைப்பற்றியும்‌ 
ராஜாவினிடத்தில்‌ நல்ல வார்த்தைகளைச்‌ 
சொல்லுகிறார்‌. தன்னுடைய சிநேகிதர்களையும்‌ 
ஆசீர்வதிக்குமாறு தானியேல்‌ ராஜாவை. 
வேண்டிக்கொள்கிறார்‌ 


ராஜாவை 
அவன்‌ 
மேஷாக்கையும்‌,. 
பாபிலோன்‌ 


தானியேல்‌. 
வேண்டிக்கொண்டநின்‌ பேரில்‌ 
சாத்ராக்கையும்‌, 
ஆபேத்நேகோவையும்‌ 
மாகாணத்துக்‌ காரியங்களை விசாரிக்கும்படி 


வைக்கிறான்‌; தானியேலோவென்றால்‌ 
ராஜாவின்‌ கொலுமண்டபத்தில்‌ இருக்கிறார்‌ 
(தானி 2:49). 


- விரிவுரை 
DANIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தருக்கு பயந்து, பமபக்தியாய்‌ 
ஜீலிக்கிற யூதர்கள்‌ இப்போது பாபிலோன்‌ 
தேசத்து அரமனையில்‌ பணிபுரிகிறார்கள்‌ 
அவர்கள்‌ உயர்ந்த பதவிகளிலும்‌, உயர்ந்த 
ந்தஸ்துக்‌ இருக்கிறார்கள்‌. 
_. அவர்களுத்து 

மற்ற யூதர்களுக்கு 

உதவி செய்ய முடிகிறது. கர்த்தரே 
தம்முடைய ஜனத்தை ஆளுகை செய்கிறார்‌. 
அவர்களை பாதுகாத்து பராமரிக்கிறார்‌ 
அவர்களுடைய நன்மைகளை விசாரிக்கிறார்‌. 





தானியேல்‌ 


i= FT 
ETT 


தானியேல்‌ நேபுகாத்நேச்சாரின்‌ 
சொப்பனத்தையும்‌, அதன்‌ அர்த்தத்தையும்‌ 
சொன்னபோது, ராஜா தானியேல்மீதும்‌, 
அவருடைய மூன்று சிநேகிதர்மீதும்‌ 
அன்பாயிருந்தார்‌. அவர்களுக்கு. 
மாகாணத்திலே முக்கியமான பதவிகளைக்‌ 
கொடுத்து அவர்களை உயர்த்தினார்‌. 
இப்போது. ந்த மூன்று எபிரெய 
வாலிபர்களும்‌ ராஜாவின்‌ கோபத்திற்கு 
ஆளாகிறார்கள்‌. 


ராஜா ம்மூன்‌ வாலிபர்மி 
கோபப்பட்டாலும்‌, க்‌ இவர்களை. 
இன்னும்‌ அதிகமாய்க்‌ கனம்பண்ணுகிறார்‌. 
ராஜா கனம்பண்ணியதைவிட, கர்த்தர்‌ 
கனம்பண்ணுவது 
பெரியதாயிருக்கிறது. 
ஆசீர்வாதமே 
நன்மைகளைக்‌ கொடுக்கும்‌. 
விழுவதைவிட, கர்த்தருக்கு உண்மையாய்‌ 
ஜீலிப்பதே நமக்கு மெய்யான ஆசீர்வாதம்‌. 
உலகப்பிரகாரமான நன்மைகளை 
பெற்றுக்கொள்வதைவிட, கர்த்தருடைய 
கிருபைகளைப்‌ பெற்றுக்கொள்வதே நமக்கு 


நமக்கு 


பிள்ளைகள்‌ 

வருகிறது. 

பதில்‌ தை 

க தக்கனது நாம்‌ 

சோதிக்கப்‌ மோத, கர்த்தர்‌ நமக்கு எப்படி 

உதவிபுரிகிறார்‌ என்பதை இந்த சம்பவம்‌ 
விவரிக்கிறது. 

"அக்கினியின்‌ உக்கிரத்தை 
அவிந்தார்கள்‌' (ஸி 11:34) என்று 
எபிரெயருக்கு நிருபம்‌ எழுதின ஆசிரியரும்‌, 
இந்த மூன்று எபிரெயரைப்பற்றி சாட்சியாய்ச்‌ 
சொல்லுகிறார்‌. 


நேபுகாத்நேச்சார்‌ ஒரு பெரிய 
ற்சிலையைப்‌ பண்ணுவித்து அதை 
'சமபூமியிலே. நிறுத்துகிறான்‌. 


தான்‌ நிறுத்தின பொற்சிலையை 


- விரிவுரை 
DANIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எல்லோரும்‌ பணிந்துகொள்ளவேண்டுமென்று 
ராஜா கட்டளை கொடுக்கிறான்‌ 
(தானி 31-7). ராஜா நிறுத்தின 
பொற்சிலையை மூன்று எபிரெய 
வாலிபர்களும்‌ பணிந்துகொள்ளவில்லை. 
(தானி 3:8-12) 


நேபுகாத்நேச்சார்‌ இதுபற்றி மூன்று 
எபிரெய வாலிபரிடம்‌ விசாரிக்கும்போது, 
அவர்கள்‌ ராஜா நிறுத்தின பொற்சிலையை 
பணிந்துகொள்வதில்லை. என்று 
சொல்லுகிறார்கள்‌ 
313-18). நேபுகாத்நேச்சாருக்கு. 
கடுங்கோபமுண்டாயிற்று. மூன்று எபிரெய 
வாலிபர்களையும்‌ எரிகிற அக்கினி 
சூளையிலே போடுமாறு ராஜா 
கட்டளையிடுகிறான்‌ (தானி 3:19-23). 


எரிகிற அக்கினி சூளையிலே மூன்று 
எபிரெய வாலிபர்களுக்கும்‌ ஒரு தேசமும்‌ 
உண்டாகவில்லை, கர்த்தர்‌ தம்முடைய தாசரை 
எரிகிற அக்கினியிலிருந்து விடுவிக்கிறார்‌. 
எபிரெயரின்‌ தேவனே மெய்யான தேவன்‌ 
என்று ராஜா தீர்மானம்பண்ணுகிறான்‌. 
(தானி 3:24-26) ராஜா இம்மூன்று 
எபிரெய வாலிபர்களையும்‌ பாபிலோன்‌ 
தேசத்திலே உயர்த்துகிறான்‌ (தானி 3:28-30). 


டி ராஜாவாகிய 
நேயுகாத்தேச்சார்‌ அறுபதுமுழ 
உயரமும்‌ ஆது முழ அகலமுமான ஒரு 
பொற்சிலையைப்‌: பண்ணுவித்து, 
பாபிலோன்‌ மாகாணத்திலிருக்கிற தூரா 
என்னும்‌ சமபூமியிலே நிறுத்தினான்‌. 


தானி 82. பின்பு ராஜாவாகிய 
நேபுகாத்நேச்சார்‌ தேசாதிபதிகளையும்‌, 
அதிகாரிகளையும்‌, தலைவரையும்‌, 
நியாயாதியதிகனையும்‌, 
பொக்கிஷக்காரரையும்‌, 
தீதிசாஸ்திரிகனையும்‌, 
விசாரிப்புகாரரையும்‌, 
உத்தியோகஸ்தர்‌ 

நோபுகாத்நேச்சார்‌ ராஜா 
சிலையின்‌ பிரதிஷ்டைக்கு 
சேரும்படி, அழைத்தனுப்பினான்‌. 


நாடுகளிலுள்ள. 
யாவரையும்‌ 
நிறுத்தின 
வந்து 





i THE] தானியேல்‌ 
யா்‌ 
3:3. 


தானி. 
தேசாதியதிகளும்‌, அதிகாரிகளும்‌, 
தலைவரும்‌, 'தியாயாதியதிகளும்‌, 
பொக்கிஷக்காரரும்‌, தீதிசாஸ்திரிகளும்‌, 
விசாரிப்புக்காரரும்‌, நாடுகனிலூன்ன 
உத்தியோகஸ்தர்‌ யாவரும்‌, 
ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார்‌ 
நிறுத்தின சிலையின்‌ பிரதிஷ்டைக்கு. 
வந்து சேர்த்து, நேபுகாத்நேச்சார்‌ 
நிறுத்தின சிலைக்கு எதிராக. 
'நின்றார்கன்‌. 


அப்பொழுது 


தானி க, கட்டியக்காரன்‌ உரத்த 
சுத்தமாய்‌: சகல ஜனங்களும்‌, 
ஜாதிகளும்‌, பாஷைக்காரருமானவர்கனே, 
உங்களுக்கு அறிவிக்கப்படுகிறது. 
என்னவென்றால்‌: 


தானி 95. எக்கானம்‌, நாகசுரம்‌, 
கின்னரம்‌, வீணை, சுரமண்டலம்‌, தம்புரு 
முதலான ௪கலவித கீதவாத்தியங்கவின்‌ 
சுத்தத்தை நீங்கள்‌ கேட்கும்போது, 
நீங்கள்‌ தாழ விழுந்து, ராஜாவாகிய 
நேபுகாத்நேச்சார்‌. நிறுத்தின 
பொற்சிலையைப்‌ பணித்து 
கொள்னக்கடவிர்கள்‌. 


தானி 3:6. எவனாகிலும்‌ தாழ விழுந்து, 
அதைப்‌ பணிந்துகொள்ளாமற்போனால்‌, 


நடுவிலே 
போடப்படுவான்‌ என்றான்‌. 


தானி 3:7. ஆதலால்‌ ௪௧ல ஜனங்களும்‌, 
எக்காளம்‌, நாகசுரம்‌, கின்னரம்‌, விணை 
சுரமண்டலம்‌ முதலான சகலவித 
கீதவாத்தியங்களின்‌. சத்தத்தைக்‌ 
கேட்டவுடனே, சகல ஜனத்தாரும்‌. 
பாஷைக்காரரும்‌ தாழ 
ராஜாவாகிய 
நேபுகாத்நேச்சார்‌. நிறுத்தின. 
பொற்சிலையைப்‌ 
பணிந்துகொண்டார்கள்‌.. 


பாபிலோன்‌ தேசத்திலே ஏராளமான 
விக்கிரகங்கள்‌ இருக்கிறது. இஸ்ரவேலின்‌ 
தேவனாகிய கர்த்தர்‌ மாத்திரமே மெய்யான 
தேவன்‌. அவர்‌ மாத்திரமே ஜீவனுள்ள 
தேவன்‌. ஆனால்‌ பாபிலோன்‌ தேசத்தாரோ 
ஜீவனுள்ள. தேவனை  ஆராதியாமல்‌, 
ஜீவனில்லாத விக்கிரகங்களுக்கு ஆராதனை 
செய்கிறார்கள்‌. 


- விரிவுரை 
DANIEL - COMMENTARY 


பாபிலோன்‌ தேசத்தில்‌ ஏராளமான 
விக்கிரகங்கள்‌ இருந்தாலும்‌ அவர்களுக்கு 
அந்த விக்கிரகங்களில்‌ திருப்தியில்லை. 
தங்களுக்கு இன்னும்‌ புதிய விக்கிரகங்களை 
உண்டுபண்ணவேண்டும்‌ என்று 
சைப்படுகிறார்கள்‌. ஏராளமான 
க்கிரகங்கள்‌ இருந்தால்‌, தங்களுக்கு 


ராஜாவுக்கும்‌ தெரியவில்லை. 


ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார்‌ 
அறுபதுமுழ உயரமும்‌ ஆறு முழ அகலமுமான 
ஒரு பொற்சிலையைப்‌  பண்ணுலித்து, 
பாபிலோன்‌ மாகாணத்திலிருக்கிற  தூரா 
என்னும்‌ சமபூமிமிலே நிறுத்துகிறான்‌ 
(தானி 311). 


ராஜா பொற்சிலையைச்‌ செய்கிறான்‌. 
இதன்‌ உயரம்‌ அறுபது முழம்‌. அகலம்‌ 

ம இது பார்ப்பதற்கு 
இது எல்வளவு 
இது வதும்‌ 


ஆறுமுழம்‌. 
பிரமாண்டமாயிருக்கிறது. 
பெரியதாகமிருந்தாலும்‌ 
பொன்னால்‌ செய்யப்பட்டிருந்தாலும்‌ இதற்கு 
ஜீவனில்லை. 


ராஜா... ஒருவேளை 


தன்னுடைய 
உருவத்தையே 


பொற்சிலையாகப்‌ 
பண்ணுவித்திருக்கலாம்‌. பாபிலோன்‌. 
தேசத்திலுள்ளவர்களெல்லோரும்‌ தன்னை 
தெய்வமாக ஆராதிக்கவேண்டுமென்று ராஜா 
ஆசைப்பட்டிருக்கலாம்‌. 


இதற்கு முந்திய அதிகாரத்தில்‌: 

நேபுகாத்நேச்சார்‌. கர்த்தரை  துதித்தான்‌. 

இஸ்ரவேலின்‌ தேவனே தேவர்களுக்கு 

ன்றும்‌ ராஜாக்களுக்கு 

மறைபொருளை 

என்றும்‌. 

நேபுகாத்நேச்சார்‌ சொன்னான்‌ (தானி 2:47), 

ஆனால்‌ இப்போதோ தனக்கு ஒரு 

பொற்சிலையை பண்ணுவித்து, தன்னை 
தேவனுக்கு சமமாக பாவிக்கிறான்‌. 





தானியேல்‌ 


i= FTE 
TT 


ராஜாவுக்கு தேவனுடைய பிரமாணம்‌ 
ரியவில்லை. சொப்பனத்தின்‌ அர்த்தம்‌. 
அவனுக்கு சொல்லப்பட்டாலும்‌, அவனுடைய 
செயல்பாடுகள்‌ கர்த்தருடைய திட்டத்திற்கு 
விரோதமாயிருக்கிறது. இப்போது ராஜா 
தேவனுக்கு போட்டியாக தன்னையே 
உயர்த்துகிறான்‌. 

பொற்சிலையைப்‌ 
அந்த சிலையின்‌ 
மிகவும்‌ ஆடம்பரமாக. 

தீர்மானிக்கிறான்‌. 
தன்‌ தேசத்திலுள்ள 


ராஜா ஒரு 
பண்ணுவித்து, 
பிரதிஷ்டையை. 
செய்யவேண்டுமென று 
அந்த பிரதிஷ்டைக்கு 
எல்லோரையும்‌ வந்து சேரும்படி 

அழைக்கிறான்‌. ராஜாவின்‌ அழைப்பை ஏற்று, 
பாபிலோன்‌ தேசத்தார்‌ எல்லோரும்‌ சிலைக்கு 
எதிராக வந்து நிற்கிறார்கள்‌. 


பின்பு ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார்‌ 
தேசாதிபதிகளையும்‌, ரிகளையும்‌, 
தலைவரையும்‌, நியாயாதிபதிகளையும்‌, 
பொக்கிஷக்காரரை! நீதிசாஸ்திரிகளையும்‌, 
விசாரிப்புகாரரையும்‌, நாடுகளிலுள்ள 
உத்தியோகஸ்தர்‌ யாவரையும்‌ தான்‌ நிறுத்தின 
சிலையின்‌ பிரதிஷ்டைக்கு வந்து சேரும்படி 
அழைத்தனுப்புகிறான்‌ (தானி 3:2). 


பொக்கிஷக்காரரும்‌, 

விசாரிப்புக்காரரும்‌, 
நாடுகளிலுள்ள உத்தியோகஸ்தர்‌ யாவரும்‌, 
ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார்‌ நிறுத்தின 


(தானி 3:3) 


பாபிலோன்‌ த்தார்‌ 
பிரயாணம்‌ ய்‌ எகா 
சமபூமிக்கு வந்திருக்கிறார்கள்‌. ராஜா 
நிறுவின பொற்சிலைக்கு ஜீவனில்லை. 
ஆனால்‌ ராஜா அந்த சிலையை தெய்வமாக 
பிரதிஷ்டைபண்ணுகிறான்‌. ஜனங்களும்‌ 


நீண்ட தூரம்‌ 
என்னும்‌ 


விக்கிரகாராதனைக்காரருக்கும்‌ 
இருக்காது. 


- விரிவுரை 
DANIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தான்‌ நிறுத்தின சிலைக்கு 
தன்‌ தேசத்து ஜனங்கள்‌ எல்லோரும்‌ 
நின்றபோது, ராஜா 
கொடுக்கிறான்‌. 
கட்டியக்காரன்‌ 
ஜனங்களுக்கும்‌ 
சொல்லுகிறான்‌. 


சகல ஜனங்களும்‌, 
பாஷைக்காரருமானவர்களே, 
அறிவிக்கப்படுகிறது. என்னவென்றால்‌: 
எக்காளம்‌, நாகசுரம்‌, கின்னரம்‌, வீணை, 
குரமண்டலம்‌, தம்புரு முதலான சகலவித 
கீதவாத்தியங்களின்‌ சத்தத்தை நீங்கள்‌ 
கேட்கும்போது, நீங்கள்‌ தாழ விழுந்து, 
ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார்‌ நிறுத்தின 
பொற்சிலையைப்‌ பணிந்துகொள்ளக்கடவீர்கள்‌ 
எவனாகிலும்‌ தாழ விழுந்து, ன்‌ 
பணிந்துகொள்ளாமற்போனால்‌, 

அந்நேரமே எரிகிற ற ககன்‌ 
நடுவிலே போடப்படுவான்‌" (தானி 

என்று கட்டியக்காரன்‌ உரத்த 


சொல்லுகிறான்‌. 


து கட்டியக்காரனின்‌ கட்டளையல்ல. 
இது நேபுகாத்நேச்சார்‌ ராஜாவின்‌ கட்டளை. 
ராஜா தனக்கு சொன்னதை கட்டியக்காரன்‌ 
உரத்த  சத்தமாய்ச்‌ சொல்லுகிறான்‌. 
பாபிலோன்‌ தேசத்து ஜனங்களெல்லோரும்‌ 
ராஜா நிறுத்தின பொற்சிலையைப்‌ 
பணிந்துகொள்ளவேண்டும்‌. இது ராஜாவின்‌ 
கட்டளை. 


எதிராக 
வந்து 
மேலும்‌ ஒரு கட்டளை 
ராஜாவின்‌ கட்டளையை 
உரத்த சத்தமாய்‌ எல்லா 
கேட்கும்‌ வண்ணமாய்ச்‌ 


ஜாதிகளும்‌, 
உங்களுக்கு 


அந்த சிலைக்கு முன்பாக தாழவிழுந்து, 
அதை எவனாகிலும்‌ பணிந்து 
கொள்ளாமற்போனால்‌, 

அக்கினி குணையின்‌ நடுவிலே 
போடப்படுவான்‌. தண்டனையை 
நிறைவேற்றுவதில்‌ காலதாமதம்‌ இருக்காது. 
அவன்‌ அந்நேரமே அக்கினி சுளையில்‌ 
போடப்படுவான்‌. இதுவும்‌ ராஜாவின்‌ கட்டளை. 


நேபுகாத்நேச்சாரின்‌ கட்டளைக்கு 
கீழ்ப்படிந்து, சகல ஜனங்களும்‌, எக்காளம்‌, 
நாககரம்‌, கின்னரம்‌, வீணை கரமண்டலம்‌ 
முதலான சகலவித கீதவாத்தியங்களின்‌ 
சத்தத்தைக்‌ கேட்டவுடனே, சகல ஜனத்தாரும்‌ 
ஜாதியாரும்‌ பாஷைக்காரரும்‌ தாழ விழுந்து, 
ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார்‌ நிறுத்தின 
ப்‌ பணிந்துகொள்கிறார்கள்‌ 


அவன்‌ எரிகிற 





i THE] தானியேல்‌ 
யாய்‌ 


சாத்ராக்‌, 
ஆபேத்நேகோ 
தானி 3:8-18 


தானி 3:8. அச்சமயத்தில்‌ கல்தேயரில்‌ 
சிலர்‌ ராஜசமுகத்தில்‌ வத்து, யூதர்பேரில்‌ 
குற்றஞ்சாற்றி, 


தானி 89. ராஜாவாகிய 
நேபுகாத்நேச்சாரை நோக்கி: ராஜாவே, 
நீர்‌ என்றும்‌ வாழ்க. 


தானி 800, எக்கானம்‌, நாகசுரம்‌, 
கின்னரம்‌, வீணை, சுரமண்டலம்‌, தம்புரு 
முதலான சகலவித கீதவாத்தியங்களின்‌ 
சத்தத்தையும்‌ கேட்கிற எத்த மனுஷனும்‌ 
தாழவிழுத்து, பொற்சிலையைய்‌ 
பணிந்து கொன்னவேண்டுமென்றும்‌, 


தாணி 9:11. எவனாகிதூம்‌ தாழ விழுந்து 
பணிந்து கொள்ளாமற்போனால்‌, அவன்‌ 
எரிகிற அக்கினிச்சூனையின்‌ நடுவிலே. 
போடப்பட. வேண்டுமென்றும்‌, 
ராஜாவாகிய நீர்‌ கட்டனையிட்டீரே. 


தானி 3:12. பாபிலோன்‌ மாகாணத்தின்‌ 
காரியங்களை விசாரிக்கும்படி தீர்‌ 
ஏற்படுத்தின சாத்ராக்‌, மேஷாக்‌, 
ஆபேத்நேகோ என்னும்‌ யூதரான 
மனுஷர்‌ இருக்கிறார்களே; அவர்கள்‌ 
ராஜாவாகிய உம்மை மதிக்கவில்லை; 
அவர்கள்‌ உம்முடைய தேவர்களுக்கு 
ஆராதனை செய்யாமலும்‌, நீர்‌ 
நிறுத்தின பொற்சிலையைப்‌ பணிந்தூ 
 கொன்னாமலும்‌ இருக்கிறார்கள்‌ 
என்றார்கள்‌. 


தானி. 318. 

நேபுகாத்நேச்சார்‌ 

கோபங்கொண்டு. 

மேஷாக்கையும்‌, ஆயேத்நேகோவையும்‌ 
அழைத்துக்கொண்டுவரும்படி. 
கட்டனையிட்டான்‌; அவர்கள்‌ அத்தம்‌: 
புருஷரை ராஜாவின்‌ சமுகத்தில்‌ 
கொண்டுவந்து விட்டபோது, 


தானி 84 நேபுகாத்நேச்சார்‌. 
அவர்களை நோக்கி: சாத்ராக்‌, மேஷாக்‌, 


ஆபேத்நேகோ என்பவர்களே, 


நீங்கள்‌. என்‌ தேவர்களுக்கு 


- விரிவுரை 
DANIEL - COMMENTARY 


ஆராதனைசெய்யாமலும்‌ நான்‌ 
நிறுத்தின பொற்சிலையைப்‌ பணிந்து 
கொள்ளாமலும்‌ இருத்தது மெய்தானா? 


தானி 9:15. இப்போதும்‌ எக்காளம்‌, 
நாகசுரம்‌, கின்னரம்‌, வீணை, 
சுரமண்டலம்‌, தம்புரு முதலான சகலவித 
கீதவாத்தியங்களின்‌' சத்தத்தையும்‌ 
தீங்கன்‌ கேட்கும்போது, தாழ விழுந்து, 
நான்‌ பண்ணிவைத்த 
சிலையைப்‌: பணித்துகொள்ள 
ஆயத்தமாயிருத்தால்‌ நல்லது; 
பணித்துகொள்னாதிருத்‌ தீர்கனேயாகில்‌, 
அத்நேரமே எரிகிற அக்கினிச்‌தனையின்‌ 
நடுவிலே போடப்படுவீர்கள்‌; உங்களை 
என்‌ கைக்குத்‌ தப்புவிக்கப்போகிற 
தேவன்‌ யார்‌ என்றான்‌. 


தானி 306. சு௱த்ராக்‌, மேஷாக்‌, 
ஆபேத்நேகோ என்பவர்கள்‌ ராஜாவை 
நோக்கி: நேபுகாத்நேச்சாரே, இந்தக்‌ 
காரியத்தைக்‌ குறித்து உமக்கு உத்தரவு 
சொல்ல எங்களுக்கு அவசியமில்லை. 


தானி 3:07. நாங்கள்‌ ஆராதிக்கிற 
எங்கள்‌ தேவன்‌ எங்களைத்‌ தப்புவிக்க 
வல்லவராயிருக்கிறார்‌; அவர்‌ எரிகிற 
அக்கினிச்‌ சூனைக்கும்‌, ராஜாவாகிய 
உம்முடைய கைக்கும்‌ நீங்கலாக்கி 
விடுவிப்பார்‌. 


தானி 9:18. விடுவிக்காமற்போனாலும்‌, 
நாங்கள்‌ உம்முடைய தேவர்களுக்கு 
ஆராதனை செய்வதுமில்லை, நீர்‌ 
நிறுத்தின பொற்சிலையைப்‌: 
பணித்துகொள்வதுமில்லை என்கிறது. 
ராஜாவாகிய உமக்குத்‌ 
தெரித்திருக்கக்கடவது என்‌ றார்கள்‌. 


ராஜாவின்‌ கட்டளைக்கு கீழ்ப்படிந்து, 
சாத்ராக்‌, மேஷாக்‌, ஆபேத்நேகோ ஆகிய 
மூன்று எபிரெய வாலிபர்களும்‌, ராஜா 
நிறுத்தின சிலைக்கு எதிராக நிற்கிறார்கள்‌. 
பாபிலோன்‌ தேசத்து ஜனங்களைப்போல, 
இவர்களும்‌ தூரா என்னும்‌ சமபூமிக்கு 
வந்திருக்கிறார்கள்‌. தேசத்து 
ஜனங்களெல்லோரும்‌ ராஜா நிறுத்தின 
சிலைக்கு எதிராக நிற்கிறார்கள்‌. இந்த 
எபிரெய வாலிபர்களும்‌, 
சிலைக்கு 

எதிராக நிற்கிறார்கள்‌. 





தானியேல்‌ 


f= THE 
TT 


எபிரெய வாலிபர்கள்‌ 
கூட்டத்தோடு ராஜா 
முன்பாக 

விநோதமாயும்‌ 


ஆராதிக்கிறவர்கள்‌. 
இப்போது ராஜா 
எதிராக நிற்கிறார்கள்‌. 


நேபுகாத்நேச்சார்‌, தான்‌ நிறுத்தின. 
சிலையின்‌ பிரதிஷ்டைக்கு வந்து சேரும்படி, 
தன்னுடைய உத்தியோகஸ்தர்‌ யாவரையும்‌ 
அழைத்திருக்கிறான்‌. ராஜாவின்‌ 
கட்டளைக்கு கீழ்ப்படிந்து எல்லோரும்‌ 
அங்கு வந்ததுபோல, இம்மூன்று எபிரெய 
ங்கு வந்திருக்கிறார்கள்‌. 

வாலிபர்கள்‌ 


ஆனாலும்‌ இவர்கள்‌ 
நிறுத்தின சிலைக்கு 


விக்கிரகாராதனைக்காரர்களல்ல. 
விக்கிரகாராதனைக்கு விரோதமாக தாங்கள்‌ 
எல்லா ஜனங்களுக்கும்‌ முன்பாக 
சாட்சியாமிருக்கவேண்டும்‌. என்று 
தீர்மானித்து, அவர்கள்‌ அங்கே 
வந்திருக்கிறார்கள்‌. 
நேபுகாத்நேச்சார்‌ 
கட்டளைகளைக்‌ 
அவையாவன: 


இரண்டு 
கொடுக்கிறான்‌. 
1. தான்‌ நிறுத்தின சிலையின்‌ 


வாலிபர்களும்‌ முதலா 
கட்டளைக்கு மாத்திரமே கீழ்ப்படிகிறார்கள்‌. 
ராஜாவின்‌ இரண்டாவது கட்டளைக்கு 
கீழ்ப்படிய மறுத்துவிடுகிறார்கள்‌. 


சகல ஜனத்தாரும்‌, ஜாதியாரும்‌, 
பாஷைக்காரரும்‌ தாழவிழுந்து, ராஜாவாகிய 
நேபுகாத்நேச்சார்‌ நிறுத்தின பொற்சிலையைப்‌ 
பணிந்துகொள்கிறார்கள்‌ ஆனால்‌. 
வாக 

பொற்சிலையை 
பணிந்துகொள்ளாமலிருக்கிறார்கள்‌. இவர்கள்‌ 
நேபுகாத்நேச்சாருடைய தேவர்களுக்கு 
ஆராதனை செய்யாமலும்‌, அவன்‌ நிறுத்தின 
ப்‌ பணிந்துகொள்ளாமலும்‌ 


ராஜாவினிடத்தில்‌ இம்மூன்று. 
வாலிபர்‌ பெயரிலும்‌ குற்றம்‌ 
சுமத்துகிறார்கள்‌. 


- விரிவுரை 
DANIEL - COMMENTARY 


அச்சமயத்தில்‌ கல்தேயரில்‌ சிலர்‌ 
ராஜசமுகத்தில்‌ வந்து, யூதர்பேரில்‌ 
குற்றஞ்சாற்றுகிறார்கள்‌” கான்‌ 3:8). 
கல்தேயர்கள்‌ என்னும்‌ வார்த்தை பாபிலோன்‌ 
தேசத்து ஜோசியக்காரரையோ அல்லது 
குறிசொல்லுகிறவர்களையோ குறிக்கலாம்‌. 


அப்பொழுது 
சொப்பனங்களைத்‌ 
தெரிவிக்கும்பொருட்டு 
ஜோசியரையும்‌ சூனியக்காரரையும்‌ 
கல்தேயரையும்‌ அழைக்கச்‌ சொன்னான்‌; 
அவர்கள்‌ வந்து, ராஜசமுகத்தில்‌ நின்றார்கள்‌. 
அப்பொழுது கல்தேயர்‌ ராஜாவை நோக்கி: 
ராஜாவே, நீர்‌ என்றும்‌ வாழ்க; சொப்பனத்தை 
உமது அடியாருக்குச்‌ சொல்லும்‌, அப்பொழுது, 
அதின்‌ அர்த்தத்தை விடுவிப்போம்‌ என்று 
சீரிய... பாஷையிலே சொன்னார்கள்‌" 
(தானி 2:2) 


அ 
தனக்குத்‌ 
சாஸ்திரிகளையும்‌ 


ராஜா 


கர்த்தர்‌ தானியேலையும்‌, 
எபிரெய வாலிபரையும்‌ 
தேசத்திலே உயர்த்தியிருக்கிறார்‌ 
பாபிலோன்‌ மாகாணத்து 
விசாரிக்கும்படி 
செய்யப்பட்டருக்கிறார்கள்‌. 
அரசாங்கத்தில்‌ உயர்ந்த 
கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவர்களுக்கு 
கொடுக்கப்பட்ட மேன்மையை, கல்தேயரின்‌ 
ஜோசியக்காரரால்‌ சகித்துக்கொள்ள 
முடியவில்லை. இம்மூன்று 
எபிரெய வாலிபர்கள்மீதும்‌ 
பொறாமைப்படுகிறார்கள்‌. 


கல்தேயர்கள்‌ எபிரெய வாலிபருக்கு 
விரோதமாய்‌ சதிஆலோசனை 
பண்ணுகிறார்கள்‌. அவர்களை அழிப்பதற்கு 
சமயம்‌ பார்த்துக்கொண்டிருக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ எதிர்பார்த்த வேளை இப்போது 
கிடைத்திருக்கிறது. 
எபிரெய வாலிபர்களும்‌ ராஜா 
பொற்சிலையை 
பணிந்துகொள்ளவில்லை. எவனாகிலும்‌ 
அதைப்‌ பணிந்துகொள்ளாமல்போனால்‌, 
அவன்‌ அந்நேரமே எரிகிற அக்கினி 
சூளையின்‌ நடுவிலே போடப்படுவான்‌ 
என்பது ராஜாவின்‌ கட்டளை. 


மிகக்‌ 


இவர்கள்‌ 
காரியங்களை 

நியமனம்‌ 
இவர்களுக்கு 
உத்தியோகம்‌ 


அவர்கள்‌ 





i= FTE 
TT 


கர்த்தர்‌ மோசேயோடே பேசுகிறார்‌. 
ஒருவன்‌ தன்‌ சிநேகிதனோடே பேசுவதுபோல, 
கர்த்தர்‌ மோசேயோடே முகமுகமாய்ப்‌ 
பேசுகிறார்‌ (யாத்‌ 339-1). கர்த்தர்‌ 
மோசேயோடு நேரடியாகப்‌ பேசவில்லை. 
ன்‌ மோசேயின்‌ உள்ளத்தில்‌ 
உணர்த்தினார்‌. என்றும்‌ சிலர்‌ கூறுகிறார்கள்‌. 
இது தவறான கருத்து “என்‌ முகமோ 
காணப்படாது" (யாத்‌ 33:23) என்று கர்த்தர்‌ 
மோசேயிடம்‌ கூறியதை வைத்து இவ்வாறு 
கூறுகிறார்கள்‌. இந்த வசனத்தில்‌ முகம்‌ 
என்பது தேவனுடைய அளவற்ற மகிமையைக்‌ 
குறிக்கும்‌. அவர்‌ வாசம்பண்ணும்‌ ஒளியைக்‌ 
குறிக்கும்‌. அந்த ஒளியின்‌ பூரணத்தை யாரும்‌ 
பார்க்கவும்‌ முடியாது. 
தேவன்‌ வாசம்பண்ணும்‌: 
ஒளிக்கு வெளியில்‌ அவருடைய முகத்தை 
மனுஷர்‌ தரிசிக்கலாம்‌. (யாத்‌ 33:18-23) 
இஸ்ரவேல்‌ புத்திர்‌ கர்த்தரை 
ஆராதிக்கும்போது, தங்களுடைய 
கூடாரங்களுக்குள்ளே யாருக்கும்‌ தெரியாமல்‌. 
மறைவாகவோ, இரகசியமாகவோ 
ஆராதிக்கலில்லை. அவர்கள்‌ தங்கள்‌ 
தங்கள்‌ கூடார வாசலில்‌ கரத்‌ 
சணிந்துகொள்கிறார்கள்‌ 
ஜனத்தார்‌ இதற்கு முன்பு, 
அவமானமும்‌ இல்லாமல்‌ 
முன்பாக, தங்கள்‌ கூடாரங்களுக்கு வெளியே 
பொன்கன்றுக்குட்டிக்கு பலிகளை செலுத்தி 
அதை ஆராதித்தார்கள்‌. அவர்கள்‌ 
கன்றுக்குட்டியை ஆர்தித்தபோது 
வெட்கப்படவில்லை. 
அதே இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ இப்போது 
தங்கள்‌ தங்கள்‌ கூடாரவாசலிலே கர்த்தரைப்‌ 
பணிந்துகொள்கிறார்கள்‌ கர்த்தரை 
கனம்பண்ணவும்‌, மோசேக்கு மதிப்பும்‌ 
மரியாதையும்‌ கொடுக்கவும்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ இப்போது வெட்கப்படவில்லை. 
எல்லா ஜனங்களுக்கும்‌ முன்பாக 
பொன்கன்றுக்குட்டியை ஆராதித்த இஸ்ரவேல்‌: 
ஜனத்தார்‌,. இப்போது கர்த்தரை 
ஆராதிக்கிறார்கள்‌. 
மோசே கூடாரத்திற்குள்‌ 
பிரவேசிக்கிறார்‌. கர்த்தருடைய பரிகத்த 
பிரசன்னம்‌ கூடாரத்திற்குள்ளே இருக்கிறது. 
மோசே இஸ்ரவேல்‌ புத்திரருக்காக 
கர்த்தருடைய சமுகத்திலே பரிந்து பேசுகிறார்‌. 
கர்த்தரும்‌ மோசேயோடே பேசுகிறார்‌. கர்த்தர்‌ 
ஒப்புரவாகவம்‌, 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆசரிப்புக்கூடாரம்‌, 
அவருடைய உடன்படிக்கையின்‌ 
ஸ்தலமாகயிருக்கிறது. கர்த்தர்‌ அந்த பரிசுத்த 
ஸ்தலத்திலே மோசேயை சந்திக்கிறார்‌. 
நம்முடைய இருதயம்‌ எப்போதும்‌ 
கர்த்தருக்கு நேராக திரும்பியிருக்கவேண்டும்‌. 
கர்த்தரை தேடுகிறவர்கள்‌ 
அவரைக்‌ கண்டுபிடிப்பார்கள்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய பரிசுத்த ஸ்தலத்திலே நம்மை 
சந்திக்கிறார்‌. 
மோசே 

பிரவேசிக்கையில்‌, 


கர்த்தருடைய 


கூடாரத்திற்குள்‌ 
கர்த்தர்‌ மோசேயோடே 
பேசுகிறார்‌. ஒருவன்‌ தன்‌ சிநேகிதனோடே 
பேசுவதுபோல கர்த்தர்‌ மோசேயோடே 
முகமுகமாகப்‌ பேசுகிறார்‌ (யாத்‌ 3311), இந்த 
வாக்கியத்திற்கு கர்த்தர்‌ தம்மை மோசேக்கு 
பிரத்தியட்சமாக வெளிப்படுத்துகிறார்‌ என்று 
பொருள்‌ சொல்லலாம்‌. 


இதுவரையிலும்‌ ஆரோன்‌ மோசேயோடு 
கூடவே இருந்தார்‌. ஆரோன்‌ பாவம்‌ 
செய்தபின்பு அவர்‌ மோசேயோடு 
காணப்படவில்லை. (யாத்‌ 32:21-25), மோசே 
தேவனிடத்தில்‌ பரிந்து பேசியதற்குப்‌ பின்பு, 
அவர்‌ மறுடியும்‌ தன்னுடைய ஆசாரிய 
ஊழியத்தைச்‌ செய்கிறார்‌ (யாத்‌32:30-33:23) 
ஆரோன்‌ இதற்குப்‌ பின்பு, வனாந்தரத்தில்‌ 
38 வருஷங்களாகப்‌ பிரதான ஆசாரியனாக 
ஊழியம்‌ செய்துவருகிறார்‌ (யாத்‌ 39:1-43; 
லேவி 19- எண்‌ 20:29) 


ர்‌ தம்முடைய தீர்க்கதரிசிகளுக்கு 
சத்திய வார்த்தைகளை 
ஆதாரங்களோடும்‌. 

மோசேக்கும்‌ 

ர்‌. கர்த்தர்‌ மோசேயோடே 


கர்த்தருடைய 

வார்த்தைகளை பெற்றுக்கொண்ட பின்பு 

அவர்‌ பாளயத்திற்கு திரும்புகிறார்‌. 

அவர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருடைய பாளயத்திற்கு 

திரும்பிப்போக வேண்டி 

ஆசரிப்புக்கூடாரத்திலே. 

விட்டு விட்டு செல்கிறார்‌. 

நூனின்‌ குமாரனாகிய யோசுவா மோசேக்கு 

பணிவிடைக்காரனாயிருக்கிறார்‌. யோசுவா 
ஒரு வாலிபர்‌ 





i= THE] தானியேல்‌ 
யாய்‌ 


கல்தேயரில்‌ சிலர்‌ இம்மூன்று எபிரெய 
வாலிபருக்கு விரோதமாக ராஜசமுகத்தில்‌ 
வந்து குற்றம்‌ சொல்லுகிறார்கள்‌ அச்சமயத்தில்‌ 
கல்தேயரில்‌ சிலர்‌ ராஜசமுகத்தில்‌ வந்து. 
யூதர்பேரில்‌ குற்றஞ்சாற்றிராஜாவாகிய 
நேபுகாத்நேச்சாரை நோக்கி: “ ராஜாவே, நீர்‌ 
என்றும்‌ வாழ்க. எக்காளம்‌, நாககரம்‌, 
கின்னரம்‌, வீணை, சுரமண்டலம்‌, தம்புரு 
முதலான சகலவித கீதவாத்தியங்களின்‌ 
சத்தத்தையும்‌ கேட்கிற எந்த மனுஷனும்‌: 
தாழவிழுந்து, பொற்சிலையைப்‌ பணிந்து 
கொள்ளவேண்டுமென்றும்‌.  எவனாகிலும்‌ 
தாழ விழுந்து பணிந்து. 
கொள்ளாமற்போனால்‌, எரிகிற 
போடப்பட 

ராஜாவாகிய நீர்‌ 

கட்டளையிட்டீரே' (தானி 3:8-11) என்று 
ராஜாவின்‌ கட்டளையை ராஜாவுக்கு 


நினைவுபடுத்துகிறார்கள்‌ 


நேபுகாத்நேச்சாருக்‌। ய்து 
Me வன்க 
சொப்பனத்தை மறந்தவன்‌. அதுபோலவே. 
இப்போது. தான்‌ பிறப்பித்த கட்டளையையும்‌ 
மறந்துவிடுவானோ என்று கல்தேயர்கள்‌ 
நினைக்கிறார்கள்‌. ஆகையினால்‌ அவர்கள்‌ 
ராஜசமுகத்தில்‌ வந்து, முதலாவதாக, 
ராஜாவின்‌ கட்டளையை க 

நினைவுபடுத்துகிறார்கள்‌. ம்‌ 

அவர்கள்‌ இம்மூன்று எபிரெய வாலிபருக்கு 
விரோதமாக குற்றம்‌ சொல்லுகிறார்கள்‌. 


அவன்‌ 


ஆபேத்நேகோ என்னும்‌ யூதரான மனுஷர்‌ 
இருக்கிறார்களே: அவர்கள்‌ ராஜாவாகிய 
உம்மை மதிக்கவில்லை; அவர்கள்‌ உம்முடைய 
தேவர்களுக்கு தராநனை செய்யாமலும்‌, நீர்‌ 
நிறுத்தின பாற்சிலையைப்‌ பணிந்து 
கொள்ளாமலும்‌ பா (தானி 312) 
என்று கல்தேயரில்‌ சிலர்‌ ராஜசமுகத்தில்‌ 
வந்து, இம்மூன்று எபிரெய வாலிபர்‌ பேரிலும்‌ 

குற்றம்‌ சாற்றுகிறார்கள்‌. 
ராஜாவின்‌ கட்டளை 
தெளிவாகயிருக்கிறது. அது சகல. 
ஜனங்களுக்கும்‌, சகல ஜாதிகளுக்கும்‌, சகல. 
பாஷைக்காரருக்கும்‌ பொதுவானது. 
எல்லோருமே ராஜாவின்‌ கட்டளைக்கு 
கீழ்ப்படியவேண்டும்‌. இதில்‌ எந்த. 
க்கும்‌ விதிவிலக்கு 


மனுஷனுக்கும்‌ 
கொடுக்கப்படவில்லை. 


- விரிவுரை 
DANIEL - COMMENTARY 


COODNENS 
PUBLISHERS 
சாத்ராக்‌, மேஷாக்‌, ஆபேத்நேகோ 
ஆகிய மூன்று எபிரெய வாலிபரும்‌ 
சிலையைப்‌ பணிந்துகொள்ளவில்லை. 
கல்தேயர்களோ இவர்கள்மீது குற்றம்‌ 
சொல்லும்போது, “அவர்கள்‌ ராஜாவாகிய 
உம்மை மதிக்கவில்லை" (தானி 3:12) என்று 
சொல்லுகிறார்கள்‌. 
எபிரெய 
மதிக்கிறார்கள்‌. 
ராஜாவின்‌ 
மறுக்கிறார்கள்‌. 


வாலிபர்கள்‌ 

ஆனாலும்‌ 
கட்டளைக்கு 
ராஜாவின்‌ 


ராஜாவை 
அவர்கள்‌ 
கீழ்ப்படிய 
கட்டளைக்கு 
பரலோகத்தின்‌ 
கட்டளைக்கு கீழ்ப்படிவது 
இம்மூன்று எபிரெய வாலிபருக்கும்‌ மிகவும்‌ 
முக்கியமானதாகத்‌ தெரிகிறது. 


இவர்களுக்கு ராஜாவின்மீது மதிப்பு 
இருக்கிறது. நேபுகாத்நேச்சார்‌ இம்மூன்று, 
எபிரெய வாலிபர்களுக்கும்‌ சத்துருவல்ல, 
ராஜா இவர்களுக்கு அநேக நன்மைகளை 
செய்திருக்கிறான்‌. இவர்களும்‌ ராஜாவுக்கு 
நன்றியுள்ளவர்களாயிருக்கிறார்கள்‌. ஆனாலும்‌ 
இந்த மூன்று எபிரெய வாலிபர்களும்‌, 
ராஜாவின்‌ கட்டளையைவிட, கர்த்தருடைய 
கட்டளையே பெரிது என்று 
தீர்மானம்பண்ணியிருக்கிறார்கள்‌. 


கல்தேயரில்‌ சிலர்‌ ன்று எபிரெய 
வாலிபருக்கு ப்ர ராஜ முகத்திலே 

வந்து குற்றம்‌ சொல்லும்போது, 
நேபுகாத்நேச்சார்‌ உக்கிரகோபங்கொள்கிறான்‌. 
சாத்ராக்கையும்‌, மேஷாக்கையும்‌, 
ஆபேத்நேகோவையும்‌ அழைத்துக்‌ 
கொண்டுவரும்படி கட்டளையிடுகிறான்‌ 
அவர்கள்‌ அந்தப்‌ புருஷரை ராஜாவின்‌. 
சமுகத்தில்‌ கொண்டுவந்து விடுகிறார்கள்‌ 
(தானி 313). 


ராஜா இம்மூன்று வாலிபர்களுக்கு 
விரோதமாக. கல்தேயர்‌ சொன்ன 
குற்றச்சாட்டை உடனே நம்பவில்லை. அதை 
அவர்களிடத்திலே கேட்டு உறுதிபண்ண 
விரும்புகிறான்‌. 

நேபுகாத்நேச்சார்‌ அவர்களை நோக்கி: 
"சாத்ராக்‌, மேஷாக்‌, ஆபேத்நேகோ 
என்பவர்களே, நீங்கள்‌ என்‌ தேவர்களுக்கு 
ஆராதனைசெய்யாமலும்‌ நான்‌ நிறுத்தின 
பொற்சிலையைப்‌ பணிந்து கொள்ளாமலும்‌ 
இருந்தது மெய்தானா?” (தானி 3:14) என்று 
கேட்கிறான்‌. 





தானியேல்‌ 


f= THE 
ETT 


ராஜா எபிரெய வாலிபர்மீது 
பிரியமாயிருக்கிறான்‌. அவர்கள்‌ ஒருவேளை 
தன்னுடைய கட்டளைக்கு இதற்கு முன்பு 
கீழ்ப்படியவில்லையென்றாலும்‌, அவர்கள்‌ 
இனிமேல்‌: கீழ்ப்படிவதற்கு ஒரு 
வாய்ப்பைக்கொடுக்கிறான்‌. இம்மூன்று 
வாலிபர்களும்‌ தங்களுடைய மனதை மாற்றி, 
தான்‌ நிறுவின பொற்சிலையை 
வணங்குவார்கள்‌ என்பது 
விருப்பம்‌. இம்மூன்று 
வாலிபர்களையும்‌ தண்டிக்கவேண்டும்‌ என்பது 
ராஜாவின்‌ விருப்பமல்ல அவர்கள்‌ 
தன்னுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து, 
தண்டனைக்கு தப்பவேண்டும்‌ என்பதே 


ராஜாவின்‌ விருப்பம்‌. 
ராஜா 

வாலிபரிடம்‌, இதும்‌ 

நாகசுரம்‌, கின்னரம்‌, வீணை, 

ம்பு 

கீதலாத்தியங்களின்‌ 

கேட்கும்போது, 

பண்ணிவைத்த சிலையைப்‌ ந்துகொள்ள 

ஆயத்தமாயிருந்தால்‌ நல்லது: 

பணிந்துகொள்ளாதிருந்தீர்களேயாகில்‌, 

அந்நேரமே எரிகிற அக்கினிச்சூளையின்‌ 

நடுவிலே போடப்படுவீர்கள்‌: உங்களை என்‌ 

கைக்குத்‌ தப்புவிக்கப்போகிற தேவன்‌ யார்‌" 

(தானி 345) என்று கேட்கிறான்‌. 


எபிரெய 


எக்காளம்‌, 


இம்மூன்று வாலிபர்களும்‌ தன்னுடைய 
கட்டளைக்கு கீழ்ப்படிந்து, சிலையை 
வணங்கினால்‌, அவர்கள்‌ ஏற்கெனவே 
சிலையை வணங்காமலிருந்த குற்றத்தை 
மன்னித்துவிடலாம்‌ என்று 
தீர்மானிக்கிறான்‌. அவர்கள்‌ 
பணிந்துகொள்ளாமல்‌, பிடிவாதமாயிருந்தால்‌, 
அவர்களை அக்கினி சூளையின்‌ நடுவிலே. 
போட்டுவிடலாம்‌ என்றும்‌ தீர்மானிக்கிறான்‌. 


இம்மூன்று எபிரெய வாலிபர்களும்‌ 
தங்கள்‌ தேவனிடத்தில்‌ உறுதியான பக்தியும்‌, 
நம்பிக்கையும்‌ வைத்திருக்கிறார்கள்‌ என்பது. 
நேபுகாத்நேச்சாருக்குத்‌ தெரியும்‌. ஆனால்‌ 
ராஜாவுக்கு தேவனுடைய வல்லமையைப்பற்றி 
ஒன்றும்‌ தெரியாது. தானே 
சர்லவல்லமையுள்ளவன்‌ என்று ராஜா 


நினைக்கிறான்‌. 


- விரிவுரை 
DANIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தனக்கு விரோதமாக யாரும்‌ ஒன்றும்‌ 


கைக்கு தப்புவிக்கப்போகிற 
என்று ராஜா 

வாலிபரிடமும்‌ கேட்கிறான்‌. 

அவர்களை விடுவிக்க முடியுமென்றால்‌, அந்த 
தேவன்‌ அவர்களை விடுவித்துக்கொள்ளட்டும்‌. 
என்று பொருள்படுமாறு ராஜா பேசுகிறான்‌. 


ஆபேத்நேகோ 
வாலிபரும்‌. 


சாத்ராக்‌, 
ஆகிய மூன்று எபிரெய 
கர்த்தரிடத்தில்‌ உறுதியான நம்பிக்கை 
கொண்டிருக்கிறார்கள்‌. ராஜா நிறுவின 
பொற்சிலையை . பணிந்துகொள்ளக்கூடாது. 
என்றும்‌ உறுதியாமிருக்கிறார்கள்‌. இம்மூவரும்‌ 
வாலிபர்கள்‌. ஆனாலும்‌ 

யுத்தவீரர்களாயிருக்கிறார்கள்‌. 


மேஷாக்‌, 


பத்திங்களால்ககிதாக்க்‌ 
பார்வையில்‌ 
பராக்கிரமசாலிகளாகவும்‌ இருக்கிறார்கள்‌. 


இவர்கள்‌ இரத்தசாட்சியாக மரிப்பதற்கு 
தேடிப்போகவில்லை. கர்த்தருக்காக எப்படி 
சாட்சியாக மரிப்பது என்று சிந்தித்துப்‌ 
பார்த்து. அதற்கான  உபாயங்களைத்‌ 
தேடவில்லை. ஆனாலும்‌ எரிகிற அக்கினி 
கண "அவர்களுக்கு முன்பாக 
இருக்கும்போது, இம்மூன்று எபிரெயர்களும்‌ 
அக்கினி சூளையைப்‌ பார்த்து பயப்படவில்லை. 
இவ்‌ பாணதின்‌ வாசகத்‌ கந்தக 
சாட்சியாயிருக்கிறார்கள்‌. 


சாத்ராக்‌, 
என்பவர்கள்‌ 
நேபுகாத்நேச்சாரே, இந்தக்‌ 
குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல 
எங்களுக்கு அவசியமில்லை. நாங்கள்‌ 
ஆராதிக்கிற எங்கள்‌ தேவன்‌ எங்களைத்‌ 
தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார்‌; அவர்‌ 
எரிகிற அக்கினிச்‌ சூளைக்கும்‌, ராஜாவாகிய 
உம்முடைய கைக்கும்‌. நீங்கலாக்கி 
விடுவிப்பார்‌. விடுவிக்காமற்போனாலும்‌, 
நாங்கள்‌ உம்முடைய தேவர்களுக்கு 
ஆராதனை செய்வதுமில்லை, நீர்‌ நிறுத்தின 
பொற்சிலையைப்‌ பணிந்துகொள்வதுமில்லை. 
என்கிறது. ராஜாவாகிய உமக்குத்‌ 
தெரிந்திருக்கக்கடவது' (தானி 31648) 
என்று சொல்லுகிறார்கள்‌. 


மேஷாக்‌, 
ராஜாவை 


பேத்நேகோ 
க்கி, 
காரியத்தைக்‌ 





தானியேல்‌ 


f= al 
TT 


எபிரெய வாலிபர்களின்‌ வார்த்தையில்‌ 
உறுதியும்‌ நிச்சயமும்‌ இருக்கிறது. இவர்கள்‌ 
கர்த்தரை உறுதியாய்‌ நம்புகிறார்கள்‌. கர்த்தர்‌ 
தங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவார்‌ 
எதிர்பார்க்காமல்‌, கர்த்தருடைய 
தங்களை 
ஒப்புக்கொடுக்கிறார்கள்‌. வர்களுடைய 
மனதில்‌ குழப்பமோ, பயமோ இல்லை. 
“நேபுகாத்நேச்சாரே, தக்‌ காரியத்தைக்‌ 
குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல 
எங்களுக்கு அவசியமில்லை" (தானி 2:16) 
என்று தைரியமாய்ச்‌ சொல்லுகிறார்கள்‌. 
இம்மூவரும்‌ ராஜாவினிடத்தில்‌ இப்படி 
பேசினாலும்‌, ராஜாவுக்கு பதில்‌ சொல்ல 
மறுக்கவில்லை. அவர்கள்‌ கர்த்தருக்கு 
முக்கியத்தும்‌ கொடுக்கிறார்கள்‌. ராஜாவின்‌ 
ற்சிலைக்கோ, அக்கினி சூளைக்கோ 
அவர்கள்‌ முக்கியத்துவம்‌ கொடுக்கவில்லை. 
க்கினி 
பாரா 
என்பது. 


கர்த்தர்‌ தங்களை எரிகிற 
குளைக்கு ந்கக்ி 

அல்லது ககட்டார்‌ 
இம்மூன்று வாலிபருக்கும்‌ நிச்சயமாய்த்‌: 
தெரியாது. ஆனாலும்‌ இவர்களுக்கு 
கர்த்தருடைய வல்லமையைப்பற்றி நன்றாய்த்‌ 
தெரிந்திருக்கிறது. “நாங்கள்‌ ஆராதிக்கிற 
எங்கள்‌ தேவன்‌ எங்களை தப்புவிக்க 
வல்லராயிருக்கிறார்‌” என்று இம்மூன்று. 
வாலிபரும்‌ விசுவாசத்தோடு 
சொல்லுகிறார்கள்‌. 


எபிரெய வாலிபர்கள்‌ 
தேவனை நம்புகிறார்கள்‌. ராஜா 
பொற்சிலையை பணிந்து 
செய்வதைவிட, அதைப்‌ 
கர்த்தருக்கு சாட்சியாகமிருந்து. 
அனுபவிப்பதையே இம்‌! 
விசுவாசத்தோடு தெரிந்துகொள்கிறார்கள்‌. 


பதம்‌ அடி எபிரெய வாலிபரும்‌ ராஜா 
பணிந்துகொள்ள 

ககன்‌ தெய்வ 
நாஸ்திகர்களல்ல. 


- விரிவுரை 
DANIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ப்பற்றி இவர்களுக்கு நன்றாய்த்‌ 
கெொ்திகக்கிறக்‌ நாங்கள்‌ ஆராதிக்கிற 
எங்கள்‌ தேவன்‌, “எங்களை எரிகிற அக்கினி 
சூளைக்கு நீங்கலாக்கி விடுவிப்பார்‌" என்று 
விசுவாசத்தோடு சொல்லுகிறார்கள்‌. 


ஒருவேளை தாங்கள்‌ ஆராதிக்கிற 
தேவன்‌, தங்களை எரிகிற அக்கினி 
சூளைக்கு நீங்கலாக்கி 
விடுவிக்கவில்லையென்றால்‌, அவர்‌ 
நிச்சயமாய்‌, “ராஜாவாகிய உம்முடைய கைக்கு 
நீங்கலாக்கி விடுவிப்பார்‌” என்று 
முழுநிச்சயத்தோடு சொல்லுகிறார்கள்‌. 


நேபுகாத்நேச்சாரால்‌ இம்மூன்று 
வாலிபர்களையும்‌ கொடுமைப்படுத்த முடியும்‌. 
அவர்களை சித்திரவதை பண்ணமுடியும்‌. 
அவர்களுடைய சரீரங்களைக்‌ கொல்லவும்‌ 
முடியும்‌. அதன்பின்பு ராஜாவால்‌ அவர்களை 
ஒன்றும்‌ செய்யமுடியாது. மனுஷர்‌ மரித்த 
பின்பு. அவர்களுடைய சரீரத்தின்மீது, 
ராஜாவுக்கு எந்த அதிகாரமும்‌ இல்லை. 


ம்முடைய காலங்கள்‌ கர்த்தருடைய 
கரந்த்ுக்கறு. மனுஷரால்‌ நம்முடைய 
சரீரத்தை மாத்திரமே கொல்ல முடியும்‌ 
நம்முடைய ஆலியைக்‌ கொல்லுவதற்கு 
மனுஷருக்கு அதிகாரமில்லை. நாம்‌ இந்த 
சரீரத்தில்‌ மரித்தவுடன்‌, கர்த்தருடைய 
சமுகத்திலிருப்போம்‌. கர்த்தரே நம்மை 
மரணத்திலும்‌, மரணத்திலிருந்தும்‌ 
விடுவிக்கிறவர்‌. 


தங்களுக்கு என்ன நடந்தாலும்‌, ராஜா 
பொற்சிலை. 

நணிய்போல்திக்கல என்று! அன்று ஈரம்‌ 

வாலிபர்களும்‌ தீர்மானம்பண்ணுகிறார்கள்‌. 


“நாங்கள்‌ ஆராதிக்கிற 
தேவன்‌ எங்களைத்‌ 
வல்லவராயிருக்கிறார்‌: அவர்‌ 
அக்கினிச்‌ சூளைக்கும்‌, ராஜாவாகிய 
கைக்கும்‌ நீங்கலாக்கி 
விடுவிக்காமற்போனாலும்‌, 
உம்முடைய தேவர்களுக்கு 
ஆராதனை செய்வதுமில்லை, நீர்‌ நிறுத்தின 
பொற்சிலையைப்‌ பணிந்துகொள்வதுமில்லை 
என்கிறது. ராஜாவாகிய உமக்குத்‌ 
தெரிந்திருக்கக்கடவது” (தானி 311718) என்று 
மூன்று எபிரெய வாலிபரும்‌ கர்த்தரை நம்பி, 
ராஜாவுக்கு முன்பாக தைரியமாய்ச்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 


எங்கள்‌ 
தப்புவிக்க 
எரிகிற 





தானியேல்‌ 


i FTE 
TT 


தப்பித்துக்கொள்ளலாம்‌. 
ஏராளமான ஜனங்கள்‌ பொற்சிலையை 
பணிந்துகொள்ளும்போது. 
வாலிபரும்‌ கூட்டத்தோடு. 
பொற்சிலையை வணங்கி, தங்கள்‌ ஜீ; 
காத்துக்கொள்ளலாம்‌. அதன்‌ பின்பு 
தாங்கள்‌ செய்த பாவத்திற்கு, கர்த்தரிடத்தில்‌ 
பாவமன்னிப்பைக்‌ கேட்டுக்கொள்ளலாம்‌. 
இப்படிப்பட்ட நினைவுகள்‌ மனுஷருடைய 
மனதிலே பொதுவாக தோன்றும்‌. 

எல்லோரும்‌ தப்பு செய்யும்போது, 
தாங்களும்‌ தப்பு செய்தால்‌ கர்த்தர்‌ தங்களை 
மன்னித்துவிடுவார்‌ என்று சிலர்‌ 
நினைக்கிறார்கள்‌. தப்பு. செய்கிறவர்களின்‌ 
கூட்டம்‌ அதிகமாயிருக்கும்போது. ஊரோடு 
ஒத்துப்போவதுதான்‌ விவேகம்‌ என்று 
'சொல்லுகிறவர்களும்‌ இருக்கிறார்க: 

நாம்‌ கர்த்தருக்கு விசேஷமானவர்கள்‌. 
எல்லா சூழ்நிலைகளிலும்‌ நாம்‌ கர்த்தருக்கு 
உண்மையுள்ளவர்களாயிருக்க வேண்டும்‌. 
கர்த்தரை நம்பி நன்மை செய்யவேண்டும்‌. 
கர்த்தருடைய சித்தத்தின்‌ பிரகாரமே. 
நம்முடைய ஜீவியத்தில்‌ ஒவ்வொரு காரியமும்‌ 


நமக்கு ஒத்துவராது. 


இஸ்ரவேல்‌ தேசத்தின்‌ சரித்திரத்திலே, 
சமஸ்த இஸ்ரவேலாயிருந்த தேசம்‌, கக்க 
இஸ்ரவேல்‌ தேசம்‌ என்றும்‌, 
யூதாதேசம்‌ என்றும்‌ இரண்டாய்ப்‌ சாந்த. 
வடக்கு இஸ்ரவேல்‌ தேசத்திலே, இஸ்ரவேலின்‌ 
பத்துக்கோத்திரத்தார்‌ இருந்தார்கள்‌. 
அவர்கள்‌ தாணிலும்‌, பெத்தேலிலும்‌. 
பொன்னாலான விக்கிரகங்களுக்கு 
கோவில்களைக்‌ கட்டினார்கள்‌. கர்த்தரை 
ஆராதியாமல்‌ க்கிரகங்களை 
ஆராதித்தார்கள்‌. 


- விரிவுரை 
DANIEL - COMMENTARY 


வடக்கு இஸ்ரவேல்‌ தேசத்தில்‌ 
விக்கிரகாராதனை பிரபல்யமாயிருந்தது. 
எல்லோரோடும்‌ ஒத்துப்போகவேண்டும்‌ என்று 
இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ தீர்மானித்தார்கள்‌. 
கர்த்தரை விட்டு விலகி விக்கிரகங்களைப்‌ 
பின்பற்றினார்கள்‌. அந்நிய தெய்வங்களுக்கு 
தூபங்களைக்‌ காட்டினார்கள்‌. இது 
கர்த்தருடைய பார்வையில்‌ 
அருவருப்பாயிருந்தது. ஆனால்‌ இஸ்ரவேல்‌ 
வம்சத்தாருடைய பார்வையிலோ, இதுவே 
பிரீதியாயிருந்தது. 
மூன்று எபிரெய வாலிபர்களும்‌ 
ராஜாவின்‌ கட்டளைக்கு கீழ்ப்படிந்து, 
பொற்சிலையைப்‌ பணிந்துகொண்டால்‌, 
அவர்களுக்கு மரணதண்டனை கிடைக்காது. 
அவர்களை எரிகிற அக்கினி சூளையிலே. 
போடமாட்டார்கள்‌. அவர்களும்‌ 
மரித்துப்போகாமல்‌: உயிரோடிருப்பார்கள்‌. 
இம்மூன்று வாலிபரும்‌ பாபிலோன்‌ தேசத்திலே 
முக்கியமான உத்தியோகம்‌ பார்க்கிறார்கள்‌. 
இவர்கள்‌ செத்துப்போகாமல்‌, உயிரோடு. 
பிழைத்திருந்தால்‌, பாமிலோன்‌ தேசத்து 
சிறையிருப்பிலிருக்கிற மற்ற யூதர்களுக்கு, 
ல்‌ உதவிகளை 


ஆனால்‌ இம்மூன்று வாலிபர்களும்‌ 
கர்த்தரை மறுதலிக்க விரும்பவில்லை. 
கர்த்தரை மறுதலிப்பதற்கு 
உலகப்பிரகாரமான காரணங்களை 
ஆதாரமாகச்‌ சொல்லக்கூடாது. நாம்‌ எல்லா 
சூழ்நிலையிலும்‌ கர்த்தருக்கு 
உண்மையுள்‌எவர்களாயிருக்கவேண்டும்‌. 
னும்‌ என்‌. வீட்டாருமோவென்றால்‌ 
க்‌ சேவிப்போம்‌' என்று யோசுவா 
சொன்ன பிரகாரமாக, நாமும்‌ இந்த 
வாக்கியத்தை விசுவாசத்தோடு 
சொல்லவேண்டும்‌. 


மூன்று எபிரெய வாலிபர்களும்‌ 
ராஜாவுக்கு முன்பாக நிற்கிறார்கள்‌. 
ஆனாலும்‌ தாங்கள்‌ கர்த்தருக்கு முன்பாக 
நிற்பதையும்‌ இவர்கள்‌ உணருகிறார்கள்‌. 
இவர்கள்‌ ராஜாவிடம்‌ பேசினாலும்‌, 
இவர்களுடைய வார்த்தைகளை கர்த்தரும்‌ 
கேட்கிறார்‌. கர்த்தர்‌ அவர்களோடு 
கூடமிருக்கிறார்‌. 





f= THE] தானியேல்‌ 
யாய்‌ 


சாத்ராக்‌, 
ஆகிய மூன்று எபிரெய 
நேபுகாத்நேச்சார்‌... ராஜாவுக்கு. முன்பாக, 
“நாங்கள்‌ உம்முடைய தேவர்களுக்கு 
ஆராதனை செய்வதுமில்லை, நீர்‌ நிறுத்தின 
பொற்சிலையைப்‌ பணிந்துகொள்வதுமில்லை" 
(தானி 318) என்று விசுவாசத்தோடும்‌. 
தைரியத்தோடும்‌ கற்ப: இந்த 
வார்த்தைகளை சொல்லுவதினால்‌, 
தங்களுக்கு எப்படிப்பட்ட தண்டனை 
கொடுக்கப்படும்‌ என்பது இம்மூன்று 
வாலிபர்களுக்கும்‌ நன்றாய்த்‌ தெரியும்‌. 

இம்மூன்று எபிரெய வாலிபரும்‌ 
கர்த்தருக்கு விரோதமாகப்‌ பாவம்‌ 
செய்வதைவிட, கர்த்தருக்காக பாடுகளை 
அனுபலிப்பதையே  தெரிந்துகொள்கிறார்கள்‌ 
நன்மை வரும்‌ என்பதற்காக தீமை 
செய்யக்கூடாது. ஒரு சிலர்‌ 
உலகப்பிரகாரமான ஆதாயங்களை 
எதிர்பார்த்து பாவம்‌ செய்கிறார்கள்‌. இந்த 
ஆதாயங்கள்‌ நமக்கு மெய்யான 
சீர்வாதங்களாக இராது. கர்த்தர்‌ 
கொடுக்கும்‌ ஆசீர்வாதமே நமக்கு மெய்யான 
ஐசுவரியம்‌. 


ஆபேத்நேகோ 
வாலிபரும்‌, 


மேஷாக்‌, 


கர்த்தர்‌ 
குளையிலிருந்து' 
வாலிபர்களையும்‌ காப்பாற்றுகிறார்‌. 
மிகப்பெரிய அற்புதம்‌ 

அவர்கள்‌ பொற்சிலையை பணிந்து கொள்ள 
மறுத்தது அதைவிட பெரிய அற்புதம்‌. 
கர்த்தரே அவர்களுடைய உள்ளத்தில்‌ 
விசுவாசத்தையும்‌ தைரியத்தையும்‌ 
'கொடுத்திருக்கிறார்‌. கர்த்தர்‌ நம்மை 
தீங்குக்கும்‌ விலக்கி பாதுகாக்கிறார்‌. 
பாவத்திற்கும்‌ விலக்கி பாதுகாக்கிறார்‌. 


க 


அக்கினிச்சூளை 
தானி 9:19-27 


தானி 319. 
நேபுகாத்நேச்சாருக்குக்‌ 
கடுங்கோபமூண்டு: சாத்ராக்‌, மேஷாக்‌, 
ஆபேத்நேகோ என்பவர்களுக்கு. 
விரோதமாய்‌ அவனுடைய முகம்‌ 
வேறுபட்டது; சூளையைச்‌. 
காதாரணமாய்ச்‌. சூடாக்குவதைப்‌ 
பார்க்கிலும்‌ ஏழுமடங்கு அதிகமாய்ச்‌. 
சூடாக்கும்படி. உத்தரவு கொடுத்து, 


அப்பொழுது 


- விரிவுரை 
DANIEL - COMMENTARY 


தானி 20. சாத்ராக்‌, மேஷாக்‌, 
ஆபேத்நேகோ என்பவர்கனை எரிகிற 


பலசாலிகளாகிய 
புருஷருக்குக்‌ கட்டளையிட்டான்‌. 


தானி 921. அப்பொழுது அவர்கள்‌. 
தங்கள்‌ சால்வைகனோடும்‌ 
நிகார்கனோடும்‌ பாகைகனோடும்‌ மற்ற 
வஸ்திரங்களோடும்‌ கட்டப்பட்டு, 
எரிகிற அக்கினிச்கனையின்‌ நடுவிலே. 
போடயப்பட்டார்கன்‌. 


தானி 952. ராஜாவின்‌ கட்டனை 
கடுமையாயிருத்தபடியினாலும்‌, சனை 
மிகவும்‌ கட்கச்கிப்டடகந்க 
படியினாலும்‌, அக்கினி. 
ஜுவாலையானது சாத்ராக்‌, மேஷாக்‌, 
ஆபேத்நேகோ என்பவர்களைத்‌ தூக்கிக்‌ 
கொண்டுபோன புருஷரைக்‌ கொன்று 
போட்டது. 


தானி 328. சாத்ராக்‌, மேஷாக்‌, 
ஆபேத்நேகோ என்னும்‌ அந்த மூன்று 
புருஷரும்‌ கட்டுண்டவர்களாய்‌ எரிகிற 
அக்கினிச்குனையின்‌ நடுவிலே 


விழுந்தார்கள்‌. 


தானி 3:24. அப்பொழுது 
ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார்‌. 
பிரமித்து, தீவிரமாய்‌ எழுந்திருந்து, தன்‌ 
மத்திரிமார்களை நோக்கி: மூண்று 
புருஷரை அல்லவோ கட்டுண்டவர்களாக. 
அக்கினியிலே போடுவித்தோம்‌. 
என்றான்‌; அவர்கள்‌ ராஜாவுக்குப்‌ 
பிரதியுத்தரமாக: ஆம்‌, ராஜாவே 
என்றார்கள்‌. 


தானி 9:25. அதற்கு அவன்‌: இதோ, 
நாலுபேர்‌ விடுதலையாய்‌ அக்கினியின்‌ 
நடுவிலே உலாவுகிறதைக்‌ காண்கிறேன்‌; 





தானியேல்‌ 


i= FTE 
TT 


தானி 
நேபுகாத்நேச்சார்‌ 
அக்கினிச்சூனையின்‌ வாசலண்டைக்கு. 
வந்து, உன்ணதமாண தேவனுடைய 
தாசராகிய  சத்ராக்‌, மேஷாக்‌, 
ஆபேத்நேகோ என்பவர்களே, தீங்கள்‌ 
வெளியே வாருங்கள்‌ என்றான்‌; 
அப்பொழுது சாத்ராக்‌, மேஷாக்‌, 
ஆபேத்நேகோ என்பவர்கள்‌ 
அக்கினியின்‌ நடுவிலிருந்து வெளியே 
வந்தார்கள்‌. 


தானி 927. தேசாதிபதிகளும்‌, 
அதிகாரிகளும்‌, தலைவரும்‌, ராஜாவின்‌ 
மந்திரிகளும்‌ 

புருஷருடைய 

அக்கினி. பெலஞ்செய்யாமலும்‌, 
அவர்களுடைய தலைமயிர்‌ கருகாமலும்‌, 
அவர்களுடைய சால்வைகள்‌. 
சேதப்படாமலும்‌, அக்கினியின்‌ மணம்‌ 
அவர்களிடத்தில்‌ வீசாமலும்‌ 
இருந்ததைக்‌ கண்டார்கள்‌. 


எபிரெய வாலிபர்களும்‌ 
காரணங்களை 
நேபுகாத்நேச்சார்‌ அங்கீகரிக்கவில்லை. 
அவர்களுக்கு விரோதமாக ராஜாவுக்கு 
கடுங்கோபம்‌ மூழ்கிறது. சாத்ராக்‌, மேஷாக்‌, 
ஆபேத்நேகோ என்பவர்களுக்கு விரோதமாய்‌ 
அவனுடைய முகம்‌ வேறுபடுகிறது. 
(தானி 319) 


குளையைச்‌ 
குடாக்குவதைப்பார்க்கிலும்‌ 
அதிகமாய்ச்‌ சூடாக்கும்படி ராஜா 
கொடுக்கிறான்‌. சாத்ராக்‌, 
ஆபேத்நேகோ என்பவர்களை 
அக்கினிச்சூளையிலே போடுவதற்கு 
அவர்களைக்‌ கட்டும்படி, தன்‌ இராணுவத்தில்‌ 
பலசாலிகளாகிய புருஷருக்குக்‌ 
கட்டளையிடுகிறான்‌ (தானி 319,20). 


ராஜா எபிரெய வாலிபர்களுக்கு. 
இரக்கம்‌ காண்பிக்கவில்லை. அவர்களுடைய 
தண்டனையை  குறைப்பதற்குப்‌ பதிலாக, 
அதை அதிகரிக்கச்‌ செய்கிறான்‌. தேசத்திலே. 
செய்பவர்களுக்கு 

அதிகரிப்பார்கள்‌. 

ராஜாவுக்கு 


சாதாரணமாய்ச்‌ 


- விரிவுரை 
DANIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இம்மூன்று எபிரெய 
தங்கள்‌ சால்வைகளோடும்‌. 
பாகைகளோடும்‌ மற்ற 
கட்டப்பட்டு, எரிகிற 

நடுவிலே 


அப்பொழுது 
வாலிபர்களும்‌, 
நிசார்களோடும்‌. 
வஸ்திரங்களோடும்‌ 
போடப்படுகிறார்கள்‌ (தானி 3:21) 


ராஜாவின்‌ கோபம்‌ அதிகமாயிருக்கிறது. 
அக்கினியும்‌ அதிகமாக  சூடாக்கப்படுகிறது. 
இந்த சூழ்நிலையில்‌ கர்த்தருடைய கிருபையும்‌, 
ரக்கமும்‌ அதிகரிக்கிறது. கர்த்தருடைய 

அற்புதம்‌ 
அதிகரிக்கிறது. 
கடினமாயிருக்கிறது. 
சூடாக்கப்பட்டிருக்கிறது. 
ஜுவாலையானது. மூன்று எபிரெய 
வாலிபர்களையும்‌  தூக்கிக்கொண்டுபோன 
இராணுவத்தில்‌ பலசாலிகளாகிய புருஷரை 
கொன்றுபோடுகிறது. 

சாத்ராக்‌, மேஷாக்‌, ஆபேத்நேகோ 
என்னும்‌ அந்த மூன்று புருவரும்‌. 
கட்டுண்டவர்களாய்‌ எரிகிற 
அக்கினிச்சூளையின்‌ நடுவிலே விழுகிறார்கள்‌ 
(தானி 3:22,23) 

ராஜாவின்‌ கட்டளை 
நிறைவேற்றப்படுகிறது. எபிரெய 
வாலிபர்களை தூக்கிக்கொண்டு 
போனவர்கள்‌, ராஜா கொடுத்த தண்டனையை 
நிறைவேற்றும்‌ கருவிகளாகயிருக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ ராஜாவின்‌ 
பாலத்திற்கு பங்காளிகளாகயிருக்கிறார்கள்‌. 
நேபுகாத்நேச்சார்‌ இவர்களைவிட பெரிய 
பாவம்‌ செய்கிறான்‌. எபிரெய வாலிபர்களை 
எரிகிற அக்கினி சூளையில்‌ போடுமாறு 
ராஜாவே கட்டளைகொடுத்தான்‌. கர்த்தர்‌ 
எபிரெய வாலிபர்களை அக்கினி சூளையில்‌ 
தூக்கிப்போட்ட புருஷரைக்‌ கொன்றுபோட்டார்‌. 
இந்தப்‌ பாவத்திற்கு மூலகாரணமாகயிருந்த 
நேபுகாத்நேச்சாருக்கு தண்டனையை 
நியமிக்கிறார்‌. ஏற்றவேளை வரும்போது 
ராஜாவுக்கும்‌ தண்டனை கிடைக்கும்‌. அந்த 
தண்டனை பெரிதாயிருக்கும்‌. 





தானியேல்‌ 


i= THE 
TT 


மூன்று எபிரெய வாலிபரும்‌ 
கட்டுண்டவர்களாய்‌ எரிகிற அக்கினி 
நடுவிலே விழுகிறார்கள்‌. 


அவர்களிடத்தில்‌ வீசவில்லை. 
மூன்று பேரும்‌ எரிகிற அக்கினி சூளையிலே 
சாகவில்லை. அவர்கள்‌ 
ஜீவனோடிருக்கிறார்கள்‌. 


எரிகிற அக்கினி 
மூன்றுபேர்‌ போட்டார்கள்‌. 
அந்த அக்கினி சூளையின்‌ 
நாலுபேர்‌ விடுதலையோடு 
உலாவிக்கொண்டிருக்கிறார்கள்‌. 
ஆ சாயல்‌ தேவபுத்திரனுக்கு 
ஒப்பாயிருக்கிறது. இதை நேபுகாத்நேச்சார்‌ 
பார்த்து பிரமிக்கிறான்‌. தீவிரமாய்‌ எழுந்து 
தன்னுடைய மந்திரிகளிடம்‌ புலம்புகிறான்‌. 
ப்பொ ராஜாவாகிய 
நேபுதாதிதேச்சாா. பிரமித்து விரமாய்‌ 
எழுந்திருந்து, தன்‌ மந்திரிமார்களை நோக்கி: 
ந sete 
அக்கினியிலே. 
கேட்கிறான்‌; 
பிரதியுத்தரமாக: 


கட்டுண்டவர்களாக 
போடுவித்தோம்‌' என்று 
அவர்கள்‌ ராஜாவுக்குப்‌. 
“ஆம்‌, ராஜாவே என்‌' சொல்லுகிறார்கள்‌. 
அதற்கு ராஜா: இதோ, நாலுபேர்‌ 
விடுதலையாய்‌ அக்கினியின்‌ நடுவிலே 
உலாவுகிறதைக்‌ காண்கிறேன்‌; அவர்களுக்கு 
ஒரு சேதமுமில்லை: நாலாம்‌ ஆளின்‌ சாயல்‌ 
தேவபுத்திரனுக்கு ஒப்பாயிருக்கிறது' என்று 
சொல்லுகிறான்‌ (தானி 3:24,25). 

ட்ப ப 

கட்டுண்டவர்களாய்‌ 

சூளையின்‌ நடுவிலே போட்டார்கள்‌. ஆனால்‌ 
அவர்கள்‌ இப்போது விடுதலையாய்‌ 
அக்கினி நடுவிலே உலாவகிறார்கள்‌. 
அவர்களுடைய கட்டுக்கள்‌ 
குழற்றப்பட்டிருக்கிறது. கட்டுகள்‌ மாத்திரமே 
சேதப்பட்டிருக்கிறது. ஆனால்‌ அவர்களுடைய 
சால்வைகள்‌ சேதப்படவில்லை. 


- விரிவுரை 
DANIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எபிரெய புருஷரையும்‌. 
தூக்கிப்போட்டவர்கள்‌ 
செத்துப்போனார்கள்‌. சூளைக்கு 
அருகாமையில்‌ போகும்போதே, அக்கினி 
அவர்களைக்‌ கொன்றுபோட்டது. இம்மூன்று 
எபிரெய வாலிபரும்‌ அக்கினி சூளையின்‌ 
ல! விழுகிறார்கள்‌. ஆனால்‌ அக்கினி 
சரீரங்களின்மேல்‌ 


இம்மூன்று 
ல 


புருஷருடைய 
வென்‌ செய்யக்‌ 


அக்கினி சூளை பெரிதாயும்‌ 
அகலமாயும்‌ இருக்கிறது. இவர்கள்‌ அங்கே 
விடுதலையோடு, அக்கினி நடுவிலே 
உலாவுகிறார்கள்‌. அவர்களுடைய 
கால்களுக்கு ஒரு சேதமும்‌ உண்டாகவில்லை, 
அவர்களால்‌ அக்கினிக்குள்‌ நடந்து உலாவ 
முடிகிறது. அவர்களுடைய சிந்தையில்‌ 
கலக்கமோ, பதட்டமோ, பயமோ இல்லை. 
பயத்தில்‌ அங்கும்‌ இங்கும்‌. 
அவர்கள்‌ 
க உலாவுகிறார்கள்‌. 
பரதேசின்‌ தோட்டத்தில்‌ உலாவுவதுபோல 
சந்தோஷமாய்‌ உலாவுகிறார்கள்‌. 


அக்கினி சூளையின்‌ நடுவிலே, மூன்று 
எபிரெய வாலிபரோடு, மேலும்‌ ஒருவர்‌ 
இருக்கிறார்‌. அந்த நாலாம்‌ ஆளின்‌ சாயல்‌ 
தேவபுத்திரனுக்கு ஒப்பாமிருக்கிறது என்று 
நேபுகாத்நேச்சார்‌ சொல்லுகிறான்‌. ராஜாவின்‌ 
பார்வைக்கு, நாலாம்‌ ஆள்‌ ஒரு தெய்வீக 
புருஷனைப்போலவும்‌,. பரலோகத்திலிருந்து. 
வந்திருக்கிற ஒரு தேவதூதனைப்போலவும்‌ 
இருக்கிறார்‌. அவர்‌ 
வேலைக்காரரைப்போல 
குமாரனைப்போல்‌ இருக்கிறார்‌. 
அவரைப்‌ பார்த்து, அவருடைய 
தேவபுத்திரனுக்கு ஒப்பாயிருக்கிறது என்று 
சொல்லுகிறான்‌. 


நேபுகாத்நேச்சார்‌ நாலாம்‌ ஆளைப்பற்றிச்‌ 
சொல்லும்போது, “தேவன்‌ தமது தூதனை 
அனுப்பி, தம்முடைய தாசரை விடுவித்தார்‌" 
(தானி 3:28) என்று சொல்லுகிறான்‌. 
நாலாம்‌ ஆள்‌ ராஜாவின்‌ பார்வைக்கு, 
தேவபுத்திரனாகவும்‌, தேவனுடைய 
தூதனாகவும்‌ தெரிகிறார்‌. 





தானியேல்‌ 


f= FTE 
TT 


தானியேலை சிங்கத்தின்‌ கெியிலே. 
தூக்கிப்போட்டார்கள்‌. அப்போது தேவதூதன்‌ 
ஒருவர்‌ சிங்கத்தின்‌ வாய்களைக்‌ 
குட்டிப்போட்டார்‌. அதுபோலவே கர்த்தர்‌, 
எரிகிற அக்கினி சூளைக்கு, தம்முடைய 
தூதரில்‌ ஒருவரை அனுப்பியிருப்பார்‌ என்று 
'வேதபண்டிதர்களில்‌ சிலர்‌ சொல்லுகிறார்கள்‌. 


சிங்கங்கள்‌. 


கப்டிப்போட்டார்‌; அதேனென்றால்‌ அவருக்கு 
முன்பாக நான்‌ குற்றமற்றவனாய்க்‌ 
காணப்பட்டேன்‌; ராஜாவாகிய உமக்கு 
முன்பாகவும்‌ நான்‌ நீதிகேடு செய்ததில்லை 
என்றான்‌" (தானி 6:22), 


பிதாவாகிய தேவன்‌, தம்மு 
குளாளாகிய இயேசுகிறிஸ்‌ துவையே, 
அக்கினி சூளைக்கு அனுப்பினார்‌ 
வேதபண்டிதர்களில்‌ சிலர்‌ சொல்லுகிறார்கள்‌. 
நாம்‌ கிறிஸ்துவுக்காக: 
அனுபவிக்கும்போது, 
நம்மோடு கூடவே இருப்பார்‌. நாம்‌ 
அக்கினி சூளையில்‌ விழுந்தாலும்‌, 
பள்ளத்தாக்கை கடந்துபோனாலும்‌, 
ந கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து 
டு கூடவே இருப்பார்‌. கர்த்தர்‌ 
நம்மோடு கூடயிருப்பதினால்‌, நாம்‌ 
தீங்குகளைப்‌ பார்த்து, 
பயப்படவேண்டியதில்லை. 


நேபுகாத்நேச்சார்‌ நன்‌ 
காத்துக்கு | எழுந்திருந்து, எரிகிற 
அக்கினி கசூளையின்‌ வாசலண்டைக்கு 
வருகிறான்‌. அவனால்‌ அவ்வளவு தூரம்‌ 
மாத்திரமே வரமுடியும்‌. அவனால்‌ எரிகிற. 
அக்கினி சூளைக்குள்‌ பிரவேசிக்க முடியாது. 
கர்த்தருடைய பாதுகாப்பு அவருடைய 
பிள்ளைகளுக்கு மாத்திரமே கிடைக்கும்‌. 
ராஜா அக்கினி சூளைக்குள்‌ பிரவேசித்தால்‌ 
செத்துப்போவான்‌. சாத்ராக்‌, மேஷாக்‌, 
ஆபேத்நேகோ என்பவர்களை 
தூக்கிக்கொண்டு போன புருஷரை 

அக்கினி கொன்றுபோட்டது. அதுபோலவே, 


- விரிவுரை 
DANIEL - COMMENTARY 


ராஜாவுக்கு அக்கினியின்‌ உஷ்ணம்‌ 
தெரிகிறது. ஆகையினால்‌ அவன்‌ எரிகிற 
அக்கினி சூளையின்‌ வாசலண்டைக்கு வந்து, 
அக்கினி சூளைக்குள்ளே இருக்கிற மூன்று 
எபிரெய வாலிபரோடு பேசுகிறான்‌. 
உன்னதமான தேவனுடைய தாசராகிய 
சாத்ராக்‌, மேஷாக்‌, ஆபேத்நேகோ 
என்பவர்களே, நீங்கள்‌ வெளியே வாருங்கள்‌" 
என்று ராஜா சொல்லுகிறான்‌; 
அப்பொழுது சாத்ராக்‌, மேஷாக்‌, 
ஆபேத்நேகோ என்பவர்கள்‌ அக்கினியின்‌ 
நடுவிலிருந்து வெளியே வருகிறார்கள்‌ 
(தானி 3:26). 

ராஜா மூன்று எபிரெய 
வாலிபர்களையும்‌ எரிகிற அக்கினி 
சூளையில்‌ போடச்சொன்னான்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய பிள்ளைகள்‌ மூன்று பேரையும்‌ 
அக்கினியிலிருந்து பாதுகாக்கிறார்‌. ராஜா 
இதைப்‌ பார்த்து தன்னுடைய பாவத்தை 
உணருகிறான்‌. கர்த்தர்‌ தம்முடைய நாசரை 
அற்புதமாய்ப்‌ பாதுகாத்ததையும்‌ ராஜா 
புரிந்துகொள்கிறான்‌. 


ராஜா மூன்று எபிரெய வாலிபரையும்‌ 
சொன்னபோது, 


நாலாம்‌ 
குடந்துபோய்லிடுிறார 

எபிரெய வாலிபர்கள்‌ மாத்திரம்‌ அக்கினியின்‌ 
நடுவிலிருந்து வெளியே வருகிறார்கள்‌. 
அவர்களுக்கு அக்கினியினால்‌ ஒரு சேதமும்‌ 


அவர்களுடைய 
சால்வைகள்‌ சேதப்படாமலும்‌, அக்கினியின்‌ 
மணம்‌ அவர்களிடத்தில்‌ வீசாமலும்‌ 
இருந்ததைக்‌ கண்கிறார்கள்‌ (தானி 3:27). 





தானியேல்‌ 


i al 
TT 


கல்தேயர்கள்‌ அக்கினியை 
தெய்வமாக 
அக்கினியானது 


ெறழக்கப்ஸ்Tுகிறா்‌ 
ன்று எபிரெய புருஷரும்‌ அக்கினியின்‌ 
நடுவிலே விழுகிறார்கள்‌. ஆனாலும்‌ 
அவர்களுடைய சரீரங்களின்மேல்‌ அக்கினி 
பெலஞ்செய்யவில்லை. 
கல்தேயர்கள்‌ 
வணங்குகிற அக்கினி, மூன்று எபிரெய 
வாலிபருடைய. தலைமயிரைக்கூட 
சேதப்படுத்தவில்லை. அதைக்‌ கருகிப்போகச்‌ 
செய்யவில்லை. அவர்களுடைய 
சால்வைகளையும்‌ சேதப்படுத்தவில்‌ 
சால்லைகளின்‌ நிறம்‌ மாறிப்போகவில்லை. 
மூன்று வாலிபரும்‌ எரிகிற அக்கினியின்‌ 
நடுவிலே விழுந்தாலும்‌, அக்கினியின்‌ மணம்‌. 
அவர்களிடத்தில்‌ வீசவில்லை. கட்‌ 
பிள்ளைகள்மீது அக்கினிக்கு 
பெலனுமில்லை. சங்நேயருடைய கத 
அக்கினி, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு 
முன்பாக பெலமிழந்து காணப்படுகிறது. 


இஸ்ரவேலின்‌ தேவனாகிய 
ராஜாதி ராஜாவாகவும்‌, 
கர்த்தாவாகவும்‌ இருக்கிறார்‌. ராஜா மூன்று 
எபிரெய வாலிபரிடமும்‌, "உங்களை என்‌ 
கைக்கு தப்புவிக்கப்போகிற தேவன்‌ யார்‌” 
(நானி 345) என்று கேட்டான்‌. ராஜாவின்‌ 
கேள்விக்கு கர்த்தர்‌ பதில்‌ கொடுக்கிறார்‌. 
கர்த்தரே தம்முடைய பிள்ளைகளை 
தீங்குகளுக்கு விலக்கி தப்புவிக்கிறார்‌. 
விசுவாசிகளாகிய நாம்‌ கர்த்தருடைய 
கரத்தில்‌ பாதுகாப்பாகமிருக்கிறோம்‌ 


தெய்வமாக. 


கர்த்தர்‌ 
கர்த்தாதி 


தேவனுக்கு ஸ்தோத்திரம்‌ 
தானி 8:28-30 


னி 3:28. அப்பொழுது. 
கழகத்‌ வசனித்தூ: 
காத்ராக்‌, மேஷாக்‌, ஆபேத்நேகோ 
என்பவர்களுடைய தேவனுக்கு. 
ஸ்தோத்திரம்‌; அவர்கள்‌ தங்களுடைய 
தேவனைத்தவிர வேறொரு 
தேவனையும்‌ சேவித்தூப்‌ பணியாமல்‌, 


- விரிவுரை 
DANIEL - COMMENTARY 


அவரையே நம்பி, ராஜாவின்‌ 
கட்டளையைத்‌ தன்னி, தங்கள்‌ 
சரீரங்களை ஒப்புக்கொடுத்ததினால்‌, 
அவர்தமது. தூதனை அனுப்பி, 
தம்முடைய தாசரை விடுவித்தார்‌. 


தானி 3:29. ஆதலால்‌ சாத்ராக்‌, மேஷாக்‌, 
ஆயேத்நேகோ என்பவர்களுடைய 
தேவனுக்கு. விரோதமாகத்‌ 
தூஷணவார்த்தையைச்‌ சொல்லுகிற 
எத்த ஜனத்தானும்‌, எத்த ஜாதியானும்‌, 
எந்தப்‌: பாஷைக்காரனும்‌. 
துண்டித்தூப்போடப்படுவான்‌; அவன்‌ 
வீடு. எருக்கனமாக்கப்படும்‌ என்று 
என்னாலே தீர்மானிக்கப்படுகிறது; 
இவ்விதமாய்‌ இரட்சிக்கத்தக்க தேவன்‌ 
வேறொருவரும்‌ இல்லையெயன்‌ நான்‌. 


தானி 8990, 
சாத்ராக்‌, மேஷாக்‌, 
என்பவர்களைப்‌: 
தேசத்திலே உயர்த்தினான்‌. 


நேபுகாத்நேச்சார்‌ இஸ்ரவேலின்‌ 
தேவனை மகிமைப்படுத்துகிறான்‌. தம்மை 
ஆராதிக்கிறவர்களை கர்த்தரால்‌ 
இடக்கரம்‌ என்றும்‌. அலர்‌. இரட்சிக்க 
ஆயத்தமாயிருக்கிறார்‌ என்றும்‌ ராஜா 
சொல்லுகிறான்‌ சாத்ராக்‌, மேஷாக்‌, 
ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு 
ஸ்தோத்திரம்‌ என்று சொல்லி, ராஜா 
கர்த்தரைத்‌ துதிக்கிறான்‌ (தானி 3:28). 


பின்பு... ராஜா 
ஆபத்நேகோ 
பாபிலோன்‌ 


நேபுகாத்நேச்சார்‌ கர்த்தருக்கும்‌ 
அவருடைய தாசருக்கும்‌ விரோதமாய்க்‌ 
கிரியை செய்தான்‌. கர்த்தரை சபித்தான்‌. 
“என்‌ கைக்கு தப்புலிக்கிற தேவன்‌ யார்‌" 
ணவமாய்ப்‌ பேசினான்‌. 

ராஜாலினுடைய வாயிலிருந்து 

க்கும்‌ துதிகளைப்‌ 


ஒப்புக்கொடுத்தார்கள்‌. 





தானியேல்‌ 


i THE 
TT 


தேவன்‌. 
வேறொருவருமில்லை' (தானி 3:29) என்றும்‌ 


ராஜா சொல்லுகிறான்‌. 


கர்த்தர்‌ இரட்சிக்கிற பிரகாரமாக 
வேறு யாராலும்‌ இரட்சிக்க முடியாது. 
ஆகையினால்‌ மற்றவர்களுக்கு 
கீழ்ப்பிவதைவிட, தமக்கு பரிபூரணமாய்க்‌. 
கீழ்ப்பியவேண்டுமென்று கர்த்தர்‌ 
தம்முடைய ஜனத்திடம்‌ எதிர்பார்க்கிறார்‌ 

இஸ்ரவேலின்‌ 
ஆரம்பத்தில்‌ 


நேபுகாத்நேச்சார்‌ 
தேவனுக்கு விரோதமாக: 
தூஷணவார்த்தைகளைச்‌ சொன்னான்‌. 
ல்‌ அவன்‌ இப்போது கர்த்தரைத்‌: 
துதியின்‌ வார்த்தைகளைச்‌ 
இஸ்ரவேலின்‌ தேவனுக்கு 
யாரும்‌ தூஷண 
வார்த்தைகளைச்‌ சொல்லக்கூடாது என்றும்‌. 

கட்டளையிடுகிறான்‌. 


“சாஜ்ால்‌ மேஷாக்‌ ஆயேத்நேகோ 
என்பவர்களுடைய தேவனுக்கு விரோதமாகத்‌ 
தூஷணவார்த்தையைச்‌ சொல்லுகிற எந்த 
ஜனத்தானும்‌, எந்த ஜாதியானும்‌, எந்தப்‌ 
பாஷைக்காரனும்‌ துண்டித்துப்போடப்படுவான்‌;: 
அவன்‌ வீடு எருக்களமாக்கப்படும்‌ என்று 
என்னாலே தீர்மானிக்கப்படுகிறது" 
(நானி 3:29) என்று நேபுகாத்நேச்சார்‌ 
அறிவிக்கிறான்‌. 

பேல்‌ என்பது கல்தேயரின்‌ தெய்வம்‌. 
எரிகிற அக்கினி கூளையிலிருந்து பேல்‌ 
தெய்வத்தால்‌ யாரையும்‌ இரட்சிக்க முடியாது. 
அது ஒருவரையும்‌ இரட்சிக்க வராது. 
இஸ்ரவேலின்‌ தேவனோ தமது தூதனை 
அனுப்பி, தம்முடைய தாசரை விடுவிக்கிறார்‌. 
இரட்சிக்க. வல்லவராகவும்‌ 
இரட்சிக்க சித்தமுள்ளவராகவும்‌: 
ரட்சிக்க 

ஆயத்தமுள்ளவராகவும்‌ இருக்கிறார்‌. 


மூன்று எபிரெய வாலிபர்களும்‌ 
கர்த்தரை மாத்திரமே சேவித்து அவரைக்‌ 
கனம்பண்ணுகிறார்கள்‌. 

நம்புகிறார்கள்‌. ராஜாவின்‌ 

பயப்படவில்லை. கர்த்தர்‌ 

விசுவாசத்தைப்‌ 


- விரிவுரை 
DANIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தங்களுடைய  சரீரங்களை இவர்கள்‌ 

அக்கினிக்கு ஒப்புக்கொடுக்கிறார்கள்‌. 

ர்‌ தம்முடைய தாசராகிய இவர்களை 

விடுவிக்கிறார்‌. 

வாலிபர்களும்‌ 

பார்வையில்‌ 
விசேஷித்தவர்களாயிருக்கிறார்கள்‌. 


வூ ராக்‌, மேஷாக்‌, ஆபேத்றேசோ 
மூன்று வாலிபரும்‌ கர்த்தரை 
பத்க்‌ அக்கினி சூளை 
அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக 
இருக்கிறது. அப்போதுகூட அவர்கள்‌ 
கர்த்தரைத்‌ துதிக்கிறார்கள்‌. ங்கள்‌ 
ஆராதிக்கிற எங்கள்‌ தேவன்‌ எங்களைத்‌ 
க. வல்லவராமிருக்கிறார்‌; அவர்‌ 
எரிகிற அக்கினிச்‌ சூளைக்கும்‌, ராஜாவாகிய 
நீங்கலாக்கி 
317) என்று 

விசுவாசத்தோடு சொல்லுகிறார்கள்‌. 


மூன்று எபிரெய வாலிபரின்‌ விசுவாசம்‌, 
நேகாத்நேச்சாரின்‌ மனதை பாதிக்கிறது. 
அவனுக்குள்‌ க்‌ 
ரரம்பத்தில்‌ 
ப்போதோ அவன்‌ கர்த்தரைத்‌ ததிக்கிறான்‌. 
மூன்று வாலிபர்களும்‌ கர்த்தரை நம்பி கிரியை 
செய்கிறார்கள்‌ 


கர்த்தர்‌ தங்களை எரிகிற அக்கினி 
சூளையிலிருந்து விடுவிப்பார்‌ என்று 
மூன்று எபிரெய வாலிபரும்‌ நம்புகிறார்கள்‌. 
ஒருவேளை தங்களுக்கு அப்படிப்பட்ட 
விடுதலை கிடைக்காவிட்டாலும்‌, கர்த்தர்‌ 
எரிகிற அக்கினி சூளையின்‌ 
பரலோகத்திற்கு 
அழைத்துக்கொண்டு போவார்‌ என்றும்‌ 
விசுவாசிக்கிறார்கள்‌. 


இந்த நம்பிக்கையில்தான்‌ அவர்கள்‌ 
தங்கள்‌ சரீரங்களை அக்கினிக்கு 
ஒப்புக்கொடுக்கிறார்கள்‌. கர்த்தரை 
நம்புகிறவர்களுக்கு கலக்கமில்லை. அவர்கள்‌ 
ஒருபோதும்‌ வெட்கப்பட்டுப்போகமாட்டார்கள்‌. 


நேபுகாத்நேச்சார்‌ 
தனிப்பட்ட முறையில்‌, 
தேவனாகிய கர்த்தரைத்‌ தித்தன்‌. 
இப்போது. பாபிலோன்‌ தேசத்து ராஜா 
என்னும்‌ அந்தஸ்தில்‌, இஸ்ரவேலின்‌: 
தேவனைத்‌ துதித்து, ஒரு அரசாணையை 
வெளியிடுகிறான்‌. 


இதுவரை! 
இஸ்ர 





i= FTE 
TT 


கர்த்தருடைய பரிசுத்த பிரசன்னம்‌ 
அவருடைய ஆசரிப்புக்கூடாரத்தில்‌ 
தங்கியிருக்கிறது.  ஆசரிப்புக்கூடாரத்திலே 
கர்த்தர்‌... தங்கிமிருக்கும்போது அங்கே 
ஒருவருமில்லாமல்‌, கர்த்தரை மாத்திரம்‌ 
தனியாக விட்டுவிட்டு, கூடாரத்தை காலியாக 
விட்டு விட்டுப்போவது நல்லதல்ல. 
கர்த்தருடைய பிரசன்னத்திற்கு 
அடையாளமான மேகஸ்தம்பம்‌ கூடாரவாசலில்‌ 
நிற்கிறது. அது வானத்திலிருந்து இறங்கி 
வந்திருக்கிறது. மேகஸ்தம்பம்‌ கூடாரவாசலில்‌ 
நிற்கும்‌ வரையிலும்‌, கர்த்தருடைய பரிசுத்த 
பிரசன்னமும்‌. ஆசரிப்புக்கூடாரத்தில்‌ 
தங்கியிருக்கும்‌. மேகஸ்தம்பம்‌ மறுபடியும்‌ 
கூடாரவாசலிலிருந்து எழும்பி வானத்திற்கு 
ஏறிப்போகும்‌ வரையிலும்‌, மோசே 
யோசுவாவை. ர்க்க எத்தி 
விட்டு விட்டு போ யோசுவாவும்‌ 
அதுவரையிலும்‌ பக்கரை விட்டு 
பிரியாதிருக்கிறார்‌ (யாத்‌ 33:1). 


கர்த்தருடைய சமுகம்‌ 
யாத்‌ 8942-17 


யாத்‌ 98:12. மோசே கர்த்தரை நோக்கி: 
தேவரீர்‌ இந்த ஜனங்களை 
அழைத்துக்கொண்டு. போ என்று. 
சொன்னீர்‌; ஆகிலும்‌, என்னோடே கூட. 
இன்னாரை அனுப்புவேன்‌ என்பதை 
எனக்கு நீர்‌ அறிவிக்கவில்லை; 
என்றாலும்‌, உன்னைப்‌ பேர்சொல்லி. 
அறைத்து அறித்திருக்கிறேன்‌ என்றும்‌, 
என்‌ கண்களில்‌ உனக்குக்‌ கிருபை 
கிடைத்தது. என்றும்‌, தேவரீர்‌ 
சொன்னதுண்டே; 


கண்களில்‌ 
கிருபை 


யாத்‌ 8808. உம்முடைய 
இப்பொழுது எனக்குக்‌ 
கிடைத்ததானால்‌ நான்‌ உம்மை 
அறிவதற்கும்‌, உம்முடைய கண்களில்‌ 
எனக்குக்‌ கிருபை கிடைப்பதற்கும்‌, 
உம்முடைய வழியை எனக்கு, 
அறிவியும்‌; இத்த ஜாதி உம்முடைய 
ஜனமென்று நினைத்தருளும்‌ என்‌ றான்‌. 


யாத்‌ 88:14. அதற்கு அவம்‌: என்‌ சமுகம்‌. 
உனக்கு முன்பாகச்‌ செல்லூம்‌, நான்‌ 


உனக்கு இணைப்பாறுதல்‌ தருவேன்‌ 
என்றார்‌. 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யாத்‌ 98௮5. அப்பொழுது அவன்‌ 
அவரை நோக்கி: உம்முடைய சமுகம்‌ 
௭0 கூடச்‌ 
எங்களை 


கொண்டுபோகாதிரும்‌. 


யாத்‌ 9946. எனக்கும்‌ உமது 
ஜனங்களுக்கும்‌ உம்முடைய 
கண்களிலே கிருபை கிடைத்ததென்பது 
எதினால்‌ அறியப்படும்‌; நீர்‌ 
எங்கனோடே வருவதினால்‌ அல்லவா? 
இப்படியே பூமியின்மேலுன்ன. 
ஜனங்கள்‌ எல்லாரிலும்‌, நானும்‌ 
உம்முடைய ஜனங்களும்‌ 
விசேஷித்தவர்கன்‌ என்று வினங்கும்‌ 
என்றான்‌. 


யாத்‌ 8947, அப்பொழுது கர்த்தர்‌ 
மோசேயை நோக்கி: தீ சொன்ன இந்த 
வார்த்தையின்‌ படியே செய்வேன்‌; என்‌: 
கண்களில்‌ உனக்குக்‌. கிருபை 
கிடைத்தது; உன்னைப்‌ பேர்சொல்லி. 
அழைத்து அறித்திருக்கிறேன்‌ என்றார்‌. 


மோசே மறுபடியுமாய்‌ 
ஆசரிப்புக்கூடாரத்தில்‌ பிரவேசிக்கிறார்‌ 
கர்த்தருடைய சமுகத்திற்கு முன்பாக மோசே 
தன்னை வெகுவாகத்‌ தாழ்த்துகிறார்‌. மோசே 
கர்த்தரிடத்தில்‌ இரண்டு முக்கியமான 
விண்ணப்பங்களை சொல்லுகிறார்‌ 
அவையாவன: 1. கர்த்தருடைய சமுகம்‌ 
தனக்கு முன்பாக செல்லவேண்டும்‌. 
2. கர்த்தர்‌ தம்முடைய மகிமையை 
தனக்கு காண்பித்தருளவேண்டும்‌. இவை 
இரண்டும்‌ மோசேயின்‌ முக்கியமான 
விண்ணப்பங்களாகும்‌. 


கர்த்தர்‌ மோசேயை நோக்கி, 
"நீயும்‌, எகிப்து தேசத்திலிருந்து நீ அழைத்துக்‌ 
கொண்டு வந்த ஜனங்களும்‌ இல்விடத்தை 
விட்டுப்‌ புறப்பட்டு, உன்‌ சந்ததிக்குக்‌ 
கொடுப்பேன்‌ என்று நான்‌ ஆபிரகாழுக்கும்‌ 
ஈசாக்குக்கும்‌ யாக்கோபுக்கும்‌ ஆணையிட்டுக்‌ 
கொடுத்த பாலும்‌ தேனும்‌ ஓடுகிற 
தேசத்துக்குப்‌ போங்கள்‌” (யாத்‌ 33:1) என்று 
சொல்லுகிறார்‌. 

ஆனால்‌. மோசேயோ கர்த்தரை 
நோக்கி, “உம்முடைய சமுகம்‌ என்னோடே 
கூடச்‌ செல்லாமற்போனால்‌, எங்களை 
இல்விடத்திலிருந்து கொண்டுபோகாதிரும்‌” 
(யாத்‌ 33:15) என்று சொல்லுகிறார்‌. 





தானியேல்‌ 


i நள 
யாய 


ஈத்ராக்‌, மேஷாக்‌, ஆபேத்நேகோ 
என்பவர்களுடைய தேவனுக்கு விரோதமாகத்‌ 
தூஷணவார்த்தையைச்‌ சொல்லுகிற எந்த 
ஜனத்தானும்‌, எந்த ஜாதியானும்‌. எந்தப்‌ 
பாஷைக்காரனும்‌ துண்டித்துப்போடப்படுவான்‌: 
அவன்‌ வீடு எருக்களமாக்கப்படும்‌ என்று 
என்னாலே தீர்மானிக்கப்படுகிறது: 
இவ்விதமாய்‌  இரட்சிக்கத்தக்க 

வேறொருவரும்‌ இல்லை" (தானி 3:29) என்று 
பாபிலோன்‌ ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார்‌ 
ஒரு அரசாணை பிறப்பிக்கிறான்‌. 


அற்புதங்க 

ஆராதிக்கிறவர்கள்‌ 
சிறையிருப்பிலிருக்கிறார்கள்‌. 

அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர்‌ 
தேசத்திலும்‌ அவர்களைப்‌ பாதுகாக்கிறார்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய நாமத்தைப்‌ 
பரிசுத்தப்படுத்துகிறார்‌ ராஜா கர்த்தரைப்‌ 
புகழ்ந்து அரசாணை பிறப்பிக்கும்போது. 
அங்கே ஆயிரக்கணக்கான ம்க்‌ 
கூடியிருக்கிறார்கள்‌. பாபிலோன்‌ 
தேசத்தாருக்கு முன்பாக கர்த்தருடைய நாமம்‌ 
மகிமை பெறுகிறது. 


- விரிவுரை 
DANIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


புதிய ஏற்பாட்டுக்காலத்திலே, 
கர்த்தருடைய சபைக்கு விரோதமாக 
ஏராளமான சத்துருக்கள்‌ இருக்கிறார்கள்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய சபையை பாதுகாக்கிறார்‌. 
சபையின்‌ சத்துருக்கள்‌ ஒருவேளை 
மனந்திரும்பாமல்‌ போகலாம்‌. அவர்களுடைய 
இருதயம்‌ கடினமாகவே இருக்கலாம்‌. 
ஆனாலும்‌ கர்த்தர்‌ அவர்களுடைய வாய்களை 
அடைத்துப்போடுகிறார்‌ அவர்களுடைய 
நாவுகளைக்‌ கட்டிப்போடுகிறார்‌. அவர்களால்‌ 
கர்த்தருக்கு விரோதமாகவும்‌, அவருடைய 
சணம்கு விரோதமாகவும்‌ பேசமுடியாது. 


மேஷாக்‌, ஆபேத்நேகோ 
எபிரெய வாலிபரும்‌. 
அடிமைகளாகயிருந்தார்கள்‌. 
பின்பு தானியேல்‌ ராஜாவை 
வேண்டிக்கொண்டதிள்‌ பேரில்‌, ராஜா 
அவர்கள்‌ மூவரையும்‌. பாபிலோன்‌ 
மாகாணத்தில்‌ காரியங்களை விசாரிக்கும்படி 
வைக்கிறான்‌ (தானி 2:49). இப்போதோ ராஜா 
அவர்கள்‌ மூவரையும்‌ பாபிலோன்‌ தேசத்திலே 
மேலும்‌ அதிகமாய்‌ உயர்த்துகிறான்‌. 


நம்பினவர்கள்‌ 
அவர்கள்‌ 


சாத்ராக்‌, 
ஆகிய மூன்று 
ப்ர 


கர்த்தரை 
வெட்கப்பட்டுப்போகமாட்டார்கள்‌. 


செழித்திருப்பார்கள்‌. 





தானியேல்‌ 


i FTE 
TT 


நேபுகாத்நேச்சார்‌ தன்னுடைய சொந்த 
வார்த்தைகளினால்‌ இந்த அதிகாரத்தை 
எழுதுகிறான்‌. கர்த்தர்‌ ராஜாவை ஆளுகை 
செய்கிறார்‌. தன்னுடைய நிருபத்தின்‌: 
ஆரம்பத்தில்‌ ராஜா கர்த்தருடைய 
ஆளுகையை மேன்மைப்படுத்தி எழுதுகிறான்‌ 
(தானி 4:1-3). ராஜா கண்ட ஈப்பனம்‌. 
(தானி 4:1-18). ராஜாவின்‌ சொப்பனத்திற்கு 
தானியேல்‌ அர்த்தம்‌ சொல்லுகிறார்‌. 
ராஜாவின்‌ வீழ்ச்சி, ராஜா 
மனந்திரும்பவேண்டும்‌ என்னும்‌ ஆலோசனை 
(தானி 4:19-27), 


ராஜா 
தடுமாறி, 


ஏழுவருஷகாலமாக 
மாடுகளைப்போல 
மேய்கிறான்‌ (தானி 4:28-36) 
ராஜாவுக்கு புத்தி திரும்பி வருகிறது. 
நேபுகாத்நேச்சார்‌ கர்த்தரை உயர்த்தி 
மகிமைப்படுத்துகிறான்‌ (தானி 4:37), 


நேபுகாத்நேச்சார்‌ எழுதுகிறது 
தானி 41-38. 


கப ராஜாவாகிய 
நே வக்‌ நச்சர்‌ பூமி எங்கும்‌ 
குடியிருக்கிற சகல ஜனத்தாருக்கும்‌ 
ஜாதியாருக்கும்‌ பாஷைக்காரருக்கும்‌. 
எழுதுகிறது என்னவென்றால்‌: 
உங்களுக்குச்‌. சமாதானம்‌. 
பெருகக்கடவது. 


தாணி 42. உன்னதமான தேவன்‌ 
என்னிடத்தில்‌ செய்த. 
அடையாளங்களையும்‌ 
அற்புதங்களையும்‌ 
யிரசித்தப்படுத்துவது 
'நன்மையாய்க்‌ கண்டது. 


எனக்கு 


தானி க்வி, அவருடைய 
அடையாளங்கள்‌. எவ்வளவு. 
மகத்துவமும்‌, அவருடைய அற்புதங்கள்‌ 
எவ்வனவு வல்லமையுமாயிருக்கிறது; 
அவருடைய ராஜ்யம்‌ நித்திய ராஜ்யம்‌; 
அவருடைய ஆளுகை தலைமுறை 
தலைமுறையாக திற்கும்‌. 


- விரிவுரை 
DANIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ராஜா ஒரு ஆணை பிறப்பிப்பதுபோல 
;த நிருபத்தை எழுதுகிறான்‌. ராஜாவின்‌ 
நிருபம்‌ சுருக்கமாகவும்‌, அதிகாரம்‌ 
மிகுந்ததாகவும்‌ இருக்கும்‌. ராஜா 
தன்னைப்பற்றிச்‌ சொல்லும்போது 
ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார்‌ எழுதுகிறது 
என்னவென்றால்‌" என்று எழுதி, தன்னுடைய 
ராஜாசனத்தை உறுதிபண்ணுகிறான்‌. 


நிருபம்‌ 


சகல 


ராஜாவின்‌ 
குடியிருக்கிற 


பூமியெங்கும்‌. 
ஜனத்தாருக்கும்‌, 
ஜாதியாருக்கும்‌, பாஷைக்காரருக்கும்‌. 
எழுதப்பட்டிருக்கிறது. ராஜா தனக்கே உரிய 
பாணியில்‌ ஜனங்களை  வாழ்த்துகிறான்‌. 
உங்களுக்கு சமாதானம்‌ பெருகக்கடவது” 
என்று வாழ்த்தி தன்னுடைய நிருபத்தை 
எழுதுகிறான்‌. 
உன்னதமான 
மகத்துவத்தை எல்லோருக்கும்‌ 
பிரசித்தம்பண்ணவேண்டும்‌. இதுவே ராஜா 
இந்த நிருபத்தை எழுவதற்கான நோக்கம்‌. 
உன்னதமான தேவன்‌ என்னிடத்தில்‌ செய்த 
அடையாளங்களையும்‌ அற்புதங்களையும்‌ 
பிரசித்தப்படுத்துவது ராஜாவுக்கு. 
நன்மையாய்க்‌ காணப்படுகிறது (தானி 4:2) 


தேவனுடைய 


கர்த்தர்‌... ராஜாவுக்கு. 
அடையாளங்களையும்‌ 
செய்திருக்கிறார்‌. இவற்றையெல்லாம்‌. 
மற்றவர்களுக்கு பிரசித்தப்படுத்த ராஜா 
கடனாளியாயிருக்கிறான்‌. ராஜா 
இப்போதுதான்‌ மிகப்பெரிய அழிவிலிருந்து 
மீண்டு, திரும்பவும்‌ சகல நிலமைக்கு திரும்பி 
வந்திருக்கிறான்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
நீதியினால்‌ ராஜாவைத்‌ தாழ்த்தி, அவனை 
அழிக்கு விலக்கி மீட்டுக்கொண்டார்‌. கர்த்தர்‌ 
நேபுகாத்நேச்சாரை முற்றிலுமாய்‌ 
அழித்துப்போடாமல்‌, அவனைப்‌ 
புதுப்பித்திருக்கிறார்‌. கர்த்தருடைய 
பெரிதான கிருபை. 


அநேக 
அற்புதங்களையும்‌ 


இது 


நாம்‌ கர்த்தரை 
மகிமைப்படுத்தவேண்டும்‌. கர்த்தருடைய 
கிருபைகளுக்காகவும்‌, இரக்கங்களுக்காகவும்‌ 
அவரை நன்றியோடு துதிக்கவேண்டும்‌. 
நம்முடைய பாவங்களை அறிக்கை 
செய்யவேண்டும்‌. நம்முடைய 
மீறுதல்களினிமித்தம்‌ கர்த்தர்‌ நம்மை 
தண்டிப்பதை அங்கீகரித்து, அவருக்கு நன்றி 
சொல்லவேண்டும்‌. 





தானியேல்‌ 


i= THEN 
ETT 


கர்த்தர்‌ நேபுகாத்நேச்சாரை 
தண்டித்தார்‌. அவனுடைய பாவங்களை 
அவனுக்கு உணர்த்தினார்‌. கர்த்தர்‌ 
ராஜாவைத்‌ திருத்தினார்‌. அவனுடைய 
இருதயத்தைப்‌ புதுப்பித்தார்‌. நேபுகாத்நேச்சார்‌ 
இதுபற்றி எழுதும்போது, உன்னதமான 
தேவன்‌ தன்னிடத்தில்‌ அடையாளங்களையும்‌, 
அற்புதங்களையும்‌ செய்தார்‌ என்று 
எழுதுகிறான்‌. 


கர்த்தருடைய கிரியைகளெல்லாம்‌ 
ராஜாவுக்கு அற்புதங்களாய்த்‌ தெரிகிறது. 
அவன்‌ அதைப்‌ பார்த்து ஆச்சரியப்படுகிறான்‌ 
நேபுகாத்நேச்சார்‌ இப்போது, வயது. 
முதிர்ந்தவராயிருக்கிறான்‌. _ அவன்‌ சுமார்‌ 
நாற்பது வருஷங்களாக பாபிலோன்‌ தேசத்தை 
ஆளுகை செய்திருக்கிறான்‌. அவனுக்கு 
உலகப்பிரகாரமான அனுபவங்கள்‌ ஏராளமாய்‌ 
உண்டாயிற்று. அவனுடைய ராஜ்யபாரத்தில்‌ 
அவனுக்கு அநேக ஏற்றதாழ்வுகளும்‌ 
உண்டாயிற்று. அவன்‌ பல பிரச்சனைகளை 
சந்தித்திருக்கிறான்‌. பல தேசத்தின்மீது. 
யுத்தம்‌ செய்திருக்கிறான்‌. 


ஆனாலும்‌ நேபுகாத்நேச்சார்‌ இத்தனை 
தேவனை 
கர்த்தருடைய 
அடையாளங்களையும்‌ அற்புதங்களையும்‌ பற்றி 
ராஜா இதுவரையிலும்‌, யாரிடத்திலும்‌, 
எதுவும்‌ சொன்னதில்லை. னால்‌ 
இப்போதோ கர்த்தருடைய கிரியைகளெல்லாம்‌, 
ராஜாவுக்கு. அடையாளங்களாயும்‌, 
அற்புதங்களாயும்‌ இருக்கிறது. அவற்றை 
பூமியெங்கும்‌ குடியிருக்கிற 
ஜனத்தாருக்கும்‌, 
பாஷைக்காரருக்கும்‌ 
பிரசித்தப்படுத்துவது. 
நன்மையாய்க்‌ காணப்படுகிறது. 
நேபுகாத்நேச்சார்‌ பாபிலோன்‌ 
சாம்ராஜ்யத்திற்கு 
சக்கரவர்த்தியாயிருக்கிறான்‌. ஆனாலும்‌ 
தன்னுடைய ராஜ்யம்‌ நிலையானதல்ல என்பது. 
நேபுகாத்நேச்சாருக்கு நன்றாய்த்‌ தெரியும்‌. 
அவன்‌ கர்த்தருடைய ராஜ்யத்தை 
தியானித்துப்‌ பார்க்கிறான்‌. கர்த்தருடைய 
ராஜ்யம்‌ நித்திய ராஜ்யம்‌. தேவனுடைய 
ஆளுகை தலைமுறை தலைமுறையாக 
நிற்கும்‌. 


- விரிவுரை 
DANIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நேபுகாத்நேச்சார்‌ ஒரு சொப்பனத்தில்‌ 
தன்னுடைய ராஜ்யத்தைப்பற்றிக்‌ கண்டான்‌. 
அவனுடைய ராஜ்யம்‌ அழிவுக்கு நேராகப்‌ 
போய்க்கொண்டிருக்கிறது. 


ரப டந்த 
அதன்‌ பின்பு அது அழிந்துபோகும்‌. அதன்‌ 
அழிவின்மீது, வேறொரு ராஜ்யம்‌ 
கட்டியெழுப்பப்படும்‌. ஒவ்வொரு சந்ததியாரும்‌ 
ஒவ்வொரு ஆட்சியின்‌ கீழிருப்பார்கள்‌. ஒரு 
சில ராஜ்யங்கள்‌ பல சந்ததிகளைக்‌ கடந்து 
வரும்‌. ஆனாலும்‌ எல்லா ராஜ்யங்களுக்கும்‌ 
முடிவு உண்டு. கர்த்தருடைய ராஜ்யமோ 
நித்திய ராஜ்யம்‌. 


ராஜாவுக்கு 

அற்புதங்களையும்‌ 

கர்த்தருடைய 

மகத்துவமானவைகள்‌. 

அற்புதங்கள்‌ 

தேவனுக்கு: 

ஒப்பானவர்‌ ஒருவருமில்லை. ஆகையினால்‌ 

ராஜா தேவனை “உன்னதமான தேவன்‌” 
என்று அழைக்கிறான்‌. 


ராஜா கண்ட சொப்பனம்‌ 
தானி 4:4-18. 


ல்‌ அஃ. நேபுகாத்நேச்சாராகிய நான்‌ 

வீட்டிலே. 
கத்தியைக்‌ னககள்‌ என்‌ 
அரமனையிலே 


வாழ்ந்துகொண்டிருந்தேன்‌. 


தானி 4:5. நான்‌ ஒரு சொப்பனத்தைக்‌ 
கண்டேன்‌; அது எனக்குத்‌ திகிலை 
உண்டாக்கிற்று; என்‌ படுக்கையின்மேல்‌ 
எனக்குள்‌ உண்டான நினைவுகளும்‌, 
என்‌ தலையில்‌ தோன்றின 
தரிசனங்களும்‌ என்னைக்‌ 
கலங்கப்பண்ணிற்று. 


தானி 4:6. ஆகையால்‌ சொப்பனத்தின்‌' 
அர்த்தத்தை எனக்குத்‌ 
தெரிவிக்கிறதற்காகப்‌ பாபிலோன்‌. 
ஞானிகனையெல்லாம்‌ என்னிடத்தில்‌ 
கொண்டுவரும்படி கட்டளையிட்டேன்‌. 





f= THE] தானியேல்‌ 
யாய்‌ 


தானி 4:7. அப்பொழுது சாஸ்திரிகளும்‌, 
ஜோசியரும்‌, கல்தேயரும்‌, 
குறிசொல்லுகிறவர்களும்‌ 
என்னிடத்திலே. வந்தார்கள்‌; 
சொப்பனத்தை நான்‌ அவர்களுக்குச்‌ 
சொன்னேன்‌; ஆனாலும்‌ அதின்‌ 
அர்த்தத்தை எனக்குத்‌. 
தெரிவிக்கமாட்டாமற்போனார்கள்‌. 
தானி 48. கடைசியிலே என்‌ 
தேவனுடைய 'நாமத்தின்படியே 
பெல்தெஷாத்சார்‌ என்னும்‌ 
பெயரிடப்பட்டு, பரிசுத்த தேவர்களின்‌: 
ஆவியையுடைய தானியேல்‌. 
என்னிடத்தில்‌ கொண்டுவரப்பட்டான்‌; 
அவனிடத்தில்‌ நான்‌ செரப்பனத்தை 
விவரித்துச்‌ சொன்னதாவது. 


தானி 49. 
அதிபதியாகிய பெல்தெஷாத்சாரே 
பரிகத்த. தேவர்களுடைய ஆவி 
உனக்குள்‌ இருக்கிறதென்றும்‌, எந்த 
மறையொருளையும்‌ அறிவது உனக்கு 
அரிதல்லவென்றும்‌ நான்‌ அறிவேன்‌; 
நான்‌ கண்ட என்‌ சொப்பனத்தின்‌ 
தரிசனங்களையும்‌ அதின்‌ 
அர்த்தத்தையும்‌ சொல்லு. 


தானி 4:10. நான்‌ படுத்திருந்தபோது 
என்‌ தலையில்‌ தோன்றின தரிசனங்கள்‌ 
என்னவென்றால்‌ இதே, தேகத்தின்‌ 
மத்தியிலே மிகவும்‌ உயரமான ஒரு 
விருட்சத்தைக்‌ கண்டேன்‌. 


சாஸ்திரிகளின்‌ 


தாணி 4:11. அத்த விருட்சம்‌ வனர்த்து 
பலத்து, தேசத்தின்‌ எல்லைபரியந்தமும்‌. 
காணப்படத்தக்கதாக அதின்‌ உயரம்‌ 
வானபரியந்தம்‌ எட்டினது. 


தானி 442. 
நேர்த்தியும்‌, 
மிகுதியுமாயிருத்தது; 
ஜீவனுக்கும்‌ அதில்‌ 
உண்டரயிருத்தது; 
வெளியின்‌ 

ஒதுங்கினதா; 
ஆகாயத்துப்‌ 

சகல 
போஷிக்கப்பட்டது. 


தானி 409. நான்‌ படுத்திருக்கையில்‌ 
என்‌ தலையில்‌ தோன்றின 
தரிசனங்களைக்‌. காணும்போது, 


அதின்‌ 


- விரிவுரை 
DANIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


காவலானனாகிய. பரிசுத்தவான்‌ 
ஒருவன்‌ வானத்திலிருந்து 
 இறங்கக்கண்டேன்‌.. 


தானி 4:44. அவன்‌ உரத்த சத்தமிட்டு: 
இத்த விருட்சத்தை வெட்டி, இதின்‌ 
கொப்புகளைத்‌ தறித்துப்போடுங்கள்‌; 
இதின்‌ இலைகளை உதிர்த்து, இதின்‌ 
கனிகளைச்‌ சிதறடியுங்கள்‌; இதின்‌ 
கீழுன்ன மிருகங்களும்‌ இதின்‌ 
கொப்புகளிலுன்ன பட்சிகளும்‌ 
போய்விடட்டும்‌. 


தானி. 45. 
வேர்களாகிய பூமியில்‌ 
இருக்கட்டும்‌; இரும்பும்‌ 
வெண்கலமுமான விலங்கு இடப்பட்டு, 
வெளியின்‌. பகும்புல்லிலே. தங்கி, 
ஆகாயத்துப்‌ பனியிலே நனைவதாக; 
மிருகங்கனோடே பூமியின்‌ பூண்டிலே 
அவனுக்குப்‌ பங்கு இருக்கக்கட வது. 


தாணி 406. அவனுடைய இருதயம்‌ 
மனுஷ இருதயமாயிராமல்‌ மாறும்படி, 
இருதயம்‌ 
கொடுக்கப்படக்கட வது; 
அவன்மேல்‌ ஏழு 


ஆனாலும்‌ 
அடிமரம்‌ 


இதின்‌ 


மிருக 
அவனுக்குக்‌ 

இப்படியிருக்கிற. 
காலங்கள்‌ கடத்துபோகவேண்டும்‌. 


தானி 417. 
மனுஷருடைய ராஜ்யத்தில்‌ 
ஆளுகைசெய்து தமக்குச்‌ 
சித்தமானவனுக்கு அதைக்‌ கொடுத்து, 
மனுஷரில்‌ தாழ்த்தவனையும்‌ அதின்மேல்‌ 
அதிகாரியாக்குகிறார்‌. என்று 
தரஜீவன்கள்‌ அறியும்படிக்குக்‌ 
காவலானரின்‌ தீர்ப்பினால்‌ இந்தக்‌ 
காரியமும்‌ பரிசுத்தவான்‌ களின்‌ 
மொழியினால்‌ இந்த விசாரணையும்‌ 
தீர்மானிக்கப்பட்டது என்றான்‌. 


உன்னதமானவர்‌ 


தானி 4:08. நேபுகாத்நேச்சார்‌ என்னும்‌ 

ராஜாவாகிய நான்‌ கண்ட சொப்பனம்‌ 
இதுவே; இப்போது 
பெல்தெஷாத்சாரே, நீ இதின்‌ 
அர்த்தத்தைச்‌. சொல்லு; என்‌ 
ராஜ்யத்திலுன்ன ஞானிகள்‌. 
எல்லாராலும்‌ இதின்‌ அர்த்தத்தை: 
எனக்குத்‌ தெரிவிக்கக்கூடாமற்‌ 
போயிற்று; தீயோ இதைத்‌ 
தெரிவிக்கத்தக்கவன்‌; பரிசுத்த. 
தேவர்களுடைய ஆவி உனக்குன்‌ 
இருக்கிறதே என்றான்‌. 





தானியேல்‌ 


i al 
TT 


நேபுகாத்நேச்சார்‌ தன்‌ இருதயத்தில்‌ 
பெருமையும்‌, தன்‌ மனதிலே அகந்தையும்‌ 
கொண்டவன்‌. கர்த்தர்‌ அவனுடைய 
பெருமையினியித்தம்‌ அவனை 
நியாயந்தீர்த்தார்‌. அவனைத்‌ தாழ்த்தினார்‌. 
ரத்‌ ராஜாவோடு 
ராஜாவை 
முற்றிலுமாய்‌ அழித்துப்போடாமல்‌, அவனைத்‌: 
திருத்தினார்‌. நேபுகாத்நேச்சார்‌ தேவனுடைய 
நியாயத்தீர்ப்பைப்பற்றி எழுதுவதற்கு முன்பாக, 
தன்னுடைய பெருமையைப்பற்றியும்‌, கர்த்தர்‌ 
தன்னை எச்சரித்தது பற்றியும்‌ முதலாவதாக 
எழுதுகிறான்‌. 


த 


நபுகாத்நேச்சார்‌ தன்னுடைய வீட்டிலே. 
சத்தினை தெத்தால அவன்‌ 
தன்னுடைய அரமனையிலே. 
வாழ்ந்துகொண்டிருந்தான்‌ (தானி 4:4). 
பாபிலோன்‌ ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார்‌, 
சமீபத்தில்‌ எகிப்து தேசத்தின்மீது 
யுத்தம்பண்ணி, அந்த தேசத்தை ஜெயித்தான்‌. 
எகிப்தின்‌ யுத்தத்தோடு நேபுகாத்நேச்சாரின்‌ 
யுத்தங்கள்‌ முடிவுபெறுகிறது. எகிப்தின்மீது. 
பெற்ற வெற்றியே, பாபிலோன்‌ ராஜா பெற்ற 
கடைசி. வெற்றி. ந்த சம்பவம்‌ 
ப்பி முப்பத்து நான்கு 
முப்பத்தைந்தாவது. 
ஆட்சிக்காலத்தில்‌ நடைபெற்றது. 


யால்‌ கர்த்தராகிய ஆண்டவர்‌ 
சொதி ள்ளன கவ இன! கான்‌ 
பாபிலோன்‌ ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாருக்கு 
எகிப்துதேசத்தைக்‌ கொடுக்கிறேன்‌: அவன்‌ 
அதின்‌ ஏராளமான ஜனத்தைச்‌ சிறைபித்து 
அதின்‌ ஆஸ்தியைச்‌ சூறையாடி, அதின்‌ 
கொள்ளைப்பொருளை எடுத்துக்கொள்வான்‌ 
இது அவனுடைய சேனைக்குக்‌ 
கூலியாயிருக்கும்‌" (எசே 29:19). 
ந்தக்‌ காலத்தில்‌ நேபுகாத்நேச்சார்‌ 
ப்பனத்தைக்‌ கண்டான்‌. அது 
திகிலை உண்டாக்கிற்று. 
படுக்கையின்மேல்‌ அவனுக்குள்‌ 
உண்டான நினைவுகளும்‌, அவன்‌ தலையில்‌ 
தோன்றின தரிசனங்களும்‌ அவனைக்‌ 
கலங்கப்பண்ணிற்று (தானி 4:5). ராஜா 
கண்ட சொப்பனம்‌ ஒரு வருஷத்திற்கு பின்பு 
அவனுக்கு நிறைவேறிற்று. 


- விரிவுரை 
DANIEL - COMMENTARY 


ஏழுவருஷங்களாக புத்தி 
தெளிவில்லாமல்‌, அநேக கஷ்டங்களை 
அனுபவித்தான்‌. ராஜாவுக்கு 
புத்திதெளிந்தபோது, உன்னதமான தேவன்‌ 
தனக்கு செய்த அடையாளங்களையும்‌ 
அற்புதங்களையும்‌, சகல ஜனத்தாருக்கும்‌ 
பிரசித்தம்பண்ணவேண்டும்‌ என்று 
தீர்மானித்து, இந்த நிருபத்தை எழுதுகிறான்‌. 
ராஜா இந்த நிருபத்தை எழுதின பின்பு 
மேலும்‌ இரண்டு வருஷங்கள்‌ 
உயிரோடிருந்தான்‌. அதன்‌ பின்பு அவன்‌ 
தன்னுடைய  நாற்பத்தைந்தாவது வயதில்‌ 
மரித்துப்போனான்‌. 


நேபுகாத்நேச்சார்‌ ஒரு 
சொப்பனங்கண்டு, அதனால்‌ 
தனக்குண்டான பாதிப்பை, தன்னுடைய 
ல்‌ முதலாவதாக எழுதினான்‌. ராஜா 
ஒரு சொப்பனத்தைக்‌ கண்டான்‌; அது 
அவனுக்குத்‌ திகிலை உண்டாக்கிற்று: அவன்‌ 
படுக்கையின்மேல்‌ அவனுக்குள்‌ உண்டான 
நினைவுகளும்‌, அவன்‌ தலையில்‌ தோன்றின 
தரிசனங்களும்‌ (வளைக்‌ 
கலங்குப்பண்ணிற்று (தானி 4:5) 


ராஜா 


ராஜாவுக்கு சொப்பனத்தின்‌ அர்த்தம்‌ 
தெரியவில்லை. ஆகையால்‌ சொப்பனத்தின்‌ 
அர்த்தத்தை தனக்குத்‌ தெரிவிக்கிறதற்காகப்‌ 
பாபிலோன்‌ ஞானிகளையெல்லாம்‌. 
தன்னிடத்தில்‌ கொண்டுவரும்படி ராஜா 
கட்டளையிடுகிறான்‌ (தானி 4:6). 


ராஜா ஏற்கெனவே ஒரு சொப்பனம்‌ 
கண்டான்‌. அந்த சொப்பனத்தை அவன்‌ 
மறந்துவிட்டான்‌ (தானியேல்‌ 2-ஆவது 
அதிகாரம்‌. ஆனால்‌ இப்போதோ ராஜா 
தான்‌ கண்ட சொப்பனத்தை மறக்கவில்லை. 
சொப்பனம்‌ அவனுக்கு ஞாபகத்திலிருக்கிறது. 
அர்த்தத்தை மாத்திரம்‌ 

அவனுக்கு உதவி 


ராஜாவின்‌ கட்டளைப்படி சாஸ்திரிகளும்‌, 
ஜோசியரும்‌, கல்தேயரும்‌, 
குறிசொல்லுகிறவர்களும்‌ அவனிடத்திலே. 
வருகிறார்கள்‌: சொப்பனத்தை ராஜா 
அவர்களுக்குச்‌ சொல்லுகிறான்‌; ஆனாலும்‌ 
அவர்கள்‌ அதின்‌ அர்த்தத்தை ராஜாவுக்குத்‌ 
தெரிவிக்கமாட்டாமற்போகிறார்கள்‌. 
(தானி 4:7). 





f= THE] தானியேல்‌ 
யாய்‌ 


ராஜாவுக்கு ஏமாற்றமுண்டாயிற்று. 
ஜோசியரும்‌ சாஸ்திரிகளும்‌, கல்தேயரும்‌, 
குறிசொல்லுகிறவர்களும்‌ தன்னுடைய 
சொப்பனத்தின்‌ அர்த்தத்தைச்‌ சொல்லுவார்கள்‌ 
என்று ராஜா எதிர்பார்க்கிறான்‌. ஆனால்‌ 
அவர்களால்‌ அதன்‌ அர்த்தத்தைச்‌ சொல்ல 
முடியவில்லை. ஜோசியர்கள்‌ தங்களைப்பற்றி 
பெருமையாய்ப்‌ பேசுகிறவர்கள்‌. 


ராஜாவினிடத்தில்‌ வந்து, 
தங்களுக்கு சொப்பனத்தைச்‌ சொன்னால்‌, 
அதன்‌ அர்த்தத்தை தங்களால்‌ சொல்ல 
முடியும்‌ என்று பெருமையாய்ப்‌ பேசினார்கள்‌. 


“அப்பொழுது கல்தேயர்‌ ராஜாவை. 
நோக்கி. ராஜாவே நீர்‌ 


என்றும்‌ வாழ்க: 
அடியாருக்குச்‌ 
அதின்‌ அர்த்தத்தை 
என்று சீரிய பாஷையிலே 
சொன்னார்கள்‌" (தானி 2:4). 


'அவர்கள்‌ மறுபடியும்‌ பிரதியுத்தரமாக: 
அதின்‌ 


என்றார்கள்‌" 
(தானி 2:7). 


ஏசாயா தீர்க்கதரிசி 
பாபிலோனைப்பற்றி சொன்ன தீர்க்கதரிசனம்‌ 
பாபிலோன்‌ 


ஜோசியக்காரரும்‌, குறிசொல்லுகிறவர்களும்‌ 
தங்களுடைய மகிமையை இழந்துபோவார்கள்‌ 
என்று ஏசாயா சொன்னார்‌. 
பிரகாரமாக. பாபிலோன்‌ 
ஜோசியக்காரரால்‌, 

சொப்பனத்திற்கு 

முடியவில்லை. 

“நீ உன்‌ சிறுவயதுமுதல்‌ பிரயாசப்பட்டுப்‌ 
பழகிவருகிற உன்‌ ஸ்தம்பன வித்தைகளையும்‌, 
உன்‌ திரளான சூனியங்களையும்‌ நீ 
அநுசரித்து நில்‌: அவைகளால்‌ உனக்குப்‌ 
பிரயோஜனம்‌ உண்டோ, பலன்‌ உண்டோ, 
பார்ப்போம்‌. உன்‌ திரளான 
யோசனைகளினால்‌ நீ இளைத்துப்போனாய்‌: 
இப்பொழுதும்‌  ஜோசியரும்‌, நட்சத்திரம்‌ 
பார்க்கிறவர்களும்‌, அமாவாசி 
கணிக்கிறவர்களும்‌ எழும்பி, உனக்கு 
நேரிடுகிறவைகளுக்கு உன்னை க 
இரட்சிக்கட்டும்‌" (ஏசா 47:12,13) 


- விரிவுரை 
DANIEL - COMMENTARY 


நேபுகாத்நேச்சார்‌ 
தீர்க்கதரிசியினிடத்தில்‌ 
ராஜாவைப்போலவே 
'கடைசியில்தான்‌ 
கர்த்தரைத்‌ தேடுகிறார்கள்‌. தங்களால்‌ 
முடிந்த எல்லா பிரயாசங்களையும்‌ செய்து 
முயற்சி பண்ணி பார்க்கிறார்கள்‌. ஒன்றும்‌ 
கைகூடி வரவில்லையென்றால்‌, கடைசியில்‌ 
கர்த்தரிடத்தில்‌ வருகிறார்கள்‌. கர்த்தருடைய 
வார்த்தையில்‌ அடைக்கலம்‌ தேடுகிறார்கள்‌. 
நேபுகாத்நேச்சார்‌ முதலில்‌ 
தானியேலைத்‌ தேடவில்லை. அவன்‌ 
பாபிலோன்‌ தேசத்திலுள்ள 
சாஸ்திரிகளையும்‌, ஜோசியர்களையும்‌, 
குறிசொல்லுகிறவர்களையும்‌ தன்னிடத்தில்‌ 
வரவழைக்கிறான்‌. தன்னுடைய 
சொப்பனத்தைப்பற்றி அவர்களிடத்தில்‌ 
விசாரிக்கிறான்‌. ஆனால்‌ அவர்களால்‌. 
ராஜாவின்‌ சொப்பனத்திற்கு அர்த்தத்தைச்‌ 
சொல்லமுடியவில்லை. 


கடைசியிலே ராஜாவின்‌ தேவனுடைய 
நாமத்தின்படியே பெல்தெஷாத்சார்‌ என்னும்‌ 
பெயரிடப்பட்ட தானியேல்‌ ராஜாவினிடத்தில்‌ 
கொண்டுவரப்படுகிறார்‌. தானியேலை. 
தன்னிடத்தில்‌ அழைத்துக்கொண்டு வருமாறு 
ராஜா கட்டளையிடுகிறான்‌. ராஜாவுடைய 
கட்டளையின்‌ பிரகாரம்‌, தானியேல்‌ 
ராஜாவினிடத்தில்‌ அழைத்துக்கொண்டு 
வரப்படுகிறார்‌ (தானி 4:8). 

ராஜா. தான்‌ கண்ட சொப்பனத்தை 

விவரித்துச்‌ 
சொப்பனத்தைச்‌ 
சொல்லுவதற்கு முன்பாக ராஜா தானியேலை 
அதிகமாய்ப்‌ புகழுகிறான்‌. பரிசுத்த 
தேவர்களுடைய ஆலி உனக்குள்ளிருக்கிறது” 
(தானி 49) என்று ராஜா 
தானியேலினிடத்தில்‌ சொல்லுகிறான்‌. 


ராஜாவின்‌ வார்த்தையில்‌ அவனுடைய 
மனதின்‌ குழப்பம்‌ வெளிப்படுகிறது. ராஜா 
தன்னுடைய பாவத்திற்கு மனந்திரும்புவதற்குப்‌ 
பதிலாக, தன்னுடைய பாவத்தை 
மறைக்கவும்‌. அதை நியாயப்படுத்தும்‌. 
முயற்சி பண்ணுகிறான்‌. நேபுகாத்நேச்சார்‌. 
ஒரு விக்கிரகாராதனைக்காரன்‌. அவனுடைய 
வார்த்தையே அவனை வஞ்சிக்கிறது. 





தானியேல்‌ 


f= al 
TT 


தானியேலிடத்தில்‌ பேசும்போது, 
தேவர்களுடைய ஆவி 
உணக்குள்ளிலிருக்கிறது என்று 
சொல்லுகிறான்‌. “தேவன்‌ ஒருவரே” என்னும்‌ 
சத்தியப்‌ ராஜாவுக்குத்‌ தெரியவில்லை. ராஜா 
பல தெய்வங்களை நம்புகிறான்‌. 


"பரிசுத்த. தேவர்களுடைய ஆவி” 
என்று ராஜா சொல்லும்போது. அவனுடைய 
மனதில்‌. பல தெய்வங்களைப்பற்றிய 
நம்பிக்கையிருக்கிறது. என்று 
வேதபண்டிதர்கள்‌ வியாக்கியானம்‌. 
சொல்லுகிறார்கள்‌. அந்த தெய்வங்களில்‌ சில 
நன்மை செய்கிற தெய்வங்கள்‌ என்றும்‌, மற்ற 
தெய்வங்கள்‌ தீமை செய்கிற தெய்வங்கள்‌ 


நேபுகாத்நேச்சார்‌ நினைக்கிறான்‌. 


தானியேலைப்பற்றிச்‌ 
தேவனுடைய தாசன்‌" என்று 
"சாஸ்திரிகளின்‌ அதிபதியாகிய 

தா்‌ என்று சொல்லுகிறான்‌ 

சாஸ்திரிகள்‌ என்பது 

குறிசொல்லுகிறவர்களையும்‌ 

வார்த்தை ராஜா 

ஜோசியருக்கும்‌, குறிசொல்லுகிறவர்களுக்கும்‌ 

'தலைவனாக்குகிறான்‌. 


ராஜாவின்‌... மனதில்‌ அ ய 
பாவத்தைக்‌ குறித்த உணர்வு எதுவுமில்லை. 
கர்த்தருடைய ஊழியக்காரர்களைப்‌ புகழ்ந்து 
பேசினால்‌, அவர்கள்‌ தனக்கு சாதகமான 
வார்த்தைகளை... சொல்லுவார்கள்‌. என்று 
ராஜா நினைக்கிறான்‌. இதே 

ஏராளமான 

ஊழியக்காரர்களைப்‌ 
நம்முடைய துதியும்‌ 
கர்த்தருக்கு மாத்திரமே உரியது. 

நேபுகாத்நேச்சார்‌ 
முன்பாக, தா 
உங்கள்‌ தேவனே 
தேவனும்‌, 
ஆண்டவரும்‌, 
வெளிப்படுத்துகிறவருமாயிருக்கிறார்‌" 
(தானி 2:47) என்று சொன்னான்‌. ஆனால்‌ 
இப்போதோ ராஜா, 
மற்ற தேவர்களுக்கு. 
“பரிசுத்த தேவர்களில்‌” 
தேவனும்‌ ஒருவர்‌ என்பதுபோல பேசுகிறான்‌. 


- விரிவுரை 
DANIEL - COMMENTARY 


இஸ்ரவேலின்‌: 
தேவன்‌. அவரே 


தேவனே மெய்யான 


சர்வவல்லமையும்‌, 
சர்வஆளுகையுமுள்ளவர்‌. 
நேபுகாத்நேச்சாருக்கு ஆரம்பத்தில்‌ 
கர்த்தரைப்பற்றிய சத்தியம்‌ ஒரளவு 
வெளிப்படுத்தப்பட்டது. ஆனால்‌ அவன்‌ தன்‌ 
ஆவிக்குரிய ஜீவியத்தில்‌ முன்னேறிச்‌ 
செல்லாமல்‌, பின்னோக்கிப்போய்விடுகிறான்‌. 
கர்த்தரைப்பற்றிய அறிவு ராஜாக்கு 
குறைந்துவிட்டது. 
நேபுகாத்நேச்சார்‌ 
மகிமையை 
தானியேலைப்பற்றி 


குர்த்தரைப்பற்றிய 

குறைத்தாலும்‌, 
புகழ்ந்துபேசுகிறான்‌. 
ராஜாவுக்கு தானியேல்மீது மிகுந்த மதிப்பும்‌ 
மரியாதையும்‌ இருக்கிறது. அவள்‌ 
தானியேலிடம்‌, “சாஸ்திரிகளின்‌ அதிபதியாகிய 
பெல்தெஷாத்சாரே பரிசுத்த தேவர்களுடைய 
ஆலி உனக்குள்‌ இருக்கிறதென்றும்‌, எந்த 
மறைபொருளையும்‌ அறிவது உனக்கு 
ரகக்‌] நான்‌ அறிவேன்‌; நான்‌ 
கண்ட சொப்பனத்தின்‌ 
னங்கள்‌ ன்‌ அர்த்தத்தையும்‌ 
சொல்லு" (தானி 4:9) என்று உரைக்கிறான்‌ 


நேபுகாத்நேச்சார்‌ தான்‌ கண்ட 
சொப்பனத்தை, தானியேலினிடத்தில்‌ 
விவரிக்கிறான்‌. அவனுடைய சொப்பனத்தில்‌ 
பல தரிசனங்கள்‌ உண்டாயிற்று, 


நேபுகாத்நேச்சார்‌ படுத்திருந்தபோது 
அவன்‌ தலையில்‌ தரிசனங்கள்‌ தோன்றின. 
தேசத்தின்‌ மத்தியிலே மிகவும்‌ உயரமான ஒரு 
விருட்சத்தை ராஜா கண்டான்‌. அந்த 
விருட்சம்‌ வளர்ந்து பலத்து, தேசத்தின்‌ 
எல்லைபரியந்தமும்‌ காணப்படத்தக்கதாக 
அதின்‌ உயரம்‌ வானபரியந்‌, எட்டினது. 
அதின்‌ இலைகள்‌ நேர்த்தியும்‌, அதின்கனி 
மிகுதியுமாமிருந்தது: எல்லா ஜீவனுக்கும்‌ 
அதில்‌ ஆகாரம்‌ உண்டாயிருந்தது; அதின்‌ 
கீழே வெளியின்‌ மிருகங்கள்‌ நிழலுக்கு 
ஒதுங்கினது; அதின்‌ கொப்புகளில்‌ 
ஆகாயத்துப்‌ பட்சிகள்‌ தாபரித்துச்‌ சகல. 
பிராணிகளும்‌ அதினால்‌ போலிக்கப்பட்டது 
(தானி 4:10-12). 





i THE] தானியேல்‌ 
ரய 


உயரமான விருட்சம்‌ என்பது பாபிலோன்‌ 

ராஜவாகிய நேபுகாத்நேச்சாரைக்‌ குறிக்கிறது. 
அவன்‌ வளர்ந்து, பலத்திருந்தான்‌. 
தேசத்தின்‌ 

காணப்பட்டது. அவனைப்பற்றிய 

ம்‌ ம 'வானபரியந்தம்‌ 


தேசத்திலுள்ள மற்ற விருட்சங்களைவிட 
ராஜா. கண்ட விருட்சம்‌ மிகவும்‌ 
உயரமாயிருந்தது. அதுபோலவே. 
நேபுகாத்நேச்சாரும்‌ மற்ற ராஜாக்களைவிட 
மிகவும்‌ உயர்ந்திருந்தான்‌. அந்த விருட்சம்‌ 
பார்வைக்கு பசுமையாயிருந்தது. 
கண்களுக்கு இனிமையாயிருந்தது அதில்‌: 
எல்லா ஜீவனுக்கும்‌ ஆகாரமுண்டாயிருந்தது. 
அதன்‌ நிழலில்‌ மிருகங்களும்‌, அதன்‌ 
கொப்புகளில்‌ ஆகாயத்துப்‌ பட்சிகளும்‌ 
தாபரித்தன. 


ராஜா கண்ட 
நேர்த்தியாயிருந்தது. 
அரண்மனை  அழகாயும்‌, ஆடம்பரமாயும்‌: 
இருந்தது. அவனுடைய  அரசசபையின்‌ 
கொலுமண்டபத்தில்‌ விலையுயர்ந்த கற்கள்‌ 
பதிக்கப்பட்டு, அது அதிக நேர்த்தியாய்க்‌ 


காணப்பட்டது. 


சத்தின்‌ இலைகள்‌ 
நேபுகாத்நேச்சாரின்‌ 


நேபுகாத்நேச்சார்‌. தன்‌ சொப்பனத்தில்‌ 
கண்ட விருட்சம்‌ மிகவம்‌ விசேஷமானது. 
அது. மற்றவர்களுக்கு 
கொடுக்கக்கூடியது. 

தன்னிடத்தில்‌ 

அடைக்கலமும்‌ 

கொடுக்கக்கூடியது. 


விருட்சத்தின்‌ 
வெளியின்‌ மிருகங்கள்‌ நிழலுக்கு ஒதுங்கின 
அதின்‌ கொப்புகளில்‌ ஆகாயத்துப்‌ பட்சிகள்‌ 
தாபரித்தன. ராஜாக்கள்‌ தங்கள்‌ தேசத்து 
குடிமக்களைப்‌ பாதுகாக்கவேண்டும்‌. 
அவர்களுக்கு அடைக்கலம்‌. 
கொடுக்கவேண்டும்‌. நல்ல ராஜாவின்‌ ஆட்சி 
வெயிலுக்கு ஒதுங்கும்‌ நிழலைப்போல. 
இருக்கும்‌. நேபுகாத்நேச்சாரின்‌ ஆட்சியில்‌ 
பாபிலோன்‌ தேசத்தாருக்கு பாதுகாப்பு 
இருந்தது. 
நேபுகாத்நேச்சார்‌ தன்‌ ஜனங்களை 
குறைவில்லாமல்‌  போஷிக்கிறான்‌. அவன்‌ 
கண்ட விருட்சத்தில்‌ எல்லா ஜீவனுக்கும்‌ 
ஆகாரமுண்டாயிருந்தது. சகல பிராணிகளும்‌ 
அதினால்‌ போவிக்கப்பட்டது. 


- விரிவுரை 
DANIEL - COMMENTARY 


அசீரியர்கள்‌ கேதுரு 
ஒப்பாயிருக்கிறார்கள்‌. “அதின்‌ கொப்புகளில்‌ 
ஆகாயத்தின்‌ பறவைகளெல்லாம்‌ கூடுகட்டின; 
- கொப்புகளின்கீழ்‌ வெளியின்‌ 
குட்டிகளைப்போட்டன; 


ரகத்து 

ஒரு பயனும்‌ 

பாபிலோன்‌ ராஜா கண்ட 

நிழலும்‌ தருகிறது. போஜனமும்‌ 

சகல பிராணிகளும்‌ அந்த 

விருட்சத்தினால்‌ போஷிக்கப்படுகிறது. அந்த 

விருட்சத்தில்‌ எல்லா ஜீவனுக்கும்‌ 
ஆகாரமுண்டாயிருக்கிறது. 


கண்ட விருட்சம்‌ 
உயரமாகவும்‌ இருந்தது, அது 
பலத்ததாகவும்‌ இருந்தது. அதன்‌ 
வானபரியந்தம்‌ உயரமாகவும்‌ 
அதே வேளையில்‌ அந்த 
எல்லா ஜீணக்கம்‌ 
ஆகாரமுண்டாயிருந்தது. 
அயோதனமுன்ன மானாகவிகத்தது. அந்த 
விருட்சம்‌ எல்லா பிராணிகளையும்‌ போவித்து 
நன்மை செய்தது. 


நேபுகாத்நேச்சார்‌ 
அவன்‌ இந்த 
தரிசனங்களைக்‌ 
காவலாளனாகிய 
வானத்திலிருந்து 
காண்கிறான்‌. ராஜா கண்ட 
அழிவு வரப்போகிறது. இந்த 
காவலாளனாகிய பரிசுத்தவான்‌ அந்த 
விருட்சத்தை சபிக்கிறான்‌. வானத்திலிருந்து 
இறங்கி வந்தவன்‌ ஒரு காவலாளன்‌ 
என்றும்‌, அவன்‌ ஒரு பரிசுத்தவான்‌ என்றும்‌ 
சொல்லுகிறான்‌. தேவனுடைய 

ள்‌ பரிசுத்தமானவர்கள்‌. அவர்கள்‌ 

i தேவனிடத்திலிருந்து 
செய்தியை இந்தப்‌ 


நேபுகாத்நேச்சார்‌ 
மிகவும்‌ 
வளர்ந்து 
மகிமை. 


படுத்திருக்கையில்‌, 
விருட்சத்தைப்பற்றிய 

காணும்போது, 
பரிசுத்தவான்‌ ஒருவன்‌ 
இறங்கி வருவதைக்‌ 
விருட்சத்திற்கு 


தூதர்களாயிருக்கிறார்கள்‌. 





தானியேல்‌ 


f= ETHER 
TT 


உதிர்த்து, இதின்‌ கனிகளைச்‌ சிதறடியுங்கள்‌:: 
இதின்‌ கீழுள்ள மிருகங்களும்‌ இதின்‌ 
கொப்புகளிலுள்ள பட்சிகளும்‌ போய்விடட்டும்‌" 
(தானி 4:14) என்று சொல்லுகிறான்‌. 


வானத்திலிருந்து இறங்கி வந்தவன்‌, 
ரகர ததன்‌ அனார்‌ சை 
வெட்டிவிடுமாறு கட்டளையிடுகிறான்‌. 
ஆனாலும்‌ அந்த விருட்சத்தின்‌ 
வேர்களாகிய அடிமரத்தை சேதப்படுத்தாமல்‌, 
அது பூமியில்‌ இருக்கட்டும்‌ என்று 
விட்டுவிடுகிறான்‌. 

வெட்டப்படாமல்‌ விடப்படும்‌ அடிமரம்‌: 
மழையில்‌ நனையும்‌. வெயிலில்‌ காயும்‌. 
அது எல்லா சீதோஷ்ண நிலையையும்‌: 
தாங்கிக்கொள்ளவேண்டும்‌. வானத்திலிருந்து, 
இறங்கி வந்தவன்‌, இதுவரையிலும்‌ அந்த 
விருட்சத்தை ஒரு மரத்தைப்போலவே 
பாவித்து பேசினான்‌. ஆனால்‌ இப்போதோ 
அதை. ஒரு மனுஷனாக பாவித்து, 
தன்னுடைய வார்த்தைகளைச்‌ சொல்லுகிறான்‌. 


மரம்‌ பல இருக்கட்டும்‌, 
வெண்கலமுமான விலங்கு 
வெளியின்‌ பசும்புல்லிலே தங்கி, ஆகாயத்துப்‌ 
பனிமிலே நனைலதாக: மிருகங்களோடே 
பூமியின்‌ பூண்டிலே அவனுக்குப்‌ பங்கு 
இருக்கக்கடவது. அவனுடைய இருதயம்‌ 
மனுஷ இருதயமாயிராமல்‌ மாறும்படி, மிருக 
இருதயம்‌ அவனுக்குக்‌ கொடுக்கப்படக்கடவது: 


கர்த்தருடைய 
இப்போது 


உபத்திரவங்களையும்‌ அனுபவித்தாலும்‌, 

பாடுகள்‌ எல்லாம்‌ முடிவுக்கு வரும்‌. கர்‌, 
தம்முடைய கிருபையினால்‌: நம்முடைய 

துக்கங்களை சந்தோஷமாக மாற்றுவார்‌. 


- விரிவுரை 
DANIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கண்ட 
அதன்‌ 


நேபுகாத்நேச்சார்‌ தரிசனத்தில்‌ 
விருட்சம்‌ வெட்டப்படுகிறது. 
கொப்புகள்‌  தறிக்கப்படுகிறது. அதன்‌ 
இலைகள்‌ உதிர்க்கப்படுகிறது. அதின்‌ 

சிதறடிக்கப்படுகிறது. ஆனால்‌ 
அந்த விருட்சத்தின்‌ வேர்களாகிய அடிமரம்‌ 
வெட்டப்படாமல்‌, பூமியிலேயே 
இருந்துவிடுகிறது. மறுபடியும்‌ 
துளிர்க்கும்‌. 


ஒரு மரத்தைக்குறித்தாவது 
நம்பிக்கையுண்டு; அது 
வெட்டிப்போடப்பட்டாலும்‌ திரும்பத்‌ தழைக்கும்‌, 
அதின்‌ இளங்கிளைகள்‌ தளிர்க்கும்‌; 
வேர்‌ தரையிலே பழையதாகி, 
அடிக்கட்டை மண்ணிலே 
தண்ணீரின்‌ வாசனையினால்‌. 
துளிர்த்து. இளமரம்போலக்‌ கிளைவிடும்‌" 
(யோபு 14:7-9). 


நேபுகாத்நேச்சார்‌. குண்ட 

தரிசனத்திற்கு அந்த தூதனே விளக்கத்தை 

ர்‌. இந்த விருட்சம்‌ யாரைக்‌ 

சொல்லப்பட்டிருக்கிறதோ 

மனுஷனுக்கு இரும்பும்‌ 

விலங்குகள்‌ இடப்படும்‌. 

மிருகங்களைப்போல இருப்பான்‌. 

மனுஷனைப்போல சிந்திக்க 

அவன்‌ மிருகத்தைப்போல 

பசும்புல்லிலே தங்கியிருப்பான்‌. 

நனைவான்‌. 

இருதயம்‌ 

மாறிவிடும்‌. 

அவனுக்கு. மடிக்‌ கொடுக்கப்படும்‌. 

“அவன்‌ ஏழு காலங்கள்‌ 

அ பல்்றும்‌ (தானி 41 

என்று தேவதூதன்‌ சொல்லுகிறார்‌. அந்த 

மனுஷன்‌ ஏழுகாலங்கள்‌ மிருகுத்தைப்போல 
ஜீவிப்பான்‌. 


அடிமரம்‌ 


இது மனுஷனுக்கும்‌ 
கொடுக்கப்படும்‌ கணேயான தண்டனை. 

;த தண்டனையை அவன்‌ ஏழுகாலங்கள்‌ 
அனுபவிக்கவேண்டும்‌. தண்டிக்கப்படுகிறவன்‌ 
மனுஷனாயிராமல்‌ மிருகமாயிருப்பான்‌. 





தானியேல்‌ 


ழ்‌ நவள 
யாய 


“மனுபுத்திரனே, நீ தீருவின்‌ அதிபதியை 
நோக்கி: கர்த்தராகிய ஆண்டவர்‌ 
உரைக்கிறது என்னவென்றால்‌, உன்‌ இருதயம்‌ 
மேட்டிமைகொண்டு: நான்‌ தேவன்‌, நான்‌ 
சமுத்திரத்தின்‌ நடுவே  தேவாசனத்தில்‌ 
வீற்றிருக்கிறேன்‌ என்று நீ சொல்லி, உன்‌ 


தன்னைத்தானே உயர்த்துகிறவனை கர்த்தர்‌ 
தாழ்த்துகிறார்‌. இருதயத்தில்‌ பெருமையும்‌ 
அகந்தையுமுள்ளவர்களுக்கு கர்த்தர்‌ 
எதிர்த்து நிற்கிறார்‌ 

தேவதூதன்‌ நேபுகாத்நேச்சார்‌ 
ராஜாவின்‌ சொப்பனத்தில்‌ வந்து 
தரிசனத்திற்கு விளக்கம்‌ சொல்லுகிறான்‌. 
ஒரு மனுஷனுடைய இருதயத்தில்‌ பெருமை 
வரும்போது, 
தண்டிக்கிறார்‌. 
மனுஷஇருதயமாயிராமல்‌, 
மிருகஇருதயமாய்‌ மாற்றிப்போடுகிறார்‌. 


“உன்னதமானவர்‌ மனுஷருடைய 

ராஜ்யத்தில்‌ ஆளுகைசெய்து தமக்குச்‌ 

சித்தமானவனுக்கு அதைக்‌ கொடுத்து, 

மனுஷரில்‌  தாழ்ந்தவனையும்‌ அதின்மேல்‌: 

அதிகாரியாக்குகிறார்‌ என்று நரஜீவன்கள்‌ 

க்குக்‌ காவலாளரின்‌ தீர்ப்பினால்‌: 

ம்‌ பரிசுத்தவான்களின்‌ 

இந்த விசாரணையும்‌ 

தீர்மானிக்கப்பட்டது' (தானி 4:17) என்று 
தேவதூதன்‌ சொல்லுகிறார்‌. 


நேபுகாத்நேச்சாரைப்பற்றிய விசாரணை 
பரலோகத்தில்‌ நடந்திருக்கிறது. 
பரலோகத்தில்‌ நடைபெற்ற வழக்கின்‌ தீர்ப்பு 


தீர்ப்பாகமிருக்கிறது. 
தீர்ப்பினால்‌. 
நேபுகாத்நேச்சாருக்கு அழிவு வருகிறது. 


- விரிவுரை 
DANIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பூமியிலுள்ள பரிசுத்தவான்கள்‌, இந்த 
வழக்கை கர்த்தருடைய சமுகத்தில்‌ எடுத்துச்‌ 
சொல்லுகிறார்கள்‌. பூமியிலுள்ள 
பரிசுத்தவான்களோடு, சேர்ந்து, 
பரலோகத்திலுள்ள தேவதூதர்களும்‌ இந 

ல்‌ 


தீர்மானிக்கப்பட்டது" 
சொல்லுகிறார்‌. 


இந்தப்‌ பூமியிலுள்ள பரிசுத்தவான்கள்‌, 
களையும்‌ பாடுகளையும்‌ 
அனுபவிக்கும்போது, தங்களுடைய 
பிரச்சனைகளை கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
சொல்லி. ஜெரிக்கிறார்கள்‌. தாங்கள்‌ 
அனுபவிக்கிற பாடுகளையும்‌, 
வேதனைகளையும்‌ தாங்கமுடியாமல்‌ 
கர்த்தருக்கு முன்பாக 
பெருமூச்சுவிடுகிறார்கள்‌. 


நேபுகாத்நேச்சார்‌ 


என்று தேவதூதன்‌ 


தன்னுடைய 
ரலேல்‌ வம்சத்தாரை 

வைத்திருக்கிறான்‌. 
Sleep 


தாங்கமுடியாமல்‌, 
கர்த்தரிடத்தில்‌ 


இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ 
அழுது ஜெபிக்கிறார்கள்‌. 


பெருமூர்சுக்களைக்‌ 

நேபுகாத்நேச்சார்மீது, 

ணவ தேவனுடைய 

விசாரணை 

 பகாத்கேச்சானமது 

பரலோகத்திலே 

நாம்‌ கர்த்தருடைய 

கர்த்தர்‌ 

பரலோகத்திலிருந்து நம்முடைய ஜெபத்திற்கு 

பதில்‌ கொடுக்கிறார்‌. 

நேபுகாத்நேச்சார்‌ தரிசனத்தில்‌ கண்ட 

விருட்சம்‌ மிகவும்‌ உயரமாயிருந்தது. அது 

வளர்ந்து பலத்திருந்தது. அது தன்னைப்பற்றி 

பெருமையோடு நினைத்தது. அந்த விருட்சம்‌ 

ஒரு சிலருக்கு அடைக்கலமும்‌, போஜனமும்‌. 

கொடுத்தது. ஆனாலும்‌ அந்த விருட்சம்‌ 
கர்த்தருடைய ஜனத்திற்கு தீங்கு செய்தது. 





i FTE 
TT 


இஸ்ரவேல்‌ இனத்தார்‌. கர்த்தருக்கு 
விரோதமாகப்‌ செய்து. 
வணங்காக்கழுத்துள்ள " னமாகலிரந்தாலம்‌, 
கர்த்தர்‌ அவர்களை பாலும்‌ தேனும்‌ ஓடுகிற 
கானான்‌ தேசத்திலே. குடியேற்ற 
சித்தமுள்ளவராயிருக்கிறார்‌. ஆனாலும்‌ 
கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ நடுவிலே செல்ல 


மோசே கர்த்தரிடத்தில்‌ மிகுந்த பணிவோடு 
விண்ணப்பம்பண்‌ணுகிறார்‌. 


மோசே கர்த்தரை நோக்கி, “தேவரீர்‌ 
இந்த ஜனங்களை அழைத்துக்கொண்டு போ 
என்று சொன்னீர்‌: ஆகிலும்‌, என்னோடேகூட 
இன்னாரை அனுப்புவேன்‌ என்பதை எனக்கு 
நீர்‌ அறிவிக்கவில்லை; என்றாலும்‌, உன்னைப்‌ 
பேர்சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன்‌ 
என்றும்‌, என்‌ கண்களில்‌ உனக்குக்‌ கிருபை 
கிடைத்தது என்றும்‌, தேவரீர்‌ 
சொன்னதுண்டே' (யாத்‌ 3442) என்று 
தன்னுடைய வேண்டுதல்களையும்‌, 
விண்ணப்பங்களையும்‌ ஆரம்பிக்கிறார்‌ 
கர்த்தரே மோசேயை நோக்கி, “இந்த 
ஜனங்களை அழைத்துக்கொண்டு போ" 
என்று சொன்னார்‌. கர்த்தரே மோசேக்கு. 
இந்த ஊழியந்தைக்‌ கொடுத்திருக்கிறார்‌ 
கர்த்தர்‌ மோசேயை பேர்‌ சொல்லி 
அழைத்திருக்கிறார்‌. கர்த்தருடைய கண்களில்‌ 
மோசேக்கு கிருபை கிடைத்திருக்கிறது. 
கர்த்தருடைய கிருபை தனக்கு 
கிடைத்திருப்பதற்கு அடையாளமாக, 
கர்த்தர்‌ தம்முடைய வழியை தனக்கு 
அறிவிக்கவேண்டுமென்று மோசே 
கர்த்தரிடத்தில்‌ விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 


மோசே கர்த்தரை நோக்கி, “உம்முடைய 


கண்களில்‌ இப்பொழுது எனக்குக்‌ கிருபை 
கிடைத்தநானால்‌ நான்‌ உம்மை அறிவதற்கும்‌. 
உம்முடைய கண்களில்‌ எனக்குக்‌ கிருபை 
கிடைப்பதற்கும்‌, உம்முடைய வழியை எனக்கு 
அறிலியும்‌ இந்த ஜாதி உம்முடைய 
ஜனமென்று நினைத்தருளும்‌" (யாத்‌ 33:13) 
என்று சொல்லி ஜெபம்பண்ணுகிறார்‌. 

கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரோடு. 
கூடவர  மறுத்துவிடுகிறார்‌. தம்முடைய 
தூதனை அனுப்பி, அவர்களைக்‌ கானான்‌ 
தேசத்திற்கு வழிநடத்துவதாகக்‌ கூறுகிறார்‌. 
மோசேயோ தேவனுடைய சமுகத்தில்‌ கெஞ்சிப்‌ 
பிரார்த்தித்து. உம்முடைய வழியை எனக்கு 
அறிவியும்‌ என்று விண்ணப்பம்‌ பண்ணுகிறார்‌. 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கானான்‌ தேசத்திற்குள்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரரை வழிநடத்துவதற்குக்‌ கர்த்தர்‌ உதவி 
புரிய வேண்டுமென்று மன்றாடுகிறார்‌. 
உம்முடைய சமுகம்‌ என்னோடேகூடச்‌ 
செல்லாமற்போனால்‌, எங்களை 
இல்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும்‌ 
என்று கூறுகிறார்‌. கர்த்தர்‌ தங்களை 
மன்னித்து, தங்களுடைய பாளயத்துக்கு 
வந்து, தம்முடைய பிரசன்னத்தினால்‌ இதற்கு 
முன்பு, தங்களை  வழிநடத்தியதுபோல 
மறுபடியும்‌ வழிநடத்துமாறு மோசே 
கர்த்தரிடத்தில்‌ விண்ணப்பம்‌ செய்கிறார்‌ 
(யாத்‌ 3343-17). 

ஆரோன்‌, ஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
ஆகியோரின்‌ பாவங்களினால்‌ (யாத்‌ 32:7-28) 
தேவன்‌ தம்முடைய கூடாரத்தைப்‌ 
பாளயத்திற்கு வெளியே போட்டு விடுகிறார்‌. 
(யாத்‌ 382411) பாவியான இஸ்ரவேல்‌ 
ஜனங்களோடு தேவன்‌ உடன்செல்ல 
மறுத்துவிடுகிறார்‌. (யாத்‌ 334-3) தேவன்‌ 
மோசேமீது வைத்துள்ள அன்பினால்‌, 
மனமிறங்கி, மறுபடியும்‌ பாளயத்திற்கு வந்து, 
இஸ்ரவேல்‌ புத்திரரோடுகூட இருக்கிறார்‌ 
(யாத்‌ 3314-17). 


தேசங்களிலிருந்து இஸ்ரவேல்‌ 
ஜனம்‌ ர்ந்து இருக்கவேண்டுமென்பது 
தேவனுடைய சித்தமாகும்‌. (யாத்‌ 3 
எண்‌: 239), தாம்‌ நேசிக்கிற தம்முடைய 
பிள்ளைகளுக்கும்‌, தம்மைப்‌ பிரியப்படுத்துகிற 
தம்முடைய பிள்ளைகளுக்கும்‌ தேவன்‌ பெரிய 
காரியங்களைச்‌ செய்வார்‌. 


பேர்சொல்லி அழைத்து 

என்னும்‌ வாக்கியம்‌ 

ற... கூறப்பட்டிருக்கிறது 

(யாத்‌ 334217). மோசேயின்‌ அழைப்பையும்‌, 

தேவனோடு மோசே வைத்திருக்கும்‌ 

நெருங்கிய ஐக்கியத்தையும்‌ இந்த வாக்கியம்‌ 
உறுதிபண்ணுகிறது. 


மோசே  கர்த்தரைப்பற்றிக்‌ கொள்ள 


கர்த்தர்‌ தனக்கு ஏதாவது 
நன்மை செய்ய விரும்பினால்‌, அந்த 
நன்மையை அவர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்காக 
செய்யவேண்டும்‌ என்று, மோசே 


கர்த்தரிடத்தில்‌ மன்றாடுகிறார்‌. 





தானியேல்‌ 


i a 
TT 


பாபிலோன்‌ 
மிருக்கிறான்‌. அவன்‌ 
தன்னை பெருமையாக நினைத்தான்‌. 
அவனுடைய இருதயத்தில்‌ பெருமை 
உண்டாயிற்று. இந்தப்‌ பூமியிலே தன்னைத்‌ 
தவிர வேறு ராஜா இல்லையென்று அவன்‌ 
ஆணவமாய்‌ நினைத்தான்‌. 


நேபுகாத்நேச்சார்‌ 
தேசத்திற்கு 


கர்த்தரே சர்வஆளுகையுள்ளவர்‌. 
உன்னதமானவர்‌ மனுஷருடைய ராஜ்யத்தில்‌ 
ஆளுகை செய்கிறார்‌. அவர்‌ தமக்கு 
சித்தமானவனுக்கு ராஜ்யத்தில்‌ ஆளுகையைக்‌ 
கொடுக்கிறார்‌. மனுஷரில்‌ தாழ்ந்தவனையும்‌ 
அதின்மேல்‌ அதிகாரியாக்குகிறார்‌. கர்த்தரே 
ராஜாதி ராஜாவாயிருக்கிறார்‌. இந்த 
சத்தியத்தை பூமியிலுள்ள நரஜீவன்கள்‌. 
அறியவேண்டும்‌. இதற்காக பரலோகத்திலே, 
நேபுகாத்நேச்சாருக்கு விரோதமாய்‌ வழக்கு 
விசாரணை நடைபெற்று, அவனுக்கு 
விரோதமாக தீர்ப்பு தீர்மானிக்கப்பட்டது. 
காவலாளரின்‌ தீர்ப்பை அறிவிப்பதற்காக, 
காலலாளனாகிய பரிசுத்தவான்‌ ஒருவன்‌ 
வானத்திலிருந்து இறங்கி, 
நேபுகாத்நேச்சாருக்கு, அந்த தீர்ப்பை 
அறிவிக்கிறான்‌. உயரமாயிருந்த விருட்சம்‌ 
வெட்டப்படலேண்டும்‌ என்னும்‌ கட்டளை 
உண்டாயிற்று 


நேபுகாத்நேச்சார்‌ ன்‌ கண்ட 
சொப்பனத்தை தானியேலிடம்‌ முழுவதுமாய்ச்‌ 
சொல்லிவிடுகிறான்‌. தான்‌ கண்டதையும்‌, 
கேட்டதையும்‌ தானியேலுக்கு 
அறிவிக்கிறான்‌. இதன்‌ வியாக்கியானம்‌. 
என்னவாயிருக்கும்‌ என்பதை 
தெரிந்துகொள்ள விருப்பம்‌. 
ஆனால்‌ சொப்பனத்தை 
கல்தேயராலோ, சாஸ்திரிகளாலோ, 
ஜோசியராலோ, குறிசொல்லுகிறவர்களாலோ. 
வியாக்கியானம்‌ பண்ண முடியவில்லை. 
ஆகையினால்‌. ராஜா 'தானியேலை 
அனைத்து. தன்று வனத்தை 
சொல்லுகிறான்‌. 


“நேபுகாத்நேச்சார்‌ என்னும்‌ ராஜாவாகிய 
நான்‌ கண்ட சொப்பனம்‌ இதுவே; இப்போது 
பெல்தெஷாத்சாரே, நீ இதின்‌ அர்த்தத்தைச்‌ 
சொல்லு: என்‌ ராஜ்யத்திலுள்ள ஞானிகள்‌ 
எல்லாராலும்‌ இதின்‌ அர்த்தத்தை 
எனக்குத்‌  தெரிவிக்கக்கூடாமற்போயிற்று: 


ராஜாவுக்கு 
ராஜாவின்‌ 


- விரிவுரை 
DANIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நீயோ இதைத்‌ தெரிவிக்கத்தக்கவன்‌; பரிசுத்த 
தேவர்களுடைய ஆவி உனக்குள்‌ 
இருக்கிறதே” (தானி 4:18) என்று ராஜா 
தானியேலிடம்‌ சொல்லுகிறான்‌. 


சொப்பனத்தின்‌ அர்த்தம்‌ 
தானி 419-27 


தானி 419. அப்பொழுது 
பெல்தெஷாத்சாரென்னும்‌ பெயருள்ள. 
தானியேல்‌ ஒரு நாழிகை மட்டும்‌ 
திகைத்துச்‌ சிந்தித்துக்‌ கலங்கினான்‌. 
ராஜா அவனை நோக்கி: 
பெல்தெஷாத்சாரே, சொப்பனமும்‌. 
அதின்‌ அர்த்தமும்‌ உன்னைக்‌ 
கலங்கப்பண்ணவேண்டியதில்லை. 
என்றான்‌; அப்பொழுது 
பெல்தெஷாத்சார்‌ பிரதியுத்தரமாக: என்‌: 
ஆண்டவனே, அந்தச்‌ சொப்பனம்‌ 
உம்முடைய பகைவரிடத்திலும்‌, அதின்‌ 
அர்த்தம்‌ உம்முடைய 
சத்துருக்கனிடத்திலூம்‌ பலிக்கக்கடவது. 


தானி 420. நீர்‌ கண்ட விருட்சம்‌ 
வளர்ந்து பலத்து, தேசத்தின்‌: 
எல்லைபரியத்தம்‌ காணப்படத்தக்கதாக 
அதின்‌ உயரம்‌ வானபரியந்தம்‌ 
எட்டினது. 

தானி 431. 


அதின்‌ இலைகள்‌. 


உண்டாயிருத்தது;. 
வெளியின்‌ மிருகங்கள்‌ 
அதின்‌ கொ்புகளில்‌ 
பட்சிகள்‌ தாபரித்தது. 


தானி 492. அது 
பலத்தவருமாயிருக்கிற ராஜாவாகிய 
நீர்தாமே உமது மகத்துவம்‌ பெருகி 
வானபரியத்தமும்‌, உமது கர்த்தத்துவம்‌ 
பூமியின்‌ எல்லைபரியத்தமும்‌ 
எட்டியிருக்கிறது. 





தானியேல்‌ 


i THEN 
TT 


தானி ௧:28. இத்த விருட்சத்தை 
வெட்டி, இதை அழித்தூப்போடுங்கள்‌; 
ஆனாலும்‌ இதின்‌ வேர்கனாகிய 
அடிமரம்‌ தரையில்‌ இருக்கட்டுமென்றும்‌, 
இரும்பும்‌ வெண்கலமுமான விலங்கு 
இடப்பட்டு, வெளியின்‌ பசம்புல்லிலே 
தங்கி, ஆகாயத்துப்‌ பனியிலே. 
'நனைவதாக; ஏழு காலங்கள்‌ 
அவன்மேல்‌. கடத்துபோகுமட்டும்‌. 
மிருகங்கனோடே, அவனுடைய 
பங்கு இருக்கக்கட வதென்னும்‌, 
வானத்திலிருந்து இறங்கிச்‌ சொன்ன 
பரிசுத்த காவலானனை ராஜாவாகிய நீர்‌ 
கண்டீரே. 


தானி 48%. ராஜாவே, 
அர்த்தமும்‌ ராஜாவாகிய 
ஆண்டவனண்பேரில்‌ வத்த. 
உன்னதமான வருடைய தீர்மானமும்‌ 
என்னவென்றால்‌: மனுஷரினின்று தீர்‌ 
தன்னிவிடப்படுவீர்‌; வெளியின்‌: 
மிருகங்களோடே. சுஞ்சரிப்பீர்‌; 
மாடுகளைப்போலப்‌  புல்லைமேய்த்து, 
ஆகாயத்துப்‌ பணியிலே நனைவீர்‌. 


அதின்‌ 
என்‌ 


தானி 425. 
மனுஷருடைய 
ஆளுகைசெய்து, 
சித்தமாயிருக்கிறவனுக்கு அதைக்‌ 
கொடுக்கிறார்‌ என்பதை நீர்‌ அறிந்து 
கொள்ளுமட்டும்‌ ஏழு காலங்கள்‌ 
உம்முடையபேரில்‌: 
கடந்துபோகவேண்டும்‌. 


தானி 4:26. ஆனாலும்‌ விருட்சத்தின்‌ 
வேர்கனாகிய அடிமரம்‌ தரையில்‌ 
இருக்கட்டும்‌ என்று சொல்லப்பட்டது 
என்னவென்றால்‌: நீர்‌ பரம 
அதிகாரத்தை அறிந்தபின்‌, ராஜ்யம்‌ 
உமக்கு திலைதிற்கும்‌. 


தானி 4:27. ஆகையால்‌ ராஜாவே, நாண்‌: 
சொல்லும்‌ ஆலோசனையை 
அங்கீகரித்துக்கொண்டு. நீதியைச்‌ 
செய்து உமது பாவங்கனையும்‌, 
சிறுமையானவர்களுக்கு இறங்கி உமது 
அக்கிரமங்களையும்‌ அகற்றிவிடும்‌; 
அப்பொழுது உம்முடைய வாழ்வு 
நீடித்திருக்கலாம்‌ என்றான்‌. 


உன்னதமானவர்‌ 


ராஜ்யத்தில்‌ 
தமக்குச்‌. 


- விரிவுரை 
DANIEL - COMMENTARY 


நேபுகாத்நேச்சார்‌ தன்னுடைய 
சொப்பனத்தில்‌ ஒரு விருட்சத்தைக்‌ 
காண்கிறான்‌. தன்னுடைய சொப்பனத்திற்கு 
அர்த்தத்தைச்‌ சொல்லுமாறு, ராஜா 
த்‌ கேட்கிறான்‌. அந்த 

'பெரியவரும்‌ 
ராஜாவாகிய நீர்‌ 
என்று தானியேல்‌ 


பலத்தவருமாயிருக்கிற 
தாமே” (தானி 4:22) 
ராஜாவுக்கு சொல்லுகிறார்‌. 
ராஜா... கண்ட  சொப்பனத்தை 
விவரிப்பதற்கு, அதிகமான விளக்கமோ, 
வியாக்கியானமோ தேவைப்படவில்லை. 
வானத்திலிருந்து இறங்கின பரிசுத்த 
காவலாளன்‌ ஏற்கெனவே ராஜாவுக்கு 
சொப்பனத்தையும்‌, அதன்‌ அர்த்தத்தையும்‌ 
ஆனால்‌ அந்த 
தான்‌ என்பது 
பண்பி அவி தெரியவில்லை. 


சொப்பனமும்‌ அதன்‌ 
தானியேலுக்கு தெளிவாகத்‌ றது. 
அப்பொழுது. வளத்‌ 
பெயருள்ள தானியேல்‌ ஒரு நாழிகை மட்டும்‌. 
திகைத்துச்‌ சிந்தித்துக்‌ கலங்குகிறார்‌ 
(தானி 4:19), தானியேலுக்கு  பமமும்‌, 
அதிர்ச்சியும்‌, ஆச்சரியமும்‌ உண்டாயிற்று. 
நேபுகாத்நேச்சார்‌ பெரியவரும்‌ 
பலத்தவருமாயிருக்கிறான்‌. அவன்‌ 
பாபிலோன்‌ தேசத்திற்கு ராஜா. 
அப்படிப்பட்டவன்மீது, இவ்வளவு பயங்கரமான 
நியாயத்தீர்ப்பு வரப்போவதைப்‌ பார்த்து, 
தானியேல்‌ அதிர்ச்சியடைகிறார்‌. திகைத்து 


சொப்பனத்திற்கு, 
அர்த்தம்‌ சொல்லவேண்டும்‌. 
ராஜாவுக்கு நன்மையான 
ல்ல. ராஜாவின்மீது வரப்போகிற 
தானியேல்‌ அவனுக்குச்‌ 

ராஜா 
கஷ்டங்களைப்பற்றி 


கண்ட 


கலக்கமும்‌ உண்டாயிற்று. 





தானியேல்‌ 


f= FTE 
TT 


பயப்படுகிறான்‌ என்று ராஜா 
தான்‌ கண்ட சொப்பனத்தின்‌ 
தன்னுடைய மனதை 

என்று தானியேல்‌ யோசிப்பதாகவும்‌ ராஜா 
நினைக்கிறான்‌. தானியேல்‌ எதற்கும்‌ 
கலந்கவேண்டாம்‌ என்றும்‌, சொப்பனத்தின்‌ 
அர்த்தத்தை தாராளமாய்ச்‌ சொல்லலாம்‌ 
என்றும்‌, ராஜா... தானியேலை 
உற்சாகப்படுத்துகிறான்‌. 


"பெல்தெஷாத்சாரே, சொப்பனமும்‌ 
அதின்‌ அர்த்தமும்‌ உன்னைக்‌ கலங்கப்பண்ண 
வேண்டியதில்லை" (தானி 419) 
என்று சொல்லி ராஜா நானியேலை. 
சொப்பனத்திற்கு அர்த்தம்‌ சொல்லுமாறு 
உற்சாகப்படுத்துகிறான்‌. 
சொப்பனத்தின்‌ த்தையும்‌, 
சத்தியத்தையும்‌ ழிந்துவொள் வண்டும்‌ 
என்னும்‌ ர்வம்‌ ராஜாவுக்கு. 
உண்மையிலேயே இருப்பதுபோல தெரிகிறது. 
ஒருவேளை சொப்பனத்தின்‌ அர்த்தம்‌ 
எதுவாகயிருந்தாலும்‌, அது தன்னை 
பாதிக்காது என்று ராஜா 
இறுமாப்பாயிருக்கலாம்‌. நேபுகாத்நேச்சார்‌ 
இருதயத்தில்‌ பெருமையுள்ளவன்‌. அவன்‌ 
_ நிகராக தன்னை 
நனக்கு விரோதமாக 
யாரும்‌ தீங்கு க்‌ என்று ராஜா 
தீர்மானமாய்‌ நினைத்திருக்கலாம்‌. 
ஆகையினால்‌, தான்‌ கண்ட சொப்பனத்தின்‌ 
அர்த்தம்‌ எதுவாகமிருந்தாலும்‌, தானியேல்‌ 
அதை, தயங்காமல்‌ கலங்காமல்‌, தைரியமாக 
தன்னிடத்தில்‌ சொல்லலாம்‌ என்று ராஜா 
சொல்லுகிறான்‌. 


தானியேலோ .. சொப்பனத்தின்‌ 
அர்த்தத்தைப்‌ புரிந்துகொண்டு திகைத்து. 
நிற்கிறான்‌ ராஜாவுக்கு. 
சொல்லவேண்டுமே என்று சிந்தித்து 
வேதனையோடு கலங்கி நிற்கிறான்‌. 
தானியேல்‌ ராஜாவிடம்‌ “என்‌ ஆண்டவனே, 
அந்தச்‌ சொப்பனம்‌ உம்முடைய 
பகைவரிடத்திலும்‌, அதின்‌ அர்த்தம்‌ 
உம்முடைய சத்துருக்களிடத்திலும்‌ 
பலிக்கக்கடவது” (தானி 419) என்று 
பிரதியுத்தரமாகச்‌ சொல்லுகிறார்‌. 


- விரிவுரை 
DANIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நேபுகாத்நேச்சார்‌ பாபிலோன்‌ தேசத்து 
ராஜா. அவன்‌ தானியேலுக்கு அதிபதி, 
தன்னுடைய ராஜா நன்றாயிருக்க 
வேண்டுமென்று தானியேல்‌ விரும்புகிறான்‌. 
ஆகையினால்‌ ராஜா கண்ட சொப்பனம்‌ 
இவனுக்கு பலிக்கக்கூடாது என்றும்‌, அந்த 
சொப்பனம்‌ ராஜாவின்‌ பகைவருக்கும்‌, 
அவனுடைய சத்துருக்களுக்கும்‌ 
பலிக்கவேண்டுமென்று விரும்புகிறார்‌. 


ராஜா... கண்ட சொப்பனத்திற்கு. 
தானியேல்‌ அர்த்தம்‌ சொல்லுகிறார்‌. ராஜா 
தன்னுடைய சொப்பனத்தில்‌ கண்ட, கேட்ட 
அதே செய்தியே, இங்கு மறுபடியுமாய்ச்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. வானத்திலிருந்து 
இறங்கின பரிசுத்தமான காவலாளன்‌, ஒரு 
விருட்சத்தையும்‌, ஒரு 

பொதுவாக சொன்னார்‌. 

அந்த மனுஷனும்‌, “ராஜாவாகிய நீர்தாமே" 
என்று தானியேல்‌ சொல்லுகிறார்‌. 


“நீர்‌ கண்ட விருட்சம்‌ வளர்ந்து பலத்து, 
த்தின்‌ எல்லைபரியந்தம்‌ 
காணப்படத்தக்கதாக அதின்‌ உயரம்‌ 
வானபரியந்தம்‌ எட்டினது. அதின்‌ இலைகள்‌ 
நேர்த்தியும்‌, அதின்‌ ப மிகுதியுமாயிருந்தது; 
எல்லா ஜீலனுக்கு! அதில்‌ஆகாரம்‌ 
உண்டாஙிகத்தது: அதின்‌ சீதே கொரியன்‌ 
மிருகங்கள்‌ தங்கினது, அதின்‌ கொப்புகளில்‌ 
த்துப்‌ பட்சிகள்‌ தாபரித்தது. அது 
பலத்தவருமாயிருக்கிற 
ராஜாவாகிய நீர்தாமே; உமது மகத்துவம்‌ 
பெருகி வானபரியந்தமும்‌, உமது கர்த்தத்துவம்‌ 
பூமியின்‌ எல்லைபரியந்தமும்‌ எட்டியிருக்கிறது'' 
(தானி 4:20-22) என்று. ராஜாவுக்கு. 
அவருடைய சொப்பனத்தைப்பற்றி தானியேல்‌ 
சொல்லுகிறார்‌. 


பாபிலோன்‌ ராஜாவாகிய 
நேபுகாத்நேச்சார்‌ இப்போது பெரியவராகவும்‌, 
பலத்தவராகவும்‌ இருக்கிறான்‌. அவனுடைய 
ராஜ்யமும்‌ செழிப்பாயிருக்கிறது. ராஜா தன்‌ 
சொப்பனத்தில்‌ ஒரு விருட்சத்தைக்‌ கண்டான்‌. 
அந்த விருட்சம்‌ செழிப்பாயிருந்ததுபோல. 
இப்போது ராஜாவும்‌ செழிப்பாயிருக்கிறான்‌.. 





தானியேல்‌ 


i= FTE 
TT 


ராஜாவே, நீர்‌ ராஜாதி 
ராஜாவாயிருக்கிறீர்‌: பரலோகத்தின்‌ தேவன்‌ 
உமக்கு ராஜரீகத்தையும்‌ பராக்கிரமத்தையும்‌ 
வல்லமையையும்‌ மகிமையையும்‌ அருளினார்‌. 
சகல இடங்களிலுமுள்ள மனுபுத்திரரையும்‌ 
வெளியின்‌ மிருகங்களையும்‌ ஆகாயத்துப்‌ 
பறவைகளையும்‌ அவர்‌ உமது கையில்‌ 
ஒப்புக்கொடுத்து, உம்மை 
அவைகளையெல்லாம்‌ ஆளும்படி செய்தார்‌. 
பொன்னான அந்தத்‌ தலை நீரே” 
(தானி 2:37,38). 


அந்த விருட்சம்‌ அழிந்துபோகும்‌ என்று. 
பரிசுத்தவானாகிய காவலாளன்‌ சொன்னார்‌. 
“இந்த விருட்சத்தை வெட்டி, இதை. 
அழித்துப்போடுங்கள்‌: ஆனாலும்‌ இதின்‌ 
வேர்களாகிய அடிமரம்‌ 
இருக்கட்டுமென்றும்‌, 
வெண்கலமுமான 
வெளியின்‌ பசும்புல்லிலே தங்கி, ஆகாயத்துப்‌ 
பனியிலே நனைவதாக; ஏழு காலங்கள்‌ 
அவன்மேல்‌ கடந்துபோகுமட்டும்‌ 
மிருகங்களோடே இவனுடைய பங்கு 
இருக்கக்கடவது' (தானி 4:23) என்று 
வானத்திலிருந்து இறங்கின காவலாளன்‌ 
சொன்னார்‌. 


நேபுகாத்நேச்சார்‌ 
காவலாளனையும்‌ கண்டான்‌. 
சொன்ன வார்த்தைகளையும்‌ கேட்டான்‌. 
இந்த வார்த்தைகள்‌: தேவனுடைய 
வார்த்தைகள்‌. இது நேபுகாத்நேச்சார்‌ பேரில்‌ 
உன்னதமானவருடைய தீர்மானம்‌. 
நியாயத்தீர்ப்பு 
நேபுகாத்நேச்சார்மீது வந்திருக்கிறது. 


அந்தக்‌ 
அவர்‌ 


மனுஷரினி ர்‌ தள்ளிவிடப்படுவீர்‌: 
வெளியின்‌ ரககளோ எஞ்சாய்‌, 
மாடுகளைப்போலப்‌ புல்லைமேய்ந்து. 
ஆகாயத்துப்‌ பனியிலே நனைவீர்‌” 
(தானி 4:24) என்று நேபுகாத்நேச்சார்‌ பேரில்‌ 
வந்த உன்னதமானவருடைய தீர்ப்பை 
தானியேல்‌ சொல்லுகிறார்‌. 


பாபிலோன்‌ 
சிங்காசனத்திலிருந்தும்‌ 


நேபுகாத்நேச்சார்‌ 
ராஜாவினுடைய 
தள்ளிவிடப்படுவான்‌. 
ராஜாவாயிருக்கமாட்டான்‌. 
மாத்திரமல்ல. அவன்‌ 
மனுஷனாகவும்‌ 


- விரிவுரை 
DANIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அவன்‌ மனுஷரினின்று 
தள்ளிவிடப்படுவான்‌. ராஜாவால்‌ இனிமேல்‌ 
மனுஷனைப்போல சிந்திக்க முடியாது. 
அவனுக்கு மனுஷனுடைய இருதயம்‌ 
இருக்காது. கர்த்தர்‌ அவனுக்கு மிருகத்தின்‌ 
இருதயத்தைக்‌ கொடுத்திருப்பார்‌. 


நேபுகாத்நேச்சார்‌ 
இருதயத்தோடு ப்பான்‌. 

வெளியின்‌ மிருகங்களோடு 
அவன்‌ பாபிலோன்‌ 
அரமனையிலிருக்கமாட்டான்‌. 
அரண்மனையில்‌: 
ஊழியக்காரர்கள்‌ 
அரண்மனையில்‌ 

மில்லை. 


மிருகத்தின்‌ 
அவள்‌ 
சஞ்சரிப்பான்‌. 
தேசத்து 
அவனுடைய 
ஏராளமான 
இருந்தாலும்‌, அந்த 
நேபுகாத்நேச்சாருக்கு 
அரண்மனைக்குள்ளே 
ராஜாவுக்கு, ஏராளமான வசதிகள்‌ 
இருந்தாலும்‌, அவனால்‌ அந்த வசதிகளை 
அனுபவிக்க முடியாது. அவன்‌ மனுஷரோடு 
சஞ்சரிக்காமல்‌ மிருகங்களோடு சஞ்சரிப்பான்‌. 


நேபுகாத்நேச்சாரின்‌ அரண்மனையிலே. 
ராஜாவுக்கு நேர்த்தியான போஜனம்‌ 
இருந்தாலும்‌, அவன்‌ ராஜபோஜனத்தைப்‌ 
புசிக்கமாட்டான்‌. மாடுகளைப்போல புல்லை 
மேய்வான்‌. ஏராளமான. ஜனங்களுக்கு, 
போஜனத்தைக்‌ கொடுத்தவன்‌, இனிமேல்‌ 
ஆகாயத்து பனியிலே நனைந்துசொண்டு, 
மாடுகளைப்போல. 
மேய்ந்துகொண்டிருப்பான்‌. 
அவன்பேரில்‌ வந்த உன்னதமானவருடைய 
தீர்மானம்‌. 


உன்னதமானவர்‌ 
ராஜ்யத்தில்‌ ஆளுகைசெய்து, 
சித்தமாமிருக்கிறவனுக்கு 
கொடுக்கிறார்‌ (தானி 
சத்தியத்தை நேபுகாத்நேச்சார்‌ 
ம்‌ தன்னுடைய 
தன்னுடைய 
ஒன்றும்‌ ஆகாது 
புரிந்துகொள்‌ எவேண்டும்‌. 
அவன்‌ மிருகத்தின்‌ 
மிருகங்களோடே 


பராக்கிரமத்தினாலோ 
என்பதை ராஜா 
அது வரையிலும்‌ 
இருதயத்தோடு, 
சஞ்சரிப்பான்‌. 





தானியேல்‌ 


f= al 
ETT 


நேபுகாத்நேச்சார்மீது 
தீர்மானத்தைச்‌ சொன்னாலும்‌, 
தம்முடைய நியாயத்தீர்ப்பை. 
'வெளிப்படுத்தும்போது. தம்முடைய 
கிருபைகளையும்‌, இரக்கத்தையும்‌ அவனுக்கு 
வெளிப்படுத்துகிறார்‌. அவன்‌ கர்த்தருடைய 
சர்வஆளுகையை அறிந்துகொள்ளவேண்டும்‌. 
அதுவரையிலும்‌, அவன்‌ ஏழுகாலங்கள்‌ 
மிருகங்களோடே சஞ்சரிக்கவேண்டும்‌. 
அதுவரையிலும்‌ அவனுடைய இருதயம்‌: 
மிருகத்தின்‌ இருதயமாகவே இருக்கும்‌. 
அவனுக்கு மனுஷனுடைய இருதயம்‌ 
ஏழுகாலங்களுக்கு திரும்‌ 
கொடுக்கப்படாது. 


கர்த்தர்‌ 
தம்முடைய 


"உன்னதமானவர்‌ 
ராஜ்யத்தில்‌. ஆளுகைசெய்து, 
சித்தமாயிருக்கிறவனுக்கு 
கொடுக்கிறார்‌ என்‌ 
கொள்ளுமட்டும்‌ 
உம்முடையபேரில்‌ 
(தானி 4:25) 
சொப்பனத்திற்கு 
சொல்லுகிறார்‌. 


நேபுகாத்நேச்சார்‌ கர்த்தருடைய 
சர்வஆளுகையை அறிந்துகொண்ட பின்பு 
அவனுடைய ராஜ்யம்‌ அவனுக்கு திரும்பக்‌ 
கொடுக்கப்படும்‌. அவனுக்கு மறுபடியுமாய்‌ 
மனுஷஇருதயம்‌ கொடுக்கப்படும்‌. 


விருட்சத்தின்‌ வேர்களாகிய அடிமரம்‌ 
தரையில்‌ இருக்கட்டும்‌ என்று சொல்லப்பட்டது. 
நேபுகாத்நேச்சார்‌ பரம அதிகாரத்தை 
அறிந்தபின்‌, ராஜ்யம்‌ அவனுக்கு நிலைநிற்கும்‌ 
(தானி 4:26) 


என்று 


கர்த்தருடைய அதிகாரம்‌ இங்கு 

பரமதுதிகாரம்‌ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 
இதற்கு வானங்களின்‌ அதிகாரம்‌ என்று 
பொருள்‌. “வானங்கள்‌” என்பது கர்த்தரைக்‌ 
குறிக்கிற வார்த்தை. வானம்‌ அவருடைய 
சிங்காசனம்‌. நாம்‌ பூமியிலிருந்து 
வானங்களைப்‌ பார்க்கிறோம்‌. கர்த்தருடைய 
மகிமைக்கு அடையாளமாக, பூமியிலிருக்கிற 
நமக்கு, “வானங்கள்‌” பிரத்தியட்சமாய்க்‌: 
கொடுக்கப்பட்டிருக்கிறது. 


- விரிவுரை 
DANIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கெட்ட குமாரன்‌ புத்தி தெளிந்தபோது, 
த்திற்கு. விரோதமாகவும்‌, 
முன்பாகவும்‌ பாவம்‌ 
(லூக்‌ 15:18) என்று சொன்னான்‌. பரத்திற்கு 
விரோதமாக செய்த பாவம்‌ என்பது, 
கர்த்தருக்கு விரோதமாக செய்த பாவமாகும்‌. 


தானியேல்‌ பாபிலோன்‌ தேசத்திலே ஒரு 
க்‌ வேலை செய்கிறார்‌. அதே 

அவர்‌ கர்த்தருடைய 
தீர்க்கதரிசியாக ஊழியம்‌ செய்கிறார்‌, 
ராஜா கண்ட சொப்பனத்தையும்‌, அதன்‌ 
அர்த்தத்தையும்‌ தானியேல்‌ சொன்ன பின்பு. 
ராஜாவுக்கு தீர்க்கதரிசன வார்த்தைகளையும்‌ 


சொல்லுகிறார்‌. 


தானியேல்‌ சொல்லும்‌ ஆலோசனையை 
ராஜா அங்கீகரிக்கவேண்டும்‌. ராஜா நீதியைச்‌ 
செய்யவேண்டும்‌. 'தன்னுடைய 
பாவங்களையும்‌ அக்கிரமங்களையும்‌ 
அகற்றிவிடவேண்டும்‌. சிறுமையானவர்களுக்கு 
இரக்கம்‌ காண்பிக்கவேண்டும்‌. அப்பொழுது 
நேபுகாத்நேச்சாருடைய வாழ்வு, 
நீடித்திருக்கலாம்‌ என்று தானியேல்‌ 
தீர்க்கதரிசனபாய்ச்‌ சொல்லுகிறார்‌ 
(தானி 4:27). 


ராஜாவுக்கு. பாக ப 
அத்ன்‌ நைட்‌ கானன்‌ தத்து 
ஆலோசனைகளைச்‌ சொல்லுகிறார்‌. 
“ராஜாவே, நான்‌ சொல்லும்‌ ஆலோசனையை 
நீர்‌ அங்கீகரித்துக்கொண்டு' என்று 
தானியேல்‌ தன்னுடைய வார்த்தையில்‌ 
மரியாதையையும்‌, மென்மையையும்‌ 
காண்பிக்கிறார்‌. 


ராஜாவுக்கு தானியேல்‌ மருத்துவ 
ஆலோசனைகளையோ, மருத்துவ சிகிச்சை 
(யோ சொல்லவில்லை. பாவத்தின்‌ 

சம்பளம்‌ மரணம்‌. ராஜாவுக்கு, அவனுடைய 
பாவங்களினால்‌, அவனுக்கு சாபம்‌ 
வரப்போகிறது. அவனுக்கு வேதனைகளும்‌, 





தானியேல்‌ 


i THE 
TT 


நேபுகாத்நேச்சார்‌ தன்னுடைய 
தேசத்தில்‌ குடியிருக்கிற ஜனங்களுக்கு தீங்கு. 
செய்கிறான்‌. அவர்களுக்கு இரக்கம்‌ 
காண்பியாமல்‌, அவர்களுக்கு அக்கிரமம்‌ 
செய்கிறான்‌. தன்னுடைய தேசத்தில்‌ 
அடிமைகளாகயிருக்கும்‌ அந்நிய தேசத்தாரை 
கொடுமைப்படுத்துகிறான்‌. ராஜாவின்‌ 
அக்கிரமம்‌ பெரிதாயிருக்கிறது. ராஜா 
தன்னுடைய அக்கிரமங்களை நீக்கிப்போட்டால்‌ 
மாத்திரம்‌ போதாது, அவன்‌ நீதியையும்‌ 
செய்யவேண்டும்‌. அப்பொழுது ராஜா தனக்கு 
வரப்போகும்‌ தண்டனைக்குத்‌ 
தப்பித்துக்கொள்வான்‌ 


"தானியேலின்‌ லோசனை 
சரக்கா காக்கு "அவர்‌ 
புத்திமதியைச்‌ சொல்லுகிறார்‌. தன்னுடைய 
'லோசனைகளை அங்கீரித்து 
செயல்பட்டால்‌, ராஜாவுக்கு. என்ன அநுகூலம்‌ 
உண்டாகும்‌ என்பதையும்‌ தானியேல்‌ 
சொல்லுகிறார்‌. 'உம்முடைய வாழ்வு 
நீடித்திருக்லாம்‌' என்பதே ராஜாவுக்கு 
தானியேல்‌ சொல்லுகிற மெய்யான 
ஆலோசனை. 


மிகவும்‌ 
ஞானமுள்ள 


ராஜாவுக்கு புத்திமாறிற்று 
தானி 4:28-33 


தானி 4:28. இதெல்லாம்‌ ராஜாவாகிய 
ேபுகாத்தேச்சரரின்மேல்‌ வந்தது. 


தானி 49. பன்னிரண்டு மாதம்‌ 
சென்ற பின்பு, ராஜா பாபிலோன்‌ 
ராஜ்யத்தின்‌ அரமனைமேல்‌: 
'உலாவிக்கொண்டிருக்கும்போது: 


தானி 4:80. இது என்‌ வல்லமையின்‌ 
பராக்கிரமத்தினால்‌, எண்‌ மகிமைப்‌: 
மிரதாபத்துக்கென்று, ராஜ்யத்துக்கு. 
அரமனையாக நான்‌ கட்டின மகா 
பாபிலோன்‌ அல்லவா என்று. 
சொன்னான்‌. 


தானி 431. இத்த வார்த்தை ராஜாவின்‌ 
வாயில்‌ இருக்கும்போதே, 
வானத்திலிருந்து ஒரு சத்தம்‌ உண்டாகி: 
ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரே, 
ராஜ்யபாரம்‌ உன்னைவிட்டு நீங்கிற்று. 


- விரிவுரை 
DANIEL - COMMENTARY 


தானி 4௨ 

'தன்னப்படுவாய்ர; வெளியின்‌ 

மிருகங்களோடே சஞ்சரிப்பாய்‌; 

மாடுகளைப்போல்‌ புல்லை மேய்வாய்‌$; 
உன்னதமானவர்‌ 


ராஜ்யத்தில்‌ ஆளுகை 


, தமக்குச்‌. 
சித்தமாயிருக்கிறவனுக்கு அதைக்‌ 
கொடுக்கிறாரென்பதை. ந 
அறித்துகொள்ளூமட்டும்‌ ஏழு காலங்கள்‌ 
உன்மேல்‌ கடந்துபோகும்‌ என்று 
உனக்குச்‌ சொல்லப்படுகிறது என்று 
விவம்பினது. 
தானி 4:98. அத்நேரமே இத்த 
வார்த்தை நேபுகாத்நேச்சாரிடத்தில்‌ 
நிறைவேறிற்று; அவன்‌ மனுஷரினின்று 
தன்னப்பட்டு, மாடுகளைப்போல்‌ புல்லை 
மேயத்தான்‌; அவனுடைய தலைமயிர்‌ 
கழுகுகளுடைய இறகுகளைப்போலவும்‌, 
அவனுடைய நகங்கள்‌ பட்சிகளுடைய 

ப்போலவும்‌. வளருமட்டும்‌. 
அவன்‌ சரீரம்‌ ஆகாயத்தூப்‌ பனியிலே. 
நனைந்தது. 


நேபுகாத்நேச்சார்‌ கண்ட 
க்‌ பலித்தது. 
தானியேல்‌ 
சொன்னார்‌. அவர்‌ சொன்ன பிரகாரமாகவே 
ராஜாவின்மீது தேவனுடைய நியாயத்தீர்ப்பு 
வந்தது. தானியேல்‌ சொன்ன 
வியாக்கியானம்‌ உறுதிபண்ணப்பட்டது. 


டய நியாயத்தீர்ப்பை 
நேபகாத்ுச்சாரக்கு வெளிப்படு்துிறார 
கர்த்தர்‌ அதை உடனே 
ல்‌ பொறுமையோடிருக்கிறார்‌. 
மாதங்களாக கர்த்தர்‌ 
காத்திருக்கிறார்‌. 
நேபுகாத்நேச்சார்‌ தன்னுடைய 
அக்கிரமத்தையும்‌ தன்னுடைய பாவத்தையும்‌ 
விட்டு விலகினால்‌ கர்த்தர்‌ ஒருவேளை 
அவனுக்கு. இரக்கம்‌ காண்பித்திருப்பார்‌. 
ஆனால்‌ நேபுகாத்நேச்சாரோ தன்னுடைய 
பாவங்களையும்‌ அக்கிரமங்களையும்‌ 
அகற்றவில்லை. அவன்‌ 
சிறுமையானவர்களுக்கு இரக்கம்‌ 
காண்பிக்கவில்லை. கர்த்தருடைய தீர்ப்பு, 
அவர்‌ சொன்ன பிரகாரமாக 
நேபுகாத்நேச்சார்மீது வருகிறது. 





தானியேல்‌ 


f= THE 
ETT 


அந்நிய 
அநேகர்‌ 


அவர்களைத்‌ 


பாபிலோன்‌ தேசத்தில்‌ 
தேசத்தார்‌ 
சிறையிருப்பிலிருக்கிறார்கள்‌. 
நேபுகாத்நேச்சார்‌. 
துன்பப்படுத்துகிறான்‌. 
'வேதனைப்படுத்துகிறான்‌. 
பாரமான  நுகங்களை. 
பாபிலோன்‌ 

வம்சத்தாரும்‌ இருக்கிறார்கள்‌. 
கர்த்தரைநோக்கி ஏறெடுத்த ஜெபங்களும்‌, 
விண்ணப்பங்களும்‌, அவர்களுடைய 
கூக்குரல்களும்‌, பெருமூச்சுக்களும்‌ 
கர்த்தருடைய சமுகத்தில்‌ வந்து எட்டுகிறது. 
ஆனால்‌ அவர்களுடைய வேதனை 
நேபுகாத்நேச்சாருக்கு புரியவில்லை. அவன்‌ 
சிறுமையான அடிமைகளுக்கு இரக்கம்‌. 
காண்பிக்கவில்லை. 


பன்னிரண்டு மாதங்களாக ராஜா தன்‌ 
இஷ்டப்பிரகாரம்‌ நடந்துகொண்டான்‌. 
ஒருவேளை அவன்‌ இந்தக்காலத்தில்‌ தான்‌ 
குண்ட சொப்பனத்தைக்கூட மறந்திருக்கலாம்‌. 
அந்த சொப்பனம்‌ தனக்கு சித்திக்காது, 
என்று அவன்‌ ஏளனமாய்‌ நினைத்து, 
இறுமாப்பாயிருக்கிறான்‌. தொடர்ந்து 
அக்கிரமங்களையும்‌ பாவங்களையும்‌ 
செய்கிறான்‌. நேபுகாத்நேச்சார்‌ தான்‌ கண்ட 
சொப்பனங்களை மறந்தாலும்‌, கர்த்தர்‌ 
இவனுக்கு னின்‌ 
சொப்பனங்களையும்‌, அதன்‌ அர்த்தங்களையும்‌ 
மறக்கவில்லை. 


கர்த்தர்‌ 


பொறுமையாயிருக்கிறார்‌ 
என்பதற்காக, 


அவர்‌ நாம்‌ செய்த 
பாவங்களை மறந்துவிட்டார்‌ என்பது 
பொருளல்ல. நம்முடைய பாவங்களுக்கு 
நாம்‌ மனந்திரும்பவேண்டுமென்று. கர்த்தர்‌ 
பொறுமையோடு காத்துக்கொண்டிருக்கிறார்‌. 
நாம்‌ மனந்திரும்பாத பட்சத்தில்‌, தொடர்ந்து 
நு 


நீதியான 


- விரிவுரை 
DANIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நேபுகாத்நேச்சார்‌ சொப்பனம்‌ கண்ட 
பிரகாரம்‌ அவன்மீது வந்தது. பன்னிரண்டு 
மாதம்‌ சென்ற பின்பு, ராஜா பாபிலோன்‌ 
ராஜ்யத்தின்‌: அரமணைமேல்‌. 
உலாவிக்கொண்டிருந்தான்‌. அப்போது, “இது 
என்‌ வல்லமையின்‌ பராக்கிரமத்தினால்‌, என்‌ 
மகிமைப்‌ பிரதாபத்துக்கென்று, ராஜ்யத்துக்கு 
அரமனையாக நான்‌ கட்டின மகா பாபிலோன்‌ 
அல்லவா" என்று ராஜா சொன்னான்‌. 
(தானி 4:29:30). 


பாபிலோன்‌. எா்பத்தின்‌, அன்பனை 
ராஜாவினுடைய வரியத்திற்கும்‌, 
ஆடம்பரத்திற்கும்‌, | ம்‌ 
அடையாளம்‌. பாபிலோன்‌ தேசத்திலே 
ஐசுவரியம்‌: மிகுந்திருக்கிறது. அங்கு 
எல்லாவிதமான ஆடம்பரங்களும்‌ 
அதிகமாய்க்‌ காணப்படுகிறது. பாபிலோன்‌ 
தேசத்தில்‌ காணப்படுகிற எல்லாமே ராஜாவின்‌ 
மகிமைப்‌ 


பிரதாபத்திற்கு 
அடையாளமாயிருக்கிறது. பாபிலோன்‌ 
ராஜ்யத்தின்‌ அரண்மனையைக்கூட ராஜா 
தன்னுடைய  மகிமைப்பிரதாபத்திற்கென்றே 
கட்டினான்‌. 
பாபிலோன்‌ தேசம்‌ நேபுகாத்நேச்சார்‌ 
பிறப்பதற்கு முன்பாகவே ஸ்தாபிக்கப்பட்டது. 
நேபுகாத்நேச்சார்‌. சாதாரண 
பாபிலோனாகமிருந்த தேசத்தை 
மகாபாபிலோனாக. கட்டியெழுப்பினான்‌. 


நினைத்து 


ரோமப்பேரரசை. 

அவன்‌ ஆட்சிக்கு 

வந்தபோது ரோமப்பேரரசில்‌ செங்கல்கள்‌ 

மாத்திரமே இருந்தது. அகஸ்துராயனோ 
ரோமப்பேரரசு முழுவதையும்‌ 

கற்களினால்‌. நிரப்பினான்‌. 

கட்டியெழுப்பிய ரோமாபுரியைப்‌ 

அகஸ்துராயன்‌ பெருமைப்பட்டான்‌. 


மனுஷருடைய இருதயங்களில்‌ 
பொதுவாகவே பெருமையும்‌, உயர்வான 
எண்ணங்களும்‌ நிரம்பியிருக்கிறது. 
மனுஷர்‌ தங்கள்‌ கைகளின்‌ கிரியைகளை 
பெருமைப்படுத்துகிறார்கள்‌. சகலமும்‌ 
தங்கள்‌ பலத்தினாலும்‌, பராமக்கிரமத்தினாலும்‌ 
உண்டாயிற்று என்று நினைக்கிறார்கள்‌. 


தான்‌ 
பார்த்து, 





தானியேல்‌ 


i= FTN 
ERRATA 


வெறுமையிலிருந்து. இந்த 
வானத்தையும்‌, பூமியையும்‌ உண்டாக்கினார்‌. 
கர்த்தர்‌ உண்டாக்கின பூமியில்‌, கர்த்தர்‌ 
உண்டுபண்ணின பொருட்களை வைத்து, 
நாம்‌ ஒரு சில காரியங்களைச்‌ செய்கிறோம்‌. 
'இவையெல்லாவற்றிற்கும்‌ மூலஆதாரம்‌ 
கர்த்தரே கர்த்தருடைய 
உதவியில்லையென்றால்‌ நம்மால்‌ ஒன்று. 
செய்யமுடியாது. 
பாபிலோன்‌ 
நகரத்தைப்‌ பார்த்து, 
பிரதாபத்துக்கென்று. 
அத நான்‌ கட்டின மகா பாபிலோன்‌ 
என்று பெருமையோடு 
சொல்லுகிறான்‌. 


நேபுகாத்நேச்சாரின்‌ பெருமையும்‌, 
அவனுடைய ஆணவமும்‌ கர்த்தருடைய 
பொறுமையை சோதித்துப்‌ பார்க்கிறது. ராஜா 
கர்த்தருடைய நீடிய பொறுமையை 
அலட்சியம்‌ பண்ணுகிறான்‌. கர்த்தரால்‌ 
தன்னை ஒன்றும்‌ செய்யமுடியாது என்று 
ஆணவமாயிருக்கிறான்‌. கர்த்தரோ 
நீடிய பொறுமையாயிருக்கிறார்‌. அதே 

அவருடைய கண்கள்‌ 

உணலிக்கொண்டிகக்கிறத. 


ராஜா 


மனுஷருபை 
வார்த்தைகளைக்‌ கேட்டுக்கொண்டிருக்கிறது. 
கர்த்தர்‌ கேட்பார்‌. கர்த்தர்‌ பார்ப்பார்‌ 


நேபுகாத்நேச்சார்‌ ான்‌ கட்டின 
மகாயாபிகோனைப்பற்றி “பெருமையாகப்‌ 
பேசுகிறான்‌. இந்த வார்த்தை ராஜாவின்‌ 
வாயில்‌ இருக்கும்போதே, வானத்திலிருந்து 
ஒரு சத்தம்‌ உண்டாயிற்று. 

“ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரே, 
ராஜ்யபாரம்‌ உன்னைவிட்டு நீங்கிற்று. 
மனுஷரினின்று தள்ளப்படுவாம்‌: 
மிருகங்களோடே சஞ்சரிப்பாய்‌; 
மாடுகளைப்போல்‌ புல்லை மேய்வாய்‌: 
இப்படியே உன்னதமானவர்‌ மனுஷருடைய 
ராஜ்யத்தில்‌ ஆளுகை செய்து, தமக்குச்‌ 
சித்தமாயிருக்கிறவனுக்கு அதைக்‌ 
கொடுக்கிறாரென்பதை. நீ 
அறிந்துகொள்ளுமட்டும்‌ ஏழு காலங்கள்‌ 
உன்மேல்‌ கடந்துபோகும்‌ என்று உனக்குச்‌ 
சொல்லப்படுகிறது” (தானி 4:31,32) என்று 
அந்த சத்தம்‌ விளம்பிற்று. 


- விரிவுரை 
DANIEL - COMMENTARY 


பாபிலோன்‌ ராஜாவின்‌ மகிமை 
அவனை விட்டு நீங்கிப்போயிற்று. அவனுடைய 
ராஜ்யபாரம்‌ அவனை விட்டு நீங்கிற்று. 
நேபுகாத்நேச்சார்‌ பாபிலோன்‌ தேசத்திற்கு. 
ராஜாவாகயிருப்பதினால்தான்‌, அவனுக்கு 
மதிப்பும்‌ மரியாதையும்‌ உண்டாயிற்று, 
கர்த்தரோ அவனுடைய ராஜ்யபாரத்தை 
அவனை விட்டு நீக்கிப்போடுகிறார்‌. இப்போது 
நேபுகாத்நேச்சார்‌ ராஜாவாயில்லை. 


நேபுகாத்நேச்சார்‌ 
ராஜாவாகயில்லாவிட்டாலும்‌, 
மனுஷனாகயிருந்திருப்பான்‌. 


ராஜாவால்‌ சிந்திக்கவோ, 

நேபுகாத்நேச்சார்மீது 

ரப்பு வருகிறது. 

ராஜாவுமல்லாமல்‌, 

மனுஷனுமல்லாமல்‌ இருக்கிறான்‌. அவனுக்கு 

மடக்கிய ர பல்‌ கிடைக்கவில்லை, 

தள்ளப்படுவாய்‌' என்று, 

அத்தர்‌... தேதாத்தர்காணப்‌. பார்த்து 
சொல்லுகிறார்‌. 


ப க்‌ 
இ்தியின்‌.. எச்‌ 
நேபுகாத்நேச்சாரிடத்தில்‌ 
அவன்‌ 


சொன்ன 
வார்த்தை 
நிறைவேறிற்று; 


தள்ளப்பட்டு, 


அவனுபை 
இறகுகளைப்போலவும்‌, அவனுடைய நகங்கள்‌ 
பட்சிகளுடைய நகங்களைப்போலவும்‌. 
வளருமட்டும்‌ அவன்‌ சரீரம்‌ ஆகாயத்துப்‌ 
பனியிலே நனைந்தது (தானி 4:33). 


கர்த்தர்‌ நேபுகாத்நேச்சாருக்கு 
சொப்பனத்திலே தரிசனத்தையும்‌ காண்பித்து, 
தானியேல்‌ மூலமாக அந்த சொப்பனத்திற்கு 
வியாக்கியானமும்‌ கொடுத்து, அதை உடனே 
நிறைவேற்றாமல்‌, பன்னிரண்டு மாதங்களாக 
பொறுமையோடு காத்திருக்கிறார்‌. 
இப்போதோ கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு 
நேபுகாத்நேச்சாரிடத்தில்‌ உடனே 
நிறைவேறிற்று. 





i THE] தானியேல்‌ 
யாய்‌ 


ராஜா மனுஷரினின்று 
தள்ளப்படுகிறான்‌. அவனுடைய புத்திமாறிற்று. 
எதையும்‌ புரிந்துகொள்ள 
அடதப்‌ 
அவனால்‌ 
மனுஷரைப்போல சிந்திக்கவோ, ன்ப கோ. 
முடியவில்லை. அவன்‌ மாடுகளைப்போல 
புல்லை மேய்கிறான்‌. பாபிலோன்‌ தேசத்தின்‌ 
அரண்மனையில்‌ உலாவியவன்‌ இப்போது. 
பனியில்‌ நனைகிறான்‌. ராஜபோஜனத்தைப்‌ 
புசித்தவன்‌ மாடுகளைப்போல புல்லை 
மேய்கிறான்‌. ராஜவஸ்திரங்களை அணிந்து 
கொலுமண்டபத்தில்‌ 
இப்போது நிர்வாணமாக 
அலைந்து திரிகிறான்‌. 
நேபுகாத்நேச்சாரிடத்தில்‌ 
நிறைவேறிற்று. 


நேபுகாத்நேச்சார்‌ தன்னை எல்லா 

மனுஷரைவிட உயர்த்தினான்‌. தேவனுக்கு 

தன்னை நினைத்தான்‌. கர்த்தரோ 

நீதியினால்‌ அவனை 

தள்ளிவிடுகிறார்‌. அவன்‌ 

ஒரு சாதாரண 

ஒரு மிருகத்தைப்போல 

நேபுகாத்நேச்சார்‌ தன்னை 

உண்டாக்கின கர்த்தருக்கு விரோதமாக. 

பெருமை பாராட்டினான்‌. கர்த்தரோ அவனை 

மிருகங்கள்‌ யிலே, ஒரு 
மிருகத்தைப்போல தள்ளிவிட்டார்‌ 


நீ உன்‌ கோபத்தின்‌ உக்கிரத்தை வீசி, 
அகந்தையுள்ளவனையெல்லாம்‌ தேடிப்பார்த்து 
தாழ்த்திவிட்டு, பெருமையுள்ளவனையெல்லாம்‌ 
கவனித்து, அவனைப்‌ பணியப்பண்ணி, 
துன்மார்க்கரை அவர்களிருக்கிற ஸ்தலத்திலே 
மிதித்துவிடு. நீ அவர்களை ஏகமாய்ப்‌ 
புழுதியிலே புதைத்து, அவர்கள்‌ முகங்களை 
அந்தரங்கத்திலே. கட்டிப்போடு" 
(யோபு 40:11-13) 


ராஜாவுக்கு புத்தி திரும்பி 
வந்தது 
தானி ௧34-37 


தானி 434. அந்த ட்கள்‌ 
சென்றபின்பு, நேபுகாத்நேச்சாராகிய 
நான்‌ எண்‌ கண்களை வானத்துக்கு. 
ஏறெடுத்தேன்‌; என்‌ புத்தி எனக்குத்‌ 
திரும்பிவத்தது; அப்பொழுது நான்‌ 


- விரிவுரை 
DANIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


உன்னதமானவரை  ஸ்தோத்திரித்து, 
என்றென்றைக்கும்‌ ஜீவித்திருக்கிறவரைப்‌ 
புகழ்த்து மகிமைப்படுத்தினேன்‌; 
அவருடைய கர்த்தத்துவமே தித்திய 
கர்த்தத்துவம்‌, அவருடைய 
ராஜ்யமே தலைமுறை தலைமுறையாக 
திற்கும்‌. 


தானி பூமியின்‌ குடிகள்‌ 
எல்லாம்‌ ஒன்றுமில்லையென்று 
எண்ணப்படுகிறார்கள்‌; அவர்‌ தமது 
சித்தத்தின்படியே வானத்தின்‌ 
சேனையையும்‌ பூமியின்‌ குடிகளையும்‌ 
நடத்துகிறார்‌; அவருடைய கையைத்‌ 
தடுத்து, அவரை நோக்கி: என்ன: 
செய்கிநீரென்று சொல்லத்தக்கவன்‌. 
ஒருவனும்‌ இல்லை என்றேன்‌. 


தானி 436. அவ்வேனையிலே என்‌: 
புத்தி எனக்குத்‌ திரும்பிவந்தது; என்‌: 
ராஜ்யபாரத்தின்‌ மேன்மைக்காக என்‌: 
மகிமையும்‌ என்‌ முகக்களையும்‌ 
எனக்குத்‌ திரும்பி வந்தது; என்‌: 
மத்திரிமாரும்‌ என்‌ பிரபுக்களும்‌ 
என்னைத்‌ தேடிவந்தார்கள்‌; என்‌: 
ராஜ்யத்திலே நான்‌ 
ஸ்திரப்படுத்தப்பட்டேன்‌; அதிக 
மகத்துவமும்‌ எனக்குக்‌ கிடைத்தது. 


க 


தானி 437. 
நேபுகாத்நேச்சாராகிய 

பரலோகத்தின்‌ ராஜாவைப்‌ புகழ்ந்து, 
உயர்த்தி, மகிமைப்படுத்துகிறேன்‌; 
அவருடைய கிரியைகளெல்லாம்‌ 
சத்தியமும்‌, அவருடைய வழிகள்‌ 
'தியாயமுமானவைகள்‌; அகத்தையாய்‌ 
நடக்கிறவர்களைத்‌ தாழ்த்த 
அவராலே ஆகும்‌ என்று எழுதினான்‌. 


நேபுகாத்நேச்சார்‌ ராஜாவுக்கு புத்தி 
திரும்பி வருகிறது. அது உடனே திரும்பி 
வராமல்‌ “அந்த நாட்கள்‌" சென்ற பின்பு 
திரும்பி வருகிறது. “ஏழு காலங்கள்‌" 
(தானி 4:25) சென்ற பின்பு ராஜாவுக்கு 
புத்தி திரும்பி வருகிறது. நேபுகாத்நேச்சார்‌ 
ஏழுவருஜங்களாக மாடுகளைப்போல புல்லை. 
மேய்ந்தான்‌. அவனுடைய சரீரம்‌ ஆகாயத்து 
பனிமிலே நனைந்தது. அவன்‌ மனுஷரினின்று 
தள்ளப்பட்டவனாயிருந்தான்‌. 





தானியேல்‌ 


f= a 
ETT 


எழு னா சென்றபின்பு, 
நேபுகாத்நேச்சார்‌ கண்களை 
வானத்துக்கு 'ரறெடுத்தான்‌ அவனுக்கு புத்தி 
திரும்பிவந்து: அப்பொழுது அவன்‌ 
உன்னதமானவரை ஸ்தோத்திரித்து. 
என்றென்றைக்கும்‌ ஜீவித்திருக்கிறவரைப்‌ 


அவருடைய 
தலைமுறையாக நிற்கும்‌" என்று சொல்லி 
நேபுகாத்நேச்சார்‌ கர்த்தரை துதித்தான்‌. 


ஏழுவருஷம்‌ வரையிலும்‌: 
நேபுகாத்நேச்சார்‌, ஒரு  மிருகத்தைப்போல 
தரையையே பார்த்துக்கொண்டிருந்தான்‌. 
அவனுக்கு நியமிக்கப்பட்ட தண்டனை காலம்‌ 
முடிந்த பின்பு, இப்போது தன்‌ கண்களை 
வானத்திற்கு நேராக ஏறெடுக்கிறான்‌. ஏழு 
வருஷங்களாக மிருகத்தைப்போலிருந்தவன்‌. 
இப்போது மனுஷனாக மாறுகிறான்‌ 
தன்னுடைய கண்களை வானத்திற்கு 
ஏறெடுக்கிறான்‌. 


்‌ முன்பு, 
தன்னுடைய கண்களை 
வானத்திற்கு நேராக 
லும்‌. அவன்‌ 
பார்த்ததற்கு 


i . 
தசா 
பல நடவை 

ஏறெடுத்திருக்கிறான்‌. 
அப்போது வானத்தைப்‌ 
இப்போது 

வித்தியாசம்‌ உள்ளது. 
மனமேட்டிமையோடு, 

தன்னை தேவனுக்கு நேராக உயர்த்தி, 
இருதயத்தில்‌ பெருமையோடு வானத்தை 
நோக்கிப்‌ பார்த்தான்‌. 


இப்போதோ 

ரல்‌ 

மனந்திரும்பியிருக்கிறான்‌. 
யத்தில்‌ 


நேபுகாத்நேச்சார்‌. 


இரக்கங்களுக்காக, அவருடைய சமுகத்தை 
நோக்கிப்‌ பார்க்கிறான்‌. 


- விரிவுரை 
DANIEL - COMMENTARY 


நேபுகாத்நேச்சார்‌ தன்னைத்‌ 
நாழ்த்தம்போது. அவனுடைய மனக்கண்கள்‌ 
திறக்கப்படுகி உன்னதமானவரை 
ல்தோத்திரிக்கிறான்‌. என்றென்றைக்கும்‌ 
புகழ்ந்து 
கர்த்தருடைய 
நித்திய கர்த்தத்துவம்‌ 
என்றும்‌, அவருடைய ராஜ்யமே தலைமுறை 
தலைமுறையாக நிற்கும்‌ என்றும்‌ தெளிந்த 
புத்தியோடு கர்த்தரை பசழ்ந்து 
மகிமைப்படுத்துகிறான்‌. 
மனுஷர்‌ கர்த்தரை புகழ்ந்து 
மிைப்படுத்துப்போதுதான்‌, அவர்களுடைய 
புத்தி தெளிவாயிருக்கும்‌. கர்த்தரை 
துதிக்கிறவர்களால்‌ மாத்திரமே தெளிவாக 
சிந்திக்க முடியும்‌. கர்த்தரை புகழ்ந்து 
த்துகிறவர்கள்‌ மாத்திரமே 
மனுஷராக ஜீவிப்பார்கள்‌. 


நேபுகாத்நேச்சார்‌ 
மதியீனமாயிருந்தான்‌. கர்த்தர்‌ 
தண்டித்து, அவனுக்கு 
கொடுக்கிறார்‌. இப்போது ராஜா 
புத்தியுள்ள வனாமிருக்கிறான்‌. அவள்‌ 
தன்னைப்‌ புரிந்துகொள்கிறான்‌. தான்‌ 
ர்த்தருக்கு சமமானவனல்ல என்பதை 
ராஜா உணர்ந்துகொள்கிறான்‌. தன்னுடைய 
பாபிலோன்‌ ராஜ்யம்‌ நித்திய காலத்திற்கும்‌ 
நிலைத்து நிற்காது என்பதை நேபுகாத்நேச்சார்‌ 
அறிந்துகொள்கிறான்‌. தன்னுடைய ஆளுகை 
தற்காலிகமானது என்பதையும்‌ பாபிலோன்‌. 
ராஜா புரிந்துகொள்கிறான்‌. 


நேபுகாத்நேச்சார்‌ 
தன்னுடைய ஆளுகையையும்‌ 
புரிந்துகொள்ளும்போது, 
கர்த்தத்துவத்தையும்‌, 
ராஜரீகத்தையும்‌ பார்க்கும்‌ 
அவனுக்கு கிடைக்கிறது. கர்த்தருடைய 
கர்த்தத்துவமே நித்திய கர்த்தத்துவம்‌. இந்த 
உலகத்தில்‌ கர்த்தருடைய 
ஆளுகையைப்போல நித்தியமான ஆளுகை 
வேறு யாருக்கும்‌ இல்லை. கர்த்தருடைய 
ராஜ்யமே தலைமுறை தலைமுறையாக நிற்கும்‌. 

தப்‌ பூமியிலுள்ள எந்த மனுஷருடைய 
ராஜ்யமும்‌ தலைமுறை தலைமுறையாக, 
நித்திய காலத்திற்கும்‌ 
நிற்கப்போவதில்லை. கர்த்தர்‌ 
நித்தியமானவர்‌. 


ஆரம்பத்தில்‌ 

அவனைத்‌ 
ஞானத்தைக்‌ 
தெளிந்த 


தன்னையும்‌, 
தெளிவாகப்‌. 
கர்த்தருடைய 
அவருடைய 
சிலாக்கியம்‌ 





i al 
TT 


விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 


தம்முடைய . ப 
இயேசுகிறிஸ்துவினிடத்தில்‌ 
பிரியமாயிருக்கிறார்‌. 
பிதாவின்‌ பிரியத்தை, நமக்கு 
பெற்றுக்கொடுக்க 
பம்‌ எல்லாம பத கிரு ட்‌ 
இரக்கத்தையும்‌ நமக்கு பெற்றுத்தருகிறார்‌. 
இதனால்‌ நாம்‌ பிரியமானவருக்குள்‌ 
அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறோம்‌. 
“பிரியமானவருக்குள்‌ 
தந்தருளின தம்முடைய 


தாம்‌ நமக்குத்‌ 
கிருபையின்‌ 
தம்முடைய 
நம்மை 
தமக்குச்‌ 
சுவிகாரபுத்திரராகும்படி முன்‌ 
குறித்திருக்கிறார்‌” (எபே 1:58). 

இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தருக்கு, 
விரோதமாகப்‌ பாவம்‌ செய்து அவருடைய 
சமுகத்தைவிட்டு  விலகிப்போயிருக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌. கர்த்தருடைய கிருபைக்கும்‌. 
இரக்கத்திற்கும்‌ அபாத்திரராயிருக்கிறார்கள்‌ 
ஆனாலும்‌ அவர்கள்‌ இன்னும்‌ கர்த்தருடைய 
ஜனமாகவே இருக்கிறார்கள்‌ என்று மோசே 
அவர்களுக்காக கர்த்தரிடத்தில்‌ பரிந்து, 
பேசுகிறார்‌. “இந்த ஜாதி உம்முடைய 
ஜனமென்று நினைத்தருளும்‌" (யாத்‌ 33:13) 
என்று மோசே கர்த்தரிடத்தில்‌. 
விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 

கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
தமக்காகவே மீட்டுக்கொண்டார்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனத்திற்காக 
காரியங்களையெல்லாம்‌ செய்திருக்கிறார்‌. 
எகிப்து தேசத்தில்‌ அடிமைகளாகமிருந்த 
ர்‌ புத்திரரை, கர்த்தர்‌ 


மீட்டுக்கொண்டார்‌. 
ஜனத்தாரை தம்முடைய 
அங்கீகரித்து. அவர்களோடு உடன்படிக்கை 


புத்திரரை 
அவர்‌ 
மிகப்பெரிய 


இஸ்ரவேல்‌ ஜனத்தாருக்காக 
பரிந்து பேசுகிறார்‌. 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


மோசே கர்த்தரிடத்தில்‌ இஸ்ரவேல்‌. 
புத்திரருக்காக பரிந்து பேசும்போது, கர்த்தர்‌ 
மோசேயை நோக்கி, “என்‌ சமுகம்‌ உனக்கு 
முன்பாகச்‌ நான்‌ உனக்கு 
(யாத்‌ 33:14) 
என்‌ சமுகம்‌ உனக்கு 
முன்பாகச்‌ செல்லும்‌" என்று கர்த்தர்‌ தனக்கு 
சொன்ன வாக்கியம்‌, மோசேக்கு மிகுந்த 
சந்தோஷத்தைக்‌ கொடுக்கிறது. கர்த்தர்‌ 
தனக்கு சொன்ன இந்த வாக்கியத்தை 
ஆதாரமாக வைத்து, மோசே அவரிடத்தில்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்காக இன்னும்‌. 
அதிகமாய்‌ பரிந்து பேசுகிறார்‌. 


மோசே கர்த்தரை நோக்கி, 
“உம்முடைய சமுகம்‌ என்னோடே கூடச்‌ 
செல்லாமற்போனால்‌, எங்களை 
இவ்விடத்திலிருந்து கொண்டுபோகாதிரும்‌" 
(யாத்‌ 3845) என்று சொல்லுகிறார்‌. 

சமுகம்‌ தன்னோடு 
ல மோசேயால்‌. 
ஜீவனோடிருக்க முடியாது. அவரால்‌ எங்கும்‌ 
அசையமுடியாது. ஆகையினால்‌ கர்த்தருடைய 
சமுகம்‌ தன்னோடே 
கூடவரவில்லையென்றால்‌, தன்னையும்‌, 
இஸ்ரவேல்‌ புத்திரரையும்‌ இவ்விடத்திலிருந்து 
எங்கும்‌ கொண்டுபோகவேண்டாம்‌ என்று 
மோசே சொல்லுகிறார்‌ 


கர்த்தர்‌ மோசேயை நோக்கி, “என்‌ 
கண்களில்‌ உனக்கு கிருபை கிடைத்தது" 
(யாத்‌ 3342) என்று சொன்னார்‌. மோசேயோ 
கர்த்தரை நோக்கி, “எனக்கும்‌ உமது 
ஜனங்களுக்கும்‌ உம்முடைய கண்களிலே 
கிருபை. கிடைத்ததென்பது எதினால்‌ 
அறியப்படும்‌' (யாத்‌. 33:16) என்று 
கேட்கிறார்‌. 


கர்த்தருடைய கண்களில்‌ தனக்கு 

கிருபை கிடைத்திருக்கிறது என்பது தினால்‌ 

அறியப்படும்‌ என்றும்‌ 

கர்த்தரிடத்தில்‌ மிகுந்த வு 

சொல்லுகிறார்‌. “நீர்‌ எங்களோடே 
வருவதினால்‌ அல்லவா? 

பூமிமின்மேலுள்ள ஜனங்கள்‌ 

நானும்‌ உம்முடைய 

விசேஷித்தவர்கள்‌ என்று விளங்கும்‌” 

(யாத்‌ 3346) என்று மோசே கர்த்தரிடத்தில்‌ 

சொல்லுகிறார்‌. 





தானியேல்‌ 


ழ்‌ நயனா 
யாய 


நேபுகாத்நேச்சார்‌. 
வீற்றிருக்கும்போது ஏராளமான மந்திரிகளும்‌. 
பிரபுக்களும்‌, அந்நிய தேசத்து ராஜாக்களும்‌ 
அவனுடைய உதவியை நாடி வருவார்கள்‌. 
ராஜாவை தாராளமான வார்த்தைகளினால்‌. 
போற்றிப்‌ புகழுவார்கள்‌. a என்றென்றும்‌ 
" ராஜாவை 


ராஜா அடிக்கடி 
தான்‌ நித்தியமானவன்‌ என்று 

நேபுகாத்நேச்சார்‌ 

நினைத்துக்கொண்டான்‌. 


நித்தியமானவர்‌ பழம்‌ சத்தியத்தை ராஜா 
புரிந்துகொள்கிறான்‌. 


கர்த்தருடைய 
ராஜ்யத்தைப்போலவே 
நேபுகாத்நேச்சார்‌ 
கர்த்தருடைய 


ராஜ்யம்‌ தன்னுடைய 
இருக்குமென்று, 
நினைத்தான்‌ 
ராஜ்யம்‌ 
நிற்கும்‌. 


ராஜ்யத்தில்‌ புரட்சி எதுவும்‌ உண்டாகாது. 
கர்த்தருக்கு முன்பாக யாரும்‌ எதிர்த்து நிற்க 
முடியாது. கர்த்தர்‌ சர்வவல்மையும்‌, 
சர்வஅதிகாரமுமுள்ள வர்‌. அவருக்கு 
விரோதமாக எதிர்த்து நிற்கக்கூடிய 
வல்லமையும்‌ அதிகாரமும்‌ யாருக்குமே 
இல்லை, கர்த்தர்‌ தம்முடைய சித்தத்தின்‌ 
பிரகாரம்‌ கிரியை செய்கிறார்‌. கர்த்தர்‌ செய்ய 
நினைக்கிற காரியம்‌ ஒருபோதும்‌ 
தடைப்பட்டுப்போகாது. கர்த்தர்‌ 
சகலவற்றையும்‌ நேர்த்தியாகச்‌ செய்கிறவர்‌. 

பூமியின்‌ குடிகள்‌ எல்லாம்‌ ஒன்று 
மில்லையென்று எண்ணப்படுகிறார்கள்‌;: 
கர்த்தர்‌ தமது சித்தத்தின்படியே வானத்தின்‌ 
சேனையையும்‌ பூமியின்‌ குடிகளையும்‌. 
நடத்துகிறார்‌: கர்த்தருடைய கையைத்‌ 
தடுத்து, அவரை நோக்கி: “என்ன செய்கிறீர்‌" 
என்று சொல்லத்தக்கவன்‌ ஒருவனும்‌ இல்லை. 
இந்த வாக்கியங்களை நேபுகாத்நேச்சார்‌ 
பேசுகிறான்‌ (தானி 4:35). 


- விரிவுரை 
DANIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தருடைய கிரியைகளெல்லாம்‌ 
அவருடைய வார்த்தையோடு ஒத்துப்போகும்‌. 
கர்த்தர்‌ தாம்‌ சொல்லுகிறதை செய்கிறவர்‌. 
தாம்‌. செய்கிறதை சொல்லுகிறவர்‌. 
கர்த்தருடைய வழிகளெல்லாம்‌ நீதியும்‌. 
சத்தியமுமானவை. அவர்‌ ஞானமுள்ள 
கிரியைகளை நீதியாய்ச்‌ செய்கிறார்‌. 
கர்த்தருடைய கிரியைகளெல்லாம்‌ சத்தியமும்‌, 

வழிகளெல்லாம்‌. 


வேகாத்றேச்சார்‌.. நன்‌ கண்களை 
வானத்திற்கு ஏறெடுத்தபோது, அவனுக்கு 
புத்தி திரும்பி வருகிறது. அவன்‌ கர்த்தரை 
புகழ்ந்து. மகிமைப்படுத்துகிறான்‌. 
அவ்வேளையில்‌ அவனுடைய புத்தி அவனுக்கு 
முழுமையாய்த்‌ திரும்பி வருகிறது. 


நேபுகாத்நேச்சாருடைய ராஜ்யபாரத்தின்‌ 
மேன்மைக்காக அவனுடைய “மகிமையும்‌ 
அவனுடைய முகக்களையும்‌ அவனுக்குத்‌ 
திரும்பி வந்தது; அவனுடைய மந்திரிமாரும்‌. 
அவனுடைய பிரபுக்களும்‌ அவனைத்‌ 
தேடிவந்நார்கள்‌: அவனுடைய ராஜ்யத்திலே 
அவன்‌ ஸ்திரப்படுத்தப்படுத்தப்பட்டான்‌; அதிக 
மகத்துவமும்‌ அவனுக்குக்‌ கிடைத்தது 
(தானி 4:36). 


நேபுகாத்நேச்சாருடைய 
ஸ்திரப்படுத்தப்படுகிறது. 
ஒரு பிரச்சனையுமில்லை. 
ராஜாவுக்கும்‌ ஒரு எதிர்ப்பும்‌ இல்லை. 
நேபுகாத்நேச்சாருக்கு பாடுகள்‌ வந்தது. 
ஆனாலும்‌ அந்தப்‌ பாடுகள்‌ அவனிடத்தில்‌ 
நிரந்தரமாய்த்‌ தங்கியிருக்கவில்லை. எந்த 
நோக்கத்திற்காக ராஜாவுக்கு பாடுகள்‌ 
பத்‌ அந்த நோக்கம்‌ நிறைவேறின 
பின்பு, அந்தப்‌ பாடுகளும்‌ அவனைவிட்டு 
நீங்கிப்போகிறது. 





i தானியேல்‌ - விரிவுரை i 
ரியா DANIEL - COMMENTARY PUBLISHERS 


நேபுகாத்நேச்சார்‌ மறுபடியும்‌ நேபுகாத்நேச்சாரை கர்த்தர்‌ 
ராஜ்யபாரத்தை | அதிகமாய்‌ ஆசீர்வதித்திருக்கிறார்‌. அவன்‌ 
பகன்‌! ! தத்தின்‌. பாறி. நாத்த 
பரலோகத்தின்‌ ராஜா. நேபுகாத்நேச்சார்‌ 
பரலோகத்தின்‌ ராஜாவாகிய கர்த்தரைப்‌ 
புகழந்து, உயர்த்தி, மகிமைப்படுத்துகிறான்‌. 


“கர்த்தருடைய கிரியைகளெல்லாம்‌. 
சத்தியமும்‌, அவருடைய வழிகள்‌ 
நியாயமுமானலைகள்‌ ; ந ய்‌ 
நடக்கிறவர்களைத்‌ 

ஆகும்‌” (தானி 

நேபுகாத்நேச்சார்‌ 

எழுதுகிறான்‌. 





தானியேல்‌ 


i al 
TT 


பெல்ஷாத்சார்‌ இப்போது பாபிலோன்‌. 

தேசத்திற்கு ராஜாவாகியிருக்கிறான்‌. இவன்‌ 

பாபிலோன்‌ தேசத்தை பதினேழு 

வருஷங்களாக ஆட்சி செய்தான்‌ என்று 

்‌ சொல்லுகிறார்கள்‌. 

மூன்று வருஷங்கள்‌ 

பாபிலோன்‌ தேசத்திற்கு 

ராஜாவாயிருந்தான்‌ என்றும்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 


பெல்ஷாத்சார்‌ பாபிலோன்‌ தேசத்தை 
ஆட்சி செய்த காலத்தில்‌ பெர்சிய தேசத்தின்‌ 
ராஜாவாகிய கோரேசு என்பவன்‌, 
தன்னுடைய ராஜ்யத்தை விஸ்தாரம்பண்ணிக்‌ 
கொண்டிருந்தான்‌. பெர்சிய தேசம்‌ வேகமாக 
வளர்ச்சி பெற்றது. கோரேசு ராஜா 
தன்னுடைய பலத்த சேனையோடு. 
பாபிலோன்‌ தேசத்திற்கு விரோதமாக யுத்தம்‌ 
பண்ண வந்தான்‌. 


பெல்ஷாத்சாரும்‌ கோரேசக்கு, 
விரோதமாக யுத்தம்பண்ணினான்‌. 
பலத்தது. பெல்ஷாத்சாருக்கு மிகுந்த 
சேதமும்‌ நஷ்டமும்‌ உண்டாயிற்று. 
பாபிலோன்‌ சேனையிலுள்ள அநேகர்‌ 
யுத்தத்திற்கு பயந்து காடுகளிலே. 
ஒழிந்துகொண்டார்கள்‌. பெல்ஷாத்சார்‌ 
எஞ்சியிருந்த தன்னுடைய சேனைகளோடு 
பாபிலோன்‌ நகரத்திலே பாதுகாப்பாக 
தங்கியிருந்தான்‌. அப்போது பெர்சியாவின்‌ 
அதிபதியாகிய கோரேசு, தன்னுடைய 
பெரும்‌ சேனையோடு பாபிலோனுக்கு 
விரோதமாக வந்து, அதை 
முற்றிக்கையிட்டான்‌. 

பாபிலோன்‌ நகரத்திற்குள்ளே 
பெல்ஷாத்சாரும்‌, அவனுடைய ஜனமும்‌. 
பாதுகாப்பாயிருந்தார்கள்‌. பாபிலோனில்‌ 
ஐபிராத்து நதி பாய்கிறது. இந்த நதி 
பாபிலோன்‌ தேசத்திற்கு இயற்கையான 
அரணாயிருக்கிறது பாபிலோன்‌ 
நகரத்திற்குள்ளே தங்கியிருக்கிறவர்களுக்கு, 
இருபது வருஷங்களுக்குத்‌ தேவையான 
ஆகாரம்‌ சேமித்து வைக்கப்பட்டிருந்தது என்று 
சரித்திர ஆசிரியர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. 


- விரிவுரை 
DANIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ராஜாவோ இரண்டு 
மாத்திரமே பாபிலோனை 
முற்றிக்கையிட்டான்‌. பாபிலோன்‌ தேசத்தாரால்‌ 
இரண்டு வருஷங்களுக்குக்கூட 
முற்றிக்கையை தாங்க முடியவில்லை. 
இரண்டு வருஷத்தின்‌ முடிவில்‌ பாபிலோன்‌ 
தேசம்‌ பெர்சிய தேசத்து ராஜாவாகிய 
கோரேசின்‌ வசமாயிற்று. 


விண - ஒரு 
விக்கிரகாராதனைக்காரன்‌. அவன்‌ தன்‌ 
அரண்மனையிலே ஒரு பெரிய விருந்து 
செய்கிறான்‌ (தானி 5-4) அந்ஜேத்திலே 
மனுஷகைவிரல்கள்‌ 
அரண்மனையின்‌ சுவரிலே சற்றி க 
எழுத்தை வாசிக்கவும்‌, அதின்‌ அர்த்தத்தை 
ராஜாவுக்கு தெரிவிக்கவும்‌ பாபிலோன்‌ தேசத்து 
ஞானிகளால்‌ முடியவில்லை (தானி 5:5-9), 


தானியேல்‌ அந்த எழுத்தை வாசித்து 
அதன்‌ அர்த்தத்தை பெல்ஷாத்சார்‌ 
ராஜாவுக்கு சொல்லுகிறார்‌ ராஜாவுக்கு 
அழிவு வரும்‌ என்று எழுதப்பட்டிருக்கிறது 
(தானி 540-28). தானியேல்‌ விளக்கமாய்ச்‌ 
சொன்னது ப உடனை நிறைவேறிற்று அன்று 
இராத்திரியிலே பெல்ஷாத்சார்‌ 
கொலைசெய்யப்பட்டான்‌. மேதியனாகிய தரியு 
பாபிலோன்‌ ராஜ்யத்தைக்‌ கைப்பற்றினான்‌ 
(தானி 5:30.31). 


பெல்ஷாத்சாரின்‌ பெரிய 


விருந்து 
தானி 51-9 


தானி 5:1. பெல்ஷாத்சார்‌ என்னும்‌ ராஜா 
தன்‌ பிரபுக்கனில்‌ ஆமிரம்பேருக்கு ஒரு 
பெரிய விருந்து செய்து, அந்த ஆயிரம்‌ 
பேருக்கு முன்பாகத்‌ திராட்சரசம்‌ 
குடித்தான்‌. 


தானி 52. 
திராட்சரசுத்தை 
கொண்டிருக்கையில்‌, 
தகப்பனாகிய 


பெல்ஷாத்சார்‌. 
ருசித்துக்‌ 
அவன்‌ தண்‌ 
நேபுகாத்நேச்சார்‌ 
எருசலேம்‌ தேவாலயத்திலிருந்து 
கொண்டுவத்த பொன்‌ வென்னி 
மாத்திரங்களில்‌, ராஜாவாகிய தானும்‌ 
தன்‌ பிரபுக்களும்‌ தன்‌ மனைவிகளும்‌ 
தன்‌ வைப்பாட்டிகளும்‌ குடிக்கிறதற்காக 
கொண்டுவரும்படி. 





தானியேல்‌ 


i FTE 
ETT 


தானி. 52. 
எருசலேமிலுன்ன 
வீடாகிய ஆலயத்திலிருந்து: 
எடுக்கப்பட்ட  பெொற்பாத்திரங்கனைக்‌ 
கொண்டுவந்தார்கள்‌;. அவைகளில்‌ 
ராஜாவும்‌ அவனுடைய பிரபுக்களும்‌ 
அவனுடைய மனைவிகளும்‌ 
அவனுடைய வைப்பாட்டிகளூம்‌ 
குடித்தார்கள்‌. 


அப்பொழுது 
தேவனுடைய 


தானி 54. 
குடித்து, 
வெண்கலமும்‌ 
கல்லுமாகிய 
புகழ்ந்தார்கள்‌. 


தானி 55. அத்நேரத்திலே மனுஷ. 
கைவிரல்கள்‌ தோன்றி, வினக்குக்கு. 
எதிராக ராஜ அரமனையின்‌ சாந்து 
பூசப்பட்ட சுவபிலே எழுதிற்று; எழுதின 
அந்தக்‌ கையுறுப்பை ராஜா கண்டான்‌. 


அவர்கள்‌ திராட்சரசம்‌ 
பொன்னும்‌ வெள்ளியும்‌: 
இரும்பும்‌ மரமும்‌ 

தேவர்களைப்‌ 


தானி 5:0. அப்பொழுது ராஜாவின்‌ 
முகம்‌ வேறுபட்டது; அவனுடைய 
நினைவுகள்‌ அவனைக்‌ 
கலங்கப்பண்ணினது; அவனுடைய 
இடுப்பின்‌ கட்டுகள்‌ தளர்ந்தது, 
அவனுடைய முழங்கால்கள்‌ 
ஒன்றோடொன்று மோதிக்கொண்டது.. 


தானி 5:7, ராஜா உரத்த சத்தமிட்டு; 
ஜோசியரையும்‌ கல்தேயரையும்‌ 
குறிகொல்லுகிறவர்கனையும்‌ உன்னே 
அழைத்துவரும்படி. சொன்னான்‌. ராஜா 
பாபிலோன்‌ ஞானிகளை நோக்கி: இத்த 
எழுத்தை வாசித்து, இதின்‌ அர்த்தத்தை 
எனக்கு. வெவளிப்படுத்துகிறவன்‌ 
எவனோ, அவன்‌ இரத்தாம்பரமும்‌ 

திலே பொற்சரப்பணியும்‌ 
தரிக்கப்பட்டு, ராஜ்யத்திலே மூன்றாம்‌ 
அதிபதியாய்‌ இருப்பான்‌ என்று 
சொன்னான்‌. 


தானி 5:8. அப்பொழுது ராஜாவின்‌ 
ஞானிகனெல்லாரும்‌ 

சேர்ந்தார்கள்‌; ஆனாலும்‌ 

அந்த எழுத்தை வாசிக்கவும்‌, அதின்‌ 
அர்த்தத்தை ராஜாவுக்குத்‌ தெரிவிக்கவும்‌ 
கூடாதிருத்தது. 


- விரிவுரை 
DANIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தானி 59. அப்பொழுது ராஜாவாகிய 
பெல்ஷாத்சார்‌ மிகவும்‌ கலங்கினான்‌; 
அவனுடைய முகம்‌ வேறுபட்டது; 
அவனுடைய பிரபுக்கள்‌ திகைத்தார்கள்‌. 


பெல்ஷாத்சார்‌ பாபிலோன்‌ தேசத்திற்கு 
ராஜாவாயிருக்கிறான்‌. 
நேபுகாத்நேச்சாருக்கு பேரன்‌ றம்‌ 
ஏவில்மொரொதாக்குக்கு குமாரன்‌ என்றும்‌ 
வேதபண்டிதர்களும்‌ சரித்திர ஆசிரியர்களும்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 

பெல்ஷாத்சார்‌ 
செய்கிறான்‌. ஒரு 
ஆட்சிக்கு வந்த 


9௧ பெரிய விருந்து 
வேளை அவன்‌ 
ஆண்டு விழாவை 

விருந்து உபசரணையோடு 

கொண்டாடியிருக்கலாம்‌. இந்த விருந்தில்‌ 
அவனுடைய  பிரபுக்களில்‌ ஆயிரம்பேர்‌ 
பங்குபெறுகிறார்கள்‌. 

பெல்ஷாத்சார்‌ பெரிய விருந்து செய்‌; 
கத்தத்‌. சாத்தா அளிக்‌ 
சில ஆவணங்களை  எழுதியிருக்கிறார்கள்‌. 
இப்போது கோரேசு ராஜா பாபிலோன்‌ 
நகரத்தை முற்றிக்கையிட்டிருக்கிறான்‌. 
கோரேகசுக்கு பெல்ஷூத்சார்‌ ஏற்பாடு 
செய்திருக்கிற லிருந்தைப்பற்றி நன்றாய்த்‌ 
தெரிந்திருக்கிறது. பாபிலோன்‌ ராஜாவும்‌ 
அவனுடைய பிரபுக்களும்‌, தேசத்தைப்‌ 
பாதுகாப்பதில்‌ கவனம்‌ செலுத்தாமல்‌, 
இப்போது. விருந்தை மகிழ்ச்சியாய்க்‌ 
கொண்டாடுவதிலேயே கவனம்‌ 
செலுத்துவார்கள்‌ என்பது கோரேசுக்கு 
தெரிந்திருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்தைப்‌ 
பயன்படுத்தி கோரேசு பாபிலோன்மீது 


முற்றிக்கைப்போட்டிருக்கிறார்கள்‌. 
ராஜாவோ, நகரத்திற்குள்ளே 
தன்னுடைய அரண்மனையில்‌ தன்னுடைய 
பிரபுக்கள்‌ ஆயிரம்பேருக்கு முன்பாக 
திராட்சரசம்‌  குடித்துக்கொண்டிருக்கிறான்‌. 
அவனோடு சேர்ந்து, அவனுடைய 
பிரபுக்களும்‌ அவனுடைய மனைவிகளும்‌, 
அவனுடைய வைப்பாட்டிகளும்‌ 
திராட்சரசத்தைக்‌ குடித்துக்‌ 
கொண்டிருக்கிறார்கள்‌. 





f= THE] தானியேல்‌ 
யா்‌ 


பாபிலோன்‌ 
அரண்மனையிலே குடித்து 
வெறித்திருக்கும்போது. கோரேசு 
பாபிலோனை எளிதாகக்‌ கைப்பற்றுகிறான்‌. 
தேவனுடைய நியாயத்தீர்ப்பு பெல்ஷாத்சார்மீது. 
வருகிறது. பாபிலோன்‌ நகரம்‌ 
முற்றிக்கையிடப்பட்டிருக்கிறது. ராஜாவின்‌ 


ராஜாவின்‌ 
எல்லோரும்‌ 


தேசத்திற்காகவும்‌ உபவாசம்பண்ணவேண்டும்‌. 
பாபிலோன்‌ தேசத்திலுள்ளவர்கள்‌ 
எல்லோரும்‌ உபவாசம்பண்ணவேண்டுமென்று 
கட்டளையிடவேண்டும்‌ 


ஆனால்‌ பெல்ஷாத்சாரோ தேவனுடைய 
பிரமாணத்திற்கு விரோதமாக நடக்கிறவன்‌. 
அவன்‌ தன்னுடைய ஆபத்து நாளிலே. 
உபவாசத்தைக்‌ கட்டளையிடுவதற்கு பதிலாக, 
தன்னுடைய அரண்மனையிலே மிகப்பெரிய 
விருந்து செய்யுமாறு கட்டளையிடுகிறான்‌. 

பெல்ஷூத்சார்‌ தேவனுடைய 
பிரமாணத்தை மீறுவதோடு, 
நாமத்தையும்‌ தூலஷிக்கிறான்‌. ன்‌ 
நேசத்தின்‌ அரண்மனை பொக்கிஷத்திலே, 
எருசலேம்‌ தேவாலயத்திலிருந்து கொண்டு 
வந்த பொன்‌, வெள்ளி பாத்திரங்கள்‌ உள்ளது. 
இவை. பெல்ஷாத்சாரின்‌ தகப்பனாகிய 
நேபுகாத்நேச்சார்‌ பாபிலோனுக்கு கொண்டு 
வந்தது என்று (தானி 5:2). நேபுகாத்நேச்சார்‌ 

பெல்ஷாத்சாரின்‌ தகப்பனல்ல. அவன்‌ 
பெல்ஷாத்சாரின்‌ தாத்தா. 


பெல்ஷாத்சார்‌ விருந்திலே 
திராட்சரத்தை ருசித்துக்கொண்டிருக்கிறான்‌. 
நேபுகாத்நேச்சார்‌ 
கொண்டுவந்த 
பொன்‌ வெள்ளி பாத்திரங்களில்‌, ராஜாவாகிய 
தானும்‌ தன்‌ பிரபுக்களும்‌ தன்‌ மனைவிகளும்‌ 
தன்‌ வைப்பாட்டிகளும்‌ குடிக்கிறதற்காக 
அவைகளைக்‌ ள்‌ 


தானும்‌, தன்னுடைய வீட்டார்‌ எல்லாரும்‌: 
'தேவனுடைய ஆலயத்திலிருந்து கொண்டுவந்த 
பொன்‌ வெள்ளி பாத்திரங்களில்‌ திராட்சரம்‌ 


குடிக்கவேண்டுமென்று பெல்ஷாத்சார்‌ 


பாத்திரங்களை, தீட்டுப்படுத்துகிறான்‌. 


- விரிவுரை 
DANIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


வேலைக்காரர்கள்‌, 

கட்டளையின்‌ பிரகாரம்‌ 

தேவனுடைய வீடாகிய 

எடுக்கப்பட்ட 

கொண்டு 

ராஜாவும்‌ 

அவனுடைய 

மனைவிகளும்‌ அவனுடைய வைப்பாட்டிகளும்‌ 
குடிக்கிறார்கள்‌ (தானி 5:3). 


பெல்ஷாத்சாரும்‌, 
ஆட்களும்‌ கர்த்தருடைய 
தூஷித்தது மாத்திரமல்ல, 

விக்கிரகங்களை போற்றிப்‌ 
செய்கிறார்கள்‌. அவர்கள்‌  திராட்சரசம்‌. 
குடித்து, பொன்னும்‌. வெள்ளியும்‌. 
வெண்கலமும்‌ இரும்பும்‌ மரமும்‌ கல்லுமாகிய 
தேவர்களைப்‌ புகழுகிறார்கள்‌ (தானி 5:4) 


அவனுடைய 
நாமத்தைத்‌ 
அவர்கள்‌ 
புகழவும்‌ 


ர்‌ பெல்ஷாத்சாரை தண்டிக்கிறார்‌. 
அவனுக்கு கலக்கத்தையும்‌  திகிலையும்‌ 
கொடுக்கிறார்‌. பெல்ஷாத்சாரும்‌ அவனுடைய 
பிரபுக்களும்‌ மிகப்பெரிய ஆபத்துக்கு 
நடுவிலிருக்கிறார்கள்‌. பாபிலோன்‌ 
த்தைச்‌ ற்‌ கோரேசம்‌ 
சசிக வம 
முற்றிக்கையிட்டிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
எந்த நேரத்திலும்‌ நகரத்திற்குள்‌ பிரவேசித்து 
பெல்ஷாத்சாரை சிறைப்பிடிப்பார்கள்‌ 
அல்லது அவனைக்‌ கொன்றுபோடுவார்கள்‌. 


ஏசாயா 
ராஜாவைப்பற்றி 
தீர்க்கதரிசனமாய்ச்‌' சொல்லியிருக்கிறார்‌. 
“கொடிய தரிசனம்‌. எனக்குத்‌ 
தெரிவிக்கப்பட்ட, துரோகி துரோகம்‌ 
பண்ணி, பாழாக்கிறவன்‌ பாழாக்கிக்கொண்டே 
இருக்கிறான்‌: ஏலாமே எழும்பு; மேதியாவே 
முற்றிக்கை போடு: அதினாலே உண்டான 
தவிப்பையெல்லாம்‌. ஒழியப்பண்ணினேன்‌. 
ஆகையால்‌, என்‌ இடுப்பு மகா வேதனையால்‌ 
ந்‌ பிள்ளைபெறுகிறவளின்‌ 
வேதனைகள்‌. 
கேட்டதினால்‌ 
கண்டதினால்‌ 
என்‌ இருதயம்‌ திகைத்தது: 
என்னைத்‌ திடுக்கிடப்பண்ணிற்று, 
எனக்கு இன்பந்தந்த இரவு பயங்கரமாயிற்று' 
(ஏசா 21:2-4). 


தீர்க்கதரிசி 





தானியேல்‌ 


i al 
TT 


'பெல்ஷாத்சாரும்‌ அவனுடைய 
பிரபுக்களும்‌, அவனுடைய மனைவிகளும்‌, 
அவனுடைய வைப்பாட்டிகளும்‌. 
தேவாலயத்திலிருந்து எடுக்கப்பட்ட 
பொற்பாத்திரங்களில்‌ திராட்சரசம்‌ குடித்து, 
விக்கிரகங்களையும்‌ புகழ்ந்து கொண்டிருந்த, 
அந்நேரத்திலே மனுஷ கைவிரல்கள்‌ தோன்றி, 
விளக்குக்கு எதிராக ராஜ அரமனையின்‌ 
சாந்து பூசப்பட்ட சுவரிலே எழுதிற்று: எழுதின 
அந்தக்‌ கையுறுப்பை ராஜா காண்கிறான்‌. 
(தானி 5:5). 


சுவற்றிலே. எழுதினவன்‌ 
சங்காரதூதனல்ல. இவனுடைய கையில்‌ 
பட்டயமில்லை. இந்தத்‌ தூதனுடைய கையில்‌ 
எழுதுகோல்‌ மாத்திரமே இருக்கிறது. இந்தத்‌ 
தூதன்‌ விளக்குக்கு எதிராக எழுதுகிறான்‌. 
ராஜஅுரண்மனையின்‌ சாந்து பூசப்பட்ட 
சுவரிலே எழுதுகிறான்‌. அந்த எழுத்துக்கள்‌ 
விளக்குக்கு எதிராக எழுதப்பட்டிருப்பதினால்‌, 
அந்த விளக்கு வெளிச்சத்தில்‌ 
அரண்மனையிலுள்ள எல்லோராலும்‌ அந்த 
எழுத்துக்களைப்‌ பார்க்க முடியும்‌ 


கையுறுப்பைப்‌ 
ஏழந்தக்களை எழுதின நபரை அவனால்‌ 
பார்க்க கையையும்‌, 
கையிலுள்ள மாத்திரம்‌ 


பார்க்கிறான்‌. 


நமக்கு தேவனைப்பற்றிய வெளிப்பாடு 
ஒரளவு மாத்திரமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. 
பரிசுத்த வேதாகமத்தில்‌: தேவன்‌ 
தம்மைப்பற்றி எழுதியிருக்கிற வார்த்தைகளே, 
நமக்குக்‌ கொடுக்கப்பட்டிருக்கும்‌ வெளிப்பாடு. 
கர்த்தருடைய கரமே பரிசுத்த 
வேதாகமத்திலுள்ள எழுத்துக்களை எழுதிற்று. 
நாம்‌ கர்த்தரை முழுமையாக தரிசிக்க 
முடியாது. அவருடைய கையினால்‌ 
எழுதப்பட்ட வேதாகமத்தின்‌ மூலமாக, 
கர்த்தருடைய மகிமையையும்‌, 
மகத்துவத்தையும்‌ பார்க்கிறோம்‌ நாம்‌ 
கர்த்தரை பூரணமாய்த்‌ தரிசிப்பதற்கு ஒரு 
காலம்‌ நியமிக்கப்பட்டிருக்கிறது. அந்தக்‌ 
காலம்‌ வரும்‌ வரையிலும்‌, கர்த்தருடைய 
கரத்தினால்‌ எழுதப்பட்ட, த்‌ 
வேதாகமத்தின்‌ மூலமாக மாத்திரமே. 
கர்த்தரைத்‌ தரிசிக்க முடியும்‌. 


த்‌ 


நாம்‌ 


- விரிவுரை 
DANIEL - COMMENTARY 


நாம்‌ கர்த்தரை தரிசிக்காவிட்டாலும்‌, 
கர்த்தர்‌ எவ்வளவு பெரியவர்‌ என்பதும்‌, 
அவர்‌ எவ்வளவு, மகிமையும்‌, 
மகத்துவமுமுள்ளவர்‌ என்பதும்‌, நமக்கு 
பரிசுத்த வேதாகமத்தின்‌ மூலமாய்‌ 
வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. நாம்‌ 
தேவனுடைய விரலை. மாத்திரமே 
பார்க்கிறோம்‌. தேவனுடைய விரலே 
வல்லமையுள்ளதாயிருக்கும்போது, அவருடைய 
கரம்‌ எவ்வளவு வல்லமையுள்ளதாயிருக்கும்‌. 
என்பதை நாம்‌ தியானித்துப்‌ பார்க்கவேண்டும்‌. 

பெல்ஷாத்சார்‌ அரண்மனையின்‌ 
சுவரிலே எழுதின அந்தக்‌ கையுறுப்பைப்‌ 
பார்க்கிறான்‌. அப்பொழுது ராஜாவின்‌ முகம்‌ 
வேறுபடுகிறது: அவனுடைய நினைவுகள்‌ 
அவனைக்‌ கலங்கப்பண்ணுகிறது: அவனுடைய 
இடுப்பின்‌ கட்டுகள்‌ தளர்கிறது. அவனுடைய 
முழங்கால்கள்‌ ஒன்றோடொன்று 
மோதிக்கொள்கிறது (தானி 5:6) 
ராஜாவின்‌ நிறமே மாறுகிறது. அவனுடைய 
நிறம்‌ அவனை விட்டு விலகி, மறுபடியும்‌ 
அவனுக்குள்‌ வருகிறது. 


ராஜாவுக்கு மிகவும்‌ பயமுண்டாயிற்று 
அவனுடைய நினைவுகள்‌ அவனை 
கலங்கப்பண்ணுகிறது. அவன்‌ செய்வது தப்பு 
என்பது அவனுடைய  மனச்சாட்சிக்குத்‌ 
தெரியும்‌. அவன்‌ கர்த்தருக்கு விரோதமாகப்‌ 
பாவம்‌ செய்கிறான்‌. அவனுடைய மனச்சாட்சி 
குற்றமுள்ளதாயிருக்கிறது. பாவிகளுக்கு 
பரலோகத்திலிருந்து நற்செய்தி வராது, 
அவர்களுக்கு எச்சரிப்பின்‌ வார்த்தைகளும்‌, 
நியாயத்தீர்ப்பின்‌ வார்த்தைகளும்‌ தான்‌ வரும்‌. 
கர்த்தர்‌ சர்வவல்லமையுள்ளவர்‌. 
பெல்ஷாத்சார்‌ பாமிலோன்‌ தேசத்திற்கு 
ராஜாவாயிருக்கிறான்‌. பாபிலோன்‌ தேசமும்‌ 
அக்காலத்திலே. மிகப்பெரிய 
தேசமாயிருக்கிறது. எல்வளவு 
பெரியவனாகமிருந்தாலும்‌, கர்த்தர்‌ 
தம்முடைய வல்லமையினால்‌ அவனைக்‌ 
கலங்கப்பண்ணுகிறார்‌. அவனுக்கு 
உண்டுபண்ணுகிறார்‌. 

கலங்கப்பண்ணுவதற்கு 

ஆயுதம்‌ எதையும்‌ 

கர்த்தர்‌ அவனுடைய 

அவனுக்கு விரோதமாக 
கட்டவிழ்த்துவிடுகிறார்‌. ராஜாவின்‌ 
நினைவுகள்‌ அவனைக்‌ கலங்கப்பண்ணுகிறது. 


ராஜா 





தானியேல்‌ 


f= THE 
TT 


எழுத்துக்கள்‌ தெரிகிறது. ஆனால்‌ அந்த 
எழுத்துக்களை அவனுக்கு வாசிக்க 
தெரியவில்லை. அதன்‌ அர்த்தமும்‌ அவனுக்கு 
புரியவில்லை. உடனே ராஜா உரத்த 
சத்தமிட்டு: ஜோசியரையும்‌ கல்தேயரையும்‌ 
குறிசொல்லுகிறவர்களையும்‌ உள்ளே 
அழைத்துவரும்படி சொல்லுகிறான்‌. ராஜாவின்‌ 
கட்டளைக்கு கீழ்ப்படிந்து ஜோசியர்களும்‌ 
குறிசொல்லுகிறவர்களும்‌ ராஜாவுக்கு 
முன்பாக நிற்கிறார்கள்‌ 

ராஜா பாபிலோன்‌ ஞானிகளை நோக்கி: 
“இந்த எழுத்தை வாசித்து. இதின்‌ 
அர்த்தத்தை எனக்கு வெளிப்படுத்துகிறவன்‌ 
எவனோ, அவன்‌ இரத்தாம்பரமும்‌ கழுத்திலே 
பொற்சரப்பணியும்‌ தரிக்கப்பட்டு, ராஜ்யத்திலே 
மூன்றாம்‌ அதிபதியாய்‌ இருப்பான்‌” 
(தானி 5:7) என்று சொல்லுகிறான்‌. 

சுவரில்‌ எழுதப்பட்டிருக்கிற 
வாசித்து அதின்‌ 
சொல்லுகிறவனுக்கு உயர்ந்த வெகுமதி 
கொடுக்கப்படும்‌ என்று ராஜா சொல்லுகிறான்‌. 
பரிசுத்த வேதாகமத்தில்‌ தேவனுடைய 
சித்தமும்‌, அவருடைய விருப்பமும்‌, 
அவருடைய சிந்தையும்‌ எழுதப்பட்டிருக்கிறது. 
நாம்‌ வேதாகமத்தை வாசித்து. தேவனுடைய 
சிந்தையை அறிந்துகொள்ளவேண்டும்‌. 
அப்போது கர்த்தர்‌, நமக்கு வெகுமதி 
கொடுப்பார்‌. 

ராஜா 
கொடுப்பதாக 
பாபிலோன்‌ 
ஞானிகளும்‌ 


ஞானிகளுக்கு வெகுமதி 

வாக்குப்பண்ணுகிறான்‌. 
தேசத்திலுள்ள எல்லா 
ராஜாவுக்கு முன்பாக 
நிற்கிறார்கள்‌. ஆனாலும்‌ அவர்கள்‌ அந்த 
எழுத்தை வாசிக்கவும்‌, அதின்‌ அர்த்தத்தை 
ராஜாவுக்குத்‌ தெரிவிக்கவும்‌ கூடாதிருக்கிறது 
(தானி 5:8). ஞானிகள்‌ வெகுமதிக்கு. 
ஆசைப்படுகிறார்கள்‌. ஆனால்‌ அந்த 
வெகுமதியைப்‌ பெற்றுக்கொள்ள அவர்களில்‌ 
ஒருவருக்கும்‌ தகுதியில்லை. 


அப்பொழுது ராஜாவாகிய பெல்ஷாத்சார்‌ 
மிகவும்‌ கலங்குகிறான்‌: அவனுடைய முகம்‌ 
வேறுபடுகிற; அவனுடைய பிரபுக்கள்‌ 
திகைக்கிறார்கள்‌ (தானி 5:9) 


- விரிவுரை 
DANIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தானியேல்‌ எழுத்தை வாசித்து, 
அதன்‌ அர்த்தத்தை 
தெரிவிக்கிறார்‌ 
தானி 5110-29 


தாணி 5:10. ராஜாவும்‌ அவனுடைய 
சொன்னவைகளை 

கேள்விப்பட்டு, 

விருத்துசாலைக்குன்‌ யிரவேசித்தான்‌. 

அப்பொழுது ராஜாத்தி: ராஜாவே, தீர்‌ 

என்றும்‌ வாழ்க; உமது நினைவுகள்‌ 
உம்மைக்‌ கலங்கப்பண்ணவும்‌, உமது 
முகம்‌ வேறுபடவும்‌ வேண்டியதில்லை. 


தானி 5:11. உம்முடைய ராஜ்யத்திலே 
ஒரு புருஷன்‌ இருக்கிறான்‌, அவனுக்குன்‌ 
பரிசுத்த தேவர்களுடைய ஆவி 
இருக்கிறது; உம்முடைய பிதாவின்‌ 
நாட்களில்‌ வெளிச்சமும்‌ விவேகமும்‌ 
தேவர்களின்‌ ஞானத்துக்கு ஒத்த 
ஞானமும்‌ அவனிடத்தில்‌ காணப்பட்டது; 
ஆகையால்‌ உம்முடைய பிதாவாகிய 
நேபுகாத்நேச்சாரென்னும்‌ 
ராஜாவானவர்‌ 
சாஸ்திரிகளுக்கும்‌. 
கல்தேயருக்கும்‌. 
குறிசொல்லுகிறவர்களுக்கும்‌. 
அதியதியாக வைத்தார்‌. 


அவனைச்‌. 
ஜோசியருக்கும்‌. 


தானி 52. 
பெல்தெஷாத்சாரென்னும்‌ 
பெயரிடப்பட்ட அத்த தானியேலுக்குன்‌ 
'சொப்பனங்களை 
வியார்த்திபண்ணுகிறதும்‌, பு 
பொருள்களை 'வெனிப்படுத்துகிறதும்‌, 
கருகலானவைகளைத்‌ 
தெனிவிக்கிறதுமான அறிவும்‌ புத்தியும்‌ 
விசேஷித்த ஆவியும்‌ உண்டென்று 
காணப்பட்டது; இப்போதும்‌ தானியேல்‌ 
அறைக்கப்படட்டும்‌, அவன்‌ அர்த்தத்தை 
வெனிப்படுத்துவான்‌ என்‌ றான்‌. 


ராஜாவினால்‌ 


தானி. 518. அப்பொழுது 
தானியேல்‌ ராஜாவின்முன்‌ உள்ளே. 
அழைத்துவந்து விடப்பட்டான்‌; 
ராஜா தானியேலைப்‌ பார்த்து: தீ என்‌: 
பிதாவாகிய ராஜா வபூதாவிலிருந்து 
சிறையிடித்துவத்த யூதரில்‌ ஒருவனாகிய 
தானியேல்‌ அல்லவா? 





தானியேல்‌ 


ழ்‌ நள 
யாய 


தானி 5:14. உனக்குன்னே தேவர்களின்‌ 
ஆவி உண்டென்றும்‌, வெளிச்சமும்‌ 
புத்தியும்‌ விசேஷித்த ஞானமும்‌ 
உன்னிடத்தில்‌ காணப்பட்டதென்றும்‌ 
உன்னைக்குறித்துக்‌ கேள்விப்பட்டேன்‌. 


தானி 5:15. இப்போதும்‌ இத்த எழுத்தை 
வாசிக்கிறதற்கும்‌, இதின்‌ அர்த்தத்தை 
எனக்குத்‌ தெரிவிக்கிறதற்கும்‌. 
சாஸ்திரிகளும்‌ ஜோசியரும்‌ எனக்கு. 
முன்பாக அழைத்துக்கொண்டு. 
வரப்பட்டார்கள்‌; ஆனாலும்‌ இத்த 
வசனத்தின்‌ அர்த்தத்தை வெளிப்படுத்த 
அவர்கவால்‌ கூடாமற்போயிற்று. 


தானி 518. 
வெளிப்படுத்தவும்‌, 
கருகலானவைகளைத்‌ தெதனிவிக்கவூம்‌ 
உன்னாலே கூடுமென்று 
உன்னைக்குறித்துக்‌ கேள்விப்பட்டேன்‌; 
இப்போதும்‌ நீ இந்த எழுத்தை 
வாசிக்கவும்‌, இதின்‌ அர்த்தத்தை 
எனக்குத்‌ தெரிவிக்கவும்‌ உன்னாலே 
நீ இரத்தாம்பரமும்‌ 
பொற்சரப்பணியும்‌. 
ராஜ்யத்திலே மூன்றாம்‌ 

அதிபதியாய்‌ இருப்பாய்‌ என்றான்‌. 


பொருளை 


தானி 517. அப்பொழுது தானியேல்‌: 
ராஜசமுகத்தில்‌ பிரதியுத்தரமாக: 
உம்முடைய 

உம்மிடத்திலேயே 

உம்முடைய 

வேறொருவனுக்குக்‌ கொடும்‌ இந்த 
எழுத்தை நான்‌ ராஜாவுக்கு வாசித்து, 
இதின்‌ அர்த்தத்தை தெரிவிப்பேன்‌. 


ராஜாவே, உன்னதமான 

உம்முடைய பிதாவாகிய 

நேபுகாத்நேச்சாருக்கு ராஜ்யத்தையும்‌ 

மகத்துவத்தையும்‌ கனத்தையும்‌ 
மகிமையையும்‌ கொடுத்தார்‌. 


தானி 5:19. அவருக்குக்‌ கொடுக்கப்பட்ட 
மகத்துவத்தினாலே ௪கல ஜனங்களும்‌. 
ஜாதியாரும்‌ பாஷைக்காரரும்‌ 
அவருக்கு முன்பாக நடுங்கிப்‌ 
பயத்திருத்தார்கள்‌; அவர்‌ தமக்குச்‌ 
சித்தமானவனைக்‌ கொன்றுபோடுவார்‌, 


- விரிவுரை 
DANIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தமக்குச்‌ சித்தமானவனை உயிரோடே, 
வைப்பார்‌; தமக்குச்‌ சித்தமானவனை 
உயர்த்துவார்‌, தமக்குச்‌. 
சித்தமானவனைத்‌ தாழ்த்துவார்‌. 

தாணி 5:20. அவருடைய இருதயம்‌ 
மேட்டிமையாகி, அவருடைய ஆவி 
கர்வத்தினாலே  கடினப்பட்டபோது, 
அவர்‌ தமது சிங்காசனத்திலிருந்து 
தன்னப்பட்டார்‌; அவருடைய மகிமை 
அவரை விட்டு அகன்றுபோயிற்று. 


தானி 521. அவர்‌ மனுஷரினின்று 
தன்னப்பட்டார்‌; அவருடைய இருதயம்‌ 
மிருகங்களுடைய இருதயம்‌ 
போலாயிற்று; காட்டுக்கழுதைகனோடே, 
சஞ்சரித்தார்‌; உன்னதமான தேவன்‌. 
மனுஷரின்‌ ராஜ்யத்தில்‌ ஆளுகை 
செய்து, தமக்குச்‌ சித்தமாணவனை 
அதின்மேல்‌ அதிகாரியாக்குகிறார்‌ என்று 
அவர்‌ உணர்ந்துகொள்ளுமட்டும்‌. 
மாடுகளைப்போல்‌ புல்லை மேய்த்தார்‌; 
அவருடைய சரீரம்‌ ஆகாயத்துப்‌ 
பனியிலே நனைந்தது. 


தானி 5:22. அவருடைய குமாரனாகிய 
பெல்ஷாத்சார்‌ என்னும்‌ 
'நீரோவென் றால்‌, இதையெல்லாம்‌. 
அறிந்திருந்தும்‌, உமது இருதயத்தைத்‌ 
தாழ்த்தாமல்‌, 


தானி 5:28. பரலோகத்தின்‌: 
ஆண்டவருக்கு விரோதமாக உம்மை 
உயர்த்தினீர்‌; அவருடைய ஆலயத்தின்‌: 
பாத்திரங்களை உமக்கு முன்பாகக்‌ 
கொண்டுவந்தார்கள்‌; நீரும்‌, உம்முடைய 
பிரபுக்களும்‌, உம்முடைய 
மனைவிகளும்‌, உம்முடைய 
வைப்பாட்டிகளும்‌ அவைகளில்‌ 
திராட்சரசம்‌ குடித்தீர்கன்‌; இதுவுமன்றி, 

டய கையில்‌ உமது சுவாசத்தை: 
வைத்திருக்கிறவரும்‌, உமது வழிகளுக்கு 
எல்லாம்‌ அதிகாரியுமாகிய தேவனை நீர்‌ 
மகிமைப்படுத்தாமல்‌ காணாமலும்‌ 
கேனாமலும்‌ உணராமலும்‌ இருக்கிற 
வென்னியும்‌ பொன்னும்‌ வெண்கலமும்‌. 
இரும்பும்‌ மரமும்‌ கல்லுமாகிய 
தேவர்களைப்‌ புகழ்த்‌ தீர்‌. 





தானியேல்‌ 


f= FTE 
TT 


தானி 524. அப்பொழுது அத்தக்‌ 
கையுறுப்பு அவரால்‌ அனுப்பப்பட்டு, 
இத்த எழுத்து எழுதப்பட்டது. 


தானி 525. ப்பட்ட எழுத்து 
என்னவென்றால்‌: மெனே, மெனே, 
தெக்கேல்‌, உப்பார்சின்‌ என்பதே. 


தானி 526. இத்த வசனத்தின்‌ 
அர்த்தமாவது: மெனே என்பதற்கு, 
தேவன்‌: உன்‌ ராஜ்யத்தை 
மட்டிட்டு, அதற்கு முடிவுண்டாக்கினார்‌. 
என்றும்‌, 


தானி 527, தெக்கேல்‌ என்பதற்கு, தீ 
தாராசிலே  நிறுக்கப்பட்டு, குறையக்‌ 
காணப்பட்டாய்‌ என்றும்‌, 


தானி 5:28. பெரேஸ்‌ என்பதற்கு, 
பிரிக்கப்பட்டு, 
பெர்சியருக்கும்‌ 
கொடுக்கப்பட்டது என்றும்‌ அர்த்தமாம்‌. 


என்றான்‌. 


தானி 5:29. அப்பொழுது பெல்ஷாத்சார்‌ 
தானியேலுக்கு இரத்தாம்பரத்தையும்‌, 
அவனுடைய கழுத்தில்‌ 
பொற்சரப்பணியையும்‌ தரிப்பிக்கவும்‌, 
ராஜ்யத்திலே அவன்‌ மூன்றாம்‌. 
அதிகாரியாயிருப்பவன்‌' என்று. 
அவனைக்குறித்துப்‌ பறைமுறையிடவும்‌ 
கட்டனையிட்டான்‌.. 


பெல்ஷாத்சார்‌ ராஜா கலங்கி நிற்கிறான்‌. 
(வனுடைய 

நிற்கிறார்கள்‌ 

ராஜாவுக்கு 

சொல்லுகிறாள்‌. ராஜாவோ 

நடுக்கத்தோடும்‌ இருக்கிறான்‌ 


பாபிலோன்‌ 

அவனுக்கு உதவி செய்ய முடியவில்லை. 
இப்படிப்பட்ட பிரச்சனையான நேரத்தில்‌, 
ராஜாத்தி பெல்ஷாத்சாருக்கு ஆலோசனை 
சொல்லுகிறாள்‌. 


- விரிவுரை 
DANIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஏலில்மெரொதாக்கின்‌ 

மனைவியாகமிருக்கலாம்‌. என்று 

வேதபண்டிதர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. 

ஏலில்மெரொதாக்‌ செத்துப்போனார்‌ 

ஏவில்மெரொதாக்கின்‌ குமாரன்‌ பெல்ஷாத்சார்‌. 

ராஜாத்தி பெல்ஷாத்சாரின்‌ தாயார்‌. இவள்‌ 

என்னும்‌ 

ராஜாத்தியின்‌ 

பெருமையாக 

பெயர்‌ 

நிட்டோகிரிஸ்‌” என்று சரித்திர ஆசிரியர்கள்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 

அரண்மனையிலுள்ள 


ர விருந்து 
சாலையில்‌ 


நடைபெறுகிற காரியங்களைக்‌ 
குறித்து ராஜாத்தி கேள்லிப்படுகிறாள்‌. 
ராஜாவும்‌ அவனுடைய பிரபுக்களும்‌ 
சொன்னவைகளை கேள்விப்பட்டு, ராஜாத்தி 
பிரவேசிக்கிறாள்‌. 
ஆலோசனை 
ப்படுகி) வியாதியஸ்தருக்கு 
வைத்தியர்‌ தேவைப்படுவதுபோல ராஜாவின்‌ 
கலக்கத்தை நீக்குவதற்கு ஆலோசனை 
தேவைப்படுகிறது. 
சுவரில்‌ எழுதப்பட்ட எழுத்துக்களை 
ராஜாத்தியாலும்‌ வாசிக்க முடியவில்லை. 
ஆனால்‌ அந்த எழுத்துக்களை யாரால்‌ 
வாசிக்க முடியும்‌ என்பதும்‌, அதன்‌ 
அர்த்தத்ததை யாரால்‌ சொல்லமுடியும்‌ 
என்பதும்‌ ராஜாத்திக்கு தெரிந்திருக்கிறது. 
ராஜாத்தி விருந்து சாலைக்குள்‌ பிரவேசித்து, 
ராஜாவிடம்‌ பேசுகிறாள்‌. “ராஜாவே, நீர்‌ 
என்றும்‌ வாழ்க; உமது நினைவுகள்‌ உம்மைக்‌ 
, உமது முகம்‌ வேறுபடவும்‌ 
(தானி 510) என்று 


எழுதப்பட்ட எழுத்தைப்‌ 
நினைவுகள்‌ 
அவன்‌ 
அப்போதே. தானியேலை தன்னிடத்திற்கு 
அழைத்திருக்கவேண்டும்‌. ஆனால்‌ அவனோ 
தானியேலை அழைக்காமல்‌, பாபிலோன்‌ 
தேசத்திலுள்ள ஜோசியரையும்‌, 
குறிசொல்லுகிறவர்களையும்‌ அழைத்தான்‌. 
ராஜாத்திக்கு தானியேலைப்பற்றி நன்றாய்த்‌ 
தெரிந்திருக்கிறது. அவள்‌ ராஜாவிடம்‌ 
தானியேலைப்பற்றி சொல்லுகிறாள்‌. 





i THE] தானியேல்‌ 
யா்‌ 


“உம்முடைய ராஜ்யத்திலே ஒரு புருஷன்‌ 


உம்முடைய பிதாவின்‌ நாட்களில்‌ வெளிச்சமும்‌ 
விவேகமும்‌ தேவர்களின்‌ ஞானத்துக்கு ஒத்த 
ஞானமும்‌ அவனிடத்தில்‌ காணப்பட்டது; 
ஆகையால்‌ உம்முடைய பிதாவாகிய 
நேபுகாத்நேச்சாரென்னும்‌ ராஜாவானவர்‌ 
அவனைச்‌ சாஸ்திரிகளுக்கும்‌ ஜோசியருக்கும்‌ 
க்‌ குறிசொல்லுகிறவர்களுக்கும்‌ 

அதிபதியாக வைத்தார்‌. ராஜாவினால்‌ 
'பெல்தெஷாத்சாரென்னும்‌ பெயரிடப்பட்ட அந்த 
தானியேலுக்குள்‌ சொப்பனங்களை 
வியார்த்திபண்ணுகிறதும்‌, புதை பொருள்களை 
'வெளிப்படுத்துகிறதும்‌, கருகலானவைகளைத்‌ 


கு 

சொல்லுகிறாள்‌ (தானி 5:12) 

ராஜாத்தி தானியேலைப்பற்றி 
உயர்வாய்ப பேசுகிறாள்‌. தானியேலுக்குள்‌ 
பரிசுத்த பல்கன ஆலியிகக்கிதது. 
என்று சொல்‌ 
தானியேலிடத்தில்‌ வெளிச்சமும்‌ விலகும்‌ 
தேவர்களின்‌ ஞானத்திற்கு ஒத்த ஞானமும்‌ 
காணப்படுகிறது என்றும்‌ தானியேலின்‌ 
ஞானத்தைப்பற்றி சாட்சியாய்ச்‌ 
சொல்லுகிறாள்‌. தானியேலுக்குள்‌ 
சொப்பனத்திற்கு அர்த்தம்‌ சொல்லுகிற 
ஞானமுள்ளது. என்றும்‌ ராஜாத்தி 
சொல்லுகிறாள்‌. 


ராஜாத்தி பெல்ஷூத்சாரிடம்‌, 
"உம்முடைய பிதாவாகிய நேபுகாத்நேச்சார்‌ 
என்னும்‌ ராஜாவானவர்‌ என்று 
சொல்லுகிறாள்‌. இந்த வாக்கியத்திற்கு. 
'உம்முடைய தாத்தாவாகிய நேபுகாத்நேச்சார்‌ 
என்னும்‌ ராஜாவானவர்‌” என்பது. 
பொருளாகும்‌. ராஜாத்தி தானியேலைப்பற்றிச்‌ 
சொல்லும்போது. நேபுகாத்நேச்சார்‌ 

க்குக்‌ கொடுத்த “பெல்தெஷாத்சார்‌" 


தெரிந்திருக்கிறது. தானியேலை அழைத்தால்‌, 
அவர்‌ எழுத்தை வாசித்து, அதன்‌ 
அர்த்தத்தை வெளிப்படுத்துவார்‌ என்று 
ராஜாத்தி ராஜாவுக்கு ஆலோசனை 
சொல்லுகிறாள்‌. 


- விரிவுரை 
DANIEL - COMMENTARY 


பெல்ஷூத்சார்‌ உடனே தானியேலை 
அழைத்து வருமாறு கட்டளையிடுகிறான்‌. 
அப்பொழுது தானியேல்‌ ராஜாவின்முன்‌ 
உள்ளே அழைத்துவந்து விடப்படுகிறான்‌. 
ராஜா கலக்கத்திலிருந்தாலும்‌, அவனுக்குள்‌ 

குறையவில்லை. அவன்‌ 
தானியேலைப்‌ பார்த்து, “நீ என்‌ பிதாவாகிய 
ராஜா  யூதாவிலிருந்து சிறைபிடித்துவந்த 
யூதரில்‌ ஒருவனாகிய தானியேல்‌ அல்லவா?” 
(தானி 513) என்று தன்னைப்பற்றி 
பெருமையாகப்‌ பேசுகிறான்‌. 


(ர்னியேலுக்கு முன்பாக 

அவன்‌ 

உயர்வாகப்‌ 

ராஜாவினிடத்தில்‌ 

உயர்வாக 

பாபிலோன்‌ 

சாஸ்திரிகளாலும்‌, 

சுவரில்‌. எழுதப்பட்ட 

வாசிக்கவோ, அல்லது 

அதன்‌ அர்த்தத்தை  வெளிப்படுத்தவோ 

முடியவில்லை. என்பதையும்‌ ராஜா 

அங்கீகரிக்கிறான்‌. 

எழுத்தை 


, இந்த 

இதின்‌ அர்த்தத்தை 
தெரிலிக்கிறதற்கும்‌ 
ஜோசியரும்‌ ராஜாவுக்கு முன்பாக 
அழைத்துக்கொண்டு வரப்பட்டார்கள்‌; 
ஆனாலும்‌ இந்த வசனத்தின்‌ அர்த்தத்தை 
வெளிப்படுத்த அவர்களால்‌ கூடாமற்போயிற்று 
(தானி 5:15). 


வாசிக்கிறதற்கும்‌, 
ராஜாவுக்குத்‌ 
சாஸ்திரிகளும்‌ 


ராஜா “உனக்குள்ளே 
தேவர்களின்‌ உண்டென்றும்‌, 
வெளிச்சமும்‌ புத்தியும்‌ விசேஷித்த ஞானமும்‌ 
காணப்பட்டதென்றும்‌. 

கேள்விப்பட்டேன்‌. 

வெளிப்படுத்தவும்‌, 

தெளிலிக்கவம்‌ 

உன்னாலே கூடுமென்று உன்னைக்குறித்துக்‌ 
கேள்விப்பட்டேன்‌: இப்போதும்‌ நீ இந்த 
எழுத்தை வாசிக்கவும்‌, இதின்‌ அர்த்தத்தை 
எனக்குத்‌ தெரிவிக்கவும்‌ உன்னாலே 
கூடுமானால்‌, நீ இரத்தாம்பரமும்‌ கழுத்திலே 
aE தரிக்கப்பட்டு, ராஜ்யத்திலே 
மூன்றா அதிபதியாய்‌ இருப்பாய்‌” 
(தானி $1436) என்று சொல்லுகிறான்‌. 


தானியேலிடம்‌, 
ஆவி 





i al 
TT 


கர்த்தருடைய கண்களில்‌ மோசேக்கு 
மாத்திரமே கிருபை கிடைத்திருக்கிறது. 
அவர்‌ மோசேயை மாத்திரமே பேர்சொல்லி 
அழைத்து அறிந்திருக்கிறார்‌. ன்‌ 

உனக்கு முன்பாக 

“நான்‌ உனக்கு இளைப்பாறுதல்‌ தருவேன்‌' 
(யாத்‌ 33:14) என்றும்‌ கர்த்தர்‌ மோசேக்கு 
மாத்திரமே சொன்னார்‌. கர்த்தர்‌ தனக்கு 
மாத்திரம்‌ சொன்ன சீர்வாதமான 
வார்த்தைகளை, மோசே இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
எல்லோருக்கும்‌ பொதுவானதாக்குகிறார்‌. 


“நான்‌ உனக்கு இளைப்பாறுதல்‌ 
தருவேன்‌" என்று கர்த்தர்‌ மோசேக்கு 
வாக்குப்பண்ணினாலும்‌, மோசே கானான்‌ 
தேசத்திற்குள்‌ பிரவேசிக்கவில்லை. 
ஆனாலும்‌ கர்த்தர்‌ தம்முடைய வார்த்தையில்‌ 
உண்மையுள்‌ளவராயிருக்கிறார்‌. தாம்‌ சொன்ன 
பிரகாரமாகவே கர்த்தர்‌ மோசேக்கு 


இளைப்பாறுதலைத்‌ தருகிறார்‌. 


கட தம்‌ 
£ண்டிருந்து, 
உன்‌ சுதந்தர 
(தானி 12:13), 


நீயோவென்‌! 

போயிரு: நீ 

நாட்களின்‌ லு 

வீதத்துக்கு எழுந்திருப்பாய்‌" 
மோசே இஸ்ரவேல்‌ ஜனத்தாருக்கு நல்ல 

நலைவராயிருக்கிறார்‌. நல்ல மேய்ப்பன்‌ தன்‌ 

ஆடுகளுக்காக தன்‌ 

கொடுப்பான்‌. கர்த்தர்‌ 

ஆசிர்வதிப்பதாக சொல்லும்போது, 

ஆசீர்வாதம்‌, இஸ்ரவேல்‌ 

எல்லோருக்கும்‌ கிடைக்கவேண்டும்‌ என்று 

மோசே விரும்புகிறார்‌. 


மோசேயைப்போலவே, 
ஏற்பாட்டுக்காலத்தில்‌ கர்த்தருக்காக ஊழியம்‌ 
செய்கிறவர்களும்‌, மற்றவர்களுடைய 
ஆத்துமாக்களுக்கு.... உத்திரவாதம்பண்ணி 
ஊழியம்‌ செய்கிறார்கள்‌. தாங்கள்‌ 
மாத்திரம்‌ பரலோகத்திற்கு போனால்‌ போதாது, 
என்றும்‌, தங்களோடுகூட திரளான 
ஆத்துமாக்களையும்‌ பரலோகத்திற்கு 
அழைத்துச்‌ செல்லவேண்டும்‌ என்றும்‌ 
மிரயாசப்பட்டு ஊழியம்‌ செய்கிறார்கள்‌. 


கர்த்தர்‌ மோசேயின்‌ விண்ணப்பத்திற்கு 


தொடர்ந்து செவிகொடுக்கிறார்‌. கர்த்தருடைய 
கண்களிலே தனக்கும்‌, 


காரியங்களை செய்யவேண்டும்‌ என்று மோசே 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 
மோசேயின்‌ விண்ணப்பத்திற்கு 
செவிகொடுத்து, அவர்‌ சொன்ன. 
வார்த்தையின்படி செய்வதற்கு சம்மதிக்கிறார்‌. 

கர்த்தர்‌ மோசேயை நோக்கி, “நீ 
சொன்ன த வார்த்தையின்‌ படியே 
செய்வேன்‌: என்‌ கண்களில்‌ உனக்குக்‌ 
கிருபை கிடைத்தது: உன்னைப்‌ பேர்சொல்லி 
அழைத்து அறிந்திருக்கிறேன்‌" (யாத்‌ 3317) 
என்று சொல்லுகிறார்‌. 


கர்த்தருடைய சமுகத்திலே நம்முடைய 
ஜெபம்‌ மிகவும்‌ வல்லமையுள்ளது. அது, 
ஜீத்து. நமது ஜெபம்‌ நமக்கு 
ஜெயம்‌ தரும்‌. கேளுங்கள்‌, தேடுங்கள்‌, 
தட்டுங்கள்‌ என்று நம்முடைய கர்த்தராகிய 
நிஸ்து. நமக்கு உபதேசம்‌ 
செய்திருக்கிறார்‌. நாம்‌ சோர்ந்துபோகாமல்‌ 
எப்போதும்‌ ஜெபிக்கிறவர்களாயிருக்க 
வேண்டும்‌. 


ஒத்த 


கர்த்தரும்‌ 


கர்த்தராகிய 
தம்முடைய தொன்‌ 
முகத்திலே, நமக்காக 
எப்போதும்‌ பரிந்துபேசிக்கொண்டிருக்கிறார்‌. 
கர்த்தருடைய நீதிமினால்‌, நம்முடைய 
பாவங்கள்‌ மன்னிக்கப்படுகிறது. நம்முடைய 
சுயநீதியினாலோ,  சுயபரிசுத்தத்தினாலோ 
நாம்‌ இரட்சிக்கப்படவில்லை. கர்த்தருடைய 
நீதியினாலும்‌, அவருடைய 
திருஇரத்தத்தினாலுமே, நாம்‌ விசுவாசத்தைக்‌ 
கொண்டு இரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்‌. 
மோசேக்கு கர்த்தருடைய கண்களில்‌ 
கிடைத்திருப்பதினால்‌, இஸ்ரவேல்‌ 
எல்லோருக்கும்‌ கர்த்தருடைய 
கண்களிலே தயவு, கிடைக்கிறது. 
கர்த்தருடைய தயவு மோசேக்கு 
கிடைத்திருப்பதினால்‌, மோசே இஸ்ரவேல்‌. 
ஜனத்தாருக்காக கர்த்தருடைய சமுகத்திலே 
பரிந்து பேசி ஜெபம்பண்ணுகிறார்‌. 
மோசேயின்‌ பணிவான ஜெபத்தின்‌ 
மூலமாக கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரோடு 
ஒப்புரவாகிறார்‌. கர்த்தருடைய 
பிரசன்னத்திற்கு அடையாளமான 


தயவு 
ஜனத்தார்‌ 





ஆராதிக்கிறார்கள்‌. 


i= THE] தானியேல்‌ 
யா்‌ 


பாபிலோன்‌ 
சாஸ்திரிகளுக்கும்‌ 
என்னென்ன வெகுமதிகளெல்லாம்‌ 
கொடுக்கப்படும்‌ என்று ராஜா 
வாக்குப்பண்ணினானோ, அவற்றை 
தானியேலுக்கும்‌ கொடுப்பதாக 
வாக்குப்பண்ணுகிறான்‌. 


தேசத்திலுள்ள 
ஜோசியருக்கும்‌ 


தானியேல்‌ பெல்ஷாத்சாருக்கு முன்பாக 
நிற்கிறார்‌. பெல்ஷாத்சார்‌. வாலிபன்‌. 
தானியேலோ இப்போது வயது முதிர்ந்தவர்‌. 
தானியேல்‌. இதற்கு 
நேபுகாத்நேச்சாரிடம்‌ 

மரியாதையோடும்‌. 

பேசியதுபோல, இப்போது பெல்ஷாத்சாரிடம்‌ 
பேசவில்லை. தானியேல்‌ தெய்வீக 
அதிகாரத்தினால்‌ பேசுகிறார்‌. ராஜா 
கொடுப்பதாகச்‌ சொன்ன வெகுமதியின்மீது, 
தானியேறுக்கு விருப்பமில்லை. 


தானியேல்‌ சமுகத்தில்‌ 
பத்தாம கடியுடை வெகுமானங்கள்‌ 
உம்மிடத்திலேயே இருக்கட்டும்‌: உம்முடைய 
பரிசுகளை  வேறொருவனுக்குக்‌ கொடும்‌" 
(தானி 547), என்று சொல்லிவிடுகிறார்‌. 
ஆனாலும்‌ இந்த எழுத்தை நான்‌ ராஜாவுக்கு 
வாசித்து, அர்த்தத்தை 
தெரிவிப்பதாகவும்‌ தானியேல்‌ சொல்லுகிறார்‌ 


நேடப்போகிறவருமஸ்ல, 


'உம்முடைய 

உம்மிடத்திலேயே இருக்கட்டும்‌" 
சொல்லிவிடுகிறார்‌. ராஜாவிடத்திலுள்ள 
பொக்கிஷங்கள்‌, இன்னும்‌ நீண்டகாலத்திற்கு 
அவரிடத்தில்‌ இருக்காது என்பது 
தானியேலுக்குத்‌ தெரியும்‌. பெல்ஷாத்சாருக்கு 
அழிவு வரப்போகிறது. ஆகையினால்‌. 
அவன்‌ தன்னுடைய பரிசுகளை 
வேறொருவனுக்கு கொடுக்கலாம்‌ என்று 
தானியேல்‌ சொல்லிவிடுகிறார்‌. 


கர்த்தருடைய ஊழியக்காரர்களாகிய 
கர்த்தர்‌ நமக்குக்‌ கொடுத்திருக்கும்‌ 
உண்மையாய்ச்‌ 

நாம்‌ தேவனுடைய 

வார்த்தைகளை வாசித்து. அதை ஜனங்கள்‌ 


- விரிவுரை 
DANIEL - COMMENTARY 


கர்த்தர்‌ பெல்ஷாத்சாரின்‌ பிதாவாகிய 
(தாத்தாவாகிய) நேபுகாத்நேச்சாரை 
அதிகமாய்‌ ஆசீர்வதித்தார்‌. உன்னதமான 
தேவன்‌ அவருக்கு ராஜ்யத்தையும்‌, 
கனத்தையும்‌, மகிமையையும்‌ கொடுத்தார்‌ 
(தானி 5:18). 


நேபுகாத்நேச்சாருக்கு கொடுக்கப்பட்ட 
மதத்துவத்தினாலே சகல ஜனங்களும்‌ 
ஜாதியாரும்‌ பாஷைக்காரரும்‌ அவருக்கு 
டண நடுங்கிப்‌ பயந்திருந்தார்கள்‌; 
தமக்குச்‌ சித்தமானவனைக்‌ 
கொன்றுமேடுவார்‌, தமக்குச்‌ 
சித்தமானவனை  உமிரோடே வைப்பார்‌ 
தமக்குச்‌ சித்தமானவனை உயர்த்துவார்‌, 
தமக்குச்‌ சித்தமானவனைத்‌ தாழ்த்துவார்‌" 
(தானி 519) என்று தானியேல்‌. 
பெல்ஷாத்சாரிடம்‌ சொல்லுகிறார்‌. 


நேபுகாத்நேச்சார்‌ அதிக 
திறமையுள்ளவன்‌. அவனுக்கு யாரும்‌ எதிர்த்து 
நிற்கமுடியாது. அவன்‌ தாராளமான 
அதிகாரத்தை உடையவன்‌. அவனை 
யாரும்‌ கட்டுப்படுத்த முடியாது. அவன்‌ 
தனக்கு இஷ்டமானது எல்லாவற்றையும்‌: 
செய்தான்‌. 
செய்யாதவனைக்கூட 
கொன்றுபோடுவாள்‌. 
அதிகாரத்தினால்‌, 
நிரபராதியாக்குவான்‌. நிரபராதியை 
குற்றவாளியாக்குவான்‌. ஒருவனைத்‌ 
பிடிக்கவில்லையென்றால்‌ ராஜா 
தண்டிப்பான்‌. தனக்கு 
நேபுகாத்நேச்சார்‌ 
விடுதலைபண்ணிவிடுவான்‌.  மனுஷர்களை 
உயர்த்துவதும்‌, தாழ்த்துவதும்‌ அவனுடைய 
அதிகாரத்திலிருந்தது. 


நேபுகாத்நேச்சாருடைய 


ஒரு குற்றமும்‌ 
நேபுகாத்நேச்சார்‌ 


அவன்‌ தன்னுடைய 


குற்றவாளியை 


இருதயம்‌ 
ஆலி 
கர்த்தர்‌ 
அவனைத்‌ 
நேபுகாத்நேச்சார்‌ தன்னுடைய 
சிங்காசனத்திலிருந்து தள்ளப்பட்டான்‌. 
அவனுடைய மகிமை அவனை விட்டு 
அகன்றுபோயிற்று (தானி 5:20). 





தானியேல்‌ 


i= THE 
TT 


தேவனுடைய நியாயத்தீர்ப்பை 
தானியேல்‌ பெல்ஷாத்சாருக்கு, 
ஞாபகப்படுத்துகிறார்‌. உன்னதமான தேவன்‌ 
'சர்வவல்லமையுள்ளவர்‌ என்பதை ராஜாவுக்கு 
தானியேல்‌ தெரியப்படுத்துகிறார்‌. 
நேபுகாத்நேச்சாருடைய இருதயம்‌ 
மேட்டிமையானதினால்‌, அவன்‌ 
மனுஷரினின்று தள்ளப்பட்டான்‌: அவனுடைய 
இருதயம்‌  மிருகங்களுடைய 
போலாயிற்று; 

சஞ்சரித்தான்‌; உன்னதமான ன்‌ 
மனுஷரின்‌ ராஜ்யத்தில்‌ ஆளுகை செய்து, 
தமக்குச்‌ சித்தமானவனை அதின்மேல்‌: 
அதிகாரியாக்குகிறார்‌ என்று அவன்‌ 
உணர்ந்துகொள்ளுமட்டும்‌ மாடுகளைப்போல்‌ 
புல்லை மேய்ந்தான்‌; அவனுடைய சரீரம்‌ 
ஆகாயத்துப்‌ பனியிலே. நனைந்தது 
(தானி 5:21). 


பெல்ஷாத்சார்‌ கர்த்தருக்கு 
விரோதமாகப்‌ பாவம்‌ செய்கிறான்‌. அவனுக்கு 
கத்‌ நன்றாய்த்‌ தெரியும்‌. 
அனுபவித்த தண்டனைகளை 
ம்பிகோன்‌ தேசத்திலுள்ள யாரும்‌ 
மறந்திருக்கமாட்டார்கள்‌. நேபுகாத்நேச்சார்‌ 
பாபிலோன்‌. தேசத்திற்கு. 
ராஜாவாகயிருந்தாலும்‌, அவன்‌ 
ராஜபோஜனத்தைப்‌ 


- பெல்ஷாத்சார்‌ இதையெல்லாம்‌ 
தன்‌ இருதயத்தை 
பரலோகத்தின்‌ 
விரோதமாகத்‌ தன்னை 


ராஜாவாகிய பெல்ஷாத்சாரின்‌ 
பாவங்களை தானியேல்‌ அவனுக்கு 
விளக்கி சொல்லுகிறார்‌. பரலோகத்தின்‌ 
ஆண்டவருக்கு விரோதமாக உம்மை 
உயர்த்தினீர்‌: அவருடைய த்‌ 
பாத்திரங்களை உமக்‌ 
கொண்டுவந்தார்கள்‌; 
பிரபுக்களும்‌, 
உம்முடைய வைப்பாட்டிகளும்‌ அவைகளில்‌ 
ம்‌ குடித்தீர்கள்‌: இதுவுமன்றி, 
ல்‌ உமது சுவாசத்தை 
உமது வழிகளுக்கு 
எல்லாம்‌ அதிகாரியுமாகிய தேவனை நீர்‌ 
மகிமைப்படுத்தாமல்‌ காணாமலும்‌ கேளாமலும்‌ 


- விரிவுரை 
DANIEL - COMMENTARY 


உணராமலும்‌ இருக்கிற வெள்ளியும்‌ 
பொன்னும்‌ வெண்கலமும்‌ இரும்பும்‌ மரமும்‌ 
கல்லுமாகிய தேவர்களைப்‌ புகழ்ந்தீர்‌” 
(தானி 5:23) என்று தானியேல்‌ 
ராஜாவின்மீது குற்றம்‌ சொல்லுகிறார்‌. 


பெல்ஷாத்சார்‌ கர்த்தருக்கு விரோமாகத்‌ 
தன்னை உயர்த்துகிறான்‌. கர்த்தருடைய 
ஆலயத்தின்‌ பாத்திரங்களை, 


இதுவே பெல்ஷாத்சாரின்‌ பாவம்‌. 
எல்லாவற்றையும்‌ அறிந்திருக்கிறார்‌. 
சர்வஞானமுள்ளவர்‌. 

ஒவ்வொரு கிரியைகளையும்‌ 
பார்க்கிறார்‌. நம்முடைய 
பேச்சுக்களையும்‌ கர்த்தர்‌ 

கர்த்தருக்கு மறைவான இரகசியம்‌ எதுவுமே. 
இல்லை. 


பெல்ஷாத்சாரின்‌  விக்கிரகங்களோ 
வெள்ளியும்‌ பொன்னும்‌, வெண்கலமும்‌, 
இரும்பும்‌, மரமும்‌, கல்லுமாயிருக்கிறது. அவை 
மோது. அவை. பார்க்காது. அவற்றிற்கு 
உணர்வு இல்லை. கர்த்தர்‌ தம்முடைய 
ல்‌ பெல்ஷாத்சாரின்‌ சுவாசத்தை 
கர்த்தரே ராஜாவின்‌ 
அதிகாரியாயிருக்கிறார்‌ 

தனர்‌... கர்த்தரைபற்றிய 
புரிந்துகொள்ளவில்லை. 


கர்த்தருடைய 
கர்த்தரே 

வழிகளுக்கெல்லாம்‌ திவியா 
நம்முடைய காலங்கள்‌ கர்த்தருடைய 
கரத்திலிருக்கிறது. கர்த்தரே நம்மை 
சிருஷ்டித்தவர்‌. அவரே நம்மைப்‌ பாதுகாத்து 
பராமரிக்கிறவர்‌. அவரே நம்முடைய 
ஜீவனுக்கு சொந்தக்காரர்‌. அவரே நம்மை 
ஆளுகை செய்கிறவர்‌ 





f= THE] தானியேல்‌ 
யாய்‌ 


கர்த்தர்‌ வர்க்‌ நம்முடைய 
சுவாசத்தை, கையில்‌ 
வைத்திருந்தார்‌ "இப்போதும்‌ கர்த்தரே 
நம்முடைய சுவாசத்தை, தம்முடைய கையில்‌ 
வைத்திருக்கிறார்‌. கர்த்தர்‌ நமக்கு 
ஜீவசவாசத்தைக்‌ கொடுக்கும்போது. நாம்‌ 
ஜீவாத்துமாவாகயிருக்கிறோம்‌. கர்த்தர்‌ 


நம்மிடத்திலிருந்து தம்முடைய ஜீவசுவாசத்தை 
எடுத்துக்கொள்ளும்போது. 
வலம்‌ 


நம்முடைய 
பவனும்‌ நம்மைவிட்டு 
எடுத்துக்கொள்ளப்படுகிறது. 


நம்முபை 'வகாலமெல்லாம்‌ நாம்‌. 
கர்த்தருக்குப்‌ பதக லக்க 
அவருக்கு பிரயோஜனமான பிள்ளைகளாகவும்‌ 
ஜீவிக்கவேண்டும்‌. நாம்‌ கர்த்தரை நம்பி 
நன்மை செய்யவேண்டும்‌. கர்த்தர்‌ 
நம்மிடத்தில்‌ பொறுப்பாய்‌ ஒப்புக்கொடுக்கும்‌ 
உண்மையாய்ச்‌ 
கர்த்தருடைய நாமத்தை: 
மகிமைப்படுத்தவேண்டும்‌ 


கர்த்தரைப்பற்றி ஓரளவு, 
அறிந்திருக்கிறான்‌ அவள்‌ 
நேபுகாத்நேச்சாரைப்பற்றியும்‌ நன்றாய்‌ 
அறிந்திருக்கிறான்‌. ஆனாலும்‌ அவன்‌ தன்‌ 
இருதயத்தைத்‌ தாழ்த்தவில்லை. அவன்‌: 
பரலோகத்தின்‌ ஆண்டவருக்கு விரோதமாக 
தன்னை உயர்த்துகிறான்‌. எல்லோரும்‌ பாவம்‌ 
செய்து ஏகமாய்க்‌ கெட்டுப்போயிருக்கிறோம்‌. 
என்னும்‌ சத்தியம்‌ அவனுக்குத்‌ 
தெரியவில்லை. நாம்‌ பாவம்‌ செய்து 
தேவமகிமையற்றவர்களாயிருக்கிறோம்‌. 
நேபுகாத்நேச்சாருடைய மகிமை 
அவனைவிட்டு அகன்றுபோனதுபோல, 
பாவிகளாகிய நம்மைவிட்டும்‌, நம்முடைய 
மகிமை அகன்றுபோயிற்று. 


தானியேல்‌ கர்த்தரைப்பற்றிய பொதுவான 


பெல்ஷாத்சார்‌ 


கண்ட 
அதன்‌ அர்த்தத்தையும்‌ பற்றிப்‌ பேசுகிறார்‌. 


“அப்பொழுது அந்தக்‌ கையுறுப்பு 
அவரால்‌ அனுப்பப்பட்டு, இந்த எழுத்து 
எழுதப்பட்டது. எழுதப்பட்ட எழுத்து. 
என்னவென்றால்‌: மெனே, மெனே, தெக்கேல்‌, 
உப்பார்சின்‌ என்பதே” (தானி 
என்று தானியேல்‌ சொல்லுகிறார்‌. த 
வாக்கியமே பாபிலோன்‌ தேசத்து அரண்மனை 
சுவரில்‌ எழுத்தப்பட்டது. 


- விரிவுரை 
DANIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தானியேல்‌ 
பெல்ஷூத்சாருக்கு 
அப்பொழுது” என்று ஆரம்பிக்கிறார்‌. இது 
எப்பொழுது என்றால்‌, “பெல்ஷாத்சார்‌ தன்‌ 
இருதயத்தைத்‌ தாழ்த்தாமல்‌, பரலோகத்தின்‌ 
ஆண்டவருக்கு விரோதமாக தன்னை 
உயர்த்தின பொழுது" என்பதாகும்‌. அவன்‌ 
தேவாலயத்தில்‌ பரிகத்தமான பாத்திரங்களை, 
திராட்சரசத்தை பருகுவதற்கு பயன்படுத்தி, 
அதைத்‌ தீட்டுப்படுத்தினான்‌. அந்நிய 
தெய்வங்களைப்‌ புகழ்ந்தான்‌. “அப்பொழுது” 
தம்‌ கையுறுப்பு கர்த்தரால்‌ அனுப்பப்பட்டு 
இந்த எழுத்து எழுதப்பட்டது (தானி 5:24). 


தானியேல்‌ சுவரில்‌ எழுதப்பட்ட 
எழுத்தை வாசிக்கிறார்‌. “எழுதப்பட்ட எழுத்து 
என்னவென்றால்‌: மெனே, மெனே, தெக்கேல்‌, 
உப்பார்சின்‌ என்பதே” (தானி 5:25). 


எழுத்தைப்பற்றி 
சொல்லும்போது, 


தானியேல்‌ இந்த 
அர்த்தத்தையும்‌ சொல்லுகிறார்‌ 
என்பதற்கு, “தேவன்‌ உன்‌ ராஜ்யத்தை 
மட்டிட்ட, அதற்கு முடிவண்டாக்கினார்‌" 
என்று பொருள்‌. “மெனே" என்னும்‌ 
வார்த்தை இரண்டுதரம்‌ எழுதப்பட்டருக்கிறது. 
இது எபிரெய பாஷையிலும்‌, கல்தேயரு: 
பாஷையிலும்‌ எழுதப்பட்டிருக்கிறது. இண்டு 
பாஷைகளிலுமே, “தேவன்‌ உன்‌ ராஜ்யத்தை 
மட்டிட்டு அதற்கு முடிவு உண்டாக்கினார்‌" 
என்று பொருள்‌. 


வசனத்திற்கு 
ரெனே" 


தெக்கேல்‌' என்பதற்கு, “நீ தாராசிலே 
நிறுக்கப்பட்டு, குறையக்‌ காணப்பட்டாய்‌” 
என்று பொருள்‌ (தானி 5:27), 


ல்தேயருடைய பாஷையிலே. 
“தெக்கேல்‌' என்னும்‌ வார்த்தைக்கு... (நீ 
தராசிலே நிறுக்கப்பட்டாய்‌ என்று பொருள்‌, 
எபிரெய பாஷையில்‌, "தெக்கேல்‌" என்னும்‌ 
வார்த்தைக்கு, “நீ குறையக்காணப்பட்டாய்‌" 
என்று பொருள்‌. கர்த்தர்‌ அவசரப்பட்டு 
நியாயத்தீர்ப்பு செய்யமாட்டார்‌. நம்முடைய 
வார்த்தைகளையும்‌, கிரியைகளையும்‌ 
சீர்தூக்கி பார்ப்பார்‌. நம்மை தராசிலே 
வைத்து நிறுப்பதுபோல, கர்த்தர்‌ தம்முடைய 
நீதியினால்‌ நம்மை நிறுத்துப்‌ பார்ப்பார்‌. நாம்‌ 
குறைவாகக்‌ காணப்படும்போது, 
கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு நம்மீது வரும்‌. 

“உப்பார்சின்‌"  (பெரேஸ்‌) என்பதற்கு, 
உன்‌ ராஜ்யம்‌ பிரிக்கப்பட்டு, மேதியருக்கும்‌ 
பெர்சியருக்கும்‌ கொடுக்கப்பட்டது” 
(தானி 5:28) என்று அர்த்தமாம்‌. 





தானியேல்‌ 


i THE 
WEFT 


பாபிலோன்‌ இரண்டாகப்‌ 
பிரிக்கப்படுகிறது. அது மேதியருக்கும்‌. 
பெர்சியருக்கும்‌ பிரித்துக்கொடுக்கப்படுகிறது. 
தானியேல்‌ எழுத்தின்‌ அர்த்தத்தைச்‌ 
சொல்லுவதை பெல்ஷாத்சார்‌ கவனமாகக்‌ 
கேட்கிறான்‌ இப்பொழுது அவனுக்கு. 
தானியேல்மீது கோபம்‌ வரவில்லை. 
அவனுடைய மனச்சாட்சி ஏற்கெனவே 
அவனைக்‌ குற்றப்படுத்தியிருக்கிறது. 
கர்த்தருடைய நீதியான நியாயத்தீர்ப்பு 
பெல்ஷாத்சாருக்கு நீதியாய்த்‌ தெரிகிறது. 
கர்த்தர்‌ உண்மையைப்‌ பேசுகிறார்‌ என்றும்‌, 
தானியேல்‌ கர்த்தருடைய வார்த்தையை 
உண்மையாய்‌ அறிவிக்கிறார்‌ என்றும்‌. 
பெல்ஷாத்சார்‌ புரிந்‌ துகொள்கிறான்‌. 


அப்பொழுது பெல்ஷாத்சார்‌ 
தானியேலுக்கு இரத்தாம்பரத்தையும்‌, 
அவனுடைய கழுத்தில்‌ பொற்சரப்பணியையும்‌ 
தரிப்பிக்கவும்‌,  ராஜ்யத்திலே. 

மூன்றாம்‌ அதிகாரியாமிருப்பவன்‌ 
அவனைக்குறித்துப்‌ ப 
குட்டளையிடுகிறான்‌ (தானி 5:29) 


ராஜ்யம்‌ 


பெல்ஷாத்சார்‌ 
செய்யப்பட்டான்‌ 
தானி 5:30,31 


தானி 5:30. அன்று இராத்திரியிலே 
கல்தேயமின்‌ ராஜாவாகிய 
பெல்ஷாத்சார்‌ கொலை 
செய்யப்பட்டான்‌. 


தானி 5:31: மேதியனாகிய தரியு 
தன்‌ அறுபத்திரண்டாம்‌. வயதில்‌ 
ராஜ்யத்தைக்‌ கட்டிக்கொண்டான்‌. 


- விரிவுரை 
DANIEL - COMMENTARY 


கோரேசு திடீரென்று பாபிலோன்‌. 
ராஜ்யத்தைப்‌ பிடித்துக்கொள்கிறான்‌. 
பெல்ஷாத்சாரின்‌ ராஜ்யத்திலேயே இரண்டு 
பேர்‌ ராஜாவுக்குத்‌ துரோகம்பண்ணுகிறார்கள்‌. 
அவர்கள்‌ கோரேசுக்கு உதலிசெய்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ பாபிலோன்‌ நகரத்திற்குள்‌ 
எளிதாகப்‌ போகும்‌ வழியை கோரேசு 
ராஜாவுக்குக்‌ காண்பிக்கிறார்கள்‌. கோரேசு 
ராஜாவும்‌ பாபிலோன்‌ நகரத்திற்குள்ளே 
பிரவேசித்து, நகரத்தைப்‌ 
பிடித்துக்கொள்கிறான்‌. 

அன்று இராத்திரியிலே கல்தேயரின்‌ 
ராஜாவாகிய பெல்ஷாத்சார்‌ கொலை 
செய்யப்பட்டான்‌ (தானி 5:31 


பாபிலோன்‌ 
கைமாறுகிறது. 


ராஜ்யத்தின்‌ 
நேபுகாத்நேச்சார்‌ 
பொன்னாலான தலையைப்போலிருந்து, 
பாபிலோன்‌ தேசத்தை ஆளுகை செய்தார்‌. 
நேபுகாத்நேச்சார்‌ சொப்பனத்திலே கண்ட 
சிலையின்‌ மார்பும்‌ அதின்‌ புயங்களும்‌ 
வெள்ளியாயிருந்தது. மேதியரும்‌ பெர்சியரும்‌, 
நேபுகாத்நேச்சார்‌ கண்ட சிலைக்கு இரண்டு 
புயங்களாகயிருக்கிறார்கள்‌. இவர்கள்‌ 
பொன்னைவிட தாழ்ந்து வெள்ளியைப்போல்‌ 
இருக்கிறார்கள்‌. 
பெர்சியனாகிய 
மேதியனாகிய தரியுவும்‌ 
பாபிலோன்‌ தேசத்தைப்‌ 
பாபிலோன்‌ ராஜ்யம்‌ பிரிக்கப்பட்டு 
மேதியருக்கும்‌ பெர்சியருக்கும்‌. 
கொடுக்கப்படுகிறது (தானி 5:28). 
மேதியனாகிய தரியூ தன்னுடைய 
கோரேசுவின்‌ 
தன்‌ அறுபத்திரண்டாம்‌ 


ராஜ்யத்தைக்‌ 
கட்டிக்கொள்கிறான்‌ (தானி 5:31) 


கோரேசம்‌, 
கூட்டாகச்‌ சேர்ந்து 
பிடிக்கிறார்கள்‌. 





தானியேல்‌ 


f= FTE 
TT 


ல 


(எமி 
நேபுகாத்நேச்சார்‌ 
வாலிபர்களை எரிகிற அக்கினி சூளையிலே 
தூக்கிப்போட்டான்‌. அவர்கள்‌ கர்த்தருக்கு 
விரோதமாக ஒரு பாவமும்‌ செய்யவில்லை. 
தானியேலை சிங்கங்களின்‌ கெிமிலே 
காக்கப்போடுகறார்கள்‌.. அவர்‌ சரத்துக்கு 
ன்‌ தன்னு கடமையை 
தேவனிடத்தில்‌ ஜெயித்தார்‌ 
அவரை சிங்கங்களின்‌ 
கெபியிலே தூக்கிப்போட்டார்கள்‌. 


தரியு. 
தானியேலுக்கு 
கொடுக்கப்படுகிறது 
பிரதானிகளும்‌ 
தானியேல்மீது, 
(தானி 6:4,5) 


ராஜ்யபாரம்பண்ணும்போது. 
உயர்ந்த. 
(தானி 3 
தேசாதிபதிகளும்‌ 
பொறாமைப்படுகிறார்கள்‌ 


முப்பது நாள்‌ வரையிலும்‌, ஒருவனும்‌ 
ராஜாவைத்‌ தவிர வேறு எந்த 
தேவனையும்‌ அல்லது மனுஷனையும்‌ 
விண்ணப்பம்பண்ணக்கூடாது என்று 
ராஜாவின்‌ உத்தரவைப்‌ 
பெற்றுக்கொள்கிறார்கள்‌ (தானி 6:69). 
தானியேல்‌ தினம்‌ மூன்று வேளையும்‌ தன்‌ 
தேவனுக்கு முன்பாக ஜெபம்பண்ணுகிறார்‌ 
(தானி 6:10), 


பிரதானிகள்‌ ராஜாவுக்கு முன்பாக 
வந்து தானியேல்மீது ற்றம்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 
சிங்கங்களின்‌ கெபியிலே 
(தானி 6:1-17). சிங்கங்கள்‌ 
சேதப்படுத்தவில்லை. 


போடுகிறார்கள்‌ 

தானியேலை 
கர்த்தருடைய தூதன்‌ 
சிங்கங்களின்‌ வாயைக்‌ கட்டிப்போடுகிறார்‌ 
(தானி 618-23). தானியேல்‌ மேல்‌ குற்றம்‌ 
சாட்டின மனுஷரையும்‌, அவர்களுடைய 
குடும்பத்தாரையும்‌ ராஜா சிங்கங்களின்‌ 
கெடியிலே போடுமாறு கட்டளையிடுகிறான்‌ 
(தானி 6:24), 


- விரிவுரை 
DANIEL - COMMENTARY 


தானியேலின்‌ 

மகிமைப்படுத்தி தரியு ராஜா 
பிறப்பிக்கிறான்‌. ராஜா 

தேசத்திலே உயர்த்துகிறான்‌ (தானி 6:25-28) 


தரியுவும்‌ தானியேலும்‌ 
தானி 6:1-5 


தானி 64. ராஜ்யம்‌ முழுவதையும்‌ 
ஆளும்படிக்குத்‌ தன்‌ ராஜ்யத்தின்மேல்‌ 
நூற்றிருபது தேசாதிபதிகளையும்‌, 


தானி 62. ராஜாவுக்கு நஷ்டம்‌ 
வராதபடிக்கு அத்த தேசாதிபதிகள்‌ 
ஒப்புவிக்கிறதற்காக 
மேலாக மூன்று 


இப்படியிருக்கையில்‌ 

பிரதானிகளுக்கும்‌ 
தேசாதியதிகளுக்கும்‌ 
மேற்பட்டவன ரயிரு ந்தான்‌; 
தானியேலுக்குன்‌ விசேஷித்த ஆவி 
இருந்தமையால்‌ அவனை ராஜ்யம்‌ 
முழுமைக்கும்‌ அதிகாரியாக ஏற்படுத்த 
ராஜா தினைத்தான்‌. 


தானி 6:4. அப்பொழுது பிரதானிகளும்‌ 
தேசாதியதிகளும்‌ ராஜ்யத்தின்‌ 
விசாரிப்பிலே 'தானியேலைக்‌ 
முகாத்தரம்‌ 
ஆனாலும்‌ ஒரு 
முகாத்தரத்தையும்‌ குற்றத்தையும்‌ 
கண்டுபிடிக்க. அவர்களால்‌ 
கூடாதிருந்தது; அவண்‌: 
உண்மையுன்னவனாயிருத்தபடியால்‌ 
அவன்மேல்‌ சுமத்த யாதொரு குற்றமும்‌ 
குறைவும்‌ காணப்படவில்லை. 


தானி 6:5. அப்பொழுது அத்த மனுஷர்‌: 
நாம்‌ இத்த தானியேலை அவனுடைய 
'தேவனைப்பற்றிய வேதவிஷயத்திலே 
குற்றபடுத்தும்‌ முகாந்தரத்தைக்‌ 
கண்டுபிடித்தாலொழிய அவனை 
'வேறொன்றிலும்‌ குற்றப்படுத்தும்‌ 
முகாத்தரத்தைக்‌ கண்டுபிடிக்கக்கூடாது 
என்றார்கள்‌. 





தானியேல்‌ 


f= al 
TT 


'மேதியனாகிய தரியு பாபிலோன்‌ 
தேசத்தைக்‌ கைப்பற்றுகிறான்‌. அவன்‌ தன்‌ 
அறுபத்திரண்டாம்‌ வயதில்‌ பாபிலோன்‌. 
ராஜ்யத்தைக்‌ கட்டிக்கொள்கிறான்‌. 
தேசத்திலே ஆட்சி மாற்றமும்‌, அலுவல்களில்‌ 
மாற்றமும்‌ உண்டாயிற்று. தரியு பாபிலோன்‌ 
தேசத்து ஆட்சிப்பொறுப்பை ஏற்றவுடன்‌, 
ராஜ்யத்தின்‌ நிர்வாகத்தில்‌ ஏராளமான 
சீர்திருத்தங்களை செய்கிறான்‌. 


தரியு ராஜா, ராஜ்யம்‌ முழுவதையும்‌ 
ஆரும்டிக்குத்‌ தன்‌ ராஜ்யத்தின்மேல்‌ 
நூற்றிருபது தேசாதிபதிகளை நியமிக்கிறான்‌. 
ராஜாவுக்கு நஷ்டம்‌ வராதபடிக்கு அந்த 
தேசாதிபதிகள்‌ கணக்கு ஒப்புலிக்கிறதற்காக 
அவர்களுக்கு மேலாக 
பிரதானிகளையும்‌ 
இவர்களில்‌ 
(தானி 6412). 


தரியு ராஜா பாபிலோன்‌ தேசத்தை பல 
மாகாணங்களாகப்‌ பிரித்து அதற்கு 
தேசாதிபதிகளை நியமிக்கிறான்‌. 
அவர்களுக்கும்‌ மேலாக மூன்று 
பிரதானிகளை ஏற்படுத்துகிறான்‌. இந்த 
மூன்று பிரதானிகளில்‌ தானியேலும்‌ ஒருவர்‌ 
இவர்கள்‌ ராஜாவுக்கு நஷ்டம்‌ வராதபடிக்கு 
கணக்குகளை ஒப்புவிக்கவேண்டும்‌. 
தேசாதிபதிகளை கன்காணிக்கவேண்டும்‌. 
ராஜாவுக்கு வருமானம்‌ உண்டுபண்ணும்‌ 
திட்டங்களை ஏற்படுத்தி அதைச்‌ 
செயல்படுத்தவேண்டும்‌. 


பாபிலோன்‌ த்தை 
கைப்பற்றுவதற்கு முன்பாகவே, 
பாபிலோன்‌ ராஜ்யத்தில்‌ மூன்றாம்‌ 
அதிகாரியாகயிருந்தார்‌. உயர்ந்த பதவி 
வகித்தார்‌. தரியு பாபிலோனைக்‌ 
கைப்பற்றினான்‌. அவன்‌ அரசாங்க 
அதிகாரிகள்‌ எல்லோரையும்‌ சிறைப்பிடித்து 
கொன்றுபோட்டிருக்க முடியும்‌ ல்‌ 
தானியேல்‌ தேவனுடைய கிருபையினால்‌ 
பாதுகாக்கப்படுகிறார்‌. தரியு ராஜாவும்‌ 
தானியேலுடைய 

பயன்படுத்திக்கொள்ள 

'தானியேலை பிரதானிகளில்‌ ஒருவராக 
நியமிக்கிறான்‌. 


தரியு 
தானியேல்‌ 


- விரிவுரை 
DANIEL - COMMENTARY 


தானியேல்‌ 
தேசத்துக்காரரல்ல. அவர்‌ இஸ்ரவேல்‌ 
தேசத்தைச்‌ சேர்ந்தவர்‌. அவருடைய தேசம்‌ 
இப்போது. அழிந்து பாழாய்க்கிடக்கிறது. 
தானியேலும்‌, இஸ்ரவேல்‌ வம்சத்தாரும்‌ 
பாபிலோன்‌ தேசத்து 
சிறையிருப்பிலிருக்கிறார்கள்‌. தானியேல்‌. 
அந்நிய தேசத்திலிருந்தாலும்‌, கர்த்தருடைய 
கிருபை அவரோடு கூடவே இருக்கிறது. 

தரியு ராஜா பாபிலோன்‌ ராஜ்யத்தை 
ஆளுகை செய்ய ஆரம்பிக்கும்போது, 
தானியேலைப்பற்றி கேள்விப்படுகிறான்‌. 
தானியேலிடத்தில்‌ 
புத்தியும்‌, திறை 
கண்டுகொள்கிறான்‌. 
உயர்ந்த பதவியைக்‌ கொடுத்து, 
தன்னோடுகூடவே வைத்துக்கொள்கிறான்‌. 


தானியேலுக்கு இப்போது அதிக 
வயதாயிற்று. அவர்‌ தன்னுடைய 
முதுமைக்காலத்திலிருக்கிறார்‌. ஆனாலும்‌ 
க்குக்‌ கொடுத்திருக்கிற 

பொறுப்பாய்க்‌ 

' தானியேல்‌ தன்னுடைய கடின 


உண்மையான 
க்கக்‌ தரியு ராஜாவினிடத்தில்‌ 
நல்ல பெயர்‌ எடுக்கிறார்‌. தானியேல்‌ 
யாருக்கும்‌ தீங்கு செய்யவில்லை. அவர்‌ 
கர்த்தருக்கு உண்மையுள்‌ளவராயும்‌, 
மனுஷருக்கு நல்லவராயும்‌ இருக்கிறார்‌. 


தானியேல்‌ 
ஈதிபதிகளுக்கு, 
தட்‌ தக்கார்‌? தானியேலுக்குள்‌ 
விசேஷித்த ஆவி இருக்கிறது. ஆகையினால்‌ 
தரியு அவரை ராஜ்யம்‌ முழுமைக்கும்‌ 
அதிகாரியாக ஏற்படுத்த நினைக்கிறான்‌ 
(தானி 6:3). 


பிரதானிகளுக்கும்‌ 


பாபிலோன்‌ தேசத்தில்‌ நூற்றிருபது 
தேசாதிபதிகள்‌ இருக்கிறார்கள்‌. மூன்று 
பிரதானிகள்‌ இருக்கிறார்கள்‌. தானியேலோ 
இவர்களெல்லோருக்கும்‌ மேற்பட்டவர்‌. 
பிரதானிகளுக்கும்‌ தேசாதிபதிகளுக்கும்‌ 
தானியேல்மீது பொறாமை உண்டாயிற்று. 





தானியேல்‌ 


i= FTN 
ETT 


அவர்கள்‌ ராஜ்யத்தின்‌ விசாரிப்பிலே 
தானியேலைக்‌ குற்றப்படுத்தும்படி 
முகாந்தரம்‌ தேடுகிறார்கள்‌. ஆனாலும்‌ ஒரு 
முகாந்தரத்தையும்‌ குற்றத்தையும்‌ 
கண்டுபிடிக்க அவர்களால்‌ கூடவில்லை. 
தானியேல்‌ உண்மையுள்ளவராயிருக்கிறார்‌. 
அவர்மேல்‌ சுமத்த யாதொரு குற்றமும்‌: 
குறைவும்‌ காணப்படவில்லை (தானி 6:4). 


தானியேல்‌ மற்ற 
பிரதானிகளையும்‌ தேசாதிபதிகளையும்விட 
உயர்ந்தவராகயிருந்ததினால்‌, அவர்களுக்கு 

உண்டாயிற்று. 


நல்லவனாகமிருந்தால்‌, வனுடைய 
சத்துருக்கள்‌ அவனை  கெட்டவனாகவே. 
பார்ப்பார்கள்‌. அவனுடைய நற்குணம்‌, 
அவனுடைய சத்துருக்களின்‌ கண்களுக்குத்‌. 
தெரியாது. அவனிடத்தில்‌ ஏதாவது குற்றம்‌ 
கண்டுபிடிக்க முடியுமா என்று 
தேடிப்பார்ப்பார்கள்‌. அலசி ஆராய்ந்து 
பார்ப்பார்கள்‌. 

பொறமையினால்‌ தியவிளைவுகள்‌ 
உண்டாகும்‌. பொறாமைப்படுகிறவர்கள்‌ 
சும்மாமிருக்கமாட்டார்கள்‌. அவர்கள்‌ 
பிறருக்கு தீங்கு நினைப்பார்கள்‌. சமயம்‌ 
கிடைக்கும்போது நீங்கு செய்வார்கள்‌. 
மற்றவர்களுக்கு மறைவாக வலைகளை 
விரிப்பார்கள்‌. கண்ணிகளை வைப்பார்கள்‌. 
தானியேலுக்கு விரோதமாக ட்டை 
பொறாமைப்படுகிறார்கள்‌. 
அழித்துவிடவேண்டும்‌. தள்‌ 
அவர்களுடைய நோக்கம்‌ இதற்காக 
தானியேலைக்‌ குற்றப்படுத்தும்படி ப்ர 
நேடிக்கொண்டிருக்கிறார்கள்‌. தானி! 
அழிந்துபோனால்‌ ர்க 
சந்தோஷமுண்டாகும்‌. அது வரையிலும்‌ 
அவர்களுக்கு நிம்மதி இருக்காது. 


தானியேல்மீது, 
கண்டுபிடிப்பதற்காக 
சத்துருக்கள்‌ வேவுகாரர்களை 
நியமிக்கிறார்கள்‌. அவர்கள்‌ தானியேலை. 
ராஜ்யத்தின்‌ விசாரிப்பிலே குற்றப்படுத்தும்படி 


முகாந்தரம்‌ தேடுகிறார்கள்‌. ஆனால்‌ 
தானியேல்‌ எல்லா காரியங்களிலும்‌ 


உண்மையுள்ளவராயிருக்கிறார்‌. அவர்மேல்‌ 
ஒரு குற்றமும்‌ குறைவும்‌ காணப்படவில்லை. 


குற்றம்‌ 
அவருடைய 


- விரிவுரை 
DANIEL - COMMENTARY 


தானியேலின்‌ சத்துருக்கள்‌, அவருக்கு 
விரோதமாக வேறுவிதமாய்‌ சதிஆலோசனை 
பண்ணுகிறார்கள்‌. அப்பொழுது அந்த மனுஷர்‌: 
நாம்‌ தானியேலை அவனுடைய 
'தேவனைப்பற்றிய 'வேதவிஷயத்திலே 
குற்றபடுத்தும்‌ முகாந்தரத்தைக்‌ 
கண்டுபிடித்தாலொழிய அவனை 
வேறொன்றிலும்‌ குற்றப்படுத்தும்‌ 
முகாந்தரத்தைக்‌ கண்டுபிடிக்கக்கூடாது' 
என்று தங்களுக்குள்‌ 
தீர்மானம்பண்ணுகிறார்கள்‌ (தானி 6:3/ 

தானியேல்‌ இஸ்ரவேலின்‌ 
தேவனிடத்தில்‌ பயபக்தியுள்ளவர்‌. 
கர்த்தருடைய பிரமாணத்திற்கு கீழ்ப்படிந்து 
ஜீவிக்கிறவர்‌. தானியேல்‌. அந்நிய 
தேசத்திலே இருந்தாலும்‌, அவர்‌ 
இஸ்ரவேலின்‌ தேவனுக்கு 
உண்மையுள்ளவராயிருக்கிறார்‌. தானியேல்‌ 
பாபிலோன்‌ ராஜ்யம்‌ முழுமைக்கும்‌ 
அதிகாரியாகயிருக்கிறார்‌. 
தேசாதிபதிகளுக்கும்‌, பிரதானிகளுக்கும்‌ 
தலைவராகயிருக்கிறார்‌ தானியேல்‌. 
ராஜ்யத்திலே உயர்ந்த பதவி வகித்தது. 
இவர்‌ கர்த்தருடைய  பிரமாணத்திற்கு 
கீழ்ப்படிகிறார்‌. 


தானியேல்‌: 
பிரமாணத்திற்கு 


கர்த்தருடைய 
கீழ்ப்படியக்கூடாது, 
அப்போதுதான்‌ ராஜ்யத்தில்‌ உயர்பதவி 
வகிக்க முடியும்‌ என்னும்‌ கட்டுப்பாடு 
எதுவுமில்லை. தானியேலுக்கு யூதமார்க்கத்து 
காரியங்களில்‌ அவருக்கு இதுவரையிலும்‌ 
தடை எதுவும்‌ 

தானியேலுக்குள்‌ 

இருக்கிறது என்பது தரியு 

தெரியும்‌. கர்த்தருடைய 
அநுக்கிரகமும்‌ தானியேலிடத்தில்‌ அதிகமாய்க்‌ 
காணப்படுகிறது. கர்த்தர்‌ தம்முடைய 
தெய்வீக த்தத்தின்‌ பிரகாரமாக 
தானியேலை உயர்த்தியிருக்கிறார்‌. 





தானியேல்‌ 


f= FTE 
TT 


மேதியனாகிய தரியு விக்கிரகங்களை 
ஆராதிக்கிறவன்‌. தானியேலோ 
இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தரை 
ஆராதிக்கிறவன்‌. தானியேல்‌ ராஜாவுக்கு. 
ராஜ்யத்தில்‌ அதிகாரியாகயிருக்கிறார்‌. தரியு 
ராஜாவின்‌ விக்கிரகாராதனையில்‌ 
தானியேலுக்கு பங்குமில்லை. 
பாத்தியமுமில்லை. தானியேல்‌ ராஜாவுக்கு 
சேவை செய்கிறார்‌. ஆனாலும்‌ ராஜா. 
விக்கிரகத்தை ஆராதிக்கும்போது, 
தானியேல்‌ அவரோடுகூட அவருடைய 
விக்கிரகத்தை ஆராதிக்கமாட்டார்‌ 


தெரிந்திருக்கிறது. அவர்களால்‌ 
விசாரிப்பிலே தானியேை 

முடியவில்லை. 

தானியேலை, அவருடைய 

வேதவிஷயத்தில்‌ குற்றப்படுத்தலாம்‌ என்று 
தீர்மானிக்கிறார்கள்‌. அதற்குரிய 
முகாந்தரத்தை கண்டுபிடிக்க 
முயற்சிபண்ணுகிறார்கள்‌. 


ராஜாவின்‌ கட்டளை 
தானி 6:6-10 


தானி 6:8. பின்பு அத்தப்‌ பிரதானிகளும்‌ 
தேசாதியதிகளும்‌ கூட்டங்கூடி. 
ராஜாவினிடத்தில்‌ போய்‌, அவனை 
நோக்கி: தரியு ராஜாவே, நீர்‌ என்றும்‌ 
வாழ்க. 


தானி 6:7. எவனாகிலும்‌ முப்பது 
'நான்வரையில்‌ ராஜாவாகிய உம்மைத்‌ 
தவிர. எத்த 
மனுஷனையானாலும்‌ 

யாதொரு 

குறித்து விண்ணப்பம்பண்ணினால்‌, 
அவன்‌ சிங்கங்களின்‌ கெயியிலே 
போடப்பட, ராஜா கட்டளை 
பிறப்பித்து, உறுதியான தாக்கீது 
செய்ய வேண்டுமென்று. 
ராஜ்யத்தினுடைய எல்லாப்‌ 
பிரதானிகளும்‌, தேசாதியதிகளும்‌, 
பிரபுக்களும்‌, 

"தலைவர்களும்‌ 
பண்ணிக்கொண்டிருக்கிறார்கள்‌.. 


- விரிவுரை 
DANIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தாணி 6:8. ஆதலால்‌ இப்போதும்‌ 
ராஜாவே, மேதியருக்கும்‌ 
பெர்சியருக்கும்‌ இருக்கிற மாறாத 
பிரமாணத்தின்படியே, அத்தத்‌ தாக்கீது 
மாற்றப்படாதபடி. அதைக்‌ 
கட்டனையிட்டு, அதற்குக்‌ கையெழுத்து 
வைக்கவேண்டும்‌ என்றார்கள்‌. 


அப்படியே ராஜாவாகிய 

அந்தக்‌ கட்டளைப்‌. 
மத்திரத்துக்குக்‌. கையெழுத்து, 
வைத்தான்‌. 


தானி 60. 
அந்தப்‌. 
கையெழுத்து 
அதித்தபோதிலும்‌, தன்‌: 
வீட்டுக்குன்னேபோய்‌, தன்‌ மேல்‌ 
அறையிலே எருசலேமுக்கு நேராக 
பலகணிகன்‌ திறந்திருக்க, அங்கே தான்‌ 
முன்‌ செய்துவந்தபடியே, தினம்‌ மூன்று 
வேளையும்‌ தன்‌ தேவனுக்கு முன்பாக. 
முழங்காற்படியிட்டு. ஜெபம்பண்ணி, 
ஸ்தோத்திரம்‌ செலுத்தினான்‌. 


தானியேலோவென்றால்‌, 


பத்திரத்துக்குக்‌ 
வைக்கப்பட்டதென்று 


தானியேலின்‌ சத்துருக்கள்‌ அவருக்கு 
விரோதமாக எப்போதுமே சதிஆலோசனை 
பண்ணிக்கொண்டிருக்கிறார்கள்‌. 

ராஜாவினிடத்தில்‌ போய்‌, அவனை ஒரு புதிய 
ஆணை பிறப்பிக்குமாறு சொல்லுகிறார்கள்‌. 
இந்த ஆணையை ஒரு வலையாகவும்‌, ஒரு 
கண்ணியாகவம்‌ பயன்படுத்தி, இதில்‌ 
தானியேலை சிக்க வைக்கலாம்‌ என்பது 
அவர்களுடைய சதிஆலோசனை. 


தானியேல்‌ தினம்‌ மூன்றுவேளையும்‌ 

தன்‌ தேவனுக்கு முன்பாக முழங்கால்‌ 

பண்ணுவார்‌ 

வீட்டிற்குள்ளே போய்‌, தன்‌ 

எருசலேமுக்கு நேராக 

பலகணிகள்‌ திறந்திருக்க, கர்த்தரை நோக்கி 

'ஜெபம்பண்ணுவார்‌. தானியேல்‌ 

ஜெபம்பண்ணுவது மறைவான இரகசியமல்ல. 

அது எல்லோருக்கும்‌ வெளிப்படையாகத்‌ 
தெரியும்‌ பிரத்தியட்சமான காரியம்‌. 





தானியேல்‌ 


f= FTE 
TT 


பிரதானிகளும்‌ தேசாதிபதிகளும்‌ 
கூட்டங்கூடி தரியு ராஜாவினிடத்திற்குப்‌ 
போகிறார்கள்‌. அவர்கள்‌ ராஜாவை. 
வாழ்த்துகிறார்கள்‌, “தரியு ராஜாவே, நீர்‌ 
என்றும்‌ வாழ்க” என்று. வாய்‌ 
மலரப்பேசுகிறார்கள்‌. அவர்கள்‌ 
ராஜாவினிடத்தில்‌ தங்கள்‌ மனதிலுள்ள 
ஆலோசனைகளைச்‌ சொல்லுகிறார்கள்‌. 
ஆனால்‌ அதை தங்கள்‌ ஆலோசனையாகச்‌ 
சொல்லாமல்‌,  ராஜ்யத்தினுடைய எல்லா 
பிரதானிகளும்‌, தேசாதிபதிகளும்‌, 
பிரபுக்களும்‌, மந்திரிமார்களும்‌, தலைவர்களும்‌ 
ஆலோசனை பண்ணிக்கொண்டிருப்பதாக 
சொல்லுகிறார்கள்‌. 


எவனாகிலும்‌ முப்பது நாள்வரையில்‌. 
ராஜாவாகிய உம்மைத்‌ தவிர எந்த 
தேவனையானாலும்‌ மனுஷனையானாலும்‌: 
நோக்கி, யாதொரு காரியத்தைக்‌ குறித்து 
விண்ணப்பம்பண்ணினால்‌, அவன்‌ 
சிங்கங்களின்‌ கெபியிலே போடப்பட, ராஜா 
கட்டளை பிறப்பித்து. உறுதியான தாக்கீது 
செய்யவேண்டும்‌ (தானி 67) என்பதே 
அவர்களுடைய ஆலோசனை. 


தானியேல்‌ சம்மதம்‌. 
கொடுக்கவில்லை. 
பிரதானிகளும்‌ 

ன ரயக நவரத்தின! 
கனம்பண்ணுவதுபோல மாய்மாலம்‌ 
பண்ணுகிறார்கள்‌. ஆனால்‌ தானியேலைக்‌ 
குற்றப்படுத்துவதே அவர்களுடைய மனதின்‌ 
விருப்பம்‌. இதற்காகவே இந்த சதி திட்டம்‌. 
தீட்டியிருக்கிறார்கள்‌. ராஜா 
ன்‌ ஆலோசனையை 


தேசாதிபதிகளும்‌ 


ராஜாவைக்‌ 


தாக்கீது, 
அவர்கள்‌ 
ராஜாவினிடத்தில்‌ வேண்டிக்கொள்கிறார்கள்‌. 


- விரிவுரை 
DANIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அவர்களுடைய வார்த்தைகள்‌ 
ராஜாவைப்‌ பிரியப்படுத்துவது போலிருக்கிறது. 
அவர்கள்‌ ராஜாவைக்‌ கனம்பண்ணுவதுபோல 
பேசுகிறார்கள்‌. ராஜாவை உயர்த்துகிறார்கள்‌. 
அவர்களுக்கு ராஜாவின்மீது 
ம்‌ மரியாதையையும்விட, 
இருந்த வெறுப்பும்‌ 

பொறாமையுமே அதிகமாயிருக்கிறது. 
தரியு ராஜாவால்‌ 


எல்லாம்‌... முடியும்‌ 
பாபி! 


என்பதை ஈன்‌ தேசத்திலுள்ளவர்கள்‌ 
எல்லோரும்‌ நம்பவேண்டும்‌. அவர்கள்‌ 
தங்களுடைய தேவைகளை ராஜாவைத்‌ தவிர 
வேறு யாரிடத்திலும்‌ சொல்லக்கூடாது. 
அவர்கள்‌ மனுஷரிடத்திலும்‌ 
விண்ணப்பம்பண்ணக்கூடாது. தங்கள்‌ 
தெய்வங்களிடமும்‌  விண்ணப்பம்பண்ணக்‌ 
கூடாது. ராஜாவால்‌ அவர்களுடைய 
பிரச்சனைகளைத்‌ தீர்த்து வைக்க முடியும்‌. 
பாபிலோன்‌ தேசத்தில்‌ தரியு ராஜாவுக்கு 
போட்டியாக, வேறு மனுஷரோ, தலைவரோ, 
தெய்வங்களோ இருக்கக்கூடாது. 


பாபிலோன்‌ தேசத்திலுள்ள சது 
வரையிலும்‌, 

தரியு ராவின்‌ 

மாத்திரம்‌ சொல்லவேண்டும்‌. 

எல்லோருடைய 

பரிசீலனை செய்து, 

அவர்களுக்கு தேவையான உதவிகளைச்‌ 

செய்ய ஆயத்தமாயிருப்பான்‌. பிரதானிகளும்‌ 
தேசாதிபதிகளும்‌ ராஜாவிடம்‌ சொல்‌! 

இந்த ஆலோசனையில்‌ ஏராளமான சதி 

இருக்கிறது. இதில்‌ தீங்கு நிறைந்திருக்கிறது. 


இவர்களுடைய ஆலோசனையை ராஜா 
ஏற்றுக்கொண்டு, கட்டளை பிறப்பித்து, 
உறுதியான தாக்கீது செய்தால்‌, பாபிலோன்‌ 

த்தில்‌ பிச்சைக்காரர்கள்‌ யாரும்‌ 
யாரிடத்திலும்‌ பிச்சைக்கேட்க முடியாது. ஒரு 


எதிர்பார்க்கக்கூடாது. 

தங்கள்‌ பெற்றோரிடத்தில்‌ 

கேட்கக்கூடாது. எல்லாவற்றையும்‌ னம்‌ 

தான்‌ கேட்கவேண்டும்‌. 

காரியங்களை 

விண்ணப்பம்பண்ணாமல்‌, 

யாரிடத்திலாவது  விண்ணப்பம்பண்ணினால்‌, 
சிங்கங்களின்‌ கெபியிலே 

அவன்‌ சிங்கத்திற்கு 
இணையாகக்‌ கொடுக்கப்படுவான்‌. 





தானியேல்‌ 


i= FTN 
TT 


பிரதானிகளும்‌ தேசாதிபதிகளும்‌ தரியு 
ராஜாவினிடத்தில்‌ தங்களுடைய 
ஆலோசனைகளை சாதுரிய 
வார்த்தைகளினால்‌ பேசுகிறார்கள்‌. 
இப்போதும்‌ ராஜாவே, மேதியருக்கும்‌ 
பெர்சியருக்கும்‌ இருக்கிற. மாறாத 
பிரமாணத்தின்படியே, அந்தத்‌ தாக்கீது 
மாற்றப்படாதபடி நீர்‌ அதைக்‌ கட்டளையிட்டு, 
அதற்குக்‌ கையெழுத்து வைக்கவேண்டும்‌” 
(தானி 65) என்று ராஜாவிடம்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 


தரியு ராஜா 
ஜாலவார்த்தைகளில்‌ 
அப்படியே ராஜாவாகிய 
கட்டளைப்‌ பத்திரத்துக்குக்‌. 
வைக்கிறான்‌ (தானி 62). 


அவர்களுடைய 
மயங்குகிறான்‌. 
தரியு அந்தக்‌ 
கையெழுத்து 


ராஜாவின்‌ கட்டளை 
மனுஷருக்கும்‌ தீங்காக 
தெய்வபக்தியுள்ளவர்களுக்கு 
கட்டளை மிகப்பெரிய பிரச்சனையாயிற்று. 
இந்தக்‌ கட்டளை பாபிலோன்‌ தேசத்திலுள்ள 
எல்லா மார்க்க காரியங்களிலும்‌ 
தலையிடுகிறது. அதிலும்‌ விசேஷமாக, 
யூதமார்க்கத்தாருக்கு ராஜாவின்‌ கட்டளை 
மிகப்பெரிய வேதனையாயிருக்கிறது. 


தர்கள்‌ யாரும்‌ தங்கள்‌ தேவனாகிய 
கர்த்தரிடத்தில்‌ முப்பது நாட்களுக்கு 
ஜெபம்பண்ணக்கூடாது. கர்த்தரிடத்தில்‌. 
ஜெபம்பண்ணாமலிருப்பது, கர்‌ 
தங்களுக்கு கிருபையாகக்‌ கொடுத்திருக்கிற 
நாட்களை கொள்ளையிடுவதற்கு சமம்‌. 
கர்த்தருக்கு, கொடுக்க வேண்டிய 
மகிமையைக்‌ கொடுக்காமல்‌, அந்த 
மகிமையை  ராஜாவுக்குக்‌ கொடுப்பது, 
கர்த்தருக்கு விரோதமான பாவம்‌. கர்த்தர்‌ 
நம்முடைய துதிகளுக்கும்‌, 
ஸ்தோத்திரங்களுக்கும்‌ பாத்திரர்‌. கர்த்தரைத்‌ 
துதிப்பதே அவருடைய பிள்ளைகளுக்கு 
நேபுகாத்நேச்சார்‌ 
அரசாணையின்‌ 


பிரியமானது. 
தன்னுடைய 


- விரிவுரை 
DANIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நாம்‌ ஜெபம்பண்ணும்போது, 
கர்த்தருடைய கிருபைகளையும்‌ 
இரக்கத்தையும்‌ பெற்றுக்கொள்கிறோம்‌. துதி 
பெருகும்போது கர்த்தருடைய கிருபையும்‌ 
பெருகும்‌. . நம்முடைய ஜீவியத்தில்‌: 
சமாதானமும்‌ ஆறுதலும்‌ உண்டாகும்‌. 
நம்முடைய ஜெபத்திற்கு தடை ஏற்படும்போது, 
தேவனுடைய சமுகத்தில்‌ நம்மால்‌ ஆறுதலைப்‌ 
பெற்றுக்கொள்ள முடியாது. 
ம்‌, சோர்வுகளும்‌ வரும்போது, 
நம்முடைய இருதயம்‌ கர்த்தரையே நோக்கிப்‌ 
பார்க்கும்‌. நம்முடைய பிரச்சனைகளை 
மனுஷரிடத்தில்‌ சொல்லி புலம்புவதைவிட, 
கர்த்தரிடத்தில்‌ முறையிடுவதுதான்‌ நமக்கு 
நல்லது. நாம்ஜெபிக்கக்கூடாது என்று, 
நம்மைத்‌ 'தடைபண்ணிவிட்டால்‌, 
கர்த்தருக்கும்‌ நமக்கும்‌ இடையேயுள்ள 
ஐக்கியம்‌ பலவீனமாகும்‌. 


நமக்கு 
சோதனை? 


எல்லா... மார்க்கத்தாரும்‌ தங்கள்‌ 
தேவர்களிடம்‌ விண்ணப்பம்பண்ணுகிறார்கள்‌. 
அவர்களுடைய விண்ணப்பத்திற்கும்‌, 
கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம்‌, 
நம்முடைய தேவனாகிய சுர்த்தரிடத்தில்‌ 
ப்பன்‌ ற்கும்‌ வித்தியாசமுண்டு. 
விக்கிரகங்களுக்கு, 
அவற்றிற்கு செவிகள்‌ 
அவை செவிகொடுத்து 
நம்முடைய கர்த்தரோ 
அவர்‌ நமது ஜெபத்திற்கு 

செவிகொடுத்து, பதில்‌ கொடுக்கிறவர்‌ 


பாபிலோன்‌ தேசத்து பிரதானிக 
யூதமார்க்கத்தாருக்கு 
ராஜாவிடம்‌ 

யோசித்தார்கள்‌. 
அதை 
அங்கீகரிக்கமாட்டான்‌ என்பது அவர்களுக்குத்‌ 
தெரியும்‌. ஆகையினால்‌ தங்களுடைய 
ட்டை, எல்லா மார்க்கத்தாருக்கும்‌ 
பொதுவானதாக்குகிறார்கள்‌.  “எவனாகிலும்‌ 
முப்பது நாள்‌ வரை ராஜாவாகிய உம்மைத்‌ 
தவிர எந்த தேவனிடத்திலாகிலும்‌, 
யாதொரு காரியத்தைக்‌ குறித்தும்‌ 
விண்ணப்பம்பண்ணக்கூடாது” என்று 
ராஜாவிடம்‌ சொல்லுகிறார்கள்‌. இது 
எல்லா மார்க்கத்தாரையும்‌ கட்டுப்படுத்தும்‌ 

பொதுவான தாக்கீது. 





i FTE 
TT 


இந்த சம்பவத்திற்கு பின்பு, இஸ்ரவேல்‌ 
ஜனத்தார்‌ பொன்கன்றுக்குட்டிக்கு 
பலிகளை  செலுத்தியதாகவோ, அதை 
ஆராதித்ததாகவோ, பரிசுத்த வேதாகமத்தில்‌ 
எங்கும்‌ சொல்லப்படவில்லை. 


கர்த்தருடைய மகிமை 
யாத்‌ 3318-23 


யாத்‌ 38:18, அப்பொழுது அவன்‌: 
உம்முடைய மகிமையை எனக்குக்‌ 
காண்பித்தருளும்‌ என்‌ றான்‌. 


யாத்‌ 99:19. அதற்கு அவர்‌ என்னுடைய 
தயையை எல்லாம்‌ நான்‌ உனக்கு. 
முன்பாகக்‌ கடத்துபோகப்பண்ணி, 
கர்த்தருடைய நாமத்தை உனக்கு. 
முன்பாகக்‌ கூறுவேன்‌;  எவன்மேல்‌ 
கிருபையாயிருக்கச்‌. 
சித்தமாயிருப்பேனோ, 
கிருபையாயிருப்பேன்‌; 
இரக்கமாயிருக்கச்‌. 
சித்தமாயிருப்பேனேர, 
இரக்கமாயிருப்பேன்‌ 

சொல்லி, 


என்னைக்‌: 
கூடாது என்றார்‌. 


யாத்‌ 89:21. பின்னும்‌ கர்த்தர்‌ இதோ, 
என்னண்டையில்‌ ஒரு இடம்‌ உண்டு; நீ 
அங்கே கன்மலையில்‌ தில்ல. 


3322, என்‌ மகிமை 
ப த்துபோனும்றொத்‌ நான்‌ உன்னை 
அந்தக்‌ கன்மலைமின்‌ வெடிப்பிலே 
வைத்து, நான்‌ கடந்தூபோகுமட்டும்‌ என்‌: 
கரத்தினால்‌ உன்னை மூடுவேன்‌; 


யாத்‌ 8928. மின்பூ என்‌ கரத்தை 
ப்ப 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தருடைய சமுகம்‌ தன்னோடேகூட 
செல்லவேண்டும்‌ என்று மோ! 
கர்த்தரிடத்தில்‌ விண்ணப்பம்பண்ணினார்‌. 
கர்த்தரும்‌ மோசேமின்‌ விண்ணப்பத்தை 
ஏற்று, அவருடைய வார்த்தையின்‌ படியே 
செய்வதாக சொல்லுகிறார்‌. 
இதன்பின்பு மோசே கர்த்தரிடத்தில்‌, 
'உம்முடைய மகிமையை எனக்கு 
காண்பித்தருளும்‌' (யாத்‌ என்று 
விண்ணப்பம்‌ பண்ணுகிறார்‌. 


33:18) 


மோசே தேவனுடைய முகத்தைப்‌ பூரண 
மகிமையோடு காணவிரும்புகிறார்‌. இதற்கு 
முன்பு மோசே தேவனுடைய முகத்தைப்‌ 
பார்த்திருக்கிறார்‌. (யாத்‌ 3311), ஆனால்‌. 
பூரண மகிமையோடு மோசே கர்த்தருடைய 
முகத்தைப்‌ பார்க்கவில்லை (யாத்‌ 16:10; யாத்‌ 
2416-7). ஆகையினால்தான்‌ இது 
வரையிலும்‌ பார்த்திராத ஒரு காரியத்தைப்‌ 
பார்க்க வேண்டுமென்று மோசே இப்போது 
தேவனிடம்‌ விண்ணப்பம்பண்ணுகிறார்‌ 
(யாத்‌ 33:9). 


கர்த்தர்‌ மோசேமின்‌ ஒவ்வொரு 
விண்ணப்பத்திற்கும்‌ பதில்‌ கொடுத்து 
கொண்டிருக்கிறார்‌. மோசேக்கு ஜெபத்திலே. 
ஜெயமுண்டாயிருக்கிறது. 


கிருபையை ஒவ்வொன்றாய்‌ பெற்றுக்கொள்ள 
விரும்புகிறார்‌. 

மோசே கர்த்தரிடத்தில்‌ ஒவ்வொரு 
விண்ணப்பமாகக்‌ கேட்கும்போது, கர்த்தர்‌ 
அவருடைய ஒவ்வொரு விண்ணப்பத்ிற்கும்‌ 
பதில்‌ கொடுக்கிறார்‌. 
கர்த்தரிபு கருக்க 
பெற்றுக்கொள்கிறார்‌. அவர்‌ கர்த்தரிடத்தில்‌ 
அதிகமாய்க்‌ கேட்கும்போது, கர்த்தருடைய 
கிருபையை அதிகமாய்ப்‌ பெற்றுக்கொள்கிறார்‌. 


மோசே இதுவரையிலும்‌ கர்த்தருடைய 
வார்த்தைகளை தன்னுடைய செவிகளால்‌ 
கேட்டார்‌. இப்போது அவர்‌ கர்த்தருடைய 
மகிமையை தன்னுடைய கண்களால்‌ 
காணவேண்டுமென்று விரும்புகிறார்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய மகிமையை மோசேக்கு, 
காண்பிக்கும்பேது, மோசே அதை 
தன்னுடைய கண்களால்‌ பிரத்தியட்சமாய்க்‌ 


காண்பார்‌. 





தானியேல்‌ 


i= al 
TT 


ராஜாவாகிய தரியு 

பத்திரத்திற்கு கையெழுத்து 
தானியேலோவென்றால்‌, 

பத்திரத்துக்குக்‌ 

வைக்கப்பட்டதென்று அறிந்தபோதிலும்‌, தன்‌ 
வீட்டுக்குள்ளேபோய்‌, தன்‌ மேல்‌ அறையிலே. 
எருசலேமுக்கு. நேராக 'பலகணிகள்‌. 
திறந்திருக்க, அங்கே தான்‌ முன்‌ 
செய்துவந்தபடியே, தினம்‌ மூன்று வேளையும்‌ 
தன்‌ தேவனுக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு 
ஜெபம்பண்ணி, ஸ்தோத்திரம்‌ செலுத்துகிறார்‌ 
(தானி 6:10). 


தரியு ராஜா கட்டளைப்‌. பத்திரத்திற்கு 


இதற்கு முன்பாக இருந்த வாய்ப்புக்களைவிட 
இப்போது மனுஷர்‌ ந்து கர்த்தரை 
மகிமைப்படுத்தும்‌ க்கு 
மிகனைய்க்‌! கிபைத்திதக்கேது. என்று 
நினைத்து தானியேல்‌ சந்தோஷப்படுகிறார்‌ 
தானியேல்‌ எப்போதும்‌ போலவே 
தன்னுடைய வீட்டில்‌ ஜெபம்பண்ணுகிறார்‌. 
சில சமயங்களில்‌ தனியாகவும்‌, வேறு சில 


தன்னுடைய சிநேகிதரோடும்‌ 
விண்ணப்பம்பண்‌ணுகிறார்‌. 
ஜெபம்பண்ணுவதை நிறுத்திவிடவில்லை. 


தானியேலின்‌ வீட்டைப்போலவே, நம்‌ 
எல்லா வீடுகளும்‌ ஜெபிக்கிற 
வீடாகமிருக்கவேண்டும்‌. நம்முடைய 
வீட்டிலே கர்த்தருடைய பிரசன்னம்‌. 
தங்கியிருக்கவேண்டும்‌. 

ஆசரிப்புக்கூடாரமும்‌ 

இருந்ததுபோல, நம்முடைய 

அவை இருப்பதாகப்‌ பாவித்து, கர்த்தரிடத்தில்‌ 
ஜெபம்பண்ண வேண்டும்‌. கர்த்தருக்கு 
நாம்‌ ஆவிக்குரிய பலிகளைச்‌ 
செலுத்தவேண்டும்‌. 


- விரிவுரை 
DANIEL - COMMENTARY 


தானியேல்‌ 

கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்‌ செலுத்துவது, 
வழக்கம்‌. அவர்‌ தேவனுக்கு முன்பாக 
முழங்காற்டடியிட்டு ஜெபம்பண்ணுகிறார்‌. 
பிச்சைக்காரர்களும்‌, ஏழை எளியவர்களும்‌ 
முழங்கால்‌ படியிட்டு பிறரிடத்தில்‌ உதவி 
கேட்பது வழக்கம்‌. நாம்‌ கர்த்தருடைய 
சமுகத்திற்கு முன்பாக, அவரிடத்தில்‌ உதவி 
கேட்கிற பிச்சைக்காரர்களைப்போலவே 
நம்மைத்‌ தாழ்த்தவேண்டும்‌. 

நாம்‌ கர்த்தரிடத்தில்‌ 

ஜீவியங்களுக்காக: பிச்சைக்கேட்கிறோம்‌. 
ர்த்தர்‌ நமக்கு இரக்கம்‌ காண்பிக்குமாறு 
அவரிடத்தில்‌ வேண்டிக்கொள்கிறோம்‌. 
கர்த்தருக்கு முன்பாக முழங்கால்படியிட்டு 
ஜெபம்பண்ணுவது, நம்முடைய 
மனத்தாழ்மையை காண்பிக்கிறது. கர்த்தரை 
நாம்‌ நம்முடைய ஆண்டவராகவும்‌, 
ராஜாவாகவும்‌, எஜமானராகவும்‌. 
அங்கீகரிப்பதற்கும்‌ இது 
அடையாளமாயிருக்கிறது. 


தானியேல்‌: ஜெய்பண்ணாம்போது. 
தன்னுடைய வீட்டின்‌ றையிலே, 
பலகணிகளை சங்கக்‌ தோ 
திறந்து. அங்கே தினம்‌ மூன்றுவேளையும்‌ 


வையத்து. 

பரலோகத்தை நோக்கிப்‌ பார்க்கிறார்‌ 
பரலோக தரிசனம்‌ நம்முடைய இருதயத்திற்கு 
இதமாயிருக்கும்‌. நம்முடைய ஜெபத்தில்‌ 

பக்திவிருத்தி அதிகரிக்கும்‌. 
தானியேல்‌ தன்னுடைய வீட்டின்‌: 
பலகணிகளை எருசலேமுக்கு. நேராக த்து 
எருசலேம்‌ கர்த்தருடைய 
அது இப்போது அழிந்து 
அங்கே குடியிருப்பார்‌ 
பாழும்‌ 
வனாந்தரமுமாயிருக்கிறது. எருசலேம்‌. 
இப்போது அழிந்த தம்‌ கக 


ஊழியக்காரர்‌ 
வாஞ்சைவைத்து, 
மண்ணுக்குப்‌ பரிதபிக்கிறார்கள்‌" (சங்‌ 102:14). 





i= THE] தானியேல்‌ 
யாய்‌ 


தானியேல்‌ தன்னுடைய வீட்டிலே, 
தான்‌ முன்செய்து வந்தியே, தினம்‌. 
மூன்று வேளையும்‌ தன்‌ தேவனுக்கு: 
முன்பாக முழங்கால்‌ படியிட்டு 
ஜெபம்பண்ணுகிறார்‌. நம்முடைய ஆவிக்குரிய 
ஜீவியத்திலும்‌, தானியேலைப்போல, நாமும்‌ 
ஜெபவேளைகளை நியமித்துக்கொள்ள 
வேண்டும்‌. இந்த ஜெபவேளைகளுக்கு நாம்‌ 
கட்டுப்பட்டவர்களோ அல்லது அடிமைகளோ 
அல்ல. ஜெபவேளை நம்முடைய 
எஜமானல்ல. ஆனாலும்‌ ஜெறிப்பதற்காக 
நாம்‌ ஒரு வேளையை நியமிக்கும்போது. அது 
நம்முடைய மனச்சாட்சியை ஞாபகப்படுத்தும்‌. 
நம்முடைய. சரீர 

மூன்றுவேளையும்‌ போஜனம்‌ பேண்டும்‌ என்று 
நாம்‌ நினைக்கிறோம்‌. நம்முடைய சரீரம்‌ 
ஆரோக்கியமாயிருப்பதுபோல, நம்முடைய 
ஆத்துமாவும்‌ ஆரோக்கியமாயிருக்குவேண்டும்‌. 
ஆத்துமா. செழித்திருக்கவேண்டுமென்றால்‌, 
அதற்கு ஆவிக்குரிய போஜனம்‌ தேவை. 
கர்த்தருடைய வார்த்தையே நமக்கு 
மெய்யான போஜனம்‌. நம்முடைய 
ஆரோக்கியமாமிருக்க 
நாம்‌ கர்த்தரிடத்தில்‌. 

பாம்‌ 


ஆத்துமா 
வேண்டுமென்றால்‌, 


தினமும்‌ 
தானியேலைப்போல, தினமும்‌ 
பாலது ஜெர்க்ககேண்டும்‌ அதைக்‌ 
அதிகமான வேளைகள்‌ ஜெயித்தாலும்‌ 
நல்லதுதான்‌. ஜெபிப்பதற்கு, 
வெட்கப்படர்கூடாது. 

நானியேலைப்பற்றி 
அறிந்திருக்கிறவர்கள்‌ எல்லோரும்‌, 


பண்ணுவதையும்‌ 

தானியேல்‌ 

ஜெபம்பண்‌ ஹுவதற்கு 

யாருக்கும்‌ தெரியாமல்‌ ஓரமாக, இரகசியமாக 
ஜெபிக்கவேண்டும்‌ என்றும்‌ தானியேல்‌. 
நினைக்கவில்லை. 


தானியேல்‌ தன்னுடைய மேலறையிலே, 
எருசலேமுக்கு நேராக பலகணிகளை திறந்து 
வைத்து, கர்த்தரிடத்தில்‌ ஜெபம்பண்ணுகிறார்‌. 
எல்லோரும்‌ அவர்‌ ஜெ. 
பார்க்கிறார்கள்‌. எல்லோரும்‌ 
பார்க்கவேண்டும்‌ என்பதற்காக 
ஜெபம்பண்ணவில்லை. 
மற்றவர்கள்‌ தான்‌ 
பார்ப்பதற்காக 
வெட்கப்படவுமில்லை. 


தன்னைப்‌ 


- விரிவுரை 
DANIEL - COMMENTARY 


QODNENS 
PUBLISHERS 


கட்டளைப்‌ 

கையெழுத்து 

தானியேலும்‌ 

ஆனாலும்‌ தானியேல்‌ 

பயந்து, நான்‌ 

நிறுத்திவிடவில்லை. 

முன்‌ செய்து வந்தது போல, 

தினம்‌ மூன்று வேளையும்‌ 

"முன்பாக ஜெபம்பண்ணுகிறார்‌. 

ராஜாவின்‌ கட்டளைக்கு 

தானியேலுக்குத்‌ 

ராஜாவின்‌ 

கீழ்ப்படிவதைவிட, 

கட்டளைக்கு கீழ்ப்படிவதே. 

தனக்கு உத்தமமானது என்று தானியேல்‌ 
தீர்மானம்பண்ணுகிறார்‌. 

தானியேலின்‌. செய்கை 

விநோதகமாமிருக்கிறது. அவர்‌ ராஜாவின்‌ 

கட்டளைக்கு கீழ்ப்படிந்து, முப்பது நாள்‌ 

வரையிலும்‌, கர்த்தரிடத்தில்‌ 

ஜெபம்பண்ணாமலிருப்பதுதான்‌ ஞானமானது 

என்று சிலர்‌ சொல்லுகிறார்கள்‌ 

தன்னுடைய ஜீவனுக்கு மோசமுண்டாக 

தானியேல்‌ எதையும்‌ செய்யக்கூடாது என்று 

விவாதம்பண்ணுகிறார்கள்‌. மனுஷருடைய 

ஞானத்தைவிட, கர்த்தருடைய விருப்பமும்‌, 

அவருடைய  சித்தமுமே தனக்கு 

முக்கியமானது என்று தானியேல்‌. 
தீர்மானம்பண்ணுகிறார்‌. 


தானியேல்‌. 


அதை 


கர்த்தரிடத்தில்‌ 
ஜெபம்பண்ணுவதை ஏராளமான பேர்‌ 
பார்க்கிறார்கள்‌. கர்த்தரிடத்தில்‌ 
பக்தியுள்ளவர்கள்தான்‌ ஜெபம்பண்ணுவார்கள்‌. 
தானியேலுக்கோ பக்தியும்‌ தேவைப்படுகிறது, 
தைரியமும்‌ தேவைப்படுகிறது. 
, எல்லா 
கர்த்தருக்கு 
நம்முடைய 
கர்த்தருக்கு கீழ்ப்படிவதற்கு 
தடையாயிருக்கக்கூடாது. பரிசுத்த 
ஆவியானவர்‌ கர்த்தருக்கு கீழ்ப்படிய 
நம்மைப்‌ பெலப்படுத்த வேண்டும்‌ என்று 
ஜெபம்பண்ணவேண்டும்‌. பரிசுத்த 
ஆவியானவர்‌ நமக்குள்ளே. வந்து 
வாசம்பண்ணும்போது, நாம்‌ பெலனடைவோம்‌. 
நாம்‌ கர்த்தருக்கு சாட்சியாய்‌ ஜீவிப்போம்‌. 





f= THE] தானியேல்‌ 
யா்‌ 

சிங்கங்களின்‌ கெபி. 

தானி 6:11-17 


தானி 6:11. அப்பொழுது அத்த மனுஷர்‌ 
கூட்டங்கூடி,. ணி 
தேவனுக்கு முன்பாக 

விண்ணப்பம்‌ 

கண்டார்கள்‌. 


தானி 6:12. பின்பு அவர்கள்‌ ராஜாவுக்கு 
முன்பாக வத்து, ராஜாவின்‌ தாக்கீதைக்‌: 
குறித்து: எத்த மனுஷனாகிதூம்‌ முப்பது 
நான்வரையில்‌ ராஜாவாகிய உம்மைத்‌ 
தவிர எந்த தேவனையானாலும்‌: 
மனுஷனையானாலும்‌ நோக்கி 
யாதொரு. ன்ன அத்த க்‌ 
விண்ணப்பம்பண்ணினால்‌, 
சிங்கங்களின்‌ 
போடப்படவேண்டும்‌ என்று நீர்‌ 
கட்டளைப்பத்திரத்தில்‌ கையெழுத்து 
வைத்தீர்‌ அல்லவா என்றார்கள்‌. அதற்கு. 
ராஜா அந்தக்‌ காரியம்‌ மேதியருக்கும்‌ 
பெர்சியருக்கும்‌ இருக்கிற 
மாறாத. பிரமாணத்தின்படி. 
உறுதியாக்கப்பட்டதே என்றான்‌. 


க 


தானி 6:18. அப்பொழுது அவர்கள்‌ 
ராஜாவை நோக்கி: சிறைபிடிக்கப்பட்ட 
மூதேயா தேகத்தின்‌. புத்திரரில்‌ 
தானியேல்‌ என்பவன்‌ உம்மையும்‌ தீர்‌ 
கையெழுத்து வைத்துக்கொடுத்த 
கட்டனையையும்‌ மதியாமல்‌, தினம்‌ 
மூன்று வேளையும்‌ தான்‌ பண்ணும்‌ 
விண்ணப்பத்தைப்‌ பண்ணுகிறான்‌ 
என்றார்கள்‌. 


தானி 614. 
வார்த்தைகளைக்‌: 
தன்னில்‌ மிகவும்‌ சஞ்சலப்பட்டு, 
தானியேலைக்‌. க௱ப்பாற்றும்படிக்கு. 
அவன்பேரில்‌ தன்‌ மனதை வைத்து, 
அவனைத்‌ தப்புவிக்கிறதற்காகச்‌. 
சூரியன்‌ அணஸ்தமிக்கு மட்டும்‌ 
பிரயாசப்பட்டுக்கொண்டிருத்தான்‌. 


ராஜா இந்த 
கேட்டபோது, 


தாணி 6:15. அப்பொழுது அத்த மனுஷர்‌ 
ராஜாவினிடத்தில்‌ கூட்டமாய்‌ வத்து: 
ராஜா கட்டனையிட்ட எந்தத்‌ 
தாக்கீதும்‌ கட்டனையும்‌ மாற்றப்படக்‌ 
கூடாதென்பது மேதியருக்கும்‌ 
பெர்சியருக்கும்‌ பிரமாணமாவிருக்கிற 
தென்று அறிவீராக என்நார்கள்‌. 


- விரிவுரை 
DANIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தானி 6:16. அப்பொழுது ராஜா 
கட்டனையிட, அவர்கன்‌ தானியேலைக்‌ 
கொண்டுவத்து, அவனைக்‌ 
சிங்கங்களின்‌. கெபியிலே 
போட்டார்கள்‌. ராஜா தானியேலை 
நோக்கி: தீ இடைவிடாமல்‌ ஆராதிக்கிற 
உன்‌ தேவன்‌ உன்னைத்‌ தப்புவிப்பார்‌ 
என்றான்‌. 


தானி 607. ஒரு கல்‌ கெபியினுடைய 
'வாசலின்மேல்‌ கொண்டுவந்து, 
வைக்கப்பட்டது; தானியேலைப்பற்றிய 
தீர்மானம்‌ மாற்றப்படாதபடிக்கு ராஜா 
தன்‌. மோதிரத்தினாலும்‌ தன்‌ 
யிரபுக்களின்‌ மோதிரத்தினாலும்‌ 
அதின்மேல்‌ முத்திரைபோட்டான்‌. 


பிரதானிகளும்‌ தேசாதிபதிகளும்‌ 

தானியேலைக்‌ குற்றப்படுத்தும்படி 

முகாந்தரம்‌  தேடிக்கொண்டிருக்கிறார்கள்‌. 

தானியேலுடைய தேவனைப்பற்றிய 

விஷயத்திலே, அவரை குற்றப்படுத்தும்‌ 

முகாந்தரத்தை கண்டுபிடிக்கவேண்டும்‌ என்று 

சதிஆலோசனை பண்ணுகிறார்கள்‌. இந்த 

முகாந்தரத்தைத்‌ தவிர, அவரைக்‌ 

குற்றப்படுத்தம்‌ வேறு முகாந்தரத்தை 

யாராலும்‌ கண்டுபிடிக்க முடியாது. என்பது 

அவர்களுக்கு நன்றாய்த்‌ தெரிந்திருக்கிறது. 

பிரதானிகளும்‌ 

தானியேலை 

முகாந்தரத்தைக்‌ 

வேவுகாரர்களை 

நியமிக்கிறார்கள்‌. அவர்களும்‌ தானியேலின்‌ 
வீட்டை சுற்றி சுற்றி வருகிறார்கள்‌. 


தானியேலோ தான்‌. முன்‌ செய்‌ 
வந்தபடியே தினம்‌ மூன்று வேளையும்‌, தன்‌ 
தேவனுக்கு முன்பாக ஜெபம்பண்ணுகிறார்‌. 
தன்‌ வீட்டின்‌ மேலறையிலே உள்ள 
பலகணிகளை எருசலேமுக்கு நேராக திறந்து, 


விண்ணப்பம்பண்ணுவதையும்‌, 
ஸ்தோத்திரம்‌ செலுத்துவதையும்‌ ஏராளமான 
ஜனங்கள்‌ பார்க்கிறார்கள்‌. அப்பொழுது 
பிரதானிகளும்‌, தேசாதிபதிகளும்‌ 
கூட்டங்கூடி, தானியேல்‌ தன்‌ தேவனுக்கு 
ஜெபம்பண்ணி 
கண்கிறார்கள்‌ 


முன்பாக 
விண்ணப்பம்செய்கிறதைக்‌ 
(தானி 6:11) 





i THE] தானியேல்‌ 
யா்‌ 


துன்மார்க்கர்‌ தங்களுடைய 
தீயகாரியங்களை செய்வதற்கு கூட்டமாய்க்‌ 
கூடுவார்கள்‌. தானியேல்‌ ஜெபம்பண்ணி 
விண்ணப்பம்‌ செய்கிறதை பார்க்க 
கூட்டங்கூடி வந்திருக்கிறார்கள்‌. ந்தப்‌ 
பிரதானிகளும்‌ தேசாதிபதிகளும்‌ ள்‌ 
கூட்டங்கூடி, ராஜாவினிடத்தில்‌ போய்‌ 
உறுதியான தாக்கீது செய்யவேண்டுமென்று 
விண்ணப்பம்பண்ணினார்கள்‌ (தானி 6:6). 
தீயகாரியங்களுக்கு துன்மார்க்கர்‌ 
எப்போதுமே  கூட்டமாய்க்‌ கூடிப்போவது, 
வழக்கம்‌. 

தானியேல்‌ தேசாதிபதிகளில்‌ 
ஒருவராயிருக்கிறார்‌. தரியு ராஜா தானியேலை. 
பாபிலோன்‌ 
அதிகாரியாக 
பிரதானிகளும்‌ 
தானியேலிடத்தில்‌ அரசாங்க காரியங்களை 
பேசுவதற்காக வந்ததுபோல கூட்டமாய்‌ 
வந்திருக்கிறார்கள்‌. தாங்கள்‌ வரும்‌ வேளை 
தானியேலின்‌ ஜெப வேளை என்பது, 
அவர்களுக்கு நன்றாய்த்‌ தெரியும்‌. 
தானியேல்‌ தினம்‌ மூன்று வேளையும்‌ 
நேவனுக்கு முன்பாக ஜெபிப்பார்‌. அந்த 
வேளையில்தான்‌, இந்த மதுஷம்‌ எல்கோதம்‌ 
கூட்டங்கூடி தானியேலின்‌ 
வந்திருக்கிறார்கள்‌. 
தேவனுக்கு . ன்‌ 


தாழ்த்தாமல்‌, ராஜாவுக்கு முன்பாக 
வருகிறார்கள்‌. அவர்கள்‌ ராஜாவினிடத்தில்‌ 
வந்து அவருடைய தாக்கீதைக்‌ குறித்து 
அவருக்கு ஞாபகப்படுத்துகிறார்கள்‌. 


எந்த மனுஷனாகிலும்‌ முப்பது, 
நாள்வரையில்‌ ராஜாவாகிய உம்மைத்‌ தவிர 


'கெபியிலே போடப்படவேண்டும்‌ 

குட்பளைப்பத்திரத்தில்‌ கையெழுத்‌ 

அல்லவா” (தானி 612) என்று திகள்‌ 
தரியு ராஜாவிடம்‌ 


- விரிவுரை 
DANIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தரியு 
பிரதியுத்தரமாக 
மேதியருக்கும்‌. 


ராஜா அவர்களுக்கு 

அந்தக்‌ காரியம்‌ 
பெர்சியருக்கும்‌ இருக்கிற 
மாறாத பிரமாணத்தின்படி 
உறுதியாக்கப்பட்டதே (தானி 6:12) என்று 
தன்னுடைய தாக்கீதை அங்கீரித்து 
உறுதிபண்ணுகிறான்‌. 


பிரதானிகளும்‌ தேசாதிபதிகளும்‌, 
ராஜாவுக்கு அவருடைய தாக்கீதைப்பற்றி 
ஞாபகப்படுத்திவிட்டு, தானியேல்மீது குற்றம்‌ 
சொல்லுகிறார்கள்‌. “சிறைபிடிக்கப்பட்ட 
யூதேயா தேசத்தின்‌ புத்திரரில்‌ தானியேல்‌ 
என்பவன்‌ உம்மையும்‌ நீர்‌ கையெழுத்து, 
வைத்துக்கொடுத்த கட்டளையையும்‌ 
மதியாமல்‌, தினம்‌ மூன்று வேளையும்‌ தான்‌ 
பண்ணும்‌ விண்ணப்பத்தைப்‌ பண்ணுகிறான்‌” 
தானி 613) என்று அவர்கள்‌ 
ராஜாவினிடத்தில்‌ சொல்லுகிறார்கள்‌. 


ராஜாவும்‌ தானியே விரோதமாக 
சநத்து "செய்யவேண்டும்‌. என்று 
அவர்கள்‌ ஆபர்கள்‌ 
ஆகையினால்‌ அவர்கள்‌ தானியேலைப்பற்றிச்‌ 
சொல்லும்போது, அவரை பிரதானி என்றோ, 
அதிகாரி என்றோ சொல்லாமல்‌, 
"சிறைப்பிடிக்கப்பட்ட யூதேயா தேசத்தின்‌ 
பததிரின்‌. தானியேல்‌ என்பவன்‌?! ஈன்று 
சொல்லுகிறார்கள்‌. தானியேலை 
ஏளனம்பண்ணுகிறார்கள்‌. 


தானியேல்‌ ஒரு அடிமை என்றும்‌, 
அவருக்கு எந்த உரிமையும்‌ இல்லை என்றும்‌ 
தேசாதிபதிகள்‌ ராஜாவினிடத்தில்‌ 
விவாதம்பண்ணுகிறார்கள்‌. தானியேல்‌. 
சிறைப்பிடிக்கப்பட்டவராகயிருப்பதினால்‌, 
அவருக்கு ராஜாவின்‌ தயவும்‌, 
ஒத்தாசையும்‌ தேவை 
சொல்லுகிறார்கள்‌. ஆனால்‌ 
ராஜாவையும்‌, அவருடைய கட்டளையையும்‌ 
மதிக்காமல்‌, தினமும்‌ தன்‌ தேவனிடத்தில்‌ 
விண்ணப்பம்பண்ணுவதாக பிராது 
பண்ணுகிறார்கள்‌. 





f= THE] தானியேல்‌ 
யா்‌ 


தானியேல்‌ தன்னுடைய தேவனிடத்தில்‌ 
'விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. என்று 
பிரதானிகளும்‌ தேசாதிபதிகளும்‌ 
ராஜாவினிடத்தில்‌ சொல்லவில்லை. அப்படி 
சென்னால்‌ ராஜாவுக்கு கோபம்‌ வராது என்று 
அவர்களுக்குத்‌ தெரியும்‌. அவர்களோ, 
தானியேல்‌ ராஜாவை மதியாமல்‌, தான்‌ 
பண்ணும்‌ விண்ணப்பத்தை பண்ணுவதாக 
அவர்மீது குற்றம்‌ சொல்லுகிறார்கள்‌. 
ராஜாவுக்கு கோபம்‌ வரும்‌ வண்ணமாகப்‌ 
பேசுகிறார்கள்‌. 
னால்‌ ராஜாவோ 
வார்த்தைகளைக்‌. கேட்டபோது... தன்னில்‌ 
மிகவும்‌ சஞ்சலப்படுகிறான்‌. தானியேலைக்‌ 
காப்பாற்றும்படிக்கு அவன்பேரில்‌ தன்‌ மனதை 
வைக்கிறான்‌. அவனைத்‌ தப்புவிக்கிறதற்காகச்‌ 
சூரியன்‌ அஸ்தமிக்கு மட்டும்‌ பிரயாசப்பட்டுக்‌ 
கொண்டிருக்கிறான்‌ (தானி 6:14) 
ராஜா  பிரதானிகளோடும்‌ 
நேசாதியநிகளோடும்‌ தானியேலுக்கு 
ஆதரவாக விவாதம்பண்ணிப்‌ பார்க்கிறான்‌. 
தன்னுடைய அதிகாரத்தையும்‌ பயன்படுத்தி 
பார்க்கிறான்‌. தண்டனை 
பிரதானிகளும்‌ 
தன்னை 
ராஜா 


தானியேலுக்கு 
கொடுக்கவேண்டுமென்று 
தேசாதிபதிகளும்‌ 
நிர்ப்பந்தம்பண்ணக்கூடாது என்று, 
பிரயாசப்பட்டுப்‌ பார்க்கிறான்‌. ஆனால்‌ அந்த 
மனுஷரோ பிடிவாதமாயிருக்கிறார்கள்‌. 


ர வடட வத்தக்‌ 
“ராஜா கட்டளையிட்ட எந்தத்‌ தாக்கீதும்‌ 
கட்டளையும்‌ மாற்றப்படக்கூடாதென்பது 
மேதியருக்கும்‌ பெர்சியருக்கும்‌. 
பிரமாணமாயிருக்கிறதென்று  அறிவீராக” 
(தானி 65) என்று மேதிய, பெர்சிய 
தேசத்து சட்டங்களைச்‌ சொல்லுகிறார்கள்‌. 
ராஜாவினுடைய தாக்கீதின்‌ பிரகாரம்‌: 
தங்களுக்கு நீதி கிடைக்கவேண்டும்‌ என்றும்‌, 
தானியேல்‌ தண்டிக்கப்படவேண்டும்‌ என்றும்‌ 
விவாதம்பண்ணுகிறார்கள்‌. 


இந்த விவாதத்தில்‌ தானியேல்‌ என்ன 
சொன்னார்‌ என்று 


ஆனால்‌ தானியேல்மீது 
சாட்டுகிறவர்களோ, 
கொடுக்கப்பட 


என்பதில்‌ பிடிவாதமாயிருக்கிறார்கள்‌. 


- விரிவுரை 
DANIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பெர்சியர்கள்‌ ராஜாவின்‌ ஞானத்திற்கு 
மதிப்பு கொடுக்கிறவர்கள்‌. ராஜா 
கட்டளையிடுகிற எல்லா நாக்கீதுகளும்‌, 
எல்லா கட்டளைகளும்‌ ஞானமுள்ளவை. 
என்றும்‌, அவற்றை ஒருவரும்‌ 
மாற்றக்கூடாது என்றும்‌ மேதியரும்‌ 
கம நம்புகிறார்கள்‌. மேதியர்‌ 
மத்தியிலே. இது ஒரு 
விரக! இது ராஜாவைக்‌ 
கனம்பண்ணும்‌ பிரமாணம்‌. பிரதானிகளும்‌ 
தேசாதிபதிகளும்‌, இந்தப்‌ பிரமாணத்தை 
ராஜாவுக்கு சொல்லி, தானியேலைத்‌ 
தண்டிக்க வேண்டுமென்று 
விவாதம்பண்ணுகிறார்கள்‌. 


ராஜா கட்டளையிட்ட எந்த 
தாக்கீதையும்‌ கட்டளையையும்‌, 
ராஜாவால்கூட மாற்ற முடியாது. ராஜாவும்‌ 
வேறு வழியில்லாமல்‌, தான்‌ கட்டளையிட்ட 
தாக்கீதை நிறைவேற்றுமாறு சொல்லுகிறான்‌. 
ராஜாவின்‌ கட்டளைப்‌ பிரகாரம்‌ அவர்கள்‌ 
தானியேலை கொண்டு வருகிறார்கள்‌. 
தானியேலை சிங்கங்களின்‌ கெழியிலே 
போடுகிறார்கள்‌ 


ராஜா தானியேலை கர்த்தருடைய 
கையில்‌ ஒப்புவிக்கிறான்‌. "நீ இடைவிடாமல்‌ 
ஆராதிக்கிற உன்‌ தேவன்‌ உன்னைத்‌ 
தப்புவிப்பார்‌" என்று தரியு a மிகுந்த 
வேதனையோடு 'னியேலுக்கு 
சொல்லுகிறான்‌. 


தானியேலை சிங்கங்களின்‌ கெபிமிலே 
போடவேண்டுமென்பது ராஜாவின்‌ 
விருப்பமல்ல. 'தானியேலை. 
விடுவிக்கவேண்டும்‌ என்பதே ராஜாவின்‌ 
விருப்பம்‌. ஆனாலும்‌ ராஜாவின்‌ தாக்கீது 
மாற்ற முடியாத பிரமாணமாமிருப்பதினால்‌, 
மனச்சாட்சிக்கு, 
தானியேலை 
கெபியிலே 

போடச்சொல்லுகிறான்‌. 


ஒரு கல்‌ கெபியினுடைய வாசலின்மேல்‌ 
கொண்டுவந்து வைக்கப்படுகிறது; 
தானியேலைப்பற்றிய தீர்மானம்‌. 
மாற்றப்படாதபடிக்கு ராஜா தன்‌ 
மோதிரத்தினாலம்‌ தன்‌ பிரபுக்களின்‌ 
மோதிரத்தினாலும்‌ அதின்மேல்‌ 
முத்திரைபோடுகிறான்‌ (தானி 6:77. 





i= THE] தானியேல்‌ 
ரய 


தானியேல்‌ சிங்கங்களின்‌ கெபியிலே 
இருக்கிறார்‌. அவர்‌ கர்த்தரை நம்புகிறவர்‌. 
தானியேல்‌ கர்த்தரையே நம்பவேண்டுமென்று 
தரியு ராஜாவும்‌ அவருக்கு ஆதரவாகச்‌ 
சொல்லுகிறார்‌. நீ இடைவிடாமல்‌ 
ஆராதிக்கிற உன்‌ தேவன்‌ உன்னைத்‌ 
தப்புவிப்பார்‌” என்று தரியு ராஜா 
சிங்கங்களின்‌ கெியிலே விழுந்து கிடக்கிற 
தானியேலுக்கு ஆதரவாகப்‌ பேசுகிறார்‌. 


தானியேல்‌ ஒரு குற்றமும்‌ 
செய்யவில்லை என்பது ராஜாவுக்குத்‌ தெரியும்‌. 
தானியேல்‌ தன்‌ தேவனை இடைவிடாமல்‌ 
ஆராதிக்கிறார்‌ என்பதும்‌ ராஜாவுக்குத்‌ 
தெரியும்‌. தம்மை நம்புகிறவர்களை கர்த்தர்‌ 
கைவிடமாட்டார்‌ என்று தரியு ராஜாவும்‌ 
நம்புகிறார்‌. 

தானியேலை 
தள்ளிப்போடாமல்‌, 
தப்புவிக்கிறதற்காக 
அஸ்தமிக்கும்‌ 


சிங்கங்களின்‌ 


ராஜா 
மட்டும்‌ பிரயாசப்பட்டுக்‌ 
கொண்டிருந்தான்‌. ஆனால்‌ ராஜாவால்‌ 
தானியேலை நப்புலிக்க முடியவில்லை. 
மனுஷனால்‌ முடியாதது தேவனால்‌ முடியும்‌ 
என்று தரியு ராஜா நம்புகிறான்‌. நானியேலை 
தப்புவிக்க வைக்கும்‌ பொறுப்பை ராஜா 
கர்த்தரிடத்தில்‌ ஒப்புக்கொடுக்கிறான்‌. “உன்‌ 
வன்‌ உன்னைத்‌ தப்புவிப்பார்‌" என்று, 
தரியு ராஜா விசுவாசத்தோடு சொல்லுகிறான்‌. 


கர்த்தர்‌ சிங்கங்களின்‌ வாயைக்‌ 
கட்டிப்போடுகிறார்‌ 
தானி 6118-24 


தானி 8. பின்பு ராஜா தன்‌ 
அரமனைக்குப்‌ போய்‌, இராமுழுதும்‌ 
போஜனம்பண்ணாமலும்‌, கீதவாத்தியாம்‌ 
முதலானவைகளைத்‌ தனக்கு முன்பாக. 
வரவொட்டாமலும்‌ இருந்தான்‌; 
அவனுக்கு நித்திரையும்‌ 
வராமற்போயிற்று. 


தானி 6:19. காலமே கிழக்கு வெளுக்கும்‌ 
போது ராஜா எழுந்திருந்து, 
சிங்கங்களின்‌ கெயிக்குத்‌ தீவிரமாய்ப்‌ 
போனான்‌. 


தானி 6:20. ராஜா கெயியின்‌ 


கிட்டவத்த போது, துயரசத்தமாய்த்‌ 
தானியேலைக்‌ கூப்பிட்டு: தானியேலே, 


- விரிவுரை 
DANIEL - COMMENTARY 


ஜீவனுன்ன தேவனுடைய தாசனே, நீ 
இடைவிடாமல்‌ ஆராதிக்கிற உன்‌: 
தேவன்‌ உன்னைச்‌ சிங்கங்களுக்குத்‌ 
தப்புவிக்க வல்லவராயிருந்தாரா என்று 
தானியேலைக்‌ கேட்டான்‌. 


தானி 6:21. அப்பொழுது தானியேல்‌: 
ராஜாவே தீ என்றும்‌ வாழ்க. 


தானி 6:22. சிங்கங்கள்‌ 
சேதப்படுத்தாதபடிக்கு 
தம்முடைய தூதனை 
அவைகவின்‌ 
கட்டிப்போட்டார்‌; அதேனென்றால்‌ 
அவருக்கு. முன்பாக. நான்‌ 
குற்றமற்றவனாய்க்‌  காணப்பட்டேன்‌; 
ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும்‌ நான்‌: 
தீதிகேடு செய்ததில்லை என்றான்‌. 


என்னைச்‌. 
தேவன்‌ 
அனுப்பி, 
வாயைக்‌ 


தானி 6:29. அப்பொழுது ராஜா தன்னில்‌. 
மிகவும்‌ சந்தோஷப்பட்டு, தானியேலைக்‌ 
கெபியிலிருந்து தூக்கிவிடச்‌ 
சொன்னான்‌; அப்படியே தானியேல்‌ 
கெபியிலிருந்து தூக்கிவிடப்பட்டான்‌; 
அவன்‌ தேவன்பேரில்‌ 
விசுவாசித்திருந்தபடியால்‌, அவனில்‌ 
ஒரு சேதமும்‌ காணப்படவில்லை. 


தானி 6:24. 
குற்றஞ்சாற்றின 
மனுஷரையோவென்‌ நால்‌, ராஜா 
கொண்டுவரச்‌. சொன்னான்‌; 
அவர்களையும்‌ அவர்கள்‌ குமாரரையும்‌ 
அவர்கள்‌ மனைவிகளையும்‌. 
சிங்கங்களின்‌ கெபியிலே. 
போட்டார்கள்‌; அவர்கள்‌ கெயியின்‌ 
அடியிலே சேருமுன்னே சிங்கங்கள்‌. 
அவர்கன்மேல்‌ பாய்ந்து, 
அவர்கள்‌ எலூம்புகளையெல்லாம்‌ 
நொறுக்கிப்போட்டது. 


தானியேலின்மேல்‌ 


தானியேலை சிங்கங்களின்‌ கெபியில்‌ 
தூக்கிப்போட்டபின்பு ராஜா தன்‌ 
மோதிரத்தினாலும்‌ தன்‌ பிரபுக்களின்‌. 
மோதிரத்தினாலும்‌ கெபியின்மேல்‌ முத்திரை 
போடுகிறான்‌. தானியேலைப்பற்றிய தீர்மானம்‌ 
மேதியருக்கும்‌ பெர்சியருக்கும்‌ மாற்றப்பட 
முடியாத பிரமாணமாயிருக்கிறது. 
ஆனாலும்‌ ராஜா தானியேல்மேல்‌ 
கரிசனையோடிருக்கிறான்‌. 





i= THE] தானியேல்‌ 
யாய்‌ 


பின்பு ராஜா தன்‌ ரமனைக்கும்‌ 


நித்திரையும்‌ வராமற்போயிற்று தானி 618). 


தானியேலை சிங்கங்களின்‌ கெபிமிலே 
தூக்கிப்போட்ட குற்றத்தினிமித்தம்‌, 
ராஜாவால்‌ தன்னைத்தானே மன்னிக்க 
முடியவில்லை. இரவு முழுவதும்‌ உபவாசம்‌. 
இருப்பதுபோல, ராஜா போஜனம்‌ 
பண்ணாமலிருக்கிறான்‌. காலமே கிழக்கு 
வெளுக்கும்‌ போது ராஜா எழுந்திருந்‌; 
சிங்கங்களின்‌ கெபிக்குத்‌ தீவிரமாய்ப்‌ 
போகிறான்‌ (தானி 69). 


ராஜா கெமியின்‌ கிட்டவந்த போது, 
துயரசத்தமாய்த்‌ தானியேலைக்‌ 
கூப்பிடுகிறான்‌. “தானியேலே, ஜீவனுள்ள 
தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல்‌ 
ஆராதிக்கிற உன்‌ தேவன்‌ 
சிங்கங்களுக்குத்‌ 

வல்லவராயிருந்தாரா" 

நாளியேலைக்‌ கேட்கிறான்‌ (தானி 6:20) 


தானியேல்‌ ஜீவனோடிருக்கிறார்‌ 
ஆராதிக்கிற, 


உண்டாகவில்லை. 
தானியேலை சேதம்பண்ணவில்லை. 


துயர சத்தமாய்த்‌ தன்னைக்‌ 
தானியேலுக்கு நன்றாய்த்‌ 
அவர்‌ ராஜாவின்‌ சத்தத்தை 
ர்‌. தானியேல்‌ ராஜாவிடம்‌ 

“ராஜவே நீ என்றும்‌ வாழ்க” என்று சொல்லி 

அவரை வாழ்த்துகிறார்‌. தானியேலுக்கு. 

ராஜாவின்மீது கோபமில்லை. ர்‌ 

ராஜாவை சபிக்கவுமில்லை. 

தன்னுடைய 

ராஜாவை மன்னித்துவிடுகிறார்‌. 

சிங்கங்களின்‌ கெபியில்‌. 

தூக்கிப்போட்டது வரையில்‌ 

ராஜாவுக்குத்‌ தெரியும்‌. அதன்‌ பின்பு 

நடைபெற்றது என்பது ராஜாவுக்குத்‌ 

தெரியாது. தனக்கு என்ன நேரிட்டது. 

என்பதையும்‌, என்ன நேரிடவில்லை 

என்பதையும்‌ தானியேல்‌ ராஜாவுக்கு 

அறிவிக்கிறார்‌. 


- விரிவுரை 
DANIEL - COMMENTARY 


சிங்கங்கள்‌ 

சேதப்படுத்தாதபடிக்கு தேவன்‌ தம்முடைய 

தூதனை அனுப்பி, அவைகளின்‌ வாயைக்‌ 

குட்டிப்போட்டார்‌; அதேனென்றால்‌ அவருக்கு 

குற்றமற்றவனாய்க்‌ 

ராஜாவாகிய உமக்கு 

முன்பாகவும்‌ நான்‌ நீதிகேடு செய்ததில்லை" 

(தானி 6:22) என்று தானியேல்‌ ராஜாவுக்கு 
சொல்லுகிறார்‌. 


கர்த்தர்‌ 
அற்புதமாகப்‌ பாதுகாக்கிறார்‌. 
தேவன்‌ 'தானியேலுடைய தேவன்‌. 
தானியேல்‌ கர்த்தருக்குரியவர்‌, கர்த்தர்‌ 
தானியேலுக்குரியவர்‌. தானியேலைப்போலவே 
நாமும்‌ கர்த்தருக்குரியவர்கள்‌. கர்த்தரும்‌ 
நமக்குரியவர்‌. நம்முடைய காலங்களும்‌ 
ஜீவனும்‌ கர்த்தருடைய கரத்திலிருக்கிறது. 
கர்த்தர்‌ சிங்கங்களின்‌ கெயிக்கு 
தம்முடைய தூதனை அனுப்புகிறார்‌. 
சிங்கங்களின்‌ வாய்களைக்‌ கட்டிப்போடுகிறார்‌ 
சாத்ராக்‌, மேஷாக்‌, ஆபேத்நேகோ என்னும்‌ 
மூன்று எபிரெய 
நேபுகாத்நேச்சார்‌. 
சூளையிலே போடச்சொன்னான்‌. 
சேதம்பண்ணவில்லை. 
அக்கினி சூளைக்கு நடுவே 
வாலிபரையும்‌ 


தானியேலுடைய ஜீவனை 
இஸ்ரவேலின்‌ 


தூதனை 
அனுப்புகிறார்‌. 
தானியேலை 
சேதப்படுத்தாதப்டிக்கு, அந்த தூதன்‌ 
அவைகளின்‌ வாயைக்‌ கட்டிப்போடுகிறார்‌. 
சிங்கங்களால்‌ வாயைத்‌ திறக்க முடியவில்லை. 


தம்முடைய 
கெபிக்கு 
சிங்கங்கள்‌. 


தானியேல்‌ 
நீதிகேடு 


ராஜாவுக்கு. 
ய்யவில்லை. 
குற்றமற்றவராயிருக்கிறார்‌. 
விரோதமாகவோ அவருடைய 
விரோதமாகவோ தானியேல்‌ ஒரு குற்றமும்‌ 


முன்பாக 

அவர்‌ 
தரியு ராஜாவுக்கு 
தேசத்திற்கு 


செய்யவில்லை. அவர்‌ 
யாரைப்பற்றியும்‌ ஒரு குற்றமும்‌ 
சொல்லவில்லை. ராஜா பிறப்பித்த தாக்கீது 
அநீதியானது என்று சொல்லி தானியேல்‌ 
ராஜாவைக்‌ குற்றப்படுத்தவுமில்லை. 


ராஜாவினிடத்தில்‌ 





f= THE] தானியேல்‌ 
யா்‌ 


தானியேல்‌ எல்லாவற்றையும்‌ 
கர்த்தருடைய கையிலே ஒப்புக்கொடுக்கிறார்‌. 
கர்த்தரோ 

நானியேலைப்‌ 

ராஜாவால்‌ தானியேலை 

முடியவில்லை. ஆனால்‌ 

கர்த்தரால்‌ முடிகிறது. 

காரியம்‌ ஒன்றுமில்லை. 


கர்த்தரை நம்புகிறவர்கள்‌ ஒரு போதும்‌ 

வெட்கப்பட்டுப்போகமாட்டார்கள்‌. தம்மை 

நோக்கிக்‌ கூப்பிடுகிற யாவருக்கும்‌ கர்த்தர்‌ 
நம 


தானியேல்‌ சிங்கங்களின்‌ கெபியிலே. 
உமிரோடிருப்பதைப்‌ பார்த்து ராஜா தனக்குள்‌. 
மிகவும்‌ சந்தோஷப்படுகிறான்‌. தானியேலை 
கெபியிலிருந்து தூக்கிவிடச்‌ சொல்லுகிறான்‌. 
ராஜாவின்‌ கட்டளை பிரகாரம்‌, அவனுடைய 
சேவகர்கள்‌ தானியேலை செயியிலிருந்து, 
தூக்கிவிடுகிறார்கள்‌. தானியேல்‌ தன்‌ 


தேவன்‌ 
பரல்‌. விசுவாசிந்திருத்தடியினால்‌. அவரில்‌ 
ஒரு சேதமும்‌ காணப்படவில்லை. 


தானியேல்‌ உயிரோடிருப்பதைப்‌ பார்த்து 
தரியு ராஜாவுக்கு சந்தோஷமாயிருக்கிறது. 
தானியேலுக்கு 
குற்றச்சாட்டுக்களைச்‌ 
பிரதானிகளுக்கும்‌ 
அதிர்ச்சியாகவும்‌, 
கலக்கமாகவும்‌ இருக்கிறது. 
மேல்‌ குற்றம்‌ சாட்டின்‌ மனுஷரை, ராஜா 
தன்னிடத்தில்‌ கொண்டு வரச்சொல்லுகிறான்‌. 
அவர்கள்‌ தானியேலை சிங்கங்களின்‌ 
'கெபியிலே போடவேண்டுமென்று ராஜாவை 
நிர்ப்பந்தம்‌ பண்ணினவர்கள்‌. 


ராஜாவோ அவர்கள்‌ தானியேலுக்கு 
பரிந்துறை செய்த அதே தண்டனையை 
அவர்களுக்கும்‌ அவர்களுடைய 
குடும்பத்தாருக்கும்‌ கொடுக்கிறான்‌. ராஜாவின்‌ 
சேவகர்கள்‌ அவர்களையும்‌ அவர்கள்‌ 
குன்ரரையும்‌ அவர்கள்‌ மனைவிகளையும்‌ 
சிங்கங்களின்‌ கெபியிலே போடுகிறார்கள்‌: 
அவர்கள்‌ கெபியின்‌ அடியிலே சேருழுன்னே. 
சிங்கங்கள்‌ அவர்கள்மேல்‌ பாய்ந்து. அவர்கள்‌ 
எலும்புகளையெல்லாம்‌ நொறுக்கிப்போடுகிறது. 
(தானி 6:24. 


- விரிவுரை 
DANIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ ராஜாவுக்கு 
செய்திருப்பதை தரியு ராஜா பார்க்கிறான்‌. 
அவனுக்குள்‌ தைரியமுண்டாயிற்று. இது 
வரையிலும்‌ ராஜாவின்‌ தாக்கீதுகளும்‌, 
கட்டளைகளும்‌ அவனை ஆளுகை 
செய்தது. அந்தப்‌ பிரமாணங்களெல்லாம்‌ 
ராஜாவால்‌ மாற்ற முடியாத 
பிரமாணங்களாயிருந்தது. 


அற்புதம்‌ 


இப்போதோ ராஜா 
தைரியமாயிருக்கிறான்‌. தாக்கீதுகளும்‌, 
கட்டளைகளும்‌ ராஜாவை ஆளுகை 
செய்யவில்லை. அதற்குப்‌ பதிலாக ராஜா 
அவற்றை ஆளுகை செய்கிறான்‌. 
தானியேலை விடுவிக்கிறான்‌. ராஜா 
கட்டளையிட்ட எந்த தாக்கீதும்‌ கட்டளையும்‌ 
மாற்றப்படக்கூடாது என்பது மேதியருக்கும்‌ 
பெர்சியருக்கும்‌ பிரமாணமாயிருக்கிறது. 
ஆனாலும்‌ ராஜா தான்‌ கட்டளையிட்ட 
தாக்கீதையும்‌, கட்டளையையும்‌ 
தைரியமாய்‌ தானியேலை. 
விடுவிக்கிறான்‌. 


மாற்றுகிறான்‌. 


தானியேலுக்கு விரோதமாக 
சொன்ன 
தேசாதிபதிகளையும்‌, 
குடும்பத்தார்‌ 
கெபியிலே 


குற்றம்‌ 
பிரதானிகளையும்‌, 
அவர்களுடைய 
அனைவரையும்‌ சிங்கங்களின்‌: 
'தூக்கிப்போட கட்டளை 
பிறப்பிக்கிறான்‌. பிரதானிகளும்‌ 
தேசாதிபதிகளும்‌ தானியேலுக்கு 
விரோதமாகத்‌ தீங்கு செய்ய நினைத்தார்கள்‌. 
அவர்கள்‌ செய்ய நினைத்த தீங்கு 
அவர்கள்மீது வருகிறது. கர்த்தருடைய 
பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பும்‌ எந்த 
ஆயுதமும்‌ வாய்க்காதே போகும்‌. 


தானியேலின்‌ தேவன்‌ 
தானி 6:25-28 


தானி 6:25. பின்பு ராஜாவாகிய தரியு 
எல்லா 


சமாதானம்‌ பெருகக்கடவது. 





ழ்‌ நாயன தானியேல்‌ 
யாய 


தானி 826. என்‌ ராஜ்யத்தின்‌ 
ஆளுகைக்குள்‌. எங்குமுன்னவர்கன்‌ 
யாவரும்‌ தானியேலின்‌ தேவனுக்கு 
முன்பாக நடுங்கிப்‌ 
பயப்படவேண்டுமென்று என்னாலே. 
தீர்மானம்பண்ணப்படுகிறது; அவர்‌ 
ஜீவனுள்ள தேவன்‌, அவர்‌ 
என்றென்றைக்கும்‌ திலைத்திருக்கிறவர்‌; 
அவருடைய ராஜ்யம்‌ அழியாதது; 
அன்ய கர்த்தத்துவம்‌ 
முடிவுபரியத்தமும்‌ திற்கும்‌. 


தானி. 6:27. தானியேலைச்‌. 
ல்க கைக்குத்‌ தப்புவித்த 
அவரே தப்புவிக்கிறவரும்‌ 
இரட்சிக்கிறவரும்‌, 'வானத்திலூம்‌ 
பூமியிலும்‌ அடையாளங்களையும்‌. 
அற்புதங்களையும்‌ 
செய்கிறவருமாயிருக்கிறார்‌ 
எழுதினான்‌. 


என்று 


தரியுவின்‌ ராஜ்யபார 
பெர்சியனாகிய 


ராஜ்யபாரகாலத்திலும்‌ 
காரியம்‌. 
ஜெயமாயிருந்தது. 


தரியு ராஜா தன்னுடைய கட்டளையின்‌ 
மூலமாக கர்த்தரையும்‌, அவருடைய 
தாசனாகிய  தானியேலையும்‌ தூஷித்தான்‌. 
ராஜா இப்போது தன்னுடைய தப்பிதத்தை 
உணர்ந்து மனம்‌ வருந்துகிறான்‌. 
தன்னுடைய கட்டளையை மாற்றுகிறான்‌ 
கர்த்தரையும்‌, தானியேலையும்‌ 
கனம்பண்ணுகிறான்‌. ராஜாவாகிய தரியு, 
தன்னுடைய ஆளுகையின்‌ கீழுள்ள எல்லா 
தேசங்களிலும்‌ குடியிருக்கிற எல்லா 
ஜனங்களுக்கும்‌, ஜாதியாருக்கும்‌, 
பாஷைக்காரருக்கும்‌ ஒரு நிருபத்தை, 
எழுதுகிறான்‌. அந்த நிருபத்தில்‌ 
இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தரை 
கனம்பண்ணுகிறான்‌. 


“தன்னுடைய ராஜ்யத்தின்‌ 
ஆளுகைக்குள்‌ எங்குமுள்ளவர்கள்‌ யாவரும்‌ 
தானியேலின்‌ தேவனுக்கு முன்பாக நடுங்கிப்‌ 
பயப்படவேண்டும்‌ என்று தரியு ராஜா 
தீர்மானம்பண்ணுகிறான்‌. 


- விரிவுரை 
DANIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தரியு ராஜாவின்‌ தீர்மானம்‌ 
நேபுகாத்நேச்சார்‌. ராஜாவின்‌ 
தீர்மானத்தைவிட பெரிதாயிருக்கிறது. 
இஸ்ரவேலின்‌ தேவனுக்கு விரோதமாக யாரும்‌ 
தூஷண வார்த்தையைச்‌ சொல்லக்கூடாது 
என்று நேபுகாத்நேச்சார்‌ கட்டளையிட்டான்‌. 
(தானி 3:29). தரியு ராஜாவோ, எல்லா 
ஜனங்களும்‌, இஸ்ரவேலின்‌ தேவனுக்கு 
முன்பாக நடுங்கி பயப்படவேண்டும்‌ என்று 
கட்டளையிடுகிறான்‌. 


தரியு ராஜா எல்லா ஜனங்களுக்கும்‌ 
இந்தக்‌ கட்டளையைப்‌ ப்பித்தாலும்‌, 
ராஜாவின்‌ கட்டளை இஸ்ரவேலின்‌ தேவனை 
பூரணமாய்‌ மகிமைப்படுத்தவில்லை. எல்லா 
ஜனங்களும்‌, எல்லா ஜாதியாரும்‌ எல்லா 
பாஷைக்காரரும்‌ கர்த்தருக்கு முன்பாக 
நடுங்கி பயப்பட்டால்‌ மாத்திரம்‌ போதாது, 
அவர்கள்‌ கர்த்தரை நேசிக்கவேண்டும்‌. 
கர்த்தரை விசுவாசிக்கவேண்டும்‌. 
விக்கிரகாராதனையைவிட்டு விலகி 
வரவேண்டும்‌. அவர்கள்‌ கர்த்தரை 
மாத்திரமே ஆராதிக்கவேண்டும்‌. 


ஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
ஜீவனுள்ள தேவன்‌, அவர்‌ என்றென்றைக்கும்‌ 
நிலைத்திருக்கிறவர்‌; அவருடைய ராஜ்யம்‌ 
அழியாதது: அவருடைய கர்த்தத்துவம்‌: 
முடிவுபரியந்தமும்‌ நிற்கும்‌ (தானி 6:26 


தரியு ராஜா இஸ்ரவேலின்‌ 
தேவனைப்பற்ி எழுதும்போது, “தானியேலைச்‌: 

சிங்கங்களின்‌ கைக்குத்‌ தப்புவித்த அவரே 
தப்புவிக்கிறவரும்‌ இரட்சிக்கிறவரும்‌, 
வானத்திலும்‌ பூமியிலும்‌ அடையாளங்களையும்‌ 
அற்புதங்களையும்‌ செய்கிறவருமாயிருக்கிறார்‌" 
(தானி 6:27) என்றும்‌ எழுதுகிறான்‌. 


ராஜா தானியேலைக்‌ 
கனம்பண்ணுகிறான்‌. தரியுவின்‌ ராஜ்யபார 
காலத்திலும்‌, பெர்சியனாகிய கோரேசுடைய 
ராஜ்யபாரகாலத்திலும்‌ தானியேலின்‌ 
காரியம்‌ ஜெயமாமிருந்தது (தானி 6:28). 





தானியேல்‌ 


f= a 
TT 


தானியேல்‌ புஸ்தகத்தில்‌ மொத்தம்‌ 12 
அதிகாரங்கள்‌ உள்ளன. முதல்‌ ஆறு 
அதிகாரங்களிலும்‌ சரித்திரம்‌ சம்பந்தமான 
செய்திகள்‌ எழுதப்பட்டிருக்கிறது. மீதமுள்ள 
ஆறு. அதிகாரங்களிலும்‌ தீர்க்கதரிசன 
செய்திகள்‌ எழுதப்பட்டிருக்கிறது. இவற்றை 
புரிந்துகொள்வதற்கும்‌ கடினமாயிருக்கிறது. 
ஆனாலும்‌ தீர்க்கதரிசன செய்திகளில்‌ சில 
எளிதாகப்‌ புரிந்துகொள்ளும்‌ விதத்தில்‌. 
தெளிவாகச்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. அவை 
நம்முடைய ஆவிக்குரிய  ஜீவியத்திற்கு 
பிரயோஜனமாயிருக்கும்‌. 


தானியேல்‌ நாலு மிருகங்களை 
தரிசிக்கிறார தானி 7:1 இ). தானியேல்‌ நீண்ட 
ஆயுசுள்ளவரையும்‌ சிங்காசனங்களையும்‌ 
தரிசிக்கிறார்‌ (நானி 79-14). தரிசனங்களின்‌ 
வியாக்கியானம்‌ (தானி 7:15-28). 


இந்த தரிசனங்கள்‌ காலங்களின்‌ 
rial 


சீக்கிரமாக 
தெளிவாகச்‌ 

தானியேல்‌ கண்ட 

வேதபண்டிதர்கள்‌ 

விளக்கம்‌ சொல்லாமல்‌, வெவ்வேறு விதமான 
விளக்கங்களைச்‌ சொல்லுகிறார்கள்‌. 


தானியேல்‌ கண்ட சொப்பனம்‌ 
தானி 7:1-8 


தானி 7:1. பாபிலோன்‌ ராஜாவாகிய 
பெல்ஷாத்சாரின்‌ முதலாம்‌ வருஷத்திலே. 
லு ஒரு சொப்பணத்தையும்‌ 

படுக்கையின்மேல்‌ தன்‌ 
தலையில்‌ தோன்றின தரிசனங்கணையும்‌ 
கண்டான்‌. பின்பு அவன்‌ அத்தச்‌ 
சொப்பனத்தை எழுதி, காரியங்களின்‌ 
தொகையை விவரித்தான்‌. 


- விரிவுரை 
DANIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தாணி 7:2. தானியேல்‌ சொன்னது: 
இராத்திரி காலத்தில்‌ எனக்கு உண்டான 
தரிசனத்திலே நான்‌ கண்டது 
என்னவென்றால்‌: இதோ, வானத்தின்‌ 
"நாலு காற்றுகளும்‌ பெரிய 
சமுத்திரத்தின்மேல்‌ அடித்தது. 


தானி 78. அப்பொ 
குபமுன்ன நாலு ரெ 
சழுத்திரத்திலிருத்து எழும்பின. 


தானி 74. முத்தினது. 
சிங்கத்தைப்போல இருத்தது; அதற்குக்‌ 
கழுகின்‌ செட்டைகள்‌ உண்டாயிருத்தது; 
நான்‌ பார்த்துக்கொண்டிருக்கையில்‌, 
அதின்‌ இறகுகள்‌ பிடுங்கப்பட்டது; அது 
தரையிலிருந்து: எடுக்கப்பட்டு, 
மனுஷனைப்‌ போல இரண்டு காலி. 
ன்மேல்‌ நிமிர்த்து நிற்கும்படி. 
செய்யப்பட்டது; மனுஷ இருதயம்‌ 
அதற்குக்‌ கொடுக்கப்பட்டது. 


தானி 75. பின்பு, கரடிக்கு ஒப்பாகிய 
வேறே இரண்டாம்‌ மிருகத்தைக்‌ 
கண்டேன்‌; அது ஒரு பக்கமாய்ச்‌ 
சாய்த்துதின்று, வாயின்‌: 

மூன்று 


கவ்விக்கொண்டிருந்தது; எழும்பி, வெகு. 
மாம்சம்‌ தின்னென்று அதற்குச்‌ 
சொல்லப்பட்டது. 


வெவ்வேறு. 


தானி 7 அதின்பின்பு, 
சிவிங்கியைப்போலிருக்கிற வேறொரு 
மிருகத்தைக்‌ கண்டேன்‌; அதின்‌ 
முதுகின்மேல்‌ பட்சியின்‌ சட்டைகள்‌ 
நாலு இருந்தது; அந்த மிருகத்துக்கு 
நாலு தலைகளும்‌ உண்டாயிருந்தது; 
அதற்கு ஆளுகை அளிக்கப்பட்டது. 


தானி. 77. அதற்குப்பின்பு, 
இராத்தரிசனங்களில்‌ நாலாம்‌. 

மிருகத்தைக்‌ கண்டேன்‌; அது கெடியும்‌ 
பயங்கரமும்‌ மகா 
பலத்ததுமாயிருத்தது; அதற்குப்‌ பெரிய 
இருப்புப்பற்கன்‌ இருத்தது; 
அது நொறுக்கிப்‌ பட்சித்து, 
மீதியானதைத்‌ தன்‌ கால்களால்‌ 
மிதித்தூப்போட்டது; அது தனக்கு 
முன்னிருந்த எல்லா மிருகங்களைப்‌ 
பார்க்கிலும்‌ வேற்றுருவமாயிருத்தது, 
அதற்குப்‌ பத்துக்‌ கொம்புகள்‌ இருந்தது. 





i THEN 
TT 


கர்த்தரைத்‌ தரிசிக்கிறவர்கள்‌, 
தங்களுடைய மனக்கண்களால்‌. 
விசுவாசத்தோடு தரிசிக்கவேண்டும்‌ என்பது 
மோசேக்கு நன்றாய்த்‌ தெரியும்‌. கர்த்தரை 
மாம்சப்பிரகாரமான கண்களால்‌ பார்க்க 
முடியாது. இதுவும்‌ மோசேக்கு தெரியும்‌. 
மோசே இதுவரையிலும்‌ கர்த்தருடைய 
வார்த்தைகளை, தன்னுடைய 
சரீரப்பிரகாரமான செலிகளால்‌ கேட்டார்‌. 


கர்த்தர்‌ சரிப்புக்கூடாரத்தில்‌, 

மேகஸ்தம்பத்தின்‌ ந்து மோசேயோடு 

பேசினார்‌. ஒருவன்‌ தன்‌ சிநேகிதனோடே 

பேசுவதுபோல, கர்த்தர்‌ மோசேயோடே 

முகமுகமாய்ப்‌ பேசினார்‌. கர்த்தருடைய 

வார்த்தைகளை தன்‌ காதுகளால்‌ கேட்ட 

மோசே, இப்போது கர்த்தருடைய மகிமையை 

காணவேண்டுமென்று 

கர்த்தர்‌ தன்னுடைய 

சாதகமான பதிலைக்‌ 

கொடுப்பார்‌ என்னும்‌ நம்பிக்கை மோசேயின்‌ 
மனதிலிருக்கிறது. 


மோசே ரையிலும்‌ ஸ்ரவேல்‌ 
தத்‌ தத்தில்‌! வத்தில்‌ 
பரிந்து பேசினார்‌. கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரரின்‌ ங்‌ 
அவர்களோடு 
கர்த்தருடைய 
யாள, 
மகிமையைக்‌. 
என்று 
சொல்லுகிறார்கள்‌. 


தம்முடைய பரிசுத்த பிரசன்னம்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ மத்தியிலே இருக்கும்‌ 
என்று கர்த்தர்‌ வாக்குப்பண்ணியிருக்கிறார்‌. 
கர்த்தருடைய வார்த்தை நிச்சயமாய்‌. 

நிறைவேறும்‌ என்னும்‌ நம்பிக்கை மோசேயின்‌ 
இருதயத்தில்‌ இருக்கிறது. கர்த்தருடைய 
பிரசன்னத்திற்கு அடையாளமாக கர்த்தர்‌ 
தம்முடைய மகிமையை. தனக்கு. 
காண்பித்தருவேண்டுமென்று மோசே 
எதிர்பார்க்கிறார்‌. ஆனாலும்‌ மோசே 
கர்த்தரிடத்தில்‌, தான்‌ என்ன கேட்கிறோம்‌ 
என்பதை அறியாமலேயே இவ்வாறு 
கேட்கிறார்‌ என்றும்‌ வேதபண்டிதர்களில்‌ 
சிலர்‌ விளக்கம்‌ சொல்லுகிறார்கள்‌. 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


கர்த்தர்‌ மோசேயின்‌ விண்ணப்பத்திற்கு 
தம்முடைய கிருபையுள்ள பிரதியுத்தரத்தை 
சொல்லுகிறார்‌. மோசே கர்த்தரிடத்தில்‌, 
உம்முடைய மகிமையை எனக்கு 
காண்பித்தருளும்‌” என்று 
விண்ணப்பம்பண்ணினார்‌. கர்த்தரோ 
மோசேயை நோக்கி, “நீ என்‌ முகத்தை 
காணமாட்டாய்‌" (யாத்‌ 33:20) என்று 


சொல்லுகிறார்‌. 


டய மகிமைப்‌ பிரகாசத்தை 
காணமுடியாது. அதைக்‌ கண்ட 
உயிரோடு இருக்கவும்‌ 
(யாத்‌ 33:20,22; 1தீமோ 6:10). 
இதுவரையிலும்‌ தேவனுடைய 
யின்‌. ஒரு பகுதியை 
மட்டுமே கண்டிருக்கிறார்‌ (யாத்‌ 3411) 
மோசேயைப்போல. மேலும்‌ 
அநேகரும்‌ தேவனை இல்வாறு 
தரிசித்திருக்கிறார்கள்‌. தேவனைக்‌ கண்டவன்‌ 
மரித்துப்போவான்‌ என்பது எபிரெயருடைய 
பொதுவான நம்பிக்கை (ஆதி 32:30, 
உபா 5:24; நியா 13:22; ஏசா 6 
வெளி 1:16-18) 


"மோசேயின்‌ விண்ணப்பம்‌ கர்த்தருடைய 
ஏற்றுக்கொள்ளக்கூடியதல்ல. 
கர்த்தர்‌ மோசேயின்‌ 
சாதகமான பதிலை 
அவருடைய விண்ணப்பத்தை 
நிராகரித்துலிடுகிறார்‌. கர்த்தருடைய 
முகத்தை மோசேயால்‌ காணமுடியாது. 
“ஒரு மனுஷனும்‌. என்னைக்‌ கண்டு 
உமிரோடிருக்கக்கூடாது' என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 
கர்‌; டய 
'வெளிப்படும்போ; 
தாங்கிக்கொள்ளக்கூடிய 
மனுஷரிடத்தில்‌ இல்லை. கர்த்தருடைய 
மகிமையை மனுஷன்‌ பார்த்தால்‌ அவன்‌ 
மரித்துப்போவான்‌. கர்த்தருடைய மகிமையைப்‌ 
பார்த்து உயிரோடிருக்குமளவுக்கு, 
மோசேயினிடத்திலும்‌ விசேஷித்த பெலன்‌ 
இல்லை. அவரும்‌ கர்த்தருடைய முகத்தைக்‌ 
கண்டால்‌, மரித்துப்போவார்‌. 


மகிமை பூரணமாய்‌ 
அதைத்‌ 
பெலன்‌ 





தானியேல்‌ 


f= FTE 
TT 


தானி 7:8. அந்தக்‌ யக நான்‌ 
கவனித்திருக்கையில்‌, தர, 
அவைகளுக்கு இடையிலே க்‌ 
சின்ன கொம்பு எழும்பிற்று; அதற்கு. 
முன்பாக முத்தின கொம்புகளில்‌ 
மூன்று பிடுங்கப்பட்டது; இதோ, 
அத்தக்‌ கொம்பிலே மனுஷ 
கண்களுக்கு ஒப்பான கண்களும்‌ 
பெருமையானவைகளைப்‌ பேசும்‌ 
வாயும்‌ இருந்தது. 

, தானியேல்‌ ஐந்தாம்‌ 
பெல்லூத்சார்‌ ராஜாவின்‌ 
வருஷத்தில்‌. எழுதப்பட்டது. 
ஆறாவது அதிகாரம்‌ தரியு 
முதலாம்‌. வருஷத்தில்‌ 
தானியேல்‌ ம்‌ 
பெல்ஷாத்சாரின்‌ 
எழுதப்பட்டிருக்கிறது. 


பெல்ஷாத்சார்‌ 


அதிகாரம்‌ 

கடைசி 
தானியேல்‌ 
ராஜாவின்‌ 


என்னும்‌ பெயருக்கு 
“சத்துருவால்‌ அக்கினியின்மீது 
வைக்கப்பட்டிருக்கிற பேல்‌" என்று பொருள்‌ 
பேல்‌ என்பது... சுல்தேயருடைய தெய்வம்‌. 
இந்த தெய்வம்‌ கல்நேயருக்கு 
செழிப்பின்‌ தெய்வமாமிருந்தது. ஆனால்‌. 
இப்போதோ அது அக்கினியிலே அவிந்து 
போகிறது. 


தானியேல்‌ நாலு மிருகங்களை 

தரிசிக்கிறார்‌. இந்த மிருகங்கள்‌ நாலு 

ராஜ்யங்களுக்கு அடையாளம்‌. 

ராஜ்யத்தார்‌ யூதர்களை ஒடுக்கினார்கள்‌ 
தானியேல்‌ இந்த தரிசனத்தைக்‌ கண்ட 

சூழ்நிலையும்‌ இந்த அதிகாரத்தில்‌. 

எழுதப்பட்டிருக்கிறது. தானியேல்‌ தன்‌ 

படுக்கையின்மேல்‌ படுத்திருக்கிறார்‌ 

அயர்ந்த நித்திரையிலிருக்கிறார்‌ 

அவருடைய தலையில்‌ 

தரிசனங்கள்‌ தோன்றிற்று. கர்த்தர்‌ 

சமயங்களில்‌ தம்முடைய சிந்தையை 

மனுஷருக்கு வெளிப்படுத்துகிறார்‌. மனுஷர்‌ 

நித்திரையாயிருக்கும்போது, 

அவர்களுடைய மனதில்‌ 

சித்தத்தையும்‌, 

வெளிப்படுத்துகிறார்‌. 


- விரிவுரை 
DANIEL - COMMENTARY 


இறங்கி, 

அவர்கள்‌ படுக்கையின்‌ மேல்‌. 
அயர்ந்திருக்கையில்‌, அவர்‌ இராக்காலத்துத்‌ 
தரிசனமான சொப்பனத்திலே மனுஷருடைய 
செவிக்குத்‌ தாம்‌ செய்யும்‌ காரியத்தை 
ப்படுத்தி, அதை அவர்களுக்கு வரும்‌ 
முத்தி போட்டு, 


(யோபு 3315-17). 


தானியேல்‌. நித்திரையைவிட்டு 
எழுந்திருந்து. தான்‌ கண்ட சொப்பனத்தை 
ஒரு புஸ்தகத்தில்‌ எழுதுகிறார்‌. பாபிலோன்‌ 
தேசத்திலே 


தன்னோடுகூட 
சிறையிருப்பிலிருக்கிற இஸ்ரவேல்‌ 
வம்சத்தாருக்கு, கண்ட 
சொப்பனங்களுடைய காரியங்களின்‌ 
தொகையை விவரிக்கிறார்‌. 


இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ 
கண்ட சொப்பனத்தையும்‌ 
தொகையையும்‌ பத்திரமாக 
வேண்டும்‌. அதை 
பின்சந்ததியாருக்கு. எடுத்துச்‌ 
சொல்லவேண்டும்‌. கர்த்தர்‌ தானியேலுக்கு 
சொப்பனத்திலே. வெளிப்படுத்தின து 
எல்லாமே ஏற்ற காலங்களில்‌ நிறைவேறும்‌ 
அதை இஸ்ரவேல்‌ வம்சத்தாரும்‌, அவருடைய 
சந்ததியாரும்‌ பிரத்தியட்சமாய்க்‌ 


காண்பார்கள்‌. 


ரவேல்‌ வம்சத்தார்‌ அந்நிய தேசத்து 
சிறையிருிலிருக்கறாள்‌. அவர்கள்‌ 
தங்கள்‌ சொந்த தேசத்திற்கு திரும்பி 
வருவார்கள்‌. அங்கே குடியேறுவார்கள்‌. 
அதன்‌ பின்பு அவர்களுக்கு பாடுகளும்‌ 
உபத்திரவங்களும்‌ வராது என்றும்‌, சகலமும்‌ 
சம்பூரண ஆசீர்வாதமாயிருக்கும்‌ என்றும்‌ 
அவர்கள்‌ 
கொண்டிருக்கிறார்கள்‌. 
எசேக்கியேலும்‌, இஸ்ரவேல்‌ 
கானான்‌ தேசத்திற்கு திரும்பி ய்‌ 
அங்கே அனுபவிக்கப்போகிற 
ஆசீர்வாதங்களை தீர்க்கதரிசனமாய்ச்‌ 
சொல்லியிருக்கிறார்கள்‌ என்று யூதர்கள்‌ 
நம்புகிறார்கள்‌. 


தான்‌ 


தானியேல்‌ 
காரியங்களின்‌ 
பாதுகாக்க 
தங்களுடைய 





தானியேல்‌ 


i al 
TT 


கர்த்தரோ தானியேல்‌ தீர்க்கதரிசியின்‌ 


தானியேல்‌ இராத்திரி காலத்திலே. 
தனக்கு உண்டான தரிசனத்தில்‌, நான்‌ 
கண்டதை இங்கு எழுதுகிறார்‌. வானத்தின்‌ 
நாலு காற்றுகளும்‌ பெரிய சமுத்திரத்தின்‌ 
மேல்‌ அடிக்கிறது. இந்தக்‌ காற்று 
புயல்காற்றுபோல வலுவாகயிருக்கிறது. இந்த 
நாலு. காற்றுகளும்‌ சமுத்திரத்‌ 

தனித்தனியாக அடிக்கிறது. நாமத்தின்‌ 
ஆட்சியைப்‌ பிடிப்பதற்கு பிரபுக்கள்‌ 
மத்தியிலே உண்டாகும்‌ போட்டிகளுக்கும்‌, 


சண்டைபோட்டுக்கொண்டு, 
நால்வரில்‌ யார்‌ பெரியவன்‌ என்பதையும்‌, 
யார்‌ பலத்தவன்‌ என்பதையும்‌ தீர்மானிக்க 
முயற்சி பண்ணுகிறது. 
ராஜாக்கள்‌ இதன்‌ 
சண்டை 
தங்களுக்குள்‌ 
என்பதை 


ங்களின்‌ 
போட்டுக்கொள்கிறார்கள்‌ 
யார்‌ பெரியவர்கள்‌ 
நிரூபிப்பதற்காக தேசங்கள்‌ 
யுத்தம்பண்ணுகிறது. யுத்தம்பண்ணும்போது 
க்களத்திலே சந்தடி அதிகமாயிருக்கும்‌. 
காற்று பலமாய்‌ அடிப்பதுபோல, யுத்தங்களும்‌ 
பலமாய்‌ நடைபெறும்‌. யுத்தவீரர்கள்‌ 
முரட்டுத்தனமாக யுத்தம்பண்ணுவார்கள்‌. 


தனக்கு உண்டான 


ராஜாக்களுக்கும்‌ 
அடையாளபாயிருக்கிறது. 

மிருகங்களும்‌ ஒரே மிருகமல்ல. 
வெவ்வேறு ரூபமுள்ள நாலு 


- விரிவுரை 
DANIEL - COMMENTARY 


த ராஜ்யங்களெல்லாம்‌ ஒரே 
ஜாதியையும்‌, ஒரே பாஷையையும்‌ உடைய 
ராஜ்யமல்ல. இவை வெவ்வேறு ராஜ்யங்கள்‌. 


சங்கத்தைய்போலிருக்கிறது (நானி 73 வது 
கல்தேயருடைய தேசத்திற்கு அடையாளம்‌. 
சிங்கம்‌ வலுவாகவும்‌,  உக்கிரமமாகவும்‌ 
இருக்கும்‌.  கல்தேயரும்‌, அவர்களுடைய 
ராஜாக்களும்‌ சிங்கத்தைப்போல 
பெலமுள்ளவர்களாகவும்‌, உக்கிர 
கோபமுள்ளவர்களாகவும்‌ இருப்பார்கள்‌. 


இந்த சிங்கத்திற்கு கழுகின்‌ 
செட்டைகள்‌ உண்டாயிருக்கிறது. செட்டைகள்‌ 
வேகமாக பறப்பதற்கு அடையாளம்‌. 
நேபுகாத்நேச்சார்‌ அந்நிய தேசத்தின்மீது 
யுத்தம்பண்ண புறப்பட்டுப்போகும்போது 
வேகமாகப்‌ புறப்பட்டுப்போவான்‌. 
தேசங்களுக்கு விரோதமாக யுத்தம்பண்ணி, 
அந்த தேசங்களை வேகமாக ஜெமிப்பான்‌ 


தானியேல்‌ தன்னுடைய சொப்பனத்திலே. 
கழுகின்‌ செட்டைகளை உடைய சிங்கத்தைப்‌ 
பார்த்துக்கொண்டிருக்கிறார்‌. அப்போது அதின்‌ 
இறகுகள்‌ பிடுங்கப்படுகிறது. 


பாபிலோன்‌. 
ஏராளமான 
அடிமைகளாகயிருக்கிறார்கள்‌. 
பாபிலோன்‌ ராஜாவுக்கு. 
கட்டுகிறார்கள்‌. அவ்வாறு கப்பம்‌ கட்டின 
ராஜ்யங்கள்‌,. மல்‌ கப்பம்‌ கட்டாமல்‌, 
பாபிலோனுக்கு விரோதமாக 
கலகம்பண்ணுவார்கள்‌. ஆகையினால்‌ அந்த 
சிங்கம்‌ தரையிலிருந்து எடுக்கப்பட்டு, 
மனுஷனைப்போல இரண்டு காலின்மேல்‌ 
நிமிர்ந்து நிற்கும்படி செய்யப்படுகிறது. 

இந்த சிங்கத்திடமிருந்து அதன்‌ சிங்க 
க எடுக்கப்படுகிறது. அதற்கு பதிலாக, 

சிங்கத்திற்கு மனுஷ இருதயம்‌ 

கொடுக்கப்படுகிறத. 
சிங்கத்தைப்போல 
மனுஷன்‌ பலவீனமானவன்‌. 
ராஜ்யம்‌ ஒரு காலத்தில்‌ சிங்கத்தைப்போல 
பலமுள்ளதாயிருந்தது. இப்போதோ 
அது மனுஷனைப்போல பலவீனமாயும்‌, 
கோழையாயும்‌ இருக்கிறது. 





தானியேல்‌ 


i al 
TT 


தானியேல்‌ தன்னுடைய சொப்பனத்தில்‌ 
நாலு காண்கிறார்‌. 
முதலாவதாக. ங்கத்தைப்‌ ஒரு 
மிருகத்தைப்‌ பார்த்தார்‌. அதன்‌ பின்பு கரடிக்கு 
ஒப்பாகிய வேறே இரண்டாம்‌ மிருகத்தைக்‌ 
காண்கிறார்‌. ந்த மிருகம்‌ பெர்சிய 
ராஜ்யத்தைக்‌ குறிக்கும்‌. கரடி 
சிங்கத்தைப்போல வலுவானதல்ல. ஆனாலும்‌ 
ஆபத்தானது. பெர்சிய தேசத்தார்‌, 
பாபிலோன்‌ தேசத்தாரைப்போல 
வலுவானவர்களல்ல. கொஞ்சம்‌ தாராள 
குணமுள்ளவர்கள்‌. அதே வேளையில்‌: 
ஆபத்தானவர்கள்‌. 


ந்தக்‌ கரடி ஒரு பக்கமாய்‌ 
க்கிறது. அது சிங்கத்திற்கு எதிராக 
சீக்கிரத்தில்‌ 

மேற்கொள்கிறது. “அது ஒரு 
சாய்ந்து நிற்கிறது” என்னும்‌ 
ம ம்‌ பெர்சியரும்‌ 


கடி தன்‌ வாயின்‌ பற்களுக்குள்ளே 
எலும்புகளை 
மேதியரும்‌ 
யுத்தம்‌ பண்ணி 
மீதியாகமிருக்கும்‌ 
தேசங்களைப்‌ பட்சித்துப்போடுகிறார்கள்‌. அந்த 
மிருகங்களின்‌ மூன்று விலா எலும்புகள்‌ 
குரடியினுடைய வாயின்‌ பற்களுக்குள்ளே 
இன்னும்‌ இருக்கிறது. அந்த தேசங்களை 
பெர்சிய ராஜ்யத்தால்‌ இன்னும்‌ முற்றிலுமாய்‌ 
ஜெயிக்க முடியவில்லை. 


அப்பொழுது “எழும்பி வெகுமாம்சம்‌ 
என்று அதற்கு சொல்லப்படுகிறது. 
மேதியரும்‌ பெர்சியரும்‌, இப்போது அந்த 
தேசங்கள்மேல்‌ யுத்தம்பண்ணினால்‌, 
அவர்களை எளிதாக ஜெயிக்க முடியும்‌. 
பெர்சிய தேசத்தின்‌ பிரபுக்கள்‌ தொடர்ந்து 
யுத்தம்பண்ணுவார்கள்‌. அவர்களுக்கு 
விரோதமாக யாராலும்‌ எதிர்த்து 
நிற்கமுடியாது. 
தானியேல்‌ இரண்டு மிருகங்களை 
பார்த்த பின்பு சிவிங்கியைப்போலிருக்கிற 
வேறொரு மிருகத்தைக்‌ காண்கிறார்‌. 
“சிவிங்கி” என்னும்‌ பெயருக்கு “சிறுத்தைப்‌ 
புலி” என்று பொருள்‌ (தானி 7:6). 


மூன்று 
்விக்கொன்டிரக்கிறது 
பெர்சியரும்‌, நாங்கள்‌ 


- விரிவுரை 
DANIEL - COMMENTARY 


சிவிங்கி என்னும்‌ மிருகம்‌ கிரேக்க 
ராஜ்யத்திற்கு அடையாளம்‌. மகா 
அலெக்சாண்டர்‌ கிரேக்க பேரரசை 
ஸ்தாபித்தார்‌. இவர்‌ சிவிங்கியைப்போல 
கொடிய குணமுள்ளவர்‌. தந்திரமும்‌ வேகமும்‌ 

இந்த சிவிங்கியின்‌ முதுகின்மேல்‌: 
பட்சியின்‌ செட்டைகள்‌ நாலு இருக்கிறது. 


"நேபுகாத்நேச்சார்‌ 
யுத்தம்பண்ணி 

அலெக்சாந்தரின்‌ ஜெயமோ 

அதைவிட அதிகமாயிருக்கும்‌. அலெக்சாந்தர்‌ 

ஆறு வருஷ காலத்திலே பெர்சிய தேசம்‌ 

ம்‌ ஜெயித்துவிட்டான்‌. 


இந்தியா ஆகிய தேசங்கள்‌ 
பல தேசங்கள்‌ மேலும்‌ 
தன்னை ராஜாவாக 
பிரகடனம்‌ செய்தான்‌. 
ானியேல்‌ தன்னுடைய தரிசனத்தில்‌ 
தானியக்‌ த யைப்போலிருக்கிற 
த்‌ தலைகள்‌ 
க்கக்‌ அலெக்சாந்தர்‌ வெற்றி 
பெற்ற தேசங்களையெல்லாம்‌, அவருடைய 
பிரதான படைத்தளபதிகளில்‌ நாலுபேர்‌ பங்கு 
பிரித்துக்கொண்டார்கள்‌. 


நாலு 


மகாஅலெக்சாந்தரின்‌ 

படைத்தளபதிகளில்‌ ஒருவராகிய செலூக்கஸ்‌ 

நிக்கனோர்‌ என்பவர்‌ பெரிய ஆசியாவை 

தன்னுடைய பங்காக எடுத்துக்கொண்டார்‌ 

தளபதியான பெர்டிகாஸ்‌ 

அவருக்கு பின்பு 

என்பவரும்‌ சின்ன 

தங்களுடைய பங்காக 

எடுத்துக்கொண்டார்கள்‌. கேசாண்டர்‌ 

என்னும்‌ தளபதி மக்கதோனியாவையும்‌, 

தால்மேயஸ்‌ என்னும்‌ தளபதி எகிப்து 

தேசத்தையும்‌ தங்கள்‌ பங்காக 
பிரித்துக்கொண்டார்கள்‌. 


மகாஅலெச்சாந்தரின்‌. 
தளபதிகளும்‌, சிவிங்கியின்‌: 
தலைகளுக்கு அடையாளமாயிருக்கிறார்கள்‌. 
அந்த நாலு தலைகளுக்கும்‌ ஆளுகை 
அளிக்கப்பட்டது. அலெக்சாந்தரின்‌ 
நாலு தளபதிகளும்‌, கிரேக்க சாம்ராஜ்யத்தை 
நாலு  பங்காகப்‌ பிரித்து ஆளுகை 
செய்கிறார்கள்‌. 





i THE] தானியேல்‌ 
மாரா 


தானியேல்‌ 
இராத்தரிசனங்களில்‌, 
காண்கிறார்‌ 
மகாபலத்ததுமாயிருக்கிறது. 

எந்த ராஜ்யத்தைக்‌ 

என்று  வேதபண்டிதர்கள்‌ 
விளக்கங்களை சொல்லுகிறார்கள்‌. 


நாலாம்‌ மிருகம்‌ ரோமப்பேரரசைக்‌ 
குறிக்கும்‌ என்பது வேதபண்டிதர்கள்‌ சிலரின்‌ 
விளக்கம்‌. இந்த ராஜ்யத்தில்‌ இத்தாலி, 
பிரான்ஸ்‌, ஸ்பெயின்‌, ஜெர்மனி, பிரிட்டன்‌, 
சர்மாத்தியா,  பன்னோமியா, ஆசியா, 
கிரேக்கம்‌, எகிப்து ஆகிய பத்து தேசங்கள்‌ 
உள்ளன. 


அதற்கு 


தானியேல்‌ தரிசனத்தில்‌ கண்ட 
நாலாம்‌ மிருகத்திற்கு பெரிய இருப்பு பற்கள்‌ 
இருக்கிறது. அதற்கு பத்துக்கொம்புகளும்‌ 
இருக்கிறது. இந்தப்‌ பத்து தேசங்களும்‌ 
அதன்‌ பத்துக்கொம்புகளாகும்‌. தானியேல்‌ 
தரிசனத்தில்‌ கண்ட நாலாம்‌ மிருகம்‌ 
நொறுக்கி பட்சிக்கிறது.  மீதியானதை தன்‌ 
கால்களால்‌ மிதித்துப்போடுகிறது. அது 
தனக்கு முன்னிருந்த - எல்லா மிருகங்களைப்‌ 
பார்க்கிலும்‌ வேற்றுருவமாயிருக்கிறது 
(தானி 7:7), 


கொம்புகளை 


அப்பொழுது. 


கவளிந்துக்கொண்டிர்கிறாம 
அந்தக்‌ கொம்புகளுக்கு இடையில்‌ வேறொரு 


சின்னக்கொம்பு எழும்பிற்று. அதற்கு 
முன்பாக முந்தின கொம்புகளில்‌ மூன்று 
மிடுங்கப்பட்டது. 


பிடுங்கப்பட்டு, தர்கிஷ்‌ (துருக்கி) 
எழும்பிற்று. ந 
நான்காம்‌ மிருகத்தின்‌ தலையில்‌ எழும்பின 
சின்னக்கொம்பு என்று வேதபண்டிதர்கள்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 

நான்காம்‌ மிருகம்‌ ரோமப்பேரரசை 
குறிக்காமல்‌, அது சீரிய பேரரசை குறிக்கும்‌ 
என்று வேதபண்டிதர்களில்‌ சிலர்‌ 
த்தா கல்‌ நன்‌ குடும்பத்தார்‌ 
சீரிய ராஜ்யத்தை ஸ்தாபித்தார்கள்‌. இவர்‌ 
யூதர்களை ஒடுக்கி, அவர்களை அதிகமாய்த்‌ 
'துன்பப்படுத்தினார்கள்‌. யோசபஸ்‌, மக்கபியர்‌ 
ஆகியோரின்‌ சரித்திரங்களில்‌, 
செலூக்கியரின்‌ ஆட்சியைப்பற்றியும்‌, 
அவர்கள்‌ யூதர்களை துன்பப்படுத்தியதைப்‌ 
பற்றியும்‌ எழுதப்பட்டிருக்கிறது. 


- விரிவுரை 
DANIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சீரியரின்‌ சேனைகள்‌ பெரிய இருப்பு 
பற்களைப்போல இருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
த இருப்பு பற்களினால்‌, கர்த்தருடைய 
ஜனத்தை நொறுக்கி பட்சித்துப்போட்டார்கள்‌. 
யூதர்களில்‌ மீதியானவர்களை அவர்கள்‌ 
தங்கள்‌ கால்களால்‌ மிதித்துப்போட்டார்கள்‌. 


தானியேல்‌ கண்ட 
மிருகத்தின்‌ பத்துக்கொம்புகள்‌ 
சீரிய தேசத்தை ஆட்சி செய்த 
ராஜாக்களைக்‌ குறிக்கும்‌ என்று 
வேதபண்டிதர்கள்‌ விளக்கம்‌ சொல்லுகி 
றார்கள்‌. பத்து கொம்புகளுக்கு இடையிலே 
வேறொரு சின்னக்கொம்பு எழும்பிற்று. இந்த 
சின்னக்கொம்பு என்பது  அந்தியோகஸ்‌ 
எப்பிபேனசை குறிக்கும்‌ என்பது 
வேதபண்டிதர்களின்‌ விளக்கம்‌. இவன்‌ சீரிய 
பேரரசின்‌ பத்து ராஜாக்களில்‌ கடைசியாக 
வருபவன்‌. 


அந்தியோகஸ்‌ எப்பிபேனஸ்‌. 
முன்பு இருந்த மூன்று ராஜாக்களை 
அழித்துவிட்டு, சீரிய நேசத்நிற்கு 
ராஜாவானான்‌. இவன்‌ அதிக திறமையும்‌, 
சாதுரியமும்‌, ஞானமுமுள்ளவன்‌. 
ஆகையினால்‌, அந்த சின்னக்கொம்பிலே, 
மனுஷகண்களுக்கு ஒப்பான: 
பெருமையானவைகளைப்‌ பேசும்‌ 
இருப்பதை தானியேல்‌ தரிசிக்கிறார்‌. 


நான்காம்‌ 
என்பது 
பத்து 


தனக்கு 


நீண்ட ஆயுசுள்ளவர்‌ 
தானி 79-14 


தானி. 78. நான்‌ பார்த்துக்‌ 
கொண்டிருக்கையில்‌, சிங்காசனங்கள்‌ 
வைக்கப்பட்டது; நீண்ட ஆயுகன்னவர்‌ 
வீற்றிருந்தார்‌; அவருடைய வஸ்திரம்‌. 
உறைந்த மழையைப்போலவும்‌, 
அவருடைய சிரசின்‌ மயிர்‌ 
வெண்மையாகவும்‌ பஞ்சைப்‌ போல்‌. 
தூப்புரவாகவும்‌ இருத்தது; அவருடைய 
சிங்காசனம்‌. அக்கினிஜுவாலையும்‌, 
அதின்‌ சக்கரங்கள்‌. எரிகிற 
தெருப்புமாயிரு த்தது. 


தானி 740. அக்கினி நதி அவர்‌ 
சுத்திதியிலிருத்து புறப்பட்டு ஓடினதூ; 
ஆயவிரமாயிரம்பேர்‌. அவரைச்‌. 
ர்‌ கோடாகோடியேர்‌ 
தின்றார்கன்‌; 
உட்கார்த்து 

புஸ்தகங்கள்‌ திறக்கப்பட்டது. 





i THE] தானியேல்‌ 
யாய்‌ 


தாணி 741. அப்பொழுது நான்‌ 
பார்த்தேன்‌; நான்‌ 
பார்த்துக்கொண்டிருக்கையில்‌ அந்தக்‌ 


பேசினதினிமித்தம்‌ அத்த 
கொலைசெய்யப்பட்டது; 

உடல்‌ அழிக்கப்பட்டு, 
அக்கினிக்கு ஒப்புக்கொடுக்கப்பட்டது. 


தானி 7:12. மற்ற மிருகங்களுடைய 
ஆளுகையோவென்‌ றால்‌, அவைகளை 
விட்டு நீக்கப்பட்டது; ஆனாலும்‌, 
அவைகளுக்குக்‌ காலமும்‌ சமயமும்‌ 
ஆகுமட்டும்‌ அவைகள்‌ உயிரோடே. 
இருக்கும்படி கட்டனையிடப்பட்டது. 


தானி 7:13.  இராத்தரிசனங்கவிலே 
நான்‌ பார்த்துக்கொண்டிருக்கையில்‌, 
இதே, மனுஷகுமாரனுடைய சாயலான 
ஒருவர்‌ வானத்து மேகங்களுடனே 
வந்தார்‌; அவர்‌ நீண்ட ஆயுசுன்னவர்‌ 
இட, மட்டும்‌ வந்து, அவர்‌ சமீபத்தில்‌ 
கொண்டுவரப்பட்டார்‌.. 


தானி 714. 
ஜாதியாரும்‌, 
அவரையே சேவிக்கும்படி, அவருக்குக்‌. 
கர்த்தத்துவமும்‌ மகிமையும்‌ ராஜரிகமும்‌ 
கொடுக்கப்பட்டது; அவருடைய 
கர்த்தத்துவம்‌ நீங்காத நித்திய 
கர்த்தத்துவமும்‌, அவருடைய ராஜ்யம்‌ 
அழியாததுமாயிருக்கும்‌. 
தானியேல்‌ சொப்பனத்தில்‌ கண்ட 
மிருகம்‌ சீரிய பேரரசைக்‌ 
அல்லது ரோமப்பேரசைக்‌ 
என்பது, தெளிவாகத்‌ 
ஆனாலும்‌ இங்கே 
இந்த  வசனப்பகுதி 
ஜனத்திற்கு 


எழுதப்பட்டிருக்கிற 
கர்த்தருடைய 
ஆறுதலாயிருக்கிறது. தேவனுடைய 
பிள்ளைகள்‌ உபத்திரவங்களையும்‌, 
பாடுகளையும்‌ அனுபவித்தாலும்‌, கர்த்தர்‌ 
அவர்களுக்கு உதவிசெய்ய முன்வருகிறார்‌. 


கர்த்தர்‌ தானியேலுக்கு 
தரிசனத்தில்‌ மூன்று 
வெளிப்படுத்துகிறார்‌. அவையாவன: 
1. நியாயத்தீர்ப்பு ஒன்று வரப்போகிறது. 
கர்த்தரே நியாயாதிபதி. 2. தேவனுடைய 
சபைக்கு, 'சத்துருவாயிருக்கிறவர்கள்‌ 
எற்ற காலத்தில்‌ அழிக்கப்படுவார்கள்‌. 


காண்பிக்கும்‌ 
காரியங்களை 


- விரிவுரை 
DANIEL - COMMENTARY 


3. மேசியாவின்‌ ராஜ்யம்‌ 
ஸ்தாயிக்கப்படும்‌. 


இந்தப்‌ பூமியில்‌ 
அந்தகார சக்திகள்‌ 
கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு 
விரோதமாமிருந்தாலும்‌, மேசியாவின்‌ 
ராஜ்யம்‌ இந்தப்‌ பூமியில்‌ நிச்சயமாகவே 
ஸ்தாபிக்கப்படும்‌. இம்மூன்று 
காரியங்களும்‌ கர்த்தருடைய 
பிள்ளைகளுக்கு ஆறுதலைத்‌ தருகிறது. 


தானியேல்‌ தன்னுடைய சொப்பனத்தில்‌ 
தரிசனங்களைப்‌ பார்த்துக்கொண்டிருக்கிறார்‌. 
அப்போது சிங்காசனங்கள்‌ வைக்கப்படுகிறது. 
மிருகங்களின்‌ சிங்காசனங்களும்‌, எல்லா 
ஆளுகைகளும்‌, அதிகாரங்களும்‌, 
வல்லமைகளும்‌ மனுஷர்‌ மத்தியிலே 
ஸ்தாிக்கப்ட்டகுக்கே தேவனுடைய 
ராஜ்யத்திற்கு எதிராகவே. 
வைக்கப்பட்டிருக்கிறது. 


“அதன்பின்பு முடிவு உண்டாகும்‌: 
அப்பொழுது அவர்‌ சகல துரைத்தனத்தையும்‌ 
சகல அதிகாரத்தையும்‌ வல்லமையையும்‌ 
பரிகரித்து, தேவனும்‌ 
பிதாவுமாயிருக்கிறவருக்கு ராஜ்யத்தை 
ஒப்புக்கொடுப்பார்‌" 
ரிகொரி 15:24). 


மிருகங்களின்‌ 
உலகத்திற்குரிய ராஜ்யங்கள்‌. 
ராஜ்யமோ மனுஷர்‌ 
ஸ்தாபிக்கப்பட்டிருக்கும்‌. 

ராஜ்யம்‌... சிங்காசனங்கள்‌ வைக்கப்படும்‌ 
வரையிலும்‌ தானியேல்‌ அந்த 
தரிசனத்தைப்‌ பார்த்துக்‌ பவி 


ராஜ்யங்கள்‌ 


இந்த சிங்காசனம்‌ நியாயசங்கத்தைக்‌ 
குறிக்கிறது. “சிங்காசனங்கள்‌ 
வைக்கப்பட்டது” 
“நியாயத்தீர்ப்பு 
பொருள்‌ 
ஞானமான, தியா; 
இந்த உலகத்திற்கு அறிவிக்கவேண்டும்‌. 
தேவனுடைய பராமரிப்புக்கள்‌ 
அவருடைய கிருபையையும்‌, அவருடைய 
நீதியையும்‌ வெளிப்படுத்துகிறது. 


என்னும்‌ வாக்கியத்திற்கு 





தானியேல்‌ 


f= FTE 
ETT 


பேரரசாகமிருந்தா; 
ரோமப்பேரரசாகயிருந்தாலும்‌, 

ராஜ்யம்‌ கர்த்தருடைய ஜனத்திற்கு 
விரோதமாக கிரியை செய்கிறது. 
கர்த்தருடைய ஜனத்தை பயமுறுத்துகிறது. 


இறுதி கத்தர்‌ 
புதிய ஏற்பாட்டுக்காலத்தில்‌ 
நியாயத்தீர்ப்பைப்பற்றி 
பல வசனங்களில்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
அவையெல்லாம்‌. தானியேல்‌ இங்கு 
கண்ட தரிசனத்தின்‌ தொடர்ச்சியான 
வாக்கியங்களாகும்‌. 
யோவான்‌. ன்னும்‌ தரிசனத்திலே. 
இதைப்‌ பார்க்‌ "பின்பு, நான்‌ 
வயு வெல்லச்‌ சிங்காசனத்தையும்‌ 
அதின்மேல்‌ வீற்றிருக்கிறவரையும்‌ கண்டேன்‌; 
அவருடைய  சமுகத்திலிருந்து பூமியும்‌ 
வானமும்‌ அகன்றுபோமின; அவைகளுக்கு 
இடங்காணப்படவில்லை. மரித்தோராகிய 
சிறியோரையும்‌ பெரியோரையும்‌ 
தேவனுக்குமுன்பாக நிற்கக்கண்டேன்‌; 
அப்பொழுது புஸ்தகங்கள்‌ திறக்கப்பட்டன: 
ஜீவபுஸ்தகம்‌ என்னும்‌ வேறொரு 
புஸ்தகமும்‌ திறக்கப்பட்டது: அப்பொழுது 
அந்தப்‌ 
எழுதப்பட்டவைகளின்படியே 
தங்கள்‌ தங்கள்‌ கிரியைகளுக்குத்தக்கதாக 
நியாயத்தீர்ப்படைந்தார்கள்‌” (வெளி 20:11 12). 
நியாயாதிபதியாக வீற்றிருக்கிறவர்‌ 
நீண்ட ஆயுசுள்ளவர்‌. இவர்‌ பிதாவாகிய 
தேவன்‌. இவர்‌ “நீண்ட  ஆயுசுள்ளவர்‌" 
என்று அழைக்கப்படுகிறார்‌. ஏனென்றால்‌ 


தேவன்‌ 
உரியவர்‌. 


போகவா இருக்கிறார்‌. 
நித்திய நித்திய. 
இருந்தார்‌, இருக்கிறார்‌, இருப்பார்‌. 


கர்த்தர்‌ 
காலமாக 


- விரிவுரை 
DANIEL - COMMENTARY 


நியாயாதிபதியின்‌ மகிமை அவருடைய 
வஸ்திரத்திலும்‌ பிரதிபலிக்கிறது. 
அவருடைய வஸ்திரம்‌ உறைந்த 
மழையைப்போலிருக்கிறது. உறைந்த மழை 
கர்த்தருடைய பரிசுத்தத்திற்கும்‌, மகிமைக்கும்‌ 
அடையாளம்‌. அவருடைய சிரசின்‌ மயிர்‌ 
வெண்மையாகவும்‌, பஞ்சைப்போல 
துப்புரவாகவும்‌ இருக்கிறது. 


அவருடைய சிங்காசனம்‌ அக்கினி 
ஜுவாலையும்‌, அதின்‌ சக்கரங்கள்‌ எரிகிற 
நெருப்புமாயிருக்கிறது. இந்த நெருப்பு 
தன்மார்க்கரை பட்சித்துப்போடுகிற அக்கினி. 
கர்த்தருக்கு விரோதமாகவும்‌, அவருடைய 
ஜனத்திற்கு விரோதமாகவும்‌ கிரியை 
நடப்பிக்கிற சத்துருக்கள்‌, கர்த்தருடைய 
அக்கினி ஜுவாலையில்‌ அவிந்து போவார்கள்‌ 


கர்த்தருடைய சந்நதியிலிருந்து அக்கினி 
நதி புறப்பட்டு ஓடுகிறது. ஏராளமான பேர்‌ 
கர்த்தரைத்‌ தொழுதுகொள்கிறார்கள்‌. 
ஆயிரமாயிரம்பேர்‌ அவரை வேசிக்கிறார்கள்‌. 
கோடாகோடி பேர்‌ அவருக்கு முன்பாக 
நிற்கிறார்கள்‌. கர்த்தருடைய ஷேக்கைனா 
மகிமை அங்கு தங்கியிருக்கிறது. 
கர்த்தருக்கு அருகாமையில்‌, தேவதூதர்கள்‌ 
எப்போதும்‌ நின்று கொண்டிருப்பார்கள்‌. 
அவர்கள்‌ கர்த்தரைத்‌ துதித்துப்‌ பாடுவார்கள்‌. 
அப்போது. எல்லோருக்கும்‌ முன்பாக 
நியாயசங்கம்‌ உட்காருகிறது. புஸ்தகங்கள்‌ 
திறக்கப்படுகிறது (தானி 7:10) 


கர்த்தருடைய சபைக்கு சத்துருவாக 
யிருக்கிறவர்கள்‌ அழிந்துபோவார்கள்‌. கர்த்தர்‌ 
தமக்கு ஏற்ற வேளையிலே அவர்களை 
'சர்வசங்காரம்பண்ணுவார்‌. அந்த சம்பவம்‌ 
இங்கு தெளிவாக விவரிக்கப்பட்டிருக்கிறது. 
தானியேல்‌ நியாயசங்கம்‌ 
உட்கார்ந்திருப்பதைப்‌ 
பார்த்துக்கொண்டிருக்கிறார்‌. 


ஒப்புக்கொடுக்கப்படுகிறது (தானி 7:1). 





தானியேல்‌ 


f= FTE 
TT 


போரசின்மீது 
யுத்தம்பண்ணி அதை அழித்துப்போட்டார்கள்‌. 


வேதபண்டிதர்களில்‌ சிலர்‌ நாலாம்‌. 
மிருகத்தை ரோமப்பேரசுக்கு அடையாளமாய்ச்‌ 
சொல்லுகிறார்கள்‌. அசீரிய 
பேரரசைப்போலவே, ரோமப்பேரரசும்‌ 
கிறிஸ்தவர்களை உபத்திரவப்படுத்தினார்கள்‌. 
ரோமப்பேரரசின்‌ வலிமையும்‌ 
குறைந்துபோயிற்று. முடிவில்‌ 
முற்றிலுமாய்‌ அழிந்தது. 


ரோமப்பேரரசு 


மிருகங்களுடைய 
ருக்க வன்ன அவைகளை விட்டு 
நீக்கப்படுகிறது: ஆனாலும்‌, அவைகளுக்குக்‌ 
காலமும்‌ சமயமும்‌ ஆகுமட்டும்‌ அவைகள்‌ 
உயிரோடே இருக்‌ 
(தானி 


கும்படி 
கட்டளையிடப்படுகிறது. 742), 


பறிககப்படுகிறது. 
இருக்கும்போது, 
ஜனத்திற்கு 


தங்களுக்கு அதிகாரம்‌: 
அவர்கள்‌ ள்‌ 

விரோதமாகத்‌. 
செய்தார்கள்‌. இப்போதோ அவர்களிடத்தில்‌ 
அதிகாரமில்லை. 


அவர்களிடத்திலிருந்து 
அவர்களால்‌ இனிமே 
ஜனத்திற்கு விரோதமாகத்‌ தீங்கு செய்ய 
முடியாது. 


இம்மூன்று ராஜ்யங்களிடத்திலும்‌ 
அதிகாரமில்லை. ஆனாலும்‌ அவர்கள்‌ 
கொடியவர்களாகவும்‌, தீங்கு 
செய்கிறவர்களாகவும்‌ இருக்கிறார்கள்‌. 
பலவீனராயிருந்தாலும்‌, அவர்கள்‌ 
நல்லவர்களல்ல. அவர்கள்‌ இன்னும்‌ தங்கள்‌ 
பாவங்களுக்கு மனந்திரும்பவில்லை. 
அவர்களிடத்தில்‌ அதிகாரமுமில்லை. 
அவர்கள்‌ மனந்திரும்பவேண்டும்‌. 


- விரிவுரை 
DANIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


முடியாதபடிக்கு, 
வல்லமையையும்‌, 
அதிகாரத்தையும்‌ முறித்துப்போடுகிறார்‌. 


ஆனாலும்‌ கர்த்தர்‌ அவர்களை உடனே 
அழித்துப்போடாமல்‌, ஒரு குறிப்பிட்ட 
காலம்‌ வரையிலும்‌ அவர்களை விட்டு 
வைக்கிறார்‌. அவர்கள்‌ மனந்திரும்புவதற்கு 
காலத்தை அனுமதிக்கிறார்‌. துன்மார்க்கர்‌ 
மனந்திரும்பவேண்டும்‌. மனந்திரும்பினால்‌ 
அழிவுக்கு தப்பிக்கலாம்‌. மனந்திரும்பாமல்‌, 
ங்கள்‌ துன்மார்க்கத்தில்‌ 

அவர்களுக்கு அழிவு 


மேசியாவின்‌ ராஜ்யத்திற்கு விரோதமாக. 
அந்தகார சக்திகள்‌ கிரியை நடப்பித்தாலும்‌, 
இந்தப்‌ பூமியிலே மேசியாவின்‌ ராஜ்யம்‌ 
நிச்சயமாய்‌ ஸ்தாபிக்கப்படும்‌ தானியேல்‌ 
இந்த சத்தியத்தை தரிசனத்தில்‌ கண்டு, 
தன்னுடைய சிநேகிதருக்கு 
ஆலோசனைகளைச்‌ சொல்லுகிறார்‌. 


இராத்தரிசனங்களிலே 
பார்த்துக்கொண்டிருக்கையில்‌, இதோ, 
மனுஷகுமாரனுடைய சாயலான ஒருவர்‌ 
வானத்து மேகங்களுடனே வருகிறார்‌; 
அன்‌ நீண்ட ஆயுசள்ளவர்‌ இட மட்டும்‌ 
அவர்‌ சமீபத்தில்‌ 
கொண்டுவாப்படுகிறார்‌ (தானி 713) 


தானியேல்‌ 


தரிசனத்தில்‌ 
ஒரே பேறான 

குமாரனாகிய இயேசகிறிஸ்துதான்‌ என்று 

வேதபண்டிதர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. 


ர்‌ மனுஷகுமாரனாயிருக்கிறபடியால்‌, 
செய்யும்படிக்கு 
அவருக்குச்‌ 

(யோவா 5:27). 





தானியேல்‌ 


i FTE 
TT 


மனுஷஅவதாரம்‌ எடுத்து வந்த சம்பவத்தை, 
இந்த வாக்கியம்‌ குறிப்பிடுகிறது என்று 
ல்‌ சொல்லுகிறார்கள்‌. 
வேறு சிலரோ, 
இயேசுகிறிஸ்து 
குறிப்பதாகவும்‌ 

சொல்லுகிறார்கள்‌. 


“இவைகளை அவர்‌ சொன்னபின்பு. 
அவர்கள்‌ பார்த்துக்கொண்டிருக்கையில்‌, உயர 
எடுத்துக்கொள்ளப்பட்டார்‌; அவர்கள்‌ 
கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம்‌ அவரை 
எடுத்துக்கொண்டது" (அப்‌ 129) 


இயேசுகிறிஸ்து பரமேறிப்போனபோது. 
அவர்‌ எங்கே போனார்‌ என்னும்‌ கேள்வி 
சீஷருடைய மனதிலே உண்டாயிற்று. அவர்‌ 
பிதாவாகிய தேவனுடைய 
வலதுபாரிசத்திற்கு ஏறிப்போனார்‌. 


அவளை நோக்கி: என்னைத்‌ 


'சகோதரரிடத்திற்குப்‌ 

என்‌ பிதாவினிடத்திற்கும்‌, 
உங்கள்‌ பிதாவினிடத்திற்கும்‌, என்‌ 
தேவனிடத்திற்கும்‌ உங்கள்‌ தேவனிடத்திற்கும்‌. 
ஏறிப்போகிறேன்‌ என்று அவர்களுக்குச்‌ 
சொல்லு என்றார்‌" (யோவா 20:17, 


மனுஷகுமாரன்‌ வானத்தின்‌ 
மேகங்களுடனே வருகிறார்‌. அவர்‌ நீண்ட 
ஆயுசள்ளவர்‌ இடமட்டும்‌ வந்து, அவர்‌ 
சமீபத்தில்‌ கொண்டு வரப்படுகிறார்‌. குமாரன்‌ 
பிதாவுக்கு அருகாமையில்‌ வருகிறார்‌. 
நம்முடைய பிரதான ஆசாரியராகிய 
இயேசுகிறிஸ்து, பிதாவுக்கு சமீபத்தில்‌. 
வருகிறார்‌. அவர்‌ திரைச்சீலைக்குள்ளே போய்‌, 
பிதாவின்‌ சமுகத்தில்‌ நமக்காக பரிந்து 
பேசுகிறார்‌. நம்‌ 


பிதாவின்‌ சமுகத்தில்‌ வந்து சேருகிறார்‌. 


|. இந்தப்‌ பூமியிலே த்‌ 
கர்த்தத்துவம்‌ 

கர்த்தத்துவமாயிருக்கிறது. கிறஸ்துவானவர்‌ 
மனுஷர்‌ மத்தியிலே தம்முடைய 
ராஜ்யத்தை ஸ்தாபித்திருக்கிறார்‌. 


- விரிவுரை 
DANIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சகல. 
பாஷைக்காரரும்‌. 
சேவிக்கும்படி, அவருக்குக்‌ கர்த்தத்துவமும்‌ 
மகிமையும்‌ ராஜரிகமும்‌ கொடுக்கப்பட்டது: 
இவேசுகிறிஸ்துவினுடைய கர்த்தத்துவம்‌ 
நீங்காத நித்திய கர்த்தத்துவமும்‌, அவருடைய 
ராஜ்யம்‌ அழியாததுமாயிருக்கும்‌ (தானி 7:14) 


பிதாவாகிய தேவனுக்கு சமிபத்தில்‌, 
குமாரனாகிய இயேசுகிறிஸ்து தம்முடைய 
மகிமையில்‌ போகும்போது, அவர்‌ தம்முடைய 
வல்லமையோடு கூட அங்கு போகிறார்‌ 


ஜாதியாரும்‌, 


ஜனங்களும்‌ 
இயேசுகிறிஸ்துவையே 


பிதாவே, 
உம்முடைய  குமாரனுக்குத்‌. 
யாவருக்கும்‌ அவர்‌ 
கொடுக்கும்பொருட்டு 
யாவர்மேலும்‌ நீர்‌ 
அதிகாரங்கொடுத்தபடியே, ம்முன 
குமாரன்‌ உம்மை மகிமைப்படுத்துப்பிக்கு நீர்‌ 
உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும்‌. 
பிதாவே, உலகம்‌ உண்டாகிறதற்கு முன்னே 
உம்மிடத்தில்‌ உண்டாயிருந்த 
மகிமையினாலே ப நீர்‌ 
என்னை உம்மிடத்திலே மகிமைப்படுத்தும்‌” 
(யோவா 17:25). 


வேளை 


ப்ரி நீர்‌ 
தந்தருளின 


தானியேல்‌ கண்ட 
க்கும்‌ அவருடைய 


தரிசனம்‌ 
சிநேகிதருக்கும்‌ 
கர்த்தருடைய 
க கிரியை 
ராஜ்யங்களுடைய கைகள்‌ 
நீக்கப்படுகிறது (தானி ர 
மாத்திரமல்ல சபையின்‌ 
கிறிஸ்துவுக்கு அதிகாரமும்‌ ஆளுகையும்‌ 
கொடுக்கப்படுகிறது. ள்‌ சிற்த 
அதிகாரத்திற்கு. எல்லா முழங்கால்களும்‌ 
முடங்கவேண்டும்‌. 


“ஆதலால்‌ தேவன்‌ எல்லாவற்றிற்கும்‌ 
மேலாக அவரை உயர்த்தி, இயேசுவின்‌ 
நாமத்தில்‌ வானோர்‌ பூதலத்தோர்‌ பூமியின்‌ 
கீழானோருடைய முழங்கால்‌ ம்‌ 
முடங்கும்படிக்கும்‌' (பிலி 2:9,10). 


ய கர்த்தராகிய 
ஸ்துவுக்கு கர்த்தத்துவமும்‌, 
மகிமையும்‌. ராஜரீகமும்‌ கொடுக்கப்‌ 
பட்டிருக்கிறது... இயேககிறிஸ்துவிறுடைய 
கர்த்தத்துவம்‌ நீங்காத நித்திய கர்த்தத்துவம்‌. 
இயேசுகிறிஸ்துவினுடைய ராஜ்யம்‌ அழியாத 
நித்திய ராஜ்யம்‌. சபை நிலைத்திருக்கும்‌. 
கிறிஸ்துவின்‌ ராஜ்யம்‌ த்‌ 
காலமாய்‌ நிலைத்திருக்கும்‌. 


ல 
இயேசுகி) 





i= THE] தானியேல்‌ 
யாய்‌ 

தரிசனங்களின்‌ வியாக்கியானம்‌ 
தானி 7:15-28 


தானி 7:15. தானியேலாகிய நான்‌ எண்‌: 


என்னைக்‌. 
கலங்கப்பண்ணினது. 


தானி 7:16. சமீபத்தில்‌ திற்கிறவர்களில்‌ 
ஒருவனிடத்தில்‌ நான்‌ போய்‌, இதன்‌ 
பொருள்‌ எல்லாவற்றையும்‌ எனக்குச்‌. 
சொல்லும்படி, அவனை 
'வேண்டிக்கொண்டேன்‌; அவண்‌ அந்தக்‌ 
காரியங்கவின்‌ அர்த்தத்தை எனக்கு. 
அறிவித்துச்‌ சொன்னது. 
என்னவென்றால்‌: 


தானி 7:47. அந்த நாலு பெரிய 
மிருகங்களும்‌ பூமியிலிருந்து எழும்புகிற 
நாலு ராஜாக்கள்‌. 


தானி. 718. 
உன்னதமான வருடைய 
பரிசுத்தவான்கள்‌. ராஜரிகத்தைப்‌ 
பெற்று, எண்றென்றைக்குமுன்ன சதா 
காலங்களிலும்‌ ராஜ்யத்தைச்‌. 
சுதந்தரித்துக்கொள்வார்கள்‌ என்றான்‌. 


ஆனாலும்‌ 


தானி 718. அப்பொழுது. 
மற்றவைகளை யெல்லாம்‌ பார்க்கிலும்‌ 
வேற்றுருவும்‌ கெடியுமுன்னதுமாய்‌, 
இருப்புப்‌ பற்களும்‌, வெண்கல 
'நகங்களுமுடையதாய்‌. நறுக்கிப்‌ 
பட்சித்து, மீதியானதைத்‌ தன்‌. 
கால்களால்‌ 
மிதித்துப்போட்டதுமாயிருந்த நாலாம்‌. 
மிருகத்தைக்குறித்தூம்‌, 


தானி 7:20. அதின்‌ 
பத்துக்‌ கொம்புகளைக்‌ 
தனக்கு. ந்‌ 
கொம்புகள்‌ 
எழும்பினதுமாய்‌, 
பெருமையானவைகளைப்‌ 
வாயையுமுடையதுமாய்‌, 
மற்றவைகனைப்பார்க்கிலும்‌ பருமனாகத்‌ 
தோன்றினதுமாயிருந்த அத்த வேறே 
கொரம்யைக்குறித்தும்‌, அவற்றின்‌: 
பொருளை அறிய மன தாயிருத்தேன்‌.. 


பேசும்‌ 


- விரிவுரை 
DANIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தானி 721. நீண்ட ஆயுசுன்னவர்‌ 
வருமட்டாகவும்‌, நியாய 
விசாரிப்பு உன்ன தமானவருடைய 
ஙரிசுத்தவான்களுக்குக்‌ கொடுக்கப்பட்டு, 
பரிசுத்தவான்கள்‌ ராஜ்யத்தைச்‌ 
சுதந்தரித்துக்‌ கொள்ளும்‌ காலம்‌ 
வருமட்டாகவும்‌, 

தானி 72௨ இந்தக்‌ கொம்பு 
பரிசுத்தவான்‌௧வோடே யுத்தம்பண்ணி, 
அவர்களை மேற்கொண்டது என்று 
கண்டேன்‌. 


தானி 7:28. அவன்‌ சொன்னது: நாலாம்‌. 
மிருகம்‌ பூமியிலே உண்டாகும்‌ நாலாம்‌ 
ராஜ்யமாம்‌; அது எல்லா ராஜ்யங்களைப்‌ 
பார்க்கிலும்‌ வேறாயிருத்து, பூமியை 
எல்லாம்‌ பட்சித்து, அதை மிதித்து, 
அதை நொறுக்கிப்போடும்‌. 


தானி 7:24. அந்தப்‌ பத்துக்கொம்புகன்‌' 
என்னவென்றால்‌, அத்த ராஜ்யத்திலே 
எழும்பும்‌ யத்து ராஜாக்கனாம்‌; 
அவர்களுக்குப்‌ பின்பு வேறொருவன்‌ 
எழும்புவான்‌; அவன்‌ முந்தினவர்களைப்‌ 
பார்க்கிலும்‌ வேறாயிருந்து, மூன்று 
ராஜாக்களைத்‌ தாழ்த்திப்போட்டு, 


தானி 725. 
விரோதமாக. 
பேசி, 


உன்ன தமானவருக்கு. 
வார்த்தைகளைப்‌ 
உன்னதமானவருடைய 
பரிசுத்தவான்‌௧ளை ஒடுக்கி, 
காலங்களையும்‌ பிரமாணங்கனையும்‌ 
மாற்ற நினைப்பான்‌; அவர்கள்‌ ஒரு 
காலமும்‌, காலங்களும்‌, அரைக்காலமும்‌ 
செல்லுமட்டும்‌ அவன்‌ கையில்‌ 
ஓப்புக்கொடுக்கப்படு வார்கள்‌. 


தானி 7:26. ஆனாலும்‌ நியாயசங்கம்‌ 
உட்காரும்‌; அப்பொழுது 
முடிவுபரியத்தம்‌ அவனைக்‌ 
சங்கரிக்கும்படியாகவும்‌ அழிக்கும்‌. 
படியாகவும்‌ அவனுடைய ஆளுகையை 
தீக்கிப்போடுவார்கள்‌. 


தானி 7:27. வானத்தின்‌ கீழெங்குமுன்ன 
ராஜ்யங்கனின்‌ ராஜரிகமும்‌ ஆளுகையும்‌ 
மகத்துவமும்‌ உன்னதமானவருடைய 
பரிசுத்தவான்‌௧னகிய ஜனங்களுக்குக்‌ 
கொடுக்கப்படும்‌; அவருடைய ராஜ்யம்‌ 
தித்திய ராஜ்யம்‌; சகல 
கர்த்தத்துவங்களும்‌ அவரைச்‌ சேவித்து, 
அவருக்குக்‌ கீழ்ப்பட்டிருக்கும்‌ என்‌ நான்‌. 





i THE] தானியேல்‌ 
யாய்‌ 


தானி 7:28. அவன்‌ சொன்ன வார்த்தை 
'இத்தோடே முடித்தது. தானியேலாகிய 
நான்‌ எண்நிணனைவுகளால்‌ மிகவும்‌. 
கலங்கினேன்‌; என்‌ முகம்‌ வேறுபட்டது; 
இந்தக்‌ காரியத்தை என்‌ மனதிலே 
வைத்துக்கொண்டேன்‌. 

தானியேல்‌ தரிசனத்தைப்‌ பார்த்து 
கலங்கி நிற்கிறார்‌. “தானியேலாகிய நான்‌ 
என்‌ தேகத்தினுள்‌ என்‌ ஆலியிலே. 
சஞ்சலப்பட்டேன்‌: என்‌ தலையில்‌ தோன்றின 
தரிசனங்கள்‌ என்னைக்‌ கலங்கப்பண்ணினது' 
(தானி 7:15) என்று தானியேல்‌ தன்னுடைய 
குலக்கத்தைப்பற்றிச்‌ சொல்லுகிறார்‌ த 
வசனத்தில்‌, “தேகம்‌' என்னும்‌ வார்த்தைக்கு, 
உறை" என்று பொருள்‌ சொல்லலாம்‌. 
நம்முடைய ஆத்துமா, “தேகம்‌” என்னும்‌ 
உறைக்குள்‌ இருக்கிறது. 

தானியேல்‌ தரிசனத்தைக்‌ கண்டு 
தன்னுடைய ஆவியிலே சஞ்சலப்படுகிறார்‌. 
அவருடைய தலையில்‌ தோன்றின 
தரிசனங்கள்‌ அவரைக்‌ கலங்கப்பண்ணிற்று. 
தானியேல்‌ தன்னுடைய நினைவுகளால்‌ 
அவருடைய முகம்‌ 


மிகவும்‌ கலங்குகிறார்‌ 
வேறுபடுகிறது (தானி 7:28). தானியேலுடைய 
நினைவுகளை இந்த தரிசனங்கள்‌ ஆளுகை 


செய்கிறது. அவருடைய சிந்தை 
தரிசனங்களைப்பற்றிய 


முழுவதிலும்‌ 
நிங்க நிரம்பியிருக்கிறது. 


நான்‌ கண்ட தரிசனத்தின்‌ பொருளை 
அறிந்துகொள்ளவேண்டும்‌ என்னும்‌ ஆர்வம்‌ 
அவருக்குள்‌ உண்டாயிற்று. தானியேல்‌ 
சமீபத்தில்‌ நிற்கிறவர்களில்‌ ஒருவனிடத்தில்‌ 
போய்‌, இதன்‌ பொருள்‌ எல்லாவற்றையும்‌ 
தனக்குச்‌ சொல்லும்படி அவனை 
வேண்டிக்கொண்கிறார்‌: அவன்‌ அந்தக்‌ 
காரியங்களின்‌ அர்த்தத்தை 
தானியேலுக்கு அறிவித்துச்‌ சொல்லுகிறான்‌ 
(தானி 7:16). 


அந்த நாலு பெரிய 
பூமியிலிருந்து எழும்புகிற 
ராஜாக்கள்‌. 
உன்னதமானவருடைய 
ராஜரிகத்தைப்‌ பெற்று. என்றென்றைக்குமுள்ள 
சதா காலங்களிலும்‌ 
ராஜ்யத்தைச்‌ சுதந்தரித்துக்கொள்வார்கள்‌ 
(தானி 7:17 18). 


- விரிவுரை 
DANIEL - COMMENTARY 


மூன்று 
அர்த்தத்தைப்‌ 
மிருகத்தின்‌ 

அதன்‌ 


மிருகங்களின்‌: 
புரிந்துகொள்கிறார்‌. நாலாம்‌. 
பொருள்‌ அவருக்கு புரியவில்லை. 


நாலாம்‌ மிருகம்‌ மற்றவைகளையெல்லாம்‌. 
பார்க்கிலும்‌ வேற்றுருவும்‌ 
கெடியுமுள்ள துமாயிருக்கிறது. அதற்கு 
இருப்புப்‌ பற்களும்‌, வெண்கல 
நகங்களுமுடையதாய்‌ இருக்கிறது. அது 
எல்லாவற்றையும்‌ த்‌ பட்சித்து, 
மீதியானதைத்‌ கால்களால்‌ 
மிதித்துப்போடுகிறது (தானி 719) 


இந்த நாலாம்‌ மிருகத்தைக்குறித்தும்‌, 
அதின்‌ தலைமேலுள்ள பத்துக்‌ கொம்புகளைக்‌ 
குறித்தும்‌, தனக்கு முன்பாக மூன்று 
கொம்புகள்‌ விழுந்துபோக எழும்பினதுமாய்‌, 
கண்களையும்‌ பெருமையானவைகளைப்‌ 
பேசும்‌ வாயையுமுடையதுமாய்‌, 
மற்றவைகளைப்பார்க்கிலும்‌ பருமனாகத்‌ 
தோன்றினதுமாமிருந்த அந்த வேறே 
கொம்பைக்குறித்தும்‌, அவற்றின்‌ பொருளை 
அறிய தானியேல்‌ மனதாயிருக்கிறார்‌ 
(தானி 7:20). 


இந்தக்‌ கொம்பு பரிசுத்தவான்௧ளோடே 
முத்தம்பண்ணி அவர்களை மேற்கொள்கிறது. 
நீண்ட  ஆயுசள்ளவர்‌ வருமட்டாகவும்‌, 
நியாயவிசாரிப்பு உள்னதமானவருடைய 
பரிசுத்தவான்களுக்குக்‌. கொடுக்கப்பட்டு, 
பரிசுத்தவான்கள்‌ ராஜ்யத்தைச்‌ சுதந்தரிந்துக்‌ 
கொள்ளும்‌ காலம்‌ வருமட்டாகவும்‌, 
இந்தக்‌ கொம்பு பரிசுத்தவான்களோடே 
யுத்தம்பண்ணுகிறது. 


னக்கு இந்தக்‌ கொம்பைக்‌ 
இதன்‌ பொருளைக்‌ குறித்தும்‌ 


அந்த மனுஷன்‌ நாலாம்‌ மிருகத்தைக்‌ 
குறித்தும்‌ அதன்‌ கொம்புகளைக்‌ குறித்தும்‌ 
சொன்ன விவரம்‌ வருமாறு: 





i al 
TT 


பொறுமையோடு காத்திருக்கவேண்டும்‌. நாம்‌ 
பரலோகத்திற்கு போனபின்பு, கர்த்தர்‌ 
இருக்கிற வண்ணமாகவே, நாம்‌ அவரை 
தரிசிப்போம்‌. 


“பிரியமானவர்களே, இப்பொழுது 
தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கிறோம்‌, இனி 
எவ்விதமாமிருப்போமென்று இன்னும்‌: 
வெளிப்படவில்லை: ஆகிலும்‌ அவர்‌ 
வெளிப்படும்போது, அவர்‌ 
இருக்கிறவண்ணமாகவே நாம்‌ அவனைத்‌ 
தரிசிப்பதினால்‌, அவருக்கு 
ஒப்பாயிருப்போமென்று அறிந்திருக்கிறோம்‌" 
(யோவா 3:2). 


நாம்‌ இப்போது இந்தப்‌ பூமிிிரக்கம்‌ 
காலத்திலும்‌, சுர்த்தரைப்பற்றிய 
வெளிப்பாடுகள்‌ மாத்திரமே ரகத்‌ 
கொடுக்கப்பட்டிருக்கிறது.. நாம்‌ எந்த 
கந்த அறிந்திருக்கிறோமோ, 
கர்த்தரைக்‌ 
கர்த்தரைப்பற்றி 
நமக்கு வெளிப்படுத்தப்படாத காரியங்களைக்‌ 
குறித்து நாம்‌ குழப்பமடையக்கூடாது. 
அறிவிக்கப்படாத இரகசியங்கள்‌ கர்த்தருக்கே 
உரியது. 
கர்த்தர்‌ மோசேயை நோக்கி, “நீ என்‌ 
முகத்தை காணமாட்டாய்‌" என்று 
சொன்னாலும்‌, அவர்‌ மோசேக்கு. 
ஆறுதலான பிரதியுத்தரமும்‌ சொல்லுகிறார்‌. 
"என்னுடைய தமையை எல்லாம்‌ நான்‌ 
உனக்கு முன்பாகக்‌ கடந்துபோகப்பண்ணி, 
கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாகக்‌ 
கூறுவேன்‌” (யாத்‌ 3349) என்று கர்த்தர்‌ 
மோசேக்கு சொல்லுகிறார்‌. 


மோசே கன்மலை வெடிப்பில்‌ 
மறைந்திருக்கும்போது தேவன்‌ தம்முடைய 
நாமத்தை மோசேக்கு முன்பாகக்‌ கூறுகிறார்‌. 
கர்த்தரே மோசேக்கு முன்பாகக்‌ கடந்து 
போகும்போது தம்முடைய நாமத்தை: 
அவருக்குக்‌ கூறுகிறார்‌. ஆகையினால்‌ 

நாமத்தைத்‌ தூதன்‌ யாரும்‌ கூறவில்லை, 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கூறுகிறார்‌ என்னும்‌ நிச்சயம்‌ 
மோசேக்கு உண்டாயிருக்கும்‌. 
மோசேயைக்‌ கடந்துபோகும்‌ 

தம்முடைய கரத்தினால்‌ அவரை மூடுகிறார்‌. 
அதன்‌ பின்பு, தேவன்‌ தமது கரத்தை எடுத்த 
போது. மோசே கர்த்தருடைய பின்பக்கத்தைக்‌ 
காண்கிறார்‌ (யாத்‌ 33:19,22 


தேவனுடைய கிருபையையும்‌, 
இரக்கத்தையும்‌ மனுஷன்‌ தன்னுடைய சொந்த 
முயற்சியினால்‌ சம்பாதிக்க முடியாது. 
தேவன்‌ தம்முடைய சொந்தச்‌ சித்தத்தின்‌ 
பிரகாரம்‌ தம்முடைய கிருபையினாலும்‌, 
இரக்கத்தினாலும்‌ மனுஷரை 
ஆசீர்வதிக்கிறார்‌. தேவன்‌ நல்லவர்‌, 
கிருபையுள்ளவர்‌. இரக்கமுள்ளவர்‌. 
கையினால்‌, தேவன்‌ தமது சொந்த 
த்‌ பிரகாரம்‌ மனுஷரை 
மனுஷரை ஆசீர்வதிப்பது 

காரியம்‌, 

எபே 1:51; 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
ஒப்புரவாகியிருக்கிறார்‌ என்பதை மோசே. 
உறுதிபண்ண விரும்புகிறார்‌. அதற்கு 
அடையாளமாகவே, டைய மகிமையை 
எனக்கு காண்பித்தருளும்‌' என்று மோசே 
கர்த்தரிடத்தில்‌ கேட்டார்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய மகிமையை மோசேக்கு. 
காண்பிக்காவிட்டாலும்‌, அவர்‌ தம்முடைய 
தமையை எல்லாம்‌ மோசேக்கு 

முன்பாக கடந்துபோகப்பண்ண 


சத்துள்ளது 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரோடு 
ஒப்புரவாகியிருக்கிறார்‌ என்பதற்கு, 
கர்த்தருடைய தயை அடையாளமாயிருக்கிறது. 
கர்த்தருடைய தயை இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
ஒரு நீரோடையைப்போல தொடர்ந்து 
வந்துகொண்டேயிருக்கிறது. கர்த்தர்‌ 
மோசேக்கு தம்முடைய தயையை எல்லாம்‌. 
அவருக்கு முன்பாக 
கடந்துபோகப்பண்ணுகிறார்‌. கர்த்தருடைய 
தமையை எண்ணி முடியாது. கர்த்தர்‌ 
இஸ்ரவேல்‌ ._.. பத்திரரோடு 
ஒப்புரவாகியிருக்கிறார்‌ என்பதற்கு இந்த 
சம்பவம்‌ அடையாளமாயிருக்கிறது. 


புத்திரரோடு 





தானியேல்‌ 


i= FTN 
TT 


“நாலாம்‌ மிருகம்‌ பூமியிலே உண்டாகும்‌. 
நாலாம்‌ ராஜ்யமாம்‌; அது எல்லா 
ராஜ்யங்களைப்‌ பார்க்கிலும்‌ வேறாயிருந்து, 
பூமியை எல்லாம்‌ பட்சித்து, அதை 
மிதித்து, அதை நொறுக்கிப்போடும்‌. 
அந்தப்‌ பத்துக்கொம்புகள்‌ என்னவென்றால்‌, 
அந்த  ராஜ்யத்திலே எழும்பும்‌ பத்து 
ராஜாக்களாம்‌; அவர்களுக்குப்‌ பின்பு 
வேறொருவன்‌  எழும்புவான்‌; அவன்‌ 
முந்தினவர்களைப்‌ பார்க்கிலும்‌ வேறாயிருந்து. 
மூன்று ராஜாக்களைத்‌ தாழ்த்திப்போட்டு, 
உன்னதமானவருக்கு விரோதமாக 
வார்த்தைகளைப்‌ பேசி, உன்னதமானவருடைய 
பரிசுத்தவான்‌௧ளை ஒடுக்கி, காலங்களையும்‌ 
பிரமாணங்களையும்‌ மாற்ற நினைப்பான்‌: 
அவர்கள்‌ ஒரு காலமும்‌, காலங்களும்‌, 

ர்‌ செல்லுமட்டும்‌ அவன்‌ 

ல்‌ ஒப்புக்கொடுக்கப்படுவார்கள்‌” 
(தானி 7123-25) 


நாலாவது மிருகம்‌ பூமியில்‌ உண்டாகும்‌ 
நாலாம்‌ ராஜ்யமாகும்‌ மிருகம்‌ 
பூமியையெல்லாம்‌ பட்சிக்கும்‌ அது 
பூமியை மிதித்து அதை நொறுக்கிப்போடும்‌. 
வெழிந்தப்‌ பத்துக்கொம்புகளும்‌, அந்த 
ராஜ்யத்தில்‌ எழும்பும்‌ பத்து ராஜாக்கள்‌. 
சின்னக்கொம்பு என்பது. 
பின்பு எழும்பும்‌ வேறொரு ராஜா. 
மூன்று ராஜாக்களைத்‌ தாழ்த்திப்போடுவான்‌.. 
இலன்‌ தேவனுக்கு விரோதமாகத்‌ 
தூஷணவார்த்தைகளைப்‌ பேசுவான்‌. 
உன்னதமானவருடைய  பரிசுத்தவான்‌௧களை: 
ஒடுக்குவான்‌. அவன்‌ காலங்களையும்‌ 
பிரமாணங்களையும்‌ மாற்ற நினைப்பான்‌. 
கர்த்தருடைய பிரமாணங்களையும்‌, 
நியமங்களையும்‌ அழித்துப்போடுவதற்கு 
முயற்சி பண்ணுவான்‌ 
இந்த ராஜா தன்னுடைய ற்சியில்‌ 

ற்‌: குறிப க எதும்‌ 
வெற்றி பெறுவான்‌. கர்த்தருடைய ஜனம்‌. 
ஒரு காலமும்‌, காலங்களும்‌, அரைக்காலமும்‌ 
செல்லுமட்டும்‌. அவன்‌ கையில்‌. 
ஒப்புக்கொடுக்கப்படுவார்கள்‌. இந்தக்‌ 
காலம்‌ முடிந்த பின்பு அவனுடைய 
ஆளுகை நீக்கிப்போடப்படும்‌. 


- விரிவுரை 
DANIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சின்னக்கொம்பாகிய ராஜாவுக்கு 
கொடுக்கப்பட்ட காலம்‌ நிறைவேறிய பின்பு 
நியாயசங்கம்‌ உட்காரும்‌; அப்பொழுது 
முடிவுரியந்தம்‌ அவனைச்‌ 
சங்கரிக்கும்டியாகவும்‌ அழிக்கும்படியாகவும்‌ 
அவனுடைய ஆளுகையை 
நீக்கிப்போடுவார்கள்‌ (தானி 7:26) 
சின்னக்கொம்பான ராஜா பெருமையான 
- இதுவரையிலும்‌ பேசினான்‌. 
- அந்த மிருகம்‌ 

அதின்‌ உடல்‌ 

எரிகிற அக்கினிக்கு 


ஒப்புக்கொடுக்கப்படுவதில்லை. 
பத்துக்கொம்புகளுக்கும்‌ காலமும்‌ சமயமும்‌ 
ஆகும்‌ மட்டும்‌ அவைகள்‌ உயிரோடே 
இருக்கும்படி கட்டளையிடப்படுகிறது 
(தானி 7:12). 


மிருகம்‌ 
உன்னதமான 
ஜனத்திற்கும்‌ 
சத்தருவாயிரக்கறாள்‌. இந்த சத்துரு யார்‌ 
என்பது, தெளிவாகத்‌ தெரியவில்லை, 
வேதபண்டிதர்கள்‌ இந்த சத்துருவைப்பற்றி 
வெவ்வேறு 


ஈக்கியானங்களைச்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 


நான்காவது ராஜ்யம்‌ செலூக்கியரின்‌ 
ராஜ்யமாக இருக்கும்‌ என்றும்‌, 
சின்னக்கொம்பு என்பவன்‌ அந்தியோகசைக்‌ 
குறிக்கும்‌ என்றும்‌ வேதபண்டிதர்களில்‌ சிலர்‌ 
சொல்லுகிறாகள்‌. இவையெல்லாம்‌ 
மக்கபியரின்‌ சரித்திரத்தில்‌ 
நிறைவேறியிருக்கிறது. 


வேதபண்டிதகளில்‌ வேறு சிலரோ, 
இந்த விளக்கத்திற்கு மாற்றுக்கருத்தை 
சொல்லுகிறார்கள்‌. நான்காம்‌ ராஜ்யம்‌ என்பது, 
ரோமப்பேரரசைக்‌ குறிக்கும்‌ என்றும்‌, 
சின்னக்கொம்பு என்பது ஜுலியஸ்சீசரைக்‌ 
குறிக்கும்‌ என்றும்‌ இவர்கள்‌ 
விளக்கம்‌ சொல்லுகிறார்கள்‌. சின்னக்கொம்பு 
என்பது துருக்கி ராஜ்யத்தைக்‌ 
குறிக்கும்‌ என்றும்‌ ஒரு விளக்கமுண்டு. 


, இந்த நாலாம்‌ 
க வருக்கும்‌, 





f= THE] தானியேல்‌ 
யாய்‌ 


ஒரே தரிசனத்திற்கு வெவ்வேறு 
விளக்கங்கள்‌ சொல்லப்படுகிறது. சில 
சமயங்களில்‌ தீர்க்கதரிசனங்கள்‌, வெவ்வேறு 
காலங்களில்‌, வெவ்வேறு விதமாக. 
நிறைவேறுவதற்கு வாய்ப்புள்ளது. 


தானியேல்‌ கண்ட தரிசனத்தில்‌, நாலாம்‌. 


வருகிறார்கள்‌. யூதர்களுக்கு. 
சமாதானத்தையும்‌, 
உற்சாகத்தையும்‌ கொடுக்கும்‌ வண்ணமாக, 
கர்த்தர்‌ இந்த தரிசனத்தை தானியேலுக்கு 
வெளிப்படுத்தியிருக்கிறார்‌. 
ஏற்பாட்டுக்காலத்தில்‌ 
கிறிஸ்தவர்களை அடக்கி 
அவர்கள்‌ கிறிஸ்தவ 
மார்க்கத்திற்கு விரோதமாகத்‌ தீங்கு 
செய்தார்கள்‌. யோவான்‌ பத்மு தீவிலே 
பல. தரிசனங்களைக்‌ கண்டார்‌. இந்த 
'தரிசனங்களெல்லாமே ரோமப்பேரரசைக்‌ 
குறிக்கும்‌ என்று வேதபண்டிதர்கள்‌ 
சொல்லுகிறார்கள்‌. யோவான்‌ கண்ட 
தரிசனமும்‌, தானியேல்‌ கண்ட தரிசனமும்‌ 
ஒத்துப்போவதாகவும்‌ வேதபண்டிதர்கள்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 


புதிய 
ரோமப்பேரரசார்‌ 
ஒடுக்கினார்கள்‌. 


ராஜ்யம்‌ 
மத்தியில வ க்கப்பட்‌ 
ராஜ்யத்திற்கு விரோதமாக 


.. மனுஷர்‌ 
கர்த்தருடைய 

எத்தனை 
அந்தகார சக்திகள்‌ எதிர்த்து நின்றாலும்‌, 
அவையெல்லாம்‌ முடிவிலே ஒடுக்கப்படும்‌. 
கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு ஜெயமுண்டாகும்‌. 


தானியேலின்‌ தரிசனத்திற்கு விளக்கம்‌ 
சொன்னவன்‌, 'உன்னதமான வருடைய 
பரிசுத்தவான்கள்‌ ராஜரிகத்தைப்‌ பெற்று, 
என்றென்றைக்குமுள்ள சதா காலங்களிலும்‌ 
ராஜ்யத்தைச்‌ _ சுதந்தரித்துக்கொள்வார்கள்‌" 
(தானி 7:18) என்று சொன்னான்‌. 

தானியேல்‌ தன்னுடைய தரிசனத்திலே 
கண்ட தரிசனத்தின்‌ பொருளை அறிய 
மனதாயிருந்தார்‌. “நீண்ட ஆயுகள்ளவர்‌. 
வருமட்டாகவும்‌, நியாயவிசாரிப்பு 
உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களுக்குக்‌ 
கொடுக்கப்பட்டு, பரிகத்தவான்‌கள்‌ 
ராஜ்யத்தைச்‌ சுதந்தரித்துக்‌ கொள்ளும்‌ 
காலம்‌ வரும்‌” (தானி 7:21) 
என்றும்‌ தானியேல்‌ தரிசனம்‌ கண்டார்‌. 


- விரிவுரை 
DANIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தானியேலின்‌ 

விளக்கம்‌. சொன்னவன்‌ 
சொல்லுகிறான்‌, “ஆனாலும்‌ நியாயசங்கம்‌ 
உட்காரும்‌; அப்பொழுது முடிவுபரியந்தம்‌ 
அவனைச்‌ சங்கரிக்கும்படியாகவும்‌ 
அழிக்கும்டியாகவும்‌ அவனுடைய 
ஆளுகையை நீக்கிப்போடுவார்கள்‌. 
வானத்தின்‌ கீழெங்குமுள்ள ராஜ்யங்களின்‌ 
ராஜரிகமும்‌ ஆளுகையும்‌ மகத்துவமும்‌ 
உன்னதமானவருடைய பரிசுத்தவான்௧ளாகிய 
ஜனங்களுக்குக்‌ கொடுக்கப்படும்‌: அவருடைய 
ராஜ்யம்‌ நித்திய ராஜ்யம்‌; சகல 
கர்த்தத்துவங்களும்‌ அவரைச்‌ சேவித்து, 
அவருக்குக்‌  கீழ்ப்பட்டிருக்கும்‌' (தானி 
7:2627) என்று அவன்‌ தானியேலின்‌ 
தரிசனத்திற்கு விளக்கம்‌ சொல்லுகிறான்‌. 


அந்தியோகசின்‌ 
யூதர்கள்‌ மிகுந்த வேதனைகளையும்‌, 
உபத்திரவங்களையும்‌ அனுபலிப்பார்கள்‌. 
ஆனாலும்‌ இந்த உபத்திரவக்காலம்‌ முடிந்த 
பின்பு, யூதர்களுக்கு ஆசீர்வாதமான காலம்‌ 
வரும்‌. 


ஆட்சியின்கீழ்‌ 


நிஸ்துலின்‌ சுவிசேஷம்‌ 
இதன்‌. 

பிரசங்கம்பண்ணப்படும்‌. 

மேசியாவின்‌ ராஜ்யம்‌ 

ஸ்தாபிக்கப்படும்‌. 


இயேசுகிறிஸ்து மறுபடியும்‌ இந்தப்‌ 
பூமிக்கு திரும்பி வருவார்‌. “நீண்‌ 
ஆயுசள்ளவர்‌ வருவார்‌" (தானி 7:22), கர்த்தர்‌ 
இந்த உலகத்தை தம்முடைய குமாரன்‌ 
மூலமாக நியாயந்தீர்ப்பார்‌. நியாயசங்கம்‌ 
உட்காரும்‌ (தானி 7:26). எல்லா 
மனுவையும்‌ நியாயந்தீர்க்கும்‌ பொறுப்பை 
கர்‌ தம்முடைய குமாரனுக்கு 
ஒபபக்கொடுத்திருக்கிறா்‌. கிறிஸ்துவானவர்‌ 
தம்முடைய நீதியினாலும்‌, ஞானத்தினாலும்‌ 
இந்தப்‌ பூமியை நியயாந்தீர்ப்பார்‌ 
சத்துருவினுடைய ஆளுகையை 
நீக்கிப்போடுவார்‌. 


கிறிஸ்துவின்‌ சத்துருக்கள்‌ எல்லோரும்‌ 
அவருக்கு பாதபடியாக்கிப்போடப்படுவார்கள்‌. 
நியாயத்தீர்ப்பு உன்னதமானவருடைய 
பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கப்படும்‌. இந்த 
உலகத்தில்‌ சுவிசேஷத்தைப்‌ பிரசங்கம்‌ 
பண்ணும்‌ ஊழியம்‌ அப்போஸ்தலரிடத்தில்‌ 
ஒப்புக்கொடுக்கப்பட்டிருக்கிறது. சுவிசேஷத்தி 
னால்‌ இந்த உலகம்‌ நியாயந்தீர்க்கப்படும்‌. 





ழ்‌ உய தானியேல்‌ 
யய 


உன்னதமானவருடைய பரிசுத்த 
வாள்கள்‌ கத்தைப்‌ பெற்றுக்‌ 
கொள்வார்கள்‌. அவர்கள்‌ என்றென்றைக்கு 
முள்ள சதாகாலங்களிலும்‌ ராஜ்யத்தைச்‌ 
சுதந்தரித்துக்கொள்வார்கள்‌ (தானி 748) 
பரிசுத்தவான்கள்‌ ராஜ்யத்தை சுதந்தரித்துக்‌ 
கொள்ளும்‌ காலம்‌ வரும்‌ (தானி 7:21) 


பரிசுத்தவான்களாகிய 
கொடுக்கப்படும்‌ (தானி 7:27). 


பரிசுத்தவான்கள்‌ 
மாம்சத்தின்‌ 
பாவங்களுக்கும்‌ 
மாட்டார்கள்‌. 
சாத்தானையும்‌, அவனுடைய 
களையும்‌ ஜெயிப்பார்கள்‌. 
பரிசுத்தவான்கள்‌ 
அடிமையாயிருக்கமாட்டார்கள்‌. ங்கள்‌ 
அடிமையாயிருக்கும்‌. 

மரிக்கிறவர்கள்‌ 
மரணத்தையும்‌ அதன்‌ பயங்கரத்தையும்‌: 
ஜெயிப்பார்கள்‌. 

இந்தப்‌ பூமியிலே சுவிசேஷ ராஜ்யம்‌ 
ஸ்தாபிக்கப்படும்‌. இந்த ராஜ்யம்‌ 
வெளிச்சத்தின்‌ ராஜ்யமாகவும்‌, பரிகத்தத்தின்‌ 
ராஜ்யமாகவும்‌, 
இருக்கும்‌. 
நித்திய ராஜ்யம்‌. சகல கர்த்தத்துவங்களும்‌ 


- விரிவுரை 
DANIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தரை 
கீழ்ப்பட்டிருக்கும்‌. 


சேவித்து அவருக்கு 

உன்னதமானவர்‌ நீண்ட 
ஆயுகள்ளவர்‌. அவர்‌ நித்தியமானவர்‌. 
அவருடைய ராஜ்யமும்‌ நித்தியமானது. 
பரிசுத்தவான்களுக்கு. கொடுக்கப்படும்‌ 
ராஜ்யமும்‌ நித்திய ராஜ்யம்‌. 

“இன்னும்‌ கொஞ்சக்காலத்திலே உலகம்‌ 
என்னைக்‌ காணாது, நீங்களோ 
என்னைக்‌ காண்பீர்கள்‌; நான்‌ 
பிழைக்கிறபடியினால்‌ நீங்களும்‌ பிழைப்பீர்கள்‌' 
(யோவா 14:19). இயேசுகிறிஸ்துவின்‌ 
ராஜ்யம்‌, அவருடைய பிள்ளைகளுக்குரியது. 


தானியேல்‌ சொன்ன 
இத்தோடே 
நினைவுகளால்‌. 
அவருடைய 
இந்தக்‌ 
தன்னுடைய மனதிலே வைத்துக்கொள்கிறார்‌ 
(தானி 7:28). தானியேல்‌ தன்னுடைய 
தரிசனத்தை சபைக்கு சொல்லாமல்‌, 
சபைக்கு. மறைத்து தன்னுடைய மனதிலே 
வைத்துக்கொள்ளவில்லை. தான்‌ கண்ட 
தரிசனத்தையும்‌, அதன்‌ பொருளையும்‌ 
சபைக்கு சொல்லுவதற்காகவே, அதை 
தன்னுடைய மனதிலே வைத்துக்கொள்கிறார்‌ 
(தானி 7:28). 


வார்த்தை 
முடிகிறது. தானியேல்‌ தன்‌ 
மிகவும்‌ கலங்குகிறார்‌; 





தானியேல்‌ 


f= FTE 
ETT 


இந்த அதிகாரம்‌. 
பாஷையில்‌ எழுதப்படவில்லை. 
முந்திய ஆறு 

கல்தேயருடைய 

எழுதப்பட்டிருக்கிறது. 
பிரயோஜனமாயிருக்கும்‌ 

அவர்களுடைய சொந்த 

அந்த அதிகாரங்கள்‌ 

இந்த அதிகாரமும்‌, இதற்கு பின்பு 
புஸ்தகத்திலுள்ள எல்லா கிம்‌ 
எபிரெய பாஷையில்‌  எழுதப்பட்டிருக்கிறது. 
இந்த வாக்கியங்கள்‌ மூலமாய்‌. 
யூதர்களுக்கு பிரயோஜனமுண்டாகவேண்டும்‌. 


தானியேல்‌ ஒரு ஆட்டுக்கடாவையும்‌, 
ஒரு வெள்ளாட்டுக்கடாவையும்‌ தன்னுடைய 
தரிசனத்திலே பார்க்கிறார்‌. அவர்‌ ஒரு 
சின்னக்கொம்பையும்‌ தரிசிக்கிறார்‌ 
சின்னக்கொம்பு தேவனுடைய 
விரோதமாய்‌ ஒரு 

காலம்‌ வரையிலும்‌ ஜெயம்‌ 

(தானி 81-14) 


தானியேல்‌ கண்ட க்‌ 
காபிரியேல்‌ என்னும்‌ தேவதூ? 
விளங்கப்பண்ணுகிறார்‌. ஆட்டுக்கடா பெர்சிய 
ராஜ்யத்தைக்‌ குறிக்கும்‌. வெள்ளாட்டுக்கடா 
கிரேக்க ராஜ்யத்தைக்‌. குறிக்கும்‌. 
சின்னக்கொம்பு என்பது கிரேக்க 
ராஜ்யத்தின்‌ அதிபதியைக்‌ குறிக்கும்‌. 
இவனுடைய பெயர்‌ அந்தியோகஸ்‌ 
எப்பிபேனஸ்‌ என்று வேதபண்டிதர்கள்‌ 
சொல்லுகிறார்கள்‌. இவன்‌ யூதர்களைத்‌: 
'துன்பப்படுத்தினான்‌ (தானி 8:15-21). 
தீர்க்கதரிசிகள்‌ யூதர்கள்‌ மத்தியிலே, 
கர்த்தருடைய வார்த்தைகளை வெளிப்படுத்து 
கிறார்கள்‌. இவர்கள்‌ பரிசுத்த ஆவியினால்‌ 
ஏவப்பட்டு, தேவனுடைய சிந்தையை, 
ஜனங்களுக்கு. அறிவிக்கிறார்கள்‌. 
எஸ்றாவின்‌ காலத்திற்கு பின்பு, க 
வெளிப்பாடுகள்‌ நின்றுபோயிற்று. 
சுவிசேஷத்தின்‌ காலம்‌ ஆரம்பமாகும்‌ 
வரையிலும்‌, யூதர்கள்‌ மத்தியில்‌ ஒரு 
தீர்க்கதரிசியும்‌ எழும்பி ஊழியம்‌ 
செய்யவில்லை. அந்தக்‌ காலத்தில்‌: 
நடைபெறப்போகும்‌ சம்பவங்களை தானியேல்‌. 
இங்கு தீர்க்கதரிசனமாய்ச்‌ சொல்லுகிறார்‌. 


- விரிவுரை 
DANIEL - COMMENTARY 


ச 8:1. தானியேலாகிய எனக்கு. 

காண்பிக்கப்பட்ட 
த்தது, பின்பு, ராஜாவாகிய 
பெல்ஷாத்சார்‌ ராஜ்யபாரம்பண்ணின 
மூன்றாம்‌ வருஷத்திலே வேறொரு 
தரிசனம்‌ எனக்குக்‌ காண்பிக்கப்பட்டது. 


தானி 8:2. தரிசனத்திலே நான்‌ கண்டது 
என்னவென்றால்‌: நாண்‌ பார்க்கையில்‌ 
ஏலாம்‌ தேசத்திலுள்ள ஆசான்‌ 
அரமனையில்‌ இருந்தேன்‌; அங்கே நான்‌ 
ஊலாய்‌ என்னும்‌ ஆற்றங்கரையில்‌ 
இருந்ததாகத்‌ தரிசனத்திலே கண்டேன்‌. 


தானி 83. நான்‌ என்‌ கண்களை 
ஏறெடுத்துப்‌ பார்த்தேன்‌; இதே, 
இரண்டு. கொம்புகளூன்ன ஒரு 
ஆட்டுக்கடா ஆற்றிற்கு முன்பாக 
நின்றது; அதின்‌ இரண்டு கொம்புகளும்‌ 
உயர்த்தவைகளாயிருந்தது; ஆகிலும்‌ 
அவைகளில்‌ ஒன்று 

மற்றதைப்பார்க்கிலும்‌ துத்‌ 
உயர்த்தகொம்பு பிந்தி. 


முனைத்தெழும்பிற்று. 


தானி 8:4. அத்த ஆட்டுக்கடா மேற்கும்‌ 
வடக்கும்‌ தெற்கும்‌ பாய்கிறதைக்‌. 
கண்டேன்‌; ஒரு மிருகமும்‌ அதின்‌ 
முன்னே நிற்கக்கூடாதிருந்தது; 
அதின்‌ கைக்குத்‌ தப்புவிப்பாருமில்லை; 
அது தன்‌ இஷ்டப்படியே செய்து 
வல்லமைகொண்டது. 


தானி 88. நான்‌ அதைக்‌ 
கவனித்துக்கொண்டிருக்கையில்‌, இதோ, 
மேற்கேயிருந்து ஒரு வ வெள்னாட்டுக்கடா 
நிலத்திலே பாவாமல்‌ 
தேசத்தின்மீதெவ்கும்‌ சென்றது; அந்த. 
வென்னாட்டுக்கடாவின்‌ கண்களுக்கு 
நடுவே விசேஷித்த ஒரு கொம்பு 
இருத்தது. 


தாணி 8:8. நான்‌ ஆற்றின்‌ முன்பாக. 
நிற்கக்‌ கண்ட இரண்டு கொம்புகளூன்ன 
ஆட்டுக்கடாவினிடமட்டும்‌ அது 
வத்து, தன்‌ பலத்தின்‌ உக்கிரத்தோடே, 
அதற்கு எதிராகப்‌ பாய்ந்தது. 





தானியேல்‌ 


i= al 
TT 


தானி 8:7. அது ஆட்டுக்கடாவின்‌ 
கிட்டக்‌ சேரக்கண்டேன்‌;. 
அது ஆட்டுக்கடாவின்மேல்‌. 
கடுங்கோபங்கொண்டு, அதை முட்டி, 
அதின்‌ இரண்டு  கொம்புகனையும்‌ 
முறித்துப்போட்டதா; அதின்முன்‌ 
நிற்க ஆட்டுக்கடாவுக்குப்‌ 
பலமில்லாமையால்‌, வெள்னாட்டுக்கடா 
அதைத்‌ தரையிலே. தன்னி. 
மிதித்துப்போட்டது; அதின்‌ 
கைக்கு ஆட்டுக்கடாவைத்‌: 
தப்புவிப்பார்‌ இல்லை. 


தானி. 88. 
வென்னாட்டுக்கடா 
வல்லமைகொண்டது; அது 
பலங்கொண்டிருக்கையில்‌, அந்தப்‌ 
பெரிய கொம்பு முறிந்துபோயிற்று; 


அப்பொழுது 
மிகுதியும்‌. 


முனைத்தெழும்பினது. 


தானி 8:9. அவைகளில்‌ ஒன்றிலிருந்து 
சின்னதான ஒரு கொம்பு புறப்பட்டு, 
தெற்குக்கும்‌, கிழக்குக்கும்‌ 
எதிராகவும்‌ சிங்காரமான தேசத்துக்கு. 
நேராகவும்‌ மிகவும்‌ பெரியதாயிற்று. 


தானி 880. அது வானத்தின்‌ 
சேனைபரியந்தம்‌ வளர்த்து, அதின்‌ 
சேனையாகிய நட்சத்திரங்களில்‌. 
சிலவற்றை பூமியிலே விழப்பண்ணி, 
அவைகளை மிதித்தது. 


அது சேனையினுடைய 
பரியத்தமும்‌ தன்னை 
அவரிடத்திலிருந்து 
பலியை 'நீக்கிற்று; 
பரிசுத்த ஸ்தானம்‌ 


தானி 811. 
அதிபதி 
உயர்த்தி, 
அன்றாட, 
அவருடைய 
தன்ளுண்டது. 
தானி 882. பாதகத்தினிமித்தம்‌ 
அன்றாட, பலியோடுங்கூடச்‌ சேனையும்‌ 
அதற்கு ஒப்புக்கொடுக்கப்பட்டது; 
அது சத்தியத்தைத்‌ தரையிலே 
தன்னிற்று; அது  கிரியைசெய்து 
அநுகூலமடைத்தது. 


- விரிவுரை 
DANIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தானி 8:18. பரிகத்தவானாகிய ஒருவன்‌: 
'பேசக்கேட்டேன்‌; அப்பொழுது 
வேறொரு பரித்தவான்‌ பேசினவரை 
நோக்கி: அன்றாட பலியைக்குநித்தும்‌, 
பாழ்க்கடிப்பை உண்டாக்கும்‌ 
பாதகத்தைக்‌ குறித்தும்‌, பரிசுத்த: 
ஸ்தலமும்‌. சேனையும்‌ மிதியட 
ஓப்புக்கொடுக்கப்படுவதைக்‌ குறித்தும்‌, 
உண்டான தரிசனம்‌ எதுவரைக்கும்‌ 
இருக்கும்‌ என்று கேட்டான்‌. 


தானி 8:14. அவன்‌ என்னை நோக்கி: 
இரண்டாயிரத்து முத்நூது இராப்பகல்‌ 
செல்லூம்வரைக்கும்‌ இருக்கும்‌; பின்பு 
பரிசுத்தஸ்தலம்‌ சுத்திகரிக்கப்படும்‌ 
என்றான்‌. 


தானியேல்‌ 


ம்‌ ஏற்கெனவே ஒரு 
தரிசனத்தை 


கண்டார்‌. அந்த தரிசனம்‌ 
பெல்ஷாத்சார்‌ ராஜ்யபாரம்‌ 
முதலாம்‌ வருஷத்தில்‌: 
இப்போது தானியேல்‌ 
மறுபடியும்‌ ஒரு தரிசனம்‌ காண்கிறார்‌. இந்த 
தரிசனம்‌. பெல்லூத்சார்‌... ராஜ்யபாரம்‌ 
பண்ணின மூன்றாம்‌ வருஷத்தில்‌ அவருக்கு 
உண்டாயிற்று. 
பெல்ஷாத்சாருடைய 
கடைசி வருஷம்‌ என்று வேதபண்டிதர்கள்‌ 
சொல்லுகிறார்கள்‌. காலவரிசை: 
பிரகாரமாக, இந்த அதிகாரம்‌, 
ஐந்தாவது அதிகாரத்திற்கு முன்பாக 
கோர்க்கப்பட்டிருக்கவேண்டும்‌. 


பாபிலோன்‌ தேசத்திற்கு அழிவு 
வரப்போகிறது. பாபிலோனின்‌ அழிவை 
நினைத்து தானியேல்‌ ஆச்சரியப்படவுமில்லை. 
கலங்கவுமில்லை. பாபிலோன்‌ தேசத்தைப்‌ 
போலவே, மேலும்‌ பல ராஜ்யங்கள்‌ 
அழிந்துபோகும்‌ என்று, கர்த்தர்‌ 
தானியேலுக்கு தரிசனத்திலே சொல்லுகிறார்‌. 

தானியேல்‌ இப்போது காண்கிற 
தரிசனமும்‌, அவர்‌ ஏற்கெனவே கண்ட 
தரிசனமும்‌ ஒன்றுபோலுள்ளது. இரண்டாவது. 
தரிசனம்‌, முதலாவது, தரிசனத்தை 
உறுதிபண்ணுகிறது. முதலாவது தரிசனத்தில்‌ 
சொல்லப்பட்ட சம்பவங்களே, இரண்டாவது 
தரிசனத்திலும்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 





தானியேல்‌ 


f= THE 
TT 


தானியேல்‌ ஏலாம்‌ தேசத்திலுள்ள 
சூசான்‌ அரமனையிலிருக்கிறார்‌. இது 
பாபிலோனுக்கு அருகாமையில்‌, பெர்சிய 
தேசத்திலுள்ளது. தானியேல்‌. 
சரீரப்பிரகாரமாக சூசான்‌ அரமனையில்‌ 
அவர்‌ பாபிலோன்‌ தேசத்தில்‌, 
ஒரு... அடிமையாகமிருக்கிறார்‌. அவர்‌ 
தன்னுடைய தரிசனத்திலே, ஏலாம்‌ 
தேசத்திலுள்ள சூசான்‌ 
அரமனைக்குப்போகிறார்‌. 


எசேக்கியேல்‌ பாபிலோன்‌ தேசத்து, 
சிறையிருப்பிலிருந்தபோது. பரிசுத்த. 
ஆலியானவர்‌ அவரை இஸ்ரவேல்‌ 
தேசத்திற்கு அழைத்துக்கொண்டு போனார்‌. 
எசேக்கியேலின்‌ சரீரம்‌ பாபிலோனிலிருந்தது. 
ஆலியோ . எருசலேமுக்குப்‌ 
தானியேலின்‌ சரீரம்‌ 

அவருடைய 

ஆத்துமாவோ விடுதலையோடிருக்கிறது. நாம்‌ 
கட்டப்பட்டிருந்தாலும்‌, கர்த்தருடைய 
ஆலியானவர்‌ ஒருபோதும்‌ 
க்பப்பட்டு்கமாட்டார்‌. தானியேல்‌ ஏலாம்‌ 
, ஊலாய்‌ என்னும்‌ 


பாகத்துல 


தானியேல்‌ தன்‌ 
ஏறெடுத்துப்பார்க்கிறார்‌. 
கொம்புகளுள்ள ஒரு ஆட்டுக்கடா 
ஆற்றிற்கு முன்பாக நிற்கிறது: அதின்‌ 
இரண்டு கொம்புகளும்‌ 
உயர்ந்தவைகளாயிருக்கிறது: ஆகிலும்‌ 
அவைகளில்‌ ஒன்று மற்றதைப்பார்க்கிலும்‌ 
உயர்ந்திருக்கிறது: உயர்ந்தகொம்பு பிந்தி 
முளைத்தெழும்பிற்று (தானி 8:3). 

தானியேல்‌ 
இரண்டாவது 
'மேதியருடைய 


கண்ட ஆட்டுக்கடா 
ராஜ்யத்திற்கு அடையாளம்‌. 
தியருக ராஜ்யமும்‌ பெர்சியருடைய 
ராஜ்யமும்‌, அந்த ஆப்டுக்கபாவின்‌ 
இரண்டு கொம்புகளாகும்‌. இரண்டு 
கொம்புகளும்‌ உயர்ந்தவைகளாயிருக்கிறது. 
ஆனாலும்‌ பிந்தின கொம்பு 
முந்தின கொம்பைவிட உயர்ந்திருக்கிறது. 


- விரிவுரை 
DANIEL - COMMENTARY 


பெர்சிய 
ஸ்தாபிக்கப்பட்டது. மேதிய ராஜ்யம்‌ 
ஸ்தாபிக்கப்பட்டது. பெர்சிய 
ராஜாவாகிய கோரேசு, 

ராஜ்யத்தைவிட பிரபல்யமானவனாயிருந்தான்‌. 
அந்த ஆட்டுக்கடா மேற்கும்‌ வடக்கும்‌ 
தெற்கும்‌ பாய்கிறதை தானியேல்‌ 
காண்கிறார்‌; ஒரு மிருகமும்‌ அதின்‌ முன்னே 
நிற்கக்கூடாதிருக்கிறது: அதின்‌ கைக்குத்‌ 
தப்புவிப்பாருமில்லை; அது தன்‌ இஷ்டப்படியே 
செய்து வல்லமைகொண்டிருக்கிறது. 
(தானி 8:4) 


ராஜ்யம்‌ 


தானியேல்‌ கண்ட ஆட்டுக்கடா மேற்கு 
திணையின்‌ பாங்கிதது... "அத்த. திசையில்‌ 
பாபிலோன்‌,  சீரியா, கிரேக்கு தேசம்‌, 
சின்ன ஆசியா ஆகிய தேசங்கள்‌ உள்ளன. 


ட்டுக்கடா வடக்‌ யை 
நோக்கி த லு கற, நிரையில்‌ 
லீதியர்‌, மேயர்‌ சீத்தியர்‌ ஆகிய 
த்‌ இருக்கிறார்கள்‌. அந்த 
தெற்கு திசையிலும்‌ பாய்கிறது. 

திசையிலே. அரபியா, 

எகிப்து ஆகிய தேசங்கள்‌ 


தேசம்‌ தன்னுடைய 
பெத்தம்‌ 
வ்‌ 

அந்த 


ராஜ்யத்தோடு a ப 


முடிவிலே மேதிய பெர்சிய தேசம்‌ 
வல்லரசாக விளங்குகிறது. ஒரு மிருகமும்‌ 
ன்‌ நிற்கக்கூடாதிருக்கிறது. 
ராஜாக்கள்‌ தங்கள்‌ 
ஒவ்வொரு காரியத்தையும்‌ 
அவர்கள்‌ வல்லமை 
கொள்கிறார்கள்‌. 
தானியேல்‌ 
கவனித்துக்கொண்டிருக்கிறார்‌. 
மேற்கேமிருந்து ஒரு ர 
நிலத்திலே கால்‌ பாவாமல்‌ 
தேசத்தின்மீதெங்கும்‌ செல்கிறது: அந்த 
வெள்ளாட்டுக்கடாவின்‌ கண்களுக்கு நடுவே 
ஒரு விசேஷித்த கொம்பு இருக்கிறது 
(தானி 8:5). 


அதைக்‌ 
அப்போது 
வெள்ளாட்டுக்கடா 





i THE] தானியேல்‌ 
யாய்‌ 


வெள்ளாட்டுக்கடா என்பது. 
அலெக்சாந்தரைக்‌ குறிக்கும்‌ என்று 
வேதபண்டிதர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. இவன்‌ 
மக்கதொனியாவின்‌ ராஜாவாகிய பிலப்புவின்‌: 


மகா 


உலகத்தையே ஜெயிக்கிறான்‌. 
வெள்ளாட்டுக்கடா நிலத்திலே 
பாவாமல்‌ தேசத்தின்‌ மீதெங்கும்‌ செல்லுகிறது. 
அலெக்சாந்தரை யாரும்‌ எதிர்க்கவில்லை. 
அவன்‌ எந்த தேசத்திலும்‌ நின்று யுத்தம்‌ 


வேகமாய்‌ போகிறான்‌. 


இந்த வெள்ளாட்டுக்கடாவின்‌ 
கண்களுக்கு நடுவே விசேஷித்த ஒரு கொம்பு. 
மகாதுலெக்சாந்தர்‌ 


யத்தம்பண்ணப்போடும்போது 
போவான்‌. 


பாய்ந்து 
அவனுக்கு சீக்கிரத்தில்‌ வெற்றி கிடைக்கும்‌. 
மகாஅலெக்சாந்தரை தடுத்து நிறுத்தவோ 


அல்லது அவனோடு எதிர்த்து நின்று, 
யுத்தம்பண்ணவோ, ஒருவருக்கும்‌ பெலமில்லை. 

ண்டு 
கொம்புகுள்ள ஆட்டுக்கடா கல்ல 
வெள்ளாட்டுக்காடாவோ. அந்‌ 
ஆட்டுக்கடாவின்‌ இடமட்டும்‌ வந்து, ஜா 


பலத்தின்‌ உக்கிரத்தோடே, அதற்கு எதிராகப்‌ 
பாய்கிறது (தானி 8:6). 


மகாஅலெக்சாந்தர்‌ தன்னுடைய 
மகாபெரிய rep சேர்த்துக்கொண்டு, 
ராஜ்யத்தின்மீது 

என்‌. அவனுடைய 

30,000 போர்‌ வீரர்களும்‌, 


முன்பாக 


ராஜாவாயிருக்கிறான்‌. வெள்ளாட்டுக்கடா 
ஆட்டுக்கடாவின்‌ கிட்டச்‌ சேருகிறது. 


- விரிவுரை 
DANIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


வெள்ளாட்டுக்கடா ஆட்டுக்கடாவின்‌ 
கிட்டச்‌ சேருவதை தானியேல்‌ காண்கிறார்‌: 
அது ஆட்டுக்கடாவின்மேல்‌ கடுங்கோபங்‌ 
கொண்டு, அதை முட்டி, அதின்‌ இரண்டு 
கொம்புகளையும்‌ முறித்துப்‌ போடுகிறது; 
அதின்முன்‌ நிற்க  ஆட்டுக்கடாவுக்குப்‌ 
பலமில்லாமையால்‌, வெள்ளாட்டுக்கடா அதைத்‌ 
தரையிலே தள்ளி மிதித்துப்போடுகிறது: 
அதின்‌ கைக்கு ஆட்டுக்கடாவைத்‌ 
தப்புவிப்பார்‌ இல்லை (தானி 8:7). 
மகாஅலெக்சாந்தர்‌ 
ராஜாவின்மீது. 


தரியு 
மூன்றுதரம்‌ யுத்தம்பண்ணி 
முதல்‌ யுத்தம்‌ கிரேனிக்கஸ்‌ 
இரண்டாவது யுத்தம்‌ 
என்னுமிடத்திலும்‌, மூன்றாவது. 
அர்பேலா என்னுமிடத்திலும்‌ 
இம்மூன்று யுத்தங்களிலும்‌ 
மகாஅலெக்சாந்தருக்கு வெற்றி கிடைத்தது. 
கடைசி யுத்தத்தில்‌ தரியு முற்றிலுமாய்‌ 
அழிக்கப்பட்டான்‌.  தரியுவின்‌ சேனையில்‌ 
கார்‌ ஆறு  வப்சம்‌ வீரர்கள்‌ 
கொல்லப்பட்டார்கள்‌ என்று சரித்திர 
ஆசிரியர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. 


மகாஅலெக்சாந்தர்‌ பெர்சிய 
தேசத்தை நன்‌ வசமாக்கிக்கொள்கிறான்‌. 
ஆட்டுக்கடாவின்மேல்‌ 


இ்தப்பேடுகிறது இரண்டு கொம்புகள்‌ 
என்பது பெர்சிய தேசத்திற்கும்‌, மேதிய 
தேசத்திற்கும்‌ அடையாளம்‌. 
மகாஅலெக்சாந்தர்‌ இல்விரண்டு 
தேசங்களையும்‌ அழித்துப்போடுகிறான்‌. 

அப்பொழுது வெள்ளாட்டுக்கடா 
மிகுதியும்‌ வல்லமைகொள்கிறது: 
பலங்கொண்டிருக்கையில்‌, அந்தப்‌ 
கொம்பு முறிந்துபோயிற்று: அதற்குப்‌ பதிலாக. 
ஆகாயத்தின்‌ நாலு திசைகளுக்கும்‌ 
எதிராய்‌ விசேஷித்த  நாலுகொம்புகள்‌ 
முளைத்தெழும்புகிறது (தானி 8:8). 

வெள்ளாட்டுக்கடா போகும்‌ 
இடங்களிலெல்லாம்‌ அதற்கு 
ஜெயமுண்டாயிற்று. மகாஅலெக்சாந்தர்‌ எல்லா 
தேசங்கள்மீதும்‌ யுத்தம்பண்ணி அதை 
ஜெயிக்கிறான்‌. ஆனாலும்‌ வெள்ளாட்டுக்‌ 
கடாவின்‌ பெரிய கொம்பு முறிந்துபோயிற்று. 
மகாஅலெக்சாந்தர்‌ தன்னுடைய யுத்தங்களை 
ஆரம்பிக்கும்போது. அவனுக்கு இருபது 
வயது. தன்னுடைய வாலிப வயதிலேயே 
அவன்‌ பெர்சிய பேரரசு முழுவதையும்‌ 
கைப்பற்றுகிறான்‌. 





தானியேல்‌ 


f= THE 
TT 


முறிந்துபோகிறான்‌. மதுபானம்‌ பருகி அவன்‌ 

செத்துப்போனான்‌ என்று சரித்திரம்‌ 
சொல்லுகிறது. அவன்‌ விஷம்‌ அருந்தி 
செத்துப்போனான்‌ என்றும்‌ சிலர்‌ 
சந்தேகமாய்ச்‌ சொல்லுகிறார்கள்‌. 
அெக்சாந்தருக்கு பிள்ளைகள்‌ இல்லை. 

வாரிசு இல்லாமலேயே ்‌ 


ராஜ்யம்‌ 
றது. 
ஒரே ஒரு பெரிய கொம்பு 
அந்தக்‌ கொம்பு 
மிர்‌ ந்துபோனபின்பு, அதற்கு பதிலாக, நாலு 
எம்புகள்‌ முளைத்தெழும்புகிறது. 
அலெக்சாந்தருடைய படையில்‌ நான்கு 
பேர்‌ தளபதிகளாகயிருந்தார்கள்‌. இவர்கள்‌ 
ஆகாயத்தின்‌ நாலு திசைகளுக்கும்‌ எதிராக 
இருந்தார்கள்‌. நாலு திசைகள்‌ என்பது. 
சீரியா, எகிப்து. ஆசியா, கிரேக்கு ஆகிய 
நான்கு தேசங்களைக்‌ குறிக்கும்‌. நான்கு 
தளபதிகளில்‌ ஒவ்வொருவரும்‌, ஒவ்வொரு 
தேசத்திற்கு அதிபதியானார்கள்‌. 


அவைகளில்‌ ஒன்றிலிருந்து சின்னதான 

ஒரு கொம்பு புறப்பட்டு, தெற்குக்கும்‌, 

கிழக்குக்கும்‌ எதிராகவும்‌ சிங்காரமான 
நேராகவும்‌ 


சேனையாகிய நட்சத்திரங்களில்‌ சிலவற்றை. 
பூமியிலே  விழப்பண்ணி, அவைகளை 
மிதிக்கிறது (தானி 8:9,10). 


சின்னக்கொம்பு 
ஜனத்தையும்‌, அவருடைய 
'ுன்பப்படுத்துகிறது. 


'அவனுக்கு விரோதமாகக்‌ கித்தீமின்‌ 
கப்பல்கள்‌ வரும்‌; அதினால்‌ அவன்‌ 
மனநோவடைந்து, திரும்பிப்போய்‌, 
பரிசுத்த உடன்டடிக்கைக்குவிரோதமாகக்‌ 
குரோதங்கொண்டு, அதற்கானதைச்‌ செய்து, 
பரிசுத்த உடன்படிக்கையைத்‌ 
தள்ளினவர்களை அநுசரிப்பான்‌. ஆனாலும்‌ 
அவனிடத்திலிருந்து புறப்பட்டசேனைகள்‌ 


கர்த்தருடைய 
சபையையும்‌: 


- விரிவுரை 
DANIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எழும்பி, அரணான பரிசுத்த ஸ்தலத்தைப்‌ 

குலைச்சலாக்கி, 

பாழாக்கும்‌ 

வைப்பார்கள்‌. 

துரோகிகளாயிருக்கிற 

இச்சகப்பேச்சுகளினால்‌. 

கள்ளமார்க்கத்தாராக்குவான்‌;: தங்கள்‌ 

தேவனை  அறிந்திருக்கிற ஜனங்கள்‌ 

திடங்கொண்டு, அதற்கேற்றபடி செய்வார்கள்‌” 
(தானி 11:30-32). 


சின்னக்கொம்பு என்பது. அந்தியோகஸ்‌ 
குறிக்கும்‌ என்று 
சொல்லுகிறார்கள்‌. 
... ஆரம்பம்‌ அற்பமாமிருந்தது 
ஆகையினால்‌ இவன்‌ சின்னக்கொம்பு என்று 
அழைக்கப்படுகிறான்‌. இவனுக்கும்‌ 
ராஜ்யத்திற்கும்‌ நடுவில்‌ ஏராளமான 
பலவான்கள்‌ இருந்தார்கள்‌. இவனை 
சிறைப்பிடித்து ரோமாபுரி சிறைச்சாலையில்‌ 
அடைத்தார்கள்‌. அந்தியோகஸ்‌ எப்பிபேனஸ்‌ 
சிறைச்சாலையிலிருந்து தப்பித்து, தன்னுடைய 
ராஜ்யத்தைக்‌ கைப்பற்றிக்கொண்டான்‌. 


க்‌ எகிப்தைப்‌ 
ன்பு அவன்‌ பெர்சிய 
அர்மேனிய தேசத்தையும்‌ 
மாக்கான்‌. (இவ்‌ 
ஏராளமான. 


ல்‌ 
பிடித்தான்‌ 
தந்தைக்‌ 
தன்‌ 
யூதர்களுக்கு 
செய்தான்‌. 


தீங்குகளைச்‌ 


அந்தியோகஸ்‌ கர்த்தருடைய 
தேசமான 
விரோதமாக. 
சிங்காரமான. 
எழும்பினான்‌. 
தேசம்‌ என்பது 
குறிக்கும்‌ வார்த்தை. 

“வடதிசையிலுள்ள சீயோன்‌ பர்வதம்‌ 
ஹிப்பமான ஸ்தானமும்‌ சர்வபூமியின்‌ 
மகிழ்ச்சியுமாயிருக்கிறது. அதுவே 
மகாராஜாவின்‌ நகரம்‌" (சங்‌ 48:2). 

கர்த்தருடைய சிங்கார தேசமான 
சீயோன்‌ மலையே, அவருடைய பரிசுத்த 
ஸ்தலம்‌. இங்கே இஸ்ரவேலின்‌ தேவனாகிய 
கர்த்தர்‌ வாசம்பண்ணுகிறார்‌. நாம்‌ சீயோன்‌ 
மலையிலே கர்த்தரோடு ஐக்கியமாயிருக்கும்‌. 
சிலாக்கியத்தைப்‌ பெற்றுக்கொள்வோம்‌. 


பரிசுத்த 
இஸ்ரவேல்‌ ல்‌ 
எழும்பினான்‌. 
தேசத்திற்கு நோக 
(தானி 8:9). சிங்காரமான 
சீயோன்‌ மலையைக்‌ 





தானியேல்‌ 


i= FTN 
TT 


சேனையோடு. 
(தானி 8:10) 
வாக்கியம்‌ 


குறிக்கிறது. 


என்னும்‌ 
கர்த்தருடைய சேனையைக்‌ 


அதின்‌ 


ங்களுடைய 
als தகக எழு பிரகாசிக்கும்‌ 
தீபங்களாயிருந்தார்கள்‌. 

எப்பிபேனஸ்‌. 
தலைவர்களை 
விக்கிரகங்களை 
செய்யவேண்டுமென்று 
கட்டாயப்படுத்தினான்‌. எப்பிபேனசின்‌ 
கட்டளைக்கு கீழ்ப்படிய மறுத்தவர்களுக்கு 
மரணதண்டனை. கொடுக்கப்பட்டது. 
எலெயாசார்‌ போன்றவர்கள்‌ பன்றியின்‌ 
மாம்சத்தை புசிக்க மறுத்தார்கள்‌. இதன்‌ 
நிமித்தமாக அவர்களெல்லோரும்‌ 
கொலைசெய்யப்பட்டார்கள்‌. 


அந்தியோகஸ்‌ எப்பிபேனஸ்‌ தன்னை 
சேனையினுடைய அதிபதி பரியந்தம்‌. 
உயர்த்தினான்‌. காலத்தில்‌ 
ஒனியாஸ்‌ இஸ்ரவேல்‌ 
வம்சத்தாருக்கு பிரதான 
ஆசாரியனாயிருந்தான்‌. அந்தியோகஸ்‌ 
தன்னை பிரதான  ஆசாரியனாகிய 
ஒனியாசைவிட உயர்த்தினான்‌. ஒருவேளை 
தன்னை தேவனுக்கு மேலாகவும்‌ 
உயர்த்தியிருக்கக்கூடும்‌. 


அந்தியோகஸ்‌ 
அன்றாட பலியை 
தேவாலயத்திலே. வ்‌ மாலையும்‌ 
ஆடுகளை பலியிடுவது வழக்கம்‌. இது 
கர்த்தருடைய பிரமாணம்‌. அந்தியோகசோ, 
தேவாலயத்தில்‌ ஆடுகளை பலியிடுவதையே 
'தடைபண்ணிவிட்டான்‌. 


யூதமார்க்கத்து 
கொடுமைபபடுத்தினான்‌. 
ஆராதனை 
அவர்களை 


வனுடைய 
என்பவன்‌ 


தேவத வ்கந்து 


ஈட்டான்‌. 


கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தானம்‌ 
தள்ளுண்டது (தானி 8:1). அந்தியோகஸ்‌ 
தேவாலயத்தை இடித்துப்போடவில்லை. 
அதை அக்கினியினால்‌ 
குட்டெரிக்கவில்லை. 


கர்த்தருடைய 
ஆலயமாயிருந்த: தேவாலயத்தை, 


- விரிவுரை 
DANIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அந்தியோகஸ்‌ ஜ்பிட்டர்‌ ஒலிம்பசின்‌ 
ஆலயமாக மாற்றினான்‌. ஜ்பிட்டரின்‌ 
சிலையை தேவாலயத்தில்‌ கொண்டு வந்து 
நிறுவினான்‌. அவன்‌ சத்தியத்தை தரையிலே. 
தள்ளிப்போட்டான்‌. நியாயப்பிரமாண 
புஸ்தகத்தை கீழே போட்டு, அதை 
அக்கினியிலே சுட்டெரித்தான்‌. 


இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ கர்த்தரை 

மாத்திரமே ஆராதிக்கவேண்டும்‌. ஆனால்‌ 

அவர்களோ கர்த்தரை விட்டு விலகி அந்நிய 

ப்‌ பின்பற்றிப்போனார்கள்‌. 

தூபங்காட்டினார்கள்‌. 

பாதகங்களினிமித்தமாய்‌ 

அவர்கள்மீது கோபங்கொண்டார்‌ 

இஸ்ரவேல்‌ வம்சத்தாருக்கு தீங்கு வர கர்த்தர்‌ 
அனுமதி கொடுத்தார்‌. 


ர்களுடைய .. பாதகத்தினிமித்தம்‌ 
த்‌ பமல ச மனம்‌! 
அதற்கு ஒப்பக்கொடுக்கப்படுகிறது 
அவர்களுடைய பாதகங்களினிமித்தம்‌ 
அவர்களை தண்டிக்கும்‌ பொறுப்பை, கர்த்தர்‌ 
அந்தியோகசிடம்‌. ஒப்புக்கொடுக்கிறார்‌. 
சிறையிருப்பிலிருந்து தங்கள்‌ தேசத்திற்கு 
திரும்பி வந்த யூதர்கள்‌, கர்த்தருடைய 
பரிசுத்தமான காரியங்களைத்‌ 
தீட்டுப்படுத்துகிறார்கள்‌. தேவாலயத்திலே 
கர்த்தரை பரிசுத்தமாய்‌ ஆராதனை 
செய்யவில்லை. கர்த்தருடைய பிரமாணத்திற்கு 
கந்த தேவாலத்தில்‌ பலிகளை 

வில்லை. அவர்கள்‌ நசலான 
தகன கர்த்தருக்கு பலியாக 
செலுத்தினார்கள்‌. 

“என்‌ பீடத்தின்மேல்‌ அசுத்தமான 
அப்பத்தைப்‌ படைக்கிறதினாலேயே: ஆனாலும்‌ 
உம்மை எதினாலே அசுத்தப்படுத்தினோம்‌. 
என்கிறீர்கள்‌; கர்த்தருடைய பந்தி 
எண்ணமற்றுப்போயிற்றென்று நீங்கள்‌ 
சொல்லுகிறதினாலேயே. நீங்கள்‌ கண்‌ 
ஊனமானதைப்‌ பலியிடக்கொண்டுவந்தாலும்‌ 
அது பொல்லாப்பல்ல,, நீங்கள்‌ 
காலூனமானதையும்‌ நசல்‌ பிடித்ததையும்‌ 
கொண்டுவந்தாலும்‌ அது பொல்லாப்பல்ல 
என்கிறீர்களே; அதை நீ உன்‌ அதிபதிக்குச்‌ 
செலுத்து, அவன்‌ உன்மேல்‌ 
பிரியமாமிருப்பானோ? உன்‌ முகத்தைப்‌ 
பார்ப்பானோ என்று சேனைகளின்‌ கர்த்தர்‌ 
கேட்கிறார்‌" (மல்‌ 1:7 8). 





i= THE] தானியேல்‌ 
யா்‌ 


இஸ்ரவேல்‌. வம்சத்தாருடைய 
பாவங்களினிமித்தமாய்‌, கர்த்தர்‌ 
அந்தியோகசை யூதர்களுக்கு விரோதமாக 
அனுப்புகிறார்‌. 
செலுத்தப்படும்‌ 
நீக்கிப்போடுகிறான்‌. கர்த்தருடைய பரிசுத்த 
ஸ்தானத்தை கீழே தள்ளிப்போடுகிறான்‌. 


தானியேலுக்கு அருகாமையில்‌ 
பரிசுத்தவான்‌ ஒருவர்‌ இருக்கிறார்‌. அங்கே 
மேலும்‌ ஒரு பரிசுத்தவானும்‌ இருக்கிறார்‌. 
தானியேல்‌ பரிசுத்தவானாகிய ஒருவன்‌ 
பேசுவதைக்‌ கேட்கிறார்‌ அப்பொழுது. 
வேறொரு பரிசுத்தவான்‌, பேசினவரை 
நோக்கி, அன்றாட பலியைக்குறித்தும்‌, 
பாழ்க்கடிப்பை உண்டாக்கும்‌ பாதகத்தைக்‌ 
குறித்தும்‌, பரிசுத்த ஸ்தலமும்‌ சேனையும்‌ 
மிதிபட ஒப்புக்கொடுக்கப்படுவதைக்‌ 
குறித்தும்‌, உண்டான தரிசனம்‌ எதுவரைக்கும்‌ 
இருக்கும்‌" என்று கேட்கிறான்‌ (தானி 8:13) 


ஒரு குறிப்பிட்ட காலம்‌ வரையில்‌ 
மாத்திரமே உபத்திரவம்‌ இருக்கும்‌. 
எதுவரைக்கும்‌ உபத்திரவ காலம்‌ 
இருக்குமென்று எந்தத்‌ தீர்க்கதரிசியாலும்‌ 
துள்ளியமாய்ச்‌ சொல்லமுடியவில்லை. அந்தப்‌ 
பரிசுத்தவான்‌ தானியேலிடம்‌. 
இரண்டாயிரத்து முந்நூறு இராப்பகல்‌ 
செல்லும்வரைக்கும்‌ இருக்கும்‌: பின்பு 
பரிசுத்தஸ்தலம்‌ சுத்திகரிக்கப்படும்‌' (தானி 
844) என்று சொல்லுகிறான்‌. 


2300 நாட்கள்‌ என்பது இறு 
வருஷமும்‌, மூன்று மாதங்களும்‌, பதினெட்டு 
நாட்களுமாகும்‌. கர்த்தருடைய 
ஜனத்திற்கு இந்தக்‌ குறிப்பிட்ட காலம்‌ 
வரையிலும்‌ உபத்திரவம்‌ இருக்கும்‌. அதன்‌ 
பின்பு பரிசுத்த ஸ்தலம்‌ சுத்திகரிக்கப்படும்‌. 


தரிசனத்தின்‌ வியாக்கியானம்‌ 
தானி 8:15-27 


தானி 815. தானியேலாகிய நான்‌ 
இந்தத்‌ தமிசனத்தைக்கண்டு, அதின்‌ 
பொருளை அறிய வகைதேடுகையில்‌, 
இதோ, மனுஷசாயலான ஒருவன்‌ 
எனக்கு எதிரே நின்றான்‌. 


- விரிவுரை 
DANIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தானி 816. அன்றியும்‌ காபிரியேலே, 
இவனுக்குத்‌ தரிசனத்தை. 
வினங்கப்பண்ணென்று ஊலாயின்‌: 
மத்தியிலே கூப்பிட்டுச்‌ சொல்லுகிற 
ஒரு மனுஷ சத்தத்தையும்‌ கேட்டேன்‌. 


தானி 8:17. அப்பொழுது அவன்‌ நாண்‌: 
தின்ற இடத்துக்கு வந்தான்‌; அவன்‌ 

ல்‌ நான்‌ திடுக்கிட்டு 
முகங்குப்புற விழுந்தேன்‌; அவன்‌ 
என்னை நோக்கி: மனுபுத்திரனே கவனி; 
இந்தத்‌ தரிசனம்‌ முடிவுகாலத்துக்கு 
அடுத்தது என்றான்‌. 


தானி 818. 
பேசுகையில்‌, நான்‌ 
முகங்குப்புறக்‌ கிடந்து, 
நித்திரைகொண்டேன்‌; 
என்னைத்‌ தொட்டு, 
திற்கும்படி செய்து: 

தானி 8:18. கோபத்தின்‌ 


இதே, 
முடிவுகாலத்திலே சம்பவிப்பதை 
உனக்குத்‌ தெரிவிப்பேன்‌; இது 
குறிக்கப்பட்ட முடிவு காலத்துக்கு 
அடுத்தது. 


தானி 8:20, நீ கண்ட இரண்டு 
கொம்புன்ன ஆட்டுக்கடா மேதியா 
பெர்சியா தேசங்களின்‌ ராஜாக்கள்‌; 


என்னோடே, 
தரையில்‌ 
அயர்ந்த 
அவனோ 
நான்‌ காலூன்றி. 


அவன்‌ 


தானி 81. ரோமமுன்ன அந்த 
வெள்ளாட்டுக்கடா கிரேக்கு தேசத்தின்‌ 
ராஜா; அதின்‌ கண்களுக்கு நடுவே 
இருந்த பெரிய கொம்பு அதின்‌ 
முதலாம்‌ ராஜா 


தானி 8:22. அது முறித்துபோனயின்பு 
அதற்குப்‌ பதிலாக நாலு கொம்புகள்‌ 
எழும்பினது என்னவென்றால்‌, அந்த 
ஜாதியிலே நாலு ராஜ்யங்கள்‌ எழும்பும்‌; 
ஆனாலும்‌ அவனுக்கு இருத்த வல்லமை 
அவைகளுக்கு இராது. 


தானி 8:23. அவர்களுடைய 
சாஜ்யபாரத்தின்‌ கடைசிக்காலத்தி. 
கோவென்றால்‌, பாதகருடைய பாதகம்‌ 





f= THE 
TT 


மோசே கர்த்தரிடத்தில்‌ “உம்முடைய 
மகிமையை எனக்கு காண்பித்தருளும்‌" என்று 
கேட்டார்‌. கர்த்தர்‌ “என்னுடைய  தமையை 
உனக்கு காண்பிப்பேன்‌" என்று மோசேக்கு 
சொல்லுகிறார்‌. கர்த்தருடைய தையே 
அவருடைய மகிமை. கர்த்தருடைய மகிமையை 
அவருடைய மகத்துவத்திலும்‌ நாம்‌ காணலாம்‌. 

மகிமையை 


இரக்கமாயிருக்கச்‌ சித்தமாமிருப்பேனோ, 
அவன்மேல்‌. இரக்கமாமிருப்பேன்‌' 
(யாத்‌ 33:19) என்று சொல்லுகிறார்‌. 
வசனப்பகுதியில்‌ கர்த்தர்‌ தம்முடைய 
கிருபைக்கும்‌, இரக்கத்திற்கும்‌ முக்கியத்துவம்‌ 
கொடுக்கிறார்‌ 
கர்த்தர்‌ மோசேயை நோக்கி, 
“நான்‌ எவன்‌ மேல்‌ கோபமாயிருக்க 
சித்தமாயிருப்பேனோ, அவன்மேல்‌ 
கோபமாயிருப்பேன்‌" என்று சொல்லவில்லை. 
ரத கோபம்‌ எப்போதுமே 
பரிகத்தமானதாகவும்‌ 
'த்தருடைய கிருபையோ நமக்கு 
Wg 
நான்‌ எவன்‌ மேல்‌ 


ர்‌ தம்முடைய 

கிருபையினால்‌ யாரையும்‌ குற்றப்படுத்தாமல்‌, 

அந்தக்‌ கிருபையினால்‌ நம்மை இரட்சிக்கிறார்‌. 

கர்த்தர்‌ மோசேயை நோக்கி, “நீ என்‌ 

த்‌ காணமாட்டாய்‌” என்று 

கர்த்தரை கண்டு ஒரு 

உமிரோடிருக்கக்கூடாது. 

காணாமல்‌, எந்த 

மனுஷனால்‌ 

ஈடிருக்க முடியும்‌ என்பதும்‌ 

கர்த்தருக்கு தெரியும்‌. கர்த்தர்‌ மனுஷனுடைய 

பத்தையும்‌ அறிந்திரக்கிறார்‌. அவனுடைய 
பலவீனத்தையும்‌ அறிந்திருக்கிறார்‌. 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ மோசேயினிடத்தில்‌ 
கன்மலையின்‌ வெடிப்பைப்பற்றிச்‌ 
சொல்லுகிறார்‌. கர்த்தர்‌ மோசேயை நோக்கி, 
இதோ, என்னண்டையில்‌ ஒரு இடம்‌ உண்டு; 
நீ அங்கே கன்மலையில்‌ நில்லு. என்‌ மகிமை: 
கடந்துபோகும்போது. நான்‌ உன்னை அந்தக்‌ 
கன்மலையின்‌ வெடிப்பிலே வைத்து, நான்‌ 
கடந்துபோகுமட்டும்‌ என்‌ கரத்தினால்‌ 
உன்னை மூடுவேன்‌" (யாத்‌ 33:21,22) என்று 
சொல்லுகிறார்‌. 


“ஏற்பாட்டுக்காலத்து 
நமக்கு, நம்முடைய 
இயேசுகிறிஸ்துவே 
கன்மலையாகயிருக்கிறார்‌. நம்முடைய 
கன்மலையாகிய கிறிஸ்துவின்‌ மூலமாக 
மாத்திரமே, நாம்‌ தேவனுடைய 
மகிமையைப்பற்றிய அறிவையும்‌ ஞானத்தையும்‌ 
பெற்றுக்கொள்கிறோம்‌. 


புதிய 
விசுவாசிகளாகிய 
கர்த்தராகிய 


எல்லாரும்‌. ஞானபானத்‌ 
குடித்தார்கள்‌. எப்படி னல, அவர்களோடே 
கூடச்‌ சென்ற  ஞானக்கன்மலையின்‌ 
தண்ணீரைக்‌ குடித்தார்கள்‌: அந்தக்‌ கன்மலை 
கிறிஸ்துவே" (1கொரி 10:4). 


மோசே கன்மலையின்‌ 
பாதுகாப்பாயிருக்கவேண்டும்‌. 
அவரால்‌ கர்த்தருடைய 
காணமுடியும்‌. கர்த்தர்‌ 
பூமியிலிருப்பவர்களுக்கு தம்முடைய 
மகிமையை ஓரளவு வெளிப்படுத்துகிறார்‌. 
பரலோகத்திலிருக்கிறவர்களுக்கு 
கர்த்தருடைய மகிமை 
வெளிப்படுத்தப்படும்‌. 

மோசேக்கு கர்த்தருடைய 
இந்தப்‌ பூமியில்‌ 
வெளிப்படுத்தப்படுவதைவிட 
பரலோகத்தி। அவருடைய 
வெளிப்படுத்தப்படுவதைவிட குறைவாகவும்‌, 
வெளிப்படுத்தப்படுகிறது. இந்தப்‌ பூமியில்‌ 
நாம்‌ கர்த்தரைப்பற்றி அறிந்து கொள்கிற 
அறிவு குறைவாகவே இருக்கும்‌. நாம்‌ 
பரலோகத்திற்குப்‌ போகும்போது இந்தக்‌ 
குறைவு நம்மை விட்டு நீங்கும்‌. அங்கே நாம்‌ 
கர்த்தரை, அவர்‌ இருக்கிற வண்ணமாகவே 
காண்போம்‌. 


வெடிப்பிலே 
அப்போதுதான்‌. 
மகிமையைக்‌ 
இந்தப்‌ 


முழுவதுமாக 


மகிமை, 
பொதுவாக 
அதிகமாகவும்‌, 
மகிமை 





தானியேல்‌ 


f= FTE 
TT 


தானி 8:24. அவனுடைய வல்லமை 


அதிசயமானவிதமாக அழிம்புண்டாக்கி, 
அநுகூலம்‌ பெற்றுக்‌ கிரியைசெய்து, 
பலவான்களையும்‌ பரிகத்த 
ஜனங்களையும்‌ அழிப்பான்‌. 


தானி 8:25, அவன்‌ தன்‌ உயாயத்தினால்‌ 
வஞ்சுகத்தைக்‌ கைகூடி வரப்பண்ணி, 
தன்‌ இருதயத்தில்‌ பெருமைகொண்டு, 
ந்‌ விசாரத்தோடிருக்கிற. 
அநேகரை அழித்து, அதிபதிகளுக்கு 
அதியதியாயிருக்கிறவருக்கு 

விரோதமாய்‌ எழும்புவான்‌; ஆனாலும்‌ 
அவன்‌ கையினாலல்ல வேறுவிதமாய்‌. 
முறித்துப்போடப்படுவான்‌.. 


தானி 8:28, சொல்லப்பட்ட 
இராப்பகல்களின்‌' தரிசனம்‌ 
சுத்தியமாயிருக்கிறது; ஆதலால்‌ இந்தத்‌ 
தரிசனத்தை நீ மறைத்து ஷை அதத்கு 
இன்னும்‌ அநேக நான்‌ 

என்றான்‌. 


தானி 8:27. தானியேலாகிய நான்‌ 
சோர்வடைந்து, சிலநான்‌. 
வியாதிப்பட்டிருந்தேன்‌; பின்பு நான்‌ 
எழுந்திகுந்கு, ராஜாவின்‌ வேலையைச்‌ 

செய்து அந்தத்‌ தரிசனத்தினால்‌ 
திகைத்துக்கொண்டிருந்தேன்‌; ஒருவரும்‌ 
அதை அறியவில்லை. 


தானியேல்‌ தரிசனத்தைக்‌ கண்டு 
அதின்‌ பொருளை அறிய வகை தேடுகிறார்‌. 
அப்பொழுது மனுஷசாயலான ஒருவன்‌ 
தானியேறுக்கு எதிரே நிற்கிறான்‌. 
இந்த மனுஷன்‌ யார்‌ என்பது 
தெரியவில்லை. இவர்‌ கர்த்தராகிய 
இேசகிறில்து என்று ஒரு சிலர்‌ 
வியாக்கியானம்‌ சொல்லுகிறார்கள்‌. 


மனுஷசாயலான அவன்‌ காபிரியேலிடம்‌ 
பேசுகிறான்‌ தானியேலுக்கு 
தரிசனத்தை விளங்கப்பண்ணுமாறு அவன்‌ 
காபிரியேலிடம்‌ சொல்லுகிறான்‌. இந்த 
சத்தம்‌ ஊலாயின்‌ மத்தியிலே 
சொல்லப்படுகிறது. 


- விரிவுரை 
DANIEL - COMMENTARY 


அப்பொழுது காபிரியேல்‌, தானியேல்‌ 
இடத்துக்கு வருகிறார்‌: அவர்‌ 
வருகையில்‌ தானியேல்‌ திடுக்கிட்டு 
முகங்குப்புற விழுகிறார்‌: காபிரியேல்‌ 
தானியேலை நோக்கி “மனுபுத்திரனே கவனி; 
முடிவுகாலத்துக்கு 
என்று சொல்லுகிறார்‌. 
தானியேலோடே பேசுகையில்‌, 
தானியேல்‌ தரையில்‌ முகங்குப்புறக்‌ கிடந்து, 
அயர்ந்த நித்திரைகொள்கிறார்‌: அவரோ 
தானியேலைத்‌ தொட்டு, தானியேல்‌ காலூன்றி 
நிற்கும்படி செய்கிறார்‌ (தானி 8:17,18) 


காபிரியேல்‌ தானியேலைத்‌ தொட்டு 
பலப்படுத்துகிறார்‌. “மனுபுத்திரனே கவனி" 
என்றும்‌ அவர்‌ 'தானியேலிடம்‌ 
சொல்லுகிறார்‌. தரிசனங்களைப்‌ 
புரிந்துகொள்ளவேண்டுமென்றால்‌ தானியேல்‌ 
கவனிக்கவேண்டும்‌. சத்தியத்தைப்‌ 
புரிந்துகொள்வதற்கு நம்முடைய மனதை 
சத்தியத்திற்கு நேராகத்‌ திருப்பவேண்டும்‌. 
தானியேல்‌ கண்ட தரிசனம்‌ முடிவு 
காலத்திற்கு அடுத்தது என்று காபிரியேல்‌ 
தெளிவுபடுத்துகிறார்‌. 


“இதோ, கோபத்தின்‌ முடிவுகாலத்திலே 
சம்பவிப்பதை. உனக்குத்‌ தெரிவிப்பேன்‌; 
இது குறிக்கப்பட்ட முடிவு காலத்துக்கு 
அடுத்தது” (தானி 8:19) என்று காபிரியேல்‌ 


சொல்லுகிறார்‌ 


கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்‌ 
இது உபத்திரவங்கள்‌ காம்‌ 
நாம்‌ பாடுகளை அனுபவிக்கலாம்‌. நம்முடைய 
உபத்திரவங்களுக்கு முடிவு உண்டு. நாம்‌. 
அனுபவிக்கிற. வேதனைகளுக்கும்‌ முடிவு 
உண்டு. இது விசுவாசிகளாகிய நமக்கு 
ஒரு ஆறுதலான செய்தி. கோபம்‌ 
தீர்ந்துபோகும்‌. சினம்‌ கடந்துபோகும்‌. இதன்‌ 
விளைவாக நன்மை உண்டாகும்‌. 


நின்ற 


“ஆனா, ன்னும்‌ 
வெக்கல என்‌ உக்கிரமும்‌, 
அவர்களைச்‌ சங்கரிக்கப்போகிறதினால்‌ என்‌ 
கோபமும்‌ தீர்ந்துபோம்‌ என்று சேனைகளின்‌ 
கர்த்தராகிய ஆண்டவர்‌ சொல்லுகிறார்‌" 
(ஏசா 10:25). 


என்‌ ஜனமே, 
அறைகளுக்குள்ளே 
கதவுகளைப்‌ 
கடந்துபோகுமட்டும்‌. 
ஒளித்துக்கொள்‌" 


நீ போய்‌ 
பிரவேசித்து, 
ட்டிக்கொண்டு, சினம்‌ 

கொஞ்சநேரம்‌ 
(ஏசா 26:20). 





தானியேல்‌ 


i al 
ERRATA 


காபிரியேல்‌ தானியேலிடம்‌ 
தரிசனத்தைப்பற்றிச்‌ சொல்லும்போது, “இந்த 
தரிசனம்‌ முடிவு காலத்திற்கு அடுத்தது” 
(தானி 847) என்று சொல்லுகிறார்‌. 


து 
காபிரியேல்‌ விளக்கம்‌ சொல்லுகிறார்‌. 


நீ கண்ட இரண்டு கொம்புள்ள 
ஆட்டுக்கடா மேதியா பெர்சியா தேசங்களின்‌ 
ராஜாக்கள்‌; ரோமமுள்ள அந்த 
வெள்ளாட்டுக்கடா கிரேக்கு தேசத்தின்‌ 
ராஜா; அதின்‌ கண்களுக்கு நடுவே இருந்த 
பெரிய கொம்பு அதின்‌ முதலாம்‌ ராஜா; 
முறிந்துபோனபின்பு அதற்குப்‌ பதிலாக நாலு 
கொம்புகள்‌ எழும்பினது என்னவென்றால்‌, 
ஜாதியிலே நாலு ராஜ்யங்கள்‌ 
ஆனாலும்‌ அவனுக்‌ ந்‌ 
அவைகளுக்கு 
(தானி 8:20-22), 


என்பது மேதியா 
ன்‌ ராஜாக்களைக்‌ 
குறிக்கிறது. ரோமமுள்ள வெள்ளாட்டுக்கடா 
கிரேக்கு தேசத்தின்‌ ராஜாவைக்‌ குறிக்கிறது. 
கிரேக்கு தேசத்தின்‌ முதலாவது ராஜா 
மகாஅலெக்சாந்தர்‌ பெரிய கொம்பு 
என்பது மகாஅலெக்சாந்தரைக்‌ 
குறிக்கிறது. பெரிய கொம்பு முறிந்துபோகும்‌. 
அதற்கு பதிலாக நாலு கொம்புகள்‌ 
எழும்பும்‌ நாலு கொம்புகள்‌ 
நாலு ராஜ்யங்களாகும்‌ (தானி 8:5). 


கிரேக்க பேரரசு நான்கு 
ராஜ்யங்களாகப்‌ பிரிகிறது. அவர்களுடைய 
ராஜயபாரத்தின்‌ கடைசிக்காலத்தில்‌, 
பாதகருடைய பாதகம்‌ நிறைவேறும்‌. அப்போது, 
மூர்க்க முகமும்‌ சூதான பேச்சுமுள்ள 
சாமர்த்தியமான ஒரு ராஜா எழும்புவான்‌. 
அவனுடைய வல்லமை பெருகும்‌; 
ஆனாலும்‌ அவனுடைய சுயபலத்தினால்‌ 
இல்ல, அவன்‌ அதிசயமானவிதமாக 
அழிம்புண்டாக்கி, அநுகூலம்‌ பெற்றுக்‌ 
கிரியைசெய்து, பலவான்களையும்‌ 
பரிசுத்த ஜனங்களையும்‌ அழிப்பான்‌. 
(தானி 8:23,24). 


ஆட்டுக்கடா 
சியா தேசங்களி 


- விரிவுரை 
DANIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எகிப்தின்‌ அதிபதிகளால்‌ 
அந்தியோகசுக்கு விரோதமாக எதிர்த்து 
நிற்கமுடியாது. அந்தியோகஸ்‌ பரிசுத்த 
ஜனங்களை அழிப்பான்‌. அவர்களுடைய 
பரிசுத்தம்‌ இவனைப்‌ பாதிக்காது. 


அவன்‌ . தன்‌ உபாயத்தினால்‌ 
வஞ்சகத்தைக்‌ கைகூடிவரப்பண்‌ ணுவான்‌, தன்‌ 
இருதயத்தில்‌ பெருமைகொண்டு, 
நிர்விசாரத்தோடிருக்கிற அக்‌ 
அழித்துப்போடுவான்‌. 
அதிபதிகளுக்கு அதிபதியாிருக்கிறவருக்கு 
விரோதமாய்‌ எழும்புன்‌; ஆனாலும்‌ அவள்‌ 
கைமினாலல்ல. வேறுவிதமாய்‌ 
முறித்துப்போடப்படுவான்‌ (தானி 8:25) 


அந்தியோகஸ்‌ பல  ராஜாக்களோடு 
சமாதான உடன்படிக்கை பண்ணுவான்‌. 
ஆனால்‌ தன்‌ உடன்படிக்கைக்கு அவன்‌ 
உண்மையுள்‌எவனாயிருக்கமாட்டான்‌ 
அவர்களுக்கு வஞ்சகம்‌ செய்து அவர்களை 
அழித்துப்போடுவான்‌. மற்றவர்களுக்கு 
விரோதமாக யுத்தம்பண்ணி அவர்களையும்‌ 
அழித்துவிடுவான்‌. இவன்‌ யுத்தம்பண்ணி 
த்ததைவிட, சமாதான உடன்படிக்கை 
பண்ணி, அவர்களை வஞ்சித்து அழித்தது 
மிகவும்‌ அதிகம்‌. 
கஸ்‌ தன்‌ ய 
ணகர க ட வண்ன்‌ 
அதிபதிகளுக்கு அதியதியாமிருக்கிறவருக்கு 
விரோதமாய்‌ எழும்புவான்‌. “அதிபதிகளுக்கு 
அதிபதியாயிருக்கிறவர்‌" என்னும்‌ வாக்கியம்‌ 
கர்த்தரைக்‌ குறிக்கிறது எப்பிபேனஸ்‌. 
கர்த்தருடைய ஆலயத்தையும்‌, அவருடைய 
பலிபீடத்தையும்‌ தீட்டுப்படுத்துவான்‌. 
கர்த்தரை ஆராதிக்கிற பரிசுத்தவான்‌௧ளைக்‌ 
கொடுமைப்படுத்துவான்‌. 
முடிவிலே எப்பிபேனசுக்கு அழிவு 
உண்டாகும்‌. அலவன்‌ கையினால்‌ அல்ல. 
வேறு விதமாய்‌ முறித்துப்போடப்படுவான்‌ 
என்று காபிரியேல்‌ சொல்லுகிறார்‌. 
எப்பிபேனஸ்‌ யுத்தத்திலே, பட்டயத்தினால்‌. 
சாகமாட்டான்‌. இவனை எந்த மனுஷனும்‌. 
கொல்லமாட்டார்கள்‌. இவன்‌ ஜீவனுள்ள 
தேவனுடைய கையிலே விழுவான்‌. கர்த்தர்‌ 
அவனை சங்காரம்பண்ணுவார்‌. 
மனுஷனுடைய கையினால்‌ அல்ல. 
அவன்‌ தேவனுடைய சாபத்தினால்‌ சாவான்‌. 





தானியேல்‌ 


ழ்‌ நள 
யாய 


அந்தியோகஸ்‌ எப்பிபேனஸ்‌, யூதருடைய 
தேவாலயத்திலே ஹாப்பிட்டர்‌ ஒலிம்பகடைய 
கொண்டு வந்து வைத்தான்‌. 
ந்‌ சிலையை 
எப்பிபேனஸ்‌ 
கேள்விப்பட்டு, 
கோபப்பட்டான்‌. 
அங்குள்ள 
அவர்களை 
எருசலேமை 
அவன்‌ 
இவன்‌ மூர்க்க 
சூதான பேச்சுமுள்ளவன்‌. 


இலன்‌ சாமர்த்தியவான்‌. ஆனாலும்‌ 
இவனால்‌ கர்த்தருக்கு ராதமாய்‌ 
எதிர்த்து நின்று யத்தம்பண்ண முடியலில்லை. 
கர்த்தர்‌ இவனை கொடிய வியாதியினால்‌. 
வாதித்தார்‌. இவனுக்கு உடனே மரணம்‌ 
வரவில்லை. பல வருஷங்களாக வியாதியின்‌ 
வேதனையை அனுபவித்தான்‌. 


அந்தியோகஸ்‌ எப்பிபேனசுக்கு வியாதி 
வந்தபோது. அவன்‌  கர்த்தரைப்பற்றி 
நினைக்கவில்லை. ர்களைத்‌ 
துன்பப்படுத்தவேண்டும்‌ 
தீர்மானமாயிருந்தான்‌. அதன்‌ பின்பு 
தெளிந்தது. தான்‌ யூதர்களைத்‌. 
துன்பப்படுத்துவதும்‌, தேவாலயத்தைத்‌ 
டட கத்‌ தன்னுடைய 
வியாதிக்கும்‌ வேதனைக்கும்‌ காரணம்‌ 
என்பதை அவன்‌ புரிந்துகொண்டான்‌. 


அந்தியோகஸ்‌ எப்பிபேனசுக்கு வியாதி 
முற்றியபோது. க்குள்‌ 
மனமாற்றமுண்டாயிற்று. 
யூதர்களுக்கு அன்பான நிருபம்‌ 
எழுதினான்‌. தான்‌ வியாதி 
குணப்பட்டால்‌, யூதர்கள்‌ ப்‌ 
போல, எருசலேமிலுள்ள தேவாலயத்தில்‌ 
கர்த்தரை ஆராதிப்பதற்கு, தான்‌ 
அனுமதி கொடுக்கப்போவதாக சொன்னான்‌. 


யூதர்களைக்‌ கொன்று, 
புதைக்கும்‌ இடமாக 
மாற்றவேண்டுமென்று 
தீர்மானம்பண்ணினான்‌. 
முகமும்‌, 


- விரிவுரை 
DANIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆனால்‌ அவனுடைய வியாதி 
முற்றிப்போயிற்று. மனுஷனால்‌ தேவனுக்கு 
விரோதமாக எதிர்த்து நின்று யுத்தம்பண்ண 


னியேல்‌ கண்ட தரிசனத்திற்கு. 
காபிரியேல்‌ விள விளக்கம்‌ சொல்லுகிறார்‌. அந்த 
விளக்கத்தை சொல்லி முடித்த பின்பு, 
“சொல்லப்பட்ட இராப்பகல்களின்‌ தரிசனம்‌ 
சத்தியமாயிருக்கிறது; ஆதலால்‌ இந்தத்‌ 
தரிசனத்தை நீ மறைத்து வை; 
அதற்கு இன்னும்‌ அநேக நாள்‌ செல்லும்‌" 
(தானி 8:26) என்று சொல்லுகிறார்‌. 


தானியேல்‌ தான்‌ கண்ட தரிசனத்தை 
மறைத்து வைக்கவேண்டும்‌. இவை உடனே 
இவை நிறைவேறுவதற்கு 
அநேக நாள்‌ செல்லும்‌ 
தானியேலுக்கு பின்வரும்‌ சந்ததியார்‌, அவர்‌ 
கண்ட தரிசனங்களை 
அறிந்துகொள்ளவேண்டும்‌. கர்த்தருடைய 
சித்தத்தின்‌ பிரகாரமாகவே ஒவ்வொரு 
காரியமும்‌ நடைபெறுகிறது 
என்பதை இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ 
புரிந்துகொள்ளவேண்டும்‌. 
தானியேல்‌ இந்த தரிசனத்தை 
கண்ட பின்பு, சோர்வடைந்து, சிலநாள்‌ 
வியாதிப்பட்டிருந்தார்‌; பின்பு அவர்‌ 
எழுந்திருந்து, ராஜாவின்‌ வேலையைச்‌ 
செய்தார்‌. அந்தத்‌ தரிசனத்தினால்‌ 
அவர்‌ திகைத்துக்கொண்டிருந்தார்‌; 
ஒருவரும்‌ அதை அறியவில்லை 
(தானி 8:27). 





தானியேல்‌ 


i= FTE 
ETT 


தர்கள்‌ அந்நிய தேசத்து 

ப்பிலிருக்கிறார்கள்‌. கர்த்தர்‌ தாமே 
அவர்களுடைய சிறையிருப்பிலிருந்து. 
அவர்களை விடுவித்து, அவர்களை 
தங்களுடைய சொந்த தேசத்திற்கு. 
திரும்பவும்‌ அழைத்து வந்து, அங்கே 
அவர்களை குடியேற்றவேண்டுமென்று 
தானியேல்‌ கர்த்தரிடத்தில்‌ ஜெபம்‌ 
பண்ணுகிறார்‌ (தானி 91-19). 

நானியேலின்‌ ஜெபத்திற்கு கர்த்தர்‌ 
உடனே பதில்‌ கொடுக்கிறார்‌. யூதர்கள்‌ 
தங்கள்‌ சிறையிருப்பிலிருந்து சீக்கிரத்தில்‌ 
விடுவிக்கப்படுவார்கள்‌ என்னும்‌ நிச்சயம்‌ 
அவருக்கு கொடுக்கப்படுகிறது (தானி 
9;20-23).  இயேசுகிறிஸ்துவின்‌ மூலமாய்‌ 
இந்த உலகம்‌ இரட்சிக்கப்படும்‌ என்னும்‌ 
செய்தி தானியேலுக்கு அறிவிக்கப்படுகிறது. 
(தானி 9:24-26) பழைய ஏற்பாட்டு 
புஸ்தகங்களிலே இங்கு மேசியாவைப்பற்றிய 
தீர்க்கதரிசனம்‌ தெளிவாயிருக்கிறது. 


எழுபது வருஷம்‌ 
தாணி 9:1-8 


தானி ப்பி 
நாற்யத்தின்மேல்‌ ராஜாவாக்கப்பட்ட 
மேதிய குலத்தானாகிய 
அகாஸ்வேருவின்‌ புத்திரனாண தரியு 
ராஜ்யபாரம்பண்ணுகிற முதலாம்‌ 
வருஷத்திலே, 


தானி 92. தானியேலாகிய நான்‌ 
எருசலேமின்‌ பாழ்க்கடிப்புகள்‌ 
'திறைவேறித்தீர' எழுபதுவருஷம்‌ 
செல்லுமென்று கர்த்தர்‌ எரேமியா 
தீர்க்கதரிசியோடே. சொல்லிய 
வருஷங்களின்‌ தொகையைப்‌ 
புஸ்தகங்கனால்‌ அறிந்துகொண்டேன்‌. 


கல்தேயருடைய 


தானி 
இரட்டிலும்‌ 


9:8. நான்‌ உபவாசம்பண்ணி, 
சாம்பலிலூம்‌ 
உட்கார்த்து, தேவனாகிய 
ஆண்டவரை ஜெபத்தினாலும்‌ 
விண்ணப்பங்கவினாலும்‌ தேட 
என்‌ முகத்தை அவருக்கு நேராக்கி, 


- விரிவுரை 
DANIEL - COMMENTARY 


ராஜாக்கள்‌ தனக்கு கொடுத்த 
வேலைகளைவிட, தானியேல்‌ இப்போது 
மிகவும்‌ முக்கியமான வேலையை 
செய்துகொண்டிருக்கிறார்‌. அவர்‌ 
கர்த்தரிடத்தில்‌ 'ஜெபம்பண்ணுகிறார்‌. 
கர்த்தர்‌ தனக்கு சொல்லும்‌ வார்த்தைகளை 

கருத்தாய்க்‌ 

தனக்காக 


வம்சத்தார்‌ எல்லாருக்காகவும்‌ 


கர்த்தரிடத்தில்‌ ஜெபம்பண்ணுகிறார்‌. 


கல்தேயருடைய ராஜ்யத்தின்மேல்‌ 
ராஜாவாக்கப்பட்ட மேதிய குலத்தானாகிய 
அகாஸ்வேருவின்‌ புத்திரனான தரியு 
ராஜ்யபாரம்பண்ணுகிற. முதலாம்‌ 

வருஷத்திலே, தானியேல்‌  உபவாசம்பண்ணி 
கர்த்தரிடத்தில்‌ ஜெபம்பண்ணுகிறார்‌ 
(தானி 9:1). தரியு கல்தேயருக்கு புதிய 
ராஜாவாக நியமிக்கப்பட்டிருக்கிறான்‌. அவன்‌ 
பாபிலோன்‌ தேசத்தின்மீது யுத்தம்பண்ணி 
அதை ஜெயித்தான்‌. பாபிலோன்‌. 
தேசத்தின்மீது தரியுவும்‌, அவனுடைய 
உறவினன்‌ அல்லது அவனுடைய பேரனாகிய 
கோரேசும்‌ யுத்தம்பண்ணி,  பாபிலோனைத்‌ 
தங்கள்‌ வசமாக்கிக்கொண்டார்கள்‌. 

யூதர்கள்‌ எழுபது வருஷங்களாக 
பாபிலோன்‌ தேசத்து, 
சிறையிருப்பிலிருக்கிறார்கள்‌. இத்துடன்‌ 
அவர்களுடைய சிறையிருப்புக்காலம்‌ முடிவு 
பெறுகிறது. கர்த்தர்‌ எரேமியா 
தீர்க்கதரிசயோடே சொல்லிய வருஷங்களின்‌ 
தொகையை, தானியேல்‌ புஸ்தகங்களால்‌ 
அறிந்துகொள்கிறார்‌. 
பாழ்க்கடிப்புக்கள்‌ நிறைவேற்‌ 
எழுபது வருஷம்‌ செல்லும்‌. 
எழுபது வருஷங்களாய்ப்‌ பாழாய்க்கிடக்கும்‌. 
இந்த சத்தியத்தை எரேமியா 
தீர்க்கதரிசனமாய்ச்‌ சொல்லியிருக்கிறார்‌. 





தானியேல்‌ 


i a 
TT 


“இந்தத்‌ தேசமெல்லாம்‌ வனாந்தரமும்‌ 
பாழுமாகும்‌: இந்த ஜாதிகளோ, எழுபது. 
வருஷமாகப்‌ பாபிலோன்‌ ராஜாவைச்‌ 
சேவிப்பார்கள்‌" (எரே 25:11). வனாந்தரமும்‌ 
பாழுமாகும்‌ என்பதற்கான 
வார்த்தை கோர்பாத்‌" 
எருசலேமின்‌ அழிவைக்‌ 
தானியேலும்‌ இந்த எபிரெய வார்த்தையையே 
பயன்படுத்துகிறார்‌. 

தானியேல்‌ எருசலேமின்‌ அழிவைப்பற்றி 
எழுதுவதற்கு முன்பாக, எரேமியா 
தீர்க்கதரிசி அதன்‌ அழிவைப்பற்றி 
ஏற்கெனவே தீர்க்கதரிசனமாய்ச்‌ 
சொல்லியிருக்கிறார்‌ அந்த எழுபது 
வருஷகாலம்‌ இப்போது முடிவு பெறுகிறது. 
இந்தக்‌ காலத்தில்‌ தானியேல்‌. 
கர்த்தரிடத்தில்‌ ஜெபம்பண்‌ ணுகிறார்‌. 

தானியேல்‌ உபவாசம்பண்ணி, 
இரட்டிலும்‌  சாம்பலிலும்‌ உட்கார்ந்து 
தேவனாகிய ஆண்டவரை ஜெபத்தினாலும்‌ 
விண்ணப்பங்களினாலும்‌ தேட, தன்னுடைய 
முகத்தை கர்த்தருக்கு நேராக்குகிறார்‌ 
(தானி 9:3). 


அந்நிய தேசத்து சோல்‌ 
இஸ்ரவேல்‌ வம்சத்தாருக்கு 
கிடைக்கப்போகிறது. அவர்கள்‌ 
கிருபையையும்‌, 
சிறையிலிருந்து 
பெற்றுக்கொள்வதற்கு 
ஆயத்தம்பண்ணவேண்டும்‌. 
அவர்களை விடுவிக்கிறார்‌. 
தமது கிருபையினால்‌. அவர்களை 
சுத்தம்பண்ண வேண்டும்‌. கர்த்தரே 
அவர்களை விடுதலைக்கு ஆயத்தம்பண்ண 
வேண்டும்‌. 


பன்ன 
இரக்கத்தையும்‌, 
விடுதலையையும்‌ 
தங்களை 
கர்த்தரே 
கர்த்தரே 


தானியேல்‌ தன்னுடைய 
கர்த்தருக்கு நேராக 
தேவனாகிய ஆண்டவரை 
விண்ணப்பங்களினாலும்‌ 
தானியேலின்‌ 


முகத்தை 
திருப்புகிறார்‌. 
ஜெபத்தினாலும்‌ 
நேடுகிறார்‌. 
சிந்தனைகள்‌ 
தேவனைப்பற்றியதாகவே இருக்கிறது. 
கர்த்தர்மீது அவர்‌ வைத்திருக்கிற 
விசுவாசம்‌ உறுதியாயிருக்கி றது. கர்த்தர்‌ 


- விரிவுரை 
DANIEL - COMMENTARY 


தானியேல்‌ தன்‌ முகத்தை கர்த்தருக்கு 
நேராக்குகிறார்‌ என்னும்‌ வாக்கியத்திற்கு, 
அவர்‌ தன்னுடைய முகத்தை எருசலேமுக்கு 
நேராக்குகிறார்‌ என்று வேதபண்டிதர்கள்‌ 
விளக்கம்‌ சொல்லுகிறார்கள்‌. தானியேல்‌ 
கர்த்தருக்கு முன்பாக தன்னை வெகுவாய்த்‌ 
தாழ்த்துகிறார்‌. தன்னுடைய பாவங்களுக்‌ 
காகவும்‌, இஸ்ரவேல்‌ வம்சத்தாரின்‌. 
பாவங்களுக்காகவும்‌ தானியேல்‌ 
கர்த்தரிடத்தில்‌ மன்னிப்பு கேட்டுக்‌ 
கொள்கிறார்‌. தானியேல்‌ சாதாரணமாக 
ஜெபம்பண்ணாமல்‌ உபவாசம்பண்ணி, 
இரட்டிலம்‌ சாம்பலிலும்‌ உட்கார்ந்து 
ஜெபம்பண்ணுகிறார்‌. 


தானியேலின்‌ 
பாவஅறிக்கையும்‌ 
தானி 9:4-19 


ஜெபமும்‌ 


தானி 9:4. என்‌ தேவனாகிய கர்த்தரை 
நோக்கி. 

அறிக்கைசெய்து: 

உம்மில்‌ அன்புகூர்ந்து, 
உம்முடைய கற்பனைகளைக்‌ 
கைக்கொவ்ளுகிறவர்களுக்கு. 
உடன்படிக்கையையும்‌ கிருபையையும்‌ 
காக்கிற மகத்துவமும்‌ பயங்கரமுமான 
தேவனே, 


தானி 
செய்து, 


இந, நாங்கள்‌ பாவஞ்‌ 


அக்கிரமக்காரராயிருந்து, 


அகன்றுபோனோம்‌. 


தானி 98. உமது நாமத்தினாலே 
எங்கள்‌ ராஜாக்கனோடும்‌ எங்கள்‌ 
மிரயுக்கனோடும்‌ எங்கள்‌. 
பிதாக்களோடும்‌. தேசத்தினுடைய 
சகலஜனங்களோடும்‌. பேசின 
தீர்க்கதரிசிகனாகிய 

ஊழியக்காரருக்குச்‌ 

செவிகொடாமற்போனோம்‌. 


உம்முடைய 





i THE] தானியேல்‌ 
யாய்‌ 


தானி. ஆண்டவரே, நீதி உமக்கே 
உரியது; உமக்கு விரோதமாகச்‌ செய்த 
துரோகத்தினிமித்தம்‌. உம்மாலே. 
சுமீபமும்‌ தூரமுமான எல்லா 
தேசங்களிலும்‌ துரத்தப்பட்டிருக்கிற 
மூதமனுஷரும்‌ எருசலேமின்‌ குடிகளும்‌ 
சகல்‌ இஸ்ரவேலருமாகிய நாங்கள்‌ 
இத்நானில்‌ இருக்கிறபடியே வெட்கம்‌ 
எங்களுக்கே உரியது. 


ஆண்டவரே, உமக்கு 
பாவஞ்செய்தபடியால்‌, 

எங்கள்‌ ராஜாக்களும்‌ 
எங்கள்‌ பிரபுக்களும்‌ எங்கள்‌: 
பிதாக்களும்‌ 


வெட்கத்துக்குரியவர்களானோம்‌.. 


தானி 84 
விரோதமாகப்‌ 
"நாங்களும்‌ 


தானி 90. அவருக்கு ல்‌ 
நாங்கள்‌ கலகம்பண்ணி, 
தீர்க்கதரிசிகனாகிய க 
ஊழியக்காரரைக்கொண்டு எங்களுக்கு. 
முண்பாகவைத்த அவருடைய 
தியாயப்பிரமாணங்களின்‌ படி. 
'நடக்கத்தக்கதாக 

அவருடைய 
செவிகொடாமற்போனோம்‌. 


தானி 9:10. ஆனாலும்‌ எங்கள்‌ 
தேவனாகிய ஆண்டவரிடத்தில்‌ 
இரக்கங்களும்‌ மன்னிப்புகளும்‌ உண்டு. 


தானி 9:11. இஸ்ரவேலர்‌ எல்லாரும்‌ 
உமது தியாயப்பிரமாணத்தை மீறி, 
உமது சத்தத்துக்குச்‌ செவிகொடாமல்‌ 
விலகிப்போனார்கன்‌. அவருக்கு 
விரோதமாகப்‌ பாவஞ்செய்தோம்‌. 
ஆகையால்‌. தேவனுடைய 
தாசனாகிய மோசேயின்‌ நியாயப்‌ 
பிரமாணப்புஸ்தகத்தில்‌ எழுதியிருக்கிற 
சாபமும்‌ ஆணையாக்கினையும்‌. 
எங்கள்மேல்‌ சொரியப்பட்டன.. 


தானி 912. எருசலேமில்‌ 
சும்பவித்ததூபோல வானத்தின்கீழ்‌ 
எங்கும்‌ சம்பவியாதிருக்கிற பெரிய 
தீங்கை எங்கள்மேல்‌: 
வரப்பண்ணின தினால்‌, அவர்‌ 
எங்களுக்கும்‌ எங்களை தியாயத்தீர்த்த 
தியாயாதியதிகளூக்கும்‌ விரோதமாகச்‌. 
சொல்லியிருந்த. தம்முடைய 
வார்த்தைகளை நிறைவேற்றினார்‌. 


- விரிவுரை 
DANIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தானி. 918. 
'தியாயப்பிரமாணப்‌ 
எழுதியிருக்கிறபடியே 

'தீங்கெல்லாம்‌ எங்கள்மேல்‌: 
ஆனாலும்‌ நாங்கள்‌. 
அக்கிரமங்களை 

திரும்புகிறதற்கும்‌, 

சத்தியத்தைக்‌ கவனிக்கிறதற்கும்‌, 
எங்கள்‌ தேவனாகிய கர்த்தரின்‌ 
முகத்தை நோக்கிக்‌ கெஞ்சின தில்லை. 


தானி ரக்‌. ஆதலால்‌ கர்த்தர்‌ 
கவனமாயிருத்து, அத்தத்‌ தீங்கை 
எங்கள்மேல்‌ வரப்பண்ணினார்‌; எங்கள்‌. 
தேவனாகிய கர்த்தர்‌ தாம்‌ 
செய்துவருகிற தம்முடைய 
கிரியைகளில்‌ எல்லாம்‌ தீதியுன்னவர்‌; 
நாங்களோ அவருடைய சுத்தத்துக்குக்‌ 
செவிகொடாமற்போனோம்‌. 


தானி 925. 
ஜனத்தைப்பலத்த 
எகிப்துதேசத்திலிருந்து: 
புறப்படப்பண்ணி, இந்நான்வரைக்கும்‌ 
இருக்கிறபடி, உமக்குக்‌ கீர்த்தியை 
உண்டாக்கின எங்கள்‌ தேவனாகிய 
ஆண்டவரே, நாங்கன்‌ பாவஞ்செய்து, 
துன்மார்க்கராய்நடந்தோம்‌. 


இப்போதும்‌ உமது 
கையினால்‌. 


தானி 9:16. ஆண்டவரே, உம்முடைய 
சர்வ நீதியின்படியே, உமது கோபமும்‌. 
உமது உக்கிரமும்‌ உம்முடைய பரிசுத்த 
பர்வதமாகிய எருசலேம்‌ என்னும்‌ 
உம்முடைய நகரத்தை விட்டுத்‌ 
திரும்பும்படி செய்யும்‌; எங்கள்‌ 
பாவங்கனினாலும்‌ எங்கள்‌ பிதாக்களின்‌ 
அக்கிரமங்களினாலும்‌ எருசலேமும்‌ 
உம்முடைய ஜனமாகிய நாங்களும்‌ 
எங்கள்‌ சுற்றுப்புறத்தார்‌ யாவருக்கும்‌ 
தித்தையானோம்‌. 

தானி 9:17. இப்போதும்‌ எங்கள்‌ 
தேவனே, நீர்‌ உமது அடியானுடைய 
விண்ணப்பத்தையும்‌ அவனுடைய 
கெஞ்சுதலையும்கேட்டு, 
பாழாய்க்கிடக்கிற உம்முடைய பரிசுத்த: 
ஸ்தலத்தின்மேல்‌ ஆண்டவரினிமித்தம்‌ 
உமது முகத்தைப்பிரகாசிக்கப்பண்ணும்‌. 





i= THE] தானியேல்‌ 
மாரா 


தானி 9:18. என்‌ தேவனே, உம்முடைய 
செவியைச்‌ சாய்த்துக்‌ கேட்டருளும்‌: 
உம்முடைய கண்களைத்‌ திறத்து, 
எங்கள்‌ பாழிடங்களையும்‌, உமது 
நாமம்‌ தரிக்கப்பட்டிருக்கிற 
நகரத்தையும்‌ பார்த்தருளும்‌; நாங்கள்‌. 
எங்கள்‌ தீதிகனை அல்ல, உம்முடைய 
மிகுத்த  இரக்கங்களையே நம்பி, 
எங்கள்‌ விண்ணப்பங்களை உமக்கு 
முன்பாகச்‌ செலுத்துகிறோம்‌. 


தானி 9:19. ஆண்டவரே கேளும்‌, 
ஆண்டவரே மன்னியும்‌, ஆண்டவரே 
கவனியும்‌; என்‌ தேவனே, உம்முடைய 
நிமித்தமாக அதைத்‌ தாமதியாமல்‌: 
செய்யும்‌; உம்முடைய நகரத்துக்கும்‌ 
உம்முடைய ஜனத்தூக்கும்‌ உம்முடைய 
நாமம்‌ தரிக்கப்பட்டிருக்கிறதே 
எண்றேன்‌. 


தானியேல்‌ தன்னுடைய தேவனாகிய 
கர்த்தரை. நோக்கி ஜெபம்பண்ணுகிறார்‌ 
தானியேலின்‌ ஜெபத்தோடு பாவதுறிக்கையும்‌ 
சேர்ந்திருக்கிறது. நாம்‌ கர்த்தருடைய 
சமுகத்தில்‌ ஜெபம்பண்ணுகிற ஒவ்வொரு 
வேளையிலும்‌, நம்முடைய பாவங்களையும்‌: 
அறிக்கை செய்யவேண்டும்‌. நம்முடைய 
பாவங்களை அறிக்கை செய்தால்‌ மாத்திரம்‌ 
போதாது. நாம்‌ கர்த்தரிடத்தில்‌ 
ஜவித்திருக்கே. 'விக்கரத்தைத்‌ திக்கை 
பண்ணவேண்டும்‌. 


, தானியேல்‌ கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
தன்னைத்‌  தாழ்த்துகிறார்‌. கர்த்தரை 
பயபக்தியோடு மகிமைப்படுத்தி துதிக்கிறார்‌ 

ற்கு 


விரோதமாக. 


பயங்கரமானவராயிருக்கிறார்‌. 

ஆண்டவர்‌ நம்முடைய 
பாத்திரமுள்ளவராயிருக்கிறார்‌ 

அன்புகூர்ந்து, தம்முடைய கற்பனைகளைக்‌ 
கைக்கொள்கிறவர்களுக்கு, கர்த்தர்‌ 
தம்முடைய உடன்படிக்கையையும்‌ 
கிருபையையும்‌ காத்துக்கொள்கிறார்‌. 


- விரிவுரை 
DANIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


வார்த்தையில்‌ 

அவர்‌ இரக்கமும்‌ 
கர்த்தர்‌ தம்முடைய 
உடன்படிக்கையை 


கர்த்தர்‌ தம்முடைய 
உண்மையுள்ளவர்‌. 
அன்புமுள்ளவர்‌. 
வார்த்தையைவிடவும்‌, 
விடவும்‌, இரக்கம்‌ மிகுந்தவர்‌. 
தானியேல்‌ கர்த்தருடைய 
கிருபைக்காகவும்‌, அவருடைய 
இரக்கத்திற்காகவும்‌ அவரை நன்றியோடு 
துதிக்கிறார்‌. இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ அந்நிய 
தேசத்தில்‌ அனுபவிக்கிற பாடுகளையும்‌, 
வேதனைகளையும்‌ தானியேல்‌ கர்த்தருடைய 
சமுகத்தில்‌ ஒப்புக்கொடுக்கிறார்‌. 
ண்டு உடன்படிக்கையும்‌ கிருபையும்‌ 
தங்களுக்‌ கிடைக்கவேண்டுமென்று 
பயபக்தியோடு ஜெபம்பண்ணுகிறார்‌. 


தானியேலின்‌. ஜெபத்தில்‌ 
பாவறுறிக்கையும்‌ சேர்ந்திருக்கிறது. தானியேல்‌ 
தன்னுடைய பாவங்களுக்காக மனம்‌ 
வருந்துகிறார்‌. கர்த்தர்‌ தன்னுடைய 
பாவங்களை மன்னிக்க வேண்டுமென்று 
விண்ணப்பம்பண்ணும்போது, அவர்‌ 
இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ எல்லோருடைய 
பாவங்களையும்‌ தயவாய்‌ மன்னிக்க 
வேண்டுமென்று விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 


“நாங்கள்‌ 
அக்கிரமக்காரராயிருந்து, 
நடந்து, கலகம்பண்ணி, உம்முடைய 
கற்பனைகளையும்‌ டைய 
நியாயங்களையும்‌ விட்டு அகன்றுபோனோம்‌. 
உமது நாமத்தினாலே எங்கள்‌ 
ராஜாக்களோடும்‌ எங்கள்‌ 
பிரபுக்களோடும்‌ எங்கள்‌ பிதாக்களோடும்‌ 
தேசத்திறுடைய 'சகலஜனங்களோடும்‌ 
தீர்க்கதரிசிகளாகிய 
கழியக்காருக்குச்‌ 
(தானி 9:5 


பாவஞ்செய்து. 
துன்மார்க்கமாய்‌ 


க்‌்‌ 
செவிகொடாமற்போனோம்‌' 


கிடைக்கவேண்டுமென்று 
ஜெபம்பண்ணும்போது, 
பாவங்களுக்காக 
முகத்தல்‌ 
செய்யவேண்டும்‌. 





i THE] தானியேல்‌ 
யாய்‌ 


, இஸ்ரவேல்‌ வம்சத்தாரிடத்தில்‌ இரண்டு 
பிரதானமாயிருக்கிறது. 


நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்டியவில்‌. 
2, கர்த்தர்‌ தம்முடைய தீர்க்கதரிசிகள்‌ 
மூலமாய்‌ சொன்ன வார்த்தைகளுக்கு 
இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌. 
செவிகொடுக்கவில்லை, 


ஊழியக்காரர்கள்‌, 
இஸ்ரவேல்‌ வம்சத்தாரை எச்சரித்தார்கள்‌. 
ஆனால்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரோ 
கர்த்தருடைய எச்சரிப்பின்‌ வார்த்தைகளுக்கு 
செவிகொடுக்காமல்‌ போனார்கள்‌. 
துன்மார்க்கமாய்‌ நடந்தார்கள்‌. கர்த்தருக்கு 
விரோதமாய்க்‌ கலகம்பண்ணினார்கள்‌. 
கர்த்தருடைய பிரமாணங்களுக்கும்‌, 
நியாயங்களுக்கும்‌ கீழ்ப்படியாமல்‌. 
போனார்கள்‌. 

தானியேல்‌ தன்னுடைய பாவத்தையும்‌, 
இஸ்ரவேல்‌ வம்சத்தாருடைய த்தையும்‌ 
கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
செய்கிறார்‌. அதே ல்‌ ர்‌ 
தேவனுடைய நீதியையும்‌ அங்கீகரிக்கிறார்‌ 
நியாயத்தீர்ப்புக்களெல்லாம்‌. 


கர்த்தருடைய 


ஆண்டவரே, நீதி உமக்கே ப்பட்‌ 

உமக்கு விரோதமாகச்‌ 

துரோகத்தினிமித்தம்‌ 

தூரமுமான எல்லா 

தூத்தப்பட்டிருக்கிற 

எருசலேமின்‌. குடிகளும்‌ 

இஸ்ரவேலருமாகிய நாங்கள்‌ 

இருக்கிறடியே வெட்கம்‌ 

உரியது” (தானி 9:7) என்று 

கர்த்தருடைய நீதியை அங்கீகரிக்கிறார்‌. 
தங்களுடைய துன்பங்களுக்கும்‌, 

தங்களுடைய பிரச்சனைகளுக்கும்‌, அந்நிய 

தேசத்து சிறையிருப்புக்களுக்கும்‌ 


பிரச்சனைகளுக்கெல்லாம்‌, 


ரத்தக்‌ விரைக்க! தாகக்‌ சொத்தே 
காரணம்‌. 


- விரிவுரை 
DANIEL - COMMENTARY 


இஸ்ரவேல்‌. 
விரோதமாகப்‌ 
நிமித்தமாக 
ராஜாக்களும்‌, 
அவர்கள்‌ 
வெட்கத்திற்குரியவரானார்கள்‌. 
கர்த்தரை ஆராதியாமல்‌ 
தெய்வங்களைப்‌ பின்பற்றிப்போனார்கள்‌ 
கர்த்தரோ அவர்களை 
விலகிப்போனார்‌. அவர்களை 
ஜனத்தார்‌ 
சிதறிப்போகப்பண்ணினார்‌. 


வம்சத்தார்‌ கர்த்தருக்கு. 
பாவம்‌ செய்தார்கள்‌. அதன்‌ 
அவர்களும்‌, அவர்கள்‌ 
அவர்கள்‌ பிரபுக்களும்‌, 

பிதாக்களும்‌ 


க; க்‌ 


இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ கர்த்தருக்கு 
விரோதமாகக்‌ கலகம்பண்ணினார்கள்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய தீர்க்கதரிசிகளாகிய, 
தம்முடைய ஊழியக்காரரைக்கொண்டு 
அவர்களுக்கு முன்பாக 
நியாயப்பிரமாணங்களை வைத்தார்‌. அவர்கள்‌ 
இந்த நியாயப்பிரமாணங்களுக்கு கீழ்ப்படிந்து, 
ண்டும்‌. ஆனால்‌ இஸ்ரவேல்‌ 
கர்த்தருடைய சத்தத்திற்கும்‌, 
ஊழியக்காரராகிய 
தீர்க்கதரிசிகளுடைய சத்தத்திற்கும்‌ 
செவிகொடாமல்‌ போனார்கள்‌ (தானி 9:9) 
இஸ்ரவேலர்‌ எல்லாரும்‌ கர்த்தருடைய 
நியாயப்பிரமாணத்தை மீறி, அவருடைய 
சத்தத்துக்குச்‌ செவிகொடாமல்‌ 
விலகிப்போனார்கள்‌. கர்த்தருக்கு 
விரோதமாகப்‌ பாவஞ்செய்தார்கள்‌. ஆகையால்‌ 
தேவனுடைய தாசனாகிய மோசேயின்‌ 
நியாயப்பிரமாணப்புஸ்தகத்தில்‌ எழுதியிருக்கிற 
சாயமும்‌ ஆணையாக்கினையும்‌ 
அவர்கள்மேல்‌ சொரியப்பட்டன (தானி 9:11), 
இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ கர்த்தருக்கு 
க்‌ கலகம்பண்ணினாலும்‌, 


சொல்லுகிறார்கள்‌ (தானி 9:10). 
கிருபையும்‌ இரக்கமுமுள்ளவர்‌. 
வேளையில்‌. அவர்‌ 
நியாயமுமுள்ளவர்‌. 


கர்த்தர்‌ 
அதே 
நீதியும்‌ 





i THE] தானியேல்‌ 
மாரா 


இந்தப்‌ பூமிமில்‌ வாசம்பண்ணுகிற 
எல்லா மனுஷருக்கும்‌ ஏதாவது பிரச்சனைகள்‌ 
எல்லோருமே தீங்குகளை 
னுபலிக்கறார்க்‌ இவையெல்லாம்‌, எல்லா 
ம்‌ அனுபவிக்கிற பொதுவான 
பிரச்சனைகள்‌. இவை பொதுவான 
தீங்குகள்‌. இஸ்ரவேல்‌ வம்சத்தாருக்கு 
இப்படிப்பட்ட பொதுவான பிரச்சனைகளோ, 
பொதுவான  தீங்குகளோ வரவில்லை. 
அவர்கள்‌ கர்த்தருக்கு விரோதமாய்ப்‌ பாவம்‌ 
செய்ததினால்‌. கர்த்தர்‌ அவர்கள்மீது, 
தம்முடைய கோபத்தை வரப்பண்ணுகிறார்‌. 
மற்ற ஜனங்கள்‌ அனுபவித்திராத பெரிய 
பிரச்சனைகளை ர்களுக்‌ 
கொடுக்கிறார்‌. 


எருசலேமில்‌ 
இப்படிப்பட்ட 


வம்சத்தார்மீது கர்த்தர்‌ வரப்பண்ணின தீங்கு, 
கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ வம்சத்தாருக்கும்‌. 
அவர்களை நியாயந்தீர்தத நியாயதிபதி 
களுக்கும்‌ விரோதமாக தம்முடைய நியாயத்‌ 
தீர்ப்பின்‌ வார்த்தைகளைச்‌ சொன்னார்‌ 
கர்த்தர்‌ தாம்‌ சொன்ன வார்த்தைகளை 
நிறைவேற்றினார்‌. இஸ்ரவேல்‌ புத்திரர்மீது. 
பெரிய தீங்கு வந்தது (தானி 9:12) 


தனக்கு வந்த தீங்கை நினைத்துப்‌ 
பார்த்து எரேமியா புலம்புகிறார்‌. தன்னுடைய 
வருந்தத்தைப்போல வேறு யாருக்கும்‌ 
வருத்தம்‌ வரவில்லை என்று எரேமியா 
வேதனையோடு சொல்லுகிறார்‌. நம்முடைய 
ஜீவியத்தில்‌ நமக்கு வேதனைகளும்‌ 
வருத்தங்களும்‌ வரும்போது, நம்முடைய 
ஆவிக்குரிய ஜீவியத்தை நாம்‌ ஆராந்து 
பார்க்கவேண்டும்‌ நாம்‌ கர்த்தருக்கு, 
விரோதமாக செய்திருக்கிற பாவங்கள்‌ 
எல்வளவு பெரியது என்பதை 
அறிந்துகொள்ளவேண்டும்‌. 


ஸ்ரவேல்‌ வம்சத்தாரைப்போல வேறு 
எந்த தேசத்தாரும்‌ கர்த்தருக்கு விரோதமாக 
இல்வளவு பெரிய பாவங்களை செய்யவில்லை. 
இதனால்‌ எருசலேமில்‌ சம்பவித்ததுபோல. 
இவ்வளவு பெரிய தீங்கு வேறு எந்த 
தேசத்திலும்‌ சம்பவிக்கவில்லை. இஸ்ரவேல்‌ 
தேசம்‌ உயர்ந்த நிலமையிலிருந்து ழ்ந்‌ 
நிலமைக்கு விழுந்துபோயிற்று. 
தேனும்‌ ஓடின கானான்‌ தேசம்‌, 
வம்சத்தாருடைய பாவங்களினி। 


பாழும்‌ வனாந்தரமுமாயிற்று. 


- விரிவுரை 
DANIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ பாவத்திற்கு 
விலகி, கர்த்தருடைய பிரமாணத்திற்கு 

ந்து, பரிகத்த ஜாதியாய்‌ ஜீவித்திருப்‌ 
பார்களென்றால்‌, கர்த்தர்‌ அவர்களை எல்லா 
தேசங்களிலும்‌ பெரிய தேசமாக உயர்த்தி 
யிருப்பார்‌. அவர்களுக்கு அதிக கனத்தையும்‌, 
உயர்ந்த நாமத்தையும்‌, மேன்மையான 


கீர்த்தியையும்‌ கொடுத்திருப்பார்‌. 


சிறந்திருக்கும்டி செய்வேன்‌ என்றும்‌, நான்‌ 
சொன்னபடியே, உன்‌ தேவனாகிய 
கர்த்தரான எனக்குப்‌ பரிசுத்த 
ஜனமாயிருப்பாய்‌ என்றும்‌, அவர்‌ இன்று 
உனக்குச்‌ சொல்லுகிறார்‌" (உபா 2629), 


ஆனால்‌ இஸ்ரவேல்‌ வம்சத்தாரோ 

கர்த்தருக்கு விரோதமாகக்‌ 

கலகம்பண்ணுகிறார்கள்‌. அவர்களெல்லோரும்‌ 

நியாயப்பிரமாணத்தை மீறி 

சத்தத்திற்கு செவிகொடாமல்‌. 

ர்கள்‌ கர்த்தருக்கு 

பாவம்‌ செய்தார்கள்‌. 

கர்த்தருடைய கோபமும்‌, 

ம்‌ அவர்கள்மீது, 

பட மதாலின்‌ , மனுஷருக்கு, 

எருசலேமின்‌ குடிகளுக்கும்‌ நிந்தையும்‌. 
அவமானமும்‌ உண்டாயிற்று, 


இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ யோர்தான்‌. 
நதிக்கரையில்‌ அமர்ந்து கர்த்தரைத்‌ துதிக்க 
வேண்டியவர்கள்‌. ஆனால்‌ அவர்களோ 
பாமிலோன்‌ தேசத்து, நதிக்கரையில்‌ 
சோகத்தோடு உட்கார்ந்து, ங்‌ 
வேதனைகளை நினைத்து. 
கொண்டிருக்கிறார்கள்‌. 
வம்சத்தாரால்‌ தங்கள்‌ சொந்த தேசத்தில்‌ 
'கஷிிகக்க மடிமலிம்லை. அங்கே நங்கள்‌ 
நிலத்தை பமிரிட முடியவில்லை. அவர்கள்‌ 
அசீரிய தேசத்திலும்‌, பாபிலோன்‌ தேசத்திலும்‌ 
சிறையிருப்பிலிருக்கிறார்கள்‌. 

மோசேயின்‌: நியாயப்பிரமாணப்‌ 
புஸ்தகத்தில்‌ எழுதியிருக்கிறடியே இந்தத்‌ 
தீங்கெல்லாம்‌ இஸ்ரவேல்‌ வம்சத்தார்மேல்‌ 
ஆனாலும்‌ அவர்கள்‌ தங்கள்‌ 

விட்டுத்‌ திரும்புகிறதற்கும்‌, 
சத்தியத்தைக்‌ 
தேவனாகிய 

நோக்கிக்‌ 


வந்தது: 
அ 


முகத்தை 
கெஞ்சினதில்லை (தானி 9:13). 





தானியேல்‌ 


i THE 
TT 


ஆதலால்‌ கர்த்தர்‌ 


அந்தத்‌ 
வரப்பண்ணினார்‌; 


செய்துவருகிற 


குவனமாமிருந்து, 
அவர்கள்மேல்‌: 
தேவனாகிய கர்த்தர்‌ தாம்‌ 
தம்முடைய கிரியைகளில்‌ 
எல்லாம்‌... நீதியுள்ளவர்‌: இஸ்ரவேல்‌ 
வம்சத்தாரோ கர்த்தருடைய சத்தத்துக்குச்‌ 
செவிகொடாமற்போனார்கள்‌ (தானி 9:14) 


இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ 
விரோதமாகப்‌ பாவம்‌ செய்தாலும்‌, 
தங்கள்‌ பாவங்களை 
மன்னிக்கவேண்டுமென்று. அவர்கள்‌ 
கர்த்தரின்‌ முகத்தை நோக்கி கெஞ்சவில்லை. 
அவர்கள்‌ கர்த்தரோடு சமாதானமாய்‌ 
ஜீவிக்கவேண்டுமென்று நாடவில்லை. 
அவர்கள்‌ கர்த்தரோடு ஒப்புரவாகவுமில்லை. 


நாம்‌ கர்த்தருடைய அதிகாரத்திற்கும்‌. 


கர்த்தருக்கு 
கர்த்தர்‌ 


தேவனாகிய கர்த்தரின்‌ முகத்தை நோக்கி 
கெஞ்சவேண்டும்‌. 


அப்போது நாம்‌ 
பாடுகளும்‌ வேதனைகளும்‌ 
நீக்கப்படுவதற்கு முன்பாக 
பரிசுத்தமாக்கப்படும்‌. நம்முடைய 
உபத்திரவங்கள்‌ நம்மைத்‌ தண்டிப்பதற்குப்‌ 
பதிலாக, நம்மை சுத்திகரிக்கும்‌. 


தானியேல்‌ 

ஜெபம்பண்ணும்போது, 
கிருபையும்‌ இரக்கமும்‌ 
இஸ்ரவேல்‌ வம்சத்தாருக்கும்‌ 
என்று விசுவாசிக்கிறார்‌. 
எங்கள்‌ தேவனாகிய ஆண்டவரிடத்தில்‌ 
இரக்கங்களும்‌ மன்னிப்புகளும்‌ உண்டு” 
ர்‌ நம்முடைய 
எப்போதும்‌ 


அனுபவிக்கும்‌ 
நம்மைவிட்டு 
அது. 


கர்த்தரிடத்தில்‌ 


- விரிவுரை 
DANIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அவர்கள்‌ செவிகொடுக்க 
மனதில்லாமலும்‌, அவர்களிடத்திலே நீர்‌ செய்த 
உம்முடைய அற்புதங்களை நினையாமலும்‌ 
போய்‌, தங்கள்‌ கழுத்தைக்‌ கடினப்படுத்தி, 
தங்கள்‌ அடிமைத்தனத்துக்குத்‌ திரும்பும்படிக்கு 
அவர்கள்‌ கலகம்பண்ணி, ஒரு தலைவனை 
ஏற்படுத்தினார்கள்‌: ஆகிலும்‌ வெகுவாய்‌ 
மன்னிக்கிறவரும்‌, இரக்கமும்‌ ம்‌ 
மும்‌, 

தேவனாகிய நீ்‌ 

அவர்களைக்‌ கைவிடவில்லை” (நெகே 9:17) 


'துன்மார்க்கன்‌ வழியையும்‌, 
அக்கிரமக்காரன்‌ தன்‌ நினைவுகளையும்விட்டு, 
கர்த்தரிடத்தில்‌ திரும்பக்கடவன்‌: அவர்‌ 
அவன்மேல்‌ மனதுருகுவார்‌; நம்முடைய 
தேவனிடற்திற்கே திரும்பக்கடவன்‌; அவர்‌ 
மன்னிக்கிறதற்குத்‌ தயை பெருத்திரக்கிறார்‌ 
(ஏசா 55:7). 


தானியேல்‌ தன்னுடைய விசுவாசத்தை 
உற்காகப்படுத்துவதற்காக, இஸ்ரவேல்‌ 

வம்சத்தாரின்‌ கடந்த கால சரித்திரத்தை 
நினைத்துப்‌ பார்க்கிறார்‌. கர்த்தர்‌ தமது 


இந்நாள்‌ வரைக்கும்‌ இருக்கிறபடி 

தமக்கு கீர்த்தியை உண்டாக்கியிருக்கிறார்‌ 
(தானி 9:15), கர்த்தருடைய கிருபையும்‌ 
மாறவில்லை. அவருடைய வல்லமையும்‌ 
மாறவில்லை. கர்த்தர்‌ தம்முடைய 
ஜனத்தை பலத்த கையினால்‌, 
புறப்படப்பண்ணின துபோல, இப்போது 
பாபிலோன்‌ தேசத்திலிருந்தும்‌ 
புறப்படப்பண்ணுவார்‌ என்று தானியேல்‌ 
விசுவாசிக்கிறார்‌. 


“ஆதலால்‌, இ. நாட்கள்‌ வரும்‌, 
அப்பொழுது ரவேல்‌ புத்திரரை 
எகிப்துதேசத்திலிருந்து. வரப்பண்ணின. 
கர்த்தருடைய ஜீவனைக்கொண்டு இனிமேல்‌ 

ல்‌, இஸ்ரவேல்‌ புத்திரரை 

தாம்‌ அவர்களைத்‌ 
தேசங்களிலுமிருந்து 

கர்த்தருடைய 

ஜீவனைக்கொண்டு சத்தியம்பண்ணுவார்கள்‌; 
நான்‌ அவர்கள்‌ பிதாக்களுக்குக்கொடுத்த 
ர்‌ தேசத்துக்கு. அவர்களைத்‌ 

ன்‌ என்று கர்த்தர்‌. 


சொல்லுகிறார்‌" (எரே 1614/5) 





f= al 
ETT 


கர்த்தர்‌ மோசேயை கன்மலையின்‌ 
வெடிப்பிலே வைக்கிறார்‌. அப்போது கர்த்தர்‌ 
மோசேயைக்‌ கடந்துபோகிறார்‌. ஆனாலும்‌ 
மோசேயால்‌ கர்த்தரை காணமுடியவில்லை. 
கர்த்தர்‌ மோசேயை  கடந்துபோகுமட்டும்‌, 
ம்‌ கரத்தினால்‌, மோசேயை 
கர்த்தர்‌ 
குடந்துபோனபின்பு, தம்முடைய 
எடுக்கிறார்‌. அப்பொழுது மோசே 
காண்கிறார்‌. 


மோசேயை 
கரத்தை 
கர்த்தரை 


மோசேயால்‌ 
முகத்தை. காணமுடியவில்லை. பதம்‌ 
கர்த்தருடைய பின்பக்கத்தை மாத்திரமே. 
காண்கிறார்‌. கர்த்தருடைய முகம்‌ மோசேயை 
கடந்து போகும்போது, அவருடைய கரம்‌, 
மோசேயின்‌ கண்களை கூடியிருக்கிறது. 
ஆசையினால்‌ மோசேயால்‌ கர்த்தருடைய 
முகத்தை காணமுடியவில்லை. 


கர்த்தர்‌ 
வெளிப்படததியதபோல்வே. எ 
தம்மை வெளிப்படுத்துகிறார்‌. நம்மாலும்‌ 
கர்த்தருடைய முகத்தை காணமுடியாது. 
அவருடைய பின்பக்கத்தைத்தான்‌ 
காணமுடியும்‌ கர்த்தருடைய முகம்‌ 
ன்‌ இளியேல்‌ மக நாட்களின்‌ 

செய்யப்போகிற கிரியைகளை 


ஆனால்‌ 


இம்மை 
நமக்கும்‌ 


குறிக்கிறது. கர்த்தருடைய "பின்பக்கம்‌ என்பது. 
அவர்‌ இதுவரையிலும்‌ செய்து முடித்திருக்கிற 
கிரியைகளைக்‌ குறிக்கிறது. 


நாம்‌ 
மூலமாகவும்‌, 
அனுபவத்தின்‌ 
மற்றவர்களுடைய 
நடைபெறும்‌ சம்பவங்கள்‌ 
கர்த்தர்‌ இதுவரையிலும்‌ செய்து 

முடித்திருக்கிற கிரியைகளை மாத்திரமே 
வெண்கம்‌ இலம்‌ கத்த 
பின்பக்கத்திற்கு ஒப்பாகயிருக்கிறது. 
இவையெல்லாம்‌ கர்த்தர்‌ கடந்துபோன பின்பு. 
நாம்‌ காண்கிற சம்பவங்கள்‌. 


பரிசுத்த 
நம்முடைய 


வேதாகமத்தின்‌ 
சொந்த 
மூலமாகவும்‌. 
ஜீவயங்களில்‌ 
மூலமாகவும்‌, 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


இனிமேல்‌ நமக்கு முன்பாக 
நடைபெறப்போகிற காரியங்கள்‌ எல்லாமே, 
கர்த்தருடைய முகத்திற்கு ஒப்பாகயிருக்கிறது. 
அவை நமக்கு மறைக்கப்பட்ட 
இரகசியமாயிருக்கிறது. மறைவான 
காரியங்கள்‌ கர்த்தருக்கே உரியது. 

மோசே 
காணாமல்‌, 


மாத்திரம்‌ 


கர்த்தருடைய 
அவருடைய 
கண்டார்‌. கர்த்தர்‌ 
நோக்கி, “என்னுடைய தயையை 
நான்‌ உனக்கு 
கடந்துபோகப்பண்ணுவேன்‌"' 
சொன்னார்‌. 
பின்பக்கத்தைப்‌ 
கர்த்தருடைய 
பார்க்கிறார்‌. 
அவருடைய 
வெளிப்படுத்துவதற்கு 
போதுமானதாகயிருக்கிறது. 

கர்த்தர்‌. தம்முடைய தயையை 
மோசேக்கு வெளிப்படுத்தியதுபோல, நமக்கும்‌ 
வெளிப்படுத்துகிறார்‌. கர்த்தர்‌ இதுவரையிலும்‌: 
செய்த காரியங்களெல்லாம்‌ நமக்கு 
வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. நாம்‌ அதை 
நோக்கிப்‌ பார்த்து, இனிமேல்‌ வரப்போகிற 
நன்மையான காரியங்களுக்காக, 
விசுவாசத்தோடு காத்திருக்கவேண்டும்‌. 


முகத்தைக்‌ 
பின்பக்கத்தை 
மோசேயை 
எல்லாம்‌. 


கர்த்தருடைய பின்பக்கமே, 
முழுதயையையும்‌ 


நம்முடைய காலங்களின்‌ பிரகாச 
yp ந்தா சக்கந்தம்‌ 
வெளிப்படுத்தப்படும்‌. கர்த்தருடைய 
பின்பகுதியை பார்த்த நமக்கு, அவருடைய 

பார்க்கும்‌ சிலாக்கியம்‌ 
கிடைக்கும்‌. உள்ளவன்‌ எவனோ அவனுக்கு 
கொடுக்கப்படும்‌. கர்த்தருடைய  தயவுகளை 
இதுவரையிலும்‌ பார்த்திருக்கிற நமக்கு, 
அவருடைய புதிய தயவுகளை பார்க்கக்கூடிய 
சிலாக்கியம்‌ கிடைக்கும்‌. 


தேவனுடைய 
சரீரத்தில்‌ முன்பகுதியும்‌, 
மற்ற சரீர உறுப்புக்களும்‌ 
(யோவான்‌ 4:24). 


விக்குரிய 
ன்பகுதியம்‌ 


உள்ளன. 


பரிசுத்த வேதாகமத்தில்‌ தேவனுடைய 
சரீர உறுப்புக்களாக நாம்‌ ஒரு சில 
காரியங்களை வாசிக்கிறோம்‌. அதன்‌ விவரம்‌ 
வருமாறு: 





தானியேல்‌ 


f= FTE 
TT 


கர்த்தர்‌ தம்முடைய ஜனத்திற்கு நன்மை 
செய்தாலும்‌, அவர்களுக்கு தமது பலத்த 
கையினாலே அற்புதங்களையும்‌ 
செய்தாலும்‌, 
பாவம்‌ செய்து 
நடக்கிறார்கள்‌. 
கையினால்‌ கர்த்தருடைய 
சர்வநீதியின்படியே, அவருடைய கோபமும்‌, 
அவருடைய உக்கிரமும்‌, அவருடைய பரிசுத்த 
பர்வதமாகிய எருசலேமின்மீது வந்து 
தங்கிமிருக்கிறது. எருசலேம்‌ கர்த்தருடைய 
நகரம்‌. ஆனாலும்‌ கர்த்தருடைய கோபம்‌ 
அந்த நகரத்தின்மீது இருக்கிறது. கர்த்தர்‌ 
தம்முடைய கோபத்தையும்‌ உக்கிரத்தையும்‌, 
தம்முடைய நகரத்தைவிட்டு திரும்பும்படி 
செய்யவேண்டுமென்று தானியேல்‌ 
'விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 


இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ தங்கள்‌ 
பாவங்களினாலும்‌, தங்களுடைய பிதாக்களின்‌ 
அக்கிரமங்களினாலும்‌, 
ஜனமாகிய 
ம்‌ அவருடைய  சுற்றுப்புறத்தார்‌ 
யாவருக்கும்‌. ததபாலிநக்கிறக்கள்‌ (தானி 
916) 


அடையாளங்களையும்‌ 
இஸ்ரவேல்‌ வம்சத்தாரோ 
துன்மார்க்கராய்‌ 


கர்த்தருடைய ஜனத்தார்‌ 
ஆசின்நனங்க்கல்‌ 1. அவர்கள்‌ 
தலையாயில்லாமல்‌  வாலாயிருக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ மேலாயிராமல்‌ கீழாயிருக்கிறார்கள்‌. 
கர்த்தருடைய ிசத்த ஸ்தலம்‌ 
பாழாய்க்கிடக்கிறது. கர்த்தருடைய முகம்‌ 
இஸ்ரவேல்‌ வம்சத்தார்மீது கோபமாயும்‌ 
உக்கிரமாயும்‌ இருக்கிறது. எருசலேம்‌ பரிசத்த 
நகரமாயிருந்தாலும்‌, அது பாழும்‌ 
வனாந்தரமும்‌, சுற்றுப்புறத்தாருக்கு 
நிந்தையாயும்‌ இருக்கிறது. 


தானியேல்‌ கர்த்தரிடத்தில்‌ அவருடைய 


இப்போது 


இனசக்கப்ன்னோம்‌” 
தானியேல்‌ 
கர்த்தருடைய கோபம்‌ 
நீங்கவேண்டும்‌. 
பிரதான ஜெபம்‌. 


- விரிவுரை 
DANIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ தங்களுடைய சிறையிருப்பை 
திருப்பவேண்டுமென்று தானியேல்‌. 
மறுபடியுமாய்‌ கர்த்தரிடத்தில்‌ ஜெபம்பண்ண 
வில்லை. அல்வாறு ஜெபம்பண்ணுவதற்கு 
கர்த்தருடைய கோபமும்‌, 
உக்கிரமமும்‌, அவருடைய 
எருசலேமைவிட்டு 
தானியேல்‌. 
கர்த்தருடைய கோபம்‌ 
நம்மைவிட்டு நீங்கும்போது, கர்த்தருடைய 
கிருபையும்‌ இரக்கமும்‌ நமக்கு கிடைக்கும்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய பார்வைக்கு நன்மையான 
காரியங்களை நமக்கு செய்வார்‌. 
கர்த்தருடைய கோபம்‌: இஸ்ரவேல்‌ 
வம்சத்தாரைவிட்டுத்‌ திரும்பும்போது, 
கர்த்தர்‌ நிச்சயமாகவே அவர்களுடைய 
சிறையிருப்பை விட்டு விடுவிப்பார்‌. 
கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலம்‌ 
பாழாய்க்கிடக்கிறது. அந்த ஸ்தலத்தின்‌ மேல்‌ 
கர்த்தர்‌ தம்முடைய முகத்தை 
பிரகாசிக்கப்பண்ணவேண்டும்‌. பரிசுத்த 
ஸ்தலம்‌ இப்போது பாழாய்க்கிடக்கிறது. 
அது வனாந்தரம்போல இருக்கிறது. "அந்த 
ஸ்தலத்தின்மேல்‌ கர்த்தர்‌ தமது முகத்தை 
பிரகாசிக்கப்பண்ணவேண்டும்‌" என்னும்‌ 
வாக்கியத்திற்கு, “கர்த்தர்‌ பாழாய்க்கிடக்கிற 
தம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தை 
பழுதுபார்த்து திரும்பவும்‌ கட்டவேண்டும்‌" 
என்று பொருள்‌. கர்த்தருடைய பரிசுத்த 
ஸ்தலம்‌ அதன்‌ அஸ்திபாரத்தின்மேல்‌ 
மறுபடியும்‌ கட்டியெழுப்பப்படும்‌. 


கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலத்தை 
மறுபடியும்‌ கட்டியெழுப்புவதற்கு, இஸ்ரவேல்‌ 
வம்சத்தார்‌ செய்யவேண்டிய முதலாவது 
வேலை, கர்த்தருடைய சமுகத்திலே 
அதற்காய்‌ கருத்தோடு ஜெபம்பண்ண 
வேண்டும்‌. தங்களுடைய பாவங்களை 
கர்த்தருடைய  சமுகத்திலே அறிக்கை 
செய்யவேண்டும்‌. கர்த்தருடைய 
இரக்கத்தையும்‌ கிருபைகளையும்‌ பெற்றுக்‌ 
கொள்ளவேண்டும்‌. துதி பெருகும்போது 
கிருபையும்‌ பெருகும்‌. 


தானியேல்‌ தன்னுடைய ஜெபத்திலே, 
கர்த்தருடைய சமுகத்திற்கு முன்பாக 
ஏராளமான விண்ணப்பங்களை ஏறெடுக்‌ 
கிறார்‌. நாம்‌ கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
ஜெபம்பண்ணினால்‌ மாத்திரம்‌ போதாது. 
நம்முடைய விண்ணப்பங்களையும்‌ வேண்டு 
தல்களையும்‌ கர்த்தரிடத்தில்‌ சொல்ல. 
வேண்டும்‌. அவருடைய கிருபைக்காகவும்‌ 
இரக்கத்திற்காகவும்‌ மன்றாடவேண்டும்‌. 





i THE] தானியேல்‌ 
யாய்‌ 


நம்முடைய ஜெபவார்த்தைகள்‌ 
கர்த்தரை அசைக்கவேண்டும்‌ என்னும்‌ 
அவசியம்‌ எதுவுமில்லை. நம்முடைய ஜெபம்‌ 
நம்மை அசைக்கவேண்டும்‌. தாம்‌ என்ன 
செய்ய வேண்டும்‌ என்பதை கர்த்தர்‌ நன்றாய்‌ 
அறிந்து வைத்திருக்கிறார்‌. நம்முடைய ஜெபம்‌ 
நம்மை அசைத்து, நம்முடைய விசுவாசத்தை 
உற்சாகப்படுத்தவேண்டும்‌. 


நம்‌ சுயநீதியை 
ஒருபோதும்‌ சார்ந்து நிற்கக்கூடாது. 
“நாங்கள்‌ எங்கள்‌ நீதிகளையல்ல, 
உம்முடைய மிகுந்த இரக்கங்களையே நம்பி, 
எங்கள்‌ விண்ணப்பங்களை உமக்கு முன்பாக 
செலுத்துகிறோம்‌" (தானி 9:18) என்று 
தானியேல்‌ ஜெபம்பண்ணுகிறார்‌. கர்த்தர்‌ 
நம்முடைய நீதியினிமித்தமாய்‌ நமக்கு 
நன்மை செய்வதில்லை. கர்த்தர்‌ தம்முடைய 
கிருபையின்‌ நிமித்தமாயும்‌, இரக்கங்களின்‌ 
நிமித்தமாயும்‌ நமக்கு நன்மை செய்கிறார்‌. 


'உன்‌ தேவனாகிய கர்த்தர்‌ அவர்களை 

உனக்கு முன்பாகத்‌ தூத்துகையில்‌, நீ உன்‌ 

இருதயத்திலே: என்‌ நீதியினிமித்தம்‌ இந்த 

சுதந்தரித்துக்கொள்ளும்படி 

என்னை அழைத்துவந்தார்‌. என்று 

அந்த ஜாதிகளுடைய 

ஆகாமியத்தினிமித்தமே கர்த்தர்‌ அவர்களை 

உனக்கு முன்பாகத்‌ துரத்தி விடுகிறார்‌ 
உன்‌ நீதிமி 


நாம்‌ 


அவர்கள்‌ 
பிரவேசிப்பதில்லை: 

ஆகாமியத்தினிமித்தமாகவும்‌ 
ஈசாக்கு யாக்கோபு என்னும்‌ 
பிதாக்களுக்குக்‌ கர்த்தர்‌ 
சொன்ன ரத்‌ 

பியாகவும்‌, 
அவர்களை உனக்கு 


துரத்திவிடுகிறார்‌" (உபா 9:45). 


நாம்‌ கர்த்தரிடத்தில்‌ ஜெபம்பண்ணும்‌ 


வார்த்தைகளோ 
நம்முடைய 


நிலமையை 
பணிவோடு சொல்லவேண்டும்‌. 


"என்‌ தேவனே, கம்பல்‌ செலியைச்‌ 
உம்முடைய 
எங்கள்‌ 


- விரிவுரை 
DANIEL - COMMENTARY 


பார்த்தருளும்‌" (தானி 948) 
தானியேல்‌ ஜெபம்பண்ணுகிறார்‌. 

இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ கர்த்தருடைய 
மிகுதியான இரக்கங்களை நம்புகிறார்கள்‌. 
கர்த்தர்‌ தங்களுக்கு கிருபை காண்பிப்பார்‌ 
என்று விசுவாசிக்கிறார்கள்‌. கர்த்தர்‌ தங்கள்‌ 
நிமித்தமாக தங்களுக்கு நன்மை 
செய்யாவிட்டாலும்‌, அவர்‌ தம்முடைய 
நிமித்தமாய்‌, தங்களுக்கு நன்மை செய்வார்‌ 
என்று இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ நம்புகிறார்கள்‌ 
(தானி 9:19) 


கர்த்தர்‌ உண்மையுள்ளவர்‌. அவர்‌ 
வாக்குமாறாதவர்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிறவர்‌. 
இஸ்ரவேலை ஆசிர்வதிப்பது கர்த்தருக்கு, 
பிரியமானது. கர்த்தர்‌ தம்முடைய 
வார்த்தையின்‌ பிரகாரமாய்‌, இஸ்ரவேலை 
சித்தழள்ளஷாயிருக்கிறார்‌ 
தம்முடைய 
றைவேற்றி, தங்களுக்கு 
நன்மை செய்யவேண்டுமென்று இஸ்ரவேல்‌ 
வம்சத்தார்‌ கர்த்தரிடத்தில்‌ விண்ணப்பம்‌ 
பண்ணுகிறார்கள்‌. 
கிறிஸ்துவே ஆண்டவர்‌. அவர்‌ ராஜாதி 
ராஜாவாகவும்‌, கர்த்தாதி கர்த்தாவாகவும்‌ 
இருக்கிறார்‌. கிறிஸ்து சர்வத்திற்கும்‌ 
ஆண்டவராயிருக்கிறார்‌. நம்முடைய 
பாவங்களுக்கு நாம்‌ மனந்திரும்பும்போது, 
கிறிஸ்துவின்‌ நிமித்தமாய்‌, கர்த்தர்‌ நம்முடைய 
முகங்களைப்‌ பிரகாசிக்கப்பண்ணுகிறார்‌. 
கர்த்தரை நோக்கிப்‌ பார்க்கிறவர்கள்‌ 
வெட்கப்பட்டுப்போகமாட்டார்கள்‌. 
அவர்களுடைய முகம்‌ பிரகாசமாயிருக்கும்‌. 
நம்முடைய சுயநீதியினால்‌ ம்‌ 
பிரகாசமாவதில்லை. 
கிருபையினாலும்‌, ற்காக அவர்‌ 
நம்முடைய பாவங்களை மன்னிப்பதினால்‌, 
நம்முடைய முகங்கள்‌ பிரகாசமடைகிறது. 
இஸ்ரவேல்‌. வம்சத்தார்மீது 
கர்த்தருடைய கோபமும்‌, அவருடைய 
உக்கிரமமும்‌ வந்திருக்கிறது. கர்த்தருடைய 
பரிசுத்த நகரத்தின்மீதும்‌ அவருடைய கோபம்‌ 
வந்து தங்கியிருக்கிறது. கர்த்தருடைய 
கோபத்திற்கு அவருடைய சர்வநீதியே 
காரணம்‌. தானியேல்‌ கர்த்தரிடத்தில்‌ 
ஜெபம்பண்ணும்போது, தங்களுடைய நீதியை 
முன்வைக்காமல்‌, கர்த்தருடைய மிகுந்த 
இரக்கங்களை முன்வைத்து 
ஜெபம்பண்ணுகிறார்‌. 





i THE] தானியேல்‌ 
ராரா 


கர்த்தர்‌ நீதியுள்ளவர்‌. 
வேளையில்‌ வர்‌ 
இரக்கமுமுள்ளவர்‌. 

இஸ்ரவேல்‌ வம்சத்தாரும்‌, 
மிகுந்த இரக்கங்களை நம்பி, 
விண்ணப்பங்களை 


அதே 
ம்‌ 
தானியேலும்‌. 
கர்த்தருடைய 
தங்களுடைய 
அவருக்கு முன்பாக 
ஏறெடுக்கிறார்கள்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
மிகுந்த இரக்கங்களின்‌ பிரகாரம்‌ 
தங்களுக்கு நன்மை செய்யவேண்டுமென்று 
தானியேல்‌ ஜெபம்பண்ணுகிறார்‌. 


தானியேல்‌ தன்னுடைய ஜெபத்திலே 
எருசலேம்‌ நகரத்தைப்பற்றிச்‌ சொல்லும்போது, 
“அது உம்முடைய பரிசுத்த பர்வதமாகிய 
எருசலேம்‌" என்றும்‌, “அது உம்முடைய 
நகரம்‌" என்றும்‌ சொல்லுகிறார்‌. ஆனாலும்‌ 
தங்களுடைய பாவங்களினாலும்‌ தங்களுடைய 
பிதாக்களின்‌ அக்கிரமங்களினாலும்‌, 
எருசலேமும்‌, கர்த்தருடைய  ஜனமாகிய 
தாங்களும்‌, தங்கள்‌ சுற்றுப்புறத்தார்‌ 
யாவுக்கும்‌ நிந்தையானதாகவும்‌ தானியேல்‌ 
சொல்லுகிறார்‌. நாங்கள்‌ நிந்திக்கப்‌ 
பட்டிருக்கிறோம்‌ என்று சொல்லுவதற்கு 
பதிலாக, "உம்முடைய ஜனமாகிய நாங்கள்‌ 
நிந்திக்கப்பட்டிருக்கிறோம்‌" என்று 
சொல்லுகிறார்‌. 


கையினால்‌ தானியேல்‌. 
கர்த்தரிடத்தில்‌ ஜெபம்பண்ணும்போது, 
"ஆண்டவரே கேளும்‌, ஆண்டவரே மன்னியும்‌, 
ஆண்டவரே குவனியும்‌: என்‌ தேவனே 
உம்முடைய நிமித்தமாக அதைத்‌ தாமதியாமல்‌ 
செய்யும்‌; உம்முடைய நகரத்துக்கும்‌ 
உம்முடைய ஜனத்துக்கும்‌ உம்முடைய நாமம்‌ 
தரிக்கப்பட்டிருக்கிறதே” (தானி 9:19) என்று 
சொல்லி பணிவோடு ஜெறிக்கிறார்‌. “நான்‌ 
உம்முடையவன்‌, என்னை இரட்சியும்‌” 
(சங்‌ 119:94) 


எழுபது வாரங்கள்‌ 
தானி 9:20-27 


தானி 9:20. இப்படி நான்‌ சொல்லி, 
ஜெபம்பண்ணி, என்‌ பாவத்தையும்‌ என்‌ 
ஜனமாகிய இஸ்ரவேலின்‌ பாவத்தையும்‌ 
அறிக்கையிட்டு, என்‌ தேவனுடைய 
பரிசுத்த. பர்வதத்துக்காக என்‌ 
விண்ணப்பத்தை என்‌ தேவனாகிய 
கர்த்தருக்கு. ன்பாகச்‌: 
செதுத்திக்கொண்டிருத்தேன்‌.. 


- விரிவுரை 
DANIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தானி. 5:21. அப்படி. நான்‌ 
ஜெபம்பண்ணிக்கொண்டிருக்கும்போதே, 
முதல்‌ தரிசனத்திலே நான்‌ கண்ட 
புருஷனாகிய காபிரியேல்‌, வேகமாய்ப்‌ 
பறத்துவத்து, அத்திப்பலியின்‌ 
நேரமாகிய வேளையிலே என்னைத்‌ 
தொட்டான்‌. 


தானி 922. அவன்‌ எனக்குத்‌ 
தெளிவுண்டாக்கி, என்னோடே பேசி: 
தானியேலே, உனக்கு அறிவை 
உணர்த்தூம்படி. இப்போது 
புதப்பட்டுவத்தேன்‌. 


தீ மிகவும்‌ பிரியமானவன்‌, 

'நீ  வேண்டிக்கொள்னத்‌ 
தொடங்கினபோதே கட்டனை 
வெளிப்பட்டது, அதை 
அதிவிக்கவந்தேன்‌; இப்போதும்‌ 
சொல்லுகிற வார்த்தையை நீ 
கவனித்துக்கேட்டு, தரிசனத்தை: 
அறிந்துகொள்‌. 


தானி 9:24. 
தவிர்க்கிறதற்கும்‌, பாவங்களைத்‌ 
தொலைக்கிறதற்கும்‌, அக்கிரமத்தை 
திவிர்த்திபண்ணுகிறதற்கும்‌, நித்திய 
நீதியை வருவிக்கிறதற்கும்‌, 
தரிசனத்தையும்‌ தீர்க்கதரிசனத்தையும்‌ 
முத்திரிக்கிறதற்கும்‌, 
பரிசுத்தமுன்னவரை 
பண்ணுகிறதற்கும்‌, 

ஜனத்தின்மேதும்‌ 

நகரத்தின்மேதும்‌ எழுபது வாரங்கள்‌ 
செல்லும்படி. குறிக்கப்பட்டிருக்கிறது. 


தானி 925, இப்போதும்‌ நீ 
அறிந்து உணர்த்துகொன்னவேண்டியது 
என்னவென்றால்‌: எருசலேமைத்‌ திரும்ப 
எடுப்பித்துக்கட்டுகிறதற்கான கட்டனை 
வெளிப்படுவதுமுதல்‌, பிரபுவாகிய 
மேசியா வருமட்டும்‌ ஏழுவாரமும்‌, 
அறுபத்திரண்டு வாரமும்‌ செல்லும்‌; 
அவைகளில்‌ வீதிகளும்‌ அலங்கங்களும்‌ 
மறுபடியும்‌ கட்டப்படும்‌ ஆனாலும்‌ 
இடுக்கமான காலங்களில்‌ 
இப்படியாகும்‌. 


நான்‌ 


மீறுதலைத்‌. 





i THE] தானியேல்‌ 
யாய்‌ 


தானி 9:26. அத்த அறுயத்திரண்டு. 
வாரங்களுக்குப்‌ பின்பு மேசியா 
சுங்கரிக்கப்படுவார்‌; ஆனாலும்‌ தமக்காக 
அல்ல; நகரத்தையும்‌ பரிசுத்த. 
ஸ்தலத்தையும்‌ வரப்போகிற பிரபுவின்‌ 
ஜனங்கள்‌  அழித்தூப்போடுவார்கள்‌;. 
அதின்‌ முடிவு ஜலப்பிரவாகம்போல 
இருக்கும்‌; முடிவுபரியத்தம்‌ யுத்தமும்‌ 
நாசமும்‌ உண்டாக தியமிக்கப்பட்டது. 


தானி 8:27. 
அநேகருக்கு 

உறுதிப்படுத்தி, அத்த வாரம்‌ பாதி 
சென்றபோது பலியையும்‌ 
காணிக்கையையும்‌ ஒழியப்பண்ணுவார்‌; 
அருவருப்பானசெட்டைகனோடே. 
பாழாக்குகிறவன்‌ வத்து இறங்குவான்‌, 
திர்ணமிக்கப்பட்டிருக்கிறதிர்முலம்‌. 
பாழாக்குகிறவன்‌ மேல்‌ தீருமட்டும்‌ 
சொரியும்‌ என்றான்‌. 


தானியேலின்‌ ஜெபத்திற்கு 
கர்த்தருடைய சமுகத்திலிருந்து உடனடியாக 
பிரதியுத்தரம்‌ கிடைக்கிறது. 

பற்றியும்‌, 


இயேசுகிறிஸ்துவைப்‌ 
சுவிசேஷத்தின்‌ கிருபைபைப்பற்றியும்‌ 
தீர்க்கதரிசனமாய்ச்‌ 


தானியேலுக்கு 
சொல்லுகிறார்‌. புதிய ஏற்பாடு முழுவதிலும்‌ 
இந்த சத்தியம்‌ வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. 
தானியேல்‌ ஜெபம்பண்ணிக்‌ 
கொண்டிருக்கிறார்‌. தன்னுடைய பாவத்தையும்‌, 
தன்னுடைய ஜனமாகிய இஸ்ரவேலின்‌ 
பாவத்தையும்‌ அறிக்கையிட்டுக்‌ 
கொண்டிருக்கிறார்‌. தன்னுடைய 
விண்ணப்பத்தை பரிகத்த 
பர்வதத்திற்கு முன்பா 
செலுத்திக்கொண்டிருக்கிறார்‌. அப்படி per 
ஜெபம்பண்ணிக்கொண்டிருக்கும்போதே. 
கர்த்தரிடத்திலிருந்து அவருக்கு பிரதியுத்தரம்‌ 


கர்த்தருடைய 


விண்ணப்பம்பண்ணவேண்டிய 
இன்னும்‌ ஏராளமாயிருக்கிறது. தானியேல்‌ 
இன்னும்‌ அறிக்கை செய்ய வேண்டிய 
பாவங்களும்‌ இருக்கிறது. அவருடைய ஜெபம்‌: 
இன்னும்‌ முடியவில்லை. ஆனாலும்‌ 
கர்த்தருடைய சமுகத்திலிருந்து அவருக்கு 
இப்போது பிரதியுத்தரம்‌ வந்திருக்கிறது. 
கர்த்தர்‌ ஏசாயா மூலமாக சொன்ன 


தீர்க்கதரிசனம்‌ இங்கு நிறைவேறுகிறது. 


- விரிவுரை 
DANIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அப்பொழுது அவர்கள்‌ 
கூப்பிடுகிறதற்குழுன்னே நான்‌ மறுஉத்தரவு 
கொடுப்பேன்‌; அவர்கள்‌ பேசும்போதே நான்‌ 
கேட்பேன்‌” (ஏசா 63:24) 
தானியேல்‌. சமுகத்தில்‌ 
கருத்தோடும்‌ 
தேவனே, 
சாய்த்துக்‌ 
உம்முடைய கண்களைத்‌ 
திறந்து, எங்கள்‌ பாழிடங்களையும்‌, உமது 
நாமம்‌ தரிக்கப்பட்டிருக்கிற நகரத்தையும்‌ 
பார்த்தருளும்‌: நாங்கள்‌ எங்கள்‌ நீதிகளை 
அல்ல, உம்முடைய மிகுந்த இரக்கங்களையே 
நம்பி, எங்கள்‌ விண்ணப்பங்களை உமக்கு 
முன்பாகச்‌ செலுத்துகிறோம்‌. ஆண்டவரே 
, ஆண்டவரே மன்னியும்‌, 
கவனியும்‌; என்‌ தேவனே, 
நிமித்தமாக அதைத்‌ 
செய்யும்‌: உம்முடைய 
உம்முடைய  ஜனத்துக்கும்‌ 
நாமம்‌ கரிக்கப்பட்டிருக்கிறதே! 
918/9)... என்று சொல்லி 


கர்த்தருடைய 


ப்ப 
ஜெபப்பண்ணிக்கொண்டிருக்கும்போதே, முதல்‌ 
தரிசனத்திலே அவர்‌ கண்ட புருஷனாகிய 
காபிரியேல்‌, வேகமாய்ப்‌ பறந்துவந்து, 
அந்திப்பலியின்‌ நேரமாகிய வேளையிலே 
அவரைத்‌ தொடுகிறார்‌ (தானி 9:21) 


தானியேல்‌: ஜெபம்பண்ணிக்‌ 
கொண்டிருக்கும்போதே தேவதூதன்‌ 
வேகமாய்ப்‌ பறந்து வந்து, அவருக்கு பதில்‌ 
சொல்ல வருகிறார்‌. கர்த்தர்‌ நம்முடைய 
ஜெபத்திற்கு எப்போதுமே தேவதூதன்‌ 
மூலமாகவே பதில்‌ கொடுப்பார்‌ என்று 
எதிர்பார்க்கக்கூடாது. நாம்‌ கர்த்தரிடத்தில்‌ 
ஜெபம்பண்ணவேண்டும்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
வாக்குத்தத்தங்கள்‌ மூலமாக நமக்கு பதில்‌ 
கொடுப்பார்‌. கர்த்தருடைய வாக்குத்தத்தம்‌ 
நிச்சயமாய்‌ நிறைவேறும்‌ என்று 
விசுவாசித்து, அதை நம்முடைய ஜெபத்திற்கு 
கர்த்தருடைய பிரதியுத்தரமாக 
ஏற்றுக்கொள்ளவேண்டும்‌. வாக்குத்தத்தம்‌ 
பண்ணினவர்‌ உண்மையுள்ளவர்‌. 
அதை நிறைவேற்றுவதற்கு அவர்‌ 
வல்லமையுள்ளவர்‌. 





ழ்‌ உய தானியேல்‌ 
யாய்‌ 


தானியேலும்‌, இஸ்ரவேல்‌ வம்சத்தாரும்‌ 
அந்நிய தேசத்து சிறையிருப்பிலிருக்கிறார்கள்‌. 
இந்த  சிறையிருப்பிலிருந்து 
விடுதலை வேண்டுமென்று 
கர்த்தரிடத்தில்‌ 
கர்த்தரோ 
மேன்மையான, 
உன்னதமான  மீட்பைப்பற்றி அவருக்கு 
விரிவாக எடுத்துச்‌ சொல்லுகிறார்‌. இனிமேல்‌ 
வரப்போகிற நாட்களில்‌, கர்த்தர்‌ 
தம்முடைய சபை இரட்சிப்பார்‌. 
தம்மை நம்புகிற ஜனத்திற்கு ஆத்தும 
இரட்சிப்பை கட்டளையிடுவார்‌. 

காபிரியேல்‌ வேகமாய்‌ பறந்து வந்‌ 
அந்திபலியின்‌ நேரமாக வேளையிலே. 
நானியேலைத்‌ தொடுகிறார்‌. எருசலேமும்‌, 


இடிந்து கிடக்கிறது. 
இப்போது தேவாலயத்தில்‌ பலி எதுவும்‌ 
செலுத்தப்படவில்லை. யூதர்கள்‌ அந்நிய 
தேசத்து சிறையிருப்பிலிருக்கிறார்கள்‌. 
அவர்களில்‌ பத்தியுள்ளவர்கள்‌, 
எருசலேமிலுள்ள தேவாலயத்தையும்‌, அங்கே 
பலிசெலுத்தப்படும்‌ வேளையையும்‌ இன்னும்‌ 
மறந்துவிடவில்லை. 
பலிபீடத்திலே 
செலுத்தப்படும்‌. 
விசுவாசத்தோடு 
காத்துக்கொண்டிருக்கிறார்கள்‌. 


என்று 


காபிரியேல்‌ அந்திப்பலியின்‌ நேரமாகிய 
வேளையிலே  தானியேலைத்‌ தொடுகிறார்‌. 
அந்திப்பலி' என்பது, தேவாலயத்தில்‌ 
மாலைவேளையில்‌ செலுத்தப்படும்‌ பலியாகும்‌. 
சிறையிருப்பிலிருக்கிற யூதர்கள்‌ 
தங்களுடைய கைகளை எருசேுக்கு 
நேராக உயர்த்தி, தங்களுடைய 
இருதயங்களை பரலோகத்தின்‌ தேவனுக்கு 
நேராக உயர்த்தி, கர்த்தரைத்‌ 
துதிக்கிறார்கள்‌. தேவாலயத்தில்‌ அந்திப்பலி 
செலுத்தப்படும்‌ மாலை. வேளையிலே, 
சிறையிருப்பிலிருக்கிற யூதர்கள்‌, கர்த்தருக்கு 
தங்களுடைய 'துதிகளையும்‌, 
ஸ்தோத்திரங்களையும்‌ அந்திப்பலியாக 
செலுத்துகிறார்கள்‌. 


“என்‌ விண்ணப்பம்‌ உமக்கு முன்பாகத்‌ 
தூபமாகவும்‌, ன்‌ கையெடுப்பு 


கவம்‌ இருக்கக்கடவது" 


அந்‌; 
(சங்‌ 14122) 


- விரிவுரை 
DANIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அந்திப்பலி மிகவும்‌ முக்கியமான பலி. 
இயேசுகிறிஸ்து, மாலை வேளையிலே, இந்த 
உலகத்தின்‌ பாவங்களை நீக்குவதற்காக, 
தம்மையே பலியாக ஒப்புக்கொடுத்தார்‌. 
தேவாலயத்தில்‌ செலுத்தப்படும்‌ 
அந்திப்பலியானது. மாலை வேளையிலே. 
தம்மையே பலியாக ஒப்புக்கொடுத்த 
இயேசுகிறிஸ்துவின்‌ சிலுவை மரணத்திற்கு 
அடையாளமாயிருக்கிறது. 
தானியேல்‌ கர்த்தருடைய 
ஜெபம்பண்ணும்போது, 
உம்முடைய நிமித்தம்‌ 
செய்யும்‌' என்று 
நேரமாகிய 


சமுகத்தில்‌, 
அதை தாமதியாமல்‌ 
அந்திப்பலியின்‌ 


தெய்பன்‌ ணிக்கொண்டிருக்கிறார்‌ 
ஜெபம்பண்ணிக்கொண்டிருக்கும்போதே 
காபிரியேல்‌, வேகமாய்‌ பறந்து 
தானியேலைத்‌. 


பிறக்கவில்லை. 
எதுவும்‌ உண்டாகவில்லை. 


கர்த்தர்‌ தம்முடைய  தூதனாகிய 
காபிரியேலை, தானியேல்‌ ஜெபம்பண்ணிக்‌ 
கொண்டிருக்கும்‌ இடத்திற்கு பிரத்தியட்சமாய்‌ 
அனுப்புகிறார்‌. தேவதூதனாகிய 
காபிரியேல்‌ மனுஷரூபத்தோடு தானியேலுக்கு 
வந்து. அவரைத்‌ தொடுகிறார்‌. 
ஏற்கெனவே ஒரு 
அந்தப்‌ 
க்‌ வேதாகமத்தில்‌ 
என்னும்‌ 

கொடுக்கப்பட்டிருக்கிறது. ன 
தேவதூதனாகயிருந்தாலும்‌, ஒரு 

புருஷனுடைய ரூபத்திலும்‌ இருக்கிறார்‌. 





i THE] தானியேல்‌ 
யாய்‌ 


'அன்றியும்‌ காபிரியேலே, இவனுக்குத்‌ 
தரிசனத்தை விளங்கப்பண்ணென்று 
ஊலாயின்‌ மத்தியிலே கூப்பிட்டுச்‌ சொல்லுகிற 
ஒரு மனுஷ சத்தத்தையும்‌ கேட்டேன்‌" 
(தானி 8:16). 


சகரியா தேவாலயத்திற்குள்‌ 
பிரவேசித்து தூபங்காட்டிக்கொண்டிருக்கிற 
வேளையிலே, கர்த்தருடைய தூதன்‌ ஒருவர்‌ 
தூபபீடத்தின்‌ நின்று, 
சகரியாவக்கு 
சகரியாலிடம்‌  * 
நிற்கிற காபிரியேல்‌ என்பவன்‌" (லூக்‌ 1:19) 
என்று அந்தத்‌ தேவதூதன்‌ தன்னுடைய 
பெயரைச்‌ சொல்லுகிறார்‌ 


தானியேல்‌ 
கர்த்தரிடத்தில்‌ 
கொண்டிருக்கிறார்‌. அவர்‌ வேண்டிக்கொள்ள 
தொடங்கினபோதே  கர்த்தரிடத்திலிருந்து, 
கட்டளை வெளிப்பட்டிருக்கிறது. தானியேல்‌ 

மிகவும்‌ பிரியமானவர்‌. கர்த்தர்‌ 


உடனே 
பிரதியுத்தாம்‌ கொடுக்கிறார்‌. கர்த்தருடைய 
பிரதியுத்தரத்தை அறிவிப்பதற்காகவே 
காபிரியேல்‌ கத்திக்க. இப்போதும்‌ 
சொல்லுகிற வார்த்தையை நீ கவனித்துக்‌ 
கேட்டு தரிசனத்தை அறிந்துகொள்‌" 
(தானி 9:23) என்று காபிரியேல்‌. 


தானியேலுக்கு சொல்லுகிறார்‌ 
தானியேல்‌ 

வேண்டிக்கொள்ள 

கட்டளை வெளிப்பட்டது. 

'தேவனிடத்திலிருந்து 

ஒருவேளை. தானியேல்‌ 


ஜோதிகளின்‌ பிதாவாகிய 
ஜெபம்பண்ணிக்‌ 


ராஜா வ்‌ திரும்ப 
கட்டுகிறதற்கான 
வெளிப்படுத்தியிருக்கலாம்‌ 
9:25), 

கோரேசு மதர்களுக்கு விடுதலையை 
அறிவிக்கிறான்‌. தானியேல்‌ காலை 
வேளையிலே கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
விண்ணப்பம்பண்ண ஆரம்பிக்கிறார்‌. அந்த 
வேளையிலேயே, கோரேசு யூதர்களை 


வெளியிடுவதும்‌ ஒரே நாளில்‌ நடைபெறுகிறது. 


- விரிவுரை 
DANIEL - COMMENTARY 


அவர்‌ 


ஜெபம்பண்ணுதை 
காபிரியேல்‌ சொல்லுகிற 
கவனித்துக்‌ கேட்கவேண்டும்‌. 
தன்னுடைய ஜெபத்தை 
என்பதற்கு அடையாளமாக, 

தொடுகிறார்‌. 

தொடுவது மாத்திரமல்ல, 

அவருக்கு தெளிவு உண்டாக்கி, அவரோடு 

செய்கிறார்‌. “தானியேலே 
கற, அறிவை உணர்த்தும்டி இப்போது 
புறப்பட்டு வந்தேன்‌" என்று 
காபிரியேல்‌ சொல்லுகிறார்‌. 


காபிரியேல்‌ தானியேலிடம்‌ மிகவும்‌ 
அன்பாகப்‌ பேசுகிறார்‌. நானியேலைத்‌ 
தொட்டுப்‌ பேசுகிறார்‌. இதனால்‌ 
தானியேலின்‌ இருதயத்தில்‌ பயழுண்டாசாது. 
காபிரியேல்‌ நானியேலை 
வரவில்லை. அவருக்கு 
உணர்த்தும்படி வந்திருக்கிறார்‌. 
அந்தியோகசுடைய ஆட்சிக்காலத்தில்‌ 
நர்த்தகுடைய சபைக்கு மிகுந்த துன்பங்களும்‌ 
நெருக்கங்களும்‌ உபத்திரவங்களும்‌ 
உண்டாகும்‌. “இதோ, கோபத்தின்‌ 
வகாலத்திலே சம்பவிப்பதை உனக்குத்‌ 
ரிவிப்பேன்‌: இது குறிக்கப்பட்ட 
முடிவு காலத்துக்கு அடுத்தது” (தானி 8:19). 


காபிரியேல்‌ இப்போது இதைவிட பெரிய 
காரியங்களை னியேலுக்‌ 
வெளிப்படுத்தும்படியாக 

காபிரியேல்‌ தானியேலுக்கு. 

உணர்த்தும்படி இப்போது, 


தானியேல்‌ அந்தக்‌ 
புரிந்துகொள்வதற்கு 
அவருக்கு 





தானியேல்‌ 


i FTN 
TT 


யாருக்கெல்லாம்‌ வெளிப்படுத்திமிருக்கிறாரோ 
அவர்கள்‌ எல்லோருமே கர்த்தருக்கு மிகவும்‌ 
பிரியமானவர்கள்‌. 

பரலோகத்திலிருந்து 

கிருபைகளும்‌, 

கொடுக்கப்படும்‌. 


காமிரியேல்‌ தானியேலுக்கு இனிமேல்‌ 
நடையெறப்போகிற சம்பவங்களை 
அறிவிக்கிறார்‌. காபிரியேல்‌ சொன்ன செய்தி 
இங்கு முழுமையாய்‌ எழுதப்பட்டிருக்கிறது. 
ஆனாலும்‌... இந்தச்‌ செய்தியை 
அறிந்துகொள்வதற்கு கடின மாயிருக்கிறது. 


ானியேல்‌ தர்களுடைய 
கறையிருப்கபப்றி தந்தக்‌ 
கொண்டிருந்தார்‌. தானியேலாகிய அவர்‌ 
எருசலேமின்‌ பாழ்க்கடிப்பகள்‌ நிறைவேறித்தீர 
எழுபதுவருவம்‌ செல்லுமென்று கர்த்தர்‌ 
எரேமியா தீர்க்கதரிசியோடே 

வருஷங்களின்‌ தொகையைப்‌ புஸ்தகங்களால்‌ 
அறிந்துகொண்டார்‌ (தானி 9:2) 


காபிரியேல்‌ 


வாரங்களைப்பற்றிச்‌ சொல்லுகிறார்‌ 
'மீறுதலைத்‌ தவிர்க்கிறதற்கும்‌, பாவங்களைத்‌ 


தீர்க்கதரிசனத்தையும்‌.. முத்தரிக்கிறநற்கம்‌, 
மகாபரிசுத்தமுள்ளவரை அபிஷேகம்‌: 
பண்ணுகிறதற்கும்‌, உன்‌ ஜனத்தின்மேலும்‌: 
உன்பரிசுத்த  நகரத்தின்மேலும்‌ எழுபது 
வாரங்கள்‌ செல்லும்படி குறிக்கப்பட்டிருக்கிறது'" 
தானி 9:24) என்று காபிரியேல்‌ 


தானியேலுக்கு சொல்லுகிறார்‌. 


- விரிவுரை 
DANIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


என்பது ஏழு 

பெருக்கும்‌ 

தொகையாகும்‌. அதாவது எழுபது வாரங்கள்‌ 
என்பது 490 வருஷங்களாகும்‌. 


இஸ்ரவேல்‌ ஜனத்திற்கும்‌, எருசலேம்‌ 
நகரத்திற்கும்‌ அநேக காரியங்கள்‌ 
சம்பவிக்கப்போகிறது. இவையெல்லாம்‌ இந்த 
490 வருஷகாலத்தில்‌ நடைபெறும்‌. தேசம்‌ 
இப்போது ஒய்வுநாட்களை அனுபவிக்கிறது. 
கானான்‌ தேசம்‌ பமிரிடப்படாமல்‌ வனாந்தரம்‌ 
போலிருக்கிறது. இது அந்த தேசத்திற்கு 
ஓய்வு வருஷம்‌. 


நீங்கள்‌ உங்கள்‌ சத்துருக்களின்‌ 
தேசத்தில்‌ இருக்கும்போது, தேசமானது 
பாழாய்க்‌ கிடக்கிற நாளெல்லாம்‌ தன்‌ 
ஒய்வநாட்களை இரம்மியமாய்‌ அநுபவிக்கும்‌ 
அப்பொழுது தேசம்‌ ஓய்வடைந்து, தன்‌ ஓய்வு 
நாட்களை இரம்மியமாய்‌ அநுபலிக்கும்‌” 
(லேவி 26:34). 


கர்த்தருடைய ஜனங்கள்‌ இப்போது 
தங்களுடைய ஓய்வு வருஷத்தை ஏழு 
எழுபது வருஷங்களுக்கு அனுபவிப்பார்கள்‌. 
எழுபது ஓய்வு வருஷங்கள்‌ அவர்களுக்கு 
கிடைக்கும்‌. இந்த வருஷங்களில்‌ 
அவர்களுக்கு பத்து யூபிலி வருஷங்கள்‌ 
உண்டாயிருக்கும்‌. 
வாரங்கள்‌ என்னும்‌ 
வேதபண்டிதர்கள்‌ 
விளக்கங்களைச்‌ 
சொல்லுகிறார்கள்‌. இந்த எழுபது வாரங்கள்‌ 
எப்போது ஆரம்பமாகும்‌ என்றும்‌. அது 
எப்போது முடிவு பெறும்‌ என்றும்‌ 
உறுதியாகவும்‌ தெளிவாகவும்‌ தெரியவில்லை. 


திரும்ப 
|றதற்க। கட்டளை 
ெ்ுவ்த்கால்‌! பிரபுவாகிய மேசியா 
வருமட்டும்‌ ஏழுவாரமும்‌, அறுபத்திரண்டு 
வாரமும்‌ செல்லும்‌" (தானி 9:25) என்று 
காபிரியேல்‌ தானியேலுக்கு சொல்லுகிறார்‌ 


காபிரியேல்‌ இங்கு 
வாக்கியத்தை கோரேசு ராஜா 
அரசாணையோடு ஒப்பிட்டுப்‌ பார்த்து. 
வேதபண்டிதர்களில்‌ சிலர்‌ வியாக்கியானம்‌. 
சொல்லுகிறார்கள்‌. 





தானியேல்‌ 


f= al 
TT 


“எரேமியாவின்‌ வாயினாலே கர்த்தர்‌ 


சொன்ன வார்த்தை நிறையேறும்படி, 
பெர்சியாவின்‌ ராஜாவாகிய கோரேசுடைய 


எனக்குத்‌ 


கட்டும்படி எனக்குக்‌ கட்டளையிட்டிருக்கிறார்‌" 
(எஸ்றா 1:,2) 


எழுபது வருஷங்கள்‌ முடிந்தவுடன்‌. 
எழுபது வாரங்கள்‌ ஆரம்பமாகும்‌ என்று 
வேறபண்டிதர்கள்‌ க்கம்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 


ராஜா 


வாரங்கள்‌ ஆரம்பமாகிறது. அலெக்சாந்தர்‌ 
தரியுவை ஜெயித்தபோது எழுபது 
வாரங்கள்‌ முடிவு பெறுகிறது. கோரேசு 


காலம்‌ 130 வருஷங்களாகும்‌. 

வேதபண்டிதர்களில்‌ சிலரும்‌, சரித்தி! 
ஆசிரியர்களும்‌ பெர்சிய பேரரசைப்பற்றிச்‌ 
சொல்லும்போது, அவர்கள்‌ 230 
வருஷங்கள்‌ வரையிலும்‌ ஆட்சி செய்தார்கள்‌ 
என்று, சொல்லுகிறார்கள்‌. பெர்சிய 
ராஜ்யம்‌ எப்போது முடிவு பெற்றது. 
என்பது தெளிவாகத்‌ தெரியவில்லை. 

பிரபுவாகிய மேசியா வருமட்டும்‌. 
எழுபது வாரமும்‌, அறுபத்திரண்டு 
வாரமும்‌ செல்லும்‌ என்று காபிரியேல்‌. 
சொல்லுகிறார்‌ (தானி 9:25). 
அந்த  அறுபத்திரண்டு வாரங்களுக்கு: 
பின்பு மேசியா 'சங்கரிக்கப்படுவார்‌. 
என்றும்‌ காபிரியேல்‌ சொல்லுகிறார்‌ 
(தானி 9:26). அந்த வாரம்‌ பாதி 
சென்றபோது, பலியையும்‌ 
'காணிக்கையையும்‌ ஒழியப்பண்ணுவார்‌” 
(தூனி 9:26) என்றும்‌ காபிரியேல்‌ 
சொல்லுகிறார்‌. 


- விரிவுரை 
DANIEL - COMMENTARY 


முதல்‌ ஏழு வாரங்கள்‌ என்பது. 
நாற்பத்து ஒன்பது வருஷங்களைக்‌ குறிக்கும்‌. 

ந்தக்‌ காலத்தில்‌ எருசலேம்‌ நகரமும்‌, 
தேவாலயமும்‌ மறுபடியும்‌ கட்டப்படும்‌. கடைசி 
வாரத்தில்‌  கிறிஸ்துவானவர்‌ தம்முடைய 
சுவிசேஷத்தை பிரசங்கம்பண்ணுவார்‌. 
இயேசுகிறிஸ்துவினுடைய சுவிசேஷ 
நகரத்திற்கும்‌, சுவிசே ஷத்தின்‌ ஆலயத்திற்கும்‌, 
கிறிஸ்துவானவர்‌ அஸ்திபாரம்‌ போடுவார்‌ 
என்று வேதபண்டிதர்கள்‌ விளக்கம்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 


மலம்‌ இந்த விளக்கங்களை 
ஏற்றுக்கொள்ளலில்லை 

நிறைவேறும்‌ காலத்தை 

கணக்கிடுவது கடினமாய்‌ 

ஆனாலும்‌ ரத்‌ 

க வார்த்தைகள்‌, 

தேசத்து சிறையிருப்பிலே. 

இஸ்ரவேல்‌ வம்சத்தாருக்கு 

ஆறுதலைக்‌ கொடுக்கிறது. 


தங்களுடைய 
முடிந்துபோகும்‌ 


க்கத்‌ 
துள்ளியமாய்க்‌ 
உள்ளது. 
தீர்க்கதரிசன 


சிறையிருப்புக்காலம்‌ 
என்னும்‌ நம்பிக்கை 
க்கு உண்டாயிற்று, 

தாங்கள்‌ 


காத்துக்கொண்டிருக்கிறார்கள்‌. 
இந்தப்‌ பூமிக்கு மறுபடியும்‌ வருவார்‌ 
என்னும்‌ நம்பிக்கையும்‌, எதிர்பார்ப்பும்‌ யூதர்கள்‌ 
மத்தியில்‌ உண்டாயிற்று, 


இயேசுகிறிஸ்துவே மேசியா என்பதை 
தர்கள்‌ நம்பவில்லை, கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்து தாம்‌ சொன்ன பிரகாரமாக 
இந்தப்‌ பூமிக்கு வந்தார்‌. 

றிஸ்துவை 


காத்துக்கொண்டிருக்கிறார்கள்‌. 


காபிரியேல்‌ தானியேலுக்கு 
சொல்லுகிற தீர்க்கதரிசனமான வார்த்தைகள்‌ 
கவும்‌, பரிந்துகொள்வதற்கு 
எளிமையாகவும்‌ இருக்கிறது. எருசலேமை 
திரும்ப எடுத்துப்பித்து கட்டுகிறதற்கான 
கட்டளை வெளிப்படும்‌ என்று காபிரியேல்‌ 
சொல்லுகிறார்‌. அந்நிய தேசத்து, 
சிறையிருப்பிலிருக்கிற யூதர்கள்‌, தங்கள்‌ 
சொந்த தேசத்திற்கு சீக்கிரமாய்த்‌ திரும்பி 
வருவார்கள்‌. அவர்கள்‌ கானான்‌ தேசத்திலே. 
மறுபடியுமாய்க்‌ குடியேறுவார்கள்‌. 





i THE] தானியேல்‌ 
யாய்‌ 


காபிரியேல்‌ சொல்லுகிற 
பக்தியுள்ள. 

யிருக்கிறது. எருசலேமை திரும்ப எடுப்பித்துக்‌ 
கட்டும்போது, அதிலுள்ள தேவாலயமும்‌: 
திரும்ப எடுப்பித்துக்‌ கட்டப்படும்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய வேலையை செய்வார்‌. 
எருசலேமிலே வீதிகளும்‌ அலங்கங்களும்‌: 
மறுபடியுமாய்க்‌ கட்டப்படும்‌. யூதர்கள்‌ 
இப்போது இடுக்கமான காலங்களிலிருக்கி 
றார்கள்‌. கர்த்தருடைய ஜனத்திற்கு 
இடுக்கமான காலமாயிருந்தாலும்‌, கர்த்தர்‌ 
தாம்‌ செய்ய வேண்டிய வேலைகளை 
நேர்த்தியாய்ச்‌ செய்து முடிப்பார்‌. கர்த்தரே 
எருசலேமை திரும்ப எடுப்பித்துக்‌ கட்டுவார்‌. 
எருசலேம்‌ நகரத்தில்‌, வீதிகளையும்‌ 
அலங்கங்களையும்‌ மறுபடியும்‌ கட்டுவார்‌. 
நகரத்தை அழகுபடுத்துவார்‌. 


“பிரபுவாகிய மேசியா வருவார்‌" 
(தானி 9:25) என்று காபிரியேல்‌ 
தானியேலுக்குச்‌ சொல்லுகிறார்‌. யூதர்களிலே 
மாம்சப்பிரகாரமாக சிந்திக்கிறவர்களும்‌ 
இருக்கிறார்கள்‌. ஆவிக்குரிய பிரகாரமாக 
சிந்திக்கிறவர்களும்‌ இருக்கிறார்கள்‌. 
யூதர்கள்‌ ரோமப்போரசின்‌ 
ஆளுகைக்குட்படுத்தப்படுவார்கள்‌ 
ரோமபோரசார்‌ யூதர்கள்மீது 
நுகத்தை சுமத்துவார்கள்‌. யூதர்களை 
அடிமைப்படுத்துவார்கள்‌ 

வேதனையிலிருந்து தங்களை விடுவிக்க, 
தங்களுக்கு ஒரு இரட்சகர்‌ அல்லது மேசியா 
எழும்புவார்‌ என்று யூதர்கள்‌ 
மாம்சப்பிரகாரமாக சிந்திக்கிறார்கள்‌. அந்த 
மேசியா யூதர்களுக்கு தற்காலிகமான 
உலகப்பிரகாரமான வல்லமையையும்‌, 
ஐசுவரியத்தையும்‌ கொடுப்பார்‌ 
அவர்களுடைய நம்பிக்கை. 


காபிரியேல்‌ “மேசியா வருவார்‌" என்‌! 
சொல்லுகிறார்‌. காபிரியேல்‌ உலகப்பிர 
காரமாகப்‌ பேசாமல்‌ ஆவிக்குரிய பிரகாரமாகப்‌ 
பேசுகிறார்‌. கிறிஸ்துவானவர்‌ பாவங்களை 
தொலைக்கிறதற்கு வருவார்‌. பாவத்தினால்‌. 
மனுஷருக்கும்‌ தேவனுக்கும்‌ இடையே 
பிரச்சனையும்‌ பிரிவினையும்‌ உண்டாயிற்று. 
பாவம்‌ மனுஷனை தேவனிடத்திலிருந்து 
பிரித்துவிட்டது. மனுஷனுடைய பாவத்தினால்‌, 
தேவனுக்கு மனுஷன்மீது கோபமுண்டாயிற்று. 
கர்த்தருடைய கோபத்தினால்‌. 
மனுக்குலத்திற்கு சாபமும்‌ வேதனையும்‌ 
வந்திருக்கிறது. கிறிஸ்துவானவர்‌ பிசாசின்‌ 
கிரியைகளை அழிக்கும்‌ பொறுப்பை 
ஏற்றுக்கொள்கிறார்‌. 


பாரமான 


- விரிவுரை 
DANIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இயேசுகிறிஸ்து, 
தவிர்க்கிறதற்கும்‌, 
தொலைக்கிறதற்கும்‌ இந்த உலகத்திற்கு 
வந்தார்‌ (தானி 9:24). இந்த வாக்கியத்தில்‌ 
உன்னுடைய மீறுதல்‌" என்றும்‌, "உன்னுடைய 
பாவங்கள்‌" என்றும்‌ யாரையும்‌ 
குறிப்பிட்டு சொல்லவில்லை. அதற்கு 
பதிலாக “மீறுதல்‌” என்றும்‌, “பாவங்கள்‌” 
என்றும்‌ பொதுவாகச்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
இது உலகத்திலுள்ள  மனுக்குலத்தார்‌ 
எல்லோருடைய பாவங்களையும்‌ 
குறிக்கிறது. கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து 
உலகஇரட்சகராயிருக்கிறார்‌. அவர்‌ 
உலகத்தின்‌ பாவங்களை சுமர்ந்து 
தீர்க்கிற தேவஆட்டுக்குட்டியாயிருக்கிறார்‌. 


இயேசுகிறிஸ்து இந்த உலகத்திற்கு 
வந்ததற்கு ஒரு பிரதான நோக்கமுண்டு, 
அவர்‌ மனுஷருடைய மீறுதலைத்‌ 
தவிர்க்கிறதற்கும்‌, அவர்களுடைய 
பாவங்களைத்‌ தொலைக்கிறதற்கும்‌ இந்த 
உலகத்திற்கு வந்தார்‌. பாவத்தின்‌ 
வல்லமையை முறிப்பதற்காக அவர்‌ வந்தார்‌. 
மனுஷருடைய இருதயங்களிலே. 
பரிசுத்தத்தின்‌ ராஜ்யத்தை 
ஸ்தாபிப்பதற்காகவும்‌, அன்பின்‌ ராஜ்யத்தை 
ஸ்தாபிப்பதற்காகவும்‌ இரட்சகராகிய 
இயேசுகிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார்‌. 


டய பாவங்கள்‌ 
தொலைக்கப்படவேண்டும்‌. கிறிஸ்துவானவர்‌ 
மனுஷருடைய பாவங்களை 
தொலைக்கிறதற்காகவம்‌ இந்த உலகத்திற்கு 
வந்தார்‌. பாவங்களை முத்திரையிட்டு 
மூடிவிட்டார்‌. அந்தப்‌ பாவங்களால்‌. 
முத்திரையை உடைத்து, வெளியேறி. 
நமக்கு விரோதமாக கிரியை நடப்பிக்க 
முடியாது. 


மீறுதலைத்‌ 
பாவங்களைத்‌ 


ம்முடைய அக்கிரமங்கள்‌ 
ரபேல்‌ நம்‌! கதர 
ஒப்புரவாகவேண்டும்‌. நம்முடைய அக்கிரமம்‌ 
நிவிர்த்திபண்ணப்படுவதற்கு, கர்த்தருடைய 
முகத்திலே. பாவநிவாரண பலி 
கிறிஸ்துவானவரே 


நிவிர்த்தி 


செலுத்தப்படவேண்டும்‌. 


சமாதானமாகவும்‌ இருக்கிறார்‌. 





f= THE] தானியேல்‌ 
யாய்‌ 


கிறிஸ்துவானவர்‌ 
பாவங்களையும்‌, அக்கிரமங்களையும்‌ ன்ன 
பண்ணுவதற்காக, தம்மையே  பாவநிவாரண 
பலியாக செலுத்தினார்‌. தேவன்‌ தம்முடைய 
நீதியினால்‌, எல்லா பாவிகளையும்‌ அழித்து. 
இந்த உலகத்திலே பாவங்களை 
தொலைத்திருக்க முடியும்‌. 
கிறிஸ்துவானவரோ கர்த்தருக்கு வேறொரு 
உபாயத்தைச்‌ சொல்லி, நமக்காக ரிந்து 
பேசுகிறார்‌ பாவியை 
பாவங்களை 
இயேசுகிறிஸ்துவின்‌ 
பாலியாகமிருக்கிறவனை நீதிமானாக மாற்றி, 
அவனை தண்டனைக்கு 
தப்புவிக்கப்பண்ணுவது 
கிறிஸ்துவானவருடைய நோக்கம்‌ 


நம்முடைய பாவங்களை 
பண்ணுவதற்காகவும்‌, நமக்கு நீதியை 
உண்டுபண்ணுவதற்காகவம்‌, 
கிறிஸ்துவானவர்‌ கல்வாரி சிலுவையிலே, 
தம்மையே நம்முடைய பாவநிவாரண பலியாக 
இயேசுகிறிஸ்துவின்‌ சிலுவை 
நமக்கு நீதி உண்டாயிற்று. 
நீதியை நாம்‌ 
பெற்றுக்கொள்கிறோம்‌. 
நாம்‌ 
நீதிமான்களாக்கப்படுகிறோம்‌. 

“வேதவாக்கியம்‌ என்ன சொல்லுகிறது, 
ஆபிரகாம்‌ தேவனை விசுவாசித்தான்‌. அது. 
அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று 
சொல்லுகிறது. கிரியை செய்கிறவனுக்கு 
வருகிற கூலி கிருபையென்றெண்ணப்படாமல்‌, 
கடனென்றெண்ணப்படும்‌. ஒருவன்‌ கிரியை 
செய்யாமல்‌ 
நீதிமானாக்குகிறவரிடத்தில்‌ 
வைக்கிறவனாயிருந்தால்‌, 
விசுவாசமே. க 
எண்ணப்படும்‌' 


நிவிர்த்தி 


(ரோம 4:3-5). 


நித்திய நீதியை வருவிக்கிறதற்கும்‌, 
தரிசனத்தையும்‌ தீர்க்கதரிசனத்தையும்‌ 
முத்திரிக்கிறதற்கும்‌ மேசியா வருவார்‌. 
பழைய  ஏற்பாட்டுக்காலத்திலுள்ள எல்லா 
தரிசனங்களிலும்‌,  தீர்க்கதரிசனங்களிலும்‌: 
இயேசுகிறிஸ்துவைப்பற்றிய செய்தி 
இடம்பெற்றுள்ளது. கிறிஸ்துவானவர்‌ 
தரிசனத்தையும்‌ தீர்க்கதரிசனத்தையும்‌ 
முத்திரிக்கிறார்‌. அவற்றை நிறைவேற்றுகிறார்‌. 


- விரிவுரை 
DANIEL - COMMENTARY 


QODNENS 
PUBLISHERS 


பிரபுவாகிய மேசியா வருவார்‌" என்று 
காபிரியேல்‌ சொல்லுகிறார்‌ (தானி 9:22,23). 
மேசியா என்னும்‌ பெயர்‌ கிறிஸ்துவைக்‌ 
குறிக்கும்‌. 'கிறிஸ்து" என்னும்‌ 
பெயருக்கு 'அபிஷேகம்பண்ணப்பட்டவர்‌" 
என்று பொருள்‌. கிறிஸ்துவானவர்‌ 
தமக்காகவும்‌, தம்முடையவர்கள்‌ 
அனைவருக்காகவும்‌ 
அபிஷேகம்பண்ணப்பட்டிருக்கிறார்‌. 


அவன்‌ முதலாவது தன்‌ 
சகோதரனாகிய  சீமோனைக்‌ கண்டு: 
மேசியாவைக்‌ கண்டோம்‌ என்று சொன்னான்‌; 
மேசியா என்பதற்குக்‌ கிறிஸ்து என்று 
அர்த்தமாம்‌” (யோவா 1:41) 


அப்போஸ்தலர்‌ பவுல்‌ 

அடக்க. மரணத்தை 
பிரசங்கம்பண்ணுகிறார்‌. “ஆனாலும்‌ தேவ 
அநுக்கிரகம்‌ பற்று. நான்‌ 
இந்நாள்வரைக்கும்‌ சிறியோருக்கும்‌ 
பெரியோருக்கும்‌ சாட்சிகூறி வருகிறேன்‌. 
தீர்க்கதரிசிகளும்‌ மோசேயும்‌ 
சொல்லியிருந்தபடியே, 
பாடுபடவேண்டியதென்றும்‌, 
உயிர்த்தெழுதலில்‌ அவர்‌ 
சுயஜனங்களுக்கும்‌ அந்நிய ஜனங்களுக்கும்‌ 
ஒளியை வெளிப்படுத்துகிறவரென்றும்‌. 
சொல்ுகிறேனேயன்றி, வேறொன்றையும்‌ 
நான்‌ சொல்லுகிறதில்லை என்றான்‌" 
(அப்‌ 26:22,23) 


கிறிஸ்து பாடுபடவேண்டும்‌ என்பது 
பழைய ஏற்பாட்டில்‌, தீர்க்கதரிசிகள்‌ மூலமாய்‌ 
சொல்லப்பட்டிருக்கிற சத்தியம்‌. நம்முடைய 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து சிலுவையிலே 
மரித்தார்‌. அவரிடத்தில்‌ ஒரு பாவமும்‌. 

வர்‌ நம்முடைய 
நம்முடைய பாவங்களை 
பாவநிவாரண 


இ 
பாவங்களுக்காக, 
நிவிர்த்தி பண்ணுவதற்காக, 
பலியாக மரித்தார்‌. 


“அந்த அறுபத்திரண்டு வாரங்களுக்குப்‌ 
பின்பு மேசியா சங்கரிக்கப்படுவார்‌; ஆனாலும்‌ 
தமக்காக அல்ல" (தானி 9:26) என்று 
காபிரியேல்‌ சொல்லுகிறார்‌. கிறிஸ்துவானவர்‌ 
சிலுவையிலே சங்கரிக்கப்பட்டு, நம்முடைய 
பாவங்களுக்கு நிவாரணம்‌ செய்தார்‌. அவர்‌ 
சிலுவையில்‌ மரித்தார்‌. அவர்‌ நமக்கு 
ஜீவனை கிரயத்திற்குப்‌ பெற்றுத்தந்தார்‌. 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து, தம்முடைய 
திருஇரத்தத்தையே, நம்மை மீட்கும்‌. 
'கிரயமாகச்‌ செலுத்தினார்‌. 





ழ்‌ நயனா 
யய 


4. சித்தம்‌ (ரோமர்‌ 8:27; ரோமர்‌ 9:19). 


5. வல்லமை (எபே 1:19; எபே 3:7,20; எபி. 
13) 


6. சத்தியம்‌ (சங்‌ 91:4) 


7. விசுவாசமும்‌, நம்பிக்கையும்‌ 
(ரோமர்‌ 12:3; கொரி 13:13) 


8. நீதி (சங்‌ 45:4) 
9. உண்மை [கொரி 10:13) 


10. அறிவும்‌, 
தீமோ 1:17) 


ஞானமும்‌ (ஏசா 11:2; 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


11. சிந்தனை (ஏசா 1:18) 
12. பகுத்தறிவு (எபி 412) 


13. மாறாத தன்மை (எபி 6:17) 


தேவன்‌ தம்மைச்‌ சரீரப்பிரகாரமாகப்‌ பல 

வெளிப்படுத்தியிருக்கிறார்‌ 

ஆதி 32:24-30; யாத்‌ 24-11 
தானி 7 


சாயலாகவம்‌ இருக்கிறான்‌. 
காணமுடியாது. தேவனுடைய 
சாயலாகவும்‌ இருக்கும்‌. 
மனுஷன்‌ மூலமாக நாம்‌. 
விளங்கிக்கொள்ள 
(ரோமர்‌ 1:20). 


ரூபமாகவும்‌, 





தானியேல்‌ 


f= FTE 
TT 


இயேசுகிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே, 
நம்‌ எல்லோருக்காகவும்‌, ஒரே ஒரு தரம்‌, 
தம்மையே பாவநிவாரண பலியாக 

நம்மை மீட்பதற்கு வேறு 


யன்ற 
(தானி 9:27). இயேசுகிறிஸ்து. க 
பலியாக மரித்ததினால்‌, 
முறைமையின்‌ பிரகாரம்‌ க்கம்‌ 
எல்லா பலி முறைமைகளும்‌ ஒழிந்துபோயிற்று. 


எருசலேமுக்கு முடிவிலே அழிவு 
வரும்‌. யூதர்களும்‌, அவர்களுடைய 
புததேசமும்‌.. அ அழிந்துபோகும்‌. இந்த 
தல்‌ a 
ம்‌. 4 
ஸ்தவத்தையும்‌ வரப்போகிற ச்‌ 
ஜனங்கள்‌ அழித்துப்போடுவார்கள்‌: அதின்‌ 
முடிவு... ஜலப்பிரவாகம்போல இருக்கும்‌: 
முடிவுபரியந்தம்‌ யுத்தமும்‌ நாசமும்‌ 
உண்டாக நியமிக்கப்பட்டது” (தானி 9:26) 
என்று காபிரியேல்‌ சொல்லுகிறார்‌. 


யூத கிறிஸ்துவை சிலுவையிலே. 
அறைந்தார்கள்‌. அவருக்கு மரணதண்டனை 
கர்த்தர்‌ தர்கள்மீது 
ன... தண்டனையை 
கிறிஸ்துவானவர்‌ மார்க்க 

பாரம்பரிய 


அழிப்பதற்காக 


பிரமாணங்களையும்‌, 
பிரமாணங்களையும்‌ 
சிலுவையிலே மரித்தார்‌. 


ஆனால்‌ யூதர்கள்‌ மார்க்க 
பிரமாணங்களைவிட்டு வெளியேறி 
வரவில்லை. அவர்கள்‌ யூதருடைய மார்க்க 
பிரமாணங்களையும்‌, பாரம்பரிய 
பிரமாணங்களையும்‌ பின்பற்றினார்கள்‌. 
அவற்றை விட்டு வெளியேறி வருவதற்கு 
அவர்களுக்கு மனதில்லை. 


ஸ்தேவான்‌ யூதருடைய 
ஆலோசனைச்சங்கத்திற்கு முன்பாக 
நிறுத்தப்பட்டான்‌. மோசே நமக்கு கொடுத்த 
முறைமைகளை இயேசுகிறிஸ்து. 
ர்‌ என்று சொன்னதினிமித்தமாக, 
ஆலோசனைச்சங்கத்தார்‌ 
ஸ்தேவான்மீது கல்லெறிந்து அவனைக்‌ 
கொன்றுபோட்டார்கள்‌. 


- விரிவுரை 
DANIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எப்படியென்றால்‌, நசரேயனாகிய அந்த 
இயேசு இந்த ஸ்தலத்தை அழித்துப்போட்டு, 
மோசே நமக்குக்‌ கொடுத்த முறைமைகளை 
மாற்றுவானென்று இவன்‌ சொல்லக்கேட்டோம்‌ 
என்றார்கள்‌" (அப்‌ 6:14 


எருசலேம்‌ 
ஸ்தலத்தையும்‌ 
ஜனங்கள்‌ 

(தானி 9226) 
சொல்லுகிறார்‌. 


நகரத்தையும்‌ பரிசுத்த 
வரப்போகிற பிரபு 
த்த கொுவார்கள்‌ 
என்று காபிரியேல்‌ 
பிரபுவின்‌ ஜனங்கள்‌ 
என்பது ரோமப்போரசின்‌ சேனையைக்‌ 
குறிக்கும்‌. ரோமப்பேரரசு இனிமேல்‌ 
ஸ்தாபிக்கப்படப்போகிறது. ர்கள்‌ 
யூதாதேசத்தை அழிப்பார்கள்‌. 
விசேஷமாய்‌, எருசலேம்‌ நகரத்தையும்‌ 
கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலத்தையும்‌ 
மொத்தமாய்‌. அழித்துப்போடுவார்கள்‌. 
அதை பாழும்‌ வனாந்தரமுமாக்குவார்கள்‌. 


ரோமப்பேரரசின்‌ 
எருசலேமுக்கு விரோதமாக 
வந்தபோது, தீத்து 
ரோமப்போர்வீரர்களுக்கு 


சேனை 
யுத்தம்பண்ணா 


'வறவில்‌ நலங்போரசின்‌ 
போர்வீரர்கள்‌ எல்லோருமே. கரத 
கோபமாயிருந்தார்கள்‌. 
தேவாலத்தை இடித்துப்போட்டு, 
அக்கினியினால்‌ சுட்டெரிக்கவேண்டுமென்று 
தமான வாவனா எருசலேமையும்‌, 
பரிசுத்த ஸ்தலத்தையும்‌ அழித்துப்போட்டார்கள்‌. 
பலியும்‌ காணிக்கையும்‌ 


“அருவருப்பானசெட்டைகளோடே 

வந்து 

நிர்ணயிக்கப்‌ 

பட்டிருக்கிறநிர்மூலம்‌ பாழாக்குகிறவன்‌ மேல்‌ 

தீருமட்டும்‌ சொரியும்‌' (தானி 9:27) என்று 

காபிரியேல்‌ சொல்லுகிறார்‌. இந்த 

வாக்கியம்‌ ரோமப்போரசின்‌ 

சேனையைக்‌ குறிக்கும்‌. இயேசுகிறிஸ்துவும்‌ 

இரண்டு சம்பவங்களில்‌ இதைப்பற்றிச்‌ 
சொல்லியிருக்கிறார்‌. 





ர்‌ ர தானியேல்‌ - விரிவுரை ரட்‌ 18 
ரியா DANIEL - COMMENTARY PUBLISHERS 


“மேலும்‌, பாழாக்குகிற அருவருப்பைக்‌ "எருசலேம்‌ சேனைகளால்‌. 
குறித்துத்‌ தானியேல்‌ சூழப்பட்டிருப்பதை நீங்கள்‌ காணும்போது, 
சொல்லியிருக்கிறானே க்கிறவன்‌ | அதின்‌ அழிவு சமீபமாயிற்றென்று 
சிந்திக்கக்‌. ன நீங்கள்‌ அதைப்‌ பரிசுத்த | அறியுங்கள்‌" (லூக்‌ 21:20) 

ஸ்தலத்தில்‌ காணும்போது. 

'யூதேயாவில்‌ இரக்கக்‌ மலைகளுக்கு 

ஓடிப்போகக்கடவர்கள்‌” (மத்‌ 24:15,16) 





தானியேல்‌ 


i FTE 
TT 


இந்த அதிகாரத்திலும்‌, இதற்கு பின்பு 
இரண்டு அதிகாரங்களிலும்‌ 
தரிசனமும்‌, ஒரு தீர்க்கதரிசனமும்‌ 
மையாகச்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
ற்கு முன்பு தானியேல்‌ கண்ட 
தரிசனங்களில்‌ அடையாளங்கள்‌ 
இருந்தது (தானி 7,8 ஆகிய அதிகாரங்கள்‌). 
இந்த தரிசனமோ முழுவதுமாக 
வார்த்தையினால்‌ விவரிக்கப்படுகிறது. 
கர்த்தர்‌ தனக்கு கொடுத்த வார்த்தைகளை 
தானியேல்‌ சபைக்கு அறிவிக்கவேண்டும்‌. 


தானியேல்‌ 


வரும்‌ 
ஒரு 


ஜெபம்பண்ணுகிறார்‌ மண்ட] 
எப்போதாவதுதான்‌ தரிசனங்களைக்‌ 
காண்கிறார்‌. இந்த அதிகாரத்தில்‌. கர்த்தர்‌ 
அவருக்கு வெளிப்படுத்தும்‌ 
தீர்க்கதரிசனத்தின்‌ முன்னுரை மாத்திரமே 
சொல்லப்பட்டிருக்கிறது. தானியேல்‌ 11-ஆவது 
தத்தில்‌ இந்த தீர்க்கதரிரனத்தின்‌ 
விவரமும்‌. தானியேல்‌ 12-ஆவது, 
அதிகாரத்தில்‌ இந்த தீர்க்கதரிசனத்தின்‌ 
முடிவுரையும்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 


தானியேல்‌ இந்த தரிசனத்தை 
காண்பதற்கு முன்பாக அவர்‌ உபவாசம்‌ 
செய்து, தன்னை வருத்துகிறார்‌. கர்த்தருக்கு 
முன்பாகத்‌ தன்னைத்‌ தாழ்த்துகிறார்‌ (தானி 
104-3), தேவகுமாரன்‌ தமது மகிமையில்‌ 
தானியேலுக்கு தரிசனமாகிறார்‌ (தானி 
10:49). 


இனிமேல்‌ 


சம்பவங்க. 


நடைபெறப்போகும்‌. 

தானியேலுக்கு 
வெளிப்படுத்தப்படுகிறது. இந்த 
செய்திகள்‌ அவருக்கும்‌. சபையாருக்கும்‌ 
மிகவும்‌ பிரயோஜனமாயிருக்கும்‌. த. 
தரிசனத்தின்‌ அர்த்தத்தைப்‌ 
புரிந்துகொள்வதற்கு கர்த்தர்‌ 
தானியேலுக்கு உதவிசெய்கிறார்‌ 
(தானி 10:10-21) 


- விரிவுரை 
DANIEL - COMMENTARY 


தானியேலின்‌ துக்கம்‌ 
தானி 10:1-9 


தானி 10:1. பெர்சியாவின்‌ ராஜாவாகிய 
கோரேஸ்‌ அரசாண்ட மூன்றாம்‌ 
வருஷத்திலே பெல்தெஷாத்சார்‌ என்று 
பெயரிடப்பட்ட தானியேலுக்கு ஒரு 
காரியம்‌. வெனியாக்கப்பட்டத; 
அத்தக்காரியம்‌ சத்தியமும்‌ நீடிய 
யுத்தத்துக்கு அடுத்ததுமாயிருக்கிறது; 
அத்தக்‌ காரியத்தை அவன்‌ கவனித்து, 
தரிசனத்தின்‌ பொருளை 
அறித்துகொண்டான்‌. 

தானி 102, அந்த 
தானியேலாகிய 
மூன்றுவாரமுழுவதும்‌ 
துக்கித்துக்கொண்டிருந்தேன்‌.. 


தானி 103. அந்த 
வாரங்களாகிய 

'நிறைவேறுமட்டும்‌ ருசிகரமான 
அப்பத்தை நான்‌ புசிக்கவுமில்லை, 
இறைச்சியும்‌ திராட்சரசமும்‌ எண்‌: 
வாய்க்குன்‌ போகவுமில்லை, நாண்‌: 
பரிமவதைலம்‌ பூசிக்கொன்னவுமில்லை. 


நாட்களில்‌ 
நான்‌ 


மூன்று 
நாட்கள்‌. 


தானி 104. முதலாம்‌. 
இருபத்துநாலாத்தேதியிலே 
இதெக்கேல்‌ என்னும்‌ 
ஆற்றங்கரையில்‌ இருந்து, 


தானி. 10:5. 
ஏறெடுக்கையில்‌, 
வஸ்திரந்தரித்து, தமது அரையில்‌ 
ஊப்பாசின்‌ 'தங்கக்கச்சையைக்‌. 
கட்டிக்கொண்டிருக்கிற ஒரு புருஷனைக்‌. 
கண்டேன்‌. 


மாதம்‌ 
நான்‌ 
பெரிய 


என்‌ கண்களை 


சணல்‌ 


தானி 10:6. அவருடைய 
படிகப்பச்சையைப்போலவும்‌, 
அவருடைய முகம்‌ மின்னலின்‌: 
மிரகாசத்தைப்போலவும்‌, அவருடைய 
கண்கள்‌ எரிகிற தீபங்களைப்போலவும்‌, 
அவருடைய பயங்களும்‌. 
அவருடைய கால்களும்‌ தூலக்கப்பட்ட 
வெண்கல. நிறத்தைப்போலவும்‌, 
அவருடைய வார்த்தைகளின்‌ 
சுத்தம்‌ ஜனக்கூட்டத்தின்‌ 
ஆரவாரத்தைப்போலவும்‌ இருந்தது. 


சரீரம்‌. 





i THE] தானியேல்‌ 
யாய்‌ 


தானி 10:7. தானியேலாகிய 
நான்மாத்திரம்‌ அத்தத்‌ தரிசனத்தைக்‌ 
டன்‌; என்னோடே இருந்த 
மனுஷரோ அத்தத்தரிசனத்தைக்‌. 
காணவில்லை; அவர்கள்‌ 
மிகவும்‌ நடுநடுங்கி, ஓடி 
ஒனித்துக்கொண்டார்கள்‌.. 


தானி 10:8, நான்‌ தனித்துவிடப்பட்டு 
அந்தப்பெரிய தரிசனத்தைக்‌ கண்டேன்‌; 
என்‌  பெலனெல்லாம்‌ போயிற்று; 
என்‌ உருவம்‌ மாறி வாடிப்போயிற்று; 
திடனற்றுப்போனேன்‌. 


தானி. 10:8. அவருடைய 
வார்த்தைகளின்‌ சத்தத்தைக்‌ கேட்டேன்‌; 
அவருடைய வார்த்தைகளின்‌ சத்தத்தை 
நான்‌ கேட்கும்போது, 
முகங்கவிழ்ந்து, 
போகிறவனாய்த்‌ 
முகங்குப்புற விழுத்துகிட, த்தேன்‌, 
பெர்சியாவின்‌ ராஜாவாகிய கோரேஸ்‌ 
ன்றாம்‌ வருஷத்திலே. 
ண்டாயிற்று. 


க்கு 
கோரேசு ராஜா பாபிலோன்‌ ராஜ்யத்தின்மீது 


யுத்தம்பண்ணி, அந்த தேசத்தை ol 
வசமாக்கிக்கொள்கிறார்‌. ள்‌ பின்‌! 

மூன்று வருஷங்களாயிற்று. வதக்க 
கோரேஸ்‌ ராஜாவோடு பழக்கம்‌ உண்டாயிற்று. 


தானியேலின்‌ பெயர்‌ இங்கு 
பெல்தெஷாத்சார்‌ என்று எழுதப்பட்டிருக்கிறது. 
தானியேல்‌ கண்ட தரிசனத்தின்‌ பொதுவான 
விவரமும்‌ வசனத்தில்‌. 
எழுதப்பட்டிருக்கிறது. தானியேலுக்கு 
வெளியாக்கப்பட்ட காரியம்‌ ச 

நீடிய யுத்தத்திற்கு அடுத்ததுமாமிருக்கிறது. 
இந்த தரிசனம்‌ நிறைவேற அதிக 
காலமாகும்‌. அந்தியோகசின்‌ 
ஆட்சிக்காலத்தின்‌ முடிவிலே இந்த தரிசனம்‌. 
நிறைவேறும்‌. இது. குமார்‌ 300 
வருஷங்களுக்கு பின்பு நடைபெறப்போகிற 
சம்பவம்‌. 


இந்த 
நடைபெறப்போகும்‌ 
தானியேலுக்கு 


உலகத்தின்‌: முடிவிலே 
காரியங்களை கர்த்தர்‌ 
வெளிப்படுத்துகிறார்‌. 
இங்கு சொல்லப்பட்டிருக்கிற 
தீர்க்கதரிசனம்‌. முடிவு 
காலசம்பவத்திற்கு அடையாளமாயிருக்கிறது. 


- விரிவுரை 
DANIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மரித்தோரின்‌ உயிர்தெழுதலைப்பற்றியும்‌ இங்கு 
வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த 
தரிசனம்‌ நிறைவேற இன்னும்‌ நாள்‌ செல்லும்‌. 
தானியேல்‌ இந்த 
காண்பதற்கு முன்பாக அவர்‌ 
தன்னைத்தானே ஒடுக்கி உபவாசம்‌ 
பண்ணிக்கொண்டிருக்கிறார்‌. அவர்‌ மூன்று 
வாரம்‌ முழுவதும்‌ துக்கித்துக்கொண்டி 
ருக்கிறார்‌. அந்த மூன்று வாரங்களாகிய 
நாட்கள்‌ நிறைவேறுமட்டும்‌ தானியேல்‌ 
ருசிகரமான அப்பத்தை  புசிக்கவுமில்லை, 
இறைச்சியும்‌ திராட்சரசமும்‌ அவருடைய 
வாய்க்குள்‌ போகவுமில்லை தானியேல்‌ 
பரிமளதைலம்‌. பூசிக்கொள்ளவுமில்லை 
(தானி 10:23. 
தன்னுடைய சொந்த 
காகவும்‌, இஸ்ரவேல்‌ வம்சத்தாரின்‌ 
பாவங்களுக்காகவும்‌, அவர்களுடைய 
வருத்தங்களுக்காகவும்‌ தானியேல்‌ மூன்று 
வாரம்‌ முழுவதும்‌ துக்கித்துக்‌ 
கொண்டிருக்கிறார்‌. கர்த்தரிடத்தில்‌. 
உபவாசம்பண்ணி ஜெபம்பண்ணுகிறார்‌. 
பாபிலோன்‌ தேசத்திலுள்ள யூதர்கள்‌ 
தங்கள்‌ சொந்த தேசத்திற்கு திரும்பிப்‌ 
போகலாம்‌. என்று ராஜா ஆணை 
பிறப்பித்திருக்கிறார்‌. ஆனால்‌ யூதர்களில்‌ 
ஒரு சிலர்‌ மாத்திரமே தங்கள்‌ சொந்த 
த்திற்கு திரும்பிப்போகிறார்கள்‌. 
யூதர்களில்‌ அநேகர்‌ தங்கள்‌ சொந்த 
தேசத்திற்கு திரும்பிப்போகாமல்‌, பாபிலோன்‌. 
தேசத்‌ நங்கிலிுகிறா்கள்‌ 
தானியேல்‌ 


பார்த்து 

மனங்கலங்குகிறார்‌. மூன்று வாரம்‌ 

முழுவதும்‌ துக்கித்துக்கொண்டிருக்கிறார்‌. 
இஸ்ரவேல்‌ வம்சத்தாருக்கு விடுதலை 

கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால்‌. 

அவர்களோ விடுதலையை சுதந்தரித்துக்‌ 

கொள்ள விரும்பவில்லை. 

பட்டுக்கிடந்த பாபிலோன்‌ 

தொடர்ந்து 

விரும்பு கிறார்கள்‌. 

நினைத்து மிகவும்‌ துக்கப்படுகிறார்‌. 


தரிசனத்தைக்‌ 


பாவங்களுக்‌ 





i= THE] தானியேல்‌ 
மாரா 


பாபிலோன்‌ 
சிறையிருப்பிலிருந்து 
தங்கள்‌ சொந்த தேசத்திற்கு 
தரும்பிப்போனார்கள்‌. அவர்கள்‌ அங்கே 
கர்த்தருடைய தேவாலயத்தை மறுபடியும்‌ 
எடுப்பித்துக்‌ கட்டுகிறார்கள்‌. 
தேவாலயக்கட்டுமான வேலையிலே அநேக 
தடைகளும்‌, பிரச்சனைகளும்‌, பாடுகளும்‌ 
உண்டாயிற்று. யூதர்களுக்கு சத்துருவாக 
யிருக்கிறவர்கள்‌, தேவாலயத்தைக்‌ 
கட்டுவதற்கு தடைபண்ணுகிறார்கள்‌. 
தானியேல்‌ இந்த தடைகளை நினைத்து, 
மனம்‌ வேதனைப்பட்டு, மூன்று வாரம்‌ 
முழுவதும்‌ துக்கித்துக்கொண்டிருக்கிறார்‌. 

"அதினால்‌ அந்த தேசத்து ஜனங்கள்‌ 
யூதா ஜனத்தின்‌ கைகளைத்‌ தளரப்பண்ணி, 
கட்டாதபடிக்கு அவர்களைச்‌ சங்கடப்படுத்தி. 
பெர்சியாவின்‌ ராஜாவாகிய  கோரேசின்‌ 
காலமுழுவதும்‌, தரியு என்னும்‌ பெர்சியா 
ராஜா  அரசாண்டகாலமட்டும்‌, அவர்கள்‌ 
யோசனையை. அவத்தமாக்கும்படி 
அவர்களுக்கு விரோதமாய்‌. 
ஆலோசனைக்காரருக்குக்‌ கைக்கூலி 
கட்டினார்கள்‌" (எஸ்றா 44,5). 


கோரேசு ராஜாவின்‌ ஆட்சிக்காலம்‌ 
முடியும்‌ வரையிலும்‌ தானியேல்‌ ருசிகரமான 
அப்பத்தைப்‌ புசிக்கவில்லை. இறைச்சியும்‌. 
திராட்சரசமும்‌ அவருடைய வாய்க்குள்‌ 
போகவில்லை. தானியேல்‌ தன்‌ சரீரத்திலே. 
பரிமள தைலம்‌ பூசிக்கொள்ளவுமில்லை. 


தானியேல்‌ தன்‌ தரிசனத்திலே ஒரு 
புருஷனைக்‌ காண்கிறார்‌. அவர்‌ 
மகிமையுள்ளவராகவும்‌, 
பிரகாசமுள்ளவராகவும்‌ இருக்கிறார்‌. 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து. என்று 
வேதபண்டிதர்கள்‌ விளக்கம்‌. 
சொல்லுகிறார்கள்‌ கிறிஸ்துவான வரே 
நித்திய வார்த்தையாயிருக்கிறார்‌. அந்தப்‌ 
புருஷன்‌ இதெக்கேல்‌ என்னும்‌ 
ஆற்றங்கரையில்‌ நின்றுகொண்டிருக்கிறார்‌. 


தானியேல்‌ இதெக்கேல்‌ என்னும்‌ 
பெரிய ஆற்றங்கரையில்‌ கர்த்தரைப்பற்றித்‌: 
'தியானித்துக்கொண்டிருக்கிறார்‌. ப்‌ 

ன்‌ கண்களை 


தேசத்து 
யூதர்களில்‌ சிலர்‌ 


அவர்‌ 


தன்னு ட்‌ த்‌ ட்‌ ri 
ஏறெடுக்கிறார்‌. அங்கே ஒரு புருஷரைக்‌ 
காண்கிறார்‌. 


- விரிவுரை 
DANIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


முதலாம்‌. மாதம்‌ 
இருபத்துநாலாந்தேதியிலே நான்‌ இதெக்கேல்‌ 
என்னும்‌ பெரிய ஆற்றங்கரையில்‌ இருந்து, 
என்‌ கண்களை ஏறெடுக்கையில்‌, சணல்‌ 
வஸ்திரந்தரித்து. தமது அரையில்‌ ஊப்பாசின்‌ 
தங்கக்கச்சையைக்‌  கட்டிக்கொண்டிருக்கிற 
ஒரு புருஷனைக்‌ கண்டேன்‌" (தானி 10:45) 
என்று தானியேல்‌ சொல்லுகிறார்‌. 


அந்தப்‌ புருனுடைய சரீரம்‌ 
படிகப்பச்சையைப்போலவும்‌, அவருடைய முகம்‌ 
க பிரகாசத்தைப்போலவும்‌, 

கண்கள்‌ எரிகிற 
தீங்களைப்போலலம்‌, அவருடைய புயங்களும்‌ 
அவருடைய கால்களும்‌ துலக்கப்பட்ட 
வெண்கல நிறத்தைப்போலவும்‌, அவருடைய 
வார்த்தைகளின்‌ சத்தம்‌ ஜனக்கூட்டத்தின்‌ 
ஆரவாரத்தைப்போலவும்‌ இருக்கிறது. 
(தானி 10:6). 


தானியேல்‌ மாத்திரமே இந்த 
தரிசனத்தைக்‌ காண்கிறார்‌. தானியேலோடு 
கூடமிருந்த மனுஷர்‌ அந்தத்‌ தரிசனத்தைக்‌ 
காணவில்லை. அவர்கள்‌ மிகவும்‌ நடுநடுங்கி 
ஓடி தங்களை ஒளித்துக்கொள்கிறார்கள்‌. 
(தானி 10:7). 


அப்போஸ்தலர்‌ பவுல்‌ 
இயேசுகிறிஸ்துவைத்‌ தா்‌ அவரோடு 
கூட வந்தவர்கள்‌ வெளிச்சத்தை மாத்திரம்‌ 
பார்த்தார்கள்‌, அவர்கள்‌ இயேசுவைப்‌ 
பார்க்கவில்லை. 


“அவனுடனேகூடப்‌ பிரயாணம்பண்ணின 
மனுஷர்கள்‌ சத்தத்தைக்‌ கேட்டும்‌. 
ஒருவரையுங்‌ காணாமல்‌ பிரமித்து 
நின்றார்கள்‌” (அப்‌ 9:7). 


"என்னுடனேகூட இருந்தவர்கள்‌ 
வெளிச்சத்தைக்‌ கண்டு, பயமடைந்தார்கள்‌;: 
என்னுடனே பேசினவருடைய சத்தத்தையோ 
அவர்கள்‌ கேட்கவில்லை" (அப்‌ 22:9). 

தானியேலோடு. 
தானியேல்‌ கண்ட 
காணவில்லை. ஆனால்‌ தரிசனத்தின்‌ 
பாதிப்பு அவர்களிடத்தில்‌ உண்டாயிற்று. 
அவர்கள்‌ மிகவும்‌ நடுநடுங்குகிறார்கள்‌. 
அவர்கள்‌ தானியேலைவிட்டு ஓடி 
ஒளித்துக்கொள்கிறார்கள்‌. ஒருவேளை 
அவர்கள்‌ இதெக்கேல்‌ ஆற்றங்கரையிலுள்ள 
நாணல்‌ செடிகளுக்கு அருகாமையில்‌: 
ஒடி ஒளிந்திருக்கலாம்‌. 


கூடயிருந்தவர்கள்‌, 
தரிசனத்தைக்‌ 





i THE] தானியேல்‌ 
யா்‌ 


தானியேல்‌ மாத்திரமே 
தரிசனத்தைக்‌ காண்கிறார்‌. 
கூடயிருந்தவர்கள்‌ ஓடி ஒளிந்து 
கொண்டதினால்‌, தானியேல்‌ மாத்திரம்‌ 
இப்போது தனித்துவிடப்பட்டிருக்கிறார்‌ 
தானியேல்‌ மாத்திரமே அந்த பெரிய 
தரிசனத்தைக்‌ காண்கிறார்‌. அப்போது 
அவருடைய பெலனெல்லலாம்‌ 
விட்டப்போமிற்ற 


அந்தத்‌ 
அவரோடு 


திடற்றுப்போகிறார 
தன்‌ ஆலியிலே  உற்சாகமாயிருக்கிறார்‌. 
அவருக்கு அதிர்ச்சியும்‌ ஆச்சரியமும்‌ 
உண்டாயிற்று 

தானியேல்‌ திடனற்றுப்போனாலும்‌, 
அவருடைய பெலனெல்லாம்‌ அவரை 
விட்டுப்போனாலும்‌, அவர்‌ 
இயேசுகிறிஸ்துவை தரிசிக்கிறார்‌. தானியேல்‌ 
தனித்து விடப்பட்டாலும்‌, அவர்‌ அந்தப்‌ பெரிய 
தரிசனத்தைக்‌ காண்கிறார்‌. 

தானியேல்‌ தன்னுடைய தரிசனத்தில்‌ 
அந்த மனுஷன்‌, தானியேலோடு 

தானியேல்‌. அவருடைய 
கேட்கிறார்‌ 
கா 


கண்ட 
பேசுகிறார்‌ 
வார்த்தைகளின்‌ சத்தத்தைக்‌ 
அவருடைய வார்த்தைகளின்‌ 
தானியேல்‌ கேட்கும்போது, தானியேல்‌. 
முகங்கவிழ்ந்து, நித்திரை போகிறவராய்த்‌ 
தரையிலே முகங்குப்புற விழுந்துகிடக்கிறார்‌ 
(தானி 10:9) 


தரிசனத்தினால்‌ 
போகிறார்‌. அவருடைய உருவம்‌. 

வாடிப்போயிற்று அவர்‌ திடனற்றப்‌ 
போகிறார்‌. இயேசுகிறிஸ்‌ துவைப்பற்றிய 
தரிசனம்‌ தானியேலுக்கு நடுக்கத்தையும்‌, 
பயத்தையும்‌, திகிலையும்‌ உண்டாயிற்று. 
இயேசுகிறிஸ்துவினுடைய வார்த்தைகள்‌ 
அவருடைய இருதயத்தை நிரப்புகிறது. 


தானியேல்‌  இயேசுகிறிஸ்‌ துவினுடைய 
வார்த்தைகளின்‌ சத்தத்தைக்‌ கேட்கும்போது. 
அவர்‌ முகங்கவிழ்ந்து, நித்திரை 
போகிறவராய்‌, தரையிலே முகங்குப்புற 
கிடக்கிறார்‌ (தானி 109), 


முகங்குப்புற 
விழுந்துகிடக்கும்போது. அவருக்கு 
பரிசுத்தமான பாதுகாப்பும்‌, இனிமையான 
நித்திரையும்‌ உண்டாயிற்று. அவருடைய 
நடுக்கம்‌ நின்றுபோயிற்று. 


- விரிவுரை 
DANIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கடைசிதாட்களில்‌ ௪ம்பவிப்பது 
தானி 10:10-21 


தாணி 10:10. இதே, ஒருவன்‌ கை 
என்னைத்தொட்டு, என்‌ முழங்கால்களும்‌ 
என்‌ உள்ளங்கைகளும்‌ தரையை 
ஊன்றியிருக்க என்னைத்‌ 
தூக்கிவைத்தது. 


தானி 10:11. அவன்‌ என்னை நோக்கி: 
பிரியமான புருஷனாகிய தானியேலே, 
நான்‌ இப்போது உன்னிடத்திற்கு 
அனுப்பப்பட்டு வத்தேன்‌; 
ஆதலால்‌, நான்‌ உனக்குச்‌. 
சொல்லூம்‌ வார்த்தைகளின்பேரில்‌ நீ 
கவனமாயிருந்து, கால்‌ ஊன்றி தில்‌ 
என்றான்‌; இத்த வார்த்தையை அவண்‌ 
என்னிடத்தில்‌ சொல்லுகையில்‌ 
நடுக்கத்தோடே, எழுந்து நின்றேன்‌. 


தானி 10:12. அப்பொழுது அவன்‌ 
என்னைநோக்கி: 'தானியேலே, 
பயப்படாதே; நீ அறிவை 
அடைகிறதற்கும்‌, உன்னை உன்னுடைய 
தேவனுக்கு முன்பாகச்‌. 
சிறுமைப்படுத்துகிறதற்கும்‌, உன்‌ 
மனதைச்‌. செலுத்தின முதல்நான்‌. 
துவக்கி உன்‌ வார்த்தைகள்‌ 
கேட்கப்பட்டது; உன்‌ 
வார்த்தைகளினிமித்தம்‌ நான்‌ வந்தேன்‌. 


தாணி 10:18. பெர்சியா ராஜ்யத்தின்‌: 
அதிபதி இருபத்தொரு நான்மட்டும்‌ 
என்னோடு. எதிர்த்து நின்றான்‌; 
ஆனாலும்‌ பிரதான  அதியதிகனில்‌ 
ஒருவனாகிய மிகாவேல்‌ எனக்கு 
உதவியாக. வந்தான்‌; ஆதலால்‌ 
நான்‌ அங்கே பெர்சியாவின்‌ 
ராஜாக்களிடத்தில்‌ தரித்திரித்தேன்‌. 


தானி. 10:14. இப்போதும்‌ 
கடைசிநாட்களில்‌ உன்‌ ஜனங்களுக்குச்‌. 
சம்பவிப்பதை: உனக்குத்‌ 
தெரியப்பண்ணும்படிக்கு... வந்தேன்‌; 
இத்தத்‌ தரிசனம்‌ நிறைவேற இன்னும்‌ 
நான்‌ செல்லும்‌ என்றான்‌. 

தானி. 10:15. அவன்‌ இந்த 
வார்த்தைகனை என்னோடே 
சொல்லுகையில்‌, நான்‌ தலைகவிழ்ந்து, 
தரையை நோக்கி, 
பேச்சற்றுப்போனேன்‌. 





தானியேல்‌ 


f= FTE 
TT 


தானி 10418. அப்பொழுது. 
மனுபுத்திரரின்‌ சாயலாகிய ஒருவன்‌ 
என்‌ உதடுகளைத்‌ தொட்டான்‌; உடனே 
நான்‌ எண்‌ வாயைத்‌ திறந்து பேசி, 
எனக்கு எதிரே நின்றவனை நோக்கி: 
என்‌ ஆண்டவனே, தரிசனத்தினால்‌ என்‌: 
மூட்டுகள்‌ புரண்டன, 
பெலனற்றுப்போனேன்‌. 


தானி 1017. ஆகையால்‌ என்‌: 
ஆண்டவனுடைய அடியேன்‌ எண்‌ 
ஆண்டவனோடே, பேசக்கூடுவதெப்படி.? 
இனி என்னில்பெலனில்லை, என்னில்‌: 
மூச்சுமில்லை என்றேன்‌. 


தானி 10:18. அப்பொழுது மனுஷ 
ரூபமான ஒருவன்‌ திரும்ப என்னைத்‌ 
தொட்டு, என்னைத்‌ திடப்படுத்தி, 


தானி 10:19. 

பயப்படாதே, 

சுமாதானமுண்டாவதாக, திடங்கொன்‌, 
திடங்கொன்‌ என்றான்‌; இப்படி அவன்‌ 
என்னோடே, 

திடன்கொண்டு 

என்‌ ஆண்டவன்‌. 

என்னைத்‌ திடப்படுத்தினீரே என்றேன்‌. 


தானி 10:20. அப்பொழுது அவன்‌: நான்‌ 
உன்னிடத்திற்கு. வந்த காரணம்‌ 
இன்னதென்று உனக்குத்‌ தெரியுமா? 
இப்போது நான்‌ பெர்சியாவின்‌ 
பிரபுவோடே. யுத்தம்பண்ணத்‌: 
திரும்பிப்போகிறேன்‌; நான்‌ 
போனபின்பு, கிரேக்குதேசத்தின்‌ 
அதியதி வருவான்‌. 


தானி 10:21. சத்திய 
கண்டிருக்கிறதை நாண்‌ 
தெரிவிப்பேன்‌; 

அதியதியாகிய மிகாவேலைத்‌ தவிர 
என்னோடே கூட 

விரோதமாய்ப்‌ 

வேறொருவரும்‌ இல்லை. 


- விரிவுரை 
DANIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தானியேல்‌ கொஞ்சம்‌ கொஞ்சமாக 
்‌. முகங்குப்புற விழுந்து 

கொஞ்சம்‌ கொஞ்சமாக 

நிற்கிறார்‌. தானியேல்‌ 

|வினுடைய வார்த்தைகளின்‌ 

சத்தத்தைக்‌ கேட்கிறார்‌. அந்த சத்தத்தைக்‌ 
கேட்கும்போது, அவர்‌ முகங்கவிழ்ந்து, 
நித்திரை  போகிறவராய்‌ தரையிலே 
முகங்குப்புற விழுந்துகிடக்கிறார்‌. அப்போது 
ஒருவர்‌ தானியேலை தொடுகிறார்‌. 
தானியேலின்‌ முழங்கால்களும்‌, அவருடைய 
உள்ளங்கைகளும்‌ தரையில்‌ ஊன்றியிருக்க 
அவரைத்‌ தூக்கி வைக்கிறார்‌ (தானி 10:10) 


தானியேலும்‌ நடுக்கத்தோடே எழுந்து, 
நிற்கிறார்‌. தானியேலின்‌ மனதில்‌ 
மிகுந்த பண்பான அவரைத்‌: 
திடப்படுத்தவில்லையென்றால்‌, அவர்‌ 
மறுபடியும்‌ தரையிலே. முகங்குப்புற 
விழுந்துவிடுவார்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
ஜனத்திற்கு பெலத்தைக்‌ கொடுப்பதற்கு 
முன்பாக, அவர்களுடைய பலவீனங்களை 
அவர்களுக்கு உணர்த்துகிறார்‌. நம்முடைய 
சுயபலத்தினாலோ, சுயபராக்கிரமத்தினாலோ 
நம்மால்‌ ஒன்றும்‌ செய்ய முடியாது என்பதை 
நாம்‌ அறிந்துகொள்ளவேண்டும்‌. 


தானியேலை தூக்கி வைக்கிற 
மனுஷன்‌, அவரிடத்தில்‌ பேசுகிறார்‌ 
பிரியமான புருஷனாகிய தானியேலே, நான்‌ 
இப்போது உன்னிடத்திற்கு அனுப்பப்பட்டு 
வந்தேன்‌: ஆதலால்‌, நான்‌ உனக்குச்‌ 
சொல்லும்‌... வார்த்தைகளின்பேரில்‌ நீ 
குவனமாயிருந்து, கால்‌ ஊன்றி நில்‌” (தானி 
1041) என்று சொல்லுகிறார்‌. 

இந்த வார்த்தையை 
தானியேலினிட, ல்‌ 
தானியேல்‌: கக்கல்‌ எழுந்து நிற்கிறார்‌” 
(தானி 10:1). தானியேல்‌ காலூன்றி 
நிற்பது மாத்திரமல்ல, அவர்‌ தன்னுடைய 
வாயைத்‌ திறந்து பேசவும்‌ செய்கிறார்‌ (தானி 
1036) தான்‌ இவ்வளவு நேரம்‌ 
பேசமுடியாமல்‌. இருந்ததற்கான 
காரணத்தையும்‌ தானியேல்‌. 
இப்பதம்‌ வருத்தத்தோடு 
செய்கிறார்‌. தான்‌ கண்ட 
தானியேலின்‌ மூட்டுகள்‌ 


தத்தின்‌ 
ல்‌ பெலனற்றுப்போனார்‌. 


பேசக்கூடாமற்போயிற்று (தானி 10:16]7) 





i THE] தானியேல்‌ 
யாம்‌ 


தானியேல்‌ பாதி செத்தவர்‌ போல. 
இருக்கிறார்‌. அவரிடத்தில்‌ பெலனுமில்லை. 


தெய்வீக சித்தங்களை அறிந்துகொள்ளவும்‌ 
முடியவில்லை. அவரிடத்தில்‌ மூச்சில்லை. 
ஆகையினால்‌ அவரால்‌ தெளிவாய்ச்‌ 
சிந்திக்கவும்‌ முடியவில்லை. 

தானியேலைத்‌ தூக்கிவிட்டவர்‌, அவரை 
காலூன்றி நிற்குமாறு சொல்லுகிறார்‌. 
தானியேலும்‌ நடுக்கத்தோடே எழுந்து 
நிற்கிறார்‌... இயேசுகிறிஸ்துவே தம்முடைய 
தூதர்களில்‌ ஒருவரை, தானியேலினிடத்தில்‌ 
அனுப்பி வைத்திருக்கிறார்‌. இந்தத்‌ தூதன்‌ 
இயேசுகிறிஸ்துவின்‌ வார்த்தைகளை 
தானியேலுக்கு சொல்லவேண்டும்‌. 
'தானியேலை உற்சாகப்படுத்தி திடப்படுத்த 
வேண்டும்‌. அவர்‌  தானியேலுக்கு 
ஆறுதலான வார்த்தைகளையும்‌ 
ஆலோசனைகளையும்‌ சொல்லவேண்டும்‌. 


ானியேல்‌ இப்போ 
இருந்ததுபோல்‌ போவதும்‌: கர்த்தர்‌ 
வெளிப்படுத்தின தரிசனத்தைப்‌ பார்த்து, 
பெலனற்றவராயிருந்தார்‌ ப்‌ 
இயேசுகிறிஸ்து தாமே, 

தொட்டு தூக்கிவிட்டார்‌ 
தூக்கிவிடுவதற்கோ 

தம்முடைய 

அனுப்பியிருக்கிறார்‌ 


நான்‌ அவரைக்‌ கண்டபோது 
செத்தவனைப்போல அவருடைய பாதத்தில்‌. 


விழுந்தேன்‌; அப்பொழுது அவர்‌ தம்முடைய 
வலதுகரத்தை என்மேல்‌ வைத்து, என்னை 


நோக்கி: பயப்படாதே, நான்‌ முந்தினவரும்‌ 
பிந்தினவரும்‌, உயிருள்ள வருமாயிருக்கிறேன்‌"' 
(வெளி 1:17). 


தொட்டு 

தானியேல்‌. 

முகங்குப்புற 
கிடப்பார்‌. 


- விரிவுரை 
DANIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தானியேல்‌ இன்னும்‌ பேசமுடியாதவராகவே 
இருந்திருப்பார்‌. மனுஷரூபமானவர்‌ 
தானியேலை. மறுபடியும்‌ தொட்டு 
திடப்படுத்துகிறார்‌ (தானி 10:18) 


த்திலிருந்து ட. நாம்‌ 
நாம்‌ கர்த்தருடைய 
முழங்கால்படியிட்டு 
கர்த்தர்‌ நம்மைத்‌ 
காலூன்றி நிற்கச்‌ 
உதடுகளைத்‌ 


இவையெல்லாம்‌ கர்த்தருடைய கிரியைகள்‌. 
நம்மை தொடுவதினால்‌, 


நமக்கு அநேக நன்மைகளைச்‌. 
கர்த்தர்‌ நம்மீதும்‌ கிரியை 
நடப்பிக்கிறார்‌. கர்த்தர்‌ நமக்குள்ளேயும்‌ 
கிரியை நபப்பிக்கிறார்‌. கர்த்தருடைய 
கிரியைகளெல்லாமே நம்முடைய 
நன்மைக்கேதுவானவை. 


கர்த்தர்‌ 
கர்த்தர்‌ 
செய்கிறார்‌. 


அனுப்பிய ச 

உற்சாகப்படுத்‌ 
த்‌ த்‌ 
கொடுக்கப்பட்டிருப்பதை 
அவர்‌ தானியேலை. 
“பிரியமான புருஷனாகிய 
(தானி 1041) என்றும்‌, 
புருஷனே". (தானி 10/9) 

என்றும்‌ சொல்லி அழைக்கிறார்‌. 

யாரையெல்லாம்‌ அதிகமாய்‌ 
அவர்களெல்லோருமே. 
பிரியமானவர்கள்‌. கர்த்தர்‌ 
“அறமிரக்கிறார்‌ என்பதை 
நமக்கு 


கர்த்தருடைய தூதன்‌ தானியேலிடம்‌ 
வந்ததற்கான காரணத்தையும்‌ சொல்லுகிறார்‌. 
அவர்‌ தானாக வரவில்லை. அவர்‌ 
இயேசுகிறிஸ்துவினால்‌ அனுப்பப்பட்டு 
வந்திருக்கிறார்‌. இப்போது. 
உன்னிடத்திற்கு அனுப்பப்பட்டு 
வந்தேன்‌” (தானி 10:11) என்று கர்த்தருடைய 
தூதன்‌ தானியேலிடம்‌ சொல்லுகிறார்‌. 


நான்‌ 





தானியேல்‌ 


i THE 
TT 


கர்த்தருடைய தூதன்‌ 
தானியேலினிடத்திற்கு அனுப்பப்பட்டு 
வந்திருப்பதினால்‌, அந்தத்‌ தூதன்‌ தனக்கு 
சொல்லும்‌ வார்த்தைகளின்‌ பேரில்‌, 
தானியேல்‌ கவனமாயிருக்கவேண்டும்‌. 
தானியேல்‌ தன்‌ காலூன்றி நிற்கவேண்டும்‌. 
அந்தத்‌ தூதன்‌ இந்த வார்த்தையை 
தானியேலிடத்தில்‌ சொல்லுகிறார்‌. 
அப்பொழுது தானியேல்‌ நடுக்கத்தோடே 
எழுந்து நிற்கிறார்‌. 


கர்த்தருடைய தூதன்‌ தானியேலுக்கு 
அருகாமையில்‌ நிற்கிறார்‌. தானியேலோ 
நடுக்கத்தோடும்‌, பயத்தோடும்‌ 
காணப்படுகிறார்‌. கர்த்தருடைய தூதன்‌ 
முதலாவதாக தானியேலின்‌ பயத்தை 
நீக்குகிறார்‌. “தானியேலே, பயப்படாதே” 
(தானி 10:12) என்று ஆறுதலாகச்‌ 
சொல்லுகிறார்‌. மறுபடியுமாய்‌ “பயப்படாதே 
உனக்கு சமாதானமுண்டாவதாக, 
நிடங்கொள்‌, திடங்கொள்‌" (தானி 10:19) 
என்னும்‌ ஆறுதலான வார்த்தை 
தானியேலுக்கு மறுபடியும்‌ சொல்லப்படுகிறது. 
கர்த்தருடைய 

உண்டாயிற்று. 

ம்‌ வார்த்தை 

கர்த்தருடைய சமுகத்திலிருந்து, அவருடைய 
தானியேலுக்கு 
கர்த்தருடைய 
நிரம்பிய 
தானியேல்‌ 

ம்‌ நீங்கி, 


த்தா யிருக்கிறது. 
இப்போது 
உற்சாகமாமிருக்கிறார்‌ 


தானியேல்‌ மூன்று வாரம்‌ முழுவதும்‌ 
துக்கித்துக்கொண்டிருந்தார்‌. அந்த மூன்று 
வாரங்களாகிய நாட்கள்‌ நிறைவேறுமட்டும்‌. 
தானியேல்‌ ருசிகரமான அப்பத்தை 
புசிக்கவுரில்லை, இறைச்சியும்‌ திராட்சரசமும்‌ 
அவருடைய வாய்க்குள்‌ போகவமில்லை, அவர்‌ 
பரிமளதைலம்‌. பூசிக்கொள்ளவுமில்லை. 
(தானி 10:23) 


தானியேலின்‌ ஜெபமும்‌ உபவாசமும்‌ 
கர்த்தருடைய சமுகத்திலே சென்றடைகிறது. 
தானியேல்‌ எந்த நாளில்‌ 
உபவாசம்பண்ணினாரோ, அந்த 
நாளிலிருந்தே கர்த்தர்‌ அவருடைய 
'வேண்டுதல்களையும்‌, விண்ணப்பங்களையும்‌ 
செவிகொடுத்து கேட்கிறார்‌. 


- விரிவுரை 
DANIEL - COMMENTARY 


கர்த்தருடைய தூதன்‌ தானியேலிடம்‌. 
'தானியேலே, பயப்படாதே; நீ அறிவை 
அடைகிறதற்கும்‌, உன்னை உன்னுடைய 
தேவனுக்கு. முன்பாகச்‌ 
சிறுமைப்படுத்துகிறதற்கும்‌, உன்‌ மனதைச்‌ 
செலுத்தின முதல்நாள்‌ துவக்கி உன்‌ 
வார்த்தைகள்‌ கேட்கப்பட்டது" (தானி 10:12) 
என்று சொல்லுகிறார்‌. 


தேவதூதனுடைய வார்த்தை 
தானியேலுக்கு ஆறுதலாயிருக்கிறது. நாம்‌ 
கர்த்தரிடத்தில்‌ ஜெபம்பண்ணும்போது, 
கர்த்தர்‌ தம்முடைய இரக்கத்தின்‌ பாதையில்‌, 
நம்மை சந்திக்க  ஆயத்தமாயிருக்கிறார்‌. 
நாம்‌ உபவாசம்பண்ணி, தேவனுக்கு 
முன்பாக நம்மை சிறுமைப்படுத்தி, 
கர்த்தரிடத்தில்‌ நம்முடைய மனதை செலுத்தி, 
ணும்போது, கர்த்தர்‌ நம்முடைய 
ஜெபத்தைக்‌ கேட்கிறார்‌. நம்முடைய 
ஜெபத்திற்கு... பதில்‌ கொடுக்கிறார்‌ 
தானியேலின்‌ ஜெபவார்த்தைகளினிமித்தமாக, 
தேவதூதன்‌ ணன்‌ வந்திருக்கிறார்‌. 
இந்தத்‌ கர்த்தரால்‌ 
தானியேலினிடந்திற்கு ௮ அனுப்பப்பட்டிருக்கிறார்‌ 


நாட்களில்‌ இஸ்ரவேல்‌ 

சம்பவிக்கப்போவதை, 
தானியேலுக்கு தெரியப்பண்‌ ணும்படிக்கு, 
கர்த்தர்‌ அனுப்பின தூதன்‌, 
தானியேலினிடத்திற்கு வந்திருக்கிறார்‌ 
தானியேல்‌ கண்ட இந்த தரிசனம்‌ உடனே 
நிறைவேறாது. இது நிறைவேற இன்னும்‌ 
நாள்‌ செல்லும்‌ (தானி 10:14) 


கடைசி 
வம்சத்தாருக்கு 


கர்த்தர்‌ தம்முடைய தூதனை 
நம்பிடத்தில்‌ அனுப்பும்போது, அவர்‌ யாரையும்‌ 


தூதனிடத்தில்‌ 
கொடுத்தனுப்பியிருக்கிறார்‌. 


கர்த்தரிடத்தில்‌ 


கொடுப்பார்‌ என்று ஆவலாய்‌ எதிர்பார்த்து 
காத்துக்கொண்டிருக்கிறார்‌. கர்த்தர்‌ 
தானியேலின்‌ ஜெபத்திற்கு, தம்முடைய 
தூதன்‌ மூலமாய்‌, பதில்‌ கொடுத்தனுப்புகிறார்‌. 





தானியேல்‌ 


ழ்‌ நள 
ஈயா 


தூதன்‌ சொல்லுகிற 

விவாதம்பண்ணி, 

உறுதிபண்ணவேண்டும்‌. 

அவசியமில்லை. அந்த தூதன்‌ கர்த்தரால்‌ 
ப்பப்பட்டவர்‌. அவர்‌ கர்த்தருடைய 

செய்தியோடு வந்திருக்கிறவர்‌. அவர்‌ 

சாதாரண தூதனாகயிருந்தாலும்‌, அவர்‌ 

கர்த்தருடைய தூதன்‌. அவர்‌ சொல்லுகிற 

செய்தி கர்த்தருடைய செய்தி. 


யோவானுக்கு, ப்ட்‌ 
இவேசகிறில்கவையபற்றய 3 வெளிப்படு 
உண்டாயிற்று. யோவான்‌ 
வெளிப்பாடுகளை ததத 
சொல்லவேண்டும்‌. 


“சீக்கிரத்தில்‌ 
சம்பவிக்கவேண்டியவைகளைத்‌ தம்முடைய 
ஊழியக்காரருக்குக்‌ காண்பிக்கும்பொருட்டு. 
தேவன்‌ இயேசுகிறிஸ்துவக்கு ஒப்பலித்ததும்‌ 
இவர்‌ தம்முடைய தூதனை அனுப்பி, 
தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு 
வெளிப்படுத்தினதுமான விசேஷம்‌” 
(வெளி 11) 


சத்திய எழுத்திலே கண்டிருக்கிறதை 
தேவதூதன்‌ தானியேலுக்கு தெரிவிக்கிறார்‌. 
தேவனுடைய பிரமாணம்‌ சத்திய எழுத்தில்‌ 
எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய 
எழுத்துக்களை யாரும்‌ மாற்ற முடியாது. 


சஸம்கு விரோதமாக சில 
சத்துருக்கள்‌ எழும்பியிருக்கிறார்கள்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய தூதன்‌ மூலமாய்‌, தானியேலுக்கு 
சபையின்‌ சத்துருக்களைப்பற்றிய செய்திகளை 
வெளிப்படுத்துகிறார்‌. 

கர்த்தருக்கு விரோதமாகவும்‌, அவர்‌ 
அபிஷேகம்பண்ணினவருக்கு விரோதமாகவும்‌, 
பூமிமின்‌ ராஜாக்கள்‌  எழும்பிநின்று. 
அதிகாரிகள்‌ ஏகமாய்‌ ஆலோசனைபண்ணி: 
அவர்கள்‌ கட்டுகளை அறுத்து. அவர்கள்‌ 
கயிறுகளை நம்மைவிட்டு எறிந்துபோடுவோம்‌. 
என்கிறார்கள்‌" (சங்‌ 2:2,3) 


- விரிவுரை 
DANIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பெர்சியா 
இருபத்தொரு 
தேவதூதனோடு 
(தானி 10113) 
வாரம்‌ முழுவ; 
தத தக்கொன்டகா கா்‌ 

ராஜ்யத்தின்‌ அதிபதியும்‌, இந்த 
வாரங்கள்‌ வரையிலும்‌: தல்‌ 
எதிர்த்து நிற்கிறான்‌. 


தேவதூதனுக்கு எதிர்த்து நிற்கிறவன்‌, 
பெர்சிய ராஜ்யத்தின்‌ புதிய அதிபதி. 
இவன்‌ தேவாலயத்தின்‌ ஆராதனைக்கு 
தடையாகயிருக்கிறான்‌. கர்த்தருடைய 
நற்செய்திகளும்‌, பிரமாணங்களும்‌ 
ஜனங்கள்‌ மத்தியில்‌ அறிவிக்கப்படுவதற்கு. 
இந்த ராஜா தடையாகயிருக்கிறான்‌. 


பெர்சியாவின்‌ 

திரும்பவும்‌. 

(தானி 10:20), 

யூதர்களுக்கு தீங்கு 

அவனுடைய ராஜ்யம்‌ 

அழிந்துபோகும்‌. அவனுக்குப்‌ பதிலாக வேறு 

ராஜா வருவான்‌. “கிரேக்கு தேசத்தின்‌ 

அதிபதி வருவான்‌" என்று அந்தத்‌ 
தேவதூதன்‌ சொல்லுகிறார்‌. 


பரக்க. தேசத்தின்‌ 
ஆரம்பத்தில்‌ யூதர்களுக்கு 
செய்வான்‌. பெர்சியாவின்‌ அதிபதியும்‌ 
இவனைப்போலவே, ஆரம்பத்தில்‌ 
யூதர்களுக்கு நன்மை செய்தான்‌. அதன்‌ 
பின்பு அவன்‌ யூதர்களுக்கு தீங்கு 
செய்ய ஆரம்பித்துவிட்டான்‌. பெர்சியாவின்‌ 
கிரேக்கு 
ரம்பத்தில்‌ 
ய்வான்‌. 
யூதர்களுக்கு 
தீங்கு செய்ய த்க்‌ 


பரலோகத்தின்‌ தேவனே இஸ்ரவேல்‌ 
வம்சத்தாரை பாதுகாக்கிறவர்‌. கர்த்தருடைய 
ஜனத்திற்கு கர்த்தரைத்‌ தவிர வேறு 
பாதுகாப்பு யாருமில்லை. 


ராஜ்யத்தின்‌ 
நாள்மட்டும்‌. 
எதிர்த்து 
க்‌ 


அதிபதி 


நன்மை 





f= FT 
TT 


| கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌  புத்திரரோடு 
ஒப்புரவான சம்பவம்‌ யாத்‌ 
அதிகாரத்தில்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
னந்த. நிரூபி 
வண்ணமாக, கர்த்தர்‌ ஒரு 
வார்த்தைகளை சொல்லுகிறார்‌. 


| கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ பு்திரரோடு 
தம்முடைய உடன்படிக்கையை 
உறுதிபண்ணுகிறார்‌. கர்த்தர்‌ அவர்களோடு 
ஐக்கியமாயிருக்கிறார்‌. கர்த்தர்‌ மோசேயை 
சீனாய்‌ மலையின்மேல்‌ 

சொல்லுகிறார்‌ (யாத்‌ 

சீனாய்‌ மலையில்‌, 

மோசேக்கு அருகே ன்று தம்முடைய 
நாமத்தை கூறுகிறார்‌ (யாத்‌ 34:5-0). 


மோசே கர்த்தருடைய. 
நாற்பது நாள்‌ இ! 
உபவாசத்தோடிருக்கிறார்‌. கர்த்தர்‌ 
உடன்படிக்கையை மோசேக்கு சொல்லுகிறார்‌ 
(யாத்‌ 3440-28) 


மோசே சீனாய்‌. 


2 மலையிலிருந்து 
இறங்குகிறபோது அவருடைய முகம்‌ 
பிரகாசமாயிருக்கிறது (யாத்‌ 34:29-35) 
மோசே கர்த்தருக்கும்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கும்‌ நடுவே 
மத்தியஸ்தராயிருக்கிறார்‌. கர்த்தர்‌ மோசேயை 
ஒரு தனிநபராக பார்க்காமல்‌, இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ எல்லோருக்கும்‌ பொதுவான 
பிரதிநிதியாக பாவித்து அவரோடு 
பேசுகிறார்‌ 


புதிய ஏற்பாட்டுக்காலத்து 
விசுவாசிகளாகிய நமக்கு, நம்முடைய 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து. தேவனுக்கும்‌ 
நமக்கும்‌ பிரதான 
|ஸ்தராயிருக்கிறார்‌. 


பழைய 
ஏற்பாட்டுக்காலத்தில்‌ மோசே 
கிறிஸ்துவானவருடைய மத்தியஸ்த 
ஊழியத்திற்கு அடையாளமாகயிருக்கிறார்‌. 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


இரண்டு கற்பல்கைகள்‌ 
யாத்‌ 8421-4 


யாத்‌ 843. கர்த்தர்‌ மோசேயை நோக்கி: 
கற்பலகைகளூக்கு ஒத்த 
கற்பலகைகளை 


உடைத்தூப்போட்ட முத்தின 
பலகைகளில்‌ இருந்த வார்த்தைகளை: 
அவைகளில்‌ எழுதுவேன்‌. 


யாத்‌ 84:2, விடியற்காலத்தில்‌ தீ 
ஆயத்தமாகி, சீனாய்‌ மலையில்‌ ஏறி, 
அங்கே மலையின்‌ உச்சியில்‌ காலமே 


என்‌ சமுகத்தில்‌ வந்து நில்‌. 


யாத்‌ 34:3, உன்னோடே ஒருவனும்‌ 
அங்கே வரக்கூடாது; மலையிலெங்கும்‌ 
ஒருவனும்‌ காணப்படவுங்கூடாது; இத்த 
மலையின்‌ சமீபத்தில்‌ ஆடுமாடு 
மேயவுங்கூடாது என்றார்‌. 
யாத்‌ 344. அப்பொழுது மோசே. 
முத்தின கற்பலகைகளுக்கு ஓத்த 
இரண்டு கற்பலகைகளை இழைத்து, 
அதிகாலமே எழுந்திருந்து, கர்த்தர்‌ 
கட்டனையிட்டபடியே 
கற்பலகைகளையும்‌ தன்‌ 
எடுத்துக்கொண்டு, 
சீனாய்மலையில்‌ ஏறினான்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரரோடு 
மலையின்‌ அடிவாரத்திலே 
உடன்படிக்கை பண்ணினார்‌. ஆனால்‌ 
இஸ்ரவேல்‌  புத்திரரோ கர்த்தருடைய 
உடன்படிக்கையை மீறினார்கள்‌. அவர்கள்‌ 
தங்களுக்கு ஒரு பொன்கன்றுக்குட்டியை 
சல்‌ அதற்கு பலிகளை செலுத்தி 

ஆராதித்தார்கள்‌. இதனால்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கும்‌, கர்த்தருக்கும்‌. 
இடையே இருந்த உடன்படிக்கையும்‌, 
ஐக்கியமும்‌ முறிந்துபோயிற்று. 


தனக்குக்‌ 
அவ்விரண்டு. 
கையிலே. 


கர்த்தர்‌ 
சீனாய்‌. 





ழ்‌ உய தானியேல்‌ 
யாய்‌ 


தானியேலிடம்‌ பேசிக்கொண்டிருக்கிற 
தேவதூதனுடைய பெயர்‌ காபிரியேலாகயிருக்க 
வேண்டுமென்று 

சொல்லுகிறார்கள்‌. 

அதிபதியைப்பற்றி, 

சொல்லுவதற்காகவே, 

கர்த்தருடைய 

வந்திருக்கிறார்‌. அவர்‌ தானியேலிடம்‌ 
கள்ளிட்திற்க 

இன்னதென்‌, 

(தானி 10. 20) என்‌ று கேட்கிறார்‌. 


இஸ்ரவேல்‌ வம்சத்தாரைப்‌ 
கர்த்தருடைய ஜன 
பெர்சியாவின்‌ 


கர்த்தர்‌ 
பாதுகாக்கிறார்‌. 
விரோதமாக 
எழும்பியிருக்கிறான்‌. அவனோடே 
யுத்தம்பண்‌ ணுவதற்காக, கர்த்தருடைய 
தூதனானவர்‌ திரும்பிப்போகிறார்‌. யுத்தம்‌ 
நீடிய யுத்தத்திற்கு அடுத்ததாயிருக்கும்‌ 
(தானி 101) 


பிரபு 


த்திலே பெர்சியாவின்‌ அதிபதி 
வப பான்‌, னக ப்‌ 
ஆணவமும்‌ அழிந்துபோகும்‌. பெர்சியாவின்‌ 
பிரபு கர்த்தருடைய ஜனத்திற்கு தீங்கு 
செய்ய நினைத்தான்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
இனத்திற்கு விரோதமாக எழும்பின 
பெர்சியாவின்‌ அதிபதியை 
அழித்துப்போடுகிறார்‌. 


மிகாவேல்‌ என்பவர்‌ பிரதான 
அதிபதிகளில்‌ ஒருவராயிருக்கிறார்‌. மிகாவேல்‌ 
கர்த்தருடைய சபையைப்‌ பாதுகாக்கிறார்‌. 
மிகாவேல்‌ என்பவர்‌ கர்த்தருடைய 
தூதர்களுக்கெல்லாம்‌ தலைவரைப்போன்‌ றவர்‌ 
என்று வேதபண்டிதர்களில்‌ சிலர்‌ 
வியாக்கியானம்‌ சொல்லுகிறார்கள்‌. 


- விரிவுரை 
DANIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆனாலும்‌ வேதபண்டிதர்களில்‌ அநேகர்‌ 
மிகாவேலைப்பற்றிச்‌ சொல்லும்போது, அவர்‌ 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து” என்று 
விளக்கம்‌ சொல்லுகிறார்கள்‌. தானியேல்‌ 
இதெக்கேல்‌ என்னும்‌ 
ஆற்றங்கரையிலிருந்தபோது. தன்னுடைய 
கண்களை த்துப்‌ பார்த்தார்‌. 
அப்போது அவர்‌ சணல்‌ வஸ்திரம்‌ 
தரித்து, தமது அரையில்‌ 
ஊப்பாசின்‌ தங்க கச்சையைக்‌ 
கட்டிக்கொண்டிருக்கிற ஒரு புருஷனைக்‌ 
கண்டார்‌. அந்தப்‌ புருஷன்‌ 
இயேசுகிறிஸ்துதான்‌ என்று வேதபண்டிதர்கள்‌ 
விளக்கம்‌ சொல்லுகிறார்கள்‌. 


“பிரதான அதிபதிகளில்‌ ஒருவராகிய 
மிகாவேல்‌ எனக்கு உதவியாக வந்தான்‌” 
(தானி 10:13) என்று தேவதூதன்‌ 
தானியேலிடம்‌ சொல்லுகிறார்‌. கிறிஸ்துவே. 
தம்முடைய சபைக்கு அதிபதியாயும்‌, 
எஜமானாயும்‌, பிரபுவாயும்‌ இருக்கிறார்‌. 
அவரே ராஜாதி ராஜா. தேவதூதர்கள்‌ 
சிருஷ்டிக்கப்பட்டவர்கள்‌. 


"இனிவரும்‌ உலகத்தைக்குறித்துப்‌ 
பேசுகிறோமே, அதை அவர்‌ தூதர்களுக்குக்‌ 
கீழ்ப்படுத்தவில்லை” (எபி 2:5). 





f= FTE 
TT 


தானியேல்‌ ஒரு தரிசனம்‌ கண்டார்‌. 
காபிரியேல்‌ அதன்‌. விளக்கத்தை அவருக்கு 
சொல்லுகிறார்‌. “கடைசி நாட்களில்‌ உன்‌ 
ஜனங்களுக்கு சம்பவிப்பதை உனக்கு 
தெரியப்பண்‌ ணும்படிக்கு வந்தேன்‌” 
(தானி 10:14) என்று தானியேலிடம்‌ 
சொல்லுகிறார்‌. காபிரியேல்‌ மேலும்‌, “சத்திய 
எழுத்திலே கண்டிருக்கிறதை நான்‌ உனக்கு 
தெரிவிப்பேன்‌" (தானி 10:21) என்றும்‌ 
தானியேலுக்கு சொல்லுகிறார்‌ 

பெர்சிய ராஜ்யம்‌ அழிந்துபோகும்‌. 
அதன்‌ அழிவின்மீது கிரேக்க ராஜ்யம்‌ 
கட்டியெழுப்பப்படும்‌ (தானி 112-4). 


எகிப்து, சீரியா ஆகிய இரண்டு 
ராஜ்யங்களைப்பற்றிய  தீர்க்கநரிசனங்கள்‌ 
இவை தென்றிசை ராஜ்யம்‌ என்றும்‌, வடதிசை 
ராஜ்யம்‌ என்றும்‌ அழைக்கப்படுகிறது. 
(தானி 11:5-20), 


யோகஸ்‌ எப்பிபேனஸ்‌ ஆட்சிக்‌ 

ஸல அவனுடைய க்‌ 

அவன்‌ பெறுகிற வெற்றிகளும்‌ 

(தானி. 12-29), யூநாதேசத்திற்கும்‌, 

யூதர்களுக்கும்‌ அந்தியோகஸ்‌ எப்பிபேனஸ்‌ 
i செய்கிறான்‌ 


வருவதும்‌, 


ராஜ்யம்‌ வீழ்ச்சியடைந்து அழிந்துபோகும்‌ 
(தானி 11:40-45) 


நாலு ராஜாக்கள்‌ 
தானி 11:1-4. 
தானி 114. மேதியனாகிய தரியு 
அரசாண்ட முதலாம்‌ வருஷத்திலே 
நான்‌ அவனைத்திடப்படுத்தவும்‌ 
பலப்படுத்தவும்‌ அவனுக்குத்‌ துணை 
நின்றேன்‌. 


தானியேல்‌ - விரிவுரை 
DANIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தானி 11:2. இப்போது நான்‌ மெய்யான 
செய்தியை உனக்கு அறிவிப்பேன்‌; 
இதே, இன்னும்‌ மூன்று ராஜாக்கள்‌. 
பெர்சியாவில்‌ எழும்புவார்கன்‌; அதின்‌ 
பின்பு நாலாம்‌ ராஜாவாயிருப்பவன்‌ 
எல்லாரிலும்‌ மகா இசுவரிய 
சம்பன்னனாகி, தன்‌ ஜசுவரியத்தினால்‌ 
பலங்கொண்டு, கிரேக்கு ராஜ்யத்துக்கு 
விரோதமாகச்‌. சகலரையும்‌. 
எழுப்பிவிடுவான்‌.. 


தானி 11:8. ஆனாலும்‌ பராக்கிரமமுன்ன' 
ஒரு ராஜா எழும்பி, பிரபலமாய்‌ ஆண்டு, 
தனக்கு இஷ்டமான படி, செய்வான்‌. 


தானி 11:4. அவன்‌ எழும்பினயின்பு, 
அவனுடைய ராஜ்யம்‌ உடைத்துபோய்‌, 
வானத்தின்‌ நாலு திசைகளிலும்‌ 
பகுக்கப்படும்‌; ஆனாலும்‌ அது 
அவனுடைய சுத்ததியாருக்கு அல்ல, 
அவன்‌ செய்த ஆளுகையின்படியும்‌ 
அல்ல; அவனுடைய ராஜ்யம்‌ 
பிடுங்கப்பட்டு, 

அவனுடை யவர்கனல்லாத. 
'வேறேபேர்களிடமாயத்‌ தாண்டிப்போம்‌. 


தானியேல்‌ தான்‌ கண்ட தரிசனத்தைப்‌ 
புரிந்துகொள்வதற்கு, காபிரியேல்‌ என்னும்‌ 
தேவதூதன்‌ அவருக்கு உதவி செய்கிறார்‌. 
அவர்‌ யூதாதேசத்திற்கு அதிக நன்மைகளை 
செய்திருக்கிறார்‌ நேபுகாத்நேச்சார்‌ 
தன்னுடைய சொப்பனத்தில்‌ ஒரு சிலையைக்‌ 
கண்டான்‌. அதன்‌ தலை பொன்னாயிருந்தது. 
அது உடைந்துபோயிற்று. மரத்தின்‌ வேரானது 
கோடரியினால்‌ வெட்டப்பட்டது. 

கர்த்தர்‌ தம்முடைய ஜனத்தை 
பாதுகாத்து பராமரிக்கிறார்‌ நமக்கு 
வேதனைகளும்‌ துன்பங்களும்‌ வரும்போது, 
நாம்‌ கர்த்தரையே சார்ந்துகொள்ளவேண்டும்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய ஜனத்திற்கு கடந்த 
காலங்களிலே செய்த நன்மைகளையும்‌, 
கொடுத்த பாதுகாப்புக்களையும்‌, 
பராமரிப்புக்களையும்‌. 'தியானம்பண்ண 
வேண்டும்‌. கர்த்தருடைய வார்த்தைகள்‌ 
நமக்கு ஆறுதலையும்‌, உற்சாகத்தையும்‌ 
கொடுக்கும்‌. 





f= THE 
ETT 


பெர்சிய நலம்‌ 

ராஜாக்கள்‌ செய்வார்கள்‌. 
காபிரியேல்‌ இது தல செய்தியை 
தானியேலுக்கு அறிவிக்கிறார்‌. 


“மேதியனாகிய 


நான்கு 


தரியு அரசாண்ட 


உனக்கு அறிவிப்பேன்‌" (தானி 1192) என்று 
காபிரியேல்‌ தானியேலுக்கு சொல்லுகிறார்‌. 


பெர்சியா. தேசத்தில்‌ இன்னும்‌ 
மூன்றுபேர்‌ எழும்புவார்கள்‌. இவர்கள்‌ தரியு 
ராஜாவுக்கு பின்பு பெர்சியா தேசத்தை 
ஆட்சி செய்கிறவர்கள்‌. தரியு ராஜாவின்‌ 
காலத்தில்‌, தானியேலுக்கு இந்த 
தீர்க்கதரிசனம்‌ வெளிப்படுத்தப்படுகிறது. 


ய ராஜ்யத்தின்மேல்‌. 
ராஜாவாக்கப்பட்ட மேதிய பொன்னாக 
அகாஸ்வேருவின்‌ புத்திரனான தரியு 
ராஜ்யபாரம்பண்ணுகிற முதலாம்‌ வருஷத்திலே, 
தானியேலாகிய நான்‌ எருசலேமின்‌ 
பாழ்க்கடிப்புகள்‌ நிறைவேறித்தீர 
எழுபதுவருஷம்‌ செல்லுமென்று கர்த்தர்‌ 
எரேமியா தீர்க்கதரிசியோடே சொல்லிய 
வருஷங்களின்‌ தொகையைப்‌ புஸ்தகங்களால்‌ 
அறிந்துகொண்டேன்‌" (தானி 9:12) 

பெர்சியா தேசத்தில்‌ எழும்பும்‌ மூன்று 
ராஜாக்களின்‌ பெயர்களாவன: 1. கோரேசு, 
2. அர்தசஷ்டா அல்லது அர்தசேர்க்கஸ்‌, 
3. அகாஸ்வேரு. கிரேக்கர்கள்‌ அர்தசஷ்டா 
ராஜாவை கம்பைசிஸ்‌ என்று 
அழைக்கிறார்கள்‌. அகாஸ்வேரு ராஜா 
எஸ்தர்‌ ராஜாத்தியை திருமணம்‌ செய்து 
கொண்டார்‌. இவர்‌ 'கிஸ்டாஸ்ப்சஸ்‌ 
என்பவரின்‌ குமாரனாகிய தரியு என்றும்‌ 
அழைக்கப்படுகிறார்‌. 


சரித்திரத்திலே பெர்சியாவின்‌ 
இம்மூன்று ராஜாக்களைப்பற்றி ஏராளமான 
செய்திகள்‌ எழுதப்பட்டிருக்கிறது. கோரேசு 
இவர்களுக்கு தகப்பன்‌. அர்தசஷ்டா என்று 
அழைக்கப்படும்‌ சிம்பையாசிஸ்‌ இவர்கள்‌ 
எல்லோருக்கும்‌ எஜமானைப்போல இருந்‌ 


தானியேல்‌ - விரிவுரை 
DANIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பெர்சியா தேசத்திலே இம்மூன்று 
ராஜாக்களுக்கு பின்பு நாலாவதாக ஒரு 
ராஜா ல்‌ இந்த ராஜா எல்லாரிலும்‌ 
மகாஜகுவரிய 'சம்பன்னனாயிருப்பான்‌. 
தன்‌ ஐசுவரியத்தினால்‌ பலன்கொள்ளுவான்‌. 
இவன்‌ கிரேக்கு ராஜ்யத்திற்கு விரோதமாக 
சகலரையும்‌ எழும்பிவிடுவான்‌ (தானி 11:2). 


பெர்சியா தேசத்தின்‌ நாலாவது 
ராஜா என்பது செர்க்கஸ்‌ என்பவனைக்‌ 
குறிக்கும்‌ என்று கிரேக்க சரித்திர 
ஆசிரியர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. இவனுடைய 
சேனையில்‌ எட்டு லட்சம்‌ போர்வீரர்கள்‌ 
இருந்தார்களாம்‌. 

செர்க்கஸ்‌ 
விரோதமாக 


கிரேக்கு தேசத்திற்கு 
யுத்தம்பண்ணினான்‌. இந்த 
பெர்சியாவின்‌ ராஜாவாகிய 
செர்க்கசுக்கு படுதோல்லியும்‌, ஏராளமான 
உயிர்ச்சேதமும்‌ உண்டாயிற்று. 


பாபிலோன்‌ தேசத்து 
சிறையிரப்பிலிருந்த ந்‌ அநேகர்‌, 
தங்கள்‌ தேசத்திற்கு 
இருஙிப்பனாக்கள்‌ இந்த சம்பவம்‌ 
நடைபெற்று முப்பது ல பின்பு, 
ந்த்‌ செ எஸ்றாவின்‌ 
புஸ்தகத்தில்‌ கிங்கு 
த்‌ 

வால்பணாகவிகுக்கிறான்‌; 
தேவாலயக்‌ கட்டுமான 
புதப்பிக்கிறான்‌. 
வேலைகளில்‌ 
நீக்கிப்போடுகிறான்‌.. 

“அப்பொழுது தரியுராஜா 
எழுதியனுப்பின தாவது: இப்பொழுதும்‌, 
நதிக்கு அப்புறத்திலிருக்கிற தேசாபதியாகிய 
தந்னாயும்‌ சேத்தார்பொஸ்னாயுமாகிய 
நீங்களும்‌, நதிக்கு ப பறத்திலிருக்கிற 
அப்பற்சாகிரான உங்க! வகையரா 
யாவரும்‌ அவ்விடத்தைவிட்டு  கியிருக்கள்‌ 
தேவனுடைய ஆலயத்தின்‌ வேலையை 
அவர்கள்‌ செய்யட்டும்‌, யூதருடைய 
அதிபதியும்‌, யூதரின்‌ மூப்பரும்‌, தேவனுடைய 
ஆலயத்தை அதின்‌ ஸ்தானத்திலே 
கட்டக்கடவர்கள்‌" (எஸ்றா 6:67). 


த 
வேலைகளை 
ஆலயக்கட்டுமான 
தடைகளை 


ஏற்பட்ட 





i THE 
TT 


மகாஅலெச்சாந்தருடைய 
வெற்றிகளையும்‌, அவனுடைய ராஜ்யம்‌ 
பங்கு பிரிக்கப்படுவதையும்‌ பற்றி காபிரியேல்‌ 
தானியேலுக்கு சொல்லுகிறார்‌. “ஆனாலும்‌ 
பராக்கிரமமுள்ள ஒரு ராஜா எழும்பி, 
பிரபலமாய்‌ ஆண்டு, தனக்கு இஷ்டமானபடி 
செய்வான்‌" (தானி 11:3). 


பெர்சியாவின்‌ ராஜாவுக்கு விரோதமாக. 
அலெக்சாந்தர்‌ என்னும்‌ பராக்கிரமமுள்ள 
ஒரு ராஜா  எழும்புவான்‌. அவன்‌ 
பிரபலமாய்‌ ஆட்சி செய்வான்‌. அவன்‌ 
வல்லமையுள்ளவனாயிருப்பான்‌. 
தனக்கு 
இஷ்டமானபடியெல்லாம்‌ செய்வான்‌. அவனுக்கு 
விரோதமாக யாரும்‌ எதிர்த்து நிற்கமுடியாது. 
அலெக்சாந்தர்‌ 
ராஜாவாயிருந்தாலும்‌, 
உடைந்துபோகும்‌ 


பராக்கிரமமுள்ள 
அவனுடைய ராஜ்யம்‌ 
என்று காபிரியேல்‌ 
சொல்லுகிறார்‌. “அவன்‌  எழும்பினபின்பு. 
அவனுடைய ராஜ்யம்‌ உடைந்துபோய்‌, 
வானத்தின்‌ நாலு திசைகளிலும்‌ பகுக்கப்படும்‌: 
ஆனாலும்‌ அது அவனுடைய சந்ததியாருக்கு 
அல்ல, அவன்‌ செய்த ஆளுகையின்படியும்‌ 
அல்ல; அவனுடைய ராஜ்யம்‌ பிடுங்கப்பட்டு, 
அவனுடையவர்களல்லாத வேறே 
பேர்களிடமாய்த்‌ தாண்டிப்போம்‌” (தானி 11:4) 


அலெக்சாந்தருடைய ராஜ்யத்தை நாலு 
பங்காக பிரிப்பார்கள்‌. அலெக்சாந்தருடைய 
குடும்பத்திலுள்‌ எவர்களுக்கு அவனுடைய 
ராஜ்யத்தில்‌ பங்கு கிடைக்காது. அரிதேயுஸ்‌ 
என்பவன்‌ அலெச்சாந்தருடைய சகோதரன்‌. 
இவன்‌ மக்கதோனியா தேசத்திற்கு 
ராஜாவானான்‌. 

ஒலிம்பியாஸ்‌ 
அலெக்சாந்தரின்‌ 


என்பவள்‌ 
தாயார்‌ இவள்‌ 
அரிதேயுசைக்‌ கொன்றுபோட்டாள்‌. 
அலெக்சாந்தருக்கு ஹெர்குலஸ்‌, 
அலெக்சாந்தர்‌ ஆகிய இரண்டு குமாரர்கள்‌ 
இருந்தார்கள்‌. அலெக்சாந்தரின்‌ தாயார்‌ 
இவ்விரண்டு பிள்ளைகளையும்‌ விஷம்‌: 
வைத்து கொன்றுபோட்டாள்‌. இவ்வாறாக: 
அலெக்சாந்தரின்‌ குடுப்பம்‌ முற்றிலுமாய்‌ 
அழிந்துபோயிற்று. 


தானியேல்‌ - விரிவுரை 
DANIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தென்றிசை: ராஜாவும்‌ வடதிசை: 
ராஜாவும்‌ தானி 11:5-20 


தானி 115. தென்றிசை 
பலவானாயிருப்பான்‌; 
அவனுடைய யிரபுக்களில்‌ 
அவனைப்பார்க்கிலும்‌ 
ஆளுவான்‌; இவனுடைய 
பலத்த ஆளுகையாயிருக்கும்‌. 


11:6. 


ராஜா 
ஆனாலும்‌ 

ஒருவன்‌: 
பலவானாகி 


ஆளுகை 


அவர்கள்‌ 


ராஜாவினிடத்தில்‌ வருவான்‌; ஆனாலும்‌ 
அவளுக்குப்‌ புயபலம்‌ இராமற்போம்‌; 
அவனும்‌ அவனுடைய புயமும்‌ 
நிலைதிற்பதில்லை; அவளும்‌ அவனை 
அழைத்துவத்தவர்களும்‌, அவனைப்‌ 
பெற்றவனும்‌, அவனை அக்காலங்களில்‌ 
பலப்படுத்தினவனும்‌ 
ஒப்புக்கொடுக்கப்படுவார்கன்‌. 

தானி 11:7. ஆனாலும்‌ அவளுடைய 
வேர்களின்‌ கினையாகிய ஒருவன்‌ 
தன்‌ ஸ்தானத்தில்‌ எழும்பி, 
இராணுவத்தோடே வந்து, வடதிசை: 
ராஜாவின்‌ அரணிப்புக்குன்‌ பிரவேசித்து, 
அவர்களை விரோதித்து, 


தானி 11:8. 
அதிபதிகளையும்‌, 
விலையேறப்பெற்ற வெள்ளியும்‌ 
பொன்னுமாகிய பாத்திரங்களையும்‌, 
அவர்களுடைய தெய்வங்களையுங்கூட, 
எகிப்துக்குக்‌ கொண்டுபோய்‌, சில 
வருஷங்கள்மட்டும்‌. வடதிசை: 
ராஜாவைப்பார்க்கிலூம்‌ நிலையாய்‌ 
"நிற்பான்‌. 


அவர்களுடைய 
அவர்களுடைய 


தானி தென்றிசை: ராஜா அவண்‌: 
ராஜ்யதுக்கு விரோதமாக வந்து, தன்‌: 
தேசத்துக்குத்‌ திரும்பிப்போவான்‌. 
தாணி 11:10. ஆனாலும்‌ அவனுடைய 
குமாரர்‌ யுத்தஞ்செய்ய எத்தனித்து, 
'திரனான சேனைகளைக்‌ கூட்டுவார்கன்‌; 
இவர்களில்‌ ஒருவன்‌ திச்சயாமாய்‌ வத்து, 
வென்னம்போலக்‌ கடந்து, திரும்பவும்‌ 
தன்னுடைய அரண்மட்டும்‌ 
யுத்தங்கலத்து சேருவான்‌. 





i= FTN 
TT 


தானி 11:11. அப்பொழுது தென்றிசை. 
ராஜா கடுங்கோயங்கொண்டு புறப்‌ 
பட்டுப்போய்‌, வடதிசை: ராஜாவோடே. 
யுத்தம்பண்ணுவான்‌; இவன்‌ பெரிய 
சேனையை ஏகமாய்‌ நிறுத்துவான்‌; 
ஆனாலும்‌ இந்தச்‌ சேனை அவன்‌ 
கையில்‌ ஓப்புக்கொடுக்கப்படும்‌. 


தானி 11:12. அவன்‌ இந்தச்‌ சேனையை 
'தீக்கினபின்பு, அவனுடைய இதும்‌ 
கர்வங்கொள்ளும்‌; 
அநேகமாயிரம்பேரை க்‌ 
ஆனாலும்‌ பலங்கொள்ளமாட்டான்‌. 


தானி 1103. சில வருஷங்கள்‌ 
சென்றபின்பு வடதிசை ராஜா திரும்ப 
முத்தின சேனையிலும்‌ பெரிதான 
சேனையைச்‌ சேர்த்து, மகா பெரிய 
சேனையோடும்‌ வெகு சம்பத்தோடும்‌ 
நிச்சயமாய்‌ வருவான்‌. 


தானி 11414. அக்காலங்களில்‌ 
தென்றிசை ராஜாவுக்கு விரோதமாக. 
அநேகர்‌ எழும்புவார்கள்‌; அப்பொழுது 
உன்‌ ஜனத்திலூன்ன. 
துண்டரிக்கக்காரரின்‌' புத்திரர்‌ 
தரிசனத்தை நிறைவேற்றத்‌ தங்களை 
உயர்த்துவார்கள்‌. 


தானி 11:15. வடதிசை ராஜா வந்து, 
கொத்தனம்‌ போட்டு, அரணான 
'நகரங்கனைப்பிடிப்பான்‌; தென்றிசை 
ராஜாவின்‌ புயபலங்களும்‌ அவன்‌ 
தெரிந்துகொண்ட ஜனமும்‌ நில்லாமற்‌ 
போம்‌; எதிர்க்கிறதற்குப்‌ பெலன்‌ இராது. 


தானி 11:16. ஆகையால்‌ அவனுக்கு 
விரோதமாக வருகிறவன்‌. தன்‌ 
இஷ்டப்படிச்செய்வான்‌; அவனுக்கு. 
முன்பாக நிலைதிற்பவன்‌ ஒருவனும்‌ 
இல்லை; அவன்‌ சிங்காரமான தேசத்தில்‌ 
தங்குவான்‌; எல்லாம்‌ அவன்‌ 
கைவசமாகும்‌. 

தானி 1107. தன்‌ 
வல்லமையோடெல்லாம்‌. தானும்‌ 
தன்னோடேகூடக்‌. செம்மைமார்க்கத்‌. 
தாரும்‌ வர, இவன்‌ தன்‌ முகத்தைத்‌ 
திருப்புவான்‌; இப்படிச்‌ செய்து 
கெடுதியுண்டாகும்படி அவனுக்கு ஒரு. 
கன்னிப்பெண்ணைக்‌ கொடுப்பான்‌, 
ஆனாதும்‌ அவளாலே ஸ்திரம்பெறான்‌; 
அவன்‌ அவன்‌ பட்சத்தில்‌ தில்லான்‌.. 


ராஜ்யத்தின்‌ 


தானியேல்‌ - விரிவுரை 
DANIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தாணி 11:18. பின்பு இவன்‌ தன்‌: 
முகத்தைத்‌ தீவுகளுக்கு நேராகத்‌ 
திருப்பி, அநேகத்‌. தீவுகளைப்‌ 
பீடிப்பான்‌; ஆனாலும்‌ ஒரு சேனாபதி 
இவன்‌ செய்கிற தித்தையை 
ஒழியப்பண்ணுவதுமல்லாமல்‌, இவன்‌ 
செய்த தித்தையினிமித்தம்‌ இவனுக்குச்‌ 
சரிக்குச்‌ சரிக்கட்டுவான்‌. 


தானி 11:19. ஆகையால்‌ தன்‌ முகத்தைத்‌ 
தன்‌ தேசத்தின்‌ அரண்களுக்கு 
நேராகத்திருப்புவான்‌; அங்கே இடறி 
விழுந்து காணப்படாமற்போவான்‌. 


தானி 11:20. செழிப்பான ராஜ்யத்தில்‌ 
தண்டல்காரனைத்‌ திரியப்பண்ணுகிற 
ஒருவன்‌ தன்‌ ஸ்தானத்தில்‌ எழும்புவான்‌; 
'நானைக்குள்‌ 

யுத்தமில்லாமலும்‌ 


அலெக்சாந்தருடைய 
தொடர்ந்து, அவனுக்கு பின்பு இரண்டு 
ராஜ்யங்கள்‌ எழும்புகிறது. அவைகளில்‌ 
ஒன்று எகிப்து ராஜ்யம்‌. மற்றொன்று சீரியா 
ராஜ்யம்‌. 


வெற்றிகளைத்‌ 


அலெக்சாந்தரின்‌ படைத்தளபுதிகளில்‌ 
ஒருவனாகிய தால்மேயஸ்‌ லாகஸ்‌ என்பவன்‌ 
கியது தே தேசத்திற்கு ராஜாவாகிறான்‌. இவன்‌ 
ராஜா என்று 

அ க்க்டுகறின்‌ (தானி  11:84243]. 
இவனுக்கு தால்மி என்னும்‌ மறுபெயருமுண்டு 
எகிப்து, 

்‌ லிபியா, 

எத்தியோப்பியா ட தேசங்கள்‌ இருந்தன. 


தென்றிசை ராஜா பலவானாயிருப்பான்‌ ; 
ஆனாலும்‌ அவனுடைய பிரபுக்களில்‌ ஒருவன்‌ 
அவனைப்பார்க்கிலும்‌ பலவானாகி ஆளுவான்‌; 
இவனுடைய ஆளுகை பலத்த 
ஆளுகையாயிருக்கும்‌” (தானி 11:5) 
பிரபுக்களில்‌ 
ஒரு செலூக்கஸ்‌ 
நிக்கனோர்‌ என்பதாகும்‌. அலெக்சாந்தருக்கு 
பின்பு அவனுடைய தேசத்தை 
பங்கிட்டுக்கொண்டவர்களில்‌ செலூக்கஸ்‌ 
மிகவும்‌ பலமிக்கவன்‌. இவன்‌ சிரியா 
ராஜ்யத்திற்கு ராஜாவானான்‌. இந்த ராஜ்யம்‌ 
வடதிசை ராஜ்யம்‌ என்று அழைக்கப்படுகிறது. 





i a 
TT 


யூதர்கள்‌ ஓய்ந்திருக்கும்‌ அந்த நாளிலே, 
தால்பி எருசலேமைப்‌ கைப்பற்றினான்‌. 
வாகிய செலூக்கஸ்‌ யூதேயா 
சொக்க்க எப்போதும்‌ பிரச்சனைகளைக்‌ 
கொடுத்துக்கொண்டிருந்தான்‌. 


ராஜ்யத்தையும்‌, வடதிசை 
ராஜ்யத்தையும்‌ இணைப்பதற்கு யல. 
பற்சிகள்‌ மேற்கொள்ளப்பட்டன. ஆனால்‌ 
ராஜ்யங்களும்‌ ஒன்றாய்‌ 
த்தா 
சொப்பனத்திலே 
அன்ற த்த உண்‌, 
இரும்பும்‌ பாதி 
2:33). 
களிமண்ணும்‌ ஒன்றுசேராது. 
ராஜ்யமும்‌ தென்றிசை ராஜ்யமும்‌ 
ஒன்று சேரவில்லை. 
“அவர்கள்‌ சில வருஷங்களுக்குப்‌ 
ஒருவரோடொருவர்‌ 
க்குத்‌ தென்றிசை: 
ராஜாவினிடத்தில்‌ 


பின்பு, 


வருவாள்‌" (தானி 11:6). 


“சில வருஷங்களுக்கு பின்பு”: 
என்னும்‌ வாக்கியத்திற்கு, அலெக்சாந்தர்‌ 
மரணமடைந்து 


லாகிடேயும்‌, 
ஒன்றாய்‌ 
அவர்கள்‌ 
இணைப்பு 
வாய்க்கும்போது 


வஞ்சிப்பதற்கு ஆயத்தமாயிருந்தார்கள்‌. 
எகிப்து தேசத்தின்‌ ராஜாவாகிய தாலமி 


னர்கள்‌ 
மத்தியிலே 


காணப்படவில்லை. 


ராஜாவாகிய அந்தியோகஸ்‌ 
என்பவனுக்கு திருமணம்‌ செய்து கொடுக்க 
முடிவு பண்ணினான்‌. சீரியாவின்‌ ராஜா 
ஏற்கெனவே திருமணமானவன்‌. அவனுக்கு 
லவோடேஸ்‌ என்னும்‌ பெயரில்‌ ஒரு மனைவி 
இருக்கிறாள்‌. 


தானியேல்‌ - விரிவுரை 
DANIEL - COMMENTARY 


QODNENS 
PUBLISHERS 


பெர்னீஸ்‌ வடதிசை ராஜாவினிடத்தில்‌ 
ஒப்பந்தம்‌ பண்ண வருவாள்‌. ஆனால்‌ 
அவளுக்கு  புயபலமில்லாமல்‌ போகும்‌. 
பெர்னீசோ அல்லது அவளுடைய 
சந்ததியாரோ யாருக்கும்‌ வடதிசை 
ராஜ்யத்தில்‌ பங்கு இருக்காது. அவர்கள்‌ சில 
வருஷங்களுக்குப்‌ பின்பு, ஒருவரோடொருவர்‌ 
சம்பந்தம்‌ பண்ணும்படிக்கு வருவார்கள்‌. 
தென்றிசை ராஜாவின்‌ குமாரத்தி வடதிசை 
ராஜாவினிடத்தில்‌ வருவாள்‌; ஆனாலும்‌ 
அவளுக்குப்‌ புயபலம்‌ இராமற்போம்‌; அவனும்‌ 
அவனுடைய புயமும்‌ நிலைநிற்பதில்லை;: 
அவளும்‌ அவளை அழைத்துவந்தவர்களும்‌, 
அவளைப்‌ பெற்றவனும்‌, அவளை 
அக்காலங்களில்‌ பலப்படுத்தின வனும்‌ 
ஒப்புக்கொடுக்கப்படுவார்கள்‌ (தானி 11:6). 


சரியாலின்‌ ராஜாவாகிய அந்தியோகஸ்‌ 
தன்னுடைய மனைவி பெர்னீசை 
விவாகரத்து செய்து விடுகிறான்‌. அவன்‌ 
மறுடியுமாய்‌ தன்னுடைய முந்திய 
மனைவியாகிய லவோடேசடன்‌ 
இணைந்துகொள்கிறான்‌. லவோடேசோ 
வஞ்சகமாய்ப்‌ 

அவனுக்கு விஷம்‌ 
கொன்றுபோடுகிறாள்‌. 

, அவள்‌ குமாரனையும்‌ 
லவோடேஸ்‌ கொன்‌ நுபோடுகிறாள்‌ 


லவோடேசுக்கு அந்தியோகஸ்‌ என்னும்‌ 
பேரில்‌ ஒரு குமாரன்‌ 
லவோடேஸ்‌ தன்‌ குமாரனை 
தேசத்திற்கு ராஜாவாக்குகிறாள்‌. 
பிற்காலத்தில்‌ செலூக்கஸ்‌ 
என்று அழைக்கப்படுகிறான்‌. 

வடதிசை: எாற்யத்திற்கும்‌, தென்றிசை 
ராஜ்யத்திற்கும்‌. இடையே யுத்தம்‌ 
ன்‌ “ஆனாலும்‌ அவளுடைய 

வேர்களின்‌ கிளையாகிய ஒருவன்‌ தன்‌. 
ஸ்தானத்தில்‌ எழும்பி, இராணுவத்தோடே 
வந்து, வடதிசை ராஜாவின்‌ அரணிப்புக்குள்‌ 
பிரவேசித்து; அவர்களை விரோதித்து, 
அவர்களுடைய அதிபதிகளையும்‌, 
அவர்களுடைய விலையேறப்பெற்ற வெள்ளியும்‌ 
'பொன்னுமாகிய பாத்திரங்களையும்‌, 
அவர்களுடைய தெய்வங்களையுங்கூட 
எகிப்துக்குக்‌ கொண்டுபோய்‌, சில. 
வருஷங்கள்மட்டும்‌. வடதிசை 
ராஜாவைப்பார்க்கிலும்‌ நிலையாய்‌ நிற்பான்‌” 
(தானி 11:7 8). 





ழ்‌ நயனா 
யாய 


பெர்னீசுடைய வேர்களின்‌ கிளையில்‌ 
ஒருவன்‌ தோன்றுகிறான்‌. அவன்‌ வடதிசை 
ராஜாவைப்‌. பார்க்கிலும்‌ நிலையாய்‌ 
நிற்கிறான்‌. தென்றிசை ராஜாவான தால்மி 
பிலெடெல்பசக்கு, தால்மேயஸ்‌ யூகேடஸ்‌ 
என்னும்‌ பெயரில்‌ ஒரு குமாரன்‌ இருக்கிறான்‌. 
சீரியாவின்‌ ராஜாவாகிய 
குல்லினிக்கசக்கு விரோதமாக 
யுத்தத்தில்‌ 

தென்றிசை ராஜா ஜெயம்‌ பெறுகிறான்‌. 


போய்விடுகிறான்‌ 
தேசத்தின்‌ ராஜா சில வருஷங்கள்‌ மட்டும்‌. 
சீரிய நேசத்து ராஜாவைப்‌ பார்க்கிலும்‌: 
நிலையாய்‌ நிற்கிறான்‌. 


“தென்றிசை ராஜா அவன்‌ ராஜ்யதுக்கு 
விரோதமாக வந்து, தன்‌ 
திரும்பிப்போவான்‌" (தானி 11:9) 
ராஜா தன்னுடைய தேசத்தில்‌ சமாதானத்தை 
உண்டுபண்ணுவதற்காக, 
தேசத்திலிருந்து தன்‌ 
திரும்பிப்போகிறான்‌. 


சீரிய தேசத்தின்‌ 
அந்தியோகஸ்‌ தஸ்‌ 
வடதிசை நேசத்தின்மீது 
ராஜாவாயிருக்கிறான்‌. 
இவன்மீது யுத்தம்பண்ணி, 
ஜெயிக்கும்‌ வரையிலும்‌, இவனே 
வடதிசை ராஜ்யத்திற்கு ராஜாவாயிருக்கிறான்‌ 
(தானி 11:7). தென்றிசை ராஜா வடதிசை 
ராஜாவின்‌ அரணிப்புக்குள்‌ பிரவேசித்து, 
அவர்களை விரோதித்து, அவர்‌ 
தென்‌, 


என்பவன்‌, 
நீண்டகாலம்‌ 


தென்றிசை ராஜா 


'தியோஸ்‌ என்பவன்‌ மரித்துப்போகிறான்‌. 
வடதிசை ராஜாவாகிய அந்தியோகஸ்‌ 

தியோஸ்‌ என்பவனுக்கு இரண்டு 

குமாரர்கள்‌ இருக்கிறார்கள்‌. அவர்களுடைய 

பெயர்‌ செலூக்கஸ்‌, சின்ன அந்தியோகஸ்‌ 

என்பதாகும்‌. 

படையை 

ராஜ்யமாகிய 

யுத்தம்பண்ணப்போகிறார்கள்‌. 


தானியேல்‌ - விரிவுரை 
DANIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஒருவன்‌ நிச்சயமாய்‌ வந்து, வெள்ளம்போலக்‌ 
கடந்து, திரும்பவும்‌ தன்னுடைய அரண்மட்டும்‌. 
யுத்தங்கலந்து சேருவான்‌" (தானி 1110), 


பெரிய அந்தியோகசின்‌ குமாரர்களில்‌ 
மூத்த குமாரனாகிய செலூக்கஸ்‌ என்பவன்‌, 
வடதிசை ராஜ்யத்தை இரண்டு வருஷங்கள்‌ 
மாத்திரமே ஆட்சி புரிகிறான்‌. அவனுக்கு 
விஷம்‌ கொடுத்து கொன்றுபோடுகிறார்கள்‌. 
அவனுக்கு பின்பு சின்ன அந்தியோகஸ்‌, 
வடதிசை ராஜ்யமாகிய சீரிய தேசத்திற்கு 
ராஜாவாகிறான்‌. 

வருஷங்கள்‌ 

ராஜாவாயிருக்கிறான்‌. 


வடதிசை ரா; தத்தற்கும்‌ தென்றிசை 
ராஜ்யத்திற்கும்‌ படையே நீண்டகாலம்‌ 
யுத்தம்‌ நடைபெறுகிறது. இந்த யுத்தத்தில்‌ 

ராஜ்யம்‌ ஆரம்பத்தில்‌ ஜெயம்‌ 


ய 
தால்மேயஸ்‌ 
கடுங்கோபங்கொண்டு, 
ராஜாவோடே 
எகிப்தின்‌ சேனை 
தென்றிசை ராஜா, தன்னுடைய சேனையை, 
வடதிசைக்கு விரோதமாக ய்‌ 
நிறுத்துகிறான்‌. இந்த 
வடதிசையின்‌ சேனை, 
ராஜ்யமாகிய எகிப்து தேசத்தின்‌ ராஜாவின்‌ 
கையில்‌ ஒப்புக்கொடுக்கப்படுகிறது. 

வடதிசை ராஜ்யத்திற்கும்‌, தென்றிசை 

த்திற்கும்‌ நடைபெற்ற யுத்தத்தில்‌, 

்‌ வெற்றி பெறுகிறது. 
தென்றிசை ராஜாவாகிய 

இஸ்‌ பிலோபீட்டரின்‌ இருதயம்‌ கர்வம்‌ 
கொள்கிறது. அவன்‌ தன்னுடைய கர்வத்தில்‌ 
எருசலேமுக்குப்போய்‌, அங்கே உள்ள 
தேவாலயத்தில்‌. பிரவேசிக்கிறான்‌. 
தேவாலயத்திலுள்ள மகாபரிசுத்த ஸ்தலத்தை 
தடடுப்படுத்துகிறான்‌. 


பொய்க்கு 





i= FTE 
TT 


"அப்பொழுது 
கடுங்கோபங்கொண்டு 
வடதிசை ராஜாவோடே யுத்தம்பண்ணுவான்‌;: 
இவன்‌ பெரிய சேனையை ஏகமாய்‌ 
நிறுத்துவான்‌: ஆனாலும்‌ இந்‌ 
அவன்‌ கையில்‌ ஒப்புக்கொடுக்கப்படும்‌. அவன்‌ 
இந்தச்‌ சேனையை நீக்கினபின்பு, அவனுடைய 
இருதயம்‌ 


பலங்கொள்ளமாட்டான்‌"' 


சில வருஷங்கள்‌ சென்றபின்பு வடதிசை 
ராஜாவாகிய அந்தியோகஸ்‌ தியோஸ்‌. 
என்பவன்‌ மறுபடியும்‌ தென்றிசை 
ராஜ்யத்திற்கு. விரோதமாக. 
யுத்தம்பண்ணவருகிறான்‌. சீரியாவின்‌ ராஜா 
திரும்ப முந்தின சேனையிலும்‌ பெரிதான 
சேனையைச்‌ சேர்த்து, மகா பெரிய 
சேனையோடும்‌ வெகு சச்பத்தோடும்‌, 
தென்றிசை ராஜ்யமாகிய எகிப்து தேசத்திற்கு 
விரோதமாய்‌ வருகிறான்‌ (தானி 1113) 


சீரியாவின்‌ ராஜா எகிப்து 
நேசத்தின்மீது யுத்தம்பண்ண வரும்போது. 
எகிப்து தேசத்திலே தால்மேயஸ்‌ 


தென்றிசை ராஜா 
புறப்பட்டுப்போய்‌, 


எப்பிபேனஸ்‌ என்பவன்‌ ராஜாவாயிருக்கிறான்‌. 
இவன்‌ தால்மேயஸ்‌ பிலோபேட்டரின்‌ குமாரன்‌, 


இந்த யுத்தத்திலே எகிப்து தேசத்திற்கு 
விரோதமாக அநேகர்‌  எழும்புகிறார்கள்‌. 
அநேக ராஜாக்கள்‌ வடதிசை ராஜ்யத்தோடு 
சேர்ந்துகொள்கிறார்கள்‌. 

“அக்காலங்களில்‌ 
ராஜாவுக்கு விரோதமாக. அநேகர்‌ 
எழும்புவார்கள்‌: அப்பொழுது. உன்‌ 
ஜனத்திலுள்ள துண்டரிக்கக்காரரின்‌ புத்திரர்‌ 


தரிசனத்தை நிறைவேற்றத்‌ தங்களை 
உயர்த்துவார்கள்‌" (தானி 11:14). 


தென்றிசை 


ராஜாவாகிய 

ராஜாவாகிய 
அந்தியோகசோடு இராணுவ ஒப்பந்தம்‌ செய்து 
கொள்கிறான்‌.  அந்தியோகஸ்‌ எகிப்தின்‌ 
ராஜாவுக்கு விரோதமாய்‌ யுத்தம்பண்ணும்‌ 
போது, மக்கதோனியாவின்‌ ராஜாவாகிய 
பிலிப்புவும்‌, எகிப்து தேசத்திற்கு எதிரான 
யுத்தத்தில்‌ அந்தியோகசுக்கு. 


(தானி 1144) என்று 
தீர்க்கதரிசனம்‌ 


தானியேல்‌ - விரிவுரை 
DANIEL - COMMENTARY 


சீரியாவின்‌ ராஜாவாகிய அந்தியோகஸ்‌, 
எகிப்து தேசத்தின்‌ ராஜாவை யுத்தத்திலே 
வேரோடு அழித்துப்போடுகிறான்‌. எகிப்தியரின்‌ 
சேனையில்‌ பெரும்பகுதியையும்‌ அவன்‌ 
சங்காரம்பண்ணுகிறான்‌. இந்த யுத்தத்தில்‌ 
யூதர்களும்‌ வடதிசை ராஜாவுக்கு 
உதவியாக வருகிறார்கள்‌. எகிப்து, 
தேசத்தின்‌ ராஜாவாகிய தால்மேயசின்‌ 
இராணுவத்தளங்களை முற்றிக்கையிடுவதற்கு 
யூதர்களும்‌ அந்தியோகசுக்கு உதவிசெய்து 
அவனோடு சேர்ந்துகொள்கிறார்கள்‌. 


உன்‌ ஜனத்திலுள்ள. 
துண்டரிக்கக்காரரின்‌ புத்திரர்‌ தரிசனத்தை 
நிறைவேற்றத்‌ தங்களை உயர்த்துவார்கள்‌” 
(தானி 11:14) என்று காபிரியேல்‌ கர்த்தருடைய 
வார்த்தையை தானியேலுக்கு அறிவிக்கிறார்‌ 
“துண்டரிக்கக்காரர்‌" என்னும்‌ வார்த்தைக்கு 
“கொள்ளைக்காரர்‌" 

யூதாவின்‌ ஜனத்தார்‌, 

சேர்ந்து. எகிப்து 
கொள்ளையிடுகிறார்கள்‌. 


அப்பொழுது 


வடதிசை ராஜாவாகிய அந்தியோகஸ்‌, 
தென்றிசை ராஜாவுக்கு விரோதமாக மேலும்‌ 
ஒரு யுத்தத்திற்கு திட்டம்‌ வகுக்கிறான்‌. 
"வடதிசை ராஜா வந்து, கொத்தளம்‌ போட்டு, 
அரணான நகரங்களைப்பிடிப்பான்‌ ; 
தென்றிசை ராஜாவின்‌ புயபலங்களும்‌ அவன்‌ 
தெரிந்துகொண்ட ஜனமும்‌ நில்லாமற்போம்‌; 
எதிர்க்கிறதற்குப்‌ பெலன்‌ இராது” 
(தானி 11 

அந்தியோகஸ்‌ எகிப்து தேசத்தின்மீது 
திடீரென்று, யாரும்‌ எதிர்பாராத வேளையிலே 
யுத்தம்‌ பண்ண வருவான்‌. அவனுக்கு 
விரோதமாக யாராலும்‌ எதிர்த்து நிற்க 
முடியாது. எகிப்தின்‌ 
அந்தியோகசை எதிர்த்து 
யுத்தம்பண்ண முடியாது. 
அவனுக்கு விரோதமாக வருகிறவன்‌ தன்‌ 
இஷ்டப்படிச்செய்வான்‌; அவனுக்கு முன்பாக 

ற்பவன்‌ ஒருவனும்‌ ல" 
(தானி 11:16). 

அந்தியோகஸ்‌ யூதேயா தேசத்திற்கும்‌ 
ராஜாவாகிறான்‌. “அவன்‌  சிங்காரமான 
தேசத்தில்‌ தங்குவான்‌; எல்லாம்‌ அவன்‌ 
கைவசமாகும்‌' (தானி 11:16). “சிங்காரமான 
தேசம்‌' என்னும்‌ வார்த்தை யூதேயா 
தேசத்தைக்‌ குறிக்கிறது. 





ழ்‌ நள 
யாய 
விரோதமாக வருகிறவன்‌" 


என்னும்‌ வாக்கியம்‌ தெற்கு ராஜ்யத்திற்கு 
விரோதமாக வருகிற, வடக்கு ராஜ்யத்தின்‌ 
ராஜாவாகிய அந்தியோகசைக்‌ குறிக்கிறது. 
அந்தியோகஸ்‌ தன்னுடைய இஷ்டப்படி 
செய்கிறான்‌. அவன்‌ இஸ்ரவேல்‌ தேசம்‌. 
முழுவதையும்‌ அழித்துப்போடுகிறான்‌. பாலும்‌ 
தேனும்‌ ஓடுகிற கானான்‌ தேசத்தை 
அந்தியோகஸ்‌ பாழாக்கிப்போடுகிறான்‌. 
இக்காலத்தில்‌ எகிப்து தேசமும்‌, சீரியா 
தேசமும்‌ பெரிய ராஜ்யங்களாயிருக்கிறது. 
இல்விரண்டு 
நடுவே, 


பெரிய ராஜ்யங்களுக்கு 

இஸ்ரவேல்‌ தேசம்‌ பூகோள 
ரீதியாக அமைந்துள்ளது. இல்விரண்டு பெரிய 
தேசங்களுக்கும்‌ நடுவே யுத்தம்‌ 


நடைபெறும்போது. இஸ்ரவேல்‌ தேசத்திற்கு 


யுத்தம்‌ பண்ணியிருக்கிறார்கள்‌. 
தேசம்‌, எகிப்தியருக்கும்‌, 
சீரியருக்கும்‌ யுத்தக்களமாயிருக்கிறது. 


வடக்கு தேசத்தின்‌ ராஜா தெற்கு 
தேசத்திற்கு விரோதமாக தன்னுடைய 
முகத்தைத்‌ திருப்புகிறான்‌. வடக்கு தேசத்தின்‌ 
ராஜா தன்‌ ராஜ்யத்தின்‌ 
வல்லமையோடெல்லாம்‌ தானும்‌ 
தன்னோடேகூடச்‌  செம்மையார்க்கத்தாரும்‌ 
வர, இவன்‌ தன்‌ முகத்தைத்‌ திருப்புவான்‌;: 
இப்படிச்‌ செய்து கெடுதியுண்டாகும்படி 
அவனுக்கு ஒரு  கன்னிப்பெண்ணைக்‌: 
கொடுப்பான்‌, ஆனாலும்‌ அவளாலே. 
ஸ்திரம்பெறான்‌; அவள்‌ அவன்‌ பட்சத்தில்‌ 
நில்லாள்‌" (தானி 11:17). 

வடதிசை ராஜ்யத்தின்‌ ராஜா, 
தென்றிசை ராஜ்யமாகிய எகிப்து தேசத்திற்கு 
விரோதமாக யுத்தம்பண்ணும்போது, எகிப்திலே. 
தால்பி எப்பிபேனஸ்‌ என்பவன்‌ ஆட்சி 
புரிகிறான்‌. இவன்‌ ஒரு சிறுவன்‌. இவனுக்கு 
ராஜாவுக்குரிய தகுதிகளோ, திறமைகளோ 
ழு வடதிசை ராஜ்யத்தின்‌ ராஜா, 

நல்ல சந்தர்ப்பத்தை தனக்கு 
கக்‌ பயன்படுத்திக்கொண்டு, எகிப்து 
தேசத்தின்மீது. யுத்தம்பண்ணி, அதை 
மிகவும்‌ எளிதாக ஜெயித்துவிடுகிறான்‌. 


தானியேல்‌ - விரிவுரை 
DANIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


வடதிசை ராஜா தன்‌ முகத்தை 
தீவுகளுக்கு நேராகத்‌ திருப்புகிறான்‌. அவன்‌ 
அநேகம்‌ தீவுகளை பிடிக்கிறான்‌. வடதிசை 
ராஜாவுக்கும்‌, ரோமாபுரி, கிரேக்கம்‌, 
இத்தாலி ஆகிய தேசங்களுக்கும்‌ யுத்தம்‌ 
நடைபெறுகிறது. 
பின்பு இவன்‌ (வடதிசை ராஜாவாகிய 
அந்தியோகஸ்‌ எப்பிபேனஸ்‌) தன்‌ முகத்தைத்‌ 
தீவுகளுக்கு நேராகத்‌ திருப்பி, அநேகர்‌ 
தீவுகளைப்‌ பிடிப்பான்‌” (தானி 11:18). 


அநேக. தீவுகளைப்‌ 
ஹெல்லஸ்பான்டை 
எல்லா தீவுகளையும்‌ 
பிடிக்கிறான்‌. ஆனாலும்‌ 
சேனையிலுள்ள ஒரு 
அவனுக்கு விரோதமாக 
“ஆனாலும்‌ ஒரு சேனாபதி 
செய்கிற நிந்தையை 
ஒழியப்பண்ணுவதுமல்லாமல்‌, இவன்‌ செய்த 
நிந்தையினிமித்தம்‌ இவனுக்குச்‌ சரிக்குச்‌ 
சரிக்கட்டுவான்‌” (தானி 1118) 
ரோமாபுரிக்கு 
யுத்தம்பண்ணும்போது, 
யுத்தத்தில்‌ தோல்வி 
உண்டாயிற்று. அந்தியோகஸ்‌ மற்ற 
தேசங்கள்மீது யுத்தம்பண்ணும்போது, 
அவனுக்கு வெற்றி கிடைத்தது. ஆனால்‌ 
இப்போதோ, அந்தியோகஸ்‌ ரோமப்பேரரசிடம்‌. 
தோற்று, தன்னுடைய முகத்தை தன்‌ 
தேசத்தின்‌  அரண்களுக்கு நேராக 
திருப்புகிறான்‌. அந்தியோகஸ்‌ யுத்தத்தில்‌ 
தோல்வியடைந்து சீரிய தேசத்திற்கு 
திரும்பிப்போகிறான்‌ (தானி 1149) 
அந்தியோகசிடம்‌ ஏராளமான 
கொள்ளைப்பொருட்கள்‌ இருக்கிறது. 
ரோமப்பேரரசோடு நடைபெற்ற யுத்தத்தில்‌, 
அந்தியோகசுக்கு தோல்வி உண்டானதினால்‌, 
அவன்‌ தன்னுடைய கொள்ளைப்பொருட்கள்‌ 
எல்லாவற்றையும்‌ 
விட்டுவிட்டு, 
வெறுங்கையோடு வருகிறான்‌. அந்தியோகஸ்‌ 
ரோமப்பேரரசுக்கு கப்பம்‌ கட்டவேண்டும்‌. 
அதற்கு அவனிடத்தில்‌ பணமில்லை. 


அந்தியோகஸ்‌ 
விரோதமாக 
அந்தியோகசுக்கு 





f= THE 
TT 


வடதிசை ராஜ்யத்தில்‌ யூப்பித்தருக்கு 
வெல கோண னய உளளது, அதக 
ஏராளமான பொக்கிஷங்கள்‌ சேமித்து, 
வைக்கப்பட்டிருக்கிறது. வடதிசை ராஜா, 
ரோமப்பேரரசுக்கு கப்பம்‌ கட்டுவதற்காக, 
யூப்பித்தரின்‌ ஆலயத்தை 
கொள்ளையிடுகிறான்‌. இதனால்‌ வடதிசை 
ராஜ்யத்தின்‌ ஜனங்கள்‌, ராஜாவுக்கு 
விரோதமாக எழும்புகிறார்கள்‌. 


வடதிசை 
தங்களுடைய 
கொன்றுபோடுகிறார்கள்‌ 
கொலைசெய்யப்படுகிறான்‌ 
பிரேதம்‌ அவன்‌ தேசத்திலே கீழே விழக்க. 
அதன்‌ பின்பு அவன்‌ சரித்திரத்‌ 
காணப்படாமல்‌ போனான்‌. “அங்கே இடறி 
விழுந்து காணப்படாமற்போவான்‌"' 
தானி | 1149) என்று வடதிசை ராஜாவின்‌. 
முடிவை காபிரியேல்‌ தானியேலுக்கு 
சொல்லுகிறார்‌ 


வடதிசை ராஜாவாகிய அந்தியோகஸ்‌ 
மரித்துப்போன பின்பு அவனுடைய 
ஸ்தானத்தில்‌ வேறொருவன்‌ ராஜாவாகிறான்‌ 


ராஜ்யத்தின்‌ ஜனங்கள்‌, 
ராஜாவைக்‌ 
தக்‌ 


ராஜாவாகிறான்‌. இவன்‌ 
ஜனங்களை மிகவும்‌ கொடுமைப்படுத்தினான்‌. 
ஜனங்கள்மீது அதிகமான வரிகளை 
விதித்து, அதை கடினமான வழிகளில்‌ 
வசூல்‌ பண்ணினான்‌. 
செழிப்பான ராஜ்யத்தில்‌ 
தண்டல்காரனைத்‌ திரியப்பண்ணுகிற ஒருவன்‌ 
தன்‌ ஸ்தானத்தில்‌ எழும்புவான்‌” (தானி 11:20) 
என்று அந்தியோகசின்‌ மூத்த மகனான 
செல்லூக்கஸ்‌ பிலோபீட்டரைப்பற்றி 
வேதாகமத்தில்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
அந்தியோகஸ்‌ தன்‌ தேசத்திலுள்ள 
க ப கொள்ளையிட்டான்‌. 
குமாரனாகிய 
செல்தூக்கஸ்‌ பிலோபீட்டரோ எருசவேலிஜன்ள 
தேவாலயத்தை கொள்ளையிட 
முயற்சிபண்ணினான்‌. ஆனால்‌ அவனுடைய 
முயற்சிகள்‌ நிறைவேறவில்லை. அவன்‌ சில 
நாட்களில்‌ மரித்துப்போனான்‌. “ஆகிலும்‌ 
சில நாளைக்குள்‌ கோபமில்லாமலும்‌: 
யுத்தமில்லாமலும்‌ நாசமடைவான்‌" 
(தானி 11:20) என்று இவனைப்பற்றிச்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. 


தானியேல்‌ - விரிவுரை 
DANIEL - COMMENTARY 


ஈடோரஸ்‌. என்பவன்‌ 
செலூக்கஸ்‌ பிலோபீட்டரின்‌ மெய்க்காப்பாளன்‌. 
இவன்‌ ராஜாவுக்கு விஷம்‌ கொடுத்து 
கொன்றுபோட்டான்‌ என்று சரித்திர 
ஆசிரியர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. வேதத்தில்‌ 
எழுதியிருக்கிற பிரகாரமாக, செலூக்கஸ்‌ 
பிலோபீட்டர்‌, சில நாட்களுக்குள்‌, 
கோபமில்லாமலும்‌, யுத்தமில்லாமலும்‌ 
நாசமடைந்தான்‌. 


காபிரியேல்‌ இனிமேல்‌ வரப்போகும்‌ 

“தானியேலுக்கு 

நாம்‌ இந்த 

சம்பவங்களிலிருந்து இரண்டு முக்கியமான 

சத்தியங்களை அறிந்துகொள்ளலாம்‌. 
அவையாவன : 


1. கர்த்தர்‌ தமக்கு சித்தமானவனை 
ராஜாவின்‌ சிங்காசனத்தில்‌ அமரச்செய்கிறார்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய தெய்வீக சித்தத்தின்‌ 
பிரகாரம்‌, ராஜாவின்‌ சிங்காசனத்தில்‌ 
அமர்ந்திருக்கிறவனை, கீழே 
விழத்தள்ளிவிடுகிறார்‌. 

கர்த்தருடைய சித்தத்தின்‌ 
நடைபெறும்‌. 


சகலமும்‌ 
பிரகாரமே 
கர்த்தர்‌. செய்ய நினைக்கிற 
காரியம்‌ ஒருபோதும்‌ தடைபடாது. 


2. இந்த உலகத்தின்‌ சரித்திரத்தில்‌ 
ஏராளமான சண்டைகளும்‌, யுத்தங்களும்‌ 
நடைபெற்றிருக்கிறது. இவையெல்லாவற்றிற்கும்‌ 
மனுஷருடைய பேராசைகளே மூலகாரணம்‌. 
இப்போதும்‌ இந்த உலகம்‌ முழுவதும்‌ 

யுத்தங்களும்‌ சண்டைகளும்‌ சூழ்ந்திருக்கிறது. 


வடதிசை ராஜா 
தானி 11:21-24 


தாணி 11:21. அவன்‌ ஸ்தானத்தில்‌ 
அவமதிக்கப்பட்டவன்‌ ஒருவன்‌ 
எழும்புவான்‌; இவனுக்கு 
தவப்‌ கள்‌! மேன்மையைக்கொடா 
'திருப்பார்கன்‌; ஆனாலும்‌ இவன்‌ 
நுழைத்து, 

ராஜ்யத்தைக்‌ 





f= FTE 
TT 


ஒப்புரவாகியிருக்கிறார்‌. 
கர்த்தருடைய 
மீறியதினால்‌, 
கோபமாயிருந்தார்‌. 
கர்த்தருடைய 
புத்திரருக்காக 
ஜெபம்பண்ணினார்‌. 
தம்முடைய கோபத்தைக்‌. 
இஸ்ரவேல்‌  புத்திரருக்கு 
கிருபையை வெளிப்படுத்துகிறார்‌. 
கர்த்தருக்கும்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்கும்‌ 
இடையே மறுபடியும்‌ ஐக்கியமும்‌, சமாதானமும்‌ 


மறுபடியுமாய்‌. 


இரண்டையும்‌ 
உடைத்துப்போட்டார்‌ 


கர்த்தர்‌ மோசேயை நோக்கி, “முந்தின 


[தல்‌ ண்டு கற்பலகைகளும்‌ 
தேவன்‌" செய்தமை (யத்‌. மல) கோன்‌ 
அவற்றை உடைத்துப்போட்டார்‌. ஆகையினால்‌ 


(யாத்‌ 341-2, 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


தம்முடைய பிரமாணத்தை 
முதலாவதாக எழுதியபோது, அதை 
மனுஷருடைய இருதயத்தில்‌ எழுதினார்‌. 
கர்த்தரே கற்பலகைகளை உண்டுபண்ணி, 
அதிலே தம்முடைய விரலினால்‌, தம்முடைய 
கட்டளைகளை எழுதினார்‌. இஸ்ரவேல்‌ 
புத்திரரோ கர்த்தருக்கு விரோதமாகப்‌ பாவம்‌ 
செய்து தங்களைக்‌ கெடுத்துப்போட்டார்கள்‌. 
இதனால்‌  கர்த்தருக்கும்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கும்‌ இடையே ஏற்பட்டிருந்த 
உடன்படிக்கை முறிந்துபோயிற்று. 

கர்த்தர்‌ மோசேயின்‌ கையிலே இரண்டு 
கற்பலகைகளை கொடுத்தார்‌. இஸ்ரவேல்‌ 
ஜனத்தார்‌.. கன்றுக்குட்டியை ஆராதனை 
செய்தார்கள்‌. மோசே அவர்களுடைய 
விக்கிரகாராதனையைப்‌ பார்த்து, 
கோபமடைந்து, கர்த்தர்‌ கொடுத்த 
குற்பலகைகளை உடைத்துப்போட்டார்‌. 


தே தெய்வீக பிரமாணம்‌ 
இப்போது வேதவாக்கியங்களில்‌ பாதுகாப்பாக 
எழுதப்பட்டிருக்கிறது. பரிசுத்த 
வேதாகமத்திலுள்ள வேதவசனங்களை 
கர்த்தர்‌ தம்முடைய விரலினால்‌ எழுதவில்லை. 
தம்முடைய வார்த்தைகளை எழுதுவதற்கு 
மனுஷரைப்‌ பயன்படுத்துகிறார்‌. 
கர்த்தருடைய வார்த்தையை 
எழுதும்‌ ஊழியத்தில்‌, மோசே முதன்‌ முதலாக 
பயன்படுத்தப்படுகிறார்‌. 


கர்த்தர்‌ 


தீர்க்கதரிசிகளும்‌ அப்போஸ்தலர்களும்‌ 
கற்பலகைகளை இழைக்கிறார்கள்‌. அந்தப்‌ 
பலகைகளில்‌ எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகள்‌ 
இன்னும்‌ கர்த்தருடைய வார்த்தையாகவே 
இருக்கிறது. வேதவாக்கியங்களெல்லாம்‌ 
தேவஆலிமினால்‌  அருளப்பட்டிருக்கிறது. 
பரிசுத்த வேதாகமத்திலுள்ள வார்த்தைகளை 
மனுஷர்‌ எழுதினாலும்‌, அவர்கள்‌ அந்த 
வார்த்தைகளை சுயமாக எழுதவில்லை, 
கர்த்தருடைய பரிசுத்தவான்கள்‌ பரிசுத்த 
ஆவியானவரின்‌. ஆளுகையினாலும்‌, 
அவருடைய வழிநடத்துதலினாலும்‌ ஏவப்பட்டு, 
வேதவாக்கியங்களை எழுதியிருக்கிறார்கள்‌. 





i= FTE 
ETT 


தாணி 11:22, பிரவாகமாய்‌ வருகிற 
சேனைகள்‌ இவணாலே பிரவாகமாய்‌. 
முறிக்கப்படும்‌; உடன்படிக்கையின்‌ 
தலைவனும்‌ முறிக்கப்படுவான்‌.. 


தானி 11:28. ஏனென்றால்‌ அவனோடே. 
சம்பத்தம்பண்ணின நாட்கள்முதல்‌ 
அவன்‌ சூதாய்‌ நடத்து, கொஞ்சம்‌ 
ஜனங்களோடே புறப்பட்டுவத்து 
பெலங்கொள்ளுவான்‌. 


தானி 11:24. தேசம்‌ சுகவாழ்வோடும்‌. 
சம்பூரணத்தோடும்‌ இருக்கையில்‌, 
அவன்‌ உட்பிரவேசித்து, தன்‌ 
பிதாக்களும்‌ தன்‌ பிதாக்களின்‌ 
பிதாக்களும்‌ செய்யாததைச்‌. 
செய்வான்‌,  கொன்னையிட்டுச்‌. 
சூறையாடி, பெ! அவர்களுக்கு 
இறைத்துப்‌ பங்கிட்டு, அரண்களுக்கு 
விரோதமாகத்‌ தனக்குள்‌ உபாயங்களை 
யோசிப்பான்‌; சிலகாலமட்டும்‌. 
இப்படியிருக்கும்‌. 


| தானியேல்‌ தன்னுடைய தரிசனத்திலே 
ஆட்டுக்கடாவையும்‌, வெள்ளாட்டுக்கடாவையும்‌ 


எதிராகவும்‌ 
சிங்காரமான தேசத்துக்கு நேராகவும்‌ மிகவும்‌. 
பெரியதாயிற்று” (தானி 8:9). 
இந்த 


தரிசன 
சின்னக்கொம்பு' 
எழுதப்பட்டிருக்கிறவன்‌ 
எப்பிபேனசைக்‌ . 


சத்துருவாமிரந்தாள்‌ 

அதிகமாய்த்‌ 

உபத்திரவப்படுத்தினான்‌. 

எப்பிபேனசினுடைய 

தீர்க்கதரிசனமாய்ச்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 

ஏற்பாட்டிலே 
சொல்லப்‌ 

பட்டிருக்கிறது. அந்தியோகஸ்‌ எப்பிபேனஸ்‌ 

என்பவனே, அந்திக்கிறிஸ்துவக்கு 

அடையாளமானவன்‌ என்று வேதபண்டிதர்கள்‌ 

விளக்கம்‌ சொல்லுகிறார்கள்‌. 


புதிய 
அந்திக்கிறிஸ்துவைப்பற்றிச்‌ 


தானியேல்‌ - விரிவுரை 
DANIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ராஜா தனக்கு இஞஷ்டமானடிசெய்து, 
தன்னை உயர்த்தி, எந்த  தேவனிலும்‌ 
தன்னைப்‌ பெரியவனாக்கி, தேவாதிதேவனுக்கு 
விரோதமாக ஆச்சரியமான காரியங்களைப்‌ 
பேசுவான்‌; கோபம்‌ தீருமட்டும்‌ அவனுக்குக்‌ 
கைகூடிவரும்‌; ர்ணயிக்கப்பட்டது. 
நடந்தேறும்‌. அவன்‌ தன்‌ பிதாக்களின்‌ 
தேவர்களை  மதியாமலும்‌, ஸ்திரீகளின்‌ 
சிநேகத்தையும்‌, எந்த தேவனையும்‌. 
மதியாமலும்‌, எல்லாவற்றிற்கும்‌ தன்னைப்‌ 
பெரியவனாக்கினான்‌” (தானி 11:36,27). 

அந்தியோகஸ்‌ எப்பிபேனஸ்‌ 
தன்னைத்தானே புகழ்ந்து கொள்கிறவன்‌. 
அவன்‌ தன்னைத்தானே பெருமைப்படுத்தி 
கொள்கிறவன்‌. அவன்‌ சில சமயங்களில்‌ 
அரண்மனையிலிருந்து யாருக்கும்‌ தெரியாமல்‌ 
வெளியேறி, தன்னுடைய நகரத்திற்குள்‌ 
மாறுவேஷம்போட்டு, சுற்றி அலைவானாம்‌. 
இவன்‌ தீயகுணமுள்ளவன்‌ என்றும்‌, இவன்‌ 
ஒரு பைத்தியக்காரன்‌ என்றும்‌ சரித்திர 
ஆசிரியர்கள்‌ இவனைப்பற்றி எழுதுகிறார்கள்‌. 

அந்தியோகஸ்‌ எப்பிபேன சடைய 
தகப்பன்‌ ரோமப்பேரரசுக்கு விரோதமாக 
கலகம்பண்ணினான்‌ ரோமப்பேரரசார்‌ 
இவனை ஒடுக்குவதற்காக, அந்தியோகஸ்‌ 
எப்பிபேனசை,. ரோமாபுரியின்‌ 
சிறைச்சாலையிலே, பிணைக்கைதியாகப்‌ 
பிடித்து அடைத்து வைத்திருந்தார்கள்‌. 


“எப்பிபேனஸ்‌" என்னும்‌ பெயருக்கு 
அறிவாளி, புத்திசாலி என்று பொருள்‌. 
இவன்‌ உண்மையில்‌ புத்திசாலியல்ல. இவன்‌ 
தன்னைத்தானே புத்திசாலி என்று 
சொல்லிக்கொண்டான்‌. 

அந்தியோகஸ்‌ எப்பிபேனஸ்‌, ரோமாபுரி 
சிறைச்சாலையில்‌, பிணைக்கைதியாக 
அடைக்கப்பட்டிருந்தபோது, சிறைச்‌: 
சாலையிலிருந்து விடுதலை பெறவேண்டும்‌ 
என்றும்‌, சீரிய தேசத்திற்கு தான்‌ 
ராஜாவாகவேண்டும்‌ என்றும்‌ அவனுக்குள்‌ 
ஆசையும்‌ யோசனையும்‌ உண்டாயிற்று. 





ழ்‌ ளன 
யாய 


தன்னுடைய மூத்த 
குமாரன்‌ தேமேத்திரியுவை. 
ரோமப்பேரரசாரிடம்‌, தனக்குப்‌ பதிலாக, 
பிணைக்கைதியாக ஒப்புக்கொடுத்து அவன்‌ 
சிறைச்சாலையிலிருந்து வெளியேறினான்‌. 
இக்காலத்தில்‌ அந்தியோகஸ்‌ எப்பிபேன குடைய 
மூத்த சகோதரனை  ஹெலியோடோரஸ்‌ 
என்பவன்‌  கொன்றுபோட்டான்‌. த 
சந்தர்ப்பத்தைப்‌ பயன்படுத்தி, அந்தியோகஸ்‌ 
எப்பிபேனஸ்‌. சீரிய தேசத்திற்கு 
ராஜாவானான்‌. 


சகோதரனின்‌. 


ஸ்தானத்தில்‌ 
அறைக்குப்‌ ஒருவன்‌ எழும்புவான்‌ ; 
இவனுக்கு ராஜ்யபாரத்தின்‌ மேன்மையைக்‌ 
கொடாதிருப்பார்கள்‌" (தானி 11:21) என்று 
இவனைப்பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. 
அந்தியோகஸ்‌ எப்பிபேனஸ்‌ 
தன்னுடைய மூத்த சகோதரனுக்கு பின்பு, 
சிங்காசனத்தில்‌ 


வீதத்தால்‌ சீரிய தேசத்தை ஆளுகை 
பொறுப்பு 


செய்யும்‌ 
கொடுக்கப்படவில்லை. 


அவனுக்கு. 


ஆனால்‌ அந்தியோகஸ்‌ எப்பிபேனஸ்‌. 
மிகவும்‌ தந்திரமுள்ளவன்‌. தன்னுடைய மூத்த 
சகோதரன்‌ மரித்துப்போனதினால்‌, சீரிய 
தேசத்தைக்‌ காப்பாற்றுவதற்காக, தான்‌ 
ரோமப்பேரரசின்‌ சிறைச்சாலையிலிருந்து 
விடுதலை பெற்று வந்திருப்பதாக சீரிய 
தேசத்து, ஜனங்களுக்கு சொன்னான்‌. 
தனக்குப்‌ பதிலாக, தன்னுடைய 
மூத்த... சகோதரனுடைய குமாரனை, 
ரோமப்போரசாரிடம்‌ பிணைக்கைதியாக 
ஒப்படைத்திருப்பதாகவும்‌ ஜனங்களிடம்‌ 
பேசினான்‌. ஜனங்‌ 'இச்சகமான 
வார்த்தைகளையும்‌ சொன்னான்‌. 

“இவன்‌ சமாதானமாய்‌ நுழைந்து, 
இச்சகம்பேசி, ராஜ்யத்தைக்‌ 
கட்டிக்கொள்ளுவான்‌" (தானி 11:21) என்று 
'இவனைப்பற்றிச்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 


தானியேல்‌ - விரிவுரை 
DANIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சகோதரனைக்‌ 

ஹெலியோடோரசையும்‌ 

இவனுடைய மூத்த 
சகோதரனுக்கு பின்பு, அவனுடைய குமாரன்‌ 
முறைப்படி ஆட்சிக்கு வரவேண்டும்‌. ஆனால்‌ 
அந்தியோகஸ்‌  எப்பிபேனசோ சீரிய 
தேசத்தாரிடம்‌ இச்சகமாகப்‌ பேசுகிறான்‌. 
தன்னுடைய மூத்த சகோதரனுடைய 
குமாரன்‌, ரோமாபுரி சிறைச்சாலையிலிருந்து 
விடுதலை பெற்று வந்தவுடன்‌, 
ஆட்சிப்பொறுப்பை அவனிடத்தில்‌ ஒப்புக்‌ 
கொடுத்து விடுவதாக அந்தியோகஸ்‌ 
எப்பிபேனஸ்‌ இச்சகமாகப்‌ பேசி, ராஜ்யத்தைக்‌ 
கட்டிக்கொள்கிறான்‌. தன்‌ சகோதரனுடைய 
குமாரனிடம்‌ இது தொடர்பாக, தான்‌ 
உடன்படிக்கை பண்ணியிருப்பதாகவும்‌, சீரிய 
தேசத்து ஜனங்கள்‌ மத்தியிலே இச்சகம்‌ 
பேசுகிறான்‌. 


அந்தியோகஸ்‌ எப்பிபேனஸ்‌, தன்‌ 
மூத்த சகோநரனுடைய குமாரனோடே 
சம்மந்தம்‌ பண்ணின நாட்கள்‌ முதல்‌, அவன்‌ 
சூதானமாய்‌ நடக்கிறான்‌. கொஞ்சம்‌ 
ஜனங்களோடே புறப்பட்டு வந்து 
பெலன்கொள்கிறான்‌. பிரவாகமாய்‌ வருகிற 
சேனைகள்‌ இவனாலே பிரவாகமாய்‌ 
முறிக்கப்படுகிறது. 

சீரிய த்தை ஆளுகை 
செய்யவேண்டிய உடன்படிக்கையின்‌ ராஜா 
ரோமாபுரி சிறைச்சாலையிலே. 
அடைக்கப்பட்டிருக்கிறான்‌. “உடன்படிக்கையின்‌ 
தலைவனும்‌ முறிக்கப்படுவான்‌” (தானி 11:22) 
என்று அந்தியோகஸ்‌ எப்பிபேனசைப்பற்றிச்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. 

சீரிய தேசத்தின்‌ பிரபுக்களெல்லோரும்‌ 
அந்தியோகஸ்‌ எப்பிபேனசுக்கு 
ஆதரவாயிருக்கிறார்கள்‌. ஆரம்பத்தில்‌ ஒரு 

சிலர்‌ மாத்திரமே இவனோடு 


பக்கம்‌ அதன்‌ பின்பு எல்லோரும்‌ 
இவன்‌ பக்கமாகச்‌ சேர்ந்துகொண்டார்கள்‌. 
எப்பிபேனஸ்‌ 


அந்தியோகஸ்‌ பெலன்‌ 


கொள்கிறான்‌. 





i= THE 
TT 


சீரிய தேசத்திற்குள்ளே 

தன்‌ பிதாக்களும்‌. 

பிதாக்களும்‌ செய்யாததை அந்தியோகஸ்‌ 

எப்பிபேனஸ்‌ செய்கிறான்‌. யுத்தத்திலே 

தனக்கு கிடைத்த கொள்ளைப்பொருட்களை, 

சீரிய தேசத்து ஜனங்களுக்கு £றைத்து 
(தானி 11:24). ஜனங்கள்‌ 
சந்தோஷமாமிருக்கிறார்கள்‌. 
கொள்ளைப்பொருட்களெல்லாம்‌. 

அந்நிய தேசங்களிலே கொள்ளையிட்டு 

சூறையாடி அபகரித்தவையாகும்‌. 


அந்தியோகஸ்‌ எப்பிபேனஸ்‌ சீரிய 
தேசத்து ஜனங்களுக்கு கொள்ளைப்‌ 
பொருளைப்‌ பங்கிட்டுக்கொடுத்தாலும்‌, 
அவன்‌ அரண்களுக்கு விரோதமாக 
தனக்குள்‌ உபாயங்களை யோசிக்கிறான்‌ 
(தானி 11:24), சீரிய தேசத்திலே இருக்கிற 

பிரபுக்கள்‌, இராணுவ தளபதிகள்‌ 
ஆகியவர்கள்‌ அந்த தேசத்தில்‌. 
அரண்களைப்போல இருக்கிறார்கள்‌. 


அந்தியோகஸ்‌ எப்பிபேனஸ்‌ 
ந யக இருக்கிற இவர்களுக்கு 
மேலாக தன்னை உயர்த்தி, தன்னுடைய 
ராஜாசனத்தை பாதுகாத்துக்கொள்கிறான்‌ 
தனக்கு ஆதரவு கொடுக்கிற பிரபுக்களை 
நேசிக்கிறான்‌. அவர்களுக்கு வெகுமதி 
கொடுக்கிறான்‌. தனக்கு எதிர்த்து. 
நிற்கிறவர்களையோ வஞ்சனை செய்து 
அழித்துப்போடுகிறான்‌. சீரிய தேசத்திலுள்ள 
எல்லா அரண்களையும்‌ தன்னுடைய 
குட்டுப்பட்டிற்குள்‌ கொண்டு வருகிறான்‌. 

'சில காலம்‌ மட்டும்‌ இப்படியிருக்கும்‌” 
(தானி 11:24). அந்தியோகஸ்‌ எப்பிபேனஸ்‌ 
ஆரம்பத்தில்‌, ஜனங்களிடத்தில்‌ நல்ல பெயர்‌ 
எடுப்பதற்காக, கொள்ளைப்‌ பொருட்களை 
அவர்களுக்கு பங்கிட்டுக்கொடுத்தான்‌. 
தேசத்திலுள்ள எல்லா அரண்களையும்‌ 
தன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள்‌ கொண்டு 
வந்தான்‌. அதன்‌ 
கொள்ளைப்பொருட்களை 
ட்டுக்‌ 
அவர்களை 
ஆரம்பித்தான்‌. 
செய்வதுபோல. 
அவன்‌ தன்‌ 
காண்பித்தான்‌. 


தானியேல்‌ - விரிவுரை 
DANIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தென்றிசை ராஜாவுக்கு 
விரோதமாய்‌ இரண்டாவது 
யூத்தம்‌ தானி 11:25-27 


தானி 11:25. பின்னும்‌ தென்றிசை 
ராஜாவுக்கு விரோதமாகப்‌ பெரிய 
சேனையோடே போர்செய்யத்‌ தன்‌ 
வல்லமையையும்‌ தன்‌ ஸ்திரத்தையும்‌ 
எழுப்புவான்‌; அப்பொழுது தென்றிசை. 
மிகவும்‌ யலத்த. 
இராணுவத்தோடேபோய்‌ 
யுத்தங்கலப்பான்‌; ஆனாலும்‌ அவர்கள்‌ 
அவனுக்கு விரோதமாகத்‌ துராலோசனை 
பண்ணியிருத்‌ தபடி.யால்‌, அவன்‌ 


அவனுடைய 

சாப்பிடுகிறவர்கள்‌. 

நாசப்படுத்துவார்கன்‌; 

ஆகையால்‌ அவனுடைய இராணுவம்‌ 

பிரவாகமாய்வரும்‌; அநேகர்‌ 
கொலையுண்டு விழுவார்கள்‌. 


தானி 1127. இந்த இரண்டு, 
ராஜாக்களின்‌ இருதயமும்‌ தீமை 
செய்ய நினைக்கும்‌; ஒரே பந்தியிலி. 
aie பொய்பேசுவார்கள்‌; ஆனாலும்‌ 
வாய்ப்பதில்லை; 
தரித்தது முடிவு இன்னும்‌ 
திறுத்திவைக்கப்பட்டிருக்கும்‌. 
வடதிசை ராஜ்யத்தின்‌ ராஜாவாகிய 
அந்தியோகஸ்‌ எப்பிபேனஸ்‌, தென்றிசை 
ராஜ்யமாகிய எகிப்து தேசத்தின்மீது, 
இரண்டாம்‌ முறையாக யுத்தப்பண்ணுகிற 
சம்பவம்‌ இந்த வசனப்பகுதியில்‌ 
எழுதப்பட்டிருக்கிறது. இக்காலத்தில்‌ எகிப்து, 
தேசத்திலே. தால்மேயஸ்‌: பிலோமீட்டர்‌. 
ராஜாவாயிருக்கிறான்‌. 
தென்றிசை ராஜாவாகிய 
விரோதமாய்‌, பெரிய 
போர்‌ செய்ய தன்‌ 
தன்‌ ஸ்திரத்தையும்‌ 


என்பவன்‌ 
அந்தியோகஸ்‌ 
இவனுக்கு 
சேனையோடே 
வல்லமையையும்‌, 
எழுப்புகிறான்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


சரித்திரத்தில்‌ தால்மேயஸ்‌ பிலோமீட்டர்‌ 
என்பவன்‌ “தால்மி” என்றும்‌ 
அழைக்கப்படுகிறான்‌. “தால்மி' என்பது 
எகிப்து தேசத்து ராஜாக்களின்‌ பொதுவான 
பெயராகும்‌, அந்தியோகசுக்கு விரோதமாக, 
தென்றிசை ராஜாவாகிய தால்மியும்‌, மிகவும்‌ 
பலத்த பெரிய இராணுத்தோடே போய்‌ 
யுத்தம்‌ கலக்கிறான்‌. இந்த யுத்தத்தில்‌ 
அந்தியோகசின்‌ பெரிய சேனை, தால்மியின்‌ 
பலத்த இராணுவத்தை முறியடிக்கிறார்கள்‌. 


எகிப்து தேசத்தின்‌ இராணுவ 
தளபதிகள்‌ அவனுக்கு விரோதமாகக்‌ 
குலகம்பண்ணுகிறார்கள்‌. தால்மிக்கு, 
இராணுவ ஆலோசனை சொல்லுகிறவர்கள்‌, 
அவனுக்கு தப்பான ஆலோசனைகளைச்‌ 
சொல்லி, அவனை மோசம்போக்குகிறார்கள்‌. 
அவர்கள்‌ அவனுக்கு விரோதமாகத்‌ 
துராலோசனை பண்ணியிருந்தபடியால்‌, அவன்‌ 
நிற்கமாட்டான்‌" (தானி 11:25) என்று இந்த 
சம்பவத்தைப்பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. 
எகிப்து தேசத்து ராஜாவின்‌ 
போஜனங்களை சாப்பிடுகிறவனே அவனை 
வஞ்சித்துவிடுகிறான்‌. தால்மியினுடைய 
போஜனங்களைச்‌ சாப்பிடுகிறவர்கள்‌ அவனை 
நாசப்படுத்துகிறார்கள்‌:: வடதிசை 
ராஜாவினுடைய இராணுவம்‌ 
பிரவாகமாய்வருகிறது: இந்த யுத்தத்தில்‌, 
எகிப்து தேசத்தின்‌ இராணுவத்திலுள்ள 
அநேகர்‌ கொலையுண்டு விழுகிறார்கள்‌ 
(தானி 11:26) 
இந்த யுத்தத்திற்கு பின்பு வடதிசை 
தென்றிசை ராஜ்யத்திற்கும்‌ 
சமாதான உடன்படிக்கை 
ஆனால்‌ இந்த 
உடன்படிக்கைக்கு, இவ்விரண்டு தேசங்களின்‌ 
ராஜாக்களும்‌ உண்மையுள்ளவர்களாயில்லை. 


இந்த இரண்டு ராஜாக்களின்‌. 

ம்‌ தீமை செய்ய நினைக்கும்‌; ஒரே 

ந்து பொய்பேசுவார்கள்‌; ஆனாலும்‌ 
அது வாய்ப்பதில்லை; குறித்தகாலத்துக்கு 
முடிவு இன்னும்‌ நிறுத்திவைக்கப்பட்டிருக்கும்‌" 
(தானி 11:27). 


தானியேல்‌ - விரிவுரை 
DANIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ராஜாக்களும்‌ செய்து 
சமாதான உடன்படிக்கை 
ஒருவரையொருவர்‌ 
த்சிக நினைக்கிறார்கள்‌. 
ஒருவருக்கொருவர்‌ தீங்கு செய்கிறார்கள்‌. 
இரண்டு தேசங்களுக்கும்‌ இடையில்‌ 
சமாதானம்‌ உண்டாகவில்லை. இல்விரண்டு 
தேசங்களுக்கும்‌ கர்த்தரால்‌ நியமிக்கப்பட்ட 
முடிவு, உடனே நிறைவேறாமல்‌, கர்த்தரால்‌ 
குறிக்கப்பட்டுள்ள காலம்‌ வரையிலும்‌, 
நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. 


தென்றிசை: ராஜாவுக்கு. 
விரோதமாய்‌ மூன்றாவது 
யுத்தம்‌ தானி 11:28,29 


தானி 11:28. அவன்‌ மகா சம்பத்தோடே, 
தன்‌ தேசத்துக்குத்‌ திரும்பி, 
தன்‌ இருதயத்தைப்‌ பரிசுத்த. 
உடன்படிக்கைக்கு விரோதமாக. 
வைத்து, அதற்கானதைச்‌ செய்து, தன்‌ 
தேசத்துக்குத்‌ திரும்பிப்‌ போவான்‌. 


தானி. 11:29. குறித்தகாலத்திலே 
திரும்பவும்‌ தென்தேசத்திற்கு வருவான்‌; 
ஆனாலும்‌ அவனுடைய பின்நடபடி. 
முன்நடபடியைப்போல இராது. 


வடதிசை ராஜா எகிப்து தேசத்திற்கு 
விரோதமாக மறுபடியும்‌ _யுத்தம்பண்ண 
வருகிறான்‌. இதற்கு முந்தி நடைபெற்ற 

, வடதிசை ராஜாவுக்கு ஏராளமான 
கொள்ளைப்பொருட்கள்‌ கிடைத்தது. அவன்‌ 
மகா சம்பத்தோடே தன்‌ தேசத்திற்கு. 
திரும்பிப்போனான்‌. 





f= FTN 
ETT 


எகிப்து தேசமும்‌, சீரிய தேசமும்‌ 
சமாதான உடன்படிக்கை செய்திருக்கிறார்கள்‌. 


உண்மையாயில்லை. அந்த உடன்படிக்கையும்‌ 
வாய்க்கவில்லை. வடக்கு ராஜ்யத்தின்‌: 
ராஜாவாகிய  அந்தியோகஸ்‌ எப்பிபேனஸ்‌, 
நான்‌ தென்றிசை ராஜாவோடு செய்து 
கொண்ட சமாதான உடன்படிக்கைக்கு 
விரோதமாக சிந்தித்து செயல்படுகிறான்‌. 
அவன்‌ தன்‌ இருதயத்தை பரிகத்த 
உடன்படிக்கைக்கு விரோதமாக வைக்கிறான்‌. 
தென்றிசை. ராஜ்யத்துடன்‌ 
யுத்தம்பண்ணுவதற்கான 
செய்கிறான்‌. வடதிசை 
தேசத்தைவிட்டுப்‌ புறப்பட்டுப்போகும்போதே, 
அந்த. தேசத்தின்மீது மறுபடியும்‌ 
யுத்தம்பண்ண வேண்டும்‌ என்னும்‌ 
எண்ணத்தோடு, தன்‌ தேசத்திற்கு 
திரும்பிப்போகிறான்‌. 

அந்தியோகஸ்‌ எப்பிபேனஸ்‌ எகிப்து 
நேசத்தன்மீது மறுபடியும்‌ யுத்தம்‌ பண்ண 

பார்த்துக்கொண்டிருக்கிறான்‌. 

இரண்டு வருஷங்கள்‌ சென்ற பின்பு, குறித்த 
காலத்திலே வடதிசை ராஜா திரும்பவும்‌ 
தென்தேசத்தின்மீது யுத்தம்பண்ண 
வருகிறான்‌. ஆனால்‌ இந்த யுத்தத்தில்‌ 
வடதிசை ராஜாவால்‌ ஜெயிக்க முடியவில்லை. 
'அவனுடைய பின்நடபடி முன்நடபடியைப்போல்‌ 
இராது” (தானி 11:29) என்று 
எழுதப்பட்டிருக்கிறது. வடதிசை ராஜாவுக்கு 
விரோதமாக கித்தீமின்‌ கப்பல்கள்‌ வரும்‌ 
(தானி 11:30) 


'கித்தீமின்‌ கப்பல்கள்‌' என்பது. 
ரோமப்பேரரசின்‌ கப்பல்‌ படையைக்‌ குறிக்கும்‌ 
வார்த்தை. அல்லது இந்த வார்த்தை 
ரோமப்பேரரசின்‌ பிரபுக்கள்‌ சபையிலுள்ள 
பிரதிநிதிகளைக்‌ குறிக்கலாம்‌. இந்த 
பிரதிநிதிகள்‌ அந்தியோகஸ்‌ எப்பிபேனசுக்கு 
விரோதமாக கப்பல்களில்‌ வந்திருக்கலாம்‌. 


இக்காலத்தில்‌ எகிப்து தேசத்திற்கு 
தால்மேயஸ்‌  பிலோமீட்டர்‌ என்பவன்‌ 
ராஜாவாயிருக்கிறான்‌. இவன்‌ 
ரோமப்பேரரசோடு. ராணுவ ஒப்பந்தம்‌. 
செய்திருக்கிறான்‌. அந்தியோகஸ்‌ எகிப்து 
தேசத்திற்கு விரோதமாக  யுத்தம்பண்ண 
வந்தபோது, எகிப்தின்‌ ராஜா 
ரோமப்பேரரசின்‌ உதவியை நாடுகிறான்‌. 


தானியேல்‌ - விரிவுரை 
DANIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அந்தியோகஸ்‌ எப்பிபேனஸ்‌. 
தன்னுடைய பலத்த சேனையோடு எகிப்து 
தேசத்தை முற்றிக்கையிடுகிறான்‌. எகிப்து 
தேசத்தின்‌. பிரதான பட்டணமான 
அலெக்சந்திரியா பட்டணத்தில்‌, எகிப்தின்‌ 
ராஜாவும்‌, அவனுடைய தாயாராகிய 
கிளியோபத்திராவும்‌  தங்கியிருக்கிறார்கள்‌. 
அந்தியோகஸ்‌ அலெக்சந்திரியா 
பட்டணத்தை தன்‌ பலத்த படைபலத்தினால்‌. 
முற்றிக்கையிடுகிறான்‌. இந்த சூழ்நிலையில்‌ 
எகிப்தின்‌ ராஜா ரோமப்பேரரசின்‌ உதவியை 
நாடுகிறான்‌. 
ரோமப்பேரரசின்‌ பிரபுக்கள்‌ சபை, 
ராஜாவாகிய  அந்தியோகஸ்‌ 
ம்‌ தன்னுடைய தூதுவர்களை 
வடதிசை தேசத்தின்‌: 
இராணுவம்‌ அலெக்சந்திரியா பட்டணத்திற்கு 
விரோதமாக போட்டிருக்கிற முற்றிக்கையை 
விலக்கிக்கொள்ளுமாறு ரோமப்பேரரசார்‌ 
கட்டளையிடுகிறார்கள்‌. வடதிசையின்‌ 
ராஜாவும்‌ வேறு வழியில்லாமல்‌ முற்றிக்கையை 
விலக்கிக்கொள்கிறான்‌. அவனால்‌ 
ரோமப்பேரரசுக்கு விரோதமாக. யுத்தம்பண்ண 
முடியவில்லை. 


எகிப்து தேச ட வடதிசையின்‌ 
பலத்த ராணுவம்‌. கித்‌ சேனபோடு 
யுத்தம்பண்ண முடியாமல்‌, தங்கள்‌ தேசத்திற்கு 
திரும்பிப்போகிறார்கள்‌. அந்தியோகஸ்‌ 
எப்பிபேனஸ்‌ ஏற்கெனவே எகிப்து 
தேசற்தின்மீது யுத்தம்பண்ணி அதைச்‌ 
கொள்ளையிட்ட துபோல, இப்போது 
கொள்ளையிட முடியவில்லை. அவனுடைய 
பின்நடபடி முன்நடபடி போல இல்லை. 


மூதாதேசத்தாருக்கு 
உபத்திரவங்கள்‌ தானி 11:80-89 


தானி, 11:80. அவனுக்கு விரோதமாகக்‌ 
கித்தீமின்‌ கப்பல்கள்‌ வரும்‌; 
அதினால்‌ அவன்‌ மணநோவடைத்து, 
திரும்பிப்போய்‌, பரிசுத்த. 
உடன்படிக்கைக்கு. விரோதமாகக்‌ 
குரோதங்கொண்டு, அதற்கானதைச்‌ 
செய்து, பரிசுத்த உடன்படிக்கையைத்‌ 
தன்னினவர்களை அநுசரிப்பான்‌.. 





i FTE 
TT 


தானி 11:81. ஆனாலும்‌ அவனிடத்‌ 
திலிருந்து புறப்பட்டசேனைகள்‌ எழும்பி, 
அரணான பரிசுத்த ஸ்தலத்தைப்‌ 
பரிகத்தக்‌ குலைச்சலாக்கி, அன்றாட 
பலியை நீக்கி, பாழாக்கும்‌ அருவருப்பை 
அங்கே வைப்பார்கள்‌. 


தானி 11:92.  உடன்படிக்கைக்குத்‌ 
துரோகிகளாயிருக்கிறவர்களை 
இச்சுகப்பேச்சுகவினால்‌ கன்னமார்க்கத்‌ 
தாராக்குவான்‌; தங்கள்‌ தேவனை 
அறித்திருக்கிற. ஜனங்கள்‌. 
திடங்கொண்டு, அதற்கேற்றபடி. 
செய்வார்கள்‌. 


தானி 11:98. ஜனங்கவில்‌ அறிவாவிகன்‌ 
அநேகருக்கு அறிவை 
உணர்த்துவார்கன்‌; அநேகநான்மட்டும்‌. 
பட்டயத்தினாலும்‌ அக்கினியினாலும்‌ 
சிறையிருப்பினாலும்‌ 
கொள்னையினாலும்‌ விழுவார்கள்‌. 


தானி 1184. இப்படி அவர்கள்‌ 
விழுகையில்‌ கொஞ்சம்‌ ஒத்தாசையால்‌ 
சுகாயமடைவார்கள்‌;. அப்பொழுது 
அநேகர்‌ இச்சுக வார்த்தைகனோடே 
அவர்களை ஒட்டிக்கொன்வார்கள்‌. 


தானி 11:85. அறிவாவிகனைப்‌ 
புடமிடுகிறதற்கும்‌, சுத்திகரிக்கிறதற்கும்‌, 
வெண்மையாக்குகிறதற்கும்‌ அவர்களில்‌ 
சிலர்‌ விழுவார்கள்‌; முடி.வகாபைரியத்தம்‌ 
இப்படியிருக்கும்‌ குறித்தகாலம்‌ வர 
இன்னும்‌ நான்‌ செல்லும்‌. 


தானி 1186, ராஜா தனக்கு 
இஷ்டமானபடிசெய்து, தன்னை 
உயர்த்தி, எத்த தேவனிலும்‌ தன்னைப்‌ 
பெரியவனாக்கி,  தேவாதிதேவனுக்கு 
விரோதமாக ஆச்சரியமான 
காரியங்களைப்‌ பேசுவான்‌; கோயம்‌ 
தீருமட்டும்‌ அவனுக்குக்‌ கைகூடிவரும்‌; 
இிர்ணயிக்கப்பட்டது நடந்தேறும்‌. 


தானியேல்‌ - விரிவுரை 
DANIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தானி 11:37. அவன்‌ தன்‌ பிதாக்களின்‌. 
தேவர்களை மதியாமதூம்‌, ஸ்திரீகனின்‌ 
சிநேகத்தையும்‌, எத்த தேவனையும்‌ 
மதியாமலும்‌, எல்லாவற்றிற்கும்‌ 
தன்னைப்‌ பெரியவனாக்கி, 


தானி 11:8. அரண்கனின்‌ தேவனைத்‌ 
தன்‌ ஸ்தானத்திலே கனம்பண்ணி, தன்‌ 
பிதாக்கள்‌. அறியாத: ஒரு 
தேவனைப்பொன்னினாலும்‌, 
வென்னியினாலும்‌, 
இரத்தினங்கவினாலூம்‌, உச்சிதமான 
வஸ்துக்கனினாதூம்‌ கனம்பண்ணுவான்‌. 


தானி 11:39. அவன்‌  அரணிப்பான 
கோட்டைகளுக்காகவும்‌, அந்திய 
தேவனுக்காகவும்‌ செய்வது 
என்னவென்றால்‌, அவைகளை 
மதிக்கிறவர்களுக்கு மகா 
கனமுண்டாக்கி, அவர்கள்‌ அநேகரை 
செய்து, அவர்களுக்கு. 
கிரயத்துக்காகப்‌ 

யங்கிடுவான்‌.. 


வடதிசை ராஜா எகிப்து தேசத்தின்மீது 
யுத்தம்பண்ண முடியாமல்‌, தன்‌ தேசத்திற்கு 
திரும்பிப்போகிறான்‌. அவனுக்கு விரோதமாய்‌ 
கித்தீமின்‌ கப்பல்கள்‌ வந்ததினால்‌, 
அவனால்‌ எகிப்து தேசத்திற்கு விரோதமாக 
யுத்தம்பண்ண முடியவில்லை. வடதிசை 
ராஜா மனநோவடைந்து, தன்‌ தேசத்திற்கு 
திரும்பிப்போகிறான்‌. 


தென்றிசை தேசத்திற்கும்‌, வடதிசை 
தேசத்திற்கும்‌ இடையே ஏற்படுத்தப்பட்ட 
பரிசுத்த உடன்படிக்கைக்கு விரோதமாய்‌, 
வடதிசை ராஜா குரோதம்‌ கொள்கிறான்‌. 
ஒரு சிலர்‌ இவ்விரண்டு தேசங்களுக்கும்‌ 
இடையே ஏற்படுத்தப்பட்ட சமாதான 
உடன்படிக்கையை ஆதரிக்கவில்லை. 
அவர்கள்‌ இந்தப்‌ பரிசுத்த உடன்படிக்கையை 
தள்ளிவிடுகிறார்கள்‌. வடதிசை ராஜாவாகிய 
எப்பிபேனஸ்‌, இந்த உடன்படிக்கையை 
தள்ளினவர்களோடு சிநேகம்‌ கொண்டு, 
அவர்களை அனுசரிக்கிறான்‌. 





i THE 
TT 


வடதிசை ராஜாவால்‌ தென்றிசை 
ராஜ்யத்தின்மீது யுத்தம்பண்ண முடியவில்லை. 
ரோமப்பேரரசார்‌ தென்றிசை ராஜ்யத்திற்கு 
ஆதரவாகயிருந்து அவர்களைப்‌ 
பாதுகாக்கிறார்கள்‌. த. சூழ்நிலையில்‌: 
வடதிசையின்‌ ராஜாவாகிய அந்தியோகஸ்‌ 
எப்பிபேனஸ்‌, யூதர்களுக்கு விரோதமாக 
எழும்புகிறான்‌. எருசலேம்‌ நகரத்தையும்‌ 
'தேவாலயத்தையும்‌ பாழாக்கிப்போடுகிறான்‌. 


வடதிசையின்‌ , தென்றிசை 
ராஜ்யத்திற்கு விரோதமாக யுத்தம்‌ பண்ண 
முடியாமல்‌ மன நோவடைந்து, தன்‌ தேசத்திற்கு 
திரும்பி வரும்போது, வழிமிலிருக்கும்‌. 
யூதாதேசத்தின்மீது யுத்தம்பண்‌ ணுகிறான்‌. 
வடதிசை ராஜாவால்‌ எகிப்திற்கு விரோதமாக 
யுத்தம்பண்ண முடியவில்லை. ரோமப்போரசார்‌ 
எகிப்திற்கு ஆதரவாகயிருக்கிறார்கள்‌. 
யூதாதேசத்திற்கு ஆதரவாக ஒருவருமில்லை. 
கையினால்‌ தன்னால்‌ யூதாதேசத்திற்கு 
விரோதமாக யுத்தம்பண்ணி, அதை ஜெயிக்க 
முடியும்‌ என்று வடதிசையின்‌ ராஜாவாகிய 
அந்தியோகஸ்‌ எப்பிபேனஸ்‌ நினைக்கிறான்‌. 
வடதிசை ராஜாவும்‌, அவனுடைய 
சேனைகளும்‌ எழும்பி, அரணான 
பரிசுத்த. ஸ்நலத்தை பரிசுத்தக்குலைச்‌ 


அழித்தப்ோடுகறார்கள 
அன்றாட பலியை நீக்குகிறார்கள்‌. அங்கே 
பாழாக்கும்‌ அருவருப்பை வைக்கிறார்கள்‌ 
(தானி 11:3). 
ரா ங்க 
பதாமார்சகத்தன் து ஏற்கெனவே 5ல்‌ 
விரோதமும்‌ உண்டு, அவனுடைய 
இருதயம்‌ பரிசுத்த உடன்படிக்கைக்கு 
விரோதமாயிருக்கிறது (தானி 11:28). அவன்‌ 
பரிசுத்த உடன்படிக்கைக்கு விரோதமாக 
குரோதம்‌ கொண்டிருக்கிறான்‌ (தானி 11:30). 
அவன்‌ பரிசுத்த. உடன்படிக்கையை 
தள்ளினவர்களை அனுசரிக்கிறான்‌. 
வடதிசை ராஜாவாகிய 
அந்தியோகஸ்‌ எப்பிபேனஸ்‌: யூதருடைய 
மார்க்கத்தை வெறுக்கிறான்‌. அவன்‌ 
மோசேயின்‌ பிரமாணத்தையும்‌ வெறுக்கிறான்‌. 
மெய்யான தேவனை ஆராதிப்பது அவனுக்கு 
பிடிக்கவில்லை. இஸ்ரவேலின்‌ தேவனாகிய 
கர்த்தர்‌ கானான்‌ தேசத்தை ஆசீர்வதிக்கிறார்‌. 


தானியேல்‌ - விரிவுரை 
DANIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இஸ்ரவேல்‌ வம்சத்தாருக்கு 
கர்த்தர்‌ அநேக  ஆசீர்வாதங்களையும்‌, 
வாக்குத்தத்தங்களையும்‌ கொடுத்திருக்கிறார்‌. 
அந்தியோகஸ்‌ எப்பிபேனஸ்‌ 

வாக்குத்தத்தங்களை ல்‌ 

யூதர்கள்மீது. 
அவர்களுக்கு. 
கொள்கிறான்‌. 


விரோதமாக குரோதம்‌ 


யூதர்களில்‌ சிலர்‌ மோசேயின்‌ 
பிரமாணத்திற்கு விரோதமாகயிருக்கிறார்கள்‌. 
ர்கள்‌ கர்த்தருடைய பரிசுத்த 
த்‌ தள்ளினவர்கள்‌. 
யூதமார்க்கத்திலிருந்து 
பின்மாரிப்போனவர்கள்‌. அந்தியோகஸ்‌ 
எப்பிபேனஸ்‌, பரிசுத்த உடன்படிக்கையைத்‌ 
தள்ளி, யூதமார்க்கத்தைவிட்டுப்‌ 
பின்வாங்கிப்போனவர்களை, தன்‌ பக்கமாக 
அனுசரித்துக்கொள்கிறான்‌ (தானி 11:30), 


அந்தியோகஸ்‌ எப்பிபேனஸ்‌ 
தர்களுக்கும்‌, யூதாதேசத்திற்கும்‌ செய்த 
ங்குகள்‌  மக்கமியருடைய புஸ்தகத்தில்‌ 
விரிவாக எழுதப்பட்டிருக்கிறது. யூதர்கள்‌ 
கர்த்தருடைய பரிசுத்த உடன்படிக்கைக்கு 
கீழ்ப்படிந்து, நடக்கிறவர்கள்‌. 
யூதமார்க்கத்திலிருந்து பின்வாங்கிப்‌ 
போனவர்களோ, கர்த்தருடைய பரிசுத்த 
உடன்படிக்கைக்கு துரோகிகளாயும்‌, 
கீழ்ப்படியாதவர்களாயும்‌ இருக்கிறார்கள்‌. 
அந்தியோகஸ்‌ இவர்களோடு 
இச்சகமாகப்‌ பேசுகிறான்‌. தன்னுடைய 
சாதுரிய வார்த்தைகளினாலும்‌, இச்சக 
பேச்சுக்களினாலும்‌, யூதமார்க்கத்திலிருந்து 
பின்வாங்கிப்போனவர்களை கள்ளமார்க்கத்‌ 
தராக்குகிறான்‌. (தானி 11:32) 
உடன்படிக்கைக்கு  துரோகிகளாகயிருக்கிற 
இவர்கள்‌, மற்ற யூதர்களையும்‌ 
கள்ளமார்க்கத்தாராக ஆக்குகிற 
ற்‌ ல்‌ ஈடுபடுகிறார்கள்‌. 
இப்படிப்பட்ட 
சாதகமாகப்‌ 


முயற்சிகளில்‌: 
அந்தியோகஸ்‌ எப்பிபேனஸ்‌ 
துரோகிகளை தனக்கு 
பயன்படுத்துகிறான்‌. 





ழ்‌ நவள 
யாய 


வடதிசை: ராஜாவினிடத்திலிருந்து 
புறப்பட்டசேனைகள்‌ எழும்பி, அரணான 
பரிசுத்த ஸ்தலத்தைப்‌ ய 
குலைச்சலாக்குகிறார்கள்‌. அவர்கள்‌ 
நேவாலயத்திலே அன்றாடபலியை நீக்கி, 
பாழாக்கும்‌ அருவருப்பை அங்கே 
வைக்கிறார்கள்‌ (தானி 11:31). அந்தியோகசின்‌ 
சேனையிலுள்ளவர்கள்‌ மாத்திரமல்ல, 
மூதமா்க்கத்திிருந்து பின்மாறிப்‌ 
வர்களும்‌, பரிசுத்த உடன்படிக்கையை 
தள்ளினவர்களும்‌ அவர்களோடு 
சேர்ந்துகொண்டு பரிசுத்த ஸ்தலத்தை 
பரிசுத்த குலைச்சலாக்குகிறார்கள்‌. 


அந்தியோகஸ்‌ தேவாலயத்தின்‌ 
மகாபரிசுத்த ஸ்தலத்திற்குள்‌ பிரவேசிக்கிறான்‌ 
இக்காலத்தில்‌ மினெலாயுஸ்‌ என்பவன்‌ 
தமார்க்கத்தைவிட்டு விலகி, கர்த்தருடைய 
ரமாணத்திற்கு துரோகம்பண்‌ ணுகிறான்‌. 


இவன்‌ 
துரோகியாயிருக்கிறான்‌. 
ராஜாவாகிய 
தேவாலயத்திற்குள்‌ 
கொண்டு. 


ல்‌ ம்‌ 
நீக்கிப்போடுகிறான்‌ (தானி 11:31. 
கர்த்தருடைய 
யூப்பித்தர்‌ 
ஒருசிலையை நிறுவினான்‌ 


ஆலயத்திலே 


கர்த்தருடைய ஆலயத்தை 
யூப்பித்தர்‌ ஒலிம்பியசடைய ஆலயம்‌" என்று 
அழைத்தான்‌ என்றும்‌ சரித்திர ஆசிரியர்கள்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 


யூதமார்க்கத்தில்‌ உறுதியாய்த்‌: 
தரித்திருக்கிறவர்களையும்‌, கர்த்தருடைய 
'வேதப்பிரமாணத்திற்கு கீழ்ப்படிகிறவர்களையும்‌ 
அந்தியோகஸ்‌ கொடுமைப்படுத்தினான்‌. 
யூதர்களில்‌ அநேகர்‌ பரிசுத்த 
உடன்படிக்கையை தள்ளிவிட்ட போதிலும்‌. 
மேலும்‌ அநேகர்‌ பரிசுத்த உடன்படிக்கைக்கு 
துரோகிகளான போதிலும்‌ யூதர்களில்‌ 
ஏராளமானோர்‌ கர்த்தருக்கு உண்மை 
யுள்ளவர்களாயிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
இஸ்ரவேலின்‌: பல்‌ அறிந்திருக்கிறார்கள்‌. 
தங்கள்‌ அறிந்திருக்கிற 
யூதமார்க்கத்து க்கள்‌ திடன்கொண்டு, 
வேதப்பிரமாணத்தில்‌ சொல்லப்டட்டிருக்கிற 
பிரகாரம்‌, கர்த்தருக்கு. கீழ்ப்படிந்து 
ஜீவிக்கிறார்கள்‌ (தானி 11:32) 


தானியேல்‌ - விரிவுரை 
DANIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


காலத்தில்‌. தேவனை 
அறிந்திருக்கிற ஜனங்களில்‌ எலெயாசார்‌ 
என்னும்‌ வேதபாரன்‌ மிகவும்‌ முக்கியமானவன்‌. 
அந்தியோகஸ்‌ (டைய வாயிலே 
பன்றியின்‌ இறைச்சியைத்‌ திணித்தான்‌. 
எலெயாசரோ அந்த இறைச்சியை 
சுவைக்காமல்‌ தைரியமாய்த்‌ துப்பினான்‌. 
இதன்‌ நிமித்தமாக அவன்‌ சித்திரவதை 
செய்யப்பட்டான்‌ என்றும்‌, அவன்‌ 
இரத்தச்சாட்சியாய்‌ மரித்தான்‌ என்றும்‌ 
தருடைய வரலாறு சொல்லுகிறது. 
இகனோடு: சேர்த்து. இவனுணய்‌ தாயாரும்‌, 
இவனுடைய  ஏழுகுமாரர்களும்‌ இரத்த 
சாட்சியாக மரித்தார்கள்‌. 


தேவனை 


இவர்கள்‌ 


பவிப்பதையே இந்த 
தெரிந்துகொள்கிறார்கள்‌. 
இவர்களுக்கு தேவனைப்பற்றிய சரியான 
அறிவு இருக்கிறது ஜனங்களில்‌ அறிவாளிகள்‌ 
அநேகருக்கு அறிவை உணர்த்துகிறார்கள்‌. 
கர்த்தரைப்பற்றிய சரியான அறிவே 
நம்முடைய ஆத்துமாவுக்கு பெலனாயிருக்கிறது. 
இந்த  பெலத்தினால்‌. கர்த்தருடைய 
பிள்ளைகள்‌ கர்த்தருக்கு சாட்சியாய்‌ 
ஜீவிக்கிறார்கள்‌. 
கர்த்தரை அறிந்திருக்கிறவர்கள்‌, 
கர்த்தரைப்பற்றிய அறிவை மற்றவர்களுக்கும்‌ 
போதிக்கிறார்கள்‌. இவர்களுக்கு 
நன்மைக்கும்‌ தீமைக்கும்‌ வித்தியாசம்‌. 
தெரியும்‌. மெய்யான தேவனுக்கும்‌. 
பொய்யான. விக்கிரகங்களுக்கும்‌ 
இடையேயுள்ள வித்தியாசங்களை இவர்கள்‌ 
அறிந்திருக்கிறார்கள்‌. இவர்கள்‌ உண்மைக்கும்‌ 
பொய்க்கும்‌ வித்தியாசத்தை அறிந்திருக்கிற 
அறிவாளிகள்‌. 


அந்தியோகஸ்‌ யூதமார்க்கத்தை 
அழித்துப்போடவேண்டுமென்று முயற்சி 
பண்ணுகிறான்‌. யூதர்களைக்‌ 
கொடுமைப்படுத்துகிறான்‌. இக்காலத்தில்‌ 
தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள்‌ ஒரு 
சமுதாயமாக எழும்புகிறார்கள்‌. இவர்கள்‌ 
தேவனைப்பற்றிய சத்தியங்களை 
ஜனங்களுக்கு உபதேசம்‌ mr 
யூதர்கள்‌ மத்தியிலே. இவா 
“அறிவாளிகள்‌” 
அழைக்கப்படுகிறார்கள்‌. 





ழ்‌ நள 
யாய 


“அநேக நாள்‌ மட்டும்‌ 

அக்கினிமினாலும்‌, 

கொள்ளையினாலும்‌ 

(தானி 11:33) 

அறிந்திருக்கிற அறிவாளிகள்‌, கர்த்தருக்கு 
உண்மையுள்ளவர்களாய்‌ ஜீவித்து, இரத்த 
சாட்சிகளாய்‌ மரித்துப்போகிறார்கள்‌. 


அறிவாளிகள்‌ 
பாடுகளை 
சுத்திகரிக்க 


பிரயாசம்‌ 


அனுபவிக்கிறார்கள்‌. யூதர்களை 
வேண்டுமென்று இவர்கள்‌ 
மேற்கொள்கிறார்கள்‌. 
கர்த்தருடைய 
போதிக்கிறார்கள்‌ ஜன 
அறிவாளிகளில்‌ சிலர்‌ இரத்த சாட்சியாக 
மரித்தாலும்‌, இன்னும்‌ அநேகர்‌ கர்த்தருக்காக 
எழும்பி பிரகாசிக்கிறார்கள்‌. அந்தியோகசால்‌. 
கர்த்தருடைய ஜனத்தை முற்றிலுமாய்‌ அழிக்க 
முடியவில்லை. 

தங்கள்‌ 
ஜனங்கள்‌ 
ஒத்தாசையால்‌, 
(தானி 11:34) 


தேவனை  அறிந்திருக்கிற 
விழுகையில்‌, கொஞ்சம்‌ 
'சகாயமடைகிறார்கள்‌ 
கர்த்தருடைய ஜனம்‌. 
வேதனைகளையும்‌ 'உபத்திரவங்களையும்‌ 
அனுபவித்தாலும்‌, பரலோகத்திலிருந்து 
அவர்களுக்கு சகாயம்‌ கிடைக்கிறது. கர்த்தர்‌ 
தம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்து. 
பராமரிக்கிறார்‌. 
'அப்பொழுது 
வார்த்தைகளோடே 
ஒட்டிக்கொள்வார்கள்‌" 
காபிரியேல்‌ தா 
யூதருடைய வரலாற்றில்‌ 
செழிக்கிறார்கள்‌. அப்போது 


அநேகர்‌ 


இச்சக 
அவர்களை 
(தானி 1:34) என்று 
சொல்லுகிறார்‌. 
மக்கபியர்கள்‌ 

யூதர்களில்‌ 
சிலர்‌ இவர்களோடு ஒட்டிக்கொள்கிறார்கள்‌. 


மக்கபியரை சிநேகிப்பதுபோல இச்சக 
வார்த்தைகளைப்பேசி, அவர்களை 
வஞ்சித்து அழிக்கவேண்டுமென்று சிலர்‌ 
முயற்சிபண்ணுகிறார்கள்‌. வேறுசிலரோ 
தங்கள்‌ சமுதாய வாழ்க்கையில்‌ முன்னேற. 
வேண்டுமென்று ஆசைப்பட்டு, மக்கபியரோடு 


சேர்ந்துகொள்கிறார்கள்‌. 


தானியேல்‌ - விரிவுரை 
DANIEL - COMMENTARY 


QOODNENS 
ம 


அந்தியோகசினுடைய காலத்தில்‌, 
யூதர்களில்‌ அநேகர்‌ கர்த்தருக்கு 
உண்மையுள்ளவர்களாயிருக்கிறார்கள்‌. 
தங்கள்‌ தேவனை உண்மையாய்‌ 
அறிந்திருக்கிற யூதர்களும்‌ இருக்கிறார்கள்‌. 
தங்களை 
என்று சொல்லிக்கொள்கிற 
மாய்மாலக்காரரும்‌ இருக்கிறார்கள்‌. இவர்கள்‌ 
எல்லோருமே சோதிக்கப்படுவார்கள்‌. 
புடமிடுகிறதற்கும்‌, 
அவர்களில்‌ 
சிலர்‌ விழுவார்கள்‌: முடிவுகாலபரியந்தம்‌. 
இப்படியிருக்கும்‌: குறித்தகாலம்‌ வர இன்னும்‌ 
ள்‌ ல்‌ (தானி 11:35) என்று 
காபிரியேல்‌ தானியேலுக்கு சொல்லுகிறார்‌ 
யூதருக்கு உபத்திரவ காலம்‌ வரும்‌, இந்த 
உபத்திரவ காலம்‌ நீடித்த காலமாயிருக்கும்‌ 
ஆனாலும்‌ உபத்திரவத்திற்கு முடிவு உண்டு. 
வடதிசை ராஜாவாகிய கஸ்‌ 
மெத்த எ ண்ககா ளாமரககளான்‌ 
அவனுக்கு. யுத்தத்திலே ஏராளமான 
வெற்றிகள்‌ உண்டாயிற்று. அவன்‌ அநேக 
தேசங்களை ஜெயித்து 
பெருமையோடிருக்கிறான்‌. இவனுடைய 
மனதின்‌ பெருமை மிகவும்‌ அதிகரிக்கிறது. 
இவன்‌ தன்னை பரலோகத்திற்கு சமமாக 
உயர்த்துகிறான்‌. தேவனைவிட தான்‌ 
பெரியவன்‌ என்று சொல்லுகிறான்‌. 
அந்தியோகஸ்‌ தனக்கு இஷ்டமானபடி 
செய்கிறான்‌. தன்னை உயர்த்துகிறான்‌. எந்த 
தேவனிலும்‌ தன்னைப்‌ பெரியவனாக்குகிறான்‌. 
தேவனுக்கு விரோதமாக 
ஆச்சரியமான காரியங்களைப்‌ பேசுகிறான்‌ 
(தானி 11:36). இஸ்ரவேலின்‌ தேவனே இங்கு 
“தேவாதி தேவன்‌" என்று அழைக்கப்படுகிறார்‌. 
கர்த்தருடைய சித்தத்திற்கு விரோதமாக, 
அந்தியோகஸ்‌ தன்னுடைய 
செய்கிறான்‌. தனக்கு 
செய்கிறான்‌. கர்த்தருடைய 
விரோதமாகவும்‌, அவருடைய 
மார்க்கத்திற்கு விரோதமாகவம்‌ அந்தியோகஸ்‌ 
தனக்கு இஷ்டமானபடி செய்கிறான்‌. 





i= FTE 
TT 


அந்தியோகஸ்‌ எருசலேமிலள்ள 
பரிசுத்த ஆலயத்திற்குள்‌ பிரவேசித்து, 
கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த 
குலைச்சலாக்குகிறான்‌. கர்த்தருடைய 
ஆலயத்தில்‌ செலுத்தப்படும்‌ அன்றாட பலியை 
நீக்கிப்போடுகிறான்‌. ஓய்வுநாள்‌ பிரமாணத்தை 
பரிசுத்த குலைச்சலாக்குகிறான்‌. கர்த்தருடைய 
பரிசுத்த. ஸ்தலத்தையும்‌, 
பரிசுத்தவான்களையும்‌ 

தன்னுடைய 

பெருமையினாலும்‌, 


குலைச்சலாக்குகிறான்‌. 


பிரமாணத்திற்கு 
கீழ்ப்படிகிற பரிசத்தவான்களுக்கு 
அந்திமோகஸ்‌ மரணதண்டனை. 
கொடுக்கிறான்‌. குர்த்தரையும்‌, கர்த்தருடைய 


கர்த்தருடைய 


தமார்க்கத்திற்கு விரோதமாக 
இருக்கிறவர்கள்‌ உதவியோடும்‌, 
கர்த்தருடைய பிரமாணத்திற்கு துரோகிகளாக 
இருக்கிறவர்கள்‌ ஒத்தாசையோடும்‌,. 
அந்தியோகஸ்‌ கர்த்தருடைய பிரமாணத்தையே 
மாற்றுகிறான்‌. 


.... அந்தியோகஸ்‌ ஒரு நாஸ்திகன்‌. அவன்‌ 
எந்த மார்க்கத்தின்‌ தேய்‌ 
மதிப்பதில்லை. அவன்‌ தன்‌ பிதாக்களின்‌ 
தேவர்களையும்‌. மறிப்பதில்கை 4 


மேலாக 

பொயனாக்குகிதுன்‌. 
அந்தியோகஸ்‌ கர்த்தருக்கு 
விரோதமாகக்‌ கிரியை செய்தாலும்‌ 
அவனுக்கு காரியங்கள்‌ கைகூடிவருகிறது. 
கோபம்‌ தீருமட்டும்‌ அவனுக்கு கைகூடிவரும்‌. 
நிர்ணயிக்கப்பட்டது நடந்தேறும்‌" (தானி 11:36) 
என்று காபிரியேல்‌: தானியேலுக்கு 
சொல்லுகிறார்‌. 


(தானி 11:37). 


தானியேல்‌ - விரிவுரை 
DANIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அந்தியோகஸ்‌ தன்னுடைய பரம்பரை 
தெய்வத்தையும்‌ மதிக்கவில்லை. தன்னுடைய 
தேசத்திலே எந்த மார்க்கமும்‌ 
இருக்கக்கூடாது என்று நினைத்து, எல்லா 
மார்க்கங்களையும்‌ ஒழிப்பதற்கு சட்டம்‌ 
இயற்றுகிறான்‌. அந்தியோகஸ்‌ தன்னுடைய 
பூர்வீகத்து மார்க்கங்களையும்‌, தன்னுடைய 
பிதாக்களின்‌ தேவர்களையும்‌ 
மதிக்கவில்லையென்றாலும்‌, அவள்‌ 
கிரேக்கர்களின்‌ விக்கிரகங்களை 
விரும்புகிறான்‌. வடதிசை ராஜ்யத்தில்‌. 
இதுவரையிலும்‌ இல்லாத புதிய தெய்வத்தை, 
தன்‌ தேசத்‌ கொண்டு வந்து 
ஸ்தாபிக்கிறான்‌. 


அந்தியோகஸ்‌ அரண்களின்‌ தேவனைத்‌. 
ஸ்தானத்திலே கனம்பண்ணுகிறான்‌. 
தன்‌ பிதாக்கள்‌ அறியாத 
நேவகப்பொன்னினாதும்‌ 


தகம்‌ சரப மன்‌ 
ந்தியே 


தேவனைப்பற்றி' 

பிதாக்களுக்கு 

அவர்கள்‌ இந்த தேவனை அறியவுமில்லை. 
இதை வழிபடவும்‌ இல்லை. அரண்களின்‌ 
தேவன்‌ என்பது, “யூப்பித்தர்‌ ஒலிம்பியஸ்‌" 
என்னும்‌ கிரேக்கருடைய 
தெய்வமாகயிருக்கலாம்‌. அந்தியோகசின்‌ 
காலத்திற்கு முன்பு, சீரிய தேசத்திலே. 
அவ்ள்‌, தேவன்‌" காணப்படவே 


இஸ்ரவேல்‌ வம்சத்தாருக்கு, 
எருசலேமிலுள்ள கர்த்தருடைய ஆலயம்‌ 
“அரணான பரிசுத்த ஸ்தலமாகயிருக்கிறது' 
(தானி 11:3). அந்தியோகஸ்‌ அரண்களின்‌ 
தேவனுக்கு ஒரு கோவிலைக்‌ கட்டி, அதை. 
“அரணிப்பான கோட்டை" என்று 
அழைக்கிறான்‌. இந்த கோட்டையில்‌. 
அரண்களின்‌ தேவனுடைய சிலையை 
ஸ்தாபிக்கிறான்‌. “அரண்களின்‌ தேவன்‌" 
என்பது பணமாகயிருக்கலாம்‌. அல்லது 
ஐசுவரியமாகமிருக்கலாம்‌ என்று சிலர்‌ 
சொல்லுகிறார்கள்‌. பணத்தால்‌ எதையும்‌ 
விலைக்கு வாங்க முடியும்‌ என்றும்‌, பணம்‌ 
எல்லா கேள்விகளுக்கும்‌ பதில்‌ கொடுக்கும்‌ 
என்றும்‌ அந்தியோகஸ்‌ நம்புகிறான்‌. 





f= a 
TT 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
ஒப்புரவாகுகிறார்‌. 
கற்பலகைகளுக்கு பதிலாக, 


கட்டளையின்‌ 

குற்பலகைகளுக்கு 

குற்பலகைகளை 

வேண்டும்‌. 

குற்பலகைகளிலிருந்த வார்த்தைகளை, மோசே 
இந்தப்‌ புதிய கற்பலகைகளில்‌ எழுதுவார்‌. 


ஏற்பாட்டுக்காலத்து 


புதிய 
விசுவாசிகளாகிய 
இயேசுகிறிஸ்துவினுடைய 
ஊழியத்தின்‌ மூலமாய்‌, 
ஒப்புரவாதலும்‌, 


உண்டாயிருக்கிறது. கர்த்தருடைய நீதிநெறி 
பிரமாணத்திற்கு விசுவாசிகள்‌ எல்லோரும்‌ 


இயேசுகி 
நீதிநெறி தனன தத்த கத்தும்‌ 
கொடுத்திருக்கிறார்‌ 


பழைய ஏற்பாட்டுக்காலத்தில்‌ இஸ்ரவேல்‌ 
மனன்‌ கற்காலம்‌ 
முரட்டாட்டத்தினாலும்‌ 

கற்பலகைகள்‌ உடைந்துபோயிற்று. 
ஏற்பாட்டுக்காலத்தில்‌ வேதபாரகர்‌ 
ஆகியோருடைய மீறுதல்களினாலும்‌ 
அக்கிரமங்களினாலும்‌, கர்த்தருடைய 
நீதிநெறி பிரமாணம்‌ உடைந்துபோயிற்று. 


“ஆகையால்‌, இந்தக்‌... கற்பனைகள்‌ 
எல்லாவற்றிலும்‌ சிறிதானதொன்றையாகிலும்‌ 
மனுஞருக்குப்‌ 
பரலோகராஜ்யத்தில்‌ 
என்னப்படுவான்‌ ; 
கைக்கொண்டு 
பரலோகராஜ்யத்தில்‌ 
பெரியவன்‌ என்னப்படுவான்‌" (மத்‌ 549). 


"நம்முடைய கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து, 
உடைந்துபோன நீதிநெறி பிரமாணத்தை 
திரும்பவும்‌ புதுப்பிக்கிறார்‌. கர்த்தருடைய 
நீதிநெறி பிரமாணத்திற்கு ஆரம்பத்திலிருந்த 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஏற்பாட்டுக்காலத்தில்‌ 
கலிசேவத்தின்‌ பிரமாணம்‌, மனுஷருடைய 
இருதயங்களில்‌ எழுதப்படுகிறது. நம்முடைய 
பாவங்கள்‌ மன்னிக்கப்படுவதும்‌,. நமக்கு. 
தேவனோடு சமாதானம்‌ ஏற்பட்டிருப்பதும்‌, 
சுவிசேஷத்தின்‌ பிரமாணம்‌ நம்முடைய 
இருதயங்களில்‌ எழுதப்பட்டிருப்பதற்கு 
அடையாளமாகும்‌. 


கர்த்தரே தம்முடைய பிரமாணத்தை 
நம்முடைய இருதயங்களில்‌ எழுதுகிறார்‌. 
கர்த்தருடைய பிரமாணம்‌. நம்முடைய 
இருதயங்களில்‌ எழுதப்படவேண்டுமென்றால்‌, 
கர்த்தருடையபிரமாணத்தை 
ஏற்றுக்கொள்வதற்கு நம்முடைய இருதயத்தை 
நாம்‌ ஆயத்தம்‌ பண்ணவேண்டும்‌. 


கர்த்தர்‌ மோசேயை 
சீனாய்‌ மலையின்மேல்‌ எறி 
வரச்சொல்லுகிறார்‌. அங்கே மோசேயை தவிர 
வேறு யாரும்‌ ஏறி வரக்கூடாது என்பதும்‌ 
கர்த்தருடைய கட்டளையாயிருக்கிறது. 


கர்த்தர்‌ மோசேயை நோக்கி, 
“விடியற்காலத்தில்‌ நீ ஆயத்தமாகி, சீனாய்‌ 
மலையில்‌ ஏறி, அங்கே மலையின்‌ உச்சியில்‌ 
காலமே என்‌ சமுகத்தில்‌ வந்து நில்‌, 
உன்னோடே ஒருவனும்‌ அங்கே வரக்கூடாது: 
மலையிலெங்கும்‌ ஒருவனும்‌ 
காணப்படவுங்கூடாது; இந்த மலையின்‌ 
சமீபத்தில்‌ ஆடுமாடு மேயவங்கூடாது' 
(யாத்‌ 34:2,3) என்று சொல்லுகிறார்‌. 


கர்த்தருடைய 
கற்கிறார்‌ சே முந்தின 
கற்பலகைகளுக்கு த்‌ இரண்டு 
கற்பலகைகளை இழைத்து, அதிகாலமே 
எழுந்திருந்து. 
குட்டளையிட்டபடியே 
கற்பலகைகளையும்‌ 
எடுத்துக்கொண்டு, 
ஏறுகிறார்‌ (யாத்‌ 34:4). 
கர்த்தரைத்‌ தேடுகிறவர்கள்‌ 
அதிகாலையிலே அவரைத்‌ தேடவேண்டும்‌. 
கர்த்தர்‌ நமக்கு 


மறுடியுமாய்‌ 


வார்த்தைக்கு 


அந்த வேளையில்‌ உலகத்தின்‌ சந்தடிகளும்‌, 
ஆரவாரங்களும்‌ அதிகமாயிருக்காது. 
அமைதியான 





ஆசீர்வாதமாயிருக்கும்‌. 


ழ்‌ நள 
யாய 


தான்‌ ஸ்தாபித்த அரணிப்பான 
கோட்டைகளையும்‌, அந்நிய தேவனையும்‌ 
மதிக்கிறவர்களுக்கு, அந்தியோகஸ்‌ 
மகாகனமுண்டாக்குகிறான்‌. அவர்களுக்கு 
ராஜ்யத்திலே அதிகாரத்தைப்‌ 
பகிர்ந்துகொடுக்கிறான்‌. அரண்களின்‌ 
தேவனை கனம்பண்ணி, தங்கள்‌ தெய்வமாக 
ஏற்றுக்கொள்கிறவர்கள்‌, அநேகரை ஆளுகை 
செய்யும்‌ பிரபுக்களாக உயர்த்தப்படுகிறார்கள்‌. 
அந்தியோகஸ்‌ அவர்களுக்கு சீரிய தேசத்தை 
கிரயத்திற்காக பங்கிட்டு கொடுக்கிறான்‌. 


தென்றிசை: ராஜாவுக்கு. 
விரோதமாய்‌ நான்காவது 
யுத்தம்‌ தாணி 11:40-48 


தானி 11:40. முடிவுகாலத்திலோ 
வென்றால்‌, தன்றிசை. ராஜா 
அவனோடே முட்டுக்கு நிற்பான்‌; 
வடதிசை ராஜாவும்‌ இரதங்கனோடும்‌ 
குதிரைவீரர்கவோடும்‌ அநேகம்‌ 
கப்பல்களோடும்‌ சூறைக்காற்றுபோல்‌ 
அவனுக்கு விரோதமாய்‌ வருவான்‌; 
அவன்‌ தேசங்களுக்குன்‌ பிரவேசித்து, 
அவைகளைப்‌ 

யிரவாகித்துக்கட த்துபோவான்‌. 


தானி 11241. அவன்‌ சிங்காரமான 
தேகத்திலும்‌ வருவான்‌; அப்பொழுது 
அநேக தேசங்கள்‌ கவிழ்க்கப்படும்‌; 
ஆனாலும்‌ ஏதோமும்‌, 

அம்மோன்‌ 

பிரதான மானவர்களூம்‌ அவன்‌ கைக்குத்‌ 
தப்பிப்போவார்கள்‌.. 


தானி 11:42. அவன்‌ தேசங்கனின்மேல்‌ 
தன்‌ கையை நீட்டுவான்‌; எகிப்துதேசம்‌. 
தப்புவதில்லை. 

தானி. 11:48. 
பொன்னும்‌. 
ஐசுவரியங்களையும்‌ 
எல்லா 
ஆண்டுகொள்ளுவான்‌; 
எத்தியோப்பியரும்‌ 
பின்செல்லூவார்கள்‌. 


எகிப்தினுடைய 
வென்னியுமான 
உச்சிதமான 
வஸ்துக்களையும்‌: 
லீபியரும்‌ 
அவனுக்குப்‌ 


தானியேல்‌ - விரிவுரை 
DANIEL - COMMENTARY 


QOODNENS 
UBLISHERS 


சீரிய தேசத்திற்கும்‌. எகிப்து 
தேசத்திற்கும்‌ இடையே மேலும்‌ ஒரு யுத்தம்‌ 
நடைபெறுகிறது. இது  முடிவுகாலத்தில்‌ 
நடைபெறுகிற யுத்தம்‌. தென்றிசை ராஜா 
வடதிசை ராஜாவோடே முட்டுக்கு நிற்பான்‌; 
வடதிசை ராஜாவும்‌ இரதங்களோடும்‌ 
குதிரைவீரர்களோடும்‌ அநேகம்‌ 
கப்பல்களோடும்‌ குறைக்காற்றுபோல்‌ 
தென்றிசை: ராஜாவுக்கு. விரோதமாய்‌. 
வருவான்‌; வடதிசை ராஜா தேசங்களுக்குள்‌ 
பிரவேசித்து, அவைகளைப்‌ 
பிரவாகித்துக்கடந்துபோவான்‌ (தானி 11:40) 


வடதிசை 
புயல்காற்று 


ராஜாவாகிய அந்தியோகஸ்‌ 
போலவும்‌, குறைக்காற்று 
எகிப்து தேசத்திற்கு விரோதமாக 

ன்‌. அந்தியோகசின்‌ 

பெரியது. அவனிடத்தில்‌ 

இங்க்‌, குதிரை வீரர்களும்‌ கப்பல்களும்‌ 
எராசமாயிரக்கிறது. அந்தியோகஸ்‌ எமிப்து 
தேசத்தின்மீது யுத்தம்பண்ணப்போகும்போது, 
வழியாக 
அந்த 


அவன்‌ மற்ற தேசங்கள்‌ 
குடந்துபோவான்‌. இதனால்‌ 
தேசங்களெல்லாம்‌ அழிந்துபோகும்‌. 
வடதிசை 
சிங்காரமான 
சிங்காரமான தேசம்‌ என்பது 
தேசத்தைக்‌. குறிக்கும்‌ 
அந்தியோகஸ்‌ எகிப்து 
யுத்தம்பண்ணப்போகும்போது 


ராஜாவாகிய அந்தியோகஸ்‌ 
தேசத்திலும்‌ வருவான்‌. 
இஸ்ரவேல்‌ 
வார்த்தை 
தேசத்தின்மீது 
அநேக 
தேசங்கள்‌ கவிழ்க்கப்படும்‌. ஆனாலும்‌ ஒரு 


சில தேசங்கள்‌ அந்தியோகசின்‌ கைக்கு 
தப்பிப்போவார்கள்‌. ஏதோமும்‌, மோவாபும்‌, 
அம்மோன்‌ புத்திரரில்‌ பிரதானமானவர்களும்‌ 
அவன்‌ கைக்குத்‌ தப்பிப்போவார்கள்‌ 
(தானி 11:41) 


மேலும்‌ 

கையினால்‌ அநேக தேசங்கள்‌ க்க 
ஒரு சில தேசங்கள்‌ தப்பித்துக்கொள்ளும்‌. 
ஆனாலும்‌ எகிப்து தேசம்‌ அந்தியோகசின்‌ 
கைக்கு தப்புவதில்லை (தானி 11:42) 





i FTE 
TT 


அந்தியோகஸ்‌ 
பொன்னும்‌ 
ஐசவரியங்களையும்‌ 
வஸ்துக்களையும்‌ 
லீபியரும்‌ 


எகிப்தினுடைய 
வெள்ளியுமான 
உச்சிதமான எல்லா 
ஆண்டுகொள்ளுவான்‌ ; 
எத்தியோப்பியரும்‌ 
அந்தியோகசக்குப்‌ பின்செல்லுவார்கள்‌ 
(தானி 11:43. அந்தியோகஸ்‌ எகிப்து. 
தேசத்தை சர்வநாசம்பண்ணுவான்‌. எகிப்தின்‌ 
பொக்கிஷங்களையெல்லாம்‌ கொள்ளையிட்டு 
தன்னுடைய தேசத்திற்கு 
கொண்டுபோய்லிடுவான்‌. 


வடதிசை: ராஜாவின்‌ அழிவு 
தானி 11:44,45 


தானி 11:44. ஆணாலும்‌ கிழக்கிலும்‌ 
வடக்கிலும்‌ இருந்தவரும்‌ செய்திகள்‌ 
அவனைக்‌ கலங்கப்பண்ணும்‌; 
அப்பொ. அவன்‌... அநேகரை 
அழிக்கவும்‌ சங்காரம்‌ பண்ணவும்‌ மகா 
உக்கிரத்தோடே புறப்பட்டுப்போய்‌, 


தானி. 145, சுழுத்திரங்களுக்கு 
இடையிலுன்ன சிங்காரமான பரிசுத்த 
பர்வதத்தண்டையிலே தன்‌ 
அரமனையாகிய கூடாரங்கனைப்‌ 
போடுவான்‌; ஆனாலும்‌ அவனுக்கு. 
ஒத்தாசை: பண்ணுவாரில்லாமல்‌, அவன்‌ 
முடிவடைவான்‌. 


இந்த வசனங்களில்‌, வடதிசை 
ராஜாவாகிய அந்தியோகசின்‌ வீழ்ச்சியும்‌. 
அழிவும்‌ தீர்க்கதரிசனமாய்ச்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. “அவன்‌ தன்‌ 
உபாயத்தினால்‌ வஞ்சகத்தைக்‌ 
கைகூடிவரப்பண்ணி, தன்‌ இருதயத்தில்‌ 
பெருமைகொண்டு, நிர்‌ விசாரத்தோடிருக்கிற 
அநேகரை அழித்து  அதிபதிகளுக்கு 
அதிபதியாயிருக்கிறவருக்கு விரோதமாய்‌ 
எழும்புவான்‌;: ஆனாலும்‌ அவன்‌ 
கையினாலல்ல வேறுவிதமாய்‌. 
முறித்துப்போடப்படுவான்‌" (தானி 8:25). 
அந்தியோகஸ்‌ தனக்கு 
இஞ்டமானபடிசெய்தான்‌. தன்னை 
உயர்த்தினான்‌. எந்த தேவனிலும்‌ தன்னைப்‌ 
பெரியவனாக்கினான்‌. தேவாதிதேவனுக்கு 
விரோதமாக ஆச்சரியமான காரியங்களைப்‌ 
பேசினான்‌; நிர்ணயிக்கப்பட்ட காலம்‌. 
வரையிலும்‌ அவனுக்கு எல்லாம்‌ கைகூடி 
வந்தது (தானி 11:36). அந்தக்‌ காலம்‌ முடிந்த 
பின்பு அந்தியோகசுக்கு அழிவு வருகிறது. 


தானியேல்‌ - விரிவுரை 
DANIEL - COMMENTARY 


தன்னுடைய 

உச்சியிலே இருந்தபோது 
கிழக்கிலும்‌ வடக்கிலும்‌ இருந்து சில 
செய்திகள்‌ வருகிறது. அந்தச்‌ செய்திகள்‌ 
அவனைக்‌ கலங்கப்பண்ணுகிறது. 


அந்தியோகஸ்‌ தன்னுடைய 
கலக்கத்திலே நிதானமிழக்கிறான்‌. தான்‌ 
செய்ய நினைத்த வேலைகளையெல்லாம்‌ 
நிறுத்திவிடுகிறான்‌. பெர்சியருக்கும்‌ 
பார்த்தருக்கும்‌ விரோதமாக யுத்தம்பண்ண 
தீர்மானிக்கிறான்‌. அவர்களில்‌ அநேகரை 
அழிக்கவும்‌ சங்காரம்பண்ணவும்‌ 
மகாஉக்கிரத்தோடே புறப்பட்டுப்போகிறான்‌. 
அந்தியோசின்‌ மனதிலே கலக்கமும்‌ 
இருக்கிறது. உக்கிர கோபமும்‌ இருக்கிறது. 
அவனிடத்தில்‌ தெளிந்த சிந்தனையோ, 
தெளிந்த புத்தியோ இல்லை. 


அந்தியோகசுக்கு யூதர்கள்மீது 
எப்போதுமே வெறுப்பும்‌ கோபமும்‌ உண்டு 
தன்னுடைய கடைசி முயற்சியாக அவன்‌ 
யூதர்களுக்கு விரோதமாய்‌ யுத்தம்பண்ணப்‌ 
அவனுடைய கோபம்‌ 

யூதர்களில்‌ அநேகரை 

சங்காரம்‌ பண்ணவும்‌ 

தீர்மானித்து, 
யூதாதேசத்திற்கு 
புறப்பட்டுப்போகிறான்‌. 


மகதங்கள்க 


மகாடக்கிரத்தோடே, 
விரோதமாகப்‌ 
அந்தியோகன்‌ 
இடையிலுள்ள 
பர்வதத்தண்டைமிலே தன்‌ அரமனையாகிய 
கூடாரங்களைப்‌ போடுகிறான்‌ (தானி 11:45) 


சமுத்திர 
சிங்காரமான 


விரோதமாகவும்‌, 
பரிகத்தவான்களுக்கு 
தீங்கு செய்கிறவர்கள்‌. 
சீக்கிரத்தில்‌ அழிந்துபோவார்கள்‌. 
கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு அவர்கள்மீது 
நிச்சயமாய்‌ வரும்‌. ஒருவன்‌ கர்த்தருக்கு 
ணமாக தன்னை உயர்த்தும்போது. 
கர்த்தருக்கு அருகாமையில்‌ 
போகாமல்‌ தன்னுடைய அழிவுக்கு 
அருகாமையில்‌ போகிறான்‌. கர்த்தருக்கு 
விரோதமாகத்‌ தீங்கு. செய்ய 
நினைக்கிறவர்கள்‌, தங்களுக்குத்‌ தாங்களே 
தீங்குகளை வரஷழைத்துக்கொள்கிறார்கள்‌. 


கர்த்தருக்கு. 
ய 
விரோதமாகவும்‌ 





ழ்‌ யனா 
யாய 


அந்தியோகஸ்‌ கர்த்தருடைய 
ஜனத்திற்கு விரோதமாக மகாஉக்கிரத்தோடே 
புறப்பட்டுப்போனான்‌. யூதர்களில்‌ அநேகரை 
சங்காரம்பண்ணவும்‌ 
நீர்மானம்பண்ணினான்‌ 
ஈககுக்கு ஒத்தாசை 
அந்தியோகஸ்‌ 

அழிந்துபோனான்‌. 


"ஆனாலும்‌ அவனுக்கு ஒத்தாசை 
பண்ணுவாரில்லாமல்‌, அவன்‌ முடிவடைவான்‌" 


(தானி 1145) காபிரியேல்‌. 
அந்தியோகசின்‌ முடிவைப்பற்றி 
தானியேலுக்கு வெளிப்படுத்தகிறார இந்த 
செய்தி ஏற்கெனவே தீர்க்கதரிசனமாய்ச்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. 


என்று 


தானியேல்‌ - விரிவுரை 
DANIEL - COMMENTARY 


அவன்‌ 

வஞ்சகத்தைக்‌ 

இருதயத்தில்‌. 

விசாரத்தோடிருக்கிற அநேகரை அழித்து, 
அதிபதிகளுக்கு அதிபதியாயிருக்கிறவருக்கு 
விரோதமாய்‌ எழும்புவான்‌; ஆனாலும்‌ அவன்‌ 
கையினாலல்ல. வேறுவிதமாய்‌ 
முறித்துப்போடப்படுவான்‌" (தானி 8:25). 





ழ்‌ நள 
ஈயா 


அந்தியோகசுடைய ஆட்சியிலே. 
யூதர்களுக்கு மிகுந்த துன்பமுண்டாகும்‌ 
என்று தீர்க்கதரிசனம்‌. 
சொல்லப்பட்டிருக்கிறது. 
விசுவாசிக்கிறவர்களுக்கும்‌, 
சபைக்கும்‌ சத்துருக்கள்‌ 
பாடுகளும்‌ உபத்திரவங்களும்‌ உண்டாகும்‌ 
என்பதற்கு இந்த தீர்க்கதரிசனம்‌ 
அடையாள மாயிருக்கிறது. 

கர்த்தருடைய 
உயத்திரவக்காலம்‌ வரும்போது, 


(தானி 12:1-4) 
இந்த சம்பவங்கள்‌ 
நடைபெறும்‌ என்பது 
இயேசுகிறிஸ்துவும்‌, ஒரு 
பேசிக்கொள்கிறார்கள்‌ 
தானியேல்‌ இயேசகிறிஸ்துவிடம்‌ இலைகளின்‌ 
முடிவு என்னமாமிருக்கும்‌" என்று கேட்கிறார்‌ 
(தானி 12:8), தானியேலின்‌ கேள்விக்கு 
கர்த்தர்‌ கொடுக்கிறார்‌ (தானி 12:93). 


பெரிய அதிபதியாகிய 
மிகாவேல்‌ தானி 12:1-4. 


தானி 121. உன்‌: 
புத்திரருக்காக நிற்கிற 
அதிபதியாகிய 

அக்காலத்திலே எழும்புவான்‌ யாதொரு 
ஜாதியாரும்‌ தோன்றினதுமுதல்‌ 
அக்காலமட்டும்‌ உண்டாயிராத 
ஆயத்துக்காலம்‌ வரும்‌; அக்காலத்திலே. 
புஸ்தகத்தில்‌ எழுதியிருக்கிறவர்கனாகக்‌: 
காணப்படுகிற உன்‌ ஜனங்கள்‌ 
அனைவரும்‌ விடுவிக்கப்படுவார்கன்‌. 


தானியேல்‌ - விரிவுரை 
DANIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தானி 122, பூமியின்‌ தானிலே 
தித்திரையண்ணுகிறவர்களாகிய 

அநேகரில்‌ சிலர்‌ நித்திய ஜீவனுக்கும்‌, 

திந்தைக்கும்‌. 

விழித்து 


தானி 12:9, ஞானவான்கன்‌ ஆகாய 
மண்டலத்தின்‌ ஒனியைப்போலவும்‌, 
அநேகரை தநீதிக்குட்படுத்துகிறவர்கள்‌. 
'நட்சத்திரங்கனைப்போலவும்‌ 
என்றென்றைக்குமுன்ன 
சதாகாலங்களிலும்‌ பிரகாசிப்பார்கள்‌. 


தானி 124. 


தானியேலாகிய 
'தியோவென்றால்‌, 


முடிவுகாலமட்டும்‌. 
இத்த வார்த்தைகளைப்‌ 
புதையொருனாக வைத்து வைத்து, 
இந்தப்‌ புஸ்தகத்தை முத்திரைபோடு; 
அப்பொழுது அநேகர்‌ இங்கும்‌ அங்கும்‌ 
ஓடி ஆராய்வார்கள்‌, அறிவும்‌ 
பெருகிப்போம்‌ என்‌ றான்‌. 


கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து 
தம்முடைய சபையை போலிக்கிறவராகவும்‌, 
பாதுகாக்கிறவராகவும்‌ எழும்புவார்‌. “பெரிய 
அதிபதியாகிய மிகாவேல்‌ அக்காலத்திலே. 
எழும்புவான்‌" (தானி 124) என்று காபிரியேல்‌ 
தானியேலிடம்‌ சொல்லுகிறார்‌. 

கர்த்தராகிய இயேசுகிறிஸ்துவே பெரிய 
அதிபதியாகிய இருக்கிறார்‌. அக்காலத்திலே 
மிகாவேல்‌ நம்முடைய நித்திய இரட்சிப்பு 
நிறைவேறுவதற்காக எழும்புவார்‌. 
தேவகுமாரன்‌ மனுஷரூபமெடுப்பார்‌. அவர்‌ 
பிசாசின்‌ கிரியைகளை அழித்துப்போடுவார்‌. 

ர்‌ தம்முடைய ஜனத்திற்காக எழும்புவார்‌. 
“உன்‌ ஜனத்தின்‌ புத்திரருக்காக நிற்கிற 
பெரிய அதிபதியாகிய மிகாவேல்‌ 
அக்காலத்தில்‌ எழும்புவான்‌” (தானி 12:1) 
என்று காபிரியேல்‌ தானியேலுக்கு 
சொல்லுகிறார்‌. 





ழ்‌ ளன 
யாய 


கிறிஸ்துவானவர்‌. நமக்காகப்‌ 
பாவமானார்‌. அவர்‌ நமக்காக சாபமானார்‌. 
நம்முடைய பாவங்களினிமித்தமாக, நாம்‌ 
தண்டனைகளை அனுபவிக்க வேண்டிய 
இடத்தில்‌, நம்முடைய இரட்சகராகிய 
இயேசுகிறிஸ்து நமக்காக பலியானார்‌. 
நம்முடைய சாபங்களை கிறிஸ்துவானவர்‌ 
தம்மீது ஏற்றுக்கொண்டார்‌. நம்முடைய 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து, தம்முடைய 
திருஇர்தந்தை, நம்மை மீட்கும்‌ கிரயமாகச்‌ 
ரர்‌ நம்முடைய பாவங்களை 
ந்த கிறிஸ்துவானவர்‌ பாவநிவாரண 
பலியாக தம்மையே ஒப்புக்கொடுத்தார்‌. 


கிறிஸ்துவானவர்‌ . 


மியில்‌ 
ன்றால்‌. இந்தப்‌ பூப்‌ 


தம்முடைய ஜனத்திற்கு. 

விரோதமாக தீங்கு செய்தவர்களை 
தண்டிப்பார்‌ வேதனைகளையும்‌, 
உபத்திரவங்களையும்‌ அனுபவித்த தம்முடைய 
பிள்ளைகளுக்கு றுதல்‌ கொடுப்பார்‌ 


ஆ! 
இயேசுகிறிஸ்து இந்தப்‌ பூமியிலே மனுஷனாக 


அவதரிக்கும்‌ காலத்தில்‌, யாதொரு 
ஜாதியாரும்‌ தோன்றினது முதல்‌, அக்காலம்‌ 
மட்டும்‌ உண்டாயிராத ஆபத்துக்காலம்‌ வரும்‌ 
(தானி 12:1) 


இந்த ஆபத்துக்காலத்திலே எருசலேம்‌ 
அழிக்கப்படும்‌. கிறிஸ்துவானவர்‌ இந்தக்‌ 
காலத்தை மகாஉபத்திரவ காலம்‌ என்று 


சொல்லுகிறார்‌. “ஏனெனில்‌, உலகமுண்டானது 

ல்‌ இதுவரைக்கும்‌ சம்பவித்திராததும்‌, 
நன்‌ மேலும்‌ சம்பவியாததுமான மிகுந்த 
உபத்திரவம்‌ அப்பொழுது உண்டாயிருக்கும்‌" 
(மத்‌ 24:21) 

இயேசுகிறிஸ்து இந்தப்‌ பூமியிலே 
வரும்‌ காலம்‌ மகாநாளின்‌ நியாயத்தீர்ப்பு 
நடைபெறும்‌. இக்காலத்திலே புஸ்தகத்தில்‌: 
எழுதியிருக்கிறவர்களாக காணப்படுகிற 
ஜனங்கள்‌ அனைவரும்‌ விடுவிக்கப்‌ 
படுவார்கள்‌ (தானி 12:1). ஜீவப்புஸ்தகத்திலே. 
பெயர்‌ எழுதப்படாதவர்கள்‌ எரிகிற 
அக்கினிமிலே தள்ளப்படுவார்கள்‌. பெரிய 
அதிபதியாகிய மிகாவேல்‌,  மகாநாளின்‌ 
நியாயத்தர்பின்போது...... சத்துருக்களுக்கு 
விரோதமாக நியாயந்தீர்ப்பார்‌. 


தானியேல்‌ - விரிவுரை 
DANIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கிறிஸ்துவானவர்‌ இந்தப்‌ பூமியிலே 
மனுஷரூபமெடுத்து வரும்போது, தம்முடைய 
ஜனத்திற்கு இரட்சிப்பைக்‌ கட்டளையிடுவார்‌. 
இயேசுகிறிஸ்து இந்தப்‌ பூமிக்கு வரும்‌ 
காலத்திலே அவருடைய ஜனங்கள்‌ 
அனைவரும்‌ விடுவிக்கப்படுவார்கள்‌. தங்கள்‌ 
பாவங்களிலிருந்து இரட்சிக்கப்படுவார்கள்‌. 
சாத்தானுடைய 

விடுவிக்கப்படுவார்கள்‌. 

கொடுக்கும்‌ 

உபத்திரவங்களிலிருந்தும்‌, அழிவிலிருந்தும்‌, 
கர்த்தருடைய ஜனங்கள்‌ 
விடுவிக்கப்படுவார்கள்‌. 


பூமியின்‌ 
பண்ணுவயர்களாகிய 
நித்திய ஜீவனுக்கும்‌, 
நிந்தைக்கும்‌ இகழ்ச்சிக்கும்‌ 
விழித்துஎழுந்திருப்பார்கள்‌ (தானி 12:2) 
கர்த்தர்‌ தம்முடைய ஜனத்தை, 
அனுபவிக்கும்‌ 


லைக்க “விடுவிப்பார்‌. இந்த 
கர்த்தருடைய ஜனங்களுக்கு 
உமிர்த்தெழுதலைப்போல இரக்கும்‌. யூதர்கள்‌ 
பாபிலோன்‌. தேசத்து சிறையிருப்பிலிருந்து 
விடுதலை பெறுவது, அவர்களுக்கு 
விழித்தெழுந்திருப்பதைப்‌ , போலிருக்கும்‌. 
(எசே 37-ஆவது அதிகாரம்‌. யூதர்கள்‌ 
அந்தியோகசினுடைய கொடுமையிலிருந்து, 
த பெறுவது மரணத்திலிருந்து 
உயிர்பெறுவது போல இருக்கும்‌. 


ளிலே...... நித்திரை 
அநேகரில்‌ சிலர்‌ 
சிலர்‌ நித்திய 


ம்முடைய பெரிய அதிபதியாகிய 
எழும்பும்போது அவருடைய 
பிரசங்கிக்கப்படும்‌. அப்போது 
தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்களாகிய 
அநேகரில்‌ சிலர்‌, அந்‌ 
எழுந்திருப்பார்கள்‌. 
"புதிய உணர்வையும்‌, 


யூதர்களாகவும்‌, 


இருப்பார்கள்‌. 


இதை 





i FTE 
TT 
ிஸ்துவின்‌ 


இயேசுகி| 
ஏற்றுக்கொள்கிறவர்கள்‌ 
எழுந்திருப்பார்கள்‌. 
அவருடைய 
ஏற்றுக்கொள்ளாதவர்கள்‌ 
நிந்தைக்கும்‌, இகழ்ச்சிக்கும்‌ 
எழுந்திருப்பார்கள்‌ (தானி 12:2). 

காபிரியேல்‌ இங்கு விழித்து 
எழுந்திருப்பார்கள்‌” என்று சொல்லுவது 
கடைசி நாளில்‌ நடைபெறும்‌ பொதுவான 
உயிர்த்தெழுதலைக்‌ குறிக்கலாம்‌. அந்நாளிலே 
பூமியின்‌ தூளிலே நித்திரை பண்ணுகிற 
திரளான ஜனங்கள்‌ எழுந்திருப்பார்கள்‌. 

யூதர்களுக்கு உபத்திரவக்காலம்‌ 
வந்தபோது  ஜனங்களில்‌ அறிவாளிகள்‌ 
அநேகருக்கு அறிவை உணர்த்தினார்கள்‌ 
அறிவாளிகளில்‌ அநேகர்‌ பட்டயத்தினாலும்‌, 
அக்கினியினாலும்‌, சிறையிருப்பினாலும்‌, 
கொள்ளையினாலும்‌ விழுந்தார்கள்‌ 
(தானி 11:33). 


உபத்திரவக்காலத்திலே தங்களுக்கு 
வந்த உபத்திரவங்களைப்‌ பொருட்படுத்தாமல்‌, 
அறிவாளிகள்‌ கர்த்தருக்கு 
உண்மையுள்ளவர்களாய்‌ நீலித்தா்கள்‌. 
தங்கள்‌ தேவனை ப்‌, 
திடன்கொண்டு, 
ஜீவித்தார்கள்‌. அறிவாளிகள்‌ 
பிரமாணத்தை 
பண்ணினார்கள்‌ 
காபிரியேல்‌ அறிவாளிகளை இங்கு 
'ஞானவான்கள்‌" என்று சொல்லுகிறார்‌ 
ஞானவான்கள்‌ ஆகாயமண்டலத்தின்‌ 
ஒளியைப்போலவும்‌, அநேகரை 
பணயம்‌ அனை நட்சத்திரங்களைப்‌ 
என்றென்றைக்குமுள்‌ள 
பிரகாசிப்பார்கள்‌ 


சுவிசேஷத்தை 
நித்திய ஜீவனுக்கு. 
இயேசுகிறிஸ்துவையும்‌, 
சுவிசேஷத்தையும்‌ 


நித்திய 
விழித்து 


தற்‌ நடி 
கைய 
ஜனங்களுக்கு உபதேசம்‌ 


தண்கயம்‌ 
(தானி 12:3) 


இவர்கள்‌ 
செய்தாலும்‌ 


கர்த்தருக்காக 


இவர்களுக்கு துன்பங்களும்‌ வேதனைகளும்‌ 
வந்தாலும்‌, இவர்கள்‌. அநேகரை 
நீதிக்குட்படுத்தினார்கள்‌. தமக்காக ஊழியம்‌ 
செய்த இவர்களை கர்த்தர்‌ 
கனம்பண்ணுகிறார்‌. 


தானியேல்‌ - விரிவுரை 
DANIEL - COMMENTARY 


சகோதரரே, உங்களில்‌ ஒருவன்‌ 
சத்தியத்தைவிட்டு விலகி மோசம்‌ 
போகும்போது, மற்றொருவன்‌ அவனைத்‌ 
திருப்பினால்‌, தப்பிப்போன மார்க்கத்தினின்று 
பாவியைத்‌ திருப்புகிறவன்‌ ஒரு ஆத்துமாவை 
மரணத்தினின்று இரட்சித்து; திரளான 
பாவங்களை மூடுவானென்று அறியக்கடவன்‌ 
(யாக்‌ 5:19,20). 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்துவை 
விசுவாசிக்கிறவர்கள்‌, தங்கள்‌ சரீரத்தில்‌ 
மரித்துப்போன பின்பு, அவர்கள்‌ நித்‌ 
ஜீவனுக்குள்‌ பிரவேசிப்பார்கள்‌. 
ஜீவன்‌ இல்லையென்றால்‌, 
பிரயாசங்களெல்லாம்‌ வீணாய்ப்போகும்‌. 
நாம்‌ இரத்த சாட்சியாக மரிப்பதினால்‌. 
நமக்கு ஒரு பிரயோஜனமும்‌ உண்டாகாது. 
நாம்‌ மரித்தாலும்‌ நித்திய ஜீவனுக்கு நேராக 
எழுந்திருப்போம்‌ என்பதே நம்முடைய 
நம்பிக்கை. 


நாம்‌ இந்தப்‌ பூமியில்‌ ஜீவிக்கும்‌ காலம்‌ 
வரையிலும்‌, பாவிகளை இயேசகிறிஸ்துவிடம்‌ 
அழைத்து, வரவேண்டும்‌. ப்‌ 
மனந்திரும்புவதற்கு தேவையான பான அல்கு 
ஆலோசனைகளைச்‌ ண்டும்‌ 
அவர்கள்‌ நல்க வாலி 
மரித்துப்போனால்‌, நித்திய 
பிரவேசிப்பார்கள்‌. அவர்கள்‌ 

பாவங்களுக்கு மனந்திரும்பி, இரட்சிக்கப்பட்டு, 
மரித்துப்போனால்‌ நித்திய 'வனுக்குள்‌ 
பிரவேசிப்பார்கள்‌. அவர்களை இரட்சிப்ுக்கு 
நேராக வழிநடத்தின வர்களுக்கு, 
அவர்களுடைய மகிமையில்‌ பங்கு கிடைக்கும்‌ 


ஊழியத்தை 
செய்கிறவர்களுக்கு 
நன்மை உண்டாகும்‌. 
அவர்களுக்கு தங்களுடைய மகிமையும்‌ 
கிடைக்கும்‌. அவர்கள்‌ யாரை 
நீதிக்குட்படுத்தினார்களோ, அவர்களுடைய 
மகிமையிலும்‌ பங்கு கிடைக்கும்‌. 
காபிரியேல்‌ சொல்லுகிற தீர்க்க 
தரிசனங்களை தானியேல்‌ முத்திரைபோட்டு 
மூடிவைக்கவேண்டும்‌. “தானியேலாகிய 
நீயோவென்றால்‌, முடிவுகாலமட்டும்‌ இந்த 
வார்த்தைகளைப்‌ புதைபொருளாக வைத்து, 
வைத்து, இந்தப்‌ புஸ்தகத்தை முத்திரைபோடு:: 
அப்பொழுது அநேகர்‌ இங்கும்‌ அங்கும்‌ ஓடி 
ஆராய்வார்கள்‌, அ பெருகிப்போம்‌" 
என்று காபிரியேல்‌ சொல்லுகிறார்‌ 
(தானி 12:4). 


கர்த்தருடைய 
உண்மையாய்ச்‌ 


இரட்டிப்பான 





ழ்‌ நவள 
யாய 


இந்த தீர்க்கதரிசன 
இப்பொழுது 
வைக்கப்பட்டிருக்கிறது. 
முத்திரைபோட்டு. 
ஆனாலும்‌ 
புதைபொருள்‌ 


வார்த்தைகள்‌ 
புதைபொருளாக 
இந்தப்‌ புஸ்தகம்‌. 
மூடப்பட்டிருக்கிறது. 
வருங்காலத்தில்‌, இதன்‌ 
வெளிப்படுத்தப்படும்‌. 
அக்காலத்தில்‌ அது அநேகருக்கு 
பிரயோஜனமாயிருக்கும்‌. இந்த தீர்க்க 
தரிசனம்‌ நிறைவேற அநேக நாள்‌ செல்லும்‌. 
ஆகையினால்‌ இப்பொழுது. இது 
புதைபொருளாக வைத்து. 
வைக்கப்பட்டிருக்கிறது. 

தானியேல்‌ இந்தப்‌ புஸ்தகத்தை. 
பத்திரமாக வைத்திருக்கவேண்டும்‌. 
விலையுயர்ந்த பொக்கிஷத்தைப்‌ பாதுகாப்பது, 
போல. பாதுகாக்கவேண்டும்‌ இனிமேல்‌ 
வரப்போகிற  சந்ததியாருக்காக இதைப்‌ 
பாதுகாத்து வைத்திருக்கவேண்டும்‌. 


இப்பொழுது 

மறைபொருளாகமிருக்கலாம்‌. ஆனாலும்‌ ஏற்ற 
வேளை வரும்போது, கர்த்தர்‌ தம்முடைய 
மறைபொருளை நமக்கு வெளிபபடுத்தவார 
அப்போது நாம்‌ வேதத்தின்‌ 

எளிமையாகப்‌. நி துகொள்வோம்‌. 
வேதாகமத்தில்‌ சொல்லப்பட்டிருக்கிற 
தீர்க்கதரிசனங்கள்‌ எல்லாமே நிறைவேறும்‌. 
அவை நிறைவேறும்போது, அவற்றின்‌ 
அர்த்தம்‌ நமக்குத்‌ தெளிவாகப்‌ புரியும்‌. 


இந்த ஆச்சபியமானவைகளின்‌ 
முடி.வுவர எவ்வளவுகாலம்‌ 
செல்லும்‌ தானி 12:5-7 


தானி 


அக்கரையில்‌ ஒருவனுமாகிய வேறே 
இரண்டுபேர்‌ நிற்கக்கண்டேன்‌.. 


தானி சணல்வஸ்திரம்‌. 
தரித்தவரும்‌, ஆற்றின்‌ 
தண்ணீர்கவின்மேல்‌ திற்கிறவருமாகிய 
புருஷனை ஒருவன்‌ நோக்கி: இத்த 
ஆச்சரியமானவைகளின்‌. முடிவுவர 
எவ்வனவுகாலம்‌. செல்லும்‌ என்னு. 
கேட்டான்‌. 


12:8. 


தானியேல்‌ - விரிவுரை 
DANIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தானி 127. அப்பொ 
சுணல்வண்திரம்‌ தரித்தவரும்‌ ஆற்றின்‌ 
தண்ணீர்கனின்மேல்‌ திற்கிறவருமாகிய 
புருஷன்‌ தம்முடைய வலதுகரத்தையும்‌ 
தம்முடைய இடதுகரத்தையும்‌ 
வானத்துக்கு நேராக ஏறெடுத்து, ஒரு 
காலமும்‌, காலங்களும்‌, அரைக்காலமும்‌ 
செல்லும்‌ என்றும்‌; பரிசுத்த ஜனங்களின்‌. 
வல்லமையைச்‌ சிதறடித்தல்‌ முடிவு 
பெறும்போதே இவைகளெல்லாம்‌ நிறை 
வேறித்‌ தீருமென்றும்‌ என்றென்றைக்கும்‌ 
ஜீவித்திருக்கிறவர்பேரில்‌ ஆணையிடக்‌ 
கேட்டேன்‌. 


தானியேல்‌ பல  ராஜ்யங்களை 
தன்னுடைய தரிசனத்திலே கண்டார்‌. இந்த 
ராஜ்யங்களின்மீது இஸ்ரவேலின்‌ தேவனாகிய 
கர்த்தர்‌ நடப்பிதத கிரியைகளையும்‌ 
தானியேல்‌ தன்னுடைய தரிசனத்திலே 
பார்த்தார்‌. கர்த்தருடைய ஜனத்திற்கு மிகுந்த 
உபத்திரவக்காலம்‌ வரும்‌ என்பதையும்‌ 
அறிந்துகொள்கிறார்‌. இதன்‌ முடிவு 
எப்பொழுது வரும்‌ என்றும்‌, இதன்‌ முடிவு 
எப்படியிருக்கும்‌ என்றும்‌ தானியேல்‌. 
அறிந்துகொள்ள ஆசைப்படுகிறார்‌. 


தானியேல்‌ ஊலாய்‌ நதியின்‌ கரையில்‌ 
நின்றுகொண்டிருக்கிறார்‌. அப்பொழுது 
ஆற்றுக்கு இக்கரையில்‌ ஒருவனும்‌ ஆற்றுக்கு 
அக்கரையில்‌ வேறே 
இரண்டுபேர்‌ தானியேல்‌ 
காண்கிறார்‌ (தானி 12:5). இவர்கள்‌ இருவர்‌ 
தவிர மேலும்‌ ஒருவர்‌, சணல்‌ வஸ்திரம்‌ 
தரித்து ஆற்றின்‌ தண்ணீர்களின்‌ மேல்‌ 
நிற்கிறார்‌ (தானி 12:6). 
தானியேல்‌ (வரையிலும்‌ 
காபிரியேலோடு பேசிக்கொண்டு 
இப்போது அந்த ஆற்றின்‌ கரையில்‌ 
தானியேல்‌ இரண்டு தூதர்களைப்‌ பார்க்கிறார்‌. 
தானியேல்‌ இவர்கள்‌ இருவரையும்‌ இதற்கு 
முன்பு பார்த்ததில்லை. இவர்கள்‌ இருவரும்‌ 
ஆற்றின்‌ கரையிலிருக்கிறார்கள்‌. ஒருவர்‌ 
ஆற்றுக்கு இக்கரையிலும்‌, மற்றொருவர்‌ 
க்கு அக்கரையிலும்‌ இருக்கிறார்கள்‌. 
துதர்கள்‌ தவிர, 

ஆற்றின்‌ தண்ணீர்களின்‌ 





ழ்‌ நயன 
யாய 


'பேசிக்கொள்கிறார்கள்‌. 
தானியேல்‌ தன்‌ கண்களை 
அவர்களைப்‌ பார்க்கிறார்‌. 
சணல்‌ வஸ்திரம்‌ 
ஏற்கெனவே தானியேல்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. 


சணல்‌ 
அரையில்‌ 
குட்டிக்கொண்டிருக்கிற 


மின்னலின்‌ பிரகாசத்தைப்போலவம்‌, 
அவருடைய கண்கள்‌ எரிகிற 
தீபங்களைப்போலவும்‌, அவருடைய பயங்களும்‌ 
கால்களும்‌ துலக்கப்பட்ட 
வெண்கல நிறத்தைப்போலவும்‌, அவருடைய 
வார்த்தைகளின்‌ சத்தம்‌ க்கூட்டத்‌ 
ஆரவாரத்தைப்போலவும்‌ 
(தானி 10:55) 


சணல்‌ வஸ்திரம்‌ ஆசாரியருடைய 
வஸ்திரம்‌. கிறிஸ்துவானவர்‌ நம்முடைய 
மகாபிரதான ஆசாரியராமிருக்கிறார்‌. அவர்‌ 
ஆற்றின்‌ தண்ணீர்களின்மேல்‌ நிற்கிறார்‌. 
ஆற்றின்‌ கரையில்‌ ம்‌ 
தேவதூதர்களில்‌ ஆற்றின்‌ 
தண்ணீர்களின்மேல்‌ நிற்கிறவரிடத்தில. இந்த 
ஆச்சரியமானவைகளின்‌ முடிவுவ எவ்வளவு 


கர்த்தருடைய ஜனத்திற்கு 
உபத்திரவக்காலம்‌ எப்பொழுது முடியும்‌ என்று 
தேவதூதன்‌ இயேசுகிறிஸ்துவிடம்‌ கேட்கிறார்‌. 
தன்னிடத்தில்‌ கேள்வி கேட்ட தூதனுக்கு, 
கிறிஸ்துவானவர்‌ ஒரு காலமும்‌, 
காலங்களும்‌, அரைக்காலமும்‌ செல்லும்‌” 
(தானி 12:7) என்று பொதுவான பதிலைச்‌ 
சொல்லுகிறார்‌. 


தானியேல்‌ - விரிவுரை 
DANIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மூன்றரை வருஷங்கள்‌ செல்லும்‌" 
என்று பொருள்‌ சொல்லலாம்‌. 
'உன்னதமானவருக்கு விரோதமாக. 
வார்த்தைகளைப்‌ பேசி, உன்னதமானவருடைய 
பரிசத்தவான்களை ஒடுக்கி, காலங்களையும்‌ 
பிரமாணங்களையும்‌ மாற்ற நினைப்பான்‌ 
அவர்கள்‌ ஒரு காலமும்‌, காலங்களும்‌, 
அரைக்காலமும்‌ செல்லுமட்டும்‌ அவன்‌ கையில்‌ 
ஒப்புக்கொடுக்கப்படுவார்கள்‌" (தானி 7:25), 


"ஒரு காலமும்‌: 
அரைக்காலமும்‌' என்னும்‌ 
வேதபண்டிதர்கள்‌ வெவ்வேறு 
விளக்கங்களைச்‌ சொல்லுகிறார்கள்‌. இந்த 
வாக்கியம்‌ நித்திய காலத்தைக்‌ குறிக்கும்‌ 
என்று ஒரு சிலர்‌ விளக்கம்‌ 
சொல்லுகிறார்கள்‌. சிலரோ, 
“நிச்சயமில்லாத காலத்தில்‌ 
நிச்சமிக்கப்படருக்கிற ஒரு. காலம்‌ 
என்றும்‌ பொருள்‌ சொல்லுகிறார்கள்‌. இந்த 
வாக்கியத்திற்கு “ஒரு குறிப்பிட்ட காலம்‌" 
என்றும்‌ பொருள்‌ சொல்லலாம்‌. 


௬ நீண்ட காலத்தில்‌, இது ஒரு 
குறிப்பிட்ட காலத்தைக்‌ குறிக்கும்‌" என்றும்‌ 
இந்த வாக்கியத்திற்கு ஒரு வியாக்கியானம்‌. 
உள்ளது. இயேசுகிறிஸ்து, “ஒரு காலமும்‌, 
காலங்களும்‌, அரைக்காலமும்‌ செல்லும்‌” 
என்று சொல்லுகிறார்‌. அரைக்காலம்‌ என்பது, 
உபத்திரவம்‌ ஒரு முழுக்காலம்‌ வரையிலும்‌ 
இருந்த பின்பு அது இன்னும்‌ ஒரு 
அரைக்காலம்‌ வரையிலும்‌ இருக்குமோ 
என்னும்‌ பயமுண்டாகும்‌. 
வெளிப்படுத்தின விசேஷத்திலும்‌ இந்தக்‌ 
ற்றிச்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
ஒருவேளை மூன்றரை 
நாட்களாகமிருக்கலாம்‌ அல்லது மூன்றரை 
வருஷங்களாகயிருக்கலாம்‌. மூன்றரை 
வருஷங்கள்‌ என்பது நாற்பத்திரண்டு 
மாதங்களைக்‌ குறிக்கும்‌. அல்லது இது 1,260 
நாட்களைக்‌ குறிக்கும்‌. 


காலங்களும்‌ 
வாக்கியத்திற்கு 


வேறு 





i THE 
TT 


தானியேல்‌ 
தண்ணர்களின்‌ மேன்‌ 
பார்க்கிறார்‌. அவர்‌ சணல்‌ வஸ்திரம்‌ 
தரித்திருக்கிறார்‌. அவருடைய இரண்டு 
கால்களும்‌ ஆற்றின்‌ தண்ணீர்களின்மேல்‌ 
இருக்கிறது. அவர்‌ தம்முடைய வலது 
கரத்தையும்‌, தம்முடைய இடது கரத்தையும்‌ 
வானத்திற்கு நேராக ஏறெடுக்கிறார்‌. 


கர்த்தருடைய ஜனங்கள்‌ மிகுந்த 
துன்பத்தை. தவக்கால அந்த 
அன்பத்திலிருந்து அவர்களை 
விடுவிப்பதற்காக கர்த்தர்‌ வருகிறார்‌. 
தங்களால்‌ இனிமேல்‌ வேதனைகளைத்‌ 
தாங்கிக்கொள்ள முடியாது என்னும்‌ 
சூழ்நிலையில்‌ விசுவாசிகள்‌ கஷ்டப்படும்போது, 
கர்த்தர்‌ அவர்களை அந்த வேதனையிலிருந்து 
தப்புவிப்பதற்காக வருகிறார்‌. 

ஆபிரகாம்‌ தன்‌ குமாரனாகிய ஈசாக்கை. 
கர்த்தருடைய பர்வதத்திலே பலியிடுவதற்காகப்‌ 
போனார்‌. அவர்‌ தன்னுடைய குமாரனை 
பலியிடப்போகும்‌ வேளையிலே, கர்த்தர்‌ 
அவரைச்‌ சந்தித்தார்‌. ஈசாக்கைத்‌ 


தப்புவித்தார்‌. 
கர்த்தருடைய 


_ ஆற்றின்‌ 
நிற்கிறவரைப்‌ 


ஜனம்‌ மிகுந்த 
வேதனைகளையும்‌, உபத்திரவங்களையும்‌ 
அனுபவிப்பார்கள்‌. இதற்குமேல்‌ தங்களால்‌ 
வேதனைகளைத்‌ தாங்கிக்கொள்ள முடியாது 
என்னும்‌ நிலமைக்கு அவர்கள்‌ வருவார்கள்‌. 
அப்போது கர்த்தர்‌ நிச்சயமாகவே 
தம்முடைய ஜனத்தை, அவர்களுடைய 
வேதனைகளிலிருந்து விடுவிப்பார்‌ 

்‌ எருசலேமுக்கு. 

திடீரென்று வந்தான்‌. 

குடிகள்‌ எதிர்பாராத 
வேளையிலே, அந்தியோகஸ்‌ எருசலேமுக்குள்‌ 
பிரவேசித்த, அதை தன்‌ வசமாக்கிக்‌ 
கொண்டான்‌. அவன்‌ எருசலேமை மூன்று 
வருஷங்களும்‌, ஆறு மாதங்களும்‌ 
தன்னுடைய கட்டுப்பாட்டில்‌ வைத்திருந்தான்‌. 
அதன்‌ பின்பு மக்கபியர்கள்‌ 
அந்தியோகசுக்கு விரோதமாக யுத்தம்பண்ணி, 
அவனையும்‌, அவனுடைய சேனையையும்‌, 
எருசலேமிலிருந்து துரத்திவிட்டார்கள்‌. 


தானியேல்‌ - விரிவுரை 
DANIEL - COMMENTARY 


இயேசுகிறிஸ்து இந்தப்‌ பூமியிலே 
மூன்றரை வருஷங்கள்‌ ஊழியம்‌ செய்தார்‌. 
வேதபாரகர்களூம்‌, சதசேயதும்‌. பரரேயகம்‌ 
பாவிகளும்‌ இயேசுகிறிஸ்‌ துவுக்கு 
விரோதமாக எதிர்த்து நின்றார்கள்‌. அவருக்கு 
விரோதமாகக்‌ குற்றம்‌ சொன்னார்கள்‌. 
கிறிஸ்துவானவரோ அவர்களுடைய 
குற்றச்சாட்டுக்களுக்கெல்லாம்‌ நீதியான 
பதிலைச்‌ சொன்னார்‌. அவர்‌ எளிமையாக 
வாழ்ந்தார்‌. ஜனங்கள்‌ இயேசுகிறிஸ்துவை 
அவமானப்படுத்தினார்கள்‌. இயேசுகிறிஸ்து 
சிலுவையிலே மரித்தபோது, அவருடைய 
சத்துருக்கள்‌ மிகவும்‌ சந்தோஷப்பட்டார்கள்‌. 
கிறிஸ்துவானவரோ தமக்கு கிடைத்த 
வெற்றியை உறுதிபண்ணும்‌ விதமாய்‌ “எல்லாம்‌ 
முடிந்தது என்று சொல்லி, கல்வாரி 
சிலுவையிலே. தம்முடைய ஜீவனை 
ஒப்புக்கொடுத்தார்‌. 

_ இயேசுகிறிஸ்து, “ஒரு காலமும்‌, 
காலங்களும்‌, அரைக்காலமும்‌ செல்லும்‌" 
என்று சொன்ன வாக்கியம்‌, இந்த 
உலகத்தில்‌ அவர்‌ ஊழியம்‌ செய்த 


மூன்றரை வருவகாலத்தைக்‌ குறிக்கும்‌ என்று 


விளக்கம்‌ 


வேதபண்டிதர்களில்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 


க்‌ காலத்தைப்‌ 
இ கியது, ததத 
சங்கின்‌ வல்லமையைச்‌  சிதறடித்தல்‌ 
வபெறும்போதே இவைகளெல்லாம்‌ 
நிறைவேறித்‌ தீரும்‌" (தானி 12:7) என்றும்‌. 
சொல்லுகிறார்‌. கிறிஸ்துவானவர்‌ இந்த 
வார்த்தைகளைச்‌ ஈல்லும்போது, 
என்றென்றைக்கும்‌ ஜீவித்திருக்கிறவர்‌ பேரில்‌ 
ஆணையிட்டுச்‌ சொல்லுகிறார்‌. 


கிர [வானவர்‌ ானியே 
இனிமேல்‌ றாகும்‌ ர்‌ 
சொல்லுகிறார்‌. கர்த்தருடைய 
பரிசத்தவான்களுக்கு உபத்திரவக்காலம்‌ 
வரும்‌. அது சீக்கிரத்தில்‌ முடிவு பெறாது. 
கிறிஸ்துவானவர்‌ உமத்தரலக்காலம்‌ எப்போது 
னியேலுக்கு 


டு, பாழாக்கும்‌ 
_ ஸ்தாபிக்கப்படுங்காலமுதல்‌ 





i= a 
TT 


அந்தியோகஸ்‌ 
ஆலயத்திலே 
நீக்கிப்போடுவான்‌. 
யூப்பித்தருக்கு ஒரு 
யெழு 


நாட்களுக்கு உபத்திரவக்காலம்‌ 
இந்தக்‌ காலத்தை வேதபண்டிதர்கள்‌ “மூன்று 
வருஷங்களும்‌ ஏழுமாதங்களும்‌' என்று 
கணக்கு சொல்லுகிறார்கள்‌. வேறு சிலரோ. 
இந்த நாட்களைப்பற்றி கணக்கு 
சொல்லும்போது, 'மூன்‌ றுவருஷங்களும்‌ 
ஆறுமாதங்களும்‌, பதினைந்து நாட்களும்‌" 
என்று கணக்கு சொல்லுகிறார்கள்‌. அதன்‌ 
பின்பு கர்த்தருடைய ஆலயத்திலே மறுபடியும்‌ 
அன்றாட பலி செலுத்தப்படும்‌. கர்த்தருடைய 
ஆலயத்தில்‌: ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிற. 
பாழாக்கும்‌ அருவருப்பு வெளியேற்றப்படும்‌. 


வேதபண்டிதர்களும்‌, சரித்திர 
ஆசிரியர்களும்‌, “இந்தக்‌ காலத்தை 
கணக்கிட்டுச்‌ சொல்லுகிறார்கள்‌. 
செலூக்கியரின்‌ 145-ஆவது வருஷத்து 
ஆட்சியின்போது உபத்திரவக்காலம்‌ துவங்கும்‌ 
என்றும்‌, அது அவர்களுடைய 148-ஆவது 
வருஷத்து ஆட்சியின்போது முடிவு பெறும்‌ 
என்றும்‌ கணக்கு சொல்லுகிறார்கள்‌. 


வெளிப்படுத்துதல்‌ 
மூலமாய்‌ நமக்கு ஒரு சத்தியம்‌ 
தெளிவுபடுத்தப்படுகிறது. சபைக்கு 
உபத்திரவக்காலம்‌ வரும்‌. அந்த உபத்திரவம்‌ 
ஒரு குறிப்பிட்ட காலம்‌ வரையில்‌ மாத்திரமே 
இருக்கும்‌. அதன்பின்பு உபத்திரவம்‌ 
இருக்காது. கர்த்தருடைய ஜனத்திற்கு. 
உபத்திரவத்திலிருந்து விடுதலை உண்டாகும்‌. 
கர்த்தருடைய ஜனம்‌ 
உபத்திரவங்களை அனுபவிக்கும்போது, 
அவர்கள்‌ விசுவாசத்தோடும்‌. நீடிய 
பொறுமையோடும்‌, கர்த்தருடைய நாள்‌ 
வருவதற்காக காத்திருக்கவேண்டும்‌. 
தங்களுடைய விடுதலையின்‌ காலத்திற்காக 
விசுவாசிகள்‌ பொறுமையோடு, 
விசுவாசத்தோடு காத்திருக்கவேண்டும்‌. 


இந்த 


தானியேல்‌ - விரிவுரை 
DANIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பிள்ளைகளுக்கு 
உபத்திரவக்காலம்‌ முடிவு பெறும்போது, 
கர்த்தர்‌ தமது கிருபையினால்‌, அவர்கள்‌ 
எதிர்பார்க்கும்‌ நன்மைகளை அவர்களுக்குக்‌ 
கொடுத்து. அவர்களை ஆசீர்வதிப்பார்‌, 


கர்த்தருடைய 


இவைகளின்‌ 
என்னமாயிருக்கும்‌ 
12:8-13 


முடிவு 
தானி 


தானி 12:8, நான்‌ அதைக்‌ கேட்டும்‌, 
அதின்‌ பொருளை அறியவில்லை; 
ஆகையால்‌: என்‌ ஆண்டவனே, 
இவைகளின்‌ முடிவு என்னமாயிருக்கும்‌. 
என்று கேட்டேன்‌. 


தானி 125. 
தானியேலே, 
வார்த்தைகள்‌ முடிவுகாமைட்டும்‌ 
புகைபொருனாக வைக்கப்பட்டும்‌ 
முத்திரிக்கப்பட்டும்‌ இருக்கும்‌. 


அதற்கு. 
போகலாம்‌; 


தானி. 1210. அநேகர்‌ 
சுத்தமும்‌ வெண்மையுமாக்கப்பட்டு, 
புடமிடப்பட்டவர்களாய்‌ 
விளங்குவார்கள்‌; 
துன்மார்க்கமாய்‌. 
துன்மார்க்கரில்‌ 
உணரான்‌, 
உணர்த்துகொள்ளுவார்கள்‌. 


துன்மார்க்கரோ 


தானி. 12411. அன்றாடபலி. 
நீக்கப்பட்டு, பாழாக்கும்‌ 
அருவருப்பு ஸ்தாபிக்கப்படுங்காலமுதல்‌ 
ஆயிரத்திருநூற்றுத்‌ தொண்ணூலுநான்‌ 
செல்லும்‌. 


தானி 12:12. ஆயிரத்து முந்நூற்று 
முப்பத்தைந்து நான்மட்டும்‌ காத்திருந்து 
சேருகிறவன்‌ பாக்கியவான்‌. 


தானி 1219.  நீயோவென்றால்‌ 
முடிவுவருமட்டும்‌ போயிரு; ந 
'இனைப்பாறிக்கொண்டிருந்து, 
நாட்களின்‌ முடிவிலே உன்‌ சுதந்தர 
வதத்துக்கு எழுந்திருப்பாய்‌ என்றான்‌. 





i al 
TT 


கர்த்தருடைய நாமம்‌ 
யாத்‌ 345-9 


யாத்‌ 8435. கர்த்தர்‌ ஒரு மேகத்தில்‌ 
இறங்கி, அங்கே அவன்‌ அருகே தின்று, 
கர்த்தருடைய நாமத்தைக்‌ கூறினார்‌. 


யாத்‌ 848. கர்த்தர்‌ அவனுக்கு 
முன்பாகக்‌ கடந்துபோகிறபோது, அவர்‌: 
கர்த்தர்‌, கர்த்தர்‌; இரக்கமும்‌, 
கிருபையும்‌, தீடிய சாந்தமும்‌, மகா 
தயையும்‌, சத்தியமுன்ன தேவன்‌. 


யாத்‌ 84:7. ஆயிரம்‌ தலைமுறைகளுக்கு 
இரக்கத்தைக்‌ காக்கிறவர்‌; 
அக்கிரமத்தையும்‌ மீறுதலையும்‌ 
பாவத்தையும்‌ மண்னிக்கிறவர்‌; 
குற்றவானியைக்‌ குற்றமற்றவனாக. 
விடாமல்‌, பிதாக்கள்‌ செய்த 
அக்கிரமத்தைப்‌ பின்னைகளிடத்திலும்‌, 
மின்னைகளுடைய 

யபின்னைகளிட த்திஜூம்‌ மூன்றாம்‌. 
நான்காம்‌ தலைமுறைமட்டும்‌ 
விசாரிக்கிறவர்‌ எண்று கூறினார்‌. 


யாத்‌ 848. மோசே தீவிரமாகத்‌ 
தரைமட்டும்‌ குனிந்து பணித்துகொண்டு: 


யாத்‌ 849. ஆண்டவரே, உம்முடைய 
கண்களில்‌ எனக்குக்‌ கிருயை 
கிடைத்ததானால்‌, எங்கன்‌ நடுவில்‌ 


ஆண்டவர்‌ எழுந்தரு வேண்டும்‌; இத்த 
ஜனங்கள்‌ வணங்காக்‌. 
நீரோ, 


;துன்ணவர்கன்‌; கல்‌ 
அக்கிரமத்தையும்‌ 

பாவத்தையும்‌ மன்னித்து, 

உமக்குச்‌. சுதந்தரமாக 

கொள்ளும்‌ என்றான்‌. 


மோசே சீனாய்‌ மலையில்‌ ஏறுகிறார்‌. 
அப்பொழுது லே 
இறங்கி, 


கர்த்தர்‌ 
மோசேக்கு 
கர்த்தர்‌ ஒரு 
என்று 
சொல்லப்பட்டிருக்கிறது (யாத்‌ 34:5). 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மோசே மலையின்மீது ஏறிப்போகிறார்‌ 
இ! 


(யாத்‌ 3381,21-23). தேவன்‌ மோசேக்குப்‌ 
பிரத்தியட்சமாகக்‌ காட்சி தருகிறார்‌. 


மேகம்‌ கர்த்தருக்கு ஒரு வாகனம்‌ 
போல இருக்கிறது. கர்த்தர்‌ தம்மைப்பற்றிய 
காரியங்களை நமக்கு அதிகமாக 
வெளிப்படுத்தினாலும்‌, அவரைப்பற்றிய 
காரியங்களில்‌ அநேகம்‌ இன்னும்‌ நமக்கு 
மறைவாகவே இருக்கிறது. கர்த்தர்‌ 
தம்மைப்பற்றி நமக்கு எல்வளவு 
வெளிப்படுத்துகிறாரோ அவ்வளவு மாத்திரமே 
நம்மால்‌ அவரைப்பற்றி அறிந்துகொள்ள 
முடியும்‌. 


கர்த்தர்‌ மேகத்தில்‌ இறங்கி, 

அங்கே மோசேயின்‌ அருகே நின்று, 

நாமத்தை மோசேக்கு 

கர்த்தர்‌ தம்முடைய நாமத்தை 

முன்பாக கடந்துபோகிறபோது 

யாத்‌ 345)... கர்த்தர்‌ 

தரித்து நிற்பதை மோசேயால்‌ 

பார்க்க முடியவில்லை. கர்த்தரை இருக்கும்‌. 

வண்ணமாக தரிசிப்பது, அவருடைய பூரண 

மகிமையைக்‌ காண்பது ஆகியவையெல்லாம்‌ 

இனிமேல்‌ வரப்போகிற காலத்தில்‌ நமக்கு 

வெளிப்படுத்தப்படும்‌. நாம்‌ இந்தப்‌ 

பிரபஞ்சத்தில்‌ இருக்கும்‌ வரையிலும்‌, 

கர்த்தரை நமக்கு முன்பாக கடந்து 
போகிறவராகவே நம்மால்‌ காணமுடியும்‌. 


தம்முடைய மகிமை மோசேயை கடந்து 
போகும்‌ என்று, கர்த்தர்‌ ஒரு நாளுக்கு 
முன்பதாக அவருக்கு வாக்குப்பண்ணினார்‌. 

வாக்குத்தத்தம்‌ இப்போது, 
நிறைவேறுகிறது. 


என்‌ மகிமை கடந்துபோகும்போது, 
நான்‌ உன்னை அந்தக்‌ கன்மலையின்‌ 
ஷெடப்பிலே. வைத்து, நான்‌ 
கடந்துபோகுமட்டும்‌ என்‌ கரத்தினால்‌ 
உன்னை மூடுவேன்‌" (யாத்‌ 33:22). 

கர்த்தர்‌ மோசேக்கு அருகே நின்று. 
கர்த்தருடைய நாமத்தைக்‌ கூறுகிறார்‌ 
கர்த்தர்‌ மோசேக்கு முன்பாக 
கடந்துபோகிறபோது. கர்த்தருடைய 
நாமத்தைக்‌ கூறுகிறார்‌. கர்த்தரே தம்முடைய 
பரிசுத்தமான நாமத்தை வெளிப்படுத்துகிறார்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


கிறிஸ்து ஆணையிடுவதை தானியேல்‌ 
தன்னுடைய விகளால்‌ கேட்கிறார்‌. 
தானியேல்‌ அந்த வார்த்தையைக்‌ கேட்டும்‌, 
அதன்‌ பொருளை அவர்‌ அறியவில்லை. 
ஆகையால்‌ தானியேல்‌, “என்‌ ஆண்டவனை, 
இவைகளின்‌ முடிவு என்னமாயிருக்கும்‌” 
(தானி 12:8) என்று கேட்கிறார்‌. 

கிறிஸ்து 


சொன்னதை தானியேல்‌: 


கேட்கிறார்‌. ஆனால்‌ அதன்‌ பொருளை அவர்‌ 
தானியேல்‌. 

கேள்வியைக்‌ 
தானியேல்‌ 


லை. ஆகையினால்‌ 
கிறிஸ்துவிடம்‌ இந்தக்‌ 
கேட்கிறார்‌. 
காபிரியேலினிடத்திலோ அல்லது 
கிறிஸ்துவினிடத்தில்‌ பேசிக்கொண்டிருக்கிற 
நேவதூதனிடத்திலோ இந்தக்‌ கேள்வியைக்‌ 
கேட்கவில்லை. தானியேல்‌ இந்தக்‌ கேள்வியை 
கிறிஸ்துவிடம்‌ நேரடியாகவே கேட்கிறார்‌. 


நாம்‌ இந்த உலகத்தில்‌ நடைபெறும்‌ 
நிகழ்ச்சிகளைப்‌. 

உலகத்திற்கு 

கிரியைகளையும்‌ 

உலகப்பிரகாரமான 

பார்க்கும்போது நம்முடைய விசுவாசம்‌ 
சோர்ந்துபோகும்‌. மனுஷர்‌ மத்தியிலே. 
ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய ராஜ்யம்‌ 
அழிந்துபோகுமோ என்னும்‌ பயம்‌ நமக்கு 


உலகத்தில்‌ நீதிமான்கள்‌ 
அனுபவிக்கிறார்கள்‌. 

துன்மார்க்கரோ செழித்திருக்கிறார்கள்‌. 
கர்த்தரிடத்தில்‌ பக்தியில்லாதவர்கள்‌ 
சவுக்கியமாயிருக்கிறார்கள்‌. விசுவாசிகளுக்கு 
ஏராளமான பிரச்சனைகளும்‌, பாடுகளும்‌ 
வருகிறது. இவற்றையெல்லாம்‌ பார்க்கும்போது. 
நாம்‌ சோர்ந்துபோய்‌, “என்‌ ஆண்டவனே 
இவைகளின்‌ முடிவு என்னமாயிருக்கும்‌" 
என்று தானியேலைப்போல நாமும்‌ 


கர்த்தரிடத்தில்‌ கேட்கிறோம்‌. 


தானியேல்‌ - விரிவுரை 
DANIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கிறிஸ்துவானவர்‌ தானியேலிடம்‌, 
'தானியேலே போகலாம்‌; இந்த வார்த்தைகள்‌ 
முடிவுகாலமட்டும்‌. புதைபொருளாக 
வைக்கப்பட்டும்‌ முத்திரிக்கப்பட்டும்‌ இருக்கும்‌” 
(தானி 12:9) என்று பதில்‌ சொல்லி 
அனுப்பிவிடுகிறார்‌. தானியேல்‌ எல்லா 
இரகசியங்களையும்‌ அறிந்துகொள்ளவேண்டும்‌ 
என்னும்‌ ஆவலில்‌ இருக்கிறார்‌. கர்த்தரோ 
அவருக்கு ஒரு குறிப்பிட்ட இரகசியத்தை 
மாத்திரம்‌ வெளிப்படுத்துகிறார்‌. 
தானியேல்‌ தனக்கு சொல்லப்பட்ட 
வெளிப்பாடுகளில்‌ திருப்தியடையவேண்டும்‌. 
கர்த்தர்‌. தனக்கு சொன்ன 
வார்த்தைகளினால்‌, தானியேல்‌ தன்னை 
கர்த்தருக்குள்‌ பெலப்படுத்திக்கொள்ள 
வேண்டும்‌. 
கர்த்தருடைய தீர்க்கதரிசனங்கள்‌ 
நிறைவேறும்போதுதான்‌, அதன்‌ முழுமையான 
அர்த்தம்‌ நமக்கு புரியும்‌ இந்த உலகம்‌ 
இருக்கும்‌ வரையிலும்‌, இங்கு நல்லவர்களும்‌ 
இருப்பார்கள்‌. கெட்டவர்களும்‌ இருப்பார்கள்‌. 
கி ர்‌ தானியேலிடம்‌ 
ம்‌ சுத்தமும்‌ வலய கய ட்டு 
புடமிடப்பட்டவர்களாய்‌. விளங்குவார்கள்‌; 
துன்மார்க்கரோ துன்மார்க்கமாய்‌ நடப்பார்கள்‌; 
துன்மார்க்கரில்‌ ஒருவனும்‌ உணரான்‌, 
ஞானவான்களோ உணர்ந்துகொள்ளுவார்கள்‌" 
(தானி 12:10) என்று சொல்லுகிறார்‌. 
கெட்ட மரங்கள்‌ நல்ல பழங்களைக்‌ 
கொடுக்காது. துன்மார்க்கர்‌ துன்மார்க்கமாய்‌ 
நடப்பார்கள்‌. துன்மார்க்கரிடத்தில்‌ நீதியை 
எதிர்பார்க்க முடியாது. துன்மார்க்கர்‌ 
சத்தியத்தை உணரவும்‌ மாட்டார்கள்‌. அவர்கள்‌ 
வெளிச்சத்தைப்‌ பார்க்கக்கூடாதபடிக்கு 
தங்கள்‌ கண்களை மூடிக்கொள்கிறார்கள்‌. 
இவர்கள்‌ கண்களிலிருந்தும்‌ 
குருடர்களாகயிருக்கிறார்கள்‌. 
ஒரு சிலர்‌ அறியாமல்‌ பாவம்‌ 
ள்‌. துன்மார்க்கரோ அறிந்தும்‌ 
பாவம்‌ செய்கிறார்கள்‌. 
சத்தியத்தையும்‌, வெளிச்சத்தையும்‌ 





ழ்‌ நள 
யாய 


'ஒளியானது 
வந்திருந்தும்‌ மனுஷடைய 
'பொல்லாதவைகளாயிருக்கிறபடியினால்‌ 
அவர்கள்‌ ஒளியைப்‌ பார்க்கிலும்‌ இருளை 
விரும்புகிறதே அந்த ஆக்கினைத்தீரப்ப்குக்‌ 
காரணமாயிருக்கிறது” (யோவா 3:19). 

இந்த உலகம்‌ மோசமாகயிருந்தாலும்‌,. 
கர்த்தர்‌ இந்த உலகத்தில்‌ தமக்கென்று 
மீதியானவர்களை வைத்திருக்கிறார்‌. 
இவர்கள்‌ நீதிமான்கள்‌. கர்த்தருடைய 
ஞானவான்கள்‌. இவர்கள்‌ சுத்தமும்‌ 
'வெண்மையுமாக்கப்பட்டவர்கள்‌. இவர்கள்‌ 
கர்த்தரால்‌ புடமிடப்பட்டவர்கள்‌. 


ல்‌ இ ண புடமிடுகிறதற்கும்‌, 
சுத்திகரிக்கிறதற்கும்‌, 

அவர்களில்‌ 
முடிவுகாலபரியந்தம்‌ 


வெண்மையாக்குகிறதற்கும்‌ 
சிலர்‌ விழுவார்கள்‌; 
இப்படியிருக்கும்‌: குறித்தகாலம்‌ வர 
நாள்‌ செல்லும்‌” (தானி 11:35). 


கர்த்தருடைய 

நீதிமான்களைப்‌ புடமிடும்‌. 

கர்த்தருடைய 

உணரமாட்டார்கள்‌. ஞானவான்‌௧ளோ அதை 
உணர்ந்துகொள்வார்கள்‌. கர்த்தருடைய 
தெய்வீக பிரமாணமும்‌, அவருடைய அன்பும்‌ 
ஞானவான்களை ஆளுகை செய்யும்‌. 
அவர்கள்‌ தேவனுடைய வெளிச்சத்தில்‌ 
பிரகாசமாயிருப்பார்கள்‌. 

“அவருடைய சித்தத்தின்படி செய்ய 
மனதுள்ளவனெவனோ அவன்‌ இந்த 
உபதேசம்‌ தேவனால்‌ உண்டாயிருக்கிறதோ, 
நான்‌ சுயமாய்ப்‌ பேசுகிறேனோ என்று. 
அறிந்துகொள்ளுவான்‌" (யோவா 7:77 


தானியேல்‌ - விரிவுரை 
DANIEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நேரமும்‌ நாட்களும்‌ 
நம்முடைய நேரங்களும்‌ நம்முடைய 
நாட்களும்‌ சீக்கிரத்தில்‌ முடிந்துபோகும்‌. 
அதேவேளையில்‌ எல்லா நேரங்களும்‌, எல்லா 
நாட்களும்‌ முடிவிலே முடிந்துபோகும்‌. 
"ஆயிரத்து முந்நூற்று முப்பத்தைந்து 
நான்மட்டும்‌ காத்திருந்து சேருகிறவன்‌ 
பாக்கியவான்‌” (தானி 1212) என்று 
கிறிஸ்துவானவர்‌ தானியேறுக்கு 
சொல்லுகிறார்‌. 


கிறிஸ்துவானவரின்‌ 
தானியேலுக்கு 


முடிந்துபோகும்‌. 


வார்த்தை 
ட, ஆறுதலாயிருக்கிறது. 
அவருக்கு மாத்திரமல்ல, எல்லா 
பரிசுத்தவான்‌௧ளுக்கும்‌ இந்த வார்த்தை 
ஆறுதலைக்‌ கொடுக்கிறது. கிறிஸ்துவானவர்‌ 
தானியேலிடம்‌ “நீயோவென்றால்‌ 
வுவருமட்டும்‌. போயிரு; நீ 
பபறிக்கொண்டிரந்து நாட்களின்‌ 
முடிவிலே உன்‌ சுதந்தர வீதத்துக்கு 
எழுந்திருப்பாய்‌" 1213) என்று 
சொல்லுகிறார்‌. 
தானியேல்‌. விசுவாசத்தோடு 
கர்த்தருடைய சமுகத்தில்‌ காத்திருக்க 
வேண்டும்‌. நம்முடைய நாட்களின்‌ முடிவிலே, 
கர்த்தர்‌ நம்முடைய சுதந்தரவீதத்திற்கு, 
நம்மை எழுப்புவார்‌ என்று விசுவாசிக்க 
வேண்டும்‌. நாம்‌ நித்திய இளைப்பாறுதலில்‌ 
பிரவேசிப்போம்‌. என்று எதிர்பார்த்து 
காத்திருக்கவேண்டும்‌. நாம்‌ 
பரமகானானுக்குள்‌ பிரவேசிப்போம்‌ என்னும்‌ 
நம்பிக்கையோடு, இந்தப்‌ பூமியிலே 
பொறுமையோடு காத்திருக்கவேண்டும்‌. நாம்‌ 
மரிக்கும்‌ தருவாயில்‌, இந்த நம்பிக்கையே 
நமக்கு ஜீவனுள்ள ஆறுதலைத்‌ தரும்‌. 


(தானி 





f= FTE 
TT 


கோர்த்திருக்கிறார்கள்‌. 


ஆகமங்கள்‌ 
ஆகமங்கள்‌ 


இந்த சிறிய 
தீர்க்கதரிசிகளின்‌ என்று 
அழைக்கப்படுவதினால்‌, இந்தத்‌ 
திர்கதரிசிகளின்‌ ஆிக்குரிய வல்லமை 
மற்ற தீர்க்கதரிசிகளின்‌ வல்லமையைவிட 
குறைவானது என்பது பொருளல்ல. மற்ற 
தீர்க்கதரிசிகளைப்போலவே. இவர்களும்‌ 
பரிசுத்த ஆவியினால்‌ ஏவப்பட்டு, 
கர்த்தருடைய வார்த்தைகளை 
தீர்க்கதரிசனமாகச்‌ சொல்லியிருக்கிறார்கள்‌. 

மற்ற தீர்க்கதரிசிகளின்‌ 
ஆகபங்களைவிட, த தீர்க்கநரிசிகளின்‌ 
ஆகமங்கள்‌ சிறியவை. 
ஆகையினால்‌ இவை சி ri தீர்க்கதரிசிகளின்‌ 
ஆகமங்கள்‌ என்று அழைக்கப்படுகிறது. 
மற்ற தீர்க்கதரிசிகளைப்போலவே இவர்களும்‌. 
தீர்க்கதரிசனம்‌. சொல்லியிருக்கிறார்கள்‌. 
கர்த்தருடைய வார்த்தையை 
பிரசங்கம்பண்ணியிருக்கிறார்கள்‌. ஆனாலும்‌ 
இவர்கள்‌ தாங்கள்‌ சொன்ன தீர்க்கதரிசன 
வாக்கியங்களை எழுத்து வடிவில்‌ கொண்டு 
வரவில்லை. 


எஸ்றாவின்‌ 
தன்‌ பன்‌ 
பன்னிரண்டு 
பன்‌ ஒரே 
கோர்த்திருந்தார்கள்‌. 
கர்த்தருடைய 
பிரயோஜனமுண்டாகும்‌. 


காலத்தில்‌, பிரதான 
வேதபண்டிதர்கள்‌, 
தீர்க்கதரிசன 
புஸ்தகமாகக்‌ 


பிள்ளைகளுக்கு 
வண்ணமாக, 


சிறிய தீர்க்கதரிசிகளின்‌ புஸ்தகங்கள்‌ பரிசுத்த 
வேதாகமத்தில்‌ கோர்க்கப்பட்டிருக்கிறது. 


ஓசியா - விரிவுரை 
HOSEA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பன்னிரண்டு சிறிய தீர்க்கதரிசிகளில்‌ 
ஒன்பது பேர்‌ சிறையிருப்புக்கு முன்பு 
தீர்க்கதரிசனம்‌ சொன்னார்கள்‌. மீதமுள்ள. 
மூன்று தீர்க்கதரிசிகள்‌, சிறையிருப்புக்குப்‌ 
பின்பு, யூதர்கள்‌ தங்கள்‌ சொந்த தேசத்தில்‌ 
வந்து குடியேறிய பின்பு, தீர்க்கதரிசனம்‌. 
சொன்னார்கள்‌. 
பன்னிரண்டு சிறிய தீர்க்கதரிரிகளின்‌ 
வரிசையாகக்‌ கோர்ப்பதில்‌ 


க்கதரிசிகளுடைய 
ராகக்‌ வணர்‌ 
முதலாவதாக கோர்க்கப்பட்டிருக்கிறது. இதை 
வேதபண்டிதர்கள்‌ எல்லோரும்‌ ஏகமனதாக 
ஏற்றுக்கொள்கிறார்கள்‌. பழங்காலத்து 
செப்துவஜிந்த்‌ பதிப்பில்‌, முதல்‌ ஆறு சிறிய 
தீர்க்கதரிசிகளின்‌ ஆகமங்கள்‌, ஓசியா, 
ஆமோஸ்‌, மீகா, யோவேல்‌, ஒபதியா, 
யோனா... என்னும்‌ வரிசைப்‌ பிரகாரம்‌ 
கோர்க்கப்பட்டிருக்கிறது. 
தீர்க்கதரிசன ஆகமங்களில்‌, ஒசியா 
தீர்க்கதரிசியின்‌ ஆகமமே காலத்தால்‌ 
து. இவர்‌ பெத்விமேஸ்‌ ஊரைச்‌ 
ர்ந்தவர்‌ என்றும்‌, இசக்கார்‌ 
கோத்திரத்தார்‌ என்றும்‌ வேதபண்டிதர்கள்‌. 
சொல்லுகிறார்கள்‌. இவர்‌ நீண்டகாலமாக 
தீர்க்கதரிசன ஊழியம்‌ செய்து வந்தார்‌. 


ஓசியா தீர்க்கதரிசி, வடக்கு இஸ்ரவேல்‌ 

தேசத்திலுள்ள பத்துக்கோத்திரத்தாரின்‌ 

தீர்க்கதரிசனமாகச்‌ சொன்னார்‌ 

அழிந்துபோவதை ஓசியா 

கண்களால்‌ பார்த்தார்‌ 

அவர்களுடைய அழிவுக்காக ஓசியா அழுது 
புலம்பினார்‌. 


இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ கர்த்தருக்கு 
விரோதமாகப்‌ பாவம்‌ செய்கிறார்கள்‌. 
அவர்களுடைய பாவங்களை ஓசியா 
தன்னுடைய தீர்க்கதரிசன வார்த்தைகளின்‌ 
மூலமாக உணர்த்துகிறார்‌. அவர்கள்மீது 
தேவனுடைய நியாயத்தீர்ப்பு வரும்‌ என்று 
ஓசியா. எச்சரித்து சொல்லுகிறார்‌ 
கர்த்தருடைய ஜனம்‌ தங்கள்‌ பாவங்களுக்கு 
மனந்திரும்பவில்லையென்றால்‌, அவர்களுக்கு 
அழிவு நிச்சயம்‌ வரும்‌. 





ட்‌ THE] ஓசியா - விரிவுரை ழ்‌ 
NAL HOSEA - COMMENTARY ரி 


"ஓசியா தன்னுடைய தீர்க்கதரிசன 
ஆகமத்தை எழுதியிருக்கிற விதம்‌, 
நீதிமொழிகள்‌ க்‌ எழுதப்பட்டிருக்கிற 


விதம்‌ இருக்கிறது. 
ஒசியாவின்‌ கதா னங்களை; அவருடைய 
பிரசங்கங்கள்‌ என்று சொல்லுவதற்குப்‌ 
பதிலாக, அவருடைய வசனங்கள்‌ அல்லது 
வார்த்தைகள்‌ என்று சொல்லுவது. 
சிறப்பாகயிருக்கும்‌. 


018 
ERS 





f= FTE 
TT 


கர்த்தருடைய சிந்தை ஓசியா 
தீர்க்கதரிசிக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. 
ஓசியா கர்த்தருடைய சிந்தையை 
ஜனங்களுக்கு வெளிப்படுத்துகிறார்‌. 


அடையாளங்கள்‌ 

செய்தியை சொல்லுகிறார்‌. 

ஓசியா இஸ்ரவேல்‌ 

வம்சத்தாரிடம்‌, நேரடியாகவே, வார்த்தைகள்‌ 

மூலமாக, கர்த்தருடைய செய்தியை 
பிரசங்கம்பண்ணுகிறார்‌ 


சியா தீர்க்கதரிசன 


ஓ ஆகமத்தின்‌ 
தலைப்பு (ஓசி 1. 


கர்த்தருடைய ஜனத்திற்கு 
ஓசியா சொல்லவேண்டிய செய்தி 
(ஒரி 2,3). இஸ்ரவேல்‌ வம்சத்தாருடைய 
பாவங்களினிமித்தமாக அவர்களுக்கு அழிவு, 
வரும்‌. ஓசியாவினுடைய  குமாரர்களின்‌ 
பெயர்கள்‌ இந்த அழிவுக்கு விளக்கம்‌ 
கொடுக்கிறது (ஓசி 4-6 89). 


ஒசியா யூதாராஜ்யத்திற்கு 
ஆறுறவான வார்த்தைகளைச்‌ சொல்லுகிறார்‌. 
அவர்கள்‌ கர்த்தரை உண்மையாய்‌. 
ஆராதிக்கிறார்கள்‌ (ஓசி 7). கடைசி 
நாட்களிலே, கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
தேசத்திற்கும்‌, பூதாதேசத்திற்கும்‌ தம்முடைய 
கிருபையையும்‌, இரக்கத்தையும்‌ 
வெளிப்படுத்துவார்‌ (ஓசி 10.11). 


பெயேரியின்‌ 
ஓசியா ஓசி 1:1 


ஓசி 11. மூதாதேசத்து ராஜாக்களாகிய 
உசியா, யோதாம்‌, ஆகாஸ்‌, 
எசேக்கியா என்பவர்களின்‌. 
நாட்களிலும்‌, யோவாசின்‌ குமாரனாகிய 
இஸ்ரயேலின்‌: 

யெரொபெயாம்‌ 

நாட்களிலும்‌, 

குமாரனாகிய ஓசியாவுக்கு உண்டான 
கர்த்தருடைய வசனம்‌. 


குமாரனாகிய 


ஓசியா - விரிவுரை 
HOSEA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


என்று பொருள்‌. யோசுவாவுக்கு ஆரம்பத்தில்‌ 
ந்தப்‌ பெயரே கொடுக்கப்பட்டிருந்தது. இவர்‌ 
'பென்‌ பெயேரி' என்றும்‌ அழைக்கப்பட்டார்‌ 
தப்‌ பெயருக்கு “பெயேரியின்‌ குமாரன்‌" 
என்று பொருள்‌. “பெயேரி' என்னும்‌ பெயருக்கு 
'கிணறு' அல்லது “துறவு" என்று பொருள்‌. 


தீர்க்கதரிசிகள்‌, 
கிணற்றிலிருந்து, 


கர்த்தருடைய 
ஜீவத்தண்ணீர்‌ ஊரும்‌ 
நமக்குத்‌ தேவையான ஜீவத்தண்ணீரை 
மொண்டு எடுத்து கொடுக்கவேண்டும்‌. 
நம்முடைய ஆவிக்குரிய தாகத்தைத்‌ 
தீர்க்கவேண்டும்‌. தீர்க்கதரிசிகள்‌ 
கர்த்தருடைய ஜனத்திற்கு ஜீவத்தண்ணீரை 
தொடர்ந்து கொடுத்துக்‌ கொண்டேயிருக்க 
வேண்டும்‌. 

ஒசியாவக்கு கர்த்தருடைய 
உண்டாயிற்று. ஓசியா தேவனுடைய 
ஆவியினாலே ஏவப்பட்டு, கர்த்தருடைய 
வசனங்களை பேசினார்‌, கர்த்தருடைய 
வார்த்தைகளை எழுதினார்‌. தேவனுடைய 
தெய்வீக சித்தத்தின்‌ பிரகாரமாக, 
ஓசியா தீர்க்கதரிசியின்‌ ஆகமம்‌, பழைய 
ஏற்பாட்டு ஆகமங்களில்‌ ஒரு ஆகமமாக 
சேர்த்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது. 


ஒசியாவின்‌ ஆகமத்தில்‌ 
எழுதப்பட்டிருக்கிற வசனங்கள்‌, புதிய 
ஏற்பாட்டிலும்‌ மேற்கோளாக பயன்படுத்தப்‌ 
பட்டிருக்கிறது. மத்‌ a3; 1227 
ரோம 9:25,26; 1பேது 2:10. 


ஓசியா தீர்க்கதரிசி எவ்வளவு 
காலமாக தீர்க்கதரிசனம்‌ சொன்னார்‌ என்னும்‌ 
விவரமும்‌ இந்த வசனத்தில்‌: 
சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்‌ யூதாதேசத்து 
ராஜாக்களாகிய உசியா, யோதாம்‌, ஆகாஸ்‌, 
எசேக்கியா என்பவர்களின்‌ நாட்களிலும்‌, 
யோவாசின்‌ குமாரனாகிய யெஸ்ரயேலின்‌ 
ராஜாவாகிய யெரொபெயாம்‌ என்பவனின்‌ 
நாட்களிலும்‌ தீர்க்கதரிசனம்‌ சொன்னார்‌. 

ஓசியா தீர்க்கதரிசி நீண்டகாலமாக 
கர்த்தருடைய வார்த்தைகளை 
தீர்க்கதரிசனமாய்ச்‌ சொல்லியிருக்கிறார்‌. பல. 
ராஜாக்களுடைய காலங்களில்‌ இவர்‌ ஊழியம்‌ 
செய்திருக்கிறார்‌. தன்னுடைய வாலிப 
நாட்களில்‌ இவர்‌ கர்த்தருடைய 
வார்த்தைகளை தீர்க்கதரிசனமாய்ச்‌ சொல்ல 
ஆரம்பித்தார்‌. ஓசியா தன்னுடைய முதிர்வயது 
வரையிலும்‌ கர்த்தருடைய ஊழியத்தை 
செய்திருக்கிறார்‌. 





f= THE 
ETT 


அதிகக்காலமாய்க்‌ 
அந்த வார்த்தைகளுக்கு ள்‌ 
கொஞ்சம்கூட மதிப்பு கொடுக்கவில்லை. 
ஜனங்கள்‌ ஓசியாவின்‌ வசனங்களுக்கு 
செவிகொடுக்கவில்லை. 


ல்க 
என்று சொல்லி, 
வம்சத்தார்‌, அவருடைய 
வசனங்களுக்கு செவிகொடுக்க மறுத்தார்கள்‌. 
ஒசியாவுக்கு முதிர்வயதானபோதோ, 
அவருக்கு ஒன்றும்‌ தெரியாது என்றும்‌, அவர்‌ 
தன்னுடைய முதிர்வயதில்‌ தள்ளாடுகிறார்‌ 
என்றும்‌, இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ அவரை 
ஏளனம்பண்ணி புறக்கணித்துவிட்டார்கள்‌. 


ஓசியா தீர்க்கதரிசனம்‌ 
காலத்தில்‌, யூதாதேசத்தை 
செய்த ராஜாக்களில்‌ 
நல்லவர்களாகயிருந்தார்கள்‌. 
ஒசியாவின்‌ தீர்க்கதரிசன 
உற்சாகப்படுத்தினார்கள்‌. 
ராஜாக்களோ க 
மோசமானவர்களாகமிருந்தார்கள்‌. அவர்கள்‌ 
ஒசியாவின்‌ தீர்க்கதரிசன ஊழியத்திற்கு 
தடைபண்ணினார்கள்‌. ஆனால்‌ ஓசியாவோ. 
கர்த்தர்‌ தனக்கு கொடுத்த தீர்க்கதரிசன 
ஊழியத்தை நிறுத்திவிடாமல்‌, தொடர்ந்து 
உண்மையாய்ச்‌ செய்து வந்தார்‌ 
ஒசியா தீர்க்கதரிசன ஊழியம்‌ செய்ய 
ஆரம்பித்த காலத்தில்‌, இஸ்ரவேல்‌ தேசம்‌ 
செல்வச்‌ செழிப்பிலிருந்தது. இரண்டாம்‌. 
ன்‌ காலத்தில்‌ இஸ்ரவேல்‌. 
தேசம்‌ பல நன்மைகளை அனுபவித்தது. 
'காத்தேப்பேர்‌ ஊரானாகிய அமித்தாய்‌ 


என்னும்‌ தீர்க்கதரிசியின்‌ குமாரன்‌ யோனா 
ன்னும்‌ ஊழியக்காரனைக்‌ 


சொன்ன 
ஆட்சி 
சிலர்‌ 
அவர்கள்‌ 


த்‌ 
வேறு 


சேர்த்துக்கொண்டான்‌" (2இராஜா 14:25) 


ஓசியா - விரிவுரை 
HOSEA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஜனங்கள்‌ 


அமைதியாகவும்‌, 
சந்தோஷமாகவும்‌, ம்‌ 


அவர்கள்‌ 
நிலைத்திருந்தால்‌, அவர்கள்மீது தேவனுடைய 
நியாயத்தீர்ப்பு வரும்‌ என்றும்‌, அவர்கள்‌ 
அழிந்துபோவார்கள்‌ என்றும்‌, கர்த்தருடைய 
வார்த்தைகளை ஓசியா தீர்க்கதரிசனமாய்ச்‌ 
சொன்னார்‌. 


தேசம்‌ கர்த்தரை விட்டு விலகிச்‌ 
சோரம்போயிற்று ஓசி 1:2,8. 


ஓசி 1:2. கர்த்தர்‌ 
உரைக்கத்தொடங்கினயோது, 
ஓசியாவை நோக்கி: 
போய்‌, ஒரு சோர 
ஸ்திரீயையும்‌ சோரப்பின்னைகளையும்‌ 
உன்னிடமாகச்‌ சேர்த்துக்கொள்‌; தேசம்‌ 
கர்த்தரை விட்டு விலகிச்‌. 
சோரம்போயிற்று என்றார்‌. 


சியாவைக்கொண்டு, 
கர்த்தர்‌ 
த்‌ 


ஓசி 19. அவன்‌ போய்‌, திப்லாயிமின்‌: 
கோமேரைச்‌ 
அவன்‌ 


ஏரு 
குமாரனைப்‌ பெற்றான்‌. 


ஒசியாலைக்கொண்டு 
உணக்கத்தொட்கின போ ரி 12) 
என்னும்‌ வாக்கியத்திற்கு, வேதபண்டிதர்கள்‌ 
இரண்டு விதமாக வியாக்கியானம்‌ 
சொல்லுகிறார்கள்‌. அவையாவன : 1. இந்த 
வாக்கியம்‌ இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ மத்தியிலே. 
ஊழியம்‌ செய்த கர்த்தருடைய 
தீர்க்கதரிசிகளின்‌ காலத்தைக்‌ குறிக்கும்‌. 2. 
இந்த வாக்கியம்‌ ஒசியாவின்‌ காலத்தையும்‌, 
அவர்‌ சொன்ன தீர்க்கதரிசன 
வசனங்களையும்‌ குறிக்கும்‌. 

ஓசியாவின்‌ காலத்தில்‌ யோவேல்‌, 
ஆமோஸ்‌, மீகா, யோனா, ஒபதியா, ஏசாயா 
ஆகிய தீர்க்கதரிசிகள்‌ கர்த்தருடைய 
ஊழியங்களை செய்து வந்தார்கள்‌. ட்ட 


செய்தவர்‌. இவரே இஸ்ரவேலின்‌ அழிவை 
முதலாவதாக தீர்க்கதரிசனம்‌ சொன்னவர்‌. 





i THE 
TT 


ன்‌ ஓசியா தாமதமில்லாமல்‌ இஸ்ரவேல்‌. 
ங்கள்‌ மத்தியிலே தீர்க்கதரிசனமாய்ச்‌ சொல்ல. 
ஆோம்பித்துவட்ார. 


கர்த்தருடைய 
தாங்கள்‌ என்ன 


நீர்க்கதரிசியிடமிருந்து 
செய்தியை எதிர்பார்க்க 


கர்த்தர்‌ ஓசியாவை நோக்கி, 

சோர ஸ்திரீயையும்‌ சோரப்பிள்ளைகளையும்‌ 
உன்னிடமாகச்‌ சேர்த்துக்கொள்‌” (ஓசி 12) என்று 
சொல்லுகிறார்‌. 


'விவாகம்பண்ணுவது புத்தியுள்ள. 
ஆசாரியர்களுக்கு இதயம்‌ 


ஓசியா - விரிவுரை 
HOSEA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஓசியா ஒரு சோரஸ்திரீயை 
பிரத்தியட்சமாய்‌. விவாகம்பண்ண வில்லை 
என்றும்‌, அவர்‌ தன்னுடைய தரிசனத்தில்‌, 
கோமேர்‌ என்னும்‌ சோரஸ்திரீயை 
சேர்த்துக்கொண்டார்‌ என்றும்‌. 
வேதபண்டிதர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. இது 
ஒரு 'உவமையான சம்பவமேயன்றி, 
மெய்யான சம்பவமல்ல என்றும்‌ ஒரு சிலர்‌ 
விளக்கம்‌ சொல்லுகிறார்கள்‌. 


ஓசியா ஒரு சோரஸ்திரீயை 
தன்னிடமாகச்‌ சேர்த்துக்கொள்ள வேண்டும்‌. 
அவள்‌ கர்ப்பந்தரித்து. ஒசியாவுக்கு ஒரு 
குமாரனைப்‌ பெற்றெடுக்கவேண்டும்‌. அவளோ 
சோரஸ்திரீ. ஆகையினால்‌ அவள்‌ பெற்ற 
குமாரனுக்கு, ஓசியாதான்‌ தகப்பனா என்னும்‌ 
சந்தேகம்‌ ஓசியாவுக்கும்‌ உண்டாகும்‌, 
அவர்களை அறிந்திருக்கிற அனைவருக்கும்‌ 
உண்டாகும்‌. 


கர்த்தர்‌ ஒசியாவிடம்‌. ரு 
சோரஸ்திரீமையும்‌,  சோரபிள்ளைகளையும்‌ 
உன்னிடமாகச்‌ சேர்த்துக்கொள்‌! என்று 
சொல்லுகிறார்‌. இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ 
குர்த்தரைவிட்டு விலகி 
சோரம்போயிருக்கிறார்கள்‌. இவர்கள்‌ மூலமாய்‌ 
கர்த்தருடைய நாமம்‌ வாரி கபட்டுக்கிறது 
கர்த்தர்‌ தம்முடைய ஜனத்தை 
துக்கப்படுகிறார்‌. ஓசியா 


துக்கத்தை 
வெளிப்படுத்தவேண்டும்‌ 


தபர 
ஜனங்களுக்கு 


இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ குர்த்தரைவிட்டு 
விலகிப்போய்விட்டார்கள்‌. அவர்கள்‌ 
ர ஆராதிக்கிறார்கள்‌. அந்நிய 

ய்வங்களுக்‌। பங்காட்டுகிறார்கள்‌. 
இஸ்ரேல்‌ வம்சத்தார்‌. சந்தரக்கரியர்க்‌ 
ஆனால்‌ அவர்களோ 
விரோதமாகத்‌ 
விக்கிரகங்களை ஆராதிக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
ஆவிக்குரிய... வேசித்தனம்‌ செய்து. 
சோரம்போயிருக்கிறார்கள்‌. 

கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ வம்சத்தார்மீது 
குற்றம்‌ சொல்லுகிறார்‌. விக்கிரகாராதனையே 
அவர்களுடைய பிரதான பாவம்‌. எல்லா 
வேசித்தனங்களிலும்‌ விக்கிரகாராதனையே 
மகாபெரிய வேசித்தனமாகவும்‌, மகாபெரிய 
பாவமாகவும்‌ இருக்கிறது. இஸ்ரவேல்‌ 
வம்சத்தார்‌ கர்த்தருக்கு 
உண்மையுள்ளவர்களாயிருக்க வேண்டும்‌. 
ஆனால்‌ அவர்களோ கர்த்தருக்கு துரோகம்‌ 





ழ்‌ நள 
யாய 


இஸ்ரவேல்‌ தேசம்‌ முழுவதும்‌. 
கர்த்தரைவிட்டு விலகி சோரம்போயிற்று. 
தேசம்‌ முழுவதும்‌ அசத்தத்தினால்‌ 
தீட்டுப்பட்டிருக்கிறது. கர்த்தர்‌ பரிசுத்தர்‌. 
கர்த்தருடைய ஜனங்களும்‌ பரிகத்தமாயிருக்க 
வேண்டும்‌. ஆனால்‌ இஸ்ரவேல்‌ வம்சத்தாரோ, 
தங்களுடைய  விக்கிரகாராதனையினால்‌, 
தங்களையும்‌ தீட்டுப்படுத்துகிறார்கள்‌, தங்கள்‌ 
தேசத்தையும்‌ தீட்டுப்படுத்துகிறார்கள்‌. 
சோரம்போன ஜனங்கள்‌, இஸ்ரவேலின்‌. 
பரிசுத்தரை, தங்களுடைய தேவன்‌ என்று 
சொல்லும்போது, அது தேவனை 
மகிமைப்படுத்தாது. அவர்கள்‌ கர்த்தரை 
தங்களுடைய தேவன்‌ என்று சொல்லும்போது, 
அது கர்த்தருக்கு கனத்தைக்‌ கொடுக்காது. 
கர்த்தரைவிட்டு பிரிந்துபோய்‌, சோரம்போன 
கர்த்தருடைய பரிசுத்த தேசத்தில்‌ 
வாசம்பண்ணுவதும்‌, கர்த்தருக்கு 


க்க சோரம்போன 
குடும்பத்தில்‌. 


தங்கிிரக்கும்போது.. அந்தக்‌ குடும்பத்திற்கு. 


நல்ல பெயரோ அல்லது சமுதாயத்திலே 
அந்தக்‌ குடும்பத்திற்கு உயர்ந்த அந்தஸ்தோ 
இருக்காது. இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ 
கர்த்தரைவிட்டு _ சோரம்போயிருக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ இஸ்ரவேல்‌ தேசத்திலே. 
வாசம்பண்ணுகிறார்கள்‌. தேசம்‌ முழுவதும்‌ 
கர்த்தரைவிட்டு விலகி சோரம்போயிருக்கிறது. 


'திப்லாயிமின்‌ குமாரத்தியாகிய கோமேர்‌ 
இஸ்ரவேல்‌ தேசத்திலே, 

தப்ப ற. வேசியாயிருந்தாள்‌. 
அவளுடைய வேசித்தனத்தைப்பற்றி, அந்த 
ர்‌ ஜனங்களுக்கு நன்றாகத்‌ தெரியும்‌. 
்‌ சோரம்போனவள்‌ என்பதை 

அறிந்திருந்தார்கள்‌. இஸ்ரவேல்‌ 


கோமேர்‌ என்னும்‌ பெயருக்கு “தீட்டு” 
அல்லது “அழிவு' என்று பொருள்‌. திப்லாயிம்‌ 
என்றும்‌ பெயருக்கு “இரண்டு அத்திப்பழ: 
அடைகள்‌" அல்லது அத்திப்பழங்கள்‌" 
என்று பொருள்‌. 


ஓசியா - விரிவுரை 
HOSEA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இஸ்ரவேல்‌ தேசம்‌ அழிவுக்கு 
ஆயத்தமாமிருக்கிறது. அவர்கள்‌ இப்போது 
செழிப்பாகயிருந்தாலும்‌, அவர்களுக்கு 
சீக்கிரத்தில்‌ அழிவு வரப்போகிறது. 
அவர்களுடைய வேசித்தனமும்‌, நிர்விசாரமும்‌, 
மாம்சத்தின்‌ இச்சைகளும்‌, 
விக்கிரகாராதனைகளும்‌ அவர்கள்மீது 
வரப்போகிற அழிவுக்கு காரணம்‌. திரட்சியான 
ஐசுவரியங்களையும்‌ 
அதை தப்பிதமான 
ல்‌ பயன்படுத்தும்போது, 
அவர்களுடைய ஐசவரியமே, அவர்களுடைய 
அழிவுக்கு காரணமாயிருக்கும்‌. 


பயெஸ்ரயேல்‌ ஓசி 1:4,5 


தலத்‌ 14. அப்பொழுது கர்த்தர்‌ அவனை 

இவனுக்கு யெஸ்ரயேல்‌ 
என்னும்‌ பேரிடு; ஏனெனில்‌ இன்னும்‌ 
கொஞ்ச காலத்திலே நான்‌ ஏகூவின்‌ 
வம்சத்தாரிடத்திலே  பெஸ்ரயேலின்‌ 
இரத்தப்பழியை விசாரித்து, இஸ்ரவேல்‌ 
வம்சத்தாரின்‌ ராஜ்யபார த்தை: 
ஒழியப்பண்ணுவேன்‌. 

1:5. அத்நானில்‌ யெஸ்ரயேலின்‌ 


பன்னத்தாக்கிலே இஸ்ரவேலின்‌ வில்லை 
முறிப்பேன்‌ என்றார்‌. 


இஸ்ரவேல்‌. 
விரோதமாகப்‌ 


வம்சத்தார்‌ 
பாவம்‌ 


கர்த்தருக்கு. 
செய்கிறார்கள்‌ 
அவர்களுடைய பாவங்களையும்‌, 
அவர்களுக்கு வரப்போகும்‌ அழிவையும்‌ 
ஓசியா தீர்க்கதரிசி அவர்களுக்கு விளக்கி 
காண்பிக்கவேண்டும்‌. ஓசியா ஒரு 
சோரஸ்திரீயை 'தன்னிடமாகச்‌ 
சேர்த்துக்கொண்டு, அவளுக்கு பிறக்கும்‌. 
குழந்தைகளுடைய பெயர்களின்‌ மூலமாய்‌, 
இஸ்ரவேல்‌ வம்சத்தாருடைய பாவங்களையும்‌, 
அவர்களுக்கு வரப்போகும்‌ அழிவையும்‌, 
அவர்களுக்கு விளக்குகிறார்‌. 





f= FTE 
TT 


ஒரியா 
கொள்கிறார்‌. 


கோமேரை சேர்த்துக்‌ 
அவள்‌ கர்ப்பந்தரித்து, ஒரு 
குமாரனைப்‌ பெறுகிறாள்‌. 

யெஸ்ரயேல்‌ என்னும்‌ பேரிடு” 

என்று கர்த்தர்‌ ஒசியாவுக்கு சொல்லுகிறார்‌. 
இவன்‌ ஒசியாவுக்கும்‌ கோமேருக்கும்‌ பிறந்த 
முதலாவது ஆண்பிள்ளை. இஸ்ரவேல்‌ 
என்னும்‌ பெயருக்கு “தேவனுடைய வித்து” 
என்று பொருள்‌. யெஸ்ரயேல்‌ 

பெயருக்கு 
சிதறடிக்கப்பட்டவர்கள்‌" 
சொல்லலாம்‌. 


என்றும்‌ 


கர்த்தர்‌ ஒசியாவினுடைய காதுக்கு 
இஸ்ரவேல்‌" என்று பேரிடுமா, 
சொல்லனிக்கை. இன்ரைலேல்‌! என்றும்‌ 
பெயருக்கு “ஆளுகை” அல்லது “ராஜ்யம்‌” 
என்று பொருள்‌. ஒசியாவின்‌ மகனுக்கு 
“யெஸ்ரயேல்‌' என்று பேரிடுமாறு கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. யெஸ்ரமேல்‌ என்னும்‌ 
பெயருக்கு “சிதறடிக்கப்பட்டவன்‌" என்று 
பொருள்‌ 


கர்த்தர்‌. இன்னும்‌ கொஞ்சக்காலத்திலே. 


ரர்‌ 14). ஆகாபின்‌ 
த்‌ பாகாலை  ஆராதித்தார்கள்‌. 
ஆகாயின்‌ வீட்டாரை ஏகூ அழித்துப்போட்டார்‌. 
ஆகாபுடைய வீட்டாரின்‌ இரத்தத்தை 
சிந்தினார்‌. ஏகூ செய்ததை கர்த்தர்‌ 
அங்கீகரிக்கிறார்‌ 


படம்‌ இண பவட ற 


பார்வைக்குச்‌ 
நன்றாய்ச்‌ செய்து, என்‌ 
இருந்தபடியெல்லாம்‌ ஆகாபின்‌ 
குடும்பத்துக்குச்‌ செய்தபடியினால்‌, உன்‌ 
குமாரர்‌ இஸ்ரவேலுடைய சிங்காசனத்தின்‌ 
மேல்‌ நாலு தலைமுறையாக வீற்றிருப்பார்கள்‌ 
என்றார்‌" (2இராஜா 10:30) 


ஆகாபின்‌ குடும்பத்தாரை 


செம்மையானதை 
கத்தம்‌ 


ஏகூ 


வீற்றிருப்பார்கள்‌ என்று கர்த்தர்‌ சொன்னார்‌. 
கர்த்தர்‌ சொன்ன காலம்‌ முடிவடைந்துவிட்டது. 


ஓசியா - விரிவுரை 
HOSEA - COMMENTARY 


ஏகூவக்கு பாவத்தின்மீது வெறுப்பு 
இல்லை. அவருக்கு ஆகாபினுடைய 
குடும்பத்தார்மீது வெறுப்பு இருந்தது. 
அவர்களைப்‌ பழிவாங்கவேண்டும்‌ 
என்பதற்காக, ஏகூ அவர்களுடைய 
இரத்தத்தை சிந்தினார்‌. ஏகூவும்‌, 
ஆகாபின்‌ குடும்பத்தாரைப்போலவே 
விக்கிரகாராதனைகளை செய்தார்‌. ஏகூவும்‌ 
அவருடைய வீட்டாரும்‌ பொன்கன்றுக்‌ 
குட்டிகளை ஆராதித்தார்கள்‌. 


னா, யெகூ ரவேலின்‌ 
க த்தான்‌ 
நியாயப்பிரமாணத்தின்படி தன்‌ முழு 
இருதயத்தோடும்‌ நடக்கக்‌ கவலைப்பட 
வில்லை; இஸ்ரவேலைப்‌ பாவஞ்‌ 
செய்யப்பண்ணின யெரொபெயாமின்‌ 
பாவங்களை விட்டு அவன்‌ விலகவும்‌. 
இல்லை" (2இராஜா 10:31) 
கர்த்தர்‌ ஏகூலின்‌ வம்சத்தாரிடத்தில்‌, 
விசாரிக்க வரும்போது. ர்‌ ஆவின்‌ 
குடும்பத்தாரிடத்தில்‌ சிந்திய இரத்தப்பழியை 
விசாரிக்க வருவார்‌ “ஆகாயின்‌ 
குடும்பத்தார்‌” என்பதற்கு பதிலாக, இந்த 
வசனத்தில்‌ “யெஸ்ரயேலின்‌ இரத்தப்பழி” 
என்று எழுதப்பட்டிருக்கிறது. 
கர்த்தர்‌ யெஸ்ரயேலின்‌ இரத்தப்பழியை 
யெகூலின்‌ வம்சத்தாரிடத்தில்‌ விசாரிப்பார்‌ 
ஏகூ ஆகாபுடைய வீட்டாரின்‌ இரத்தத்தை 
சிந்தினதற்காக, கர்த்தர்‌ ஏகூவை 
பழிவாங்கமாட்டார்‌. ஆனாலும்‌ ஆகாப்‌ செய்த 
த்‌ ஏகூவின்‌ வம்சத்தாரும்‌ 
கர்த்தர்‌ ஏகூவின்‌ 
நியாயம்‌ விசாரிப்பார்‌. 
வம்சத்தார்‌ இரத்தம்‌ 
ஏகூவின்‌ வம்சத்தாரும்‌ 
கர்த்தர்‌ 
அவர்களுடைய 
விக்கிரகாராதனைகளினிமித்தமாக 
தண்டித்ததுபோல, ஏகூவின்‌ வீட்டாரையும்‌ 
தண்டிப்பார்‌. 





ழ்‌ ளான 
யாய 


ஏகூவின்‌ வம்சத்தாரில்‌ 
கடைசி ராஜாவாக. ட்‌ 
சகரியா மரித்தபோது 
ராஜ்யத்தின்‌ க 
அழிந்துபோகிறார்கள்‌. 
பெஸ்ரயேலின்‌ பள்ளத்தாக்கிலே இஸ்ரவேலின்‌ 
1:5). “வில்லை 
வாக்கியத்திற்கு 
ப்பது" அல்லது 
ஒழிந்துபோகப்பண்ணுவது'' 


ஏசி 16. அவன்‌ திரும்பக்‌ 
கர்ப்பத்தரித்து, ஒரு குமாரத்தியைப்‌ 
பெற்றான்‌; அப்பொழுது அவர்‌ அவனை 
நோக்கி: இவளுக்கு லோரு காமா 
என்னும்‌ பேரிடு; ஏனெனில்‌ நான்‌ 
இனி. இஸ்ரவேல்‌ வம்சத்தாருக்கு 
இரக்கஞ்செய்வதில்லை, நான்‌ 
அவர்களை முழுவதும்‌ அகற்றிவிடுவேன்‌. 


கோமேர்‌ மறுபடியுமாய்‌ 
ஒரு குமாரத்தியை பெறுகிறாள்‌. “இவளுக்கு: 
லோருகாமா என்னும்‌ பேரிடு" என்று கர்த்தர்‌ 
ஒசியாவுக்கு கட்டளையிடுகிறார்‌. 


கர்ப்பந்தரித்து 


'லோருகாமா" என்னும்‌ பெயருக்கு 
சிநேகிக்கப்படாதவள்‌' என்று பொருள்‌, 
அந்தப்படி: எனக்கு ஜனங்களல்லாதவர்களை 
என்னுடைய ஜனங்கள்‌ என்றும்‌, 
சிநேகிக்கப்படாதிருந்தவளைச்‌ 
சிநேகிக்கப்பட்டவள்‌ என்றும்‌ 
அழைப்பேன்‌" (ரோம 9:25), 


இந்தப்‌ பெயருக்கு “இரக்கம்‌. 
பெறாதவள்‌” என்றும்‌ பொருள்‌ சொல்லலாம்‌. 
“முன்னே நீங்கள்‌ தேவனுடைய 
ஜனங்ககளாயிருக்கவில்லை, இப்பொழுதோ 
அவருடைய ஜனங்களாயிருக்கிறீர்கள்‌:: 
ன்னே நீங்கள்‌ இரக்கம்‌ 
பெறாதவர்களாயிருந்தீர்கள்‌, இப்பொழுதோ 
இரக்கம்‌ பெற்றவர்களாயிருக்கிறீர்கள்‌” 
(பேது 2:10). 


சொல்லி 


ஓசியா - விரிவுரை 
HOSEA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இஸ்ரவேல்‌. முழுவதும்‌ 
கர்த்தரைவிட்டு விலகி சொம்போயிறக்கறது 
கர்த்தர்‌ தம்முடைய பெரிதான 
கிருபையையும்‌, இரக்கத்தையும்‌ 
அவர்களுக்கு காண்பித்தார்‌. ஆனால்‌ 
அவர்களோ கர்த்தருடைய கிருபைகளை 
அசட்டைபண்ணிவிட்டார்கள்‌. கர்த்தரும்‌ 
அவர்களை ஒதுக்கி விலக்கி தள்ளிவிட்டார்‌. 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ ஜனத்தார்மீது 
அன்பாகவே இருந்தார்‌ 'தங்கள்‌ 
பாவங்களுக்கு அவர்கள்‌ மனந்திரும்புவார்கள்‌ 
என்றும்‌, விக்கிரகங்களை விட்டு 
தம்மிடத்தில்‌ திரும்பி வருவார்கள்‌ என்றும்‌, 
கர்த்தர்‌ பொறுமையோடு காத்திருந்தார்‌. 
ஆனால்‌ அவர்களோ மனந்திரும்பவுமில்லை, 
கர்த்தரிடத்திற்கு திரும்பி வரவுமில்லை. 
அவர்கள்‌ மனந்திரும்புதலை வெறுத்தார்கள்‌. 


கர்த்தர்‌ பொறுமையோடிருந்தாலும்‌, 
அவர்‌ எப்போதும்‌ பொறுமையாயிருப்பதில்லை. 
கர்த்தர்‌ ஸ்ரவேல்‌ வம்சத்தாருடைய 
விக்கிரகாராதனையினிமித்தம்‌, அவர்களை 
முழுவதுமாய்‌ அகதற்றிவிடுகிறார்‌. நான்‌ 

இஸ்ரவேல்‌ வம்சத்தாருக்கு 
இரக்கஞ்செய்வதில்லை, நான்‌ அவர்களை 
முழுவதும்‌ அகற்றிவிடுவேன்‌" (ஓசி 13) 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


யூதாவின்‌ வம்சத்தார்‌ 
ஓசி 17 


ப்ர 1:7. யூதாவின்‌ வம்சத்தாருக்கோ 

இரக்கஞ்செய்வேன்‌; 
சகன்‌, பட்டயத்தினாலும்‌, 
யுத்தத்தினாலும்‌, குதிரைகளினாலும்‌, 
குதிரைவீரரினாலும்‌ நான்‌ அவர்களை 
இரட்சியாமல்‌, அவர்களுடைய 
தேவனாகிய கர்த்தராலே அவர்களை 
'இரட்சிப்பேன்‌ என்றார்‌. 


கர்த்தர்‌ யூதாவின்‌ வம்சத்தாருக்கு 


நியாயத்தீர்ப்பைக்‌ கொடுக்கிறார்‌. 
புத்திரருக்கு விரோதமாக 
வழக்காடுகிறார்‌. 





f= THE 
TT 


கர்த்தர்‌ ஏற்கெனவே டைய 
நாமத்தை மோசேக்கு சொல்லியிருக்கிறார்‌. 
அப்போது 


சொன்னார்‌. 
இருக்கிறவராகவும்‌, 
போதுமானவராகவும்‌ 
வெளிப்படுத்தினர்‌. 

'து காத்தார்‌, தம்மு, 
தயவு. சத்தியம்‌ 
தம்முடைய 


சாந்தம்‌, 
மூலமாக 
மோசேக்கு 
கர்த்தருடைய 

மனுஷருக்கு வெளிப்படுவதற்கு முன்பாகவே, 
அவருடைய நாமத்தில்‌, அவருடைய 
கிருபையும்‌ இரக்கமும்‌ அறிமுகம்‌ செய்து 
வைக்கப்படுகிறது. நாம்‌ கர்த்தரைப்பற்றித்‌ 
தியானிக்கும்போது. அவருடைய 
கிருபையையும்‌, இரக்கத்தையும்‌, தயவையும்‌ 
பற்றித்‌ தியானிக்கவேண்டும்‌. 


கர்த்தருடைய நாமத்தில்‌ அவருடைய 
மகத்துவமும்‌ நன்மையும்‌ 
தம்முடைய 

ங்‌ பல. 


வார்த்தைகள்‌ எல்லாம்‌ மொத்தமாக 
கர்த்தர்‌ நல்லவர்‌ என்பதை 
உறுதிபண்ணுகிறது. 


கர்த்தர்‌ க்கமுள்‌ வர்‌ 
சத்திர தருக்கம்‌ “ஒரு 
தகப்பன்‌ நன்‌ பிள்ளைகள்மீது. 
இரக்கமாமிருப்பதுபோல கர்த்தர்‌ தம்முடைய 
ஜனத்தின்மீது இரக்கமாயிருக்கிறார்‌ 


கர்த்தர்‌ கிருபையுள்ளவர்‌. கர்த்தருடைய 
இரக்கமே அவருடைய கிருபை. கர்த்தருடைய 
கிருபை நமக்கு 
கொடுக்கப்படுகிறது. 
ரிதாபப்படுகிறவர்‌. 
நமக்காக 
இருக்கிறார்‌. அவர்‌ நம்மீது 
கரிசனையும்‌ உள்ளவராயிருக்கிறார்‌. 


மனவருக்கமுள்ளவராகவும்‌ 


அன்பும்‌, 


“மேலும்‌ நீங்களெல்லாரும்‌ 
ஒருமனப்பட்டவர்களும்‌, இரக்கமுள்ளவர்களும்‌, 
சகோதரசிநேகமுள்ளவர்களும்‌, 
மனஉருக்கமுள்ளவர்களும்‌, 
இணக்கமுள்ளவர்களுமாயிருங்க: 

ரிபேது 3:8) 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ நீடிய சாந்தமுள்ளவர்‌. அவர்‌ 
கோபப்படுவதில்‌ தாமதிக்கிறவர்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய நீதியான நியாயத்தீர்ப்புகளை 
உடனே நிறைவேற்றாமல்‌, அவற்றை 
தாமதம்பண்ணுகிறார்‌. கர்த்தர்‌ பாவிகளை 
உடனே  தண்டித்துவிபாமல்‌, அவர்கள்‌ 


காண்பிப்பதை உடனே 
அவர்‌ தொடர்ந்து இரக்கம்‌ காண்பிக்கிறார்‌ 


கர்த்தர்‌ மகாதமையும்‌ சத்தியமுழுள்ள 
தேவன்‌. தயையும்‌ சத்தியமும்‌ கர்த்தருடைய 
நாமத்தில்‌ சேர்த்து சொல்லப்பட்டிருக்கிறது. 
கர்த்தர்‌ தம்முடைய வாக்குத்தத்தத்தினால்‌ 
நமக்கு தயவு காண்பிக்கிறார்‌. அவர்‌ 
தம்முடைய வாக்குந்தந்தத்தல்‌ 
உண்மையுள்ளவர்‌. கர்த்தருடைய 
வார்த்தைகள்‌ எல்லாமே சத்தியமாயிருக்கிறது. 


ஆயிரம்‌ வல்‌ 
காக்கிறவர்‌. 


கர்த்தர்‌. 
இரக்கத்தைப்‌ 
அக்கிரமத்தையும்‌, தகவ்‌ 
பாவத்தையும்‌ மன்னிக்கிறவர்‌. கர்த்தருடைய 
மன்னிக்கும்‌ கிருபை இங்கு விசேஷமாக 
ட்‌ தேவனுடைய 
ஆலிக்குரிய 
கொடுக்கப்படுகிறு 
ம்‌ கர்த்தருடைய 
மிகவும்‌ 
பிரதானமானது. த்‌ தமது கிருபையினால்‌ 
நம்மை மன்னிக்கவில்லையென்றால்‌, 
நம்மால்‌ கர்த்தருடைய மற்ற ஈவுகளை 
பெற்றுக்கொள்ள முடியாது. 
கர்த்தர்‌ மோசேக்கு 
கடந்துபோகிறபோது, அவர்‌ மோசேயை 
நோக்கி, “கர்த்தர்‌, கர்த்தர்‌; இரக்கமும்‌, 
கிருபையும்‌, நீடிய சாந்தமும்‌, மகா தயையும்‌, 
சத்தியமுள்ள தேவன்‌. ஆயிரம்‌ 
தலைமுறைகளுக்கு ்‌ 
காக்கிறவர்‌: அக்கிரமத்தையும்‌ மீறுதலையும்‌ 
பாவத்தையும்‌ மன்னிக்கிறவர்‌” (யாத்‌ 34:67) 
என்று கூறுகிறார்‌. 


முன்பாகக்‌ 


கர்த்தர்‌ தம்முடைய பத்து 
நாமங்களைச்‌ சொல்லும்போது, தம்முடைய 
குணாதிசயங்களையும்‌ சொல்லுகிறார்‌ 





i FTE 
TT 


அசீரியருடைய சேனைகள்‌ சமாரியாவை. 
முற்றிலுமாய்‌ அழித்துப்போட்டார்கள்‌. 
வடக்கு இஸ்ரவேல்‌ தேசத்திலிருந்த 
பத்துக்கோத்திரத்தாரையும்‌, அசீரியர்கள்‌ 
தங்கள்‌ தேசத்திற்கு சிறைப்பிடித்து கொண்டு. 
போனார்கள்‌. அசீரியர்கள்‌ சமாரியாவை. 
அழித்த பின்பு, அவர்கள்‌ எருசலேமுக்கு 
விரோதமாக முற்றிக்கைப்போட்டார்கள்‌. 
கர்த்தர்‌ யூதாவின்‌ வம்சத்தாருக்கு 
இரக்கஞ்செய்கிறார்‌. 


கர்த்தர்‌ தம்முடைய தூதன்‌ ஒருவரை 
.. அந்தத்‌ தூதன்‌ அசீரியரின்‌ 
யுத்தவீரர்களை ஒரே 

இராத்திரியிலே, சங்காரம்பண்‌ ணுகிறான்‌. 


யூதாவின்‌ வம்சத்தார்‌ 
இரட்சிக்கப்படுகிறார்கள்‌ 
வில்லினாலோ, 
யுத்தத்தினாலோ, 


கர்த்தராலே 
அவர்கள்‌ 
பட்டயத்தினாலோ, 
குதிரைகளினாலோ 
குதிரைவீரர்களினாலோ இரட்சிக்கப்பட 
வில்லை. யூதாவின்‌ வம்சத்தார்‌, 
அவர்களுடைய தேவனாகிய கர்த்தராலே 
இரட்சிக்கப்படுகிறார்கள்‌. 


இந்த வாக்கியத்தில்‌ “இரட்சிப்பு 
என்னும்‌ வார்த்தை 
விக்கிரகாராதனையிலிருந்து 
இரட்சிக்கப்படுவதைக்‌ குறிக்கிறது. 
கர்த்தர்‌ யூதாவின்‌ வம்சத்தாரை 
விக்கிரகாராதனையிலிருந்து இரட்சிக்கிறார்‌ 
கர்த்தர்‌ கொடுக்கும்‌. ட்சிப்பையும்‌, 
அவருடைய ஆசீர்வாதங்களையும்‌ பெற்றுக்‌ 
கொள்ளவேண்டுமென்றால்‌, யூதாவின்‌ 
வம்சத்தார்‌ விக்கிரகாராதனையிலிருந்து: 
விலகி வரவேண்டும்‌. 


கர்த்தருடைய 
பெற்றுக்கொள்வதற்கு அவர்கள்‌ 
தங்களைத்‌ தகுதிப்படுத்திக்கொள்ளவேண்டும்‌. 
கர்த்தர்‌ கொடுக்கும்‌ pms 
பெற்றுக்கொள்வதற்கு யூதா 
வம்சத்தார்‌ க த்கான் கக்கம்‌ 
விக்கிரகாராதனையிலிருந்து விலகி, 
கர்த்தரை மாத்திரம்‌ உண்மையாய்‌ 
ஆராதிப்பதே, கர்த்தர்‌ கொடுக்கும்‌ 
நன்மைகளைப்‌ பெற்றுக்கொள்‌ வதற்கு. 
மெய்யான ஆயத்தம்‌. 


ஓசியா - விரிவுரை 
HOSEA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ வடக்கு இஸ்ரவேல்‌ 
தேசத்திலுள்ள பத்துக்கோத்திரத்தாருக்கு 
இரக்கம்‌ செய்யவில்லை அவர்களை 
முழுவதுமாய்‌ அகற்றிப்போடுகிறார்‌. ஆனால்‌ 
யூதாவின்‌ வம்சத்தாரையோ, கர்த்தர்‌ 
இரட்சிக்கிறார்‌. 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ வம்சத்தாரை 
முழுவதுமாய்‌ அகற்றிப்போடும்போது, யூதா 
வம்சத்தார்‌ மத்தியிலே. மிகப்பெரிய 
ஆவிக்குரிய எழுப்புதல்‌ உண்டாயிற்று, 
யூதாதேசத்திலே, ஒசெயாவின்‌ காலத்திலும்‌, 
எசேக்கியாவின்‌ காலத்திலும்‌ மகிமையான 
மறுமலர்ச்சி உண்டாயிற்று. 


எருசலேமின்‌ 
தேசத்து 
கர்த்தர்‌ 
சிறையிருப்பிலிருந்து 
முன்பாக, 
அவர்களுடைய 
விக்கிரகாராதணையிலிருந்து அவர்களை 
இரட்சிக்கிறார்‌ அதன்‌ பின்புதான்‌. 
அவர்களுக்கு சிறையிருப்பிலிருந்து விடுதலை 
உண்டாயிற்று, 
ஓசியா 


டண்‌ மனுஷரும்‌, 
பாபிலோன்‌ 
சறைிகுப்ிலிருந்தார்கள்‌ 


விடுவிக்கும்‌ 


இங்கு இரட்சிப்பைப்பற்றிச்‌ 
சொல்லுகிறார்‌. இந்த இரட்சிப்பு கர்த்தரால்‌ 
வரும்‌. இந்த வாக்குத்தத்தம்‌ "காலம்‌ 
நிறைவேறும்போது' உண்டாகும்‌ “மகாபெரிய 
றிக்கும்‌. என்று 

சொல்லுகிறார்கள்‌. 

இந்த  மகாபெரிய 

ஒசியாவின்‌ காலத்தில்‌ 

டைய ஆத்தும 
இயேசுகிறிஸ்து 


கர்த்தராகிய 
மூலமாய்‌ உண்டாயிற்று. 


அவன்‌ லோருகாமாவை 
பிற்பாடு, 


குமாரனைப்‌ 


ஓசி 1:9. அப்பொழுது அவர்‌: இவனுக்கு 
லோகம்மீ என்னும்‌ பேரிடு; ஏனெனில்‌ 
நீங்கள்‌ என்‌ ஜணமல்ல, நான்‌ உங்கள்‌ 
தேவனாயிருப்பதில்லை. 





ழ்‌ நயன 
யாய 


கோமேர்‌ மறுபடியும்‌ கர்ப்பந்தரித்து. 
ஒரு குமாரனைப்‌ பெறுகிறாள்‌. “அவள்‌ 
லோருகாமாவை... முலைமறக்கப்பண்ணின 
பிற்பாடு, கர்ப்பந்தரித்து ஒரு குமாரனைப்‌ 
பெற்றாள்‌" (ஓசி 1:8). “இவனுக்கு லோகம்மீ 
என்னும்‌ பேரிடு” என்று கர்த்தர்‌ ஒசியாவுக்கு 
சொல்லுகிறார்‌. லோகம்மீ என்னும்‌ பெயருக்கு 
“நீங்கள்‌ என்‌ ஜனமல்ல' என்றும்‌, “நான்‌ 
உங்கள்‌ தேவனாயிருப்பதில்லை' என்றும்‌ 
பொருள்‌. 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ வம்சத்தாரை 
சிறிதுகாலம்‌ தம்முடைய சமுகத்தைவிட்டு 
அகற்றிவிடுகிறார்‌. ஒசியாவின்‌ மூன்றாவது 
பிள்ளைக்கு லோகம்மீ என்று பெயர்‌. இந்தப்‌ 
பெயரின்‌ பொருள்‌ கர்த்தருடைய கோபத்தை 
விளக்குகிறது. கோமேர்‌ மறுபடியும்‌ 
மறுபடியுமாய்‌ கர்ப்பந்தரித்து பிள்ளைகளைப்‌ 
பெற்றெடுக்கிறாள்‌. இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ 
தங்கள்‌ துன்மார்க்கத்தில்‌. தொடர்ந்து 
நிலைத்திருக்கிறார்கள்‌ என்பதற்கு, இது 
அடையாள மாயிருக்கிறது. கோமேர்‌ 
மறுபடியும்‌ மறுபடியும்‌ கர்ப்பந்தரிப்பது. 
போலவே, இஸ்ரவேல்‌ வம்சத்தாரும்‌, 
மறுபடியும்‌ மறுபடியும்‌ கர்த்தருக்கு. 
விரோதமாகப்‌ பாவம்‌ செய்கிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ 
செய்யமாட்டார்‌. 


கர்த்தர்‌ இனிமேல்‌ 
வம்சத்தாருக்கு இரக்கம்‌ 


ஓசியா - விரிவுரை 
HOSEA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தரோ 
வம்சத்தாருடைய 
அகற்றிப்போடுகிறார்‌. 
வம்சத்தாரையே வதுமாய்‌ 
அகற்றிப்போடுகிறார்‌. தாங்கள்‌ கர்த்தருடைய 
ஜனம்‌ என்று இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ 
இறுமாப்பாமிருக்கிறார்கள்‌. கர்த்தர்‌ தங்கள்‌ 

தேவனாயிருக்கிறார்‌. என்று 
நினைக்கிறார்கள்‌. ஆனாலும்‌ அவர்கள்‌ 
கர்த்தரை ஆராதியாமல்‌, விக்கிரகங்களை 
ஆராதிக்கிறார்கள்‌. கர்த்தர்‌ அவர்களைப்‌ 
பார்த்து, “நீங்கள்‌ என்‌ ஜனமல்ல, நான்‌ 
உங்கள்‌ தேவனாயிருப்பதில்லை' என்று 
சொல்லுகிறார்‌ (ஓசி 1:9) 


இஸ்ரவேல்‌. 
நம்பிக்கையை 


இஸ்ரவேல்‌ 





ழ்‌ நயனா 
யாய 


அசீரியர்கள்‌ வடக்கு இஸ்ரவேல்‌. 
தேசத்தின்மீது யுத்தம்‌ செய்து, அங்கே 
ந்த பத்துக்கோத்திரத்தாரை, தங்கள்‌ 

ற்‌ சிறைப்பிடித்து கொண்டு 
கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 

பாதுகாக்கவுமில்லை, 


அகற்றிப்போடுகிறார்‌. இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ 
இனிமேல்‌ கர்த்தருடைய ஜனமல்ல. 
கர்த்தரும்‌ இனிமேல்‌ அவர்களுடைய 
தேவனாயிருப்பதில்லை. 


கர்த்தர்‌ அவர்கள்‌ மத்தியில்‌ தம்முடைய 
தீர்க்கதரிரிகளையும்‌ அனுப்பவில்லை. 
கர்‌ அவர்களுக்கு தம்முடைய 
வாக்குத்தத்தங்களையும்‌ சொல்லவில்லை. 
தெற்கு யூதாதேசத்தார்‌ பாபிலோன்‌ தேசத்து, 

சிறையிருப்பிலிருந்தபோது, கர்த்தர்‌ அவர்கள்‌ 
மத்தியிலே தம்முடைய தீர்க்குதரிசிகளை 
அனுப்பினார்‌. தம்முடைய ஆறுதலான 
வார்த்தைகளை அவர்களுக்கு 
வாக்குத்தத்தமாகச்‌ சொன்னார்‌. அதுபோன்ற 
சம்பவம்‌ வடக்கு இஸ்ரவேல்‌ வம்சத்தாருக்கு 
உண்டாகவில்லை. 


மூதா புத்திரரும்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரும்‌ 
ஓசி 1:10,11 


ஓசி 1:00. என்றாலும்‌ இஸ்ரவேல்‌: 
புத்திரரின்‌ தொகை அளக்கவும்‌ 
எண்ணவுங்கூடாத கடற்கரை மணலைப்‌ 
போலிருக்கும்‌; நீங்கன்‌ எண்‌: 

என்று அவர்களுக்குச்‌ சொல்வதற்குப்‌ 
பதிலாக. நீங்கள்‌. ஜீவனுன்ன 
தேவனுடைய  பின்னைகள்‌ என்று 
அவர்களுக்குச்‌ சொல்லப்படும்‌. 


ஓசி 1:11. அப்பொழுது யூதா புத்திரரும்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரரும்‌ ஏகமாய்க்‌ 
கூட்டப்பட்டு, தங்களுக்கு. ஒரே 
அதிபதியை ஏற்படுத்தி, 
தேசத்திலிருந்து புறப்பட்டுவருவார்கள்‌; 
ெஸ்ரயேலின்‌ நான்‌ பெரிதாயிருக்கும்‌. 


ஓசியா - விரிவுரை 
HOSEA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


காலம்‌ நிறைவேறும்போது 
இஸ்ரவேல்‌ வம்சத்தாரை மறுபடியுமாய்‌ 
மீட்டுக்கொள்வார்‌. அவர்களை மறுபடியும்‌ 
தம்மிடத்தில்‌ சேர்த்துக்கொள்வார்‌. 
கர்த்தருடைய கோபமும்‌ நியாயத்தீர்ப்பும்‌, 
இஸ்ரவேல்‌ வம்சத்தார்மீது வந்தபோது, 
அவர்கள்‌ குறுகிப்போனார்கள்‌. திரளான 
ஜனங்களாயிருந்தவர்கள்‌ சொற்ப 
ஜனங்களானார்கள்‌. விடுதலையோடும்‌, 
சுயாதீனமாகவும்‌ இருந்தவர்கள்‌, அசீரிய 
தேசத்திற்கு 'சிறைப்பட்டுப்போனார்கள்‌. 
காலம்‌ நிறைவேறும்போது கர்த்தர்‌ தம்முடைய 
கிருபையையும்‌ இரக்கத்தையும்‌ அவர்களுக்கு 
மறுபடியும்‌ காண்பிக்கிறார்‌. 


கர்த்தர்‌ 


கர்த்தர்‌ தம்முடைய கோபத்திற்கு. 
மத்தியிலும்‌, தம்முடைய கிருபையையும்‌ 
இரக்கத்தையும்‌ நினைவுகூருகிறார்‌. “நான்‌ 

அவர்களை முழுவதும்‌ அகற்றிவிடுவேன்‌" 
(ஓசி 1:6) என்று கர்த்தர்‌ தம்முடைய 


கோபத்திலே இஸ்ரவேல்‌ பா 


“யூதாபுத்திரரும்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரும்‌ 
ஏகமாய்‌ கூட்டப்படுவார்கள்‌" (ஓசி 1:1) 
என்று கர்த்தர்‌ வாக்குப்பண்ணுகிறார்‌. இந்த 
வாக்குத்தத்தம்‌ நிறைவேறும்‌ காலத்தைக்‌ 
குறித்து, வேதபண்டிதர்கள்‌ மூன்றுவிதமான 

சொல்லுகிறார்கள்‌. 


புத்திரரும்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரும்‌ ஏகமாய்க்‌ 
கூட்டிச்சேர்க்கப்படுவார்கள்‌. 

இந்த வாக்குத்தத்தம்‌ இன்னும்‌ 
முழுமையாக நிறைவேறவில்லை. கடைசி 
நாட்களில்‌ யூதர்கள்‌ மத்தியிலே மிகப்பெரிய 
இரட்சிப்பு உண்டாகும்‌. அப்பொழுது இந்த 
வாக்குத்தத்தம்‌ முழுமையாக நிறைவேறும்‌. 





ழ்‌ நள 
யாய 


கர்த்தர்‌ தம்முடைய 
புறஜாதியாரையும்‌: 


ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார்‌ 
ரா்யந்தில்‌..பூதனையம்‌ 


தேசத்தைச்‌ 

பத்துக்கோத்திரத்தாரில்‌ அநேகர்‌, 
மனுஷரோடு சேர்ந்து கொண்டு, 
சொந்த தேசத்திற்கு புறப்பட்டுப்போவார்கள்‌. 

இஸ்ரவேல்‌ அந்நிய 
தேசங்களிலே. சிதறடிக்கும்‌ ருக்கிறார்கள்‌ 
செருபாபேலின்‌ தலைமையின்கீழே. 
அவர்களெல்லோரும்‌  கூட்டிச்சேர்க்கப்பட்டு, 
அவர்களுடைய சொந்த தேசத்திற்கு 
புறப்பட்டுப்போவார்கள்‌. அப்போது 
யூதாபுத்திரரும்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரும்‌ 
ஏகமாய்க்‌ கூட்டப்படுவார்கள்‌. அவர்கள்‌ 
தங்கள்‌ சொந்த தேசத்திலிருக்கும்போது, 
கர்த்தர்‌ தம்முடைய தீர்க்கதரிசிகள்‌ மூலமாய்‌, 
அவர்களை தம்முடைய  ஜனமாக 
ஏற்றுக்கொள்வார்‌. 

யூதாபுத்திரரும்‌, இஸ்ரவேல்‌ புத்திரரும்‌ 
தங்கள்‌ சொந்த தேசத்திற்கு திரும்பி 
வரும்போது அவர்களுடைய எண்ணிக்கை 
திரளாயிருக்கும்‌. அவர்களுடைய தொகை 
அளக்கவும்‌ எண்ணவம்‌ கூடாத 
கடற்கரை  மணலைப்போல இருக்கும்‌. 
கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள்‌ அவர்கள்‌ 
மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தைகளைச்‌ 
சொல்லுவார்கள்‌. தீர்க்கதரிசிகள்‌ 
அவர்களைப்‌ பார்த்து “நீங்கள்‌ என்‌ ஜனமல்ல" 
என்று சொல்வதற்குப்‌ பதிலாக, “நீங்கள்‌ 
ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள்‌” என்று 
அவர்களுக்குச்‌ சொல்லுவார்கள்‌ (ஓசி 1:0). 


இயேசுகிறிஸ்து தப்‌ பூமியிலே. 
தம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும்போது, 
யூதரையும்‌ புறஜாதியாரையும்‌, தம்முடைய 
ராஜ்யத்தில்‌ சேர்த்துக்கொள்வார்‌. 


ஓசியா - விரிவுரை 
HOSEA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அந்தப்படி: 

ஜனங்களல்லாதவர்களை 
ஜனங்கள்‌ என்றும்‌, 
சிநேகிக்கப்படாதிருந்தவளைச்‌ சிநேகிக்கப்‌ 
பட்டவள்‌ என்றும்‌ சொல்லி அழைப்பேன்‌. 
நீங்கள்‌ என்னுடைய ஜனங்களல்லவென்று 
அவர்களுக்குச்‌ சொல்லப்பட்ட இடத்திலே 
அவர்கள்‌ ஜீவனுள்ள தேவனுடைய 
பிள்ளைகள்‌  என்னப்படுவார்கள்‌ என்று 
ஒசியாவின்‌ தீர்க்கதரிசனத்தில்‌ சொல்லி 
யிருக்கிறது” (ரோம 9:25,26) 


எனக்கு 
என்னுடைய 


னே நீங்கள்‌ 


தேவனுடைய 
தங்கிக்‌ 


இப்பொழுதோ 
அவருடைய ஜனங்களாயிருக்கிறீர்கள்‌:: 
முன்னே நீங்கள்‌ இரக்கம்‌ 
பெறாதவர்களாயிருந்தீர்கள்‌, இப்பொழுதோ 
இரக்கம்‌ பெற்றவர்களாயிருக்கிறீர்கள்‌" 
பேது 2:10). 


இரட்சிக்கப்பட்ட விசுவாசிகள்‌ 
"இஸ்ரவேலர்‌" என்று அழைக்கப்படுகிறார்கள்‌. 
மாம்சப்பிரகாரமான இஸ்ரவேல்‌ புத்ரன்‌ 
எண்‌ குறைந்துபோயிற்று. 
ஆலிக்குரிய இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ 
எண்ணிக்கை அறிகரித்திருக்கிறது. 
அவர்களுடைய தொகை அளக்கவும்‌ 
எண்ணவும்‌ கூடாத கடற்கரை 
மணலைப்போலிருக்கும்‌. "ஓயேசகிறிஸ்தலின்‌ 
ராஜ்யத்தில்‌ ஏராளமான விசுவாசிகள்‌ 
இருப்பார்கள்‌ 

இயேசகிறிஸ்துவின்‌ 
ஜனங்கள்‌ மத்தியில்‌ 
திரளான ஜனங்கள்‌ 


சுவிசேஷம்‌ 
பிரசங்கிக்கப்படும்‌. 
இயேசுகிறிஸ்‌துவின்‌ 

வத்தை ஏற்றுக்கொண்டு 
இரட்சிக்கப்படுவார்கள்‌. இரட்சிக்கப்‌ 
படுகிறவர்களை கர்த்தர்‌ தம்முடைய சபையில்‌ 
சேர்த்துக்கொள்வார்‌.  ஆதித்திருச்சபையின்‌ 
காலத்திலிருந்து. இக்காலம்‌ வரையிலும்‌, 
ஏராளமான விசுவாசிகள்‌, கிறிஸ்துவின்‌ 
ராஜ்யத்திலே. சேர்த்துக்கொள்ளப்‌ 
பட்டிருக்கிறார்கள்‌. 

இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ தொகை 
அளக்கவும்‌ எண்ணவும்‌ கூடாத கடற்கரை 
மணலைப்போலிருக்கும்‌” என்று 
சொன்ன தீர்க்கதரிசனம்‌, 
ஏற்பாட்டுக்காலத்திலே 
கொண்டிருக்கிறது. 





i FTE 
TT 


தொகையைச்‌ வெ ண்க்க்ட்டேன்‌. இஸ்ரவேல்‌ 
புத்திரருடைய சகலகோத்திரங்களிலும்‌ 
முத்திரைபோடப்பட்டவர்கள்‌ 

நாற்பத்து நாலாயிரம்பேர்‌" (வெளி 


பார்த்த 
கோத்திரங்களிலும்‌ 

பாஷைக்காரரிலுமிருந்து வந்ததும்‌, ஒருவனும்‌ 
எண்ணக்கூடாததுமான திரளான 
கூட்டமாகிய ஜனங்கள்‌, வெள்ளை 
அங்கிகளைத்‌ தரித்து. தங்கள்‌ கைகளில்‌ 
குருந்தோலைகளைப்‌ 

சிங்காசனத்திற்கு முன்பாகவும்‌ 
குட்டியானவருக்கு 

நிற்கக்கண்டேன்‌"' (வெளி 7:9). 


“அந்‌ பிள்ளைபெறாத மஷடியே, 
மகிழ்ந்திரு: குர்ப்பவேதனைப்படாதவளே, 
களிப்பாய்‌ எழும்பி ஆர்ப்பரி; 
புருஷனுள்ளவளைப்பார்க்கிலும்‌: அநாத 
ஸ்திரீக்கே அதிக பிள்ளைகளுண்டு என்று 
எழுதியிருக்கிறது (கலா 4:27). 


தம்முடைய உடன்படிக்கையை, 
பிரகாரமாக வேல்‌ 
இருக்கிறவர்களோடு 
பதப்பித்துக்கொள்வார்‌. கர்த்தர்‌ அவர்களை 
தம்முடைய சபையாகக்‌ கூட்டிச்சேர்ப்பார்‌ 
பழைய ஏற்பாட்டுக்காலத்தில்‌, கர்த்தர்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனத்தை எப்படி ஒரு தேசமாக. 
கட்டியெழுப்பினாரோ, அதுபோலவே அவர்‌ 
புதிய ஏற்பாட்டுக்காலத்து விசுவாசிகளை, 
தம்முடைய சபையாகக்‌ கூட்டிச்சேர்ப்பார்‌ 
புறஜாதிகள்‌ இஸ்ரவேலின்‌ 
காணியாட்சிக்குப்‌ புறம்பானவர்களாக பல 
நேசங்களிலே இருக்கிறார்கள்‌. கர்த்தர்‌ 
அவர்களைக்‌ கூட்டிச்சேர்த்து. தம்முடைய 
காணியாட்சிக்குட்படுத்துவார்‌. யூதர்கள்‌ பல 
தேசங்களிலே சிதறடிக்கப்பட்டிருக்கிறார்கள்‌. 


சவிசேஷ்தின்‌ 
புத்திரராய்‌ 


அந்நியராமிருந்தவர்கள்‌, 

கர்த்தரால்‌ 

கூட்டிச்சேர்க்கப்படுகிறார்கள்‌. அவர்கள்‌ 
கர்த்தரால்‌ ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள்‌. 


ஓசியா - விரிவுரை 
HOSEA - COMMENTARY 


கர்த்தர்‌. 

புத்திரரின்‌ முற்பிதாக்களுக்கு 
செய்ய மறுத்துவிட்டார்‌ 
முழுவதும்‌ அகற்றிவிட்டார்‌. 
அவிசுவாசத்தினிமித்தமாகவும்‌, 
அவர்களுடைய விக்கிரகாராதனை 
யினிமித்தமாகவும்‌ கர்த்தர்‌ அவர்களை 
தம்முடைய சமுகத்தைவிட்டு முழுவதுமாய்‌ 
அகற்றிப்போட்டார்‌. 


இப்போதோ அவர்களுடைய 
பிள்ளைகளின்‌ விசுவாசத்தை கர்த்தர்‌ 
கண்ணோக்கிப்‌ பார்க்கிறார்‌. கர்த்தர்‌ 
அவர்களுடைய பெற்றோருக்கு இரக்கம்‌. 
செய்யாமல்‌ போனாலும்‌, அவர்களுடைய 
பிள்ளைகளுக்கு இரக்கம்‌ செய்கிறார்‌ 
ர்‌ அவர்களுடைய பெற்றோரை, 
அகற்றிலிட்டாலும்‌, 
அவர்களுடைய பிள்ளைகளைத்‌ தம்மிடமாய்ச்‌ 
சேர்த்துக்‌ கொள்கிறார்‌. தம்மை விசுவாசிக்கிற 
இஸ்ரவேல்‌ வம்சத்தாருக்கு “நீங்கள்‌ என்‌ 
ஜனமல்ல" என்று சொல்லாமல்‌, “நீங்கள்‌ 
ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள்‌" என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


இரக்கஞ்‌ 
அவர்களை 
அவர்களுடைய 


தம்மை விசுவாசிக்கிற 
வம்சத்தாருக்கு கர்த்தர்‌ 
ஆசீர்வாதங்களையும்‌, 
பராமரிப்புக்களையும்‌. 
அவர்கள்‌ இதற்கு முன்பு 
ஜனமாயிருந்தார்கள்‌. 
அவர்கள்‌ ஜீவனுள்ள 
பிள்ளைகளாயிருக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ தங்களுடைய 
பிறப்பினால்‌ யூதர்களாகமிருந்தாலும்‌, 
அல்லது புறஜாதியாராகயிருந்தாலும்‌, அவர்கள்‌ 
எல்லோரும்‌ இப்போது ஜீவனுள்ள 
தேவனுடைய  பிள்ளைகளாயிருக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ சுவிசேஷத்தினால்‌ 
பிறந்திருக்கிறார்கள்‌. கர்த்தர்‌ அவர்களை 
தமது சுவிசேஷத்தினாலும்‌, வாக்குத்தத்தத்‌ 
தினாலும்‌,. உடன்படிக்கைமினாலும்‌, 
ம்‌ பிள்ளைகளாக 


இஸ்ரவேல்‌ 
அதிகமான 
கிருபைகளையும்‌, 
கொடுக்கிறார்‌ 
கர்த்தருடைய 
இப்போதோ 
தேவனுடைய 


a ச்‌ 
சேர்த்துக்கொண்டிருக்கிறார்‌. 





f= THE 
TT 


“நாம்‌ புத்திரசுவிகாரத்தையடையும்படி. 
நியாயப்பிரமாணத்திற்குக்‌ கீழ்ப்பட்டவர்களை 
மீட்டுக்கொள்ளத்தக்கதாக, காலம்‌ நிறை 
வேறினபோது, ஸ்திரீயினிடத்திற்‌ பிறந்தவரும்‌ 
நியாயப்பிரமாணத்திற்குக்‌ கீழானவருமாகிய 
தம்முடைய குமாரனை தேவன்‌ அனுப்பினார்‌. 
மேலும்‌ நீங்கள்‌ புத்திரராயிருக்கிறபடியினால்‌, 
அப்பா, பிதாவே! என்று கூப்பிடத்தக்கதாக: 
தேவன்‌ தமது குமாரனுடைய ஆலியை 
உங்கள்‌ அனுப்பினார்‌" 
(கலா 4:4-6). 


கர்த்தர்‌ தம்மை விசுவாசிக்கிறவர்களின்‌. 

புத்திர சுவீகாரத்தை அங்கீகரிக்கிறார்‌. 
“நீங்கள்‌ ஜீவனுள்ள. தேவனுடைய 
பிள்ளைகள்‌" என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ பல காலங்களாக 
கர்த்தருடைய கோபத்தின்‌ கீழிருந்தார்கள்‌. 
இப்போதோ அவர்கள்‌ கர்த்தருடைய 
அன்புக்கும்‌, கிருபைக்கும்‌, இரக்கத்திற்கும்‌ 
கீழிருக்கிறார்கள்‌. 


தர்த்தர்‌ தம்முடைய ஜனத்தை 
கூட்டிச்சேர்க்கும்போது. யூதாபுத்திரரையும்‌, 
இஸ்ரவேல்‌ புத்திரரையும்‌ ஏகமாய்க்‌ 
கூட்டிச்சேர்ப்பார்‌. அவர்கள்‌ மத்தியிலே. 
வித்தியாசங்கள்‌ இருக்கலாம்‌. ஆனாலும்‌ 
கர்த்தருடைய பார்வையில்‌ அவர்களுக்குள்ளே 
வித்தியாசம்‌ ஒன்றுமில்லை. 


கர்த்தர்‌ யூதாபுத்திரரையும்‌, வேல்‌ 
ம்‌ ஏகமாய்க்‌ கூட்டிச்சேர்ப்பது. 
அடையாளமாகச்‌ சொல்லப்‌ 
இயேசுகிறிஸ்து இந்தப்‌ 
தம்முடைய ராஜ்யத்தை 
ஸ்தாபிக்கும்போது. அதிலே எல்லாவிதமான 
ஜனங்களையும்‌ கூட்டிச்சேர்ப்பார்‌. இயேசு 
கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களெல்லோரும்‌. 
அவருடைய ராஜ்யத்தில்‌ 
கூட்டிச்சேர்க்கப்படுவார்கள்‌. 
ஆரம்பத்தில்‌ இயேசுகிறிஸ்துவின்‌ 
சீஷர்கள்‌ எல்லோருமே 
யூதர்களாகயிருந்தார்கள்‌. அவர்களில்‌ சிலர்‌ 
கலிலேயா தேசத்தைச்‌ சேர்ந்தவர்கள்‌. அதன்‌ 
பின்பு சமாரியாரும்‌ இயேசுகிறிஸ்துவை 
விசுவாசித்தார்கள்‌. யூதர்களுக்கும்‌ 
சமாரியர்களுக்கும்‌ இடையே பெரிய 
பிரச்சனை உண்டாயிற்று. மனுஷர்கள்‌ 
பிரிந்திருந்தாலும்‌, கர்த்தரிடத்தில்‌ பட்சபாத. 
மில்லை. அவர்‌ யூதரையும்‌, 
ஒன்றுபோலவே நேசிக்கிறார்‌. 
கிறிஸ்துவின்‌ ராஜ்யத்தில்‌ 
ளெல்லோரும்‌ சமமாகவே இருக்கிறார்கள்‌. 


ஓசியா - விரிவுரை 
HOSEA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சமாரியர்‌ தேவவசனத்தை 
கொண்டதை 
அப்போஸ்தலர்கள்‌ 
பேதுருவையும்‌, 
அவர்களிடத்திற்கு 
(அப்‌ 8114). 


இயேசுகிறிஸ்து. தம்முடைய 
மரணத்தின்‌ மூலமாய்‌ பிரிலினையாகிய 
சுவரை  உடடைத்துப்போட்டார்‌. பாரம்பரிய 
பிரமாணங்களையும்‌, சடங்காச்சார 
பிரமாணங்களையும்‌ அகற்றிப்போட்டார்‌. 


ஏற்றுக்‌ 
எருசலேமிலுள்ள. 
கேள்விப்பட்டு, 
யோவானையும்‌. 
அனுப்பினார்கள்‌" 


எப்படியெனில்‌, அவரே நம்முடைய 
சமாதான காரணராகி, இருதிறத்தாரையும்‌. 
ஒன்றாக்கி, பகையாக நின்ற பிரிவினையாகிய 
நடுச்சவரைத்‌ தகர்த்து, சட்டதிட்டங்களாகிய 
நியாயப்பிரமாணத்தைத்‌ தம்முடைய 
மாம்சத்தினாலே ஒழித்து, இருதிறத்தாரையும்‌ 
தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாகச்‌. 
சிருஷ்டித்து, இப்படிச்‌ சமாதானம்‌ பண்ணி, 
பகையைச்‌  சிலுவையினால்‌ கொன்று, 
அதினாலே இருதிறத்தாரையும்‌ ஒரே 
சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார்‌" 
(எபே 224-16) 


இயேசுகிறிஸ்துவை. 
விசுவாசிக்கிறவர்களெல்லோரும்‌ ஆவிக்குரிய 
இஸ்ரவேலராயிருக்கிறார்கள்‌. கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்துவே விசுவாசிகள்‌ 

மையமாக 


இங்களக்கேன்டும 
தேவனுடைய நியமனங்களுக்கு நாம்‌ கீழ்ப்படிய 
வேண்டும்‌. தேவனுடைய வழிநடத்துதலுக்கும்‌, 
அவருடை ஆளுகைக்கும்‌ நம்மை 
ஒப்புக்கொடுக்க வேண்டும்‌. 
விசுவாசிகள்‌ அநேகராயிருக்கலாம்‌. 
ம்‌ ம்‌ எல்லோருக்கும்‌ 
மாத்திரமே 
நாமும்‌ இயேசு 
ண்டி ல்‌ ரகத்து? தா்‌ 
நம்‌ எல்லோருக்கும்‌, தனித்தனியாக, 
வெவ்வேறு சரீரங்கள்‌ இருந்தாலும்‌, நாம்‌ 
எல்லோரும்‌. 
சரீரமாயிருக்கிறோம்‌. 
எல்லோருக்கும்‌ ஒரே தலையாகயிருக்கிறார்‌. 





ழ்‌ நள 
யாய 


கூட்டிச்சேர்க்கப்படுகிறார்கள்‌. 

எல்லோரும்‌ ஏகமாய்க்‌ 
்ப்புிறா்கள்‌ அவர்கள்‌ உலகத்தின்‌ 
பல்வேறு பாகங்களிலிருந்தாலும்‌, அவர்கள்‌ 
பல்வேறு ஜாதிகளாகமிருந்தாலும்‌, அவர்கள்‌ 
பல்வேறு பாஷைகளைப்‌ பேசினாலும்‌, 
அவர்கள்‌ எல்லோரும்‌, 
இயேசுகிறிஸ்துவக்குள்‌, ஏகமாய்க்‌ 


கூட்டப்பட்டவர்களாகயிருக்கிறார்கள்‌ 


இரட்சிக்கப்பட்டவர்களுடைய மனதில்‌, 
மாற்றங்கள்‌ உண்டாகிறது. கிறிஸ்துவின்‌ 
சிந்தை அவர்களை ஆளுகை செய்கிறது. 
ஏகமாய்க்‌ கூட்டப்பட்டவர்கள்‌ எல்லோரும்‌. 
தங்களுக்கு ஒரே அதிபதியை ஏற்படுத்தி, 
தேசத்திலிருந்து புறப்பட்டு வருவார்கள்‌. 
இரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு 
ஆண்டவராகவும்‌, 

இருக்கிறார்‌. 


ஓசியா - விரிவுரை 
HOSEA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌. சொல்லுகிற இந்த 
வாக்குத்தத்தம்‌ நிறைவேறும்போது 
யெஸ்ரமேலின்‌ நாள்‌ பெரிதாயிருக்கும்‌" இந்த 
வாக்கியத்தில்‌ “இஸ்ரவேல்‌” என்பது 
“யெஸ்ரயேல்‌' என்று அழைக்கப்படுகிறது. 
யூதாபுத்திரரும்‌, இஸ்ரவேல்‌ புத்திரரும்‌ 
ஏகமாய்க்‌ கூட்டப்பட்டு, 
இஸ்ரவேலாகயிருப்பார்கள்‌. அவர்கள்‌ 
தேவனுடைய வித்தாகயிருப்பார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ இந்த வித்து பூமியிலே. 
விதைக்கப்பட்டிருக்கிறது. இந்த விதை 
பூமியில்‌ புதைந்திருக்கிறது. இந்த விதை 
முளைத்து, அறுவடை நாள்‌ வரும்போது, 
அந்த நாள்‌ பெரிதாயிருக்கும்‌. அறுவடை 
மிகுதியாயிருக்கும்‌. இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ 
தொகை அளக்கவும்‌ எண்ணவும்‌ கூடாத 
கடற்கரை மணலைப்போலிருக்கும்‌. 





i THE 
யாய 


இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌. 
விக்கிரகாராதனையில்‌ ஈடுபட்டிருக்கிறார்கள்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய தீர்க்கதரிசி மூலமாய்‌ 
அவர்களுடைய பாவத்தை அவர்களுக்கு 
உணர்த்துகிறார்‌. அவர்கள்‌ விக்குரிய 
வேசித்தனம்‌ பண்ணுகிறார்கள்‌. இஸ்ரவேல்‌ 
தேசம்‌ முழுவதும்‌ சோரம்‌ போயிருக்கிறது. 
(ஓசி 212,58) 


இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
அநேக நன்மைகளை செய்திருக்கிறார்‌. 
அவர்களோ அந்த நன்மைகளினால்‌. 
கர்த்தரை ஆராதிக்காமல்‌, விக்கிரகங்களை 
ஆராதிக்கிறார்கள்‌. ஆகையினால்‌ கர்த்தர்‌, 
தாம்‌. அவர்களுக்கு கொடுத்த 
எல்லா நன்மைகளையும்‌ அவர்களைவிட்டு 
நீக்கிப்போடுவதாக எச்சரிக்கிறார்‌ 
(ஓசி 2:34,679-13) 

கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
எச்சரித்தாலும்‌, அவர்களுக்கு 
இரக்கம்‌ செய்வதாகவும்‌ வாக்குப்‌ 
பண்ணுகிறார்‌ (ஓசி 2:14). அவர்கள்‌ 
தங்களுடைய பழைய ஆசீர்வாதங்களை 
திரும்பவும்‌ பெற்றுக்கொள்வார்கள்‌. கர்த்தர்‌ 
அவர்களுடைய விக்கிரகாராதனையிலிருந்து 
அவர்களைக்‌ குணப்படுத்துவார்‌ (ஓசி 2:16.17). 
கர்த்தர்‌ அவர்களோடு. தம்முடைய 
உடன்படிக்கையைப்‌ புதுப்பிப்பார்‌ 
(ஓசி 218-20). கர்த்தர்‌ அவர்களுக்கு 
நன்மையான எல்லா ஈவுகளையும்‌ கொடுத்து 
அவர்களை ஆசீர்வதிப்பார்‌ (ஓசி 2:21-23). 


கர்த்தர்‌ 


புத்திரரை 
மறுபடியும்‌ 


ஓசியா - விரிவுரை 
HOSEA - COMMENTARY 


ஓசி 21 


ஓசி ஜப. உங்கள்‌ சகோதரரைய்பார்த்து 

என்றும்‌, ங்கள்‌ 
தைக்‌ CED 
என்றும்‌ சொல்லுங்கள்‌. 


இந்த அதிகாரத்தின்‌ முதலாவது. 
வசனம்‌, இதற்கு முந்திய அதிகாரத்தின்‌ 


ஏற்றுக்கொள்ளவேண்டும்‌. 

அப்போது அவர்கள்‌  அம்மீ என்றும்‌, 
ருகாமா என்றும்‌ அழைக்கப்படுவார்கள்‌. 

ர்‌ இதற்கு முன்பு அவர்களை 

என்றும்‌ லோருகாமா என்றும்‌ 

லோருகாமா என்னும்‌ 

"கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 

வம்சத்தாருக்கு இனி இரக்கம்‌ செய்வதில்லை" 

என்று பொருள்‌. லோகம்மீ என்னும்‌ 

பெயருக்கு “நீங்கள்‌ என்‌ ஜனமல்ல, நான்‌ 

உங்கள்‌ தேவனாயிருப்பதில்லை' என்று, 

பொருள்‌ 


கர்த்தரோ இப்போது அவர்களை அம்ம 
என்றும்‌, ருகாமா என்றும்‌ அழைக்கிறார்‌. 
ருகாமா என்னும்‌ பெயருக்கு, கர்த்தர்‌ 
அவர்களுக்கு இனி இரக்கம்‌ செய்வார்‌ 
என்று பொருள்‌. அம்மீ என்னும்‌ பெயருக்கு, 
“நீங்கள்‌ என்‌ ஜனம்‌, நான்‌ உங்கள்‌ 
தேவனாயிருக்கிறேன்‌” என்று பொருள்‌. 
பிள்ளைகளுக்கு புதிய பெயர்‌ 
கொடுக்கப்படுகிறது. கர்த்தர்‌ அவர்களுக்கு 
தம்முடைய கிருபையையும்‌ இரக்கத்தையும்‌ 
வெளிப்படுத்துகிறார்‌ அவர்களை 
தம்முடைய பிள்ளைகளாக அங்கீகரிக்கிறார்‌. 
ஆனால்‌ அவர்களுடைய தாயாராகிய 
ஈ மாற்றமில்லாமல்‌ அப்படியே 
இருக்கிறாள்‌. அவள்‌ இன்னும்‌ 
சோரஸ்திரீயாகவே இருக்கிறாள்‌. 





ழ்‌ நவள 
யாய 


வடக்கு இஸ்ரவேல்‌ தேசத்திலுள்ள 
பத்துக்கோத்திரத்தாரும்‌ கோமேரைப்போல 
சோரஸ்திரீயாகயிருக்கிறார்கள்‌. அதிலும்‌ 
விசேஷமாக, இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ 
தலைவர்கள்‌ விக்கிரகாராதனையில்‌ ஈடுபட்டு, 
'சோரஸ்திரீயைப்போல இருக்கிறார்கள்‌. 
தலைவர்கள்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
தங்களுடைய விக்கிரகாராதனையின்‌ பழக்க 
வழக்கங்களையும்‌, மார்க்கங்களையும்‌ 
போதிக்கிறார்கள்‌. 


தாய்‌ தன்னுடைய பிள்ளைகளுக்கு 
போஷிப்பதுபோல, இஸ்ரவேல்‌ 

தலைவர்கள்‌, இஸ்ரவேல்‌ 
வம்சத்தாருக்கு விக்கிரகாராதனையின்‌ பழக்க 
வழக்கங்களை போவிக்கிறார்கள்‌. 
ஆகையினால்‌ இந்தப்‌ பிள்ளைகள்‌ தங்கள்‌ 
தாயோடு வழக்காடவேண்டுமென்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 

இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ எல்லோருமே. 
விக்கிரகாராதனை செய்யவில்லை. அவர்களில்‌ 

ர்‌ கர்த்தருக்கு பயந்து, அவருடைய 

பிரமாணத்திற்கு கீழ்ப்படிந்து ஜீவிக்கிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரரில்‌ அநேகர்‌ தங்கள்‌ 
முழங்கால்களை க ்‌ 
முடக்குபோது, 
பரிசுத்தவாள்களோ 
ஆராதிக்காமல்‌, 
ஆராதிக்கிறார்கள்‌. ர்‌ 
பரிசுத்தவான்கள்‌, இஸ்ரவேல்‌ புத்திரரில்‌ 
விக்கிரகாராதனை செய்கிறவர்களின்‌ 
பாவங்களையும்‌, அக்கிரமங்களையும்‌ தங்கள்‌ 
கண்களால்‌ பார்க்கிறார்கள்‌. 

இஸ்ரவேல்‌ நேசத்தில்‌ ஏராளமானோர்‌ 
கர்த்தரைவிட்டு. விக்கிரகங்களை 
னதி போயிருக்கிறா்கள்‌ தேசம்‌ 
முழுவதும்‌ சோரம்போயிருக்கிறது. 
ஆகையினால்‌ இஸ்ரவேல்‌ தேசம்‌ 
முழுவதற்கும்‌ பாடுகளும்‌, உபத்திரவங்களும்‌ 
நிந்தைகளும்‌ வந்திருக்கிறது. பாவிகளும்‌, 
துன்மார்க்கரும்‌ நிந்தைகளை 
அனுபவிக்கும்போது, இஸ்ரவேல்‌ 
தேசத்திலுள்ள. பரிசுத்தவான்களும்‌, 
பாவிகளோடு சேர்ந்து. தேசத்தின்‌ 
நிந்தைகளை அனுபவிக்கிறார்கள்‌. 


பாலூட்டி 


கர்த்தரை 


ஓசியா - விரிவுரை 
HOSEA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தாங்கள்‌ அனுபவிக்கும்‌. 
வேதனைகளைப்‌ பார்த்து, பரிசுத்தவான்கள்‌ 
கர்த்தரை குறைசொல்லக்கூடாது. அவர்கள்‌ 
கர்த்தரோடு  வழக்காடக்கூடாது. கர்த்தர்‌ 
தம்முடைய நீதியின்‌ பிரகாரமாக, பாவிகளைத்‌ 
தண்டிக்கிறார்‌. அவர்‌ அன்பான 
தகப்பனாகமிருந்தாலும்‌, அவர்‌ நீதியுள்ள 
தேவனாகவும்‌ இருக்கிறார்‌. 


இஸ்ரவேல்‌ 
பரிசுத்தமாயிருக்கிறவர்கள்‌,. 
தீங்குகளையும்‌, பாடுகளையும்‌ அனுபலிக்கும்‌ 
போது. அவர்கள்‌ தங்கள்‌ தாயோடே 
வழக்காடவேண்டும்‌. தாங்கள்‌ அனுபவிக்கும்‌ 
துன்பங்களுக்கு கர்த்தரை குறைசொல்லாமல்‌, 
தாயை 
இஸ்ரவேல்‌ 
தலைவர்கள்தான்‌, இஸ்ரவேல்‌ 
வம்சத்தாருக்கு தாயைப்போல இருக்கிறார்கள்‌. 
தலைவர்கள்தான்‌. 
விக்கிரகாராதனைக்கு 
வழிநடத்துகிறார்கள்‌. 


“கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌; நான்‌ உங்கள்‌ 
தாயை அனுப்பிவிட்டபோது, அவளுக்குக்‌ 
கொடுத்த தள்ளுதற்சீட்டு எங்கே? அல்லது 
எனக்குக்‌  கடன்கொடுத்த எவனுக்கு 
உங்களை நான்‌ விற்றுப்போட்டேன்‌? இதோ, 
உங்கள்‌ அக்கிரமங்களினிமித்தம்‌ நீங்கள்‌ 
விற்கப்பட்டர்கள்‌:: உங்கள்‌ 
பாதகங்களினிமித்தம்‌ உங்கள்‌ தாய்‌ 
அனுப்பிவிடப்பட்டாள்‌" (ஏசா 50:1) 
இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ 
கர்த்தரைப்பற்றியும்‌ அறிந்திருக்கவேண்டும்‌, 
தங்களுடைய தாயாரைப்பற்றியும்‌ அறிந்திருக்க 
வேண்டும்‌. அவர்களுடைய தாயார்‌ 
கர்த்தரோடு பரிசுத்தமான ஐக்கியத்திலிருக்க 
வேண்டும்‌. கர்த்தர்‌ அவளுக்கு ஏராளமான 
ஆசீர்வாதங்களையும்‌ 
அந்த 
கர்த்தருக்கு 
ஆனால்‌ 
இஸ்ரவேல்‌ வம்சத்தாரின்‌. தாயாரோ 
ஆவிக்குரிய வேசித்தனம்பண்ணி, 
சோரம்போன ஸ்திரீயாகயிருக்கிறாள்‌. 


வம்சத்தாரில்‌ 


தேசத்தின்‌ 


நன்‌ க 
கன்றின்‌ னாக கன்றும்‌ 





ழ்‌ நள 
யாய 


இஸ்ரவேல்‌ வம்சத்தாரின்‌ தலைவர்கள்‌ 
கர்த்தரைவிட்டு விலகிப்போனாலும்‌, கர்த்தர்‌ 
இஸ்ரவேல்‌ வம்சத்தார்மீது மறுபடியும்‌ 
இரக்கம்‌ காண்பிக்கிறார்‌. அவர்கள்‌ தங்கள்‌ 
சகோதரரைப்‌ பார்த்து அம்மீ என்றும்‌, 
தங்கள்‌ சகோதரிகளைப்‌ பார்த்து ருகாமா 
என்றும்‌ சொல்லுமாறு கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
அவர்கள்‌ கர்த்தருடைய ஜனமாயிருக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ கர்த்தருடைய கிருபைக்கும்‌ 
இரக்கத்திற்கும்‌ பாத்திர 
முள்ளவர்களாயிருக்கிறார்கள்‌. இஸ்ரவேல்‌ 
தேவனுடைய பிள்ளைகளாகவும்‌, 
பாத்திரங்களாகவும்‌ 


தாய்‌ சோரம்‌ போனான்‌ 


ஓசி 22-5 


சி 22. 
வழக்காடுங்கள்‌; 
மனைவியுமல்ல, 


உங்கள்‌ தாயோடே 
அவன்‌ எனக்கு 
நான்‌ அவளுக்குப்‌ 
புருஷனுமல்ல; அவன்‌ தன்‌ 
வேசித்தனங்கணைத்‌ தன்‌ 
முகத்தினின்றும்‌, தன்‌ விபசாரங்கனைத்‌ 
தன்‌ ஸ்தனங்கனின்‌ நடுவினின்றும்‌ 
விலக்கிப்போடக்கடவன்‌.. 


ஓசி 2:8. இல்லாவிட்டால்‌ நான்‌ அவனை 
நிர்வாணமாக. உரிந்து, அவன்‌ 
பிறந்தநாளில்‌ இருத்தவண்ணமாக. 
அவனை நிறுத்தி, அவனை 
அத்தரவெனியைப்போலாக்கி, அவனை 
வறண்டபூமியைப்போல்‌ 

அவனைத்‌ 

காகப்பண்ணுவேன்‌. 


ஓசி 24. அவளுடைய பின்னைகள்‌ 
'சோரப்பின்னைகனாகையால்‌ 
அவர்களுக்கு இரங்காதிருப்பேன்‌. 

ஏசி 2. 

சோரம்‌ 


ஆட்டுமயிரையும்‌, 
எண்ணெயையும்‌, 
கொடுத்துவருகிற. 
பின்பற்றிப்போவேன்‌ என்றான்‌. 


ஓசியா - விரிவுரை 
HOSEA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இஸ்ரவேலின்‌ தேவனாகிய 
கர்த்தருக்கும்‌, இஸ்ரவேல்‌ புத்திரருக்கும்‌. 
இடையே பரிசுத்தமான விவாக உடன்படிக்கை 
ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால்‌ இஸ்ரவேல்‌ 
பத்திரரின்‌ தாயாரோ, இந்தப்‌ பரிசுத்தமான. 
விவாக உடன்படிக்கையை மீறுகிறாள்‌. 


ஆகையினால்‌ கர்த்தர்‌ இஸ்ரலேல்‌ புத்திரரின்‌ 
தாயாரைக்‌ 


குறித்து, “அவள்‌ 
நான்‌ 


என்று 


எனக்கு. 
அவளுக்கு 
சொல்லுகிறார்‌ 


உண்மையுள்ளவளாயிருந்து 

மாத்திரமே ஆராதிக்கவேண்டும்‌. 

அவளோ கர்த்தரை விட்டு விலகி, அந்நிய 
தெய்வங்களைப்‌ பின்பற்றிப்போகிறாள்‌. 
கர்த்தரோடு தான்‌ செய்து கொண்ட 
உடன்படிக்கையை மீறி, விக்கிரகங்கள்மீது 
மோகங்கொள்கிறாள்‌. 


சு த்ய 
ஸல்‌. ல்‌ 
தூபங்காட்டுகிறார்கள்‌. 
வம்சத்தார்‌ மத்தியிலே. 
கள்ளத்தீர்க்கதரிசிகள்‌ ஏராளமானோர்‌ 
இருக்கிறார்கள்‌. விக்கிரகங்களை 
ஆராதிக்குமாறு. கள்ளத்தீர்க்கதரிசிகள்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரரை 
உற்சாகப்படுத்துகிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ தங்கள்‌ 
தாயோடு வழக்காடவேண்டும்‌. அவர்களுடைய 
தாய்‌ சோரம்போயிருக்கிறாள்‌. அவர்களைக்‌ 
கர்ப்பந்தரித்தவள்‌ 
காரியங்களை 
அவளுக்கு 
செய்திருக்கிறார்‌. ஆனால்‌ அவளோ, கர்த்தர்‌ 
தனக்கு கொடுத்த நன்மைகளை, 
விக்கிரப்ங்களுக்கு படைத்து, விக்கிரகங்களை 
மகிமைப்படுத்துகிறாள்‌. 





f= al 
TT 


1 கர்த்தர்‌ 
2. தேவனாகிய கர்த்தர்‌ 

3. இரக்கமுள்ளவர்‌ 

4. கிருபையுள்ளவர்‌ 

5. நீடிய சாந்தமுள்ளவர்‌ 

6. மகா தயையுள்ளவர்‌ 

7. சத்தியமுள்ளவர்‌ 

8. இரக்கத்தைக்‌ காக்கிறவர்‌ 


9. அக்கிரமத்தையும்‌, பாவத்தையும்‌, 
மீறுதலையும்‌ மன்னிக்கிறவர்‌. 


10. அக்கிரமத்தை விசாரிக்கிறவர்‌ 


யெகோவா என்னும்‌ நாமத்திற்‌ 
இவ்வளவு பொருள்களையும்‌ கூறவேண்டும்‌ 
ஆகையினால்‌ அவர்‌ எல்லா ஜனங்களுக்கும்‌ 
எல்லாமுமாக இருக்கிறார்‌ 


கர்த்தர்‌ தம்முடைய நாமத்தைப்பற்றிச்‌ 
சொல்லும்போது. குற்றவாளியைக்‌ 
குற்றமற்றவனாக விடாமல்‌, பிதாக்கள்‌ செய்த 
அக்கிரமத்தைப்‌ பிள்ளைகளிடத்திலும்‌. 
பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும்‌ 
மூன்றாம்‌ நான்காம்‌ தலைமுறைமட்டும்‌. 
விசாரிக்கிறவர்‌” என்றும்‌ சொல்லுகிறார்‌ 


ஒருவன்‌ தான்‌ செய்த குற்றத்திற்குக்‌ 
கர்த்தரிடத்தில்‌ க்‌்‌ 
பாவமன்னிப்பைப்‌. 
வேண்டும்‌. பாவம்‌ ம்‌ மனந்திருந்தி 
வரும்போது தேவன்‌ அவனுடைய பாவத்தை 
மன்னிப்பதற்குக்‌ கிருபையும்‌, இரக்கமும்‌ 
உள்ளவர்‌. குற்றவாளியைத்‌ தேவன்‌ 
ஒருபோதும்‌ குற்றமற்றவனாக விடுவதில்லை. 

“விசாரிக்கிறவர்‌' என்னும்‌ வார்த்தை 
வேதாகமத்தில்‌ நான்கு இடங்களில்‌ 
பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. (யாத்‌ 20:5; 
யாத்‌ 34:7; எண்‌ 14:18; உபா 5:9). 


மோசே கர்த்தருடைய நாமத்தைக்‌ 
கேட்டவுடனே தீவிரமாக தரைமட்டும்‌ 
குனிந்து பணிந்துகொள்கிறார்‌ (யாத்‌ 34:8). 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மோசே 
வாக்குத்தத்தத்தைக்‌ 
(யாத்‌ 332477). அவர்‌ தேவனுடைய 
மகிமையைக்‌ கண்டார்‌ (யாத்‌ 32:18-23). 
தேவன்‌ தம்முடைய நாமத்தை அறிவித்ததைக்‌ 
கேட்டார்‌ (யாத்‌ 33:18-34:7). உடனடியாக 
மோசே தரைமட்டும்‌ குனிந்து கர்த்தரைப்‌ 
பணிந்து கொள்கிறார்‌. இஸ்ரவேலரின்‌ 
மன்னிப்பதற்குத்‌ தேவன்‌ 
இரக்கமும்‌ உள்ளவராக 
என்பதை அறிந்தவுடன்‌ 


தேவனுடைய 
கேட்டார்‌ 


பணிந்து கொள்கிறார்‌. 


மோசே சிறிதும்‌ தாமதம்பண்ணாமல்‌ 
கர்த்தருடைய  சமுகத்திலே ஜெபிக்க 
ஆரம்பிக்கிறார்‌. அவர்‌ கர்த்தரை நோக்கி, 
“ஆண்டவரே உம்முடைய கண்களில்‌ 
எனக்குக்‌ கிருபை கிடைத்ததானால்‌, எங்கள்‌ 
நடுவில்‌ ஆண்டவர்‌ எழுந்தருள வேண்டும்‌; 
இந்த ஜனங்கள்‌ வணங்காக்‌ 
கழுத்துள்ளவர்கள்‌; நீரோ, எங்கள்‌ 
அக்கிரமத்தையும்‌ எங்கள்‌ பாவத்தையும்‌ 
மன்னித்து, எங்களை உமக்குச்‌ சுதந்தரமாக 
ஏற்றுக்‌ கொள்ளும்‌" (யாத்‌ 34:9) என்று 
சொல்லி ஜெபம்பண்ணுகிறார்‌ 


மோசே கர்த்தரிடத்தில்‌ 
ஜெபிக்கிறார்‌. கர்த்தருடைய 
பிரசன்னம்‌, அவருடைய 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ மத்தியிலே, 
வனாந்தரத்தில்‌ இருக்கிறது. கர்த்‌ 
பிரசன்னமே. இஸ்ரவேல்‌ 
பாதுகாப்பையும்‌, ஜெயத்தையும்‌ 
கொடுக்கிறது. ஆகையினால்‌, கர்த்தர்‌ 
தங்கள்‌ நடுவில்‌ எழுந்தருளவேண்டும்‌ என்று 
மோசே ஜெபம்பண்ணுகிறார்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரருடைய பாவங்கள்‌ 
மன்னிக்கப்படவேண்டும்‌. அவர்கள்‌ 
பாவத்தில்‌ தொடர்ந்து இருப்பார்களென்றால்‌ 
கர்த்தர்‌ அவர்கள்‌ நடுவிலே. 
எழுந்தருளமாட்டார்‌. ஆகையினால்‌ மோசே 
கர்த்தரிடத்தில்‌, “எங்கள்‌ அக்கிரமத்தையும்‌, 
எங்கள்‌ பாவத்தையும்‌ மன்னித்தருளும்‌" என்று 
'விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 


கருத்தாய்‌ 


புத்திரருக்கு 





ழ்‌ நயனா 
யாய 


இஸ்ரவேல்‌ புத்திரருடைய தாயார்‌ 
ஆவிக்குரிய வேசித்தனத்தில்‌ தீவிரமாய்‌ 
ஈடுபடுகிறாள்‌. கர்த்தர்‌ அவளை 
ஆசீர்வதிக்கிறார்‌. ஆனால்‌ அவளோ 
கர்த்தரை மறந்துவிட்டு, விக்கிரகங்களை 
நினைக்கிறாள்‌. தன்னுடைய விக்கிரகங்களே, 

தன்னை ஆசீர்வதிப்பதாக சொல்லுகிறாள்‌. 
“அப்பத்தையும்‌, தண்ணீரையும்‌, 
ஆட்டுமயிரையும்‌, பஞ்சையும்‌, 
எண்ணெயையும்‌, பானங்களையும்‌ 
கொடுத்துவருகிற என்‌ நேசர்களைப்‌ 
பின்பற்றிப்போவேன்‌" (ஓசி 2:5) என்று 
இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ தாயார்‌ தன்னுடைய 
விக்கிரகங்களை மேன்மையாகச்‌ 
சொல்லுகிறாள்‌. இவளுடைய வார்த்தை 
கேற்ற புறம்பானது. விக்கிரகங்கள்‌ 
ந தல்‌ கர்த்தரே 
£ர்வதிக்கிறார்‌. ஆனால்‌ இவளோ 


வம்சத்தார்‌ தங்கள்‌ 
பாதுகாப்புக்கு கர்த்தரை நம்பாமல்‌, அந்நிய 
தேசத்தாரை நம்புகிறார்கள்‌. அவர்களோடு 
உடன்படிக்கை செய்து கொள்கிறார்கள்‌. 
தங்களுக்கு ஆபத்து வரும்போது, அந்நிய 
தேசத்தார்‌. தங்களுக்கு தேவைப்படும்‌ எல்லா 
உதவிகளையும்‌, பாதுகாப்புக்களையும்‌ 
கொடுப்பார்கள்‌ என்று நம்புகிறார்கள்‌. 


நேசர்களே தனக்‌ 
தண்ணீரையும்‌ 

கொடுக்கிறார்கள்‌ என்றும்‌, ஆகையினால்‌ 
அவர்களை  பின்பற்றிப்போவேன்‌" 
இஸ்ரவேல்‌ வம்சத்தாரின்‌ தாயார்‌ 


சந்தோஷமாகயிருப்பதற்குத்‌ 
'லாவற்றையும்‌ 
இஸ்ரவேல்‌ வம்சத்தாருக்கு கொடுக்கிறார்‌. 


ஆனால்‌ அவர்களுடைய தாயாரோ, 
கர்த்தருக்கு நன்றியுள்ளவளாயிராமல்‌, இந்த 
நன்மைகளையெல்லாம்‌ தன்னுடைய 
விக்கிரகங்கள்‌ கொடுப்பதாகச்‌ 
சொல்லுகிறாள்‌. ஆகையினால்‌ தான்‌ 
கர்த்தரைப்‌ பின்பற்றாமல்‌ தன்‌ நேசர்களை 
பின்பற்றிப்போவேன்‌ என்று சொல்லி, 
ஆவிக்குரிய வேசித்தனத்திற்கு 
ஆயத்தமாகிறாள்‌. 


ஓசியா - விரிவுரை 
HOSEA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கேரேஸ்‌ என்னும்‌ 
தங்களுக்கு தானியத்தைக்‌ கொடுப்பதாக 
விக்கிரகாராதனைக்காரர்கள்‌ நம்புகிறார்கள்‌. 
அவளே தங்களுடைய தானியக்களஞ்சியம்‌ 
என்றும்‌ சொல்லுகிறார்கள்‌. பாகூஸ்‌ என்னும்‌ 
தெய்வம்‌ தங்களுக்கு எண்ணெயையும்‌ 
பானங்களையும்‌ கொடுப்பதாகவும்‌ 
நம்புகிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌. 
ஆராதித்து 


பெண்தெய்வமே 


புத்திரர்‌ விக்கிரங்களை 
மதிமீனமாயிருக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ விக்கிரகங்களைப்‌ பின்பற்றி 
கர்த்தரை மறந்துவிடுகிறார்கள்‌. கர்த்தரே 
அவர்களுக்கு. தானியத்தையும்‌ 
திராட்சரசத்தையும்‌ கொடுக்கிறவர்‌, 
அது மாத்திரமல்ல, கர்த்தரே அவர்களுக்கு 
நல்ல விளைச்சல்‌ ளையும்‌, 
திராட்சத்தோட்டங்களையும்‌ கொடுக்கிறவர்‌. 
நிலத்தில்‌ 'ரிடுவதற்கு விதையையும்‌, 
திராட்சத்தோட்டத்தை பண்படுத்துவதற்கு 
சரீர பெலத்தையும்‌ கர்த்தரே அவர்களுக்கு 
கொடுக்கிறார்‌. கர்த்தர்‌ ஐசுவரியத்தையும்‌ 
கொடுக்கிறார்‌. ஐசுவரியத்தை சம்பாதிக்கும்‌. 
ஆற்றலையும்‌ கொடுக்கிறார்‌. ஆனால்‌, 
இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ கர்த்தரை மறந்து, 
விக்கிரகங்களை பின்பற்றிப்போகிறார்கள்‌. 

இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
விக்கிரகாராதனையில்‌ 
நிலைத்திருந்தால்‌, கர்த்தர்‌ 
முழுவதுமாய்‌ அகற்றிப்போடுவார்‌. இஸ்ரவேல்‌ 
வம்சத்தா தாயார்‌ தன்னுடைய 
ஆவிக்குரிய வேசித்தனத்தைவிட்டு விலகி 
வரவேண்டும்‌. அவள்‌ கர்த்தருக்கு 
உண்மையுள்ளவளாமிருக்க வேண்டும்‌. 
அவளால்‌ மனந்திரும்ப முடியும்‌. அவளுடைய 
இருதயம்‌ புதுப்பிக்கப்பட முடியும்‌. ஓசியா 
சோரம்போன இஸ்ரவேல்‌ ஸ்திரீக்கு 
கர்த்தருடைய மன்னிக்கும்‌ கிருபையையும்‌, 
இரக்கத்தையும்‌ உபதேசித்து 
உணர்த்தவேண்டும்‌. 


தங்களுடைய 
தொடர்ந்து 
அவர்களை 


உண்மையாய்‌  மனந்திரும்புகிறவர்கள்‌ 
தங்களுடைய வெளிப்படையான 
பாவங்களையும்‌, இரகசியமான பாவங்களையும்‌ 
உதறி தள்ளிவிட்டு வெளியே வருவார்கள்‌. 
பாவம்‌ செய்வதற்கு தூண்டுகோலாயிருக்கும்‌. 
வெளிப்படையான சூழ்நிலைகளை விட்டு 
விலகிப்போய்விடுவார்கள்‌. பாவம்‌ 
செய்யவேண்டும்‌ என்னும்‌ உணர்வு, 
அவர்களுடைய உள்ளத்திலே எழும்பும்போது. 

அவர்கள்‌ 





ழ்‌ நவள 
யாய 


இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ தாயார்‌ “தன்‌ 
வேசித்தனங்களைத்‌ தன்‌ முகத்தினின்றும்‌, 
தன்‌ விபசாரங்களைத்‌ தன்‌ ஸ்தனங்களின்‌ 
விலக்கிப்போடக்கடவள்‌" 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
இல்லாவிட்டால்‌ கர்த்தர்‌ அவளை தம்முடைய 
நீதிமினால்‌ தண்டிப்பார்‌. சோரஸ்திர்‌, 
மனந்திரும்பவில்லையென்றால்‌, அவள்‌ 
தன்னுடைய பாவத்தினிமித்தமாய்‌ 
அழிந்துபோவாள்‌. பாவத்தின்‌ சம்பளம்‌ மரணம்‌. 
பாவத்திற்கு மனந்திரும்பினால்‌ கர்த்தருடைய 
கிருபையும்‌. இரக்கமும்‌ கிடைக்கும்‌. 
பாவமன்னிப்பு உண்டாகும்‌. பாவத்திற்கு 
மனந்திரும்பவில்லையென்றால்‌ அழிவு வரும்‌. 
கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
அநேக நன்மைகளையும்‌, மேன்மைகளையும்‌, 
ஆறுதல்களையும்‌, _ஆதரவுகணையும்‌ 
கொடுத்திருக்கிறார்‌. அவர்கள்‌ தங்கள்‌ 
பாவங்களுக்கு மனந்திரும்பவில்லையென்றால்‌, 
கர்த்தர்‌ அவர்களை அந்தரவெளியைப்‌ 
போலாக்கிவிடுவார்‌. அவர்களை வறண்ட 
பூமியைப்போல்‌ விட்டுவிடுவார்‌. அவர்கள்‌ 
இனிமேல்‌ பாலும்‌ தேனும்‌ ஓடுகிற கானான்‌ 
தேசந்திலிருக்கமாட்டார்கள்‌. அவர்களுக்கு 
தாகம்‌ தீர்ப்பதற்குகூட தண்ணீர்‌ கிடைக்காது. 


'த்த। 
பாவங்களுக்கு த்திக்‌ 
கர்த்தர்‌ அவர்களை நிர்வாணமாய்‌ உரிந்து, 
அவர்கள்‌ பிறந்தநாளில்‌ இருந்த வண்ணமாக, 


அவர்களை 
இஸ்ரவேல்‌ 
வனாந்தரத்திலே ஒரு, 
கூட்டிச்சேர்த்தார்‌. இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ 
இப்போது பாலும்‌ தேனும்‌ ஓடுகிற கானான்‌. 
தேசத்தின்‌ சுதந்தரத்தை அனுபலிக்கிறார்கள்‌. 
ஆனால்‌ அவர்கள்‌ 
கர்த்தருக்கு உண்மையுள்ளவர்களாயிராமல்‌, 
விக்கிரகங்களை பின்பற்றி, 
சோரம்போயிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
தங்கள்‌ பாவங்களுக்கு மனந்திரும்பவேண்டும்‌. 
இல்லையென்றால்‌, கர்த்தர்‌ அவர்களை 
ஆரம்பத்தில்‌ எங்கு கூட்டிச்சேர்த்தாரோ, 
அந்த வனாந்தரத்திற்கே, அவர்களை 
திரும்பவும்‌ அனுப்பிவிடுவார்‌. அவர்களால்‌ 
இனிமேல்‌ கானான்‌ தேசத்தின்‌ 
ஆசீர்வாதங்களை அனுபவிக்க முடியாது. 
மனந்திரும்பாதவர்கள்‌ வனாந்தரத்தின்‌ 
கஷ்டங்களை அனுபவிக்கவேண்டியது வரும்‌. 


விட்டுவிடுவார்‌. கர்‌ 
இனற்றை,  ஆர்பத்தலே, 
தேசமாக 


ஓசியா - விரிவுரை 
HOSEA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ அவர்களுக்கு இரக்கம்‌. 
காண்பிக்கமாட்டார்‌. இஸ்ரவேல்‌ வம்சத்தாரின்‌ 
தாயாரும்‌ சோரஸ்திரீயாகயிருக்கிறாள்‌. 
அவளுடைய பிள்ளைகளும்‌ 
சோரப்பிள்ளைகளாகயிருக்கிறார்கள்‌. கர்த்தர்‌ 
அவர்களுக்கு இரக்கம்‌ காண்பிக்கமாட்டார்‌ 
(ஓசி 2:4). 


முந்தின புருஷன்‌ 
ஓசி 2:6,7 


ஓசி 2:6. ஆகையால்‌, இதே, நான்‌ 
உன்‌ வழியை முன்களினால்‌ 
அடைப்பேன்‌; அவன்‌ தன்‌ பாதைகளைக்‌ 
கண்டுபிடிக்கக்கூடாதபடிக்கு மதிலை 
எழுப்புவேன்‌. 


ஓசி 27. அவன்‌ தன்‌ நேசர்கனைய்‌ 
பின்தொடர்த்தும்‌ அவர்களைச்‌. 
சேருவதில்லை, அவர்களைத்‌ தேடியும்‌ 
அ ப்பக்கை அப்பொ 
நாண்‌. என்‌ முந்தின 
தன்ட த தககத்‌ திரும்பிப்போவேன்‌; 
இப்பொழுது இருக்கிறதைப்பார்க்கிலூம்‌ 
அப்பொ எனக்கு. 
நன்மையாயிருத்தது என்பான்‌. 
இஸ்ரவேல்‌ வம்சத்தாரின்‌ 
ஆலோசனைகள்‌ அவமாய்ப்போகும்‌. 
அவர்கள்‌ எதிர்பார்த்த காரியம்‌ நடைபெறாது. 
அவர்களுக்கு ஏமாற்றமுண்டாகும்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ மதியீனத்தை 
அவர்களுக்கு உணர்த்துகிறார்‌. அவர்கள்‌ 
நங்கள்‌. மறினினத்தினால்‌,. கர்த்தரைவிட்ட 
விலகி, விக்கிரகங்களைப்‌ பின்பற்றிப்‌ 
போயிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ மறுபடியுமாய்‌ 
கர்த்தரிடத்தில்‌ திரும்பி வரவேண்டும்‌. 
கர்த்தர்‌ அவர்களுக்கு நியமித்திருக்கிற 
ஆவிக்குரிய பிரமாணங்களுக்கு அவர்கள்‌ 
கீழ்ப்படியவேண்டும்‌. 


இஸ்ரவேல்‌ 
திருத்துவதற்காக அவர்களுக்கு 
பிரச்சனைகளையும்‌, கஷ்டங்களையும்‌ 
கொடுக்கிறார்‌. “இதோ, நான்‌ உன்‌ வழியை 
முள்ளுகளினால்‌ அடைப்பேன்‌: அவள்‌ தன்‌ 
பாதைகளைக்‌ கண்டுபிடிக்கக்கூடாதபடிக்கு 
மதிலை எழுப்புவேன்‌” (ஓசி 2:6) என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


புத்திரரை 
கர்த்தர்‌ 





ழ்‌ நள 
யாய 


இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ கர்த்தரை 
நம்பாமல்‌ அந்நிய தேசங்கள்மீது நம்பிக்கை 
வைக்கிறார்கள்‌. அவர்களோடு இராணுவ 
செய்து அவர்களுக்கு: 
என்‌ நேசர்களை 
பின்பற்றிப்போவேன்‌” (ஓசி 2:5) என்று 
இஸ்ரவேல்‌ தேசம்‌ சொல்லுகிறது. கர்த்தரோ 
அவர்களுடைய பாதைகளில்‌ தடைகளை: 
உண்டுபண்ணுகிறார்‌. “அவர்கள்‌ தங்களுடைய 
நேசர்களை பின்தொடர்ந்தும்‌, அவர்களை 
சேருவதில்லை. அவர்களை 
கண்டுபிடிப்பதில்லை” (ஓசி 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ கர்த்தரைவிட்டு 
விலகி, அந்நிய தேசங்களை நம்பி 
போகிறார்கள்‌. கர்த்தரோ அவர்களுடைய 
பாதைகளில்‌ தடைகளை உண்டுபண்ணுகிறார்‌. 
அவர்களுடைய 'சனைகளையும்‌, 
திட்டங்களையும்‌ அவமாக்கிப்போடுகிறார்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரரால்‌ தங்களுடைய 
திட்டங்களை நிறைவேற்ற முடியாமல்‌ 
போய்விடும்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌, திசை தெரியாமல்‌, 
பாதை தெரியாமல்‌ அலைந்துகொண்டிருக்கும்‌ 
பிரயாணக்காரரைப்போல இ 


27) 


அவர்களுக்கு எப்படி 
என்பதும்‌ தெரியாது. எங்கே போகவேண்டும்‌ 


என்பதும்‌ தெரியாது. அவர்கள்‌ தாங்கள்‌ 
போகவிரும்பும்‌ இடங்களுக்கு 
போய்ச்சேரமாட்டார்கள்‌. கர்த்தர்‌ அவர்களுக்கு 
தடையாகயிருப்பார்‌. 
இஸ்ரவேல்‌ தேசத்தார்‌ அசிரியர்மீதும்‌, 
எகிப்தியர்மீதும்‌ பிரியம்‌ வைத்திருக்கிறார்கள்‌. 
அவர்களோடு உடன்படிக்கை 
செய்திருக்கிறார்கள்‌. தங்களுக்கு ஆபத்து 
வரும்போது, அசீரியரும்‌ எகிப்தியரும்‌ 
தங்களுடைய உதலிக்கு வருவார்கள்‌ என்றும்‌, 
தங்களைப்‌ பாதுகாப்பார்கள்‌ என்றும்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ நம்புகிறார்கள்‌. ஆனால்‌ 
அவர்களுடைய நம்பிக்கை நிறைவேறாது. 
பிலேயாம்‌ இஸ்ரவேலை. 
சபிப்பதற்காக புறப்பட்டுப்போனான்‌. ஆனால்‌ 
அவனால்‌ போகமுடியவில்லை. கர்த்தர்‌ 
தம்முடைய கிருபையினாலே, ஒரு தூதனை 
அனுப்பி பிலேயாமை தடைபண்ணினார்‌. 


ஓசியா - விரிவுரை 
HOSEA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அவன்‌ போகிறதினாலே தேவனுக்குக்‌ 
மூண்டது: கர்த்தருடைய 
வழியிலே அவனுக்கு 
நின்றார்‌. அவன்‌ தன்‌ 
ஏறிப்போனான்‌; அவன்‌ 
இரண்டுபேரும்‌ அவனோடே 
'எண்‌ 22:22). 


கோபம்‌ 
தூதனானவர்‌ 
எதிராளியாக 
கழுதையின்மேல்‌ 
வேலைக்காரர்‌. 
இருந்தார்க: 


ம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலும்‌, 
தம்பு கம்‌ பாதகி பக்‌ மல 
தடைகள்‌ இருக்கலாம்‌. நாம்‌ பாவமான 
வழிகளில்‌. செல்லும்போது, நம்மை 
முன்னேறிச்‌ செல்ல விடாமல்‌ தடைபண்ணும்‌ 
தடைகள்‌, நமக்கு மிகப்பெரிய 
சீர்வாதங்களாகயிருக்கும்‌. நாம்‌ பாவத்தில்‌ 
)ந்துவிடாதடடிக்கும்‌, கர்த்தர்‌ நமக்கு 
நியமித்து வைத்திருக்கிற இலக்கை தவற 
விட்டுவிடாதபடிக்கும்‌, அலைந்து 
திரியாதபடிக்கும்‌, கர்த்தர்‌ நம்மை தமது 
கிருபையினால்‌ தடுத்து நிறுத்துகிறார்‌. 


கர்த்தர்‌ நம்மை தடைபண்ணுவதினால்‌, 
நாம்‌ பாவம்‌ செய்வது நமக்கு 
சிரமமமாகமிருக்கும்‌. நம்மால்‌ எளிதாக 
பாலத்தின்‌ வலையில்‌ விழுந்துவிட முடியாது. 
கர்த்தரே நம்மை பாதுகாக்கிறார்‌. நாம்‌. 
பாவத்தில்‌ விழுந்துவிடாதவாறு கர்த்தரே 
நம்மை தடைபண்ணுகிறார்‌. 

கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ 
வழிகளை முள்ளுகளினால்‌ அடைக்கிறார்‌ 
அவர்கள்‌ தங்களுடைய பாதைகளை 
கண்டுபிடிக்க கூடாதபடிக்கு, கர்த்தர்‌ 
அந்தப்‌ பாதைகளில்‌ மதில்‌ சுவரை 
எழுப்புகிறார்‌. இவையெல்லாம்‌ இஸ்ரவேல்‌ 
வம்சத்தார்‌ தங்களுடைய திட்டங்களை 
நிறைவேற்றுவதற்கு தடையாகயிருக்கிறது. 
அவர்களுடைய ஆலோசனைகள்‌ 
சித்திக்கவில்லை. அவர்கள்‌ விரும்புகிற 
காரியங்கள்‌ நடைபெறவில்லை. அவர்களுக்கு 
சகலமும்‌ தடைகளாகயிருக்கிறது. எல்லாமே 
பிரச்சனைகளாகயிருக்கிறது. 


இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில்‌, அவர்கள்‌ 
கர்த்தரிடத்திற்கு திரும்பிப்போய்விட வேண்டு 
மென்று, தங்களுடைய மனதில்‌ 
சிந்திக்கிறார்கள்‌. கர்த்தரே இந்த 
சிந்தனையையும்‌ அவர்களுடைய மனதில்‌ 
கொடுக்கிறார்‌. 





ழ்‌ நவள 
யாய 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தருக்கு 
விரோதமான பாவமான வழிகளில்‌ போக 
பிரயாசப்படுகிறார்கள்‌. ஆனால்‌ கர்த்தரோ 
அவர்களுக்கு தடைகளை உண்டு 
பண்ணுகிறார்‌. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
சோரம்போன ஸ்திரீயைப்போல. 
இருக்கிறார்கள்‌. என்‌ முந்தின 
புருஷனிடத்துக்குத்‌: திரும்பிப்போவேன்‌;: 
ப்பொழுது இருக்கிறதைப்பார்க்கிலும்‌ 
அப்பொழுது எனக்கு நன்மையாயிருந்தது" 
(ஓசி 2:7) என்று சோரம்போன ஸ்திரீ 
சொல்லுவதுபோல, இஸ்ரவேல்‌ புத்திரரும்‌ 
சொல்லுவார்கள்‌. 


நான்‌ 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
கர்த்தருடைய சமுகத்தைவிட்டு விலகி, 
பின்வாங்கிப்போயிருக்கிறார்கள்‌. தங்களுடைய 
மதியீனத்தினால்‌ கர்த்தரை ஆராதியாமல்‌, 
விக்கிரகங்கள்‌ ஆராதிக்கிார்கள்‌, கர்த்தர்‌ 
அவர்களுக்கு தடைகளை உண்டுபண்ணும்‌ 
போது, இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ தங்கள்‌ 
மதியீனத்தினால்‌, குர்த்தரைவிட்டுப்‌ 
பின்வாங்கிப்போயிருப்பதை தங்கள்‌ 
இருதயத்தில்‌ உணருவார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ 
மதிமீனத்தை உணர்ந்து, 
மறுபடியும்‌ திரும்பி வருவார்கள்‌ 
கர்த்தருடைய வார்த்தைக்கும்‌, அவருடைய 
பிரமாணத்திற்கும்‌ கீழ்ப்படிவதற்கு, அவர்கள்‌ 
தங்களை மறுபடியும்‌ ஒப்புக்கொடுப்பார்கள்‌. 
கர்த்தர்‌ தங்களுக்கு நியமித்து வைத்திருக்கிற 
ஆலிக்குரிய கடமைகளை நிறைவேற்றுவதற்கு, 
அவர்கள்‌ தங்களை மறுபடியும்‌. 
பிரதிஷ்டைபண் ணுவார்கள்‌. 

சோரம்போன ஸ்திரீ, தன்னுடைய 
முந்திய புருஷனை விட்டு விட்டு, அந்நிய 
புருஷர்களை தேடிப்போனாள்‌. ஆனல்‌ 
அவளுக்கு ஒன்றும்‌ வாய்க்கவில்‌ 
அப்போது அவள்‌ புத்தி தெளிந்து, மறுபடியும்‌ 
தன்னுடைய முந்திய புருஷனிடத்திற்கு 
திரும்பிப்போவாள்‌. அவளுக்கு தன்னுடைய 
முந்திய புருஷனைப்பற்றி நன்றாகத்‌ 
தெரியும்‌. அந்தப்‌ புருஷன்‌ தன்மீது 
அன்பாகயிருப்பதும்‌ அவர்‌ தன்னுடைய 
தப்பிதங்களை மன்னிக்கும்‌ குணமுள்ளவர்‌ 


என்பதும்‌ அவளுக்கு நன்றாய்த்‌ தெரியும்‌. 


வம்சத்தார்‌ தங்கள்‌ 
கர்த்தரிடத்தில்‌ 


ஓசியா - விரிவுரை 
HOSEA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இஸ்ரவேல்‌ புத்திரரும்‌, சோரம்போன 
கர்த்தரை நம்பாமல்‌, 
 நம்பிப்போனார்கள்‌. 
எதுவும்‌ 
நிறைவேறவில்லை. சோரம்போன ஸ்திரீ 
தன்னுடைய முந்திய புருஷனிடத்திற்கு 
திரும்பிப்போன துபோல, இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
தங்களுடைய தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு 
திரும்பிப்போகிறார்கள்‌. கர்த்தருடைய 
கிருபையும்‌ இரக்கமும்‌ தங்களுக்கு மறுபடியும்‌ 
கிடைக்கும்‌ என்னும்‌ நம்பிக்கை 
அவர்களிடத்தில்‌ இருக்கிறது கர்த்தர்‌ 
தங்களுடைய பாவங்களை மன்னிக்க 
கிருபை பெருத்தவர்‌ என்பதும்‌ அவர்களுக்கு 
தெரிந்திருக்கிறது. 


நான்‌ கொடுத்ததை திரும்பப்‌ 
பிடுங்கிக்கொன்ளூவேன்‌ 
ஓசி 28-18 


ஓசி 2:8. தனக்கு நான்‌ தானியத்தையும்‌ 
திராட்சரசத்தையும்‌ எண்ணெயையும்‌ 
கொடுத்தவரென்றும்‌, தனக்கு நான்‌ 
வென்னியையும்‌. பொன்னையும்‌ 
பெருகப்பண்ணினவரென்றும்‌ அவன்‌ 
அறியாமற்போனான்‌; அவைகளை. 
அவர்கள்‌ பாகாலுடையதாக்கினார்கள்‌. 


ஓசி 29, ஆதலால்‌ நான்‌ எண்‌: 
தானியத்தை அதின்‌ காலத்திலும்‌, என்‌ 
திராட்சரசுத்தை அதின்‌ காலத்திலும்‌ 
திரும்ப எடுத்துக்‌ கொண்டு, 
அவளுடைய நிர்வாணத்தை. 
மூடுகிறதற்கு நான்‌ கொடுத்திருந்த 
ஆட்டுமயிரையும்‌ சணலையும்‌ திரும்பப்‌ 
பீடுங்கிக்கொள்ளுவேன்‌. 

ஓசி 210. இப்போதும்‌ அவளுடைய 
நேசர்கனின்‌ கண்களுக்கு முன்பாக 
அவளுடைய அவலட்சணத்தை. 
வெளிப்படுத்துவேன்‌; 


மாதப்பிறப்புகளையும்‌ 
ஓங்வுநாட்கனையும்‌, சுபைகூடுகிற 
அவளுடைய எல்லா ஆசரிப்புகளையும்‌ 


ஒழியப்பண்ணுவேன்‌.. 





ழ்‌ ளன 
யாய 


ஓசி 212. என்‌ நேசர்கள்‌ எனக்குக்‌ 
கொடுத்த 

அவன்‌ 

திராட்சச்செடிகனையும்‌, 
அத்திமரங்கனையும்‌ நான்‌ பாழாக்கி, 
அவைகளைக்‌ காடரய்ப்போகப்‌ 
பண்ணுவேன்‌; காட்டுமிருகங்கள்‌ 
அவைகளைத்‌ தின்னும்‌. 


ஓசி 218. அவன்‌ பகத்களுக்குத்‌ 
தூபங்காட்டி, 

நெற்றிப்பட்டங்களினாலும்‌ க 
ஆபரணங்களினாலும்‌ தன்னைச்‌. 
சிங்காரித்துக்கொண்டு, தன்‌ நேசரைப்‌ 
யின்‌ தொடர்ந்து, என்னை 
மறந்துபோன: 'நாட்களினிமித்தம்‌ 
அவனை விசாரிப்பேன்‌ என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு, 
அவர்களுடைய ஜீவாதாரத்திற்குத்‌ 
தேவையான எல்லா ஆசிர்வாதங்களையும்‌ 
கொடுத்திருக்கிறார்‌. அவர்களுக்கு 
நன்மையான எல்லா ஈவுகளையும்‌ கொடுத்து 
அவர்களை ஆசீர்வதித்திருக்கிறார்‌. ஆனால்‌ 
அவர்களோ, கர்த்தர்‌ தங்களுக்கு 
கொடுத்த ஆசீர்வாதங்களை, தப்பிதமான 
வழிகளில்‌ பயன்படுத்துகிறார்கள்‌ 
ஆசிர்வாதங்களினால்‌ கர்த்தருடைய 
நாமத்தை மகிமைப்படுத்தாமல்‌, அவருடைய 
லத்‌ நாமத்தைத்‌ தூஷிக்கிறார்கள்‌. இதன்‌ 
நிமித்தமாக, கர்த்தர்‌ அவர்களுக்கு 
கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களையும்‌, 
அவர்களிடத்திலிருந்து 
பிடுங்கிக்கொள்கிறார்‌. 
கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌. 
ஏராளமான ஆசீர்வாதங்களை திரளாகக்‌. 
கொடுத்திருக்கிறார்‌. கர்த்தர்‌ அவர்களுக்கு 
தானியத்தையும்‌, திராட்சரசத்தையும்‌, 
எண்ணெயையும்‌ கொடுத்தார்‌. அது 
மாத்திரமல்ல, கர்த்தர்‌ அவர்களுக்கு 
வெள்ளியையும்‌ பொன்னையும்‌ 
'பெருகப்பண்ணினார்‌. அவர்களுடைய 
ஐசுவரியத்தை விருத்தியடையச்‌ செய்தார்‌. 
இஸ்ரவேல்‌ வம்சத்தாரோ, கர்த்தர்‌ 
தங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களுக்கு, 
நன்றியுள்ளவர்களாய்‌ ஜீவிக்கவில்லை. 


புத்திரருக்கு. 


ஓசியா - விரிவுரை 
HOSEA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 


அவரே 


கர்த்தரையும்‌ 
மறந்தார்கள்‌. தங்களுக்கு 
ஆசீர்வாதங்களைக்‌ கொடுத்தவர்‌ 
என்பதையும்‌ அறியாமற்போனார்கள்‌. கர்த்தர்‌ 
தங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை, 
அந்நிய தெய்வங்களுக்கு காணிக்கைகளாக 
படைத்தார்கள்‌. அந்த ஆசீர்வாதங்களை 
அந்நிய தேசத்தாருக்கு கப்பப்பணமாகச்‌ 
செலுத்தி, அவர்களோடு இராணுவ 
உடன்படிக்கை செய்துகொண்டார்கள்‌. 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருடைய 
நிர்வாணத்தை மூடுவதற்கு, ஆட்டுமயிரையும்‌, 
சணலையும்‌ கொடுத்தார்‌. அவர்களுக்கு 
ஆடையாபரணத்தையும்‌, ஐசுவரியத்தையும்‌ 
கொடுத்தார்‌. 


“நான்‌ உன்னை ஜலத்தினால்‌ 
முழுக்காட்டி, உன்னை இரத்தமற ஸ்நானம்‌ 
பண்ணுவித்து, உனக்கு எண்ணெய்‌ பூசி, 
சித்திரத்தையலாடையை உனக்கு உடுத்தி, 
சாயந்தீர்ந்த பாதரட்சைகளை உனக்குத்‌ 
தரித்து. கட்ட மெல்லிய புடவையையும்‌, 
மூடிக்கொள்ளப்‌ பட்டுச்‌ சால்வையையும்‌ 
உனக்குக்‌ கொடுத்து, உன்னை 
ஆபரணங்களால்‌... அலங்கரித்து, உன்‌ 
கைகளிலே கடகங்களையும்‌, உன்‌ கழுத்திலே. 
சரப்பணியையும்‌ போட்டு, உன்‌ நெற்றியில 


த்தேன்‌! 


கிரீடத்தையும்‌ 

(எசே 169-12). 
இஸ்ரவேல்‌ புத்திரரிடத்தில்‌ கர்த்தர்‌ 
கொடுத்த ஆசீர்வாதம்‌  திரளாயிருந்தது. 
அவர்களிடத்தில்‌ வெள்ளியும்‌ பொன்னும்‌ 
பெருகியிருந்தது. ஆனால்‌ அவர்களோ, 
கர்த்தர்‌ தங்களுக்கு கொடுத்த 
திரளான ஆசீர்வாதங்களை, தப்பிதமாகப்‌ 
பயன்படுத்தினார்கள்‌. கர்த்தருடைய 
நாமமகிமைக்காக அவற்றை பயன்படுத்தாமல்‌, 
அவருடைய நாமத்தைத்‌ தூவிக்கும்‌ 
வண்ணமாக அவற்றைப்‌ பயன்படுத்தினார்கள்‌. 





ழ்‌ நள 
யாய 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
நன்மையான  ஈவுகளைக்‌ கொடுத்தார்‌. 
ஆனால்‌ அவர்களோ, கர்த்தர்‌ கொடுத்த 
ஈவுகளுக்காக, அவரை கனம்பண்ணாமல்‌, 
அவருடைய மகிமையையும்‌ கனத்தையும்‌ 
திருடினார்கள்‌. கர்த்தரே தங்களுக்கு 
தானியத்தையும்‌, திராட்சரசத்தையும்‌, 
எண்ணெயையும்‌ கொடுத்தவர்‌ என்பதை 
அவர்கள்‌ அறியாமற்‌ போனார்கள்‌. கர்த்தர்‌ 
தங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை 
அவர்கள்‌ நன்றியுள்ள இருதயத்தோடு 
நினைவுகூரவில்லை. 

இஸ்ரவேல்‌. புத்திரர்‌ கர்த்தர்‌ 
கொடுத்த நன்மைகளை ஏராளமாக 
வைத்திருக்கிறார்கள்‌. ஆனால்‌ அவர்கள்‌ 
கர்த்தரை கனம்பண்ணவில்லை. அதற்கு 
பதிலாக, கர்த்தர்‌ தங்களுக்கு 
கொடுத்த ஆசீர்வாதங்களை 
பாகாலுடையதாக்கினார்கள்‌. கர்த்தர்‌ 
தங்களுக்கு கொடுத்த தானியத்தையும்‌, 
பொன்னையும்‌, வெள்ளியையும்‌ 
விக்கிரகாராதனைக்கு பயன்படுத்தினார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌, புறஜாதியாரின்‌ 
விக்கிரகங்களை, கர்த்தர்‌ தங்களுக்கு 
கொடுத்த வெள்ளியினாலும்‌ பொன்னினாலும்‌, 
அலங்காரம்‌ பண்ணினார்கள்‌. 


"வெள்ளியினாலும்‌  பொன்னினாலும்‌: 
அதை அலங்கரித்து, அது அசையாதபடிக்கு 
அதை... ஆணிகளாலும்‌ சுத்திகளாலும்‌: 
உறுதியாக்குகிறார்கள்‌” (எரே 10:4). 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ பாகால்களுக்கு 
தூபங்காட்டுகிறார்கள்‌. தங்கள்‌ 
நெற்றிப்பட்டயங்களினாலும்‌ தங்கள்‌ 
ஆபரணங்களினாலும்‌ தங்களை சிங்காரித்துக்‌ 
கொள்கிறார்கள்‌. அவர்கள்‌ கர்த்தரை மறந்து, 
தங்களுடைய  நேசரை பின்தொடர்ந்து 
போகிறார்கள்‌ (ஓசி 2:13). விக்கிரகங்களை 
ஆராதிப்பதற்காக, இஸ்ரவேல்‌ புத்திரர்‌, 
கர்த்தர்‌ தங்களுக்கு கிருபையாகக்‌ கொடுத்த 
ஆபரணங்களினால்‌, தங்களை 
அலங்காரம்பண்ணிக்கொள்கிறார்கள்‌. 


புத்திரருக்கு. 


ஓசியா - விரிவுரை 
HOSEA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இஸ்ரவேல்‌ புத்திரரிடம்‌ கர்த்தர்‌ 
கொடுத்த தானியமும்‌, திராட்சரசமும்‌, 
வெள்ளியும்‌, பொன்னும்‌ திரளாயிருக்கிறது. 
அவர்கள்‌ இந்த ஆசீர்வாதங்களையும்‌, 
நாக்கை கர்த்தரை 


பயன்படுத்தாமல்‌, 
ழகை ஆராதிப்பதற்கு 
பயன்படுத்துகிறார்கள்‌. இதனால்‌ கர்த்தர்‌ 
அவர்கள்மீது கோபங்கொள்கிறார்‌. தாம்‌ 
அவர்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை 
திரும்பப்‌ பிடுங்கிக்கொள்வேன்‌ என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 

கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 


அதிகமாய்‌ ஆசீர்வதித்து, 
வைத்திருக்கும்‌ 


புத்திரரை 


இஸ்ரவேல்‌ வம்சத்தாரை 
சந்திக்கிறார்‌. தாம்‌. 
கொடுத்த நன்மையான ஈவுகளையெல்லாம்‌ 
அவர்களிடத்திலிருந்து பிடுங்கிக்கொண்டு, 
கர்த்தர்‌ தம்முடைய நீதியை அவர்களுக்கு 
வெளிப்படுத்துகிறார்‌. 

கர்த்தர்‌ நமக்கு. 
நன்மையான ஈவுகளை அவருடைய 
நாமத்திற்கு மகிமையாக பயன்படுத்த 
வேண்டும்‌. கர்த்தருடைய கிருபைகளையும்‌ 
இரக்கங்களையும்‌ நாம்‌ அசட்டைபண்ணினால்‌, 
நம்மிடத்தில்‌ கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள்‌ 
தங்கியிருக்காது. கர்த்தர்‌ நமக்கு கொடுக்கும்‌ 
ஆசீர்வாதங்களை, அவருக்கு விரோதமாகப்‌ 
பயன்படுத்தினால்‌, நம்மால்‌ அந்த 
ஆசீர்வாதங்களை நீண்டகாலத்திற்கு 
அனுபவிக்கவும்‌ முடியாது. 


கொடுக்கும்‌ 


“இப்போதும்‌ அவளுடைய நேசர்களின்‌ 


கண்களுக்கு முன்பாக அவளுடைய 
அவலட்சணத்தை வெளிப்படுத்துவேன்‌; 
ஒருவரும்‌ அவளை என்‌ கைக்கு நீங்கலாக்கி 
விடுவிப்பதில்லை" (ஓசி 2:10) என்று கர்த்தர்‌ 


கர்த்தர்‌ 
எல்லா 


அவர்களுக்கு அவமானமும்‌, அவலட்சணமும்‌ 
உண்டாகும்‌. 





ழ்‌ நள 
யாய 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ தங்கள்‌ சுபாவத்தில்‌ 
அவலட்சணமுள்ளவர்கள்‌. கர்த்தர்‌ 
தங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களினால்‌, 
இவர்கள்‌ தங்களுடைய அவலட்சணங்களை 
மூடி... மறைத்திருக்கிறார்கள்‌. கர்த்தர்‌ 
தங்களுக்கு கொடுத்த பொன்னையும்‌: 
வெள்ளியையும்‌ பயன்படுத்தி தங்களை 
அலங்காரம்‌ செய்திருக்கிறார்கள்‌. கர்த்தரோ 
இவர்களுக்கு கொடுத்த தம்முடைய 
ஆசீர்வாதங்கள்‌ எல்லாவற்றையும்‌ திரும்பி 
பிடுங்கிக்கொள்கிறார்‌. அப்போது 
அவர்களுடைய நேசர்களின்‌ கண்களுக்கு 
முன்பாக, அவர்களுடைய அவலட்சணம்‌. 
'வெளிப்படுத்தப்படும்‌. 
டய கோபத்தின்‌ 
இஸ்ரேல்‌ புத்திரர்மீது 
கர்த்தரே தம்மடை கைகளினால்‌ 
அவர்களை ஆசீர்வதித்தார்‌. இப்போதோ 
கர்த்தர்‌ தம்முடைய கைகளினால்‌, தாம்‌ 
அவர்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை 
திரும்ப பறித்துகொள்கிறார்‌. இஸ்ரவேல்‌ 
புத்திரரை கர்த்தருடைய கைக்கு நீங்கலாக்கி, 
ஒருவராலும்‌ விடுவிக்க டியாது. 
கர்த்தருடைய யோசனை 
கர்த்தர்‌ செய்ய நினைக்கிற 
ஒருபோதும்‌ தடைபடாது. 


கரம்‌ 


தங்கிிருக்கிறது 


வறும்‌. 
காரியம்‌ 


எல்லாவற்றையும்‌ கர்த்தர்‌ வெளிப்படுத்துவார்‌. 
அவர்களுக்கு நிந்தையும்‌, இலச்சையும்‌, 
அவமானமும்‌ உண்டாகும்‌. இஸ்ரவேல்‌ 
புத்தருடைய  நேசர்களின்‌ கண்களுக்கு 
முன்பாக, அவர்களுடைய  அவலட்சணம்‌ 
வெளிப்படுத்தப்படும்‌. 
அந்நிய தேசத்தார்‌ மத்தியிலே, கர்த்தர்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ அவலட்சணங்களை 
வெளிப்படுத்துவார்‌. இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ 
இராணுவ 
செய்திருந்தார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்மீது பிரியம்‌ இராது. 


ஓசியா - விரிவுரை 
HOSEA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அந்நிய தேசத்தார்‌ இஸ்ரவேல்‌ 
வம்சத்தாரை 'சிநேகிக்கமாட்டார்கள்‌. 
தங்களுடைய சிநேகத்திற்கு இஸ்ரவேல்‌. 
புத்திரர்‌ பாத்திரவான்‌௧ளல்ல என்று 
தீர்மானித்து, அவர்களை ஒதுக்கி 
தள்ளிவிடுவார்கள்‌. இஸ்ரவேல்‌ தேசத்தாரின்‌ 
ஆபத்துக்காலத்திலே, அந்நிய தேசத்தார்‌ 
அவர்களுக்கு உதவிசெய்யவும்‌ 
வரமாட்டார்கள்‌. 

நாம்‌ எப்போதுமே கர்த்தருடைய 
கிருபையின்‌ கரத்தில்‌ அடங்கியிருக்க 
வேண்டும்‌. நாம்‌ கர்த்தருடைய கிருபையின்‌ 
கரத்தைவிட்டு தப்பித்து 
வெளியேறிப்போய்விட்டால்‌, அவருடைய 
நீதியின்‌ கரத்திலிருந்து நம்மால்‌ தப்பிக்கவே 
முடியாது. 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு, 
கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களையும்‌ 
பிடுங்கிக்கொள்ளும்போது, அவர்களுக்கு 
மகிழ்ச்சி இருக்காது. சந்தோஷம்‌ இருக்காது, 
அவர்களிடத்தில்‌ துக்கமும்‌, வேதனையும்‌ 
மாத்திரமே இருக்கும்‌. 


“அவளுடைய எல்லா மகிழ்ச்சியையும்‌, 
அவளுடைய பண்டிகைகளையும்‌, அவளுடைய 
மாதப்பிறப்புகளையும்‌ அவளுடைய 
ஒய்வநாட்களையும்‌, சபைகூடுகிற அவளுடைய 
எல்லா ஆசரிப்புகளையும்‌ ஒழியப்பண்ணுவேன்‌" 
(ஓசி 241) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌  புத்திரருக்கு 
பரிசுத்தமான மகிழ்ச்சியின்‌ காலங்களைக்‌ 
பண்டிகைகளும்‌, 
ஒய்வநாட்களும்‌ 
ஆசரிப்புக்களும்‌ 
புத்திரருக்கு பரிசுத்தமான 
காலங்களாகும்‌. கர்த்தரோ 
அவர்களுடைய எல்லா மகிழ்ச்சியையும்‌ 
ஒழியப்பண்ணுவதாகச்‌ சொல்லுகிறார்‌. 


கர்த்தரே இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
பண்டிகைகளையும்‌,  மாதப்பிறப்புக்களையும்‌, 
ஒய்வநாட்களையும்‌ நியமித்து 
கொடுத்திருக்கிறார்‌. இந்த பண்டிகைகளை 
யெல்லாம்‌ இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ சந்தோஷமாய்‌ 
ஆசரிக்கவேண்டும்‌. பண்டிகை காலம்‌ 
இஸ்ரவேல்‌ வம்சத்தாருக்கு சந்தோஷத்தின்‌ 


காலம்‌. 


எல்லா 





ழ்‌ நள 
யாய 


இஸ்ரவேல்‌ 


பண்டிகைகளையும்‌, 


புத்திரர்‌ இப்போதும்‌ 
மாதப்பிறப்புக்களையும்‌, 


ஆலயத்தில்‌ ஆசரிக்கவில்லை. 
கர்த்தரைவிட்டும்‌, கர்த்தருடைய ஆலயத்தை 
விட்டும்‌ விலகிப்போய்விட்டார்கள்‌. தாணிலும்‌ 
பெத்தேலிலும்‌ பொன்கன் றுக்குட்டிகள்‌ 
வைக்கப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல்‌ புத்திரர்கள்‌ 
பொன்கன்றுக்குட்டிகளுக்கு முன்பாக 
பண்டிகைகளை ஆசரிக்கிறார்கள்‌. 

இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
பொன்கன்றுக்குட்டிகளுக்காக ஆசரிக்கும்‌ 
பண்டிகைகளில்‌. கர்த்தருடைய தெய்வீக 
வல்லமை வெளிப்படவில்லை. அவர்கள்‌ 
தெய்வபக்தியையும்‌ - இழந்துவிட்டார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ கர்த்தருக்காக 
பண்டிகைகளை ஆசரியாமல்‌, தங்களுடைய 
மாம்சத்தின்‌ இச்சைகளை நிறை 
வேற்றுவதற்காகவே இந்தப்‌ பண்டிகைகளை 
ஆசரிக்கிறார்கள்‌ 


வம்சத்தார்‌ தாணிலும்‌, 
விக்கிரகங்களுக்கு 


கர்த்தர்‌ 
பண்டிகைகளை அங்கீகரிப்பதில்லை 


இனி வீண்‌ காணிக்கைகளைக்‌ 
கொண்டுவரவேண்டாம்‌: கூபங்கட்டுதல்‌ 
எனக்கு அருவருப்பாயிருக்கிறது; நீங்‌ 
அக்கிரன்த்தோடே 
மாதப்பிறப்பையும்‌, 
சபைக்கூட்டத்தையும்‌. 
சகிக்கமாட்டேன்‌" (ஏசா 1:13) 

இஸ்ரவேல்‌ 
மகிழ்ச்சியாயிருப்பதற்கு தேவையான எல்லா 
பராமரிப்புக்களையும்‌, கர்த்தர்‌ அவர்களை 


கர்த்தர்‌ 
வறட்சி உண்டாகும்‌. 
கனிகளைத்‌ தராது. 

பழங்களைக்‌ கொடுக்காது. 


திராட்சச்செடிகள்‌ 


ஓசியா - விரிவுரை 
HOSEA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அந்நிய தேசத்தார்‌ இஸ்ரவேல்‌ 
தேசத்தின்மீது யுத்தம்பண்ண வருவார்கள்‌. 
அவர்கள்‌ பாலும்‌ தேனும்‌ ஓடுகிற 
கானான்‌ தேசத்தை பாழாக்கிப்போடுவார்கள்‌. 
அவர்களுடைய திராட்சத்தோட்டங்கள்‌ 
காடாய்ப்போகும்‌. தா சத்தே ங்களின்‌ 
வேலிகளெல்லாம்‌ எரியப்படும்‌. 
காட்டு மிருகங்கள்‌ தரட்சத்தோட்டத்திற்கள்‌ 
பிரவேசித்து, திராட்சப்பழங்களைத்‌ தின்னும்‌. 
தோட்டத்திலுள்ள அத்திமரங்களின்‌ 
பழங்களையும்‌ காட்டுமிருகங்கள்‌ தின்னும்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ சந்தோஷம்‌ 
அழிந்துபோகும்‌. கர்த்தரே அவர்களுடைய 
மகிழ்ச்சியை ஒழியப்பண்ணுகிறார்‌. இஸ்ரவேல்‌ 
வம்சத்தார்‌, தங்களுடைய மாம்சப்பிரகாரமான 
சந்தோஷத்திற்கு நிராட்சத்தோட்டங்களும்‌ 
அத்திமரங்களும்‌ தேவை 
நினைத்தார்கள்‌. கர்த்தரோ 
பாழாக்கிப்போடுகிறார்‌. 


ஈட்சப்ப! ம்‌ அத்திப்பழங்களும்‌ 
இல்‌. நங்கள்‌ மகழாசியாக பககக 
முடியாது. என்று இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
நினைத்துக்கொண்டிருந்தார்கள்‌. கர்த்தர்‌ 
அந்தப்‌ பழங்களையும்‌ பாழாக்குகிறார்‌. 
அவர்களுடைய மகிழ்ச்சியையும்‌ 
ஒழியப்பண்ணுகிறார்‌. இது அவர்களுடைய 
விக்கிரகாராதனைக்கு கர்த்தர்‌ கொடுக்கிற 
தண்டனை. 

எதிராட்சச்செடிகளும்‌ அத்திமரங்களும்‌ 
என்‌ நேசர்கள்‌ எனக்கு கொடுத்த பணயம்‌” 
என்று இஸ்ரவேல்‌ என்னும்‌ சோரஸ்திரீ 
சொல்லுகிறாள்‌. இவையெல்லாம்‌ கர்த்தர்‌ 
தனக்கு கொடுத்த ஆசீர்வாதம்‌ என்று 
அவள்‌ அங்கீகரிக்க மறுக்கிறாள்‌. அவள்‌ 
பாகால்களுக்கு தூபங்காட்டி ன்‌ 
நெற்றிப்பட்டங்களினாலும்‌: 
ஆபரணங்களினாலும்‌: 
சிங்காரித்துக்கொண்டு, தன்‌ நேசரைப்‌ பின்‌ 
தொடர்ந்து போகிறாள்‌ (ஓசி 2:13). 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தரை 
ஆராதியாமல்‌, பாகாலை ஆராதிக்கிறார்கள்‌. 
கர்த்தர்‌ அவர்களுடைய விக்கிர 
காராதனையை விசாரிப்பார்‌. கர்த்தர்‌ 
பாகாலின்‌ நாளிலே இஸ்ரவேல்‌ புத்திரரை 
விசாரிப்பார்‌. “பாகாலின்‌ நாட்கள்‌" என்பது 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ தங்கள்‌ 
விக்கிரகங்களுக்காக பண்டிகை நாட்களை 
ஆசரிக்கும்‌ நாட்களாகும்‌. இந்த நாட்களில்‌ 
அவர்கள்‌ பாகால்களுக்கு 
தூபங்காட்டுகிறார்கள்‌. 





ழ்‌ நள 
யாய 


கர்த்தர்‌... இஸ்ரவேல்‌. புத்தருக்கு 
பொன்னையும்‌ வெள்ளியையும்‌ தாராளமாய்க்‌ 
கொடுத்திருக்கிறார்‌. அவர்களோ 
கர்த்தர்‌ கொடுத்த ஆபரணங்களை 
அணிந்துகொண்டு, தங்களை சிங்காரித்துக்‌ 
கொண்டு, பாகால்களுக்கு 
தூபங்காட்டுகிறார்கள்‌ விக்கிரகங்களை 
கனம்பண்ணுகிறார்கள்‌. கர்த்தரைவிட 
பாகாலே சிறந்த தெய்வம்‌ என்று 
நினைத்து, இஸ்ரவேல்‌: புத்திரர்‌ 
பாகால்களுக்கு தூபங்காட்டுகிறார்கள்‌. 


மறுபடியும்‌ கொடுப்பேன்‌ 
ஓசி 21415 


ஓசி 24. 

அவளுக்கு. 

வனாந்தரத்தில்‌ அழைத்துக்கொண்டு. 
போய்‌, அவனோடே பட்சமாய்ப்‌ பேசி, 


ஓசி 215. அவ்விடத்திலிருந்து. 
அவளூக்கு அவளுடைய திராட்சத்‌ 
தோட்டங்களையும்‌, நம்பிக்கையின்‌. 
வாசலாக. ஆகோரின்‌ 
பன்னத்தாக்கையும்‌ கொடுப்பேன்‌; 
அப்பொழுது அவன்‌ அங்கே, தன்‌ 
இனவயதின்‌ நாட்களிலும்‌ தான்‌ 
எகிப்துதேசத்திலிருத்து வந்த நாவிலும்‌ 
பாடினதுபோல்‌ பாடுவான்‌. 


இஸ்ரவேல்‌ நேசம்‌ காடுபோல 
பாழாய்க்கிடக்கிறது. கர்த்தரோ தம்முடைய 
தெய்வீக கிருபையை அவர்களுக்கு மறுபடியும்‌ 
காண்பிக்கிறார்‌ ர்த்தர்‌ 


ட்‌ தேசம்‌ ்‌ 
சந்தோஷமாயிருக்கிறது. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 


பிரகாசமாயிருக்கிறார்கள்‌. அவர்களுடைய 
விக்கிரகாராதனையினிமித்தமாக கர்த்தர்‌ 
அவர்களை எச்சரித்தார்‌. அவர்களைத்‌ 
தண்டித்தார்‌. ஆனால்‌ இப்போதோ கர்த்தர்‌ 
அவர்களுக்கு இரக்கம்‌ காண்பிக்கிறார்‌. 
அவர்களுக்கு முதலாவதாக 
கர்த்தரிடத்திலிருந்து தண்டனை வருகிறது. 
அதன்‌ பின்பு கர்த்தருடைய கிருபையும்‌ 
இரக்கமும்‌ அவர்களுக்கு கிடைக்கிறது. 


ஓசியா - விரிவுரை 
HOSEA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இஸ்ரவேல்‌. 
மறந்தார்கள்‌. விக்கிரகங்களை 
போனார்கள்‌. ஆகையினால்‌ 

அவர்களை மறந்துவிடுகிறார்‌. 

அவர்களை  சந்திக்கக்கூடாது 

கர்த்தர்‌ தம்முடைய கோபத்திலே 
தீர்மானிக்கிறார்‌. ஆனாலும்‌ கர்த்தருடைய 
கிருபை பெரிதாயிருக்கிறது. கர்த்தர்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரரை விசாரிப்பதாகச்‌ 
சொன்னார்‌. ஆனால்‌ அவர்களை விசாரித்து 
தண்டிக்காமல்‌, தம்முடைய கிருபையையும்‌, 
இரக்கத்தையும்‌ அவர்களுக்கு காண்பிக்கிறார்‌. 


புத்திரர்‌ 


, இதோ, நான்‌ அவளுக்கு 
அவளை வனாந்தரத்தில்‌ 
்து்கொ்டு ய்‌, அவளோடே 
பட்சமாய்ப்‌ பேசுவேன்‌" (ஓசி 2:14) என்று 
சொல்லுகிறார்‌. கர்த்தருடைய 

, அவருடைய சிந்தனைகளும்‌, 
நம்முடைய வழிகளைப்போலவும்‌, நம்முடைய 
சிந்தனைகளைப்போலவும்‌ இருக்காது. 
கர்த்தர்‌ பெரியவர்‌. அவருடைய வழிகளும்‌ 
சிந்தனைகளும்‌ பெரிதாயிருக்கும்‌. 

“நான்‌ அவர்கள்‌ பொருளாசையென்னும்‌. 
அக்கிரமத்தினிமித்தம்‌ கடுங்கோபமாகி, 
அவர்களை அடித்தேன்‌; நான்‌ மறைந்து, 
கடுங்கோபமாயிருந்தேன்‌; தங்கள்‌ மனம்போன 
போக்கிலே மாறுபாடாய்‌ நடந்தார்களே, 
அவர்கள்‌ வழிகளை நான்‌ பார்த்து, 
அவர்களைக்‌ குணமாக்குவேன்‌; அவர்களை 

திரும்பவும்‌ அவர்களுக்கும்‌ 
ர்‌ துக்கப்படுகிறவர்களுக்கும்‌ 
ஆறுதல்‌ அளிப்பேன்‌" (ஏசா 57:17 18). 
புத்திரருடைய 
கர்த்தர்‌ 
அவர்கள்மீது 
அவர்கள்‌ 
விலகி, 


இஸ்ரவேல்‌ 
விக்கிரகாராதனையினிமித்தமாக, 
தம்முடைய கோபத்தை 
காண்பித்தார்‌. 
விக்கிரகாராதனையிலிருந்து 
தம்மிடத்தில்‌ திரும்பி வருவார்கள்‌ என்று 
கர்த்தர்‌ எதிர்பார்த்தார்‌. ஆனால்‌ 
அவர்களோ கர்த்தருடைய கோபத்தையும்‌ 
தாங்கிக்கொண்டு, பாகால்களுக்கு 
தூபங்காட்டினார்கள்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


, ஆகையினால்‌ 
திட்டத்தை 


கோபப்படாமல்‌, 


தம்முடைய 
மாற்றுகிறார்‌. அவர்கள்மீது 
ல்‌, அவர்களுக்கு தம்முடைய 
கிருபையையும்‌ இரக்கத்தையும்‌ 
காண்பிக்கிறார்‌. தம்முடைய கோபத்தினால்‌ 
திருந்தாத இஸ்ரவேல்‌ புத்திரர்‌, தம்முடைய 
அன்பினால்‌ திருந்துவார்கள்‌ என்று கர்த்தர்‌ 
எதிர்பார்க்கிறார்‌ 


இந்த வசனத்தில்‌ “ஆயினும்‌” 

வார்த்தைக்கு, “எப்படியிருந்தாலும்‌' அல்லது 
“அதன்‌ பின்பு" என்று பொருள்படும்‌. கர்த்தர்‌ 
இஸ்ரவேல்‌ வம்சத்தாரிடம்‌ கோபமாய்ப்‌ 
பேசாமல்‌, நயமாய்ப்‌ பேசுகிறார்‌. அவர்களோடு 
பட்சமாய்ப்‌ பேசுகிறார்‌. கர்த்தருடைய திட்டம்‌ 
ஒன்றுதான்‌. கர்த்தருடைய கிருபையையும்‌, 
இரக்கத்தையும்‌ அவர்கள்‌ புரிந்துகொள்ள 
வேண்டும்‌. 


கர்த்தர்‌ 


கர்த்தர்‌ 
கிரபைபினமிந்தமாககம்‌ 


கிருபையும்‌ 
தங்களுடைய 
சுயமுயற்சிமினாலோ இஸ்ரவேல்‌ புத்திரரால்‌ 
கர்த்தருடைய கிருபையையும்‌, 
கிரயத்திற்கு சம்பாதிக்க 
கர்த்தருடைய கிருபை இலவசமானது. 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு, கர்த்தருடைய 
கிருபையையும்‌ இரக்கத்தையும்‌ பெற்றுக்‌. 
கொள்வதற்கு தகுதியில்லை. கர்த்தரும்‌ 
அவர்களுடைய தகுதியைப்‌ பார்க்கவில்லை. 
கர்த்தர்‌ தம்முடைய கிருபையான சுபாவத்தை 
மாத்திரமே பார்க்கிறார்‌. ஆகையினால்‌ 
கர்த்தர்‌ தம்முடைய கிருபைக்கும்‌, 
இரக்கத்திற்கும்‌ முக்கியத்துவம்‌ கொடுத்து, 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு நயம்‌ காட்டுகிறார்‌. 
அவர்களோடு அன்பாகவும்‌, பட்சமாகவும்‌ 
பேசுகிறார்‌ 


கர்த்தருடைய 
இஸ்ரவேல்‌ புத்‌ 
ஆயத்தமாயிருக்கிறார்கள்‌.. 

அவர்களுக்கு 

ஆசீர்வாதங்களையும்‌, 

திரும்பவும்‌ பறித்துக்கொள்கிறார்‌. இஸ்ரவேல்‌ 


நம்பிக்கைகளையும்‌ புதுப்பிக்கிறார்‌. 


ஓசியா - விரிவுரை 
HOSEA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ 
இஸ்ரவேல்‌. 


தோட்டங்களை 


தம்முடைய கோபத்தினால்‌. 
புத்திரருடைய திராட்சத்‌ 
பாழாக்கிப்போட்டார்‌. 
இப்போதோ தம்முடைய கிருபையினாலே, 
அவர்களுக்கு திராட்சத்தோட்டங்களை 
மறுபடியுமாகக்‌ கொடுக்கிறார்‌. அவர்களுக்கு 
நம்பிக்கையின்‌ வாசலாக கோரின்‌ 
பள்ளத்தாக்கையும்‌ கொடுக்கிறார்‌. இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ கர்த்தருடைய அன்பையும்‌, 
கிருபையையும்‌, இரக்கத்தையும்‌ மறுபடியும்‌ 
பெற்றுக்கொள்கிறார்கள்‌. 

“அப்பொழுது அவள்‌ அங்கே, தன்‌ 
இளவயதின்‌ நாட்களிலும்‌ தான்‌ 
எகிப்துதேசத்திலிருந்து வந்த நாளிலும்‌ 
பாடினதுபோல்‌ பாடுவாள்‌" (ஓசி 2:15) என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


டக இஸ்ரவேல்‌ புத்திர 
எகிப்தின்‌ அடிமைத்தனத்திலிருந்து 
விடுவித்து; வனாந்தரத்தின்‌ வழியாக, 
கானான்‌ தேசத்திற்கு அழைத்துக்‌ 
கொண்டு போனார்‌. அக்காலத்தில்‌ கர்த்தர்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனங்களை தம்முடைய 
ஜனமாகத்‌ தெரிந்தெடுத்து, அவர்களை ஒரு 
உருவாக்கினார்‌. அவர்கள்‌ 
சுற்றி அலைந்த காலமே, 
தேசம்‌ பிறந்த நாளாகும்‌. 


கர்த்தர்‌ 


தம்முடைய அன்பினாலும்‌, 
இரக்கத்தினாலும்‌ 

இஸ்ரவேல்‌ வம்சத்தாரை கூட்டிச்‌ சேர்த்தார்‌. 
அவர்களை ஒரு தேசமாக உருவாக்கினார்‌ 
கர்த்தர்‌ அதே கிருபையையும்‌, இரக்கத்தையும்‌ 
இப்போது மறுடடியுமாக இஸ்ரவேல்‌. 
புத்திரருக்கு காண்பிக்கிறார்‌. பூர்வகாலத்திலே, 
ர்த்தர்‌ எகிப்தின்‌ அடிமைத்தனத்திலிருந்த 
ல்‌ ஜனங்களை விடுவித்து 
அழைத்துக்கொண்டு 

இப்போது மறுப்டியுமாக 
விக்கிரகாராதனையின்‌ 

விடுவித்து, 





i= a 
TT 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தருக்கு 
சுதந்தரமாயிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
கர்த்தருக்கு சொந்தமானவர்கள்‌. ஆனாலும்‌ 
இஸ்ரவேல்‌. புத்திரர்‌ கர்த்தருக்கு, 
விரோதமாகப்‌ பாவம்‌ செய்து, அவரை விட்டு 
விலகிப்போய்விட்டார்கள்‌. கர்த்தரும்‌ 
தம்மைவிட்டு விலகிப்போய்விடுகிறவர்களை, 
விட்டு விலகிப்போய்விடுகிறார்‌. இஸ்ரவேல்‌. 
ஜனத்தார்‌ கர்த்தருக்கு 
விசேஷமானவர்களாகமிருந்தாலும்‌, கர்த்தர்‌ 
அவர்களை புறம்பே தள்ளிவிடுகிறார்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரருடைய அக்கிரமங்களும்‌ 
பாவங்களும்‌, அவர்களை கர்த்தரிடமிருந்து, 
பிரித்துவிடுகிறது. 


கர்த்தர்‌ தங்களுடைய 
வைல்‌ பம்‌ மன்னித்து, 
தங்களை சுதந்தரமாக 
சற்றுக்கொள்ளலேண்டுகென் று. மோசே 
கர்த்தரிடத்தில்‌ ஜெபம்பண்ணுகிறார்‌. மோசே 
கர்த்தரிடத்தில்‌ ஜெபம்பண்ணுகிற இந்தக்‌ 
காரியங்களை, இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
கொடுப்பதாக கர்த்தர்‌ ஏற்கெனவே 
வாக்குப்பண்ணியிருக்கிறார்‌. இப்போது. 
கர்த்தர்‌ மோசேக்கு அதைப்பற்றிய 
நிச்சயத்தை உறுதிபண்ணுகிறார்‌. 


கர்த்தருடைய 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
கொடுக்கப்பட்டிருந்தாலும்‌, அந்த 
வாக்குத்தத்தங்கள்‌ தங்களுக்கு 
நிறைவேறவேண்டுமென்று மோசே 
கர்த்தரிடத்தில்‌ விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய வார்த்தையில்‌. 
உண்மையுள்ளவர்‌ என்பதும்‌, அவர்‌ 
வாக்குமாறாதவர்‌ என்பதும்‌ மோசேக்கு 
தெரியும்‌. மோசே கர்த்தரை நம்புகிறார்‌. அவர்‌ 
கர்த்தரையோ, அவருடைய வார்த்தையையோ 
'சந்தேகப்படவில்லை. 


வாக்குத்தத்தம்‌ 
ஏற்கெனவே 


மோசே 
ங்க்தக்கல்‌ 


ஆனாலும்‌ 
கர்த்தருடைய 
உறுதிபண்ணிக்கொள்ள விரும்புகிறார்‌. 
ஏனெனில்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனங்கள்‌ வணங்காக்கழுத்துள்ள 
ஜனங்களாயிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
கர்த்தருக்கு விரோதமாகப்‌ பாவம்‌ செய்து. 
கர்த்தருக்கு 
உண்டுபண்ணியிருக்கிறார்கள்‌. 
கர்த்தருடைய 
முறித்துப்போட்டு, 

விலகிப்போயிருக்கிறார்கள்‌. 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


கர்த்தர்‌ தம்முடைய நாமத்தைப்பற்றிச்‌ 
சொல்லும்போது, “கர்த்தர்‌, கர்த்தர்‌; 
இரக்கமும்‌, கிருபையும்‌, நீடிய சாந்தமும்‌, மகா 
தயையும்‌, சத்தியமுள்ள தேவன்‌. ஆயிரம்‌ 
தலைமுறைகளுக்கு இரக்கத்தைக்‌ 
காக்கிறவர்‌; அக்கிரமத்தையும்‌ மீறுதலையும்‌ 
பாவத்தையும்‌ மன்னிக்கிறவர்‌” (யாத்‌ 34:67) 
என்று சொன்னார்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
மன்னிக்கும்‌ கிருபையினால்‌ இஸ்ரவேல்‌ 
அக்கிரமங்களையும்‌, 
மன்னிக்கவேண்டுமென்று, 
கர்த்தரிடத்தில்‌ 

விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 
கிருபையினால்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரருடைய பாவங்கள்‌ 
மன்னிக்கப்பட்டிருந்தாலும்‌, அவர்களுடைய 
மன்னிக்கப்படவேண்டுமென்று, 
கர்த்தரிடத்தில்‌ தொடர்ந்து 
அவர்களுக்கு 
பாவமன்னிப்பு 
அவர்களுடைய 
பாவமில்லாமல்‌. 


கர்த்தருடைய 


புதுப்பிக்கப்படவேண்டும்‌. 
ஆத்துமாக்கள்‌ 
கத்தமாயிருக்கவேண்டும்‌. 


கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
ஜெபம்பண்ணுவதற்கு பதிலாக, 
புத்திரருக்காக 
அவர்‌ குர்த்தருக்கும்‌ 
மத்தியஸ்தராயிருந்து, 
ஜனத்தாருக்காக கர்த்தருடைய சமுகத்திலே 
பரிந்து பேசுகிறார்‌. இஸ்ரவேல்‌ ஜனத்தாருக்கு 
ல்‌ பிறக்கப்போகிற 
பிள்ளைகளுக்காகவும்‌, மோசே கர்த்தருடைய 
சமுகத்திலே பரிந்து பேசுகிறார்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரரைப்பற்றி 
அறிந்து வைத்திருக்கிறார்‌ 
ல்‌ ஜனங்கள்‌ 
வணங்காக்கழுத்துள்ள. 
ஜனங்களாயிருக்கிறார்கள்‌. இஸ்ரவேல்‌ 
புத்திரருடைய சுபாவம்‌ மோசேக்கும்‌ தெரியும்‌. 
அவர்கள்‌ வணங்காக்கழுத்துள்ள 
ஜனங்களாயிருப்பதினால்‌, கர்த்தர்‌ 
அவர்களோடுகூட செல்ல மறுத்துவிடுகிறார்‌. 


கர்த்தர்‌ 
நன்றாய்‌ 
இஸ்ரவே: 


“ஆனாலும்‌, வழிமிலே நான்‌ உங்களை 
நிர்மூலம்பண்ணாதபடிக்கு, நான்‌ உங்கள்‌ 
நடுவே செல்லமாட்டேன்‌, நீங்கள்‌ வணங்கக்‌ 
கழுத்துள்ள ஜனங்கள்‌ என்றார்‌" (யாத்‌ 33:3). 





ழ்‌ ளான 
யாய 


இஸ்ரவேல்‌ 


வனாந்தரத்திற்கு 

அழைத்துக்கொண்டு வந்தார்‌. 
கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 

நன்மை செய்கிறவர்‌ 
புரிந்துகொள்ளவேண்டும்‌. 
மகுத்துவத்திற்கும்‌, மகிமைக்கும்‌ முன்பாக, 
இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ தங்களை 
தாழ்த்தவேண்டும்‌. அவர்கள்‌ கர்த்தருடைய 
வார்த்தைகளுக்கும்‌, பிரமாணங்களுக்கும்‌ 
கீழ்ப்படிய கற்றுக்கொள்ளவேண்டும்‌. 


புத்திரருக்கு 
என்பதை அவர்கள்‌ 
கர்த்தருடைய 


இஸ்ரவேல்‌ வம்சத்தாரின்‌ வனாந்தர 
சத்தியங்களைக்‌ 


அனுபவம்‌ இந்த 
கற்றுக்கொள்வதற்கு அவர்களுக்கு உதவி 
செய்தது. அதே வனாந்தர அனுபவத்தை, 
கர்த்தர்‌ மறுபடியுமாக, இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
கொடுக்கிறார்‌ 

உன்‌ ஈகிய கர்த்தர்‌ 
உன்னைச்‌ சிறுமைப்படுத்தும்படிக்கும்‌, 
தம்முடைய கட்டளைகளை நீ 
கைக்கொள்வாயோ கைக்கொள்ளமாட்டாயோ 
என்று அவர்‌ உன்னைச்‌ சோதித்து, உன்‌ 
இருதயத்திலுள்ளதை நீ அறியும்படிக்கும்‌, 
உன்னை இந்த நாற்பது வருஷமளவும்‌: 
வனாந்தரத்திலே நடத்திவந்த எல்லா 
வழியையும்‌ நினைப்பாயாக. அவர்‌ உன்னைச்‌ 
சிறுமைப்படுத்தி, உன்னைப்‌ பசியினால்‌: 
ட்‌ மனுஷன்‌ அப்பத்தினால்‌ மாத்திரம்‌ 

இல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து 
புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும்‌ 
பிழைப்பான்‌ என்பதை உனக்கு 
உணர்த்தும்படிக்கு, நீயும்‌ உன்‌ பிதாக்களும்‌ 
அறியாதிருந்த மன்னாவினால்‌ உன்னைப்‌ 
போதித்தார்‌" (உபா 8:2,3). 


ஓசியா - விரிவுரை 
HOSEA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


போதும்‌, உன்‌ ஆடுமாடுகள்‌ 
உனக்கு வெள்ளியும்‌ பொன்னும்‌. 
பெருகி, உனக்கு உண்டானவையெல்லாம்‌ 
வர்த்திக்கும்போதும்‌, உன்‌ 
மேட்டிமையடையாமலும்‌, 
அடிமைத்தன வீடாகிய 
புறப்படப்பண்ணின வரும்‌, 
பின்நாட்களில்‌ உனக்கு 
செய்யும்பொருட்டு, உன்னைச்‌ மறதி 
உன்னைச்‌ சோதித்து கொள்ளிவாய்ச்‌ 
சர்ப்பங்களும்‌ தேள்களும்‌, தண்ணீரில்லாத 
வறட்சியுழுள்ள பயங்கரமான பெரிய 
வனாந்தரவழியாய்‌ உன்னை அழைத்துவந்த 
வரும்‌, உனக்காகப்‌ பாறையான கன்மலை 
யிலிருந்து தண்ணீர்‌ புறப்படப்பண்ணினவரும்‌, 
பிதாக்கள்‌ அறியாத 
ம்‌ வனாந்தரத்திலே உன்னைப்‌ 
போஷித்துவந்தவருமான உன்‌ தேவனாகிய 
கர்த்தரை மறவாமலும்‌, என்‌ 
சாமார்த்தியமும்‌ என்‌ கைப்பெலனும்‌ இந்த 
ஐசுவரியத்தை எனக்குச்‌ சம்பாதித்தது 
என்று நீ உன்‌ இருதயத்தில்‌ 
சொல்லிக்கொள்ளாமலும்‌ இருக்க 
எச்சரிக்கையாமிருந்து, உன்‌ தேவனாகிய 
கர்த்தரை நினைப்பாயாக; அவரே உன்‌ 
பிதாக்களுக்கு ... ஆணையிட்டுக்கொடுத்த 
தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்‌ 
படி. இந்நாளில்‌ உனக்கு உண்டாயிருக்கிறது 
போல, ஐசவரியத்தைச்‌ சம்பாதிக்கிறதற்கான 
பெலனை உனக்குக்‌  கொடுக்கிறவர்‌' 
(பா 82248). 
கர்த்தர்‌ தம்முடைய கிருபைகணையும்‌ 
இரக்கங்களையும்‌ யாருக்கு 
காண்பிக்கவேண்டுமென்று விரும்புகிறாரோ, 
அவர்களை முதலாவதாக வனாந்தர 
அனுபவித்திற்‌ அழைத்துக்கொண்டு 
வருகிறார்‌. வனாந்தரத்தில்‌ உலகப்பிரகாரமான 
சத்தமோ, ஆரவாரமோ, கேளிக்கைகளோ, 
விளையாட்டுக்களோ, விருலிருப்புக்களோ 
இருக்காது. அவர்கள்‌ வனாந்தரத்தில்‌, 
கர்த்தருடைய சமுகத்தில்‌ அமைதியாக 
அமர்ந்திருந்து, கர்த்தருடைய வார்த்தைகளை 
முடியும்‌. அவர்கள்‌ 
கர்த்தருடைய 
ஜெபம்பண்ண முடியும்‌. 
அனுபவத்தில்‌: ஜனங்கள்‌ 
கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு பூரணமாய்ச்‌ 
செவிகொடுத்து. அவருடைய 
பிரமாணங்களுக்கு கீழ்ப்படிய கற்றுக்கொள்ள 
முடியம்‌. 





ழ்‌ நள 
யாய 


கர்த்தர்‌ வனாந்தர அனுபவத்திலே 
தம்முடைய  ஜனத்தோடு ஆறுதலாகப்‌ 
பேசுவார்‌. அவர்களோடு பட்சமாய்ப்‌ பேசுவார்‌. 
அவர்களுடைய இருதயத்தில்‌ பேசுவார்‌. 
அவர்களுக்கு சத்தியத்தை உணர்த்துவார்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய வார்த்தையினாலும்‌, 
பரிசுத்த ஆவியினாலும்‌, தம்மைவிட்டு 
விலகிப்போயிருக்கிற ஜனங்களுடைய 
இருதயங்களை, தம்மிடத்தில்‌ மறுபடியும்‌ 
திருப்புவார்‌. கர்த்தரைவிட்டுப்‌ பின வாங்கிப்‌ 
போனவர்கள்‌, கர்த்தரிடத்தில்‌ திரும்பி 
வருவதற்கு உற்சாகப்படுத்தப்படுவார்கள்‌. 
இந்தக்‌ காரியங்களெல்லாம்‌. வனாந்தர 
அனுபவத்தில்‌, எந்தவித தடையுமில்லாமல்‌, 
தாராளமாய்‌ நடைபெறும்‌. 


கர்த்தருடைய ஜனம்‌ வனாந்தர 
அனுபவத்திலிருக்கும்போது. கர்த்தர்‌ 
ஊழியக்காரர்களாகிய 

மூலமாய்‌, அவர்களுடைய 

லான வார்த்தைகளைப்‌ 


கொி்டுத்தப்பககிறு 
பாவங்களை விட்டு 
கர்த்தரிடத்திற்கு திரும்பி 
நமக்கு இயேசுகிறிஸ்துவின்‌ இளைப்பாறுதல்‌. 
வாக்குப்பண்ணப்பட்டிருக்கிறது. வருத்தப்பட்டு 
பாரம்‌ சுமக்கிறவர்களெல்லோரும்‌ 
கிறிஸ்துவினிடத்தில்‌ வரலாம்‌. 
வருகிற யாரையும்‌ 
இயேசுகிறிஸ்து புறம்பே 
அவர்களுக்கு ஆறுத 
இளைப்பாறுதலையும்‌ கொடுப்பார்‌. நாம்‌ 
இயேசுகிறிஸ்துவின்‌ இலகுவான நுகத்தை 
நம்மீது ஏற்றுக்கொள்ளவேண்டும்‌. 

நம்முடைய பாவங்களுக்கு 
மனந்திரும்பும்போது, ள்‌ நம்முடைய 
இருதயத்திற்கு ஆறுதலும்‌ உண்டாகிறது. 
கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய 
வேண்டும்‌ என்னும்‌ உணர்வும்‌ நம்முடைய 
இருதயத்திற்கு வருகிறது. 

கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரை 
எந்தக்‌ காலத்தில்‌, எந்த இடத்தில்‌ 
தண்டித்தாரோ, அந்தக்‌ காலத்தில்‌, 
இடத்தில்‌, அவர்களோடு 
பட்சமாய்ப்‌ பேசுகிறார்‌. 
மதியீனத்தை அவர்களுக்கு உணர்த்துகிறார்‌. 
அவர்களுக்கு மறுபடியுமாய்‌. நன்மை 
செய்கிறார்‌. 


ஓசியா - விரிவுரை 
HOSEA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தரைவிட்டு 
விலகி விக்கிரகங்களைப்‌ பின்பற்றிப்போன 
போது. கர்த்தர்‌ தம்முடைய கோபத்தினால்‌ 
திராட்சச்செடிகளை 
(ஓசி 2:12). ஆனால்‌ 
கர்த்தர்‌ அவர்களுக்கு 
கிருபையையும்‌ இரக்கத்தையும்‌ 
காண்பிக்கிறார்‌. தாம்‌ 
- திராட்சச்செடிகளுக்கு. 
அவர்களுக்கு 
திராட்சத்தோட்டங்களைக்‌ கொடுக்கிறார்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌, கர்த்தருடைய 
கோபத்தினால்‌ தாங்கள்‌ இழந்துபோனதைவிட, 
அவருடைய அன்பினால்‌, ஏராளமான 
ஆசீர்வாதங்களை திரும்பப்பெற்றுக்‌ 
கொள்கிறார்கள்‌. அவர்கள்‌ இழந்துபோனது 
அவர்களுக்கு திரும்பக்‌ கொடுக்கப்படுகிறது. 


அவர்களுடைய 
பாழாக்கிப்போட்டார்‌ 
இப்போதோ, 


கர்த்தர்‌ அவர்களுக்கு தானியங்களை 
போஜனத்திற்காக கொடுப்பதோடு, அவர்கள்‌ 
மகிழ்ச்சியாக இருக்கவேண்டும்‌ என்பதற்காக 
அவர்களுக்கு, 'திராட்சத்தோட்டங்களையும்‌ 
கொடுக்கிறார்‌. கர்த்தரை 
விசுவாசிக்கிறவர்களுக்கு அவருடைய 
சுவிசேஷத்தில்‌ ஏராளமான 
வாக்குத்தத்தங்களும்‌, ஆறுதல்களும்‌, 
சிலாக்கியங்களும்‌ நிரம்பியிருக்கிறது. 
இயேசுகிறிஸ்துவை தங்களுடைய இரட்சகராக 
ஏற்றுக்கொள்கிறவர்கள்‌, அவருடைய 
ஆசீர்வாதத்திற்கு பங்காளிகளாகிறார்கள்‌. 


ஸ்ரவேல்‌. த்திரரோ। 
பட்சமாய்ப்‌ பேசி, ரகக்‌ காக்‌ 
ஆகோரின்‌ பள்ளத்தாக்கை அவர்களுக்கு 
கொடுக்கிறார்‌. யோசுவாவின்‌ காலத்தில்‌, 
இந்த ஆகோரின்‌ பள்ளத்தாக்கில்தான்‌,, 
ஆகான்‌ கல்லெறிந்து கொல்லப்பட்டான்‌. 
ஆகோரின்‌ பள்ளத்தாக்கு என்னும்‌ பெயருக்கு 
“பிரச்சனையின்‌ பள்ளத்தாக்கு" என்று, 
பொருள்‌. இந்தப்‌ பள்ளத்தாக்கில்தான்‌ கர்த்தர்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு பிரச்சனையைக்‌ 
கொடுத்தார்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய 
மறுபடியும்‌ கிருபையையும்‌ இரக்கத்தையும்‌ 
காண்பிக்கிறார்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
கிருபையை அவர்களுக்கு காண்பிக்கும்போது, 
அவர்கள்‌ தம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய 
வேண்டும்‌ என்றும்‌, தாம்‌ அவர்களுக்கு 
கொடுத்த கடமைகளை அவர்கள்‌ 
உண்மையாய்‌ நிறைவேற்றவேண்டும்‌ என்றும்‌ 
ர்த்தர்‌ கர்த்தருடைய 
இரக்கங்களையும்‌ 
பெற்றுக்கொண்டவர்கள்‌, கர்த்தருக்கு 
உண்மையுள்ளவர்களாயிருக்க வேண்டும்‌. 


ஜனத்தாரிடம்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


நாம்‌ கர்த்தருடைய கிருபைகளையும்‌ 
இரக்கங்களையும்‌ பெற்றுக்கொள்ளும்போது, 
நமக்குள்ளே காணப்படுகிற பாவங்களும்‌ 
அசுத்தங்களும்‌ நம்மைவிட்டு 
வெளியேறவேண்டும்‌. நாமே அவற்றை 
வெளியேற்றவேண்டும்‌. நம்முடைய 
பாவங்களை சிலுவையிலே அறையவேண்டும்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ பாளயங்களுக்குள்‌ 
ஆகானுடைய பாவங்கள்‌ பிரச்சனைகளை 
உண்டுபண்ணிற்று. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
ஆகானை கல்லெறிந்து கொன்று. 
தங்களுடைய பாளயங்களிலிருந்து பாவத்தை 
அகற்றினார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ 
ஆயி பட்டணத்திற்கு விரோதமாக யுத்தம்‌ 
பண்ண ஆயத்தமாயிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
யுத்தக்களத்திலே தங்களுடைய சத்துருக்களை. 
அழித்துப்போடுவதற்கு முன்பாக, 
தங்களுக்குள்ளே இருக்கிற சத்துருவை 
அழிக்கவேண்டும்‌. நமக்குள்ளே இருக்கிற 
சத்துருவை அழித்து, அவன்மீது வெற்றி 
பெற்றால்தான்‌, நம்மால்‌ மற்ற யுத்தங்களில்‌. 
வெற்றி பெறமுடியும்‌. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌, 
கானை அழித்து, தங்களிடத்திலுள்ள 
சந்துருவை வெளியேற்றினார்கள்‌. இந்த. 
வெற்றி இஸ்ரவேல்‌ வம்சத்தாருக்கு, 
கானான்‌ தேசத்து ராஜாக்களின்மீது 
பெறப்போகும்‌ வெற்றிக்கு 
அச்சாரமாயிருந்தது. 


பாடினதுபோல்‌ பாடுவாள்‌" (ஓசி 2:15) என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. மோசேயும்‌, 
இஸ்ரவேல்‌ புத்திரரும்‌ செங்கடலைக்‌ கடந்து 
வந்தபோது பாடின ஜெயக்கீதத்திற்கும்‌, 
தீர்க்கதரிசன கீதத்திற்கும்‌, இந்தப்‌ பாடல்‌ 
அடையாளமாயிருக்கிறது. 

அப்பொழுது மோசேயும்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரரும்‌ கர்த்தரைப்‌ புகழ்ந்துபாடின பாட்டு: 
கர்த்தரைப்‌ பாடுவேன்‌; அவர்‌ மகிமையாய்‌ 
வெற்றிசிறந்தார்‌; குதிரையையும்‌ 
குதிரைவீரனையும்‌ கடலிலே தள்ளினார்‌. 
கர்த்தர்‌ என்‌ பெலனும்‌ என்‌ கீதமுமானவர்‌; 
அவர்‌ எனக்கு இரட்சிப்புமானவர்‌: அவரே 
என்‌ தேவன்‌, அவருக்கு வாசஸ்தலத்தை 
ஆயத்தம்‌ பண்ணுவேன்‌; அவரே என்‌ 
தகப்பனுடைய தேவன்‌, அவரை 
உயர்த்துவேன்‌” (யாத்‌ 151.2). 


ஓசியா - விரிவுரை 
HOSEA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
சிறையிருப்பிலிருந்து விடுவிக்கப்படும்போது. 
ப்‌ பாடலை மறுபடியும்‌ பாடுவார்கள்‌. 

க்கு இந்தப்‌ பாடல்‌ ஒரு புதிய 


பாகாலி என்று சொல்லாமல்‌, 
சஷி என்று சொல்லுவாய்‌ 
ஓசி 216-18 


ஓசி 216. அக்காலத்தில்‌ நீ என்னை 
இணி பாகாலி என்று சொல்லாமல்‌, ஈஷி 
என்று சொல்லுவாய்‌ என்று கர்த்தர்‌ 
உரைக்கிறார்‌. 


ஓசி 507. 


நாமங்களை அவன்‌ 
அற்றுப்போகப்பண்ணுவேன்‌; இனி 
அவைகளின்‌ பேரைச்‌ சொல்லி, 
அவைகளை நினைக்கிற நினைப்பும்‌ 
இல்லாமற்போகும்‌. 


ஓசி ௮௧. 
அவர்களுக்காகக்‌ காட்டு 
மிருகங்கனோடும்‌, ஆகாயத்துப்‌ 
பறவைகனோடும்‌, பூமியிலே ஊரும்‌ 
பிராணிகளோடும்‌, 
உடன்படிக்கைபண்ணி, 
பட்டயத்தையும்‌ 
தேசத்திலே இராதபடிக்கு முறித்து, 
அவர்களைச்‌. சுகமாய்ப்‌ படுத்துக்‌ 
கொண்டிருக்கப்பண்ணுவேன்‌. 
இஸ்ரவேல்‌ 
விக்கிரகாராதனையில்‌ 
மூழ்கியிருந்தாலும்‌, 
பரிபூரணமான விடுதலையைக்‌ கொடுப்பார்‌. 
அவர்கள்‌ இதுவரையிலும்‌  பாகால்களை 
மாத்திரம்‌ ஆராதித்திருந்தாலும்‌, அவர்கள்‌ 
இனிமேல்‌. கர்த்தரை மாத்திரமே 
பாகால்களுடைய 
கர்த்தர்‌ அவர்களுடைய 
அத்றப்போகப்பண்னுவார. 
அவர்கள்‌ பாகால்களின்‌' 
பெயரைக்கூடச்‌. எ கி்‌ 
பாகால்களை நினைக்கிற நினைப்பும்‌ 
அவர்களிடத்தில்‌ இல்லாமல்‌ போகும்‌. 


பாகால்களுடைய 
வாயிலிருந்து 


அக்காலத்தில்‌ நான்‌ 


ஒரு 
வில்லையும்‌ 
யுத்தத்தையும்‌ 


ஆராதிப்பார்கள்‌. 
நாமங்களை 


வாயிலிருந்து 





ழ்‌ ளான 
யாய 


நம்முடைய 
நம்மைவிட்டு 
பவுல்‌ சொல்லுகிறார்‌. 
காரியங்களின்‌ பெயர்களைக்கூட 
சொல்லக்கூடாது. மேலும்‌, 
பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி, வேசித்தனமும்‌, 
மற்றெந்த அசுத்தமும்‌ பொருளாசையும்‌ ஆகிய 
இவைகளின்‌ பேர்முதலாய்‌ உங்களுக்குள்ளே 
'சொல்லப்படவுங்‌ கூடாது" (எபே 5:3). 


மாம்ச இச்சைகளை 
நீக்கிப்போடவேண்டுமென்று. 
பாவமான 

நாம்‌. 


கர்த்தருடைய கிருபை நம்முடைய 
இருதயத்தில்‌ மாற்றத்தை உண்டுபண்ணும்‌. 
நம்முடைய வார்த்தைகளிலும்‌ 
மாற்றமுண்டாகும்‌. நாம்‌ இரட்சிக்கப்படுவதற்கு 
முன்பு நாம்‌ பாவமான வார்த்தைகளைப்‌ 
மிருந்தாலும்‌, நாம்‌ இரட்சிக்கப்பட்ட 
பின்போ, அப்படிப்பட்ட பாவமான 
வார்த்தைகளைப்‌ பேசாமல்‌, பரிசுத்தமான 
வார்த்தைகளை மாத்திரம்‌ பேசவேண்டும்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ குர்த்தரைவிட்டு 
விலகி பாகால்களுக்கு தூபங்காட்டினார்கள்‌. 
இப்போதோ, அவர்கள்‌ கர்த்தருடைய 

ல்‌, பாகால்களை விட்டு 
கர்த்தரிடத்தில்‌ சேர்ந்திருக்கிறார்கள்‌ 
இனிமேல்‌ அவர்கள்‌ பாகால்‌ என்னும்‌. 
பெயரைக்‌ கூட  சொல்லமாட்பார்கள்‌. 
பாகாலைப்பற்றிய நினைப்பும்‌ அவர்களிடத்தில்‌. 
இருக்காது, 

"அக்காலத்தில்‌ நீ என்னை இனி 
பாகாலி என்று சொல்லாமல்‌, ஈஷி என்று 
சொல்லுவாய்‌" என்று கர்த்தர்‌ உரைக்கிறார்‌ 
(ஓசி 2:6). ஈஷி என்னும்‌ வார்த்தைக்கு 
"நாயகர்‌" அல்லது. "புருஷன்‌" என்று 
பொருள்‌. இந்த வார்த்தை கர்த்தரைக்‌ 
குறிக்கிறது. 


“உன்‌ ஷ்டிகரே. உன்‌ நாயகர்‌: 
சேனைகளின்‌ கர்த்தர்‌ என்பது அவருடைய 
நாமம்‌, இஸ்ரவேலின்‌ பரிசுத்தர்‌ உன்‌ மீட்பர்‌, 
அவர்‌ சர்வபூமியின்‌ தேவன்‌ என்னப்படுவார்‌" 
(ஏசா 54:5). 

இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு பிரச்சனைகளும்‌, 
பாடுகளும்‌, கஷ்டங்களும்‌ தொடர்ந்து 
வந்துகொண்டேயிருக்கலாம்‌. எல்லா 
ஜீவராசிகளும்‌ இஸ்ரவேல்‌ வம்சத்தாருக்கு 
விரோதமாக யுத்தம்பண்ண எழும்பி வரலாம்‌. 
சூழ்நிலைகள்‌ அவர்களுக்கு விரோதமாகமிருந்‌ 
தாலும்‌, அவர்கள்‌ சந்தோஷத்தையும்‌ 
சமாதானத்தையும்‌ அனுபவிப்பார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ எல்லா சிருஷ்டிகளோடும்‌ 


சிநேகமாகவும்‌, சமாதானமாகவும்‌ இருப்பார்கள்‌. 


ஓசியா - விரிவுரை 
HOSEA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தரைவிட்டு 
விலகி, விக்கிரகங்களைப்‌ பின்பற்றிப்போன 
போது, அவர்களுடைய திராட்சச்செடிகளை 
காட்டுமிருகங்கள்‌ தின்றுபோட்டது (ஓசி 2:12) 
னால்‌, இப்போது, இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
'கங்களைவிட்டு விலகி, கர்த்தரிடத்தில்‌ 
சேர்ந்திருக்கிறார்கள்‌. காட்டுமிருகங்கள்‌ 
அவர்களுக்கு ஒரு தீங்கும்‌ செய்யாது. 
அவர்களுக்காகக்‌ காட்டு 
ஆகாயத்துப்‌ 
பூமிமிலே ஊரும்‌ 
பிராணிகளோடும்‌, ஒரு உடன்படிக்கை 
பண்ணுவார்‌. வில்லையும்‌ பட்டயத்தையும்‌ 
யுத்தத்தையும்‌ தேசத்திலே இராதபடிக்கு 
முறித்துப்போடுவார்‌. கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரரை சுகமாய்ப்‌ படுத்துக்கொண்டிருக்கப்‌ 
பண்ணுவார்‌ (ஓசி 2:18 


தெரிந்துகொண்ட என்‌ 
தாகத்துக்கு வனாந்தரத்திலே 
அவாந்தரவெளியிலே 
ஆறுகளையும்‌: உண்டாக்குவதினால்‌, 
காட்டுமிருகங்களும்‌, "வலுசர்ப்பங்களும்‌, 
கோட்டான்‌. குஞ்சுகளும்‌ என்னைக்‌ 
கனம்பண்ணும்‌" (ஏசா 43:20). 
எல்லா ஜீவராசிகளும்‌ கர்த்தருடைய 
பிள்ளைகளுக்கு உதவியாயிருக்கும்‌. 
காட்டுமிருகங்களோ,  நாட்டுமிருகங்களோ, 
கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு தீங்கும்‌ 
செய்யாது. கர்த்தர்‌ அந்த மிருகங்களோடு 
உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார்‌. அந்த 
மிருகங்கள்‌ கர்த்தருடைய உடன்படிக்கைக்கு 
கீழ்ப்படிந்து; நமக்கு எந்தத்‌ தீங்கும்‌. 
செய்யாமலிருக்கிறது. நாமும்‌ கர்த்தருடைய 
இந்த உடன்படிக்கையை மதித்து, எந்த 
மிருகங்களையும்‌ கொடுமைப்படுத்தக்கூடாது. 
கர்த்தர்‌ மிருகங்களோடு பண்ணிக்கொண்ட 
உடன்படிக்கையில்‌, நமக்கும்‌ ஒரு 
பங்குள்ளது. நம்முடைய பங்குக்கு நாம்‌ 
உண்மையுள்ளவர்களாயிருக்கவேண்டும்‌. 


கர்த்தர்‌ 
மிருகங்களோடும்‌, 
பறவைகளோடும்‌, 


ன்‌ 
ஜனத்தின்‌ 


தண்ணீர்களையும்‌ 





ழ்‌ நள 
ஈயா 


மனுஷருக்கு மிருகங்கள்‌ மூலமாய்‌. 
ஆபத்து வருவதைவிட, மனுஷர்‌ மூலமாகவே 
அதிகமான பத்துக்கள்‌ வருகிறது. 
ஆகையினால்‌ கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ தேசத்திலே. 
வில்லையும்‌ பட்டயத்தையும்‌, யுத்தத்தையும்‌ 
இராதபடிக்கு முறித்துப்போடுகிறார்‌. 
சத்துருவின்‌ ஆயுதங்களை உரிந்து 
போடுகிறார்‌. நம்முடைய வழிகள்‌ கர்த்தருக்கு 
பிரியமானதாயிருக்கும்போது. கர்த்தர்‌ நம்மை 
சுகமாய்ப்‌ படுத்துக்கொண்டிருக்கப்பண்ணுவார்‌. 
நமக்கு விரோதமாக சத்துருக்கள்‌ எழும்பி 
வரமாட்டார்கள்‌ 


'ஒருலனுடைய வழிகள்‌ கர்த்தருக்குப்‌. 
பிரியமாயிருந்தால்‌, அவனுடைய சத்துருக்களும்‌ 
அவனோடே சமாதானமாகும்படி செய்வார்‌" 


(நீதி 1647) 
(வர்‌ ஜாதிகளுக்குள்‌ நியாயந்தீர்த்து, 


ன்‌ ஜனங்களைக்‌ கடிந்து கொள்வார்‌; 
அப்பொழுது அவர்கள்‌ தங்கள்‌ பட்டயங்களை 
மண்வெட்டிகளாகவும்‌, தங்கள்‌ ஈட்டிகளை 
அரிவாள்களாகவும்‌ அடிப்பார்கள்‌; ஜாதிக்கு 
விரோதமாய்‌ ஜாதிபட்டயம்‌ எடுப்பதில்லை, 
இனி அவர்கள்‌ யுத்தத்தைக்‌ கற்பதுமில்லை"' 
(ஏசா 2:4). 

நித்திய விவாகம்‌ 

ஓசி 219,20 


ஓசி 2:19. நித்திய விவாகத்துக்கென்று 
உன்னை எனக்கு. 
'தியமித்துக்கொள்ளுவேன்‌; நீதியும்‌ 
நியாயமும்‌ கிருபையும்‌ உருக்க 
இரக்கமுமாய்‌ உன்னை எனக்கு. 
"நியமித்துக்‌ கொள்ளுவேன்‌. 


ஓசி 2:20. உண்மையாய்‌ உன்னை 
எனக்கு நியமித்துக்கொள்ளுவேன்‌; நீ 
கர்த்தரை அறிந்துகொள்ளுவாய்‌... 
இஸ்ரவேல்‌ தேசம்‌ சோரஸ்திரீயைப்போல 
இருந்தது. கர்த்தர்‌ சோரஸ்திரீயை 
விலக்கிப்போடுவதற்கு தள்ளுதற்சீட்டையும்‌ 
கொடுத்துவிட்டார்‌. இந்த சூழ்நிலையில்‌ 
இஸ்ரவேல்‌ தேசம்‌ தன்னுடைய 
வேசித்தனத்திலிருநது  மனந்திரும்பிற்று. 
அவர்கள்‌ விக்கிரகாராதனையை விட்டு 
விலகி, கர்த்தரிடத்தில்‌ திரும்பி வந்தார்கள்‌. 
கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரை தம்மிடத்தில்‌ 
மறுபடியுமாகச்‌ சேர்த்துக்கொள்கிறார்‌. 
அவர்களோடு தம்முடைய விவாக உடன்‌ 
படிக்கையை மறுபடியும்‌. 
புதுப்பித்துக்கொள்கிறார்‌. 


ஓசியா - விரிவுரை 
HOSEA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


“நித்திய விவாகத்திற்கென்று உன்னை 
நியமித்துக்கொள்ளுவேன்‌" 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
ன்னை எனக்கு நியமித்துக்கொள்ளுவேன்‌" 
என்றும்‌, மறுபடியுமாக, “உண்மையாய்‌ 
உன்னை எனக்கு நியமித்துக்கொள்ளுவேள்‌"' 
என்றும்‌ கர்த்தர்‌ மூன்றுமுறை இந்த 
வாக்கியத்தைச்‌ சொல்லுகிறார்‌. 
யாரெல்லாம்‌ கர்த்தருக்கு தங்களை 
உண்மையாய்‌ ஒப்புக்கொடுக்கிறார்களோ, 
அவர்களையெல்லாம்‌, கர்த்தர்‌ நித்திய 
விவாகத்திற்கென்று தமக்கு நியமித்துக்‌ 
கொள்கிறார்‌. கர்த்தர்‌ அவர்களை 
நேசிக்கிறார்‌. பாதுகாக்கிறார்‌. அவர்களைப்‌ 
பராமரிக்கிறார்‌. கர்த்தருடைய நித்திய விவாக 
உடன்படிக்கை, ஒரு மாறாத 
உடன்படிக்கையாகவம்‌, மாற்றப்படாத 
உடன்படிக்கையாகவம்‌ இருக்கிறது. 


இந்த விவாக 
தம்முடைய பாகத்தை 
மீறமாட்டார்‌. நாமும்‌ நம்முடைய பாகத்தை 
மீறக்கூடாது. நாம்‌ கர்த்தரோடு செய்து 
கொண்ட விவாக உடன்படிக்கையை மீறி, 
அவருக்கு துரோகம்பண்ணக்கூடாது. 
கர்த்தரோடு நித்திய விவாக உடன்‌ 
படிக்கையில்‌ நாம்‌ நிலைத்திருந்தால்‌, நமக்கு 

நித்திய ஆசீர்வாதங்கள்‌ உண்டு, 
நாம்‌ கர்த்தரிடத்தில்‌ நம்மை 
உண்மையாய்‌ ஒப்புக்கொடுக்கும்போது, 
“நீதியும்‌ நியாயமும்‌ கிருபையும்‌ உருக்க 
இரக்கமுமாய்‌ உன்னை எனக்கு நியமித்துக்‌ 
கொள்ளு (ஓசி 2:9) என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. கர்த்தர்‌ நம்மோடு தமது 
கிருபையினாலும்‌ இரக்கத்தினாலும்‌ 

உடன்படிக்கை செய்துகொள்கிறார்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ தங்கள்‌ 
பாவங்களுக்கு மனந்திரும்பி, கர்த்தரிடத்தில்‌ 
திரும்பி வரும்போது, கர்த்தர்‌ அவர்களோடு 
ம்‌, கிருபையும்‌, உருக்க 


கர்த்தர்‌ 
உடன்படிக்கையில்‌, 


கொள்கிறார்‌. கர்த்தருடைய உடன்படிக்கை 

கிருபையின்‌ உடன்படிக்கையாகும்‌. இஸ்ரவேல்‌ 

புத்திரரிடத்தில்‌ ஏராளமான குறைகளும்‌, 

அகத்தங்களும்‌ இருந்தாலும்‌, கர்த்தர்‌ 

கிருபையினால்‌ அவர்களை 

அவர்கள்‌ எப்படி 

அப்படியே அவர்களை 

ஏற்றுக்கொண்டு, கர்த்தர்‌ அவர்களோடு 
உடன்படிக்கை பண்ணிக்கொள்கிறார்‌. 





ழ்‌ ளான 
யாய 


கர்த்தர்‌. இஸ்ரவேல்‌... புத்திரரை 
உண்மையாய்த்‌ தமக்கு நியமித்துக்கொள்வார்‌. 
அவர்கள்‌ கர்த்தரை அறிந்துகொள்வார்கள்‌. 
கர்த்தர்‌ இதுவரையிலும்‌ இஸ்ரவேல்‌ 
புத்தருக்கு தம்மை வெளிப்படுத்தினதைவிட 


முழுமையாய்‌ 

வாக்குப்பண்ணுகிறார்‌. 

தம்மைத்தாமே நமக்கு 

பப்படு ப தம்மை அறிந்து 

கொள்ளும்‌ இருதயத்தையும்‌ கர்த்தர்‌ நமக்கு 
கொடுக்கிறார்‌. 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
புதிய இருதயத்தைக்‌ 
அவர்கள்‌ கர்த்தரை துவரையிலும்‌ 
அறிந்துகொண்ட பிரகாரமாக அல்லாமல்‌, 
கர்த்தர்‌ தங்களுக்கு கொடுத்திருக்கிற புதிய 
இருதயத்தின்‌ மூலமாய்‌, குர்த்தரைப்பற்றி 
பூரணமாய்‌ அறிந்துகொள்வார்கள்‌. 
நம்மைப்பற்றி அறிந்துகொள்வதற்கு, கர்த்தர்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு போதிப்பார்‌ 


புத்திரருக்கு 
கொடுக்கிறார்‌. 


என்‌ தேவனே 
ஓசி 221-23 


ஓசி 221. அக்காலத்தில்‌ நான்‌ 
மறுமொழி கொடுப்பேன்‌ என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌; நான்‌ வானங்களுக்கு. 
மறுமொழிகொடுப்பேன்‌; அவைகள்‌: 
பூமிக்கு மறுமொழிகொடுக்கும்‌. 


ஓசி ௨, பூமி தானியத்துக்கும்‌ 
திராட்சுரசத்துக்கும்‌ எண்ணெய்க்கும்‌ 
மறுமொழிகொடுக்கும்‌, இவைகள்‌ 
பயெஸ்ரயேலுக்கும்‌ மறுமொழி 
கொடுக்கும்‌. 
ஓசி 229. நான்‌ அவளை எனக்கென்று 
பூமியிலே விதைத்து, இரக்கம்‌ 
பெறாதிருந்தவளுக்கு  இரங்குவேன்‌; 
என்‌ ஜனமல்லாதிருந்தவர்களை நோக்கி 
நீ என்‌ ஜனமென்று சொல்லுவேன்‌; 
அவர்கன்‌ என்‌ தேவனே என்பார்கள்‌ 
என்றார்‌. 

இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தரைவிட்டு 
விலகி விக்கிரகங்களைப்‌ பின்பற்றிப்‌ 
போனார்கள்‌. கர்த்தர்‌ அவர்களுக்கு 
கொடுத்திருந்த தம்முடைய ஆசீர்வாதங்களை, 


ஓசியா - விரிவுரை 
HOSEA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அவர்களிடத்திலிருந்து திரும்ப 
கொண்டார்‌. அவர்களுக்கு 

சாபமாயிற்று வானங்கள்‌ அவர்களுக்கு 
வெண்கலம்‌ போலவும்‌, பூமி 
இரும்பைப்போலவும்‌ இருந்தது. இப்போதோ 
வானங்கள்‌ மறுபடியும்‌ 
பனிமழையைப்பெய்கிறது. பூமி நனைகிறது. 
தாவரங்களும்‌ விருட்சங்களும்‌ வளருகிறது. 
அவை சுவையான கனிகளைத்‌ தருகிறது. 


அக்காலத்தில்‌ நான்‌ மறுமொழி 
கொடுப்பேன்‌ என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ 
நான்‌ வானங்களுக்கு மறுமொழிகொடுப்பேன்‌ 
அலைகள்‌ பூமிக்கு மறுமொழிகொடுக்கும்‌" 
(ஓசி 2:21) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


பறித்துக்‌ 
சகலமும்‌ 


பூமி 

திராட்சரசத்துக்கும்‌ 
மறுமொழிகொடுக்கும்‌. கர்த்தர்‌ 
தானியத்தையும்‌ திராட்சரசத்தையும்‌ 
கொடுப்பதாக வாக்குத்தத்தம்‌ பண்ணுகிறார்‌. 
வேதபண்டிதர்கள்‌ இந்த வாக்கியத்திற்கு. 
ஆலிக்குரிய விளக்கம்‌ சொல்லுகிறார்கள்‌. 
கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ 
ஆத்துமாக்களுக்கு ஆசீர்வாதங்களையும்‌, 
கிருபைகளையும்‌ கொடுக்கிறார்‌. 


"வானத்திலிருந்து மழை பெய்வது, பூமி 
இவையெல்லாம்‌ பூமிக்குரிய 


தானியத்துக்கும்‌ 
ப்பு 


தற்காலிகமான ஆசீர்வாதங்கள்‌. 


தேவன்‌ 
பனியையும்‌ பூமியின்‌: 
கொடுத்து, மிகுந்த 
திராட்சரசத்தையும்‌ 
ஆதி 27:28). 
வானங்கள்‌, 


பெய்வதில்லை. 


உனக்கு வானத்துப்‌ 
கொழுமையையும்‌ 

தானியத்தையும்‌ 
தந்தருளுவாராக" 


தானாக 
கர்த்தர்‌ வானத்தின்‌ 
பலகணிகளைத்‌ திறந்தால்‌ மாத்திரமே 
பூமியின்மீது மழை பெய்யும்‌. கர்த்தர்‌ நமக்கு 
உதவிசெய்யவில்லையென்றால்‌, நமக்கு 
மழையும்‌ இல்லை. செழிப்பும்‌ இல்லை. கர்த்தர்‌ 
வானங்களுக்கு மறுமொழி கொடுப்பார்‌. 
வானங்கள்‌ பூமியின்‌ சத்தத்தைக்‌ கேட்கும்‌. 


மழை 


வானம்‌ பூமியின்‌ விண்ணப்பங்களுக்கு 
மறுமொழி கொடுக்கும்‌. கர்த்தரே மறுமொழி 
கொடுக்கிறவர்‌. கர்த்தர்‌ ஏற்றகாலத்தில்‌. 
பூமிக்கு மழையைக்‌ கொடுத்து, மறுமொழி 
கொடுக்கிறார்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள்‌ 
எல்லாமே ஒன்றுக்கொன்று தொடர்புடையவை. 
வானங்கள்‌ மழையைக்‌ கொடுத்தால்தான்‌ 
பூமி செழிக்கும்‌. பூமி செழித்தால்தான்‌ 
தானியம்‌ வளரும்‌. மனுக்குலத்திற்கு 
திராட்சரசம்‌ கிடைக்கும்‌. வானம்‌ மழையைக்‌ 
கொடுக்கவில்லையென்றால்‌, பூமி 
காய்ந்துபோகும்‌. எல்லா ஆசீர்வாதங்களுக்கும்‌, 
கர்த்தரே காரண கர்த்தாவாயிருக்கிறார்‌. 
நன்மையான எல்லா ஈவுகளும்‌, ஜோதிகளின்‌ 
பிதாவாகிய கர்த்தரிடத்திலிருந்தே, நமக்கு 
வருகிறது. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ பூமியெங்கும்‌ 
சிதறடிக்கப்பட்டு பிரிந்திருக்கிறார்கள்‌. 
கர்த்தருடைய சாபத்தினாலே அவர்கள்‌. 
பிரிந்துபோயிருக்கிறார்கள்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
கிருபையினால்‌, இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ 
சாபங்களை, ஆசீர்வாதங்களாக மாற்றுவார்‌. 
கர்த்தர்‌ பூமியின்மீது மழையைப்‌ பெய்யச்‌ 
செய்வதோடு, பூமியிலே விதைகளையும்‌: 
விதைக்கிறார்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரரை 
பூமியிலே விதைக்கிறார்‌. 
அவர்கள்‌ பூமியின்‌ எந்த தேசத்தில்‌ 
Hs கர்த்தர்‌ அவர்களை, 
நமக்கென்று விதைக்கிறார்‌ 
இவர்கள்‌ பூமியிலே வேருன்றி முளைப்பார்கள்‌. 
நல்ல... கனிகளைக்‌: கொடுப்பார்கள்‌. 
ராஜ்யத்தின்‌ புத்திரர்‌ நல்ல விதைகளுக்கு 
ஒப்பாயிருக்கிறார்கள்‌. கர்த்தர்‌ அந்த. 
விதைகளை தமக்கென்று விதைக்கிறார்‌. 
இயேசுகிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள்‌. 
பூமியின்‌ எல்லா பாகங்களிலும்‌ இருப்பார்கள்‌. 
எல்லா தேசங்களிலும்‌, எல்லா பாஷைக்காரர்‌. 
மத்தியிலும்‌, எல்லா ஜாதியார்‌ மத்தியிலும்‌: 
கர்த்தருடைய பிள்ளைகள்‌ இருப்பார்கள்‌. 


காலத்தில்‌, 


கர்‌ 
தமக்கென்று 


வரப்போகும்‌ 


கடையாந்தரங்களிலும்‌, 

யாரும்‌ இல்லாத இடங்களிலும்‌ பார்ன்‌ 
அப்போது கர்த்தர்‌ இங்கு சொல்லுகிற 
வாக்குத்தத்தம்‌ நிறைவேறும்‌. 


ஓசியா - விரிவுரை 
HOSEA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ விக்கிரகங்களை 
பின்பற்றிப்போனபோது, கர்த்தர்‌ அவர்களை 
லோருகாமா என்று அழைத்தார்‌. இந்தப்‌ 
பெயருக்கு “இரக்கம்‌ பெறாதிருந்தவள்‌" என்று 
பெயர்‌. இப்போதோ கர்த்தர்‌ தம்முடைய 
கிருபையையும்‌ இரக்கத்தையும்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்குக்‌ கொடுக்கிறார்‌. நாம்‌ இந்தப்‌ 
பூமியின்‌ எந்தப்‌  பாகத்திலிருந்தாலும்‌, 
ல்‌ திரும்பி வரும்போது, 
கர்த்தருடைய இரக்கத்தையும்‌, கிருபையையும்‌ 
பெற்றுக்கொள்ளலாம்‌. 


நரகத்திலிருக்கிறவர்களுக்கு, 
கிருபையும்‌ ரககம 


இருந்தாலும்‌, 
இரக்கத்தையும்‌ 
வாய்ப்புள்ளது. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தரைவிட்டு 
விலகி விக்கிரகங்களை ஆராதித்தபோது. 
அவர்கள்‌ கர்த்தருடைய 
ஜனமல்லாதவர்களாயிருந்தார்கள்‌. 
இப்போதோ அவர்கள்‌ கர்த்தரிடத்தில்‌ 
திரும்பி வந்திருக்கிறார்கள்‌. கர்த்தர்‌ 
அவர்களை நோக்கி “நீ என்‌ ஜனம்‌" என்று 
சொல்லுகிறார்‌. அவர்களும்‌ கர்த்தரை, “என்‌ 
தேவனை” என்று அழைக்கிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தருடைய 
ஜனமாயிருக்கிறார்கள்‌. கர்த்தர்‌ அவர்களை 
தமக்கு சொந்தமானவர்களாக்கிக்‌ கொண்டு, 
அவர்களை ஆசிர்வதிக்கிறார்‌. இஸ்ரவேல்‌ 
கர்த்தருக்கு தங்களை 
ஒப்புக்கொடுக்கிறார்கள்‌. 
மாத்திரமே ஆராதிக்கிறார்கள்‌. 
அவரை மாத்திரமே சேவிக்கிறார்கள்‌. 
உண்மையாய்‌ மனந்திரும்புகிறவர்கள்‌, 
தங்களை, கர்த்தருடைய பாதபடியிலே, 
ஜீவபலியாக ஒப்புக்கொடுப்பார்கள்‌. அவர்கள்‌ 
கர்த்தருடைய பிரமாணத்திற்கு கீழ்ப்படிந்து 
ஜீவித்து, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை 
மகிமைப்படுத்துவார்கள்‌. 


கர்த்தருடைய கிருபையையும்‌ 
பெற்றுக்கொள்வதற்கு 





ழ்‌ நவள 
யாய 


கவனக்குறைவாக 
விபசாரியான ஒரு 
பருஜனாகயிருக்கிறவன்‌ 
வேதனைகளையும்‌ 
அனுபவிப்பான்‌. 
தீர்க்கதரிசிமின்‌ மூலமாய்‌ 
புத்திரரின்‌ பாவங்களை உணர்த்துகிறார்‌. 
ரவேல்‌ புத்திரர்‌ 

நதிப்‌ விலகி, க்‌ 
பின்பற்றி பாவம்‌ செய்கிறார்கள்‌ (ஓசி, 
அவர்கள்‌ அந்நிய தேசத்து சிறையிருப்புக்கு 
உட்படுத்தப்படுவார்கள்‌ (ஓசி 3:2-4). கடைசி 
நாட்களில்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள்‌ உண்டாகும்‌. 
(ஓசி 3:5). 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
ஓசி ௦0-3 


ஓசி 30. பின்பு கர்த்தர்‌ என்னை 
நோக்கி: அந்திய தேவர்களை மதித்து, 
திராட்சரசமுன்ன. 

விரும்புகிறவர்கனான 

புத்திரர்பேரில்‌ கர்த்தர்‌ வைத்திருக்கிற 
அன்புக்கு ஒப்பாக நீ இன்னும்‌ போய்‌, 
தன்‌ நேசரால்‌ நேசிக்கப்பட்டவளும்‌, 
விபசாரியுமான ஸ்திரீயை 
நேசித்துக்கொன்‌ என்று சொன்னார்‌. 
ஓசி 3:2. அப்பொழுது நான்‌ அவனை 
எனக்குப்‌ பதினைந்து 
வென்னிக்காகக்கும்‌, ஒன்றரைக்கலம்‌ 
வாற்கோதுமைக்கும்‌ கொண்டு, 


ஓசியா - விரிவுரை 
HOSEA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஓசி 33. அவனை நோக்கி: 
rj வேசித்தனம்பண்ணாமலும்‌, 
ஒருவனையும்‌ சேராமலும்‌ அநேகநான்‌ 
எனக்காகக்‌ காத்திரு; உனக்காக நானும்‌ 
காத்திருப்பேன்‌ என்றேன்‌. 


இந்த அதிகாரம்‌ தெற்கு 

யூதாதேசத்தைக்‌ குறிக்கும்‌ என்று 

வேண்கதர்களில்‌ “ரின்‌. சொல்லுகிறார்கள்‌ 

யூதாதேசத்திலே யாக்கோபின்‌ இரண்டு 

கோத்திரத்தார்‌ இருக்கிறார்கள்‌. “இஸ்ரவேல்‌ 

வாக்கியம்‌, வடக்கு 

தேசத்திலுள்ள, 

பத்துக்கோத்திரத்தாரைக்‌ குறிக்கும்‌ என்று 

வேதபண்டிதர்கள்‌ பொதுவான கருத்தை 
சொல்லுகிறார்கள்‌. 


வ ில்ரவேல்‌ பத்தர்‌. கர்த்தரைலிட்டு 

விலகி, விக்கிரகங்களை பின்பற்றிப்‌ 
போகிறார்கள்‌. அவர்கள்‌ அந்நிய தேவர்களை 
மதிக்கிறார்கள்‌. திராட்சரசமுள்ள 
பாத்திரங்களை விரும்புகிறார்கள்‌. ஆனால்‌ 
அவர்கள்‌ கர்த்தரை நேசிக்கவில்லை. 


ம்‌ தன்‌ நேசரால்‌ 
“தக்க இப்பமிரக்கிறது. 
அந்த ஸ்திரீயோ ஒரு 
லிபசாரியாகயிருக்கிறாள்‌. கர்த்தருக்கும்‌ 
இஸ்ரவேல்‌ தேசத்திற்கும்‌ இடையே உள்ள 
ஐக்கியம்‌, விபசார ஸ்திரீக்கும்‌, அவளுடைய 
நேசருக்கும்‌ இடையே உள்ள ஐக்கியம்‌ 
போலிருக்கிறது. 


"இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ விக்கிரகங்களுக்கு, 
தங்கள்‌ முழங்கால்களை முடக்காவிட்டாலும்‌, 


அவர்களுடைய கண்கள்‌  ஆஷிக்குரிய 
வேசித்தனத்தினால்‌ நிரம்பியிருக்கிறது. 
அவர்கள்‌ திராட்சரசமுள்ள பாத்திரங்களை 
விரும்புகிறார்கள்‌. விக்கிரகங்களை 
ஆராதிக்கிறவர்கள்‌ அதிகமாகக்‌ 
வெறித்திருப்பார்கள்‌. 

இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
விக்கிரகாராதனைக்காரரைப்போல த்‌ 
வெறித்திருக்க வேண்டும்‌ என்னும்‌ 
இருக்கிறது. இதற்காகவே 
விக்கிரகங்களை ஆராதிக்கிறார்கள்‌. 
விக்கிரகாராதனையும்‌, மாம்ச இச்சையும்‌ 
சேர்ந்தே இருக்கும்‌. 


குடித்து 





i a 
TT 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌. பத்திருக்கு 
நன்மைகளைச்‌ செய்கிறார்‌. ஆனால்‌. 
அவர்களோ கர்த்தருக்கு விரோதமாகப்‌ பாவம்‌ 
ன்‌ க ல்‌ பாவம்‌ செய்தாலும்‌, 
கர்த்தர்‌ காண்பிக்கும்‌. 
நன்மைகளை  றுத்திலிடலில்லை கர்த்தர்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ பேரில்‌ அந்த அளவுக்கு 
அன்பு வைத்திருக்கிறார்‌. கர்த்தர்‌ தம்மை 
நேசிக்காதவர்களையும்‌ நேசிக்கிறார்‌. 
தம்மைவிட்டு விலகிப்போனவர்களையும்‌ 
கர்த்தர்‌ நேசிக்கிறார்‌ 

கர்த்தர்‌ ஓசியாவிடம்‌ “நீ இன்னும்‌ 
போய்‌, தன்‌ நேசரால்‌ நேசிக்கப்பட்டவளும்‌, 
விபசாரியுமான ஒரு ஸ்திரீயை 
நேசித்தக்கொள்‌' (ஓசி 34) என்று 
சொல்லுகிறார்‌. கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரை 
தாழ்த்துகிறார்‌. ஓசியா அவளை தனக்கு 
பதினைந்து, வெள்ளிக்காசுக்கும்‌, 
ஒன்றரைக்கலம்‌ வாற்கோதுமைக்கும்‌ 
கொள்ளுகிறார்‌ (ஓசி 3:2). 

ஒசியா சொற்ப கிரயத்திற்கு அவளை 
கிரயத்திற்கு வாங்குகிறார்‌. அவளுடைய 
மதிப்பு மிகவும்‌ குறைந்துவிட்டது. அவள்‌ 
விபசார ஸ்திரீயாகயிருந்தாலும்‌, தன்னுடைய 
இருதயத்தில்‌ பெருமையுள்ளவளாயிருக்கிறாள்‌. 
கர்த்தர்‌ அவளுடைய பெருமையை 
குறைக்கும்‌ வண்ணமாக, அவளுடைய 
மதிப்பை அதிகமாய்க்‌ குறைத்து விடுகிறார்‌. 


ல்‌ அந்த ஸ்திரீக்கு பதினைந்து 
காசும்‌ ஒன்றரைக்கலம்‌ 
வாற்கோதுமையும்‌ போதுமானது என்று 
நினைக்கிறார்‌. அந்த ஸ்திரீ தன்னைப்‌ 
பற்றி பெருமையாக நினைக்காமல்‌, 
தன்னுடைய மதிப்பு இவ்வளவுதான்‌ என்பதை 
உணர்ந்துகொண்டு, மனத்தாழ்மையோடிருக்க 
வேண்டும்‌. 

இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ எகிப்து 
தேசத்தில்‌ அடிமைகளாயிருந்தார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரரை மீட்கும்‌ பொருளாக 
கர்த்தர்‌ எகிப்தைக்‌ கொடுத்தார்‌. 


“நான்‌ இஸ்ரவேலின்‌ பரிசுத்தரும்‌, உன்‌ 
க உன்‌ தேவனாகிய 
மீட்கும்பொருளாக 

உனக்கு ஈடாக 

ம சேபாவையும்‌ 

பார்வைக்கு 
அருமையானபடியினால்‌ கனம்பெற்றாய்‌; 
நானும்‌ உன்னைச்‌ சிநேகித்தேன்‌, ஆதலால்‌ 
உனக்குப்‌ பதிலாக மனுஷர்களையும்‌, 


என்‌ 


ஓசியா - விரிவுரை 
HOSEA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


உன்‌ ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும்‌ 


கொடுப்பேன்‌" (ஏசா 43:34) 

இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தருக்கு 
சொந்தமானவர்கள்‌. ஆனால்‌ அவர்களோ 
கர்த்தரைவிட்டு பிரிந்து விக்கிரகங்களை 
பின்பற்றிப்போகிறார்கள்‌. அவர்கள்‌ அந்நிய 
தெய்வங்களோடு ஆவிக்குரிய விபசாரம்‌. 
பண்ணி சோரம்போயிருக்கிறார்கள்‌. கர்த்தர்‌ 
இப்போது அவர்களை மீட்கும்‌ பொருளாக 
பதினைந்து வெள்ளிக்காககளை மாத்திரம்‌: 
கொடுக்கிறார்‌. இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ 
அக்கிரமங்களினாலும்‌,  பாவங்களினாலும்‌, 
விக்கிரகாராதனையினாலும்‌, அவர்களுடைய 
மதிப்பு வெகுவாய்க்‌ குறைந்துபோயிற்று. 

கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரோடு, பவற 
உடன்படிக்கை பண்ணவேண்டுமென்‌, 
விரும்புகிறார்‌. அவர்கள்‌ ய்‌ 
ஜனமாயிருக்கவேண்டும்‌. கர்த்தர்‌ 
அவர்களுடைய தேவனாயிருப்பார்‌. அவர்கள்‌ 
கர்த்தரைவிட்டு விலகிப்போனதற்காக 
வெட்கப்படவேண்டும்‌. 


விதவை. 


புத்திரர்‌ 
அநேக 


ஒரு. 


ந்தற்திலும்‌, 
தரித்திருப்துபோல, 
வருத்தத்திலும்‌, 
நாட்களுக்கு 
காத்திருக்கவேண்டும்‌. அவர்கள்‌ தங்களுடைய 


ஆபரணங்களையெல்லாம்‌. 
வைத்துவிடவேண்டும்‌. கர்த்தர்‌ தங்களுக்கு 
என்ன செய்வார்‌ என்பதை ஆவலோடு 
எதிர்பார்த்து காத்திருக்கவேண்டும்‌. 

கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரை நோக்கி 
“நீ வேசித்தனம்பண்ணாமலும்‌, ஒருவனையும்‌ 
சேராமலும்‌ அநேகநாள்‌ எனக்காகக்‌ காத்திரு: 
உனக்காக நானும்‌ காத்திருப்பேன்‌" (ஓசி 3:3) 
என்று சொல்லுகிறார்‌. 


நாம்‌ செய்த பாவங்களுக்காக, நாம்‌ 
வெட்கப்பட்டால்‌ மாத்திரம்‌ போதாது. 
நம்முடைய பாவங்களினிமித்தமாய்‌ கர்த்தர்‌ 
நம்மை கண்டித்து திருத்தும்போது, 
கர்த்தருடைய செய்கைகள்‌ நீதியானது. 
ன்‌ நாம்‌  அங்கீகரிக்கவேண்டும்‌. 

கிருபையினால்‌. நாம்‌ 
கர்த்தருக்கு பிரியமானவர்களாயும்‌, 
பரிசுத்தமானவர்களாயும்‌ இருப்போம்‌ என்று 
தீர்மானம்பண்ணவேண்டும்‌. கர்த்தருக்கு 
விரோதமான பாவங்களை நாம்‌ மறுபடியும்‌ 
செய்யாதவாறு எச்சரிக்கையாயிருக்க. 
வேண்டும்‌. 


கழற்றி 


என்பதை 
தேவனுடைய 





ழ்‌ [பப்ப 
யாய 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ அந்நிய தேசத்து 
சிறையிருப்புக்குப்போவார்கள்‌. அந்த 
தேசத்தில்‌ ஏராளமான விக்கிரகங்கள்‌ 
இருக்கும்‌. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌, விக்கிரகங்கள்‌ 
மத்தியிலிருந்தாலும்‌, அவர்கள்‌ கர்த்தருக்கு 

உண்மையுள்ளவர்களாயிருக்கவேண்டும்‌. 
விக்கிரகங்களை விட்டு விலகி 
கர்த்தரைப்பற்றிக்கொள்ளவேண்டும்‌. கர்த்தர்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரரை அந்நிய தேசத்திலே 
சோதிக்கிறார்‌. அவர்கள்‌ அங்கே அநேக 
்‌ சோதிக்கப்படுவார்கள்‌. 


தேசத்திலிருக்கும்போது, அவர்கள்‌ கர்த்தரை 
மாத்திரம்‌ ஆராதித்து, அவரை 
மகிமைப்படுத்தவேண்டும்‌. அவர்கள்‌ 
கர்த்தரைப்பற்றும்‌ விசுவாசத்தில்‌ உறுதியாய்‌ 
தரித்திருக்கவேண்டும்‌. அவர்களுக்கு 
எவ்வளவு... சோதனைகள்‌ வந்தாலும்‌, 
சோதனைக்காலம்‌ எத்தனை நாட்களுக்கு 
இருந்தாலும்‌, அவர்கள்‌ கர்த்தரைவிட்டுப்‌ 
பின்வாங்கிப்போய்விடக்கூடாது. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ அந்நிய தேசத்து 
சிறையிருப்பிலிருக்கும்போது,  பாகால்களுக்கு, 
தங்கள்‌ முழங்களால்களை முடக்கக்கூடாது. 
அந்நிய தேசத்திலே கர்த்தரை ஆராதிப்பதற்கு 
தங்களுக்கு. ஆதரவும்‌, உற்சாகமும்‌ 
கிடைக்கவில்லையென்றாலும்‌, அவர்கள்‌ 
அங்கே கர்த்தரை மாத்திரமே 
ஆராதிக்கவேண்டும்‌. அப்போது கர்த்தர்‌ 
தம்முடைய கிருபைகளையும்‌ இரக்கங்களையும்‌ 
அவர்களுக்கு காண்பிப்பார்‌ அவர்கள்‌ 
கர்த்தருக்காக காத்திருக்கும்போது, கர்த்தர்‌ 
அவர்களுக்காக காத்திருப்பார்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ திரும்பி, 
தங்கள்‌ தேவனாகிய 
கர்த்தரிடத்தில்‌ வருவார்கள்‌ 

ஓசி 3:45 


ஓசி 84... இஸ்ரவேல்‌ 
அநேகநான்‌ ராஜா 
அதிபதி இல்லாமலும்‌, பலி. இல்லாமலும்‌, 
சிலை இல்லாமலும்‌, ஏயோத்‌ வஸ்திரம்‌: 
இல்லாமலும்‌, தேராபீம்‌ இல்லாமலும்‌ 
இருப்பார்கன்‌. 


புத்திரர்‌ 
ம்‌, 


ஓசியா - விரிவுரை 
HOSEA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஓசி 3:5. பின்பு இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
திரும்பி, தங்கள்‌ தேவனாகிய 
கர்த்தரையும்‌, தங்கள்‌ ராஜாவாகிய 
தாவிதையும்‌ தேடி, கடைசி நாட்களில்‌ 
கர்த்தரையும்‌, அவருடைய தயவையும்‌ 
நாடி அஞ்சிக்கையாய்‌ வருவார்கள்‌. 


இல்லிரண்டு வசனங்களிலும்‌ கர்த்தர்‌ 
சொன்ன... உவமைக்கு 
சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 
இஸ்ரவேல்‌ புத்திரரைக்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
ராஜாயில்லாமலும்‌, 
இருப்பார்கள்‌. ராஜாவும்‌ அதிபதியும்‌ இல்லாத 
தேசம்‌ விதவைக்கு ஒப்பாயிருக்கிறது. 


இஸ்ரவேல்‌. புத்திரர்‌ அநேக 
நாள்‌ பலியில்லாமலும்‌, சிலையில்லாமலும்‌ 
இருப்பார்கள்‌. “சிலை” என்பது புறஜாதி 
ஜனங்களின்‌ விக்கிரகத்தை குறிக்கவில்லை. 
சிலை என்பது தூண்களைக்‌ குறிக்கிறது. 
யாக்கோபு தூண்களை நிறுத்தினார்‌. இந்த 
தூண்களுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிற 
எபிரெய வார்த்தையே, இங்கு இந்த 
சிலைக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. 


“அதிகாலையிலே யாக்கோபு எழுந்து, 
தன்‌ தலையின்‌ கீழ்‌ வைத்திருந்த கல்லை 
எடுத்து அதைத்‌ தூணாக நிறுத்தி, அதின்‌ 
மேல்‌ எண்ணெய்‌ வார்த்து, அந்த 
ஸ்தலத்திற்குப்‌ பெத்தேல்‌ என்று பேரிட்டான்‌ ; 
அதற்கு முன்னே அவ்வூருக்கு லூஸ்‌ என்னும்‌ 
பேர்‌இருந்தது' (ஆதி 28:18 19). 

இப்பொழுதும்‌ எனக்கும்‌ உனக்கும்‌. 
சாட்சியாமிருக்கும்பொருட்டு, நீயம்‌ நானும்‌ 
உடன்படிக்கைபண்ணிக்கொள்ளக்கடவோம்‌ 
என்றான்‌. அப்பொழுது யாக்கோபு ஒரு 
கல்லை எடுத்து, அதைத்‌ தூணாக 
நிறுத்தினான்‌” (ஆதி 31:44,45). 

“அவள்‌ கல்லறையின்மேல்‌ யாக்கோபு 

தூணை நிறுத்தினான்‌; அதுவே 
தந்தாள்‌ இருக்கிற ராகேலுடைய 
கல்லறையின்‌ தூண்‌" (ஆதி 35:20). 





f= FTE 
TT 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
வணங்காக்கழுத்துள்ள ஜனங்கள்‌ 
சொன்னதை மோசேயும்‌ மறுக்கவில்லை. 
அவர்‌ கர்த்தருடைய வார்த்தையை 
அங்கீகரிக்கிறார்‌. மோசே கர்த்தரிடத்தில்‌ 
ஜனங்களுக்காக 
இந்த ஜனங்கள்‌ 
$ என்று 
சொல்லி ஜெபிக்கிறார்‌. அவர்கள்‌ வணங்காக்‌ 
கழுந்துள்ளவர்களாகயிருப்பதினால்‌, 
கர்த்தருடைய பிரசன்னமும்‌, அவருடைய 
கிருபையும்‌ அவர்களுக்கு அதிகமாய்த்‌ 
தேவைப்படுகிறது. 
இஸ்ரவேல்‌ புத்திரரிடத்தில்‌ 
அக்கிரமங்களும்‌ பாவங்களும்‌ 
அதிகமாயிருக்கிறது. ப்ச்‌ நின! 
நக்கன்‌ கிருபையின! நீடி 


லங்க 


அவர்களுடைய பாவங்களை 

மன்னிக்க இரட்சகர்‌ தேவைப்படுகிறார்‌ 
கர்த்தருடைய பிரசன்னமும்‌ அவருடைய 

கிருபையும்‌ வணங்காக்கழுத்துள்ள 

இஸ்ரவேல்‌ ஜனத்தாரை 

அவர்களுக்கு ரத்‌ 

அதிகமாய்க்‌ 

அவர்களுடைய வணங்காத 

கர்த்தருக்கும்‌ அவருடைய 

பிரமாணங்களுக்கும்‌ வணங்கும்‌. 


கர்த்தருடைய உடன்படிக்கை 
யாத்‌ 8440-17 


யாத்‌ 34:10. அதற்கு அவர்‌: இதோ, 
நான்‌ ஒரு கர்த்தருடைய 
பண்ணுகிறேன்‌; பூமியெங்கும்‌ எத்த 
ஜாதிகளிடத்திலும்‌ செய்யப்படாத 
அதிசயங்களை உன்‌ ஜனங்கள்‌ 
எல்லாருக்கும்‌ முன்பாகவும்‌ செய்வேன்‌; 
உன்னோடேகூட இருக்கிற ஜனங்கள்‌ 
எல்லாரும்‌ கர்த்தருடைய செய்கையைக்‌ 
காண்பார்கள்‌; உன்னோடேகூட 
இருத்து, நான்‌ செய்யும்‌ காரியாம்‌ 
பயங்கரமாயிருக்கும்‌. 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


யாத்‌ 34:11. இன்று நாண்‌ உனக்குக்‌ 
கட்டனையிடுகிறதைக்‌ கைக்கொள்‌; 
எமோரியனையும்‌, கானானியனையும்‌, 
ஏத்தியனையும்‌, பெரிசியனையும்‌, 
ஏவியனையும்‌, எபூசியனையும்‌ உனக்கு 
முன்பாகத்‌ துரத்திவீடுகிறேன்‌. 


யாத்‌ 8442. தீ போய்ச்‌ சேருகிற 
தேசத்தின்‌ குடிகனோடு உடன்படிக்கை 
பண்ணாதபடிக்கு எச்சுரிக்கையாயிரு; 
பண்ணினால்‌ அது உன்‌ நடுவில்‌ 
கண்ணியாயிருக்கும்‌. 


யாத்‌ 8418. அவர்களுடைய பலி 
பீடங்களை இடித்து, அவர்கள்‌. 
சிலைகளைத்‌ தகர்த்து, அவர்கள்‌ 
தோப்புகனை வெட்டி.ப்போடுங்கள்‌. 


யாத்‌ 84314. கர்த்தருடைய நாமம்‌ 
எரிச்சலுன்னவர்‌ என்பது, அவர்‌ 
எரிச்சலுன்ன தேவனே; ஆகையால்‌, 
அந்நிய தேவனை நீ பணிந்து 
கொள்ளவேண்டாம்‌. 


அந்தத்‌ தேசத்தின்‌ 

உடன்படிக்கை 
அவர்கள்‌ தங்கள்‌. 
சோரமார்க்கமாய்ப்‌ 


தங்களுடைய 
யலி 


யாத்‌ 8க்ப5. 
குடிகனோடே. 
பண்ணுவாயானால்‌, 
'தேவர்களைச்‌: 
பின்பற்றி, 
தேவர்களுக்குப்‌ 
யிடுவார்கன்‌; வன்‌ உன்னை 
அழைக்கையில்‌, நீ போய்‌, அவன்‌ 
யலியிட்ட திலே புசிப்பாம்டி 


யாத்‌ 34:16. அவர்கன்‌ குமாரத்திகளில்‌ 
உன்‌  குமாரருக்குப்‌ பெண்களைக்‌ 
கொள்ளூவாம்‌; அவர்கள்‌ குமாரத்திகள்‌ 
தங்கள்‌ தேவர்களைச்‌ 
சோரமார்க்கமாய்ப்‌ பின்பற்றுவதும்‌ 
அல்லாமல்‌, உன்‌ குமாரரையும்‌ தங்கள்‌: 
தேவர்களைச்‌: சோரமார்க்கமாய்ப்‌ 
பின்பற்றும்படி. செய்வார்கள்‌. 


யாத்‌ 84312... வார்ப்பிக்கப்பட்ட 
தெய்வங்களை உங்களுக்கு உண்டாக்க 
வேண்டாம்‌. 





i FTN 
TT 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ அநேகநாள்‌ ஏபோத்‌ 
வஸ்திரமில்லாமலும்‌, தேராபீம்‌ 
இருப்பார்கள்‌. இஸ்ரே 
சிறையிருப்பிலிருக்கும்போது 
தேவாலயத்து ஆராதனை இருக்காது. சபை 
கூடி வருதல்‌ இருக்காது. 
நாட்களை சந்தோஷமாய்‌. 
இருக்காது. சிறையிருப்பிலிருக்கிற 
புத்திரர்‌ மத்தியில்‌, அதிகாரப்பூர்வமான 
ஆசாரியர்களும்‌ இருக்கமாட்டார்கள்‌, 
ஆசாரிய ஊழியமும்‌ இருக்காது. 

தர்கள்‌ சிறையிருப்பிலிருந்த 
காலத்தில்‌, அவர்களுக்கு ஆவிக்குரிய 
ஆராதனை செய்யும்‌ வாய்ப்பு கிடைக்கவில்லை. 
சிறையிருப்பிலிருந்தவர்களைப்போலவே. 
அந்நிய தேசங்களில்‌ சிதறடிக்கப்பட்ட 
யூதர்களுக்கும்‌, கர்த்தரை ஆராதனை 
செய்யும்‌ வாய்ப்பு கிடைக்கவில்லை. 


அவர்கள்‌ ன்‌ க, 
சிதறிப்போன தேசங்களி 

ஜெபாலயங்கள்‌ இருந்தன. ன்‌. ங்க 
தேவாலயம்‌ இல்லை. தேவாலயம்‌ எருசலேபில்‌. 
மாத்திரமே. இருக்கிறது. 
சிறையிருப்புக்குப்போன 

எருசலேமிலுள்ள தேவாலயம்‌. 


சேர்த்துக்கொள்வதுபோல, 
கர்த்தர்‌ இஸ்ர (வேல்‌ புத்திரரை தம்மிடத்தில்‌ 
மறுபியுமாய்ச்‌ சேர்த்துக்கொள்வார்‌. இந்த 
வசனத்தில்‌ “பின்பு” என்னும்‌ வார்த்தைக்கு, 


பின்பு" என்று பொருள்படும்‌. 


பின்பு இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
தங்கள்‌ தேவனாகிய கர்த்தரிடத்தில்‌ 
வருவார்கள்‌. தங்கள்‌ ராஜாவாகிய 
தாவீதையும்‌ தேடி வருவார்கள்‌. கடைசி 
நாட்களில்‌  கர்த்தரையும்‌. அவருடைய 
'தயவையும்‌ நாடி அஞ்சிக்கையாய்‌ வருவார்கள்‌ 
(ஓசி 3:5) 


ஓசியா - விரிவுரை 
HOSEA - COMMENTARY 


இஸ்ரவேல்‌. 
தேவனாகிய கர்த்தரை ஆராதிக்க 
வருவார்கள்‌. அவர்கள்‌ தாவீதின்‌ 
குமாரனாகிய மேசியாவுக்கு கீழ்ப்படிவார்கள்‌. 
மேசியாவைத்‌ தேடி வருவார்கள்‌. 


புத்திரர்‌ 


தங்கள்‌ தேவனாகிய கர்த்தரையும்‌, 
நான்‌ தங்களுக்கு எழுப்பப்போகிற தங்கள்‌ 
ராஜாவாகிய தாவீதையுமே சேவிப்பார்கள்‌" 
(எரே 30:9). 


அவர்களை 
தாசனாகிய 


மேய்க்கும்டி என்‌ 
தாவீது என்னும்‌ ஒரே 
நான்‌ அவர்கள்மேல்‌ 
விசாரிப்பாமிருக்க ஏற்படுத்துவேன்‌; இவர்‌ 
அவர்களை மேய்த்து, இவரே அவர்களுக்கு 
மேய்ப்பனாயிருப்பார்‌" (எசே 34:23), 


நான்‌ என்‌ தாசனாகிய ந 
கொடுத்ததும்‌, உங்கள்‌ பிதாக்கள்‌ 
குடியிருந்ததுமான தேசத்திலே 
குடியிருப்பார்கள்‌; அவர்களும்‌ அவர்கள்‌ 
பிள்ளைகளும்‌ அவர்களுடைய பிள்ளைகளின்‌ 
பிள்ளைகளும்‌ அதிலே என்றென்றைக்கும்‌. 
குடியிருப்பார்கள்‌: என்‌ தாசனாகிய தாவீது 
என்பவர்‌ என்றென்றைக்கும்‌ அவர்களுக்கு 
அதிபதியாயிருப்பார்‌” (எசே 37:25). 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தருக்கும்‌ 
அவருடைய தயவுக்கும்‌ பயப்படுவார்கள்‌. 
“அமஞ்சிக்கையாய்‌ வருவார்கள்‌" என்னும்‌. 
வார்த்தைக்கு “பயத்தோடு வருவார்கள்‌" 
என்று பொருள்‌. கர்த்தருடைய தயவு என்பது 
அவருடைய  தேவாலயத்தைக்‌ குறிக்கும்‌ 
என்று வேதபண்டிதர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தருடைய ஆலயத்தை 
நாடி, பயத்தோடும்‌ பக்தியோடும்‌ வருவார்கள்‌. 
கர்த்தரை ஆராதிப்பதற்காக வருவார்கள்‌. 

ரெகொபெயாமின்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ மூன்று காரியங்களை 
இழந்துவிட்டார்கள்‌. அவையாவன; 
1. பரலோக ராஜ்யம்‌ 2. தாவீதின்‌ வீட்டார்‌ 
3. கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலம்‌. 

நாம்‌ கர்த்தருக்கும்‌ அவருடைய 

மகத்துவத்திற்கும்‌ பயப்படவேண்டும்‌. அதே 
வேளையில்‌ நாம்‌ கர்த்தருக்கும்‌ 
அவருடைய தயவுக்கும்‌ பயப்படவேண்டும்‌. 
நாம்‌ கர்த்தருடைய மகிமைக்கும்‌, 
மாட்சிமைக்கும்‌ பயப்படுவதுபோல, அவருடைய 
கிருபைக்கும்‌ பயப்படவேண்டும்‌. 


நாட்களிலே, 





ழ்‌ நவள 
யாய 


ஜனங்களுடைய தப்பிதங்களை 
அவர்களுக்கு எடுத்து சொல்லுவதற்காக 
கர்த்தர்‌ தம்முடைய தீர்க்கதரிசிகளை 
அனுப்புகிறார்‌ அவர்கள்‌ தங்களுடைய 
பாவங்களுக்கு மனந்திரும்பலில்லையென்றால்‌ 
தேவனுடைய நியாயத்தீர்ப்புக்கள்‌ 
அவர்கள்மீது வரும்‌ என்று தீர்க்கதரிசிகள்‌ 
எச்சரித்து சொல்லுகிறார்கள்‌. கர்த்தரே 
ராஜாதி ராஜாவாகயிருக்கிறார்‌ இந்த 
அதிகாரத்திலும்‌, இதற்கு அடுத்து வரும்‌ 
அதிகாரங்களில்‌, இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
விரோதமாக கர்த்தர்‌ சொல்லுகிற எச்சரிப்பின்‌ 
வார்த்தைகள்‌ எழுதப்பட்டிருக்கிறது. 


இஸ்ரவேல்‌ புத்திரரோடு கர்த்தருக்கு 
வழக்கு இருக்கிறது. அவர்கள்‌ பொய்‌ 
சொல்லுகிறார்கள்‌, திருடுகிறார்கள்‌ 
(ஓசி 412). அவர்கள்‌ தேவனைப்பற்றிய 
அறிவில்லாமலிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
தேவனை மறந்துவிடுகிறார்கள்‌ (ஓசி 4:67). 
ஆசாரியர்கள்‌ உலகப்பிரகாரமாய்‌ 
ஜீவிக்கிறார்கள்‌ (ஓசி 4:8). அவர்களிடத்தில்‌ 
வேசித்தனமும்‌, திராட்சரசம்‌ பானம்‌ 
பண்ணுவதும்‌ காணப்படுகிறது 
(ஓசி 411). அவர்கள்‌ விக்கிரகங்களிடம்‌ 
குறிகேட்கிறார்கள்‌ அவர்களுடைய 
அதிபதிகள்‌ லஞ்சம்‌ வாங்குகிறார்கள்‌ 
(ஓசி 418) 

பாவம்‌ செய்கிற 
ஆசாரியர்களையும்‌ கர்த்தர்‌ 
(ஓசி 4:9). இஸ்ரவேல்‌ தேசம்‌ 
பாழாய்ப்போகும்‌ (ஓசி 4:3). எல்லா 
ஜனங்களும்‌ இடறி விழுவார்கள்‌ (ஓசி 4:5). 
அவர்களுடைய மகிமை இலச்சையாக மாறும்‌ 
(ஓசி 4:7). அவர்களுக்கு திருப்தி இருக்காது. 
(ஓசி 410. அவர்கள்‌ 
வெட்கப்பட்டுப்போவார்கள்‌ (ஓசி 4:19). 


ஜனங்களையும்‌ 
தண்டிப்பார்‌ 
முழுவதும்‌ 


ஓசியா - விரிவுரை 
HOSEA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ பாவங்களில்‌ 
தரித்திரிக்கிறார்கள்‌. அவர்கள்மீது 
தேவனுடைய நியாயத்தீர்ப்பு நிச்சயமாய்‌ வரும்‌ 
(ஓசி 417). ஒருவனும்‌ அவர்களைக்‌ 
கடிந்துகொள்ளக்கூடாது (ஓசி 4:4). கர்த்தர்‌ 
அவர்களைத்‌ தண்டிக்கமாட்டார்‌ (ஒசி 414) 
விஸ்தாரமான வெளியிலே 
ர்‌ ஓசி 410. யூநாவின்‌ 
புத்திரருடைய 
பின்பற்றக்கூடாது 

(ஓசி 415) 


இஸ்ரவேல்‌ 
தேசத்துக்குடிகளோடே, 
கர்த்தருக்கு வழக்கு இருக்கிறது 
ஓசி 40-5 


ஓசி கம 
கர்த்தருடைய 
கேளுங்கள்‌; 
கர்த்தருக்கு. 


இஸ்ரவேல்‌ புத்திரரே, 
வார்த்தையைக்‌. 
தேசத்துக்குடிகனோடே, 
வழக்கு இருக்கிறது; 
அதேனென்றால்‌ தேசத்திலே 
உண்மையும்‌ இல்லை, இரக்கமும்‌ 
இல்லை; தேவனைப்பற்றிய அறிவும்‌ 
இல்லை. 
ஓசி க,  பொய்யாணையிட்டு, 
பொய்சொல்லி, கொலைசெய்து, திருடி, 
விபசாரம்பண்ணி, மிஞ்சி மிஞ்சிப்‌ 
போகிறார்கள்‌; இரத்தப்பழிகனோடே, 
இரத்தப்பழிகள்‌ சேருகிறது. 


ஓசி 4, இதினிமித்தம்‌ தேசம்‌ 
புலம்பும்‌; அதில்‌ குடியிருக்கிற 
அனைவரோடுங்கூட மிருகஜீவன்களும்‌ 
ஆகாயத்துப்‌ பறவைகளும்‌ 
தொய்த்துபோகும்‌; கடலின்‌ 
மச்சங்களும்‌ வாரிக்கொள்ளப்படும்‌. 

ஓசி க்க. ஆகிலும்‌ ஒருவனும்‌ 
(நியாயத்தைக்‌ காண்பிக்கவும்‌, ஒருவனும்‌ 
அவர்களைக்‌ கடி.ந்துகொள்ளவும்‌ 
கூடாது; உன்‌ ஜனங்கள்‌. 
ஆசாரியனோடே 
வழக்காடுகிறவர்களைப்போல. 
இருக்கிறார்கள்‌. 





i a 
TT 


ஓசி 43. ஆகையால்‌ தீ பகலிலே 
இடறிவிழுவாய்‌; இரவிலே. 
உன்னோடே கூடத்‌ தீர்க்கதரிசியும்‌ 
இடறிவிழுவான்‌; உன்‌ தாயை நான்‌ 
சங்காரம்பண்ணுவேன்‌. 


வார்த்தையைக்‌ கேளுங்கள்‌” (ஓசி 4:1) என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. கர்த்தர்‌ அவர்களுக்கு 
ஆசீர்வாதமான வார்த்தைகளையும்‌, 
ஆறுதலான நல்ல வார்த்தைகளையும்‌ 
பேசினால்‌ அவர்கள்‌ கர்த்தருடைய 
வார்த்தையை சந்தோஷமாய்க்‌ கேட்பார்கள்‌. 
கர்த்தரோ இப்போது இஸ்ரவேல்‌. 
புத்திரரோடு வழக்காடுகிறார்‌. அவர்கள்மீது 
கோபமாகமிருக்கிறார்‌. கர்த்தர்‌ தங்களோடு 
கோபமாகப்‌ பேசும்‌ வார்த்தைகளை, 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கேட்க 
விரும்பவுமாட்டார்கள்‌. கர்த்தருடைய 
வார்த்தைகளைக்‌ கேட்க தங்கள்‌ செவிகளை 
சாய்க்கவுமாட்டார்கள்‌. 


ஸ்ரவேல்‌ புத்திரருக்கு விரோதமாக 
பற்‌ க 2 “நடைபெறுகிறது. 
அவர்களுக்கு எதிரான  குற்றப்பத்திரிக்கை 
வாசிக்கப்படுகிறது. இஸ்ரவேல்‌ தேசத்து, 
குடிகளோடே கர்த்தருக்கு வழக்கு 
இருக்கிறது. தேசம்‌ முழுவதும்‌ கர்த்தரை 
விட்டு விலகிப்போயிருக்கிறார்கள்‌. 
கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு சில. 
கடமைகளை நியமித்திருக்கிறார்‌. அவர்கள்‌ 
ந்தக்‌ கடமைகளை 'உண்மையாய்ச்‌ 
ஆனால்‌ அவர்களோ. 
பொறுப்புக்களில்‌ 
உண்மையுள்ளவர்களாயில்லை. கர்த்தர்‌ 
தங்களுக்கு கொடுத்த வேலைகளை அவர்கள்‌ 
ஒழுங்காய்ச்‌ செய்யவில்லை. அவர்களிடத்தில்‌ 
உண்மையுமில்லை. கண்ணியமுமில்லை. 
அவர்களிடத்தில்‌ இரக்கமுமில்லை. 
தேவனைப்பற்றிய அறிவும்‌ இல்லை. 


இஸ்ரவேல்‌: புத்திரர்‌, தங்கள்‌ 
தேசத்திலுள்ள, மற்ற இஸ்ரவேல்‌ புத்திரரை 
வஞ்சிக்கிறார்கள்‌. கர்த்தர்‌ அவர்களுக்கு 
இரக்கம்‌ காண்பிக்கிறார்‌. இஸ்ரவேல்‌ 
புத்திரரோ தங்கள்‌ சகோதரருக்கு இரக்கம்‌ 
காண்பிக்கவில்லை. அவர்களுக்கு நன்மை 


செய்வதற்கு பதிலாக தீங்கு செய்கிறார்கள்‌. 


ஓசியா - விரிவுரை 
HOSEA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பொய்யாணையிட்டு, 
கொலைசெய்து, திருடி, 
மிஞ்சி 


மிஞ்சிப்போகிறார்கள்‌; இரத்தப்பழிகளோடே 
இரத்தப்பழிகள்‌ சேருகிறது (ஓசி 4:2). 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ ஏழைகளுக்கு இரக்கம்‌ 
காண்பிக்கவில்லை. தரித்திரருக்கு ஆதரவு 
கொடுக்கவில்லை. பசியாயிருக்கிறவர்களுக்கு 
போஜனம்‌ கொடுக்கவில்லை. 


அவர்கள்‌ 
பொய்சொல்லி, 
விபசாரம்பண்ணி, 


புத்திரரிடத்தில்‌ 
இல்லை. 
மற்றவர்களுக்கு நன்மை 
என்னும்‌ உணர்வு 
காணப்படவில்லை. 


அறிவு இல்லாதவர்கள்‌, 


அறிவு 


உதலி செய்யமாட்டார்கள்‌ 


செய்யும்‌ வத்த நாம்‌ எதிர்பார்க்க 

முடியாது. 

பயப்படுகிறவர்கள்‌, 

கட்டளைகளுக்கும்‌, 
கீழ்ப்படிவார்கள்‌. 


கர்த்தருக்கு 
அவருடைய 
பிரமாணங்களுக்கும்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரரோ கர்த்தருக்கு 
கீழ்ப்படியாமல்‌: அவரைவிட்டு 
விலகிப்போய்விடுகிறார்கள்‌. அவர்களிடத்தில்‌ 
தேவனைப்பற்றிய அறிவு இல்லாததினால்‌, 
அவர்களுக்கு தேவனுடைய பிரமாணம்‌ என்ன 
என்று தெரியவில்லை. அவர்கள்‌ 
கர்த்தருடைய பிரமாணத்தை மீறுகிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ தேசம்‌ முழுவதிலும்‌, ஜனங்கள்‌ 
கர்த்தருக்கு விரோதமாகவும்‌, மனுஷருக்கு 
விரோதமாகவும்‌ பாவம்‌ செய்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ பொய்யாணையிடுகிறார்கள்‌. பொய்‌ 
சொல்லுகிறார்கள்‌. கொலைசெய்கிறார்கள்‌. 
திருடுகிறார்கள்‌. விபசாரம்பண்ணுகிறார்கள்‌. 
அவர்களிடத்தில்‌ எல்லாவிதமான பாவங்களும்‌ 
காணப்படுகிறது. 

இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ மிஞ்சி மிஞ்சிப்‌ 
போகிறார்கள்‌. அவர்கள்‌ தேவனுடைய 
பிரமாணத்தின்‌ எல்லையையும்மீறி 
மிஞ்சிப்போகிறார்கள்‌. தங்களுடைய 
மனச்சாட்சியின்‌ எல்லையையும்‌ மீறி 
மிஞ்சிப்போகிறார்கள்‌. இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌, 
கர்த்தர்‌ நியமித்த எல்லைகளை மிஞ்சி 
மிஞ்சி போகும்போது, அவர்கள்மீது 
இரத்தப்பழிகளோடே இரத்தப்பழிகள்‌ 
சேருகிறது. 





i= al 
TT 


இஸ்ரவேல்‌ தேசம்‌ முழுவதிலும்‌, 
மனுஷர்‌ ஒருவருக்கொருவர்‌ கோபப்பட்டு, 
ஒருவரையொருவர்‌ கொலைசெய்கிறார்கள்‌. 
தேசத்தில்‌ கொலைபாதகங்கள்‌ ஏராளமாய்‌ 
நடைபெறுகிறது. குற்றமில்லாத இரத்தம்‌ 
அதிகமாய்ச்‌ சிந்தப்படுகிறது. இஸ்ரவேல்‌ 
புத்திரர்மீது இரத்தப்பழிகள்‌ வருகிறது. 
அவர்கள்‌ தொடர்ந்து கொலைசெய்வதினால்‌, 
அவர்களிடத்தில்‌ த்தப்பழிகளோடே, 
இரத்தப்பழிகள்‌ சேருகிறது. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தருக்கு 
விரோதமாகப்‌ பாவம்‌ செய்ததினால்‌, கர்த்தர்‌ 
அவர்களுக்கு விரோதமாக வழக்காடுகிறார்‌. 
அவர்கள்‌ தங்கள்‌ பாவங்களுக்கு 
மனந்திரும்பவில்லை. இதனால்‌ இஸ்ரவேல்‌ 
'தேசத்தின்மீது தேவனுடைய நியாயத்தீர்ப்பும்‌, 
அவர்‌... கொடுக்கும்‌ 
வருகிறது. அவர்களுடைய 
நிமித்தமாக இஸ்ரவேல்‌ தேசம்‌ புலம்பும்‌: 
அதில்‌ குடியிருக்கிற அனைவரோடுங்கூட 
மிருகஜீவன்களும்‌ ஆகாயத்துப்‌ பறவைகளும்‌ 
தொய்ந்துபோகும்‌: கடலின்‌ மச்சங்களும்‌ 
வாரிக்கொள்ளப்படும்‌ (ஒசி 4:3). 
இஸ்ரவேல்‌ நேசத்தில்‌ 
பஞ்சங்களும்‌ உண்டாகும்‌. 
பாழாய்ப்போகும்‌. விளைச்சல்‌ 
காடாய்ப்போகும்‌. இதனால்‌ 
தேசத்திலுள்ள 


யுத்தங்க। 
rhe 
நிலங்கள்‌ 
இஸ்ரவேல்‌ 
பள்ளத்தாக்குகளெல்லாம்‌. 
புலம்பும்‌. விருட்சங்களுள்ள கனிகளெல்லாம்‌ 


அழிந்துபோகும்‌. 
பறவைகளுக்குக்கூட 
கனிகளோ கிடைக்காது 
தொய்ந்துபோகும்‌. 

ஆகிலும்‌ ஒருவனும்‌ நியாயத்தைக்‌ 
காண்பிக்கவும்‌, ஒருவனும்‌ அவர்களைக்‌ 
கடிந்துகொள்ளவும்‌ கூடாது: உன்‌ ஜனங்கள்‌ 
ஆசாரியனோடே வழக்காடுகிறவர்களைப்போல 
இருக்கிறார்கள்‌” (ஓசி 4:4) என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 


ஆகாயத்து 
தானியங்களோ, 


அவைகள்‌ 


ஒரு மனுஷன்‌ பாவம்‌ செய்யும்போது, 
அவன்‌ தன்னுடைய பாவங்களுக்கு 
மனந்திரும்புவான்‌ என்னும்‌ நம்பிக்கை 
இருக்கும்‌ வரையிலும்‌, நாம்‌ அவனுக்கு 
புத்திமதிகளைச்‌ சொல்லலாம்‌. அவனுடைய 
பாவங்களினிமித்தமாக அவனைக்‌ கடிந்து 
கொள்ளலாம்‌. கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு 
அவன்மீது வருமென்று அவனை 
எச்சரிக்கலாம்‌. 


ஓசியா - விரிவுரை 
HOSEA - COMMENTARY 


(QODNERS 
PUBLISHERS 
ஆனால்‌ பாவிகளில்‌ சிலர்‌ 
கடினஇருதயமுள்ளவர்களாயிருப்பார்கள்‌. 
அவர்கள்‌ துணிகரமாய்ப்‌ பாவம்‌ செய்வார்கள்‌. 
மனந்திரும்ப மறுப்பார்கள்‌. தங்கள்‌ 
பாவங்களுக்கு அவர்கள்‌ மனந்திரும்புவார்கள்‌ 
என்னும்‌ நம்பிக்கையே 
இப்படிப்பட்டவர்களுக்கு 

சொல்லி பிரயோஜனமில்லை. 

யாருடைய வார்த்தைகளுக்கும்‌ 
செவிகொடுக்கமாட்டார்கள்‌. யாருடைய 
ஆலோசனைகளையும்‌ கேட்கமாட்டார்கள்‌. 


வ இனத்‌ நாம்‌ புத்திசொன்னாலும்‌ 
சர்‌ 'உண்டாகப்போவதில்லை, 
வின்‌ கர்த்தரிடத்தில்‌ ஜெபம்‌ 
பண்ணினாலும்‌, அவர்கள்‌ தங்கள்‌ 
பாவங்களுக்கு மனந்திரும்ப போவதில்லை. 
அவர்களுக்கு ஒரு நன்மையும்‌ 
உண்டாகப்போவதில்லை. அப்படிப்பட்ட 
துணிகரமான பாவிகளுக்கு ஒருவனும்‌ 
நியாயத்தைக்‌ காண்பிக்கவேண்டாம்‌ என்றும்‌, 
ஒருவரும்‌ அவர்களை குடிந்துகொள்ள 
வேண்டாம்‌ என்றும்‌ கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
ஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 
வக்கிரக்‌ 
ஆசாரிய ஊழியம்‌ 
நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஜனங்கள்‌ 
தேவனைப்பற்றிய அறிவைப்‌ பெற்றுக்‌ 
கொள்ளவும்‌, அவர்கள்‌ வேதவாக்கியங்களில்‌ 
போதிக்கப்படவும்‌, கர்த்தருடைய 
ஆராதனைகள்‌ ஒழுங்காகவும்‌ கிரமமாகவும்‌ 
நடைபெறவும்‌ ஆசாரிய ஊழியம்‌ கர்த்தரால்‌ 
நியமிக்கப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல்‌ புத்திரரோ 
ஆசாரிய ஊழியத்திற்கு விரோதமாகக்‌ 
கலகம்பண்ணுகிறார்கள்‌. இதன்‌ மூலமாக 
அவர்கள்‌ கர்த்தருடைய  நியமத்திற்கு 
விரோதமாக எதிர்த்து நிற்கிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌. புத்திரர்‌ பாவம்‌ 
செய்யும்போது ஆசாரியர்கள்‌ அவர்களை 
சகோதர சிநேகத்தோடு கடிந்துகொள்வார்கள்‌. 
ஆனால்‌ ஜனங்களோ ஆசாரியருடைய 
ஆலோசனைகளுக்கு கீழ்ப்படியாமல்‌, 
அவர்களோடு வழக்காடுகிறார்கள்‌. இதனால்‌ 
ஆசாரியர்களுடைய ஊழியத்தின்‌ மூலமாக, 
ஜனங்களுக்கு ஆவிக்குரிய நன்மைகள்‌ 
எதுவும்‌ உண்டாகவில்லை. 
இங்கு சொல்லுகிற சம்பவம்‌ 
ராஜாவாகிய 'யோவாசின்‌ 
காலத்தில்‌ நடைபெற்றது. ஜனங்கள்‌ 
ஆசாரியனாகிய சகரியாவை கல்லெறிந்து 
கொன்றுபோட்டார்கள்‌. 


சாரியனோடே 
க்கிறார்கள்‌. 
கர்த்தரால்‌ 


கர்த்தர்‌ 
யூதாவின்‌ 





i= THE 
ETT 


அப்பொழுது தேவனுடைய ஆவி 
ஆசாரியனாகிய யோய்தாவின்‌ குமாரனான 
சகரியாவின்மேல்‌ இறங்கினதினால்‌, 
ஜனத்திற்கு எதிரே 3 
கர்த்தருடைய 
என்ன? 
சித்திபெறமாட்டீர்கள்‌ 
சொல்லுகிறார்‌: நீங்கள்‌ 
விட்டுவிட்நினால்‌ அவர்‌ 
கைவிடுவார்‌ என்றான்‌. அதினால்‌ அவர்கள்‌ 
அவனுக்கு விரோதமாய்க்‌ கட்டுப்பாடுபண்ணி, 
கர்த்தருடைய ஆலயப்பிரகாரத்தில்‌ 
ராஜாவினுடைய கற்பனையின்படி அவனைக்‌ 
கல்லெறிந்து கொன்றார்கள்‌” 
(2நாளா 24:20,21). 

“ஆகையால்‌ நீ பகலிலே 
இடறிவிழுவாய்‌; இரவிலே உன்னோடேகூடத்‌ 
தீர்க்கதரிசியும்‌ இடறிவிழுவான்‌; உன்‌ தாயை 
நான்‌ சங்காரம்பண்ணுவேன்‌" (ஓசி 4:5) 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 

இஸ்ரவேல்‌ 
கள்ளத்தீர்க்கதரிசிகள்‌ 


தேசத்தில்‌ 
அநேகர்‌ 

இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 

கடிந்துகொள்ளும்‌ 
செலிகொடுக்கவில்லை. 
கள்ளத்தீர்க்கதரிசிகள்‌ 
பாவங்களை சொல்லாமல்‌, 
அவர்களுடைய துன்மார்க்கமான 
ஜீவியத்திற்கு துணை போகிறார்கள்‌. இதன்‌ 
நிமித்தமாக இஸ்ரவேல்‌ புத்திரரும்‌, 
அவர்களுடைய கள்ளத்தீர்க்கதரிசிகளும்‌ 
இடறிவிழுவார்கள்‌. 

அவர்கள்‌ பகலிலும்‌ இடறிவிழுவார்கள்‌. 
இரவிலும்‌ இடறி விழுவார்கள்‌. இரவு 
வேளையில்‌ இயற்கையாகவே 
அவர்களுக்கு வெளிச்சம்‌ கிடைக்காது. 
பகல்வேளையில்‌ வெளிச்சம்‌ இருந்தாலும்‌. 
அவர்கள்‌ பாவங்களுக்கு 
ஒடமாட்டார்கள்‌. 
செய்வார்கள்‌. 
நிலைத்திருக்கிறவர்கள்‌, 
பாவங்களில்‌ இடறிவிழுவார்கள்‌. 


பிள்ளைகள்‌ கீழே இடறி விழும்போது. 
அவர்களுடைய தாயார்‌ அவர்களுக்கு 
உதவி செய்ய ஒடிவருவார்கள்‌. தங்களுடைய 
தாயாரின்‌ உதவி தங்களுக்கு. 
கிடைக்குமென்று பிள்ளைகளும்‌ அவளை 
நம்புவார்கள்‌. ஆனால்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரரின்‌ நம்பிக்கை வீணாய்ப்போகும்‌. 


கடிந்து 


ஓசியா - விரிவுரை 
HOSEA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


உன்‌ தாயை நான்‌ சங்காரம்பண்ணுவேன்‌" 


இஸ்ரவேல்‌ புத்திரருடைய தாய்‌ பட்டணமாகிய 
சமாரியாவைக்‌ குறிக்கும்‌. சமாரியா 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு உதவி செய்ய வராது. 
கர்த்தர்‌ சமாரியாவை சங்காரம்பண்ணுவார்‌. 


ஆசாரியரின்‌ பாவங்கள்‌ 


ஓசி 


-11 


ஓசி 46. என்‌ 
அறிவில்லாமையினால்‌ 
சங்காரமாகிறார்கள்‌; நீ அறிவை 
வெறுத்தாய்‌, ஆகையால்‌ நீ என்‌ 
ஆசாரியனயிராதபடிக்கு. நானும்‌ 
உன்னை வெறுத்துவிடுவேன்‌; நீ உன்‌ 
தேவனுடைய வேதத்தை மறந்தாய்‌, 
ஆகையால்‌ நானும்‌ உன்‌ பின்னைகளை 
மறந்துவிடுவேன்‌. 


சி 43. அவர்கள்‌ 

யருகினார்களேர, 
எனக்கு 
பாவஞ்செய்தார்கன்‌; 
மகிமையை 
மாறப்பண்ணுவேன்‌. 


ஜனங்கள்‌ 


எவ்வனவாய்ப்‌. 
அவ்வனவாய்‌ 
விரோதமாய்ப்‌ 
அவர்களுடைய 
இலசைசையாக 


ஓசி ௧:8. அவர்கள்‌ என்‌ ஜனத்தின்‌ 
பாவத்தைத்‌ தின்று, அவர்களுடைய 
அக்கிரமத்தின்பேரில்‌ 
பசிதாகமாயிருக்கிறார்கன்‌. 


ஓசி 4. ஆதலால்‌ ஜனங்களுக்கு 
எப்படியோ ஆசாரியனுக்கும்‌ 
அப்படியே; அவர்கள்‌ வழிகளின்படி, 
நான்‌ அவர்களை விசாரித்து, அவர்கள்‌ 
கிரியைகளின்படி. அவர்களுக்குப்‌ 
பலனனவிப்பேன்‌.. 


ஓசி 40. அவர்கள்‌ கர்த்தரை 
மதியாமலிருக்கிறபடியினால்‌ அவர்கள்‌ 
தின்றாலும்‌ 

திருப்தியடை யாதிருப்பார்கன்‌; 
அவர்கள்‌ வேசித்தனம்பண்ணினாலும்‌. 
பலுகாதிருப்பார்கன்‌. 


ஓசி 41. வேசித்தனமும்‌ திராட்சரசமும்‌ 
மதுபானமும்‌ இருதயத்தை மயக்கும்‌. 





ழ்‌ நள 
யாய 


ஜனங்கள்‌ ஆசாரியரோடே 
வழக்காடுகிறார்கள்‌. ஆகையினால்‌ 
ஆசாரியர்கள்‌ அவர்களுக்கு கர்த்தருடைய 
வேதத்தைப்‌ போதிக்கவில்லை. ஜனங்களுக்கு 
'தேவனைப்பற்றிய அறிவு இல்லாமல்‌ போயிற்று. 
இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ தேவனைப்பற்றிய 
அறிவு இல்லாமையினால்‌ சங்காரமாகிறார்கள்‌ 
(ஓசி 4:6). 


ஆசாரியர்கள்‌. கர்த்தரையும்‌, 

கர்த்தருடைய வார்த்தைகளையும்‌, கர்த்தரை 
அறியும்‌ அறிவையும்‌ வெறுத்துவிடுகிறார்கள்‌. 
வெளிச்சத்தை வெறுத்து. அதற்கு. 
விரோதமாகக்‌ கலகம்பண்‌ ணுகிறவர்கள்‌. 
இருளிலே இடறி வார்கள்‌. இடறி 
விழுகிறவர்கள்‌ மறுபடியும்‌ எழும்ப முடியாமல்‌ 
அழிந்துபோவார்கள்‌. 


சாரியர்கள்‌ ஜனங்களுக்கு 
கர்த்ணப்பறறிய அறிக்‌ போ 
வேண்டும்‌. ஆனால்‌ அவர்களோ, கர்த்தர்‌ 
தங்களுக்கு கொடுத்த ஊழியத்தை 
உண்மையாய்ச்‌ செய்யவில்லை. இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கு அவர்கள்‌ அறிவை 
உணர்த்தவில்லை. 


"மேலும்‌, பிரசங்கி ஞானவானாயிருந்த 
படியால்‌, அவன்‌ ஜனத்துக்கு அறிவைப்‌ 
போதித்து, கவனமாய்க்‌ கேட்டாராய்ந்து, 
அநேகம்‌ நீதிமொழிகளைச்‌ சேர்த்து, 
எழுதினான்‌" (பிர 12:9). 


ஜனங்களும்‌ ஆசாரியரும்‌ அறிவை 
வெறுத்தார்கள்‌. ஆகையால்‌ கர்த்தரும்‌. 
அவர்களை வெறுத்துவிடுகிறார்‌. ஆசாரியர்கள்‌ 
ஜனங்களுக்கு கர்த்தரைப்பற்றிய 
அறிவைப்போதிக்கவில்லை. _ ஆகையினால்‌ 
ஜனங்களிடத்தில்‌ கர்த்தரைப்பற்றிய அறிவு 
இல்லை. ஆசாரியர்கள்‌ கற்றுக்கொடுக்க 
வில்லை. ஆகையினால்‌ ஜனங்கள்‌ 
கற்றுக்கொள்‌ எவில்லை. 
ஆசாரியர்களிடத்தில்‌ வெளிச்சம்‌ 
என்பதினால்‌ அவர்கள்‌ 
கற்றுக்கொடுக்கவில்லை. 
ம்‌ சொல்ல முடியாது. 
அவர்கள்‌ வெளிச்சத்தை விரும்பாமல்‌, அதை 
வெறுத்தார்கள்‌. ஆகையினால்‌ அவர்கள்‌ 
கர்த்தரைப்பற்றிய அறிவை ஜனங்களுக்கு: 
கற்றுக்கொடுக்கவில்லை. 


ஓசியா - விரிவுரை 
HOSEA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆசாரியர்கள்‌ தேவனுடைய வேதத்தை 
மறந்தார்கள்‌. அவர்கள்‌ தங்களுடைய 
பின்சந்ததியாருக்கு தேவனுடைய வேதத்தைப்‌ 
போதிக்கவேண்டும்‌. தாங்கள்‌ கற்றுக்‌ 
கொண்டது ஞாபகத்தில்‌ இருந்தால்தான்‌, 
ஆசாரியர்களால்‌ மற்றவர்களுக்கு போதிக்க 
முடியும்‌. ஆனால்‌ அவர்களோ தேவனுடைய 
வேதத்தை மறந்துவிடுகிறார்கள்‌. கர்த்தரும்‌, 
தம்முடைய நீதியினால்‌, ஆசாரியர்களையும்‌, 
அவர்களுடைய பிள்ளைகளையும்‌ 
மறந்துவிடுகிறார்‌. 

“பிள்ளைகள்‌” 


என்னும்‌ வார்த்தை, 


இஸ்ரவேல்‌ புத்திரரை பொதுவாக குறிக்கலாம்‌. 
களின்‌ 


அவர்களுடைய பிள்ளைகளை மறந்துவிடும்‌ 
போது, அவர்களால்‌ தங்கள்‌ பெற்றோரின்‌ 
ஆசாரிய ஊழிய ஸ்தானத்திற்கு வந்து 
ஊழியம்‌ செய்ய முடியாது. கர்த்தர்‌ அவர்களை 
மறந்துவிட்டபடியினால்‌, அவர்களை ஆசாரிய 
ஊழியத்திற்கு பிரதிஷ்டைபண்ணமாட்டார்‌. 


“ஏலி  எல்க்கானாவையும்‌ அவன்‌ 
மனைவியையும்‌ ஆசிர்வதித்து: இந்த ஸ்திரீ 
கர்த்தருக்கொன்று ஒப்புக்கொடுத்ததற்குப்‌ 
பதிலாகக்‌ கர்த்தர்‌ உனக்கு அவளாலே 
சந்தானம்‌ கட்டளையிடுவாராக என்றான்‌; 
அவர்கள்‌ தங்கள்‌ ஸ்தானத்திற்குத்‌ திரும்பப்‌ 
போய்விட்டார்கள்‌” (1சாமு 2:20. 

ஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
தவி! பகம்‌ 
கர்த்தரை கனம்பண்ண 
அவரை. கனவீனம்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ 
பெருகிற்று. அவர்கள்‌ திரளாய்ப்‌ 
பெருகினார்கள்‌. இதனால்‌ அவர்களுக்கு 
மகிமை உண்டாயிற்று. ஆனால்‌ அவர்கள்‌ 
எல்வளவாய்ப்‌ பெருகினார்களோ, 
அவ்வளவாய்‌ கர்த்தருக்கு விரோதமாகப்‌ 
பாவம்‌ செய்தார்கள்‌. அவர்களுடைய திரளான 
ஐசுவரியங்களும்‌, மகிமையும்‌, வல்லமையும்‌, 
அவர்களை துணிகரமாய்ப்‌ பாவம்‌ செய்வதற்கு 
வழிநடத்திற்று. இதனால்‌ கர்த்தர்‌ அவர்கள்‌ 
மீது கோபங்கொண்டு, “அவர்களுடைய 
மகிமையை 'இலச்சையாய்‌ 
மாறப்பண்ணுவேன்‌"' 4:7) என்று 
சொல்லுகிறார்‌. 


கர்த்தருக்‌ 
செய்கிறார்கள்‌. 
வேண்டியவர்கள்‌, 
பண்ணுகிறார்கள்‌. 
எண்ணிக்கை 


(ஓசி 





i FT 
TT 


ஆசாரியர்கள்‌ கர்த்தருடைய ஜனத்தின்‌ 
சா ன்ற. 


பலிகளி 

என்டன பங்கு வீதம்‌ உண்டு. ஆனால்‌ 
ஆசாரியர்களோ தங்களுடைய பங்கு 
வீதங்களை தப்பிதமாகப்‌ 
பயன்படுத்துகிறார்கள்‌. சாரியர்கள்‌ 
ஜனங்களுடைய அக்கிரமத்தின்‌ பேரில்‌ பசி 
தாகமாயிருக்கிறார்கள்‌. 

இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ பாவங்களையும்‌, 
அக்கிரமங்களையும்‌ செய்யும்போது 
ஆசாரியர்கள்‌ 'சந்தோஷப்படுகிறார்கள்‌. 
ஜனங்கள்‌ தங்கள்‌ பாவங்களுக்கு பாவ 
நிவாரண காணிக்கைகளை செலுத்தும்போது, 
ஆசாரியருக்கு அந்தக்‌ காணிக்கையில்‌ பங்கு 
கிடைக்கும்‌. அவர்களுடைய வருமானம்‌ 
பெருகும்‌. ஜனங்கள்‌ அதிகமாய்ப்‌ பாவம்‌ 
செய்தால்‌, தங்களுக்கு அதிகமான வருமானம்‌ 
கிடைக்கும்‌ என்று ஆசைப்பட்டு, 
ஆசாரியர்கள்‌ ஜனங்களுடைய அக்கிரமத்தின்‌ 
பேரில்‌ பசி தாகமாயிருக்கிறார்கள்‌. 


,சாரியர்கள்‌ 


மதிக்க 

பாவங்களை விட்டு விலகி, பரிசுத்தமாய்‌ 
ஜீவிக்கவேண்டும்‌ என்றும்‌ ஆசாரியர்கள்‌ 
விரும்பவில்லை. ஆகையினால்‌ ஆசாரியர்கள்‌ 
நின்றாலும்‌ திருப்தியடையாதிருப்பார்கள்‌. 
அவர்களுடைய காணிக்கைகள்‌ 
பெருகினாலும்‌ அதிலே அவர்களுக்கு 
திருப்தி உண்டாகாது. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
இன்னும்‌ அதிகமாய்‌ பாவம்‌ செய்யவேண்டும்‌ 
என்றும்‌, தங்களுக்கு இன்னும்‌ அதிகமாய்‌ 
அவர்களுடைய பாவநிவாரண 
காணிக்கைகளில்‌ பங்கு வரவேண்டும்‌ 
என்றும்‌, ஆசாரியர்கள்‌ பேராசைப்படுவார்கள்‌. 
சாரியர்களும்‌, 
எல்வளவாய்ப்‌ ர்கள்‌. 
அவ்வளவாய்‌ கர்த்தருக்கு விரோதமாய்ப்‌ 
பாவம்‌ செய்கிறார்கள்‌. அவர்கள்‌ தங்களுக்கு 
கேடுண்டாகவே பெருகுகிறார்கள்‌. 
அவர்கள்‌ வேசித்தனம்பண்ணினாலும்‌: 
பலுகாதிருப்பார்கள்‌" (ஓசி 40) என்று. 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. அவர்கள்‌ 
'தீயவழிகளிலும்‌, துன்மார்க்கமான வழிகளிலும்‌ 
தங்களுடைய ஜனங்களை பலுகிப்‌ பெருகச்‌ 
செய்யவேண்டுமென்று திட்டமிட்டாலும்‌, 
அவர்கள்‌ லுகாதிருப்பார்கள்‌. 


ஜனங்களும்‌ 


ஓசியா - விரிவுரை 
HOSEA - COMMENTARY 


அவர்களுக்கு கர்த்தருடைய உதவியும்‌, 
ஒத்தாசையும்‌, அநுக்கிரகமும்‌ கிடைக்காது. 


ம சாரியர்களும்‌ 
ரோதமாக தொடர்ந்து பாவம்‌ 
ர்‌. அவர்களுடைய இருநயம்‌ 
கடினப்பட்டிருக்கிறது. அவர்கள்‌ 
ஒருவருக்கொருவர்‌ ஒத்தாசைபண்ணி 
பாவமான காரியங்களை செய்கிறார்கள்‌. 
ஆதலால்‌ ஜனங்களுக்கு எப்படியோ 
ஆசாரியனுக்கும்‌ அப்படியே (ஓசி 49) 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. கர்த்தர்‌ 
ஜனங்களையும்‌ ஆசாரியர்களையும்‌ 
தம்முடைய நீதிமினால்‌ 
அவர்கள்‌ 
பங்காளிகளாகயிருப்பதுபோல, 
அனுபவிக்கும்‌. தண்டனைகளையும்‌ 
பங்காளிகளாகயிருந்து பகிர்ந்துகொள்வார்கள்‌. 


ஆசாரியர்களிடத்தில்‌ வேசித்தனமும்‌, 
திராட்சரசமும்‌, மதுபானமும்‌ இருக்கக்கூடாது. 
இவை இருதயத்தை மயக்கும்‌ (ஓசி 4:1). 
கர்த்தருக்கு ஊழியம்‌ செய்கிறவர்கள்‌ 
இந்தப்‌ பாவங்களை விட்டு விலகி, 
பரிசுத்தமாயிருக்கவேண்டும்‌. ஆனால்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரரும்‌, அகன்‌ 
ஆசாரியர்களும்‌ வேசித்தனம்‌ 
பண்ணுகிறார்கள்‌. திராட்சரசமும்‌, மதுபானமும்‌ 
பருகி வெறித்திருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
கர்த்தருக்குள்‌ சந்தோஷமாயிராமல்‌, 
மாம்சத்தின்‌ இச்சைகளை நிறைவேற்றுவதில்‌ 
'சந்தோஷமாயிருக்கிறார்கள்‌. இருதயம்‌ 
மயங்கிய நிலையில்‌ இருக்கிறவர்களுக்கு 
தெளிந்த புத்தியும்‌, தெளிந்த சிந்தையும்‌ 
இருக்காது. அவர்களால்‌ கர்த்தருடைய 
ஊழியத்தையும்‌ செய்ய முடியாது. 


இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ 
பாவங்கள்‌ ஓசி 4:12-19 


ஓசி 412. என்‌ ஜனங்கள்‌. 
கட்டையினிடத்தில்‌ ஆலோசனை 
கேட்கிறார்கன்‌; அவர்களுடைய கோல்‌ 
அவர்களுக்குச்‌. செய்தியை 
அதிவிக்குமென்றிருக்கிறார்கன்‌; 
வேசித்தன ஆவி அவர்களை வழிதப்பித்‌ 
திரியப்பண்ணிற்று; அவர்கள்‌ தங்கள்‌ 
தேவனுக்குக்‌ கீழ்ப்பட்டிராமல்‌ 
'சோரமார்க்கம்‌ போனார்கள்‌. 





f= FTE 
TT 


ஓசி 4:08. அவர்கள்‌ மலையுச்சியில்‌ 
பலியிட்டு, மேடுகளிலே கர்வாலி. 
மரங்களின்‌ கீழும்‌, புன்னைமரங்களின்‌ 
ம்‌, அரசமரங்கவின்‌ 
அவைகளின்‌ நிழல்‌ நல்லதென்று, 
தூபங்காட்டுகிறார்கள்‌; இதினிமித்தம்‌ 
உங்கள்‌ குமாரத்திகன்‌ வேசித்தனமும்‌, 
உங்கள்‌ மருமக்கன்மார்‌ விபசாரமும்‌ 
செய்கிறார்கள்‌. 


ஓசி கபக்‌. உங்கள்‌ குமாரத்திகள்‌ 
வேசித்தனம்‌ செய்கிறதினிமித்தமும்‌, 
உங்கள்‌ மருமக்கன்மார்‌ விபசாரம்‌ 
செய்கிறதினிமித்தமும்‌, 

அவர்களை 

அவர்கள்‌: 

கூடப்போய்‌ 

யிடுகிறார்கன்‌; 

ஜனங்கள்‌. 

விழுவார்கள்‌. 


சி 445. இஸ்ரவேலே, 
க துல்‌ மூதாவாகிலும்‌ 
அந்தப்‌ பாவத்துக்குன்னாகாதிருப்பதாக; 
வராமலும்‌, 

போகாமலும்‌ 


ஆணையிடாமலும்‌ இருப்பீர்கனாக. 


ஓசி 408. இஸ்ரவேல்‌ அடங்காத 
கிடாரியைப்‌ போல்‌ அடங்காதிருக்கிறது; 
இப்போது கர்த்தர்‌ 
விஸ்தாரமான 
ஆட்டுக்குட்டியைப்போல்‌ 
அலையப்பண்ணுவார்‌. 


ஓசி 417. 
விக்கிரகங்கனோடு 
இணைந்திருக்கிறான்‌, 
போகவிடு. 


ஓசி 4:18. அவர்களுடைய மதுபானம்‌ 
புனித்தது, அவர்கள்‌. எப்போதும்‌ 
சோரம்போகிறார்கன்‌; அவர்களுடைய 
அதிபதிகள்‌ தாருங்கவென்று. 
'இலச்சையானதை நாடுகிறார்கள்‌. 

ஓசி ௧:19. காற்று அவர்களைத்‌ தன்‌ 
செட்டைகளில்‌ இறுகப்‌ படிக்கும்‌; 
அவர்கள்‌: தங்கள்‌. பலிகளால்‌. 
வெட்கப்படுவார்கள்‌.. 


ஓசியா - விரிவுரை 
HOSEA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தரைவிட்டு 
விலகி விக்கிரகங்களைப்‌ பின்பற்றிப்‌ 
போகிறார்கள்‌. விக்கிரகங்களுக்கு தூபங்காட்டி 
ஆராதிக்கிறார்கள்‌. இது  ஆலிக்குரிய 
வேசித்தனம்‌ என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
வேசித்தனத்தின்‌ அவர்களை 
வழிதப்பி அவர்கள்‌ 
தங்கள்‌ கீழ்ப்பட்டிராமல்‌, 
சோரமார்க்கமாய்ப்‌ போகிறார்கள்‌. 
வேசித்தனத்தின்‌ ஆலி அவர்களை 
ஆளுகை செய்யும்போது, அவர்கள்‌ 
வேசித்தனத்திற்கு அடிமையாகயிருக்கிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌. புத்திரர்‌ 
சோரம்போயிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
விக்கிரகங்களை ஆராதிப்பது, ஒரு வேசியின்‌ 
வேசித்தன கிரியைகளைப்போல இருக்கிறது. 
இஸ்ரவேல்‌ அடங்காத கிடாரியைப்போல்‌ 
அடங்காதிருக்கிறது” (ஓசி 4:16) என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. இந்த கிடாரி 
வேலைக்கு பழக்கப்படுத்தப்படவில்லை. 
இதன்மீது நுகத்தை சுமத்த முடியாது. இது 
அடங்காத கிடாரியாகமிருப்பதினால்‌, தன்‌ 
இஷ்டம்போல அலைந்து திரியும்‌. 


விளைச்சல்‌ நிலத்திலே. அடங்காத 
கிடாரியை அலிழ்த்துவிட்டால்‌, 
கட்டுப்பாடில்லாமல்‌ எல்லா இடக்கம்‌ 
சிதறி ஓடும்‌. அந்தக்‌ கிடாரியை 
அடக்கவேண்டுமென்றால்‌, அதன்‌ 
கழுத்தின்மீது நுகத்தை சுமத்தவேண்டும்‌. 
அப்போதுதான்‌ அது அங்கும்‌ இங்கும்‌ 
ஓடாமல்‌, நாம்‌ வழிநடத்தும்‌ பாதையில்‌ 
போகும்‌. அடங்காத கிடாரியை பழக்குவது 
மிகவும்‌ கடினம்‌. 

இஸ்ரவேல்‌ புத்திரரும்‌ அடங்காத 
கிடாரியைப்போல, கர்த்தரைவிட்டு விலகி, 
விக்கிரகங்களை நாடிப்போகிறார்கள்‌. 
அடங்காத கிடாரியின்‌ கால்கள்‌ உழுகிற 
நிலத்தில்‌ தரித்திருக்காது. இஸ்ரவேல்‌ 
புத்திரருடைய கால்களும்‌ கர்த்தருடைய 
ஆலயத்தில்‌ தரித்திருக்கவில்லை. அவர்கள்‌ 
மேடைகள்‌ இருக்கும்‌ இடங்களுக்கெல்லாம்‌ 
ஓடிப்போகிறார்கள்‌. இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
ஆவிக்குரிய பயிற்சி கொடுப்பது மிகவும்‌ 
கடினமான காரியமாகயிருக்கிறது. 





f= FTE 
TT 


கல்லைப்பார்த்து, நீ என்னைப்‌ 
என்றும்‌ சொல்லுகிற அவர்களும்‌, அவர்கள்‌ 
ராஜாக்களும்‌, அவர்கள்‌ பிரபுக்களும்‌, 
அவர்கள்‌ ஆசாரியர்களும்‌, அவர்கள்‌ தீர்க்க 
தரிசிகளும்‌ வெட்கப்படுவார்கள்‌" (எரே 2:26). 

இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 


சமுகத்தில்‌ அமர்ந்திருந்து, 
திட்டங்களையும்‌, 


கர்த்தருடைய 
அவருடைய 
ஆலோசனைகளையும்‌ 
விருப்பங்களையும்‌ அறிந்துகொள்ள ஒரு 
பிரயாசமும்‌ எடுப்பதில்லை. புறஹாதி 
மார்க்கத்தார்‌ குறிகேட்பது போல, இஸ்ரவேல்‌. 
புத்திரர்‌ குட்டையினிடத்தில்‌ ஆலோசனை 
கேட்கிறார்கள்‌. அந்தக்‌ கட்டையே தங்கள்‌ 
தெய்வம்‌ என்று நினைக்கிறார்கள்‌. ஒரு 
சிறிய மரக்கட்டை தங்களுக்கு ஆலோசனை 
சொல்லும்‌ என்று நம்புகிறார்கள்‌ 
விக்கிரகங்களுடைய "கோல்‌! தங்களுக்கு 
செய்தியை அறிவிக்கும்‌ என்றிருக்கிறார்கள்‌. 


நேபுகாத்நேச்சார்‌ பாபிலோன்‌ தேசம்‌ 
முழுவதற்கும்‌ ராஜாவாகமிருந்தாலும்‌, அவன்‌ 
ஒரு விக்கிரகாராதனைக்காரனாகவே 
இருந்தான்‌. அவன்‌ விக்கிரகங்களை 
நம்பினாள்‌ குறிகேட்பதற்கும்‌ ஆலோசனை 
கேட்பதற்கும்‌, அவன்‌ தன்னுடைய அம்பை 
நாடிப்போனான்‌. 

“பாபிலோன்‌ ராஜா இரண்டு 
வழிகளின்‌ முனையாகிய  வழிப்பிரிவிலே 
நிமித்தம்‌ பார்க்கிறதற்காக நிற்பான்‌; 
அம்புகளைத்‌ தீட்டி, விக்கிரகங்களை உசாவி, 
ஈரலால்‌ குறிபார்ப்பான்‌” (எசே 21:21). 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
ஆராதனை செய்யவில்லை. 
பலிகளையும்‌ செலுத்தவில்லை. 
விக்கிரகங்களை 
விக்கிரகங்களுக்கு 
செலுத்துகிறார்கள்‌. அவர்கள்‌ மலையுச்சியில்‌ 
பலியிட்டு, மேடுகளிலே கர்வாலிமரங்களின்‌ 
கீழும்‌, புன்னைமரங்களின்‌ கீழும்‌, 
அரசமரங்களின்‌ கீழும்‌, அவைகளின்‌ நிழல்‌ 
நல்லதென்று, 'தூபங்காட்டுகிறார்கள்‌:: 
இதினிமித்தம்‌ அவர்களுடைய குமாரத்திகள்‌ 
வேசித்தனமும்‌, அவர்களுடைய மருமக்கள்மார்‌ 
விபசாரமும்‌ செய்கிறார்கள்‌ (ஓசி 4:13). 


கர்த்தருக்கு 
அவருக்கு 
அவர்கள்‌ 
ஆராதிக்கிறார்கள்‌. 
பலிகளை 


ஓசியா- விரிவுரை 
HOSEA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
தங்கள்‌ தெய்வங்கள்‌ 
அவற்றிற்கு பலி செலுத்துகிறார்கள்‌. 
விக்கிரகங்கள்‌ தங்கள்மீது, கோபமாக 
இருக்கிறது என்றும்‌, அவற்றின்‌ கோபத்தை 
நீக்கி, அவற்றை சமாதானப்படுத்த 
வேண்டும்‌ என்றும்‌ நினைத்து, அவர்கள்‌ 
விக்கிரகங்களுக்கு தூபங்காட்டுகிறார்கள்‌. 
விக்கிரக தெய்வங்கள்‌ மலைஉச்சியிலும்‌, 
மேடுகளிலும்‌ இருக்கும்‌ என்று நம்புகிறார்கள்‌. 
தரையைவிட்டு உயரத்தில்‌ போக போக, 
தங்கள்‌ தெய்வங்களுக்கு அருகாமையில்‌ 
போகலாம்‌ என்பது அவர்களுடைய நம்பிக்கை 
இன்னும்‌ உயரமான மலைகளைக்‌ 
கண்டுபிடித்தால்‌, அவர்கள்‌ அந்த 
மலைகளின்மீது ஏறி,  பரலோகத்திற்கே 
போய்விடலாம்‌ என்றும்‌ நினைக்கிறார்கள்‌. 
பூர்வகாலங்களில்‌, ஜனங்கள்‌ தங்கள்‌ 
மதிமீனத்தினால்‌ பாபேல்‌ கோபுரத்தைக்கட்டி, 
தேவனுடைய சமுகத்திற்கு போகவேண்டு 
மென்று முயற்சி பண்ணினார்கள்‌. அவர்கள்‌ 
அப்போது மதியீனமாய்ச்‌ செய்ததுபோல, 
, புத்திரர்‌ இப்போது, தங்கள்‌ 
, உச்சியில்‌ 
மேடுகளிலே 
தூபங்காட்டுகிறார்கள்‌. 
கர்வாலி மரங்கள்‌, புன்னை 
மரங்கள்‌, அரச மரங்கள்‌ ஆகியவற்றின்‌ 
கீழே உள்ள, நல்ல நிழலான இடமே, 
தங்கள்‌ விக்கிரகங்களுக்கு தூபங்காட்ட 
உகந்த இடம்‌ என்று இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
நம்புகிறார்கள்‌. இந்த நிழலான இடம்‌ 
ஜனங்களுக்கும்‌ பிரியமாயிருக்கிறது. மரங்கள்‌ 
அடர்த்தியாக வளர்ந்திருக்கும்போது, நிழலும்‌ 
நன்றாக இருக்கும்‌. அந்த இடம்‌ 
குளிர்ச்சியாகயிருக்கும்‌. இப்படிப்பட்ட 
க சூழ்நிலையிலிருந்தால்‌, 
என்றும்‌, 
ங்கே 


பண்ணுவதற்கு இதுபோன்ற மரத்தடிகளே 
உகந்த இடம்‌ என்பது அவர்களுடைய 
நம்பிக்கை. 





ழ்‌ நயனா 
யாய 


'சோரம்போகிறார்கள்‌. 
அவர்களுடைய பேச்சாகவும்‌, மூச்சாகவும்‌ 
இருக்கிறது. அசுத்த ஆவி அவர்களை 
ஆளுகை செய்கிறது. அவர்கள்‌: 
அசுத்தங்களைக்‌ கொள்கிறார்கள்‌, அதையே 
விற்கிறார்கள்‌. அவர்களுடைய விக்கிரகங்கள்‌ 
அவர்களை ஆளுகை செய்கிறது. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தரை 
ஆராதியாமல்‌, விக்கிரகங்களை 
ஆராதிக்கிறார்கள்‌. அந்நிய தெய்வங்கள்‌ 
ஆவியாகயிருந்தாலும்‌, அது அசத்த 
ஆலியாகவே இருக்கிறது. இவர்கள்‌ பிசாசை 
ஆராதிக்கிறார்கள்‌. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
தங்கள்‌ குடும்பமாக விக்கிரகங்களை 
ஆராதித்து, ஆவிக்குரிய வேசித்தனம்‌ 
பண்ணுகிறார்கள்‌. 


ரவேல்‌ பு டய குமாரத்திகள்‌, 
அங்வக குக்கு அக்கட ஆய்தக்‌ 
வேசித்தனம்‌ செய்கிறார்கள்‌. அவர்களுடைய 
மருமக்கள்மார்கள்‌ ஆவிக்குரிய விபசாரம்‌ 
செய்கிறார்கள்‌. அவர்கள்‌ கர்த்தரைவிட்டு, 
விலகி,  வேசிகளோடே கூடப்போய்‌, 
தாசிகளோடே பலியிடுகிறார்கள்‌. கர்த்தர்‌ 
அவர்களை நிச்சயமாய்த்‌ தண்டிப்பார்‌ 
விக்கிரகாராதனைக்காரர்கள்‌ உணர்வில்லாத 
ஜனங்களாயிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
தங்களுடைய விக்கிரகாராதனையில்‌ 
சிக்குண்டு விழுவார்கள்‌ (ஓசி 4:14). 
இஸ்ரவேல்‌ தேசத்தில்‌ நீதியுமில்லை. 
நியாயமுமில்லை. அவர்களுடைய அதிபதிகள்‌ 
தாருங்கள்‌ என்று  இலர்சையானதை 
நாடுகிறார்கள்‌. அவர்கள்‌ பணத்திற்கு 
ஆரைப்பட்டு பொய்யான தீர்ப்புகளைச்‌ 
சொல்லுகிறார்கள்‌. தேசத்தின்‌ அதிபதிகள்‌ 
வழக்குகளை நீதியாய்‌ விசாரிக்கவேண்டும்‌. 
நியாயமான தீர்ப்புக்கள்‌ மனதிற்கு 
இன்பமாயிருக்கும்‌. அது நம்முடைய 
தாகத்தைத்‌... தீர்க்கும்‌, குளிர்ந்த 
தண்ணீரைப்போல இருக்கும்‌. 


ஓசியா - விரிவுரை 
HOSEA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நியாயமாய்‌ 
அநீதியான தீர்ப்பு 
துன்மார்க்கருக்கு 


வழக்குகள்‌ 
விசாரிக்கப்படாமல்‌, 
கொடுக்கும்போது, 
சந்தோஷமாயிருக்கும்‌. அதிபதிகளிடத்தில்‌ 
பணஆசை இருக்கும்‌. அவர்களிடத்தில்‌ 
உண்மையிருக்காது. அநீதியான தீர்ப்புக்கள்‌. 
நம்முடைய ஆத்துமாவின்‌ தாகத்தை 
தணிக்காது. இது புளித்த மதுபானம்‌ 
போன்றது. இதை பருகுகிறவர்கள்‌ 
தன்ணடுவோர்கள்‌... தெளிவாக. சந்திக்க 
முடியாமல்‌ குழப்பத்திலிருப்பார்கள்‌. 


அநீதியான தீர்ப்புகளை சொல்‌, 
நியாயாதிபதிகள்‌ சோரப்போனவரகள்‌. 
அவர்கள்‌ புளித்த மதுபானத்தைக்‌ குடித்து, 
நிதானமில்லாமல்‌ தள்ளாடுகிறவர்கள்‌. 
இவர்கள்‌ குற்றவாளிகளை நிரபராதிகள்‌ 
என்று தீர்த்து விடுதலை பண்ணுவார்கள்‌. 
அதே வேளையில்‌, இவர்கள்‌ நிரபராதிகளை 
குற்றவாளிகள்‌ என்று தீர்த்து, சிறையிலே. 
தள்ளிவிடுவார்கள்‌. இவர்களுடைய 
மதுபானம்‌ புளித்தது. 

பாவத்தின்‌ சம்பளம்‌. மரணம்‌. 
இஸ்ரவேல்‌. புத்திரர்‌ கர்த்தருக்கு 
விரோதமாகப்‌ பாவம்‌ செய்கிறார்கள்‌. தங்கள்‌ 
பாவங்களுக்கு மனந்திரும்ப, கர்த்தர்‌ 
அவர்களுக்கு அநேக வாய்ப்புக்களைக்‌ 
கொடுக்கிறார்‌. ஆனால்‌ அவர்களோ, தங்கள்‌ 
இருதயத்தை கடினப்படுத்தி, துணிகரமாய்ப்‌ 
பாவம்‌ செய்கிறார்கள்‌. அவர்களுடைய 
பாவங்களினிமித்தமாய்‌ தேவனுடைய கோபம்‌ 
அவர்கள்மேல்‌ வந்திருக்கிறது. 

“நான்‌ அவர்களை 
தண்டியாமலிருப்பேனோ” (ஓசி 4114) என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. கர்த்தர்‌ 
நிச்சயமாகவே பாவிகளைத்‌ தண்டிப்பார்‌. 
ஆனாலும்‌ அவர்களுடைய பாவங்களுக்கு 
நியமிக்கப்பட்ட தண்டனை, அவர்களுக்கு 
உடனே கிடைக்காது. கர்த்தர்‌ அவர்களை, 
இப்போது. விஸ்தாரமான வெளியிலே. 
ஆட்டுக்குட்டியைப்போல்‌. மேய்ந்து 
அலையப்பண்ணுவார்‌ (ஓசி 4:16). இந்த ஆடு 
வெட்டப்படுவதற்காகவே மேய்க்கப்படுகிறது. 
கொழுத்த ஆட்டுக்கு சந்தையில்‌ நல்ல கிரயம்‌ 
கிடைக்கும்‌. 





i= FTE 
TT 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌  புத்திரரோடு 
ஏற்கெனவே உடன்படிக்கை பண்ணியிருந்தார்‌. 
ஆனால்‌ அவர்களோ 
வார்த்தைக்கு 
உடன்படிக்கையை 
முறித்துப்போட்டார்கள்‌. கர்த்‌ ம்‌ 
பெரிதான கிருபையினால்‌ அவர்களோடு 
ஒப்புரவாகி, அவர்களோடு தாம்‌ செய்து 
கொண்ட உடன்படிக்கையை புதுப்பிக்கிறார்‌. 
கர்த்தருக்கும்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்கும்‌ 
இடையே சிநேக உடன்படிக்கை மறுபடியும்‌ 
புதுப்பிக்கப்பட்டு, உறுதிபண்ணப்படுகிறது. 


இஸ்ரவேல்‌ கர்த்தருக்கு 


விரோதமாகப்‌ பாவம்‌ செய்தார்கள்‌. அவர்கள்‌ 


த்தார்‌ 


ஒரேபிலே பொன்கள்றுக்குட்டியை வார்பபித்து. 
அதற்கு பலிகளை 
ஆராதித்தார்கள்‌. 


மீறுதலும்‌, 
தித்திக்க கர்த்தரோ 
மன்னிக்கும்‌ கிரு 
அவர்களுடைய 

பாவத்தையும்‌ மன்னிக்கிறார்‌. 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரை தமக்கு 
சுதந்தரமாக மறுபடியும்‌ ஏற்றுக்கொள்கிறார்‌. 
அவர்களை தமக்கு விசேஷமான ஜனங்களாக 
மறுபடியும்‌ அங்கீகரிக்கிறார்‌ கர்த்தர்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனத்தாருக்கு தம்முடைய 
விசேஷித்த கிருபைகளையும்‌, 
சிலாக்கியங்களையும்‌ கொடுக்கிறார்‌. 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
தம்முடைய ஆசீர்வாதத்தை சொல்லும்போது, 
"இதோ! என்னும்‌ வார்த்தையை 
பயன்படுத்துகிறார்‌. “இதோ, நான்‌ ஒரு 
உடன்படிக்கை பண்ணுகிறேன்‌" என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. கர்த்தர்‌ “இதோ” என்னும்‌: 
வார்த்தையை பயன்படுத்தியிருப்பதினால்‌, 
அவர்‌ இஸ்ரவேல்‌ ஜனங்களுக்கு தம்முடைய 
வார்த்தைகளை கட்டளையாக சொல்லுகிறார்‌. 
மேலும்‌ கர்த்தருடைய வார்த்தை 
அவர்களுக்கு ஆச்சரியத்தைக்‌ கொடுக்கும்‌ 
வார்த்தையாகவும்‌ இருக்கிறது. 

கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரோடு 
உடன்படிக்கை பண்ணுகிறார்‌. இந்த 
உடன்படிக்கையில்‌ கர்த்தருடைய 
பகுதியமுள்ளது. இதில்‌ இஸ்ரவேல்‌ 
புத்தருடைய பகுதியுமுள்ளது. கர்த்தர்‌ த 
உடன்படிக்கையில்‌, தம்முடைய பகுதியைப்பற்றி 
இந்த வசனப்பகுதியில்‌ மிகவும்‌ தெளிவாகச்‌ 
சொல்லுகிறார்‌. 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


நான்‌ ஒரு உடன்படிக்கை 
பூமியெங்கும்‌ எந்த 
செய்யப்படாத 
அதிசயங்களை உன்‌ ஜனங்கள்‌ எல்லாருக்கும்‌ 
ன்பாகவும்‌ செய்வேன்‌; உன்னோடேகூட 
க்கிற ஜனங்கள்‌ எல்லாரும்‌ கர்த்தருடைய 
செய்கையைக்‌ காண்பார்கள்‌; உன்னோடேகூட 
இருந்து, நான்‌ செய்யும்‌ காரியம்‌ 
பயங்கரமாயிருக்கும்‌" (யாத்‌ 34:10) என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. இந்த 
உடன்படிக்கையின்‌ பிரகாரம்‌ இது கர்த்தர்‌ 
செய்யும்‌ காரியமாகும்‌. இந்த 
உடன்படிக்கையில்‌, இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ செய்ய 
வேண்டிய காரியமுமுள்ளது. கர்த்தர்‌ 
அவர்களுக்கு கட்டளையிடுகிறதை 
அவர்கள்‌ கைக்கொள்ளவேண்டும்‌. 
(யாத்‌ 3411). இதுவே இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
செய்ய வேண்டிய காரியம்‌. 


யாத்‌ 3470-28 ஆகிய வசனங்களில்‌ 
தேவன்‌ மோசேயோடும்‌,  இஸ்ரவேலரோடும்‌. 
பண்ணிய உடன்படிக்கை 
புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது. 

விண்ணப்பத்திற்கு ற்‌ 

யாத்‌ 349) 

ப ்கபப்பகக்கு இலாகேல்‌ திர்‌ 
தேவனுக்கு எதிராகக்‌ கலகம்‌ பண்ணி 
பொன்கன்றுக்குட்டியைச்‌ செய்து, அதைப்‌ 
பணிந்து கொண்டார்கள்‌ (யாத்‌ 32:1-6,21-25). 
இப்போது. தேவன்‌ அவர்களுடைய 
பாவங்களை மன்னித்து அவர்களோடு தமது 
உடன்படிக்கையைப்‌ புதுப்பித்துக்‌ கொள்கிறார்‌ 
(யாத்‌ 3442-17), 


தேவன்‌ தம்முடைய உடன்படிக்கையைப்‌ 
புதுப்பிக்கிறார்‌. கர்த்தர்‌ மனுஷருக்குக்‌ 
கொடுத்த வாக்குத்தத்தங்களை 
நிறைவேற்றுகிறார்‌. உடன்படிக்கையில்‌ தேவன்‌ 
தம்முடைய பங்கை எப்போதும்‌ சரியாகச்‌ 
செய்கிறவர்‌. மனுஷன்‌ தான்‌, குர்த்தரைவிட்டு 
வழிவிலகிப்போய்‌ உடன்படிக்கையைக்‌ காத்துக்‌ 
கொள்ள முடியாமல்‌. தவிக்கிறான்‌. 
உடன்படிக்கையில்‌ மனுஷன்‌ தன்னுடைய 
பங்கை நிறைவேற்றும்போது தேவன்‌ 
தம்முடைய பங்கை நிச்சயமாய்‌ 
நிறைவேற்றுவார்‌. தேவனுடைய வரங்களும்‌, 
அவருடைய அழைப்புக்களும்‌ மாறாதவைகள்‌. 
(ரோமர்‌ 11:29) 





i FTE 
TT 


ஆட்டை மேய்க்கிறவர்கள்‌, அதை. 
நன்றாக மேய்த்து, வளர்த்து, அதன்‌ பின்பு 
அதை வெட்டுகிறவர்களிடத்தில்‌ கொடுத்து 
விடுவார்கள்‌. வெட்டுகிறவன்‌ நன்றாய்க்‌ 
கொழுத்த ஆட்டை, துண்டு துண்டாக 


நிலைத்திருக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ தங்களுடைய சிந்தையில்‌ 
இருமாப்பாமிருந்து கொழுத்திருக்கிறார்கள்‌. 
மனந்திரும்ப மறுக்கிறார்கள்‌. நன்றாய்‌ 
மேய்க்கப்பட்ட ஆடு, சந்தைக்கு 
அனுப்பப்படுவதுபோல, இருதயத்தில்‌ 
கனமுள்ள பாவிகள்‌, தங்கள்‌ பாவத்தில்‌ 
கொழுத்திருந்தாலும்‌, அவர்களும்‌ 
தண்டனை கொடுக்கப்படும்‌ இடத்திற்கு 
அனுப்பப்படுவார்கள்‌. 
கர்த்தர்‌ மெய்யாகவே 
துன்மார்க்கனைத்‌ தண்டிப்பார்‌ 
பாவியினுடைய இருதயம்‌ கடினப்பட்டு, அவன்‌ 
ஊழியக்காரரின்‌ ஆலோசனைகளை கேட்க 
மறுக்கும்போது, அவனுக்கு அதற்கு மேல்‌ 
புத்தி சொல்லி பிரயோஜனமில்லை. 
அவனை கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பக்கு 
ஒப்புக்கொடுத்துவிடவேண்டும்‌. "ஒருவனும்‌ 
நியாயத்தைக்‌ காண்பிக்கவும்‌, 

க்‌ குடிந்துகொள்ளவும்‌ 

என்று கர்த்தர்‌ 


பந்து. 

கர்த்தர்‌ 

எப்பிராயீம்‌. 
இணைந்திருக்கிறான்‌. 
" (ஓசி 4:17) என்று 


தன்‌ மகன்‌ 
கெட்டவனாகயிருந்தால்‌, அவனுடைய 
தகப்பன்‌ அவனுக்கு புத்தி சொல்லுவான்‌. 

ன்‌ மனந்திரும்ப மறுத்தால்‌, 


தீர்மானம்‌ எடுத்த பின்பு, அவன்‌ தன்‌ மகனை 
கண்டிக்கவுமாட்டான்‌, அவனுக்கு புத்தி 
'சொல்லவுமாட்டான்‌. 


ஓசியா - விரிவுரை 
HOSEA - COMMENTARY 


குற்றவுணர்வில்லாமல்‌, 
நிர்விசாரமாகமிருந்தால்‌, நாம்‌ நிச்சயமாக 
அழிந்துபோவோம்‌. நம்முடைய 
பாவங்களினிமித்தமாக நமக்கு அழிவு வரும்‌ 
அழிவு புயல்காற்றைப்போல்‌ சீக்கிரத்தில்‌ வரும்‌. 
அழிவு வரும்போது வெட்கமும்‌ அவமானமும்‌ 
சேர்ந்து வரும்‌. 
தங்களுடைய பாவங்களைக்‌ குறித்து, 
வருத்தப்படாமல்‌, வெட்கப்படாமல்‌, 
சுவலைப்படாமல்‌ நிர்விசாரமாய்‌ ஜீவித்து 
துணிகரமாம்ப்‌ பாவம்‌ செய்கிறவர்களை, 
காற்று தன்‌ செட்டைகளில்‌ இறுகப்பிடிக்கும்‌. 
அவர்கள்‌ தங்கள்‌ பாவங்களுக்கு 
அடிமைகளாகயிருப்பார்கள்‌. அவர்கள்‌ 
விக்கிரகங்களுக்கு செலுத்தின பலிகளினால்‌ 
வெட்குப்படுவார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
விரோதமாகப்‌ பாவம்‌ 
தாவின்‌ புத்திரரோ 
'விக்கிறார்கள்‌ 
எருசலேமின்‌ 


கர்த்தருக்கு. 
செய்கிறார்கள்‌. 
கர்த்தருக்கு பயந்து 
யூதாவின்‌ மனுஷரும்‌, 
குடிகளும்‌, இஸ்ரவேல்‌ 
புத்திரரைப்போல பாவத்தில்‌ விழுந்துவிடக்‌ 
கூடாது என்று கர்த்தர்‌ எச்சரிக்கிறார்‌. 
“இஸ்ரவேலே, நீ சோரம்போனாலும்‌, 
யூதாவாகிலும்‌ 
பாவத்துக்குள்ளாகாதிருப்பதாக” 
என்று கர்த்தர்‌ 
தம்முடைய எச்சரிப்பின்‌ 
சொல்லுகிறார்‌. 
கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரை 
எச்சரிப்பதுபோலவே, யூதாவின்‌ புத்திரரையும்‌ 
எச்சரிக்கிறார்‌. யூதாவின்‌ மனுஷருக்கு 
கர்த்தருடைய எச்சரிப்பு தேவைப்படுகிறது. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ எண்ணிக்கையில்‌ 
திரளாயிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
யூதாதேசத்திற்கு. அருகாமையில்‌ 
வாசம்பண்ணுகிறார்கள்‌. இஸ்ரவேல்‌ 
வம்சத்தார்‌ யூதாதேசத்தாரைவிட 
செழித்திருக்கிறார்கள்‌. 


அந்தப்‌ 
(ஓசி 415) 
யூதாதேசத்திற்கு 


வார்த்தைகளைச்‌ 





ழ்‌ நயனா 
யாய 


கர்த்தர்‌ அவர்களுக்கு 
ஆசீர்வாதங்களைக்‌ 

யூதாதேசத்தில்‌ 

தேவாலயம்‌ இருக்கிறது. கர்த்தருடைய 
ஆசாரியர்கள்‌ அங்கே ஊழியம்‌ செய்கிறார்கள்‌. 
தாவீதின்‌ வீட்டார்‌ அவர்களை ஆளுகை 
செய்கிறார்கள்‌. யூதாவின்‌ மனுஷருக்கு 
கர்த்தரைப்பற்றி அறிந்துகொள்வதற்கு அதிக 


அன்கிடததிிகந்த 

எதிர்பார்ப்பார்‌. கர்த்தர்‌ ஸ்ரவேல்‌ 
தேசத்தைவிட, யூதாதேசத்திற்கு, அதிகமான 
ஆசீர்வாதங்களைக்‌ கொடுத்திருக்கிறார்‌. 
த்‌ அறிவையும்‌ யூதாவின்‌ 


அதிகமாய்‌ 
வெளிப்படந்தியிருக்கறார ஆகையினால்‌ 
யூதாவின்‌. புத்திரர்‌, இஸ்ரவேல்‌. 
புத்திரரின்‌ பாவத்திற்கு தங்களை 
உட்படுத்திக்கொள்ளக்கூடாது. 


இஸ்ரவேல்‌ சோரம்போனாலும்‌ யூதா 
சோரம்போகக்கூடாது. ஸ்ரவேலைப்‌ 
போலவே, யூதாவும்‌ சோரம்போய்விட்டால்‌, 
கர்த்தருடைய ஜனம்‌ என்று சொல்லுவதற்கு, 
இந்த உலகத்தில்‌ வேறு யாருமே 
இருக்கமாட்டார்கள்‌. 


கையினால்‌ “கில்காலுக்கு வராமலும்‌, 

க்குப்‌ போகாமலும்‌ கர்த்தருடைய 

என்று  ஆணையிடாமலும்‌ 

(ஓசி 415) என்று கர்த்தர்‌ 

சொல்லுகிறார்‌. கில்காலிலும்‌, 

பாவங்களும்‌ 
அக்கிரமங்களும்‌ நிரம்பியிருக்கிறது. 


பெத்தா! 
'வனாணை 
ப்பீர்களாக” 


ஓசியா - விரிவுரை 
HOSEA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அவர்களுடைய  பொல்லாப்டெல்லாம்‌ 
கில்காலிலே நடக்கும்‌; அங்கே நான்‌ 
அவர்களை வெறுத்தேன்‌: அவர்களுடைய 
பொல்லாப்பினிமித்தம்‌ அவர்களை நான்‌ என்‌ 
சமுகத்தைவிட்டுத்‌ துரத்துவேன்‌; இனி 
அவர்களை நேசிக்கமாட்டேன்‌; அவர்களுடைய 

ள்‌ எல்லாரும்‌ துரோகிகள்‌" 
(ஓசி 9:15) 


“கீலேயாத்‌ அக்கிரம ஸ்தலமோ? ஆம்‌, 
அவர்கள்‌ அபத்தரானார்கள்‌; கில்காலிலே 
காளைகளைப்‌ பலியிடுகிறார்கள்‌:: 
அவர்களுடைய பீடங்கள்‌ வயல்வரப்புகளில்‌ 
இருக்கிற கற்குவியல்களைப்போல்‌ 
இருக்கிறது" (ஓசி 1221). 


“பெத்தேலுக்குப்‌ போய்த்‌ ராகம்‌ 
பண்ணுங்கள்‌, காலத்தும்‌ த 
பெருகப்பண்ணி, 

பலிகளையும்‌, 

உங்கள்‌ 


ட செலுத்தி, 

ஸ்தோத்திர பலியோடே 

உற்சாக பலிகளைக்‌ கூறித்‌ 

இஸ்ரவேல்‌ புத்திரரே, 

செய்வேத உங்களுக்குப்‌ பிரியம்‌ 

கர்த்தராகிய ஆண்டவர்‌ 
சொல்லுகிறார்‌” (ஆமோ 4:45). 


பெத்தேல்‌" என்னும்‌ பெயர்‌ 
தேவனுடைய வீட்டைக்‌ குறிக்கும்‌. ஆனால்‌ 
இந்த வாக்கியத்தில்‌ பெத்தேல்‌ என்பது 
யையின்‌ வீட்டைக்‌ குறிக்கிறது. இது 
த்தம்‌ வீட்டையும்‌, அக்கிரம, 
பல்‌ குறிக்கிறது. ஆகையினால்‌ இந்த 
“பெத்தேல்‌” என்று அழைக்கப்படாமல்‌, 
“வெற்தாவேன்‌” என்று அழைக்கப்படுகிறது. 





f= FTE 
TT 


கர்த்தர்‌ சொல்லும்‌ நியாயத்தீர்ப்புக்கு, 
இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ செவிகொடுக்க 
வேண்டும்‌ (ஓசி 51,8). இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
கர்த்தருக்கு விரோதமாக ஏராளமான 
பாவங்களை செய்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
ஏழைகளை ஒடுக்கி  நெறிதவறுகிறார்கள்‌ 
(ஓசி 512). அவர்கள்‌ ஆவிக்குரிய 
வேசித்தனம்‌ பண்ணுகிறார்கள்‌ (ஓசி 5:34). 
அவர்களிடத்தில்‌ பெருமை காணப்படுகிறது. 
(ஓசி 5:5) நல்கல்‌ புத்திரர்‌ தேவனை 
விட்டு பின்வாங்கிப்‌ 
போர்க்கள, சி 5 
அவர்களுடைய பிரபுக்கள்‌ கொடூரமாய்‌ 
ஆட்சி செய்கிறார்கள்‌. இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 
பிரபுக்களுடைய கட்டளைகளுக்கு 
கீழ்ப்படிகிறார்கள்‌ (ஓசி 5:10,11, 

இஸ்ரவேல்‌ 
பாலங்களினிமித்தமாக 
அவர்கள்மீது கோபமாயிருக்கிறார்‌ 
(ஓசி 5:39) தங்கள்‌ அக்கிரமத்தில்‌ 
அவர்கள்‌ இடறுண்டு விழுவார்கள்‌ (ஓசி 
கர்த்தர்‌ அவர்களை விட்டு விலகிவிடுவார்‌ 
(ஓசி 5:6). அவர்கள்‌ பட்சிக்கப்படுவார்கள்‌ 
(ஓசி 5:7). கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரை 
கண்டிப்பார்‌ (ஓசி 5910). அவர்கள்‌ 
ஒடுங்குண்டு போவார்கள்‌ (ஓசி 5:1). 

கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருடைய 
இரகசிய பாவங்களினிமித்தம்‌, அவர்களுக்கு 
பொட்டரிப்பைப்போல இருப்பார்‌ (ஓசி 5:12) 
அவர்களுடைய வெளிப்படையான 
பாவங்களினிமித்தம்‌, கர்த்தர்‌ அவர்களுக்கு 
சிங்கம்‌ போலவும்‌, பாலசிங்கம்‌ போலவும்‌ 
இருப்பார்‌ (ஓசி 5:4). 

கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
தண்டிக்கும்போது, அவர்கள்‌ தங்கள்‌ 
பாவங்களை உணரவில்லை (ஓசி 513). 
அவர்கள்‌ நீண்ட காலம்‌ ஆபத்திலிருந்த 
பின்பு, முடிவில்‌ கர்த்தரை கருத்தாய்த்‌ 
தேடுவார்கள்‌ (ஓசி 5:15) 


புத்திரரின்‌ 
கர்த்தர்‌ 


புத்திரரை 


ஓசியா - விரிவுரை 
HOSEA - COMMENTARY 


இஸ்ரவேல்‌ வம்சத்தாரின்‌ 
பாவங்கள்‌ ஓசி 51-7 


ஓசி 54. ஆசாரியர்கனே இதைக்‌ 
கேளுங்கள்‌; இஸ்ரவேல்‌ வம்சுத்தாரே, 
கவனியுங்கள்‌; ராஜாவின்‌ வீட்டாரே, 
செவிகொடுங்கள்‌; இத்த நியாய 
விசாரிப்பு உங்கள்மேல்‌ செல்லும்‌; 
நீங்கள்‌ மிஸ்பாவில்‌ கண்ணியும்‌ 
தாபோரின்மேல்‌: விரிக்கப்பட்ட 
'வலையுமானீர்கள்‌. 


ப்‌ 5௨ க மிகுதியும்‌ 
ய்கிறார்கள்‌; அவர்கள்‌: 


ல்‌ "நான்‌ தண்டிப்பேன்‌. 


ஓசி 5:3. எப்பிராயிமை நான்‌ அறிவேன்‌, 
இஸ்ரவேல்‌ எனக்கு மறைவானதல்ல; 
எப்பிராயிமே, இப்போது நீ 
சோரம்போனாயே, இஸ்ரவேல்‌ 
தீட்டுப்பட்டதே. 


34. 
ச னிபத்னுககத்‌ 
தங்கன்‌ கிரியைகளைச்‌ சீர்திருத்த 
மாட்டார்கன்‌,  வேசித்ன ஆவி 
அவர்கள்‌ உன்னத்தில்‌ இருக்கிறது; 
கர்த்தரை அறியார்கள்‌. 


ஓசி 55. இஸ்ரவேலின்‌ அகந்தை 
அவர்கள்‌ முகத்துக்கு முன்பாகச்‌ 
சாட்சியிடுகிறது; ஆகையால்‌. 
இஸ்ரவேலும்‌ எப்பிராயீமும்‌ தங்கள்‌. 
அக்கிரமத்தினால்‌. இடறுண்டு 

ர்கள்‌; அவர்கனோடே யூதாவும்‌ 
இடதுண்டு விழுவான்‌. 


அவர்கள்‌ தங்கள்‌. 
திரும்புவதற்குத்‌ 


ஒரி 5:8. அவர்கள்‌. கர்த்தரைத்‌ 
தடும்படி தங்கள்‌ ஆடுகளோடும்‌ 
தங்கள்‌ மாடுகனோடும்‌ போவார்கள்‌; 
அவரைக்‌ காணமாட்டார்கள்‌; அவர்‌ 
அவர்களை விட்டு விலகினார்‌. 


ஓசி 5:2. கர்த்தருக்கு விரோதமாக 
துரோகம்‌ பண்ணினார்கள்‌; 
அத்தியபின்னைகளைப்‌ பெற்றார்கள்‌; 
இப்போதும்‌ ஒரு மாதத்தூக்குன்னாக 
அவர்கள்‌ தங்கன்‌ பங்குகளோடே 
நாட்சிக்கப்படுவார்கள்‌.. 





i FTE 
ETT 


கர்த்தர்‌ ன 
நியாயவிசாரிப்பையும்‌, 
நியாயத்தீர்ப்பையும்‌ இன்றேல்‌ திர்‌ 
எல்லோருக்கும்‌ சொல்லுகிறார்‌. 
ஆசாரியர்களே, இதைக்‌ கேளுங்கள்‌; 
இஸ்ரவேல்‌ வம்சத்தாரே, கவனியுங்கள்‌; 
ராஜாவின்‌ வீட்டாரே, செவிகொடுங்கள்‌; 
பனி "நியாய விசாரிப்பு உங்கள்மேல்‌ 
(ஓசி 54) என்று கர்த்தர்‌ 
ஸ்கேல்‌ புத்திரருக்கு கட்டளை 
கொடுக்கிறார்‌. 


இஸ்ரவேல்‌ தேசம்‌ 
கர்த்தருக்கு விரோதமாகப்‌ பாவம்‌ செய்து 
சோரம்போயிருக்கிறார்கள்‌. இஸ்ரவேல்‌ 
தேசத்தின்‌ பாவத்தில்‌ எல்லோருக்கும்‌ பங்கு 
இருக்கிறது. இஸ்ரவேல்‌ ப்திரரைய்போவவே, 
செய்கிறார்கள்‌ 

கர்த்தருக்கு 


முழுவதுமே 


பாகும்‌ 
விரோதமாக பாவம்‌ செய்கிறார்கள்‌ 


அவர்கள்‌ மிஸ்பாவிலே 
போல இருக்கிறார்கள்‌. தங்களுடைய 
பாவத்தின்‌ வலைகளிலும்‌, கண்ணிகளிலும்‌ 
எல்லோரையும்‌ விழவைக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
தாபோரின்மேல்‌ வி்கப்ப்ட 
வாஸயாககிருக்கிறா்கள்‌. இவர்க்கு 

பால்‌ எண்களில்‌ இஸ்ரவேல்‌. புத்திர்‌ 
சிக்கிக்கொள்கிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திர்‌ மற்றவர்களுக்கு 
மறைவாக. கண்ணியையும்‌, வலையையும்‌ 
விரித்தாலும்‌, அவர்களால்‌ கர்த்தருக்கு 
மறைவாக ஒன்றும்‌ செய்ய முடியாது. 
ர்த்தருக்‌ மறைவான இரகசியம்‌ 
அவருக்கு சகலமும்‌ 


கண்ணியைப்‌. 


அறிவேன்‌, 
எப்பிராமீமே, இப்போது நீ சோரம்போனாயே, 
இஸ்ரவேல்‌ தீட்டுப்பட்டதே” (ஒசி 5:3) என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


ஓசியா - விரிவுரை 
HOSEA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆ 
உள்ளத்திலிருக்கிறது. 
ஆராதிக்கவேண்டும்‌. 
அவர்களுடைய மனதில்‌ காணப்படுகிறது. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தருக்கு. 

விரோதமாகப்‌ பாவம்‌ செய்யும்போது, மற்ற 

ப்‌ தங்களோடு சேர்த்துக்‌ 

தங்களுடைய 

பங்காளிகளாக்குகிறார்கள்‌. 

மிஸ்பாவிலே கண்ணியை 

வைக்கிறார்கள்‌. தாபோரிலே வலைகளை 

விரிக்கிறார்கள்‌. எல்லோரையும்‌ பாவம்‌ செய்ய 

வைக்கிறார்கள்‌. அவர்களெல்லோரும்‌ 
ஏகமாய்க்‌ கெட்டுப்போகிறார்கள்‌. 


நெறிதவறினவர்கள்‌ மிகுதியும்‌ வதை 
செய்கிறார்கள்‌; அவர்கள்‌ எல்லாரையும்‌ 
கர்த்தர்‌ தண்டிப்பார்‌ (ஓசி 5:2). தங்களுடைய 
பாவமான திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு 
அவர்கள்‌ துர்‌ஆலோசனை பண்ணுகிறார்கள்‌. 
வஞ்சனையான யோசனைகளை பின்னி 
பிணைக்கிறார்கள்‌. 


கர்த்தருக்கு விரோதமாகப்‌ பாவம்‌. 
செய்கிறவர்கள்‌ நெறிதவறி ஜீவிக்கிறார்கள்‌. 
இவர்கள்‌ மற்றவர்களை பாவத்திற்கு 
ஒப்புக்கொடுக்கிறார்கள்‌. அவர்களை 
வதைபண்ணுகிறார்கள்‌. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
கர்த்தரை ஆராதியாமல்‌, விக்கிரகங்களை 
ஆராதித்து ஆவிக்குரிய வேசித்தனம்‌ 
பண்ணுகிறார்கள்‌. அவர்கள்‌ 
சோரம்போயிருக்கிறார்கள்‌. மாம்ச 
இச்சைகளினால்‌ அவர்கள்‌ தங்களுடைய 
சரீரங்களை  தீட்டுப்படுத்தியிருக்கிறார்கள்‌. 
விக்கிரகங்களை ஆராதித்து அவர்கள்‌ 
சொந்த  ஆத்துமாக்களையும்‌. 
தீட்டுப்படுத்தியிருக்கிறார்கள்‌. இஸ்ரவேல்‌ 
தேசம்‌ முழுவதும்‌ சோரம்போயிருக்கிறது. 
தேசம்‌ முழுவதும்‌ தீட்டுப்பட்டிருக்கிறது. 





ழ்‌ நள 
யாய 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
விக்கிரகாராதனையில்‌ முழுவதுமாய்‌ 
ஈடுபட்டிருக்கிறார்கள்‌. தங்கள்‌ தேவனாகிய 
கர்த்தரிடத்திற்கு திரும்பி வரவேண்டும்‌. 
என்னும்‌ சிந்தனை அவர்களிடத்தில்‌ 
சிறிதுமில்லை. தங்களுடைய கிரியைகளை 
சீர்திருத்தவேண்டும்‌ என்னும்‌ எண்ணமும்‌, 
விருப்பமும்‌ அவர்களிடத்தில்‌ 
காணப்படவில்லை. அவர்களுடைய 
உள்ளத்தில்‌ கர்த்தருடைய ஆலி இல்லை. 
அவர்களிடத்தில்‌ 
இருக்கிறது. த்தன 
அவர்களை வேசித்தனம்‌ பண்ண வைக்கிறது. 
அவர்களும்‌ வேசித்தன ஆவிக்கு 
கீழ்ப்படிந்து விக்கிரகங்களை ஆராதித்து, 
ஆலிக்குரிய வேசித்தனம்‌ பண்ணுகிறார்கள்‌. 
அவர்கள்‌ முடிவு இல்லாமல்‌, இலக்கு 
இல்லாமல்‌, வேசித்தன ஆவியினால்‌ 
அலைக்களிக்கப்பட்டு, அலைந்து திரிந்து 
கொண்டிருக்கிறார்கள்‌. 


ய்‌ நமக்கு கிடைக்கவில்லையென்றால்‌, 
நம்மால்‌ பாவத்தை விட்டு விலகி, 
கர்த்தரிடத்திற்கு _ திரும்பி வரவும்‌ முடியாது. 
ஆனாலும்‌ ன்‌ விலகவேண்டும்‌ 
என்னும்‌ கர்த்தரிடத்திற்கு 
திறக்‌ வரவேண்டும்‌ என்றும்‌! என்னமும்‌ 
நம்மிடத்தில்‌ காணப்படவேண்டும்‌. 


அப்போது பரிசுத்த வியானவர்‌ 
இதனை. வர்க நடப்பர்‌ தமை 
ப்படுத்துவார்‌. நம்முடைய விருப்பங்களும்‌, 


பிரகாரமாகவும்‌ 

பரிசுத்த ஆவியானவர்‌ 

சிந்தைகளை செயல்படுத்துவதற்கு 

உதவி செய்வார்‌. பரிசுத்த ஆவியானவரின்‌ 
உதவியும்‌ ஒத்தாசையும்‌ நமக்கு கிடைக்கும்‌. 


ஓசியா - விரிவுரை 
HOSEA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இஸ்ரவேல்‌ புத்திரரை 
அறிந்திருக்கிறார்‌. அவர்கள்‌ தங்கள்‌ 
தேவனிடத்திற்கு திரும்புவதற்கு, தங்கள்‌ 
கிரியைகளை சீர்திருத்தமாட்டார்கள்‌ 
என்பதையும்‌ கர்த்தர்‌ அறிந்திருக்கிறார்‌. 
இஸ்ரவேலின்‌ அகந்தை அவர்கள்‌ முகத்துக்கு 
முன்பாகச்‌ சாட்சியிடுகிறது: ஆகையால்‌ 
இஸ்ரவேலும்‌ எப்பிராமீழும்‌ தங்கள்‌ 
அக்கிரமத்தினால்‌ இடறுண்டு விழுவார்கள்‌: 
அவர்களோடே யூதாவும்‌ இடறுண்டு 
விழுவான்‌ (ஓசி 5:5) 

இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ துணிகரமாய்ப்‌ 
பாவம்‌ செய்கிறார்கள்‌. அவர்களிடத்தில்‌ 
அகந்தையும்‌ பெருமையும்‌ காணப்படுகிறது. 
தங்கள்‌ பாவங்களுக்கு மனந்திரும்பவேண்டும்‌. 
என்னும்‌ விருப்பம்‌ அவர்களிடத்தில்‌ சிறிதும்‌ 
காணப்படவில்லை. ஆகையினால்‌ அவர்கள்‌ 
தங்கள்‌ அக்கிரமத்தினால்‌ இடறுண்டு 


கர்த்தர்‌ 


வ செய்வார்கள்‌. 

தங்கள்‌ 
த்கிமத்தினால்‌ இடறண்டு லிழுவதுபோல, 
யூதாவின்‌ புத்திரரும்‌  இடறுண்டு 
வல்கள்‌ 


இஸ்ரவேலின்‌ 
அவர்களுடைய 
சாட்சியிடுகிறது. 
லிக்கிரகாராதனையில்‌ ஆடம்பரங்களும்‌, 
அலங்காரங்களும்‌ அதிகமாய்க்‌ 
காணப்படுகிறது. ஒரு வேசி தன்னை 
அலங்கரிப்பதுபோல, இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
தங்கள்‌ விக்கிரகாராதனையை அலங்கரித்து, 
எல்லா ஜனங்களையும்‌ கவர்ந்திழுக்கிறார்கள்‌. 
விக்கிரகாராதனையின்‌  ஆடம்பரங்களும்‌, 
அலங்காரங்களும்‌, கேளிக்கைகளும்‌ 
கண்ணியைப்போலவும்‌, விரிக்கப்பட்ட 
வலையைப்போலவும்‌ இருக்கிறது. 
“அப்பொழுது இதோ, வேசியின்‌ 
ஆடையாபரணந்தரித்த தந்திரமனமுள்ள ஒரு 
ஸ்திரீ அவனுக்கு எதிர்ப்பட்டாள்‌"' (நீதி 7:10). 


அகந்தை 
முகத்திற்கு முன்பாக 
அவர்களுடைய 





i= THE 
TT 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
விலகி விக்கிரகங்களைப்‌ பின்பற்றிப்‌ 
போகிறார்கள்‌. அவர்கள்‌ கர்த்தருக்கு 
விரோதமாகத்‌ துரோகம்பண்ணுகிறார்கள்‌. 
விக்கிரகாராதனை செய்வதற்காகவே. 
தங்களுக்கு பிள்ளைகளை 
பெற்றெடுக்கிறார்கள்‌. விக்கிரகங்களை 
ஆராதிக்கிற பிள்ளைகள்‌ கர்த்தருடைய 
பிள்ளைகளாகயிருக்கமாட்டார்கள்‌. அவர்கள்‌ 
அந்நிய பிள்ளைகளாகவே இருப்பார்கள்‌. 
இஸ்ரவேல்‌. புத்திரர்‌ ங்கள்‌ 
விக்கிரகாராதனையில்‌ 

பெற்றதினால்‌, அவர்கள்‌ 
பிள்ளைகளை பெறுகிறார்கள்‌. 


கர்த்தரைவிட்டு 


விக்கிரகங்களை  ஆராதிக்கிறவர்கள்‌, 
ள்‌ குடும்பத்தாரையும்‌ 
., பங்குபெறச்‌ 
அவர்கள்‌ தங்கள்‌ 
விக்கிரகாராதனையின்‌ 


தங்கள்‌ 
விக்கிரகாராதனையில்‌ 


குற்றுக்கொடுக்கிறார்கள்‌. 
துள்மார்க்கமான 
தங்கள்‌ பிள்ளைகளை வழிநடத்துகிறார்கள்‌. 


கர்த்தர்‌ விக்கிரகாராதனைக்காரரையும்‌, 

அவர்களுடைய பிள்ளைகளையும்‌ தண்டிப்பார்‌ 

இப்போதும்‌ ஒரு மாதத்துக்குள்ளாக 

அவர்கள்‌ தங்கள்‌ பங்குகளோடே 

பட்சிக்கப்படுவார்கள்‌ 57) என்று 

கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 

இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ விக்கிரகங்களை 

ஆராதித்து சோரம்போயிருக்கிறார்கள்‌. 

கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு அவர்கள்மீது, 

வருகிறது. கர்த்தர்‌ அவர்களோடு வழக்காட 

பாவங்களை 

த்‌ சொல்ல 

இஸ்ரவேல்‌ புத்திரருடைய 

கர்த்தருக்கு 

அவர்கள்மீது வந்திருக்கிறது. 

ம்முடைய கோபத்தை 

வெளிப்படுத்துவதற்காக கர்த்தர்‌ 
அவர்களுக்கு விரோதமாக வருகிறார்‌. 


(ஓசி 


கோயம்‌ 


ஓசியா - விரிவுரை 
HOSEA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இஸ்ரவேல்‌. கர்த்தருக்கு 
விரோதமாகப்‌ பாவம்‌ செய்கிறார்கள்‌ 
அவர்கள்‌ தங்கள்‌ பாவங்களுக்கு 
மனந்திரும்ப மறுக்கிறார்கள்‌. துணிகரமாய்ப்‌ 
பாவம்‌ செய்கிறார்கள்‌. அவர்களுடைய 
இருதயத்தில்‌ அகந்தையும்‌ பெருமையும்‌ 
நிரம்பியிருக்கிறது. அவர்கள்‌ தங்கள்‌ 
அக்கிரமத்தினால்‌ இடறுண்டு விழுவார்கள்‌. 
இஸ்ரவேலின்‌ அகந்தை அவர்கள்‌ முகத்துக்கு 
முன்பாகச்‌ சாட்சியிடுகிறது: ஆகையால்‌ 
இஸ்ரவேலும்‌ எப்பிராமீழும்‌ தங்கள்‌ 
அக்கிரமத்தினால்‌ இடறுண்டு விழுவார்கள்‌ 
(ஓசி 53) 


இஸ்ரவேல்‌. 
வேதனைகளும்‌, 
நெருக்கங்களும்‌ உண்டாகும்‌. 
தங்கள்‌ நெருக்கத்திலே. 
தேடுவார்கள்‌. அவர்கள்‌ ்‌ 
தேடும்டி தங்கள்‌ ஆடுகளோடும்‌ தங்கள்‌ 
மாடுகளோடும்‌ போவார்கள்‌; அவரைக்‌ 
காணமாட்டார்கள்‌; கர்த்தர்‌ அவர்களை விட்டு 
விலகிப்போய்விடுகிறார்‌ (ஓசி 5:6). 


புத்திரர்‌ 


புத்திரருக்கு 
கஷ்டங்களும்‌, 


“அவர்கள்‌ கர்த்தரைத்‌ தேடும்படி 
போவார்கள்‌" என்னும்‌ வாக்கியம்‌ யூதாவின்‌ 
புத்திரரைக்‌ குறிக்கும்‌ என்று 
வேதபண்டிதர்கள்‌ விளக்கம்‌ 
சொல்லுகிறார்கள்‌. அவர்கள்‌ இதற்கு முன்பு 
செய்ததுபோல, தங்கள்‌ ஆடுகளோடும்‌ 
தங்கள்‌ மாடுகளோடும்‌ பண்டிகைகளை 
ஆசரிக்க, எருசலேமிறுள்ள 
தேவாலயத்திற்குப்‌ போவார்கள்‌. னால்‌ 
அவர்களுடைய இருதயங்கள்‌ அவர்களோடு 
கூடப்போகாது. அவர்களுடைய இருதயம்‌ 
கர்த்தரை விட்டு விலகி விக்கிரகங்களைப்‌ 
பின்பற்றிப்போகும்‌. 

தாவின்‌ புத்திரரிடத்தில்‌ ஆடுகளும்‌ 
மாடுகளும்‌ இருக்கிறது. ஆனால்‌ 
அவர்களுடைய இருதயம்‌ கர்த்தரைவிட்டு 
தூரமாய்‌ விலகிப்போயிருக்கிறது. நாம்‌ 
கர்த்தரைத்‌ தேடும்போது நம்முடைய 
முழுஇருதயத்தோடும்‌, முழுமனதோடும்‌, 
முழுஆத்துமாவோடும்‌ தேடவேண்டும்‌. அப்படி 
தேடினால்நான்‌ 
கண்டுபிடிக்‌, 
நம்மால்‌ கர்த்தரை கண்டுபிடிக்க முடியாது. 
கர்த்தர்‌ நம்மைவிட்டு விலகிப்போய்விடுவார்‌. 
மனுஷன்‌ முகத்தைப்‌ பார்க்கிறான்‌. கர்த்தரோ. 
நம்முடைய இருதயத்தை. ஆராய்ந்து 
பார்க்கிறார்‌. 





i FTE 
TT 


கர்த்தருடைய கிருபையை நம்மால்‌. 
கிரயத்திற்கு வாங்க முடியாது. நாம்‌ ஆயிரம்‌ 
ஆடுகளையும்‌, ஆயிரம்‌ மாடுகளையும்‌ 
கர்த்தருக்கு கிரயமாகக்‌ கொடுத்தாலும்‌, 
அவருடைய கிருபையை நம்மால்‌ கிரயத்திற்கு 
வாங்க முடியாது. உண்மையான மனதோடும்‌, 
உண்மையான இருதயத்தோடும்‌ நாம்‌ 
கர்த்தரைத்‌ தேடும்போது, நாம்‌ அவரைக்‌ 
காண்போம்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
கிருபைகளை நமக்கு வெளிப்படுத்துவார்‌ 


இஸ்ரவேல்‌ புத்திரரும்‌ யூதாவின்‌: 
புத்திரரும்‌ கர்த்தருக்கு விரோதமாகத்‌ 
துரோகம்பண்ணுகிறார்கள்‌ தங்கள்‌ 
பிள்ளைகளையும்‌ கர்த்தருக்கு விரோதமாகவே 
வளர்க்கிறார்கள்‌. இப்போதும்‌, ஒரு 
மாதத்திற்குள்ளாக, அவர்கள்‌ தங்கள்‌ 
பங்குகளோடே பட்சிக்கப்படுவார்கள்‌. 
“தங்கள்‌ பங்குகளோடே” என்னும்‌ 
வாக்கியத்திற்கு “தங்கள்‌ விக்கிரகங்களோடே" 
என்று பொருள்‌. அவர்கள்‌ கர்த்தரைத்‌ 

ள்‌ பங்காகத்‌ தெரிந்துகொள்ளாமல்‌, 
ந தெய்வங்களையும்‌ 
விக்கிரகங்களையும்‌, தங்கள்‌ பங்காகத்‌ 
தெரிந்துகொண்டார்கள்‌. 

வர்கள்‌ “ஒரு மாதத்திற்குள்ளாக”' 
பட்சிக்கப்படுவார்கள்‌. என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு 
பாவிகள்மீது, சீக்கிரத்தில்‌, ஒரு குறிப்பிட்ட 
காலத்திற்குள்‌ வந்துவிடுகிறது. ஒரு 
மாதத்தில்‌ ஏற்படும்‌ அழிவை 
சீர்படுத்துவதற்கு, பல வருஷங்களாகும்‌. 


கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு 
ஓசி 58-15 


ஓசி 5:8. கிபியாவிலே எக்கானத்தையும்‌, 
ராமாவிலே பூரிகையையும்‌ ஊதுங்கள்‌; 
பெத்தாவேனிலே கதறுங்கள்‌; 
பென்யமீனே உன்னைப்‌ 
மின்தொடருகிறார்கள்‌. 


ஓசி ௧:9. தண்டிப்பின்‌ நானிலே. 
எப்பிராயீம்‌ பாழாவான்‌; திச்சயமாய்‌. 
வரப்போகிறதை இஸ்ரவேலின்‌ 
கோத்திரங்களுக்குன்னே. 
அறிவிக்கிறேன்‌. 


ஓசியா - விரிவுரை 
HOSEA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஓசி 5:0. யூதாவின்‌ பிரபுக்கள்‌ 
எல்லைகளை ஒதுக்குகிறவர்களுக்கு 
ஒப்பானார்கன்‌; அவர்கள்மேல்‌ எண்‌ 
கதம்‌ 'தண்ணீரைப்போல 


எப்பிராயீம்‌ தகாத 
மனதாரப்‌ 
பின்பற்றிப்போனபடியால்‌ அவன்‌ 
ஒடுங்குண்டு, தியாயவிசாரணையில்‌ 
தொறுக்கப்பட்டுப்போகிறான்‌. 


ஓசி 502. நான்‌ எப்பிராயிமுக்குப்‌ 
பொட்டரிப்பைப்போலவும்‌, யூதாவின்‌: 
வீட்டுக்கு, உளுப்பைப்போலவும்‌. 
இருப்பேன்‌. 


ஓசி 53. தன்‌ 
வியாதியையும்‌, மூதா தன்‌ 
காயத்தையும்‌ கண்டபோது, எப்பிராயிம்‌ 
அசிரியனண்டைக்குப்‌ போய்‌ யாரேப்‌ 
ராஜாவினிடத்தில்‌ ஆன்‌ அனுப்பினான்‌; 
ஆனாலும்‌ உங்களைக்‌ குணமாக்கவும்‌ 
உங்களில்‌ இருக்கிற காயத்தை. 
ஆற்றவும்‌ அவனால்‌ கூடாமற்போயிற்று. 


எப்பிராயிம்‌ 


ஓசி 504. நான்‌ எப்பிராயிமுக்குக்‌ 
சிங்கம்‌ போலவும்‌, யூதாவின்‌. 
வம்சத்தாருக்குப்‌ பாலசிங்கம்போலவும்‌ 
இருப்பேன்‌; நான்‌ நானே பீறிவிட்டுப்‌ 
போய்விடுவேன்‌; தப்புவிப்பார்‌ 
இல்லாமல்‌. எடுத்துக்கொண்டு, 
போவேன்‌. 


ஓசி 545. அவர்கள்‌ தங்கள்‌ 
குற்றங்களை உணர்த்து, என்‌ 
முகத்தைத்‌ தேடுமட்டும்‌ நான்‌ என்‌ 
ஸ்தானத்துக்குத்‌ திரும்பிப்போய்‌ 
விடுவேன்‌; தங்கள்‌ ஆபத்தில்‌ என்னைக்‌ 
கருத்தாய்த்‌ தேடுவார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்மீது தேவனுடைய 
நியாயத்தீர்ப்பு வரப்போகிறது. இந்த 
எச்சரிப்பின்‌ செய்தி அவர்களுக்கு 
தெளிவாகவும்‌, சத்தமாகவும்‌ 
சொல்லப்படுகிறது. 'கிரியாவிலே. 
எக்காளத்தையும்‌, ராமாவிலே பூரிகையையும்‌ 
ஊதுங்கள்‌" (ஓசி 5:5) என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 





i FTE 
TT 


கிபியாவும்‌ ராமாவும்‌ இஸ்ரவேல்‌. 
தேசத்தையும்‌, யூதாதேசத்தையும்‌ குறிக்கிறது. 
கிபியா யூதாதேசத்தின்‌ எல்லையிலுள்ள 
பிரதான பட்டணம்‌. ராமா இஸ்ரவேல்‌. 
தேசத்தின்‌ எல்லையிலுள்ள பட்டணம்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய  நியாயத்தீர்ப்பின்‌ 
வார்த்தைகளை இரண்டு தேசங்களும்‌. 
எச்சரிப்பாக சொல்லுகிறார்‌. 


“பெத்தாவேனிலே குதறுங்கள்‌" 
(ஓசி 5:8) என்றும்‌ கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
நியாயத்தீர்ப்புக்க்கள்‌ நிச்சயமாகவே வரும்‌: 
என்று கர்த்தர்‌ இதற்கு முன்பு சொன்னார்‌. 
இப்போதோ, தாம்‌ சொன்ன நியாயத்தீர்ப்பு 
சீக்கிரத்தில்‌ வரப்போகிறது என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. எக்காளத்தையும்‌, 
பூரிகையையும்‌ ஊதுவது. “சீக்கிரத்தில்‌ 
ஆபத்து வரப்போகிறது” என்பதற்கு 


எப்பிராயீம்‌ 


ன்‌” (ஓசி 5:9) என்று கர்த்தர்‌ 
கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு 
வரும்‌. இஸ்ரவேல்‌ தேசம்‌ 


நிச்சயமாய்ப்‌ பாழாகும்‌. 


கர்த்தருக்கு யூதாவின்‌ பிரபுக்கள்மீது. 
வழக்கு இருக்கிறது. அவர்கள்‌ 
துணிகரமாகப்‌ பாவம்‌ செய்கிறார்கள்‌. 
யூதாவின்‌ பிரபுக்கள்‌ தேவனுடைய 
உரிமைகளில்‌ தலையிடுகிறார்கள்‌. 
“யூதாவின்‌ பிரபுக்கள்‌ எல்லைகளை 
ஒதுக்குகிறவர்களுக்கு ஒப்பானார்கள்‌"' 
(ஓசி 5:10) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
அவர்கள்‌ தங்களுடைய சுயஇஷ்டம்போலவம்‌, 
சுயவிருப்பம்‌ போலவும்‌, நன்மைக்கும்‌ 
தீமைக்கும்‌ வித்தியாசம்‌ காண்பிக்கிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ தேசத்து பிரபுக்களைவிட 
யூதாதேசத்து பிரபுக்கள்‌ ஜனங்கள்மீது 
அதிகமாய்‌ அதிகாரம்‌ செலுத்துகிறார்கள்‌. 
யூதாவின்‌ பிரபுக்கள்‌ அதிகாரத்தை தங்கள்‌ 
கையில்‌ எடுத்துக்கொண்டு, அதை தவறான 
வழிகளில்‌ பயன்படுத்துகிறார்கள்‌. இதனால்‌ 
கர்த்தர்‌ அவர்களோடு வழக்காடுகிறார்‌. 
அவர்கள்மேல்‌ தம்முடைய உக்கிர 
கோபத்தை தண்ணீரைப்போல ஊற்றுவதாகச்‌ 
சொல்லுகிறார்‌. 


ஓசியா- விரிவுரை 
HOSEA - COMMENTARY 


இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரர்மீதும்‌ வழக்காடுகிறார்‌. 
அவர்கள்‌ தாகாத கற்பனையை மனதார 
பின்பற்றிப்போனார்கள்‌. 'துணிகரமாகப்‌. 
பாவம்‌ செய்கிறார்கள்‌. இஸ்ரவேல்‌ 
தேசத்தின்‌ தலைவர்கள்‌, ஜனங்களை 
விக்கிரகாராதனையில்‌ வழிநடத்துகிறார்கள்‌. 
ஜனங்களும்‌ 'தலைவர்களுடைய 
கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து, அவர்களை 
பின்பற்றிப்போகிறார்கள்‌. 

யெரொபெயாமும்‌, அவனுக்கு பின்பு 
வடக்கு இஸ்ரவேல்‌ தேசத்தை ஆளுகை 
செய்த... ராஜாக்களும்‌, ஜனங்களை 
கர்த்தரைவிட்டு பிரிந்துலிகிறார்கள்‌ 
விக்கிரகங்களை ஆராதிப்பதற்கு அவர்களை 
வழிநடத்துகிறார்கள்‌. வடக்கு இஸ்ரவேல்‌ 
தேசத்து சட்டத்தின்‌ பிரகாரம்‌, இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ எல்லோரும்‌, தாணிலும்‌ பெத்தேலிலும்‌ 
நிறுவப்பட்டிருக்கிற கன்றுக்குட்டிகளை 
ஆராதிக்கவேண்டுமென்று கட்டாயம்‌ 
பண்ணய்புகிறார்கள்‌. அவர்களும்‌ நங்கள்‌ 
தேசத்தின்‌ சட்டத்திற்கு. கீழ்ப்படிந்து, 
விக்கிரகங்களை ஆராதிக்கிறார்கள்‌. 


எப்பிராயீம்‌ 
மனதார 
ஆகையினால்‌. 


தாகாத கற்பனையை 

பின்பற்றிப்போகிறான்‌. 
அவன்‌: ஒடுங்குண்டு 
போகிறான்‌. எப்பிராமீம்‌ என்பது வடக்கு 
இஸ்ரவேல்‌ தேசத்திலுள்ள இஸ்ரவேல்‌: 
புத்திரரைக்‌ குறிக்கும்‌ வார்த்தை. அவர்கள்‌ 
கர்த்தருடைய நியாயவிசாரணையில்‌. 
நொறுக்கப்பட்டுப்போவார்கள்‌. இஸ்ரவேல்‌ 
தேசமும்‌ அழிந்துபோகும்‌. அவர்களுடைய 
உரிமைகளும்‌ பறிக்கப்படும்‌. அவர்கள்‌ 
அந்நிய தேசத்திற்கு சிறைப்பட்டுப்போவார்கள்‌. 


கர்த்தர்‌ வடக்கு இஸ்ரவேல்‌. 
தேசத்திற்கும்‌, தெற்கு யூதாதேசத்திற்கும்‌ 
ம்‌ நியாயத்தீர்ப்பைச்‌ சொல்லுகிறார்‌. 
எப்பிராயீமுக்குப்‌ பொட்டரிப்பைப்‌ 
யூதாவின்‌ வீட்டுக்கு 
உளுப்பைப்போலவும்‌ இருப்பேன்‌" (ஓசி 5:12) 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. எப்பிராயீம்‌ 
இப்போது வியாதியிலிருக்கிறது. யூதா 
இப்போது காயம்பட்டிருக்கிறது. 





i FTE 
TT 


தேவனுடைய 


சமயங்களில்‌ 


பொட்டரிப்பைப்போலவும்‌, 
உளுப்பைப்போலவும்‌  பாவிகள்மீது வரும்‌. 
இவை மெதுவாகவும்‌, ஆரவாரமில்லாமல்‌ 
அமைதியாகவும்‌ வரும்‌. தங்களுக்கு தீங்கு 
வந்திருக்கிறது என்பதைக்கூட 
உணரமாட்டார்கள்‌. தங்களுக்கு வரும்‌ 
ஆபத்தைக்‌ குறித்து அக்கரையில்லாமல்‌: 
நிர்விசாரமாயிருப்பார்கள்‌. தாங்கள்‌ 
எப்போதும்போல. பாதுகாப்பாயும்‌, 
பிரச்சனையில்லாமலும்‌,  ஆரோக்கியமாயும்‌: 
இருப்பதாக நினைப்பார்கள்‌. ஆனாலும்‌ 
சீக்கிரத்தில்‌ தாங்கள்‌ அழிந்துபோமிருப்பதை 
உணருவார்கள்‌. 

பொட்டரிப்பும்‌, உளுப்பும்‌ தேகத்தை 
மெதுவாக பாதிக்கும்‌. அந்தப்‌ பாதிப்புகளில்‌ 
இடைவெளிகள்‌ இருக்கும்‌. இவையெல்லாம்‌. 
நாம்‌ 
கொடுக்கக்‌ 


மனந்திரும்புவதற்காக 
கிருபையான 

நம்முடை பாவங்களுக்கு 
மனந்திரும்பலில்லையென்றால்‌, 

அழிவு நிச்சயமாகவே வரும்‌. 

உளுப்பும்‌ மெதுவாகவும்‌ அமைதியாகவும்‌ 
"திந்த, 


அது முடிவில்‌ மொத்தமாக 


பாவிகள்‌ 
மனந்திரும்ப 

வாய்ப்புக்களைக்‌ 
பாவங்களுக்கு ல்‌ 
துணிகரமாய்ப்‌ பாவம்‌ செய்கிறவர்கள்மீது. 
தேவனுடைய நியாயத்தீர்ப்பும்‌ கோபமும்‌, 
தண்டனையும்‌ அதிகமாய்‌ வரும்‌. “நான்‌ 
எப்பிராமீமுக்குச்‌ சிங்கம்‌ போலவும்‌, யூதாவின்‌ 
ம்சத்தாருக்குப்‌ பாலசிங்கம்போலவும்‌ 
என்று கர்த்தர்‌ 


தங்கள்‌ . 


514) 


கொடுக்காது. 
க்கிறவர்கள்‌, 

மனந்திரும்பமாட்டார்கள்‌. 

தண்டனைகளையும்‌, 

வேதனைகளையும்‌ 

சகித்துக்கொண்டு, 

தொடர்ந்து 

இப்படிப்பட்டவர்கள்மீது கர்த்தர்‌ 

நியாயத்தீர்புக்களையும்‌, 

தண்டனைகளையும்‌ கொடுக்கிறார்‌. 


ஓசியா - விரிவுரை 
HOSEA - COMMENTARY 


நான்‌ நானே 

போய்விடுவேன்‌: தப்புவிப்பார்‌ 

எடுத்துக்கொண்டு போவேன்‌" 

என்று கர்த்தர்‌ 

மென்மையான 

திருந்தாதவர்கள்‌, 

தண்டனைகளை அனுபலிப்பார்கள்‌. 

பாவிகள்மீது தொடர்ந்து தண்டனைகளை 

அனுப்புவார்‌. பாவிகள்‌ தங்கள்‌ 

பாவங்களுக்கு மனந்திரும்பவில்லையென்றால்‌, 
முற்றிலுமாய்‌ 


கர்த்தர்‌ பாவிகளைத்‌ த்‌ 
வெல்வேது உபாயங்களைக்‌ ணா 
ஒவ்வொரு உபாயத்தினாலும்‌, ஒவ்வொரு 
விதமான விளைவுகள்‌ உண்டாகும்‌. 
நியாயத்தீர்ப்புக்கள்‌ சிறியதாகமிருந்தால்‌, 
தண்டனை சிறியதாகயிருக்கும்‌. பாதிப்பு 
குறைவாகயிருக்கும்‌. நியாயத்தீர்ப்புக்கள்‌ 
பெரியதாகமிருந்தால்‌, ்‌ 
பெரிதாகயிருக்கும்‌, 
அதிகமாயிருக்கும்‌ 

த்தர 
தண்டிக்கும்போது அவர்களுக்கு 
வியாதியும்‌ நிச்சயம்‌ வரும்‌. 
அளவிலும்‌, வியாதியின்‌ 
வித்தியாசங்கள்‌ இருக்கலாம்‌. 
இரண்டுமே வேதனைகளைக்‌ கொடுக்கும்‌. 
ப்‌ நம்முடைய பாவங்களினிமித்தமாய்‌, 
தண்டிக்கும்போது, நாம்‌ 

கர்த்தரிடத்திற்க மனந்திரும்பி வரவேண்டும்‌. 


கர்த்தரே நம்மை சிருஷ்டித்தவர்‌. நாம்‌ 
கர்த்தரை முழுஇருதயத்தோடு தேடும்போது, 
அவரை. நிச்சயமாய்க்‌ கண்டுபிடிப்‌ே 

கர்த்தர்‌ நம்மைக்‌ காயப்படுத்தும்போதும்‌, 
நமக்கு வியாதியைக்‌ கொடுக்கும்போதும்‌, 
நம்முடைய  சிருஷ்டிகராகிய கர்த்தரையே 
நாம்‌ முழுமனதோடு நேடிப்போகுவேண்டும்‌. 
அவரே நம்முடைய பரமவைத்தியர்‌. அவர்‌ 
நம்முடைய காயங்களுக்கு காயங்கட்டுவார்‌. 
நம்முடைய வியாதிகளைக்‌ குணப்படுத்துவார்‌. 


றார்‌. 





f= THE 
ETT 


ஆனால்‌ ஒரு சிலர்‌, தங்களுடைய 
பாவத்தினால்‌ காயப்பட்டு, வியாதிகளை 
அனுபவிக்கும்போது. அவர்கள்‌ சிருஷ்டிகரை 
நாடிப்போகாமல்‌, சிருஷ்டிகளை 
ஜேப்போகிறா்கள்‌. “எப்பிராயீம்‌ தன்‌ 
, யூதா தன்‌ காயத்தையும்‌ 
rer எப்பிராயீம்‌ 
அசீரியனண்டைக்குப்‌ போய்‌ யாரேப்‌ 
ராஜாவினிடத்தில்‌ ஆள்‌ அனுப்பினான்‌” 
(ஓசி 5/3) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ 


ரவேல்‌ 1 
வ்‌ அப்போது lr 
உதவியை எதிர்பார்க்காமல்‌, அசீரியருடைய 
உதவியைத்‌ தேடிப்போகிறார்கள்‌. அசீரியர்கள்‌ 
தங்களைப்‌ பாதுகாப்பார்கள்‌ என்று 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ நம்புகிறார்கள்‌. இஸ்ரவேல்‌ 

புத்திரர்‌ யாரேப்‌ ராஜாவினிடத்தில்‌ 
ஆளனுப்பினான்‌' என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. யாரேப்‌ ராஜா என்னும்‌ பேர்‌ 
அசீரியாவின்‌ ராஜாவாகிய 
திகிலாத்பில்நேசரை குறிக்கும்‌ என்று 
வேதபண்டிதர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரரும்‌, 
மனுஷரும்‌, தங்களுக்கு 
வரும்போது, உதவிக்காக 
நாடிப்போகாமல்‌, அசீரியாவின்‌ ராஜாவை. 
நாடிப்போகிறார்கள்‌. அவனோடு இராணுவ 
உடன்படிக்கை பண்ணிக்கொண்டால்‌, 
தங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும்‌ என்று 
அவர்கள்‌ நம்புகிறார்கள்‌. 


யூதாவின்‌ 
ஆபத்துக்கள்‌ 
கர்த்தரை 


எல்லா மனுஷருக்குமே வேதனைகளும்‌ 
சோதனைகளும்‌ வருகிறது. துன்பங்களும்‌ 
வியாதியும்‌ வருகிறது. மாம்சப்பிரகாரமான 


தங்களுடைய 

, தங்களுடைய 

வியாதிகளையும்‌ மாத்திரமே பார்க்கிறார்கள்‌. 

இந்த வியாதிகளுக்கும்‌, கஷ்டங்களுக்கும்‌ 

அடிப்படை காரணமாயிருக்கும்‌ தங்களுடைய 
பாவங்களை பார்க்க தவறிவிடுகிறார்கள்‌. 


நமக்கு வியாதிகளும்‌ காயங்களும்‌ 
ஏற்படும்போது, நம்முடைய சிருஷ்டிகராகிய 
கர்த்தரிடத்தில்‌ நாம்‌ போகவேண்டும்‌. கர்த்தர்‌ 
நமக்கு பரிபூரணமான விடுதலையையும்‌: 

ட்சிப்பையும்‌ கட்டளையிடுவார்‌. நாம்‌ 
கஷ்டங்களை அனுபவிக்கும்போது. 
சிருஷ்டிகளை நாடிப்போனால்‌, 


ஓசியா - விரிவுரை 
HOSEA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அவர்கள்‌ நமக்கு ஒருவேளை ஓரளவு 
உதவி செய்வார்கள்‌. ஆனால்‌ அவர்களால்‌ 
நம்முடைய பிரச்சனைகளிலிருந்து, நம்மை 
முற்றிலுமாய்‌ விடுவிக்க முடியாது, 
மருத்துவர்கள்‌ நம்முடைய வியாதியை 
ஓரளவு குணப்படுத்துவார்கள்‌. நம்முடைய 
பரமவைத்தியராகிய கர்த்தர்‌ மாத்திரமே, 
நம்முடைய சரீர வியாதிகளையும்‌, அந்த 

திகளுக்கு 'காரணமாகயிருக்கிற 
பாவங்களையும்‌, நம்மைவிட்டு முற்றிலுமாக 
நீக்கிப்போடுவார்‌. 

இஸ்ரவேல்‌ புத்திரரும்‌ 
மனுஷரும்‌,. 
வியாதியாகயிருக்கிறார்கள்‌. 
காயங்களைக்‌ கூட்டவும்‌, 
குணப்படுத்தவும்‌, அவர்கள்‌ 
ராஜாவைத்‌ தேடிப்போகிறார்கள்‌. 
உங்களைக்‌  குணமாக்கவும்‌. 
இருக்கிற காயத்தை ஆற்றவும்‌ அ 
கூடாமற்போயிற்று" (ஓசி 514) என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 


யூதாவின்‌ 

காயம்பட்டு 
தங்களுடைய 
வியாதியைக்‌ 
அசீரியாவின்‌ 


காஸ்‌ என்னும்‌ 
ராஜாக்கள்‌ தனக்கு 

அவர்களிடத்துக்கு 

ட்களை அனுப்பினான்‌” (நாளா 28:16) 

ஸ்ரவேல்‌ புத்திரர்‌ அசீரியாவின்‌ 
ராஜாவுக்கு வெகுமதிகளை அனுப்பினார்கள்‌ 
“அதுவும்‌ அசீரியாவிலே யாரேப்‌ ராஜாவுக்குக்‌ 
காணிக்கையாகக்‌ கொண்டு போகப்படும்‌; 
எப்பிராமீம்‌ இலச்சையடைவான்‌; இஸ்ரவேல்‌ 
தன்‌ ஆலோசனையினாலே வெட்கப்படுவான்‌" 
(ஓசி 10:6). 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
நம்பினார்கள்‌. அசீரியரோ 
மோசம்போக்கிவிடுவார்கள்‌. 'மனுஷர்மேல்‌. 
நம்பிக்கைவைத்து, மாம்சமானதைத்‌ தன்‌ 
புயபலமாக்கிக்‌ கொண்டு, கர்த்தரை விட்டு 
விலகுகிற இருதயமுள்ள மனுஷன்‌ 
சபிக்கப்பட்டவன்‌ என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. அவன்‌ அந்தரவெளியில்‌ 
கறளையாய்ப்போன  செடியைப்போலிருந்து, 
'நன்மைவருகிறதைக்‌ காணாமல்‌, 
வனாந்தரத்தின்‌ வறட்சியான இடங்களிலும்‌, 
குடிமில்லாத உவர்நிலத்திலும்‌ தங்குவான்‌" 
(எரே 17:58). 


ன அயான்‌ 


ஒத்தாசைபண்ண 


அசீரியரை 
இஸ்ரவேலரை 





f= FTN 
TT 


கர்த்தர்‌ உடன்படிக்கையின்‌: 
பிரகாரமாக அதிசயங்களை செய்வதாக 
வாக்குப்பண்ணுகிறார்‌. “பூமியெங்கும்‌ எந்த 
ஜாதிகளிடத்திலும்‌ செய்யப்படாத 
அதிசயங்களை உன்‌ ஜனங்கள்‌ எல்லாருக்கும்‌. 
முன்பாகவும்‌ செய்வேன்‌” என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. இப்படிப்பட்ட அதிசயங்களை 
இஸ்ரவேல்‌ ஜனத்தாரோ அல்லது. 
ஜனத்தாரோ 

பார்த்திருக்கமாட்டார்கள்‌. 

அதிசயங்களுக்கு 

இதற்கு முன்பு 

நடைபெறவுமில்லை. 


கர்த்தர்‌ செய்யும்‌ அதிசயமான 
காரியங்கள்‌ இஸ்ரவேல்‌  புத்திரருக்கு. 
சந்தோஷத்தைக்‌ கொடுக்கும்‌. அந்த 
அதிசயங்கள்‌ அவர்களுடைய விசுவாசத்தை 
உறுதிபண்ணும்‌. "உன்னோடேகூட இருக்கிற 
ஜனங்கள்‌ எல்லாரும்‌ கர்த்தருடைய 
செய்கையைக்‌ காண்பார்கள்‌" என்றும்‌ கர்த்தர்‌ 


சொல்லுகிறார்‌. 


கர்த்தர்‌ 
பயங்கரபாயிருக்கும்‌ 


செய்யும்‌ காரியம்‌ 
கர்த்தர்‌ செய்யும்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரரும்‌ 


கானானியனையும்‌, 

பெரிசியனையும்‌, ஏவியனையும்‌, எபூசியனையும்‌. 
உனக்கு முன்பாகத்‌ தூரத்திவிடுகிறேன்‌" (யாத்‌. 
3441) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
ஒரு உன்டிக்கை பண்ணுகிறார்‌ 
இந்த உடன்படிக்கையின்‌ பிரகாரம்‌ தாம்‌ 
செய்யப்போகிற காரியங்களை கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
உடன்படிக்கையில்‌ உண்மையுள்ளவர்‌. இந்த 
உடன்படிக்கை இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
சித்திக்கவேண்டுமென்றால்‌, அவர்கள்‌ 
கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய 
வேண்டும்‌. இன்று நான்‌ உனக்கு 
கட்டளையிடுகிறதை கைக்கொள்‌” என்று 
கர்த்தரஇஸ்ரவேல்‌ புத்திரருக்கு சொல்லுகிறார்‌ 

நாம்‌ கர்த்தருடைய 
கீழ்ப்படியவேண்டும்‌. 


கட்டளைக்கு 
கர்த்தருடைய 
கீழ்ப்படியவில்லையென்றால்‌, 
வாக்குத்தத்தத்தின்‌ 
ஆசீர்வாதங்கள்‌ நமக்கு கிடைக்காது. 
கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல்‌: அவருடைய 
நன்மைகளைப்‌ பெற்றுக்கொள்வதற்கு 
வாய்ப்பே இல்லை. 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


ஆராதிக்கக்கூடாது. 
அவர்கள்‌ கர்த்தருக்கு மாத்திரமே துதியையும்‌ 
மகிமையையும்‌ 


கனத்தையும்‌, 
செலுத்தவேண்டும்‌. அவர்கள்‌ 
ஒப்பாக மாற்றக்கூடாது. 


ஆராதிக்கிறவர்கள்‌ அவரை 
மாத்திரமே ஆராதிக்கவேண்டும்‌ 


கர்த்தருடைய நாமம்‌ எரிச்சலுள்ளவர்‌ 
என்பது, அவர்‌ எரிச்சலுள்ள தேவனே; 
ஆகையால்‌, அந்நிய தேவனை நீ பணிந்து, 
கொள்ளவேண்டாம்‌" (யாத்‌ 34:14) என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


அசேரே என்னும்‌ தோப்பு 
விக்கிரகத்தைப்‌ பற்றி கூறப்படும்‌ இடத்தில்‌ 
கர்த்தர்‌ தம்மை  எரிச்சலுள்ளவராகக்‌ 
காண்பிக்கிறார்‌. வேதாகமத்தில்‌ இந்த 
வசனத்தில்‌ மட்டுமே கர்த்தருடைய பெயர்‌ 
எரிச்சலுள்ளவர்‌ என்று கூறப்பட்டிருக்கிறது. 

இஸ்ரவேல்‌ 
விக்கிரகாராதனைக்காரரோடு 
சிநேகமாயிருக்கக்கூடாது. “நீ 
சேருகிற தேசத்தின்‌ குடிகளோடு 
உடன்படிக்கை பண்ணாதடடிக்கு 
எச்சரிக்கையாமிரு: பண்ணினால்‌ அது உன்‌ 
நடுவில்‌ கண்ணியாயிருக்கும்‌' (யாத்‌ 3412) 
என்றும்‌ கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


ஜனத்தார்‌ 
போய்ச்‌ 


ர்‌ தங்கள்மீது அன்பாயும்‌, 
வ்‌ இருக்கிறார்‌ என்னும்‌ நிச்சயம்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு இருக்குமென்றால்‌, 
அவர்கள்‌ கானான்‌ தேசத்தை விட்டு 
கானானியரை துரத்திவிடவேண்டும்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கானான்‌ தேசத்து 
குடிகளோடு சமாதான உடன்படிக்கை 
பண்ணக்கூடாது. கர்த்தர்‌ மாத்திரமே 
தங்களுக்கு போதுமானவர்‌ என்னும்‌ நிச்சயம்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு இருக்கும்போது, 
அவர்கள்‌ புறஜாதி தெய்வங்களின்‌ உதவியை 
நாடக்கூடாது. 


கானான்‌ தேசத்து குடிகளோடே 
உடன்படிக்கை பண்ணவேண்டாம்‌ என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. அவர்களோடு 
உடன்படிக்கை பண்ணும்போது, இஸ்ரவேல்‌ 
புத்தருக்கு என்னென்ன தீங்குகள்‌ வரும்‌ 
என்றும்‌ கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 





i FTE 
TT 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌. 
லு 
நியாயத்தீர்ப்புக்களைக்‌ 


அவர்கள்‌ 


கலன்‌. அதா 

இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு, 

குணமாகவில்லை. காயமும்‌ ஆறவில்லை. 
கர்த்தருடைய கோபமும்‌ குறையவில்லை. 
கர்த்தருடைய நியாயத்தீர்ப்புக்களும்‌ 
நிறுத்தப்படவில்லை. 


கர்த்தர்‌ ஸ்ரவேல்‌  புத்திரருக்கு 
தம்முடைய நியாயத்தீர்ப்புக்களை தொடர்ந்து 
கொடுத்துக்கொண்டேயிருக்கிறார்‌. அவர்கள்‌ 
அசீரியரை நம்பி ஏமாற்றமடைந்தார்கள்‌. 
முடிவில்‌, இஸ்ரவேல்‌ புத்திரரும்‌ யூதாவின்‌ 
மனுஷரும்‌ தங்கள்‌ குற்றங்களை 
உணருவார்கள்‌ என்றும்‌, 

முகத்தைத்‌ தேடுவார்கள்‌ என்றும்‌ 
சொல்லுகிறார்‌ (ஓசி 515) 


அவர்கள்‌ தம்முடைய முகத்தைத்‌ தேடும்‌ 
க்‌ 


க்‌்‌ சொல்லினர்‌. கன்‌ அல்லது. 
'கிருபாசனமே கர்த்தருடைய ஸ்நானம்‌ 


"கர்த்தர்‌. பாவிகளைத்‌ தண்டிக்கும்போது, 


இனி மூடாதிரு்கும்‌” (ஏசா 26:21, 


கர்த்தர்‌ தம்முடைய கிருபகளையும்‌ 
இரக்கங்களையும்‌ வளிப்படுத்த 
சித்தமாமிருக்கும்போது. அவர்‌ தம்முடைய 
ஸ்தானத்திற்கு திரும்பப்போய்விடுகிறார்‌. 
பாவிகள்‌ தங்கள்‌ பாவங்களுக்கு 
மனந்திரும்புவார்கள்‌ என்று கர்த்தர்‌ 
தம்முடைய ஸ்தானத்திலே, கிருபையோடு 
காத்திருக்கிறார்‌. 


ஓசியா - விரிவுரை 
HOSEA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ பாவிகளுக்கு பாடுகளையும்‌, 
தண்டனைகளையும்‌ கொடுத்து. அவர்களை 
தம்மிடமாகச்‌ சேர்த்துக்கொள்ள 
சித்தமுள்ளவராயிருக்கிறார்‌. நாம்‌ நம்முடைய 
குற்ற்களை உணர்ந்து, கர்த்தருடைய 
உண்மையாய்த்‌ தேடும்போது, 
கர்த்தர்‌ நம்மை ஒருபோதும்‌ கைவிடமாட்டார்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரரும்‌, யூதாவின்‌ 
மனுஷரும்‌ கர்த்தரிடத்தில்‌ திரும்பி வரும்போது, 
இரண்டு சம்பவங்கள்‌ அவர்களுக்குள்‌ 
நடைபெறும்‌. அவையாவன : 1. அவர்கள்‌ 
தங்கள்‌ குற்றங்களை உணருவார்கள்‌ 
தங்கள்‌ பாவங்களை அறிக்கையிடுவார்கள்‌. 
கர்த்தருக்கு முன்பாகத்‌. தங்களைத்‌. 
தாழ்த்துவார்கள்‌. 2. அவர்கள்‌ 
கர்த்தருடைய கிருபைகளுக்காக பணிவோடு 
விண்ணப்பம்பண்‌ ணுவார்கள்‌. அவர்கள்‌ 
கர்த்தருடைய முகத்தைத்‌ தேடுவார்கள்‌. 

நம்முடைய பாவங்களினிமித்தமாக 
நமக்கு பாடுகள்‌ வருகிறது. நாம்‌. 
கர்த்தருடைய சமுகத்திற்கு முன்பாக 
வரும்போது. நாம்‌ அனுபவிக்கும்‌ பாடுகளைக்‌ 
குறித்து கர்த்தரிடத்தில்‌ முறையிடாமல்‌, 
நம்முடைய பாடுகளுக்கு காரணமாகயிருக்கும்‌. 
பாவங்களை கர்த்தரிடத்தில்‌ அறிக்கை 
செய்யவேண்டும்‌. நம்முடைய வேதனைகளை 
நாம்‌ உணருவதைவிட, நம்முடைய 
குற்றங்களை நாம்‌ உணரவேண்டும்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திர்‌ ஆரம்பத்தில்‌ 
கர்த்தரைத்‌ வில்லை. அவர்கள்‌. 
கர்த்தரைவிட்டு விலகிப்போனார்கள்‌. 
விக்கிரகங்களை ஆராதித்தார்கள்‌. கர்த்தர்‌ 
ம்‌ கோபத்தினால்‌ அவர்களைத்‌ 
இதனால்‌. அவர்கள்‌ 

காயங்களையும்‌ 

வேதனைப்பட்டார்கள்‌. 

கதர்‌ அ 

கர்த்தருடைய முகத்தைத்‌ 





ழ்‌ நயன 
யாய 


கொண்டேயிருக்கிறார்‌ 

கர்த்தருடைய முகத்தை 

தேடினாலும்‌, கர்த்தரிடத்தில்‌ 

பெறுவதற்கு அவர்களுக்கு 

அவகாசம்‌ இருக்கிறது. ஆயினும்‌, அவர்கள்‌ 

த்‌ வரையிலும்‌, 
அனுபவித்துக்‌: 

கொண்டேயிருக்க வேண்டும்‌. 


ஓசியா - விரிவுரை 
HOSEA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பாலிகள்‌ தங்கள்‌ குற்றங்களை 
உணர்ந்து, தம்மிடத்தில்‌ எப்போது வந்தாலும்‌, 
அவர்களை தம்முடைய 
ஏற்றுக்கொள்கிறார்‌ 
அவர்கள்‌ கர்த்தரிடத்தில்‌ வரும்‌ வரையிலும்‌, 
அவர்களுக்கு வியாதிகளும்‌, காயங்களும்‌, 
வேதனைகளும்‌ இருக்கும்‌. தம்முடைய 
பிள்ளைகள்‌, “தங்கள்‌ ஆபத்தில்‌ என்னை 
கருத்தாய்த்‌ தேடுவார்கள்‌" (ஓசி 5:15) என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 





f= FTE 
TT 


இதற்கு முந்திய அதிகாரத்தின்‌ கடைசி 
வசனப்பகுதியில்‌, கர்த்தர்‌ நமக்கு 
ஆறுதலான வார்த்தைகளைச்‌ சொன்னார்‌. 
நாம்‌ பாவிகளாகமிருந்தாலும்‌, கர்த்தர்‌ நம்மீது 
கோபமாகமிருந்தாலும்‌, நாம்‌ கர்த்தரிடத்தில்‌ 
வருவதற்கு வாய்ப்புள்ளது. 

புத்திரரில்‌ அநேகர்‌ தங்கள்‌ 
உணர்ந்து. தங்கள்‌ 

மனந்திரும்பி, தங்களுடைய 

இருதயங்களில்‌ மாற்றமடைந்திருக்கிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தரிடத்தில்‌ 
திரும்பவேண்டும்‌ என்று 
கள கர்த்தரிடத்தில்‌ 
தங்களை 
சற சொல்லி, இஸ்ரவேல்‌ 

த்‌ நாங்களே 


அவர்களில்‌ இன்னும்‌ அநேகர்‌ ல்‌ 
பாவங்களுக்கு மனந்திரும்ப 
மனதில்லாதிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
கர்த்தரைப்பற்றும்‌ விசுவாசத்தில்‌ 
உறுதியில்லாதவர்களாகயிருக்கிறார்கள்‌. 
கர்த்தரிடத்தில்‌ திரும்புவோம்‌ என்று 
அவர்கள்‌ உறுதியாகச்‌ சொன்னாலும்‌, 
தங்களுடைய வார்த்தைகளை செயலில்‌ 
நிரூபிக்கவில்லை. கர்த்தர்‌ இவர்களோடு 
விசேஷமாய்ப்‌ பேசுகிறார்‌ (ஓசி 6:4,5) 
இஸ்ரவேல்‌ புத்திரரோடு 
உடன்படிக்கை செய்து கொள்கிறார்‌. 
கர்த்தர்‌ அவர்களிடத்திலிருந்து சில 
காரியங்களை எதிர்பார்க்கிறார்‌ (ஓசி 6:6). 
இஸ்ரவேல்‌ புத்திரரில்‌ அநேகர்‌ கர்த்தரோடு 
செய்து கொண்ட உடன்படிக்கையை 
மீறுகிறார்கள்‌ (ஓசி 67-11) 


கர்த்தர்‌ 


ஓசியா - விரிவுரை 
HOSEA - COMMENTARY 


கர்த்தரிடத்தில்‌ 
வாருங்கள்‌ 
ஓசி 6-3 


ஓசி 6:1. கர்த்தரிடத்தில்‌ திரும்புவோம்‌ 
வாருங்கள்‌; நம்மைப்‌ பீறினார்‌, அவரே 
நம்மைக்‌ குணமாக்குவார்‌ நம்மை 
அடித்தார்‌, அவரே நம்முடைய 
காயங்களைக்‌ கட்டுவார்‌. 


திரும்புவோம்‌ 


ஓசி 62. இரண்டுநாளுக்குப்‌ பின்பு 
அவர்‌ நம்மைப்‌ உயிர்ப்பிப்பார்‌; 
மூன்றாம்‌ நானில்‌ நம்மை எழுப்புவார்‌; 
அப்பொழுது நாம்‌ அவருடைய 
சமுகத்தில்‌ பிழைத்திருப்போம்‌. 


ஓசி 62. அப்பொழுது நாம்‌ 
அதிவடைந்து, கர்த்தரை அறியும்படி, 
தொடர்ந்து போவோம்‌; அவருடைய 
புறப்படுதல்‌ அருணோதயம்யோல்‌ 
ஆயத்தமாயிருக்கிறது;. அவர்‌ 
மழையைப்போலவும்‌, பூமியின்‌ மேல்‌ 
பெய்யும்‌ முன்மாரி பிண்மாரியைப்‌: 
போலவும்‌ நம்மிடத்தில்‌ வருவார்‌. 


இந்த 

சொல்லுகிறார்கள்‌ 
வேதபண்டிதர்கள்‌ 
கருத்துக்களைச்‌ சொல்லுகிறார்கள்‌. 
அவற்றின்‌ விவரம்‌ வருமாறு: 1. ஓசியா 
தீர்க்கதரிசி இஸ்ரவேல்‌ புத்திரரிடம்‌ இந்த 
வசனங்களைச்‌ சொல்லுகிறார்‌. அவர்கள்‌ 
தங்களுடைய பாவங்களுக்கு 
மனந்திரும்பவேண்டுமென்று அவர்களை 
அழைக்கிறார்‌. 2. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
ஒருவருக்கொருவர்‌ இந்த வசனங்களைச்‌ 
சொல்லிக்கொள்கிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
வியாதியும்‌ உண்டாயிற்று. 
உதவிக்காக அசீரியரிடத்தில்‌ 
யாரேப்‌ ராஜாவினிடத்தில்‌ 
அனுப்பினார்கள்‌. அவனால்‌ அவர்களை 
குணமாக்க முடியவில்லை. அவனால்‌. 
அவர்களிடத்திலிருக்கிற காயத்தை ஆற்ற 
முடியவில்லை. 


வசனங்களை 


காயமும்‌, 
அவர்கள்‌ 
போனார்கள்‌. 
ஆள்‌ 





i THE 
TT 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
குற்றங்களை உணருகிறார்கள்‌. 


யாரேப்‌ கிடத்தல்‌ ஆள்‌ 
ச ய்போங்திக்க்‌ என்றும்‌, 
கர்த்தரிடத்தில்‌ திரும்பப்போகிறோம்‌ என்றும்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ தீர்மானம்‌ 
பண்ணுகிறார்கள்‌. கர்த்தரிடத்தில்‌ 
திரும்புவோம்‌ வாருங்கள்‌" என்று இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ ஒருவருக்கொருவர்‌ சொல்லிக்‌ 
கொள்கிறார்கள்‌. 


விலகி 
பின்பற்றி, 
ஆராதித்தார்கள்‌. 
கர்த்தரை ஆராதிப்பதற்காக, 
வாருங்கள்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
ஒருவருக்கொருவர்‌ சொல்லிக்கொள்கிறார்கள்‌. 
அவர்களுக்கு. உண்மையான நம்பிக்கை 
கர்த்தரிடத்தில்‌ மாத்திரமே இருக்கிறது. 
“கர்த்தரே நம்மைப்‌ பீறினார்‌, அவரே 
நம்மைக்‌ குணமாக்குவார்‌: நம்மை அடித்தார்‌, 
அவரே நம்முடைய காயங்களைக்‌ கட்டுவார்‌" 
(ஓசி 64) என்று இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ 
தங்களுக்குள்ளும்‌, ஒருவருக்கொருவரும்‌ 
சொல்லிக்கொள்கிறார்கள்‌. இஸ்ரவேல்‌. 
புத்திரர்‌ கர்த்தரைவிட்டுப்‌ பின்வாங்கிப்‌ 
போனதினால்‌, அவர்‌ தம்முடைய 
உக்கிரகோபத்தை, அவர்கள்மீது தண்ணீரைப்‌ 
போல ஊற்றினார்‌. அவர்களுடைய 
மீறுதல்களினிமித்தமாகவும்‌, 
அக்கிரமங்களினிமித்தமாகவும்‌ கர்த்தர்‌ 
அவர்களைப்‌ பீறினார்‌. அவர்களை அடித்தார்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ தங்கள்‌ 
தங்கள்‌ 
மனந்திரும்பி, 


அவர்கள்‌ கர்த்தரைவிட்டு 
சற்றி தெய்வங்களைப்‌ 


அவர்கள்மேல்‌ இருக்கும்‌. கர்த்தர்‌ அவர்களை 
தொடர்ந்து  அடித்துக்கொண்டேயிருப்பார்‌. 
அவர்களுடைய காயங்களும்‌ வியாதிகளும்‌ 
அதிகரிக்கும்‌. 


ஓசியா - விரிவுரை 
HOSEA - COMMENTARY 


மாத்திரமே, 
அவர்களோடு ஒப்புரவாவார்‌. 

புத்திரர்‌ கர்த்தரோடு ஒப்புரவாவாதற்கு, வேறு 
குறுக்கு வழிகள்‌ எதுவுமில்லை. 


இஸ்ரவேல்‌ 
பாவங்களினிமித்தமாய்‌, 
ப்‌ மீறினார்‌. அவர்கள்‌ தங்கள்‌ 
உணர்ந்து, தங்கள்‌ 
பாவங்களுக்கு மனந்திரும்பும்போது, கர்த்தரே 
அவர்களைக்‌ குணமாக்குவார்‌. அவர்கள்‌ 
பாவம்‌ செய்தபோது கர்த்தரே அவர்களை 
அடித்தார்‌. அவர்கள்‌ தங்கள்‌ பாவங்களுக்கு 
மனந்திரும்பும்போது, கர்த்தரே 
அவர்களுடைய காயங்களைக்‌ கட்டுவார்‌ 
கர்த்தரே சாது பரமவைத்தியர்‌. 
அவர்‌ க்கமும்‌ 
செதுருக்கழுமுள்ளவர்‌. 
நம்முடைய காயங்களைக்‌ கட்டும்‌ க 
எலும்புகளை மறுபடியும்‌ ஒன்று சேர்க்கும்‌. 
இரத்தக்காயங்களையும்‌, இரத்த 
சேதாரங்களையும்‌ கர்த்தருடைய 
குணமாக்கும்‌ கரம்‌ சொஸ்தமாக்கும்‌ 
கர்த்தர்‌ தம்முடைய கிருபையினாலும்‌, 
இரக்கத்தினாலும்‌ நம்மைக்‌ குணப்படுத்துவார்‌. 
தம்முடைய உ நீதியினால்‌ 
நம்மை அடித்தார்‌, அதே 
ர்‌, தம்முடைய கிருபையினாலும்‌ 
இரக்கந்திளாதும்‌ நம்மைக்‌ குணமாக்குவார்‌, 
நம்முடைய காயங்களைக்‌ கட்டுவார்‌. 


இங்கு சொல்லப்படுகிற வார்த்தைகள்‌, 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கோன்‌ சந்த்‌ 
சிறையிருப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டு, 
தங்கள்‌ சொந்த ததிற்‌ ம்‌ 
வருவதைக்‌ 

வேதபண்டிதர்களில்‌ 

சொல்லுகிறார்கள்‌. 


ட்டு 





i= FTE 
TT 


இஸ்ரவேல்‌ புத்திரருடைய வியாதிகள்‌: 
ம்‌ அவர்களுடைய காயங்கள்‌ 
தாங்கள்‌ குணமாவது. 
சணத்திகிர்த உயிரோடு எழும்புவதுபோல. 
இருக்கும்‌ என்று இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
சொல்லுகிறார்கள்‌. “இரண்டுநாளுக்குப்‌ பின்பு 
ர்ப்பிப்பார்‌; மூன்றாம்‌. 
நாளில்‌ நம்மை எழுப்புவார்‌; அப்பொழுது நாம்‌ 
அவருடைய சமுகத்தில்‌ பிழைத்திருப்போம்‌" 
(ஓசி 6:2). 


“இரண்டு நாளைக்கு பின்பு" என்னும்‌ 
வார்த்தைக்கு, "இன்னும்‌ ஒன்று அல்லது 
இரண்டு நாட்களுக்குள்‌" அல்லது 
'வெகுசீக்கிரத்தில்‌' என்று பொருள்‌. 
மரித்துப்போன சரீரம்‌ மூன்றாம்‌ நாளில்‌ 
அழுகிப்போக ஆர்க்கும்‌ ர்‌ 
நம்முடைய 
முன்பாகவே, நம்மை உயிரோடு எழுப்புவார்‌. 
இயேசுகிறிஸ்து, கல்வாரி சிலுவையிலே 
மரித்து, அடக்கம்பண்ணப்பட்டு, மூன்றாம்‌ 
நாளில்‌ உயிரோடு எழும்பினார்‌. தம்முடைய 
சரீரம்‌ அழிந்துபோவதற்கு முன்பாக, அது 
அழுகிப்போவதற்கு முன்பாக, இயேசுகிறிஸ்து. 
மூன்றாம்‌ நாளில்‌ உயிரோடு எழும்பினார்‌. 


மரித்துப்போனவர்களின்‌ சரீரத்தை நாம்‌ 
மண்ணே பறைத்துவிடுகிறோம்‌ பிரேதம்‌ 
நம்முடைய கண்‌ பார்வையில்‌ இருக்கக்கூடாது. 
என்பதற்காக, அதைக்‌ கல்லறையில்‌. 
அடக்கம்பண்ணிவிடுகிறோம்‌. கர்த்தர்‌ நம்மை 
உயிரோடு எழுப்புவார்‌ அப்போது 
நாம்‌ கர்த்தருடைய பார்வையில்‌: 
ஜீவனுள்ளவர்களாகயிருப்போம்‌ நாம்‌ 
கர்த்தருடைய சமுகத்தில்‌ நித்திய காலமாய்‌ 
ஜீவிப்போம்‌. இது நம்முடைய உயிர்தெழும்‌ 
அனுபவம்‌, 


கர்த்தர்‌ நம்மை சிறிதுகாலம்‌. 
ஒதுக்கித்தள்ளினாலும்‌, தம்முடைய நித்திய 
அன்பினால்‌ நம்மை மறுபடியும்‌, தம்மிடத்தில்‌ 
கூட்டிச்சேர்த்துக்கொள்வார்‌. இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌, கர்த்தருடைய உயிர்த்தெழச்செய்யும்‌ 
வல்லமையை இங்கு 
தெளிவுபடுத்துகிறார்கள்‌. “மூன்றாம்‌ நாளில்‌. 
நம்மை எழுப்புவார்‌” என்று விசுவாசத்தோடு 
சொல்லுகிறார்கள்‌. 


ஓசியா - விரிவுரை 
HOSEA - COMMENTARY 


இந்த வாக்கியத்தை ஒசியா 
தீர்க்கதரிசி சொல்லுகிறார்‌ என்றும்‌, இந்த 
வாக்கியம்‌ இயேசுகிறிஸ்‌ துவின்‌ 
உயிர்த்தெழுதலுக்கு அடையாளமாயிருக்கிறது 
என்றும்‌ வேதபண்டிதர்கள்‌ வியாக்கியானம்‌ 
சொல்லுகிறார்கள்‌. இயேசுகிறிஸ்துவும்‌ 
மூன்றாம்‌ நாளிலே  உயிர்த்தெழுந்தார்‌. 
இயேசுகிறிஸ்துவின்‌ பாடுகளையும்‌, அதைத்‌ 
தொடர்ந்து அவருக்கு வரப்போகும்‌. 
மகிமைகளையும்‌ எல்லா தீர்க்கதரிசிகளும்‌ 
முன்னறிவித்தார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌, “மூன்‌; 


நம்மை எழுப்புவார்‌" என்னும்‌ 
இரகசியத்தை புரிந்துகொள்ளாமலையே, 
இதை சொல்லியிருக்கிறார்கள்‌. 
தீர்க்கதரிசிகள்‌ சொன்ன வார்த்தைகள்‌ ஏற்ற 
காலத்தில்‌ நிறைவேறும்‌. இயேசுகிறிஸதுவே 
வரப்போகிற மேசியா. நாம்‌ 
இயேசுகிறிஸ்துவையல்லாமல்‌, வேறு ஒருவர்‌ 
வருவதற்கு காத்திருக்க வேண்டியதில்லை. 
தமக்குள்‌ மரித்தவர்களை கிறிஸ்துவானவர்‌ 
உயிரோடு எழுப்புவார்‌. இந்த 
சம்பவம்‌, இங்கே  தீர்க்கதரிசனமாகச்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. 


மூன்றாம்‌ நாளில்‌ 
வாக்கியத்தின்‌ 


. கிறிஸ்துவானவர்‌. நம்மை உமிரோடு 


ஜீவிக்கிறவர்களாகிய நாமும்‌, அவரோடுகூட 
உயிர்த்தெழவும்‌ செய்வோம்‌. 


“அப்பொழுது நாம்‌ அறிவடைந்து, 
கர்த்தரை அறியும்படி தொடர்ந்து போவோம்‌; 
அவருடைய புறப்படுதல்‌. அத 

ஆயத்தமாயிருக்கிறது:: 
த்தல்‌, பூமியின்‌ மேல்‌ பெய்யும்‌ 
முன்மாரி பின்மாரியைப்‌ போலவும்‌ நம்மிடத்தில்‌ 
வருவார்‌” (ஓசி 6:3) என்று இஸ்ரவேல்‌. 
புத்திரர்‌ ஒருவருக்கொருவர்‌ சொல்லிக்‌ 
கொள்கிறார்கள்‌. 


இந்தப்‌ பூமி முழுவதிலும்‌ கர்த்தரை அறியும்‌ 
அறிவு நிரம்பியிருக்கும்‌. 





f= THE 
TT 


“என்‌ பரிசுத்த 
தீங்குசெய்வாருமில்லை;: 
செய்வாருமில்லை; சமுத்திரம்‌ ஜலத்தினால்‌ 
நிறைந்திருக்கிறதுபோல்‌, பூமி கர்த்தரை 
அறிகிற அறிவினால்‌ நிறைந்திருக்கும்‌” 
(ஏசா 11:9). 


பர்வதமெங்கும்‌ 
கேடு 


கிறிஸ்துவின்‌ உயிர்த்தெழுதலினால்‌ 
அவரை நம்புகிற விசுவாசிகளுக்கு அநேக 
ஆசிர்வாதங்கள்‌ உண்டாகும்‌. நாம்‌ 
கிறிஸ்துவினால்‌ ஜீலிக்கிறோம்‌. நம்மிடத்தில்‌ 
கிறிஸ்துவை 
அதிகமாயிருக்கும்‌. 
கிருபையினாலே, நாம்‌ கிறிஸ்துவை அறியும்‌ 
அறிவிலே வளர்ச்சி பெறுவோம்‌. நம்முடைய 
அறிவு கிறிஸ்துவுக்குள்‌ பூரணமாகும்‌. 
கிறிஸ்துவைப்பற்றிய அறிவு, நமக்குள்ளே 
நித்திய காலமாக விருத்தியடையும்‌ 'நாம்‌ 
அறிவடைந்து கர்‌; அறியும்படி 
தொடர்ந்து போவோம்‌ ன்ற இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ சொல்லுகிறார்கள்‌. 


கர்த்தருடைய புறப்படுதல்‌ 
அருணோதயம்‌ போல ஆயத்தமாயிருக்கிறது. 
நாம்‌ பாவம்‌ செய்தபோது. கர்த்தர்‌ தம்முடைய 
கிருபைகளையும்‌ இரக்கங்களையும்‌, 
நம்மைவிட்டு விலகிப்போட்டார்‌. நம்முடைய 
குற்றங்களை உணர்ந்து, நாம்‌ கர்த்தரிடத்தில்‌ 
திரும்பி வரும்போது, கர்த்தர்‌ தம்முடைய 
இரக்கங்களோடும்‌. கிருபையோடும்‌ 
நம்மிடமாகப்‌ புறப்பட்டு வருவார்‌ 


கர்த்தர்‌ 
ன்‌ ம முன்மாரி 
பின்மாரியைப்போலவும்‌ டத்தில்‌ வருவார்‌. 
மாரிக்காலத்தினால்‌ பூமி செழிக்கும்‌. 
விருட்சங்களில்‌ கனிகள்‌ முளைக்கும்‌. 
முன்மாரி விதைப்புக்கு காலத்திற்கு 
பிரயோஜனமானது. பின்மாரியோ நல்ல. 
க தேவையானது. நமக்கு 
வேண்டும்‌, பின்மாரியும்‌ 
விருட்சங்கள்‌ செழிப்பாய்‌ 
முளைக்கவும்‌ வேண்டும்‌. அவை திரளாய்‌ 
கனிகொடுக்கவும்‌ வேண்டும்‌. 


ஓசியா- விரிவுரை 
HOSEA - COMMENTARY 


மூன்றாம்‌ நாளில்‌ நம்மை எழுப்புவார்‌" 
என்னும்‌ வாக்கியம்‌ பாபிலோன்‌ தேசத்து 
சிறையிருப்பிலிருந்து விடுதலை பெறுவதை 
விட, அதிகமான  ஆசீர்வாதங்களைக்‌ 
குறிப்பிடுகிறது. இந்த ஆசீர்வாதங்களெல்லாம்‌ 
இயேசுகிறிஸ்துவுக்குள்‌ பரிபூரணமாய்‌ 
நிறைவேறும்‌. இவை சுவிசேஷத்தின்‌ 
கிருபையினால்‌ நமக்கு உண்டாகும்‌. 


அவருடைய புறப்படுதல்‌ 
அருணோதயம்‌ போல ஆயத்தமாயிருக்கிறது 
அவர்‌ மழையைப்போலவும்‌, பூமியின்மேல்‌ 
பெய்யும்‌ முன்மாரி பின்மாரியைப்போலவும்‌ 
நம்மிடத்தில்‌ வருவார்‌! (சி 63) 
புல்லறுப்புண்ட வெளியின்மேல்‌ பெய்யும்‌ 
மழையைப்போலவும்‌, பூமியை நனைக்கும்‌ 
தூறலைப்போலவும்‌ இறங்குவார்‌" (சங்‌ 72:6) 


தேவனுடைய கிருபை 
இயேசுகிறிஸ்துவக்குள்‌ முன்மாரியாகவும்‌, 
பின்மாரியாகவம்‌ இருக்கிறது. நாம்‌ 
கனிகொடுப்பதற்கு இந்த மாரிகள்‌ நமக்கு 
உதவியாயிருக்கிறது. முன்மாரிமின்‌ 
உதவியினால்‌. கனிகொடுக்க 
ஆரம்பிக்கிறோம்‌. பின்மாரியின்‌ 
உதவியினால்‌. நாம்‌ தொடர்ந்து 
கனிகொடுத்துக்கொண்டிருக்கிறோம்‌. 


நாம்‌ 


எப்பிராயிமே, யூதாவே 
ஓசி 6:4,5 


El 6:4. எப்பிராயிமே, உனக்கு என்ன 
ய்வேன்‌? யூதாவே, உனக்கு என்ன 
செய்வேன்‌? உங்கள்‌ பக்தி காலையில்‌ 
காணும்‌ மேகத்தைப்போலவும்‌, 
விடியற்காலையில்‌ தோன்றும்‌ 
பனியைப்போலவும்‌ ஒழிந்து போகிறது. 


ஓசி 65. ஆகையால்‌ 
தீர்க்கதரிசிகனைக்கொண்டு அவர்களை 
வெட்டினேன்‌; என்‌ வாய்மொழிகளைக்‌ 
அவர்களை அதம்‌ 

உன்மேல்‌ வரும்‌. 
வெளிச்சத்தைப்போல்‌ 





f= FTE 
TT 


எப்பிராயீமின்மேலும்‌, 


போலிருக்கிறார்கள்‌ 
அவர்கள்‌ தேவனுடைய 
உடன்படிக்கையை மீறுகிறார்கள்‌ (ஓசி 6:67). 


“எப்பிராமீமே, உனக்கு என்ன 
செய்வேன்‌? யூதாவே, உனக்கு என்ன 
செய்வேன்‌? உங்கள்‌ பக்தி காலையில்‌ காணும்‌ 
மேகத்தைப்போலவும்‌, விடியற்காலையில்‌ 
தோன்றும்‌ பனியைப்போலவும்‌ 
போகிறது" (ஓசி 634) என்று 
சொல்லுகிறார்‌. 


கர்த்தர்‌ 
வண்ணமாகப்‌ பேசுகிறார்‌. 
நிலையில்லாதவர்களாகயிருக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ கர்த்தரைப்பற்றும்‌ விசுவாசத்தில்‌ 
உறுதியில்லாதவர்களாகயிருக்கிறார்கள்‌ 
கர்த்தர்‌ அவர்களுக்கு நன்மையான 
காரியங்களை செய்திருக்கிறார்‌. 
ஆனால்‌ அவர்களோ கர்த்தருடைய 
நன்மைகளைப்‌ பெற்றுக்கொள்வதற்கு 
தகுதியில்லாதவர்களாயிருக்கிறார்கள்‌. 
கர்த்தர்‌, இஸ்ரவேல்‌ 
த்துல ரத்த மயக்க வனத்து 
என்ன செய்வேன்‌" என்றும்‌, “யூதாவே 
உனக்கு என்ன செய்வேன்‌" என்றும்‌ கர்த்தர்‌ 
கேட்கிறார்‌. கர்த்தர்‌ அவர்களுக்கு 
ஏற்கெனவே அநேக நன்மைகளை 
செய்திருக்கிறார்‌. அவர்களுக்கு இன்னும்‌ 
என்ன நன்மைகளை செய்யவேண்டுமென்று 
கர்த்தர்‌ அவர்களிடத்தில்‌ கேட்கிறார்‌. 


களுடைய பக்தி காலையில்‌ 
தன” ட ததவ 
விடியற்காலையில்‌ தோன்றும்‌ பனியைப்‌ 
போலவும்‌ இருக்கிறது. இவை சீக்கிரத்தில்‌ 
ஒழிந்து போகும்‌ (ஓசி 624) 
சத்‌ ஒழிந்துபோகும்‌ மேகத்தினாலும்‌, 


ஆகையினால்‌ 


பிரயோஜனமுண்டாகும்‌. 


ஓசியா - விரிவுரை 
HOSEA - COMMENTARY 


இஸ்ரவேல்‌ புத்திரரும்‌, யூதாவின்‌ 

ல்‌ ஒழிந்துபோகும்‌. 

பனியைப்போலவும்‌ 

இவர்களுடைய பக்தி 

கர்த்தருடைய சமுகத்தில்‌ பிரியமாயிருக்காது. 

அவர்களுடைய பக்தி அவர்களுக்கும்‌ 
பிரயோஜனமாயிருக்காது. 


இஸ்ரவேல்‌ 
மனுஷர்களில்‌ 


புத்திரரைப்போலவே, 
அநேகர்‌ ஏராளமான 
காரியங்களை  வாக்குப்பண்ணுகிறார்கள்‌. 
ஆனால்‌. அவர்கள்‌ தாங்கள்‌ 
வாக்குப்பண்ணின பிரகாரமாக ஒன்றையும்‌ 
செய்யமாட்டார்கள்‌. அவர்கள்‌ 
நிலையில்லாமலிருப்பார்கள்‌. தங்களுடைய 
வார்த்தையில்‌ உறுதிமில்லாமலிருப்பார்கள்‌. 
அவர்களுடைய பக்தியும்‌ காலையில்‌ காணும்‌ 
மேகத்தைப்போலவும்‌, விடியற்காலையில்‌ 
தோன்றும்‌ பனியைப்போலவும்‌ ஒழிந்துபோகும்‌. 


கையால்‌ கர்த்தர்‌ தீர்க்கதரிசிகளைக்‌ 
கொன்‌! அவர்களை வெட்டினார்‌; 
தம்முடைய வாய்மொழிகளைக்கொண்டு 
அவர்களை அதம்பண்ணினார்‌: அவர்கள்மேல்‌ 
வரும்‌ தண்டனைகள்‌ வெளிச்சத்தைப்போல்‌. 
வெளிப்படும்‌ (ஓசி 6:5). 


அவர்களை 


மரத்தை 
போலவும்‌, 


கல்லை 
செதுக்கினார்‌. 
அவற்றை எப்படியாவது பயன்படுத்தவேண்டும்‌ 
என்பதற்காகவே, அவர்களை தம்முடைய 
சித்தத்தின்‌ பிரகாரமாக உருவாக்கினார்‌. 


கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரரிடத்தில்‌ சத்தியத்தைச்‌ 
சொன்னார்கள்‌. தீர்க்கதரிசனங்களை 
வெளிப்படுத்தினார்கள்‌. ஆனால்‌ அவர்களோ 
கர்த்தருடைய வார்த்தைக்கு செவிகொடுத்து 
மனந்திரும்புவதற்கு பதிலாக, “தீர்க்கதரிசிகள்‌ 
எங்களைக்‌ கொன்றுபோட்டார்கள்‌" 
சொல்லுகிறார்கள்‌. 





f= FTE 
TT 


இஸ்ரவேல்‌ புத்திரரிடத்திலும்‌, யூதாவின்‌ 
மனுஷரிடத்திலும்‌ ஆவிக்குரிய ஜீவியம்‌: 
சீராகமில்லை. அவர்களுடைய ஜீவியத்தில்‌ 
மேடுபள்ளங்களும்‌, ஏற்ற இரக்கங்களும்‌ 
காணப்படுகிறது. ஆகையினால்‌ கர்த்தர்‌ 
தம்முடைய தீர்க்கதரிசிகளைக்‌ கொண்டு, 
அவர்களிடத்தில்‌ காணப்படுகிற 
மேடுபள்ளங்களை செதுக்குகிறார்‌, 
தாறுமாறானதை இளைக்கிறார்‌. அவர்களை 
ஒரே சீராக வடிவமைக்கிறார்‌. 


பாவிகளின்‌ இருதயங்கள்‌ கடினமான 
குற்களைப்போல இருக்கும்‌. 
சரிபடுத்தவேண்டுமென்றால்‌, 
செதுக்கவேண்டும்‌. 
சேதாரமுண்டாகும்‌. 
பயன்படுத்தினால்தான்‌, 
ஒழுங்கில்லாமலிருக்கும்‌ 
ஒழுங்குபடுத்த முடியும்‌. 

ஜனங்களில்‌ அநேகர்‌ ஒழுங்கில்லாத 
கடினமான கல்லைப்போல இருக்கிறார்கள்‌. 
அவர்களிடத்தில்‌ கர்த்தருடைய 
வார்த்தைகளை  கடிந்துசொல்லவேண்டும்‌. 
தீர்க்கதரிசிகளின்‌ ஒவ்வொரு வார்த்தையும்‌, 
ஜனங்களை செதுக்கி உருவாக்கவேண்டும்‌. 
ஜனங்களும்‌ செதுக்கும்‌ வேதனை 
தாங்கமுடியாமல்‌, தங்களை செதுக்கிறவர்கள்‌ 
மீது குறை சொல்லுவார்கள்‌. அவர்கள்மீது, 
கோபப்படுவார்கள்‌. தீர்க்கதரிசிகள்‌ 
சத்தியத்தைச்‌ சொல்லுவதினால்‌, அவர்கள்‌ 
ஜனங்களுக்கு சத்துருக்களாகயிருப்பார்கள்‌ 


கர்த்தர்‌ டய வாய்மொழிகளைக்‌ 
ன்றும்‌ னககள்‌ 
தம்முடைய நியாயத்தீர்ப்புகளினால்‌ கர்த்தர்‌ 
அவர்களை சங்காரம்பண்‌ ணுகிறார்‌. 
கர்த்தருடைய வார்த்தை பாவத்தைக்‌ 
கொல்லும்‌. பாவம்‌ சாகவில்லையென்றால்‌, 
கர்த்தருடைய வார்த்தை பாவிகளைக்‌. 
கொன்றுபோடும்‌. கர்த்தருடைய 
தீர்க்கதரிசிகள்‌ மிகுந்த பாரத்தோடும்‌, 
சிரமத்தோடும்‌ கர்த்தருடைய வார்த்தைகளை 
அறிவிக்கிறார்கள்‌. ஆனாலும்‌ தங்களுடைய 
ஊழியத்தில்‌ அவர்கள்‌ எதிர்பார்த்த நல்ல. 
விளைவுகள்‌ உண்டாகவில்லை. ஜனங்கள்‌ 
தங்கள்‌ பாவங்களுக்கு மனந்திரும்பவில்லை. 


ஓசியா- விரிவுரை 
HOSEA - COMMENTARY 


இஸ்ரவேல்‌ 
மனுஷரும்‌. 
மனந்திரும்பாமல்‌, 
செய்கிறார்கள்‌. 


புத்திரரும்‌, யூதாவின்‌ 
தங்கள்‌ பாவங்களுக்கு 

'துணிகரமாய்ப்‌ பாவம்‌ 
இதனால்‌: கர்த்தருடைய 
தண்டனை அவர்கள்மேல்‌ வருகிறது. 
கர்த்தருடைய  ஆக்கினைத்தீர்ப்பு பாவிகள்‌ 
மீது அறிவிக்கப்படுகிறது. அவர்கள்மேல்‌ 
வரும்‌ தண்டனைகள்‌ இரகசியமாய்‌ வராமல்‌, 
வெளிப்படையாகவும்‌,  பிரத்தியட்சமாகவும்‌. 
வரும்‌. 


தாங்கள்‌ அனுபலிக்கும்‌. 
தண்டனைகளுக்கு, அவர்கள்‌ கர்த்தரையோ 
அல்லது கர்த்தருடைய ஊழியக்காரர்களையோ 
குறை சொல்ல முடியாது. தாங்கள்‌ 
அனுபலிக்கும்‌ 'தண்டனைகளுக்கு 
தங்களுடைய பாவங்களே காரணம்‌ என்று 
பாவிகள்‌ உணரவேண்டும்‌. கர்த்தருடைய 
நியாயத்தீர்ப்பு நீதியானது. அவர்‌ கொடுக்கும்‌ 
தண்டனைகள்‌ நியாயமானது. "இஸ்ரவேல்‌ 
புத்திரர்மேலும்‌ யூதாவின்‌ மனுஷர்மேலும்‌ 
வரும்‌ து 

வெளிப்படும்‌ 

தீர்க்கதரிசிகள்‌ சொல்லுவார்கள்‌. 


பலியை அல்ல 
விரும்புகிறேன்‌ 
ஓசி 6:6-11 


ஓசி 6:8. பலியை அல்ல இரக்கத்தையும்‌, 
தகன பலிகணைப்பார்க்கிலும்‌ தேவனை 


அறிகிற அறிவையும்‌, விரும்புகிறேன்‌. 
ஓசி 6:7. அவர்களோ ஆதாமைப்போல்‌ 


அங்கே 
துரோகம்‌ 


இரக்கத்தை 


கீலேயாத்‌ 
களின்‌: 


அக்கிரமம்‌ 
பட்டணம்‌; 
இரத்தக்காலடி.கனால்‌ 
மிதிக்கப்பட்டிருக்கிறது. 
ஓசி 6:9. பறிகாரரின்‌ கூட்டங்கள்‌ 
ஒருவனுக்கும்‌ க்‌ 
க வழியிலே 
கொலைசெய்கிற சிலரின்‌! கமம்‌ 
காத்திருக்கிறது; தோஷமான 
காரியங்களையே செய்கிறார்கள்‌. 





i= FTE 
TT 


ஓசி 6:10. பயங்கரமான காரியத்தை 
இஸ்ரவேல்‌ வம்சத்தாரில்‌ கண்டேன்‌; 
அங்கே எப்பிராயீமின்‌ வேசித்தனம்‌. 
உண்டு; இஸ்ரவேல்‌ தீட்டுப்பட்டுப்‌. 
போயிற்று. 
ஓசி 6 யூதாவே உனக்கு 
ஒரு அறுப்புக்காலம்‌ 
தியமிக்கப்பட்டிருக்கிறது. 

கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரோடு 
உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார்‌. ஆனால்‌ 
அவர்களோ கர்த்தருடைய உடன்படிக்கையை 
மீறுகிறார்கள்‌. அவர்கள்‌ உடன்படிக்கைக்கு 
உண்மையுள்‌ எவர்களாயில்லை. 
பலியை விரும்பவில்லை. 
விரும்புகிறார்‌. ர்த்தர்‌ 
பார்க்கிலும்‌, 
விரும்புகிறார்‌ (ஓசி 636. 


| இந்த வசனத்தில்‌ "இரக்கம்‌" என்னும்‌ 
பயன்படுத்தப்பட்டிருக்கிற 
வார்த்தையே, 
என்னும்‌ 
பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. 
நான்‌ உங்கள்‌ பிதாக்களை 
எகிப்துதேசத்திலிருந்து அழைத்துவந்த 
நாளிலே, தகனபலியைக்குறித்தும்‌ மற்றப்‌ பலி 
களைக்‌ குறித்தும்‌ நான்‌ அவர்களோடே 
பேசினதையும்‌ கட்டனையிட்டதையும்‌ 
பார்க்கிலும்‌, என்‌ வாக்குக்குச்‌ 
செவிகொடுங்கள்‌, அப்பொழுது நான்‌ உங்கள்‌ 
தேவனாயிருப்பேன்‌, நீங்கள்‌ என்‌ 
ர்கள்‌; நான்‌ உங்களுக்குக்‌ 
வழியிலும்‌, நீங்கள்‌ 
நன்மையுண்டாகும்படிக்கு 
என்கிற விசேஷத்தையே 
அவர்களுக்குச்‌ சொல்லிக்‌ கட்டளையிட்டேன்‌” 
(எரே 7:22,23). 


ஏராளமான. 

அந்த 

வித்தியாசத்தைக்‌ காண்பிக்கும்‌ வண்ணமாக, 

எரேமியா தீர்க்கதரிசி இந்த வசனங்களைச்‌ 
சொல்லுகிறார்‌. 


ஓசியா - விரிவுரை 
HOSEA - COMMENTARY 


கர்த்தர்‌ தம்முடைய  ஜனத்திடம்‌ 
இரக்கத்தை. விரும்புகிறார்‌. அதையே 
எதிர்பார்க்கிறார்‌. நம்முடைய தேவபக்தியில்‌ 
இரக்கம்‌ றால்‌, அது 
பிரயோஜனமற்ற தேவபக்தியாகவே இருக்கும்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தருடைய 
உடன்படிக்கைக்கு முக்கியத்துவம்‌ 
கொடுக்கவில்லை. அவர்கள்‌ இரக்கத்திற்கும்‌, 
தேவனை அறிகிற அறிவுக்கும்‌ முக்கியத்துவம்‌ 
கொடுக்கவேண்டும்‌. ஆனால்‌ அவர்களோ 
[க தெய்வங்களுக்கு பலிகளை 
செலுத்துவதில்‌ அதிக முக்கியத்துவம்‌ 
கொடுக்கிறார்கள்‌. அவர்கள்‌ கர்த்தரைவிட்டு 
விலகி விக்கிரகங்களுக்கு 
தூபங்காட்டுகிறார்கள்‌. 
விக்கிரகங்களை ராதிக்கிறவர்கள்‌, 
மாம்சங்களின்‌ இச்சைகளை 


கேட்கவேண்டும்‌ என்னும்‌ 
அவருடைய வார்த்தைக்கு 
ண்டும்‌ என்னும்‌ அக்கரையோ 

அவர்களிடத்தில்‌ காணப்படவில்லை. 


அவர்களோ ஆதாமைப்போல்‌ 
உடன்படிக்கையை மீறி, அங்கே கர்த்தருக்கு 
விரோதமாய்த்‌ துரோகம்பண்ணினார்கள்‌ 
(ஓசி 6&7). ஆதாம்‌ அறியாமையின்‌ 
உடன்படிக்கையை மீறினார்‌. இஸ்ரவேல்‌ 
கிருபையின்‌ உடன்படிக்கையை 

அவர்கள்‌ கர்த்தருக்கு 

துரோகமான காரியங்களை 


இஸ்ரவேல்‌. 


வாக்குப்பண்ணியிருக்கிறார்‌. ஆனால்‌ 
அவர்களோ கானான்‌ தேசத்தை நோக்கிப்‌ 
பார்க்காமல்‌, யோர்தானுக்கு இப்புறத்திலுள்ள 
நிலத்தின்மீது பிரியமாயிருக்கிறார்கள்‌. அந்த 
நிலத்திற்கு அருகாமையிலுள்ள தேசங்கள்மீது, 
பிரியமாயிருக்கிறார்கள்‌. தாங்கள்‌ எங்கே 
தங்கியிருந்தாலும்‌, கர்த்தருடைய பாதுகாப்பும்‌ 
பராமரிப்பும்‌ தங்களுக்கு கிடைக்கும்‌ என்று 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ எதிர்பார்க்கிறார்கள்‌. 
கர்த்தருடைய வார்த்தைக்கு 
கீழ்ப்படிவதைவிட, தங்களுடைய விருப்பத்தை 
நிறைவேற்றுவதற்கு அவர்கள்‌ அதிக 
முக்கியத்துவம்‌ கொடுக்கிறார்கள்‌. 


புத்திரருக்கு 
தேசத்தை 





ழ்‌ நவள 
யாய 


கீலேயாத்‌ காத்துக்கும்‌, மனாசேயின்‌ 
பாதிகோத்திரத்திற்கும்‌ __ சுதந்தரவீதமாகக்‌ 
கொடுக்கப்பட்டது. கீலேயாத்‌ அக்கிரமம்‌ 
செய்கிறவர்களின்‌ பட்டணம்‌; அது 
இரத்தக்காலடிகளால்‌ மிதிக்கப்பட்டிருக்கிறது 
(ஓசி 6:8). 


ராமோத்‌  கீலேயாத்‌, 
அப்புறத்திலிருக்கிற, 
அடைக்கலப்பட்டணங்களில்‌ ஒன்றாகும்‌. 
லேலியரின்‌ பட்டணம்‌. லேவியர்கள்‌ 
கர்த்தருக்கு பரிசுத்தமானவர்கள்‌. 
பரிசுத்தமான சந்ததியார்‌. ஆனால்‌. 
அவர்களோ அக்கிரமம்‌ 
செய்கிறவர்களாயிருக்கிறார்கள்‌. 


யோர்தானுக்கு 
மூன்று 


கீலேயாத்திலுள்ள லேவியர்கள்‌ 
பணத்திற்காக அக்கிரமம்‌ செய்கிறார்கள்‌. 
கொலைகாரர்களிடத்தில்‌. லஞ்சம்‌ 
யம்‌ அவர்களுக்கு 
அடைக்கலப்பட்டணத்தில்‌. 

இடங்கொடுக்‌ ஈடுக்கிறார்கள்‌. பறிகாரரின்‌ 


கூட்டங்கள்‌ ஒருவனுக்குக்‌ காத்திருக்கிறது. 
போல, ்‌ 


ந்திரம்‌ (ஓசி 69), 
லேலியர்கள்‌ கர்த்தருக்கு பரிசுத்தமாய்‌ 
ப செனட்‌. வர்கள்‌ 
பரிசுத்தமான காரியங்களில்‌ தங்களை 
ஈடுபடுத்திக்கொள்ளவேண்டும்‌. ஆனால்‌. 
அவர்களோ தோஷமான காரியங்களை 
செய்கிறார்கள்‌. ஆசாரியரின்‌ கூட்டம்‌ 
கொலைசெய்கிறவர்களின்‌ கூட்டமாகவும்‌, 
பறிகாரரின்‌ கூட்டமாகவும்‌ இருக்கிறது. 
அவர்கள்‌ பிறருக்கு தீங்கு நினைக்கிறார்கள்‌. 
குற்றமில்லாத இரத்தத்தை சிந்துகிறார்கள்‌. 
ஆசாரியர்கள்‌ சீகேமுக்குப்‌ போகிற வழியிலே. 
கொலைசெய்வதற்கு காத்திருக்கிறார்கள்‌. 
எருசலேமுக்கு சீகேமின்‌ வழியாகப்‌ 
போகவேண்டும்‌. எருசலேமுக்கு ஆராதனை 
செய்யப்போகிறவர்களை ஆசாரியர்கள்‌ 
கொள்ளையிடுகிறார்கள்‌. 


ஓசியா - விரிவுரை 
HOSEA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


லேவிகோத்திரத்தாரின்‌ முற்பிதாவாகிய 
சகோதரன்‌ 
கொன்று 
(ஆதி 34-ஆவது 
தங்கள்‌ முற்பிதாவைப்போலவே, 
ஆசாரியரின்‌ கூட்டம்‌ சீகேமுக்குப்‌ போகிற 
வழியிலே. கொலைசெய்வதற்காக 
காத்திருக்கிறார்கள்‌. இவர்கள்‌ 
வஞ்சனையும்‌, துர்க்குணமும்‌ மிகுந்தவர்கள்‌. 
பயங்கரமான காரியத்தை இஸ்ரவேல்‌ 
வம்சத்தாரில்‌ கண்டேன்‌; அங்கே 
எப்பிராமீமின்‌ வேசித்தனம்‌ உண்டு; 
இஸ்ரவேல்‌ தீட்டுப்பட்டுப்போயிற்று" (ஓசி 6:10) 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
அவர்களிடத்தில்‌ மாம்சப்பிரகாரமான 
வேசித்தனமும்‌, ஆவிக்குரிய வேசித்தனமும்‌ 
காணப்படுகிறது. 


ப்ட்‌ 


இஸ்ரவேல்‌ 
யூதாவின்‌ 
பங்காளிகளா பப்‌ 
உனக்கு 

நியமக்க்படடரக்கிறத' 


கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 

தா. எதை விநைத்தார்களோ, 
க்‌ அறுப்பார்கள்‌. அவர்கள்‌ 
அநியாயத்தை உழுதார்கள்‌. அக்கிரமத்தை 
விதைத்தார்கள்‌.. அவர்கள்‌ அதையே 
அறுப்பார்கள்‌. யூதாவுக்கு 
நியமிக்கப்பட்டிருக்கிற அறுப்புக்காலம்‌, 
ட்ப பவட ய்‌ பக ம 
அக்கிரமத்தையும்‌ அறுக்கிற அறுப்புக்காலமாக 
இருக்கும்‌. 


மனுஷர்‌ இஸ்ரவேல்‌. 
ஐக்கியமாயிருக்கிறார்கள்‌. 
வம்சத்தாரின்‌ பாவங்களுக்கு, 


(சி 6) 





i FTE 
TT 


ர்‌ பல்‌ 
உடன்படிக்கைபண்ணுவாயானால்‌, அவர்கள்‌ 
தங்கள்‌ தேவர்களைச்‌ சோரமார்க்கமாய்ப்‌ 
பின்பற்றி, தங்களுடைய தேவர்களுக்குப்‌ 
பலியிடுவார்கள்‌: ஒருவன்‌ உன்னை 
அழைக்கையில்‌, நீ போய்‌, அவன்‌ 
பலியிட்டதிலே புசிப்பாய்‌” (யாத்‌ 3445) 
என்றும்‌, 


குடிகளோடே 


"அவர்கள்‌... குமாரத்திகளில்‌ உன்‌ 
குமாரருக்குப்‌ பெண்களைக்‌ கொள்ளுவாய்‌: 
அவர்கள்‌ குமாரத்திகள்‌ தங்கள்‌ தேவர்களைச்‌ 
சோரமார்க்கமாய்ப்‌ பின்பற்றுவதும்‌ அல்லாமல்‌, 
உன்‌ குமாரரையும்‌ தங்கள்‌ தேவர்களைச்‌ 
சோரமார்க்கமாய்ப்‌ பின்பற்றும்படி 
செய்வார்கள்‌" (யாத்‌ 34:6) என்றும்‌ கர்த்தர்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு எச்சரிப்பாய்ச்‌ 
சொல்லுகிறார்‌. 

அந்நிய 


சோரமார்க்கமாகப்‌. 


ஜனங்கள்‌ 
பின்பற்றுகிறார்கள்‌. 


கலந்திருக்கிறது. 


புறஜாதியார்‌ தங்களுடைய 
தேவர்களுக்குப்‌ பலியிடுகிறார்கள்‌. அவர்கள்‌ 
பிசாசுகளுக்குப்‌ பலியிடுகிறார்கள்‌. பாவமான 
காரியங்களைச்‌ செய்யுமாறு பிசாசுகள்‌ 
ஜனங்களைத்‌ தூண்டுகின்றன. (உபா 32:17: 
2கொரி 10:20). 


ஜனம்‌ 
படைக்கப்பட்டதைப்‌ 
34:16). புதிய 
விக்கிரகங்களுக்குப்‌ 
புசிப்பது, 


கர்த்தருடைய 
விக்கிரகங்களுக்குப்‌ 
புசிக்கக்கூடாது.. (யாத்‌ 
ளிக்க 
படைக்கப்பட்டதைப்‌ 
'தடைபண்ணப்பட்டிருக்கிற, 
(2கொரி 81-13: 2கொரி 10:16-33). 


| இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ வார்ப்பிக்கப்பட்ட 


அவர்கள்‌ சிலைகளைத்‌ தகர்த்து, அவர்கள்‌ 
தோப்புகளை வெட்டிப்போடுங்கள்‌"' 
(யாத்‌ 3413) என்றும்‌ கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாருக்கு சொல்லுகிறார்‌. 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


விக்கிரகாராதனை 
பிரமாணத்திற்கு விரோதமானது. 
யாத்‌ 2034-6) இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
விக்கிரகாராதனை செய்து தேவனுக்கு 
விரோதமாகக்‌ கலகம்‌ பண்ணினார்கள்‌. 
(யாத்‌ 32) தேவன்‌ தமது உடன்படிக்கையை 
இங்கு புதுப்பிக்கிறார்‌. (யாத்‌ 3412-17) 


தோப்புக்கள்‌" என்பதற்கான எபிரெய 
வார்த்தை “அசேரா” என்பதாகும்‌. இதற்கு 
மரத்தினால்‌ செய்த சிலை அல்லது மரத்தூண்‌ 
என்று பொருள்‌. பாகாலின்‌ சிலையோடு 
அசேராவையும்‌ வைத்திருப்பார்கள்‌. இது 
பாகாலின்‌ மனைவியாகக்‌ கருதப்படுகிறது. 
வேதாகமத்தின்‌ மொழிபெயர்ப்புக்களில்‌ 
அசரா... “தோப்புக்கள்‌" என்றே 
மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. 


தேவனுடைய 


அசேரா என்னும்‌ வார்த்தை “யசார்‌ 
என்னும்‌ வினைச்சொல்லிருந்து 
வந்திருக்கிறது. இதற்கு நேராக இருத்தல்‌, 
நிமிர்ந்திருத்தல்‌, நிறுத்துதல்‌ என்று பொருள்‌. 


இந்தத்‌ தூண்‌ தரையிலிருந்து ஒரு 
கொடிமரம்போல இருக்கும்‌. இது தளிர்த்த 
மரமாகவும்‌ இருக்கலாம்‌. மரத்தின்‌ உயரமான 
உச்சிப்பகுநி வெட்டப்பட்டிருக்கும்‌. மரத்தின்‌ 
தண்டில்‌ ஒரு உருவம்‌ செதுக்கப்பட்டிருக்கும்‌. 
(உபா 16:21), இந்தத்‌ தூணானது ஒரு 
உருவமாகவும்‌ இருக்கும்‌. இது தரையில்‌ 
நேராக நிறுத்தப்பட்டிருக்கும்‌. 1இராஜா 14:15; 
1இராஜா 16:33; ஏசா 17:8). 


பொதுவாக இந்தத்‌ தூண்‌ மரத்தினால்‌. 
செய்யப்பட்டிருக்கும்‌. (நியா 6:26) சில. 
சமயங்களில்‌ இது கல்லாலும்‌ 
செய்யப்பட்டிருக்கும்‌. இந்தத்‌ தூணைத்தான்‌ 
வெட்டிப்போட வேண்டுமென்று தேவன்‌ 
கட்டளை கொடுக்கிறார்‌. (யாத்‌ 34:13) அதைப்‌ 
பிடுங்கிப்போடவேண்டும்‌. (மீகா 544) அது, 
சுட்டெரிக்கப்படவேண்டும்‌. (உபா 12:3) அதை 
உடைக்கவேண்டும்‌.  (நோளா 3424) 
தோப்புக்கள்‌ என்பது காடுகளிலுள்ள அடர்ந்த 
மரங்களல்ல. (2இராஜா 17:10) இவற்றைப்‌ 
பச்சைமரத்திற்குக்‌ கீழும்‌ வைக்கமாட்டார்கள்‌. 
மரத்தை ஜீவனுக்கு அடையாளமாகக்‌ கருதி, 
புறஜாதியார்‌ அதைத்‌ தெய்வமாக 
ஆராதிக்கிறார்கள்‌. 





i FTE 
TT 


இஸ்ரவேல்‌  புத்திரருக்கு 
விரோதமாக குற்றம்‌ சொல்லுகிறார்‌. 
அவர்கள்‌ கர்த்தருக்கு விரோதமாக 
அக்கிரமம்‌ செய்கிறார்கள்‌. அவர்களுடைய 
பாவங்களும்‌, அக்கிரமங்களும்‌, 
கர்த்தருடைய கிருபைகளையும்‌, 
சிலாக்கியங்களையும்‌ பெற்றுக்கொள்வதற்கு 
தடையாகயிருக்கிறது (ஓசி 7:1,2). 


இஸ்ரவேல்‌  புத்திரர்மீது 
குற்றச்சாட்டுக்களாகச்‌ 
அரண்மனையிலுள்ள 
பிரபுக்களும்‌, 
பாவம்‌ செய்கிறார்கள்‌ 
எப்பிராயீம்‌ புறஜாதி 
தேசங்களைப்போல விக்கிரகாராதனை 
செய்கிறார்கள்‌ (ஒசி 7:8). தேவனுடைய 
நியாயத்தீர்ப்பு இஸ்ரவேல்‌ புத்திரர்மீது. 
வந்தபோதிலும்‌, அவர்கள்‌ தங்களுடைய 
பாவத்தை உணராதவர்களாகயிருக்கிறார்கள்‌ 
(ஓசி 7:941) 


கர்த்தர்‌ 


ராஜாக்களும்‌, 
நியாயாதிபதிகளும்‌ 
(ஓசி 7. 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
தம்முடைய கிருபைகளையும்‌ இரக்கங்களையும்‌ 
'வெளிப்படுத்தியிருக்கிறார்‌ ஆனால்‌ 
அவர்களோ கர்த்தருக்கு 
நன்றியில்லாதவர்களாயிருக்கிறார்கள்‌ 
(ஓசி 7:13). கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு 
அவர்கள்மீது வந்தபோதிலும்‌ அவர்கள்‌ 
தங்கள்‌ குற்றங்களை உணரவில்லை 
(ஓசி 7:14) அவர்கள்‌ கர்த்தருக்கு 
விரோதமாக பொல்லாப்பு நினைக்கிறார்கள்‌ 
(ஓசி 7:15. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தரிடத்தில்‌: 
திரும்புவதுபோல மாய்மாலம்பண்ணுகிறார்கள்‌ 
(ஓசி 716) கர்த்தர்‌ அவர்களை 
கடினமாய்த்‌ தண்டித்து தாழ்த்துவார்‌. 
(ஓசி 7:12). அவர்கள்‌ தங்கள்‌ பாவங்களுக்கு 
மனந்திரும்பாமல்‌, தொடர்ந்து பாவம்‌ 
செய்தால்‌, அவர்களுக்கு கேடு வரும்‌ 
(ஓசி 7:13). அவர்களுடைய ம 
பட்டயத்தால்‌ விழுவார்கள்‌ (ஓசி 7:16). 


ஓசியா - விரிவுரை 
HOSEA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எப்பிராயீமின்‌ 
சமாரியாவின்‌ 
பொல்லாப்புகளும்‌ 


அக்கிரமமும்‌ 


நான்‌ என்‌ ஜனத்தின்‌ 
திருப்பும்போதும்‌, 
குணமாக்க 
எப்பிராயிமின்‌ 
சமாரியாவின்‌. 


வெளிப்படுத்தப்படும்‌; அவர்கள்‌. 
வஞ்சனை செய்கிறார்கள்‌; திருடன்‌ 
உன்னே வருகிறான்‌; வெளியே 
பறிகாரரின்‌ கூட்டத்தார்‌ 
' கொன்னையிடுகிறார்கன்‌. 


சி 72. அவர்கள்‌. 
'பால்லாப்பையெல்லாம்‌ நாண்‌: 
நினைவில்‌ வைத்திருக்கிறேன்‌ எண்று. 
அவர்கள்‌ தங்கள்‌. இருதயத்தில்‌ 
சிந்திக்கிறதில்லை; இப்போதும்‌ 
அவர்களுடைய கிரியைகள்‌. 
அவர்களைச்‌: சூழ்ந்துகொண்டது; 
அவைகள்‌ என்‌ முகத்துக்கு முண்‌: 
இருக்கிறது. 


72... ராஜாவைத்‌ தங்கள்‌ 
ஈல்லாப்பினாதூம்‌, அதிபதிகணைத்‌ 
தங்கள்‌. பொய்களினாலும்‌ 
சுத்தோஷப்படுத்துகிறார்கள்‌. 


74. 
விபசாரக்கன்னர்‌; 


அவர்கள்‌ எல்லாரும்‌ 
அப்பஞ்சுடுகிறவன்‌' 
அடுப்பைப்போல்‌. 
அவன்‌ மாவைப்‌ 
பிசைந்ததுமுதல்‌ அது உப்பிப்‌ 
போகுமட்டும்‌, அனலை கூட்டாமல்‌ 
ஓய்த்திருக்கிறான்‌. 

7:5. நம்முடைய 
நானென்று சொல்லி, அதிபதிகள்‌. 
திராட்சரசத்‌ துருத்திகணால்‌ 
அவனுக்கு வியாதியுண்டாக்குகிறார்கள்‌; 
சரசக்காரரோடேகூட அவன்‌ தன்‌ 
கையை நீட்டுகிறான்‌. 


எரிக்கும்‌ 
இருக்கிறார்கள்‌; 


ராஜாவின்‌ 





i al 
TT 


ஏசி 7:8. அவர்கள்‌ பதிவிருக்கும்போது, 
தங்கள்‌ இருதயத்தை அடுப்பைப்போல்‌ 
ஆயத்தப்படுத்துகிறார்கண்‌; அவர்களில்‌ 
அடுப்புமுட்டுகிறவன்‌ இராமுழுதும்‌ 
தூங்கினாலும்‌, காலமேயோவென்றால்‌ 
அது ஜுவாலிக்கிற அக்கினியாய்‌. 
எரியும்‌. 


ஏசி 77. அவர்கள்‌ எல்லாரும்‌. 
அடுப்பைப்போல அனலாகி, தங்கள்‌. 
தியாயாதிபதிகளைப்‌ பட்சித்தார்கள்‌;. 
அவர்களுடைய ராஜாக்கன்‌ எல்லாரும்‌ 
விழுந்தார்கள்‌; அவர்களில்‌ என்னை 
நோக்கிக்கூப்பிடுகிறவன்‌ ஒருவனும்‌ 
இல்லை. 


கர்த்தணவிட்டு 
தெய்வங்களைப்‌ 
விக்கிரகங்களுக்கு 


ன ல ரம புத்திரர்‌ 
அந்நிய 
பி்பற்றிபபோகினர ர்கள்‌, 
தூபங்காட்டுகிறார்கள்‌. அவர்கள்‌ 
தங்கள்‌ ஆவிக்குரிய 

.. பின்மாற்றத்திலிருக்கிறார்கள்‌. 


இஸ்ரவேலை ஆசிர்வதிப்பதே. 

பிரியம்‌. இதுவே அவருடைய 

கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ த்க்‌ 
குணப்படுத்த விரும்புகிறார்‌. அவர்களுடைய 
காயங்களைக்‌ கட்ட விரும்புகிறார்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ இருதயம்‌ 
கேடுள்ளதாகயிருக்கிறது. - 


கர்த்தருக்கு விரோதமாக 

ஏராளமானோர்‌. 

எப்பிராமீமில்‌ அக்கிரமமும்‌, 

பொல்லாப்புகளும்‌ 

காணப்படுகிறது. கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ தேசம்‌ 
முழுவதையும்‌ சுத்தப்படுத்த விரும்புகிறார்‌. 


ஓசியா - விரிவுரை 
HOSEA - COMMENTARY 


இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு. 
மூலமாக ஏராளமான 
வருகிறது. கர்த்தர்‌ 
சத்துருக்களிடமிருந்து 
பாதுகாக்க விரும்புகிறார்‌. இஸ்ரவேல்‌ 
தேசத்திலே சமாதானத்தையும்‌, செழிப்பையும்‌ 
மறுபடியும்‌ கொடுக்க விரும்புகிறார்‌. ஆனால்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரரோ, தங்கள்‌ 
மதியீனத்தினால்‌, கர்த்தரைவிட்டு 
விலகிப்போயிருக்கிறார்கள்‌. 


சத்துருக்கள்‌ 
ஆபத்துக்கள்‌ 
அவர்களுடைய 
அவர்களை 


இஸ்ரவேலர்‌ தங்கள்‌ பாவங்களினால்‌. 
அவர்கள்‌ கர்த்தருடைய 
ஆசீர்வாதங்களுக்கும்‌, கிருபைகளுக்கும்‌, 
இரக்கங்களுக்கு। பாதுகாப்புக்களுக்கும்‌, 

பராமரிப்புக்களுக்கும்‌. 
அபாத்திரராயிருக்கிறார்கள்‌. இஸ்ரவேல்‌ 
தங்களுக்கு கேடுண்டாகவே 
பொல்லாப்புகளையும்‌ 


இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ 
வெளிச்சத்திற்கு வரவேண்டும்‌. 
வெளிச்சத்தில்‌ தங்களுடைய 
ஆராய்ந்து பார்க்கவேண்டும்‌. 
அவர்களுடைய அக்கிரமமும்‌, பொல்லாப்பும்‌ 
அவர்களுக்கு தெரியும்‌. தங்களுடைய 
பாவங்களைப்பற்றிய உணர்வு அவர்களுக்கு 
வந்தால்நான்‌, அவர்கள்‌ தங்கள்‌ 
குற்றங்களை உணர்ந்து கர்த்தரிடத்தில்‌ 
திரும்புவார்கள்‌. கர்த்தரும்‌ அவர்களைக்‌ 
குணப்படுத்துவார்‌. 


கர்த்தருடைய 
கர்த்தருடைய 
இருதயத்தை 
அப்போதுதான்‌ 


ஆனால்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரோ, 
கர்த்தருடைய வெளிச்சத்திற்கு வராமல்‌, 
தங்களுடைய சொந்த வெளிச்சத்தில்‌ 
நிற்கிறார்கள்‌. அவர்கள்‌ தாங்களாகவே. 
ஒரு அறைக்குள்‌ பிரவேசித்து, அந்த 
தாழ்ப்பாள்‌ போட்டு 
இருளிலே 
எங்கே ஓடி 


அறையை 
பூட்டிவிடுகிறார்கள்‌. 
இருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
ஒளிந்துகொண்டாலும்‌, கர்த்தருக்கு 
மறைவாக அவர்களால்‌ எங்கும்‌. 
போகமுடியாது. அவர்களால்‌ தங்களுடைய 
அக்கிரமத்தையும்‌, பொல்லாப்புகளையும்‌ மூடி 
மறைக்க முடியாது. 





f= THEN 
TT 


“நான்‌ என்‌ ஜனத்தின்‌ சிறையிருப்பைத்‌ 
திருப்பும்போதும்‌ நான்‌ இஸ்‌ 
குணமாக்க விரும்பும்போதும்‌, 
அக்கிரமமும்‌ சமாரியாவின்‌ பொல்லாப்புகளும்‌ 
வெளிப்படுத்தப்படும்‌' (ஓசி 7:1) என்று. 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 

கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ 
பாவங்களை மன்னித்து அவர்களை திருத்த 
விரும்புகிறார்‌. அவர்களை தண்டித்தால்‌, 
அவர்கள்‌ தங்கள்‌ பாவங்களுக்கு 
மனந்திரும்புவார்கள்‌ என்று கர்த்தர்‌ 
எதிர்பார்க்கிறார்‌ ஆனால்‌ அவர்களோ 
தங்களுடைய பாவங்களில்‌ 
பிடிவாதமாயிருக்கிறார்கள்‌. துணிகரமாய்‌ 
பாவம்‌ செய்கிறார்கள்‌. தங்கள்‌ 
பாவங்களுக்கு மனந்திரும்ப மறுக்கிறார்கள்‌. 
மனந்திரும்புவதுபோல நடிக்கிறார்கள்‌. 
ஆனால்‌ அவர்களுடைய இருதயத்தில்‌ 
உண்மையான மனமாற்றமில்லை. 


இஸ்ரவேல்‌ புத்திரருக்‌ 
கர்த்தரைப்பற்றிய அறிவு இல்லை. ப்‌ 
சர்வஞானமுள்ளவர்‌. 
சர்வஆளுகையுள்ளவர்‌. ஆனால்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ கர்த்தருடைய  சர்வஞானத்தைப்‌ 
புரிந்துகொள்ளவில்லை. கர்த்தர்‌ 
அவர்களுடைய பொல்லாப்பையெல்லாம்‌ 
தம்முடைய நினைவில்‌ வைத்திருக்கிறார்‌. 
ஆனால்‌ அவர்களோ கர்த்தருக்கு ஒன்றும்‌ 
தெரியாது என்றும்‌, ல்‌ 
பொல்லாப்புகள்‌ 
மறைவாகமிருக்கிறது 
நினைக்கிறார்கள்‌. 


தங்களுடைய 
பொல்லாப்புகளையெல்லாம்‌ கர்த்தர்‌ 
தம்முடைய நினைவில்‌ வைத்திருக்கிறார்‌ 
என்று, இஸ்ரவேல்‌ புத்திர்‌ தங்கள்‌ 
இருதயத்தில்‌ சிந்திக்கிறதில்லை. இதைப்பற்றிய 
சிந்தனைகூட அவர்களிடத்தில்‌ 
காணப்படவில்லை. பாவிகள்‌: 
குர்த்தரைப்பற்றி நினைத்துப்‌ பார்ப்பதுமில்லை. 
கர்த்தருடைய 'சர்வவல்லமைக்கு 
பயப்படுவதுமில்லை. “தேவனில்லை” என்று 
நாஸ்திகர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. அவர்கள்‌ 
குர்த்தரைப்பற்றி அறியாதவர்களாகவோ. 
அல்லது அவரைப்பற்றி: 
சிந்திக்காதவர்களாகவோ இருக்கிறார்கள்‌. 
நாஸ்திகர்கள்‌ “தேவனில்லை” என்று சொல்லி 
தங்களைத்‌. தாங்களே வஞ்சித்துக்‌ 
கொள்கிறார்கள்‌. 


rTP 
கர்த்தருக்கு 
என்றும்‌ 


ஓசியா - விரிவுரை 
HOSEA - COMMENTARY 


கர்த்தர்‌ நியமித்த காலம்‌ 
அவர்களுக்கும்‌ வரும்‌. அப்போது 
தேவனில்லை' என்று சொல்லி தங்களைத்‌ 
வஞ்சித்தவர்கள்கூட, 
தப்பிதங்களைப்‌ 
புரிந்துகொள்வார்கள்‌. தாங்களே தங்களை 
வஞ்சித்துக்‌ கொண்டதையும்‌. 
அறிந்துகொள்வார்கள்‌. “தேவன்‌ இருக்கிறார்‌' 
என்னும்‌ சத்தியத்தை 
அங்கீகரிப்பார்கள்‌. 
அவர்களுடைய கிரியைகள்‌ 
சூழ்ந்துகொண்டிருக்கிறது. 
கர்த்தருடைய முக; 
இருக்கிறது (ஓசி 7:2) 
இஸ்ரவேல்‌ புத்திரர்மீது 
நியாயத்தீர்ப்புகளைச்‌ 
"திருடன்‌ உள்ளே 
வருகிறான்‌; வெளியே பறிகாரரின்‌ 
கூட்டத்தார்‌ கொள்ளையிடுகிறார்கள்‌” 
(ஓசி 7.1) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
ஜீவிக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
பொல்லாப்பும்‌ செய்கிறார்கள்‌. 
பிறரை வஜ்சிக்கிறார்கள்‌. 
புத்திரர்‌ 
கொள்ளையிடுகிறார்கள்‌. 
உண்மையில்லை. 
பாவங்களினிமித்தமாய்‌ கர்த்தர்‌ 


அவர்களை 
அவைகள்‌ 
முன்பாக 


கர்த்தர்‌ 
தம்முடைய 
சொல்லுகிறார்‌. 


துன்மார்க்கமாய்‌ 
அக்கிரமமும்‌, 
அவர்கள்‌ 
இஸ்ரவேல்‌ 
ஒருவரையொருவர்‌ 
அவர்களிடத்தில்‌ 
அவர்களுடைய 
அவர்களைத்‌ 
திருடன்‌ அந்நிய 
வரவில்லை. இஸ்ரவேல்‌ 
த்திலுள்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரே 
திருடர்களாயிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
ஒருவரையொருவர்‌ திருடிக்கொள்கிறார்கள்‌. 
“திருடன்‌ உள்ளே வருகிறான்‌". இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ ஒவ்வொருவரும்‌, தங்களுடைய 
உண்மையான குபாவங்களை மறைத்து, 
இரகசியமான திருடர்களாயிருக்கிறார்கள்‌. 


“வெளியே பறிகாரரின்‌ கூட்டத்தார்‌ 
கொள்ளையிடுகிறார்கள்‌".. அந்நிய தேசத்தார்‌ 
இஸ்ரவேல்‌ தேசத்தின்மீது யுத்தம்பண்ண 
வருகிறார்கள்‌. அவர்கள்‌ வெளிப்படையாக, 
பலவந்தமாக, இஸ்ரவேல்‌ தேசத்தைக்‌ 
கொள்ளையிடுகிறார்கள்‌. அந்நிய தேசத்து 
படைவீரர்கள்‌, கொள்ளைக்கூட்டத்தைப்போல 
வருகிறார்கள்‌. அவர்கள்‌ இஸ்ரவேல்‌ 
தேசத்தின்மீது யுத்தம்பண்ணி, தேசத்தைக்‌ 
கொள்ளையிட்டு, அதை பாழும்‌ 
வனாந்தரமுமாக்கிவிடுகிறார்கள்‌. 





i al 
TT 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ ராஜாவைத்‌ தங்கள்‌ 
பொல்லாப்பினாலும்‌, அதிபதிகளைத்‌ தங்கள்‌ 
பொய்களினாலும்‌ சந்தோஷப்படுத்துகிறார்கள்‌. 
(ஓசி 73). ஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
பாவிகளாகயிருப்பதுபோல, ராஜாக்களும்‌, 
அதிபதிகளும்‌ பாலிகளாகயிருக்கிறார்கள்‌. 
அவர்களும்‌ அக்கிரமமும்‌ பொல்லாப்பும்‌ 
செய்கிறார்கள்‌. தேசத்து ஜனங்கள்‌ 
அக்கிரமம்‌ செய்வதைப்‌ பார்த்து அவர்கள்‌ 
சந்தோஷப்படுகிறார்கள்‌ ஜனங்களுடைய 
பொல்லாப்பையும்‌, பொய்களையும்‌ பார்த்து, 
னுக்கும்‌ அதிபதிகளும்‌ மிகவும்‌ 


அரண்மனையிலே. 

வெறித்திருப்பதும்‌ 

கடத "நம்முடைய 

நாளென்று சொல்லி, 

திராட்சரசத்‌ தருத்திகளால்‌ 

வியாதியுண்டாக்குகிறார்கள்‌: 

சரசக்காரரோடேகூட அவன்‌ தன்‌ கையை 
நீட்டுகிறான்‌" (ஓசி 7:5). 


அதிபதிகளும்‌ த்து 
சரசக்காரரோடே 
கூத்தாடுகிறார்கள்‌. நிலை தடுமாறுகிறார்கள்‌. 
மதுபானம்‌ பண்ணுவதினால்‌ ராஜாவுக்கும்‌ 
ளுக்கும்‌ சரீரத்தில்‌ வியாதி 
உண்டாகிறது. அவர்களிடத்தில்‌ தெளிந்த. 
சிந்தனையில்லை. ராஜாவின்‌ கையில்‌ 
செங்கோல்‌ இருக்கவேண்டும்‌. அது நீதிக்கும்‌. 
நியாயத்திற்கும்‌ அடையாளமாயிருக்க 
வேண்டும்‌. ராஜா தன்னுடைய கையை 
நீட்டும்போது, தேசத்தில்‌ நீதியும்‌ நியாயமும்‌ 
உயர்த்தப்படவேண்டும்‌. ஆனால்‌ ராஜாவும்‌, 
திராட்சரசம்‌ த்‌ 


ராஜாவும்‌ 
ந்து, 


அதிபதிகளும்‌ 
தள்ளாடுகிறார்கள்‌. 
கைகளில்‌ தியில்‌ 
கறைபடிந்திருக்கிறது. ராஜாக்களால்‌ நீதிக்கு 
ஆதரவாக தங்கள்‌ கைகளை உயர்த்த 
முடியவில்லை. அவர்கள்‌ சரசக்காரரோடுகூட 
தங்கள்‌ கைகளை நீட்டுகிறார்கள்‌. 


தேசத்தில்‌ அசுத்தமும்‌ விபசாரமும்‌: 
அதிகமாய்க்‌ ள்‌ 
எல்லோரும்‌ விபசார கள்ளர்‌' 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
புத்திரர்‌ குடிகாரர்களாகவும்‌ இருக்கிறார்கள்‌. 
விபசார  கள்ளராகவும்‌ இருக்கிறார்கள்‌. 


ஓசியா - விரிவுரை 
HOSEA - COMMENTARY 


அவர்களை மதிமயங்க 
க்‌ மதுபானம்‌ பருகுகிறவர்கள்‌ 
தெளிந்த சிந்தனையில்லாமல்‌, புத்தி தடுமாறி, 
மாம்சத்தின்‌ இச்சைகளுக்கு தங்களை 
ஒப்புக்கொடுக்கிறார்கள்‌. 


மதுபானம்‌ இரத்தவருணமாயிருந்து, 
பாத்திரத்தில்‌ பளபளப்பாய்த்‌ தோன்றும்போது. 
நீ அதைப்‌ பாராதே; அது மெதுவாய்‌ 
இறங்கும்‌. முடிவிலே அது பாம்பைப்போல்‌ 
கடிக்கும்‌, விரியனைப்போல்‌ தீண்டும்‌. உன்‌ 
கண்கள்‌ பரஸ்திரீகளை நோக்கும்‌; உன்‌ 
உள்ளம்‌ தாறுமாறானவைகளைப்‌ பேசும்‌" 
(நீதி 23:31-33). 


கர்த்தர்‌ விபசார கள்ளரை அப்பம்‌ 
சுடுகிறவனோடு ஒப்பிட்டுச்‌ சொல்லுகிறார்‌. 
அகக்‌ எல்லோரும்‌ விபசார கள்ளர்‌, 

சுடுகிறவன்‌ எரிக்கும்‌ 
இடுப்பைய்போகிருக்கிறார்கள (ஓசி 7:4) 
“அவர்கள்‌ பதிவிருக்கும்போது தங்கள்‌ 
இருதயத்தை அடுப்பைப்போல்‌ 
ஆயத்தப்படுத்துகிறார்கள்‌ டசி 7:6) 
“அவர்கள்‌ எல்லோரும்‌ அடுப்பைப்போல 
அனலாகிறார்கள்‌” (ஓசி 7:7/. அசுத்தமான 
இருதயம்‌ சூடான அடுப்பைப்போல. 


_ சுடுகிறவன்‌ அடுப்பை 
அடுப்புக்குத்‌ 
போடுகிறான்‌. 

அடுப்பு சூடாகயிருக்கும்‌. 
காலையிலே அந்த அடுப்பு அக்கினியாய்‌ 


சுடுவதற்கு 


நிறைவேற்றவேண்டுமென்று சதிஆலோசனை 
பண்ணுகிறார்கள்‌. இதற்காக 
பண்ணுகிறார்கள்‌. 

இருதயத்தின்‌ சிந்தனைகளெல்லாம்‌ 
அசுத்தமும்‌ தீட்டும்‌ உள்ளதாயிருக்கிறது. 





i= FTE 
ETT 


விபசார கள்ளர்கள்‌ 
மாம்சத்தின்‌ இச்சைகளை 
வேண்டுமென்று திட்டமிடும்போது, 
ஆசை அவர்களுக்குள்‌ பற்றி 
கொண்டிருக்கும்‌. அது எரியும்‌ அடுப்பைப்‌ 
போல அனலில்‌ மூண்டுகொண்டிருக்கும்‌. 
அவர்களுடைய ஆசைகளை 
நிறைவேற்றுவதற்கு வாய்ப்பு கிடைக்கும்போது, 
அவர்கள்‌ உடனே தங்களுடைய 
ஆசைகளை நிறைவேற்ற ஆரம்பித்து: 
விடுவார்கள்‌. 

துன்மார்க்கர்கள்‌ நியாயதிபதிகளை 
பட்சிக்கிறார்கள்‌. ஜனங்கள்‌ மத்தியில்‌. 
நேர்மையான நியாயாதிபதிகள்‌ ஒரு சிலர்‌ 
இருப்பார்கள்‌. அவர்கள்‌ எரிகிற அடுப்பை 
அணைப்பதற்கு முயற்சி பண்ணுவார்கள்‌. 
ஆனால்‌ அந்த அடுப்ப நியாயாதிபதியின்‌ 
கட்டுப்பாட்டற்குள்‌ வராது. நியாயாதிபதியால்‌ 
எரிகிற அடுப்ப அணைக்க முடியாது. 
அந்த அடுப்பு 
நியாயாதிபதி எரிகிற 
அணைக்கவேண்டுமென்று 
முயற்சிபண்ணினால்‌, அவரும்‌ 
நெருப்பில்‌ எரிந்துபோவார்‌. 
கள்ளர்கள்‌ தங்களுடைய அக்கினியின்‌ 
அனலினால்‌ பதத நகைப்‌ 
பட்சித்துப்போடுவார்கள்‌. 

அவர்கள்‌ எல்லாரும்‌ விபசாரக்கள்ளர்‌: 
அப்பஞ்சுடுகிறவன்‌ எரிக்கும்‌ அடுப்பைப்போல்‌ 
இருக்கிறார்கள்‌; அவன்‌ மாவைப்‌ 
பிசைந்ததுமுதல்‌ அது உப்பிப்‌ போகுமட்டும்‌, 
அனலை மூட்டாமல்‌ ஒய்ந்திருக்கிறான்‌ 
(ஓசி 7:4) 


பதிவிருக்கும்போ து. 
அடுப்பைப்போல்‌ 
அவர்களில்‌. 


அவர்கள்‌ 
தங்கள்‌ இருதயத்தை 
ஆயத்தப்படுத்துகிறார்கள்‌;: 
அடுப்புமூட்டுகிறவன்‌ இராமுழுதும்‌ 
தூங்கினாலும்‌, காலமேயோவென்றால்‌ அது 
ஜுவாலிக்கிற அக்கினியாய்‌ எரியும்‌ (ஓசி 7:6). 


அவர்கள்‌ எல்லாரும்‌ அடுப்பைப்போல. 
அனலாகி, தங்கள்‌ நியாயாதிபதிகளைப்‌ 
பட்சித்தார்கள்‌: அவர்களுடைய ராஜாக்கள்‌ 
எல்லாரும்‌ விழுந்தார்கள்‌: அவர்களில்‌ 
என்னை நோக்கிக்கூப்பிடுகிறவன்‌ ஒருவனும்‌ 
இல்லை (ஓசி 7:7). 


ஓசியா - விரிவுரை 
HOSEA - COMMENTARY 


விபசார கள்ளர்‌ மூட்டிய அடுப்பிலே 
நியாயாதிபதிகள்‌ பட்சிக்கப்படுகிறார்கள்‌. 
அவர்களுடைய ராஜாக்கள்‌ எல்லோரும்‌ 
அந்த அக்கினியிலே விழுந்துவிடுகிறார்கள்‌. 
அவர்களோடு சேர்ந்து அவர்களுடைய 
குடும்பத்தாரும்‌ அழிந்துபோகிறார்கள்‌. 
தேசத்தில்‌ மிகப்பெரிய குழப்பம்‌ உண்டாகிறது. 

இஸ்ரவேல்‌  புத்திரரின்‌ இதது்கள்‌ 
எரிகிற அடுப்பைப்போல, அனலாயிருக்கிறது. 
அவர்கள்‌ ஒருவருக்கொருவர்‌ தீயயோசனை 
பண்ணுகிறார்கள்‌. யாரை கெடுக்கலாம்‌. 
என்றும்‌. யாரை அழிக்கலாம்‌ என்றும்‌ 
அவர்கள்‌ துன்மார்க்கமாய்‌ யோசிக்கிறார்கள்‌. 
நியாயாதிபதிகளை _ கவிழ்த்திவிடுகிறார்கள்‌. 
ராஜாக்களையும்‌ கீழே தள்ளிவிடுகிறார்கள்‌. 
தேசத்தில்‌ குழப்பங்களும்‌, அநியாயங்களும்‌ 
அக்கிரமங்களும்‌ அதிகமாயிருக்கிறது. 
இப்படிப்பட்ட குழப்பமான சூழ்நிலையில்கூட, 
இஸ்ரவேல்‌ புத்திரரில்‌ ஒருவர்கூட கர்த்தரை 
நோக்கி கூப்பிடவில்லை. “அவர்களில்‌ 
என்னை நோக்கி கூப்பிடுகிறவன்‌ 
ஒருவனுமில்லை” (ஓசி 7:7) என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


எப்பிராயீம்‌ திருப்பிப்‌ போடாத 
அப்பம்‌ 


ஓசி 7:8-16 


ஓசி 78. 
அத்நியஜனங்கனளோடே 
கலத்திருக்கிறான்‌; எப்பிராயிம்‌ திருப்பிப்‌ 
போடாத அப்பம்‌. 


ஓசி 79. அந்நியர்‌ அவனுடைய 
பலத்தைத்‌ தின்கிறார்கன்‌; அவனோ 
அதை அறியான்‌; நரைமயிரும்‌ அவனில்‌ 
தெவித்திருக்கிறது, அவனோ அதை 
அறியாதிருக்கிறான்‌.. 


ஓசி 700. இஸ்ரவேலின்‌ அகந்தை 
அவர்கள்‌ முகத்துக்கு முண்பாகச்‌ 
சாட்சியிட்டாலும்‌, அவர்கள்‌ தங்கள்‌: 
தேவனாகிய கர்த்தரிடத்தில்‌ 
திரும்பாமலும்‌, இவை எல்லாவற்றிலும்‌ 
அவரைத்தேடாமலூம்‌ இருக்கிறார்கள்‌. 


எப்பிராயிம்‌ 





f= THE 
TT 


ஓசி 7:11, எப்பிராயிம்‌ 
புறாவைப்போல்‌ 

அவனுக்குப்‌ 

எகிப்தியனைக்‌ 
அசீரியனிடத்துக்கும்‌ போகிறார்கள்‌. 


ஓசி 742. அவர்கள்‌ போகும்போது, என்‌ 
வலையை அவர்கள்மேல்‌ வீ 
அவர்களை ஆகாயத்துப்‌ பறவைகளைப்‌: 
போல கீழே விழப்பண்ணுவேன்‌; 
அவர்களுடைய சபையில்‌ 
கேள்வியான தின்படியே அவர்களை 
தண்டிப்பேன்‌. 


ஓசி 7:18. அவர்கன்‌ என்னைவிட்டு, 
அலைத்து திரிகி றபடியினால்‌ 
அவர்களுக்கு ஜயோ! அவர்களுக்குக்‌ 
கேடுவரும்‌ எனக்கு விரோதமாக. 
இரண்டகம்பண்ணினார்கள்‌;. நான்‌ 
அவர்களை மீட்டிருந்தூம்‌, அவர்கள்‌ 
எனக்கு விரோதமாகப்‌ பொய்‌. 
பேசுகிறார்கள்‌. 


ஓசி. மமக... அவர்கள்‌ தங்கள்‌ 
படுக்கைகளில்‌ அலறுகிறபோது, தங்கள்‌ 
இருதயத்தில்‌ என்னை நோக்கிக்‌ 
கூடப்பிடுகிற தில்லை; அவர்கள்‌: 
தானியத்துக்காகவும்‌ 

திராட்சரசத்துக்காகவும்‌ கூடுகிறார்கள்‌; 
என்னை வெறுத்து 
விலகிப்போகிறார்கள்‌.. 


ஓசி 705 
தண்டித்தேன்‌; 

பயங்கள்‌. 
பண்ணினேன்‌; ஆகிலும்‌ 
விரோதமாகப்‌ 
"நினைக்கிறார்கள்‌. 


ஓசி 7:16. திரும்புகிறார்கன்‌, ஆனாலும்‌ 
உன்னதமான வரிடத்திற்கு. அல்ல; 
மோசம்‌ போக்குகிற வில்லைப்‌ போலி. 
ருக்கிறார்கள்‌; அவர்களுடைய 
அதிபதிகள்‌ தங்கள்‌ நாவினுடைய 
உக்கிரத்தினிமித்தம்‌ பட்டயத்தால்‌ 
விழுவார்கள்‌; இதுவே எகிப்து 
தேசத்தினிமித்தம்‌ அவர்களுக்கு வரும்‌ 
தித்தை. 


ஓசியா - விரிவுரை 
HOSEA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ எப்பிராமீமின்‌ அக்கிரமத்தையும்‌, 
சமாரியாவின்‌ பொல்லாப்புகளையும்‌ 
வெளிப்படுத்துகிறார்‌. இஸ்ரவேல்‌ 
ஜனங்களுடைய பாவங்களையும்‌, 
அவர்களுடைய அதிபதிகளின்‌ 
பாவங்களையும்‌ கர்த்தர்‌ வெளிப்படுத்துகிறார்‌. 
இஸ்ரவேல்‌. புத்திரருக்கும்‌, அந்நிய 
ஜனத்தாருக்கும்‌ வித்தியாசம்‌ எதுவுமில்லை. 
எப்பிராயீம்‌ அந்நிய ஜனங்களோடே 
கலந்திருக்கிறான்‌" (ஓசி 7:8) என்று கர்த்தர்‌ 
கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
தமக்கென்று 
வேறுபிரித்திருக்கிறார்‌. அவர்கள்‌ கர்த்தருக்கு 
விசேஷமானவர்கள்‌. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
பரிசுத்தமாய்‌ ஜீவிக்கவேண்டும்‌. ஆனால்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரரோ, கர்த்தரை 
ஆராதியாமல்‌, அந்நிய ஜனங்களைப்போல. 
விக்கிரகங்களை ஆராதிக்கிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌  புத்திரருடைய பழக்க 
வழக்கங்களும்‌, அந்நிய புத்திரருடைய பழக்க 
வழக்கங்களும்‌ ஒன்‌ றுபோலிருக்கிறது. 
கர்த்தகுபைய ஜனம்‌ அந்நிய ஜனத்தாருடைய 
க்‌ கற்றுக்கொண்டு, 
ஜீவிக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ புறஜாதியார்‌ மத்தியில்‌ போக்கும்‌ 
வரத்துமாமிருக்கிறார்கள்‌. தங்களுக்கு உதவி 
தேவைப்படும்போது, இஸ்ரவேல்‌ புத்திரர்‌, 
கர்த்தரிடத்தில்‌ உதவி கேட்காமல்‌, அந்நிய 
ஜனங்களிடத்தில்‌ உதவி கேட்கிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ கர்த்தருடைய 
பரிசுத்த ஜனமாய்‌ ஜிலிக்கவேண்டும்‌. 
அவர்கள்‌ தங்களை கர்த்தருக்கென்று 
முழுவதுமாய்‌ ஒப்புக்கொடுக்கவேண்டும்‌. 
ஆனால்‌ அவர்களோ திருப்பிப்போடாத 
அப்பத்தைப்போல இருக்கிறார்கள்‌. 
திருப்பிப்போடாத அப்பம்‌, ஒரு பக்கத்தில்‌ 
வெந்தும்‌, மற்றொரு பக்கத்தில்‌ வேகாமல்‌. 
மாவாகமிருக்கும்‌. இது புசிப்பதற்கு 
சுவையாகயிருக்காது. வெந்த பக்கத்தையும்‌ 
புசிக்க முடியாது. வேகாத பக்கத்தையும்‌ 
புசிக்க முடியாது. 





f= THE 
TT 


ஆராதிக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
உண்மையுள்ள சாட்சிகளாய்‌ ஜீவிக்கவில்லை. 
புறஜாதி ஜனங்கள்‌ இஸ்ரவேல்‌ ஜனத்தைப்‌ 
பார்க்கும்போது, அவர்களால்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரரிடத்தில்‌. கர்த்தரைப்‌ பார்க்க 
முடியவில்லை. இஸ்ரவேல்‌ புத்திரரும்‌ அந்நிய 
ஜனத்தாரைப்போலவே. எந்தவிதமான 
வித்தியாசமும்‌ இல்லாமலிருக்கிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌. 

பாவங்களினிமித்தம்‌ 


நகர்‌ ப குடைய 
கர்த்தர்‌ அவர்களைத்‌ 
தண்டிக்கிறார்‌. கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு 
அவர்கள்மீது வந்திருக்கிறது. ஆனால்‌. 
அவர்களோ கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பை 
அறியாதவர்களாயிருக்கிறார்கள்‌. “அந்நியர்‌ 
அவனுடைய பலத்தைத்‌  தின்கிறார்கள்‌; 
அவனோ அதை அறியான்‌" (ஓசி 7:9) என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ 

அந்நியர்கள்‌ இஸ்ரவேல்‌ தேசத்தை 
கொஞ்சம்‌ கொஞ்சமாக ஆக்கிரமிக்கிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரரும்‌ ' அழிவுக்கு நேராக 
போய்க்கொண்டிருக்கிறார்கள்‌. அந்நிய 
தேசத்தாரில்‌ சிலர்‌ இஸ்ரவேல்‌ தேசத்தின்மீது, 

வெளிப்படையாகவே யுத்தம்பண்ண 
வருகிறார்கள்‌. சீரிய தேசத்து ராஜா 
இஸ்ரவேல்‌ தேசத்தை போரடிக்கிற களம்போல 
நாசமாக்கிப்போட்டான்‌. 


“யோவாகாசுக்குச்‌ சீரியாவின்‌ 
ஐம்பது குதிரை வீரரையும்‌, 
இரதங்களையும்‌, 
காலாட்களையுமே அல்லாமல்‌, 
வேறொன்றும்‌ மீதியாக ; 
அவன்‌ அவர்களை அழித்துப்‌ போரடிக்கும்‌ 
இடத்துத்‌ தூளைப்போல ஆக்கிப்போட்டான்‌" 
(இராஜா 1327). 


| ஒரு சில அந்நிய தேசத்தார்‌ 
இஸ்ரவேல்‌ தேசத்தாரோடு சமாதான 
உடன்படிக்கை பண்ணுவதுபோல. 
மாய்மாலம்பண்ணுகிறார்கள்‌. த 
உடன்படிக்கைக்காக, இஸ்ரவேல்‌ தேச, 
அந்நிய தேசத்திற்கு ஏராளமான 
தொகையை கப்பப்பணமாக கட்டுகிறார்கள்‌. 
ஆனாலும்‌, இஸ்ரவேல்‌ தேசத்தாருக்கு 
ஆபத்து வரும்போது. அவர்களோடு 
உடன்படிக்கை பண்ணின அந்நிய தேசத்தார்‌. 


எ. 
பதினாயிரம்‌ 


ஓசியா - விரிவுரை 
HOSEA - COMMENTARY 


உதலிக்கு 
கப்பப்பணமெல்லாம்‌. 

அந்நியர்கள்‌ 

பலத்தையும்‌, 


அவர்களுடைய 
அவர்கள்‌ கட்டிய 
வீணாய்ப்போயிற்று. 
இஸ்ரவேல்‌ புத்திரருடைய 
ஐசுவரியத்தையும்‌ தின்கிறார்கள்‌. 

அசீரியா ராஜா அவனுக்குச்‌ 
செவிகொடுத்து. 'தமஸ்குவுக்குப்போய்‌ 
அதைப்பிடித்து, அதின்‌ குடிகளைக்‌ 
கீர்பட்டணத்திற்குச்‌ சிறைபிடித்துக்‌ கொண்டு 
போய்‌, ரேத்சீனைக்‌ கொன்றுபோட்டான்‌" 
(ராஜா 165), 


இஸ்ரவேல்‌ தேசத்தில்‌: சீரான 
நிர்வாகம்‌ நடைபெறவில்லை. தேசத்தில்‌ 
சகலமும்‌ குழப்பமாகயிருக்கிறது. “நரைமயிரும்‌ 
அவனில்‌ தெளித்திருக்கிறது, அவனோ அதை 
அறியாதிருக்கிறான்‌” (ஓசி 7:9) என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. இஸ்ரவேல்‌ தேசத்தில்‌ 
அழிந்துபோகும்‌ அடையாளங்கள்‌ 
காணப்படுகிறது. னால்‌ இஸ்ரவேல்‌. 
புத்திரரோ, தாங்கள்‌ அழிந்துபோவதை 
அறியாதவர்களாயிருக்கிறார்கள்‌. 


இஸ்ரவேலின்‌ அகந்தை 
அவர்களுடைய முக முன்பாக 
சாட்சியிடுகிறது. ஆனால்‌ அவர்களோ 
தங்கள்‌ பாவத்திற்கு மனம்‌ வருந்தாமலும்‌, 
மனந்திரும்பாமலும்‌ இருக்கிறார்கள்‌ 
துன்மார்க்கமான வழிகளில்‌ நடக்கிறார்கள்‌. 
துணிகரமாய்ப்‌ பாவம்‌ செய்கிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
சமுகத்திற்கு முன்பாக தங்களுடைய 
இருதயத்தை இன்னும்‌ தாழ்த்தவில்லை. 
அவர்களிடத்தில்‌ அகந்தையும்‌ பெருமையும்‌ 
அதிகமாய்க்‌ காணப்படுகிறது. அவர்களுக்கு 
அழிவு ப கேடு வந்தாலும்‌, 
அவர்கள்‌ ங்கள்‌ தேவனாகிய 
கர்த்தரிடத்தில்‌ இரும்பாமிரக்கிறார்க்‌ 
தங்களுடைய கஷ்டங்களுக்கு மத்தியிலும்‌, 
அவர்கள்‌ கர்த்தரைத்‌ தேடாமல்‌, 
அகந்தையாயும்‌. இறுமாப்பாயும்‌ 
இருக்கிறார்கள்‌. தங்களுக்கு கர்த்தருடைய 
உதவி தேவையில்லை என்று 
இருதயத்தில்‌: 

கொள்கிறார்கள்‌. 

பெருமையுள்ளவனுக்கு எதிர்த்து நிற்கிறார்‌. 
தாழ்மையுள்ளவனுக்கோ கிருபையளிக்கிறார்‌. 


கர்த்தருடைய 





ழ்‌ நவள 
யாய 


இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு துன்பங்களும்‌, 
வேதனைகளும்‌, கஷ்டங்களும்‌ வரும்போது, 
அவர்கள்‌ தவறான பாதைகளில்‌: 
போகிறார்கள்‌. தங்கள்‌ பிரச்சனைகளிலிருந்து, 
விடுபடுவதற்கு, அவர்கள்‌ தவறான 
காரியங்களை செய்கிறார்கள்‌. “எப்பிராயீம்‌ 
பேதையான புறாவைப்போல இருக்கிறான்‌. 
அவனுக்கு புத்தியில்லை” (ஒசி 7:1) என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 

புறாவைப்போல 
பிறருக்கு தீங்கு. 
செய்யக்கூடாது. இது நம்மிடத்தில்‌ 
காணப்படவேண்டிய நல்ல குணம்‌. ஆனால்‌ 
புறாவைப்போல பேதையாயிருப்பது 
வெட்கக்கேடான காரியம்‌. புறா குஞ்சுகளை 
யாராவது எடுத்துக்கொண்டு போய்விட்டால்‌, 
தாய்‌ புறா தன்னுடைய குஞ்சுகளுக்காக 
அழுது புலம்பாது. எந்த இடத்தில்‌ 
தன்னுடைய குஞ்சுகளை பறிகொடுத்ததோ 
அந்த இடத்தில்‌ தாய்‌ புறா தன்னுடைய 
கூட்டை மறுபடியும்‌ கட்டும்‌. குஞ்சுகளை 
திருடுகிறவர்களுக்கு, தாய்‌ புறாவின்‌ 
பேறையான குணம்‌ மிகவும்‌ 
பிரயோஜனமாயிருக்கும்‌. 


நாமும்‌ 
இருக்கவேண்டும்‌. 


ஜனங்கள்மீது அந்நிய 
யுத்தம்பண்ணி, அவர்களை 
சிறைப்பிடித்து ல்தான்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரரோ 

உண்டான இழப்புக்களைப்பற்றி “சந்தித்தப்‌ 
பார்ப்பதில்லை. தங்களுக்கு நீங்கு 
செய்நவர்களோடும்‌, தங்களை 
சிறைப்பிடித்தவர்களோடும்‌. இஸ்ரவேல்‌. 
புத்திரர்‌ சமாதான உடன்படிக்கை 
பண்ணுகிறார்கள்‌. அவர்கள்‌ புறாவைப்போல. 
பேதைகளாகமிருக்கிறார்கள்‌ 


புறாவுக்கு கூடு கட்டத்தெரிகிறது. 
ஆனால்‌. பபகத்தறியத்‌ தெரியவில்லை. 
அதற்கு புத்தியில்லை. தன்னைச்‌ சுற்றிலும்‌ 
ஆபத்து இருக்கிறது என்னும்‌ உணர்வு 
இல்லை. புறா ஆப்த அறியாமல்‌, 
புத்தியில்லாமல்‌, பேதையாயிருக்கிறது. 
இஸ்ரவேல்‌ புத்திரரும்‌, பேதையான 
புறாவைப்போல, புத்தியில்லாமலிருக்கிறார்கள்‌. 


ஓசியா - விரிவுரை 
HOSEA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ தங்கள்‌ தேசத்திற்கு. 
அருகாமையிலிருக்கிற அந்நிய தேசத்தாரோடு 
உடன்படிக்கை செய்து கொள்கிறார்கள்‌. 
அந்த தேசத்தார்‌, தங்கள்‌ தேசத்தை 
அழித்துப்போடுவார்கள்‌ என்பதை 
பகுத்தறியும்‌ புத்தி இஸ்ரவேல்‌ புத்திரரிடம்‌ 
இல்லை. அந்நிய தேசத்தார்‌. இஸ்ரவேல்‌ 
தேசத்திற்கு விரோதமாக யுத்தம்பண்ண 
அவர்களை எதிர்த்து நின்று, 
யுத்தம்பண்ணும்‌ வீரமும்‌, வல்லமையும்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரரிடத்தில்‌ இல்லை. 

அவர்கள்‌ கோழைகளாகயிருக்கிறார்கள்‌. 
அந்நிய தேசத்தார்‌ தங்கள்‌ தேசத்திற்கு 
விரோதமாக யுத்தம்பண்ண வரும்போது, 
இஸ்ரவேல்‌ தேசத்தார்‌ ஒவ்வொரு 
தேசத்திற்கும்போய்‌ அடைக்கலம்‌ 
தேடுகிறார்கள்‌. அவர்கள்‌ எகிப்தியனைக்‌ 
கூப்பிடுகிறார்கள்‌. அசீரியனிடத்திற்கும்‌ 
ர்கள்‌ (ஓசி 7:1) 


வரும்போது, 


கெளய்படுத்துகறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ தேசத்தார்‌ கர்த்தருக்கு 
விசேஷமானவர்கள்‌. கர்த்தரே அவர்களுக்கு 
பதுகப்பாகிரக்கிறார்‌. தங்களுக்கு ஆத்த 
வரும்போது, இஸ்ரவேல்‌ தேசத்தார்‌ 
கர்த்தருடைய சமுகத்தை நாடி 
போகவேண்டும்‌. கர்த்தருடைய பாதுகாப்பைப்‌ 
பெற்றுக்கொள்‌ எவேண்டும்‌. ரத்‌ 
நோக்கி கூப்பிடவேண்டும்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரரோ, 
கர்த்தரை நோக்கி 
எகிப்தியனைக்‌ கூப்பிடுகிறார்கள்‌. 


ந்நிய தேசத்தார்‌ 

மூலமாய்‌ ஆபத்து, வரும்போது. இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ தங்களுடைய பாதுகாப்புக்காக 
கர்த்தரிடத்தில்‌ போகவேண்டும்‌. ஆனால்‌ 
அவர்களோ கர்த்தரிடத்தில்‌ போகாமல்‌ 
அசீரியரிடத்திற்குப்‌ போகிறார்கள்‌. அந்நிய 
தேசத்தாருடைய உதவிகளை நாடுகிறார்கள்‌. 
அவர்கள்‌ மனுஷருடைய உதவியை நாடாமல்‌, 
கர்த்தருடைய உதவிகளைப்‌ பெற்றுக்கொள்ள 
முயற்சிபண்ணவேண்டும்‌. தங்கள்‌ 
மனந்திரும்பவேண்டும்‌. 


கூப்பிடாமல்‌, 


தங்களுக்கு 


தப்‌ 
வரவேண்டும்‌. 


கீழ்ப்படிதலோடும்‌ 





i= FTE 
TT 


“அவர்கள்‌ போகும்போது, 
அவர்கள்மேல்‌ வீசுவேன்‌" 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
புத்திரரைத்‌ தண்டித்து. 
தெளிந்த புத்தியைக்‌ கொடுக்கிறார்‌. 
அவர்களுடைய பேதமையை 
அவர்களைவிட்டு நீக்குகிறார்‌. அவர்களுடைய 
மாறுபாடுகளைப்‌ போக்குகிறார்‌. இஸ்ரவேல்‌ 
வம்சத்தார்‌ தங்களுடைய மதியீனத்தை 
உணரவேண்டும்‌. அவர்கள்‌ தங்கள்‌ 
தேவனாகிய கர்த்தரிடத்தில்‌ திரும்பி 
வரவேண்டும்‌. அவர்கள்‌ எகிப்தியரையும்‌, 
அசீரியரையும்‌ தேடிப்போகாமல்‌ கர்த்தரைத்‌ 
தேடவேண்டும்‌. 


ரவேல்‌ புத்திரர்‌ எகிப்தியரோடும்‌, 
அரர்பளாடும்‌. வடிக்கை செங்க 
தங்கள்‌ இருதயத்தில்‌ 
அகந்தையேடிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
கர்த்தரை நோக்கிப்‌ பார்க்காமல்‌ அந்நிய 
நேசத்தாரை நோக்கிப்‌ பார்க்கிறார்கள்‌. 
தங்களையும்‌ பெருமையோடு பார்த்துக்‌. 
கொள்கிறார்கள்‌. கர்த்தரோ, “அவர்களை 
ஆகாயத்துப்றலைகளைப்போல. கீழே 
விழப்பண்ணுவேன்‌' (ஓசி 742) என்று 
சொல்லுகிறார்‌. 


இஸ்ரவேல்‌ ருடைய 
அகந்தையினிமித்தம்‌ கர்த்தர்‌ அவர்களைத்‌ 
தண்டிப்பார்‌. “அவர்களுடைய சபையில்‌: 
கேள்வியான தின்படியே. அவர்களைத்‌ 
தண்டிப்பேன்‌" (ஓசி 7:12) என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. மனுஷருடைய உதவி 
வீணானது என்றும்‌, அது விருநாவானது 
என்றும்‌ கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
ஏற்கெனவே போதித்திருக்கிறார்‌. இந்த 
சத்தியங்களை அவர்கள்‌ தங்கள்‌ 
சபைகளில்‌ கேள்விப்பட்டிருக்கிறார்கள்‌. 


சி 7:12) என்று 
கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
அவர்களுக்கு 


கர்த்தருடைய பாதுகாப்பே மெய்யான 
பாதுகாப்பு என்றும்‌, கர்த்தருடைய உதவியே 
மெய்யான உதவி என்றும்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ நியாயப்பிரமாணத்தின்‌ மூலமாகவும்‌, 
தீர்க்கதரிசிகள்‌ மூலமாகவும்‌. 
கேள்விப்பட்டிருக்கிறார்கள்‌. தாங்கள்‌ 
கேள்விப்பட்டதை அவர்கள்‌ இப்போது. 


ஓசியா - விரிவுரை 
HOSEA - COMMENTARY 


அனுபவிக்கிறார்கள்‌. 
புத்திரருக்கு ஏற்கெனவே 
போதிக்கப்பட்டிருக்கிறது. 
சத்தியம்‌ தெரியும்‌. தெரிந்தும்‌ அவர்கள்‌ 
கர்த்தரைவிட்டு விலகிப்போகிறார்கள்‌. 
அவர்கள்‌ கர்த்தரை நம்பாமல்‌ மனுஷரை 
நம்புகிறார்கள்‌. கர்த்தரை நாடாமல்‌ அந்நிய 
தேசத்தாரை நாடுகிறார்கள்‌. இஸ்ரவேல்‌ 
புத்திரருடைய மதியீனத்தினிமித்தமாக கர்த்தர்‌ 
அவர்களைத்‌ தண்டிக்கிறார்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தருக்கு 
விரோதமாக இரண்டகம்பண்ணுகிறார்கள்‌. 
கர்த்தர்‌ அவர்களைத்‌ திருத்துவதற்கு 
பல்வேறு உபாயங்களைக்‌ கையாளுகிறார்‌. 
ஆனாலும்‌ அவர்கள்‌ கர்த்தருக்கு 
விரோதமாக பொய்‌ பேசுகிறார்கள்‌. கர்த்தர்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரர்மீது கிருபையும்‌, 
இரக்கமும்‌, அன்பும்‌ உள்ளவராகயிருக்கிறார்‌. 
கர்த்தர்‌ சர்வஆளுகையுள்ளவராகமிருந்தாலும்‌, 
இலவே ல்‌ புத்திரர்‌, அவருக்கு 
தன்‌! இருக்கிறபடியினால்‌, 
கர்த்தர்‌. ரூக்கு நம்முடைய 
கிருபைகளை வெளிப்படுத்துகிற தம்முடைய 
இரட்சிப்பின்‌ கிருபையினால்‌ அவர்களை 
மீட்டுக்கொள்கிறார்‌. அவர்களுக்கு வந்த 
ஏராளமான ஆபத்துக்களிலிருந்து கர்த்தர்‌ 
அவர்களை விடுதலைபண்ணுகிறார்‌ 

“நான்‌ அவர்களைத்‌  தண்டித்தேன்‌, 
அவர்களுடைய புயங்கள்‌ திரும்ப பலப்படவும்‌ 
பண்ணினேன்‌" (ஓசி 7:15) என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. அவர்களுடைய வல்லமைகள்‌ 
குறைந்தபோது, அவர்களுடைய புயங்கள்‌ 
முறிந்துபோனதுபோல இருக்கிறது. கர்த்தரோ 
முறிந்தபோன அவர்களுடைய புயங்களை, 
காயங்கட்டி திரும்பவும்‌ 
பலப்படப்பண்ணுகிறார்‌. 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு சீரிய 
தேசத்தார்மீது ஜெயத்தைக்‌ கொடுத்தார்‌. 


சத்தியம்‌ 
அவர்களுக்கு 





i THE 
ETT 


“அப்பொழுது அவன்‌ இஸ்ரவேலின்‌ 
ராஜாவை நோக்கி: உம்முடைய கையை 

மேல்‌ வையும்‌ என்றான்‌; அவன்‌ தன்‌ 
கையை வைத்தபோது, எலிசா தன்‌ கைகளை 
ராஜாவுடைய கைகள்மேல்‌ வைத்து: கிழக்கே 
இருக்கிற ஜன்னலைத்‌ திறவும்‌ என்றான்‌; 
அவன்‌ அதைத்‌ திறந்தபோது, எலிசா: எய்யும்‌ 
என்றா 
கர்த்தருடைய 
சீரியரினின்று விடுதலையாக்கும்‌ ரட்சிப்பின்‌ 
அம்புமானது: நீர்‌ ஆப்பெக்கிலே சீரியரைத்‌ 
தீர முறிய அடிப்பீர்‌ என்றான்‌" 
(2இராஜா 13:16,17). 


ஸ்ரவேல்‌ தேசத்தார்‌. யுத்தங்களிலே 
இழந்‌ எல்லைகளை யெல்லாம்‌, 


கர்த்தர்‌ களுக்கு திரும்பக்‌ கொடுத்தார்‌. 


'காத்தேப்பேர்‌ ஊரானாகிய அமித்தாய்‌ 
என்னும்‌ தீர்க்கதரிசியின்‌ ணக போண்‌ 
என்னும்‌ தம்முடைய ஊழியக்காரனைக்‌: 
கொண்டு இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
சொல்லியிருந்த வார்த்தையின்படியே, அவன்‌ 
எல்லை முதற்கொண்டு 
“குடல்மட்டுமுள்ள இஸ்ரவேலின்‌ 


து 
அடைபட்டவனுமில்லை, ற்ப 
இஸ்ரவேலுக்கு ற்‌ 
செய்கிறவனுமில்லை 
பார்த்தார்‌" (2இராஜா 14:2526). 


| கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌  புத்திரரை 
யுத்தம்பண்‌ ணுவதற்கு பழக்குவிக்கிறார்‌. 
அவர்களை பலத்தினால்‌ இடைக்கட்டுகிறார்‌. 
இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ கர்த்தரை வெறுத்து 
விலகிப்போகிறார்கள்‌. கர்த்தர்‌ தங்களுக்கு 
ஆபத்தான சத்துரு என்று நினைத்து. 
இஸ்ரவேல்‌ வித்தார்‌ அவரை விட்டு 
தூரமாய்‌ மன ர்‌ 
கர்த்தரோ அங்கக 
சிநேகிதராகவும்‌, வர்க்‌ 
நன்மைகளை விரும்புகிறவராகவும்‌: 
இருக்கிறார்‌. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தரை 
வெறுத்து விலகிப்போனாலும்‌, கர்த்தர்‌ 
அவர்களோடு உடன்படிக்கைபண்ணி, 
அவர்களை தம்மிடமாகச்‌ சேர்த்துக்‌. 
கொள்கிறார்‌. 


ஓசியா - விரிவுரை 
HOSEA - COMMENTARY 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு, 
தம்முடைய பிரமாணங்களைக்‌ கொடுக்கிறார்‌. 
கர்த்தருடைய பிரமாணங்களெல்லாம்‌. 
பரிசுத்தமானவை, நீதியானவை. 
அவையெல்லாம்‌ நல்லவை. இஸ்ரலேல்‌ 
புத்திரர்‌ கர்த்தருடைய பிரமாணத்திற்கு 
கீழ்ப்படிந்தால்‌, அவர்கள்‌ சரியான பாதையில்‌ 
முன்னேறிப்போவார்கள்‌. அவர்கள்‌ 
வழிவிலகி போய்விடக்கூடாது. என்பதில்‌ 
கர்த்தர்‌ கவனம்‌ செலுத்துகிறார்‌. அவர்களை 
தம்மிடத்தில்‌ சேர்த்து வைத்துக்கொள்ள 
வேண்டும்‌ என்பதே கர்த்தருடைய திட்டம்‌. 
னால்‌ இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தருக்கு 
தள்‌ இரண்டகம்பண்ணுகிறார்கள்‌. 
அவர்கள்‌ கர்த்தருக்கு விரோதமாக 
பொல்லாப்பு நினைக்கிறார்கள்‌. 


கர்த்தர்‌ தம்முடைய தீர்க்கதரிசிகளை 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ மத்தியிலே அனுப்புகிறார்‌. 
அவர்கள்‌ ஜனங்களுக்கு கர்த்தருடைய 
செய்திகளை சொல்லுகிறார்கள்‌. ஆனால்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரரோ தீர்க்கதரிசிகளையும்‌. 
ஏற்றுக்கொள்ளவில்லை, அவர்கள்‌ 
மூலமாக சொல்லப்பட்ட கர்த்தருடைய 
வார்த்தைகளுக்கும்‌ செவிகொடுக்கவில்லை. 

ஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தருக்கு 
| கை arte ர்க. 
தங்களுக்கு கர்த்தர்மீது பக்திமிருப்பதுபோல. 
மாய்மாலம்பண்ணுகிறார்கள்‌. கர்த்தர்‌ 
அவர்களுக்கு நன்மையான காரியங்களை 
செய்யவேண்டுமென்று திட்டமிடுகிறார்‌. 
அவர்களோ கர்த்தருக்கு விரோதமாகப்‌ 
பொல்லாப்பு நினைக்கிறார்கள்‌. பாவம்‌ 
பொல்லாதது. பாவம்‌ செய்கிறவர்கள்‌ 

க விரோதமாகப்‌ பொல்லாப்பு 

பாவம்‌ செய்கிறவன்‌ 
விரோதமாய்த்‌ துரோகம்‌ 
பாவம்‌ ஒரு துரோகம்‌. 


கர்த்தருக்கு 
செய்கிறார்கள்‌. 
கர்த்தருக்கு. 
பண்ணுகிறான்‌. 

இஸ்ரவேல்‌ புத்தருடைய 
பாவங்களினிமித்தமாய்‌ கர்த்தர்‌ அவர்களைத்‌ 
தண்டிப்பார்‌. “அவர்கள்‌ என்னைவிட்டு 
அலைந்து திரிகிறபடியினால்‌ அவர்களுக்கு 
ஐயோ! அவர்களுக்கு கேடு வரும்‌" (ஓசி 7:13) 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 





i al 
TT 


மரங்களை ஆராதிக்கும்‌ வழக்கம்‌ 
கானானிய தேசத்தில்‌ ஆரம்பித்து, அதன்‌ 
பின்பு பல தேசங்களுக்கும்‌ பரவிற்று. தேவன்‌ 


எந்த 


1513: 
நோளா 36114) 


கானானியர்கள்‌ 
விக்கிரகாராதனையினால்‌ 

போனார்கள்‌. தோப்பு லிக்கிரகாராதனையைய்‌ 
பற்றி எரே 5:7; ரே 

எரே 32:34-35, 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ கர்த்தருக்கு, 
விசேஷமானவர்கள்‌. கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரரை தமக்காக வேறுபிரித்திருக்கிறார்‌. 
இதற்கான காரணங்கள்‌ வருமாறு: 


1. இது தேவனுடைய திட்டம்‌. (உபா 32:8; 
அப்‌ 17:26) மேசியா வரும்போது, 
தேவனுடைய இந்தத்‌ அன நித்திய 
காலமாக அமுல்‌ செய்யப்படும்‌. 
(ஏசா 114142: எசே 37; எசே 48; 
தானி 7:13-14: சக 14:16-21). 


2, தேவன்‌ ஆபிரகாமிடம்‌ அவருடைய 
சந்ததி பெரிய ஜாதியாகும்‌ 
என்று வாக்குப்பண்ணினார்‌. 
இந்த உடன்படிக்கைகளையும்‌, 
வாக்குத்தத்தங்களையும்‌ 
நிறைவேற்றுவதற்குத்‌. தேவன்‌ 
இஸ்ரவேலரை வேறுபிரித்தார்‌. 
(ஆதி 124-3) 


கானான்‌ தேசம்‌ ஆபிரகாமின்‌ 
சந்ததியாருக்கு நித்திய சுதந்தரமாகக்‌ 
கொடுக்கப்படும்‌ என்று 
தேவன்‌ வாக்குப்பண்ணினார்‌. 
இந்த. உடன்படிக்கைகளையும்‌, 
வாக்குத்தத்தங்களையும்‌ 
நிறைவேற்றுவதற்குத்‌ தேவன்‌. 
ஸ்ரவேலரை வேறுபிரித்தார்‌. 
(ஆதி 1518-21; ஆதி 17:8). 


5. கானானியருடைய 


யாத்திராகமம்‌ - விரிவுரை COODNENS 
EXODUS - COMMENTARY PUBLISHERS 


ஸ்திரீமின்‌ வித்து, தன்னை நசுக்கிப்‌ 
ம்‌ என்பது சாத்தானுக்குத்‌ 
ஆகையினால்‌ ஆதாமின்‌ 
இராட்சதருடைய 


ஜாதிகளை 
அவர்களுடைய துன்மார்க்கத்தின்‌ 
நிமித்தமாகக்‌ கர்த்தர்‌ அழித்தார்‌ 
என்பதை கத்தக்‌ 
காண்பிப்பதற்காகத்‌ 

இஸ்ரவேலரை வறுத்த. 
(உபா 71-24; உபா 


ஆதாமின்‌ சந்ததியை மாசுபடாமல்‌ 
பாதுகாத்து, அந்த சந்ததியின்‌ வழியில்‌ 
மேசியா வரவேண்டும்‌ என்பது, 
தேவனுடைய சித்தமாகும்‌. தம்முடைய 
சித்தத்தை நிறைவேற்றுவதற்காகத்‌ 
தேவன்‌ இஸ்ரவேலரை வறுத்த 


(ரோமர்‌ 3:2; ரோமர்‌ 9:3-5). 


தேசங்களுக்கும்‌ நித்திய தலையாக 
ஏற்படுத்தினார்‌. இதற்காகத்‌ தேவன்‌ 
இஸ்ரவேலரை வேறுபிரித்தார்‌. 


(உபா 1516: உபா 28:13). 


(ஆதி 121-3; ஏசா 2:1-4; ஏசா 52:7; 
ஏசா 6649-2; சக 8:23; 
சக 1416-21) 


மெய்யான ஆராதனையில்‌ தேவனை 
ஆராதிக்கும்‌ ஆசாரியக்கூட்டமாக 
ஆக்குவதற்குத்‌ தேவன்‌ 
இஸ்ரவேலரை வேறுபிரித்தார்‌. 
(யாத்‌ 19:6) 





f= FTE 
TT 


கர்த்தரிடத்தில்‌ 
பத்தியாயிருப்பதுபோல நடிக்கிறார்கள்‌. 
அவர்களுடைய பக்தி நடிப்பு மாத்திரமே. 
அதில்‌ உண்மையில்லை. தங்களுக்கு தீங்கு 
வரும்போது அவர்கள்‌ கர்த்தரை நோக்கி 
கூப்பிடுகிறார்கள்‌. ஆனால்‌ அவர்களுடைய 
வார்த்தைகளில்‌ உண்மையில்லை. அவர்கள்‌ 
கர்த்தரைக்‌ குருத்தாய்த்‌ தேடுகிறார்கள்‌. 
தங்களுடைய ஜெபங்களில்‌ அவர்கள்‌ 
ஏராளமான த்‌ 
ந்து ர்‌ 
சாதுரிய வார்த்தைகள்‌. 
அவர்களுடைய இருதயம்‌ கர்த்தரை நோக்கி 
கூப்பிடவில்லை. ஆகையினால்‌, அவர்கள்‌ 
எப்படித்தான்‌ கூப்பிட்டாலும்‌. கர்த்தர்‌ 
அவர்களுடைய கூப்பிடுதலுக்கு 
செவிகொடுக்கமாட்டார்‌ 


அவர்கள்‌ 


மோசே கர்த்தரை நோக்கி 
யிட்டார்‌. மோசே ஒரு வார்த்தையும்‌ 
ரல்லவில்லை, மோசேயின்‌ இருதயம்‌, 
கர்த்தரிடத்தில்‌ விசுவாசத்தோடு முறையிட்டது. 
நீ 


புத்திரருக்குச்‌ சொல்லு” யாத்‌ 1415) 


என்று சொல்லுகிறார்‌ 
(வேல்‌. 


“இஸ்ர புத்திரர்‌ 
படுக்கைகளில்‌ 


அலறுகிறபோது, 
என்னை 
(ஓசி 

சொல்லுகிறார்‌. 
புத்திரரைப்போலவே இன்றும்‌ ஏராளமான 
ஜனங்கள்‌ அலறுகிறார்கள்‌. 
அவர்களுடைய சத்தம்‌ உரத்த 
சத்தமாயிருக்கிறது. ஆனால்‌ அவர்கள்‌ 
கர்த்தரிடத்தில்‌ கருத்தாய்‌ ஜெபிக்கவில்லை. 
அவர்கள்‌ இருதயங்கள்‌  கர்த்தரோடு 
ஒப்புரவாகவில்லை. 


தங்கள்‌ 
தங்கள்‌ 


744) 


இருதயத்தில்‌ பரிசுத்தமில்லாமல்‌, 
த்தம்‌ கக வி விசுவாசமில்லாமல்‌ அலறுகிற 
வார்த்தைகளை, கர்த்தர்‌ 
அங்கீகரிக்கமாட்டார்‌. அவர்களுடைய உரத்த 
சத்தங்கள்‌ வெறும்‌ அலறுதலேயல்லாமல்‌, 
அது ஜெபமாயிருக்காது இஸ்ரவேல்‌ 
த்திரர்‌ பாகாலை ஆராதிக்கும்போது, 
சத்தம்‌ போட்டு அலறுவது 
அதுபோலவே அவர்கள்‌ 
கர்த்தருக்கு முன்பாக 


ஓசியா - விரிவுரை 
HOSEA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தருடைய  கிருபைக்காக 

கர்த்தர்‌ தங்களுடைய 

மன்னிக்கவேண்டுமென்று 

தாங்கள்‌ சத்தம்போட்டு 

கர்த்தருடைய கவனம்‌ தங்கள்‌ 

பக்கமாய்த்‌ திரும்பும்‌ என்று இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ எதிர்பார்க்கிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு தங்க 
ஆத்துமாக்களைப்பற்றி அக்கரை 
அவர்கள்‌ வம்‌ 
காரியங்களுக்கே முக்கியத்துவம்‌ 
கொடுக்கிறார்கள்‌. கர்த்தர்‌ 
ங்கள்‌ மன்னிக்க 
கர்த்தருடைய கிருபையும்‌ 
தங்களுக்கு கிடைக்க 
வேண்டுமென்றோ அவர்கள்‌ விண்ணப்பம்‌ 
பண்ணவில்லை. அதற்கு பதிலாக, “அவர்கள்‌ 
தானியத்திற்காகவும்‌, திராட்சரசத்திற்காகவும்‌ 
கூடுகிறார்கள்‌” (ஓசி 7:14) என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ இருதயம்‌ 
கத்தமாமில்லை. அது மாம்சப்பிரகாரமான 
இருதயமாகவும்‌, உலகப்பிரகாரமான 
இருதயமாகவும்‌ இருக்கிறது. 
பாஙப்பிரகாரமான இருதயம்‌ தற்காலிகமான 
நன்மைகளை மாத்திரமே விரும்பும்‌ 
தங்களுக்கு இப்போது ஏற்பட்டிருக்கும்‌. 
பிரச்சனையிலிருந்து, எப்படியாவது விடுதலை 
பெற்றால்‌ போதுமானது என்று அவர்கள்‌ 
நினைப்பார்கள்‌. இதற்காக அவர்கள்‌. 
கர்த்தரிடத்தில்‌ மாய்மாலம்பண்ணுவார்கள்‌. 
குர்த்தர்மீது பக்திமிருப்பதுபோல நடிப்பார்கள்‌. 
மனந்திரும்புவார்கள்‌. ஆனால்‌ அவர்கள்‌ 
கர்த்தரிடத்தில்‌ உண்மையாய்‌ 
மனந்திரும்பமாட்டார்கள்‌. 


“திரும்புகிறார்கள்‌, ஆனாலும்‌ 
உன்னதமானவரிடத்திற்கு ; மோசம்‌ 
போக்குகிற  வில்லைப்போலிருக்கிறார்கள்‌" 
(ஓசி 7:6) என்று கர்த்தர்‌ அவர்களுடைய 
மாய்மாலத்தைப்பற்றிச்‌ சொல்லுகிறார்‌. 

ர்கள்‌ கர்த்தரிடத்தில்‌ மனந்திரும்புவது 





ஓசியா - விரிவுரை 
HOSEA - COMMENTARY 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தரை நோக்கி 
திரும்பினால்‌ மாத்திரம்‌ போதாது. 
கர்த்தரிடத்தில்‌ திரும்பி வரவும்‌ வேண்டும்‌ 
உண்மையாய்‌ மனந்திரும்பவேண்டும்‌. 
“என்னிடத்தில்‌. ர தத 


மனதாயிருந்தால்‌ 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌: நீ உன்‌ 
அருவருப்புகளை என்‌ பார்வையினின்று 
அகற்றிவிட்டால்‌, அலைந்து 
திரிவதில்லை' என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ மோசம்போக்குகிற 
வில்லைப்போலிருக்கிறார்கள்‌ என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. இந்த வில்லும்‌ வளைத்து 
குட்டப்பட்டிருக்கிறது. ஆனால்‌ இந்த வில்லை 
உபயோகம்பண்ணும்போது. இந்த வில்‌ 
முறிந்துபோகும்‌ அல்லது அந்த வில்லில்‌ 
கட்டப்பட்டிருக்கிற நாண்‌ அறுந்துபோகும்‌.. 


நீ 
(எரே 41) 


இஸ்ரவேல்‌ புத்திரருடைய அதிபதிகள்‌ 
தங்கள்‌ நாவினுடைய உக்கிரத்தினிமித்தம்‌. 
பட்டயத்தால்‌ விழுவார்கள்‌. அவர்கள்‌ 
கர்த்தரோடும்‌ வழக்காடுவார்கள்‌. தங்களை 
சுற்றிலுமுள்ள. தேசத்தாரோடும்‌. 
வழக்காடுவார்கள்‌. அந்நிய தேசத்து 
சத்துருக்கள்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருடைய 
தங்க பட்டயத்தால்‌ 
கொன்றுபோடுவார்கள்‌. அலது, இணவ 
புத்திரரே தங்கள்‌ அதிபதிகளை 
சங்காரம்பண்ணுவார்கள்‌. இது இஸ்ரவேல்‌ 
புத்தருடைய அதிபதிகளுக்கு வரும்‌ நிந்தை 
(ஓசி 7:16). 





f= FTE 
TT 


இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ பாவங்களும்‌, 
அவர்களுடைய பாவங்களினிமித்தமாய்‌ 
கர்த்தர்‌ அவர்களைத்‌ தண்டிப்பதும்‌ இந்த 
அதிகாரத்தில்‌ எழுதப்பட்டிருக்கிறது. 
அவர்களுடைய பொதுவான பாவங்கள்‌ 
(ஓசி 83,3121. அவர்கள்‌ கர்த்தருடைய 
ஆலோசனையில்லாமல்‌: தங்களுக்கு 
ராஜாக்களை ஏற்படுத்திக்கொண்டார்கள்‌ 
(ஓசி 8:4). இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தருக்கு 
விரோதமாக விக்கிரகங்களை சேவித்தார்கள்‌ 
(ஓசி 84-611, அவர்கள்‌ அந்நிய 
தேசத்தாரோடு உடன்படிக்கை செய்து 
கொண்டார்கள்‌ (ஓசி 8:8-10). 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
ஆராதிக்கும்போது, 
ஆரதிக்கறார்க்‌ 
காரியங்களிலும்‌ 

(ஓசி. 821219) 
பாவங்களினிமித்தமாய்‌ 
தண்டிக்கிறார்‌. கர்த்தர்‌ 
விரோதமாக 
(ஓசி 8113) 


விக்கிரகங்களை 
கர்த்தரையும்‌ 
கர்த்தருடைய மார்க்க 
ஈடுபடுகிறார்கள்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரருடைய 
ர்த்தர்‌ அவர்களைத்‌ 

. அவர்களுக்கு 
சத்துருவை அனுப்புகிறார்‌ 


இஸ்ரவேல்‌ புத்திரருடைய கைகளின்‌ 
பிரயாசங்களை கர்த்தர்‌ 
சீர்வதிக்கமாட்டார்‌ (ஓசி 8:7). அவர்கள்‌ 
கிரகங்களை நம்புகிறார்கள்‌. அந்நிய 
தேசத்தாரை நம்புகிறார்கள்‌. அவர்களுடைய 
நம்பிக்கை வீணாய்ப்போகும்‌, அவர்ககுக்க 


போகும்‌ (ஓசி 8:14). 


ஓசியா - விரிவுரை 
HOSEA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ துரோகம்‌ 
ஓசி 81-7 


ஓசி 8:1. உன்‌ வாயிலே எக்கானத்தை. 
வை; அவர்கள்‌ என்‌ உடன்படிக்கையை 
மீதி, என்‌ தியாயப்பிரமாணத்தூக்கு. 
விரோதமாகத்‌ துரோகம்பண்ணின. 
படியினால்‌, கர்த்தருடைய ன்ட்டின்மேல்‌ 
சுத்துருகழுகைப்போல்‌ பறந்து 
வருகிறான்‌. 


ஓசி 8:2. எங்கள்‌ தேவனே, உம்மை 
அறித்திருக்கிறோம்‌ என்று சொல்லி. 
இண்ரவேலர்‌ கூப்பிடுவார்கள்‌. 


ஓசி 8:3. ஆனாலும்‌ இஸ்ரவேலர்‌ 
நன்மையை வெறுத்தார்கள்‌; சத்துரு 
அவர்களைத்‌ தொடருவான்‌. 


8:4. அவர்கள்‌ ராஜாக்களை 
ஏற்படுத்திக்‌ கொண்டார்கள்‌, ஆனாலும்‌ 
என்னாலே அல்லு; அதியதிகளை 
வைத்துக்கொண்டார்கள்‌, ஆனாலும்‌ 
நான்‌ அறியேன்‌; அவர்கள்‌ 
வேரறுப்புண்டு போகும்படித்‌ தங்கள்‌. 
வென்னியினாலும்‌ தங்கள்‌. 
பொன்னினாலும்‌ தங்களுக்கு. 
விக்கிரகங்களைச்‌ செய்வித்தார்கள்‌. 


சுமாரியாவே உன்‌ 
உன்னை வெறுத்து 
கோபம்‌ அவர்கள்‌: 
எதுவரைக்கும்‌ 


அடையமாட்டாதிருப்பார்கள்‌? 


8:6. அதுவும்‌ இஸ்ரவேலருடைய 
செய்கையே தட்டான்‌ அதைக்‌ 
செய்தான்‌, ஆதலால்‌ அது தேவன்‌ 
அல்லவே, சமாரியாவின்‌ கன்றுக்குட்டி. 
துண்டுதுண்டாய்ப்போகும்‌. 
ஓசி 8:7. அவர்கள்‌ காற்றை விதைத்து, 
சூறைக்‌ காற்றை அறுப்பார்கள்‌; 
விளைச்சல்‌ அவர்களுக்கு இல்லை; 
கதிர்‌ மாவைக்‌ கெொடுக்கமாட்டாது; 
கொடுத்தாலும்‌ அத்தியர்‌ அதை 
விழுங்குவார்கன்‌.. 





f= FTE 
TT 


ஓசியா 
ஊதவேண்டும்‌. 
எச்சரிக்கவேண்டும்‌. . 


தீர்க்கதரிசி 


எக்காளம்‌ 


கல்‌ 

இருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
நியாயப்பிரமாணத்திற்கு 
துரோகம்பண்ணியிருக்கிறார்கள்‌. 

புத்திரர்‌ மதிமீனமான காரியங்களையும்‌, 
வஞ்சனையான காரியங்களையும்‌ 
செய்கிறார்கள்‌. 


கர்த்தருடைய நியாயப்பிரமாணம்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு நன்மையான 
ஈவாகக்‌ கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால்‌ 
அவர்களோ 

நியாயப்பிரமாணத்திற்கு 

துரோகம்பண்‌ ணுகிறார்கள்‌ 

தங்களுக்கு கொடுக்கும்‌ 

விலக்கி ஒதுக்கிவிடுகிறார்கள்‌ 

ஆராதிப்பதும்‌ அவரை சேவிப்பதும்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற. 
சிலாக்கியம்‌. ஆனால்‌ அவர்களோ 
கர்த்தரைவிட்டு  விலகிப்போய்விடுகிறார்கள்‌. 
தங்களுக்கு கர்த்தர்‌ வேண்டாம்‌ என்று 
அவரை ஒதுக்கி தள்ளிவிடுகிறார்கள்‌. 


கர்த்தருடைய வீட்ின்மேல்‌ சத்துரு 

குழுகைப்போல்‌ பறந்து வருகிறான்‌" (ஓசி 8) 

சத்துரு அவர்களைத்‌ 

ன்‌" (ஓசி 8:3) என்றும்‌ கர்த்தர்‌ 

ர்‌. “கர்த்தருடைய வீடு" என்னும்‌ 

வார்த்தை எருசலேமிலுள்ள தேவாலயத்தைக்‌ 

குறிக்கிறது. “கழுகு” என்பது சனகெரிப்‌ 

ராஜாவையோ அல்லது நேபுகாத்நேச்சார்‌ 

ராஜாவையோ குறிக்கலாம்‌. இவன்‌ 

எருசலேமிலுள்ள தேவாலயத்தை 
அக்கினியினால்‌ சுட்டெரித்துப்போட்டவன்‌. 


கர்த்தர்‌ இங்கு சொல்லுகிற 
எச்சரிப்பின்‌ வார்த்தைகள்‌, இஸ்ரவேல்‌ 


ஓசியா - விரிவுரை 
HOSEA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


வியாக்கியானத்தின்படி, “கர்த்தருடைய 
வீடு” என்னும்‌ வார்த்தை வடக்கு இஸ்ரவேல்‌ 
தேசத்திலுள்ள _பத்துக்கோத்திரத்தாரைக்‌ 
குறிக்கும்‌. “சத்துரு என்னும்‌ வார்த்தை 
அசீரியாவின்‌ ராஜாவைக்‌ குறிக்கும்‌. 


ஏற்படுத்திக்கொண்ட 
உடன்படிக்கையையும்‌, 
சிநேகத்தின்‌ உடன்படிக்கையையும்‌ 
முறித்துப்போடுகிறவர்கள்‌, சத்துருவுக்கு 
இரையாவார்கள்‌. சத்துரு அவர்களை 
எளிதாக பட்சித்துப்போடுவான்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தரிடத்தில்‌ 
பயபந்தியாகமிருப்பதுபோல நடிக்கிறார்கள்‌. 
அவர்களிடத்தில்‌ உண்மையில்லை. அவர்கள்‌ 
மாய்மாலம்பண்ணுகிறார்கள்‌. “எங்கள்‌ 
உம்மை அறிந்திருக்கிறோம்‌' 
(ஓசி 8:2) என்று சொல்லி இஸ்ரவேலர்‌ 
கூப்பிடுகிறார்கள்‌. தங்களுக்கு துன்பமும்‌, 
பாடுகளும்‌, இலச்சைகளும்‌ வரும்போது, 
தாங்கள்‌ கர்த்தரை. அறிந்திருப்பதாகச்‌ 
சொல்லுகிறார்கள்‌. தாங்கள்‌ 
செழித்திருக்கும்போதோ, இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
கர்த்தருடைய வழிகளில்‌ நடப்பதுமில்லை. 
கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு 
செவிகொடுப்பதுரில்லை. அவர்கள்‌ 
நன்மையை வெறுக்கிறார்கள்‌. ஆகையினால்‌ 
சத்துரு அவர்களை  பின்தொடருவான்‌ 
(ஓசி 8:3). 


கர்த்தரோடு 
சமாதானத்தின்‌ 


நாம்‌ கர்த்தருடைய சமுகத்திற்கு 
முன்பாக வந்து, “என்‌ தேவனே உம்மை 
அறிந்திருக்கிறேன்‌" என்று சொல்லுவதைவிட, 
"என்‌ தேவனே நான்‌ உம்மை நேசிக்கிறேன்‌" 
என்று சொல்லுவதே முக்கியமானது. 
கர்த்தரை நேசியாமல்‌, அவரை 
அறிந்துகொள்ள மூவாத. “நான்‌ உம்மை 
நேசிக்கிறேன்‌" சொல்ல 
முடியாதவர்க ன்‌ க்‌ 
அறிந்திருக்கிறேன்‌” என்று சொல்லுவதினால்‌ 
அவர்களுக்கு ஒரு பிரயோஜனமும்‌ 
உண்டாகாது. 


ஓசியா தீர்க்கதரிசி இஸ்ரவேல்‌ 
புத்திரரின்‌ பாவங்களையும்‌, அவர்களுடைய 
மாய்மாலங்களையும்‌ கவனித்துப்‌ பார்க்கிறார்‌. 
அவர்கள்‌ “எதுவரைக்கும்‌  சுத்தாங்கம்‌. 
அடையமாட்டாதிருப்பார்கள்‌" (ஓசி 8:5) என்று 
ஓசியா தீர்க்கதரிசி தனக்குத்தானே 
நினைத்து, வேதனைப்படுகிறார்‌. “சுத்தாங்கம்‌" 
என்னும்‌ வார்த்தைக்கு, “கள்ளம்‌ 
கபடமில்லாமை” என்று பொருள்‌. 





f= FTE 
TT 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ விக்கிரகங்களை 
ஆராதிக்கிறார்கள்‌. விக்கிரகாராதனை ஒரு 
பாவம்‌ என்பதுகூட அவர்களுக்குத்‌ 
தெரியவில்லை. அவர்களுடைய பார்வையில்‌ 
விக்கிரகங்களுக்கும்‌, கர்த்தருக்கும்‌ 
வித்தியாசமில்லை. கர்த்தரைப்போலவே, 
விக்கிரகங்களும்‌ தெய்வம்‌ என்று இஸ்ரவேல்‌ 


வேதனையோடு சொல்லுகிறார்‌. 


க்‌ பய்‌ கிருவகளை 
இஸ்ரேல்‌. புத்தருக்கு... காண்பிக்கிறார்‌ 
னால்‌ அவர்களோ கர்த்தருடைய 

மையும்‌ இரக்கத்தையும்‌ 
ஏற்றுக்கொள்ளாமல்‌, அவரை லிட்டு 
விலகிப்போகிறார்கள்‌. அவர்கள்‌ 
எதுவரைக்கும்‌ கர்த்தகுவபைய 
கிருபையையும்‌, இரக்கத்தையும்‌ விட்டு 
விலகிப்போவார்கள்‌” என்று ஓசியா 
கேட்கிறார்‌, 


ஓசியா கேட்பது இஸ்ரவேல்‌: 
புத்திரருடைய செவிகளில்‌ விழவில்லை. 
கர்த்தரிடத்தில்‌ திரும்பி வரவேண்டும்‌ என்னும்‌ 
எண்ணமே 

உண்டாகவில்லை. ல்‌ 
கர்த்தரை மாத்திரமே ஆராதிக்கவேண்டும்‌. 
கர்த்தருடைய பிரமாணங்களுக்கு கீழ்ப்படிந்து. 
பரிசுத்தமாய்‌ ஜீவிக்கவேண்டும்‌. ஆனால்‌. 
அவர்களுடைய ஆவிக்குரிய மனக்கண்கள்‌ 
பிரகாசமில்லாமல்‌ மங்கிப்போயிருக்கிறது. 
அவர்கள்‌ குத்தாங்கம்‌ 
வாடிக்கை, தலத்தைப்‌ 
புரிந்துகொள்ள முடியாத 
நிலமையிலிருக்கிறார்கள்‌. 


(அவர்கள்‌ ராஜாக்களை ஏற்படுத்திக்‌ 
கொண்டார்கள்‌, ஆனாலும்‌ என்னாலே அல்ல; 
அதிபதிகளை வைத்துக்கொண்டார்கள்‌, 
ஆனாலும்‌ நான்‌ அறியேன்‌' 

கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 

மார்க்க 

கீழ்ப்படியவில்லை. 

அரசாங்க 


அவர்கள்‌ கர்த்தருக்கு 


ஓசியா - விரிவுரை 
HOSEA - COMMENTARY 


ஆலோசனைகளைப்‌ 
அவர்கள்‌ 


ஏற்படுத்திக்‌ 


கர்த்தருடைய 
பெற்றுக்கொள்ளாமலேயே, 
தங்களுக்கு ராஜாக்களை 
கொள்கிறார்கள்‌. 


சாமுவேல்‌ தீர்க்கதரிசியின்‌ காலத்தில்‌, 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ சாமுவேலை ஒதுக்கி 
தள்ளிவிட்டு, சவுலை தங்களுக்கு 
ராஜாவாக்கினார்கள்‌. அதுபோலவே இப்போது, 
வடக்கு இஸ்ரவேல்‌ தேசத்தார்‌, தங்களை 
செய்வதற்கு, யெரெபெயாமை 
ராஜாவாக்கியிருக்கிறார்கள்‌. ஓசியா 
தீர்க்கதரிசனம்‌ சொல்லி வருகிற இந்தக்‌ 
காலத்தில்‌, ப்‌ சுயஇஷ்டத்தின்‌ 
பிரகாரமாக, ராஜாக்களை 
ஏற்படுத்துவது, இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
பிரியமான காரியமாயிருக்கிறது. 


“யூதாவின்‌ ராஜாவாகிய அசரியாவின்‌ 
முப்பத்தெட்டாம்‌ வருஷத்திலே. 
யெரொபெயாமின்‌ குமாரனாகிய சகரியா 
இஸ்ரவேலின்மேல்‌ சமாரியாவிலே ஆறுமாதம்‌. 
ராஜ்யபாரம்‌ பண்ணி, தன்‌ பிதாக்கள்‌ 
செய்ததுபோல, கர்த்தரின்‌ பார்வைக்குப்‌ 
பொல்லாப்பானதைச்‌ செய்தான்‌; 
இஸ்ரவேலைப்‌ பாவஞ்செய்யப்பண்ணின. 
நேபாத்தின்‌ குமாரனாகிய யெரொபெயாமின்‌ 
பாவங்களை அவன்‌ விட்டு விலகவில்லை" 
(2இராஜா 15:89). 


ஆலிக்குரிய காரியங்களில்‌, இஸ்ரவேல்‌ 
ர்‌ கர்த்தருடைய வார்த்தைக்கு 

சென்கொடுப்பதுகளை அவர்கள்‌ 

கர்த்தருடைய பிரமாணத்திற்கு 

கீழ்ப்படிவதுமில்லை. தாங்கள்‌ வேரறுப்புண்டு 
ம்டித்‌ தங்கள்‌ 


அவர்கள்‌ கர்த்தருக்கு 
பொன்கன்றுக்குட்டிகளை 
கன்றுக்குட்டிகளை 

“தேவர்கள்‌” என்று சொன்னார்கள்‌. 





f= THE 
TT 


“ஆகையால்‌ ராஜாவானவன்‌ 
 யோசனைபண்ணி, பொன்னினால்‌ 
கன்றுக்குட்டிகளை உண்டாக்கி, ஜனங்களைப்‌ 
பார்த்து: நீங்கள்‌ எருசலேமுக்குப்‌ போகிறது. 
உங்களுக்கு வருத்தம்‌: இஸ்ரவேலரே, இதோ, 
இவைகள்‌ உங்களை எகிப்துதேசத்திலிருந்து 
வரப்பண்ணின உங்கள்‌ தேவர்கள்‌ என்று 
சொல்லி, கை பெத்தேலிலும்‌, 
ஒன்றைத்‌. ம்‌ ஸ்தாபித்தான்‌” 
இராஜா 12: 2829), 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ “தேவர்கள்‌” என்று 
அழைக்கிற பொன்கள்றுக்குட்டிகளை, 
கர்த்தர்‌ 
அழைக்கிறார்‌ 


“பிரச்சனைகள்‌” ன்று 
"இன்பக்‌, புத்திர்‌... க்ததருகபல்‌ பரிந்த 
நாமத்தைத்‌ தூவித்து, விக்கிரகங்களை 
ராதித்து, தங்களுக்கு துக்கங்களையும்‌, 
ச்சைகளையும்‌, பிரச்சனைகளையும்‌ 
வருவித்துக்‌ கொள்கிறார்கள்‌. 
விக்கிரகங்களை ஆராதிக்கிறவர்கள்‌ அழிந்து 
போவார்கள்‌. 
பொன்கன்றுக்குட்டிகள்‌ 


உருவாக்கப்பட்டது என்பதையும்‌ 
கர்த்தர்‌ தெளிவுபடுத்துகிறார்‌. 
“பொன்கன்றுக்குட்டிகள்‌ இஸ்ரவேலருடைய 
செய்கையே: தட்டான்‌ அதைச்‌ செய்தான்‌, 
ஆதலால்‌. அது தேவன்‌ அல்லவே, 

ரியா கன்றுக்குட்டி 


எவ்வாறு 


சமா 
துண்டுதுண்டாய்ப்போகும்‌" (ஓசி 8:6) 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌  ஆராதிக்கிற 
பொன்கன்றுக்குட்டி 'சமாரியாவின்‌ 
க்குட்‌ என்று அழைக்கப்படுகிறது. 
சமாரியா, 

பிரசித்திப்பெற்ற 

மையப்பட்டணமாக விளங்கிற்று. ராஜாவின்‌ 
அரண்மனைக்கு அருகாமையில்‌, இஸ்ரவேல்‌. 
பொன்கன்றுக்குட்டியை 


பொன்கன்றுக்குட்டியை 
அதை  ஆராதிப்பதும்‌ 
புத்தருடைய சொந்தக்‌ கற்பனை. 
கற்பனையை அவர்கள்‌ 
தேசத்தாரிடமிருந்து 
எகிப்தியர்கள்‌ 
கன்றுக்குட்டியை 


செய்வதும்‌. 
இஸ்ரவேல்‌. 
இந்தக்‌ 
மற்ற 
கற்றுக்கொள்ளவில்லை. 
ஆபிஸ்‌ என்னும்‌ 
ஆராதித்தார்கள்‌. 


ஓசியா - விரிவுரை 
HOSEA - COMMENTARY 


உயிருள்ள கன்றுக்குட்டி 
எகிப்தியர்கள்‌ பொன்கன்றுக்குட்டியை 
செய்து, அதை அவர்கள்‌ ஆராதிக்கவில்லை. 
பொன்கன்றுக்குட்டியை செய்வது 
இஸ்ரவேலருடைய  சுயயோசனை. இது 
அவர்களுடைய சுயசெய்கை. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ தங்கள்‌ 
வெள்ளியினாலும்‌, தங்கள்‌ பொன்னினாலும்‌, 
தங்களுக்கு பொன்கன்றுக்குட்டியை 
செய்தார்கள்‌. இந்தப்‌ பொன்னும்‌ வெள்ளியும்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரருடையது. விக்கிரகங்களை 
செய்கிறவர்கள்‌, பொன்னையும்‌ 
வெள்ளியையும்‌, இஸ்ரவேல்‌. 
பத்திரரிடத்திலிருந்து சேகரிக்கிறார்கள்‌. 
தட்டான்‌ பொன்கன்றுக்குட்டியை 
செய்கிறான்‌. “ஆதலால்‌ அது தேவனல்லவே” 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 

உண்டாக்கப்பட்ட 
மெய்யான  தேவனாகமிருக்க 
சிருஷ்டி ஒருபோதும்‌ 
சிருஷ்டிகரே மெய்யான 
பொன்கன்றுக்குட்டி 
ஆகையினால்‌ அது, 
“சமாரியாலின்‌ ம்‌ 
துண்டாய்ப்போகும்‌" ன்று, தர்‌ 
சொல்லுகிறார்‌. தாங்கள்‌ வேரறுப்புண்டு 
போகும்படி, இஸ்ரவேல்‌ புத்திரர்‌, தங்களுக்கு 
விக்கிரகங்களை செய்வித்தார்கள்‌ (ஓசி 8:4). 


இஸ்ரவேல்‌ புத்திர்‌ தங்களுக்கு 
விக்கிரகங்களை செய்ததினால்‌, அவர்கள்‌ 
தேவனைவிட்டும்‌ துரத்தப்படுவார்கள்‌, 
தங்கள்‌ சொந்த தேசத்தைவிட்டும்‌ 
தூத்தப்படுவார்கள்‌, ஜீவனுள்ளோருடைய 
தேசத்திலிருந்தும்‌ துரத்தப்படுவார்கள்‌. 

இஸ்ரவேல்‌ 
விக்கிரகாராதனையினால்‌ 
வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார்கள்‌. 
வஞ்சிக்கப்பட்டதை அவர்கள்‌ 
பரிந்து கொள்வார்கள்‌. 
ஏமாற்றமுண்டாகும்‌. 


விக்கிரகம்‌, 
முடியாது. 
தேவனாகாது 


புத்திரர்‌ 
தாங்கள்‌ 
சீக்கிரத்தில்‌ 
அவர்களுக்கு 





i= THEN 
TT 


விக்கிரகங்களை 
ஆராதிக்கிறவர்களுக்கு உண்டாகும்‌. 
ஏமாற்றத்தை விவரிப்பதற்கு, கர்த்தர்‌ இங்கு 
ஒரு உவமையைச்‌ சொல்லுகிறார்‌. “அவர்கள்‌ 
காற்றை விதைத்து, சூறைக்‌ காற்றை 
அறுப்பார்கள்‌: விளைச்சல்‌ அவர்களுக்கு 
இல்லை; கதிர்‌ மாவைக்‌ கொடுக்கமாட்டாது; 
கொடுத்தாலும்‌ அந்நியர்‌ அதை 
விழுங்குவார்கள்‌" (ஓசி 8:7) என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 


விக்கிரகங்களை 
தானியத்தை விறைக்காமல்‌ 
விதைக்கிறார்கள்‌. 
செய்வதற்கும்‌, 

ஏராளமான வைல்‌ 
செலவு பண்ணுகிறார்கள்‌. அதிகமாய்ப்‌ 
பிரயாசப்படுகிறார்கள்‌. ஒரு விவசாயி 
தானியத்தை விதைத்து, அதை வளர்ப்பதற்கு 
அதிகமாய்ப்‌ பிரயாசப்படுவதுபோல, 
விக்கிரகாராதனைக்காரர்‌ காற்றை 
விதைத்து, அதை வளர்ப்பதற்கு அதிகமாய்ப்‌ 
பிரயாசப்படுகிறார்கள்‌. 


.... தானியத்தை விதைக்கிறவர்‌, தனக்கு 
நல்ல அறுவடை கிடைக்கும்‌ என்று. 
எதிர்பார்த்து விவசாயம்‌ பண்ணுகிறார்‌ 
காற்றை விதைக்கிறவர்‌, காற்றைத்தான்‌ 
அறுவடை செய்வார்‌. அவர்களுக்கு 
விளைச்சல்‌ இருக்காது. அவர்களுடைய 
பிரயாசமெல்லாம்‌ வீணாய்ப்போகும்‌. 


இஸ்ரவேல்‌ 


அருகாமையிலிருக்கிற 
விக்கிரகங்களை 


ஆராதிக்கிறவர்கள்‌ 
காற்றை 
விக்கிரகங்களை 
ராதிப்பதற்கும்‌ 
ள்ளியையும்‌ 


தேசத்திற்கு 
அந்நிய தேசத்தார்‌ 
ஆராதிக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ செழித்திருக்கிறார்கள்‌. 
அவர்களைப்போலவே விக்கிரகங்களை 
ஆராதித்தால்‌, தாங்களும்‌ செழித்திருக்கலாம்‌ 
என்று ஆசைப்பட்டு, இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
விக்கிரகங்களை ஆராதிக்கிறார்கள்‌. 
ஆனால்‌. இஸ்ரவேல்‌ புத்திரருடைய 
விக்கிரகாராதனை, காற்றை விதைப்பதற்கு 
ஒப்பாயிருக்கிறது. காற்று விளைச்சலைக்‌ 
கொடுக்காது. காற்றை விதைக்கிறவர்‌ 
காற்றைத்தான்‌ அறுப்பார்‌. அவர்‌ சாதாரண 
காற்றை விதைப்பார்‌. சூறைக்காற்றை 
அறுப்பார்‌. பெரிய புயல்காற்றை அறுவடை 
செய்வார்‌. 


ஓசியா - விரிவுரை 
HOSEA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 

ஆராதனை செய்ததினால்‌, 

பரிசுத்தராகிய கர்த்தர்‌, 

விரோதமாக எழும்பியிருக்கிறார்‌. 
அவர்கள்‌ 

மெய்யான 

அவர்கள்மீது கோபமாயிருக்கிறார்‌ 


விக்கிரகங்களை 
இஸ்ரவேலின்‌ 
அவர்களுக்கு 

பொய்யான 


விக்கிரகங்களை  ஆராதிக்கிறவர்கள்‌ 
பிரயோஜனமில்லாத ஆராதனையை 
செய்கிறார்கள்‌. இருளின்‌ கிரியைகளினால்‌ 
ஒரு நன்மையும்‌ உண்டாகாது. 


இப்பொழுது உங்களுக்கு வெட்கமாகத்‌ 
தோன்றுகிற காரியங்களினாலே. 
அக்காலத்தில்‌ உங்களுக்கு என்ன பலன்‌ 
கிடைத்தது? அவைகளின்‌ முடிவு மரணமே" 
(ரோம 6:21). 


இஸ்ரவேல்‌ தன்னை 
உண்டாக்கின வரை மறந்தான்‌. 
ஓசி 80-14 


8:8. இஸ்ரவேலர்‌ வி! 
படுகிறார்கள்‌; அவர்கள்‌. ணிப்‌ 
புறஜாதிகளுக்குன்ளே விரும்பப்படாத 
யபாத்திரத்தைய்யோல்‌ இருப்பார்கள்‌. 


ஓசி 8:9. அவர்கள்‌ தனித்துத்‌ திரிகிற 
காட்டுக்‌. தைப்போல்‌ 
அசீரியரண்டைக்குப்‌ போனார்கள்‌; 
எப்பிராயிமர்‌ நேசரைக்‌ கூலிக்குப்‌. 
பொருத்திக்கொண்டார்கள்‌. 


அவர்கன்‌ புறஜாதியாரைக்‌ 
பொருத்திக்கொண்டாலும்‌, 
நான்‌ அவர்களைக்‌ 
அதிபதிகளின்‌ ராஜா 
சுமத்தும்‌ ௬மையினால்‌ அவர்கள்‌ 
கொஞ்சகாலத்துக்குன்னே 
அகப்படுவார்கள்‌. 


ஓசி 811. எப்பிராயிம்‌ 
பாவஞ்செய்வதற்கேதுவாய்‌ 
பலிபீடங்களைப்‌ 
ஙண்ணினார்கள்‌; ஆதலால்‌ 
படங்களே. அவர்கள்‌ 
செய்வதற்கு ஏதுவாகும்‌. 


பெருகப்‌ 
யலி 
பாவஞ்‌ 





i FTE 
TT 


அத்தியகாரியமாக எண்ணினார்கள்‌. 


எனக்குச்‌ செலுத்தும்‌ 
கன்‌ 


அவர்களுடைய அக்கிரமத்தை அவர்‌ 
நினைத்து, அவர்கள்‌ பாவத்தை 
விசாரிக்கும்போதோவெனில்‌, அவர்கள்‌: 
எகிப்துக்குத்‌ திரும்பிப்போவார்கள்‌.. 


ஏசி 804. இஸ்‌ 

உண்டாக்கின வரை 
கோவில்களைக்‌ கட்டுகிறான்‌; யூதா 
அரணான பட்டணங்கனைப்‌ 
பெருகப்பண்ணுகிறான்‌; ஆணாலும்‌ நான்‌ 
அதின்‌. நகரங்களில்‌ அக்கினியை 
வரப்பண்ணுவேன்‌; அது அவைகளின்‌ 
கோவில்களைப்‌ பட்சிக்கும்‌. 

இஸ்ரவேல்‌ 


புத்திரர்‌ 

தேசத்தாரோடு உடன்படிக்கை 
பண்ணுகிறார்கள்‌. அவர்கள்‌ உடன்படிக்கை 
செய்துகொண்ட அந்நிய தேசத்தாரின்‌ 
எண்ணிக்கை அதிகரிக்கிறது. “எப்பிராயீமர்‌ 
நேசரை கூலிக்குப்‌ 
'பொருந்திக்கொண்டார்கள்‌" (ஓசி 8:9) என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. அந்த தேசத்தாருக்கு 
மிகுதியான பகுதிப்பணம்‌ செலுத்தி, 
அவர்களுடைய சிநேகத்தைப்‌ 
பெற்றுக்கொள்ள முயற்சி பண்ணுகிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ அந்நிய தேசத்தாரின்‌ 
சிநேகத்தை பெரும்‌ கிரயம்‌ செலுத்தி 
வாங்குவதற்கு முயற்சி பண்ணுகிறார்கள்‌ 

இஸ்ரவேல்‌ புத்திரரை எந்த 
தேசத்தாரும்‌ உண்மையாய்‌ நேசிக்கவில்லை. 
அவர்களைச்‌ சுற்றிலுமுள்ள அண்டை 
தேசத்தார்‌ அவர்கள்மீது பிரியமாயில்லை. 
ஆனாலும்‌ இஸ்ரவேல்‌ தேசத்தார்‌ அந்நிய 
தேசத்தாருக்கு பணம்‌ க்கிறார்கள்‌ 
ஏராளமான 
கொடுக்கிறார்கள்‌. 
அவர்களோடு ஒப்பந்தம்‌ பண்ணுகிறார்கள்‌. 
தங்களுக்கு ஆபத்து வரும்போது அந்நிய 
தேசத்தார்‌ தங்களுடைய பாதுகாப்பு 
வருவார்கள்‌ என்று இஸ்ரவேல்‌ தேசத்தார்‌ 
நம்புகிறார்கள்‌. அவர்களை கூலிக்கு. 
பொருந்திக்கொள்கிறார்கள்‌. 


அந்நிய 


ஓசியா - விரிவுரை 
HOSEA - COMMENTARY 


இஸ்ரவேலர்‌ விழுங்கப்படுகிறார்கள்‌" 
(ஓசி 8:8) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
அந்நிய தேசத்தார்‌ இஸ்ரவேல்‌ தேசத்தாரைப்‌ 
பட்சித்துப்போடுகிறார்கள்‌. இஸ்ரவேல்‌ 
தேசத்தின்‌ விளைச்சலை அந்நிய தேசத்தார்‌ 
புசிக்கிறார்கள்‌. இஸ்ரவேல்‌ புத்திரருடைய 
கைகளின்‌ பிரயாசங்களை அந்நிய தேசத்தார்‌ 
அனுபவிக்கிறார்கள்‌. அந்நிய தேசத்தார்‌ 
மத்தியிலே இஸ்ரவேல்‌ தேசத்திற்கு மதிப்பும்‌. 
இல்லை. மரியாதையும்‌ இல்லை. 

இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ இனி 
புறஜாதிகளுக்குள்ளே விரும்பப்படாத 
பாத்திரத்தைப்போல இருப்பார்கள்‌" (ஒசி 8:8) 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. இஸ்ரவேல்‌ 
புத்திரரின்‌ ஐசுவரியம்‌ குறைந்துபோகிறது. 
தங்களுடைய நேசரை எப்பிராயீமர்‌ கூலிக்குப்‌ 
பொருந்திக்கொள்வதினால்‌, அவர்களுடைய 
பொக்கிஷங்கள்‌ குறைந்துபோய்‌, முடிவில்‌ 
அவர்கள்‌ தரித்திரரைப்போல 
ஒன்றுமில்லாதவர்களாயிருக்கிறார்கள்‌ 
இதனால்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருடைய 
நேசர்களுக்கு அவர்கள்மேல்‌ பிரியமில்லாமல்‌. 
போயிற்று. இஸ்ரவேல்‌ தேசத்தார்‌ 
திவாலாவாகிப்போன வியாபாரியைப்போல, 
மதிப்பும்‌, மரியாதையும்‌ 
இல்லாதவர்களாயிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
புறஜாதிகளுக்குள்ளே விரும்பப்படாத 
பாத்திரத்தைப்போல இருக்கிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ தனித்து திரிகிற 

த ஈல இருக்கிறார்கள்‌. 

ய உதலிகளுக்காக அவர்கள்‌ 

அச்பாண்டைக்குப போகிறார்கள்‌. 

காட்டுக்கழுதை தலைக்கனம்‌ பிடித்து 

தன்னிச்சையாக அலையும்‌. அது சுமை 

சுமப்பதற்கு பழக்கப்படாத கழுதை, 

எப்பிராயீமர்‌ தங்கள்‌ நேசரை கூலிக்குப்‌ 

பொருந்திக்கொண்டாலும்‌, அந்நிய 

மூலமாய்‌. அவர்களுக்கு 

ஆபத்து வந்து 

இஸ்ரவேல்‌. 

உடன்படிக்கைபண்ணின. 

அவர்களுடைய 

பாதுகாப்புக்கு வந்தாலும்‌, மற்ற தேசத்தார்‌ 

இஸ்ரவேல்‌. புத்திரரை எளிதாக 
அழித்துப்போடுகிறார்கள்‌. 





i= THE 
TT 


இஸ்ரவேல்‌ தேசத்தாருக்கு ஏராளமான 

சத்துருக்கள்‌ உருவாகிறார்கள்‌. இஸ்ரவேல்‌ 

புத்திரர்‌ மற்ற தேசத்தாரை கூலிக்குப்‌ 

பொருந்திக்கொண்டதுபோல, தங்களையும்‌ 

பொருந்திக்கொள்ள 

அந்நிய தேசத்தார்‌ 

எதிர்பார்க்கிறார்கள்‌. 

எல்லோரையும்‌ கூலிக்குப்‌ பொருந்திக்கொள்ள 

இஸ்ரவேல்‌ தேசத்திலே போதுமான 

பொக்கிஷம்‌ இல்லை. கூலிக்கு 

பொருந்திக்கொள்ளாத தேசத்தார்‌ 

எல்லோரும்‌, இஸ்ரவேல்‌ தேசத்தாருக்கு 
சத்துருக்களாகிவிடுகிறார்கள்‌ 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ அசீரிய ந்‌ 
சிநேகத்தை விரும்பினார்கள்‌ 
ஒப்பந்தம்பண்ணினார்கள்‌. 
ராஜாவோ... இஸ்ரவேல்‌ ்‌ 
பாரமாகிவிட்டான்‌. அவர்கள்மீது பாரமான 


சுமத்தினான்‌. 
தங்களுக்கு உபகாரமாயிருப்பான்‌ 
இஸ்ரவேல்‌ 


தேசத்தார்‌ எதிர்பார்த்தார்கள்‌. 
ஆனால்‌ அவனோ அவர்களுக்கு 
உபத்திரவமாயிருந்தான்‌. 

“அசிரியாலின்‌ ராஜாவாகிய பூல்‌, 
தேசத்திற்கு விரோதமாய்‌ வந்தான்‌; 
அப்பொழுது மெனாகேம்‌ பூலின்‌ 
உதவியினால்‌ ராஜ்யபாரத்தை தன்‌ கையில்‌ 
பலப்படுத்தும்பொருட்டு, அவனுக்கு ஆயிரம்‌ 
தாலந்து வெள்ளி கொடுத்தான்‌. இந்தப்‌ 
பணத்தை. அசீரியாவின்‌ ராஜாவுக்குக்‌. 
கொடுக்கும்படி, மெனாகேம்‌ இஸ்ரவேலில்‌ 
பலத்த ஐசுவரியலான்களிடத்தில்‌ ஆள்‌ 
ஒன்றிற்கு ஐம்பது வெள்ளிச்‌ சேக்கல்‌ 
தண்டினான்‌; அப்படியே அசீரியாவின்‌ ராஜா 
தேசத்திலே நிற்காமல்‌ திரும்பிப்போனான்‌" 
(2இராஜா 15:19,20). 

இஸ்ரவேல்‌ 
போனார்கள்‌. ாவின்‌ ராஜா 
இஸ்ரவேல்‌ புத்திரரை ஒடுக்கினான்‌. 
ஆனாலும்‌ அவர்கள்‌ அதற்காக அதிகமாய்க்‌ 


தேசத்தார்‌. குறைந்து 
அசீரியா 


சரியான்‌ ராஜாவை. 


ஓசியா - விரிவுரை 
HOSEA - COMMENTARY 


அவர்கள்‌ புறஜாதியாரைக்‌ கூலிக்குப்‌ 
பொருத்திக்கொண்டாலும்‌, இப்பொழுது நான்‌ 
அவர்களைக்‌ கூட்டுவேன்‌ அதிபதிகளின்‌ 
ராஜா சுமத்தும்‌ சுமையினால்‌ அவர்கள்‌ 
கொஞ்சகாலத்துக்குள்ளே அகப்படுவார்கள்‌” 
(ஓசி 810) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 

எப்பிராயீமர்‌ பாவம்‌. 
ஏதுவாக 


செய்வதற்கு. 
பலிபீடங்களைப்‌ 
பெருகப்பண்ணுகிறார்கள்‌. ஏராளமான 
விக்கிரககோவில்களையும்‌ கட்டுகிறார்கள்‌. 
கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு தம்முடைய 

ன்‌ மகத்துவங்களை 
எழுதிக்கொடுத்தார்‌. ஆனால்‌ அவர்களோ 
கர்த்தருடைய வேதத்தின்‌ மகத்துவங்களையும்‌, 
அவருடைய வல்லமைகளையும்‌ அந்நிய 
காரியமாக எண்ணுகிறார்கள்‌. அவற்றை 
அற்பமாக நினைக்கிறார்கள்‌. தேவனுடைய 
பிரமாணத்தின்‌ காரியங்கள்‌ எல்லாமே 
அவருடைய மகத்துவத்தின்‌ காரியங்களாக 
இருக்கிறது. 


ந்தர்‌ தம்மூபைய பீரமாணங்களுக்கு 
சிரியர்‌. அவரே தம்முடைய வேதங்களை 
நு எழுதிக்கொடுக்கிறவர்‌. தேவனுடைய 
பிரமாணங்கள்‌, அவருடைய மகத்துவங்களை 
நமக்கு வெளிப்படுத்துகிறது. ஆகையினால்‌ 
வேதத்தின்‌ ந்துவங்கள்‌ நம்‌ 
ஜீவனுக்கு 
அவையே நமக்கு ஜீவனாயிருப்பவை. நாம்‌ 
தே பிரமாணத்திற்கு 
கர்த்தர்‌ தம்முடைய 
சொல்லியிருக்கிற 
ஆசீர்வாதங்களெல்லாம்‌ நமக்கு சித்திக்கும்‌. 
தேவனுடைய பிரமாணங்களைப்‌ 
பெற்றிருப்பது நம்முடைய சிலாக்கியம்‌. 
மோசேயும்‌, தீர்க்கதரிசிகளும்‌, 
கர்த்தருடைய கத்தல்‌ கேட்டு, 


அவற்றை ஆகமங்களாக 
எழுதிக்கொடுத்திருக்கிறார்கள்‌. 

வேதவாக்கியங்களெல்லாம்‌ தேவஆவியினாலே. 
அருளப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய 
பரிசுத்தவான்கள்‌, பரிசுத்த 
ஆலியானவருடைய ஏவுதலினாலும்‌, 
வழிநடத்துதலினாலும்‌, ஆளுகையினாலும்‌ 
கர்த்தருடைய வார்த்தைகளை நமக்கு 
எழுதிக்கொடுத்திருக்கிறார்கள்‌. 





f= FTE 
TT 


கர்த்தர்‌ 
வேதத்தின்‌ 
புத்தருக்கு 
கர்த்தருடைய 
கொண்டதற்கு, 


ஆதியிலே தம்முடைய 
மகத்துவங்களை இஸ்ரவேல்‌ 
எழுதிக்கொடுத்தார்‌. 
வேதத்தை. பெற்றுக்‌ 
இஸ்ரவேல்‌ தேசத்தார்‌ 
கர்த்தருக்கு நன்றியுள்ளவர்களாகயிருக்க 
வேண்டும்‌. தங்களுடைய ஆவிக்குரிய 
ஜீவியத்திலே மிகவும்‌ சந்தோஷப்படவேண்டும்‌. 
ஆனால்‌ இவர்களோ கர்த்தருடைய 
வேதத்தின்‌ மகத்துவங்களுக்கு முக்கியத்துவம்‌ 
கொடுக்கவில்லை. கர்த்தருடைய 
வேதத்திற்கும்‌, தங்களுக்கும்‌ எந்தவிதமான 
சம்பந்தமும்‌ இல்லாதவர்கள்போல, இஸ்ரவேல்‌ 
பிரிந்துபோய்‌ 
கர்த்தருடைய வேதத்தின்‌ 
மகத்துவங்களை அவர்கள்‌ அந்நிய காரியமாக 
எண்ணுகிறார்கள்‌. 


உதவியை நாடவில்லை. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
கர்த்தருடைய பரிசுத்தமான வழிகளை 
அறிந்துகொள்ளவேண்டுமென்று 
விருப்பப்படவுமில்லை. அவர்கள்‌ கர்த்தரைப்‌ 
பற்றியும்‌ தெரிந்துகொள்ளவில்லை, 
கர்த்தருடைய 
விருப்பம்‌ ஆ: 
கொள்ளவில்லை. 
விரும்பவுமில்லை. 
இஸ்ரவேல்‌ £வதத்தின்‌ 
மகத்துவங்களை அந்நிய காரியமாக 
எண்ணினாலும்‌, அவர்கள்‌ ஏராளமான 
பலிபீடங்களைக்‌ கட்டுகிறார்கள்‌. தங்களுக்கு 
மார்க்க காரியங்களில்‌ ஆர்வம்‌ இருப்பதுபோல. 
காண்பித்துக்கொள்கிறார்கள்‌. இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ தேவபக்தியின்‌ வேஷத்தைத்‌ தரித்து 


மாய்மாலம்பண்ணுகிறார்கள்‌. 


“எப்பிராயீம்‌ பாவம்‌ செய்வதற்கு 
ஏதுவாய்‌ பலிபீடங்களைப்‌ பெருகப்‌ 
பண்ணினார்கள்‌” (ஓசி 81) என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. இஸ்ரவேலின்‌ 
க்காக இஸ்ரவேல்‌ ங்கள்‌ 
பலிபீடங்களைக்‌ கட்டுகிறார்கள்‌. 
அந்தப்‌ பலிபீடங்களை 
தெய்வங்களுக்கு பிரதிஷ்டைபண்ணுகிறார்கள்‌. 


அதைத்‌ 


புத்திரர்‌ 


ஓசியா - விரிவுரை 
HOSEA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


செலுத்துகிறார்கள்‌. ஆதலால்‌ பலிபீடங்களே 
அவர்கள்‌ பாவம்‌ செய்வதற்கு ஏதுவாயிற்று, 
எப்பிராயீமர்‌ பலிபீடங்களைப்‌ 
பெருகப்பண்ணுவதுபோலவே, அதில்‌ 
செலுத்தும்‌ பலிகளையும்‌: பெருகப்‌ 
பண்ணுகிறார்கள்‌. அவர்களுடைய 
பலிபீடங்களெல்லாமே புகைகிற 
பலிபீடங்களாகமிருக்கிறது. அவர்கள்‌ 
கர்த்தருக்கு செலுத்தும்‌ பலிகளின்‌ 
ம்சத்தை, பலியிட்டு புசிக்கிறார்கள்‌. 
கர்த்தரோ அவர்கள்மேலும்‌ 
மிரியமாயிருக்கமாட்டார்‌. அவர்கள்‌ 
செலுத்தும்‌ ம்‌ 
மிரியமாயிருக்கமாட்டார்‌ 


கரவேல்‌ புத்திரர்‌ ம்‌ 
ரமானத்திற்க ல்கள்‌ கீழ்ப்படிவதைக்‌ 
காண்பிப்பதற்காக, பலிபீடங்களில்‌. 
மாம்சத்தைப்‌ பலியிடுகிறார்கள்‌. ஆனால்‌ 
அவர்களுடைய ஜீவியமோ பாவம்‌ 
நிரம்பியதாகவும்‌, அக்கிரமமும்‌, அநியாயமும்‌ 
நிரம்பியதாகவும்‌ இருக்கிறது. அவர்கள்‌ 
தங்கள்‌ இருதயத்தில்‌ ர்த்‌ 
ஆராதிக்காமல்‌ 
போதிக்கிறார்கள்‌. 
பரிசுத்தமில்லாமல்‌ செலுத்தும்‌ எந்தப்‌ பலிகள்‌ 
மேலும்‌ கர்த்தர்‌ பிரியமாயிருக்கமாட்டார்‌ 

நாம்‌ கர்த்தருக்கு பலிசெலுத்தும்போது, 
நம்மையே ஜீவபலியாக கர்த்தருக்கு 
ஒப்புக்கொடுக்கவேண்டும்‌. நம்முடைய 
இருதயத்தில்‌ பரிசுத்தமும்‌, கர்த்தரைப்பற்றும்‌ 
விசுவாசமும்‌ நிரம்பியிருக்கவேண்டும்‌. நாம்‌ 
கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து 
ஜீவிக்கவேண்டும்‌. நாம்‌ மாம்சப்பிரகாரமான 
பலிகளை செலுத்துவதற்கு பதிலாக, 
ஆவிக்குரிய பலிகளை செலுத்தவேண்டும்‌. 





f= FTE 
TT 


பரிசுத்த ஜாதியாகவும்‌, 
தேவனுடைய விசேஷித்த ஜனமாகவும்‌ 
தேலனுடையகிருபை, ஆசீர்வாதங்கள்‌ 
ஆகியவற்றைப்‌ பெற்றிருக்கும்‌ 
ஜனமாகவும்‌, உலகத்தாருக்கு 
இஸ்ரவேலைக்‌ காண்பிப்பதற்காக 
அதை வேறுபிரித்தார்‌. (யாத்‌ 19:6; 
உபா 7:6-8). 


விக்கிரகாராதனையினாலும்‌, 
பாவங்களினாலும்‌ எல்லா 
தேசங்களுக்கும்‌ வரும்‌ தண்டனையை 
உலகத்தாருக்கு வென்டி 
காண்பிப்பதற்காகத்‌ 
இஸ்ரவேலை த்‌ 
(யாத்‌ 204-6; யாத்‌  32:21-25; 
யாத்‌ 341507; உபா 784; 
உபா 131-8; உபா 18:9-14), 


கர்த்தருடைய பிரமாணம்‌ 
யாத்‌ 84:118-27 


யாத்‌ 3418, புனிப்பில்லா 
அப்பப்பண்டிகையை நீங்கள்‌ 
கைக்கொண்டு, நாண்‌. ண 
கட்டனையிட்டபடியே, 

மாதத்தில்‌ குறித்த காலத்திலே ஏ 
புனிப்பில்லா அப்பம்‌ புசிக்கக்கட, 

ஆபீப்‌ மாதத்திலே எலப்திகுந்து 
புறப்பட்டாயே. 


யாத்‌ 34419. கர்ப்பத்திறந்து பிறக்கிற 
யாவும்‌, உன்‌ ஆடுமாடுகளின்‌. 
தலையிற்றான  ஆண்கன்‌ யாவும்‌ 
என்னுடையவைகள்‌. 


யாத்‌ 84:20. கழுதையின்‌ 
ஒரு. ஆட்டுக்குட்டியால்‌ 
கொள்வாயாக அதை 
கொள்ளாதிருந்தால்‌ அதின்‌ கழுத்தை 
முறித்துப்போடு; உன்‌ பின்னைகளில்‌: 
முதற்பேறானவைகளையெல்லாம்‌. 
மீட்டுக்‌. கொன்ன 
வெறுங்கையோடே எண்‌: 

ஒருவனும்‌ வரக்கூடாது. 


தலையிற்றை 
மீட்டுக்‌ 
மீட்டுக்‌. 


யாத்‌ 84:21. ஆதுநான்‌ வேலைசெய்து, 
ஏழாம்‌ நாளிலே ஓய்த்திருப்பாயாக; 
விதைய்புக்‌ காலத்திலும்‌ 
அறுப்புக்காலத்திலும்‌ 
ஓய்த்திருப்பாயாக. 


யாத்திராகமம்‌ - 
EXODUS - COMMENTARY 


விரிவுரை மரமா 


PUBLISHERS 


ஹயாத்‌ 84:22. கோதுமை அறுப்பின்‌ 
முதற்பலனைச்‌. செலுத்தும்‌ ஏழு 
வாரங்களின்‌ பண்டிகையையும்‌, 
வருஷமுடிவிலே சேர்ப்புக்கால 
பண்டிகையையும்‌ ஆசரிப்பாயாக. 


யாத்‌ 84:28. வருஷத்தில்‌ மூன்று தரம்‌ 
உங்கள்‌ ஆண்மக்கள்‌ எல்லாரும்‌ 
இஸ்ரவேலின்‌: தேவனாயிருக்கிற 
கர்த்தராகிய ஆண்டவரின்‌ சுத்திதியில்‌ 
வரக்கடவர்கள்‌. 


யாத்‌ 84:24. நான்‌ புறஜாதிகனை 
உங்கள்‌ முன்னின்று துரத்திவிட்டு, 
உங்கள்‌ எல்லைகளை 
விஸ்தாரமாக்குவேன்‌; வருஷத்தில்‌ 
மூன்றுதரம்‌ உங்கள்‌ தேவனாகிய 


கர்த்தருடைய சுந்திதிக்கு முன்பாகக்‌ 
போயிருக்கும்போது 
ஒருவரு உங்கள்‌ 
இச்சிப்பதில்லை. 


காணப்படப்‌: 
தேசத்தை 


யாத்‌ 34:25. எனக்கு இடும்‌ பலியின்‌ 
இரத்தத்தைப்‌ புளித்‌ தமாவுடன்‌' 
செலுத்த வேண்டாம்‌; பஸ்கா 
பண்டிகையின்‌. பலியை 
விடியற்காலம்வரைக்கும்‌ வைக்கவும்‌ 
வேண்டாம்‌. 


யாத்‌ 84:26. உங்கள்‌ நிலத்தில்‌ முதல்‌ 
முதல்‌ விளைந்த முதற்பலத்தை 
உங்கள்‌ தேவனாகிய கர்த்தரின்‌ 
ஆலயத்துக்குக்‌ கொண்டுவாருங்கள்‌. 
வென்னாட்டுக்குட்டியை அதின்‌ தாயின்‌: 
பாலிலே சமைக்க வேண்டாம்‌ என்றார்‌. 


யாத்‌ 84:27. பின்னும்‌ 
மோசேயை நோக்கி: இந்த 
வார்த்தைகளை தீ எழுத; இந்த 
வார்த்தைகளின்‌ படியே 

உன்னோடும்‌ இஸ்ரவேலோடும்‌ 
உடன்படிக்கைபண்ணினேன்‌ என்றார்‌. 


இஸ்ரவேல்‌. 


கர்த்தர்‌ 


புத்திரர்‌ சில 
பண்டிகைகளை கைக்கொள்ளவேண்டும்‌. 
என்று கர்த்தர்‌ அவர்களுக்கு 
கட்டளையிடுகிறார்‌. அவர்கள்‌ ஒரேபிலே 
பொன்கன்றுக்குட்டியை  வார்ப்பித்தபோது, 
அந்த விக்கிரகத்தை கனம்பண்ணும்‌. 
வண்ணமாக அதற்கு பண்டிகை 
கொண்டாடினார்கள்‌. 





ழ்‌ நவள 
யாய 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
பெருகப்பண்ணினாலும்‌, 

மாம்சத்தைப்‌ பெருகப்பண்ணினாலும்‌ கர்த்தர்‌ 
அவர்கள்மேல்‌ பிரியமாயிருக்கமாட்டார. 
தாங்கள்‌... பலிசெலுத்துவதினால்‌, தங்கள்‌ 
அக்கிரமத்தை கர்த்தர்‌ நினைக்கமாட்டார்‌. 
என்று இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ நினைக்கிறார்கள்‌. 
கர்த்தரோ அவர்களுடைய அக்கிரமத்தை 
நினைப்பார்‌. அவர்களுடைய பாவத்தை 
விசாரிப்பார்‌. அவர்களுடைய பாவத்திற்கு 
தம்முடைய. நீதியான நியாயத்தீர்ப்பைக்‌ 


பலிபீடங்களைப்‌ 
பலிகளின்‌ 


அசீரியரோடு உடன்படிக்கை 
பண்ணியதுபோல, எகிப்தியரோடும்‌ 
உடன்படிக்கை பண்ணப்போவார்கள்‌.. 
எப்பிராமீமர்‌ அசீரியரை கூலிக்குப்‌ 
பொருந்திக்கொண்டதுபோல, எகிப்தியரையும்‌ 
கூலிக்குப்‌ பொருந்திக்கொள்ள எகிப்திற்கு 
திரும்பிப்போவார்கள்‌. 


ஓசியா - விரிவுரை 
HOSEA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தன்னை 
உண்டாக்கினலரை மறந்து கோவில்களைக்‌ 
கட்டுகிறான்‌” என்றும்‌, “பூதா அரணான 
பட்டணங்களை பெருகப்பண்ணுகிறான்‌" 
என்றும்‌ கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ (ஓசி 8:14), 


புத்திரரும்‌, யூதாவின்‌ 

கர்த்தரை நம்பாமல்‌, 
தங்களுடைய அரணான பட்டணங்களையும்‌, 
பெரிய மாளிகைகளையும்‌ நம்புகிறார்கள்‌. 
பட்டணங்களின்‌ அரண்கள்‌ தங்களுக்கு 
பாதுகாப்பைக்‌ கொடுக்கும்‌ என்று 
நினைக்கிறார்கள்‌. ஆனாலும்‌ கர்த்தருடைய 
நியாயத்தீர்ப்பு அவர்கள்மீது வரும்போது, 
அவர்களால்‌ கர்த்தருடைய கோபத்திற்கு 
தப்பிக்க முடியாது. 


“ஆனாலும்‌ நான்‌ அ கரங்களில்‌ 
வரப்பண்ணுவேன்‌; அது 
ன்‌ கோவில்களைப்‌ பட்சிக்கும்‌" 
(ஓசி 844) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
கர்த்தரை நம்பாமல்‌, தங்கள்‌ சுயபலத்தையும்‌, 
சுயபராமக்கிரமத்தையும்‌: நம்புகிறவர்கள்‌ 
அழிந்துபோவார்கள்‌. கர்த்தரே நமக்கு 
பாதுகாப்பாகயிருக்கிறார்‌. நம்முடைய சரீர 
பலமோ,  உலகப்பிரகாரமான அரண்களோ, 
மனுஷரோ, நம்முடைய ஐசவரியமோ நமக்கு 
மெய்யான பாதுகாப்பைக்‌ கொடுக்காது. 





i FTE 
TT 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ உலகப்பிரகாரமான 
காரியங்களை சிநேகித்து சோரம்‌ 
போயிருக்கிறார்கள்‌. கர்த்தர்‌ அவர்களை 
தள்ளிவிடப்போவதாக எச்சரிக்கிறார்‌ 
(ஓசி 931-5). இஸ்ரவேல்‌ புத்திரருடைய 
பாவங்களினிமித்தமாகவும்‌, அவர்களுடைய 
தீர்க்கதரிசிகளுடைய 
பாவங்களினிமித்தமாகவும்‌ 
அழிவு வரும்‌ (ஓசி 9:6-8). 

இஸ்ரவேல்‌ புத்திரருடைய முற்பிதாக்கள்‌ 
துன்மார்க்கத்தில்‌ ஜீவித்தார்கள்‌. 
அவர்களுடைய புத்திரரும்‌, தங்கள்‌ 
பிதாக்களின்‌ குன்மார்க்கமான 
அடிச்சுவடுகளை பின்பற்றி ஜீவிக்கிறார்கள்‌ 
(ஓசி 9-910). கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ 
மகிமையையும்‌, செழிப்பையும்‌ அவர்களை 
விட்டு நீக்கிப்போடுவதாக எச்சரிக்கிறார்‌ 
(ஓசி 99147) 


அவர்களுக்கு 


இஸ்ரவேலே, 
மகிழ்ச்சியாயிராதே. 


ஓசி 91-6 


ஓசி 91. இஸ்ரவேலே, 
மகிழ்ச்சியாயிராதே; மற்ற 
ஜனங்களைப்போல்‌ கனிகூராதே; உன்‌ 
தேவனைவிட்டு நீ சோரம்போனாய்‌;; 
போரடிக்கிற சகல்‌ 
பணையத்தை 


தானியக்கனமும்‌ 
திராட்சத்தொட்டியும்‌ அவர்களைப்‌: 
யிழைப்பூட்டுவதில்லை அவர்களுக்குத்‌ 
திராட்சரசம்‌ ஒழிந்துபோகும்‌. 
ஓசி 9:3. அவர்கள்‌ கர்த்தருடைய 
தேசத்தில்‌ குடியிருப்பதில்லை; 
எப்பிராயிமர்‌ திரும்ப எகிப்துக்குப்‌. 
போவார்கள்‌; அசீரியாவில்‌ 
'தீட்டுன்னதைய்‌ புசிப்பார்கன்‌. 


ஓசியா - விரிவுரை 
HOSEA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஓசி 95. அவர்கள்‌ கர்த்தருக்குத்‌ 
திராட்சரசத்தின்‌' பானபலியை 
வார்ப்பதூமில்லை, அவருக்கு 
அங்கிகரிப்பாயிருப்பதுமில்லை; 
அவர்களுடைய பலிகன்‌ அவர்களுக்குத்‌ 
துக்கங்கொண்டாடுகிறவர்கவின்‌. 
அப்பத்தையோல இருக்கும்‌ அதைப்‌ 
புசிக்கிற யாவரும்‌ தீட்டுப்படுவார்கள்‌; 
அவர்களுடைய அப்பம்‌ 
அவர்களுக்கேயாகும்‌, அது 
கர்த்தருடைய ஆலயத்தில்‌ 
வருவதில்லை. 


ஓசி ௮. ஆசரிப்பு 
கர்த்தருடைய பண்டிகை 
என்ன செய்வீர்கள்‌? 


ஓசி 86. இதோ, அவர்கள்‌. 
பாழ்க்கடிப்புக்குத்‌ தப்பும்படி போய்‌ 
விட்டார்கள்‌; எகிப்து அவர்களைச்‌. 
சேர்த்துக்கொள்ளும்‌, மோப்‌ பட்டணம்‌ 
அவர்களை அடக்கம்பண்ணும்‌; 
அவர்களுடைய வென்ளியிருந்த. 
விருப்பமான இடங்கள்‌ 
காஞ்சொறிகளுக்குச்‌  ௬தந்தரமாகும்‌; 
அவர்களுடைய வாசஸ்தலங்கவில்‌ 
முட்செடிகள்‌ முளைக்கும்‌. 
ரிய 
இஸ்ரவேலை 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
வேசித்தனம்பண்ணுகிறார்கள்‌. 
நீ உன்‌ தேவனைவிட்டு சோரம்போனாய்‌' 
(ஓசி 9) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
அவர்கள்‌ கர்த்தரைவிட்டு விலகி அந்நிய 
தெய்வங்களைப்‌ சின்பற்றிப்போகிறார்கள்‌. 
அவர்கள்‌ விக்கிரகங்களை 
ஆராதிக்கிறார்கள்‌. இதன்‌ நிமித்தமாக 
சோரம்போயிருக்கிறார்கள்‌. 


நாளிலும்‌, 
நாளிலும்‌ 


இவர்கள்‌ தங்கள்‌ தேவனைவிட்டு 


கர்த்தர்‌ தம்முடைய ஜனத்தைப்‌ 
பாதுகாக்கிறார்‌, பராமரிக்கிறார்‌. 
கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள்‌ அவருடைய 
பிள்ளைகளுக்கு மாத்திரமே உரியது. 
இஸ்ரவேல்‌. புத்திரரோ கர்த்தரைவிட்டு 
விலகி சோரம்போனாலும்‌, தாங்கள்‌ 
கர்த்தரிடத்தில்‌ பயபக்தியாமிருப்பதுபோல. 
மாய்மாலம்பண்ணுகிறார்கள்‌. தாங்கள்‌ 
கர்த்தரை ஆராதிப்பதாகவும்‌, கர்த்தர்‌ பேரில்‌ 
நம்பிக்கையாயிருப்பதாகவும்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ பொய்சொல்லுகிறார்கள்‌. 





f= THE 
TT 


கர்த்தருடைய ஆசீர்வாதங்களைப்‌ 
பெற்றுக்கொள்ளவேண்டும்‌ என்பதற்காக, 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
மாய்மாலம்பண்ணி நடிக்கிறார்கள்‌. கர்த்தரோ 
அவர்களுடைய இருதயங்களிலுள்ள 
சத்த அவுகாளதகளை்‌ 

து பார்‌ அவர்கள்‌ 
நம்மைவிட்டு சோரம்போவிகுப்பதை கர்‌; 
பார்க்கிறார்‌. ஆகையினால்‌ கர்த்தர்‌ 
“இஸ்ரவேலே,  மகிழ்ச்சியாயிராதே” என்றும்‌, 
“மற்ற ஜனங்களைப்போல்‌ களிகூராதே” 
(ஓசி 911) என்றும்‌ சொல்லுகிறார்‌. 


இஸ்ரவேல்‌. புத்திரர்‌ தானியம்‌. 
போரடிக்கிற சகல களங்களிலும்‌ பணயத்தை 
நாடுகிறார்கள்‌. தங்களுக்கு தானிய 
விளைச்சல்‌ அதிகமாயிருக்கவேண்டும்‌. 
என்பதற்காகவும்‌, அறுவடை மிகுதியாக 
நடைபெறவேண்டும்‌. என்பதற்காகவும்‌, 
இஸ்ரவேல்‌ _ புத்திரர்‌ விக்கிரகங்களுக்கு 
பலிகளை செலுத்துகிறார்கள்‌. க்கிரகக்‌ 
கோவில்களிலே தங்கள்‌ தானியத்தின்‌ 
முதற்கனிகளைப்‌ படைக்கிறார்கள்‌. 


'சந்தோஷமாயிருந்தால்‌. 
செழிப்பு உண்டாகும்‌ என்று 
புத்திரர்‌ எதிர்பார்க்கிறார்கள்‌ 

விளைச்சல்களெல்லாம்‌. 
விக்கிரகங்களுக்கே உரியது என்றும்‌, 
விருட்சங்களின்‌ கனிகளெல்லாம்‌ அந்நிய 
தெய்வங்களுக்கே சொந்தமானது. என்‌ 


அவற்றைக்‌ கனம்பண்‌ ணுகிறார்கள்‌. 

கர்த்தரே இஸ்ரவேல்‌ புத்திரரை 
ஆசீர்வதிக்கிறார்‌. ஆனால்‌ அவர்களோ. 
இந்த ஆசீர்வாதங்களுக்கு விக்கிரகங்களே 
காரணம்‌ என்று நினைக்கிறார்கள்‌. 
விக்கிரகங்களுக்கு பலிகளை செலுத்தி. 
அவற்றை கனம்பண்ணுகிறார்கள்‌. 
விக்கிரகக்கோவில்களிலே மகிழ்ச்சியாயிருந்து. 
களிகூருகிறார்கள்‌. 


ஓசியா- விரிவுரை 
HOSEA - COMMENTARY 


இஸ்ரவேல்‌  புத்திரரின்‌ 
சந்தோஷத்தையும்‌ 
அவர்களுக்கு மகிழ்ச்சி 
தன்னை 

விக்கிரகம்‌ 
சமாதானத்தையோ 
விக்கிரகங்களுக்கு 
பெலழுமில்லை. 
நம்புகிறவர்கள்‌ 


கர்த்தர்‌ 
மகிழ்ச்சியையும்‌ 
தடைபண்ணுகிறார்‌. 
நிலைத்திருக்காது. 
ஆராதிக்கிறவர்களுக்கு, 
மகிழ்ச்சியையோ, 


விக்கிரகங்களைப்போலவே. 
ஜீவனற்றவர்களாயிருப்பார்கள்‌. 
விக்கிரகாராதணையில்‌ சந்தோஷமாகயிருக்கும்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரரை கர்த்தர்‌ எச்சரிக்கிறார்‌ 
'இஸ்ரவேலே மகிழ்ச்சியாமிராதே, மற்ற 
ஜனங்களைப்போல களிகூராதே" (ஓசி 9.1) 
என்று சொல்லுகிறார்‌. 

இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
வேசித்தனம்‌. 


பிசாசுகளுக்கு, 
விக்கிரகராதனைக்காரருக்கு 
சமாதானமோ இல்லை. 


ஆவிக்குரிய 
பண்ணுகிறார்கள்‌. 
பலியிடுகிறார்கள்‌. 

சந்தோஷமோ, 


கையால்‌ வே (வீரனை: 
அனகன்‌: அவன்‌ அவிக ததத்போம்‌ 
சமாதானமா என்று ராஜா கேட்கச்சொன்னார்‌ 
என்றான்‌. ற்கு பெகூ: 
சமாதானத்தைப்பற்றி உனக்கு என்ன? என்‌ 
பிறகே திரும்பிவா என்றான்‌. அப்பொழுது, 
ஜாமக்காரன்‌: அவன்‌ அவர்கள்‌ இருக்கும்‌ 
இடமட்டும்‌ போனபோதிலும்‌ திரும்பிவரவில்லை 
என்றும்‌, ஒட்டுகிறது நிம்சியின்‌ குமாரனாகிய 
யெகுட ஒப்டுகிறதுபோல இருக்கிறது: 
அதிவேகமாய்‌. ஓட்டுகிறான்‌ என்றும்‌ 
சொன்னான்‌. அப்பொழுது யோராம்‌: 
இரதத்தை  ஆயத்தப்படுத்து ன்றான்‌ 


ராஜாவாகிய 
ராஜாவாகிய அகசியாவும்‌ அவனவன்‌ தன்‌ 
தன்‌ இரதத்தில்‌ ஏறி யெகூவுக்கு நேராகப்‌ 
புறப்பட்டு, யெஸ்ரயேலியனாகிய நாபோத்தின்‌ 
நிலத்திலே அவனுக்கு எதிர்ப்பட்டார்கள்‌. 
யோராம்‌ யெகூவைக்‌ கண்டவுடனே: 
யெகூவே, சமாதானமா என்றான்‌. அதற்கு 
ன்‌ தாயாகிய வேசபேலின்‌ 
பில்லி 
இத்தனை 
ஏராளமாயிருக்கையில்‌ சமாதானம்‌ ஏது, 

என்றான்‌" (2இராஜா 9:19-22 





ழ்‌ நவள 
ஈயா 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ தங்கள்‌ 
பாதுகாப்புக்கு அந்நிய தேசத்தாரை நம்பி, 
அவர்களோடு உடன்படிக்கை 
பண்ணிக்கொள்கிறார்கள்‌. இக்காலத்தில்‌ 
அவர்கள்‌, ஒரு பெரிய தேசத்தோடு இராணுவ 
த்‌ து, ல 


த்‌ 
களிகூர்ந்திருக்கவேண்டும்‌ 

தேசத்தோடு ஒப்பந்தம்‌ 
மகிழ்ச்சியாமிருக்கும்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரைப்‌ 
பார்த்து, “இஸ்ரவேலே மகிழ்ச்சியாயிராதே" 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
வேசிந்தனம்பண்ணுகிறார்கள்‌. 
விலகி அந்நிய 
பின்பற்றிப்போகிறார்கள்‌. 
நிமித்தமாக. கர்த்தருடைய 
ப அவர்கள்மீது வருகிறது. 
பாலும்‌ தேனும்‌ ஒடுகிற 
நேசம்‌. ஆனால்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரோ 
கர்த்தரை... மறந்து விக்கிரகங்களை 
ஆராதிக்கிறார்கள்‌. இதன்‌ நிமித்தமாக 
கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ தேசத்தை சபிக்கிறார்‌ 
“தானியக்களமும்‌ திராட்சத்தொட்டியும்‌. 
அவர்களைப்‌ பிழைப்பூட்டுவதில்லை;: 
அவர்களுக்குத்‌ திராட்சரசம்‌ ஒழிந்துபோகும்‌" 
(ஓசி 9:2) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ 


பாலும்‌ தேனும்‌ ஓடுகிற கானான்‌ தேசம்‌ 
வனாந்தரமாய்ப்போகும்‌. அந்த தேசத்தில்‌ 
குடியிருக்கிறவர்களுக்கு தானியமோ, 

போதுமான அளவு 


திராட்சரசமோ 
க தேசத்தில்‌ குறைவு 
இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 
பட்டினியினாலும்‌, 
பஞ்சத்நினாலும்‌ வாடுவார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ 
அறுவடைக்காலமும்‌. 
திரட்சரசத்தைப்‌ பிழிகிற 
மகிழ்ச்சியான காலங்களாகும்‌. 
காலங்களை அவர்கள்‌ பண்டிகையைப்போல. 
'சந்தோஷமாய்க்‌ கொண்டாடுவார்கள்‌. 
கர்த்தர்‌ தங்களை 
ஆசீர்வதித்திருக்கிறார்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ கர்த்தரைத்‌ குதித்துப்‌ 
பாடுவார்கள்‌. 


ஆவிக்குரிய 
அவர்கள்‌ 


கானான்‌ தேசம்‌ 


திராட்சத்‌ 


ஓசியா - விரிவுரை 
HOSEA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


"ஆராதிக்கிறார்கள்‌. 
அவர்கள்மீது, 


திராட்சத்தொட்டியும்‌ 
இனிமேல்‌ இருக்காது. அவை அவர்களை 
பிழைப்பூட்டாது. தேசத்தில்‌ தானியம்‌ 
விளையாது. தோட்டத்தில்‌ 
திராட்சப்பழங்களின்‌ அறுவடை இருக்காது. 
இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ சந்தோஷம்‌ துக்கமாய்‌ 
மாறும்‌. 


ர்‌ 9:3). 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு சுதந்தரலீதமாகக்‌ 
கொடுப்பதற்கு முன்பு, அங்கே 
கானானியர்கள்‌ குடியிருந்தார்கள்‌. கானான்‌ 
தேசம்‌ மறுபடியும்‌ கானானியர்‌ குடியிருக்கும்‌ 
தேசத்தைப்போல சபிக்கப்படும்‌. 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ ஜனத்தை கானான்‌ 
தேசத்திலிருந்து துரத்திவிடுகிறார்‌. கர்த்தர்‌ 
தங்களுக்கு சுதந்தர வீதமாகக்‌ கொடுத்த 
கானான்‌ தேசத்தில்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரால்‌ 
குடியிருக்க முடியவில்லை. கர்த்தர்‌ ஏதேன்‌ 
தோட்டத்திலிருந்து, ம்முடைய 
முற்பிதாக்களாகிய ஆதாமையும்‌ ஏவாளையும்‌. 
வெளியே துரத்திவிட்டதுபோல, இப்போது 
இஸ்ரவேல்‌ புத்திரரையும்‌, கானான்‌ 
தேசத்திலிருந்து வெளியே துரத்திவிடுகிறார்‌. 





f= THEN 
TT 


கர்த்தருடைய பிரமாணங்களுக்கு 
கீழ்ப்பியாதவர்களால்‌, கர்த்தருடைய 
தேசத்திலே மயிருக்கு முடியாது. அவர்கள 
மற்ற தேசங்களுக்குப்போய்‌ குடியிருந்தாலும்‌, 
அங்கே அவர்களுக்கு 
ஆறுதலோ, சந்தோஷமோ, 
இருக்காது. கர்த்தருக்கு கீழ்ப்படியாதவர்கள்‌ 
அவருடைய தேசத்திலும்‌ குடியிருப்பதில்லை. 
மற்ற தேசங்களிலும்‌ சமாதானமாக 
குடியிருப்பதில்லை. கர்த்தரைவிட்டு 
விலகிப்போகிறவர்கள்‌, கர்த்தர்‌ 
வாக்குப்பண்ணியிருக்கிற, ஆசீர்வாதங்களை 
விட்டும்‌ விலகிப்போகிறார்கள்‌. 


'எப்பிராயீமர்‌ ம்ப 

போவார்கள்‌" (ஓசி ஜ்‌ 

கக்‌ அவர்கள்‌ தங்களுடைய 

வீடாகிற அடிமைத்தனத்தின்‌ 

வீடிற்கு போவார்கள்‌. அவர்கள்‌ ஒருவேளை 

அரீரியகுக்கு பயந்து, தங்கள்‌ தேசத்தைவிட்டு 
யேறி எகிப்து 

சொ்ந்கிருக்க்‌ 

திரும்பிப்போவார்கள்‌" 

கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 

ஏற்கெனவே சொல்லியிருக்கிறார்‌. 


அசரயர்கள்‌ இஸ்ரவேல்‌ தேசத்தின்மீது 
யுத்தம்பண்ணி, இஸ்ரவேல்‌ புத்திரரை 
சிறைப்பிடித்து: தங்கள்‌ தேசத்திற்கு. 
கொண்டுபோவார்கள்‌. அவர்‌ 
'அசீரியாவில்‌ தீட்டுள்ளதை புசிப்பார்கள்‌” 
(ஓசி 9:3) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
தர்களுக்கு நீட்டானது ன்‌ 
டக்க பரக்கிற 

இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ அசீரிய தேசத்தில்‌ 


புசிப்பார்கள்‌ 


இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ சத்துருக்கள்‌, 
அவர்களுக்கும்‌ மதிப்பு கொடுக்கமாட்டார்கள்‌, 
அவர்களுடைய தேவனுக்கும்‌ மதிப்பு 
கொடுக்கமாட்டார்கள்‌, அவர்களுடைய 
மார்க்கத்தின்‌ பிரமாணங்களுக்கும்‌ 
கொடுக்கமாட்டார்கள்‌. இஸ்ரவேல்‌ பிர்‌ 
அசீரிய தேசத்தில்‌ சிறைப்பட்டிருக்கும்போது. 
கர்த்தருக்கு உகந்த பலிகளை அவர்களால்‌ 
செலுத்த முடியாது. 


எகிப்திற்குப்‌ 
என்று கர்த்தர்‌ 


ஓசியா - விரிவுரை 
HOSEA - COMMENTARY 


அசீரிய தேசத்திலே கர்த்தருக்கு 
பலிபீடம்‌ இருக்காது. அந்த தேசத்தில்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரரால்‌ கர்த்தருக்கு பலிகளை 
யாது. “அவர்கள்‌ கர்த்தருக்கு 
பானபலியை 
அவருக்கு 
(ஓசி 9:4) 
அவர்கள்‌ 


வார்ப்பதுமில்லை, 
அங்கீகரிப்பாயிருப்பதுமில்லை" 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
சந்தோஷத்தின்‌ பலிகளைப்‌  புசிப்பதற்கு. 
பதிலாக, அவர்களுடைய பலிகள்‌, 
அவர்களுக்கு துக்கம்‌ 
கொண்டாடுகிறவர்களின்‌ அப்பத்தைப்போல 
இருக்கும்‌. 


அசீரியர்கள்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 

க்‌ அப்பத்தைக்‌ கொடுப்பார்கள்‌. 
ப்பம்‌ இஸ்ரவேல்‌ பத்திக்கு 

நீடடான அப்பமாகயிருக்கும்‌. 
அவர்களுடைய பொறனத்திற்ாக 
கொடுக்கப்பட்ட அப்பம்‌. “அவர்களுடைய 
அப்பம்‌ அவர்களுக்கே ஆகும்‌, 
கர்த்தருடைய ஆலயத்தில்‌ வருவதில்லை" 
(ஓசி 9:4) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


அசிரியர்‌ தங்களுக்கு கொடுக்கும்‌ 
அப்பத்தை இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ புசிப்பார்கள்‌. 
அதைப்‌ புசிக்கிறவர்கள்‌ யாவரும்‌ 
தீட்டுப்டுவார்கள்‌. அசீரியர்கள்‌ தங்களுக்கு 
கொடுத்த அப்பத்தை, இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
ரத்‌ த்திலே கொண்டு வந்து, 
த்துக்கு பலியாக 
செலுத்தமாட்டார்கள்‌. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
அசீரிய தேசத்து சிறையிருப்பிலிருப்பார்கள்‌ 
அவர்களுக்கு எருசேலமிலுள்ள 
தேவாலயத்தின்‌ ஆராதனையில்‌ பங்கு 
பெறக்கூடிய வாய்ப்பு கிடைக்காது. 


“ஆசரிப்பு நாளிலும்‌, கர்த்தருடைய 
பண்டிகை நாளிலும்‌ என்ன செய்வீர்கள்‌?" 
(ஓசி 9:5) என்று கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
திரி கேட்கிறார்‌. அவர்கள்‌ அசீரிய 

சிறையிருப்பிலிருந்தாலும்‌, 
இஸ்ரவேல்‌ தேசத்தில்‌ அவிகள்‌ ஆசரித்த 
பண்டிகை நாட்கள்‌ வரும்‌. கர்த்தருடைய 
பண்டிகைகளை அவர்கள்‌ இஸ்ரவேல்‌ 
தேசத்தில்‌ பரிசுத்தமாயும்‌, சந்தோஷமாயும்‌ 
ஆசரித்தார்கள்‌. இப்போதோ அவர்கள்‌. 
அந்நிய தேசத்து சிறையிருப்பிலிருக்கிறார்கள்‌. 
அவர்களால்‌ இங்கே கர்த்தருடைய 
பண்டிகைகளை, சந்தோஷமாயும்‌ 
பரிசுத்தமாயும்‌ ஆசரிக்க முடியாது. 





i= FTN 
TT 


இஸ்ரவேல்‌ 
தேசத்தில்‌ 


அவர்களை 


புத்திரர்‌ 


யுத்தம்பண்ண 
இஸ்ரவேல்‌ 
க மகரக்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரரோ, 
பா்க்கடிப்க்குத்‌ 
தேசத்திற்குப்‌ 
போய்விட்டார்கள்‌ 
சேர்த்துக்கொள்ளும்‌, 
இஸ்ரவேல்‌ 
சிதறிப்போன 
அழிந்துபோவார்கள்‌. 
கர்த்தருடைய 
வரமாட்டார்கள்‌. 


தேசத்திலேயே. 


புத்திரர்‌, தாங்கள்‌ 
அந்நிய தேசத்திலேயே 
அவர்கள்‌ மறுபடியும்‌ 
நேசத்திற்க 
அவர்கள்‌ 
மரித்துப்போவார்கள்‌. மோப்‌ 
பட்டணம்‌ அவர்களை க்‌ 
அசீரியர்கள்‌ தங்கள்‌ 
அழித்துப்போடும்போது. இஸ்ரவேல்‌ படத்த 
தங்கள்‌ தேசத்தில்‌ பாழ்க்கடிப்புக்கு . பம்‌ 
எகிப்திற்கு போகிறார்கள்‌. 
நேசத்தில்‌ அமைதி திரும்பிய ச 
தாங்கள்‌ தங்கள்‌ தேசத்திற்கு திரும்பி 
வரலாம்‌ என்று எதிர்பார்த்து. அவர்கள்‌ 
எகிப்து தேசத்திற்கு தப்பிப்போகிறார்கள்‌. 
ஆனால்‌ இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ எகிப்து 
தேசத்திலிருந்து, தங்கள்‌ தேசத்திற்கு. 
திரும்பி வரமாட்டார்கள்‌. அவர்கள்‌ எகிப்து 
தேசத்தில்‌ மரித்துப்போவார்கள்‌. எகிப்து 
அவர்களை சேர்த்துக்கொள்ளும்‌. மேய்‌ 
பட்டணம்‌ அவர்களை அடக்கம்பண்ணும்‌. 
ன்‌ ம்‌ (வர்கள்‌ மோசேயை 
தக்க சந்தின்‌ பிரேதக்குழிகள்‌ 
ல்‌ ன்றா வனாந்தரத்திலே சாகும்‌. 
க்‌ கொண்டுவந்தீர்‌? நீர்‌ 


இப்படிச்‌ 
என்று 

கேட்டார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரருடைய முற்பிதாக்கள்‌ 
எகிப்திலே உள்ள தங்கள்‌ பிரேதக்‌ 


குழிகளைக்‌ குறித்து முறுமுறுத்தார்கள்‌. 
பிரகாரமாகவே, 


அடக்கம்பண்ணப்படுகிறார்கள்‌. 


ஓசியா - விரிவுரை 
HOSEA - COMMENTARY 


இஸ்ரவேல்‌ தேசத்தில்‌ கர்த்தருடைய 
ஆலயம்‌ இருக்கிறது. அந்த ஆலயத்தில்‌ 
கர்த்தருடைய பரிசுத்த 
பணிழுட்டுக்களெல்லாம்‌. பத்திரமாக 
வைக்கப்பட்டிருக்கிறது. எருசலேமிலுள்ள 
தேவாலயத்தில்‌ பொன்னும்‌ வெள்ளியும்‌ 
சேமித்து வைக்கப்பட்டிருக்கிறது. 
கர்த்தருடைய லயம்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கு விருப்பமான இடமாகும்‌. 


அவர்களுடைய வெள்ளியிருந்த 
விருப்பமான இடங்கள்‌ காஞ்சொறிகளுக்குச்‌ 
சுதந்தரமாகும்‌:: அவர்களுடைய 
வாசஸ்தலங்களில்‌ முட்செடிகள்‌ முளைக்கும்‌" 
(ஓசி 9:6) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
அவர்களுடைய விருப்பமான இடங்கள்‌ 
வனாந்தரமான இடம்‌ போல இருக்கும்‌. 
வெள்ளியும்‌ பொன்னும்‌ இருந்த இடங்களில்‌ 
முட்செடிகள்‌ முளைக்கும்‌. 


விசாரிப்பின்‌ நாட்கள்‌ வரும்‌ 
ஓசி 8:7-10 


9:7. விசாரிப்பின்‌ நாட்கள்‌ வரும்‌, 

தி. சரிக்கட்டும்‌ நாட்கள்‌ வரும்‌ 
என்பதை. இஸ்ரவேலர்‌ அறிந்து 
கொள்வார்கள்‌; உன்‌ மிகுதியான 
அக்கிரமத்தினாலேயும்‌, மிகுதியான 
பகையினாலேயும்‌ தீர்க்கதரிசிகள்‌ 
மூடரும்‌, ஆவியைப்‌ பெற்ற 
மனுஷர்கள்‌. பித்தங்‌ 
கொண்டவர்களுமாயிருக்கிறார்கள்‌.. 


ஓசி 9:8. எப்பிராயிமின்‌ காவற்காரர்‌ என்‌ 
தேவனோடு எதிர்த்து நிற்கிறார்கள்‌; 
தீர்க்கதரிசி தன்‌ வழிகளிலெல்லாம்‌ 
குருவிபிடிக்கிறவனுடைய 
கண்ணியாகவும்‌, தன்‌ தேவனுடைய 
ஆலயத்திலே பகையாளியாகவும்‌ 
இருக்கிறான்‌. 


ஓசி 9:9. கிபியாவின்‌ நாட்களில்‌ 
நடந்தது போல, அவர்கள்‌ தங்களை 
மிகவும்‌ கெடுத்துக்கொண்டார்கன்‌; 
அவர்களுடைய அக்கிரமத்தை அவர்‌ 
நினைப்பார்‌. அவர்களுடைய 
பாவங்களை விசாரிப்பார்‌. 





i FTE 
TT 


ஓசி 9:10. வனாந்தரத்தில்‌ 
திராட்சக்குலைகளைக்‌ கண்டுபிடிப்பது 
போல்‌ இஸ்ரவேலைக்‌ கண்டுபிடித்தேன்‌; 
அத்திமஜ்த்தில்‌ முதல்‌ தரம்‌ பழுத்த 
கனிகளைப்போல உங்கள்‌ பிதாக்களைக்‌: 
கண்டுபிடித்தேன்‌; ஆனாதூம்‌ அவர்கள்‌: 
பாகால்பேயோர்‌ அண்டைக்குப்போய்‌, 
இலச்சையானதற்குத்‌ 

ஒப்புவித்து, 

நேசித்தவைகனைப்‌ போலத்‌ தாங்களும்‌. 
அருவருப்புன்னவர்களானார்கள்‌.. 


, இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு: 
வரும்‌ என்று 
அந்த 
காத்துக்கொண்டிருக்கிறது. 
நாட்கள்‌ வரும்‌, நீதிசரிக்கட்டும்‌ நாட்கள்‌ 
வரும்‌. தவன்‌ இதுவரையிலும்‌, 
இஸ்ரவேல்‌ புத்திரரை அழித்துப்போடாமல்‌, 
பொறுமையாகமிருந்தார்‌. ரதவனுடைய நீதி 
சரிகட்டும்‌ நாட்கள்‌ வரும்போது, கர்த்தருடைய 
பொறுமையின்‌ நாட்கள்‌ முடிந்துபோகும்‌. 

ஸ்ரவேல்‌ புத்திரர்‌ மத்தியிலே 

கள்ளத்தீர்க்கதரிசிகள்‌ ரன்‌ த்‌ 
இருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ ஜனங்களை 
வஞ்சித்து. மோசம்போக்குகிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு அழிவு வரும்போது, 
அவர்கள்‌ தங்களுடைய 
கள்ளத்தீர்க்கதரிசிகளை நினைத்து, 
வெட்குப்படுவார்கள்‌. 
கள்ளத்தீர்க்கதரிசிகளிடத்தில்‌ தேவனுடைய 
ஞானமும்‌, அவருடைய வெளிப்படும்‌, 
அவருடைய வார்த்தையும்‌ இல்லை. அவர்கள்‌ 
மூடராயிருக்கிறார்கள்‌ 

கர்த்தர்‌ தங்களை ஊழியத்தில்‌ 
பயன்படுத்துவதாக கள்ளத்தீர்க்கதரிசிகள்‌ 
மாய்மாலம்பண்ணுகிறார்கள்‌. கர்த்தர்‌ 
தங்களுக்கு வார்த்தைகளைக்‌. 
'கொடுக்காவிட்டாலும்‌, கர்த்தருடைய 
வார்த்தைகள்‌  தங்களிடத்தில்‌ இருப்பதாக 
பொய்சொல்லுகிறார்கள்‌. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
பாவம்‌ செய்யும்போது. கள்ளத்தீர்க்கதரிசிகள்‌ 


புத்திரர்‌ மத்தியிலே அக்கிரமம்‌ மிகுதியாயிற்று. 
அவர்கள்‌ கர்த்தருக்கு விரோதமாகப்‌ 
பாவம்‌ செய்து கர்த்தரை விட்டு 
விலகிப்போய்விடுகிறார்கள்‌. 


ஓசியா - விரிவுரை 
HOSEA - COMMENTARY 


கர்த்தருடைய கோபம்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ மேல்‌ வருவதற்கு, அவர்களுடைய 
கள்ளத்தீர்க்கதரிசிகளும்‌. 
காரணமாயிருக்கிறார்கள்‌. 
கள்ளத்தீர்க்கதரிசிகளின்‌ 


பித்தங்கொண்டவர்களாயிருக்கிறார்கள்‌. 
கள்ளத்தீர்க்கதரிசிகளை நம்பி, 
நிர்விசாரமாக ஜீவிக்கிறவர்கள்‌, மூடராயும்‌, 
பித்தங்கொண்டவர்களாயும்‌ இருக்கிறார்கள்‌ 
(ஓசி 9:7). 


கேனானாவின்‌ 


அப்பொழுது 
கிட்டேவந்து, 


குமாரனாகிய சிதேக்கியா 
மிகாயாவைக்‌ கன்னத்தில்‌ அடித்து. 
கர்த்ருடைய ஆலி எந்தவழியாய்‌ 
என்னைவிட்டு உன்னோடே பேசும்படி வந்தது 
என்றான்‌" (1இராஜா 22:24). 


தங்கள்மீது விசாரிக்கும்‌ நாட்கள்‌ வரும்‌ 
என்பதையும்‌, நீதிசரிக்கட்டும்‌ நாட்கள்‌ வரும்‌ 
என்பதையும்‌ இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
அறிந்துகொள்வார்கள்‌. அப்பொழுது 
அவர்கள்‌ கர்த்தருடைய உண்மையான 
தீர்க்கதரிசிகள்‌ யார்‌ என்பதைப்‌ புரிந்து 
கொள்வார்கள்‌. கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள்‌, 
கர்த்தருடைய வார்த்தைகளை உண்மையாய்‌ 
அறிவிக்கிறார்கள்‌. கர்த்தருடைய 
தீர்க்கதரிசிகளை ஏளனம்பண்ணுவதும்‌, 
பரியாசம்பண்ணுவதும்‌, 
அவமானப்படுத்துவதும்‌ கர்த்தருடைய 
பார்வையில்‌ பாவமாமிருக்கிறது. இந்தப்‌ 
பாவம்‌ செய்கிறவர்களை கர்த்தர்‌ தம்முடைய 
நீதிமினால்‌ தண்டிப்பார்‌. 

கள்ளத்தீர்க்கதரிசிகள்‌ 
துன்மார்க்கராயிருக்கிறார்கள்‌. 
வரும்‌ 
அவமானங்களினாலும்‌ 
கள்ளத்தீர்க்கதரிசனம்‌ வெளிப்படையாகவும்‌ 
பிரத்தியட்சமாகவம்‌ தெரியும்‌. எப்பிராமீமின்‌ 
காவல்காரர்‌ கர்த்தருக்கு விரோதமாக 
எதிர்த்து நிற்கிறார்கள்‌. அவர்களிடத்தில்‌ 
கர்த்தருடைய வார்த்தையில்லை. 
கள்ளத்தீர்க்கதரிசிகள்‌ தங்களுடைய சுயமான 
கற்பனைகளை, பொய்யாய்ப்‌ பேசி, 
கள்ளத்தீர்க்கதரிசனம்‌ சொல்லுகிறார்கள்‌. 


அவர்களுக்கு 
நிந்தையினாலும்‌, 
அவர்களுடைய 





i THE 
TT 


கள்ளதீர்க்கதரிசி தன்‌ 
வழிகளிலெல்லாம்‌ குருவிபிடிக்கிறவனுடைய 
கண்ணியாகவும்‌, தன்‌ தேவனுடைய 
ஆலயத்திலே பகையாளியாகவும்‌ இருக்கிறான்‌ 
(ஓசி 9:8) 


இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ முற்பிதாக்களும்‌ 
கர்த்தருக்கு விரோதமாகப்‌ பாவம்‌ 
செய்தார்கள்‌. கர்த்தர்‌ அவர்களுடைய 
பாவங்களை, இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு இங்கு 
நினைவுபடுத்துகிறார்‌ (ஓசி 9:910). 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
முற்பிதாக்களைப்போலவே 
துன்மார்க்கராகவும்‌ 

அவர்கள்‌ கர்த்தரைவிட்டு 
விலகிப்போயிுக்கிறர்கள்‌ 
னத்தார்‌ தங்களை சாத்தானுக்கு 
ஒப்புக்கொடுத்து, அவனுடைய ஆழங்களில்‌, 
அவனுக்கு அடிமைகளாகயிருக்கிறார்கள்‌. 


'கிபியாவின்‌ நாட்களில்‌ ந்தான்‌! 
அவர்கள்‌ தங்களை மிகவும்‌ 
கெடுத்துக்கொண்டார்கள்‌” (ஓசி 9:9) என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. கிபியாவின்‌ 
நாட்களிலே துன்மார்க்கமும்‌, அக்கிரமமும்‌, 
மீறுதலும்‌ அதிகமாயிருந்தது. கர்த்தர்‌ 
இஸ்ரவேல்‌ புத்தருடைய அக்கிரமங்களை 
நினைக்கிறார்‌. அவர்களுடைய பாவங்களை 
விசாரிக்கிறார்‌ 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
சொற்ப எண்ணிக்கையுள்ள 
பலலீனராகவும்‌, 
இருந்த காலத்தில்‌, 
தம்முடைய ஜனமாக. 
வனாந்தரத்தில்‌ 
கண்டுபிடிப்பதுபோல, 
புத்திரரைக்‌ 
வனாந்தரத்தில்‌ பிரயாணம்பண்‌ ணுகிறவர்கள்‌,, 
திராட்சக்குலைகளைக்‌ கண்டுபிடித்தால்‌ 
மிகவும்‌ சந்தோஷப்படுவார்கள்‌. அதுபோலவே 
கர்த்தரும்‌, இஸ்ரவேல்‌ புத்திரரைக்‌ 
கண்டுபிடித்து மிகவும்‌ சந்தோஷப்பட்டார்‌. 


வனாந்தரத்தில்‌ 
ஜனமாகவும்‌, 
ஆதரவற்றவர்களாகவும்‌ 
கர்த்தர்‌ அவர்களை 
ஏற்றுக்கொண்டார்‌. 
திராட்சக்குலைகளைக்‌ 
கர்த்தர்‌ 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரை தமக்காக 
வேறுபிரித்தார்‌. அவர்களைத்‌ தமக்கு 
விசேஷித்த சந்ததியாகத்‌ தெரிந்து 
கொண்டார்‌. இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
வனாந்தரத்தில்‌ பிரயாணம்பண்ணியபோது, 
அவர்களை  அத்திமரத்தில்‌ முதல்‌ தரம்‌ 
பழுத்த கனிகளைப்போல, கண்டுபிடித்தார்‌. 


ஓசியா - விரிவுரை 
HOSEA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆனாலும்‌ அவர்கள்‌ பாகால்பேயோர்‌ 
அண்டைக்குப்போய்‌, இலச்சையானதற்குத்‌ 
தங்களைஒப்புவித்து, தாங்கள்‌ 
வகளைப்‌ போலத்‌ தாங்களும்‌ 
அருவருப்புள்ளவர்களானார்கள்‌ (ஓசி 9:10) 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ மோவாபியரோடு சேர்ந்து 
பாகால்பேயோரை ஆராதித்தார்கள்‌. 


அவர்கள்‌ தங்கள்‌ தேவர்களுக்கு இட்ட 
பலிகளை  விருந்துண்ணும்படி ஜனங்களை 
அழைத்தார்கள்‌; ஜனங்கள்‌ போய்ப்‌ புசித்து, 
அவர்கள்‌ தேவர்களைப்‌ பணிந்து 
கொண்டார்கள்‌. இப்பி இஸ்ரவேலர்‌ 
பாகால்பேயோரைப்‌  பற்றிக்கொண்டார்கள்‌; 
அதனால்‌ இஸ்ரவேலர்மேல்‌ கர்த்தருடைய 
கோபம்‌ மூண்டது" (எண்‌ 25:23). 

இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ கர்த்தருக்கு, 
பரிசுத்தமானவர்கள்‌. ஆனால்‌ அவர்களோ 
கர்த்தரைவிட்டு விலகி, பாகால்பேயோரைப்‌ 
பின்பற்றி, தங்களைத்‌ தீட்டுப்படுத்திக்‌ 
கொண்டார்கள்‌. கர்த்தருக்கு பரிசுத்தமான 
இஸ்ரவேலர்கள்‌, இதனால்‌ அவருக்கு 
அருவருப்புள்ளவர்களானார்கள்‌. 

தங்களுடைய 


தாக்கள்‌ பாவம்‌ 
செய்ததுபோலவே, இல்‌ புத்திரரும்‌ 
இப்போது பாவம்‌ செய்கிறார்கள்‌. அவர்கள்‌ 

நன்றியுள்ளவர்களாகயில்லை. 


மறந்து, அவருக்கு துரோகம்பண்ணுகிறார்கள்‌. 
தங்கள்‌ முற்பிதாக்கள்‌ தங்களைக்‌ கெடுத்துக்‌ 
கொண்டதுபோல, இஸ்ரவேல்‌ புத்திரரும்‌. 
தங்களைக்‌ கெடுத்துக்கொள்கிறார்கள்‌. 


எப்பிராயிமின்‌ பொல்லாப்பு 
ஓசி 91-17 


ஓசி 9:11. எப்பிராயிமின்‌ மகிமை ஒரு 
பறவையைப்போல்‌ யபறந்துபோம்‌; 
அது யிறப்பதுமில்லை, 
வயிற்றிலிருப்பதுமில்லை, 
கர்ப்பத்தரிப்பதுமில்லை. 





f= THE 
TT 


ஓசி 9:18. நான்‌ எப்பிராயிமைத்‌ தீருவின்‌ 
திசைமட்டும்‌ இருக்கிறதைப்‌ பார்க்கிற 
போது, அது நல்ல்‌ வசதியான 
ஸ்தலத்திலே நாட்டப்பட்டிருக்கிறது; 
ஆனாலும்‌ எப்பிராவிமர்‌ தங்கள்‌ 
குமாரரைக்‌: கொலை 
செய்கிறவனிடத்தில்‌ வெளியே 
கொண்டுபோய்‌ விடுவார்கள்‌. 


ஓசி 9:14. கர்த்தாவே, தீர்‌ அவர்களுக்குக்‌ 
கொடுப்பதைக்‌ கொடும்‌; அவர்களுக்கு. 
விழுத்துபோகிற கர்ப்பத்தையும்‌ பாலற்ற 
முலைகளையும்‌ கொடும்‌. 


ஜூ 915. அவர்களுடைய 
'பால்லாப்பெல்லாம்‌ கில்காலிலே 
நடக்கும்‌ அங்கே நான்‌ அவர்களை 
வெறுத்தேன்‌; அவர்களுடைய 
பொல்லாப்பினிமித்தம்‌ அவர்களை நான்‌ 
என்‌ சமுகத்தைவிட்டுத்‌ துரத்துவேன்‌; 
இணி அவர்களை நேசிக்கமாட்டேன்‌; 
அவர்களுடைய அதியதிகன்‌ எல்லாரும்‌ 
துரோகிகள்‌. 


சி 9:16. எப்பிராயிமர்‌ வெட்டுண்டு. 
பான ர்கள்‌; அவர்கள்‌ வேர்‌ உலர்ந்து. 
போயிற்று, கனிகொடுக்கமாட்டார்கள்‌; 
அவர்கள்‌ பின்னைகளைப்‌ பெற்றாலும்‌, 
அவர்களுடைய கர்ப்பத்தின்‌ பிரியாமான 
கனிகளை அதம்பண்ணுவேன்‌.. 


5:17. அவர்கள்‌ அவருக்குச்‌ 
கண்கொடமத்பேனை பலபல எண்‌: 
தேவன்‌ அவர்களை வெறுத்துவிடுவார்‌; 
அவர்கள்‌  அநத்தியலாதிகளுக்குன்னே 
அலைந்து திரிவார்கள்‌. 


எப்பிராயீமின்‌ பொல்லாப்புகளெல்லாம்‌. 
கில்காலிலே நடைபெறுகிறது. இந்த கஸ்‌ 
விக்கிரகாராதனைக்கு மிகவும்‌ 
பிரசித்திப்பெற்றது. 


“இஸ்ரவேலே, நீ சோரம்போனாலும்‌, 
யூதாவாகிலும்‌ அந்தப்‌ 
பாவத்துக்குள்ளாகாதிருப்பதாக; கில்காலுக்கு 

ம்‌, பெத்தாவேனுக்குப்‌ போகாமலும்‌ 

ஜீவனாணை என்று 
இருப்பீர்களாக" 
(ஓசி 415) 


ஓசியா - விரிவுரை 
HOSEA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


'கீலேயாத்‌ அக்கிரம ஸ்தலமோ? ஆம்‌, 
அவர்கள்‌ அபத்தரானார்கள்‌; கில்காலிலே. 
காளைகளைப்‌ பலியிடுகிறார்கள்‌ ; 
அவர்களுடைய பீடங்கள்‌ வயல்வரப்புகளில்‌ 
இருக்கிற கற்குவியல்களைப்போல்‌ 
இருக்கிறது" (ஓசி 1221, 


தசமபாகங்களையும்‌ 
புளித்தமாவுள்ள 
தூபங்காட்டி, 


ஸ்தோத்திர பலியோடே 
உற்சாக பலிகளைக்‌ கூறித்‌ 
தெரியப்படுத்துங்கள்‌: இஸ்ரவேல்‌ புத்திரரே, 
இப்படிச்‌ செய்வேத உங்களுக்குப்‌ பிரியம்‌ 
என்று கர்த்தராகிய ஆண்டவர்‌ 
சொல்லுகிறார்‌" (ஆமோ 4:4,5). 


பூர்வகாலத்திலே கில்கால்‌ 
கர்த்தருடைய ஆராதனைக்கு பிரசித்திப்பெற்ற 
இடமாக விளங்கிற்று. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
கில்காலிலே கர்த்தரை பயபக்தியோடு 
ஆராதனை செய்தார்கள்‌. இந்த ஸ்தலத்தில்‌ 
இஸ்ரவேல்‌. புத்திரர்‌ கர்த்தரோடு 


உடன்படிக்கை பண்ணிக்கொண்டார்கள்‌. 


அக்காலத்திலே கர்த்தர்‌ 
நோக்கி: கருக்கான 
உண்டாக்கி, ல்‌ இரண்டாம்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரரை 
சேதனம்பண்ணு என்றார்‌" (யோசு 5:2) 

“இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கில்காலில்‌ 
பாளயமிறங்கியிருந்து, மாதத்தின்‌ பதினாலாம்‌. 
தேதி அந்திநேரத்திலே எரிகோவின்‌ சமனான 
வெளிகளிலே பஸ்காவை ஆசரித்தார்கள்‌' 
(யோசு 5:10) 


யோசுவாவை 
கத்திகளை 
விசை 
விருத்த 


“நீ எனக்கு முன்னே கில்காலுக்கு 
இறங்கிப்போ; சர்வாங்க தகனபலிகளையும்‌ 
சமாதானபலிகளையும்‌ செலுத்தும்படிக்கு, நான்‌ 
உன்னிடத்தில்‌ வருவேன்‌; நான்‌ 
உன்னிடத்தில்‌ வந்து. நீ செய்யவேண்டியதை 
உனக்கு அறிவிக்குமட்டும்‌, ஏழுநாள்‌ காத்திரு 
என்றான்‌” சாமு 10:8). 





i THE 
ETT 


“அப்படியே ஜனங்கள்‌ எல்லாரும்‌. 
கில்காலுக்குப்‌ போய்‌, அவ்விடத்திலே. 
கர்த்தருடைய சந்நிதியில்‌ சவுலை ராஜாவாக 
ஏற்படுத்தி, அங்கே கர்த்தருடைய சந்நிதியில்‌ 
சமாதானபலிகளைச்‌ செலுத்தி, அங்கே 
சவலும்‌ இஸ்ரவேல்‌ மனுஷர்‌ யாவரும்‌ மிகவும்‌ 
'சந்தோஷங்கொண்டாடினார்கள்‌” (சாமு 1125). 


தர்கள்‌ கில்கால்‌ என்னும்‌ 
ஆவிக்குரிய வியாக்கியானம்‌. 
கொடுக்கிறார்கள்‌. எபிரெய மொழியில்‌. 
“கில்கால்‌" என்னும்‌ பெயர்‌, சீரியாக்‌. 
மொழியில்‌ கொல்கொதா" என்று 
அழைக்கப்படுகிறது. இயேசுகிறிஸ்து. 
“கபாலஸ்தலம்‌' என்று அழைக்கப்படும்‌ 
“கொல்கொதா” மலையிலே, கல்வாரி 


சிலுவையில்‌ அறையப்பட்டார்‌. 


பெயருக்கு 


யூதர்கள்‌ செய்த மிகப்பெரிய 
பாவங்களில்‌, பிரதான பாவம்‌, கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்துவை கொல்கொதா மலையில்‌, 
கல்வாரி சிலுவையிலே அறைந்ததாகும்‌. 
ஆகையினால்‌ அவர்களுடைய 
பொல்லாப்பெல்லாம்‌ கில்காலிலே நடக்கும்‌" 
(ஓசி 9:15) என்று கர்த்தர்‌ அவர்களுடைய 
பொல்லாப்புகளையெல்லாம்‌ மொத்தமாகச்‌ 
சொல்லிவிடுகிறார்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ 
நிமித்தமாக கர்த்தர்‌ 
கோபமாயிருக்கிறார்‌ கர்த்தர்‌ 
அவர்களைவிட்டுப்‌  பிரிந்துபோய்விடுகிறார்‌ 
நான்‌ அவர்களைவிட்டுப்போகையில்‌: 
அவர்களுக்கு ஐயோ” (ஓசி 9:12) என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


பாவங்கள்‌ 
அவர்கள்மீது 


“அவர்களுடைய பொல்லாப்பெல்லாம்‌. 
கில்காலிலே நடக்கும்‌. அங்கே நான்‌ 
அவர்களை வெறுத்தேன்‌" (ஓசி 9:15) என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


(ஓசி 9:15) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


ஓசியா - விரிவுரை 
HOSEA - COMMENTARY 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌. 
கோபமாயிருக்கிறார்‌. 
பொல்லாப்புகளினிமித்தம்‌ கர்த்தர்‌ 
அவர்களை வெறுக்கிறார்‌. இஸ்ரவேல்‌ 
புத்திரர்மீதும்‌, அவர்களுடைய சந்ததியார்மீதும்‌ 
கர்த்தருடைய சாபம்‌ வருகிறது. கர்த்தர்‌ 
அவர்களை தம்முடைய சமுகத்தைவிட்டு 
தூத்திவிடுகிறார்‌. 


எப்பிராயீம்‌ 
மகிமையுள்ளவனாயிருந்தான்‌. 


'நான்‌ சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில்‌ 
தேவன்‌ என்னைப்‌ பலுகப்பண்ணினார்‌ என்று 
சொல்லி, இளையவனுக்கு எப்பிராயீம்‌ என்று 
பேரிட்டான்‌"' (ஆதி 41:52) 


புத்திரரமீது 
அவர்களுடைய 


ஆரம்பத்தில்‌ 


"அவன்‌... அலங்காரம்‌ அவன்‌ 
தலையீற்றுக்‌ காளையினுடைய 
அலங்காரத்தைப்போலவும்‌, அவன்‌ கொம்புகள்‌ 
காண்டாமிருகத்தின்‌ கொம்புகளைப்போலவும்‌ 
இருக்கும்‌; அவைகளாலே ஜனங்களை 
ப்‌ தேசத்தின்‌ கடையாந்தரங்கள்‌ மட்டும்‌ 

'தூத்துவான்‌; அவைகள்‌ 
எ்பிராயிமன்‌ பதினாமிரங்களும்‌ மனாசேயின்‌: 
ஆமிரங்களுமானலைகள்‌ என்றான்‌" 
(உபா 3347). 


எப்பிராயீம்‌ 
பெலமுள்ளவனாகவும்‌, 
ஐசுவரியமுள்ளவனாகவும்‌ இருந்தான்‌. அவன்‌ 
பெருமையும்‌ அகந்தையுமுள்ளவனாகவும்‌ 
காணப்பட்டான்‌. எப்பிராமீமின்‌ மகிமை 
ஒரு பறவையைப்போல்‌ பறந்துபோகும்‌. 
அவனுடைய பிள்ளைகளெல்லாம்‌ எடுத்துக்‌ 
கொள்ளப்படுவார்கள்‌. அவனுடைய 
குடும்பத்தாரின்‌ நம்பிக்கைகளெல்லாம்‌. 
அற்றுப்போகும்‌. 


தீருவைப்போல 


“எப்பிராமீமர்‌ வெட்டுண்டுபோனார்கள்‌; 
அவர்கள்‌ வேர்‌ உலர்ந்துபோயிற்று, 
கனிகொடுக்கமாட்டார்கள்‌:: அவர்கள்‌ 
பிள்ளைகளைப்‌ பெற்றாலும்‌, அவர்களுடைய 
கர்ப்பத்தின்‌ பிரியமான 
அதம்பண்ணுவேன்‌" (ஓசி 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


என்று 





i THE 
TT 


இஸ்ரவேல்‌ புத்திர்‌ இனிமேல்‌ 
விக்கிரகங்களை ஆராதிக்கக்கூடாது. 
அவர்கள்‌ கர்த்தருக்காக பண்டிகைகளை 
ஆசரிக்கவேண்டும்‌. பண்டிகை காலம்‌ 
சந்தோஷமான காலம்‌. புறஜாதியாரின்‌ 
மார்க்கத்தில்‌ சந்தோஷம்‌ இருக்கிறது என்றும்‌, 
கர்த்தருடைய மார்க்கத்தில்‌ 
சந்தோஷமில்லாமல்‌ சோகமும்‌ துக்கமும்‌ 
மாத்திரமே இருக்கிறது. என்றும்‌ 
கர்த்தருடைய பிள்ளைகள்‌ 
நினைத்துவிடக்கூடாது. 

கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள்‌ 
அவரை ஆலியோடும்‌,  உண்மையோடும்‌. 
ஆராதிக்கவேண்டும்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
தனத்திற்கு ஏராளமான 
ஆசிர்வாதங்களையும்‌, சந்தோஷங்களையும்‌ 
நியமித்து வைத்திருக்கிறார்‌ ர்‌ 
கொடுக்கிற சந்தோஷமே 
சந்தோஷம்‌. இந்த சந்தோஷம்‌ மாத்திரமே 
நிலையான சந்தோஷம்‌. புறஜாதியாரின்‌ 
மார்க்க ஆராதனையில்‌ காணப்படுகிற 
சந்தோஷம்‌ மாயையானது. 
தற்காலிகமானது. அந்த 
சீக்கிரத்தில்‌ மறைந்துபோகும்‌. 


இஸ்ரவேல்‌ ட்டர்‌ வாரத்தில்‌ ஒரு: 
நாள்‌ ஒரு: லையும்‌ செய்யாமல்‌. 
த்தரக்கவேண்டும. ஆறுநாள்‌ வேலை 
செய்து, ஏழாம்‌ நாளிலே ஒய்ந்திருப்பாயாக; 
விதைப்புக்‌ காலத்திலும்‌ அறுப்புக்காலத்திலும்‌ 
ஒய்ந்திருப்பாயாக” (யாத்‌ 34:21) என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 

இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
விதைப்புக்காலத்திலும்‌. அறுப்புக்காலத்திலும்‌ 
சுறுசுறுப்பாக வேலை செய்வார்கள்‌. ஆனாலும்‌ 
இந்தக்‌ காலத்திலும்‌ அவர்கள்‌ 
ஓய்ந்திருக்கவேண்டுமென்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
அறுப்புக்காலத்தில்‌ ஒய்ந்திருக்கும்போது, 
அவர்களுடைய அறுவடை 
ஆசீர்வாதமாகவும்‌ தாராளமாகவும்‌ இருக்கும்‌. 
கர்த்தருடைய நியமத்திற்கு கீழ்ப்படிந்து, 
விதைக்கும்‌ போது, அந்த விதைகள்‌ 
ஆசிீர்வதிக்கப்பட்டிருக்கும்‌. அவை நன்றாய்‌ 
வளர்ந்து அதிக பலன்‌ தரும்‌. 


அது 
சந்தோஷம்‌ 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மூன்று தரம்‌ உங்கள்‌ 
ஆண்மக்கள்‌ எல்லாரும்‌ இஸ்ரவேலின்‌ 
தேவனாயிருக்கிற கர்த்தராகிய ஆண்டவரின்‌ 
சந்நிதியில்‌ வரக்கடவர்கள்‌' (யாத்‌ 34:23) 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ ஆண்மக்கள்‌ 
எல்லாரும்‌ இஸ்ரவேலின்‌ தேவனாயிருக்கிற 
கர்த்தராகிய ஆண்டவரின்‌ சந்நிதியில்‌ 
வருஷத்தில்‌ மூன்று தரம்‌ வரக்கடவர்கள்‌. 


முதலாவது, கூடிவருதலில்‌. 
(எட்டுநாட்கள்‌ - லேவி 231-14). பஸ்கா 
பண்டிகை, முதற்பலன்களின்‌ பண்டிகை, 
புளிப்பில்லா  அப்பப்பண்டிக்‌ ஆகியவை 
ஆசரிக்கப்படும்‌. 


ண்டாம்‌. லில்‌ 
வெந்தெகொல்தே பண்டிகை ஆரிக்கு 
இது முதற்பலன்களின்‌ பண்டிகையிலிருந்து 

வரும்‌ 


த்‌ 
பாவநிவாரண 


இவை 
(லேவி 23:23-44). 


இஸ்ரவேல்‌ புத்திரர்கள்‌ எல்லாப்‌ 
பண்டிகைகளுக்கும்‌ வரவேண்டும்‌. அதிலும்‌ 
சிறப்பாக கூடாரங்களின்‌ பண்டிகைக்குத்‌ 
தவறாமல்‌ வரவேண்டும்‌. (யாத்‌ 34:23; 
யாத்‌ 2317; உபா 16:16) 


“வாரங்களின்‌ பண்டிகை" என்பது 
பெந்தெகொஸ்தே பண்டிகை ஆகும்‌. இது 
ஏழு வாரங்களுக்குப்‌ பின்பு வரும்‌ ஐம்பதாவது 
நாள்‌. முதற்பலன்களில்‌ பண்டிகையிலிருந்து 
இதைக்‌ கணக்கிட வேண்டும்‌ 
(லேவி 23:15-22). 


முதற்பன்களின்‌ 
பண்டிகையோடும்‌, 


பண்டிகை பஸ்கா 
புளிப்பில்லா அப்பப்‌ 
பண்டிகையோடும்‌ ஆசரிக்கப்படும்‌. 
(லேவி 23:4-14), சேர்ப்புக்கால பண்டிகை 
என்பது கூடாரங்களின்‌ பண்டிகையாகும்‌. 
(யாத்‌. 23:14; லேவி 23:33-44; 
உபா 1613-17). 





i THE 
WEFT 


கர்ப்பந்தரிப்பதுமில்லை. 
எப்பிராமீமரை அழித்துப்போடுவார்கள்‌. 
அவர்களுக்கு கொடூரமான மரணமுண்டாகும்‌. 
“அவர்கள்‌ தங்கள்‌ பிள்ளைகளை 
வளர்த்தாலும்‌, அவர்களுக்கு மனுஷர்‌ 
இராதபடிக்கு அவர்களைப்‌ பிள்ளைகள்‌. 
அற்றவர்களாக்குவேன்‌; நான்‌ அவர்களை 
விட்டுப்போகையில்‌ அவர்களுக்கு ஐயோ!" 
(ஓசி 9:12) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


ஈப்பிராய்மருக்கு அழிவு வரும்‌ என்பதை 
கர்த்தர்‌ மறுபடியுமாக  உறுதிபண்ணுகிறா 

நான்‌ எப்பிராய்மைத்‌ தீருவின்‌ திரைமட்டும 
இருக்கிறதைப்‌ பார்க்கிறபோது, அது நல்ல 
வசதியான ஸ்தலத்திலே நாட்டப்பட்டிருக்கிறது: 
ஆனாலும்‌ எப்பிராமீமர்‌ தங்கள்‌ குமாரரைக்‌ 
கொலைசெய்கிறவனிடத்தில்‌ வெளியே 
கொண்டுபோய்‌ விடுவார்கள்‌" (ஓசி 9:13) 


தாய்மார்கள்‌ வேதனைப்பட்டு தங்கள்‌ 
பிள்ளைகளைப்‌ பெற்றெடுப்பார்கள்‌. 
அவர்களுடைய சத்துருக்களோ தங்களுடைய 
பட்டயங்களினால்‌ பிள்ளைகளை 
வெட்டிக்கொன்‌ றுபோடுவார்கள்‌. “எப்பிராமீமர்‌ 
தங்கள்‌ குமாரரை கொலை 
செய்கிறவனிடத்தில்‌ வெளியே கொண்டு 
போய்விடுவார்கள்‌” என்னும்‌ வாக்கியத்திற்கு, 
பெற்றோர்‌ தங்கள்‌ பிள்ளைகளை 
மோளேகுக்கு பலியாகச்‌ செலுத்துவார்கள்‌ 
என்று வேதபண்டிதர்கள்‌ பொருள்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 


ஓசியா - விரிவுரை 
HOSEA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எப்பிராமீமரில்‌ சிலர்‌ சத்துருக்களின்‌ 
பட்டயத்திற்கு தப்பித்துக்கொள்வார்கள்‌. 
ஆனாலும்‌ அவர்கள்‌ கானான்‌ தேசத்திலே. 
குடியிருக்கமாட்டார்கள்‌. அவர்கள்‌ 
கர்த்தருக்கு செவிகொடாமற்போன டியினால்‌, 
கர்த்தர்‌ அவர்களை வெறுத்துவிடுவார்‌. 
அவர்களை சிதறடிப்பார்‌. அவர்கள்‌ அந்நிய 
ஜாதிகளுக்குள்ளே அலைந்து திரிவார்கள்‌ 
(ஓசி 97). 

ஒரியா தீர்க்கதரிசி இஸ்ரவேல்‌ 

ஜெபம்பண்‌ணுகிறார்‌ 
நீர்‌ அவர்களுக்குக்‌ 
கொடும்‌: அவர்களுக்கு 
கர்ப்பத்தையும்‌ பாலற்ற. 

(ஓசி 9:4) என்று 
சொல்லி ஓசியா கர்த்தரிடத்தில்‌ ஜெபிக்கிறார்‌ 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
பிள்ளைகளைப்‌ பெற்‌ அந்தப்‌ 
பிள்ளைகளை கொலலசெய்கறலர்களிபத்தல்‌ 
ஒப்புக்கொடுப்பதற்கு பதிலாக, அவர்களுக்கு 
பிள்ளைகளைக்‌ கொடாதிருப்பீராக என்று 
பொருள்படுமாறு ல்‌ கர்த்தரிடத்தில்‌ 


மலடிகள்‌ 

பிள்ளைபெறாத 

முலைகளும்‌ 

பாக்கியமுள்ளவைகளென்றும்‌ சொல்லப்படும்‌ 
நாட்கள்‌ வரும்‌" (லூக்‌ 23:29). 


மனுஷருடைய கைகளில்‌ விழுவதைவிட, 
கர்த்தருடைய கைகளில்‌ விழுவதே நமக்கு 
நல்லது. கர்த்தரிடத்தில்‌ கிருபைகளும்‌ 
இரக்கங்களும்‌ உண்டு. 





i FTE 
TT 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
உண்மையாய்‌ ஆராதிக்கவில்லை. 
பாவம்‌ செய்கிறார்கள்‌ என்று 
அவர்கள்மீது குற்றம்‌ 
ஓசி 1012558), 
நிர்வாகத்திலும்‌ 
(ஓசி 10:37). இஸ்ரவேல்‌ 
தங்கள்‌ முற்பிதாக்களைப்போலவே 
செய்கிறார்கள்‌ (ஓசி 109-1). அவர்கள்‌ 
தங்கள்‌ பாவங்களுக்கு மனந்திரும்பவேண்டும்‌ 
என்றும்‌, அவர்களுடைய இருதயங்கள்‌ 
புதுப்பிக்கப்பவேண்டும்‌ என்றும்‌ கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌ (ஓசி 10:12-15), 


இஸ்ரவேல்‌ பலனற்ற. 
திராட்சச்‌-செடி. ஓசி 10:1-8. 


ஓசி 101. இஸ்ரவேல்‌ பலனற்ற 
திராட்சச்செடி, அது தனக்குத்தானே 
கனிகொடுக்கிறது; அவன்‌ தன்‌ கனியின்‌: 
திரளுக்குச்‌ சரியாய்ப்‌ பலிபீடங்களைத்‌: 
திரனாக்குகிறான்‌; தங்கள்‌ தேசத்தின்‌ 
செழிப்புக்குச்‌ சரியாய்ச்‌ சிறப்பான 
சிலைகளைச்‌ செய்கிறார்கள்‌. 


ஓசி 10:2, அவர்கள்‌ இருதயம்‌. 
பீரிக்கப்பட்டிருக்கிறதூ;இப்போதும்‌ 
குற்றஞ்சுமத்தப்படுவார்கன்‌; அவர்கள்‌ 
பலிபீடங்கனை இடித்து, அவர்கள்‌ 
சிலைகளை நாசமாக்குவார்‌. 


ஏசி 103. நான்‌ கர்த்தருக்குப்‌ 
பயப்பட ாமற்போன படியினால்‌ நமக்கு. 
ராஜா இல்லை; ராஜா இருத்தாலும்‌ 
நமக்காக என்ன செய்வான்‌ என்று 
இனிச்‌ சொல்லுவார்கள்‌. 


ஓசி 104. 
வார்த்தைகளைச்‌ 
உடன்படிக்கை 
கொண்டார்கள்‌; ஆகையால்‌ 
வயல்வெனியின்‌ படைச்சால்களில்‌ 
விஷபூண்டுகனைப்போல 

நியாயத்தீர்ப்பு முனைக்கும்‌. 


பொய்யாணையிடுகிற 
சொல்லி, 


பண்ணிக்‌ 


ஓசியா - விரிவுரை 
HOSEA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஓசி 10:5. சுமாரியாவின்‌ 
குடிகள்‌ பெத்தாவேனிலுன்ன 
கன்றுக்குட்டியினிமித்தம்‌ பயம்‌ 
அடைவார்கள்‌; அதற்காகக்‌ களிகூர்த்த 
அதின்‌ ஜனமும்‌, அதின்‌ பூசாசாரிகளும்‌ 
அதின்‌ மகிமை அதைவிட்டு 
தீங்கிப்போயிற்றென்று அதற்காகத்‌ 
துக்கங்‌ கொண்டாடுவார்கள்‌. 


ஓசி 108. அதுவும்‌ அசிரியாவிலே. 
யாரேப்‌ ராஜாவுக்குக்‌ காணிக்கையாகக்‌ 
கொண்டு போகப்படும்‌; எப்பிராயிம்‌ 
இலச்சையடைவான்‌; இஸ்ரவேல்‌ 
தன்‌ ஆலோசனையினாலே. 
வெட்கப்படுவான்‌. 


ஓசி 10:7. சுமாரியாவின்‌ ராஜா 
தண்ணீரின்மேல்‌ இருக்கிற நுரையைப்‌ 
போல்‌ அழிந்து போவான்‌. 


ஓசி 10:8. இஸ்ரவேலுடைய பாவமாகிய 
ஆபேனின்‌ மேடைகள்‌ அழிக்கப்படும்‌; 
முட்செடிகளும்‌ முட்பூண்டுகளும்‌ 
அவர்கள்‌ பலிபீடங்களின்மேல்‌ 
முளைக்கும்‌; பர்வதங்களைப்பார்த்து. 
எங்களை மூடுங்கள்‌. 
குன்றுகனைப்பார்த்து 

விழுங்கன்‌ என்றும்‌ சொல்லுவார்கள்‌. 


தேசம்‌ 


விரோதமாகப்‌ பாவம்‌ சதக்‌, ம்‌ 
சோரம்போயிருக்கிறது. அவர்களிடத்தில்‌ 
நீதிமன்‌ கனிகள்‌ காணப்படவில்லை. 
“இஸ்ரவேல்‌ பலனற்ற திராட்சச்செடி, அது 
தனக்குத்தானே கனிகொடுக்கிறது (ஓசி 10:1) 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 

கனிதராத திராட்சச்செடியினால்‌ 
ஒரு பிரயோஜனமுமில்லை. அது பலனற்ற 
திராட்சச்செடியாகவே இருக்கும்‌. 
திராட்சச்செடி கனிதந்தால்தான்‌, அதனால்‌ 
நமக்கு பிரயோஜனமுண்டு. 





f= FTE 
TT 


“யாதொரு வேலைசெய்ய அதிலே ஒரு 
எடுக்கப்படுமோ? யாதொரு 
தூக்கிவைக்கும்பி ஒரு 
அதினால்‌ செய்வார்களோ? 

a அக்கினிக்கு இரையாக 


வெந்துபோம்‌: 
வேலைக்காவது உதவுமோ? இதோ, 
வேகாதிருக்கும்போதே ஒரு வேலைக்கும்‌. 
உதவாதிருக்க, அக்கினி அதை. எரித்து. அது 
வெந்துபோனபின்பு, அது. 
வேலைக்கு உதவுவதெப்படி?” 


ரவேல்‌ கனியின்‌ 

எர்பளுளிரதல்‌ எப்‌ அத்தம்‌ 
அவன்‌ ஏராளமான விக்கிரகங்களையும்‌, 
அவற்றிற்கு ஏராளமான பலிபீடங்களையும்‌ 
உண்டுபண்ணுகிறான்‌. கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரரை அதிகமாய்‌ ஆசீர்வதித்திருக்கிறார்‌. 
கர்த்தர்‌ எந்த அளவுக்கு தங்களை 
கர்ப்ப அந்த (வக்கு 
அவர்கள்‌ அந்நிய 

ஆராதிக்கிறார்கள்‌. இஸ்ரவேல்‌ புத்திர்‌ 
தங்கள்‌ தேசத்தின்‌ செழிப்புக்கு சரியாய்‌ 
சிறப்பான சிலைகளை செய்கிறார்கள்‌. 


(எசே 


இஸ்ரவேல்‌ புத்திரருடைய இருதயங்கள்‌ 
பிரிக்கப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
எல்லோரும்‌ ஒரே விக்கிரகத்தைத்‌ 
தெரிந்தெடுத்து அதை  ஆராதிப்பதில்லை. 
அவர்கள்‌ ஒவ்வொருவரும்‌ தங்களுக்கென்று 
ஒரு விக்கிரகத்தைத்‌ தெரிந்தெடுத்து அதை 
ஆராதிக்கிறார்கள்‌. இதனால்‌ இஸ்ரவேல்‌ 
தேசத்திலே விக்கிரகங்களின்‌ எண்ணிக்கை 
அதிகமாயிருக்கிறது. அவற்றிற்கு. 
பலிபீடங்களும்‌ திரளாயிருக்கிறது. 


இஸ்ரவேல்‌ தேசத்திற்கு ராஜாவை 
தெரிந்தெடுக்கும்‌ விஷயத்திலும்‌, இஸ்ரவேல்‌ 
புத்திரரின்‌ இருதயம்‌ வேறுடட்டிருந்தது. 
வடக்கு இஸ்ரவேல்‌ ராஜ்யத்தை 
சேர்ந்தவர்கள்‌ யெரொபெயாமை தங்களுக்கு 
ராஜாவாக்கினார்கள்‌. தெற்கு யூதாதேசத்தை 
சேர்ந்தவர்களோ ரெகொபெயாமை 
தங்களுக்கு ராஜாவாக்கினார்கள்‌. சமஸ்த 
இஸ்ரவேல்‌ தேசம்‌, வடக்கு இஸ்ரவேல்‌ 
தேசம்‌ என்றும்‌, தெற்கு யூதாதேசம்‌ என்றும்‌ 
இரண்டாய்ப்‌ பிரிந்தது. 


ஓசியா - விரிவுரை 
HOSEA - COMMENTARY 


இஸ்ரவேல்‌. 
ஒற்றுமையும்‌, 


புத்திரர்‌ மத்தியிலே 
ஒருமனமும்‌ காணப்படவில்லை. 
அவர்கள்‌ ஒருவரையொருவர்‌ 
சிநேகிக்கவில்லை. அவர்கள்‌ இருதயம்‌ 
பிரிக்கப்பட்டிருந்தடியினால்‌, ஒரு சிலர்‌ 
கர்த்தரையும்‌, வேறு சிலர்‌ பாகாலையும்‌ 
தங்கள்‌  தெய்லங்களாகத்‌ தெரிந்து 
கொண்டார்கள்‌. இஸ்ரவேல்‌ புத்திரரில்‌ ஒரு 
சிலர்‌ கர்த்தருக்கும்‌ பாகாலுக்கும்‌ நடுவே 
நிற்கிறார்கள்‌. தங்களுக்கு யாரை 
தெய்வமாக தெரிந்துகொள்ளவேண்டும்‌. 
என்பதுகூட அவர்களுக்குத்‌ தெரியவில்லை. 
அவர்களுடைய இருதயம்‌ குழப்பத்தில்‌: 
இருக்கிறது. 

கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரர்மீது குற்றம்‌ 
சுமத்துவார்‌. அவர்களுடைய பலிபீடங்களை 
இடித்து, அவர்களை நாசமாக்குவார்‌. 
அவர்கள்‌ கர்த்தரிடத்திலிருந்து நன்மைகளைப்‌ 
பெற்றுக்கொள்கிறார்கள்‌. ஆனால்‌ பாகாலுக்கு 
நன்றி சொல்லி, விக்கிரகங்களை 
ஆராதிக்கிறார்கள்‌. இதனால்‌ கர்த்தருடைய 
கோபம்‌ இஸ்ரவேல்‌ தேசத்தின்மீது. 
வந்திருக்கிறது. 

இஸ்ரவேல்‌ புத்திரருடைய 
மனச்சாட்சியில்‌ உண்மையில்லை. அவர்கள்‌ 
மாறுபட்டு பேசுகிறார்கள்‌. தாங்கள்‌ 
சொல்லுவதை செய்வதில்லை. செய்வதை 
சொல்லுவதுமில்லை. அவர்கள்‌ 
பொய்யாணையிடுகிற. வார்த்தைகளைச்‌ 
சொல்லுகிறார்கள்‌. பொய்யான 
வார்த்தைகளைச்‌ சொல்லி உடன்படிக்கை 
பண்ணிக்கொள்கிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ தேசத்தார்‌ தங்கள்‌ 
ராஜாக்களுக்கு கீழ்ப்படிந்து, அவர்களுக்கு 
உண்மையுள்‌எவர்களாகயிருப்பதாக 


ஜனங்களைப்போலவே, 
ராஜாக்களும்‌ 
மற்ற 
பொய்யான ஆணையிட்டு 
பண்ணிக்கொள்கிறார்கள்‌. 
ஆனாலும்‌ ராஜாக்கள்‌ தாங்கள்‌ 
பண்ணின. உடன்படிக்கைக்கு, 
உண்மையுள்‌எவர்களாகமிருப்பதில்லை. 


பொய்யாணையிடுகிறார்கள்‌. 
தேசங்களோடு 


உடன்படிக்கை 





f= THEN 
TT 


இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ 
பொய்யாணையினிமித்தமாகவம்‌, 
அக்கிரமங்களினிமித்தமாகவும்‌ கர்த்தர்‌ 
அவர்கள்மீது கோபமாயிருக்கிறார்‌ 
ஆராதனையிலும்‌ அவர்கள்‌ 
உண்மையாயில்லை. தேசத்து நிர்வாகம்‌ 
சம்பந்தமான காரியங்களிலும்‌ அவர்கள்‌ 
உண்மையாயில்லை. அவர்களிடத்தில்‌ 
நீதியுமில்லை. நியாயமுமில்லை. ஒவ்வொரு 
மனுஷரும்‌, ஒருவருக்கொருவர்‌: 
விரோதமாயிருக்கிறார்கள்‌. ஒருவரிடத்திலும்‌ 
உண்மை காணப்படவில்லை. இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ எல்லோருமே. 
பொய்யாணையிடுகிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ 
பொய்யாணையிடுகிற 
வார்த்தைகளினிமித்தமாக, கர்த்தருடைய 
நியாயத்தீர்ப்பு அவர்கள்மேலும்‌, 
அவர்களுடைய Sep வருகிறது. 


அவர்களுடைய 
படைச்சால்களில்‌, அல்புடுகபையார்‌ 


நியாயத்தீர்ப்பு முளைக்கும்‌ (ஓசி 10:4). 

இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
மூலமாகவோ, அவர்களுடைய 
மூலமாகவோ, 
சந்தோஷமுண்டாகவில்லை. 
கர்த்தருக்கு பயப்படாமல்‌ 
நமக்கு ராஜா இல்லை 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ சொல்லுகிறார்கள்‌. 

தங்களுக்கு ராஜா இருந்தும்‌, ராஜா 
இல்லாமலிருப்பதுபோலவே இஸ்ரவேல்‌. 
ஜனங்கள்‌ இருக்கிறார்கள்‌. ராஜாக்கள்‌ 
தேசத்திலே சமாதானத்தை நிலைநிறுத்த 
வில்லை. அவர்கள்‌ யுத்தங்களுக்கு 
தலைமை ஏற்று யுத்தம்பண்ணவில்லை. 
ஜனங்களின்‌ வழக்குகளை நீதியாய்‌ 
விசாரிக்கவில்லை. 


இஸ்ரவேல்‌ புத்திரரில்‌ அநேகர்‌ 
கர்த்தருக்கு பயப்படாதிருக்கிறார்கள்‌. 
ஆனாலும்‌ அவர்களில்‌ சிலர்‌ கர்த்தருக்கு 


புத்திரர்‌ 


ராஜாக்கள்‌ 
ஆளுகை 


மாட்டார்கள்‌. இப்படிப்பட்ட பரிசுத்தவான்கள்‌, 


ஓசியா - விரிவுரை 
HOSEA - COMMENTARY 


ராஜா இருந்தாலும்‌ நமக்காக என்ன 
செய்வான்‌" என்று சொல்லுவார்கள்‌. 
கர்த்தருடைய பாதுகாப்பும்‌, பராமரிப்பும்‌ 
தங்களுக்கு இருப்பதினால்‌, ராஜாக்களால்‌ 
தங்களுக்கு விரோதமாக ஒன்றும்‌ செய்ய 
முடியாது... என்று கர்த்தருடைய 
பரிசுத்தவான்கள்‌ விசுவாசத்தோடு 
சொல்லுவார்கள்‌. 


க்கு, பயப்படாதவர்களோ, 
ராஜாவைப்‌ பார்த்தும்‌ பயப்படுவார்கள்‌. மற்ற 
மனுஷரைப்‌ பார்த்தும்‌ பயப்படுவார்கள்‌. “ராஜா 
நம்மை என்ன செய்வானோ” என்னும்‌ பயம்‌ 
அவர்களுடைய இருதயத்தில்‌ காணப்படும்‌. 


ராஜா தண்ணீரின்‌ 
மேலிருக்கிற நுரையைப்போல்‌ அழிந்து 
போவான்‌" என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
இஸ்ரவேல்‌ தேசம்‌ பலவீனமாகும்‌, ராஜா 
தன்னுடைய பலத்தையெல்லாம்‌ 
இழந்துபோவான்‌. இஸ்ரவேல்‌ நேசம்‌ 
அழிந்துபோகும்‌. ராஜாவும்‌ பெலனில்லாமல்‌ 
அழிந்துபோவான்‌. தண்ணீரின்மேல்‌ நுரை 
இருக்கும்போது. அதைப்‌ பார்ப்பதற்கு 
பரவசமாகயிருக்கும்‌. ஆனால்‌ நுரை 
நிலைத்திருக்காது. அது சீக்கிரத்தில்‌ 
அழிந்துபோகும்‌. சமாரியாவின்‌ ராஜாவும்‌ 
சிறிதுகாலம்‌ நுரையைப்போல ஆரவாரம்‌ 
பண்ணுவான்‌. அதன்‌ பின்பு அவன்‌ 
ஒன்றுமில்லாமல்‌ அழிந்துபோவான்‌. 


இஸ்ரவேலின்‌ 


'சமாரியாவின்‌. 


ராஜாக்கள்‌ தாவீதின்‌: 
குடும்பத்தாருக்கு விரோதமாக கலகம்‌ 
பண்ணினார்கள்‌. அவர்களுடைய கலகம்‌ 
தண்ணீரின்‌ மேலிருக்கிற நுரையைப்போல. 
சிறிதுகாலம்‌ மாத்திரமே இருக்கும்‌. 
அவர்களுடைய கலகம்‌ சீக்கிரத்தில்‌ 
அழிந்துபோகும்‌. வடக்கு இஸ்ரவேல்‌ 
தேசத்திற்‌ பெலமுள்ள அஸ்திபாரம்‌. 


வடக்கு இஸ்ரவேல்‌ தேசத்தார்‌ தங்கள்‌ 
தேசத்திலே ஏராளமான சிலைகளை 
செய்கிறார்கள்‌. 

க படக வாகை 
அவர்களுடைய பலிபீடங்களை 
போடுவார்‌. அவர்களுடைய 
நாசமாக்குவார்‌. 


அவற்றிற்கு 
கர்த்தர்‌ 
இடித்துப்‌ 
சிலைகளை 





i THE 
TT 


கர்த்தருடைய கிருபை நம்முடைய 
பாவங்களை நம்மைவிட்டு நீக்கும்‌. பாவம்‌ 
செய்யும்‌ ஆசை நமக்குள்‌ காணப்பட்டாலும்‌, 
கர்த்தருடைய கிருபை அந்த ஆசையை 
அழித்துப்போடும்‌. ஒரு வேளை, நம்மைப்‌ 
பாவம்‌ செய்யத்தூண்டும்‌ ஆசை, நமக்குள்‌ 
ஆழமாக  வேர்பற்றி நிலைத்திருந்தால்‌, 
கர்த்தருடைய பராமரிப்பு, பாவம்‌ செய்வதற்கு 
ஆதரவாகயிருக்கும்‌ சூழ்நிலைகளையும்‌, 
உபாயங்களையும்‌ அழித்துப்போடும்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய கிருபையினால்‌ நம்முடைய 
பாவங்களை அகற்றிப்போடுகிறார்‌. நம்மை 
பாவம்‌ செய்யத்தூண்டுகிற பாவமான 
இச்சைகளையும்‌ அழித்துப்போடுகிறார்‌. நாம்‌ 
பாவம்‌ செய்வதற்கு உதவியாகயிருக்கும்‌ 
எல்லா உபாயங்களையும்‌ கர்த்தர்‌ 
அழித்துப்போடுகிறார்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
பிரிந்து அந்நிய தெய்வங்களை பின்பற்றிப்‌ 
போகிறார்கள்‌. அவற்றிற்கு சிலைகளை 
செய்கிறார்கள்‌. விக்கிரகங்களுக்கு 
பலிபீடங்களைக்‌ கட்டுகிறார்கள்‌. கர்த்தர்‌ 
அவர்களுடைய பலிபீடங்களை இடித்துப்‌ 
போடுகிறார்‌. அவர்களுடைய சிலைகளை 
நாசமாக்குகிறார்‌. இஸ்ரவேல்‌. புத்திரர்‌ 
சிலைகளை ஆராதிக்க முடியாதவாறு. 
விக்கிரகங்களுக்கு பலிசெலுத்த 
முடியாதவாறு, கர்த்தர்‌ தடைகளை 
உண்டுபண்ணுகிறார்‌. விக்கிரகாராதனைக்கு 
துணையாக நிற்கிற எல்லா ஆதாரங்களையும்‌ 
கர்த்தர்‌ அழித்துப்போடுகிறார்‌ 

கர்த்தர்‌ இஸ்ரவேலுடைய பாவமாகிய 
ஆபேலின்‌ மேடைகளை அழித்துப்போடுவார்‌ 
அவர்களுடைய பலிபீடங்களின்மேல்‌ 
முட்செடிகளும்‌, முட்பூண்டுகளும்‌ முளைக்கும்‌ 
(ஓசி 10:8). கர்த்தர்‌ பூமியை அசைக்கும்‌ 
போது, விக்கிரகாரானைக்காரர்கள்‌ பயந்து 
நடுங்குவார்கள்‌ இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
பர்வதங்களைப்பார்த்து எங்களை மூடுங்கள்‌ 
என்றும்‌, குன்றுகளைப்பார்த்து எங்கள்மேல்‌ 
விழுங்கள்‌ என்றும்‌ சொல்லுவார்கள்‌. 


குர்த்தரைவிட்டுப்‌. 


ஓசியா - விரிவுரை 
HOSEA - COMMENTARY 


பூமியைத்‌ தத்தளிக்கப்பண்ணக்‌ 
கர்த்தர்‌ எழும்பும்‌ அந்நாளிலே, அவருடைய 
பயங்கரத்திற்கும்‌, அவருடைய 
மகிமைப்பிரதாபத்திற்கும்‌ விலகி, 
கன்மலைகளின்‌ வெடிப்புகளிலும்‌ குன்றுகளின்‌ 
சந்துகளிலும்‌ புகுந்துகொள்ளும்படிக்கு,. 
மனுஷன்‌  பணிந்துகொள்ளத்‌ தனக்கு 
உண்டாக்கியிருந்த தன்‌ வெள்ளி 
விக்கிரகங்களையும்‌, தன்‌ பொன்‌ 
விக்கிரகங்களையும்‌, மூஞ்சூறுகளுக்கும்‌ 
துரிஞ்சில்களுக்கும்‌ எறிந்துவிடுவான்‌" 
(ஏசா 2:20,21). 


இஸ்ரவேலே, நீ 
பாவஞ்செய்துவந்தாய்‌ 
ஓசி 10:9-11 


10:9. இஸ்ரவேலே, தீ கிபியாவின்‌ 
நாட்கள்‌ முதல்‌ பாவஞ்செய்துவத்தாய்‌; 
கிபியாவிலே அக்கிரமக்காரர்மேல்‌ வந்த 
யுத்தம்‌ தங்களைக்‌ 
கிட்டுவதில்லையென்று அந்த 
நிலையிலே நிற்கிறார்கள்‌. 


ஓசி 10:10. நான்‌ அவர்களை தண்டிக்க 
விரும்புகிறேன்‌. அவர்கள்‌ செய்த 
இரண்டுவித பாவங்களினிமித்தம்‌ 
கட்டப்படும்யோது, ஜனங்கள்‌ 
அவர்களுக்கு விரோதமாய்க்‌ 
கூடுவார்கள்‌. 


ஓசி 10:11. எப்பிராயிம்‌ நன்றாய்ப்‌ 
பழக்கப்பட்டுப்‌ போரடிக்க விரும்புகிற 
கடாரியாமிருக்கிறான்‌; ஆனாலும்‌ நான்‌ 
அவன்‌ அழகான  கழுத்தின்மேல்‌ 
நுகத்தடியை வைப்பேன்‌; எப்பிராயிமை 
ஏர்‌ பூட்டிஓட்டுவேன்‌; யூதா உழுவான்‌, 
யாக்கோபு அவனுக்குப்‌ பரம்படிப்பான்‌. 


இஸ்ரவேல்‌. புத்திரருடைய 
முற்பிதாக்களின்‌ பாவங்களை கர்த்தர்‌ 
அவர்களுக்கு 'நினைவபடுத்துகிறார்‌. 
“கிபியாவின்‌ நாட்களில்‌ நடந்ததுபோல. 
அவர்கள்‌ தங்களை மிகவும்‌ கெடுத்துக்‌ 
கொண்டார்கள்‌" (ஓசி 9:9) என்று கர்த்தர்‌ 
ஏற்கெனவே சொன்னார்‌. இப்போது கர்த்தர்‌ 
மறுபடியுமாய்‌, “இஸ்ரவேலே, நீ கிபியாவின்‌ 
நாட்கள்‌ முதல்‌ பாவம்‌ செய்து வந்தாய்‌” 
(ஓசி 10:2) என்று சொல்லுகிறார்‌. 





f= FTE 
TT 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கிபியாவின்‌ 
நாட்களில்‌ செய்த பாவங்களை, இங்கு 
மறுபடியுமாக நினைவுகூர்ந்து சொல்லுகிறார்‌. 
அவர்கள்‌ அந்த நாளில்‌ செய்த 
பாவங்களைப்போல, இப்போதும்‌ தொடர்ந்து 
பாவம்‌ செய்துகொண்டு வருகிறார்கள்‌. 


அவர்கள்மீது தொடர்ந்து யுத்தமுண்டாயிற்று. 
இஸ்ரவேல்‌ புத்திரரில்‌ அறுநூறு பேர்‌ 
மாத்திரமே தப்பினார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 

இப்போது.  ிபியாவிலே அக்கிரமக்காரர்மேல்‌ 
யுத்தம்‌ தங்களைக்‌ 

நிலையிலே 
இக்காலத்து, 
பாவங்களோ, 
இஸ்ரவேல்‌ 
பாவங்களைவிட 
முற்பிதாக்களின்‌ 
இப்போதுள்ள 
அக்கிரமங்கள்‌ 


று 
(ஓசி 
ல்‌ புத்திரரின்‌ 
கிபியாவின்‌ நாட்களிலிருந்த 
புத்திரருடைய 
அதிகமாயிருக்கிறது. 
அக்கிரமங்களைவிட, 
இஸ்ரவேல்‌ புத்திரன்‌ 
பெரிதாயிருக்கிறது. 
கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு 
இஸ்ரவேல்‌ புத்திரர்மீது வரும்‌ என்னும்‌ 
எச்சரிப்பு அவர்களுக்கு சொல்லப்படுகிறது. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ பொல்லாப்புகளைச்‌ 


10:9). 


பொறுமையோடிருந்திருக்கிறார்‌ 
பாவிகளுடைய 

அவர்களுடைய 

விரும்புகிறதில்லை. அவர்கள்‌ தங்கள்‌ 
பாவங்களுக்கு மனந்திரும்பவேண்டும்‌ என்று 
கர்த்தர்‌ விரும்புகிறார்‌. இதன்‌ நிமித்தமாக 
கர்த்தர்‌ அவர்களைத்‌ தண்டித்து 
திருத்துகிறார்‌.. அவர்களை கண்டித்து 
அழித்துப்போடாதிருக்கிறார்‌. 


ஓசியா- விரிவுரை 
HOSEA - COMMENTARY 


தீர்க்கதரிசிகள்‌ 
இஸ்ரவேல்‌ 


கர்த்தருடைய 

அவருடைய நாமத்தினாலே, 
புத்திரரின்‌ பாவங்களை அவர்களுக்கு 
எடுத்துச்‌ சொல்லுகிறார்கள்‌. அவர்கள்மீது 
வரப்போகும்‌ நியாயத்தீர்ப்பை அவர்களுக்கு 
எச்சரிப்பாய்ச்‌ சொல்லுகிறார்கள்‌. ஆனால்‌ 
தீர்க்கதரிசிகள்‌ இஸ்ரவேல்‌ புத்திரைத்‌ 
தண்டிப்பதில்லை. இப்போது கர்த்தர்‌ 
அவர்களைத்‌ தண்டிக்க விரும்புகிறார்‌. பாவம்‌ 
செய்கிறவர்களை, கர்த்தர்‌ ஜனங்களுடைய 
கைகளில்‌ ஒப்புக்கொடுக்கிறார்‌. ஜனங்கள்‌ 
பாவிகளுக்கு விரோதமாகக்‌ கூடுவார்கள்‌. 


செய்த இரண்டுவித 
கட்டப்படும்போது, 


“அவர்கள்‌ 
பாவங்களினிமித்தம்‌. 
ஜனங்கள்‌ அவர்களுக்கு விரோதமாகக்‌ 
கூடுவார்கள்‌" (ஓசி 10:10) என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. இரண்டுவிதமான பாவங்கள்‌ 
என்பது அவர்களுடைய மாம்சப்பிரகாரமான 
வேசித்தனத்தையும்‌, ஆவிக்குரிய 
வேசித்தனத்தையும்‌ குறிக்கும்‌. 

“இரண்டு வித பாவங்கள்‌" என்னும்‌ 
வாக்கியம்‌ நிலத்தில்‌ உழவு உழுவதற்கு 
பயன்படுத்தப்படும்‌, இரண்டு காளைகளைக்‌ 
குறிக்கும்‌ என்றும்‌ வேதபண்டிதர்கள்‌ 
விளக்கம்‌ சொல்லுகிறார்கள்‌. கர்த்தர்‌ பாவம்‌ 
செய்கிற இஸ்ரவேல்‌ புத்திரரை அசீரியரின்‌ 
கைகளில்‌ ஒப்புக்கொடுப்பார்‌. அசீரியர்கள்‌ 
இஸ்ரவேலரை தங்களுக்கு அடிமைப்படுத்தி 
வேலை வாங்குவார்கள்‌. எருதுகளின்மீது 
நுகங்களை  சுமத்துவதுபோல, கர்த்தர்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரர்மிது ஆசிரியரின்‌ 
நுகங்களை சுமத்துவார்‌. கர்த்தருக்கு 
சுயாதீன விடுதலையோடிராதவர்கள்‌. தங்கள்‌ 
சத்துருக்களுக்கு அடிமைகளாயிருப்பார்கள்‌. 


எப்பிராயீம்‌ நன்றாய்ப்‌ பழக்கப்பட்டுப்‌ 
போரடிக்க விரும்புகிற கடாரியாயிருக்கிறான்‌ 
(ஓசி 10:1). இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ போரடிக்கிற 
மாட்டை வாய்க்கட்ட மாட்டார்கள்‌. அது 
எல்வளவு நேரம்‌ போரடித்தாலும்‌, தனக்குப்‌ 
பிரியமானபடி தீவனம்‌ சாப்பிடும்‌. அதன்‌ 
வாய்‌ கட்டப்பட்டிருக்காது. தனக்கு 
விருப்பமானதையெல்லாம்‌ போரடிக்கிற மாடு 
தின்றுகொண்டேயிருக்கும்‌. போரடிக்கிற 
மாட்டுக்கு, தான்‌ போரடிக்கிற 
வைக்கோலையும்‌, தானியத்தையும்‌ தின்னும்‌ 
உரிமையுள்ளது. 





i= THE 
TT 


“ஆனாலும்‌ நான்‌ அவன்‌ அழகான 
கழுத்தின்மேல்‌ நுகத்தடியை வைப்பேன்‌. 
எப்பிராமீமை ஏர்‌ பூட்டி ஓட்டுவேன்‌” 
(ஓசி 10:1) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
அசிரியர்களும்‌, இஸ்ரவேல்‌ தேசத்‌ 


ஏர்பூட்டி ஓட்டுவார்கள்‌. அந்நிய தேசத்தார்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரரை அடிமைப்படுத்தி 
கடினமான வேலை வாங்குவார்கள்‌. 
எப்பிராமீமர்‌ போரடிக்க விரும்பினாலும்‌, 
அவர்களுக்கு அந்த வேலை 
கொடுக்கப்படாது. அவர்களுடைய கழுத்தின்‌ 
மேல்‌ நுகத்தடி வைக்கப்படும்‌. அவர்களை 
ஏர்பூட்டி ஒட்டுவதற்கு பயன்படுத்துவார்கள்‌. 


தண்ணீரையும்‌ கடந்துவந்தோம்‌: செழிப்பான 
இடத்தில்‌ எங்களைக்‌ கொண்டுவந்து விட்டீர்‌" 
(சங்‌ 6612) 


“யூதா உழுவான்‌, யாக்கோபு அவனுக்கு 
ப்பான்‌” (ஓசி 10:11) என்று கர்த்தர்‌ 
அந்நியர்கள்‌ யூதாவின்‌ 
அடிமைப்படுத்தி கடினமாய்‌ 
வாங்குவார்கள்‌. ஆனாலும்‌ 
எப்பிராயீமரோடு ஒப்பிட்டுப்‌ பார்க்கும்போது, 
யூதாவின்‌ மனுஷருடைய வேலை சற்று 
இலகுவாயிருக்கும்‌. 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ ஜனத்தாருடைய 
குழுத்தின்மீது மென்மையான நுகத்தை 
சுமத்துகிறார்‌. அவர்களுக்கு அதிகமான பாரம்‌ 
இல்லாதவாறு, அவர்களை கரிசனையோடு 
வழிநடத்துகிறார்‌. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 


௬௧ பிரமாணத்திற்கு. 
கீழ்ப்டியவேண்டும்‌. இதுவே கர்த்தருடைய 
சித்தம்‌. 


விவசாயம்‌ பண்ணுகிறவர்‌ 
தன்னிடத்திலுள்ள மாட்டை உழவு வேலை. 
செய்வதற்கு மென்மையாகவும்‌, 
பக்குவமாகவும்‌ பயன்படுத்துவார்‌. அதற்கு 
நல்ல பயிற்சிகளைக்‌ கொடுப்பார்‌. 
அப்போதுதான்‌ உழவு மாடு விவசாயிக்கு 
உதவியாயிருக்கும்‌. 


ஓசியா - விரிவுரை 
HOSEA - COMMENTARY 


எப்பிராயீம்‌ நன்றாய்ப்‌ பழக்கப்பட்ட 
கடாரியைப்போலிருக்கிறது. அது போரடிக்க 
விரும்புகிறது. கர்த்தர்‌ எப்பிராமீமினுடைய 
த்தின்மேல்‌ தம்முடைய 
கடாரி 
நுகத்தடியை சுமக்க பழகவேண்டும்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய பிரமாணங்களை இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கு போதிக்கிறார்‌. அவர்கள்‌ 
கர்த்தருடைய பிரமாணத்திற்கு கீழ்ப்படிய 
கற்றுக்கொள்ளவேண்டும்‌. பிரமாணம்‌ ஒரு 
நுகத்தைப்போல. அவர்கள்மீது 
சுமத்தப்படுகிறது. 
கர்த்தர்‌ 
தம்முடைய 
கற்பனைகளையும்‌ கொடுக்கிறார்‌. 
புத்திரர்‌ அந்நிய தேசத்தார்‌ 
குடியிருக்கிறார்கள்‌. புறஜாதியார்‌ 
விக்கிரகங்களை ஆராதிக்கிறவர்கள்‌. 
புறஜாதியாருடைய க 
அவர்களுடைய பாவமான 
வழக்கங்களையும்‌ இஸ்ரவேல்‌ பத்தர்‌ 
கற்றுக்கொள்ளக்கூடாது. 


இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 

பிரமாணங்களையும்‌, 
இஸ்ரவேல்‌ 
மத்தியிலே. 


கர்த்தர்‌ ஸ்ரவேல்‌ ரை 
தம்முடைய பிரமாணங்களுக்கு கீழ்ப்படியச்‌ 
செய்ய, என்னென்ன உபாயங்களையெல்லாம்‌ 
கையாளவேண்டுமோ, அவைகளையெல்லாம்‌, 
மென்மையாகவும்‌, கண்ணியமாகவும்‌ 
கையாளுகிறார்‌. கர்த்தர்‌ யூதாவை உழ 
வைக்கிறார்‌. யாக்கோபை பரம்படிக்க 
வைக்கிறார்‌ கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரர்மீதும்‌, யூதாபுத்திரர்மீதும்‌ 
மென்மையான நுகங்களை சுமத்தினாலும்‌, 
அவர்கள்‌ அந்த நுகங்களுக்கு தங்களை 
கீழ்ப்படுத்தவில்லை. அவர்கள்‌ கர்த்தருடைய 
பிரமாணங்களுக்கு கீழ்ப்படியாமல்‌ 
கலகம்பண்ணுகிறார்கள்‌. 


நீதிக்கென்று 
விதைவிதையுங்கள்‌. 
ஓசி 1012-15 
ஓசி 


10:12. தீங்கன்‌ தீதிக்கென்று 
தயவுக்‌ 
அறுங்கள்‌; 
'தரிகதிலத்தைப்‌ 
கர்த்தர்‌ வந்து 
நீதியை 


அவரைக்‌ 





i FTE 
TT 


ஓசி 10:18. அதியாயத்தை உழுதீர்கன்‌, 
தீவினையை அறுத்தீர்கன்‌; பொய்யின்‌ 
கனிகளைப்‌ புசித்தீர்கன்‌; உங்கள்‌ 
வழியையும்‌ உங்கன்‌ பராக்கிரசாலி. 
கனின்‌ திரனையும்‌ நம்பிணீர்கள்‌.. 


ஓசி 1014. 
ஜனங்களுக்குள்‌. 
பின்னைகளின்மேல்‌ 
மோதியடிக்கப்பட்ட 
பெத்தார்பேலை 

அழித்ததுபோல, உங்கள்‌ 
அரண்களும்‌ அழிக்கப்படும்‌. 


ஓசி 1005. 


ஆகையால்‌ உங்கள்‌. 
அமனி எழும்பும்‌; 
தாய்‌ 


உங்கள்‌. கொடிய 
பொல்லாப்பினால்‌ பெத்தேல்‌ 
இப்படிப்பட்டதை உங்களுக்குச்‌. 
செய்யும்‌; அதிகாலமே இஸ்ரவேலின்‌ 
ராஜா முற்றிலும்‌ சங்கரிக்கப்படுவான்‌.. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ ஜெபத்தினாலும்‌, 


கர்த்தரிடத்திற்கு திரும்பி 
அவர்கள்‌ 
பண்ணையாயிருக்கிறார்கள்‌. 


இ கொடுக்கிறார்‌ ர்‌ 
வேலை பார்க்கிறவர்கள்‌ 
வார்த்தைகளை 
பயன்படுத்துகிறார்‌ 


உங்கள்‌ தரிசு லத்தை 
பண்படுத்துங்கள்‌" (ஓசி 10:12) என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 

இருதயங்கள்‌ 

தீட்டும்‌ 

அவர்களுடைய 

உலகப்பிரகாரமான 

மாம்சத்தின்‌ ஆசைகளும்‌ நிரம்பியிருக்கிறது. 
இவையெல்லாம்‌ களைகளைப்போலவும்‌, 
முட்செடிகளைப்போலவும்‌ அவர்களுக்குள்‌ 
முளைத்திருக்கிறது 


ஓசியா - விரிவுரை 
HOSEA - COMMENTARY 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
நிலத்தைப்போல. 
பிரயோஜனமற்றவர்களாயிருக்கிறார்கள்‌. 
சுத்தமில்லாமல்‌ கெட்டுப்போயிருக்கிறார்கள்‌. 
தரிசு. நிலத்தை பயன்படுத்த 
வேண்டுமென்றால்‌, அதை பண்படுத்த 
வேண்டும்‌. அதுபோலவே இஸ்ரவேல்‌ புத்திரர்‌, 
கர்த்தருக்கு பிரயோஜனமுள்ளவர்களாகவும்‌, 
பிரியமுள்ளவர்களாகவும்‌ இருக்க 
வேண்டுமென்றால்‌, அவர்களுடைய 
இருதயங்கள்‌ நொறுக்கப்படவேண்டும்‌. 
அவை உடைக்கப்படவேண்டும்‌. 


நிலத்தில்‌ விதை 
க, நிலத்தை 


தரிசு 


ட்‌ விதைப்பதற்கு. 
முன்பா உழுது அதை 
பண்படுத்தவேண்டும்‌. மண்வளம்‌ 
நன்றாமிருந்தால்தான்‌, த்‌ 
நன்றாய்‌ முளைக்கும்‌. 

உழுது பண்படுத்தும்போது, அந்த நிலம்‌ 
விதைப்புக்கு. ஆயத்தமாயிருக்கும்‌. நல்ல 
நகத்தில்‌! வணக்கப்‌ அலைல்‌ நன்றாம்‌ 
வேரூன்றி வளரும்‌. 


யதா மனுஷரோடும்‌, 
எருசலேமியரோடும்‌ கர்த்தர்‌ சொல்லுகிறது. 
என்னவென்றால்‌: நீங்கள்‌ 
முள்ளுகளுக்குள்ளே விதையாதிருங்கள்‌, 
உங்கள்‌ தரிசு நிலத்தைப்‌ பண்படுத்துங்கள்‌" 
(எரே 4:3). 


ங்கள்‌ 


விதையுங்கள்‌" 


நீதிக்கென்று விதை 
(ஓசி 10:12) என்று கர்த்தர்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரரிடம்‌ சொல்லுகிறார்‌. 
அவர்கள்‌ நற்கிரியைகளைச்‌ செய்வதற்கு 
மனந்திரும்பவேண்டும்‌. தங்களுடைய 
துர்க்கிரியைகளை விட்டு விலகி 
வரவேண்டும்‌. அவர்கள்‌ ஆவிக்கென்று 
விதைக்கவேண்டும்‌. நீதிக்கென்று 
விதைக்கவேண்டும்‌. சத்தியத்திற்கென்று 
விதைக்கவேண்டும்‌. 

“மோசம்போகாதிருங்கள்‌, தேவன்‌ 
தம்மைப்‌ பரியாசம்பண்ணவொட்டார்‌; மனுஷன்‌ 
எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான்‌. 
தன்‌ மாம்சத்திற்கென்று விநைக்கிறவன்‌ 
மாம்சத்தினால்‌ அழிவை அறுப்பான்‌; 
ஆலிக்கென்று விதைக்கிறவன்‌ ஆலிமினாலே 
நித்தியஜீவனை அறுப்பான்‌" (கலா 637 8). 





i THE 
TT 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தரைத்‌ 
தேடவேண்டும்‌. அவர்கள்‌ கர்த்தருடைய 
கிருபைக்காக, அவருடைய முகத்தை 
நோக்கிப்‌ பார்க்கவேண்டும்‌. விதைக்கப்பட்ட 
விதைகள்மீது கர்த்தருடைய ஆசீர்வாதம்‌ 
வந்து தங்கவேண்டுமென்று கர்த்தரிடத்தில்‌ 


நீதிக்கென்று 
த்‌ கர்த்தருடைய தத்தம்‌ 
நாம்‌ மிகவும்‌ கவனமாகவும்‌, எச்சரிப்பாகவும்‌ 
இருக்கவேண்டும்‌. 
கிருபையை. சார்ந்து 


நேர்த்தியாய்ச்‌ செய்யவேண்டும்‌. 
குர்த்த நம்மேல்‌ 
வருஷிக்கப்பண்ணுவார்‌. நாம்‌ 

விதை விதைக்கும்போது, நம்மீது “தின்‌ 
ஆசீர்வாதமான மழை பெய்யும்‌. 


நாம்‌ அநியாயத்தை 
தீவினையை அறுப்போம்‌ பொய்யின்‌ 
கனிரளைப்‌ புசிப்போம்‌. இஸ்ரவேல்‌ 
புத்திரருடைய கடந்தகால ஜீலியம்‌ பாவமும்‌ 
அக்கிரமமும்‌ நிரம்பியதாகமிருந்தது. அவர்கள்‌ 
நீதிக்கென்று விதை விதைக்காமல்‌, 
அநீதிக்கென்று விதை விதைத்தார்கள்‌. 
அவர்கள்‌ நியாயத்தை உழாமல்‌, 
அநியாயத்தை உழுதார்கள்‌. கர்த்தருடைய 
தயவுக்கொத்தாய்‌ அறுப்பு அறுக்காமல்‌, 
தீவினையை அறுத்தார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ பாவத்திற்கு 
ஊழியம்‌ செய்தார்கள்‌. மிகவும்‌ கடினமான 
வேலைகளையெல்லாம்‌ தங்கள்மீது, 
சுமத்திக்கொண்டு, அதிகமான பாரங்களை: 
சுமந்தார்கள்‌. அந்தப்‌ பாரங்களை சுமக்க 
முடியாமல்‌ பரிதபித்தார்கள்‌. முறுமுறுத்தார்கள்‌. 
கர்த்தருடைய நாளில்‌ ஒரு 

ம்‌ உண்டாகாது. 


உழுதல்‌ 


ஓசியா - விரிவுரை 
HOSEA - COMMENTARY 


அக்கிரமக்காரர்கள்‌ கர்த்தரை 
நம்பமாட்டார்கள்‌. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
அக்கிரமங்களையும்‌, தீயகாரியங்களையும்‌ 
செய்து தங்களுடைய வழிகளை நம்பினார்கள்‌. 
தங்களுடைய பராக்கிரமசாலிகளின்‌ 
திரளையும்‌ நம்பினார்கள்‌. தங்களுடைய 
பாதுகாப்புக்கு கர்த்தரை நம்பாமல்‌, 
தங்களுடைய ஆயுதங்களை நம்பினார்கள்‌. 
அந்நிய தேசத்தாரை நம்பி, அவர்களோடு 
இராணுவ உடன்படிக்கை செய்து 
கொண்டார்கள்‌. 


விரட்‌ 
அந்நிய 
பின்பற்றிப்போகிறார்கள்‌. 
தங்களை  சிருஷ்டித்வரை நம்பாமல்‌, 
சிருஷ்டிகளை நம்புகிறார்கள்‌. அவர்கள்‌ 
கர்த்தருடைய ஆலோசனைகளுக்கும்‌, 
அவருடைய வழிநடத்துதலுக்கும்‌. 
முக்கியத்துவம்‌ கொடுக்காமல்‌, தங்களுடைய 
சுயஆலோசனைகளுக்கும்‌, 
சுயதிட்டங்களுக்கும்‌ 
கொடுக்கிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ 


கர்த்தரை விட்டு 
தெய்வங்களைப்‌ 
அவர்கள்‌ 


முக்கியத்துவம்‌ 


புத்திர்‌ பரிசுத்த 


கர்த்தரைத்‌ தேடவேண்டும்‌. 
நம்பவேண்டும்‌. கர்த்தரை நம்புகிறவர்கள்‌ 
செழித்திருப்பார்கள்‌. கர்த்தர்‌ மீது நாம்‌ 
வைக்கும்‌ நம்பிக்கை ஒருபோதும்‌ 
வீணாய்ப்போகாது. அது நம்மை 
வஞ்சிக்காது. கர்த்தரை நம்புவதே நமக்கு 
பெலன்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ உலகப்பிரகாரமான 
காரியங்களை நம்புகிறார்கள்‌. 
மாம்சப்பிரகாரமான காரியங்களை 
செய்கிறார்கள்‌. இதனால்‌ அவர்களுக்கு 
அழிவு வரும்‌ என்று கர்த்தர்‌ எச்சரிக்கிறார்‌. 
"ஆகையால்‌ உங்கள்‌ ஜனங்களுக்குள்‌ அமளி 
எழும்பும்‌” (ஓசி 1014) என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. அவர்களுடைய தேசத்தில்‌ 
உள்நாட்டு கலவரத்தின்‌ மூலமாகவோ, 
அல்லது அந்நிய தேசத்தார்‌ அவர்கள்‌ 
தேசத்தின்மீது, யுத்தம்பண்ணுவதின்‌ 
மூலமாகவோ அமளி எழும்பும்‌. 





ழ்‌ யனா 
யாய 


இஸ்ரலேல்‌ புத்திரர்‌ தங்களுடைய 
பாதுகாப்புக்கு கர்த்தரை நம்பாமல்‌, 
அரண்களை நம்புகிறார்கள்‌. அவர்களுடைய 
எல்லா அரண்களும்‌ அழிக்கப்படும்‌. 
யுத்தநாளில்‌  பிள்ளைகளின்மேல்‌ தாய்‌ 
மோதியடிக்கப்படுவாள்‌. ல்‌ 
புத்திரருக்கு கொடூர மரணமுண்டாகும்‌. 
ஸ்திரீகளும்‌ பிள்ளைகளும்‌, யுத்த வீரர்களும்‌ 
அந்நிய தேசத்தாரால்‌ சங்காரமாவார்கள்‌. 
யுத்தநாளிலே சல்மான்‌ பெத்தார்பேலை: 
அழிக்கும்‌. 

“சல்மான்‌” என்னும்‌ பெயர்‌ அசீரியாவின்‌ 
ராஜாவாகிய. சல்மனேசரைக்‌ குறிக்கும்‌. 
என்று வேதபண்டிதர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. 

ன்‌ இஸ்ரவேல்‌ தேசத்திலுள்ள 

கோட்டைகளையும்‌, 

அழித்துப்போட்டான்‌ 

ர்பேல்‌” என்னும்‌ பெயருக்கு 
'ஆர்பேலின்‌ வீடு” என்று பொருள்‌. 


சல்மனேசர்‌ பெத்தார்பேல்‌ பட்டணத்தை 


பார்த்து. 
ராஜாவுக்கு விரோதமாக யுத்தம்பண்ணாமல்‌, 
அவனுக்கு கீழ்ப்படிந்து விடுகிறார்கள்‌. 


பெத்தார்பேல்‌ அழிக்கப்பட்டதுபோலவே 
சமாரியாவும்‌ அழிக்கப்படும்‌ என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. பெத்தார்பேலிலே 
குடியிருந்தவர்கள்‌. பட்டயத்தினால்‌. 
சங்காரமானது போல, சமாரியாவின்‌ 


குடிகளும்‌ பட்டயத்திற்கு இரையாவார்கள்‌. 


ஓசியா - விரிவுரை 
HOSEA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


'அதிகாலமே இஸ்ரவேலின்‌ 
ராஜா முற்றிலும்‌ சங்கரிக்குப்படுவான்‌” 
(ஓசி 10:15) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
ஒசெயா இஸ்ரவேல்‌ தேசத்திற்கு கடைசி 
ராஜாவாயிருக்கிறான்‌. இவனுடைய 
காலத்தில்‌ இஸ்ரவேல்‌ தேசம்‌ முழுவதுமாய்‌ 
சங்கரிக்கப்படுகிறது. “இஸ்ரவேலின்‌ ராஜா 
முற்றிலும்‌ சங்கரிக்கப்படுவான்‌" என்னும்‌. 
வாக்கியம்‌, ஒசெயா ராஜாவையோ அல்லது. 
அவனுடைய முன்னோர்களில்‌ ஒருவரையோ 
குறிக்கலாம்‌. 

இஸ்ரவேலின்‌ ராஜா அதிகாலைமே 
சங்கரிக்கப்படுவான்‌. திடீரென்று அவனுக்கு 

அகும்‌ இஸ்ரவேல்‌ ராஜா 

சங்கரிக்கப்பட்டதுபோல, 
இப்படிப்பட்டதை உங்களுக்கு செய்யும்‌” ரி 
கர்த்தர்‌ இஸ்ரவேலுக்கு சொல்லுகிறார்‌. 


யெரெபெயாம்‌ பெத்தேலிலே ஒரு 
பொன்கன்றுக்குட்டியை வைத்திருந்தான்‌. 
கில்காலிலே இஸ்ரவேல்‌ புத்திரருடைய 
எல்லா  அக்கிரமமும்‌ காணப்படுகிறது. 
அவர்களுடைய இருதயங்கள்‌ கர்த்தரைத்‌ 
தேடாமல்‌ கடினப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல்‌ 

கொடிய  பொல்லாப்புகளை 


கொடிய 
ராஜா 


ல்‌ புத்திரருடைய 
பொல்லாப்பினால்‌, அசீரியாவின்‌ 
அவர்களை அழித்துப்போடுவான்‌ என்று 
கர்த்தர்‌ சொல்லாமல்‌, “உங்கள்‌ கொடிய 
பொல்லாப்பினால்‌ பெத்தேல்‌ இப்படிப்பட்டதை 
உங்களுக்கு செய்யும்‌" (ஓசி 10:15) என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. நமக்கு என்னென்ன 





f= THE 
TT 


இஸ்ரவேல்‌ ஜனத்தில்‌ ஆண்மக்கள்‌ 

எல்லோரும்‌, கர்த்தராகிய ஆண்டவருடைய 

சந்நிதியில்‌ வரும்போது, அவர்களுடைய 

கூடாரங்களில்‌ ஆண்மக்கள்‌ யாரும்‌ 

இருக்கமாட்டார்கள்‌. ஆண்மக்கள்‌ 

கர்த்தராகிய ஆண்டவருடைய 

கூடிவருவார்கள்‌. 

கூடாரங்களில்‌ 

_ சிறுபிள்ளைகளும்‌, வயதான 

வியாதியஸ்தர்களும்‌ 

மாத்திரமே இருப்பார்கள்‌. அவர்களுக்கு 
எந்தவிதமான பாதுகாப்பும்‌ இல்லை. 


இஸ்ரவேல்‌ ஜனத்தாரில்‌ ஆண்மக்கள்‌ 
எல்லோரும்‌ கர்த்தராகிய ஆண்டவரின்‌ 
சந்நிதியில்‌ வரும்போது. சத்துருக்கள்‌. 
அவர்களுடைய கூடாரங்களை 
கொள்ளையிட வருவதற்கு வாய்ப்புள்ளது. 
கூடாரங்களிலுள்ளவர்களுக்கு ஆண்மக்களின்‌ 
பாதுகாப்பு 
சூழ்நிலைகளில்‌, 
தங்களுடைய பாதுகாப்புக்கு 
நம்பவேண்டும்‌. 

"வருஷத்தில்‌ மூன்றுதரம்‌ உங்கள்‌ 
தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு, 
முன்பாகக்‌ காணப்படப்‌ போயிருக்கும்போது 
ஒருவரும்‌ உங்கள்‌ தேசத்தை இச்சிப்பதில்லை" 
(யாத்‌ 34:24) என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. இஸ்ரவேல்‌ தேசத்தை 
கொள்ளையிடவேண்டும்‌ என்று சத்துருக்கள்‌ 
முயற்சி மேற்கொள்ளமாட்டார்கள்‌. அது 
மாத்திரமல்ல, இஸ்ரவேல்‌ ஜனத்தாரின்‌ 
ஆண்மக்கள்‌ கர்த்தருடைய சந்நிதியில்‌. 
வரும்போது, சத்துருக்கள்‌ அவர்களுடைய 
தேசத்தை இச்சிக்கவும்‌ மாட்டார்கள்‌. 
கர்த்தருடைய பிரமாணத்திற்கு 
கீழ்ப்படிவதே, நமக்கு மெய்யான பாதுகாப்பு 
கர்த்தருடைய வழியில்‌ போவதே நமக்கு 
பாதுகாப்பான வழி. 


“நான்‌ 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
மூன்று பண்டிகைகளை நியமிக்கிறார்‌. 
அந்தப்‌ பண்டிகை நாட்களில்‌, இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாரின்‌ ஆண்மக்கள்‌ எல்லோரும்‌, 
இஸ்ரவேலின்‌ தேவனாயிருக்கிற 
கர்த்தராகிய ஆண்டவரின்‌ சந்நிதியில்‌ 
வரவேண்டும்‌. கர்த்தர்‌ இந்த மூன்று 
பண்டிகைகளைப்‌ பற்றிச்‌ சொல்லும்போது, 
அந்தப்‌ பண்டிகையோடு ஒரு சில 
பிரமாணங்களை இணைத்து சொல்லுகிறார்‌. 
இஸ்ரவேல்‌. புத்திரர்‌ 
பண்டிகையை ஆசரிக்கவேண்டும்‌. இது 
புளிப்பிலலா  அப்பப்பண்டிகை என்றும்‌ 
அழைக்கப்படுகிறது. இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
எகிப்து தேசத்திலிருந்து விடுவிக்கப்பட்டதை 
நினைவுகூரும்‌ வண்ணமாக, அவர்கள்‌ 
பஸ்கா பண்டிகையை கி்‌ 


பஸ்கா 


ம்‌ பிரமாணத்தையும்‌ 
இணைத்து சொல்லுகிறார்‌. 

H அப்பப்பண்டிகையை 
நீங்கள்‌ வைடு; நான்‌ உங்களுக்குக்‌ 
கட்டளையிட்டபடியே, ஆபீப்‌ மாதத்தில்‌ குறித்த 
காலத்திலே ஏழுநாள்‌ புளிப்பில்லா அப்பம்‌ 
புசிக்கக்கடவீர்கள்‌; ஆபீப்‌ மாதத்திலே 
எகிப்திலிருந்து புறப்பட்டாயே" (யாத்‌ 
என்று கர்த்தர்‌ புளிப்பில்லா 
அப்பப்பண்டிகையை பற்றிச்‌ சொல்லுகிறார்‌. 

இந்த்‌ பண்டிகை யாத்‌ 12:13-ஆவது 

நியமனம்‌ செய்யப்பட்டிருக்கிறது. 

பண்டிகையைப்பற்றி 

£375-ஆவது வசனத்தில்‌ மறுபடியுமாக 
வலியுறுத்தி சொல்லப்பட்டிருக்கிறது. 


“நீங்கள்‌ இருக்கும்‌ வீடுகளில்‌ அந்த 
இரத்தம்‌ உங்களுக்காக அடையாளமாய்‌ 
இருக்கும்‌: அந்த இரத்தத்தை நான்‌ 
கண்டு, உங்களைக்‌ கடந்துபோவேன்‌; நான்‌ 
எகிப்து தேசத்தை அழிக்கும்‌ போது, 
அழிக்கும்‌ வாதை உங்களுக்குள்ளே 
வராதிருக்கும்‌” (யாத்‌ 12:13) 





f= FTE 
TT 


தம்முடைய  ஜனமாகிய 
அதிகமான நன்மைகளை 
செய்கிறார்‌ (ஓசி 114,34). 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தருக்கு 
நன்றியில்லாதவர்களாயிருக்கிறார்கள்‌ 

(ஓசி 112-4712). அவர்களுடைய 
துரோகத்தினிமித்தம்‌ கர்த்தருடைய கோபம்‌ 
அவர்கள்மேல்‌ வருகிறது (ஓசி 11:5). 


இஸ்ரவேல்‌ புத்திரர்மீது 
தம்முடைய கோபத்தைக்‌ காண்பித்தாலும்‌, 
தம்முடைய கிருபையையும்‌ இரக்கத்தையும்‌ 
நினைவுகூருகிறார்‌ (ஓசி 11:89). கர்த்தர்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு கொடுக்கும்‌ 
வாக்குத்தத்தங்கள்‌ (ஓசி 112011). கர்த்தர்‌ 
யூதாவின்‌ மனுஷரைப்பற்றிப்‌ புகழ்ந்து 
சொல்லுகிறார்‌ (ஓசி 1142), 


'இஸ்ரவேல்மீதூ 
அன்பு ஓசி 11:1-7 


கர்த்தர்‌ 
இஸ்ரவேலுக்கு 


கர்த்தர்‌ 


கர்த்தருடைய 


ஓசி 111. 
இனைஞனாயிருந்தபோது நான்‌. 
அவனை நேசித்தேன்‌; எகிப்திலிருத்தூ 
என்னுடைய குமாரனை 
வரவழைத்தேன்‌. 


ஓசி 112. அவர்கள்‌ 
அறைக்கிறவர்களின்‌' 
விலகிப்போய்விட்டார்கன்‌; 
பாகால்களுக்குப்‌ 
விக்கிரகங்களுக்குத்‌ 
தூபங்காட்டினார்கன்‌.. 


தங்களை 
முகத்துக்கு 


பலியிட்டு, 


எப்பிராயிமைக்‌: 
பழக்கினேன்‌, 
தங்களைக்‌: 
அறியாமற்‌ 


ஓசி 113 
கையிடித்து நடக்கப்‌ 
ஆனாலும்‌ நான்‌ 
குணமாக்குகிறவரென்று 
போனார்கள்‌. 


நான்‌ 


ஓசியா - விரிவுரை 
HOSEA - COMMENTARY 


பிரியப்‌] 
UBLISHERS 


மனுஷரைக்‌ கட்டி இழுக்கிற 
அன்பின்‌ கயிறுகனால்‌ நான்‌ அவர்களை 
இழுத்தேன்‌, அவர்கள்‌ காத்துகளின்‌. 
மேல்‌ இருத்த நுகத்தடியை எடுத்துப்‌ 
போடுகிறவரைப்போல்‌ இருந்து, 
அவர்கள்‌ பட்சம்‌ சாய்த்து, அவர்களுக்கு 
ஆகாரங்கொடுத்தேன்‌.. 
ஓசி 115. மனத்திரும்ப 
மாட்டோமென்றதினால்‌ அவர்கள்‌ 
எகிப்துதேசத்துக்குத்‌ திரும்பிப்‌ 
போவதில்லை; அசீரியன்‌ அவர்களுக்கு 
ராஜா. 


ஓசி 11:8. ஆகையால்‌ அவர்களுடைய 
ஆலோசனைகளினிமித்தம்‌ பட்டயம்‌ 
அவர்கள்‌ பட்டணங்களுக்குள்‌ பாய்ந்து, 
அவர்கள்‌ தாழ்ப்பான்களை நிர்மூலம்‌ 
பண்ணி, அவர்களைப்‌ பட்சிக்கும்‌. 


ஓசி 11:7. என்‌ ஜனங்கள்‌ என்னைவிட்டு. 
விலகுகிற  மாறுபாட்டைப்‌ பற்றிக்‌ 
கொண்டிருக்கிறார்கள்‌; அவர்களை 
உன்னதமான வரிடத்தில்‌ 
வரவழைத் தாலும்‌. 
எழும்புகிறதில்லை. 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரர்மீது மிகவும்‌ 
கிருபையாக இரக்கம்‌ காண்பிக்கிறார்‌. 
இஸ்ரவேல்‌. இளைஞனாகயிருந்தபோதே 
கர்த்தர்‌ அவர்களை நேசித்தார்‌ (ஓசி 119) 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ எகிப்து தேசத்தின்‌ 
அடிமைத்தனத்திலிருந்தார்கள்‌. அவர்கள்‌ 
அங்கே பலுகிப்பெருகினார்கள்‌. இஸ்ரவேல்‌ 
ஜனங்கள்‌ எகிப்து தேசத்திலிருந்தபோது 
கர்த்தர்‌ அவர்களை ஒரு தேசமாக 
உருவாக்கினார்‌. 


ஒருவனும்‌ 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரர்மீது 
அன்புகூர்ந்தார்‌. தாம்‌ இஸ்ரவேல்‌ புத்திரர்மீது 
அன்பாயிருப்பதினால்‌, கர்த்தர்‌ அவர்களை 
தம்முடைய ஜனமாகத்‌ தெரிந்துகொள்கிறார்‌. 





f= FTN 
TT 


"சகல. ஜனங்களிலும்‌ நீங்கள்‌ 
திரட்சியான 'ஜனமென்று கர்த்தர்‌ 
உங்கள்பேரில்‌ அன்புவைத்து உங்களைத்‌ 
தெரிந்து கொள்ளவில்லை; நீங்கள்‌ சகல. 
ஜனங்களிலும்‌ கொஞ்சமாயிருந்தீர்கள்‌. 
கர்த்தர்‌ உங்களில்‌ அன்புகூர்ந்ததினாலும்‌, 
உங்கள்‌ பிதாக்களுக்கு இட்ட ஆணையைக்‌ 
காக்கவேண்டும்‌ என்பதினாலும்‌: கர்த்தர்‌ 
பலத்த கையினால்‌. உங்களைப்‌ 
புறப்படப்பண்ணி, அடிமைத்தன வீடாகிய 
எகிப்தினின்றும்‌ அதின்‌ ராஜாவான 
பார்வோனின்‌ கையினின்றும்‌ உங்களை 
மீட்டுக்கொண்டார்‌" (உபா 7:7 8). 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ சிறுபிள்ளைகளைப்‌ 
போல உதவியற்றவர்களாயிருந்தார்கள்‌. 
பேதைகளாகவும்‌, புத்தியில்லாதவர்களாகவும்‌: 
இருந்தார்கள்‌. அவர்கள்‌ வெறுத்து, 
ஒதுக்கப்பட்டவர்களாகவும்‌ காணப்பட்டார்கள்‌. 
அவர்களுக்கென்று சொந்த தேசமில்லை. 
அவர்கள்‌ எகிப்து தேசத்திலே. 
அடிமைகளாயிருந்தார்கள்‌. அப்போது கர்த்தர்‌ 
அவர்களை நேசித்தார்‌. 


நாம்‌ முதிர்வயதடையும்போது, 
நம்முடைய ஜீவியகாலத்தில்‌, கர்த்தர்‌ நமக்கு, 
டன்‌ நன்மைகளை நினைவுகூரவேண்டும்‌. 

'விசேஷமாய்‌ நாம்‌ 
இளைகராமிரந்தமோது, கர்த்தர்‌ நமக்கு 
காண்பித்த அன்பை மறந்துவிடக்கூடாது. 
நாம்‌ கர்த்தருக்கு நன்றியுள்ளவர்களாய்‌ 
ஜீவிக்கவேண்டும்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ எகிப்து 
அடிமைத்தனத்திலிருந்தபோது 

அவர்களை அடிமைத்தன வீட்டிலிருந்து 

விடுதலை பண்ணினார்‌. “எகிப்திலிருந்து 

குமாரனை வரவழைத்தேன்‌" 

என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 

புத்திரர்‌ கர்த்தருக்கு 

கொல்கத்தா, 


கர்த்தர்‌ இங்கு சொல்லுகிற வாக்கியம்‌ 
இயேசுகிறிஸ்துவில்‌ நிறைவேறிற்று, ஏரோது 
ராஜாவின்‌ காலத்தி யோசேப்பு, 
மரியாளையும்‌, கவை 
அழைத்துக்கொண்டு எகிப்து தேசத்திற்கு 
ஓடிப்போனார்‌. ஏரோது ராஜா மரித்த பின்பு 
அவர்கள்‌ எகிப்து தேசத்திலிருந்து யூதேயா 
தேசத்திற்கு திரும்பவம்‌ வந்தார்கள்‌. 


தேசத்தின்‌ 
கர்த்தர்‌ 


ஓசியா - விரிவுரை 
HOSEA - COMMENTARY 


'ஏரோதின்‌ மரணபரியந்தம்‌ அங்கே 
இருந்தான்‌. எகிப்திலிருந்து என்னுடைய 
குமாரனை வரவழைத்தேன்‌. என்று, 
தீர்க்கதரிசியின்‌ மூலமாய்க்‌ கர்த்தரால்‌ 
உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி 
நடந்தது” (மத்‌ 2:15). 


எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை 
ன்‌" என்னும்‌ வாக்கியத்திற்கு 
ஆலிக்குரிய 

சொல்லுகிறார்கள்‌. 


மூலமாக, நாம்‌ விடுவிக்கப்பட்டிருக்கிறோம்‌. 


“நான்‌ எப்பிராமீமை கைப்பிடித்து நடக்க 
பழக்கினேன்‌" (ஓசி 11:3) என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரை 
தம்முடைய பிரமாணங்களில்‌ நடப்பதற்கு. 
பமிற்சி கொடுத்தார்‌. ர்க்க த 
க்கினார்‌. கர்த்தர்‌ அவர்களுக்கு 
நியமங்களையும்‌, பண்டிகை 
பிரமாணங்களையும்‌ கொடுத்து, தம்முடைய 
பிரமாணத்தைக்‌ குற்றுக்கொடுத்தார்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு ப்‌ 
சரீர பலவீனங்களும்‌ வந்தபோது கர்‌ 


அவர்களுக்கு பரம கண்டர்‌ எயார்‌ 
வியாதிகளைக்‌ 


இஸ்ரவேல்‌. 
ஊழியத்தைக்‌ 
ஊழியத்தை 


ருக்‌, 

கொடுத்தார்‌ 

நேர்த்தியாய்ச்‌ 

கர்த்தர்‌ அவர்களுக்கு. 

பயிற்சி முறைகளையும்‌, 

அணுகுமுறைகளையும்‌ 

பயன்படுத்தினார்‌. மனுஷரை கட்டி இழுக்கிற 

அன்பின்‌ கமிறுகளால்‌ கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரரை இழுத்தார்‌ (ஓசி 11:4). 


கர்த்தர்‌ தம்முடைய பிள்ளைகளை 

தம்மிடத்தில்‌. இந்த! சொத்தா! 

நம்மை இழுப்பதற்கு மனுஷரைக்‌ கட்டி 

இழுக்கிற கமிறுகளைப்‌ பயன்படுத்துகிறார்‌. 
தக்‌. கயிறுகளை மனுஷர்‌ 

பயன்படுத்துகிறார்கள்‌. இந்தக்‌ கயிறுகளால்‌. 

கட்டி இழுக்கும்போது, 

மனிதாபிமானத்திற்கு 

உண்டாகாது. 

காத்துக்கொள்ளப்படும்‌. 





i= THE 
TT 


கர்த்தர்‌ தம்முடைய பிள்ளைகளை 
அன்பின்‌ கயிறுகளால்‌ கட்டி இழுக்கிறார்‌. 
மனுஷரை கட்டி இழுக்கிற கயிறுகளைவிட, 
அன்பின்‌ கயிறுகள்‌ அதிக பலமுள்ளவை. 
இந்தக்‌ கயிறுகளால்‌ வண்டிகளைக்கூட கட்டி 
இழுக்கலாம்‌. 
இஸ்ரவேல்‌ 

கழுத்துக்களின்மேல்‌ 
இருக்கிறது. கர்த்தர்‌ 
நுகத்தடியை அவர்களுடைய 
கழுத்துக்களிலிருந்து எடுத்துப்போடுகிறார்‌. 
இரக்கமுள்ள விவசாமி தன்னுடைய 
மாடுகளுக்கு இரக்கம்‌ காண்பிப்பார்‌ 
அவற்றை. நன்றாய்ப்‌ போஷித்து. 
ஆதரவாய்ப்‌ பராமரிப்பார்‌ தன்னுடைய 
மாடுகளை அளவுக்கு அதிகமாக வேலை: 
வாங்கமாட்டார்‌. கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
புத்தருடைய கழுத்துக்களின்‌ மேலிருந்து 
நுகத்தடியை எடுத்துப்போடுகிறார்‌. கர்த்தர்‌ 
அவர்கள்‌ பட்சம்‌ சாய்ந்து அவர்களுக்கு 
ஆகாரம்‌ கொடுக்கிறார்‌ 


ரவேல்‌ புத்திரர்‌ எகிப்‌ ல்‌ 
தன கத்கசக எ என்‌ 
ஆளோட்டிகள்‌ இஸ்ரவேல்‌ 
அடித்து, உதைத்து, கடினமாய்‌ 

கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரை 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
சாய்ந்து அவர்களுக்கு 
ஆகாரங்கொடுத்தார்‌ 


புத்திரருடைய 
பாரமான நுகத்தடி 
அந்தப்‌ பாரமான 


விவசாயி டய ல்‌ உ 
ன்பு” அலர்‌ மாடுகளை... நுகத்திலிகந்த 
கழற்றிவிடுவார்‌. உழுத மாடுகளுக்கு ஓய்வு 
கொடுப்பார்‌. அவற்றிற்கு தீனி கொடுப்பார்‌. 
கஷ்டப்பட்டு உழவு வேலை செய்த மாடுகள்‌, 

புசித்து 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரை எகிப்தின்‌ 
அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து, 
வனாந்தர பாதையிலே ஓய்வெடுக்கச்‌. 
செய்கிறார்‌. கர்த்தர்‌ அவர்களுடைய 
பாளயங்களைச்‌ சுற்றிலும்‌ மன்னாவைப்‌ 
'பொழியப்பண்ணுகிறார்‌. இதுவே 
அவர்களுக்கு வானத்திலிருந்து கிடைக்கிற 
அப்பம்‌. தேவதூதர்கள்‌ பரலோகத்திலே 
மன்னாவைப்‌  புசிக்கிறார்கள்‌. கர்த்தர்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு தேவதூதர்களின்‌ 
ஆகாரத்தைக்‌ கொடுக்கிறார்‌. 


ஓசியா - விரிவுரை 
HOSEA - COMMENTARY 


இஸ்ரவேல்‌ புத்திரரோ, கர்த்தர்‌ 
நன்மைகளுக்கு, 
நன்றிகல்ாதவர்களாயிரக்கறரகள்‌ 
அவர்கள்‌ கர்த்தருடைய வார்த்தைக்கு. 
செவிகொடுக்கவில்லை. கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கு தம்முடைய உபதேசத்தைக்‌ 
கொடுக்கும்போது, அவர்கள்‌ செவிடர்களைப்‌ 
போல தங்களுடைய செவிகளை 
அடைத்துக்கொள்கிறார்கள்‌. கர்த்தருடைய 
பிரமாணத்திற்கு கீழ்ப்படிய மறுக்கிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரரை 
அவர்களோ கர்த்தரை 
நேசியாமல்‌ விக்கிரகங்களை 
நேசிக்கிறார்கள்‌. கர்த்தரை ஆராதியாமல்‌ 
அந்நிய தெய்வங்களுக்கு தூபங்காட்டி 
ஆராதனை செய்கிறார்கள்‌. இஸ்ரவேல்‌ 
தேசத்தார்‌,  இளைஞனாகமிருந்த ஆரம்ப 
காலத்திலேயே, அவர்கள்‌ மத்தியில்‌ 
விக்கிரகாராதனை பிரவேசித்துவிட்டது. 
அதன்‌ பின்பு அவர்கள்‌ 
விக்கிரகாராதனைக்கு அடிமையாகி 


கர்த்தர்‌ 
நேசிக்கிறார்‌. 


தங்களை 

முகத்துக்கு 

விலகிப்போய்விட்டார்கள்‌;  பாகால்களுக்குப்‌ 

பலியிட்டு, விக்கிரகங்களுக்குத்‌ 

தூபங்காட்டினார்கள்‌' (ஓசி 11:2) என்று 

கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரைப்பற்றிச்‌ 
சொல்லுகிறார்‌. 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு அநேக 
நன்மைகளை செய்திருந்தும்‌, அவர்கள்‌ 
அதை உணராமலிருக்கிறார்கள்‌. 
அவர்களிடத்தில்‌ குர்த்தரைப்பற்றிய அறிவு 
கர்த்தர்‌ தங்களுக்கு காண்பித்த 

இரக்கங்களையும்‌, 





i al 
TT 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ வியாதிப்பட்டு 
வேதனைகளை அனுபவித்த காலத்தில்‌ 
கர்த்தரே அவர்களைக்‌ குணப்படுத்தினார்‌. 
ஆனாலும்‌ கர்த்தர்‌ ்‌ 
குணமாக்குகிறவர்‌ என்று 
அறியாமற்போனார்கள்‌ (ஓசி 
நன்றியில்லாமலிருப்பதற்கு 

அறியாமையே அடிப்படை காரணம்‌. நமக்கு 
பிறர்‌ செய்யும்‌ நன்மைகளை நாம்‌. 
மறந்துவிடுவதினால்‌, நாழும்‌ அவர்களுக்கு 
நன்றி சொல்ல மறந்துவிடுகிறோம்‌. 


ரட்ட 
திராட்சரச த்தையும்‌ 


தானியத்தையும்‌ 
எண்ணெயையும்‌ 
கொடுத்தவரென்றும்‌, தனக்கு நான்‌ 
வெள்ளியையும்‌ பொன்னையும்‌ 
பெருகப்பண்ணினவரென்றும்‌ அவள்‌ 
அறியாமற்‌ போனாள்‌: அவைகளை அவர்கள்‌ 
பாகாலுடையதாக்கினார்கள்‌" (ஓசி 2:8). 

இஸ்ரவேல்‌ புத்திர 
விலகிப்போய்விடுகிறார்கள்‌. 
என்னைவிட்டு விலகுகிற 
பற்றிக்கொண்டிருக்கிறார்கள்‌: அவர்களை 
உன்னதமானவரிடத்தில்‌  வரவழைத்தாலும்‌ 
ஒருவனும்‌ எழும்புகிறதில்லை' (ஓசி 11:7) 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. இஸ்ரவேல்‌. 
புத்திரர்‌ பாவம்‌ செய்ய 
ஆயத்தமாயிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ பாவம்‌ 
செய்ய வேண்டுமென்று 
தீர்மானமாயிருக்கிறார்கள்‌. துணிகரமாய்ப்‌ 
பாவம்‌ ய்கிறார்கள்‌. ர்‌ 
இருதயங்கள்‌ தீமை 
ஆயத்தமாயிருக்கிறது. 

இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
விலகி அந்நிய 
பின்பற்றிப்போகிறார்கள்‌. 
விரோதமாகப்‌ பாவம்‌ 
துன்மார்க்கமாய்‌ ஜீவிக்கிறார்கள்‌. ஆனாலும்‌ 
அவர்கள்‌ தங்கள்‌ பாவங்களுக்கு 
மனந்திரும்ப மறுக்கிறார்கள்‌ (ஓசி 1:5) 


கர்த்தருடைய 


நான்‌ 


கர்த்தவிட்டு 
என்‌ ஜனங்கள்‌ 
மாறுபாட்டைப்‌ 


கர்த்தரிடத்தில்‌ திரும்பி வருமாறு அவர்களை 
அழைக்கிறார்கள்‌. 


பின்பற்றிப்போகிறார்கள்‌. 
விரோதமாக கலகம்பண்ணுகிறார்கள்‌. 


ஓசியா - விரிவுரை 
HOSEA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தரைவிட்டு விலகிப்போகிறவர்கள்‌ 

நேராகப்‌ 

கர்த்தரை 

செழித்திருப்பார்கள்‌ 

கர்த்தரை நம்பாதவர்கள்‌ குறைந்து 

போவார்கள்‌. முடிவிலே அழிந்துபோவார்கள்‌. 

மாயையை நம்பினவர்கள்‌ ஒன்றுமில்லாமல்‌ 
போய்விடுவார்கள்‌. 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரை எகிப்து, 
தேசத்தின்‌ அடிமைத்தனத்திலிருந்து 
விடுவிக்கிறார்‌. அவர்களை தம்முடைய 
ஜனமாகத்‌ தெரிந்தெடுத்து, தம்மிடத்தில்‌ 
சேர்த்துக்கொள்கிறார்‌. கர்த்தர்‌ தங்களுக்கு 
செய்த நன்மைகளுக்கு, இஸ்ரவேல்‌ புத்திரர்‌, 
அவருக்கு நன்றியுள்ளவர்களாயிருக்க 
வேண்டும்‌. ஆனால்‌ அவர்களோ கர்த்தர்‌ 
தங்களுக்கு செய்த நன்மைகளை 
மறந்துவிடுகிறார்கள்‌. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
தங்கள்‌ பாவங்களுக்கு மனந்திரும்ப 
மறுக்கிறார்கள்‌. 
“மனந்திரும்பமாட்டோமென்‌ றதினால்‌ 
அவர்கள்‌ எகிப்துதேசத்துக்குத்‌ 
திரும்பிப்போவதில்லை; 
அவர்களுக்கு ராஜா" (ஓசி 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
எத்து தே தேசம்‌ 
அடிமைத்தனத்தின்‌ 
அவர்கள்‌ மறுபடியும்‌ 
திரும்பிப்போகமாட்டார்கள்‌. 
தேசத்திலே தக்க 
எகிப்து தேசத்தின்‌ பார்வோன்‌ அவர்களுக்கு 
ராஜாவாயிருக்கமாட்டான்‌. பார்வோனுக்கு 
பதிலாக, அசீரியன்‌ அவர்களுக்கு 
ராஜாவாயிருப்பான்‌. 


15) 


இன்க்‌ “திரந்து 


அடிமைத்தன த்தைவிட, 
அச்ரிய சத்தின்‌ அடிமைத்தனம்‌ மிகவும்‌ 
கடினமானதாயிருக்கும்‌. இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கு பார்வோன்‌ 
செய்ததைவிட, அசீரியாவின்‌ 
அதிகமான தீங்குகளை செய்வான்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு, 
தேசத்தை சுதந்தரமாகக்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
விலகி, அவருக்கு 
பாவம்‌ செய்வதினால்‌, 
கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு, அவர்கள்மீது 
வருகிறது. அதுவும்‌ கானான்‌ தேசத்திலேயே 
வருகிறது. 


தீங்கு 
ராஜா 


கர்த்தர்‌ 





i FTE 
TT 


இஸ்ரவேல்‌ புத்திரர்மீது பட்டயம்‌ வரும்‌. 
அந்நிய தேசத்தாருடைய பட்டயம்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரருடைய பட்டணங்களுக்குள்‌ பாயும்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தருக்கு விரோதமாக 
தொடர்ந்து பாவம்‌ செய்கிறார்கள்‌. இதனால்‌ 
தேவனுடைய நியாயத்தீர்ப்புக்கள்‌ அவர்கள்மீது 
தொடர்ந்து வந்துகொண்டிருக்கும்‌. 


கையால்‌ அவர்களுடைய 
ஆகோச்கைகளிளிமித்தம பட்டயம்‌ அவர்கள்‌ 
பட்டணங்களுக்குள்‌ பாய்ந்து, அவர்கள்‌ 
தாழ்ப்பாள்களை நிர்மூலம்பண்ணி, 
அவர்களைப்‌ பட்சிக்கும்‌" (ஒசி 11:6) என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


எப்பிராயிமே நான்‌ உன்னை 
எப்படிக்‌ கைவிடுவேன்‌ 
ஓசி 11:8-12 


ஓசி 11:8. எப்பிராமிமே, நான்‌ உன்னை: 
எப்படிக்‌ கைவிடுவேன்‌? இஸ்ரவேலே, 
நான்‌ உன்னை எப்படி. 
ஒப்புக்கொடுப்பேன்‌? நான்‌ உன்னை 
எப்படி  அத்மாவைப்போலாக்குவேன்‌? 
உன்னை எப்படி. செயோயிமைப்‌ போல 
வைப்பேன்‌? என்‌ இருதயம்‌ எனக்குள்‌ 
குழம்புகிறது; என்‌ பரிதாபங்கன்‌ 
ஏகமாய்ப்‌ பொங்குகிறது. 


ஓசி 110. என்‌ உக்கிர கோபத்தின்‌ 
படியே செய்யமாட்டேன்‌; 
எப்பிராயிமை அழிக்கும்படித்‌ திரும்ப 
மாட்டேன்‌; ஏனென்றால்‌ நான்‌ 
மனுஷனல்ல,  தேவனாயிருக்கிறேன்‌; 
நான்‌ உன்‌ நடுவிலுன்ன பரிசுத்தர்‌; 
ஆகையால்‌ பட்டணத்துக்கு விரோதமாக. 
வரேன்‌. 


ஓசி 11:10. அவர்கள்‌ கர்த்தரைப்‌ 
பின்பற்றுவார்கள்‌;. அவர்‌ 
சிங்கத்தைப்போல்‌ கெர்ச்சிப்பார்‌; அவர்‌ 
கெர்ச்சிக்கும்போது அவர்கள்‌ 
சந்ததியார்‌ மேற்குத்திசையிலிருத்த 
நடுங்கி வருவார்கள்‌. 


ஓசியா- விரிவுரை 
HOSEA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஓசி பப்பி எகிப்திலிருந்து 
குருவிகளைப்போலவும்‌, அசீரியா 
தேசத்திலிருத்து புறாக்கணைப்போலவும்‌ 


கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


ஓசி 1112. 
பொய்களினாலும்‌, 
வம்சத்தார்‌ 
என்னைச்‌: 
கொண்டிருக்கிறார்கள்‌; 


எப்பிராயிமர்‌ 
இஸ்ரவேல்‌ 
வஞ்சுகத்தினாலும்‌ 
சூழ்ந்து 


இன்னும்‌ 
அரசாண்டு, 
பரிசுத்தவான்‌களோடே. 
உண்மையாயிருக்கிறான்‌.. 


ஸ்ரவேலின்‌ நிலமையைக்‌ 
தமக்குத்தாமே வழக்காடிக்‌ 
கர்த்தருடைய நீதிக்கும்‌, 
நடுவே இந்த விவாதம்‌ 
நடைபெறுகிறது. இந்த விவாதத்தில்‌ 
கர்த்தருடைய இரக்கத்திற்கே முழுமையான 
வெற்றி கிடைக்கிறது. 


ப குறித்து, 
கர்த்தர்‌ 

கொள்கிறார்‌. 
இரக்கத்திற்கும்‌ 


மனதில்‌ 
கர்த்தருடைய 


நம்முடைய 
வருவதுபோல, 
போராட்டம்‌ வராது. ஆனாலும்‌ 
தம்முடைய - சத்தியத்தை 
தெளிவுபடுத்துவதற்காக, 
பேசுகிறார்‌. மனுஷர்‌ சிந்திக்கிற பிரகாரமாக, 
கர்த்தர்‌ தம்முடைய வார்த்தைகளை 
வெளிப்படுத்துகிறார்‌. 


இஸ்ரவேல்‌. 
விரோதமாய்ப்‌ 


போராட்டம்‌ 
மனதில்‌ 


புத்திரர்‌ 


பொல்லாப்பு 


கர்த்தருக்கு 
செய்கிறார்கள்‌. 
அவர்களுடைய பொல்லாப்பு 
அதிகமாயிருக்கிறது. கர்த்தருடைய நீதி 
இஸ்ரவேல்‌ புத்திரரை கடினமாய்த்‌ தண்டிக்க 
வேண்டுமென்று தீர்மானித்திருக்கிறது. 
ஆனாலும்‌, கர்த்தருடைய கிருபையும்‌ 
இரக்கமும்‌, அந்த தண்டனையை 
நிறைவேற்றவிடாமல்‌ தடுத்து நிறுத்தி 
விடுகிறது. 





f= FTE 
TT 


வல்‌ 
செய்திருந்தாலும்‌, 
கிருபையினால்‌, 
வரப்போகும்‌ 


புத்திரர்‌ பாவம்‌ 
கர்த்தருடைய 
அவர்கள்‌ தங்களுக்கு 
தண்டனையிலிருந்து. 
தப்பித்துக்கொள்கிறார்கள்‌. “எப்பிராயீமே, 
நான்‌ உன்னை எப்படிக்‌ கைவிடுவேன்‌? 
இஸ்ரவேலே, உன்னை எப்படி 
ஒப்புக்கொடுப்பேன்‌: (ஓசி 11:8) என்று 
கர்த்தர்‌ கேட்கிறார்‌. 


கர்த்தருடைய மனதிற்குள்‌, அவருடைய 
நீதிக்கும்‌, அவருடைய கிருபைக்கும்‌ விவாதம்‌ 
நடைபெறுகிறது. கர்த்தருடைய நீதி, 
இஸ்ரவேலின்‌ சுபாவத்தைப்பற்றி முதலாவதாக 
விவாதிக்கிறது. இஸ்ரவேல்‌ புத்திரருடைய 
பாவங்களினிமித்தமாய்‌, கர்த்தர்‌ அவர்களைக்‌ 
கைவிட்டுவிடவேண்டும்‌. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
திருந்தாத மிள்ளைகளாயிருக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ கெட்ட குமாரனைப்போல 
கர்த்தருக்கு அடங்காதவர்களாயிருக்கிறார்கள்‌. 
தம்முடைய நீதியின்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரரை 
அவர்களுடைய சத்துருக்களின்‌ கைகளில்‌ 
ஒப்புக்கொடுத்து விடவேண்டும்‌. ஒரு 
ஆட்டுக்குட்டியை சிங்கத்திடம்‌ கொடுப்பது 
போல, இஸ்ரலேல்‌ புத்திரரை அவர்களுடைய 
சத்துருக்களிடம்‌. கொடுக்கவேண்டும்‌. 
தன்னிடத்தில்‌ கொடுக்கப்பட்ட ஆட்டை 
சிங்கம்‌ கடித்து குதறிப்போடும்‌. அதை பீறி 
பட்சித்துப்போடும்‌. 

கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌  புத்திரரை 
அத்மாவைப்போல ஆக்கவேண்டும்‌ என்றும்‌, 
அவர்களை செபோமீமைப்போல. 
வைக்கவேண்டும்‌ என்றும்‌ அவருடைய நீதி 
விவாதம்பண்ணுகிறது. சோதோமும்‌ 
கொமோராவும்‌ அழிந்தபோது, இவ்விரண்டு 
பட்டணங்களும்‌ அதோடு கூட சேர்ந்து 
அழிந்துபோயிற்று. 


எப்பிராயீமும்‌ இஸ்ரவேலும்‌ கர்த்தருக்கு 
வினேதினகப்‌ வேய்‌ செய்கிறார்கள்‌. கத்தர்‌ 
தங்களை கைவிட்டுவிடுவதற்கு இவர்கள்‌ 
பாத்திரவான்களாயிருக்கிறார்கள்‌. ர்‌ 


கர்த்தர்‌ 
பிரகாரமாக, 


ஒப்புக்கொடுப்பதினாலோ, 
அநீதியும்‌ செய்யவில்லை. 
நீதிமினால்‌ இவர்களை கைலிடலாம்‌. 
இவர்களை சத்துருக்களின்‌ கைகளில்‌ 
ஒப்புக்கொடுக்கலாம்‌. 


கர்த்தர்‌ தம்முடைய 


ஓசியா - விரிவுரை 
HOSEA - COMMENTARY 


கர்த்தர்‌ தம்‌ கிருபையினால்‌ 

எப்பிராமீமே நான்‌ உன்னை எப்படி 

கைவிடுவேன்‌? இஸ்ரவேலே, நான்‌ உன்னை 

எப்டி ஒப்புக்கொடுப்பேன்‌?" (ஓசி 11:8) 

என்று கர்த்தருடைய கிருபையும்‌ இரக்கமும்‌ 
பையும்‌, 


விவாதம்பண்ணுகிறது. 
கர்த்தர்‌ இல்‌ 


கர்த்தர்‌ 
மனதருக்கமுமுள்ளவர்‌. 
அவர்களுடைய 
தண்டிக்க 
தீர்மானம்பண்ணினாலும்‌, 
கிருபையும்‌ இரக்கமும்‌ 

தண்டனையைத்‌ தடைபண்ணிலிடும்‌. 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரைத்‌. 
தண்டிக்காமலிருப்பதற்கு என்ன செய்யலாம்‌ 
என்று யோசித்துக்கொண்டிருக்கிறார்‌ 
அவர்களைத்‌ தண்டிக்காமல்‌ 
விட்டுவிடுவதற்கு என்ன செய்யலாம்‌ 
என்பதற்கான காரணங்களையும்‌, கர்த்தர்‌ 
தம்முடைய கிருபையினாலும்‌ 
இரக்கத்தினாலும்‌ சிந்தித்துக்‌ 
கொண்டிருக்கிறார்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கெட்ட 
குமாரர்களைப்போல இருந்தாலும்‌, அவர்கள்‌ 
பாவங்களுக்கு 
அவர்கள்‌ 
ஜனமாகவே 
தான்‌ பெற்ற 


தங்கள்‌ 
மனந்திரும்பாமலிருந்தாலும்‌, 


இன்னும்‌ கர்த்தருடைய 
இருக்கிறார்கள்‌. தாய்‌ 
பிள்ளையை கைவிடமாட்டாள்‌. கர்த்தரும்‌, 
ஒரு தாயைப்போலவே, தம்முடைய 
பிள்ளைகளிடத்தில்‌ அன்புகூருகிறார்‌. கர்த்தர்‌ 
எப்பிராமீமைக்‌ கைவிடமாட்டார்‌. கர்த்தர்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரரை அவர்களுடைய 
சத்துருக்களின்‌ கைகளில்‌ 
ஒப்புக்கொடுக்கமாட்டார்‌. 





f= THE 
TT 


இஸ்ரவேல்‌ 
விசேஷமானவர்கள்‌. கர்த்தரே 
அன்பினால்‌, அவர்களை 
ஜனமாகத்‌ தெரிந்துகொண்டார்‌. 
அவர்களை தமக்கு பரிசுத்த ஜனமாகத்‌ 
தெரிந்துகொண்டார்‌. கர்த்தர்‌ அவர்களை 
தெரிந்துகொண்டபோது. அவர்களிடத்தில்‌ 
பகவாங்களும்‌,. அறத்தங்களும்‌. மறக்கும்‌ 
இருந்தது. ஆனாலும்‌ கர்த்தர்‌ அவர்களை 
தமக்கு சொந்தமாக்கிக்கொண்டார்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரரிடத்தில்‌ ஏராளமான 
'பொல்லாப்புகள்‌ இருந்தாலும்‌, 
அவர்களிடத்தில்‌ இன்னும்‌ சில 
நற்குணங்கள்‌ இருக்கிறது. அவர்கள்‌ 
ஒருவேளை தங்களுடைய பாவங்களுக்கு 
மனந்திரும்புவார்கள்‌. அவர்களுடைய 
இருதயங்கள்‌ ஒருவேளை புதுப்பிக்கப்படும்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ தங்கள்‌ பாவங்களுக்கு 
மனந்திரும்புவார்கள்‌. என்று கர்த்தர்‌ 
நம்புகிறார்‌. கர்த்தர்‌ அவர்களுடைய 
மனந்திரும்புதலை எதிர்பார்க்கிறார்‌. 
ஆகையினால்‌ எப்பிராமீமை 
கைவிடுவதற்கும்‌, ம்‌ 
சத்துருக்களின்‌ 
ஒப்புக்கொடுப்பதற்கும்‌ தயங்குகிறார்‌. 


புத்திரர்‌ 


கர்த்தர்‌ 
கைகளில்‌ 


கர்த்தருடைய மனச்சாட்சி அவருடைய 
இருதயத்தோடு பேசுகிறது. அவருடைய 
மனச்சாட்சியில்‌ போராட்டம்‌ உண்டாகிறது. 
கர்த்தர்‌ இஸ்ரவேல்மீது வைத்திருக்கும்‌ 
அன்புக்கும்‌, கர்த்தருடைய மனச்சாட்சிக்கும்‌. 
நடுவே, அவருக்குள்‌ மிகப்பெரிய போராட்டம்‌ 
நடைபெறுகிறது. “என்‌ இருநயம்‌ எனக்குள்‌ 
குழம்புகிறது. என்‌ பரிதாபங்கள்‌ ஏகமாய்ப்‌ 
பொங்குகிறது" (ஓசி 11:8) என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 
கர்த்தருடைய 
அவருடைய நீதிக்கும்‌, 
நடுவே மிகப்பெரிய 
நடைபெறுகிறது. முடிவில்‌ கர்த்தருடைய 
கிருபையும்‌ இரக்கமும்‌ இந்த நீண்ட 
போராட்டத்தில்‌ வெற்றி பெறுகிறது. “என்‌ 
உக்கிர கோபத்தின்படியே செய்யமாட்டேன்‌, 
எப்பிராமீமை அழிக்கும்படி திரும்ப மாட்டேன்‌” 
(ஓசி 11:9) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


உள்ளத்திலே, 
இரக்கத்திற்கும்‌ 
போராட்டம்‌ 


ஓசியா - விரிவுரை 
HOSEA - COMMENTARY 


எப்பிராயீமரும்‌, இஸ்ரவேலரும்‌ பாவம்‌ 
செய்தாலும்‌, கர்த்தர்‌ அவர்களை 
அழிக்கமாட்டார்‌. அவர்கள்‌ தங்கள்‌ 
பாவங்களுக்கு மனந்திரும்புவார்கள்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய கோபத்தினால்‌ அவர்களைப்‌ 
பட்சித்துப்போடமாட்டார்‌. கர்த்தருக்குள்‌ 
நடைபெற்ற போராட்டத்தில்‌, அவருடைய 
கிருபையும்‌... இரக்கமும்‌ வெற்றி 
பெற்றிருக்கிறது. 


கர்த்தர்‌ இவ்வாறு தீர்மானம்‌ 
பண்ணுவதற்கு. ஒரு விசேஷித்த 
காரணமுள்ளது. “ஏனென்றால்‌ நான்‌ 
மனுஷனல்ல, தேவனாயிருக்கிறேன்‌: நான்‌ 
உன்‌ நடுவிலுள்ள பரிசுத்தர்‌" (ஓசி 119) 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரர்மீது 
தம்முடைய கோபத்தைக்‌ குறைத்துக்கொண்டு, 
தம்முடைய கிருபையையும்‌ இரக்கத்தையும்‌ 
கூட்டிக்கொள்கிறார்‌. கர்த்தருடைய கிருபை 
அதிகரிக்கிறது. கர்த்தர்‌ தம்முடைய 
கிருபையினால்‌, தம்முடைய கோபத்தைக்‌ 
கட்டுப்படுத்தி, “ஆகையால்‌ பட்டணத்திற்கு 
விரோதமாக வரேன்‌" (ஓசி 119) என்று 
சொல்லுகிறார்‌. 


கர்த்தர்‌ தம்முடைய கோபத்திற்கு 
ஆண்டவராகமிருக்கிறார்‌ கர்த்தருடைய 
கோபம்‌ அவருக்கு கட்டுப்படும்‌. ஆகையினால்‌ 


முடியாதது. நம்மால்‌ நம்முடைய கோபத்தை 
ஆளுகை செய்ய முடியாது. பல சமயங்களில்‌, 
நம்முடைய கோபம்‌ நம்மை ஆளுகை 
செய்யும்‌. நாம்‌ சில சமயங்களில்‌ 
கட்டுக்கடங்காமல்‌ கோபப்பட்டுவிடுவோம்‌. 


நாம்‌ கர்த்தருடைய கிருபையின்மீதும்‌, 
அவருடைய இரக்கத்தின்மீதும்‌ நம்பிக்‌ 
வைக்கவேண்டும்‌. 
கிருபையையும்‌ இரக்கத்தையும்‌ 
நினைவுகூர்ந்து, நம்முடைய 
உற்சாகமடையவேண்டும்‌. 
மனுஷனல்ல. அவர்‌ தேவனாயிருக்கிறார்‌. 
அவர்‌ தம்முடைய கோபத்திற்கு 
ஆண்டவராயிருக்கிறார்‌. கர்த்தரை 
நம்புகிறவர்களுக்கு இந்த சத்தியம்‌ மிகுந்த 
ஆறுதலைக்‌ கொடுக்கிறது. 





i= THE 
TT 


இஸ்ரவேல்‌ 
கிருபைகளையும்‌, 
நன்மைகளையும்‌ 


புத்திரர்‌ கர்த்தருடைய 
இரக்கங்களையும்‌, 
பெற்றுக்கொள்வார்கள்‌. 
தம்முடைய ஆசீர்வாதங்களைப்‌ 
பெற்றுக்கொள்வதற்கு, கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரரைத்‌ தகுதிப்படுத்துகிறார்‌. அவர்கள்‌ 
கர்த்தரை பின்பற்றுவார்கள்‌ (ஓசி 11:10. 
கர்த்தர்‌ க 
வடக்கு 
பத்துக்கோத்திர்தாணக்‌ 
எஸ்றாவின்‌ காலத்தில்‌, 
கோத்திரத்தார்‌, அவரோடுகூட 
சொந்த தேசத்திற்கு திரும்பி வந்தார்கள்‌. 
'அவர்கள்‌ கர்த்தரைப்‌ 
(ஓசி 11:10) என்னும்‌. 
தீர்க்கதரிசனம்‌ ஓரளவு நிறைவேறிற்று. 


க்கதரிசனம்‌ விக்குரிய 
இஸ்ரேல்‌ புத்திர்‌ மத்தியிலே பாஸாக 
நிறைவேறிற்று. ஆவிக்குரிய இஸ்ரவேல்‌ 
என்னும்‌ வாக்‌: சுவிசேஷ சபையைக்‌ 
குறிக்கும்‌. இயேசுகிறிஸ்துவின்‌ 
சுவிசேஷத்தினால்‌ இரட்சிக்கப்படுகிறவர்கள்‌ 
கர்த்தரைப்‌ பின்பற்றுகிறார்கள்‌. 
இரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர்‌ 
அனுதினமும்‌ தம்முடைய சபையில்‌ 
சேர்த்துக்கொள்கிறார்‌. 


கர்த்தர்‌ ஆவிக்குரிய இஸ்ரவேலரை 
அழைக்கிறார்‌. அவர்களை ஒன்றாய்க்‌ 
கூட்டிச்சேர்க்கிறார்‌ இயேசுகிறிஸ்துவின்‌ 
அழைப்பு சிங்கம்‌  கெர்சிப்பதைப்போல. 
இருக்கும்‌. அவர்‌ சிங்கத்தைப்போல்‌ 
கெர்ச்சிப்பார்‌: அவர்‌ கெர்ச்சிக்கும்போது. 
அவர்கள்‌ சந்ததியார்‌ மேற்குத்திசையிலிருந்து 
நடுங்கி வருவார்கள்‌" (ஓசி 11:10. 

காட்டிலே சிங்கம்‌ கெர்ச்சிக்கும்போது. 
அதன்‌ சத்தத்தை எல்லா மிருகங்களும்‌: 
கேட்கும்‌. சிங்கம்‌ கெர்ச்சிப்பதைக்‌ கேட்டு 
காட்டிலுள்ள எல்லா மிருகங்களும்‌ நடுங்கும்‌. 
கர்த்தர்‌ சிங்கத்தைப்போல கெர்சிக்கும்போது. 
அவர்கள்‌... சந்ததியார்‌ நடுங்குவார்கள்‌. 
சுவிசே சத்தம்‌ இவர்களுடைய 

சென்றடைந்திருக்கிறது. 
இவர்கள்‌ நடுங்குகிறார்கள்‌. 
'நாங்கள்‌ என்ன செய்யவேண்டும்‌" என்று 
இவர்கள்‌ நடுக்கத்தோடு கேட்பார்கள்‌. 


ஓசியா - விரிவுரை 
HOSEA - COMMENTARY 


இஸ்ரவேல்‌. 
ஆவியோடும்‌. 
கொள்வார்கள்‌. 
அலங்காரத்தோடே 
இஸ்ரவேல்‌ ஐனத்தார்‌ 
பக்தியோடும்‌ கர்த்தருடைய சமுகத்திற்கு 
முன்பாக நடுங்கிக்கொண்டு நிற்பார்கள்‌. 
அப்போது கர்த்தர்‌ இங்கு சொல்லுகிற 
வாக்குத்தத்தம்‌ நிறைவேறும்‌. 


புத்திரர்‌ 
உண்மையோடும்‌. 
அவரை 


கர்த்தரை 
தொழுது 
பரிசுத்த 
ஆராதிப்பார்கள்‌ 
பயத்தோடும்‌, 


“அவர்‌ கெர்ச்சிக்கும்போது அவர்கள்‌ 
சந்ததியார்‌ மேற்கு திசையிலிருந்து நடுங்கி 
வருவார்கள்‌" (ஓசி 11:10). இந்த வாக்கியம்‌ 
புறஜாதியாரைக்‌ குறிக்கிறது கானான்‌ 
தேசத்திற்கு திசையிலே, 
புறஜாதியாரின்‌ தவ்கள்‌ இருக்கிறது. 
ணவ எல்லா தேசங்களுக்கும்‌ பரவும்‌ 

கானானுக்கு மேற்கு. 
இரைம்கரக்கிற புறஜாதியார்‌, கர்த்தரிடத்தில்‌ 
நடுங்கி வருவார்கள்‌. 


சுவிசே. எருசலேப 
இல்லிக்கம்‌ வரையிலும்‌ சங்கக்கப்படது 
என்று அப்போஸ்தலர்‌ பவுல்‌ சொல்லுகிறார்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய வார்த்தைகளை 
அற்புதங்களினாலும்‌, அடையாளங்களினாலும்‌ 
ர்‌. அப்பொழுது அவர்கள்‌ 
மேற்கு திசையிலிருந்து 
கர்த்தரிடத்திற்கு நடுங்கி வருவார்கள்‌. 


இப்டி எருசலேம்‌ துவக்கிச்‌ 
சுற்றிலும்‌, இல்லிரிக்கம்‌ தேசம்வரைக்கும்‌, 
கிறிஸ்துவின்‌ சுவிசேஷத்தைப்‌ 
பூரணமாய்ப்‌ பிரசங்கித்திருக்கிறேன்‌"" 
(ரோம 1529). 


மாம்சப்பிரகாரமான இஸ்ரவேல்‌ 

ந்‌ எகிப்து தேசத்திற்கும்‌, அசீரியா 

ற்‌ சிதறிப்போயிருக்கிறார்கள்‌. 

ஒன்றாய்க்‌ 

“எகிப்திலிருந்து 

குருவிகளைப்போலவும்‌, அசீரியா 

தேசத்திலிருந்து புறாக்களைப்போலவும்‌ பயந்து 
வருவார்கள்‌" (ஓசி 11:11) 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
கர்த்தருடைய சமுகத்தில்‌ பயந்து 
வருவார்கள்‌. அவர்கள்‌ குருவிகளைப்‌ 
போலவும்‌,  புறாக்களைப்போலவும்‌ பறந்து, 
விரைந்து வருவார்கள்‌. தங்கள்‌ 
செட்டைகளை அடித்து, சிறகுகளால்‌ பறந்து 
வருவார்கள்‌. 


எல்லோரும்‌. 





i= THEN 
ETT 


கர்த்தரை 
தேசங்களிலிருந்தும்‌ 
வருகிறார்கள்‌. 
வெகுநூறந்திறுள்ள 
வந்தாலும்‌, 


நம்புகிறவர்கள்‌ 
கர்த்தரிடத்தில்‌ 
அவர்கள்‌ 
தேசங்களிலிருந்து. 
விசுவாசிகளெல்லோரும்‌ 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்துவக்குள்‌ 
சங்கமமாகிறார்கள்‌. அவர்கள்‌ சபையாகக்‌ 
கூட்டிச்சேர்க்கப்படுகிறார்கள்‌. 


நாம்‌ கர்த்தருடைய வார்த்தைகளைக்‌ 
கேட்டு | நடுங்கவேண்டும்‌. நாம்‌ கிறிஸ்துவின்‌ 
வார்த்தையைக்‌ கேட்கும்போது, நமக்குள்‌ 
பரிசுத்தமான நடுக்கம்‌ உண்டாகும்‌ 
நடுக்கம்‌ நம்மை கிறிஸ்துவினிடத்தில்‌ 
கூட்டிச்சேர்க்கும்‌. இது கிறிஸ்துவிடமிருந்து. 
நம்மை தூத்திவிடாது. 

கர்த்தர்‌ சிங்கத்தைப்போல 
செர்ச்சிக்கும்போது, 
அடிமைகளாகயிருக்கிறவர்கள்‌. நடுங்கி, 
கர்த்தரைவிட்டு விலகி ஒடிப்போய்விடுவார்கள்‌. 
பிள்ளைகளும்‌ சந்தநியார்களுமோ நடுங்கி, 
குர்த்தரிடத்தில்‌ ஒடிவருவார்கள்‌. 


கர்த்தரை நம்புகிறவர்கள்‌ 
அவரிடத்தில்‌ வரும்போது, கர்த்தர்‌ 
இவர்களை, அவர்களுடைய வீடுகளில்‌ 
குடிமிருக்கப்பண்ணுவார்‌ (ஓசி 1:1). சுவிசேஷ 
சபைக்கு வருகிறவர்கள்‌ எல்லோருக்குமே 
சபையில்‌ இடமுண்டு. அவர்களுடைய 
பெயர்கள்‌ கர்த்தருடைய ஜீவபுஸ்தகத்தில்‌ 
எழுதப்பட்டிருக்கும்‌. 


நடுங்கி 


இரட்சிக்கப்பட்டவர்கள்‌. 
வாசம்பண்ணுவார்கள்‌. 
தன்னுடைய சொந்த 
வாசம்பண்ணுவதுபோல, 
கர்த்தரோடு கூட வாசம்பண்ணுவார்கள்‌. 
நம்முடைய பிதாவின்‌ வீட்டில்‌ அநேக 
வாசஸ்நலங்கள்‌ உண்டு. அங்கே 
நமக்கென்று ஒரு வாசஸ்தலத்தை கர்த்தர்‌ 
)யத்தம்பண்ணி வைத்திருக்கிறார்‌. கர்த்தர்‌ 
நம்மை நம்முடைய வீட்டில்‌ குடியிருக்கப்‌ 
பண்ணுவார்‌. 

கர்த்தர்‌... இங்கு சொல்லுகிற 
ஆசீர்வாதங்களெல்லாம்‌, ஆவிக்குரிய 
இஸ்ரவேலுக்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 
மாம்சப்பிரகாரமான இஸ்ரவேலர்‌ கர்த்தருடைய 
ஆசீர்வாதங்களைப்‌ பெற்றுக்கொள்ளம 
ஈட்டார்கள்‌. ஆலிக்குரிய இஸ்ரவேலரே 
கர்த்தருடைய ஆசீர்வாதங்களைப்‌ 
பெற்றுக்கொள்வார்கள்‌. 


கர்த்தருக்குள்‌ 


ஓசியா - விரிவுரை 
HOSEA - COMMENTARY 


கர்த்தர்‌ இங்கு 
எப்பிராயீமும்‌, 
மாம்சப்பிரகாரமான 
இஸ்ரவேலாயிருக்கிறார்கள்‌. 
பொய்களினாலும்‌, இஸ்ரவேல்‌ 
வஞ்சகத்தினாலும்‌ 
சூழ்ந்துகொண்டிருக்கிறார்கள்‌" 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
வடக்கு இஸ்ரவேல்‌ தேசத்தாரைவிட, 


தெற்கு யூதாதேசத்தார்‌ கர்த்தருக்கு பயந்து 
ஜீவிக்கிறார்கள்‌. அவர்கள்‌ கர்த்தருடைய 


இஸ்ரவேலும்‌. 


“எப்பிராயீமர்‌ 
வம்சத்தார்‌ 
என்னைச்‌ 
சி 122) 


பரிசுத்தவாள்களோடே 
உண்மையாயிருக்கிறான்‌” (ஓசி 1142) என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


இதனால்‌ கர்த்தருடைய கிருபை, 
இஸ்ரவேல்‌ புத்திரரைவிட, யூதாவின்‌. 
புத்திரருக்கு அதிகமாய்‌ கிடைத்திருக்கிறது. 
யூதாவின்‌ மனுஷர்‌ கர்த்தருக்கு 
உண்மையுள்‌எவர்களாயிருக்கிறார்கள்‌. 


திரும்பக்‌ 
ஒரு னை பெற்றாள்‌; அப்பொழுது 
அவர்‌ அவனை நோக்கி: இவளுக்கு 
லோரு காமா என்னும்‌ பேரிடு; ஏனெனில்‌. 
நான்‌ இனி இஸ்ரவேல்‌ வம்சத்தாருக்கு, 
இரக்கஞ்செய்வதில்லை, நான்‌ அவர்களை 
முழுவதும்‌ அகற்றிவிடுவேன்‌. யூதாவின்‌ 
வம்சத்தாருக்கோ நான்‌ இரக்கஞ்செய்வேன்‌;: 
வில்லினாலும்‌, பட்டயத்தினாலும்‌, 
யுத்தத்தினாலும்‌, குதிரைகளினாலும்‌, 
குதிரைவீரரினாலும்‌ நான்‌ அவர்களை 
இரட்சியாமல்‌, அவர்களுடைய தேவனாகிய 
கர்த்தராலே அவர்களை இரட்சிப்பேன்‌ 
என்றார்‌" (ஓசி 1:6,77. 


யூதாவின்‌ புத்திரர்‌ 
ஆளுகை செய்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
பரிசுத்தவான்களுடைய வழிகளில்‌ 
நடக்கிறார்கள்‌. கர்த்தரோடு ஆளுகை 
செய்கிறவர்கள்‌, பரலோகத்தின்‌ காரியங்களில்‌ 
அதிக ஆர்வத்தோடிருப்பார்கள்‌. 


சர்ப்ந்தித்து, 


நேவனோடே 





i THE 
TT 


இஸ்ரவேல்‌ புத்திரரும்‌, யூதா புத்திரரும்‌ 
பாவம்‌ செய்கிறார்கள்‌. கர்த்தர்‌ அவர்களுக்கு 
விரோதமாகக்‌ குற்றம்‌ சொல்லுகிறார்‌ 
(ஒசி 12:12), எப்பிராயீம்‌ அநியாயம்‌ 
செய்கிறான்‌ (ஓசி 12:7). அவன்‌ 
தன்னைத்தானே நீதிமானாக்கிக்‌ 
கொள்கிறான்‌ (ஓசி அவனிடத்தில்‌ 
விக்கிரகாராதனை காணப்படுகிறது 
(ஓசி 12:1). எப்பிராமீமர்‌ கர்த்தரை மிகவும்‌ 
கோபப்படுத்துகிறார்கள்‌ (ஓசி 1214) 

, கர்த்தருக்கு 
இருக்கிறது. 


12:8). 


யூதாவோடும்‌ வழக்கு 
யாக்கோபை. 


யாக்கோபு 
தாழ்மையான 
(ஓசி 12:12,13). 
தீர்க்கதரிசிகளை 
அனுப்பினார்‌ 


ட்டது திரும்பி 


12:6). 
கர்த்தர்‌ 
காண்பிப்பார்‌ 


ந்திதியகதவ்களுக்க 
கிருபையும்‌ இரக்கமும்‌ 
(ஓசி 1229) 


யேகோவா என்பது அவருடைய 
நாமசங்கீர்த்தனம்‌ 


ஓசி 121-6 


ஏசி 18 
மேய்ந்து, 

பின்தொடருகிறான்‌; 

'நான்தோறும்‌ 

கேட்டையும்‌ வர்த்திக்கப்பண்ணி, 
அசீரியரோடே உடன்படிக்கை. 
பண்ணுகிறான்‌; எகிப்துக்கு எண்ணெய்‌: 
கொண்டுபோகப்படுகிறது.. 


ஓசியா- விரிவுரை 
HOSEA - COMMENTARY 


ஓசி 122. யூதாவோடும்‌ கர்த்தருக்கு 
வக்கு இருக்கிறது; அவர்‌ யாக்கோபை 

வழிகளுக்குத்தக்கதாக 
ணிக்க்போகிறான்‌ அவன்‌ 
கிரியைகளுக்குத்தக்ககாக அவனுக்கு 
'தீதியைச்‌ சரிக்கட்டுவார்‌. 


ஓசி 12:3, அவன்‌ தாயின்‌ கர்ப்பத்திலே 
தன்‌ சுகோதரனுடைய குதிகாலைப்‌ 
பிடித்தான்‌; தன்‌ பெலத்தினால்‌ 
தேவனோடே போராடினான்‌. 


ஓசி 12:4. அவன்‌ தூதனானவரோடே 
போராடி மேற்கொண்டான்‌, அழுது 
அவரை. நோக்கிக்‌ கெஞ்சினான்‌; 
பெத்தேலிலே அவர்‌ அவனைக்‌ கண்டு. 


சந்தித்து, அவ்விடத்திதூம்‌ நம்மோடே 
பேசினார்‌. 


125. கர்த்தராகிய அவர்‌ 
களின்‌ தேவன்‌; யேகோவா 
என்பது அவருடைய நாமசங்கீர்த்தனம்‌. 


ஒரி க இப்போதும்‌. நீ கன்‌ 
'தவனிடத்தில்‌ திரும்பு தயவையும்‌ 
நியாயத்தையும்‌ கைக்கொண்டு, 
இடைவிடாமல்‌ தேவனை 
நம்பிக்கொண்டிரு. 


உன்‌ 


எப்பிராயீம்‌ 
நடந்துகொள்கிறான்‌. 
ஆபத்துக்காலத்தில்‌ அவன்‌ கர்த்தரையே 
நம்பவேண்டும்‌. ஆனால்‌  எப்பிராமீமோ 
எகிப்தியரையம்‌. அசீரியரையும்‌ நம்புகிறான்‌. 
எப்பிராயீம்‌ காற்றை மேய்ந்து, 
கொண்டற்காற்றை பின்தொடருகிறான்‌. 


புத்திமீனமாய்‌ 
தன்னுடைய 


எப்பிராமீமர்‌ அசீரியரோடு இரா 
பதமாக கொட்ங்காகாட வக 
ஒப்பந்தத்தின்‌ மூலமாய்‌ தங்கள்‌ தேசத்திற்கு 
பாதுகாப்பு கிடைக்கும்‌ என்று 
நினைக்கிறார்கள்‌. அவர்கள்‌ அசீரியரோடு 
உடன்படிக்கை பண்ணினாலும்‌, 
அவர்களுக்கு மெய்யான பாதுகாப்பு 
கிடைக்காது. இஸ்ரவேலின்‌ அதிபதி 
அசீரிய தேசத்திலே அடிமையாகயிருப்பான்‌. 





i a 
TT 


புளிப்பில்லாத அப்பப்பண்டிகையைக்‌. 
கொண்டாடி, நான்‌ 
கட்டளையிட்டடியே  ஆமிப்‌ 

குறித்த காலத்தில்‌ _ ஏழுநாள்‌ 


எகிப்திலிருந்து, பட்டமே ன்‌ சந்நிதியில்‌ 
வெறுங்கையாய்‌ வரவேண்டாம்‌" (யாத்‌ 23.15) 
திதி. 
சம்பந்தமாக கர்த்தர்‌ 
பிரமாணத்தை இவ்வாறு 
“கர்ப்பந்திறந்து பிறக்கிற 
ஆடுமாடுகளின்‌ தலையீற்றான ஆண்கள்‌ 
யாவும்‌ என்னுடையவைகள்‌. கழுதையின்‌ 
தலையீற்றை ஒரு து மீட்டுக்‌. 
கொள்வாயாக: மீட்டுக்‌. 
கொள்ளாதிருந்தால்‌ தின்‌ கழுத்தை 
முறித்துப்போடு; உன்‌ பிள்ளைகளில்‌ 
முதற்பேறானவைகளையெல்லாம்‌ மீட்டுக்‌. 
கொள்ள வேண்டும்‌. வெறுங்கையோடே என்‌ 
ம்‌... வரக்கூடாது” 
என்று கர்த்தர்‌ 


மீட்டுக்கொள்வது 


சந்து ஒருவனு! 
(யாத்‌ 342920) 
சொல்லுகிறார்‌ 


கர்த்தர்‌ வாரங்களின்‌ 
இது 
பெந்தெகொஸ்தே பண்டிகை என்றும்‌ 
அழைக்கப்படுகிறது. பஸ்கா பண்டிகைக்கு 
எழுவாரங்களுக்கு பின்பு பெந்தெகொஸ்தே 
பண்டிகை... ஆசரிக்கப்படும்‌ இந்தப்‌ 
பண்டிகையோடு முதற்கனிகளின்‌ பிரமாணம்‌ 
இணைக்கப்பட்டிருக்கிறது. 


£த்தர்‌. 
பண்டிகையைப்பற்றியும்‌ சொல்லுகிறார்‌ 


(யாத்‌ 34:26) 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 

இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ வருஷத்தின்‌ 
முடிவிலே. சேர்ப்புக்கால பண்டிகையை 
ஆசரிக்கவேண்டும்‌. இது கூடாரங்களின்‌ 
பண்டிகை என்றும்‌ அழைக்கப்படுகிறது. 


கோதுமை அறுப்பின்‌ முதற்பலனைச்‌ 
செலுத்தும்‌ ஏழு வாரங்களின்‌ 
பண்டிகையையும்‌, வருஷமுடிவிலே 
சேர்ப்புக்கால பண்டிகையையும்‌ ஆசரிப்பாயாக” 
(யாத்‌ 34:22). 


என்று 


கர்த்தர்‌ அறுப்புக்கல. 
பண்டிகையைப்பற்றி யாத்‌ 23:16-ஆவது 


வசனத்தில்‌ ஏற்கெனவே சொல்லியிருக்கிறார்‌. 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QODNENS 
PUBLISHERS 


நீ வயலில்‌ விதைத்த உன்‌ 
பமிர்வேலைகளின்‌ 'முதற்பலனைச்‌ 
செலுத்துகிற அறுப்புக்கால பண்டிகையையும்‌, 
வருஷ முடிவிலே நீ வயலில்‌ உன்‌ 
வேலைகளின்‌ பலனைச்‌ சேர்த்துத்‌ 
தீர்ந்தபோது. சேர்பபுக்கல பண்டிகையையும்‌ 


புத்திரருக்கு 
டம 


விதத்தைப்பற்றியம்‌ 
“எனக்கு இடும்‌ பலியின்‌ 
புளித்தமாவுடன்‌ செலுத்த 
வேண்டாம்‌: பஸ்கா பண்டிகையின்‌ பலியை 
விடியற்காலம்வரைக்கும்‌. வைக்கவும்‌ 
வேண்டாம்‌" (யாத்‌ என்றும்‌, 
"வெள்ளாட்டுக்குட்டியை தாயின்‌ 
பாலிலே சமைக்க வேண்டாம்‌” (யாத்‌ 34:26) 
என்றும்‌ கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ ஆசரிக்கவேண்டிய 
பண்டிகைகளைப்பற்றி கர்த்தர்‌ ஏற்கெனவே 
சொல்லியிருக்கிறார்‌. அதை இங்கு 
மறுபடியுமாக சொல்லுகிறார்‌. கர்த்தருடைய 
எழுத்து ஒருபோதும்‌ அழிந்துபோகாது 
என்பதற்கு இது அடையாளம்‌. அவருடைய 
எழுத்து மாத்திரமல்ல, அந்த எழுத்தின்‌ ஒரு 
உறுப்புகூட அழிந்துபோகாது. 


தாம்‌. சொன்ன 
வார்த்தைகளையெல்லாம்‌ எழுதவேண்டும்‌ 
என்று கர்த்தர்‌ மோசேக்கு கட்டளை 
கொடுக்கிறார்‌. கர்த்தர்‌ மோசேயை 
நோக்கி, “இந்த வார்த்தைகளை நீ எழுது; 
இந்த வார்த்தைகளின்‌ படியே 
உன்னோடும்‌. இஸ்ரவேலோடும்‌. 
உடன்படிக்கைபண்ணினேன்‌" (யாத்‌ 34:27) 
என்று சொல்லுகிறார்‌. 


புதுப்பிக்கப்பட்ட உடன்படிக்கையை 
மோசே எழுதுகிறார்‌. (யாத்‌ 34:10-28) இது 
முதலில்‌ கொடுக்கப்பட்ட கற்பனைகளைப்‌ 
போன்றது. (யாத்‌ 20-23:33: யாத்‌ 24:3-8) 
இவை மோசேயின்‌ பிரமாணத்தின்‌ ஒரு 
பகுதியாகும்‌. யாத்‌ 20:1-உபா 34:12 ஆகிய 
வசனங்கள்‌ வரையிலும்‌ இதோடு 
சேர்க்கப்பட்டிருக்கிறது. புதுப்பிக்கப்பட்ட 
உடன்படிக்கையைப்‌ பிரதிஷ்டை 
பண்ணவில்லை. (யாத்‌ 24:3-9) 


34:25) 





i THE 
TT 


எப்பிராமீமர்‌ எகிப்து தேசத்தாரோடும்‌ 
இராணுவ உடன்படிக்கை செய்கிறார்கள்‌. 
அவர்களுக்கு விலையுயர்ந்த 
'வெகுமதிகளைக்‌ கொடுத்து, அவர்களுடைய 
ப பெற்றுக்கொள்ள முயற்சி 
எப்பிராமீமர்‌ எகிப்து, 
எண்ணெயைக்‌ கொண்டு 
போகிறார்கள்‌ 


எகிப்தியரோ இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
கொடுக்கும்‌ எல்லா வெகுமதிகளையும்‌ 
பெற்றுக்கொள்வார்கள்‌. னால்‌ 
எகிப்தியர்கள்‌ இஸ்ரவேலருக்கு உதவி 
செய்யமாட்டார்கள்‌. இஸ்ரவேலுக்கு உதவி 
தேவைப்படும்போது, 

அவர்களுக்கு உதவிசெய்யாமல்‌, 
கைவிட்டுவிடுவார்கள்‌ 

இஸ்ரவேலுக்கு துரோகம்பண்ணுவார்கள்‌. 


யூதாவோடும்‌ கர்த்தருக்கு வழக்கு. 
இருக்கிறது. கர்த்தர்‌ இதற்கு முன்பு 
யூதாவைப்பற்றி பெருமையாய்ப்‌ பேசினார்‌ 
'பூதாவோவெனில்‌ இன்னும்‌ தேவனோடே 
அரசாண்டு, பரிசத்தவான்‌௧ளோடே 
உண்மையாயிருக்கிறான்‌" (ஒசி 1112) என்று 
கர்த்தர்‌ யூதாவைப்பற்றி சொன்னார்‌. 
குர்த்தரோடு அரசாண்டவன்‌, இப்போது 
பாவமான காரியங்களை செய்கிறான்‌. 
பரிசுத்தவான்களோடே 
உண்மையாயிருந்தவன்‌, இப்போது 
பாவிகளோடு ஐக்கியமாயிருக்கிறான்‌. 


எப்பிராமீமும்‌ யூதாவும்‌ தங்களுடைய 
பிதாவாகிய யாக்கோபை நினைத்துப்‌ 
பார்க்கவேண்டும்‌. இஸ்ரவேல்‌ புத்திரரும்‌, 
யூதாவின்‌ புத்திரரும்‌ தங்கள்‌ பாவங்களுக்கு. 
மனந்திரும்பி கர்த்தரிடத்தில்‌ திரும்பி 
வரவேண்டும்‌. கர்த்தர்‌ யூதாவின்‌ 
மனுஷரையும்‌, இஸ்ரவேல்‌ மனுஷரையும்‌ 
குறிப்பதற்கு “யாக்கோபு” என்னும்‌ பெயரை 
பொதுவாகப்‌ பயன்படுத்துகிறார்‌. கர்த்தர்‌ 
யாக்கோபை அவன்‌ வழிகளுக்கு தக்கதாக 
விசாரிக்கப்போகிறார்‌. அவனுடைய 
கிரியைகளுக்குத்தக்கதாக அவனுக்கு 
நீதியைச்‌ சரிகட்டுவார்‌. கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரரையும்‌, யூதாபுத்திரரையும்‌ நியாயம்‌ 
விசாரிப்பார்‌. 


ஓசியா - விரிவுரை 
HOSEA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ எப்பிராமீமைப்பற்றியும்‌, 
இஸ்ரவேலைப்பற்றியும்‌ சொன்னபோது, 
'எப்பிராமீமே, நான்‌ உன்னை எப்படிக்‌ 
கைவிடுவேன்‌? இஸ்ரவேலே, நான்‌ உன்னை 
எப்படி ஒப்புக்கொடுப்பேன்‌? நான்‌ உன்னை 
எப்டி அத்மாவைப்போலாக்குவேன்‌? உன்னை 
எப்படி செபோமீமைப்‌ போல வைப்பேன்‌?" 
(ஓசி 11:8) என்று சொன்னார்‌. 


இப்போதோ கர்த்தர்‌, 

வழிகளுக்குத்தக்கதாக 
விசாரிக்கப்போவதாகவும்‌, 
கிரியைகளுக்குத்தக்கதாக 


அவர்களுடைய 
க நீதியைச்‌ 


அவர்களுக்கு. 
சரிகட்டப்போவதாகவும்‌ சொல்லுகிறார்‌. 
சேனைகளின்‌ தேவனுக்கும்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கும்‌ இடையே நெருங்கிய தொடர்பு 
உண்டு. கர்த்தராகிய அவர்‌ சேனைகளின்‌ 
தேவனாயிருக்கிறார்‌. சேனைகளின்‌ தேவன்‌ 
வெ தேவனாகவும்‌ இருக்கிறார்‌. 
யாக்கோபின்‌ தேவனாகவும்‌ 
இருக்கிறார்‌. யேகோவா என்பது அவருடைய 
நாமசங்கீர்த்தனம்‌ (ஓசி 12:5) 
இஸ்ரவேலின்‌ 
கர்த்தருக்கும்‌, அந்நிய தெய்வங்களுக்கும்‌. 
ஏராளமான வித்தியாசங்கள்‌ உண்டு, 
கர்த்தரை யாரும்‌ உண்டாக்கவில்லை. அவர்‌ 
தாமாகவே இருக்கிறவர்‌. யேகோவா என்னும்‌ 
பெயருக்கு “இருக்கிறவராகவே இருக்கிறேன்‌" 
என்று பொருள்‌. அவர்‌ எப்போதும்‌ 
இருந்தார்‌. அவர்‌ எப்போதும்‌ இருக்கிறார்‌ 
அவர்‌ எப்போதும்‌ இருப்பார்‌. கர்த்தர்‌ 
நித்தியமானவர்‌. அவர்‌ நேற்றும்‌ இன்றும்‌ 
என்றும்‌ மாறாதவர்‌. யேகோவா என்பது 
கர்த்தருடைய விசேஷித்த. நாமம்‌. 
சேனைகளின்‌ தேவனுக்கு யேகோவா 
என்னும்‌ பெயர்‌ கொடுக்கப்பட்டிருக்கிறது. 
யேகோவா என்பது அவருடைய 
நாமசங்கீர்த்தனம்‌. 
இஸ்ரவேலின்‌ 
சர்வஆளுகையுள்ளவர்‌. 
சேனைகளின்‌: 
சேனைகளும்‌, 


தேவனாசிய 


தேவனாகிய கர்த்தர்‌ 
கர்த்தராகிய அவர்‌ 
தேவன்‌. வானத்தின்‌ 
பூமியின்‌ சேனைகளும்‌ 
கர்த்தருடைய ஆளுகைக்கும்‌, 
கட்டளைகளுக்கும்‌ கீழ்ப்பட்டு செயல்படும்‌, 
கர்த்தருடைய நாமங்களும்‌, அவருடைய 
குணாதிசயங்களும்‌, அவருடைய 
நாமசங்கீர்த்தனங்களாகும்‌. 





i= FTE 
ETT 


விக்கிரகங்கள்‌ 
உண்டாக்கப்பட்டவை. 
விக்கிரகங்களும்‌ அழிந்துபோகும்‌ 
நித்திமானவையல்ல. விக்கிரகங்களுக்கு 
ஜீவனுமில்லை, பெலனுமில்லை, 
வல்லமையுமில்லை. 

இஸ்ரவேல்‌ புத்திர! 
விலகி விக்கிரகங்களைப்‌ 
போகிறார்கள்‌ அவர்கள்‌ மறுபடியும்‌ 
கர்த்தரிடத்தில்‌ திரும்பி வரவேண்டும்‌. 
“இப்போதும்‌ நீ உன்‌ தேவனிடத்தில்‌ திரும்பு; 
தயவையும்‌ நியாயத்தையும்‌ கைக்கொண்டு, 
இடைவிடாமல்‌. உன்‌ தேவனை 
நம்பிக்கொண்டிரு" (ஓசி 12:6) என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 


யாக்கோபின்‌ தேவனாக இருக்கிறவரே, 
இஸ்ரவேலின்‌ தேவனாகவும்‌ இருக்கிறார்‌ 
அவர்‌, “உன்‌ தேவனாகவும்‌" இருக்கிறார்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ தங்களுடைய தேவனுக்கு 
விரோதமாகப்‌ பாவம்‌ செய்கிறார்கள்‌. 
அவருடைய பிரமாணங்களுக்கு கீழ்ப்படியாமல்‌, 
அவருக்கு விரோதமாகக்‌ கலகம்‌ 
பண்ணுகிறார்கள்‌. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
தங்கள்‌ விக்கிரகங்களை விட்டு விலகி, 
தங்கள்‌ தேவனிடத்தில்‌ திரும்பி 
வரவேண்டும்‌. தங்கள்‌ பாவங்களுக்கு. 
மனந்திரும்பவேண்டும்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ தங்கள்‌ 
தேவனாகிய கர்த்தரை, முழுஇருதயத்தோடும்‌, 
முழுமனதோடும்‌, முழுஆத்துமாவோடும்‌ 
நம்பவேண்டும்‌. அவரிடத்தில்‌ அன்புகூர 
வேண்டும்‌. சேனைகளின்‌ தேவனை 
தங்களுடைய தேவனாக 
வேண்டும்‌. அவர்கள்‌ 
வார்த்தைக்கும்‌, அவருடைய 
பிரமாணங்களுக்கும்‌. கீழ்ப்படியவேண்டும்‌. 
கர்த்தரை சார்ந்து ஜீவிக்கவேண்டும்‌. 

இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ தயவையும்‌ 
நியாயத்தையும்‌ கைக்கொள்ளவேண்டும்‌. 
தரித்திரருக்கு உதவிசெய்யவேண்டும்‌. 
விதவைகளுக்கும்‌ திக்கற்ற 
பிள்ளைகளுக்கும்‌ ஆதரவு கொடுக்க. 
வேண்டும்‌. எல்லா வழக்குகளையும்‌ நீதியாய்‌ 
விசாரிக்கவேண்டும்‌. அவர்கள்‌ எல்லோரோடும்‌ 
அன்பாமிருக்கவேண்டும்‌. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
தங்கள்‌ தேவனை இடைவிடாமல்‌ 
நம்பிக்கொண்டிருக்கவேண்டும்‌.. 


கர்த்தரைவிட்டு 


ஏற்றுக்கொள்ள 
கர்த்தருடைய 


ஓசியா - விரிவுரை 
HOSEA - COMMENTARY 


இஸ்ரவேல்‌ புத்திரரையும்‌, 
புத்திரரையும்‌ பொதுவாகக்‌ 

கர்த்தர்‌ “யாக்கோபு” என்னும்‌ 
பயன்படுத்துகிறார்‌. அவர்‌ 
பற்றிச்‌ சொல்லும்போது. 


யூதாவின்‌ 
குறிப்பதற்கு, 
பெயரைப்‌ 
யாக்கோபைப்‌ 
யாக்கோபின்‌ 
சிலவற்றையும்‌ 
'அவன்‌ தாயின்‌ 
சகோதரனுடைய 
குதிகாலைப்‌ பிடித்தான்‌: தன்‌ பெலத்தினால்‌ 
தேவனோடே போராடினான்‌. அவன்‌ 
தூதனானவரோடே போராடி 
மேற்கொண்டான்‌, அழுது அவரை நோக்கிக்‌ 
கெஞ்சினான்‌; பெத்தேலிலே அவர்‌ அவனைக்‌ 
கண்டு சந்தித்து, அல்விடத்திலும்‌ நம்மோடே 
பேசினார்‌" (ஓசி 12:3,4). 


இஸ்ரவேலின்‌ பாவங்கள்‌ 
ஓசி 12:7-14 


ஓசி டா. 
கள்னத்தராச. 
இருக்கிறது; 
விரும்புகிறான்‌. 


ஓசி 12:8. எப்பிராயிம்‌: 
இசுவரியவானானேன்‌; நான்‌ 
பொருளைச்‌ சம்பாதித்தேன்‌; நான்‌ 
பிரயாசப்பட்டுத்‌ தேடின எல்லாற்றிலும்‌ 
பாவமாகிய அக்கிரமம்‌ என்னிடத்தில்‌ 
கண்டுபிடிக்கப்படுவதில்லையென்று 
சொல்லுகிறான்‌. 


அவன்‌ வியாபாரி, 
அவன்‌ கையில்‌ 
அதியாயஞ்செய்ய 


நான்‌ 


ஓசி 12:9. உன்னை எகிப்துதேசத்திலி. 
குந்து அழைத்துவந்தது முதற்கொண்டு 
உன்‌ தேவனாகிய கர்த்தராயிருக்கிற 
நான்‌, பண்டிகை நாட்களில்‌: 
செய்யப்படுகிறது போல்‌, திரும்பவும்‌ 
உன்னைக்‌ கூடாரங்களில்‌ தாபரிக்கப்‌ 
ஙண்ணுவேன்‌.. 


ஓசி 1210. 
தீர்க்கதரிசிகனோடே. 
நான்‌ அநேகம்‌ தரிசனங்களை 
அருனினேன்‌; தீர்க்கதரிசிகளைக்‌ 
கொண்டு உவமைகனால்‌ பேசினேன்‌. 


அப்படியே 
சொன்னேன்‌; 





i al 
TT 


ஏசி 121. 

ஸ்தலமோ? 

அபத்தரானார்கன்‌; 

கானைகளைப்‌ 

மிடுகிறார்கன்‌; 

பீடங்கள்‌ வயல்வரப்புகனில்‌ இருக்கிற 
கற்குவியல்கனைப்போல்‌ இருக்கிறது. 


2 3212. 
'ரியாதேசத்துக்கு 
இஸ்ரவேல்‌ ஒரு. 
ஊழியஞ்செய்து, ஒரு பெண்ணுக்காக 
ஆடு மேய்த்தான்‌. 


ஹி 1219. கர்த்தர்‌ ஒரு தீர்க்கதரிசியைக்‌ 
கொண்டு இஸ்ரவேலை எகிப்திலிருந்து. 

புறப்படப்பண்ணினார்‌; 

தீர்க்கதரிசியினால்‌ காக்கப்பட்டான்‌. 


1204. எப்பிராயிமோ அவரை 

கோபப்படுத்தினான்‌; 
ஆகையால்‌ அவனுடைய ஆண்டவர்‌ 
அவனுடைய இரத்தப்பழிகனை 
அவன்மேல்‌ சுமத்தி, அவண்‌ செய்த 


'நிந்தையை அவன்மேல்‌ திருப்புவார்‌. 


இஸ்ரவேல்‌ _பு்திரரின்‌ 
கடிந்துகொள்கிறார்‌ 
கர்த்தணவிட்டு விலகி 
பின்பற்றிப்போகிறார்கள்‌. 

ன்‌ பிரமாணங்களையும்‌, 
பிரமாணங்களையும்‌ 


கர்த்தர்‌ 
பாவங்களைக்‌ 
எப்பிராமீமர்‌ 
விக்கிரகங்களைப்‌ 


எப்பிராமீம்‌ ஒரு வியாபாரி. மூலஎபிரெய 
பாஷையில்‌ "கானான்‌" என்னும்‌ பெயருக்கு 
'வியாபாரி' என்று பொருள்‌. எப்பிராயீம்‌ 
ஒரு “கானானியன்‌”. இந்த வார்த்தைக்கு, 
எப்பிராமீம்‌ ஒரு 
பொருள்‌. கானானியர்‌ 
சந்ததியாரல்ல. கானானியர்‌ 
யாக்கோபின்‌ சந்ததி என்றோ, 
சந்ததி என்றோ  சொல்லிக்கொள்வதற்கு, 
அவர்களிடத்தில்‌ ஒரு தகுதியுமில்லை. 
“இஸ்ரவேல்‌ புத்திரரே, நீங்கள்‌ எனக்கு 
எத்தியோப்பியரின்‌ புத்திரரைப்போல்‌ 
இருக்கிறீர்கள்‌ அல்லவோ என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌; நான்‌ இஸ்ரவேலை 
எகிப்துதேசத்திலிருந்தும்‌, பெலிஸ்தரைக்‌. 
கப்தோரிலிருந்தும்‌, சீரியரைக்‌ கீரிலிருந்தும்‌ 
'கொண்டுவரவில்லையோ?” (ஆமோ 9:7). 


ஓசியா - விரிவுரை 
HOSEA - COMMENTARY 


வியாபாரி 
எப்பிராயீம்‌ 

அவன்‌ 
அநியாயம்‌ 
அவனுடைய 


கானான்‌ சில சமயங்களில்‌ 
என்றும்‌ அழைக்கப்படுகிறான்‌. 
ஒரு வியாபாரி. கள்ளத்தராசு 
கையிலிருக்கிறது. அவன்‌ 
செய்ய விரும்புகிறான்‌. 
வியாபாரத்தில்‌. நேர்மையில்லை. 
உண்மையில்லை. அவன்‌ கள்ளத்தராசைப்‌ 
பயன்படுத்தி ஜனங்களை வஞ்சிக்கிறான்‌. 

கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ ஜனங்களுக்கு 
கானான்‌ தேசத்தை சுதந்தர வீதமாகக்‌ 
கொடுத்தார்‌. கானான்‌ தேசம்‌ ம்‌ 
தேனும்‌ ஓடுகிற தேசம்‌. 


சம்பாதிக்க 
தடைபண்ணவில்லை. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
செய்தாலும்‌, அவர்கள்‌ 
வியாபாரம்பண்ணவேண்டும்‌. 
வார்த்தைகளிலும்‌ 
உண்மையிருக்கவேண்டும்‌. 
யாரையும்‌ வஞ்சிக்கக்கூடாது. 
வியாபாரம்‌ செய்கிறவர்கள்மீது கர்த்தருக்கு 
ஒரு பிரச்சனையுமில்லை. அவர்கள்‌ யாருக்கும்‌ 
நிந்தையாயிருக்கமாட்டார்கள்‌. 

கானானியர்கள்‌ கள்ளத்தராசைப்‌ 
பயன்படுத்தி வியாபாரம்‌ ய்கிறார்கள்‌ 
கர்த்தருடைய பிள்ளைகள்‌ இவர்களைப்போல 
அநியாயம்‌ செய்யக்கூடாது. எப்பிராயீம்‌ 
எல்லோரையும்‌ வஞ்சிக்கிறான்‌. 
அனைவரையும்‌ ஒடுக்குகிறான்‌. 
அவனிடத்தில்‌ சூதும்‌ வஞ்சனையும்‌ 
காணப்படுகிறது. அவனுடைய கையில்‌ 
கள்ளத்தராசு இருக்கிறது. அவனுடைய 
நாவில்‌ பொய்‌ இருக்கிறது சாதுரிய 
வார்த்தைகளைப்‌ பேசுகிறான்‌. அநியாயம்‌ 
செய்கிறான்‌. 


எப்பிராமீமின்‌ கையில்‌ கள்ளத்தராசு 
இருந்தாலும்‌. அவன்‌ அநியாயம்‌ ய்ய 
விரும்பினாலும்‌, அவன்‌ தன்னுடைய 
செய்கைகள்‌ எல்லாவற்றையும்‌ 
நியாயப்படுத்துகிறான்‌. தன்னிடத்தில்‌ ஒரு 
தப்பிதமும்‌ இல்லை என்று சாதிக்கிறான்‌. 





f= FTE 
TT 


என்று எப்பிராயீம்‌ சொல்லுகிறான்‌ 


எப்பிராயீம்‌ ஏமாற்றுக்காரர்களுக்கும்‌, 

வஞ்சிக்கிறவர்களுக்கும்‌, அநியாயம்‌ 
செய்கிறவர்களுக்கும்‌ 
அடையாளமாயிருக்கிறான்‌. 
சொல்லப்படும்‌ 
எப்பிராயீம்‌ 
தன்னுடைய 

நீதியிருப்பதாகவும்‌, 
சாதிக்கிறான்‌. 
நீதிமானாக்குகிறான்‌. 


எப்பிராயீம்‌ கள்ளத்தராசைப்‌ 
பயன்படுத்தி பிறரை வஞ்சிக்கிறான்‌. இதன்‌ 
மூலமாக அவன்‌ திரளான பொருளை 
சம்பாதிக்கிறான்‌. அவன்‌ இப்போது, 
ஐசுவரியவானாயிருக்கிறான்‌ ஆனாலும்‌ 
தன்னுடைய செய்கையில்‌ குற்றம்‌ 
ஒன்றுமில்லை. என்று எப்பிராயீம்‌ 
சொல்லுகிறான்‌. கள்ளத்தராசைப்‌ பயன்படுத்தி 
ஏராளமானோரை 

எப்பிராயீம்‌ i 

அவனுடைய சந்தோஷமெல்லாம்‌ 
சம்பாதிப்பதிலும்‌, ஐசுஷியவானாவதிலுமே 
இருக்கிறது. 


நம்முடைய 
உலகப்பிரகாரமான 
இருதயங்களாகயிருக்குமென்‌ றால்‌ அது 
உலகப்பிரகாரமான ஆசீர்வாதங்கள்மீதும்‌, 
ஐசுவரியங்கள்மீதும்‌ 

உலகப்பிரகாரமான. 

பதவிகளும்‌, அதிகாரங்களும்‌ 
கிடைத்துவிட்டால்‌, 


ட தனது 
குற்றச்சாட்டுக்களை 
மறுக்கவில்லை. ஆனாலும்‌ 

செய்கைகளில்‌ 
_நியாயமிருப்பதாகவும்‌ 


அவன்‌ தன்னைத்தானே 


இருதயங்கள்‌ 


கர்த்தருடைய பார்வையில்‌, க்கட்‌ 
குருத்து தவறானது. 


ஓசியா - விரிவுரை 
HOSEA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எப்பிராயீம்‌ தன்னைப்பற்றிச்‌ சொல்லும்‌ 
ஒவ்வொரு வார்த்தையும்‌ மதிமீனமானது. 
அவனுக்கு தெளிந்த புத்தியில்லை. அவன்‌ 
தன்னுடைய மூடத்தனத்தை 
வெளிப்படுத்துகிறான்‌. உலக ஐசவரியமே 
மெய்யான ஆசீர்வாதம்‌ என்று மதிகேடர்‌ 
நினைக்கிறார்கள்‌. ஆனால்‌ 
உலகப்பிரகாரமான சம்பத்து உண்மையான 
ஆசிர்வாதமல்ல. 


'இல்லாமற்போகும்‌ பொருள்மேல்‌ உன்‌ 
கண்களைப்‌ பறக்கவிடுவானேன்‌? அது 
கழுகைப்போல சிறகுகளைத்‌ தனக்கு உண்டு 
பண்ணிக்கொண்டு, ஆகாயமார்க்கமாய்ப்‌ 
பறந்துபோம்‌" (நீதி 23:5). 


நம்மிடத்திலுள்ள ஐசுவரியம்‌ நமக்கே. 
உரியது என்று நாம்‌ நினைக்கக்கூடாது. 
“நான்‌ ஐசுவரியவான்‌ ஆனேன்‌" என்றும்‌, 
“நான்‌ எனக்கு பொருளை சம்பாதித்தேன்‌' 
என்றும்‌ எப்பிராமீம்‌ சொல்லுகிறான்‌. 
நாம்‌ ஒருபோதும்‌ நமக்கு பொருளை 
சம்பாதிப்பதில்லை. கர்த்தரே 
இதவரியத்தையம்‌ பொருளையும்‌ நம்மை நம்பி 
ஒப்படைத்திருக்கிறார்‌. 
ம கொடுத்திருக்கிற ஐசுவரியத்திற்கு 
உக்கிராணக்காரர்களாமிருக்கிறோம்‌. 
நம்முடைய உக்கிராணத்துவத்திற்கு, நாம்‌ 
கர்த்தரிடத்தில்‌ கணக்கு ஒப்புவிக்கவேண்டும்‌. 
“நான்‌ பொருளை சம்பாதித்தேன்‌" 
என்று எப்பிராமீம்‌ சொல்லுவதுபோல, நாம்‌ 
எப்டி வேண்டுமானாலும்‌ பொருளை 
சம்பாதிக்கலாம்‌ என்று நினைக்கக்கூடாது. 
ஒரு சிலர்‌ தவறான வழிகளிலும்‌, பாவமான 
வழிகளிலும்‌ தங்களுக்கு பொருளை 
சம்பாதிக்கிறார்கள்‌. தங்களுடைய ஐசுவரியம்‌ 
தங்களுக்கு பாதுகாப்பைத்‌ தரும்‌ என்று 
நினைக்கிறார்கள்‌. ஐசுவரியத்தை 
நம்புகிறவர்கள்‌ மதிமீனர்கள்‌. 


உன்‌ துன்மார்க்கத்திலே நீ 
திடநம்பிக்கையாயிருந்து: என்னைப்‌ 
பார்க்கிறவர்‌ ஒருவரும்‌ இல்லையென்றாய்‌. 
உன்‌ ஞானமும்‌ உன்‌ அறிவுமே 
உன்னைக்கெடுத்தது: நான்தான்‌, 
என்னைத்தவிர ஒருவரமில்லையென்று உன்‌ 
இருதயத்தில்‌ எண்ணினாய்‌" (ஏசா 47:10) 





i THE 
TT 


“நான்‌ பிரயாசப்பட்டு தேடின 
பாவமாகிய அக்கிரமம்‌ 
கண்டுபிடிக்கப்படுவதில்லை" 
என்று எப்பிராயீம்‌ சொல்லுகிறான்‌. 


பாவம்‌ செய்கிறவர்களில்‌ அநேகர்‌ 
எப்பிராயீமைப்போலவே, தங்களுடைய 
பாவங்களை மூடி மறைக்கிறார்கள்‌. 
பாவத்தை மறைக்கிறவன்‌ 
வாழ்வடையமாட்டான்‌. அதை அறிக்கை 
செய்து விட்டுவிடுகிறவனோ, கர்த்தருடைய 
இரக்கத்தைப்‌ பெற்றுக்கொள்வான்‌. 
உலகப்பிரகாரமாக _ சிந்திக்கிறவர்கள்‌. 
தங்களை மற்றவர்களோடு ஒப்பிட்டுப்‌ 
பார்த்து, தங்களைப்பற்றி பெருமையாகப்‌ 
பேசுகிறார்கள்‌. தாங்கள்‌ மற்றவர்களைவிட 
மோசமானவர்களல்ல என்று சொல்லி, 
தங்களுக்குத்‌ தாங்களே 
சொல்லிக்கொள்கிறார்கள்‌. 
சமாதானத்தில்‌ நீதியில்லை. 


மற்றவர்களைவிட தாங்கள்‌ நல்லவர்கள்‌ 
என்று நினைக்கிறவர்கள்‌, தங்களுடைய 
பாவங்களை அறிக்கை செய்யமாட்டார்கள்‌ 


மன்னித்துக்கொள்வார்கள்‌. 
தங்கள்மீது குற்றம்‌ 
அனுமதிக்கமாட்டார்கள்‌. 

போல தங்களிடத்தில்‌ பாவமாகிய அக்கிரமம்‌ 
இல்லையென்று சொல்லிவிடுவார்கள்‌. 


எப்பிராயீம்‌ “பாவமாகிய அக்கிரமம்‌” 
என்று சொல்லுவது, துணிகரமான பெரிய 
அக்கிரமங்களையும்‌ 

தன்னிடத்தில்‌ சாதாரணமான, 
மன்னிக்கப்படக்கூடிய சிறிய பாவங்கள்‌ 
மாத்திரமே இருப்பதாகவும்‌, தன்னிடத்தில்‌ 
துணிகரமான பாவமோ அல்லது அக்கிரமமோ 
இல்லை என்றும்‌ பொருள்படுமாறு. 
எப்பிராயீம்‌ சொல்லுகிறான்‌. 


ஓசியா - விரிவுரை 
HOSEA - COMMENTARY 


எப்பிராமீமைப்போலவே. 
உலகப்பிரகாரமான ஜனங்கள்‌ பேசுகிறார்கள்‌. 
எல்லாரும்‌ செய்வதுபோலவே தாங்களும்‌ 
செய்வதாகச்‌ சொல்லுகிறார்கள்‌. எல்லாரும்‌ 
கள்ளத்தராசை பயன்படுத்துவது போல 
தாங்களும்‌ கள்ளத்தராசை பயன்படுத்துவதாக 
சொல்லுகிறார்கள்‌. எல்லோரும்‌ பொய்‌ 
பேசுவதுபோல தாங்களும்‌ பொய்பேசுவதாக 
சொல்லுகிறார்கள்‌. ஊரோடு 
ஒத்துப்போகவேண்டும்‌ என்று தங்களுடைய 
செய்கைக்கு வியாக்கியானமும்‌ 
சொல்லுகிறார்கள்‌. தாங்கள்‌ தப்பு 
செய்தாலும்‌, அது மற்றவர்களை பாதிக்காத 
வழிகளில்‌ செய்வதாகவும்‌ சிலர்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 


கர்த்தரோ மனுஷர்‌ பார்ப்பதுபோல. 
பார்பபதிகளை, அவர்‌ துர்‌ சிந்திப்பதுபோல 
சிந்திப்பதுமில்லை. மனுஷர்‌ நியாயந்தீர்ப்பது. 
போல கர்த்தர்‌ நியாயந்தீர்ப்பதுமில்லை. 
கர்த்தருடைய பார்வையில்‌ பாவம்‌ என்பது, 
பாவமே. கர்த்தர்‌ பாவத்தை சிறிய பாலம்‌ 

ன்றும்‌, பெரிய பாவம்‌ என்றும்‌ 
வேறுபிரிக்கமாட்பர்‌ பாவத்தின்‌ சம்பளம்‌ 
மரணம்‌. கர்த்தர்‌ நம்முடைய பாவங்களுக்கு 
தம்முடைய நீதியான  நியாயத்தீர்ப்பைக்‌ 
கொடுப்பார்‌. 


அதேவேளையில்‌, கர்த்தர்‌ நம்‌ 
பாவங்களை மன்னிப்பதற்கு ருபை 
பெருத்தவராகவும்‌ இருக்கிறார்‌. நம்முடைய 
பாவங்கள்‌ எவ்வளவு பெரியதாகமிருந்தாலும்‌, 
நாம்‌ நம்முடைய பாவங்களுக்கு 
உண்மையாய்‌ மனந்திரும்பி, கர்த்தருடைய 
சமுகத்தில்‌ வரும்போது, கர்த்தர்‌ தம்முடைய 

நம்முடைய 


டைய 


எப்பிராயீமர்‌ வியாபாரத்தில்‌ 
கள்ளத்தராசைப்‌ பயன்படுத்துகிறார்கள்‌. 
அவர்கள்‌ விக்கிரகங்களை ஆராதிக்கிறார்கள்‌. 
“கீலேயாத்‌ அக்கிரம ஸ்தலமோ? ஆம்‌, 
அவர்கள்‌ அபத்தரானார்கள்‌; கில்காலிலே. 
காளைகளைப்‌ பலியிடுகிறார்கள்‌ ; 
அவர்களுடைய பீடங்கள்‌ 
வயல்வரப்புகளில்‌ இருக்கிற கற்குவியல்களைப்‌ 
போல்‌ இருக்கிறது” (ஓசி 12:11) என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 





i= FTE 
TT 


விக்கிரகங்கள்‌. 
விக்கிரகாராதனைக்காரருக்கு, 
விக்கிரகங்களால்‌ ஒரு பிரயோஜனமும்‌ 
உண்டாகாது. தன்னை நம்புகிறவர்களை 
விக்கிரகம்‌ வஞ்சித்துவிடும்‌. 
விக்கிரகத்திற்கு ஜீவனுமில்லை. 
பெலனுமில்லை. 


பழைய ஏற்பாட்டுக்காலத்தில்‌ 
ஸ்தலங்கள்‌ விக்கிரகாரானைக்கு 
பெற்றவை. அவையாவன: 1 
2, கில்தால்‌. 


மாயையானவை. 


ண்டு 
த்திப்‌ 
கீலேயாத்‌ 


கீலேயாத்‌ யோர்தானுக்கு அப்புறத்திலே. 
உள்ளது. லேயாத்‌ அக்கிரமம்‌: 
செய்கிறவர்களின்‌ பட்டணம்‌; அது 
இரத்தக்காலடிகளால்‌ மிதிக்கப்பட்ிருக்கிறது' 
(ஓசி 68). “கீலேயாத்‌ அக்கிரம ட்‌ 
என்று கர்த்தர்‌ கேட்கிறார்‌. ஆம்‌. 
அக்கிரம ஸ்தலம்‌. அது அக்கிரமம்‌ 
செய்கிறவர்களின்‌ பட்டணம்‌. 

கில்காலிலே காளைகளை 
பலியிடுகிறார்கள்‌. அவர்களுடைய 
பொல்லாப்பெல்லாம்‌ கில்காலிலே நடக்கும்‌: 
அங்கே நான்‌ அவர்களை வெறுத்தேன்‌; 
அவர்களுடைய பொல்லாப்பினிமித்தம்‌ 
(வர்களை நான்‌ என்‌ சமுகத்தைவிட்டுத்‌ 
நாத்துவேன்‌ ம்‌ இனி அவர்களை: 
நேசிக்கமாட்டேன்‌; அவர்களுடைய 
அதிபதிகள்‌ எல்லாரும்‌ துரோகிகள்‌” 
(ஓசி 945). 


கில்காலில்‌ விக்கிரகங்களுக்கு திரளான 
பலிபீடங்கள்‌ இருக்கிறது. “எப்பிராயீம்‌ 
பாவஞ்செய்வதற்கேதுவாய்‌ பலிபீடங்களைப்‌ 
பெருகப்பண்ணினார்க ஆதலால்‌ 
பலிபீடங்களே அவர்கள்‌ பாவஞ்செய்வதற்கு 
ஏதுவாகும்‌" (ஓசி 831). 

இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தருக்கு. 
விரோதமாகப்‌ பாவம்‌ செய்கிறார்கள்‌. 
அவர்களுடைய பாவங்களினிமித்தமாய்‌, 
கர்த்தருடைய கோபம்‌ அவர்கள்மீது 
வந்திருக்கிறது. உன்‌ தேவனாகிய 
கர்த்தராயிருக்கிற நான்‌, பண்டிகை நாட்களில்‌ 
செய்யப்படுகிறதுபோல்‌, திரும்பவும்‌ உன்னைக்‌ 
(ஓசி 12:9) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


ஓசியா - விரிவுரை 
HOSEA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ வனாந்தரத்தில்‌ 
பிரயாணம்‌ பண்ணியபோது கூடாரங்களில்‌ 
தாபரித்தார்கள்‌. அவர்கள்‌ நாற்பது 
வருஷங்களாக வனாந்தரத்திலே சுற்றி 
அலைந்தார்கள்‌. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ நாற்பது 
வருஷங்கள்‌ வனாந்தரத்திலே அலைந்து 
திரியவேண்டும்‌ என்றும்‌, அங்கே அவர்கள்‌ 
கூடாரங்களில்‌ தாபரிக்கவேண்டும்‌ என்றும்‌ 
கர்த்தர்‌ தீர்மானம்பண்ணினார்‌. 
தன்னிடத்தில்‌ பாவம்‌ 
என்று நினைக்கிறான்‌. பாவமாகிய 
தன்னிடத்தில்‌ 
என்றும்‌ 
னால்‌ 
கர்த்தரோ, 
பாவத்தைக்‌ 


எப்பிராயீம்‌ 
இல்லை. 
அக்கிரமம்‌ 
கண்டுபிடிக்கப்படுவதில்லை 
சொல்லுகிறான்‌ (ஓசி 12:8) 
இஸ்ரவேலின்‌ தேவனாகிய 
எப்பிராமீமினிடத்தில்‌ 
கண்டுபிடிக்கிறார்‌. 


எப்பிராயீம்‌ தன்னுடைய பாவங்களுக்கு 
மனந்திரும்பவேண்டும்‌. டைய 
இருதயம்‌ புதுப்பிக்கப்பபவேண்டும்‌. அவன்‌ 
தன்னுடைய பாவத்தினால்‌ கர்த்தரைக்‌ 
கோபப்படுத்துகிறான்‌. 
ப்பிராயீமோ அவரை மிகவும்‌ 
கோபப்படுத்தினான்‌; ஆகையால்‌ அவனுடைய 
ர்‌ இரத்தப்பழிகளை 
அவன்‌ செய்த 
நிந்தையை திருப்புவார்‌" 
(ஓசி 12:14) 


எப்பிராமீம்‌ கர்த்தருடைய பார்வையில்‌ 
பாவியாகவே இருக்கிறான்‌. அவனுடைய 
கிரியைகள்‌ கர்த்தருக்கு முன்பாக 
பாவமாகிய அக்கிரமமாகயிருக்கிறது. அவன்‌ 
குற்றமில்லாத இரத்தத்தை சிந்தியிருக்கிறான்‌. 
எப்பிராயீம்‌ தன்னுடைய பாவங்களுக்கு 
மனந்திரும்பவில்லையென்றால்‌, கர்த்தர்‌ 
அவனுடைய இரத்தப்பழிகளை அவன்மேல்‌ 
சுமத்துவார்‌. 

“தாவீது அவனைப்‌ பார்த்து: உன்‌ 
இரத்தப்பழி உன்‌ தலையின்மேல்‌ இருப்பதாக; 
கர்த்தர்‌ அபிஷேகம்பண்ணினவரை நான்‌ 
கொன்றுபோட்டேன்‌ என்று உன்‌ வாயே 
உனக்கு விரோதமான சாட்சி சொல்லிற்று 
என்றான்‌” (2சாமு 1:16). 





i FTE 
TT 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்தருக்கு 
பூர்வகாலங்களிலே ஏராளமான நன்மைகளை 
செய்திருக்கிறார்‌. தம்முடைய 
கிருபைகளையும்‌ இரக்கங்களையும்‌ 
அவர்களுக்கு அதிகமாய்‌ 
'வெளிப்படுத்தியிருக்கிறார்‌ ஆனால்‌ 
அவர்களோ கர்த்தர்‌ தங்களுக்கு செய்த 
நன்மைகளை மறந்துவிடுகிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தருக்கு 
நன்றியில்லாதவர்களாயிருக்கிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரன்‌ நன்றிமிக்காத 
குணத்தை அவர்களுக்கு உணர்த்தும்‌ 
வண்ணமாக, தாம்‌ அவர்களுக்கு 
பூர்வகாலங்களில்‌ செய்த நன்மைகளை 
கர்த்தர்‌ இங்கு நினைவுபடுத்துகிறார்‌. 

கர்த்தர்‌ ஸ்ரவேலை 
தாழ்பயான லமையில்‌ சந்தித்து 
அவர்களை உயர்த்தினார்‌. எப்பிராயீம்‌ 
"நான்‌ ஐசுவரியவானானேன்‌, நான்‌ பொருளை 
சம்பாதித்தேன்‌" என்று, தன்னைப்பற்றி. 
பெருமையாகச்‌ சொல்லுகிறான்‌. ஆனால்‌ 
ஒரு காலத்தில்‌ தான்‌ ஒன்றுமில்லாத 
வெறுமையிலிருந்ததையும்‌, கர்த்தர்‌ தனக்கு 
செய்த நன்மைகளையும்‌ எப்பிராயீம்‌ 
மறந்துவிடுகிறான்‌. 


இஸ்ரவேல்‌. 


மிகவும்‌ 


_ புத்திரர்‌, ஒவ்வொரு 


நீ உன்‌ தேவனாகிய 
கர்த்தருடைய சந்நிதியில்‌ நின்று வசனித்துச்‌ 
ரல்லவேண்டியது என்னவென்றால்‌: என்‌ 
தகப்பன்‌ அழிவுக்கு நேரான  சீரியா 
தேசத்தானாயிருந்தான்‌ ; ்‌ 


(உபா 26:5). 


எப்பிராயீம்‌ இப்போது 
ஜசுவரிவானானேன்‌" என்றும்‌, 
பொருளை சம்பாதித்தேன்‌” 
பெருமையோடு சொன்னாலும்‌, 
அழிவுக்கு நேரான சீரியா 
தேசத்தானாயிருந்தான்‌" என்பதையும்‌ அவன்‌ 
மனத்தாழ்மையோடு சொல்லவேண்டும்‌. 


என்‌ தகப்பன்‌ 


ஓசியா - விரிவுரை 
HOSEA - COMMENTARY 


எப்பிராமீம்‌ தன்னுடைய பூர்வத்தை 
மறந்துவிடுகிறான்‌. ஆகையினால்‌ 
அவர்களுடைய பூர்வ சரித்திரத்தை கர்த்தர்‌ 
இங்கு நினைவுபடுத்துகிறார்‌. “யாக்கோபு 
சீரியாதேசத்துக்கு ஒடிப்போய்‌, இஸ்ரவேல்‌ ஒரு 
பெண்ணுக்காக. ஊழியஞ்செய்து, ஒரு 
பெண்ணுக்காக ஆடு மேய்த்தான்‌” 
(ஓசி 12:12) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 

இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ யாக்கோபின்‌ 
மேன்மைகளையும்‌, ஆசீர்வாதங்களையும்‌ 
நினைத்தால்‌ மாத்திரம்‌ போதாது. அவன்‌ 
லாபானுக்கு ஆடு மேய்த்ததையும்‌ 
நினைவுகூரவேண்டும்‌. 


அவன்‌ தாயின்‌ கர்ப்பத்திலே தன்‌ 
சகோதரனுடைய குதிகாலைப்‌ பிடித்தான்‌; தன்‌ 
பெலந்தினால்‌ தேவனோடே போராடினான்‌. 
அவன்‌ தூதனானவரோடே போராடி 
மேற்கொண்டான்‌, அழுது அவரை நோக்கிக்‌ 
கெஞ்சினான்‌: பெத்தேலிலே அவர்‌ அவனைக்‌ 
கண்டு சந்தித்து, அவ்விடத்திலும்‌ நம்மோடே 
பேசினார்‌" (ஓசி 12:34). இந்த வாக்கியங்கள்‌ 
யாக்கோபின்‌ 'மேன்மையைப்பற்றிர்‌ 


சொல்லுகிறது. 


“யாக்கோபு சீரியாதேசத்துக்கு 
ஒடிப்போய்‌, இஸ்ரவேல்‌ ஒரு பெண்ணுக்காக 
ஊழியஞ்செய்து, ஒரு பெண்ணுக்காக ஆடு 
மேய்த்தான்‌" (ஓசி 12:12). இந்த வாக்கியங்கள்‌ 
யாக்கோபின்‌ தாழ்வைப்பற்றிச்‌ சொல்லுகிறது. 


யாக்கோபு தன்னுடைய சகோதரனுக்கு 
பயந்து சீரிய தேசத்திற்கு ஒடிப்போனான்‌. 
்‌ லாபானிடத்தில்‌ ஆடுகளை 
மேய்த்தான்‌. இஸ்ரவேல்‌ ஒரு பெண்ணுக்காக 
ஊழியம்‌ செய்தான்‌. ஒரு பெண்ணுக்காக 
ஆடு மேய்த்தான்‌. அப்போது அவனிடத்தில்‌ 
ஐசுவரியமுமில்லை. அவன்‌ பொருளை 
சம்பாதிக்கவுமிலலை. அவன்‌ சாதாரண 
மனுஷனாகயிருந்தான்‌. கூடாரங்களில்‌ 
வாசம்பண்ணினான்‌. 





i THE 
ETT 


இஸ்ரவேல்‌ ஆடுகளை 
கூடாரங்களில்‌ தங்கினாலும்‌, 
அவனை அற்புதமாய்ப்‌ பாதுகாத்தார்‌. 
கிருபையும்‌ இரக்கமுமுள்ளவர்‌. இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ கர்த்தருக்கு விரோதமாகப்‌ பாவம்‌ 
செய்து, அவரை மிகவும்‌ 
கோபப்படுத்நினாலும்‌, கர்த்தர்‌ அவர்கள்மீது 
அன்பாகவே இருக்கிறார்‌. அவர்களுக்கு 
தம்முடைய இரக்கத்தையும்‌, கிருபையையும்‌ 
காண்பிக்கிறார்‌. கர்த்தரே இஸ்ரவேல்‌ 
தேசத்தை ஸ்தாபித்தவர்‌ அவரே 
இஸ்ரவேலை உருவாக்கினவர்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ எகிப்து தேசத்திலே 
அடிமைகளாயிருந்தார்கள்‌. 
தரித்திரத்தினாலும்‌, 


புத்திரரை மீட்டுக்கொண்டார்‌ 


தீர்க்கதரிசியைக்‌ 
எகிப்திலிருந்து 
“மோசே இஸ்ரவேல்‌ 
தேசத்திலிருந்து 


கர்‌ 
கொண்டு இஸ்ரவேலை 
புறப்படப்பண்ணினார்‌; 
புத்திரரை எகிப்து 
வழிநடத்தினார்‌ 
"ஜனங்களின்‌ தலைவரும்‌ இஸ்ரவேலின்‌ 
கோத்திரங்களும்‌ கூட்டங்கூடினபோது, 


அவர்‌ யெஷாரனுக்கு ராஜாவாயிருந்தார்‌' 
(உபா 33:5). 


மோசே. 


ராஜாவாயிருந்தாலும்‌, 
வ அவர்‌ 


யெஷுரனுக்கு 

கர்த்தருடைய 
தீர்க்கதரிசியாகவே 
இருக்‌ கர்த்தருடைய 
விநடத்துதலினாலும்‌, அவருடைய 
வார்த்தையின்‌ வல்லமையினாலும்‌ மோசே 
'இஸ்ரவேல்‌ ஜனங்களை எகிப்திலிருந்து 
புறப்படப்பண்ணினார்‌. 

எப்பிராயீம்‌ 
காக்கப்பட்டான்‌ (ஓசி 
அலன்‌... கர்த்தர்‌ 
நன்மைகளை மறந்துவிட்டான்‌. இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ தங்களை உருவாக்கிய கர்த்தரை 
மறந்துவிட்டு, அந்நிய தெய்வங்களைப்‌ 
பின்பற்றிப்போகிறார்கள்‌. கர்த்தரை 
ஆராதியாமல்‌ விக்கிரகங்களை 
ஆராதிக்கிறார்கள்‌. 


தீர்க்கதரிசியினால்‌ 


1243). ஆனாலும்‌ 
தனக்கு செய்த 


ஓசியா - விரிவுரை 
HOSEA - COMMENTARY 


எப்பிராயீம்‌, தன்னுடைய 
விக்கிரகாராதனையினால்‌ கர்த்தரை மிகவும்‌ 
கோபப்படுத்துகிறான்‌. அவன்‌ கர்த்தருடைய 
வார்த்தைக்கு செவிகொடுக்க மறுக்கிறான்‌. 
எப்பிராயீமர்‌ கர்த்தருடைய பிரமாணத்திற்கு 

சுயஇஷ்டம்போல. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தருடைய 
தீர்க்கதரிசிகளுக்கு மதிப்பு கொடுக்க 
வேண்டும்‌. அவர்களை நேசிக்குவேண்டும்‌, 
கர்த்தருடைய 
காக்கப்பட்டவர்கள்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய கிருபையினால்‌ தம்முடைய 
தீர்க்கதரிசியை அனுப்பி, அவர்களை 
எகிப்தின்‌. அடிமைத்தனத்திலிருந்து 
விடுவித்தார்‌. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தர்மீது, 
பயபக்தியாயில்லாவிட்டாலும்‌, அவர்கள்‌ 
கர்த்தருக்கு 
நன்றிமில்லாதவர்களாயிருந்தாலும்‌, கர்த்தர்‌ 
தம்முடைய தீர்க்கதரிசியினிமித்தமாய்‌, 
இஸ்ரவேல்‌ புத்திரரை எகிப்து தேசத்திலிருந்து 


ம்முடைய வார்த்தைகளையும்‌, 
அெறான்ங்களையும்‌ போதித்தார்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனங்களை தம்‌ 
தீர்க்கதரிசியாகிய மோசேமின்‌ மூலமாய்‌ 
எகிப்து தேசத்திலிருந்து புறப்படப்பண்ணினார்‌. 
அதே கர்த்தர்‌, இஸ்ரவேல்‌ புத்திரர்மீது 
இன்னும்‌ அன்புள்ளவராகவும்‌, கிருபையும்‌ 
இரக்கமுமுள்ளவராக இருக்கிறார்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய தீர்க்கதரிசிகள்‌ மூலமாய்‌ 
இஸ்ரவேல்‌  புத்திரருக்கு, தம்முடைய 
வார்த்தைகளையும்‌, பிரமாணங்களையும்‌, 
சித்தத்தையும்‌, திட்டங்களையும்‌ தொடர்ந்து 
போதித்துக்கொண்டு வருகிறார்‌. 

“அப்படியே தீர்க்கதரிசிகளோடே 
சொன்னேன்‌; நான்‌ அநேகம்‌ தரிசனங்களை 
அருளினேன்‌; தீர்க்கதரிசிகளைக்‌ கொண்டு 
உவமைகளால்‌ பேசினேன்‌" (ஓசி 12:10) என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 





ழ்‌ யனா 
யாய 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
கர்த்தருடைய 
அனுபவிக்கிறார்கள்‌. இதற்கு மத்தியிலும்‌: 
கர்த்தருடைய கிருபையும்‌ இரக்கமும்‌ 
அவர்களுக்கு வெளிப்படுகிறது. கரதத 
தம்மைப்பற்றி இஸ்ரவேல்‌ ஜனங்களுக்கு 
வெளிப்படுத்தும்போது. “உன்னை எகிப்து 
தேசத்திலிருந்து அழைத்து வந்தது 
முதற்கொண்டு உன்‌ தேவனாகிய 
கர்த்தராமிருக்கிற நான்‌” (ஓசி 12:9) என்று 
சொல்லுகிறார்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ எகிப்து தேசத்தில்‌ 
அடிமைகளாகமிருந்தபோதே, கர்த்தர்‌ 
அவர்களை. தம்முடைய ஜனமாகத்‌ 
தெரிந்துகொண்டார்‌ அப்போதிலிருந்து. 
நித்திய காலம்‌ வரையிலும்‌, கர்த்தர்‌ 
அவர்களுடைய தேவனாகிய 
கர்த்தராயிருக்கிறார்‌ அவர்களுக்கு 
கிருபையும்‌ இரக்கமுமுள்ள பராமரிப்புக்களைக்‌ 
கொடுக்கிறார்‌ 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ பாவம்‌ செய்தாலும்‌, 
அவர்கள்‌ கர்த்தரை கோபப்படுத்தினாலும்‌, 
கர்த்தர்‌ அவர்கள்மீது இன்னும்‌ அன்பாகவே 
இருக்கிறார்‌. அவர்களை கூடாரங்களில்‌: 
தாபரிக்கப்பண்ணுகிறார்‌. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
நாற்பது வருஷங்களாக வனாந்தரத்தில்‌: 
அலைந்து, திரிந்தார்கள்‌. அங்கே. 
கூடாரங்களில்‌ தாபரித்தார்கள்‌. கர்த்தர்‌ 
அவர்களை மறுபடியும்‌ கூடாரங்களில்‌ 
தாபரிக்கப்பண்ணுகிறார்‌. அவர்கள்‌ 
வனாந்தரத்தில்‌ நாற்பது வருஷங்களாக: 
அலைந்தபோது, கூடாரங்களில்‌ தாபரித்தது 
போலல்ல. பண்டிகை நாட்களில்‌ 
செய்யப்படுகிறதுபோல்‌, கர்த்தர்‌ அவர்களை 
கூடாரங்களில்‌ தாபரிக்கப்பண்ணுவார்‌. 


பாவம்‌ செய்து 
கோபத்தை 


ஓசியா - விரிவுரை 
HOSEA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கூடாரங்களின்‌ 
பண்டிகையை மிகுந்த சந்தோஷத்தோடு 
கொண்டாடுவார்கள்‌. கர்த்தர்‌ அவர்களை 
கூடாரங்களில்‌  தாபரிக்கப்பண்ணும்போது, 
கர்த்தருக்குள்‌ மகிழ்ந்து களிகூருவார்கள்‌. 
நாளிலே அலங்காரமான 
கனிகளையும்‌ 


ஆற்றலரிகளையும்‌ கொண்டுவந்து, உங்கள்‌ 
தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில்‌ 
ஏழுநாளும்‌ மகிழ்ச்சியாயிருங்கள்‌. 
வருஷந்தோறும்‌ ஏழுநாள்‌ கர்த்தருக்கு இந்தப்‌ 
பண்டிகையை ஆசரிக்கக்கடவீர்கள்‌: இது 
உங்கள்‌ தலைமுறைதோறும்‌ செல்லவேண்டிய 
நித்திய கட்டளை: ஏழாம்‌ மாதத்தில்‌ அதை 
ஆசரிக்கவேண்டும்‌" (லேவி 23:40,41) 


“நான்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரை எகிப்து 
தேசத்திலிருந்து புறப்படப்பண்ணினபோது, 
அவர்களைக்‌ கூடாரங்களில்‌ 
குடியிருக்கப்பண்ணினதை உங்கள்‌ சந்ததியார்‌ 
அறியும்படிக்கு, ஏழுநாள்‌ கூடாரங்களில்‌ 
குடியிருக்கக்கடவீர்கள்‌;: இஸ்ரவேலில்‌ 
பிறந்தவர்கள்‌ எல்லாரும்‌ கூடாரங்களில்‌ 
வாசம்‌ பண்ணவேண்டும்‌" (லேவி 23:42,43). 





i FTE 
TT 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ விக்கிரகாராதனை 
செய்கிறார்கள்‌. இதன்‌ நிமித்தமாக கர்த்தர்‌ 
அவர்களைக்‌ கடிந்துகொள்கிறார்‌. 
அவர்களுக்கு அழிவு வரும்‌ என்று 
எச்சரிக்கிறார்‌ (ஓசி 134-4). இஸ்ரவேல்‌. 
வம்சத்தார்‌ தங்கள்‌ ஐசுவரியங்களை 
தப்பிதமான வழிகளில்‌ பயன்படுத்துகிறார்கள்‌. 
அவர்களிடத்தில்‌ ஆடம்பரமும்‌ பெருமையும்‌ 
காணப்படுகிறது (ஓசி 13:5-8). 


ரவேல்‌ புத்திரருக்கு அ ம்‌ 
சன்று தில்கதரிசனனயர்‌ செல்வ்படுகிகது 


(ஓசி 1312131516), இஸ்ரவேல்‌ புத்திரரில்‌ 
சிலர்‌ இன்னும்‌ கர்த்தரை நம்பி, அவருடைய 
பிரமாணத்திற்கு கீழ்ப்படிந்து ஜீவிக்கிறார்கள்‌ 
கர்த்தர்‌ அவர்களுக்கு உதவி செய்வார்‌ 
(ஓசி 139-114), 


எப்பிராயிமர்‌ அதிகமதிகமாய்ப்‌ 
பாவஞ்செய்கிறார்கள்‌ 


ஓசி 1981-4 


ஓசி 193. எப்பிராயீம்‌ பேசினபோது. 
நடுக்கமுண்டாயிற்ு; அவன்‌ 
இஸ்ரவேலிலே மேன்மையெற்றான்‌; 
அவன்‌ பாகால்விஷயத்தில்‌ 
குற்றஞ்செய்து மடி. த்துபோனான்‌. 


ஏசி 182. இப்போதும்‌ அவர்கள்‌ 
அதிகமதிகமாய்ப்‌ பாவஞ்செய்து, 
தங்கள்‌ வென்னியினால்‌ வார்ப்பித்த 
சருபங்கனையும்‌, தங்கள்‌ புத்திக்கேற்ற 
விக்கிரகங்களையும்‌ தங்களுக்கு 
உண்டுபண்ணுகிறார்கள்‌; 
இவைகளெல்லாம்‌ தட்டாருடைய 
வேலை; மனுஷரில்‌ பலியிடுகிறவர்கள்‌ 
கன்றுக்குட்டிகளை முத்தமிடலாமென்று 
இவைகளைக்‌ குறித்துச்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 


ஓசியா - விரிவுரை 
HOSEA - COMMENTARY 


ஆகையால்‌ அவர்கள்‌ 

காலையில்‌ காணும்‌ மேகத்தைப்‌ 
விடியற்காலையில்‌ 
பனியைப்போலவும்‌, 
களத்திலிருந்து 

பதரைப்போலவும்‌, 

ஏறிப்போகிற 

புகையைப்போலவும்‌ இருப்பார்கள்‌. 


ஓசி 18:4. நான்‌ உன்னை எகிப்து, 
தேசத்திலிருந்து: அழைத்துவத்தது 
முதல்‌ உன்‌ தேவனாகிய 
கர்த்தராயிருக்கிறேன்‌; ஆகையால்‌ நீ. 
என்னையன்றி வேறே தேவனை 
அறியவேண்டாம்‌; என்னையன்றி 
இரட்சகர்‌ ஒருவரும்‌ இல்லை. 


விக்கிரகாராதனை கர்த்தருக்கு 
விரோதமான பாவம்‌. இஸ்ரவேல்‌ தேசத்தார்‌ 
விக்கிரகாராதனை என்னும்‌ இந்தக்‌ 
கண்ணியிலும்‌,  வலையிலும்‌ எளிதாக 
சிக்கிக்கொள்கிறார்கள்‌. வடக்கு இஸ்ரவேல்‌ 
தேசத்திலுள்ள பத்துக்கோத்தரத்தார்‌ 
ஆரம்பத்திலேயே விக்கிரகங்களை 
ஆராதிக்க ஆரம்பித்துவிட்டார்கள்‌. 
ஆகாபின்‌ நாட்களுக்கு பின்பு, வடக்கு 
இஸ்ரவேல்‌ ராஜ்யத்தில்‌ விக்கிரகாராதனை 
பிரசித்திப்‌ பெற்று விளங்கிற்று. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ விக்கிரகங்களுக்கு, 
ஆராதனை செய்வதை தடுப்பதற்கு, கர்த்தர்‌ 
அநேக உபாயங்களை மேற்கொண்டார்‌. 
கர்த்தர்‌. அவர்களுக்கு தம்மை 
வெளிப்படுத்தினார்‌. “நான்‌ உன்னை எகிப்து 
தேசத்திலிருந்து அழைத்து வந்ததுமுதல்‌ உன்‌ 
தேவனாகிய கர்த்தராயிருக்கிறேன்‌"' 
(ஓசி 13:4) என்று கர்த்தர்‌ தம்மைப்பற்றி 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு சொன்னார்‌. 


கர்த்தர்‌ தம்முடைய பிரமாணங்களை 
பரலோகத்திலிருந்து, சொல்லுவதுபோல, 
சீனாய்‌ மலையிலிருந்து; இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கு சொன்னார்‌. தாம்‌ ஏற்கெனவே 
சொன்னதை, கர்த்தர்‌ ம்‌ 
தீர்க்கதரிசிகள்‌ மூலமாகவும்‌, 
பராமரிப்புக்கள்‌ மூலமாகவும்‌ 
உறுதிபண்ணினார்‌. 


அவர்களுக்கு 





i= FTN 
TT 


கர்த்தருடைய வார்த்தைகள்‌ 
எழுதப்படும்போது, அந்த வார்த்தைகளை 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ அடிக்கடி வாசிப்பதற்கு 
வாய்ப்பு கிடைக்கும்‌. கர்த்தருடைய 
வார்த்தைகள்‌ எழுதப்படுவதினால்‌, 
இஸ்ரவேல்‌ ஜனத்தாருடைய பின்சந்ததியாரும்‌, 
கர்த்தருடைய வார்த்தைகளை வாசித்து 
பயனடைவதற்கு வாய்ப்புள்ளது. 


கர்த்தருடைய பெரிதான கிருபையினால்‌ 
நம்முடைய கரங்களில்‌ பரிசுத்த வேதாகமம்‌ 
கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதில்‌ 
கர்த்தருடைய வார்த்தைகள்‌ 
எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய 
எழுதப்பட்ட வார்த்தைக்காக நாம்‌ அவருக்கு 
எந்நாளும்‌ நன்றியுள்ளவர்களாயிருக்க 
வேண்டும்‌. 
கர்த்தர்‌ இந்த வார்த்தைகளின்படியே 
இஸ்ரவேலோடு உடன்படிக்கை 
பண்ணுவதாக சொல்லுகிறார்‌. ஆனாலும்‌ 
கர்த்தர்‌ இஸ்ரவேலோடு உடனே 
உடன்படிக்கை பண்ணாமல்‌, முதலாவதாக 
மோசேயோடும்‌, அதன்பின்பு இஸ்ரவேலோடும்‌ 
உடன்படிக்கை பண்ணுகிறார்‌. மோசே 
தேவனுக்கும்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்கும்‌ 
நடுவே மத்தியஸ்தராக ஊழியம்‌ செய்கிறார்‌. 


மோசேயின்‌ முகப்பிரகாசம்‌ 
யாத்‌ 84:28-35 


யாத்‌ 84:28. அங்கே அவன்‌ அப்பம்‌ 
புசியாமலும்‌ தண்ணீர்‌ குடியாமலும்‌ 
இரவும்‌ பகலும்‌ நாற்பதுநான்‌. 
கர்த்தரோடே இருத்தான்‌; 
அவன்‌ பத்துக்கற்பனைகனாகிய 
உடன்படிக்கையின்‌ வார்த்தைகளைப்‌: 
பலகைகளில்‌ எழுதினான்‌. 


யாத்‌ 34:29. மோசே சாட்சியப்‌ 
பலகைகள்‌ இரண்டையும்‌ தன்‌ கையில்‌ 
எடுத்துக்‌ கொண்டு, சீனாய்‌ மலையிலி. 
ருந்து இறங்குகிறபோது, தன்னோடே 
அவர்‌ பேசினதினாலே தன்‌ முகம்‌ 
யிரகாசித்திருப்பதை அவன்‌ 
அறியாதிருத்தான்‌. 


யாத்‌ 84:80. ஆரோனும்‌ இஸ்ரவேல்‌: 
புத்திரர்‌ எல்லாரும்‌ மோசேயைப்‌ 
பார்க்கும்‌ போது, அவன்‌ முகம்‌. 
யிரகாசித்திருப்பதைக்‌ கண்டு, அவன்‌ 
சமீபத்தில்‌ சேரப்‌ பயத்தார்கள்‌. 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யாத்‌ 34:31: மோசே அவர்களை 
அமைத்தான்‌; அப்பொழுது ஆரோனும்‌ 
சபையிலுன்ன பிரபுக்கள்‌ யாவரும்‌ 
அவனிடத்திற்குத்‌ திரும்பிவத்தார்கன்‌; 
மோசே. அவர்களோடே பேசினான்‌. 


யாத்‌ 84:32. பின்பு இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
எல்லாரும்‌ அவனிடத்தில்‌ சேர்ந்தார்கள்‌; 
அப்பொழுது அவன்‌ சீனாய்மலையில்‌ 
கர்த்தர்‌ தன்னோடே 
பேசினவைகனையெயல்லாம்‌ 
அவர்களுக்குக்‌ கற்பித்தான்‌. 


யாத்‌ 84:89. மோசே அவர்கனோடே 
பேசி முடியுமனவும்‌, தன்‌ முகத்தின்மேல்‌ 
முக்காடு போட்டிருத்தான்‌.. 


யாத்‌ 34:34. மோசே கர்த்தருடைய 
சத்நிதியில்‌ அவரோடே பேசும்படிக்கு 
உட்பிரவேசித்ததுமுதல்‌ வெளியே 
புறப்படுமட்டும்‌ முக்காடு. 
'போடாதிருந்தான்‌; அவன்‌ வெளியே 
கற்பிக்கப்பட்டதை 

புத்திரரோடே 


யாத்‌ 84:5. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
அவன்‌ முகம்‌ பிரகாசித்திருப்பதைக்‌ 
கண்டார்கள்‌. மோசே அவரோடே, 
பேசும்படிக்கு. உள்ளே 
பிரவேசிக்கும்வரைக்கும்‌, முக்காட்டைத்‌ 
திரும்பத்‌ தன்‌ முகத்தின்மேல்‌ 
'போட்டுக்கொள்ளுவான்‌. 


கர்த்தர்‌ மோசேயை சீனாய்‌ மலையில்‌ 
ஏறி வருமாறு சொன்னார்‌. மோசே 
கர்த்தருடைய கட்டளையின்‌ பிரகாரம்‌ 
சீனாய்‌ மலையில்‌ ஏறினார்‌. 
கர்த்தர்‌ ஒரு மேகத்தில்‌: 
அங்கே மோசேயின்‌ அருகே நின்று, 
அவருக்கு தம்முடைய வார்த்தைகளை 
கூறுகிறார்‌. 
மோச 
தண்ணீர்‌ 
நாற்பதுநாள்‌ 


அங்கே அப்பம்‌ புசியாமலும்‌ 
குடியாமலும்‌ இரவும்‌ பகலும்‌ 
கர்த்தரோடே இருக்கிறார்‌; 
மோசே பத்துக்கற்பனைகளாகிய 
உடன்படிக்கையின்‌ வார்த்தைகளைப்‌ 
பலகைகளில்‌ எழுதுகிறார்‌ (யாத்‌ 34:28) 





i FTE 
TT 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தரை 
மாத்திரமே ஆராதிக்கவேண்டும்‌. அவர்கள்‌ 
விக்கிரகங்களை ஆராதிக்கக்கூடாது. 
கர்த்தர்‌ தம்முடைய கற்பனைகள்‌ 
மூலமாகவும்‌, பிரமாணங்கள்‌ மூலமாகவும்‌, 
இஸ்ரவேல்‌  புத்திரருக்கு ஆராதனை 
பிரமாணத்தைக்‌ கொடுத்திருக்கிறார்‌. நீ 
என்னையன்றி வேறே தேவனை 
அறியவேண்டாம்‌; என்னையன்றி இரட்சகர்‌ 
ஒருவரும்‌ இல்லை" (ஓசி 13:4) என்பது 
கர்த்தருடைய ஆராதனை பிரமாணமாகும்‌ 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தரையல்லாமல்‌ 
தேவனே  ஆராதிக்கக்கூடாது. 
இதற்கான காரணத்தையும்‌ கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. கர்த்தரையன்றி வேறு 
ஒருவரும்‌ இரட்சகர்‌ இல்லை. ஆகையினால்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌, தங்கள்‌ தேவனாகிய 
கர்த்தரை மாத்திரமே ஆராதிக்கவேண்டும்‌ 


பூர்வத்திலே எப்பிராயீம்‌ கர்த்தருக்கு 
முன்பாக பரிசுத்தமாமிருந்தான்‌. அவனுடைய 
ன்‌ 
ஆராதிக்கவில்லை. 
எப்பிராமீம்‌ அப்போது கர்த்தருக்கு பயந்து, 
பரிசுத்தமாய்‌ ஜீவித்தான்‌. “எப்பிராயீம்‌ 
பேசினபோது நடுக்கமுண்டாயிற்று அவன்‌ 
இஸ்ரவேலிலே பெற்றா 
(ஒசி 134) என்று கத்தர்‌ "சொல்லுகிறார்‌ 
கர்த்தருக்கு முன்பாக தங்களைத்‌ 
தாழ்த்துகிறவர்கள்‌ உயர்த்தப்படுவார்கள்‌. 
எப்பிராயீம்‌ ஆரம்பத்திலே கர்த்தருக்கு 
ன்பாக பயபக்தியோடும்‌, நடுக்கத்தோடும்‌. 
ஈன்‌ அவனிடத்தில்‌ 
மனந்தாழ்மையிருந்தது. அவன்‌ இஸ்ரவேலில்‌ 


வேறே 


உயர்த்துகிறவன்‌ தாழ்த்தப்படுவான்‌. 
எப்பிராமீம்‌ பாகால்‌ 
குற்றஞ்செய்து மடிந்துபோனான்‌. 
மத்தியிலே 


அதிகரிக்கிறது. அவர்கள்‌ 
பாவம்‌ செய்கிறார்கள்‌. அவர்கள்‌ தங்களுக்கு 


ஓசியா - விரிவுரை 
HOSEA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


வெள்ளியினால்‌ வார்ப்பித்த சுரூபங்களை 
உண்டுபண்ணுகிறார்கள்‌. மேலும்‌, தங்கள்‌ 
புத்திக்கேற்க. விக்கிரகங்களையும்‌ 
தங்களுக்கு உண்டுபண்ணுகிறார்கள்‌. 
தங்களுடைய விருப்பத்தின்‌ பிரகாமாகவம்‌, 
கைத்திறமைக, பிரகாரமாகவும்‌ 
இஸ்ரவேல்‌. தர்‌ தங்களுக்கு 
விக்கிரகங்களை உண்டுபண்ணுகிறார்கள்‌. 


வெள்ளியையும்‌, 
கொடுக்கிறார்கள்‌. தட்டார்‌ அவர்கள்‌ 
ஆசைப்படுகிற பிரகாரம்‌ அவர்களுக்கு 
குரூபங்களை வார்ப்பித்துக்கொடுக்கிறார்கள்‌. 
விக்கிரகங்கள்‌ மனுஷருடைய 
கைவேலையாயிருக்கிறது. அவர்கள்‌ சில. 
விக்கிரகங்களை மனுஷரூபமாகவும்‌ 
செய்கிறார்கள்‌. 
ஸ்ரவேல்‌  புத்திரரின்‌ ்‌ 
சக்‌ உண்டுபண்ணின விக்கி 
பிரியமாமிருக்கிறது. மனுஷரில்‌ 
கன்றுக்குட்டிகளை 
முத்தமிடலாம்‌" (ஓசி 13:2) என்று இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ இவைகளைக்குறித்துச்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தரை விட்டு 
விக்கிரகங்களைப்‌ பின்பற்றிப்‌ 
போகிறார்கள்‌. விக்கிரகங்களுக்கு 
தூபங்காட்டி அவற்றை ஆராதிக்கிறார்கள்‌. 
கர்த்தருடைய கோபமும்‌, 
நியாயத்தீர்ப்பும்‌ இஸ்ரவேல்‌ 


பொன்னையும்‌ 


கர்த்தர்‌ அவர்களை 
தண்டிக்கவேண்டுமென்று தீர்மானம்‌ 
பண்ணுகிறார்‌. 
விக்கிரகங்களை ஆராதிக்கிற 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு ஏமாற்றமுண்டாகும்‌. 
கர்த்தர்‌ அவர்களை, அவர்களுடைய 
துன்மார்க்கத்தினிமித்தமாய்‌ துரத்திவிடுவார்‌. 
அவர்கள்‌ காலையில்‌ காணும்‌ 
மேகத்தைப்போலவும்‌, விடியற்காலையில்‌ 
ஒழிந்துபோகிற பனியைப்போலவும்‌ 
இருப்பார்கள்‌ (ஓசி 13:3). 





f= THE 
TT 


விடியற்காலத்து பனி 
ஒழிந்துபோவதுபோலவே, இஸ்ரவேல்‌ 
புத்திரரின்‌  ஐசுவரியமும்‌ ஒழிந்துபோகும்‌. 
காலையில்‌ காணும்‌ மேகம்‌, மழையைப்‌ 
பெய்யாமல்‌, கலைந்துபோகும்‌. அதுபோல, 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ நம்புகிற 
விக்கிரகங்களும்‌, அவர்களை 
ஆசீர்வதிக்காமல்‌ ஏமாற்றிவிடும்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
களத்திலிருந்து பறக்கடிக்கிற 
பதரைப்போலவும்‌, புகைக்கூண்டில்‌ 
ஏறிப்போகிற புகையைப்போலவும்‌ இருப்பார்கள்‌ 
(ஓசி 13:3) அவர்கள்‌ 
பிரயோஜனமில்லாதவர்களாயிருப்பார்கள்‌. 
பெருங்காற்று சத்தமிடும்‌. அதுபோலவே 
இஸ்ரவேல்‌ புத்திரர்கள்‌ விக்கிரகங்களுக்கு 
முன்பாக சத்தமிடுவார்கள்‌. ஆனால்‌ 
அவர்களுடைய பிரயாசத்தினால்‌ ஒரு 
பிரயோஜனமும்‌ உண்டாகாது. 


"நீ உன்‌ மட்டிலிரு, என்‌ சமீபத்தில்‌ 
வராதே, உன்னைப்பார்க்கிலும்‌ நான்‌ 
பரிசுத்தன்‌ என்று சொல்லுகிறார்கள்‌; 
இவர்கள்‌ என்‌ கோபத்தாலாகிய 
புகையும்‌, நாள்முழுதும்‌ எரிகிற 
அக்கினியுமாயிருப்பார்கள்‌" (ஏசா 65:5). 


பெருங்காற்று. 


திருப்தியானபின்பு 
எப்பிராயிமின்‌' 
பல்க வட 


இருதயம்‌ 


வனாத்தரத்திலே அறித்துகொண்டேன்‌.. 


ஓசி 18:6. தங்களுக்கு இருத்த 
மேய்ச்‌சலினால்‌ திருப்தியானார்கன்‌; 
திருப்தியானயின்பு அவர்கள்‌ இருதயம்‌ 
மேட்டிமையாயிற்று; அதினால்‌ என்னை 
மறந்தார்கள்‌. 


ஓசி 1327. ஆகையால்‌ நான்‌ 
அவர்களுக்குச்‌. சிங்கத்தைப்போல்‌: 
இருப்பேன்‌; சிவிங்கியைப்‌ போல்‌: 
வழியருகே பதிவிருப்பேன்‌.. 


ஓசியா - விரிவுரை 
HOSEA - COMMENTARY 


ஓசி 18:8. குட்டிகளைப்‌ பறிகொடுத்த 
கரடியைப்‌ போல நான்‌ அவர்களை 
எதிர்த்து, அவர்கள்‌ ஈரற்குலையைக்‌ 
கிழித்து, அவர்களை அங்கே சிங்கம்‌ 
பட்சிக்கிறதுபோல்‌ யட்சித்துப்‌ 
போடுவேன்‌; காட்டுமிருகங்கள்‌' 
அவர்களைப்‌ பீறிப்போடும்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரரை 

ஆசீர்வதித்திருக்கிறார்‌ 
ஆனால்‌ அவர்களோ அதிகமதிகமாய்ப்‌ பாவம்‌ 
செய்கிறார்கள்‌. கர்த்தர்‌ அவர்களை எகிப்து 
தேசத்திலிருந்து. அழைத்து வந்தார்‌, 
அவர்களை வனாந்தரத்திலே. 
தெரிந்துகொண்டார்‌. “நான்‌ உன்னை மகா 
வறட்சியான தேசமாகிய வனாந்தரத்திலே. 
அறிந்துகொண்டேன்‌” (ஓசி 13:5) 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


மகாவறட்ரியான நேசத்தில்‌, 
கர்த்தருடைய விசேஷித்த ஆசீர்வாதம்‌ 
கிடைத்தால்‌ மாத்திரமே அங்கே நன்மை 
உண்டாகும்‌. கர்த்தருடைய விசேஷித்த 
கிருபை இருந்தால்‌ மாத்திரமே, வறட்சியான 
காலங்களில்‌, நமக்கு தண்ணீரும்‌ போஜனமும்‌ 
கிடைக்கும்‌. கர்த்தருடைய கிருபையில்லாமல்‌, 
நம்முடைய சுயமுயற்சியினாலோ, வேறு 
எந்தவிதமான உபாயங்களினாலோ, 
மகாவறட்சியான தேசத்தில்‌ நமக்கு நன்மை 
உண்டாகாது. 
இஸ்ரவேல்‌ புத்திரரை 

தேசமாகிய 

அறிந்துகொண்டார்‌. 
கர்த்தர்‌ அவர்களுக்கு ஒரு சிநேகிதரைப்‌ 
போல இருந்து, அவர்கள்‌ பக்கமாய்‌ 
சாய்ந்து, அவர்களுக்கு, போஜனம்‌. 
கொடுத்தார்‌. 

இஸ்ரவேல்‌. 
ஆசீர்வாதங்களையும்‌, 
சிலாக்கியங்களையும்‌ 
அபாத்திரராயிருக்கிறார்கள்‌. 
தங்களுக்கு கொடுத்த ஆசிர்வாதங்களுக்கு, 
அவர்கள்‌ கர்த்தருக்கு நன்றியுள்ளவர்களாய்‌ 
ஜீவிக்கவில்லை. அது மாத்திரமல்ல. கர்த்தர்‌ 
தங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை, 
அவர்கள்‌ தப்பிதமான வழிகளில்‌ 


பயன்படுத்துகிறார்கள்‌. 


கர்த்தர்‌ 
மகாவறட்சியான 
வனாந்தரத்திலே 





i FTE 
TT 


கர்த்தர்‌ நமக்கு கொடுக்கும்‌ 
ஆசீர்வாதங்களை, அவருக்கு பிரியமான 
வழிகளில்‌ பயன்படுத்தவேண்டும்‌. 


கொடுக்கும்‌ ஐசுவரியம்‌, 

விழுவதற்கோ அல்லது கர்த்தருடைய நாமம்‌ 
தூவிக்கப்படுவதற்கோ காரணமாகிவிடக்‌ 
கூடாது. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
வனாந்தரத்திலிருந்தபோது. கர்த்தர்‌ 
அவர்களுடைய தேவைகளையெல்லாம்‌. 
சந்தித்தார்‌. அவர்களுக்கு பாலும்‌ தேனும்‌. 
ஒடுகிற கானான்‌ தேசத்தை சுதந்தரமாகக்‌ 
கொடுத்தார்‌ இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
தங்களுக்கு இருந்த  மேய்ச்சலினால்‌: 
திருப்தியானார்கள்‌ 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
வருஷங்களாக வனாந்தரத்தில்‌ 
அலைந்து கொண்டிருந்தார்கள்‌. 
நாற்பது வருஷகாலமாக கர்த்தர்‌ அவர்களை 
வானத்தின்‌ மன்னாவினால்‌ போவித்தார்‌ 
அதன்‌ பின்பு கர்த்தர்‌ அவர்களை கானான்‌ 
தேசத்திலே குடியேற்றினார்‌. 
விளைச்சல்‌. நிலங்களைக்‌ 
அவர்கள்‌ தங்களுக்கு இருந்த மேய்ச்சலினால்‌. 
'திருப்தியானார்கள்‌. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
கானான்‌ தேசத்திலே, தங்களைத்‌ தாங்களே 
திருப்தியாய்ப்‌ போஷித்துக்கொண்டார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கானான்‌ தேசத்தில்‌ 
குடியேறியபோது, அவர்களுக்கு சகலமும்‌ 
சம்பூரணமாயமிருந்தது. தங்களுக்கு இருந்த 
மேய்ச்சலினால்‌ அவர்கள்‌ திருப்தியானார்கள்‌. 
திருப்தியான பின்பு அவர்களுடைய 
இருதயத்தில்‌ பெருமை உண்டாயிற்று. 
தங்களைப்‌ போவித்த. ர்த்‌ 
மறந்துவிட்டார்கள்‌. ப்‌ 
அவர்கள்‌ இருதயம்‌ 
மேட்டிமையானதினால்‌ அவர்கள்‌ கர்த்தரை 
மறந்தார்கள்‌. 


நாற்பது 
சுற்றி 
த. 


ஓசியா- விரிவுரை 
HOSEA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கானான்‌ தேசத்தில்‌ 
குடியேறிய காலத்தில்‌, கர்த்தருடைய 
ஆசீர்வாதங்களை பொறுப்போடு 
அனுபவித்திருக்கவேண்டும்‌. இந்த 
ஆசீர்வாதங்களெல்லாம்‌. கர்த்தருடைய 
கிருபையினால்‌ தங்களுக்கு 
கிடைத்திருக்கிறது என்பதை அவர்கள்‌ 
உணர்ந்திருக்கவேண்டும்‌. ஆனால்‌ 
அவர்களோ கர்த்தரை மறந்து, 
ஆசீர்வாதத்தை: அனுபவிப்பதிலேயே 
நோக்கமாயிருந்தார்கள்‌. சரீரப்பிரகாரமாக 
திருப்தியடைந்தார்கள்‌. அவர்களுடைய 
ஆடம்பரமும்‌, மாம்ச இச்சைகளும்‌ 
அவர்களை பாவம்‌ செய்ய வழிநடத்திற்று. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
திருப்தியடைந்ததினால்‌, அவர்களுடைய 
இருதயம்‌ மேட்டிமையாயிற்று. அதனால்‌ 
அவர்கள்‌ கர்த்தரை மறந்தார்கள்‌. 
கர்த்தருடைய பாதுகாப்பு அவர்களுக்கு 
கிடைக்காமல்‌ போயிற்று. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
மகாவறட்சியான தேசமாகிய 
வனாந்தரத்திலிருந்தபோது, அவர்கள்‌ 
ஒவ்வொரு வேளை  போஜனத்நிற்கும்‌, 
கர்த்தரை எதிர்பார்த்து காத்துக்‌ 
கொண்டிருந்தார்கள்‌. கானான்‌ தேசத்திலே 
தங்களுக்கு இருந்த  மேய்ச்சலினால்‌ 
திருப்தியானபோது, அவர்களுடைய இருதயம்‌ 
மேட்டிமையடைந்து, கர்த்தரை மறந்தார்கள்‌ 


பூமியிலுள்ள உயர்ந்தஸ்தானங்களின்‌ 
மேல்‌ அவனை ஏறிவரப்பண்ணினார்‌: வயலில்‌ 
விளையும்‌ பலனை அவனுக்குப்‌ புசிக்கக்‌. 
கொடுத்தார்‌; கன்மலையிலுள்ள தேனையும்‌, 
குற்பாறையிலிருந்து வடியும்‌ எண்ணெயையும்‌ 
அவன்‌ உண்ணும்படி செய்தார்‌. பசு 
வெண்ணெயையும்‌, ஆட்டின்‌ பாலையும்‌, 
ஆட்டுக்குட்டிகள்‌ 
வெள்ளாட்டுக்கடாக்கள்‌ 
கொழுப்பையும்‌, 
கொழுமையான கோதுமையையும்‌, இரத்தம்‌ 
போன்ற சுயமான  திராட்சரசத்தையும்‌. 
சாப்பிட்டாய்‌. யெஷுூன்‌ கொழுத்துப்போய்‌ 
உதைத்தான்‌; கொழுத்து, ஸ்தூலித்து, நிணம்‌ 
துன்னினபோது, தன்னை உண்டாக்கின 
தேவனை விட்டு, தன்‌ ரரட்சிப்பின்‌ 
கன்மலையை அசட்டைபண்ணினான்‌" 
(உபா 3233-15). 





f= THE 
TT 


இஸ்ரவேல்‌ 
ஸ்தூலித்து, 
தங்களை 
மறந்தார்கள்‌. 
பண்ணினார்கள்‌. தங்களுக்கு 
தேவையில்லை 


புத்திரர்‌ 


பேட்டிமையானதினால்‌ அவர்கள்‌ 
மறந்தார்கள்‌. 


நமக்கு ஒவ்வொரு 
கர்த்தருடைய கிருபையும்‌, பாதுகாப்பும்‌, 
பராமரிப்பும்‌ தேவை. நாம்‌ ஆடம்பரமாக 
ஜீலிக்க வேண்டும்‌ என்று ஆசைப்படக்‌ 
கூடாது. கர்த்தர்‌ நமக்கு கொடுக்கும்‌ 
பொதுவான பராமரிப்பில்‌, ஜீவிக்க 
கற்றுக்கொள்ளவேண்டும்‌. நாம்‌ கர்த்தரை 
நம்பி ஜீவிக்கிறோம்‌ என்னும்‌ உணர்வு 
நம்முடைய இருதயத்தில்‌ நிரம்பியிருக்க 
வேண்டும்‌. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
வனாந்தரத்திலிருந்தபோது, அவர்கள்‌ 
ஒவ்வொரு நாளும்‌, அற்புதங்களை நம்பி 
ஜீவித்தார்கள்‌. 

ஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
மறந்த; கர்த்தர்‌ 
விரோதமாக எழுப்புகிறார்‌. 
அவர்களுக்குச்‌ சிங்கத்தைப்போல்‌ இருப்பேன்‌; 
சிவிங்கியைப்‌ போல்‌ வழியருகே. 
பதிவிருப்பேன்‌. குட்டிகளைப்‌ பறிகொடுத்த 
கரியைப்‌ போல நான்‌ அவர்களை எதிர்த்து, 
அவர்கள்‌ ஈரற்குலையைக்‌ கிழித்து, 
அவர்களை அங்கே சிங்கம்‌ பட்சிக்கிறதுபோல்‌. 
பட்சித்துப்போடுவேன்‌. காட்டுமிருகங்கள்‌ 
அவர்களைப்‌ மீறிப்‌ சி 1378) 
என்று கோபத்தில்‌ 
பேசுகிறார்‌. 


நாளும்‌ 


ஈடும்‌ 


கர்த்தர்‌ தம்முடைய 


“சிவிங்கியைப்போல. 
பதிவிருப்பேன்‌” என்னும்‌ வாக்கியத்திற்கு, 
“சிலிங்கியைப்போல அசீரியரின்‌ வழியருகே 
பதிவிருப்பேன்‌" என்று வேதபண்டிதர்கள்‌ 
விளக்கம்‌ சொல்லுகிறார்கள்‌. 


தேவனுடைய நியாயத்தீர்ப்பு இஸ்ரவேல்‌: 
புத்திரர்மேல்‌ வரும்‌. அவர்கள்‌ எதிர்பாராத 
வேளையிலே அவர்களுக்கு தீங்கு வரும்‌. 
தங்களைப்‌ பாதுகாக்கவேண்டுமென்றும்‌, 
தங்களுக்கு  உதவிசெய்யவேண்டுமென்‌ றும்‌ 
கேட்பதற்காக, இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
அசீரியரிடத்திற்கு போவார்கள்‌. அவர்களோ 
இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌  ஈரற்குலைகளை 
கிழித்துப்போடுவார்கள்‌. 


வழியருகே 


ஓசியா - விரிவுரை 
HOSEA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சிங்கம்‌ மற்ற மிருகங்களைக்‌ 
கொல்லும்போது, முதலாவதாக அந்த 
மிருகத்தின்‌ இருதயத்தை பீறிப்போடும்‌. 
அதுபோலவே கர்த்தரும்‌, இஸ்ரவேல்‌ 
பத்திரை, சிங்கம்‌ பட்சித்துப்போடுவதுபோல. 
பட்சித்துப்போடுவார்‌. 

மனந்திரும்பாத பாவிகள்மீது 
கர்த்தருடைய நியாயத்தீர்ப்புக்கள்‌ மிகவும்‌ 
கடுமையாக இருக்கும்‌. அவர்‌ கொடுக்கும்‌ 
தண்டனைகள்‌ மிகவும்‌ கொடூரமாக இருக்கும்‌. 
கர்த்தருடைய நியாயத்தீர்ப்புக்கள்‌ 
பாவிகளுடைய ஈரற்குலைய கிழித்துப்‌ 
போடும்‌. அப்போது அவர்களுடைய ஆத்துமா 
குழப்பத்தினாலும்‌, திகைப்பினாலும்‌ நிறையும்‌. 


இஸ்ரவேலே, நீ 


உனக்குச்‌: 


கேடுண்டாக்கிக்கொண்டாய்‌ 
ஓசி 18:9-16 


18:9. இஸ்ரவேலே, நீ உனக்குச்‌ 
ண்டாக்கிக்கொண்டாம்‌; ஆனாலும்‌ 
என்னிடத்தில்‌ உனக்கு சகாயம்‌ உண்டு. 


ஓசி 1840. எனக்கு ராஜாவையும்‌ 
அதிபதிகளையும்‌ ஏற்படுத்தவேண்டும்‌ 
என்றாயே; இப்போதும்‌ உன்னுடைய 
எல்லாப்‌ பாட்டணங்களிலும்‌ உன்னை 
இரட்சிக்கும்‌ ராஜா எங்கே? உண்‌: 
தியாயாதியதிகள்‌ எங்கே? 


ஓசி 1941. நான்‌ கோபத்திலே 
உனக்கு ராஜாவைக்‌ கொடுத்தேன்‌; 
என்‌ உக்கிரத்திலே அவனை எடுத்துக்‌ 
கொண்டேன்‌. 


ஓசி 1802. எப்பிராயிமின்‌ அக்கிரமம்‌ 
கட்டி வைத்திருக்கிறது; அவன்‌ பாவம்‌ 


பத்திரப்படுத்தப்பட்டிருக்கிறது.. 


ஓசி 18:18. பிரசவஸ்திரீயின்‌ வேதனை 
அவனுக்கு வரும்‌; அவன்‌ விவேகமில்லாத 
நின்னை; பேறுகாலமட்டும்‌ அவன்‌ 
நிற்கவில்லை. 





i FTE 
TT 


ஏசி 1804. அவர்களை நான்‌ 
பாதானத்தின்‌ வல்லமைக்கு நீங்கலாக்கி 
மீட்பேன்‌; அவர்களை மரணத்துக்கு 
நீங்கலாக்கி விடுவிப்பேன்‌; மரணமே, 
உன்‌ வாதைகள்‌ எங்கே? 
பாதானமே, உன்‌ சங்காரம்‌ எங்கே? 
மனமாறுதல்‌ என்‌ கண்களுக்கு 
மறைவான தாயிருக்கும்‌.. 


ஏசி 1805. இவன்‌ ச௪கோதரருக்குன்னே 
ஜனம்‌. பெருத்தவனாயிருத்தாதும்‌, 
கர்த்தருடைய காற்றாகிய கீழ்க்காற்று 
வனாநத்தரத்திலிருத்து எழும்பிவரும்‌; 
அதனால்‌ அவனுடைய ஊற்றுக்‌ 
வற்றிப்போகும்‌ அவனுடைய துரவு 
சுவறிப்போகும்‌; அது 
இச்சிக்கப்படத்தக்க சகல 
பதார்த்தங்களூன்ன உத்தம 
பதார்த்தங்களையும்‌ வாரிக்கொண்டு 
போகும்‌. 


ஓசி 19:16. சமாரியா தன்‌ தேவனுக்கு 
விரோதமாகக்‌ கலகம்பண்ணினபடியால்‌, 
குற்றஞ்‌ சுமத்தப்பட்ட தாயிருக்கும்‌; 
அவர்கள்‌ பட்டயத்தால்‌ விழுவார்கள்‌; 
அவர்களுடைய குழந்தைகள்‌ 
மோதியடிக்கப்படும்‌ அவர்களுடைய 
கர்ப்பவதிகள்‌ கீறப்பட்டுப்போவார்கன்‌.. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தரை 
ஆராதியாமல்‌ விக்கிரகங்களை ஆராதித்து 
தங்களுக்கு கேடுண்டாக்கிக்கொள்கிறார்கள்‌. 
ஆனாலும்‌ அவர்கள்‌ தங்கள்‌ பாவங்களுக்கு 
மனந்திரும்பி, கர்த்தரிடத்தில்‌ திரும்பி 
வந்தால்‌, கர்த்தர்‌ அவர்களை தம்முடைய 
ஜனமாக மறுபடியும்‌ ஏற்றுக்கொள்வார்‌. 

க ம்க்‌ 
வன்க ட்‌ 0 வது 
வசனம்‌ ஆதார வசனம்‌ போலிருக்கிறது. “ 
இஸ்ரவேலே, நீ உனக்குச்‌ 
கேடுண்டாக்கிக்கொண்டாய்‌; ஆனாலும்‌ 
என்னிடத்தில்‌ உனக்கு சகாயம்‌ 
உண்டு" என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


இஸ்ரவேல்‌ தேசம்‌ அழிந்துபோனதற்கு 


அவர்களுடைய பாவங்களே காரணம்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தருக்கு 
விரோதமாகப்‌ பாவம்‌ செய்து. தங்களுக்குத்‌ 
தாங்களே கேடுண்டாக்கிக்கொண்டார்கள்‌. 


ஓசியா - விரிவுரை 
HOSEA - COMMENTARY 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ தங்களுடைய 
அழிவுகளிலிருந்து மீட்கப்படும்போது, அதன்‌ 
மகிமையெல்லாம்‌ கர்த்தரையே சேரும்‌, 
அவர்களுக்கு. கர்த்தரிடத்தில்‌ சகாயம்‌ 
கிடைத்திருக்கிறது. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
தங்களுக்கு கேடுண்டாக்கிக்கொண்டாலும்‌, 
கர்த்தர்‌ அவர்களுக்கு சகாயம்‌ காண்பித்து, 
அவர்களுடைய கேட்டிலிருந்து, அவர்களை 
மீட்டுக்கொள்கிறார்‌. 
'இஸ்ரலேல்‌ புத்திரர்‌ 
கேடுண்டாக்கிக்கொண்டாலும்‌, அவர்கள்‌ 
கர்த்தரிடத்தில்‌ மனந்திரும்பி வந்தால்‌, 
கர்த்தர்‌ அவர்களுக்கு உதவி செய்வார்‌" 
என்பது இந்த வாக்கியத்தின்‌ பொருளாகும்‌. 


தங்களுக்கு 


சமாரியா தன்‌ தேவனுக்கு விரோதமாக 
கலகம்பண்ணினான்‌. இஸ்ரவேல்‌ 
தன்னைத்தானே கெடுத்துக்கொண்டான்‌. 
கோபாக்கினையின்‌ நாளிலே, அவர்கள்‌ 
தங்கள்மீது தேவனுடைய கோபத்தைக்‌ 
குவித்துக்கொள்கிறார்கள்‌. இதனால்‌ 
அவர்கள்‌ தங்களுக்கு தாங்களே 
கேடுண்டாக்கி, தங்களைத்‌ தாங்களே. 
அழித்துக்கொள்கிறார்கள்‌. அவர்களுடைய 
பூர்வ பாவங்கள்‌, இப்போதைய அழிவுக்கு 
காரணமாயிருக்கிறது. 


“எப்பிராமீமின்‌ அக்கிரமம்‌ 
வைத்திருக்கிறது: அவன்‌ பாவம்‌ 
பத்திரப்படுத்தப்பட்டிருக்கிறது' (ஓசி 1312) 
எப்பிராயீமர்‌ கர்த்தருக்கு விரோதமாகப்‌ பாவம்‌ 
செய்கிறார்கள்‌. ஆனாலும்‌ அவர்கள்‌ தங்கள்‌ 
பாவங்களுக்கு மனந்திரும்பாமல்‌, தங்கள்‌ 
பாவத்தில்‌ 'நிலைத்திருக்கிறார்கள்‌ 
துணிகரமான பாலங்களை தொடர்ந்து 
செய்கிறார்கள்‌. 


கட்டி 


நாம்‌ பாவிகளாகயிருந்தாலும்‌, 
நம்முடைய பாவங்களுக்கு மனந்திரும்பி, 
கர்த்தரிடத்தில்‌ வரும்போது, கர்த்தர்‌ 
நம்முடைய பாவங்களை மன்னித்துவிடுவார்‌. 
அவற்றை மறந்தும்விடுவார்‌. எப்பிராமீமரோ, 
தங்கள்‌ பாவங்களுக்கு மனந்திரும்பவில்லை. 
ஆகையினால்‌ கர்த்தர்‌ அவர்களுடைய 
பாவங்களை மன்னிக்கவுமில்லை, 
மறக்கவுமில்லை. அவற்றை தம்முடைய 
நினைவில்‌ வைத்திருக்கிறார்‌. ர்‌ 
அக்கிரமம்‌ கட்டி 
அவர்களுடைய 
பத்திரப்படுத்தப்பட்டிருக்கிறது. 





f= THE 
TT 


“இது என்னிடத்தில்‌. 
வைத்துவைக்கப்பட்டு, என்‌ பொக்கிஷங்களில்‌: 
இது முத்திரை போடப்பட்டிருக்கிறதில்லையோ?' 
பழிவாங்குவதும்‌ பதிலளிப்பதும்‌ எனக்கு 
உரியது; ஏற்றகாலத்தில்‌ அவர்களுடைய கால்‌ 
தள்ளாடும்‌; அவர்களுடைய  ஆபத்துநாள்‌ 
சமீபமாமிருக்கிறது: அவர்களுக்கு நேரிடும்‌ 
காரியங்கள்‌ தீவிரித்துவரும்‌” (உபா 32:3435). 


“என்‌ மீறுதல்‌ ஒரு கட்டாகக்‌ 
கட்டப்பட்டு  முத்திரைபோடப்பட்டிருக்கிறது. 
என்‌ அக்கிரமத்தை ஒருமிக்கச்‌ சேர்த்தீர்‌” 
(யோபு 14:17). 


கொள்கிறார்கள்‌. 
அவர்களே 


தங்களுடைய அழிவுக்கு: 
காரண மாயிருக்கிறார்கள்‌. 
அவர்களுக்கு வேதனைகள்‌ வருகிறது. 
"பிரசவஸ்திரீமின்‌ வேதனை அவனுக்கு, 
வரும்‌: அவன்‌ விவேகமில்லாத பிள்ளை; 
பேறுகாலமட்டும்‌ அவன்‌ நிற்கவில்லை" 
(ஓசி 1313) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ 


ந 


புத்திரர்‌ தங்கள்‌ பாவங்களுக்கு மனந்திரும்பும்‌ 
வரையிலும்‌, அவர்கள்‌ அனுபவிக்கும்‌. 
வேதனை குறையாது. வேதனை அவர்களைத்‌ 
தொடர்ந்து வரும்‌. 
கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ ஒெற்தாருக்கு 
'வேதனைகளைக்‌ கொடுக்கிறார்‌. 
அவர்களைத்‌ திருத்துகிறார்‌. அவர்களுடைய 
நன்மைக்காகவே, கர்த்தர்‌ அவர்களுக்கு. 
வேதனைகளை அனுமதிக்கிறார்‌. கர்த்தர்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரரை தண்டித்தாலும்‌, 
அவர்கள்‌ அழிந்துபோகமாட்டார்கள்‌. பாவிகள்‌ 
ந்திரும்‌ வேண்டும்‌. என்பதே. 
த்தம்‌. பாவிகளை 
கர்த்தருக்கு 


ஓசியா - விரிவுரை 
HOSEA - COMMENTARY 


இஸ்ரவேல்‌. புத்திரர்‌ தங்கள்‌ 
பாவங்களுக்கு மனந்திரும்பவில்லையென்றால்‌, 
அவர்களுக்கு சந்தோஷமோ, சமாதானமோ 
இருக்காது. அவர்கள்‌ வேதனைகளையும்‌, 
இலச்சைகளையும்‌ உபத்திரவங்களையும்‌ 
அனுபவிக்க வேண்டியது வரும்‌. 


நம்மீது கிருபையாயிருக்கும்‌. 
போதே, நம்முடைய பாவங்களுக்கு நாம்‌ 
மனந்திர்‌ விடவேண்டும்‌. காலதாமதம்‌ 
பண்ணுவது நமக்கு ஆபத்தானது. ஏற்ற 
வேளையில்‌ பிரசவ ஸ்திரீ, பிள்ளையைப்‌ 
பெற்றெடுக்கவில்லையென்றால்‌, அந்தப்‌ 
பிள்ளை தாயின்‌ வயிற்றுக்குள்ளேயே 
மரித்துப்போவதற்கு வாய்ப்புள்ளது. அப்போது 
அந்த ஸ்திரீயின்‌ வேதனை மிகவும்‌ 
அதிகமாயிருக்கும்‌. அனுக்கிரக 
காலமாயிருக்கும்போதே, நாம்‌ கர்த்தருடைய 
கிருபையினாலே  இரட்சிக்கப்படவேண்டும்‌. 
காலதாமதம்பண்ணினால்‌ நரகமே நமக்கு 
முடிவாயிருக்கும்‌. 


இஸ்ரவேல்‌ புந்ிரரக்கு வரப்போகும்‌ 
அழிவை கர்த்தர்‌ இங்கு விவரமாகச்‌ 
சொல்லுகிறார்‌. 


"இவன்‌ சகோதரருக்குள்ளே ஜனம்‌ 
பெருத்தவனாயிருந்தாலும்‌, கர்த்தருடைய 
காற்றாகிய கீழ்க்காற்று வனாந்தரத்திலிருந்து 
எழும்பிவரும்‌: அதனால்‌ அவனுடைய 
ஊற்றுகள்‌ வற்றிப்போகும்‌; அவனுடைய துரவு 
சுவறிப்போகும்‌; அது இச்சிக்கப்படத்தக்க 
சகல பதார்ந்தங்களுள்ள உத்தம 
பதார்த்தங்களையும்‌ வாரிக்கொண்டுபோகும்‌. 
சமாரியா தன்‌ தேவனுக்கு விரோதமாகம்‌ 
கலகம்பண்ணினபடியால்‌, 

சுமத்தப்பட்டதாயிருக்கும்‌; 


மோதியடிக்கப்படும்‌: 
கர்ப்பவதிகள்‌ 
கீறப்பட்டுப்போவார்கள்‌" (ஓசி 13:15]6) 





i THE 
TT 


எப்பிராயீம்‌, 
சகோதரருக்குள்ளே 


எப்பிராயீமின்‌ பாவம்‌, 
சாபமாயிருக்கும்‌. 
எப்பிராயீம்‌, 
சாகக்கொடுப்பான்‌. 
மரம்போல. 
பிள்ளையற்றவனாயிருப்பான்‌. 


எப்பிராயீம்‌ பத்திரை அழிப்பதற்கு, 
கர்த்தர்‌ கீழ்க்காற்றை பயன்படுத்துகிறார்‌. 
இது கர்த்தருடைய காற்று இது 
வனாந்தரத்திலிருந்து எழும்பி வருகிறது. 
கீழ்க்காற்று என்பது, இஸ்ரவேல்‌ 
தேசத்தின்மீது யுத்தம்பண்ண வரும்‌ அந்நிய 
தேசத்தாரைக்‌ குறிக்கிறது. 
எப்பிராயீம்‌ இப்போது 
பெருத்தவனாகவும்‌, 
மிகுந்தவனாகவும்‌ இருக்கலாம்‌. 
கர்த்தருடைய காற்று 
வீசம்போது அவர்களுடைய 
வற்றிப்போகும்‌. அவர்களுடைய 
சுவறிப்போகும்‌. (ஓசி 13:15, 


னம்‌ 


கொள்ளையிடுவார்கள்‌. 
அவர்களுடைய ஐசுவரியங்களையும்‌ 
பொக்கிஷங்களையும்‌,  சம்பத்துக்களையும்‌ 
தங்கள்‌ தேசத்திற்கு கொண்டு போய்‌ 
விடுவார்கள்‌. ஜசுவரியமாமிருந்த இஸ்ரவேல்‌ 
தேசம்‌ தரித்திரமாகும்‌. அவர்களுக்கு ஒரு 
ஆதரவும்‌ இருக்காது. ஊற்று 
வற்றிப்போவதுபோல, அவர்களுடைய 
வருமானத்திற்கு ஆதரவாகயிருந்த எல்லா 
காரியங்களும்‌ அழிந்துபோகும்‌. 
எப்பிராயீம்‌ ஜனம்‌. 
பெருத்தவனாயிருந்தாலும்‌, சத்துருக்கள்‌ 
அவர்களை அழித்துப்போடுவார்கள்‌. 
அவர்கள்‌ சத்துருவின்‌ பட்டயத்தால்‌ 
விழுவார்கள்‌. அவர்களுடைய குழந்தைகள்‌ 
'மோதியடிக்கப்படும்‌. அவர்களுடைய 
கர்ப்பவதிகள்‌ கீறப்பட்டுப்போவார்கள்‌. சமாரியா 
குடியில்லாமல்‌ போகும்‌. 


ஓசியா - விரிவுரை 
HOSEA - COMMENTARY 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
கேடுண்டாக்கிக்கொள்கிறார்கள்‌. 
தங்களைத்‌: தாங்களே அழித்துக்‌ 
கொள்கிறார்கள்‌. ஆனாலும்‌ கர்த்தர்‌ 
அவர்களுக்கு சகாயம்‌ காண்பிக்கிறார்‌. 
கர்த்தர்‌ அவர்களுக்கு ராஜாவாயிருந்து, 
அவர்களை ஆளுகை செய்து. அவர்களை 
இரட்சிக்கிறார்‌. இஸ்ரவேல்‌ தேசத்தார்‌ 
கர்த்தருக்கு விரோதமாக கலகம்‌ 
பண்ணினாலும்‌, கர்த்தர்‌ இன்னும்‌ 
அவர்களுடைய ராஜாவாயிருக்கிறார்‌. 


தங்களுக்கு 
அவர்கள்‌ 


கர்த்தர்‌ நல்லவர்‌. 
துரோகிகளாகமிருந்தாலும்‌, கர்த்தர்‌ 
உண்மையுள்ளவராகவே இருக்கிறார்‌. கர்த்தர்‌ 
'நல்லவராகயில்லையென்றால்‌, நம்முடைய 
நிலமை மிகவும்‌ மோசமாகிவிடும்‌. நாம்‌ 
பரிதபிக்கப்பட்டவர்களாயிருப்போம்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு வேறு ராஜா 
ஒருவரும்‌ இல்லாதபோது, கர்த்தரே 
அவர்களுடைய ராஜாவாயிருப்பார்‌. “எனக்கு 
ராஜாவையும்‌ அதிபதிகளையும்‌ 
ஏற்படுத்தவேண்டும்‌ என்றாயே: இப்போதும்‌ 
உன்னுடைய எல்லாப்‌ பட்டணங்களிலும்‌ 
உன்னை இரட்சிக்கும்‌ ராஜா எங்கே? உன்‌ 
நியாயாதிபதிகள்‌ எங்கே?” (ஓசி 13:10) என்று 
கர்த்தர்‌ கேட்கிறார்‌. 

இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ சாமுவேலை 
தள்ளிவிட்டார்கள்‌. மற்ற தேசங்களைப்போல 
தங்களுக்கும்‌ ராஜா வேண்டும்‌ என்று 
சொன்னார்கள்‌. அப்போது கர்த்தரே 
க்‌ ராஜாவாயிருந்தார்‌. ஆனால்‌ 
அவர்களோ கர்த்தரை தங்களுடைய 
ராஜாவாக அங்கீகரியாமல்‌, தங்களுக்கு 
மற்ற தேசங்களைப்போல, உலகப்பிரகாரமான 
ராஜா வேண்டும்‌ என்று சொன்னார்கள்‌. 


கர்த்தர்‌ தம்முடைய கோபத்தில்‌ சவுலை. 
அவர்களுக்கு ராஜாவாய்க்‌ கொடுத்தார்‌. 





i THE 
TT 


“சாமுவேல்‌ கர்த்தரை நோக்கி 
விண்ணப்பம்பண்ணினான்‌; அன்றையதினமே 
கர்த்தர்‌ இடிமுழக்கங்களையும்‌ மழையையும்‌ 
கட்டளையிட்டார்‌; அப்பொழுது ஜனங்கள்‌: 
எல்லாரும்‌ கர்த்தருக்கும்‌ சாமுவேலுக்கும்‌ 
மிகவும்‌ பயந்து: சாமுவேலைப்‌ பார்த்து: 
நாங்கள்‌  சாகாதபிக்கு உம்முடைய 
தேவனாகிய கர்த்தரிடத்தில்‌ உம்முடைய 
அடியாருக்காக விண்ணப்பம்‌ செய்யும்‌; 
நாங்கள்‌ செய்த எல்லாப்‌ பாவங்களோடும்‌. 
ங்களுக்‌ ராஜா வேண்டும்‌ என்று 

ந்தப்‌ பாவத்தையும்‌ 
கூட்டிக்கொண்டோம்‌ என்று ஜனங்கள்‌ 
எல்லாரும்‌ சொன்னார்கள்‌" (சாமு 12:1879), 


கர்த்தர்‌ தம்முடைய கோபத்திலே. 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு சவுலை ராஜாவாக 
கொடுத்தார்‌. தம்முடைய உக்கிரத்திலே, 
கில்போவா மலையிலே, சவுலை 
எடுத்துக்கொண்டார்‌ (ஓசி 131. 


இஸ்ரவேலின்‌ 
தாவீதின்‌ 


ராஜாவாக 


க்‌ 
குடும்பத்தாரை தங்க। 
ஏற்றுக்கொள்ள 
மற்ற தத்கல்‌ 
நன்றாயிருக்கும்‌ என்று 

அவர்கள்‌ 
யெரொபெயாமை தங்களுக்கு 
ராஜாவாக்கினார்கள்‌. சமஸ்த இஸ்ரவேல்‌: 
தேசமாமிருந்தது, வடக்கு மேல்‌ தேசம்‌ 
என்றும்‌, தெற்கு யூதாதேசம்‌ என்றும்‌ 
இரண்டாய்ப்‌ பிரிந்தது. 


இஸ்ரவேலின்‌ பத்துக்கோத்திரத்தார்‌, 
தாவீதின்‌ குடும்பத்தாருடைய ஆளுகையை 
நேசிக்காததினாலும்‌, அவர்க 
ஆளுகைக்கு கீழ்ப்படியாததினாலும்‌, 
கர்த்தர்‌ தம்முடைய கோபத்திலே. 
அவர்களுக்கு யெரெபொயாமை ராஜாவாகக்‌ 
கொடுத்தார்‌. கர்த்தர்‌, தம்முடைய 
உக்கிரத்திலே வடக்கு இஸ்ரவேல்‌ தேசத்தின்‌ 
ராஜாவை அசீரியாவின்‌ ராஜா மூலமாய்‌ 
எடுத்துக்கொள்கிறார்‌. 


தீர்மானித்தார்கள்‌. 


ஓசியா - விரிவுரை 
HOSEA - COMMENTARY 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ தங்களுக்கு 
ராஜாவும்‌ அதிபதிகளும்‌ வேண்டும்‌ என்று 
சொன்னார்கள்‌. கர்த்தர்‌ அவர்களிடம்‌ 
எனக்கு ராஜாவையும்‌ அதிபதிகளையும்‌ 
ஏற்படுத்தவேண்டும்‌ என்றாயே: இப்போதும்‌ 
உன்னுடைய எல்லாப்‌ பட்டணங்களிலும்‌: 
உன்னை இரட்சிக்கும்‌ ராஜா எங்கே? 
உன்‌ நியாயாதிபதிகள்‌ எங்கே?” (ஓசி 13:10) 
என்று கேட்கிறார்‌. 
இஸ்ரவேல்‌  புத்திரருக்கு மற்ற 
ராஜாக்களால்‌ செய்ய முடியாததை கர்த்தர்‌ 
அவர்களுக்கு செய்வார்‌. "அவர்களை நான்‌ 
பாதாளத்தின்‌ வல்லமைக்கு நீங்கலாக்கி 
மீட்பேன்‌; அவர்களை மரணத்துக்கு 
நீங்கலாக்கி விடுவிப்பேன்‌; மரணமே, 
உன்‌ வாதைகள்‌ எங்கே? பாதாளமே, 
உன்‌ சங்காரம்‌ எங்கே?" (ஓசி 13:14) என்று 
கர்த்தர்‌ கேட்கிறார்‌. 
கர்த்தர்‌ கிரயம்‌ ரவேல்‌ 
ட சக்கர 
மனுஷகுமாரனும்‌ 
ஊழியங்கொள்ளும்படிவராமல்‌, 
உழியஞ்செய்யவும்‌. அநேகரை 
பொருளாகத்‌ தம்முடைய 
கொடுக்கவும்‌ வந்தார்‌" (மத்‌ 20:28) 


மீட்கும்‌ 
ஜீவனைக்‌ 


கர்த்தராகிய 
மரணத்தின்‌ வல்லமையை 
ஒழித்தார்‌. கர்த்தர்‌ பாதாளத்தின்‌ 
வல்லமைக்கு நீங்கலாக்கி நம்மை 
மீட்டுக்கொண்டார்‌. நமக்கு கர்த்தர்‌ 
மரணத்தின்மீது ஜெயத்தைக்‌ 
கொடுத்திருக்கிறார்‌. 


நம்முடைய 
இயேசுகிறிஸ்து 





i FTE 
TT 


இஸ்ரலேலில்‌ சிலர்‌ தங்கள்‌ 
பாவங்களுக்கு மனந்திரும்பி கர்த்தரிடத்தில்‌ 
வருகிறார்கள்‌. அவர்களை உற்சாகப்படுத்தும்‌ 
வண்ணமாக இந்த அதிகாரம்‌ 
எழுதப்பட்டிருக்கிறது. தங்கள்‌ பாவங்களுக்கு 
மனந்திரும்பும்போது. அவர்கள்‌ என்ன 
செய்யவேண்டும்‌ என்னும்‌ ஆலோசனை 
இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது (ஓசி 141-3). 


பாவிகள்‌ தங்கள்‌ 


மனந்திரும்பும்போது, 


பாவங்களுக்கு 
கர்த்தர்‌ அவர்களை 
ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாயிருக்கிறார்‌ 
(ஓசி 14:48), தங்கள்‌ பாவங்களுக்கு 
மனந்திரும்புகிறவர்களை கர்த்தர்‌ 
ஆசீர்வதிப்பார்‌. அவர்களுக்கு ஆறுகல்களைக்‌ 
கொடுப்பார்‌... (ஓசி 14:5-7). கர்த்தருடைய 
வழிகள்‌ செல்வன கவ்‌ (ஓசி 1429) 


இஸ்ரவேலே, உன்‌ தேவனாகிய 
கர்த்தரிடத்தில்‌ திரும்பு 
ஓசி 140-8 


ஓசி 141: இஸ்ரவேலே, உன்‌ 
தேவனாகிய கர்த்தரிடத்தில்‌ திரும்பு; 
நீ உன்‌ அக்கிரமத்தினால்‌ விழுந்தாய்‌. 


ஓசி 143. வார்த்தைகனைக்கொண்டு 
கர்த்தரிடத்தில்‌ திரும்புங்கள்‌; அவரை 
நோக்கி: தேவரீர்‌ எல்லா 
அக்கிரமத்தையும்‌ நீக்கி, எங்களைத்‌ 
அங்கீகரித்தருளும்‌; 

நாங்கள்‌. எங்கள்‌. 

காளைகளைச்‌. 


ஓசி 143. அசீரியா 
இரட்சிப்பதில்லை; 

குதிரைகளின்‌ மேல்‌ ஏறமாட்டோம்‌; 
எங்கள்‌ கைகளின்‌ கிரியையைப்‌ 
பார்த்து: நீங்கள்‌ எங்கன்‌ தேவர்கள்‌ 
என்று இனிச்‌ சொல்லமாட்டோம்‌; 
திக்கற்றவன்‌ உம்மிடத்தில்‌ 
இரக்கம்பெறுகிறான்‌ என்று. 
சொல்லுங்கள்‌. 


ஓசியா - விரிவுரை 
HOSEA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பாவிகள்‌ தங்கள்‌ 
மனந்திரும்பவேண்டுமென்று 
அன்பாய்‌ அழைக்கிறார்‌. இந்த அழைப்பு 
இங்கு இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
விசேஷமாய்க்‌ கொடுக்கப்படுகிறது. ர்க்‌ 
கர்த்தருடைய ஜனம்‌. இஸ்ரவேல்‌. 
கர்த்தருக்காக 

னால்‌ 


பாலங்களை. 
கர்த்தர்‌ 


வேறுபரிக்கப்பட்டருக்கிறவ்கள்‌, 
அவர்களோ தங்கள்‌ அக்கிரமத்‌ 
விழுந்துகிடக்கிறார்கள்‌. “இஸ்ரவேலே, உன்‌ 
தேவனாகிய கர்த்தரிடத்தில்‌ திரும்பு” 
(ஓசி 14) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


சபையிலுள்ள. 
சபைக்கு ெ 
அலிசுவாசிகளுக்கும்‌ 
என்னும்‌ செய்தியை பிரசங்கம்பண்ண 
வேண்டும்‌. மனந்திரும்ப வேண்டும்‌ என்னும்‌ 
செய்தியை இஸ்ரவேல்‌ புத்திரருக்கும்‌. 
சொல்லவேண்டும்‌, புறஜாதியாருக்கும்‌ 
சொல்லவேண்டும்‌. யாரெல்லாம்‌ தங்களுடைய 
அக்கிரமத்தினால்‌  விழுந்துகிடக்கிறார்களோ, 
அவர்களெல்லோருமே தங்கள்‌ பாவங்களுக்கு 
மனந்திரும்பவேண்டும்‌. 


"நீ உன்‌ அக்கிரமத்தினால்‌ விழுந்தாய்‌' 
என்னும்‌ வாக்கியத்திற்கு “நீ இடறி 
விழுந்தாய்‌" என்று வேதபண்டிதர்கள்‌ 
பொருள்‌ சொல்லுகிறார்கள்‌. இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கு, விக்கிரகங்கள்‌ 
இடறுதற்கேதுவான 

தடைக்கற்களாயிருக்கிறது. அவர்கள்‌ 
விக்கிரகாராதனையில்‌ விழுந்துகிடக்கிறார்கள்‌. 
பாவம்‌ என்பது இடறி விழுவதைக்‌ 
குறிப்பிடுகிறது. 


பாவத்தில்‌ 
தங்கள்‌ 
மறுபடியும்‌ 


விசுவாசிகளுக்கும்‌, 


கிறவர்கள்‌, 
பகைக்கு னி 
எழுந்திருக்கவேண்டும்‌. இதையே 
கர்த்தர்‌, “உன்‌ தேவனாகிய கர்த்தரிடத்தில்‌ 
திரும்பு என்று சொல்லுகிறார்‌. நாம்‌ 
தேவனிடத்தில்‌ திரும்பும்போது, நாம்‌ 
கர்த்தரை சார்ந்து ஜீவிக்க. 
ஆயத்தமாயிருக்கவேண்டும்‌. கர்த்தர்‌ 
தேவனாகமிருக்கவேண்டும்‌. 
நம்முடைய கர்த்தராமிருக்க 





ழ்‌ நவள 
யாய 


மனந்திரும்புதல்‌ மிகவும்‌ 2 கவன நாம்‌ 
மனந்திரும்பும்போது, தேவனுடைய 
மகிமையின்‌ சிங்காசனத்திற்கு முன்பாக, 
நாம்‌ அமைதியாக நிற்கிறோம்‌. தேவனுடைய 
தயவையும்‌, கிருபையையும்‌, இரக்கத்தையும்‌ 
எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கிறோம்‌. 


அவர்கள்‌ 
அவரிடத்தில்‌ என்‌ 

என்பது அவர்களுக்கு 
தெரிந்திருக்கவேண்டும்‌. அவர்கள்‌ 
அதைப்பற்றி யோசித்துப்‌ பார்க்கவேண்டும்‌. 
"வார்த்தைகளைக்‌ கொண்டு கர்த்தரிடத்தில்‌ 
ள்‌" (ஓசி 14:2) என்று கர்த்தர்‌ 


கர்த்தரிடத்தில்‌ திரும்பி 
வரும்போது. காணிக்கைகளையோ, 
பலிகளையோடு கொண்டு வரவேண்டிய 
அலசியமில்லை. ஆனால்‌ நம்முடைய 
இருதயம்‌ பாவங்களுக்கு மனந்திரும்பியிருக்க 
வேண்டும்‌, கர்த்தர்‌ நம்முடைய பாவங்களை 
மன்னிக்கவேண்டும்‌ என்று விண்ணப்பம்‌ 
பண்ணும்‌ ம்‌ 


வேண்டும்‌. 


நம்முடைய வாய்‌ கர்த்தரிடத்தில்‌ 
என்ன பேசவேண்டும்‌ என்பதை, நம்முடைய 
இருதயம்‌ கட்டளை கொடுக்கவேண்டும்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
தேவனாகிய கர்த்தரிடத்தில்‌ 
வரும்போது, 
செய்யவேண்டும்‌. 


தங்கள்‌ 
திரும்பி 
என்ன 
அவர்களுக்கு 
கர்த்தருடைய 
வருவதற்கு முன்பாகவே, 

இதைப்பற்றி சிந்தித்துப்‌ 
பார்க்கவேண்டும்‌. வார்த்தைகளைக்‌ கொண்டு 


என்பது 


ஓசியா - விரிவுரை 
HOSEA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தரிடத்தில்‌ திரும்பினால்‌ மாத்திரம்‌ 
_. தங்களுடைய பாவங்களுக்கு 


நாம்‌ 
வரும்போது, 
 னந்ிரவிலிகு்‌ 
உள்ளான மாற்றம்‌. 
பக்திவிருத்திக்‌ 
மாற்றங்கள்‌ 
இது 


கர்த்தரிடத்தில்‌ 
நம்முடைய இருதயம்‌ 
வேண்டும்‌. இது 
நம்முடைய ஜீவியத்தில்‌ 
கேதுவான, பரிசுத்தமான 
ஏற்பட்டிருக்கவேண்டும்‌. 
வெளிப்படையான மாற்றம்‌. 


தம்மிடத்தில்‌ 
வருகிறவர்களுக்கு, 
வார்த்தைகளைச்‌ 


தம்மிடத்தில்‌. 


மனந்திரும்பி 
ஆறுதலான 
சொல்லுகிறார்‌. 
என்ன சொல்லவேண்டும்‌. 
வார்த்தைகளையும்‌, கர்த்தர்‌ 
கொடுத்து உதலிசெய்கிறார்‌ 
தங்கள்‌ தேவனாகிய கர்த்தரிடத்தில்‌ திரும்பி 
வருகிறவர்கள்‌, என்னென்ன 
வார்த்தைகளையெல்லாம்‌. பேசவேண்டும்‌ 
என்று, கர்த்தர்‌ அவர்களுக்குப்‌ 
போதிக்கிறார்‌. 
தங்கள்‌ தேவனாசிய 
திரும்பி வருகிறவர்கள்‌, 
வார்த்தைகளோடு வரவேண்டும்‌. அவர்கள்‌ 
கர்த்தருக்கு முன்பாக இரண்டுவிதமான 
விண்ணப்பங்களை ஏறெடுக்கவேண்டும்‌. 
அவையாவன: 1. தேவரீர்‌... எல்லா 
அக்கிரமத்தையும்‌ நீக்கியருளும்‌. 
2. எங்களை தயவாய்‌ அங்கீகரித்தருளும்‌. 
ம்‌ கர்த்தரிடத்தில்‌ திரும்பி 
கர்த்தர்‌ நம்முடைய 
நீக்கவேண்டுமென்று, 
'விண்ணப்பம்பண்ண வேண்டும்‌. 
நம்முடைய சுயமுயற்சிமினால்‌ நம்முடைய 
அக்கிரமத்தை நம்மால்‌ நீக்க முடியாது. 
கர்த்தரால்‌. மாத்திரமே நம்முடைய 
அக்கிரமத்தை நீக்க முடியும்‌. அவரால்‌ 
மாத்திரமே நம்மை சுத்தம்‌ பண்ண முடியம்‌. 


கர்த்தர்‌ 


அக்கிரமங்கள்‌ நம்முடைய 


நம்முடைய வி்‌ 
தடைக்கற்களைப்போல 


பாதையில்‌ 


அக்கிரமத்தை நீக்கிப்போட்டால்‌, 
முன்பாக தடைக்கற்கள்‌ இருக்காது. நாமும்‌ 
நோக்கி 





f= al 
TT 


இரவும்‌ பகலும்‌ நாற்பதுநாள்‌" என்பது 
மோசே. சீனாய்மலையில்‌ இரண்டாம்‌ 
முறையாக இருந்த நாற்பதுநாள்‌ ஆகும்‌ 
(யாத்‌ 34:28- யாத்‌ 24:18; உபா 9:9,11825; 
உபா 10:10). மோசே இரண்டு முறை நாற்பது 
நாள்‌ இரவும்‌, பகலும்‌ அப்பம்‌ புசியாமலும்‌, 
தண்ணீர்‌ குடியாமலும்‌  கர்த்தரோடே 
இருந்தார்‌ என்று தெரியவருகிறது. 
(உபா 99-21). 
மருத்துவ ரீதியாக 
நாட்களுக்கு 
இ னா 
கடினம்‌. 
உபவாசம்‌ 
தேவனுடைய 
அனுபவிக்கிறார்‌. 
அவருடைய 
(யாத்‌ 34:28-35) 


, மோசே 


யாத்‌ 2412. 
34: 
2கொரி 
மொத்தப்‌ 

சாரம்சமாகும்‌. எல்லாப்‌ பிரமாணங்களுக்கும்‌. 


இவையே ஆதாரமானது. 


நாம்‌ கர்த்தருடைய சமுகத்திலே 

நீண்டநேரம்‌ அமரந்திருந்து 

'ஜெபம்பண்‌ ணும்போதும்‌, கர்த்தரைத்‌ 

சோர்ந்துபோகிறோம்‌. 

கர்த்தருடைய சமுகத்தில்‌ 

நாற்பதுநாள்‌ இரவும்‌ பகலும்‌ இருக்கிறார்‌. 
அவர்‌ அப்பம்‌ புசியாமலும்‌, 
குடியாமலும்‌ கர்த்தரோடே 
அந்த நாட்களில்‌ மோசே 
செய்வதற்கும்‌ வாய்ப்பில்லை. 
மோசே சோர்ந்து போகவில்லை. 


கர்த்தருடைய வல்லமையே மோசேயை 
தாங்குகிறது. 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


கர்த்தருடைய வார்த்தையைக்‌ கேட்பதும்‌, 
கர்த்தரிடத்தில்‌ ஜெபம்பண்ணுவதும்‌ 
மோசேக்கு புசிக்கும்‌ அப்பமாகவும்‌, 
குடிக்கும்‌. தண்ணீராகவும்‌ 
இருக்கிறது. விசுவாசிகளாகிய நமக்கு 
கர்த்தருடைய வார்த்தை ஆலிக்குரிய 
போஜனமாயிருக்கிறது. இது உலகம்‌ அறியாத 
போஜனம்‌. 


மோசே கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
நாற்பது நாள்‌ இரவும்‌ பகலும்‌ இருக்கும்போது, 
கர்த்தர்‌ அவரை போஷித்து பராமரிக்கிறார்‌ 
கர்த்தர்‌ மோசேக்கு புசிக்க அப்பமும்‌, குடிக்க 
தண்ணீரும்‌ கொடுத்து அவரை 
போஷிக்கவில்லை. அப்பமும்‌ தண்ணீரும்‌ 
சரீரப்பிரகாரமான போஜனம்‌. கர்த்தர்‌ 
மோசேக்கு ஆவிக்குரிய போஜனத்தைக்‌ 
கொடுக்கிறார்‌. 


மோசே கர்த்தருக்கு முன்பாக 

நாற்பதுநாள்‌ இரவும்‌ பகலும்‌ இருந்தபோது, 

தம்முடைய 

பிரமாணத்தையும்‌, 

தம்மைப்பற்றிய அறிவையும்‌, 

தம்முடைய சித்தத்தைப்பற்றிய ஞானத்தையும்‌ 

கொடுக்கிறார்‌. மோசேயைப்போலவே, 

தீர்க்கதரிசியாகிய எலியாவும்‌, நம்முடைய 

கர்த்தராகிய இயேசுகிறிஸ்துவும்‌, நாற்பது, 

நாட்கள்‌ இரவும்‌ பகலும்‌ உபவாசித்து 
ஜெபம்பண்ணியிருக்கிறார்கள்‌. 


மோசே 
பகலும்‌ 


நாற்பது நாள்‌ இரவும்‌ 
கர்த்தரோடு இருந்த பின்பு 
அவர்‌ சாட்சிப்‌ பலகைகள்‌ இரண்டையும்‌ 
தன்‌ கையில்‌ எடுத்துக்‌ கொண்டு, 
சீனாய்மலையிலிருந்து இறங்குகிறார்‌. 
கர்த்தர்‌ மோசேயோடே  பேசினதினாலே, 
மோசேயின்‌ முகம்‌ பிரகாசித்திருக்கிறது. 
ஆனாலும்‌ ்‌ ம்‌ 
பிரகாசித்திருப்பதை 

அறியாதிருக்கிறார்‌ (யாத்‌ 34:29). 


இது மோசே . 
சீனாய்‌ 


சம்பவம்‌. இதுவே கடைசி 
(யாத்‌ 19:3). 





f= THE 
TT 


நம்முடைய சொந்த முயற்சியினால்‌. 
அல்லது நம்முடைய சொந்த பலத்தினால்‌, 
நமக்கு முன்பாக  தடைக்கல்லைப்போல 
இருக்கும்‌ அக்கிரமத்தை, நம்மால்‌. 
நீக்கிப்போட முடியாது. கர்த்தரே தம்முடைய 
கிருபையினால்‌, நம்முடைய அக்கிரமத்தை 
நீக்கிப்போட்டு, நமக்கு உதவிசெய்ய 
வேண்டும்‌. 


நாம்‌ 


ள்‌ கர்த்தருடைய சமுகத்திற்கு. 
முன்பாக 


வரும்போது, கர்த்தர்‌ நம்மை 
பரிசுத்தவான்களாக  அங்கீகரிக்குவேண்டும்‌. 
தேவனுடைய பார்வையில்‌ நாம்‌ 
பரிசுத்தவான்‌களாய்க்‌ காணப்படவேண்டும்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய  திருஇரத்தத்தினால்‌. 
நம்மை சுத்திகரிக்கும்போது. நாம்‌ 
பரிசுத்தவான்‌களாயிருப்போம்‌. எங்களை 
தயவாய்‌ அங்கீகரித்தருளும்‌' என்று நாம்‌ 
பணிவோடு, கர்த்தரிடத்தில்‌ ஜெபம்பண்ணும்‌ 
போது, ர்‌ 

நம்மை 
பரிசுத்தவான்‌௧ளாக வலத்‌ 


கர்த்தர்‌ நம்முடைய ஜெபத்திற்கு 
செவிகொடுக்கவேண்டும்‌. அவர்‌ தமது 
கிருபையினால்‌ நம்முடைய 
விண்ணப்பங்களுக்கு பதில்‌ கொடுக்க 
வேண்டும்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
தயலினாலேயே, நம்முடைய அக்கிரமத்தை 

நீக்குகிறார்‌. அதே நயலினாலேயே, அவர்‌, 
நம்மை அங்கீகரித்தருளுகிறார்‌ நமக்கு 
நன்மையான ஈவுகளைக்‌ கொடுக்கிறார்‌. 


நம்முடைய அக்கிரமம்‌ நம்மை விட்டு 
நீங்கினால்தான்‌, “நம்மால்‌ கர்த்தருடைய 
நன்மைகளைப்‌ பெற்றுக்கொள்ள முடியும்‌. 
நம்மிடத்தில்‌ அக்கிரமம்‌ இருக்கும்‌ வரையிலும்‌, 
நம்மால்‌ கர்த்தருடைய ஆசீர்வாதங்களைப்‌ 
பெற்றுக்கொள்வதற்கு வழியில்லை. 

“தயவு” என்னும்‌ வார்த்தைக்கு 
நன்மை" என்றும்‌ பொருள்‌ சொல்லலாம்‌. 
கர்த்தர்‌ நமக்கு தயவைக்‌ கொடுக்கும்போது. 
அந்த தயவு நம்மை பரிசுத்தவான்‌௧ளாக 
மாற்றும்‌. நாம்‌ மறுபடியும்‌ பாவத்திலும்‌: 
அக்கிரமத்திலும்‌ விழுந்துவிடாதவாறு, 
கர்த்தருடைய தயவு நம்மை பாதுகாக்கும்‌. 


ஓசியா - விரிவுரை 
HOSEA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்தில்‌, 
நாம்‌ திரும்பி வரும்போது, பொருத்தனையின்‌ 
வார்த்தைகளோடு வரவேண்டும்‌. கர்த்தரே 
த வார்த்தைகளை இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
எடுக்கிறார்‌. நம்முடைய ஜெபத்தில்‌ நாம்‌ 
பயன்படுத்தும்‌ வார்த்தைகளினால்‌, 
கர்த்தரை அசைக்க முடியாது. நம்முடைய 
ஜெபவார்த்தைகள்‌ நம்மை அசைக்க 
வேண்டும்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தரிடத்தில்‌ 
திரும்பி வரும்போது, இரண்டு காரியங்களை 
பொருத்தனை பண்ணவேண்டும்‌. 
அவையாவன: 1. கர்த்தருக்கு நன்றி 
சொல்லுவது. 2. பாவத்தைவிட்டு விலகி 
பரிசுத்தமாய்‌ ஜீவிப்பது. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தரிடத்தில்‌ 
திரும்பி வரும்போது, அவரை நோக்கி: 
“தேவரீர்‌ எல்லா அக்கிரமத்தையும்‌ நீக்கி, 
எங்களைத்‌ தயவாய்‌ அங்கீகரித்தருளும்‌; 
அப்பொழுது நாங்கள்‌ எங்கள்‌ உதடுகளின்‌ 
காளைகளைச்‌ செலுத்துவோம்‌” (ஓசி 14:2) 
என்று சொல்லவேண்டும்‌. 


"உதடுகளின்‌ காளைகள்‌" 
வாக்கியம்‌. செப்துவஜிந்த்‌ பதிப்பில்‌, 
“உதடுகளின்‌ கனி! என்று 
சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தை 
சர்வாங்க தகனபலிகளை  குறிப்பதற்கும்‌ 
பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர்‌ 
பவுல்‌ இந்த வாக்கியத்தை, எபிரெயருக்கு 


என்னும்‌ 


“ஆகையால்‌, அவருடைய நாமத்தைத்‌ 
துதிக்கும்‌ உதடுகளின்‌ கனியாகிய 


ஸ்தோத்திரபலியை அவர்மூலமாய்‌ எப்போதும்‌ 
தேவனுக்குச்‌ செலுத்தக்கடவோம்‌" (எபி 1345). 


5 த்தி ரு 

தங்களுடைய மனமாற்றத்தை 
வார்த்தையினால்‌ சொன்னால்‌ மாத்திரம்‌ 
போதாது. அவர்களுடைய ஜீவியத்தில்‌ 
உண்மையான மனமாற்றம்‌ ஏற்பட்டிருக்க 
வேண்டும்‌. 





i al 
TT 


ண்வேல்‌ பத்ர்‌ தங்கள்‌ 
பாவங்களுக்கு மனந்திரும்புவதற்கு முன்பாக, 
அவர்கள்‌ கர்த்தரை நம்பாமல்‌ அசீரியரை 
நம்பினார்கள்‌. இப்போது அசீரியரை 
நம்பாமல்‌, கர்த்தரை நம்புவதாக 
சொல்லுகிறார்கள்‌. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
தங்கள்‌ வாயினால்‌: சொல்லுவதை, 
நடைமுறையில்‌ செயல்படுத்த வேண்டும்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌, 
தேவனாகிய கர்த்தரிடத்தில்‌ திரும்பி "வத்த 
“அசீரியா எங்களை இரட்சிப்பதில்லை” 
(ஓசி 14:3) என்று உண்மையான மனதோடு 
சொல்லவேண்டும்‌. அவர்கள்‌ இதுவரையிலும்‌, 
தங்களுக்கு ஆபத்து வரும்போதும்‌, 
உதவி தேவைப்புமேபோதம்‌ அசீரியருடைய 
உதவிகளை நாடிப்போனார்கள்‌. இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ இனிமேல்‌, அசீரியருடைய உதவியை 


நாடிப்போகுமாட்டார்கள்‌. 


“எப்பிராயீம்‌ தன்‌ வியாதியையும்‌, 
யூநா தன்‌ காயத்தையும்‌ கண்டபோது, 
எப்பிராயீம்‌ அசீரியனண்டைக்குப்‌ போய்‌ 
யாரேப்‌ ராஜாவினிடத்தில்‌ ஆள்‌ 
அனுப்பினான்‌: ஆனாலும்‌ உங்களைக்‌ 
குணமாக்கும்‌ ல்‌ இருக்கிற 
காயத்தை ஆற்ற அவனால்‌. 
கூடாமற்போயிற்ு' (ஓசி 513) 


“எப்பிராயீம்‌ பேதையான புறாவைப்போல்‌ 
(த்தியில்லை:: 


எ்வனிடத்தக்கும 
(ஓசி 7:11, 


போகிறார்கள்‌" 


அவர்கள்‌ தனித்துத்‌ 
காட்டுக்‌ கு 
அசீரியரண்டைக்குப்‌ போனார்கள்‌ 
எப்பிராயீமர்‌ நேசரைக்‌ கூலிக்குப்‌ 
பொருத்திக்கொண்டார்கள்‌" (ஓசி 8:9). 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌, தங்கள்‌ 
தேவனாகிய கர்த்தரிடத்தில்‌ திரும்பி வந்து, 
“நாங்கள்‌ குதிரைகளின்‌ மேல்‌ ஏறமாட்டோம்‌" 
(ஓசி 14:3) என்றும்‌ சொல்லுகிறார்கள்‌. 
எகிப்து தேசத்தில்‌ ஏராளமான குதிரைகள்‌ 
உள்ளது. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ எகிப்தியரோடு 
உடன்படிக்கை செய்து. அவர்களிடத்திலிருந்து 
குதிரைகளை வாங்கியிருக்கிறார்கள்‌. 
'நாங்கள்‌ குதிரைகளின்மேல்‌ ஏறமாட்டோம்‌” 
என்னும்‌ வாக்கியத்திற்கு, “நாங்கள்‌ 
௭ உதவிகளை 
நாடிப்போகமாட்டோம்‌" என்று பொருள்‌. 


திரிகிற 
ல்‌ 


ஓசியா - விரிவுரை 
HOSEA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அவன்‌ அநேக குதிரைகளைச்‌ 
சம்பாதியாமலும்‌, அநேக குதிரைகளைத்‌ 
தனக்குச்‌ சம்பாதிக்கும்படிக்கு ஜனங்களைத்‌ 
திரும்ப எகிப்திற்குப்‌ போகப்பண்ணாமலும்‌ 
இருக்கக்‌ கடவன்‌; இனி அந்த வழியாய்‌ 
நீங்கள்‌ திரும்பிப்போகவேண்டாம்‌. என்று 
கர்த்தர்‌ உங்களுக்குச்‌ சொல்லியிருக்கிறாரே" 
(உபா 17:16). 


அப்படியல்ல, குதிரைகளின்மேல்‌ ஏறி 
ஒடிப்போவோம்‌ என்கிறீர்கள்‌; அப்படியே 
ஓடிப்போவீர்கள்‌, வேகமான வாகனங்களின்‌ 
மேல்‌ ஏறிப்போவோம்‌ என்கிறீர்கள்‌; அப்படியே 
உங்களைத்‌ துரத்துகிறவர்கள்‌ வேகுமாய்த்‌ 
தூத்துவார்கள்‌" (ஏசா 30:16). 


“சகாயமடையும்படி இஸ்ரவேலுடைய 

பரிசத்தரை. நோக்காமலும்‌, கர்த்தரைத்‌ 

எகிப்துக்குப்‌ போய்‌, 

நம்பிக்கை வைத்து, 

அநேகமாயிருப்பதினால்‌. 

மகா 

அவர்களை 

நம்பிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு ஐயோ!" 
(ஏசா 314). 


“எகிப்தியர்‌ தெய்வம்‌ அல்ல, 
மனுஷர்தானே அவர்களுடைய குதிரைகள்‌ 
ஆலியல்ல, மாம்சந்தானே; கர்த்தர்‌ தமது 
கரத்தை நீட்டுவார்‌, அப்பொழுது சகாயம்‌ 
செய்கிறவனும்‌ இடறி, சகாயம்‌ பெறுகிறவனும்‌ 
விழுந்து, அனைவரும்‌ ஏகமாய்‌ அழிந்து 
போவார்கள்‌” (ஏசா 31:3). 


ாம்‌ கர்த்தருடைய  ௪( ல்‌ 
வெங்கண்‌ வராது. ணன்‌ 
பண்ணி ஜெபம்பண்ணவேண்டும்‌. நம்முடைய 
இருதயங்களை உலகப்பிரகாரமான 
காரியங்களில்‌: க்‌ 
மனதில்‌ 
இடங்கொடுக்கப 
மாய்மாலம்பண்ணப்‌ 
கர்த்தரிடத்தில்‌ 

பொருத்தனை பண்ணவேண்டும்‌. 





i al 
TT 


நம்முடைய கைகளின்‌ கிரியைகளைப்‌ 
பார்த்து “நீங்கள்‌ எங்கள்‌ தேவனல்ல" என்று 
சொல்லவேண்டும்‌. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌, 
தங்கள்‌ தேவனாகிய கர்த்தரிடத்தில்‌ திரும்பி 
வரும்போது. அவர்கள்‌, 
கிரியையைப்‌ பார்த்து: 


(ஓசி 14:3) என்று சொல்லவேண்டும்‌ என்று, 
கர்த்தர்‌ அவர்களுக்குப்‌ போதிக்கிறார்‌. 
கர்த்தரிடத்தில்‌ 
ஜெபம்பண்ணும்போது, அவருடைய 
கிருபைக்காகவும்‌, இரக்கத்திற்காகவும்‌ 
மன்றாடவேண்டும்‌. “திக்கற்றவன்‌. 


நாம்‌ 


இஸ்ரவேல்‌ க்‌ 
ர்த்தர்‌ ஆலோசனை 


கர்த்தரிடத்தில்‌ உதலி 
கேட்கும்போது, நம்முடைய பலவீனத்தை 
நாம்‌ அங்கீகரிக்கிறோம்‌. நமக்கு நாமே. 
உதவி செய்து கொள்ள முடியாது என்பதைப்‌ 
புரிந்துகொள்கிறோம்‌. கர்த்தருடைய உதவி 
நமக்கு கிடைக்கவில்லையென்றால்‌, நம்மால்‌. 
ஒன்றும்‌ செய்ய முடியாது என்பதை 
அங்கீகரிக்கிறோம்‌. 


பிள்ளைகள்‌ 
பெறுகிறார்கள்‌ 


திக்கற்ற 
இரக்கம்‌ 
பெறுவார்கள்‌. 


கர்த்தர்‌ 
சீர்கேட்டை குணமாக்குவார்‌ 


ஓசி 1414-7 


ஓசி 14:4. நான்‌ அவர்கள்‌ சீர்கேட்டைக்‌ 
குணமாக்குவேன்‌;. அவர்களை 
மனப்பூர்வமாய்ச்‌ சிநேகிப்பேன்‌; என்‌ 
கோபம்‌ அவர்களை விட்டு நீங்கிற்று. 
ஓசி 14:5, நான்‌ இண்ரவேலுக்குப்‌ 
பனியைப்‌ போலிருப்பேன்‌; அவன்‌ லீலிப்‌ 
புஷ்பத்தைப்போல்‌ மல்ருவான்‌; 
வீபனோனைப்‌ வேரூன்றி 
நிற்பான்‌. 


போல்‌ 


ஓசியா - விரிவுரை 
HOSEA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஓசி 146. அவன்‌ கினைகள்‌ ஓங்கிப்‌ 
படரும்‌, அவன்‌ அலங்காரம்‌ 
ஒலிவமரத்தினுடைய அலங்காரத்தைப்‌ 
போலவும்‌, அவனுடைய வாசணை 
லீபனோனுடைய வாசனையைப்‌ 


போலவும்‌ இருக்கும்‌. 


ஓசி 147. அவன்‌. நிழலில்‌ 
குடியிருக்கிறவர்கன்‌ திரும்புவார்கள்‌; 
தானிய வினைச்சலைப்‌ போலச்‌. 
செழித்து, திராட்சக்செடி.கனைப்‌ 
போலப்‌ படருவார்கன்‌; அவன்‌ வாசனை 
ல்பனோனுடைய திராட்சரசத்தின்‌ 
வாசனையைப்போல இருக்கும்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌, 
தேவனாகிய கர்த்தரிடத்தில்‌ 
அவரை நோக்‌ 
அக்கிரமத்தையும்‌ நீக்கி, 
அங்கீகரித்தருளும்‌' என்று விண்ணப்பம்‌ 
பண்ணுவார்கள்‌. கர்த்தர்‌ அவர்களுடைய 
விண்ணப்பத்திற்கு பதில்‌ கொடுப்பார்‌. 
அவர்கள்‌ கர்த்தருடைய முகத்தை 
தேடினார்கள்‌ அவர்கள்‌ தேடியது. 
வீணாய்ப்போகாது. கர்த்தருடைய கிருபையும்‌ 
இரக்கமும்‌ அவர்களுக்கு கிடைக்கும்‌. 

ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தரைவிட்டு 

தல்ல அவலத்தை 
தள்ள இதனால்‌ கர்த்தர்‌ 
அவர்கள்மீது கோபப்பட்டு, தம்முடைய 
நியாயத்தீர்ப்பைக்‌ கொடுத்தார்‌. இப்போதோ 
அவர்கள்‌ தங்கள்‌ பாவங்களுக்கு 
மனந்திரும்பி கர்த்தரிடத்திற்கு திரும்பி 
வந்திருக்கிறார்கள்‌. கர்த்தர்‌ அவர்களுடைய 
சீர்கேட்டை குணமாக்குவதாக 
வாக்குப்பண்ணுகிறார்‌. 

இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தருக்கு 
விரோதமாகப்‌ பாவம்‌ செய்தபோது, கர்த்தர்‌ 
அவர்களை விரோதித்தார்‌. இப்போதோ 
அவர்கள்‌ தங்கள்‌ பாவங்களுக்கு 
மனந்திரும்பி, தங்கள்‌ தேவனாகிய 
கர்த்தரிடத்தில்‌ திரும்பி வந்திருக்கிறார்கள்‌. 
இப்போது கர்த்தர்‌ அவர்களை மனப்பூர்வமாய்‌ 
சிநேகிக்கிறார்‌. கர்த்தருடைய கோபம்‌ 
அவர்களைவிட்டு நீங்கிற்று. 


தங்கள்‌ 
திரும்பி வந்து, 
"தேவரீர்‌... எல்லா 
எங்களை தயவாய்‌ 





i THE 
TT 


இஸ்ரவேல்‌ புத்திரருடைய 
குணமாக்கியதினாலும்‌, 
சிநேகிப்பதினாலும்‌, 
கர்த்தருடைய அவர்களைவிட்டு 
நீங்கியதினாலும்‌, அவர்கள்‌ 
கர்த்தரிடத்திலிருந்து இன்னும்‌ ஏராளமான 
நன்மைகளைப்‌ பெற்றுக்கொள்வதற்கு, 
வாய்ப்புள்ளது. கர்த்தரால்‌ 
சுத்திகரிக்கப்படுகிறவர்கள்‌, கர்த்தர்‌ 
வாக்குப்பண்ணுகிற எல்லா 
நன்மைகளையும்‌ பெற்றுக்கொள்வதற்கு 
பாத்திரவான்களாயிருக்கிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌, “தேவரீர்‌ 
எல்லா அக்கிரமத்தையும்‌ நீக்கும்‌” 
விண்ணப்பப்பண்‌ ணுகிறார்கள்‌. 
அவர்களுடைய 
குணப்படுத்துவதாகவும்‌, 


கர்த்தர்‌ 

சீர்கேட்டை 

அவர்களை 
கோபம்‌ 


எங்கள்‌ 
என்று 
கர்த்தர்‌ 
சீர்கேட்டை 
அவர்களுடைய 
சீர்படுத்துவதாகவும்‌ 


சீர்கெட்ட பிள்ளைகளே, திரும்புங்கள்‌; 
உங்கள்‌ சீர்கேடுகளைக்‌ குணமாக்குவேன்‌ 
இதோ, உம்மிடத்தில்‌ வருகிறே 
எங்கள்‌ ம்‌ 

(எரே 3:22), 
கர்த்தர்‌ 
கிருபையினால்‌, 
சீர்கேட்டையும்‌, பின்மாற்றத்தையும்‌ 
குணப்படுத்துகிறார்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
புதுப்பிக்கும்‌ கிருபையினால்‌, அவர்கள்‌ 
மறுபடியும்‌ கர்த்தரைவிட்டு பின்வாங்கிப்‌ 
போய்விடாதவாறும்‌, மறுபடியும்‌ சீர்கெட்டுப்‌ 
போய்விடாதவாறும்‌ பாதுகாத்துக்கொள்கிறார்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌. 
தேவனாகிய கர்த்தரிடத்தில்‌, 
தயவாய்‌ அங்கீகரித்தருளும்‌' என்று 
விண்ணப்பம்பண்ணினார்கள்‌. கர்த்தர்‌ 
அவர்களை மனப்பூர்வமாய்‌ சிநேகிப்பதாக 


தம்முடைய 


தங்கள்‌ 
எங்களை 


தயவாய்‌ இரக்கம்‌ காண்பித்து, நன்மையான 
எல்லா  ஈவுகளையும்‌ கொடுக்கிறார்‌. 


ஓசியா - விரிவுரை 
HOSEA - COMMENTARY 


நான்‌ இஸ்ரவேலுக்கு 

போலிருப்பேன்‌" (ஓசி 14:5) என்று கர்த்தர்‌ 
வாக்குப்பண்ணுகிறார்‌. இந்த வாக்கியம்‌ 
பரலோக காரியங்களில்‌ நியமிக்கப்பட்டிருக்கிற 
ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களைக்‌ குறிக்கிறது. 
இஸ்ரவேல்‌ 


குணமாக்கிய 


கர்த்தர்‌ 
சீர்கேட்டை 
ஆவிக்குரிய 
ஆசீர்வாதங்களையெல்லாம்‌, 


புத்திரருடைய 
பின்பு, 
ற்ற 
அவர்களுக்கு 
கர்த்தருடைய 
நன்மையாக 
மாறுகிறது. அதே கிருபையினால்‌ அவர்கள்‌ 
அதிகமான நன்மைகளையும்‌, அதிகமான 
தயவுகளையும்‌ பெற்றுக்கொள்கிறார்கள்‌. 
நம்முடைய துதிகள்‌ பெருகும்போது, 
கர்த்தருடைய கிருபையும்‌ நமக்குள்‌ பெருகும்‌, 
கர்த்தருடைய மெய்யான கிருபை, பெருகுகிற 
கிருபையாயிருக்கிறது. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ லீலிப்‌ 
புஷ்பத்தைப்போல மலருவான்‌. லீலிப்‌ புஷ்பம்‌ 
வேகமாக வளரும்‌. அது ஆழமாய்‌ 
வேரூன்றாது. பனிகாலத்திலே. லீலிப்‌ 
புஜ்பத்தின்‌ வேர்கள்‌ வாடிப்போகும்‌, 
வசந்தகாலம்‌ வரும்போது. லீலிப்‌ புஷ்பம்‌ 
மறுபடியும்‌ மலரும்‌. சீக்கிரத்தில்‌ மலர்ந்துவிடும்‌. 
இதுபோலவே, புதிய விசுவாசிகள்‌, 
கர்த்தருடைய கிருபையினால்‌, தங்கள்‌ 
ஆவிக்குரிய ஜீவியத்தில்‌ வேகமாய்‌ வளர்ச்சி 
பெறுகிறார்கள்‌. 


புதிய விசுவாசிகள்‌ 
புஷ்பத்தைப்போல வேகமாய்‌ 
அவர்கள்‌ ஆழமாய்‌ வேரூன்றுவார்கள்‌. 
அவர்கள்‌ கர்த்தருக்குள்‌ உறுதியாய்‌ 
நிலைத்திருப்பார்கள்‌. லீலிப்‌ புஷ்பம்‌ வேகமாய்‌ 
மலரும்‌. ஆனாலும்‌ அது சீக்கிரத்தில்‌ 
வாடிப்போகும்‌. லீலிப்‌ புஷ்பத்தை எளிதாகப்‌ 
பறித்துவிடலாம்‌. 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ 
ஆசீர்வாதங்களைப்பற்றிச்‌ சொல்லும்போது, 
அவர்கள்‌. வீலிப்‌ புஷ்பத்தைப்போல்‌ 
மலருவார்கள்‌ என்று சொல்லிவிட்டு, அவர்கள்‌ 
வீபனோனைப்போல வேரூன்றி நிற்பார்கள்‌ 
(ஓசி 14:5) என்றும்‌ சொல்லுகிறார்‌. அவர்கள்‌ 
மலரவும்‌ செய்வார்கள்‌. வேரூன்றவும்‌ 
செய்வார்கள்‌. லீபனோனின்‌ மரங்கள்‌. 
ஆழமாய்‌ வேரூன்றி வளரும்‌ அதை 
அசைக்கழுடியாது. 


லீலிப்‌ 
மலர்ந்தாலும்‌, 





i= THEN 
TT 


“அவர்களை அவர்கள்‌ தேசத்திலே. 
நாட்டுவேன்‌; நான்‌ அவர்களுக்குக்‌ கொடுத்த 
னிப்‌ 


தேவனாகிய கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ என்றார்‌” 
(ஆமோ 9415) 


ஆலிக்குரிய ஜீலியத்தினுடைய 
வளர்ச்சியின்‌ பெரும்பகுதி, அதன்‌ வேர்‌ 
பகுதியிலேயே உள்ளது. வேர்‌ நன்றாய்‌ 
வளரவேண்டும்‌. அது எவ்வளவு 
வளர்ந்தாலும்‌, வேரின்‌ வளர்ச்சியை 
நம்முடைய. கண்களால்‌ பார்க்க 
முடியாது. ஆனாலும்‌ நம்முடைய ஆவிக்குரிய 
ஜீவியம்‌, நிலைத்து நிற்பதற்கு, வேர்பகுதியின்‌ 
வளர்ச்சி மிகவும்‌ அவசியம்‌. 


நாம்‌ கர்த்தருக்குள்‌ 


அல்வளவு 
ஆவிக்குரிய ஜீவியம்‌ நிலைத்திருக்கும்‌. . 
கர்த்தரிடத்திலிருந்து சத்தான 
வசனங்களைப்‌ பெற்றுக்கொண்டு, 
நம்முடை ப்‌ ஜீவியத்தில்‌ வேர்பற்றி 

நன்றாய்‌ வளர்ச்சி 
ரன்‌ 


நாம்‌ கர்த்தருடைய பிரமாணங்களுக்கு 
அதிகமாய்க்‌ கீழ்ப்படியும்போது. ல்‌ 
ஆவிக்குரிய ஜீவியம்‌ சீராய்‌ வளர்ச்சி 
பெறும்‌. நாம்‌ விசுவாசத்தில்‌ உறுதியாய்‌ 
தரித்திருப்போம்‌. நாம்‌ எந்தப்‌ பக்கத்தில்‌ 
அசைக்கப்பட்டாலும்‌, நொறுங்கிப்‌ 
போகமாட்டோம்‌. நம்முடைய விசுவாசமாகிய 
வேர்‌, கர்த்தருக்குள்‌ உறுதியாய்‌ 
தரித்திருக்கும்போது, நம்முடைய ஆவிக்குரிய 
ஜீவியமும்‌ உறுதியாயிருக்கும்‌. 

புத்திரர்‌ வீலிப்‌ 

மலருவாகள்‌. அவர்கள்‌ 
லீபனோனைப்போல்‌ வேரூன்றி நிற்பார்கள்‌. 
அதே வேளையில்‌ அவர்களுடைய கிளைகள்‌ 
ஓங்கி படரும்‌. அவர்களுடைய அலங்காரம்‌ 
ஒலிவமரத்தினுடைய அலங்காரத்தைப்‌ 
போலவும்‌, அவர்களுடைய வாசனை 
லீபனோனுடைய வாசனையைப்‌ போலவும்‌ 
இருக்கும்‌ (ஓசி 14:6. அவர்களுடைய 
கிளைகள்‌ எல்லா பக்கத்திலும்‌ படரும்‌. 


ஓசியா - விரிவுரை 
HOSEA - COMMENTARY 


இஸ்ரவேல்‌. 
திராட்சச்செடிகளைப்‌ போல படுவார்கள்‌. 
திராட்சச்செடியின்‌ கொடிகள்‌, மரங்களின்‌ 
கிளைகளைப்போல ஓங்கி படரும்‌. அவர்கள்‌ 
கர்த்தராலும்‌, மனுஷராலும்‌ 
அங்கீகரிக்கப்பட்டிருப்பார்கள்‌. இஸ்ரவேல்‌ 
பத்திரரிடத்தில்‌ அன்பும்‌, பண்பும்‌, 
கிருபையும்‌, நற்குணமும்‌ நிரம்பியிருக்கும்‌. 
இஸ்ரவேல்‌  புத்திரரை 
விருட்சங்களோடு 
அவர்களுடைய அலங்காரம்‌. 
டய அலங்காரத்தைப்‌ 
பார்ப்பதற்கு 
ஒலிவமரம்‌ எப்போதுமே 


கர்த்தர்‌. 
பிரயோஜனமுள்ள 
ஒப்பிடுகிறார்‌. 
ஒலிவமர 


போலிருக்கும்‌. 
ரம்மியமாயிருக்கும்‌. 
பசுமையாயிருக்கும்‌. 


கனி  உண்டாமிருக்கிற 
சேர்த்தல்‌ பச்சையுமான ஒலிவமரமென்னும்‌. 
பேரைக்‌ கர்த்தர்‌ உனக்கு இட்டார்‌: ஆனால்‌ 
மகா அபியின்‌ சத்தமாய்‌. அதைச்‌ சுற்றிலும்‌ 
நெருப்பைக்கொளுத்துகிறு "அதின்‌ 
கொம்புகள்‌ முறிக்கப்பட்டது'' (எரே 1146) 


கர்த்தருடைய பிரமாணங்கள்‌ 

அவருடைய சபைக்கு அலங்காரமாயிருக்கிறது. 

பரிசுத்தமே ஆத்துமாவுக்கு அலங்காரம்‌. 
இஸ்ரவேல்‌. 


புத்தருடைய வாசனை 
லீபனோனுடைய 


வாசனையைப்போலிருக்கும்‌. 
அவர்களுடைய வாசனை லீபனோனுடைய 
திரட்சரசத்தின்‌ வாசனையைப்போலிருக்கும்‌. 
கிருபையே ஆத்துமாவின்‌ வாசனை. 


"பரிமள தைலத்தைப்‌ பார்க்கிலும்‌ 
நற்கீர்த்தியும்‌ ஒருவனுடைய ஜநநநாளைப்‌ 
பார்க்கிலும்‌ மரணநாளும்‌ நல்லது" (பிர 7:1). 

கர்த்தருடைய சபை 
திராட்சச்செடிக்கும்‌, ஒலிவமரத்திற்கும்‌ 
ஒப்பாயிருக்கிறது. இவை இரண்டுமே 
பிரயோஜனமான கனிகளைக்‌ கொடுக்கிறது. 
இவை கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. 

க பிரயோஜனமாயிருக்கிறது. 

கர்த்தரை 

அவருடைய 

பரிசுத்தவான்களுக்கு பிரயோஜனமாயிருக்க 
வேண்டும்‌. 





i THEN 
TT 


கர்த்தருடைய 
செம்மையானவைகள்‌ 


ஓசி 1489 


ஏசி 148, இணி எனக்கும்‌ 
விக்கிரகங்களூக்கும்‌ என்ன என்று. 
எப்பிராயிம்‌ சொல்லுவான்‌; நான்‌ 
அவனுக்குச்‌ செவிகொடுத்து, அவன்‌ 
மேல்‌ நோக்கமாயிருத்தேன்‌; 
பச்சையான தேவதாரு 
போலிருக்கிறேன்‌; 

கனியுண்டாயிற்று என்று எப்பிராயீம்‌ 
சொல்லுவான்‌. 


ஓசி 14. இவைகளை உணரத்தக்க 
ஞானமுன்னவன்‌ யார்‌? இவைகளைக்‌: 
கிரகிக்கத்தக்க புத்தியுன்ணவன்‌ யார்‌? 
கர்த்தருடைய 

செம்மையானவைகன்‌, 

அவைகளில்‌. 

பாதகரோவென்றால்‌ 
இடறிவிழுவார்கள்‌. 


வழிகள்‌ 


எப்பிராயீம்‌ தன்னுடைய பாவங்களுக்கு 
மனந்திரும்புவான்‌. அவனுடைய இருதயம்‌ 
புதுப்பிக்கப்பட்டிருக்கும்‌. "இனி எனக்கும்‌ 
விக்கிரகங்களுக்கும்‌ என்ன என்று 
எப்பிராயீம்‌ சொல்லுவான்‌. 


இந்த வசனப்பகுதிக்கு வியாக்கியானம்‌ 
சொல்லும்போது, கர்த்தர்‌ எப்பிராமீமோடு 
விவாதம்பண்ணுவதுபோல பேசுகிறார்‌ என்று 
வேதபண்டிதர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. 
எப்பிராயீம்‌ விக்கிரகங்களை விட்டு விலகி 
வந்துவிட்டதாக கர்த்தரிடத்தில்‌ 
வாக்குப்பண்ணுவான்‌. 

எப்பிராயீம்‌ இதுவரையிலும்‌: 
விக்கிரகங்களோடு ஐக்கியமாயிருந்தான்‌. 
'எப்பிராமீம்‌ 'விக்கிரகங்களோடு 
இணைந்திருக்கிறான்‌, அவனைப்‌ போகவிடு” 
(ஓசி 417). ஆனாலும்‌ கர்த்தர்‌ அவன்மீது 
அன்பாகயிருந்தார்‌. அவனுக்குள்‌ கிரியை 
நடப்பித்தார்‌. தம்முடைய உண்மையான 
அன்பை அவனுக்கு காண்பித்தார்‌. 


ஓசியா - விரிவுரை 
HOSEA - COMMENTARY 


இப்போது 
விட்டு 
இனிமேல்‌ தனக்கும்‌, 
சம்பந்தமில்லை என்று 
கர்த்தரிடத்தில்‌ சொல்லுகிறான்‌ 

எப்பிராமீம்‌ சொல்லுவதை கர்த்தர்‌ 
செவிகொடுத்து கேட்கிறார்‌. “நான்‌ 
அவனுக்கு செவிகொடுத்து, அவன்‌ மேல்‌ 
நோக்கமாமிருந்தேன்‌" (ஓசி 14:8) என்று 
கர்த்தர்‌ த எப்பிராயீம்‌ 
தன்னுடை! பாவங்களுக்கு 
செந்ிரமிக்கறான. அவன்‌ இனிமேல்‌ 
தன்னுடை! ஜீ 
மனந்திருபயதலுக்கேற்ற 
கொடுக்கவேண்டும்‌. 


தன்னுடைய 


எப்பிராயீம்‌ 
ங்களுக்‌ மனந்திரும்பி, 
விலகி 


தனக்கும்‌. விக்கிரகங்களுக்கும்‌ 
இனிமேல்‌ சம்பந்தமில்லை என்று எப்பிராயீம்‌ 
தன்னுடைய வாயினால்‌ 
வாக்குப்பண்ணியிருக்கிறான்‌. தான்‌ 
சொன்னதை, அவன்‌ இனிமேல்‌ செய்கையில்‌ 
நிரூபிக்கவேண்டும்‌. அவனுடைய ஜீவியத்தில்‌ 
ஆவியின்‌ கனிகள்‌ வெளிப்படவேண்டும்‌. 
எப்பிராமீமின்‌ ஜீவியத்தில்‌ ஆலியின்‌ கனி 
வெளிப்படுகிறதா என்பதை பார்ப்பதற்கு, 
கர்த்தர்‌ அவன்மேல்‌ நோக்குமாயிருக்கிறார்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரரை ஒரு 
ஒப்பிட்டுச்‌ சொன்னார்‌. 
அலங்காரம்‌ ஒலிவ. 
அலங்காரத்தைப்போலிருக்கும்‌ 
வனுடைய வாசனை 
| வாசனையைப்போலிருக்கும்‌ 
சொன்னார்‌. இப்போது 
வற்‌ ஒரு விருட்சத்தோடு 
ஒடு சொல்லுகிறார்‌. “நான்‌ பச்சையான 
தேவதாரு விருட்சம்போலிருக்கிறேன்‌" என்று 
கர்த்தர்‌ தம்மைப்பற்றிச்‌ சொல்லுகிறார்‌. 
கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு, 
சூரியனும்‌ கேடகழும்‌ போலவோ அல்லது 
நிழலும்‌ கேடகமும்‌. போலவோ 
இருக்கிறார்‌. கர்த்தர்‌ அவர்களுடைய 
தேவைகளுக்குத்தக்கவாறு, அவர்களுக்கு 
உதவிசெய்கிறார்‌. 


கர்த்தர்‌ 
விருட்சத்தோடு 





ழ்‌ நயனா 
யாய 


“என்னாலே உன்‌ கனி உண்டாயிற்று” 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. நாம்‌ கனி 
கொடுப்பதற்கு, கர்த்தரிடமிருந்து 
கிருபைகளையும்‌ பெலத்தையும்‌ 
பெற்றுக்கொள்கிறோம்‌. கர்த்தரே நம்மை 
கனிகொடுக்கச்‌ செய்கிறார்‌. 
கடமைகளை நாம்‌ 
கர்த்தரே நம்மை பெலப்படுத்துகிறார்‌. 
நீதியின்‌ கனிகளை கர்த்தருடைய சமுகத்தில்‌. 
கொண்டு வரவேண்டும்‌. இந்தக்‌ 
கனிகளெல்லாம்‌ கர்த்தராலே உண்டாயிற்று 
என்பதை அங்கீகரித்து, நாம்‌ கர்த்தரை 
துநிக்கவேண்டும்‌. 

ஓசியா தீர்க்கதரிசியின்‌ புஸ்தகத்தை 
காசிக்கிறவ்களைப்பறி இங்கு பொதுவான 
வாக்கியம்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
"இவைகளை உணரத்தக்க ஞானமுள்ளவன்‌ 
யார்‌? இவைகளைக்‌ கிரகிக்கத்தக்க 
புத்தியுள்ளவன்‌ யார்‌?" 149) என்று 
ஓசியா கேட்கிறார்‌ 


(ஓசி 


கர்த்தர்‌ நமக்கு கொடுத்த கடமைகளை 


ஞானிகளாகவும்‌, 
புத்தியுள்ளவர்களாகுவும்‌ இருப்போம்‌. நாம்‌. 
கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய 
பிரமாணங்களுக்கு கீழ்ப்படிந்து, கர்த்தர்‌ 
நமக்கு கொடுக்கும்‌ ஊழியத்தை 
உண்மையாய்ச்‌ செய்யும்போது. நாம்‌ 
கர்த்தருடைய சத்தியங்களை  அதிகமாய்த்‌ 
தெரிந்துகொள்வோம்‌. அதை அதிகமாய்ப்‌. 
புரிந்துகொள்வோம்‌. 


கர்த்தருடைய சத்தியங்களும்‌, 
அவருடைய தெய்வீக ப்ளு 
அந்நியருக்கு இரகசியம்‌ போலவே இருக்கும்‌. 
ஆனாலும்‌, கர்த்தரை நம்பி நன்மை 
செய்கிறவர்களுக்கு, அந்த இரகசியத்தின்‌ 
அர்த்தம்‌ வெளிப்படுத்தப்படும்‌.. 


ஓசியா - விரிவுரை 
HOSEA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


“அவருடைய சித்தத்தின்படி செய்ய 
மனதுள்ளவனெவனோ அவன்‌ இந்த 
உபதேசம்‌ தேவனால்‌ உண்டாயிருக்கிறதோ, 
நான்‌ சுயமாய்ப்‌ பேசுகிறேனோ என்று, 
அறிந்துகொள்ளுவான்‌" (யோவா 7:17). 

ள்‌ 
நீதிமான்கள்‌ 
கர்த்தருடைய 
வழிகள்‌, நீதிமான்களுக்கு, 
ஜீவனுக்கேதுவான ஜீவவாசனையைப்‌ 
போலிருக்கும்‌. நீதிமான்கள்‌ அவைகளில்‌ 
நடப்பார்கள்‌. பாதகரோ அவைகளில்‌ இடறி 
விழுவார்கள்‌. அவர்கள்‌ தங்களுடைய 
பாதகமான வழிகளிலும்‌ இடறி விழுவார்கள்‌. 
கர்த்தருடைய செம்மையான வழிகளிலும்‌ 
இடறிவிழுவார்கள்‌. 


நடப்பார்கள்‌. 


கை. வருக்குகிறது. 
அதே. a] ல்‌ 
உலரச்‌ செய்கிறது. 


ஒன்றுதான்‌. அதுபோலவே 
வழிகள்‌ 


சூரியன்‌ 
கர்த்தருடைய 
எப்போதுமே 
தபல 
நீதிமான்கள்‌ அவைகளில்‌ நடப்பார்கள்‌, 
பாதகர்கள்‌ அவைகளில்‌ இடறி விழுவார்கள்‌. 
பாதகர்கள்‌ கர்த்தருடைய செம்மையான 
வழிகளில்‌ இடறி விழும்போது, 
அவர்களுக்கு அதிக  சேதாரமுண்டாகும்‌. 
அவர்களுக்கு அதிக ஆபத்து வரும்‌. 





ழ்‌ நள 
யாய 


யோவேல்‌ தீர்க்கதரிசி எந்தக்காலத்தில்‌ 
தீர்க்கதரிசனம்‌ சொன்னார்‌ என்பது, 
நிச்சயமாய்த்‌ தெரியவில்லை. ஆமோஸ்‌ 
தீர்க்கதரிசனம்‌ சொன்ன அதே காலத்தில்‌, 
யோவேலும்‌ தீர்க்கதரிசனம்‌ சொல்லியிருக்க 
வேண்டுமென்று வேதபண்டிதர்கள்‌ 
சொல்லுகிறார்கள்‌. ஒசியா, ஒபதியா ஆகிய 
தீர்க்கதரிசிகளும்‌ இதே காலத்தில்‌ 


தீர்க்கதரிசனம்‌ சொன்னார்கள்‌. 


இஸ்ரவேலின்‌ ராஜாவாகிய இரண்டாம்‌ 
எரொபெயாமின்‌ காலத்தில்‌ மோஸ்‌ 
தீர்க்கதரிசனம்‌ சொன்னார்‌. மு 
பெத்தேலில்‌ ஆசாரியனான  அமத்சியா 
இஸ்ரவேலின்‌ ராஜாவாகிய எரொபெயாமுக்கு 
ஆள்‌... அனுப்பி: ஆமோஸ்‌ இஸ்ரவேல்‌ 
வம்சத்தாரின்‌ நடுவே உமக்கு விரோதமாகக்‌ 
கட்டுப்படு பண்ணுகிறான்‌: தேசம்‌. 
வார்த்தைகளையெல்லாம்‌ சகிக்கமாட்டாது" 
(ஆமோ 7:10). 


கர்த்தர்‌ தம்முடைய ஜனத்தாரிடம்‌ பல 
தீர்க்கதரிசிகளை அனுப்புகிறார்‌. 
தீர்க்கதரிசிகள்‌. ஒருவரையொருவர்‌ 
'பெலப்படுத்திக்கொண்டு, கர்த்தருடைய 
வார்த்தையை. உண்மையாய்‌ 


அறிவிக்கிறார்கள்‌. 


யோவேல்‌ - விரிவுரை 
JOEL- COMMENTARY 


QOODNENS 
UELISHERS 


யூதா. தேசத்தின்மீது ஏராளமான 
வெட்டுக்கிளிகள்‌ பறந்து வரும்‌. அவை 
தேசத்தை அழித்துப்போடும்‌ (யோவே 12 
ஆகிய அதிகாரங்கள்‌) ஜனங்கள்‌ 
செத்திகபனாடுவேள்து அவர்களுக்கு 

கொடுக்கப்பட்டிருக்கிறது. 
(வே 2- -ஆவது அதிகாரம்‌) 


னங்கள்‌ தங்கள்‌ பாவங்களுக்கு 
மனந்திரும்பும்போது, கர்த்தர்‌ அவர்களுக்கு 
கிருபைகளையும்‌ இரக்கங்களையும்‌ மறுபடியும்‌ 
கொடுப்பதாக வாக்குப்பண்ணுகிறார்‌ 
(யோவே 2-ஆவது, அதிகாரம்‌) 
கடைசி நாட்களிலே கர்த்தர்‌ மாம்சமான 
யாவர்மேலும்‌ தம்முடைய ஆவியை 
ஊற்றுவதாக வாக்குப்பண்ணுகிறார்‌ 


ர்த்தருடைய ஜனத்தை சத்துருக்கள்‌ 
நெருக்குகறாரக :. ஏற்ற காலத்தில்‌ கர்த்தர்‌ 
சத்துருக்களின்‌ அக்கிரமங்களை 
(யோவே 3-ஆவது 
சுவிசேஷ எருசலேமின்‌ 

மகிமையான காரியங்களைப்பற்றிய விவரம்‌. 





i FTE 
TT 


பச்சை 
பச்சைக்‌ 


தேசத்தின்மீது 
புழுக்களும்‌, வெட்டுக்கிளிகளும்‌, 
கிளிகளும்‌, முசுக்கட்டை பூச்சிகளும்‌ 
திரளாய்‌ வருகிறது. அவை யூதாதேசத்தை 
அழித்துப்போடுகிறது. இந்த அழிவு இன்னும்‌ 
வரவில்லையென்றும்‌, இனிமேல்‌ வரப்போகிற 
அழிவை யோவேல்‌ தீர்க்கதரிசி இங்கு 
முன்னற்ல்க் போர்‌ என்றும்‌ 

நபண்டிதர்களில்‌ சிலர்‌ சொல்லுகிறார்கள்‌. 
கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள்‌ இனிமேல்‌ 
வரப்போகிற நியாயத்தீர்ப்பையும்‌, 
அழிவையும்‌ ஜனங்களுக்கு முன்னறிவித்து 
அவர்களை எச்சரிக்கிறார்கள்‌. 
தீர்க்கதரிசிகளுடைய எச்சரிப்பின்‌ 
வார்த்தைகளைக்‌ ஜனங்கள்‌ 
தங்களுடைய பாவங்களுக்கு 
மனந்திரும்பவேண்டும்‌. 


யூதாவின்‌ மனுஷருடைய 
பாவங்களினிமித்தமாய்‌ தேவனுடைய 
நியாயத்தீர்ப அவர்களுக்‌ 
அறிவிக்கப்படுகிறது  (யோவே 1-7, 
யூதாதேசத்திலுள்ள எல்லா ஜனங்களுக்கும்‌. 
அழிவு வரும்‌. அவர்கள்‌ எல்லோருமே 
தங்களுக்கு வரப்போகும்‌ அழிவை 
உணர்ந்து, அழுது புலம்ப வேண்டும்‌. 
(யோவே 14-13) 


யூதா 


கேட்டு, 


யூதாவின்‌ மனுஷர்‌ பரிசுத்த உபவாச 
நாளை நியமிக்கவேண்டும்‌. அவர்கள்‌ 
கர்த்தரை நோக்கி அது புலம்பவேண்டும்‌. 
கர்த்தருக்கு முன்பாக தங்களை வெகுவாய்த்‌ 
தாழ்த்தவேண்டும்‌ (யோவே 1:14-20). 


ய்ழ்தாவில்‌ இப்படிப்பட்டது 
சம்பவித்ததுண்டா? 
யோவே 1:1-7 


யோவே பி பெத்துவேலின்‌ 
குமாரனாகிய யேவேலுக்கு உண்டான 
கர்த்தருடைய வசனம்‌. 


யோவேல்‌ - விரிவுரை 
JOEL- COMMENTARY 


யோவே 1:2. முதியோரே, இதைக்‌ 
கேளுங்கள்‌; தேசத்தின்‌ சகல்‌ குடிகளே, 
செவிகொடுங்கள்‌; உங்கள்‌. 
நாட்கனிலாவது உங்கள்‌ பிதாக்களின்‌. 
தாட்கனிலாவது இப்படிப்பட்டது 
சும்பவித்ததுண்டா? 


18. இதின்‌ செய்தியை 
பின்னைகளுக்குத்‌ 
இதை உங்கள்‌ 

பின்னைகன்‌ தங்கள்‌ பின்னைகளுக்கும்‌, 

அவர்கள்‌ தங்கள்‌ பின்னைகளுக்கும்‌ 
சத்ததியாருக்கும்‌ 
தெரிவிக்கக்கடவர்கள்‌. 


யோவே 1:4. பச்சைப்புழு விட்டதை 
வெட்டுக்கினி தின்றது; வெட்டுக்கினி. 
விட்டதைப்‌ பச்சைக்கிளி தின்றது; 
பச்சைக்கிளி விட்டதை. 
முசுக்கட்டைய்பூச்சி தின்றது. 


யோவே 1:5. வெதியரே, 
அக்கன்‌ திராட்சரசம்‌ 
ஜனங்களே, 
இராட்சரசத்தினிமித்தம்‌ 
அது உங்கள்‌ 
விலக்கப்பட்டது. 


விழித்து 
குடிக்கிற 


புது 
அலறுங்கள்‌; 
வாயினின்று 


யோவே 1:8. எண்ணிமுடியாத ஒரு 
பலத்த ஜாதி என்‌ தேசத்தின்மேல்‌ 
வருகிறது; அதின்‌ பற்கள்‌ சிங்கத்தின்‌ 
பற்கள்‌; துஷ்ட சிங்கத்தின்‌ 
கடைவாய்ப்பற்கள்‌ அதற்கு உண்டு. 


யோவே. 1 
திராட்சச்செடியை அழித்து, என்‌ 
அத்திமரத்தை. உரித்து, அதின்‌ 
பட்டையை முற்றிலும்‌ தின்றுபோட்டது; 
அதின்‌ கிளைகள்‌ வெண்மையாயிற்று. 


அது என்‌ 


| யோவேல்‌ பெத்துவேலின்‌ குமாரன்‌. 
வார்த்தை 


(யோவே 
யூதாவின்‌ 
வித்தியாசம்‌ 
எல்லோருக்கும்‌ கர்த்தருடைய வார்த்தைகளை 
அறிவிக்கிறார்‌. 





i al 
TT 


கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு 
தாவின்மீது வந்திருக்கிறது அல்லது 
வரப்போகிறது. அவர்களுடைய 
பாவங்களினிமித்தமாகவே, அவர்கள்மீது 
கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு வருகிறது. 
பூதாதேசத்தின்‌..... வரலாற்றில்‌, 
இதுவரையிலும்‌ இப்பப்ப்ட நியாத்திப 
அவர்களுக்கு வந்ததில்லை. தங்களுடைய 
முன்னோர்கள்‌ இதுபோன்ற வேதனைகளை 


அனுயலித்ததாக; யூதாவின்‌ மனுஷருக்கு: 
ஞாபகமில்லை. 


நம்முடைய முன்னோர்களைவிட நாம்‌ 
அதிகமாய்ப்‌ பாவம்‌ ய்யும்போது. 
அவர்கள்மீது வந்த நியாயத்தீர்ப்புக்களைவிட, 


மாட்டார்கள்‌. 
பெருகும்போது, 
நியாயத்தீர்பபும்‌ பெருகும்‌ 
கொடுக்கப்படும்‌ 
அதிகமாயிருக்கும்‌. 


யோவேல்‌ யூதாலின்‌ மனுஷரிடத்தில்‌, 
உங்கள்‌ நாட்களிலாவது உங்கள்‌ 
பிதாக்களின்‌ நாட்களிலாவது இப்படிப்பட்டது. 
சம்பவித்ததுண்டா?' (யோவே 1:2) என்று 
கேட்கிறார்‌. 


ந்‌ மனுஷர்‌ தாங்கள்‌ 
அ வேதனைகளையும்‌, 
பைம்‌ மறந்துவிடக்கூடாது. 
இவர்களுடைய  பாவங்களினிமித்தமாகவே, 
இவர்கள்மீது தேவனுடைய நியாயத்தீர்ப்பு 
வந்திருக்கிறது. தாங்கள்‌ அனுபவிக்கும்‌ 
வேதனைகளை, இவர்கள்‌ 
பின்சந்ததியாருக்கும்‌ தெரிவிக்கவேண்டும்‌. 


“இதின்‌ செய்தியை உங்கள்‌ 
பிள்ளைகளுக்குத்‌ தெரிவியுங்கள்‌: இதை 
உங்கள்‌ பிள்ளைகள்‌ தங்கள்‌ 
பிள்ளைகளுக்கும்‌, அவர்கள்‌ தங்கள்‌ 
பிள்ளைகளுக்கும்‌. சந்ததியாருக்கும்‌ 
தெரிவிக்கக்கடவர்கள்‌" (யோவே 1:3) என்று 
யோவேல்‌ யூதாவின்‌ மனுஷருக்கு 
சொல்லுகிறார்‌. 


யோவேல்‌ - விரிவுரை 
JOEL- COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தங்கள்‌ பாவங்களினிமித்தமாய்‌, 
யூதாவின்‌ மனுஷர்‌  கர்த்தரிடத்திலிருந்து 
தண்டனைகளை அனுபலிக்கிறார்கள்‌. 
இவர்களுடைய சந்ததியாருக்கு இதுபோன்ற 
வேதனைகள்‌ வரக்கூடாது. அவர்கள்‌ 
கர்த்தருடைய பிரமாணத்திற்கு கீழ்ப்படிய 
கற்றுக்கொள்ளவேண்டும்‌. இதற்காக, 
இவர்கள்‌ தங்கள்‌ பின்சந்ததியாருக்கு, 
தங்களுடைய பாவங்களினிமித்தமாய்‌, 
தாங்கள்‌ அனுபவித்த பாடுகளையும்‌ 
வேதனைகளையும்‌ தெரிவிக்கவேண்டும்‌. 


டய பிள்ளைகள்‌ அவருக்கு 
க்க ஜீலிக்கவேண்டும்‌. கர்த்தரைப்‌ 
பற்றிய பயமும்‌ பக்தியும்‌ அவர்களுடைய 
இருயத்தில்‌ நிரம்பிமிருக்கவேண்டும்‌. 
நாவின்‌ மனுஷர்‌ பாவம்‌ செய்யும்போது, 
கலு நியாயத்தீர்ப்பையும்‌ நினைத்துப்‌ 
பார்க்கவேண்டும்‌. கர்த்தருடைய ஜனம்‌ 
அவருக்கு முன்பாக பரிசுத்தத்தோடும்‌, 
நடுக்கத்தோடும்‌ இருக்கவேண்டும்‌. 
யூதாவின்‌ மனுஷர்‌ 
விரோதமாகப்‌ பாவம்‌ செய்கிறார்கள்‌ 
கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு அவர்கள்மேல்‌ 
வருகிறது. எண்ணிமுடியாத ஒரு பலத்த ஜாதி 
தேசத்தின்மேல்‌ வருகிறது. அந்நிய 
த்தார்‌ யூதாவின்மீது யுத்தம்பண்ண 
வருவதுபோல, மிகப்பெரிய ஜாதி யூதாவின்‌ 
மனுஷருக்கு விரோதமாக வருகிறது. 


கர்த்தருக்கு 


பச்சைப்‌ புழுக்களும்‌, 
வெட்டுக்கிளிகளும்‌, பச்சைக்கிளிகளும்‌, 
முசுக்கட்டை பூச்சிகளும்‌ யூதாதேசத்நின்மீது. 


சொல்லுகிறார்கள்‌. 


சணகெரிம்‌ பூதாலின்‌ அரணான 
பட்டணங்களையெல்லாம்‌ பிடித்துக்‌ 
கொண்டான்‌. அவன்‌ யூதா தேசத்தை பாழும்‌ 
வனாந்தரமுமாக்கினான்‌. யோவேல்‌ இங்கு 
நான்குவிதமான பூச்சிகளைக்‌ குறிப்பிட்டுச்‌ 
சொல்லுகிறார்‌. 

சாம்ராஜ்யங்களை 

வேதபண்டிதர்கள்‌ 

சொல்லுகிறார்கள்‌. 





f= THE 
TT 


“சாட்சி” என்பது பிரத்தியட்சமாகக்‌ 
காணக்கூடியது. தேவனுக்கும்‌, இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கும்‌ நடுவில்‌ சாட்சிப்‌ பலகைகள்‌ 
பிரத்தியட்சமாகக்‌ காணக்கூடிய சாட்சியாக 
அமைந்துள்ளது. (யாத்‌ 25:16,21; யாத்‌ 27:21: 
யாத்‌ 30:36; யாத்‌ 31:18; யாத்‌ 

யாத்‌ 40:20). உடன்படிக்கைப்பெட்டி சாட்சிப்‌ 
பெட்டி என்று அழைக்கப்படுகிறது. 
(யாத்‌ 25:22; யாத்‌ 26:33-34; யாத்‌ 30:6,26; 
யாத்‌ 31:7; யாத்‌ 39:35; யாத்‌ 40:3,5,21) 
அதுபோலவே ஆசரிப்புக்கூடாரம்‌ சாட்சியின்‌ 
கூடாரம்‌ என்று அழைக்கப்படுகிறது. 
(யாத்‌ 38:21; எண்‌ 1:50-53; எண்‌ 10:11) 


மோசேயை 
நம்மையும்‌ 
மோசேமினிடத்தில்‌ 
காணப்பட்டதுபோல, 
மனத்தாழ்மை 
கர்த்தருடைய 
பெற்றுக்கொள்வதற்கு 
நாம்‌ தகுதியானவர்களல்ல என்னும்‌ 
மனத்தாழ்மை நம்மிடத்தில்‌ இருக்கவேண்டும்‌. 


| நம்மிடத்தில்‌ குறைபாடுகளும்‌, 
குற்றம்‌ குறைகளும்‌ இருந்தாலும்‌, கர்த்தர்‌ 
அவற்றை நோக்கிப்‌ பார்க்காமல்‌, தம்முடைய 
கிருபையினால்‌ நம்மை ஆசீர்வதிக்கிறார்‌ 
கர்த்தருடைய ஆசீர்வாதங்களைப்‌ 
பெற்றுக்கொள்வதற்கு நாம்‌ 
அபாத்திரராயிருந்தாலும்‌, கர்த்தருடைய 
கிருபை நம்மை ஆசிர்வதிக்கிறது. கர்த்தர்‌ 
மோசேயோடு பேசினதினால்‌, மோசேயின்‌ 
முகம்‌ பிரகாசமாயிருக்கிறது. ல்‌ 


கர்த்தர்‌ 
ஆசிர்வதித்ததுபோல, 
ஆசீர்வதிக்கும்போது. 


பெருமையாகப்‌ பேசவுமில்லை. 
தன்‌ முகம்‌ பிரகாசித்திருப்பதை 

மோசே அறியாதிருக்கிறா்‌ 

வேதாகமத்தில்‌ இதுபோல 


1. மன்னாவைப்‌ பற்றி இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
அறியாதிருந்தார்கள்‌ (யாத்‌ 1625). 

2. தன்‌ முகம்‌ பிரகாசித்திருப்பதை மோசே 
அறியாதிருந்தார்‌ (யாத்‌ 34:29). 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


கர்த்தர்‌ தன்னை விட்டு 
அகன்றுபோனதை சிம்சோன்‌ 
அறியாதிருந்தான்‌ (நியா 16:20), 
சொல்ல வேண்டுமென்று 
அறியாதிருந்தார்கள்‌. 
( மாற்கு 14:40; 
லூக்கா 2:49; யோவான்‌ 5:13) 


என்ன 


5. தான்‌ விடுலிக்கப்பட்டதை பேதுரு 
அறியாதிருந்தார்‌ (அப்‌ 12:9). 


பிரகாசித்தல்‌. என்பதற்குப்‌ 
பயன்படுத்தப்பட்டிருக்கும்‌ எபிரெய வார்த்தை 
“தாரான்‌” என்பதாகும்‌. இதற்குத்‌ தள்ளுதல்‌, 
கொம்புபோல. வளருதல்‌, மகிமை 
ம்‌ என்று பொருள்‌. தேவனுடைய 
மோசேயின்‌ முகத்தில்‌ 
க்‌ பிரகாசிக்கிறது. மோசே 
தேவனுடைய பிரசன்னத்தில்‌ அதிக நாட்கள்‌ 
இருந்தார்‌. ஆகையினால்‌, அவருடைய 
கண்கள்‌ அவருடைய முகம்‌ பிரகாசித்ததைக்‌ 
காணவில்லை. சூரிய ஒளியைப்‌ பார்த்தால்‌, 
கண் கூசும்‌. அப்போது சிறிய 
மெழுகுவர்த்தியின்‌ வெளிச்சம்‌ தெரியாது. 
அதுபோல. மோசேக்குத்‌ தன்னுடைய 
முகம்‌ பிரகாசித்ததும்‌ தெரியவில்லை 
(கொரி 3:7-10). 


தன்னுடைய முகம்‌ பிரகாசமாயிருப்பது 
மோசேக்கு தெரியவில்லை. ஆனாலும்‌ 
அவருடைய முகத்தின்‌ பிரகாசம்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ எல்லோருக்கும்‌ தெரிகிறது. 
ஆரோனும்‌ இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ எல்லாரும்‌ 
மோசேயைப்‌ பார்க்கும்‌ போது, மோசேயின்‌ 
முகம்‌ பிரகாசித்திருப்பதைக்‌ கண்டு, 
மோசேயின்‌ சமீபத்தில்‌, சேரப்‌ 
பயப்படுகிறார்கள்‌ (யாத்‌ 34:30). 


மோசேயின்‌ 
பிரகாசித்திருப்பதைக்‌ 

இஸ்ரவேல்‌ புத்திரரும்‌ 
மோசேயின்‌ தி்‌ 


முகம்‌ 
கண்ட்‌ ஆரோனும்‌ 

றார்கள்‌. 
வரட்டு 
சந்தோஷத்திற்கும்‌, அவருடைய கிருபைக்கும்‌ 
அடையாளமா அல்லது அது கர்த்தருடைய 
கோபத்திற்கு அடையாளமா என்று இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கு தெரியவில்லை. 





ழ்‌ நள 
யாய 


இந்த தேசத்தார்‌, யூதாதேசத்தாரின்மீது 
ஒவ்வொருவராக யுத்தம்பண்ண வருகிறார்கள்‌. 
முதலாவதாக ஒரு தேசம்‌ வயூதாவுக்கு. 
விரோதமாக வருகிறது. அவர்கள்‌ யூதாவை 
அழித்துப்போடுகிறார்கள்‌. யூதாவில்‌ 
மீதமாயிருப்பதை, அடுத்த தேசம்‌ வந்து 
அழித்துப்போடுகிறது. இதுபோலவே. நான்கு 
தேசங்களும்‌, யூதாவின்மீது ஒவ்வொன்றாக 
வந்து, யூதாதேசத்தை: முற்றிலுமாக. 
அழித்துப்போடுகிறது. 

யோவேல்‌ இங்கு சொல்லுகிற நான்கு 
பூச்சிகளும்‌, பிரத்தியட்சமான பூச்சிகள்‌ 
என்றும்‌ வேதபண்டிதர்களில்‌ சிலர்‌ விளக்கம்‌ 
சொல்லுகிறார்கள்‌. இவை  யூதாதேசத்தின்‌ 
மீ பலத்த ஜாதியைப்போல, எண்ண 
பெருத்த சேனையைப்போல. 
இவை தேசத்தின்‌ 

கனிகளையெல்லாம்‌ தின்றுபோடுகிறது. 


எகிப்து தேசத்திலே வெட்டுக்கிளிகள்‌ 
மூலமாய்‌ வாதை உண்டாயிற்று அந்த 
வாதை ஒரு சில நாட்கள்‌ மாத்திரமே 
இருந்தது. ஆனால்‌, யோவேல்‌ சொல்லுகிற 
வாதையோ ட. நான்கு. வகுடங்களுக்க 
தொடர்ந்து இருக்கும்‌ என்றும்‌ அல்லது. 
ஒரே வருஷத்தில்‌, நான்கு பூச்சிகளும்‌ 
ஒன்றன்பின்‌ ஒன்றாக வந்து, யூதாதேசத்தை 
முற்றிலுமாய்‌ அழித்தப்போடும்‌ என்றும்‌ 
வேதபண்டிதர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. 


விட்டதை வெட்டுக்கிளி 
த்‌ எடுக்‌ விட்டதைப்‌ 
பச்சைக்கிளி தின்றது: பச்சைக்கிளி விட்டதை. 
முசுக்கட்டைப்பூச்சி தின்றது' (யோவே 1:4) 
என்று யோவேல்‌ சொல்லுகிறார்‌ 

இந்தப்‌ பூச்சிகள்‌ 
சாத்தி அழிவு 
இந்த்‌ 


மூலமாய்‌ 
உண்டாயிற்று. 


பூச்சிகள்‌ 
யூதாதேசத்திற்குரியவையல்ல. இவை. 
அந்நிய தேசத்திலிருந்து யூதாதேசத்திற்கு 
வந்தவை. யூதாதேசத்திற்கு வரும்‌ அழிவு, 
அந்நிய தேசத்திலுள்ள சத்துருக்கள்‌ 
மூலமாய்‌ வரும்‌ என்பது இதன்‌ பொதுவான 
விளக்கமாகும்‌. 


யோவேல்‌ - விரிவுரை 
JOEL- COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யூதாவின்‌ மனுஷர்‌ கர்த்தருக்கு 
கீழ்ப்படியாமல்‌ போனதினால்‌, அவர்கள்மீது 
நியாயத்தீர்ப்பு வருகிறது. 
பச்சைப்புழுக்கள்‌ 
திரளாய்‌ வந்து, 
கனிகளை யெல்லாம்‌. 
யூதாதேசத்தாருக்கு 

பேரிழப்பு உண்டாகிறது. 
யூதாவின்‌ மனுஷர்‌: 
உண்டாயிருக்கிற 
வேதனைகளையும்‌ 


தங்களுக்கு 
இழப்புக்களையும்‌, 
பார்த்து, தங்களுடைய 
கர்த்தருடைய 
உணரவேண்டும்‌. 
கீழ்ப்படியவேண்டும்‌. 
வெட்டுக்கிளிகள்‌ 
அவர்கள்மீது திரளாய்‌ வரும்‌. பச்சைப்புழு 
விட்டதை வெட்டுக்கிளி தின்றுபோடும்‌. 


யூதாவின்‌... மனுஷர்‌ 
கீழ்ப்படியவில்லையென்றால்‌, 
தேசத்திலிருந்து சத்துரு 
யுத்தம்பண்ண வருவான்‌. 
கர்த்தருக்கு, 
கீழ்ப்படியவில்லையென்றால்‌, 
அந்நிய தேசத்திலிருந்து, 
விரோதமாக வேறொரு சத்துரு வருவான்‌. 


சாவின்‌. மனுஷர்‌, 
கீழ்ப்படியாமல்‌, துணிகரமாய்ப்‌ 
செய்நார்க: ஒவ்வொரு 
தேசத்திலிருந்தும்‌, 
யூதாவின்மீது, 
கொண்டேயிருப்பார்கள்‌. 


யூதாதேசம்‌ முற்றிலுமாய்‌ 
நூதாலின்‌ மனுஷதுக்கு 'சரல ம 
சர்வநாசமும்‌, சர்வசங்காரமும்‌, சர்வதழிவும்‌ 


கர்த்தருக்கு 


வெட்டுக்கிளி, 

முசுக்கட்டைப்பூச்சி 
ஆகியவையெல்லாமே உருவத்தில்‌ சிறியவை. 
ஆனால்‌ இவையெல்லாம்‌ எண்ணிமுடியாத 
ஒரு பலத்த ஜாதி போல யூதாதேசத்தின்‌ 
மேல்‌ வருகிறது. இவற்றை தடுத்து நிறுத்த 
முடியவில்லை. தங்கள்‌ கண்களில்‌ 
படுவதெல்லவற்றையும்‌ இந்தப்‌ பூச்சிகள்‌ 
தின்றுபோடுகிறது. ஒன்றையும்‌ மீதம்‌ 
வைப்பதில்லை. 





ழ்‌ நள 
யாய 


யூதாவின்‌ 
நியாயந்தீர்ப்பதற்கு, கர்த்தர்‌ பலவீனமான 
கருவிகளைப்‌ பயன்படுத்துகிறார்‌. கருவிகள்‌ 
பலவீனமாயிருக்கும்போது, கர்த்தருடைய 
வல்லமையும்‌, அவருடைய பெலமும்‌ இங்கு 
பெரிதாய்‌ வெளிப்படுகிறது. 


இந்தப்‌. பூச்சிகளெல்லாம்‌ * 


மனுஷரை 


இவற்றிற்கு ஒரே நோக்கமே 

ஒரே திட்டத்தோடு 

இவையெல்லாம்‌ இசைவாக, 

க செய்கிறது. “ராஜா இல்லாதிருந்தும்‌, 
பவுஞ்சாய்ப்‌. புறப்படுகிற. 

வெட்டுக்கிளிகள்‌" (நீதி 30:27). 


“இந்தப்‌ பூச்சிகளின்‌ “பற்கள்‌ நானா 


பிரகாரம்‌, 

வரும்போது. அவற்றின்‌ பெலம்‌ சிங்கத்தின்‌ 
பெலத்தைப்போலிருக்கும்‌ கர்த்தருடைய 
சித்தத்தின்‌ பிரகாரம்‌ வெட்டுக்கிளிகள்‌ 
சிங்கங்களாக மாறும்‌ 


வெட்டுக்கிளிகள்‌ நிலத்திலுள்ள 
புல்லையும்‌, தானியங்களையும்‌ அழிப்பதோடு 
கனிவிருட்சங்களையும்‌ அழித்துப்போடுகிறது. 
அவை திராட்சச்செடியை அழித்துப்போடுகிறது. 
அத்திமரத்தை உரித்துப்போடுகிறது. அதின்‌ 
பட்டையை முற்றிலும்‌ தின்றுபோடுகிறது. 
இதனால்‌ அந்த விருட்சத்தின்‌ கிளைகள்‌ 
வெண்மையாயிற்று (யோவே 1:7). 


வெட்டுக்கிளிகளெல்லாம்‌ 


'திராட்சச்செடியை 


தின்று 
அழித்துப்போடுகிறது. திராட்சச்செடியில்‌ 


யோவேல்‌ - விரிவுரை 
JOEL- COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


திரளான வெட்டுக்கிளிகள்‌. 
திராட்சச்செடியின்‌ ஒவ்வொரு இலையையும்‌, 
ஒவ்வொரு கொடியையும்‌ தின்று 
போடுவதினால்‌, திராட்சச்செடி முற்றிலுமாய்‌ 
வெட்டுக்கிளிகள்‌ 
ன்‌ பட்டையை 
ற்‌ தின்றுபோடுவதினால்‌, 
த்ிப்பரங்கள்‌ பழுப்பதில்‌ 
தங்கள்‌  தேசத்தின்மீது, 
கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பை 
மனுஷர்‌ உணரவேண்டும்‌. 
நியாயத்தீர்ப்பை 
யூதாதேசத்திலுள்ள 


வரும்‌ 

யூதாவின்‌ 
தேவனுடைய 
நினைத்து 
குடிகாரர்கள்‌ அழுது, 
புலம்பவேண்டும்‌. “வெறியரே, விழித்து 
அழுங்கள்‌; திராட்சரசம்‌ குடிக்கிற 
சகல ஜனங்களே, புது திராட்சரசத்தினிமித்தம்‌. 
அலறுங்கள்‌" (யோவே 1:5) என்று 
யோவேல்‌ சொல்லுகிறார்‌. 


குடிகாரர்கள்‌ திராட்சரசத்தை 
நேசிக்கிறார்கள்‌. வெட்டுக்கிளிகள்‌ 
திராட்சச்செடியை அழித்துப்போடுவதினால்‌, 
திராட்சரசம்‌ கிடைக்காது. 
வாயிலிருந்து திராட்சரசம்‌ 


விழித்து அழவேண்டும்‌. அலறவேண்டும்‌. 


நம்முடைய மாம்ச இச்சைகளை 
நிறைவேற்றுவதன்‌ மூலமாய்‌, நமக்கு 
சந்தோஷம்‌ வரும்போது, நமக்கு ஏராளமான 
பிரச்சனைகளும்‌, வேதனைகளும்‌, 
ஏமாற்றங்களும்‌ உண்டாகும்‌. 
மாம்சப்பிரகாரமான சந்தோஷம்‌ மெய்யான 
சந்தோஷமல்ல. ஆலிக்குரிய சந்தோஷமே. 
மெய்யான சந்தோஷம்‌. 


குடிகாரர்களின்‌ 

திராட்சரசத்திலிருக்கிறது. 
திராட்சரசம்‌ 

அவர்களிடத்தில்‌ 
திராட்சரசத்தைக்‌ 
'சந்தோஷமாயிருக்க முடியும்‌ 
என்னும்‌, மாம்சத்தின்‌ அடிமைத்தனத்தில்‌ 
அவர்கள்‌ கட்டப்பட்டிருக்கிறார்கள்‌. 


சந்தோஷம்‌ 

அவர்களுக்கு 
இல்லையென்றால்‌, 
சந்தோஷமும்‌ இல்லை. 
குடித்தால்தான்‌, 





i al 
TT 


கர்த்தருடைய பிள்ளைகள்‌ 
திராட்சரசத்தைக்‌ குடித்து வெறித்திருப்பதற்கு 
புதிலாக, தண்ணீரைக்‌ குடித்து தங்களுடைய 
தாகத்தைத்‌ தீர்த்துக்கொள்ளவேண்டும்‌. 
அப்போது நம்முடைய திராட்சச்செடி 
அழிந்துபோனாலும்‌ நாம்‌ 
குவலைப்படமாட்டோம்‌. திராட்சாசம்‌ 
இருந்தாலும்‌, இல்லாவிட்டாலும்‌, நம்முடைய 
சந்தோஷம்‌ குறையாது. 


புலம்புங்கன்‌ 
யோவே 1:8-13 


யோவே 1:8. தன்‌ பாலியவயதின்‌ 


புருஷனுக்காக  இரட்டடுத்தியிருக்கிற 
பெண்ணைப்போலப்‌ புலம்பு. 


யோவே 19. போஜனபலியும்‌ 
பானபலியும்‌ கர்த்தருடைய ஆலயத்தை 
விட்டு அற்றுப்போயின; கர்த்தரின்‌ 
ஊழியக்காரராகிய ஆசாரியர்கள்‌. 
துக்கிக்கிறார்கள்‌. 


யேோவே 1:10. வயல்வெளி பாழாயிற்று, 
பூமி துக்கங்கொண்டாடுகிறது; 
விளைச்சல்‌ அழிக்கப்பட்டது; புத 
திராட்சரசம்‌ வற்றிப்போயிற்று;. 
எண்ணெய்‌ மாண்டுபோயிற்று.. 


யோவே 1:11. பாயிரிடுங்‌ குடிகளே, 
வெட்கப்படுங்கள்‌; கோதுமையும்‌ 
வாற்கோதுமையும்‌ இல்லாமற்போயிற்‌; 
திராட்சத்தோட்டக்காரரே, அலறுங்கள்‌; 
வயல்வெனியின்‌ அறுப்பு அழிந்து 
போயிற்று. 


யோவே 1:12. திராட்சச்செடி. வதங்கி, 
காரமற்றுப்போகிறது; 

பேரீச்சம்‌, கிச்சிலி. 

வெளியின்‌ செடிகள்‌ 

எல்லாம்‌ வாடிப்போயின; சந்தோஷம்‌ 
மனுபுத்திரரைவிட்டு ஒழித்துபோயிற்று.. 


யோவேல்‌ - விரிவுரை 
JOEL- COMMENTARY 


யோவே 118, 
இரட்டுடுத்திப்‌ 
பலிபீடத்தின்‌. 
அலறுங்கள்‌; 


ஆசாரியர்களே, 

புலம்புங்கள்‌; 
பணிவிடைக்காரரே, 
என்‌ தேவனுடைய 
 தொண்டரே, தங்கள்‌. உன்னே 
பிரவேசித்து இரட்டுடுத்தவர்களாய்‌ 
இராத்தங்குங்கள்‌. உங்கள்‌. 
தேவனுடைய ஆலயத்தில்‌ போஜன பலி. 
யூம்‌ பானபலியும்‌ செலுத்தப்படாமல்‌ 
நிறுத்தப்பட்டது. 


பவ்பிண்டுவென்று 
சொல்லப்படுகிறது. தன்‌ பாலவய; 
புருஷனுக்காக இரட்டுடுத்தியிருக்கிற 
பெண்ணைப்போல அவர்கள்‌ புலம்பவேண்டும்‌. 
திருமணத்திற்கு நிச்சயிக்கப்பட்ட தன்னுடைய 
நேசர்‌, திடீரென்று மரித்துப்போகும்போது, 
கன்னிகையானவள்‌ புலம்பவதுபோல 
யூதாவின்‌ மனுஷர்‌ புலம்பவேண்டும்‌. 


, மனுஷர்‌ 
அவர்களுக்கு 


ஒரு வாலிப ஸ்திரீ, காலம்‌ கடந்து 
திருமணம்‌ செய்த பின்பு அவளுடைய 
கணவன்‌ திடீரென்று மரித்துப்போனால்‌, 
அவள்‌ எப்படி புலம்புவாளோ, அப்படியே 
யூதாவின்‌ மனுஷரும்‌ புலம்பவேண்டும்‌. 
புருஷனுக்கும்‌ வாலிபவயது. 

மனைவிக்கும்‌ வாலிபவயது. ந 
வயதில்‌. புருஷன்‌: இறந்துபோனால்‌, 
அவனுடைய மனைவி எப்படி அழுது 
புலம்புவளோ, அப்படியே யூதாவின்‌ 
மனுஷரும்‌ புலம்பவேண்டும்‌. 


பயிரிடும்‌. 
திராட்சத்தோட்டக்காரரும்‌ ௮ 
புலம்பவேண்டும்‌. அவர்கள்‌ பயிரிட்டு வளர்த்த 
கனிகளை அவர்களுடைய கண்களுக்கு 
கவே, சத்துருக்கள்‌ பறித்து 
தின்கிறார்கள்‌. திராட்சத்தோட்டக்காரரால்‌, 
தன்னுடைய தோட்டத்திலுள்ள பழங்களை 
பாதுகாக்க முடியவில்லை. 
ஆகையினால்‌, 
வெட்கப்படுங்கள்‌; 
வாற்கோதுமையும்‌ 
திராட்சத்தோட்டக்காரரே, 
வயல்வெளியின்‌ அறுப்பு அழிந்திபோயற்று' 
(யோவே 1:11) என்று யோவேல்‌ சொல்லுகிறார்‌ 





ழ்‌ நவள 
யாய 


வயல்வெளி 
விளைந்த 
பாழாய்க்கிடக்கிறது. 
'துக்கங்கொண்டாடுகிறது. பூமியைப்‌ பார்த்தால்‌ 
த பூமியில்‌ பசுமையில்லாமல்‌, 
வறண்டுபோய்க்கிடக்கிறது. 
கைச்ச அழிக்கப்பட்டது. கோதுமையும்‌ 
வாற்கோதுமையும்‌ 'இல்லாமற்போயிற்று. 
புதுதிராட்சரசம்‌ வற்றிப்போயிற்று எண்ணெய்‌ 
மாண்டுபோயிற்று. விருட்சங்களும்‌ 
அழிக்கப்பட்டது (யோவே 1:10). 


பாழாயிற்று. 
நிலம்‌ 


வெட்டுக்கிளிகளும்‌, 
பச்சைக்கிளிகளும்‌, பச்சைப்புழுக்களும்‌, 
முசுக்கட்டை பூச்சிகளும்‌, யூதாதேசத்திலுள்ள 
திராட்சச்செடியை. அழித்துப்‌ 


பட்டையை முற்றிலும்‌ 
(யோவே 1:7). 


திராட்சச்செடியும்‌, அத்திமரமும்‌ 
கெட்டுப்போனதுபோல, மாதளை, பேரீச்சம்‌, 
கிச்சிலி முதலிய வெளியின்‌ செடிகள்‌ எல்லாம்‌ 
வாடிப்போமின.  திராட்சச்செடி வதங்கி, 
அத்திமரம்‌ சாரமற்றுப்போகிறது (யோவே 1:12) 


நம்முடைய அன்றாட ஜிவியத்திற்கு, 
கர்த்தருடைய கிருபையும்‌ பராமரிப்பும்‌ தேவை. 
நாம்‌ ஒவ்வொரு நாளும்‌ கர்த்தருடைய 
பராமரிப்பை சார்ந்து ஜீலிக்கிறோம்‌. 
கர்த்தருடைய பராமரிப்பு நமக்கு தொடர்ந்து, 
கிடைக்கவேண்டும்‌. இல்லையென்றால்‌ 
நமக்கு புசிக்க போஜனமும்‌, குடிக்கு 
தண்ணீரும்‌ கிடைக்காது. நம்முடைய 
ஜீவாதாரம்‌, கர்த்தருடைய பராமரிப்பினால்‌ 
நமக்கு கிடைக்கிறது. 


திராட்சச்செடி. 
வதங்கிப்போனதினாலும்‌, அத்திமரம்‌. 
சாரமற்றுப்போனதினாலும்‌, பழலிருட்சங்களும்‌, 
வெளியின்‌ செடிகளும்‌ வாடிப்போனதினாலும்‌, 
சந்தோஷம்‌ த. ட்‌ 
ஒழிந்துபோயிற்று. கர்த்தர்‌ நம்மை 
ஆசீர்வதிக்கவில்லையென்றால்‌, நமக்கு 
சந்தோஷம்‌ இருக்காது. 

“ஆசாரியர்களே, இரட்டுடுத்திப்‌ 
புலம்புங்கள்‌; பலிபீடத்தின்‌ பணிவிடைக்காரரே, 


அலறுங்கள்‌; என்‌ தேவனுடைய தொண்டரே 
பிரவேசித்து, 


யோவேல்‌ - விரிவுரை 
JOEL- COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யூதாதேசத்தில்‌ g ற, 
யும்‌, உபத்திரவமும்‌ 
அதிகரித்திருக்கும்போது. அந்த 
துக்கத்தில்‌ கர்த்தருடைய ஊழியக்காரருக்கும்‌. 
பங்கு. உண்டு. ஆகையினால்‌ 
ஆசாரியர்களும்‌ புலம்பவேண்டும்‌. பலிபீடத்தின்‌ 
பணிவிடைக்காரர்கள்‌ எல்லோரும்‌, 
அலறவேண்டும்‌. 


துக்கமும்‌, 


பார்க்காமல்‌, 

நன்மைகளையும்‌ பார்க்கவேண்டும்‌. 
தேசத்திலே பொதுவான அழிவு வரும்போது, 
பார்த்து கர்த்தருடைய 
புலம்பவேண்டும்‌, 
ஊழியக்காரர்களிடத்தில்‌ 
குறித்த 

கரிசனையிருக்கவேண்டும்‌. 


ஜனங்கள்‌ சந்தோஷமாயிருக்கவேண்டும்‌. 
தேசத்தில்‌ அமைதியிருக்கவேண்டும்‌. 
அப்போதுதான்‌ கர்த்தருடைய ஆலயத்திலே 
ஆராதனை முறைமைகள்‌ ஒழுங்கும்‌ 
கிரமமுமாய்‌ நடைபெறும்‌ தேசத்திற்கு 
ஆபத்து வரும்போது, தேவாலயத்து 
ஆராதனையில்‌ பாதிப்பு வந்துவிடும்‌ 
கர்த்தருடைய  ஊழியக்காரர்கள்‌ இதை 
மனதில்‌ கொண்டு, தேசத்திற்கு அழிவு 
வரும்போது, அவர்கள்‌ கர்த்தருடைய 
சமுகத்தில்‌ அழுது புலம்பவேண்டும்‌. 
தேசத்திற்கு பொதுவான அழிவு 
வரும்போது, சாதாரண ஜனங்கள்‌ அழுது 
புலம்புவதைவிட, கர்த்தருடைய 
ஊழியக்காரர்கள்‌. அதிகமாய்‌ அழுது 
புலம்பவேண்டும்‌. தேசத்திற்கு வரும்‌ அ 
தேவாலயத்தில்‌ நடைபெறும்‌ 
ஆராதனைகளை பாதித்துவிடுகிறது. 
தேவனுடைய ஆலயத்தில்‌  போஜனடலியும்‌ 
பானடலியும்‌ செலுத்தப்படாமல்‌ 
நிறுத்தப்படுகிறது. ஆகையினால்‌ 
ஆசாரியர்களும்‌, பலிபீடத்தின்‌ 
பணிவிடைக்காரரும்‌, தேவனுடைய. 





f= THE 
TT 


பரிசுத்த உபவாச நானை 
நியமியுங்கள்‌ யோவே 1:14-20 


போவே 1:14. பரிசுத்த உபவாச நானை 
நியமியுங்கள்‌; விசேஷித்த ஆசஈிப்பைக்‌: 
கூறுங்கள்‌; மூப்பரையும்‌ தேசத்தின்‌: 
எல்லாக்குடி. களையும்‌, உங்கள்‌ 
தேவனாகிய கர்த்தரின்‌ ஆலயத்திலே. 
கூடிவரச்செய்து கர்த்தரை நோக்கிக்‌ 
கூப்பிடுங்கள்‌. 


யோவே 1:15. அத்த நாளினிமித்தம்‌ 
ஜயோ! கர்த்தருடைய நான்‌ 
சமீபமாமிருக்கிறது; அது சங்காரம்‌. 
போல்‌ சுர்வவல்லவரிடத்திலிருத்து 


வருகிறது. 


யோவே 1:16. நம்முடைய 
கண்களைவிட்டு ஆகாரமும்‌, நம்முடைய 
தேவனின்‌ ஆலயத்தைவிட்டுச்‌. 
சந்தோஷமும்‌. மகிழ்ச்சியும்‌ 
நீக்கப்படவில்லையோ? 


யோவே 117. விதையானது. 
மண்கட்டிகவின்‌ கீழ்‌ மக்கிப்போயிற்று; 
பயிர்‌ தீய்த்துபோகிறதினால்‌ 
பண்டசாலைகள்‌ பாழாகிக்‌. 
களஞ்சியங்கள்‌ இடி.ந்துபோயின. 


யோவே மிருகங்கள்‌. 
எவ்வனவாய்த்‌ தவிக்கிறது; 
மாட்டுமத்தைகள்‌ தங்களுக்கு மேய்ச்சல்‌ 
இல்லாததினால்‌ கலங்குகிறது; 
ஆட்டுமத்தைகளும்‌ 
சேதமாய்ப்போயிற்று. 


118. 


யோவே 
நோக்கிக்‌ 
வனாத்தரத்தின்‌ 
பட்சித்து, ஜுவாலை. 
விருட்சங்களையெல்லாம்‌ 
எரித்துப்போடுகிறது. 


யேோவே 1:20. வெளியின்‌ மிருகங்களும்‌ 
உம்மைநோக்கிக்‌ கதறுகிறது; நதிகளில்‌ 
தண்ணீரெல்லாம்‌ வற்றிப்போயிற்று.. 
அக்கினி. வன௱த்தரத்தின்‌ 
மேய்ச்சல்களைப்‌ பட்சித்துப்போட்டது. 


1:19. கர்த்தாவே, உம்மை 
கூப்பிடுகிறேன்‌; அக்கினி 
மேய்ச்சல்கனைப்‌. 
வெளியின்‌: 


யோவேல்‌ - விரிவுரை 
JOEL- COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


வெட்டுக்கிளிகளும்‌, பச்சைக்கிளிகளும்‌ 
எண்ணிமுடியாத ஒரு பலத்த ஜாதிபோல, 
யூதாதேசத்தின்மீது வந்து, அந்த தேசத்தை 
அழித்துப்போடுகிறது. 
அழிந்துபோனதற்காக, 
பாழாய்ப்போனதற்காக. 
திராட்சத்தோட்டக்காரரும்‌, 
ஊழியக்காரரும்‌ 
அழுகிறார்கள்‌. 
சிந்தப்படுகிறது. 

நாம்‌ சிந்தும்‌ கண்ணீரெல்லாம்‌ சரியான 
பாதையில்‌ சிந்தப்படவேண்டும்‌. நம்முடைய 
பாவத்தைக்‌ குறித்து மனந்திரும்பி, 
கர்த்தருடைய இரக்கத்திற்காகவும்‌, 
அவருடைய கிருபைக்காகவும்‌ நாம்‌ கண்ணீர்‌ 
சிந்தவேண்டும்‌. கர்த்தருக்கு முன்பாக 
நம்மை வெகுவாய்த்‌ தாழ்த்தி கண்ணீர்‌ 
சிந்தவேண்டும்‌. 


யூதாதேசத்திற்கு அழிவு வந்திருக்கிறது. 
அந்த தேசம்‌ முழுவதும்‌ ஒரு பொதுவான 
பரிசுத்த உபவாசநாளை நியமிக்குமாறு 
யோவேல்‌ தீர்க்கதரிசி சொல்லுகிறார்‌. 
கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற 
ஆசாரியர்கள்‌, யூதாதேசத்தில்‌ பரிசுத்‌ 
உபவாச நாளை நியமிக்கவேண்டும்‌ 
யூதாதேசம்‌ முழுவதிலும்‌ தேவனுடைய 
நியாயத்தீர்ப்பு வந்திருக்கிறது. ஆகையினால்‌ 
யூதாதேசத்தார்‌ எல்லோருமே, கர்த்தருக்கு 
முன்பாக தங்களைத்‌ தாழ்த்தவேண்டும்‌. 

யூதாதேசத்தார்‌, கர்த்தருக்கு முன்பாக 
தங்களைத்‌ _ வல்லார்‌ தங்களை 
ஒடுக்குவதற்கு, நாளை 
நியமிக்கவேண்டும்‌. இந்த கானில்‌, யூதாவின்‌ 
மனுஷர்‌ தங்கள்‌ பொதுவான வேலைகள்‌ 
எதையும்‌ செய்யக்கூடாது. அன்றாடம்‌ செய்கிற 
வேலைகளை செய்யாமல்‌, அந்த நாளில்‌, 
கர்த்தருக்கு முன்பாக பரிசுத்தமாய்‌ 
காத்திருக்கவேண்டும்‌. 


பயிரிடும்‌ குடிகளும்‌, 
கர்த்தருடைய 
கண்ணீர்விட்டு 


ஏராளமாய்‌ கண்ணீர்‌ 


யூதாவின்‌ மனுஷர்‌, தங்களுக்கு ஒரு 
நாளை நியமிக்கும்போது, அந்த நாளில்‌ 
அவர்கள்‌ உபவாசம்பண்ணவேண்டும்‌. 
போஜனம்பண்ணுவது,  பானம்பண்ணுவது, 
ஆகியவற்றை தவிர்த்துவிபவேண்டும்‌. நாம்‌ 
புசிக்கும்‌ போஜனத்திற்கும்‌, நாம்‌ பருகும்‌ 
பானத்திற்கும்‌ நாம்‌ பாத்திரவான்‌௧ளல்ல 
என்பதை, நம்முடைய உபவாசத்தின்‌ மூலமாய்‌ 
கர்த்தருடைய முகத்திலே அறிக்கை 
செய்கிறோம்‌. 





i FTE 
ERAT 


கர்த்தர்‌ நமக்கு 
போஜனத்தைப்‌ புசித்து, 
பானம்பண்ணி, நாம்‌ 
நன்றியுள்ளவர்களாகவும்‌, 
பிரயோஜனமுள்ளவர்களாகவும்‌ 
ஜீவிக்கவில்லை. கர்த்தர்‌ 
போஜனத்தையும்‌, 
பெற்றுக்கொண்டு, நம்முடைய 
பெலப்பட்டு, கர்த்தருக்கு விரோதமான 
காரியங்களையும்‌, நம்முடைய ஆத்துமாவுக்கு 
விரோதமான காரியங்களையும்‌ செய்கிறோம்‌. 


நாம்‌ பவான்‌ தபான்‌ 
நம்முடைய சரீரத்தை  ஒடுக்குகிறோ 
நாம்‌ செய்த தப்பிதங்களுக்காக 
நாமே தண்டித்துக்கொள்கிறோம்‌. 


ன்‌ 


நாளாயிருக்கவேண்டும்‌. 


யூதா தேசத்தார்‌ 
எல்லோருமே 


பாவம்‌ செய்திருக்கிறார்கள்‌. 


எல்லோருக்கும்‌ க 
தேசத்தின்மீது 'கர்த்தகுபைய நியாயத்தீர்ு 
வந்திருக்கிறது. தேசத்திற்கு வந்திருக்கும்‌ 
ர பதாதேசத்தார்‌ 

பங்கு பறுகிறார்கள்‌ 

| யூதாதேசத்தார்‌ எல்லோரும்‌ 


மனந்திரும்பி, 
கர்த்தரிடத்தில்‌ வரவேண்டும்‌. தங்களைப்‌ 
பரிசுத்தப்படுத்திக்கொள்ளவேண்டும்‌. 


“மூப்பரையும்‌ . 


கூப்பிடுங்கள்‌" 
யோவேல்‌. 


யூதாவின்‌ மனுஷர்‌ எல்லோரும்‌ 
தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்திற்கு 
கூடிவரவேண்டும்‌. ம 
எல்லா ஜனங்களுக்கும்‌ 
என்னப்படுகிறது. தேவாலயத்தில்‌ யூதாவின்‌ 


யோவேல்‌ - விரிவுரை 
JOEL- COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யூதாவின்‌ மனுஷர்‌, தாங்கள்‌ நியமித்த 
உபவாசநாளை பரிசுத்தம்பண்ணவேண்டும்‌. 
பயபக்தியோடும்‌, பரிசுத்தத்தோடும்‌ 


ஆரம்பத்தகக்கறார்‌. கர்த்தருடைய நாளில்‌, 
கர்த்தருக்கும்‌, அவருடைய ஜனத்திற்கும்‌ 
வழக்கு விசாரணை நடைபெறும்‌. “அந்த 
நாளினிமித்தம்‌ ஐயோ! கர்த்தருடைய நாள்‌ 
சமீபமாமிருக்கிறது: அது சங்காரம்போல. 
'சர்வவல்லவரிடத்திலிருந்து வருகிறது” 
(யோவே. ட என்று யோவேல்‌ 
சொல்லுகிறார்‌. 
கர்த்தருடைய நியாயத்தர்ப்பின்‌ நாளே, 
கர்த்தருடைய நாள்‌" என்று 
சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாள்‌ 
ஒருபோ, நித்திரையாயிராது. அவருடைய 
நியாயத்தீர்ப்பின்‌ நாள்‌ சமீபமாயிருக்கிறது. 
அது பயங்கரமான  நாளாயிருக்கும்‌. 
கர்த்தருடைய நாளில்‌, 
சர்வவல்லவரிடத்திலிருந்து, நியாயத்தரபபு 


சங்காரம்‌ போல வரும்‌. 


கர்த்தருடைய நியாயத்தீர்ப்புக்கு 
ஒருவரும்‌ தப்பிக்க முடியாது. கர்த்தருடைய 
நியாயத்தீர்ப்பின்‌ நாள்‌ 
நித்திரைபண்ணுவதில்லை. ஆகையினால்‌ 
நாமும்‌ நித்திரைபண்ணாமல்‌, கர்த்தருடைய 
நாளுக்காக விழித்திருக்கவேண்டும்‌. 
கர்த்தருடைய நாள்‌ சங்காரத்தின்‌ நாளாகவும்‌, 
பவங்கரத்றின்‌ நாளாகவும்‌ இருக்கும்‌. 
கர்த்தருடைய நாளுக்கு தப்பி ஓடி 
ஒளிந்துகொள்ளலாம்‌ என்று யாரும்‌ 
முயற்சி பண்ண முடியாது. கர்த்தரைவிட்டு 
யாராலும்‌ ஒடி ஒளிந்துகொள்ளமுடியாது. 
கர்த்தர்‌ சர்வவியாபகர்‌. ஒரே 
வேளையில்‌, 
இருக்கிறவர்‌. 


யூதாவின்‌ மனுஷர்‌, கர்த்தருடைய 


ருசிபார்த்திருக்கிறார்கள்‌. 

கண்களைவிட்டு ஆகாரமும்‌, 

தேவனின்‌ ஆலயத்தைவிட்டுச்‌ சந்தோஷமும்‌ 
மகிழ்ச்சியும்‌ நீக்கப்படவில்லையோ?" 
(யோவே 1:16) என்று யோவேல்‌ கேட்கிறார்‌. 





ழ்‌ நள 
யாய 


கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பும்‌, 
அவருடைய கோபமும்‌ யூதாவின்‌ மனுஷர்மீது 
ஏற்கெனவே வந்திருப்பதினால்‌, அவர்கள்‌ 
பரிசுத்த உபவாச நாளை நியமிக்கவேண்டும்‌. 
. ஆசரிப்பை கூரவேண்டும்‌. 

எல்லா குடிகளையும்‌ 

ஆலயத்திலே 
ஜெபத்தோடும்‌, 
யூதாவின்‌ மனுஷர்‌ 
கர்த்தரை நோக்கி 


கூடிவரச்செய்யவேண்டும்‌. 
உபவாசத்தோடும்‌ 
எல்லோரும்‌ 

கூப்பிடவேண்டும்‌. 


தேவனுடைய நியாயத்தீர்ப்பின்‌ பாதிப்பு 
யூதாதேசத்திலே 
கர்த்தருடைய 
சந்தோஷமும்‌ 
நீக்கப்பட்டிருக்கிறது. 
சந்தோஷமுமில்லை மகிழ்ச்சியுமில்லை. 


கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பினால்‌ 
யூதாதேசத்திற்கு அழிவு வந்திருக்கிறது. 
இந்த அழிவினால்‌ வந்த ஒரு சில 
பாதிப்புக்களை, யோவேல்‌ தீர்க்கதரிசி இங்கு 
விரிவாகச்‌ சொல்லுகிறார்‌. அவையாவன: 


1... வெட்டுக்கிளிகள்‌... பயிர்களையும்‌, 

விருட்சங்களையும்‌ தின்றுபோட்டதினால்‌, 

நிலங்கள்‌. பாழாய்க்கிடக்கிறது. 
மண்கட்டிகளின்‌ கீழ்‌ 

மக்கிபோமித்ற பயிர்‌ தீய்ந்துபோகிறதினால்‌. 

பண்டசாலைகள்‌ பாழாகிக்‌ களஞ்சியங்கள்‌ 

இடிந்துபோமின' (யோவே 147). தேசத்தில்‌ 
பெய்ததின। 


அதிகமான மழை 
மழையே பெய்யாமல்‌ 
வறட்சியாயிருப்பதினாலோ, 
மண்கட்டிகளின்‌ கீழ்‌ மக்‌ 
ஒருவேளை பூமியின்‌ கீழிருக்கும்‌ பூச்சிகளும்‌, 
புழுக்களும்‌ விதைகளை தின்றிருக்கலாம்‌. 

2. 
அவர்களுக்கு நல்ல மேய்ச்சல்‌: 
“மிருகங்கள்‌ எவ்வளவாய்த்‌. 
மாட்டுமந்தைகள்‌ 
இல்ல மாததினால்‌ ௫ 
ஆட்டுமந்தைகளும்‌ 
(யோவே 1:18). 


சேதமாய்ப்போயிற்று” 


யோவேல்‌ - விரிவுரை 
JOEL- COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பயிரிடும்‌ 
திராட்சத்தோட்டக்காரரும்‌, 
ஊழியக்காரரும்‌ கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
புலம்பவேண்டும்‌ என்றும்‌, அலறவேண்டும்‌ 
என்றும்‌, அழுது ஜெபிக்கவேண்டும்‌ என்றும்‌ 
யோவேல்‌ சொல்லுகிறார்‌. அவர்கள்‌ எல்வாறு 
ம்‌ என்பதற்கு 
கர்த்தருடைய 
சமுகத்தில்‌ அழுது ஜெபிக்கிறார்‌. 
கர்த்தாவே உம்மை நோக்கிக்‌ 
கூப்பிடுகிறேன்‌; அக்கினி வனாந்தரத்தின்‌ 
மேய்ச்சல்களைப்‌  பட்சித்து, ஜுவாலை 
வெளியின்‌ விருட்சங்களையெல்லாம்‌ 
எரித்துப்போடுகிறது' (யோவே 1:19) என்று 
யோவேல்‌ ஜெபம்பண்ணுகிறார்‌. 


யூதாதேசத்தில்‌ யோவேலுக்கு மாத்திரம்‌ 
தும்‌, உபத்திரவமும்‌ 
சொல்ல முடியாது 


குடிகளும்‌, 
ஆசாரியர்களும்‌, 


உபத்திரவத்தினாலும்‌, 
தவிக்கிறது. அக்கினி யூதாதேசத்திலுள்ள 
வனாந்தரத்தின்‌: மேய்ச்சல்களை 
பட்சித்துப்போடுகிறது. அக்கினியின்‌ 
ஜுவாலை வெளியின்‌ விருட்சங்களையெல்லாம்‌ 
த்த ஒருவேளை தேசத்தில்‌ 
பெய்யாமல்‌ காய்ந்திருக்கலாம்‌. 
சூரியவெப்பம்‌ மிகவும்‌. 
அதிகமாயிருந்திருக்கலாம்‌. சூரியனுடைய 
உஷ்ணத்தை தாங்கமுடியாமல்‌ மேய்ச்சல்‌ 
நிலங்களெல்லாம்‌ வாடிப்போகிறது. 
விருட்சங்களெல்லாம்‌ காய்ந்துபோகிறது. 
யோவேல்‌: கர்த்தரை 
கூப்பிடுகிறார்‌. பயிரிடும்‌ 
திராட்சத்தோட்டக்காரரும்‌ 
முன்பாக அலறுகிறார்கள்‌. அளவாகக்‌ 
இரட்டுடுத்தி புலம்புகிறார்கள்‌. பலிபீடத்தின்‌ 
பணிவிடைக்காரரும்‌ கர்த்தருக்கு முன்பாக 
அலறுகிறார்கள்‌. தேவனுடைய தொண்டர்கள்‌ 
எல்லோரும்‌, தேவாலயத்திற்குள்‌ பிரவேசித்து 
இரட்டுடுத்தி, இராத்தங்குகிறார்கள்‌. 
மனுஷர்கள்‌ மாத்திரமல்ல, வெளியின்‌ 
மிருகங்களும்‌ கர்த்தரை நோக்கி கதறுகிறது. 
மிருகங்களுக்கு தண்ணீர்‌ இல்லை. 
மேய்ச்சல்‌ இல்லை. நதிகளின்‌ 
தண்ணீரெல்லாம்‌ வற்றிப்போயிற்று. அக்கினி 
வனாந்தரத்தின்‌: மேய்ச்சல்களை 
பட்சித்துப்போட்டது. இதன்‌ நிமித்தமாக 
வெளியின்‌ மிருகங்களும்‌ கர்த்தரை நோக்கி 
கதறுகிறது. 


நோக்கி 
குடிகளும்‌ 
கர்த்தருக்கு 





f= THEN 
TT 


வெட்டுக்கிளிகளும்‌ 
யூதாதேசத்தை 
அழித்துப்போடும்‌ (யோவே 23-1) 
தங்களுடைய பாவங்களுக்கு 
கர்த்தரிடத்தில்‌ திரும்பி 
அவர்கள்‌ உபவாசம்பண்ணி 
ஜெபிக்கவேண்டும்‌. கர்த்தருடைய 
கிருபையையும்‌ இரக்கத்தையும்‌ தேடவேண்டும்‌. 
(யோவே 2:12.47). 


பச்சைக்கிளிகளும்‌ 
முற்றிலுமாய்‌ 
யூதாவின்‌ 


யூதாவின்‌ மனுஷர்‌ தங்களுடைய 
பாவங்களுக்கு மனந்திரும்பும்போது, கர்த்தர்‌ 
அவர்களுக்கு கொடுத்த நியாயத்தீர்ப்பை, 
அவர்களைவிட்டு நீக்கிப்போடுவார்‌ 
அவர்களுக்கு நன்மையான ஈவுகளை 
ஏராளமாய்க்‌ கொடுப்பார்‌ (யோவே 278-277, 


இந்தப்‌ பூரியிலே மேசியாவின்‌ ராஜ்யம்‌ 
ஸ்தாபிக்கப்படும்‌. கடைசி நாட்களில்‌ 
ஆலியானவரின்‌ அருள்மாரி ஊற்றப்படும்‌. 
(யோவே 2:28-32) 


ஈரத்தின்‌ ஆரம்பத்தில்‌ 
த்தப்‌! கொத! அகம வாக 
யூநாதேசம்‌ அழிந்துபோகும்‌ என்று. 
'சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 
அதிகாரத்தின்‌ முடிவில்‌ தேவனுடைய 
கிருபையும்‌ இரக்கமும்‌ யூதாவின்‌ 
மனுஷருக்கு, கொடுக்கப்படும்‌ என்று 
ஆறுதலாக சொல்லப்பட்டிருக்கிறது. 


பரிசுத்த ஆவியானவரின்‌ அபிஷேகம்‌, 
இந்த அதிகாரத்தின்‌ கடைசியில்‌ 
சொல்லப்பட்டிருந்தாலும்‌, இது 
சுவிசேஷத்தின்‌ காலத்தில்‌ நடைபெறும்‌ 
சம்பவமாகும்‌. நியாயப்பிரமாணத்தின்‌ சாபமும்‌, 
சுவிசேஷத்தின்‌ ஆசீர்வாதமும்‌ இங்கு 
அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கிறது. 


யோவேல்‌ - விரிவுரை 
JOEL- COMMENTARY 


கர்த்தருடைய நான்‌ 
யோவே 211-11 


யேோவே 20, சீயோனிலே எக்கானம்‌ 
ஊதுங்கள்‌, என்‌ பரிசுத்த பர்வதத்திலே 
எச்சரிப்பின்‌ ௪த்தமிடுங்கன்‌; தேசத்தின்‌ 
குடிகள்‌ எல்லாம்‌ தத்தனிக்கக்கடவர்கன்‌; 
ஏனெனில்‌ கர்த்தருடைய நான்‌. 
வருகிறது, அது சமீபமாயிருக்கிறது. 


யோவே 2௨, அது இருளும்‌ 
அத்தகாரமுமான நான்‌; அது மப்பும்‌ 
மத்தாரமுமான நான்‌; விடியற்கால்‌ 
வெளுப்பு பர்வதங்கவின்மேல்‌ 
பரவுகிறதுபோல்‌ ஏரானமான பலத்த. 
ஒரு ஜாதி தீவிரமாக வந்து பரவும்‌; 
அப்படிப்பட்டது முன்‌: ஒரு 
உண்டானதுமில்லை. 
தலைமுறையாக 
வருஷங்களிலும்‌ 

உண்டவாதுமில்லை. 


யோவே 2:8. அவைகளுக்கு முன்னாக 

அவைகளுக்குப்‌ 

எரிக்கும்‌; 

முன்னாக. தேசம்‌ 

தோட்டத்தைப்போலவும்‌, 

அவைகளுக்குப்‌ பின்னாகப்‌ பாழான 

வனாத்தரத்தைப்போலவும்‌ இருக்கும்‌; 

அவைகளுக்கு ஒன்றும்‌ 
தப்பிப்போவதில்லை. 


யோவே 2. அவைகளின்‌ சாயல்‌ 
குதிரைகளின்‌ சாயலை ஒத்தது; 
அவைகள்‌ குதிரை வீரரைப்போல ஓடும்‌. 


யோவே 25. 


படட அவைகன்‌ ஓடுகிற 


இரைச்சல்போலவும்‌, 
செத்தைகனை எரிக்கிற அக்கினி 
ஜுவாலையின்‌ இரைச்சல்போலவும்‌, 
யுத்தத்துக்கு ஆயத்தப்பட்ட பலத்த. 
ஜனத்தின்‌ இரைச்சல்போலவும்‌, 
பர்வதங்களுடைய  சிகரங்களின்மேல்‌ 
குதிக்கும்‌. 


யேோவே 2:8. அவைகளுக்கு முன்பாக 
ஜனங்கள்‌ நடுங்குவார்கள்‌; எல்லா 
முகங்களும்‌ கருகிப்போகும்‌. 





f= THE 
TT 


யோவே 27. ல்‌ 
பராக்கிரமசாலிகளைப்போல ஓடும்‌ 
யுத்தவீரரைப்போல மதிலேறும்‌; 
வரிசைகள்‌ பிசகாமல்‌, ஒவ்வொன்றும்‌. 
தன்‌ தன்‌ அணியிலே செல்லும்‌. 


யோவே 28, ஒன்றை ஒன்று 
நெருக்காது; ஒவ்வொன்னும்‌ தன்தன்‌. 
பாதையிலே செல்லும்‌ அவைகள்‌ 
ஆயுதங்களுக்குன்‌ விழுந்தாலும்‌ 
காயம்படாமற்போகும்‌. 


அவைகள்‌ 


யோவே 2:9, அவைகள்‌ பட்டணம்‌ 
எங்கும்செல்லூம்‌; மதிலின்மேல்‌ ஓடும்‌, 
வீடுகளின்‌ மேல்‌: ஏறும்‌; பலகணி 
வழியாய்த்‌ திருடணைப்போல உன்னே 


நுழையும்‌. 


யோவே 2:10. அவைகளுக்கு முன்பாகப்‌ 
பூமி அதிரும்‌ வானங்கள்‌ அசையும்‌; 
சூரியனும்‌ சந்திரனும்‌ இருண்டுபோகும்‌; 
நட்சத்திரங்கள்‌ ஒனி மழுங்கும்‌. 


யோவே 2:11. கர்த்தர்‌ தமது 
சேனைக்குமுன்‌ சுத்தமிடுவார்‌; 
அவருடைய பானயம்‌ மகா பெரிது, 
அவருடைய வார்த்தையின்‌ படி. 
செய்கிறதற்கு. வல்லமையுன்னது; 
கர்த்தருடைய நான்‌ பெரிதும்‌ 
மகா பயங்கரமுமாயிருக்கும்‌ அதைச்‌ 
சுகிக்கிறவன்‌ யார்‌? 


கர்த்தர்‌ தம்முடைய ஜனமாகிய 
யூதாவின்‌ மனுஷரோடு  வழக்காடுகிறார்‌. 
அவர்களுடைய பாவங்களினிமித்தமாக, 
கர்த்தர்‌ தம்முடைய நியாயப்பிரமாணத்தில்‌ 
சொல்லியிருக்கிற பிரகாரம்‌, அவர்களை 
நியாயந்தீர்க்கிறார்‌. 
'உன்‌ மரங்களெல்லாவற்றையும்‌ 
கனிகளையும்‌ விட்டில்‌ 
பட்சித்துப்போடும்‌" (உபா 28:42). “நீ கண்டு 
பயந்த எகிப்து வியாதிகளெல்லாம்‌ உன்மேல்‌ 
வருவிப்பார்‌; அவைகள்‌ உன்னைப்‌ 
பற்றிக்கொள்ளும்‌" (உபா 28:60). 


உன்‌ 


யோவேல்‌ - விரிவுரை 
JOEL- COMMENTARY 


யூதாதேசத்திலே 
பிரகடனம்பண்ணப்படுகிறது. 
எக்காளம்‌ ஊதுங்கள்‌, என்‌ பரிசுத்த 
பர்வதத்திலே எச்சரிப்பின்‌ சத்தமிடுங்கள்‌" 
(யோவே 22) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
யூதாவின்மீதும்‌, எருசலேமின்மீதும்‌ 
கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு சமீபமாய்‌ 
வந்திருக்கிறது. இந்த எச்சரிப்பை 
அவர்களுக்கு அறிவிக்கும்‌ வண்ணமாக, 
சீயோனிலே எக்காளம்‌ ஊதவேண்டும்‌. 


யுத்தம்‌ 
“சீயோனிலே 


தேவனுடைய 
தெரிந்திருக்க 


யூதாவின்‌ மனுஷருக்கு, 
நியாயத்தீர்ப்பைப்பற்‌, 
வேண்டும்‌. று அவர்கள்‌ 
ஜெபத்தோடும்‌ கண்ணீரோடும்‌, தங்கள்‌ 
தேவனை சந்திக்க ஆயத்தமாயிருப்பார்கள்‌. 


எக்காளம்‌ ஊதுவது அசாரியகுடைய 
ஊழியம்‌. “ஆரோனின்‌ குமாரராகிய ஆசாரியர்‌ 
பூரிகைகளை ஊதக்‌ கடவர்கள்‌; உங்கள்‌ 
தலைமுறைதோறும்‌ இது உங்களுக்கு நித்திய 
குட்டளையாயிருக்கக்‌ கடவது" (எண்‌ 10:8) 


ஆசாரியர்கள்‌ இரண்டு சந்தர்ப்பங்களில்‌ 
எக்காளம்‌ ஊதுகிறார்கள்‌. ஜனங்களுக்கு 
க்கட்‌ வரும்போது, தங்களுடைய 
கஷ்டங்களை கர்த்தரிடத்தில்‌ 
அறிவிப்பதற்காக ஆசாரியர்கள்‌ எக்காளம்‌ 
ஊதுகிறார்கள்‌. கர்த்தருடைய முகத்தைத்‌ 
தேடுவதற்காக, ஜனங்களை ஒன்றாய்க்‌ 
கூட்டிச்‌ சேர்ப்பதற்கு, ஆசாரியர்கள்‌ 
எக்காளம்‌ ஊதுகிறார்கள்‌. 


கர்த்தருடைய வார்த்தையினால்‌ 
ஜனங்களை எச்சரிப்பது ஊழியக்காரருடைய 
வேலை. பாவத்தினால்‌ வரும்‌ தண்டனைகளை, 
ஊழியக்காரர்கள்‌ ஜனங்களுக்கு 
எச்சரிப்பாய்ச்‌ சொல்லவேண்டும்‌. பாவத்தின்‌ 
சம்பளம்‌ மரணம்‌. பாவிகள்மீது தேவனுடைய 
நியாயத்தீர்ப்பு வரும்‌. 

யூதாதேசத்தார்‌ கர்த்தருக்கு 
விரோதமாகப்‌ பாவம்‌ செய்கிறார்கள்‌. இதனால்‌ 
தேவனுடைய நியாயத்தீர்ப்பு அவர்கள்மீது 
வருகிறது. “கர்த்தருடைய நாள்‌ வருகிறது. 
அது சமீபமாமிருக்கிறது” (யோவே 22. 
கர்த்தருடைய நாள்‌ என்பது. அவருடைய 
நியாயத்தீர்ப்பின்‌ 


நியாயத்தீர்ப்பு வரப்போவதினால்‌, 
குடிகளெல்லாம்‌ தத்தளிக்கக்கடவர்கள்‌. 





f= a 
TT 


யூதா தேசத்தின்மீது யுத்தநாள்‌ 
நெருங்கி வருகிறது. அந்த நாள்‌ 
எப்படியிருக்கும்‌ என்பது பற்றி இங்கு ஒரு 
சிறிய விளக்கம்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
யூதாவின்மீது வரும்‌ யுத்தநாள்‌, கர்த்தருடைய 
நாளாகயிருக்கும்‌. அது அவருடைய 
நியாயத்தீர்ப்பின்‌ நாளாகமிருக்கும்‌. அந்த 
நாள்‌ இருளும்‌ அந்தகாரமுமான 
நாளாயிருக்கும்‌ (யோவே 2:2). 


யூதாதேசத்தின்மீது 2 
கெட்டுக்கிளிகளும்‌, பச்சைக்கிளிகளும்‌ 
ஏராளமான எண்ணிக்கையில்‌ வரும்‌. அவை 
திரளாயும்‌, அடர்த்தியாயும்‌ வரும்‌. அவை 
மொத்தமாக பறந்துவரும்போது, கரிய மேகம்‌ 
படர்ந்து வருவதுபோல இருக்கும்‌. அதன்‌ 
திரட்சியினால்‌ பூமி இருளும்‌ 
அந்தகாரமுமாயிருக்கும்‌. 


அவைகள்‌ பூமியின்‌ முகம்‌ முழுதையும்‌ 
மூடிற்று: தேசம்‌ அவைகளால்‌ 
தங்கு கல்மழைக்குத்‌ தப்பிமிருந்த 
நிலத்தின்‌ பமிர்வகைகள்‌ யாவையும்‌ 
மரங்களின்‌ கனிகள்‌ யாவையும்‌ அவைகள்‌ 


பட்சித்துப்போட்டது: 


9 
மீதியாமிருக்கவில்லை" (யாத்‌ 10:15) 


கர்த்தருடைய நாள்‌ மப்பும்‌ 
மந்தாரழுமான நாள்‌. மப்பும்‌ மந்தாரமும்‌ 
திடீரென்று வரும்‌. அதிகாலையில்‌ சூரியன்‌ 
உதிக்கும்போது பூமிமின்மீது வெளிச்சம்‌ 
வருகிறது. சூரியவெளிச்சத்தை யாராலும்‌ 
தடைபண்ண முடியாது. அதுபோலவே 
இருளின்‌ மப்பும்‌, மந்தாரமும்‌ திடீரென்று 
வரும்‌. அதையும்‌ யாராலும்‌ தடைபண்ண 
முடியாது. 


விடியற்கால வெளுப்பு 
பர்வதங்களின்மேல்‌ பரவுகிறதுபோல, 
ஏராளமான பலத்த ஒரு ஜாதி தீவிரமாக 
வந்து பரவும்‌. யுத்தம்பண்ணுவதற்கு வரும்‌ 
சேனை வீரர்கள்‌ வரிசை வரிசையாக 
வருவதுபோல, வெட்டுக்கிளிகளும்‌. 
பச்சைக்கிளிகளும்‌ வரிசை வரிசையாகவும்‌, 
திரளாகவும்‌ வரும்‌. அவை ஏராளமான 
ஜாதியாயும்‌, பலத்த ஜாதியாயும்‌ இருக்கும்‌. 


யோவேல்‌ - விரிவுரை 
JOEL- COMMENTARY 


வெட்டுக்கிளிகளின்‌ சாயல்‌ 
குதிரைகளின்‌ சாயலை ஒத்தது. அவைகள்‌ 
குதிரை வீரரைப்போல ஓடும்‌ (யோவே 2:3). 
வெட்டுக்கிளிகளின்‌ சேனை அதிக 
பலமுள்ளது. அவைகள்‌ குதிரைகளைப்போல. 
ஒடும்‌. அவைகள்‌ ஒடும்போது, 
அவைகளுக்கு முன்னாக அக்கினி பட்சிக்கும்‌. 
அவைகளுக்கு பின்னாக ஜுவாலை எரிக்கும்‌. 
(யோவே 2: 


வெட்டுக்கிளிகளின்‌ தலை, குதிரையின்‌ 
தலையைப்போல இருக்கும்‌. என்று 
விலங்கியல்‌. ஆராய்ச்சியாளர்கள்‌ 
சொல்லுகிறார்கள்‌. அவை பறந்துபோகும்‌ 
போது அதிக இரைச்சலைக்‌ கொடுக்கும்‌. 


அவைகள்‌ ஓடுகிற இரதங்களின்‌ 
இரைச்சல்போலவும்‌, செத்தைகளை எரிக்கிற 
அக்கினிஜுவாலையின்‌  இரைச்சல்போலவும்‌, 
யுத்தத்துக்கு ஆயத்தப்பட்ட பலத்த ஜனத்தின்‌ 
இரைச்சல்போலவும்‌, பர்வதங்களுடைய 
சிகரங்களின்‌ மேல்‌ குதிக்கும்‌ (யோவே 2:5) 


தேவனுடைய நியாயத்தீர்ப்புகள்‌ 
முமியின்மீது வரும்போது, அது அதிக 
இரைச்சல்களோடு வரும்‌. அது யுத்தத்திற்கு 
ஆயத்தப்பட்ட பலத்த ஜனத்தின்‌ இரைச்சல்‌ 
போல தொடர்ச்சியாகவும்‌, பலத்த 
சத்தமாகவும்‌ இருக்கும்‌. 


வெட்டுக்கிளிகளும்‌, 
பச்சைக்கிளிகளும்‌ ஓடும்போது, அவைகள்‌ 
பராக்கிரமசாலிகளைப்போல. 
யுத்தவீரரைப்போல மதிலேறும்‌; 
பிசகாமல்‌, ஒவ்வொன்றும்‌ 

செல்லும்‌. ஒன்‌ 
ஒவ்வொன்றும்‌ 
செல்லும்‌; 


அணியிலே 
நெருக்காது: 
பாதையிலே 
ஆயுதங்களுக்குள்‌ விழு 
காயம்படாமற்போகும்‌ (யோவே 2:78) 


வெட்டுக்கிளிகளும்‌, பச்சைக்கிளிகளும்‌, 
பலத்த ஜாதியைப்போல, 
ஓடும்போது, அவைகளுக்கு 
ஜனங்கள்‌ நடுங்குவார்கள்‌: 
முகங்களும்‌ கருகிப்போகும்‌ (யோவே 2:6). 


வெட்டுக்கிளிகளின்‌ சேனை, 
ஏராளமான பலத்த ஜாதியைப்போல 
இருக்கிறது. இதற்கு முன்பாக யாராலும்‌ 
எதிர்த்து சர்‌ வெட்டுக்கிளிகளும்‌ 
பச்சை: தேசத்தையும்‌, 
நகரத்தையும்‌ அறித்துப்போடும்‌ 





i FTE 
TT 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
கர்த்தருக்கு விரோதமாகப்‌ பாவம்‌ 
செய்திருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
பொன்கன்றுக்குட்டியை வார்ப்பித்து அதற்கு 
பலிகளை செலுத்தி அதை ஆராதனை 
செய்திருக்கிறார்கள்‌. அவர்களுடைய பாவம்‌ 
அவர்களைக்‌ குற்றப்படுத்துகிறது. 
அவர்களுடைய இருதயத்தில்‌ குற்றவுணர்வு 
நிரம்பியிருக்கிறது. ஆகையினால்‌ அவர்கள்‌ 
மோசேயின்‌  முகப்பிரகாசத்தைப்‌ பார்த்து, 
தங்களுடைய பாவத்தினிமித்தமாக கர்த்தர்‌ 
தங்கள்மீது கோபமாயிருக்கிறார்‌ என்றும்‌, 
மோசேயின்‌ முகப்பிரகாசம்‌ கர்த்தருடைய 
கோபத்திற்கு அடையாளம்‌ என்றும்‌ நினைத்து, 
அவர்கள்‌ மோசேக்கு சமீபத்தில்‌ 
சேரப்பயப்படுகிறார்கள்‌. 


ரோனும்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரும்‌ 
மோசேயின்‌ சமீபத்தில்‌ சேரப்பயப்பட்டாலும்‌, 


ஏற்கெனவே 


திரும்பிவருகிறார்கள்‌ ; 
மோசே i i பேசுகிறார்‌. பின்பு 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ எல்லாரும்‌ 
மோசேயினிடத்தில்‌ சேருகிறார்கள்‌: 
அப்பொழுது மோசே சீனாய்மலையில்‌ கர்த்தர்‌ 
தன்னோடே பேசினவைகளையெல்லாம்‌ 
அவர்களுக்குக்‌ கற்பிக்கிறார்‌ (யாத்‌ 34:31,32) 


மோர்கன்‌. முகத்தல்‌. பரகாரத்தைக்‌ 
கண்டபோது இஸ்ரவேல்‌ புத்திரர்கள்‌ 
மோசேயை விட்டு ஓடிப்போகிறார்கள்‌. மோசே 
அவர்களை அழைத்தபோது. அவர்கள்‌ 
அவரிடத்திற்குத்‌ திரும்பிவருகிறார்கள்‌. 
ஆரோனும்‌, மூப்பர்களும்‌ மோசேயிடம்‌. 
வருகிறார்கள்‌. அதன்பின்பு எல்லோரும்‌. 
மோசேயினிடத்தில்‌ சேருகிறார்கள்‌ 
(யாத்‌ 34:31-32). மோசே அவர்களுக்குப்‌ புதிய 
கற்பனைகளைக்‌ கூறுகிறார்‌. தேவனுடைய 
மன்னிக்கும்‌ சுபாவம்‌, புதிதாக்கப்பட்ட 
உடன்படிக்கை, அவர்கள்‌ பாவம்‌ செய்வதற்கு 
முன்பாகத்‌ தேவன்‌ 
வழிநடத்தியதுபோன்று, 
என்னும்‌ 
பற்றி மோசே இஸ்ரவேல்‌ 
எடுத்தக்‌ கூறுகிறார்‌ 
(யாத்‌ 34:10-28). 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


தன்னுடைய முகம்‌ பிரகாசித்திருப்பதை 

மோசேயும்‌ காண்கிறார்‌. ஆகையினால்‌. 

மோசே அவர்களோடே பேசி முடியுமளவும்‌, 

முக்காடு 

(யாத்‌ 34:33). மோசே 

ஆசரிப்புக்கூடாரத்திற்கு வெளியே வந்து, 

கற்பித்ததை இஸ்ரவேல்‌ 

சொல்லுகிறார்‌. அப்போது 

புத்திரர்‌ மோசேயின்‌ முகம்‌ 

பிரகாசித்திருப்பதைக்‌ காண்கிறார்கள்‌. மோசே 

இரை புத்திரரோடு பேசும்போதெல்லாம்‌ 

முகத்தில்‌ முக்காட்டை 
போட்டுக்கொள்வார்‌ (யாத்‌ 34:35). 


மோசே. இஸ்ரவேல்‌ புத்திரரோடு 
பேசும்போது தன்‌ முகத்தின்மேல்‌ முக்காடு 
போட்டிருக்கிறார்‌. (யாத்‌ 348334) 
ஆசரிப்புக்கூடாரத்தில்‌ டைய 
சன்னதியில்‌ மோசே வேசித்த பாது 
முக்காடு போடாதிருக்கிறார்‌ (கொரி 3%-15: 
மத்‌ 17:2). 


மாத்‌ 36:40 ஆகிய அதிகாரங்களில்‌ 
கூறப்பட்டிருக்கும்‌ ஆசரிப்புக்கூடாரம்‌ இன்னும்‌ 


முக்காடுகள்‌ அகற்றப்படும்‌ (2கொரி 313-18). 


கர்த்தருடைய ஊழியக்காரர்‌ 
மிகுந்த மனத்தாழ்மை: 
புத்திரர்‌ 

மிகுந்த 
இருக்கவேண்டுமென்று. 
மோசே தன்‌ முகத்தின்‌ 
எல்லோருக்கும்‌ முன்பாக 


சந்நிதியில்‌ 
பேசும்படிக்கு 
'துமுதல்‌ வெளியே 
புறப்படுமட்டும்‌ முக்காடு போடாதிருக்கிறார்‌ 
(யாத்‌ 34:34). மோசே ஆசரிப்புக்கூடாரத்தில்‌ 
கர்த்தருடைய சமுகத்தில்‌ பேசும்போது 
அவருக்கு முக்காடு தேவைப்படவில்லை. 
நாம்‌ கர்த்தருக்கு முன்பாக நிற்கும்போது 
நமக்கும்‌ முக்காடு தேவைப்படாது. நாம்‌ 
கர்த்தரிடத்தில்‌ எதையும்‌ மூடி மறைக்கவும்‌ 
முடியாது. நம்முடைய அந்தரங்க 
இரகசியங்களெல்லாம்‌ கர்த்தருக்கு முன்பாக. 
வெளியரங்கமாகயிருக்கிறது. 


கர்த்தருடைய 





i FTN 
TT 


யூதாதேசத்தின்மீது வெட்டுக்கிளிகள்‌ 
வருவதற்கு முன்பாக அந்த தேசம்‌ ஏதேன்‌ 
தோட்டத்தைப்போல. செழிப்பாயிருந்தது. 
வெட்டுக்கிளிகள்‌ லந்து. யூதாதேசத்தை 
அழித்துப்போட்ட பின்பு, அந்த தேசம்‌ 
பாழான வனாந்தரத்தைப்போல இருக்கிறது. 
வெட்டுக்கிளிகளுக்கும்‌ பச்சைக்கிளிகளுக்கும்‌. 
ஒன்றும்‌ தப்பிப்போவதில்லை. 

வெட்டுக்கிளிகள்‌ பட்டண த்தையும்‌ 
அழித்துப்போடும்‌: அவைகள்‌ பட்டணம்‌. 
எங்கும்செல்லும்‌: மதிலின்மேல்‌ ஒடும்‌. 
வீடுகளின்மேல்‌ ஏறும்‌: பலகணிவழியாய்த்‌ 
திருடனைப்போல உள்ளே நுழையும்‌ 
(யோவே 2:9), 


வெட்டுக்கிளிகளும்‌, பச்சைக்கிளிகளும்‌ 
ஏராளமான பலத்த ஜாதியைப்போல 
தீவிரமாக. வரும்போது, அலைகளுக்கு 

முன்பாக ஜனங்கள்‌ நடுங்குவார்கள்‌. 
வெட்டுக்கிளிகளைப்‌ பார்த்து பயப்படுவார்கள்‌ 
மனுஷருடைய முகங்களெல்லாம்‌, பயத்தினால்‌. 
கருகிப்போகும்‌ வெட்டுக்கிளிகளின்‌ 
சேனைக்கு யாராலும்‌ எதிர்த்து நிற்கமுடியாது. 


வெட்டுக்கிளிகளுக்கும்‌, 
பனக எ முக்கி பூமி 
அதிரும்‌: வானங்கள்‌ அசையும்‌: சூரியனும்‌ 
சந்திரனும்‌ இருண்டுபோகும்‌: நட்சத்திரங்கள்‌ 
ஒளி மழுங்கும்‌ (யோவே 2:10). 

கர்த்தரே வெட்டுக்கிளிகளின்‌. 
சேனைகளுக்கு, தளபதியாகயிருக்கிறார்‌ 
கர்த்தருடைய கட்டளையின்‌ பிரகாரமாகவே. 
வெட்டுக்கிளிகளும்‌ பச்சைக்கிளிகளும்‌, 
மகாசேனையாக அணிவகுத்து போகிறது. 
அவை கர்த்தர்‌ சொல்லும்‌ இடங்களுக்குப்‌ 
போகிறது. 

கர்த்தர்‌ சேனைக்குமுன்‌ 
சத்தமிடுவார்‌: அவருடைய பாளயம்‌ மகா 
பெரிது, அவருடைய வார்த்தையின்படி: 
செய்கிறதற்கு வல்லமையுள்ளது: கர்த்தருடைய 
நாள்‌ பெரிதும்‌ மகா பயங்கரமுமாயிருக்கும்‌: 
இந்த நாளை யாராலும்‌ சகிக்க முடியாது. 
கர்த்தருடைய கோபத்திற்கு முன்பாக 
ஒருவராலும்‌ நிற்கமுடியாது (யோவே 2:11) 


தமது: 


யோவேல்‌ - விரிவுரை 
JOEL- COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ இடத்தில்‌ திரும்புங்கள்‌ 
போவே 2:12-17 


யோவே 2:12. ஆதலால்‌ நீங்கள்‌. 
இப்பொழுதே 'உபவாசத்தோடும்‌ 
அழுகையோடும்‌ புலம்பலோடும்‌ உங்கள்‌. 
முழு இருதயத்தோடும்‌ இங்கப்‌. 


யோவே 2:18. நீங்கள்‌ 

வஸ்திரங்கனையல்ல, 

இருதயங்கனைக்‌ கிழித்து, 
கர்த்தர்‌ 


கிருபையுமுன்னவர்‌; 
'ீங்குக்கு 
மனஸ்தாபப்படுகிறவருமாயிருக்கிறார்‌. 


யோவே 244. ஒருவேளை அவர்‌ 
திரும்பி மனஸ்தாபப்பட்டு, உங்கள்‌ 
தேவனாகிய கர்த்தருக்குப்‌ போஜனபலி. 
களை! பானபலிகளையும்‌ 
செலுத்துகிறதற்கான ஆசீர்வாதத்தைத்‌ 
தந்தருளூவார்‌. 


யோவே 2:15. சீயோனிலே எக்கானம்‌ 
ஊதுங்கள்‌, பரிசுத்த உபவாச நானை 
நியமியுங்கள்‌, விசேஷித்த ஆசரிப்பைக்‌ 
கூறுங்கள்‌. 


யோவே 2:16. ஜனத்தைக்‌ கூட்டுங்கள்‌, 
சபையைப்‌  பரிசத்தப்படுத்துங்கள்‌; 
முதியோரைச்‌. சேருங்கள்‌, 
பின்னைகனையும்‌ பாஜுண்கிற 
குழந்தைகளையும்‌. கூட்டுங்கள்‌; 
மணவானன்‌ தன்‌ அறையையும்‌, 
மணவாட்டி, தன்‌ மழறைவையும்‌ 
விட்டுப்புறப்படுவார்களாக. 


யோவே 217. 
பணிவிடைக்காரராகிய ஆசாரியர்கள்‌ 
மண்டயத்தூக்கும்‌ பலிபீடத்துக்கும்‌. 
நடுவே அழுது: கர்த்தாவே, நீர்‌ உமது 
ஜனத்தைத்‌ தப்பவிட்டுப்‌ புறஜாதிகள்‌ 
அவர்களைப்பழிக்கும்‌ திந்தைக்கு உமது 
சுதந்தரத்தை ஓப்புக்கொடாதிரும்‌; 
உங்கள்‌. தேவன்‌: எங்கே 
என்று புறஜாதிகளுக்குன்னே 
'சொல்லப்படுவானேன்‌ என்பார்களாக. 


கர்த்தரின்‌ 





f= FTE 
TT 


போடவேண்டுமென்று 

பண்ணினாலும்‌, 

கிருபையினாலும்‌, 

மனஉருக்கத்தினாலும்‌, 

சாந்தத்தினாலும்‌, அவர்களை அழிவுக்கு 
தப்புவிக்கவேண்டும்‌ என்றும்‌ விரும்புகிறார்‌. 


கர்த்தர்‌ யூதாவின்‌ மனுஷரைப்பார்த்து, 
"நீங்கள்‌ ப்பொழுதே உபவாசத்தோடும்‌ 
அழுகையோடும்‌ புலம்பலோடும்‌ உங்கள்‌ 
ற்‌ என்னிடத்தில்‌. 


(யோவே 2:12) என்று 


யூதாவின்‌ மனுஷர்‌ ஒவ்வொருவரும்‌ 
தங்கள்‌ பாவங்களுக்கு மனந்திரும்பவேண்டும்‌. 
ஒவ்வொருவருடைய ஆத்துமாவும்‌ 
கர்த்தருக்குள்‌ புதுப்பிக்கப்படவேண்டும்‌. 
அவர்கள்‌ அழுகையோடும்‌ உபவாசத்தோடும்‌, 
புலம்பலோடும்‌ கர்த்தரிடத்திற்கு திரும்பி 
வரவேண்டும்‌. 

மனந்திரும்புதல்‌ என்‌; என்ன 
என்றும்‌,  எல்வாறு மனந்திரும்பவேண்டும்‌ 
என்றும்‌, இங்கு சிறிய விளக்கம்‌ 
கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம்‌ கர்த்தர்‌ 
எதிர்பார்க்கிற பிரகாரம்‌ மனந்திரும்ப. 
வேண்டும்‌. 


கர்த்தருடைய சமுகத்திற்கு ன்பாக 

நம்மைத்‌ தாழ்த்தவேண்டும்‌. நாம்‌ கர்த்தருக்கு 

விரோதமாகவும்‌, மனுஷருக்கு விரோதமாகவும்‌ 
நூ 


பாவங்களுக்காக நாம்‌ வெட்கப்படவேண்டும்‌. 


யோவேல்‌ - 
JOEL- COMMENTARY 


விரிவுரை 


பம்‌ 
இந்த 
வெளிப்படையான 
நாம்‌ கர்த்தரிடத்தில்‌, 
அழுகையோடும்‌, 


பாவங்களுக்காக வருத்தமும்‌, 
வெட்கமும்‌ உண்டாகவேண்டும்‌. 
மாற்றத்திற்கு 
அடையாளமாக, 
உபவாசத்தோடும்‌, 
புலம்பலோடும்‌ வரவேண்டும்‌. 


நம்முடைய பாவங்களுக்காக நாம்‌ 
வருத்தப்படுகிறோம்‌ என்பதற்கு, நம்முடைய 
வெளிப்படையான அடையாளங்கள்‌ எப்படி 
வேண்டுமானாலும்‌ இருக்கலாம்‌. நம்முடைய 
உள்ளத்தில்‌, நாம்‌ செய்த பாவங்களுக்காக, 
உண்மையான வருத்தம்‌ இருக்கவேண்டும்‌. 
உள்ளத்தில்‌ வருத்தமில்லாமல்‌, வெளியிலே 
அழுவதும்‌, புலம்புவதும்‌, 
உபவாசம்பண்ணுவதும்‌ 
மாய்மாலமாகமிருக்கும்‌. உள்ளான மனுஷன்‌ 
புதுப்பிக்கப்படாமல்‌, வெளியான மனுஷன்‌ 
வேஷம்போட்டு ஒரு பிரயோஜனமுமில்லை. 


நாம்‌ கர்த்தரிடத்தில்‌ உபவாசத்தோடும்‌, 
அழுகையோடும்‌, ல்லும்‌ வரும்போது. 
நம்முடைய வஸ்திரங்களையல்ல, நம்முடைய 
இருதயங்களைக்‌ கிழிக்கவேண்டும்‌. 


இருதயம்‌ 
கர்த்தர்‌ பார்க்க 
ம்முடைய வஸ்திரங்கள்‌ 
வித்கபவெதை எல்லோரும்‌ பார்ப்பார்கள்‌. 
பிறர்‌ பார்க்கவேண்டும்‌ என்பதற்காக, 


நம்முடைய வெளிவேஷத்தைப்‌ 
கர்த்தரோ நம்முடைய 
மனமாற்றத்தைப்‌ பார்க்கிறார்‌. 


“பலியை நீர்‌ விரும்புகிறதில்லை, 
விரும்பினால்‌ செலுத்துவேன்‌; தகனபலியும்‌ 
உமக்குப்‌ பிரியமானதல்ல. தேவனுக்கேற்கும்‌. 
பலிகள்‌ நொறுங்குண்ட ஆவிதான்‌; தேவனே, 
நொறுங்குண்டதும்‌ நருங்குண்டதுமான 
இருதயத்தை நீர்‌ புறக்கணியீர்‌" (சங்‌ 51:16,17). 





i= FTE 
TT 


நாம்‌ கர்த்தரிடத்தில்‌ திரும்பி 
வரும்போது. நம்முடைய 
முழுஇருதயத்தோடும்‌ அவரிடத்தில்‌ திரும்பி 
வரவேண்டும்‌. நாம்‌ கர்த்தரிடத்தில்‌ 
முழுவதுமாக திரும்பி வந்துவிடவேண்டும்‌. 
நம்முடைய முழுஆத்துமாவோடும்‌. 
முழுமனதோடும்‌, முழுஇருதயத்தோடும்‌. 
கர்த்தரித்தில்‌ திரும்பி வரவேண்டும்‌. நாம்‌. 
பாவத்தில்‌ விழுந்து கிடக்கும்போது, 
நம்முடைய பாவங்களுக்காக மனந்திரும்பி, 
பாவத்தின்‌ குழியிலிருந்து வெளியேறி, 
கர்த்தரிடத்தில்‌ திரும்பி வரவேண்டும்‌. 

தம்மிடத்தில்‌ திரும்பி வரவேண்டும்‌ 
என்பதை, கர்த்தர்‌ மறுபடியும்‌ மறுபடியுமாகச்‌ 
சொல்லுகிறார்‌. “உங்கள்‌ முழுஇருதயத்தோடும்‌ 
என்னிடத்தில்‌ திரும்புங்கள்‌ என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌" (யோவே 212). “உங்கள்‌ 
தேவனாகிய கர்த்தர்‌ இடத்தில்‌ திரும்புங்கள்‌" 
(யோவே 213). 


கிருபையுமுள்ளவர்‌. 
மனஸ்தாபப்படுகிறவர்‌ 
நம்முடைய 
திரும்பவேண்டும்‌. 
கர்த்தர்‌ நீதியுள்ளவர்‌. 
பாவங்களினிமித்தமாக, கர்த்தர்‌ 
நீதிமினால்‌ நம்மைத்‌ தண்டிக்கிறார்‌. 
கர்த்தர்‌ இரக்கமும்‌ மன உருக்கமும்‌, 
நீடியசாந்தமும்‌, மிகுந்த கிருபையுமுள்ளவர்‌. 
பாவங்களுக்கு நாம்‌. 
கர்த்தர்‌ நம்மை 
ஏற்றுக்கொள்கிறார்‌. இதன்‌ 
நம்முடைய முழுஇருதயத்தோடு, 
நாம்‌ கர்த்தரிடத்தில்‌ திரும்பவேண்டும்‌. 
கர்த்தர்‌ தீங்குக்கு 
மனஸ்தாபப்படுகிறவராயிருக்கிறார்‌. அவர்‌ 
மனம்‌ மாறுகிறவரல்ல. நம்முடைய மனம்‌ 
மாறும்போது, கர்த்தர்‌ நம்மை நடத்தும்‌ 
வழிகள்‌: மாறுகிறது. நம்முடைய 
பாவங்களுக்கு நாம்‌ மனந்திரும்பும்போது, 
கர்த்தர்‌ நமக்கு கொடுக்கும்‌ ட 


நிறைவேற்றாமல்‌ 
இயாயப்ிரமாணத்தின்‌ 


பெற்றுக்கொள்கிறார்‌. 
சாபத்தை அகற்றிப்போடுகிறார்‌. 


யோவேல்‌ - 
JOEL- COMMENTARY 


விரிவுரை 


நம்முடைய பாவங்களுக்கு, நாம்‌ 
உண்மையாகவே மனந்திரும்புபோது, 
கர்த்தர்‌ மெய்யாகவே. நம்முடைய 
பாவங்களை மன்னித்து, நம்மோடு 
ஒப்புரவாகிறார்‌. 

நாம்‌ 


பழைய 
கொடுத்த 


பாவங்களுக்கு 


யத்தீ 
பெற்றுக்கொள்வார்‌ 
நாம்‌ செய்த பழைய 
கர்த்தர்‌ ஏற்கெனவே 


என்னும்‌ நிச்சயமில்லை. 
பாவங்களுக்கு, 
கொடுத்த 
தண்டனைகளெல்லாம்‌, நம்மைவிட்டு 
நீங்கிப்போகும்‌ என்னும்‌ உறுதியில்லை, 
ஆனாலும்‌, நாம்‌ நம்முடைய பாவங்களுக்கு 


நியாயத்தீர்்பும்‌, 
அதிகமதிகமாய்‌ வந்து தங்கும்‌. 


நம்முடைய பாவங்களுக்கு 
சந்திகபற்போது கர்த்தர்‌ ஒருவேளை, 
தண்டிக்காமல்‌, ம்‌ 
நியாயந்தரக்காம்‌, 
மனஸ்தாபப்படலாம்‌. 
தண்டனைகளிலிருந்து, 
விடுவிக்கலாம்‌. கர்த்தர்‌ நமக்கு மொத்த 
நியாயத்தீர்ப்பை விலக்கிக்கொள்ளலாம்‌. 


நம்முடைய பாவங்க ம்‌ 
செத்ததுயோ த, நல்முகைய தேனாக 
கர்த்தருக்கு, போஜனபலிகளையும்‌, 
பானபலிகளையும்‌. செலுத்துகிறதற்கான 
ஆசீர்வாதத்தை நமக்கு தந்தருளுவார்‌ 
(யோவே 2:4). நாம்‌ மனந்திரும்பும்போது, 
நம்முடைய பழைய பாவங்களுக்கான 
தண்டனை நம்மை விட்டு நீக்கப்படும்‌. 
என்று வாக்குப்பண்ணப்படவில்லை. நாம்‌. 
மனந்திரும்பும்போது. கர்த்தருக்கு 
போஜனபலியும்‌, பானபலியும்‌ 
செலுத்துவதற்கான ஆசீர்வாதம்‌ நமக்கு 
கொடுக்கப்படும்‌. கர்த்தரை ஆராதிக்கும்‌ 
கிருபை நமக்கு உண்டாகும்‌. கர்த்தருடைய 
சமுகத்தில்‌ கிட்டிச்சேரும்‌ சிலாக்கியத்தைப்‌ 
பெற்றுக்கொள்வோம்‌. 





f= FTN 
TT 


யூதாவின்‌ மனுஷர்‌ எல்லோருமே 
கர்த்தருக்கு விரோதமாகப்‌. பாவம்‌ 
செய்கிறார்கள்‌. ஆகையினால்‌ 
யூதாதேசத்தார்‌ முழுவதுமாகவே தங்கள்‌ 
பாவங்களுக்கு மனந்திரும்பவேண்டும்‌. 
அவர்கள்‌ எல்லோரும்‌ தங்கள்‌ பாவங்களுக்கு 
மனந்திரும்பும்போது, தேவனுடைய நாமம்‌ 
மகிமைப்படும்‌. 

சுற்றிலுமிருக்கிற 

யூதாவின்‌ மனுஷரை 

பார்ப்பார்கள்‌. கர்த்தர்‌ யூதாதேசத்தாரை 
அநிகமாய்த்‌ தண்டிக்காமல்‌, தம்முடைய 
தண்டனையை நிறுத்திவிட்டதை அந்நிய 
தேசத்தார்‌ பார்ப்பார்கள்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
கிருபைகளையும்‌ இரக்கங்களையும்‌, 
அவர்களுக்கு மறுபடியும்‌ கொடுப்பதை: 
காண்பார்கள்‌. இந்த மாற்றத்திற்கான 
காரணத்தை அறிந்துகொள்ள 
வேண்டுமென்று விரும்புவார்கள்‌. 


கர்‌ வின்‌ ரைப்‌ பார்‌ 
சசயோனின்‌ எக்காளம்‌. ஊதுங்கள்‌, பரக்க 
உபவாசநாளை நியமியுங்கள்‌, விசேஷித்த 
ஆசரிப்பைக்‌ கூறுங்கள்‌. ஜனத்தைக்‌ 
கூட்டுங்கள்‌, சபையைப்‌ பரிசுத்தப்படுத்துங்கள்‌: 
முதியோரைச்‌ சேருங்கள்‌, பிள்ளைகளையும்‌. 
பாலுண்கிற குழந்தைகளையும்‌ கூட்டுங்கள்‌: 
மணவாளன்‌ தன்‌ அறையையும்‌, மணவாட்டி 
தன்‌ மறைவையும்‌ விட்டுப்புறப்படுவார்களாக” 
(யோவே 215,16) என்று சொல்லுகிறார்‌. 


ஏற்கெனவே 
'சீயோனிலே எக்காளம்‌: 
(யோவே 2) என்று, 
அது யுத்தம்‌ வரப்போவதை 
எச்சரிக்கும்‌ எக்காள சத்தம்‌. இப்போது, 
ஊதப்படுவதோ சமாதான உடன்படிக்கை 
ஏற்படுத்தப்பட்டிருப்பதை அறிவிக்கும்‌ எக்காள 


கர்த்தர்‌ 
மனுஷரிடத்தில்‌, 
ஊதுங்கள்‌" 
சொன்னார்‌. 


யூதாவின்‌ 


ஏற்கெனவே, யூதாவின்‌ 


எல்லாக்குடிகளையும்‌, உங்கள்‌ தேவனாகிய 
கர்த்தரின்‌ ஆலயத்திலே கூடிவரச்செய்து 
கர்த்தரை. நோக்கிக்‌ கூப்பிடுங்கள்‌" 
(யோவே 1:14) என்று சொன்னார்‌. தாம்‌ 
ஏற்கெனவே சொன்னதையே, கர்த்தர்‌ இங்கு 
திரும்பவும்‌ சொல்லுகிறார்‌. 


யோவேல்‌ - விரிவுரை 
JOEL- COMMENTARY 


யூதாவின்‌ மனுஷர்‌ கர்த்தருடைய 
ஆசீர்வாதத்தைப்‌ பெற்றுக்கொள்வதற்கு 
க, அவர்கள்‌ தங்களை 
ஆயத்தம்பண்ணவேண்டும்‌. அவர்கள்‌ 
தங்களை பரிசுத்தப்படுத்திக்கொள்ளவேண்டும்‌. 
இதற்காக அவர்கள்‌ ஜனத்தைக்‌ கூட்டி, 
சபையை பரிசுத்தப்படுத்தவேண்டும்‌. 
யாரையும்‌ விட்டுவிடாமல்‌ எல்லோரையும்‌ 
கூட்டவேண்டும்‌. தேசத்திலுள்ள 
சிறியோரையும்‌ பெரியோரையும்‌ 
கூட்டவேண்டும்‌. 
முதியோரையும்‌ 
வேண்டும்‌. 
நியாயாதிபதிகளையும்‌, 
கூட்டிச்சேர்க்கவேண்டும்‌. 
கூட்டிச்சேர்க்கும்போது, 
கைவிட்டுவிடக்கூடாது. 
பாலுண்கிற 
கூட்டிச்சேர்க்கவேண்டும்‌. 


தேசமாக கூட்டிச்சேர்க்கப்பட்டு, 
த்த உபவாச நாளை நியமித்து, 
க்கு முன்பாக அழுது புலம்பினால்‌ 
தான்‌, தேசத்திலுள்ள ஒவ்வொரு தனி 
மனுஷரும்‌ சந்தோஷமாயிருக்க முடியும்‌. 
தேசத்தின்‌ பாவங்களுக்காகவும்‌, தேசத்திற்கு 
ஏற்பட்டிருக்கிற. உபத்திரவங்களுக்காகுவும்‌ 


கூட்டிச்சேர்க்க 
பிரபுக்களையும்‌, 
தலைவர்களையும்‌ 
பெரியோரை 
சிறியோரை 
பிள்ளைகளையும்‌, 
பிள்ளைகளையும்‌ 


பரிசுத்த உபவாச நாளை 

ஆசாரியருக்கு 

ஊழியப்பொறு்ப 

கர்த்தரின்‌ 

பணிவிடைக்காரராகிய ,சாரியர்கள்‌ 
மண்டபத்துக்கும்‌ பலிபீடத்துக்கும்‌ நடுவே 
அழவேண்டும்‌. “கர்த்தாவே, நீர்‌ உமது 
ஜனத்தைத்‌  தப்பவிட்டுப்‌ புறஜாதிகள்‌ 
அவர்களைப்பழிக்கும்‌ நிந்தைக்கு உமது 
சுதந்தரத்தை ஒப்புக்கொடாதிரும்‌: உங்கள்‌ 
ன்று புறஜாதிகளுக்குள்ளே 

(யோவே 2:17) என்று 


'விண்ணப்பம்பண்ண வேண்டும்‌. 





i= FTN 
TT 


ஆசாரியர்கள்‌ ஜனங்களை 
கர்த்தரிடத்தில்‌ வழிநடத்தவேண்டும்‌. 
கர்த்தருடைய வார்த்தைகளை ஆசாரியர்கள்‌ 
ஜனங்களுக்கு சொல்லும்போது, அவர்கள்‌ 
கர்த்தருடைய வாயாக ஊழியம்‌ 
செய்யவேண்டும்‌. ஜனங்களுடைய 
விண்ணப்பங்களையும்‌ வேண்டுதல்களையும்‌, 
ஆசாரியர்கள்‌ கர்த்தரிடத்தில்‌ சொல்லும்போது, 
அவர்கள்‌ ஜனங்களுடைய வாயாக ஊழியம்‌ 
செய்யவேண்டும்‌. 
ஆசாரியர்கள்‌ மண்டபத்திற்கும்‌ 
பலிர்டத்திற்கும்‌ நடுவே இருக்கவேண்டும்‌. 
கர்த்தருடைய 
அழுது 
அழுவதை 


முன்பாக 
புலம்பவேண்டும்‌. ஆசாரியர்கள்‌ 
கூடியிருக்கிற ஜனங்கள்‌ பார்க்கவேண்டும்‌. 
தங்கள்‌ முற்பிதாவாகிய யாக்கோபு 
கர்த்தரிடத்தில்‌ போராடி ஜெபம்பண்ணியது. 
போல, தங்களுடைய ஆசாரியர்களும்‌ 
கர்த்தரிடத்தில்‌ அழுது ஜெபம்பண்ணுவதை, 
யூதாவின்‌ மனுஷர்‌ பார்க்கவேண்டும்‌. 


ஆசாரியர்கள்‌ தங்களுடைய சொந்த 
நன்மைகளை கர்த்தரிடத்தில்‌ 
வேண்டிக்கொள்ளவில்லை. அவர்கள்‌ 
ஜனங்களுக்காக விண்ணப்பம்‌ 
பண்ணுகிறார்கள்‌. நீர்‌ உமது ஜனத்தை 
தப்பவிடும்‌' என்பதே ஆசாரியரின்‌ 
விண்ணப்பம்‌. கர்த்தருடைய ஜனங்கள்‌ 
புறஜாதிகளுடைய பழிக்கும்‌ நிந்தைக்கும்‌ 
ஆளாகக்கூடாது. புறஜாதியார்‌ கர்த்தருடைய 
ஜனத்தையும்‌, கர்த்தரையும்‌ 
ஏளனம்பண்ணக்கூடாது. கர்த்தர்‌ பெரியவர்‌. 
அவர்‌ மகிமைக்கு பாத்திரர்‌. 


தேசமே, 


மகிழ்ந்துகளிகூரு 
யோவே 2:18-27 


பயப்படாதே, 


யோவே 2:18. அப்யெ 
தமது 
வைராக்கியங்கொண்டு, 
ஜனத்தைக்‌ கடாட்சிப்பார்‌. 


யோவேல்‌ - விரிவுரை 
JOEL- COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யோவே 28. கர்த்தர்‌ மறுமொழி. 

கொடுத்து, தமது ஜனத்தை நோக்கி: 

இனிப்‌ 

தித்தையாக. 

உங்களுக்குத்‌ 

தானியத்தையும்‌ திராட்சரசத்தையும்‌ 

எண்ணெயையும்‌ கொடுத்தேன்‌, நீங்கள்‌. 
அதினால்‌ திருப்தியாவீர்கள்‌. 


யோவே 2:20. வடதிசைச்சேனையை 
உங்களுக்குத்‌ தூரமாக விலக்கி, அதின்‌: 
முன்தண்டு கீழ்க்கடலுக்கும்‌, அதின்‌ 
பின்தண்டு மேற்கடலுக்கும்‌ நேராக 
அதை வறட்சியும்‌ பாழுமான 
தேசத்துக்குத்‌ துரத்திவிடுவேன்‌; அங்கே 
அதின்‌ நாற்றம்‌ எழும்பி, அதின்‌: 
துர்க்கத்தம்‌ வீசம்‌ அது பெரிய 
காரியங்களைச்‌ செய்தது. 


யோவே 2:21. தேசமே, பயப்படாதே, 
மகிழ்ந்துகனிகூரு; கர்த்தர்‌ பெரிய 
காரியங்களைச்‌ செய்வார்‌. 


யோவே. 222. வெளியின்‌ 
மிருகங்களே, பயப்படாதேயுங்கள்‌; 
வனாந்தரத்திலே. மேய்ச்சல்கள்‌. 
உண்டாகும்‌; விருட்சங்கள்‌ காய்களைக்‌ 

காய்க்கும்‌; அத்திமரமும்‌ 
திராட்சச்செடியும்‌ பலனைத்தரும்‌. 


யோவே 2:28. சீயோன்‌ குமாரரே, 
உங்கள்‌ தேவனாகிய கர்த்தருக்குன்‌. 
மகிழ்ந்து கனிகூருங்கன்‌; அவர்‌ தக்கபடி. 
உங்களுக்கு முன்மாரியைக்‌ கொடுத்து, 
முன்மாரியையும்‌ 

ஏற்கனவே. 


:: களங்கள்‌. 
தானியத்தினால்‌. நிரம்பும்‌; ஆலைகளில்‌. 
திராட்சரசமும்‌ எண்ணெயும்‌ 
வழிந்தோடும்‌. 
யோவே 2:25. நான்‌ உங்களிடத்தில்‌ 
அனுப்பின என்‌ பெரிய சேனைகளாகிய 
வெட்டுக்கினிகளும்‌, பச்சைக்கினிகளும்‌, 
முசுக்கட்டைப்‌ பூச்சிகளும்‌, பச்சைப்‌ 
புழுக்களும்‌ பட்சித்த வருஷங்களின்‌' 
வினைவை உங்களுக்குத்‌ திரும்ப 


அணிப்பேன்‌.. 





f= THEN 
TT 


யோவே 2:28. நீங்கள்‌ ௪ம்பூரணமாகச்‌. 
சாப்பிட்டு, திருப்தியடைந்து, உங்களை 
அதிசயமாய்‌ நடத்திவந்த உங்கள்‌ 
தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தைத்‌ 
துதிப்பீர்கன்‌; என்‌ ஜனங்கள்‌ ஒரு 
போதும்‌ வெட்கப்பட்டுப்போவதில்லை. 


யோவே 2:27. நான்‌ இஸ்ரவேலின்‌: 
நடுவில்‌ இருக்கிறவரென்றும்‌, நானே 
உங்கள்‌. 

வேறொருவர்‌ 

அறித்துகொள்ளீர்கன்‌; என்‌ ஜனங்கள்‌: 
ஒருபோதும்‌ வெட்கப்பட்டுப்‌ 
போவதில்லை. 


கர்த்தரின்‌ பணிவிடைக்காரராகிய 
ஆசாரியர்கள்‌, மண்டபத்திற்கும்‌ 
பலியீடத்திற்கும்‌ நடுவே அழுது, “கர்த்தாவே, 
நீர்‌ உமது ஜனத்தைத்‌ தப்பவிட்டுப்‌ 
புறஜாதிகள்‌ அவர்களைப்‌ பழிக்கும்‌ நிந்தைக்கு 
உமது சுதந்தரத்தை ஒப்புக்கொடாதிரும்‌" 
(யோவே 217) என்று சொல்லி பாரத்தோடு 
ஜெபம்பண்ணுகிறார்கள்‌ கர்த்தர்‌ 
அவர்களுடைய ஜெபத்தைக்‌ கேட்டு 
ஆறுதலான நல்ல வார்த்தைகளைச்‌ 
சொல்லுகிறார்‌. நாம்‌ விசுவாசத்தோடு. 
ஜெபம்பண்ணும்போது, கர்த்தருடைய 
வாக்குத்தத்தங்கள்‌, நம்முடைய ஜெபத்திற்கு 
கொடுக்கப்படும்‌ மெய்யான பிரதியுத்தரமாக: 
இருக்கும்‌. 

கர்த்தரின்‌ பணிவிடைக்காரர்கள்‌ அழுது 
ஜெபம்பண்ணும்போது, கர்த்தர்‌ தமது 
தேசத்துக்காக வைராக்கியங்கொண்டு, தமது. 
ஜனத்தைக்‌ கடாட்சிப்பார்‌ (யோவே 2:18) 
கர்த்தர்‌ தம்முடைய த்‌ 
கடாட்சிக்கும்போது, அவர்கள்‌ 
எல்லா நன்மைகளையும்‌ 
பெற்றுக்கொள்வார்கள்‌. 


தம்முடைய க 
க்கில்‌ கொன்குய்கொட்‌. இல்ல்‌ 
தேசத்தாரின்‌ சரித்திரத்தில்‌, கர்த்தர்‌ பல. 
சந்தர்ப்பங்களில்‌, தம்முடைய கிருபைகளையும்‌ 
இரக்கங்களையும்‌ அவர்களுக்கு. 
காண்பித்திருக்கிறார்‌. இஸ்ரவேல்‌ தேசத்திற்கு 
பகரா வந்த அந்நிய 

சேனையை கர்த்தர்‌ 
சிதற்பபாகப்பண்ணியிரக்கறார அவர்களை 

'ணியிருக்கிறார்‌. 


சங்காரம்பண்‌: 


யோவேல்‌ - விரிவுரை 
JOEL- COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


'வடதிசைச்சேனையை உங்களுக்குத்‌ 
தூரமாக விலக்கி, அதின்‌ முன்தண்டு 
கீழ்க்கடலுக்கும்‌, அதின்‌ பின்தண்டு 
மேற்கடலுக்கும்‌ நேராக அதை வறட்சியும்‌ 
பாழுமான தேசத்துக்குத்‌ துரத்திவிடுவேன்‌" 
(யோவே 2:20) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


வெட்டுக்கிளிகளும்‌, பச்சைப்புழுக்க 
ன நக்கத்‌ வாராத 
வருகிறது. அவை யூதாதே: 
முற்றிலுமாய்‌ பட்சித்துப்போடுகிறது. தேசத்தில்‌ 
ஒன்றும்‌ மீதமாயில்லை. கர்த்தரோ வடக்கு 
திசையிலிருந்து, யூதாதேசத்திற்கு 
விரோதமாக வரும்‌ வெட்டுக்கிளிகளையும்‌, 
பச்சைக்கிளிகளையும்‌ தூரமாக 
விலக்கிப்போடுவார்‌. 


“வடதிசை சேனை” என்னும்‌ வாக்கியம்‌ 
சனகெரிப்பின்‌ சேனையைக்‌ குறிக்கும்‌ 
என்று வேதபண்டிதர்களில்‌ சிலர்‌ விளக்கம்‌ 
சொல்லுகிறார்கள்‌. சனகெரிப்பினுடைய 

வடதிசை சேனை யூதாதேசத்திற்கு 
விரோதமாக வந்தது. அந்த சேனையால்‌ 
யூதாதேசத்தை அழிக்க முடியவில்லை. 
கர்த்தர்‌ சொன்னபடி, சீயோன்‌ பர்வதத்திலும்‌, 
எருசலேமிலும்‌ இரட்சிப்பு உண்டாயிருக்கிறது. 
(யோவே 2:32). 

"ஆதலால்‌: சீயோன்‌ 
மலையிலும்‌ 


ஆண்டவர்‌ 
எருசலேமிலும்‌ தமது 
செயலையெல்லாம்‌ முடித்திருக்கும்‌ போது, 
அசீரிய ராஜாவினுடைய பெருமையான 
நெஞ்சின்‌ வினையையும்‌, அவன்‌ கண்களின்‌ 
மேட்டிமையான பார்வையையும்‌ நான்‌ 
விசாரிப்பேன்‌ என்கிறார்‌" (ஏசா 10:12). 
இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தர்‌, 
தேவனாகவும்‌, 
நேவனாகவும்‌ 
அவரே யூதாதேசத்திற்கு 
அரணாகயிருக்கிறார்‌. 


சேனைகளின்‌. 
சர்வவல்லமையுள்ள 


செய்வார்‌' (யோவே 2:21) 
என்று யோவேல்‌ தீர்க்கதரிசி சொல்லுகிறார்‌. 





i= FTE 
TT 


பாதுகாப்பதினால்‌,. 

பயப்படவேண்டியதில்லை, 

மிருகங்களும்‌ ப 

வெட்டுக்கிளிகளும்‌, 

யூதாதேசத்திலுள்ள 

தாவரங்களையும்‌, 

பட்சித்துப்போட்டாலும்‌, 

கிருபையினாலும்‌, பராமரிப்பினாலும்‌ அவை 

திரும்பவும்‌ முளைக்கும்‌. பட்டுப்போனது 
ம்‌. வனாந்தரத்திலே மேய்ச்சல்கள்‌ 

விருட்சங்கள்‌ காய்களைக்‌ 

அத்திமரமும்‌ திராட்சச்செடியும்‌ 

பலனைத்தரும்‌ (யோவே 2:22). 


கர்த்தருடைய கோபம்‌ யூதாவின்‌ 
மனுஷரைவிட்டு நீங்கிப்போயிற்று. அவருடைய 
கிருபையும்‌ இரக்கமும்‌, ஆசீர்வாதமும்‌ 
அவர்களுக்கு மறுபடியும்‌ கிடைத்திருக்கிறது. 
ஆகையினால்‌, "சீயோன்‌ குமாரரே உங்கள்‌ 
தேவனாகிய கர்த்தருக்குள்‌ மகிழ்ந்து, 
களிகூருங்கள்‌' (யோவே 2:23) என்று, 
யோவேல்‌ தீர்க்கதரிசி சொல்லுகிறார்‌ 


வெட்டுக்கிளிகளும்‌ 
யூதாதேசத்திலுள்ள மேய்ச்சல்களையும்‌, 
க சங்கள்‌ பட்சித்துப்போட்டது. 
கர்த்தரோ, பட்டுப்போனதை மறுபடியும்‌ 
முளைக்க வைக்கிறார்‌ கர்த்தர்‌ 
அவர்களுக்கு க்‌ கொடுக்கிறார்‌ 
அவர்களுக்கு, முன்மாரியையும்‌, 
பின்மாரியையும்‌ வருஷிக்கப்பண்ணுகிறார்‌ 


தாதேசத்தின்மீது. மழை பெய்ய 
ன்ப காலத்தில்‌, போதுமான அளவு 
| பெருமழை பெய்து 
பெருக்கெடுத்து 
பெய்யாமல்‌ பூமி 
காய்ந்துபோகவுமில்லை. தேசத்தின்‌ தேவை 
என்ன என்பதையும்‌, எவ்வளவு என்பதையும்‌ 
கர்த்தர்‌ அறிந்திருக்கிறார்‌ 
யூதாவின்‌ மனுஷர்‌ தங்களுக்கு மழை 
வேண்டும்‌ என்று எதிர்பார்க்கும்‌ கத்திக்‌, 
கர்த்தர்‌ அவர்களுக்கு முன்மாரியையும்‌, 
பின்மாரியையும்‌ வருவிக்கப்பண்ணுகிறார்‌. 
இதனால்‌ பாழாய்ப்போயிருந்த யூதாதேசம்‌, 
மறுபடியும்‌. தெறிக்கிறது. வனாந்தரம்போல. 
இருந்த 
விருட்சங்களும்‌ 


பச்சைக்கிளிகளும்‌ 


யோவேல்‌ - விரிவுரை 
JOEL- COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


களங்கள்‌ தானியத்தினால்‌ 
; ல்‌ திராட்சரசமும்‌ 
எண்ணெயும்‌ வழிந்தோடும்‌ (யோவே 2:24). 


வெட்டுக்கிளிகள்‌ அழித்துப்போட்டதை, 
கர்த்தர்‌ யூதாவின்‌ மனுஷருக்கு, திரும்பவும்‌ 
கொடுக்கிறார்‌. “நான்‌ உங்களிடத்தில்‌ 
அனுப்பின என்‌ பெரிய சேனைகளாகிய 
வெட்டுக்கிளிகளும்‌, பச்சைக்கிளிகளும்‌, 
முசுக்கட்டைப்‌ பூச்சிகளும்‌, பச்சைப்‌ 
புழுக்களும்‌  பட்சித்த வருஷங்களின்‌ 
விளைவை உங்களுக்குத்‌ திரும்ப அளிப்பேன்‌" 
(யோவே 2:25) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


யூதாவின்‌ மனுஷர்‌ கர்த்தருக்கு 

விரோதமாகப்‌ பாவம்‌ செய்தார்கள்‌. கர்த்தர்‌ 

அவர்களை எச்சரித்தும்‌, அவர்கள்‌ தங்கள்‌ 

மனந்திரும்பாமல்‌, 

பாவத்தில்‌ 

நிலைத்திருந்தார்கள்‌. இதனால்‌ 

கர்த்ருடைய கோபமும்‌, அவருடைய 

ஆக்கினைத்தீர்ப்பும்‌ அவர்கள்மீது வந்தது. 

யூதாமனுஷருக்கு. நெருக்கங்களும்‌, 

வேதனைகளும்‌, இழப்புக்களும்‌ உண்டாயிற்று. 

கர்த்தரோ தம்முடைய 

இரக்கத்தினாலும்‌ 

மறுபடியும்‌ தம்முடைய 

ப்‌ 

அவர்கள்‌ அனுபவித்த 

நெருக்கங்களுக்கும்‌, 

வேதனைகளுக்கும்‌, உபத்திரவங்களுக்கும்‌ 

தக்கதாக, கர்த்தர்‌ அவர்களை இப்போது 

அதிகமாய்‌ ஆசர்வதிக்கிறார்‌, அவர்கள்‌ 

இழந்துபோனதை அவர்களுக்கு திரும்ப 
அளிக்கிறார்‌. 


யூதாதேசத்தின்மீது 
கன்யா அவர்களுக்கு பல 
வருஷங்களாக மழை தாழ்ச்சி உண்டாயிற்று. 
அங்கே பஞ்சமும்‌, பட்டினியும்‌, வெறுமையும்‌ 
இருந்தது. கர்த்தரோ இப்போது 
ர்களுக்‌ முன்மாரியையும்‌, 
வருவிக்கப்பண்ணி. 
ஆசீர்வதிக்கிறார்‌. 
'தானியத்தினால்‌ 
திராட்சரசமும்‌ 

எண்ணெயும்‌ வழிந்தோடும்‌. 





i FTN 
TT 


நியாயத்தீர்ப்பின்‌ கீழும்‌ இருந்த காலத்தில்‌, 
அவருடைய களஞ்சியம்‌ வெறுமையாயிருந்தது. 
ஆலைகளில்‌ திராட்சரசமும்‌ எண்ணெயும்‌ 


"வயல்வெளி. பாழாயிற்று, 
துக்கங்கொண்டாடுகிறது: 


மாண்டுபோயிற்று' (யோவே 1:10). 


“விதையானது மண்கட்டிகளின்‌ கீழ்‌ 
மக்கிப்போயிற்று: பயிர்‌ தீய்ந்துபோகிறதினால்‌ 
பண்டசாலைகள்‌ பாழாகிக்‌ களஞ்சியங்கள்‌ 
இடிந்துபோயின" (யோவே 147). 


அடையாளமாயிருக்கிறது 
வேறபண்டிதர்களில்‌ சிலர்‌ 
சொல்லுகிறார்கள்‌. கர்த்தர்‌ 
ஆறுதலுக்காகவும்‌, ஆசீர்வாதங்களுக்காகவும்‌ 
நமக்கு வாக்குத்தத்தங்களைக்‌ கொடுக்கிறார்‌. 
கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள்‌. 
அவருடைய கிருபையினாலேயே நமக்குள்‌ 
க கர்த்தருடைய பரிசுத்த 
;வியானவரே நாம்‌ அனுபவிக்கும்‌ எல்லா 
ினதக்க எல்‌ 
கர்த்தாவாயிருக்கிறார்‌ 
கர்த்தரே நமக்கு 
அவரே 
நமக்கு 
'உங்களுக்குத்‌ தானியத்தையும்‌ 
ல்‌ 
அதினால்‌. 


2:19) 
வாக்குப்பண்ணுகிறார்‌. 
த்தத்தத்‌ கர்த்தரே 


காண்பிக்கிறார்‌. 
தங்கள்‌ தேவனாகிய 
கர்த்தருக்குள்‌ மகிழ்ந்து களிகூருகிறார்கள்‌. 


யோவேல்‌ - விரிவுரை 
JOEL- COMMENTARY 


அவர்கள்‌ பறஜாதிகளுக்குள்ளே 
நிந்தையாகயிராமல்‌, 
ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாகயிருக்கிறார்கள்‌ 
என்‌ ஜனங்கள்‌ ஒருபோதும்‌ 
வெட்கப்பட்டுப்போவதில்லை"' (போவே 226) 


என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


சீயோன்‌ குமாரர்‌ தங்கள்‌ தேவனாகிய 
கர்த்தருக்குள்‌ மகிழ்ந்து களிகூரும்போது, 
கர்த்தருடைய நாமம்‌ முகிமைப்படுகிறது. 
கர்த்தருக்கே துதியும்‌, 

உண்டாகிறது. “நான்‌ 
புறஜாதிகளுக்குள்ளே 

வைக்கமாட்டேன்‌" (யோவே 2:19) 
கர்த்தர்‌ யூதாவின்‌ 
வாக்குப்பண்ணினார்‌. 

கிருபையும்‌ இரக்கமும்‌ 
கிடைக்கும்போது, கர்‌ 
வாக்குத்தத்தம்‌ அவர்கள்‌ 
நிறைவேறுகிறது. 


கர்த்தர்‌ யூதாவின்‌ மனுஷருக்கு 
இன்னும்‌ ஏராளமான வாக்குத்தத்தங்களைச்‌ 
சொல்லுகிறார்‌. “நீங்கள்‌ 

சாப்பிட்டு, திருப்தியடைந்து, 

அதிசயமாய்‌ நடத்திவந்த உங்கள்‌ தேவனாகிய 
கர்த்தருடைய நாமத்தைத்‌ துதிப்பீர்கள்‌; என்‌ 
ஜனங்கள்‌ ஒரு 
வெட்கப்பட்டுப்போவதில்லை. 


நானே 
வேறொருவர்‌ 
அறிந்துகொள்வீர்கள்‌: என்‌ ஜனங்கள்‌ 


ஒருபோதும்‌ வெட்குப்பட்டுப்போவதில்லை" 
(யோவே 2:26,27)... 


உங்கள்‌ 


பட்சித்துப்போட்டபோது, 
காது துக்கமுண்டாயிற்று. யூதாவின்‌ 

மத்தியிலே. சந்தோஷம்‌ 
ஒறிந்தபோமிற்று அவர்கள்‌ இழந்துபோன 
சந்தோஷத்தை, அவர்களுக்கு திரும்பவும்‌ 
கொடுப்பதாக கர்த்தர்‌ வாக்குப்பண்ணுகிறார்‌. 
“சீயோன்‌ குமாரரே, உங்கள்‌ தேவனாகிய 
கர்த்தருக்குள்‌ மகிழ்ந்து களிகூருங்கள்‌' 
(யோவே 2:23) என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 





i FTE 
TT 


கர்த்தர்‌ நம்மை ஆசீர்வதிக்கும்போது.. 
நம்முடைய துக்கம்‌ சந்தோஷமாய்‌ மாறும்‌. 
நம்முடைய. சாபங்களெல்லாம்‌ 
ஆசீர்வாதங்களாகும்‌, 


உண்டாகிறது. 


நாம்‌ E 
சந்தோஷமாகமிருந்தாலும்‌, 
நாட்களில்‌ மகிழ்ந்து 
நம்முடைய சந்‌ 
கர்த்தருக்குள்ளே 


நம்முடைய ஆசீர்வாதங்களெல்லாமே 
குர்த்தரிடத்திலிருந்துதான்‌ வருகிறது. 


தானியத்தின்‌ அறுவடையும்‌, 
திராட்சச்செடியின்‌ பலனும்‌, திராட்சரசமும்‌, 
எண்ணெயும்‌ கர்த்தருடைய கரத்திலிருந்தே 
நமக்கு வருகிறது; ஆகையினால்‌ நாம்‌ 
ஆசீர்வாதங்களைப்‌ பார்த்து, 
சந்தோஷப்படாமல்‌, இந்த ஆசீர்வாதங்களை 
நமக்கு கொடுக்கிற கர்த்தருக்குள்‌ 
சந்தோஷமாயிருக்கவேண்டும்‌. 


'த்தரே டய சந்தோ 
rr 
கர்த்தரே சந்தோஷத்தைக்‌ கொடுக்கிறார்‌. 
நன்மையான ஈவுகளைக்‌ கொடுக்கிறார்‌. 
கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு அவரே 
'சந்தோஷமாகமிருக்கிறார்‌. அவரே 
நன்மையாகயிருக்கிறார்‌. 


யூதாவின்‌ மனுஷர்‌ கர்த்தர்‌ கொடுக்கும்‌. 
ஆசீர்வாதங்களை அனுபலிக்கிறார்கள்‌. 
அவர்களுடைய களங்கள்‌ தானியத்தினால்‌ 
நிரம்பியிருக்கிறது. அவர்களுடைய 
ல்‌ திராட்சரசமும்‌ எண்ணெயும்‌. 
யூதாமனுஷர்‌ 

விசுவாசம்‌. 


யோவேல்‌ - விரிவுரை 
JOEL- COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இருக்கிறவர்‌ 
தேவனாகிய 


என்றும்‌, 
கர்த்தர்‌, 


அவரே தங்கள்‌ 

வேறொருவர்‌ 
இல்லையென்றும்‌, யூதாவின்‌ மனுஷர்‌ 
அறிந்துகொள்கிறார்கள்‌ (யோவே 2:27). 


என்‌ உக்கிர கோபத்தின்படியே 
செய்யமாட்டேன்‌; எப்பிராமீமை அழிக்கும்படித்‌ 
திரும்பமாட்டேன்‌: ஏனென்றால்‌ நான்‌ 
மனுஷனல்ல, தேவனாயிருக்கிறேன்‌; நான்‌ 
உன்‌ நடுவிலுள்ள பரிசுத்தர்‌; ஆகையால்‌ 
பட்டணத்துக்கு விரோதமாக வரேன்‌" 
(ஓசி 113). 


கர்த்தர்‌ தம்முடைய கிருபையினாலும்‌, 
இரக்கத்தினாலும்‌ நமக்கு அநேக 
நன்மைகளைக்‌ கொடுக்கிறார்‌. நாம்‌ பாவம்‌ 
செய்யும்போது, கர்த்தர்‌ நம்மை கண்டித்து 
த்‌ ்‌ கர்த்தருடைய 
அவர்‌ கொடுக்கும்‌. 

, நமக்கு தெய்வீக 
பராமரிப்புக்களாகவே இருக்கிறது. 


கர்த்தர்‌ நமக்கு கொடுக்கும்‌ எல்லா 
பராமரிப்புக்களையும்‌ பயன்படுத்தி, நாம்‌ 
கர்த்தரோடு நெருங்கிய ஐக்கியத்திற்குள்‌ 
வரவேண்டும்‌. கர்த்தர்‌ நம்மை 
ஆசீர்வதித்தாலும்‌, அர யத்‌ 
தண்டித்தாலும்‌. கர்த்தர்‌ 
நடுவிலிருக்கிறார்‌ என்பதையும்‌, 
நம்முடைய தேவனாகிய 
வேறொருவர்‌ இல்லை என்பதையும்‌ நாம்‌ 
அறிந்துகொள்ளவேண்டும்‌. கர்த்தர்‌ 
கொடுக்கும்‌ ஆசீர்வாதங்களும்‌, அவருடைய 
தெய்வீக பராமரிப்புக்களும்‌, அவருக்குள்‌ 
நாம்‌ நெருக்கமாய்‌ வளர்ச்சி பெறுவதற்கு 
உதவியாயிருக்கவேண்டும்‌. 


நம்‌ 
அவரே 
கர்த்தர்‌, 


மாம்சமான யாவர்மேலும்‌ எண்‌: 
ஆவியை ஊற்றுவேன்‌ 
யோவே 2:28-92. 


யோவே 2:28. அதற்குப்‌ பின்பு நான்‌ 
மாம்சமான யாவர்மேலும்‌ என்‌ ஆவியை 
ஊற்றுவேன்‌; அப்பொழுது உங்கள்‌. 

ம்‌ உங்கள்‌ குமாரத்திகளும்‌ 
தீர்க்கதரிசனஞ்‌ சொல்லுவார்கள்‌; 
உங்கள்‌ மூப்பர்‌ சொப்பனங்களையும்‌, 
உங்கள்‌ வாலிபர்‌ தரிசனங்களையும்‌ 
காண்பார்கள்‌. 





f= FTE 
ETT 


யோவே 229, ஊழியக்காரர்மேலும்‌. 
ஊழியக்காரிகன்மேலூம்‌, 
அத்நாட்களிலே என்‌ 
ஊற்றுவேன்‌. 


யோவே 2:30. வானத்திலும்‌ பூமியிலும்‌ 
இரத்தம்‌ 

புகைஸ்தம்பங்கனாகிய 
அதிசயங்களைக்காட்டுவேன்‌. 


ஆவியை 


யோவே 231. கர்த்தருடைய பெரிதும்‌ 


இரத்தமாகவும்‌ மாறும்‌. 


யோவே 2௨. அப்பொழுது 
கர்த்தருடைய நாமத்தைத்‌ 
தொழுதுகொள்ளுகிறவனெவனோ 
அவன்‌ இரட்சிக்கப்படுவான்‌; கர்த்தர்‌ 
சொன்னபடி, சீயோன்‌ பர்வதத்திலூம்‌ 
எருசலேமிலும்‌ கர்த்தர்‌ வரவழைக்கும்‌ 
மீதியாயிருப்பவர்களிடத்திலும்‌ 
இரட்சிப்பு உண்டாயிருக்கும்‌. 


யூநாதேசம்‌ பாழும்‌ 
வந்தாகி 
பச்சைப்புழுக்களும்‌ 
பட்சித்துப்போட்டிருக்கிறது. 
ப்ப க்கிற தேசத்திலே. தானியம்‌, 
திராட்சரசம்‌, எண்ணெய்‌ ஆகியவை 
மெய்யாகவே பிரயோஜனமுள்ள 
ஆசீர்வாதங்களாகயிருக்கும்‌. 
இவையெல்லாம்‌ சரீரப்பிரகாரமான 
ஆசீர்வாதங்கள்‌. நாம்‌ சரீரப்பிரகாரமான 
காரியங்களில்‌ மாத்திரம்‌ கவனம்‌ 
செலுத்தினால்‌, அது போதாது. நாம்‌. 
ஆவிக்குரிய காரியங்களிலும்‌ கவனம்‌ 
செலுத்தவேண்டும்‌. நமக்கு சரீரப்பிரகாரமான 
நன்மைகளும்‌ வேண்டும்‌. ஆவிக்குரிய 
நன்மைகளும்‌ வேண்டும்‌. 


யோவேல்‌ - விரிவுரை 
JOEL- COMMENTARY 


கர்த்தருடைய கிருபையும்‌, அவருடைய 
இரக்கமும்‌ யூதாவின்‌ மனுஷர்மீது மறுபடியும்‌ 
வரும்போது. கர்த்தர்‌ அவர்களுக்கு 
தானியங்களையும்‌, திராட்சரச த்தையும்‌, 
எண்ணெயையும்‌ திரளாய்க்‌ கொடுப்பதாக. 
வாக்குப்பண்ணுகிறார்‌. அதே வேளையில்‌ 
அவர்களுக்கு விக்குரிய 
ஆசீர்வாதங்களையும்‌ கொடுப்பதாகவும்‌ 
கர்த்தர்‌ வாக்குப்பண்ணுகிறார்‌. இந்த 
வசனப்பகுதியில்‌ கர்த்தருடைய கிருபையின்‌ 
ராஜ்யத்தைப்பற்றியும்‌, அவருடைய 
மகிமையின்‌ ராஜ்யத்தைப்பற்றியும்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. 


கர்த்தருடைய கிருபையின்‌ 
ராஜ்யத்திலே, கர்த்தர்‌ தம்முடைய ஆவியை 
ஊற்றுகிறார்‌. பெந்தெகொஸ்தே நாளிலே, 
ஒருமனப்பட்டு ஜெபித்த விசுவாசிகள்மீது, 
பரிசுத்த ஆவியானவர்‌ ஊற்றப்பட்டடார்‌. 
அப்போஸ்தலர்‌ பேதுரு அந்த சம்பவத்தை 
விவரிக்கும்போது, கர்த்தர்‌ இங்கு 
சொல்லியிருக்கிற வாக்குத்தத்தத்தை, 
மேற்கோளாக பயன்படுத்துகிறார்‌. 


பெந்தெகொஸ்தே என்னும்‌ நாள்‌ 
வந்தபோது. அவர்களெல்லாரும்‌ ஒருமனப்பட்டு 
ஓரிடத்திலே வந்திருந்தார்கள்‌. அப்பொழுது 
பலத்த காற்று அடிக்கிற முழக்கம்போல, 
வானத்திலிருந்து சடிதியாய்‌ ஒரு 
முழக்கமுண்டாகி, அவர்கள்‌ உட்கார்ந்திருந்த 
வீடு முழுவதையும்‌ நிரப்பிற்று. அல்லாமலும்‌ 
அக்கினிமயமான நாவுகள்போலப்‌ 
பிரிந்திருக்கும்‌ நாவுகள்‌ அவர்களுக்குக்‌ 
காணப்பட்டு, அவர்கள்‌ ஒவ்வொருவர்மேலும்‌ 
வந்து அமர்ந்தது, அவர்களெல்லாரும்‌ 
பரிசுத்தஆவியினாலே நிரப்பப்பட்டு, 
ஆவியானவர்‌ தங்களுக்குத்‌ தந்தருளின 
வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே. 
பேசத்தொடங்கினார்கள்‌” (அப்‌ 2:1-4). 





i யாத்திராகமம்‌ - விரிவுரை i 
ரியா EXODUS - COMMENTARY PUBLISHERS 


து அந்த முக்காடு 
(கொரி 316). நாம்‌ 


2 , சமுகத்திற்கு முன்பாக 
வரும்போது, நம்முடைய பாவங்களை மூடி. 
மறைக்க முயற்சி பண்ணக்கூடாது. 
பாவத்தை மறைக்கிறவர்கள்‌ 
வாழ்வடையமாட்டார்கள்‌. அதை அறிக்கை 
செய்து விட்டுவிடுகிறவர்களோ கர்த்தருடைய 
இரக்கத்தைப்‌ பெற்றுக்கொள்வார்கள்‌. 





i FTE 
TT 


“அப்பொழுது 
புதினொருவரோடுங்கூட நின்று. அவர்களை 
நோக்கி, உரத்த சத்தமாய்‌: யூதர்களே, 
எருசலேமில்‌ வாசம்பண்ணுகிற ஜனங்களே, 
நீங்களெல்லாரும்‌ அறிந்துகொள்வீர்களாக, 
என்‌ வார்த்தைகளுக்குச்‌ செவிகொடுங்கள்‌. 
நீங்கள்‌ நினைக்கிறபடி 
வெறிகொண்டவர்களல்ல, பொழுது விடிந்து 
மூன்றாம்‌ மணி வேளையாயிருக்கிறதே. 
தீர்க்கதரிசியாகிய யோவேலினால்‌. 
உரைக்கப்பட்டபடியே. நடந்தேறுகிறது. 
கடைசிநாட்களில்‌ நான்‌ மாம்சமான 
யாவர்மேலும்‌ என்‌ ஆவியை ஊற்றுவேன்‌, 
அப்பொழுது உங்கள்‌ குமாரரும்‌ உங்கள்‌ 
குமாரத்திகளும்‌ தீர்க்கதரிசனஞ்‌ 
சொல்லுவார்கள்‌; உங்கள்‌ வாலிபர்‌ 
தரிசனங்களை அடைவார்கள்‌; உங்கள்‌ மூப்பர்‌ 
சொப்பனங்களைக்‌ 
என்னுடைய 
என்னுடைய வதகவககள 
அந்நாட்களில்‌ என்‌ ஆவியை ஊற்றுவேன்‌ 
அப்பொழுது அவர்கள்‌  தீர்க்கதரிசனஞ்‌' 
சொல்லுவார்கள்‌. அல்லாமலும்‌ உயர 
வானத்திலே அற்புதங்களையும்‌. தாழ. 
பூமியிலே இரத்தம்‌, அக்கினி, புகைக்காடாகிய 
அதிசயங்களையும்‌ காட்டுவேன்‌. 
கர்த்தருடைய பெரிதும்‌ பிரகாசமுமான நாள்‌ 
வருமுன்னே சூரியன்‌ இருளாகவும்‌, சந்திரன்‌ 
இரத்தமாகவும்‌ மாறும்‌. அப்பொழுது 
கக்‌ நாமத்தைத்‌ 

'துகொள்ளுகிறவனெவனோ அவன்‌ 

க்கப்படுவான்‌ என்று தேவன்‌ 

த்க்‌ (அப்‌ 214-21) 


பழைய ஏற்பாட்டுக்காலத்தில்‌, 
கர்த்தருடைய ஆவியானவர்‌ நியாயாதிபதிகள்‌ 


சொட்டு சொட்டாக 
ஊற்றுவதுபோல, பரிசுத்த ஆவியானவர்‌ 
அவர்கள்மீது சுருக்கமாகவும்‌, மட்டமாகவும்‌: 
ஊற்றப்பட்டார்‌. 


யோவேல்‌ - விரிவுரை 
JOEL- COMMENTARY 


தம்முடைய ஊழியக்காரர்களை, வித்த 
ஊழியத்திற்காக தெரிந்தெடுத்தபோது, 
அவர்கள்மீது பரிசுத்த ஆவியானவர்‌ 
சொட்டு சொட்டாக ஊற்றப்படுவதுபோல, 
அவர்கள்மீது தங்கியிருந்தார்‌. இப்போதோ 
கர்த்தருடைய பரிசுத்த (வியானவர்‌ 
விசுவாசிகள்மீது ஒரு நதியைப்போல, 
தாரளமாய்‌ ஊற்றப்படுகிறார்‌. 


'தாகமுள்ளவன்மேல்‌ தண்ணீரையும்‌, 
வறண்ட நிலத்தின்மேல்‌ ஆறுகளையும்‌ 
ஊற்றுவேன்‌; உன்‌ சந்ததியின்மேல்‌ என்‌ 
ஆவியையும்‌, உன்‌ சந்தானத்தின்மேல்‌ என்‌ 
ஆசீர்வாதத்தையும்‌ ஊற்றுவேன்‌" (ஏசா 44:3) 


யோவேல்‌ தீர்க்கதரிசி, பரிசுத்த 
ஆலியானவரைப்பற்றி  தீர்க்கதரிரனமாய்ச்‌ 
சொல்லும்போது, “அதற்கு பின்‌ ன்‌ 


இங்கு 
சொல்லியிருக்கிற வாக்குத்தத்தங்களெல்லாம்‌ 
நிறைவேறின பின்பு என்று பொருள்படும்‌ 


கர்த்தர்‌ தம்முடைய ஆலியை 
மாம்சமான யாவர்‌ மேலும்‌ ஊற்றுவார்‌. 
இதுவரையிலும்‌ பரிசுத்த ஆவியானவர்‌ 
தர்கள்மேல்‌. மாத்திரம்‌. அத்திப்‌ 
லா, பரிசுத்த ஆவியானவர்‌ 
யூதர்கள்மேலும்‌, புறஜாதியார்மேலும்‌, 
மாம்சமான யாவர்‌ 
இயேசுகிறிஸ்துவுக்குள்‌ யூதர்‌ 


அத்து. ப்‌ 
ஊற்றப்படுவார்‌. 
ன்றும்‌ புறதாதியார்‌ என்றும்‌. 


கிரேக்கனென்றும்‌ 

எல்லாருக்குங்‌ 
கர்த்தரானவர்‌ தம்மைத்‌ தொழுதுகொள்ளுகிற 
யாவருக்கும்‌ ஐசுவரியசம்பன்னராயிருக்கிறார்‌” 
(ரோம 10:12). 


ஏற்பாட்டுக்காலத்தில்‌, 
தேசத்திலிருந்த யூதர்களுக்கு, 
யாவர்மேலும்‌" என்னும்‌ 
யூதரையும்‌, புறஜாதியாரையும்‌ 
என்பது நன்றாய்த்‌ 


இணவ! 
“மாம்சமான. 
வார்த்தை, 
குறிக்கும்‌ 
தெரிந்திருந்தது. 





i a 
TT 


ஆனாலும்‌ புதியஏற்பாட்டுக்காலத்தில்‌, 
அப்போஸ்தலர்‌ பேதுருவுக்கு, ஆரம்பத்தில்‌, 
“மாம்சமான யாவர்‌ மேலும்‌” என்னும்‌ 
வாக்கியத்திற்கு, சரியான விளக்கம்‌ 
தெரியவில்லை. பரிந்த ஆவியானவரின்‌ 
அருள்மாரி,  கொர்நேலியுவின்‌ வீட்டில்‌, 
கொர்நேலியுவின்மீதும்‌, அவருடைய வீட்டில்‌ 
கூடியிருந்த புறஜாதி  ஐனங்கள்மீ; 
ஊற்றப்பட்ட போதுதான்‌, 

வாக்கியத்தின்‌. பொருளை 
புரிந்துகொண்டார்‌ 


த. 
சரியாகப்‌ 


“இந்த வார்த்தைகளைப்‌ பேதுரு: 
பேசிக்கொண்டிருக்கையில்‌ வசனத்தைக்‌ 
கேட்டவர்கள்‌ யாவர்மேலும்‌ 
பரிசுத்தஆவியானவர்‌ இறங்கினார்‌. அவர்கள்‌ 
பல பாஷைகளைப்‌ பேசுகிறதையும்‌, தேவனைப்‌ 

கிறதையும்‌, பேதுருவோடேகூட 

ந்த விருத்தசேதனமுள்ள விசுவாசிகள்‌ 
கேட்கும்‌ போது, பரிசுத்தஆவியின்‌ வரம்‌ 
புறஜாதிகள்‌ மேலும்‌ பொழிந்தருளப்பட்டதைக்‌ 
குறித்துப்‌ பிரமித்தார்கள்‌” (அப்‌ 10:44-46). 


பெந்தெகொஸ்தேநாளில்‌, சீஷர்கள்மீது 
ஊற்றப்பட்ட, பரிசுத்த ஆவியானவரின்‌ 
அபிஷேகத்தின்‌ ஈடர்ச்சியாக, 
கொர்நேலியுவின்‌ வீட்டிலும்‌, ஊற்றப்படுகிறது. 
பரிசுத்த ஆவியானவரின்‌ அபிஷேகத்தைப்‌ 
பற்றி, யோவேல்‌ தீர்க்கதரிசனம்‌. 
சொல்லும்போது, "உங்கள்‌ குமாரரும்‌ உங்கள்‌ 
குமாரத்திகளும்‌ தீர்்கதரிசனஞ்‌ 
சொல்லுவார்கள்‌; உங்கள்‌ 
சொப்பனங்களையும்‌, 

தரிசனங்களையும்‌ 

(யோவே 2:28) என்று சொல்லுகிறார்‌ 


முதியோர்‌ தங்களுடைய சரீர பெலனை 
இழந்தவர்கள்‌. அவர்களுடைய சரீர 
ஆரோக்கியமெல்லாம்‌ குறைந்துபோயிருக்கும்‌. 
வாலிபருக்கோ ஆவிக்குரிய காரியங்களில்‌ 
போதுமான அனுபவம்‌ இருக்காது. ஆனாலும்‌ 
மூப்பர்கள்‌ சொப்பனங்களையும்‌, வாலிபர்கள்‌ 
தரிசனங்களையும்‌ காண்பார்கள்‌ என்று 
யோவேல்‌ சொல்லுகிறார்‌. கர்த்தர்‌ 
சிறியோருக்கும்‌ பெரியோருக்கும்‌, 
தம்மைப்பற்றிய வெளிப்பாடுகளை, 
சொப்பனங்கள்‌ மூலமாகவும்‌, தரிசனங்கள்‌ 
மூலமாகவும்‌ வெளிப்படுத்துவார்‌. 


யோவேல்‌ - விரிவுரை 
JOEL- COMMENTARY 


உங்கள்‌ 
குமாரத்திகளும்‌ 
சொல்லுவார்கள்‌” என்றும்‌ 
சொல்லுகிறார்‌. அவர்களுக்கு 
காரியங்களின்‌ புதிய 
கொடுக்கப்படும்‌. அவர்கள்‌ 
காரியங்களில்‌ புதிய தாற்பரியங்களைப்‌ 
புரிந்துகொள்வார்கள்‌. தங்களுடைய 
சொந்த, தனிப்பட்ட பிரயோஜனத்திற்காக 


குமாரரும்‌, உங்கள்‌ 
தீர்க்கதரிசனஞ்‌: 
யோவேல்‌ 
தெய்வீக 
வெளிப்பாடுகள்‌ 
ஆவிக்குரிய 


தீர்க்கதரிசனங்களாகச்‌ 
அவர்கள்‌ 
வியாக்கியானம்‌. 
இனிமேல்‌, 
நடைபெறப்போகிற 
்‌ இக்காலத்தில்‌, 
தீர்க்கதரிசனங்களாக சொல்லுவார்கள்‌. 
ல்லாம்‌ பரிசுத்த ஆலியானவரின்‌ 

வரங்கள்‌. 


தித்திருச்சபையிலே, பரிசுத்த 
ஆவியானவரின்‌ அபிஷேகமும்‌ அவாய்‌ 
ஊற்றப்பட்டது. ஆலிமின்‌ வரங்களும்‌ 
அதிகமாய்‌ கிரியை செய்தது, 
ஆதித்திருச்சபையின்‌: வளர்ச்சிக்கு 
ஆவியானவரின்‌ அபிலேகமும்‌, 
ஆலியானவரின்‌ வரங்களும்‌ முக்கியமான 
காரணங்களாகும்‌. பரிசுத்த ஆவியானவரின்‌ 
ஏவுதலினால்‌, அப்போஸ்தலர்கள்‌ கர்த்தர்‌ 
தங்களுக்கு வெளிப்படுத்தின வார்த்தைகளை 
எழுதினார்கள்‌. பரிசுத்த ஆவியானவரின்‌ 
வழிநடத்துதலின்‌ பிரகாரமாக அவர்கள்‌ 
பல்வேறு இடங்களுக்கும்‌ பிரயாணம்‌ செய்து, 
பல்வேறு ஜாதியார்‌ மத்தியிலே, கர்த்தருடைய 
ஊழியங்களை செய்தார்கள்‌. 


மகிமையின்‌ 

ஸ்தாபிக்கப்படும்போது, 
சிலமாற்றங்கள்‌ உண்டாகும்‌. 
பூமியிலும்‌: இரத்தம்‌ 
புகைஸ்தம்பங்களாகிய அதிசயங்களைக்‌ 
காட்டுவேன்‌. கர்த்தருடைய பெரிதும்‌ 
பயங்கரமுமான நாள்‌ வருமுன்னே சூரியன்‌ 
இருளாகவும்‌, சந்திரன்‌ இரத்தமாகவும்‌ மாறும்‌' 
(போவே. 30௮) என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 


ராஜ்யம்‌ 
இயற்கையில்‌: 


“வானத்திலும்‌ 
அக்கினி 





i FTN 
TT 


ஆவியானவர்‌ ஊற்றப்படுவது, 
நீதிமான்களுக்கு ஆறுதலைக்‌ கொடுக்கும்‌. 
துன்மார்க்கருக்கோ பயத்தையும்‌ 
நடுக்கத்தையும்‌ கொடுக்கும்‌. கர்த்தருடைய 
நாளானது பெரிதும்‌ பயங்கரமுமான 
நாளாயிருக்கும்‌. காலத்தின்‌ முடிவில்‌: 
கர்த்தருடைய நாள்‌ பூரணமாய்‌ வரும்‌. 


இயேசுகிறிஸ்து கல்வாரி சிலுவையில்‌ 
தம்முடைய ஜீவனை ஒப்புக்கொடுத்தபோது, 
கர்த்ருடைய நாளின்‌ ஒரு பகுதி 
நிறைவேறிற்று. அப்போது. ய 
உண்டாயிற்று. சூரியன்‌ 
கொடுக்காமல்‌ பூமி ந்‌ இது 
இந்தப்‌ பூமியின்‌ நியாயத்தீர்ப்பு என்று. 
அழைக்கப்படுகிறது. 


எருக்கம்‌ அழி்கப்படும்போதும்‌ 
கர்த்தருடைய நாளின்‌ ஒரு பகுதி 
நிறைவேறிற்று. இது பொதுவான 
நியாயத்தீர்ப்புக்கு. அடையாளம்‌. பாவமான 
இந்த உலகத்தின்மது தேவனுடைய 
நியாயத்தீர்ப்புகள்‌ வரும்‌. துன்மார்க்கமான 
ராஜ்யங்கள்‌ அக்கினியினாலும்‌, 
பட்டயங்களினாலும்‌ அழிந்துபோகும்‌. கடைசி 
நாளில்‌, இந்த உலகத்தின்மீது கர்த்தருடைய 
பூரணமான நியாயத்தீர்ப்பு வரும்‌ என்பதற்கு 
இவையெல்லாம்‌ அடையாளங்களாகும்‌. 


இயேசுகிறிஸ்துவின்‌ 
வருகையின்போதும்‌, அவருடைய 
வருகையின்போதும்‌ 

விசுவாசிகள்‌ எல்லோருக்கும்‌ 
சந்தோஷமும்‌ உண்டாகும்‌ 
கர்த்தருடைய நாமத்தைத்‌ 
கொள்ளுகிறவனெவனோ 
இரட்சிக்கப்படுவான்‌" (யோவே 2:32). 


கர்த்தரைத்‌ தொழுதுகொள்கிறவர்கள்‌ 
அவருக்கு மிகவும்‌ விசேஷமானவர்கள்‌. 
கர்த்தருடைய விசுவாசிகளுக்கு, 
புதிய ஏற்பாட்டுக்காலத்தில்‌ அதிகமான 
சிலாக்கியங்களும்‌, அதிகமான 
வாக்குத்தத்தங்களும்‌, அதிகமான 
ஆசீர்வாதங்களும்‌ 

வாக்குப்பண்ணப்பட்டிருக்கிறது. பழைய 
ஏற்பாட்டுக்காலத்து பரிகத்தவான்‌௧ளைவிட.. 
புதிய ஏற்பாட்டு காலத்து பரிசுத்தவான்கள்‌. 
பாக்கியமுள்ளவர்கள்‌. 


யோவேல்‌ - விரிவுரை 
JOEL- COMMENTARY 


கர்த்தருடைய நாள்‌ பெரிதும்‌ 
பயங்கரமுமானதாகமிருக்கும்‌. ஆனாலும்‌, 
கர்த்தா சொன்னபடி, சீயோன்‌ பர்வதத்திலும்‌ 

ருசலேமிலும்‌ கர்த்தர்‌ வரவழைக்கும்‌ 
மியாயிகுயள்களிட த்தில்‌ இரட்சிப்பு 
உண்டாயிருக்கும்‌ (யோவே 2:42) 
கர்த்தரைத்‌ தொழுதுகொள்கிறவர்கள்‌, 
கர்த்தருடைய நாளில்‌ பயங்கரத்திற்கு விலக்கி 
இரட்சிக்கப்படுவார்கள்‌. 


கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து தாமே 
நம்முடைய இரட்சகராகயிருக்கிறார்‌. அவர்‌ 
நம்முடைய இரட்சிப்பாகவும்‌ இருக்கிறார்‌. 
இந்தப்‌ பூமியின்‌ கடைசி காலங்களில்‌, 
கர்த்தரே நம்முடைய இரட்சகராகவும்‌, 
அவரே நம்முடைய இரட்சிப்பாகவும்‌ இருப்பார்‌. 


இயேசுகிறிஸ்துவினுடைய கிருபையின்‌: 
உடன்ப்டிக்கையினால்‌ நமக்கு மீட்பு 
உண்டாமிருக்கிறது. பிதாக்களுக்கு 
வாக்குத்தத்தம்‌ பண்ணப்பட்டது, 
அவர்களுடைய சந்ததியில்‌ வந்திருக்கிற 
விசுவாசிகளாகிய நமக்குள்‌ நிறைவேறுகிறது. 
வர்‌ டய பிதாக்களுக்‌ 
தலத்தின்‌ தைச்‌ 
செய்வதற்கும்‌; தம்முடைய 
உடன்படிக்கையை நினைத்தருளி: 
சத்துருக்களின்‌ கைகளினின்று 
விடுதலையாக்கப்பட்டு, உயிரோடிருக்கும்‌ 
நாளெல்லாம்‌ பயமில்லாமல்‌ எனக்கு முன்பாகப்‌ 
பரிசத்தத்தோடும்‌ நீநியோடும்‌ எனக்கு 
ஊழியஞ்செய்யக்‌ கட்டளையிடுவேன்‌ என்று, 
அவர்‌ நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாமுக்கு 
இட்ட ஆணையை நிறைவேறுவது: 
ஆகிமுதத்கான்டுக்க நக ய்‌ படத 
தீர்க்கதரிசிகளின்‌ வாக்கினால்‌ தாம்‌ 
சொன்னபடியே, தமது ஜனத்தைச்‌ சந்தித்து, 
மீட்டுக்கொண்டு, நம்முடைய 
சத்துருக்களினின்றும்‌, நம்மைப்‌ பகைக்கிற 
யாவருடைய  கைகளினின்றும்‌, நம்மை 
இரட்சிக்கும்‌ படிக்கு, தம்முடைய தாசனாகிய 
தாவீதின்‌ வம்சத்திலே 
இரட்சணியக்கொம்பை. 
(லூக்‌ 1:69-75). 





ழ்‌ நயனா 
யாய 


கர்‌ 
இரட்சிக்கப்படுவார்கள்‌. 
இருதயங்களில்‌, தங்களுடைய 
இரட்சிக்கப்படவேண்டும்‌. 
வாஞ்சை உண்டாமிருக்கும்‌ 
நம்பிக்கையாகிய 
இட்சிக்கப்டுிறகர்களும்குக்னே 
வாசம்பண்ணுகிறார்‌. 

தலால்‌ கர்த்தருடைய நாமத்தைத்‌: 
வெம்‌ கன 


இரட்சிக்கப்படுவான்‌"' 
கர்த்தரைத்‌ தொழுதுகொள்கிறவர்கள்‌, 
புறஜாதியாராகமிருந்தாலும்‌ 


யூதராகயிருந்தாலும்‌, 
அவர்கள்‌ 
இரட்சிக்கப்படுவார்கள்‌. 


யோவேல்‌ - விரிவுரை 
JOEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தருடைய நாமத்தை 
தொழுதுகொள்ளுதல்‌ என்னும்‌ 
வாக்கியத்தில்‌, அவரைப்பற்றிய அறிவை 
உடையவர்களாகமிருப்பது, கர்த்தரிடத்தில்‌ 
விசுவாசம்‌ வைத்திருப்பது, கர்த்தரிடத்தில்‌ 
கர்த்தருக்கு. 

காரியங்களெல்லாம்‌ 

இவையே 

இல்லாமல்‌, 

“கர்த்தாவே, கர்த்தாவே என்று வெறும்‌ 
வார்த்தைகளினால்‌, கர்த்தரைக்‌ 
கூப்பிடுவதினால்‌ ஒரு பிரயோஜனமுமில்லை. 
கர்த்தருடைய நாமத்தைத்‌ 
தொழுதுகொள்கிறவர்கள்‌, அவரை வெறும்‌ 
வார்த்தையினால்‌  தொழுதுகொள்ளாமல்‌, 
ஆவிமியோடும்‌, உண்மையோடும்‌ 


தொழுதுகொள்ளவேண்டும்‌. 





f= FTE 
TT 


யோவேல்‌ இரண்டாம்‌ அதிகாரத்தின்‌ 
கடைசி வசனத்தில்‌ "சீயோன்‌ பர்வதத்திலும்‌ 
எருசலேமிலும்‌ கர்த்தர்‌ வரவழைக்கும்‌ 
மீதியாயிருப்பவர்களிடத்திலும்‌ சிப்பு 
உண்டாயிருக்கும்‌" (யோவே 2:32) என்று 
கர்த்தர்‌ வாக்குத்தத்தம்‌ பண்ணுகிறார்‌. 
இந்த அதிகாரம்‌ முழுவதிலும்‌, கர்த்தர்‌ 
சொன்ன வாக்குத்தத்தத்திற்கு விளக்கம்‌ 
கொடுக்கப்பட்டிருக்கிறது. 


ட்சிப்பு எப்படி இருக்கும்‌ என்றும்‌, 
இரட்சிப்பு எப்படி கொடுக்கப்படும்‌ என்றும்‌ 
இந்த அதிகாரத்தில்‌ தெளிவாக 
சொல்லப்பட்ிருக்கிறது. கர்த்தருடைய 
சபைக்கு. சத்துருக்களாக இருக்கிறவர்கள்‌ 
அழிக்கப்படுவார்கள்‌. கர்த்தருடைய சபைக்கு, 
நித்திய சந்தோஷமும்‌, 

இளைப்பாறுதலும்‌ கொடுக்கப்படும்‌. 


எசேக்கியா ராஜாவின்‌ காலத்தில்‌ 
சனகெரிப்‌ எருசலேமின்மீது யுத்தம்பண்ண 
வந்தான்‌. அப்போது கர்த்தர்‌ எருசலேமை 
இரட்சித்தார்‌. அதன்‌ பின்பு பாபிலோன்‌ 
தேசத்து  சிறையிருப்பிலிருந்து யூதர்கள்‌ 
விடுவிக்கப்பட்டு தங்கள்‌ சொந்த 
தேசத்திற்கு திரும்பி வந்தார்கள்‌. இதற்குப்‌ 
பின்பு இயேசுகிறிஸ்து இந்தப்‌ பூமியிலே 
மனுஷஅவதாரம்‌ எடுத்து வந்த வரையிலும்‌, 
யூதர்களுக்கு, பல சமயங்களில்‌ இரட்சிப்பு 
உண்டாயிற்று. கர்த்தர்‌ இங்கு சொல்லுகிற 
வாக்குத்தத்தம்‌, இந்த 
சந்தர்ப்்களெல்லாவற்றிலும்‌ ஓரளவு 
நிறைவேறிற்று. 


கர்த்தர்‌ சொல்லுகிற இரட்சிப்பின்‌ 
வாக்குத்தத்தம்‌, இயேசுகிறிஸ்‌ துவின்‌ மூலமாய்‌ 
பூரணமாய்‌. நிறைவேறும்‌. நம்முடைய 
ஆவிக்குரிய சத்துருக்களும்‌, அவனுடைய 
அந்தகார கிரியைகளும்‌ அழிக்கப்படுவார்கள்‌. 

கர்த்தர்‌ தம்முடைய ஜனத்திற்கு. 
சத்துருவாகயிருக்கிறவர்களோடு 
வழக்காடுவார்‌. (யோவே 31-8) 
சத்துருக்களுடைய அக்கிரமத்தின்‌ அளவு 
பூரணமடையும்போது. கர்த்தர்‌ எல்லா 
தேசங்களையும்‌ நியாயந்தீர்ப்பார்‌ 
(யோவே 39-17). 


யோவேல்‌ - 
JOEL - COMMENTARY 


விரிவுரை 


ஜனத்திற்கு 
கொடுப்பார்‌. 


கர்த்தர்‌ தம்முடைய 
அநேக  ஆசீர்வாதங்களைக்‌ 
நன்மையான  ஈவுகளைக்‌ கொடுப்பார்‌ 
(யோவே 3189-21) கர்த்தர்‌ இங்கு 
சொல்லுகிற வாக்குத்தத்தங்களின்‌ 
மகிமைகளை நாம்‌ அறிந்துகொள்ளவேண்டும்‌. 

பயபக்தியோடும்‌, 

தியானிக்கும்போது, 
கர்த்தருக்குள்‌ நாம்‌ வைத்திருக்கும்‌ விசுவாசம்‌ 

டையும்‌. 


சிறையிருப்பைத்‌ திருப்பும்‌ நாள்‌ 
யோவே 3:1-8 


இதோ, யூதாவுக்கும்‌ 
உண்டாயிருக்கிற 
நான்‌ திருப்பும்‌ 

அத்நாட்களிலும்‌ அக்காலத்திலும்‌, 


யோவே 32, நாண்‌ சகல 
ஜாதியாரையும்‌ கூட்டி, யோசபாத்தின்‌ 
பன்னத்‌தாக்கிலே அவர்களை 
இறங்கிப்போகப்பண்ணி, அவர்கள்‌ என்‌: 
ஜனத்தையும்‌ இஸ்ரவேலென்னும்‌ என்‌: 
சுதந்தரத்தையும்‌ புறஜாதிகளுக்குன்னே 
சிதறடித்து என்‌ தேசத்தைப்‌ 
பங்கிட்டுக்கொண்ட தினிமித்தமும்‌, 


யோவே 33. 
ஜனத்தின்பேரில்‌ 


ஆண்குழத்தைகனை 
வேசிப்பணையமாகக்‌. கொடுத்து, 


மதுபானம்பண்ணும்படி, பெண்‌ 
குழந்தைகளைத்‌ திராட்சரசத்துக்குக்‌. 
கிரயமாகக்‌  கொடுத்ததினிமித்தமும்‌, 
அங்கே அவர்களோடு வழக்காடுவேன்‌.. 


தீருவே, சீதோனே, 
பெலிஸ்தியாவின்‌ ௪கல எல்லைகளே, 
உங்களுக்கும்‌ எனக்‌! என்ன? 
இப்படி, எனக்குச்‌ சரிக்கட்டுகிறீர்களோ?' 
இப்படி எனக்குச்‌ சரிக்கட்டுவீர்களாகில்‌, 
நான்‌ தாமதமின்றி அதிசீக்கிரமாய்‌ 
நீங்கள்‌ சரிக்கட்டுகிறதை உங்கள்‌ 
தலையின்மேல்‌ திரும்பும்படி. செய்வேன்‌. 


அவர்கள்‌... என்‌: 
சீட்டுப்போட்டு, 


யோவே 954. 





f= THEN 
TT 


யோவே 35, நீங்கள்‌ என்‌ 
வென்னியையும்‌ என்‌ பொண்ணையும்‌. 
எடுத்து, இன்பமும்‌ உச்சிதமுமான என்‌ 
பொருன்கனை உங்கள்‌ கேோவில்களிலே 
கொண்டுபோய்‌, 


யோவே 3:6. யூதாவின்‌ குமாரரையும்‌ 
எருசலேமின்‌. குமாரரையும்‌ 
அவர்களுடைய எல்லைகளுக்குத்‌ 
தூரமாக்கும்படிக்கு கிரேக்கரிடத்தில்‌ 
விற்றுப்போட்டீர்கள்‌. 


யோவே 3:7. இதே, தீங்கள்‌ 
அவர்களை விற்றுப்போட்ட 
அவ்விடத்திலிருந்து நான்‌ அவர்களை 
எழும்பிவரப்பண்ணி, தீங்கன்‌ 
சுரிக்கட்டினதை உங்கள்‌ தலையின்மேல்‌ 
திரும்பும்படி. செய்து, 


யோவே 3:8. உங்கள்‌ குமாரரையும்‌ 
உங்கள்‌ குமாரத்திகனையும்‌ யூதா 
புத்திரரின்‌ கையிலே விற்பேன்‌; 
இவர்கள்‌ அவர்களைத்‌: 
தூரதேசத்தாராகிய சபேயரிடத்தில்‌ 
விற்றுப்போடுவார்கள்‌; கர்த்தர்‌ இதைச்‌ 
சொன்னார்‌. 


கர்த்தர்‌ யூதாவுக்கும்‌ எருசலேமுக்கும்‌ 
உண்டாயிருக்கிற சிறையிருப்பைத்‌ திருப்புவார்‌ 
கர்த்தருடைய ஐனத்தார்‌ தேசத்‌ 
சிறையிருப்பிலிருக்கிறார்கள்‌ 

அனுபவம்‌ வேதனையும்‌, 

நிரம்பியதாக இருக்கும்‌. 

வேதனைகளும்‌, உபத்திரவங்களும்‌ நீடித்த 
காலத்திற்கு இருக்காது. கர்த்தருடைய 
ஜனத்திற்கு, நித்திய வேதனைகளும்‌, 
நித்திய உபத்திரவங்களும்‌ உண்டாகாது. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
எகிப்து தேசத்தி! இர்டவியாம்‌ பரா 
சுமார்‌ 430. வருஷங்களாக அவர்கள்‌ 
அங்கே  அடிமைப்பட்டவர்களாயிருந்தார்கள்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய பலத்த பயத்தினால்‌, 
இஸ்ரவேல்‌ புத்திரரை எகிப்தின்‌. 
அடிமைத்தனத்திலிருந்து 

விடுதலைபண்ணினார்‌. 


பூர்வகாலத்‌ 


யோவேல்‌ - 
JOEL- COMMENTARY 


விரிவுரை 


அதன்‌ பின்பு 
பாபிலோன்‌ 
அடிமைப்பட்டிருந்தார்கள்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய ஜனத்தை பாபிலோன்‌ தேசத்து 
சிறையிருபபிலிருந்து விடுவித்து, அவர்களை, 
அவர்களுடைய சொந்த தேசத்திற்கு 
மறுபடியும்‌ அழைத்துக்கொண்டு வந்தார்‌. 


கர்த்தருடைய ஜனம்‌ 


புதிய ஏற்பாட்டுக்காலத்தில்‌, நம்முடைய 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து. நமக்கு 
ஆத்தும விடுதலையைக்‌ கொடுக்கிறார்‌. 
நம்முடைய ஆத்துமா பாவத்திற்கும்‌, 
சாத்தானுக்கும்‌ அடிமைப்பட்டிருக்கும்போது, 
நம்முடைய இரட்சகராகிய இயேசுகிறிஸ்து, 
நம்முடைய ஆத்துமாவை, சாத்தானுடைய 
அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கிறார்‌. 
கர்த்தருடைய  அநுக்கிரக வருஷத்தை 
அறிவிப்பதும்‌, 'சிறைப்பட்டவர்களை 
விடுலிப்பதும்‌ இயேசுகிறிஸ்துலின்‌ பிரதான 
ஜை 
சிக்கும்‌ 
பாவத்திற்கு 
அடிமைகளாகயிருக்கிறவர்களை, விடுவித்து 
இரட்சிக்கிறார்‌ 


கர்த்தர்‌ யூதாவுக்கும்‌ எருசலேமுக்கும்‌ 
உண்டாயிருக்கிற சிறையிருப்பைத்‌ திருப்புவார்‌. 


“தேவரீர்‌ உன்னதத்திற்கு ஏறி, 
சிறைப்பட்டவர்களைச்‌' சிறையாக்கிக்‌ 
கொண்டுபோனீர்‌: தேவனாகிய கர்த்தர்‌ 
மனுஷருக்குள்‌ வாசம்பண்ணும்‌ பொருட்டு, 
துரோகிகளாகிய மனுஷர்களுக்காகவும்‌ 
வரங்களைப்‌ பெற்றுக்கொண்டீர்‌" (சங்‌ 68:18). 

'சிறைப்படுத்திக்கொண்டு போகிறவன்‌ 
சிறைப்பட்டுப்போவான்‌;. பட்டயத்தினாலே. 
கொல்லுகிறவன்‌ பட்டயத்தினாலே. 
கொல்லப்படவேண்டும்‌. பரிசுத்தவான்‌௧ளுடைய 
பொறுமையும்‌ விசுவாசமும்‌ இதிலே விளங்கும்‌" 
(வெளி 13:10). 


ஜனத்திற்கு 


செய்தவர்கள்‌ 


கர்த்தருடைய 
விரோதமாகத்‌ தீங்கு 
எல்லோர்மீதும்‌ தேவனுடைய நியாயத்தீர்ப்பு 
வரும்‌. கர்த்தருடைய ஜனத்தையும்‌, 
தேசத்தையும்‌ சேதப்படுத்நியவர்கள்‌ 
மெய்யாகவே தண்டிக்கப்படுவார்கள்‌. 
அவர்களால்‌ கர்த்தருடைய 
நியாயத்தீர்ப்பிலிருந்தும்‌, கர்த்தர்‌ கொடுக்கும்‌ 
தண்டனையிலிருந்தும்‌ தப்பிக்க முடியாது. 





f= FTE 
TT 


கர்த்தருடைய இஸ்ரவேலைத்‌ 
தொடுகிறவன்‌, அவருடைய கண்ணின்‌: 
மணியைத்‌ தொடுகிறான்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
ஜனத்தைப்‌ பாதுகாக்கிறார்‌. இஸ்ரவேல்‌ 
ஜனங்களைப்‌ பாதுகாப்பதற்கு ஒருவருமில்லை. 
என்று நினைத்து, அந்நிய தேசத்தார்‌, 
அவர்களைத்‌ துன்பப்படுத்தினார்கள்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய ஜனத்திற்கு விரோதமாக தீங்கு 
செய்தவர்களைத்‌ தண்டிக்கிறார்‌. 

“தருவே, சீதோனே, பெலிஸ்தியாவின்‌ 
சகல எல்லைகளே, ம்‌ எனக்கும்‌ 
என்ன? எனக்குச்‌ 
சரிக்கட்டுகிறீர்களோ?" யோவே 3:4) என்று 
கர்த்தர்‌ கேட்கிறார்‌. தீருவும்‌, சீதோனும்‌, 
பெலிஸ்நியாவும்‌ இஸ்ரவேல்‌ தேசத்திற்கு 
அருகாமையிலிருக்கிறார்கள்‌. கர்த்தர்‌ 
இவர்களோடு வழக்காடுகிறார்‌. இவர்கள்‌ 
இஸ்ரவேல்‌ தேசத்தாருக்கு ஏராளமான 
தீங்குகளைச்‌ செய்தார்கள்‌. 

கர்த்தருடைய 
விரோதமாகத்‌. நீங்கு. செய்த எல்லா 
ஜாதியாரையும்‌ கர்த்தர்‌ ஒன்றாய்க்‌ கூட்டுவார்‌. 
நான்‌. சகல தியானம்‌ கூப்ட 
யோசபாத்தின்‌ பள்ளத்தா அவர்களை 
இறங்கிபபொகப்பண்ணி,. வ்‌ என்‌ 
ஜனத்தையும்‌ இஸ்ரவேலென்னும்‌ என்‌ 
ந புறஜாதிகளுக்குள்ளே 
சிதறி என்‌ தேசத்தைப்‌ 
பங்கிட்டுக்கொண்டதினிமித்தமு்‌, அவர்கள்‌ 
என்‌ ஜனத்தின்பேரில்‌  சீப்டுப்போட்டு, 
ஆண்குழந்தைகளை  வேசிப்பணையமாகக்‌. 
கொடுத்து, மதுபானம்பண்ணும்படி, 
பெண்‌ குழந்தைகளைத்‌ திராட்சரசத்துக்குக்‌ 
கிரயமாகக்‌ கொடுத்ததினிமித்தமும்‌, அங்கே. 
அவர்களோடு வழக்காடுவேன்‌"' 

என்று. கர்த்தர்‌ 


இறங்கிப்போகப்பண்ணுவார்‌. 
பள்ளத்தாக்கு எருசலேமுக்கு அருகாமையில்‌ 
இருக்கிறது. கர்த்தர்‌ இங்கே அவர்களோடு 
வழக்காடுவார்‌. 


யோவேல்‌ - விரிவுரை 
JOEL- COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யோசபாத்தின்‌ 
கர்த்தருடைய 
சனகெரிப்பினுடைய 
பெரும்பகுதியை: சங்காரம்பண்ணினார்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய  ஜனத்திற்காகவும்‌, 
தம்முடைய ஜனத்திற்கு விரோதமாக அந்நிய 
தேசத்தார்‌ தீங்கு செய்ததற்காக, 
அவர்களோடு வழக்காடுகிறார்‌. 


அந்நிய தேசத்தார்‌ 
ராதிக்கிறார்கள்‌. 


'காராதனையை 
புத்திரருக்கும்‌. குற்றுக்கொடுக்கிறார்கள்‌. 
அந்நிய தேசத்தார்‌ கர்த்தருடைய 
ஆலயத்திலுள்ள வெள்ளியையும்‌, 
பொன்னையும்‌ எடுத்து, தங்கள்‌ விக்கிரக 
கோவில்களில்‌ கொண்டு போய்‌ 
வைத்துக்கொள்கிறார்கள்‌. இதற்காக கர்த்தர்‌ 
அவர்களோடு வழக்காடுகிறார்‌ 


பள்ளத்தாக்கிலே, 
தூதனானவர்‌ 
சேனையின்‌ 


விக்கிரகங்களை 
தங்களுடைய 
இஸ்ரவேல்‌ 


அந்நிய தேசத்தார்‌ ஸ்ரவேல்‌ 
ஜனங்களை உபத்திரவப்படுத்தினார்கள்‌. 
அவர்கள்‌ கர்த்தருடைய ஜனத்நையும்‌, 
இஸ்ரவேல்‌ என்னும்‌ கர்த்தருடைய 
சுதந்தரத்தையும்‌ புறஜாதிகளுக்குள்ளே 
றடித்தார்கள்‌. அந்நிய தேசத்தார்‌ 
கர்த்தருடைய தேசத்தை, தங்களுக்குள்ளே 
பங்கிட்டுக்கொண்டார்கள்‌. (யோவே 3:2) 
அவர்கள்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரை 
சிறைப்பிடித்து, அவர்களை சொற்ப 
த்திற்கு விற்றுப்போட்டார்கள்‌. 


அந்நிய தேசத்தார்‌. இஸ்ரவேல்‌ 
புத்திரரை சிறைப்பிடித்து, அவர்களை 
விற்றுப்போட்டதினால்‌, அந்நிய 
தேசத்தாருடைய ஐசுவரியம்‌ 
விருத்தியடையவில்லை. அவர்களுடைய 
சம்பத்து அதிகரிக்கவில்லை. தங்களுடைய 
மாம்ச இச்சைகளை நிறைவேற்றுவதற்காக, 
அந்நிய தேசத்தார்‌, இஸ்ரவேல்‌ ஜனத்தை 
சொற்ப கிரயத்திற்கே விற்றுப்போட்டார்கள்‌. 





i= FTE 
ETT 


அந்நியர்கள்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருடைய 
ஆண்குழந்தைகளை  வேசிப்பணையமாகக்‌ 
கொடுத்து, மதுபானம்பண்ணும்படி, 
பெண்‌ குழந்தைகளைத்‌ திராட்சரசத்துக்குக்‌ 
கிரயமாகக்‌ கொடுத்தார்கள்‌ (யோவே 3:3). 
இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ ஆண்குழந்தைகளும்‌, 
பெண்குழந்தைகளும்‌ அந்நிய தேசத்தாருக்கு 
அடிமைகளாகயிருக்கிறார்கள்‌. ஆகையினால்‌. 
அவர்கள்‌ கர்த்தருடைய ஜனத்தை 
மனுஷராகவே மதிக்கவில்லை. அந்நிய 
தேசத்தார்‌. திராட்சரசத்தைக்‌ குடிப்பதற்கும்‌, 
'வேசித்தனம்பண்ணுவதற்கும்‌, இஸ்ரவேல்‌ 
புத்திரரின்‌ ஆண்பிள்ளைகளையும்‌, 
பெண்பிள்ளைகளையும்‌ கிரயமாகச்‌ 
செலுத்தினார்கள்‌. 

அந்நிய தேசத்தார்‌ இஸ்ரவேல்‌. 
புத்திரருடைய ஆண்பிள்ளைகளையும்‌, 
பெண்பிள்ளைகளையும்‌ விற்று. அந்தக்‌ 
கிரயத்தினால்‌ தங்கள்‌ மாம்சத்தின்‌ 
இச்சைகளை தயான்‌ 
கர்த்தருடைய ஜனங்களை விற்ற 
கிரயத்தினால்‌ அவர்களுடைய ஐசுவரியம்‌ 
விருந்தியடையவில்லை. பாவமான வழியில்‌ 
சம்பாதித்த பணம்‌, வேறொரு பாவமான 
வழியில்‌ செலவிடப்படுகிறது. 


:ருவின்‌ ஜனங்களும்‌, 
யூநாவிலுள்ள 
எருசலேமிலுள்ள 


பெலிஸ்தியரும்‌ 
பிள்ளைகளையும்‌ 
பிள்ளைகளையும்‌ 
சிறைப்பிடித்து கிரேக்கரிடம்‌ விற்றுப்‌ 
போடுவார்கள்‌. யூதாவின்‌ குமாரரையும்‌ 
எருசலேமின்‌ குமாரரையும்‌ அவர்களுடைய 
ல்‌ தூரமாக்கும்படிக்கு 

விற்றுப்போட்டீர்கள்‌” 
(யோவே 3:6) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


தங்களுடைய. எல்லைகளுக்கு 
கர்த்தருடைய ஜனத்தை தூரமாக்கவேண்டும்‌. 
தங்களுடைய 

அவர்களைத்‌ 

இதற்காகவே 

குமாரரையும்‌ 

கிரேக்கரிடத்தில்‌ 

விற்றுப்போடுகிறார்கள்‌. 


யோவேல்‌ - விரிவுரை 
JOEL- COMMENTARY 


கொள்ளைபிடுகிறார்கள்‌. 
வெள்ளியையும்‌ என்‌ 
எடுத்து, இன்பமும்‌ 
உச்சிதமுமான என்‌ பொருள்களை உங்கள்‌ 
கோவில்களிலே கொண்டுபோய்‌ வைத்தீர்கள்‌" 
(யோவே 3:5) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
அவர்கள்‌ தேவனுடைய ஆலயத்திலுள்ள 
பொக்கிஷத்தையும்‌ கொள்ளையிட்டார்கள்‌. 
இஸ்ரவேல்‌. தேசத்திலுள்ள 
பொக்கிஷங்களையும்‌ கொள்ளையிட்டார்கள்‌. 
அந்நியர்கள்‌ இஸ்ரவேல்‌ தேசத்தின்மீது 
யுத்தம்பண்ணி, எருசலேமிலுள்ள 
இஸ்ரவேல்‌ 
த்‌ பொன்னையும்‌ 
வெள்ளியையும்‌ கொள்ளையிட்டு, தங்கள்‌ 
தேசத்திற்கு வெற்றி சின்னமாக 
கொண்டுபோனார்கள்‌. இஸ்ரவேல்‌ 
தேசத்தின்மீது தங்களுக்கு கிடைத்த 
வெற்றிக்கு அடையாளமாக, அவர்கள்‌ 
ல்‌ ந்த பொன்னையும்‌ 
விக்கிரகக்‌ 


பெற்றதாக நினைக்கிறார்கள்‌ 
விக்கிரகங்கள்‌ 


விக்கிரகங்களைத்‌ 
துதிக்கிறார்கள்‌. கர்த்தருடைய உடன்படிக்கை 
பெட்டியை பெலிஸ்தியர்‌, எடுத்துக்‌ 
கொண்டு போய்‌ தாகோனின்‌ கோவிலிலே 
வைத்தார்கள்‌. 

தீருவும்‌ சீதோனும்‌, பெலிஸ்தியாவும்‌ 
இஸ்ரவேலுக்கு விரோதமாகத்‌ தீங்கு 
செய்கிறார்கள்‌. ஆனால்‌ இஸ்ரவேல்‌ 
தேசத்தார்‌ இவர்களுக்கு விரோதமாக ஒரு 
தீங்கும்‌ செய்யவில்லை: ஆகையினால்‌ 
கர்த்தர்‌, 'தீருவே, சீதோனே, பெலி 
ஸ்தியாவின்‌ சகல எல்லைகளே, உங்களுக்கும்‌ 
எனக்கும்‌ என்ன? இப்படி எனக்குச்‌. 
சரிக்கட்டுகிறீர்களோ? இப்படி எனக்குச்‌. 
சரிக்கட்டுவீர்களாகில்‌, நான்‌ தாமதமின்றி 
அதிசீக்கிரமாய்‌ நீங்கள்‌ சரிக்கட்டுகிறதை 
உங்கள்‌ தலையின்மேல்‌ திரும்பும்படிசெய்வேன்‌"' 
(யோவே 3:4) என்று சொல்லுகிறார்‌. 





i THE 
TT 


கர்த்தரோடு யாரும்‌ வழக்காடி ஜெயிக்க 
முடியாது. கர்த்தர்‌ நீதியும்‌ நியாயமுமுள்ளவர்‌. 
அந்நிய தேசத்தார்‌. இஸ்ரவேல்‌ இனத்திற்கு 
விரோதமாக செய்த தீங்குகளினிமித்தமாக. 
கர்த்தர்‌ அவர்களோடு வழக்காடுகிறார்‌. 
அவர்கள்மீது தம்முடைய நீதியை 
சரிக்கட்டுகிறார்‌. 


அந்நிய தேசத்தார்‌ 
குமாரரையும்‌ எருசலேமின்‌ 
அவர்களுடைய எல்லைகளுக்குத்‌ 
தூரமாக்கும்படிக்கு கிரேக்கரிடத்தில்‌ 
விற்றுப்போட்டார்கள்‌ (யோவே 3:6). அவர்கள்‌ 
தங்கள்‌ தேசத்தின்‌ எல்லைகளுக்குள்‌ 
மறுபடியும்‌ திரும்பி வரமாட்டார்கள்‌ என்று 
நினைத்தார்கள்‌. 

னால்‌ கர்த்தரோ 
ஜனத்தின்‌ பிள்ளைகளை மறுபடியும்‌ திரும்பி 
வரச்செய்வார்‌. “இதோ, நீங்கள்‌ அவர்களை 
விற்றுப்போட்ட  அலவ்விடத்திலிருந்து நான்‌ 
அவர்களை  எழும்பிவரப்பண்ணி, நீங்கள்‌ 
சரிக்கட்டனதை உங்கள்‌ தலையின்மேல்‌ 
திரும்பும்படி செய்வேன்‌" (யோவே 3:7) என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


யூதாவின்‌ 
குமாரரையும்‌ 


தம்முடைய 


தம்முடைய ஜனத்தின்‌ பிள்ளைகளை 
அந்நியர்கள்‌ விற்றுப்போட்டதினால்‌, கர்த்தர்‌ 
அவர்கள்மீது நீதியைச்‌ சரிக்கட்டுகிறார்‌ 
"உங்கள்‌ குமாரையும்‌ உங்கள்‌ 
குமாரத்திகளையும்‌ யூதா புத்திரரின்‌ கையிலே 
விற்பேன்‌; இவர்கள்‌ அவர்களைத்‌ 
தூரதேசத்தாராகிய 'சபேயரிடத்தில்‌ 
விற்றுப்போடுவார்கள்‌' (யோவே 3:8) என்று 
கர்த்தர்‌ அந்நிய தேசத்தாரைப்‌ பார்த்து, 


தூரதேசத்தார்‌. 


மறுபடியும்‌ 

த்திற்கு திரும்பி 

வரமாட்டார்கள்‌ தீர்க்கதரிசனம்‌ 

மக்கபியருடைய காலத்தில்‌ நிறைவேறிற்று 

என்றும்‌, து கடைசிகாலத்தில்‌. 

நிறைவேறும்‌ றும்‌ வேதபண்டிதர்கள்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 


யோவேல்‌ - விரிவுரை 
JOEL- COMMENTARY 


கர்த்தரின்‌ நான்‌ 
போவே 3:9-17 


யோவே 38. இதைப்‌ 
புறஜாதிகளுக்குன்னே கூறுங்கள்‌; 
யுத்தத்துக்கு ஆயத்தம்‌ பண்ணுங்கள்‌; 
யராக்கிரமசாலிகனை எழுப்புங்கள்‌; 
யுத்தவீரர்‌ எல்லாரும்‌ சேர்ந்து 
ஏறிவரக்கடவர்கன்‌. 


யோவே 3:10. உங்கள்‌ 
மண்வெட்டிகளைப்‌ பட்டயங்களாகவும்‌, 
உங்கள்‌ அரிவான்‌௧ளை எட்டிகளாகவும்‌ 
அடியுங்கள்‌; பலவீனனும்‌ 
தன்னைப்‌ என்று 
சொல்வானாக. 


யோவே 8:11. சகல ஜாதிகளே, 
தீங்கன்‌ ௬ற்றிலுமிருத்து ஏகமாய்‌ வந்து 
கூடுங்கள்‌; கர்த்தாவே, நீரும்‌ அங்கே 
உம்முடைய பராக்கிரமசாலிகனை 
இறங்கப்பண்ணுவீராக. 


யோவே 8:12. ஜாதிகள்‌ எழும்பி 
யோசபாத்தின்‌ பன்னத்தாக்குக்கு 
வருவார்கனாக; சுற்றிலுமுன்ன. 
ஜாதிகளை நியாயந்தீர்க்க அங்கே 
நான்‌ விற்றிருப்பேன்‌. 


பலவான்‌. 


யோவே 89:18. பயிர்‌ 
அரிவானை 


முதிர்ந்தது, 

தீட்டி அறுங்கன்‌, வந்து 

ஆலை 

ஆலையின்‌ 

வழித்தோடுகிறது; 
அவர்களுடைய பாதகம்‌ பெரியது. 


யோவே 344. 
பன்னத்தாக்கிலே. 
திரன்திரனாய்‌ இருக்கிறார்கள்‌; 
'தியாயத்தீர்ப்பின்‌ பன்னத்தாக்கிலே 
கர்த்தரின்‌ நான்‌ ௪மீபமாயிருக்கிறது. 


தியாயத்தீர்ப்பின்‌ 
ஜனங்கள்‌. 


யோவே 3:15. சூரியனும்‌ 
இருண்டுபோகும்‌, 
ஒனி௰ழுங்கும்‌. 


சந்திரனும்‌. 
நட்சத்திரங்கள்‌. 





i= FTN 
TT 


யோவே 3:16. கர்த்தர்‌ சீயோனிலிருத்தூ 
கெர்ச்சித்து, எருசலேமிலிரு, 
சுத்தமிடுவார்‌ வானமும்‌ 

அதிரும்‌; ஆனாலும்‌ 

ஒனத்துக்கு 

இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு அரணான 
கோட்டை யுமாயிருப்பார்‌. 

வயோவே 3:17. 
பர்வதமாகிய 
வாசமாயிருக்கிற 
தேவனாகிய 
அப்பொ 
ee எருச 
பரிகத்தமாயிருக்கும்‌ அத்தியர்‌ இனி 
அதைக்‌ கடத்துபோவதில்லை. 


நான்‌ 
கர்த்தர்‌ 


கர்த்தர்‌ அந்நிய தேசங்களில்‌ 
நியாயந்தீர்ப்பார்‌. சனகெரிப்‌, நேபுகாத்நேச்சார்‌ 
அந்தியோகஸ்‌ ஆகியோரின்‌ அழிவை இந்த 
ங்கள்‌ பிரத்தியட்சமாய்க்‌ கூறுவதாக 


ந த்தறில்துவையம்‌ தம்முடைய சக்கு, 
விரோதமாக எழும்புகிற எல்லா 
சத்துக்களையும்‌ அழித்தப்போடுவார்‌ 
வாக்கியங்கள்‌ கடைசி நியாயத்தீர்ப்பு 
நாளின்போது நிறைவேறும்‌ என்றும்‌, 
வேதபண்டிதர்களில்‌ பலர்‌ விளக்கம்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 


தேவனுடைய ராஜ்யத்திற்கு விரோதமாக 
எழும்புகிற சத்துருக்கள்‌ எல்லோருக்குமே 

வரும்‌. “இதை புறஜாதிகளுக்குள்ளே 
கூறுங்கள்‌” (யோவே 3:9) என்று கர்த்தர்‌ 
வஞ்சக புகழ்ச்சியணியில்‌ சொல்லுகிறார்‌. 
தேவனுக்கு விரோதமாகவும்‌, அவருடைய 
ஜனத்திற்கு விரோதமாகவும்‌ எத்தனை 
ஜாதியார்‌ எழும்பினாலும்‌, எத்தனை 
தேசத்தார்‌ எழும்பினாலும்‌, அவர்களுக்கு 
ஜெயமில்லை. சத்துருக்கள்‌ எல்லோரையும்‌ 
ஒன்றாய்க்‌ கூட்டுமாறு கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
அவர்கள்‌ எல்லோரும்‌ ஒன்றாய்க்‌ 
கூடிவந்தாலும்‌, சத்துருக்களுக்கு 
ஜெயமில்லை. 


யோவேல்‌ - விரிவுரை 
JOEL- COMMENTARY 


கர்த்தர்‌ சர்வவல்லமையுள்ளவர்‌. தமக்கு 
விரோதமாகவும்‌, தம்முடைய ஜனத்திற்கு 
விரோதமாகவும்‌ எழும்புகிற சத்துருக்களையும்‌, 
அந்தகார வல்லமைகளையும்‌ கர்த்தர்‌ 
சங்காரம்பண்ணுவார்‌. “யுத்தத்துக்கு ஆயத்தம்‌ 
பண்ணுங்க: பராக்கிரமசாலிகளை 
எழுப்புங்கள்‌: யுத்தவீரர்‌ எல்லாரும்‌ சேர்ந்து, 
ஏறிவரக்கடவர்கள்‌" (யோவே 39) என்று 
கர்த்தர்‌ தம்முடைய சத்துருக்களைப்‌ பார்த்து 
சொல்லுகிறார்‌. சத்துருக்களின்‌ எண்ணிக்கை 
எல்வளவு திரளாகயிருந்தாலும்‌, அவர்களுக்கு 
ஜெயம்‌ இல்லை. 

'ஜாதிகள்‌ யோசபாத்தின்‌ 
பள்ளத்தாக்குக்கு வருவார்களாக" 
(யோவே 3:12) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
சுற்றிலுமுள்ள ஜாதிகளை நியாயந்தீர்ப்பதற்கு, 
கர்த்தர்‌ அங்கே வீற்றிருப்பார்‌. யோசபாத்தின்‌ 
பள்ளத்தாக்கிலே சத்துருக்கள்‌ 
சங்காரமாவார்கள்‌. 


எழும்பி 


யோசபாத்‌ கர்த்தருடைய 
நியாயத்தீர்ப்பைக்‌ குறிக்கிறது. சத்துருக்கள்‌ 
யோசபாத்தின்‌ பள்ளத்தாக்குக்கு வரும்போது, 
ர்கள்‌ கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு 

ம்‌ ஸ்தலத்திற்கு வருகிறார்கள்‌. 

ல்‌ யுத்தவீரராயிருக்கிற 


ராஜ்யம்‌ மனுஷர்‌ 
ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. 
ராஜ்யத்திற்கு விரோதமாக 
சத்துருக்கள்‌ எழும்புகிறார்கள்‌. கர்த்தருடைய 
ஊழியக்காரர்கள்‌, இந்தப்‌ பூமியிலே, மனுஷர்‌ 
மத்தியிலே, தேவனுடைய நீதியை 
நிறைவேற்றுகிறவர்களாகயிருக்கிறார்கள்‌. 
சத்துருக்கள்‌ யோசபாத்தின்‌ பள்ளத்தாக்குக்கு 
கூடிவரும்போது, கர்த்தரும்‌ அங்கே 
தம்முடைய பராக்கிரமசாலிகளை 
இறங்கப்பண்ணுவார்‌. கர்த்தருடைய 
பரிசுத்தவான்கள்‌ எல்லோரும்‌ அவருடைய 
பராக்கிரமசாலிகளாயிருக்கிறார்கள்‌. 





f= FT 
TT 


மோசே சீனாய்‌ மலையிலிருந்து முதல்‌ 
முறையாக இறங்கி வந்த போது, அவர்‌ 
எதை சொல்லியிருக்கவேண்டுமோ, அதை 
இப்போழுது சொல்லுகிறார்‌. 
சீனாய்‌ 
இரண்டாம்‌ முறையாக இறங்கி க 
மோசே. இதற்கு முன்பு என்ன 
செய்திருக்கவேண்டுமோ அதை 
இப்பொழுது செய்கிறார்‌ 


மோசே சீனாய்‌ மலையிலிருந்து முதல்‌ 
முறையாக இறங்கி வந்தபோது, இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ கர்த்தருக்கு விரோதமாகப்‌ பாவம்‌ 
செய்தார்கள்‌. தேவனுக்கும்‌ அவர்களுக்கும்‌ 
நடுவே இருந்த ஐக்கியமும்‌, உடன்படிக்கையும்‌ 
முறிந்துபோயிற்று. இப்பொழுது மோசே 
இரண்டாம்‌ முறையாக சீனாய்‌ மலையிலிருந்து 
இறங்கி ம்‌ 

இடையே 
அவர்களிடையே முறிந்துபோன ஐக்கியம்‌ 
இப்போது புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது. 


மோசே கர்த்தரிட து 
ெத்றுக்கன்ப களைக்க லன்ன 
புத்திரருக்கு சொல்லுகிறார்‌. 


காலதாமதம்பண்ணாமல்‌. 

வார்த்தைக்கு உடனே கீழ்ப்படியவேண்டும்‌. 

கர்த்தர்‌ அவர்களுக்கு செய்ய 

சொல்லியிருக்கிற காரியங்களை உடனே 

செய்ய ஆரம்பிக்கவேண்டும்‌. 
ஒய்வுநாளைப்பற்றிய பிரமாணம்‌ 

யாத்‌ 359-3) ்‌ 

கர்த்தருக்கு செலுத்த 

காணிக்கைகளைப்பற்றிய 

யாத்‌ 3549) 

போடுவதற்கு. 3 

பயன்படுத்தப்படும்‌. ஆசரிப்புக்ூடாரத்தையும்‌ 

அதிலுள்ள பணிமுட்டுக்களையும்‌ பற்றிய 

பிரமாணம்‌ (யாத்‌ 3510-19). 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இஸ்ரவேல்‌. புத்திரர்‌ 
ஆசரிப்புக்கூடாரத்தின்‌ வேலைக்கும்‌, அதின்‌ 
சகல ஊழியத்திற்கும்‌ காணிக்கைகளைக்‌ 
கொண்டு வருகிறார்கள்‌ (யாத்‌ 35:20-29) 
மோசே ஆசரிப்புக்கூடாரத்தின்‌ 
வேலைகளுக்கு தலைவர்களை நியமிக்கிறார்‌ 
(யாத்‌ 35:30-35) 


கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய 
காணிக்கை 
யாத்‌ 35:1-19 


யாத்‌ 950: மோசே இஸ்ரவேல்‌ 
புத்திரராகிய சபையார்‌ எல்லாரையும்‌ 
கூடிவரச்செய்து, அவர்களை நோக்கி: 


யாத்‌ 52, நீங்கள்‌ ஆறுநான்‌. 
வேலைசெய்ய வேண்டும்‌, ஏழாம்‌. 
நானோ உங்களுக்குப்‌ பரிசுத்த நானாய்‌ 
இருப்பதாக; அது கர்த்தருக்கென்று 
ஓய்ந்திருக்கும்‌ ஓய்வு நான்‌; அதிலே 
'வேலைசெய்கிறவன்‌. எவனும்‌ 
'கொலைசெய்யப்படக்கடவன்‌. 


யாத்‌ 35:3, ஓய்வுநானில்‌ உங்கள்‌ 
வாசஸ்தலங்களில்‌ எங்கும்‌ நெருப்பு 
மூட்டாதிருப்பீர்கனாக என்னும்‌ 
இவ்வார்த்தைகளைக்‌ 
கைக்கொள்ளும்படி. கர்த்தர்‌ 
கட்டனையிட்டார்‌ என்றான்‌. 


யாத்‌ 85:4. பின்னும்‌ மோசே. இஸ்ரவேல்‌ 
புத்திரராகிய சபையார்‌ எல்லாரையும்‌ 
நோக்கி: 


யாத்‌ 855. உங்களுக்கு உண்டானதிலே. 
கர்த்தருக்கு ஒரு காணிக்கையைக்‌. 
கொண்டு வந்து செலுத்துங்கள்‌; 
மனமுன்னவன்‌ எவனோ, அவன்‌ அதைக்‌ 
 கொண்டுவரட்டும்‌; கர்த்தருக்குச்‌ 
செலுத்தும்‌ காணிக்கை 
என்னவென்றால்‌, பொன்னும்‌ 
வெள்ளியும்‌, வெண்கலமும்‌, 


யாத்‌ 35:8. இனநீலநாலும்‌, 
இரத்தாம்பரநாலும்‌, சிவப்புநாலும்‌, 
மெல்லிய பஞ்சுநூலும்‌, வென்னாட்டு 
மயிரும்‌, 





f= THEN 
TT 


“உங்கள்‌ மண்வெட்டிகளைப்‌ 
பட்டயங்களாகவும்‌, உங்கள்‌ அரிவாள்களை 
ஈட்டிகளாகவும்‌ அடியுங்கள்‌; பலவீனனும்‌ 
தன்னைப்‌ பலவான்‌ என்று சொல்வானாக. 
சகல ஜாதிகளே, நீங்கள்‌ சுற்றிலுமிருந்து 
ஏகமாய்‌ வந்து கூடுங்கள்‌” (யோவே 3:01. 
இந்த வாக்கியத்தை கர்த்தர்‌ தம்முடைய 
சத்துருக்களிடம்‌ சொல்லுகிறார்‌ என்றும்‌, 
ம்‌ பரிசுத்தவான்‌களிடம்‌. 
வேதபண்டிதர்கள்‌ 

வியாக்கியானம்‌. 


என்றும்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 


கர்த்தர்‌ 
நம்முடைய 


இந்த வாக்கியத்தை 
ிசுத்தவான்களிடம்‌ 
சொல்லுகிறார்‌ என்று வியாக்கியானம்‌ 
பண்ணுவது, மிகவும்‌ 
சிறப்பாகமிருக்கும்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
ஜனத்தைப்‌ பார்த்து யுத்தத்திற்கு 
ஆயத்தப்பண்ணுங்கள்‌, பராக்கிரமசாலிகளை 
எழுப்புங்கள்‌” என்று சொல்லுகிறார்‌. 
கர்த்தர்‌ 
பரிசுந்தவான்களிடம்‌, 


(வர்களுடைய 
கனு 
சத்துருக்களின்‌ 
அதிகரித்திருக்கிறது. அவர்கள்‌ 
ஆயத்தமாயிருக்கிறார்கள்‌. 
நியாயத்தீர்ப்பின்‌ பள்ளத்தாக்கிலே. 
ஜனங்கள்‌ திரள்திரளாய்‌ இருக்கிறார்கள்‌: 
நியாயத்தீர்ப்பின்‌ பள்ளத்தாக்கிலே கர்த்தரின்‌ 
நாள்‌ சமீபமாயிருக்கிறது (யோவே 3:14). 
இந்த வசனத்தில்‌, “நியாயத்தீர்ப்பின்‌ 
பள்ளத்தாக்கு” என்னும்‌ வாக்கியம்‌, இதற்கு. 
பு, “யோசபாத்தின்‌ பள்ளத்தாக்கு” என்று 
எ வடகசகர. நியாயத்தீர்ப்பின்‌ 
"கர்த்தர்‌ தம்முடைய நியாயத்தீர்ப்பை 
நாளாகும்‌. 


ஒவ்வொருவரும்‌ தங்களுடைய சரீரத்தின்‌ 
கிரியைகளுக்குத்தக்க. பலனைப்‌ 
பெற்றுக்கொள்வார்கள்‌. 


யோவேல்‌ - விரிவுரை 
JOEL- COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நியாயத்தீர்ப்பின்‌ பள்ளத்தாக்கு, 
அறுவடையின்‌ பள்ளத்தாக்காகயிருக்கிறது. 
சத்துருக்களின்‌ பாதகம்‌ 
பெரியதாகமிருப்பதினால்‌, அவர்கள்‌ 
முதிர்ந்த பமிரைப்போல இருக்கிறார்கள்‌. 
அறுவடைக்கு. ஆயத்தமாயிருக்கிறார்கள்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய பரிசுத்தவான்களிடம்‌, 
அரிவாளை நீட்டி அறுங்கள்‌, ஆலை 
நிரம்பியிருக்கிறது. ஆலையின்‌ தொட்டிகள்‌ 
வழிந்தோடுகிறது. அவர்களுடைய பாதகம்‌ 
பெரியது' என்று சொல்லுகிறார்‌. 
கர்த்தருடைய ஜனத்திற்கு விரோதமாக 
எழும்புகிற சத்துருக்கள்‌, கோடைகாலத்து 
களத்திலுள்ள மண்ணைப்போலிருப்பார்கள்‌. 


நாளின்போது, 
மாற்றங்கள்‌ 
, சந்திரனும்‌ 


கர்த்தருடைய 
இயற்கையில்‌ அநேக 
உண்டாகும்‌. “சூரியனும்‌ 
இருண்டுபோகும்‌, 
ஒளிமழுங்கும்‌" (யோவே. 
மாற்றத்தைப்பற்றி 
சொல்லப்பட்டிருக்கிறது. 
பெரிதும்‌ பயங்கரமுமான நாள்‌ டுகள்‌ 
சூரியன்‌ இருளாகவும்‌, சந்திரன்‌ 
இரத்தமாகவும்‌ மாறும்‌" (யோவே 2:31). 
ம்‌, சந்திரனும்‌, 
நட்சத்திரங்கள்‌ இமாமை 
ஒளிகொடுக்கக்கூடியவை. அவை 
பிரகாசமாயிருக்கும்‌. கர்த்தருடைய 
நாளின்போது, அவருடைய பரிசுத்தவான்கள்‌ 
பிரகாசத்தோடிருப்பார்கள்‌ 
பிரகாசத்திற்கு முன்பாக, 
்‌ நட்சத்திரங்கள்‌ 
ஒளியும்‌ 


நாளின்போது, 

கர்த்தரே 

நியாயாதிபதியாயிருப்பார்‌. அவருடைய 

மகிமையின்‌ பிரகாசத்திற்கு முன்பாக, 

சூரியன்‌, சந்திரன்‌, நட்சத்திரங்கள்‌ 

ஆகியவற்றின்‌  பிரகாசங்களும்‌ ஒளியும்‌ 
மழுங்கும்‌. 





i= FTE 
TT 


நாளில்‌ 
கெர்ச்சித்து, 


கர்த்தர்‌ தம்முடைய 
சீயோனிலிருந்து 
எருசலேமிலிருந்து சத்தமிடுவார்‌: வான 
பூமியும்‌ அதிரும்‌ (யோவே 346) 
கர்த்தருடைய நாள்‌ துன்மார்க்கருக்கு 
பயங்கரமான நாளாகயிருக்கும்‌. 

தம்முடைய மகிமையின்‌ சிங்காசனத்தில்‌ 
வீற்றிருந்து கெர்ச்சிப்பார்‌. கர்த்தருடைய 
கெர்ச்சிப்பின்‌ சத்தத்தைக்‌ கேட்டு 
துன்மார்க்கர்‌ பயந்து நடுங்குவார்கள்‌. அவர்‌ 
செர்ச்சிப்பது சிங்கம்‌ கெர்ச்சிப்பதுபோல 
பயமாயிருக்கும்‌. 


நாள்‌ அவருடைய 
பரிசுத்தவான்களுக்கு சந்தோஷமான 
நாளாகமிருக்கும்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
நாளிலே, தமது ஜனத்திற்கு அடைக்கலமும்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு அரணான 
கோட்டையுமாயிருப்பார்‌ (யோவே 346) 
குர்த்தருடையபரிசத்தவான்‌களின்‌ சந்தோஷம்‌ 
நிலைத்திருக்கும்‌. அவருடைய 
பரிபூரணமாமிருக்கும்‌. 

பரிசுத்தமாயிருக்கும்‌. அந்நியர்‌ 
கடந்துபோகமாட்டார்கள்‌. கர்த்தர்‌ 
பர்வதமாகிய சீயோனிலே வாசமாயிருப்பார்‌ 
அவரே தங்கள்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
என்று, அவருடைய பரிசுத்தவான்கள்‌ 
அறிந்துகொள்வார்கள்‌. 


எருசலேம்‌ 
பரிசுத்தமாயிருப்பதுபோல, 
சுவிசேஷ சபையும்‌ 
கர்த்தருடைய சமை 
ஐக்கியமாமிருக்கிறது. 


விசுவாசிகளுக்கு இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ 
உபத்திரவங்கள்‌ உண்டு. அவர்களுக்கு 
பாடுகளும்‌ வேதனைகளும்‌ உண்டு. 
கர்த்தருடைய பரிசுத்தவான்கள்‌ அநேக 
வேதனைகளை அனுபவித்தாலும்‌, தங்கள்‌ 
பாடுகளுக்கும்‌ மத்தி, 'சீயோனிலே. 
வாசமாயிருக்கிற கர்த்தர்‌, தங்களுடைய 
தேவனாகிய. கர்த்தர்‌ என்பதை. 
அறிந்துகொள்வார்கள்‌. 


கர்த்தருடைய 


நகரம்‌ 

கர்த்தருடைய 
பரிசுத்தமாயிருக்கும்‌. 
பரிசுத்தவான்களின்‌ 


விசுவாசிகளுக்கு பாடுகள்‌ வந்தாலும்‌, 
அந்தப்‌ பாடுகளிலிருந்து இரட்சிக்கிற கர்த்தர்‌ 
ஜீவனோடிருக்கிறார்‌. அவர்களுடைய 
பாடுகளிலிருந்து, அவர்களை இரட்சிக்க 
ஆயத்தமாயிருக்கிறார்‌. 


யோவேல்‌ - விரிவுரை 
JOEL- COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ சீயோனிலே 
வாசமாயிருக்கிறார்‌ 
யோவே 3:18-21 


யோவே அக்காலத்தில்‌ 
பர்வதங்கள்‌ திராட்சரசத்தைப்‌ 
பொழியும்‌, மலைகன்‌ பாலாய்‌ ஓடும்‌, 
யூதாவின்‌. ஆறுகள்‌ எல்லாம்‌. 
யிரவாகித்து ஓடும்‌, ஒரு ஊற்று 
கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து 
புறப்பட்டு சித்தீம்‌ என்னும்‌ 
யன்னத்தாக்கை தீர்ப்பாய்ச்சலாக்கும்‌. 


யோவே 3:19. யூதா புத்திரரின்‌ 
தேசத்திலே குற்றமில்லாத இரத்தத்தைத்‌ 
சித்தி, அவர்களுக்குச்‌. செய்த 
கொடுமையினிமித்தம்‌ எகிப்து 
பாழாய்ப்போகும்‌; ஏதோம்‌ பாழான 
வனாத்தரமாகும்‌. 


3:18. 


யோவே 920. 
சுதாகாலமாகவும்‌, 


ஆனால்‌ யூதாவோ 

எருசலேம்‌. 
தலைமுறை: தலைமுறையாகவும்‌ 
குடியேற்றப்பட்டிருக்கும்‌. 


யோவே 3:21. நான்‌ தண்டியாமல்‌ 
விட்டிருந்த அவர்களுடைய 
இரத்தப்பழியைத்‌ தண்டியாமல்‌ 
விடேன்‌; கர்த்தர்‌ சீயோனிலே. 
வாசமாயிருக்கிறார்‌. 


கர்த்தருடைய கிருபையின்‌ ராஜ்யத்தில்‌, 
சொல்லப்பட்டிருக்கிற 

வாக்குத்தத்தங்கள்‌, ஒரளவு நிறைவேறும்‌. 
ஆனாலும்‌, இந்த வாக்குத்தத்தங்களெல்லாம்‌, 


அவருடைய 
பூரணமாய்‌ நிறைவேறும்‌. 
விரோதமாக எழும்பின 


எல்லோரும்‌ அழிந்துபோவார்கள்‌. 


ப்‌. தள்‌. தத்தில்‌ 
குற்றமில்லாத இரத்தத்தைத்‌ சிந்தி, 
அவர்களுக்குச்‌ செய்த கொடுமையினிமித்தம்‌ 
எகிப்து பாழாய்ப்போகும்‌; ஏதோம்‌ பாழான 
வனாந்தரமாகும்‌” (யோவே 3:19) என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 





i= FTE 
TT 


எகிப்து இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு பழைய 
சத்துரு. பிற்காலத்தில்‌,  ஏதோழும்‌. 
இஸ்ரவேலுக்கு சத்துருவானார்கள்‌. எகிப்து 
பாழாய்ப்போகும்‌. ஏதோம்‌. பாழான 
வனாந்தரமாகும்‌. அங்கே ஒருவரும்‌ 
குடிமிருக்கமாட்டார்கள்‌. இவர்கள்‌ 
யூதாவின்‌ புத்திரருக்கு விரோதமாக தீங்கு 
செய்தார்கள்‌. தம்முடைய  ஜனத்திற்கு 
விரோதமாக ங்கு செய்தவர்களையும்‌, 
அவர்களுடைய தேசங்களையும்‌ கர்த்தர்‌ 
தம்முடைய நீதியினால்‌, அழித்துப்போடுகிறார்‌ 
“அம்மோன்‌ புத்திரருக்குச்‌ 
சொல்லவேண்டியது என்னவென்றால்‌: 
கர்த்தராகிய ஆண்டவருடைய 
வார்த்தையைக்கேளுங்கள்‌; கர்த்தராகிய 
ஆண்டவர்‌ உரைக்கிறார்‌: என்‌ பரிகத்தஸ்தலம்‌ 
பரிசுத்தக்குலைச்சலாக்கப்படுகிறபோதும்‌. 
இஸ்ரவேல்‌ தேசம்பாழாக்கப்படுகிறபோதும்‌, 
யூதா வம்சத்தார்‌ சிறையிருப்பிலே. 
போகிறபோதும்‌, நீ அவர்களுக்கு விரோதமாக 
ஆ, ஆ, என்று நிந்தித்தபடிமினால்‌, இதோ, 
நான்‌ உன்னைக்‌ கிழக்குத்‌ தேசத்தாருக்குச்‌ 
சுதந்தரமாக ஒப்புக்கொடுப்பேன்‌, அவர்கள்‌ 
உன்னில்‌ தங்கள்‌ அரண்களைக்‌ கட்டி, 
உன்னில்‌ தங்கள்‌ வாசஸ்தலங்களை 
உண்டுபண்ணுவார்கள்‌: அவர்கள்‌ உன்‌ 
கனிகளைப்‌ புசித்து உன்‌ பாலைக்‌ 
குடிப்பார்கள்‌" (எசே 25:34) 
“கர்த்தராகிய ஆண்டவர்‌ உரைக்கிறது 
ன்றால்‌ யூதா வம்சத்தார்‌ 
்‌. ந்தவர்ககென்று 


த்‌ 
ஜாதிகளுக்குள்‌ பக்‌. நான்‌ 
அம்மோன்‌ புத்திரரின்‌ தேசத்தைக்‌ கிழக்குத்‌ 
தேசத்தாருக்குத்‌ திறந்துவைத்து, சுதந்தரமாய்‌ 
ஒப்புக்கொடுக்கிறவண்ணமாக, நான்‌ 
மோவாப்‌ தேசத்தின்‌ பக்கத்திலுள்ள அதின்‌ 
கடையாந்தர ஊர்களாகிய பட்டணங்கள்‌ 
முதற்கொண்டுள்ள 

அலங்காரமாகிய 

பாகால்மெயோனையும்‌, 

அவர்களுக்குத்‌ திறந்துவைத்து, மோவாபிலே 
நியாயங்களைச்‌ செய்வேன்‌, அப்பொழுது நான்‌ 
கர்த்தர்‌ என்று  அறிந்துகொள்வார்கள்‌” 
(எசே 25:8-11) 


யோவேல்‌ - விரிவுரை 
JOEL- COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தராகிய ஆண்டவர்‌ உரைக்கிறது 
என்னவென்றால்‌: ஏதோம்‌ யூதா 
வம்சத்தாரிடத்தில்‌ குரோதந்தீர்த்து, 
பழிவாங்கி, பெரிய குற்றஞ்செய்தபடியினால்‌, 
கர்த்தராகிய ஆண்டவர்‌ சொல்லுகிறார்‌: நான்‌ 
தேசத்துக்கு விரோதமாக என்‌ 
அதில்‌ மனுஷரையும்‌: 
மிருகங்களையும்‌ இராதபடிக்குச்‌ சங்காரம்‌ 
பண்ணி, அதைத்‌ தேமான்‌ துவக்கித்‌ 
தேதான்‌ மட்டும்‌ வனாந்தரமாக்குவேன்‌; 
பட்டயத்தால்‌ விழுவார்கள்‌" (எசே 2511213). 


கர்த்தராகிய ஆண்டவர்‌ உணக்கிறது. 
என்னவென்றால்‌: பெலிஸ்தியர்‌ 
குரோதக்காரராயிருந்து, பழம்பகையால்‌ 
கேடுசெய்யவேண்டுமென்று, வர்மம்‌ வைத்துப்‌ 
பழிவாங்கினபடியினால்‌, இதோ, நான்‌ 
பெலிஸ்தியருக்கு விரோதமாக என்‌ கையை 
நீட்டி, கிரேத்தியரைச்‌ சங்கரித்து. 
சமுத்திரக்கரையில்‌ மீதியானவர்களை 
அழித்து. உக்கிரமான தண்டனைகளினால்‌ 
அவர்களில்‌ கொடிதாய்ப்‌ பழிவாங்குவேன்‌; 
நான்‌ அவர்களில்‌ பழிவாங்கும்போது நான்‌ 
கர்த்தர்‌ என்று அறிந்து கொள்வார்கள்‌ என்று 
கர்த்தராகிய ஆண்டவர்‌ சொல்லுகிறார்‌" 
(எசே 25:15-17). 


“மனுபுத்திரனே, 
எருசலேமுக்கு 
ஜனசதளங்களின்‌ 
முகவாசலாயிருந்த 
இடிக்கப்பட்டதென்றும்‌ என்னிடமாக எல்லாம்‌. 


புரண்டுவரும்‌, அது பாழாக்கப்பட்டிருக்க நான்‌ 
வேன்‌ 


நிரப்பப்படு 

சொல்லுகிறபடியினால்‌, கர்த்தராகிய 

ஆண்டவர்‌ சொல்லுகிறது என்னவென்றால்‌: 

தீருவே, இதோ, நான்‌ உனக்கு விரோதமாக 

ல்‌ சமுத்திரம்‌ தன்‌ அலைகளை 
எழும்பிவரப்பண்ணுகிற வண்ணமாய்‌ நான்‌ 
கம்‌ ஜாதிகளை உனக்கு விரோதமாக 

எழும்பி வரப்பண்ணுவேன்‌" (எசே 26:23). 


கர்த்தருடைய ஜனத்திற்கு விரோதமாக 
எழும்பின சத்துருக்களுக்கு அழிவு வரும்‌. 
கர்த்தருடைய ஜனமோ 
ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள்‌. “ஆனால்‌ 
யூதாவோ சதாகாலமாகவும்‌, எருசலேம்‌ 
தலைமுறை தலைமுறையாகவும்‌ 
குடியேற்றப்பட்டிருக்கும்‌' (யோவே 3:20). 
ர்த்தர்‌ தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு, 
ஆசீர்வாதங்களை 





i FTE 
TT 


வன்‌. வாள்‌ ட அருத்த 
அவர்களுடைய இரத்தப்பழியைத்‌ தண்டியாமல்‌ 
விடேன்‌” (யோவே 3:21) என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. கர்த்தர்‌ இதுவரையிலும்‌ 
சுத்திகரிக்காத. ஜனத்தை இனிமேல்‌: 
குத்திகரிப்பார்‌ பலிகளினாலும்‌, 
பண்டிகையின்‌ பிரமாணங்களினாலும்‌ 
சுத்திகரிக்கப்படாதவர்கள்‌, 
கிறிஸ்துவின்‌ 
சுத்திகரிக்கப்படுவார்கள்‌. 


காட்ட 
இயேசுகிறிஸ்துவின்‌ 
சுத்திகரிக்கப்படவேண்டும்‌. 
கொடுக்கிற ஆசீர்வாதங்களைப்‌ 
பெற்றுக்கொள்வதற்கு, நாம்‌ சுத்திகரிக்கப்பட 
வேண்டியது. அவசியமாயிருக்கிறது. 
இருதயத்தில்‌ சுத்தமில்லாமல்‌ ஒருவராலும்‌ 
கர்த்தரை தரிசிக்க முடியாது. 


சபையில்‌ சுத்திகரிப்பு நடைபெறுகிறது. 

ங்கு கர்த்தருடைய வசனம்‌ 
போதிக்கப்படுகிறது விசுவாசிகளுடைய 
இருதயங்கள்‌ புதுப்பிக்கப்படுகிறது. 
ஆனாலும்‌, சபையில்‌, சுத்திகரிப்பின்‌ கிரியை 
வேகமாக நடைபெறாமல்‌, மெதுவாகவே 
நடைபெறுகிறது. சபையின்‌ ஒரு சில 


பகுதிகள்‌. 
சுத்திகரிக்கப்படாமலிருக்கலாம்‌. 
நாளின்போது, விசுவாசிகள்‌ 
சுத்திகரிக்கப்படுவார்கள்‌. 

சுத்திகரிக்கப்படாதவர்கள்கூட, கர்த்தருடைய 
நாளின்போது. யேசுகிறிஸ்துவின்‌ 
இரத்தத்தினால்‌ சுத்திகரிக்கப்படுவார்கள்‌. 


இயேசுகிறிஸ்துவின்‌ இரத்தத்தினால்‌ 

ரிக்கப்பட்டவர்களுக்கு, ஆவிக்குரிய 
ஆசிர்வாதங்களோடு, அவர்களுடைய 
ஜீவனுக்குத்‌ தேவையான நன்மைகளும்‌: 
தாராளமாய்‌ கொடுக்கப்படும்‌. 
அவர்களுடைய மந்தையில்‌ 
பெருக்கமுண்டாயிருக்கும்‌. அவர்களுடைய 
திராட்சத்தோட்டங்கள்‌ செழிப்பாய்‌ வளரும்‌. 
பமிர்‌ நிலங்கள்‌ பசுமையாயிருக்கும்‌. கோதுமை 
நல்ல விளைச்சலைக்‌ கொடுக்கும்‌. 


யோவேல்‌ - விரிவுரை 
JOEL- COMMENTARY 


"அக்காலத்தில்‌ பர்வதங்கள்‌ 
திராட்சரசத்தைப்‌ பொழியும்‌, மலைகள்‌ பாலாய்‌ 
ஓடும்‌, யூதாவின்‌ ஆறுகள்‌ எல்லாம்‌. 
பிரவாகித்து ஓடும்‌, ஒரு ஊற்று கர்த்தருடைய 

ஆலயத்திலிருந்து புறப்பட்டு சித்தீம்‌ என்னும்‌ 


யூதாதேசம்‌ ஏதேன்‌ 
செழிப்பாயிருக்கும்‌. 

தேவரீர்‌ பூமியை விசாரித்து அதற்கு 
நீர்பபாய்ச்சுகிறீர்‌: தண்ணீர்‌ நிறைந்த 
தேவநதியினால்‌ அதை மிகவும்‌ 
செழிப்பாக்குகிறீர்‌; இப்படி நீர்‌ அதைத்‌ 
திருத்தி, அவர்களுக்குத்‌ தானியத்தை 
விளைக்கிறீர்‌. அதின்‌ 


வரப்புகள்‌ 
தணியத்தக்கதாய்‌ அதின்‌ 
படைச்சால்களுக்குத்‌ தண்ணீர்‌ இறைத்து, 
அதை மழைகளால்‌ கரையப்பண்ணி, அதின்‌ 
பமிரை  ஆசிர்வதிக்கிறீர்‌. வருஷத்தை 
உம்முடைய நன்மையால்‌  முடிசூட்டுகிறிர்‌; 
உமது பாதைகள்‌ நெய்யாய்ப்‌ பொழிகிறது" 
(சங்‌ 65-11). 


தோட்டத்தைப்போல 


கர்த்தர்‌ இங்கு சொல்லுகிற 
ஆசீர்வாதமான வாக்குத்தத்தங்கள்‌, 
ஆலிக்கரிய  ஆசீர்வாநங்களாகும்‌ என்று 
வேதபண்டிதர்களில்‌. விளக்கம்‌ 
சொல்லுகிறார்கள்‌. வ்‌ உடன்படிக்கையில்‌ 
சொல்லப்பட்டிரக்கிற கிருபைகளும்‌ 
ஆறுதல்களும்‌, திராட்சரசத்திற்கும்‌, 
பாலுக்கும்‌ அடையாளமாயிருக்கிறது. 


“ஓ, தாகமாமிருக்கிறவர்களே, நீங்கள்‌ 

'தண்ணீர்களண்டைக்கு, 

பணமில்லாதவர்களே, நீங்கள்‌ 

நீங்கள்‌ வந்து, 

பணமுமின்றி விலையுமின்றித்‌ திராட்சரசமும்‌ 
பாலும்‌ கொள்ளுங்கள்‌" (ஏசா 551) 


ஜீவத்தண்ணீருள்ள நதிகள்‌ 
என்பது பரிசுத்த ஆவியானவருக்கு 
அடையாளமாயிருக்கிறது. “வேதவாக்கியம்‌ 
சொல்லுகிறபடி என்னிடத்தில்‌ 
விசுவாசமாயிருக்கிறவன்‌ எவனோ, அவன்‌ 
உள்ளத்திலிருந்து ஜீவத்தண்ணீருள்ள நதிகள்‌ 
ஓடும்‌ என்றார்‌" (யோவா 7:38). 





ழ்‌ நயனா 
யாய 


கர்த்தர்‌ இங்கு 
ஆசீர்வாதங்களெல்லாம்‌, 
ஏற்பாட்டுக்காலத்தைவிட, புதிய 
ஏற்பாட்டுக்காலத்து  பரிகுத்தவான்‌களுக்கே. 
தாராளமாய்க்‌ கொடுக்கப்படுகிறது. 


சொல்லுகிற 
பழைய 


என்பது பொருளாகும்‌. 


“பின்பு அவர்‌ என்னை ஆலயத்தின்‌ 
வாசலுக்குத்‌ திரும்பிவரப்பண்ணினார்‌; இதோ, 
வாசற்படியின்‌ கீழிருந்து தண்ணீர்‌ புறப்பட்டுக்‌ 
கிழக்கே ஒடுகிறதாயிருந்தது ஆலயத்தின்‌ 
முகப்பு கிழக்கு நோக்கியிருந்தது: அந்தத்‌ 
தண்ணீர்‌ ஆலயத்தின்‌ வலதுபுறமாய்ப்‌ பலி 
பீடத்துக்குத்‌ தெற்கே பாய்ந்தது” (எசே 47:1) 
கிறிஸ்துவே ஜீவத்தண்ணீருக்கு 
ஊற்றாயிருக்கிறார்‌. இயேசுகிறிஸ்‌ துவின்‌ 
கிருபையினாலும்‌, அவருடைய கிருபாதார 
பலிமரணத்தினாலும்‌, நாம்‌. 
சுத்திகரிக்கப்படுகிறோம்‌. ம்முடைய 
ஆவிக்குரிய ஜீவியத்தில்‌ இளைப்பாறுதலைப்‌ 
பெற்றுக்கொள்கிறோம்‌. 


கர்த்தருடைய 

ஆஸத்தலகுந்து பட்டு சித்தீம்‌ என்னும்‌ 

நீர்ப்பாய்ச்சலாக்கும்‌" 

என்று கர்த்தர்‌ 

சித்தீம்‌ பள்ளத்தாக்கு 

யோர்தானுக்கு அக்கரையிலுள்ளது. து 

வனாந்தரம்‌ போன்ற பள்ளத்தாக்கு. ப்‌ 

பள்ளத்தாக்கு புறஜாதி ஜனங்களுக்கு. 
அடையாளமாயிருக்கிறது. 


யோவேல்‌ - விரிவுரை 
JOEL- COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து 
புறப்படும்‌ நதி, சித்தம்‌ பள்ளத்தாக்கை 
நீர்்பாய்ச்சலாக்கும்‌.  புறஜாதி ஜனங்கள்‌, 
தங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில்‌ 

வறட்சியாயிருந்தாலும்‌ 
இயேசுகிறிஸ்துவிடத்திலிருந்து' 
ஜீவத்தண்ணீர்‌, 
நீர்ப்பாய்ச்சலாக்கும்‌. 
ஆவிக்குரிய 
ஆசீர்வாதங்களும்‌ 
இயேசுகிறிஸ்துவிடத்திலிருந்து 
ஜீவித்தண்ணீர்‌, உலகம்‌ 
நீர்ப்பாய்ச்சலாக்கும்‌. 


புறப்படும்‌ 


கொடுக்கப்படும்‌. 
புறப்படுகிற 
முழுவதையும்‌ 


கர்த்தருடைய ஜனத்திற்கு விரோதமாக 
எழும்பின சத்துருக்கள்‌ அழிந்துபோவார்கள்‌. 
சத்துருக்களின்‌ தேசங்கள்‌ பாழாய்ப்போகும்‌. 
அவர்களுடைய நிலங்கள்‌ வனாந்தரமாகும்‌, 

யூதாவோ சதாகாலமாகவும்‌, 


உண்டாயிருக்கும்‌. 
ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிற கிறிஸ்துவின்‌ சபை, 
முடிவு பரியந்தம்‌ நிலைத்திருக்கும்‌. 





ஆமோஸ்‌ 


ழ்‌ நள 
யாய 


ஆமோஸ்‌ கிராமப்பகுதியில்‌ விவசாய 
வேலை செய்கிறவர்‌. அவர்‌ ஒரு மேய்ப்பர்‌ 
ஆமோஸ்‌ என்னும்‌ பெயருக்கு “பாரம்‌” என்று 
பொருள்‌ சொல்லலாம்‌. ஆமோஸ்‌ தெளிவாகப்‌ 
பேசமாட்டார்‌ என்றும்‌, அவர்‌ கொன்னை 
வாமையுடையவர்‌ என்றும்‌ யூதருடைய 
பாரம்பரியம்‌ சொல்லுகிறது. மோஸ்‌ 
கொன்னை வாயோடும்‌, தெற்று நாவோடும்‌ 
பேசினாலும்‌, அவருடைய வார்த்தையில்‌ 
உறுதியிருந்தது. கர்த்தர்‌ தனக்கு கொடுத்த 
வார்த்தைகளை, ஆமோஸ்‌ தெளிவாகவும்‌, 
உறுதியாகவும்‌, _நிச்சயமாகவும்‌ பேசினார்‌ 
ஆமோஸ்‌ சொன்ன வார்த்தைகள்‌ 


கர்த்தருடைய பாரமாயிருந்தது. 
த்தைச்‌ சேர்ந்தவர்‌ 


மோஸ்‌ 
ஆனாதும்‌ அவர்‌ இஸ்ரவேலுக்கு விரோதமாக 
அதிகமாய்த்‌ தீர்க்கதரிசனம்‌ சொன்னார்‌ 
இஸ்ரவேல்‌ தேசத்திலுள்ள 
ஆமோஸ்‌ தீர்க்கதரிசனம்‌ 

சொன்னார்‌ (ஆமோ 7:13). 


மோஸ்‌ ஒளிவு மறைவில்லாமல்‌, 
எதையும்‌ தெளிவாகப்‌ க்கம்‌ 
உள்ளதை உள்ளது என்றும்‌, இல்லாததை 
இல்லாதது என்றம்‌ பேசக்கூடியவர்‌ 
இவருடைய காலத்தில்‌, பெத்தேலில்‌ அமத்சியா 
என்பவர்‌ ஆசாரியராய்‌ ஊழியம்‌ செய்தார்‌. 
ஆமோசுக்கும்‌ அமத்சியாவுக்கும்‌ கருத்து, 
வேறுபடு உண்டாயிற்று ஆமோஸ்‌ 
அமத்சியாவோடு விவாதம்‌ பண்ணுவதற்கு 
பயன்படுத்திய வார்த்தைகள்‌, ஆமோசின்‌ 
மனஉறுதியையும்‌ அவருடைய தெளிந்த 
சிந்தனையையும்‌ வெளிப்படுத்துகிறது. 


ஸ்ரவேல்‌ புத்திரருடைய பாவங்களை 
ஆமோஸ்‌ கடிந்து சொன்னார்‌. கர்த்தர்‌ 
தனக்கு கொடுத்த வார்த்தைகளை ஆமோஸ்‌ 
பயப்படாமல்‌, மறைக்காமல்‌, தெளிவாகச்‌ 
சொன்னார்‌. ஜனங்கள்‌ தங்கள்‌ பாவங்களுக்கு 
மனந்திரும்ப வேண்டும்‌. அவர்களுடைய 
இருதயங்கள்‌ புதுப்பிக்கப்படவேண்டும்‌. 
ஆமோஸ்‌ இந்த இரண்டு சத்தியத்தையும்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ மத்தியில்‌ 
பேசினார்‌. மனந்திரும்புவதற்கு தேவையான 
ஆலோசனைகளையும்‌ அவர்களுக்கு 
தெளிவாக எடுத்துச்‌ சொன்னார்‌. 


- விரிவுரை 
AMOS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இஸ்ரவேல்‌ தேசத்திற்கு, அவர்களுடைய 
அண்டை தேசத்தார்‌ 
சத்துருக்களாயிருந்தார்கள்‌. அவர்கள்மீது 
தேவனுடைய நியாயத்தீர்ப்பும்‌. கோபமும்‌ 
வரும்‌ என்பதே ஆமோசின்‌ ஆரம்பச்‌ செய்தி 
(ஆமோ 1,2 - ஆகிய அதிகாரங்கள்‌!. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ தங்கள்‌ 
பாவங்களுக்கு மனந்திரும்ப வேண்டுமென்று 
ஆமோஸ்‌ சொல்லுகிறார்‌. அவர்கள்‌ 
தங்களுடைய பாவங்களைக்‌. குறித்து 
கர்த்தருக்கு கணக்கு ஒப்புவிக்கவேண்டும்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தரைவிட்டு விலகி, 
விக்கிரகங்களைப்‌  பின்பற்றிப்போகிறார்கள்‌. 
அவர்களுடைய விக்கிரகாராதனையின்‌. 
நிமித்தமாக, கர்த்தர்‌ அவர்களை 
நியாயந்தீர்ப்பார்‌. கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரரை தண்டித்த போதிலும்‌, அவர்கள்‌ 
தங்கள்‌ பாவங்களுக்கு  மனந்திரும்பாமல்‌, 
கடின இருதயத்தோடிருக்கிறார்கள்‌ 
(ஆமோ 34 - ஆகிய அதிகாரங்கள்‌) 


ரவேல்‌ பு 
க்களுக்கு த்திக்‌ வேண்டுமேன்று 
ஆமோஸ்‌ சொல்லுகிறார்‌ (ஆமோ 5 - ஆவது 
அதிகாரம்‌). இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
பாதுகாப்புக்கள்‌ இருந்தாலும்‌, அவர்கள்மீது 

வரும்‌ என்று ஆமோஸ்‌ 
முன்னறிவிக்கிறார்‌ (ஆமோ 6-ஆவது, 
அதிகாரம்‌! அவர்கள்மீது வரும்‌ ஒரு சில 
நியாயத்தீர்ப்புக்களை ஆமோஸ்‌ 
தெளிவுபடுத்துகிறார்‌ (ஆமோ 7- ஆவது 
அதிகாரம்‌. விசேஷமாக அமத்சியா 
தேவனுடைய நியாயத்தீர்ப்பு வரும்‌. 


ஆமோஸ்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரை, 
அவர்களுடைய பாவங்களினிமித்தமாய்‌, 
தொடர்ந்து குடிந்துகொள்கிறார்‌ 
அவர்களுக்கு ஆபத்து வரும்‌ என்று 
எச்சரிக்கிறார்‌ (ஆமோ 89 - ஆகிய 
அதிகாரங்கள்‌. ஆமோஸ்‌ தன்னுடைய 
ஆகமத்தின்‌  முடிவரையில்‌ மேசியாவின்‌ 
ராஜ்யம்‌ ஸ்தாபிக்கப்படும்‌ என்று 
தீர்க்கதரிசனமாய்ச்‌ சொல்லுகிறார்‌. 
தேவனுடைய ஆவிக்குரிய இஸ்ரவேலுக்கு 
நித்திய சந்தோஷமுண்டாகும்‌. 





ஆமோஸ்‌ 


i= al 
TT 


ஆமோஸ்‌ சொன்ன 
தீர்க்கதரிசனத்திற்கு பொதுவான தலைப்பு 
கொடுக்கப்படுகிறது (ஆமோ 1:12). கர்த்தர்‌ 
சீரியாவுக்கு விரோதமாக வழக்காடுகிறார்‌ 
(ஆமோ 1:33). பாலஸ்தீன தோசம்‌ 
(ஆமோ 1:6-8), தீரு (ஆமோ 1970). 
ஏதோம்‌ (ஆமோ 19112. அம்மோன்‌ 
(ஆமோ 1:345) ஆகிய தேசங்களுக்கு 
விரோதமாகவும்‌ கர்த்தர்‌ வழக்காடுகிறார்‌. 
அவர்கள்‌ கர்த்தருடைய ஜனத்தை, 
கொடுமைப்படுத்துகிறார்கள்‌ 


கர்த்தர்‌ தேசங்களோடு வழக்காடுவார்‌ 
என்று யோவேல்‌ சொன்ன தீர்க்கதரிசனம்‌, 
இங்கு நிறைவேறுகிறது (யோவே 3-3) 


ஆமோஸ்‌ 
ஆமோ 1:1,2 


ஆமோ 11. தெக்கோவோ ஊர்‌ 
மேய்ப்பருக்குன்‌ இருந்த ஆமோஸ்‌, 
யூதாவின்‌ ராஜாவாகிய உசியாவின்‌ 
நாட்களிலும்‌, இஸ்ரவேலின்‌ 
ராஜாவாகிய யோவாகடைய 
குமாரனாகிய எரொயெயாமின்‌. 
நாட்களிலும்‌, பூமி அதிர்ச்சி உண்டாக. 
இரண்டு வருஷித்துக்குமுன்னே, 
இஸ்ரவேலைக்குறித்துத்‌ தரிசனங்கண்டு 
சொன்ன வார்த்தைகள்‌. 


ஆமோ 1:2. கர்த்தர்‌ சீயோனிலிருத்து 
கெர்ச்சித்து, எருசலேமிலிருந்து: 
சுத்தமிடுவார்‌; அதினால்‌ மேய்ப்பமின்‌ 
தாபரங்கள்‌ துக்கங்கொண்டாடும்‌; 
கர்மேலின்‌ கொடுமுடியும்‌ 
காய்த்துபோகும்‌. 


ஆமோஸ்‌ சொன்ன தீர்க்கதரிசனங்கள்‌,. 
அவர்‌ இஸ்ரவேலைக்‌ குறித்து தரிசனம்‌ 
கண்டு சொன்ன 

ஆமோஸ்‌ தீர்க்கதரிசி, 

தரிசனமாகக்‌ 

வார்த்தைகளையெல்லாம்‌, 

ஆமோசுக்கு, ஒரு தரிசனத்தின்‌ மூலமாக 
வெளிப்படுத்தினார்‌. 


- விரிவுரை 
AMOS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யோவான்‌ 
தன்னோடு 
அதுபோலவே, 


பத்மு தீவிலிருந்தபோது 
பேசுகிற சத்தத்தைக்‌ கண்டார்‌. 
ஆமோஸ்‌ தான்‌ 
தீர்க்கதரிசனமாக சொல்ல வேண்டிய 
வார்த்தைகளை, தரிசனமாகக்‌ கண்டார்‌. 
'அப்பொழுது என்னுடனே பேசின சத்தத்தைப்‌ 
பார்க்கத்‌ திரும்பினேன்‌” (வெளி 1:12). 


ஆமோஸ்‌ தெக்கோவா ஊர்‌ 
மேய்ப்பருக்குள்‌ இருந்தார்‌. இவர்‌ அந்த 
ஊரிலிருந்த மேய்ப்பர்களில்‌ ஒருவர்‌. விவசாய 
குடும்பத்தைச்‌ சேர்ந்தவர்‌. இவரிடத்தில்‌ 
திரளான ஆடு மாடுகளின்‌ மந்தை 
இருந்தது என்றும்‌, பெரிய அளவில்‌ இவர்‌ 
ஆடு... மாடுகளை வியாபாரம்‌ செய்தவர்‌ 
என்றும்‌ வேதபண்டிதர்கள்‌ 
சொல்லுகிறார்கள்‌. இந்த வியாபாரத்தின்‌. 
மூலமாயும்‌ ஆமோஸ்‌ ஒரு 
ஐசுவரியவானாயிருந்தார்‌. 

மோஸ்‌ சுவரியவானல்ல 
என்றும்‌. இவர்‌ ஆடுகளை மேய்க்கிற 
சாதாரண மேய்ப்பர்‌ என்றும்‌, இவர்‌ ஒரு 
ஏழை என்றும்‌ வேதபண்டிதர்களில்‌ சிலர்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 

“ஆமோஸ்‌ அமத்சியாவுக்குப்‌ 
பிரதியுத்தரமாக: நான்‌ தீர்க்குதரிசியுமல்ல, 
தீர்க்கதரிசியின்‌ புத்திரனுமல்ல: நான்‌ மந்தை 
மேய்க்கிறவனும்‌, காட்டத்திப்‌ பழங்களைப்‌ 
பொறுக்குகிறவனுமாயிருந்தேன்‌. ஆனால்‌ 
மந்தையின்‌ பின்னாலே போகிறபோது 
என்னைக்‌ கர்த்தர்‌ அழைத்து, நீ போய்‌ என்‌ 
ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு விரோதமாகத்‌ 
தீர்க்கதரிரனம்சொல்லு என்று கர்த்தர்‌ 
உரைத்தார்‌" (ஆமோ 7:14]5) 


மோகக்கு 


காட்டத்திப்பழங்களை பொறுக்கிப்‌ புசித்தார்‌. 
காப்டத்திப்பழங்களே ஆமோசின்‌ போஜனம்‌. 
அவர்‌ அந்த அளவுக்கு ஏழையாகவே 
இருந்தார்‌. 

கர்த்தர்‌ தம்முடைய னங்க: 
கந்து. சொல்லுவதற்கம்‌,  எச்சப்பதற 
ஒரு மேய்ப்பரை அனுப்புகிற! 
கர்த்தருடைய தெய்வீக சித்தம்‌. 
தம்முடைய ஊழியக்காரியமாக, 
சித்தமான யாரை வேண்டுமானாலும்‌ 
அனுப்புவார்‌. அவர்களை தகுதிப்படுத்துவார்‌. 





ஆமோஸ்‌ 


i= FTE 
TT 


ஆமோஸ்‌  இஸ்ரவேலைக்‌ குறித்து. 
தரிசனம்‌ கண்டு, தீர்க்கதரிசனம்‌ சொன்னார்‌. 
வடக்கு இஸ்ரவேல்‌ தேசத்திலிருந்த 
பத்துக்கோத்திரத்தாருக்கு கர்த்தருடைய 
வார்த்தைகள்‌ உண்டாயிற்று. அவர்கள்‌ 

பாவம்‌ செய்கிறார்கள்‌. 


புத்திரரை 
எம்‌: ம்க்‌ அவர்கள்‌ ன்‌ பத்தியில்‌ தம்முடைய 
வார்த்தைகளை சொல்லுவதற்கு, கர்த்தர்‌ 
தீர்க்கதரிசிகளை எழுப்புகிறார்‌. ஆனால்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரரோ தீர்க்கதரிசிகளையும்‌ 
ஏற்றுக்கொள்ளவில்லை, அவர்களுடைய 
வார்த்தைகளுக்கும்‌ செ விகொடுக்கவில்லை. 
“உங்கள்‌ குமாரரில்‌ சிலரை 
தீர்க்கதரிசிகளாகவும்‌, உங்கள்‌ வாலிபரில்‌ 
சிலரை நசரேயராகவும்‌ எழும்பப்பண்ணினேன்‌: 
இஸ்ரவேல்‌ புத்திரரே, இப்படி நான்‌ 
செய்யவில்லையா என்று கர்த்தர்‌ கேட்கிறார்‌” 
(ஆமோ 211, 
தங்கள்‌ 
தீர்க்கதரிசிகள்‌, 
வார்த்தைகளைச்‌ சொன்னத 9 
புத்திரர்‌, அந்த 
அங்கீரிக்கவில்லை. 
தங்களுடைய சொந்த ஊரில்‌ க 
மதிப்பும்‌ மரியாதையும்‌ இல்லை. யினால்‌. 
கர்த்தர்‌ யூதாதேசத்திலுள்ள, க்கோவா 
என்னும்‌ ஊரிலிருந்து. ஆமோசை, 
இஸ்ரவேல்‌ தேசத்திற்கு தம்முடைய 
தீர்க்கதரிசியாக அனுப்புகிறார்‌. 
ஆமோஸ்‌ தீர்க்கதரிசனம்‌ 
- இஸ்ரவேல்‌ _ 


சொன்ன 


புஸ்தகத்தில்‌ எழுப்‌ பூதான்‌ 
ராஜாவாகிய சியாவின்‌ நாட்களில்‌ 
ஆமோஸ்‌ வந்த்‌ வார்த்தைகளை 
தீர்க்கதரிசனமாய்ச்‌' சொன்னார்‌. 
உசியாவின்‌. யூதாதேசம்‌ 
செழித்திருந்தது. 


காலத்தில்‌ 


- விரிவுரை 
AMOS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இஸ்ரவேலின்‌ ராஜாவாகிய 
யோவாகடைய குமாரனாகிய எரொபெயாமின்‌ 
நாட்களில்‌ ஆமோஸ்‌ தீர்க்கதரிசனம்‌ 
சொன்னார்‌. இவர்‌ இரண்டாம்‌ எரொயொம்‌. 
இவருடைய காலத்திலும்‌, இஸ்ரவேல்‌ தேசம்‌ 
செழிப்பாகவே. இருந்தது. ஆனால்‌. 
ஜனங்களோ  கர்த்தரைவிட்டு விலகி பாவம்‌ 
செய்கிறார்கள்‌. 

தேசம்‌ செழிப்பாகயிருப்பதினால்‌, 
ஜனங்கள்‌ நிர்விசாரமாய்‌ ஜீவிக்கிறார்கள்‌. 
கர்த்தரைவிட்டு விலகி விக்கிரகங்களை 
ஆராதிக்கிறார்கள்‌. அவர்களுடைய 
இருதயங்கள்‌ குடினப்பட்டிருக்கிறது. 
அவர்களுடைய பாவங்களைக்‌ குறித்தும்‌, 
பாவங்களினிமித்தமாய்‌ அவர்கள்மீது 
வரப்போகும்‌. தேவனுடைய 
நியாயத்தீர்ப்புகளைக்‌ குறித்தும்‌, அவர்களுக்கு 
சொல்லவேண்டியது அவசியமாயிற்று. 


ப்‌ 
இஸ்ரவேல்‌. ர்‌ நினைக்கிறார்கள்‌. 
தங்களுக்கு இராணுவமும்‌, 
கோட்டைகளும்‌, அரண்களும்‌ இருப்பதினால்‌, 
தாங்கள்‌ பாதுகாப்பாயிருப்பதாக 
நினைக்கிறார்கள்‌. தங்களுடைய 
சுயபலத்தை அவர்கள்‌ நம்புகிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ தேசத்தில்‌ பூமியதிர்ச்சி 
உண்டாக இரண்டு வருஷத்திற்கு முன்னே, 
ஆமோஸ்‌ இஸ்ரவேலைக்‌ குறித்து. தரிசனம்‌ 
கண்டு, கர்த்தருடைய வார்த்தைகளை 
தீர்க்கதரிசினமாய்ச்‌ சொன்னார்‌. இந்தப்‌ 
பூமியதிர்ச்சி உசியாவின்‌ நாட்களில்‌ 
உண்டாயிற்று. 

“அப்பொழுது என்‌ மலைகளின்‌ 
பள்ளத்தாக்கு வழியாய்‌ ஓடிப்போவீர்கள்‌;: 
மலைகளின்‌ பள்ளத்தாக்கு ஆத்சால்மட்டும்‌. 
போகும்‌: நீங்கள்‌ யூதாவின்‌ ராஜாவாகிய 
உசியாலின்‌ நாட்களில்‌ பூமியதிர்்சிக்குத்‌ 
தப்பி ஓடிப்போனதுபோல்‌ ஓடிப்போவீர்கள்‌; 
என்‌ தேவனாகிய கர்த்தர்‌ வருவார்‌; 
தேவரீரோடே எல்லாப்‌ பரிசுத்தவான்களும்‌ 
வருவார்கள்‌" (சக 14:5) 


தாங்கள்‌ 
கர்த்தர்‌ 





f= FTE ஆமோஸ்‌ 
TT 
ஆமோஸ்‌ ற்‌ தீர்க்கதரிசன 

செய்தியின்‌ கருக்‌ 

சொல்லுகிறார்‌. த்தா. சீயோனிலிருந்து 

கெர்ச்சித்து, எருசலேமிலிருந்து சத்தமிடுவார்‌: 
மேய்ப்பரின்‌ தாபரங்கள்‌ 

'துக்கங்கொண்டாடும்‌:: கர்மேலின்‌ 

கொடுமுடியும்‌ காய்ந்துபோகும்‌" (ஆமோ 1:2). 
தம்முடைய தீர்க்கதரிசிகள்‌ 

தீர்க்கதரிசிகள்‌ 

வார்த்தைகள்‌ 

இருக்கிறது. 

சத்தத்தைக்‌ 

அவர்களுடைய 

நடுங்கும்‌. 


“அவர்கள்‌ 
பின்பற்றுவார்கள்‌; அவர்‌ சிங்கத்தைப்போல்‌ 
செர்ச்சிப்பார்‌: அவர்‌ கெர்ச்சிக்கும்போது. 
அவர்கள்‌ சந்ததியார்‌ மேற்குத்திசையிலிருந்து 
நடுங்கி வருவார்கள்‌" (ஒசி 11:10, 


கர்த்தர்‌ சீயோனிலிருந்து கெர்ச்சித்து. 
எருசலேமிலிருந்து சத்தமிடுவார்‌: வானமும்‌ 
பூமியும்‌ அதிரும்‌; ஆனாலும்‌ கர்த்தர்‌ தமது 
ஜனத்துக்கு அடைக்கலமும்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கு அரணான 
கோட்டையுமாயிருப்பார்‌" (யோவே 3:16) 


தமஸ்கு. 
ஆமோ 1:8-5 


ஆமோ 1:3. காத்தர்‌ சொல்லுகிறது 
என்னவென்றால்‌: தமஸ்குவினுடைய 
மூன்று பாதகங்களினிமித்தமும்‌, நாத 
பாதகங்களினிமித்தமும்‌, நான்‌ அதின்‌ 
ஆக்கினையைத்‌ திருப்பமாட்டேன்‌; 
அவர்கள்‌ கீலேயாத்தை இருப்புக்‌ 
கருவிகனினால்‌ போரடித்தார்கனே.. 


ஆமோ 1:4. ஆசகேலின்‌ வீட்டிலே. 
தீக்கொளுத்துவேன்‌; அது 
பெனாதாதின்‌ அரமனைகளைப்‌ 
ஆமோ 1:5. 
தாழ்ப்பானை 
ஆவேன்‌ 
செங்கோல்‌ 
பெத்‌ஏதேனிலூம்‌ 


நான்‌ தமஸ்குவிண்‌ 
உடைத்து, குடிகளை 
என்னும்‌ பன்னத்தாக்கிலூம்‌, 
செலுத்துகிறவனைப்‌ 
இராதபடிக்குச்‌. 


- விரிவுரை 
AMOS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சங்காரம்பண்ணுவேன்‌; 
சீரியாவின்‌ ஜனங்கள்‌ 
சிறைப்பட்டுப்போவார்கள்‌' 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


ஆமோஸ்‌ மூலமாய்‌ இங்கு 
சொல்லுகிற வார்த்தைகளை, அவர்‌ 
எரேமியா மூலமாக சொன்ன 
வார்த்தைகளினால்‌ விவரிக்கலாம்‌. 

இதோ, என்‌ ஜனமாகிய 
இஸ்ரவேலுக்குக்‌ காணியாட்சியாகக்‌ 
கொடுத்த என்‌ சுதந்தரத்தைத்‌ தொடுகிற 
துஷ்டரான அயலார்‌ அனைவரையும்‌ தங்கள்‌ 
தேசத்தில்‌ இராதபிடிக்குப்‌ பிடுங்கிப்போடுவேன்‌ 
என்று, கர்த்தர்‌  அவர்களைக்குறித்துச்‌ 
சொல்லுகிறார்‌; யூதா வம்சத்தாரையும்‌ 
அவர்கள்‌ நடுவில்‌ இராதபடிக்குப்‌ 
பிடுங்கிப்போடுவேன்‌” (எரே 12:14 ) 


அப்பொழுது 
கீருக்குச்‌ 
என்று 


கர்த்தர்‌ 


நான்‌ 


தமஸ்கு இஸ்ரவேலுக்கு அருகாமையில்‌, 
வடக்கு திசையிலுள்ள ஒரு தேசம்‌. தீரு, 


ஏதோம்‌. 
அம்மோனும்‌  மோவாபும்‌. 

கிழக்கிலுமுள்ள 

தேசங்களெல்லாம்‌. இஸ்ரேல்‌ கொத்த 
அருகாமையிலிருந்த அண்டை தேசங்கள்‌. 
இந்த தேசத்தார்‌ இஸ்ரவேல்‌ புத்திரர்களை 
மிகவும்‌ கொடுமைப்படுத்தினார்கள்‌. 


இஸ்ரவேலின்‌ அண்டை தேசத்தார்‌, 
இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தரை 
தங்கள்‌ தேவனாக அங்கீரித்து அவரை 
ஆராதிக்கவில்லை. அவர்கள்‌ புறஜாதியார்‌. 
அவர்கள்‌ கர்த்தரின்‌ காணியாட்சிக்குப்‌ 
புறம்பானவர்கள்‌. ஆனாலும்‌ 
கர்த்தரே சர்வலோகத்திற்கும்‌ 
ர்‌ புறஜாதியாரும்‌ 

டய பாவங்களைக்‌ குறித்து 
இயாயாதியதியாகிய கர்த்தருக்கு முன்பாக 
கணக்கு ஒப்புவிக்கவேண்டும்‌. 


இஸ்ரவேல்‌ தேசத்திற்கு அண்டை 
தேசத்தாராயிருக்கிற எல்லோருமே. 
கர்த்தருக்கு விரோதமாகப்‌ பாவம்‌ 
செய்கிறார்கள்‌. கர்த்தருடைய ஜனத்திற்கு 
விரோதமாகத்‌ தீங்கு செய்கிறார்கள்‌. அந்த 
தேசத்தாரிடம்‌ பொதுவான பாதகங்கள்‌ 
காணப்படுகிறது. அவர்களுடைய, ன்‌ 
பாதகங்களினிமித்தமும்‌, 
பாதகங்களினியித்தமும்‌” 
சொல்லுகிறார்‌. 


என்று 





ஆமோஸ்‌ 


f= FTE 
TT 


ஒன்று, அல்லது இரண்டு என்பது 
எண்ணிக்கையைக்‌ 

மூன்று அல்லது நான்கு. 
ணிக்கையைக்‌ 


பாதகங்களை 


தேசத்தார்‌, இஸ்ரவேல்‌ 
கொடுமைப்படுத்துகிறார்கள்‌. 
உபத்திரவப்படுத்துகிறார்கள்‌. 
ந்நிய தேசத்தாருடைய 
பாதகங்களினிமித்தமாக, கர்த்தர்‌ 
அவர்கள்மீது தம்முடைய நியாயத்தீர்ப்பைக்‌ 
கொடுக்கிறார்‌. அவர்களுக்கு அழிவு வரும்‌. 
சத்துருக்களுடைய பாவங்கள்‌ ஒன்றுபோல 
இருப்பதினால்‌, அவர்கள்மீது வரும்‌ 
கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பும்‌ ஒன்றுபோலவே 
இருக்கிறது. 


இஸ்ரவேல்‌ கேத்ிற்க 
அருகாமையிலிருக்கிற 
தேசத்நாரின்‌ பாவங்கள்‌ அதிகரிததிருக்கறது. 

கையினால்‌ “நாம்‌ அதில்‌ ஆக்கினையைத்‌ 

ப்பமாட்டேன்‌" (ஆமோ 1:3) என்று கர்த்தர்‌ 

்‌ கர்த்தர்‌ அவர்கள்மீது. 
தம்முடைய ஆக்கினையை நிச்சயமாகவே 
வரப்பண்ணுவார்‌. கர்த்தருடைய நீதியான 
நியாயத்தீர்ப்பு அவர்கள்மீது வரும்‌ 
தன்னுடைய கடமையைச்‌ செய்யும்‌ 


கர்த்தர்‌ 
தீக்கொளுத்துவதாகவும்‌ 
அந்நிய 
தீக்கொளுத்துவார்‌ 


சத்துருக்களுடைய 
சொல்லுகிறார்‌ 

கர்த்தர்‌ 
அது அவர்களுடைய 
அரண்மனைகளை பட்சிக்கும்‌ 
(ஆமோ 147103214) கர்த்தர்‌ 
அவர்களுடைய நகரங்களிலே அக்கினியை 
அனுப்புவார்‌ 


இஸ்ரவேல்‌ தேசத்தாருக்கு, 
அவர்களுடைய அண்டை தேசத்தார்‌ தீங்கு 
செய்கிறார்கள்‌. அந்த தேசத்தாரைப்பற்றியும்‌, 
அவர்கள்‌ செய்கிற தீங்குகளைப்பற்றியும்‌, 
அவர்கள்மீது வரப்போகிற கர்த்தருடைய 
நியாயத்தீர்ப்புகளைப்பற்றியும்‌. ஆமோஸ்‌ 
இங்கு விரிவாகச்‌ சொல்லுகிறார்‌. 


- விரிவுரை 
AMOS - COMMENTARY 


தமஸ்கு சீரியா தேசத்து தலைநகரம்‌. 
இவர்கள்‌ இஸ்ரவேல்‌ தேசத்தாரை பல 
சந்தர்ப்பங்களில்‌. நெருக்கியிருக்கிறார்கள்‌. 
அவர்களுக்கு தீங்கு செய்திருக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌  கீலேயாத்தை இருப்பு 
கருவிகளானால்‌ போரடித்தார்கள்‌ 
(ஆமோ 1:3) 


சீரியர்கள்‌ தங்கள்‌ கைகளில்‌ கிடைத்த 
இஸ்ரவேல்‌ புத்திரை அதிகமாய்க்‌ 
கொடுமைப்படுத்தினார்கள்‌ அவர்களை 
பட்டயத்தினால்‌ வெட்டிக்‌ 
கொன்றுபோட்டார்கள்‌. 

அம்மோன்‌ புத்திரரை 
இருப்புப்‌ பாரைகளுக்கும்‌, 
கோடரிகளுக்கும்‌, 
சீரியர்கள்‌ இஸ்ரவேல்‌ 
பட்டயத்தினால்‌ 

தமன்‌ ஜ்லிரதல்‌ 


ன்பு அதிலிருந்த ஜனங்களை அவள்‌ 
கொண்டுபே! அவர்களை 
க்கல்‌ இப்ப பாரைகளுக்கும்‌, 
பதி, யாகத்‌! கட்டல்‌ 
செங்கற்சுளையையும்‌ 

இப்படி அம்மோன்‌ 


ஜி 
லத்‌ திரும்பினான்‌" (சோமு 12:31, 


“யோவாகாகம்குச்‌ சீரியாவின்‌ 
ஜம்பது குதிரைவீரரையும்‌, 
இரதங்களையும்‌, பதினாயிரம்‌ 
காலாட்களையுமே அல்லாமல்‌, ஜனங்களில்‌ 
வேறொன்றும்‌ மீதியாக வைக்கவில்லை; 
அவன்‌ அவர்களை அழித்துப்‌ போரடிக்கும்‌ 
இடத்துத்‌ தூளைப்போல ஆக்கிப்போட்டான்‌” 
(இராஜா 13:7). 

தமஸ்குவின்‌ மனுஷர்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கு தீங்கு செய்ததினிமித்தமாக, 
கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு அவர்கள்மீது 
வருகிறது. கர்த்தர்‌ ஆசகேலின்‌ வீட்டிலே 
தீக்கொளுத்துவார்‌. அது பெனாதாதின்‌ 

ட்சிக்கும்‌ கர்த்தர்‌ 


ராஜா, 
பத்து 





i= a 
TT 


யாத்‌ 357. சிவப்புத்தீர்த்த 


ஆட்டுக்கடாத்தோலும்‌, தகசுத்தோலும்‌, 
கீத்திம்‌ மரமும்‌, 


35:8, வினக்குக்கு. 
கண்ல அபிஷேகதைலத்துக்குப்‌. 
பரிமனவர்க்கங்களும்‌, தூயத்துக்குச்‌. 
சுகத்தவர்க்கங்களும்‌, 
யாத்‌ 35:9. ஆசாரியருடைய 
ஏபோத்திலும்‌ மார்ப்பதக்கத்திலும்‌ 
யதிக்கத்தக்க கோமேதகம்‌ முதலிய 
இரத்தினங்களூமே. 


யாத்‌ 8510, உங்களில்‌ 
இருதயமுன்ன அனைவரும்‌ 
கர்த்தர்‌ 
கட்டனையிட்டவைகளையெல்லாம்‌ 
செய்வார்களாக.. 


ஞான 
வத்து, 


யாத்‌ 85:11. வாசஸ்தலத்தையும்‌, அதின்‌. 
கூடாரத்தையும்‌, அதின்‌ முடியையும்‌, 
அதின்‌ கொக்கிகளையும்‌, அதின்‌ 
பல்கைகனையும்‌, அதின்‌ 
தாழ்ப்பான்களையும்‌, அதின்‌ 
தூண்களையும்‌, அதின்‌ 
பாதங்களையும்‌, 


யாத்‌ 35:12. பெட்டியையும்‌, அதின்‌ 
தண்டுகளையும்‌, கிருபாசனத்தையும்‌, 
மறைவின்‌ திரைச்சீலையையும்‌, 


8519. மேஜையையும்‌, 

தண்டுகளையும்‌, அதின்‌ 

பணிமுட்டுகளையும்‌, 
சமுகத்தப்பங்களையும்‌, 


யாத்‌ 95:14. வெளிச்சங்கொடுக்கும்‌. 
குத்துவினக்கையும்‌, அதின்‌ 
கருவிகளையும்‌, அதின்‌ அகல்களையும்‌, 
வெளிச்சத்துக்கு எண்ணெயையும்‌, 


யாத்‌ 85:15. தூபபீடத்தையும்‌, அதின்‌ 
தண்டுகளையும்‌, 
அபிஷேகதைலத்தையும்‌, சுகத்த 
தூபவர்க்கத்தையும்‌, வாசஸ்தலத்தின்‌ 
வாசலுக்குத்‌ தொங்குதிரையையும்‌, 


யாத்‌ 85:16. தகணபலிபீடத்தையும்‌, 
அதின்‌ வெண்கலச்‌ சல்லடையையும்‌, 
அதின்‌ தண்டுகளையும்‌, அதின்‌ ௪௧௨. 
பணிமுட்டுகளையும்‌, தொட்டியையும்‌, 
அதின்‌ பாதத்தையும்‌, 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


யாத்‌ 3517. 
தொங்குதிரைகளையும்‌, அதின்‌ 
தூண்களையும்‌, அதின்‌ 
பாதங்களையும்‌, பிராகாரத்து வாசலின்‌ 
தொங்குதிரையையும்‌, 
யாத்‌ 85:18. 
முளைகளையும்‌, 
முளைகளையும்‌, 
கயிறுகளையும்‌, 


யாத்‌ 95:19, 


பிராகாரத்தின்‌ 


வாசஸ்தலத்தின்‌' 
பிராகாரத்தின்‌ 
அவைகளின்‌ 


பரிசுத்த ஸ்தலத்திலே 
ஆராதனை செய்வதற்குரிய 
'வஸ்திரங்களையும்‌, ஆசாரிய 
ஊழியஞ்செய்கிற ஆரோனின்‌ பரிகத்த 
வஸ்திரங்களையும்‌, அவன்‌ குமாரரின்‌ 
வஸ்திரங்கனையும்‌ அவர்கள்‌. 
செய்யக்கடவர்கள்‌ என்றான்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ கர்த்தருக்கு. 
கூடாரம்‌ செய்யும்‌ வேலையை உடனே 
ஆரம்பிக்கவேண்டும்‌. அவர்கள்‌ அந்தக்‌ 
கூடாரத்தில்‌ பயன்படுத்தப்படும்‌ பரிசுத்த 
பணிமுட்டுக்களையும்‌ உடனே செய்ய 
ஆரம்பிக்கவேண்டும்‌. கர்த்தர்‌ 
மோசேயினிடத்தில்‌ தம்முடைய கூடாரத்தை 
பிரமாணத்தை 


மோசேயின்‌ வார்த்தைக்கு கீழ்ப்படியவேண்டும்‌. 
மோசேமின்‌ வார்த்தை கர்த்தருடைய 
வார்த்தையாயிருக்கிறது. 

மோசே 
அவர்களுக்கு 
இஸ்ரவேல்‌ 
எல்லாரையும்‌ 
செய்கிறார்‌ (யாத்‌ 
கட்டளையிட்டு சொன்ன 
வார்த்தைகளையும்‌ மோசே 
புத்திரருக்கு சொல்லுகிறார்‌ 
புத்திரர்‌ மோசேயின்மீது 
வைத்திருக்கிறார்கள்‌. கர்த்தரும்‌ 
நம்பி, தம்முடைய கட்டளைகளை அவருக்கு 
சொல்லியிருக்கிறார்‌. 


கர்த்தருடைய வார்த்தையை 
சொல்லுவதற்காக, அவர்‌ 
புத்திரராகிய சபையார்‌ 
தன்னிடத்தில்‌ கூடிவரச்‌ 
354). கர்த்தர்‌ க 





ஆமோஸ்‌ 


i THE 
TT 


தமஸ்குவின்‌ ஜனங்கள்‌ தங்கள்‌ 
நகரத்தைவிட்டு. வெளியேறிப்‌ 
போய்விடுவார்கள்‌. 'நான்‌ தமஸ்குவின்‌ 
தாழ்ப்பாளை உடைத்து, குடிகளை ஆவேன்‌ 
என்னும்‌ பள்ளத்தாக்கிலும்‌, செங்கோல்‌ 
'செலுத்துகிறவனைப்‌. பெத்‌ஏதேனி। 

இராதபடிக்குச்‌ சங்காரம்பண்ணுவேன்‌' 
(ஆமோ 1:5) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


கர்த்தர்‌ தமஸ்குவின்‌ தாழ்ப்பாளை 
உடைப்பார்‌. அவர்களுடைய வல்லமையையும்‌, 
பாதுகாப்பையும்‌ முறித்துப்போடுவார்‌. தமஸ்கு 

நகரமாகமிருந்தாலும்‌, அது 
சத்துருக்களுக்கு முன்பாக விழுந்துபோகும்‌. 
கர்த்தர்‌ தமஸ்குவைத்‌ தண்டிக்கிறார்‌. தமஸ்கு 
பலனற்றுப்போகும்‌. 

'தமஸ்குவின்‌ ஜனங்கள்‌ பட்டயத்தினால்‌ 
சங்காரமாவார்கள்‌. கர்த்தர்‌ தமஸ்குவின்‌ 
குடிகளை ஆபேல்‌ என்னும்‌ பள்ளத்தாக்கிலே 
சங்காரம்பண்ணுவார்‌ 


'சீரியாவின்‌ ராஜாவுடைய 
ஊழியக்காரர்‌ அவனைப்‌ பார்த்து: 
பஸ்‌ க்‌ ன்‌ மலைத்தேவர்கள்‌. 

வர்கள்‌ நம்மை 
பத்கொன்டாககள்‌்‌. நம அவிக்க 
சமபூமிமிலே யுத்தம்பண்ணினால்‌ நல்லது: 
அப்பொழுது அவர்களை மேற்கொள்வது. 
நிச்சயம்‌" (இராஜா 20:23). 


தமஸ்குவில்‌ செங்கோல்‌ 
செலுத்துகிறவனை கர்த்தர்‌ பெத்ஏதேனில்‌ 
இராதபடிக்கு சங்காரம்பண்ணுவார்‌ 

சீரியாவின்‌ ஜனங்கள்‌ கீருக்கு 
சிறைப்பட்டுப்போவார்கள்‌. கீர்‌ என்பது மேதிய 
தேசத்தைக்‌ குறிக்கிறது. ஆமோஸ்‌ இந்த 
தீர்க்கதரிசனத்தைச்‌ 
வருஷங்களுக்கு பின்பு, 
நிறைவேறுகிறது. 


கீர்பட்டணத்திற்குச்‌ 
கொண்டுபோய்‌, 
கொன்றுபோட்டான்‌” (2இராஜா 16:9). 


- விரிவுரை 
AMOS - COMMENTARY 


காத்சா 
ஆமோ 1:6-8 


ஆமோ 1:6. கர்த்தர்‌ சொல்லுகிறது 
என்னவென்றால்‌: காத்சாவினுடைய 
மூன்று பாதகங்களினிமித்தமும்‌, நாலு 
பாதகங்களினிமித்தமும்‌, நான்‌ அதின்‌: 
ஆக்கினையைத்‌: திருப்பமாட்டேன்‌; 
அவர்கள்‌: சிறைப்பட்டவர்களை 
ஏதோமியரிடத்தில்‌ ஒப்புவிக்கும்படி. 
முழுதும்‌ சிறையாக்கினார்களே. 


ஆமோ 1:7. க௱த்சாவின்‌ மதிலுக்குன்‌' 
தீக்கொளுத்துவேன்‌; அது அதினுடைய 
அரமனைகனைப்‌ பட்சிக்கும்‌. 


ஆமோ 1:8, 
அஸ்தோத்திலும்‌, 
செலுத்துகிறவனை 
இராதபடிக்குச்‌. 


நான்‌ குடிகளை 
செங்கோல்‌ 
அண்கலோனிலும்‌ 
சங்காரம்பண்ணி, 
மீதியானவர்கள்‌' 
என்‌ கையை 
விரோதமாகத்‌ 
கர்த்தராகிய 
ஆண்டவர்‌ சொல்லுகிறார்‌. 


பெலிஸ்தியரின்‌ பட்டணம்‌. 
பெலிஸ்தியர்கள்‌ சிறைப்பட்டவர்களை 
ஏதோமியரிடத்தில்‌ ஒப்புவிக்கும்படி 
சிறையாக்கினார்கள்‌. 


ததக இஸ்ரவேல்‌ தேசத்தாரோ 
யூதாதேசத்தாரோ 
சிறைபபட்டிரக்கலேண்டும்‌. 


| இந்த சம்பவம்‌ ஒருவேளை யோராமின்‌ 
ஆட்சிக்காலத்தில்‌ நடைபெற்றிருக்கலாம்‌. 


கர்த்தர்‌ பெலிஸ்தரின்‌. 

எத்தியோப்பியாவுக்கடுத்த 

அரபியரின்‌ ஆவியையும்‌ 

விரோதமாக எழுப்பினார்‌. 

அவர்கள்‌ யூதாவில்‌ வந்து, பலாத்காரமாய்ப்‌ 

புகுந்து. ராஜாவின்‌ அரமனையில்‌ அகப்பட்ட 

எல்லாப்‌ பொருள்களையும்‌, அவன்‌ 

பிள்ளைகளையும்‌, அவன்‌ மனைவிகளையும்‌ 

பிடித்துக்கொண்டுபோனார்கள்‌: யோவாகாஸ்‌ 

என்னும்‌ அவன்‌ குமாரரில்‌ இளையவனை 

அல்லாமல்‌ ஒரு குமாரனும்‌ அவனுக்கு 

மீதியாக. வைக்கப்படவில்லை” 
(நோளா 21:16,17). 


காத்சா 





i= THE ஆமோஸ்‌ 
TT 


சனகெரிப்‌ யூதாவின்மீது யுத்தம்பண்ண 
வந்தபோது, யூதர்கள்‌ அவனுக்கு பயந்து 
ஜீவன்‌ தப்பிக்க ஓடிப்போனார்கள்‌. சனகெரிப்‌ 
அவர்களைப்‌ பிடித்து கிரேக்கரிடத்திலோ 
அல்லது ஏதோமியரிடத்திலோ 
விற்றுப்போட்டிருக்கவேண்டும்‌. 


'தீருவே, சீதோனே, பெலிஸ்தியாவின்‌ 
சகல எல்லைகளே, உங்களுக்கும்‌ எனக்கும்‌ 
என்ன? இப்படி எனக்குச்‌ 
சரிக்கட்டுகிறீர்களோ? இப்படி எனக்குச்‌ 
சரிக்கட்டுவீர்களாகில்‌, நான்‌ தாமதமின்றி 
அதிசீக்கிரமாய்‌ நீங்கள்‌ சரிக்கட்டுகிறதை 
உங்கள்‌ தலையின்மேல்‌ திரும்பும்படிசெய்வேன்‌ 
நீங்கள்‌" என்‌ வெள்ளியையும்‌ என்‌ 
பொன்னையும்‌ எடுத்து, இன்பமும்‌ 
உச்சிதமுமான என்‌ பொருள்களை உங்கள்‌ 
கோவில்களிலே கொண்டுபோய்‌, யூதாவின்‌ 
குமாரரையும்‌ எருசலேமின்‌ குமாரரையும்‌ 
அவர்களுடைய எல்லைகளுக்குத்‌ 
தூரமாக்கும்படிக்கு கிரேக்கரிடத்தில்‌ 
விற்றுப்போட்டீர்கள்‌" (யோவே 3:4-6). 


பெலிஸ்தியர்‌ கர்த்தருடைய ஜனத்திற்கு 
விரோதமாக நீங்கு செய்தார்கள்‌. இதனால்‌ 
கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு அவர்கள்மேல்‌ 
வருகிறது. கர்த்தர்‌ காத்சாவின்‌ மதிலுக்குள்‌ 
தீக்கொளுத்துவார்‌. அது அதினுடைய 
அரண்மனைகளை பட்சிக்கும்‌ (ஆமோ 1:7). 


பெலிஸ்தரை 
குடிகளை 


கர்த்தர்‌ 
சங்காரம்பண்ணுவார்‌ 
அஸ்தோத்திலும்‌, செங்கோல்‌ 
செலுத்துகிறவனை அஸ்கலோனிலும்‌ 
இராதபடிக்குச்‌ சங்காரம்பண்ணி, பெலிஸ்தரில்‌ 
மீதியானவர்கள்‌ அழியும்படிக்கு என்‌ கையை 
எக்ரோனுக்கு விரோதமாகத்‌ திருப்புவேன்‌"' 
(ஆமோ 1:8) என்று கர்த்தராகிய ஆண்டவர்‌ 
சொல்லுகிறார்‌. 


'நான்‌ 


தீரு 
ஆமோ 1:9,10 


ஆமோ 19. மேலும்‌: தீருவினுடைய 
மூன்று பாதகங்களினிமித்தமும்‌, 
'நாலுபாதகங்களினிமித்தமும்‌, 

அதின்‌ ஆக்கினையைத்‌. 
மாட்டேன்‌; அவர்கள்‌ 
உடன்படிக்கையை 
சிறைப்பட்டவர்களை மூ 
ஏதோமியர்‌ கையில்‌ ஒப்பித்தார்களே. 


- விரிவுரை 
AMOS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆமோ 1:10. தீருவின்‌ 
'தீக்கொளுத்துவேன்‌; அது 
அரமனைகளைப்‌ பட்சிக்கும்‌. 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


மதிலுக்குள்‌ 
அதின்‌: 
என்று 


தீரு மிகப்பெரிய பட்டணம்‌. இந்தப்‌ 
பட்டணமே ஒரு சேதமாகவும்‌ இருக்கிறது. 
தீரு தேசத்தார்‌, சகோதரரின்‌ 
உடன்படிக்கையை நினையாமல்‌, 
சிறைப்பட்டவர்களை, முழுதும்‌ ஏதோமியர்‌ 
கையில்‌ ஒப்புவித்தார்கள்‌. 
அடைக்கலம்‌ நேடி வந்த 
புத்திரரை, தீருவின்‌ ஜனத்தார்‌ , 
அவர்களை ஏதோமியரிடத்தில்‌ 
விற்றுப்போட்டார்கள்‌. 


கர்த்தருடைய ஜனத்திற்கு விரோதமாக 
நீரு தீங்கு செய்தது இதனால்‌ 
தேவனுடைய கோபமும்‌, நியாயத்தீர்ப்பும்‌ 
தீருவின்மீது வருகிறது. கர்த்தர்‌ தீருவின்‌ 
மதிலுக்குள்‌ தீக்கொளுத்துவார்‌. அது அதின்‌ 
அரண்மனைகளைப்‌ பட்சிக்கும்‌. 


மோஸ்‌ வக்கு விரோதமா 
தீர்க்கதரிசனம்‌. பாகக்‌, பதிமுன்று 
வருடங்களுக்கு பின்பு, நேபுகாத்நேச்சார்‌ 
தீருவுக்‌। விரோதமாக 
முற்திக்வைபபோடுகிறான்‌, அவள்‌: தருககப்‌ 
பிடித்து. அதின்‌ மதிலுக்குள்‌ 
தீக்கொளுத்துகிறான்‌. அக்கினி தீருவின்‌ 
அரண்மனைகளைப்‌  பட்சித்துப்போடுகிறது. 
கர்த்தருடைய ஜனத்திற்கு விரோதமாகத்‌. 
தீங்கு செய்கிறவர்களை கர்த்தர்‌ 
தண்டிக்கிறார்‌. 


ஏதோம்‌ 
ஆமோ 111,12 


ஆமோ 1:11. மேலும்‌: ஏதோமுடைய 
மூன்று பாதகங்களினிமித்தமும்‌, நாலு. 
பாதகங்களினிமித்தமும்‌, நான்‌ அவன்‌: 
ஆக்கினையைத்‌. திருப்பமாட்டேன்‌; 
அவன்‌ தன்‌ சகோதரனைப்‌ 
பட்டயத்தோடே தொடர்ந்து, தன்‌ 
மனதை இரக்கமற்றதாக்கி, தன்‌ 
கோபத்தினாலே என்றைக்கும்‌. 
அவனைப்‌ யீதிப்போட்டு, தன்‌ 
மூர்க்கத்தை நித்தியகாலமாக 
வைத்திருக்கிறானே. 





i THE ஆமோஸ்‌ 
TT 


ஆமோ 112. 
தீக்கொளுத்துவேன்‌;. 
போஸ்றாவின்‌ 
பட்சிக்கும்‌ 
சொல்லுகிறார்‌. 


தேமானிலே. 

அத 
அரமணைகனைப்‌ 
என்று கர்த்தர்‌. 


ஏதோமியர்‌ 
சேர்ந்தவர்கள்‌. 
சகோதரனை 
தொடருகிறார்கள்‌. 


ஏசாவின்‌ 
அவர்கள்‌ 


சந்ததியைச்‌ 
தங்கள்‌ 
பட்டயத்தோடே 
தங்கள்‌ மனதை 
இரக்கமற்றதாக்குகிறார்கள்‌. தங்கள்‌ 
கோபத்தினாலே, தங்கள்‌ சகோதரனை 
என்றைக்கும்‌ பீறிப்போடுகிறார்கள்‌. அவர்கள்‌ 
தங்கள்‌ சகோதரனுக்கு விரோதமாக தங்கள்‌ 
மூர்க்கத்தை த்திய காலமாக 
வைத்திருக்கிறார்கள்‌. ஏதோமியர்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கு இரக்கம்‌ காண்பிக்காமல்‌, 
அவர்களை கொடூரமாகக்‌ 
கொன்றுபோடுகிறார்கள்‌. 


ஏதோமியரின்‌ பழைய பகை, தொடர்ந்து 
நீடிக்கிறது. 

“அதற்கு ஏதோம்‌: நீ என்‌ தேசத்தின்‌ 
வழியாய்க்‌ கடந்துபோகக்கூடாது: போனால்‌ 
பட்டயத்தோடே உன்னை எதிர்க்கப்‌ 
புறப்படுவேன்‌ என்று அவனுக்குச்‌ 
சொல்லச்சொன்னான்‌" (எண்‌ 20:18) 

ப அல்லது 
சத்துருக்கள்‌ 
கர்த்தருடைய 

அவர்களை 


மனுஷரையோ 
புத்திரரையோ 

ஏதோமியர்‌ 
பின்னால்‌ வந்து, 


வின்‌ 


தூத்தும்போது, 
ஜனத்திற்கு 
சங்காரம்பண்ணுவார்கள்‌. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 


ஏற்கெனவே தோற்று ஓடிப்போகிறார்கள்‌. 
குற்றுமிராய்‌ ஓடுகிறார்கள்‌.  ஏதோமியர்கள்‌ 
அவர்களுக்கு இரக்கம்‌ காண்பிக்காமல்‌, 
தங்கள்‌ மனதை இரக்கமற்றதாக்கி, 
அவர்களைப்‌ பின்தொடர்ந்து, 
ீறிப்போடுகிறார்கள்‌. 

ஏதோமியரின்‌ பாவங்களினிமித்தமாக 
கர்த்தர்‌ தேமானிலே தீக்கொளுத்துவார்‌. அது 
போஸ்றாவின்‌ அரண்மனைகளை பட்சிக்கும்‌. 


அம்மோன்‌ புத்திரர்‌ 
ஆமோ 1318-15 


ஆமோ 1:18. கர்த்தர்‌ சொல்லுகிறது. 
என்னவென்றால்‌: அம்மோன்‌ புத்திரரின்‌ 


மூன்று பாதகங்களினிமித்தமும்‌, 


- விரிவுரை 
AMOS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நாலு பாதகங்கனினிமித்தமும்‌, நான்‌ 
அவர்கள்‌: ஆக்கினையைத்‌ 
திருப்பமாட்டேன்‌; அவர்கள்‌ தங்கள்‌: 
எல்லைகளை விஸ்தாரமாக்கும்படிக்குக்‌ 
கீலேயாத்‌' தேசத்தின்‌ 
கர்ப்பஸ்திரீகளைக்‌ கீறிப்போட்டார்கனே. 


ஆமோ 1:44. ரப்பாவின்‌ மதிலுக்குள்‌ 
தீக்கொளுத்துவேன்‌; அது யுத்தநானின்‌ 
முழக்கமாகவும்‌, பெருங்காற்றின்‌' 
புசலாகவும்‌ அதின்‌ அரமனைகளைப்‌. 
யட்சிக்கும்‌. 
ஆமோ 1:15. அவர்களுடைய ராஜாவும்‌, 

டய அதிபதிகளும்‌ 
சிறைப்பட்டுப்போவார்கள்‌ என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 

அம்மோன்‌ 


புத்திரர்‌ 
ஜனத்திற்கு 
கோபமாயிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
கீலேயாத்‌. த்தின்‌  கர்ப்பஸ்திரீகளை 
கீறிப்போட்டார்கள்‌. சேல்‌ வம்சத்தையே 
அழித்துப்போடவேண்டும்‌. என்பது, 
அம்மோன்‌ புத்திரரின்‌ திட்டம்‌. ஏற்கெனவே 
பிறந்தவர்களை மாத்திரமல்ல, 
இனிமேல்‌ பிறக்கப்போகிறவர்களையும்‌ 
அழித்துப்போடலேண்டுமென்று அவர்கள்‌ 
கொடிய சிந்தனையோடிருக்கிறார்கள்‌. 


கர்த்தருடைய 
விரோதமாக 


தங்களுடைய எல்லையை 
விஸ்தாரம்பண்ணவேண்டுமென்று அம்மோன்‌ 
புத்திரர்‌ பேரசைப்படுகிறார்கள்‌. கீலேயாத்‌ 
தேசத்தை தங்களுக்கு 
சொந்தமாக்கிக்கொள்ள விரும்புகிறார்கள்‌. 

"அம்மோன்‌ புத்திரரைக்குறித்துக்‌ 
கர்த்தர்‌ சொல்லுகிறது என்னவென்றால்‌: 
இஸ்ரவேலுக்குக்‌ குமாரர்‌ இல்லையோ? 
அவனுக்குச்‌ குதந்தரவாளி இல்லையோ? 
அவர்கள்‌ ராஜா காத்‌ தேசத்தைச்‌ 
சுதந்தரித்துக்கொண்டு, அதின்‌ ஜனம்‌ இவன்‌ 
பட்டணங்களில்‌ குடியிருப்பானேன்‌?” 
(எரே 49:1). 


எரேமியாவின்‌ தீர்க்கதரிசனத்தில்‌. 
காத்‌ தேசம்‌ என்பது, கீலேயாத்தைக்‌ 
குறிக்கிறது. இஸ்ரவேலுக்கு வாரிசு இல்லை. 
என்று சொல்லி, அம்மோன்‌ புத்திரர்‌ 
கீலேயாத்தை தங்களுக்கு 
சொந்தமாக்கிக்கொள்கிறார்கள்‌. 





ஆமோஸ்‌ - விரிவுரை றர 
AMOS- COMMENTARY பப்பி 


புத்திரர்‌ 


அவர்கள்மேல்‌ வருகிறது. 
ரப்பாவின்‌ மதிலுக்குள்‌ 


அது யுத்தநாளின்‌ முழக்கமாகவும்‌, 


பெருங்காற்றின்‌  புசலாகவும்‌, 
அரண்மனைகளைப்‌ பட்சிக்கும்‌. 


அதின்‌ 


இந்தப்‌ பெயர்‌ அம்மோனியரின்‌ தெய்வமாகிய 
மோளேகைக்‌ குறிக்கும்‌. மோளேகு 
அம்மோன்‌ புத்திரருக்கு ராஜாவைப்போல 
இருக்கிறது. 


பாபிலோன்‌ த்‌ ராஜாவாகிய 

நேபுகாத்நேச்சார்‌, ன்‌ த்தர 

ந்த, தேசத்திலுள்ள 

தன்னுடைய தேசத்திற்கு 

போய்விடுகிறான்‌. 

தங்களுடைய 

பாதுகாப்புக்கு மோளேகை நம்பினார்கள்‌. 

ஆனால்‌. மோளேகோ, அம்மோன்‌ 

புத்திரரோடுகூட, பாபிலோன்‌ தேசத்திலே, 
சிறை வைக்கப்பட்டிருக்கிறது. 





ஆமோஸ்‌ 


f= FTE 
ERRATA 


கர்த்தர்‌ மற்ற அந்நிய தேசத்தாருடைய 

பாவங்களை விசாரிப்பது போலவே, 

மோவாபியரின்‌ பாவங்களையும்‌ விசாரிக்கிறார்‌ 

(ஆமோ 21-3), கர்த்தருக்கு யூதாதேசத்தின்‌ 
மீதும்‌ வழக்கு இருக்கிறது (ஆமோ 2:45). 

இஸ்ரவேல்‌ புத்திரரும்‌ கர்த்தருக்கு 

ப்‌ பாவம்‌ செய்கிறார்கள்‌. 

தரித்திரரை ஒடுக்குதல்‌, 

வேசித்தனம்‌ ஆகியவை 

பாவங்களாகும்‌ 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு, 
தம்முடைய கிருபைகளையும்‌ இரக்கங்களையும்‌ 
ன்பித்தார்‌. ஆனால்‌ அவர்களோ 
நன்றியுள்ளவர்களாய்‌ 

(ஆமோ 25-42) 

புத்திரருடைய 


(ஆமோ 213) 
அவர்களுடைய 
அழிவு வரும்‌ (ஆமோ 2:14-16). 


மோவாபியர்‌ 
ஆமோ 2:1-3 


ஆமோ 2. கர்த்தர்‌ தல அட்டா 
என்னவென்றால்‌: 

மூன்று தனக காக எனபன நாலு 
பாதகங்களினிமித்தமும்‌, நான்‌ அவன்‌ 
ஆக்கினையைத்‌ திருப்பமாட்டேன்‌; 
அவன்‌ ஏதோமுடைய ராஜாவின்‌ 
எலும்புகளை நீறாகச்‌ 
சட்டுப்போட்டானே.. 


ஆமோ 22. 
தீக்கொளுத்துவேன்‌; 
கீரியோத்தின்‌ அரமனைகனைப்‌ 
பட்சிக்கும்‌; மோவாபியர்‌ அமனியோடும்‌. 
ஆர்ப்பரிப்போடும்‌ எக்கான 


சுத்தத்தோடும்‌ சாவார்கள்‌. 


மோவாப்தேசத்தில்‌ 
அது 


- விரிவுரை 
AMOS - COMMENTARY 


ஆமோ 28. நியாயாதியதியை 
அவர்கள்‌ நடுவில்‌ இராதபடிக்கு நான்‌ 
சங்காரம்‌ பண்ணி, அவனோடுகூட. 
அவர்களுடைய பிரயுக்கனையெல்லாம்‌. 
கொன்றுபோடுவேன்‌ என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 


நியாயத்தீர்ப்பு 
வருகிறது. 
இரக்கம்‌ 
எல்லோரையும்‌ 
கர்த்தர்‌ 


கர்த்தருடைய 
மோவாபியருக்கு விரோதமாக 
மோவாபியர்கள்‌ யாருக்கும்‌ 
காண்பிக்காமல்‌ 
கொடுமைப்படுத்துகிறார்கள்‌. 
மோவாபியர்மீது குற்றம்‌ சொல்லுகிறார்‌. 


- மோவாபியர்கள்‌ கர்த்தருடைய 


ராஜாவின்‌ 
சுட்டுப்போட்டார்கள்‌. 
மோவாபியருக்கும்‌ யத்தமுண்டாயிற்று. 
இந்த யுத்தத்தில்‌ மோவாபின்‌ ராஜா, 
தன்னுடைய சொந்த குமாரனை, தன்னுடைய 
விக்கிரக தெய்வத்திற்கு தகனபலியாக 
சட்டெரித்துப்போட்டான்‌. 


ஏதோமியருக்கும்‌. 


மாகிறதென்று, 
ராஜா மடன்‌ அவன்‌ 
ஏதோமின்‌ ராஜாவின்மேல்‌ வலுமையாய்‌ 
விழுகிறதற்குப்‌ பட்டம்‌ உருவுகிற 
எழுநூறுபேரைக்‌ கூட்டிக்‌ கொண்டுபோனான்‌; 
ஆனாலும்‌ அவர்களாலே கூடாமற்போயிற்று. 
அப்பொழுது அவன்‌ தன்‌ ஸ்தானத்தில்‌ 
ராஜாவாகப்போகிற தன்‌ சேஷ்டபுத்திரனைப்‌ 
பிடித்து, அலங்கத்தின்மே்ல்‌ அவனைச்‌ 
சர்வாங்க தகனமாக  பலியிட்டான்‌; 
அப்பொழுது இஸ்ரவேலர்மேல்‌ கடுங்கோபம்‌ 
டக்‌, அவர்கள்‌ அவனைவிட்டுப்‌ 
ப்பட்டு, தங்கள்‌ தேசத்திற்குத்‌ 
திரும்பிவிட்டர்கள்‌” (இராஜா 3:26,27). 


இதன்பின்பு மோவாபின்‌ ராஜாவோ 
அல்லது அவனுடைய சந்ததியில்‌ வந்த 
வேறு ராஜாக்களோ, ஏதோமின்‌ ராஜாவை 
உமிரோடு பிடித்து, அவனை அக்கினியில்‌ 
சுட்டெரித்துப்போட்டார்கள்‌. அல்லது 
அவனுடைய சரீரத்தை பட்டயத்தினால்‌ 
வெட்டி, அவனுடைய சரீரத்தின்‌ 
அவயங்களை சுட்டெரித்தார்கள்‌. அல்லது 
மரித்துப்போன ஏதோமின்‌ ராஜாவினுடைய 
எலும்புகளை கல்லறையிலிருந்து தோண்டி 
எடுத்து. அதை நீறாக சுட்டுப்போட்டார்கள்‌. 


பயத்தம்‌ 
மோவாபியரின்‌ 





ஆமோஸ்‌ 


f= FTN 
TT 


மோவாபியருடைய பாதகங்களினிமித்தம்‌ 
அவர்களுக்கு அழிவு வருகிறது. மோவாப்‌ 
மரித்துப்போவான்‌. மோவாபியர்‌ 
பட்டயத்தினாலே. சங்காரமாவார்கள்‌. 
மோவாபியரின்‌ வும்‌, அவனுடைய 
நியாயாதிபதிகளும்‌, பிரபுக்களும்‌, 
பட்டயத்தினால்‌ ஏகமாய்‌ செத்துப்போவார்கள்‌. 
மோவாபியருடைய 
பாதகங்களினிமித்தமாய்‌. சந்த்‌ 
மோவாப்தேசத்தில்‌ தீக்கொளுத்துவார்‌: அது 
கீரியோத்தின்‌ அரமனைகளைப்‌ பட்சிக்கும்‌:: 
மோவாபியர்‌ அமளியோடும்‌ ஆர்ப்பரிப்போடும்‌ 
எக்காள. சத்தத்தோடும்‌ சாவார்கள்‌ 
(ஆமோ 2:2) 


நியாயாதிபதியை அவர்கள்‌ நடுவில்‌: 
இராதபடிக்கு நான்‌ சங்காரம்‌ பண்ணி, 
அவனோடுகூட அவர்களுடைய 
ிரபுக்களையெல்லாம்‌ கொன்றுபோடுவேன்‌' 
(ஆமோ 2:3) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ 


யூதாவின்‌ பாதகங்கள்‌ 
ஆமோ 2:4,5 


ஆமோ க்‌. மேலும்‌: யூதாவின்‌ 
மூன்று பாதகங்களினிமித்தமும்‌, நாலு 
பாதகங்களினிமித்தமும்‌, நான்‌ அவர்கள்‌ 
ஆக்கினையைத்‌. திருப்பமாட்டேன்‌; 
அவர்கள்‌ கர்த்தருடைய வேதத்தை 
வெறுத்து, அவருடைய 
கட்டளைகளைக்‌ கைக்கொன்னாமல்‌, 
தங்கள்‌ பிதாக்கள்‌ பின்பற்றின 
பொய்களினால்‌ மோச ம்போனார்களே. 


ஆமோ 2௮. வூதாவிலே நான்‌ 
தீக்கொளுத்துவேன்‌; அது எருசலேமின்‌ 
அரமனைகளைப்‌ பட்சிக்கும்‌ என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


தெற்கு யூதாதேசம்‌, வடக்கு இஸ்ரவேல்‌ 
தேசத்திற்கு அருகாமையிலுள்ளது. யூதாவின்‌ 
மனுஷர்‌ கர்த்தருக்கு விசேஷமானவர்கள்‌. 
அவர்கள்‌ கர்த்தருக்கு பரிசுத்தமாய்‌ 
ஜீவிக்கவேண்டும்‌. ஆனால்‌ அவர்களோ 
புறஜாதியாரைப்போல பாவம்‌ செய்கிறார்கள்‌. 
யூதாவின்‌ மனுஷர்‌ புறஜாதியாரோடு சேர்ந்து 
விக்கிரகங்களை ஆராதிக்கிறார்கள்‌. 


- விரிவுரை 
AMOS - COMMENTARY 


பாதகங்களினிமித்தமும்‌, நான்‌ 
ஆக்கினையைத்‌ திருப்பமாட்டேன்‌” 
(ஆமோ 2:4) என்று சொல்லுகிறார்‌. 


அவர்கள்‌ கர்த்தருடைய வேதத்தை 
வெறுத்து. அவருடைய கட்டளைகளைக்‌ 
கைக்கொள்ளாமல்‌, தங்கள்‌ பிதாக்கள்‌ 
பின்பற்றின பொய்களினால்‌ 
மோசம்போனார்கள்‌ (ஆமோ 2:4). 


யூதாவின்மீது. 
நியாயத்தை அனுப்புகிறார்‌. அவர்‌ 
யூதாவிலே  தீக்கொளுத்துவார்‌. அது 
எருசலேமின்‌ அரண்மனைகளை பட்சிக்கும்‌ 
எருசலேம்‌ கர்த்தருடைய பரிசுத்தமான நகரம்‌. 
எருசலேமில்‌ கர்த்தருடைய ஆலயம்‌ 
இருக்கிறது. 


யூதாவின்‌ மனுஷர்‌ கர்த்தருக்கு 
விரோதமாகப்‌ பாவம்‌ செய்யும்போது, 
பாவிகள்மீது வரும்‌ தேவனுடைய நீதியான 
நியாயத்தீர்ப்பு, யூதாவின்‌ மனுஷர்மேலும்‌ 
பாவம்‌ செய்கிறவர்கள்‌ 
யூதாவின்‌ 
அழிந்துபோகிறார்கள்‌. 
தேசம்‌ அக்கினிக்கு 
யூதாவும்‌, எருசலேமும்‌ 

அக்கினிக்கு இரையாகிறது. 


ரர்‌ ஒருக்‌ 
தகம்‌ பவம்‌ செய்க்‌ புராக்‌ 
மனுஷரோ கர்த்தருக்கு விரோதமாகப்‌ பாவம்‌ 
செய்கிறார்கள்‌. அவர்கள்‌ கர்த்தருடைய 
வேதத்தை வெறுத்தார்கள்‌. அவர்கள்‌ 
கர்த்தருடைய கட்டளைகளை கைக்கொள்ள 


மறுத்தார்கள்‌. 


தம்முடைய 


மனுஷர்‌ மோசம்போனார்கள்‌. 


யூதாவின்‌ மனுஷர்‌ 
ஜனமாகமிருந்தாலும்‌, 
கர்த்தருடைய 
அந்நியராயிருக்கிறார்கள்‌. 
ஞானத்தையும்‌, நீதியையும்‌, 
வெறுத்துவிடுகிறார்கள்‌. கர்த்தருடைய 
ஆளுகைக்கு கீழ்ப்படிய மறுக்கிறார்கள்‌. 
இதனால்‌ அவர்களுக்கு கர்த்தரிடத்திலிருந்து. 
நன்மை உண்டாகாமல்‌, அழிவு உண்டாகிறது. 


கர்த்தருடைய 
அவர்கள்‌ 
ஆசீர்வாதங்களுக்கு 
கர்த்தருடைய 
அவர்கள்‌ 





ஆமோஸ்‌ 


f= THE 
TT 


“தங்கள்‌ பிதாக்கள்‌ பின்பற்றின 
பொய்களினால்‌ மோசம்போனார்கள்‌" 
என்னும்‌ வாக்கியத்திற்கு, “தங்கள்‌ பிதாக்கள்‌ 
பின்பற்றின விக்கிரகங்களினால்‌ மோசம்‌ 
போனார்கள்‌" என்பது பொருளாகும்‌. 
விக்கிரகம்‌ ஒரு பொய்‌. அது ஒரு மாயை. 
விக்கிரகங்கள்‌ யூதர்களை, கர்த்தரைவிட்டு 
வழிவிலகி போகச்செய்கிறது. அவர்களை 
தவறான பாதைகளில்‌ 

யூதாவின்‌ ர 

பின்பற்றாமல்‌, 

மோசம்போகிறார்கள்‌. 


இஸ்ரவேலின்‌ பாதகங்கள்‌. 
ஆமோ 2:6-8. 


ஆமோ 2:6, மேலும்‌: இஸ்ரவேலின்‌ 
மூன்று பாதகங்களினிமித்‌ தமும்‌, 
நாலு பாதகங்களினிமித்தமும்‌, நான்‌ 
அவர்களுடைய ஆக்கினையைத்‌ 
திருப்பமாட்டேன்‌; 

'நீதிமானைப்‌ 

எவியவனை ஒரு. 
பாதரட்சைக்கும்‌ விற்றுப்போட்டார்களே.. 


ஆமோ 2:7. அவர்கள்‌ தரித்தரருடைய 

ண்‌ மண்ணைவாரி 

சிறுமையானவர்களின்‌' 

புரட்டுகிறார்கன்‌; என்‌ 

நாமத்தைக்‌. 

குலைச்சலாக்கும்படிக்கு மகனும்‌ 

தகப்பனும்‌ ஒரு பெண்ணிடத்தில்‌ 
பிரவேசிக்கிறார்கள்‌. 


ஆமோ 28. 
பீடங்கனருகிலும்‌ 
வாங்கின 


அவர்கள்‌ சகல 
அடைமானமாய்‌ 
வஸ்திரங்களின்மேல்‌ 

படுத்துக்கொண்டு, 


தெண்டம்‌ 
பிடிக்கப்பட்டவர்களுடைய 
மதுபானத்தைத்‌ தங்கள்‌ தேவர்களின்‌ 
கோவிலிலே குடிக்கிறார்கள்‌ என்னு. 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
இஸ்ரவேல்‌. 
கர்த்தருடைய 
இஸ்ரவேல்‌ 
புறஜாதி 
எந்த சமுகம்‌ 


ஆமோஸ்‌ 
புத்திரருக்கு விரோதமாக. 
வார்த்தைகளைச்‌ து 
புத்திரருக்கும்‌, 
மனுஷருக்கும்‌ 


- விரிவுரை 
AMOS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


புறஜாதியார்‌ 
இஸ்ரவேல்‌. 
செய்கிறார்கள்‌. 


பாதகங்களை செய்வதுபோல, 
புத்திரரும்‌ பாதகங்களை 

புறஜாதி ஜனங்களிடம்‌. 
அதிகமான பாதங்கள்‌ இருப்பதுபோல, 
இஸ்ரவேல்‌  புத்திரரிடமும்‌ அதிகமான 
பாதங்கள்‌ இருக்கிறது. 

ஆகையினால்‌ கர்த்தர்‌, “இஸ்ரவேலின்‌ 
மூன்று பாதகங்களினிமித்தமும்‌, நாலு 
பாதகங்களினியித்தமும்‌, நான்‌ அவர்களுடைய 
ஆக்கினையைத்‌ திருப்பமாட்டேன்‌" 
(ஆமோ 2:6) என்று சொல்லுகிறார்‌ 

இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
புரட்டுகிறார்கள்‌. 
அமைக்குகதா்க?்‌. சொற்ப விலைகளுக்கு, 

விற்றுப்போடுகிறார்கள்‌. 

அன்னம்‌. பன்னை பணத்திற்கும்‌, 
எளியவனை ஒரு ஜோடு பாதரட்சைக்கும்‌ 
விற்றுப்போடுகிறார்கள்‌.  பரிதானம்‌ வாங்கி 
அநீதியான தீர்ப்பு சொல்லுகிறார்கள்‌. 


நியாயாதிபதிகளுடைய மனச்சாட்சி 
சுத்தமாயில்லை. ஒரு ஜோடு பழைய 
பாதரட்சை சொற்ப கிரயமானது. அந்தக்‌ 
கிரயத்திற்குகூட நியாயாதிபதிகள்‌ நீ; 
விற்றுவிடுகிறார்கள்‌. இஸ்ரவேல்‌ தேசத்தில்‌ 
நீதிக்கு முக்கியத்துவம்‌ இல்லை. அங்கே. 
பணத்திற்கு மாத்திரமே முக்கியத்துவம்‌ 
இருக்கிறது. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ தரித்திர 
ஒடுக்குகிறார்கள்‌. அவர்கள்‌ தரித்திரருடைய 
தலையின்மேல்‌ 


மண்ணை வாரி 
இறைக்கிறார்கள்‌. 'சிறுமையானவர்களின்‌. 
வழியை புரட்டுகிறார்கள்‌. தங்கள்‌ பெற்றோர்‌ 
மரித்துப்போகும்போது, தரித்திரர்கள்‌ தங்கள்‌ 
தலையின்றீது. மண்ணை வாரி இறைந்து 
துக்கங்கொண்டாடுவார்கள்‌. இஸ்ரவேல்‌. 
தேசத்தின்‌ நியாயாதிபதிகளே, இவர்களுடைய 
துக்கத்திற்கு காரணமாயிருக்கிறார்கள்‌. 
தரித்திரருடைய சம்பத்துக்களையும்‌, 
நிலங்களையும்‌, ஜீவன்களையும்‌ அநியாயமாக 
பறித்துக்கொள்கிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ மத்தியிலே 
அகத்தமும்‌, அருவருப்பும்‌ அதிகமாயிருக்கிறது. 
அவர்கள்‌ கர்த்தருடைய பரிசுத்த 
நாமத்தை பரிசுத்தக்குலைச்சலாக்குகிறார்கள்‌. 
மகனும்‌ தகப்பனும்‌ ஒரு பெண்ணிடத்தில்‌ 
பிரவேசிக்கிறார்கள்‌. 





ஆமோஸ்‌ 


f= THE 
TT 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ சகல: 
பீடங்களருகிலும்‌ அடைமானமாய்‌ வாங்கின 
வஸ்திரங்களின்மேல்‌ படுத்துக்கொள்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ தெண்டம்‌ பிடிக்கப்பட்டவர்களுடைய 
மதுபானத்தைத்‌ தங்கள்‌ தேவர்களின்‌ 
கோவிலிலே குடிக்கிறார்கள்‌ (ஆமோ 2:8). 
அடமானமாய்‌ வாங்கின வஸ்திரங்களை, 
இரவு. வேணைக்குள்‌, 
உரிமையாளரிடம்‌ 
கொடுத்துவிடவேண்டும்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரரோ அடமானமாய்‌ வாங்கின 
வஸ்திரங்களின்மேல்‌ இரவு முழுவதும்‌ 
படுத்துக்கொண்டு, க 
விரோதமாகவும்‌, தரித்திரருக்கு 
விரோதமாகவும்‌ பாவம்‌ செய்கிறார்கள்‌. 


ன்‌ தரித்திரனானால்‌, நீ அவன்‌ 
அடகை வைத்துக்கொண்டு நித்திரை: 
செய்யாமல்‌, அவன்‌ நன்‌ வஸ்திரத்தைப்‌ 
போட்டுப்‌ படுத்துக்கொண்டு உன்னை 
ஆசீர்வதிக்கும்டி, பொழுதுபோகும்போது, 
திரும்ப அந்த அடகை அவனுக்குக்‌ கொடுத்து 
விடவேண்டும்‌; அது உன்‌ தேவனாகிய 
கர்த்தருக்கு முன்பாக உனக்கு 
நீதியாயிருக்கும்‌' (உபா 24.1213). 
ஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
நீதியுமில்லை நியாயமுமில்லை. 
பரிதானம்‌ வாங்குகிறார்கள்‌. 
பணமாகவும்‌ 
மதுபானமாகவும்‌ 
அநியாயமாக வாங்கின 
விக்கிரகக்கோவில்களில்‌ குடிக்கிறார்கள்‌. 
ஸ்ரவேல்‌ புத்திரர்‌ ங்களுடைய 
க்களின்‌ ர்‌ "கோவிலிலே 
பொன்கன்றுக்குட்டிகளை செய்து 
வைத்திருக்கிறார்கள்‌. தேவர்களின்‌ கோவிலில்‌ 
மதுபானம்‌ குடிப்பது, பாவநிவாரண பலிக்கு 
சமமானது என்பது அவர்களுடைய நம்பிக்கை. 
மதுபானம்‌ குடித்து வெறித்திருக்கிறவர்கள்‌ 
புத்திதெளிவில்லாமல்‌ பாவம்‌ செய்கிறார்கள்‌. 
கர்த்தரோ... இஸ்ரவேல்‌ புத்திரருடைய 
பாதகங்களிமித்தம்‌, அவர்கள்மீது 
தம்முடைய ஆக்கினைத்தீர்ப்பைக்‌ கொடுப்பார்‌. 


)த்தியிலே. 
நியாதியதிகள்‌ 
பரிதானத்தை 


- விரிவுரை 
AMOS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இஸ்ரவேலின்‌ ஆசீர்வாதம்‌ 
ஆமோ 2:9-12 


ஆமோ 28. 
கேதுருமரங்கனைப்போல்‌ 
கர்வாலி. 
வைரமுமாயிருத்த 
அவர்களுக்கு முன்பாக அழித்தேன்‌; 
உயர இருத்த அவனுடைய 
கனியையும்‌, தாழ இருத்த அவனுடைய 
வேர்களையும்‌ அழித்துப்போட்டு, 


நானோ 
உயரமும்‌, 
மரங்களைப்போல்‌ 

எமோரியனை 


ஆமோ 2:10. தீங்கள்‌ எமோரியனுடைய 
தேசத்தைக்‌  கட்டிக்கொள்ளும்படிக்கு. 
உங்களை நான்‌ எகிப்துதேசத்திலிருந்து 
வரப்பண்ணி, உங்களை நாற்பது 
வருஷமாக வனாந்தரத்திலே 
வழிநடத்தி, 


ஆமோ 2:11. உங்கள்‌ குமாரரில்‌ சிலரை 
தீர்க்கதரிசிகனாகவும்‌, உங்கள்‌ 
வாலிபரில்‌ சிலரை  நசரேயராகவும்‌ 
எழும்பப்பண்ணினேன்‌; 

புத்திரரே, இப்படி. 
செய்யவில்லையா என்று. 
கேட்கிறார்‌. 


ஆமோ 2:12. நீங்களோ நசரேயருக்குத்‌ 
திராட்சரசம்‌ குடிக்கக்‌ கொடுத்து, 
தீர்க்கதரிசிகளை நேக்கி: நீங்கள்‌ 
தீர்க்கதரிசனஞ்சொல்ல. வேண்டாம்‌ 
என்று கற்பித்தீர்கள்‌.. 

கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
ஏராளமான நன்மைகளை செய்திருக்கிறார்‌. 
அவர்களுக்கு தாம்‌ செய்த நன்மைகளை 
இப்போது நினைவபடுத்துகிறார்‌. “இஸ்ரவேல்‌ 

புத்திரரே, இப்படி நான்‌ செய்யவில்லையா" 
(ஆமோ 201) என்று கர்த்தர்‌ 
அவர்களிடத்தில்‌ கேட்கிறார்‌. 

கர்த்தர்‌ தங்களுக்கு செய்த எல்லா 
நன்மைகளையும்‌ ஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
நினைவுகூரவேண்டும்‌. கர்த்தர்‌ அவர்களை 
எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணினார்‌. 
கர்த்தர்‌ எகிப்தின்‌ அடிமைத்தனத்திலிருந்து, 


செத்துப்போயிருப்பார்கள்‌. 





ஆமோஸ்‌ 


i THE 
TT 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரை எகிப்தின்‌. 
அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து. 
அவர்களை நாற்பது வருஷமாக, 
வனாந்தரத்திலே வழிநடத்தினார்‌. அங்கே 
அவர்களுக்கு மன்னாவைப்‌ புசிக்கக்‌. 
கொடுத்தார்‌. 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ பு்திரருக்கு 
கானான்‌ தேசத்தை சுதந்தர தேசமாகக்‌ 
கொடுத்தார்‌. கர்த்தர்‌ அவர்களுக்கு முன்பாக 
எமோரியரை அழித்தார்‌. அவர்கள்‌ பெரிய 
உருவம்‌ கொண்ட பலசாலிகள்‌. எமோரியரின்‌ 
உயரம்‌ கேதுரு மரங்களைப்போல இருந்தது. 
அவர்கள்‌ கர்வாலி மரங்களைப்போல 
வைரமாயிருந்தார்கள்‌. அவர்களுக்கு 
முன்பாக இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
வெட்டுக்கிளிகளைப்போல. சாதாரண 
ஜனங்களாயிருந்தார்கள்‌. 


கர்த்தரோ  எமோரியருக்கு 
இருந்த கனியையும்‌, தாழ 
அவனுடைய வேர்களையும்‌ அழித்துப்போட்டார்‌. 
எமோரியர்கள்‌ வேரோடு அழிக்கப்பட்டார்கள்‌. 
ஆகையினால்‌ அவர்களால்‌ மறுபடியும்‌ ஒரு 
தேசமாக எழும்ப முடியவில்லை. 
எமோரியருக்கு பூரண அழிவும்‌, பூரண 
சங்காரமும்‌ உண்டாயிற்று. 

கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
இல்லிதமாக பெரிய நன்மைகளை 
செய்திருக்கிறார்‌. ஆனால்‌ அவர்களோ 
கர்த்தருக்கு நன்றியுள்ளர்களாயில்லை. 

ர்‌ தங்களுக்கு செய்த நன்மைகளை 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ த க்்ப 
கர்த்தருக்கு விரோதமாகப்‌. 
செய்கிறார்கள்‌. கர்த்தரைவிட்டு விலகி, 
ந்‌ தெய்வங்களைப்‌ 


புத்திரருக்கு 


அந்நிய 
பின்பற்றிப்போகிறார்கள்‌. 

இஸ்ரவேல்‌ தேசம்‌ கர்த்தருக்கு 
பரிசுத்தமான தேசம்‌. கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கு ஆவிக்குரிய நன்மைகளையும்‌, 
ஆலிக்குரிய சிலாக்கியங்களையும்‌ 
கொடுத்திருக்கிறார்‌. இஸ்ரவேல்‌ புத்திரரும்‌ 
கர்த்தருடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை 
அனுபவித்து வருகிறார்கள்‌. 


- விரிவுரை 
AMOS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தீர்க்கதரிசிகளாக 
அவர்களுடைய 
நசரேயராகவும்‌ 
தீர்க்கதரிசிகள்‌ 
வார்த்தைகளைப்‌ 
அதை ஜனங்களுக்கு 
கர்த்தருடைய சித்தமும்‌, 
அவருடைய மனதும்‌, விருப்பமும்‌, 
தீர்க்கதரிசிகள்‌ மூலமாய்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கு அறிவிக்கப்பட்டது. 
தங்கள்‌ மத்தியில்‌ 
கர்த்தருடைய வார்த்தைகளை தங்களுக்கு 
அறிவிப்பது, இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
கிடைத்திருக்கிற மிகப்பெரிய சிலாக்கியம்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ மத்தியில்‌ நசரேயர்களும்‌ 
இருந்தார்கள்‌. அவர்கள்‌  பரிசுத்தத்திற்கு 
அவர்கள்‌ மத்தியிலே 

ஜனங்கள்‌ முத்தியில்‌ 

மாறுபாடுகளும்‌, 

அதிகமாயிருக்கும்போது, 

கர்த்தரிடத்தில்‌ 


சொன்னார்கள்‌. 


தீர்க்கதரிசிகள்‌ 


விசுவாசமாயிருப்பதற்கும்‌, 
பயபத்தியாமிருப்பதற்கும்‌, 
பரிசுத்தமாயிருப்பதற்கும்‌ 
ஜீவித்தார்கள்‌. 


சாட்சிகளாக. 


இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு, 
கிருபைகளையும்‌, 
வெளிப்படுத்தினார்‌. 
அவர்களுக்கு ஆலிக்குரிய நன்மைகளைக்‌ 
கொடுத்தார்‌. ஆனால்‌ அவர்களோ 
கர்த்தருடைய கிருபைகளை 
அசட்டைபண்ணிவிடுகிறார்கள்‌. அவர்கள்‌ 
நசரேயருக்கு திராட்சரம்‌ குடிக்க 
கொடுக்கிறார்கள்‌. தீர்க்கதரிசிகள்‌ 
தங்களுக்கு தீர்க்கதரிசனம்‌. 
சொல்லவேண்டாம்‌ என்று கற்பிக்கிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ தேசத்திலே நல்லவர்கள்‌ 
யாரும்‌ இராதவாறு இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ பார்த்துக்கொள்கிறார்கள்‌. 
நசரேயர்களைப்போல யாராவது நல்லவர்கள்‌ 
இருந்தால்‌, அவர்களை உடனே 
கெடுத்துப்போடுகிறார்கள்‌. நசரேய விரதம்‌ 
இருக்கிறவர்கள்‌ திராட்சரசம்‌ 
பானம்பண்ணமாட்டார்கள்‌. ஆனால்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரரோ நசரேயருக்கு 
திராட்சரசம்‌: குடிக்க கொடுத்து, 
அவர்களுடைய நசரேய விரதத்தை 
பாழாக்கிப்போடுகிறார்கள்‌. 





i= al ஆமோஸ்‌ 
TT 


தீர்க்கதரிசிகள்‌ 
வார்த்தைகளை ஜனங்களுக்கு 
சொல்லுகிறார்கள்‌. ஆனால்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரரோ, தீர்க்கதரிசிகளுக்கு. 
கட்டளைகொடுக்கிறார்கள்‌. நீங்கள்‌ 
தீர்க்கதரிசனம்‌ சொல்லவேண்டாம்‌' என்று 
அவர்களுக்கு கட்டளை கொடுக்கிறார்கள்‌. 
அதையும்‌ மீறி அவர்கள்‌ தீர்க்கதரிசனம்‌ 
சொன்னால்‌, அவர்களுடைய ஜீவனுக்கு 
ஆபத்து வரும்‌ என்று அவர்களை 
எச்சரிக்கிறார்கள்‌. 


த 


“அமத்சியா மோசை நோக்கி: 
தரிசனம்‌ பார்க்கிறவனே, போ; நீ 
பப்ளி ட ஓடிப்போ, அங்கே அப்பம்‌ 
தீர்க்கதரிசனம்சொல்லு"' 


(ஆனே 7:42) என்று சொல்லுகிறான்‌. 


இஸ்ரவேலின்‌ அழிவு 
ஆமோ 2:18-16 


ஆமோ 218. 
கோதுமைக்கட்டுகள்‌ 
ஏற்றப்பட்ட வண்டியில்‌ 
இருத்துகிறதுபோல, நான்‌ உங்களை 
நீங்கள்‌. இருக்கிற ஸ்தலத்தில்‌ 
இருத்துவேன்‌. 


ஆமோ 214. அப்பொழுது 
வேகமானவன்‌ ஓடியும்‌ புகலிடமில்லை; 
பலவான்‌ தன்‌ பலத்தினால்‌. 
பலப்படுவதூமில்லை; பராக்கிரமசாலி. 
தன்‌ பிராணனைத்‌ தப்புவிப்பதுமில்லை. 


இதே, 
'நிறையாரமாக. 


ஆமோ 2:15, வில்லைப்‌ பிடிக்கிறவன்‌. 
நிற்பதுமில்லை; வேகமானவன்‌ தன்‌: 
கால்களால்‌: தப்பிப்போவதுமில்லை; 
குதிரையின்மேல்‌ ஏறுகிறவன்‌ தன்‌ 
பிராணனை இரட்சிப்பதுமில்லை. 


ஆமோ 216. பலசா 
தைரியவான்‌. 


அத்தானிலே. 
நிர்வாணியாய்‌ ஓடிப்போவான்‌ என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


இஸ்ரவேல்‌. 
விரோதமாகப்‌ 


புத்திரர்‌ கர்த்தருக்கு 
பாவம்‌ செய்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ தங்கள்‌ பாவங்களுக்கு 
மனந்திரும்பாமல்‌, தங்கள்‌ இருதயங்களைக்‌ 
கடினப்படுத்துகிறார்கள்‌. 'துணிகரமாகப்‌ 
பாவம்‌ செய்கிறார்கள்‌. 


- விரிவுரை 
AMOS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


'இதோ, கோதுமைக்கட்டுகள்‌. 
நிறைபாரமாக ஏற்றப்பட்ட வண்டியில்‌: 
இருத்துகிறதுபோல, நான்‌ உங்களை நீங்கள்‌ 
இருக்கிற ஸ்தலத்தில்‌ இருத்துவேன்‌" 
(ஆமோ 2:13) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 

இஸ்ரவேலின்‌: பாவங்கள்‌ 
மிகுதியாயிருக்கிறது. அறுவடைக்காலத்தில்‌, 
கோதுமைக்கட்டுகளை வண்டியிலே. 
நிறைபாரமாக ஏற்றுவார்கள்‌. ஒரு வண்டியில்‌ 
எவ்வளவு அதிகமாக கோதுமைக்கட்டுகளை 
ஏற்ற முடியுமோ, அவ்வளவு அதிகமாக 
ஏற்றுவார்கள்‌. அவற்றை 
இருத்திக்கட்டுவார்கள்‌. அதுபோலவே, 
கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ பாவங்களை, 
அவர்கள்‌ இருக்கிற ஸ்தலத்திலே, 
இருத்திக்கட்டுகிறார்‌. 


"எப்பிராமீமே, நான்‌ உன்னை எப்படிக்‌ 
கைவிடுவேன்‌? இஸ்ரவேலே, நான்‌ உன்னை 
எப்படி ஒப்புக்கொடுப்பேன்‌? நான்‌ உன்னை 
எப்படி அத்மாவைப்போலாக்குவேன்‌? உன்னை 
எப்படி செபோமீமைப்‌ போல வைப்பேன்‌? என்‌ 
இருதயம்‌ எனக்குள்‌ குழம்புகிறது: என்‌ 
பரிதாபங்கள்‌ ஏகமாய்ப்‌ பொங்குகிறது. என்‌ 
உக்கிர கோபத்தின்படியே செய்யமாட்டேன்‌; 
எப்பிராமிமை அழிக்கும்படித்‌ திரும்பமாட்டேன்‌:: 
ஏனென்றால்‌ நான்‌ மனுஷனல்ல, 
தேவனாயிருக்கிறேன்‌: நான்‌ உன்‌ 
நடுவிலுள்ள பரிசுத்தர்‌: ஆகையால்‌ 
பட்டணத்துக்கு விரோதமாக வரேன்‌" 
(ஓசி 11:89). 


இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ 
அதிமாகயிருப்பதினால்‌, அவர்களால்‌. 
கர்த்தருடைய நியாயத்தீர்ப்புக்கு தப்பிக்க 
முடியாது. அவர்களுக்கு நிச்சயமாகவே அழிவு 
வரும்‌. கோதுமைக்கட்டுகளை வண்டியிலே 
நிறைபாரமாக கட்டுவதுபோல, இஸ்ரவேல்‌ 
புத்திரர்மீது கர்த்தருடைய நியாயத்தீர்ப்புக்கள்‌ 
நிறைபாரகமாக கட்டப்படும்‌. அவர்கள்‌ 
கர்த்தருடைய நியாயத்தீர்ப்புகளை 
தாங்கமுடியாமல்‌ அழிந்துபோவார்கள்‌. 

கர்த்தர்‌ ஒவ்வொரு நாளும்‌ நம்மீது 
தம்முடைய நன்மைகளையும்‌, 
ஆசீர்வாதங்களையும்‌. சுமத்துகிறார்‌. 
வண்டியில்‌. பாரம்‌ எற்றுவதுபோல, 
கர்த்தருடைய நன்மைகள்‌ நம்மீது 
ஏற்றப்படுகிறது. 


பாவங்கள்‌ 





f= FTE 
ERRATA 


மோசே 
பாத்திரமானவர்‌. 


கர்த்தருடைய நம்பிக்கைக்கு 
அதே வேளையில்‌ அவர்‌ 
கர்த்தருக்கு உண்மையுள்ள 
ஊழியக்காரராகவும்‌ இருக்கிறார்‌. 
ம்‌ கர்த்தராகிய இயேசுகிறிஸ்துவுக்கு 
அடையாளமாயிருக்கிறவர்‌. 
ரதம்‌ பிதாவாகிய தேவனுக்கு 
உண்மையுள்ளவராயிருக்கிறார்‌. னாலும்‌ 
கிறிஸ்துவானவர்‌ நிதாவின்‌ 
பணிவிடைக்காரராயிராமல்‌, அவருடைய ல 
பேறான குமாரனாயிருக்கிறார்‌. 


“சொல்லப்படப்போகிற 
காரியங்களுக்குச்‌ சாட்சியாக, மோசே 
பணிவிடைக்காரனாய்‌, அவருடைய வீட்டில்‌ 
எங்கும்‌ உண்மையுள்ளவனாயிருந்தான்‌. 
கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு. 
மேற்பட்டவரான குமாரனாக 
உண்மையுள்‌ளவராயிருக்கிறார்‌: 
நம்பிக்கையினாலே. உண்டாகும்‌ 
தைரியத்தையும்‌ மேன்மை பாராட்டையும்‌ 
முடிவுபரியந்தம்‌ 
பற்றிக்கொண்டிருப்போமாகில்‌, 
அவருடைய வீடாயிருப்போம்‌" (எபி 3:5). 


மோசே. இஸ்ரவேல்‌ புத்திரராகிய 
சபையார்‌ எல்லாரிடத்திலும்‌ முதலாவதாக 
ஓய்வுநாள்‌. பிரமாணதத்தைப்பற்றிச்‌ 
சொல்லுகிறார்‌. மோசே அவர்களை நோக்கி, 
“நீங்கள்‌ ஆறுநாள்‌ வேலைசெய்ய வேண்டும்‌, 
ஏழாம்‌ நாளோ உங்களுக்குப்‌ பரிசுத்த நாளாய்‌. 
இருப்பதாக; அது சுர்த்தருக்கென்று 
ஒய்ந்திருக்கும்‌ ஒய்வு நாள்‌; அதிலே 
வேலைசெய்கிறவன்‌ எவனும்‌ 
கொலைசெய்யப்படக்கடவன்‌. ஒய்வநாளில்‌ 
உங்கள்‌ வாசஸ்தலங்களில்‌ எங்கும்‌ நெருப்பு 
மூட்டாதிருப்பீர்களாக 

இவ்வார்த்தைகளைக்‌ 
கர்த்தர்‌ கட்டளையிட்டார்‌” 
என்று சொல்லுகிறார்‌. 


ஆசரிப்புக்கூடார வேலையை 
ஆரம்பிப்பதற்கு முன்பாக மோசே இஸ்ரவேல்‌. 
புத்திரரிடம்‌ ஆறு வேலை நாட்களையும்‌, ஒரு 
ஒய்வுநாளையும்‌: நினைவுபடுத்துகிறார்‌. 
ஓய்வுநாள்‌ பிரமாணத்தை மீறுகிறவன்‌. 
எவனும்‌ கொலைசெய்யப்படக்கடவன்‌ என்றும்‌ 
எச்சரித்துக்‌ கூறுகிறார்‌. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
ஆசரிப்புக்கூடார வேலையைச்‌ செய்து 
கொண்டிருந்தபோதும்‌ அவர்கள்‌ ஓய்வுநாளை: 
ஆசரிக்கிறார்கள்‌ (யாத்‌ 34:2-3). 


(யாத்‌ 35:23) 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ வாரத்தின்‌ 
ஆறுநாட்களும்‌ ஆசரிப்புக்கூடாரத்தின்‌ 
வேலைகளை செய்யவேண்டும்‌. ஏழாம்‌ 
நாளிலோ அவர்கள்‌ ஒரு வேலையும்‌ 
செய்யாமல்‌ ஒய்ந்திருக்கவேண்டும்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு ஏழாம்‌ நாள்‌ 
விசேஷித்த ஓய்வுநாளாயிருக்கிறது. 


நாளைப்பற்றிச்‌ 
“ஏழாம்‌ நாளோ 
பரிகத்த நாளாயிருப்பதாக" 
கர்த்தருக்கென்று 
ஒய்ந்திருக்கும்‌ ஓய்வுநாள்‌ என்றும்‌ 
சொல்லுகிறார்‌. இந்த ஓய்வுநாள்‌ மிகவும்‌ 
விசேஷமானது. இது  “ஒய்வநாட்களின்‌ 
ஓய்வுநாள்‌” என்று வேதபண்டிதர்கள்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
பண்டிகைகளைப்பத்றிய 
கொடுத்திருக்கிறார்‌ 
மற்ற பண்டிகைகளைவிட ஓய்வுநாள்‌ 
மிகவும்‌ விசேஷமானது. அது பரிசுத்தமுள்ளது. 
மற்ற பண்டிகைகளைவிட ஓய்வுநாள்‌ 
கனமுள்ளது. 
ஓய்வுநாள்‌ பிரமாணத்திற்கு 
வேதபண்டிதர்கள்‌ ஆவிக்குரிய விளக்கம்‌ 
சொல்லுகிறார்கள்‌. கர்த்தர்‌ சொல்லுகிற 
ஓய்வுநாள்‌ ஆவிக்குரிய ஓய்வையும்‌, நித்திய 
ஓய்வையும்‌ குறிக்கும்‌ என்பது, 
இவர்களுடைய விளக்கமாகும்‌. 


“ஆகையால்‌, தேவனுடைய 
ஜனங்களுக்கு இளைப்பாறுகிற காலம்‌ 
இனிவருகிறதாயிருக்கிறது' (எபி 4:9) 


யூதர்களில்‌ சிலர்‌ ஓய்வுநாளை 
“முழுஒய்வநாள்‌" என்றும்‌, “சிறிய ஒய்வநாள்‌" 
என்றும்‌ இரண்டாக பிரிக்கிறார்கள்‌. 
சாதாரணமான ஓய்வுநாள்‌ முழுஒய்வுநாள்‌ 
என்று அழைக்கப்படுகிறது. ஓய்வுநாள்‌ 
ஆரம்பமாவதற்கு ஒரு மணி நேரத்திற்கு 
முன்பும்‌, ஒய்நாள்‌ முடிவுபெறுவதற்கு ஒரு 
மணி நேரத்திற்கு பின்பும்‌ வரும்‌ காலம்‌ சிறிய 
ஓய்நாளாகும்‌. 





ஆமோஸ்‌ 


ழ்‌ யனா 
யாய 


நாம்‌ கர்த்தருடைய நன்மைகளுக்கு 
நன்றியுள்ளவர்களாக. இருக்கவேண்டும்‌. 
கர்த்தர்‌ நமக்கு கொடுக்கும்‌ நன்மைகளை 
மறந்து, நாம்‌ பாவம்‌ செய்யும்போது, நாம்‌ 
வண்டியில்‌ அநுதினமும்‌ பாவசுமைகளை 
ஏற்றுக்கிறவர்களாகயிருக்கிறோம்‌. 


கர்த்தர்‌ நமக்கு நன்மை செய்யும்போது. 
நாம்‌ கர்த்தருக்கு விரோதமாக தொடர்ந்து 
பாவம்‌ செய்தால்‌, கர்த்தர்‌ நம்மீது தம்முடைய 
நியாயத்தீர்ப்புகளை சுமத்துவார்‌. 


-அசீரியர்கள்‌ இஸ்ரவேல்‌ தேசத்தின்மீது 
வருவார்கள்‌. அவர்கள்‌ 
வனாந்தரமுமாக்கிப்‌ 

ஸ்ரவேல்‌  புத்திரரை 
வெட்டிக்கொன்ற 

தங்கள்‌ 


த்திற்கு சிறைப்பிடித்து. 
கொண்டுபோய்விடுவார்கள்‌. அசீரியருடைய 
சிறையிருப்புக்கு ஒருவரும்‌ தப்பிக்க முடியாது. 


ங்கு ம்போ, 
இன்க்‌ எ தெதுரிஸ்‌ தக்கு 
சுயபலத்தினாலோ,  சுயபராக்கிரமத்தினாலோ 
தப்பித்து ஒடமுடியாது. இஸ்ரவேல்‌ புத்திரரில்‌ 
சிலர்‌ குதிரைகளில்‌ ஏறி வேகமாய்‌ 
தப்பித்து ஓடவிடலாம்‌ என்று நினைப்பார்கள்‌. 
ஆனால்‌ அவர்களால்‌ அசீரியருக்கு தப்பிக்க 
முடியாது. 


- விரிவுரை 
AMOS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


வைத்திருக்கிறவர்கள்‌, 
ரத விரோதமாக தங்களால்‌ 
யுத்தம்பண்ண முடியும்‌ என்று நினைப்பார்கள்‌. 
அவர்களால்‌ அசீரியருக்கு 
யுத்தம்பண்ணி ஜெயிக்க 


ரவ 

"வேகமானவன்‌ 

பலவான்‌ 

பலப்படுவதுமில்லை; பராக்கிரமசாலி 
பிராணணைத்‌ தப்புவிப்பதுமில்லை. வில்லைப்‌ 
பிடிக்கிறவன்‌ நிற்பதுமில்லை; வேசுமானவன்‌ 
தன்‌ கால்களால்‌ தப்பிப்போவதுமில்லை; 
குதிரையின்மேல்‌ 

பிராணனை 


(ஆமோ 24415) 


முடியாது. இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு பலமும்‌ 
இருக்காது. பராக்கிரமமும்‌ இருக்காது. 
அவர்களுடைய ஆயுதங்களும்‌ அவர்களுக்கு 
உதவி செய்யாது. 

“பலா க்குள்ளே  தைரியவான்‌ 
அந்நாளிலே நிர்வாணியாய்‌ ஓடிப்போவான்‌” 
(ஆமோ 2:16) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 





ஆமோஸ்‌ 


f= FTE 
TT 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ தங்களுக்கு 
விரோதமாய்ச்‌ சொல்லப்பட்ட கர்த்தருடைய 
வார்த்தைகளுக்கு செவிகொடுக்கவேண்டும்‌. 
தேவனுடைய நியாயத்தீர்ப்புகளும்‌, அவருடைய 
எச்சரிப்புகளும்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
ச்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
தங்களுடைய 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ செய்கிற பாவங்கள்‌ 
அவர்களுடைய பாவங்களினிமித்தமாய்‌, 
கர்த்தர்‌ அவர்கள்மீது கோபப்படுகிறார்‌. 
i தண்டிக்கப்போவதாக 


புதுப்பிக்கப்பட 

, அவர்களுக்கு 
தேவளிடத்திகிந்து நியாயத்தீர்ப்பு வரும்‌ 
(ஆமோ 39-15), 


அக்கிரமக்காரருக்கு தண்டனை 
ஆமோ 8:1-8 


ஆமோ 84. 
கர்த்தராகிய 
தேசத்திலிருந்து 
முழுக்குடும்பமாகிய 
விரோதமாய்ச்‌ சொல்லிய 
வசனத்தைக்கேளுங்கள்‌. 


ஆமோ 32. பூமியின்‌ 
வம்சங்களுக்குன்ளூம்‌ உங்களை 
மாத்திரம்‌ அறித்துகொண்டேன்‌; 
ஆகையால்‌ உங்களுடைய எல்லா. 
அக்கிரமங்கவினிமித்தமும்‌ உங்களை 
தண்டிப்பேன்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரரே, 
நான்‌ ப்‌ 


ஆமோ 3. இரண்டுபேர்‌ 
ஒருமனப்பட்டிருத்தாலொழிய ஒருமித்து 
நடத்தூபோவார்கணோ? 


- விரிவுரை 
AMOS - COMMENTARY 


ஆமோ 84. தனக்கு இரை 
அகப்படாமலிருக்கக்‌ காட்டிலே சிங்கம்‌ 
கெர்ச்சிக்குமோ? இரை பிடியாமல்‌ 
இருக்கும்போது பாலசிங்கம்‌ தன்‌ 
கெயியிலிருத்து சத்தமிடுமோ? 


ஆமோ 5, குருவிக்குத்‌ தரையிலே 
ப்போடங்படாதிருத்தால்‌, 

கண்ணியில்‌ அகப்படுமோ? 

படாதிருக்கையில்‌, 

தரையிலிருந்து எடுக்கப்படுமோ? 


ஆமோ 8:68, எக்காளம்‌. 
ஊதினால்‌, ஜனங்கள்‌ 
கலங்காதிருப்பார்கனோ? கர்த்தருடைய 
செயல்‌ இல்லாமல்‌ ஊரில்‌ தீங்கு 
உண்டாகுமோ? 


ஊரில்‌ 


ஆமோ 3:7. கர்த்தராகிய ஆண்டவர்‌ 
தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய 
ஊமழியக்காரருக்குத்‌ தமது 
இரகசியத்தை வெளிப்படுத்தாமல்‌ ஒரு 
காரியத்தையும்‌ செய்யார்‌. 


ஆமோ 3:8. சிங்கம்‌ கெர்ச்சிக்கிறது, 
யார்‌ பயப்படாதிருப்பாண்‌? 
கர்த்தராகிய ஆண்டவர்‌ பேசுகிறார்‌, 
யார்‌ தீர்க்கதரிசனம்‌. 
சொல்லாதிருப்பான்‌? 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ தங்களுடைய 
பாவங்களுக்கு மனந்திரும்பவேண்டுமென்று, 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. ஆனால்‌ அவர்களோ 
கர்த்தருடைய வார்த்தைக்கு செவிகொடுக்க 
மறுக்கிறார்கள்‌. கர்த்தர்‌ இதுவரையிலும்‌ 
அவர்களுக்கு ஆலோசனைகளைச்‌ 
சொன்னார்‌. இப்போதோ அவர்களுக்கு 
தம்முடைய கடிந்துகொள்ளும்‌ 
வார்த்தைகளைச்‌ சொல்லுகிறார்‌. 


கர்த்தர்‌ இதுவரையிலும்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரர்மீது கிருபையும்‌, அன்பும்‌, இரக்கமும்‌ 
உள்ளவராயிருந்தார்‌. அவர்களுக்கு 
தம்முடைய விசேஷித்த சிலாக்கியங்களைக்‌ 
காண்பித்தார்‌. இப்போதோ கர்த்தருடைய 
கிருபைகளும்‌, அவருடைய விசேஷித்த 
சிலாக்கியங்களும்‌ இஸ்ரவேல்‌. 
பத்திரரைவிட்டு எடுத்துக்கொள்ளப்படுகிறது. 





ஆமோஸ்‌ 


i FTE 
TT 


பாவத்தின்‌ சம்பளம்‌ 
செய்கிறவர்களெல்லோரும்‌, 
பாவங்களுக்கு ஏற்ற தண்டனைகளை 
அனுபவிப்பார்கள்‌. இதில்‌ பட்சபாதம்‌ 
எதுவுமில்லை. இஸ்ரவேல்‌ புத்திரரை கர்த்தர்‌. 
எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணினார்‌. 
அவர்கள்‌ கர்த்தருக்கு 
முழுக்குடும்பமாமிருக்கிறார்கள்‌ (ஆமோ 3:1). 

இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ எகிப்து தேசத்திற்கு 
போனபோது எப்படியிருந்தார்களோ, அப்‌ 
அங்கிருந்து வெளியேறியபோது. 
எகிப்திற்குப்போனபோது அவர்கள்‌ சொற்ப 
எண்ணிக்கையுள்ள  ஜனமாய்ப்போனார்கள்‌. 
எகிப்து தேசத்திலிருந்து வெளியேறியபோதோ, 
அவர்கள்‌ திரளான 
எண்ணிக்கையுள்ளவர்களாக வெளியேறி. 
வருகிறார்கள்‌. 


கர்த்தர்‌. இஸ்ரவேல்‌ 


தேர்ந்தகொள்கிறார்‌. 
தபபன அரக்‌ 
முழுக்குடும்பத்தையுமே கர்த்தர்‌ 
சொந்தமாக்கிக்கொள்கிறார்‌ 

பூமியில்‌ ஏராளமான வம்சங்கள்‌ 
இருக்கிறார்கள்‌. ஏராளமான ஜாதியார்‌ 
இருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ எல்லாருக்குள்ளும்‌, 
கர்த்தர்‌ யூதாவின்‌ புத்திரரை மாத்திரமே 
அறிந்துகொண்டார்‌. யூதா கர்த்தரால்‌ 
அறிந்துகொள்ளப்பட்டவர்கள்‌. கர்த்தர்‌ 
அவர்களோடு உடன்படிக்கை 
பண்ணியிருக்கிறார்‌. கர்த்தர்‌ அவர்களிடத்தில்‌ 

விருப்பங்களையும்‌, 


மரணம்‌. பாவம்‌ 
தங்களுடைய 


கான்‌ புத்திரரை 
அறிந்துகொண்டபடியினால்‌, அவர்களுடைய 
எல்லா அக்கிரமங்களினிமித்தமும்‌, கர்‌ 
அவர்களைத்‌ தண்டிக்கிறார்‌ கர்த்தர்‌ 
நம்மீது அன்பாகமிருந்தாலும்‌, அவர்‌ நமக்கு 
'வித்‌ பைகளையும்‌, 
கொடுத்தாலும்‌, நாம்‌ 
பாவத்திற்கு விலகி ஜீவிக்கவேண்டும்‌. 


- விரிவுரை 
AMOS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நாம்‌ பாவத்தில்‌ 
நமக்கும்‌ கர்த்தருடைய 
கிடைக்கும்‌. நாம்‌ கர்த்தருக்கு 
விசேஷமானவர்கள்‌ என்பதினால்‌, நம்முடைய 
பாவங்களுக்கு வரும்‌ தண்டனையிலிருந்து 
நம்மால்‌ தப்பிக்க முடியாது. கர்த்தரிடத்தில்‌ 
பட்சபாதமுமில்லை, பாரபட்ச முமில்லை. 


நிலைந்திருந்தால்‌, 


தண்டனை 


கர்த்தர்‌ மகிமையும்‌ 
மாட்சிமையுமுள்ளவர்‌. அவர்‌ நம்முடைய 
துதிகளுக்கு பாத்திரர்‌. அவர்‌ பொதுவாகவே 
பாவத்தை வெறுக்கிறவர்‌. அதிலும்‌ 
விசேஷமாய்‌, தமக்கு அருகாமையிலிருக்கிற 
ஜனத்தாரிடம்‌, பாவமே இருக்கக்கூடாது 
என்று கர்த்தர்‌ எதிர்பார்க்கிறார்‌. கர்த்தருக்கு 
விசேஷித்த ஜனமாகயிருக்கிறவர்கள்‌, தங்கள்‌ 
பாவத்தைவிட்டு விலகி, மிகுந்த 
ரிசுத்தத்தோடிருக்கவேண்டும்‌. அவர்கள்‌ 
பரிசுத்தத்திலும்‌ விசேஷித்தவர்களாயிருக்க 
வேண்டும்‌. 


இஸ்ரவேல்‌. புத்திரர்‌ 
கர்த்தரோடு சமாதானமாயிருக்கவேண்டும்‌. 
சமாதானமில்லாமல்‌ கர்த்தரோடு 
ஐக்கியமாயிருக்கு முடியாது. சமாதானமில்லாத 
ஐக்கியத்தில்‌ ஆறுதலோ, சந்தோஷமோ 
இருக்காது. “இரண்டுபேர்‌ 
ஒருமனப்பட்டிருந்தாலொழிய ஒருமித்து 
நடந்துபோவார்களோ?' (ஆமோ 3:3) என்று 
ர்த்தர்‌ ்‌ ஒருமனப்படாமல்‌ 

முடியாது. 


அங்கு ஐக்கியம்‌ 


இஸ்ரவே* புத்திரர்‌ 
தெய்வசக்தியல்லாமிுக்கறார்கள்‌ 
அவர்கள்‌ கர்த்தருக்கு விரோதமாகத்‌ 
துணிகரமாய்ப்‌ பாவம்‌ செய்கிறார்கள்‌. 
இதனால்‌ கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு 
அவர்கள்மீது வரும்‌ என்னும்‌ எச்சரிப்பின்‌ 
வார்த்தைகள்‌ அவர்களுக்கு 
சொல்லப்படுகிறது. 


கர்த்தர்‌ 
அல்லது. காரணமில்லாமனோ 
புத்திரருக்கு நியாயத்தீர்ப்பு வரும்‌ என்று 
எச்சரிக்கவில்லை. கர்த்தர்‌ ஆதாரத்தோடு 
பேசுகிறார்‌. அவர்‌ காரணத்தோடு அவர்களை 
எச்சரிக்கிறார்‌. 


ஆதாரமில்லாமலோ 
இஸ்ரவேல்‌ 





i FTE ஆமோஸ்‌ 
TT 


'தனக்கு இரை அகுப்படாமலிருக்கக்‌ 
காட்டிலே சிங்கம்‌  கெர்ச்சிக்குமோ?' 
இரை பிடியாமல்‌ இருக்கும்போது பாலசிங்கம்‌ 
தன்‌  கெபியிலிருந்து சத்தமிடுமோ?" 
(ஆமோ 34) என்று கர்த்தர்‌ கேட்கிறார்‌. 
இல்லை. சிங்கம்‌ இரையைப்‌ பார்த்தால்தான்‌ 
கெர்ச்சிக்கும்‌ 


இஸ்ரவேல்‌ புத்திரரிடத்தில்‌ 
அக்கிரமமும்‌ இருப்பதனால்தான்‌, 
அவர்களுக்கு நியாயத்தீர்ப்பு வரும்‌ 


பாவமும்‌, 
கர்த்தர்‌ 
என்று 


எச்சரிக்கிறார்‌. கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரை 


வாகைத்‌ 
தப நீதியான நியாயத்தீர்ப்புக்கள்‌ 
அவர்கள்மீது நிச்சயமாகவே வரும்‌. 
ஆகையினால்‌. கர்த்தர்‌ அவர்களை 
எச்சரிக்கிறார்‌. அவர்கள்‌ கர்‌ 
வார்த்தைக்கு செவிகொடுத்து, தங்களுடைய 
பாவங்களுக்கு மனந்திரும்பினால்‌, தங்களுக்கு 
வரப்போகும்‌ அழிவிலிருந்து 
தப்பித்துக்கொள் எலாம்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்மீது வரப்போகும்‌ 
நியாயத்தீர்ப்புக்கு அவர்களுடைய 
பாவங்களும்‌, துன்மார்க்கங்களுமே 
காரணம்‌. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ அதிகமாகப்‌ 
பாவம்‌ செய்து, தங்களைத்‌ தாங்களே 
கெடுத்துக்கொள்கிறார்கள்‌. அவர்களுடைய 
பாவங்கள்‌ அவர்களுக்கு சுருக்கைப்போலவும்‌, 
கண்ணியைப்போலவும்‌ இருக்கிறது. 


"குருவிக்குத்‌ 
குருக்குப்போடப்படாதிருந்தால்‌, 
கண்ணியில்‌: அகப்படுமோ? 
படாதிருக்கையில்‌, கண்ணி தரையிலிருந்து 
எடுக்கப்படுமோ?' (ஆமோ 35) என்று. 
கர்த்தர்‌ கேட்கிறார்‌. 
தரையிலே கருக்குப்போடப்படாதிருந்தால்‌,. 
ல்‌ அகப்படாது. 
புத்திரர்‌ 
அவர்கள்மீது 
நியாயத்தீர்ப்பும்‌ வராது, அவர்களுக்கு அழிவும்‌ 
வராது. 


- விரிவுரை 
AMOS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ அழிந்துபோகக்‌ 
கூடாது என்றால்‌, அவர்கள்‌ தங்களுடைய 
பாவங்களுக்கு மனந்திரும்பவேண்டும்‌. “ஊரில்‌ 
எக்காளம்‌ ஊதினால்‌, ஜனங்கள்‌ 
கலங்காதிருப்பார்களோ? கர்த்தருடைய செயல்‌ 
இல்லாமல்‌ ஊரில்‌ தீங்கு உண்டாகுமோ?" 
(ஆமோ 3:6). 


கர்த்தருடைய ஊழியக்காரர்கள்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ பாவங்களைக்‌ குறித்து, 
அவர்களுக்கு எடுத்துச்‌ சொல்லுகிறார்கள்‌. 
அவர்களுக்கு வரப்போகும்‌ நியாயத்தீர்ப்பை 
எச்சரிப்பாய்ச்‌ சொல்லுகிறார்கள்‌. 
கர்த்தர்‌ தங்களுக்கு சொன்ன செய்தியை 
தீர்க்கதரிசிகள்‌: ஜனங்களுக்கு, 
சொல்லுகிறார்கள்‌. 
கர்த்தராகிய 
தீர்க்கதரிசிகளாகிய 
ஊழியக்காரருக்குத்‌ 
வெளிப்படுத்தாமல்‌. 
செய்யார்‌ (ஆமோ 3:7). 


ஆண்டவர்‌ 

தம்முடைய 
தமது இரகசியத்தை 
ஒரு காரியத்தையும்‌ 


கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளுக்கு, 
அவருடைய இரகசியம்‌ வெளிப்படுத்தப்‌ 
பட்டிருக்கிறது. தீர்க்கதரிசனத்தின்‌ ஆலி, 
தீர்க்கதரிசிகளிடத்தில்‌, வெளிப்பாட்டின்‌ 
ஆவியாயிருக்கிறது. கர்த்தர்‌ 
தீர்க்கதரிசிகளுக்கு தம்முடைய செய்தியை 
சொன்னநினால்நான்‌ 

கர்த்தருடைய செ! 
சொல்லுகிறார்கள்‌. 

பேசுகிறார்‌, யார்‌ 
சொல்லாதிருப்பான்‌" 
என்று கர்த்தர்‌ கேட்கிறார்‌. 


கர்த்தர்‌ பேசும்போது, அவருடைய 
தீர்க்கதரிசிகளும்‌ பேசுகிறார்கள்‌. “சிங்கம்‌ 
கெர்ச்சிக்கிறது. யார்‌ பயப்படாதிருப்பான்‌" 
(ஆமோ 3:8) என்று கர்த்தர்‌ கேட்கிறார்‌. 
எல்லோரும்‌ பயப்படுவார்கள்‌. அதுபோலவே, 
கர்த்தர்‌ பேசும்போது, தீர்க்கதரிசிகள்‌ 
தீர்க்கதரிசனம்‌ சொல்லுவார்கள்‌. 


தீர்க்கதரிசிகள்‌ கர்த்தரிடத்திலிருந்து, 
செய்தியையும்‌, அவருடைய கட்டளைகளையும்‌ 
வக்ர கர்த்தர்‌ 

க்கு கொடுத்த கட்டளையை, 
தீர்்கதாமிகள்‌ நிறைவேற்றுவார்கள்‌. கர்த்தர்‌ 
தங்களுக்கு வெளிப்படுத்தியதை 
தீர்க்கதரிசிகள்‌ சொல்லவில்லையென்றால்‌, 
அவர்கள்‌ கர்த்தருக்கு நம்பிக்கைக்குரிய 
ஊழியக்காரர்களல்ல. 


ர்த்தராகிய ஆண்டவர்‌ 
தீர்க்கதரிசனம்‌. 
(ஆமோ 3:8) 





ஆமோஸ்‌ 


f= FTE 
TT 


செய்தியை சொல்லாத 
தீர்க்கதரிசிகள்‌, கர்த்தரை 
வஞ்சித்துவிடுகிறார்கள்‌. கர்த்தர்‌ 
அவர்களை நம்பி தம்முடைய வார்த்தையை 
ஒப்படைத்தார்‌. ஆனால்‌ அவர்களோ 
கர்த்தருடைய வார்த்தையைச்‌ சொல்லாமல்‌, 
வாயை மூடிக்கொண்டு அமைதியாகமிருந்து 
விடுகிறார்கள்‌. இது பாவம்‌. கர்த்தர்‌ 
சொல்லுவதை சொல்லாமலிருப்பதும்‌ பாவம்‌. 
கர்த்தர்‌ சொல்லாததை சொல்லுவதும்‌ பாவம்‌. 


ஊதினால்‌ 


கர்த்தருடைய 


பிக்‌. கறு. 5 
ஜனங்கள்‌ கலங்குவார்கள்‌. கர்த்தருடைய 
தீர்க்கதரிசிகள்‌, அவருடைய வார்த்தைகளை, 
ஜனங்கள்‌ மத்தியிலே எக்காளம்‌ ஊதுவது 
போல ஊதுகிறார்கள்‌. ஆனால்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரரோ கர்த்தருடைய வார்த்தையைக்‌ 
கேட்டும்‌, அதை அசட்டைபண்ணுகிறார்கள்‌. 
அவர்களிடத்தில்‌ நடுக்கமில்லை. 
துணிகரமாய்த்‌ தொடர்ந்து பாவம்‌ 
செய்கிறார்கள்‌. 


சுமாரியாவின்‌ பாதகங்கள்‌ 
ஆமோ 3:9-15 


ஆமோ 35, 
பர்வதங்களில்‌, 
நடுவில்‌ 

கலகங்களையும்‌ 
செய்யப்படுகிற இடுக்கண்கனையும்‌ 
பாருங்கள்‌ என்று அஸ்தோத்தின்‌ 
அரமனைகள்மேலும்‌, எகிப்துதேசத்தின்‌ 
அரமனைகள்மேலும்‌ கூறுங்கள்‌. 


நீங்கள்‌ சமாரியாவின்‌ 
வந்துகூடி, அதின்‌ 
நடக்கிற பெரிய 

அதற்குன்‌. 


ஆமோ 310. அவர்கள்‌. 
செம்மையானதைச்‌ செய்ய அறியாமல்‌, 
தங்கள்‌ அரமணைகளில்‌ 
கொடுமையையும்‌ கெொன்னையையும்‌ 
குவித்துக்கொள்ளுகிறார்கன்‌ என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


ஆமோ 3:11. ஆகையால்‌ சத்துரு வத்து, 
தேசத்தைச்‌ சூழ்ந்துகொண்டு, உன்‌ 
பெலத்தை. உன்னிலிருந்து, 
அற்றுப்போகப்பண்ணுவான்‌;; 

அப்பொழுது. உன்‌ அரமனைகள்‌ 
கொள்ளையிடப்படும்‌ என்று 
கர்த்தராகிய ஆண்டவர்‌ சொல்லுகிறார்‌. 


- விரிவுரை 
AMOS - COMMENTARY 


ஆமோ 3:12. மேலும்‌: ஒரு மேய்ப்பன்‌ 
இரண்டு கால்கனையாவது ஒரு காதின்‌ 
துண்டையாவது சிங்கத்தின்‌. 
வாயிலிருந்து! பிடுங்கித்‌ 
தப்புவிக்குமாப்போல,  சமாரியாவில்‌. 
குடியிருக்கிற இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
ஒரு படுக்கையின்‌ மூலையிலிருந்தும்‌, 
ஒரு. மஞ்சத்தின்‌ மேலிருந்தும்‌ 
தப்புவிக்கப்படுவார்களன்‌. என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


நீங்கள்‌ கேட்டு 
வம்சத்தாருக்குன்னே 
அறிவிக்கவேண்டியது: 

தேவனாயிருக்கிற 
கர்த்தராகிய ஆண்டவர்‌ சொல்லுகிறது 
என்னவென்றால்‌, 


318. 


ஆமோ 3௮4. நான்‌ இஸ்ரவேலுடைய 
பாதகங்களினிமித்தம்‌ அவனை 
விசாரிக்கும்‌ நானிலே நான்‌ பெத்தேலின்‌ 
பலிபீடங்களை விசாரிப்பேன்‌; 
பலிபீடத்தின்‌ கொம்புகள்‌ வெட்டுண்டு 
தரையிலேவிழும்‌. 


ஆமோ 9:15, மாரிகாலத்து வீட்டையும்‌ 
 கோடைகாலத்து வீட்டையும்‌ 
அழிப்பேன்‌; அப்பொழுது 
யானைத்தந்தத்தால்‌ செய்யப்பட்ட 
வீடுகள்‌ அழியும்‌; பெரிய வீடுகளுக்கும்‌ 
முடிவு வரும்‌ என்து கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 


புத்திரரின்‌ 
மறுடியுமாய்‌ 
அவர்களுடைய 


கர்த்தர்‌ இஸ்ரேல்‌ 
பாவங்களை இங்கு 
உணர்த்துகிறார்‌. 
பாவங்களினிமித்தமாய்‌ அவர்களை 
மறுபடியும்‌ கடிந்துகொள்கிறார்‌. இஸ்ரவேல்‌ 
தேசத்தின்‌ அண்டை தேசத்தாருக்கு, 
கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்படுகிறது. 
ஆமோஸ்‌ தீர்க்கதரிசி கர்த்தருடைய 
வார்த்தைகளை அஸ்தோத்தின்‌ 
அரமனைகள்மேல்‌ கூறவேண்டும்‌. அஸ்தோத்‌ 
பெலிஸ்தியரின்‌ பிரதான பட்டணங்களில்‌ 
ஒன்று. 





ஆமோஸ்‌ 


i FTE 
TT 


வழக்காடுகிறார்‌. 
யாராகயிருந்தாலும்‌, 
குற்றச்சாட்டுக்களைச்‌ 
குர்த்தரித்தில்‌ பட்சபாதமில்லை. கர்த்தருடைய 
வழிகள்‌ எப்போதுமே 
வாரு ேது 

ம்‌, 
Sonora 
அவர்களுடைய வழிகளோ 
பாவமான வழிகளாயிருக்கிறது. 


பெலிஸ்தியரும்‌ எகிப்தியரும்‌ சமாரியா 
தேசத்தில்‌ குடியிருக்கிறவர்களுடைய 
சபாவங்களைக்‌ கவனித்த பார்க்கவேண்டும்‌. 
அவர்களுடைய வழக்கங்களை 
இறிந்துகொள்ளவேண்டும்‌... சமாரியாவின்‌ 
பர்வதங்களிலே பெரிய கலகங்கள்‌ 
நடக்கிறது. அதற்குள்‌ இடுக்கண்கள்‌ 
செய்யப்படுகிறது (ஆமோ 3: 


சமாரியாவிலுள்ளவர்கள்‌ 
சோதோமிலுள்ளவர்களைப்போல 
இருக்கிறார்கள்‌ சமாரியாவின்‌ நடுவிலே. 
கலகங்கள்‌ நடைபெறுகிறது. 
நேசத்தில்‌ அமைதியில்லை. நீதி கீழே 
விழுந்துவிடுகிறது. நீதியான 
வார்த்தைகளுக்கு ஒருவரு। மதிப்பு 
கொடுப்பதில்லை. பெரிய ப்ர வந்து 
பலத்த சத்தமாகக்‌ கத்தினால்‌, அதற்கு 
ஜனங்கள்‌ செவிகொடுக்கிறார்கள்‌ 
சமாரியாவின்‌ மத்தியிலே. 
ஒடுக்கப்பட்டவர்கள்‌ இருக்கிறார்கள்‌. 
ஒடுக்குகிறவர்கள்‌ அவர்களுக்கு 
இடுக்கண்களைச்‌ செய்து அவர்களை கீழே. 
தள்ளிவிடுகிறார்கள்‌. அவர்களுடைய 
நீதிமன்றங்களிலே. நீதியில்லை. 
நியாயாதிபதிகள்‌ செம்மையானதை செய்ய 
அறியாமலிருக்கிறார்கள்‌ (ஆமோ 3:10). 
சமாரியாவிலுள்ளவர்கள்‌ தங்கள்‌ 
அரமனைகளில்‌, கொடுமையையும்‌, 
கொள்ளையையும்‌ குவித்துக்கொள்கிறார்கள்‌. 
நீதிமன்றங்களிலே நீதி கிடைக்கும்‌ என்னும்‌: 
நம்பிக்கையே இல்லை. நியாயாதிபதிகள்‌ 
நீதியைப்பற்றியும்‌, நியாயத்தைப்பற்றியும்‌. 
'பேசுவதுமில்லை நினைப்பதுமில்லை. 


- விரிவுரை 
AMOS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சமாரியாவின்‌ பொக்கிஷ 
கொடுமையும்‌ கொள்ளையும்‌ குவித்து 
வைக்கப்பட்டிருக்கிறது. அநியாயமாய்ச்‌ 
சம்பாதித்த பொருள்களும்‌, கொள்ளையிட்ட 
பொருள்களும்‌ அவர்களுடைய கஜானாவில்‌ 
குவித்து வைக்கப்பட்டிருக்கிறது. அது 
அநீதியினால்‌ சம்பாதித்த ஐசுவரியம்‌. அந்த 
ஐசுவரியம்‌ அங்கே அநியாயமாய்‌ சம்பாதித்து 
வைக்கப்பட்டிருக்கிறது.  சமாரியாவிலுள்ள 
மனுஷருடைய மனதிலும்‌ நீதியில்லை. 
அவர்களுடைய பொக்கிஷத்திலும்‌ நீதியில்லை. 


சாலையிலே. 


சமாரியாவின்மீது அழிவு வரும்‌ என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. “ஆகையால்‌ சத்துரு 
வந்து, தேசத்தைச்‌ சூழ்ந்துகொண்டு, 
உன்‌ பெலத்தை உன்னிலிருந்து 
அற்றுப்போகப்பண்ணுவான்‌; அப்பொழுது உன்‌ 
அரமனைகள்‌ கொள்ளையிடப்படும்‌" 
(ஆமோ 311) என்று கர்த்தராகிய ஆண்டவர்‌ 
சொல்லுகிறார்‌. சமாரியா தேசத்தின்மீது, 
சத்துரு யுத்தம்பண்ண வருவான்‌. அவன்‌ 
சமாரியாவை அழித்துப்போடுவான்‌. 
அசீரியர்கள்‌ சமாரியாவக்கு 
விரோதமாக யுத்தம்பண்ண வருவார்கள்‌ 
அவர்கள்‌ சமாரியாவின்‌ எல்லா 
திசைகளிலுமிருந்து வந்து, தேசத்தை 
சூழ்ந்துகொள்வார்கள்‌. அவர்களுடைய 
அரமனைகளைக்‌  கொள்ளையிடுவார்கள்‌. 
அசீரியர்கள்‌ சமாரியரின்‌ 
பெலத்தை, அவர்களிடத்திலிருந்து 
அற்றுப்போகப்பண்ணுவார்கள்‌. 


அசீரியர்கள்‌ 
கொள்ளையிட்டு, 
பட்டயத்தினால்‌ 
அசீரியரின்‌ 
கிராமங்களிலுள்ளவர்களும்‌ 
தப்பிக்கமாட்டார்கள்‌. அவர்கள்‌ சிங்கத்தின்‌ 
வாயில்‌ ஆப்டுக்குட்டியைப்போல 
அகப்பட்டுக்கொள்வார்கள்‌. 
தன்னுடைய இரையை தப்பவிடாது. அதைப்‌ 
பட்சித்துப்போடும்‌. 

"மேலும்‌: ஒரு மேய்ப்பன்‌ இரண்டு 
கால்களையாவது. ஒரு காதின்‌ 


துண்டையாவது சிங்கத்தின்‌ வாயிலிருந்து 
பிடுங்கித்‌ தப்புலிக்குமாப்போல, சமாரியாவில்‌ 


அரமனைகளைக்‌ 
பட்டணத்திலுள்ளவர்களை 
சங்காரம்பண்ணுவார்கள்‌. 
பட்டயங்களுக்கு 


தப்புவிக்கப்படுவார்கள்‌" (ஆமோ 3:12) என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 





ஆமோஸ்‌ 


ழ்‌ நள 
யாய 


அசீரியரிடமிருந்து ஒரு சிலர்‌ மாத்திரமே 
தப்பித்துக்கொள்வார்கள்‌. வர்கள்‌ 
சொற்ப எண்ணிக்கையிலிருப்பார்கள்‌. 
சிங்கத்தின்‌ வாயில்‌ சிக்கிய ஆட்டை 
மையாக வெளியே எடுக்க முடியாது. 
ண்டு கால்கள்‌ அல்லது ஒரு காதின்‌ 
துண்டு போன்றதுதான்‌. 
வாயிலிருந்து பிடுங்கி தப்புவிக்கப்படும்‌. 
அதுபோலவே இஸ்ரவேல்‌ புத்திரரில்‌ சிலர்‌. 
படுக்கையின்‌ மூலையிலிருந்தும்‌, 
மஞ்சத்தின்‌ மேலிருந்தும்‌ குற்றுயிராக 
தப்புவிக்கப்படுவார்கள்‌. 


இவர்கள்‌ அசீரியருக்கு தப்பித்து ஓடி 
ஒழிந்துகொண்டவர்கள்‌. 


யிலும்‌ 

ஒழிந்துகொள்வார்கள்‌. 

இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ 

ஒடுங்கிப்போகும்‌. அவர்களுடைய சரீரத்தில்‌ 
நடுக்கழுண்டாகும்‌ இஸ்ரவேல்‌ ஜனத்தாரிடம்‌ 
இருக்கிற பெலத்தை, அசீரியர்கள்‌ 
அற்றுப்போகப்பண்ணுவார்கள்‌ 


கர்‌ (வேல்‌ க்‌ 
ர (ரன பக்‌ வானு 
யாக்கோபு 

சாட்சியாக 

சேனைகளின்‌ 

தேவனாயிருக்கிற கர்த்தராகிய ஆண்டவர்‌ 
சொல்லுகிறது என்னவென்றால்‌” 
(ஆமோ 343) என்று சொல்லி, கர்த்தர்‌ 
தம்முடைய வார்த்தைகளைச்‌ சொல்லுகிறார்‌. 


பெத்தேலின்‌ பலிபீடங்களுக்கு 
கர்த்தர்‌ இஸ்ரவேலுடைய பாதகங்க: நித்தம்‌ 
அவர்களை விசாரிப்பார்‌. அவர்களுடைய 
விக்கிரகாராதனைகளையெல்லாம்‌ விசாரிப்பார்‌. 


- விரிவுரை 
AMOS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அவர்களுடைய பலிபீடத்தின்‌ 
வெட்டுண்டு 

விக்கிரகங்களின்‌ 
நொறுங்கிப்போகும்‌. 


பலிபீடத்தின்‌ கொம்புகள்‌” என்னும்‌. 
வார்த்தை, பலிபீடத்தில்‌: அடைக்கலம்‌. 
பெறவேண்டிய ஸ்தலத்தைக்‌ குறிப்பிடுகிறது. 
பலிபீடத்தின்‌ கொம்புகள்‌ வெட்டுண்டு 
தரையிலே விழும்‌. ஆகையினால்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ பலிபீடத்திற்கு ஒரி வந்து 
அடைக்கலம்‌ பெற முடியாது. பலிபீடத்தைப்‌ 
பிடித்துக்கொள்ள, அங்கே அவர்களுக்கு 
கொம்பு இருக்காது. 


இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ வீடுகளுக்கு. 
ஐயோ. கர்த்தர்‌ அவர்களுடைய மாரிகாலத்து 
வீட்டையும்‌, கோடைகாலத்து வீட்டையும்‌ 
அழிப்பார்‌ அவர்கள்‌ கொள்ளையிட்டு 
தங்கள்‌ வீடுகளில்‌ பொக்கிஷத்தை குவித்து, 
வைத்திருக்கிறார்கள்‌. ஆடம்பரமாய்‌ 
ஜீவிக்கிறார்கள்‌. 

இஸ்வேல்‌ ல கங்க லிஸ்‌ 
யானைத்தந்தங்களினால்‌ தங்களுக்கு வசந்த 
காலத்து வீடுகளை கட்டிமிருக்கிறார்கள்‌. 
யானை தந்தத்தால்‌ செய்யப்பட்ட 
வீடுகள்‌ அழியும்‌. அவைகள்‌ 
அக்கினியினால்‌ சுட்டெரிக்கப்படும்‌. அல்லது 
இடிக்கப்படும்‌. 

இஸ்ரவேல்‌ தேசத்திலுள்ள 
வீடுகளுக்கு முடிவு வரும்‌. இஸ்ரவேல்‌ 
புத்திரரின்‌ வீடுகள்‌ பெரிதாயிருப்பதுபோல, 
அவர்களுடைய பாவங்களும்‌ அக்கிரமங்களும்‌ 
பெரிதாயிருக்கிறது. கர்த்தர்‌ அவர்களுடைய 
பாவங்களை விசாரிப்பார்‌. அவர்களுடைய 
பெரிய வீடுகளெல்லாம்‌ இடிக்கப்படும்‌. 
சகலமும்‌ நிர்மூலமாகும்‌. 





ஆமோஸ்‌ 


i FTN 
TT 


இஸ்ரவேல்‌ புத்திரரில்‌ சிலர்‌ தங்கள்‌ 
தேசத்திலுள்ள தரித்திரரை ஒடுக்குகிறார்கள்‌ 
(ஆமோ 41-3). இஸ்ரவேல்‌ புத்திரரில்‌ 
விக்கிரகாராதனைக்காரராமிருக்கிறவர்கள்‌, 
மாம்சத்தின்‌ இச்சைகளுக்கு 
ஒப்புக்கொடுக்கிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ தங்களுடைய 
பாவங்களுக்கு மனந்திரும்ப மறுக்கிறார்கள்‌ 
இதன்‌ நிமித்தமாக அவர்களுடைய இருதயம்‌ 
கடினப்பட்டிருக்கிறது. அவர்கள்‌ துணிகரமாய்ப்‌ 
பாவம்‌ செய்கிறார்கள்‌ (ஆமோ 4:6-1) 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ தங்கள்‌ 
பாவங்களுக்கு மனந்திரும்ப வேண்டும்‌. 
என்றும்‌, அவர்கள்‌ கர்த்தருக்கு முன்பாக 
தங்களைத்‌  தாழ்த்தவேண்டும்‌ என்றும்‌ 
அவர்களுக்கு மறுபடியும்‌. ப்‌ 
கொடுக்கப்படுகிறது (ஆமோ 44273) 


பாசானின்‌ மாடுகளே 
ஆமோ 41-5 


ஆமோ கப சுமாரியாவின்‌. 
மலைகளிலுன்ன பாசானின்‌ மாடுகளே, 
நீங்கள்‌. இந்த வார்த்தைகளைக்‌ 
கேளுங்கள்‌; தரித்திரரை 
எனியவர்களை 

அவர்களுடைய எஜமான்களை நோக்கி: 
நாங்கள்‌ குடிக்கும்படிக்‌. 
கொண்டுவாருங்கள்‌. என்று 
சொல்லுகிறீர்கள்‌. 


ஆமோ ௧:2 இதே, கர்த்தராகிய 
ஆண்டவர்‌ உங்களைத்‌ துறடுகவாலும்‌, 
உங்கள்‌: பின்சந்ததியை 
மீன்பிடிக்கிற தூண்டில்கனாலும்‌ 
இழுத்துக்கொண்டுபோகும்‌ நாட்கள்‌ 
வருமென்று. அவர்‌ தம்முடைய 
பரிகத்தத்தைக்கொண்டு 
ஆணையிட்டார்‌. 


- விரிவுரை 
AMOS - COMMENTARY 


புதப்பட்டுப்போவீர்கன்‌ என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 


ஆமோ 44. பெத்தேலுக்குப்‌ போய்த்‌ 
துரோகம்‌ பண்ணுங்கள்‌, கில்காலுக்கும்‌ 
போய்த்‌ துரோகத்தைப்‌ 
பெருகப்பண்ணி, காலைதோலும்‌ 
உங்கள்‌ பலிகளையும்‌, மூன்றாம்‌ 
வருஷத்திலே உங்கள்‌ 
தசமபாகங்களையும்‌ செலுத்தி, 


ஆமோ கக. புளித்தமாவுன்ன' 
ஸ்தோத்திர பலியோடே தூபங்காட்டி, 
உற்சாக பலிகளைக்‌: கூறித்‌ 
தெரியப்படுத்துங்கன்‌; இஸ்ரவேல்‌ 
புத்திரரே, இப்படிச்‌. செய்வதே. 
உங்களுக்குப்‌ பிரியம்‌ என்று 
கர்த்தராகிய ஆண்டவர்‌ சொல்லுகிறார்‌. 


ஒடுக்கிறவர்கள்‌ 
முன்பாக தங்களைத்‌ 
விக்கிரகாராதனைக்காரர்களுடைய 

இருதயங்கள்‌ புதுப்பிக்கப்படவேண்டும்‌. நாம்‌ 
செய்கிற பாவங்களுக்குத்தக்கதாக நமக்கு 
தண்டனை கொடுக்கப்படும்‌. பாவம்‌ 
செய்கிறவர்கள்‌, தங்களுக்கு வரப்போகும்‌ 
நியாயத்தீர்ப்பையும்‌ நினைத்துப்‌ 


பார்க்கவேண்டும்‌. பாவத்தின்‌ சம்பளம்‌ மரணம்‌. 


இஸ்ரவேல்‌  புத்திரரின்‌ 
பாவங்களை விரிவாகச்‌ சொல்லுகிறார்‌. 
அவர்கள்‌ பாசானின்‌ மாடுகளுக்கு 
ஒப்பாமிருக்கிறார்கள்‌. இவை உயர்ந்த ஜாதி 
மாடுகள்‌. இவை உருவத்தில்‌ பெரியதாகவும்‌, 
அதிக பெலமுள்ளவதாகவும்‌ இருக்கும்‌. இவை 
சமாரியாவின்‌ மலைகளின்மீது மேய்ந்து 
கொளுத்திருக்கும்‌. 


ஆமோஸ்‌ ஒரு மேய்ப்பர்‌. ஆகையினால்‌. 
அவருடைய வார்த்தைகளில்‌, மேய்ப்பர்கள்‌ 
பயன்படுத்தும்‌ வாக்கியங்கள்‌ அதிகமாய்ப்‌ 
இஸ்ரவேல்‌. 
ஒடுக்குகிற 
பாசானின்‌ மாடுகள்‌” 

என்று ஆமோஸ்‌ சொல்லுகிறார்‌. 


கர்த்தர்‌ 





ஆமோஸ்‌ 


i a 
TT 


ஐசவரியலான்கள்‌ தரித்திரரை ஒடுக்கி 
ஆடம்பரமாய்‌ ஜீவிக்கிறார்கள்‌. எந்தவிதமான 
கட்டுப்பாடுகளும்‌ இல்லாமல்‌ அலைந்து, 
அவர்கள்‌ யாருடைய 
கேட்கமாட்டார்கள்‌. 


கட்டுப்பாடில்லாமல்‌ அலைந்து திரியும்‌. 

விளைச்சல்‌ நிலங்களில்‌ 
பாதுகாப்புக்காக வேலிகள்‌ போட்டு 
அடைத்திருப்பார்கள்‌. பாசானின்‌ மாடுகளோ 
அந்த வேலிகளை உடைத்துக்கொண்டு, 
விளைச்சல்‌ நிலங்களுக்குள்ளே போய்‌ மேயும்‌. 
தனக்கு அருகாமையில்‌ சிறிய மாடுகள்‌ 
மேய்ந்துகொண்டிருந்தால்‌, பாசானின்‌ மாடு 
அதை முட்டி தூத்திவிடும்‌. 

ஸ்ரவேல்‌ த்திலுள்ள 
ஐசுவரியவான்கள்‌, லான்‌ ஒடுக்கி, 
அநியாயமாய்ப்‌ பணம்‌ சம்பாதித்து, 
சமாரியாவின்‌ மலைகளிலே  மாரிகாலத்து, 
வீடுகளையும்‌, கோடைகாலத்து வீடுகளையும்‌ 
கட்டியிருக்கிறார்கள்‌. இவர்கள்‌ 
சமாரியாவின்‌ மலைகளிலுள்ள பாசானின்‌ 
மாடுகளைப்போல பிறருக்கு தீங்கு 
செய்கிறவர்கள்‌. 

இஸ்ரவேலிலுள்ள  ஐசுவரியவான்கள்‌ 
தரித்திரரை ஒடுக்குகிறார்கள்‌. எளியவர்களை 
நொறுக்குகிறார்கள்‌. ர்களிடத்‌ 
பணத்தையும்‌, 
இரத்தத்தையும்‌ 
குடித்துவிடுகிறார்கள்‌. 
ஒடுக்கும்போதும்‌, 
நொறுக்கும்போதும்‌, 
எல்லோரும்‌ 
ஒன்றுசேர்ந்துகொள்கிறார்கள்‌. 


தரித்திரருடைய எஜமான்களை நோக்கி, 
“நாங்கள்‌ குடிக்கும்படி கொண்டுவாருங்கள்‌" 
என்று ஐசுவரியவான்‌௧ள்‌ சொல்லுகிறார்கள்‌. 
தரித்திரரின்‌ எஜமான்கள்‌ ஏற்கெனவே 
அவர்களை ஒடுக்கி, அவர்களிடத்திலுள்ள 
சொத்துக்களை அபகரித்து 
வைத்திருக்கிறார்கள்‌. அவர்களை 
ஒடுக்குவதினாலும்‌, நொறுக்குவதினாலும்‌, 
அவர்களுடைய எஜமான்களுக்கு கொள்ளை 
லாபம்‌ கிடைத்திருக்கிறது. 


- விரிவுரை 
AMOS - COMMENTARY 


தரித்திரரை 
ஐகவரியவான்‌௧களோ, 
எஜமான்களோடு,, 
பாவங்களில்‌ 
எஜமான்களுடைய 
ஐசுவரியவான்கள்‌ 
விரும்புகிறார்கள்‌. 
கொடுத்தால்‌, 
எஜமான்களை 


சொல்லுகிறார்கள்‌. 


ஐசுவரியவான்களும்‌, தரித்திரரின்‌ 
எஜமான்களும்‌, தரித்திரரை ஒடுக்குவதிலும்‌, 
எளியவர்களை நொறுக்குவதிலும்‌ 
கூட்டாளிகளாயிருக்கிறார்கள்‌. இவர்கள்‌ 
ஒருவருக்கொருவர்‌ உதவிசெய்து கொண்டு, 
தரித்திரரை மொத்தமாய்‌ 
ஒடுக்கிவிடுகிறார்கள்‌. தங்கள்‌ 
எஜமான்களுக்கு விரோதமாக தரித்திரர்கள்‌ 
குற்றம்‌ சொன்னாலும்‌, ஐகுவரியவான்கள்‌ 
அவர்களுடைய குற்றச்சாட்டுக்களுக்கு 
செவிகொடுப்பதில்லை. 


தரித்திரரை _ ஒடுக்குகிறவர்கள்மீதும்‌, 
எளியவர்களை  நொறுக்குகிறவர்கள்மீதும்‌. 
தேவனுடைய நியாயத்தீர்ப்பு வரும்‌. "இதோ, 
கர்த்தராகிய ஆண்டவர்‌ உங்களைத்‌ 
துறடுகளாலும்‌, உங்கள்‌ பின்சந்ததியை 
மீன்பிடிக்கிற தூண்டில்களாலும்‌ 
இழுத்துக்கொண்டுபோகும்‌ நாட்கள்‌ 
வருமென்று: அவர்‌ தம்முடைய 
பரிசுத்தத்தைக்கொண்டு ஆணையிட்டார்‌" 


தரித்திரருடைய 
அவர்களுடைய 
பங்காளிகளாயிருக்கிறார்கள்‌. 
லாபத்திலே 

பங்குபெற 

தங்களுக்கு குடிக்கும்படி 
தங்களால்‌ தரித்திரரின்‌ 
பாதுகாக்க முடியும்‌ என்று 


அசீரியருடைய சேனையை 
தேசத்திற்கு விரோதமாக 
அவர்கள்‌ இஸ்ரவேல்‌ 
தங்கள்‌ வலைகளை வீசி, 
எல்லோரையும்‌ 
இஸ்ரவேல்‌ 
அவர்களுடைய 
மீன்பிடிக்கிற 
இழுத்துக்கொண்டு 


அதம ததங்வொல்லார்கள்‌ 
புத்திரரை துறடுகளாலும்‌,. 
பின்சந்திதியை 
தூண்டில்களாலும்‌ 
போவார்கள்‌. 

மீன்பிடிக்கிறவர்கள்‌, மீனைப்பிடித்து, 
அதை தண்ணீரிலிருந்து 
வெளியேற்றுவதுபோல, அசீரியர்கள்‌ 
இஸ்ரவேல்‌. புத்தரைப்‌ பிடித்து. 
அவர்களை இஸ்ரவேல்‌ தேசத்திலிருந்து 
வெளியேற்றுவார்கள்‌. 





ஆமோஸ்‌ 


i THEN 
TT 


மீனவர்கள்‌ மீனைப்பிடித்தாலும்‌, ஒரு 
சில மீன்கள்‌ வலையிலிருந்து தப்பிக்க 

முயற்சி செய்யும்‌. அதுபோலவே, இஸ்ரவேல்‌. 
புத்திரரில்‌ சிலர்‌, அசீரியருடைய சேனையின்‌ 
குட்டுப்பாட்டிலிருந்து, தப்பித்து ஒட முயற்சி 
செய்வார்கள்‌. நகரத்தின்‌ வாசலில்‌, 
தங்களுக்கு வு திறப்புகளின்‌ வழியாய்‌ 
புறப்பட்டு ஒடிப்போவார்கள்‌ (ஆமோ 4:3). 

ச ன்ப ஐசுவரியவான்கள்‌ 
சமாரியாவின்‌ பாசானின்‌ 
மாடுகளைப்போல ந்த! அலைந்து 
திரிந்தார்கள்‌. தங்களுக்கு முன்பாக புல்லை. 
மேய்கிற சிறிய மாடுகளை முட்டி தள்ளி 
துரத்தினார்கள்‌. இப்போதோ பாசானின்‌. 
மாடுகளைப்போல கொளுத்திருக்கிற 
ஐசவரியவான்கள்‌ ஒடுக்கப்படுகிறார்கள்‌. 
தரித்திரரை ஒடுக்கினவர்களை அசீரியர்கள்‌ 
ஒடுக்குகிறார்கள்‌. எளியவர்களை 
நொறுக்கினவர்களை அசீரியர்கள்‌ 
நொறுக்கிப்போடுகிறார்கள்‌. 


அசிரியர்கள்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரை 
சிறைப்பிடிக்கும்போது, இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
ஒவ்வொருவனும்‌ அரமனைக்கு 
சுமந்துகொண்டு போவதை எறிந்து விட்டு 
ஒடிப்போவான்‌. இந்த வாக்கியத்திற்கு, 
"ஒவ்வொருவனும்‌ தங்களை அரமனையில்‌: 
எறிந்துபோடுவான்‌' என்றும்‌, 
“ஒவ்வொருவனும்‌ தாங்கள்‌ சுமந்துகொண்டு 
போகும்‌ தங்களுடைய பிள்ளைகளை 
அரமனையில்‌ எறிந்துபோடுவான்‌” என்றும்‌ 
வேதபண்டிதர்கள்‌ பொருள்‌ சொல்லுகிறார்கள்‌. 


அசீரியர்கள்‌ இஸ்ரவேல்‌. 
ராஜாவினுடைய அரமனைக்குள்‌ பிரவேசித்து, 
அரமனையைக்‌ கொள்ளையிடுவார்கள்‌. 
அரமனையிலுள்ளவர்களை  பட்டயத்தினால்‌. 
சங்காரம்பண்ணுவார்கள்‌. பட்டயத்திற்கு 
தப்பினவர்களை தங்கள்‌ தேசத்திற்கு 
சிறைப்பிடித்துக்கொண்டுபோவார்கள்‌. 


தரித்திரரை  ஒடுக்குகிறவர்கள்மீதும்‌,. 
எளியவர்களை நொறுக்கிறவர்கள்மீதும்‌ 
தேவனுடைய நியாயத்தீர்ப்பு வரும்‌. 
கர்த்தர்‌. இந்த நியாயத்தர்ப்பைபபற்றிச 
சொல்லும்போது, அவர்‌ தம்முடைய 
பரிசுத்தத்தைக்‌ கொண்டு ஆணையிட்டுச்‌ 
சொல்லுகிறார்‌ (ஆமோ 4:2). க 
மகிமைக்காகவே துன்மார்க்கர்‌ 
தண்டிக்கப்படுகிறார்கள்‌. 


- விரிவுரை 
AMOS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தரைவிட்டு 
விக்கிரகங்களைப்‌ 
அவர்கள்‌ அந்நிய 
தூபங்காட்டுகிறார்கள்‌. 
இருதயம்‌ 
அவர்களிடம்‌ 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
விலகி 


பின்பற்றிப்போகிறார்கள்‌. 
அவர்களுடைய 
கடினப்பட்டிருக்கிறது. கர்த்தர்‌ 
'பெத்தேலுக்குப்‌ போய்த்‌ துரோகம்‌ 
பண்ணுங்க: கில்காலுக்கும்‌ போய்த்‌ 
துரோகத்தைப்‌ பெருகப்பண்ணுங்கள்‌" 
(ஆமோ 4:4) என்று சொல்லுகிறார்‌. கர்த்தர்‌ 
சொல்லுகிற இந்த வாக்கியம்‌, “வஞ்சக 
புகழ்ச்சி அணியில்‌" சொல்லப்பட்டிருக்கிறது. 

இஸ்ரவேல்‌ புத்திரர்‌, தாங்கள்‌ போகிற 
பாவமான பாதையில்‌ தொடர்ந்து போகட்டும்‌. 
என்றும்‌, அவர்கள்‌ தங்களுடைய 
துரோகத்தை பெருக்கப்பண்ணட்டும்‌ என்றும்‌ 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 

“காலைதோறும்‌ உங்கள்‌ பலிகளையும்‌, 
மூன்றாம்‌. வருஷத்திலே ங்கள்‌ 
தசமபாகங்களையும்‌ 
புளித்தமாவுள்ள. 
தூபங்காட்டி, உற்சாக பலிகளைக்‌ கூறித்‌ 
தெரியப்படுத்துங்கள்‌" (ஆமோ 423) 
என்றும்‌ கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரைப்‌ 
பார்த்து சொல்லுகிறார்‌. 

தங்களுக்கு 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
செய்கிறார்கள்‌. 


பிரியமானதைச்‌ 
விக்கிரகங்களை ஆராதனை செய்து, 
தங்களுடைய மாம்சத்தின்‌ இச்சைகளை 
நிறைவேற்றுகிறார்கள்‌. கர்த்தர்‌ தங்‌ 
கொடுத்த 

விக்கிரகாராதனையில்‌ பயன்படுத்துகிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ காலைதோறும்‌ 
பெத்தேலிலே பலிகளைச்‌ செலுத்துகிறார்கள்‌. 
எருசலேமிலுள்ள தேவனுடைய ஆலயத்தில்‌ 
கர்த்தருக்கு பலிபீடம்‌ இருக்கிறது. அங்கே 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ காலைதோறும்‌ தங்கள்‌ 
பலிகளை செலுத்தவேண்டும்‌. ஆனால்‌. 
அவர்களோ, எருசலேமில்‌ பலிசெலுத்தாமல்‌, 
பெத்தேலுக்குப்போய்‌ பலிசெலுத்துகிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ பெத்தேலிலே ஒரு 

பொன்கன்றுக்குட்டியை நிறுவியிருக்கிறார்கள்‌. 

பலிபீடத்தையும்‌. 

இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 

பெத்தேலுக்குப்போய்‌, விக்கிரகாராதனை 

செய்கிறார்கள்‌. விக்கிரகத்தின்‌ பலிபீடத்திலே 
பலிகளைச்‌ செலுத்துகிறார்கள்‌. 





i= FTE 
TT 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 


ஒய்வுநாளையும்‌ 


ஓய்வுநாளை 
ஆசரிக்கும்போது. 

பரிசுத்தமாய்‌. 

ஓய்வுநாள்‌ 
ஒரு மணி நேரத்திற்கு 
அவர்கள்‌ ாளின்‌ 
வருகையை சந்தோஷமாய்‌ எதிர்பார்ப்பார்கள்‌. 
அதுபோலவே ஓய்வுநாள்‌ முடிந்து ஒரு 
மணி நேரத்திற்கு "மினு 
வரையிலும்‌, ஓய்வுநாள்‌ முடிந்துபோயிற்றே 
என்று நினைத்து துக்கத்தோடிருப்பார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு ஓய்வுநாள்‌. 
பரிசுத்தநாளாகவும்‌, சந்தோஷமான 
நாளாகவும்‌ இருக்கிறது. 


நெருப்பு மூட்டுதல்‌ சிறிய காரியம்தான்‌. 
ஆனாலும்‌ இதற்குக்கூட மரண தண்டனை 
வழங்கப்‌ படுகிறது. சிறிய காரியங்களிலும்‌, 


ஆரம்பிப்பதற்கு 
முன்பாகவே, 


பயன்படுத்தினார்கள்‌. விளக்கு ஏற்றுவதற்கோ 
அல்லது... குளிர்காய்வதற்கோ நெருப்பு 
மூட்டுவது தடைபண்ணப்படவில்லை என்று 
நினைத்தார்கள்‌. அதுமட்டுமல்லாமல்‌, விளக்கு 
ஏற்றுவதற்கும்‌, குளிர்காய்வதற்கும்‌ 
புறஜாதியாரைத்‌ தங்களுக்காக நெருப்பு 
மூட்டுமாறு கூறுவார்கள்‌. ஏனெனில்‌. 
புறஜாதியார்‌ ஓய்வுநாள்‌ பிரமாணத்திற்கு 
உடன்பட்டவர்கள்‌ அல்லர்‌ 


ஆசாரியத்துவத்தைப்‌ பற்றியும்‌, ஆசரிப்புக்‌ 
கூடாரம்‌ கட்டுவது பற்றியும்‌ மோசே சீனாய்‌ 
80 நாட்களில்‌. 
' கட்டளையாகப்‌ பெற்றுக்‌ 
யாத்‌ 34:28) 
இவற்றை மோசே இஸ்ரவேல்‌ புத்திரருக்குக்‌ 
கட்டளையாகக்‌ 
ஆசரிப்புக்கூடாரத்தைக்‌ 
தேவனுடைய 
கீழ்ப்படந்தார்‌. வேதாகமத்தின்‌: 
“மோசேயின்‌ நடபடிகள்‌” என்று அழைக்கலாம்‌. 
(யாத்‌ 354-40:38). 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ எல்லோரும்‌ 
ஆசரிப்புக்கூடாரம்‌ போடுகிற வேலையை 
செய்யவேண்டும்‌. மோசே ஆசரிப்புக்கூடார 
வேலையை செய்வது பற்றி இரண்டு 
காரியங்களை சொல்லுகிறார்‌. அவையாவன: 
1. கர்த்தருக்கு காணிக்கையை 
கொண்டுவர மனமுள்ளவர்கள்‌ எல்லோரும்‌ 
காணிக்கை செலுத்த வேண்டும்‌. 
2... ஞானஇருதயமுள்ள அணைவரும்‌ 
ஆசரிப்புக்கூடார வேலையை செய்யவேண்டும்‌. 


மோசே இஸ்ரவேல்‌ புத்திரராகிய 
சபையார்‌ எல்லாரையும்‌ நோக்கி, “உங்களுக்கு 
உண்டானதிலே. கர்த்தருக்கு ஒரு 
காணிக்கையைக்‌ கொண்டு வந்து 
செலுத்துங்கள்‌; மனமுள்ளவன்‌ எவனோ, 
அவன்‌ அதைக்‌ கொண்டுவரட்டும்‌”' 
(யாத்‌ 35:45) என்று சொல்லுகிறார்‌. 


கர்த்தருக்கு காணிக்கையை கொண்டு 
வரவேண்டும்‌ என்று மோசே யாரையும்‌ 
கட்டாயப்படுத்தவில்லை. அவர்கள்‌ 
மனப்பூர்வமாக காணிக்கையை 
கொடுக்கவேண்டும்‌. காணிக்கை 
கொண்டு வர மனமுள்ளவன்‌ எவனோ, 
அவன்‌ மாத்திரம்‌ காணிக்கையை கொண்டு 
வந்தால்‌ போதுமானது என்று மோசே 
சொல்லுகிறார்‌. 


ஆசரிப்புக்கூடாரத்தைக்‌ கட்டுவதற்கு 
மோசே இஸ்ரவேல்‌ புத்திரராகிய 
சபையாருக்கு வரிவிதிக்கவில்லை. அவர்கள்‌ 
உதாரத்துவமான 
க்‌ மனப்பூர்வமாய்‌ 
கொடுக்கவேண்டும்‌ என்று மோசே 
எதிர்பார்க்கிறார்‌. கர்த்தர்‌ ஒருபோதும்‌ நம்மீது, 
பாரமான நுகத்தை சுமத்தமாட்டார்‌ 
கர்த்தருடைய நுகம்‌ எப்போதும்‌ 
மெதுவானதாகவும்‌, இலகுவானதாகவும்‌ 
இருக்கும்‌. 
உற்சாகமாய்க்‌ 
கர்த்தர்‌ 
உதாரத்துவமான 
கர்த்தருக்கு 
மனப்பூர்வமாய்க்‌ 
காணிக்கைகளை, 
அங்கீகரிக்கிறார்‌. 
கொடுக்கிறவனிடத்தில்‌ 
பிரியப்படமாட்டார்‌. 


கொடுக்கிறவனிடத்தில்‌ 
பிரியமாமிருக்கிறார்‌. 


பிரியமானது. 


மாத்திரமே 





i FTN 
TT 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
ஸ்தோத்திரபலியோடே 
தூபங்காட்டுகிறார்கள்‌. 


புளித்தமாவள்ள 
விக்கிரகங்களுக்கு 
அவர்கள்‌ 


ஸ்தோத்திர பலிகளை 
பதிலாக, விக்கிரகங்களுக்கு 
பலிகளை ஏறெடுக்கிறார்கள்‌. 
இப்படிச்‌ செய்வதே உங்களுக்குப்‌ 
பிரியம்‌” (ஆமோ 4:5) என்று கர்த்தராகிய 
ஆண்டவர்‌ சொல்லுகிறார்‌. இஸ்ரவேல்‌ 
புத்திரரின்‌ இருதயம்‌ இருளடைந்திருக்கிறது. 
அவர்கள்‌ மதியீனமான காரியங்களை 
செய்கிறார்கள்‌. அவர்கள்‌ பொய்யை நம்பி, 
மாயையான காரியங்களை செய்கிறார்கள்‌. 
தங்களுடைய அக்கிரமங்களையும்‌, 
துரோகங்களையும்‌ பெருகப்பண்ணுகிறார்கள்‌. 
ய ஏற்பாட்டுக்காலத்தில்‌ 
இயேசுகிறிஸ்து யூதர்களைப்‌ பார்த்து, 
நீங்களும்‌ உங்கள்‌ பிதாக்களின்‌ அக்கிரம 
அளவை நிரப்புங்கள்‌” (மத்‌ 23:32) என்று 


சொல்லுகிறார்‌. 


என்னிடத்தில்‌ 
திரும்பாமற்போனீர்கன்‌ 
ஆமோ 4:6-11 


ஆமோ 4:86. ஆகையால்‌ நான்‌ உங்கள்‌ 
பட்டணங்களில்‌. எல்லாம்‌ உங்கள்‌. 
பல்லூகளுக்கு ஓய்வையும்‌, உங்கள்‌ 
ஸ்தலங்களில்‌ எல்லாம்‌ 
அப்பக்குறைவையும்‌ 
கட்டளையிட்டேன்‌; ஆகிலும்‌ நீங்கள்‌ 
என்னிடத்தில்‌ திரும்பாமற்போனீர்கள்‌. 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


ஆமோ a. 
அறுப்புக்காலம்வர' 
மூன்றுமாதம்‌ 


'இதுவுமல்லாமல்‌, 
இன்னும்‌ 
இருக்கும்போதே 
மழையை நான்‌ தடுத்தேன்‌, ஒரு 
பட்டணத்தின்மேல்‌ மழையெய்யவும்‌. 
ஒரு பட்டணத்தின்மேல்‌ மறை 
பெய்யாமலிருக்கவும்‌ பண்ணினேன்‌; 
வயலின்மேல்‌ மழையெய்தது, 
மற்ற வயல்‌. 
காய்ந்துபோயிற்று. 


ஆமோஸ்‌ - 
AMOS- COMMENTARY 


விரிவுரை 08% 


UBLISHERS 


ஆமோ ௧:8. 
பட்டணங்களின்‌ 
குடிக்க ஒரே 
அலைத்தும்‌ 


இரண்டு மூன்று 
மனுஷர்‌ தண்ணீர்‌ 
பட்டணத்துக்குப்போய்‌ 
தாகத்தீர்த்தூக்‌ 
கொள்ளவில்லை; ஆகிலும்‌ 
நீங்கள்‌ என்னிடத்தில்‌ 
திரும்பாமற்போனீர்கன்‌ என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 


ஆமோ கபி, கருக்காமினாதும்‌. 
விஷப்பனியினாலும்‌. உங்களை 
தண்டித்தேன்‌; உங்கள்‌ சோலைகளிலும்‌. 
திராட்சத்தோட்டங்கனிலும்‌ 
அத்திமரங்களிலும்‌ ஒலிவமரங்களிலும்‌ 
மிகுதியானதைப்‌ பச்சைப்புழு 
அமித்துப்போட்டது; ஆகிலும்‌ 
என்னிடத்தில்‌ திரும்பாமற்போனீர்கள்‌ 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


ஆமோ 4410. எகிப்திலே உண்டான தற்கு. 
ஒத்த கொள்ளைநோயை உங்களுக்குள்‌. 
அனுப்பினேன்‌; உங்கள்‌ வாலிபரைப்‌ 
பட்டயத்தாலே கொன்றேன்‌; உங்கள்‌. 
குதிரைகளை அழித்துப்போட்டேன்‌; 
உங்கன்‌ பானயங்கனின்‌ நாற்றத்தை 
உங்கள்‌ 'நாசிகளிலும்‌ 
ஏறப்பண்ணினேன்‌; ஆகிலும்‌ நீங்கள்‌. 
என்னிடத்தில்‌ திரும்பாமற்போனீர்கள்‌. 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


ஆமோ க சோதோமையும்‌ 
கொமோராவையும்‌ தேவன்‌: 
கவிழ்த்தூப்போட்டதுபோல, உங்களைக்‌ 
கவிழ்த்தூப்போட்டேன்‌; நீங்கள்‌ 
அக்கினியினின்று பறிக்கப்பட்ட. 
கொள்னியைப்போல. இருந்தீர்கள்‌; 
ஆகிலும்‌ நீங்கள்‌. என்னிடத்தில்‌ 
திரும்பாமற்போனீர்கன்‌ எண்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 


இஸ்ரவேல்‌: 
விரோதமாகத்‌ 
செய்துகொண்டே 
அவர்களுடைய 
கடினப்பட்டிருக்கிறது. கர்த்தர்‌ அவர்கள்மீது, 
கோபமாயிருக்கிறார்‌. தம்முடைய கோபத்தை 
கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரர்மீது பல 
வழிகளில்‌ வெளிப்படுத்துகிறார்‌. ஆனால்‌ 
அவர்கள்‌ உணர்வடையவில்லை. அவர்கள்‌ 
இன்னும்‌ கர்த்தரிடத்தில்‌ திரும்பவில்லை. 


புத்திர்‌ கர்த்தருக்கு 
தொடர்ந்து பாவம்‌ 
இருக்கிறார்கள்‌. 
இருதயம்‌ 





ஆமோஸ்‌ 


i THE 
ETT 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ பத்திருக்கு அநேக 


இஸ்ரவேல்‌ புத்திரரைப்‌ பார்த்து. ஐந்துமுறை 
திரும்பத்‌ திரும்ப சொல்லுகிறார்‌. 
அவர்களுடைய மனம்‌ மாறுவதற்கான 
அடையாளம்‌ எதுவும்‌ அவர்களிடத்தில்‌: 
காணப்படவில்லை. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
தங்கள்‌ பாவங்களுக்கு மனந்திரும்ப. 
மறுக்கிறார்கள்‌. 

இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ விக்கிரகங்களை 
பின்பற்றிப்போவதை விட்டுவிட்டு, 
தம்மிடத்தில்‌ திரும்பி வருவார்கள்‌ என்று 
கர்த்தர்‌ எதிர்பார்க்கிறார்‌. அவர்களைத்‌ 
தண்டித்தால்‌, அவர்கள்‌ ங்‌ 
பாவங்களுக்கு மனந்திரும்பி, 
ஜீவிப்பார்கள்‌. என்றும்‌ 
எதிர்பார்க்கிறார்‌. இதற்காகவே 
அவர்களைத்‌ தண்டிக்கிறார்‌ 


கர்த்தரிடத்தில்‌ திரும்பி வந்தால்‌, 
அவர்களை ஏற்றுக்கொள்வார்‌. 


பாவிகளை தண்டிக்கவேண்டும்‌ என்பது 
சர்வவல்லமையுள்ள தேவனுக்குப்‌ பிரியமல்ல. 
பாவிகள்‌ மனந்திரும்ப வேண்டும்‌ என்பதே 
கர்த்தருக்கு பிரியம்‌. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
தங்கள்‌ பாவங்களுக்கு மனந்திரும்பவேண்டும்‌ 
என்பதற்காக, கர்த்தர்‌ அவர்களுக்கு 
வேகக்‌ வத்‌ கன்னக்‌ நன 
சொல்லப்பட்டிருக்கிறது. 


தம்முடைய பராமரிப்புக்களை 
புத்திரருக்கு குறைத்துக்‌ 
அவர்களுக்கு குறைவு 


உங்கள்‌ 


கர்த்தர்‌ 
இஸ்ரவேல்‌ 
கொடுக்கிறார்‌. 
உண்டாயிற்று. 
பட்டணங்களில்‌ 


அப்பக்குறைவையும்‌ 
(ஆமோ 4:6) என்று 

கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
கர்த்தர்‌ அவர்களுக்கு சுத்தமான 
பற்களைக்‌ கொடுக்கிறார்‌. ஆனால்‌. 
அவர்களுக்கு புசிக்க அப்பத்தைக்‌ கொடுக்க 
மறுகிறார்‌. அவர்களுக்கு பற்கள்‌ இருக்கிறது. 

புசிக்க அப்பம்‌ இல்லை. 


- விரிவுரை 
AMOS - COMMENTARY 


எலிசாவின்‌ 
சவகவ்களுகளு... பமுண்டாயறது, 
கர்த்தர்‌ இங்கு சொல்லுகிற சம்பவம்‌, இந்தப்‌ 
பஞ்சகாலத்தைக்‌ குறிக்கலாம்‌ என்று 
வேதபண்டிதர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. 

'எலிசா தான்‌ உயிர்ப்பித்த பிள்ளையின்‌ 
தாயாகிய ஸ்திரீயை நோக்கி: நீ உன்‌ 
வீட்டாரோடுங்கூட எழுந்து புறப்பட்டுப்‌ போய்‌ 
எங்கேயாகிலும்‌ சஞ்சரி: கர்த்தர்‌ பஞ்சத்தை 
வருவிப்பார்‌; அது ஏழுவருஷம்‌ தேசத்தில்‌ 
இருக்கும்‌ என்று  சொல்லிமிருந்தான்‌" 
(2இராஜா 831) 


கர்த்தர்‌ 
பல்லுகளுக்கு 


இஸ்ரவேல்‌ _புத்திரருடைய 
ஒய்வைக்கொடுத்தாலும்‌, 
அவர்களுடைய ஸ்தலங்களில்‌. 
அப்பக்குறைவை கட்டளையிட்டாலும்‌, 
அவர்கள்‌ கர்த்தரிடத்தில்‌ திரும்பவில்லை. 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ தேசத்தின்மீது, 
மழை பெய்யாமல்‌ தடுத்துவிடுகிறார்‌ 
"அறுப்புக்காலம்வர இன்னும்‌ மூன்றுமாதம்‌ 
இருக்கும்போதே மழையை நான்‌ தடுத்தேன்‌" 
(ஆமோ 4:7) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
விதைக்கப்பட்ட விதைகள்‌ பயிராக 
முளைத்திருக்கிறது. பமிர்கள்‌ இன்னும்‌ 
ன்‌ முளைக்கவேண்டும்‌. 
அப்போதுதான்‌ அறுவடை கிடைக்கும்‌. 
அதற்கு வானத்திலிருந்து மழை 
பெய்யவேண்டும்‌. ஆனால்‌ கர்த்தரோ 
அ ஹூ இன்னும்‌ மூன்றுமாதம்‌ 
மழையைத்‌ 
விதைத்தது 

பாழாய்ப்போயிற்று. 


கர்த்தர்‌ ஒரு 
மழையைப்‌ பெய்யப்பண்ணுகிறார்‌. மற்றொரு 
பட்டணத்தின்மேல்‌ மழை 
பெய்யாமலிருக்கப்பண்ணுகிறார்‌. ஒரு 
வயலின்மேல்‌ மழை பெய்கிறது. மற்றொரு 
வயலின்மேல்‌ மழை பெய்யாமலிருக்கிறது. 
மழை பெய்யாத வயல்‌ காய்ந்துபோயிற்று. 
எந்தப்‌ பட்டணத்தில்‌ மழை பெய்யும்‌ என்றும்‌, 
எந்த வயலின்மேல்‌ மழை பெய்யும்‌ என்றும்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு தெரியவில்லை. 
தேசத்து ஜனங்கள்‌ மத்தியில்‌ மழையைக்‌ 
குறித்து குழப்பமுண்டாயிற்று. 


பட்டணத்தின்மேல்‌ 





i THE ஆமோஸ்‌ 
ETT 


மழை பெய்த பட்டணங்களிலும்‌, மழை 
பெய்த வயலிலும்‌ விருட்சங்கள்‌ வளருகிறது. 
அதில்‌ கனிகள்‌ உண்டாகிறது. கர்த்தரோ 
குருக்காயினா; விஷப்பனியினாலும்‌: 
அவர்களைத்‌ தண்டிக்கிறார்‌. அவர்களுடைய 
சோலைகளிலும்‌, திராட்சத்தோட்டங்களிலும்‌, 
அத்திமரங்களிலும்‌, ஒலிவமரங்களிலும்‌, 
மிகுதியானதை பச்சைப்புழு 
அரித்துப்போடுகிறது (ஆமோ 4:9). 

இஸ்ரவேல்‌ தேசத்தில்‌ மழையுமில்லை. 
விளைச்சலுமில்லை. எல்லாம்‌ 
காய்ந்துபோயிற்று. ஆனாலும்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌, தங்கள்‌ பாவங்களுக்கு மனந்திரும்பி, 
கர்த்தரிடத்தில்‌ திரும்பி வரவில்லை. 

இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு கர்த்தர்‌ 
அப்பக்குறைவை கட்டளையிடும்போது. 
தண்ணீர்‌ குறைவையும்‌ கட்டளையிடுகிறார்‌. 
தண்ணீரில்லாமல்‌ அவர்களால்‌ தங்கள்‌ 
தாகத்தைத்‌ தீர்த்துக்கொள்ள முடியவில்லை. 
பட்டணங்களில்‌ மழை பெய்யவில்லை. 
ஏதாவது ஒரு பட்டணத்தில்‌ மழை பெய்கிறது. 
மழை பெய்யாத இரண்டு மூன்று 
பட்டணங்களின்‌ மனுஷர்‌, மழை பெய்கிற 
ஒரே பட்டணத்திற்கு, தண்ணீர்‌ 
குடிப்பதற்காக போய்‌ அலைகிறார்கள்‌. 
ஆனாலும்‌ அவர்களுடைய தாகம்‌ தீரவில்லை. 
ஆக்கினைத்தீர்ப்பு 

வந்திருக்கிறது. 
வேதனைகளையும்‌, 
அனுபலிக்கிறார்கள்‌. 


டைய 


புத்திரர்மீது 


சர்த்‌ 
இஸ்ரவேல்‌ 
அவர்கள்‌ 
கஷ்டங்களையும்‌ 
ஆனாலும்‌ அவர்கள்‌ கர்த்தரிடத்தில்‌ திரும்பி 
வர மனமில்லாதவர்களாயிருக்கிறார்கள்‌. 


கர்த்தர்‌ சில சமயங்களில்‌, தம்முடைய 
ஜனத்தைத்‌ திருத்துவதற்கு, அவர்கள்‌: 
மத்தியில்‌ கொள்ளைநோயை அனுப்புகிறார்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரரை 
கர்த்தர்‌ இவர்களுக்குள்‌ 
உண்டானதற்கு ஒத்த கொள்ளைநோயை 
அனுப்பினார்‌ (ஆமோ 4:10). 


இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு சாதாரண 
தண்டனைகள்‌ கொடுக்கப்படும்போது. 
அவர்கள்‌ தங்கள்‌ பாவங்களுக்கு மனந்திரும்ப 
மறுக்கிறார்கள்‌. 
அவர்களுக்கு 
கொடுக்கிறார்‌. அவர்களுடைய வாலிபரை 
கொன்றுபோடுகிறார்‌ 


- விரிவுரை 
AMOS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இஸ்ரவேல்‌ தேசத்தின்மீது 
சத்துருக்கள்‌ 


த! 
ஏராளமான 


ன்‌ க்‌ 


யுத்தம்‌ 
இஸ்ரவேல்‌. 


அவர்கள்‌ எகிப்திற்கு போகும்‌ 
அவர்களுக்குள்‌ கொள்ளைநோயை 
அனுப்புகிறார்‌. எகிப்தின்‌ உதவியை 
நாடிப்போனவர்கள்‌, போகும்‌ வழியிலேயே 
கொள்ளைநோயால்‌  செத்துப்போகிறார்கள்‌. 
கர்த்தர்‌ அவர்களுடைய குதிரைகளையும்‌ 
அழித்துப்போடுகிறார்‌. 

இஸ்ரவேல்‌ தேசத்திலே ஏராளமான 
ஜனங்கள்‌ பட்டயத்தினாலும்‌, கொள்ளை 
நோயினாலும்‌. செத்துப்போகிறார்கள்‌. 
அவர்களுடைய பிரேதங்கள்‌ இஸ்ரவேல்‌ 
தேசத்தின்‌ வீதிகளில்‌ சிதறிக்கிடக்கிறது 
அவர்களுடைய பாளயங்களில்‌ நாற்றம்‌ 
துர்நாற்றம்‌. உண்டாயிற்று கர்த்தர்‌ 
பிரேதங்களின்‌ துர்நாற்றத்தை இஸ்ரவேல்‌ 
புத்திரருடைய நாசிகளில்‌ ஏறப்பண்ணுகிறார்‌. 
ஆனாலும்‌ அவர்கள்‌ தங்கள்‌ பாவங்களுக்கு 
மனந்திரும்பவில்லை. கர்த்தரிடத்தில்‌ திரும்பி 
வரவில்லை. 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திர, 
பல்வேறு வழிகளில்‌ தண்டித்தாலும்‌, அவர்கள்‌ 
மனந்திரும்ப மறுக்கிறார்கள்‌. அவர்களுடைய 
இருதயங்களில்‌ ஆலிக்குரிய மனமாற்றம்‌ 
உண்டாகவில்லை. கர்த்தர்‌ அவர்களை 
பட்டயத்தினால்‌. கொன்றுபோடுகிறார்‌. 

ர்கள்‌ பஞ்சத்தை 


துணிகரமாய்ப்‌ பாவம்‌ 


கொமோராவையும்‌ 

கவிழ்த்துப்போட்டதுபோல, 

கவிழ்த்துப்போட்டேன்‌; 

அக்கினியினின்று பறிக்கப்பட்ட 

கொள்ளியைப்போல இருந்தீர்கள்‌" 
(ஆமோ 471) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 





ஆமோஸ்‌ 


f= al 
TT 


கர்த்தருடைய கோபத்திற்கு இஸ்ரவேல்‌ 
புத்திரில்‌ ஒரு சிலர்‌ மாத்திரமே 
தப்பிக்கிறார்கள்‌. அதிலும்‌ அவர்கள்‌ 
அக்கினியினின்று பறிக்கப்பட்ட 
கொள்ளியைப்போல தப்பித்திருக்கிறார்கள்‌. 
சோதோமிலிருந்து லோத்‌ தப்பித்ததுபோல 
இவர்கள்‌ தப்பித்திருக்கிறார்கள்‌. ஆனாலும்‌ 
அவர்கள்‌ பாவத்தை வெறுக்கவில்லை. 
கர்த்தரை நேசிக்கவில்லை. கர்த்தர்‌ 
அவர்களை அழிவிலிருந்து தப்பிக்கச்‌ 
செய்தபோதிலும்‌, அவர்கள்‌ கர்த்தரிடத்தில்‌. 
மனந்திரும்பி வரவில்லை. 


உன்‌ தேவனைச்‌: சந்திக்கும்படி. 
ஆயத்தப்படு 
ஆமோ 4:12,18. 


ஆமோ 4:12, ஆகையால்‌ இஸ்ரவேலே, 
இந்தப்பிரகாரமாக உனக்குச்‌. 
செய்வேன்‌; இஸ்ரவேலே, நான்‌ இப்படி. 
உனக்குச்‌ செய்யப்போகிறபடியினால்‌ 
உன்‌ தேவனைச்‌. சந்திக்கும்படி. 
ஆயத்தப்படு. 


ஆமோ 408. அவர்‌ 

உருவாக்கினவரும்‌, 

சிருஷ்டித்தவரும்‌, மனுஷனுடைய 
இன்னதென்று 


வெளிப்படுத்துகிறவரும்‌, 
விடியற்காலத்தை. 
அந்தகாரமாக்குகிறவரும்‌, 
பூமியினுடைய 
ஸ்தான ங்களின்‌ மேல்‌ 
உலாவுகிறவருமாயிருக்கிறார்‌; 
சேனைகளின்‌ தேவனாகிய 
என்பது அவருடைய நாமம்‌. 


பர்வதங்களை 
காற்றைச்‌ 


உயர்த்த 
கர்த்தர்‌ 


தேவனாகிய கர்த்தர்‌ தம்முடைய 
ஜனத்திற்கு அழைப்பு கொடுக்கிறார்‌. தங்கள்‌ 
பாவங்களுக்கு மனந்திரும்ப, இதுவே 
அவர்களுக்கு ஏற்ற  காலமாயிருக்கிறது. 
தங்களுக்கு வாக்குப்பண்ணப்பட்டிருக்கிற 
சமாதானத்தைப்‌ பெற்றுக்கொள்ள, 
அவர்கள்‌ இப்பொழுதே கர்த்தருக்கு 
கீழ்ப்படிந்து, தங்கள்‌ பாவங்களுக்கு 
மனந்திரும்பவேண்டும்‌. 


- விரிவுரை 
AMOS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ தம்முடைய கிருபைகளையும்‌, 
இரக்கங்களையும்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு. 
காண்பிக்கிறார்‌. தங்கள்‌ பாவங்களுக்கு 
மனந்திரும்ப கர்த்தர்‌ அவர்களுக்கு நல்ல 
வாய்ப்புக்களையும்‌, நல்ல சூழ்நிலைகளையும்‌ 
கொடுத்திருக்கிறார்‌. இ; லாம்‌. 
அவர்களுடைய கண்களை விட்டு 
மறைந்துபோவதற்கு முன்பாக, அவர்கள்‌ 

பாவங்களுக்கு 


தங்கள்‌ 
பா கு. இப்போது 
மனந்திரும்பவில்லையென்றால்‌, அவர்கள்‌ 
இதுவரையிலும்‌ அனுபவித்த 
தண்டனைகளைவிட, இனிமேல்‌ அவர்களுக்கு 
மிகப்பெரிய தண்டனைகள்‌ கொடுக்கப்படும்‌. 
பாவியான ஜனங்கள்‌, தங்களுக்கு 
நியமிக்கப்பட்டிருக்கிற அழிவிலிருந்து தப்பிக்க 
வேண்டுமென்றால்‌, தங்கள்‌ பாவங்களுக்கு 
மனந்திரும்பவதைத்‌ தவிர வேறு வழி 
எதுவுமில்லை. 


“நான்‌ செய்யும்‌ 
நீங்கள்‌ குணப்படாமல்‌, 
நடந்தால்‌, நான்‌ 


தண்டனையினால்‌. 
எனக்கு எதிர்த்து 
உங்களுக்கு எதிர்த்து 
நடந்து, உங்கள்‌ பாவங்களினிமித்தம்‌ 
ஏழத்தனையாக வாதித்து, என்‌ 
உடன்படிக்கையை மீறினதற்குப்‌ பழிவாங்கும்‌. 
பட்டயத்தை உங்கள்‌ மேல்‌ வரப்பண்ணி, 
நீங்கள்‌ உங்கள்‌ பட்டணங்களில்‌ சேர்ந்தபின்‌, 
கொள்ளைநோயை உங்கள்‌ 
நடுவிலே அனுப்புவேன்‌; சத்துருவின்‌ 
கையில்‌ ஒப்புக்கொடுக்கப்படுவீர்கள்‌"' 
(லேவி 26:23-25). 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ தங்கள்‌ 
பாவங்களுக்கு மணந்திரும்பவில்லைபென்றால்‌, 
அவர்களைத்‌ 
ல்‌ அவர்கள்‌ 


ஆயத்தப்படவேண்டும்‌. கர்த்தருக்கு 
தங்களைத்‌ தாழ்த்தவேண்டும்‌. 
தங்களுடைய தேவனாக 
அவரை 
ஆயத்தமாயிருக்கவேண்டும்‌. 





ஆமோஸ்‌ 


ழ்‌ நள 
யாய 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
உடன்படிக்கை செய்திருக்கிறார்‌. 
உடன்படி: 


பத்ம 
கர்த்தர்‌ 
க்‌ 


உடன்படிக்கைக்கு 
உண்மையுள்ளவர்களாயிருக்க வேண்டும்‌. 
அவர்கள்‌ இனிமேலும்‌  கர்த்தரைவிட்டுத்‌. 
தூரமாய்‌ விலகிப்போய்விடக்கூடாது. அந்நிய 
தெய்வங்களை ஆராதிக்கக்கூடாது. 
விக்கிரகங்களுக்கு தூபங்காட்டக்கூடாது. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ இஸ்ரவேலின்‌ 
தேவனாகிய கர்த்தரை, தங்களுடைய 
தேவனாக அங்கீகரித்து. அவரைச்‌ 
சந்திக்கும்படி ஆயத்தப்படவேண்டும்‌. 


நம்மால்‌ கர்த்தருடைய கோபத்திற்கு 
தப்பித்து. ஒடி ஒளிந்துகொள்ள முடியாது. 
கையினால்‌ 


கர்த்தர்‌ 
கக்க ந யின। 4 
தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு" என்று 
நமக்கு எச்சரிப்பாய்ச்‌ சொல்லுகிறார்‌. 


சந்திக்கும்படி 


நாம்‌ ஏன்‌ கர்த்தரை 
ண்டும்‌ என்பதற்கான 


ஆயத்தப்படவேண்டும்‌ 
காரணங்களையும்‌ கர்த்தர்‌ இங்கு 
தெளிவுபடுத்துகிறார்‌. கர்த்தர்‌ மகிமையும்‌, 
மகத்துவமும்‌, மாட்சிமையுமுள்ளவர்‌. அவர்‌ 
பெரியவர்‌. அவர்‌ சர்வவல்லமையுள்ளவர்‌. 
கர்த்தர்‌ பர்வதங்களை உருவாக்கினவர்‌. 
அவரே காற்றை சிருஷ்டித்தவர்‌. 


அந்தகாரமாக்குகிறார்‌. 

டய உயர்ந்த 
ஸ்தலங்களின்‌மேல்‌ உலாவுகிறார்‌. தம்முடைய 
ஜனத்தின்‌  இரட்சிப்புக்கு பர்வதங்கள்‌: 
'தடையாகயிருக்கும்போது, கர்த்தர்‌ 
உயர்ந்த பர்வதங்களையும்‌ 
சமபூமியாக்கிப்போடுகிறார்‌. 


- விரிவுரை 
AMOS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ 
ஊழியக்காரர்களாகிய 
மூலமாய்‌, தம்முடைய 
பேசுகிறார்‌. அவர்கள்‌ 
நீதியையும்‌, நியாயத்தையும்‌ 
வெளிப்படுத்துகிறார்கள்‌. 


தம்முடைய 
தீர்க்கதரிசிகள்‌ 
ஜனத்திடம்‌ 
தேவனுடைய 
அவர்களுக்கு 
தங்கள்‌ 


எச்சரித்து சொல்லுகிறார்கள்‌. 
தேவனுடைய நியாயத்தீர்ப்பு 
வரும்‌. தங்கள்‌ பாவங்களுக்கு 
மனந்திரும்புகிறவர்கள்மீது தேவனுடைய 
நன்மையான ஆசீர்வாதங்கள்‌ வந்து தங்கும்‌. 


பாவிகள்மீது 
நிச்சயமாகவே 


கர்த்தர்‌ டைய யத்தின்‌ 
இனையன! அறிகக்குக்கிறா 
மனுஷருடைய இருதயங்களில்‌, 
யோசனைகள்‌ தோன்றுவதற்கு முன்பாகவே, 
ர்த்தர்‌ அதைப்பற்றி அறிந்து 

மனுஷருடைய நினைவுகள்‌ 

கர்த்தரே அவனுக்கு 


உயர்ந்த 
ர்க 


கீழே 
தன்ளிவிடுகறர. அத்தன ப்பத்‌ 
உயர்ந்த மேடைகளில்‌, தங்களுக்கு 
நிறுவி, அதை 

கர்த்தரோ 


விக்கிரகங்களை 
விக்கிரகங்களை அதம்பண்ணிப்போடுகிறார்‌. 


ஆராதிக்கிறார்கள்‌. 

இஸ்ரவேலின்‌: தேவனாகிய 
கர்த்தர்‌, சேனைகளின்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
என்று அழைக்கப்படுகிறார்‌. 
இருக்கிறவராகவே. 
சர்வசிருஷ்டிக்கும்‌ 
எல்லாவற்றிற்கும்‌ 
ஜீவாதாரமாகயிருக்கிறார்‌. 
சர்வசேனைகளும்‌, 
சர்வசிருஷ்டிகளும்‌ 
கட்டளைக்கு கீழ்ப்படிந்து செயல்படும்‌. 
சேனைகளின்‌ தேவனாகிய கர்த்தர்‌ என்பது 
அவருடைய நாமம்‌, சர்வவல்லமையுள்ள 
தேவனுக்கு முன்பாக, நாம்‌ நம்மை 
தாழ்த்தவேண்டும்‌. 


அவரே 





ஆமோஸ்‌ 


ழ்‌ நள 
யாய 


(ஆமோ 5:4-8). அவர்கள்‌ நன்மையைத்‌ தேடி 
அதை விரும்பவேண்டும்‌ (ஆமோ 51475. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ தங்கள்‌ தேவனை 
க்கும்‌ "ஆயத்தப்படவேண்டும்‌ 


சூழ்நிலையிலிருக்கிறார்கள்‌ (ஆமோ 51-3) 
இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ பாவங்களே 
உ இந்தக்‌ கஷ்டமான சூழ்நிலைக்கு 
வந்திருக்கிறது 
(ஆலோ 5710-12). 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தரைத்‌ 
தேடும்போது அவர்களுக்கு 
சந்தோஷமுண்டாகும்‌. கர்த்தரைத்‌ 
தேடுகிறவர்கள்‌ அவரைக்‌ கண்டுபிடிப்பார்கள்‌ 
(ஆமோ 58914) 


இஸ்ரவேல்‌ 


உண்டாகும்‌ 
இஸ்ரவேல்‌ 

சிநேகமாயிருக்கவேண்டும்‌. இல்லையென்றால்‌ 
அவர்களுடைய எல்லா நம்பிக்கைகளும்‌: 
வீணாய்ப்போகும்‌. அவர்களால்‌ கர்த்தருடைய 
நியாயத்தீர்ப்புக்கு தப்பிக்க முடியாது 
(ஆமோ 518-20). 


இஸ்ரவேல்‌ புத்திருக்கு கர்த்தரிடத்தில்‌ 
உண்மையான பக்திமில்லை. அவர்களுடைய 
பண்டிகைகள்‌ மாய்மாலமாயும்‌ 
வெளிவேஷமாயும்‌ இருக்கிறது. கர்த்தர்‌ 
அவர்களுடைய பண்டிகைகளை பகைத்து, 
வெறுக்கிறார்‌ (ஆமோ 5:21-24). 


புத்திரர்‌. 


- விரிவுரை 
AMOS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
சிலாக்கியங்களை 
அனுபவித்து வந்தாலும்‌, ( ப 
பழைய அனுபவங்கள்‌ அவர்களைப்‌ 
பாதுகாக்காது (ஆமோ 5:25-27). அவர்கள்‌ 
தங்கள்‌ பாவங்களுக்கு மனந்திரும்பவேண்டும்‌. 
அவர்களுடைய இருதயங்கள்‌ 
புதுப்பிக்கப்படவேண்டும்‌. அவர்கள்‌ 
இரட்சிக்கப்படுவதற்கு இதுவே வழி. வேறு 
வழி எதுவுமில்லை. 


கர்த்தருடைய 
நீண்டகாலமாக 
அவர்களுடைய 


இஸ்ரவேல்‌ என்னும்‌ கன்னிகை 
விழுந்தான்‌ 
ஆமோ 5:1-3 


ஆமோ 5:1. இஸ்ரவேல்‌ வம்சத்தாரே, 
உங்களைக்குறித்து நான்‌ புலம்பிக்‌ 


வசனத்தைக்‌ 


5:2, இஸ்ரவேல்‌ என்‌; 

விழுந்தான்‌; அவன்‌ ணி 
ஒருபோதும்‌ எழுந்திருக்கமாட்டான்‌; தன்‌ 
தேசத்தில்‌ விழுந்துகிடக்கிறான்‌, 
அவனை எடுப்பாரில்லை. 


ஆமோ 5:3, நகரத்திலிருந்து புறப்பட்ட 
ஆயிரம்பேரில்‌ நூறுபேரும்‌, நூறுபேரில்‌ 
பத்துப்பேரும்‌ இஸ்ரவேல்‌ 
வம்சத்தாருக்கு. மீத்திருப்பார்கள்‌' 
என்று. கர்த்தராகிய தேவன்‌ 
சொல்லுகிறார்‌. 


இந்த அதிகாரத்தின்‌ ௮ 
“இந்த வசனத்தைக்‌ ளுங்கள்‌" ௭௦ 
சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தை 
ஆமோஸ்‌ தீர்க்கதரிசியும்‌ சொல்லுகிறார்‌. 
ஆமோசை இஸ்ரவேல்‌. புத்திரர்‌ 
மத்தியில்‌ அனுப்பியிருக்கிற கர்த்தரும்‌ 
சொல்லுகிறார்‌. 

“இஸ்ரவேல்‌ புத்திரரே, கர்த்தராகிய 
நான்‌ எகிப்துதேசத்திலிருந்து வரப்பண்ணின 
முழுக்குடும்பமாகிய உங்களுக்கு 
அவல்‌ சொல்லிய இந்த வசனத்தைக்‌ 





ஆமோஸ்‌ 


ழ்‌ நவள 
ஈயா 


இஸ்ரவேல்‌ தேசம்‌ இப்போது. 
பரிதாபமான நிலமையிலிருக்கிறது. கர்த்தர்‌ 
இஸ்ரவேல்‌ தேசத்தின்‌: அழிவை 
முன்னறிவிக்கிறார்‌. கர்த்தருடைய 
வார்த்தையை ஆமோஸ்‌ தீர்க்கதரிசனமாய்ச்‌ 
சொல்லுகிறார்‌. இஸ்ரவேல்‌ என்னும்‌: 
கன்னிகை விழுந்தாள்‌” (ஆமோ 5:2). 
அவள்‌ தன்னுடைய பாவத்தில்‌ விழுந்தாள்‌. 
அவள்‌ இனி ஒருபோதும்‌ 
எழுந்திருக்கமாட்டாள்‌. அவளுடைய பழைய 
மேன்மை அவளுக்கு திரும்பவும்‌ கிடைக்காது. 

இஸ்ரவேல்‌ என்னும்‌ கன்னிகை தன்‌ 
தேசத்தில்‌ விழுந்து கிடக்கிறாள்‌. இஸ்ரவேல்‌ 
புத்திர்‌ தங்‌ தேசத்தின்‌ 
பாதுகாப்புக்காக, 
உதவிகளை நாடிப்போனார்கள்‌. அவர்களோடு 
இராணுவ ஒப்பந்தமும்‌, சமாதான பன்‌ 
செய்துகொண்டார்கள்‌. ஆனால்‌ 
தேசத்தார்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரை வரி 
ஏமாற்றிவிடுகிறார்கள்‌. 


விடுவார்கள்‌. அந்நிய தேசத்தார்‌ அவர்களை 
தங்கள்‌ தேசத்திற்கு சிறைப்பிடித்து. 
கொண்டுபோவார்கள்‌. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
தங்கள்‌ தேசத்தை மறந்தார்கள்‌, தங்கள்‌ 
தேசத்தின்‌ நன்மைக்காகவும்‌, 
பாதுகாப்புக்காகவும்‌, அவர்கள்‌ 
கர்த்தரிடத்தில்‌ ஜெபம்பண்ணவில்லை. 
ஆகையினால்‌ அவர்கள்‌ அந்நிய தேசத்து 
'சிறையிருப்புக்குட்படுத்தப்பட்டார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 

தேசத்திற்காக, கர்த்தருடைய ௪ 
பணிவோடு விண்ணப்பம்‌ செய்திருந்தால்‌, 
கர்த்தர்‌ அவர்களை  ஆசீர்வதித்திருப்பார்‌ 
அவர்களுடைய தேசத்தையும்‌ 
பாதுகாத்திருப்பார்‌. ஆனால்‌ இஸ்ரவேல்‌ 
தேசத்திலுள்ளவர்களோ கர்த்தரை நம்பாமல்‌, 

தேசத்தாரை நம்பினார்கள்‌. 


அவர்களுக்கு. 


rd 


அவர்களால்‌ தேசத்திற்கு 
உதவிசெய்ய முடியவில்லை. 


- விரிவுரை 
AMOS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நகரத்திலிருந்து 
மிரம்பேரில்‌ நூறுபேரும்‌, 
பத்துப்பேரும்‌ இஸ்ரவேல்‌ வம்சத்தாருக்கு 
மீந்திருப்பார்கள்‌” (ஆமோ 5:3) என்று 
கர்த்தராகிய தேவன்‌ சொல்லுகிறார்‌. 

இஸ்ரவேல்‌ தேசத்திலே ஆயிரம்‌: 
பலசாலிகளைக்கொண்ட பெரிய சேனை 
இருந்தது. அவர்கள்‌ அந்நிய தேசத்தாரோடு 
பின்பு. அவர்களுடைய 

பேர்‌ மாத்திரமே 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ நூறு 
பேரை யுத்தத்திற்கு அனுப்பினார்கள்‌. 
ஆனால்‌ பத்துபேர்‌ மாத்திரமே 
யுத்தக்களத்திலிருந்து திரும்பி வருகிறார்கள்‌. 
மற்றவர்கள்‌ எல்லோரும்‌ யுத்தத்திலே 
அழிந்துபோனார்கள்‌. 


புறப்பட்ட 
நூறுபேரில்‌ 


மீந்திருக்கிறார்கள்‌. 


கர்த்தரைத்‌ தேடுங்கள்‌ 
ஆமோ 5:4-15 


ஆமோ 58%. கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
வம்சத்தாருக்குச்‌. சொல்லுகிறது. 
என்னவென்றால்‌: என்னைத்‌ 


தேடுங்கள்‌, அப்பொழுது பிழைப்பீர்கள்‌. 


ஆமோ 55. பெத்தேலைத்‌ 
தேடாதேயுங்கன்‌, கில்காலிலும்‌ 
சேராதேயுங்கன்‌, பெயெர்‌ செயாவுக்கும்‌ 
போகாதேயுங்கன்‌; ஏனென்றால்‌ கில்கால்‌ 
சிறையிருப்பாகவும்‌, பெத்தேல்‌ பாழான 
ஸ்தலமாகவும்‌ போகும்‌. 


ஆமோ 5:6. கர்த்தரைத்‌ தேடுங்கள்‌, 
அப்பொழுது யிழைப்பீர்கன்‌; 
இல்லாவிட்டால்‌ பெத்தேலில்‌ இருக்கிற 
ஒருவராலும்‌ அவிக்கப்படாத அக்கினி 
யோசேப்பின்‌ விட்டில்‌ பற்றி, அதைப்‌ 
யட்சிக்கும்‌. 

ஆமோ 5:7. நியாயத்தை எட்டியாக 
மாற்றி, நீதியைத்‌ தரையிலே 
விழிப்பண்ணுகிறவர்கனே, அவரைத்‌ 
தேடுங்கள்‌. 





f= THE 
TT 


ஆமோ 5:8. அவர்‌ அறுமீனையும்‌. 
மிருகசீரிஷத்தையும்‌ உண்டாக்கினவர்‌, 


இராத்திரியாக 
அத்தகாரப்படுத்துகிறவர்‌; அவர்‌ 
சமுத்திரத்தின்‌ 'ணீர்கனை 
வரவழைத்து, அவைகளை பூமியின்‌. 
விசாலத்தின்மேல்‌ ஊற்றுகிறவர்‌; கர்த்தர்‌ 
என்பது அவருடைய நாமம்‌. 


ஆமோ 5:9. அரணான ஸ்தலத்தின்மேல்‌ 
பாழ்க்கடிப்பு வரத்தக்கதாக, அவர்‌ 
கொள்ளை வ 

பலத்தவனுக்கு. 
லகுவடையப்பண்ணுகிறவர்‌. 


ஆமோ 510. ஒலிமுகவாசலிலே. 
கடிந்துகொள்ளுகிறவனை அவர்கள்‌ 
பகைத்து, யதார்த்தமாய்ப்‌ 
பேசுகிறவனை வெறுக்கிறார்கள்‌. 


ஆமோ 5. 
மிதித்து, 
தானியத்தைச்‌ 


நீங்கள்‌ தரித்திரனை 
அவன்‌ கையிலே, 
சுமைசுமையாய்‌. 
வாங்குகிறபடியினால்‌, நீங்கள்‌. 
பொனிந்த கற்களால்‌ வீடுகளைக்‌: 
கட்டிணீர்கன்‌, ஆனாலும்‌ அவைகளில்‌ 
நீங்கள்‌. குடியிருப்பதில்லை; 
இன்பமான திராட்சத்தோட்டங்களை 
நாட்டினீர்கன்‌, ஆணாலும்‌ அவைகளின்‌ 
இரசத்தை நீங்கள்‌ குடிப்பதில்லை. 


ஆமோ 5:12, உங்கள்‌ மீறுதல்கன்‌ 
மிகுதியென்றும்‌, உங்கள்‌ பாவங்கள்‌ 
பலத்ததென்றும்‌ அறிவேன்‌; நீதிமானை 
ஒடுக்கி, பரிதானம்‌ வாங்கி, 
ஒலிமுகவாசலில்‌ ஏழைகளின்‌ 
நியாயத்தைப்‌ புரட்டுகிறீர்கள்‌. 

ஆமோ 51௨. ஆகையால்‌ 
புத்திமான்‌ அந்தக்காலத்திலே 
மெனனமாயிருக்கவேண்டும்‌; அந்தக்‌. 
காலம்‌ தீமையான காலம்‌. 


ஆமோ தரக்‌, நீங்கள்‌. 
பிழைக்கும்படிக்குத்‌ தீமையை அல்ல, 
நன்மையைத்‌ தேடுங்கள்‌; அப்பொழுது 
நீங்கள்‌. சொல்லுகிறபடியே 
சேனைகளின்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
உங்களோடே இருப்பார்‌. 


ஆமோஸ்‌ - 
AMOS- COMMENTARY 


விரிவுரை CONES 


UBLISHERS 


ஆமோ 
வெறுத்து, 
ஓஒலிமுகவாசலில்‌ 
'திலைப்படுத்துங்கன்‌; ஒருவேளை 
சேனைகளின்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 


யேோசேப்பிலே  மீதியானவர்களுக்கு 
இரங்குவார்‌. 


5. நீங்கள்‌ தீமையை 
நன்மையை விரும்பி, 


நியாயத்தை 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ வம்சத்தாருக்கு 
தம்முடைய வார்த்தைகளைச்‌ சொல்லுகிறார்‌. 
உங்கள்‌ மீறுதல்கள்‌ மிகுதி என்றும்‌, 
உங்கள்‌ பாலங்கள்‌ பலத்தது என்றும்‌ 
அறிவேன்‌" (ஆமோ 512) என்று கர்த்தர்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரரிடம்‌ பொதுவாகச்‌ 
சொல்லுகிறார்‌. கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரருடைய மீறுதல்களையும்‌ 
பாவங்களையும்‌ அறிந்திருப்பதுபோல, 
அவர்களும்‌ தங்களுடைய பாவங்களையும்‌. 
மீறுதல்களையும்‌ அறிந்திருக்கவேண்டும்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரரோ, தங்கள்‌ 
பாவங்களைப்பற்றியும்‌, மீறுதல்களைப்பற்றியும்‌ 
அறியாதவர்களாயிருக்கிறார்கள்‌. 
தங்களிடத்தில்‌ பாவங்களும்‌ மீறுதல்களும்‌ 
இல்லையென்று நினைக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
தங்களைப்பற்றி எண்ணவேண்டிய பிரகாரமாக 
எண்ணாமல்‌, உயர்வாக எண்ணுகிறார்கள்‌. 


ஸ்ரவேல்‌ புத்திரரைப்போலவே, நாமும்‌ 
தததி ன்ற குக்காளா்‌ 
நமக்குள்ளே வீணான சிந்தனைகளும்‌ 
மாயையான காரியங்களும்‌ நிரம்பியிருக்கிறது. 
துன்மார்க்கமான வார்த்தைகளைப்‌ 
பேசுகிறோம்‌. நம்முடைய மாம்சத்தின்‌ 
இச்சைகளை நிறைவேற்றுவதற்கு முயற்சி 
பண்ணுகிறோம்‌. கர்த்தருடைய 
பிரமாணத்திற்கு கீழ்ப்படியாமல்‌, நம்முடைய 
சுயலிருப்பத்தின்‌ பிரகாரமாக ஜீவிக்கிறோம்‌. 
ஆனாலும்‌ நம்முடைய பாவங்களைக்‌ 
குறித்தும்‌, மீறுதல்களைக்‌ குறித்தும்‌ நாம்‌ 
அறியாதவர்களாயிருக்கிறோம்‌.. 
விசுவாசிகளாகிய நாம்‌ கர்த்தருக்கு 
கீழ்ப்படிந்து ஜீவிக்கவேண்டும்‌. கர்த்தர்‌ 
க கொடுத்திருக்கிற 
உண்மையாய்‌ 
ஆனால்‌, நம்மில்‌ 
செய்யவேண்டிய வேலைகளை 
ஒழுங்காய்‌ செய்வதில்லை. செய்யக்கூடாத 
வேலைகளை செய்கிறோம்‌. இல்விரண்டுமே 


பாவம்‌. 





ழ்‌ நவள ஆமோஸ்‌ 
யாய 


இஸ்ரவேல்‌ புத்திரரிடத்தில்‌ திரளான 
பாவங்கள்‌ காணப்படுகிறது. அவர்களுடைய 
பாவங்கள்‌ பலத்ததாயிருக்கிறது. 
அவர்களுடைய மீறுதல்கள்‌ 
மிகுதியாயிருக்கிறது. கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரருடைய பாவங்களில்‌ சிலவற்றை இங்கு 

குறிப்பிட்டுச்‌ சொல்லுகிறார்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தரை 
ஆராதியாமல்‌, விக்கிரகங்களை 
ஆராதிக்கிறார்கள்‌. அவர்கள்‌ கர்த்தரைத்‌ தேட 
வேண்டும்‌. ஆனால்‌ அவர்களோ கர்த்தரைத்‌ 
தேடாமல்‌ பெற்தேலைத்‌ தேடுகிறார்கள்‌. 
நிறுவப்பட்டிருக்கிற. 


பொன்கன்றுக்குட்டியைத்‌ தேடுகிறார்கள்‌. 


க பம்‌ 
ள்‌, 
ப்‌ 5:5) 


கர்‌ 
“தில்காலிலும்‌ 
செபாவுக்கும்‌ போகாதேயுங்கள்‌" ( 
என்று சொல்லுகிறார்‌. 
கில்கால்‌ சிறையிருப்பாகவும்‌, 
பாழான ஸ்தலமாகவும்‌ போகும்‌ (ஆமோ 5:5). 


தல 
பக்திமார்க்கத்திற்கு 

ப்ப இப்போதோ த 
விக்கிரகாராதனைக்கு 


னன்ன விளங்குகிறது. 
தத்தன்‌ புத்திரர்‌ மத்தியிலே. 
அக்கிரமமும்‌ 


அ கரத்திகக்கைத. அவர்கள்‌ தரித்திரரை 
ஒடுக்குகிறார்கள்‌. நியாயத்தை எப்டியாக 
யிலே 


வழக்குகளை நியாயமாய்‌ விசாரிப்பதில்லை. 

ஆகையினால்‌ அவர்களுடைய 

நியாயவிசாரணை கர்த்தருக்கு. 

அருவருப்பாயிருக்கிறது. அது 

எட்டியைப்போல கசப்பாயிருக்கிறது. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 

செய்கிறார்கள்‌. 

ஐசுவரியவான்களாயும்‌, 

இருக்கிறவர்கள்‌. 

போடுகிறார்கள்‌. 

தானியத்தை 

வாங்குகிறார்கள்‌. 


- விரிவுரை 
AMOS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நியாயாதிபதிகள்‌ 
சம்பாதிப்பதற்கு. 
கொடுக்கிறார்கள்‌. 


ஐசுவரியத்தை 
முக்கியத்துவம்‌ 
டிக்கும்‌, 
முக்கியத்துவம்‌ 
பரிதானம்‌ வாங்கி 
புரட்டுகிறார்கள்‌ 
வழக்குகளை 
அவர்களிடத்திலிருந்து 


பரிதானமாக 
நியாயாதிபதிகள்‌ கேட்கும்‌ 
பரிதானத்தைக்‌.... கொடுப்பதைத்‌ தவர, 
தரித்திரருக்கு வேறு வழியில்லை. அவர்கள்‌ 
தங்களைக்‌ காத்துக்கொள்ள 
வேண்டுமென்றால்‌, நியாயாதிபதிகளுக்கு 
பரிதானம்‌ கொடுக்கவேண்டும்‌. தரித்திரர்கள்‌ 
மிகவும்‌ கஷ்டப்பட்டு பாடுபட்டு தங்கள்‌ 
களஞ்சியத்தில்‌ தானியத்தை சேமித்து, 
வைத்திருக்கிறார்கள்‌. ஒரு வருஷம்‌ 
முழுவதற்கும்‌ இந்த தானியமே 
அவர்களுடைய முழுக்குடும்பத்திற்கும்‌ 
போஜனம்‌. ஆனாலும்‌ நியாயாதிபதிகளுக்கு 
பரிதானம்‌. கொடுப்பதற்காக, தங்களுடைய 
போஜனத்திற்கென்று வைத்திருக்கும்‌ 
தானியத்தை அவர்களுக்கு சுமை சுமையாகக்‌ 
கொடுத்துலிடுகிறார்கள்‌ 
தரித்திரர்கள்‌ பல சமயங்களில்‌ 
பணத்தை கடனாக வாங்குவதற்குப்‌ பதிலாக 
தானியத்தை கடனாக வாங்கியிருப்பர்கள்‌. 
கடன்‌ கொடுத்தவர்கள்‌ 
நெருக்குகிறபடியினால்‌, 


அவர்கள்‌ 


வாங்கிக்கொள்கிறார்கள்‌. 


தங்களுடைய கடனை அடைத்து தீர்ப்பார்கள்‌. 

இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ 
பாவங்களைப்பற்றி கர்த்தர்‌ சொல்லும்போது, 
“நீதிமானை ஒடுக்கி, பரிதானம்‌ வாங்கி, ஒலி 
முகவாசலில்‌ ஏழைகளின்‌ நியாயத்தைப்‌ 
புரட்டுகிறீர்கள்‌” (ஆமோ 5/2) என்று 
சொல்லுகிறார்‌. தேசத்தில்‌ 
பலவீனமாகயிருக்கிறவர்களுக்கு விரோதமாக 


நீதிமானை ஒடுக்குகிறார்கள்‌. 





ஆமோஸ்‌ 


i FTE 
யாய 


ஐசுவரியவான்கள்‌ 
ஒடுக்குகிறார்கள்‌. 
ஐசுவரியவான்‌களைப்‌. 
வாக்குப்பண்ணி, அவர்களிடத்திலிருந்து: 
பரிதானம்‌. வாங்கிக்கொள்கிறார்கள்‌. 
ஒலிமுகவாசலிலே கடிந்துகொள்ளுகிறவனை. 
அவர்கள்‌ பகைத்து, 
பேசுகிறவனை 
(ஆமோ 510) 


நியாயாதிபதிகள்‌ 
ஒடுக்குவதுபோல, 
உண்மையுள்ள 


ஏழைகளை 
நியாயாதிபதிகளோ, 


பாதுகாப்பாக 


ஜனங்களை 

கர்த்தருடைய 
ஊழியக்காரர்களையும்‌ 
ஒடுக்குகிறார்கள்‌. கர்த்தருடைய 
தீர்க்கதரிசிகள்‌, கர்த்தருடைய நாமத்தினால்‌. 
சொல்லும்‌ வார்த்தைகளை, துன்மார்க்கமான 
நியாயாதிபதிகளால்‌ சகித்துக்கொள்ள 
முடியவில்லை. 


தீர்க்கதரிசிகள்‌ 
நியாயாதிபதிகளையும்‌, 
குடிந்துகொள்கிறார்கள்‌. நியாயாதிபதிகள்‌ 
தங்களைக்‌ கடிந்துகொள்கிற 
தீர்க்கதரிசிகளை வெறுக்கிறார்கள்‌. 


ஒலிமுக வாசலிலே 


பிரபுக்களையும்‌ 


வாங்கி நீதியைப்‌ புரட்டுகிற நியாயாதிபதிகள்‌ 
சத்தியத்தைப்‌ பேசுவதுமில்லை. அதை 
நேசிப்பதுமில்லை. அவர்கள்‌ யதார்த்தமாய்ப்‌ 
பேசுகிற கர்த்தருடைய ஊழியக்காரரையும்‌ 
பகைக்கிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திர்‌ மத்தியிலே. 
மீறுதல்கள்‌ மிகுதியாயிருக்கிறது. பாவங்கள்‌ 
பலந்தர்கிறது ஆனாலும்‌ அவர்களில்‌ 
புத்திமான்களாயிருக்கிறார்கள்‌. 
சத்தியத்தைப்‌ பேசுகிறார்கள்‌. 
துன்மார்க்கரைக்‌ 
குடிந்துகொள்கிறார்கள்‌. துன்மார்க்கர்‌ 
சத்தியத்திற்கு சத்துருக்களாயிருக்கிறார்கள்‌. 
துன்மார்க்கரிடத்தில்‌ நேர்மையும்‌, 
கண்ணியமும்‌ இருக்காது. கையினால்‌. 
துன்மார்க்கர்‌ சத்தியவானுடைய பேச்சுக்களை: 
கேட்க விரும்புவதில்லை. 


- விரிவுரை 
AMOS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தம்முடைய செய்திகளை, 
தம்முடைய தீர்க்கதரிமிகளுக்கு 
வெளிப்படுத்தியிருக்கிறார்‌. கர்த்தருடைய 
செய்திகளைப்‌ பெற்றுக்கொண்ட 
தீர்க்கதரிசிகள்‌, அதை ஜனங்களுக்கு 
சொல்லாமல்‌ அமைதியாயிருக்கக்கூடாது. 
அவர்கள்‌ கர்த்தருடைய செய்தியை தங்கள்‌ 
மனதிற்குள்‌ முனங்காமல்‌, தெளிவாகவும்‌, 
சத்தமாகவும்‌ பேசவேண்டும்‌. 


கர்த்தர்‌ 


காலமோ தீமையான 
நியாயாதிபதிகள்‌ 
ஒலிமுகவாசலில்‌ அமர்ந்து, ஏழைகளின்‌ 
நியாயத்தைப்‌ புரட்டுகிறார்கள்‌. “ஆகையால்‌ 
புத்திமான்‌ அந்தக்காலத்திலே. 
மெளனமாயிருக்கவேண்டும்‌ (ஆமோ 5:13) 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
புத்திமான்கள்‌ சர்ப்பங்களைப்போல. 
வினாவுள்ளவர்களாயிருக்க வேண்டும்‌. 


தாங்கள்‌ 


பேசுகிற ஒவ்வொரு 
வார்த்தைகளையும்‌, 


புத்திமான்கள்‌ மிகுந்த 
எச்சரிப்போடும்‌. 
துன்மார்க்கர்‌ இவர்கள்‌ 
புத்தியுள்ள வார்த்தைகளையும்‌, 
வியாக்கியானம்பண்ணி. 

அவர்கள்‌ நீதிமான்களுக்கு 

கொடுத்து விடுவார்கள்‌. 

கவனமாயும்‌ பேசவேண்டும்‌. 

தைரியமாயும்‌ பேசவேண்டும்‌. கர்த்தருக்கு 
பயப்படுகிறவர்கள்‌ ்‌ 


பயப்படமாட்டார்கள்‌. 


ர்த்து 
ரது த வந்திருக்கிறது. 
பெத்தேலும்‌, கில்காலும்‌ விக்கிரகாராதனை 
நடைபெறுகிற ஸ்தலங்கள்‌. கர்த்தர்‌ இந்த 
ஸ்தலங்களை பாழான ஸ்தலமாக ஆக்குவார்‌ 
(ஆமோ 5:5) 


கில்கால்‌  விக்கிரகாராதனைக்கு 
தலைநகரமாயிருக்கிறது. இந்த நகரம்‌ 
சிறையிருப்பாகப்போகும்‌. பெத்தேல்‌ பாழான 
ஸ்தலமாகப்‌ போகும்‌. 





f= THE 
TT 


“உமது பராக்கிரமத்தின்‌ நாளிலே 
உம்முடைய ஜனங்கள்‌ மனப்பூர்வமும்‌ பரிகத்த 
அலங்காரமுமுள்ளவர்களாயிருப்பார்கள்‌:: 
விடியற்காலத்துக்‌ கர்ப்பத்தில்‌ பிறக்கும்‌. 
பனிக்குச்‌ சமானமாய்‌ உம்முடைய யெளவன 
ஜனம்‌ உமக்குப்‌ பிறக்கும்‌" (சங்‌ 110:3) 


கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய 
காணிக்கைளைப்பற்றியும்‌ மோசே இஸ்ரவேல்‌: 
புத்திரராகிய சபையாருக்கு சொல்லுகிறார்‌. 
குர்த்தருக்குச்‌ செலுத்தும்‌ காணிக்கை: 
என்னவென்றால்‌: “பொன்னும்‌ வெள்ளியும்‌, 
வெண்கலமும்‌, இளநீலநூலும்‌, 
இரத்தாம்பரநூலும்‌, சிவப்புநூலும்‌, மெல்லிய 
பஞ்சுநூலும்‌, வெள்ளாட்டு மயிரும்‌, 

ப்புத்தீர்ந்த ஆட்டுக்கடாத்தோலும்‌, 


முதலிய இரத்தினங்களுமே" (யாத்‌ 35:5-0). 


இஸ்ரவேல்‌ புத்திரரில்‌ 
ஞானஇருதயமுள்ள அனைவரும்‌ வந்து, 
கர்த்தர்‌ தட்டளையிட்டவைகளையெல்லாம்‌. 
செய்ய வேண்டும்‌ (யாத்‌ 35:10). கர்த்தர்‌ 
தம்முடைய பிள்ளைகள்‌ எல்லோருக்கும்‌, 
தம்முடைய சித்தத்தின்‌ பிரகாரமாக: 
வரங்களை பகிர்ந்து கொடுக்கிறார்‌ 


“அவனவன்‌ பெற்ற வரத்தின்படியே 
நீங்கள்‌ தேவனுடைய பற்பல கிருபையுள்ள 
ஈவுகளைப்‌ பகிர்ந்துகொடுக்கும்‌ நல்ல. 
உக்கிராணக்காரர்போல, ஒருவருக்கொருவர்‌ 
உதவிசெய்யுங்கள்‌" (பேது 4:10). 


ஐசுவரியவான்கள்‌ 

ஆசரிப்புக்கூடாரத்து 

பொருட்களை காணிக்கையாகக்‌ கொண்டு 
வரவேண்டும்‌. தானருதயழுள்ளவரகள்‌ 
ஆசரிப்புக்கூடாரத்தின்‌ வேலைகளை 
செய்யவேண்டும்‌. கர்த்தருடைய 
ஆசரிப்புக்கூடாரத்து வேலையை செய்வதற்கு 
இஸ்ரவேல்‌ புத்திரராகிய சபையார்‌ 
எல்லோருமே தேவைப்படுகிறார்கள்‌. 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


மோசே இஸ்ரவேல்‌ புத்திரராகிய 
சபையார்‌ எல்லோரையும்‌ நோக்கி, “உங்களில்‌ 
ஞான இருதயமுள்ள அனைவரும்‌ வந்து, 
கர்த்தர்‌ கட்டளையிட்டவைகளையெல்லாம்‌. 
செய்வார்களாக என்றும்‌, வாசஸ்தலத்தையும்‌, 
அதின்‌ கூடாரத்தையும்‌, அதின்‌ மூடியையும்‌, 
அதின்‌ கொக்கிகளையும்‌, அதின்‌ 
பலகைகளையும்‌, அதின்‌ தாழ்ப்பாள்களையும்‌, 
தூண்களையும்‌, அதின்‌ 
- பெட்டியையும்‌, அதின்‌ 
கிருபாசனத்தையும்‌, 

மறைவின்‌ திரைச்சிலையையும்‌" என்றும்‌, 


'மேஜையையும்‌, அதின்‌ தண்டுகளையும்‌, 
அதின்‌ சகல பணிமுட்டுகளையும்‌, 
சமுகத்தப்பங்களையும்‌, வெளிச்சங்கொடுக்கும்‌. 
குத்துவிளக்கையும்‌, அதின்‌ கருவிகளையும்‌, 

ன்‌ அகல்களையும்‌, வெளிச்சத்துக்கு 

எண்ணெயையும்‌, தூபபீடத்தையும்‌, அதின்‌ 
தண்டுகளையும்‌, அபிஷேகதைலத்தையும்‌, 
சுகந்த தூபவர்க்கத்தையும்‌, வாசஸ்தலத்தின்‌ 
வாசலுக்குத்‌ தொங்குதிரையையும்‌" என்றும்‌, 

கனபலிபீடத்தையும்‌, ன்‌ 
த நான்க. பனக 
தண்டுகளையும்‌, அதின்‌ சகல 
பணிமுட்டுகளையும்‌, தொட்டியையும்‌, அதின்‌ 
பாதத்தையும்‌, பிராகாரத்தின்‌ 
தொங்குதிரைகளையும்‌, அதின்‌ 
தூண்களையும்‌. அதின்‌ பாதங்களையும்‌, 
பிராகாரத்து வாசலின்‌ தொங்குதிரையையும்‌, 
வாசஸ்தலத்தின்‌ முளைகளையும்‌, 
பிராகாரத்தின்‌ முளைகளையும்‌, அவைகளின்‌ 
கயிறுகளையும்‌" என்றும்‌, 


“பரிசுத்த ஸ்தலத்திலே ஆராதனை 
செய்வதற்குரிய வஸ்திரங்களையும்‌, ஆசாரிய 
ஊழியஞ்செய்கிற ஆரோனின்‌ பரிசுத்த 

, அவன்‌ குமாரின்‌ 
அவர்கள்‌ 
" (யாத்‌ 3520-19) என்றும்‌ 


வரங்களைப்பற்றி விரிவாக எழுதியிருக்கிறார்‌. 
அதன்‌ விவரம்‌ வருமாறு: 





ஆமோஸ்‌ 


ழ்‌ நவள 
யாய 


அவித்துப்போட முடியாது. அந்த அக்கினி 
யோசேப்பின்‌ வீட்டில்‌ பற்றியெரியும்‌. 


கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு 
இஸ்ரவேல்‌ தேசத்தின்மீது வரும்‌. அவருடைய 
கோபம்‌ அக்கினியைப்போல பற்றியெரியும்‌. 
கர்த்தருடைய கோபத்தின்‌ அக்கினியில்‌, 
பெத்தேலிலிருக்கிற எல்லா விக்கிரகங்களும்‌ 
பட்சிக்கப்படும்‌ அந்த அக்கினியை 
யாராலும்‌ அவிக்க முடியாது. அதை 
ஒருவராலும்‌ அணைத்துப்போட முடியாது. 

இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ தரித்திரனை 
மிதித்து. அவனுடைய கையிலே 
தானியத்தைப்‌ பரிதானமாக வாங்குகிறார்கள்‌. 
அநியாயமாய்‌ சம்பாதித்த ஐசுஷியத்தினால்‌ 
தங்களுக்கு பொளிந்த கற்களால்‌ வீடுகளை 
கட்டுகிறார்கள்‌. ஆனாலும்‌ அவர்கள்‌ அந்த 
வீடுகளில்‌ குடியிருக்கமாட்டார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ ப 
மிதித்து, ஏழைகளை ஒடுக்கி, 
சம்பாதித்த பணத்தினால்‌, 
இன்பமான திராட்சத்தோட்டங்களை 
நாட்டுகிறார்கள்‌. ஆனாலும்‌ அவர்கள்‌ 
தங்கள்‌ திராட்சத்தோட்டங்களின்‌ ரசத்தைக்‌ 
குடிக்கமாட்டார்கள்‌. இயற்கையான 
ஆசீர்வாதங்களை அனுபவிப்பதற்கு, 
அவர்களுடைய பாவங்களும்‌ அக்கிரமங்களும்‌ 
அவர்களுக்குத்‌ தடையாயிருக்கும்‌. 


ரித்திரனை 
, அநியாயமாய்‌ 
தங்களுக்கு 


திப்‌ ர்கள்‌. 
விக்கிரகங்களை விட்டு 


கர்த்தரிடத்திற்கு திரும்பி வரவேண்டும்‌. 


என்னென்ன காரியங்களை செய்யவேண்டும்‌. 
என்று. கர்த்தர்‌. அவர்களுக்கு 
ஆலோசனைகளைச்‌ சொல்லுகிறார்‌. 


- விரிவுரை 
AMOS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அவர்களிடத்தில்‌ உண்மையும்‌, நேர்மையும்‌, 
கண்ணியமும்‌, தெய்வபக்தியும்‌ 
இருக்கவேண்டும்‌. அவர்கள்‌ சத்தியத்திற்கு 
முக்கியத்துவம்‌ கொடுக்கவேண்டும்‌. 
புத்திர்‌. அந்நிய 
தூபங்காட்டாமல்‌, தங்கள்‌ 
கர்த்தரை ஆவியோடும்‌, 
உண்மையோடும்‌ தொழுதுகொள்ளவேண்டும்‌. 
அவர்களுடைய கிரியைகளில்‌ நீதியும்‌. 
நியாயமும்‌ காணப்படவேண்டும்‌. அவர்கள்‌ 
பிறருக்கு அநியாயம்‌ செய்யக்கூடாது. 
தரித்திரரை ஒடுக்கக்கூடாது. யாரையும்‌ 
வஞ்சிக்கக்கூடாது. 
இஸ்ரவேல்‌ 
தேடவேண்டும்‌. 
பிழைப்பார்கள்‌ 


புத்திர்‌ கர்த்தரைத்‌ 

அப்பொழுது அவர்கள்‌ 
(ஆமோ 5:4). கர்த்தரை 
உண்மையான. மனதோடும்‌, 
முழுஇருதயத்தோடும்‌ தேடவேண்டும்‌. 
முழுஇருதயத்தோடு தேடாதவர்கள்‌, கர்த்தரை 
உண்மையோடு தேடமாட்டார்கள்‌. 


நேடிப்போனால்‌, 
கிருபைகளையும்‌, 


நாம்‌ கர்த்தரைத்‌ தேடும்போது, 
அவருடைய சிந்தைகளையும்‌, அவருடைய 
பிரமாணங்களையும்‌ அறிந்துகொள்ளும்‌ 
வண்ணமாக, அவரைத்‌ தேடவேண்டும்‌ 
கர்த்தரைத்‌ தேடுவதே நம்முடைய ஜீவன்‌. 
கர்த்தரைத்‌ தேடுகிறவர்கள்‌ பிழைப்பார்கள்‌. 

ஆமோஸ்‌ தீர்க்கதரிசி, இஸ்ரவேல்‌ 
புத்திரரிடம்‌, “கர்த்தரைத்‌ தேடுங்கள்‌, 
அப்பொழுது பிழைப்பீர்கள்‌” (ஆமோ 5:6) 
என்று சொல்லுகிறார்‌. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌, 
கர்த்தரைத்‌ தேடும்போது. தங்கள்மீது 
ஆக்கினைத்தீர்ப்பாக. வந்திருக்கும்‌, 
கர்த்தருடைய நியாயத்தீர்ப்புக்களிலிருந்து 
அவர்கள்‌ விடுவிக்கப்படுவார்கள்‌. 
அவர்களுடைய தேசம்‌ சத்துருக்களிடமிருந்து 
தப்பிக்கும்‌. 





ஆமோஸ்‌ 


i FTN 
TT 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 


அவர்கள்‌ 


கர்த்தரைத்‌. 
தேடும்போது, , இப்போது. 
அனுபவிக்கும்‌ தீங்குகளுக்கு. 
விலக்கப்படுவார்கள்‌. அவர்களுக்கு நன்மை 
உண்டாகும்‌. ஆறுதலும்‌ சமாதானமும்‌ 
உண்டாகும்‌. அவர்களுடைய ஆத்துமாக்கள்‌ 
செழிக்கும்‌. கர்த்தரைத்‌ தேடுகிறவர்களின்‌ 
இருதயம்‌ பரிசுத்தமாயிருக்கும்‌. 

நாம்‌ தேடுகிற கர்த்தர்‌ எப்படிப்பட்டவர்‌ 
என்பதை, ஆமோஸ்‌ இங்கு விரிவாகச்‌ 
சொல்லுகிறார்‌. 


அறுமீனையும்‌: 
மிரகசரிறத்தையும்‌ உண்டாக்கினவர்‌; அவர்‌ 
மரண இருளை விடியற்காலமாக மாற்றி, 
பகலை இராத்திரியாக: 
அந்தகாரப்படுத்துகிறவர்‌:: அவர்‌ 
சமுத்திரத்தின்‌ தண்ணீர்களை வரவழைத்து. 
அவைகளை பூமியின்‌ விசாலத்தின்மேல்‌: 
ஊற்றுகிறவர்‌: கர்த்தர்‌ என்பது அவருடைய 
நாமம்‌. அரணான ஸ்தலத்தின்மேல்‌ 
பாழ்க்கடிப்பு வரத்தக்கதாக, அவர்‌ கொள்ளை 
கொடுத்தவனைப்‌ பலத்தவனுக்கு விரோதமாய்‌ 
லகுவடையப்பண்‌ ணுகிறவர்‌” (ஆமோ 5:89). 


கர்த்தர்‌ சர்வவல்லமையுள்ளவர்‌. அவர்‌ 
சர்வசிருஷ்டிகர்‌. தேவனுடைய சிருஷ்டிக்கும்‌ 
வல்லமையைப்பற்றி, ஆமோஸ்‌ அதிகமாய்ச்‌ 
சொல்லியிருக்கிறார்‌ 


“அவர்‌ பர்வதங்களை 
உருவாக்கினவரும்‌, காற்றைச்‌ 
சிருஷ்டித்தவரும்‌, மனுஷனுடைய நினைவுகள்‌ 


அந்தகாரமாக்குகிறவரும்‌, 

உயர்ந்த 

உலாவுகிறவருமாயிருக்கிறார்‌: 

தேவனாகிய கர்த்தர்‌ என்பது அவருடைய 

நாமம்‌" (ஆமோ 4:13). 
கர்த்தரே நட்சத்திர. 'சிகளை 

சிருஷ்டித்தவர்‌. ஆனால்‌ 

புத்திரரோ, அந்த நட்சத்திரங்களை 

தங்களுடைய தேவர்களின்‌ நட்சத்திர ராசி 

என்று சொல்லுகிறார்கள்‌ (ஆமோ 5:26). 

ஆதியிலே தேவன்‌ வானத்தையும்‌ பூமியையும்‌. 

சிருஷ்டித்தார்‌. அவரே வானத்திலுள்ள 

எல்லா நட்சத்திரங்களையும்‌ சிருஷ்டித்தார்‌. 


- விரிவுரை 
AMOS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நட்சத்திரத்தின்‌ சுகிர்த 
இணைக்கக்கூடுமோ? 


வரப்பண்ணுவாயோ? 
சக்கர நட்சத்திரத்தையும்‌ அதைச்‌ சேர்ந்த 
நட்சத்திரங்களையும்‌ வழிநடத்துவாயோ? 
வானத்தின்‌ நியமங்களை நீ அறிவாயோ? 
அது பூமியையாளும்‌ ஆளுகையை நீ 
திட்டம்பண்‌ணுவாயோ?" (யோபு 38:31-33) 


'அவர்‌ ஒருவரே வானங்களை விரித்து, 
சத்தி அலைகளின்மேல்‌  நடக்கிறவர்‌. 

துருவச்சக்கர நட்சத்திரங்களையும்‌, 
மருகசீரஷத்தையும்‌, அறுமீனையும்‌, தட்சண 
மண்டலங்களையும்‌ உண்டாக்கினவர்‌"' 
(யோபு 9:89). 


கர்த்தருடைய கட்டளையின்‌ பிரகாரம்‌ 
பகலும்‌ இரவும்‌ மாறி மாறி வருகிறது. 
அதல்‌ எந்தவித  மாற்றமுமில்லாமல்‌, 
வரையிலும்‌ தொடர்ந்து 
வந்துகொண்டேயிருக்கிறது. காலையில்‌ 
குரியன்‌ உதிக்கும்போது பூமியின்மீது 
வெளிச்சமுண்டாகிறது. மாலையில்‌ சூரியன்‌ 
மறையும்போது பூமியில்‌ இருள்‌ சூழ்கிறது. 
கர்த்தருடைய வல்லமையினாலேயே, இரவும்‌. 
பகலும்‌ மாறி மாறி வருகிறது. கர்த்தர்‌ 
ன்ப விடியற்காலமாக மாற்றுகிறார்‌. 
பகலை. இராத்திரியாக 
தந்தவரபபடுந்துகினார 
கர்த்தருடைய வல்லமை ஒருபோதும்‌ 
ல்‌ நம்முடைய 
மனந்திரும்பி, 
பணிவோடு 
கர்த்தர்‌ 
சந்தோஷமாக 
பாடுகளையும்‌, 
நம்மைவிட்டு 
ஆறுதலையும்‌ 
சமாதானத்தையும்‌ கொடுப்பார்‌. 


கர்த்தருடைய கட்டளையின்‌ பிரகாரம்‌, 
வானம்‌ மழையைப்‌ பெய்கிறது. மழை 
பூமியை நனைக்கிறது. பூமியில்‌ 
தாவரங்களும்‌ விருட்சங்களும்‌ முளைக்கிறது. 


சுவையான கனிகளைக்‌ 


கர்த்தர்‌ சமுத்திரத்தின்‌ 





ஆமோஸ்‌ 


ழ்‌ நவள 
யாய 


சர்வவல்லமையுள்ள தேவன்‌. 
தேடுகிற தம்முடைய 
ஜனத்திற்கு பெலத்தையும்‌ வல்லமையையும்‌ 
கொடுக்கிறார்‌.  கர்த்தநுடைய ஜனம்‌, 
தாங்கள்‌ இழந்துபோன பலத்தைத்‌ திரும்பப்‌ 
பெற்றுக்கொள்கிறார்கள்‌. கர்த்தர்‌ 
கொள்ளைக்கொடுத்தவனை, பலத்தவனுக்கு 
விரோதமாய்‌ லகுவடையப்பண்ணுகிறார்‌. 
(ஆமோ 5:9), 


கர்த்தர்‌ 
அவர்‌ தம்மைத்‌ 


தேடுகிறவர்களுக்கு 
மகத்தான ஆசீர்வாதங்கள்‌ கிடைக்கும்‌. நாம்‌ 
கர்த்தரைத்‌ பாது, நாம்‌ இழந்துபோன 
சரீர ஆரோக்கியத்தையும்‌, நன்மைகளையும்‌, 
ஆசிர்வாதங்களையும்‌ திரும்பப்‌ 
பெற்றுக்கொள்வோம்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
பேச்சிலும்‌ 


உண்மையுள்ளவர்களாயிருக்க 
அவர்களிடத்தில்‌ நீதியும்‌, 
உண்மையும்‌, கண்ணியமும்‌ 
காணப்படவேண்டும்‌. அவர்கள்‌ தீமையைத்‌ 
நேடக்கூடாது. நன்மையைத்‌ தேடவேண்டும்‌. 
அவர்கள்‌ தீமையை வெறுக்கவேண்டும்‌. 
நன்மையை விரும்பவேண்டும்‌. இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌  ஒலிமுகவாசலிலே நியாயத்தை 
நிலைப்படுத்தவேண்டும்‌ (ஆமோ 5415). 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
மாற்றினார்கள்‌. 
விழப்பண்ணினார்கள்‌ 
ஒலிமுகவாசலிலே. 
அநியாயம்‌ செய்தார்கள்‌ இப்போதோ 
அவர்கள்‌ மறுபடியும்‌, ஒலிமுகவாசலிலே. 
நியாயத்தை நிலைப்படுத்தவேண்டும்‌. எங்கு 
நியாயம்‌ அழிந்துபோனதோ, அங்கு நியாயம்‌ 
மறுபடியும்‌ நிலைப்படுத்தப்படவேண்டும்‌. 
அநீதி ல செய்த இடங்களில்‌ 
செய்யவேண்டும்‌. 
மனக்குறைவுகள்‌ 
அவர்களுக்கு மன ஆறுதலும்‌, 
கொடுக்கப்படவேண்டும்‌. 
மிதித்து, ஏழைகளை 
ஒடுக்கினவர்கள்‌, இனிமேல்‌ அவர்களுக்கு 
ஆதரவாயிருக்கவேண்டும்‌. 
நேசத்தில்‌ இவை 
நடைபெறவேண்டுமென்றால்‌, இஸ்ரவேல்‌ 
புத்திர்‌ தீமையை வெறுக்கவேண்டும்‌. 


கர்த்தரைத்‌: 


தங்களுடைய 
செய்கையிலும்‌ 
வேண்டும்‌. 
நேர்மையும்‌, 


நியாயத்தை. 
நீதியை 


557). 


- விரிவுரை 
AMOS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நன்மையை விரும்பவேண்டும்‌. 
மல்‌ 
இஸ்ரவேல்‌ 
தேடாமல்‌, 


அவர்கள்‌ 
நன்மையைத்‌ 
]த்திரர்‌ 
கர்த்தரைத்‌ 


பிள்ளைகள்‌ 
நற்குணத்தை 
விரும்பவேண்டும்‌. பிறருக்கு நன்மை செய்ய 
நாடவேண்டும்‌. நல்லவர்களை 
நேசிக்கவேண்டும்‌. நாம்‌ எந்த நன்மையை 
செய்தாலும்‌, அதை அன்பினால்‌ 
செய்யவேண்டும்‌. நாம்‌ செய்யும்‌ நன்மைகளை 
சந்தோஷமாய்ச்‌ செய்யவேண்டும்‌. நாம்‌. 
நன்மையான காரியங்களில்‌ 
பிரியப்படவேண்டும்‌. 


நாம்‌ தீமையைத்‌ தேடாமல்‌, நன்மையைத்‌ 
தேடும்போது, சேனைகளின்‌ தேவனாகிய 
கர்த்தர்‌ நம்மோடே கூடமிருப்பார்‌. நம்முடைய 
வார்த்தைகளின்‌ மூலமாயும்‌, செய்கைகளின்‌ 
மூலமாயும்‌ கர்த்தருடைய நாமம்‌ மகிமைப்படும்‌. 
நாம்‌ கர்த்தரைத்‌ தேடும்போது. 
ஜெபம்பண்ணுகிறோம்‌. நம்முடைய ஜெபத்தில்‌ 
நாம்‌ பயன்படுத்துகிற வார்த்தைகள்‌ 
சத்தியமான மார்த்தைகைகிகுக்கவேண்டும்‌ 
நம்முடைய ஜீவிய நம்முடை 

ஜெபவார்த்தைகளோடு த்துப்போகவேண்டும்‌ 
நாம்‌ ஜெபம்பண்ணுவதற்கு ஏற்ற பிரகாரம்‌ 
ஜீவிக்கவேண்டும்‌. அப்போது நாம்‌ எதற்காக 


கொடுப்பார்‌. 
நன்மையை பல்வ. நம்முடைய தேசம்‌ 
அழிவிலிருந்து இரட்சிக்கப்படும்‌. 


புலம்பல்‌ உண்டாகும்‌ 
ஆமோ 5:16,17 


ஆமோ 5:18. ஆதலால்‌ ஆண்டவரும்‌ 
சேனைகளின்‌ தேவனுமாகிய கர்த்தர்‌ 
சொல்லுகிறது. என்னவென்றால்‌: 
எல்லாத்தெருக்கனிலும்‌ புலம்பல்‌ 
உண்டாகும்‌; எல்லா வீதிகளிலும்‌ ஜயோ! 
ஜயோ! என்று ஓலமிடுவார்கள்‌;. 
பயிரிடுகிறவர்கணைத்‌ துக்கண்‌ 
கொண்டாடுகிறதற்கும்‌, ஒப்பாரிபாட, 
அறித்தவர்கனைப்‌ புலம்புகிறதற்கும்‌ 
வரவழைப்பார்கள்‌. 





i THE ஆமோஸ்‌ 
TT 


ஆமோ 517. எல்லாத்‌ 
'திராட்சத்தோட்டங்களிலும்‌ புலம்பல்‌ 
உண்டாயிருக்கும்‌, நான்‌ உன்‌ நடுவே 
கடந்துபோவேன்‌ என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 


இஸ்ரவேல்‌ தேசத்திற்கு பயங்கரமான 
அழிவு வரப்போகிறது. கர்த்தர்‌ இந்த 
அழிவைப்பற்றி சாதாரண வார்த்தைகளில்‌ 
சொல்லுவதற்கு பதிலாக, பயங்கரமான 
வார்த்தைகளினால்‌, சோகமான 
வார்த்தைகளினாலும்‌ சொல்லுகிறார்‌. 
கர்த்தருடைய வார்த்தைகளைக்‌ 
கேட்கும்போதே, இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
பயமும்‌ நடுக்கமும்‌ உண்டாகும்‌. 


வார்த்தைகள்‌ 
கர்த்தருடைய 
ஆண்டவரும்‌ 


வார்த்தைகளாயும்‌ இருக்கிறது. 
சேனைகளின்‌ தேவனுமாகிய 
கர்த்தர்‌ இந்த வார்த்தைகளைச்‌ 
சொல்லுகிறார்‌. "சேனைகளின்‌ தேவனாகிய 
கத்த என்றும்‌ பெருக்கு "அதானால்‌. 
என்னும்‌ வார்த்தை 
நடந்த ஆகின கர்த்தர்‌ 
சர்வதுதிகாரமும்‌, சர்வஆளுகையுமுள்ளவர்‌ 
என்பது இந்தப்‌ பெயரின்‌ பொருளாகும்‌. 


கர்த்தரால்‌ மாத்திரமே தம்முடைய 
வார்த்தைகளை நன்மையாக ஆக்க முடியும்‌ 
க்சி இஸ்ரவேல்‌ தேசத்தை புலம்பலுக்கும்‌, 
கொண்டாலுக்கும்‌ 
நகரத்திலும்‌ 
கிராமங்களிலும்‌ 


இப்புக்கொடுக்கிறார்‌ 
துக்கமுண்டாயிருக்கும்‌. 
துக்கமுண்டாயிருக்கும்‌. 


எல்லா வீதிகளிலும்‌ ஐயோ! ஐயோ! என்று 
ஓலமிடுவார்கள்‌. 'பமிரிடுகிறவர்களைத்‌ 
துக்கங்கொண்டாடுகிறதற்கும்‌, ஒப்பாரிபாட 
அறிந்தவர்களைப்‌ புலம்புகிறதற்கும்‌ 
வரவழைப்பார்கள்‌" (ஆமோ 5:16). 


திராட்சத்தோட்டங்களில்‌ வேலை 
செய்கிறவர்கள்‌ சந்தோஷமாக ஆடிப்பாடி 
வேலைசெய்வார்கள்‌. அவர்களுடைய 
சந்தோஷத்திற்கு ஒரு குறைவும்‌ இருக்காது. 
திராட்சத்தோட்டங்களில்‌ சந்தோஷத்தைத்‌ 
தவிர, வேறு எந்தவிதமான துக்கமோ, 
கவலையோ, கலக்கமோ இருக்காது. 


- விரிவுரை 
AMOS - COMMENTARY 


ஆனால்‌ இஸ்ரவேல்‌ தேசத்திற்கு 
அழிவு நெருங்கும்போது, 
திராட்சத்தோட்டங்களிலும்‌ 

உண்டாயிருக்கும்‌" (ஆமோ 


ப்ப 


507) என்று 


கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. அந்நிய தேசத்தார்‌. 
இஸ்ரவேல்‌ தேசத்தின்மீது 


பாதுகாக்கிறவராக 
அழிக்கிறவராக 
நடுவே கடந்துபோவார்‌ 
சங்கார 
கடந்துபோன துபோல, கர்த்தர்‌ 
தேசத்தார்‌ மத்தியிலே கடந்துபோவார்‌. 


அவரகள்‌ 


கர்த்தருடைய நான்‌ 
ஆமோ 5:18-20 


ஆமோ 548. கர்த்தருடைய ன்‌ 
விரும்புகிறவர்களுக்கு. ஜயோ! 
உங்களூக்கு என்ன 
கர்த்தருடைய 

வெளிச்‌சமாயிராமல்‌ 


அத்தகாரமாயிருக்கும்‌. 


ஆமோ 58. 
தப்பினவனுக்குக்கரடி எதிர்ப்பட்டது 
போலவும்‌, அல்லது வீட்டுக்குள்ளே. 
வந்து சுவரின்மேல்‌ தன்‌ கையை 
வைத்தபோது பாம்பு அவனைக்‌ 
கடித்ததுபோலவும்‌ இருக்கும்‌. 


520. 


சிங்கத்துக்குத்‌ 


ஆமோ 
நான்‌ 


கர்த்தருடைய 
வெளிச்சமாயிராமல்‌, 
இருளும்‌ பிரகாசமற்ற 
அத்தகாரமுமாயிருக்குமல்லவோ? 


எச்சரிப்பின்‌ 

புத்திரருக்கு, 
சொல்லப்படுகிறது. ஆனால்‌ அவர்களோ, 
கர்த்தருடைய எச்சரிப்பின்‌ வார்த்தைகளை 
அசட்டைபண்ணுகிறார்கள்‌. கர்த்தருடைய 
நாள்‌ வரட்டும்‌ என்று ஆர்வத்தோடு 
சொல்லுகிறார்கள்‌. கர்த்தருடைய நாளில்‌: 
தங்களுக்கு ஆசீர்வாதம்‌ கிடைக்கும்‌ என்று 
எதிர்பார்க்கிறார்கள்‌. 





ஆமோஸ்‌ 


i FTN 
TT 


நாளாயிராது. கர்த்தருடைய 

வெளிச்சமாயிராமல்‌ 

அந்தகாரமாயிருக்கும்‌. “கர்த்தருடைய நாளை 

விரும்புகிறவர்களுக்கு ஐயோ” (ஆமோ 578) 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ 


கர்த்தருடைய நாளை விரும்புகிறவர்கள்‌, 
தங்கள்‌ ம 
யுத்தத்தையும்‌ 
கர்த்தருடைய நாளின்போது, இஸ்ரவேல்‌ 
புத்திரருடைய ஆவிமிலே அமைதியும்‌ 
ஆறுதலும்‌ இருக்காது. கர்த்தருடைய நாள்‌ 
எப்போது முடியும்‌ என்று அவர்கள்‌ ஏங்கி 
தலித்துக்கொண்டிருப்பார்கள்‌. கர்த்தருடைய 
நாளிலே, தங்களுக்கு வந்த தீங்குகள்‌ 
தங்களை விட்டு எப்போது நீங்கிப்போகும்‌ 
என்று தவித்துக்கொண்டிருப்பார்கள்‌. 
அந்தகாரம்‌ எப்போது வெளிச்சமாய்‌ 
மாறும்‌ என்று ஏக்கத்தோடு 
காத்துக்கொண்டிருப்பார்கள்‌. 


கர்த்தருடைய நாளில்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கு தீங்குகள்‌ வரும்‌. அவர்களுக்கு 
துன்பங்களும்‌ கஷ்டங்களும்‌ வரும்‌. 
தங்களுடைய கஷ்டங்களை தாங்கமுடியாமல்‌ 

புத்திரர்‌ அழுது 

இல்வளவு கஷ்டங்களையும்‌ 
அனுபவிப்பதற்கு பதிலாக; தங்களுக்கு 
மரணம்‌ வந்தால்‌ நன்றாயிருக்கும்‌ என்று 
சொல்லுவார்கள்‌. 


கர்த்தருடைய நாளை 
அசட்டைபண்ணினவர்களும்‌, அந்த நாளை 
ஏளனம்பண்ணினவர்களும்‌, கர்த்தருடைய 
நாளின்போது மிகுந்த வேதனைகளை 
அனுபவிப்பார்கள்‌. 


“நாம்‌ பார்க்கும்படி அவர்‌ தீலிரித்துத 
தமது கிரியை: சீக்கிரமாய்‌ 
நடபபிக்கட்டுமென்றும்‌ இஸ்ரவேலின்‌ 
பரிசுத்தருடைய ஆலோசனையை நாம்‌. 
அறியும்படி அது சமீபித்து Sr 
சொல்லுகிறவர்களுக்கு 
(ஏசா 5:19). 


- விரிவுரை 
AMOS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தருடைய நாளை விரும்புகிறவர்கள்‌, 
அவருடைய நியாயத்தீர்ப்புகளை 
விரும்புகிறார்கள்‌. கர்த்தருடைய 
நாளின்போது, “உங்களுக்கு என்ன உண்டு” 
(ஆமோ 518) என்று கர்த்தர்‌ கேட்கிறார்‌. 
கர்த்தருடைய நாளில்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
நன்மையான முடிவுகள்‌ எதுவும்‌ உண்டாகாது. 


டய நாள்‌ வெளிச்சமாயிராமல்‌. 
அந்தகார கும்‌. கர்த்தர்‌ பகலை 
இருளாக்கும்போது, இந்த உலகத்தினால்‌ 
இருளை வெளிச்சமாக்க முடியாது. 
கர்த்தருடைய கிரியைகளுக்கு விரோதமாக 
யாரும்‌ கிரியை செய்ய முடியாது. கர்த்தர்‌ 
செய்ய நினைக்கிற காரியம்‌ ஒருபோதும்‌ 
தடைபடாது. 


கர்த்தருடைய நாளை விரும்புகிறவர்கள்‌, 
வில்லாதவர்கள்‌. அவர்கள்‌ தங்கள்‌ 
மதியீனத்தினால்‌ கர்த்தருடைய நாளை 
விரும்புகிறார்கள்‌. கர்த்தருடைய நாள்‌ 
தங்களுக்கு நன்மையான நாளாகயிருக்கும்‌ 
என்று எதிர்பார்க்கிறார்கள்‌. ஆனால்‌ 
கர்த்தருடைய நாள்‌ அவர்களுக்கு 
க்‌ நாளாகமிருக்கும்‌ என்பதை, 
நாள்‌ வரும்போது 

தற்க்துகொ வர்கள்‌ 


தம்முடைய நாள்‌ எப்படியிருக்கும்‌ என்று 
கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு விளக்கமாக 
சொல்லுகிறார்‌. “சிங்கத்துக்குத்‌ 
தப்பினவனுக்குக்கரடி எதிர்ப்பட்டதுபோலவும்‌, 
அல்லது வீட்டுக்குள்ளே வந்து சுவரின்மேல்‌ 
தன்‌ கையை வைத்தபோது பாம்பு அவனைக்‌ 
குடித்ததுபோலவும்‌ இருக்கும்‌” (ஆமோ 519). 


கர்த்தருடைய நாளின்போது, மனுஷன்‌ 
தனக்கு வரும்‌ தீங்குகளுக்கு தப்பித்து ஓட 
முயற்சி பண்ணுவான்‌. ஆனாலும்‌ அவன்‌ 
எங்கு ஓடினாலும்‌ தீங்கு அவனைத்‌ 
தொடரும்‌. ஆபத்து அவனை பின்‌ தொடர்ந்து 
வரும்‌. அவனுக்கு பாதுகாப்பு இருக்காது. 
கர்த்தருடைய நாளில்‌, மனுஷன்‌, ஒரு 
தீங்குக்கு தப்பித்து ஓடினாலும்‌, மற்றொரு 
தீங்கு அவனைப்‌ பின்பற்றி தொடரும்‌. 


“கர்த்தருடைய 
வெளிச்சமாயிராமல்‌, இருளும்‌ 
பிரகாசமற்ற அந்தகார முமாயிருக்குமல்லவோ?" 
(ஆமோ 5:20) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


நாள்‌ 





i FTE ஆமோஸ்‌ 
யாய 


மாய்மாலம்‌ 
ஆமோ 5:21-27 


ஆமோ 5:௮1. உங்கள்‌ பண்டிகைகனைப்‌. 
பகைத்து வெறுக்கிறேன்‌; உங்கள்‌ 
ஆசரிப்பு நாட்களில்‌ எனக்குப்‌. 
ீரியமில்லை. 


ஆமோ ௧௨௨, உங்கன்‌ 
தகனபலிகனையும்‌ போஜனபலிகளையும்‌ 
எனக்குப்‌ படைத்தாலும்‌ நான்‌ 
அங்கீகரிக்கமாட்டேன்‌; கொழுமையான 
உங்கள்‌: மிருகங்களின்‌ 
ஸ்தோத்திரபலிகளையும்‌ நான்‌ 
நோக்கிப்‌ பார்க்கமாட்டேன்‌. 


ஆமோ 5:28. உன்‌ பாட்டுகனின்‌ 
இரைச்சலை என்னைவிட்டு அகற்று; 
உன்‌ விணைகவின்‌ ஓசையை நான்‌ 
கேட்கமாட்டேன்‌. 


ஆமோ 634. நியாயம்‌ 
தண்ணீரைப்போலவும்‌, 'நீதிவற்றாத 
நதியைப்போலவும்‌ புரண்டுவரக்கடவது. 


ஆமோ 5:25. இஸ்ரவேல்‌ வம்சத்தாரே, 
நீங்கள்‌ வனாந்தரத்திலே இருந்த 
நாற்பது வருஷம்வரையில்‌ பலிகளையும்‌: 
காணிக்கைகளையும்‌. எனக்குச்‌. 
செலுத்தினீர்களோ? 


ஆமோ 5:28. நீங்கள்‌ உங்களுக்கு. 
உண்டாக்கின மோனோகுடைய 
கூடாரத்தையும்‌, உங்கன்‌ தேவர்களின்‌. 
நட்சுத்திரராசியாகிய உங்கள்‌. 
சொகுபங்களின்‌ சப்பரத்தையும்‌ 
சுமந்துகொண்டுவத்தீர்களே. 


ஆமோ 5:27. ஆகையால்‌ உங்களைத்‌ 
'தமஸ்குவுக்கு. அப்பாலே 
குடியோட்டுவேன்‌ என்று 
சேனைகளுடைய தேவன்‌ என்னும்‌ 
'நாமமுன்ன கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
விரோதமாகப்‌ பாவம்‌ 
ஆனாலும்‌ தாங்கள்‌ கர்த்தரிடத்தில்‌ 
பயபக்தியாயிருப்பதுபோல மாய்மாலம்‌ 
பண்ணுகிறார்கள்‌. கர்த்தர்‌ அவர்களுடைய 
வேஷத்தை அறிந்திருக்கிறார்‌. ஆகையினால்‌ 
அவர்களுடைய பண்டிகைகளையும்‌, 
ஆசரிப்புக்களையும்‌ கர்த்தர்‌ வெறுக்கிறார்‌. 


கர்த்தருக்கு 
செய்கிறார்கள்‌. 


- விரிவுரை 
AMOS - COMMENTARY 


மாய்மாலமான ஆராதனைகள்‌ 
கர்த்தருக்கு அருவருப்பானது. அவர்கள்‌ 
பெத்தேலிலே. பண்டிகைகளை 
எருசலேமில்‌ கர்த்தருக்கு 
ஆசரித்ததுபோல, 
பொன்கன்றுக்குட்டிக்கு 
பண்டிகைகளை ஆசரிக்கிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌. 
நாட்களில்‌ கர்த்தருக்கு 
அவர்கள்‌ எருசலேமிலுள்ள தேவாலயத்தில்‌ 
கூடிவந்து, பண்டிகைகளை ஆசரிப்பதுபோல, 
இப்போது  பெத்தேலிலே கூடிவந்து, 
விக்கிரக தெய்வங்களுக்கு பண்டிகைகளை 
ஆசரிக்கிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌. புத்திரர்‌ தகனபலிகளையும்‌, 
கர்த்தருக்கு 
 கொழுமையான 
ளையும்‌ 
செலுத்துகிறார்கள்‌ 
நன்மைகளைப்‌ 
அடையாளமாக; 


ஆசரிக்கிறார்கள்‌. 


புத்திரருடைய சரிப்பு 
தட மரியமில்லை 


பெற்றுக்கொண்டதற்கு 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ ஸ்தோத்திர பலிகளை 
செலுத்தவேண்டும்‌. ஆனாலும்‌, 
அவர்களுடைய இருதயத்தில்‌ கர்த்தரமீது 
பக்தியில்லை. அவர்களிடத்தில்‌ மாய்மாலம்‌ 
காணப்படுகிறது. 


“உங்கள்‌ பண்டிகைகளைப்‌ பகைத்து, 
வெறுக்கிறேன்‌; உங்கள்‌ ஆசரிப்பு நாட்களில்‌ 
எனக்குப்‌ பிரியமில்லை. உங்கள்‌ 
தகனபலிகளையும்‌ போஜனபலிகளையும்‌ 
எனக்குப்‌ படைத்தாலும்‌ நான்‌ 
அங்கீகரிக்கமாட்டேன்‌; கொழுமையான 
உங்கள்‌ மிருகங்களின்‌ 
ஸ்தோத்திரபலிகளையும்‌ நான்‌ நோக்கிப்‌ 
பார்க்கமாட்டேன்‌" (ஆமோ 5:21,22) என்று 
கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரிடம்‌ 
சொல்லுகிறார்‌. 

இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ தேவாலயத்தின்‌ 
கீதங்களை கற்றுக்கொண்டு, பாட்டுக்களைப்‌ 
பாடுகிறார்கள்‌. இசைக்கருவிகளையும்‌. 
வாசிக்க கற்றுக்கொள்கிறார்கள்‌. ஆனால்‌ 
கர்த்தரோ அவர்களிடத்தில்‌. “உன்‌ 
பாட்டுகளின்‌ இரைச்சலை என்னைவிட்டு 
அகற்று: உன்‌ வீணைகளின்‌ ஒசையை நான்‌ 
கேட்கமாட்டேன்‌” (ஆமோ 5:23) என்று 
சொல்லுகிறார்‌. 





ஆமோஸ்‌ 


ழ்‌ நவள 
யாய 


இஸ்ரவேல்‌. 
தீயயோசனைகள்‌ 
கர்த்தருக்கு 


புத்திரருடைய மனதிலே 
இருக்கிறது. தாங்கள்‌ 
பலிகளை செலுத்தினால்‌, 
கர்த்தருக்கு ஸ்தோத்திர கீதங்களை 
பாடினால்‌, கர்த்தர்‌ தங்கள்மீது 
அன்பாகமிருப்பார்‌ என்றும்‌, தாங்கள்‌ பாவம்‌ 
செய்நாலும்‌, கர்த்தர்‌ தங்களுடை 
பாவங்களை கண்டுகொள்ளமாட்டார்‌ என்றும்‌, 
தாங்கள்‌ பாவத்திலே தொடர்ந்து 
ஜீவிக்கலாம்‌ என்றும்‌ இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
எதிர்பார்க்கிறார்கள்‌. 

கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ பு்திரரின்‌: 
யோசனைகளை அறிந்திருக்கிறார்‌. 
ஆகையினால்‌ அவர்களுடைய 
பண்டிகைகளை பகைத்து வெறுக்கிறார்‌. 
கர்த்தர்‌ சத்தியத்தை  சிநேகிக்கிறவர்‌. 
மாய்மாலத்தை வெறுக்கிறவர்‌. இஸ்ரவேல்‌ 
புத்தருடைய ஆசரிப்பு நாட்களில்‌: 
கர்த்தருக்கு பிரியமில்லை. அவர்களுடைய 
இருதயத்தில்‌ நன்றி இல்லை. 

கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு, 
ஏராளமான நன்மைகளை செய்திருக்கிறார்‌. 
ஆனால்‌ அவர்களோ கர்த்தருக்கு 
நன்றியுள்ளவர்களாய்‌ ஜீவிக்காமல்‌, 
கர்த்தருக்கு விரோதமாகத்‌ தீங்கு 
செய்கிறார்கள்‌. அவருக்கு விரோதமாகப்‌ 
பாவம்‌ செய்கிறார்கள்‌. ஆகையினால்‌ 
அவர்களுடைய தகனபலிகளையும்‌, 
போஜனபலிகளையும்‌, 
ஸ்தோத்திரபலிகளையும்‌. 
அங்கீகரிக்க மறுக்கிறார்‌. 
நோக்கிப்‌ பார்ப்பதற்கும்‌ மறுக்கிறார்‌. 


கர்த்தர்‌ 
அவற்றை 


நாம்‌ கர்த்தருக்கு எவ்வாறு பலிகளை 
செலுத்தவேண்டும்‌ என்னும்‌ நியமங்களை 
கர்த்தர்‌ நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார்‌. 
கர்த்தரை துதிக்கிறவர்கள்‌  ஆவியோடும்‌ 
துதிக்கவேண்டும்‌. உண்மையோடும்‌. 
'துதிக்கவேண்டும்‌. கர்த்தருக்கு. 
பலிசெலுத்துகிறவர்கள்‌ சுத்தமான 
இருதயத்தோடு பலிசெ லுத்தவேண்டும்‌. 
கர்த்தர்‌ தங்களுக்கு கொடுத்திருக்கிற 
ஆவிக்குரிய கடமைகளை 
நிறைவேற்றவேண்டும்‌. 


- விரிவுரை 
AMOS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நாம்‌ 
முழுஇருதயத்தோடும்‌, 
முழுஆத்துமாவோடும்‌. 
நாம்‌ நம்மிடத்தில்‌ அன்புகூருவதுபோல. 
பிறரிடத்திலும்‌ .. அன்புகூரவேண்டும்‌. 
கர்த்தருடைய வார்த்தைக்கும்‌, அவருடைய 
பிரமாணங்களுக்கும்‌ _ கீழ்ப்படியவேண்டும்‌. 
பலிசெலுத்துதலைவிட கீழ்ப்படிதே உத்தமம்‌. 


கர்த்தரிடத்தில்‌ 
முழுமனதோடும்‌, 
அன்புகூரவேண்டும்‌. 


துன்மார்க்கர்‌ செலுத்தும்‌ பலிகள்‌ 
கர்த்தருக்கு அருவருப்பாயிருக்கிறது. 
'துன்மார்க்கருடைய பலி கர்த்தருக்கு 
அருவருப்பானது; செம்மையானவர்களின்‌ 
ஜெபமோ அவருக்குப்‌ பிரியம்‌” (நீதி 15:8) 


இருதயத்தில்‌ 
நிரம்பியிருக்கவேண்டும்‌. 
தண்ணீரைப்போலவும்‌, 
நதியைப்போலவும்‌ 
5:24) 
நீதியும்‌ 
பலிக 
அங்கீகரிக்கமாட்டார்‌. 


இஸ்ரவேல்‌. 


புரண்டுவரக்கடவது" 
என்று கர்த்தர்‌ 
நியாயமுமில்லாமல்‌ 
ளை, கர்த்தர்‌ 


புத்திர்‌ மத்தியில்‌ 
பொதுவான மனந்திரும்புதல்‌ 
காணப்படவேண்டும்‌. அவர்கள்‌ 
டய பாவங்களைவிட்டு விலகி, 
நீதியைப்‌ பின்பற்ற வேண்டும்‌. அவர்களுடைய 
இருதயங்கள்‌ பரிசுத்தமாக்கப்பட்டு 
புதுப்பிக்கப்படவேண்டும்‌. கர்த்தருடைய 
நீதியும்‌, அவருடைய நியாயமும்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரரை ஆளுகை செய்யவேண்டும்‌. 


இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ தங்கள்‌ 
நிலத்திற்கு தண்ணீர்‌ பாய்ச்சுவதுபோல, 
தங்களுடைய ஜீவியத்திலே கர்த்தருடைய 
நியாயத்தை, தண்ணீரைப்போல. 
பாய்ச்சவேண்டும்‌. அவர்களுடைய 
ஜீவியங்களில்‌ நீதி வற்றாத நதியைப்போல 
புரண்டு வரவேண்டும்‌. நதி பிரவாகித்து 
ஓடும்‌. ஓடுகிற நதி இருகரைகளையும்‌ 
தொட்டுக்கொண்டு ஓடும்‌. நதியின்‌ அகலம்‌ 
விஸ்தாரமாயிருக்கும்‌. 'இஸ்ரே 
புத்திரருடைய ஜீவியங்களில்‌, களப்‌ 
நீதி, புரண்டு ஓடுகிற வற்றாத நதியைப்போல, 
பெலமுள்ளதாயிருக்கவேண்டும்‌. 





i FTE ஆமோஸ்‌ 
TT 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ வழக்குகளை 
விசாரிக்கும்போது. அதை நீதியாகவும்‌. 
நியாயமாகவும்‌ விசாரிக்கவேண்டும்‌. நீதியான. 
தீர்ப்பக்களைச்‌ சொல்லவேண்டும்‌. பரிதானம்‌. 
வாங்கி நீதியைப்‌ புரட்டி விடக்கூடாது. 


நதியின்‌ தண்ணீர்‌ 
அது தெளிவாயிருக்கும்‌. 
அதுபோலவே, இஸ்ரவேல்‌  புத்திரரின்‌ 

மனச்சாட்சி சுத்தமனச்‌சாட்சியாயிருக்க 
வேண்டும்‌. அவர்களுடைய மனச்சாட்சியில்‌ 
பொய்‌, பித்தலாட்டம்‌, மாய்மாலம்‌, அநீதி, 
அநியாயம்‌ அசுத்தங்கள்‌ 
கலந்திருக்கக்கூடாது. அவர்களுடைய நீதி 
புரண்டு 


வற்றாத 
சுத்தமாயிருக்கும்‌. 


நீதியின்‌ பிரமாண 
க்கத்‌ கொடுப்பதுபோல, 
பிரமாணத்திற்கு க்‌ 
கொடுக்கவில்லை. 

வம்சத்தாரிடம்‌, “நீங்கள்‌ வனாந்தரத்திலே. 
இருந்த நாற்பது வருஷம்வரையில்‌ 
பலிகளையும்‌ காணிக்கைகளையும்‌ எனக்குச்‌ 
செலுந்தினீர்களோ? (ஆமோ 

கேட்கிறார்‌. அவர்கள்‌ பலிசெலுத்தவில்லை. 


வம்சத்தார்‌ 
நாற்பது 
அவர்கள்‌ பல 
கர்த்தருக்கு 
பலிசெலுத்துவதை 


இஸ்ரவேல்‌ 
வனாந்தரத்திலிருந்த 
வருஷகாலங்களில்‌, 
சந்தர்ப்பங்களில்‌, 
பலிசெலுத்தவில்லை. 
புறக்கணித்துவிட்டார்கள்‌. 


அவர்கள்‌ 
கானான்‌ க ே்திற்கள்‌ வசிக்கும்‌ காலம்‌ 
வரையிலும்‌, அவர்கள்‌ பஸ்காவை 
ஆசரிக்கவே இல்லை. 

இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ தமக்கு பலிகளை 
செலுத்தவில்லை. என்பதற்காகவோ, 
அவர்கள்‌ பஸ்காவை ஆசரிக்கவில்லை. 
என்பதற்காகவோ, கர்த்தர்‌ 


- விரிவுரை 
AMOS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ தம்முடைய அன்பையும்‌, ஆதரவையும்‌, 
பாதுகாப்பையும்‌, பராமரிப்பையும்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கு தொடர்ந்து 
கொடுத்துக்கொண்டே வந்தார்‌. 


கர்த்தருடைய ஜனம்‌, 
யாணம்பண்‌ ணிய 

அவர்கள்‌ அலிசுவாசத்தோடு 
கர்த்தருக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள்‌. 
அப்போது, கர்த்தர்‌ அவர்கள்மீது 
கோபப்பட்டார்‌. பலிசெலுத்தாத 
காலத்தில்‌ கர்த்தர்‌ அவர்கள்மீது, 
கோபப்படவில்லை. ஆனால்‌ அவர்கள்‌ 
அலிசுவாசத்தோடு, முறுமுறுத்தபோது, 
கர்த்தர்‌ அவர்கள்மீது கோபப்பட்டார்‌. 


அவர்கள்‌ 


ஜனத்தாரிடம்‌, 
பலிசெலுத்துவதில்‌ குறைவு இருக்கலாம்‌. 
ஆனால்‌. அவர்களுடைய நீதிநெறியான 
காரியங்களில்‌ குறைவு இருக்கக்கூடாது. 
அவர்கள்‌ பண்டிகைகளின்‌ பலிகளை 
செலுத்தாமலிருக்கலாம்‌. ஆனால்‌ 
ஆலிக்குரிய பலிகளை 
செலுத்தாமலிருக்கக்கூடாது. 


கர்த்தருடைய 


கண்ணியமும்‌ குறைவில்லாம 
என்று கர்த்தர்‌ 
நம்முடைய து 
நொறுங்குண்டாதாகமிருக்கவேண்டும்‌. நாம்‌ 
கர்த்தரிடத்தில்‌ அன்புகூரவேண்டும்‌. 
கர்த்தருடைய பார்வையில்‌ இதுவே 
பிரதானம்‌. கர்த்தர்‌ நம்முடைய 
பலிகளைவிட, நம்முடைய நொறுங்குண்ட 
இருதயத்தின்மீது பிரியமாயிருக்கிறார்‌. 


க வேல்‌ பத்தர்‌. கர்த்தணலிட்ட 


செலுத்துகிறார்கள்‌. இஸ்ரவேல்‌ புத்திரருடைய 
முற்பிதாக்கள்‌, வனாந்தரத்தில்‌ பிரயாணம்‌ 
செய்த காலத்தில்‌, க்கிரகங்‌ ம்‌ 
ஆராதித்தார்கள்‌. 

பலிசெலுத்தினார்கள்‌. 

அவர்களுடைய பலிகளை 

அவர்கள்மீது பிரியமாயிருந்தார்‌. 





ஆமோஸ்‌ 


i FTE 
TT 


பலிகளையும்‌ 
அங்கீகரிக்கவேண்டும்‌ என்றும்‌, தங்கள்மீதும்‌ 
கர்த்தர்‌ பிரியமாமிருக்கவேண்டும்‌ என்றும்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ எதிர்பார்க்கிறார்கள்‌. 
வனாந்தரத்திலே தங்கள்‌ பிதாக்களை 
அங்கீரித்த தேவன்‌, இப்போது இஸ்ரவேல்‌ 


புத்திரர்‌ சொல்லுகிறார்கள்‌. 

கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
“பலிகளையும்‌ காணிக்கைகளையும்‌ 
செலுத்தினீர்களோ" (ஆமோ 5:25) 
கேட்கும்போது, 
காணிக்கைகளையும்‌ எனக்கு மாத்திரமா 
செலுத்தினீர்கள்‌" என்று கர்த்தர்‌ கேட்பதாக 
வேதபண்டிதர்கள்‌ விளக்கம்‌. 
சொல்லுகிறார்கள்‌. 

ஸ்ரவேல்‌. ர்‌. கர்த்தருக்‌ 
த்திய என்று எனனை எலன்‌ 
செலுத்தவில்லை. அவர்கள்‌ கர்த்தருக்கும்‌. 
பலிகளை செலுத்தினார்கள்‌. 
விக்கிரகங்களுக்கும்‌ பலிகளை 
செலுத்தினார்கள்‌. ஆகையினால்‌ கர்த்தர்‌ 

Sle 


அவர்களுடைய 
அங்கீகரிக்க 


புத்திரரிடம்‌,. 


எனக்கு, 


போஜனபலிகளையும்‌, 
ஸ்தோத்திரபலிகளையும்‌ 
மறுக்கிறார்‌ 

கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
நீங்கள்‌ உங்களுக்கு உண்டாக்கின 
மோளோகுடைய கூடாரத்தையும்‌, உங்கள்‌ 
தேவர்களின்‌ நட்சத்திரராசியாகிய உங்கள்‌ 
சொரூபங்களின்‌ சப்பரத்தையும்‌ 
சுமந்துகொண்டுவந்தீர்களே" (ஆமோ 5:26) 
என்றும்‌ சொல்லுகிறார்‌. 


மோளேகு புறஜாதியாரின்‌ தெய்வம்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திர்‌ மோளேகை: ஒரு 
சப்பரத்தில்‌ வைத்து, தெரு தெருவாக 
சுற்றிக்கொண்டு வருவார்கள்‌. மோளேகு 
க்‌ குறிக்கலாம்‌. 

ராஜா என்று 
சொல்லுகிறார்கள்‌. 
ஸ்தேவானும்‌ 


புத்திரரிடம்‌, 


புத்திரர்‌ 
மோளேகைப்பற்றி 
சொல்லியிருக்கிறார்‌. 


- விரிவுரை 
AMOS - COMMENTARY 


QODNENS 
PUBLISHERS 


'பணிந்துகொள்ளும்படி நீங்கள்‌ 
உண்டாக்கின 'சொரூபங்களாகிய 
மோளோகினுடைய கூடாரத்தையும்‌, உங்கள்‌ 
தேவனாகிய ரெம்பான்‌ என்னும்‌ நட்சத்திர 
சொரூபத்தையும்‌ சுமந்தீர்களே; ஆகையால்‌ 
உங்களைப்‌ பாபிலோனுக்கு அப்புறத்திலே. 
குடிபோகப்பண்ணுவேன்‌ என்றும்‌, 
தீர்க்கதரிசிகளின்‌ புஸ்தகத்தில்‌ 
எழுதியிருக்கிறதே" (அப்‌ 7:43) 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
எல்லா நட்சத்திரங்களையும்‌, 
தேவர்களாக்கிக்கொண்டார்கள்‌. 
சொருபங்களை செய்து, அவற்றை 
சப்பரங்களில்‌ ஏற்றி, சுமந்துகொண்டு 
வந்தார்கள்‌. ஒவ்வொரு சொரூபத்திற்கும்‌ 
ஒரு பெயரையும்‌ கொடுத்தார்கள்‌. இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ இதுபோல விக்கிரகங்களையும்‌. 
ஆராதிக்கிறார்கள்‌. கர்த்தருக்கும்‌ 
பலிசெலுத்துகிறார்கள்‌. ஆகையினால்‌ கர்த்தர்‌ 
அவர்களுடைய பலிகளை அங்கீகரிக்க 
மறுக்கிறார்‌. 

ஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ கர்த்தருக்கு 
விசேஷித்த ஜனங்கள்‌. அவர்கள்‌ கர்த்தருக்கு 
பரிசுத்தமானவர்கள்‌. அவர்கள்‌ கர்த்தரை 
மாத்திரமே ஆலியோடும்‌, உண்மையோடும்‌ 
தொழுதுகொள்ளவேண்டும்‌. ஆனால்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரரோ கர்த்தரைவிட்டு விலகி, 
விக்கிரகங்களைப்‌ பின்பற்றிப்போகிறார்கள்‌. 
விக்கிரகங்களுக்கு தூபங்காட்டி, அவற்றிற்கு 
பலிகளை செலுத்தி, அவற்றை 
ஆராதிக்கிறார்கள்‌.. 


இஸ்ரவேல்‌ 
விக்கிரகாராதனையினிமித்தமாய்‌, 


வானத்திலுள்ள 
தங்களுக்கு 
அவற்றிற்கு 


புத்திரருடைய 


நாமமுள்ள கர்த்தர்‌, தம்முடைய நீதியான 
நியாயத்தீர்ப்பை இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
சொல்லுகிறார்‌. “உங்களை  தமஸ்குவுக்கு 
அப்பாலே குடியோட்டுவேன்‌" (ஆமோ 5:27) 


என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரை அந்நிய 
தேசத்து நன்‌ இலவே ஒப்புக்கொடுப்பார்‌. 


ஒப்புக்கொடுப்பார்‌. 
சீரிய தேசத்திற்கு அப்பால்‌ இருக்கிறது. 





i ஆமோஸ்‌ - விரிவுரை i ற 
நியாய 08- COMMENTARY PUBLISHERS 


'சல்மநேசாருடைய 
ஒப்புக்கொடுக்கிறார்‌ 
தமஸ்குவைவிட 


தேசம்‌ 
காத்தில்‌: திலகாத்பகோர்‌ இஸ்ரவேல்‌ 


புத்திரருக்கு தீங்கு 
சல்மநேசர்‌ இஸ்ரவேல்‌ 
அதிகமான தீங்குகளை செய்தான்‌. 


செய்ததைவிட, 
புத்திரருக்கு 


“நான்‌ தமஸ்குவின்‌ தாழ்ப்பாளை 
உடைத்து, குடிகளை ஆவேன்‌ என்னும்‌ 
பள்ளத்தாக்கிலும்‌, செங்கோல்‌ 
செலுத்துகிறவனைப்‌. பெத்‌ஏதேனிலும்‌ 
இராதபடிக்குச்‌ சங்காரம்பண்ணுவேள்‌:: 
அப்பொழுது சீரியாலின்‌ ஜனங்கள்‌ கீருக்குச்‌ 
சிறைப்பட்டுப்போவார்கள்‌" (ஆமோ 1:5) என்று 
கர்த்தர்‌ சொன்ன தீர்க்கதரிசனம்‌, இங்கு 
நிறைவேறுகிறது. 





1 
TT 

'வரங்களில்‌ வித்தியாசங்கள்‌ உண்டு, 
ஆவியானவர்‌ ஒருவரே. ஊழியங்களிலேயும்‌ 
வித்தியாசங்கள்‌ உண்டு, கர்த்தர்‌ ஒருவரே. 
கிரியைகளிலேயும்‌ வித்தியாசங்கள்‌ உண்டு, 
எல்லாருக்குள்ளும்‌ எல்லாவற்றையும்‌ 
நடப்பிக்கிற தேவன்‌ ஒருவரே” 
கொரி 12:4-6). 


ஆ அநுக்கிரகம்‌ 
அவனவனுடைய “ நரயோஜனத்திற்கென்று 
அளிக்கப்பட்டிருக்கிறது. எப்படியெனில்‌, 
ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தைப்‌ 
போதிக்கும்‌ வசனமும்‌, வேறோருவனுக்கு 
அந்த ஆலியினாலேயே அறிவை 
உணர்த்தும்‌ வசனமும்‌, வேறொருவனுக்கு 
அந்த ஆலிமினாலேயே விசுவாசமும்‌, 
வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே 
குணமாக்கும்‌ வரங்களும்‌, வேறொருவனுக்கு 
அற்புதங்களைச்‌ செய்யும்‌ சக்தியும்‌, 
வேறொருவனுக்குத்‌. தீர்க்கதரிசனம்‌ 
உரைத்தலும்‌, வேறொருவனுக்கு ஆவிகளைப்‌ 
பகுத்தறிதலும்‌, வேறொருவனுக்கு பற்பல. 
பாஷைகளைப்‌ பேசுதலும்‌, வேறொருவனுக்கு 
பாஷைகளை வியாக்கியானம்‌ பண்ணுதலும்‌ 
அளிக்கப்படுகிறது" (கொரி 12:7-10). 

“இவைகளையெல்லாம்‌ அந்த 
ஆலியானவர்‌ நடப்பித்து. தமது, 
சித்தத்தின்படியே அவனவனுக்குப்‌ பகிர்ந்து 
கொடுக்கிறார்‌. எப்படியெனில்‌, சரீரம்‌ ஒன்று, 
அதற்கு அவயவங்கள்‌ அநேகம்‌: ஒரே 
சரீரத்தின்‌ அவயவங்களெல்லாம்‌ 
அநேகமாயிருந்தும்‌, சரீரம்‌ 
ஒன்றாகவேயிருக்கிறது: அந்தப்பிரகாரமாகக்‌ 
கிறிஸ்துவும்‌ இருக்கிறார்‌. நாம்‌ யூதராயினும்‌, 
கிரேக்கராயினும்‌, அடிமைகளாயினும்‌ 
சுயாதீனராயினும்‌, எல்லாரும்‌ ஒரே 
ஆவியினாலே ஒரே சரீரத்திற்குள்ளாக 
ஞானஸ்நானம்‌ பண்ணப்பட்டு, எல்லாரும்‌ ஒரே 
ஆலிக்குள்ளாகவே  தாகந்தீர்க்கப்பட்டோம்‌ 
ரிகொரி 12:11-13). 


ஒரே 


சரீரமும்‌ ஒரே அவயவமாயிராமல்‌ 
அவயலங்களாயிருக்கிறது காலானது. 
கையாயிராதபடியினாலே, நான்‌ 
அவயவமல்லவென்றால்‌, 
அது சரீரத்தின்‌ 
காதானது நான்‌ 
கண்ணாயிராதபடியினாலே, நான்‌ சரீரத்தின்‌ 
அவயவமல்லவென்றால்‌, அதினாலே அது 
சரீரத்தின்‌ அவயவமாயிராதோ? சரீரம்‌ 
முழுவதும்‌ கண்ணானால்‌, செவி எங்கே? 
அது முழுவதும்‌ செவியானால்‌, மோப்பம்‌: 
எங்கே? (கொரி 1244-17). 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தேவன்‌ தமது சித்தத்தின்படி, 
அவயவங்கள்‌ ஒவ்வொன்றையும்‌ சரீரத்திலே 
வைத்தார்‌. 
அவயவபாயிருந்தால்‌, 
அவயவங்கள்‌ அநேகமாயிருந்தும்‌ 
ஒன்றே. கண்ணானது கையைப்பார்த்து: நீ 
எனக்கு வேண்டுவதில்லையென்‌ றும்‌; 
தலையானது கால்களை நோக்கி: நீங்கள்‌ 
எனக்கு வேண்டுவதில்லையென்றும்‌ 
சொல்லக்கூடாது" கொரி 12:18-21) 
கர்த்தருக்கு செலுத்தப்பட்ட, 
காணிக்கை 
யாத்‌ 35:20-29 


யாத்‌ 9520, அப்பொழுது இஸ்ரவேல்‌ 
புத்திரராகிய சபையார்‌ எல்லாரும்‌ 
மோசேயின்‌: சமுகத்தைவிட்டுப்‌ 
புறப்பட்டார்கள்‌. 


யாத்‌ 95:21. பின்பு எவர்களை அவர்கள்‌ 
இருதயம்‌ எழுப்பி, எவர்களை அவர்கள்‌ 
ஆவி உற்சாகப்படுத்தினதோ, அவர்கள்‌ 
எல்லாரும்‌ ஆசரிப்புக்‌ கூடாரத்தின்‌. 
சகல்‌ 

பரிசுத்த 


கொண்டுவந்தார்கள்‌.. 


யாத்‌ 85:22, மனப்பூர்வமுன்ன ஸ்திரீ 
புருஷர்‌ யாவரும்‌, அஸ்தகடகங்கள்‌, 
காதணிகள்‌, மோதிரங்கள்‌, ஆரங்கள்‌ 
முதலான சகலவித: 
பொன்னாபரணங்களையும்‌ கொண்டு 
வந்தார்கள்‌; கர்த்தருக்குக்‌ காணிக்கை 
செலுத்தின ஒவ்வொருவனும்‌ 
பொன்னைக்‌. காணிக்கையாகச்‌. 
செலுத்தினான்‌. 


யாத்‌ 8528.  இனதீலநாலையும்‌ 
இரத்தாம்பரநாலையும்‌ 
சிவப்புநூலையும்‌ மெல்லிய பஞ்சு 
நூலையும்‌ வெள்ளாட்டு. 
மயிரையும்‌ சிவப்புத்தீர்ந்த 
ஆட்டுக்கடாத்தோலையும்‌ 
தகசுத்தோலையும்‌ தங்களிடத்தில்‌ 
வைத்திருந்த யாவரும்‌ அவைகளைக்‌. 
கொண்டுவந்தார்கள்‌.. 





ஆமோஸ்‌ 


i FTE 
TT 


கர்த்தருடைய எச்சரிப்பின்‌ 
வார்த்தைகளை பாவிகள்‌ அசட்டை 
பண்ணுகிறார்கள்‌. தங்களுக்கு தீங்கு வராது. 
என்று நினைத்து நிர்விசாரமாயிருக்கிறார்கள்‌ 
(ஆமோ 6:23). பாவிகளுடைய பெலனும்‌ 
(ஆமோ 63), அவர்களுடைய ஆடம்பரமான 
சந்தோஷங்களும்‌ (ஆமோ 6:4-6). 
எச்சரிப்பின்‌ 
தீர்க்கதரிசி 
எடுத்துச்‌ 


கர்த்தருடைய 
வார்த்தைகளை, 
இஸ்ரவேல்‌ 
சொல்லுகிறார்‌. கர்த்தருடைய 
நியாயத்தீர்ப்பின்‌ பயங்கரங்களை 
அவர்களுக்கு உணர்த்துகிறார்‌ (ஆமோ 6:7). 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரை 
கைவிட்டுவிடுகிறார்‌. அவர்களை 
மரணத்திற்கு ஒப்புக்கொடுக்கிறார்‌ 
(ஆமோ 6:84). அவர்கள்மீது அழிவை 
வரப்பண்ணுகிறார்‌ (ஆமோ 62-14) 


மோஸ்‌ 
புத்திரருக்கு. 


நிர்விசாரமாயிருக்கி றவர்களுக்கு 
ஜயோ! 
ஆமோ 6:1-7 


ஆமோ 61. சீயோனிலே 
நிர்விசாரமாயிருக்கிறவர்களும்‌ 
சுமாபியாவின்‌ பர்வதத்தை 
நம்பிக்கொண்டிருக்கிறவர்களும்‌, 
ஜாதிகளின்‌ தலைமையென்னப்பட்டு, 
இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ 
தேடிவருகிறர்களுமாகிய உங்களூக்கு 
ஜயோ! 


ஆமோ 6:2. நீங்கள்‌ கல்னேமட்டும்‌ 
சென்று, அவ்விடத்திலிருந்து ஆமாத்‌ 
என்னும்‌ பெரிய பட்டணத்துக்குப்‌. 
போய்‌, பெலிஸ்தருடைய 
காத்பட்டணத்துக்கு. இறங்கி, 
அவைகன்‌ இந்த ராஜ்யங்களைப்‌ 
பார்க்கிலும்‌ நல்லவைகளோ என்றும்‌, 
அவைகளின்‌ எல்லைகள்‌. 
உங்கள்‌. எல்லைகளைப்பார்க்கிலூம்‌: 
விஸ்தாரமானவைகளோ என்றும்‌ 
பாங்கன்‌. 


- விரிவுரை 
AMOS - COMMENTARY 


QODNENS 
PUBLISHERS 


ஆமோ 6. தீங்குநான்‌. 
தாரமென்றெண்ணிக்‌ கொடுமையின்‌ 
ஆசனம்‌ கிட்டிவரும்படிசெய்து, 


ஆமோ 6:4. தந்தக்‌ 
படுத்துக்கொண்டு, 
மஞ்சங்களின்மேல்‌ 
சுயனித்து, 
ஆட்டுக்குட்டிகளையும்‌, 
மாட்டுத்தொழுவத்திலூன்ன 
கன்றுக்குட்டிகளையும்‌ தின்று, 


ஆமோ 65. தம்புரை வாசித்துப்‌ பாடி, 
தாவீதைப்போல்‌ கீதவாத்தியங்கனைத்‌ 


தங்களுக்கு உண்டுபண்ணி, 


ஆமோ €:6. பெரிய பாத்திரங்களில்‌ 
மதுபானத்தைக்‌ குடித்து, 
சிறந்த பமிமனதைலங்களைப்‌ 
பூசிக்கொள்ளுகிறார்கன்‌; ஆனாலும்‌ 
யோசேப்புக்கு நேரிட்ட ஆயத்துக்குக்‌ 
கவலைப்படாமற்போகிறார்கள்‌.. 


கட்டில்கவில்‌ 
தங்கள்‌. 
சுவுக்கியமாய்ச்‌. 
மத்தையிலுன்ன 


ஆமோ 6:7. ஆகையால்‌ அவர்கள்‌ 
சிறையிருப்புக்குப்‌ போகிறவர்களின்‌ 
முன்னணியிலே போவார்கள்‌; 
இப்படியே செல்வமாய்ச்‌ 
சயனித்தவர்களின்‌ விருந்து 
கொண்டாடல்‌ நின்றுபோகும்‌. 


இந்த அதிகாரத்தில்‌ 
க்கப்ப செய்தியின்‌ சுருக்கம்‌, 
முதலாவது வசனத்திலேயே 
எழுதப்பட்டிருக்கிறது. 'சீயோனிலே. 
நிர்விசாரமாயிருக்கிறவர்களுக்கு ஐயோ” 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 

இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ தங்களுடைய 
சுயபலத்தையும்‌, சுயபாதுகாப்பையும்‌ 
நம்புகிறார்கள்‌. அவர்களுடைய 
இருதயங்களில்‌ பெருமையும்‌ ஆணவமும்‌ 
நிரம்பியிருக்கிறது. அவர்கள்‌ தங்களுடைய 
மாம்சத்தின்‌ இச்சைகளை நிறைவேற்றுவதற்கு 
பிரியப்படுகிறார்கள்‌. இஸ்ரவேல்‌ புத்திரரை 
கர்த்தர்‌ கடிந்துகொள்கிறார்‌. 





ஆமோஸ்‌ 


i THEN 
TT 


விரோதமாகப்‌ 

அவர்கள்மீது 

நியாயத்தீர்ப்புகள்‌ வரும்‌ என்று. அவர்களுக்கு 
எச்சரிப்பாய்ச்‌ சொல்லப்படுகிறது. ஆனால்‌ 
அவர்களோ கர்த்தருடைய நியாயத்தீர்ப்புகளை 
அசட்டைபண்ணுகிறார்கள்‌. தங்களுக்கு 
சொல்லப்படும்‌ எச்சரிப்பின்‌ வார்த்தைகளுக்கு 
செவிகொடுக்க மறுக்கிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ 
ஐசுவரியத்தையும்‌, 
விரும்புகிறார்கள்‌. 
பெருமைப்படுகிறார்கள்‌. அவர்கள்‌ மாயையான 
காரியங்களைப்‌ பின்பற்றி கர்த்தரைவிட்டு 
விலகிப்போய்விடுகிறார்கள்‌. 


சீயோனிலே ஓரமிரக்கிறவர்கள்‌ 
இருதயத்தில்‌ பெரு: 'டிருக்கிறார்கள்‌. 
சீயோன்‌ தங்களைப்‌ பாதுகாக்கும்‌ என்றும்‌, 
சீயோனில்‌ குடியிருப்பது: தங்களுக்கு 
கிடைத்திருக்கிற மேன்மை என்றும்‌ அவர்கள்‌ 
நினைத்திருக்கிறார்கள்‌. சீயோனிலே. 
நீதிமான்களும்‌ குடியிருக்கிறார்கள்‌. 
பாவிகளும்‌ குடியிருக்கிறார்கள்‌. 

நீதிமான்கள்‌ கர்த்தருக்கு, 
பரிசுத்தமாய்‌ ஜீவிக்கிறார்கள்‌. 
தங்கள்‌ இருதயத்தைக்‌ கடினப்படுத்தி 
பாவத்தில்‌ ஜீவிக்கிறார்கள்‌. கர்த்தருடைய 
கோபமும்‌, அவருடைய நியாயத்தீர்பபுக்களும்‌ 
தங்கள்மீது வராது என்று நினைத்து, 
இறுமாப்பாய்‌ இருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
தங்கள்‌ பாவங்களுக்கு மனந்திரும்பாமல்‌. 
நிர்விசாரமாய்‌ ஜீலிக்கிறார்கள்‌ 


சீயோனிலே கர்த்தருடைய பரிசுத்த 
ஸ்தலம்‌ இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த 
ஸ்தலம்‌, அவருடைய பரிகத்தவான்களுக்கு 
பாதுகாப்பான ஸ்தலமாயிருக்கும்‌. சீயோனில்‌ 
வாசம்பண்ணுகிறவர்கள்‌ பாவத்திற்கு விலகி 
பரிசுத்தமாய்‌ ஜீவிக்கவேண்டும்‌. அவர்கள்‌ 


பயந்து, 
பாலிகளோ 


நம்பிக்கொண்டிருக்கிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ தேசத்திலே. கண்‌ நகரம்‌. 


- விரிவுரை 
AMOS - COMMENTARY 


இராணுவ 
நிறுத்தப்பட்டிருக்கிறது. 
சமாரியா தங்களுக்கு 
என்று நினைத்து, 
சமாரியாவின்‌ 
நம்பிக்கொண்டிருக்கிறார்கள்‌. 


பாதுகாப்பாயிருக்கும்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
பர்வதத்தை 


சமஸ்த இஸ்ரவேல்‌ ராஜ்யம்‌, வடக்கு 

தேசம்‌ என்றும்‌, தெற்கு 

இரண்டாய்ப்‌ 

இல்லிரண்டு 

ஜனங்கள்‌, 

முன்னோர்களின்‌ 

முக்கியத்துவம்‌ 

கொடுக்கிறார்கள்‌. இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌, 

கர்த்தருடைய ஜனமாயிருக்கிறார்கள்‌. 

ஆகையினால்‌ கர்த்தர்‌ தங்களை பாதுகாப்பார்‌ 

என்பதும்‌, தங்களை தண்டிக்கமாட்டார்‌ 
என்பதும்‌ இவர்களுடைய நம்பிக்கை, 

இஸ்ரவேல்‌ ஜாதியார்‌ 
விசேஷமானவர்கள்‌. 

கர்த்தருக்குரியவர்கள்‌. ஆகையினால்‌ 

இவர்கள்‌ ஜாதிகளின்‌ தலைமை என்று 

எண்ணப்படுகிறார்கள்‌. எல்லா ஜாதிகளிலும்‌, 

இஸ்ரவேல்‌ ஜாதியே தலைமையான ஜாதி 

என்பது, இஸ்ரவேல்‌ வம்சத்தாரின்‌ நம்பிக்கை, 


கர்த்தருக்கு 
இவர்கள்‌ 


சமஸ்த இஸ்ரவேல்‌ ராஜ்யம்‌, வடக்கு 
இஸ்ரவேல்‌ நேசம்‌ என்றும்‌, 

யூதாதேசம்‌ என்றும்‌ 

பிரந்திரக்கறது. 

தேசத்திற்கு சமாரியா 

தெற்கு யூதாதேசத்திற்கு சீயோன்‌ பிரதான 
ஸ்தலம்‌. இவ்விரண்டு பட்டணங்களும்‌ 
இஸ்ரவேல்‌ வம்சத்தாருக்கு, தாய்‌ 
பட்டணங்களாகும்‌. 


இஸ்ரவேல்‌: வம்சத்தாருடைய 
பிரபுக்களும்‌, அதிகாரிகளும்‌ 
நிர்விசாரமாயிருக்கிறார்கள்‌. பெரிய 
த்தாரும்‌ தேசத்து தலைவர்களும்‌, 
எண்ண வேண்டியதற்கு, 
எண்ணிக்கொள்வார்கள்‌. 





ஆமோஸ்‌ 


i= a 
TT 


நாம்‌ எவ்வளவு, 
'பெரியவர்களாகயிருந்தாலும்‌, நம்மிடத்தில்‌. 
பெருமையும்‌ ஆணவமும்‌ இருக்கக்கூடாது. 
நம்முடைய இருதயத்தில்‌ 
தாழ்மையிருக்கவேண்டும்‌. நம்மிடத்தில்‌ தாழ்வு 
மனப்பான்மை இருக்கக்கூடாது. 

இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ தங்களைப்பற்றி 
பெருமையாக நினைக்கிறார்கள்‌. 
அவர்களுடைய இருதயங்களில்‌ பெருமையும்‌ 
ஆணவமும்‌ நிரம்பியிருக்கிறது. அவர்கள்‌ 
தங்கள்‌ தாய்‌ பட்டணங்களாகிய சீயோணைக்‌ 
குறித்தும்‌, சமாரியாவைக்‌ குறித்தும்‌. 
பெருமைப்படுகிறார்கள்‌. சீயோனும்‌ 
சமாரியாவும்‌ தங்களைப்‌ பாதுகாக்கும்‌ என்று 
நம்புகிறார்கள்‌. 


சீயோனும்‌ சமாரியாவும்‌ ஜாதிகளின்‌ 
தலைமை என்று எண்ணப்படுகிறது. இந்தப்‌ 
பட்டணங்கள்‌ தங்களைப்‌ பாதுகாக்கும்‌ என்று 
்‌ இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ 
சமாரியாவையும்‌ 

இவர்களுடைய 


நிர்விசாரமாய்‌ 
'சமாரியாவிலிருக்கிறவர்கள்‌, 
பர்வதத்தை நம்புகிறார்கள்‌ 
சமாரியாவின்‌ பர்வதமும்‌. 
அழிந்துபோகும்‌ என்று, ஆமோஸ்‌ இஸ்ரவேல்‌. 
வம்சத்தாருக்கு, கர்த்தருடைய செய்தியை 
எச்சரிப்பாய்ச்‌ சொல்லுகிறார்‌ 


நிம்ரோத்‌ கல்னே பட்டணத்தைக்‌ 
கட்டினார்‌. இது பழங்காலத்து பட்டணம்‌. 
'சிநெயார்‌ தேசத்திலுள்ள பாபேல்‌, ஏரேக்‌, 
அக்காத்‌, கல்னே என்னும்‌ இடங்கள்‌ அவன்‌ 
ஆண்ட ராஜ்யத்திற்கு ஆதிஸ்தானங்கள்‌" 
(ஆதி. 10:0). இந்தப்‌ பட்டணம்‌. 
உறுதியாயிருக்கும்‌ என்றும்‌, அழிந்துபோகாது 
என்றும்‌ ஜனங்கள்‌ நினைத்தார்கள்‌. ஆனால்‌ 
கல்னே பட்டணம்‌ அழிந்துபோயிற்று. 


ஆமாத்‌ சீரியா தேசத்திலுள்ள பெரிய 
பட்டணம்‌. காத்‌ பெலிஸ்தருடைய 
பட்டணம்‌. இவை அழிந்துபோகாது என்று 
அக்காலத்து ஜனங்கள்‌ நினைத்தார்கள்‌. 
ஆசகேல்‌ காத்‌ பட்டணத்தை 
அழித்துப்போட்டான்‌. 


- விரிவுரை 
AMOS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அதற்குப்பின்பு சீரியாவின்‌ ராஜாவாகிய 

வந்து, காத்தூரின்மேல்‌ 

அதைப்‌ பிடித்தான்‌; 

எருசலேமுக்கு விரோதமாய்ப்‌ 

ஆசகேல்‌ தன்‌ முகத்தைத்‌ 
ன்‌" (2இராஜா 12:17), 


கல்னை, ஆமாத்‌, காத்‌ ஆகிய 
பட்டணங்களின்‌ ராஜ்யங்கள்‌ இஸ்ர! 
ராஜ்யத்தைவிட, நல்லவைகளாகவே இருந்தது. 


வம்சத்தாரைவிட நல்லவர்கள்‌. 
எல்லைகள்‌, இஸ்ரவேல்‌. 
எல்லைகளைப்‌ பார்க்கிலும்‌ விஸ்தாரமானவை. 
ஆனாலும்‌ அந்தப்‌ பட்டணங்களெல்லாம்‌. 
அழிந்துபோயிற்று. 
இஸ்ரவேல்‌ புத்திரரோ சியோனையும்‌, 
சமாரியாவின்‌ பர்வதத்தையும்‌ நம்புகிறார்கள்‌. 
ப்ராவ அழிந்துபோகாது என்றும்‌, அவை 
ங்களுக்கு ,, பாதுகாப்பாமிருக்கும்‌ என்று 
நினைக்கிறார்கள்‌ இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
கர்த்தர்மீது தங்களுடைய க்‌ 
வைக்காமல்‌, சீயோன்மீதும்‌, சமாரியாவின்‌ 
பர்வதம்மீதும்‌ வைக்கிறார்கள்‌. 


கல்னேயும்‌ ஆமாத்தும்‌, 
அழிந்துபோன துபோல, 'யோனும்‌, 
சமாரியாவின்‌ பர்வதமும்‌. குப்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ நம்பிக்கை அவமாகும்‌. 


ஸ்ரவேல்‌ த்திரர்‌ பாவத்தில்‌ 
ஜலக்கிறார்கள்‌ ம்‌ தகவல்‌ 
பாவங்களை நியாயந்தீர்க்கமாட்டார்‌ என்று 
நினைத்து, துணிகரமாய்ப்‌ பாவம்‌ 
செய்கிறார்கள்‌. நிர்விசாரமாய்‌ 
ஜீவிக்கிறார்கள்‌. அவர்களுடைய இருதயம்‌ 
கடினப்பட்டிருக்கிறது. தங்களுடைய 
பாவங்களைக்‌ குறித்து, கர்த்தர்‌ 
தங்களிடத்தில்‌ கணக்கு கேட்கமாட்டார்‌, 
என்று நினைத்து, இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
இறுமாப்பாயிருக்கிறார்கள்‌. 

தீங்குநாள்‌ தூரமென்று இஸ்ரவேல்‌ 
புத்திர்‌ எண்ணுகிறார்கள்‌. கொடுமையின்‌ 
ஆசனம்‌. கிட்டிவரும்படிசெய்கிறார்கள்‌. 
(ஆமோ 6:3) 


சந்தம்‌ 





ஆமோஸ்‌ 


f= FT 
ETT 


இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ தங்களுடைய 
மாம்சத்தின்‌ இச்சைகளுக்கு முக்கியத்துவம்‌ 
கொடுத்து ஆடம்பரமாய்‌ ஜீவிக்கிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ தந்தக்‌ கட்டில்களில்‌ 
படுத்துக்கொண்டு, தங்கள்‌ மஞ்சங்களின்‌ மேல்‌ 
சவுக்கியமாய்ச்‌ சயனிக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ தங்கள்‌ மந்தையிலுள்ள 
ஆட்டுக்குட்டிகளையும்‌, பாட்டுத்‌. 
தொழுவத்திலுள்ள கன்றுக்குட்டிகளையும்‌ 
தின்கிறார்கள்‌. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ தம்புரை 
வாசித்துப்பாடி, தாவீதைப்போல்‌ 
கீதவாத்தியங்களைத்‌ தங்களுக்கு 
உண்டுபண்ணுகிறார்கள்‌. இஸ்ரவேல்‌ 
வம்சத்தார்‌ பெரிய பாத்திரங்களில்‌ 
மதுபானத்தைக்‌ குடிக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
சிறந்த பரிமளதைலங்களைப்‌ 
பூசிக்கொள்ளுகிறார்கள்‌ (ஆமோ 6:4-6). 


நம்முடைய வாழ்க்கையில்‌ 
கொடுக்கும்‌ ஒரு சில வச; 
அனுபவிப்பதில்‌ எந்தவித தப்பிதமும்‌ 
இல்லை. அது பாவமுமல்ல. ஆனால்‌ நாம்‌. 
வசதிகள்மீது சைப்படக்கூடாது. 
போதுமென்கிற பக்தியே மிகுந்த ஆதாயம்‌. 
கர்த்தர்‌ நமக்கு கொடுக்கும்‌ வசதிகளில்‌, 
சந்தோஷமாய்‌ ஜீலிக்க கற்றுக்கொள்ள 
வேண்டும்‌. ஆடம்பர பிரியராயிருக்கக்கூடாது. 
அதிகமாய்‌ ஆசைப்படக்கூடாது. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தருக்குள்‌ 
சந்தோஷமாயிராமல்‌, 
மாம்சங்களின்‌ இச்சைகள்‌ இணில்தது 
சந்தோஷமாயிருக்கிறார்கள்‌. ம்பரமாய்‌ 
ஜீவிக்கிறார்கள்‌. ஊதாறித்தனமாய்‌ செலவு 
பண்ணுகிறார்கள்‌. ஒருவேலையும்‌ செய்யாமல்‌ 
சோம்பேறிகளாயிருக்கிறார்கள்‌. 

இஸ்ரவேல்‌ புத்திரரில்‌. 
ஐசுவரியவான்களாயிருக்கிறவர்கள்‌ 
தரித்திரரைப்பற்றி நினைத்துப்‌ பார்ப்பதில்லை. 
தரித்திரர்கள்‌ பசியாலும்‌ பட்டினியாலும்‌ 
வாடினாலும்‌, ஐசுவரியவான்கள்‌ 
தங்களுடைய பாடுகளைத்தான்‌. 
பார்க்கிறார்களேயல்லாமல்‌, ஏழைகளின்‌: 
பசியையோ, பட்டினியையோ பார்ப்பதில்லை. 
தேவையுள்ளவர்களுக்கு உதவி 
செய்யவேண்டும்‌ என்னும்‌ மனம்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரரிடத்தில்‌ காணப்படவில்லை. 


கர்த்தர்‌ 
'திகளை 


- விரிவுரை 
AMOS - COMMENTARY 


தங்களுக்கு எல்லாம்‌ 
நல்லதாமிருக்கவேண்டும்‌ என்றும்‌, அவை 
தங்களுக்கு தாராளமாய்க்‌ கிடைக்கவேண்டும்‌ 
என்றும்‌ இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ 
பேராசைப்படுகிறார்கள்‌. தங்களுடைய 
மந்தையிலுள்ள ஆட்டுக்குட்டிகளைத்‌ 
தின்கிறார்கள்‌. மாட்டுத்‌ தொழுவத்திலுள்ள 
கன்றுக்குட்டிகளைத்‌ தின்கிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌. 
மாய்மாலத்திற்கு முக்கியத்துவம்‌ 
கொடுக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
பண்ன ஆடம்பரத்தை எல்லோருக்கும்‌ 
வெளிப்படுத்த 


வம்சத்தார்‌ 


தங்களுடைய உண்மை 
மறைத்துவிடுகிறார்கள்‌. 

துக்கமும்‌, கேதாரம்‌, 

இருந்தாலும்‌, 

மறைத்துவிட்டு, தாவீதைப்போல்‌ தங்களுக்கு 
கீதவாத்தியங்களை உண்டுபண்ணுகிறார்கள்‌. 
தாவீது பயன்படுத்திய இசைக்கருவிகளை 
தங்களுக்கும்‌ இசைக்கத்‌ தெரியும்‌ என்று 
காண்பிப்பதில்‌, இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
பெருமையாயிருக்கிறது. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ சிறந்த 
தைலங்களைப்‌ பூசிக்கொண்டு, தங்கள்‌ 
சரரத்தின்மீது அதிக கவனம்‌ 
செலுத்துகிறார்கள்‌. நம்முடைய சரீரத்தை 
நாம்‌ கவனிக்கவேண்டும்‌. அதைவிட 
அதிகமாய்‌, நம்முடைய ஆத்துமாவை 
நன்றாய்க்‌ கவனிக்கவேண்டும்‌. 
ஸ்ரவேல்‌ புத்திரர்‌ டம்பரமாய்‌ 
ஏத்தும்‌ ய்க்கு நேரிட்ட 
ஆபத்திற்கு கவலைப்படாமற்போகிறார்கள்‌" 
(ஆமோ 6%) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
“யோசேப்பு” 
கர்த்தருடைய 


பரிமள 


என்னும்‌ பெயர்‌ 
ஜனத்தை  பொதுவாய்க்‌ 
குறிக்கிறது. 'இஸ்ரவேலின்‌ மேய்ப்பரே, 
யோசேப்பை ஆட்டுமந்தையைப்போல்‌. 
நடத்துகிறவரே, செவிகொடும்‌; கேருபீன்கள்‌ 
மத்தியில்‌ வாசம்பண்ணுகிறவரே, பிரகாசியும்‌" 
(சங்‌ 803. 





ஆமோஸ்‌ 


i FTE 
TT 


இவர்கள்‌ இஸ்ரவேல்‌ ராஜ்யத்திலும்‌, 
யூதாவின்‌. ராஜ்யத்திலும்‌ இருக்கிறார்கள்‌. 
இவர்களுக்கு கர்த்தருடைய ஜனத்தைப்பற்றி 
அக்கரையில்லை. கர்த்தருடைய ஜனம்‌ 
துக்கத்திலும்‌ நெருக்கத்திலும்‌ இருக்கிறார்கள்‌. 
அந்நிய தேசத்தார்‌ அவர்கள்மீது. 
யுத்தம்பண்ண வருகிறார்கள்‌. ஆனாலும்‌ 
இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ தங்களுக்கு நேரிட்ட 
ஆபத்திற்கு கவலைப்படாமலிருக்கிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ தேசத்திலே சமாதானமில்லை. 
செழிப்பு இல்லை. ஜனங்களிடத்தில்‌ 
சந்தோஷமில்லை. தேசத்தில்‌ நன்மையில்லை. 
சத்துருக்கள்‌ இஸ்ரவேல்‌ 
முற்றிக்கையிட்டிருக்கிறார்கள்‌. 
திறப்பு கண்டிருக்கிறது. 
வந்திருக்கிற ஆபத்துக்களை 
புத்திரர்‌ அறியாதவர்களாயிருக்கிறார்கள்‌. 
அறிந்தவர்கள்‌ அதைப்பற்றி 
அக்கரையில்லாதவர்களாயிருக்கிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ தேசம்‌ 
அழிந்தாலும்‌, அது பற்றி 
வம்சத்தாருக்கு கவலையில்லை. தாங்கள்‌ 
ஆடம்பரமாய்‌ ஜீவிக்கவேண்டும்‌. பெரிய 
பாத்திரங்களில்‌ மதுபானம்‌ குடிக்கவேண்டும்‌. 
ஆட்டுக்கப்டிகளையும்‌, கன்றுக்குட்டிகளையும்‌ 
'தின்னவேண்டும்‌. மஞ்சங்களின்மேல்‌ 
சவுக்கியமாய்‌ சயனிக்கவேண்டும்‌. இதுவே 
இஸ்ரவேல்‌ வம்சத்தாருக்கு பிரியம்‌. தாங்கள்‌ 
சிறைப்பட்டுப்போனால்‌, இவற்றை தங்களால்‌ 
அனுபவிக்க. முடியாது என்பதுகூட 
அவர்களுக்கு தெரியவில்லை. 


“யோசேப்புக்கு நேரிட்ட 
கவலைப்படாமல்‌ போகிறார்கள்‌” என்னும்‌: 
வாக்கியத்திற்கு, வேதபண்டிதர்கள்‌ 
யோசேப்பு சிறையிலிருந்த காலத்தில்‌ நடந்த 
சம்பவத்தை சொல்லி, விளக்கம்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 


“பானபாத்திரக்காரரின்‌ 
பானங்கொடுக்கிற தன்‌ 
மறுபடியும்‌ வைத்தான்‌; அந்தப்படியே 
அவன்‌ பார்வோனுடைய கையிலே 
பாத்திரத்தைக்‌ கொடுத்தான்‌. சுயம்பாகிகளின்‌ 
தலைவனையோ தூக்கிப்போட்டான்‌. யோசேப்பு 
அவர்களுக்குச்‌ சொன்ன அர்த்தத்தின்பியே 
சம்பவித்தது. ஆனாலும்‌ பானபாத்திரக்காரரின்‌ 
தலைவன்‌ யோசேப்பை நினையாமல்‌ அவனை 
மறந்துவிட்டான்‌” (ஆதி 40:21-23). 


வாழ்ந்தாலும்‌, 
இஸ்ரவேல்‌ 


ஆபத்திற்கு 


தலைவனைப்‌ 


உத்தியாகத்திலே 


- விரிவுரை 
AMOS - COMMENTARY 


சுகவாழ்வு 
யோசேப்பை 
மறந்துவிட்டான்‌. 
வம்சத்தாரும்‌, 
வந்தபோது, 
தங்களையும்‌ 


பானபாத்திரக்காரனுக்கு 
கிடைத்தபோது, அவன்‌ 
நினையாமல்‌, அவனை 
அதுபோலவே, இஸ்ரவேல்‌ 
தங்களுக்கு சுகவாழ்வு 
கர்த்தரை மறந்துவிட்டார்கள்‌. 
மறந்துவிட்டார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்மீது அழிவு வரும்‌. 
'சீயோனிலே. நிர்விசாரமாயிருக்கிறவர்‌ 
களுக்கும்‌, சமாரியாவின்‌ பர்வதத்தை 
நம்பிக்கொண்டிருக்கிறவர்களுக்கும்‌ அழிவு 


சயனித்தவர்களின்‌ * விரந்துகொண்டாடம்‌. 
நின்றுபோகும்‌ (ஆமோ 69) என்று, 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


நான்‌ யாக்கோபுடைய 
மேன்மையை வெறுக்கிறேன்‌ 
ஆமோ 6:8-14 


ஆமோ 6:8. நான்‌ யாக்கோபுடைய 
மேன்மையை வெறுத்து, அவனுடைய 
அரமனைகளைப்‌ பகைக்கிறேன்‌; நான்‌ 
நகரத்தையும்‌ அதின்‌ நிறைவையும்‌ 
ஒப்புக்கொடுத்துவிடுவேன்‌ என்று 
கர்த்தராகிய ஆண்டவர்‌ தம்முடைய 
ஜீவனைக்கொண்டு ஆணையிட்டார்‌ 
என்பதைச்‌ சேனைகளின்‌ தேவனாகிய 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


ஆமோ 69. ஒரு வீட்டிலே 
யத்துப்யேர்‌ மீதியாயிருந்தாலும்‌ 
அவர்கள்‌ செத்துப்போவார்கள்‌. 


ஆமோ 610. 
இனத்தானாவது, 


அவர்களுடைய 
பிரேதத்தைத்‌. 
எலும்புகளை 
வெளியேகொண்டு. 
போகும்படிக்கு, அவைகளை எடுத்து, 
வீட்டின்‌ உட்புறத்திலே இருக்கிறவனை 
நோக்கி: உன்னிடத்தில்‌ இன்னும்‌: 
யாராயினும்‌ உண்டோ என்று 
கேட்பான்‌, அவன்‌ இல்லையென்பான்‌; 
அப்பொழுது இவன்‌: தீ மெனனமாயிரு; 
கர்த்தருடைய நாமத்தைச்‌. 
'சொல்லலாகாது என்பான்‌. 





f= al ஆமோஸ்‌ 
TT 


ஆமோ 6. இதேரு கர்த்தர்‌ 
கட்டனையிட்டிருக்கிறார்‌; பெரிய 
வீட்டைத்‌ திறப்புகள்‌ உண்டாகவும்‌, 
சிறிய வீட்டை வெடிப்புகள்‌. 
உண்டாகவும்‌ அடிப்பார்‌. 


ஆமோ 62, கண்மலையின்மேல்‌ 
குதிரைகள்‌ ஓடுமோ? அங்கே ஒருவன்‌ 
மாடுகளால்‌ உழுவானோ? நியாயத்தை 
நஞ்சாகவும்‌ நீதியின்‌ கனியை 
எட்டியாகவும்‌ மாற்றினீர்கன்‌. 


ஆமோ 849. 
பலத்தினாலே 

கொம்புகளை: 

கொனள்ளைவில்லையோ என்று சொல்லி, 
வீண்காரியத்தில்‌ மகிழுகிறார்கள்‌.. 


ஆமோ 6:14. இஸ்ரவேல்‌ வம்சத்தாரே, 
இதே, நான்‌ ஒரு ஜாதியை உங்களுக்கு. 
விரோதமாக எழுப்புவேன்‌; அவர்கள்‌ 
ஆமாத்துக்குன்‌ பிரவேசிக்கிற வழி 
தொடங்கிச்‌ சமனான நாட்டின்‌ 
ஆறுமட்டாக உங்களை ஒடுக்குவார்கள்‌. 
என்று சேனைகளின்‌ தேவனாகிய 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


சேனைகளின்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
தம்முடைய 'ஜீவனைக்கொண்டு 
ஆணையிடுகிறார்‌. தாம்‌ யாக்கோபுடைய 
மேன்மையை வெறுப்பதாகவும்‌, அவனுடைய 
அரமனைகளை பகைப்பதாகவும்‌ கர்த்தராகிய 
ஆண்டவர்‌ சொல்லுகிறார்‌ 

கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ வம்சத்தாரை 
வெறுத்து ஒதுக்கிவிடுவார்‌. அவர்களைப்‌ 
பகைத்து கைவிட்டுவிடுவார்‌. கர்த்தருடைய 
பாதுகாப்பு இல்லையென்றால்‌, இஸ்ரவேல்‌ 
வம்சத்தாருக்கு வேறு பாதுகாப்பு 
எதுவுமில்லை. அவர்களுக்கு சர்வநாசமும்‌, 
சர்வமோசமும்‌, சர்வஅழிவும்‌ உண்டாகும்‌ 


ரவேல்‌ வம்சத்தாருடைய 
ப்‌ கர்த்தருடைய விடமும்‌ 
அவர்களுடைய ஆசாரியத்துவமும்‌ 
யாக்கோபுடைய மேன்மையாயிருக்கிறது. 
கர்த்தரோ அவர்களுடைய மேன்மையை 
வெறுக்கிறார்‌. 
கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌. 
பண்டிகைகளை 
அவர்களுடைய ஆசரிப்பு நாட்களில்‌. 
கர்த்தருக்குப்‌ பிரியமில்லை (ஆமோ 5:21). 


வம்சத்தாருடைய 


- விரிவுரை 
AMOS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எருசலேமிலே கர்த்தருடைய ஆலயம்‌ 
இருக்கிறது. அங்கே கர்த்தருக்கு பலிபீடம்‌ 
இருக்கிறது. கர்த்தர்‌ யாக்கோபுடைய 
வெறுத்து, இவையெல்லாம்‌ 
நகரத்தையும்‌, அ 
சத்துருக்களின்‌ கைகளில்‌ 
ஒப்புக்கொடுத்துவிடுவார்‌. 
சத்துருக்கள்‌ 
விரோதமாக 
பொக்கிஷங்களைக்‌ கொள்ளையிடுவார்கள்‌. 
ஜனங்களை பட்டயத்தினால்‌ 
சங்காரம்பண்ணுவார்கள்‌ இஸ்ரவேல்‌. 
தேசத்தை, பாழாக்கிப்போடுவார்கள்‌. 
இஸ்ரவேல்‌. தேசம்‌ பாழும்‌ வனாந்தரமுமாகும்‌ 
ஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ 
உயிர்ச்சேதம்‌ அதிகமாயிருக்கும்‌. 
வீட்டிலே பத்துப்பேர்‌ மிதியாயிருந்தாலும்‌ 
அவர்கள்‌ செத்துப்போவார்கள்‌' (ஆமோ 6:9) 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
கர்த்தர்‌. டய நியாயத்தீர்ப்புகளை 
இஸ்ரவேல்‌. பவசிதரக்கு சொன்னனே, 
அவர்கள்‌ தங்கள்‌ இருதயத்தை 
கடினப்படுத்தினார்கள்‌. கர்த்தருடைய 
நியாயத்தீர்ப்புகளை அசட்டைபண்ணினார்‌ 
இதனால்‌ கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு 
அவர்கள்மீது மும்முரமாக வருகிறது. 


இஸ்ரவேல்‌ தேசத்திலே ஏராளமான 
ஜனங்கள்‌ செத்துப்போகிறார்கள்‌. 
கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பினால்‌. 
அவர்களுக்கு அழிவு வருகிறது. இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ தொடர்ந்து 
செத்துக்கொண்டிருப்பதினால்‌, பிரேதங்களின்‌ 
எண்ணிக்கையும்‌ அதிகரிக்கிறது. 
பிரேதங்களை தகிக்கிறவர்களுக்கு தொடர்ந்து, 
வேலையிருந்துகொண்டேயிருக்கிறது. 


ஆமோஸ்‌ தீர்க்கதரிசி, இஸ்ரவேல்‌ 
வம்சத்தாருடைய ஜீவனுக்கு வரும்‌ அழிவை, 
விளக்கமாகச்‌ சொல்லுகிறார்‌. இஸ்ரவேல்‌ 
வம்சத்தாருடைய, “இனத்தானாவது, 
பிரேதத்தைத்‌ தகிக்கிறவனாவது எலும்புகளை 
வீட்டிலிருந்து வெளியேகொண்டு 
போகும்படிக்கு, அவைகளை எடுத்து, வீட்டின்‌ 
உட்புறத்திலே இருக்கிறவனை நோக்கி: 
உன்னிடத்தில்‌ இன்னும்‌ யாராயினும்‌ உண்டோ 
என்று கேட்பான்‌, அவன்‌ இல்லையென்பான்‌;: 
அப்பொழுது இவன்‌: நீ மெளனமாயிரு; 
கர்த்தருடைய நாமத்தைச்‌ சொல்லலாகாது 
என்பான்‌” (ஆமோ 6:10), 





ஆமோஸ்‌ 


ழ்‌ நயனா 
யாய 


இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு ஜீவமோசம்‌. 
வந்ததுபோல, அவர்களுடைய வீடுகளும்‌ 
அழிந்துபோகும்‌. கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
வம்சத்தாரை அடிக்கிறார்‌. அவர்களுடைய 
வீடுகளையும்‌ அடிக்கிறார்‌. சிறிய 
வீடுகளையும்‌ பெரிய வீடுகளையும்‌ 
அடிக்கிறார்‌. இதோ, கர்த்தர்‌ 
கட்டளையிட்டிருக்கிறார்‌; பெரிய வீட்டைத்‌ 
திறப்புகள்‌ உண்டாகவும்‌, சிறிய வீட்டை 
ஷெடப்புகள்‌ உண்டாகவும்‌ அடிப்பார்‌" 
(ஆமோ 6:1) என்று ஆமோஸ்‌ சொல்லுகிறார்‌. 


கன்மலையின்மேல்‌ குதிரைகள்‌ ஓடாது. 
அங்கே மாடுகளால்‌ உழமுடியாது. இஸ்ரவேல்‌ 
வம்சத்தாரோ நியாயத்தை நஞ்சாகவும்‌, 
நீதியின்‌: கனியை ப்‌ ம 
மாற்றுகிறார்கள்‌. 
காரியத்தில்‌ மகிழ்கிறார்கள்‌. 
சுயபலத்தை நம்புகிறார்கள்‌ (ஆமோ 612,13). 

ங்கள்‌ எங்கள்‌ பலத்தினாலே. 
ங்களுக்கு கொங்பகளை:  உண்பாக்கில்‌ 
கொள்ளவில்லையோ” (ஆமோ 6:13) என்று 
ஆணவமாய்ப்‌ பேசுகிறார்கள்‌. 

இஸ்ரவேல்‌. 
பாவங்களினிமித்தமாகவும்‌, 
ஆணவத்தினிமித்தமாகவும்‌, 
நியாயத்தீர்ப்பு அவர்கள்மீது: 
தேவன்‌ தம்முடைய நீதியினால்‌ அவர்களைத்‌ 
தண்டிக்கிறார்‌ கர்த்தர்‌ நம்மைத்‌ 
தண்டிக்கும்போது, “கர்த்தர்‌ நீதியுள்ளவர்‌” 
என்று நம்முடைய இருதயத்தின்‌ 
ஆழத்திலிருந்து சொல்லவேண்டும்‌. நம்முடைய 
பாவங்களை நாம்‌ உணார்ந்திருந்தால்‌, 
கர்த்தருடைய தண்டனை நீதியானது 
என்பதை நாம்‌ அங்கீகரிப்போம்‌. 


கர்த்தர்‌ தம்முடைய க அ 

இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ மத்தியிே 
அனுப்பினார்‌. அவர்கள்‌ தரிசு நலத்தை. 
உழுது பண்படுத்துவதுபோல, இஸ்ரவேல்‌ 
வம்சத்தாரை, தங்கள்‌ பாவங்களுக்கு 
மனந்திருபப யத்தம்பண்ண வேண்டும்‌. 
ல்‌ இஸ்ரவேல்‌ வம்சத்தாரின்‌. 
கன்மலையைப்போல 


- விரிவுரை 
AMOS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கன்மலையின்மேல்‌ குதிரைகள்‌ ஒடாது. 
கன்மலையில்‌ மாடுகளால்‌ உழமுடியாது. 
குல்லைப்போல கடின இருநயத்நோடிருக்கிற 
இஸ்ரவேல்‌ வம்சத்தாருக்கு, கர்த்தருடைய 
தீர்க்கதரிசிகளால்‌ ஊழியம்‌ செய்ய 
முடியவில்லை. இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ 
பாவங்களை அவர்களுக்கு உணர்த்த 
முடியவில்லை. தீர்க்கதரிசிகளால்‌ இஸ்ரவேல்‌ 
வம்சத்தாரை, மனந்திரும்புதலுக்கு நேராக 
வழிநடத்த முடியவில்லை. 


கர்த்தருடைய ஜனம்‌ இஸ்ரவேல்‌ 
வம்சத்தாராயிருக்கிறார்கள்‌. ஆனாலும்‌ 
கர்த்தர்‌ ஒரு ஜாதியை இஸ்ரவேல்‌ 
வம்சத்தாருக்கு விரோதமாக எழுப்புகிறார்‌ 
தாங்கள்‌ ஸ்ரவேல்‌ 
வம்சத்தாராமிருப்பதினால்‌, கர்த்தருடைய 
விசேஷித்த பாதுகாப்புக்கள்‌ தங்களுக்கு 
கிடைக்கும்‌ என்று, அவர்கள்‌ நம்புகிறார்கள்‌. 

னால்‌ கர்த்தரோ, இஸ்ரவேல்‌ 
வம்சத்தாருடைய பாவங்களினிமித்தமாகவும்‌, 
தங்களுடைய பாவங்களுக்கு மனந்திரும்பாத 
அவர்களுடைய கடின 
இருதயங்களினிமித்தமாகவும்‌ கர்த்தர்‌ 
அவர்களுக்கு விரோதமாக அசீரியரை 
எழுப்புகிறார்‌. 


அசீரியர்கள்‌ ஆயாத்துக்குள்‌ 
பிரவேசிக்கிற வழி தொடங்கிச்‌ சமனான 
நாட்டின்‌ ஆறுமட்டாக இஸ்ரவேல்‌. 
வம்சந்தாரை ஒடுக்குவார்கள்‌ (ஆமோ 6:4) 
இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌, பல சந்தர்ப்பங்களில்‌, 
தங்களுடைய தேசத்தின்‌ பாதுகாப்புக்கு, 
அசீரியர்களை நம்பினார்கள்‌. ஆனால்‌ 
கர்த்தரோ இஸ்ரவேல்‌ வம்சத்தாருக்கு 
விரோதமாக  அசீரியரை எழுப்புகிறார்‌ 
அசீரியர்கள்‌ இஸ்ரவேல்‌ வம்சத்தாரை 
ஒடுக்குகிறார்கள்‌. 


அசீரியர்கள்‌ வடக்கு திசையிலிருந்து 

பிரவேசிக்கிற வழியாக 

வருவார்கள்‌. 

அவர்கள்‌ தெற்கு திசையிலிருந்து. சமனான 

நாட்டின்‌ ஆறாகிய நைல்‌ நதி வழியாகவோ 

அல்லது எகிப்தின்‌ ஆறு வழியாகவோ 

அல்லது. சீகோர்‌ வழியாகவோ இஸ்ரவேல்‌. 
தேசத்திற்குள்‌ வருவார்கள்‌. 





ஆமோஸ்‌ 


i= al 
TT 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரர்மீது, 
குற்றம்‌ சொல்லுகிறார்‌. அவர்கள்மீது 
தேவனுடைய நியாயத்தீர்ப்பு வரும்‌. 

தீர்க்கதரிசி இஸ்ரவேல்‌ 

ஜெபிக்கிறார்‌. இதனால்‌ நியாயத்தீர்ப்பின்‌ 
அளவு குறைக்கப்படுகிறது (ஆமோ 71-0. 


ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தருக்‌ 
வதன்‌ பாவம்‌ ர்கள்‌ கத்‌ 
தங்களுடைய 
மனந்திரும்புவார்கள்‌ 
பொறுமையோடு காத்துக்கொண்டிருக்கிறார்‌ 
ஆனால்‌ அவர்களோ  மனந்திரும்பவில்லை. 
இதனால்‌ தேவன்‌ தம்முடைய நீதியான 
நியாயத்தீர்ப்புகளை அவர்களுக்குச்‌ 
சொல்லுகிறார்‌ (ஆமோ 7:7-9). 


ஆமோஸ்‌ தீர்க்கதரிசியை 
த்தார்‌ மத்தியிலே 

ஆனால்‌ அவர்களோ 

ஏற்றுக்கொள்ளவில்லை. 
அமத்சியா  ஆமோசுக்கு விரோதமாகப்‌ 
பேசுகிறான்‌. (ஆமோ 71011). ஆமோசை 
இஸ்ரவேல்‌ தேசத்தை விட்டு துரத்துவதற்கு 
அமத்சியா முயற்சி செய்கிறான்‌ 
(ஆமோ 74213) 


கர்த்தர்‌ 
இஸ்ரவேல்‌ 
அனுப்பியிருக்கிறார்‌ 
ஆமோசை 


கர்த்தர்‌ 
தீர்க்கதரிசன 
உண்மையாய்ச்‌ 
ஆமோஸ்‌ சொல்லுகிறார்‌. 
கொடுத்திருக்கிற ஊழியத்தை 
நியாயப்படுத்துகிறார்‌ (ஆமோ 74415) 
அமத்சியாவுக்கு விரோதமாகவும்‌, ஆமோசை 
எதிர்த்தவர்களுக்கு விரோதமாகவும்‌ 
கர்த்தருடைய நியாயத்தீர்ப்புகள்‌ வருகிறது. 
(ஆமோ 7116117). 


தனக்கு கொடுத்திருக்கிற 


தூக்குநூல்‌ பிரமாணம்‌ 
ஆமோ 7:1-9 
ஆமோ 74. கர்த்தராகிய ஆண்டவர்‌ 


எனக்குக்‌ காண்பித்ததாவது: இதோ, 
ராஜாவினுடைய புல்லறுப்புக்குப்பின்‌ பு. 


- விரிவுரை 
AMOS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இரண்டாம்‌ கந்தாயத்தூப்‌. புல்‌ 
முனைக்கத்‌ தொடங்குகையில்‌ அவர்‌ 
வெட்டுக்கினிகனை உண்டாக்கினார்‌. 


ஆமோ 74. அவைகள்‌ தேசத்தின்‌ 
புல்லைத்தின்று தீர்த்தபோது, நான்‌: 
கர்த்தராகிய ஆண்டவரே, 
மன்னித்தருளும்‌; யாக்கோபு திரும்ப 
யாராலே எழுத்திருப்பான்‌? அவன்‌ 
சிறுத்துப்போனான்‌ என்றேன்‌. 


ஆமோ கர்த்தர்‌ அதற்கு. 
மனஸ்தாபப்பட்டு, அப்படி ஆவதில்லை 
என்றார்‌. 


ஆமோ 7:4. கர்த்தராகிய ஆண்டவர்‌ 
எனக்குக்‌ காண்பித்ததாவது: இதே, 
அக்கினியாலே தியாயம்‌ விசாரிப்பேன்‌' 
என்னு கர்த்தராகிய ஆண்டவர்‌ 
ஏற்பட்டார்‌ அது மகா ஆழியைப்‌ 
பட்சித்தது, அதில்‌ ஒரு பங்கைப்‌ 
பட்சித்துத்‌ தீர்த்தது. 


ஆமோ 75, அப்பொ நாண்‌: 
கர்த்தராகிய ஆண்டவரே, நிறுத்துமே; 
யாக்கோபு திரும்ப யாராலே 
எழுத்திருப்பான்‌? அவன்‌ 
சிறுத்துப்போனான்‌ என்றேன்‌. 


ஆமோ கர்த்தர்‌ அதற்கு 
மனஸ்தாபப்பட்டு, அப்படி. ஆவதில்லை 
என்றார்‌. 


ஆமோ 7:7. பின்பு அவர்‌ எனக்குக்‌ 
காண்பித்ததாவது: இதே, தூக்குநூல்‌ 
பிரமாணத்தினால்‌ கட்டப்பட்ட ஒரு 
மதிலின்மேல்‌ நின்றார்‌; அவர்‌ கையில்‌ 
தூக்குநூல்‌ இருத்தது. 


ஆமோ 7:8. கர்த்தர்‌ என்னை நோக்கி: 
ஆமோசே, தீ என்னத்தைக்‌ காண்கிறாய்‌ 
என்றார்‌; தூக்குநாலைக்‌ காண்கிறேன்‌ 
என்றேன்‌; அப்பொழுது ஆண்டவர்‌ 





ஆமோஸ்‌ 


i= FTN 
TT 


ஆமோ 7:9. ஈசாக்கின்‌ மேடைகள்‌ 
பாழும்‌, இஸ்ரவேலின்‌ பரிசுத்த 
ஸ்தலங்கள்‌ அவாத்தரமுமாக்கப்படும்‌; 
நான்‌ எரொயெயாம்‌ வீட்டாருக்கு 
விரோதமாய்ப்‌ பட்டயத்தோடே. 
எழும்பிவருவேன்‌ என்றார்‌. 


இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ 
விரோதமாகப்‌ பாவம்‌ 
அவர்கள்‌ தங்களுடைய பாவங்களுக்கு 
மனந்திரும்புவார்கள்‌ என்று கர்த்தர்‌ 
பொறுமையோடு காத்துக்கொண்டிருக்கிறார்‌. 
ஆனால்‌ அவர்களோ  மனந்திரும்பாமல்‌, 
துணிகரமாய்ப்‌ பாவம்‌ செய்கிறார்கள்‌. 
கர்த்தர்‌ ஒரு குறிப்பிட்ட காலம்‌ வரையிலுமே 
பொறுமையோடு காத்திருப்பார்‌. ஆனால்‌ 
இஸ்ரவேல்‌ வம்சத்தாரோ கர்த்தருடைய 
பொறுமைக்கும்‌ மதிப்பு கொடுக்கவில்லை. 
குர்த்தருக்கும்‌ மதிப்பு கொடுக்கவில்லை. 
கர்த்தருடைய பொறுமையை வர்கள்‌ 
அசட்டைபண்ணுகிறார்கள்‌. இதனால்‌ 
கர்த்ருடைய கோபம்‌ அவர்கள்மேல்‌ 
வருகிறது. கர்த்தர்‌ தம்முடைய நீதியான 
நியாயத்தீர்ப்பை அவர்கள்மேல்‌ 
வரப்பண்ணுகிறார்‌ 

ங்ரவேல்‌ 
த்க்‌ 


கர்த்தருக்கு. 
செய்கிறார்கள்‌. 


ம்‌ கர்த்தருக்‌ 
“்சமாிரக்கவேணிடும்‌ 
ஆனால்‌ அந்த தேசமோ இப்போது 
பாவமான தேசமாயிருக்கிறது. இஸ்ரவேல்‌ 
வம்சத்தார்‌ கர்த்தருக்கு விரோதமாகப்‌ பாவம்‌ 
செய்கிறார்கள்‌. அவர்களுடைய இருதயத்தில்‌ 
பரிசுத்தமில்லை. அவர்களிடத்தில்‌ 
துன்மார்க்கமும்‌, அக்கிரமமும்‌, மீறுதல்களும்‌ 
நிரம்பியிருக்கிறது. கர்த்தர்‌ அவர்கள்மீது 
ஒவ்வொரு நியாயத்தீர்ப்பாக அனுப்புகிறார்‌. 
நியாயத்தீர்ப்பினால்‌, 
'பஞ்சமுண்டாகிறது. 
தீர்க்கதரிசி இஸ்ரவேலுக்கு 
பஞ்சத்தை ஒரு தரிசனத்தில்‌ 
அந்த தரிசனத்தில்‌, 
ராஜாவினுடைய புல்லறுப்புக்குப்பின்பு, 
இரண்டாம்‌ கந்தாயத்துப்‌ புல்‌. 
முளைக்கத்தொடங்குகையில்‌, கர்த்தர்‌ 
'வெட்டுக்கிளிகளை உண்டாக்குவதை 
ஆமோஸ்‌ பார்க்கிறார்‌. 


ஆமோஸ்‌ 
வரப்போகிற 
பார்க்கிறார்‌ 


- விரிவுரை 
AMOS - COMMENTARY 


கர்த்தரே இந்த வெட்டுக்கிளிகளை 
உண்டாக்குகிறார்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
ஞானத்தினாலும்‌, வல்லமையினாலும்‌, 
சர்வசிருஷ்களையும்‌ சிருஷ்டிக்கிறார்‌. கர்த்தர்‌, 
தம்முடைய சிருஷ்டிக்கும்‌ வல்லமையினால்‌, 
உருவத்தில்‌ சிறிதாயிருக்கும்‌ எறும்பையும்‌, 
உருவசத்தில்‌ பெரியதாயிருக்கும்‌. 

யானையையும்‌ சிருஷ்டிக்கிறார்‌. 
கர்த்தர்‌ கோபத்தினால்‌, 
இஸ்ரவேல்‌ விரோதமாக, 
இந்த வெட்டுக்கிளிகளை உண்டாக்குகிறார்‌. 
இவை தேவனுடைய நியாயத்தீர்ப்புகளை 
நிறைவேற்றும்‌ ஆயுதங்களாகவும்‌, 
குருவிகளாகவும்‌ இருக்கிறது. கர்த்தர்‌ 
வெட்டுக்கிளிகளை உண்டாக்கி, அவற்றை 
தேசத்திற்கு விரோதமாக 


அமைய 
தேச; 


வெட்டுக்கிளிகளை, 
வம்சத்தாருக்கு விரோதமாக, 

இங்கு தெளிவாக 

ராஜாவினுடைய 

இரண்டாம்‌. 

குந்தாயத்துப்புல்‌ முளைக்க தொடங்குகையில்‌, 
ந்த வெட்டுக்கிளிகளை 

இஸ்ரவேல்‌ 


நியாயத்தீர்ப்பு 

வெப்பக்‌ முன்பாக, அவருடைய 

கிருபையும்‌ இரக்கமும்‌ வெளிப்படுகிறது. 

உண்டாக்கின 

ராஜாவினுடைய 

புல்லறுப்பு காலத்தில்‌ 

இஸ்ரவேல்‌ தேசத்தின்‌ 

வசந்தகாலத்தில்‌ முதலாம்‌ கந்தாயத்துப்‌ 

முளைக்கும்‌. இக்காலத்தில்‌ புல்‌ அதிகமாய்த்‌ 
தேவைப்படும்‌. 


கர்த்தர்‌ தாம்‌ உண்டாக்கின 
வெட்டுக்கிளிகளை, முதலாம்‌ கந்தாயத்துப்புல்‌. 
முளைக்கும்‌ காலத்தில்‌ அனுப்பியிருந்தால்‌, 
ராஜாவால்‌ புல்லறுக்க முடியாது. தேசத்தில்‌ 
தானியபஞ்சம்‌ வருவதுபோல, புல்லுக்கும்‌ 
பஞ்சம்‌ வந்துவிடும்‌. கால்நடைகளுக்கு 
தீவனம்‌. இருக்காது. பசுமாடுகள்‌ 
பாலைக்கறக்காது. பாலும்‌ தேனும்‌ ஓடுகிற 
கானான்‌ தேசத்தில்‌, பாலுக்கு பஞ்சம்‌ 
வந்துவிடும்‌. 





ஆமோஸ்‌ 


ழ்‌ நவள 
ஈயா 


கர்த்தரோ இஸ்ரவேல்‌ 
அதிகமாய்த்‌ தண்டிக்காமல்‌, 
மட்டாய்த்‌ தண்டிக்கிறார்‌. 
தேசத்தில்‌ முதல்‌ கந்தாயத்தில்‌ முளைத்த 
புல்லை அறுப்புவதற்கு கர்த்தர்‌ அனுமதி 
கொடுக்கிறார்‌. கால்நடைகளுக்கு 
தேவையான தீவனம்‌ கிடைக்கிறது. 


இஸ்ரவேல்‌ தேசத்தில்‌, இரண்டாம்‌ 
குந்தாயத்துப்புல்‌ முளைக்க துவங்கும்போது, 
கர்த்தர்‌ வெட்டுக்கிளிகளை அனுப்புகிறார்‌. 
இஸ்ரவேல்‌ வம்சத்தாருக்கு முதல்‌ 
கந்தாயத்துப்‌ புல்லைப்போல, இரண்டாம்‌ 
கந்தாயத்துப்புல்‌ அதிக முக்கியமானதல்ல. 


முதலாம்‌ சுந்தாயத்துப்புல்‌ நன்றாய்‌ 
முளைத்திருந்த காலத்தில்‌, இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ கர்த்தரைத்‌ துதித்திருக்கவேண்டும்‌. 
கர்த்தருடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிய 
தங்களை  ஒப்புக்கொடுத்திருக்கவேண்டும்‌. 
னால்‌ அவர்களோ 
சுந்தாயத்துப்புல்லை. 


கர்த்தருக்கு 

செய்கிறார்கள்‌. 
இதனால்‌. 

இஸ்ரவேல்‌ 


கர்த்தருடைய கோபம்‌: 
வம்சத்தார்மீது வருகிறது. 
தங்களுக்கு முதலாம்‌ குந்தாயத்துப்புல்‌ 
அறுவடை ஆசீர்வாதமாமிருந்ததுபோல, 
இரண்டாம்‌ குந்தாயத்துப்புல்லின்‌ அறுவடையும்‌ 
ஆசிர்வாதமாயிருக்கும்‌ என்று இஸ்ரவேல்‌ 
வம்சத்தார்‌ எதிர்பார்க்கிறார்கள்‌. ஆனால்‌. 
கர்த்தரோ அவர்களுடைய 
பாவங்களினிமித்தமாய்‌, அவர்கள்மீது. 
தம்முடைய நியாயத்தீர்ப்பை அனுப்புகிறார்‌. 
கர்த்தர்‌ வெட்டுக்கிளிகளை. 
உண்டாக்கி, இஸ்ரவேல்‌ தேசத்தின்மீது 
அனுப்புகிறார்‌. தேசத்தில்‌ இரண்டாம்‌. 
குந்தாயத்துப்புல்‌ முளைக்கத்‌ துவங்கும்‌ 
காலத்தில்‌, கர்த்தர்‌ வெட்டுக்கிளிகளை. 
அங்கே அனுப்புகிறார்‌. இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ 
புல்‌ வளரும்‌ என்று எதிர்பார்க்கிறார்கள்‌. 
புல்‌ வளருகிறது. ஆனால்‌ வளர்ந்த புல்லை 
வெட்டுக்கிளிகள்‌ கூட்டமாய்‌ 
தின்றுபோடுகிறது. இஸ்ரவேல்‌ 
இரண்டாம்‌ கந்தாயத்தில்‌ முளைக்கும்‌ எல்லா. 
புல்லையும்‌, வெட்டுக்கிளிகள்‌ தின்று 
தீர்த்துவிடுகிறது. 


- விரிவுரை 
AMOS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இஸ்ரவேல்‌ வம்சத்தாருக்கு குறைவு 
உண்டாயிற்று, கர்த்தர்‌ தங்களுக்கு கொடுத்த 
முந்தின ஆசீர்வாதங்களுக்கு, இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ நன்றியுள்ளவர்களாயில்லை. 
ஆகையினால்‌. அவர்களுக்கு பிந்தின 
ஆசீர்வாதம்‌ கொடுக்கப்படவில்லை. கர்த்தர்‌ 
அவர்களுக்கு அழிவை அனுப்புகிறார்‌. 
தேசத்தின்‌: புல்லை, 
தின்று தீர்த்தபோதும்‌, 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ தங்கள்‌ பாவங்களுக்கு 
மனந்திரும்பவில்லை. கர்த்தர்‌ அவர்கள்மீது 
மேலும்‌ ஒரு நியாயத்தீர்ப்பு அனுப்புகிறார்‌. 
அக்கினியாலே நியாயம்‌ விசாரிப்பேன்‌" 
(ஆமோ 7:4) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ மத்தியிலே 
அக்கினி பற்றியெரிகிறது. அக்கினி என்பது 
ட்‌ தேசத்தில்‌ 


தங்கள்‌ 
வெட்டுக்கிளிகள்‌ 


பஞ்சமும்‌, வறட்சியும்‌ மிகுதியாயிருக்கிறது. 
கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ தேசத்தின்மீது, 
வெட்டுக்கிளிகளை அனுப்பினார்‌. 
பூமிமின்மீது முளைத்திருந்த, 
புல்லை தின்று தீர்த்துவிடுகிறது. 
அதன்பின்பு, தேசத்தின்மீது அக்கினியை 
அனுப்புகிறார்‌. அந்த அக்கினி, பூமிக்கடியில்‌ 
முளைத்திருக்கும்‌ புல்லின்‌ வேர்களையும்‌ 
பூண்டுகளையும்‌ பட்சித்துப்போடுகிறது. 
த்‌ இஸ்ரவேல்‌ 
நியாயம்‌ விசாரிக்கும்போது. 
அவர்களுக்கு விஷக்காய்ச்சல்‌ வந்துவிடுகிறது. 
என்று வேதபண்டிதர்கள்‌ விளக்கம்‌ 
சொல்லுகிறார்கள்‌. இந்த  ஜுரத்தினால்‌ 
அவர்களுடைய எலும்புகள்கூட 
சூடாமிருக்கிறது. 
கர்த்தர்‌ அக்கினியினால்‌ இஸ்ரவேல்‌ 
வம்சத்தாரை நியாயம்‌ விசாரிக்கும்போது, 
வானத்திலிருந்து மின்னல்களும்‌, இடிகளும்‌, 
அவர்களுடைய தேசத்தின்மீது 
விழுந்திருக்கலாம்‌. சோதோமையும்‌. 
கோமோராவையும்‌ அக்கினி பட்சித்ததுபோல, 
வானத்திலிருந்து விழுந்த மின்னலும்‌ இடியும்‌, 
இஸ்ரவேல்‌ தேசத்திலுள்ள வீடுகளை 
பட்சித்திருக்கலாம்‌. 





f= THE 
TT 


யாத்‌ 95:24. 
வெண்கலத்தையும்‌ கெடுக்கத்தக்க 
யாவரும்‌ அவைகளைக்‌ கர்த்தருக்குக்‌ 
காணிக்கையாகக்‌ கொண்டுவத்தார்கள்‌. 
பற்பல வேலைகளுக்கு உதவும்‌ சீத்திம்‌ 
மரத்தைத்‌ தங்களிடத்தில்‌ வைத்திருந்த 
யாவரும்‌ அவைகளைக்‌ கொண்டு. 
வந்தார்கள்‌. 


யாத்‌ 85:25. ஞான இருதயமுன்ன 
ஸ்திரீகள்‌. எல்லாரும்‌ தங்கள்‌ 
கைகளினால்‌ நூற்று, தாங்கள்‌ நூற்ற 
'இளதீலநூலையும்‌ 
இரத்தாம்பரநூலையும்‌ சிவப்பு 
நூலையும்‌ மெல்லிய பஞ்சு நூலையும்‌: 
கொண்டுவந்தார்கள்‌. 


வெள்ளியையும்‌ 


யாத்‌ 85:26. 
இருதயம்‌ 
அடைந்ததே, 
வெள்ளாட்டு. 
திரித்தார்கள்‌. 


யாத்‌ 85:27. பிரபுக்கள்‌ ஏபோத்திலூம்‌: 
மார்ப்பதக்கத்திலும்‌ பதிக்கும்‌ 
கோமேதகம்‌ முதலிய 
இரத்தினங்களையும்‌, 


எத்த ஸ்திரீகளுடைய 
ஞான எழுப்புதல்‌ 
அவர்கள்‌ எல்லாரும்‌ 

மயிரைத்‌ 


யாத்‌ 85:28, பரிமனவர்க்கங்களையும்‌, 
விவக்கெண்ணெயையும்‌, 
அபிஷேகதைலத்துக்கும்‌ சுகத்தவர்க்க 
தூபத்துக்கும்‌ வேண்டியவைகனையும்‌ 
கொண்டுவந்தார்கள்‌. 


யாத்‌ 85:29. செய்யப்படும்படி. கர்த்தர்‌ 
மோசேயைக்‌ கொண்டு கற்பித்த 
'வேலைக்குரிய யாவையும்‌ கொண்டுவர, 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்குன்‌ தங்கள்‌ 
இருதயத்தில்‌ உற்சாகமடைந்த ஸ்திரீ 
புருஷர்‌ யாவரும்‌ கர்த்தருக்குக்‌ 
காணிக்கையை மனப்பூர்வமாய்க்‌ 
கொண்டுவந்தார்கள்‌. 


படவா வாய்‌ வ்‌ 
சகல ஊ 
புத்திரராகிய ர்‌ 


அதின்‌ 
ரவேல்‌ 
காணிக்கைகளைக்‌ 
கொண்டு வருகிறார்கள்‌. அது பற்றிய விவரம்‌ 
இந்த வசனப்பகுதியில்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
மோசே 


இஸ்ரவேல்‌ புத்திரரை 
உங்களுக்கு உண்டானதை கர்த்தருக்கு 
ஒரு காணிக்கையைக்‌: கொண்டு 
வந்து செலுத்துங்கள்‌” (யாத்‌ 35:5) என்று 


நோக்கி, 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


சொன்னவுடன்‌, 
எல்லோரும்‌ 


இஸ்ரவேல்‌ சபையார்‌ 
காலதாமதம்பண்ணாமல்‌, 
கர்த்தருக்கு காணிக்கையைக்‌ கொண்டு 
வருவதற்காக, மோசேயின்‌ சமுகத்தைவிட்டு 
புறப்படுகிறார்கள்‌ (யாத்‌ 35:20), 


இஸ்ரவேல்‌ புத்திரராகிய சபையார்‌ 
எல்லாரும்‌ மோசேயின்‌ சமுகத்தை விட்டுப்‌ 
புறப்படுகிறார்கள்‌. தேவனுடைய ஊழியத்திற்கு 
எதைக்‌ கொடுக்க வேண்டும்‌ என்னும்‌ 
எண்ணம்‌ அவர்களுடைய இருதயத்தில்‌ 
இருக்கிறது. 'பொன்கன்றுக்குட்டியைச்‌ 
செய்வதற்கு அவர்கள்‌ தங்கள்‌ 
பொன்னாபரணங்களைத்‌ தாராளமாகக்‌ 
கொடுக்கிறார்கள்‌. இப்போது அவர்கள்‌ தேவ 
ஆவியினால்‌ ஏவப்பட்டு, தேவனுடைய 
ஆசரிப்புக்‌ கூடாரத்திற்காக மனப்பூர்வமாகக்‌ 
கொடுக்கப்‌ போகிறார்கள்‌. 


கர்த்தருக்கு ஆசரிப்புக்கூடார வேலை. 
செய்வதற்கு. இதுவே ஏற்ற 
காலமாகமிருக்கிறது. இஸ்ரவேல்‌. 
புத்திரருடைய ஆவி கர்த்தருக்கு காணிக்கை 
கொண்டு வருமாறு அவர்களை 
உற்சாகப்படுத்துகிறது. 
எவர்களை அவர்கள்‌ இருதயம்‌ 
எழுப்பி, எவர்களை அவர்கள்‌ ஆலி 
உற்சாகப்படுத்தினதோ, அவர்கள்‌ எல்லாரும்‌ 
ஆசரிப்புக்‌ கூடாரத்தின்‌ வேலைக்கும்‌, அதின்‌ 
சகல ஊழியத்துக்கும்‌, பரிசுத்த 
வஸ்திரங்களுக்கும்‌ ஏற்றலைகளைக்‌ 
கர்த்தருக்குக்‌ காணிக்கையாகக்‌ 
கொண்டுவருகிறார்கள்‌ (யாத்‌ 35:21) 


செய்யப்படும்படி கர்த்தர்‌ மோசேயைக்‌ 
கொண்டு கற்பித்த வேலைக்குரிய யாவையும்‌ 
கொண்டுவர, இஸ்ரவேல்‌ வபுத்திரருக்குள்‌. 
ங்கள்‌ த்தில்‌ உற்சாகமடைந்த ஸ்திரீ 
ம்‌ க்குக்‌ 
மனப்பூர்வமாய்க்‌ 

கொண்டுவருகிறார்கள்‌ (யாத்‌ 35:29) 


கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துகிற 
ஒவ்வொருவரும்‌, தங்கள்‌ காணிக்கைகளை 
மனப்பூர்வமாக செலுத்துகிறார்கள்‌. 
மனப்பூர்வமுள்ள ஸ்திரீ புருஷர்‌ யாவரும்‌, 
அஸ்தகடகங்கள்‌, காதணிகள்‌, மோதிரங்கள்‌, 
ஆரங்கள்‌ முதலான சகலவித 
பொன்னாபரணங்களையும்‌ கொண்டு 
வருகிறார்கள்‌; கர்த்தருக்குக்‌ காணிக்கை 
செலுத்துகிற ஒவ்வொருவனும்‌ பொன்னைக்‌ 
காணிக்கையாகச்‌ செலுத்துகிறார்கள்‌ 
(யாத்‌ 35:22). 





ஆமோஸ்‌ 


f= al 
TT 


சொல்லுகிறார்‌" (ஆமோ 4:11) 
கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ தேசத்தை 
அக்கினியாலே நியாயம்‌ விசாரிக்கும்போது. 
அந்நிய தேசத்தார்‌ இஸ்ரவேல்‌: 
தேசத்தின்மீது யுத்தம்பண்ண வந்திருக்கலாம்‌. 
அவர்கள்‌ த்‌ 
பட்டணங்களை 
சுட்டெரித்துப்போட்டிருக்கலாம்‌. 
வெட்டுக்கிளிகள்‌ கிராமங்களிலுள்ள 
வயல்நிலங்களை அழித்துப்போட்டது. அக்கினி 
பட்டணங்களையும்‌, யுள்ள 


வீடுகளையும்‌ அழித்துப்போட்டது. 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ தேசத்தை, 
அக்கினியாலே நியாயம்‌ விசாரிக்கும்போது. 
அது பூமியின்‌ மேல்பரப்பிலுள்ளதையும்‌: 
றி தா்‌ அது பூமியின்‌ 


மொஆழ்திலள்ளதையம்‌ 
rp 
காலத்தில்‌, வானத்திலிருந்து நங்க கத்த 
அக்கினி, தண்ணீரை பட்சித்து 
நக்கிப்போட்டதுபோல, கர்த்தர்‌ 
அனுப்பும்‌ அக்கினி, மகாஆழியை 
பட்சித்துப்போடுகிறது. 
கர்த்தர்‌ தம்முடைய கோபத்தினால்‌ 
உண்டாக்கும்‌ விளைவுகளை ஆமோஸ்‌ 
தீர்க்கதரிசிக்கு காண்பிக்கிறார்‌. அப்போது 
ஆமோஸ்‌ கர்த்தரிடத்தில்‌. 
ன்‌ தனனை. காதர கொய்‌ 
நீங்கவேண்டுமென்று கெஞ்சி மன்றாடுகிறார்‌. 
ஆமோஸ்‌ யாரிடத்தில்‌ தீர்க்கதரிசனம்‌. 
சொன்னாரோ, அவர்களுக்காக 
கர்த்தரிடத்தில்‌ பரிந்துபேசுகிறார்‌. 
இஸ்ரவேல்‌ வம்சத்தார்மீது. 
கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு நாள்‌ 
வரப்போகிறது. அந்த நாள்‌ அவர்களுக்கு 
பயங்கரமும்‌, இருளும்‌, அந்தகாரமுமான 
நாளாயிருக்கும்‌. இஸ்ரவேல்‌ தேசத்திற்கும்‌, 
இஸ்ரவேல்‌ வம்சத்தாருக்கும்‌ அழிவு வரும்‌. 


- விரிவுரை 
AMOS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ தங்கள்‌ பாவங்களுக்கு 
மனந்திரும்புவார்கள்‌ என்று, கர்த்தர்‌ 
பொறுமையோடு காத்துக்கொண்டிருக்கிறார்‌. 
ஆனால்‌ அவர்களோ மனந்திரும்பாமல்‌, 
தொடர்ந்து துணிகரமாய்ப்‌ பாவம்‌ 
செய்கிறார்கள்‌. கர்த்தருடைய நீதியான 
நியாயத்தீர்ப்பும்‌ இஸ்ரவேல்‌ வம்சத்தார்மீது 
வருகிறது. 

இஸ்ரவேல்‌ நேசத்தில்‌. 
பஞ்சமுண்டாகிறது. வெட்டுக்கிளிகள்‌ 
தேசத்தின்‌ புல்லை தின்று தீர்த்துவிடுகிறது. 
இஸ்ரவேல்‌ தேசத்திற்கு வந்திருக்கிற அழிவை 
ஆமோஸ்‌ பார்க்கிறார்‌. அவர்‌ கர்த்தராகிய 
ஆண்டவரிடத்தில்‌, இஸ்ரவேல்‌ 
வம்சத்தாருக்காக, பயபக்தியோடு, பரிந்து 
பேசி ஜெபம்பண்ணுகிறார்‌. “கர்த்தராகிய 
ஆண்டவரே, மன்னித்தருளும்‌" (ஆமோ 7:2) 
என்று ஆமோஸ்‌  ஜெபம்பண்ணுகிறார்‌ 
“இஸ்ரவேல்‌ வம்சத்தாருடைய பாவங்களை 
அவர்களைவிட்டு நீக்கிப்போடும்‌' என்று 
பொருள்படுமாறு ஆமோஸ்‌ 
ஜெபம்பண்ணுகிறார்‌. 


பாவத்தின்‌ சம்பளம்‌ மரணம்‌. 
இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ இப்போது ஏராளமான 
பாடுகளையும்‌, வேதனைகளையும்‌, 
உபத்திரவங்களையும்‌  அனுபவிக்கிறார்கள்‌. 
அவர்களுடைய ்‌ 
அவர்களுடைய 
காரணம்‌. 


பாவமன்னிப்பே இரட்சிப்புக்கு ஆதாரம்‌. 
ஆமோஸ்‌ கர்த்தரிடத்தில்‌ கெஞ்சி 
மன்றாடுகிறார்‌. “இஸ்ரவேல்‌ புத்திரரை 
மன்னித்தருளும்‌' என்று கர்த்தராகிய 
ஆண்டவரிடத்தில்‌ விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்மீது கர்த்தருடைய கோபம்‌ 
வந்திருக்கிறது. கர்த்தர்‌ தம்முடைய 
கோபத்தை இஸ்ரவேல்‌ வம்சத்தார்மீது 
காண்பிக்காமல்‌, தம்முடைய கோபத்தை 
விலகிக்கொள்ளவேண்டும்‌ என்று ஆமோஸ்‌ 
ஜெபம்பண்ணுகிறார்‌. கர்த்தர்‌, காரணத்தை 
நீக்கும்போது, அதன்‌ விளைவு நீங்கும்‌. 
கர்த்தர்‌ நம்மிடத்திலிருந்து;த நம்முடைய 
பாவத்தை நீக்கும்போது, பாவத்தின்‌ 
விளைவாகிய சாபம்‌, நம்மை விட்டு நீங்கும்‌. 
காரணமில்லாமல்‌ விளைவு உண்டாகாது. 





ஆமோஸ்‌ 


f= FT 
ETT 


கர்த்தர்‌ தன்னுடைய 
பதில்கொடுக்கவேண்டுமென்று 
மன்றாடுகிறார்‌. யாக்கோபு 
யாராலே எழுந்திருப்பான்‌?' 
சிறுத்தப்போனான்‌” (ஆமோ 7:2) 
ஆமோஸ்‌ கர்த்தரிடத்தில்‌ சொல்லுகிறார்‌. 
ஆமோஸ்‌ இந்த வார்த்‌ 2 
மறுபடியுமாய்ச்‌ சொல்லுகிறார்‌ (ஆமோ 7:5). 


யாக்கோபு கர்த்தருக்கு பக்தியுள்ள 
ஜனம்‌. ஆமோஸ்‌ யாக்கோபுக்காக பரிந்து 
பேசுகிறார்‌. யாக்கோபின்‌ பெயரை இங்கு 
குறிப்பிட்டுச்‌ சொல்லுகிறார்‌. யாக்கோபு 
இப்போது சிறுத்துப்போயிருக்கிறான்‌. அவன்‌ 
பலவீனமடைந்திருக்கிறான்‌. கர்த்தருடைய 
நியாயத்தீர்பபுகள்‌, யாக்கோபின்மீது, 
ஏற்கெனவே பலமுறை வந்திருக்கிறது. 
ஆகையினால்‌ யாக்கோபு இப்போது 
ஒன்றுமில்லாமல்‌ வெறுமையாயிருக்கிறான்‌ 
தாழ்ச்சியடைந்திருக்கிறான்‌. _ கர்த்தருடைய 
நியாயத்தீர்ப்பு யாக்கோபின்மீது தொடர்ந்து, 
வந்துகொண்டிருந்தால்‌, அவன்‌ 
ஒன்றுமில்லாமல்‌ அழிந்துபோவான்‌. 


இஸ்ரவேல்‌ ஜனத்தாரால்‌ தங்களுக்குத்‌ 
நாங்களே உதவி செய்து கொள்ள 
முடியவில்லை. அவர்களால்‌ பிறருக்கும்‌. 
உதவி செய்ய முடியவில்லை. அவர்களுடைய 
எண்ணிக்கை குறைவாயிருக்கிறது. 
திரளான எண்ணிக்கையிலிருந்தவர்கள்‌, 
இப்போது சொற்ப 
எண்ணிக்கையுள்ள வர்களாயிருக்கிறார்கள்‌. 

களுடைய ப 
போயிற்று மத்கசா கவு வலக்‌ 
பலவீனராயிருக்கிறார்கள்‌. 


யாக்கோபு திரும்ப 
எழுந்திருப்பான்‌" என்று 
கர்த்தரிடத்தில்‌ கேட்கிறார்‌. இஸ்ரவேல்‌ 
வம்சத்தாருக்கு சிநேகிதர்‌. இல்லை. 
அவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள்‌: 
ஒருவருமில்லை. கீழே விழுந்து கிடக்கிற 
இஸ்ரவேல்‌ வம்சத்தாரை எந்த ஜாதியாராலும்‌, 
எந்த தேசத்தாராலும்‌ எழுப்ப முடியாது. 
கர்த்தருடைய கரத்தினால்‌ மாத்திரமே. 
அவர்களை எழுப்ப முடியும்‌. கர்த்தருடைய 
உதவியும்‌ ஒத்தாசையும்‌ இல்லாமல்‌ நம்மால்‌ 
ஒன்றும்‌ செய்ய முடியாது. 


யாராலே 
ஆமோஸ்‌ 


- விரிவுரை 
AMOS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ ஆமோசின்‌ ஜெபத்திற்கு பதில்‌ 
கொடுக்கிறார்‌. அவர்‌ இஸ்ரவேல்‌ 
பத்திரர்மீது தம்முடைய நியாயத்தீர்ப்பை 
அனுப்பியதற்காக மனஸ்தாபப்படுகிறார்‌. 
இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ அப்படி ஆவதில்லை" 
(ஆமோ 7:3) என்று கர்த்தர்‌ ஆமோசுக்கு 
பிரதியுத்தரம்‌ கொடுக்கிறார்‌. 


கர்த்தர்‌ மனஸ்தாபப்படுவார்‌. ஆனால்‌ 
அவர்‌ மனம்‌ மாறமாட்டார்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய இரக்கத்தை காண்பிப்பதற்கு, 
வேறொரு வழியைத்‌ தேர்ந்தெடுக்கிறார்‌. 
கர்த்தருடைய கிருபையும்‌ இரக்கமும்‌, 
எதாவது ஒரு வழியில்‌ நமக்கு 
கொடுக்கப்படும்‌. அது நிறுத்தப்படாது. 
கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரைப்பற்றி இங்கு 
மறுபடியுமாய்‌, “அப்படி 

7:6) என்று 


தேவனாகிய 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்காக 

த வி ஜெபம்‌, ஏற்கெனவே பல 
சமயங்களில்‌: ஏறெடுக்கப்பட்டிருக்கிறது. 
கர்த்தரும்‌ பரிசுத்தவான்களுடைய 
ஜெபத்திற்கு செவிகொடுத்து, இஸ்ரவேல்‌ 
அழித்துப்போடாமல்‌ 

நாம்‌ தேசத்திற்காக 

ம்‌ கர்த்தர்‌ தேசத்தை 
அர்வதிக் கர ஜெபிக்கிற ஜனங்களும்‌, 
ஜெபிக்கிற ஊழியக்காரர்களும்‌ தேசத்திற்கு 


ஆசீர்வாதமானவர்கள்‌. 


கர்த்தர்‌ மனஸ்தாபப்படவேண்டுமென்று, 
ஆமோஸ்‌ எதிர்பார்த்தார்‌. கர்த்தர்‌ 
இஸ்ரவேல்‌ வம்சத்தாரை அழித்துப்போடாமல்‌, 

டய பையையும்‌ 
இக்கல்‌ காண்டிக்கவேண்டுமென்று, 
ஆமோஸ்‌ ஜெபம்பண்ணினார்‌. கர்த்தரோ 
கிருபை மிகுந்தவர்‌. அவர்‌  இரக்கத்தில்‌ 
ஐசுவரியமுள்ளவர்‌. கர்த்தர்‌ ஆமோசின்‌ 
பரிந்து பேசும்‌ ஜெபத்தை அங்கீகரிக்கிறார்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ பாவங்களை 
மன்னிக்கிறார்‌. தம்முடைய நியாயத்தீர்ப்பை 
அவர்கள்மீது உடனே அனுப்பாமல்‌, அதை 
நிறுத்திப்போடுகிறார்‌. 





ஆமோஸ்‌ 


f= THE 
TT 


நம்முடைய பாவங்களுக்கு 
மனந்திரும்பி, கர்த்தரிடத்தில்‌ பணிவோடும்‌, 
பயபக்தியோடும்‌ வரும்போது, கர்த்தர்‌ 
நம்முடைய பாவங்களை  மன்னிக்கிறார்‌. 
கர்த்தர்‌ நம்முடைய பாவங்களை எத்தனை 
தரம்‌ வேண்டுமானாலும்‌ மன்னிப்பார்‌. ஏழுதரம்‌ 
மாத்திரமல்ல, ஏழெழுபது தரமாகயிருந்தாலும்‌, 
நம்முடைய பாவங்களுக்கு நாம்‌ மனம்‌: 
வருந்தி, கர்த்தரிடத்தில்‌ போகும்போது. 
கர்த்தர்‌ தம்முடைய இரக்கத்தினால்‌, 
நம்முடைய பாவங்களை மன்னித்து. நம்மை 
தம்மோடு சேர்த்துக்கொள்கிறார்‌ 


தமக்கு விரோதமாகப்‌ பாவம்‌ செய்யும்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரரை கர்த்தர்‌ 
குடிந்துகொள்கிறார்‌ அவர்களுக்கு 
விரோதமாக தம்முடைய நியாயத்தீர்ப்பு வரும்‌ 
என்று கர்த்தர்‌ எச்சரித்து சொல்லுகிறார்‌. 
ஆனால்‌ இஸ்ரவேல்‌ வம்சத்தாரோ 
கர்த்தருடைய எச்சரிப்பின்‌ வார்த்தைகளுக்கு 
செவிகொடுக்கவில்லை. அவர்கள்‌ 
தங்களுடைய பாவங்களுக்கு மனந்திரும்ப 
மறுக்கிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரருடைய பாவமான 
ஜீவியமும்‌, கர்த்தர்‌ அவர்கள்மீது அனுப்பும்‌ 
நியாயத்தீர்ப்‌ ஆமோஸ்‌ தர்க்கதரிசக்கு 

வெளிப்படுத்தப்படுகிறது. கர்த்தர்‌ தம்முடைய 
செய்தியை ஆமோசுக்கு ஒரு தரிசனத்தின்‌ 
மூலமாய்க்‌ காண்பிக்கிறார்‌. 


கர்த்தர்‌ தூக்குநூல்‌ பிரமாணத்தினால்‌ 
கட்டப்பட்ட ஒரு மதிலின்மேல்‌ நிற்கிறார்‌ 
கர்த்தருடைய கையில்‌ ஒரு தூக்குநூல்‌ 
இருக்கிறது. ஆமோஸ்‌ கர்த்தரையும்‌, மதில்‌ 
சுவரையும்‌, கர்த்தருடைய கையிலுள்ள 
தூக்குநூலையும்‌ தரிசனமாகப்‌ பார்க்கிறார்‌. 


கட்டிடம்‌ கட்டுகிறவர்கள்‌, மதில்‌ 
சுவர்களைக்‌ கட்டும்போது நூக்குநாகைப 
பயன்படுத்துவார்கள்‌. செங்கலை 
வரிசையாக வைத்து அடிக்கி கட்டும்போது, 
செங்கல்‌ கட்டு சீராகயிருக்கவேண்டும்‌. 
சுவர்‌ நேராகமிருக்கவேண்டும்‌. அதற்காக, 
கட்டிட வேலை பார்க்கிறவர்‌, தூக்குநூலைப்‌ 
பயன்படுத்தி, சுவரை நேர்த்தியாக்குவார்‌. 
சுவற்றில்‌ கோணலாக இருக்கும்‌ செங்கல்‌. 
பகுதியை நீக்கிப்போடுவார்‌. அப்போதுதான்‌ 
மதில்‌ சுவர்‌ நேராகவும்‌, நேர்த்தியாகவும்‌ 
இருக்கும்‌. 


- விரிவுரை 
AMOS - COMMENTARY 


கர்த்தர்‌ இஸ்ரவேலை 
மதில்‌ சுவராகக்‌ கட்டுகிறார்‌. தம்முடைய 
பரிசுத்த ஆலயத்திலே, இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ 
மதில்‌ சுவரைப்போல கட்டப்பட்டிருக்கிறார்கள்‌. 
கர்த்தர்‌ அவர்களை உறுதியாகவும்‌, 
நேர்த்தியாகவும்‌, தம்முடைய சித்தத்தின்‌ 
பிரகாரமாகவும்‌, திட்டத்தின்‌ பிரகாரமாகவும்‌ 
கட்டியெழுப்ப வேண்டுமென்று 
தீர்மானித்திருக்கிறார்‌. இதற்காக கர்த்தர்‌ 
தூக்குநூலைப்‌ பயன்படுத்தி அவர்களைக்‌ 


தம்முடைய 


ஆனால்‌ இப்போதோ 
அது தில்‌; பலமிழந்து இருக்கிறது. 
கர்த்தர்‌... தூக்குநூல்‌ பிரமாணத்தினால்‌ 
கட்டப்பட்ட மதில்‌ சுவரின்மேல்‌ நிற்கிறார்‌ 
அந்த சுவரை அளப்பதற்காகு, கர்த்தருடைய 
கையில்‌ தூக்குநூல்‌ இருக்கிறது. இந்தத்‌ 
தூக்குநூலைப்‌ பயன்படுத்தி, சுவற்றின்‌ 
எந்தப்‌ பகுதியில்‌ தவறு இருக்கிறது. 
என்பதை, கர்த்தர்‌ கண்டுபிடிப்பார்‌. சுவற்றை 
சோதித்துப்‌ பார்ப்பார்‌ 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ என்னும்‌, 
அவருடைய ஜனத்தின்‌ நடுவே தூக்குநூலை 
விடுகிறா கர்த்தருடைய ஜனத்தின்‌ 
நடுவே பாகக்‌ துன்மார்க்கராகவும்‌, 
மீறுகிறவர்களாகவும்‌ இருக்கிற ஜனங்கள்‌ 
அடையாளம்‌ கண்டுபிடிக்கப்படுவார்கள்‌. 
அவர்கள்‌ வேறுபிரிக்கப்படுவார்கள்‌. கர்த்தர்‌ 
அவர்களை மன்னிக்கமாட்டார்‌. அவர்கள்மீது, 
தம்முடைய நியாயத்தீர்ப்பைக்‌ கொடுப்பார்‌. 
கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ வம்சத்தாரை 
சோதித்துப்‌ பார்க்கிறார்‌. அவர்களை பல. 
சோதனைகள்‌ வழியாக வழிநடத்துகிறார்‌. 
அவர்கள்‌ நடுவே தம்முடைய தூக்குநூலை 
விடுகிறார்‌. சுவற்றில்‌ எவ்வளவு 
இடிக்கப்படவேண்டும்‌ என்பதை 
பார்க்கிறார்‌. ஸ்ரவேல்‌ 
யாரெல்லாம்‌ 
என்பதையும்‌, 
தண்டிக்கவேண்டும்‌ 
கணக்குப்‌ பார்க்கிறார்‌. 


யாரையெல்லாம்‌ 
என்பதையும்‌ கர்த்தர்‌ 





ஆமோஸ்‌ 


f= THE 
TT 


இஸ்ரவேல்‌ தேசத்தின்மீது 
கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு வரும்‌. தேசம்‌ 
அழிந்துபோகும்‌. இஸ்ரவேல்‌ வம்சத்தாரும்‌. 
அழிந்துபோவார்கள்‌. இஸ்ரவேல்‌ 
தேசத்தையும்‌, இஸ்ரவேல்‌ வம்சத்தாரையும்‌ 
குறிப்பதற்கு ஈசாக்கின்‌ வம்சத்தார்‌” 
(ஆமோ 716) என்னும்‌ வாக்கியம்‌ 
பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. 

ஈசாக்கு என்னும்‌ பெயருக்கு 
“நகைப்பு, “சிரிப்ப என்பது பொருள்‌. 
இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌, _ அவர்களுடைய 
அண்டை தேசத்தார்‌ மத்தியிலே, நகைப்புக்கு 
உரியவர்களாகயிருக்கிறார்கள்‌. 
தேசத்தார்‌. இஸ்ரவேல்‌ 
ஏளனம்பண்ணுகிறார்கள்‌. 

தங்களுடைய மதில்‌ 
தோட்டைச்சுவர்களும்‌, 
ஆலயமும்‌ 
பாதுகாப்பாகயிருக்கும்‌ 

வம்சத்தார்‌ 
“ஈசாக்கின்‌ மேடைகள்‌ பாழும்‌, இஸ்ரவேலின்‌ 
பரிசுத்த ஸ்தலங்கள்‌ அவாந்தரமுமாக்கப்படும்‌" 
(ஆமோ 7:9) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ 


இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ கர்த்தைவிட்டு 
விக்கிரகங்களைப்‌ பின்பற்றிப்‌ 
அந்நிய தெய்வங்களுக்கு 
விக்கிரகங்களை 

அவர்கள்‌ தங்கள்‌ 
தங்கள்‌ 

தங்கள்‌ 
இவை 


என்று 


விலகி 
போகிறார்கள்‌ 
தூபங்காட்டி, 
ஆராதிக்கிறார்கள்‌. 
விக்கிரகங்களையும்‌, 
மாம்சபலத்தையும்‌, 
ஐசுவரியங்களையும்‌ நம்புகிறார்கள்‌. 
தங்களை பாதுகாக்கும்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ வம்சத்தாருடைய 
மலங்க அவர்களைத்‌ 
தண்டிக்கிறார்‌. இஸ்ரவேலின்‌ பரிசுத்த 
ஸ்தலங்களை அவமாக்கிப்போடுகிறார்‌. 
ஈசாக்கின்‌ மேடைகளை 
பாழாக்கிப்போடுகிறார்‌. எரொபெயாம்‌ 
வீட்டாருக்கு விரோதமாக, கர்த்தர்‌ 
பட்பயத்தோடே எழும்பி வருகிறார்‌. 


- விரிவுரை 
AMOS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ வம்சத்தாரைத்‌ 
தண்டிக்கும்போது, முதலாவதாக 
இஸ்ரவேலின்‌ அரசகுடும்பத்திலுள்‌ எவர்களை 
அழித்துப்போடுகிறார்‌. இரண்டாம்‌ 
எரொபெயாம்‌ இஸ்ரவேலின்‌ 
பத்துக்கோத்திரத்தாருக்கு 
ராஜாவாயிருக்கிறார்‌. எரொபெயாமின்‌ 
சகரியாவின்‌ காலத்தில்‌, 
குடும்பம்‌. முற்றிலுமாய்‌ 


யாபேசின்‌ குமாரனாகிய 

அவனுக்கு விரோதமாகக்‌ 
பண்ணி, ஜனத்தின்‌ முன்பாக அவனை 
க்‌ கொன்றுபோட்டு, அவன்‌ 
ராஜாவானான்‌" 


சல்லூம்‌ 
கட்டுப்பாடு 


(2இராஜா 15:10). 


ஆமோசும்‌ அமத்சியாவும்‌ 
ஆமோ 7:10-17 


ஆமோ 740. அப்பொழுது பெத்தேலில்‌ 
ஆசாரியனான அமத்சியா 
இஸ்ரவேலின்‌ ராஜாவாகிய 
எரொபெயாமுக்கு ஆன்‌ அனுப்பி: 


கட்டுப்பாடு பண்ணுகிறான்‌; தேசம்‌ 
அவன்‌ வார்த்தைகளையெல்லாம்‌. 
சுகிக்கமாட்டாது. 
ஆமோ 711. எரொயபெயாம்‌ 
பட்டயத்தினால்‌ சாவான்‌ என்றும்‌, 
இஸ்ரவேல்‌ தன்‌ தேசத்திலிருந்து 
சிறைபிடித்துக்கொண்டுபோகப்படுவான்‌ 
என்னும்‌ ஆமோஸ்‌ சொல்லுகிறான்‌ 
என்று சொல்லச்சொன்னான்‌. 


ஆமோ 7:12. அமத்சியா ஆமோகை 
நோக்கி: தரிசனம்‌ பார்க்கிறவனே, போ; 
தீ யூதாதேசத்துக்கு ஓடிப்போ, அங்கே 

அங்கே 


ஆமோ 788. பெத்தேலிலே இனித்‌ 
'தீர்க்கதரிசனம்சொல்லாதே;. அது 
ராஜாவின்‌ பமிகத்த ஸ்தலமும்‌. 
ராஜ்யத்தின்‌ அரமனையுமாயிருக்கிறது 





ஆமோஸ்‌ 


ழ்‌ நவள 
யாய 


ஆமோ 
அமத்சியாவுக்குப்‌ 
நான்‌ 
தீர்க்கதரிசியின்‌ 
தான்‌ மந்தை: மேய்க்கிறவனும்‌, 
காட்டத்திப்‌ பழங்களைப்‌ 
பொறுக்குகிறவனுமாயிரு ந்தேன்‌.. 


ஆமோ 705. ஆனால்‌ மத்தையின்‌ 
பின்னாலே போகிறபோது என்னைக்‌ 
கர்த்தர்‌ அழைத்து, தீ போய்‌ என்‌: 
ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு 
விரோதமாகத்‌ தீர்க்கதரிசனம்சொல்லு: 
என்று கர்த்தர்‌ உரைத்தார்‌. 


ஆமோ 746... இப்போதும்‌ தீ 
கர்த்தருடைய வார்த்தையைக்‌ கேன்‌; 
இஸ்ரவேலுக்கு விரோதமாய்த்‌ 
தீர்க்கதரிசனம்‌ சொல்லாதே, ஈசாக்கின்‌ 
வம்சத்தாருக்கு விரோதமாக ஒன்றையும்‌ 
சொல்லாதே என்று சொல்லுகிறாயே. 


714. ஆமோஸ்‌ 
பிரதியுத்தரமாக: 
தீர்க்கதரிசியுமல்‌ல, 
புத்திரனுமல்ல; 


ஆமோ 7:17. இதினிமித்தம்‌: உன்‌ 
பெண்ஜாதி நகரத்தில்‌ வேசியாவான்‌; 
உன்‌ குமாரரும்‌ உன்‌ குமாரத்திகளும்‌ 
பட்டயத்தால்‌ விழுவார்கள்‌; உன்‌ வயல்‌ 
அனவு நூலால்‌ பங்கிட்டுக்‌ 
கொள்ளப்படும்‌; 'தியோவெனில்‌ 
அகத்தமான தேசத்திலே 
செத்துப்போவாம்‌; இஸ்ரவேலும்‌ தன்‌: 
தேசத்திலிருந்து சிறையிடிக்கப்பட்டுக்‌ 
கொண்டுபோகப்படு வான்‌ என்று. 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ என்றான்‌. 


மோஸ்‌ தீர்க்கதரிசன ஊழியம்‌ 
செய்ற காலததில்‌, இஸ்ரவேல்‌ தேசத்திலே 
எரொபெயாம்‌ ராஜாவாயிருக்கிறான்‌. 
பெற்தேலிலே அமத்சியா என்பவன்‌ 
ஆசாரியனாயிருக்கிறான்‌. ஆமோஸ்‌ 
நீரக்கதரிரிைப்பற்றி, இஸ்ரவேலின்‌ 
ராஜாவுக்கு தப்பிதமான கருத்துக்கள்‌ 
சொல்லப்படுகிறது. ஆசாரியனாகிய 
அமத்சியாவே  ஆமோசைக்‌ குறித்து. 
எரொபெயாமிடம்‌ தப்பிதமான செய்தியை 
'சொல்லியனுப்புகிறான்‌. 

பெத்தேலிலே  பொன்கன்றுக்குட்டி 
ஒன்று ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. அமத்சியா, 
ஊக்கு இஸ்ரவேல்‌ தேசத்திற்கு, 
பிரதான ஆசாரியனாயிருக்கிறான்‌. 


- விரிவுரை 
AMOS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அவன்‌ 
பென்கன்‌ றுக்குட்டிக்கு 
ஆராதனை செய்து வருகிறான்‌. ஒருவேளை, 
இந்த அமத்சியா, பெத்தேல்‌ நகரத்திற்கு 
தலைவனாகயிருந்திருக்கவேண்டும்‌ என்றும்‌ 
ஒரு வியாக்கியானமுள்ளது. 
ஆமோஸ்‌ 


விரோதமாகவும்‌, 
விரோதமாகவும்‌ 


ிக்கிரகங்களுக்கு 
விக்கிரகாராதனைக்கு 
கர்த்தருடைய செய்தியைச்‌ 
சொன்னார்‌. பெத்தேலிலே 
பொன்கன்றுக்குட்டிக்கு ஒரு பலிபீடம்‌ 
உள்ளது. ஆமோஸ்‌ இந்தப்‌ பலிபீடத்திற்கு 
விரோதமாகவும்‌ தீர்க்கதரிசனம்‌ சொன்னார்‌. 


ஆமோசுக்கு இஸ்ரவேல்‌ தேசத்திலே 
இருக்கும்‌ ப்பையும்‌, அந்தஸ்தையும்‌ 
நீக்கிப்போட்டால்‌, ஜனங்கள்‌ அவருடைய 
வார்த்தைக்கு செவிகொடுக்கமாட்டார்கள்‌. 
ஆமோஸ்‌ விக்கிரகாராதனைக்கு விரோதமாக 
எல்வளவு பேசினாலும்‌, ஜனங்கள்‌ அவருடைய 
வார்த்தைகளை கவனித்து கேட்கமாட்டார்கள்‌. 
விக்கிரகாராதனைக்கு ஒரு பாதிப்பும்‌, 
ஒரு எதிர்ப்பும்‌ இருக்காது என்று 
பெத்தேலில்‌  ஆசாரியனான  அமத்சியா 
நினைக்கிறான்‌. 


அமத்சியா ஆமோசைப்‌ 
பகைக்கிறான்‌. ஆசாரியர்கள்‌ கர்த்தருடைய 
ஊழியக்காரர்களுக்கு 
சத்துருக்களாயிருக்கிறார்கள்‌. 
கர்த்தருடைய 
ய்‌ 

பெயரைக்‌ கெடுத்துப்போட 

வேண்டுமென்று அமத்சியா ஆலோசனை 
பண்ணுகிறான்‌. ஆமோசுக்கு விரோதமாக 
இஸ்ரவேலின்‌ ராஜாவாகிய எரொபெயாழுக்கு, 
அமத்சியா தப்பான செய்திகளை 
சொல்லியனுப்புகிறான்‌. 


அமத்சியா, ஆமோகக்கு விரோதமாக 
இரண்டு குற்றச்சாட்டுக்களைச்‌ 
சொல்லுகிறான்‌. அவையாவன : 

1. “ஆமோஸ்‌ இஸ்ரவேல்‌ வம்சத்தாரின்‌ 
நடுவே, ராஜாவுக்கு விரோதமாக கட்டுப்பாடு 
பண்ணுகிறான்‌. இஸ்ரவேல்‌ தேசம்‌, 
ஆமோசின்‌ வார்த்தைகளையெல்லாம்‌. 
சகிக்கமாட்டாது” (ஆமோ 7:10). 


அவர்கள்‌ 
தீர்க்கதரிசிகளை 
ஆமோசின்‌ 





ஆமோஸ்‌ 


ழ்‌ நயனா 
யாய 


கொண்டுபோகப்படுவான்‌"' 
என்றும்‌ ஆமோஸ்‌ சொல்லுகிறார்‌. 
ஆமோஸ்‌ தீர்க்கதரிசி 
ஆசாரியனாகமிருக்கிற 
ஆமோசுக்கு விரோதமாக. 
சதிஆலோசனைபண்ணுகிறான்‌. அவன்‌ 
ஆமோசு்கு 'சத்துருவாயிருக்கிறான்‌. 
ஆமோஸ்‌ செய்கிற ஊழியத்தை, தேசதுரோக 
ஊழியம்‌ என்று இஸ்ரவேலின்‌ ராஜாவுக்கு 

முன்பாக வியாக்கியானம்பண்ணுகிறான்‌. 


சொல்லுகிறார்கள்‌. ்‌ 
அமத்சியாவுக்கு சிநேகிதனாயிருந்தாலும்‌, 
ஆமோஸ்‌ சொல்லுகிற தீர்க்கதரிசன 
வார்த்தைகள்‌  அமத்சியாவுக்கு கோபத்தை 
உண்டுபண்ணுகிறது. 
அமத்சியா ஆமோகக்கு விரோதமாக. 
ராஜாவிடத்தில்‌ செய்தியனுப்பும்போது. 
்‌ ராஜாவுக்கு விரோதமாகச்‌ 
தீர்க்கதரிசன வார்த்தைகளை, 
எரொபெயாம்‌ 
என்றும்‌, 
ல்‌ தன்‌ தேசத்திலிருந்து 
சிறைபிடித்துக்கொண்டுபோகப்படுவான்‌ 


சொல்லர்சொல்லுகிறான்‌ 
அமத்சியா ஆமோசுடைய ஊழியத்தின்‌ 


நியாயத்தீர்ப்புகள்‌ வரக்கூடாது என்பதற்காக, 
ஆமோஸ்‌ கர்த்தரிடத்தில்‌ பரிந்து பேசி 
ஜெபித்தார்‌. அவருடைய ஜெபத்தைப்பற்றி 
அமத்சியா ராஜாவிடம்‌ ஒரு வார்த்தைகூட 
'சொல்லவில்லை. 


- விரிவுரை 
AMOS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இஸ்ரவேல்‌ 
பாவங்களுக்கு 


வம்சத்தார்‌ தங்கள்‌ 

மனந்திரும்பினால்‌, 
கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பிலிருந்து 
தப்பித்துக்கொள்ளலாம்‌ என்னும்‌ நல்ல 
செய்தியை ஆமோஸ்‌ பல சமயங்களில்‌ 
சொல்லியிருக்கிறார்‌. ஆமோஸ்‌ சொன்ன 
இந்த வார்த்தைகளை அமத்சியா 
ராஜாவுக்கு சொல்லவில்லை. 


இஸ்ரவேல்‌ தேசத்திலே 
ஊழியத்தை செய்யும்போது, 
செய்தியை யாராவது 
ராஜாவுக்கு 
ஆனால்‌ 
குறித்து 
அவர்மீது 
தெரியவில்லை. 


ஆமோஸ்‌ 
கர்த்தருடைய 
அவரைப்பற்றிய 
எரொபெயாம்‌ 
சொல்லியிருப்பார்கள்‌. 
எரொபெயாமோ  ஆமோசைக்‌ 
கவலைப்பட்டதாகவும்‌, 
கோபப்பட்டதாகவோ 
எரொபெயாம்‌ ஒருவேளை கர்த்தருடைய 
ஊழியக்காரர்களை மதிக்கிறவராக 
இருக்கவேண்டும்‌. பெத்தேலிலே  அமத்சியா 
ஆசரியனாகயிருந்தாலும்‌, இஸ்ரவேலின்‌ 
ராஜாவாகிய எரொபெயாம்‌, அமத்சியாவின்‌ 
வார்த்தையைவிட, தெய்வீக அதிகாரத்திற்கே 
அதிக முக்கியத்துவம்‌ கொடுத்தார்‌. 
அமத்சியா ஆமோசிடம்‌ நேரடியாகவே 
பேசுகிறார்‌. "அமத்சியா ஆமோசை நோக்கி 
தரிசனம்‌. பார்க்கிறவனே, 
நீ யூதாதேசத்துக்கு ஓடிப்போ, அங்கே லம்‌ 
தின்று. அங்கே தீர்க்கதரிசனம்சொல்லு, 
த்தேலிலே. இனித்தீர்க்கதரிசனம்‌ 
ராஜாவின்‌ பரிசுத்த 
ராஜ்யத்தின்‌. 


என்றான்‌" 


பெத்‌! 
சொல்லாதே; அது 


ஸ்தலமும்‌. ம்‌ 
அரமனையுமாயிருக்கிறது 
(ஆமோ 71213). 


ஆமோசடைய 
சிநேகிதி ிகுபபதினால்‌, அவரை தனிப்பட்ட 
முறையில்‌ சந்தித்து, 
தீர்க்கதரிசன 
நிறுத்தப்பார்க்கிறான்‌. 
தேசத்திலிருந்து 
ஆமோசை திருப்பி, 
பண்ணுகிறான்‌. ஆமோஸ்‌ பதாதேத்திலே 
தீர்க்கதரிசன ஊழியம்‌ செய்யலாம்‌ என்றும்‌, 

தீர்க்கதரிசனம்‌ 





ஆமோஸ்‌ 


ழ்‌ நவள 
ஈயா 


பெத்தேல்‌ ராஜாவின்‌ பரிசுத்த 
ஸ்தலமாகமிருக்கிறது. இது இஸ்ரவேல்‌ 
ராஜ்யத்தின்‌ அரமனையாகயிருக்கிறது. 
ஆமோஸ்‌ தீர்க்கதரிசனம்‌ சொல்லுவதற்கு 


ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. 
வழக்கு விசாரணை நடைபெறுகிறது. 
பெத்தேலிலே இஸ்ரவேல்‌ ராஜ்யம்‌: 
சம்பந்தப்பட்ட காரியங்களுக்கு மாத்திரமே 
ந கட்‌ ஆமோசின்‌: 

வார்த்தைகளுக்கு 

கொடுக்கப்படாது. 
ஆகையினால்‌ ஆமோஸ்‌ பெத்தேலைவிட்டு, 
யூதாதேசத்திற்கு போய்விடவேண்டுமென்று, 
அமத்சியா சொல்லுகிறான்‌. 

பெத்தேல்‌. ராஜாவின்‌. 

ஸ்தலமாகயிருக்கிறது. 
பொன்கன்றுக்குட்டியை ஆராதனை 
செய்கிறார்கள்‌. ஆமோசின்‌ தீர்க்கதரிசன 
வார்த்தைகள்‌ விக்கிரகாராதனைக்கு 
விரோதமாகமிருக்கிறது. அதனால்‌ 
ராஜாவின்‌ பரிசுத்த ஸ்தலத்திற்கு 
கேடுண்டாகிறது என்று அமத்சியா 
சொல்லுகிறார்‌. 


பெத்தேலிலே ராஜ்யத்தின்‌ அர 
இருக்கிறது. இங்கு இஸ்ரவேலின்‌ 
சிங்காசனத்தில்‌ வீற்றிருக்கிறார்‌. 
பார்க்க வருகிறவர்களெல்லோரும்‌ 
புகழ்ந்து பேசவேண்டும்‌. 
அரமனையிலும்‌, அவருடைய 
ஸ்தலத்திலும்‌ ராஜாவுக்கு 
வார்த்தைகளும்‌, 
சந்தோஷப்படுத்தும்‌ 
மாத்திரமே பேசப்படவேண்டும்‌. 


(வேலின்‌ ராஜாவுக்‌ 
வத்‌ அதிகத்‌ சொக்கத்‌ 
அவர்‌ கர்த்தருடைய  நியாயத்தீர்ப்பைப்‌ 
பற்றியும்‌, இஸ்ரவேல்‌ தேசத்திற்கு வரப்போகும்‌ 
அழிவைப்பற்றியும்‌ சொல்லுகிறார்‌. . 
சிங்காசனத்தில்‌ 
ஆமோஸ்‌ 


நியாயாசனங்கள்‌ 


பரிசுத்த 
இங்கு 


மனை 
ராஜா 
ராஜாவைப்‌ 

அவரைப்‌ 


ஆமோசோ 


- விரிவுரை 
AMOS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அவருக்கு விரோதமான வார்த்தைகளைச்‌ 
சொல்லுவதும்‌ ஏற்றுக்கொள்ள முடியாதது. 
ஆகையினால்‌ ஆமோஸ்‌ பெத்தேலை 
விட்டுவிட்டு. யூதாதேசத்திற்குப்‌ 
போய்விடவேண்டும்‌ என்று அமத்சியா 
சொல்லுகிறான்‌. 


ஆமோஸ்‌ இஸ்ரவேல்‌ தேசத்திலே 
கர்த்தருடைய வார்த்தையைச்‌ சொல்லுகிறார்‌. 
ஆனால்‌ இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ ஆமோசின்‌ 
வார்த்தைகளுக்கு செவிகொடுக்க 
மறுக்கிறார்கள்‌. இஸ்ரவேல்‌ தேசத்திலுள்ள 
ஒருவர்கூட ஆமோசையும்‌, அவருடைய 
தீர்க்கதரிசன. ஊழியத்தையும்‌ 
த அவர்களெல்லோருமே 
ஆமோசை ஏஎனம்பண்ணுகிறார்கள்‌ 
அவருடைய ஜீவனுக்கு மோசம்‌ உண்டாக 
சதிஆலோசனை பண்ணுகிறார்கள்‌. 


ஆமோஸ்‌ இஸ்ரவேல்‌ தேசத்திலே 
எவ்வளவு நாள்‌ ஊழியம்‌ செய்தாலும்‌, அவர்‌ 


விக்கிரகாராதனையிலிருந்து, 
வரமாட்டார்கள்‌. இஸ்ரவேல்‌ 
விக்கிரகாராதனைக்கு, 
ஆதரவும்‌, பிரபுக்களின்‌ 
அதிகாரிகளின்‌ ஆதரவும்‌ 
ராஜா விக்கிரகாராதனைக்கு 
முன்மாதிரியாயிருக்கிறான்‌. ராஜாவின்‌ 
அதிகாரமும்‌ விக்கிரகாராதனைக்கு 
ஆதரவாயிருக்கிறது. இப்படிப்பட்ட 
சூழ்நிலையில்‌, ஆமோஸ்‌, இஸ்ரவேல்‌ 
மத்தியிலே, 
விரோதமாகப்‌ 
பிரயோஜனமும்‌ 


வம்சத்தார்‌ 
விக்கிரகாராதனைக்கு 
பேசுவதினால்‌ ஒரு 
உண்டாகாது. 

ஆமோசின்‌ ஊழியம்‌, சுவற்றில்‌ 
முழுபலத்தோடு முட்டுவதற்கு 
சமமாகமிருக்கும்‌. எல்வளவு முட்டினாலும்‌ 
சுவற்றிற்கு ஒன்றும்‌ ஆகாது. முட்டிய 
தலைதான்‌. உடையும்‌. ஆமோஸ்‌ 
எவ்வளவுதான்‌ ஊழியம்‌ செய்தாலும்‌, 
இஸ்ரவேல்‌. வம்சத்தார்‌ 
மனந்திரும்பமாட்டார்கள்‌. ஆமோசுக்குத்தான்‌. 
சோர்வும்‌, களைப்பும்‌, சரீர பெலவீனமும்‌, 
தோல்வியும்‌, அவமானமும்‌, இலச்சையும்‌ 


உண்டாகும்‌. 





ஆமோஸ்‌ 


i al 
TT 


க்‌ ஆமோசை நோக்கி: 
“தரிசனம்‌ பார்க்கிறவனே, போ; நீ 
யூதாதேசத்துக்கு ஓடிப்போ, அங்கே அப்பம்‌ 
தின்று. அங்கே தீர்க்கதரிசனம்சொல்லு” 
(ஆமோ 7:12) என்று சொல்லுகிறான்‌. 
ஊழியம்‌ செய்வதற்கு 
சரியான ஸ்தலம்‌. அங்கு 
ஆமோசக்கு, பாதுகாப்பாகயிருக்கும்‌. 
யூதாவின்‌ மனுஷர்‌ ஆமோசின்‌ 
வார்த்தைகளுக்கு செவிகொடுப்பார்கள்‌. 
அமத்சியா மிகவும்‌ 
பேசுகிறான்‌. துன்மார்க்கர்‌ 
விருப்பத்தை நிறைவேற்ற 
பண்ணுவார்கள்‌. சாதுரியமான 
வார்த்தைகளைப்‌ பேசுவார்கள்‌. 
அமத்சியாவின்‌ வார்த்தைகளில்‌ கண்ணியும்‌, 
சுருக்கும்‌ மறைவாக விரிக்கப்பட்டிருக்கிறது. 


மோஸ்‌ 
ூதாதேசமே 


தந்திரமாகப்‌ 
தங்களுடைய 
சதிஆலோசனை 


துன்மார்க்கர்‌ மற்றவர்களைப்பற்றி 
நிதானிக்கும்போது, தங்களை ஆதாரமாக 
வைத்தே 


பார்ப்பார்கள்‌. 


என்ன 
என்று 
குருத்தாயிருக்கிறான்‌. 
தன்னைப்போலவே.  ஆமோகக்கும்‌, 
அவருடைய ஊழியத்தின்‌ மூலமாய்‌. 
ஆதாயம்‌ வரவேண்டுமென்று அமத்சியா 
எதிர்பார்க்கிறான்‌. ஆமோஸ்‌ இஸ்ரவேல்‌. 
தேசத்தில்‌. எவ்வளவுதான்‌ ஊழியம்‌ 
செய்தாலும்‌. எப்பத்தான்‌ ஊழியம்‌ 
செய்தாலும்‌, அவருக்கு ஒரு வருமானமும்‌ 


ஆதாயம்‌ 
அமத்சியா 


வருமானம்‌ கிடைக்கும்‌. 
புசிக்க அப்பம்‌ கிடைக்கும்‌. 
இஸ்ரலேலிலே ஊழியம்‌ செய்தால்‌, 
புசிப்பதற்கு ஒன்றுமில்லாமல்‌, பட்‌ 
கிடக்கவேண்டும்‌. 


ஆமோஸ்‌ அமத்சியாவுக்கு பிரதியுத்தரம்‌ 
சொல்லுகிறார்‌. ஆமோஸ்‌ கர்த்தருடைய 
தீர்க்கதரிசி, அவர்‌ தன்னுடைய 
மாம்சத்தையோ அல்லது 
இரத்தத்தையோ ஆலோசனை செய்து. 
தீர்க்கதரிசன ஊழியம்‌ செய்யவில்லை. 


- விரிவுரை 
AMOS - COMMENTARY 


அவர்‌ தன்னுடைய பொருளாதார வசதிகளை 
அதிகரிப்பதற்காக கர்த்தருடைய ஊழியத்தை 
செய்யவில்லை. கர்த்தர்‌ தனக்கு கொடுக்கும்‌ 
செய்திகளை, ஜனங்களுக்கு உண்மையாய்‌ 
அறிவிக்கவேண்டும்‌. இதுவே ஆமோசின்‌ 
ஊழியம்‌. 
ஆமோசின்‌ மனச்சாட்சி 
சுத்தமாயிருக்கிறது. அவரிடத்தில்‌ 
மாய்மாலம்‌ எதுவுமில்லை. கர்த்தர்‌ தனக்கு 
கொடுத்திருக்கிற தீர்க்கதரிசன ஊழியத்தை, 
ஆமோஸ்‌ உண்மையாய்ச்‌ செய்கிறார்‌. அவர்‌ 
மனுஷருக்காக ஊழியம்‌ செய்யவில்லை. 
மனுஷரைப்‌ பிரியப்படுத்தவும்‌ விரும்பவில்லை. 


கர்த்தர்‌ தம்முடைய ஊழியத்தை 
செய்யுமாறு ஆமோசை அழைத்திருக்கிறார்‌. 
தன்னுடைய ஊழிய அழைப்பைக்‌ குறித்து, 
ஆமோஸ்‌. உண்மையுள்ளவராகவும்‌, 
நிச்சயமுள்ளவராகவும்‌ இருக்கிறார்‌. 
ஆமோஸ்‌ தன்ணைப்பற்றிச்‌ சொல்லும்போது, 
நான்‌ தீர்க்கதரிசியுமல்ல, தீர்க்கதரிசியின்‌ 
புத்திரனுமல்ல; நான்‌ மந்தை மேய்க்கிறவனும்‌, 
காட்டத்திப்‌ பழங்களைப்‌ 
பொறுக்குகிறவனுமாயிருந்தேன்‌"' 
(ஆமோ 714) என்று சொல்லுகிறார்‌. 


சாமுவேல்‌, எரேமியா கியோர்‌ 
தீர்க்கதரரிகளாகவே மேத்தார்கள்‌ 
தீர்க்கதரிசிகளின்‌ ஊழியத்தை செய்ய 
விசேஷமான பயிற்சி எடுத்துக்கொண்டார்கள்‌. 
ஆமோசோ மந்தை மேய்க்கிறவனாயிருந்தார்‌. 
அவர்‌ மந்தையின்‌ பின்னாலே அவற்றை 
மேய்த்துக்கொண்டு போனார்‌. 

ஆமோசின்‌. 
ஐசுவரியவான்‌களல்ல. ஆமோசுக்கும்‌. 
ஐசுவரியமில்லை. காட்டத்திப்பழங்களை 
பொறுக்குவதே ஆமோசின்‌ வேலை. இந்த 
வேலையில்‌ அவருக்கு பெருத்த வருமானம்‌ 
கிடைக்காது. ஆமோஸ்‌ மிகவும்‌ எளிமையான 
வாழ்க்கை வாழ்ந்திருக்கவேண்டும்‌. 


ஆமோஸ்‌ விவசாய குடும்பத்தைச்‌: 
சேர்ந்தவர்‌. கிராமத்தில்‌ வசிப்பவர்‌. அவருக்கு 
கிராமப்புறத்தில்‌ நடைபெறுகிற வேலைகளை 
த்‌ ய்ய தெரியும்‌. அவருடைய 
வழக்கங்களிலும்‌, 
கிராமப்புறத்து வாழ்க்கையும்‌, 

மந்தை மேய்க்கும்‌ வேலையும்‌ வெளிப்படும்‌. 


பெற்றோர்‌ 





ஆமோஸ்‌ 


i= THE 
TT 


ஆமோஸ்‌ மந்தை 
மேய்க்கிறவராகமிருந்தாலும்‌, கர்த்தர்‌ அவரை 
தம்முடைய தீர்க்கதரிசன ஊழியத்தை 
செய்யுமாறு அழைக்கிறார்‌. கர்த்தரே 
அவருக்கு தீர்க்கதரிசன  ஊழியத்தைக்‌ 
கொடுத்து, அந்த ஊழியத்திற்கு அவரைத்‌ 
தகுதிப்படுத்தி, அந்த ஊழியத்தை 
செய்வதற்கு பிரதிஷ்டை 
ஆகையினால்‌ 
ஆமோஸ்‌, கர்த்தர்‌ தனக்கு வெளிப்படுத்தின 
செய்திகளை, தீர்க்கதரிசனமாய்ச்‌ 
சொல்லவேண்டும்‌. ஆமோஸ்‌ தீர்க்கதரிசனம்‌. 

சொல்லாமல்‌ அமைதியாயிருக்கக்கூடாது. 
ஆமோஸ்‌ கர்த்தருடைய 
கட்டளையினாலேயே. தீர்க்கதரிசனம்‌ 
ர்‌, அவர்‌ தன்னுடைய பத 

பேசாமல்‌,  இஸ்ரவேலி 
தேவனாகிய சேனைகளின்‌ கர்த்தருடைய 
நாமத்தினாலே தீர்க்கதரிசனம்‌. 
சொல்லுகிறார்‌. தீர்க்கதரிசிகள்‌ கர்த்தருடைய 
நாமத்தினால்‌ பேசும்போது, 


வார்த்தைக்கு எதிர்த்து 
தங்களுக்குத்‌ தாங்களே 
வரவழைத்துக்கொள்கிறார்கள்‌. 


நாம்‌ கர்த்தருடைய நாமத்தினால்‌. 
வருகிறவர்களை _ ஏற்றுக்கொள்ளவேண்டும்‌. 
அவர்களோடு எதிர்த்து நிற்பது. அவர்களை 
அனுப்பிய கர்த்தரோடு எதிர்த்து நிற்பதற்கு 


ராஜாவை அவமானப்படுத்துவதற்கு சமமான 
காரியமாயிருக்கும்‌. 


ஆமோஸ்‌ தீர்க்கதரிசன ஊழியம்‌ 
செய்ய வருவதற்கு முன்பாக, அவர்‌ மந்தை 
மேய்க்கிறவராகவும்‌, காட்டத்திப்பங்களை 
பொறுக்குகிறவராகவும்‌ இருந்தார்‌. 
தீர்க்கதரிசன ஊழியத்திற்கும்‌, அவருடைய 
பழைய எளிய வாழ்க்கைக்கும்‌ சம்பந்தம்‌ 
எதுவுமில்லை. ஆமோசை அழைத்தவர்‌ 
கர்த்தர்‌. அவர்‌ கர்த்தருக்கு உண்மையுள்ள 
ஊழியராயிருக்கவேண்டும்‌. ஆமோஸ்‌. 
தன்னுடைய பழைய ஏழ்மையான வாழ்வை 
நினைத்து, தாழ்வு மனப்பான்மை 
அடையக்கூடாது. 


- விரிவுரை 
AMOS - COMMENTARY 


ஆமோஸ்‌ தீர்க்கதரிசன ஊழியம்‌ 
செய்யும்போது, அவர்‌ கர்த்தரை மாத்திரமே 
நோக்கிப்‌ பார்க்கிறார்‌. அவர்‌ தன்னுடைய 
பழைய ஜீவியத்தை சிந்தித்துப்‌ 
பார்க்கவில்லை. பரிசுத்த ஆவியானவர்‌ 
தனக்குக்‌ கொடுக்கும்‌ செய்திகளை, 
ஆமோஸ்‌ அப்படியே சொல்லிவிடுகிறார்‌. 
அவர்‌ தேவனுடைய ஆவியினால்‌ ஏவப்பட்டு, 
தீர்க்கதரிசன ஊழியம்‌ செய்கிறார்‌. 


தீர்க்கதரிசன செய்திகளை எப்படி 
சொல்லவேண்டுமென்று. யாரும்‌ ஆமோசுக்கு 
கற்றுக்கொடுக்கவில்லை. கர்த்தர்‌ 
ஆமோசை அழைத்து, “நீ போய்‌ என்‌ 
ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு விரோதமாக 
தீர்க்கதரிசனம்‌ சொல்லு" (ஆமோ 7:15) 
என்று சொன்னார்‌. கர்த்தர்‌ ஆமோசை 
தீர்க்கதரிசன 
தகுதிப்படுத்தவும்‌ 
ஆமோசுக்குத்‌ 
வரங்களையும்‌, 
தாலந்துகளையும்‌ கொடுக்கிறார்‌. 


இயேசுகிறிஸ்துவின்‌ 
அப்போஸ்தலர்களும்‌ ஆரம்பத்தில்‌ 
கல்வியறிவு, இல்லாதவர்களாக, 
உலகப்பிரகாரமான ஞானம்‌ இல்லாதவர்களாக 
இருந்தார்கள்‌. ஆனாலும்‌ அவர்கள்‌ 
இயேசுவோடு கூடமிருந்ததினால்‌, 
கிறிஸ்துவானவருடைய உபதேசத்தைக்‌, 
கேட்கும்‌ சிலாக்கியம்‌ சீஷர்களுக்கு 
கிடைத்தது. அவர்கள்‌ தங்கள்‌ கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்துவிடமிருந்து, தெய்வீக 
ஞானத்தையும்‌, தெய்வீக அறிவையும்‌, 
ஆலிக்குரிய வரங்களையும்‌, ஊழியம்‌ 
செய்வதற்கு தேவையான தாலந்துகளையும்‌ 
பெற்றுக்கொண்டார்கள்‌. 


பேதுருவும்‌ யோவானும்‌ 
பேசுகிற தைரியத்தை அவர்கள்‌ கண்டு, 
அவர்கள்‌ படிப்பறியாதவர்களென்றும்‌ 
பேதைமையுள்ளவர்களென்றும்‌. 
அறிந்தபடியினால்‌ ஆச்சரியப்பட்டு, அவர்கள்‌ 
இயேசவுடனேகூட  இருந்தவர்களென்றும்‌ 
அறிந்து கொண்டார்கள்‌" (அப்‌ 4:13). 





f= THE ஆமோஸ்‌ 
TT 


ஆமோஸ்‌ மந்தையின்‌ பின்னாலே 
போகிறபோது, கர்த்தரே அவரை தம்முடைய 
தீர்க்கதரிசன ஊழியத்திற்கு அழைத்தார்‌. 
ஆமோசின்‌ ஊழிய 
உண்மையானது. ஆமோஸ்‌ 
மந்தையை மேய்த்துக்கொண்டிருந்தார்‌. 
காட்டத்திப்பழங்களை பொறுக்கிக்‌ 
கொண்டிருந்தார்‌ இப்போதோ 
இஸ்ரவேலுக்கு விரோதமாக தீர்க்கதரிசனம்‌ 
சொல்லுகிறார்‌. 


கர்த்தர்‌ ஆமோசை தம்முடைய 
தீர்க்கதரிசியாக அழைத்திருக்கிறார்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய கிருபையினாலும்‌, தெய்வீக 
ாமாிப்பினாலும்‌. ஆமோசையம்‌ அவருடைய 
குடும்பத்தாரையும்‌ ஈஷித்து பராமரிப்பார்‌. 
அப்பத்திற்காகவோ, 
போஜனத்திற்காகவோ, 
ஐசுவரியத்திற்காகவோ தீர்க்கதரிசனம்‌ 
சொல்லவேண்டிய அவசியமில்லை. 


்‌ மோசைப்‌ 
தரிசனம்‌ பார்க்கிறவனே, போ, 
தாதேசத்திற்கு ஓடிப்போ, அங்கே அப்பம்‌ 

று, அங்கே தீர்க்கதரிசனம்‌ சொல்லு" 
(ஆமோ 742) என்று சொன்னான்‌. 
ஆமோஸ்‌ அமத்சியாவின்‌ வார்த்தையைக்‌ 
கேட்டு, அப்பம்‌ புசிப்பதற்காக, 
யூதாதேசத்திற்குப்‌ போய்‌, தீர்க்கதரிசனம்‌. 
சொல்ல வேண்டிய அவசியமில்லை. 


பார்த்து, 
நீ 


கர்த்தர்‌ ஆமோசை அழைத்து, “நீ 
ய்‌ 'கிய। ஸ்ரவேலுக்கு 


அழைப்புக்குக்‌ கீழ்ப்டியவேண்டும்‌. ஆமோஸ்‌ 
வேளை போஜனத்திற்காக 
வார்த்தைக்கு 


கீழ்ப்படிய 


“கர்த்தராகிய ஆண்டவர்‌ - 
துணைசெங்கிறார்‌: ௭ 
வெட்கப்படேன்‌. 


எனக்குத்‌ 


முக 
கற்பாறையைப்போலாக்கினேன்‌”' (ஏசா 50:7). 


- விரிவுரை 
AMOS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


| ஆமோஸ்‌ தெக்கோவா ஊர்‌ மேய்ப்பர்‌ 
பெத்தேலிலுள்ள ஒரு 
இவர்‌  ஆசாரியர்களுக்கு 
ஆசாரிய ஊழியம்‌ செய்வதற்கு 
பெற்றவர்‌. மோஸ்‌ 
ம்‌ ஞானமாய்ப்‌ பேசுகிறார்‌. 
ஆமோசுக்கு தம்முடைய 
வார்த்தைகளையும்‌ கொடுத்திருக்கிறார்‌. 
தம்முடைய ஞானத்தையும்‌ 
கொடுத்திருக்கிறார்‌. ஆமோஸ்‌ 
கர்த்தருக்காக, அதிகாரத்தோடு பேசுகிறார்‌. 
இது கர்த்தர்‌ ஆமோசுக்குக்‌ கொடுத்திருக்கிற 
தெய்வீக அதிகாரம்‌. 


மோஸ்‌ அமத்சியாவை கர்த்தருடைய 
நாமத்தினால்‌ கக்கன்‌ 
அமத்சியா கர்த்தருடைய ஊழியத்திற்கு. 
தடையாகமிருக்கிறார்‌. கர்த்தருக்கு 
விரோதமாக எதிர்த்து நிற்கிறவர்கள்‌ 
அழிந்துபோவார்கள்‌. ஆமோஸ்‌ தனக்கு 
கொடுக்கப்பட்டிருக்கிற தெய்வீக 
அதிகாரத்தினால்‌, அமத்சியாவை 
கர்த்தருடைய நாமத்தினால்‌ 
கடிந்துகொள்கிறார்‌. 


அமத்சியா ஆமோசுக்கு எதிர்த்து 
நிற்பதினாலும்‌, கர்த்தருடைய ஊழியத்திற்கு 
தடையாயிருப்பதினாலும்‌, 
குடும்பத்தாரும்‌  ஃ 
அமத்சியா தனக்குத்தானே 
அழிவைத்‌ தேடிக்கொள்கிறான்‌. 


ஆமோஸ்‌ அமத்சியாவைப்‌ பார்த்து, 
"இப்போதும்‌ நீ கர்த்தருடைய வார்த்தைக்‌ 

இஸ்ரவேலுக்கு விரோதமாய்த்‌ 
ததாக ஈசாக்கின்‌ 
வம்சத்தாருக்கு விரோதமாக ஒன்றையும்‌ 
சொல்லாதே என்று சொல்லுகிறாயே" 
(ஆமோ 7:6) என்று ஆமோஸ்‌ 
சொல்லுகிறார்‌. 


ஆமோஸ்‌ சொல்லுவது உண்மையான 
வார்த்தை.  அமத்சியா தன்னிடத்தில்‌ 
சொன்னதைத்தான்‌ ஆமோஸ்‌ இங்கு 
மறுபடியுமாய்ச்‌ சொல்லுகிறார்‌. ஆகையினால்‌ 
ஆமோஸ்‌. பேசும்போது, அமத்சியா 
அவருடைய வார்த்தையை 
தடைபண்ணவுமில்லை. ஆமோசின்‌ 
வார்த்தைகளுக்கு எதிர்த்து பேசவுமில்லை. 





f= FTE 
TT 


தேவனுக்கு எதிராகக்‌ கலகம்‌. 
பண்ணி, விக்கிரகாராதனை செய்யும்போது 
ஸ்திரீகளும்‌, புருஷர்களும்‌ ஒன்றுபோல 
பாவம்‌ செய்தார்கள்‌. | இப்போது. 
தேவனுடைய ஊழியத்திற்கு ஸ்திரீகளும்‌, 
பருஷரும்‌ மனப்பூர்மாகக்‌ கொடுத்து. 
தேவஆசீர்வாதத்தைப்‌. பெற்றுக்‌ 
கொள்கிறார்கள்‌. 

செலுத்தாமல்‌ 
பொருட்களாகிய 
அதிகமாய்‌ ன்‌ 
கர்த்தருக்கு 


சுர்த்தர்மீது அன்பு 
உலகப்பிரகாரமான 
பொன்மீது 
செலுத்துகிறவர்கள்‌ 
பொன்னை 
கொடுக்கமாட்டார்கள்‌. தாங்கள்‌ 

நேசிக்கிற பொன்னை 

அவர்களுக்கு மனம்‌ இருக்காது. இப்படிப்பட்ட 
பேராசைக்காரர்கள்‌,  ஆசரிப்புக்கூடாரத்து 
வேலைகளுக்கும்‌ தங்களுடைய பொன்னை 
காணிக்கையாகக்‌ கொடுக்கமாட்டார்கள்‌. 


உலகப்பொருளை அதிகமாய்‌. 
நேசிக்கிறவர்கள்‌, கர்த்தருக்கு மிகவம்‌ 
குறைவான காணிக்கையையே 


படரத்‌ 
மிகவும்‌ சுவனமாயிருப்பார்கள்‌. 
செலவில்‌ கர்த்தருக்கு 
செய்யவேண்டும்‌ என்‌ 
நோக்கமாயிருக்கும்‌. 


ஆசரிப்புக்கூடாரத்தின்‌ வேலைக்கும்‌, 
, அழியத்திற்கும்‌, பரிசுத்த 
ஏற்றவைகளை 
காணிக்கையாகக்‌ கொண்டு 
வரவேண்டுமென்று மோசே இஸ்ரவேல்‌: 
பத்திரருக்கு சொல்லுகிறார்‌. அவர்கள்‌ 
கொண்டு வரவேண்டிய காணிக்கையின்‌ 
விவரத்தைப்பற்றியும்‌ இந்த வசனப்பகுதியில்‌ 
'சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
தங்களுடைய திராணிக்குத்தக்கவாறு 
கர்த்தருக்கு காணிக்கையை கொண்டு 
வரவேண்டும்‌. 


இஸ்ரவேல்‌ ஜனத்தாரின்‌ ஸ்திரீகளும்‌, 
புருஷரும்‌, கர்த்தருக்கு காணிக்கையாக 
கொண்டு வந்த பொருட்களின்‌ விவரம்‌. 
வருமாறு: 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


1. அஸ்தகடகங்கள்‌ 
2. காதணிகள்‌ 

3. மோதிரங்கள்‌ 

4. ஆரங்கள்‌ 

5. சகலவித பொன்னாபரணங்கள்‌ 
6. இளநீலநூல்‌ (யாத்‌ 35:23) 


7. இரத்தாம்பரநூல்‌ 
யாத்‌ 2827-21) 


(யாத்‌ 35:27; 


8. சிவப்புநூல்‌ 
9. மெல்லிய பஞ்சு நூல்‌ 

10. வெள்ளாட்டு மயிர்‌ 

1. சிவப்புத்தீர்ந்த ஆட்டுக்கடாத்தோல்‌ 
12. தகசுத்தோல்‌ 


13. வெள்ளி (யாத்‌ 


14. வெண்கலம்‌ 

15. சீத்திம்‌ மரம்‌ 

16. கோமேதக்கற்களும்‌, மற்றக்‌ கற்களும்‌ 
17. தூபவர்க்கங்கள்‌ (யாத்‌ 35: 

18. அபிஷேகத்தைகம்‌ 


'அஸ்தகடகங்கள்‌' என்னும்‌ 
ஆபாணத்திற்கு  பயன்படுத்தப்பட்டிருக்கும்‌. 
எபிரெய வார்த்தை “காக்‌” என்பதாகும்‌. இதன்‌ 
பொதுவான மொழிபெயர்ப்பு மூக்குத்தி. 
இந்த வசனத்தில்‌ மட்டுமே இது வளையல்‌ 
என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. 
பொதுவாக மற்ற வசனங்களில்‌ கொக்கி, 
துறடு என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. 
2இராஜா 19:28;ஏசா 37:29; எசே 29:4; எசே 
38:4. வேதாகமத்தில்‌ வளையல்‌ என்பதற்கான 
பொதுவான வார்த்தை “ட்சாமீட்‌" என்பதாகும்‌. 

த வார்த்தை தவிர ஆரம்‌, வளையல்‌, 
காப்பு ஆகியவற்றைக்‌ குறிப்பதற்கு மேலும்‌ 
சில எபிரெய வார்த்தைகள்‌ உள்ளன. 





ஆமோஸ்‌ 


ழ்‌ நயன 
யாய 


ஆமோஸ்‌ 
விரோதமாக 
சொல்லுகிறார்‌. 


அழத்சியாவுக்கு 
கர்த்தருடைய வார்த்தையைச்‌ 


“இதினிமித்‌ உன்‌ பெண்ஜாதி 
நகரத்தில்‌ வேசியாவாள்‌: உன்‌ குமாரரும்‌ உன்‌ 
குமாரத்திகளும்‌ பட்டயத்தால்‌ விழுவார்கள்‌: 
உள்‌ வயல்‌ அளவு நூலால்‌ 
பங்கிப்டுக்கொள்ளப்படும்‌: _ நீயோவெனில்‌ 
அசுத்தமான தேசத்திலே செத்துப்போவாய்‌" 
(ஆமோ 747) என்று ஆமோஸ்‌ 
அமத்சியாவைப்‌ பார்த்து சொல்லுகிறார்‌ 
ஆமோசின்மீது குற்றம்‌ 
சொன்னபோது, ஸ்ரவேல்‌ i 
தேசத்திலிருந்து 
'கொண்டுபோகப்படுவான்‌ 
சொல்லுகிறான்‌" 
சொன்னான்‌. ஆமோஸ்‌ மெய்யாகவே இந்த 
வார்த்தைகளைச்‌ சொன்னார்‌. ஆமோஸ்‌ 
தான்‌ சொன்னதை மறுதலிக்கவில்லை. 


- விரிவுரை 
31405- COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தான்‌ சொன்ன வார்த்தைகளை, ஆமோஸ்‌ 
இங்கு மறுபடியுமாய்ச்‌ சொல்லுகிறார்‌. 
இது ஆமோசின்‌ வார்த்தைகளல்ல இது 
கர்த்தருடைய வார்த்தை. 

ம்க்‌: த்தில்‌ 
சிறை ிகயம்‌ வண்டும்‌ 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌" 
(ஆமோ 7:17) ஆமோஸ்‌ 
சொல்லுகிறார்‌. 


கர்த்தருடைய 


என்று 


ஊழியக்காரரின்‌ 
வாய்களை அடைப்பதினால்‌, கர்த்தருடைய 
ஊழியம்‌ ஒருபோதும்‌ நின்றுபோவதில்லை, 
கர்த்தருடைய வார்த்தையும்‌ பலமிழந்து, 
செயலிழந்து போவதில்லை. கர்த்தருடைய 
வார்த்தை வல்லமையோடு வெளிப்படுகிறது. 
கர்த்தருடைய வார்த்தை எந்த 
நோக்கத்திற்காக சொல்லப்படுகிறதோ, 
அந்த நோக்கத்தை நிறைவேற்றாமல்‌, அது 
'வெறுமையாய்த்‌ திரும்பி வராது. 





ஆமோஸ்‌ 


i ETHER 
TT 


ங்ரவேல்‌ 
காரியங்களில்‌ 


வம்சத்தார்‌ பாவமான. 

ஈடுபடுகிறார்கள்‌. 
அவர்களுடைய பாவமான காலங்களைத்‌ 
தொடர்ந்து, அவர்களுக்கு இப்போது. 
வருத்தமான காலங்கள்‌ வந்திருக்கிறது. 
இஸ்ரவேல்‌ தேசம்‌ அழிந்துபோகும்‌ என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. கர்த்தர்‌ ஆமோகக்கு 
பழுத்த பழங்களுள்ள ஒரு கூடையைக்‌ 
காண்பிக்கிறார்‌. இஸ்ரவேல்‌ வம்சத்தாருக்கு 
சீக்கிரத்தில்‌ அழிவு வரப்போகிறது என்பதற்கு 
இது அடையாளம்‌ (ஆமோ 8:1-3). 


இஸ்ரவேல்‌ தேசத்து ஐசுவரியவான்களும்‌, 
அதிகாரத்திலுள்ளவர்க 
சிறுமைப்பட்டவர்களையும்‌, தரித்திரரையும்‌ 
ஒடுக்குகிறார்கள்‌. அவர்கள்‌ தங்களுடைய 
பாவங்களைக்‌ குறித்து கணக்கு 
ஒப்புவிக்கவேண்டும்‌ (ஆமோ 8:4-10). 


ஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தரை 
ரயி்‌ வாங்கள்‌ 
தூபங்காட்டுகிறார்கள்‌. 
விக்கிரகாராதனைக்காரர்கள்‌ ஆவிக்குரிய 
பண்ணுகிறார்கள்‌. 

வசனம்‌. 

வரும்‌ 
(ஆமோ 821-14), 


பழுத்த 
கூடை 
ஆமோ 8:1-8. 


பழங்களூன்ன ஒரு 


ஆமோ 81. பின்பு கர்த்தராகிய 
ஆண்டவர்‌ எனக்குக்‌ காண்பித்ததாவது: 
இதோ, பழுத்த பழங்களூன்ன ஒரு 
கூடை இருந்தது. 


ஆமோ 8:2. அவர்‌ ஆமோசே, நீ 
என்னத்தைக்‌ காண்கிறாய்‌ என்று 
கேட்டார்‌? பழுத்த பழங்களூன்ன ஒரு 
கூடையைக்‌ காண்கிறேன்‌ என்றேன்‌. 
அப்பொழுது கர்த்தர்‌ எண்ணை நோக்கி: 


- விரிவுரை 
AMOS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


என்‌ கிய இஸ்ரவேலுக்கு 
முடிவுகாலம்‌ வந்தது; இனி அவர்களை 
மன்னிக்கமாட்டேன்‌.. 


ஆமோ 83. அத்நானிலே. 
'தேவாலயப்பாட்டுகள்‌. அலறுதலாக 
மாறும்‌; எல்லா இடத்திலும்‌ திரனான 
பிரேதங்கள்‌ புலம்பலில்லாமல்‌ 
எறித்துவிடப்படும்‌ என்று கர்த்தராகிய 
ஆண்டவர்‌ சொல்லுகிறார்‌. 


இஸ்ரவேல்‌ தேசத்திற்கு அழிவு வரும்‌. 
இந்த அழிவு அவர்களுக்கு சீக்கிரத்தில்‌ 
வரும்‌. கர்த்தர்‌ ஆமோசக்கு இந்த செய்தியை 
சொல்லுவதற்காக, பழுத்த பழங்களுள்ள ஒரு 
கூடையை அவருக்கு காண்பிக்கிறார்‌. 
இந்தக்‌ கூடையில்‌ கோடைகாலத்து பழங்கள்‌ 
வைக்கப்பட்டிருக்கிறது. இவை புசிப்பதற்கு 
ஆயத்தமாயிருக்கிறது. 

கர்த்தராகிய உற்‌ ஆமோசக்கு, 
பழுத்த பழங்களுள்ள 
காண்பிக்கிறார்‌. 


என்று கேட்கிறார்‌. 
பழுத்த பழங்களுள்ள 


ல்‌ வைக்கப்பட்டிருக்கிற 
ஏற்கெனவே 
இதை 

சாப்பிட்டுவிடவேண்டும்‌. இந்தப்‌ 
புசிப்பதற்கு ஆயத்தமாயிருக்கிறது. இந்தப்‌ 
பழங்களை புசிக்காமல்‌, அப்படியே 
வைத்திருந்தால்‌ சீக்கிரத்தில்‌ அழுகிப்போகும்‌. 
இஸ்ரவேல்‌. வம்சத்தாரும்‌ இந்தப்‌ 
பழங்களைப்போல சீக்கிரத்தில்‌ 
அழிந்துபோவார்கள்‌. சத்துருக்களால்‌ 
பட்சிக்கப்படுவதற்கு இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ 
ஆயத்தமாயிருக்கிறார்கள்‌. 

இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ கர்த்தருக்கு 
விரோதமாக பல வருஷங்களாக பாவம்‌ 
செய்து வருகிறார்கள்‌. அவர்கள்‌ தங்களுடைய 
பாவங்களுக்கு மனந்திரும்புவார்கள்‌ என்று 
கர்த்தர்‌ பொறுமையோடு 
காத்துக்கொண்டிருக்கிறார்‌. கர்த்தருடைய 
பொறுமைக்கும்‌ எல்லை உண்டு. இனிமேல்‌ 
கர்த்தர்‌ தம்முடைய பொறுமையை 
அவர்களுக்கு காண்பிக்காமல்‌, தம்முடைய 
நியாயத்தீர்ப்பை அவர்களுக்கு 
காண்பிக்கப்போகிறார்‌. 





ஆமோஸ்‌ 


i FTE 
ETT 


வம்சத்தாருக்கு இது அழிவு காலம்‌. தேசத்தில்‌ 
இலையுதிர்காலம்‌ வந்திருப்பதுபோல, 
இஸ்ரவேல்‌ வம்சத்தாருக்கு அழிவு காலம்‌: 
வந்திருக்கிறது. 
கூடையிலுள்ள. 

கோடைகாலத்து பழங்கள்‌. 

குளிர்காலம்‌ வரும்‌ வரையிலும்‌ பாதுகாப்பாக 
வைத்திருக்க. முடியாது. கூடையிலுள்ள 
பழங்களை இப்போதே புசித்துவிடவேண்டும்‌. 
இல்லையென்றால்‌ இவை அழுகிப்போகும்‌. 
கெட்டுப்போகும்‌. பாழாய்ப்போகும்‌. 


கூடையிலுள்ள பழங்கள்‌ இஸ்ரவேல்‌. 
வம்சத்தாருக்கு  அடையாளமாயிருக்கிறது. 
அவர்களும்‌ அழிவுக்கு 
,யத்தமாயிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
பொழுதே அழிக்கப்படவேண்டும்‌. 
கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு அவர்கள்மீது 
வந்திருக்கிறது. கர்த்தருடைய கோபம்‌ 
நிறைவேறுவதில்‌  காலதாமதமுண்டாகாது. 
இஸ்ரவேல்‌ தேசத்தை இப்போதே அழிக்காமல்‌: 
விட்டுவிட்டால்‌, அவர்கள்‌ இன்னும்‌ அதிகமாக 
பாவம்‌ செய்வார்கள்‌. அவர்களுக்கு அதிக 


கேடுண்டாகும்‌. 
இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ 
ஜனமாகயிருக்கிறார்கள்‌. அவர்களுக்கு 
வகாலம்‌ வந்திருக்கிறது. அவர்கள்‌ 
சீக்கிரத்தில்‌ அழிந்துபோவார்கள்‌. அவர்கள்‌ 


கர்த்தருடைய 


யா 8:2) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


கர்த்தருடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு 
முடிவு காலம்‌ வந்திருக்கிறது என்பதே, 
பழுத்த பழங்களுள்ள கூடைக்கு அடையாளம்‌. 


“இதோ, இஸ்ரவேலென்னும்‌ என்‌ 
ஜனத்தின்‌ நடுவே தூக்குநூலை விடுவேன்‌; 
இனி அவர்களை மன்னிக்கமாட்டேன்‌' 
(ஆமோ 7:8) என்று கர்த்தர்‌ ஏற்கெனவே. 
சொன்னதுபோல, இப்போதும்‌, இனி 
அவர்களை மன்னிக்கமாட்டேன்‌”" என்று 


சொல்லுகிறார்‌. 


- விரிவுரை 
AMOS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு 

இஸ்ரவேல்‌ தேசத்தின்மீது வரும்போது, அந்த 

கர்த்தருடைய 

நாளிலே. 

தேவாலயப்பாட்டுகள்‌ அலறுதலாக மாறும்‌; 

எல்லா இடத்திலும்‌ திரளான  பிரேதங்கள்‌ 

புலம்பலில்லாமல்‌. எறிந்துவிடப்படும்‌. 
(ஆமோ 8:3). 


இந்த உலகத்தில்‌ 

நிரம்பியிருக்கிறது. பாவமான 
உலகத்தில்‌, பாவமான இஸ்ரவேல்‌ தேசம்‌ 
இருக்கிறது. பாவிகளுக்கு சந்தோஷமில்லை. 
கம்‌ அவர்களை ஆளுகை செய்யும்‌. 
கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பின்‌ நாளிலே 
தேவாலயப்பாட்டுக்களெல்லாம்‌ அலறுதலாக 
மாறும்‌. 


தேசத்தின்மீது, கர்த்தருடைய 
நியாயத்தீர்ப்புகள்‌ வரும்போது, 
அவர்களுடைய சந்தோஷங்கள்‌ துக்கமாய்‌ 
மாறும்‌. அவர்களுடைய ஆறுதல்களும்‌ 
சமாதானங்களும்‌, பிரச்சனைகளாகவும்‌, 
தொந்தரவுகளாகவும்‌ மாறும்‌. அவர்களுடைய 
இலகுவான இருதயங்கள்‌ பாரமுள்ள 
இருதயங்களாக மாறும்‌. 


கர்த்தருடைய 
இஸ்ரவேல்‌ வம்சத்தாருக்கு 
முன்பாக, அவர்கள்‌ தேவாலயத்து 
பாட்டுக்களை சந்தோஷமாயும்‌, சத்தமாயும்‌ 
பாடினார்கள்‌. கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு 
அவர்கள்மீது வரும்போது. அவர்களுடைய 
சந்தோஷம்‌  ஒழிந்துபோகிறது. 
அவர்களுக்குள்‌ துக்கமும்‌, வேதனையும்‌ 
உண்டாகிறது. அவர்கள்‌ சத்தமாக 
அலறுகிறார்கள்‌. 


நியாயத்தீர்ப்பு 
வருவதற்கு 


கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு இஸ்ரவேல்‌ 
வம்சத்தார்மீது வரும்போது 'ு்கமும்‌, 
மரணமும்‌ அவர்களை ஆளுகை செய்கிறது. 
எல்லா இடங்க: திரளான  பிரேதங்கள்‌ 
புலம்பல்‌ இல்லாமல்‌ எரிந்துவிடப்படும்‌ என்று 
கர்த்தராகிய ஆண்டவர்‌ சொல்லுகிறார்‌ 
இவர்கள்‌ பஞ்சத்தினாலோ அல்லது, 
பட்டயத்தினாலோ செத்துப்போவார்கள்‌. 


“அவர்‌ ஜாதிகளுக்குள்‌ நியாயந்தீர்ப்பார்‌; 
எல்லா இடங்களையும்‌  பிரேதங்களால்‌. 
நிரப்புவார்‌: விஸ்தாரமான தேசங்களின்மேல்‌ 
தலைவர்களாயிருக்கிறவர்களை நொறுக்கிப்‌ 
போடுவார்‌" (சங்‌ 110:6). 





ஆமோஸ்‌ 


i al 
TT 


செத்துப்போனவர்களின்‌ 
திரளாகயிருக்கும்போது, 
புலம்புகிறவர்கள்‌. 
செத்துப்போன 
அடக்கம்பண்ணுவதற்குகூட 
கிடைக்கமாட்டார்கள்‌. 
பிரேதங்கள்‌ 


எண்ணிக்கை. 
அவர்களுக்காக 
இருக்கமாட்டார்கள்‌. 

பிரேதங்களை 

ட்கள்‌ 
அவர்களுடைய 
அடக்கம்பண்ணப்படாமல்‌ 
எல்லா டத்திலும்‌  எரிந்துவிடப்படும்‌. 
இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ எந்த இடத்தில்‌ 
செத்துப்போனார்களோ, அந்த இடத்தில்‌ 
பிரேதங்களாகக்‌ கிடப்பார்கள்‌. 


பண்டிகைகள்‌ 
மாறும்‌ 
ஆமோ 8:4-10 


துக்கிப்பாக. 


ஆமோ இ. தேசத்தில்‌ 
சிறுமைப்பட்டவர்களை ஒழியப்பண்ண, 
எனியவர்களை விழுங்கி: 


ஆமோ 8:5. நாங்கன்‌ மரக்காலைக்‌ 
குழைத்து, சுக்கல்‌. நிறையை 
அதிகமாக்கி, கன்னத்தராசினால்‌ 
வஞ்சித்து, தரித்திரரைப்‌ பணத்துக்கும்‌, 
எனியவர்கனளை 

பாதரட்சைக்கும்‌ 

தானியத்தின்‌ பதரை விற்கும்படிக்கும்‌, 


ஆமோ 84. நாங்கள்‌ தவசம்‌ 
விற்கத்தக்கதாக மாதப்பிறப்பும்‌, 
நாங்கள்‌ தானியத்தின்‌ 
ஙண்டசாலைகளைத்‌ திறக்கத்தக்கதாக. 
ஓய்வுநாளும்‌ எப்போது முடியும்‌ என்று 
சொல்லுகிறவர்களே, இதைக்‌ 
கேளுங்கள்‌. 


ஆமோ 87. அவர்கள்‌ 
செய்கைகனையெயல்லாம்‌ நான்‌ 
ஒருபோதும்‌ மறப்பதில்லையெயன்று 
கர்த்தர்‌ யாக்கோபுடைய 
மகிமையின்‌ பேரில்‌ ஆணையிட்டார்‌. 


ஆமோ 8:8. இதினிமித்தம்‌ தேசம்‌ 
அதிரவும்‌, அதின்‌ குடிகண்‌ எல்லாம்‌. 
துக்கிக்கவும்‌, எங்கும்‌ நதிகனாய்ப்‌ 
புரண்டோடவும்‌, எகிப்தின்‌ 
ஆற்துவென்னத்தைப்போல்‌ அடித்து, 
பெருவென்னமாகவும்‌ வேண்டாமோ? 


- விரிவுரை 
AMOS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆமோ 82. அத்நானிலே நாண்‌ 
மத்தியானத்திலே சூரியனை 
அஷ்தமிக்கப்பண்ணி, பட்டப்பகலிலே 


தேசத்தை அத்தகாரப்படுத்தி, 


ஆமோ 8:10. உங்கள்‌ பண்டிகைகளைத்‌ 
துக்கிப்பாகவும்‌, உங்கள்‌ 
பாட்டுகனையெல்லாம்‌ புலம்பலாகவும்‌. 
மாறப்பண்ணி, ௪கல  அரைகளிலும்‌ 
இரட்டையும்‌, சகல தலைகளிலும்‌ 
மொட்டையையும்‌ 


அவர்களுடைய முடிவைக்‌ கசப்பான: 
நானாக்குவேன்‌ என்று கர்த்தராகிய 
ஆண்டவர்‌ சொல்லுகிறார்‌. 


ஸ்ரவேல்‌ வம்சத்தாரிடத்தில்‌ 
கு சத்தியமுமில்லை. ன்றன 
நீதிக்கு முக்கியத்துவம்‌ கொடுக்காமல்‌ 
அநியாயம்‌ பண்ணுகிறார்கள்‌. அநீதி 
அவர்களை ஆளுகை செய்கிறது. இஸ்ரவேல்‌ 

நியாயாதிபதிகளிடத்தில்‌ 
தெய்வபக்தியில்லை. மனுஷநேயமும்‌ இல்லை. 


“ஒரு கி ஒரு நியாயாதிபதி 
இருந்தான்‌; தேவனுக்குப்‌ 
பயப்படாதவனும்‌. மனுஷரை 
மதியாதவனுமாயிருந்தான்‌" (லூக்‌ 18:2). 

இஸ்ரவேல்‌. வம்சத்தாரிடம்‌ 
கர்த்தருக்கு பயப்படும்‌ பயமில்லை. ஆனால்‌ 
தங்களிடத்தில்‌  தெய்வபத்தியிருப்பதுபோல 
மாய்மாலம்பண்ணுகிறார்கள்‌. அவர்கள்‌ 
ஒய்வுநாளையும்‌ மாசப்பிறப்புகளையும்‌ 
ஆசரிக்கிறார்கள்‌. ஆனாலும்‌ அவர்கள்‌ 
உண்மையான இருதயத்தோடு ஓய்வுநாளை 
ஆசரிக்கவில்லை. ஓய்வுநாளை ஆசரிப்பது 
அவர்களுக்கு சந்தோஷமாயில்லை. 


வியாபாரம்பண்ணாமலிருப்பது 
அவர்களுக்கு கஷ்டமாயிருக்கிறது. “நாங்கள்‌ 
தவசம்‌ விற்கத்தக்கதாக  மாதப்பிறப்பும்‌, 
நாங்கள்‌ தானியத்தின்‌ பண்டசாலைகளைத்‌ 
திறக்கத்தக்கதாக ஒய்வுநாளும்‌ எப்போது 
முடியும்‌" (ஆமோ 8:6) என்று தங்களுக்குள்‌ 
சொல்லிக்கொள்கிறார்கள்‌. ஓய்வுநாள்‌ 
எப்போது முடியும்‌ என்று 
காத்துக்கொண்டிருக்கிறார்கள்‌. ஓய்வுநாளை 
பரிசுத்தமாய்‌ ஆசரிக்க அவர்களுக்கு, 
விருப்பமுமில்லை மனதுமில்லை. 





i FTE ஆமோஸ்‌ 
TT 
வம்சத்தாருக்கு 


'இஸ்ரவே: 
ஒய்வுநாளைவிட சந்தை நாளே முக்கியமான 
நாளாகவும்‌, விருப்பமான நாளாகவும்‌ 
இருக்கிறது. ஓய்வுநாள்‌ எப்போது முடியும்‌ 

, சந்தைநாள்‌ எப்போது வரும்‌ 
என்ன காத்துக்கொண்டிருக்கிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ தங்களிடத்திலுள்ள 
தவசத்தை விற்கவேண்டும்‌ என்றும்‌, 
தானியத்தின்‌ பண்டசாலைகளைத்‌ திறந்து 
வியாபாரம்‌. பண்ணவேண்டுமென்றும்‌ 
ஆணைப்படி றார்கள்‌. 

சுத்தமாய்‌ ஆசரித்து, 
ஆவிக்குரிய 
பலப்படவேண்டுமென்று 
விருப்பமில்லை. 


இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ கர்த்தருடைய 
ஜனமாயிருந்தாலும்‌, அவர்கள்‌ கர்த்தருக்கு 
அந்நியராயிருக்கிறார்கள்‌. தங்களுக்குத்‌ 
தாங்களே சத்துருக்களாயிருக்கிறார்கள்‌ 
ஒய்வுநாட்களைவிட சந்தை நாட்களை 
நேசிக்கிறார்கள்‌. கர்த்தரை ஆராதிப்பதைவிட 
தானியங்களையும்‌ தவசங்களையும்‌ விற்பதற்கு 
மிரியப்படுகிறார்கள்‌. 

இஸ்ரவேல்‌ 
நியாயமில்லை. 


வம்சத்தாரிடத்தில்‌ 
அவர்கள்‌ தியான 
காரியங்களை செய்வதில்லை. 


இரக்கம்‌ காண்பிப்பதில்லை. 
விற்கிறவர்கள்‌, 

குறைக்கிறார்கள்‌. 

அதிகமாக்குகிறார்கள்‌. கள்ளத்தராசைப்‌ 
பயன்படுத்தி தானியம்‌ வாங்குகிறவர்களை 
வஞ்சிக்கிறார்கள்‌ (ஆமோ 8:5 


தானியத்தை மரக்காலால்‌ 
அளந்துபோடுவது வழக்கம்‌. மரக்காலின்‌ 
அளவு குறைவாகமிருக்கும்போது, தானியம்‌ 
வாங்குகிறவர்களுக்கு குறைந்த அளவு 
தானியமே கிடைக்கும்‌. பழைய 
ஏற்பாட்டுக்காலத்தில்‌ பணத்தை சேக்கல்‌ 
என்னும்‌ நிறையினால்‌ நிறுத்து வாங்குவது 
வழக்கம்‌. தானியம்‌ விற்கிறவர்கள்‌ சேக்கல்‌. 
நிறையை 
வாங்குகிறவர்களிடமிருந்து 
பணத்தை நிறுத்து வாங்கிக்கொள்கிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரரிடம்‌ கர்த்தருக்கு. 
பயப்படும்‌. பயமுமில்லை. மனுஷர்மீது 
பிரியமுமில்லை. அவர்களுடைய இருதயங்கள்‌ 
கடினப்பட்டிருக்கிறது. கள்ளத்தராகம்‌, 
கள்ளப்படிக்கல்லும்‌ கர்த்தருக்கு 
அருவருப்பானது. 


- விரிவுரை 
AMOS - COMMENTARY 


தானியத்தை விற்கிறவர்கள்‌ சுத்தமான, 
தரமான. தானியத்தை விற்பதில்லை. 
அவர்கள்‌ தானியத்தின்‌ பதரை 
விற்கிறார்கள்‌. தரம்‌ குறைந்த கோதுமையை 
தானியத்தை 
வாங்குகிறவர்களின்‌ 
அவர்களை 
ஐசுவரியம்‌ 

என்று 

இவர்கள்‌ தேசத்தில்‌ 
ஒழியப்பண்ண, 
விழுங்குகிறார்கள்‌ 


பேராசைப்படுகிறார்கள்‌. 
சிறுமைப்பட்டவர்களை 
எளியவர்களை 
(ஆமோ 8:4). 

, தானியத்தை. விற்கிறவர்கள்‌ , 
வாங்குகிறவர்களின்‌ அறியாமையை 
தங்களுக்கு சாதகமாகப்‌ 
பயன்படுத்துகிறார்கள்‌. வாங்குகிறவர்களுக்கு 
தானியத்தின்‌ தரத்தை சோதித்துப்‌ பார்க்க 
தெரியவில்லையென்றால்‌, அவர்களுக்கு 
தரமான தானியத்தை விற்பதற்கு பதிலாக, 
தானியத்தின்‌ பதரை விற்றுப்போடுகிறார்கள்‌. 


ஒரு cp பாதரட்சைக்கும்‌ 
வாங்குகிறார்கள்‌ எளிய 
தரித்திரரையும்‌ சொற்ப 
வாங்கிவிடுகிறார்கள்‌. 

வாங்குகிறவர்கள்‌ 

கொடுப்பதினால்‌, அவர்களுக்கு 
பொருட்களை வாங்க பணம்‌ இருக்காது, 
அவர்களிடத்திலுள்ள எல்லா பணத்தையும்‌, 
தானியத்தை விற்கிறவர்களே 
வஞ்சனையாகப்‌ பெற்றுக்கொள்கிறார்கள்‌. 


ட்‌ மாய்யாலமும்‌, 

அக்கிரமமும்‌, ஏமாற்று வேலைகளும்‌ 

யாருக்கும்‌ தெரியாத இரகசியம்‌ என்று 

தானியத்தை விற்கிறவர்கள்‌ 

நினைக்கிறார்கள்‌. கர்த்தரோ, “அவர்கள்‌ 

செய்கைகளையெல்லாம்‌ ந. ஒருபோதும்‌ 
(ஆமோ 


தங்களுடைய 


பப வபர்‌ 
வம்சத்தாருடைய 
செய்கைகளைப்பற்றிச்‌. 

தம்முடைய வார்த்தைகளை 
மகிமையின்‌ பேரில்‌ ஆணையிடுகிறார்‌. 





ஆமோஸ்‌ 


i THE 
TT 


இஸ்ரவேல்‌ வம்சத்தாரில்‌ அநியாயமும்‌, 
அக்கிரமமும்‌ செய்கிறவர்கள்மீது 
தேவனுடைய நியாயத்தீர்ப்பு வருகிறது. கர்த்தர்‌ 
அவர்களுடைய செய்கைகளை மறவாமல்‌ 
நினைவுகூர்ந்து, அவர்களுக்கு தம்முடைய 
தண்டனையைக்‌ கொடுக்கிறார்‌. “அவர்கள்‌ 
செய்கைகளையெல்லாம்‌ நான்‌ ஒருபோதும்‌ 
மறப்பதில்லை" (ஆமோ 8:7) என்று கர்த்தர்‌ 
சொல்லும்‌ வாக்கியத்திற்கு, “அவர்கள்‌ 
பாவங்களை நான்‌ ஒருபோதும்‌ 
மன்னிப்பதில்லை" என்று கர்த்தர்‌ 
சொல்லுவதாக வேதபண்டிதர்கள்‌ விளக்கம்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 


கர்த்தர்‌ பாவிகள்மீது அழிவையும்‌, 
குழப்பதையும்‌ வரப்பண்ணுகிறார்‌. இஸ்ரவேல்‌. 
வம்சத்தாருடைய  பாவங்களினிமித்தமாய்‌, 
அவர்களுடைய தேசம்‌ அதிரும்‌. 
அவர்களுடைய குடிகளெல்லாம்‌ துக்கிக்கும்‌. 
(ஆமோ 8:8). 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ வம்சத்தாருக்கு 
விரோதமாக வரும்போது. அவர்களுடைய 
துக்கத்தின்‌ ஆறுகள்‌. நதிகளாய்ப்‌ புரண்டு 
ஒடும்‌ கிப்தின்‌ 
ஆற்றுவெள்ளத்தப்போல்‌, 
பெருவெள்ளமாகும்‌. 


மூழ்குவார்கள்‌. நதிகள்‌ புரண்டு ஓடுவதுபோல. 
துக்கமும்‌, பயங்கர அவர்கள்மீது 
புரண்டு ஓடும்‌. அவர்களால்‌ பிரவாகித்து, 
வரும்‌ ஆற்று வெள்ளத்திற்கு தப்பிக்க 
முடியாது. 

கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பின்‌ 
நாளிலே, அவர்‌ மத்தியானத்திலே சூரியனை 
அஸ்தமிக்கப்பண்ணுவார்‌. பட்டப்பகலிலே 
நேசத்தை அந்தகாரப்படுத்துவார்‌. 
(ஆமோ 8:9). மத்தியானவேளையில்‌ சூரியன்‌ 
அதிக வெளிச்சத்தையும்‌, அதிக 
உஷ்ணத்தையும்‌ கொடுக்கும்‌. ஆனால்‌, 
கர்த்தருடைய வல்லமையோ மத்தியான 
வெளிச்சத்தை அந்தகாரப்படுத்திவிடும்‌. 
அவர்களுக்கு சந்தோஷமாகமிருந்ததெல்லாம்‌ 
துக்கமாக மாறும்‌. அவர்களுடைய 
நம்பிக்கைகளெல்லாம்‌ வீணாய்ப்போகும்‌. 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
தம்முடைய நியாயத்தர்பபின்‌ 


தண்டிப்பார்‌. 


வம்சத்தாரை, 
நாளில்‌ 


- விரிவுரை 
AMOS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அந்நாளிலே நான்‌ மத்தியானத்திலே. 
சூரியனை அஸ்தமிக்கப்பண்ணி, 
பட்டப்பகலிலே தேசத்தை அந்தகாரப்படுத்தி, 
உங்கள்‌ பண்டிகைகளைத்‌ துக்கிப்பாகவும்‌, 
க்‌ படுகைகள்‌ பன்‌ 
மாறப்பண்ணி, சகல. அரைகளிலும்‌ 
இரட்டையும்‌, சகல தலைகளிலும்‌ 
மொட்டையையும்‌ வருவித்து, அவர்களுடைய 
துக்கிப்பை ஒரே பிள்ளைக்காகத்‌ துக்கிக்கிற 
துக்கிப்புக்குச்‌ சமானமாக்கி, அவர்களுடைய 
முடிவைக்‌. கசப்பான நாளாக்குவேன்‌" 
(ஆ 8970). என்று கர்த்தராகிய 
ஆண்டவர்‌ சொல்லுகிறார்‌. 

பாவிகளின்‌ நிலமை 
மோசமாகிக்கொண்டே போகும்‌. 
அவர்கள்‌... மனந்திரும்பவில்லையென்றால்‌, 
அவர்களுடைய நிலமை இன்னும்‌ அதிகமாய்‌ 
மோசமாகும்‌. முடிவிலே பாவிகள்‌ 
அழிந்துபோவார்கள்‌. பாவத்தின்‌ சம்பளம்‌ 


மரணம்‌. 


மனந்திரும்பாத 


பஞ்சம்‌ 
ஆமோ 8:11-14 


ஆமோ 881. இதே, நான்‌ 
தேசத்தின்மேல்‌ பஞ்சத்தை அனுப்பும்‌ 
தாட்கன்‌ வரும்‌; ஆகாரக்குறைவினால்‌ 

பஞ்சமல்ல, 


கர்த்தராகிய 
ஆண்டவர்‌ சொல்லுகிறார்‌. 


ஆமோ 8:12. அப்பொழுது அவர்கள்‌ 
கர்த்தருடைய வசனத்தைத்‌ தேட வ்‌ 
சமுத்திரந்தொடங்கி 

சமுத்திரமட்டும்‌, வதை தொன்‌ தத்‌ 
கீழ்த்திசைமட்டும்‌ அலைந்து திரிந்தும்‌ 


அதைக்‌ கண்டடையாமற்‌ போவார்கள்‌. 


ஆமோ 83. 
செனத்தரியமுன்ன 
வாலிபரும்‌. 


கோர்த்துபோவார்கள்‌.. 


அத்நாவிலே. 
கன்னிகைகளும்‌ 
தாகத்தினால்‌ 





ஆமோஸ்‌ 


i= FTE 
TT 


ஆமோ இரக. 
தேவனுடைய 

பெயெர்செயா 
தேவனுடைய ஜீவனைக்கொண்டும்‌. 
என்று சொல்லி, சமாரியாவின்‌ 
தோஷத்தின்மேல்‌ ஆணையிடுகிறவர்கள்‌ 
விழுவார்கள்‌; இனி ஒருபோதும்‌. 
எழுந்திருக்கமாட்டார்கள்‌ என்றார்‌. 


இஸ்ரவேல்‌ தேசத்திலே 
பஞ்சமுண்டாகும்‌. கர்த்தர்‌, 

தேசத்தின்மேல்‌ பஞ்சத்தை அனுப்பும்‌ நாட்கள்‌ 
வரும்‌. அந்நாளிலே கர்த்தர்‌, தம்முடைய 
வசனம்‌ கேட்கக்கிடையாத பஞ்சத்தை, 
இஸ்ரவேல்‌ தேசத்தின்மீது அனுப்புவார்‌. 
ஆசாரியர்கள்‌ கர்த்தருடைய வார்த்தைகளை 
பிரசங்கிக்கமாட்டார்கள்‌. ஜனங்களால்‌ 
ஆலிக்குரிய நல்ல செய்திகளைக்‌. 
கேட்கமுடியாது. தேவனுடைய சுற்பனைகளும்‌, 
அவருடைய பிரமாணங்களும்‌ என்ன 


என்பதுகூட ஜனங்களுக்குத்‌ தெரியாது. 


கர்த்தருடைய நாளின்போ, 
பட்டப்பகலின்‌ வெளிச்சம்‌ ஒழிந்துபோகும்‌. 
தேசத்திலே அந்தகாரமுண்டாகும்‌. 
தீர்க்கதரிசனம்‌ 

அதற்கு பின்பும்‌, 

ஏராளமான தீர்க்கதரிசிகள்‌, கர்த்தருடைய 
தீர்க்கதரிசன வார்த்தைகளை 
அறிவித்தார்கள்‌. ஜனங்களுக்கு 
தேவனுடைய வசனங்களை தாராளமாய்க்‌ 
கேட்கும்‌ சிலாக்கியம்‌ கிடைத்தது. 


தாணே! உன்‌ 
ஜீவனைக்கொண்டும்‌, 
மார்க்கத்தின்‌ 


கர்த்தரோ அவர்களுக்கு ஆவிக்குரிய 
பஞ்சத்தையும்‌, வசனப்பஞ்சத்தையும்‌ 
கொடுக்கப்போவதாகச்‌ சொல்லுகிறார்‌. 
தேசத்தில்‌ ஆகாரக்குறைவினால்‌ 
பஞ்சமுண்டாகும்‌. ஜலக்குறைவினால்‌. 
தாகமுண்டாகும்‌. கர்த்தரோ இங்கு 
வசனம்‌ கேட்க கிடையாத 


தேசத்தின்மீது 


இஸ்ரவேல்‌ வம்சத்தாருக்கு அப்பமும்‌ 
தண்ணீரும்‌ தாராளமாய்க்‌ கிடைக்கும்‌. 
ஆனால்‌, அவர்கள்‌ மத்தியில்‌ கர்த்தருடைய 
வார்த்தைகளை பிரசங்கம்பண்ணுகிற 
ஊழியக்காரர்களோ, தீர்க்கதரிசிகளோ 
ஒருவரும்‌ இருக்கமாட்டார்கள்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய ஊழியக்காரர்களை அவர்கள்‌ 
நடுவிலிருந்து வெளியேற்றிவிடுவார்‌. 


- விரிவுரை 
AMOS - COMMENTARY 


இஸ்ரவேல்‌. 
பிரியமான தேசம்‌. 
கிருபையினால்‌. 
ஆசீர்வதித்தார்‌. 
தமக்கு 
தெரிந்துகொண்டார்‌. 
பிரமாணங்கள்‌ 
ஒப்புவிக்கப்பட்டது. கர்த்தர்‌ 
உடன்படிக்கை பண்ணினார்‌. ஆகையினால்‌ 
இஸ்ரவேல்‌ தேசம்‌, மற்ற தேசங்களைவிட, 
உயர்ந்த  தேசமாகவும்‌, உன்னதமான 


தேசமாகவும்‌ இருந்தது. 


தேசம்‌ 
கர்த்தர்‌ 


கர்த்தருக்கு 
தம்முடைய 
அந்த தேசத்தை 
இஸ்ரவேல்‌ வம்சத்தாரை 
சொந்தமானவர்களாகத்‌ 
கர்த்தருடைய 
அவர்களிடத்தில்‌ 
அவர்களோடு 


தம்முடைய 

பிரமாணங்களையும்‌, 

மத்தியிலிருந்து 

எடுத்துக்கொள்கிறார்‌. அவர்கள்‌ மத்தியிலே 
வசனம்‌ கேட்க கிடைக்காத பஞ்சத்தை 
அனுப்புகிறார்‌. அவர்களுக்கு ஆவிக்குரிய 
போழ்து அவர்களுடைய 
ஆலிக்குரிய ஜீவியம்‌ பாவத்தினால்‌ 
கறைபடிந்தது. அவர்களுடைய 
மேன்மைகளெல்லாம்‌ ஒன்றுமில்லாமல்‌ 
போயிற்று. உயர்ந்த நிலமையிலிருந்தவர்கள்‌ 
இப்போது தாழ்ந்த நிலமையிலிருக்கிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ தங்கள்‌ 
பாவங்களுக்கு மனந்திரும்பாமல்‌, தொடர்ந்து 
துணிகரமாய்ப்‌ பாவம்‌ செய்கிறார்கள்‌. 
இதனால்‌ ம்‌ 
நியாயத்தீர்ப்பும்‌ அவர்கள்மீது வந்திருக்கிறது. 
கர்த்தருடைய கோபத்தின்‌ அடையாளமாகவே, 
கர்த்தர்‌ அவர்கள்‌. ல ம்‌ 
வசனம்‌ 


இந்தப்‌ பூமியிலே ஆகாரக்குறைவினால்‌ 
பஞ்சமுண்டாகலாம்‌. ஜலக்குறைவினால்‌ 
தாகமுண்டாகலாம்‌. மனுஷரால்‌ இந்தப்‌ 
பஞ்சத்தை ஓரளவு தாங்கிக்கொள்ள 
முடியும்‌. கர்த்தருடைய வசனம்‌ 
கேட்கக்கிடையாத பஞ்சம்‌ மனுஷர்‌ 
மத்தியில்‌ வந்துவிட்டால்‌, இந்த ஆவிக்குரிய 
பஞ்சத்தை, 

தாங்கிக்கொள்ள 





ஆமோஸ்‌ 


i= FTE 
TT 


இஸ்ரவேல்‌ தேசத்தில்‌ ஆவிக்குரிய 
பஞ்சம்‌ வரும்போது, இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌, 
கர்த்தருடைய வசனத்தைத்‌ தேட ஒரு 
சமுத்திரந்தொடங்கி மறு சமுத்திரமட்டும்‌, 
வடதிசைதொடங்கிக்‌ கீழ்த்திசைமட்டும்‌. 
அலைந்து திரிந்தும்‌ அதைக்‌ கண்டடையாமற்‌ 
போவார்கள்‌. அந்நாளிலே செளந்தரியமுள்ள 
கன்னிகைகளும்‌ வாலிபரும்‌ தாகத்தினால்‌: 
சோர்ந்துபோவார்கள்‌ (ஆமோ 84213) 


இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ திபேரியா 
கடலிலிருந்து, பெருங்கடல்‌ வரைக்கும்‌. 
பிரயாணம்‌ செய்வார்கள்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
தீர்க்கதரிசிகளை அந்த ப 
அனுப்பியிருக்கிறாரா 
நேடிப்பார்ப்பார்கள்‌. பூதஸா்க்கத்தன்‌ 
ஜெபாலயங்கள்‌, "கன்னிகைகள்‌" என்றும்‌, 
ஜெபாலயத்தலைவர்கள்‌ “வாலிபர்‌” என்றும்‌ 
அழைக்கப்படுகிறார்கள்‌. 

தங்களுடைய சுயபலத்தையும்‌, 
சுயபரிசுத்தத்தையும்‌, சுயபராக்கிரமத்தையும்‌ 
நம்புகிறவர்கள்‌, கிறிஸ்து தங்களுக்கு 
தேவையில்லை என்று சொல்லிவிடுவார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ தங்களுடைய 
சுயபலத்தை நம்பினார்கள்‌. அந்நிய 
தேசத்தாரை நம்பினார்கள்‌. அவர்கள்‌ 
கர்த்தரை நம்பவில்லை. கர்த்தர்‌ 
அவர்களுக்கு ஆவிக்குரிய பஞ்சத்தைக்‌ 
கட்டளையிடுகிறார்‌ 


இஸ்ரவேல்‌ வம்சத்தாரால்‌ கர்த்தருடைய 
வார்த்தையைக்‌ கேட்கமுடியவில்லை. 
அவர்கள்‌ கர்த்தருடைய வசனத்தைத்தேடி பல 
இடங்களுக்கும்‌ அலைந்து திரிகிறார்கள்‌. 
ஆனாலும்‌ அவர்களால்‌ அதை கண்டடைய 
முடியாது. அந்நாளிலே பக்தியுள்ள யூதர்கள்‌ 
தங்கள்‌ ஆலிக்குரிய ஜீவியத்தில்‌ 
சோர்ந்துபோவார்கள்‌. 


சுயபரிசுத்தத்தை. 


களுடைய 
தங்களுரை ரத்தத்தை 


நம்பாமல்‌, கர்த்தருடைய 
சார்ந்திருக்கிறவர்கள்‌, கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்துவின்மேல்‌ நம்பிக்கை. 
வைத்திருப்பார்கள்‌. அவர்கள்‌ கிறிஸ்துவின்‌ 
நீதியின்மேல்‌ தாகழுள்ளவர்களாகவும்‌, 
பசியுள்ளவர்களாகவும்‌ இருப்பார்கள்‌. 
அவர்களுக்கு சோர்வு உண்டாகாது. 
இபேசுகிறிஸ்துவைத்‌ தேடுகிறவர்கள்‌, 
அவரைக்‌ கண்டுபிடிப்பார்கள்‌. 


- விரிவுரை 
AMOS - COMMENTARY 


இஸ்ரவேல்‌ வம்சத்தாரில்‌. 
கர்த்தரை ஆராதியாமல்‌ விக்கிரகங்களை 
ஆராதிக்கிறார்கள்‌. இவர்களில்‌ 
சிலர்‌ விக்கிகாராதனைக்காரருக்கு 
தலைவர்களாயிருக்கிறார்கள்‌. இவர்கள்‌ 
சமாரியாவின்‌ தேவனைக்கொண்டு 


அநேகர்‌ 


(ஆமோ 814), 
அருகாமையிலுள்ள 
பெத்தேலிலே பொன்கன்றுக்குட்டி ஒன்று 
நிறுவப்பட்டிருக்கிறது. “சமாரியாவின்‌ தோஷம்‌" 
என்பது, இந்த  பொன்கன்றுக்குட்டியைக்‌ 


மேலும்‌ ஒரு 
நிறுவப்பட்டிருக்கிறது. 
புத்திரர்‌ 
பொன்கள்றுக்கட்டகளையும்‌ 
தா 
வ்ைக்கொள்டும; 
பெயெர்செபா மார்க்கத்தின்‌ தேவனுடைய 
ஜீவனைக்கொண்டும்‌' (ஆமோ 814) என்றும்‌ 
சொல்லி இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ 
ஆணையிடுகிறார்கள்‌. 


தாணிலுள்ள கன்றுக்குட்டி 
பொன்னால்‌ செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால்‌ 
அதற்கு ஜீவனில்லை. இஸ்ரவேல்‌. 
வம்சத்தாரோ பொன்கள்றுக்குட்டிக்கு 
ஜீவனிருப்பதாக நினைத்து, அதன்‌ பேரில்‌ 
ஆணைபிடுகிறார்கள்‌. பெயர்செபாவில்‌, 
கன்றுக்குட்டியை ஆராதனை 
செய்யவேண்டிய வழிமுறைகளும்‌, மார்க்க 
முறைகளும்‌ பின்பற்றப்படுகிறது. 

இஸ்ரவேல்‌ 
தேவனாகிய 
ஆராதிக்கவேண்டும்‌. அவரே இஸ்ரவேலின்‌ 
தேவன்‌. சேனைகளின்‌ கர்த்தர்‌ என்பது 
அவருடைய நாமம்‌. இஸ்ரவேல்‌ புத்திரரோ 
தங்கள்‌ தேவனாகிய 
ஆராதியாமல்‌, 
பெத்தேலிலுமுள்ள 
ஆராதிக்கிறார்கள்‌. 


பொன்கன்றுக்குட்டிகளை 





ஆமோஸ்‌ 


ழ்‌ யுள 
யாய 


இஸ்‌ 
கெடக்க்ண்ட 
மகிமையையும்‌ 
கொடுக்கிறார்கள்‌ 
விரோதமாகத்‌ 
செய்கிறார்கள்‌. 
தண்டிக்க முடியாது. ஜீவனுள்ள தேவனால்‌ 
த்திரமே இவர்களைத்‌ தண்டிக்க முடியும்‌. 
கர்த்தரால்‌ மாத்திரமே 
விழச்செய்யமுடியும்‌. 


வர்களை கீழே 


- விரிவுரை 
AMOS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தன்னீவிவோர்‌. 
அவர்கள்‌ த்தை விக்கிரகங்கள்‌ 
அவர்களுடைய உதவிக்கு வராது. 
அவற்றிற்கு ஜீவனுமில்லை பெலனுமில்லை. 
கீழே... விழுந்துகிடக்கிற இஸ்ரவேல்‌. 
புத்திரரால்‌ மறுபடியும்‌ எழுந்திருக்க 
முடியாது. அவர்களுடைய சுயபலத்தினால்‌ 
அவர்களால்‌ எழும்ப முடியாது. அவர்களுடைய 
ம்‌ அவர்களுக்கு உதவி 
விக்கிரகாராதனைக்காரர்கள்‌ 
இனி ஒருபோதும்‌ எழுந்திருக்கமாட்டார்கள்‌. 





i THE] ஆமோஸ்‌ 
யாய்‌ 


தேவனுடைய நியாயத்தீர்ப்பு 
பாவிகள்மீது வரும்‌. பாவிகளால்‌ கர்த்தருடைய 
நியாயத்தீர்ப்புக்கு தப்பிக்க. முடியாது 
(ஆமோ 9A) கர்த்தர்‌ 
சர்வவல்லமையுள்ளவர்‌. அவர்‌ தம்முடைய 
நீதியினாலும்‌, வல்லமையினாலும்‌ பாவிகளைத்‌ 
தண்டிக்கிறார்‌ (ஆமோ 9:58 
ஆண்டவருடைய கண்கள்‌ பாவழுள்ள. 
ராஜ்யத்திற்கு விரோதமாக 
வக்கப்பட்ரரச்கிறது. ஆனாலும்‌ கர்த்தர்‌ 
இஸ்ரவே தேசத்தை முற்றிலுமாய்‌ 
அழித்தப்போடலில்லை (ஆமோ 9:78) 


மீதமானவர்கள்‌ 

தம்பித்துக்கொள்வார்கள்‌ 
99) துன்மார்க்கர்‌ 
அழிந்துபோவார்கள்‌ (ஆமோ 99145). 
மேசியாவின்‌ நாட்களுக்கு அடையாளம்‌ புதிய 
ஏற்பாட்டில்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 


கர்த்தருக்கு 
அழிவிலிருந்து 
(ஆமோ 


்‌ எப்படியெனில்‌, , மற்ற மனுஷரும்‌ 
என்னுடைய நாமந்தரிக்கப்படும்‌ சகல. 
ஜாதிகளும்‌, கர்த்தரைத்‌ தேடும்படக்கு, நான்‌ 
இதற்குபின்பு திரும்பிவந்து, விழுந்துபோன 
தாவீதின்‌ கூடாரத்தை மறுபடியும்‌ எடுப்பித்து, 
அதிலே பழுநாய்ப்போனலைகளை மறுடியும்‌ 
செவ்வையாக. 

ன்று 

கர்த்தர்‌ 
எழுதியிருக்கிறது" 


இளையெல்லாய்செய்கற 
சொல்லுகிறார்‌ என்று 
(அப்‌ 15167), 


ஆண்டவரின்‌ கண்கள்‌ 
ஆமோ 9:1-10 


ஆமோ 91. ஆண்டவரைப்‌. 
பலிபீடத்தின்மேல்‌ திற்கக்கண்டேன்‌; 
அவர்‌: தீ வாசல்‌ நிலைகள்‌ அசை யும்படி. 
போதிகையை அடித்து, அவைகளை 
அவர்கள்‌ எல்லாருடைய தலையின்‌ 
மேலும்‌ விழு உடைத்தூப்போடு; 


- விரிவுரை 
AMOS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அவர்களுக்குப்‌ பின்னாகவரும்‌. 
மீதியானவர்களை நான்‌ 
பட்டயத்தினால்‌ கெொன்றுபோடுவேன்‌; 
அவர்களில்‌ ஓடுகிறவன்‌ ஒருவனும்‌. 
தப்புவதுமில்லை, அவர்களில்‌: 
தப்புகிறவன்‌ ஒருவனும்‌ 
இரட்சிக்கப்படுவதுமில்லை. 


ஆமோ 9:2. அவர்கள்‌ பாதானபரியந்தம்‌ 
தோண்டிப்‌ பதுங்கிக்கொண்டாலும்‌, என்‌: 
கை அவ்விடத்திலிருந்து அவர்களைப்‌: 
பிடித்துக்கொண்டு வரும்‌; அவர்கள்‌ 
வானபரியத்தம்‌ ஏறினாலும்‌, 
அவ்விடத்திலூமிருந்து அவர்களை 
இறங்கப்பண்ணுவேன்‌. 
9:3. அவர்கள்‌. 
கொடுமுடியிலே 
ஒளித்துக்கொண்டாலும்‌, அங்கே 
அவர்களைத்‌ தேடிப்பிடி.ப்பேன்‌; 
அவர்கன்‌ சமுத்திரத்தின்‌ ஆழத்திலே 
போய்‌ என்‌ கண்களுக்கு 
மறைத்து கொண்டாலும்‌, அங்கே 
அவர்களைக்‌ கடிக்கப்‌ பாம்புகளுக்குக்‌ 
கட்டனையிடுவேன்‌. 
ஆமோ 8:4. அவர்கள்‌ தங்கள்‌ 
சுத்துருவுக்கு. முன்பாகச்‌ 
சிறைப்பட்டுப்போனாலும்‌, அங்கே 
அவர்களைக்‌  கொன்றுபோட, 
பட்டயத்துக்கு நான்‌ கட்டனையிட்டு, 
என்‌ கண்களை அவர்கள்மேல்‌ 
நன்மைக்கல்ல, 'தீமைக்கென்றே. 
வைப்பேன்‌. 


ஆமோ 9:5. சேனைகளின்‌ கர்த்தராகிய 
ஆண்டவர்‌ தேசத்தைத்‌ தொட, அது 
உருகிப்போம்‌; அப்பொழுது அதின்‌ 
குடிகளெல்லாரும்‌ புலம்புவார்கள்‌; 
எங்கும்‌ நதியாய்ப்‌ புரண்டோடி, 
எகிப்தினுடைய அற்று 
வென்னத்தைப்போல்‌ வெள்ளமாகும்‌. 


ஆமோ 9:6. அவர்‌ வானத்தில்‌ தமது 
மேலறைகளைக்‌ கட்டி, பூமியில்‌ தமது 
கீழறைகளை அஸ்திபாரப்படுத்தி, 
சமுத்திரத்தின்‌ தண்ணீர்களை: 
வரவழைத்து, அவைகளை 
பூமியினுடைய விசாலத்தின்மேல்‌ 
ஊற்றுகிறவர்‌; கர்த்தர்‌ என்பது 
அவருடைய நாமம்‌. 





i FTN 
TT 


இஸ்ரவேல்‌ புத்திரரிடத்தில்‌ பொன்னோ, 
விலையுயர்ந்த கற்களோ இல்லையென்றால்‌, 
அவர்கள்‌ வெள்ளாட்டு மயிரையும்‌, சிவப்பு 
தீர்ந்த ஆட்டுக்கடா தோலையும்‌, 
தகசதோலையும்‌ கர்த்தருக்கு காணிக்கையாக 
கொண்டு வரலாம்‌. இரண்டு காசுகளை 
காணிக்கைப்‌ பெட்டியில்‌ போட்ட ஏழை 
நம்மிடத்திலுள்ளதை 

மனப்பூர்வமாய்க்‌ 


நாம்‌ கர்த்தருக்கு காணிக்கை 
கொண்டு வரும்போது. அவர்‌ நம்முடைய 
இருதயத்தைப்‌ 

காணிக்கை 

இருதயத்தை 

அவர்கள்‌ 


மதிப்பிடுகிறார்‌ 


மனப்பூர்வமுள்ள 
யாவரும்‌, அஸ்தகடகங்கள்‌, 
மோதிரங்கள்‌, ஆரங்கள்‌ முதலான சகலவித 
பொன்னாபரணங்களையும்‌ கர்த்தருக்கு, 
காணிக்கையாக கொண்டு வருகிறார்கள்‌ 
(யாத்‌ 35:22) புருஷரைப்போலவே, 
ஸ்திரீகளும்‌ கர்த்தருக்கு காணிக்கை 
கொண்டு வருகிறார்கள்‌. 


புதிய ஏற்பாட்டுக்காலத்தில்‌, 
பொன்னாபரணங்கசூக்கும்‌ 
விலையேறப்பெற்ற கற்களுக்கும்‌ அதிகமான 
முக்கியத்துவம்‌ கொடுக்கப்படவில்லை. 


மமிரைப்‌ 
பொன்னினாலாவது. 
விலையேறப்பெற்ற 


தங்களை 

தகுதியான 

நாணத்தினாலும்‌, 

1 புத்தியினாலும்‌, 

தேவபக்தியுள்ளவர்களென்று சொல்லி 

க்கொள்ளுகிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே 

நற்கிரியைகளினாலும்‌, தங்களை 
அலங்கரிக்கவேண்டும்‌” தீமோ 2:9,10). 


"ஸ்திர! 
பின்னுதினாலாவது 


“மயிரைப்‌ பின்னி, 
பொன்னாபரணங்களை அணிந்து, உயர்ந்த 
வஸ்திரங்களை  உடுத்திக்கொள்ளுதலாகிய 
புறம்பான அலங்கரிப்பு 
அலங்காரமாயிராமல்‌, 
அலங்கரிப்பாயிருக்கிற 
அமைதலுமுள்ள ஆவியாகிய இருதயத்தில்‌. 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மறைந்திருக்கிற குணமே 
அலங்காரமாயிருக்கக்கடவது: 
தேவனுடைய 
'விலையேறப்பெற்றது” 
 பழையரற்பாட்டுக்காலத்தில்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாருடைய புருஷரிடத்திலும்‌, 
ஸ்திரீகளிடத்திலும்‌ பொன்னாபரணங்களும்‌, 
விலையுயர்ந்த கற்களும்‌ 
ஏராளமாயிருக்கிறது. இவையெல்லாம்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ எகிப்தியரிடமிருந்து, 
கேட்டுப்‌ பெற்றுக்கொண்ட பொருட்களாகும்‌. 


எகிப்தியரின்‌ ஐசுவரியம்‌ கர்த்தருடைய 
ஆசரிப்புக்கூடாரத்தின்‌ வேலைக்கு 
பயன்படுத்தப்படுகிறது. 


(பேது 334), 


“நான்‌ வந்திருக்கும்போது 
பணஞ்சேர்க்குதல்‌ இராதபடிக்கு, உங்களில்‌ 
அவனவன்‌ வாரத்தின்‌ முதல்நாள்தோறும்‌, 
தன்தன்‌ வரவுக்குத்‌ தக்கதாக எதையாகிலும்‌ 

தன்னிடத்திலே  சேர்த்துவைக்குக்கடவன்‌" 
கொரி 16:2). 


கர்த்தர்‌ ஒருவனை பொருளாதார 
ரீதியாக அதிகமாய்‌ ஆசீர்வதிக்கும்போது, 

்‌ ர்த்தருக்‌ அதிகமான 

கொடுக்கவேண்டும்‌. 

எகிப்தியரிடமிருந்து கேட்டுப்‌ பெற்றுக்கொண்ட 
பொன்னை கர்த்தருடைய 
ஆசரிப்புக்கூடாரத்தின்‌ வேலைய்கு 
பயன்படுத்துவதில்‌ தப்பிதம்‌ ஒன்றுமில்லை. 
ஆனாலும்‌ எகிப்து தேசத்திலிருந்து 
கொண்டு வந்த, எகிப்தியரின்‌ தெய்வங்களை, 
கர்த்தருடைய ஆசரிப்புக்கூடாரத்தில்‌ வைத்து 
விடக்கூடாது. இஸ்ரவேல்‌ ஜனந்தார்‌ 
கர்த்தருக்காக தாங்கள்‌ கொண்டு வரும்‌ 
காணிக்கையில்‌ மிகுந்த கவனம்‌ 
செலுத்தவேண்டும்‌. 

இஸ்ரவேல்‌ புத்திரராகிய 
ஆசரிப்புக்கூடாரத்தின்‌ 
அதின்‌ சகல ஊழியத்திற்கும்‌ 
வந்த காணிக்கைகளைப்பற்றி. 
வசனப்பகுதியில்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 


சபையார்‌ 
வேலைக்கும்‌, 
கொண்டு 

இந்த 


இளநீலநூலையும்‌ இரத்தாம்பரநூலையும்‌. 
சிவப்புநூலையும்‌ மெல்லிய பஞ்சு நூலையும்‌ 
வெள்ளாட்டு மயிரையும்‌ சிவப்புத்தீர்ந்த 
ஆட்டுக்கடாத்தோலையும்‌ 
தங்களிடத்தில்‌ வைத்திருந்த 
கொண்டுவருகிறார்கள்‌ 





ஆமோஸ்‌ 


i= FTE 
TT 


ஆமோ 9:7. இஸ்ரவேல்‌ புத்திரரே, 
நீங்கள்‌ எனக்கு எத்தியோப்பியன்‌ 
இருக்கிறீர்கள்‌ 
கர்த்தர்‌ 

சொல்லுகிறார்‌; 
எகிப்துதேசத்திலிருத்தூம்‌, பெலி்தரைக்‌ 
கப்தோரிலிருத்தும்‌, சீரியரைக்‌ 
கீரிலிருந்தூம்‌ கொண்டுவரவில்லையோ? 


ஆமோ 9:8. இதோ, கர்த்தராகிய 
ஆண்டவரின்‌ கண்கள்‌ 
ராஜ்யத்துக்கு 
வைக்கப்பட்டிருக்கிறது; 

பூமியின்மேல்‌ 

அழித்துப்போடுவேன்‌; 

யாக்கோபின்‌ வம்சத்தை முழுவதும்‌ 
அழிக்கமாட்டேன்‌ எண்று கர்த்தர்‌. 
சொல்லுகிறார்‌. 


ஆமோ 9:9. இதோ, ஜல்லடையினால்‌ 
சலித்தரிக்கிறதுபோல்‌ இஸ்ரவேல்‌ 
வம்சுத்தாரை எல்லா A 
சுலித்தரிக்கும்படிக்கு 
கட்டனையிடுவேன்‌; 
கோதுமைமணியும்‌ 
விழுவதில்லை. 


ஆமோ 940. தீங்கு 
அணுகுவதுமில்லை, 
நேரிடுவதுமில்லையென்று, 
ஜனத்தில்‌ 
பாவிகளெல்லாரும்‌. 
சாவார்கள்‌. 


ஆனாலும்‌ த 
தரையிலே. 


எங்களை 
எங்களுக்கு 
என்‌ 


சொல்லுகிற 
பட்டயத்தினால்‌ 


கர்த்தர்‌ பாவிகளுக்‌ ம்முடைய 
தியான! தாப கொடுக்கிறார்‌ வோல்‌ 
ஆண்டவரை பலிபீடத்தின்மேல்‌ 
நிற்கக்காண்கிறார்‌ (ஆமோ 94). இது 
சர்வாங்க தகனபலிகளை செலுத்துகிற 
பலிபீடமாகும்‌. 


கர்த்தர்‌. இதுவரையிலும்‌ தம்முடைய 
கிருபாசனத்தில்‌ வீற்றிருந்தார்‌. 
கேரூபின்களுக்கு நடுவிலே அமர்ந்திருந்தார்‌. 
இப்போதோ கர்த்தர்‌ கிருபாசனத்தை விட்டு 
எழுந்து, கதத 
நின்றுகொண்டிருக்கிறார்‌. 

பலிபீடத்தின்மேல்‌, பலிகள்‌ செலுத்தபபடுவதை 
தடைபண்ணும்‌ வண்ணமாக, கர்த்தர்‌ 


பலிபீடத்தின்மேல்‌ நிற்கிறார்‌ 


- விரிவுரை 
AMOS - COMMENTARY 


கர்த்தர்‌ ஆமோகக்கு, “நீ வாசல்‌ 
நிலைகள்‌ அசையும்படி போதிகையை அடித்து, 
அலைகளை அவர்கள்‌ எல்லாருடைய 
தலையின்மேலும்‌ விழ உடைத்துப்போடு” 
(ஆமோ 93) என்று கட்டளை கொடுக்கிறார்‌. 


ஆமோஸ்‌ நிலைகளின்‌ போதிகையை 
ஒங்கி அடிக்கவேண்டும்‌. நிலைவாசல்‌. 
அசையும்படி அடிக்கவேண்டும்‌. போதிகை 
உடைந்து அது கீழே விழுந்துவிடவேண்டும்‌. 


உடைத்துப்போடுமாறு கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ 

பரிசுத்த ஸ்தலத்தை 

அங்கேயிருந்து 

வெளியேறிப்போய்விடுவார்‌ என்பதற்கு இது 
அடையாளம்‌. 


இஸ்ரவேலின்‌ ராஜா கதவுக்கு 
போதிகையைப்போல இருக்கிறார்‌. இஸ்ரவேல்‌ 
தேசத்தின்‌ பிரபுக்கள்‌ கதவுக்கு வாசல்‌. 
நிலைகளைப்போல இருக்கிறார்கள்‌. ஆமோஸ்‌ 
போதிகையை அடிக்கும்போது, வாசல்‌ 
நிலைகள்‌ அசையும்‌. நிலைவாசல்‌ வழியாக 
யாரெல்லாம்‌ போகிறார்களோ அவர்களுடைய 
தலைகள்மீது அவை விழும்‌. 


மோஸ்‌ 
ெக்குகபோது. 

உடைந்துபோகும்‌. அவை, தனக்கு 
எல்லாருடைய  தலையின்மேலும்‌ 
அவர்கள்‌ எல்லோரும்‌ 
மரித்துப்பேவார்கள்‌.. 


பின்னாகவரும்‌ 

கர்த்தர்‌ பட்டயத்தினால்‌ 
அவர்களில்‌ ஒடுகிறவன்‌ 
அவர்களில்‌ 
வனும்‌ 


அவர்‌! 

மீதியானவர்களை 

கொன்றுபோடுவார்‌; 
ம்‌ தப்புவதுமில்லை, 


ஒரு 

இட்ிக்கப்படுவதுமில்லை (ஆமோ 911) 

கர்த்தருடைய நியாயத்தீர்ப்புகள்‌ 

இஸ்ரவேல்‌ வம்சத்தார்மீது வேகமாய்‌ 

வருகிறது. அவர்கள்‌ கர்த்தருடைய 

கோபத்திற்கு தப்பித்துக்கொள்ளலாம்‌ என்று 
நினைக்கிறார்கள்‌. தப்பித்தும்‌ ஓடுகிறார்கள்‌. 





ஆமோஸ்‌ 


f= THEN 
TT 


“அவர்கள்‌ பாதானபரியந்தம்‌ தோண்டிப்‌ 
பதுங்கிக்கொண்டாலும்‌, என்‌ 
அல்விடத்திலிருந்து fi 
பிடித்துக்கொண்டுவரும்‌; அவர்கள்‌ 
வானபரியந்தம்‌ ஏறினாலும்‌, 
அல்விடத்திலுமிருந்‌; அவர்களை 

றங்கப்பண்ணுவேன்‌” (ஆமோ 9:2) என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 

நீதிமான்கள்‌ இந்த உலகத்தில்‌ அநேக. 

உபத்திரவங்களை அனுபவிக்கிறார்கள்‌. 
நீதிமான்களுடைய மரணம்‌ கர்த்தருடைய 
பார்வைக்கு பிரியமாயிருக்கிறது. அவர்களுக்கு 
இனிமேல்‌ உலகப்பிரகாரமான பாடுகள்‌ வராது. 
நீதிமான்கள்‌ தங்களுடைய கல்லறைகளில்‌, 
உலகத்தின்‌ பாடுகளுக்கும்‌, 
வேதனைகளுக்கும்‌,  உபத்திரவங்களுக்கும்‌. 
விலகி இளைப்பாறிக்கொண்டிருப்பார்கள்‌. 


3 தொந்தரவு 
அங்கே ஓழய்ந்திருக்கிறது: பெலனற்று: 
வடாயத்தப்போனலர்கள்‌ கே 


இளைப்பாறுகிறார்கள்‌" (யோபு 317. 


துன்மார்க்கருக்கு இளைப்பாறும்‌ 
ஸ்தலம்‌ இல்லை. கர்த்தருடைய 
நியாயத்தீர்ப்புக்குத்‌ தப்பித்து அவர்களால்‌ 
எங்கும்‌ ஒடி ஒழிந்துகொள்ள முடியாது. 
'அவர்கள்‌ கர்மேலின்‌ கொடுமுடியிலே 
ஒளித்துக்கொண்டாலும்‌, அங்கே அவர்களைத்‌ 
தேடிப்பிடிப்பேன்‌: அவர்கள்‌ சமுத்திரத்தின்‌ 
ஆழத்திலே போய்‌ என்‌ கண்களுக்கு 
மறைந்துகொண்டாலும்‌, அங்கே அவர்களைக்‌ 
கடிக்கப்‌ பாம்புகளுக்குக்‌ கட்டளையிடுவேன்‌" 
(ஆமோ 9:3) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ 


'அக்காலத்திலே கர்த்தர்‌ லிவியாதான்‌ 
என்னும்‌ நீண்ட பா லிவியாதான்‌ 
என்னும்‌ கோணலான சர்ப்பத்தையே, கடிதும்‌ 
பெரிதும்‌ பலத்ததுமான தமது பட்டயத்தால்‌ 
தண்டிப்பார்‌; சமுத்திரத்தில்‌ இருக்கிற 
வலுசர்ப்பத்தைக்‌ கொன்றுபோடுவார்‌” 
(ஏசா 27:1). 


இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ கர்த்தருடைய 
நியாயத்தீர்ப்புக்குத்‌ தப்பித்து அந்நிய 
தேசங்களுக்கும்‌ ஓடிப்போகழுடியாது. 
அந்நியர்கள்‌. இவர்களை 


சிநேகிக்கமாட்டார்கள்‌. 


- விரிவுரை 
AMOS - COMMENTARY 


அவர்கள்‌ தங்கள்‌ சத்துருவுக்கு 
முன்பாகச்‌ சிறைப்பட்டுப்போனாலும்‌, அங்கே 
அவர்களைக்‌ கொன்றுபோட பட்டயத்துக்கு 
நான்‌ கட்டளையிட்டு, என்‌ கண்களை 
அவர்கள்மேல்‌ நன்மைக்கல்ல, தீமைக்கென்றே 
வைப்பேன்‌" (ஆமோ 9:4) என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 
எச்சரிப்புக்கள்‌ 
நிறைவேறவில்லையென்றால்‌ அவற்றிற்கு. 
ல. நாம்‌. சொல்லுகிற 
வார்த்தைகளை நிறைவேற்றுகிற பெலன்‌. 
நம்மிடத்தில்‌ இருக்கவேண்டும்‌ நாம்‌ 
கோபத்தோடு ஒரு வார்த்தையை 
சொல்லும்போது, அந்த வார்த்தையை 
நிறைவேற்றுகிற வல்லமை நம்மிடத்தில்‌ 
இருக்கவேண்டும்‌. நம்மிடத்தில்‌ 
பெலனில்லையென்றால்‌, நாம்‌ 
கோபப்படுவதற்கு அர்த்தமில்லாமல்‌ 
போய்விடும்‌. 


கர்த்தர்‌ சர்வவல்லமையுள்ளவர்‌. 
அலால்‌ செய்ய மடயாத காரியம்‌ ஒன்றுமே 
இல்லை. கர்த்தர்‌ செய்ய நினைக்கிற காரியம்‌ 
கர்த்தருடைய 


சர்லவல்லமையுள்ளது. 


இஸ்ரவேலின்‌ தேவன்‌ சேனைகளின்‌ 
கர்த்தராயிருக்கிறார்‌. கர்த்தர்‌ நமக்கு 
விரோதமாக எழும்பும்போது, அவருடைய 
சர்வசேனையும்‌ நமக்கு விரோதமாக 
எழும்பும்‌. சர்வசிருஷ்ிகளும்‌ நமக்கு 
விரோதமாக எழும்பி வரும்‌. கர்த்தரே 
சர்வசிருஷ்டிகர்‌. அவர்‌ 
சர்வஆளுகையுள்ளவர்‌. அவர்‌ வானத்திலும்‌ 
பூமிமிலுமுள்ள எல்லா ஜீவராசிகளையும்‌ 
சிருஷ்டித்தவர்‌. எல்லா சிருஷ்டிகளும்‌, 
சிருஷ்டிகருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியும்‌ 


தேவனாகிய கர்த்தரே வானத்தையும்‌ 

சிருஷ்டித்தார்‌. 
வானமண்டலங்களிலுள்ள எல்லாவற்றையும்‌ 
கர்த்தரே சிருஷ்டித்தார்‌. கர்த்தர்‌ வானத்தில்‌ 
தமது மேலறைகளைக்‌ கட்டியிருக்கிறார்‌. 
பூமியில்‌ தமது 'கீழறைகளை 
அஸ்திபாரப்படுத்தியிருக்கிறார்‌ (ஆமோ 9:6). 





ஆமோஸ்‌ 


i al 
ETT 


கர்த்தர்‌ சமுத்திரத்தின்‌ தண்ணீர்களை 
வரவழைத்து, அவைகளை பூமியினுடைய 
விசாலத்தின்மேல்‌ ஊற்றுகிறவர்‌. கர்த்தர்‌ 
வானத்தை ஆளுகை செய்வதுபோல, 
பூமியையும்‌, சமுத்திரத்தையும்‌ ஆளுகை 
செய்கிறார்‌. 

கர்த்தருக்கு விரோதமாக யாராலும்‌ 
எதிர்த்து நிற்க முடியாது. கர்த்தரோடு 
யுத்தம்‌ செய்து ஒருவராலும்‌ ஜெயிக்க 
முடியாது. கர்த்தர்‌ தம்முடைய பிள்ளைகளைப்‌ 
பாதுகாக்கிறார்‌. அவர்‌ தம்முடைய 
சத்துருக்களைத்‌ தண்டிக்கிறார்‌. 


பூரியிலுள்ள சர்வசிருஷ்டிகளும்‌, 
அம்பாறாதூணியிலுள்ள  அம்புகளைப்போல 
இருக்கிறது. கர்த்தர்‌ தம்முடைய சித்தத்தின்‌ 
பிரகாரமாக, ஒவ்வொரு அம்பாக எடுத்து, 
தம்முடைய சத்துருக்களுக்கு விரோமாக 
எய்கிறார்‌ 


"அவனுக்கு மரணாயுதங்களை 
ஆயத்தம்பண்ணினார்‌; தம்முடைய அம்புகளை 
அக்கினி அம்புகளாக்கினார்‌" (சங்‌ 7:13). 


கர்த்தர்‌. நம்முடைய சத்துரக்களோடு 
யுத்தம்பண்ணும்போது, சமுத்திரத்தையும்‌, 
அதன்‌ அலைகளையும்‌, அதன்‌ 
தண்ணீர்களையும்‌ தம்முடைய ஆயுதமாகப்‌ 
பயன்படுத்துகிறார்‌ வையெல்‌ 
கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியும்‌ 
கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
விரோதமாக 
நியாயத்தீர்ப்புகளைச்‌ சொல்லுகிறார்‌. 
தம்முடைய சர்‌ மினாலோ அல்லது 
வக்க ககா ர எ வன்க 
வம்சத்தாரை அழிக்கவில்லை. கர்த்தர்‌ 
தம்முடைய  நீதியினால்‌, அவர்களுக்கு 
விரோதமாக நியாயத்தீர்ப்பு கொடுக்கிறார்‌. 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ வம்சத்தாரைப்‌ 
பார்த்து, “இஸ்ரவேல்‌ புத்திரரே, நீங்கள்‌ 
எனக்கு எத்தியோப்பியரின்‌ புத்திரரைப்போல்‌ 
இருக்கிறீர்கள்‌ அல்லவோ என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌: நான்‌ இஸ்ரவேலை 
எகிப்துதேசத்திலிருந்தும்‌, பெலிஸ்தரைக்‌ 
குப்தோரிலிருந்தும்‌, சீரியரைக்‌ கீரிலிருந்தும்‌ 
கொண்டுவரவில்லையோ?' (ஆமோ 9:7) 
என்று கேட்கிறார்‌. 


- விரிவுரை 
AMOS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ 
சோகமான 


ம்சத்தார்‌ மத்தியிலே 
_மாற்றமுண்டாயிருக்கிறது. 


போதிக்கப்பட்டிருக்கிறது. 

கர்த்தருக்கு பயப்படும்‌ 

இருந்தது. இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ 

கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களையும்‌, 

ஆசீர்வாதங்களையும்‌ பெற்றுக்கொண்டவர்கள்‌. 
ஆனால்‌ 


இப்போதோ 
கர்த்தரைவிட்டுத்‌. 
விலகிப்போயிருக்கிறார்கள்‌. 
காணியாட்சிக்கு அந்நியரைப்போல. 
இருக்கிறார்கள்‌. கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரரைப்‌ பார்த்து, "இஸ்ரவேல்‌ புத்திரரே, 
நீங்கள்‌ எனக்கு  எத்தியோப்பியரின்‌ 
புத்திரரைப்போல்‌ இருக்கிறீர்கள்‌ அல்லவோ" 
என்று சொல்லுகிறார்‌. 

இஸ்ரவேல்‌ 
புறஜாதியாரைப்போல 
கர்த்தர்‌ அவர்களை 
புத்திரரைப்போல்‌ இருக்கிறார்கள்‌ என்று 
சொல்லுகிறார்‌. மேசியாவின்‌ நாட்களில்‌, 
இயேசுகிறிஸ்துவை விசுவாசியாத யூதர்கள்‌ 
இருப்பார்கள்‌. அவர்கள்‌ இயேசுவை 
மேசியாவாக அங்கீகரிக்கமாட்டார்கள்‌. 
விசுவாசிக்காத 


உபதேசத்தை 
ஆகையினால்‌ 


அவர்கள்‌ 
தூரமாய்‌ 
இஸ்ரவேலின்‌ 


புத்திரர்‌ இப்போது 
இருக்கிறார்கள்‌. 
எத்தியோப்பியரின்‌ 


றிஸ்துவை 

யூதர்கள்‌, கிறிஸ்துவின்‌ 
ஏற்றுக்கொள்ளமாட்டார்கள்‌. 
அவர்கள்‌ தேவனுடைய ராஜ்யத்திற்கு 
அந்நியராயிருப்பார்கள்‌. கர்த்தருடைய 
சபையில்‌ அங்கம்‌ வகிக்கமாட்டார்கள்‌. மற்ற 
விசுவாசிகளோடு சேர்ந்து, கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்துவை ஆராதிக்கவும்மாட்டார்கள்‌. 


கரததர்‌ தம்முடைய உடன்படிக்கையிிரந்ு. 
தம்மை 'விசுவாசிக்காத யூதர்களை 


வெளியேற்றிவிடுகிறார்‌. 


உயர்ந்திருக்கும்‌ என்றும்‌ எதிர்பார்க்கிறார்கள்‌. 
கர்த்தர்‌ மற்ற தேசங்களுக்கு செய்யாத 
ஏராளமான நன்மைகளை இஸ்ரவேல்‌ 
தேசத்திற்கு செய்திருக்கிறார்‌. கர்த்தருடைய 
ஆசீர்வாதம்‌ தங்களுக்கு தொடர்ந்து 
கிடைக்கும்‌ என்று இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌. 
நம்புகிறார்கள்‌. 





ஆமோஸ்‌ 


i a 
ERRATA 


இஸ்ரவேல்‌ வம்சத்தாருக்கு 

(பைகளையும்‌, 

ஆசீர்வாதங்களையும்‌ 

கொடுக்க aD ஒரு காலத்தில்‌ 

இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தருக்கு 

விசேஷித்த ஜனமாயிருந்தார்கள்‌. அவர்கள்‌ 

அந்நிய தேசத்தாரைப்போல ஜீவிக்காமல்‌, 

கர்த்தருக்காக வேறுபிரிக்கப்பட்டு, 

பரிசுத்தமாய்‌ ஜீவித்தார்கள்‌. இப்போதோ 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கும்‌, 

ஜாதியாருக்கும்‌ 


“நான்‌ 
தேசத்திலிருந்து 

(ஆமோ 9:7) என்று கர்த்தர்‌ 

தரததர்‌ அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து 
கொண்டு வந்தார்‌ பெலிஸ்தரை 
கப்தோரிலிருந்து கொண்டு வந்தார்‌. 
சீரியரை கீரிலிருந்து கொண்டு வந்தார்‌ 


“அசீரியா 
செவிகொடுத்து, 
அதைப்பிடித்து, 
கீர்பட்டணத்திற்குச்‌ 
கொண்டுபோய்‌, 
கொன்றுபோட்டான்‌" (2இராஜா 1659). 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
பரிசுத்தத்தில்‌ 
விசேஷமானவர்களாயிருக்க 


ராஜா அவனுக்குச்‌ 
தமஸ்குவுக்குப்போய்‌. 
அதின்‌ 


இழந்துவிடுவார்கள்‌. 


கர்த்தர்‌ துன்மார்க்கமான இஸ்ரவேல்‌ 
வம்சத்தாரைப்‌ பார்த்து, "இஸ்ரவேல்‌ புத்திரரே. 
நீங்கள்‌ எனக்கு எத்தியோப்பியரின்‌ 
புத்திரரைப்போல்‌ இருக்கிறீர்கள்‌ அல்லவோ" 
என்று சொல்லுகிறார்‌. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
துன்மார்க்கமான  எத்தியோப்பியரைப்போல, 
துன்மார்க்கராயிருந்தாலும்‌, கர்த்தர்‌ 
அவர்களை இன்னும்‌ “இஸ்ரவேல்‌ புத்திரரே"' 
என்றே அழைக்கிறார்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தருக்கு. 
விரோதமாகப்‌ பாவம்‌ செய்தாலும்‌, அவர்களில்‌ 
சிலர்‌ கர்த்தருக்கு பயந்து பரிசுத்தமாய்‌ 
ஜீவிக்கிறார்கள்‌. அவர்கள்‌ கர்த்தருக்கு. 
மீதமானவர்கள்‌. கர்த்தருடைய இருதயத்தில்‌, 


- விரிவுரை 
AMOS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு, ஒரு விசேஷித்த 
இடம்‌ கிடைத்திருக்கிறது. “ஆகையினால்‌ 
யாக்கோபின்‌ வம்சத்தை முழுவதுமாய்‌ 
அழிக்கமாட்டேன்‌” (ஆமோ 9:8) என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


இதோ, கர்த்தராகிய ஆண்டவரின்‌ 
கண்கள்‌ பாவமுள்ள ராஜ்யத்துக்கு 
விரோதமாக வைக்கப்பட்டிருக்கிறது: கர்த்தர்‌ 
அதை பூமியின்மேல்‌ இராதபடிக்கு 
அழித்துப்போடுவார்‌ (ஆமோ 9:8). கர்த்தர்‌ 
நீதியுள்ள நியாயாதிபதியாயிருக்கிறார்‌. அவர்‌ 
துன்மார்க்கருக்கும்‌, நீதிமான்களுக்கும்‌. 
இடையே வித்தியாசம்‌ காண்கிறார்‌. 

கர்த்தராகிய ஆண்டவரின்‌ கண்கள்‌ 
பூமியிலுள்ள பாவிகளையும்‌ நோக்கிப்‌ 
பார்க்கிறது. இங்குள்ள 
பரிசுத்தவான்களையும்‌ நோக்கிப்‌ பார்க்கிறது 
“இதோ, ஐல்லடையினால்‌ சலி 
த்தரிக்கிறதுபோல்‌ இஸ்ரவேல்‌ வம்சத்தாரை 
எல்லா ஜாதிகளுக்குள்ளும்‌ சலி 
த்தரிக்கும்படிக்கு நான்‌ குட்டளையிடுவேன்‌;;: 
ஆனாலும்‌ ஒரு கோதுமைமணியும்‌ தரையிலே 
விழுவதில்லை" (ஆமோ 9:9) என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 


பூமியிலுள்ள நீதிமான்கள்‌ கோதுமை 
மணியைப்போல இருக்கிறார்கள்‌. அவர்களில்‌ 
ஒருவரும்‌ அழிந்துபோகமாட்டார்கள்‌. 
கோதுமை மணியும்‌ 
கர்த்தர்‌ எந்தக்‌ கோதுமை மணியையும்‌ 
மறந்துவிடவும்‌ மாட்டார்‌. நாம்‌ கர்த்தருடைய 
சமுகத்தில்‌ பாவிகளாயிருக்கக்கூடாது. 
நீதிமான்களாமிருக்கவேண்டும்‌. அப்போது 
கர்த்தருடைய பாதுகாப்பும்‌, பராமரிப்பும்‌, 
கிருபையும்‌ நமக்கு கிடைக்கும்‌. 

பாவிகள்‌ 


தங்கள்‌ சுயபரிசுத்தத்தை 
நம்புகிறார்கள்‌. 


அவர்கள்‌ தங்கள்‌ 
சுயபராக்கிரமத்தையும்‌ 
“தீங்கு எங்களை 
அது எங்களுக்கு 
ஆமோ 9:10) என்று 
சொல்லுகிறார்கள்‌. 
இவர்கள்‌ அந்நிய தேசத்தாரல்ல இவர்கள்‌ 
இஸ்ரவேல்‌ தேசத்தார்‌. ஆனாலும்‌ “என்‌ 
ஜனத்தில்‌ இவ்வாறு சொல்லுகிற பாவிகள்‌ 
எல்லாரும்‌ பட்டயத்தினால்‌ சாவார்கள்‌" 
(ஆமோ 900) என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 





i FTE ஆமோஸ்‌ 
TT 


தாவீதின்‌ கூடாரம்‌ 
ஆமோ 9:11-15 


ஆமோ 911. 
மீதியானவர்கனையும்‌, என்‌ நாமம்‌ 
வினங்கிய சகல ஜாதிகளையும்‌ 
வசமாக்கிக்கொள்ளும்படிக்கு, 


ஏதோமில்‌ 


ஆமோ 9:12. அத்நானிலே. 
விழுந்துபோன தாவீதின்‌ கூடாரத்தை 
நான்‌ திரும்ப எடுப்பித்து, 
திறப்புகளை 

பழுதாய்ப்போனதைச்‌. 

பூர்வநாட்களில்‌ இருத்ததுபோல்‌ அதை 
ஸ்தாபிப்பேன்‌ என்று இதைச்‌ செய்கிற 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


ஆமோ 818. இதோ, உ 
அறுக்கிறவனையும்‌, 
பழங்களை ஆலையாடுகிறவன்‌. 
விதைக்கிறவணையும்‌ தொடர்ந்து 
பிடித்து, பர்வதங்கள்‌ திராட்சரசமாய்‌ 
வடிகிறதும்‌, 'மேடுகளெல்லாம்‌. 
கரைகிறதுமான நாட்கள்‌ வரும்‌ என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


ஐவன்‌. 
ராட்சப்‌ 


ஆமோ 44. 

இஸ்ரவேலின்‌: 

திருப்புவேன்‌; 

'நகரங்களைக்கட்டி, 

குடியிருந்து, திராட்சத்தோட்டங்களை 
நாட்டி, அவைகளுடைய பழரசத்தைக்‌ 
குடித்து, தோட்டங்களை உண்டாக்கி, 
அவைகளின்‌ கனிகளைப்புசிப்பார்கள்‌. 


ஆமோ 9:15. 
தேசத்திலே. 
அவர்களுக்குக்‌ 
தேசத்திலிருந்து அவர்கள்‌ இனிப்‌: 
பிடுங்கப்படுவதில்லையென்று உன்‌ 
தேவனாகிய கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ 
என்றார்‌. 


அவர்களை அவர்கள்‌ 
நாட்டுவேன்‌; நான்‌ 
கொடுத்த 


கர்த்தர்‌ தம்முடைய ன, 
பக்கமான பொல காரியத்களை. செய்வார்‌ 
இந்தப்‌ பூமியிலே மேசியாவின்‌ ராஜ்யம்‌ 
ஸ்தாபிக்கப்படும்‌. கிறிஸ்துவானவர்‌ மனுஷர்‌: 
மத்தியிலே தம்முடைய சபையை ஸ்தாபிப்பார்‌. 
கிறிஸ்துவே சபைக்கு தலையாயிருக்கிறார்‌. 


- விரிவுரை 
AMOS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அதற்குத்‌. தீர்க்கதரிசிகளுடைய 
வாக்கியங்களும்‌ ஒத்திருக்கிறது. 
எப்படியெனில்‌, மற்ற மனுஷரும்‌ என்னுடைய 
நாமந்தரிக்கப்படும்‌ சகல ஜாதிகளும்‌, 
கர்த்தரைத்‌ தேடும்படிக்கு, நான்‌ 
இதற்குபின்பு திரும்பிவந்து, விழுந்துபோன 
தாவீதின்‌ கூடாரத்தை மறுபடியும்‌ எடுப்பித்து, 
அதிலே பழுதாய்ப்போனவைகளை மறுபடியும்‌ 
சீர்ப்படுத்தி, அதைச்‌ செவ்வையாக 
நிறுத்துவேன்‌ என்று 
இவைகளையெல்லாஞ்செய்கிற கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌ என்று எழுதியிருக்கிறது” 
(அப்‌ 1525-17), 


மேசியாவில்‌, தாவீதின்‌ கூடாரம்‌ 
திரும்பவும்‌ ஸ்தாபிக்கப்படும்‌. “அந்நாளிலே 
விழுந்துபோன தாவீதின்‌ கூடாரத்தை நான்‌ 
திரும்ப எடுப்பித்து ஸ்தாபிப்பேன்‌" 
(ஆமோ 9) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
ஜனம்‌ இப்போது 
வாசம்பண்ணுவதுபோல 
வாசம்பண்ணுகிறார்கள்‌. யுத்தவீரர்கள்‌ 
யுத்தகளத்திலே. கூடாரத்தில்‌ 
தங்கியிருப்பதுபோல, இஸ்ரவேல்‌ வம்சத்தாரும்‌ 
தங்கிமிருக்கிறார்கள்‌. ஆகையினால்‌ கர்த்தர்‌ 
வம்சத்தாரைப்பற்றிச்‌ 
'தாவீதின்‌ 
என்று 


கர்த்தருடைய 
கூடாரத்தில்‌ 


942) 


குடும்பத்தார்‌ மிகவும்‌ 
நிலமையிலிருக்கிறார்கள்‌. 
அவர்களுடைய .  வல்லமைகளும்‌, 
அதிகாரங்களும்‌, பெலனும்‌ குறைந்துபோயிற்று. 
தாவீதின்‌ வம்சத்தாரில்‌ அநேகர்‌ 
ஒன்றுமில்லாமல்‌ போய்விட்டார்கள்‌. தாவீதின்‌ 
குடும்பத்தார்‌ அந்நிய 
தேசத்து. சுத்கிப்க்குபபொ தினால்‌! 
அவர்களுடைய ராஜ்ய அந்தஸ்தும்‌ 
அவர்களை விட்டு நீங்கிப்போயிற்று. 


தாவீதின்‌ வீட்டாரைப்போலவே, 
யூதர்களும்‌, கடைசி நாட்களில்‌, தங்களுடைய 
மகிமையையும்‌, மேன்மையையும்‌ 
இழந்தவர்களாகயிருப்பார்கள்‌. அவர்கள்‌ 
பழுதாய்ப்போன கூடாரத்தைப்போல. 
மகிமையில்லாதவர்களாயிருப்பார்கள்‌. 





ஆமோஸ்‌ 


i FTN 
ETT 


கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து. 
விழுந்துபோன கூடாரங்களை திரும்பவும்‌ 
எடுப்பித்து ஸ்தாபிப்பார்‌. அதன்‌ திறப்புகளை 
அடைப்பார்‌. அதில்‌ பழுதாய்ப்போனதை: 
சீர்படுத்துவார்‌ பூர்வநாட்களில்‌ 
இருந்ததுபோல, கிறிஸ்துவானவர்‌, அந்தக்‌ 
கூடாரங்களை ஸ்தாபிப்பார்‌ 


கர்த்தர்‌  தாவீதோடு 
செய்திருக்கிறார்‌ 
இயேசுகிறிஸ்துவிலே 
தாவீதின்‌ குடும்பத்தார்‌ 
இழந்துபோன மகிமையை 
பெற்றுக்கொள்வார்கள்‌. 
புதுப்பிக்கப்படுவார்கள்‌. 

தாவீதின்‌ குடும்பத்தாருக்கு 
உலகப்பிரகாரமான மகிமை 
கொடுக்கப்படுகிறது. இது தற்காலிக மகிமை. 
இயேசுகிறிஸ்துவின்‌ குடும்பத்தாருக்கோ 
ஆவிக்குரிய மகிமை கொடுக்கப்படும்‌. இந்த 
மகிமை, தாவீதின்‌ குடும்பத்தாருடைய 
மகிமையைவிட, மேன்மையான 
மகிமையாயிருக்கும்‌. 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ வம்சத்தாரோடு 
உடன்படிக்கை செய்திருக்கிறார்‌ 
உடன்படிக்கையும்‌, 
நிறைவேறுகிறது. கிறிஸ்துவானவர்‌ தப்‌ 
பூமியிலே சுவிசேஷ சபையை ஸ்தாபிக்கிறார்‌ 
தேவனுடைய கூடாரமானது மனுஷர்‌ 
மத்தியிலே, சுவிசேஷ சபையாக மறுபடியும்‌. 
ஸ்தாபிக்கப்படுகிறது. 

ஏதோயில்‌ மீதியானவர்களையும்‌, 
கர்த்தருடைய நாமம்‌ விளங்கிய சகல 
ஜாதிகளையும்‌ வசமாக்கிக்கொள்ளும்படிக்கு, 
அந்நாளிலே விழுந்துபோன தாவீதின்‌ 
கூடாரத்தை கர்த்தர்‌ திரும்ப எடுப்பித்த 
ஸ்தாபிப்பார்‌ (ஆமோ 921112. 


உடன்படிக்கை 
உடன்படிக்கை 
நிறைவேறுகிறது. 
தாங்கள்‌ 
திரும்பவும்‌ 
அவர்கள்‌ மறுபடியும்‌. 


தேவனுடைய ராஜ்யம்‌ 
விஸ்தாரமாயிருக்கும்‌. கர்த்தர்‌ தாவீதின்‌ 
கூடாரத்தை திரும்ப எடுப்பித்துக்‌ கட்டுவார்‌. 
அதின்‌ எல்லைகளை விஸ்தாரமாக்குவார்‌. 
ஏதோமில்‌ மீதியானவர்களும்‌, கர்த்தருடைய 
நாமம்‌ விளங்கிய சகல ஜாதிகளும்‌, 
தாவீதின்‌ குடும்பத்தாருடைய ஆளுகையின்‌ 
கீழ்வருவார்கள்‌. 


- விரிவுரை 
AMOS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


என்னைக்‌ கேளும்‌, அப்பொழுது 
ஜாதிகளை உமக்குச்‌ சுதந்தரமாகவும்‌, 
பூமியின்‌. எல்லைகளை உமக்குச்‌ 


சொந்தமாகவும்‌ கொடுப்பேன்‌” (சங்‌ 2:8) 


டய பிள்ளைகள்‌ 

சிதறியிருக்கிறார்கள்‌. 
அவர்களை ஒரே ஜனமாய்‌ 
கூட்டிச்சேர்ப்பதற்காக, கிறிஸ்துவானவர்‌ 
கல்வாரி சிலுவையிலே தம்முடைய ஜீவனை 
ஒப்புக்கொடுத்தார்‌. கர்த்தருடைய நாமம்‌ 
விளங்கிய சகல ஜாதிகளையும்‌, 
கிறிஸ்துவானவர்‌ தம்முடைய 
வசமாக்கிக்கொள்வார்‌. 


வலகமெங்கும்‌. 


மேசியாவின்‌ ராஜ்யத்தில்‌ சகலமும்‌ 
சம்பூரண ஆசிர்வாதத்தோடிருக்கும்‌. அங்கே 
செழிப்பும்‌ தாராளமும்‌ உண்டாயிருக்கும்‌. 
உழுகிறவன்‌ அறுக்கிறவனை தொடர்ந்து 
பிடிப்பான்‌. ஒவ்வொரு வருஷமும்‌ திரளான 
அறுவடையிருக்கும்‌. கோடைகாலம்‌ 
வரையிலும்‌ அறுவடை நடைபெறும்‌. அறுவடை 
இலையுதிர்‌ காலத்திலும்‌ தொடரும்‌. 
இலையுதிர்காலம்‌ நிலத்தை உழுகிற காலம்‌. 
உழுகிற காலத்திற்கும்‌, அறுவடை 
காலத்திற்கும்‌. இடைவெளி இல்லாத 
அளவுக்கு, எப்போதுமே அறுவடை 
'நடந்துகொண்டிருக்கும்‌. 


திராட்சப்பழங்களை ஆலையாடுகிறவன்‌ 
விதைக்கிறவனைத்‌ தொடர்ந்து பிடிப்பான்‌. 
உழுகிறவன்‌ அறுக்கிறவனை தொடர்ந்து 
பிடிப்பதுபோல, ஆலையாடுகிறவன்‌. 
விதைக்கிறவனைத்‌ தொடர்ந்து பிடிக்கிறான்‌ 
மேசியாவின்‌ ராஜ்யத்தில்‌ வறட்சி காலம்‌ 
என்பதே இல்லை. எல்லாமே செழிப்பின்‌ 
காலமாயிருக்கிறது. நிலத்தின்‌ ஒரு 
பக்கத்தில்‌ உழவு உழும்போது, மற்றொரு 
பக்கத்தில்‌ அறுவடை நடைபெறுகிறது. 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ தேசத்தை 
ஆசீர்வதிக்கிறார்‌. அதின்‌ பர்வதங்கள்‌ 
திராட்சரசமாய்‌ வடிகிற நாள்‌ வரும்‌ என்றும்‌, 
மேடுகளெல்லாம்‌ கரைகிறதுமான நாட்கள்‌ 
வரும்‌ என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ 
(ஆமோ 913). 





ஆமோஸ்‌ 


f= a 
TT 


கர்த்தர்‌ இங்கு சொல்லுகிற 
ஆசீர்வாதங்களெல்லாம்‌. ஆவிக்குரிய 
ஆசீர்வாதங்களாகும்‌ என்று வேதபண்டிதர்கள்‌ 
விளக்கம்‌ சொல்லுகிறார்கள்‌. 
இயேசுகிறிஸ்துவை விசுவாசித்து, அவரை 
தங்களுடைய சொந்த 
இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்களுக்கும்‌, 
இயேசுகிறிஸ்துவின்‌ சபையில்‌ உண்மையான 
விசுவாசிகளாயிருக்கிறவர்களுக்கும்‌, 
ஆலிக்குரிய ஆசீர்வாதம்‌ 
உண்டாகும்‌. 


திரளாய்‌ 


கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு 
ஜீவதுப்பம்‌ உண்டாயிருக்கும்‌. அவர்களுடைய 
இருதயங்கள்‌ பெலப்படும்‌. அவர்களுக்கு 
தெய்வீக ஆறுதல்கள்‌ கிடைக்கும்‌. அவரகள்‌ 
சந்தோஷமாயிருப்பார்கள்‌. கர்த்தருடைய 
ர்த்தையின்‌ மூலமாகவும்‌, 
மூலமாகவும்‌, 
ஆத்துமாக்களுக்கு 
ஆசிர்வாதங்கள்‌ கிடைக்கும்‌ 


திரளான ஜனங்கள்‌ கர்த்தரிடத்திற்கு 
திரும்பி வருவார்கள்‌. சுவிசேஷத்தைப்‌ 
பிரசங்கம்பண்ணுகிறவர்கள்‌, சந்தோஷமாய்‌ 
பிரசங்கம்பண்ணுவார்கள்‌. த ஆத்தும 
அறுவடை இருக்கும்‌. க்‌ 
அறுக்கிறவர்களும்‌, ன்‌ ராஜ்‌ 

சுறுசுறுப்பாய்‌ ஊழியம்‌ செய்வார்கள்‌. 
ஊழியக்காரர்கள்‌ ஒரு பக்கத்தில்‌ வசனத்தை 
விதைப்பார்கள்‌. மற்றொரு பக்கத்தில்‌ 
ஆத்துமாக்களை அறுவடை செய்வார்கள்‌. 


மேசியாவின்‌ ராஜ்யத்தில்‌ ஏராளமான 
ஜனங்கள்‌ இருப்பார்கள்‌. அங்கே ஆகாரமும்‌ 
அதிகமாயிருக்கும்‌. அதைப்‌ புசிப்பதற்கு 
ஜனங்களும்‌ அதிகமாயிருப்பார்கள்‌. 

என்‌  ஜனமாகிய இஸ்ரவேலின்‌ 
சிறையிருப்பைத்‌ " திருப்புவேன்‌. ர்கள்‌ 
பாழான நகரங்களைக்கட்டி, 
குடியிருந்து, திராட்சத்தோட்டங்களை நாட்டி, 
அவைகளுடைய  பழரசத்தைக்‌  கூடித்து, 
தோட்டங்களை உண்டாக்கி, ளின்‌ 
கனிகளைப்புசிப்பார்கள்‌” (ஆமோ 9:14) என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


- விரிவுரை 
AMOS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சொல்லுகிற வாக்குத்தத்திற்கு, 'கிவாசிகள்‌ 
மத்தியில்‌ பாரம்பரிய பிரமாணங்களும்‌, 
சடங்காச்சார பிரமாணங்களும்‌ ஒழிக்கப்படும்‌. 
என்று பொருளாகும்‌. அவர்களுக்கு 
விடுதலை உண்டாகும்‌. புதிய 
ஏற்பாட்டுக்காலத்து விசுவாசிகள்‌, 
ஏற்பாட்டுக்காலத்து, சடங்காச்சார 
பிரமாணங்களுக்கு அடிமைகளாயிருக்க 
மாட்டார்கள்‌. கர்த்தருடைய ஜனம்‌ 
ஆலியோடும்‌, உண்மையோடும்‌, 
விடுதலையோடும்‌, கர்த்தரைத்‌ துதித்து 
ஆராதனை செய்வார்கள்‌. 

'ஆனபடியினாலே, நீங்கள்‌ மறுபடியும்‌ 
அடிமைத்தனத்தின்‌ நுகத்துக்குட்படாமல்‌, 
கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன 
நிலைமையிலே. நிலைகொண்டிருங்கள்‌"' 
(கலா 51). 


மேசியாவின்‌ ராஜ்யத்தில்‌ 
திராட்சத்தோட்டங்களை _ நாட்டுகிறவர்கள்‌ 
அவைகளுடைய பழரசத்தைக்‌ குடிப்பார்கள்‌. 
அங்கே தோட்டங்களை 
உண்டாக்குகிறவர்கள்‌, அவைகளின்‌ 

ப்‌ புசிப்பார்கள்‌. கர்த்தருடைய 
ராஜ்யத்தில்‌ ஊழியம்‌ செய்கிறவர்கள்‌, அதன்‌ 
பலனை அனுபலிப்பார்கள்‌. 


மேசியாவின்‌ ராஜ்யம்‌ வலுவாக 
ஸ்தாபிக்கப்படும்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
ஜனத்தை அவர்கள்‌ தேசத்திலே நாட்டுவார்‌. 
மேசியாவின்‌ ராஜ்யம்‌ ஆழமாய்‌ வேர்விட்டு, 
வேரூன்றி நிற்கும்‌. அதை யாராலும்‌ பிடுங்க 
முடியாது. கர்த்தர்‌ தம்முடைய ஜனத்தை 
ர்‌ தேசத்தில்‌ நாட்டும்போது, 
அவர்களுக்கு கொடுத்த 
தேசத்திலிருந்து, அவர்களை யாரும்‌ பிடுங்க 
முடியாது. 
கர்த்தரே இந்தப்‌ பூமியில்‌ தம்முடைய 
சபையை ஸ்தாபித்திருக்கிறார்‌. சபையில்‌ ஒரு 
சில அவிசுவாசிகள்‌ இருக்கலாம்‌. அவர்கள்‌ 
சபைமின்‌ வளர்ச்சிக்கு இடையூறாக 
இருக்கலாம்‌. கர்த்தர்‌ அவர்களை தண்டித்து 
திருத்துவார்‌. கர்த்தர்‌ ஒருபோதும்‌ தம்முடைய 
சபையைக்‌ கைவிட்டுவிடமாட்டார்‌. 
கர்த்தருடைய கிருபை அவரை 
நம்புகிறவர்களுக்கும்‌, அவருக்கு 
பயப்படுகிறவர்களுக்கும்‌ என்றென்‌ றுழுள்ளது. 





ழ்‌ ளன ஆமோஸ்‌ - விரிவுரை im 
றா AMOS- COMMENTARY 


இந்த உலகம்‌ உள்ளவரரையிலும்‌: சத்த. னுடைய, அல்கு ம்‌ 


ம. ்‌ வரையிலும்‌ | ன்பாகயிருக்கிறார்‌. அவர்கள்மீது 
கர்த்தருடைய சபையும்‌ நிலைத்திருக்கும்‌. | பத்கரையுள்ளவராயிருக்கிறார்‌. “கர்த்தர்‌ 


கர்த்தருடைய சபையை யாராலும்‌ அழிக்க | 22 தழு 


முடியாது. கர்த்தரே தம்முடைய சபையை, 

இந்தப்‌ பூமியில்‌ ஸ்தாபித்திருக்கிறார்‌. “நான்‌ 

க்‌ வரு தேசத்திலிருந்து 

ச்ம்‌ ப்படுவதில்லை' என்று | சர்த்தர்‌ நம்முடைய 'வனாயிருக்கிறார்‌. 

கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. அந்‌ வக்‌ ங்க வத்தல்‌ 
நித்தியகாலமாய்‌ ஜீலிக்கிறவர்‌. அவருடைய 
சபையும்‌ நித்தியகாலமாய்‌ ஜீவிக்கும்‌. 





f= FTE 
TT 


ஏற்பாட்டு புஸ்தகங்களில்‌, 
ஏபதா தர்‌ தீர்க்கதரிசியின்‌ புஸ்தகமே மிகவும்‌ 
சிறிய புஸ்தகமாகும்‌. ஆனாலும்‌ இந்தப்‌ 
புஸ்தகத்தை ஒதுக்கி தள்ளிவிடமுடியாது. 
பரிசுத்த ஆவியானவர்‌ ஒபதியா 
புஸ்தகத்தையும்‌ ஏவி எழுத வைத்திருக்கிறார்‌. 
இந்தப்‌ புஸ்தகத்தில்‌. கர்த்தருடைய 
தெய்வீக அதிகாரம்‌ 
முத்திரையிடப்பட்டிருக்கிறது. 


இந்தப்‌ புஸ்தகத்திற்கு “ஒபதியாவின்‌ 
தரிசனம்‌" என்னும்‌ தலைப்பு 
கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால்‌ ஒபதியா 
என்பவர்‌ யார்‌ என்று இந்தப்‌ புஸ்தகத்தில்‌ 
சொல்லப்படவில்லை. ஒபதியா ஆகாபின்‌ 
அரமனை விசாரிப்புக்காரராக இருக்கலாம்‌. 


ஆனபடியால்‌ ஆகாப்‌ 
விசாரிப்புக்காரனாகிய ஒபதியாவை. 
அழைப்பித்தான்‌: ஒபதியா கர்த்தருக்கு 
மிகவும்‌ பயந்து நடக்கிறவனாயிருந்தான்‌" 
(இராஜா 18:3) 


அரமனை 


்‌ தீர்க்கதரிசி, ஆகாபுடைய 
அரமனை விசாரிப்புக்காரராக இருந்தபோது 
கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை 
ஒளித்துவைத்து பாதுகாத்தார்‌. அவர்களுக்கு 
போஜனம்‌ கொடுத்தார்‌. தீர்க்கதரிசிகளுக்கு 
உதவிசெய்கிறவர்கள்‌, தீர்க்கதரிசிகளுக்குரிய 
பலனைப்‌ பெற்றுக்கொள்வார்கள்‌. 

“யேசபேல்‌ கர்த்தரின்‌ தீர்க்கதரிசிகளைச்‌ 
சங்கரிக்கிறபோது, ஒபதியா நூறு 
தீர்க்கதரிசிகளைச்‌ சேர்த்து, அவர்களைக்‌ 
கெபிக்கு ஐம்பது ஐம்பது பேராக 


ஒளித்துவைத்து, அவர்களுக்கு அப்பமும்‌ 
தண்ணீரும்‌ கொடுத்து. அவர்களைப்‌ 


பராமரித்துவந்தான்‌” ("இராஜா 18:4). 


ஒபதியா - விரிவுரை 
OBADIAH- COMMENTARY 


இந்தத்‌ தீர்க்கதரிசின 
எழுதியவர்‌ ஆகாபின்‌ 
விசாரிப்புக்காரராகிய ஒபதியா 
என்றும்‌, இவர்‌ வேறொருவர்‌ என்றும்‌ 
வேதபண்டிதர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. இவர்‌ 
ஓசியா, யோவேல்‌, ஆமோஸ்‌ ஆகியோரின்‌ 
காலத்தை சேர்ந்தவர்‌ என்பது இவர்களுடைய 
கருத்து. 


இந்த தீர்க்கதரிசன புஸ்தகத்தை: 
எழுதின ஒபதியா, மேலே சொல்லப்பட்டிருக்கிற 
இரண்டு நபருமே அல்ல என்றும்‌, அவர்‌ 
வேறொருவர்‌ என்றும்‌, வேதபண்டிதர்களில்‌ 
சிலர்‌ சொல்லுகிறார்கள்‌. இவர்‌ எருசலேம்‌ 
அழிந்துபோன காலத்தில்‌  ஜீவித்தவர்‌ 
ஏதோமின்‌ புத்திரர்‌ எருசலேமை அழித்தார்கள்‌. 
அவர்கள்‌ எருசலேமின்‌ குடிகளை 
பட்டயத்தினால்‌ கொன்‌ றுபோட்டார்கள்‌. 


ஒபதியா 
புஸ்தகத்தில்‌ 
புஸ்தகத்திற்கு 


புஸ்தகத்தை 
அரமனை 
அல்ல 


தான்‌ கண்டதை இந்தப்‌ 

ட்ட என்ற்‌ இந்தப்‌ 
“ஒபதியாவின்‌ தரிசனம்‌" 

என்று தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 


ஒபதியா ஏதோமைப்பற்றி தீர்க்கதரிசனம்‌ 
சொல்கியிருபபதின இவர்‌ ஏதமில்‌ 
பிறந்தவர்‌ ன்றும்‌ 

சொல்லுகிறார்கள்‌. 

ஏதோமியராமிருந்தாலும்‌, 

யூதமார்க்கத்தை 
யூதமார்க்கத்தமைந்தவரானார்‌ என்றும்‌ ஒரு 
கருத்து உள்ளது. 


ஏதோமுக்கு விரோதமாக ஒபதியா 

தீர்க்கதரிசனம்‌. சொன்னதுபோலவே, 

எரேமியா, எசேக்கியேல்‌ ஆகியோரும்‌ 
தீர்க்கதரிசனம்‌ சொல்லியிருக்கிறார்கள்‌. 

“ஏதோமைக்குறித்துச்‌ 

சொல்லுகிறது 

இனி 


சேனைகளின்‌ 

என்னவென்றால்‌: 

ஞானமில்லையோ? 

விவேகிகளை விட்டு 

அவர்க குகை ஞானம்‌ 

தேதானின்‌ குடிகளே, 

முதுகைக்காட்டுங்கள்‌, 

பதுங்குங்கள்‌:  ஏசாவை 

காலத்தில்‌ அவன்‌ 

ஆபத்தை அவன்‌ மேல்‌ வரப்பண்ணுவேன்‌" 
(எரே 49:7 8). 





ர்‌ ஒயதியா - விரிவுரை i ர 
ரியா OBADIAH - COMMENTARY PUBLISHERS 


“கர்த்தராகிய ஆண்டவர்‌ உரைக்கிறது. ஏதோமைக்‌ குறித்து எரேமியாவும்‌, 
என்னவென்றால்‌: ஏதோம்‌ யூதா | எசேக்கியேலும்‌ 


தீர்க்கதரிசனம்‌. 
வம்சத்தாரிடத்தில்‌ குரோதந்தீர்த்து, | சொன்னதினால்‌, இவர்கள்‌ இருவரும்‌ 
பழிவாங்கி, பெரிய குற்றஞ்செய்தபடியினால்‌, | ஏதோமியர்‌ என்று சொல்லமுடியாது. 
கர்த்தராகிய ஆண்டவர்‌ சொல்லுகிறார்‌: நான்‌ 

ஏதோம்‌ தேசத்துக்கு விரோதமாக என்‌ 

கையை நீட்டி அதில்‌ மனுஷரையும்‌. 

மிருகங்களையும்‌ இராதபடிக்குச்‌ 

'சங்காரம்பண்ணி, அதைத்‌ தேமான்‌ துவக்கித்‌ 

தேதான்‌ மட்டும்‌ வனாந்தரமாக்குவேன்‌; 

பட்டயத்தால்‌ விழுவார்கள்‌" (எசே 251273. 





i= THE 
TT 


வெள்ளியையும்‌ 
கொடுக்கத்தக்க 
கர்த்தருக்குக்‌ 
கொண்டுவருகிறார்கள்‌. 

வேலைகளுக்கு உதவும்‌ சீத்திம்‌ வரத்தைத்‌ 
தங்களிடத்தில்‌ வைத்திருந்த யாவரும்‌ 
அவைகளைக்‌ கொண்டு வருகிறார்கள்‌ 
(யாத்‌ 35:24) 


வெண்கலத்தையும்‌ 
யாவரும்‌ அவைகளைக்‌ 
கிக்க 


இஸ்ரவேல்‌ ஜனத்தாருடைய ஸ்திரகளும்‌ 
புருஷிரும்‌, கர்த்தருக்கு காணிக்கைகளைக்‌ 
கொண்டு வருவதோடு, அவர்கள்‌ 
ஆசரிப்புக்கூடாரத்தின்‌ வேலைகளை 
செய்வதிலும்‌ தங்களை 
ஈடுபடுத்திக்கொள்கிறார்கள்‌. 


ஞான  இருதயமுள்ள ஸ்திரீகள்‌ 
எல்லாரும்‌ தங்கள்‌ கைகளினால்‌ நூற்று, 
தாங்கள்‌ நூற்ற இளநீலநூலையும்‌ 

a சிவப்பு நூலையும்‌ 
மெல்லிய நூலையும்‌ 
கொண்டுலருகிறார்கள்‌ எந்த 
ஸ்திரீகளுடைய இருதயம்‌ ஞான எழுப்புதல்‌ 
அடைந்ததோ, அவர்கள்‌ எல்லாரும்‌ 
வெள்ளாட்டு மமிரைத்‌ திரிக்கிறார்கள்‌ 
(யாத்‌ 35:25,26) 


நாம்‌ கர்த்தருக்கு நம்முடைய பொருளை 
காணிக்கையாக செலுத்தும்போது. கர்த்தர்‌ 
நம்முடைய காணிக்கையை அங்கீகரிக்கிறார்‌ 
நாம்‌ கர்த்தருக்காக ஊழியம்‌ செய்யும்போது. 
கர்த்தர்‌. நம்முடைய  ஊழியத்தையும்‌ 
அங்கீகரிக்கிறார்‌. நாம்‌ எதை செய்தாலும்‌. 
அதை கர்த்தருடைய நாமமகிமைக்காகவும்‌, 
அவருடைய பரிசத்தவான்களின்‌ 
பிரயோஜனத்திற்காகவும்‌ ்‌ 
செய்யவேண்டும்‌. 


ஆசரிப்புக்கூடாரத்தின்‌ 
பயன்படுத்துகிறார்‌. 
ஏற்பாட்டுக்காலத்திலும்‌ 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


இந்த்‌ ஒம்‌ 
எங்கெங்கே பிரசங்கிக்கப்படுமோ ங்கம்‌ 
இவளை நினைப்பதற்காக இவள்‌ செய்ததும்‌ 
சொல்லப்படும்‌ என்று மெய்யாகவே 
உங்களுக்குச்‌ சொல்லுகிறேன்‌ என்றார்‌” 
(மத்‌ 2693) 


என்‌ உத்தமகூட்டாளியே, 
அவர்களுக்கு. உதவியாயிருக்கும்படி 
உன்னையும்‌ வேண்டிக்கொள்ளுகிறேன்‌ ; 
அவர்கள்‌ கிலேமெந்தோடும்‌ மற்ற என்‌ உடன்‌ 
வேலையாட்களோடுங்‌ கூடச்‌ சுவிசேஷ 
விஷயத்தில்‌ என்னோடே கூட மிகவும்‌ 
பிரயாசப்பட்டார்கள்‌, அவர்களுடைய நாமங்கள்‌ 
ஜீவபுஸ்தகத்தில்‌ இருக்கிறது” (பிலி 4:3), 

கிறிஸ்து இயேசுவுக்குள்‌ என்‌ உடன்‌ 
வேலையாட்களாகிய பிரிஸ்கில்லாளையும்‌ 
ஆக்கில்லாவையும்‌ வாழ்த்துங்கள்‌” 
(ரோம 16:3). 


அன்றியும்‌, 


பிரபுக்கள்‌ ஏபோத்திலும்‌. 
மார்ப்பதக்கத்திலும்‌ பதிக்கும்‌ கோமேதகம்‌ 
முதலிய இரத்தினங்களையும்‌, 
பரிமளவர்க்கங்களையும்‌, 
விளக்கெண்ணெயையும்‌, 
அபிஷேகதைலத்துக்கும்‌. சுகந்தவர்க்க 
தூபத்துக்கும்‌ வேண்டியவைகளையும்‌ 
கொண்டுவருகிறார்கள்‌ (யாத்‌ 35:27,28) 


ஐசுவரியமுள்ளவர்கள்‌ தங்கள்‌ 

ஐசுவரியத்தை கர்த்தருக்கு காணிக்கையாகக்‌ 

கொண்டு வரவேண்டும்‌. 

ஐசுவரியமில்லாதவர்கள்‌, கர்த்தருடைய 

ஊழியத்திலே ஏதாவது ஒரு வேலையை 

செய்யவேண்டும்‌. ஒருவரிடத்தில்‌ கர்த்தருக்கு, 

கொடுக்க ஒன்றுமில்லையென்றாலும்‌, அவர்‌ 

தன்னுடைய உடல்‌ உழைப்பை கர்த்தருக்கு 

முன்‌ வரவேண்டும்‌. 

கொடுக்கப்படும்‌. 

கர்த்தர்‌ 

அங்கீகரிப்பதுபோல, அன்பினால்‌ செய்யப்படும்‌ 
வேலைகளையும்‌ கர்த்தர்‌ அங்கீகரிக்கிறார்‌. 


செய்யப்படும்படி கர்த்தர்‌ மோசேயைக்‌ 
கொண்டு கற்பித்த வேலைக்குரிய யாவையும்‌ 
கொண்டுவர, இஸ்ரவேல்‌ புத்திரருக்குள்‌ 
ங்கள்‌ த்தில்‌ உற்சாகமடைந்த 
கர்த்தருக்குக்‌ 
மனப்பூர்வமாய்க்‌ 
கொண்டுவருகிறார்கள்‌ (யாத்‌ 35:29) 


யாவரும்‌ 





f= FTE 
TT 


ஒபதியா தீர்க்கதரிசியின்‌ புஸ்தகத்தில்‌, 
ஏதோமுக்கு விரோதமான 
தீர்க்கதரிசனங்கள்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
ஏதோம்‌ இஸ்ரவேலுக்கு அருகாமையிலுள்ள 
அண்டை தேசம்‌. ஆனாலும்‌ ஏதோமியர்‌ 
யாக்கோபின்‌ சந்ததியாருக்கு 
சத்துருக்களாயிருக்கிறார்கள்‌. ஏசா 
ஏதோமியரின்‌ முற்பிதாவானவர்‌ 
பூர்வகாலத்திலேயே ஏசாவுக்கும்‌ 
யாக்கோபுக்கும்‌ பகை இருந்தது. அந்தப்‌ பகை 
முடிவு பெறாமல்‌ தொடருகிறது. 


ஏதோ 
எச்சரிப்புக்கள்‌. 
பெருமைகளை கர்த்தர்‌ 
விழத்தள்ளுவார்‌ (ஒப 1:4) 
சம்பத்துக்களும்‌, பொக்கிஷங்களும்‌ 
கொள்ளையிடப்படும்‌ (ஒப 1:5-7). கர்த்தர்‌ 
ஏதோமிலுள்ள ஞானிகளையும்‌, 
புத்திமான்களையும்‌ அழிப்பார்‌ 
(ஒப 189) 


ரக்‌ 


ஏதோமியர்‌ 
இஸ்ரவேலுக்கு. 
தீங்குசெய்தார்கள்‌. 
கர்த்தர்‌ 
(ஒப 11046) 


கர்த்தருடைய 
விரோதமாக 
நிமித்தமாக 
பழிவாங்குவார்‌. 


தன்‌ 
அவர்களைப்‌ 


கர்த்தர்‌ 
வாக்குத்தத்தங்களைக்‌ 
கர்த்தர்‌ அவர்களை 
பெலப்படுத்துவார்‌. கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
வம்சத்தாருக்கு ஏதோமியர்மீது. 
ஜெயத்தைக்கொடுப்பார்‌ (ஒப 197-20). 
மேசியாவின்‌ ராஜ்யம்‌ ஸ்தாபிக்கப்படும்‌ 
(ஒப 1:21), 


இஸ்ரவேலுக்கு கிருபையான 
கொடுக்கிறார்‌. 
மீட்டுக்கொள்வார்‌. 


ஒபதியா - விரிவுரை 
OBADIAH- COMMENTARY 


ஏதோம்‌ 
ஓப 11-9 


ஒப 1:1. ஓயதியாவின்‌. 
கர்த்தராகிய ஆண்டவர்‌ ஏதோமைக்‌ 
குறித்துச்‌ சொல்லுகிறது 
என்னவென்றால்‌: எழும்புங்கள்‌, அதற்கு 
விரோதமாக. யுத்தம்பண்ண 
எழும்புவோம்‌ வாருங்கள்‌ என்று 
அறிவிக்க ஸ்தானாபதி ஜாதிகனிடத்தில்‌ 
அனுப்பப்படும்‌ செய்தியைக்‌ கர்த்தர்‌ 
சொல்லக்கேட்டோம்‌. 


ஒப 12. இதோ, நான்‌ உன்னை 
ஜாதிகளில்‌ சிறுகப்பண்ணினேன்‌; நீ 
மெத்தவும்‌ 
அசட்டைபண்ணப்பட்டிருக்கிறாய்‌. 


தரிசனம்‌; 


ஒப 1:8. கன்மலை வெடிப்புகளாகிய 
உன்‌ உயர்த்த. ஸ்தானத்திலே 
குடியிருந்து, என்னைத்‌ தரையிலே 
விழத்தன்ளூகிறவன்‌ யார்‌ எண்று உன்‌ 
இருதயத்தில்‌ சொல்லுகிறவனே, உன்‌ 
இருதயத்தின்‌ அகந்தை உன்னை 
மோசம்போக்குகிறது. 


ஓப 14. நீ 
உயரப்போனாலும்‌, 
நட்சத்திரங்களுக்குன்னே 
உன்கூட்டைக்‌. 
அவ்விடத்திலிருத்தும்‌ 
விழத்தன்ளுவேள்‌. 
சொல்லுகிறார்‌. 


கழுகைப்போல 
நீ 


கட்டினாலும்‌, 
உன்னை 


என்று கர்த்தர்‌ 


இப 15, தீ எவ்வனவாய்ச்‌. 
சங்கரிக்கப்பட்டுப்‌' போனாய்‌! 
திருடராகிலும்‌ இராத்திரியில்‌ 
 கொளன்னையடிக்கிறவர்கனாகிலும்‌ 
உன்னிடத்தில்‌ வந்தால்‌, தங்களுக்குப்‌ 
போதுமான மட்டும்‌ திருடுவார்கன்‌ 
அல்லவோ? திராட்சப்பழங்கனை 
அனுக்கிறவர்கன்‌ உன்னிடத்தில்‌ 
வத்தால்‌, சில பழங்களை 
விட்டுவிடுவார்கன்‌ அல்லவோ? 


ஒப 18.  ஏசாவினுடையவைகள்‌ 

எவ்வனவாய்த்‌ தேடிப்பார்க்கப்பட்டது; 

அந்தரங்கப்‌ 

எவ்வனவாய்‌ 
ஆராய்த்தெடுத்துக்கொள்ளப்பட்டது. 





f= FTE 
TT 


ஒப 1:7. உன்னோடு உடன்படிக்கை 
செய்த எல்லா மனுஷரும்‌ உன்னை 
எல்லைமட்டும்‌ துரத்திவிட்டார்கள்‌; 
உன்னோடு சமாதான மாயிருத்த மனுஷர்‌ 
உன்னை மோசம்போக்கி, உன்னை 
மேற்கொண்டார்கள்‌; உன்‌ அப்பத்தைச்‌. 
சாப்பிட்டவர்கள்‌ உனக்குக்‌ 
கண்ணிவைத்தார்கன்‌. 

உணர்வில்லை. 


ஒப 1:8. அத்நாளில்‌ அல்லவோ நான்‌ 
ஏதோமிலுன்ன ஞானிகளையும்‌, 
ஏசாவின்‌. பர்வதத்திலூன்ன 
புத்திமான்களையும்‌ அழிப்பேன்‌ என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


ஒப 1.9, தேமானே ஏசாவின்‌ 
பர்வதத்திலுன்ன மனுஷர்‌ யாவரும்‌. 
கொலையினால்‌  சங்கரிக்கப்படும்படி. 
உன்‌ பராக்கிரமசாலிகள்‌ 
கலங்குவார்கள்‌. 


ஒபதியா தீர்க்கதரிசி ஏதோழுக்கு: 
விரோதமாக கர்த்தருடைய வார்த்தைகளைச்‌ 
சொல்லுகிறார்‌ ஒபதியா 
ஏதோமுக்கு விரோதமாக 
சொன்னாலும்‌, அவர்‌ 
தீர்க்கதரிசன செய்தி, இஸ்ரவேலுக்கு 
சத்துருவாகயிருக்கிற எல்லா 
தேசத்தாருக்கும்‌ பொதுவான செய்தி என்று 
வேதபண்டிதர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. 


ஏதோமின்‌ சரித்திரத்திலே, மக்கபியரின்‌ 
காலத்தில்‌, ஏதோமுக்கு பெரிய அழிவு 
உண்டாயிற்று. இதற்கு முன்பு 
யோசபாத்தின்‌ காலத்திலும்‌ ஏதோமுக்கு 
அழிவு உண்டாயிற்று. ஏதோம்‌ முற்றிலுமாக 
அழிந்துபோகும்‌ என்பதற்கு, இந்த 
அழிவுகளெல்லாம்‌, அடையாளங்களாகும்‌. 


ஏசா... ஏதோமியரின்‌  முற்பிதா. 

கர்த்தரைத்‌ தெரிந்துகொள்ளவில்லை. 
கர்த்தருடைய திற்‌ 

சத்துருவாகயிருந்தான்‌. 

ஏற்பாட்டுக்காலத்தில்‌, 

சபையை 

ஸ்தாபித்திருக்கிறார்‌. 

கர்த்தருடைய 

சத்துருவாகயிருக்கிறவர்கள்‌. 

ஏசாவின்‌ 

அடையாளமாயிருக்கிறார்கள்‌. 


இங்கு 
தீர்க்கதரிசனம்‌. 
சொல்லுகிற 


ஏசா 
இவன்‌ 


ஒபதியா - விரிவுரை 
OBADIAH- COMMENTARY 


QODNENS 
PUBLISHERS 


இஸ்ரவேல்‌ தேசத்தின்‌ சரித்திரத்திலே, 
ஏதோமியர்‌ இஸ்ரவேலுக்கு 
சத்துருக்களாகவே  இருந்திருக்கிறார்கள்‌. 
யாக்கோபின்‌ சந்ததியார்‌ கர்த்தருக்கு. 
விசேஷித்தவர்கள்‌. கர்த்தர்‌ யாக்கோபின்‌ 
புத்திரரை நேசிக்கிறார்‌. யாக்கோபுக்கும்‌ 
ஏசாவுக்கும்‌ பழைய பகை இருக்கிறது. அது 
தொடர்ந்து வருகிறது. ஏதோமியர்‌ இஸ்ரவேல்‌ 
தேசத்தாருக்கு சத்துருக்களாயிருக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ இஸ்ரவேல்மீது 
யுத்தம்பண்ணி, இஸ்ரவேல்‌ புத்திரரை 
ஒடுக்குகிறார்கள்‌. 
கர்த்தருடைய 
தொடுகிறவர்கள்‌, 
தொடுகிறார்கள்‌. 
சந்ததியாருக்கு 
பாதுகாப்பாகவும்‌ இருக்கிறார்‌ 


யாக்கோபின்‌ 
ஆதரவாகவும்‌, 
ஏதோமியர்‌ 
வம்சத்தாரை 


கர்த்தர்‌ 


கர்த்தர்‌. ஏதோமுக்கு 
யுத்தம்பண்ணப்போவதாக 
“கர்த்தராகிய ஆண்டவர்‌ 
குறித்துச்‌ சொல்லுகிறது என்னவென்றால்‌: 


ல்‌ அ 
கர்த்தர்‌ சொல்லக்கேட்டோம்‌” 


ஏதோமுக்கு விரோதமாக யுத்தம்பண்ண 
எழும்புவோம்‌ என்று கர்த்தர்‌ சொல்லுகிற 
செய்தியை இஸ்ரவேல்‌ 
கேள்விப்படுகிறார்கள்‌. 
யூகமான செய்தியல்ல. இ, 
கட்டளை. கர்த்தருடைய 
விரோதமாக 
செய்கிறார்களோ, 
விரோதமாக கர்த்தர்‌ யுத்தம்பண்ணுவார்‌. 





i= THEN 
TT 


கர்த்தர்‌ ஏதோமியரை 
நியாயந்தீர்க்கிறார்‌. ஏதோமியருடைய 
குற்றங்களை விசாரிப்பதற்காக, கர்த்தர்‌ 
தம்முடைய ந ணன்‌ 


ஆயத்தம்பண்ணுகிறார்‌ 
ஸ்தானாபதிகளை புறஜாதிகளிடத்தில்‌ 
்‌ கர்த்தருடைய 


புறஜாதிகளுக்கு 
அவர்கள்‌ 
தேசங்களை எச்சரிக்கவேண்டும்‌ 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
சொல்லுவதுபோலவே, புறதாதிகளுக்கும்‌ 
செய்தியை, ஸ்தானாபதிகள்‌ 
சொல்லுகிறார்‌. புறஜாதிகள்‌ 
ஏதோழுக்கு விரோதமாக 
யுத்தம்பண்ண எம்‌ அவர்களும்‌ 
தங்களை செய்ய 
ராப டுய்‌ புறஜாதியார்‌ 
ஏதோமுக்கு விரோதமாக யுத்தம்‌ 
செய்யவேண்டும்‌. 
கர்த்தர்‌ 
தீர்க்கதரிசனம்‌. 


கப 
பாபிலோன்‌ தேசத்து, 
அவனோடு 
செய்திருந்த மற்ற 
தேசங்களின்‌ இராணுவங்களும்‌ கூட்டாகச்‌ 
சேர்ந்து, 'ஏதோமின்மீது. 
யுத்தம்பண்ணினார்கள்‌. அவர்கள்‌ 
ஏதோமியரை 'சங்காரம்பண்ணினார்கள்‌. 
ஏதோம்‌ தேசத்தை நாசமாக்கி 
பாழாக்கிப்போட்டார்கள்‌. 


“எழும்புங்கள்‌ ஏதோழுக்கு விரோதமாக 
i வாருங்கள்‌" 


ஒபதியா - விரிவுரை 
OBADIAH- COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ ஏதோமை தாழ்த்துலார்‌. 
அவர்களை ஜாதிகளில்‌ சிறுகப்பண்ணுவார்‌. 
ஏதோமியர்‌ மெத்தவும்‌ 

பட்டிருக்கிறார்கள்‌ (ஒப 1:2). 

மத்தியிலே ஏதோமுக்கு 

இல்லை, மரியாதையும்‌ 
முக்கியத்துவமும்‌ இல்லை. புறஜாதி தேசத்தார்‌ 
ஏதோமியரோடு சமாதான உடன்படிக்கை 
பண்ணவோ அல்லது இராணுவ 
உடன்படிக்கை பண்ணவோ முன்வரவில்லை, 
அவர்கள்‌ ஏதோமை. மொத்தமாய்‌ 
அசட்டைபண்ணிவிடுகிறார்கள்‌. 


ஏதோமியர்‌ 
பெருமையுள்ளவர்கள்‌. 
உண்மையில்லை. 
ஏதோமியரோடு உடன்படிக்கை செய்தாலும்‌, 
ஏதோமியர்‌ உடன்படிக்கைக்கு 
உண்மையுள்ளவர்களாயிருக்கமாட்டார்கள்‌. 
ஏதோமியர்‌ தங்களோடு உடன்படிக்கை 
செய்த தேசத்தாருக்கே, தீங்கு 
செய்வார்கள்‌. இதனால்‌ அந்நிய 
தேசத்தார்‌, ஏதோமியரோடு உடன்படிக்கை 
பண்ண வராமல்‌, அறை 
அசட்டைபண்ணிவிடுகிறார்கள்‌. 


ஏதோமியருடைய இருதயத்தின்‌ 
அகந்தை அவர்களை மோசம்போக்கிவிடும்‌. 
ஏதோம்‌ தேசத்தைச்‌ சுற்றிலும்‌ அரணிப்பான 
கோட்டை சுவர்‌ கட்டப்பட்டிருக்கிறது. 
அவர்கள்‌ கன்மலை வெடிப்புகளாகிய 
உயர்ந்த ஸ்தானத்திலே குடியிருக்கிறார்கள்‌. 
யாராலும்‌ ல்‌ 
முடியாது. என்று 

'சொல்லிக்கொள்கிறார்கள்‌ 


தங்கள்‌ 


கன்மலை வெடிப்பிலே, 

கூடு குட்டிமிருப்பதுபோல, 

கன்மலை வெழிப்புக்களாகிய 

ஸ்தானங்களிலே 

குடிமிருக்கிறார்கள்‌. சத்துருக்கள்‌ அவர்களை 

எளிதாக அணுகமுடியாதபடி, தங்களைச்‌ 

சுற்றிலும்‌ அரணான கோட்டைகளைக்‌ 

கட்டியிருக்கிறார்கள்‌. சத்துருக்கள்‌ 

மூலமாய்‌ தங்களுக்கு ஆபத்து வராது 
என்று நினைக்கிறார்கள்‌. 





f= FTE 
TT 


“என்னை 
விழத்தள்ளுகிறவன்‌ யார்‌” 
தங்களுடைய 

அகந்தையோடு 


தரையிலே. 
என்று ஏதோமியர்‌ 
இருதயத்திலே. 


சொல்லிக்கொள்கிறார்கள்‌. 


ய 
சுயபராக்கிரமத்தையும்‌, நமக்கு பாதுகாப்பாக 
ல்‌ பம்பா 
பாதுகாப்பு தங்களுடைய 
க்கை நப்றவிகளின்‌ இருதயத்தில்‌ 


டவ 2 ஆணவமும்‌ 
நிர்ியிரு்கும்‌ அவர்கள்‌ ஆடம்பரமாகவும்‌, 


பெருமையுள்ளவர்கள்‌ 

றரை மதிக்கமாட்டார்கள்‌. மனுஷரை 
மதிக்காதவர்கள்‌ கர்த்தரையும்‌ 
மதிக்கமாட்டார்கள்‌. 


கர்த்தர்‌ 'சர்வவல்லமையுள்ளவர்‌. 
ஏதோமியரோ தங்களுக்கும்‌. 
வல்லமையுள்ளது. என்று நினைக்கிறார்கள்‌. 
கர்த்தருடைய வல்லமையினால்‌ 

ஒன்றும்‌ செய்ய 

ஏதோமியர்‌ தங்கள்‌ 

அதந்தையோடு நினைத்துக்‌ கொள்கிறார்கள்‌. 
என்னைத்‌ தரையிலே விழத்தள்ளுகிறவன்‌ 
யார்‌' என்று ஏதோமியர்‌ தங்கள்‌ 
இருதயத்தில்‌ சொல்லிக்கொள்கிறார்கள்‌. 


உன்னை 
என்று 


தரையிலே 

கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 
“நீ பொல்‌ உயரப்போனாலும்‌, நீ 
நட்சத்திரங்களுக்குள்ளே உன்கூட்டைக்‌ 
கட்டினாலும்‌, அல்லிடத்திலிருந்தும்‌ 
உன்னை விழத்தள்ளுவேன்‌” (ஒப 134) 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


ஒபதியா - விரிவுரை 
OBADIAH- COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஏதோமியர்‌ கழுகைப்போல, கன்மலை 
ஷெடிப்புகளாகிய உயர்ந்த ஸ்தானத்திலே 
குடியிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ எல்வளவு 
உயரத்திற்குப்போனாலும்‌, கர்த்தர்‌ 
அல்லிடத்திலிருந்து கீழே 
விழத்தள்ளுவார்‌. தாங்கள்‌ 
நட்சத்திரங்களுக்குள்ளே தங்கள்‌ கூட்டை 
கட்டியிருப்பதாக ஏதோமியர்‌ நினைக்கிறார்கள்‌. 
அவர்களுடைய நினைப்புகளெல்லாம்‌ 
வீணாய்ப்போகும்‌. கர்த்தர்‌ அவர்களை 
கீழே விழத்தள்ளுவார்‌. கர்த்தர்‌ செய்ய 
நினைக்கிற காரியம்‌ ஒருபோதும்‌ 
தடைபடாது. 


அவர்களை 


“இதோ, உன்னை 
சிறியதும்‌, மனுஷருக்கு! 
பண்ணப்பட்டதுமாக்குகிறேன்‌ என்கிறார்‌. 
கன்மலை வெடிப்புகளில்‌ வாசம்பண்ணி, 
மேடுகளின்‌ உச்சியைப்‌ பிடித்திருக்கிறவனே 
உன்னால்‌ உன்‌ பயங்கரமும்‌ உன்‌ 
இருதயத்தின்‌ அகந்தையும்‌ உன்னை 
மோசம்போக்கிற்று: நீ குழுகைப்போல்‌ 
உயரத்தில்‌ உன்‌ கூட்டைக்‌ கட்டினாலும்‌ 
அங்கேயிருந்து உன்னை விழ்பண்ணுவேன்‌ 

கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌" 
(எ 491516). 


தாதிகளுக்குள்ளே 


அசட்டை 


ஏதோமியரின்‌ ஐசுவரியம்‌ அவர்களைப்‌ 
பாதுகாக்கலில்லை. அவர்களுடைய 
சம்பத்தும்‌ ஜசுவரியங்களும்‌ அவர்களுக்கு 
பாதுகாப்பாயிருப்பதற்கு பதிலாக, 
அவர்களுக்கு ஆபத்தாயிருக்கிறது. 
ஏதோமியரிடத்தில்‌ திரளாயிருக்கிற 
ஐசுவரியங்களினிமித்தமாய்‌, சத்துருக்கள்‌ 
அவர்கள்மீது யுத்தம்பண்ணி, அவர்களுடைய 
பொக்கிஷங்களை கொள்ளையிட்டுக்‌ 
கொண்டு போய்விடுகிறார்கள்‌. 

“நீ எவ்வளவாய்ச்‌: 
போனாய்‌! 
இராத்திரியில்‌ 
களாகிலும்‌ 


சங்கரிக்கப்பட்டுப்‌ 
திருடராகிலும்‌ 
கொள்ளையடிக்கிறவர்‌ 
உன்னிடத்தில்‌ வந்தால்‌, 
தங்களுக்குப்‌ போதுமானமட்டும்‌ 
திருடுவார்கள்‌ அல்லவோ? திராட்சப்பழங்களை 
அறுக்கிறவர்கள்‌ உன்னிடத்தில்‌ வந்தால்‌, சில 
பழங்களை விட்டுவிடுவார்கள்‌ அல்லவோ? 
ஏசாவினுடையவைகள்‌ எல்வளவாய்த்‌ 
தேடிப்பார்க்கப்பட்ட அவனுடைய 
அந்தரங்கப்‌ பொக்கிஷங்கள்‌ எவ்வளவாய்‌ 
ஆராய்ந்தெடுத்துக்கொள்ளப்பட்டது" 
1 7 





i ராண 
யாய 


எவ்வளவாய்‌ 
சங்கரிக்கப்பட்டுப்போனாய்‌” என்று கர்த்தர்‌ 
ஏதோமியரிடத்தில்‌ கேட்கிறார்‌. அவர்கள்‌ 
எவ்வளவு உயரத்திலிருந்து கீழே 
விழுந்துகிடக்கிறார்கள்‌ என்று கர்த்தர்‌ 
அவர்களிடத்தில்‌ கேட்கிறார்‌. ஏதோமியருக்கு 
மிகப்பெரிய வீழ்ச்சி உண்டாயிற்று. 
அவர்களுக்கு சாதாரண அழிவோ அல்லது 
சாதாரண சங்காரமோ உண்டாகவில்லை. 
அவர்களுக்கு பேரழிவும்‌, சர்வநாசமும்‌, 
சர்வமோசமும்‌, சர்வசங்காரமும்‌ உண்டாயிற்று. 


திருடர்கள்‌ திருடும்போது, தங்களுக்கு 
போதுமான மட்டும்‌. திருடுவார்கள்‌. மீதியை 
அந்த... வீட்டிலேயே. விட்டுவிடுவார்கள்‌. 
தாங்கள்‌ பிடிபட்டு விடுவோமோ என்னும்‌ பயம்‌: 
திருடர்களிடத்தில்‌ இருக்கும்‌. ஆகையினால்‌ 
திருடும்போது அவர்கள்‌ அவசரம்‌ அவசரமாக, 
தங்கள்‌ கைகளில்‌ கிடைப்பதை 
எடுத்துக்கொண்டு ஓடிவிடுவார்கள்‌. 


திருடுவதற்கு ஏராளமான பொருட்கள்‌ 
இருந்தாலும்‌, தங்களால்‌ எவ்வளவு 
தூக்கிக்கொண்டு போகமுடியுமோ, அதை 
மாத்திரமே. அவர்கள்‌ திருடி 
எடுத்துக்கொண்டு போவார்கள்‌. மீதியை 
அங்கே விட்டுவிடுவார்கள்‌. 

ஏதோமியருக்கோ 
சேதமுண்டாகவில்லை. அவர்களிடத்தில்‌ 
திருட வருகிறவர்கள்‌ ஒன்றையும்‌ மீதமாக 
வைக்காமல்‌, எல்லாவற்றையும்‌ கொண்டு 
போய்விடுகிறார்கள்‌. 
அந்தரங்க பொக்கிஷங்கள்‌ 
இருக்கிறது என்பதை 
தேடிப்பார்க்கிறார்கள்‌. ஒன்றையும்‌ 
விட்டுவிடாமல்‌ எல்லாவற்றையும்‌ 
'தூக்கிக்கொண்டுபோய்விடுகிறார்கள்‌. 
ஏதோமியருடைய மறைவான பொக்கிஷங்கள்‌, 
அந்தரங்க பொக்கிஷங்கள்‌ எல்லாவற்றையும்‌ 
அவர்களுடைய சத்துருக்கள்‌ 
எடுத்துக்கொண்டு போய்விடுகிறார்கள்‌. 


பொதுவான 


ஆராய்ந்து 


நை ம நங்கள்‌ 
பாதுகாப்புக்காக அந்நிய தேசத்தாரோடு 
உடன்படிக்கை செய்திருக்கிறார்கள்‌. ஆனால்‌ 
இந்த உடன்படிக்கைக்கு ஏதோமியரும்‌ 
உண்மையாயில்லை. அந்நிய தேசத்தாரும்‌ 
உண்மையாயில்லை. அம்மோனியரும்‌, 
'மோவாபியரும்‌ ஏதோமியரோடு உடன்படிக்கை 
செய்திருக்கிறார்கள்‌. 


ஒபதியா - விரிவுரை 
OBADIAH- COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


உன்னோடு உடன்படிக்கை செய்த 
எல்லா மனுஷரும்‌ உன்னை எல்லைமட்டும்‌ 
தூரத்திவிட்டார்கள்‌;: ன்‌ 
சமாதானமாயிருந்த 

மோசம்போக்கி, 

மேற்கொண்டார்கள்‌; 

சாப்பிட்டவர்கள்‌ 

கண்ணிவைத்நார்கள்‌. 


ஏதோமியரே 
ஜீவாதாரமாகயிருந்தார்கள்‌. 
சந்தோஷத்திற்கு 

திராட்சரசமும்‌, 

பணமும்‌ கொடுத்தார்கள்‌. னால்‌, 
ஏதோமியரின்‌ அப்பத்தை சாப்பிட்டவர்களே, 
அவர்களுக்கு துரோகம்பண்ணிவிடுகிறார்கள்‌. 
ஏதோமியருக்கு கீழே கண்ணியை 
வைக்கிறார்கள்‌. ஏதோமியரை 
வஞ்சிக்கிறார்கள்‌. 
அந்நியர்கள்‌ ஏதோமியரோடு 
உடன்படிக்கை செய்து, உடன்படிக்கைக்கு 
ப்பு கொடுப்பதுபோல நடிக்கிறார்கள்‌. 
மியருடைய ஸ்தானாபதிகளுக்கு 
த்துவம்‌ கொடுக்கிறார்கள்‌. 
தேசத்திற்கு 

வந்து, 

வஞ்சித்துவிடுகிறார்கள்‌ 

ஏதோமியரை, 

எல்லை. மட்டும்‌ 


அந்நியர்கள்‌ தங்களோடு உடன்படிக்கை 
செய்திருந்தாலும்‌, அவர்கள்‌ 
உடன்படிக்கைக்கு உண்மையுள்ளவர்‌ 
களாயிருக்கவேண்டுமென்று. ஏதோமியர்‌ 
களால்‌ அவர்களை  கட்டாயம்பண்ண 
முடியவில்லை. ஏதோமியரிடத்தில்‌ 
பலமுமில்லை, பராக்கிரமமுமில்லை. 
மற்ற தேசத்தாரோடு உடன்படிக்கை 
செய்வதற்கு பொக்கிஷமுமில்லை. 
அவர்களுக்கு எந்த தேசத்தின்‌ 
ஆதரவும்‌ கிடைக்கவில்லை. 





f= THE 
TT 


பாதுகாப்பார்‌, கர்த்தருடைய உடன்படிக்கை 
அவருடைய வல்லமையினாலும்‌, 
அன்பினாலும்‌ உறுதிபண்ணப்படும்‌. 
கர்த்தரை நம்புகிறவர்கள்‌ ஒருபோதும்‌ 
வெட்கப்பட்டுப்போகமாட்டார்கள்‌. 


வர்களோ. 
கெட்டுககபப்டுப்போவார்கள்‌. 
மனுஷர்‌ உடன்படிக்கைக்கு 
உண்மையுள்‌ளவர்களாயிருக்கமாட்டார்கள்‌. 
உடன்படிக்கையை மீறுவார்கள்‌. தங்களுடைய 
சுயலாபத்தையும்‌, சுயஆதாயத்தையும்‌ 
பார்ப்பார்கள்‌. 


ஏதோமியர்‌ கர்த்தரை நம்பாமல்‌. 
மனுஷரை நம்பினார்கள்‌. அதிலும்‌ அவர்கள்‌ 
நல்ல... மனுஷரை நம்பாமல்‌, தங்களை 
வஞ்சிக்கிற கெட்ட மனுஷரையும்‌, 
துன்மார்க்கரையும்‌ நம்பினார்கள்‌. அவர்களோ 
ஏதோமியரை வஞ்சித்துவிடுகிறார்கள்‌. 
தாங்கள்‌ வஞ்சிக்கப்பட்டாலும்‌, ஏதோமியர்‌ 
இன்னும்‌ உணர்வடையவில்லை. “அவனுக்கு 
உணர்வில்லை" (ஒப 1:7) என்று கர்த்தர்‌ 


சொல்லுகிறார்‌. 


ஏதோமிலை ஏராளமான ஞானிகளும்‌ 
ணன்‌ புத்திமான்களும்‌ இருக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ 
ஆலோசனைகளைச்‌ 
உடன்படிக்கையை 
ஆனால்‌ 
ஆலோசனைகளும்‌, 
அவமாய்ப்போகும்‌. 


'அந்நாளில்‌ 
ஏதோமிலுள்ள 
ஏசாவின்‌ 
புத்திமான்களையும்‌ 
(ஒப 1:8) 
சொல்லுகிறார்‌ 


ஒபதியா - விரிவுரை 
OBADIAH- COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஏதோமியர்‌ மாம்சப்பலத்தை 
நம்பினார்கள்‌. மதியீனம்‌. 
அவர்கள்‌ உணர்வடையாதவர்களாகவும்‌, 
புத்திமில்லாதவர்களாகவும்‌, ஞான 
மில்லாதவர்களாகவும்‌ இருக்கிறார்கள்‌. 
அவர்களுடைய இருதயத்தின்‌ அகந்தை 
அவர்களை மோசம்போக்கிவிடுகிறது. 


கர்த்தர்‌ சமாதான பிரபுவாகயிருக்கிறார்‌. 
தம்முடைய ஜன, ஆறுதலையும்‌: 
சமாதானத்தையும்‌ கொடுக்கிறார்‌. 
சத்துருக்கள்‌ கர்த்தருக்கு விரோதமாக 
யுத்தம்பண்ணுகிறார்கள்‌. சத்துருக்களுடைய 
சமாதானத்திற்கு ஆதரவாகயிருக்கிற 
காரியங்களை, கர்த்தர்‌ அவர்களுடைய 
கண்களுக்கு மறைத்துவிடுகிறார்‌. 


சத்துருக்களுக்கு சமாதானத்திற்கு, 
ஏதுவான ஆலோசனைகள்‌ கிடைப்பதில்லை, 
கர்த்தர்‌ ஞானிகளுடைய ஆலோசனைகளை 
அவமாக்கிப்போடுகிறார்‌. புத்திமான்களுடைய 
பத்திகளை அழித்துப்போடுகிறார்‌ 


சமாதானத்திற்குரிய 
நடைபெறுவதில்லை. 
அழிவை நோக்கிப்‌ போய்க்கொண்டிருக்கும்‌. 


கர்த்தர்‌ ஏதோமிலுள்ள 
ஞானிகளையும்‌, ஏசாவின்‌ பர்வதத்திலுள்ள 
புத்திமான்களையும்‌ அழித்துப்போடுவதினால்‌, 
சமாதானம்‌ இல்லாமல்‌ 
ஞானமுள்ள 
புத்தியுள்ள 
ஆ ஏதோமியருக்கு 
கிடைக்காமல்‌ போயிற்று. 
ஏதோமியர்‌ 
சுயபலத்தையும்‌, 
பலத்தையும்‌ நம்பினார்கள்‌. 
கர்த்தரை நம்பாமல்‌ 
பராக்கிரமசாலிகளை 
“தேமானே, ஏசாவின்‌ 
ர்‌ யாவரும்‌ 


தங்களுடைய 
இராணுவ 
அவர்கள்‌ 
ங்களுடைய 
நம்பினார்கள்‌ 
பர்வதத்திலுள்ள 
மனுஷர்‌ கொலையினால்‌ 
சங்கரிக்கப்படும்படி உள்‌ 
பராக்கிரமசாலிகள்‌ கலங்குவார்கள்‌"' 
(ஒப 19) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


தங்கள்‌ 





i= FTE 
ERRATA 


ஏசாவின்‌ பர்வதத்திலுள்ள ஏதோமியர்‌ 
யாவரும்‌ கொலையினால்‌ சங்காரமாவார்கள்‌. 
அவர்கள்‌ கன்மலை ஷெஷிப்புகளாகிய 
உயர்ந்த ஸ்தலத்திலே குடியிருக்கிறவர்கள்‌. 
தங்களை இந்த ஸ்தலத்திலிருந்து யாராலும்‌ 
தரையிலே விழத்தள்ள முடியாது என்று 
அகந்தையோடு சொன்னார்கள்‌. கர்த்தரோ 
பெருமையுள்ளவனுக்கு எதிர்த்து நிற்கிறார்‌. 
கர்த்தர்‌ ஏதோமியரை, 
உயர்ந்த 
விழத்தள்ளுகிறார்‌. ஏசாவின்‌ பர்வதத்திலுள்ள 
மனுஷர்‌ யாவரும்‌ கொலையினால்‌ 
சங்காரமாகிறார்கள்‌. இந்தப்‌ பேரழிவைப்‌ 
பார்த்து ஏதோமியரின்‌  பராக்கிரமசாலிகள்‌ 
கலங்குகிறார்கள்‌. 


ஏதோமின்‌ சங்காரம்‌ 
ஒப 1:10-16 


ஒப 1410. 
யாக்கோபுக்குச்‌ 
கொடுமையினிமித்தம்‌ 
உன்னை மூடும்‌ நீ 
கங்கரிக்கப்பட்டுப்போவரய்‌. 


ஒப 1401, நீ orl தா்‌ 
அந்நியர்‌ அவன்‌ 
சிறையிடித்துப்போன னல்‌ 
மறுதேசத்தார்‌ அவன்‌ வாசல்களுக்குன்‌ 
பிரவேசித்து 

சீட்டுப்போட்ட, 

அவர்களில்‌ 

இருந்தாய்‌. 


ஒப 112. 
அத்தியர்வ௪ மான 'நானாகிய 
அவனுடைய நாணை தீ பிரியத்தோடே 
பாராமலும்‌, யூதா புத்திரருடைய 
அழிவின்‌ நாளிலே அவர்கள்‌. 
திமித்தம்‌ சத்தோஷப்படாமலும்‌, 
அவர்கள்‌ நெருக்கப்படுகிற நாவிலே. 
நீ பெருமையாய்ப்‌ பேசாமலும்‌ 
இருக்கவேண்டி. யதாயிருத்தது. 


நீ உன்‌ சகோதரனாகிய 

செய்த 
வெட்கம்‌. 
முற்றிலும்‌ 


உன்‌ 


ஓப 112. என்‌ ஜனத்தின்‌: 
ஆயபத்துநானிலே தீ அவர்கள்‌. 
வாசல்களுக்குன்‌. பிரவேசியாமலும்‌, 
அவர்கள்‌ ஆயத்துநானிலே அவர்கள்‌ 
அநூபவிக்கிற தீங்கை நீ பிரியத்தோடே 
பாராமலும்‌, அவர்கள்‌ ஆயத்துநானிலே 
அவர்கள்‌ ஆஸ்தியில்‌ கைபோடாமலும்‌, 


ஒபதியா - விரிவுரை 
OBADIAH- COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஒப 1:14. அவர்களில்‌ தப்பினவர்களைச்‌. 
சங்கரிக்கும்படி. வழிச்சத்திகளிலே 
இக்கட்டு நானில்‌ 
ம்தியானவர்களைக்‌: 
காட்டிக்கொடாமலும்‌ 
இருக்கவேண்டியதாயிருந்தது. 


ஒப 115. எல்லா ஜாதிகளுக்கும்‌. 
விரோதமான நானாகிய கர்த்தருடைய 
நான்‌ சமீபமாய்‌ வந்திருக்கிறது; நீ. 
செய்தபடியே உனக்கும்‌ செய்யப்படும்‌; 
உன்‌ செய்கையின்‌ பலன்‌ உண்‌: 
தலையின்மேல்‌ திரும்பும்‌. 


ஒப 106. தீங்கள்‌ 
பர்வதத்தின்மேல்‌ 
பண்ணினபடியே எல்லா 
எப்பொழுதும்‌ 
மதூபானம்பண்ணுவார்கள்‌; அவர்கள்‌ 
குடித்து. விழுங்குவார்கள்‌;. 
இராதவர்களைப்போல்‌ இருப்பார்கள்‌. 


என்‌ பரிசுத்த 
மதுபானம்‌ 


ஜாதிகளும்‌ 


ஏதோமியர்‌  பாலிகளாயிருக்கிறார்கள்‌. 

அவர்கள்‌ தங்கள்‌ சகோதரனாகிய 

யாக்கோபுக்கு கொடுமை 

இஸ்ரவேல்‌ வம்சத்தாருக்கு 

அக்கிரமமும்‌ பண்ணுகிறார்கள்‌. ஏதோமிலே 

ஏராளமான குழப்பங்களும்‌, அக்கிரமங்களும்‌ 
க்கி ஆனாலும்‌ த 


இங்கு குறிப்பிட்டுச்‌ 


ஏதோமியருடைய அழிவுக்கு அவர்களே 
காரணம்‌. அவர்களுடைய இருதயத்தின்‌ 
அகந்தை அவர்களை கசய்தது 
அவர்கள்‌ கர்த்தருடைய ஜனத்திற்கு தீங்கு 
செய்தார்கள்‌. யாக்கோபுக்கு கொடுமை 
செய்தார்கள்‌. இதன்‌ நிமித்தமாக, 
ஏதோமுக்கு அழிவு வருகிறது. 

ஏசாவக்கும்‌ யாக்கோபுக்கும்‌ பூர்வ 
மை இருக்கிறது. இரண்டுபேரும்‌ 
சகோதரராயிருந்தாலும்‌, ஏசா தன்‌ 
சகோதரனாகிய யாக்கோபுக்கு கொடுமை 
செய்கிறான்‌. ஏதோமியர்‌ ஏசாவின்‌ 
சந்ததியில்‌ வந்தவர்கள்‌. அவர்கள்‌ இப்போது, 
இஸ்ரவேல்‌. வம்சத்தாருக்கு தீங்கு 
செய்கிறார்கள்‌. இதனால்‌ ஏதோமியரை 
வெட்கம்‌ மூடும்‌. அவர்கள்‌ முற்றிலும்‌ 
சங்கரிக்கப்பட்டுப்போவார்கள்‌ (ஒப 1:10) 





i FTE 
ETT 


ஏதோமியர்‌, தங்கள்‌. 
யாக்கோபின்‌ த 
செய்யவேண்டும்‌. 
ஆதரவாயிருக்கவேண்டும்‌. 
வம்சத்தாருக்கு தீங்கு 
ஏதோமியர்‌ அவர்களுடைய 
வரவேண்டும்‌. மற்றவர்கள்‌ 
புத்திரருக்கு விரோதமாக. 
வரும்போது. ஏதோமியர்‌ 
வம்சத்தாருக்கு ஆதரவாயிருக்கவேண்டும்‌. 


சகோதரராகிய 


ஆனால்‌ ஏசாவோ 
சகோதரனாகிய யாக்கோபுக்கு 
செய்ததுபோல, 

இப்போது இஸ்ரவேல்‌ 

கொடுமை செய்கிறார்கள்‌. 

இனத்திற்கு. விரோதமாக 

செய்தாலும்‌, 

செய்தாலும்‌, த அவர்களுடைய 
அக்கிரமங்களை விசாரிப்பார்‌ 


ஏசாவின்‌ சகோதரனாகிய யாக்கோபு 
கர்த்தரோடு உடன்படிக்கை செய்திருக்கிறான்‌. 
அவன்‌ கர்த்தருக்கு பிரியமானவன்‌. 
கர்த்தர்‌ யாக்கோபை நேசிக்கிறார்‌. கர்த்தர்‌ 
நேசிக்கிறவனை ஏசா வெறுக்கிறான்‌. 


ஏதோம்‌, தன்‌ சகோதரனாகிய 
யாக்கோபுக்கு விரோதமாக நீங்கு 
செய்கிறான்‌. யூதாவும்‌  எருசலேமும்‌ 
மிகுந்த வேதனையிலிருக்கிறார்கள்‌ 
கல்தேயர்கள்‌ அவர்கள்மீது யுத்தம்பண்ணி 
நேசத்தை அழித்துப்போடுகிறார்கள்‌. 
எருசலேமும்‌ அழிந்துபோகக்கூடிய 
நிலமையிலிருக்கிறது. இந்த வேளையிலே, 
ஏதோம்‌ தன்‌ சகோதரனாகிய 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு ஆதரவாயிருக்க 
வேண்டும்‌. ஆனால்‌ 'ஏதோமியரோ, 
கல்தேயரைப்போல. எருசலேமுக்கும்‌. 
யூதாவுக்கும்‌ விரோதமாக கொடுமை 

செய்கிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ வம்சத்தாருக்கு 


ஏதோமியர்‌ 
செய்த கொடுமையினிமித்தமாய்‌, 
அவர்களை விசாரிக்கிறார்‌. 


மட்டும்‌ இடித்துப்போடுங்கள்‌ 
என்று சொன்னார்களே" (சங்‌ 1377). 


ஒபதியா - விரிவுரை 
OBADIAH- COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தராகிய ஆண்டவர்‌ உரைக்கிறது 
என்னவென்றால்‌: 

வம்சத்தாரிடத்தில்‌ 

பழிவாங்கி, பெரிய குற்றஞ்செய்தபடியினால்‌, 
கர்த்தராகிய ஆண்டவர்‌ சொல்லுகிறார்‌: 
நான்‌ ஏதோம்‌ தேசத்துக்கு விரோதமாக 
என்‌ கையை நீட்டி அதில்‌ மனுஷரையும்‌ 
மிருகங்களையும்‌ இராதபடிக்குச்‌ 
சங்காரம்பண்ணி, அதைத்‌ தேமான்‌ துவக்கித்‌ 
தேதான்‌ மட்டும்‌ வனாந்தரமாக்குவேன்‌ ; 
பட்டயத்தால்‌ விழுவார்கள்‌" (எசே 251213) 


யூதா புத்திரர்‌ அந்நியர்‌ வசமான 
நாளாகிய அவனுடைய நாளை ஏதோமியர்‌ 
பிரியத்தோடு பார்க்கக்கூடாது. ஆனால்‌. 
ஏதோமியர்‌ அந்த நாளை பிரியத்தோடு 
பார்த்தார்கள்‌. யூதாபுத்திரருடைய 
நாளிலே, ஏதோமியர்‌ அவர்கள்‌ 
சந்தோஷப்படக்கூடாது. ஆனால்‌ 
'சந்தோஷப்பட்டார்கள்‌. தா 

நெருக்கப்படுகிற நா 
பெருமையாய்‌ பேசக்கூடாது. 
அவர்களோ  பெருமையாய்ப்‌ 

(ஒப 142). 


கர்த்தருடைய ஜனத்தின்‌ ஆபத்து 
நாளிலே ஏதோமியர்‌ அவர்கள்‌ வாசலுக்குள்‌ 
பிரவேசிக்கக்கூடாது. ஆனால்‌ அவர்கள்‌ 
பிரவேசித்தார்கள்‌. யூதாபுத்திரருடைய 
ஆபத்து நாளிலே அவர்கள்‌ அனுபவிக்கிற 
தீங்கை ஏதோமியர்‌ பிரியத்தோடே 
பார்க்கக்கூடாது. அவர்கள்‌ 
பிரியத்தோடே பார்த்தார்கள்‌. 
யூதாபுத்திரருடைய நாளிலே, 
ஏதோமியர்‌ அவர்கள்‌ ஆஸ்தியில்‌ 
கைபோடக்கூடாது. ஆனால்‌  ஏதோமியர்‌ 
யூதாபுத்திருடைய  ஆஸ்திமலே கை 
போட்டார்கள்‌ (ஒப 1:13). 


ஆனால்‌ 


ஆபத்து 


நாபுத்திரரில்‌ 
சங்கரிக்கும்டி ஏதோமியர்‌ 


தப்பினவர்களை 
வழிசந்திகளிலே 

ஆனால்‌. அவர்கள்‌ 

நின்றார்கள்‌. இக்கட்டு 
நாளிலே யூதாபுத்திரரில்‌ மீதியானவர்களை 
ஏதோமியர்‌ காட்டிக்கொடுக்கக்கூடாது. 
ஆனால்‌ ஏதோமியர்‌ இஸ்ரவேல்‌ 
வம்சத்தாரைக்‌ காட்டிக்கொடுத்தார்கள்‌. 
(ஒப 144. 





f= THEN 
TT 


யூதாவுக்கும்‌ 


வரவில்லை. அதற்கு பதிலாக 
இஸ்ரவேல்‌ வம்சத்தாரை 
ஆயத்தமாயிருந்தார்கள்‌. 
கல்தேயர்கள்‌ இஸ்ரவேல்‌ 
சங்காரம்பண்ணும்போது, 
இஸ்ரவேல்‌ புத்திரருடைய 
வரவில்லை. ர்‌ 
பார்த்து 
'வேதனைப்படுவதற்கு 
'சந்தோஷப்படுகிறார்கள்‌. 


ஏதோமியர்‌ 
அழித்துப்போட 


அ; 
முதலாவதாக இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ மத்தியிலே 
ஆரம்பமாகிறது. 
நியாயத்தீர்ப்பு நாள்‌, யூ 
அழிவின்‌ நாளாயிருக்கிறது. 
நீதியான நியாயத்தீர்ப்பினால்‌, 


த்‌ ள்‌ 
போகிறார்கள்‌. 
வாசலுக்குள்‌ 
பேரில்‌ 


த்திற்கு கொண்டு. 

அவர்கள்‌ எருசலேமின்‌ 

பிரவேசித்து, அதன்‌ 

சீட்டுப்போடுகிறார்கள்‌. 
ஏதோமியர்‌ இஸ்ரவேல்‌ தேசத்திற்கு 

அருகாமையிலிருக்கிறார்கள்‌. 

தேசத்திற்கு 

வரும்போது, 


முன்வரவேண்டும்‌. ஆனால்‌ 
சத்துருக்களில்‌ 
இருக்கிறார்கள்‌. 


அந்நிய தேசத்தார்‌ எருசலேமின்‌ 
வாசலுக்குள்‌ பிரவேசித்தார்கள்‌. கர்த்தருடைய 


ஒருவனைப்போல 


ஒபதியா - விரிவுரை 
OBADIAH- COMMENTARY 


அங்கே அமர்ந்திருக்கிறார்கள்‌. வாசல்களில்‌ 
ர்‌ அமர்ந்திருப்பது வழக்கம்‌. 
நியாயாதிபதிகளை 
அவர்கள்‌ அமர்ந்திருக்க 
இடத்தில்‌, தாங்கள்‌ 
அமர்ந்திருக்கிறார்கள்‌. 
ஏதோமியரைக்‌ 
கர்த்தருடைய 
பாடுகளும்‌, 
வந்தபோது, 
கக்‌ 
அவர்கள்‌ 
பார்த்து 


கர்த்தர்‌ 
கடிந்துகொள்கிறார்‌.. 


எருசலேயின்மீ; 
ஏதோமியர்கள்‌ 

ஆதரவாக 
கர்த்தருடைய 
ககன்‌ ஆபத்து நாள்‌ வந்திருக்கும்போது, 
ஏதோமியர்கள்‌ அவர்களுடைய வாசலுக்குள்‌ 
பிரவேசிக்கவில்லை. அவர்கள்மீது 
இரக்கமும்‌ காண்பிக்கவில்லை. அவர்களுக்கு 
உதவிசெய்யவும்‌ வரவில்லை. 


ஏதோமியருடைய பாவங்களினிமித்தமாய்‌ 
கர்த்தர்‌ அவர்களைக்‌ 
கடிந்துகொள்கிறார்‌. அவர்கள்‌ இஸ்ரவேல்‌ 
வம்சத்தார்மீது. அன்பில்லாதவர்களாயும்‌, 
கரிசனையில்லாதவர்களாயும்‌ இருக்கிறார்கள்‌ 
கர்த்தருடைய அகக்‌ தீங்கு வரும்போது, 
ஏதோமியர்‌ வேடிக்கை 
ததத்கொள்லகக்கினகர்‌ யூதாவின்‌ 
பத்திரருக்கு உதவி செய்யாமல்‌ 
சும்மாயிருக்கிறார்கள்‌. 


வம்சத்தாருக்கு 


தீங்குகளோ அல்லது 
விபத்துக்களோ 

நம்மால்‌ முடிந்த 

உதவிகளை அவர்களுக்கு செய்யவேண்டும்‌. 
அவர்கள்‌ வேதனைப்படுவதைப்‌ பார்த்து, 
நாம்‌ சும்மா நிற்கக்கூடாது. கர்த்தருடைய 
ஜனம்‌. பிறருக்கு உதவிசெய்கிற 
ஜனமாயிருக்கவேண்டும்‌. நாம்‌ நம்மை 
பிறரையும்‌ 

மற்றவர்களுடைய 

பங்குபெறுவதுபோலவே, 

துக்கங்களிலும்‌ 





f= FTE 
TT 


யூதாபுத்திரருக்கு அழிவு நாள்‌ வந்தது. 
அவர்கள்‌ அழிந்துபோகும்போது, ஏதோமியர்‌ 
அவர்களுடைய அழிவைப்‌ பார்த்து 
'சந்தோஷப்படுகிறார்கள்‌. ப்ட்‌ 
இஸ்ரவேலருக்கு உதவி 
னு ஏதோமியரால்‌ உதவி செய்ய 

அவர்கள்‌ 

மதிக்க திருக்கறார்கள்‌ 

வம்சத்தார்‌ அழிந்துபோவதைப்‌ 
சந்தோஷப்படுகிறார்கள்‌. 


ஏதோமியர்‌ இஸ்ரவேல்‌ வம்சத்தாருடைய 
பார்த்து சந்தோஷப்படுவது. 
ஆபத்து, 


பிரவேசிக்கிறார்கள்‌. 
கல்தேயரோடு 
, ஏதோமியர்‌ 
கல்நேயருக்கு விரோதமாய்‌ யுத்தம்பண்ண 
வரவில்லை. 


ஏதோமியர்‌ இஸ்ரவேல்‌ வம்சத்தாருக்கு 
உதவிசெய்யாமல்‌, அவர்கள்‌ அனுபலிக்கிற 
பார்க்கிறார்கள்‌ 


பாதுகாப்பதற்கு பதிலாக, 

அவர்களுடைய ஆபத்து நாளிலே, அவர்கள்‌ 

கைபோடுகிறார்கள்‌. 

யூதாதேசத்தைக்‌ 

கொள்ளையிடுவதுபோல, தோம்‌ 
கொள்ளையிடுகிறார்கள்‌ 


கல்தேயர்கள்‌ யூதாவின்‌ மனுஷரையும்‌, 
எருசலேமின்‌ குடிகளையும்‌ பட்டயற்தால்‌ 
கொன்றுபோடுகிறார்கள்‌ 


இஸ்ரவேல்‌. 
வம்சத்தாருக்கு இக்கட்டு நாள்‌ வரும்போது. 
அவர்களில்‌ மீதியானவர்களை,, 
ஏதோமியர்‌, கல்தேயருக்கு 
காட்டிக்கொடுக்கிறார்கள்‌. 


ஒபதியா - விரிவுரை 
OBADIAH- COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஏதோமியருடைய  கிரியைகளெல்லாம்‌, 
இஸ்ரவேல்‌ வம்சத்தாருக்கு விரோதமாகவே 
இருக்கிறது. இஸ்ரவேல்‌ பத்திரை 
துன்பப்படுத்துகிற சத்துருக்கள்‌ என்ன 
செய்வார்களோ, அதையே  ஏதோமியரும்‌ 
செய்கிறார்கள்‌. அவர்கள்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கு விரோதமாகத்‌ தீங்கு 
செய்கிறார்கள்‌. ஏதோமியர்‌ இஸ்ரவேல்‌ 
வம்சத்தாருடைய சத்துருக்களில்‌ 
ஒருவனைப்போல இருக்கிறார்கள்‌. 


ஏதோமியர்‌ இஸ்ரவேல்‌ வம்சத்தாருக்கு 
செய்த கொடுமையினிமித்தம்‌ வெட்கம்‌ 
அவர்களை மூடும்‌. இஸ்ரவேல்‌ 
வம்சத்தார்‌ இப்போது என்னென்ன 
பாடுகளையும்‌, வேதனைகளையும்‌, 
உபத்திரவங்களையும்‌ அனுபலிக்கிறார்களோ, 
அந்தத்‌ தீங்குகளெல்லாம்‌ ஏதோமியருக்கும்‌ 
வரும்‌. 


எல்லா ஜாதிகளுக்கும்‌ விரோதமான 
நாளாகிய கர்த்தருடைய நாள்‌ சமீபமாய்‌ 
வந்திருக்கிறது (ஒப 1:15). ஏதோமியர்‌ 
இன்போ. திதிக்கு செய்துபயே 
அவர்களுக்கும்‌ செய்யப்படும்‌. 
அவர்களுடைய செய்கையின்‌ பலன்‌ 
அவர்கள்‌ தலையின்மேல்‌ திரும்பும்‌ 


சபைக்கும்‌, 
விரோதமாக தீங்கு 
செய்தவர்களை கர்த்தர்‌ விசாரிப்பார்‌ 
சத்துருக்களுக்கு தண்டனைகளைக்‌. 
கொடுப்பார்‌. சத்துருக்களுடைய செய்கையின்‌ 
பலன்‌. அவர்கள்‌ தலையின்மேல்‌ திரும்பும்‌ 
சத்துருக்கள்‌ கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு 
தீங்கு செய்தபடியே, அவர்களுக்கும்‌ 
தீங்கு செய்யப்படும்‌. 


தம்முடைய 
விசுவாசிகளுக்கும்‌ 


உபத்திரவத்தின்‌ _ 

பானம்பண்ணுவதுபோல, 

புறஜாதியார்‌ எல்லோரும்‌, 

பாத்திரத்தில்‌ பானம்பண்ணுவார்கள்‌. 
பாத்திரம்‌ கசப்பானதாயிருக்கும்‌. 





ழ்‌ நள 
யாய 


விசேஷித்த வரங்கள்‌ 
யாத்‌ 85:80-85 


யாத்‌ 85:50. பின்பு மோசே இஸ்ரவேல்‌: 
புத்திரரை நோக்கி: பாருங்கள்‌, கர்த்தர்‌ 
யூதாவின்‌ கோத்திரத்தில்‌ ஊரின்‌ 
மகனான ஊரியின்‌ குமாரன்‌ 
பெசுலெயேலைப்‌ 'பேர்சொல்லி. 
அழைத்து, 


யாத்‌ 85:31: அவன்‌ விசித்திரமான 
வேலைகளை யோசித்துச்‌ செய்யவும்‌, 
பொன்னிலும்‌ வெள்ளியிலும்‌ 
வெண்கலத்திலூம்‌ வேலை செய்யவும்‌, 


யாத்‌ 5௨ இரத்தினங்களை 
முத்திரை வெட்டாக வெட்டிப்‌ 
பதிக்கவும்‌, மரத்தில்‌ சித்திர வேலை. 
செய்து சகல விநோதமான 
வேலைகளைச்‌ செய்யவும்‌, 


யாத்‌ 35:38. அவனுக்கு ஞானத்தையும்‌, 
புத்தியையும்‌ அறிவையும்‌ 

அவன்‌ சகலவித. 

செய்யும்படி. 

அவனை நிரப்பினார்‌. 


யாத்‌ 9584. அவன்‌ இருதயத்திலும்‌, 
தாண்‌ கோத்திரத்து அகிசாமாகின்‌' 
குமாரனாகிய அகோலியாயின்‌ 
இருதயத்திலும்‌, போதிக்கும்‌ 
வரத்தையும்‌ அருளினார்‌. 


யாத்‌ 9595. சித்திரவேலையையும்‌ 
சிற்பவேலையையும்‌, இனதீலநூலாலும்‌ 
இரத்தாம்பர நூலாகும்‌: 
சிவப்புநூலாலும்‌ மெல்லிய 
நுலாலும்‌ செய்யப்படும்‌ விசித்திரத்‌ 
தையல்வேலையையும்‌, ௪கல விசித்திர 
நெசவு வேலைகளையும்‌ விநோதமான 
வேலைகளை மூகிக்கிறவர்களூம்‌ 
செய்கிறவர்களும்‌ "நிறைவேற்றும்‌ 
சகலவித. வேலைகளையும்‌ 
செய்யும்படிக்கு அவர்களுடைய 
இருதயத்தை ஞானத்தினால்‌ 
நிரப்பினார்‌ என்றான்‌. 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தருடைய ஆசரிப்புக்கூடாரத்திலே. 
வேலை செய்கிறலர்களுக்கு தலைமை 
ஊழியக்காரர்கள்‌ நியமிக்கப்படுகிறார்கள்‌. 
இவர்கள்‌ விசேஷித்த திறமைகளும்‌ 
தாலந்துகளும்‌ உடையவர்கள்‌. கர்த்தர்‌ 
எல்லாவற்றையும்‌ ஒழுங்கும்‌ கிரமமுமாக 
செய்கிறார்‌. அவர்‌ குழப்பத்தின்‌ 
தேவனாயிராமல்‌, ஒழுக்கத்தின்‌ 
தேவனாயிருக்கிறார்‌. 


கர்த்தர்‌ தம்முடைய ஊழியத்திற்காக 

யாரையெல்லாம்‌ அழைக்கிறாரோ அவர்கள்‌ 

எல்லோருக்கும்‌, கர்த்தர்‌ தம்முடைய 

த்‌ ம்‌, புத்தியையும்‌, அறிவையும்‌ 

தம்முடைய 

செய்யுமாறு, 

கர்த்தர்‌ அவர்களை தம்முடைய ஆலியினால்‌ 
நிரப்புகிறார்‌. 


கர்த்தர்‌ யூதாவின்‌ கோத்திரத்தில்‌ 
ஊரின்‌ மகனான ஊரிமின்‌ குமாரன்‌ 
பெசலெயேலைப்‌ பேர்சொல்லி அழைத்து, 
அவன்‌ விசித்திரமான வேலைகளை 
யோசித்துச்‌ செய்யவும்‌, பொன்னிலும்‌ 
வெள்ளியிலும்‌ வெண்கலத்திலும்‌ வேலை 
செய்யவும்‌, இரத்தினங்களை முத்திரை 
வெட்டாக வெட்டிப்‌ பதிக்கவும்‌, மரத்தில்‌ 
்‌ வேலை செய்து சகல 
வேலைகளைச்‌ செய்யவும்‌, 
ஞானத்தையும்‌, புத்‌ 


(யாத்‌ 35:30-33). 

தேவன்‌ தம்முடைய 
இரகசியங்களையெல்லாம்‌. 
வெளிப்படுத்தி 


சிருஷ்டிப்பின்‌ 
மனுக்குலத்திற்கு 
வந்திருக்கிறார்‌ 
மனுஷரிடத்திலே காணப்படும்‌ அநேக 
திறமைகள்‌ பரிசுத்த ஆலியானவரிடமிருந்து 
வந்தவையாகும்‌. அறிவிலும்‌, ஞானத்திலும்‌ 
விருத்தியடைதல்‌ ஆவியானவர்‌ கொடுக்கும்‌ 
ஈவாகும்‌. இந்த வசனப்‌ பகுதியில்‌ 
ஆவிக்குரிய நான்கு வரங்களைப்‌ பற்றிக்‌ 
கூறப்பட்டிருக்கிறது. அவையாவன: 


1. ஞானம்‌ (யாத்‌ 35:3135; யாத்‌ 28:3) 
2. புத்தி 
3. அறிவு 
4. திறமை (யாத்‌ 35:31; யாத்‌ 369) 


(யாத்‌ 35:31; 2கொரி 122-11) 





i FTE 
TT 


உபத்திரவத்தின்‌ நாளிலே, இஸ்ரவேல்‌. 
வம்சத்தார்‌ அனுபவித்த கஷ்டங்களைவிட, 
புறததியார்‌ அதிகமான கஷ்டங்களை 
அனுபவிப்பார்கள்‌. கர்த்தருடைய ஜனத்திற்கு 
நித்திய உபத்திரவம்‌ வராது. அந்த 
உபத்திரவம்‌ சொற்ப காலம்‌ மாத்திரமே 
இருக்கும்‌. உபத்திரவம்‌ கர்த்தருடைய 
ஜனத்தைவிட்டு சீக்கிரத்தில்‌ நீங்கிப்போகும்‌. 


உபத்திரவம்‌ 
எல்லா 
எப்பொழுதும்‌ 
(ஒப 1:6) என்று 
அவர்கள்‌ 
கோபாக்கினையின்‌ 
எப்போதும்‌ 
அவர்களால்‌ 
பருகி, அதை 
அவர்கள்‌ 


புறஜாதியாருக்கோ 
எப்போதும்‌ நிலைத்திருக்கும்‌, 
ஜாதிகளும்‌ RSS, 
மதுபானம்பண்‌ ணுவார்கள்‌” 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
தேவனுடைய 
திராட்சரசத்தை, 
பருகிக்கொண்டேமிருப்பார்கள்‌. 
கசப்பான மதுபானத்தை: 
வெளியே துப்பவும்‌ முடியாது. 
அதை குடித்து விழுங்குவார்கள்‌. 
தேவனுடைய 
பாத்திரத்திலே 
அவருடைய 


அவன்‌ 
கோபாக்கினையாகிய 
கலப்பில்லாமல்‌ வார்க்கப்பட்ட 
உக்கிரமாகிய மதுவைக்‌ குடித்து, 
ரிசத்த தூதர்களுக்கு முன்பாகவும்‌, 
ஆப்டுக்குட்டியானவருக்குமுன்பாகவும்‌. 
அக்கினிபினாலும்‌ குந்தகத்தினாலும்‌ 
வாதிக்கப்படுவான்‌" (வெளி 14:10) 


கலங்கிப்பொங்குகிற மதுபானத்தினால்‌ 
நிறைந்த பாத்திரம்‌ கர்த்தருடைய 
கையிலிருக்கிறது. அதிலிருந்த வார்க்கிறார்‌; 
பூமியிலுள்ள துன்மார்க்கர்‌ யாவரும்‌ அதின்‌ 
வண்டல்களை உ) குடிப்பார்கள்‌" 
(சங்‌ 75:8). 


புறஜாதி 
உபத்திரவத்தின்‌ 


போல இருப்பார்கள்‌. 
வெறிக்காதவர்கள்‌ போல காணப்படுவார்கள்‌. 
கையினால்‌ அவர்கள்‌ இன்னும்‌ குடித்து. 
டப்ப அவர்கள்‌ குடிப்பது. 
அவர்களுடைய வயிற்றின்‌ ஆழத்திற்கே 
போய்விடும்‌. 


ஜனங்கள்‌, கர்த்தருடைய 


ஒபதியா - விரிவுரை 
OBADIAH- COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


வம்சத்தார்‌ இப்போது 
உபத்திரவங்களைப்‌ பார்த்து. 
சந்தோஷப்படுகிறார்கள்‌. 
கர்த்தருடைய ஜனத்திற்கு வந்த உபத்திரவம்‌ 
ஏதோமியருக்கும்‌ வரும்‌. ஏதோமியருக்கு 
உபத்திரவம்‌ அதிகமாயிருக்கும்‌. 
அந்த உபத்திரவம்‌ ஏதோமியரைவிட்டு 
சீக்கிரத்தில்‌ நீங்காது. ஏதோமியர்‌ 
உபத்திரவத்தின்‌ பாத்திரத்தில்‌ குடித்து 
விழுங்கியிருப்பதினால்‌, அவர்கள்‌ அதிக 
நேரம்‌ வெறித்திருப்பார்கள்‌. அவர்கள்‌ 
அதிககாலம்‌. உபத்திரவங்களை 
அனுபவிப்பார்கள்‌. 


சீயோன்‌ பர்வதம்‌ 
ஓப 1:17-21 


ஓய 117. ஆனாலும்‌ சீயோன்‌ 
பர்வதத்திலே தப்பியிருப்பார்‌ உண்டு, 
அவர்கள்‌ பரிசுத்தமாயிருப்பார்கள்‌; 
யாக்கோபின்‌ வம்சத்தார்‌ 


தங்களுடைய சுதந்தரங்கனைச்‌. 
சுதந்தரித்துக்கொள்வார்கள்‌.. 


ஒப 108. யாக்கோபு வம்சத்தார்‌ 
அக்கினியும்‌, யோசேப்பு வம்சத்தார்‌ 
அக்கினி ஜுவாலையுமாயிருப்பார்கள்‌; 
ஏசா. வம்சத்தாரோ வைக்கோல்‌ 
துரும்பாயிருப்பார்கன்‌; அவர்கள்‌ 
இவர்கனைக்கொளுத்தி, ஏசாவின்‌ 
வம்சத்தில்‌ மீதியிராதபடி இவர்களைப்‌: 
பட்சிப்பார்கன்‌; கர்த்தர்‌ இதைச்‌. 
சொன்னார்‌. 


ஓய 1:19. தென்தேசத்தார்‌ ஏசாவின்‌: 
மலையையும்‌, சமனான தேசத்தார்‌ 
பெலிஸ்தரின்‌' தேசத்தையும்‌ 
சுதந்தரித்துக்கொன்வார்கன்‌; அவர்கள்‌ 
எப்பிராயிமின்‌. நாட்டையும்‌, 
சமாரியாவின்‌. நாட்டையும்‌ 
சுதந்தரித்துக்கொன்வார்கன்‌; 

பென்யமீன்‌ மனுஷர்‌ கீலேயாத்தையும்‌ 
சுதந்தரித்துக்கொன்வார்கன்‌. 


ஓய சர்பாத்மட்டும்‌ 
க்ளினிக்‌ சிறைப்பட்டுப்‌ 
போன இஸ்ரவேல்‌ புத்திரராகிய இத்தச்‌ 
சேனையும்‌, சேப்பாராத்தில்‌ 
எருசலேம்‌ 
தென்திசைப்‌ 
௬தத்தரித்துக்‌ 


சிறைப்பட்டுப்போன 
தகரத்தாரும்‌ 
பட்டணங்களைச்‌. 





i FTE 
ETT 


ஒப 1:௮1. ஏசாவின்‌ பர்வதத்தை 
தியாயத்தீர்ப்பதற்காக இரட்சகர்கன்‌ 
சியோன்‌ பர்வதத்தில்‌ வத்தேறுவார்கள்‌; 
அப்பொழுது ட்‌ 
கர்த்தருடையதாய்‌ இருக்கும்‌. 


இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
தம்முடைய ஜனத்தின்‌ இரட்சிப்பை 
வாக்குத்தத்தங்களினால்‌ உறுதிபண்ணுகிறார்‌. 
யோவேலும்‌, ஆமோசும்‌ இரட்சிப்பைப்பற்றி 
தீர்க்கதரிசனம்‌. சொன்னதுபோல, 
ஒபதியாவும்‌ இரட்சிப்பைப்பற்றி 
தீர்க்கதரிசனம்‌ சொல்லுகிறார்‌ 

பாபிலோன்‌. 
சிறையிருப்பிலிருந்து. 
விடுவிக்கப்பட்டு, தங்கள்‌ தேசத்திற்கு, 
திரும்பி வரும்போது, இந்த 
தீர்க்கதரிசனத்தின்‌ ஒரு பகுதி நிறைவேறும்‌. 
இரட்சிப்பின்‌ தீர்க்கதரிசனம்‌ கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்துவின்‌ மூலமாக பரிபூரணமாக 
நிறைவேறும்‌. 


சீயோன்‌ 
உண்டாகும்‌. 

தப்பிமிருப்பார்‌ உண்டு! 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ 


தேசத்து 
யூதர்கள்‌ 


(ஒப 147) என்று 
சீயோன்‌ மலை 
மலையில்‌, 


த்தின்‌ பாத்திரத்திலே 
வன்‌ னல்‌ அவர்களில்‌ அநேகர்‌ 
அழிந்துபோகாமல்‌, அழிவுக்கு: 
தப்பித்துக்கொள்வார்கள்‌. 


எங்கே இரட்சிப்பு இருக்கிறதோ அங்கே. 
பரிசுத்தம்‌ இருக்கும்‌. “சீயோன்‌ பர்வதத்திலே 
தப்பியிருப்பார்‌ உண்டு, அவர்கள்‌ 
பரிசுத்தமாயிருப்பார்கள்‌" (ஒப 1:7) என்று 
கர்த்தர்‌ வ்‌ சீயோன்‌ புத்திரர்‌ 
பரிசுத்தமாயிருப்பது தங்களை 
பதப்‌ வாக்‌ இந்த இரட்சிப்பைப்‌ 
பெற்றுக்கொள்வதற்கு அவர்கள்‌ 
தங்களைத்‌ தகுதிப்படுத்திக்கொள்வார்கள்‌. 
கர்த்தர்‌ எங்கெல்லாம்‌ தம்முடைய 
மகிமையைத்‌ திட்டமிடுகிறாரோ, 
அங்கெல்லாம்‌ அவர்‌ தம்முடைய கிருபையைக்‌ 
கொடுக்கிறார்‌. 


ஒபதியா - விரிவுரை 
OBADIAH- COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இரட்சிப்பும்‌ பரிசுத்தமாகுதலும்‌ விரிந்து 

பரவும்‌. இது இஸ்ரவேல்‌ வம்சத்தாரை 

ஆளுகை செய்யும்‌. யாக்கோபின்‌ 

வம்சத்தார்‌ தங்களுடைய சுதந்தரங்களை 

சுதந்தரித்துக்கொள்வார்கள்‌. அவர்களுடைய 

சீயோன்‌ மலையும்‌ 

கர்த்தருடைய 

பர்வதத்திலே 

இரட்சிப்பையும்‌ 

பெற்றுக்கொள்வார்கள்‌. அவர்கள்‌ 
பரிசுத்தமாயும்‌ இருப்பார்கள்‌. 


கர்த்தருடைய சுவிசேஷ சபை 
புறஜாதியார்‌ மத்தியிலே ஸ்தாபிக்கப்படும்‌. 
கர்த்தருடைய சபையானது. 
பலுகிப்பெருகும்‌. 
புறஜாதியாருடைய 
சுதந்தரிக்கும்போது. 
அவர்களுடைய 
சுதந்தரித்துக்கொள்கிறார்கள்‌. 
தங்களை ஒப்புக்கொடுக்கிறவர்கள்‌, 
தங்களிடத்திலுள்ள எல்லாவற்றையும்‌ 
கர்த்தருக்கு ஒப்புக்கொடுத்துவிடுகிறார்கள்‌. 


இருதயங்களை 
அவர்கள்‌ 
சுதந்தரங்களை 
கர்த்தருக்கு 


யாக்கோபின்‌ வம்சத்தார்‌ தங்களுடைய 
சுதந்தரங்களை எவ்வாறு, 
சுதந்தரிந்துக்கொள்வார்கள்‌ என்பதையும்‌ 
கர்த்தர்‌ இங்கு  தெளிவுபடுத்துகிறார்‌. 
யாக்கோபின்‌ வம்சத்தார்‌ 
அக்கினியாயிருப்பார்கள்‌. யோசேப்பு 
வம்சத்தார்‌ அக்கினி 
ஜுவாலையாயிருப்பார்கள்‌. கர்த்தர்‌ பட்சிக்கிற 
அக்கினியாயிருக்கிறார்‌. ஏசா வம்சத்தாரோ 
வைக்கோல்‌ துரும்பாயிருப்பார்கள்‌ (ஒப 148) 


இயேசுகிறிஸ்துவின்‌ சுவிசேஷம்‌ 
யாக்கோபின்‌ வம்சத்தாருக்கும்‌, யோசேப்‌ 
வம்சத்தாருக்கும்‌ பிரசங்கிக்கப்படும்‌. 
கிறிஸ்துவின்‌ சுவிசேஷம்‌ அவர்களுடைய 
இருதயங்களை உருக்கும்‌ 
அக்கினியாயும்‌, அக்கினி ஜுவாலையாயும்‌ 
இருக்கும்‌. அவர்களிடத்திலள்ள 
களிம்பையெல்லாம்‌ உருக்கி சுத்திகரிக்கும்‌. 

வம்சத்தாரும்‌, யோசேப்பின்‌ 
வம்சத்தாரும்‌. ஆலியானவருடைய 
ப்‌ ம்‌ ஆவியானவர்‌ 
ஜுவாலையாக 


அண்வசிவதினாகம்‌ சந்திகரிக்கப்படவார்க்‌. 


யாக்கோபின்‌ 





f= FTN 
TT 


கர்த்தர்‌ 


வார்த்தைகளைப்‌ 
கர்த்தருடைய 

அக்கினியைப்போல இருக்கிறது. 
மரங்களைப்போல இருக்கிறார்கள்‌. அக்கினி 
மரங்களைப்‌ பட்சிப்பதுபோல, கர்த்தருடைய 
வசனம்‌ மனுஷருடைய இருதயங்களையும்‌, 
ஆத்துமாக்களையும்‌ பட்சிக்கும்‌. 


ஆசையால்‌ சேனைகளின்‌ தேவனாகிய 
என்னவென்றால்‌: 
நீங்கள்‌ வார்த்தையைச்‌ 
சொன்னபடியினால்‌, இதோ, நான்‌ உன்‌ 
வாயிலிட்ட என்‌ வார்த்தைகளை அக்கினியும்‌, 
இந்த ஜனத்தை விறகும்‌ ஆக்குவேன்‌, அது. 
அவர்களைப்‌ பட்சிக்கும்‌" (எரே 5:14) 


கர்த்தர்‌ 


பொன்னை அக்கினியில்‌. 
உருக்கும்போது பொன்‌ புடமிடப்படும்‌. அது 
சுத்தப்பொன்னாக மாறும்‌. அக்கினியினால்‌. 
புபமிடப்படாத மீதமான பகுதி 
புகைந்துபோகும்‌. 

பட்சிக்கும்‌. 


ங்ரவேல்‌ ம்சத்த। 
சிறைப்பட்டுப்போனவர்களாயிருக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ தங்கள்‌ சொந்த க்கத்‌ 
மறுபடியும்‌ சுதந்தரிப்பார்கள்‌. 
புத்திரருடைய தேசத்தின்‌ 
விஸ்தாரம்பண்ணப்படும்‌. 
ஜாதியாரில்‌ அநேகர்‌ 
தங்கள்‌ மார்க்கமாக ஏற்றுக்கொள்வார்கள்‌. 
யூதமார்க்கத்தமைந்த புறஜாதியார்‌ யூதரோடு 
ஐக்கியமாயிருப்பார்கள்‌. ர்களும்‌ 
யூதர்களோடு சேர்ந்து தேசத்தை 
சுதந்தரித்துக்கொள்வார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ தேசம்‌, தெற்கு 
யும்‌. வடக்கு. 
இரண்டு தேசங்களாகப்‌ 
பிரிந்திருந்த இஸ்ரவேல்‌ தேசம்‌, மறுபடியும்‌ 
சமஸ்த இஸ்ரவேல்‌ தேசமாகும்‌. இவர்களுக்கு 
ஒரே விதமான ஆராதனை முறைமைகள்‌ 
இருக்கும்‌. வர்களுடைய ராஜ்யம்‌ ஒரே 
எாஜ்யமாய்‌ . குகை செய்யப்பட்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரரும்‌ யூதாவின்‌ புத்திரரும்‌ 
சகோதரராகவும்‌ சிநேகிதராகவும்‌ 
இருப்பார்கள்‌. இவர்கள்‌ ஒருவருக்கொருவர்‌ 
ஐக்கியமாயிருப்பார்கள்‌. 


ஒபதியா - விரிவுரை 
OBADIAH- COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இஸ்ரவேல்‌ புத்திரரும்‌ யூதாபுத்திரரும்‌ 
கானானியரை  குதந்தரித்துக்கொள்வார்கள்‌. 
சர்பாத்மட்டும்‌. கானானியருக்குள்ளே. 
சிறைப்பட்டுப்போன இஸ்ரவேல்‌ புத்திரராகிய 
சேனையும்‌, சேப்பாராத்தில்‌ 
எருசலேம்‌ நகரத்தாரும்‌ 
பட்டணங்களைச்‌ 

சுதந்தரித்துக்கொள்வார்கள்‌ (ஒப 1:20). 

நகரம்‌ 


சீதோனிலுள்ளது. 
நகரத்தார்‌ தென்திசை 
பட்டணங்களை சுதந்தரித்துக்கொள்வார்கள்‌. 
அவர்கள்‌ சேப்பாராத்‌  வரையிலுமுள்ள 
பட்டணங்களையெல்லாம்‌  சுதந்தரிப்பார்கள்‌. 
யூதர்களின்‌ எல்லைகள்‌ எல்லா திசைகளிலும்‌ 
விஸ்தரிக்கப்படும்‌. 


தென்தேசத்தார்‌ ஏசாவின்‌ மலையையும்‌, 
சமனான தேசத்தார்‌ பெலிஸ்தரின்‌ 
தேசத்தையும்‌ சுதந்தரித்துக்கொள்வார்கள்‌; 
அவர்கள்‌. எப்பிராமீமின்‌ நாட்டையும்‌, 
சமாரியாவின்‌ நாட்டையும்‌ சுதந்தரித்துக்‌ 
கொள்வார்கள்‌: பென்யமீன்‌ மனுஷர்‌ 
கீலேயாத்தையும்‌ சுதந்தரித்துக்கொள்வார்கள்‌ 
(ஒப 119) 

இஸ்ரவேல்‌ தேசத்தின்‌ 
விஸ்தாரமாக்கப்படும்‌ 
இஸ்ரவேல்‌ |த்திரர்‌, 
சுதந்தரித்துக்கொள்வார்கள்‌ 
வேதபண்டிதர்கள்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 
இயேசுகிறிஸ்துவின்‌ 
ஸ்தாபிக்கப்படுவதை 
விளக்குகிறது. 
சுவிசேஷ இஸ்ரவேலாயிருக்கிறார்கள்‌. 
வளரும்போது, இங்கு சொல்லப்பட்டிருக்கிற 
தீர்க்கதரிசனமும்‌ நிறைவேறும்‌. 

இந்தப்‌ பூமியில்‌ இரட்சகரின்‌ ராஜ்யம்‌ 
ஸ்தாபிக்கப்படும்‌. மூலமாக 
கர்த்தருடைய  ஜனத்திற்கு முதலும்‌, 
அவருடைய சத்துருக்களுக்கு ட்கமும்‌ 
உண்டாகும்‌. 


சர்பாத்‌ 
எருசலேம்‌ 


எல்லைகள்‌ 
என்பதற்கும்‌, 
பட்டணங்களை 
என்பதற்கும்‌ 
ஆலிக்குரிய விளக்கம்‌ 
இந்தப்‌ பூமியில்‌ 


“ஏசாவின்‌ பர்வதத்தை 
நியாயந்தீர்ப்பதற்காக இரட்சகர்கள்‌ சீயோன்‌ 
பர்வதத்தில்‌ வந்தேறுவார்கள்‌; அப்பொழுது 
ராஜ்யம்‌ கர்த்தருடையதாய்‌ இருக்கும்‌” 
(ஒப 1:21) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 





ழ்‌ யனா 
யாய 


கர்த்தருடைய ராஜ்யம்‌ கிறிஸ்துவின்‌: 
ராஜ்யமாயிருக்கும்‌. சீயோன்‌ பர்வதம்‌. 
இரட்சிக்கப்படும்‌. இரட்சகர்கள்‌ சீயோன்‌ 
பர்வதத்தில்‌ வந்து ஏறுவார்கள்‌. 
சுவிசேஷத்தைப்‌ பிரசங்கிக்கிறவர்கள்‌ 


கேட்கிறவர்களையும்‌ இாப்ரந்துக்கொள்ள 
வேண்டும்‌. சுவிசேஷத்தைப்‌ 
பிரசங்கிக்கிறவர்கள்‌ கிறிஸ்துவுக்கு உடன்‌ 
வேலையாட்களாயிருக்கிறார்கள்‌. 


ஏசாவின்‌ பர்வதம்‌ நியாயந்தீர்க்கப்படும்‌. 
சீயோன்‌ பர்வத்தில்‌ வந்து ஏறுகிற 
இரட்சகர்களே. ஏசாவின்‌ பர்வத்தை 
நியாயந்தீர்ப்பார்கள்‌. அவர்களுடைய 
வாயில்‌ சுவிசேஷ வார்த்தை இருக்கிறது. 


ஒபதியா - விரிவுரை 
OBADIAH- COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சுவிசேஷம்‌ பாவங்களை உணர்த்துகிறது. 
பாவிகளைக்‌ கண்டிக்கிறது. தேவனுடைய 
பராமரிப்பில்‌, அவருடைய தெய்வீக 
ஆதினத்தில்‌, அவருடைய 


வேதவாக்கியங்களெல்லாம்‌ நிறைவேறும்‌. 


கர்த்தருடைய சபைக்கு உபத்திரவங்கள்‌ 


ஏசாவின்‌ பர்வதத்தை நியாயந்தீர்க்கிறார்‌. 





ழ்‌ நள 
யாய 


யோனாவின்‌ புஸ்தகம்‌ 
தீர்க்கதரிசிகளின்‌ புஸ்தகங்களுக்கு நடுவே 
'கோர்க்கப்பட்டிருக்கிறது. இந்தப்‌ புஸ்தகத்தை 
தீர்க்கதரிசன புஸ்தகம்‌ என்று 
சொல்லுவதற்கு பதிலாக, சரித்திர புஸ்தகம்‌ 
என்று சொல்லுவது சிறப்பாகுமிருக்கும்‌. 
இந்தப்‌ புஸ்தகத்தில்‌, டன்‌ நாற்பதுநாள்‌ 
உண்டு, அப்பொ நினிவே 
குவிழ்க்கப்பட்டுப்போம்‌” (லோனா 34) என்னும்‌ 
ஒரே ஒரு தீர்க்கதரிசன வாக்கியம்‌ 
மாத்திரமே சொல்லப்பட்டிருக்கிறது. 


இந்தப்‌ புஸ்தகத்தில்‌ எழுதப்பட்டிருக்கிற 
மத்த. சங்கக்கார இந்த. தீர்க்கதரிசன 
வாக்கியத்திற்கு முன்னுரையாகவோ அல்லது 
அதன்‌ பின்னுரையாகவோ 
எழுதப்பட்டிருக்கிறது. 


இந்தப்‌ புஸ்தகத்தின்‌ ஆசிரியர்‌ யோனா. 
தீர்க்கதரிசிகளைப்போலவே, 
னவ தன்னுடைய தப்பிதங்களை 
இந்தப்‌ புஸ்தகத்தில்‌ எழுதியிருக்கிறார்‌. இந்தப்‌ 
புஸ்தகம்‌ தேவனுடைய நாமமகிமைக்காகவே 
எழுதப்பட்டிருக்கிறது. மனுஷருடைய 
புகழ்ச்சிக்காக எழுதப்படவில்லை. 
இராஜாக்கள்‌ புஸ்தகத்தில்‌: 
 யோனாவைப்பற்றி குறிப்பு 
சொல்லப்பட்டிருக்கிறது. 


ஒரு 


யோனா - விரிவுரை 
JONAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


'காத்தேப்பேர்‌ ஊரானாகிய அமித்தாய்‌ 
என்னும்‌ தீர்க்கதரிசியின்‌ குமாரன்‌ யோனா 
என்னும்‌ தம்முடைய 

காரனைக்கொண்டு இஸ்ரவேலின்‌ 
தேவனாகிய கர்‌, சொல்லி 
யிருந்த வார்த்தையின்படியே, அவல்‌ 
ஆமாத்தின்‌ எல்லை முதற்கொண்டு 
சமபூமிமின்‌ குடல்மட்டுமுள்ள 
இஸ்ரவேலின்‌: எல்லைகளைத்‌ 

ம்பர்‌ சேர்த்துக்கொண்டாள்‌"' 
(2இராஜா 14:25), 


இரண்டாம்‌ எரொபெயாமின்‌ காலத்தில்‌ 
யோனா கர்த்தருடைய கிருபையின்‌ 
செய்தியை இஸ்ரவேல்‌ வம்சத்தாருக்கு 
தீர்க்கதரிசனமாய்ச்‌ சொன்னார்‌. இரண்டாம்‌ 
எரொபெயாம்‌ ஆமாத்‌ எல்லை முதற்கொண்டு 
சமபூமிமின்‌ கடல்‌ 

இஸ்ரவேலின்‌ எல்லைகளை 
சேர்த்துக்கொண்டார்‌. 


தேவனாகிய கர்த்தர்‌ 
என்னும்‌ தம்முடைய 
ஊழியக்காரனைக்கொண்டு சொல்லியிருந்த 
வார்த்தையின்படியே, 'ண்டாம்‌ 
எரொபெயாம்‌ இஸ்ரவேலின்‌ எல்லைகளை 
திரும்ப சேர்த்துக்கொண்டார்‌. 
யோனா 25 பலவீனமான மனுஷன்‌. 
யோனா பாவங்களுக்காக 
னத்‌ கர்த்தர்‌ தம்முடைய 
கிருபையினாலும்‌ இரக்கத்தினாலும்‌ அவரை 
மன்னிக்கிறார்‌. மனந்திரும்புகிற 
பாவிகளை கர்த்தர்‌ மன்னிப்பார்‌ என்பதற்கு 
யோனாவின்‌. சரித்திரம்‌ ஓர்‌ 
அத்தாட்சியாயிருக்கிறது. 





i FTE 
ETT 


கர்த்தர்‌ யோனாவிடம்‌, மகாநகரமாகிய 
நினிவேக்குப்போய்‌, அதற்கு விரோதமாக. 
பிரசங்கிக்குமாறு சொல்லுகிறார்‌ 
(யோனா 1:12). கர்த்தருடைய 
கட்டளைக்கு கீழ்ப்படிய 
மறுத்துவிடுகிறார்‌ (யோனா. 13. 
யோனாவுடைய  கீழ்ப்படியாமையினிமித்தமாக 
கர்த்தர்‌ சமுத்திரத்தின்மேல்‌ பெருங்காற்றை 
வரவிடுகிறார்‌ (யோனா 1:7-10). 
கொந்தளிக்கும்‌ 

அமைதிப்படுத்துவதற்காக 
யோனாவை எடுத்து சமுத்திரத்திலே 
போடுகிறார்கள்‌ (யோனா 11-16), யோனா 
ஒரு பெரிய மீன்‌ வயிற்றிலே இராப்பகல்‌ 
மூன்று நாள்‌ இருக்கிறார்‌ (யோனா 1:77). 


யோனா 


சமுத்திரத்தை 
மாலுமிகள்‌ 


மகா நகரமாகிய நினிவே 
யோனா 1:1-8 


யோனா Hi 

குமாரனாகிய 

கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, 
அவர்‌: 


யோனா 
நகரமாகிய 


12. நீ எழுந்து மகா 
'தினிவேக்குப்‌ போய்‌, 
அதற்கு விரோதமாகப்‌ பிரசங்கி; 
அவர்களுடைய அக்கிரமம்‌ எண்‌ 
சமுகத்தில்‌ வந்து எட்டினது என்றார்‌. 


யோனா 1:8. அப்பொழுது யோனா 
கர்த்தருடைய சமுகத்தினின்று 
விலகி, தர்ஷீசுக்கு ஓடிப்போகும்படி. 
எழுந்து, யோப்பாவுக்குப்போய்‌, 
தர்ஷீசுக்குப்போகிற ஒரு கப்பலைக்‌ 
கண்டு, கூலி கொடுத்து, தான்‌ 
கர்த்தருடைய சமுகத்தினின்று. 
விலகும்படி, அவர்களோட, தர்ஷீசுக்குப்‌ 
போகக்‌ கப்பல்‌ ஏறினான்‌. 


கபடமில்லாதவர்களாயிருக்கவேண்டும்‌. 


யோனா - விரிவுரை 
JONAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தேசத்தின்‌ பாவங்களுக்காகவும்‌, 
அக்கிரமங்களுக்காகவும்‌, ஜனங்கள்‌ 
புறாவைப்போல கண்ணீர்விட்டு அழவேண்டும்‌. 


யோனா அமித்தாயின்‌ 
அமித்தாய்‌ என்னும்‌ பெயருக்கு 
சத்தியம்‌" என்று பொருள்‌. 
தீர்க்கதரிசிகள்‌, 
குமாரராயிருக்கவேண்டும்‌. 
குமாரனாகிய யோனாவுக்கு 
வார்த்தை உண்டாயிற்று. 


குமாரன்‌ 
“என்னுடைய 

கர்த்தருடைய 
ம்‌ 


அமித்தாயின்‌ 
கர்த்தருடைய 


நீ எழுந்து மகா நகரமாகிய 
நினிவேக்குப்‌ போய்‌, அதற்கு விரோதமாகப்‌ 
பிரசங்கி: அவர்களுடைய அக்கிரமம்‌ என்‌ 
சமுகத்தில்‌ வந்து எட்டினது'' (யோனா 1:2) 
என்று கர்த்தர்‌ யோனாவுக்கு, 
கட்டளைகொடுக்கிறார்‌. 


அசீரிய பேரரசின்‌ 
மகாபிரதான பட்டணம்‌. இது ஒரு மகாநகரம்‌. 


அந்தத்‌ தேசத்திலிருந்து அசூர்‌ 
புறப்பட்டுப்போய்‌, நினிவேயையும்‌, ரெகொபோத்‌ 
பட்டணத்தையும்‌, காலாதையும்‌, நினிவேக்கும்‌ 
காவாகுக்கும்‌ 

னான்‌; இது, 
(ஆதி 10112). 


மகாநகரமாகிய 
ஏராளமான 
வாசம்பண்ணுகிறார்கள்‌. 
அதிகாரமும்‌, 
அதிகமாயிருக்கிறது. பூமியின்‌ 
நினிவே பட்டணத்தை பல 
ஆட்சிசெய்து. வந்தார்கள்‌. 
பட்டணங்களாகயிருந்தாலும்‌, பெரிய 
தலைவர்களாகயிருந்தாலும்‌ அவர்கள்‌ 
சுயமாக ஆட்சி செய்வதில்லை. அவர்கள்‌ 
எல்லோருமே கர்த்தருடைய ஆளுகையின்கீழ்‌ 
ஆளுகை செய்கிறார்கள்‌. 


நினிவே புறஜாதியாரின்‌ பட்டணம்‌, 
இங்கு கர்த்தரை ஆராதிக்கும்‌ ஆராதனை 
இல்லை. நினிவேயின்‌ ஜனங்களிடத்தில்‌ 
கர்த்தரைப்பற்றிய அறிவும்‌ ஞானமும்‌ இல்லை. 
நினிவே மகாநகரமாகமிருந்தாலும்‌, அது 
துன்மார்க்கமான நகரமாகவும்‌ இருக்கிறது. 
நினிவேயின்‌ மனுஷர்‌ துணிகரமாய்ப்‌ பாவம்‌ 
செய்கிறார்கள்‌. யோனா நினிவேக்கு 
விரோதமாக கர்த்தருடைய செய்தியை 
பிரசங்கிக்கவேண்டும்‌. 


ராஜாக்கள்‌ 
காலங்களாக 
பெரிய 





i THE 
TT 


நினிவே மனுஷருடைய அக்கிரமங்களை 
அவர்களுக்கு விரோதமாக எடுத்துச்‌ 
சொல்லவேண்டும்‌. ர்‌ 
அக்கிரமங்களினிமித்தமாக 
கோபமும்‌, அவருடைய 
அவர்கள்மீது வரும்‌ என்றும்‌, மகாநகரமாகிய 
நினிவே அழிந்துபோகும்‌ என்றும்‌ யோனா 
அவர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை 
பிரசங்கம்பண்ணவேண்டும்‌. 

கர்த்தர்‌ யோனாவிடம்‌, “நீ 
நகரத்திற்கு விரோமாகப்‌ பிரசங்கி" என்று 
கட்டளை கொடுக்கிறார்‌. யோனா 
கர்த்தருடைய வார்த்தையை முணுமுணு 
என்று முனங்கக்கூடாது. மெதுவாகப்‌ 
பேசக்கூடாது. காதுள்ளவர்கள்‌ கேட்கும்‌ 
வகையில்‌, யோனா கர்த்தருடைய செய்தியை 
உரத்த  சத்தமாகவும்‌, தெளிவாகவும்‌ 
பேசவேண்டும்‌. நினிவேயின்‌ தெருக்களில்‌ 
பிரசங்கம்பண்ணவேண்டும்‌. 


நினிவே 


நகரம்‌ 
நாவுக்கு அதற்கு 
கர்த்தருடைய 
ப்படுத்த நடத்து 


ள்மார்க்கமான 
ட விரோதனக 
செய்தி 
நினிவேக்கு 


மகாநகரமாகிய நினிவேக்குப்போ" 
கட்டளை கொடுக்கிறார்‌ 


கர்த்தருடைய வார்த்தைக்‌ 
கீழ்ப்படிந்து நன்கு போகரிடம்‌ 
அங்கே, அந்த நகரத்திற்கு விரோதமாக, 
கர்த்தருடைய செய்தியை, உரத்த சத்தமாய்ப்‌ 
பிரசங்கம்பண்ணவேண்டும்‌. அவர்களுடைய 
தன்மார்க்கத்தை அவர்களுக்கு எடுத்துச்‌ 
சொல்லவேண்டும்‌. நினிவே நகரத்தாருடைய 
அக்கிரமம்‌ கர்த்தருடைய சமுகத்தில்‌ வந்து 
எட்டியிருக்கிறது. 


கர்த்தர்‌ பல சமயங்களில்‌, தம்முடைய 
தீர்க்கதரிசிகளிடம்‌, தம்முடைய செய்தியை 
வெளிப்படுத்தி, அந்தச்‌ செய்தியை 
அருகாமையிலுள்ள தேசங்களுக்கு யார்‌ 
மூலமாவது அனுப்புமாறு கட்டளை 
கொடுப்பார்‌. ஆனால்‌ இங்கேயோ, கர்த்தர்‌ 


போகச்சொல்லுகிறார்‌. 
கர்த்தர்‌ தனக்கு கொடுத்த செய்தியை, 
யோனா சுமந்துகொண்டு, நினிவே 
நகரத்திற்குப்போகவேண்டும்‌. 


யோனா - விரிவுரை 
JONAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யோனாவோ கர்த்தருடைய கட்டளைக்கு 

ப்‌ நினிலேக்கு போக 

ர்‌ கர்த்தருடைய 

விலகிப்போய்விடுகிறார்‌. 

நினிவேக்கு போகாமல்‌, 
தர்ஷீசுக்குப்போக கப்பல்‌ ஏறுகிறார்‌. 


கர்த்தருடைய 

விலகி,  தர்வீசுக்கு 
ஓடிப்போகும்படி எழுந்து, யோப்பாவுக்குப்போய்‌, 
தர்ஷீசுக்குப்போகிற ஒரு கப்பலைக்‌ கண்டு, 
கூலி கொடுத்து, தான்‌ கர்த்தருடைய 
சமுகத்தினின்று விலகும்படி, அவர்களோட 
தர்ஷீசுக்குப்‌ போகக்‌ கப்பல்‌ ஏறினான்‌” 
(யோனா 1:3). 


யோனாவுக்கு எந்த ஊருக்கும்‌ போக 
பிடிக்கவில்லை. கர்த்தருடைய 
சமுகத்தைவிட்டு விலகி ஒடிப்போய்விட 
வேண்டும்‌ என்பதே அவருடைய விருப்பம்‌. 
யோனா கர்த்தரிடத்தில்‌ எங்கு 
போகவேண்டும்‌ என்று விசாரிக்கவில்லை. 
பரிசுத்த ஆலியானவரிடத்தில்‌ விசாரிக்க 
வில்லை. அவர்‌ தன்னுடைய மாம்சத்தோடும்‌, 
இரத்தத்தோடும்‌ விசாரிக்கிறார்‌ 


யோனா இஸ்ரவேல்‌ தேசத்தைச்‌ 
சேர்ந்தவர்‌. அவர்‌ தன்னுடைய தேசத்தை 
நேசிக்கிறார்‌. தன்னுடைய தேசத்தை 
குறித்து வைராக்கியமாயிருக்கிறார்‌. 
அந்நிய தேசங்களைவிட 
இஸ்ரவேல்‌ தேசம்‌ 


க்‌ 
மற்ற 
தன்னுடைய 
செழித்திருக்கவேண்டும்‌, 
உயர்ந்திருக்கவேண்டும்‌ என்பது யோனாவின்‌ 
விருப்பம்‌. 


தேவனுடைய தெய்வீக வெளிப்பாடு 
இஸ்ரவேல்‌ வம்சத்தாருக்கு கொடுக்கப்‌ 
பட்டிருக்கிறது. இது இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
மிகப்பெரிய சிலாக்கியம்‌. 

அந்நிய 

பங்கு போடக்கூடாது 


மாத்திரமே உரியது என்பது யோனாவின்‌ 
எண்ணம்‌. 


கர்த்தர்‌ யோனாவிடம்‌ மகாநகரமாகிய 
நினிவேக்கு விரோதமாக பிரசங்கிக்க 
சொல்லுகிறார்‌. நினிவே ஜனத்தாருடைய 
அக்கிரமம்‌ கர்த்தருடைய சமுகத்தில்‌ வந்து 
எட்டியிருக்கிறது. கர்த்தர்‌ வயை, 
அவர்களுடைய பாவங்களினிமித்தமாக, 
அழிக்கப்போவதாக எச்சரிக்கிறார்‌. 





i FTE 
TT 


மகாகிருபையைப்பற்றியும்‌ நன்றாய்த்‌ தெரியும்‌. 
நினிவேயின்‌ ஜனங்கள்‌ தங்கள்‌ 
பாவங்களுக்கு மனந்திரும்பினால்‌, கர்த்தர்‌ 
அவர்களைத்‌ தண்டிக்கமாட்டார்‌. 
அவர்களுடைய ்‌ 
மன்னித்துவிடுவார்‌. 

அழிந்துபோகாது. 


“நீர்‌ இரக்கமும்‌ மன உருக்கமும்‌ நீடிய 
சாந்தமும்‌ மிகுந்த கிருபையுமுள்ளவரும்‌, 
தீங்குக்கு மனஸ்தா |றவருமான 
தேவனென்று அறிவேன்‌” (யோனா 4:2). 


கர்த்‌ இஸ்ரவேல்‌  வம்ரத்தாரை 
மாத்திரமே இர்ரவதிக்கவேண்டுபெண்று 
யோனா விரும்புகிறார்‌. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
கர்த்தருக்கு விசேஷமானவர்கள்‌. அவர்கள்‌ 
கர்த்தருக்கு, பிரியமானவர்கள்‌ 
தங்களைப்போல வேறு எந்த தேசத்தாரும்‌ 
அல்லது எந்த ஜாதியாரும்‌ கர்த்தருக்கு 
விசேஷமானவர்களாகவும்‌, அவருக்கு 
பிரியமானவர்களாகவும்‌ இருக்கக்கூடாது 
என்று யோனா நினைக்கிறார்‌ 


மகாநகரமாகிய நினிவேயின்‌ ஜனங்கள்‌, 
தங்கள்‌ அக்கிரமங்களுக்கு மனந்திரும்பி, 
கர்த்தருடைய சமுகத்தில்‌ பணிவோடு 
வந்தால்‌, கர்த்தர்‌ அவர்களை 
ஏற்றுக்கொள்வார்‌. அவர்களை ஆசீர்வதிப்பார்‌ 
இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரரை ஆசீர்வதிப்பதுபோல, 
அந்நிய தேசத்தாராகிய நினிவேமின்‌ 
ஜனங்களை ஆசர்வதிப்பது யோனாவுக்கு 
பிடிக்கவில்லை. ஆகையினால்‌ யோனா 
கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல்‌, 
தர்ஷீசுக்குப்போக கப்பல்‌ ஏறுகிறார்‌ 


யோனா முதலாவதாக. 
சமுகத்தினின்று 
யோப்பாவுக்குப்போகிறார்‌. 
இஸ்ரவேல்‌ தேசத்திலுள்ள 
'துறைமுகப்பட்டினாம்‌. அவர்‌ 
யோப்பாவிலிருந்து, நினிவேக்குப்போகிற 
கப்பலில்‌ ஏறவேண்டும்‌. ஆனால்‌ அவரோ 
அங்கே தர்ஷீசுக்குப்போகிற ஒரு 
கப்பலைக்கண்டு, கூலிகொடுத்து. 
அந்தக்‌ கப்பலில்‌ தர்ஷீசுக்குப்போகிறார்‌. 


கர்த்தருடைய 
விலகுகிறார்‌. 


யோப்பா 


முக்கியமான 


யோனா - விரிவுரை 
JONAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யோனா  யோப்பாவுக்குப்போகும்போது, 
தர்ஷீசுக்குப்போகும்‌ சூழ்நிலை சாதகமாக 
யிருக்கிறது. அவர்‌ யோப்பா 
துறைமுகத்திற்குப்‌ போனவுடனையே, 
அங்கே நினிவேக்குப்போகும்‌ கப்பல்‌ 
இல்லை. தர்ஷீகுக்குப்போகிற சுப்பல்தான்‌ 
இருக்கிறது. இந்தக்‌ கப்பல்‌. 
புறப்படுவதற்கும்‌. ஆயத்தமாயிருக்கிறது. 
ஆயத்தமாகயிருக்கிறவையெல்லாமே 
கர்த்தருடைய சித்தம்‌ என்றோ அல்லது 
திறக்கப்பட்டிருக்கிற வழிகளெல்லாமே 
கர்த்தருக்கு சித்தமான வழிகள்‌ என்றோ 
நாம்‌ எடுத்துக்கொள்ள முடியாது. 
யோனா யோப்பாவுக்குப்போய்‌ 
தர்ஷீசுக்குப்பேகிற ஒரு கப்பலைக்‌ 
காண்கிறார்‌. அந்தக்‌ கப்பலில்‌ 
தர்ஷீசுக்குப்பேக கூலி கொடுக்கிறார்‌. 
அதிலே மாலுமிகளும்‌, தர்ஷீசுக்குப்போகிற 
ம்‌ இருக்கிறார்கள்‌. அவர்களோடே 
யோனாவும்‌, தர்ஷீசுக்குப்போக 
ர்‌. இந்தக்‌ கப்பலில்‌ 
இருக்கிறார்கள்‌. 
தர்ஷீசுக்கு 
வியாபாரம்பண்ணப்போகிறார்கள்‌. 
போனா ஒரு வியாபாரியல்ல 
அவருக்கு  தர்ஷீசிலே ஒரு வேலையும்‌ 
இல்லை. கர்த்தர்‌ யோனாவை நினிவேக்குப்‌ 
போகச்‌ சொன்னார்‌. ஆனால்‌ யோனாவோ 
தர்ஷீசுக்குப்போகிறார்‌. கர்த்தருடைய 
சமுகத்தைவிட்டு விலகிப்போகிறார்‌. 
கர்த்தர்‌ தனக்கு கொடுத்த ஊழியப்‌ 
பொறுப்புக்களைவிட்டு விலகிப்போகிறார்‌. 
தன்னுடைய தீர்க்கதரிசன ஊழியத்தை 
விட்டே விலகிப்போகிறார்‌. 


யோனாவின்‌ அயர்ந்த நித்திரை 
யோனா 1:4,5 


யோனா கர்த்தர்‌ 
சழுத்திரத்தின்மேல்‌ பெருங்காற்றை 
வரவிட்டார்‌; அதினால்‌ கடலிலே கப்பல்‌ 
உடையுமென்று நினைக்கத்தக்க பெரிய 
கொத்தனிப்பு உண்டாயிற்று. 





i FTE 
TT 


யோனா 1:5. அப்பொழுது கப்பற்காரர்‌ 
பயத்து, அவனவன்‌ தன்தன்‌ தேவனை 
நோக்கி வேண்டுதல்செய்து, பாரத்தை 
லேகாக்கும்படிக்‌ கப்பலில்‌ இருந்த 
சுரக்குகனைச்‌ சமுத்திரத்தில்‌ எறிந்தூ 
விட்டார்கள்‌; போணாவோவென்றால்‌. 
கப்பலின்‌ கீழ்த்தட்டில்‌ இறங்கிப்போய்ப்‌ 
படுத்துக்கொண்டு, அயர்த்த 
'தித்திரையண்ணினான்‌. 


யோனா நினிவேக்குப்போகாமல்‌ 
தர்ஷீசுக்குப்போனாலும்‌, கர்த்தருடைய 
பிரசன்னம்‌ அவரோடு கூடவே போகிறது. 
கர்த்தர்‌ சமுத்திரத்தின்மேல்‌ பெருங்காற்றை 
வரவிடுகிறார்‌. கர்த்தர்‌ அனுப்புகிற காற்று 


போனாவைப்‌ பின்தொடகுகிறது பெருங்காற்று 
கடலிலே கொந்தளிப்பை 
க்கக்‌ கன வல்‌ உடையும்‌ 
என்று நினைக்கத்தக்க பெரிய கொந்தளிப்பு, 

ந்தப்‌ பெருங்காற்றால்‌ 


உண்டாயிற்று. 


தானாக 
கர்த்தரே 
பெருங்காற்றை 
இந்தப்‌ பெருங்காற்று 
யோனாவைப்‌ ப்தி அனுப்பப்படுகிறது. 
யோனா கர்த்தருடைய சமுகத்திலிருந்து, 
விலகி ஒடிப்போகிறார்‌. அவரை மறுபடியும்‌ 
தம்முடைய சமுகத்திற்கு அழைத்து 
வரவேண்டும்‌ என்பது, கர்த்தருடைய 
விருப்பம்‌. யோனா தம்முடைய கட்டளைக்கு 
கீழ்ப்படிந்து, நினிவேக்குப்போய்‌, அதற்கு 
விரோமாகப்‌ பிரசங்கம்பண்ணவேண்டும்‌. 
யோனாவை தம்முடைய ஊழியத்தில்‌ 
பயன்படுத்தவேண்டும்‌ என்று கர்த்தர்‌ 
விரும்புகிறார்‌. 
நாம்‌ கர்த்தருடைய 
விலகிப்போகும்போது, கர்த்தர்‌ நம்மை 
தம்முடைய சமுகத்திற்கு மறுபடியுமாம்‌. 
அழைத்து வருவது, அவருடைய சுத்தகிருபை. 
அவர்‌ கிருபையும்‌ 
இரக்கமுமுள்ளவராயிருப்பதினால்‌, நாம்‌ 
கர்த்தரைவிட்டு விலகி, காணாமல்போன 
ஆடுகளைப்போல அலைந்து திரிந்தாலும்‌, 
ர்த்‌ ம்மைத்‌ கண்டுபிடித்து. 
மறுபடியுமாகச்‌ 


சமுகத்திலிருந்து 


'சேர்த்துக்கொள்கிறார்‌. 


யோனா - விரிவுரை 
JONAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தம்மிடத்தில்‌ நம்மைச்‌ சேர்ப்பதற்கு, 
கர்த்தர்‌ யோனாவுக்கு பெருங்காற்றை 
வரவிட்டதுபோல, நம்முடைய வாழ்க்கையில்‌ 
பெருங்காற்றையோ,  சூறாவளிக்காற்றையோ 
அல்லது சுழல்காற்றையோ  வரவிடலாம்‌. 
நம்முடைய வாழ்க்கையில்‌ பெருங்காற்றைப்‌ 
போல பிரச்சனைகள்‌ வரும்போது, நாம்‌ 
கர்த்தரையே நோக்கிப்‌ பார்க்கவேண்டும்‌. 
நம்முடைய ஜீலியத்தை கர்த்தருக்கு 
மறுபடியுமாய்‌ ஒப்புக்கொடுக்கவேண்டும்‌. 

கர்த்தருக்கு விரோதமான பாவம்‌. 
நம்மிடத்தில்‌ காணப்படுகிறதா என்பதை 
ஆராய்ந்து பார்க்கவேண்டும்‌. நம்முடைய 
பாவங்களுக்கு மனந்திரும்பவேண்டும்‌. 
ர்த்தர்‌ நமக்கு விரோதமாக பெருங்காற்றை 
வரவிடுவதற்கு க்கம்‌ 
பாவிகளை 
பிரியமில்லை. 
பாவங்களுக்கு 
என்பதே கர்த்தருக்கு பிரியமானது. 

கப்பற்காரர்‌ பலத்த காற்றை கண்டு 
பயப்படுகிறார்கள்‌. ஆனால்‌ யோனாவோ 
அதைப்பற்றி கவலையற்றவராயிருக்கிறார்‌ 
யோனா கப்பலின்‌ கீழ்த்தட்டில்‌ இறங்கிப்போய்‌ 
படுத்துக்கொள்கிறார்‌ 


அவர்களுடைய 
த்க்‌ இதுபோன்ற பெருங்காற்றை 
ஏற்கெனவே  பார்த்திருப்பார்கள்‌. மற்ற 
காற்றுக்களைவிட, இப்போது அடிக்கிற 
காற்று மிகவம்‌ பயங்கரமான 
பெருங்காற்றாயிருக்கிறது. இது சூறாவளி 
காற்றாகவும்‌ புயல்காற்றாகவும்‌ இருக்கிறது. 
பலத்த காற்று கப்பலின்மேல்‌ மோதும்போது, 
தங்களுக்கு. ஆபத்து வந்திருப்பதை 
கப்பற்காரர்கள்‌ உணருகிறார்கள்‌. காற்றைப்‌ 
பார்த்து பயப்படுகிறார்கள்‌. 


கப்பற்காரர்‌ பயத்தினால்‌, அவனவன்‌ 
தன்‌ தன்‌ தேவனை நோக்கி வேண்டுதல்‌ 
செய்கிறான்‌. அவர்கள்‌ பாரத்தை 
இலேசாக்கும்படி சரக்குகளை சமுத்திரத்தில்‌ 
எரிந்துவிடுகிறார்கள்‌. ஆனாலும்‌ 
அவர்களுடைய பயம்‌ நீங்கவில்லை. 
கப்பற்காரரில்‌ வயதானவரும்‌ பயப்படுகிறான்‌. 
வாலிபனும்‌ பயப்படுகிறான்‌. பலசாலியும்‌ 
பயப்படுகிறான்‌. பராக்கிரமசாலியும்‌ 
பயப்படுகிறான்‌. 





i= FTN 
TT 


பெருங்காற்று திடீரென்று 
வந்திருக்கிறது. து சாதாரண 
புயல்காற்றைவிட பெரிய 
புயல்காற்றாயிருக்கிறது. மற்ற காற்றுகளின்‌ 
வேகத்தைவிட இந்தக்‌ காற்றின்‌ வேகம்‌ 
அதிகமாயிருக்கிறது. )து வலுவாகவும்‌ 
இருக்கிறது. கப்பற்காரர்‌ ஆபத்தை 
உணருகிறார்கள்‌. தங்களுடைய 
சுயபலத்தினாலோ,  சுயபராக்கிரமத்தினாலோ 
புயல்காற்றுக்கு தப்பிக்க முடியாது. என்பதை 
புரிந்துகொள்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
எல்லோரும்‌, அவனவன்‌ தன்‌ தன்‌ தேவனை 
நோக்கி வேண்டுதல்‌ செய்கிறான்‌. 
மனுஷரில்‌: நேகர்‌ ந்தக்‌ 
கப்ப்காரணைப்போகலே க்கிறாள்‌ 
தங்களுக்கு ஆபத்து வரும்போதுதான்‌ 
ஜெபம்பண்ணுகிறார்கள்‌. தங்களுக்கு பயம்‌: 
வரும்போதுதான்‌ கர்த்தரை நோக்கிப்‌ 
பார்க்கிறார்கள்‌. அது வரையிலும்‌ அவர்கள்‌ 
கர்த்தரிடத்தில்‌ ஜெபிக்கவும்‌ மாட்டார்கள்‌. 
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்‌ சொல்லவும்‌ 
மாட்டார்கள்‌. 


ம்‌ 
கற்றுக்கொள்ளவேண்டுபென்றால்‌, 
பிரயாணம்‌ மேற்கொள்ளவேண்டும்‌. கடலிலே. 
புயல்காற்று வீசம்‌. அப்போது. 
அதுவரையிலும்‌ ஜெபம்பண்ணாதவர்கள்கூட, 
ஜெபிக்க ஆரம்பித்து விடுவார்கள்‌. 


குப்பற்காரர்‌ ல தாருவரும்‌ தன்‌ தன்‌ 
நாக்கி வேண்டுதல்‌. 


தேவனை 
தங்களுடைய தெய்வம்‌ 
உதவிசெய்யவேண்டும்‌. 

- விண்ணப்பம்பண்ணுகிறார்கள்‌. 


செய்ய முடியுமோ, அதை! 
பகர்‌ செய்து பார்த்து விட்டார்கள்‌. 
பாரத்தை இலேசாக்கும்படி குப்பலிலிருந்த 
சரக்குகளை சமுத்திரத்தில்‌ 
எரிந்துவிட்டார்கள்‌. ஆனாலும்‌ புயல்காற்றில்‌ 
சிக்கி, கப்பல்‌ தத்தளிக்கிறது. 


மேற்கொண்டமோது.. 
வீசிற்று. 


யோனா - விரிவுரை 
JONAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


'மேலும்‌ பெருங்காற்றுமழையில்‌ நாங்கள்‌ 
மிகவும்‌ அடிபட்டபடியினால்‌, மறுநாளில்‌ சில 
சரக்குகளைக்‌ கடலில்‌ எறிந்தார்கள்‌. மூன்றாம்‌ 
நாளிலே கப்பலின்‌ தளவாடங்களை எங்கள்‌ 
கைகளினாலே எடுத்து எறிந்தோம்‌" 
(அப்‌ 271819). “திருப்தியாகப்‌ புசித்தபின்பு 
அவர்கள்‌ கோதுமையைக்‌ கடலிலே எறிந்து, 
கப்பலை இலகுவாக்கினார்கள்‌" (அப்‌ 27:38) 


கப்பற்காரர்‌ கப்பலிலிருந்த சரக்குகளை 
சமுத்திரத்திலே எறிந்து 
கொண்டிருக்கும்போது யோனா அங்கே 
இல்லை. யோனா அவர்களுக்கு உதவி செய்ய 
வரவில்லை. கப்பலுக்கு சேதம்‌ வந்தால்‌ 
கப்பற்காரருக்கும்‌ சேதம்‌ வரும்‌. அவர்களுக்கு 
சேதம்‌ வந்தால்‌ யோனாவுக்கும்‌ சேதம்‌ வரும்‌. 
அழிவு எல்லோருக்கும்‌ வரும்‌ என்பதினால்‌, 
எல்லோருமே கப்பற்காரரோடு சேர்ந்து, 
கப்பலிலிருந்து சரக்குகளை சமுத்திரத்தில்‌. 
எறிந்துகொண்டிருக்கிறார்கள்‌. 
யோனாவோவென்றால்‌ பலத்த 
காற்றைப்பற்றி கவலையற்றவராகயிருக்கிறார்‌. 
கப்பலுக்கு சேதம்‌ வருமே என்னும்‌ பயம்‌ 
அவரிடத்தில்‌ இல்லை. அவனவன்‌ தன்‌ தன்‌ 
தேவனை நோக்கி வேண்டுதல்‌ செய்யும்போது, 
யோனா தன்னுடைய தேவனாகிய 
கர்த்தரிடத்தில்‌ ஜெபம்பண்ணவில்லை. அவர்‌ 
கப்பலின்‌ கீழ்த்தட்டில்‌ இறங்கிப்போய்‌ 
படுத்துக்கொண்டு, அயர்ந்த நித்திரை 
பண்ணுகிறார்‌ 
பெருங்காற்றின்‌ சத்தம்‌ அவரை 
எழுப்பவில்லை. கர்த்தருடைய வார்த்தைக்கு 
கீழ்ப்படியாமல்‌, நினிவேக்குப்போகாமல்‌. 
தர்ஷீசுக்குப்போகும்‌ குற்றவுணர்வு 
வேதனைப்‌ 


பண்ணுகிறார்‌ (யோனா 1:5). 


மாலுமி 
யோனா 1:6 


யோனா 1:6, அப்பெ! 
அவனிடத்தில்‌ வந்து: தித்திரை 
பண்ணுகிறது என்ன? எழுந்திருந்து 
உன்‌ தேவனை நோக்கிவேண்டிக்கொண்‌; 
நாம்‌ அழித்துபோகாதபடிக்குச்‌ சுவாமி 
ஒருவேளை நம்மை தினைத்தருளூவார்‌ 


து மாலுமி 





i= FTE 
TT 


கர்த்தர்‌ பெசலெயேலை சகலவித 
வேலைகளையும்‌ செய்யும்படி தம்முடைய 
ஆவியினாலே நிரப்புகிறார்‌. பழைய ஏற்பாட்டுக்‌ 
காலத்திலும்‌ பரிசுத்த ஆவியானவர்‌ 
மனுஷரைத்‌ தமது ஆவியினாலே நிரப்பினார்‌. 
ஆவிக்குரிய வரங்கள்‌ என்பது ஆன்மீகக்‌ 
காரியங்களையும்‌, தொழிலில்‌ திறமைகள்‌, 
ஞானம்‌, அறிவு, ஆகியவற்றையும்‌ குறிக்கும்‌. 
(யாத்‌ 35:31-35). 


தேவனுடைய _ சித்தத்தை 
நிறைவேற்றுவதற்குத்‌ தேவன்‌ மனுஷருக்குத்‌ 
தெய்வீகத்‌ திறமைகளைக்‌ கொடுக்கிறார்‌. 
மனுஷருக்கு விசேஷித்த ஞானத்தையும்‌, 
அறிலவயும்‌ அருளி, அவனுடைய திறமையை 
வளப்படுத்துகிறார்‌. தனக்குத்‌ தெரிந்ததைப்‌ 
க்குப்‌ தேவனுடைய 
தீர்க்கதரிசிகள்‌, 


பெற்றுக்‌ 
ஊழியம்‌ 


ஆலியானவருடைய வரங்களைப்‌. 
கொண்டு, திறமையோடு 
செய்தார்கள்‌. 


ஒரு சிலர்‌ உலகப்பிரகாரமான 
வேலைகளையும்‌ நேர்த்தியாய்ச்‌ செய்கிறார்கள்‌. 
அந்த திறமைகளும்‌ அவர்களுக்கு 
பரத்திலிருந்தே வருகிறது. 

“நன்மையான எந்த ஈவம்‌ பூரணமான 
எந்த வரமும்‌ பரத்திலிருந்துண்டாகி, 
சோதிகளின்‌ பிதாவினிடத்திலிருந்து. 
இறங்கிவருகிறது: அவரிடத்தில்‌ யாதொரு 
மாறுதலும்‌ யாதொரு வேற்றுமையின்‌ 
நிழலுமில்லை' (யாக்‌ 127). 


அகோலியாபும்‌ 
வேலை 


பெசலெயேலும்‌, 
ஆரரிப்பக்கூடாரத்திலே 


செய்கிறார்கள்‌. அவர்கள்‌ கர்த்தருடைய 
ஆவியினால்‌ நிரப்பப்பட்டிருக்கிறார்கள்‌. புதிய 
ஏற்பாட்டுக்காலத்து, அப்போஸ்தலர்கள்‌ 
கூடாரத்தை 

கர்த்தர்‌ 


அறிவினாலும்‌ நிரப்புகிறார்‌. 


பெசலெயேலையும்‌ 
அகாலம்‌ விநோதமான வேலைகளை 
செய்வதற்காக பெயர்‌ சொல்லி 
அழைத்திருக்கிறார்‌. அவர்கள்‌ இருவரும்‌ 
திட்டமிடுகிறவர்களாக மாத்திரமல்ல, அந்த 
திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக வேலை. 
செய்கிறவர்களாயும்‌ இருக்கிறார்கள்‌. 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பெசலெயேலும்‌ அகோலியாபும்‌ 
ஆசரிப்புக்கூடாரத்தின்‌ வேலைகளை: 
செய்வதோடு, அந்த வேலைகளை எவ்வாறு 
செய்யவேண்டுமென்று மற்றவர்களுக்கு 
போதிக்கவும்‌ செய்கிறார்கள்‌. 

கர்த்தர்‌. 

தயத்திலும்‌, 
அகிசாமாகின்‌ குமாரனாகிய அகோலியாபின்‌ 
இருதயத்திலும்‌, போதிக்கும்‌ வரத்தையும்‌ 
அருளுகிறார்‌ (யாத்‌ 35:34). 
... பெசலெயேலும்‌ 
தங்களுக்கு கீழே 
செய்கிறவர்களுக்கு 
ன்‌ 


அகோலியாபும்‌ 
வேலை 


கட்டளை 
மாத்திரமல்ல, 
அவர்களுக்‌ வேலைகளை 
கத்றுக்கொடுக்கிறவர்களாகவம்‌. 
இருக்கிறார்கள்‌. மற்றவர்களை ஆளுகை 
செய்கிறவர்கள்‌, அவர்களுக்கு 
கற்றுக்கொடுக்கிறவர்களாயிருக்கவேண்டும்‌. 
கர்த்தர்‌ தங்களுக்கு கொடுத்திருக்கிற 
ஞானத்தையும்‌ புத்தியையும்‌ ம்‌ 
தலைவர்கள்‌ 
பணிபுரிகிறவர்களுக்‌ 
கொடுக்கவேண்டும்‌... 
ய்‌ மாத்திரமே 
தாங்களே 
இனுபலிக்கவேண்டும்‌. 


பேராசைப்படக்கூடாது. 


பெசலெயேல்‌ கோ; 
சேர்ந்தவன்‌. (யாத்‌ ட கிய 
தாண்‌ கோத்திரத்தைச்‌ க்கக்‌ 
ஆசரிப்புக்கூடாரத்தைச்‌ செய்யும்‌ 
வேலைகளுக்கு இவர்கள்‌ இருவரும்‌ பிரதான 
மேற்பார்வையாளராக இருக்கிறார்கள்‌. 
யாத்‌ 360-2), பரிசுத்த 
இவர்கள்‌ இருவருக்கும்‌. 
| இவர்களுக்குக்‌ 
கூடாரத்து 
வேலைகளைச்‌ செய்கிறார்கள்‌. ஆவியானவர்‌, 
அவர்களையும்‌ தமது ஆவியினால்‌ நிரப்பி, 
அவர்களுக்கு ஞானத்தையும்‌, அறிவையும்‌, 
விசேஷித்த தாலந்துகளையும்‌ கொடுக்கிறார்‌. 
(யாத்‌ கோ. தேவன்‌ இவர்கள்‌ 
எல்லோரையும்‌ அழைத்திருக்கிறார்‌. 
சித்திரத்தையல்‌ வேலை செய்வது, 
கற்களை வெட்டிப்‌ பதிப்பது ஆகியவை 
அகோலியாபின்‌ விசேஷித்த வரங்களாகும்‌. 
(யாத்‌ 38:23). 


வைத்துக்கொண்டு, 
மொத்தமாக 
என்று 





i al 
TT 


நோக்கிவேண்டிக்கொள்‌ : 

அழிந்துபோகாதடிக்குச்‌ சுவாமி 
ஒருவேளை நம்மை நினைத்தருளூவார்‌" 
(யோனா 1:6) என்று சொல்லுகிறார்‌. 


கப்பலிலுள்ளவர்கள்‌ உயிருக்கு 
போராடிக்கொண்டிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
தங்கள்‌ ஜீவனுக்காக ஜெபம்பண்ணுகிறார்கள்‌. 
அதேவேளையில்‌ மரித்துப்போவதற்கும்‌ 
தங்களை ஆயத்தம்பண்ணுகிறார்கள்‌. 
ஆனால்‌ யோனாவோ நிர்விசாரமாக, 
எதைப்பற்றியும்‌ சிந்திக்காமல்‌, கப்பலின்‌ 
கீழ்த்தட்டில்‌, அயர்ந்த நித்திரை 
பண்ணிக்கொண்டிருக்கிறார்‌. மாலுமி 
யோனாவிடம்‌, “நீ நித்திரை பண்ணுகிறது. 
என்ன" என்று கேட்கிறார்‌. 


மிரியராயிருக்கக்கூடாது. 
ஜெபிக்கவேண்டும்‌. நாம்‌ 
ஜீவிக்கக்கூடாது. மிகுந்த 
மிகுந்த எச்சரிப்போடும்‌ ஜீவிக்கவேண்டும்‌ 
யோனா சரத்‌ 
இவர்‌ நி 
அங்குள்ள 
நாமத்தினால்‌. 
ஆனால்‌ 
யோனாவைக்‌ 
கர்த்தருடைய 
செய்யவில்‌ 


டைய 
நகரத்திற்குப்‌ 
ஜனங்களை கர்த்தருடைய 
கடிந்துகொள்ள வேண்டும்‌. 
ழ்‌ கப்பல்‌ மாலுமி 
கடிந்துகொள்கிறார்‌ 
ஊழியத்தை சரியாக 
ன்றால்‌, விசுவாசிகள்‌: 
கடிந்துகொள்வார்கள்‌. 
பிள்ளைகளை நாம்‌. 
வளர்க்கவில்லையென்றால்‌, 
அவர்களைக்‌ 


கூட 
ம்ம்‌ 
கண்டித்து 
ஊரிலுள்ளவர்கள்‌ 
கண்டிப்பார்கள்‌. 


நம்மைக்‌ 


யோனா 
நினிவேயின்‌ 


நினிவேக்குப்போய்‌, 

ராஜாவை கர்த்தருடைய 

நாமத்தினால்‌ கடிந்துகொள்ளவேண்டும்‌. 

ஆனால்‌... மோனாவோ கர்த்தருடைய 

கட்டளைக்கு கீழ்ப்படியாமல்‌, கர்த்தருடைய 

விலகிப்போகிறார்‌. 

ராஜாவைக்‌ கடிந்துகொள்ள 

ஒரு கப்பலின்‌ மாலுமி 
குடிந்துகொள்கிறார்‌. 


யோனா - விரிவுரை 
JONAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சொல்லுகிறார்‌. 
ஜனங்களைப்‌ 
கர்த்தரிடத்தில்‌ 
என்று 
ஆனால்‌ யோனா 
சொல்லவேண்டியதை, மாலுமி அவரிடத்தில்‌ 
சொல்லுகிறார்‌. கர்த்தருடைய ஊழியத்தை 
அசட்டைபண்ணுகிறவருக்கு, இது போன்ற 
பரிதாபமான சூழ்நிலைகள்‌ உண்டாகும்‌. 


வேண்டிக்கொள்ளுங்கள்‌"' 
சொல்லவேண்டும்‌. 


யோனா கர்த்தருடைய சமுகத்தைவிட்டு 
விலகிப்போனாலும்‌, கர்த்தருடைய கிருபை 
அவரைத்‌ தொடருகிறது. யோனாவைக்‌ 
குஷந்துகொள்வதற்காக கர்த்தர்‌ 


கப்பலிலுள்ளவர்கள்‌ 
அவரவர்‌ தன்‌ தன்‌ 
விண்ணப்பம்பண்ணுகிறார்கள்‌. 
ஜெபம்பண்ணும்போது, யோனா 
ஜெபம்பண்ணாமல்‌ 
நித்திரைபண்ணுகிறார்‌. எல்லோரும்‌ 
ஜெபம்பண்ணினால்‌, "நாம்‌ 
அழிந்துபோகாதடிக்கு சுவாமி ஒரு வேளை 
நம்மை நினைத்தருளுவார்‌" என்றும்‌ மாலுமி 
சொல்லுகிறார்‌. 


கப்பல்‌ மாலுமிக்கு, 

தெரியாது. தேவன்‌ ஒருவரே 

சத்தியமும்‌ அவருக்கு 

குப்பலிலுள்ளவர்‌. 

வேண்டுதல்‌ செய்தாலும்‌, கர்த்தர்‌ மாத்திரமே 

ஜெபத்திற்கு பதில்கொடுக்கிறவர்‌. ர்‌ 

மாத்திரமே 

கப்பலிலுள்ளவர்கள்‌ புறஜாதியார்‌. 

புறஜாதி தெய்வங்களிடம்‌ 

மல்‌ அவர்களுடைய 
ஜெபத்திற்கு பதில்‌ கிடைக்காது. யோனாவோ 

கர்த்தரிடத்தில்‌ ஜெபிக்க வேண்டியவர்‌. 

கர்த்தர்‌ அவருடைய ஜெபத்திற்கு 

பதில்‌ கொடுப்பார்‌. 


எல்லோருமே, 
தேவனை நோக்கி 
எல்லோரும்‌ 
மாத்திரம்‌ 
அயர்ந்த 


கர்த்தரைப்பற்றித்‌ 





i THEN 
TT 


கப்பலிலிருக்கிறவர்கள்‌ தங்கள்‌ 
தெய்வங்களிடம்‌ விண்ணப்பம்பண்ணினாலும்‌, 
எல்லா தெய்வங்களுக்கும்‌ மேலாக ஒரு 
தெய்வம்‌ இருக்கிறார்‌ என்பதை மாலுமி 
நம்புகிறார்‌. அந்த தெய்வத்தை அவர்‌ 
“சுவாமி' என்று அழைக்கிறார்‌. அந்த 
தெய்வம்‌ தங்களை நிணைத்தருளுவார்‌ 
என்றும்‌, தாங்கள்‌ அழிந்துபோகாதபடி 
பாதுகாப்பார்‌ என்றும்‌ மாலுமி நம்புகிறார்‌. 
ஆனால்‌ அந்த தெய்வம்‌ யார்‌ என்பது 
மாலுமிக்கு தெரியவில்லை. அந்த தெய்வம்‌ 
யார்‌ என்பதை அறிந்திருக்கிற யோனாவோ 
கப்பலின்‌ கீழ்த்தட்டில்‌ அயர்ந்த நித்திரை 
பண்ணுகிறார்‌. 


சிட்டுப்போட்டார்கள்‌ 
யோனா 1:7-10 


யோனா 1:7. அவர்கன்‌ யார்நிமித்தம்‌ 
இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டதென்று 
நாம்‌ அறியும்படிக்குச்‌. 
சீட்டுப்போடுவோம்‌ வாருங்கள்‌ என்று 
ஒருவரோடொருவர்‌ சொல்லிக்கொண்டு 
சீட்டுப்போட்டார்கள்‌;. யோனாவின்‌. 
பேருக்குச்‌ சீட்டு விழுந்தது. 


யோனா 1:8, அப்பொழுது அவர்கள்‌ 
அவனைநோக்கி: யார்திமித்தம்‌ இத்த 
ஆபத்து நமக்கு நேரிட்டதென்று நீ 
எங்களுக்குச்‌ சொல்லவேண்டும்‌; உன்‌ 
தொழிலென்ன? நீ எங்கேயிருந்து 
வருகிறாய்‌? உன்‌ தேசம்‌ எது? நீ என்ன 
ஜாதியான்‌ என்று கேட்டார்கள்‌. 


யோனா 1:9. அதற்கு அவன்‌: நான்‌ 
எபிரெயன்‌; சுழுத்திரத்தையும்‌. 
பூமியையும்‌ உண்டாக்கின 
பரலோகத்தின்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
இடத்தில்‌ பாயபக்தியுன்னவன்‌' 
என்றான்‌. 


யோனா 1:10. அவன்‌ கர்த்தருடைய 
சமுகத்தினின்று விலகிஓடிப்போகிறவன்‌. 
என்று தங்களுக்கு அதிவித்ததினால்‌, 
அந்த மனுஷர்‌ மிகவும்‌ 
அவனைநோக்கி: தீ ஏண்‌ 
செய்தாய்‌ என்றார்கள்‌. 


யோனா - விரிவுரை 
JONAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கப்பற்காரர்‌ புயல்காற்றைப்‌ பார்த்து 
பயப்படுகிறார்கள்‌. இது எப்போதும்‌ வீசுகிற 
புயல்காற்று அல்ல. இந்தப்‌ புயல்காற்று 
திடீரென்று வந்திருக்கிறது. இதன்‌ வேகமும்‌ 
அதிகமாயிருக்கிறது. ற்‌ 
பெருங்காற்றைப்‌ 
நினைக்கிறார்கள்‌. 
கோபத்தினாலும்‌, 

தப்‌ பெருங்காற்று உண்டாயிருக்கிறது 

று அவர்கள்‌ நம்புகிறார்கள்‌. 


கப்பலிலிருக்கிறவர்களில்‌ 
மகாபாலியாயிருக்கிறார்‌. அந்த 
நிமித்தமாகவே 2 
பெருங்காற்றை உண்டாக்கியிருக்கிறார்‌ என்று 
கப்பற்காரர்‌ நினைக்கிறார்கள்‌. பாவியான 
அந்த மனுஷனை 
கண்டுபிடிக்கவேண்டுமென்று 
விரும்புகிறார்கள்‌. யார்‌ நிமித்தம்‌ இந்த 
ஆபத்து தங்களுக்கு நேரிட்டது என்று 
அறியும்படி அவர்கள்‌ விரும்புகிறார்கள்‌. 
இதை அறியும்படிக்கு சீட்டுப்போடுவோம்‌. 
வாருங்கள்‌” (யோனா 1:7) என்று 
ஒருவரேடொருவர்‌ சொல்லிக்கொண்டு 
சீட்டுப்போடுகிறார்கள்‌. 


பவுல்‌ மெலித்தா தீவுக்கு வந்தபோது, 
ஒரு விரியன்‌ பாம்பு அவரைக்‌ குடித்தது. 
அந்த தீவார்‌ பவுலைப்‌ பார்த்து, “இந்த 
ன கொலைபாதகன்‌" என்று 


பார்த்து 


சொன்னார்கள்‌. 


“விஷப்பூச்சி அவன்‌ கையிலே 
தொங்குகிறதை கத்தியால்‌ அந்தத்‌ தீவார்‌ 
கண்டபோது, இந்த 

கொலைபாதகன்‌, 

சந்தேகமில்லை: இவன்‌ 

தப்பிவந்தும்‌, 

இவனைப்‌  பிழைக்குவொட்டவில்லையென்று, 
தங்களுக்குள்ளே சொல்லிக்‌ கொண்டார்கள்‌" 
(அப்‌ 28:4). 


தங்களோடு கப்பலில்‌ ஒரு பாவி 
பிரயாணம்‌ பண்ணுகிறான்‌ என்றும்‌, அவன்‌ 
நிமித்தமாகவே இந்த ஆபத்து தங்களுக்கு 
நேரிட்டிருக்கிறது என்றும்‌ கப்பற்காரர்‌ 
நம்புகிறார்கள்‌. அவர்கள்‌ ஒருவரையொருவர்‌ 
சந்தேக பார்வைவோடு பார்க்கிறார்கள்‌. 
முடிவிலே, அந்த நபர்‌ யார்‌ 
என்பதை, சீட்டுப்போட்டு கண்டுபிடிக்கலாம்‌ 
என்று தீர்மானம்பண்ணுகிறார்கள்‌. 





i= FTE 
ETT 


ஒரு பக்‌ அவல்‌ எல்லோரும்‌ 


காரணமாகயிருக்கிற 
கண்டுபிடித்துவிட்டால்‌, 
சமுத்திரத்தில்‌ எறிந்துவிடலாம்‌ 
அவர்கள்‌ யோசிக்கிறார்கள்‌. 


உணருகிறார்கள்‌. 

காரணமாகயிருக்கிற 

பாவியைக்‌ கண்டத்‌ அவர்கள்‌ 
சீட்டுப்போடுகிறார்கள்‌. யோனாவின்‌ 


பெயருக்கு சீட்டு விழுகிறது. 


இந்தக்‌ கப்பலில்‌ யோணாவைவிட 
பெறும்‌ பாவிகள்‌. இருத்திதக்கள்ம்‌. ஆ ளாதும்‌ 
கர்த்தர்‌ யோனாவின்‌ நிமித்தமாகவே இந்தப்‌ 
பலத்த காற்றை அனுப்பியிருக்கிறார்‌. சீட்டும்‌ 
வேறு யாருடைய பெயருக்கும்‌ 
யோனாவின்‌ பெயருக்கு 


விழு 
கர்த்தரே இந்தச்‌ சீட்டை யோனாவின்‌ 
பெயருக்கு விழ வைக்கிறார்‌. 


சமுத்திரத்தில்‌ பெருங்காற்று வீசும்போது, 
தன்னுடைய தல்‌ கற்ப்பயாமையினியித்தம்க 
கர்த்தர்‌ இந்தப்‌ பெருங்காற்றை அனுப்புகிறார்‌ 
என்பது யோனாவுக்கு நன்றாய்த்‌ தெரியும்‌. 
ஆனால்‌. யோனாவோ தன்னுடைய 
மனச்சாட்சியின்‌ சத்தத்திற்கு 
கீழ்ப்படியவில்லை. கர்த்தர்‌ யோனாவுக்கு 
ஒரு  ஊழியத்தைக்‌ கொடுத்திருக்கிறார்‌. 
யோனா அந்த ஊழியத்தை 
செய்யப்போகாமல்‌, கர்த்தருடைய 
சமுகத்தைவிட்டு விலகிப்போகிறார்‌. 
கர்த்தர்‌ மோனாவைப்‌ பிடித்து, அவரை 
தம்முடைய ஊழியத்தில்‌ 
பயன்படுத்த விரும்புகிறார்‌. 
பிடிப்பதற்காகவே கர்த்தர்‌ பெருங்காற்றை 
அனுப்பியிருக்கிறார்‌. 

கர்த்தர்‌ யோனாவை சோதிக்கிறார்‌. 
கப்பற்காரருக்கு முன்பாகவும்‌, மாலுமிக்கு 
முன்பாகவும்‌ யோனா சோதிக்கப்படுகிறார்‌. 
கப்பற்காரர்‌ மத்தியில்‌ யோனா ஒரு 
அந்நியர்‌. அவர்‌ இஸ்ரவேலின்‌ 
காணியாட்சிக்குட்பட்டவராகயிருந்தாலும்‌.. 


யோனா - விரிவுரை 
JONAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கப்பலிலிருக்கிறவர்கள்‌ இஸ்ரவேலின்‌ 
காணியாட்சிக்குப்‌ புறப்பானவர்கள்‌. யோனா 
புறஜாதி ஜனங்களுக்கு முன்பாக தன்னுடைய 
பாவங்களை அறிக்கை செய்யவேண்டும்‌ 
என்பது கர்த்தருடைய சித்தம்‌. 


யோனாவின்‌ பெயருக்கு 
விழுகிறது. உடனே  கப்பற்காரர்கள்‌. 
எல்லோரும்‌ யோனாவின்மீது கோபமாகப்‌ 
பாய்ந்து அவரைக்‌ கொன்றுபோடவில்லை. 
அவர்கள்‌  யோனாவிடம்‌ நிதானமாகப்‌ 
பேசுகிறார்கள்‌. யோனா செய்த பாவத்தை 
அறிந்துகொள்ள விரும்புகிறார்கள்‌. 
ஒருவேளை யோனாவுக்காக, அவர்கள்‌ 
தங்கள்‌ தெய்வத்திடம்‌ 
விண்ணப்பம்பண்ணவேண்டுமென்று 
நினைத்திருக்கலாம்‌. 

யோனாவின்‌ பெயருக்கு 
சீட்டுவிழுந்தபோது, கப்பற்காரர்‌ யோனாவை 
நோக்கி, “யார்நிமித்தம்‌ இந்த ஆபத்து நமக்கு 
நேரிட்டதென்று 
சொல்லவேண்டும்‌: உன்‌ 
நீ எங்கேயிருந்து வருகிறாய்‌? உன்‌ தேசம்‌ 
எது? நீ என்ன ஜாதியான்‌" (யோனா 1:8) 
என்று கேட்கிறார்கள்‌. அவர்களுடைய 
வார்த்தையில்‌ கோபமில்லை. அவர்கள்‌ 
நிதானமாகவும்‌, கரிசனையோடும்‌. 
யோனாவிடம்‌ பேசுகிறார்கள்‌. 


பாவிக। 


சீட்டு 


அக்கிரமங்கள்‌ 
கண்டுபிடிக்கப்பட்டு, அவர்கள்‌ 
தண்டிக்கப்படும்போது, நாம்‌ அவர்கள்மீது 
அன்பாக இருக்கவேண்டும்‌. அவர்களுக்கு 
இரக்கம்‌ காண்பிக்கவேண்டும்‌. யோனா ஒரு 
பாவி என்று கப்பலிலுள்ளவர்கள்‌ 
சீட்டுப்போட்டு  கண்டுபிடித்திருக்கிறார்கள்‌. 
யோனாவைத்‌ தண்டிப்பதற்கு முன்பாக, 
அவர்கள்‌ அவரிடம்‌. கரிசனையோடு 
பேசுகிறார்கள்‌. 


“யார்‌ நிமித்தம்‌ இந்த. பத்து நமக்கு 
நேரிட்டது... என்று ன்‌ 
சொல்லவேண்டும்‌” 
யோனாலிடம்‌ 
ஆபத்துக்கு 
என்பதை கப்பற்காரர்‌ 
உறுதிபண்ணியிருக்கிறார்கள்‌. 

த ஆபத்திற்கு என்ன காரணம்‌ என்பது, 
அவர்களுக்கு. தெரியவில்லை. அதை 
ம்‌ தெரிந்துகொள்ள 


தல்‌ 
கேட்கிறார்கள்‌. 





i= FTN 
TT 


இந்த ஆபத்து நமக்கு நேரிடுவதற்கு 
நீ என்ன தப்பிதம்‌ செய்தாய்‌” என்று 
பொருள்படுமாறு கப்பற்காரர்‌ யோனாவிடம்‌: 
கேட்கிறார்கள்‌. உன்‌ தொழிலென்ன?. 
நீ எங்கேயிருந்து வருகிறாய்‌? உன்‌ தேசம்‌ 
எது? நீ என்ன ஜாதியான்‌” என்று 
கேட்கிறார்கள்‌. 

யோனா கப்பற்காரருக்கு சுருக்கமாக 
பதில்‌ சொல்லுகிறார்‌. "நான்‌ எபிரெயன்‌” 
(யோனா 1:9) என்னும்‌ செய்தியை யோனா 
முதலாவதாகச்‌ சொல்லுகிறார்‌. எபிரெயர்கள்‌ 


கர்த்தரிடத்தில்‌ பக்தியுள்ளவர்கள்‌. அவர்கள்‌ 
பரிசுத்தமாய்‌. 
ர, 


ததக ஆனால்‌ 
யோனா ஒரு 
எபிரெயராகமிருந்தாலும்‌, அவர்‌ ஒரு 
குற்றவாளியாக பிடிக்கப்பட்டிருக்கிறார்‌. 
இதனால்‌ அவருக்கு மிகுந்த அவமானமும்‌ 
மனவேதனையும்‌ உண்டாயிற்று. எபிரெயர்கள்‌ 
பாவம்‌ செய்யும்போது அவர்களுக்கும்‌ 
அவமானமுண்டாகும்‌, அவர்கள்‌ ஆராதிக்கிற 
கர்த்தருடைய நாமமும்‌ தூவிக்கப்படும்‌ 


யோனா தன்னை 
என்று சொல்கிலிட்டு, ட்‌ 
தேவனாகிய கர்த்தரை அவர்கள்‌ மத்தியிலே 
புகழ்ந்து பேசுகிறார்‌. "நான்‌ எபிரெயன்‌; 
சமுத்திரத்தையும்‌ பூமியையும்‌ உண்டாக்கின 
பரலோகத்தின்‌ தேவனாகிய கர்த்தர்‌ இடத்தில்‌ 
பயபக்தியுள்ளவன்‌” (யோனா 1:9) என்று 
யோனா தன்னைப்பற்றியும்‌, கர்த்தரைப்பற்றியும்‌ 
சொல்லுகிறார்‌. 

யோனா 
சொன்னபோது, 
சமுகத்தினின்று 
ஒடிப்போகிறவன்‌ (யோனா 10) 
என்றும்‌ அவர்களுக்கு அறிவிக்கிறார்‌. 
கர்த்தர்‌ தனக்கு கொடுத்த ஊழியத்தை 
செய்யாமல்‌, யோனா ஊழியப்பொறுப்பிலிருந்து 
விலகி ஓடுகிறார்‌. கர்த்தர்‌ யோனாவைப்‌ 
பிடிப்பதற்கு பெருங்காற்றை அனுப்புகிறார்‌. 
யோனா சொன்ன  சிரதியுத்தரத்தைக்‌. 
கேட்டு கப்பற்காரர்‌ மிகவும்‌ 
பயப்படுகிறார்கள்‌. அவர்கள்‌ யோனாவை 
நோக்கி, “நீ ஏன்‌ ச்‌ 
செய்தாய்‌" என்று கேட்கிறார்கள்‌. 


தன்னைப்பற்றிச்‌ 
கர்த்தருடைய 
விலகி 


நான்‌ 


யோனா - விரிவுரை 
JONAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யோனா தேவனாகிய 
கர்த்தரிடத்தில்‌ பயபக்தியுள்ளவர்‌. 
பக்தியுள்ளவர்‌ கர்த்தருடைய சமுகத்தினின்று, 
விலகி ஓடக்கூடாது. னால்‌ 
யோனாவோ கர்த்தரைவிட்டு விலகி ஒடி, 
மகாபெரிய பாவம்‌ செய்திருக்கிறார்‌ என்று 
குப்பற்காரர்‌ நினைக்கிறார்கள்‌. 


கர்த்தருடைய தீர்க்கதரிசியாகிய 
யோனா ஒரே ஒரு பாவம்‌ மாத்திரமே 
செய்திருக்கிறார்‌. அந்த ஒரு பாவத்திற்காக, 
கர்த்தர்‌ யோனாவைக்‌ கடினமாய்த்‌ 
தண்டிக்கிறார்‌. நாமோ, கர்த்தருக்கு 
விரோதமாக ஏராளமா; பாவங்களை 
செய்திருக்கிறோம்‌. கர்‌ தம்முடைய 
நீதியின்‌ பிரகாரம்‌ நம்மை நியாயந்தீர்த்தால்‌, 
நமக்கு யோனாவுக்கு கொடுத்ததைவிட 
அதிகமான தண்டனைகளை கொடுப்பார்‌. 


தன்‌ 


நம்முடைய பாவங்களுக்கு நாம்‌ 
உண்மையாய்‌ மனந்திரும்பும்போது, கர்த்தர்‌ 
நம்மை மன்னிக்கிறார்‌. இது கிருபையின்‌ 
காலம்‌. கர்த்தருடைய  நியாயத்தீர்்ுக்கு 
தப்பிக்க, நாம்‌ காலதாமதம்பண்ணாமல்‌, 
நம்முடைய பாவங்களுக்கு மனந்திரும்ப 
வேண்டும்‌. இதுவே நமக்கு இரட்சணிய 
காலமாயிருக்கிறது. 


யோனாலிடம்‌, “நீ ஏன்‌ 
இதைச்‌ செய்தாய்‌" என்று கேட்கிறார்கள்‌. 
“நீ பாவம்‌ செய்து, எங்களையும்‌ ஏன்‌ 
வருத்தப்பட வைக்கிறாய்‌ என்றும்‌, 
"எங்களையும்‌ ஏன்‌ புயல்காற்றில்‌ சிக்க 
வைத்து வேதனைப்படுத்துகிறாய்‌" என்றும்‌ 
பொருள்படுமாறு குப்பற்காரர்‌ யோனாலிடம்‌ 
கேட்கிறார்கள்‌. “நீ செய்த பாவத்திற்கு 
நாங்கள்‌ ஏன்‌ உள்னோடுகூட 
தண்டனைகளை அனுபலிக்கவேண்டும்‌” 
என்னும்‌ பொருள்படுமாறு கேட்கிறார்கள்‌. 


கப்பற்காரர்‌ 


சமுத்திரத்திலே யோனா 
யோனா 1:11-16 


பின்னும்‌ சமுத்திரம்‌ 
கொந்தனித்துக்‌ 

அவர்கள்‌. 

சமுத்திரம்‌ நமக்கு. 

அமரும்படி நாங்கள்‌ உனக்கு என்ன 
செய்யவேண்டும்‌ என்று கேட்டார்கள்‌. 





1 
றிய 
யோனா 1:12. அதற்கு அவன்‌: நீங்கள்‌ 
என்னை எடுத்துச்‌ சமுத்திரத்திலே. 
போட்டுவிடுங்கள்‌; அப்பொழுது 
சமுத்திரம்‌ உங்களுக்கு அமர்த்திருக்கும்‌; 
என்னிமித்தம்‌ இந்தப்‌ பெரிய 
கொந்தனிப்பு உங்கள்மேல்‌ வந்த 
தென்பதை நான்‌ அறிவேன்‌ என்றான்‌. 


யோனா 1:18. அத்த மனுஷர்‌. 
கரைசேரும்படி வேகமாய்‌ தண்டுவலி. 
[க்‌ ஆனாலும்‌ சமுத்திரம்‌ 

மும்முரமாய்க்‌ 
CL bode 
ல்‌ அவர்கணால்‌ கூடாமற்யோயிற்று. 


யோனா 1:14. அப்பொழுது அவர்கள்‌ 
கர்த்தரை நோக்கிக்‌ கூப்பிட்டு: ஆ 
கர்த்தாவே, இந்த மனுஷனுடைய 
ஜீவனிமித்தம்‌ எங்களை 
அழித்துப்போடாதேயும்‌; குற்றமில்லாத 
இரத்தப்பழியை எங்கள்மேல்‌ 
சுமத்தாதேயும்‌; 
உமக்குச்‌. 

செய்கிறீர்‌ என்று. 


யோனா 1:15. யோனாவை எடுத்துச்‌ 
சமுத்திரத்திலே பேோட்டுவிட்டார்கன்‌; 
சமுத்திரம்‌ தன்‌ மும்முரத்தைவிட்டு 
அமர்ந்தது. 


யோனா 116. அப்பொழுது அந்த 
மனுஷர்‌ கர்த்தருக்கு மிகவும்‌ பயந்து, 
கர்த்தருக்குப்‌ பலியிட்டுப்‌ 
பொருத்தனைகளைப்‌ பண்ணினார்கள்‌. 


சமுத்திரம்‌ அதிகமாய்க்‌ ன்னா 
கொண்டிருக்கிறது. இந்தப்‌ 
கொந்தளிப்பு யார்‌ நிமித்தமாக. 
என்பதைக்‌ கண்டறிவதற்கு கப்பற்காரர்‌ 
சீட்டுப்போட்டு பார்த்தார்கள்‌. யோனாவின்‌ 
பெயருக்கு சீட்டுவிழுந்தது. சீட்டுப்போட்டுப்‌ 
பா்ந்ததினால்‌ சமுத்திரத்தின்‌ கொந்தளிப்பு 
அமரவில்லை. அவர்கள்‌ யோனாவிடம்‌ போய்‌ 
பேசினார்கள்‌. யோனா என்ன தப்பு 
செய்தார்‌ என்பதை அவரிடத்தில்‌ விசாரித்து 
அறிந்துகொண்டார்கள்‌. யோனாவின்‌ 
தப்பிதத்தை அறிந்துகொண்டதினால்‌ 
சமுத்திரத்தின்‌ கொந்தளிப்பு அமரவில்லை. 


தேவரீர்‌ கர்த்தர்‌; 
சித்தமாயிருக்கிற படி. 
சொல்லி, 


த 


யோனா - விரிவுரை 
JONAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அவர்கள்‌ தாங்கள்‌ செய்ய வேண்டியதை 
யோனாவிடமே கேட்டுத்‌ தெரிந்து 
கொள்ளலாம்‌ என்று நினைக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ யோனாவை நோக்கி, “சமுத்திரம்‌ 
நமக்கு அமரும்படி நாங்கள்‌ உனக்கு என்ன 
செய்யவேண்டும்‌” (யோனா 1:1) என்று 
கேட்கிறார்கள்‌. 
யோனா 
சித்தித்திற்கு 
கலககுணமுள்ளவராகவும்‌ 
இப்போதோ யோனாவின்‌ வார்த்தைகளில்‌ 
பயபக்தியும்‌, பாவத்திற்கு மனந்திரும்புவதும்‌ 
காணப்படுகிறது. சமுத்திரம்‌ கொந்தளிப்‌ 
பதற்கு தன்னுடைய கீழ்ப்படியாமையே 
காரணம்‌ என்பதை யோனா அறிந்து 
கொள்கிறார்‌. தன்னுடைய பாவத்திற்காக 
கப்பலிலுள்ளவர்கள்‌ தண்டிக்கப்படுவதை 
யோனா விரும்பவில்லை. 
யோனா கப்பற்காரரிடம்‌, “நீங்கள்‌ 
என்னை எடுத்துச்‌ சமுத்திரத்திலே 
போட்டுவிடுங்கள்‌: அப்பொழுது சமுத்திரம்‌ 
உங்களுக்கு அமர்ந்திருக்கும்‌: என்னிமித்தம்‌ 
உங்கள்மேல்‌ 
அறிவேன்‌" 
(யோனா 1:12) என்று கக்க 


யோனா தனக்குத்தானே தண்டனை 
கொடுத்துக்கொள்கிறார்‌. தன்னை எடுத்து, 
சமுத்திரத்திலே போட்டுவிடுமாறு. 
சொல்லுகிறார்‌. யோனா தன்னுடைய 
பாவத்திற்கு உண்மையாகவே மனந்திரும்பி 
யிருக்கிறார்‌. சமுத்திரம்‌ கொந்தளிப்பதற்கு 
கப்பற்காரருடைய பாவம்‌ காரணமல்ல, அது 
இயற்கையான கடல்‌ கொந்தளிப்புமல்ல, 
சமுத்திரத்தின்‌ கொந்தளிப்புக்கு தானே 
காரணம்‌ என்பதை யோனா. 
மறைக்கவில்லை. 


ஆரம்பத்திலே கர்த்தருடைய 
கீழ்ப்படியாதவராகவும்‌, 
இருந்தார்‌. 


தன்னுடைய பாவத்தினிமித்தமாய்‌ 
தனக்கு மாத்திரம்‌ தண்டனை வரவேண்டும்‌. 
என்றும்‌, தனக்காக மற்றவர்கள்‌ தண்டிக்கப்‌ 
படக்கூடாது. என்றும்‌ யோனா விரும்புகிறார்‌. 
மற்றவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிற 
துன்பங்களை தன்னுடைய குன்பமாகப்‌ 
பாலிக்கிறார்‌. அவர்கள்‌ கப்பலில்‌ இருக்கிற 
சரக்குகளை சமுத்திரமே எறிந்து. கப்பலின்‌ 
பாரத்தை 'இலேசாக்க வேண்டிய 
அவசியமில்லை என்றும்‌, அவர்கள்‌ தன்னை 

போட்டுவிட்டால்‌, 





i al 
TT 


சமுத்திரம்‌ கொந்தளிப்பதற்கு யோனாவே. 
காரணம்‌. கப்பலிலுள்ள. சரக்குக்கும்‌, 
கப்பலின்‌  பாரத்திற்கும்‌, சமுத்திரம்‌ 
கொந்தளிப்பதற்கும்‌ சம்பந்தமில்லை. இது 
யோனாவுக்கு நன்றாய்த்‌ தெரிகிறது. யோனா 
இதுவரையிலும்‌ கப்பலின்‌ கீழ்த்தட்டில்‌ 
அமர்ந்த நித்திரை 
பண்ணிக்கொண்டிருந்தார்‌. அவருடைய 
சரீரம்‌ நித்திரையாமிருந்தபோது. 
அவருடைய  மனச்சாட்சியும்‌ நித்திரையா 
யிருந்தது. இப்போது அவருடைய மனச்சாட்சி 
நித்திரையைவிட்டு விழித்திருக்கிறது. 
யோனா தன்னுடைய நிலமையையும்‌, 
சமுத்திரம்‌ கொந்தளிப்பதையும்‌, 
கப்பற்காரருக்கு வந்திருக்கிற ஆபத்தையும்‌ 
அறிந்துகொள்கிறார்‌. தன்னை எடுத்து, 
போட்டுவிடுமாறு 
குப்பற்காரரோ யோனாவை 
சமுத்திரத்திலே போட்டுவிடவில்லை. 
உயிரோடிருக்கவேண்டும்‌ என்று 
அவர்களும்‌ வருவர்கள்‌ அந்த மனுஷர்‌ 
கரை சேரும்படி வேகமாய்த்‌: 
னாலும்‌ 
'வெகுமும்முரமாய்‌ கொந்தளித்துக்‌ 
டிருக்கிறது. ஆனடியினால்‌ 
அவர்களால்‌ கரைசேரும்டி கூடாமல்‌ 
போயிற்று (யோனா 1:13). 


அவர்கள்‌ யோனாவை எடுத்து 
சமுத்திரத்திலே க்‌ முன்பா 
அவர்கள்‌ கர்த்தரிடத்தில்‌ ஜெம்‌ 
பண்ணுகிறார்கள்‌. யோனாவுடைய இரத்தப்பழி 
தங்கள்மேல்‌ வந்துவிடக்கூடாது என்று 
எச்சரிப்போடிருக்கிறார்கள்‌. யோனா 
'தன்னைப்பற்றியும்‌, பரலோகத்தின்‌ 
தேவனாகிய கர்த்தரைப்பற்றியும்‌ அவர்களுக்கு 
சொல்லியிருக்கிறார்‌. அவர்கள்‌ தேவனுடைய 
சித்தத்திற்கு விரோதமாக ஒன்றும்‌ செய்ய 
விரும்பவில்லை. 
யோனாவை எடுத்து 
போடுவதற்கு முன்பாக 
ஜெபம்பண்‌ ணுகிறார்கள்‌. 
இந்த மனுஷனுடைய 
ஜீவனிமித்தம்‌ எங்களை 
அழித்துப்போடாதேயும்‌; குற்றமில்லாத. 
இஇந்த எங்கள்மேல்‌ சுமத்தாதேயும்‌; 
கர்த்தர்‌; உமக்குச்‌ 
சி்தமாயிரக்கிறம செய்கிறீர்‌” 
(யோனா 1/4) என்று சொல்லி 
கர்த்தரை நோக்கிக்‌ கூப்பிடுகிறார்கள்‌. 


குப்பற்காரர்‌, 
சமுந்திரத்நிலே 
கர்த்தரிடத்தில்‌ 
ஆ கர்த்தாவே, 


யோனா - விரிவுரை 
JONAH - COMMENTARY 


கர்த்தரிடத்தில்‌ 
அவர்கள்‌ 


கப்பற்காரர்‌ 
ஜெபம்பண்ணியபின்பு, 
யோனாவை எடுத்து சமுத்திரத்திலே. 
போட்டுவிடுகிறார்கள்‌. யோனாவின்‌ பாவம்‌ 
சமுத்திரத்தைக்‌ கொந்தளிக்கச்‌ செய்தது. 
யோனாவை சமுத்திரத்தில்‌ போட்டவுடன்‌, 
சமுத்திரம்‌ 
அமருகிறது. 
கொந்தளிப்பு நின்றுபோயிற்று. 

யோனாவை 
போட்டவுடனேயே, 
கொந்தளித்துக்கொண்டிருந்த 
அமர்ந்துவிடுகிறது. பலத்த 
அமருகிறது. நம்முடைய 
நாம்‌ மனந்திரும்பும்போது, 
தம்முடைய கோபத்தை அமரச்‌ செய்கிறார்‌. 


யோனாவின்‌ வனே. மெய்யான 
தேவன்‌ என்பதை சுப்பற்காரர்‌ நம்புகிறார்கள்‌. 
யோனாவை சமுத்திரத்தில்‌ போட்டவுடன்‌ 
சமுத்திரத்தின்‌ “கொந்தளிப்பு 
அமர்ந்துவிடுகிறது. அதைப்‌ பார்த்து, 
கர்த்தர்மீது அவர்கள்‌ வைத்திருக்கிற 
நம்பிக்கை உறுதிபண்ணப்படுகிறது. 
கர்த்தர்மீது தாங்கள்‌ வைத்திருக்கும்‌ 
பயபக்தியை வெளிப்படுத்தும்‌ வண்ணமாக, 
அவர்கள்‌ கர்த்தருக்கு மிகவும்‌ பயந்து, 
கர்த்தருக்கு பலியிட்டு பொருத்தனைகளைப்‌ 
பண்ணுகிறார்கள்‌ (யோனா 125) 


சமுத்திரத்தில்‌ வேகமாக வீசிய 
புயல்காற்று நின்றுவிடுகிறது. அதிகமாய்க்‌ 
கொந்தளித்துக்கொண்டிருந்த சமுத்திரம்‌. 
அமருகிறது. குப்பற்காரர்‌ கரை 
சேரும்படி தண்டுவலிக்கிறார்கள்‌. கப்பல்‌ 
கரை சேருகிறது. புயல்காற்றில்‌ 
சிக்கிய கப்பல்‌, இப்போது பாதுகாப்பாக 


வக்கர மீட்டு இரட்சித்ததற்காக, 
அவர்கள்‌ கர்த்தரை நன்றியோடு 
துதிக்கிறார்கள்‌. 





i FTE 
TT 


மீன்‌ வயிற்றிலே யோனா 
யோனா 1:17 


யோனா 117. யோனாவை 
விழுங்கும்படி ஒரு பெரிய மீனைக்‌ 
கர்த்தர்‌ ஆயத்தப்படுத்தியிருத்தார்‌; 
அந்த மீன்‌ வயிற்றிலே யோனா 
இராப்பகல்‌ மூன்றுநாள்‌ இருத்தான்‌.. 

கர்த்தர்‌ யோனாவின்‌ 
அற்புதமாக  இரட்சிக்கிறார்‌. 
நியாயத்தீர்ப்புக்கு நடுவிலும்‌, 
தம்முடைய கிருபையையும்‌, 
நினைவுகூருகிறார்‌. யோனா. 
முகத்திலிருந்து விலகி 
கர்த்தருடைய பிரசன்னம்‌ 
பின்தொடருகிறது. 

கர்த்தர்‌ யோனாவுக்காக செய்ய 
வேண்டிய காரியம்‌ இன்னும்‌ இருக்கிறது. 
யோனாவும்‌ கர்த்தருக்கு செய்ய வேண்டிய 
ஊழியம்‌ இருக்கிறது. யோனாவின்‌ காலம்‌: 
கர்த்தருடைய கரத்திலிருக்கிறது. யோனா 
இப்போது. சழுத்திரத்திலே மரித்துப்போவது. 
கர்த்தருடைய சித்தமல்ல. கர்த்தர்‌ 
யோனாவின்‌ ஜீவனை இரட்சிக்க 
சித்தமுள்ளவராயிருக்கிறார்‌ இதற்காக 
யோனாவை விழுங்கும்படி, கர்த்தர்‌ 
பெரிய மீனை ஆயத்தப்படுத்தியிருக்கிறார்‌. 


'த்தரு ல்‌ 
ஓடிப்போனாலும்‌, 
யோனாவைப்‌ 


“யோனா இரவும்‌ பகலும்‌ மூன்றுநாள்‌ 
ஒரு பெரிய னன்‌ றத இகுந்ததுபோல்‌, 
மனுஷகுமாரனும்‌ இரவும்‌ பகலும்‌ மூன்றுநாள்‌. 
பூமியின்‌ இருதயத்தில்‌ இருப்பார்‌” (மத்‌ 12:40). 


கர்த்தர்‌ ஆயத்தப்படுத்தின பெரிய மீன்‌, 
ஒரு பெரிய திமிங்கலமாகும்‌. இதன்‌ வாயும்‌ 


அணிந்திருந்த மனுஷருடைய 
கண்டுபிடித்திருக்கிறார்கள்‌. 


திமிங்கலம்‌ 
கொன்றுபோடுவது கர்த்தருடைய சித்தமல்ல. 
கர்த்தருடைய கிருபையினால்‌ யோனா மீன்‌: 
வயிற்றிலே இராப்பகல்‌ மூன்று நாள்‌ 
இருக்கிறார்‌ ஆனாலும்‌ அவருடைய 
ஜீவனுக்கு மோசமுண்டாகவில்லை. 


மீன்‌, கர்த்தருடைய 


சித்தத்திற்கு கீழ்ப்பிகிற மீன்‌. 


யோனா - விரிவுரை 
JONAH - COMMENTARY 


கர்த்தருடைய தெய்வீக 
இரக்கங்களையும்‌ 

விசேஷித்த வழிகளிலே பெற்றுக்கொள்கிறார்‌. 
யோனா மீன்‌ வயிற்றில்‌ இருந்தாலும்‌, அவர்‌ 


அடக்கம்பண்ணப்பட்டு மூன்றாவது நாளில்‌ 
உயிர்த்தெழுந்தார்‌. யோனா 
இயேசுகிறிஸ்துவின்‌ உயிர்த்தெழுதலுக்கு 
அடையாளமாயிருக்கிறார்‌. 
'நான்‌ அடைந்ததும்‌ உங்களுக்குப்‌ 
பிரதானமாக ஒப்புவித்ததும்‌ என்னவென்றால்‌, 
கிறிஸ்துவானவர்‌ வேதவாக்கியங்களின்படி 
இல்‌ பாவங்களுக்காக 
அடக்கம்பண்ணப்பட்டு, 
தக்கன்‌ மூன்றாய்நாளில்‌ 
உயிர்தெழுந்து, கேபாவுக்கும்‌, பின்பு 
பன்னிருவருக்கும்‌ 'தரிசனமானார்‌" 
(கொரி 15:3-5). 


“யோனா இரவும்‌ பகலும்‌ 
ஒரு பெரிய மீனின்‌ 
இகந்ததுபோல. மதுஒகுமாதும்‌ 

மூன்றுநாள்‌ 
இருதயத்தில்‌ இருப்பார்‌" (மத்‌ 12:40), 


மூன்றுநாள்‌, 
வயிற்றில்‌ 


இரவும்‌ 
பூமியின்‌ 


மீனின்‌ வயிற்றில்‌ இருப்பது 
யோனாவுக்கு ஒரு புதிய அனுபவம்‌. இதற்கு 
முன்பு யோனா இப்படிப்பட்ட சூழ்நிலையில்‌ 
இருந்ததில்லை. அவர்‌ மீன்‌ வயிற்றிலே 
இராப்பகல்‌  மூன்றுநாளும்‌ இருக்கிறார்‌ 
புறஜாதி ஜனங்களுக்கு, கர்த்தருடைய 
மீட்பின்‌ செய்தியை அறிலிக்கவேண்டும்‌. 
இதுவே  யோனாலின்‌ ஊழியம்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய தெய்வீக சித்தத்தின்‌ 
பிரகாரமாக யோனாவை வழிநடத்துகிறார்‌. 
தம்முடைய ஊழியத்திற்காக கர்த்தர்‌ 
யோனாவை உருவாக்குகிறார்‌ 





i= THEN 
TT 


தம்முடைய 
தீயையும்‌ தண்ணீரையும்‌ 
வரப்பண்ணுகிறார்‌ (சங்‌ 6642). 
மீனின்‌ வயிற்றிலிருந்தாலும்‌, கர்த்‌ 
வல்லமையினால்‌. யோனா 
உமிரோடிருக்கிறார்‌. யோனா 
வயிற்றிலிருந்து ஜெபம்பண்‌ ணுகிறார்‌. 
யோனாவின்‌ ஜெபத்தைக்‌ கேட்கிறார்‌. 
யோனா மீனின்‌ வயிற்றில்‌ ஆபத்தான 
நிலமையிலிருக்கிறார்‌ (யோனா 2:2-6/ 
யோனா மீனின்‌ வயிற்றிலிருந்தாலும்‌, அவர்‌ 
தன்னைத்தானே உற்சாகப்படுத்திக்‌ 
கொள்கிறார்‌ (யோனா 2:47). கர்த்தருடைய 
கிருபை தனக்கு கிடைக்கும்‌ என்று யோனா 
நம்பிக்கையோடிருக்கிறார்‌ (யோனா 2:67. 


கர்த்தர்‌ 


கர்த்தர்‌ 


யோனா மற்றவர்களுக்கு சொல்லும்‌ 
எச்சரிப்பின்‌ செய்தி (யோனா 2:8). யோனா 
கர்த்தரைத்‌ துதித்து மகிமைப்படுத்துகிறார்‌ 
(யோனா 2:9). மீன்‌ யோனாவை கரையிலே 
குக்கிவிடுகிறது. மோனா மறுபடியும்‌ 
பத்திரமாக தரையில்‌ வந்து விழுகிறார்‌ 
(யோனா 210) 


யோனாவின்‌ ஜெபம்‌ 
யோனா 21-9 


யோனா 21. அந்த மீனின்‌ வயிற்றி 
விருந்து, யோனா தன்‌ தேவனாகிய 
கர்த்தரைநோக்கி விண்ணப்பம்பண்ணி: 


யோனா 2:2. எண்‌ நெருக்கத்தில்‌ நான்‌ 
கர்த்தரை நோக்கிக்‌ கூப்பிட்டேன்‌; 
அவர்‌ எனக்கு உத்தரவு அருளினார்‌; 
நான்‌ பாதானத்தின்‌ வயிற்றிலிருந்து 
கூக்குரலிட்டேன்‌, நீர்‌ எண்‌ சத்தத்தைக்‌ 
கேட்டீர்‌. 

யோனா 22. சமுத்திரத்தின்‌ 
நடுமையமாகிய ஆழத்திலே நீர்‌ 
என்னைத்‌ தன்னிவிட்டீர்‌ நீரோட்டம்‌. 
என்னைச்‌: சூழ்த்துகொண்டது; 
உம்முடைய வென்னங்களும்‌ 
அலைகளும்‌ எல்லாம்‌. என்மேல்‌ 
புரண்டது. 


யோனா - விரிவுரை 
JONAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யோனா 24. நான்‌ உமது 
கண்களுக்கு எதிரே இராதபடிக்குத்‌ 
தன்னப்பட்டேன்‌; ஆகிலும்‌ இன்னமும்‌ 
உம்முடைய பரிசுத்த ஆலயத்தை: 
'நோக்குவேன்‌ என்றேன்‌. 

யோனா க. தண்ணீர்கள்‌. 
பிராண பரியத்தம்‌ என்னை 
நெருக்கினது; ஆழி என்னைச்‌ சூழ்ந்தது; 
கடற்பாசி என்‌ தலையைச்‌. 
சுற்றிக்கொண்டது. 


யோனா 26. பர்வதங்களின்‌' 
அடிவாரங்கள்‌ பரியந்தமும்‌ 
இறங்கினேன்‌; பூமியின்‌ தாழ்ப்பான்கள்‌ 
என்றென்றைக்கும்‌. என்னை 
அடைக்கிறதாயிருத்தது; ஆனாலும்‌ எண்‌: 
தேவனாகிய கர்த்தாவே, நீர்‌ எண்‌: 
பிராணனை அழிவுக்குத்‌ தப்புவித்‌ தீர்‌. 


யோனா 2:7. என்‌ ஆத்துமா என்னில்‌ 
தொய்ந்துபோகையில்‌ கர்த்தரை 
நினைத்தேன்‌; அப்பொழுது 
விண்ணப்பம்‌ உமது 
ஆலயத்திலே உம்மிடத்தில்‌ 
சேர்ந்தது. 


யோனா 2:8. பொய்யான மாயையைப்‌ 
பத்நிக்கொவ்ளூகிறவர்கள்‌ தங்களுக்கு. 
வரும்‌ கிருபையைப்‌ 
போக்கடிக்கிறார்கள்‌.. 


யோனா 2:9. நானோவெனில்‌ தூதியின்‌: 
சுத்தத்தோடே உமக்குப்‌ பலிமிடுவேன்‌; 
நான்‌ பண்ணின பொருத்தனையைச்‌. 
செலுத்துவேன்‌; இரட்சிப்பு 
கர்த்தருடையது என்றான்‌. 


யோனா கர்த்தருடைய 
சமுகத்திலிருந்து விலகி ஓடிப்போயிருக்கிறார்‌. 
கர்த்தருக்கும்‌ யோனாவுக்கும்‌ நடுவிலே 
உண்டாயிருக்கிறது. 
ஒருவருக்கொருவர்‌ 
கோபப்பட்டுக்கொள்கிறார்கள்‌. யோனாவே. 
இந்தப்‌ பிரச்சனைக்கு காரணம்‌. 
யோனாதான்‌ சண்டையை ஆரம்பிக்கிறார்‌. 
யோனா கர்த்தருடைய கட்டளைக்கு 
கீழ்ப்படியாமல்‌ தர்ஷீசுக்குப்போகிறார்‌. 





i THE 
TT 


யோனா கர்த்தருடைய கட்டளைக்கு 
கீழ்ப்படிந்து நினிவேக்குப்போகவேண்டும்‌. 
அவர்‌ கர்த்தரோடு ஒப்புரவாகவேண்டும்‌. 
ஒப்புரவாகுதலின்‌ கிரியை 
கர்த்தரிடத்திலிருந்து ஆரம்பமாகிறது. 

யோனா கர்த்தருடைய 
சமுகத்திலிருந்து விலகி  ஓடிப்போனாலும்‌, 
கர்த்தர்‌ அவரைப்‌ பின்தொடருகிறார்‌. யோனா 
கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல்‌ பாவத்தின்‌ 
பள்ளத்திலே விழுந்தாலும்‌, கர்த்தர்‌ தம்முடைய 
கிருபையினால்‌, அவரைத்‌ தூக்கிவிடுகிறார்‌. 
யோனா. பாவத்தில்‌ மூழ்கிப்போகாதபடி, 
கர்த்தர்‌ அவரை சந்திக்கிறார்‌. யோனாவை 
விழுங்கும்படி, கர்த்தர்‌ ஒரு பெரிய மீனை 
ஆயத்தப்படுத்துகிறார்‌. அந்த மீன்‌ 
யோனாவை விழுங்குகிறது. மூன்று 
நாட்களுக்கு பின்பு அந்த மீன்‌ யோனாவை 
கரையிலே கக்கிவிடுகிறது. 


யோனா மீனின்‌ வயிற்றில்‌ இராப்பகல்‌ 
மூன்றுநாள்‌ இருக்கிறார்‌. அங்கே அவருக்கு 
மிகுந்த வேதனையும்‌, துன்பமும்‌ 
உண்டாகிறது. யோனா தன்னுடைய பாவத்தை 
உணருகிறார்‌. அவருக்குள்‌ குற்றவுணர்வு 
உண்டாகிறது. தன்னுடைய பாவங்களுக்கு 
மனம்‌ வருந்துகிறார்‌. யோனா மீனின்‌ 
வயிற்றிலிருந்து. கர்த்தரிடத்தில்‌ 
ஜெபம்பண்ணுகிறார்‌. 


கர்த்தர்‌ தம்முடைய வல்லமையினால்‌ 
யோனாவின்‌ ஜீவனைப்‌ பாதுகாக்கிறார்‌. 
யோனா மீனின்‌ வயிற்றில்‌ உயிரோடிருப்பது, 
மிகப்பெரிய அற்புதம்‌. கர்த்தர்‌ தன்னை 
மீனின்‌ வயிற்றிலிருந்து இரட்சிப்பார்‌ என்று 
யோனா நம்புகிறார்‌. அவர்‌ கர்த்தரைத்‌. 
துதித்து, தன்னுடைய வேண்டுதல்களையும்‌ 
விண்ணப்பங்களையும்‌ ஏறெடுக்கிறார்‌. 

நாம்‌ எங்கேயிருந்து வேண்டுமானாலும்‌ 
ஜெபம்பண்ணலாம்‌. யோனா 
வயிற்றிலிருந்து, தன்‌ தேவனாகிய விதக்‌ 
நோக்கி விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. கர்த்தர்‌ 
நம்மை எங்கே  வைத்திருக்கிறாரோ, 
அங்கேயிருந்து கர்த்தரை நோக்கி 
விண்ணப்பம்பண்ண வேண்டும்‌. நாம்‌ 
எந்த இடத்திலிருந்தாலும்‌, பரலோகத்தின்‌ 


வானத்தின்‌ வாசல்‌ திறந்திருக்கும்‌. 


யோனா - விரிவுரை 
JONAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


றன்று. நம்மியைய இருதயத்தில்‌ 
வாசம்பண்ணுகிறார்‌. இந்த சத்தியத்தை நாம்‌. 
விசுவாசித்து ஏற்றுக்கொள்‌ வேண்டும்‌. 
கிறிஸ்துவ உடையவர்கள்‌, அவருடைய 
பலிபீடத்தையும்‌ தங்களோடு சுமந்து 
செல்கிறார்கள்‌. நாம்‌ எங்கே போனாலும்‌ 
கிறிஸ்துவானவரும்‌ நம்மோடு கூட 
இருக்கிறார்‌.  கிறிஸ்துதாமே ஜீவனுள்ள 
ஆலயமாயிருக்கிறார்‌. 


நாம்‌ மனுஷரோடு ஐக்கியமாகயிருக்க 
பல்கன. ணன்‌ 
சுற்றிலும்‌ வேலியடைக்கலாம்‌, தங்களோடு 
ஒருவரும்‌ பேசக்கூடாது. என்று கதவைப்‌ 
பூட்டிவிபலாம்‌. நாம்‌ கர்த்தரோடு பேசுவதற்கு 
ஒரு தடையும்‌ இல்லை. தம்மை நோக்கிக்‌ 
கூப்பிடுகிறவர்களுக்கு கர்த்தர்‌ 
சமீபமாகமிருக்கிறார்‌. நாம்‌ எங்கேயிருந்தாலும்‌, 
எந்த சூழ்நிலையிலிருந்தாலும்‌, கர்த்தரோடு 
பரிசுத்தமான ஐக்கியத்திலிருக்கலாம்‌. 
யோனா ப்போ, 

வ்கி கதன்‌. அத்த ஆம்‌ 
யோனா கர்த்தரை 
விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. யோனா எந்தக்‌ 
கர்த்தருடைய சமுகத்திலிருந்து விலகி 
ஒடிப்போனாரோ, அந்தக்‌ கர்த்தரை நோக்கி 
இப்போது 'விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 
தன்னுடைய மதிமீனத்தை  உணருகிறார்‌. 
யோனாவின்‌ இருதயம்‌ கர்த்தரிடத்தில்‌ 
திரும்புகிறது. 


ரத்தின்‌ 
லிருந்து 
நோக்கி 


, அவருடைய இருதயம்‌ 
கர்த்தரை நோக்கிப்‌ பார்க்கிறது. அவருக்குள்‌ 
நம்பிக்கையும்‌ பயமும்‌ கலந்திருக்கிறது. 
விசுவாசமும்‌ நெருக்கமும்‌ அவருடைய 
மனதில்‌ நிரம்பியிருக்கிறது. 
அகன்‌ நான்‌ கர்த்தரை 

என்றும்‌, “நான்‌ 
வயிற்றிலிருந்து, 
(யோனா 2:2) என்றும்‌ 


ஜெபத்தைப்பற்றிச்‌ 


நோக்கிக்‌. 
பாதாளத்தின்‌ 
கூக்குரலிட்டேன்‌" 
யோனா தன்னுடைய 
சொல்லுகிறார்‌. 





i= FTN 
TT 


யோனா கர்த்தரை நோக்கி 
நெருக்கத்தில்‌ கூப்பிட்டாலும்‌, பாதாளத்தின்‌ 
வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டாலும்‌ கர்த்தர்‌ 
அவருக்கு உத்தரவு அருளுகிறார்‌. கர்த்தர்‌ 
யோனாவின்‌ சத்தத்தைக்‌ கேட்கிறார்‌. 


கர்த்தர்‌ யோனாவை சமுத்திர, 
நடுமையமாகிய ஆழத்திலே தன்ளிவிடுகளார்‌. 
கப்பற்காரர்கள்தான்‌ யோனாவை எடுத்து 
சமுத்திரத்திலே போட்டார்கள்‌. கப்பற்காரர்கள்‌ 
சழுத்திரத்திலே போட்டாலும்‌, 
கர்த்தருடைய கரம்‌ இருப்பதை 
யோனா காண்கிறார்‌. 


யோனா சமுத்திரத்திலே விழுந்தபோது, 
நீரோட்டம்‌ அவரை சூழ்ந்துகொள்கிறது. 
கர்த்தருடைய வெள்ளங்களும்‌ அலைகளும்‌ 
யோனாவின்மேல்‌ புரளுகிறது. எல்லா 
பக்கத்திலும்‌. யோனாவை நீரோட்டம்‌ 
சூழ்ந்துகொள்கிறது. யோனா சமுத்திரத்தின்‌ 
ஆழத்திலே இருக்கிறார்‌. அவருக்குமேல்‌ 
ஏராளமான தண்ணீர்‌ புரண்டு ஓடுகிறது. 


உமது மதகுகளின்‌ இரைச்சலால்‌ 
ஆழத்தை ஆழம்‌ கூப்பிடுகிறது; உமது 
ம்‌ திரைகளும்‌ எல்லாம்‌ என்மேல்‌ 
கிறது" (சங்‌ 42:7) என்று தாவீது 
சங்கத்தில்‌ சொல்லுவதை, யோனா இங்கு 
மேற்கோளாகச்‌ சொல்லி, கர்த்தரை நோக்கி 
விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 


யோனாவுக்கு வந்ததுபோல வேறு 
யாருக்கும்‌ இவ்வளவு நெருக்கம்‌ வரவில்லை. 
யோனாவைப்போல வேறு யாரும்‌ மீன்‌ 
வயிற்றிலே இராப்பகல்‌ மூன்று நாள்‌ 
இருக்கவில்லை. 

ஆனாலும்‌ தாவீது தன்னைப்போல 
நெருக்கப்பட்டதை யோனா தியானித்துப்‌ 
பார்க்கிறார்‌. தாவீது கர்த்தருடைய 
இருதயத்திற்கு ஏற்ற மனுஷனாகயிருந்தார்‌. 
ஆனாலும்‌ அவரும்‌ யோனாவைப்போல 
நெருக்கப்பட்டிருக்கிறார்‌. தாவீதின்‌ 
வார்த்தைகள்‌ யோனாவுக்கு. 
ஆறுதலாயிருக்கிறது. 


கப்பற்காரர்‌ யோனாவை எடுத்து 
சமுத்திரத்திலே போட்டுவிடுகிறார்கள்‌. “நான்‌ 


யோனா சொல்லுகிறார்‌. 
கர்த்தருடைய 
நோக்கிப்பார்க்கிறார்‌. 


யோனா - விரிவுரை 
JONAH - COMMENTARY 


தண்ணீர்கள்‌ பிராண பரியந்தம்‌ 
யோனாவை நெருக்குகிறது. ஆழி அவரை 
சூழ்ந்திருக்கிறது. கடற்பாசி அவருடைய 
தலையை குற்றிக்கொள்கிறது (யோனா 2:5). 
யோனா இந்த வாக்கியத்தையும்‌ தாவீதின்‌ 
சங்கீதத்திலிருந்து எடுத்து மேற்கோளாகச்‌ 
சொல்லுகிறார்‌. 


தேவனே, என்னை 
வெள்ளங்கள்‌ என்‌: 
பெருகிவருகிறது” (சங்‌ 69:1) 


ட்ரம்‌: 
ஆத்துமாமட்டும்‌ 


கப்பற்காரர்‌  யோனாவை எடுத்து 
சமுத்திரத்திலே போடும்போது, 
பர்வதங்களின்‌ அடிவாரங்கள்‌ 
இறங்குகிறார்‌. பூமியின்‌ தாழ்ப்பாள்கள்‌ 
என்றென்றைக்கும்‌ அவரை 
அடைக்கிறதாயிருக்கிறது. “ஆனாலும்‌, என்‌ 
தேவனாகிய கர்த்தாவே, நீர்‌ என்‌ 
பிராணனை அழிவுக்கு தப்புலித்தீர்‌ 
(யோனா 2:6) என்று யோனா மீனின்‌ 
வயிற்றிலிருந்து கர்த்தரை நோக்கி 
விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 


டைய 
நெருக்கினபோது. 
அவரிடத்தில்‌. 
தண்ணீரில்‌ நிரந்தரமாக 
என்று நினைத்தார்‌. 
தண்ணீர்கள்‌ அவரை நெருக்கியபோது, 
அவருடைய  ஆத்துமாவும்‌ அவருக்குள்‌ 
சோர்ந்துபோகிறது. தன்னுடைய 
சுயமுயற்சிமினால்‌ யோனாவால்‌ தப்பிக்க 
முடியவில்லை. 


தண்ணீர்கள்‌ யோனாவை வர 
க்‌, 


பிராண பரியந்தம்‌ 
தப்பிக்கும்‌ நம்பிக்கையே 
இல்லை. அவர்‌ 

மூழ்கிவிடுவோம்‌. 


யோனா சமுத்திரத்தில்‌ 
மூழ்கிக்கொண்டிருக்கும்போது, தான்‌ 
கர்த்தருடைய கண்களுக்குமுன்‌ இராதபடிக்கு 
தள்ளப்பட்டதாக நினைக்கிறார்‌. அவருடைய 
நம்பிக்கை  அவரித்திலிருந்து நீங்கிற்று. 
அவருடைய 'வழிகளெல்லாம்‌. 
பிரயோஜனமில்லாமல்‌ போயிற்று. யோனாவால்‌ 
சமுத்திரத்தில்‌ ஒன்றும்‌ செய்ய முடியவில்லை. 
அவர்‌ திக்கற்ற நிலமையிலிருக்கிறார்‌. 
யோனாவுக்கு சமுத்திரத்தில்‌ ஆதரவு 
கிடைக்கவில்லை. 





ர்‌ யாத்திராகமம்‌ - விரிவுரை i ர 
ரியா EXODUS - COMMENTARY PUBLISHERS 


விநோதமான வேலைகளை யூகிக்கிறவர்களும்‌ 
செய்கிறவர்களும்‌ நிறைவேற்றும்‌ சகலவித 
வேலைகளையும்‌ செய்யும்படிக்கு, 
அவர்களுடைய இருதயத்தை ஞானத்தினால்‌ 
நிரப்புகிறார்‌ (யாத்‌ 35:35). 





i a 
TT 


கர்த்தருடைய ஜனம்‌ பல சமயங்களில்‌, 
யோனாவைப்போல  நெருக்கப்படுகிறார்கள்‌. 
தாங்கள்‌ கர்த்தருடைய கண்களுக்கு 
எதிரே இராதபடிக்கு தள்ளப்பட்டிருப்பதாக 
நினைக்கிறார்கள்‌. தங்களால்‌ இனிமேல்‌ 
கர்த்தரை பார்க்க முடியாது என்று நினைத்து 
சோர்ந்துபோகிறார்கள்‌. இவையெல்லாம்‌. 
அலிசுவாசமான வார்த்தைகள்‌. தாம்‌ 
தெரிந்துகொண்ட ஜனத்தை விட்டு கர்த்தர்‌ 
ஒருபோதும்‌ விலகிப்போவதில்லை. கர்த்தர்‌ 
தம்முடைய ஜனத்தை தள்ளிவிடுவதுமில்லை. 


யோனா சமுத்திரத்தில்‌ விழுந்தபோது, 
நீரோட்டம்‌ அவரை சூழ்ந்துகொண்டாலும்‌. 
அவர்‌... சமுத்திரத்தின்‌ நடுமையமான 
ஆழத்திலே மூழ்கினாலும்‌, அவர்‌ மறுபடியும்‌ 
கர்த்தரை நோக்கிப்‌ பார்க்கிறார்‌. அவருக்குள்‌ 
விசுவாசம்‌ கிரியை செய்கிறது. அவரிடத்தில்‌ 
காணப்படுகிற பயத்தையும்‌, 
அவநம்பிக்கையையும்‌, அவருடைய விசுவாசம்‌ 
அவரைவிட்டு நீக்கிப்போடுகிறது. 


யோனாவுக்குள்ளே மிகப்பெரிய 
போராட்டம்‌ நடைபெறுகிறது. இது அவருடைய 
மாம்ச சிந்தைக்கும்‌,  விசுவாசத்திற்கும்‌ 
இடையே நடைபெறுகிற போராட்டம்‌. முடிவில்‌ 
விசுவாசமே ஜெயிக்கிறது. யோனா இப்போது. 
விசுவாசத்தோடு பேசுகிறார்‌. அவரிடத்தில்‌ 
பயமோ நடுக்கமோ இல்லை. “நான்‌ 
இன்னமும்‌ உம்முடைய பரிசுத்த ஆலயத்தை 
நோக்குவேன்‌" (யோனா 2:4) என்று 
யோனா விசுவாசத்தோடு சொல்லுகிறார்‌ 


எசேக்கியா வியாதிப்பட்டு 
மரணத்திற்கேதுவாயிருந்தான்‌. கர்த்தர்‌ 
அவனுடைய  ஆயுகுநாட்களை பதினைந்து 
வருஷம்‌ கூட்டிக்கொடுத்தார்‌. தான்‌ உயிர்‌ 
பிழைப்பதற்கு என்ன அடையாளம்‌ என்று 
கேட்பதற்கு பதிலாக, “நான்‌ கர்த்தருடைய 
ஆலயத்துக்குப்‌ போவதற்கு அடையாளம்‌. 
என்ன" என்று எசேக்கியா கேட்டான்‌. 
(ஏசா 38:22) 
கர்த்தருடைய 

போவதற்காகவே, எசேக்கியா 
யிருக்கவும்‌, 


ஆலைத்தித்தம்‌ 
ஆரோக்கியமா 
ஜீவனோடிருக்கவும்‌. 
விரும்பினான்‌. அதுபோலவே  யோனாவும்‌ 
கர்த்தருடைய பரிசுத்த ஆலயத்தை 
பார்ப்பதற்காக, உயிரோடிருக்க விரும்புகிறார்‌. 


யோனா - விரிவுரை 
JONAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யோனா கர்த்தரிடத்தில்‌ பயபக்தியோடு 
தன்னைப்பற்றிச்‌ சொல்லுகிறார்‌. அவர்‌ 
தன்னுடைய  தப்பிதந்களை உலர்ந்து 
கொள்கிறார்‌. கர்த்தருடைய கிருபைகளையும்‌, 
இரக்கங்களையும்‌, ஆசீர்வாதங்களையும்‌ 
பெற்றுக்கொள்வதற்கு தான்‌ ஒரு அபாத்திரன்‌ 
என்பதை யோனா அங்கீகரிக்கிறார்‌. 


தேவனுடைய ஆலயத்திலே தான்‌ 
வாசம்பண்ணவேண்டுமென்று யோனா 
கர்த்தரிடத்தில்‌ தைரியமாய்ச்‌ சொல்லவில்லை. 
அதற்கு பதிலாக, தான்‌ கர்த்தருடைய 
பரிசுத்த ஆலயத்தை நோக்கிப்‌ பார்க்க 
விரும்புவதாக சொல்லுகிறார்‌. கர்த்தருக்கு 
முன்பாக யோனா தன்னை வெகுவாகத்‌ 
தாழ்த்துகிறார்‌. 


யோனா 
நெருக்கத்திலிருக்கிறார்‌. 


இப்போது 
அவர்‌ தன்னுடைய 


நெருக்கத்திலே கர்த்தரிடத்தில்‌ பொருத்தனை 
ர்‌. “நானோவெனில்‌ துதியின்‌ 


இரட்சிப்பு கர்த்தருடையது” 
(யோனா 2:9) என்று யோனா சொல்லுகிறார்‌ 


யோனா கர்த்தருடைய சமுகத்திலிருந்து 
விலகி ஓடிப்போனார்‌. இது யோனா செய்த 


பாவம்‌. தான்‌ இனிமேல்‌ மறுபடியும்‌ 
தர்ஷீசை நோக்கிப்‌ பார்க்கப்போவதில்லை. 
என்றும்‌, தான்‌ இனிமேல்‌ கர்த்தருடைய 
பரிசுத்த ஆலயத்தையே நோக்கிப்‌ 
பார்க்கப்போவதாகவும்‌ யோனா பொருத்தனை 
பண்ணுகிறார்‌. 

யோனா 
திலிவத்தில்‌ ப்ப விுப்கறா்‌.. கொஞ்சம்‌ 
கொஞ்சமாக பலப்பட்டு, தக்‌ 
சமுகத்திற்கு முன்பாக பயபக்தியோடு நிற்க 
விரும்புகிறார்‌. நம்முடைய ஆத்துமா 
சோர்ந்துபோகும்போது நாம்‌ கர்த்தரை 
நினைவுகூரவேண்டும்‌. நம்முடைய இருதயம்‌ 
கர்த்தரையே நோக்கிப்‌ பார்க்கவேண்டும்‌. 

நாம்‌ கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை 
நினைத்துப்‌ பார்க்கும்போது, அவருடைய 
நாமத்தை நோக்கிக்‌ கூப்பிடவேண்டும்‌. 
யோனா நெருக்கத்திலிருக்கிறபோது அவர்‌ 
கர்த்தரை நோக்கிப்‌ பார்க்கிறார்‌. அவர்‌ 
கர்த்தரையே நம்புகிறார்‌. கர்த்தர்‌ தன்னுடைய 
நெருக்கத்திலிருந்து தன்னை விடுவிப்பார்‌ 
என்று யோனா தன்னுடைய இருதயத்தில்‌ 
விசுவாசிக்கிறார்‌. 





f= FTE 
TT 


கர்த்தர்‌ தம்முடைய வில்‌! 
யோனாவின்‌ விண்ணப்பத்தை 
அங்கீகரிக்கிறார்‌. தன்னுடைய ஆத்துமா 
தனக்குள்‌ தொய்ந்துபோகையில்‌ யோனா 
கர்த்தரை நினைத்தார்‌. அப்போது. 
யோனாவின்‌ விண்ணப்பம்‌, கர்த்தருடைய 
பரிசுத்த ஆலயத்திலே, கர்த்தருடைய 
சமுகத்திற்கு முன்பாக வந்து சேருகிறது. 


யோனா மீனின்‌ வயிற்றிலிருந்து 
ஜெபம்பண்ணினாலும்‌, அவருடைய 
விண்ணப்பங்கள்‌ உன்னதமான தேவனுடைய 
சமுகத்திலே வந்து சேருகிறது. தேவனாகிய 
கர்த்தர்‌ யோனாவின்‌ பிராணனை அழிவுக்கு 
தப்புவிக்கிறார்‌ (யோனா 2:6). மீன்‌ 
யோனாவை கரையிலே கக்கிவிட்டபோது, 
அவர்‌ “என்‌ தேவனாகிய 
கர்த்தாவே, நீர்‌ என்‌ பிராணனை அழிவுக்கு 
(யோனா 2:6) என்று 


தாழ்ப்பாள்கள்‌ 
'னாவை 
ஆனாலும்‌ 
கர்த்தர்‌, யோனாவின்‌ 
தப்புவிக்கிறார்‌ 
இந்த விண்ணப்பத்தை, மீனின்‌ 
வயிற்றிலிருந்து ஏறெடுப்பதாகவும்‌ 
வேதபண்டிதர்கள்‌ விளக்கம்‌ 
சொல்லுகிறார்கள்‌. யோனா தன்னுடைய 
விசுவாசத்தை வார்த்தைகளினால்‌ அறிக்கை 
செய்கிறார்‌ 


என்றென்றைக்கும்‌ 
அடைக்கிறதாயிருக்கிறது. 
தேவன! 


கர்த்தர்‌ யோனாவை மீனின்‌ வயிற்றில்‌, 
உயிரோடு பாதுகாக்கிறார்‌. கர்த்தரே 
யோனாவின்‌ பிராணனை அழிவுக்கு 
தப்புவிக்கிறார்‌. யோனா இன்னும்‌ மீனின்‌ 
வயிற்றிலிருந்து தப்பவில்லை. ஆனாலும்‌: 
கர்த்தர்‌ தன்னுடைய பிராணனை அழிவுக்கு. 
தப்புவிப்பார்‌ என்னும்‌ விசுவாசத்தோடு, 
ஏற்கெனவே தப்புவித்ததுபோல 
ஜெபம்பண்ணுகிறார்‌. 

கர்த்தரே நமக்கு உயிர்த்தெழுதலும்‌ 
ஜீவனுமாயிருக்கிறார்‌. அவர்‌ நம்முடைய 
பிராணனை அழிவுக்கு தப்புவிக்கிறார்‌. 
அவர்‌ நம்மை மரணத்திற்கும்‌, பாதாளத்தின்‌ 
குழிக்கும்‌ தப்புவிக்கிறார்‌. 


யோனா - விரிவுரை 
JONAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யோனா மீனின்‌ வயிற்றிலிருந்தாலும்‌, 
அவர்‌ மற்றவர்களுக்கு ஆவிக்குரிய 
எச்சரிப்புக்களையும்‌ கொடுக்கிறார்‌. 
'பொய்யான மாயையைப்‌ 
பற்றிக்கொள்ளுகிறவர்கள்‌ தங்களுக்கு வரும்‌ 
யைப்‌ போக்கடிக்கிறார்கள்‌” 
(யோனா 2:8) என்று யோனா 
சொல்லுகிறார்‌. 
புறஜாதி தங்கள்‌ அந்நிய 
ப்‌ பின்பற்றுகிறார்கள்‌. 
அவர்கள்‌ பொய்யான மாயையைப்‌ 
பற்றிக்கொள்கிறார்கள்‌. கப்பற்காரர்களில்‌ 
அநேகர்‌ புறஜாதியார்‌. புறஜாதி தெய்வங்கள்‌ 
தங்களைப்‌ பாதுகாக்கும்‌ என்றும்‌, 
தங்களுக்கு உதவிசெய்யும்‌ என்றும்‌ அவர்கள்‌ 
நம்புகிறார்கள்‌. அவர்கள்‌ தங்களுக்கு வரும்‌ 
தேவகிருபையை போக்கடிக்கிறார்கள்‌. 


பொய்யான. 
பற்றிக்கொள்கிறவர்கள்‌ 
சுயபலத்தையும்‌, சுயபராக்கிரமத்தையும்‌ 
நம்புகிறார்கள்‌. கர்த்தருடைய சித்தித்திற்கு 
கீழ்ப்படிவதே நமக்கு மெய்யான சந்தோஷம்‌. 
பொய்யான மாயையை 
பற்றிக்கொள்கிறவர்களோ,. தங்களைத்‌ 
தாங்களே நம்பி, சந்தோஷமாகமிருக்க 
முயற்சி செய்கிறார்கள்‌. இவர்களுடைய 
சந்தோஷம்‌ நிலைக்காது. இது மெய்யான 
'சந்தோஷமல்ல. 

யோனாவும்‌ தன்னுடைய 
ஜீலிக்கவேண்டும்‌ என்று பிரயாசப்பட்டார்‌. 
கர்த்தருடைய  சமுகத்திலிருந்து விலகி 
ஒடிப்போவதே தனக்கு சந்தோஷம்‌ என்று 
நினைத்தார்‌. அவருடைய சுயஎண்ணம்‌ 
ஆரம்பத்தில்‌ அவருக்கு சந்தோஷமாயிருந்தது. 
ஆனால்‌ அந்த சந்தோஷம்‌ அவருக்கு 
னு சீக்கிரத்தில்‌ அவருக்கு 
வருத்தமும்‌, வேதனையும்‌ நெருக்கமும்‌ 
உண்டாயிற்று. 


யோனா கர்த்தருக்கு 
கீழ்ப்டிந்திருந்தால்‌ ய்‌ 
ஆனால்‌ அவரே கர்த்தருடைய 
கட்டளைக்கு கீழ்ப்படியாமல்‌ 
தர்ஷீசுக்குப்போனார்‌. அவர்‌ கர்த்தருடைய 
கட்டளைக்கு கீழ்ப்படியாமல்‌ போனதினால்‌, 
தனக்கு வரும்‌ கிருபையை 
போக்கடித்துவிட்டார்‌. யோனா கர்த்தருடைய 
சமுகத்திலிருந்து, அவருடைய கட்டளைக்கு 
கீழ்ப்படிந்திருந்தால்‌, கர்த்தருடைய கிருபை 
அவருக்கு கிடைத்திருக்கும்‌. 


மாயையைப்‌ 
தங்களுடைய 


இஷ்டப்படி 





i THEN 
INTEINATIRAL 
கர்த்தர்‌ யோனாவின்‌ ஆத்துமாவை. 
அன்பின்‌ கயிற்றால்‌  குட்டியிருக்கிறார்‌ 
கர்த்தர்‌ யோனாவின்மீது கிருபையாயும்‌, 
இரக்கமாயும்‌ இருக்கிறார்‌. யோனா மீனின்‌ 
வயிற்றிலிருக்கும்போது, கர்த்தருடைய 
அன்பையும்‌, அவருடைய மகிமையையும்‌, 
அவருடைய மகத்துவத்தையும்‌ நினைத்துப்‌ 
பார்க்கிறார்‌. கர்த்தரைத்‌ துதிக்கிறார்‌. 
'நானோவெனில்‌ துதியின்‌ 
சத்தத்தோடே உமக்குப்‌ பலிவ்டுவேன்‌. நான்‌ 
பண்ணின பொருத்தனையைச்‌ 
செலுத்துவேன்‌; இரட்சிப்பு கர்த்தருடையது' 
(யோனா 2:9) என்று யோனா நன்றியுள்ள. 
இருதயத்தோடு கர்த்தரைத்‌ துதிக்கிறார்‌. 


கர்த்தர்‌ 
வயிற்றிலிருந்து 
யோனா நம்புகிறார்‌. 
கர்ந்தருடையது என்று 
தன்னுடைய சுயமுயற்சியினால்‌, யோனாவால்‌ 
மீனின்‌ வயிற்றிலிருந்து தப்பிக்க முடியாது. 
கர்த்தரால்‌ மாத்திரமே எல்லாம்‌ கூடும்‌ 


கர்த்தர்‌ தன்னை மீனின்‌ 
வயிற்றிலிருந்து விடுவித்த பின்பூ, கர்த்தர்‌ 
தன்னை எங்கு அனுப்பினாலும்‌ அங்கு 
போவதற்கு ட ஆயத்தமாயிருக்கிறார்‌ 
கர்த்தர்‌ ன்னை நினிவேக்கு 
சொகச்சொன்னாதம்‌. அங்கும்‌ 
போவார்‌. கர்த்தரே ஜனங்களை 
இரட்சிக்க, இரடசிபப! கரந்து. 
யோனா கர்த்தருடைய இரட்சிப்பின்‌ 
செய்தியை ஜனங்களுக்கு அறிவிக்கிறவர்‌. 


யோனா 


சிப்பு கர்த்தருடையது; 
ஆசீர்வாதம்‌ உம்முடைய 


“ரப்‌ 

தேவரீருடைய 

ஜனத்தின்மேல்‌ இருப்பதாக” (சங்‌ 3:8) 
யோனாவின்‌ அனுபவம்‌ 


நம்மை உற்சாகப்படுத்துகிறது. எல்லா 
வயதிலுள்ளவர்களும்‌ யோனாவின்‌ 
சரித்திரத்தை வாசித்து, அதைத்‌ தியானித்து, 
ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களைப்‌ பெற்றுக்‌ 
கொள்ளலாம்‌. நம்முடைய இரட்சிப்புக்கு நாம்‌ 
கர்த்தரையே நம்பவேண்டும்‌. யோனா 
கர்த்தரை நம்பினார்‌. கர்த்தர்‌ அவரை மீனின்‌ 
வயிற்றிலிருந்து இரட்சித்தார்‌. கர்த்தரை 
நம்புகிறவர்கள்‌ ஒருபோதும்‌ வெட்கப்பட்டுப்‌ 
போகமாட்டார்கள்‌. 


யோனா - விரிவுரை 
JONAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மீன்‌ வேோனாவைக்‌ கரையிலே 
கக்கிவிட்டது யோனா 2:10 


யோனா 210, கர்த்தர்‌ மீனுக்குக்‌ 
கட்டனையிட்டார்‌, அது யோனாவைக்‌ 
கரையிலே கக்கிவிட்டது. 


யோனா மீனின்‌ வயிற்றில்‌ இராப்பகல்‌ 
மூன்றுநாள்‌ இருக்கிறார்‌ மீனின்‌ 
வயிற்றிலிருப்பது அவருக்கு சிறையிருப்பைப்‌ 
போல இருக்கிறது. கர்த்தர்‌ யோனாவை 
அக்கு தப்புவிக்கிறார்‌. நம்முடைய 
வங்களுக்கு நாம்‌ மனந்திரும்பும்போது, 
தேவனுடைய கிருபையும்‌ இரக்கமும்‌ நமக்கு 
கிடைக்கும்‌. இதற்கு யோனாவின்‌ அனுபவம்‌ 
நமக்கு ஓர்‌ அடையாளமாகமிருக்கிறது. 
நம்முடைய நெருக்கத்திலே நாம்‌ 
கர்த்தரிடத்தில்‌ ஜெபம்பண்ணவேண்டும்‌. 


ல யன்‌ இரக்கமுமுள்ளவர்‌. 
எப்போதும்‌ 


அடவு ஏற்ற வேளையிலே. 
கர்த்தர்‌ தம்முடைய கிருபையையும்‌ 
இரக்கத்தையும்‌ நமக்கு காண்பிப்பார்‌. 

யோனா மீனின்‌ வயிற்றில்‌ 
இராப்பகல்‌ மூன்றுநாள்‌ இருந்தது, 
இயேசுகிறிஸ்துவின்‌ உயிர்த்தெழுதலுக்கு, 
அடையாளமாமிருக்கிறது. கிறிஸ்துவானவர்‌ 
கல்வாரி சிலுவையிலே. தம்முடைய 
ஜீவனை. ஒப்புக்கொடுத்தார்‌. அவர்‌ 
கல்லறையில்‌ அடக்கம்பண்ணப்பட்டார்‌ 

நம்முடைய பாவத்தினால்‌, 
நம்முடைய ஜீவியத்தில்‌ புயல்காற்றுகள்‌ 
அடித்து. நம்முடைய ஜீவனைக்‌ கொந்தளிக்கச்‌ 
செய்கிறது. கர்த்தரோ தம்முடைய சிலுவை 
மரணத்தினால்‌, நம்முடைய ஜீவியத்தின்‌ 
கொந்தளிப்புகளை அமைதிப்படுத்துகிறார்‌. 
அவற்றை கல்லறையில்‌ 
அடக்கம்பண்ணிவிடுகிறார்‌. 





யோனா - விரிவுரை 
i JONAH - COMMENTARY 


யோனா மீனின்‌ வயிற்றிலே மூன்றுநாள்‌ 
இராப்பகலும்‌ இருக்கிறார்‌. நம்முடைய 


கர்த்தராகிய இயேசுகிறிஸ்துவோ, நாம்‌ யோனாவும்‌ மீனின்‌ வயிற்றிலிருந்து 
செலுத்தவேண்டிய கடனை செலுத்தி எ , வந்தார்‌. மனந்திரும்புதலின்‌ 
தீர்ப்பதற்காக, மூன்றுநாள்‌ கல்லறையில்‌ | செய்‌ ம்‌, பாவமன்னிப்பின்‌ 
அடக்கம்பண்ணப்பட்டிருந்தார்‌. மூன்றாம்‌ 

நாளிலே  கிறிஸ்துவானவர்‌ உயிரோடு 

எழும்பினார்‌. 





f= THE 
TT 


யோனாவின்‌ ஊழியம்‌ 
புதுப்பிக்கப்படுகிறது. மகாநகரமாகிய 
நினிவேக்குப்போய்‌, அதற்கு விரோதமாக 
பிரசங்கி என்று கர்த்தர்‌ 

யோனாவுக்கு கட்டளை 

(யோனா 3:12). கர்த்தர்‌ 

வார்த்தைகளை, 

ஜனங்களுக்கு 
பிரசங்கிக்கிறார்‌ 


நினிவேயின்‌ 
பாவங்களுக்கு 
கர்த்தருக்கு 
தாழ்த்துகிறார்கள்‌. 
இருதயங்கள்‌ 


(யோனா 3:34) 


ஜனங்கள்‌ தங்கள்‌ 
மனந்திரும்புகிறார்கள்‌. 
முன்பாக தங்களைத்‌ 
அவர்களுடைய 
புதுப்பிக்கப்படுகிறது. 
(யோனா 3:59). கர்த்தர்‌ தம்முடைய 
கிருபையினால்‌ நினிவேயின்‌ ஜனங்களை 
அழிக்காமல்‌ விட்டுவிடுகிறார்‌ (யோனா 3:10). 


நினிவேக்குப்‌ போய்‌ பிரசங்கி 
யோனா 8:1-4 


யோனா வே. 'இரண்டாந்தரம்‌ 
கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு 
உண்டாகி, அவர்‌: 


யோனா 32. எழுந்து மகா 
நகரமாகிய தினிவேக்குப்‌ போய்‌, நான்‌ 
உனக்குக்‌ கற்பிக்கும்‌ வார்த்தையை 
அதற்கு விரோதமாய்ப்‌ பிரசங்கி 
என்றார்‌. 


யோனா 33. முந்து, 
கர்த்தருடைய வார்த்தையின்படியே 
நினிவேக்குப்போனான்‌; நினிவே. 
மூன்றுநான்‌ பிரயாண விஸ்தாரமான 
மகா பெரிய நகரமாயிருந்தது. 
யோனா க. நகரத்தில்‌ 
பிரவேசித்து, 

பிரயாண ம்பண்ணி! 

நாற்பதுநான்‌ உண்டு, அப்யொழுது 
நினிவே கவிழ்க்கப்பாட்டுப்போம்‌ என்று 
கூறினான்‌. 


யோனா எட 


யோனா 


யோனா - விரிவுரை 
JONAH - COMMENTARY 


யோனாவுக்கு கொடுத்த 

புதுப்பிக்கிறார்‌. யோனா 
கர்த்தருடைய கட்டளைக்கு உடனே 
கீழ்ப்படிகிறார்‌. யோனா  கர்த்தரோடு 
ஒப்புரவாகியிருக்கிறார்‌. கர்த்தர்‌ ஏற்கெனவே. 
யோனாவுக்கு ஊழியப்பொறுப்பைக்‌ 
கொடுத்தார்‌. ஆனால்‌ யோனாவோ 
கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல்‌, 
அவருடைய சமுகத்தைவிட்டு 
விலகிப்போய்விட்டார்‌. 


இப்போது கர்த்தருடைய வார்த்தை 
யோனாவுக்கு இரண்டாந்தரம்‌ உண்டாயிற்று, 
கர்த்தர்‌ யோனாவுக்கு ஏற்கெனவே சொன்ன 
கட்டளையை, இப்போது மறுபடியுமாய்ச்‌' 
சொல்லுகிறார்‌. கர்த்தர்‌ யோனாவின்‌ 
பாவங்களை மன்னித்திருக்கிறார்‌ என்பதற்கு 
இது அடையாளம்‌. 


யோனாவை சமுத்திரத்தின்‌ 
தள்ளிவிட்டார்‌ அவரை 
வெளியேற்றினார்‌. 
இல்விரண்டு காரியங்களையும்‌ கர்த்தர்‌ 
தம்முடைய சித்தத்தின்படி செய்திருக்கிறார்‌. 
தேவனாகிய கர்த்தர்‌ யோனாலிடம்‌ வந்து, 
யோனா, நீ இப்போது நினிவேக்குப்‌ 
போவாயா" என்று கேட்கிறார்‌. கர்த்தர்‌ 
யோனாவை இன்னும்‌ நம்புகிறார்‌. 
கர்த்தர்‌ பல சமயங்களில்‌ நம்மை 
கண்டித்திருக்கலாம்‌. நாமும்‌ கர்த்தருடைய 
சித்தத்திற்கு கீழ்ப்படியாமல்‌, கர்த்தருடைய 
சமுகத்தை விட்டு விலகிப்போயிருந்திருக்கலாம்‌. 
நாம்‌ எங்கே இருந்தாலும்‌ கர்த்தரைவிட்டு 
விலகிப்போய்விடக்கூடாது. கர்த்தர்மீது நாம்‌ 
வைத்திருக்கிற நம்பிக்கையும்‌ நம்மைவிட்டு 
நீங்கிப்போய்விடக்கூடாது. கர்த்தர்‌ நம்மை 
நம்புவதுபோல, நாமும்‌ கர்த்தரை 
நம்பவேண்டும்‌. 


கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு 
மறுபடியும்‌ அறிவிக்கப்படுகிறது. கர்த்தர்‌ 
யோனாவின்‌ பாவங்களை மன்னித்து 
மறந்துவிடுகிறார்‌. அவர்‌ யாரையெல்லாம்‌. 
மன்னிக்கிறாரோ, அவர்களையெல்லாம்‌ 
தம்மோடுகூட, தம்முடைய குடும்பத்தில்‌ 
சேர்த்துக்கொள்கிறார்‌, நாம்‌ இழந்துபோன 
ஆசீர்வாதங்களை கர்த்தர்‌ நமக்கு திரும்பக்‌ 
கொடுக்கிறார்‌. நாம்‌ எந்த 
ஸ்தானத்திலிருந்து விழுந்தோனே, அந்த 
ஸ்தானத்தில்‌ நம்மை மறுபடியும்‌ நிறுத்துகிறார்‌. 





i= THEN 
TT 


கர்த்தர்‌ தம்முடைய 
நம்மைப்‌ பயன்படுத்துவது, அவர்‌ 
சமாதானமாயிருக்கிறார்‌. 
அடையாளம்‌. யோனா 
ஒப்புரவானார்‌. அவர்‌ 
தேவனுடைய பரம 
கீழ்ப்படியாதவராயிருந்தார்‌. 
யோனா கர்த்தருடைய 
கீழ்ப்படிகிறார்‌. 


யோனா இதற்கு முன்பு கர்த்தருடைய 
கட்டளையை கேட்பதற்கு விரும்பவில்லை. 
கர்த்தருடைய வார்த்தையை கேட்கக்கூடாது 
என்பதற்காகவே, 
சமுகத்தைவிட்டு 
இப்போதோ யோனா கர்த்தருடைய சமுகத்தை 
விரும்புகிறார்‌. கர்த்தருடைய வார்த்தைகளைக்‌ 
கேட்க விரும்புகிறார்‌. கர்த்தருடைய 
கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய விரும்புகிறார்‌. 

கர்த்தர்‌ யோனாவிடம்‌, “நீ எழுந்து மகா 
நகரமாகிய நினிவேக்குப்‌ போய்‌, நான்‌ 
உனக்குக்‌ கற்பிக்கும்‌ வார்த்தையை அதற்கு 
விரோதமாய்ப்‌ பிரசங்கி" (யோனா 3:2) என்று 
சொல்லுகிறார்‌. 


யோனா கர்த்தருடைய வார்த்தைக்கு 

உடனே கீழ்ப்படிகிறார்‌ 

கர்த்தருடைய 

நினிவேக்குப்போகிறார்‌ 

நினிவே  வெகுதூரத்திலுள்ள 

யோனா அந்தத்‌ தூரத்தைப்‌ 

சோர்ந்துபோகவில்லை. 

நினிவேக்குப்போகிறார்‌. இதற்கு முன்பு அவர்‌ 

நினிவேக்குப்போனதில்லை. அது அவருக்கு 

புதிய ஊர்‌. அந்த ஊரிலுள்ள ஜனங்களும்‌ 

அவருக்கு அறிமுகமில்லாதவர்கள்‌. ஆனாலும்‌ 

யோனா எழுந்து. கர்த்தருடைய 

ல்‌ நினிவேக்குப்போகிறார்‌. 
'த்தரே யோனாவுக்கு கட்டளை 

கொடுக்கிறார்‌. பரலோகத்தின்‌ தேவனாகிய 

கர்த்தருடைய நாமத்தினால்‌, யோனா 

நினிவேக்கு அனுப்பப்படுகிறார்‌. கர்த்தர்‌ 


நம்மோடு 
என்பதற்கு 
கர்த்தரோடு 
ஆரம்பத்தில்‌ 
தரிசனத்திற்கு 
இப்போதோ 
வார்த்தைக்கு 


தனக்கு கற்பிக்கும்‌ வார்த்தையை, யோனா 
நினிவேக்‌। 


கு விரோதமாய்‌ பிரசங்கிக்க 
வேண்டும்‌. நினிவே மகாநகரம்‌. கர்த்தர்‌ 
யோனாவிடம்‌, “நீ எழுந்து மகாநகரமாகிய 
நினிவேக்குப்போ” என்று கட்டளையிடுகிறார்‌. 
யோனா  நினிவேக்கு: 
போக்குவதற்கோ அல்லது 
சுற்றிப்பார்ப்பதற்கோ 


பொழுது. 
ஊரைச்‌ 


போகவில்லை. 


யோனா - விரிவுரை 
JONAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அவர்‌ அங்குபோய்‌, நினிவேக்கு விரோதமாக 
கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கம்பண்ண 
வேண்டும்‌. கர்த்தர்‌ யோனாவை நினிலேக்கு 

அனுப்பும்‌ காலத்தில்‌, நினிவே புறஜாதியார்‌ 
மத்தியிலே மிகப்பெரிய  பட்டணமாக 
விளங்கிற்று. 


கிருபையையும்‌, 
புறஜாதியாருக்கும்‌ 
இருளிலிருக்கிற 
வெளிச்சத்தைக்‌ 


கர்த்தர்‌ தம்முடைய 
இரக்கத்தையும்‌ 

காண்பிக்க விரும்புகிறார்‌. 
ஜனங்களுக்கு கர்த்தர்‌ 

கொடுக்க விரும்புகிறார்‌. கர்த்தரைப்பற்றிய 
தெய்வீக வெளிப்பாடு நினிவேயின்‌ 
ஜனங்களுக்கு பிரசங்கிக்கப்படவேண்டும்‌. 
நினிவேயின்‌ ஜனங்கள்‌ பறஜாதி 
மார்க்கங்களைப்‌ பின்பற்றுகிறார்கள்‌. அவர்கள்‌ 
பொய்யான மாயையைப்‌ பற்றிக்கொண்டு, 
தங்களுக்கு வரும்‌ கிருபையை 
போக்கடித்துக்கொண்டிருக்கிறார்கள்‌. 


சோதோமுக்கும்‌, 

ண்‌ தீருவுக்கும்‌, சீதோனுக்கும்‌ 

பெரிதான... கிருபைகளைக்‌ 

அவர்களுக்கு 

தம்முடைய ம்க்‌ 

காண்பித்திருந்தால்‌, அவர்களும்‌ தங்கள்‌ 
பாவங்களுக்கு மனந்திரும்பியிருப்பார்கள்‌. 

“கோராசினே! உனக்கு ஐயோ, 

பெத்சாமிதாவே! உனக்கு ஐயோ, உங்களில்‌ 

செய்யப்பட்ட பலத்த செய்கைகள்‌ தீருவிலும்‌ 

சீதோனிலும்‌ செய்யப்பட்டிருந்ததானால்‌, 

அப்பொழுதே இரட்டுடுத்திச்‌ சாம்பலில்‌ 

உட்கார்ந்து, மனந்திரும்பியிருப்பார்கள்‌" 


உயர்த்தப்பட்ட 
பாதாளபரியந்தம்‌ 
செய்யப்பட்ட 
சோதோமிலே. 
செய்யப்பட்டிருந்ததானா। அது இந்நாள்‌ 
வரைக்கும்‌ நிலைத்திருக்கும்‌" (மத்‌ 11:23). 
கர்த்தர்‌ நினிவேமின்‌ மனுஷருக்கு 
தம்முடைய இரட்சிப்பின்‌ கிருபையைக்‌ 
கொடுத்தால்‌ அவர்கள்‌ தங்கள்‌ 
கு மனந்திரும்புவார்கள்‌ என்பது 
கர்த்தருக்கு தெரிந்திருக்கிறது. நினிவேயின்‌. 
ஜனங்களும்‌ இரட்சிக்கப்படவேண்டும்‌ என்று 
கர்த்தர்‌ விரும்புகிறார்‌. கர்த்தர்‌ அவர்களுக்கு 
தம்முடைய இரட்சிப்பின்‌ கிருபைகளைக்‌ 
கொடுத்து, அவர்கள்‌ மத்தியிலே இரட்சிப்பின்‌ 
செய்தியை பிரசங்கம்பண்ண யோனாவை 
அனுப்புகிறார்‌. 





f= FTN 
TT 


மகா நகரமாகிய 

அதற்கு. 
விரோதமாய்ப்‌ பிரசங்கி” (யோனா 3:2) என்று 
கர்த்தர்‌ யோனாவுக்குச்‌ சொல்லுகிறார்‌. 


;தியின। 

நினிவேயை அழிக்கப்போகிறார்‌. 

இந்தச்‌ செய்தியைத்தான்‌ நினிவேயின்‌ 
மனுஷரிடத்தில்‌ பிரசங்கம்பண்ண வேண்டும்‌. 


ஆனால்‌ யோனாவோ 
சமுகத்தைவிட்டு. விலகி தர்ஷீசுக்கு. 
ஓடிப்போனார்‌. கர்த்தருடைய வார்த்தை 
யோனாவுக்கு இரண்டாந்தரம்‌ உண்டாகிறது. 
கர்த்தருடைய செய்தியில்‌ மாற்றமில்லை. 
கர்த்தர்‌ யோனாவிடம்‌, தாம்‌ ஏற்கெனவே 
சொன்ன செய்தியை மறுபடியும்‌ சொல்லி, 
அதை நினிவே ஜனத்தாரிடம்‌. 
பிரசங்கம்பண்ணுமாறு சொல்லுகிறார்‌ 


கர்த்தருடைய 


நினிவே ஜனத்தாருடைய 
பாவங்களினிமித்தமாய்‌ கர்த்தர்‌ அவர்கள்மீது. 
இன்னும்‌ கோபமாகவே இருக்கிறார்‌ 
அவர்களை தங்கள்‌ பாவங்களுக்கு 
மனந்திரும்புமாறு எச்சரிப்பதற்குத்தான்‌, 
யோனாவை அங்கு போகுச்சொன்னார்‌ 
யோனா நினிவேக்குப்போகாமல்‌, தர்ஷீசுக்கு 
ஓடிப்போனார்‌. அதற்காக, கர்த்தர்‌ 
ஜனத்தாருக்கு சொல்ல 
ps ர்‌ 


பாவங்களினிமித்தமாக கர்த்தர்‌ அவர்கள்மீது. 
கோபமாயிருந்தாலும்‌, அவர்களும்‌ 
பாவங்களுக்கு மனந்திரும்ப: 

என்று கர்த்தர்‌ விரும்புகிறார்‌. 
மனந்திரும்பினால்‌ அவர்களுக்கு மன்னிப்பு 
கிடைக்கும்‌. அவர்கள்‌ $த்தருடைய 
கிருபைகளையும்‌ இரக்கத்தையும்‌ 
பெற்றுக்கொள்வார்கள்‌. அவர்கள்‌ தங்கள்‌ 
பாவங்களுக்கு மனந்திரும்பாமல்‌, தொடர்ந்து 
பாவம்‌ செய்தால்‌, அவர்கள்மீது தேவனுடைய 
கோபம்‌ வரும்‌. 


யோனா - விரிவுரை 
JONAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மோனா. நினிவேக்குப்போகும்போது, 
கர்த்தருடைய பரிசுத்த பிரசன்னம்‌ அவரோடு 
கூடவே இருக்கும்‌. இது யோனாவுக்கு 
ஆறுதலான செய்தி. கர்த்தருடைய ஊழியக்‌ 
காரர்கள்‌ எங்குபோனாலும்‌, அவர்கள்‌ 
தனியாயிருப்பதில்லை. பரிசுத்த ஆவியானவர்‌ 
அவர்களோடு கூடவே க்கிறார்‌. 
கர்த்தருடைய தீர்க்கதரிசனத்தின்‌ ஆவி 
யோனாவின்மீது இருக்கிறது. 


யோனா கர்த்தருடைய வார்த்தையை 
விசுவாசித்து நினிவேக்குப்போகுவேண்டும்‌. 
யோனா நினிவேக்குப்போகும்போது, அவர்‌ 
சொல்ல வேண்டிய வார்த்தைகளை, கர்த்தர்‌ 
அவருக்கு கற்பிப்பார்‌. நினிவேயிலே. 
என்ன சொல்லவேண்டும்‌ என்பது இப்போது 
யோனாவுக்குத்தெரியாது. அவர்‌ நினிவேக்குப்‌ 
போகும்போதுதான்‌ கர்த்தருடைய செய்தி 
அவருக்கு வெளிப்படுத்தப்படும்‌. யோனா 
ஒவ்வொரு காரியத்தையும்‌ விசுவாசத்தோடு 


சொல்லிவிடமாட்டார்கள்‌. 
வீரர்கள்‌ முன்னேறிச்‌: 
செல்லும்போது, அவர்களுக்கு இரகசியங்கள்‌ 
ஒவ்வொன்றாகச்‌ சொல்லப்படும்‌. 
யோனாவும்‌ கர்த்தருடைய போர்வீரர்‌ 
போலவே நினிவேக்கு அனுப்பப்படுகிறார்‌ 
அவர்‌. கர்த்தருடைய வார்த்தைக்கு, 
கீழ்ப்படிந்து, ந்து, மகாநகரமாகிய 
நினிவேக்குப்‌ வாகிவண்டும்‌ அங்கே கர்த்தர்‌ 
அவருக்கு தம்முடைய வார்த்தையைக்‌ 
கற்பிப்பார்‌. அந்த வார்த்தையை யோனா 
நினிவேக்கு விரோதமாகப்‌ பிரசங்கிக்க 
வேண்டும்‌. 
யோனா கர்த்தருடைய கட்டளைக்கு 
கீழ்ப்படிகிறார்‌. அவர்‌ எழுந்து, கர்த்தருடைய 
வார்த்தையின்டியே நினிவேக்குப்போகிறார்‌. 
நினிவே மகாபெரிய நகரம்‌. அது மூன்றுநாள்‌. 
பிரயாண விஸ்தாரமான மகாபெரிய 
நகரமாயிருக்கிறது. எபிரெய பாஷையிலே, 
மூன்றுநாள்‌ பிரயாண விஸ்தாரமான 
மகாபெரிய நகரம்‌" என்னும்‌ வாக்கியத்திற்கு 
பயன்படுத்தப்பட்டிருக்கிற எபிரெய 
வார்த்தைக்கு “அளக்க முடியாத, மிகவும்‌ 
பெரிய நகரம்‌” என்று பொருள்‌. 





i THE 
TT 


நினிவே நகரம்‌ பாபிலோன்‌ 
நகரத்தைவிட பெரியது. நினிவேயின்‌ 
மேன்மை. தங்களுடைய நகரம்‌ மகாபெரிய 
நகரமாயிருப்பதினால்‌ நினிவேயின்‌ ஜனத்தார்‌, 
தங்கள்‌ இருதயத்தில்‌ பெருமையோடும்‌, 
ஆணவத்தோடும்‌, 

இருக்கிறார்கள்‌. 

எந்த நகரமும்‌ 

கட்டப்படவில்லையென்று 

சரித்திர ஆசிரியர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. 


மோனா... நினிவே நகரத்திலே 
பிரவேசிக்கிறார்‌. அவர்‌ தன்னுடைய நேரத்தை 
கொஞ்சமும்‌ வீணாக்கவில்லை. கர்த்தர்‌ 
தனக்கு சொன்ன பிரகாரம்‌ நினிவேக்கு 
விரோதமாக பிரசங்கம்பண்ண ஆரம்பிக்கிறார்‌. 
இன்னும்‌ நாற்பதுநாள்‌ உண்டு, அப்பொழுது 
நினிவே குவிழ்க்கப்பட்டுப்போம்‌" (யோனா 3:4) 
என்று யோனா நினிவே ஜனத்தார்‌ மத்தியில்‌ 
உரத்த சத்தத்தோடு பிரசங்கம்பண்ணுகிறார்‌ 


தவே கர்த்தர்‌ யோனாவக்கு. 
கொடுத்த செய்தி போனா. கரத்தகுபைய்‌ 
வார்த்தையைப்‌ பரிந்துகொள்கிறார்‌ 


ஜனங்களும்‌ யோனா 


நினிவேயின்‌ 
சொன்ன செய்தியை ஸரிந்துமொள்கிறார்கள்‌ 
நினிவே நகரத்திற்கு விரோதமாக யுத்தம்‌ 
வாது. ஆனாலும்‌ நினிவே கலிழக்கம்ப்டும்‌ 


போகும்‌. மகாநகரமாகிய நினிவே 
அழிந்துபோகும்‌. நினிவே நகரத்திற்கு பேரழிவு 
வரும்‌. ஒருவேளை பூமியதிர்ச்சி வரலாம்‌. 
அல்லது  சோதோமும்‌ கொமோராவும்‌. 
அக்கினியால்‌ அழிந்த; - நினிவேயும்‌ 
அழிந்துபோகலாம்‌. 


என்பது 
ஆனால்‌ 
என்பது 
வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. 
கர்த்தர்‌ நினிவேயின்‌ ஜனத்தாருக்கு 
தம்முடைய எச்சரிப்பின்‌ வார்த்தைகளைச்‌ 
சொல்லுகிறார்‌. அவர்கள்‌ தங்களைத்‌ 
தாழ்த்தி, ங்களுடைய பாவங்களுக்கு 
மனந்திரும்பினால்‌, கர்த்தர்‌ தீர்மானித்திருக்கிற 
அழிவு அவர்களுக்கு வராது. கர்த்தர்‌ 
தம்முடைய எச்சரிப்பின்‌ வார்த்தைகளை 
அவர்களுக்கு சொல்லிவிட்டு, சிறிதுகாலம்‌ 
ள்‌ மனந்திரும்ப. 
கர்த்தர்‌ 


பால 


'யோனாவக்கு 


யோனா - விரிவுரை 
JONAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இன்னும்‌ நாற்பது நாள்‌ உண்டு" 
என்று யோனா கர்த்தருடைய வார்த்தையை 
சொல்லுகிறார்‌. நீதியுள்ள தேவன்‌, 
நினிவேயின்‌ "ஜனங்களுக்கு நாற்பது 
நாட்கள்‌ அ கொடுக்கிளார்‌ அதற்குள்‌ 
அவர்கள்‌ பாவங்களுக்கு 
மந்திரம்‌ வேண்டும்‌. இல்லையென்றால்‌ 
தேவனுடைய நியாயத்தீர்ப்பு அவர்கள்மீது 
வரும்‌. 

நினிவேயின்‌: 
துன்மார்க்கராயும்‌, அக்கிரமக்காரராயும்‌ 
இருக்கிறார்கள்‌. பாலிகளுடைய இருதயம்‌ 
கடினப்பட்டிருக்கும்‌. அவர்களுக்கு சத்தியத்தை 
எல்வளவதான்‌ போதித்தாலும்‌, அவர்கள்மீது 
கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு வரும்‌ என்று 
எவ்வளவுதான்‌ எச்சரித்தாலும்‌, அவர்களுக்கு 
எல்வளவு காலம்‌ அவகாசம்‌ கொடுத்தாலும்‌, 
அவர்கள்‌ தங்கள்‌ பாவங்களுக்கு 
மனந்திரும்பமாட்டார்கள்‌. மனந்திரும்ப 
வேண்டுமென்று விருப்பமுள்ளவர்கள்‌ 
உடனை மனந்திரும்பிவிடுவார்கள்‌. 
நினிவேயின்‌ ஜனங்களுக்கு 
நாட்களை அவகாசமாகக்‌ 
கர்த்தர்‌ நியமிக்கிற கால 
அவகாசம்‌, அவருடைய நீதியையும்‌, 
அவருடைய கிருபையையும்‌ 
வெளிப்படுத்துகிறது. கால  அவபாசம்‌ 
கொடுப்பது கர்த்தருடைய கிருபை. அந்தக்‌ 
காலத்திற்குள்‌ அவர்கள்‌ மனந்திரும்பவில்லை 
யென்றால்‌, அவர்களை அழிப்பது, 
கர்த்தருடைய நீதி. 

யோனா கர்த்தருடைய 

வார்த்தையைத்‌ தெளிவாகப்‌ பேசுகிறார்‌. 
நினிவேயின்‌ ஜனங்களும்‌ யோனாவின்‌ 
மூலமாய்ச்‌ சொல்லப்படும்‌ கர்த்தருடைய 
வார்த்தைகளைப்‌ புரிந்துகொள்கிறார்கள்‌. 
யோனா பேசுவது கர்த்தருடைய செய்திதான்‌ 
என்பதை அவர்கள்‌ அங்கீகரிக்கிறார்கள்‌. 


ஜனங்கள்‌ 


கர்த்தர்‌ 
நாற்பது. 
கொடுக்கிறார்‌. 


நினிவேயிலுன்ன ஜனங்கள்‌ 
யோனா 9:5-10 


யோனா 35. அப்பொழுது 
'நினிவேயிலுன்ன ஜனங்கள்‌ தேவனை 
விசுவாசித்து, உபவாசஞ்செய்யும்படிக்‌ 
கூறினார்கள்‌; பெரியோர்முதல்‌ 
சிறியோர்மட்‌. 
இரட்டுடுத்திக்கொண்டார்கள்‌. 





i= FTN 
ETT 


யோனா 36. இந்தச்‌ செய்தி 
'நினிவேயின்‌ ராஜாவுக்கு எட்டினபோது, 
அவன்‌ தன்‌ சிங்காசணத்தைவிட்டு. 
எழுத்து, தான்‌: உடுத்தியிருத்த 
உடுப்பைக்‌ கழற்றிப்போட்டு, இரட்டை. 
உடுத்திக்கொண்டு, சாம்பலிலே 
உட்கார்த்தான்‌. 


யோனா 3:7. மேலும்‌ ராஜா, தானும்‌ தன்‌ 
பிரதானிகளும்‌  திர்ணயம்பண்ணின 
கட்டளையாக, 'தினிவேயிலெங்கும்‌. 
மனுஷரும்‌ மிருகங்களும்‌, மாடுகளும்‌ 
ஆடுகளும்‌ ஒன்றும்‌ ௬ுசிபாராதிருக்கவும்‌, 
மேயாமலும்‌ தண்ணீர்‌ குடியாமலும்‌ 
இருக்கவும்‌, 


யோனா 8:8. மனுஷரும்‌ மிருகங்களும்‌ 
இரட்டினால்‌ மூடிக்கொண்டு, தேவனை 
நோக்கி உரத்த சத்தமாய்க்‌ கூப்பிடவும்‌, 
அவரவர்‌ தம்தம்‌ பொல்லாத வழியையும்‌ 
தம்தம்‌ கைகளிலுன்ன கொடுமையையும்‌ 
விட்டுத்‌ திரும்பவுங்கடவர்கள்‌.. 


யோனா 3:9. யாருக்குத்தெரியும்‌; நாம்‌. 
அழித்து போகாதபடிக்கு ஒருவேளை 
தேவன்‌ மனஸ்தாபப்பட்டு, 
தம்முடைய உக்கிரகோபத்தைவிட்டுத்‌. 
திரும்பினாலும்‌ திரும்புவார்‌ என்று. 
கூறச்சொன்னான்‌.. 


யோனா 9:40. அவர்கள்‌ தங்கள்‌ 
பொல்லாத. வழியைவிட்டுத்‌ 
திரும்பினார்கனென்று தேவன்‌ 
அவர்களுடைய கிரியைகனைப்பார்த்து, 
தாம்‌ அவர்களுக்குச்‌ செய்வேன்‌ எண்று. 
சொல்லியிருந்த: தீங்கைக்குறித்து 
மனஸ்தாபப்பட்டு, அதைச்‌ 
செய்யாதிருந்தார்‌. 


கவிழ்க்கப்பட்டுப்போகும்‌ 
என்று கர்த்தருடைய எச்சரிப்பின்‌ செய்தி 
ஜனங்களுக்கு சொல்லப்பட்டது. தேவனுடைய 
இரட்சிக்கும்‌ கிருபையினால்‌, நினிவே 
ஜனத்தார்‌ தங்கள்‌ பாவங்களுக்கு 
மனந்திரும்புகிறார்கள்‌. அவர்களுடைய 
இருதயங்கள்‌ புதுப்பிக்கப்படுகிறது. 
'யோனாவின்‌ பிரசங்கத்தைக்‌ கேட்டு 
நினிவே பட்டணத்தார்‌ மனந்திரும்பினார்கள்‌. 
இதோ, யோனாலிலும்‌ பெரியவர்‌ இங்கே 
இருக்கிறார்‌. ஆதலால்‌ த்திய 
நினிவே பட்டணத்தார்‌ 
சந்ததியாரோடெழுந்து நின்று இன்னல்‌ 
குற்றஞ்சுமத்துவார்கள்‌" (மத்‌ 12:41) 


யோனா - விரிவுரை 
JONAH - COMMENTARY 


ஊழியம்‌ செய்து வந்த 

அவர்களுடைய இருதயங்கள்‌ 
கடினப்பட்டிருந்தது. அவர்கள்‌ கர்த்தருடைய 
எச்சரிப்பின்‌ வார்த்தைகளுக்கு 
செவிகொடுக்கவில்லை. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
தங்கள்‌ பாவங்களுக்கு மனந்திரும்பவுமில்லை. 


காலத்தில்‌, இஸ்ரவேல்‌ 

தேசத்திலும்‌ பாவம்‌ அதிகமாகமிருந்தது. 
இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ கர்த்தருக்கு 
விரோதமாகப்‌ பாவம்‌ செய்தார்கள்‌. அவர்கள்‌ 
தன்மார்க்கராமிருந்தார்கள்‌. கர்த்தர்‌ 
இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ மத்தியிலே தம்முடைய 
தீர்க்கதரிசிகளில்‌ அநேகரை அனுப்பினார்‌. 
அவர்கள்‌ கர்த்தருடைய செய்தியை 
வல்லமையோடு  பிரசங்கம்பண்ணினார்கள்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய வார்த்தைகளை 
அற்புதங்களினாலும்‌, அடையாளங்களினாலும்‌ 
உறுதிபண்ணினார்‌. ஆனாலும்‌ இஸ்ரவேல்‌ 
வம்சத்தாரில்‌ அநேகர்‌ தங்கள்‌ பாவங்களுக்கு 
மனந்திரும்பவில்லை. 


ஆனால்‌ நினிவேயில்‌ வித்தியாசமான 
சூழ்நிலை நிலவகிறது. கர்த்தர்‌ யோனாவை 
ல்‌ நினிவே ஜனங்களுக்கு மத்தியில்‌ 
ம்முடைய தீர்க்கதரிசியாக அனுப்புகிறார்‌, 
யோனா நினிவேயின்‌ மனுஷருக்கு அந்நியர்‌. 
யோனா பல நாட்களாக பிரயாணம்‌ செய்து 
நினிவேக்கு வந்திருக்கிறார்‌. அவர்‌ சரீரத்தில்‌ 
களைப்படைந்திருக்கிறார்‌. 


நினிவேமின்‌ ஜனத்தார்‌ 
பிரகாரமான அழகும்‌ அலங்காரமும்‌ 
யோனாவினிடத்தில்‌: காணப்படவில்லை. 
ஆனாலும்‌ யோனா சொல்லுகிற கர்த்தருடைய 
செய்திக்கு, நினிவேமிலுள்ள ஜனங்கள்‌ 
செவிகொடுக்கிறார்கள்‌. 
நினிவேயின்‌ ஜனங்கள்‌ தங்களுடைய 
மனந்திரும்புகிறார்கள்‌. 
ஜனத்தாரோ தங்களுடைய 
மனந்திரும்பவில்லை. 
நினிவேயிலுள்ள ஜனங்கள்‌ 
ஒரே ஒரு செய்தியைத்தான்‌ 
பிரசங்கம்பண்ணினார்‌. “இன்னும்‌ நாற்பதுநாள்‌ 
உண்டு, அப்பொழுது 
கவிழ்க்கப்பட்டுப்போம்‌' என்பது 
யோனாவின்‌ பிரசங்கச்‌ செய்தி. 


யோனாவின்‌. 


விரும்புகிற 





f= al 
TT 


யோனா வேறு எந்த செய்தியையும்‌ 
பிரசங்கம்பண்ணவில்லை. யோனாவின்‌ 
மூலமாக அற்புதங்களோ, அடையாளங்களோ, 
அதிசயங்களோ 
ஆனாலும்‌ 
யோனா 
வார்த்தைகளுக்கு 
அவர்கள்‌... தங்களுடைய 
மனந்திரும்புகிறார்கள்‌. 

இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ கர்த்தரைவிட்டு 
விலகி, அந்நிய 
பின்பற்றிப்போகிற 
புறதாதியார்‌ மத்‌ 
வார்த்தையைச்‌ 
நினிவேயிலுள்ள 
விசுவாசிக்கிறார்கள்‌. இஸ்ரவேல்‌ வம்சத்தாரோ 
தேவனை விசுவாசிக்கவில்லை. 


இஸ்ரவேல்‌ 
கர்த்தர்‌ அநேக 


வம்சத்தார்‌ மத்தியிலே. 
அடையாளங்களையும்‌, 
அற்புதங்களையும்‌, அதிசயங்களையும்‌ 
செய்தார்‌. அவர்கள்‌ மத்தியிலே ஏராளமான 
ஊழியக்காரர்களை அனுப்பினார்‌. இஸ்ரவேல்‌ 
பு தங்கள்‌ பாவங்களுக்‌ 
க்க கர்த்தர்‌ 
அவர்களிடத்தில்‌ பலமுறை எச்சரித்தச்‌ 
சொன்னார்‌. ஆனால்‌ அவர்களோ தங்கள்‌ 
பாவங்களுக்கு மனந்திரும்பாமல்‌, 
கர்த்தரைவிட்டே விலகிப்போய்விட்டார்கள்‌. 


நினிவேயிலுள்ள 
ஜனங்கள்‌ மத்தியில்‌ ஒரே ஒரு பிரசங்கச்‌ 
செய்தியை மாத்திரமே சொல்லுகிறார்‌. 

கவிழ்க்கப்பட்டுப்போகும்‌ என்று 


 யோனாவோ 


யோனாவின்‌ பிரசங்கச்‌ செய்தியில்‌ 
தேவனுடைய கிருபையைப்பற்றி ஒரு 
வார்த்தைகூட சொல்லப்படவில்லை. அவர்‌ 
எச்சரிப்பின்‌ வார்த்தைகளை மாத்திரமே 
சொல்லுகிறார்‌. “இன்னும்‌ நாற்பது ப 
உண்டு, அப்பொழுது. 
கவிழ்க்கப்பட்டுப்போகும்‌” என்பது மாத்திர 
யோனாவின்‌ செய்தி. 


யோனா - விரிவுரை 
JONAH - COMMENTARY 


QODNENS 
PUBLISHERS 


நினிவேயிலுள்ள ஜனங்கள்‌ தங்கள்‌ 
பாவங்களுக்கு மனந்திரும்பினால்‌, கர்த்தர்‌ 
தம்முடைய கிருபையினால்‌ அவர்களை 
மன்னிப்பார்‌ என்றோ, நினிவேயை 
அழிக்கமாட்டார்‌ என்றோ யோனா 
பிரசங்கம்பண்ணவில்லை. யோனா 

நம்பிக்கையைக்கொடுக்கும்‌. 

வார்த்தைகள்‌ எதையும்‌ 
சொல்லவில்லை. ஆனாலும்‌, நினிவேயிலுள்ள 


தேவனை விசுவாசிக்கிறார்கள்‌. 
து 
மனந்திரும்புகிறார்கள்‌. 


பாவங்களுக்கு 


ஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ 
கத்தியில்‌ எச்சரிப்பின்‌ வார்த்தைகளையும்‌ 
சொன்னார்‌. அவர்கள்‌ தங்கள்‌ பாவங்களுக்கு 
மனந்திரும்பினால்‌, அவர்கள்‌ தண்டிக்கப்பட 
மாட்டார்கள்‌ என்றும்‌, கர்த்தருடைய 
ஆசீர்வாதம்‌ அவர்கள்மீது வரும்‌ என்றும்‌ 

த்தர்‌ சொன்னார்‌. ஆனால்‌ அவர்களோ 
தங்கள்‌ பாவங்களுக்கு மனந்திரும்பவில்லை. 
அவர்கள்‌ துணிகரமாய்ப்‌ பாவம்‌ செய்தார்கள்‌. 


கர்த்தர்‌ இஸ்ரவேலரை, ஷரைக்‌ 
கட்டும்‌ தம்முடைய அன்பின்‌ கயிறுகளால்‌. 
இழுத்து கட்டிப்பார்த்தார்‌. ஆனால்‌ இஸ்ரவேல்‌. 
ஜனங்களோ கர்த்தருடைய அன்புக்கும்‌ 
கீழ்ப்படியவில்லை. அவருடைய கோபத்திற்கும்‌ 
கீழ்ப்படியவில்லை. 
நினிவேயிலுள்ள 
யோனாவின்‌ பிரசங்கச்‌ செய்திக்கு. 
செவிகொடுக்கிறார்கள்‌. யோனா 
கர்த்தருடைய நாமத்தினால்‌ அவர்களிடத்தில்‌ 
பேசுகிறார்‌. நினிவேமிலுள்ள ஜனங்கள்‌, 
யோனாவின்‌ வார்த்தையைக்‌ கேட்டு 
கர்த்தரை விசுவாசிக்கிறார்கள்‌. இஸ்ரவேலின்‌ 
தேவனாகிய கர்த்தர்‌ மாத்திரமே மெய்யான 
தேவன்‌ என்று அவர்கள்‌ நம்புகிறார்கள்‌. 
நினிவேயில்‌. ஏராளமான விக்கிரக. 
ல்கள்‌ இருந்தாலும்‌, அவையெல்லாம்‌ 
இல்லை என்றும்‌, கர்த்தர்‌ மாத்திரமே. 
என்றும்‌, அவர்கள்‌ தங்கள்‌ 
இதயத்தில்‌ விசுவாசிக்கிறார்கள்‌. 


ஜனங்கள்‌ 





f= FT 
TT 


ஆசரிப்புக்கூடாரத்தின்‌ 
ஆரம்பிக்கப்படுகிறது (யாத்‌ 
ஜனங்கள்‌ கொண்டு வருகிற 
நிறுத்தப்படுகிறது (யாத்‌ 36:5 
மூடுதிரைகள்‌ உண்டுபண்ணப்படுகிறது. 
(யாத்‌ 3618-13). ஆட்டுமயிரினால்‌. 
நெய்த பதினொறு  மூடுதிரைகள்‌ 
உண்டுபண்ணப்படுகிறது (யாத்‌ 3614-19) 
சீத்திம்‌ 
செய்யப்படுகிறது 
தாழ்ப்பாள்கள்‌ 
(யாத்‌ 36-31-34), 
உண்டுபண்ணப்படுகிறது. 
ஒரு தொங்குதிரை 
(யாத்‌ 36:37,38). 


மரத்தால்‌ பலகைகள்‌ 
(யாத்‌ 36:20-30), 
செய்யப்படுகிறது. 

ஒரு திரைச்சீலை 
(யாத்‌ 36:35,36). 
உண்டாக்கப்படுகிறது 


பரிசுத்தஸ்தலத்தூத்‌ 
திருப்பணிகள்‌ 
யாத்‌ 36:1-7 


யாத்‌ 36:1. 
பரிசுத்தஸ்தலத்துத்‌ 
திருப்பணிகளுக்கடுத்த. 
வேலைகளையும்‌, 
கற்பித்தபடி யெல்லாம்‌, 
அகோலியாபும்‌, 
அறியும்படிக்குக்‌ கர்த்தரால்‌ ஞானமும்‌ 
புத்தியும்‌ பெற்ற விவேக இருதயமுன்ன 
மற்ற அனைவரும்‌. 
செய்யத்தொடங்கினார்கள்‌.. 


அப்பொழுது 
சகல 


கர்த்தர்‌ 
பெசலெயேலும்‌ 
செய்ய 


யாத்‌ 882. பெசுலெயேலையும்‌ 
அகோலியாயையும்‌, கர்த்தரால்‌ 
ஞானமடைத்து அந்த வேலைகளைச்‌: 
செய்யவரும்படி. தங்கள்‌ இருதயத்தில்‌ 
எழுப்புதலடைந்த: 
இருதயத்தாராகிய 
மோசே: வரவழைத்தான்‌. 


ஞான 
எல்லாரையும்‌, 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யாத்‌ 36:3. அவர்கள்‌, இஸ்ரவேல்‌: 
புத்திரர்‌ திருப்பணிக்கடுத்த சகல 
'வேலைகளுக்காகவும்‌. கொண்டுவந்த: 
காணிக்கைப்‌ பொருன்களையெல்லாம்‌, 
மேரசேயினிடத்தில்‌ வாங்கிக்‌ 
கொண்டார்கள்‌. பின்னும்‌ ஜனங்கள்‌. 
காலைதோறும்‌ தங்களுக்கு இஷ்டமான 
காணிக்கைகளை அவனிடத்தில்‌ 
கொண்டு வந்தார்கள்‌. 


யாத்‌ 964, அப்பொழுது பரிகத்த 
ஸ்தலத்து வேலைகளைச்‌ செய்கிற 
விவேகிகள்‌ யாவரும்‌ அவரவர்‌ செய்கிற 
வேலையின்‌ காரியமாய்‌ வத்து, 


யாத்‌ 86:5, மோசேயை நோக்கி: கர்த்தர்‌ 
செய்யும்படி கற்பித்த வேலைக்கு. 
வேண்டியதற்கு. அதிகமான 
பொருன்கனை ஜனங்கள்‌ 
கொண்டுவருகிறார்கள்‌ என்‌ நார்கள்‌. 


யாத்‌ 96:6. அப்பொழுது மோசே இனி 
புருஷர்களாவது. ஸ்திரீகளாவது 
பரிசுத்த ஸ்தலத்துக்கென்று 
காணிக்கையாக. ஒரு வேலையும்‌ 
செய்யவேண்டாம்‌ என்று பானயம்‌ 
எங்கும்‌ கூறும்படி கட்டளையிட்டான்‌; 
இவ்விதமாய்‌. ஜனங்கள்‌ 
கொண்டுவருகிறது நிறுத்தப்பட்டது. 


யாத்‌ 86:7. செய்யவேண்டிய எல்லா 
(வேலைகளுக்கும்‌. போதுமான 
பொருள்கள்‌ இருந்ததுமல்லாமல்‌ 
அதிகமாயும்‌ இருத்தது. 


ஆசரிப்புக்கூடாரத்தில்‌ வேலைகளை 
செய்கிறவர்கள்‌, தங்களுடைய வேலைகளை 
தாமதமில்லாமல்‌. உடனே செய்ய 
தொடங்குகிறார்கள்‌. 

பரிசுத்த ஸ்தலத்துத்‌ 
திருப்பணிகளுக்கடுத்த சகல வேலைகளையும்‌, 
கர்த்தர்‌ கற்பித்தபடியெல்லாம்‌, பெரலெயேலும்‌ 
அகோலியாபும்‌, செய்ய அறியும்படிக்குக்‌ 
கர்த்தரால்‌ ஞானமும்‌ புத்தியும்‌ பெற்ற விவேக 
இருதயமுள்ள மற்ற அனைவரும்‌ 
செய்யத்தொடங்குகிறார்கள்‌ (யாத்‌ 367. 





i FTE 
TT 


நினிவேயிலுள்ள ஜனங்கள்‌ கர்த்தருக்கு 
விரோதமாகப்‌ பாவம்‌ செய்திருக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ தங்களுடைய பாவங்களைக்‌ 
குறித்தும்‌, அக்கிரமங்களைக்‌ குறித்தும்‌ 
கர்த்தருக்கு கணக்கு ஒப்புவிக்கவேண்டும்‌. 
கர்த்தர்‌ கிருபையும்‌ இரக்கமுமுள்ளவர்‌. அவர்‌ 
நீதியும்‌ நியாயமுழுள்ளவர்‌. கர்த்தருடைய 
கோபத்தின்‌ செய்தி நினிவேயிலுள்ள. 
ஜனங்களுக்குப்‌ பிரசங்கிக்கப்பட்டிருக்கிறது. 
இன்னும்‌ நாற்பது நாளில்‌ நினிவே 
அழிந்துபோகும்‌ என்னும்‌ செய்தியை 
அவர்கள்‌ கேள்விப்பட்டு கலங்குகிறார்கள்‌. 
தங்களுடைய அழிவுக்கு, தங்களுடைய 
பாவங்களே காரணம்‌ என்பதை நினிவேயின்‌ 
ஜனங்கள்‌ புரிந்துகொள்கிறார்கள்‌. 
தங்கள்‌ 

மனந்திரும்பினால்‌ 

மன்னிப்பார்‌ என்றும்‌, கர்த்தர்‌ 
கிருபையினால்‌ தங்களுடைய 

நகரத்தை. இழிக்கமாட்டார்‌ என்றும்‌ 
நினிவேயிலுள்ள ஜனங்கள்‌ நம்புகிறார்கள்‌. 
நினிவேயிலுள்ள ஜனங்கள்‌ ஒருவரையொருவர்‌ 
உபவாசம்‌ செய்யும்படி கூறுகிறார்கள்‌. 
பெரியோர்‌ முதல்‌ சிறியோர்‌ மட்டும்‌ 
இரட்டுடுத்திக்கொள்கிறார்கள்‌ (யோனா 3:5). 

யோனா 


நினிவே நகரத்திலே. 
கர்த்தருடைய செய்தியை 
பிரசங்கம்பண்ணியபோது  “சர்தனாபாலஸ்‌" 
என்பவர்‌ நினிவேயின்‌ ராஜாவாயிருக்கிறார்‌ 
நினிவேமிலுள்ள ஜனங்கள்‌, யோனா 
தங்களுக்கு பிரசங்கம்பண்ணிய செய்தியை, 
நினிவேயின்‌ ராஜாவுக்கும்‌ சொல்லுகிறார்கள்‌. 


கர்த்தர்‌ யோனாவை நினிவே. 
ராஜாவின்‌ அரமனைக்கு அனுப்பவில்லை. 
அவர்‌. நினிவேமிலுள்ள தெருக்களில்‌, 
நினிவேயின்‌ ஜனங்களிடம்‌ கர்த்தருடைய 
செய்தியை பிரசங்கம்பண்ணுகிறார்‌. 
ஆனாலும்‌. யோனா பிரசங்கம்பண்ணின 
செய்தி நினிவேயின்‌ ராஜாவுக்கும்‌ எட்டுகிறது. 


'யோனாவுக்கு. 
ராஜாவினிடத்தில்‌ யாரும்‌ துர்ச்செய்தியை 
சொல்லவில்லை. யோனா நினிவேமின்‌ 
அமைதியை கெடுக்க வந்திருக்கிறார்‌ என்று 
அவரைப்பற்றி ராஜாவினிடத்தில்‌ யாரும்‌ 
தூஷணாமான செய்தியையும்‌ சொல்லவில்லை. 
அவர்‌ பரலோகத்திலிருந்து வந்த செய்தியை 
சொல்லுகிறார்‌ என்றும்‌, நினிவேயிலுள்ள 
ஜனங்களின்‌ நன்மைக்காகவே அவர்‌ 
பேசுகிறார்‌ என்றும்‌ ஜனங்கள்‌ ராஜாவுக்கு 
சொல்லுகிறார்கள்‌. 


விரோதமாக 


யோனா - விரிவுரை 
JONAH - COMMENTARY 


QODNENS 
PUBLISHERS 


கர்த்தருடைய எச்சரிப்பின்‌ செய்தியைக்‌ 
கேள்விப்பட்டபோது, ராஜாவும்‌ கர்த்தருக்கு 
முன்பாகத்‌ தன்னைத்‌ தாழ்த்துகிறார்‌. 
நினிவேயின்‌. ராஜா தாழ்மைக்கு 
எடுத்துக்காட்டாயிருக்கிறார்‌. 


யோனா சொன்ன செய்தி நினிவேயின்‌ 
ராஜாவுக்கு எட்டினபோது, அவர்‌ தன்‌ 
சிங்காசனத்தைவிட்டு எழுந்து, தான்‌ 
உடுத்தியிருந்த உடுப்பைக்‌ கழற்றிப்போட்டு, 
இரட்டை உடுத்திக்கொண்டு, சாம்பலிலே 
உட்காருகிறார்‌ (யோனா 3:6). 


தன்னுடைய பாவத்திற்காக 
வருத்தப்பட்டு, வேதனைப்பட்டு, வெட்கப்பட்டு 
ராஜா தன்னுடைய சிங்காசனத்தை விட்டு 
எழும்புகிறார்‌. தன்னுடைய  ராஜஉடுப்பை 
குழற்றிப்போடுகிறார்‌. ராஜாவின்‌ வஸ்திரம்‌. 
அவருடைய அதிகாரத்திற்கு அடையாளம்‌. 
ஆனால்‌ ராஜாவோ கர்த்தருக்கு முன்பாக 
தன்னை வெறுமையாக்குகிறார்‌. 


தன்னுடைய அதிகாரத்தையும்‌, 
பலத்தையும்‌ தான்‌ எப்டி பயன்படுத்த 
வேண்டுமோ அப்படி பயன்படுத்தவில்லை. 
என்றும்‌, தன்னுடைய அதிகாரத்தை 
துஷ்பிரயோகம்‌ பண்ணியிருப்பதையும்‌ 
அங்கீகரித்து. ராஜா தன்னுடைய 
ராஜலஸ்திரத்தை கழற்றிப்போடுகிறார்‌. 


நினிவேயின்‌ 
சிங்காசனத்தையும்‌, 
ராஜஉடுப்பையும்‌, கர்த்தருடைய பாதபடியில்‌ 
சமர்ப்பிக்கிறார்‌. கர்த்தருடைய நீதிக்கு, 
தன்னையும்‌, தன்னுடைய ராஜாசனத்தையும்‌ 
ஒப்புக்கொடுக்கிறார்‌. தன்னுடைய 
பாவங்களுக்கு தான்‌ வருத்தப்படுவதற்கு 
அடையாளமாக, ராஜா இரட்டை உடுத்திக்‌ 
கொண்டு, சாம்பலிலே உட்காருகிறார்‌ 

ஜனங்களும்‌, பெரியோர்‌ முதல்‌ சிறியோர்‌ 
மட்டும்‌ இரட்டுடுத்திக்கொள்கிறார்கள்‌. 
ராஜாவும்‌ இரட்டுடுத்திக்கொள்கிறார்‌. 


சரீரத்தில்‌ இதுபோன்ற 
மாற்றங்களையும்‌, வஸ்திரங்களின்‌ 
மாற்றத்தையும்‌ ஏற்படுத்திக்கொள்வதினால்‌ 
ஒரு பிரயோஜனமும்‌ உண்டாகாது. மனுஷன்‌ 
முகத்தைப்‌ பார்க்கிறான்‌. கர்த்தர்‌ நம்முடைய 
இருதயத்தைப்‌ பார்க்கிறார்‌. நம்முடைய 
உடுப்பில்‌ மாற்றம்‌ உண்டாவதற்கு பதிலாக, 
நம்முடைய இருதயத்தில்‌ முதலாவதாக 
மாற்றம்‌ உண்டாகவேண்டும்‌. அதன்‌ பின்பு 


உடுப்பில்‌ மாற்றமுண்டாகும்‌. 


தன்னுடைய 
தன்னுடைய 


ராஜா 





ழ்‌ நள 
யாய 


ஒடுக்குகிறதும்‌, தலைவணங்கி 
நாணலைப்போல்‌ இரட்டிலும்‌ சாம்பலிலும்‌ 
படுத்துக்கொள்ளுகிறதும்‌, எனக்கு பிரியமான 
உபவாச  நாளாயிருக்குமோ? 
உபவாசமென்றும்‌ கர்த்தருக்குப்‌ 
நாளென்றும்‌ சொல்லுவாய்‌?" (ஏசா 58:5). 


தன்‌ ஆத்துமாவை 


“அக்கிரமத்‌ 
அவிழ்க்கிறதும்‌, 
பிணையல்களை 
நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை 
யாக்கிவிடுகிறதும்‌, சகல நுகத்தடிகளையும்‌ 
உடைந்துப்போடுகிறதும்‌. பசியுள்ளவனுக்கு, 
உன்‌ ஆகாரத்தைப்‌ பகிர்ந்துகொடுக்கிறதும்‌, 
துரத்துண்ட சிறுமையானவர்களை 
வீட்டிலே சேர்த்துக்‌ கொள்ளுகிறதும்‌, 
வஸ்திரமில்லாதவனைக்‌ கண்டால்‌ அவனுக்கு 
வஸ்திரங்‌. 


(ஏசா 58:67). 


இரட்டுத்திக்கொள்வதும்‌, சாம்பலில்‌ 
உட்காருவதும்‌ கர்த்தருக்கு விரோதமான 
செயலல்ல. னா! நம்முடைய 
ன்‌ க்‌ ந்‌ 
முண்டாக வேண்டும்‌ என்பதை கர்த்தர்‌ 
எதிர்பார்க்கிறார்‌. நம்முடைய உள்ளான 
மனுஷனில்‌ ஏற்பட்டிருக்கும்‌ மாற்றத்தை, 
நம்முடைய சரீரத்தினால்‌ வெளிப்படுத்துவது. 
கர்த்தரை மகிமைப்படுத்தும்‌. நம்மிடத்தில்‌ 
உள்ளான மனமாற்றமில்லாமல்‌, சரீரத்தில்‌ 
மாற்றத்தை உண்டுபண்ணுவது 
மாய்மாலமாயும்‌, வெளிவேஷமாயும்‌ இருக்கும்‌. 


நினிவே மகாபெரிய நகரம்‌. அது 
மூன்றுநாள்‌ பிரயாண விஸ்தாரமான நகரம்‌. 
நினிவே நகரத்திலே ஏராளமான மனுஷர்‌ 
இருக்கிறார்கள்‌. அங்கே மிருகங்களும்‌: 
திரளான எண்ணிக்கையிலிருக்கிறது. 
நினிவேயின்‌ ராஜா தன்னுடைய பாவங்களுக்கு 
மனந்திரும்புகிறார்‌. அவர்‌ தன்னுடைய 
சிங்காசனத்தை விட்டு எழும்புகிறார்‌, தான்‌ 
உடுத்தியிருக்கிற ராஜஉடுப்பை கழற்றிப்‌: 
போட்டு, இரட்டை உடுத்திக்கொண்டு, 
சாம்பலிலே உட்காருகிறார்‌. கர்த்தரை 
விசுவாசித்து உபவாசிக்கிறார்‌. 


யோனா - விரிவுரை 
JONAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இன்னும்‌ நாற்பது நாள்‌ உண்டு, 
அப்பொழுது நினிவே கப்பட்டுப்‌ 
போகும்‌” என்பது கர்த்தருடைய எச்சரிப்பின்‌ 
செய்தி. தன்னுடைய நகரத்தின்மீது 
கர்த்தருடைய கோபம்‌ வரக்கூடாது என்றும்‌, 
நினிவே நகரம்‌  கவிழ்க்கப்பட்டுப்போகக்‌ 
கூடாது என்றும்‌ ராஜா விரும்புகிறார்‌. 
இதற்காக தான்‌ உபவாசித்தால்‌ ச்ம்‌ 
போதாது. என்றும்‌, 
நகரத்திலுள்ளவர்களும்‌, க்கல்‌ 
எல்லா மிருகங்களும்‌ உபவாசம்பண்ண 
வேண்டும்‌ என்று ராஜா தீர்மானம்‌ 
பண்ணுகிறார்‌. எல்லோரும்‌ உபவாசம்பண்ண 
வேண்டுமென்று நினிவேயின்‌ ராஜா, ஒரு 
ராஜகட்டளையைப்‌ பிறப்பிக்கிறார்‌. 


நினிவே நகரம்‌ முழுவதும்‌, எல்லோரும்‌ 
உபவாசிக்கவேண்டும்‌ என்று, ராஜா ஒரு 
நாளை குறிப்பிட்டு நியமிக்கிறார்‌. ராஜாவும்‌, 
அவருடைய துத்‌ உபவாச 
நாளை, ராஜகட்டளையாக 
இணவப்பண்னுகிதார்கள்‌, அந்த நாளில்‌, 
நினிவேமிலெங்கும்‌ மனுஷரும்‌ மிருகங்களும்‌, 
மாடுகளும்‌ ஆடுக ன்றும்‌ 
விக்கிரக வக்க து அன்னா 
குடிக்கக்கூடாது. மனுஷரும்‌ 


கொடுமையையும்‌ விட்டுத்‌ திரும்ப வேண்டும்‌ 


என்று நினிவேயின்‌ 
கட்டளைகொடுக்கிறார்‌. 


ராஜா 


மனுஷரும்‌ மிருகங்க; ங்களுடைய 
சாரத்தை ததக்கேண டம ஜல்‌: பலனாய்‌ 
தங்களுடைய மனதையும்‌ ஒடுக்க 
வேண்டும்‌. தங்களுடைய பாவங்களுக்கு 
மனந்திரும்பவேண்டும்‌. தேவனுடைய 
கோபத்திற்கு பயப்படவேண்டும்‌. 
நினிவேயிலுள்ள ஜனங்கள்‌ உபவாசம்பண்ணி, 
துக்கித்துப்‌ புலம்புகிறார்கள்‌. எல்லோரும்‌ 
ஏகமாய்‌ கர்த்தரிடத்தில்‌ விண்ணப்பம்பண்ணி 
ஜெபிக்கிறார்கள்‌. நம்முடைய சரீரம்‌ 
உபவாசத்திலிருக்கும்போது, நம்முடைய 
ஆத்துமா கர்த்தரிடத்தில்‌ ஒழுங்காய்‌ 
ம்பண் ணும்‌. 





f= FTE 
TT 


நாம்‌ கர்த்தரிடத்தில்‌. 

ஜெபம்பண்‌ ணும்போது. விசுவாசத்தோடு. 
ஜெபம்பண்ணவேண்டும்‌. நம்முடைய சிந்தை 
ஒருமனப்பட்டிருக்கவேண்டும்‌. கர்த்தரிடத்தில்‌. 
பயபக்தியோடும்‌, பணிவோடும்‌ 
விண்ணப்பம்பண்ண வேண்டும்‌. கர்த்தரைப்‌ 
பற்றும்‌ விசுவாசத்தில்‌ உறுதியாய்‌ 
நிலைத்திருக்கவேண்டும்‌. 

கர்த்தரிடத்தில்‌ உபவாசத்தோடு 
ஜெபம்பண்ணினால்‌ மாத்திரம்‌ போதாது. 
நம்முடைய பொல்லாத வழிகளையும்‌, 
நம்முடைய கைகளிலுள்ள கொடுமையையும்‌ 
விட்டு நாம்‌ திரும்பவேண்டும்‌. நாம்‌. 
பிறருடைய பொருளை அநியாயம்‌ 
அபகரித்துக்கொண்டால்‌, 
அவர்களிடத்தில்‌ இருங்பக்‌ கொடுத்துவிட 
வேண்டும்‌. 

நம்முடைய பாவங்களுக்காக நாம்‌ 
உபவாசம்பண்ணி ஜெபித்தால்‌ மாத்திரம்‌ 
போதாது. நம்முடைய பாவங்களை விட்டு 
நாம்‌ விலகி வெளியேறி வரவும்‌ வேண்டும்‌. 


நினிவேமின்‌ ராஜா எல்லோரும்‌. 
உபவாசம்பண்ணவேண்டும்‌ என்று கட்டளை 
கொடுக்கிறார்‌. இந்த  உபவாசத்தில்‌, 
நினிவேயிலுள்ள ஜனங்களோடு, அங்கேயுள்ள 
மிருகங்களும்‌ கலந்துகொள்ளவேண்டும்‌ 
என்று கட்டளையிடுகிறார்‌. தங்கள்‌ பொல்லாத. 
வழிகளைவிட்டு  மனந்திரும்ப வேண்டும்‌ 
என்றும்‌ ராஜா கட்டளை கொடுக்கிறார்‌. 


நினிவேயின்‌ ஜனங்கள்‌ தங்கள்‌ 
பாவங்களுக்கு மனந்திரும்பி, 
உபவாசம்பண்ணி, 
ஜெபம்பண்ணினால்‌, தங்களுக்கு 
கர்த்தருடைய கிருபையும்‌ இரக்கமும்‌. 
கிடைக்கும்‌. கர்த்தருடைய கோபமும்‌ 
நியாயத்தர்பபும்‌ தங்களைவிட்டு நீங்கும்‌. 
என்றும்‌ நினிவேயின்‌ ராஜா நம்புகிறார்‌. 

நாம்‌ கர்த்தரிடத்தில்‌ ஜெபம்பண்ணும்‌ 
போது, அவருடைய கோபம்‌ நம்மைவிட்டு 
நீங்கவேண்டும்‌ என்று ஜெபம்பண்ண 
ப்‌ நினிவேயின்‌ மனுஷரைப்போல. 


நம்முடைய பொல்லாத 
வழ்களைவிட்டுத்‌ திரும்பவேண்டும்‌. 
கர்த்தருடைய 


நன்மையான ஈவுகளைப்‌ 
பெற்றுக்கொள்வதற்காக, பயபக்தியோடும்‌. 
பணிவோடும்‌ விண்ணப்பம்பண்ணவேண்டும்‌. 


யோனா - விரிவுரை 
JONAH - COMMENTARY 


நினிவேயிலுள்ள ஜனங்கள்‌ மத்தியில்‌, 
யோனாவைத்‌ தவிர, வேறு தீர்க்கதரிசி 
யாருமே ஊழியம்‌ செய்யவில்லை. ஆனாலும்‌ 
அவர்களுக்கு கர்த்தருடைய சுபாவத்தைப்பற்றி 
நன்றாய்த்‌ தெரிந்திருக்கிறது. நினிவேயின்‌ 
ராஜா உபவாசம்பண்ணுமாறும்‌, பொல்லாத 
வழிகளைவிட்டு திரும்புமாறும்‌ 
ஜனங்களுக்கு கட்டளைகொடுக்கிறார்‌. 


உபவாசம்பண்ணி, தங்கள்‌ 
பாவங்களுக்கு மனந்திரும்பினால்‌, கர்த்தர்‌ 
தங்களுக்கு. எப்படி உதவிசெய்வார்‌. 
என்பதையும்‌ ராஜா சொல்லுகிறார்‌. 
'யாருக்குத்தெரியும்‌: நாம்‌ அழிந்து 
போகாதடிக்கு ஒருவேளை தேவன்‌ 
மனஸ்தாபப்பட்டு, தம்முடைய 
உக்கிரகோபத்தைவிட்டுத்‌ திரும்பினாலும்‌ 
திரும்புவார்‌” (யோனா 3:9) என்று 
நினிவேயின்‌ ராஜா, ஜனங்களுக்கு 
கூறச்சொல்லுகிறார்‌. 


நினிவேயின்‌ ஜனங்கள்‌ தங்கள்‌ 
பொல்லாத வழிபைலிபடத்‌ திரும்புகிறார்கள்‌ 
தேவன்‌ அவர்களுடைய கிரியையைப்‌ 
பார்க்கிறார்‌. “இன்னும்‌ நாற்பது நாள்‌ உண்டு, 
அப்பொழுது நினிவே குவிழ்க்கப்பட்டுப்போகும்‌” 
என்று கர்த்தர்‌ யோனா மூலமாய்‌ ஏற்கெனவே. 
சொல்லியிருந்தார்‌. ஆனாலும்‌ கர்த்தர்‌ 
இப்போது, நினிவேமிலுள்ள ஜனங்களின்‌ 
கிரியைகளைப்‌ பார்த்து, தாம்‌ அவர்களுக்கு 
செய்வேன்‌ என்று சொல்லியிருந்த தீங்கைக்‌ 
குறித்து மனஸ்தாபப்படுகிறார்‌. கர்த்தர்‌ அந்தத்‌ 
தீங்கை அவர்களுக்கு செய்யாதிருக்கிறார்‌ 


நினிவேயிலுள்ள ஜனங்கள்‌ தங்கள்‌ 
பொல்லாத வற்ைலிட்டுக்‌ இருமபவேண்டும்‌ 
என்பதையே கர்த்தர்‌ எதிர்பார்க்கிறார்‌. 
இதுவே கர்த்தருடைய விருப்பம்‌. அவர்களை 
அழிக்கவேண்டும்‌ என்பது கர்த்தருடைய 
விருப்பமல்ல. பாலிகளை  அழிப்பதற்குப்‌ 
பதிலாக, அவர்கள்‌ தங்கள்‌ பாவங்களுக்கு 
மனந்திரும்புவதையே கர்த்தர்‌ விரும்புகிறார்‌. 

நினிவேமின்‌ ஜனங்கள்‌ உபவாசம்‌. 
பண்ணுகிறார்கள்‌. “தங்கள்‌ பொல்லாத 
வழிகளை விட்டுத்‌ திரும்புகிறார்கள்‌. 
அவர்களிடத்தில்‌ பலிபீடம்‌ இல்லை. அவர்கள்‌ 
பாவநிவாரண பலிகளாக கர்த்தருக்கு 
எதையும்‌ செலுத்தவில்லை. கர்த்தர்‌ 
நம்முடைய நொறுங்குண்ட ஆவியையும்‌, 
நொறுங்குண்ட இருதயத்தையும்‌ விரும்புகிறார்‌. 





யோனா - விரிவுரை 
i JONAH - COMMENTARY fe 


நினிவேயிலுள்ள ஜனங்களுக்கு 
பலிசெலுத்த தெரியாது. ஆனால்‌ அவர்கள்‌ 
தங்களையே. கர்த்தருக்கு ஜீவபலியாக 
ஒப்புக்கொடுக்கிறார்கள்‌. கர்த்தர்‌ 


டவல்‌ ஜனங்களை அங்கீகரிக்கிறார்‌ 
குவிழ்த்துப்போடாமல்‌, 
த்‌ தண்டிக்காமல்‌, அவர்களை 
விட்டுவிடுகிறார்‌. நினிவேமிலுள்ள ஜனங்கள்‌ 
கர்த்தருடைய கிருபையையும்‌, இரக்கத்தையும்‌, 
அன்பையும்‌ பெற்றுக்கொள்கிறார்கள்‌. 





ழ்‌ நள 
யாய 


ஜனங்கள்‌ தங்கள்‌ 

மனந்திரும்புகிறார்கள்‌. 

ல்‌ மிகுந்த சந்தோஷ 
முண்டாகிறது. ஆனால்‌ யோனாவுக்கோ இது 
மிகவும்‌ விசனமாயிருக்கிறது. பூமியிலே 
பாவிகள்‌ மனந்திரும்பும்போது. பரலோகத்திலே 
சந்தோஷமுண்டாவதுபோல, ஊழியம்‌ 
காரர்களுடைய உள்ளங்களிலும்‌ சந்தோஷ 
முண்டாகவேண்டும்‌. ஆனால்‌ யோனாவோ 
கோபங்கொள்கிறார்‌. 


ம்பு கர்த்தருடைய 
லி ப்லாக்‌ 
கர்த்தருக்கு முன்பாக 
விசனமாகவும்‌, கோபமாகவும்‌ இருக்கிறார்‌ 
யோனா மீனின்‌ வயிற்றிலிருந்தபோது, 
தன்னுடைய பாவங்களுக்கு மனந்திரும்பினார்‌ 
கர்த்தரிடத்தில்‌ மறுபடியும்‌ திரும்பி வந்தார்‌ 
இப்போது யோனா மிகவும்‌ 
விசனமாயிருக்கிறார்‌. கடுங்கோபங்‌ 
கொள்கிறார்‌. அவர்‌ தன்னுடைய பாவங்களுக்கு 
மனந்திரும்பியது உண்மைதான்‌. ஆனால்‌. 
அவரிடத்தில்‌ மனந்திரும்புதலுக்கேற்ற கனிகள்‌ 
வெளிப்படவில்லை. அவர்‌ தன்னுடைய 


பாவங்களிலிருந்து முற்றிலுமாய்‌ வெளியேறி 
வரவில்லை. 


யோனாவை இரட்சிப்பதற்காக கர்த்தர்‌ 
மிகப்பெரிய அற்புதங்களைச்‌ செய்தார்‌. 
தம்முடைய அன்பை அவருக்கு. 
வெளிப்படுத்தினார்‌. இப்போதும்‌ யோனா. 
மிகவும்‌ விசனமாகமிருந்தாலும்‌, கர்த்தர்‌ 

ஒதுக்கி தள்ளிவிடவில்லை. கர்த்தர்‌ 
யோனாவுக்காக அற்புதங்களைச்‌ செய்து, 
அவரை தம்மிடமாகச்‌ சேர்த்துக்கொள்கிறார்‌. 
தம்முடைய சித்தத்தையும்‌, விருப்பத்தையும்‌ 
கர்த்தர்‌ யோனாவுக்கு தெளிவபடுத்துகிறார்‌. 


யோனா - விரிவுரை 
JONAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நினிவேயிலுள்ள. 
ஜனங்களுக்கு தம்முடைய கிருபையை 
வெளிப்படுத்துகிறார்‌. இது யோனாவுக்கு 
மிகவும்‌ விசனமாயிருக்கிறது (யோனா 4-3) 
யோனாவின்‌ எரிச்சலைப்‌ பார்த்து கர்த்தர்‌ 
அவரை மென்மையாய்க்‌ கடிந்துகொள்கிறார்‌ 
(யோனா 4:4) 

யோனாவுடைய தலையின்மேல்‌ நிழல்‌ 
உண்டாயிருக்க கர்த்தர்‌ ஒரு ஆமணக்கு 
செடியை கட்டளையிடுகிறார்‌. ஒரு பூச்சி அந்த 
ஆமணக்கு செடியை அரித்துப்போடுகிறது. 
இதனால்‌ யோனா சோர்ந்துபோய்‌ 
தனக்குள்ளே சாவை விரும்புகிறார்‌ 
(யோனா 4:5-9). 


கர்த்தர்‌ 


அழிக்காமல்‌ 
மகாநகரமாகிய 


யோனா இதைப்‌ பார்த்து கோபப்படக்கூடாது. 
பாவிகள்‌ மனந்திரும்புவதை கர்த்தர்‌ 
விரும்புகிறார்‌ என்பதை யோனா 
புரிந்துகொள்ளவேண்டும்‌. 


யோனாவின்‌ எரிச்சல்‌ 
யோனா க&:1-4 


யோனா 43. யேோனாவுக்கு இது 
மிகவும்‌ விசனமாயிருந்தது; அவன்‌ 
கடுங்கோபங்‌ கொண்டு, 

யோனா 4. கர்த்தரை நோக்கி 
விண்ணப்பம்பண்ணி: ஆ கர்த்தாவே, 
நான்‌ என்‌ தேசத்தில்‌ இருக்கும்போதே 
நான்‌ இதைச்‌ சொல்லவில்லையா? 
இதினிமித்தமே நான்‌ முன்னமே 
தர்ஷீசுக்கு ஓடிப்போனேன்‌; நீர்‌ 
இரக்கமும்‌ மன உருக்கமும்‌ நீடிய 
சாத்தமும்‌ மிகுத்த கிருபையுமுன்னவமும்‌, 
தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமான 
'தேவனென்று அறிவேன்‌. 


யோனா 43. இப்போதும்‌ கர்த்தாவே, 
என்‌ பிராணனை என்னைவிட்டு 
எடுத்துக்கொள்ளும்‌; நான்‌ 
உமிரோடிருக்கிறதைப்பார்க்கிலும்‌. 

சாகிறது நலமாயிருக்கும்‌ என்றான்‌. 





i THE 
TT 


யோனா 434. அதற்குக்‌ கர்த்தர்‌ 
தீ எரிச்சலாயிருக்கிறது நல்லதோ 
என்றார்‌. 


கர்த்தர்‌ நினிவேமின்‌ ஜனங்களுக்கு. 
தம்முடைய கிருபையையும்‌ இரக்கத்தையும்‌ 
காண்பிக்கிறார்‌. நினிவேயை அழிக்காமல்‌ 
விட்டுவிடுகிறார்‌. கர்த்தருடைய இரக்கத்தைப்‌ 
பார்த்து யோனாவுக்கு விசனமுண்டாயிற்று. 
அவர்‌ கர்த்தரோடு வழக்காடுகிறார்‌. 


யோனா கர்த்தரோடு 
விவாதம்பண்ணுதை வாசிக்கும்போது, அவர்‌ 
தன்னுடைய பாவங்களுக்கு உண்மையிலேயே 
மனந்திரும்பியிருக்கிறாரா என்னும்‌ சந்தேகம்‌ 
நமக்கு வந்துவிடும்‌. அது மாத்திரமல்ல, 
யோனா நினிவேமிலே கர்த்தருடைய 
செய்தியை உண்மையாய்ப்‌ 
பிரசங்கம்பண்ணினாரா என்னும்‌ சந்தேகமும்‌ 
ம்‌. நினிவேயின்‌ மனுஷர்‌ 

யோனா உதவி 


ஊழியக்காரர்கள்‌, 


ரகத்து தங்களை "ஒப்புக்கொடுக்க 
வேண்டும்‌. “இன்னும்‌ நாற்பது நாள்‌ உண்டு, 
அப்பொழுது நினிவே சுவிழ்க்கப்பட்டுப்போம்‌" 
என்று யோனா பிரசங்கம்பண்ணினார்‌. 
நினிவேச விழ்க்கப்படாமலிருப்பதற்கு, யோனா 
நினிலேயின்‌ ஜனங்களுக்கு ஆலோசனை 

சொல்லவேண்டும்‌. 
கர்த்தர்‌ நினிவேயிலுள்ள ஜனங்களுக்கு 
இரக்கம்‌ காண்பிக்கிறார்‌. யோனாவுக்கு 
இது மிகவும்‌ விசனமாயிருக்கிறது. 
அவர்‌ கடுங்கோபங்கொள்கிறார்‌. கர்த்தருக்கு 
எது பிரியமாயிருக்கிறதோ அது நமக்கும்‌ 
பிரியமாயிருக்கவேண்டும்‌. சில சமயங்களில்‌ 
கிரியைகளை நம்மால்‌. 
முடியாவிட்டாலும்‌, நாம்‌ 


'யோனாவக்கு 

ஜனங்கள்மீது அன்போ, கரிசனையோ 
இல்லை. அவர்கள்‌ தங்கள்‌ பாவங்களுக்கு 
மனந்திரும்பவேண்டுமென்று யோனா 
எதிர்பார்க்கவும்‌ இல்லை. 


யோனா - விரிவுரை 
JONAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மனந்திரும்பி தேவனுடைய 

பெற்றுக்கொள்கிறார்கள்‌. 
யோனா இதைப்‌ பார்த்து மிகவும்‌ 
விசனப்படுகிறார்‌. நினிவேயிலுள்ள 
ஜனங்கள்மீதும்‌, கர்த்தர்மீதும்‌ யோனா 
கோபப்படுகிறார்‌. 


யோனா நினிவேயிலுள்ள 
மத்தியிலே கர்த்தருடைய 
பிரசங்கம்பண்ணினார்‌. 
ஜனங்கள்‌ தங்கள்‌ பாவங்களுக்கு 
மனந்திரும்பினார்கள்‌. இது யோனாவின்‌ 
ஊழியத்தில்‌ அவருக்கு கிடைத்த வெற்றி. 
இதைப்‌ பார்த்து அவர்‌ சந்தோஷப்பட 
வேண்டும்‌. கர்த்தரைத்‌ துதித்து, 
கனம்பண்ணவேண்டும்‌. நினிவே நகரம்‌ 
அழிவுக்கு தப்பியதில்‌ யோனாவுக்கும்‌ ஒரு 
பங்கு உண்டு. 


அவர்கள்‌ 


ஜனங்கள்‌ 
செய்தியை 
நினிவேயின்‌ 


னால்‌  யோனாவோ, நினிவே 
நகரம்‌ அழிந்துபோகாமலிருப்பதைப்‌ பார்த்து 
விசனப்படுகிறார்‌. நினிலேயை அழிக்காமல்‌, 
விட்டுவிட்ட கர்த்தரைப்‌ பார்த்து யோனா 
கோபப்படுகிறார்‌. 


யோனா ரவேல்‌ தேசத்‌ 
சேர்ந்தவர்‌. ள்‌ தேசந்தின்மீது 
வைராக்கியமாயிருக்கிறார்‌. கர்த்தருடைய 
பார்வையில்‌ இஸ்ரவேல்‌ தேசமே உயர்ந்தது. 
என்றும்‌, இஸ்ரவேல்‌. வம்சத்தாரே 
கர்த்தருக்குப்‌ பிரியமானவர்கள்‌ என்றும்‌ 
யோனா நினைக்கிறார்‌. 


இஸ்ரவேல்‌. 
த்‌ ன்று 


வம்சத்தார்‌ மத்தியிலே 
ஊழியக்காரர்களை 


சொல்லுகிறார்‌. ஆனால்‌ அவர்களோ தங்கள்‌ 
பாவங்களுக்கு மனந்திரும்பாமல்‌, 
துணிகரமாய்ப்‌ பாவம்‌ செய்கிறார்கள்‌. 

இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ தங்கள்‌ 
பாவங்களுக்கு மனந்திரும்பாமலிருக்கும்போது, 
நினிவேமிலள்ள ஜனங்கள்‌ தங்கள்‌ 
பாவங்களுக்கு 'மனந்திரும்புகிறார்கள்‌. 
இதனால்‌ யோனாவுக்கு விசனமும்‌, 
அவமானமும்‌ உண்டாயிற்று. கர்த்தர்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனங்களை ஆசீர்வதியாமல்‌, 
நினிவேயிலுள்ள ஜனங்களை மாத்திரம்‌ 
ஆசீர்வதிப்பாரோ என்னும்‌ சந்தேகம்‌ 
யோனாவுக்குவந்துவிடுகிறது. இதனால்‌ 
அவர்‌ நினிவேமிலள்ள ஜனங்கள்மீது 
எரிச்சலாயிருக்கிறார்‌. 





f= THE 
TT 


புறஜாதியார்‌ தங்களுடைய 
பாவங்களுக்கு மனந்திரும்புகிறார்கள்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய கிருபையையும்‌ இரக்கத்தையும்‌ 
புறஜாதியாருக்கு காண்பிக்கிறார்‌. இஸ்ரவேல்‌ 
தே 


கர்த்தர்‌ 
தம்முடைய 
தண்டித்து விடுவாரோ என்று 
யோனா யோசித்துப்‌ பார்க்கிறார்‌. 


கர்த்தர்‌ நினிவேயை ஆசீர்வதித்தாலும்‌, 
இஸ்ரவேல்‌ தேசத்தை அதைவிட ஆசீர்வதிக்க 
வேண்டுமென்று யோனா எதிர்பார்க்கிறார்‌. 
யோனா தன்னுடைய தேசத்தின்‌ மதிப்பையும்‌ 
மரியாதையும்‌ விரும்புவதுபோல, தன்னுடைய 
சொந்த மதிப்பையும்‌, மரியாதையையும்‌ 
எதிர்பார்க்கிறார்‌. 


“இன்னும்‌ நாற்பது நாள்‌ உண்டு, 
அப்பொழுது நினிவே குவிழ்க்கப்பட்டுப்போம்‌" 
என்று யோனா நினிவே ஜனங்கள்‌ 
மத்தியில்‌ கர்த்தருடைய வார்த்தையை 
தீர்க்கதரிசனமாய்ச்‌ சொன்னார்‌. த 
தீர்க்கதரிசனம்‌. நிறைவேறினால்தான்‌. 
ஜனங்கள்‌... யோனாவை உண்மையான 
தீர்க்கதரிசியாக அங்கீகரித்து. அவரைக்‌ 
குனம்பண்ணுவார்கள்‌. ர்க்‌ ம்‌ 
யோனாவை கள்ளத்தீர்க்கதரிசி 
சொல்லி ஏளனம்பண்ணுவார்கள்‌. 
யோனாவுக்கு, அவமானமாயிருக்கும்‌. 
இதனால்‌ யோனா மிகவும்‌ விசனப்படுகிறார்‌. 


யோனா... தன்னுடைய  விசனத்தில்‌, 
குர்த்தரோடு விவாதம்பண்ணுகிறார்‌. அவர்‌ 
கர்த்தர்மீது கடுங்கோபங்கொள்கிறார்‌. 
தன்னுடைய கோபத்தை யோனாவால்‌ அடக்க 
முடியவில்லை. அவருடைய இருதயத்தின்‌ 
நிறைவினால்‌, அவருடைய வாய்‌ பேசுகிறது. 
யோனா கர்த்தரை நோக்கி 
விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 


“ஆ கர்த்தாவே, நான்‌ 
தேசத்தில்‌ இருக்கும்போதே நான்‌ இதைச்‌ 
சொல்லவில்லையா? இதினிமித்தமே நான்‌ 
முன்னமே தர்ஷீசுக்கு ஓடிப்போனேன்‌; நீர்‌ 
இரக்கமும்‌ மன உருக்கமும்‌ நீடிய சாந்தமும்‌ 
மிகுந்த கிருபையுமுள்ளவரும்‌, 
மனஸ்தாபப்படுகிறவருமான 
அறிவேன்‌. 


என்‌ 


யோனா - விரிவுரை 
JONAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


என்‌ பிராணணை என்னைவிட்டு 


அனா ்‌ எடுத்துக்‌ 
கொள்ளும்‌: நான்‌ 


உயிரோடிருக்கிறதைப்‌ 
பார்க்கிலும்‌ சாகிறது நலமாயிருக்கும்‌" 
(யோனா 4:23) என்று யோனா 
கர்த்தரிடத்தில்‌ சொல்லுகிறார்‌. 

யோனாவின்‌ விண்ணப்பத்தில்‌ பணிவும்‌ 
இல்லை பக்தியும்‌ இல்லை. மனுஷநேயமும்‌ 


கர்த்தருடைய கண்களில்‌ 

தயவும்‌ கிடைத்தது. கர்த்தர்‌ யோனாவை 
நேசிப்பதுபோல, எல்லோரையும்‌ நேசிக்கிறார்‌. 
கர்த்தரிடத்தில்‌ பட்சபாதமில்லை. 
நம்மை மாத்திரம்‌ 
என்றும்‌, அவர்‌ 
மற்றவர்களை  நேசிக்கக்கூடாது என்றும்‌ 
நினைப்பது சுயநலம்‌. யோனாலிடத்தில்‌ 
பொதுநலத்தைவிட சுயநலமே 
அதிகமாயிருக்கிறது. 


யோனா மீனின்‌ வயிற்றிலிருந்தபோது, 
கர்த்தருடைய கிருபையும்‌ தயவும்‌ தனக்கு 
கிடைக்கவேண்டும்‌ என்று ஜெபம்பண்ணினார்‌ 
கர்த்தர்‌ யோனாவுக்கு தயவும்‌ கிருபையும்‌ 
காண்பித்தார்‌. அவரை மீனின்‌ 
வயிற்றிலிருந்து வெளியேற்றினார்‌. 


கர்த்தர்‌ இப்போது நினிவேயிலுள்ள 
தப கிருபையும்‌ வட்டம்‌ 
காண்பிக்கிறார்‌. அது  யோனாவுக்குப்‌ 
பிடிக்கவில்லை. கர்த்தர்‌ நினிவேயை 
அழிக்காமல்‌ விட்டுவிட்டதற்காக, யோனா 
கர்த்தர்மீது கோபப்படுகிறார்‌. 

கர்த்தர்‌ ஆரம்பத்தில்‌ யோனாவை 
அழைத்து. அவரை நினிவேக்குப்‌ 
போகச்சொன்னார்‌. ஆனால்‌, யோனாவோ, 
கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல்‌ 
தர்ஷீசுக்கு ஓடிப்போனார்‌. தான்‌ தர்ஷீசுக்கு 
ஓடிப்போனதை யோனா நியாயப்படுத்துகிறார்‌. 


கர்த்தர்‌ யோனாவை 
நினிவேக்குப்போய்‌, தம்முடைய வார்த்தையை 
பிரசங்கிக்குமாறு சொன்னார்‌. கர்த்தருடைய 
வார்த்தையின்‌ பிரகாரம்‌ யோனா 
நினிவேக்குப்போய்‌ பிரசங்கம்பண்ணினால்‌, 
நினிவேயிலுள்ள ஜனங்கள்‌ தங்கள்‌ 
பாவங்களுக்கு மனந்திரும்புவார்கள்‌. கர்த்தர்‌ 
அவர்களை அழித்துப்போடமாட்டார்‌. 
அவர்களை ஆசீர்வதிப்பார்‌. இது 
யோனாவக்குத்‌ தெரிந்திருக்கிறது. 


கர்த்தர்‌ 
நேசிக்கவேண்டும்‌. 





f= al 
TT 


என்‌ 


இதைச்‌ 


“ஆ... கர்த்தாவே நான்‌ 
தேசத்திலிருக்கும்போதே, நான்‌ 
சொல்லவில்லையா” (யோனா 4:2) என்று 
யோனா கர்த்தரிடத்தில்‌ கேட்கிறார்‌. 
யோனாவின்‌. பிரசங்கத்தைக்‌ கேட்டு 
நினிவேமிலள்ள ஜனங்கள்‌ தங்கள்‌ 
பாவங்களுக்கு மனந்திரும்பினால்‌, அது 
யோனாவின்‌ ஊழியத்தில்‌ அவருக்கு கிடைத்த 
வெற்றி. யோனா அதைப்‌ பார்த்து 
சந்தோஷப்படவேண்டும்‌. ஆனால்‌ யோனாவோ 
தன்னுடைய ஊழியத்தில்‌, தனக்கு கிடைத்த 
வெற்றியைப்‌ பார்த்து வேதனைப்படுகிறார்‌, 
வருத்தப்படுகிறார்‌, கோபப்படுகிறார்‌. 


கர்த்தருடைய 
கர்த்தருடைய சுபாவம்‌ 


ஊழியக்காரர்களுக்கு, 
தெரிந்‌ 


மனஸ்தாபப்படுகிறவருமான தேவன்‌. 
கர்த்தருடைய சயாவத்தை  யோனாவும்‌ 
அறிந்திருக்கிறார்‌. கர்த்தருடைய சயாவம்‌ 
மாறுவதில்லை. அவர்‌ மாறாத தேவன்‌. 
கர்த்தருடைய குணாதிசயமே, அவருக்கு 
மகிமையைத்‌ தருகிறது. கர்த்தர்‌ தம்முடைய 
சுபாவத்தின்‌ பிரகாரமாக கிரியை செய்கிறார்‌ 


கர்த்தருடைய ஊழியக்காரர்‌ 
சுபாவம்‌, 

ஊழியக்காரர்களிடத்திலும்‌ 
வேண்டும்‌. ஆனால்‌ 
கர்த்தருடைய வார்த்தை 
வெளிப்படுகிறது. கர்த்தருடைய சுபாவம்‌ 
வெளிப்படவில்லை. 

கர்த்தர்‌ தம்முடைய சுபாவத்தை. 
வெளிப்படுத்தும்போது, யோனா சந்தோஷப்‌ 
படவேண்டும்‌. கர்த்தரைத்‌ துதிக்கவேண்டும்‌. 
ஆனால்‌ யோனாவோ மிகவும்‌ 
விசனப்படுகிறார்‌. செத்துப்போக விரும்புகிறார்‌. 
இப்போதும்‌ கர்த்தாவே, என்‌ பிராணனை 
என்னைவிட்டு எடுத்துக்கொள்ளும்‌: நான்‌ 
உயிரோடிருக்கிறதைப்பார்க்கிலும்‌ சாகிறது 
நலமாயிருக்கும்‌” (யோனா 4:3) என்று 
யோனா கர்த்தரிடத்தில்‌ சொல்லுகிறார்‌. 


நினிவே அழிந்துபோகாமல்‌. 
காப்பாற்றப்படுமானால்‌, யோனா செத்துப்போக 
விரும்புகிறார்‌. கர்த்தருடைய வார்த்தை 
நிறைவேறுவதைப்‌ பார்க்கிலும்‌, தான்‌ 
சொன்ன வார்த்தை நிறைவேறவேண்டும்‌. 
என்று யோனா. ஆசைப்படுகிறார்‌. 


யோனா - விரிவுரை 
JONAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நினிவே  அழிந்துபோகவில்லையென்றால்‌, 
சொன்ன தீர்க்கதரிசனம்‌. 
ம்‌ என்று யோனா 
ர்த்தருக்‌ மகிமை 
மதிப்பும்‌, 
உண்டாகவேண்டு 
மென்று யோனா ஆசைப்படுகிறார்‌. 


இஸ்ரவேலின்‌: 
புறஜாதியாருக்கு கடந்துபோவதைப்‌ பார்க்க 
யோனா விரும்பவில்லை. கர்த்தர்‌ 
புறதாதியார்மீது கிருபையாகயிருப்பதினால்‌, 
அவருடைய கிருபை குறைந்துபோவதில்லை. 
கர்த்தரிடத்தில்‌ புறஜாதியாருக்கும்‌ கிருபை 
உண்டு. இஸ்ரவேல்‌ வம்சத்தாருக்கும்‌ கிருபை 
உண்டு. கர்த்தர்‌ தம்முடைய கிருபையையும்‌ 
இரக்கத்தையும்‌ மனுஷருக்கு கொடுப்பதினால்‌, 
அவை அவரிடத்தில்‌ குறைந்துபோவதில்லை. 


யோனா கர்த்தருடைய கட்டளைக்கு 
கீழ்ப்படிந்து நினிவேக்குப்போனார்‌. அ 
கர்த்தருடைய வார்த்தையை உண்மையாய்ப்‌ 
பிரசங்கம்பண்ணினார்‌. கர்த்தர்‌ யோனாவின்‌. 
உண்மையான ஊழியத்தைப்‌ பார்த்து அவரை 
ஆசிர்வதிக்க விரும்புகிறார்‌. ஆனால்‌ 
யோனாவோ செத்துப்போக விரும்புகிறார்‌. 


நினிவே அழிந்துபோவதைப்‌ பார்ப்பதை 
விட அது அழிந்துபோகாமல்‌, கர்த்தருடைய 
கிருபையினால்‌ காப்பாற்றப்படுவதைப்‌ 
பார்ப்பதே யோனாவுக்கு பாக்கியம்‌. ஆனால்‌ 
யோனாவோ நேர்மாறாக யோசிக்கிறார்‌. 
நினிவே அழிந்தால்‌. 
சந்தோஷப்படுவார்‌ 

அழியவில்லையென்றால்‌ 

துக்கப்படுவார்‌. தான்‌ செத்துப்போவதே 
யோனாவுக்கு சந்தோஷமாயிருக்கும்‌. 


நமக்குக்‌ கொடுத்திருக்கிற 
நாம்‌ ஜீலனுக்கேதுவான 
செய்யவேண்டும்‌. நாம்‌ 
ஊழியத்தை செய்து 
ஆயத்தமாயிருக்கவேண்டும்‌. 
கர்த்தருடைய 
கர்த்தர்‌ தமக்கு 
சித்தமான வேளையில்‌, நம்முடைய ஜீவனை 
எடுத்துக்கொள்வார்‌. நாம்‌ நம்முடைய 
ஜீவனை அவருடைய பாதபடியில்‌ 
ஒப்புக்கொடுக்கவேண்டும்‌. கர்த்தர்‌ தமக்குப்‌ 
பிரியமான வேளையில்‌ நம்முடைய ஜீவனை 
எடுத்துக்கொள்வார்‌. 


மகிமை 


கர்த்தர்‌ 
ஜீவியகாலத்தில்‌, 
ஊழியத்தை 
கர்த்தருடைய 





i= FTE 
TT 
ஜீவனை நாமே 


நம்முடைய 

எடுத்துக்கொள்ள முயற்சி பண்ணக்கூடாது. 
நாம்‌ கர்த்தருடைய சித்தத்தின்‌ பிரகாரம்‌ 
உயிரோடிருக்கவேண்டும்‌, அவருடைய 
பிரகாரம்‌ சாகவேண்டும்‌. 
பிரகாரம்‌ 
என்றோ. 
சாகவேண்டும்‌ என்றோ நினைக்கக்கூடாது. 
கர்த்தர்‌ யோனாவைப்‌ பார்த்து, “நீ 
எரிச்சலாமிருக்கிறது. நல்லதோ” என்று 
கேட்கிறார்‌. கர்த்தர்‌ யோனாவை 
மென்மையாகக்‌ கடிந்தருளுகிறார்‌. கர்த்தர்‌ 
'சர்வவல்லமையுள்ளவர்‌. அவர்‌ 
சர்வஞானமுள்ளவர்‌ யோனாவோ 
கர்த்தரிடத்தில்‌ மதியீனமாகப்‌ பேசுகிறார்‌. 
ஆனாலும்‌ சர்வஞானமுள்ள கர்த்தர்‌ 
தம்முடைய கிருபையினால்‌,  மதியீனமான 

யோனாவிடம்‌, பொறுமையாய்ப்‌ பேசுகிறார்‌. 


கர்த்தர்‌ யோனாவுக்கு தம்முடைய 
சித்தத்தையும்‌, விருப்பத்தையும்‌, திட்டத்தையும்‌, 
அன்பையும்‌ போதிக்கிறார்‌ யோனா 
தன்னுடைய பாவத்தில்‌ விழுந்தாலும்‌, கர்த்தர்‌ 
தம்முடைய கிருபையின்‌ 

யோனாவை இவருடைய 

குழியிலிருந்து தூக்கிவிட 
யோனாவினிடத்தில்‌  மனத்தாழ்மையிருக்க 
வேண்டும்‌. யோனா தன்னை நேசிப்பதுபோல, 
தன்னுடைய இஸ்ரவேல்‌ ஜனங்களை 
நேசிப்பது போல, நினிவேயிலுள்ள 
ஜனங்களையும்‌ நேசிக்கவேண்டும்‌. 


மென்மையான பிரதியுத்தரம்‌ 
கோபத்தை ஆற்றும்‌. கர்த்தர்‌ யோனாவுக்கு 
மென்மையான பிரதியுத்தரம்‌ சொல்லுகிறார்‌. 
கர்த்தர்‌ யோனாவை கோபத்தோடு 
சபிக்கவில்லை. கர்த்தர்‌ அவரை சபிப்பதற்குப்‌ 
பதிலாக, “நீ எரிச்சலாயிருக்கிறது நல்லதோ” 
என்று கேட்கிறார்‌. 

நாமும்‌ மற்றவர்களோடு பேசும்போது. 
மென்மையான ரதியுத்தரங்களைச்‌ 
சொல்லவேண்டும்‌. நம்முடைய அன்பான 
வார்த்தைகள்‌ கோபத்தைத்‌ தணிக்கவேண்டும்‌. 
தாறுமாறான வார்த்தைகளைப்‌ பேசினால்‌ 
கோபம்‌ அதிகரிக்கும்‌. நமக்குள்‌ கோபமும்‌ 
எரிச்சலும்‌ வந்தாலும்‌, கர்த்தரிடத்தில்‌ 
ஜெபம்பண்ணி, நம்முடைய கோபத்தையும்‌ 
எரிச்சலையும்‌ மேற்கொள்ளவேண்டும்‌. 
கர்த்தர்‌ நம்முடைய மாம்சத்தின்மீது நமக்கு 
வெற்றியைத்‌ தருவார்‌. 


யோனா - விரிவுரை 
JONAH - COMMENTARY 


யோனா 4:5-11 


யோனா க்க. யோனா 
நகரத்திலிருந்து. புறப்பட்டு, 
நகரத்துக்குக்‌ கிழக்கேபோய்‌, அங்கே 
தனக்கு ஒரு குடிசையைப்‌ போட்டு, 
நகரத்துக்குச்‌ சம்பவிக்கப்போகிறதைத்‌ 
தான்‌ பார்க்குமட்டும்‌ அதின்‌ கீழ்‌ திழலில்‌ 
உட்கார்த்திருத்தான்‌. 


யோனா 43. யோனாவுடைய 
தலையின்மேல்‌ நிழலுண்டாயிருக்கவும்‌, 
அவனை அவனுடைய மனமடிவுக்கு 
நீங்கலாக்கவும்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
ஒரு ஆமணக்குச்‌ செடியை முனைக்கக்‌ 
கட்டனையிட்டு, அதை அவன்மேல்‌ 
ஓங்கி வனரப்பண்ணினாடு அந்த 
ஆமணக்கின்மேல்‌ யோனா மிகவும்‌ 
சந்தோஷப்பட்டான்‌. 


பின்பு 


யோனா 4:7. மறுநானிலோ கிழக்கு. 
வெளுக்கும்‌ நேரத்தில்‌ தேவன்‌ 
ஒரு பூச்சியைக்‌ கட்டனையிட்டார்‌; 
அது ஆமணக்குச்செடியை 
அமித்துப்போட்டது; அதினால்‌ அது 
காய்த்துபோயிற்று. 


யோனா ௧:8. சூரியன்‌ உதித்தபோது 
தேவன்‌ உஷ்ணமான கீழ்க்காற்றைக்‌. 
கட்டனையிட்டார்‌; அப்பொ 

வெயில்‌ யோனாவுடைய தலையில்‌ 
யடுகிறதினால்‌ அவன்‌ சோர்ந்துபோய்‌, 
தனக்குன்னே சாவைவிரும்பி; நாண்‌: 
உயிரோடிக்கிறதைப்‌ பார்க்கிலும்‌ 
சாகிறது நலமாயிருக்கும்‌ என்றான்‌. 


யோனா 48. 


அப்பொழுது தேவன்‌: 
யோணாவை நோக்கி: நீ 
ஆமணக்கினிமித்தம்‌ 
எரிச்சலாயிருக்கிறது. 


நல்லதோ 
என்றார்‌; அதற்கு அவன்‌: நான்‌ 
மரணபரியத்தமும்‌ எரிச்சலாயிருக்கிறது 
நல்லதுதான்‌ என்றான்‌. 


யோனா 4:10. அதற்குக்‌ கர்த்தர்‌ நீ 
மிரயாசப்படாததும்‌, நீ வளர்க்காததும்‌, 
ஒரு இராத்திரியிலே முனைத்ததும்‌, ஒரு 
இராத்திரியிலே அழித்துபோனதுமான 
ஆமணக்குக்காகப்‌ பரிதபிக்கிறாயே. 





i FTE 
TT 


யோனா 41 வலதுகைக்கும்‌ 
இடதுகைக்கும்‌ வித்தியாசம்‌ அறியாத 
இலட்சத்து இருபதினாயிரம்பேருக்கு 


அதிகமான 


நகரமாகிய 
பமிதபியாமலிருப்பேனேோ என்றார்‌. 


யோனா கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
மிகவும்‌ விசனமாயிருக்கிறார்‌. நினிவே 
அழிந்துபோகும்‌ என்று யோனா 
எதிர்பார்க்கிறார்‌. நகரத்திற்கு சம்பவிக்கப்‌ 
போகிறதை பார்க்கும்படி, யோனா 
நகரத்திலிருந்து புறப்பட்டுப்போகிறார்‌. 
நகரத்திற்கு கிழக்கே போய்‌, அங்கே தனக்கு 
ஒரு குடிசையைப்போட்டு, அதின்‌ கீழ்‌ 
உட்கார்ந்திருக்கிறார்‌. தனிமையில்‌ 
உட்கார்ந்திருக்கிறார்‌ 


நினிவேயிலுள்ள ஜனங்கள்‌ இரட்டை 
உடுத்திக்கொண்டு, சாம்பலில்‌ உட்கார்ந்து. 
கர்த்தரிடத்தில்‌ ஜெபம்பண்ணியதை யோனா 
பார்த்தார்‌. அவர்கள்‌ தங்களுடைய பொல்லாத 
வழிகளை விட்டுத்‌ திரும்பியதையும்‌ யோனா 
பார்த்தார்‌. நினிவேயிலுள்ள ஜனங்கள்‌ தங்கள்‌ 
பாவங்களுக்கு மனந்திரும்பியிருக்கிறார்கள்‌. 
அவர்களுடைய இருதயங்கள்‌ 
புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில்‌ 
கர்த்தர்‌ நினிவே நகரத்திற்கு என்ன 
செய்யப்போகிறார்‌ என்பதைப்‌ பார்க்கும்‌ ஆவல்‌ 
யோனாவுக்கு உண்டாயிற்று 


யோனா நினிவே நகரத்திலிருந்து, 
புறப்பட்டுப்போகும்போது. ஒரு வேளை 
நாற்பது நாள்‌ முடிந்திருக்கலாம்‌. அல்லது 
அந்த நாட்கள்‌ முடியாமலிருக்கலாம்‌. யோனா 
தன்னுடைய குடிசையின்‌ கீழே நாற்பது, 
நாள்‌ வரும்‌ வரையிலும்‌ உட்கார்ந்து. 
காத்துக்கொண்டிருக்கிறார்‌ பகலின்‌ 
உஷ்ணத்தையும்‌, இரவின்‌ குளிரையும்‌ 
அவர்‌ தாங்கிக்கொள்கிறார்‌. நகரத்திற்கு 
சம்பவிக்கப்பபோவதைப்‌ பார்க்கவேண்டும்‌. 
என்பதே யோனாவின்‌ விருப்பம்‌. 


யோனா 
உட்கார்ந்திருப்பதை 


கர்த்தரும்‌ பார்க்கிறார்‌. 


அவன்மீது பிரியம்‌ 
யோனா 


அவர்மீது பிரியமாகவே இருக்கிறார்‌. 


யோனா - விரிவுரை 
JONAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யோனாவுடைய தலையின்‌ மேல்‌. 
நிழலுண்டாயிருக்கவும்‌, யோனாவை 

மனமடிவுக்கு நீங்கலாக்கவும்‌ 

கர்த்தர்‌ ஒரு ஆமணக்குச்‌. 
செடியை முளைக்கக்‌ கட்டளையிடுகிறார்‌. 
அதை யோனாவின்மேல்‌. ஒங்கி 
வளரப்பண்ணுகிறார்‌: அந்த ஆமணக்கின்‌ மேல்‌ 
யோனா மிகவும்‌ சந்தோஷப்படுகிறார்‌ 
(யோனா 4:6). 


ஆமணக்குச்செடியின்‌ இலைகள்‌ 
அகலமாயிருக்கிறது. அந்தச்‌ செடி ஒரே 
நாளில்‌ முளைத்து ஓங்கி வளருகிறது. அது 
திடீரென்று முளைத்து, ஈனா. 
போட்டிருக்கிற குடிசையின்மீது படருகிறது. 
அது ஒங்கி வளர்ந்து யோனாவின்‌ 
குடிசையைச்‌ சுற்றிலும்‌ படருகிறது. இதனால்‌ 
யோனாவின்‌  தலையின்மேல்‌ நிழல்‌ 
உண்டாயிற்று. 


யோனாவுடைய மனமிவு இவரை 
விட்டு நீங்கிப்போகவேண்டும்‌. இதுவே 
கர்த்தருடைய விருப்பம்‌. யோனாவுக்கு 
சரீரத்திலே இளைப்பாறுதல்‌ உண்டாக 
வேண்டும்‌. இப்போது அவருடைய மனது 
விசனமாகவம்‌ எரிச்சலாகவும்‌ இருக்கிறது. 
சரீரத்திற்கு இளைப்பாறுதல்‌ கிடைத்தால்‌, 
மனத்திற்கு ஓய்வு கிடைக்கும்‌. இதற்காகவே 
கர்த்தர்‌ ஆமணக்குச்‌ செடியை முளைக்க 
கட்டளையிடுகிறார்‌. 


மணக்குச்செ। சாதாரணமான 
ந்தால்‌ 
படர்ந்திருக்காது. அது சிறிய 
செடியாகமிருந்தாலும்‌, அது திடீரென்று 
முளைத்து ஓங்கி வளர்ந்ததினால்‌ யோனா 
அந்த ஆமணக்கின்மேல்‌ சந்தோஷப்படுகிறார்‌. 

கர்த்தர்‌ ஆமணக்குச்செடியை சரியான 
இடத்தில்‌ முளைக்க கட்டளையிடுகிறார்‌. 
அது யோனாவின்‌ தலையின்மேல்‌ நிழல்‌ 
உண்டாயிருக்கும்படியாக முளைக்கிறது. 
எங்கேயோ ஒரு இடத்தில்‌ வளர்ந்திருக்கும்‌. 
பெரிய கேதுரு மரத்தைவிட, நமக்கு 
பிரயோஜனமாகயிருக்கும்‌. விதத்தில்‌ 
வளர்ந்திருக்கும்‌ ஆமணக்குச்செடியே நமக்கு 
ஆசீர்வாதமானது. யோனாவுக்கு இந்த 
ஆமணக்குச்செடி சந்தோஷத்தைக்‌ 
கொடுக்கிறது. சிறுபிள்ளைகள்‌ விளையாட்டு 
பொம்மைகளைப்‌ பார்த்து சந்தோஷப்படுவது 
போல, யோனா ஆமணக்குச்‌ செடியைப்‌ 
பார்த்து சந்தோஷப்படுகிறார்‌. 





f= THEN 
TT 


வேலை 
விவேக 


ஆசரிப்புக்கூடாரத்தில்‌ 

செய்கிறவர்கள்‌ 

'இருதயமுள்ளவர்களாயிருக்கிறார்கள்‌. 

இவர்கள்‌ கர்த்தரால்‌ ஞானமும்‌ அறிவும்‌ 

பெற்றவர்கள்‌. ஆசரிப்புக்கூடாரத்து வேலையை 
கர்த்தரே 


பெற்றுக்கொண்ட ஞானத்தையும்‌: ன்றி 
இவர்கள்‌ உடனே பயன்படுத்துகிறார்கள்‌. 
கர்த்தர்‌ தங்களுக்கு கற்பித்தபடியெல்லாம்‌ 
இவர்கள்‌ ஆசரிப்புக்கூடாரத்து வேலையை 
செய்கிறார்கள்‌. 


பெசலெயேலையும்‌ அகோலியாபையும்‌, 
கர்த்தரால்‌ 'ஞானமடைந்து. அந்த 
வேலைகளைச்‌  செய்யவரும்படி தங்கள்‌ 
இருதயத்தில்‌  எழுப்புதலடைந்த ஞான 
இருநயத்தாராகிய எல்லாரையும்‌, மோசே 
வரவழைக்கிறார்‌ (யாத்‌ 36:2. 


ஆசரிப்புக்கூடாரத்தில்‌ வேலை 
செய்கிறவர்கள்‌ எல்லோரும்‌ கர்த்தரால்‌ 
ஞானமடைந்தவர்கள்‌. இவர்கள்‌ எல்லோரும்‌. 
ஞானஇருநயத்தாராயிருக்கிறார்கள்‌. 
ஆசரிப்ுக்கடாரத்து. வேலையை செய்வதற்கு 

இவர்கள்‌ எவ்லோணயும்‌ 
க்கத்‌ 


புதிய ஏற்பாட்டுக்காலத்தில்‌, நம்முடைய 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து. சுவிசேஷத்தின்‌ 
கூடாரத்தைக்‌ கட்டியெழுப்புவதற்கு.. 
தம்முடைய ஊழியக்காரர்களை அழைக்கிறார்‌ 


கிறிஸ்துவானவர்‌ அவர்களை 
ஆவியினால்‌ அபிஷேகம்பண்ணி, அவர்களை 
தம்முடைய ஊழியத்தில்‌ பயன்படுத்துகிறார்‌. 
கர்த்தருடைய 
ஊழியம்‌ செய்யும்‌ 
இருக்கவேண்டும்‌. ஊழியம்‌ செய்யவேண்டும்‌. 
என்னும்‌ ஆர்வமும்‌ இருக்கவேண்டும்‌. 
அவர்கள்‌ கர்த்தருடைய 
ஊழியத்தை செய்யவேண்டுமென்று 
தீர்மானித்திருக்கவேண்டும்‌. இவ்விரண்டு 
தகுதிகளையும்‌ உடையவர்களை கர்த்தர்‌ 
தம்முடைய ஊழியத்திலே பயன்படுத்துகிறார்‌. 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


இஸ்ரவேல்‌ புத்திரராகிய சபையார்‌ 
ஆசரிப்புக்கூடாரத்து வேலைக்காக 
மோசேயினிடத்தில்‌ காணிக்கைகளைக்‌ 
கொண்டு வந்து கொடுத்திருக்கிறார்கள்‌. 
[சப்பின புத்திரர்‌ திருப்பணிக்கடுத்த சகல 
கொண்டுவந்த 
பொருள்களையெல்லாம்‌, 
ஆசரிப்புக்கூடாரத்தில்‌ வேலை செய்கிறவர்கள்‌ 
மோசேயினிடத்தில்‌ வாங்கிக்‌ கொள்கிறார்கள்‌. 
பின்னும்‌ ஜனங்கள்‌ காலைதோறும்‌ 
தங்களுக்கு இஷ்டமான காணிக்கைகளை 
மோசேயினிடத்தில்‌ கொண்டு வருகிறார்கள்‌ 
(யாத்‌ 36:3). 


மனுஷருடைய விலையேறப்பெற்‌ 

ஆத்துமாக்களினால்‌, சுவிசேஷத்நின்‌ 
சரிப்புக்கூடாரம்‌ கட்டப்படுகிறது. 
வாசிகளாகிய நாம்‌ ஆலிக்குரிய 

மாளிகையாக கட்டியெழுப்பப்படுகிறோம்‌. 


ச்்துன்‌, 
ஆலக்‌ ல 
இயேசுகிறிஸ்து மூலமாய்‌ 
பிரியமான ஆலிக்கேற்ற 
செலுத்தும்படிக்குப்‌ 
ஆசாரியக்கூட்டமாகவும்‌. 
குட்டப்பட்டுவருகிறீர்கள்‌"' (பேது 2:5) 


ஆலிக்கேற்ற மாளிகையாக 
கட்டப்படுவதற்கு, விசவாசிகளாகிய நாம்‌, 
நம்முடைய கர்த்தராகிய இயேசுகிறிஸ்துவுக்கு, 
நம்மை ஜீவபலியாக 
ஒப்புக்கொடுக்கவேண்டும்‌. 


கற்களைப்போல 
மாளிகையாகவும்‌, 
தேவனுக்குப்‌ 
பலிகளைச்‌ 
பரிசுத்த 


ப்படியிருந்தும்‌, சகோதரரே, 
னங்க பி சத்த ஆவியினாலே 
பரிசுத்தமாக்கப்பட்டு, தேவனுக்குப்‌ பிரியமான 
பலியாகும்படிக்கு, நான்‌ தேவனுடைய 
கவினே த்தை 
நடத்தும்‌ ஆசாரியனாயிருந்து புறஜாதிகளுக்கு 
இயேசுகிறிஸ்துவினுடைய 5 
ஊழியக்காரனாகும்பொருட்டு, தேவன்‌ 
அளித்த கிருபையினாலே 
ஞாபகப்படுத்தும்படிக்கு 

தைரியமாய்‌ 





i= FTN 
TT 


ஆமணக்குச்செடி தானாய்‌. 
முளைக்கவில்லை. கர்த்தரே அந்தச்‌ செடியை 
முளைக்குமாறு 
கர்த்தருடைய 
ஆமணக்குச்செடி 
கர்த்தர்‌ யோனாவுடைய 
நிழல்‌ உண்டாயிருக்க 
கர்த்தருடைய கிருபை கர்த்தர்‌ யோனாவின்‌ 
மேல்‌ பிரியமாயிருக்கிறார்‌. யோனாவுடைய 
மனது விசனப்பட்டிருக்கும்போது, கர்த்தர்‌ 
அவருடைய சரீரத்திற்கு நிழலைத்தருகிறார்‌. 
யோனாவுடைய இருதயம்‌ எரிச்சலாயிருக்கும்‌. 
போது, கர்த்தர்‌ அவருடைய தலையின்மேல்‌ 
நிழலைத்தருகிறார்‌. 

கர்த்தர்‌ யோனாவம்கு காண்பித்த 
பராமரிப்பு திடீரென்று நின்றுபோயிற்று. 
மறுநாளிலோ கிழக்கு வெளுக்கும்‌ 
நேரத்தில்‌ தேவன்‌ ஒரு பூச்சியைக்‌ 
கட்டளையிடுகிறார்‌: அது ஆமணக்குச்செடியை 
அரித்துப்போடுகிறது: அதினால்‌ அது 
காய்ந்துபோயிற்று (யோனா 4:7). 


ஆமணக்குச்செடியை 
போடுவதற்காகவே கர்த்தர்‌ ஒரு 
உண்டாக்குகிறார்‌. ஆமணக்குச்செடி ஒரே 
நாளில்‌ முளைத்து, மறுநாளில்‌ 
காய்ந்துபோகிறது. நம்முடைய சந்தோஷங்கள்‌ 
பூவைப்போல பூக்கிறது. பூ சீக்கிரத்தில்‌. 
வாடிப்போவதுபோல, நம்முடைய 
சந்தோஷங்களும்‌ வாடிப்போகிறது. 


அழித்துப்‌ 
பூச்சியை 


மணக்குச்செடி 
ந்தாலும்‌ 


ஒங்கி 
பூச்சி 
செடியை. அரித்துப்போடுகிறது. 


வளர்ந்‌ 
அந்தச்‌ 
அந்தப்‌ பூச்சி  ஆமணக்குச்செடியின்‌ 
வேர்பகுதியை அரித்துப்போட்டதினால்‌, அந்தச்‌ 
செடி முழுவதுமாய்க்‌ காய்ந்துபோகிறது. அது 
கண்ணுக்குத்‌ தெரியாத பூச்சியாகமிருந்தாலும்‌, 
ஒங்கி வளர்ந்திருக்கிற ஆமணக்குச்செடியை 
அழித்துப்போடுகிறது. 

ஆமணக்குச்செடியை அழிப்பதற்கு, 
கர்த்தர்‌ ஒரு தேவதூதனை அனுப்பவில்லை. 
ஒரு சாதாரண பூச்சியை அனுப்புகிறார்‌. 
சூரியன்‌ உதித்தபோது தேவன்‌ உஷ்ணமான 
கீழ்க்காற்றைக்‌ கட்டளைடுகிறார்‌: அப்பொழுது 
வெயில்‌ யோனாவுடைய தலையில்‌ படுகிறது. 
அதினால்‌. அவர்‌ சோர்ந்துபோய்‌, 
தனக்குள்ளே சாவைவிரும்புகிறார்‌. “நான்‌. 
உயிரோடிக்கிறதைப்‌ பார்க்கிலும்‌ சாகிறது. 
நலமாயிருக்கும்‌” (யோனா 4:8) என்று. 
யோனா மனவேதனையோடு சொல்லுகிறார்‌. 


ஒரு சிறிய 


யோனா - விரிவுரை 
JONAH - COMMENTARY 


(OODNEYS 
PUEUSHERS 


யோனாவுக்கு ஆமணக்குச்செடியின்‌ 
முக்கியத்துவம்‌ தெரியவேண்டும்‌. தனக்கு 
ஆமணக்குச்செடி தேவையாயிருக்கிறது. 
யோனா உணரவேண்டும்‌. 

கர்த்தர்‌. கீழ்க்காற்றை 

ர்‌. அப்பொழுது வெயில்‌ 
தலையின்மேல்‌ படுகிறது. 

கொடுத்த 

ஆமணக்குச்செடியும்‌ காய்ந்துபோயிற்று 
சூரியஉஷ்ணத்தினால்‌ யோனா சோர்ந்து 
போகிறார்‌. யோனாவின்மீது கீழ்க்காற்றும்‌, 
சூரியஉஷ்ணமும்‌ படுகிறது. யோனாவுக்கு 
சரீரத்தில்‌ மிகுந்த வேதனை உண்டாயிற்று. 


மணக்குச்‌ செடி காய்ந்துபோன 
வ்‌ ப்‌ 
செத்துப்போனதினால்‌, தானும்‌ செத்துப்போ 
வேண்டும்‌ என்று யோனா விரும்புகிறார்‌ 
"நான்‌ உயிரோடிருக்கிறதைப்‌ பார்க்கிலும்‌ 
சாகிறது நலமாயிருக்கும்‌" என்று யோனா 
சொல்லுகிறார்‌. 

ஒரு சிலர்‌ குற்றம்‌ சொல்லுவதை 
விரும்புவார்கள்‌. இவர்கள்‌ எல்லா 
காரியங்களிலும்‌ குற்றம்‌ கண்டுபிடிப்பார்கள்‌. 
பல... சமயங்களில்‌ அவர்கள்‌ சொல்லுகிற 
குற்றச்சாட்டுக்களில்‌  உண்மையிருக்காது, 
அதில்‌ ஞானமும்‌ இருக்காது. அவர்களுடைய 
குற்றச்சாட்டுக்களில்‌, ர்‌ 
மதியீனமே வெளிப்படும்‌. 
தனக்குள்ளே சாவை 
ஆமணக்குச்செடி காய்ந்துபோனதை அதற்கு 
காரணமாகச்‌ சொல்லுகிறார்‌. 

கர்த்தர்‌ யோனாவிடம்‌. 
"நீ... எரிச்சலாயிருக்கிறது. 
(யோனா 4:4) என்று கேட்டார்‌. இப்போது 
மறுபடியுமாக, “நீ ஆமணக்கின்‌ நிமித்தம்‌ 
எரிச்சலாயிருக்கிறது நல்லதோ" (யோனா 4:9) 
என்று கேட்கிறார்‌. கர்த்தர்‌ நமக்கு 
கொடுக்கும்‌ ஆசீர்வாதங்கள்‌ நிறுத்தப்பட்டு 
விட்டால்‌, நாமும்‌ யோனாவைப்போல 
எரிச்சலடைகிறோம்‌. நமக்கு குறைவு 
வரும்போது, நாம்‌ எரிச்சல்‌ படாமல்‌, 
கர்த்தர்மீது கோபப்படாமல்‌, குறைவுகளை 
பொறுமையோடு சகித்துக்கொள்ளப்‌ 
பழகிக்கொள்‌ ளவேண்டும்‌. 


ஏற்கெனவே, 
நல்லதோ" 





i THE 
TT 


நம்முடைய சந்தோஷங்களில்‌ குறைவு. 

உண்டாகலாம்‌. நம்முடைய ஆஸ்நிகளிலும்‌, 

ஐசவரியங்களிலும்‌ குறைவு உண்டாகலாம்‌. 

உறவுகளில்‌ குறைவு 

யோனா ஆமணக்கின்‌ 

நிமித்தம்‌ எரிச்சலாயிருந்தார்‌. ஆமணக்குச்செடி 

காய்ந்துபோனதினால்‌ யோனாவுக்கு எரிச்சல்‌ 
உண்டாயிற்று. 


நம்முடைய வாழ்க்கையில்‌ நமக்கு 
குறைவு வரும்போது அல்லது கர்த்தர்‌ 
அதுவரையிலும்‌ கொடுத்த வந்த 
ஆசீர்வாதங்கள்‌ காய்ந்துபோகும்போது, நாம்‌ 
 யோனாவைப்போல எரிச்சலாயிருக்கவும்‌ 
கூடாது, கர்த்தர்மீது கோபமாயிருக்கவும்‌ 
கூடாது, 


நமக்கு 


யோனாவுக்கு சிறிய இழப்பு 
உண்டாயிருக்கிறது. ஆமணக்குச்செடி காய்ந்து 
போயிற்று. யோனா ஆமணக்குச்செடியின்‌ 
நிழலை இழந்தார்‌. அந்த நிழல்‌ 
தன்னைவிட்டுப்போனதற்காக யோனா 
எரிச்சலடைகிறார்‌. ஆமணக்குச்செடி 
காய்ந்துபோனாலும்‌, கர்த்தருடைய கிருபை 
ஒருபோதும்‌ காய்ந்துபோவதில்லை. 
ஆமணக்குச்செடி நம்மைவிட்டு அகன்று 
போகும்போது, கர்த்தரும்‌ நம்மைவிட்டு 
அகன்றுபோவதில்லை. கர்த்தர்‌ கொடுத்த 
ஆசிர்வாதம்‌ நம்மைவிட்டு நீங்கிப்போனாலும்‌, 
நம்மை ஆசீர்வதிக்கிற கர்த்தர்‌, நம்மைவிட்டு 
நீங்கிப்போகாமல்‌, நம்மோடு கூடவே. 
இருக்கிறார்‌. 


தேவன்‌ யோனாவை நோக்கி “நீ 
ஆமணக்கினிமித்தம்‌  எரிச்சலாமிருக்கிறது. 
நல்லதோ" என்று கேட்கிறார்‌; அதற்கு 
யோனா: நான்‌ மாணபரியந்தமும்‌ 
எரிச்சலாயிருக்கிறது நல்லதுதான்‌" 


(யோனா 4:9) என்று பதில்‌ சொல்லுகிறார்‌. 
யோனாவின்‌ எரிச்சல்‌ அவருடைய 


மனச்சாட்சியை ஆளுகை செய்கிறது. 
நம்முடைய கோபத்தை நாம்‌ ஆளுகை 
செய்யவேண்டும்‌. கோபம்‌ நம்மை ஆளுகை 
செய்யக்கூடாது. 


யோனாவின்‌. 
பலவீனமாகவும்‌, அவருடைய எரிச்சல்‌: 
பலமுள்ளதாகவும்‌ இருக்கிறது. இதனால்‌ 
அவர்‌ தப்பிதமான வார்த்தைகளைப்‌ 
ர்‌. நியாயமில்லாத வார்த்தைகளைப்‌ 
'ஆமணக்கினிமித்தம்‌, நான்‌ 
மரணபரியந்தமும்‌ எரிச்சலாயிருக்கிறது. 
நல்லதுதான்‌" என்று சொல்லுகிறார்‌. 


மனச்சாட்சி 


யோனா - விரிவுரை 
JONAH - COMMENTARY 


யோனாவுக்கு தன்னுடைய ஜீவனைப்‌ 
பற்றிக்‌ கவலையில்லை. அவர்‌ தன்மீது 
அக்கரையாகவம்‌ இல்லை. அவருடைய 
ஜீவனைவிட, அவருக்கு உண்டாயிருக்கிற 
எரிச்சலே, அவருக்கு 
முக்கியமானதாயிருக்கிறது. தன்னுடைய 
எரிச்சலுக்காக யோனா செத்துப்போகவும்‌ 
விரும்புகிறார்‌. யோனா தன்னுடைய 
ஜீவனுக்காக பரிதபிக்கவில்லை. 
நினிவேமிலள்ள ஜனங்களுக்காக 
பரிதபிக்கவில்லை. ஆனால்‌ ஆமணக்குச்‌ 
செடிக்காக பரிதபிக்கிறார்‌ 


கர்த்தர்‌ நினிவேயை அழித்துப்‌ 
போடாமல்‌, அதை அழிவுக்குத்‌ தப்புவிக்கிறார்‌. 
இதனால்‌. யோனா விசனமாகவும்‌, 
எரிச்சலாகவும்‌ இருக்கிறார்‌. யோனா 
கர்த்தருடைய விருப்பத்தைப்‌ புரிந்துகொள்ள 
வில்லை. கர்த்தர்‌ யோனாவை அவருடைய 
வாயின்‌ வார்த்தையினாலேயே 
நியாயந்தீர்ப்பார்‌. யோனா தன்னுடைய 
தப்பிதங்களுக்கு மனம்‌ வருந்துவார்‌ என்றும்‌, 
மனந்திரும்புவார்‌ என்றும்‌ கர்த்தர்‌ 
எதிர்பார்க்கிறார்‌. யோனா ஞானத்தோடு 
சிந்திக்கவேண்டும்‌. தெளிந்த சிந்தனையோடு 
பேசவேண்டும்‌. கோபத்தையும்‌ எரிச்சலையும்‌ 
அடக்கவேண்டும்‌. 


கர்த்தர்‌ யோனாவுக்கு ப்‌ 
பிரதியுத்தரத்தைச்‌ சொல்லுகிறார்‌. 
பிரயாசப்படாததும்‌, நீ வளர்க்காததும்‌, ச 
இராத்திரியிலே. முளைத்ததும்‌, ஒரு 
இராத்திரியிலே அழிந்துபோன துமான 
ஆமணக்குக்காகப்‌ பரிதபிக்கிறாயே” 
(யோனா 40) என்று கர்த்தர்‌ யோனாவிடம்‌ 
கேட்கிறார்‌. 

யோனா ஒரே ஒரு ஆமணக்குக்காக 
பரிதபிக்கிறார்‌. மகாநகரமாகிய நினிவேயில்‌ 
வலதுகைக்கும்‌ இடதுகைக்கும்‌ வித்தியாசம்‌ 
அறியாத இலட்சத்து இருபதினாயிரம்பேருக்கு 
அதிகமான மனுஷரும்‌ அநேக 
மிருகஜீவன்களும்‌ இருக்கிறார்கள்‌ 
(யோனா 411. தான்‌ ஆமணக்குக்காக 
பரிதபிக்கும்போது, கர்த்தர்‌ மகாநகரமாகிய 
நினிவேக்காக நிச்சயமாய்‌ பரிதபிப்பார்‌ 
என்பதை யோனா புரிந்துகொள்ளவேண்டும்‌. 





i FTE 
TT 


லட்சத்து இருபதினாயிரத்திற்கும்‌ 
வாமிருக்கிறது. இவர்கள்‌ தங்களுடைய 


வித்தியாசமறியாத சிறுபிள்ளைகள்‌. 
ஒரு பாவமும்‌ செய்யாதவர்கள்‌. 
இவர்களிடத்தில்‌ கள்ளம்‌ கபடம்‌ எதுவுமில்லை. 


அழிந்துபோவார்கள்‌, அவர்களோடு சேர்ந்து, 
1,20,000க்கும்‌. அதிகமான, கள்ளம்‌. 
குபடமில்லாத சிறுபிள்ளைகளும்‌ 
அழிந்துபோவார்கள்‌. நினிவே நகரத்திற்கு 
பொதுவான அழிவு 
அந்த அழிவில்‌ 
நாசமாவார்கள்‌. கர்த்தரோ குற்றமில்லாத. 
சிறுபிள்ளைகளுக்காக பரிதபிக்கிறார்‌. இந்தப்‌ 
பிள்ளைகளினிமித்தமாக கர்த்தர்‌ நினிவேமை 
அழித்துப்போடாமலிருக்கிறார்‌. 
மகாநகரமாகிய 
சிறுபிள்ளைகளும்‌ இருக்கிறார்கள்‌, 
அநேக மிருகஜீவன்களும்‌ இருக்கிறது. 


வில்‌ 


Ei நன்னன்‌ 
ர்‌. ஒரு ஆமணக்குச்செடியைவிட 
மிருகஜீவன்கள்‌ கர்த்தருடைய 
பார்வையில்‌ அருமையாயிருக்கிறது. 
யோனா ஆமணக்குக்காக 
க்கிறார்‌. அது இவருக்கு சொந்தமான 
செடியை வளர்ப்பதற்கு 
அவர்‌ பிரயாசப்படவில்லை. அதை அவர்‌ நீர்‌ 
ஊற்றி, நிலத்தைப்‌ பண்படுத்தி, உரமிட்டு 
வளர்க்கவில்லை. கர்த்தரே அதை முளைக்கச்‌ 


முள்ளவராகவும்‌, 
இருக்கிறார்‌. 
ஜனங்களை 


மணதுருக்கமுள்ளவராகவும்‌ 
நினிவேயிலுள்ள 


கர்த்தர்‌. சிருஷ்ித்ததினால்‌ 


யோனா - விரிவுரை 
JONAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அவர்கள்‌ கர்த்தருடையவர்கள்‌. 
கர்த்தருடைய கையின்‌ 
கிரியைகளாயிருக்கிறார்கள்‌. ஆகையினால்‌ 
கர்த்தர்‌, தம்முடைய கையின்‌ கிரியைகளாகிய, 
நினிவேமிலள்ள ஜனங்களுக்காக 
பரிதபிக்கிறார்‌. 


யோனா ஆமணக்குக்காக 
பரிதபிக்கிறார்‌. அது திடீரென்று முளைத்த 
செடி. அதற்கு அதிகமான மதிப்பு இல்லை. 
அது ஒரே நாள்‌ இராத்திரியிலே முளைத்தது. 


நினிவே திடிரென்று தோன்றிய 
நகரமல்ல. இந்த நகரம்‌ ஒரே நாள்‌ 
இராத்திரிமிலே முளைக்கவில்லை. இது, 
ந்ல்ல. நகரம்‌. நினிவே நகரம்‌ 

ஷங்களாக புகழ்பெற்று 
விளங்கிமிருக்கிறது.. இதை ஒரே நாளில்‌ 
அழித்துப்போட கர்த்தருக்கு மனமில்லை. 
ஆகையினால்‌ கர்த்தர்‌ மகாநகரமாகிய 


நினிவேக்காக பரிதபிக்கிறார்‌. 


யோனா 
பரிதபிக்கிறார்‌. 
இராத்திரியிலே 
காய்ந்துபோயிற்று. 
காய்ந்துபோனபோது, 
முடிந்துபோயிற்று. 
நினிவேயிலுள்ளவர்களோ மனுஷர்கள்‌. 
அவர்களுக்குள்ளே விலையேறப்பெற்ற 
ஆத்துமாக்கள்‌ இருக்கிறது. மனுஷருடைய 
ஆத்துமா ஒரே இராத்திரியிலே அழிந்து 
போவதில்லை. அது நித்தியகாலமாயிருக்கும்‌. 
கர்த்தர்‌ நித்தியகாலமாய்‌ அழியாமலிருக்கும்‌, 
ஆத்துமாக்களுக்காக பரிதபிக்கிறார்‌. 


அவர்கள்‌ 


மணக்குக்காக 
அந்தச்‌ செடி ஒரே 
அழிந்துபோயிற்று. அது 
ஆமணக்குச்செடி 

அதன்‌ ஜீவனும்‌ 


இந்த உலகத்திலுள்ள எல்லா 
சம்பத்துக்களையும்விட, ஒரு மனுஷனுடைய 
ஆத்துமா விலையேறப்பெற்றது. கர்த்தர்‌ 
மகாநகரமாகிய நினிவேயிலுள்ள ஒவ்வொரு 
ஆத்துமாவுக்காகவும்‌ பரிதபிக்கிறார்‌. 

கர்த்தர்‌ தம்முடைய சித்தத்தையும்‌, 

ம்‌ யோனாவக்கு கற்றுக்‌ 
யோனா கர்த்தருடைய 
புரிந்துகொள்கிறார்‌. கர்த்தர்‌ 


கர்த்தருடைய உபதேசத்தைப்‌ பெற்றிருக்கிறார்‌. 
விசனமும்‌, கோபமும்‌, எரிச்சலும்‌ யோனாவை 
விட்டு நீங்கிற்று. 





ழ்‌ நயனா 
யாய 


யோனா கர்த்தரோடு ஒப்புரவாகிறார்‌. 
கர்த்தர்‌ நினிலேயை அழிக்காமலிருப்பதற்காக 
யோனா சந்தோஷப்படுகிறார்‌. 
யோனா 
விவாதம்பண்ணிய 
எரிச்சலாயிருக்கிறது 
சொன்னார்‌. 


கர்த்தரோடு 
போது “நான்‌ 
நல்லது". என்று 
ஆனால்‌ யோனாவால்‌, தான்‌ 
சொன்ன வார்த்தைகளை நிரூபிக்க 
முடியவில்லை. கர்த்தரோ தம்முடைய 
வார்த்தைகளை நிரூபிக்கிறார்‌. 
'மகாநகரமாகிய _நினிவேக்காக நான்‌ 
பரிதிப்பேன்‌" என்று கர்த்தர்‌ சொன்னார்‌ 
அதற்கான காரணங்களைச்‌ சொல்லி, 
கர்த்தர்‌ தம்முடைய வார்த்தைகளை 
நிரூபிக்கிறார்‌ 


கர்த்தருடைய கிருபையும்‌ இரக்கமும்‌, 
மனந்திரும்புகிற பாவிகளுக்கு உற்சாகத்தைத்‌ 
தருகிறது. நம்முடைய பாவங்களுக்கு: 
நாம்‌ மனந்திரும்பும்போது. கர்த்தருடைய 
கிருபையையும்‌, இரக்கத்தையும்‌ பெற்றுக்‌ 
கொள்ளலாம்‌. பாவிகள்‌ மனந்திரும்பும்போது, 


யோனா - விரிவுரை 
JONAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ இரக்கமும்‌, மனவருக்கமும்‌, 
ந சாந்தமும்‌, மிகுந்த கிருபையுமுள்ளவர்‌. 
தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவர்‌. 
நனிலேமிலுள்ள ஜனங்களாகயிருந்தாலும்‌, 
இஸ்ரவேல்‌ தேசத்திலுள்ள 
ஜனங்களாகயிருந்தாலும்‌, கர்த்தர்‌ 
அவர்கள்மீது இரக்கமாயும்‌, கிருபையாயும்‌ 
இருக்கிறார்‌. தம்மிடத்தில்‌ வருகிறவர்கள்‌ 
எல்லோரையும்‌, கர்த்தர்‌ ஏற்றுக்கொள்கிறார்‌. 
கர்த்தரிடத்தில்‌ பட்சபாதமில்லை. 
பயந்து, நீதியின்‌ 
கிரியைகளைச்‌ செய்கிறவர்களை, கர்த்தர்‌ 
தம்மிடத்தில்‌ ஏற்றுக்கொள்கிறார்‌. 
தங்களுடைய பாவங்களுக்கு மனந்திரும்பி, 
தங்களுடைய பொல்லாத 
விட்டுத்‌ திரும்புகிறவர்கள்‌ 


கர்த்தருக்கு 


பெற்றுக்கொள்வார்கள்‌. 





f= FTE 
TT 


மீகா சொன்ன தீர்க்கதரிசனத்திற்கும்‌, 
ஏசாயா சொன்ன தீர்க்கதரிசனத்திற்கும்‌ 
ஒற்றுமை இருக்கிறது. ஏசாயா யூதாவையும்‌ 
குறித்து தீர்க்கதரிசனம்‌. 
(ஏசா 2:23). மீகாவோ 
ம்‌ எருசலேமையும்‌ குறித்து 
தீர்க்கதரிசனம்‌ சொல்லுகிறார்‌ (மீகா 4:12). 
மீகாவின்‌ தீர்க்கதரிசன புஸ்தகத்தில்‌ 
யூதாவின்‌. ராஜாக்களைப்பற்றி 
எழுதப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய 
காலங்களை ஆதாரமாக வைத்து, 
ஆசிரியர்கள்‌ மீகாவின்‌ காலத்தை 
கணக்கிடுகிறார்கள்‌. 


மீகா வடக்‌ ரவேல்‌ தேசத்தைக்‌ 
குறித்து தீர்‌ தாளம்‌ சொல்லுக்கா 
அவர்களுடைய ய்‌ 
அவர்களுக்கு அழிவு வரும்‌. 
பத்துக்கோத்திரத்தாரும்‌ அந்நிய தேசத்து 
சிறையிருப்புக்குப்போவார்கள்‌. த 
சோகமான செய்தியை தீர்க்கதரிசனமாகச்‌ 
சொல்லி, அவர்களுக்காக அழுது 
புலம்புகிறார்‌. 


வடக்கு இஸ்ரவேல்‌ தேசமும்‌, தெற்கு 
யூதாதேசமும்‌ கர்த்தருக்கு விரோதமாகப்‌ 
பாவம்‌ செய்கிறார்கள்‌. விக்கிரகாராதனையும்‌, 
பேராசையும்‌, தரித்திரரை ஒடுக்குவதும்‌, 
தேவனுடைய வார்த்தையைப்‌ 
புறக்கணிப்பதும்‌ அவர்களுடைய பிரதான 


செய்கிறவர்களுக்கும்‌ பாவம்‌ செய்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ எல்லோரும்‌ தங்களுடைய 
அதிகாரத்தை துஷ்பிரயோகம்‌ செய்கிறார்கள்‌. 
மீகா அவர்களுடைய பாவங்களை 
அவர்களுக்கு உணர்த்துகிறார்‌. தேவனுடைய 
நீதியான நியாயத்தீர்ப்பு அவர்கள்மீது வரும்‌ 
என்று எச்சரிக்கிறார்‌. 

மீகா கர்த்தருடைய ஜனத்திற்கு 
விரோதமாக தீர்க்கதரிசனம்‌ சொன்னாலும்‌, 
அவர்களுக்கு ஆறுதலான 
வார்த்தைகளையும்‌ சொல்லுகிறார்‌. 


மீகா - விரிவுரை 
MICAH - COMMENTARY 


கர்த்தருடைய கிருபையும்‌. 
அவர்களுக்கு காண்பிக்கப்படும்‌. 
அவர்களுடைய 'வேதனைகளிலிருந்தும்‌. 
உபத்திரவங்களிலிருந்தும்‌ கர்த்தர்‌ அவர்களை 
விடுவிப்பார்‌. 

மேசியாவின்‌ 

தீர்க்கதரிசனமாய்ச்‌ 
சுவிசேஷத்தின்‌ கிருபை 
மூலமாக வெளிப்படுத்தப்படும்‌. 

மீகா சொன்ன தீர்க்கதரிரனங்களில்‌, 
இரண்டு தீர்க்கதரிசனங்களை மற்றவர்களும்‌ 
மேற்கோளாகச்‌ சொல்லியிருக்கிறார்கள்‌. 
ஒன்று எருசலேமின்‌ அழிவைப்பற்றிய 
தீர்க்கதரிசனம்‌. மற்றொன்று இயேசு 
கிறிஸ்துவின்‌ பிறப்பைப்பற்றிய தீர்க்கதரிசனம்‌. 

எருசலேமின்‌ அழிவைக்குறித்து மீகா 
தீர்க்கதரிசனமாய்ச்‌ சொன்னபோது 
“ஆகையால்‌ உங்கள்நிமித்தம்‌ சீயோன்‌ 
வயல்வெளியைப்போல உழப்பட்டு, எருசலேம்‌ 
மண்மேடுகளாய்ப்போம்‌, ஆலயத்தின்‌ பர்வதம்‌ 
காட்டுமேடுகளாய்ப்போம்‌"' (மீகா 3:12) என்று 
சொன்னார்‌. 

தேசத்தின்‌ மூப்பர்கள்‌ சிலர்‌ 
எரேமியாவை நியாயப்படுத்தும்போது மீகா 
சொன்ன தீர்க்கதரிசனத்தை மேற்கோளாகச்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 


“தேசத்திலே மூப்பரானவர்களில்‌ சிலர்‌ 
எழும்பி, சபையாகிய ஜனங்களை நோக்கி: 
யூதாவின்‌ ராஜாவாகிய எசேக்கியாவின்‌ 
நாட்களில்‌ மொரேசா ஊரானாகிய மீகா 
தீர்க்கதரிசனஞ்சொல்லி, யூதாவின்‌ சகல 
ஜனங்களையும்‌ பார்த்து: சீயோன்‌ 
வயல்வெளியாக உழஙப்பட்டு, எருசலேம்‌ 
மண்மேடுகளாய்ப்போம்‌: இந்த ஆலயத்தின்‌ 
பர்வதம்‌ காட்டிலுள்ள மேடுகளாய்ப்போம்‌ 
என்று சேனைகளின்‌ கர்த்தர்‌ உரைத்தார்‌ 
என்று சொன்னான்‌. அவனை யூதாவின்‌ 
ராஜாவாகிய எசேக்கியாவும்‌ மற்ற யூதர்களும்‌ 
சேர்ந்து கொன்றுபோட்டார்களா? அவன்‌ 
கர்த்தருக்குப்‌ பயந்து, கர்த்தரின்‌ முகத்தை 
நோக்கிக்‌ கெஞ்சினானல்லவா? அப்பொழுது 
கர்த்தர்‌ அவர்களுக்கு விரோதமாகச்‌ சொல்லி 
மிருந்த தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டார்‌;: 
இப்போதும்‌, நாம்‌ நம்முடைய ஆத்துமாவக்கு 
விரோதமாக. மகா 'பொல்லாப்பை 
வரப்பண்ணுகிறவர்களாமிருக்கிறோமே” 

(எரே 2627-19) என்று சொன்னார்கள்‌. 


கையைக்‌ _ குறித்து 
சொல்லுகிறார்‌. 
மேசியாவின்‌ 





ழ்‌ நயனா 
யாய 


இயேசுகிறிஸ்துவின்‌ பிறப்பைக்குறித்து 
மீகா. தீர்க்கதரிசனமாய்ச்‌ சொன்னபோது 
“எப்பிராத்தா  என்னப்பட்ட 


நீ யூநேயாவிலுள்ள 
சிறியதாயிருந்தும்‌, 
ஆளப்போகிறவர்‌ 


புறப்பட்டு 
அவருடைய புறப்படுதல்‌ அநாதி நாட்களாகிய 
பூர்வத்தினுடையது' (மீகா 5:2) என்று 
சொன்னார்‌. 


கிறிஸ்துவானவர்‌ எங்கே பிறப்பார்‌ 
என்று ஏரோது பிரதான ஆசாரியரிடத்திலும்‌ 
'வேதபாரகரிடத்திலும்‌ கேட்கிறார்‌. அவர்கள்‌ 
ஏரோதுக்கு  பிரதியுத்தரம்‌ க்கக்‌ 
மீகா சொன்ன தீர்க்கதரிசனத்தை 
மேற்கோளாக பயன்படுத்துகிறார்கள்‌. 


மீகா - விரிவுரை 
MICAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அவர்கள்‌: யூதேயாவிலுள்ள 
த்க்‌ தபார்‌: அதேனென்றால்‌: 
யூதேயா தேசத்திலுள்ள  பெத்லகேமே, 
யூதாவின்‌ பிரபுக்களில்‌ நீ சிறியதல்ல; என்‌ 
ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும்‌ பிரபு 
உன்னிடத்திலிருந்து புறப்படுவார்‌ என்று, 
தீர்க்கதரிசியினால்‌. எழுதப்பட்டிருக்கிறது 
என்றார்கள்‌" (மத்‌ 2:58). 





i FTE 
TT 


மீகா சமாரியாவக்கும்‌ எருசலேமுக்கும்‌ 
விரோதமாய்‌. தரிசித்த கர்த்தருடைய 
வார்த்தை (மீகா 11,2). இஸ்ரவேல்மீதும்‌ 
யூதாமீதும்‌ தேவனுடைய நியாயத்தீர்ப்புகள்‌ 
சக்கரத்தில்‌ வரும்‌ (மீகா 1:3-5) 


சமாரியாவின்‌ அழிவு (மீகா 1:67). 
சமாரியாலின்‌ அழிவுக்காக மீகா அழுது 
புலம்புகிறார்‌ (மீகா 1:89). சமாரியாவின்‌ 
அழிவுக்காக எல்லோரும்‌ அழுது புலம்ப 
வேண்டும்‌. அவர்களுடைய துக்கங்களில்‌ 
பங்குபெறவேண்டும்‌ (மீகா 10-16) 


சுமாரியாவும்‌ எருசலேமும்‌. 
மீகா 11-7 


மீகா 1:1. யோதாம்‌, ஆகாஸ்‌, எசேக்கியா 
என்னும்‌ யூதா ராஜாக்களுடைய 
நாட்களில்‌, மொரேசா ஊரானாகிய 
மீகாவுக்கு உண்டானதும்‌, அவன்‌ 
சுமாரியாவுக்கும்‌ எருசலேமுக்கும்‌ 
விரோதமாய்த்‌. தமிசித்ததுமான 
கர்த்தருடைய வார்த்தை. 


மீகா 1:2. சகல்‌ ஜனங்களே, கேளுங்கள்‌; 
பூமியே, அதிலுன்னவைகளே, 
செவிகொடுங்கள்‌, 

ஆண்டவர்‌, 


சாட்சியாமிருப்பார்‌.. 


மீகா 18. இதோ, 
ஸ்தானத்திலிருந்தூ 
வருகிறார்‌; அவர்‌ இறங்கி பூமியின்‌ 
உயர்த்த இடங்களை மிதிப்பார்‌. 


கர்த்தர்‌ 


மீகா1:4. மெழுகு அக்கினிக்கு முன்பாக 
உருகுகிறதுபோலவும்‌, மலைகளிலிருந்து 
பாயுத்‌ தண்ணீர்‌ தரையைப்‌ பினக்கிறது 
பர்வதங்கள்‌ அவர்‌ 
பன்னத்தாக்குகன்‌. 


மீகா - விரிவுரை 
MICAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மீகா 1:5. இது எல்லாம்‌ யாக்கோபுடைய 
மீறுதலினிமித்தமும்‌, இஸ்ரவேல்‌ வம்சத்‌ 
தாருடைய ாவங்களினிமித்தமும்‌ 
சம்பவிக்கும்‌; யாக்கோபின்‌ மீறுதலுக்குக்‌ 
காரணமென்ன? சமாரியா அல்லவோ? 
யூதாவின்‌ மேடைகளுக்குக்‌ 
காரணமென்ன? எருசலேம்‌ அல்லவோ? 


மீகா 18. ஆகையால்‌ நாண்‌ 
சுமாரியாவை வெளியான மண்மேடும்‌, 
திராட்சச்செடி. நடுகிற திலமுமாக்கி, 
அதின்‌ கற்கனைப்‌ பவ்னத்தாக்கிலே 
புரண்டு. விழப்பண்ணி, அதின்‌ 
அஸ்தியாரங்களைத்‌ தி.றந்துவைப்பேன்‌. 


மீகா 1:7. அதின்‌ சுகுபங்கள்‌ எல்லாம்‌ 
தொறுக்கப்படும்‌; அதின்‌ பணையங்கள்‌ 
எல்லாம்‌ அக்கினியால்‌ எரித்துப்போடப்‌ 
படும்‌; அதின்‌ விக்கிரகங்களை எல்லாம்‌ 
பாழாக்குவேன்‌;வேசிப்பணையத்தினால்‌ 
சேர்க்கப்பட்டது, திரும்ப 
வேசிப்பணையமாய்ப்‌ போகும்‌. 


மீகாவைப்பற்றியும்‌, அவருடைய தீர்க்க 
தரிசனங்களைப்பற்றியும்‌ இங்கு பொதுவான 
முன்னுரையாகச்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
மீகா. சொன்ன தீர்க்கதரிசனங்கள்‌ 
கர்த்தருடைய வார்த்தையாகும்‌. கர்த்தரே 
மீகாவக்கு தம்முடைய வார்த்தையை 
தெய்வீக வெளிப்பாட்டாக சொடுத்திருக்கிறார்‌ 
மீகா கர்த்தருடைய வார்த்தையை தரிசித்துச்‌ 
சொல்லுகிறார்‌. 


மீகா தரிசனம்‌ காண்கிறார்‌. அப்போது 
கர்த்தருடைய வார்த்தை மிகாவுக்கு 
உண்டாயிற்று. தான்‌ தீர்க்கதரிசனமாய்ச்‌ 
சொல்லவேண்டிய காரியங்களை மீகா 
தரிசனத்தில்‌ பார்க்கிறார்‌ இந்தக்‌ 
காரியங்களெல்லாம்‌ ஏற்கெனவே நிறைவேறிய 
காரியங்களைப்போல, மீகா அவற்றை 
தரிசனத்தில்‌ பார்க்கிறார்‌. 

மீகா மொரேசா ஊரைச்‌ சேர்ந்தவர்‌. 
'மீகாயா” என்னும்‌ பெயரின்‌ சுருக்கமே "மீகா" 
என்பதாகும்‌. இவரை “மொரேசா ஊரார்‌" 
என்றும்‌ அழைக்கிறார்கள்‌. இவர்‌ 
மோர்ஷேக்காத்‌ என்னும்‌ ஊரில்‌ பிறந்தவர்‌ 
(மீகா 1:14). மோர்ஷேக்காத்‌ என்னும்‌ ஊர்‌ 
'மரேஷா" மீகா 115) என்றும்‌ 
அழைக்கப்படுகிறது. யோசுவா 15:44-ஆவது 
வசனத்திலும்‌ “மரேஷா'வைப்பற்றி 
சொல்லப்பட்டிருக்கிறது. 





f= THE 
TT 


மீகா யூதாவின்‌ ராஜாக்களாகிய 
யோதாம்‌, ஆகாஸ்‌, எசேக்கியா ஆகியோரின்‌ 
ஆட்சிக்காலத்தில்‌ தீர்க்கதரிசனம்‌ சொன்னார்‌. 
யூதாவின்‌ ராஜாக்களில்‌ ஆகாஸ்‌ மிகவும்‌ 
பொல்லாதவர்‌. எசேக்கியா ராஜா மிகவும்‌. 
தம்‌ 


மீகாவின்‌ தீர்க்கதரிசன புஸ்தகத்தில்‌, 


கர்த்தருடைய 
அவருடைய நியாயத்தீர்ப்புக்களும்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. 

துன்மார்க்கமான ஆட்சி நடைபெற்றபோது 
கூட மீகா கர்த்தருடைய ஆறுதலான 
செய்தியை பிரசங்கம்‌ செய்திருக்கிறார்‌. அதே 
வேளையில்‌ தேசத்தில்‌ பரிசுத்தமான, 
பக்திவிருத்திக்கேதுவான ஆட்சி நடைபெற்ற 
காலத்தில்கூட, மீகா பாவங்களைக்‌ கண்டித்து 
உணர்த்தி பிரசங்கம்பண்ணியிருக்கிறார்‌ 


காலங்கள்‌ மாறலாம்‌. 
மாறாதவர்‌. கர்த்தருடைய வார்த்தையும்‌. 
மாறுவதில்லை. சமாரியாவும்‌ எருசலேமும்‌ 
இஸ்ரவேல்‌, யூதா ஆகிய தேசங்களின்‌ 
பிரதான பட்டணங்கள்‌. மீகா 
சமாரியாவுக்கும்‌ எருசலேமுக்கும்‌ விரோதமாக 
கர்த்தருடைய வார்த்தையை தரிசிக்கிறார்‌ 
மீகா கர்த்தருடைய 

தீர்க்கதரிசனமாய்ச்‌' 

“சகல ஜனங்களே, கேளுங்கள்‌" (மீகா 
என்று பொதுவான முன்னுரையோடு 
ஆரம்பிக்கிறார்‌. இதுவே மீகாவின்‌ முதலாவது 
தீர்க்கதரிசன வாக்கியம்‌. மூலளபிரெய 
பாஷையில்‌, மீகா சொன்ன கடைசி 
வாக்கியமும்‌ “ஜனங்களே நீங்கள்‌ எல்லாரும்‌. 
இதைக்‌ கேளுங்கள்‌" (1இராஜா 22:28) என்று 
எழுதப்பட்டிருக்கிறது. 


கர்த்தரோ 


சகல 


சொல்லுவதைக்‌ கேட்கவேண்டும்‌ ஜனங்க: 


மீகாவின்‌ வார்த்தைகளுக்கு செவிகொடுக்க 
வேண்டும்‌. சபையும்‌, சபையிலுள்ளவர்களும்‌ 


கர்த்தருடைய வார்த்தைக்கு செவிகொடுக்க 
வில்லையென்றால்‌, பூமியும்‌ 
அதிலுள்ளவைகளும்‌ 

வார்த்தைக்கு செவிகொடுக்கும்‌. 
சபைபிலுள்ளவர்களுக்கும்‌ 

இலர்சையும்‌ உண்டாகும்‌. 


மீகா - விரிவுரை 
MICAH - COMMENTARY 


கர்த்தர்‌ 
தளத்திற்கும்‌ 
விரோதமாக சாட்சியாயிருப்பார்‌. 
ஆண்டவர்‌, தம்முடைய 
ஆலயத்திலிருக்கிற ஆண்டவரே உங்களுக்கு 
விரோதமாகச்‌ சாட்சியாயிருப்பார்‌” (மீகா 1:2) 
என்று மீகா சொல்லுகிறார்‌. 


யூதாவின்‌ மனுஷருக்கும்‌, இஸ்ரவேலின்‌ 
மனுஷருக்கும்‌ எச்சரிப்புக்கள்‌ அதிகமாகக்‌ 
கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால்‌ 
அவர்களோ கர்த்தருடைய வார்த்தைக்கு 
செலிகொடுக்காமல்‌, கர்த்தரையும்‌, அவருடைய 
வார்த்தைகளையும்‌ அசட்டைபண்ணுகிறார்கள்‌. 
அவர்கள்‌ 'துணிகரமாய்ப்‌ பாவம்‌ 
செய்கிறார்கள்‌. 


கர்த்தர்‌ சொன்ன வார்த்தை 
ஒருபோதும்‌ வீணாய்ப்போவதில்லை. கர்த்தர்‌ 
செய்ய நினைக்கிற காரியம்‌ நிறைவேறும்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய வார்த்தைகளை என்ன 
நோக்கத்திற்காக சொன்னாரோ, அந்த 
நோக்கம்‌ நிச்சயமாய்‌ நிறைவேறும்‌. 
கர்த்தருடைய வார்த்தைகள்‌ ஒருபோதும்‌ 
தரையிலே வீணாய்‌ விழுவதில்லை. 
கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள்‌, 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு தேவனுடைய 
வார்த்தைகளை அறிவித்திருக்கிறார்கள்‌. 
ஆனால்‌. ஜனங்கள்‌ கர்த்தருடைய 
வார்த்தைக்கு செவிகொடுக்கவில்லை. 
ஜனங்களுக்கு தம்முடைய வார்த்தை 
போதுமான அளவு அறிவிக்கப்பட்டிருக்கிறது 
என்பதற்கு, கர்த்தரே சாட்சியாகயிருக்கிறார்‌. 


கர்த்தராகிய ஆண்டவர்‌ தம்முடைய 
பரிசுத்த க வைத்திலிக்கிறார்‌. கர்த்தர்‌ 
தமது ஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு 
வருகிறார்‌; அவர்‌ இறங்கி பூமியின்‌ உயர்ந்த 
இடங்களை மிதிப்பார்‌ (மீகா 1:3), தம்முடைய 
வார்த்தைக்கு செவிகொடுக்காதவர்களை, 
கர்த்தர்‌ தம்முடைய நீதியினால்‌ தண்டிப்பார்‌. 
அவர்களுக்கு விரோதமாக கர்த்தருடைய 
நியாயத்தீர்ப்பு வரும்‌. 

யூதாவின்மீதும்‌, இஸ்ரவேலின்மீதும்‌ 
பயங்கரமான நியாயத்தீர்ப்புகள்‌ வரும்‌ என்று 
மீகா எச்சரித்து சொல்லுகிறார்‌. கர்த்தருடைய 
நியாயத்தீர்ப்பு வடக்கு. இஸ்ரவேல்‌ 
தேசத்தின்மீது உடனே நிறைவேறும்‌. தெற்கு 
யூதாதேசத்தின்மீது. சிறிதுகாலம்‌ சென்ற 
பின்பு நிறைவேறும்‌. 





i FTE 
TT 


கர்த்தரே இஸ்ரவேல்‌ ஜனத்திற்கும்‌, 
யூதாஜனத்திற்கும்‌ விரோதமாக 
ர்‌. கர்த்தர்‌ அவர்களுக்கு 

பரிகத்த 

ஆலயத்திலிருந்து புறப்பட்டு வருகிறார்‌. கர்த்தர்‌. 
நீண்டகாலமாக தம்முடைய கிருபையையும்‌, 
இரக்கத்தையும்‌ அவர்களுக்கு காண்பித்தார்‌. 
கர்த்தருடைய வழி கிருபையின்‌ 
வழியாகவும்‌, இரக்கத்தின்‌ வழியாகவும்‌ 


இருக்கிறது. இப்போதோ கர்த்தர்‌ தம்முடைய 
மாற்றிக்கொள்கிறார்‌. 


வழியை கர்த்தர்‌ 


புறப்பட்டு வராமல்‌, நீதி, 

என்னும்‌ புதிய வழியாக புறப்பட்டு வருகிறார்‌. 
தம்முடைய ஸ்தானத்திலிருந்து 

இறங்கி வருகிறார்‌. 


கர்த்தர்‌ 
தரலாம்‌ 


நிற்கமுடியாது. கர்த்தர்‌ நமக்கு விரோதமாக 
சாட்சியாயிருக்கும்போது, நம்மால்‌ கர்த்தரோடு 
வழக்காட முடியாது. நம்மைப்பற்றி நாம்‌ 
எவ்வளவு சொன்னாலும்‌, நம்முடைய 
வார்த்தைகள்‌ பிரயோஜனமற்றதாகவும்‌, 
வீணானதாகவும்‌ இருக்கும்‌. கர்த்தர்‌ நமக்கு 
விரோதமாக சாட்சி சொல்லும்போது. நம்மால்‌ 
கர்த்தரோடு விவாதம்பண்ணவும்‌ முடியாது. 
அவரோடு வழக்காடவும்‌ முடியாது. 


விக்கரகங்களை  அராதிக்கிலர்கள்‌, 
உயர்ந்த மேடைகளிலே தங்கள்‌ 
விக்கிரகங்களை ஸ்தாபிக்கிறார்கள்‌. அங்கே 
அவற்றிற்கு 'தூபங்காட்டுகிறார்கள்‌. 
விக்கிரகங்களுக்கு  பலிசெலுத்துகிறார்கள்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய பரிசுத்த ஆலயத்திலிருந்து, 
இறங்கி, பூமியின்‌ உயர்ந்த இடங்களை 

விக்கிரகாராதனைக்காரரின்‌ 


கட்டிமிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
பாதுகாப்புக்கு கர்த்தரை நம்பாமல்‌, 
த்‌ நம்புகிறார்கள்‌. கர்த்தர்‌ 


கந்த 

கோட்டைச்சுவர்களை 

மிதிக்கும்போது உயர்ந்த இடங்களெல்லாம்‌ 
ஒன்றுமில்லாமல்‌ போய்விடும்‌. அவை 
மண்ணோடு மண்ணாகும்‌. 


மீகா - விரிவுரை 
MICAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மனுஷரில்‌ உயர்ந்த அந்தஸ்துக்களி 
ஓள்ளவர்களும்‌ இருக்கிறார்கள்‌. மிகவும்‌ 
தாழ்வான  அந்தஸ்துக்களிலுள்ளவர்களும்‌ 
இருக்கிறார்கள்‌. சமுதாயத்தில்‌ உயர்ந்த 
அந்தஸ்துக்களிலிருக்கிறவர்கள்‌ 
பர்வதங்களைப்போல உயர்ந்திருக்கிறார்கள்‌. 


மனுஷரில்‌ தாழ்ந்த அந்தஸ்துக்களி 
லுள்ளவர்கள்‌. பள்ளத்தாக்குகளைப்போல. 
தாழ்வாகயிருக்கிறார்கள்‌. மனுஷர்கள்‌ 
பர்வதங்களைப்போல. உயர்ந்திருந்தாலும்‌, 
பள்ளத்தாக்குகளைப்போல தாழ்வாயிருந்‌ 
தாலும்‌, அவர்களால்‌ கர்த்தருடைய 
நியாயத்தீர்ப்புக்கு தப்பிக்க முடியாது. 


மெழுகு அக்கினிக்கு முன்பாக 
உருகுகிறதுபோலவும்‌, மலைகளிலிருந்து பாயுந்‌ 
தண்ணீர்‌ தரையைப்‌ பிளக்கிறது போலவும்‌, 
பர்வதங்கள்‌ கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பின்‌ 
கீழே உருகி, பள்ளத்தாக்குகள்‌ 
பிளந்துபோகும்‌ (மீகா 1:4), 


தேவனுடைய நியாயத்தீர்பபிலிருந்து 
மனுஷரால்‌ விலகி ஒடமுடியாது. கர்த்தர்‌ 
மனுஷருக்கு விரோதமாக எழும்பி வரும்போது, 
அவர்களால்‌ தங்களைத்‌ தாங்களே 
பாதுகாத்துக்கொள்ளவம்‌ முடியாது. பூமியும்‌ 
கர்த்தருடைய நியாயத்தீர்பபுக்குத்‌ தப்பிக்காது. 

மெழுகு அக்கினிக்கு பாக 
உருகிப்போகும்‌. மலைகளிலிருந்து i 
தண்ணீர்‌ தரையைப்‌ பிளக்கும்‌. பர்வதங்கள்‌ 
கர்த்தருக்கு முன்பாக உருகும்‌. 
பள்ளத்தாக்குகளும்‌ அவருக்கு முன்பாக 
பிளந்துபோகும்‌. கர்த்தர்‌ செய்ய நினைக்கிற 
காரியம்‌ தடைபடாது. 


ஐசுவரியமுள்ள நகரமாகவும்‌, ஜனம்‌ பெருத்த 
நகரமாகவும்‌ இருக்கிறது. 

கர்த்தர்‌ சமாரியாவை, 
மண்மேடும்‌, திராட்சச்செடி நடுகிற 
நிலமுமாக்குவார்‌. அதின்‌ கற்களைப்‌ 
பள்ளத்தாக்கிலே புரண்டு விழப்பண்ணுவார்‌. 
அதின்‌ அஸ்திபாரங்களைத்‌ திறந்துவைப்பார்‌. 
(மீகா 126) 


வெளியான 


சமாரியாவின்‌ 
இடிக்கப்படும்‌. அவர்களுடைய 
இடிந்து மண்மேடாய்ப்போகும்‌. 


பலிபீடங்களெல்லாம்‌ 
வீடுகள்‌ 





i FTE 
TT 


'கீலேயாத்‌ அக்கிரம ஸ்தலமோ? ஆம்‌, 
அவர்கள்‌ அபத்தரானார்கள்‌; கில்காலிலே 
காளைகளைப்‌ பலியிடுகிறார்கள்‌:: 
அவர்களுடைய பீடங்கள்‌ வயல்வரப்புகளில்‌ 
இருக்கிற கற்குவியல்களைப்போல்‌ 
இருக்கிறது” (ஓசி 12:11. 


கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு 
சமாரியாவின்மீது வருகிறது. ந்த 
நியாயத்தீர்ப்பு வருவதற்கான காரணமும்‌ 
இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இதெல்லாம்‌. 
யாக்கோபுடைய மீறுதலினிமித்தமும்‌, 
இஸ்ரவேல்‌ வம்சத்தாருடைய 
பாவங்களினிமித்தமும்‌ சம்பவிக்கும்‌ (மீகா 1:5). 

யாக்கோபுக்கும்‌ இஸ்ரவேலுக்கும்‌ 
வருகிற எல்லா பிரச்சனைகளுக்கும்‌, 
அவர்களுடைய மீறுதல்களும்‌, பாவங்களுமே 
காரணம்‌. “யாக்கோபின்‌ மீறுதல்களுக்கு 
காரணமென்ன" என்று ஒரு கேள்வி 
கேட்கப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய 
விக்கிரகாராதனையே அவர்களுடைய மீறுதல்‌. 


ஆராதிக்கிறார்கள்‌. 


சமாரியாவில்‌ 
காணப்படுவதுபோல, 
விக்கிரகாராதனை 


மீறுதல்களும்‌, பாவங்களும்‌ இருக்கிறது. 

“யாக்கோபின்‌ மீறுதலுக்குக்‌ 
காரணமென்ன? சமாரியா அல்லவோ? 
யூதாவின்‌ மேடைகளுக்குக்‌ காரணமென்ன? 
எருசலேம்‌ அல்லவோ?” (மீகா 1:5) என்று 
மீகா கர்த்தருடைய வார்த்தையைச்‌ 
சொல்லுகிறார்‌. 

யாக்கோபின்‌ மீறுதலுக்கு சமாரியா 
காரணமாயிருக்கிறது. ஆகையினால்‌ கர்த்தர்‌ 
சமாரியாவை வெளியான மண்‌ மேடாக்குகிறார்‌ 


தங்களுடைய 
பாவங்களுக்கு மனந்திரும்பவேண்டும்‌. 


மீகா - விரிவுரை 
MICAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சமாரியாவின்‌. 
வக்க அதைத்‌ தண்டிக்கிறார்‌. 
சமாரியாவிலுள்ளவர்கள்‌ விக்கிரகங்களை 
ஆராதிக்கிறார்கள்‌. கர்த்தர்‌ அந்த 
விக்கிரகங்களையெல்லாம்‌ அழித்துப்போடுவார்‌ 
அசீரியரின்‌ சேனை விக்கிரகங்களை 
நாசம்பண்ணிப்போடுவார்கள்‌. சனகெரிப்‌ 
சமாரியாவையும்‌ அதின்‌ விக்கிரகங்களையும்‌ 
அழித்துப்போடுவான்‌. 


நான்‌  சமாரியாவுக்கும்‌, அதின்‌ 
விக்கிரகங்களுக்கும்‌ செய்ததுபோல்‌, 
எகுரகேருக்கும்‌ அதின்‌ லிக்கிரசங்களுக்கும்‌ 
செய்யாமலிருப்பனோ என்று அசீரியன்‌ 
சொல்லுகிறான்‌" (ஏசா 10:11 


அந்நிய தெய்வங்கள்‌ அக்கினியிலே. 
சுட்டெரிக்கப்படும்‌. “கர்த்தாவே, அசீரியா 
ராஜாக்கள்‌ அந்த ஜாதிகளையும்‌, அவர்கள்‌ 
தேசத்தையும்‌ நாசமாக்கி, அவர்களுடைய 
தேவர்களை நெருப்பிலே போட்டுவிட்டது. 
மெய்தான்‌; அவைகள்‌ தேவர்கள்‌ அல்லவே, 
மனுஷர்‌ கைவேலையான மரமும்‌ 
கல்லுந்தானே: ஆகையால்‌ அவைகளை 
நிர்த்தூளியாக்கினார்கள்‌" (ஏசா 37:18,19), 


வம்சத்தார்‌ 
பணையங்களையும்‌, 

செலுத்துகிறார்கள்‌. 

காணிக்கைகளைப்‌ 

்‌ இவையெல்லாம்‌. 

அக்கினியால்‌ எரித்துப்போடப்படும்‌. 


“சமாரியாவின்‌ சுரூபங்கள்‌ எல்லாம்‌ 
நொறுக்கப்படும்‌; அதின்‌ பணையங்கள்‌ 
எல்லாம்‌ அக்கினியால்‌ எரித்துப்போடப்படும்‌: 

விக்கிரகங்களை எல்லாம்‌ 

ன்‌ வேசிப்பணையத்தினால்‌ 

1:7) என்று கர்த்தர்‌ 

தேசத்திலுள்ள 

ஐசுவரியங்களையெல்லாம்‌, அந்நிய தேசத்தார்‌ 

கொள்ளையிடுவார்கள்‌. சமாரியாவிலே. 

வேசிப்பணையத்தினால்‌ சேர்க்கப்பட்ட 

பொக்கிஷம்‌ இருக்கிறது. அந்நிய தேசத்தார்‌ 

இதைக்‌ கொள்ளையிடுவார்கள்‌. அந்நிய 

தேசத்தாரும்‌ விக்கிரகாராதனைக்காரர்கள்‌. 

சமாரியாவிலே வேசிப்பணையத்தினால்‌ 

சேர்க்கப்பட்டது. திரும்ப வேசிப்பணையமாய்ப்‌ 

போகும்‌. விக்கிரகாராதனைக்காரருடைய 

சம்பத்து. மற்ற விக்கிரகாராதனைக்காரருக்குப்‌ 
போய்ச்‌ சேருகிறது. 





f= THE 
TT 


நம்முடைய ஜீவனை கர்த்தருடைய 
பாதத்திலே ஜீவபலியாக சமர்ப்பிக்கும்போது. 
கர்த்தர்‌ நம்மை ஆவிக்கேற்ற மாளிகையாக 
கட்டியெழுப்புகிறார்‌. கர்த்தருடைய 
ஊழியக்காரர்கள்‌ அந்த மாளிகையை 
கட்டியெழுப்புகிற வேலைகளை செய்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ விசுவாசிகளுக்கு 
வார்த்தையையும்‌, 

சத்தியத்தையும்‌ 

விசுவாசத்திலும்‌ 

பெறுவதற்கு. ஊழியக்காரர்கள்‌ 
உதவியாயிருக்கிறார்கள்‌. 


நமக்கு 


பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது: அவர்மேல்‌ 
நீங்களும்‌ ஆலிமினாலே தேவனுடைய 
வாசஸ்தலமாகக்‌ கூட்டிக்‌ 
கட்டப்பட்டுவருகிறீர்கள்‌" (எபே 2:21,22) 
பரிசுத்தவான்‌௧ள்‌ 

பொருட்டு, தி்‌ 
வேலைக்காகவும்‌, கிறிஸ்துவின்‌ சரீரமாகிய 
சபையானது பக்திவிருத்தி அடைவதற்காகவும்‌, 
அவர்‌, சிலரை அப்போஸ்தலராகவும்‌, சிலரைத்‌ 
தீர்க்கதரிசிகளாகவும்‌, சிலரைச்‌ 
சுவிசேஷகராகவும்‌, சிலரை மேய்ப்பராகவும்‌, 
போதகராகவும்‌ ஏற்படுத்தினார்‌" 
(எபே 41213) 


சீர்பொரு] 


ஜனங்கள்‌ காலைநோறும்‌ 
தங்களுக்கு இஷ்டமான காணிக்கைகளை 
மோசேயினிடத்தில்‌ கொண்டு வருகிறார்கள்‌ 
இந்தக்‌ காணிக்கைகளெல்லாம்‌  பரிகத்த 
ஸ்தலத்து திருப்பணிக்கடுத்த. சகல 
வேலைகளுக்காகப்‌ பயன்படுத்த! 
வேண்டியவை. ஜனங்கள்‌ மோசேயினிடத்தில 
கொண்டு வந்து கொடுக்கிற 
காணிக்கைகளை,  ஆசரிப்புக்கூடாரத்தில்‌ 
வேலை செய்கிறவர்கள்‌ அவரிடத்தில்‌ 
வாங்கிக்கொண்டு, ஆசரிப்புக்கூடாரத்து 
வேலைகளை செய்கிறார்கள்‌. 


ஆசரிப்புக்கூடாரத்தில்‌ வேலை 
செய்கிறவர்கள்‌. உண்மையும்‌ 
கண்ணிமுமுள்ளவர்களாயிருக்கிறார்கள்‌. 
காணிக்கைப்பொருட்கள்‌ ஏராளமாக. 
வந்திருக்கிறது. ஆசரிப்புக்கூடாரத்தின்‌ 
வேலைக்கு வேண்டிய 
'பொருட்களையெல்லாம்‌. ஜனங்கள்‌ 
காணிக்கையாக கொண்டு வருகிறார்கள்‌. 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஜனங்கள்‌ கொண்டு வருகிற 
காணிக்கை அதிகமாயிருக்கிறது. கர்த்தர்‌ 
செய்யும்டி கற்பித்த. வேலையை 
முடிப்பதற்கு எவ்வளவு பொருட்கள்‌ 
வேண்டுமோ, அதைவிட அதிகமான 
காணிக்கைப்‌ பொருட்கள்‌ சேர்ந்திருக்கிறது. 
ஆகையினால்‌ ஜனங்கள்‌ காணிக்கை 
கொண்டு வருவதை நிறுத்த வேண்டும்‌. 
என்று ஆசரிப்புக்கூடாரத்தில்‌ வேலை 
செய்கிறவர்கள்‌ விரும்புகிறார்கள்‌. 

அப்பொழுது பரிசுத்த ஸ்தலத்து 
வேலைகளைச்‌ செய்கிற விவேகிகள்‌ யாவரும்‌ 
அவரவர்‌ செய்கிற வேலையின்‌ காரியமாய்‌ 
வந்து, மோசேயை நோக்கி, “கர்த்தர்‌ 
செய்யும்படி கற்பித்த வேலைக்கு 
வேண்டியதற்கு அதிகமான பொருள்களை 
ஜனங்கள்‌ கொண்டுவருகிறார்கள்‌" 
(யாத்‌ 36:4,5) என்று சொல்லுகிறார்கள்‌. 


பரிசுத்த. 
கண்ணியமானவர்களாகயிருக்கிறார்கள்‌. 


அவர்களிடத்தில்‌ உலகப்பிரகாரமான 
பொருள்கள்மீது பேராசை எதுவுரில்லை, 


அறநதரக்கற்கள்‌ 


ப இஸ்ரவேல்‌. பத்ிராகிய 
பரிசுத்த 


சபையாரோ 
ஸ்தலத்து 
காணிக்கைப்‌ 
த்க்‌ தாராளனாய்க்‌ கொண்டு வந்து 
அவர்கள்‌ 
மனப்பூர்வமாயும்‌ 
கொடுக்கிறார்கள்‌. 
இதனால்‌ தேவைக்கு அதிகமாக காணிக்கைப்‌ 
பொருட்கள்‌ வந்து சேர்ந்திருக்கிறது. 
இஸ்ரவேல்‌ 
ஆசரிப்புக்கூடாரத்து 
காணிக்கைகளை _ 


சேர்ந்திருப்பதை, மோசேயினிடத்தில்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 





f= THE 

TT 
மீகாவின்‌ புலம்பல்‌ 
மீகா 18-16 


மீகா 1:8. இதினிமித்தம்‌ நான்‌ புலம்பி. 
அலறுவேன்‌; பறிகொடுத்தவனாகவும்‌. 
அம்மணமாகவும்‌ நடப்பேன்‌; நாண்‌ 
ஒரிகனைப்‌ போலஊனையிட்டு, 
ஆத்தைகளைப்போல அலறுவேன்‌. 


மீகா 19. அதின்‌ காயம்‌ ஆறாததூ; அது 
மூதா மட்டும்‌ வத்தது; என்‌. 
ஜனத்தின்‌ வாசலாகிய எருசலேம்மட்டும்‌ 
வத்தெட்டினது. 


மீகா 1:10. அதைக்‌ காத்பட்டணத்திலே 
அறிவியாதேயுங்கள்‌, அழவே 
வேண்டாம்‌; பெத்‌அப்ராவிலே புழுதியில்‌ 
புரள. 


மீகா 1:11. சாப்பீரில்‌ குடியிருக்கிறவனே, 
வெட்கத்துடன்‌ அம்மணமாய்‌ அப்பாலே 
பேரு சாயனானில்‌ குடியிருக்கிறவன்‌ 
வெளியே வருவதில்லை; பெத்ஏசேலின்‌ 
புலம்பல்‌ உங்களுக்கு. 
அடைக்கலமாயிராது. 


மீகா 112. மாரோத்தில்‌ 
குடியிருக்கிறவன்‌ நன்மை வருமென்று. 
எதிர்பார்த்திருத்தான்‌; ஆனாலும்‌ தீமை 
கர்த்தரிடத்திலிருந்து எருசலேமின்‌ 
வாசல்வரைக்கும்‌ வத்தது. 


மீகா 1:18. லாகீசில்‌ குடியிருக்கிறவனே, 
வேகமானகுதிரைகனை  இரதத்திலே 
பூட்டு நீயே சீயோன்‌ குமாரத்தியின்‌ 
பாவத்துக்குக்‌ காரணி; உன்னிடத்தில்‌ 
இஸ்ரவேலின்‌ பாதகங்கள்‌ 
காணப்பட்டது. 


மீகா 114. ஆகையால்‌ 
மோர்ஷேக்காத்தினிடத்தில்‌ உனக்கு 
இருக்கிறதைக்‌. கொடுத்துவிடுவாம்ந 
அக்சிபின்‌ வீடுகள்‌ இஸ்ரவேலின்‌ 
ராஜாக்களுக்கு அபத்தமாய்ப்போகும்‌.. 


மரேஷாவில்‌ 
உனக்கு இன்னும்‌ 
ஒரு சுதத்தரவானியை 
வரப்பண்ணுவேன்‌; அவன்‌ இஸ்ரவேலின்‌ 
மகிமையாகிய அதுல்லாம்மட்டும்‌. 
வருவான்‌. 


மீகா 1315. 
குடியிருக்கிறவனே, 


மீகா - விரிவுரை 
MICAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மீகா 1:16. உனக்கு அருமையான 
உன்‌ பின்னைகளினிமித்தம்‌ தீ 
உன்‌ தலையைச்‌. சிரைத்து 
மொட்டையிட்டுக்கொன்‌; கழுகைப்‌ 
போல. முழுமொட்டையாயிரு, 
அவர்கள்‌. உன்னைவிட்டுச்‌. 
சிறைப்பட்டுப்போகிறார்கன்‌. 


சமாரியாவின்‌ அழிவுக்காக மீகா 
தீர்க்கதரிசி அழுது புலம்புகிறார்‌. தேசத்தில்‌ 
துன்பமும்‌ துக்கமும்‌ சூழ்ந்திருக்கிறது. 
அவர்களுடைய துயரங்களையும்‌ 
வேதனைகளையும்‌ மீகா இங்கு எடுத்துச்‌ 
சொல்லுகிறார்‌. இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ 
கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம்‌ 
கொடுக்கவில்லை. தேவனுடைய நியாயத்‌ 
தீர்ப்பைப்பற்றிய எச்சரிப்பின்‌ வார்த்தைக்கு 
அவர்கள்‌ செவிகொடுக்கவில்லை. 


கர்த்தர்‌ தங்களை தண்டிக்கமாட்டார்‌ 
என்று இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ நினைத்தார்கள்‌ 
பாவத்தின்‌ சம்பளம்‌ மரணம்‌, 
ஆனாலும்‌... தங்கள்‌ பாவங்களுக்கு 
மனந்திரும்புகிறவர்கள்மீது. தேவனுடைய 
கிருபையும்‌ இரக்கமும்‌ காண்பிக்கப்படும்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரரோ தங்கள்‌ 
பாவங்களுக்கு மனந்திரும்பாமல்‌, தொடர்ந்து 
துணிகரமாய்ப்‌ பாவம்‌ செய்தார்கள்‌. 
கர்த்தருடைய எச்சரிப்பின்‌ வார்த்தைகளுக்கு 
கீழ்ப்படியாமல்‌ போனார்கள்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய நீதியினால்‌ சமாரியாவை. 
மண்பேடாக்கிப்போடுகிறார்‌. 


நாம்‌ பாலிகளுக்கு கிறிஸ்துவின்‌ 
சுவிசேஷத்தைப்‌ பிரசங்கிக்கிறோம்‌. பாவிகள்‌ 
மனந்திரும்பவில்லையென்றால்‌. 
தண்டனை அவர்கள்மீது 
மனந்திரும்பாத பாவிகள்‌ தண்டனைகளை 
அனுபவித்து வேதனைப்படும்போது, நாமும்‌ 
ர்களுக்‌ 'வேதனைப்படவேண்டும்‌. 
ஜனங்களின்‌ 
அழுகிற 
தீர்க்கதரிசியாகயிருந்தார்‌. 


ஆ, என்‌ தலை தண்ணீரும்‌, 
என்‌ கண்கள்‌ கண்ணீரூற்றுமானால்‌ 
நலமாயிருக்கும்‌: அப்பொழுது என்‌ ஜனமாகிய 
குமாரத்தி கொலையுண்ணக்‌ கொடுத்தவர்கள்‌ 
நிமித்தம்‌ நான்‌ இரவும்‌ பகலும்‌ அழுவேன்‌” 
(எரே 92) என்று எரேமியா சொல்லுகிறார்‌. 





i= THE 
TT 


எரேமியாவைப்போலவே மீகாவும்‌ தீர்க்க 
தரிசியும்‌ அழுகிற தீர்க்கதரிசியாயிருக்கிறார்‌. 
சமாரியாவின்‌ அழிவுக்காக மீகா அழுகிறார்‌. 

ந்தம்‌ நான்‌ புலம்பி அலறுவேன்‌;: 


மீகா 18) என்று மீகா 


ஆந்தைகள்‌ இரவிலே அலறும்‌. 
அதன்‌ அலறல்‌ சத்தமே பயங்கரமாயிருக்கும்‌. 
இஸ்ரவேலின்‌ நிலமை மிகவும்‌ 
மோசமாயிருக்கிறது. அவர்கள்‌ 
பரிதாபத்திற்குரியவர்களாயிருக்கிறார்கள்‌. 
அவர்களுடைய காயம்‌ ஆறாதது. அவர்களால்‌ 
தங்களுக்குத்‌ தாங்களே உதவிசெய்து: 
கொள்ளமுடியாது. கிலேயாத்திலே 
அவர்களுடைய காயத்தைக்‌ குணப்படுத்தும்‌ 
தைலமுமில்லை. அவர்களைக்‌ குணப்படுத்துகிற 
வைத்தியருமில்லை. 


கர்த்தரே பரம வைத்தியர்‌. இஸ்ரவேல்‌ 
தங்களுடைய காயத்தை. 
குணப்படுத்துவதற்கு பரமவைத்தியராகிய 
கர்த்தரிடம்‌ வரவேண்டும்‌. சமாரியாவின்‌ 
மனுஷர்‌ தங்கள்‌ பாவங்களுக்கும்‌ 
அக்கிரமங்களுக்கும்‌ மனந்திரும்பவேண்டும்‌ 
அவர்களுடைய இருதயங்கள்‌ புதுப்பிக்கப்பட 
வேண்டும்‌. அப்போது கர்த்தர்‌ தம்முடைய 
இரக்கத்தையும்‌ கிருபையையும்‌ அவர்களுக்குக்‌ 
காண்பிப்பார்‌ 
சமாரியாவக்கு 
வந்திருபபதுபோவ, யூதாவுக்கும்‌ ஆபத்து 
வந்திருக்கிறது. “சமாரியாலின்‌ காயம்‌ 
ஆறாதது: அது யூதா மட்டும்‌ வந்தது; என்‌ 
ஜனத்‌ வாசலாகிய எருசலேம்மட்டும்‌. 
வந்தெட்டினது' (மீகா 1:9) என்று மீகா 
கர்த்தருடைய வார்த்தையைச்‌ சொல்லுகிறார்‌. 
அசீரியரின்‌ சேனை சமாரியாவை 
அழித்துப்போடுகிறது. அதன்‌ பின்பு 
சனகெரிப்‌, தன்னுடைய சேனையோடு 
எருசலேமுக்கு விரோதமாக வந்து அதை 
முற்றிக்கையிடுகிறான்‌. எருசலேமின்‌ வாசல்‌ 
தம்‌ வந்துவிடுகிறான்‌. அதற்குமேல்‌ 
சனகெரிப்பால்‌ எருசலேமுக்குள்‌ பிரவேசிக்க 
முடியவில்லை. 


ஆபத்து 


மீகா - விரிவுரை 
MICAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மீகா தீர்க்கதரிசி சமாரியாவின்‌ 
அழிவுக்காக அழுது புலம்புகிறார்‌. 
தன்னோடு சேர்ந்து, மற்ற ஸ்தலங்களும்‌ 
அழுது புலம்பவேண்டுமென்று மீகா 
அவர்களுக்கு சொல்லுகிறார்‌. அவர்கள்‌ 
அழுவது பெலிஸ்தியருக்கு கேட்கக்கூடாது. 
அதை காத்‌ பட்டணத்திலே 
அறிவியாதேயுங்கள்‌' 140) 

மீகா சொல்லுகிறார்‌. 


(மீகா 


தாவீது சவலுக்காகவும்‌ 
யோனத்தானுக்காகவும்‌ அழுது புலம்பினார்‌. 
மீகா இங்கு சொல்லுகிற வார்த்தைகளை, 
தாவீதின்‌ புலம்பல்‌ வார்த்தைகளிலிருந்து 
எடுத்து மேற்கோளாகப்‌ பயன்படுத்துகிறார்‌. 


“பெலிஸ்தரின்‌ 
சந்தோஷப்படாதபடிக்கும்‌, விருத்தசேதனம்‌. 
இல்லாதவர்களின்‌ குமாரத்திகள்‌ 
களிகூராதபடிக்கும்‌. அதைக்‌ காத்பட்டணத்தில்‌ 
அறிலியாமலும்‌ அஸ்கலோனின்‌ வீதிகளில்‌ 
பிரஸ்தாபப்படுத்தாமலும்‌ இருங்கள்‌" 
(சோமு 1:20). 

இஸ்ரவேல்‌ தேசத்தாரின்‌ அழிவைக்‌ 
கேள்விப்பட்டு, விருத்தசேதனமில்லாதவர்கள்‌ 
சந்தோஷப்படுவார்கள்‌. ட்‌ 


குமாரத்‌ 


சந்தோஷப்படுகிறவர்களோடு 


முடியாது. ச்ட்‌ 
முடியாது. புறஜாதியார்‌ 
நம்முடைய வேதனைகளை 
புலம்பிக்கொட்டக்கூடாது. 


ஐக்கியமாயிருக்க 


கர்த்தருடைய ஜனத்திற்கு வேதனைகள்‌ 

வருத்தங்கள்‌ உண்டாகலாம்‌. 

வருத்தங்களை கர்த்தருடைய 

சமர்ப்பிக்க வேண்டும்‌. 

அழுகையின்‌ கண்ணீர்களை 

பாதபடியில்‌ ஊற்றவேண்டும்‌. 

துக்கம்‌ கர்த்தருக்கு 

தெரிந்தால்‌ போதுமானது. 

வேதனைகளைப்‌ பார்த்து 

புறஜாதியார்‌ சந்தோஷப்படுவதற்கோ, அல்லது 

களிகூருவதற்கோ நாம்‌ இடங்கொடுக்கக்‌ 
கூடாது. 





i FTN 
TT 


சமாரியாவின்‌. அழிவை 

காத்பட்டணத்திலே அறிவிக்கவேண்டாம்‌. 

என்றும்‌, அவர்களுக்கு முன்பாக 

பமல்‌ என்றும்‌ மீகா சொல்லுகிறார்‌. 

வேளையில்‌, “பெத்‌அப்ராவிலே 

ல்‌ பரளூ” 140) என்றும்‌ 
சொல்லுகிறார்‌. 


(மீகா 


“பெத்துப்ரா” என்னும்‌ வார்த்தைக்கு 

புழுதியின்‌ வீடு" என்று பொருள்‌. யூதாவின்‌ 
விரும்‌ எருசலேமிலுள்ள ஒவ்வொரு 
வீட்டாரும்‌, பெத்‌அப்ராலைப்போல, புழுதியின்‌ 
வீடாகமிருக்கவேண்டும்‌. அவர்கள்‌, 
சமாரியாவின்‌ அழிவுக்காக, புழுதியிலே. 
புரண்டு, அழுது புலம்பவேண்டும்‌. 

சமாரியாவுக்கு அழிவு 
மேலும்‌ சில ஜனங்கள்‌, 


அழவேண்டுமென்று மீகா 
சமாரியாவுக்கு மிகப்பெரிய வேதனை 


வந்திருக்கிறது. இந்த வேதனையிலும்‌ 
துக்கத்திலும்‌ எல்லோரும்‌ பங்குபெறவேண்டும்‌. 
தேசங்கள்மீது. 

அவன்‌ 

அ னப்‌. த்து 
மண்‌ மேடாக்கிப்போடுகிறான்‌. 
பட்டணங்களெல்லாம்‌ 
முன்பாக கீழே 


வரும்போது. 
தன்னோடு கூட 


சொல்லுகிறார்‌ 


ஏராளமான 
அவற்றை 
பிரதான 
சனகெரிப்புக்கு 
விழுந்துவிடுகிறது. 
வந்து, 
மிக்மாசிலே. 
வைத்திருக்கிறான்‌. 
தாண்டி, கேபாவிலே 
ராமா அதிர்கிறது: 
கிபியா ஓடிப்போகிறது'' 


ஆயாத்துக்கு. 
கடந்து, 
ரஸ்துக்களை 


அவ்ன்‌ 
மிக்ரோனைக்‌ 
தன்‌ 
கணவாயைற்‌ 
பாளயமிறங்குகிறார்கள்‌ ; 


சவுலின்‌ ஊராகிய 
(ஏசா 10:28,29). 


'சாப்பீரில்‌ குடியிருக்கிறவளே, 
வெட்கத்துடன்‌ அம்மணமாய்‌ அப்பாலே போ” 
(மீகா 11) என்று மீகா சொல்லுகிறார்‌. 
சாப்பீர்‌ அழகான, நேர்த்தியான 
நகரம்‌. சாப்பீரில்‌ குடிமிருக்கிறவர்கள்‌ 
நேர்த்தியானவர்களாயும்‌,அழகுள்ளவர்களாயும்‌ 
இருக்கிறார்கள்‌. இவர்களும்‌ அசீரிய 
தேசத்தின்‌ சிறையிருப்புக்குப்போவார்கள்‌. 
அவர்களுடைய வஸ்திரங்களும்‌, 
ஆபரணங்களும்‌ அவர்களிடத்திலிருந்து. 
உரிந்துகொள்ளப்படும்‌ அவர்கள்‌ அந்நிய 
தேசத்து சிறையிருப்புக்கு அம்மணமாகப்‌ 
புறப்பட்டுப்போவார்கள்‌. 


மீகா - விரிவுரை 
MICAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


" மீகா 1:1) என்று 
மீகா சொல்லுகிறார்‌. “சாயனான்‌” என்னும்‌ 
பெயருக்கு “மந்தைகளின்‌ தேசம்‌" என்று 
பொருள்‌.  சாயனானிலே ஏராளமான 
ஜனங்கள்‌ வாசம்பண்ணுகிறார்கள்‌. 
மந்தையில்‌ ஆடுகள்‌ திரளாமிருப்பதுபோல, 
சாயனானிலே. ஜனங்கள்‌ திரளான 
எண்ணிக்கையிலிருக்கிறார்கள்‌. 


சாயனானில்‌ திரளான 
எண்ணிக்கையில்‌ ஜனங்கள்‌ இருந்தாலும்‌, 
அவர்களுக்கும்‌ வேதனை வரும்‌. அவர்களும்‌ 
சிறைப்பிடிக்கப்படுவார்கள்‌. இவர்கள்‌ 
துக்கப்படும்போது, இவர்களுக்கு ஆறுதல்‌ 
சொல்ல. வரமாட்டார்கள்‌. 


சாயனானுக்கு 


ஆனால்‌ ர்கள்‌ 
பெத்ரசேனிலுள்ளவர்கள்‌ 
ஆறுதல்‌. சொல்ல 
சத்துருக்கள்‌ சாயனானில்‌ 
பாளயமிறங்குவார்கள்‌. சாயனானில்‌ 
குடிமிருக்கிறவர்களால்‌ வெளியே வரமுடியாது. 


“மாரோத்தில்‌ 


துக்கப்படும்போது, 
இவர்களுக்கு 


வரமாட்டார்கள்‌. 


குடியிருக்கிறவள்‌ 
நன்மை வருமென்று எதிர்பார்த்திருந்தாள்‌;: 
ஆனாலும்‌ தீமை கர்த்தரிடத்திலிருந்து 
எருசலேமின்‌ வாசல்வரைக்கும்‌ வந்தது" 
(மீகா 1:12) என்று மீகா சொல்லுகிறார்‌. 


மாரோத்தில்‌ குடியிருக்கிறவள்‌ என்னும்‌ 
வார்த்தைக்கு, வேதபண்டிதர்கள்‌ ராமோத்தில்‌ 
குடியிருக்கிறவள்‌ என்று பொருள்‌ 
சொல்லுகிறார்கள்‌. ராமோத்‌ காடும்பான 
பகுதி. கர்த்தர்‌ தன்னுடைய மேடுகளை 
சமப்படுத்துவார்‌ என்று ராமோத்‌ 
எதிர்பார்த்தது. ஆனால்‌ கர்த்தரோ 
ராமோத்தை மண்மேடாக்கிப்போடுகிறார்‌. 
நன்மை வரும்‌ என்று எதிர்பார்த்து 
ராமோத்துக்கு தீமை வருகிறது. 





ழ்‌ ளா 
யாய 


அசீரியர்கள்‌ எருசலேம்‌ நகரத்திற்கு 
விரோதமாக முற்றிக்கையிடுகிறார்கள்‌. 
சனகெரிப்‌ கர்த்தருடைய திட்டத்தின்‌. 
பிரகாரமாகவே எருசலேமுக்கு விரோதமாக 
படையெடுத்து வருகிறான்‌. அசீரியர்கள்‌ 
எருசலேமின்‌ வாசல்‌ வரைக்கும்‌ 
வந்துவிடுகிறார்கள்‌. 

தங்களுக்கு கர்த்தரிடத்திலிருந்து 
நன்மை வரும்‌ என்று எருசலேமின்‌ ஜனங்கள்‌ 
எதிர்பார்த்துக்கொண்டிருக்கிறார்கள்‌. ஆனால்‌ 
அவர்களுக்கு 
நன்மைக்குப்‌. 
அசீரியருடைய 
கர்த்தரிடத்திலிருந்து எருசலேமின்‌ வாசல்‌ 
வரைக்கும்‌ தீமை வருகிறது. 

“லாகீசில்‌ குடியிருக்கிறவளே, 
வேகமானகுதிரைகளை இரதத்திலே பூட்டு: 
நீயே சீயோன்‌ குமாரத்தியின்‌ பாவத்துக்குக்‌ 
காரணி: உன்னிடத்தில்‌ இஸ்ரவேலின்‌ 
பாதகங்கள்‌ காணப்பட்டது” (மீகா 1:13) என்று 
மீகா சொல்லுகிறார்‌. 


லாகீஸ்‌ யூதாவிலுள்ள பட்டணம்‌. 
சனகெரிப்‌ லாகீசுக்கு விரோதமாகவும்‌ 
முற்றிக்கைப்போடுகிறான்‌. 

“எசேக்கியா 
பதினாலாம்‌ வருஷத்திலே 
ராஜாதி அன்ரி யூதாவிலிருக்கிற 
அரணான சகல பட்டணங்களுக்கும்‌ 
விரோதமாய்‌ வந்து, அவைகளைப்‌ பிடித்துக்‌ 
கொண்டான்‌. அப்பொழுது அசீரியா ராஜா 
லாகீசிலிருந்து ரப்சாக்கேயைப்‌ பெரிய 
சேனையோடே எருசலேமுக்கு எசேக்கியா 
ராஜாவினிடத்தில்‌ அனுப்பினான்‌; அவன்‌ 

ர்‌ துறையின்‌ வழியிலுள்ள 


சாலகத்தண்டையிலே 


ராஜா 


த்துச்‌ 
நின்றான்‌” (ஏசா 3612) 


லாகீசக்கு ஆபத்து வந்திருக்கிறது. 
லாகீசில்‌ குடியிருக்கிறவர்கள்‌, ஆபத்துக்கு 
தப்பிக்கவேண்டுமென்றால்‌, அவர்கள்‌ 
வேகமான குதிரைகளை இரதத்திலே பூட்டி 
அதிலே ஏறி தப்பித்து ஓடிவிடவேண்டும்‌. 


மீகா - விரிவுரை 
MICAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


லாகீஸ்‌ கர்த்தருக்கு விரோதமாகப்‌ 
பாவம்‌ செய்கிறது. சீயோன்‌ குமாரத்தின்‌ 
பாவத்திற்கு லாகீஸ்‌ காரணமாயிருக்கிறது. 
வாகீசில்‌ குடியிருக்கிறவர்கள்‌ கர்த்தரை 
ஆராதியாமல்‌. விக்கிரகங்களை 
ஆராதிக்கிறார்கள்‌. லாகீசின்‌ குடிகள்‌ 
யூதாவின்‌ மனுஷருக்கு விக்கிரகாராதனையை 
அறிமுகம்‌ செய்து வைக்கிறார்கள்‌. 


இருக்கிறார்கள்‌. 
தேசத்திலே விக்கிரகாராதனை 
லாகீசின்‌ குடிகள்‌, 


இஸ்ரவேல்‌. 

இதக்கோத்தத்தாரிபமகந்த 
விக்கிரகாராதனையைக்‌ கற்றுக்கொண்டு, 
அதை தெற்கு பூதாதேசத்திலிரக்கிற 
இரண்டு கோத்திரத்தாருக்கு 
குற்றுக்கொடுக்கிறார்கள்‌. 


கர்த்தர்‌ லாகீசின்‌ விக்கிரகாரா 
தனையினிமித்தமாக அதைத்‌ தண்டிக்கிறார்‌. 
“ஆகையால்‌. மோர்ஷேக்காத்தினிடத்தில்‌ 
உனக்கு இருக்கிறதைக்‌ கொடுத்துவிடுவாய்‌; 
அக்சிபின்‌: வீடுகள்‌ இஸ்ரவேலின்‌ 
ராஜாக்களுக்கு அபத்தமாய்ப்போகும்‌" 
(மீகா 1:14) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 

இஸ்ரவேலின்‌ பாவத்திலே லாகீசம்‌ 
பங்காளியாயிருக்கிறது. மோர்ஷேக்காத்‌. 
பெலிஸ்தியரின்‌ பட்டணம்‌. லாகீசின்‌ 
குடிகள்‌ தங்களைப்‌ பாதுகாத்துக்‌ 
கொள்வதற்கு, பெலிஸ்தியரின்‌ பட்டணமாகிய 
மோர்ஷேக்காத்துக்கு வெகுமதி. 
கொடுப்பார்கள்‌. ஆனால்‌ அவர்கள்‌ 
கொடுக்கும்‌ வெகுமதி வீணாய்ப்போகும்‌. 
லாகீசுக்கு பிரயோஜனமுண்டாகாது. 


மோர்ஷேக்காத்துக்கு அருகாமையில்‌ 
அக்சீபின்‌ வீடு இருக்கிறது. “கேகிலா, 
அக்சீப்‌, மரேஷா; இந்தப்‌ பட்டணங்களும்‌ 
டைய கிராமங்களுமுட்பட ஒன்பது" 
(யோக 15:44). “அத்சீப்‌” என்னும்‌ பெயருக்கு 
பொய்‌" அல்லது “அபத்தம்‌” என்று பொருள்‌. 
அக்சீபின்‌ வீடு இஸ்ரவேலின்‌ 
ராஜாக்களுக்கு அபத்தமாய்ப்போகும்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


- “மரேஷாவில்‌. குடியிருக்கிறவளே, 
உனக்கு இன்னும்‌ ஒரு சுதந்தரவாளியை 
வரப்பண்ணுவேன்‌: அவன்‌ இஸ்ரவேலின்‌: 
மகிமையாகிய அதுல்லாம்மட்டும்‌ வருவான்‌” 
(மீகா 1:15) என்று மீகா சொல்லுகிறார்‌. 


ம இஸ்ரவேலுக்கு. 
உதவிசெய்ய முடியாது. அவர்கள்‌ 
உதவிசெய்யவும்‌ வரமாட்டார்கள்‌. சமாரியா 
அழிந்துபோவதைப்போல மரேஷாவும்‌ அழிந்து 
போகும்‌. “மரேஷாவில்‌ குடியிருக்கிறவளே, 


மரேஷாவாலும்‌ 


“சுதந்தரவாளி' 


என்னும்‌ வார்த்தைக்கு, 
இய்கு "சத்துரு 


என்று பொருள்‌. கர்த்தர்‌ 
மரேஷாவுக்கு விரோதமாக  சத்துருவை. 
வரப்பண்ணுவார்‌. அவர்கள்‌ மரேஷாவைப்‌ 
பிடித்துக்கொள்வார்கள்‌. மரேஷாவின்‌ 
சுதந்தரவாளியைப்போல, இந்த சத்துரு 
அவர்களிடத்தில்‌ உரிமை கொண்டாடுவான்‌. 
சுதந்தரவீதம்‌ கேட்பான்‌. 
மரேஷாவுக்கு விரோதமாக வருகிற 
சத்துரு, இஸ்ரவேலின்‌ மகிமையாகிய 
அதுல்லாம்‌ மட்டும்‌ வருவான்‌. இப்போது. 
அதுல்லாம்‌ இஸ்ரவேலுக்கு மகிமையாயில்லை. 
ல்‌ ்க்‌ கிடக்கிறது. 
அதுல்லாமின்‌ 


போல. 
உன்னைவிட்டுச்‌ றைய பட்டபோகிறார்ள்‌! 
(மீகா 1:16) என்று மீகா சொல்லுகிறார்‌. 


மீகா - விரிவுரை 
MICAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யூதாதேசத்திலுள்ள எல்லோருமே, 
சமாரியாவின்‌ அழிவைப்‌ பார்த்து அழுது 
புலம்பவேண்டும்‌ என்று மீகா சொல்லுகிறார்‌. 
யூதாவின்‌ மனுஷர்‌ தங்கள்‌ தலையை 
சிரைத்து மொட்டையிட்டுக்கொள்ளவேண்டும்‌. 
சமாரியாவின்‌ ஜனங்கள்‌, யூதாவின்‌ 
மனுஷருக்கு, அருமையான தங்கள்‌ 
பிள்ளைகளைப்போல இருக்கிறார்கள்‌. 


வேல்‌ ஜனங்கள்‌ அசீரிய 
தேசத்திற்கு சிறைப்பட்டுப்போகிறார்கள்‌. 
யூதாவின்‌ மனுஷர்‌ இன்னும்‌ சிறைப்பட்டு 
போகவில்லை. இஸ்ரவேல்‌. த்தார்‌ 
யூதாவின்‌ மனுஷரை விட்டு, 

தேசத்திற்கு சிறைப்பட்டுப்போகிறார்கள்‌. 
இதனால்‌ யூதாவின்‌ மனுஷரும்‌, எருசலேமின்‌ 
ங்கள்‌ தலையை சிரைத்து, 
முழுமொட்டையாயிருக்க 
ஏற்பாட்டுக்காலத்தில்‌, 
மொட்டையிட்டுக்‌ 

கொள்வது, துக்கத்திற்கு அடையாளம்‌. 


.__ வடக்கு இஸ்ரவேல்‌ தேசத்திற்கு அழிவு 
வரும்போது, தெற்கு யூதாதேசம்‌, அழுது 
புலம்பவேண்டுமென்று மீகா சொல்லுகிறார்‌. 
யூதாவின்‌ மனுஷருக்கு இன்னும்‌ சிறையிருப்பு 
உண்டாகவில்லை. ஆகையினால்‌, இஸ்ரவேல்‌ 
புத்திரருடைய சிறையிருப்புக்காக, யூதாவின்‌ 
மனுஷர்‌ அழுது புலம்பவேண்டும்‌. 





f= FTE 
TT 


பேராசைப்படுவது, தரித்திரரை 

ஒடுக்குவது, பலவந்தம்பண்ணுவது ஆகியவை 

வம்சத்தாரின்‌ பாவங்களாகும்‌ 

இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 

சிறுபிள்ளைகளுக்கும்‌ 

தீங்கு ங்கள்‌ (மீகா 2:89). அவர்கள்‌ 

கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளுக்கு 

விரோதமாக எதிர்த்து நிற்கிறார்கள்‌ 

(மீகா 2:67).  கள்ளத்தீர்க்கதரிசிகள்மேல்‌: 
பிரியமாயிருக்கிறார்கள்‌ (மீகா 2:11). 


இஸ்ரவேல்‌ வம்சத்தாருடைய 
பாவங்களினிமித்தமாக, அவர்கள்மீது 
கர்த்தருடைய நியாயத்தீர்ப்புகள்‌ வரும்‌. 
அவர்கள்‌ கர்த்தருக்கு, முன்பாகத்‌ 
தங்களைத்‌ தாழ்த்தவேண்டும்‌. தங்களுடைய 
்‌ மனந்திரும்பவேண்டும்‌ 
இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ 
மனந்திரும்பவில்லையென்றால்‌, 
அவர்களுடைய பாவங்கள்‌ அவர்களை 
நாசப்படுத்தும்‌ (மீகா 290). 


இஸ்ரவேல்‌ 
நீதிமான்களாயிருக்கிறவர்களுக்கு 
கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள்‌ 
வாக்குப்பண்ணப்படுகிறது. இந்த 
ஆசீர்வாதங்கள்‌ மேசியாவின்‌ காலத்தில்‌ 
அவர்களுக்கு. பூரணமாய்க்‌ கிடைக்கும்‌ 
(மீகா 21213). 
இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ 
பொல்லாப்புகள்‌ மீகா 2:1-5 


வம்சத்தாரில்‌ 


மீகா 2. 
தங்கள்‌ 


அக்கிரமத்தை யோசித்து, 

படுக்கைகவின்மேல்‌ 
பொல்லாப்பு செய்ய 
எத்தனம்பண்ணித்‌ தங்கள்‌. கையில்‌ 
வல்லமை இருக்கிறபடி.யினால்‌, 
விடியற்காலமாகிறபோது அதை 
நடப்பித்து, 


மீகா - விரிவுரை 
MICAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மீகா 22. வயல்களை இச்சித்துப்‌ 
யபதித்துக்கொண்டு, வீடுகளை இச்சித்து 
எடுத்துக்கொண்டு, புருஷனையும்‌ 
அவன்‌ வீட்டையும்‌, மனுஷனையும்‌ 
அவன்‌. ௬தந்தரத்தையும்‌ 
ஓடுக்கிறவர்களுக்கு ஐயோ! 

மீகா 28. ஆகையால்‌ கர்த்தர்‌ நாண்‌. 
இந்த வம்சத்தாருக்கு விரோதமாய்த்‌ 
தீமையை வருவிக்க நினைக்கிறேன்‌; 
அதினின்று தீங்கன்‌ கழுத்தை நீக்க. 
மாட்டீர்கள்‌; நீங்கள்‌ மேட்டிமையாய்‌ 
நடப்பதில்லை; அது தீமையான காலம்‌. 


மீகா 24. அத்நானில்‌ உங்கள்யேரில்‌ 
ஒப்புச்‌ சொல்லி, நாம்‌ முற்றிதூம்‌ 
பாழானோம்‌; நமது ஜனத்தின்‌ 
சுதந்தரத்தை மாற்றிப்போட்டார்‌; 
என்னமாய்‌ அதை என்னைவிட்டு 
தீக்கிப்போட்டார்‌! நமது வயல்கனைப்‌ 
பிடுங்கிப்‌ பகிர்த்துகொடுத்தாரே என்று 
துயரமான புலம்பலாய்ப்‌ 
புலம்புவார்கன்‌. 


மீகா கர்த்தரின்‌ 
சபையில்‌ சுதந்தரவிதங்களை 
அனத்துகொடுக்கிறவர்கள்‌' உனக்கு 
இல்லாதிருப்பார்கள்‌.. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ அக்கிரமத்தை 
யோசிக்கிறார்கள்‌. அவர்கள்‌ பொல்லாப்பு 
செய்ய எத்தனம்பண்ணுகிறார்கள்‌. அவர்கள்‌ 
்‌ ம்‌, திக்கற்ற பிள்ளைகளையும்‌, 
ஒடுக்குகிறார்கள்‌. 
பொல்லாத சிந்தனைகள்‌, 
அவர்கள்‌ செய்கிற எல்லா பாவங்களுக்கும்‌. 
ஆதாரமாயிருக்கிறது. 
இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ 
படுக்கைகளின்மேல்‌ பொல்லாப்பு 
எத்தனம்பண்ணுகிறார்கள்‌. 
எந்நேரமும்‌ அக்கிரமத்தை 
கொண்டிருக்கிறார்கள்‌. 


ஆம, 


தங்கள்‌ 
செய்ய 
அவர்கள்‌ 
யோசித்துக்‌ 
அவர்களுக்கு 
படுக்கையில்‌ 
எப்படி 





i a 
TT 


மத்தை நினை 
அவர்களிடத்தில்‌ சரீர பெலன்‌ இருக்கிறது. 
தாங்கள்‌ செய்ய எத்தனம்பண்ணின 
பொல்லாப்புகளை  காலதாமதம்பண்ணாமல்‌, 
விடியற்காலத்திலேயே நடப்பிக்கிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
இச்சித்து 


வயல்களை 
ஆகாப்‌ 


கொள்கிறார்கள்‌. 
திராட்சத்தோட்டத்தை 
அபகரித்துக்கொண்டதுபோல, 
புத்திரரும்‌, பிறருடைய வயல்களை இச்சித்து, 
வஞ்சனையாகப்‌ பறித்துக்கொள்கிறார்கள்‌. 
தரித்திரர்‌, திக்கற்றவர்கள்‌, விதவைகள்‌. 
ஆகியோரின்‌... வீடுகளையும்‌ இச்சித்து 
எடுத்துக்கொள்கிறார்கள்‌. இஸ்ரவேல்‌ 
புத்திரரிடத்தில்‌ சரீர பெலம்‌ இருக்கிறது. 
அவர்களுடைய _ கையில்‌ ல்‌ 
அதிகாரமும்‌ இருக்கிறது. 
அதிகாரங்களை தூஷணமான 
பயன்படுத்தி, புருஷனையும்‌, 
வீட்டையும்‌.  மனுஷனையும்‌, 
சுதந்தரத்தையும்‌ டுக்குகறா்கள்‌ 
(மீகா 2:2). 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
துன்மார்க்கராயிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
அக்கிரமத்தை யோசிப்பதோடு, தங்களுடைய 
அக்கிரம சிந்றகளை எப்படி 
நிறைவேற்றுவது என்பது பற்றியும்‌ 
யோசிக்கிறார்கள்‌. தங்களுடைய இச்சைகளை 
நிறைவேற்றுவதற்கு புதுப்புது வழிகளைக்‌ 
கண்டுபிடிக்கிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திர்‌, தங்கள்‌ 
மனதில்‌ ஆசைப்படுவதையெல்லாம்‌, 
அடையவேண்டுமென்று விரும்புகிறார்கள்‌ 
அவர்களுக்கு திடீரென்று அக்கிரம 
யோசனை வருகிறது. அந்த 
அக்கிரமத்தை காலதாமதம்‌ பண்ணாமல்‌ 
செய்துவிடுகிறார்கள்‌. 


மீகா - விரிவுரை 
MICAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பல: சமயங்களில்‌, 
காரியங்களை 


அக்கிரமமான 
பொறுமையாக 
யோசிக்கிறார்கள்‌. எப்படி அக்கிரமம்‌ 
செய்வது என்று நிதானமாக யோசித்து 
திட்டமிடுகிறார்கள்‌. இவர்கள்‌ துணிகரமான 
பாவிகள்‌. தங்கள்‌ படுக்கையில்‌ 
தூங்கவேண்டிய நேரத்தில்கூட, தங்கள்‌ 
படுக்கையின்மேல்‌ பொல்லாப்பு செய்ய 
எத்தனம்பண்ணுகிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ 
பொல்லாதவர்களாயும்‌ இருக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ ஐசுவரியவான்களாயும்‌ 
இருக்கிறார்கள்‌. அவர்களிடத்தில்‌ அதிகாரமும்‌ 
க்கி தாங்கள்‌ யோசித்த 
செய்ய வேண்டுமென்று, 
பொல்லாப்புகளையும்‌, 
தங்கள்‌ கையின்‌ வல்லமையினால்‌ உடனே 
நிறைவேற்றி விடுகிறார்கள்‌. இவர்களுடைய 
ஐசுவரியங்களும்‌, அதிகாரங்களும்‌ 
இவர்களுக்கு துணையாயிருக்கிறது. 
துன்மார்க்கர்‌ 
ஆசைப்படுகிறார்களோ அதைப்‌ பெற்றுக்‌ 
கொள்ளவேண்டுமென்று துணிகரமான 
காரியங்களை செய்கிறார்கள்‌. இவர்களுடைய 
கைகளில்‌ அதிகாரம்‌ இருப்பதினால்‌ 
மற்றவர்களுடைய வயல்களை 
பறித்துக்கொள்கிறார்கள்‌. 
இவர்களுடைய கைகளில்‌ 
இருக்கிறது. மற்றவர்கள்‌ தங்களுடைய 
வயல்களை இவர்களுக்கு கொடுக்க 
மறுத்தாலும்‌, அதை பலவந்தமாக 
அவர்களிடத்திலிருந்து 
பறித்துக்கொள்கிறார்கள்‌. 
துன்மார்க்கர்‌ பாவம்‌ 
செய்வதைப்பற்றி கவலைப்படுவதில்லை. 
யாருக்கு விரோதமாகத்‌ தீங்கு செய்கிறோம்‌. 
என்பதையும்‌ அவர்கள்‌ நினைத்துப்‌ 
பார்ப்பதில்லை. அவர்கள்‌ புருஷனையும்‌ அவன்‌ 
வீட்டையும்‌ ஒடுக்குகிறார்கள்‌. 
இந்தப்‌ 
குடும்பப்பொறுப்பு 
தன்னுடைய குடும்பத்தைப்‌ 
வேண்டும்‌. ஆனால்‌. 
புருஷனைப்பற்றியோ, 
பற்றியோ, 


புத்திரர்‌ 


எதை 


புருஷனுக்கு 
அவன்‌ 
பராமரிக்க 
துன்மார்க்கரோ 
அவனுடைய வீட்டைப்‌ 


இருக்கிறது. 


பிச்சையெடுத்தாலும்‌ 
அவனுக்காக 
பரிதாபப்படமாட்டார்கள்‌. 





i a 
TT 


ஒரு சிலருக்கு பூர்வீகத்து. 
சொத்துக்கள்‌ சுதந்தரமாக கிடைத்திருக்கும்‌. 
இவர்கள்‌ தங்களுடைய முன்னோர்களின்‌ 
பாரம்பரிய சொத்துக்கு முக்கியத்துவம்‌: 
கொடுப்பார்கள்‌. இது சந்ததி சந்ததியாக 
இவர்களுக்கு கிடைத்திருக்கிற சுதந்திரம்‌. 
ஆனால்‌ துன்மார்க்கரோ சுதந்தரவாளியையும்‌, 
அவனுடைய சுதந்தரத்தையும்‌ 
ஒடுக்குகிறார்கள்‌. 


துன்மார்க்கருக்கு விரோதமாக 
கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு வந்திருக்கிறது. 
கர்த்தர்‌ தம்முடைய நீதியினால்‌ 
துன்மார்க்கரின்‌ பாவத்திற்கு தண்டனை 
கொடுக்கிறார்‌. “நான்‌ இந்த வம்சத்தாருக்கு 
விரோதமாய்த்‌ தீமையை வருவிக்க 
நினைக்கிறேன்‌" (மீகா 2:3) என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 


இந்த வம்சத்தாருக்கு விரோதமாக” 
என்னும்‌ வாக்கியத்திற்கு, “இஸ்ரவேல்‌ 
வம்சத்தாருக்கு விரோதமாக" என்று 
பொருள்‌. கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ வம்சத்தாருக்கு 
விரோதமாக தீமையை வருவிக்க 
நினைக்கிறார்‌ அவர்களுடைய 
குடும்பத்தாருக்கு விரோதமாகவும்‌ 
கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு வரும்‌. இஸ்ரவேல்‌ 
வம்சத்தார்‌ எல்லோருமே அக்கிரமத்தை 
யோசிக்கிறார்கள்‌. பொல்லாப்பு செய்கிறார்கள்‌. 
தரித்திரரை ஒடுக்குகிறார்கள்‌. 


கர்த்தருடைய 

தங்களுக்கு வந்தாலும்‌. 
நியாயத்தீர்ப்பிலிருந்து தங்களால்‌ 

தப்பித்துக்கொள்ள. 


நீக்கமாட்டீர்கள்‌"' 
சொல்லுகிறார்‌. 


'இஸ்ரவேலின்‌ வம்சத்தார்‌ பேலியாளின்‌ 
பிள்ளைகளாயிருக்கிறார்கள்‌. கர்த்தருடைய 


ஆனால்‌ 
; கர்த்தருடை த்திற்கு 
தங்களுடைய கழுத்தை ஒப்புக்கொடுக்க 
மறுக்கிறார்கள்‌. மென்மையான நுகத்திற்கு 
கழுத்தை ஒப்புக்கொடுக்க மறுக்கிறவர்கள்‌ 
மீது, கடினமான நுகம்‌ சுமத்தப்படும்‌. 


மீகா - விரிவுரை 
MICAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்திற்கு. 
கீழ்ப்டிய மறுக்கிறவர்கள்மீது, கர்த்தருடைய 
நியாயத்தீர்ப்பு வரும்‌. கர்த்தருடைய 
நியாயப்பிரமாணம்‌ மென்மையான நுகமாகவும்‌, 
அவருடைய நியாயத்தீர்ப்புகள்‌ கடினமான 
நுகமாகவும்‌ இருக்கிறது. 


இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ மேட்டிமையாய்‌ 
நடக்கிறார்கள்‌. அவர்களுடைய இருதயத்தில்‌ 
பெருமையிருக்கிறது. 


பின்னும்‌ கர்த்தர்‌ சொல்லுகிறதாவது: 
சீயோன்‌ குமாரத்திகள்‌ அகந்தையாயிருந்து, 
கழுத்து நெறித்து நடந்து, கண்களால்‌ 
மருட்டிப்‌ பார்த்து, ஒய்யாரமாய்‌ நடந்து, தங்கள்‌ 
கால்களில்‌ சிலம்பு ஒலிக்கத்‌ திரிகிறார்கள்‌" 
(ஏசா 3:16). 


கர்த்தர்‌ மேட்டிமையாய்‌ 
நடக்கிறவர்களை ஒடுக்குவார்‌. அவர்கள்மீது, 
பாரமான சுமையை சுமத்துவார்‌. அவர்கள்‌ 
இனிமேல்‌ மேட்டிமையாய்‌ நடக்கமாட்டார்கள்‌. 
கர்த்தருடைய நியாயத்தீர்ப்புகள்‌ அவர்கள்மீது 
ம்‌ அவர்களுக்கு தீங்கும்‌, 
மோசமும்‌, அழிவும்‌ வரும்‌. 
வரும்‌ அழிலின்‌ நிமித்தமாக, 
ல்‌ வம்சத்தார்‌ தங்களை வெகுவாய்த்‌ 


ந்‌ 
இஸ்ர 
தாழ்த்துவார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ அக்கிரமம்‌ 
செய்தாலும்‌, பொல்லாப்பு செய்தாலும்‌, 
அவர்கள்‌ சந்தோஷமாகவே இருக்கிறார்கள்‌. 
பாவத்தைக்‌ றித்‌ 
குற்றவுணர்வோ 
காணப்படவில்லை. 
சந்தோஷத்தை  துக்கமாய்‌ 
அவர்களுடைய மகிழ்ச்சியின்‌ ஆரவாரம்‌ 
துயரமான புலம்பலாய்‌ மாறும்‌. 


இஸ்ரவேல்‌ வம்சத்தாருக்கு 

தீமையான காலம்‌ வந்திருக்கிறது. அந்தக்‌ 

காலத்தில்‌ அவர்கள்‌ முற்றிலும்‌ 

ய்ப்போயிருப்பார்கள்‌. கர்த்தர்‌ தம்முடைய 

ன்‌ சுதந்தரத்‌ மாற்றிப்போட்டார்‌. 

தங்களைவிட்டு 

என்றும்‌ அழுது 

கர்த்தர்‌ தங்களுடைய 

பிடுங்கி அந்நியர்களுக்கு 

பகிர்ந்து கொடுத்தாரே என்று துயரமான 
புலம்பலாய்‌ புலம்புவார்கள்‌ (மீகா 2:4). 





f= al 
TT 


இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ ஏழைகளையும்‌, 

ற்றவர்களையும்‌ ஒடுக்கியதினால்‌, 
கர்த்தர்‌ இவர்களை ஒடுக்குகிறார்‌. இவர்கள்‌ 
மற்றவர்களுடைய 


மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்துவிடுகிறார்‌. 
இஸ்ரவேல்‌ வம்சத்தாரின்‌ சத்துருக்கள்‌ 
அவர்களை ஏளனம்பண்ணுவார்கள்‌. 
அவர்களுக்கு வந்திருக்கிற ஆபத்துக்களி 
னிமித்தமாகவும்‌, பேரழிவினிமித்தமாகவும்‌ 
அவர்களை பரியாசம்பண்ணுவார்கள்‌. 
அவர்களுடைய துக்கத்தைப்‌ பார்த்து, 
சந்தோஷப்படுவார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ பத்திருக்கு 
அவர்கள்‌ 


சத்துருக்கள்‌, 
விரோதமாக, 

ஒப்புச்சொல்லுவார்கள்‌. ட்‌ 
சொல்லுவார்கள்‌" என்னும்‌ வார்த்தைக்கு 
“பழமொழி சொல்லுவார்கள்‌" என்று பொருள்‌. 
இஸ்ரவேல்‌ வம்சத்தாரின்‌ சத்துருக்கள்‌, 
அவர்களுக்கு விரோதமாக பழமொழிகளைச்‌ 
சொல்லி, அவர்களை பரியாசம்பண்ணுவார்கள்‌. 


ஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ 


தங்களுடைய 
நிலங்க। ன்‌ 
ஜசவரியவான்களாயிருக்கிறார்கள்‌ 

யாவான்‌ வழிகளின்‌, நோயாக உரைத்து 


வீடுக 


சம்பாதித்த ஐசுவரியமல்ல. இவர்களுடைய 
வயல்கள்‌ ஏழைகளை இச்சித்து 
பறித்துக்கொண்டது. இவர்களிடத்திலிருக்கும்‌ 
வீடுகளும்‌ மற்றவர்களை  இச்சித்து 
எடுத்துக்கொண்டது. 


மற்றவர்களிடத்திலிருந்து அநியாயமாக 
அபகரித்துக்கொண்ட சொத்துக்கள்‌ 
இவர்களிடத்தில்‌ ஏராளமாயிருக்கிறது. 
கர்த்தர்‌ இவர்களிடத்திலுள்ள வயல்களையும்‌ 
வீடுகளையும்‌ பிடுங்கி, மற்றவர்களுக்கு: 
பகிர்ந்து கொடுத்துவிடுவார்‌. 

இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ வீடுகளையும்‌: 
வயல்களையும்‌ இழந்தவர்களாயிருப்பார்கள்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய ஜனத்தின்‌ சுதந்தரத்தை 
மாற்றிப்போட்டார்‌ என்று அழுது 
புலம்புவார்கள்‌. இஸ்ரவேல்‌ வம்சத்தாரின்‌ 
சுதந்தரமாகமிருந்தது. இப்போது அந்நியர்‌ 
வசமாகமிருக்கிறது. கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரருடைய சொத்துக்களைப்‌ 
பாதுகாப்பதற்குப்‌ பதிலாக, அதை, 
அவர்களிடமிருந்து பிடுங்கி, அவர்களுடைய 
சத்துருக்களுக்கு பகிர்ந்து" கொடுத்து 
விடுகிறார்‌. 


மீகா - விரிவுரை 
MICAH - COMMENTARY 


கர்த்தரின்‌ சபையில்‌ சுதந்தரவீதங்களை 
அளந்துகொடுக்கிறவர்கள்‌ உனக்கு 
இல்லாதிருப்பார்கள்‌” (மீகா 2:5) என்று 
மீகா சொல்லுகிறார்‌. சுதந்தரவீதங்களைப்‌ 
பெற்றுக்கொள்வதற்கு இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
இருப்பார்கள்‌. ஆனால்‌ சுதந்தரவீதங்களை 
அளந்துகொடுப்பதற்கு, அங்கே சுதந்தரம்‌ 
இருக்காது. கர்த்தர்‌ அவர்களுடைய 
சுதந்தரத்தை, அவர்களிடத்திலிருந்து பிடுங்கி, 
அதை ஏற்கெனவே மற்றவர்களுக்கு 
பகிர்ந்து கொடுத்துவிட்டார்‌. இனிமேல்‌ 
சுதந்தரவீதங்களை அளந்து கொடுப்பதற்கு 
அவர்களிடத்தில்‌ ஒன்றுமில்லை. 

இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ கர்த்தருடைய 
தேசத்தில்‌ வாசம்பண்ணுகிறார்கள்‌. கர்த்தர்‌ 
கானான்‌ தேசத்தை இஸ்ரவேல்‌ 
வம்சத்தாருக்கு சுதந்தரவீதமாக 
கொடுத்திருக்கிறார்‌. இது கர்த்தருடைய 
பரிசுத்தமான நிலம்‌. இது கர்த்தருடைய நிலம்‌. 
இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌, கானான்‌ தேசத்தை 
இழக்க விரும்பவில்லை. ஆனால்‌ கர்த்தரோ, 
தம்முடைய நீதியினால்‌, கானான்‌ தேசத்தை, 
இஸ்ரவேல்‌ வம்சத்தாருடைய கைகளிலிருந்து 
பிடுங்கி, அதை அந்நியர்களுக்கு பகிர்ந்து 
கொடுத்துவிடுகிறார்‌ 


தீர்க்கதரிசிகளுக்கு எதிர்ப்புகள்‌ 
மீகா 2:6-11 


மீகா 26. தீர்க்கதரிசனஞ்‌ 
சொல்லாதிருப்பீர்களாக என்கிறார்கள்‌; 
அவர்கள்‌ தீர்க்கதரிசனஞ்‌ 
சொல்லுவார்கள்‌, இந்தப்பிரகாரமாய்‌ 
அவர்கள்‌ 'தீர்க்கதரிசனஞ்‌ 
சொல்லாவிட்டால்‌ நிந்தை நீங்காதே. 
மீகா 2:7. யாக்கோபு வம்சம்‌ எண்று பேர்‌ 
பெற்றவர்களே, கர்த்தரின்‌ ஆவி 
குதுகியிருக்கிறதோ? அவருடைய 
கிரியைகள்‌ 


இவைகள்‌ தானோ? 
செம்மையாய்‌ நடக்கிறவனுக்கு என்‌ 
வார்த்தைகள்‌ நன்மைசெய்யாதோ? 


மீகா 2:8. என்‌ ஜனங்கள்‌ பூர்வமுதல்‌ 
சுத்துருவைப்போல்‌ எழும்பினார்கள்‌. 
யுத்தத்திலிருத்து திரும்பிவந்து வழியில்‌ 
அஞ்சாமல்‌ கடத்துபோகிறவர்களுடைய 
மேலங்கியையும்‌ வஸ்திரத்தையும்‌ 
உரித்துகொண்டீர்கள்‌.. 





i= FTE 
TT 


மீகா 2:9, என்‌ ஜனத்தின்‌ ஸ்திரீகனை 
அவர்களுடைய செனக்கியமான 
வீடுகவிலிருத்து தூரத்திவிட்டீர்கள்‌; 
அவர்களுடைய 

இருத்த என்‌ 

என்றைக்கும்‌ 

பறித்துக்கொண்டீர்கள்‌. 


மீகா 2:10. எழுந்திருத்து போங்கள்‌; 
இது நீங்கள்‌ இனைபாறும்‌ இடம்‌ அல்ல, 
இது தீட்டுப்பட்டது, இது உங்களை 
நாசப்படுத்தும்‌, அத்த நாசம்‌ மிகவும்‌ 
கொடியதாயிருக்கும்‌. 


மீகா 211, மணம்யோகிற போக்கின்படி. 
போய்‌, அபத்தமானதை உரைக்கிற 
ஒருவன்‌, திராட்சரசத்தையும்‌ 
மதுபான த்தையுங்குறித்து நான்‌ 
உனக்குப்‌ பிரசங்கிப்பேனென் றால்‌, 
அவனே இந்த ஜனத்திற்கு ஏற்ற 
பிரசங்கியாயிருப்பான்‌.. 


இஸ்ரவேல்‌ வம்சத்தாருக்கு 
இரண்டு குற்றச்சாட்டுக்களைச்‌ 


கர்த்தர்‌ 
விரோதமாக 


துன்பப்படுத்தினார்கள்‌. 
கர்த்தருடைய ஏழைகளை ஒடுக்கினார்கள்‌ 
இவ்விரண்டு 


'வங்களினிமித்தமாக, 
கர்த்தருடைய நியாயத்தர்பபு இஸ்ரவேல்‌ 
புத்திரர்மீது வருகிறது. 

இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தருடைய 
தீர்க்கதரிசிகளை ஒடுக்குகிறார்கள்‌. 
அவர்களிடத்தில்‌ “நீங்கள்‌ தீர்க்கதரிசனம்‌ 
சொல்லாதிருப்பீர்களாக” (மீகா 2:6) என்று 
சொல்லுகிறார்கள்‌. தீர்க்கதரிசிகளை 
ஒடுக்கி, அவர்களுடைய வாயை 
அடைத்துப்போடுகிறார்கள்‌. தீர்க்கதரிசிகளை 
ஒடுக்குவது கர்த்தருக்கு விரோதமான பாவம்‌. 

இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ தங்களுடைய 
பாவமான கிரியைகளினால்‌ கர்த்தரைக்‌ 
கோபப்படுத்துகிறார்கள்‌. கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரர்மீது, அன்புள்ளவராகவும்‌, 
கிருபையுள்ளவராகவும்‌ இருப்பதினால்‌, 
தம்முடைய தீர்க்கதரிசிகளை, அவர்கள்‌ 
மத்தியிலே அனுப்புகிறார்‌. கர்த்தருடைய 
தீர்க்கதரிசிகள்‌ அவருடைய அன்புக்கும்‌ 
கிருபைக்கும்‌ அடையாளமாயிருக்கிறார்கள்‌. 


மீகா - விரிவுரை 
MICAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தீர்க்கதரிசிகள்‌. 
'சொல்லாமலிருக்கக்கூடாது. 
சொல்லுகிறவர்களை நாம்‌. 
தடைபண்ணவும்‌ கூடாது. இஸ்ரவேல்‌. 
வம்சத்தாரோ தீர்க்கதரிசிகளுக்கு எதிர்த்து 
நிற்கிறார்கள்‌. அவர்களுடைய தீர்க்கதரிசன 
வார்த்தைகளுக்கு செவிகொடுக்க 
மறுக்கிறார்கள்‌. தீர்க்கதரிசிகள்‌ கர்த்தருடைய 
வார்த்தையை தீர்க்கதரிசனமாய்ச்‌ 
சொல்லும்போது, “நீங்கள்‌ தீர்க்கதரிசனம்‌ 
சொல்லாதிருப்பீர்களாக" என்று சொல்லி, 
அவர்களை தடைபண்ணுகிறார்கள்‌. 


கர்த்தருடைய 
தீர்க்கதரிசனம்‌. 
தீர்க்கதரிசனம்‌. 


இவர்கள்‌ தரிசனக்காரரை நோக்கி: 
தரிசனங்‌. காணவேண்டாம்‌ என்றும்‌, 
ஞானதிருஷ்டிக்காரரை நோக்கி: யதார்த்தமாய்‌. 
எங்களுக்குத்‌ தரிசனஞ்சொல்லாமல்‌, 
எங்களுக்கு இதமான சொற்களை உரைத்து, 
மாயமானவைகளைத்‌ திருஷ்டியுங்கள்‌ என்றும்‌, 
நீங்கள்‌ வழியை விட்டு, பாதையினின்று 
விலகி, இஸ்ரவேலின்‌ பரிசுத்தரை எங்கள்‌ 
முன்பாக இராமல்‌ ஓயப்பண்ணுங்கள்‌ என்றும்‌. 
சொல்லுகிறார்கள்‌" (ஏசா 30:10,1) 
தீர்க்கதரிசிகள்‌. கர்த்தருடைய 
வார்த்தையை உண்மையாய்த்‌ தீர்க்கது 
சொன்னால்‌, அது இஸ்ரவேல்‌ வம்சத்தாருக்கு 
பிடிக்கவில்லை. அவர்கள்‌ தங்களுக்கு 
பிரியமான செய்திகளைச்‌ சொன்னால்‌, 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ தீர்க்கதரிசிகளை 
விரும்புகிறார்கள்‌. தீர்க்கதரிசிகள்‌ 
ஜனங்களுடைய பாவங்களை கண்டித்து, 
உணர்த்துகிறார்கள்‌. இது பாவிகளுக்குப்‌ 
பிடிக்கவில்லை. 
தீர்க்கதரிசிகள்‌ பாவிகளுடைய 
பாவங்களைப்பற்றி ஒன்றும்‌ சொல்லாமல்‌, 
அவர்களுக்கு ஆசீர்வாதமான 
வார்த்தைகளைச்‌ சொன்னால்‌, அவர்கள்‌ 
தீர்க்கதரிசிகளை நேசிக்கிறார்கள்‌. 
பாவிகளுக்கு சமாதானம்‌ உண்டு என்றும்‌, 
ந்தர்‌ பாவிகளை நேசிக்கிறார்‌ என்றும்‌, 
கர்த்தருடைய தண்டனை 
வராது என்றும்‌ சொல்லுகிற தீர்க்கதரிசிகளை 
இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ நேசிக்கிறார்கள்‌. 





i= FTE 
TT 


மோசே, இனி 
புருஜர்களாவது ஸ்திரீகளாவது பரிசுத்த 
ஸ்தலத்துக்கென்று காணிக்கையாக ஒரு 
வேலையும்‌ செய்யவேண்டாம்‌” என்று பாளயம்‌ 
எங்கும்‌ கூறும்படி கட்டளையிடுகிறார்‌; 
இல்விதமாய்‌ ஜனங்கள்‌ கொண்டுவருகிறது 
நிறுத்தப்படுகிறது. செய்யவேண்டிய எல்லா 
வேலைகளுக்கும்‌ போதுமான பொருள்கள்‌: 
இருந்ததுமல்லாமல்‌ அதிகமாயும்‌ இருக்கிறது. 
(யாத்‌ 36:67). 


அப்பொழுது 


ஜனங்கள்‌ காலைதோறும்‌ தங்களுக்கு 
இஷ்டமான காணிக்கைகளை 
மோசேயினிடத்தில்‌ கொண்டு வருகிறார்கள்‌. 
ஜனங்கள்‌ வக்கு அதிகமாகக்‌ 
கொண்டுவந்த ப்டியினால்‌, அவர்கள்‌ 
காணிக்கையாகக்‌ கொண்டுவருவதை 
நிறுத்திக்‌ கொள்ளுமாறு மோசே கூறுகிறார்‌ 
(யாத்‌ 36-7). சபையார்‌ எல்லாரும்‌ 
தேவனுடைய நிருப்பணிகளுக்குத்‌ 
தாராளமாகக்‌ கொடுக்கும்‌ போது. புதிய 
ஏற்பாட்டிலும்‌ இப்படிப்பட்ட சூழ்நிலை ஏற்படும்‌. 

ஜனங்கள்‌ கர்த்தருடைய ஊழியத்திற்கு 
காணிக்கைகளைக்‌ கொடுக்கவேண்டும்‌ 
காணிக்கைகளை உதாரத்துவமா 
கொடுப்பதற்கு ஜனங்களை உற்சாகப்படுத்த 
வேண்டும்‌. கர்த்தருடைய ஊழியக்காரர்‌ 
இந்த ஊழியத்தை பொறுப்பாய்‌ 
செய்யவேண்டும்‌. காணிக்கை அதிகமாய்ச்‌ 
சேரும்போது, ஜனங்கள்‌ காணிக்கை 
கொடுப்பதை குறைக்குமாறும்‌ அல்லது 
நிறுத்துமாறும்‌ சொல்லவேண்டும்‌. இந்த 
ஊழியத்தையும்‌ கர்த்தருடைய ஊழியக்காரர்‌ 
செய்யவேண்டும்‌. 


மூடுதிரைகள்‌ 
யாத்‌ 86:8-13 


யாத்‌ 88:8, வேலைசெய்கிறவர்கனாகிய 
ஞான இருதயமூன்ன யாவரும்‌ 
வாசஸ்தலத்தை  உண்டாக்கினார்கள்‌. 
அதற்குத்‌ 

பஞ்சுநூலாலும்‌ 

இரத்தாம்பரநூலாலும்‌ சிவப்புநாலாலும்‌, 
விநோத நெசவுவேலையாகிய 
கேருபீன்களூன்ன. யத்தூ 
மூடு திரைகளைப்‌ பண்ணினான்‌. 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


யாத்‌ 96:9. ஒவ்வொரு மூடுதிரை 
இருபத்தெட்டு முழ தீனமும்‌ நாலு முழ 
அகலமுமாயிருத்தது; 
மூடுதிரைகளெல்லாம்‌. 
அனவாயிருந்தது. 


யாத்‌ 98:10. ஓத்து மூடுதிரைகளை 

ப்‌ இணைத்து, மற்ற 
மூடுதிரைகளையும்‌ 

கனன்று இணைத்தான்‌. 


யாத்‌ 98:11. இணைக்கப்பட்ட ஒரு 
மூடுதிரையின்‌ ஓரத்தில்‌ இனநீலநூலால்‌ 
ஜம்பது காதுகளை உண்டுபண்ணி, 
அப்படியே இணைக்கப்பட்ட மற்ற 
மூடு திரையின்‌. ஓரத்திலும்‌ 
உண்டுபண்ணினான்‌.. 


ஒரே 


யாத்‌ 98:12. காதுகன்‌ ஒன்றோடொன்று 
இணைக்கப்பட்டவைகளாயிருந்தது. 


யாத்‌ 96:13. ஒம்பது பொன்‌ 
'கொக்கிகளையும்பண்ணி, அந்தக்‌. 
கொக்கினால்‌ முடுதிரைகளை 
ஒன்றோடொன்று இணைத்துவிட்டான்‌. 
இவ்விதமாக ஒரே வாசஸ்தலமாயிற்று. 


வேலைசெய்கிறவர்களாகிய 
இருதயமுள்ள யாவரும்‌ 
உண்டாக்குகிறார்கள்‌. கர்த்தருடைய 
வாசஸ்தலம்‌ மரத்தினாலோ அல்லது 
கற்களினாலோ உண்டாக்கப்படவில்லை. இது 
மூடுதிரைகளினால்‌ உண்டாக்கப்படுகிறது. 


ஞான 
வாசஸ்தலத்தை 


ஆசரிப்புக்கூடாரத்தில்‌ வேலை 
செய்கிறவர்கள்‌, அதற்குத்‌ திரித்த 
மெல்லிய பஞ்சுநூலாலும்‌ இளநீலநூலாலும்‌ 
இரத்நாம்பரநூலாலும்‌ சிவப்புநூலாலும்‌, 
விநோத நெசவுவேலையாகிய 
கேருபீன்களுள்ள பத்து மூடுதிரைகளைப்‌ 
பண்ணுகிறார்கள்‌ (யாத்‌ 36:8). 


வனாந்தரத்தில்‌ 
ஆசரிப்புக்கூடாரம்‌, 
சபைக்கு, 
கர்த்தருடைய 


போடப்பட்ட 
புதிய ஏற்பாட்டுக்காலத்து 

அடையாளபாகயிருக்கிறது. 
சபையானது மனுஷர்‌ 
மத்தியிலே கட்டியெழுப்பப்படும்‌ தேவனுடைய 
ராஜ்யமாகும்‌. இது அலங்காரமாகவோ 
அல்லது ஆடம்பரமாகவோ இருக்க வேண்டிய 
அவசியமில்லை. கர்த்தருடைய வாசஸ்தலம்‌. 
பரிசுத்தமாயிருக்கவேண்டும்‌. அது, 
ஆடம்பரமில்லாமல்‌ சாதாரணமானதாக. 
இருக்கவேண்டும்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


கர்த்தருடைய உண்மையான 
தீர்க்கதரிசிகள்‌ சத்தியத்தைப்‌ பேசுவார்கள்‌ 
கர்த்தர்‌ தங்களுக்கு வெளிப்படுத்தின 
செய்தியை ஜனங்களுக்கு உண்மையாய்‌ 
அறிவிப்பார்கள்‌. “கர்த்தரிடத்திலிருந்து, 
செய்தியைப்‌ பெறாமல்‌, தங்களுடைய சுயமாய்ப்‌ 
பேசுகிறவர்கள்‌ உண்மையான தீர்க்க 
தரிசிகளல்ல. அவர்கள்‌ கள்ளத்தீர்க்கதரிசிகள்‌ 
கள்ளத்தீர்க்கதரிசிகளுக்கு சமாதானமில்லை. 
அவர்களுடைய ஊழியங்களை விரும்புகிற 
பாவிகளுக்கும்‌ சமாதானமில்லை. 


- “மனம்போகிற 
அபத்தமானதை 
திராட்சரசத்தையும்‌ 
நான்‌ உனக்கும்‌ 
அவனே இந்த 
பிரசங்கியாயிருப்பான்‌" 
மீகா சொல்லுகிறார்‌. 


போக்கின்படி போய்‌, 
உரைக்கிற ஒருவன்‌, 
மதுபானத்தையுங்குறித்து. 
பிரசங்கிப்பேனென்றால்‌, 
ஜனத்திற்கு ஏற்ற 
(மீகா 2:1) என்று 


இஸ்ரவேல்‌ வம்சத்தாரின்‌ பாவத்தைக்‌ 
கண்டித்து உணர்த்தாத 
'த்திர। 


கள்ளத்தீர்க்கதரிசிகள்‌ 
வம்சத்தாருக்கு 

செல்லுவார்கள்‌. 

விரும்புகிற பிரகாரமாய்‌ பேசுவார்கள்‌ 


பிரகாரமாய்‌ அவர்கள்‌ ச்‌ 
சொல்லாவிட்டால்‌, தீர்க்கதரிசிகளுக்கு 
நிந்தையும்‌, பாடுகளும்‌ ஜனங்கள்‌ மூலமாய்‌. 
வரும்‌. அவர்களுடைய நிந்தை நீங்காது. 


“யாக்கோபு வம்சம்‌ 


வம்சத்தார்‌ “யாக்கோபின்‌ 
பேர்‌ பெற்றிருக்கிறார்கள்‌. 

வம்சம்‌ கர்த்தருக்கு 

கர்த்தருடைய நாமத்தினால்‌. 

தீர்க்கதரிசனம்‌. சொல்லுகிறவர்களை 
யாக்கோபின்‌ வம்சம்‌ தடைபண்ணமாட்டார்கள்‌. 


மீகா - விரிவுரை 
MICAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தருடைய ஆவி 
குறுகிப்போகவில்லை. இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ 
தீர்க்கதரிசிகளை, தீர்க்கதரிசனம்‌ சொல்லக்‌ 
கூடாது என்று 'தடைபண்ணினாலும்‌, 
அவர்களால்‌ கர்த்தருடைய ஆவியானவரை 
தடைபண்ண முடியாது. கர்த்தருடைய 
ஆலியானகள்‌. பேசும்போது அவரைத்‌ தடுத்து 
நிறத்த முடியாது. 
இஸ்ரவேல்‌ வம்சத்தாரால்‌ 
கர்த்தருடைய ஆவியானவரை, தங்களுடைய 
பணிவிடைக்காரராக மாற்ற முடியாது. 
ஆவியானவர்‌ தமக்கு சித்தமானபடி பேசுவார்‌. 
தமக்குப்‌ பிரியமானபடி கிரியை செய்வார்‌ 
ஆவான்‌ தங்களுக்கு பிரியமானபடிதான்‌ 
வேண்டும்‌. என்று. இஸ்ரவேல்‌ 
த்தால்‌ அவருக்கு கட்டளை கொடுக்க 
முடியாது. 
கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள்‌, 
இஸ்ரவேல்‌ வம்சத்தாருடைய பாவங்களைக்‌ 
குறித்து தீர்க்கதரிசனம்‌ சொல்லுகிறார்கள்‌. 
அந்த வார்த்தைகள்‌ ஜனங்களுடைய 
மனச்சாட்சிமில்‌ பேசுகிறது. அவர்களுக்கு 
பாவத்தைக்‌ குறித்து குற்றவுணர்வு 
உண்டாகிறது. அவர்கள்‌ தீர்க்கதரிசிகளிடம்‌, 
“நீங்கள்‌ தீர்க்கதரிசனம்‌ 
சொல்லாதிருப்பீர்களாக” என்று சொல்லி 
தடைபண்ணுகிறார்கள்‌. 
தீர்க்கதரிசிகளை 
கர்த்தருடைய 
ஆலியானவர்‌ வேறு எதாவது வழிகளில்‌, 


இஸ்ரவேல்‌ புத்திரருடைய மனச்சாட்சியோடு 
பேசுவார்‌. 


இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ 
விசுவாசிக்காவிட்டாலும்‌, அவர்களுடைய 
அவிசுவாசம்‌, தேவனுடைய தெய்வீக 
ஆலோசனைகளை 'அவமாக்கிப்போடாது. 
யூதர்கள்‌ “யாக்கோபு வம்சம்‌” என்று பேர்‌ 
பெற்றவர்கள்‌. இது அவர்களுக்கு 
கிடைத்திருக்கிற மேன்மையும்‌, சிலாக்கியமும்‌ 
ஆகும்‌. இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ தங்களுடைய 
அவிசுவாசத்தினாலும்‌,  தீர்க்கதரிசிகளுக்கு 
எதிர்த்து நிற்பதினாலும்‌, தங்களுடைய 
முற்பிதாவாகிய யாக்கோபின்‌ பெயருக்கு 
களங்கம்‌ ஏற்படுத்தக்கூடாது. 


கர்த்தரை 





i THEN 
TT 


இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌. 
கிரியைகளை செய்கிறார்கள்‌. கர்த்தருடை 
தீர்க்கதரிசிக( ளுக்கு எதிர்த்து நிற்பதினால்‌, 
அவர்கள்‌ கர்த்தருக்கு எதிர்த்து நிற்கிறார்கள்‌. 
செம்மையாய்‌ நடக்கிறவர்களுக்கு 
கர்த்தருடைய வார்த்தை நன்மை 
செய்யும்‌. தீர்க்கதரிசிகள்‌ கர்த்தருடைய 
வார்த்தைகளையே பேசுகிறார்கள்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய வார்த்தையின்‌ மூலமாக, 
மனுக்குலத்திற்கு நன்மை செய்ய விரும்புகிறார்‌. 

தேவரீர்‌... நல்லவரும்‌, 
செய்கிறவருமாயிருக்கிறீர்‌; 
பிரமாணங்களை எனக்குப்‌ 
(சங்‌ 119:68). 


மதிமீனமான 


கர்த்தர்‌. 
மூலமாக, எல்லா 
நன்மை செய்கிறார்‌. 
கர்த்தரிடமிருந்து நன்மைகளைப்‌ 
கொள்வதற்கு, இஸ்ரவேல்‌ 
தடையாகயிருக்கிறார்கள்‌. 
நன்றாயிருக்கவேண்டும்‌ என்பதற்காகவும்‌, 
தேசத்திலுள்ள ஜனங்கள்‌ குறைவில்லாமல்‌ 
ஆசிர்வதிக்கப்பட்டிருக்க. வேண்டும்‌ 
என்பதற்காகவும்‌ கர்த்தருடைய வார்த்தைகள்‌ 
அறிவிக்கப்படுகிறது. யினால்‌ 
கர்த்தருடைய சுவிசேஷம்‌ பிரசங்கிக்கப்‌ 
படுவதை ஒருவரும்‌ தடைபண்ணக்கூடாது. 

இஸ்ரவேல்‌ வம்சத்தாருடைய 
பாவங்களினிமித்தமாக, கர்த்தர்‌ அவர்களை 
தண்டிக்க வேண்டும்‌ என்று 
தீர்மானித்திருக்கிறார்‌. அவர்களுக்கு 
கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள்‌ மூலமாக 
ஆசீர்வாதம்‌. வராது. கர்த்தருடைய 
உண்மையான  ஊழியக்காரர்கள்‌ பாவம்‌. 
செய்கிற இஸ்ரவேல்‌ வம்சத்தாரை 
ஆசீர்வதிக்கமாட்டார்கள்‌. 


தம்முடைய தர்க்கதரிறிகள்‌ 
ஜனங்களுக்கும்‌. 
ஜனங்கள்‌ 

பெற்றுக்‌ 


இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌, கர்த்தருடைய 
தீர்க்கதரிசிகளிடம்‌, தீர்க்கதரிசனம்‌ 
சொல்லாதிருப்பீர்களாக” என்று 
சொல்லுகிறார்கள்‌. கர்த்தர்‌ அவர்களுடைய 
வார்த்தையின்‌ பிரகாரமாகவே, அவர்களை 
நியாயந்தீர்க்கிறார்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
தீர்க்கதரிசிகளை இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ 
மத்தியிலிருந்து நீக்கிப்போடுகிறார்‌. இனிமேல்‌ 
கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள்‌ அவர்களுக்கு 


தீர்க்கதரிசனம்‌ சொல்லமாட்டார்கள்‌. 


மீகா - விரிவுரை 
MICAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மருத்துவர்கள்‌ நோயாளிக। 
சிகிச்சை அளிக்கவில்லையென்றால்‌ 
குணமாகாது. தனக்கு மருத்துவர்‌ வேண்டாம்‌ 
என்று நோயாளி சொல்லிவிடுகிறான்‌. 
அவனுடைய வார்த்தையைக்‌ கேட்டு, 
மருத்துவரும்‌ அவனுக்கு சிகிக்சை 
கொடுக்கவில்லை. நோயாளி தனக்கு 
கேடுண்டாகவே, “மருத்துவர்‌ தேவையில்லை" 
என்று சொல்லுகிறான்‌. 

இஸ்ரவேல்‌ வம்சத்தாரும்‌ நோயாளியைப்‌ 
போலவே, தங்களுக்கு கேடுண்டாகவே 
'தீர்க்கதரிசனம்‌  சொல்லாதிருப்பீர்களாக"' 
என்று சொல்லுகிறார்கள்‌. தீர்க்கதரிசனம்‌ 
இல்லாத ஊர்‌ சீர்கெட்டுப்போகும்‌. 
கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள்‌ அவர்களுக்கு 
தீர்க்கதரிசனம்‌ சொல்லவில்லையென்றால்‌, 
கள்ளத்தீர்க்கதரிசிகள்‌, அவர்கள்‌ மத்தியிலே 
பொய்த்‌ தீர்க்கதரிசனம்‌ சொல்லுவார்கள்‌. 
அவர்கள்‌ குருடருக்கு வழிகாட்டுகிற 
குருடரைப்போல இருப்பார்கள்‌. 


மனம்‌ போகிற போக்கின்படி போய்‌, 
அபந்தமானதை உரைக்கிற ஒருவனே, 
இந்த ஜனத்திற்கு ஏற்ற பிரசங்கியாயிருப்பான்‌ 
மீகா 241) கர்த்தருக்கு 
உண்மையான ஊழியக்காரனல்ல. இவன்‌ ஒரு 
மாய்மாலக்காரன்‌. பணத்திற்காகவும்‌, 
சுயஆதாயத்திற்காகவும்‌ ஊழியம்‌ செய்கிறவன்‌. 


“கெட்டுப்போகிறவர்களுக்குள்ளே 
அநீதியினால்‌ உண்டாகும்‌ சகலவித 
வஞ்சகத்தோடும்‌ இருக்கும்‌. இரட்சிக்கப்‌ 
படத்தக்கதாய்ச்‌ சத்தியத்தின்மேலுள்ள 
ன்‌ அவர்கள்‌ 
அப்படி 
ஆகையால்‌ சத்தியத்தை 
பிரியப்படுகிற 


அன்பை 
அங்கிகரியாமற்போனபடியால்‌, 
நடக்கும்‌. 
விசுவாசியாமல்‌ அநீதியில்‌ 
யாவரும்‌ ஆக்கினைக்குள்ளாக்கப்படும்படிக்கு, 
அவர்கள்‌ பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாகக்‌. 
கொடிய வஞ்சகத்தைத்‌ தேவன்‌ அவர்களுக்கு 


அனுப்புவார்‌" (2தெச 2:10-12). 


ஒடுக்குகிறார்கள்‌. இந 

கர்த்தருடைய பிள்ளைகள்தான்‌. 

இப்போது தரித்திரராகயிருந்தாலும்‌, 
பூர்வகாலத்தில்‌. இவர்கள்‌ 
யுத்தவீரர்களாகமிருந்தார்கள்‌. “என்‌ ஜனங்கள்‌ 
பூர்வமுதல்‌ சத்துருவைப்போல்‌ எழும்பினார்கள்‌. 
யுத்தத்திலிருந்து திரும்பிவந்து வழியில்‌: 
அஞ்சாமல்‌ கடந்துபோகிறார்கள்‌" (மீகா 2:8) 


என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 





i FTE 
TT 
பாதுகாக்கிற 


தேசத்தைப்‌ 

யுத்தவீரர்களை, தேசத்தின்‌ குடிகள்‌ பாதுகாக்க 
வேண்டும்‌. அவர்களுக்கு ஆதரவாயிருக்க 
வேண்டும்‌. ஆனால்‌ இஸ்ரவேல்‌ வம்சத்தாரோ, 
யுத்தத்திலிருந்து திரும்பி வருகிற 
ஏழைகளுடைய. மேலங்கியையும்‌, 
வஸ்திரத்தையும்‌  உரிந்துகொள்கிறார்கள்‌. 
அவர்களுக்கு ஆதரவாகயிருப்பதற்குப்‌ 
பதிலாக, அவர்களுடைய உடமைகளைக்‌ 
கொள்ளையிடுகிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ மனுஷருடைய 
உடமைகளைப்‌ பாதுகாக்காமல்‌, அவர்களைக்‌ 
கொள்ளையிடுகிறார்கள்‌. வழியிலே. 
பிரயாணம்‌ பண்ணுகிறவர்களுக்கு பாதுகாப்பு 
ட்‌ சாதாரணமாக தேசத்தில்‌ 
பிரயாணம்பண்ணுகிறவர்கள்‌, யுத்தத்திலிருந்து. 
திரும்பி வருகிறவர்கள்போல, 
எச்சரிப்பாயிருக்க வேண்டியதாக இருக்கிறது. 
இஸ்ரவேல்‌ தேசத்தில்‌ திருடர்‌ பயம்‌ 
அதிகரித்திருக்கிறது. 
ஜனத்தின்‌ 


“என்‌ களை 


அவர்களுடைய செளக்கியமான வீடுகளிலி 


ருந்து தூத்திவிட்டீர்கள்‌: அவர்களுடைய 
குழந்தைகளுக்கு இருந்த என்‌ 
அலங்காரத்தை என்றைக்கும்‌ இல்லாதபடிக்குப்‌. 
பறித்துக்கொண்டீர்கள்‌" (மீகா 2:9) என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ 
“மாயக்காரராகிய வேதபாரகரே! 
பரிசேயரே! உங்களுக்கு ஐயோ, பார்வைக்காக 
நீண்ட  ஜெபம்பண்ணி, விதவைகளின்‌ 
மமசித்தப்போுக்தர்கள்‌; 
ஆக்கினையை 
யத்‌ 2384) என்று 
இயேசுகிறிஸ்துவும்‌ சொல்லுகிறார்‌. 


சிறுபிள்ளைகளிடத்தில்‌ 


கர்த்தருடைய அலங்காரத்தை நிரந்தரமாகப்‌ 
பறித்துக்கொள்கிறார்கள்‌. பிள்ளைகள்‌ 
வளர்ந்து பெரியவர்களாகும்போது, அவர்கள்‌ 
இஸ்ரவேல்‌ தேசத்திற்கு 
ஆசீர்வாதமாயிருப்பார்கள்‌. 


மீகா - விரிவுரை 
MICAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆனால்‌ இஸ்ரவேல்‌ வம்சத்தாரோ, 
தங்களுடைய குழந்தைகளை அந்நியருக்கு 
விற்றுப்போடுகிறார்கள்‌. அந்நியர்கள்‌ இந்தப்‌ 
பிள்ளைகளை அடிமைகளாக்கி, அவர்களை 
கடினமாய்‌. வேலை வாங்குகிறார்கள்‌. 
அந்நியர்கள்‌ விக்கிரகாராதனைக்காரர்கள்‌. 
அவர்கள்‌ இஸ்ரவேல்‌ வம்சத்தாரின்‌ 
பிள்ளைகளை தங்களுடைய 
விக்கிரகாராதனையில்‌ ஈடுபடுத்துகிறார்கள்‌. 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌. 
பார்த்து, “எழுந்திருந்து போங்கள்‌; இது 
நீங்கள்‌ இளைபாறும்‌ இடம்‌ அல்ல, இது 
தீட்டுப்பட்டது. இது உங்களை நாசப்படுத்தும்‌, 
அந்த நாசம்‌ மிகவும்‌ கொடியதாயிருக்கும்‌" 
(மீகா 2:10) என்று சொல்லுகிறார்‌. 


இஸ்ரவேல்‌. 
தேசத்தை 


வம்சத்தாரைப்‌ 


வம்சத்தார்‌ தங்கள்‌ 
த்‌ நீட்டப்படுத்துகிறார்கள்‌ 
அவர்களுடைய பாவங்களினாலும்‌, 
மீறுதல்களினாலும்‌,  துன்மார்க்கங்களினாலும்‌ 
தேசம்‌  தீட்டுப்பட்டிருக்கிறதுத அவர்கள்‌ 
தங்கள்‌ பாவங்களுக்கு மனந்திரும்ப 

'துணிகரமாய்ப்‌ பாவம்‌ 


தேசத்தாருக்கு 
சொந்த தேசத்தில்‌ 
ம்‌ ப்‌ 


அழிக்கப்போகிறார்‌. தேசம்‌ 
இஸ்ரவேல்‌ தேசத்தாரும்‌ சேர்ந்து அழிவார்கள்‌. 
தங்களுடைய அழிவு்குத்‌ தப்பிக்கவேண்டு 
மென்றால்‌, இஸ்ரவேல்‌ தேசத்தார்‌, தங்கள்‌ 
தேசத்தைவிட்டே  ஒடிப்போய்விடவேண்டும்‌. 
இங்கே இளைப்பாறக்கூடாது. அப்போதுதான்‌ 
அவர்களால்‌ 
இல்லையென்றால்‌ 
இஸ்ரவேல்‌ தேச, 
வம்சத்தாரும்‌ அழிந்துபோவார்கள்‌. 

கர்த்தர்‌ தம்முடைய செய்தியை, 
தீர்க்கதரிசிகள்‌: மூலமாக சொல்லி 
அனுப்புகிறார்‌. தீர்க்கதரிசிகளும்‌ கர்த்தருடைய 
நாமத்தினால்‌, இஸ்ரவேல்‌ வம்சத்தாருடைய 
பாவங்களை கடிந்துகொள்கிறார்கள்‌. 
கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு அவர்கள்மேல்‌ 
வரும்‌ என்று எச்சரிக்கிறார்கள்‌. ஆனால்‌ 
இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ கர்த்தருடைய 
தீர்க்கதரிசிகளுக்கு செவிகொடுப்பதில்லை. 
அவர்களை மதிப்பதில்லை. 





i THE 
TT 


'மனம்போகிற 
அபத்தமானதை 
திராட்சரச த்தையும்‌ 

உனக்குப்‌ 


போக்கின்படி போய்‌. 
உரைக்கிற ஒருவன்‌, 
மதுபானத்தையுங்குறித்து. 
பிரசங்கிப்பேனென்றால்‌, 
இந்த  ஜனத்திற்கு ஏற்ற 
பிரசங்கியாயிருப்பான்‌” (மீகா 2:11) என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌. 
கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை மதிக்காமல்‌, 
கள்ளதீர்க்கதரிசிகளை மதிக்கிறார்கள்‌. 
கள்ளத்தீர்க்தரிசிகளின்‌ மாய்மாலமான 
வார்த்தைகளுக்கு செவிகொடுக்கிறார்கள்‌. 


தடைகளை நீக்கிப்போடுகிறவ. 
மீகா 21213 


மீகா 212, யாக்கோபின்‌ ஜனங்களே, 
உங்களெல்லாரையும்‌. 
நிச்சயமாய்க்‌ 
இஸ்ரவேலில்‌ மீதியானவர்களை. 
திக்சுயமாய்ச்‌. சேர்ப்பேன்‌; 
போஸ்றாவின்‌. ஆடுகனைப்போல்‌ 
அவர்களை ஏகக்கூட்டமாக்குவேன்‌, தன்‌ 
தொழுவத்துக்குன்னே. சேர்ந்த 
மத்தைக்குக்‌ சமானமாய்‌. 
ஜனத்திரவினாலே. இரைச்சல்‌ 
உண்டாகும்‌. 


மீகா 219. தடைகளை: 
நீக்கிப்போடுகிறவர்‌ அவர்களுக்கு. 
முன்பாக நடத்துயோகிறார்‌ அவர்கள்‌ 
தடைகளை வாசலால்‌ 
உட்பிரவேசித்துக்‌ கடத்துயோவார்கள்‌; 
அவர்கள்‌. ராஜா அவர்களுக்கு 
முன்பாகப்‌ போவார்‌, கர்த்தர்‌ அவர்கள்‌ 
முன்னணியில்நடத்துபோவார்‌. 


தீர்க்கதரிசிகள்‌ பொதுவாக, தங்கள்‌ 
செய்தியின்‌ முன்னுரையில்‌ ஜனங்களை 
அவர்களுடைய பாவங்களினிமித்தமாக 
கடிந்துகொள்வார்கள்‌. தங்களுடைய 
செய்திமின்‌ முடிவரையில்‌, அவர்களுக்கு 
கர்த்தருடைய ஆறுதலான வார்த்தையைச்‌ 
சொல்லுவார்கள்‌. கர்த்தருடைய கிருபையும்‌ 
இரக்கமும்‌ அவர்களுக்கு கிடைக்கும்‌ என்று 
வாக்குப்பண்ணுவார்கள்‌. 


மீகா - விரிவுரை 
MICAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மற்ற தீர்க்கதரிசிகளைப்போலவே. 
மீகாவும்‌, தன்னுடைய 
செய்தியின்‌ முடிவுரையில்‌, 
கிருபையையும்‌ 
வாக்குத்தத்தமாகச்‌ சொல்லுகிறார்‌. இஸ்ரவேல்‌ 
வம்சத்தார்‌ பாபிலோன்‌ தேசத்து 
சிறையிருப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டு, 
தங்கள்‌ சொந்த தேசத்திற்கு திரும்பி 
வந்தபோது, மீகா 
தரிசனத்தின்‌ ஒரு பகுதி 
மீகாவின்‌ 
ராஜ்யத்தில்‌ 


தீர்க்கதரிசனம்‌. 
பூரணமாய்‌ 


வம்சத்தார்‌ அந்நிய 
சிதறிப்போயிருக்கிறார்கள்‌. 
கர்த்தரோ அவர்கள்‌ எல்லோரையும்‌ 
கூட்டிச்சேர்ப்பநாக  வாக்குப்பண்ணுகிறார்‌. 
“யாக்கோபின்‌ ஜனங்களே, 
உங்களெல்லாரையும்‌ நான்‌ நிச்சயமாய்க்‌ 
கூட்டுவேன்‌, இஸ்ரவேலில்‌ மீதியானவர்களை 
நிச்சயமாய்ச்‌ சேர்ப்பேன்‌" (மீகா 2:12) என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ வம்சத்தாரிடம்‌, 
எழுந்திருந்து போங்கள்‌, இது நீங்கள்‌ 
இளைப்பாறும்‌ இடமல்ல" (மீகா 2:10) என்று 
சொன்னார்‌. அவர்களை 
சிறையிருப்புக்கு 
கர்த்தருடைய 
உ... இவருடைய நியாயத்‌ 
தீர்ப்பினாலும்‌, இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ அந்நிய 
தேசத்து சிறையிருப்பிலிருக்கிறார்கள்‌. 
தேசத்தில்‌ சிநறிமிருக்கிற 
ஜனங்கள்‌ எல்லோரையும்‌, 
மறுபடியும்‌ கூட்டிச்சேர்ப்பார்‌ 


அந்நிய 
யாக்கோபின்‌ 
கர்த்தர்‌ 
இஸ்ரவேலில்‌ மீதியானவர்களை நிச்சயமாய்ச்‌ 


சேர்ப்பார்‌. அவர்கள்‌ “யாக்கோபு வம்சம்‌” 


(மீகா 2:7) என்று பெயர்‌ பெற்றவர்கள்‌. 


கர்த்தர்‌ அவர்களை போஸ்றாவின்‌ 
ஆடுகளைப்போல ஏகமாய்க்‌ கூட்டுவார்‌. 
ஆடுகள்‌ எப்போதுமே கூட்டமாய்‌ 
தன்‌ தொழுவத்துக்குள்ளே 
மந்தைக்குச்‌ சமானமாய்‌ ஜனத்திரளினாலே 
இரைச்சல்‌ உண்டாகும்‌" (மீகா 2:12) என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. ஆடுகள்‌ 
தங்களுடைய மேய்ப்பரின்‌ மேற்பார்வையில்‌ 
பாதுகாப்பாயிருக்கும்‌. 





ழ்‌ நள 
யாய 


மந்தையிலுள்ள ஆடுகள்‌ எப்போதும்‌: 
சத்தம்‌ போட்டுக்கொண்டேயிருக்கும்‌. 
மந்தையில்‌ இரைச்சல்‌ உண்டாகும்‌. 
ஆடுகளை அடிப்பதினாலோ அல்லது ஆடுகள்‌ 
பரியாகவும்‌ பட்டினியாகவும்‌, நாகமாகவும்‌ 
இருப்பதினாலோ அவைகள்‌ கத்தவில்லை. 
மந்தையிலே ஆடுகளின்‌ எண்ணிக்கை 
திருக்க. எல்லா ஆடுகளும்‌ சத்தம்‌ 
போடும்போது, அந்த மந்தையில்‌ பெரிய 
இரைச்சல்‌ உண்டாகிறது. 


கர்த்தர்‌ இஸ்ரலேலில்‌ மீதியானவர்களை 
அவர்களுடைய சொந்த தேசத்திற்கு 
அழைத்துக்கொண்டு வருவார்‌. அவர்களை 
போஸ்றாவின்‌ ஆடுகளைப்போல. 
ஏககூட்டமாக்குவார்‌. இஸ்ரவேல்‌ தேசத்தில்‌ 
ஜனத்திரள்‌ உண்டாயிருக்கும்‌. அவர்களுடைய 
சத்தம்‌ பேரிரைச்சலாகயிருக்கும்‌. ஜனங்கள்‌ 
'வேதனையினாலோ, துக்கத்தினாலோ 
கூக்குரலிடமாட்டார்கள்‌. அவர்களுடைய 
எண்ணிக்கை திரளாயிருக்கிறது. எல்லோரும்‌ 
பேசுவதினால்‌ இங்கே பேரிரைச்சல்‌ 
உண்டாகிறது. 


இயேசுகிறிஸ்‌; ம்முடைய 
சுல்சேஷத்நினால்‌, காணாமல்‌: போலிகக்கிற 


ஆடுகளையெல்லாம்‌ 
தம்முடைய 


பத. அண்டு 
a தொழுவத்திற்குள்‌ அழைத்துக்‌ 
கொண்டு வருகிறார்‌. இயேசுகிறிஸ்துவின்‌ 
சுவிசேஷத்தினால்‌ யூதரும்‌, புறஜாதியாரும்‌ 
ஒரே மந்தையில்‌ சேர்க்கப்படுகிறார்கள்‌. 
அவர்களெல்லோருக்கும்‌ ஒரே மேய்ப்பரே 
இருக்கிறார்‌. இரட்சிக்கப்படுகிறவர்களை 
கர்த்தர்‌ அனுதினமும்‌ தம்முடைய சபையில்‌: 
சேர்த்துக்கொண்டு வருகிறார்‌. 
கர்த்தரே இஸ்ரவேல்‌ 
அவர்களுடைய தேச 
வெளியேற்றினார்‌ 
தேசங்களுக்கு 
அவர்களை தங்களுடைய 
இருக்கக்கூடாதபடிக்கு 


தடைகளையும்‌ கர்த்தர்‌ நீக்கிப்போடுகிறார்‌. 


மீகா - விரிவுரை 
MICAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மீகா தீர்க்கதரிசி கர்த்தரைப்பற்றி 
இங்கு சொல்லும்போது, “தடைகளை 
நீக்கிப்போடுகிறவர்‌” அவர்களுக்கு முன்பாக 
நடந்துபோகிறார்‌ (மீகா 213) என்று 
சொல்லுகிறார்‌. இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ 
தங்கள்‌ தேசத்திற்கு திரும்பி வரும்போது, 
கர்த்தர்‌ வழியிலிருக்கிற எல்லா 
தடைகளையும்‌, எல்லா எதிர்ப்புக்களையும்‌ 
நீக்கிப்போடுவார்‌. இஸ்ரவேல்‌ 
வம்சத்தாருக்காக பாதைகளை 
செம்மையாக்குவார்‌. 


அவர்‌ 


த்தரே தடைகளை 
நக்வபேடுகிறவர்‌ கர்த்தர்‌ தம்முடைய 

ஜனத்திற்கு முன்பாக நடந்துபோகிறார்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌, தடைகளை நீக்கி, 
வாசலால்‌ உட்பிரவேசித்து கடந்துபோவார்கள்‌. 


அவர்களை விடுவிக்கிறார்‌. 

கதவுகளைத்‌. திறக்கிறார்‌. 

ஜனங்கள்‌ சிறைச்சாலையின்‌ வாசல்‌ வழியாக 
உட்பிரவேசித்து, கடந்துபோவார்கள்‌. 


“அவர்கள்‌ ராஜா அவர்களுக்கு 
முன்பாகப்‌. போவார்‌. கர்த்தர்‌. அவர்கள்‌ 
முன்னணியில்நடந்துபோவார்‌' (மீகா 2: 
என்று மீகா சொல்லுகிறார்‌, கர்‌ 
இஸ்ரவேல்‌ வம்சத்தாருக்கு ராஜா. கர்த்தர்‌ 
அவர்களுக்கு முன்பாகப்போய்‌, அவர்களை 
வழிநடத்துவார்‌. அவர்கள்‌ வனாந்தரத்தில்‌ 
பிரயாணம்‌ பண்ணினாலும்‌, கர்த்தரே 
அவர்களை வழிநடத்துகிறவர்‌. இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ யுத்தத்திற்கு அணியணியாகக்‌ 
கடந்துபோனாலும்‌ கர்த்தரே அவர்களுடைய 
முன்னணியில்‌ நடந்துபோகிறவர்‌. 

கிறிஸ்துவானவர்‌ டய 
சபைக்கு தலையாகயிருக்கிறார்‌. அவரே 
சபையின்‌ ராஜாவாகவும்‌ இருக்கிறார்‌. 
சிறையிருப்பிலிருக்கிறவர்களை கர்த்தர்‌ 
விடுவித்து, அவர்களுடைய சொந்த 
தேசங்களுக்கு. அவர்களை 
அழைத்துக்கொண்டு போகிறார்‌. இஸ்ரவேல்‌ 
வம்சத்தார்‌ தங்கள்‌ தேசத்தில்‌ மறுபடியும்‌ 
இளைப்பாறுவார்கள்‌. 





ழ்‌ [பப்ப 
யாய 


இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ துணிகரமாகப்‌ 
பாவம்‌ செய்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
யாக்கோபின்‌ தலைவர்களாகவும்‌, இஸ்ரவேல்‌ 
வம்சத்து அதிபதிகளாகவும்‌ இருக்கிறார்கள்‌. 
ஆனால்‌ அவர்களிடத்தில்‌ நீதியோ, நியாயமோ, 
சுத்தமோ காணப்படவில்லை. மீகா 
அவர்களுடைய பாவங்களினிமித்தமாக 
அவர்களைக்‌ கடிந்துகொள்கிறார்‌. 
தேவனுடைய நியாயத்தீர்ப்பு அவர்கள்மீது, 
வரும்‌ என்று அவர்களுக்கு எச்சரித்துச்‌ 
மீகா தன்னுடைய 
கக்கன்‌ 


டய 
பத்தாமல்‌ யத்தின்‌ 

பராக்கிரமத்தினாலும்‌ மீகா 

நிரப்பப்பட்டிருக்கிறார்‌ (மீகா 3:8) 


நியாயவிசாரிப்பும்‌, ஊழியமும்‌ கர்த்தர்‌ 
கொடுத்திருக்கிற இரண்டு பிரதான 
நியமங்கள்‌. ஆனால்‌ இவை இரண்டுமே 
தீட்டுப்பட்டிருக்கிறது. அதிபதிகள்‌ 
நியாயத்தைப்‌ புரட்டுகிறார்கள்‌. தீர்க்கதரிசிகள்‌ 
கள்ளத்தீர்க்கதரிசனம்‌ சொல்லுகிறார்கள்‌ 
மீகா கர்த்தருடைய நாமத்தினால்‌. 
அதிபதிகளையும்‌, தலைவர்களையும்‌ கடிந்து 
கொள்கிறார்‌ (மீகா 34-4). மீகா 
கள்ளத்தீர்க்கதரிசிகளையும்‌ கடந்து 
கொள்கிறார்‌ (மீகா 3:5-7). இஸ்ரவேல்‌ 
வம்சத்தாருடைய _ பாவங்களினிமித்தமாக, 
அவர்களுடைய தேசம்‌ அழிந்துபோகும்‌. 
(மீகா 39-12). 

தலைவர்களும்‌ அதிபதிகளும்‌ 
மீகா 311-4 


மீகா 3. நான்‌: சொன்னது: 
யாக்கோபின்‌ தலைவர்களே, இஸ்ரவேல்‌ 
வம்சத்து அதியதிகனே, நியாயம்‌. 
இன்னதென்று அறிவது உங்களுக்கு 
அல்லவோ அடுத்தது. 


மீகா - விரிவுரை 
MICAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மீகா 2. ஆனாலும்‌ நன்மையை 
வெறுத்து, "தீமையை விரும்பி, 
அவர்கள்மேல்‌ இருக்கிற அவர்களுடைய 
தோலையும்‌ அவர்கள்‌ எதும்புகன்மேல்‌ 
இருக்கிற அவர்களுடைய சதையையும்‌ 
பிடுங்கி, 


மீகா 3:3. என்‌ ஜனத்தின்‌ சதையைத்‌ 
தின்று, அவர்கள்மேல்‌ இருக்கிற 
அவர்களுடைய தோலை 
உரித்துகொண்டு, அவர்கள்‌ 
எலும்புகனை முறித்து, பானையிலே 
போடும்வண்ணமாகவும்‌ இறைச்சியைக்‌ 
கொப்பரைக்குள்ளே. போடும்‌. 
வண்ணமாகவும்‌ அவைகளைத்‌ 


துண்டிக்கிறார்கள்‌. 


மீகா 84. அப்பொழுது அவர்கள்‌ 
கர்த்தரை நோக்கிக்‌ கூப்பிடுவார்கள்‌; 
அவர்கள்‌ தங்கள்‌. 
பொல்லாதவர்கனான 
அவர்‌ அவர்களுக்கு 
மறுஉத்தரவு கொடாமல்‌ தமது 
முகத்தை அக்காலத்திலே அவர்களுக்கு 
மறைத்துக்கொள்ளுவார்‌. 


தலைவர்களும்‌ 
தங்களுக்கு விரோதமாகச்‌ சொல்லப்படும்‌. 
குற்றச்சாட்டுக்களையும்‌, அவர்களுக்கு 
வரப்போகும்‌ அழிவையும்‌ தங்கள்‌ செலிகளால்‌ 
கேட்கவேண்டும்‌. "யாக்கோபின்‌ தலைவர்களே, 
இஸ்ரவேல்‌ வம்சத்து அதிபதிகளே, நியாயம்‌ 
இன்னதென்று அறிவது உங்களுக்கு 
அல்லவோ அடுத்தது” (மீகா 3:1) என்று மீகா 
சொல்லுகிறார்‌. 


தீர்க்கதரிசி தலைவர்களுக்கும்‌ 
அதிபதிகளுக்கும்‌ சொல்லுவதை அவர்கள்‌ 
செவிகொடுத்து கேட்கவேண்டும்‌. கர்த்தர்‌ 
தனக்கு கொடுத்த செய்தியை, மீகா 
தீர்க்கதரிசி அவர்களுக்கு சொல்லுகிறார்‌. 
அதிபதிகளிடத்தில்‌ நீதியும்‌ நியாயமும்‌ 
காணப்படவில்லை. அவர்கள்‌ கர்த்தருக்கு 
பயந்து: நன்மை செய்யவில்லை. 
அவர்களுடைய ஆளுகையில்‌ 
உண்மையுமில்லை நீதியுமில்லை. அவர்கள்‌ 
வழக்குகளை நீதியாய்‌ விசாரிப்பதில்லை. 
அவர்கள்‌ பட்சபாதம்பண்ணுகிறார்கள்‌. 


அதிபதிகளும்‌ 





ழ்‌ நவள 
யாய 


யாக்கோபின்‌ தலைவர்களும்‌, 
இஸ்ரவேல்‌ வம்சத்து அதிபதிகளும்‌ நியாயம்‌: 


வேண்டும்‌. வழக்குகளிலுள்ள உண்மையைக்‌ 
கண்டுபிடித்து நீதியான தீர்ப்பு 
சொல்லவேண்டும்‌. 
இஸ்ரவேல்‌. 
யாக்கோபின்‌ 
புரட்டுகிறார்கள்‌. 


வம்சத்து அதிபதிகளும்‌, 
தலைவர்களும்‌ நீதியைப்‌ 

அநியாயமான தீர்ப்பு 
சொல்லுகிறார்கள்‌. ஆகையினால்‌. 
கர்த்தருடைய நீதியான நியாயத்தீர்ப்பு 
அவர்களுக்கு விரோதமாக வந்திருக்கிறது. 
கர்த்தர்‌ தங்களுக்கு சொல்லும்‌ 
நியாயத்தீர்ப்பை யாக்கோபின்‌ தலைவர்களும்‌, 
இஸ்ரவேல்‌ வம்சத்து அதிபதிகளும்‌ 
கேட்கவேண்டும்‌. இதுவரையிலும்‌ 
மற்றவர்களுக்கு தீர்ப்பு கொடுத்தார்கள்‌. 
இப்போது கர்த்தர்‌ இவர்களுக்கு தம்முடைய 
தீர்ப்பைக்‌ கொடுக்கிறார்‌ 


| யாக்கோமின்‌ , 
இஸ்ரவேல்‌ வம்சத்து அதிபதிகளும்‌ 
நன்மையை வெறுக்கிறார்கள்‌. க்‌ 
விரும்புகிறார்கள்‌. நியாயத்தைப்‌ 
புரட்டுகிறார்கள்‌. சத்தியத்தை மீறுகிறார்கள்‌. 
இவர்களுக்கு நியாயம்‌ இன்னதென்று 
தெரியும்‌. இவர்கள்‌ நீதியையும்‌, 
நியாயத்தையும்‌ அறிந்திருக்கிறார்கள்‌ 
ஆனாலும்‌ இவர்கள்‌ நீதியை வெறுத்து. 
அநீதியை. விரு்புகிறார்கள்‌... இவர்கள்‌ 
நன்மையை வெறுத்து தீமையை 
விரும்புகிறார்கள்‌. 

யாக்கோபின்‌ தலைவர்களுக்கு 
கீழேயும்‌, இஸ்ரவேல்‌ வம்சத்து அதிபதிகளுக்கு 
கீழேயும்‌ இருக்கிற ஜனங்கள்‌ மிகுந்த 
துன்பங்களையும்‌, வேதனைகளையும்‌ 
அனுபவிக்கிறார்கள்‌. தலைவர்களும்‌ 
அதிபதிகளும்‌ ஜனங்களுக்கு இரக்கம்‌: 
காண்பிப்பதில்லை. அவர்களுடைய 
வழக்குகளை நீதியாய்‌ விசாரிப்பதில்லை. 
தங்களுடைய அதிகாரங்களை ஜனங்களுடைய 
நன்மைக்காக நேர்மையாக பஸ்ன்படுத்துவ 
தில்லை. இஸ்ரவேலின்‌ அதிபதிகளும்‌, 
யாக்கோபின்‌ தலைவர்களும்‌ தங்கள்‌ 
அதிகாரங்களை துஷ்பிரயோகம்‌ 
பண்ணுகிறார்கள்‌. 


தலைவர்களும்‌, 


மீகா - விரிவுரை 
MICAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஜனங்களால்‌. அதிபதிகளிடத்தில்‌ 
நீதியையும்‌, நியாயத்தையும்‌, இரக்கத்தையும்‌ 
எதிர்பார்க்க முடியவில்லை. எதிர்பார்த்தாலும்‌ 
அது கிடைப்பதில்லை. அதிபதிகள்‌ தங்கள்‌ 
தேசத்தின்‌ ஜனங்களுக்கு ஆதரவாயிருக்க 
வேண்டும்‌. மேய்ப்பர்கள்‌ தங்கள்‌ மந்தையை 
மேய்க்கவேண்டும்‌. அப்படிப்பட்டவர்களே நல்ல 
மேய்ப்பர்கள்‌. கெட்ட மேய்ப்பர்களோ தங்கள்‌ 
ஆடுகளை மேய்க்காமல்‌, அவற்றை தின்று. 
தங்களை மேய்த்துக்கொள்கிறார்கள்‌. 
மனுபுத்திரனே, இஸ்ரவேலின்‌ 
மேய்ப்பருக்கு விரோதமாகத்‌ தீர்க்கதரிசனம்‌ 
உரை: நீ தீர்க்கதரிசனம்‌ உரைத்து, 
அவர்களோடே சொல்லவேண்டியது 
என்னவென்றால்‌: கர்த்தராகிய ஆண்டவர்‌ 
மேய்ப்பருக்குச்‌ சொல்லுகிறார்‌: தங்களையே 
மேய்க்கிற இஸ்ரவேலின்‌ மேய்ப்பருக்கு, 
ஜயோ! மேய்ப்பர்‌ அல்லவா மந்தையை 
மேய்க்கவேண்டும்‌" (எசே 34:2). 


யாக்கோபின்‌ தலைவர்களும்‌ இஸ்ரவேல்‌ 
வம்சத்து, 


அதிபதிகளும்‌ 
ஜனத்தின்‌ சதையைத்‌ 
அவர்கள்மேல்‌ இருக்கிற 
தோலையும்‌ அவர்கள்‌ 
இருக்கிற அவர்களுடைய 
பிடுங்குகிறார்கள்‌. (மீகா 3:2). 


தலைவர்கு 
அகா தனித்துப்‌. ரகக்‌ 
அவர்களுடைய தோலை உரிந்துகொண்டு, 
அவர்கள்‌ எலும்புகளை முறித்து, பானையிலே 
போடும்வண்ணமாகவும்‌ இறைச்சியைக்‌ 
கொப்பரைக்குள்ளே போடும்‌ வண்ணமாகவும்‌ 
அவைகளைத்‌ துண்டிக்கிறார்கள்‌ (மீகா 3:3). 
மேய்ப்பர்கள்‌ தங்கள்‌ மந்தையிலுள்ள 
ஆடுகளின்‌ ரோமத்தை எடுத்து, அதை 
கம்பளி போர்வைகளாக செய்து, அதை 
தங்கள்மேல்‌ போர்த்திக்கொள்வார்கள்‌. இது 
மேய்ப்பருக்கு கிடைக்கும்‌ ஆசீர்வாதம்‌. 
ஆனால்‌ கெட்ட மேய்ப்பர்களோ ஆடுகளின்‌ 
ரோமத்தை எடுப்பதற்குப்‌ பதிலாக, ஆடுகளின்‌ 
தோலையே உரிந்துகொள்கிறார்கள்‌. 


கர்த்தருடைய 
தின்கிறார்கள்‌. 
அவர்களுடைய 
எலும்புகள்மேல்‌ 

சதையையும்‌ 





ழ்‌ நள 
யாய 


தேசத்தை ஆளுகை செய்வதற்கும்‌, 
நிர்வாகம்பண்ணுவதற்கும்‌ பொருளாதாரம்‌ 
வேண்டும்‌. ஜனங்களிடத்தில்‌ வரிவசூல்‌. 
செய்து, தேசத்தை ஆளுகை செய்வது 
வழக்கம்‌. யாக்கோபின்‌ தலைவர்களும்‌, 
இஸ்ரவேல்‌ வம்சத்து அதிபதிகளும்‌ தங்கள்‌ 
தேசத்து ஜனங்களிடம்‌ அதிகமான வரிகளை 
விதிக்கிறார்கள்‌. மிகவும்‌ கடினமான 
முறைகளில்‌, வரிகளை கட்டயமாய்‌. 
வசூலிக்கிறார்கள்‌. வரி செலுத்தாதவர்களுக்கு 
பயங்கரமான தண்டனைகளைக்‌ 
கொடுக்கிறார்கள்‌. 


தலைவர்களும்‌ அதிபதிகளும்‌ தீர்ப்பு 
கொடுப்பதாக சொல்லுகிறார்கள்‌. ஜனங்கள்‌ 
குற்றம்‌ செய்வதாக தீர்மானம்‌ 
பண்ணுகிறார்கள்‌. ஆனால்‌ அதிபதிகளுடைய 
தீர்ப்புகளில்‌ உண்மையுமில்லை. 
நியாயமுமில்லை அவர்கள்‌ தங்கள்‌ தேசத்து 
ஜனங்களைப்‌ பாதுகாப்பதற்கு பதிலாக, 
அவர்களை அழித்துப்போடுகிறார்கள்‌, 
தாங்கள்‌ வசநியாகமிருக்கவேண்டும்‌ 
என்பதற்காக, அவர்கள்‌ ஜனங்களுடைய 
ஜீவாதாரங்களையே பறித்துக்கொள்கிறார்கள்‌. 


யாக்கோபின்‌ 
இஸ்ரவேல்‌ வம்சத்து 
ஆடுகளை மேய்க்கிற 
போலல்லாமல்‌,  இரைகளை 
மிருகங்களைப்போல 
சதையைத்‌ தின்கிறார்கள்‌. 
முறிக்கிறார்கள்‌. தோலை உரிக்கிறார்கள்‌. 
யாக்கோபின்‌, தலைவர்களும்‌. 
இஸ்ரவேல்‌ வம்சத்து அதிபதிகளும்‌ 
ஜனங்களுக்கு தீங்கு செய்தாலும்‌, அவர்கள்‌ 
கர்த்தரை நோக்கிக்‌ கூப்பிடுகிறார்கள்‌. 
கர்த்தர்‌ தங்களுக்கு உதவிசெய்வார்‌ என்று 
நம்புகிறார்கள்‌. “ஆனாலும்‌ அவர்கள்‌ தங்கள்‌ 
கிரியைகளில்‌ பொல்லாதவர்களானடீடியினால்‌, 
அவர்‌ அவர்களுக்கு மறுஉத்தரவு கொடாமல்‌, 
தமது முகத்தை அக்காலத்திலே அவர்களுக்கு 
மறைத்துக்கொள்ளுவார்‌' (மீகா 3:4) என்று 
மீகா சொல்லுகிறார்‌. 


மீகா - விரிவுரை 
MICAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தருடைய பிரமாணம்‌ 
தெளிவாகயிருக்கிறது. கர்த்தர்‌ இரக்க 
முள்ளவனுக்கு இரக்கம்‌ காண்பிப்பார்‌. 
இரக்கமில்லாதவனுக்கு, தம்முடைய 
இரக்கத்தைக்‌ காண்பிக்கமாட்டார்‌. நாம்‌ எந்த 
அளவினால்‌ அளக்கிறோமோ, அந்த 
அளவினாலேயே நமக்கும்‌ அளக்கப்படும்‌. 
நாம்‌ மற்றவர்களுக்கு இரக்கம்‌ 
காண்பிக்காமல்‌, ர்களைத்‌ 


அன்பப்படுத்தினால்‌,. 


ஒப்புக்கொடுப்பார்‌. அவர்கள்‌ நமக்கு இரக்கம்‌ 
காண்பிக்கமாட்டார்கள்‌. 


கள்ளத்தீர்க்கதரிசிகள்‌ 
மீகா 8:5-7 


மீகா 99. தங்கள்‌ 
கடிக்கிறவர்களாமிருந்து, 
சமாதானமென்று சொல்லி, தங்கள்‌ 
வாய்க்கு உணவைக்‌ கொடாதவனுக்கு, 
விரோதமாகச்‌. சண்டைக்கு 
ஆயத்தம்பண்ணி, என்‌ ஜனத்தை 
மோசம்போக்குகிற தீர்க்கதரிசிகளுக்கு 
விரோதமாய்க்‌ கர்த்தர்‌ சொல்லுகிறது 
என்னவென்றால்‌: 


பற்களினால்‌ 


மீகா 3:6. தரிசனங்காணக்கூடாத 
இராத்திரியும்‌, குறிசொல்லக்கூடாத 
அந்தகாரமும்‌ உங்களுக்கு வரும்‌; 
தீர்க்கதரிசிகவின்மேல்‌ சூரியன்‌ 
அஸ்தமித்து, அவர்கள்மேல்‌ 
காரிருனாய்ப்‌ போகும்‌. 


மீகா 3:7. தரிசனம்‌ பார்க்கிறவர்கள்‌ 
வெட்கி, குறிசொல்லுகிறவர்கள்‌ 
நாணி, உத்தரவுகொடுக்கிற தேவன்‌ 
இல்லாததினால்‌ அவர்கள்‌ எல்லாரும்‌ 
தங்கள்‌ வாயை மூடுவார்கள்‌. 
கர்த்தருடைய 

கள்ளத்தீர்க்கதரிசிகளுக்கு, 
வருகிறது. யாக்கோபின்‌ 
இஸ்ரவேல்‌ வம்சத்து 

கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பின்‌. 
வார்த்தைகளைக்‌ கேட்டதுபோல, கள்ளத்‌ 
தீர்க்கதரிசிகளும்‌ கேட்கவேண்டும்‌. அவர்கள்‌ 
கர்த்தரிடத்திலிருந்து செய்திகளையும்‌, 
வெளிப்பாடுகளையும்‌ பெற்றுக்‌ 
கொள்ளாமலேயே, கர்த்தருடைய நாமத்தினால்‌ 
பொய்யான தீர்க்கதரிசனம்‌ சொல்லுகிறார்கள்‌. 


பகல்‌. 


வார்த்தை 





ழ்‌ ளன 
யாய 


கர்த்தருடைய ஜனத்தை மோசம்‌: 
போக்குவதே கள்ளத்தீர்க்கதரிசிகளின்‌ 
முக்கியமான வேலை. அவர்கள்‌ 
சமாதானமில்லாவிட்டாலும்‌, சமாதானம்‌. 
உண்டு என்று சொல்லுவார்கள்‌. பாவத்தின்‌ 
சம்பளம்‌ மரணம்‌. பாவம்‌ செய்கிறவர்கள்மீது 
தேவனுடைய கோபமும்‌, அவருடைய 
நியாயத்தீர்ப்பும்‌ வரும்‌. பாவிகளுக்கு அழிவு, 
வரும்‌. கள்ளத்தீர்க்கதரிசிகளோ பாவிகளுக்கு 
அழிவு வராது என்று சொல்லுகிறார்கள்‌. 

கள்ளத்தீர்க்கதரிசிகள்‌' தங்கள்‌ 
பற்களினால்‌ கடிக்கிறவர்களாயிருக்கிறார்கள்‌. 
பாவிகளுக்கு சமாதானம்‌ உண்டு என்று 
சொல்லுகிறார்கள்‌. தங்கள்‌ வாய்க்கு 
உணவைக்‌ கொடாதவனுக்கு விரோதமாக 
சண்டைக்கு ஆயத்தம்பண்ணுகிறார்கள்‌. 
கள்ளத்தீர்க்கதரிசிகள்‌ கர்த்தருடைய 
ஜனத்தை மோசம்போக்குகிறார்கள்‌ 
(மீகா 45) 


னங்கள்‌ கர்த்தருடைய பார்வையில்‌: 
க்கிறார்கள்‌ என்பது மிகவம்‌ 
கர்த்தருடைய சமுகத்திலிருந்து 
தண்டனையும்‌, 
ஆசீர்வாதமும்‌ வரும்‌. 
கர்த்தருக்கு ண்டி 
எப்படியிருக்கிறார்களோ, 
அவர்களுக்கு நன்மையோ ல்க 
உண்டாகும்‌. ஆனால்‌ கள்ளத்தீர்க்கதரிசிகள்‌ 
தங்களுடைய நன்மைகளை மாத்திரம்‌ 
பார்க்கிறார்கள்‌. கள்ளத்தீர்க்கதரிசிகள்‌ 
தங்களுக்கு நன்மை செய்கிற ஜனங்களை 
ஆசீர்வதிக்கிறார்கள்‌. தங்களுக்கு நன்மை 
செய்யாத ஜனங்களை சபிக்கிறார்கள்‌. 
கள்ளத்தீர்க்கதரிசிகளுக்கு விரோதமாக. 
கர்த்தர்‌ தம்முடைய நியாயத்தீர்ப்பைச்‌ 
சொல்லுகிறார்‌. 'தரிசனங்காணக்கூடாத 
இராத்திரியும்‌, குறிசொல்லக்கூடாத 
அந்தகாரமும்‌ உங்களுக்கு வரும்‌: 
தீர்க்கதரிசிகளின்மேல்‌ சூரியன்‌ அஸ்தமித்து, 


அவர்கள்மேல்‌: பகல்‌ காரிருளாய்ப்‌ 
போகும்‌. தரிசனம்‌. பார்க்கிறவர்கள்‌ 
வெட்கி,  குறிசொல்லுகிறவர்கள்‌ நாணி, 
உத்தரவுகொடுக்கிற தேவன்‌ இல்லாததினால்‌ 
அவர்கள்‌ எல்லாரும்‌ தங்கள்‌ 
மூடுவார்கள்‌" (மீகா 3:67) என்று. 
கள்ளத்தீர்க்கதரிசிகளுக்கு 

சொல்லுகிறார்‌. 


மீகா - விரிவுரை 
MICAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கள்ளத்தீர்க்கதரிசிகள்மீது இராத்திரி 
காலம்‌ வரும்‌. இது குளிர்காலமாகவும்‌, 
வேதனை மிகுந்த காலமாகவும்‌ இருக்கும்‌. 
கள்ளத்தீர்க்கதரிசிகள்‌ ஜனங்களை தவறான 
பாதையில்‌ வழிநடத்தினார்கள்‌. தங்களுடைய 
மாய்மாலமான வார்த்தைகளினால்‌ அவர்கள்‌ 
ஜனங்களை மோசம்போக்கினார்கள்‌. 
ஆகையினால்‌ கள்ளத்தீர்க்கதரிசிகளின்மேல்‌. 
சூரியன்‌ அஸ்தமிக்கும்‌. அவர்கள்மேல்‌ பகல்‌ 
காரிருளாய்ப்போகும்‌. 


கள்ளத்தீர்க்கதரிசிகளைவிட்‌ 
ஆறுதல்களும்‌, எல்லா நம்பிக்கைகளும்‌ 
அகன்றுபோகும்‌ 

குழப்பங்கள்‌ 

அவர்களுடைய 

மூடுவதுபோல காரிருள்‌ மூடும்‌. அவர்களுக்கு 
தெளிந்த சிந்தனை இருக்காது. 
அவர்களுடைய சிந்தனைகளே அவர்களைக்‌ 
குழப்பிவிடும்‌. 


கள்ளத்தீர்க்கதரிசிகள்‌, 
பொய்யான வார்ததகளனால்‌, 
கர்த்ருடைய ஜனங்களை மோசம்‌. 
போக்கினார்கள்‌. அவர்களை இருளிலே 
தள்ளினார்கள்‌. இப்போதோ கர்த்தர்‌ 
கள்ளத்தீர்க்கதரிசிகளை காரிருளில்‌ 
தள்ளிவிடுகிறார்‌. கள்ளத்தீர்க்கதரிசிகளுக்கு 
தரிசனம்‌ காணக்கூடாத  இராத்திரியும்‌, 
குறிசொல்லக்கூடாத அந்தரகாரமும்‌ வரும்‌. 
அவர்கள்‌ இனிமேல்‌ தீர்க்கதரிசனம்‌ 
சொல்லாமல்‌ அமைதியாயிருப்பார்கள்‌. 
அவர்கள்‌ ஏற்கெனவே சொன்ன பொய்யான 
தீர்க்கநரிசனங்களினால்‌. அவர்களுக்கு 
எப்போதுமே அவமானமும்‌  இலச்சையும்‌ 
உண்டாகும்‌. 


ச ஒருபோதும்‌ 
சத்தியத்தை. தரிசித்ததில்லை. கர்த்தர்‌ 
அவர்களுக்கு தரிசனம்‌ கொடுக்கவுமில்லை. 
ஆனால்‌ கர்த்தர்‌ தங்களுக்கு தரிசனம்‌. 
கொடுத்ததாக கள்ளத்தீர்க்கதரிசிகள்‌ 
பொய்சொல்லுகிறார்கள்‌. மாய்மாலம்‌ 
பண்ணுகிறார்கள்‌. நல்ல தீர்க்கதரிசிகளைப்‌ 
போல வேஷம்போடுகிறார்கள்‌. 


கள்ளத்தீர்க்கதரிசிகளின்‌ 
கலைந்துபோகும்‌. 
பார்க்கிறவர்கள்‌ 

குறிசொல்லுகிறவர்கள்‌ 
உத்தரவுகொடுக்கிற தேவன்‌ இல்லாததினால்‌ 
அவர்கள்‌ எல்லாரும்‌ தங்கள்‌ வாயை 
மூடுவார்கள்‌ (மீகா 2:7). 


கள்ளத்தர்க்கதரிசிகள்‌ 
த்து 


வேஷம்‌ 





ழ்‌ நயனா 
யாய 


நியாயத்தை அருவருக்கிறார்கள்‌ 
மீகா 3:8-12 


மீகா 3:8. நானே, யாக்கோபுக்கு அவன்‌ 
மீறுதலையும்‌, இஸ்ரவேலுக்கு அவன்‌ 
பாவத்தையும்‌ அறிவிக்கும்படி, 
கர்த்தருடைய ஆவி அருளிய 
பலத்தினாலும்‌, தியாயத்தினாலும்‌, 
பராக்கிரமத்தினாலும்‌ 
நிரப்பப்பட்டிருக்கிறேன்‌.. 


மகா ல, நியாயத்தை அருவருத்து, 
செம்மையானவைகளையெல்‌, 
கோணலாக்கி, 


மீகா 310. சீயோனை 
இரத்தப்பழியினாலும்‌, எருசலேமை 
அறியாயத்தினாலும்‌ கட்டுவிக்கிற 
யாக்கோபு வம்சத்துத்‌ தலைவர்களே, 
இஸ்ரவேல்‌ வம்சத்து அதிபதிகளே, 
இதைக்‌ கேளுங்கள்‌. 


மீகா 811. அதின்‌ தலைவர்கள்‌. 
பரிதானத்துக்கு நியாயத்தீர்க்கிறார்கன்‌; 
அதின்‌ ஆசாரியர்கள்‌ கூலிக்கு 
உபதேசிக்கிறார்கள்‌;. 

தீர்க்கதரிசிகள்‌ 

குறிசொல்லுகிறார்கள்‌; 

அவர்கள்‌ கர்த்தரை சார்த்துகொண்டு: 
கர்த்தர்‌ எங்கன்‌ நடுவில்‌ இல்லையோ? 
தீங்கு. எங்கள்மேல்‌: வராது 
என்கிறார்கள்‌. 


மீகா 3:12. ஆகையால்‌ உங்கள்‌ நிமித்தம்‌ 
சீயோன்‌ வயல்வெனியைப்போல 
உழப்பட்டு, எருசலேம்‌ 
மண்மேடுகளாய்ப்போம்‌, ஆலயத்தின்‌ 
பர்வதம்‌ காட்டுமேடுகனாய்ப்போம்‌. 


தீர்க்கதரிசி 
தனக்கு 


மீகா 
ஆலியானவர்‌ 
பலத்தினாலே ஊழியம்‌ 
தேவனுடைய தெய்வீக 
தீர்க்கதரிசியினிடத்தில்‌ 


கர்த்தருடைய 


அருளின 
செய்கிறார்‌. 
வல்லமை மீகா 
தங்கியிருக்கிறது. 
கர்த்தருடைய ஆவி அருளிய பலத்தினாலும்‌, 
பராக்கிரமத்தினாலும்‌ 


மீகா 3:8) என்று 


மீகா சொல்லுகிறார்‌. 


மீகா - விரிவுரை 
MICAH - COMMENTARY 


QOODNENS 
UBLISHERS 


கர்த்தர்‌ தனக்கு கொடுத்த 
வார்த்தைகளை மாத்திரமே மீகா பேசுகிறார்‌. 
கள்ளத்தீர்க்கதரிசிகளோ தங்களுடைய 
சுயபலத்தினால்‌, தங்களுடைய சொந்த 
கற்பனைகளைப்‌ பேசுகிறார்கள்‌. 
அவர்களிடத்தில்‌ தெய்வீக வல்லமையில்லை. 


மீகா... தீர்க்கதரிசி தேவனிடத்தில்‌ 
அன்புகூருகிறார்‌. மனுஷரிடத்தில்‌ 
பிரியமாயிருக்கிறார்‌ மனுஷருடைய 
ஆத்துமாக்களைப்பற்றிய அக்கறையும்‌, 
கரிசனையும்‌ அவரிடத்தில்‌ காணப்படுகிறது. 
கர்த்தருடைய நாமம்‌ மகிமைப்படவேண்டும்‌ 
என்றும்‌, ஜனங்கள்‌ இரட்சிக்கப்படவேண்டும்‌. 
என்றும்‌. மீகா கருத்தாய்‌ ஊழியம்‌ 
செய்கிறார்‌. 

யாக்கோபுக்கு அவன்‌ மிறுதலையும்‌, 
இஸ்ரவேலுக்கு. அவன்‌ பாவத்தையும்‌ 
அறிவிக்கவேண்டும்‌ என்பது மீகாவின்‌ 
விருப்பம்‌. கர்த்தருடைய ஆவியானவர்‌ இந்த 


எச்சரிப்பின்‌ வார்த்தைகளை 
தைரியமாய்ப்‌ பேசுகிறார்‌. 


மீகாவினிடத்தில்‌ தெய்வீக வல்லமையும்‌, 
தெய்வீக ஞானமும்‌ இருக்கிறது. அவருடைய 
பிரசங்கச்‌ செய்திகளில்‌: வெளிச்சமும்‌ 
இருக்கிறது. அக்கினியும்‌ இருக்கிறது. 
தேவஆவியானவர்‌ மீகாவின்‌ மூலமாய்க்‌ 
கிரியை செய்கிறார்‌. கர்த்தருக்கு உண்மையாய்‌ 
ஊழியம்‌ செய்கிறவர்கள்‌, தைரியமாய்‌ 
ஊழியம்‌ செய்வார்கள்‌. கர்த்தருக்கு 
பயப்படுகிறவர்கள்‌ மனுஷருக்கு 
பயப்படமாட்டார்கள்‌. 

தம்முடைய ஊழியக்காரியமாக கர்த்தர்‌ 
நம்மை அனுப்பியிருக்கிறார்‌ என்னும்‌ நிச்சயம்‌ 
நமக்குள்‌ இருக்கும்போது, நாம்‌ மனுஷர்‌ 
மூலமாக வரும்‌ எதிர்ப்புக்களைப்‌ பார்த்து 
பயப்படமாட்டோம்‌. மீகா யாக்கோபுக்கு அவன்‌ 
மீறுதலையும்‌, இஸ்ரவேலுக்கு அவன்‌ 
பாவத்தையும்‌ தைரியமாய்‌ அறிவிக்கிறார்‌. 





i FTE 
ERRATA 


மேய்ப்பர்கள்‌ 
தங்கியிருக்கிறார்கள்‌. 
தேவனாகிய கர்த்தர்‌ இஸ்ரவேலின்‌ 
மேய்ப்பராயிருக்கிறார்‌. யுத்தவீரர்கள்‌ 
கூடாரங்களில்‌ தங்கியிருப்பார்கள்‌. நம்முடைய 
கர்த்தரும்‌ யுத்தமனுஷராகயிருக்கிறார்‌. 
கர்த்தருடைய சபை சத்துருக்களின்‌ 
கோட்டையை முறியடிக்கும்‌ ஊழியத்தை 
செய்கிறது. 


கூடாரங்களில்‌ 
நம்முடைய 


யுத்தக்களத்திலே 
போர்வீரர்கள்‌ 


வாசம்பண்ணமாட்டார்கள்‌. 
எல்லோருமே சாதாரணமான கூடாரங்களில்‌ 
தங்கியிருப்பார்கள்‌. கர்த்தர்‌ ராஜாதி 
ராஜாவாகவும்‌, கர்த்தாதி stone 
இருக்கிறார்‌. ஆனாலும்‌ 
வனாந்தரத்திலே சாதாரண கூடாரத்தில்‌ 
வாசம்பண்ணவேண்டுமென்று 
சித்தமுள்ளவராயிருக்கிறார்‌. இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ மத்தியிலே வாசம்பண்ணுவது. 
கர்த்தருக்கு பிரியமானதாயிருக்கிறது. 

இந்தப்‌ பூமியின்‌ 
மர மாளிகைகளில்‌ 
ஆனால்‌, நம்முடைய 
உடன்படிக்கைப்பெட்டியோ 
நடுவே வைக்கப்பட்டிருக்கிறது. 


ராஜாக்கள்‌ கேதுரு 
உலாவுகிறார்கள்‌. 
கர்த்தருடைய 
திரைகளுக்கு 


நீ மாளிகைகளில்‌ 
உலாவுகிறடியினாலே ராஜாவாயிருப்பாயோ? 
உன்‌ தகப்பன்‌ போஜனபானம்பண்ணி, 
நியாயமும்‌ நீதியுஞ்செய்தபோது அவன்‌ 
சுகமாய்‌ வாழ்ந்திருக்கவில்லையோ?"' 
(எரே 22:15). 


கேதுருமர 


கர்த்தருடைய வாசஸ்தலத்தை 
உண்டாக்குகிறவர்கள்‌, அதை 
மூடுதிரைகளினால்‌ உண்டுபண்ணுகிறார்கள்‌. 
'இதற்காக அவர்கள்‌ பத்து மூடுதிரைகளை 
பண்ணுகிறார்கள்‌. ஒவ்வொரு மூடுதிரை 
இருபத்தெட்டு முழ நீளமும்‌ நாலு முழி 
அகலமுமாயிருக்கிறது: மூடுதிரைகளெல்லாம்‌ 
ஒரே அளவாயிருக்கிறது (யாத்‌ 36:9). 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மோசே ஐந்து மூடுதிரைகளை 

ஒன்றோடொன்று இணைத்து, மற்ற ஐந்து 
மூடுதிரைகளையும்‌ ஒன்றோடொன்று 
இணைக்கிறார்‌. இணைக்கப்பட்ட ஒரு 
மூடுதிரையின்‌ ஓரத்தில்‌ இளநீலநூலால்‌ 
ஐம்பது காதுகளை உண்டுபண்ணி, 
அப்படியே இணைக்கப்பட்ட மற்ற 
மூடுதிரையின்‌ ஓரத்திலும்‌ 
உண்டுபண்ணுகிறார்‌ (யாத்‌ 3610/1). 


காதுகள்‌ ஒன்றோடொன்று 
இணைக்கப்பட்டவைகளாயிருக்கிறது. மோசே 
ஐம்பது பொன்‌ கொக்கிகளையும்பண்ணி, 
அந்தக்‌ கொக்கிகளால்‌ மூடுதிரைகளை 
ஒன்றோடொன்று இணைத்துவிடுகிறார்‌. 
இல்லிதமாக பத்து மூடுதிரைகளும்‌ ஒரே 
வாசஸ்தலமாயிற்று (யாத்‌ 36:12,13. 


மூடுதிரைகளெல்லாம்‌ ஒரே 
அனவாமிுக்கிகன்‌ அதன்‌ நீளம்‌ 42 அடி. 
அகலம்‌ 6 அடி. (யாத்‌ 26:1-6). 


காதுகள்‌ ஒன்றோடொன்‌ 
இணைக்கப்‌ அவளா ந்தவ மோசே 
ஐம்பது பொன்‌ கொக்கிகளைப்‌ பண்ணுகிறார்‌. 
அந்தக்‌ கொக்கிகளால்‌ மூடுதிரைகளை 
ஒன்றோடொன்று  இணைத்துவிடுகிறார்‌ 
இல்விதமாக அந்த மூடுதிரைகள்‌ ஒரே 
வாசஸ்தலமாயிற்று (யாத்‌ 3621-13) 


கர்த்தருடைய உடன்படிக்கைப்‌ பெட்டி 
திரைகளுக்கு நடுவே வைக்கப்பட்டிருக்கிறது. 
இந்தத்‌ திரைகளில்‌ ஆடம்பரமான 
அலங்காரம்‌ எதுவுமில்லை. கர்த்தருடைய 
வாசஸ்தலத்தில்‌ பரிசுத்தமே அதன்‌ 
அழகாயிகுக்கிறது. மூடுதிரைகளில்‌ பின்னல்‌ 

வேலைகள்‌ செய்பப்ப்ரக்கிறது 
கர்த்தருடைய சபையில்‌ பரிசுத்த 
ஆவியானவரின்‌ வரங்களும்‌ கிருபைகளும்‌ 
சபையை அழகுபடுத்துகிறது. 


சித்திரத்தையலாடை 
ராஜாவினிடத்தில்‌ 
கொண்டுவரப்படுவாள்‌; அவள்‌ பின்னாலே. 
செல்லம்‌ அவளுடைய தோழிகளாகிய 
கன்னிகைகள்‌ உம்மிடத்தில்‌ கூட்டிக்கொண்டு 
வரப்படுவார்கள்‌" (சங்‌ 4514. 





ழ்‌ ளான 
யாய 


மீகா சொன்ன எச்சரிப்பின்‌ 
வார்த்தைகளை இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ 
எல்லோரும்‌ ஏற்றுக்கொள்ளவில்லை. 
அவருடைய வார்த்தைக்கு செவிகொடுத்து, 
ஒரு சிலர்‌ மாத்திரமே தங்கள்‌ பாவங்களுக்கு 


கர்த்தர்‌ தனக்கு கொடுத்த. 
ஊழியத்தை உண்மையாய்‌ செய்துகொண்டு 
வருகிறார்‌ 

கர்த்தருடைய 
பாவிகளைக்‌ 


நாமத்தினாலே, 
கடிந்துகொள்ளவேண்டு 
மென்றால்‌, ஊரியக்காரர்களுக்கு தெய்வீக 
வல்லமை வேண்டும்‌. அவர்களிடத்தில்‌. 
விசேஷித்த ஞானமும்‌, விசேஷித்த பெலனும்‌ 
இருக்கவேண்டும்‌. கர்த்தருடைய ஆவியானவர்‌ 
மீகாவுக்கு பலத்தையும்‌, நியாயத்தையும்‌, 
பராக்கிரமத்தையும்‌ அருளியிருக்கிறார்‌. 
ஆவியானவர்‌ இந்த ஆசீர்வாதங்களினால்‌: 
மீகாவை நிரப்பியிருக்கிறார்‌ 


மீகா யாக்கோபின்‌ தலைவர்களுக்கும்‌, 
இஸ்ரேல்‌... வசத்து... அதிப்களுக்ு்‌, 
கர்த்தருடைய செய்தியை சொல்ல 
ஆரம்பித்தபோது, “நியாயம்‌ இன்னதென்று 
அறிவது உங்களுக்கு அல்லவோ அடுத்தது" 
(மீகா 31) என்று சொன்னார்‌. இப்போது 
மறுபடியுமாக, யாக்கோபு. வம்சத்து 
தலைவர்களே இஸ்ரவேல்‌ வம்சத்து, 
அதிபதிகளே, இதைக்‌ கேளுங்கள்‌" 
(மீகா 3:10) என்று சொல்லுகிறார்‌ 


மீகா யாக்கோபு. 
தலைவர்களுக்கும்‌, இஸ்ரவேல்‌ கம்த்து 
அதிபதிகளுக்கும்‌ தம்முடைய வார்த்தையைச்‌ 
சொன்னாலும்‌, அவர்‌ யூதாவின்‌ 
மனுஷருக்கே கர்த்தருடைய செய்தியை 
பிரதானமாய்‌ அறிவிக்கிறார்‌. 


ராஜாவாகிய 
மொரேசா 


யூதாவின்‌ 
எசேக்கியாவின்‌ 
ஊரானாகிய மீகா தீர்க்கதரிசனஞ்சொல்லி, 


நாட்களில்‌ 


யூதாவின்‌ சகல ஜனங்களையும்‌ பார்த்து: 
சீயோன்‌ வயல்வெளியாக ஒஉழப்பட்‌। 
எருசலேம்‌ மண்யேடுகளாய்ப்போம்‌; த 
பர்வதம்‌ காட்டிலுள்ள 
ம்‌ என்று சேனைகளின்‌ 
உரைத்தார்‌ என்று சொன்னான்‌" 

(எரே 2618). 


மீகா - விரிவுரை 
MICAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மீகா 312-ஆவது வசனமே, 
எரே 2618-ஆவது வசனத்தில்‌ 
மேற்கோளாகச்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 
வாக்கியம்‌ எசேக்கியாவின்‌ ராஜ்யத்தில்‌ 
சொல்லப்பட்டதாகும்‌. அப்போது வடக்கு 

இஸ்ரவேலின்‌ பத்துக்கோத்திரத்தார்‌, 
க்க சிறையிருப்புக்கு ஏற்கெனவே 
போய்விட்டார்கள்‌. யூதாவின்‌ மனுஷர்‌ 
மாத்திரமே. சிறையிருப்புக்கு 
தப்பியிருக்கிறார்கள்‌. மீகா இங்கு, "யாக்கோபு 
வம்சத்து தலைவர்களே, இஸ்ரவேல்‌ வம்சத்து 
அதிபதிகளே" என்று சொல்லுகிற வாக்கியம்‌, 


யூதாவின்‌ மனுஷரைக்‌ குறிக்கும்‌. 


ஊழியக்காரர்கள்‌ சாதாரண ஜனங்களுக்கு 
சுவிசேஷத்தை அறி 
பிரபல்யமானவர்களுக்கும்‌, 

ஸ்தர்களுக்கும்‌. 

தலைவர்களுக்கும்‌ 

கர்த்தருடைய வார்த்தையைச்‌ சொல்லாமல்‌, 
அவர்களை ஒதுக்கி வைத்துவிடக்கூடாது. 
தலைவர்கள்‌ கர்த்தருக்கு பயந்து ஆளுகை 
செய்யவேண்டும்‌. அவர்களிடத்தில்‌ நீதியும்‌, 
உண்மையும்‌, நியாயமும்‌ காணப்படவேண்டும்‌. 
தலைவர்களுடைய இருதயங்களை 
கர்த்தருடைய பிரமாணம்‌ ஆளுகை செய்யும்‌ 
போது. அவர்கள்‌ ஜனங்களை நீதியாயும்‌, 
நியாயமாயும்‌ ஆளுகை செய்வார்கள்‌. 


, தலைவர்களும்‌ தீர்க்க 
ரசிகன்‌... அன்பாரக்காமிக்கிதர்கள்‌ 
அவர்கள்‌ பேராசைக்காரராயும்‌, 
பணப்பிரியராயும்‌ இருக்கிறார்கள்‌. பணத்திற்கு 
ஆசைப்பட்டு சத்தியத்தைப்‌ புரட்டுகிறார்கள்‌. 
அவர்கள்‌ விக்கிரங்களை ஆராதித்து 
ஆவிக்குரிய வேசித்தனம்பண்ணுகிறார்கள்‌. 


தலைவர்களும்‌, 

அதிபதிகளும்‌ 

அருவருத்து, 
செம்மையானவைகளையெல்லாம்‌. 
கோணலக்குகிறார்கள்‌. அவர்கள்‌ 
சீயோனை இரத்தப்பழிமினாலும்‌, எருசலேமை 
அநியாயத்தினாலும்‌ கட்டுவிக்கிறார்கள்‌ 
(மீகா 39/0). 





ழ்‌ நவள 
யாய 


நீதி என்னும்‌ பேரில்‌, நியாயாதிபதிகள்‌ 
அநியாயம்‌ பண்ணுகிறார்கள்‌. கர்த்தருடைய 
பரிசுத்த நகரத்திலே, தங்களுக்கு இஷ்டமான 
காரியங்களை செய்து, கர்த்தருக்கு. 
விரோதமாகவும்‌, மனுஷருக்கு 
விரோதமாகவும்‌ பாவம்‌ செய்கிறார்கள்‌. 
எருசலேமிலே புதிய தெருக்களையும்‌, புதிய 
கட்டிடங்களையும்‌ கட்டுவதாகச்‌ சொல்லி 
ஜனங்களை வேதனைப்படுத்துகிறார்கள்‌. 

தம்முடைய பரிசுத்த நகரம்‌ எப்படி 
கட்டப்படவேண்டுமென்று கர்த்தர்‌ தம்முடைய 
பிரமாணத்தில்‌ ஏற்கெனவே. 
சொல்லியிருக்கிறார்‌. கர்த்தருடைய பரிசுத்த. 
நகரம்‌ கர்த்தருடைய சித்தத்தின்‌ பிரகாரம்‌ 
கட்டப்படவேண்டும்‌. ஆனால்‌ அதிபதிகளும்‌ 
தலைவர்களும்‌, தங்களுடைய 
சுயஇஷ்டத்தின்‌ பிரகாரமும்‌, சுயலிருப்பத்தின்‌ 
பிரகாரமும்‌ _ கட்டுகிறார்கள்‌. அவர்கள்‌ 
சீயோனை இரத்தப்பழியினாலும்‌, எருசலேமை 
அநியாயத்தினாலும்‌ கட்டுகிறார்கள்‌ 

தலைவர்களும்‌, 
அதிபதிகளும்‌ 

நியாயந்தீர்க்கிறார்கள்‌ 
வழக்குகளில்‌ நியாயம்‌ 
தலைவர்கள்‌ பரிதானம்‌. 
நியாயந்தீர்க்கமாட்டார்கள்‌. 

பரிதானம்‌ கொடுத்து, 
விட்டால்‌, தலைவர்கள்‌ அவர்களுடைய 
வழக்குகளை, அவர்களுக்கு சாதகமாக 
நியாயந்தீர்ப்பார்கள்‌. 


அநியாயக்காரர்கள்‌ 


ஆசாரியர்கள்‌ 
பிரமாணங்களை ஜனங்களுக்கு உபதேசம்‌ 
பண்ணவேண்டும்‌. உபதேசம்‌ பண்ணுவதற்கு 
சம்பளம்‌ பெற்றுக்கொள்ளக்கூடாது. ஆனால்‌ 
ஆசாரியர்களோகூலிக்கு உபதேசிக்கிறார்கள்‌. 
கூலி கொடுத்தால்‌, 
மாத்திரமல்ல, எதை 
வேண்டுமானாலும்‌ உபதேசம்பண்ணுவார்கள்‌. 
ஆசாரியர்களுக்கு பணமே 
முக்கியமாயிருக்கிறது. 
ஆசாரியர்களைப்போலவே. 
தரிசிகளும்‌ பணஆசையுள்ளவர்க. 
ளாயிருக்கிறார்கள்‌. தீர்க்கதரிசிகள்‌ 
பணத்திற்கு குறிசொல்லுகிறார்கள்‌. தீர்க்க 
தரிசிகளுக்கு யார்‌ பணம்‌ கொடுத்தாலும்‌, 
அவர்கள்‌ விரும்புகிற செய்திகளை, தீர்க்க 
தரிசிகள்‌ தீர்க்கதரிசனமாய்ச்‌ சொல்லுவார்கள்‌. 
பணம்‌ கொடுக்கிறவர்களுக்கு சந்தோஷ. 
முண்டாகும்‌. இது கர்த்தரால்‌ வரும்‌ 
சந்தோஷமல்ல. இது பணத்தினால்‌ வரும்‌ 
சந்தோஷம்‌. 


கர்த்தருடைய 


தீர்க்க 


மீகா - விரிவுரை 
MICAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


391) என்கிறார்கள்‌. 
... ஆசாரியர்களும்‌ தீர்க்கதரிசிகளும்‌ 
கர்த்தருடைய 
ஊழியக்காரர்களாயிருப்பதினால்‌, 
துன்மார்க்கராயிருந்தாலும்‌ 

தீங்கு வராது என்று 
நம்புகிறார்கள்‌. 


அவர்கள்‌ 
அவர்களுக்கு 
ஜனங்கள்‌ 


லட்‌ கர்த்தர்மீது 
நாம்‌ 

கர்த்தரையே சார்ந்திரக்கவேண்டு்‌. 

கர்த்தரே நம்முடைய ஆத்துமாவுக்கு 

அஸ்திபாரமாயிருக்கிறார்‌. நாம்‌ கர்த்‌ 

சார்ந்துகொள்வதுபோல 

போடக்கூடாது. மாய்மாலக்காரருக்கு கர்த்தர்‌ 

அஸ்திபாரமாகயிருக்கமாட்டார்‌ 

உலகமே அவர்களுடைய 

யிருக்கும்‌. 


பரிசுத்தவான்களுடைய  ஆலிக்குரிய 
ஜீவியம்‌. கர்த்தர்மீது கட்டியெழுப்ப 
பட்டிருக்கி மாய்மாலக்காரருடைய 
ஜீன்யமோ “இந்தப்‌ பிரபஞ்சத்தின்மீது 
கட்டப்பட்டிருக்கிறது. “கர்த்தர்‌ எங்கள்‌ 
நடுவில்‌ இல்லையோ" என்று ஆசாரியர்களும்‌, 
தீர்க்கதரிசிகளும்‌ ட்கிறார்கள்‌. 
கர்த்தருடைய பிரசன்னத்திற்கு 
அடையாளமான, அவருடைய தேவாலயம்‌, 
உடன்படிக்கை பெட்டி, வேதவாக்கியத்தின்‌ 
சுருள்கள்‌ ஆகியவை அவர்கள்‌ 
மத்தியிலிருக்கிறது. ஆனால்‌ கர்த்தருடைய 
மெய்யான பிரசன்னம்‌ அவர்கள்‌ மத்தியிலே. 
இல்லை. 

“எனக்கு விரோதமாய்த்‌ 
துரோகம்பண்ணி, நீ செய்த உன்‌ எல்லாக்‌ 
கிரியைகளினிமித்தமும்‌ அந்நாளிலே 
வெட்கப்படாதிருப்பாய்‌; அப்பொழுது நான்‌ 
உன்‌ பெருமையைக்குறித்துக்‌ 
களிகூர்ந்தவர்களை உன்‌ 
விலக்கிவிடுவேன்‌ :: 
ல்‌ அகங்காரங்கொள்ளமாட்டாய்‌"' 


நம்முடைய 


பர்‌ 
(செப்‌ 3:11. 





ழ்‌ நள 
யாய 


கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலம்‌ 
பாதுகாக்கும்‌ என்று நம்புகிறார்கள்‌. 
எங்கள்மேல்‌ வராது” என்று 
சொல்லுகிறார்கள்‌. கர்த்தர்‌ 
பரிசுத்தவான்‌௧ளைப்‌ 
துன்மார்க்கரையோ 

அவர்கள்மீது தீங்கு வரும்‌. 
எங்கள்மேல்‌ வராது" 
சொன்னாலும்‌, கர்த்தருடைய 
பிரகாரம்‌, அவர்கள்மீது தீங்கு வரவே. 
வரும்‌. 


நாம்‌ பாவம்‌ செய்தாலும்‌, நம்முடைய 
சபை நம்மைப்‌ பாதுகாக்கும்‌ என்று சிலர்‌ 
வீணாய்‌ நம்புகிறார்கள்‌ இவர்கள்‌ 
கர்த்தரிடத்தில்‌ அடைக்கலம்‌ தேடாமல்‌, 
தங்களுடைய சபைகளில்‌ அடைக்கலம்‌ 
தேடுகிறார்கள்‌. சபையில்‌ வாசம்பண்ணுகிற 
கர்த்தர்‌, நம்முடைய இருதயத்திலும்‌ 
வாசம்பண்ணவேண்டும்‌. ம்‌ 
பரிசுந்தமாமிருந்தால்தான்‌, கர்த்தர்‌ 
நமக்குள்ளே வாசம்பண்ணுவார்‌. பாவத்தின்‌ 
சம்பளம்‌ மரணம்‌ என்பது மெய்யான செய்தி. 


யாக்கோபின்‌ 
இஸ்ரவேல்‌ வம்சத்து அதிபதிகளும்‌ 
துன்மார்க்கராயிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
துணிகரமாய்ப்‌ பாவம்‌ செய்கிறார்கள்‌. 
அவர்களுடைய பாவங்களினிமித்தமாய்‌. 
அவர்களுக்கு அழிவு வரும்‌. 


“ஆகையால்‌ உங்கள்நிமித்தம்‌ சீயோன்‌ 
வயல்வெளியைப்போல உழப்பட்டு, எருசலேம்‌. 
மண்‌ மேடுகளாய்ப்போம்‌, ஆலயத்தின்‌ பர்வதம்‌ 
காட்டுமேடுகளாய்ப்போம்‌" (மீகா 342) என்று 
மீகா சொல்லுகிறார்‌. 


தலைவர்களும்‌, 


எசேக்கியா ராஜாவின்‌ காலத்தில்‌, மீகா 
சொல்லுகிற தீர்க்கதரிசன 
யூதாவின்‌ தலைவர்கள்‌ 
ராஜாவுக்கு. சொன்னார்கள்‌ (எரே 2648) 
இந்த வார்த்தையைக்‌ கேட்டு, எசேக்கியா 
ராஜாவும்‌, அவனுடைய பிரபுக்களும்‌ தங்கள்‌ 
பாவங்களுக்கு மனந்திரும்பினார்கள்‌. 


இங்கு 
வாக்கியத்தை, 


மீகா - விரிவுரை 
MICAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சீயோன்‌ வயல்லெளியைப்போல 
உழப்படும்‌ என்று மீகா சொல்லுகிறார்‌. 
எருசலேம்‌ மண்மேடுகளாய்ப்போகும்‌ என்றும்‌, 
ஆலயத்தின்‌ பர்வதம்‌ காட்டுமேடுகளாய்ப்‌ 
போகும்‌ என்றும்‌ மீகா சொல்லுகிறார்‌. 
எருசலேமிலுள்ள கட்டிடங்களெல்லாம்‌. 
இடிக்கப்பட்டு தரைமட்டமாகும்‌. 


மீகா இங்கு சொன்ன தீர்க்கதரிசனம்‌, 
ரோமப்பேரரசின்‌ காலத்தில்‌ நிறைவேறிற்று, 
ரோமாபுரியார்‌. எருசலேம்‌ நகரத்தை 
முற்றிலுமாய்‌ அழித்துப்போட்டார்கள்‌. 
எருசலேம்‌ மொத்தமாய்‌ அழிந்துபோயிற்று 
என்பதற்கு அடையாளமாக, எருசலேம்‌ 
கட்டியெழுப்பப்பட்டிருந்த நிலத்தில்‌, 
ரோமாபுரியார்‌. உழுதார்கள்‌. யூதா 
வம்சத்தாருடைய பாவங்களினிமித்தமாய்‌ 
எருசலேம்‌ அழிந்துபோயிற்று. 
யாக்கோபின்‌ வம்சத்து தலைவர்களும்‌, 
இஸ்ரவேல்‌ வம்சத்து அதிபதிகளும்‌ 
சீயோனையும்‌ எருசலேமையும்‌ 
கப்டியெழுப்பவேண்டுமென்று சொன்னார்கள்‌ 
(மீகா 310), ஆனால்‌ அவர்கள்‌ 
கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து. அதை பரிசுத்தமாய்க்‌ 
குட்டியெழுப்பவில்லை. அதற்கு பதிலாக 
'சீயோனை இரத்தப்பழியினாலும்‌, எருசலேமை 
அநியாயத்தினாலும்‌ கட்டினார்கள்‌. 
அநியாயத்தினால்‌ 
நிலைத்திருக்கவில்லை. 
வயல்வெளியைப்போல 


கட்டியது 

சீயோன்‌ 
உழப்படுவதற்கும்‌, 
எருசலேம்‌ மண்‌மேடுகளாய்ப்போவதற்கும்‌, 
ஆலயத்தின்‌ பர்வதம்‌ காட்டுமேடுகளாய்ப்‌ 
போவதற்கும்‌ கர்த்தர்‌ கட்டளை கொடுக்கிறார்‌. 
கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு நிறைவேறுகிறது. 





ழ்‌ நயனா 
யாய 


சீயோன்‌ வயல்வெளியைப்போல்‌ 
உழப்படும்‌. எருசலேம்‌ மண்மேடுகளாய்ப்போம்‌. 
ஆனாலும்‌ அந்த அழிவுக்குமேல்‌ கிறிஸ்துவின்‌ 
சபை கட்டியெழுப்பப்படும்‌. எல்லா ஜாதிகளும்‌ 
கிறிஸ்துவின்‌ சபையினிடத்திற்கு ஓடி 
வருவார்கள்‌. சபையின்‌ எல்லைகள்‌ 
விஸ்தாரமாகும்‌ (மீகா 412). தேசத்தில்‌ 
சமாதானம்‌ இருக்கும்‌. சபையில்‌ அமைதி 
நிலவும்‌ (மீகா 4:34). 


சகல ஜனங்களும்‌ ர்த்தரை 
நம்புவார்கள்‌. கர்த்தருக்கு 
உண்மையுள்ளவர்களாய்‌ ஜீவிப்பார்கள்‌ 
ழம்‌ 45) நு ஆளுகையில்‌ 
நீக்கப்படும்‌ 
பர்க்‌ 4:67). தேசத்தில்‌ ௦ செழிப்பும்‌ சம்பூரண 
ஆசிர்வாதமும்‌ மிகுதியாமிருக்கும்‌ (மீகா 4:8). 
துக்கம்‌ சந்தோஷமாய்‌ மாறும்‌ (மீகா 43010), 
சபைக்கு விரோதமாக எழும்பும்‌ சத்துருக்கள்‌ 
அழிந்துபோவார்கள்‌ (மீகா 41-13). 


கர்த்தருடைய ஆலயம்‌ 
மீகா 441-7 


மீகா கீப்‌. ஆனாலும்‌, கடைசி நாட்களில்‌ 
கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம்‌ 
பர்வதங்களின்‌' கொடுமுடியில்‌. 
ஸ்தாபிக்கப்பட்டு, மலைகளுக்கு மேலாய்‌ 
உயர்த்தப்பட்டிருக்கும்‌, எல்லா 
ஜாதிகளும்‌ அதினிடத்திற்கு. 
ஓடிவருவார்கள்‌. 


மீகா 4:2. திரனான ஜாதிகள்‌ புறப்பட்டு 
வத்து: நாம்‌ கர்த்தரின்‌ பர்வதத்துக்கும்‌, 
யாக்கோபின்‌ தேவனுடைய 
ஆலயத்துக்கும்‌ போவோம்‌ வாருங்கள்‌; 
அவர்‌ தமது வழிகளை நமக்குப்‌ 
போதிப்பார்‌, நாம்‌ அவர்‌ பாதைகளில்‌ 
நடப்போம்‌ என்பார்கள்‌; ஏனெனில்‌ 
சீயோனிலிருத்து வேதமும்‌, எருசலேமிலி. 
ரத்து கர்த்தரின்‌. வசனமும்‌ 
வெளிப்படும்‌. 


மீகா - விரிவுரை 
MICAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மீகா க அவர்‌ திரனான 
ஜனங்களுக்குள்‌. தியாயத்தீர்த்து, 
தூரத்திலுன்ன பலத்த ஜாதிகளைக்‌ 
க்டித்துகொள்ளுவார்‌; அப்பொழுது 
அவர்கள்‌ தங்கன்‌ பாட்டயங்களை 
மண்வெட்டிகளாகவும்‌, தங்கள்‌ 
ஈட்டிகனை அறிவான்கனாகவும்‌ 
அடிப்பார்கள்‌; ஒரு ஜாதிக்கு 
விரோதமாய்‌ மறுஜாதி பட்டயம்‌ 
எடுப்பதில்லை இனி அவர்கள்‌: 
யுத்தத்தைக்‌ கற்பதுமில்லை. 


மீகா கக்‌. அவனவன்‌ ந்‌ 
திராட்சுச்செடியின்‌ திழலிலு। 
தன்தன்‌ அத்திமரத்தின்‌ கதம்‌ 
பயப்படுத்துவார்‌ இல்லமல்‌ 
உட்காருவான்‌; சேனைகளுடைய 
கர்த்தரின்‌ வாய்‌ இதைக்‌ சொல்லி 
ற்று. 


மீகா 45. சகல ஜனங்களும்‌ தங்கள்‌. 
தேவனுடைய நாமத்தைப்‌ 
கொண்டு. நடப்பார்கள்‌; 
எங்கள்‌ தேவனாகிய 
நாமத்தைப்பற்றிக்‌ 
என்றென்றைக்குமுன்ன. 
சதாகாலங்களிலும்‌ நடப்போம்‌. 


மீகா 43. கர்த்தர்‌ சொல்லுகிறது 
என்னவென்றால்‌: அத்நானிலே நான்‌ 
நொண்டியானவனைச்‌. சேர்த்து, 
தன்ளூண்டவனையும்‌ தீங்கு. 
அனுபவித்தவனையும்‌ கூட்டிக்கொண்டு, 


மீகா நொண்டியானவனை 
மீதியான ஜனமாகவும்‌, தூரமாய்ப்‌ 
தன்ளுண்டுபோனவளைப்‌ பலத்த. 
ஜாதியாகவும்‌ வைப்பேன்‌; 
அவர்கன்பேரில்‌ சீயோன்‌ 
பர்வதத்திலே இதுமுதல்‌ 
என்றென்றைக்கும்‌ ராஜாவாயிருப்பார்‌. 


கர்த்தர்‌ 


மீகா இந்த அதிகாரத்தை ஆறுதலான 
வார்த்தைகளினால்‌ ஆரம்பிக்கிறார்‌. 
சபையில்‌ பாவமும்‌ துன்மார்க்கமும்‌. 
மிகுந்திருக்கும்போது. சீயோன்‌ வயல்‌. 
வெளியைப்போல உழப்படும்‌. தேசத்தில்‌ 
ப்ட்‌ ப்‌ அதிகமாயிருக்கும்‌ 


'மண்மேடுகளாய்‌ 
விக்கும்‌ 





ழ்‌ நவள 
யாய 


சீயோன்‌ வயல்வெளியைப்போல 
உழப்படுவதைப்‌ பார்க்கும்போது, அது ஒரு 
நாளில்‌ அழிந்துபோகும்‌ என்னும்‌ பயம்‌ 
நமக்குள்‌ உண்டாகும்‌. ஆனாலும்‌ நம்முடைய 
சோர்ந்துபோக. 

சபை 
உழப்பட்டாலும்‌, 
அதினுடைய அழிவின்மீது மற்றொரு சபை 
கட்டியெழுப்பப்படும்‌. 


“கடைசி நாட்களில்‌ 
ஆலயமாகிய பர்வதம்‌ 
கொடுமுடியில்‌ ஸ்தாபிக்கப்படும்‌" 
என்று மீகா சொல்லுகிறார்‌ 
வயல்வெளியைப்போல 

கடைசி நாட்களில்‌ 
ஸ்தாபிக்கப்படும்‌. 
மகிமையை 


ஒரு 


(மீகா 4:1) 
சீயோன்‌ 
உழப்பட்டாலும்‌, 
அது மறுபடியும்‌ 
சீயோன்‌ இழந்துபோன 
திரும்பப்பெற்றுக்கொள்ளும்‌. 
கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம்‌ 
மலைகளுக்கு மேலாய்‌ உயர்த்தப்பட்டிருக்கும்‌ 
சீயோன்‌ வயல்வெளியைப்போல 
உழப்பட்டாலும்‌, கர்த்தர்‌ சீயோனின்‌ 
ஜனங்களை வெளியே தூத்திவிடவில்லை. 
யூதர்கள்‌ தங்களுடைய இரட்சிப்பை இறந்து 
னார்கள்‌ அதனால்‌  இரட்சிப்‌ 
புறஜாதியாருக்கு வந்தது. 


வந்தாய்‌ 


க்கா 
ன்‌, 


இதின்‌ 


அவர்களுடைய நிறைவு எவ்வளவு அதிகமாய்‌ 
அப்படியிருக்கும்‌” (ரோம 112112) 


மீகா 49-3 ஆகிய வசனங்களில்‌ 
சொல்லுகிற தீர்க்கதரிசனத்தை, ஏசாயாவும்‌ 
சொல்லியிருக்கிறார்‌ 


'கடைசிநாட்களில்‌ கர்த்தருடைய 
ஆலயமாகிய பர்வதம்‌ பர்வதங்களின்‌ 
கொடுமுடியில்‌ ஸ்தாபிக்கப்பட்டு, மலைகளுக்கு 
மேலாய்‌ உயர்த்தப்படும்‌; எல்லா ஜாதிகளும்‌ 
அதற்கு ஓடிவருவார்கள்‌. திரளான ஜனங்கள்‌ 
புறப்பட்டு வந்து: நாம்‌ கர்த்தரின்‌ 
பர்வதத்துக்கும்‌ யாக்கோபின்‌ தேவனுடைய 
ஆலயத்துக்கும்‌ போவோம்‌ வாருங்கள்‌; 
அவர்‌ தமது வழிகளை நமக்குப்‌ போதிப்பார்‌, 
நாம்‌ அவர்‌ 

என்பார்கள்‌; 


வேதமும்‌, எருசலேமிலிருந்து கர்த்தரின்‌ 


மீகா - விரிவுரை 
MICAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


வெளிப்படும்‌. அவர்‌ ஜா, ள்‌ 
ன னர J அட 
கடிந்து கொள்வார்‌; அப்பொழுது அவர்கள்‌ 
தங்கள்‌ பட்டயங்களை மண்வெட்டிகளாகவும்‌, 
தங்கள்‌ அரிவாள்களாகவும்‌. 
அடிப்பார்கள்‌; க விரோதமாய்‌ 
ஜாதிபட்டயம்‌ எடுப்பதில்லை, இனி அவர்கள்‌ 
யுத்தத்தைக்‌ கற்பதுமில்லை (ஏசா 2:2-4), 


யூதருடைய சபை அழிந்துபோனபின்பு, 


புதிய 

கொடுக்கப்படும்‌. கர்த்தருடைய pe 
மேன்மையான சிலாக்கியங்கள்‌ 
வாக்குப்பண்ணப்படும்‌. அவர்களுக்கு புதிய 
ஆசீர்வாதங்கள்‌ கிடைக்கும்‌. 


புதிய ஏற்பாட்டுக்காலத்தில்‌, மனுஷர்‌ 
மத்தியிலே 


ஸ்தாபிக்கப்படும்‌. 

காலத்தில்‌. இஸ்ரவேல்‌ 
ஸ்தாபிக்கப்பட்டதுபோல, 
ஏற்பாட்டுக்காலத்தில்‌ கர்த்தருடைய 
ஸ்தாபிக்கப்படும்‌. கர்த்தருடைய ஆலயமாகிய 
பர்வதம்‌,  பர்வதங்களின்‌ கொடுமுடியில்‌. 
ஸ்தாபிக்கப்படும்‌. கர்த்தர்‌ இந்தப்‌ பூமியில்‌ 


சேர்த்துக்கொள்ளப்படுவார்கள்‌. 
கதபாத்தனமீத 


வொன்‌ தாக 
கர்த்தருடைய 


லயம்‌ உறுதியான 
னங்க்கபபடும்‌. அது 
கட்டியெழுப்பப்படும்‌. 
ஆலயமாகிய பர்வதம்‌ 
பர்வதங்களின்‌: கொடுமுடியில்‌. 
ஸ்தாபிக்கப்படும்‌. கிறிஸ்துவானவர்‌ தாமே 
தம்முடைய கல்லின்மீது தம்முடைய சபையை 
குட்டியெழுப்புகிறார்‌ 
கர்த்தருடைய ஆலயம்‌ மலைகளுக்கு, 
மேலாய்‌ உயர்த்தப்பட்டிருக்கும்‌. இது எங்கோ 
ஒரு மூலையில்‌ மறைவாகயிருக்காது, 
ரத்‌ , ஆலயத்தில்‌ நடைபெறும்‌ 
அடையாளங்களையும்‌ 
பிரத்தியட்சமாய்க்‌ 
சபையின்‌ ஆரம்பம்‌ 
அற்பமானதாகவும்‌ 
இருந்தாலும்‌, அதன்‌ முடிவு பெரியதாகவும்‌, 
மகிமை நிரம்பியதாகவும்‌ இருக்கும்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


ட பிந்திய ஆலயத்தின்‌. மகிமை 
முந்திய ஆலயத்தின்‌ மகிமையைவிட 
பெரிதாயிருக்கும்‌. 


“முந்தின ஆலயத்தின்‌ மகிமையைப்‌ 
கறத இந்தப்‌ தின்‌ ஆலயத்தின்‌ 
மகிமை பெரிதாயிருக்கும்‌ என்று 
சேனைகளின்‌ கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌: 
இவ்விடத்திலே சமாதானத்தைக்‌ 
கட்பளையிடுலேன்‌ என்று சேனைகளின்‌ 
கர்த்தர்‌ உரைக்கிறார்‌ என்று சொல்‌ என்றார்‌” 
(ஆகாய்‌ 2:9). 


“எழுத்துக்களினால்‌ தப்பட்டுக்‌ 
கற்களில்‌ பதிந்திருந்த மரணத்துக 'துவான 
க்‌ மோசேயினுடைய 


உண்டான 


பார்க்கக்கூடாதிருந்தார்களே. 
பழன ந 
மந்தி யிருந்தால்‌, 

ஊழியம்‌ 


எவ்வளவு, 
மகிமையுள்ளதாயிருக்கும்‌?" (கொரி, நல, 


ட்சி்கப்படுகிறவர்கள்‌ கர்த்தருடைய 
யன்‌ 


திரளான எண்ணிக்கை। 
கூடிவருவார்கள்‌. விசுவாசிகள்‌ பை 
சபைக்கு... நதியைப்போல வந்துகொண்டே 
யிருப்பார்கள்‌. அவர்கள்‌ எல்லா 
திசைகளிலுமிருந்தும்‌ வருவார்கள்‌. சுவிசேஷ 
காலத்தில்‌, பல தேசத்தார்‌, கர்த்தருடைய 
சபைக்கு வருவார்கள்‌. கர்த்தருடைய 
ஊழியக்காரர்கள்‌ எல்லா தேசங்களுக்கும்‌. 
புறப்பட்டுப்போவார்கள்‌. அவர்கள்‌ எல்லா 
ஜாதியார்‌ மத்தியிலும்‌, எல்லா பாஷைக்காரர்‌ 
மத்தியிலும்‌ கர்த்தருடைய சுவிசேஷத்தைப்‌ 
பிரசங்கிப்பார்கள்‌. அவர்களுடைய 
ஊழியப்பிரயாசம்‌ வீணாய்ப்போகாது. 


திரளான ஜாதிகள்‌ புறப்பட்டு வந்து: 
நாம்‌ கர்த்தரின்‌ பர்வதத்துக்கும்‌, யாக்கோபின்‌ 
தேவனுடைய ஆலயத்துக்கும்‌ போவோம்‌. 
வாருங்கள்‌; அவர்‌ தமது வழிகளை நமக்குப்‌ 
போதிப்பார்‌, நாம்‌ அவர்‌ பாதைகளில்‌. 
நடப்போம்‌ என்பார்கள்‌ (மீகா 4:2). 


வார்த்தைகளுக்கு செவிகொடுத்து. அதற்கு 
கீழ்ப்படிந்து நடக்கவேண்டும்‌. விசுவாசிகள்‌ 
கர்த்தரை சார்ந்து. அவரை விசுவாசித்து 
ஜீவிக்கவேண்டும்‌. 


மீகா - விரிவுரை 
MICAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கட்டியெழுப்பப்படுகிறது. திரளான ஜனங்கள்‌ 
கர்த்தருடைய சபைக்கு வந்து சேருவார்கள்‌. 


வசனம்‌ என்பது 


கர்த்தரின்‌ 
ஸ்துவின்‌ சுவிசேஷத்தைக்‌ 


இயேசுகிறிஸ்துவின்‌ 
குறிக்கிறது. கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து 
தம்முடைய சுவிசேஷ வாக்கியங்களை 
பிரசங்கித்தார்‌. அது “முதலாவது கர்த்தர்‌ 
மூலமாய்‌ அறிவிக்கப்பட்டு, பின்பு அவரிடத்தில்‌ 
கேட்டவர்களாலே நமக்கு 
உறுதியாக்கப்பட்டது" (எபி 2:3). 


இயேசுகிறிஸ்துவின்‌ 
விசுவாசத்தின்‌. பிரமாணமாகும்‌ 
ஏற்பாட்டுக்காலத்து விசுவாசிகளாகிய நாம்‌ 
கிறிஸ்துவின்‌ பிரமாணத்திற்கு கீழ்ப்படிந்து 
ஜீவிக்கவேண்டும்‌. கிறிஸ்துவின்‌ பிரமாணம்‌ 
எருசலேமிலிருந்து வெளிப்படுகிறது. இது 
சீயோனிலிருந்து வெளிப்படுகிறது. 
சீயோனிலிருந்து வேதமும்‌, எருசலேமிலிருந்து, 
வசனமும்‌ வெளிப்படும்‌. 


ஈட்டுக்கும்‌,, 
எற்படும்‌ நெருங்கிய தொடர்பு உண்டு 
கிறிஸ்துவின்‌ சுவிசேஷத்திற்கும்‌, பழைய 
ஏற்பாட்டில்‌ ஈழுதபடட்டிுக்கிற 
பிரமாணத்திற்கும்‌ முரண்பாடு எதுவுமில்‌; 
கிறிஸ்துவின்‌ சுவிசேஷம்‌ பழைய எற்பட்டு 
பிரமாணத்தை விவரிக்கிறது. பழைய ஏற்பாடு 
என்னும்‌ வேரிலிருந்து, புதிய ஏற்பாடு என்னும்‌ 
கிளை முளைத்தெழும்பியிருக்கிறது. 


கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து 
எருசலேமிலே தம்முடைய சுவிசேஷத்தைப்‌ 
பிரசங்கித்தார்‌. அங்கே அநேக அற்புதங்களை 
நடப்பித்தார்‌. கிறிஸ்துவானவர்‌ எருசலேமிலே. 
மரித்தார்‌, அடக்கம்பண்ணப்பட்டார்‌, 
உமிர்த்தெழுந்தார்‌, பரமேறினார்‌. எருசலேமிலே 
பரிசுத்த ஆவியானவர்‌ ஊற்றப்பட்டார்‌. 
பாலத்திற்கு மனந்திரும்பவேண்டுமென்று, 
எல்லா ஜாதியாருக்கும்‌ பிரசங்கிக்கிறவர்கள்‌, 
தங்களுடைய ஊழியத்தை முதலாவதாக 
எருசலேமிலே ஆரம்பிக்கவேண்டும்‌. 
எருசலேமிலிருந்து கர்த்தரின்‌ வசனம்‌ 
வெளிப்படும்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


கிறிஸ்துவானவர்‌ தம்முடைய 
வார்த்தைகளை அற்புதங்களினாலும்‌, 
அடையாளங்களினாலும்‌ உறுதிபண்ணுகிறார்‌. 
இபேசுகிறிஸ்துலின்‌ 
பிரசங்கம்பண்ணப்படும்போது. 


வல்லமையும்‌ வெளிப்படுகிறது. கிறிஸ்துவானவர்‌. 
திரளான ஜனங்களை நியாயந்தீர்க்கிறார்‌. 
அவர்‌ தூரத்திலுள்ள பலத்த ஜாதிகளை 
கடிந்துகொள்கிறார்‌ (மீகா 4:3). 

மேசியாவின்‌ ராஜ்யம்‌ இந்தப்‌ 
பூமியில்‌ ஸ்தாபிக்கப்படும்‌ மனுஷர்‌ 
ஒருவருக்கொருவர்‌ சமாதானமாயிருப்பார்கள்‌. 
ஒருவர்மீது ஒருவர்‌  அன்புகூருவார்கள்‌. 
கிறிஸ்துவின்‌ ராஜ்யம்‌ ஸ்தாபிக்கப்படும்போது, 
பூமியில்‌, மனுஷர்‌ மத்தியிலே, சந்தோஷமும்‌. 
சமாதானமும்‌ நிரம்பியிருக்கும்‌ 


“ஒருவனையும்‌ தூஷியாமலும்‌, சண்டை 
பண்ணாமலும்‌,  பொறுமையுள்ளவர்களாய்‌ 
எல்லா. மனுஷருக்கும்‌  சாந்தகுணத்தைக்‌ 
காண்பிக்கவும்‌ அவர்களுக்கு நினைப்பூட்டு 
ஏனெனில்‌, ற்காலத்திலே நாமும்‌ 
புத்தியீனரும்‌, டியாதவர்களும்‌, வழிதப்‌ 
நடக்கிறவர்களும்‌, பலவித இச்சைகளுக்கும்‌ 
இன்பங்களுக்கும்‌  அடிமைப்பட்டவர்களும்‌,. 
துர்க்குணத்தோடும்‌ பொறாமையோடும்‌. 
ஜீவனப்பண்ணுகிறவர்களும்‌ பகைக்கப்‌ 
படத்தக்கவர்க ஒருவரையொருவர்‌ 
பகைக்கிறவர்களுமாமிருந்தோம்‌'(தீத்து 3:2.3. 

இரட்சிக்கப்படுவதற்கு 
துன்மார்க்கராயும்‌, பாவிகளாயும்‌ 
இருந்தவர்கள்‌, இரட்சிக்கப்பட்ட பின்பு 
நீதிமான்களாகயிருப்பார்கள்‌. பிறருக்கு தீங்கு 
செய்தவர்கள்‌ இனிமேல்‌ நன்மை செய்வார்கள்‌. 
பிறரை காயப்படுத்தியவர்கள்‌, அவர்களுக்கு 
காயம்‌ கட்டுவார்கள்‌. சண்டையை 
விரும்பியவர்கள்‌, சமாதானத்தை 
விரும்புவார்கள்‌. யுத்தப்பிரியராயிருந்தவர்கள்‌, 
சமாதான பிரியராயிருப்பார்கள்‌. 


முன்பு 


எங்கெல்லாம்‌ சுவிசேஷம்‌ மனுஷரை 


சமாதானமும்‌ அன்பும்‌ 

இந்த மாற்றம்‌ பரலோகத்திலிருந்து வரும்‌ 
ஞானத்தினால்‌ உண்டாகிறது. தேசங்களில்‌ 
சுவிசேஷம்‌ பிரசங்கிக்கப்படும்போது. 


மீகா - விரிவுரை 
MICAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அந்த தேசத்தார்‌ மற்ற தேசங்கள்மீது யுத்தம்‌ 
பண்ணாமல்‌, அமைதியை விரும்புவார்கள்‌. 
சுவிசேஷத்தின்‌ விளைவினால்‌ உலகம்‌ 


முழுவதும்‌ சமாதானம்‌ இருக்கும்‌. 


மேசியாவின்‌ ராஜ்யம்‌ ஸ்தாபிக்கப்படும்‌ 
போது, மனுஷர்கள்‌ தங்கள்‌ பட்டயங்களை 
மண்வெட்டிகளாகவும்‌, தங்கள்‌ ஈட்டிகளை 
அறிவாள்களாகவும்‌ அடிப்பார்கள்‌: ஒரு 
ஜாதிக்கு விரோதமாய்‌ மறுஜாதி பட்டயம்‌. 
எடுப்பதில்லை; இனி அவர்கள்‌ யுத்தத்தைக்‌ 
கற்பதுமில்லை (மீகா 4:3). 


னங்கள்‌ யுத்தஆயுதங்களைப்‌ 


த்தமாட்டார்கள்‌. யுத்தத்திலே 
பயன்படுத்தப்படும்‌ 
விவசாயக்கருவிகளாக 
கிறிஸ்துவின்‌ 


யுத்தஆயுதங்களை, 
மாற்றுவார்கள்‌. 
ராஜ்யத்திலே, அவனவன்‌ 
திராட்சச்செடியின்‌ ம்‌ 
இல்லாமல்‌ 


உட்காருவான்‌ 


ராஜ்யத்தில்‌ 
திராட்சச்செடியின்‌ 


அவர்களை ஒருவரும்‌ 
துன்பப்படுத்தமாட்டார்கள்‌. அவர்களுக்கு 
விரோதமாக யாரும்‌ கேடு 
செய்யவுமாட்டார்கள்‌. மேசியாவின்‌ ராஜ்யத்தில்‌ 
ஜனங்கள்‌ விருட்சங்களின்‌ பழங்களை 
அமைதியாகவும்‌, ஆறுதலாகவும்‌ புசித்து, 
திருப்தியடைவார்கள்‌. ஜனங்களை 
பயப்படுத்துவதற்கு ஒருவரும்‌ 
இருக்கமாட்டார்கள்‌. இதனால்‌ ஜனங்களும்‌ 
பயப்படாமலிருப்பார்கள்‌. “சேனைகளுடைய 
கர்த்தரின்‌ வாய்‌ இதைச்‌ சொல்லிற்று” 
(மீகா 4:4) என்று மீகா சொல்லுகிறார்‌. 
சபைகள்‌ விசுவாசத்தில்‌ வளர்ச்சி 
பெறும்‌. சபையில்‌ ஆவிக்குரிய ஆராதனைகள்‌ 
ஒழுங்காய்‌ நடைபெறும்‌. தேசத்தில்‌ 
'சமாதானமிருப்பதினால்‌, ஜனங்களெல்லோரும்‌ 
கர்த்தரை விசுவாசித்து நன்மை செய்வார்கள்‌. 
அவர்கள்‌ கர்த்தரை சார்ந்து ஜீவிப்பார்கள்‌. 
சகல ஜனங்களும்‌, தங்களுடைய 
தேவனுடைய நாமத்தை பற்றிக்கொண்டு 
நடப்பார்கள்‌. “நாங்களும்‌ எங்கள்‌ தேவனாகிய 
கர்த்தருடைய நாமத்தைப்பற்றிக்கொண்டு 
என்றென்றைக்குமுள்ள சதாகாலங்களிலும்‌ 
நடப்போம்‌” (மீகா 4:5) என்று விசுவாசிகள்‌ 


சந்தோஷமாய்ச்‌ சொல்லுவார்கள்‌. 





ழ்‌ யன 
யாய 


இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ கர்த்தருக்கு 
விரோதமாகப்‌ பாவம்‌ செய்தபோது. கர்த்தர்‌ 
அவர்கள்மீது கோபங்கொண்டார்‌. அவர்களை 
நியாயந்தீர்தது. அந்நிய தேசத்தார்‌ மத்தியிலே 
சிதறிப்போகப்பண்ணினார்‌. கர்த்தருடைய 
ஜனத்திற்கு, அவர்களுடைய பாவங்களினால்‌, 
வேதனைகளும்‌, நெருக்கங்களும்‌, 
உபத்திரவங்களும்‌ உண்டாயிற்று. 

கர்த்தர்‌ தம்முடைய கோபத்தினால்‌ 
இஸ்ரவேல்‌ வம்சத்தாரைத்‌ தண்டித்தாலும்‌, 
தம்முடைய கிருபைகளையும்‌ இரக்கங்களையும்‌ 
அவர்களுக்கு காண்பிக்கிறார்‌. அந்நிய 
தேசங்களுக்கு சிதறிப்போனவர்களை 
கூட்டிச்சேர்க்கிறார்‌. அந்நிய தேசத்து 
சிறையிருப்புக்குப்போனவர்களை விடுவித்து. 
அவர்களுடைய சொந்த தேசத்திற்கு 
மறுபடியும்‌ அழைத்து வந்து, அங்கே 
அவர்களை குடியேற்றுகிறார்‌. 


பழைய ஏற்பாட்டின்‌ 
கர்த்தருடைய இஸ்ரவேல்‌ 

மிகவும்‌ தாழ்வான நிலமையிலிருந்தார்கள்‌. 
அவர்களுக்கு போதுமான உதவிகள்‌ 
கிடைக்கவில்லை. இஸ்ரவேல்‌ 
ஆதரவுகளும்‌ உதவிகளும்‌ 

மிகுந்த துன்பங்களையும்‌ ல்‌ 
அனுபவித்தார்கள்‌. 

பாவங்களும்‌ 

அவர்களுடைய வேதனைகளுக்கு காரணம்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரரில்‌. 
அதிகாரத்திலிருந்தவர்களும்‌, ஆளுகை 
செய்தவர்களும்‌ சாதாரண ஜனங்களை 
ஒடுக்கினார்கள்‌. தரித்திரர்‌, திக்கற்றவர்‌. 
விதவைகள்‌ ஆகியோர்களின்‌ வழக்குகள்‌ 
நீதியாக விசாரிக்கப்படவில்லை. அவர்களுக்கு 
நியாயமான தீர்ப்பு சொல்லப்படவில்லை. 
ஒடுக்கப்பட்டவர்களின்‌ பெருமூச்சு 
கர்த்தருடைய செவிகளில்‌ எட்டிற்று. 
தம்முடைய ஜனத்தை ஒடுக்கிறவர்களை: 
கர்த்தர்‌ உபத்திரவங்களுக்கு. 
ஒப்புக்கொடுத்தார்‌ 
ஒடுக்கப்பட்டவர்கள்‌ மந்தையிலுள்ள 
நசலான ஆடுகளைப்போலவும்‌, சிதறிப்போன 
ஆடுகளைப்போலவும்‌, பதறிப்போன. 
ஆடுகளைப்போலவும்‌ இருக்கிறார்கள்‌. 


மீகா - விரிவுரை 
MICAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


காணாமற்போனதைத்தேடி, 
திரும்பக்கொண்டுவந்து, 


பெலழுமுள்ளவைகளை. 
அழிப்பேன்‌" (எசே 3416). 


என்‌ ஜனங்கள்‌ 
ஆடுகள்‌, அவர்களுடைய மேய்ப்பர்கள்‌ 
அவர்களைச்‌ சிதறப்பண்ணி, பர்வதங்களில்‌ 
அலையலிட்டார்கள்‌: ஒரு மலையிலிருந்து, 
மறுமலைக்குப்‌ போனார்கள்‌; தங்கள்‌ 

மறந்துவிட்டார்கள்‌” 


காணாமற்போன 


கடைசியில்‌ பாபிலோன்‌. வக்‌! i 
நேபுகாத்நேச்சார்‌ அதின்‌ எலும்புகளை 
முறித்தான்‌" (எரே 5097) 


துயரப்படுகிறவர்கள்‌ ஆறு 
தலடைவார்கள்‌. அவர்களுடைய 
வேதனைகளெல்லாம்‌. நீங்கிப்போகும்‌ 
காணாமற்போனவர்கள்‌ கண்டு 
பிடிக்கப்படுவார்கள்‌. அவர்களுக்கு ஆறுதல்‌ 
உண்டாகும்‌. “அதற்கு அவர்‌: காணாமற்போன 
ஆடுகளாகிய இஸ்ரவேல்‌ வீட்டாரிடத்திற்கு. 
அனுப்பட்டேனேயன்றி. மற்றபடியல்லவென்றார்‌'' 
(மத்‌ 15:24). 


இஸ்ரவேல்‌ வீட்டார்‌ 
ஆடுகளைப்போல இருக்கிறார்கள்‌. 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து அவர்கள்‌ 
மத்தியிலே தம்முடைய அப்போஸ்தலர்களை 
அனுப்புகிறார்‌. “காணாமற்போன ஆடுகளாகிய 
இஸ்ரவேல்‌ வீட்டாரிடத்திற்குப்‌ போங்கள்‌" (மத்‌ 

10:6) என்று இயேசு சொல்லுகிறார்‌. 
கர்த்தர்‌ யூதர்கள்‌ மத்தியிலிருந்து 
மீதியானவர்களைக்‌ கூட்டிச்‌ 
கர்த்தர்‌ சொல்லுகிறது. 
அந்நாளிலே நான்‌ 
சேர்த்து, 


காணாமற்போன 


தமக்கு 
சேர்க்கிறார்‌. 
என்னவென்றால்‌: 
நொண்டியானவளைச்‌ 
தள்ளுண்டவளையும்‌ 
அனுபவித்தவளையும்‌ 


ங்கு 
கூட்டிக்கொண்டு, 
நொண்டியானவளை மீதியான ஜனமாகவும்‌, 


தூரமாய்ப்தள்ளுண்டுபோனவளைப்‌ பலத்த 
ஜாதியாகவும்‌ வைப்பேன்‌: அவர்கள்பேரில்‌ 
கர்த்தர்‌ சீயோன்‌ பர்வதத்திலே இதுமுதல்‌ 
என்றென்றைக்கும்‌ ராஜாவாயிருப்பார்‌" 
(மீகா 4:67) என்று சொல்லுகிறார்‌. 





ழ்‌ யனா 
யாய 


கர்த்தர்‌ 
ஜனங்களிடத்திலிருந்து, 
எழுப்புவார்‌. சுவிசேஷ 
ஜாதியாயிருக்கும்‌. அது பெரிய 
தேசமாயிருக்கும்‌. கர்த்தருடைய சபையை 
பாதாளத்தின்‌ வாசல்கள்‌ மேற்கொள்வதில்லை. 
கிறிஸ்துவானவரே தம்முடைய ராஜ்யத்திற்கு, 
என்றென்றைக்கும்‌ ராஜாவாயிருப்பார்‌ 


புறஜாதி 
பெரிய தேசத்தை 
பலத்த. 


சீயோன்‌ குமாரத்தியே 
மீகா 48-18 


மீகா 48. மந்தையின்‌ தூருக்கமே, 
குமாரத்தியின்‌ அரணே, 
ஆளுகை உன்னிடத்தில்‌ 
ராஜரிகம்‌ எருசலேம்‌ 


குமாரத்தியினிடத்தில்‌ வரும்‌. 


மீகா 4:9. இப்போதும்‌ நீ சத்தமிட்டுக்‌ 
கதறுவானேன்‌? 

உன்னிடத்தில்‌ 

உன்‌ 

அழித்துபோனார்கனோ? பிரசவிக்கிற 
ஸ்திரீக்கு ஒத்த வேதனை உனக்கு 
உண்டாகும்‌. 


மீகா 400, சீயோன்‌ குமாரத்தியே, 
பிரசவ ஸ்திரீயைப்போல. 
அம்பாயப்பட்டு வேதனைப்படு; நீ 
இப்போது நகரத்திலிருந்து. 
புறப்பட்டு, வெளிகளில்‌ தங்கி, 
பாபிலோன்‌ வரைக்கும்‌ போவாய்‌, 
அங்கே விடுவிக்கப்படுவாய்‌; அங்கே. 
கர்த்தர்‌ உன்னை உன்‌ சத்துருக்களின்‌ 
கைக்கு நீங்கலாக்கி மீட்பார்‌. 

மீகா 4:11. சீயோன்‌ தீட்டுப்படுவானாக, 
எங்கள்‌ கண்‌ அவனைக்‌ காண்பதாக 
என்று சொல்லி, அநேக 
ஜாதியார்‌ உணக்கு விரோதமாகக்‌ 
கூடியிருக்கிறார்கள்‌.. 


மீகா 442 
கர்த்தருடைய 
அறியாமலும்‌, 
யோசனையை உணராமலும்‌ 
இருக்கிறார்கள்‌; அவர்‌ 
அரிக்கட்டுகனைப்‌ போல அவர்களைக்‌ 
கனத்திலே சேர்ப்பார்‌. 


ஆனாலும்‌ அவர்கள்‌ 
நினைவுகளை 
அவருடைய 


மீகா - விரிவுரை 
MICAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மீகா 4:18. சீயோன்‌ குமாரத்தியே, நீ 
எழுத்து போரடி; நான்‌ உன்‌ 
கொம்புகளை இரும்பும்‌, உன்‌ 
குனம்புகளை வெண்கலமுமாக்குவேன்‌; 
தீ அநேக ஜனங்களை 
தொறுக்கிப்போடுவாய்‌, அவர்கள்‌ 


ஆண்டவராயிருக்கிறவருக்கென்றும்‌ 
தியமிப்பாய்‌.. 


தீர்க்கதரிசி சீயோனைக்‌ 

எருசலேமைக்‌ குறித்தும்‌ 

வார்த்தைகளைச்‌ 

சொல்லுகிறார்‌. “மந்தையின்‌ துருக்கமே, 

சீயோன்‌ குமாரத்தியின்‌ அரணே” (மீகா 4:8). 

என்னும்‌ வார்த்தைகளைப்‌ பயன்படுத்தி மீகா 

சீயோனையும்‌ எருசலேமையும்‌ பற்றிச்‌ 

சொல்லுகிறார்‌. “சீயோன்‌ குமாரத்தியின்‌ 

அரணே" என்னும்‌ வாக்கியம்‌ மூலஎபிரெய 

பாஷையில்‌ “ஏதேரின்‌ அரணே" என்று 
ஸகல 


இரக்கி 


கிறிஸ்துவானவர்‌  பெத்லகேமிலே. 
பிறந்தபோது, மேய்ப்பர்கள்‌ மந்தைகளை 
மேய்த்துக்கொண்டிருந்தார்கள்‌. 
தேவதூதர்கள்‌ வந்து 

அவர்களுக்கு கிறிஸ்துவினுடைய 
நற்செய்தியை அறிவித்தார்கள்‌. 
மேய்ப்பர்கள்‌ தங்கள்‌ மந்தைகளை மேய்த்த 
இடம்‌ “ஏதேரின்‌ பள்ளத்தாக்கு” என்று 
வேதபண்டிதர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. மீகா 
"சீயோன்‌ குமாரத்திமின்‌ அரணே” என்று 
சொல்லுவது,  பெத்லகேமைக்‌ குறிக்கும்‌ 
என்றும்‌ வியாக்கியானம்‌ சொல்லப்படுகிறது. 


எருசலேம்‌ நகரத்திலே ஆட்டுவாசல்‌ 
என்னும்‌ பெயரில்‌ ஒரு வாசல்‌ இருக்கிறது. 
'சீயோன்‌ குமாரத்திமின்‌ அரணே" என்பது 
ஆட்டுவாசலைக்‌ குறிக்கும்‌ என்றும்‌ ஒரு 
விளக்கம்‌ உள்ளது. 





ழ்‌ நயனா 
யாய 


“கோடியின்‌ மேல்வீட்டுக்கும்‌ 
ஆட்டுவாசலுக்கும்‌ நடுவே இருக்கிறதைத்‌ 
தட்டாரும்‌ மளிகைக்காரரும்‌ பழுதுபார்த்துக்‌ 
கட்டினார்கள்‌" (நெகே 3:32). 


கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து, 
எருசலேமுக்குள்‌ வெற்றி பவனி வந்தபோது, 
அவர்‌ ஆட்டுவாசல்‌ வழியாக பிரவேசித்தார்‌ 
என்று வேதபண்டிதர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. 
“சீயோன்‌ குமாரத்தியின்‌ 

என்னும்‌ வாக்கியம்‌ 

குறிக்கும்‌. சீயோன்‌ தாவீதின்‌ துருக்கமாயும்‌, 
அரணாயும்‌ இருக்கிறது. 


ஆலிக்குரிய எருசலேமே 
சணயாகிருக்கிறது. இதுவே 
விக்குரிய 


கூட்டிச்சேர்க்கப்படும்‌. எல்லா ஆடுகளும்‌ ஒரே 
மேய்ப்ரின்‌ கீழ்‌ பாதுகாப்பாமிருக்கும்‌. 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்துவே அந்த ஒரே 
மேய்ப்பராகுமிருக்கிறார்‌ 


டல்‌ 
ண்ட்‌. 


ப. “முந்தின 
வரும்‌, ராஜரீகம்‌ 
குமாரத்திமினிடந்தல வரும்‌ 


(மீகா 4:8) 


என்று மீகா சொல்லுகிறார்‌. எருசலேம்‌ 
ஜனங்கள்‌ த்‌ 


அந்நிய 
சிறையிருப்புக்குப்போனபோது, 


சமமானதாகயிருக்கும்‌. ராஜரீகம்‌ எருசலேம்‌. 
குமாரத்தியினிடத்தில்‌ வரும்‌. அவர்கள்‌ 
சிறையிருப்பிலிருந்து திருப்பி வந்து, தங்கள்‌ 
தேசத்தில்‌ குடியேறி, தங்கள்‌ தேசத்தை 
மறுபடியுமாய்‌ ஆளுகை செய்வார்கள்‌. 

இங்கு சொல்லுகிற 
செருபாபேலின்‌ காலத்தில்‌ 


மீகா 
தீர்க்கதரிசனம்‌. 


பிதாவாகிய தேவன்‌, நம்முடைய 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்துவுக்கு, தாவீதின்‌ 
சிங்காசனத்தைக்‌ கொடுப்பார்‌. அப்போது 


இந்த தீர்க்கதரிசனம்‌ நிறைவேறும்‌. 


மீகா - விரிவுரை 
MICAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இதோ, நீ கர்ப்பவதியாகி 


குமாரனைப்‌ பெறுவாய்‌, 


உன்னதமானவருடைய 

ர்‌: கர்த்தராகிய 
தேவன்‌ அவருடைய பிதாவாகிய தாவீதின்‌ 
சிங்காசனத்தை அவருக்குக்‌ கொடுப்பார்‌” 
(லூக்‌ 1:3132). 


சீயோன்‌ குமாரத்தியினிடத்தில்‌ 
முந்தின ஆளுகை வரும்‌. ராஜரீகம்‌ 
எருசலேம்‌ குமாரத்தியினிடத்தில்‌ வரும்‌ என்று, 
மீகா சொல்லுகிறார்‌. இந்த சத்தியத்தை 
விவரிப்பதற்கு, மீகா எருசலேமுக்கு வரப்‌ 
போகும்‌ வேதனைகளை தீர்க்கதரிசனமாய்ச்‌ 
ள்‌ எருசலேமுக்கு வேதனைகள்‌ 
ஆனாலும்‌ கர்த்தருடைய 
தருபையினால்‌ எருசலேமுக்கு 
ராப்‌ விடுதலை உண்டாகும்‌. 
ருசலேமுக்கு கர்த்தர்‌ 
“தசர்வாதத்திற்கு இது 
அடையாளமாயிருக்கிறது. 


வனுடைய ட்ட; 
ிகான்ககம்‌. அவருடைய. சத்தத்தின்‌ 
பிரகாரமாகவும்‌ எருசலேமுக்கு வேதனை 
உண்டாயிற்று, எருசலேம்‌ சத்தமிட்டு 
கதறுகிறாள்‌. அவளிடத்தில்‌ ராஜாவானவர்‌ 
இல்லை.  எருசலேமிலே இதற்கு முன்பு நல்ல 
ராஜாக்கள்‌ இருந்தார்கள்‌. 
நகரத்திலே ஒரு ராஜாகூட 
எருசலேம்‌ ராஜாவின்‌. 
மேன்மையையும்‌ இழந்து, 
கதறுகிறது. 


சத்தமிட்டு 


தாவீது, சாலொமோன்‌ ஆகியோருடைய 
ஆட்சிக்காலத்தில்‌, சமஸ்த இஸ்ரவேல்‌ 
தேசம்‌, மற்ற தேசங்களை தங்களுடைய 
கட்டுப்பாட்டிற்குள்‌ வைத்து ஆளுகை 
செய்தது. இப்போதோ மற்ற தேசத்தார்‌ 
இஸ்ரவேல்‌. தேசத்தை ஆளுகை 
செய்கிறார்கள்‌. யூதாவின்‌ மனுஷரும்‌, 
எருசலேமின்‌ குடிகளும்‌ அந்நிய தேசத்திலே 
சிறையிருப்பிலிருக்கிறார்கள்‌. 





ழ்‌ நள 
யாய 


கூடாரம்‌ 
யாத்‌ 86:14-84 


யாத்‌ 98:14.  வாசஸ்தலத்தின்மேல்‌ 
கூடாரமாகப்‌ போடும்படி. 
ஆட்டுமயிரினால்‌ நெய்த பதினொரு 
மூடுதிரைகளையும்‌ பண்ணினான்‌. 


மூடுதிரைகளும்‌ ஒரே அளவாயிருந்தது.. 


யாத்‌ 86:16. ஐந்து மூடுதிரைகளை 
ஒன்றாகவும்‌, மற்ற ஆறு மூடுதிரைகனை 
ஒன்றாகவும்‌ இணைத்து, 


யாத்‌ 96:17. இணைக்கப்பட்ட ஒரு 
மூடு திரையின்‌: ஓரத்தில்‌ ஒம்பது 
காதுகளையும்‌, இணைக்கப்பட்ட மற்ற 
மூடு திரையின்‌ ஓரத்தில்‌ ஒம்பது 
காதுகளையும்‌ உண்டாக்கி, 


யாத்‌ 36:18. கூடாரத்தை ஒன்றாய்‌ 
இணைத்துவிட ஒம்பது வெண்கலக்‌ 
கொக்கிகளையும்‌ உண்டாக்கினான்‌. 
யாத்‌ 36:19. சிவப்புத்தீர்த்த 
ஆட்டுக்கடாத்தோலினால்‌ 
கூடாரத்துக்கு. ஒரு முடியையும்‌ 
அதின்மேல்‌ போடத்‌ தக௬ுத்தோலினால்‌ 
ஒரு மூடியையும்‌ உண்டுபண்ணினான்‌.. 


யாத்‌ 96:20. வாசஸ்தலத்துக்கு. 
திமிர்த்துதிற்கும்‌ பலகைகனையும்‌ 
சித்திம்‌ மரத்தால்‌ செய்தான்‌. 


யாத்‌ 36:21. ஒவ்வொரு பலகையும்‌ 
பத்துமுழதீனமும்‌ ஒன்றரை முடி 
அகலமுமாயிருந்தது. 


யாத்‌ 86:22. ஒவ்வொரு பலகைக்கும்‌. 
ஒன்றுக்கொன்று ௪மதூரமான இரண்டு 
கழுந்துகள்‌ இருத்தது; வாசஸ்தலத்தின்‌ 
பலகைகளுக்கெல்லாம்‌ இப்படியே 
செய்தான்‌. 


யாத்‌ 38:28. வாசஸ்தலத்திற்காகச்‌ 
செய்யப்பட்ட பலகைகளில்‌ தெற்கே 
தென்திசைக்கு இருபது பலகைகளை 
உண்டாக்கி, 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யாத்‌ 8624. அந்த இருபது 
ஙலகைகளின்‌ கீழே வைக்கும்‌ நாற்பது 
வெள்ளிப்‌: பாதங்களையும்‌ 
உண்டுபண்ணினான்‌; ஒரு பலகையின்‌ 
கீழ்‌ அதின்‌ இரண்டு கழுத்துகளுக்கும்‌ 
இரண்டு பாதங்களையும்‌, மற்றப்‌ 
பலகையின்கீழ்‌ அதின்‌ இரண்டு 
கழுத்துகளுக்கும்‌ இரண்டு. 
பாதங்களையும்‌ பண்ணிவைத்து; 


யாத்‌ 36:25. வாசஸ்தலத்தின்‌' 
மறுபக்கமாகிய வடபுறத்தில்‌ இருபது 
பலகைகளையும்‌, அவைகளுக்கு நாற்பது 
வெள்விப்‌ பாதங்களையும்‌ செய்தான்‌. 


யாத்‌ 36:28, ஒரு பலகையின்கீழ்‌ 
இரண்டு. பாதங்களும்‌, மற்றப்‌ 
பலகையின்கீழ்‌ இரண்டு பாதங்களும்‌ 
செய்தான்‌. 


யாத்‌ 96:27. வாசஸ்தலத்தின்‌' 
மேல்புறத்திற்கு ஆறு பலகைகளையும்‌, 


யாத்‌ 36:28, வாசஸ்தலத்தின்‌ 


இருபக்கங்கனிலுன்ன மூலைகளுக்கு 
இரண்டு பலகைகளையும்‌ செய்தான்‌. 


யாத்‌ 38:29. அவைகள்‌ கீழே 
இசைக்கப்பட்டிருந்தது, மேலேயும்‌ ஒரு 
வனையத்தினால்‌ 
இசைக்கப்பட்டிருந்தது; இரண்டு 
மூலைகளிலுமுன்ன அவ்விரண்டிற்கும்‌ 
அப்படியே செய்தான்‌. 


யாத்‌ 36:30. 
பலகைகளும்‌, 

ஒவ்வொரு. 

இரண்டிரண்டு பாதங்களாகப்‌ பதினாறு 
வெள்ளிப்பாதங்களும்‌ இருந்தது. 


யாத்‌ 881. சீத்திம்‌ மரத்தால்‌ 
வாசஸ்தலத்தின்‌ ஒரு பக்கத்துப்‌ 
பலகைகளுக்கு. ந்து 
தாழ்ப்பான்களையும்‌, 
யாத்‌ 36:32. 
மீறுபக்கத்துப்‌ 
தாழ்ப்பான்களையும்‌, 
மேல்புறமான பின்பக்கத்தூப்‌ 
பலகைகளுக்கு. ஓத்து 
தாழ்ப்பான்களையும்‌ பண்ணினான்‌. 


வாசஸ்தலத்தின்‌ 
பலகைகளுக்கு ஐந்து 
வாசஸ்தலத்தின்‌: 





ழ்‌ நயனா 
யாய 


எருசலேமின்‌. 
அழிந்துபோனார்கள்‌. 
பிரசவிக்கிற ஸ்திரீக்கு ஒத்த 
உண்டாயிற்று (மீகா 439) 
குடிகள்‌ பாபிலோன்‌ 
சிறையிருப்புக்குப்போனார்கள்‌. 
எருசலேம்‌ நகரத்திலிருந்து 
போனார்கள்‌. நகரத்தில்‌ தங்கள்‌ 
சுகுமாய்த்‌ தங்கவேண்டியவர்கள்‌ வெளியில்‌ 
தங்கினார்கள்‌. அவர்களுக்கு எல்லா 
வேதனைகளும்‌, வருத்தங்களும்‌, 
உபத்திரவங்களும்‌ உண்டாயிற்று. யூதாவின்‌: 
மனுஷரும்‌, எருசலேமின்‌. குடிகளும்‌ 
பாபிலோன்‌ வரைக்கும்‌ போனார்கள்‌. 


ருசலேமின்‌ குடிகள்‌ பாபிலோன்‌ 
தேசத்து சி சிறையிருப்பில்‌ எழுபது வருஷங்கள்‌ 
வேதனைகளை அனுபவித்தார்கள்‌. 
துன்பங்களையும்‌, அற்த்தாங்கண்வம்‌ 
அனுபவித்தார்கள்‌. பிரசவ ஸ்திரீயைப்போல. 
அம்பாயப்பட்டு வேதனைப்பட்டார்கள்‌. 
பிள்ளை பெறும்‌ காலத்திற்காக ஏக்கத்தோடு 
காத்துக்கொண்டிருந்தார்கள்‌. பிள்ளை 
பெற்றால்‌ வேதனை நீங்கும்‌. பாபிலோன்‌ 
தேசத்து சிறையிருப்பிலிருந்து விடுதலை 
பெற்றால்‌ அவர்களுடைய உபத்திரவம்‌ நீங்கும்‌ 
கர்த்தர்‌ பாபிலோன்‌ தேசத்து, 
சிறையிருப்பிலிருந்து எருசலேமின்‌ குடிகளை 
விடுவிப்பார்‌. அவர்களுடைய சத்துருக்களின்‌ 
கைக்கு நீங்கலாக்கி மீட்பார்‌ (மீகா 4:10). 
எருசலேமின்‌ குடிகள்‌ பாபிலோன்‌ 
சிறையிருப்பிலிருந்து விடுதலை பெற்றாலும்‌, 
அவர்களுடைய பயம்‌ அவர்களைவிட்டு 
நீங்காது. அவர்களுக்கு அந்நிய தேசத்தார்‌ 
மூலமாய்‌ ஆபத்து வரும்‌. 'சீயோன்‌ 
தீட்டுப்படுவாளாக, எங்கள்‌ கண்‌ அவளைக்‌ 
காண்பதாக" என்று சொல்லி, அநேக 
ஜாதியார்‌ எருசலேமுக்கு விரோதமாகக்‌ 
கூடியிருக்கிறார்கள்‌ (மீகா 4:11) 


ஆலோசனைக்காரர்‌ 
எருசலேமுக்கு 
வேதனை 
எருசலேமின்‌ 
தேசத்து 


எஸ்றா நெகேமியா ஆகியோரின்‌ 
காலத்தில்‌ எருசலேமுக்கு அந்நிய தேசத்தார்‌ 
மூலமாய்‌ பிரச்சனைகள்‌ உண்டாயிற்று. 
தேவாலயத்தையும்‌, எருசலேமின்‌ 
கட்டியபோது, அநேக 
வாக்‌ அவர்களுக்கு விரோதமாக 
எழும்பினார்கள்‌. யூதர்களுடைய வேலைகளை 
தடுத்து நிறுத்த முயற்சிபண்ணினார்கள்‌. 
கர்த்தர்‌ எருசலேமுக்கு ஆறுதலான 
வாக்குத்தத்தங்களைக்‌ கொடுக்கிறார்‌. 
(இப்போதும்‌ நீ சத்தமிட்டு கதறுவானேன்‌" 


மீகா - விரிவுரை 
MICAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


(மீகா 45) என்று கர்த்தர்‌ அவர்களை 
அன்பாய்‌ விசாரிக்கிறார்‌. எருசலேமுக்கு 
வந்திருக்கிற வேதனை மரணவேதனையல்ல. 
இது பிள்ளை பெறும்‌ வேதனை. பிரசவம்‌ 
நடைபெறும்‌ காலம்‌ வரையிலும்‌ இந்த 
வேதனையிருக்கும்‌. அதன்பின்பு பிரசவ 
மறைந்துவிடும்‌. பிறந்த 
குழந்தையைப்‌ பார்க்கும்போது, தாய்‌ 
தன்னுடைய வேதனைகளை மறந்துவிட்டு, 
சந்தோஷமாயிருப்பாள்‌. தான்‌ பெற்ற 
பிள்ளையைப்‌ பார்த்து ஆறுதலடைவாள்‌. 


எருசலேமுக்‌ ப்பட்ட 
ிரசவவேதனையே போது 
உண்டாமிருக்கிறது. மேசியா வரும்‌ 
வரையிலும்‌ எருசலேமுக்கு வேதனையிருக்கும்‌. 
இந்தப்‌ பூமியில்‌ மேசியாவின்‌ ராஜ்யம்‌. 
ஸ்தாபிக்கப்பட்ட பின்பு, எருசலேமின்‌ துக்கம்‌ 
சந்தோஷமாய்‌ மாறும்‌. அவர்களுடைய 
வேதனைகள்‌ ஆறுதலாய்‌ மாறும்‌ 


மேசியாவின்‌ ராஜ்யம்‌ ந்தப்‌ பூமியில 

ஸ்தாபிக்கப்படும்‌ லும்‌, எருசலேம்‌ 

விளைநிலம்‌ ன்‌ உழப்படும்‌ 

“ஆகையால்‌ உங்கள்நிமித்தம்‌ சீயோன்‌ 

வயல்வெளியைப்போல உழப்பட்டு, எருசலேம்‌ 
ப்போம்‌ 


எருசலேமுக்கு நியமிக்கப்பட்ட அழிவு வரும்‌. 
ஆவிக்குரிய எருசலேமிலே வேதனையும்‌: 
இருக்காது. துக்கமும்‌ இருக்காது. 
எருசலேமின்‌ துக்ககாலம்‌ முடிந்துபோகும்‌. 
இந்தப்‌ பூமியில்‌ மேசியாவின்‌ ராஜ்யம்‌ 
ஸ்தாபிக்கப்படும்போது, கர்த்தர்‌ 
எருசலேமுக்குச்‌ சொன்ன வாக்குத்தத்தங்க 
ளெல்லாம்‌ நிறைவேறும்‌. எருசலேம்‌ தனக்கு 
சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்களை நினைத்து 
ஆறுதலடையவேண்டும்‌. 


நட்‌ லல மனுஷரும்‌ 
பாபிலோன்‌. 
சிறையிருப்பிிரக்கறார்கள்‌. அங்கே. 
அவர்களுக்கு மிகுந்த துன்பமும்‌, 


வேதனையும்‌ உபத்திரவமும்‌ 

உண்டாயிருக்கிறது. சிறையிருப்பு சீக்கிரத்தில்‌ 

எருசலேமின்‌ 

தேசத்து, 

“பாபிலோன்‌ 

அங்கே 

அங்கே கர்த்தர்‌ 

சத்துருக்களின்‌ கைக்கு 

நீங்கலாக்கி மீட்பார்‌" (மீகா 4:0) என்று மீகா 
சொல்லுகிறார்‌. 


எருசலேமின்‌ 
தேசத்து 





ழ்‌ நள 
யாய 


கோரேசு ராஜாவின்‌ காலத்தில்‌ 


கர்த்தருடைய ஜனம்‌ பாபிலோன்‌ தேசத்து 
சிறையிருப்பிலிருந்து விடுவிக்கப்படுவார்கள்‌. 
கோரேசு 

ஊழியக்காரனாக 


ராஜா 


இது 
அடையாளமாயிருக்கிறது. 


எருசலேமுக்கு விரோதமாக. 
அவர்களுடைய சத்துருக்கள்‌ சதிஆலோசனை 
பண்ணுகிறார்கள்‌. எருசலேமுக்கு தீங்கு 
செய்யவேண்டுமென்று வஞ்சகமாகத்‌ 
'ிட்டமிடுகிறார்கள்‌. சத்துருக்களின்‌ 
சதிஆலோசனைகளெல்லாம்‌ அவமாய்ப்போகும்‌. 


எருசலேமின்‌ சத்துருக்கள்‌ கர்த்தருடைய 
நினைவுகளை மலும்‌, அவருடைய 
யோசனையை உணராமலும்‌ இருக்கிறார்கள்‌; 
கர்த்தர்‌ அவர்களை அரிக்கட்டுகளைப்‌ போல 
களத்திலே சேர்ப்பார்‌ (மீகா 4:12). 


சத்துருக்கள்‌ சீயோனுக்கு விரோதமாக 
வருவது, சத்துுக்களுடைய  அழிவுக்கே 
ஏதுவாயிருக்கும்‌. சீயோன்‌ தன்னுடைய 
சத்துருக்கள்மீது ஜெயம்‌ பெறும்‌. “சீயோன்‌ 
குமாரத்தியே, நீ எழுந்து போடி" (மீகா 
ஈன்று "கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. சர்‌ 
சீயோனின்‌ கொம்புகளை 
அவர்களுடைய 

வெண்கலமுமாக்குவார்‌; 

ஜனங்களை நொறுக்கிப்போடுவார்கள்‌;: 
தாங்கள்‌ தேடிச்‌ சேர்த்ததை அவர்கள்‌ 
கர்த்தருக்கென்றும்‌, அவர்களுடைய 
ஆஸ்தியை பூமிக்கெல்லாம்‌. 
ஆண்டவராயிருக்கிறவருக்கென்றும்‌ 
நியமிப்பார்கள்‌ (மீகா 4:13). 


சீயோன்‌ குமாரத்தி அநேக ஜனங்களை 
புப்்தள்‌ ஏதுவாக, கர்த்தர்‌ 
கபக்‌ த 
கள்‌ அநேகரை மிதிப்பதற்கு ஏதுவாக, 
கர்த்தர்‌ அவர்களுடைய குளம்புகளை 
வெண்கலமாக்குகிறார்‌. அவர்கள்‌ தங்கள்‌ 
சத்தருக்களை நொறுக்கிப்போடுவார்கள்‌. 
தனக்கு விரோதமாக எத்தனை ஜாதிகள்‌ 
வந்தாலும்‌, அவர்கள்‌ அநேக ஜனங்களை 
நொறுக்கிப்போடுவார்கள்‌. 


மீகா - விரிவுரை 
MICAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தருடைய சித்தத்தின்‌ பிரகாரமாக 
பாபிலோன்‌ குமாரத்தி, போரடிக்கும்‌ களமாக 
மாற்றப்படுகிறாள்‌. யாக்கோபு என்னும்‌ 
சிறுபூச்சியோ போரடிக்கும்‌ இயந்திரமாக 
மாற்றப்படுகிறார்கள்‌. 

'யாக்கோபு என்னும்‌ பூச்சியே, 
இஸ்ரவேலின்‌ சிறுகூட்ட பயப்படாதே! 
நான்‌ உனக்குத்‌ 'துணைநிற்கிறேன்‌ என்று 

த்தரும்‌ ன்‌ பரிகத்தருமாகிய 

இதோ, 

உன்னைப்‌ 

பற்களுள்ள 

யந்தரமாக்குகிறேன்‌: நீ மலைகளை மிதித்து, 

நொறுக்கி, ளைப்‌ புதருக்கு 
ஒப்பாக்கிவிடுவாய்‌" (ஏசா 41:14,15). 


கர்த்தருடைய  சர்வவல்லமையினால்‌: 
இந்த மாற்றமுண்டாயிற்று. கர்த்தர்‌ மாறாதவர்‌. 
அதே கர்த்தர்‌ மாற்றுகிறவராகவும்‌ 
இருக்கிறார்‌. 
ன்‌ போரடிப்பின்‌ தானியமே, என்‌ 
களத்தின்‌ கோதுமையே, இஸ்ரவேலின்‌ 
தேவனாகிய சேனைகளின்‌ கர்த்தரால்‌ நான்‌ 
கேள்விப்பட்டதை உங்களுக்கு அறிவித்தேன்‌” 
(ஏசா 21:10). 
சீயோன்‌ அநேக 
நொறுக்கிப்போடுவார்கள்‌. சீயோனுக்கு, 
யுத்தத்திலே ஜெயமுண்டாகும்‌. யுத்தத்தில்‌: 
ச்‌ சேர்த்த கொள்ளைப்பொருட்களை 
புத்திரர்‌ கர்த்தருக்கென்று 
கொள்ளைப்பொருட்களை 
ஆலயத்திற்கு கொண்டு 
அதைக்‌ குர்த்தருக்கென்று, 
பிரதிஷ்டைபண்ணுவார்கள்‌. 


ஜனங்களை 


இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ மீதியானியர்‌ 
மீது யுத்தம்பண்ணி, யுத்தத்திலே அவர்களை 
ஜெயித்து, யுத்தத்தின்‌ கொள்ளைப்‌ 
பொருட்களில்‌ ஒரு பகுதியை கர்த்தருடைய 
ஆசரிப்பு கூடாரத்திற்கு கொண்டு வந்து 
சேர்ப்பார்கள்‌. 


மேலும்‌: யுத்தத்திற்குப்போன 
படைவீரரிடத்தில்‌ கர்த்தருக்காக மனிதரிலும்‌ 
மாடுகளிலும்‌ கழுதைகளிலும்‌ ஆடுகளிலும்‌ 
ஐந்நூற்றிற்கு ஒரு பிராணி வீதமாக 
பகுதி வாங்கி, அவர்களுடைய பாதிப்பங்கில்‌ 
எடுத்து, கர்த்தருக்கு ஏறெடுத்துப்படைக்கும்‌. 
படைப்பாக ஆசாரியனாகிய எலெயாசாருக்குக்‌ 
கொடுக்க வேண்டும்‌" (எண்‌ 31:28,29). 





ழ்‌ நயனா 
யாய 


யோசுவாவின்‌ காலத்தில்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ எரிகோவை ஜெயித்தபோது, 
கொள்ளைப்பொருட்கள்‌ எல்லாவற்றையும்‌: 
கர்த்தருடைய ஆசரிப்புக்கூடாரத்திற்கு. 
கொண்டு வந்து சேர்த்தார்கள்‌. 


Es 

கர்த்தருக்குச்‌ 

அனுப்பின 

ஆட்களை ம்‌ வேசி 

மறைத்துவைத்தபடியால்‌, அவளும்‌ அவளோடே 

வீட்டுக்குள்‌ இருக்கிற அனைவருமாத்திரம்‌ 
உயிரோடிருக்கக்கடவர்கள்‌" (யோசு 627). 


சீயோன்‌ புத்திரர்‌, யுத்தத்திலே தேடி 
சேர்த்ததில்‌ ஒரு பகுதியை மாத்திரமோ 
அல்லது அதை. மொத்தமாகவோ 
கர்த்தருடைய ஆலயத்தில்‌ கொண்டு வந்து, 
சேர்ப்பார்கள்‌. இஸ்ர' ம்‌ 
தங்களுடைய ஆஸ்தியை 
ஆண்டவராயிருக்கிற 
நியமிப்பார்கள்‌. 
சனகெரிப்‌ 
முற்றிக்கையிட்டான்‌. அப்போது அவனுக்கு 
ரவேல்‌ 


உண்டாயிற்று. 
சனகெரிப்பின்‌ 
தளவாடங்களையெல்லாம்‌ 
கொள்ளையிட்டார்கள்‌. அவர்கள்‌ 
சனகெரிப்பின்‌ சேனையில்‌ தேடி சேர்த்ததை 
கர்த்தருக்கென்று நியமித்தார்கள்‌ என்று 
வேதபண்டிதர்களில்‌ சிலர்‌ சொல்லுகிறார்கள்‌. 


மீகா - விரிவுரை 
MICAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மகாபாபிலோன்‌ அழியும்போது, 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ பாபிலோனில்‌ தேடி 
சேர்த்ததை கர்த்தருக்கென்று நியமிப்பார்கள்‌ 
என்றும்‌ வேதபண்டிதர்களில்‌ சிலர்‌ விளக்கம்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 


புதிய 
விசுவாசிகளுக்கு, 
ஆவிக்குரிய ஜெயமுண்டாகும்‌. 
சாத்தானின்‌ அந்தகார 
விரோதமாக த்தம்‌ 
பெறுவார்கள்‌. தாங்கள்‌ பெற்ற ஆவிக்குரிய 
வெற்றியை, விசுவாசிகள்‌, கர்த்தருடைய 
பாதபடியில்‌ சமர்ப்பிப்பார்கள்‌. 

இந்தப்‌ பூமியிலே இயேசுகிறிஸ்துவின்‌ 

ஆரம்பிக்கப்பட்டபோது, 
சிறியதாகமிருந்தது. _ 

அற்பமாயிருந்தது. ஆதித்திரு 
இப்போதுதான்‌ 
சிறுபிள்ளையைப்போலிருந்தது. கர்த்தருடைய 
சபை அழிந்துபோகும்‌ என்று எல்லா 
ஜாதியாரும்‌, தேசத்தாரும்‌ நினைத்தார்கள்‌. 
ஆனால்‌ கர்த்தருடைய சபை அழியவில்லை. 
அது அநேக ஜனங்களை 
நொறுக்கிப்போட்டது. கர்த்தருடைய சபைக்கு 
சாத்தான்மீது வெற்றி உண்டாயிற்று. 


ஏற்பாட்டுக்காலத்தில்‌, 
சத்துருக்கள்மீது, 
அவர்கள்‌ 





i FTN 
TT 


, யூதாதேசத்திற்கு துன்பமும்‌ வேதனையும்‌ 
வரும்‌ என்று மீகா முன்னறிவிக்கிறார்‌ 
(மீகா 3, மேசியாவைப்பற்றியும்‌, 
அவருடைய ராஜ்யத்தைப்பற்றியும்‌ வாக்குத்‌ 
தத்தம்‌. வின்‌ பிறப்பு (மீகா 5:23). 
மேசியாவின்‌ வளர்ச்சி (மீகா 5:4). மேசியா 
சத்துருவை அழித்து, பா்‌ ஜனத்தைப்‌ 
பாதுகாக்கிறார்‌ (மீகா 5:58 


சபையின்‌ வளர்ச்சி. சபையின்‌ மூலமாய்‌ 
இந்த உலகத்திற்கு வரும்‌ ஆசீர்வாதம்‌ 
(மீகா 57). சபையின்‌ சத்துருக்களுக்கு 
அழிவு வரும்‌ (மீகா 58-15) 


பெத்லகேமே மீகா 5:1-6. 


மீகா. 53. சேனைகளையுடைய 
நகரமே, இப்போது தண்டுதண்டாகக்‌ 
கூடிக்கொன்; நமக்கு விரோதமாக. 
முற்றிக்கை போடப்படும்‌; 
இஸ்ரவேலுடைய தியாயாதியதியைக்‌: 
கோலினால்‌ கன்னத்திலே௮டிப்பார்கள்‌. 


மீகா 5:2. எப்பிராத்தா என்னப்பட்ட 
பெத்லகேமே, 

யூதேயாவிலுள்ள ஆயிரங்களுக்குன்னே 
சிறியதாயிருந்தும்‌, இஸ்ரவேலை: 
ஆனப்போகிறவர்‌ உன்னிடத்திலிருந்தூ 
புறப்பட்டு என்னிடத்தில்‌ வருவார்‌; 
அவருடைய புறப்படுதல்‌ அநாதி 
நாட்கனாகிய பூர்வத்தினுடையது.. 


மீகா 5:3. ஆனாலும்‌ பிரசவிக்கிறவன்‌ 
யிரசவிக்கிறமட்டும்‌ அவர்களை ஒப்புக்‌ 
கொடுப்பார்‌; அப்பொழுது அவருடைய 
சுகோதரரில்‌ மீதியானவர்கள்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரரோடுங்கூடத்‌ 


திரும்புவார்கள்‌. 


மீகா - விரிவுரை 
MICAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மீகா 55. அவர்‌ நின்றுகொண்டு, 
கர்த்தருடைய பலத்தோடும்‌ தம்முடைய 
தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தின்‌ 
மகத்துவத்தோடும்‌. மேய்ப்பார்‌; 
ஆகையால்‌ அவர்கள்‌ 
திலைத்திருப்பார்கன்‌; அவர்‌ இணி 
பூமியின்‌ எல்கைகன்‌ பரியத்தமும்‌ 
மகிமைப்படுவார்‌. 


மீகா 5:5. இவரே சமாதான காரணர்‌; 
அசீரியன்‌ நம்முடைய தேசத்திலே 
வரும்போதும்‌, நம்முடைய 
அரண்மனைகளை மிதிக்கும்போதும்‌, 
ஏழு... மேய்ப்பரையும்‌ மனுஷரில்‌ 
எட்டு அதியதிகளையும்‌ அவனுக்கு 
விரோதமாக திறுத்துவேன்‌. 


மீகா 58. 
தேசத்தையும்‌, 
தேசத்தையும்‌, 
வாசல்களுக்கு. 
பட்டயத்திற்கு இரையாக்குவார்கள்‌; 
அசீரியன்‌ நம்முடைய தேசத்தில்‌ 
வரும்போதும்‌, நம்முடைய எல்லைகளை 
மிதிக்கும்போதும்‌ அவனுக்கு நம்மைத்‌ 
தப்புவிப்பார்‌. 


சீயோனுக்கு துன்பமும்‌ வேதனையும்‌ 
வரும்‌. சீயோன்‌ “ தாழததரக்கும்‌. யூதாதேசம்‌ 
பல வருஷங்களுக்கு அந்நிய தேசத்து, 
சிறையிருப்பிலிருக்கும்‌. அவர்கள்‌ 
சிறையிருப்புக்குப்போவதற்கு முன்பாகவே, 
அவர்களுக்கு வேதனைகள்‌ வரும்‌. 
“சேனைகளையுடைய நகரமே, இப்போது 
தண்டுதண்டாகக்‌ கூடிக்கொள்‌" (மீகா 5:1) 
என்று மீகா சொல்லுகிறார்‌. இது 
சீயோனின்‌ சத்துருக்களுக்கு சொல்லப்படும்‌ 
வாக்கியம்‌. தங்களுடைய 
சேனைகளை 'தண்டாக 
கூட்டிக்கொண்டு, எருசலேமுக்கு விரோதமாக 
யுத்தம்பண்ண வரவேண்டும்‌. அவர்கள்‌ 
எருசலேமை முற்றிக்கைப்போடவேண்டும்‌. 


இவர்கள்‌ அசீரியா 

திம்ரோதின்‌ 
அதினுடைய 
உட்புறமாகப்‌ 


சத்துருக்கள்‌ எருசலேமை முற்றிக்கை 
போடுவார்கள்‌ என்று மீகா கர்த்தருடைய 
ஜனத்திற்கு எச்சரிப்பாகச்‌ சொல்லுகிறார்‌. 
நமக்கு விரோதமாக முற்றிக்கை 
போடப்படும்‌" (மீகா 54) என்று மீகா 
சொல்லுகிறார்‌. அசீரியாவின்‌ ராஜாவும்‌, 
பாபிலோன்‌ ராஜாவும்‌ எருசலேமுக்கு 
விரோதமாக முற்றிக்கை போட்டார்கள்‌. 





1 
INTERNATICHAL 

'இஸ்ரவேலுடைய நியாயாதிபதியை 
கோலினால்‌ கன்னத்‌ அடிப்பார்கள்‌” 
(மீகா 5:1) என்று மீகா சொல்லுகிறார்‌. 
அசீரியரும்‌, பாபிலோனியரும்‌ எருசலேமை 
ஜெயிப்பார்கள்‌. இஸ்ரவேலின்‌ ராஜாவே 
அவர்களுக்கு நியாயாதிபதியாயிருக்கிறார்‌. 
ராஜாவுக்கு கீழே ஏராளமான பிரபுக்கள்‌ 
இருக்கிறார்கள்‌. 


“பாபிலோன்‌ ராஜா, இஸ்ரவேலுடைய 
நியாயாதிபதியை கோலினால்‌ கன்னத்தில்‌ 
அடிப்பான்‌" (மீகா 5:7). இந்த வாக்கியத்திற்கு, 
பாபிலோன்‌ ராஜா, இஸ்ரவேலின்‌ ராஜாவை 
சிறைப்பிடிப்பான்‌ என்று பொருள்‌. 

இஸ்ரவேல்‌ தேசத்திலுள்ள 
நியாயாதிபதிகளின்‌ பாவங்களை மீகா 
விரிவாக எடுத்துச்‌ சொன்னார்‌. அவர்களுக்கு 
விரோதமாக வரப்போகும்‌ தேவனுடைய 
நியாயத்தீர்ப்புக்களை அவர்களுக்கு 
எச்சரிப்பாகச்‌ சொன்னார்‌. 


ட்‌ ன்‌ தலைவர்கள்‌ பரிதான; 

நியாயந்தீர்க்கிறார்கள்‌: அதின்‌ த்க்‌ டக 
கூலிக்கு... உபதேசிக்கிறார்கள்‌: அதின்‌ 
தீர்க்கதரிசிகள்‌ பணத்துக்குக்‌ 
குறிசொல்லுகிறார்கள்‌: ஆகிலும்‌ அவர்கள்‌ 
கர்த்தரை சார்ந்துகொண்டு: கர்த்தர்‌ எங்கள்‌ 
நடுவில்‌ இல்லையோ? தீங்கு எங்கள்மேல்‌ 
வராது என்கிறார்கள்‌" (மீகா 3:1). 


இஸ்ரவேலின்‌ நியாயாதிபதிகள்‌ 
பரிதானம்‌ வாங்குகிறார்கள்‌. அவர்கள்‌ 
நீதியைப்‌ புரட்டுகிறார்கள்‌. தங்களுடைய 
அதிகாரத்தை 
துஷ்பிரயோகம்பண்ணுகிறார்கள்‌. கர்த்தர்‌ 
அவர்கள்மீது கோபங்கொண்டு, தம்முடைய 
நீதியினால்‌ அவர்களை நியாயந்தீர்க்கிறார்‌. 


நிலமையிலிருக்கிறார்கள்‌. 


கர்த்தர்மீது நம்பிக்கையாயிருக்கவேண்டும்‌. 
தல்பகுலப்ப காலங்களை கர்த்தருடைய 


கரத்தில்‌ 

தாவீதின்‌ 

மேசியா 

உடன்படிக்கை பண்ணுவார்‌. இந்தப்‌ பூமியில்‌ 
மேசியாவின்‌ ராஜ்யம்‌ ஸ்தாபிக்கப்படும்‌. 
அக்காலத்தில்‌, தாவீதின்‌ குடும்பத்தார்‌. 
தாங்கள்‌ இழந்துபோன மேன்மையை, 
மறுபடியும்‌ பெற்றுக்கொள்வார்கள்‌. 


மீகா - விரிவுரை 
MICAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மீகா 
சொல்லுகிறார்‌. 
ஆளப்போகிறவர்‌. 


மேசியாவைப்பற்றி விரிவாகச்‌ 
அவர்‌ இஸ்ரவேலை. 
அவருடைய புறப்படுதல்‌. 
அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. 
மீகா  மேசியாவைப்பற்றிச்‌ சொல்லுவது, 
இயேசுகிறிஸ்துவினுடைய நித்திய சந்ததியை 
விவரிக்கிறது. 


வாயிலிருந்து புறப்படும்‌ 
விவரிப்பதற்‌ 


அவர்‌ உன்னைச்‌ சிறுமைப்படுத்தி, 
உன்னைப்‌ பசியினால்‌ வருத்தி, மனுஷன்‌ 
அப்பத்தினால்‌ மாத்திரம்‌ அல்ல, கர்த்தருடைய 
வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு 
வார்த்தையினாலும்‌ பிழைப்பான்‌ என்பதை 
உனக்கு உணர்த்தும்படிக்கு, நீயும்‌ உன்‌ 
பிதாக்களும்‌ அறியாதிருந்த மன்னாவினால்‌ 
உன்னைப்‌ போதித்தார்‌" (உபா 8:3). 


கிறிஸ்துவானவர்‌ 
பிதாவினிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிறார்‌. 
அவர்‌ தேவனுடைய வார்த்தையாகயிருக்கிறார்‌. 
அவர்‌ ஆதியிலே தேவனோடு கூடமிருந்தார்‌. 


"ஆதியிலே வார்த்தை இருந்தது. 
அந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்தது, 
அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. அவர்‌ 
ஆதியிலே தேவனோடிருந்தார்‌" (யோவா 1:12) 


, இயேசுகிறிஸ்து, 
மனுஒருக்கும்‌ நடுவே 
மத்தியஸ்தராக ஊழியம்‌ செய்கிறார்‌. 
கிறிஸ்துவானவரே. இஸ்ரவேலை. 
ஆளப்போகிறவர்‌. அவரே தம்முடைய சபைக்கு 
தலையாகயிருக்கிறார்‌. அவர்‌ ராஜாதி 
ராஜாவாயிருக்கிறார்‌. கிறிஸ்துவானவரே 
அவருடைய சபைக்கு ராஜா. அவர்‌ 
யாக்கோபின்‌ வீட்டாரை நித்திய காலமாய்‌ 
ஆளுகை செய்வார்‌. 


கர்த்தராகிய 
தேவனுக்கும்‌, 


படத்‌ 
உன்னதமானவருடைய 
என்னப்படுவார்‌; கர்த்தராகிய 
அவருடைய பிதாவாகிய 
சிங்காசனத்தை அவருக்குக்‌ 

அவர்‌. யாக்கோபின்‌ குடும்பத்தாரை 
என்றென்றைக்கும்‌ அரசாளுவார்‌; அவருடைய 
ராஜ்யத்துக்கு முடிவிராது என்றான்‌" 
(லூக்‌ 1:32,33). 


பெரியவராயிருப்பார்‌, 





i FTE 
TT 


ஆளப்போகிறவர்‌” 
'ஆவிக்குரிய 
என்று 
ஏற்பாட்டுக்காலத்திலுள்ள 
விசுவாசிகளெல்லோருமே க 
இ்ரலேனாயிரக்கிற்‌ ர்கள்‌. 


செய்கிறார்‌. தம்முடைய வார்த்தையினாலும்‌, 
பிரமாணங்களினாலும்‌ கர்த்தர்‌ தமக்கென்று 
ஒரு கூட்டம்‌ ஜனத்தைக்‌ கூட்டிச்சேர்த்து. 
அவர்களை ஆளுகை செய்கிறார்‌. 

மீகா மேசியாவைப்பற்றி 
தீர்க்கதரிசனமாய்ச்‌ சொல்லுகிறார்‌. அவர்‌ 
பெத்லகேமிலே ்‌ த்லகேம்‌” 
என்னும்‌ 
என்று பொருள்‌. கர்த்‌ 
ஜீவதுப்பமாகயிருக்கிறார்‌ 
அப்பத்தின்‌ வீட்டிலே 
பொருத்தமாமிருக்கிறது. 


இல்விரண்டு பெயர்களும்‌ ஒரே நகரத்தையே 
குறிக்கிறது. 

“ராகேல்‌ மரித்து, பெத்லகேம்‌ என்னும்‌: 
எப்பிராத்தா ஊருக்குப்‌ போகிற வழியிலே. 
அடக்கப்பண்ணப்பட்டாள்‌" (ஆதி 35:19). 


க்குள்ளே 
க்கிறது. 


)யாவிலுள்ள ஆயிரங்‌ 
த்‌ டர தனி 
அக்காலத்தில்‌ அது பிரசித்திப்‌ பெற்ற 
நகரமல்ல. பெத்லகேமிலே சொற்ப 
எண்ணிக்கையில்‌ ஜனங்கள்‌ இருக்கிறார்கள்‌. 
கிறிஸ்துவானவர்‌ பெத்லகேமிலே 
பிறந்ததினால்‌, அந்த ஊருக்கு மேன்மையும்‌ 
மகிமையும்‌ டித்த பெத்லகேம்‌ ஊரால்‌ 
இயேசுகிறிஸ்துவுக்கு மேன்மையோ, 
மகிமையோ உண்டாகவில்லை. 


மீகா - விரிவுரை 
MICAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


காலம்‌ நிறைவேறும்போது 
கிறிஸ்துவானவர்‌ ஸ்திரீயினிடத்தில்‌ பிறப்பார்‌ 
இயேசுகிறிஸ்துவினுடைய புறப்படுதல்‌ 
அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது 
(மீகா 5:2) என்று சொல்லப்பட்டாலும்‌, 


இபேசகிறிஸ்துவினுடைய பிறப்பைப்பற்றியம்‌ 


க்கிற 

அவருடைய புறப்படுதல்‌ அநாதி நாட்களாகிய 
பூர்வத்தினுடையது' என்று 
சொல்லப்பட்டிருக்கிறது. 


அநாதி நாட்களாகமிருக்கிறவர்‌, காலம்‌ 
நிறைவேறும்போது, இந்தப்‌ பூமியிலே, 
ஸ்திரீமினிடத்தில்‌ பிறக்கிறார்‌. மேசியா 
நித்தியமானவராகமிருந்தாலும்‌, ஜனங்கள்‌ 
அவருடைய பிறப்புக்காக காத்திருக்கிறார்கள்‌. 
எருசலேமின்‌ இரட்சிப்புக்காகவும்‌, 
இஸ்ரவேலின்‌ ஆறுதலுக்காகவும்‌ ஜனங்கள்‌ 
வலாய்க்‌  காத்துக்கொண்டிருக்கிறார்கள்‌ 
(லூக்‌ 2:25-38) 


வ] ep 


ஒப்புக்கொடுப்பார்‌' 


பிரசவிக்கிறவள்‌ 
மட்டும்‌, அவர்களை 
(மீகா 5:3) என்று மீகா 
சொல்லுகிறார்‌.  “பிரசவிக்கிறவள்‌' என்னும்‌ 
வார்த்தை கன்னிமரியாளைக்‌ குறிக்கும்‌. 
கிறிஸ்துவானவரும்‌ தம்மை “வரப்போகிறவர்‌" 
என்று சொல்லுகிறார்‌. கிறிஸ்துவானவர்‌ 
நித்தியமானவராகயிருந்தாலும்‌, காலம்‌ 
நிறைவேறும்போது, அவர்‌ ஸ்திரீயினிடத்தில்‌ 
பிறக்கிறவராகவும்‌ இருக்கிறார்‌. 
கிறிஸ்துவானவர்‌ பிறக்கும்‌ வரையிலும்‌, 
கர்த்தருடைய ஜனம்‌, சத்துருக்களின்‌ 
கைகளில்‌ ஒப்புக்கொடுக்கப்பட்டிருப்பார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ தங்களுடைய 
இரட்சிப்புக்காக காத்திருக்கவேண்டும்‌. 
பிரசவிக்கிறவள்‌ பிரசவிக்கிற மட்டும்‌ 
அவர்கள்‌ காத்திருக்கவேண்டும்‌. கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்து, கன்னிகையினிடத்தில்‌. 
பிறக்கும்‌ காலம்‌ வரையிலும்‌, இஸ்ரவேல்‌ 
வம்சத்தார்‌, தம்முடைய ஆத்தும 
இரட்சிப்புக்காக. காத்திருக்கவேண்டும்‌. 
இயேசுகிறிஸ்துவினுடைய பிறப்பின்‌ காலம்‌ 
ஏற்கெனவே தீர்மானம்பண்ணப்பட்டிருக்கிறது. 





f= FTE 
TT 


கிறிஸ்துவானவர்‌ கன்னிகையினிடத்தில்‌. 
பிறக்கும்போது அவருடைய சகோதாரில்‌ 
மீதியானவர்கள்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரோடுங்கூட 
திரும்புவார்கள்‌ (மீகா 5:3). யூதருடைய 
தேசத்தில்‌ கர்த்தருக்கென்று. 
மீந்திருக்கிறவர்கள்‌, ஆவிக்குரிய இஸ்ரவேல்‌ 
புத்திரரிடத்தில்‌ சேர்ந்துகொள்வார்கள்‌. 
தேவனோடு உடன்படிக்கை 
செய்திருக்கிறவர்கள்‌ எல்லோருமே 
ஆவிக்குரிய இஸ்ரவேலராயிருக்கிறார்கள்‌. 
கர்த்தரை விசுவாசிக்கிறவர்கள்‌ எல்லோரும்‌, 
ஒரே ஜனமாகக்‌ கூட்டிச்சேர்க்கப்படுவார்கள்‌. 


இஸ்ரவேல்‌. புத்திரரில்‌. 
இயேசுகிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களும்‌, 
புறஜாதியாரில்‌ இயேசுகிறிஸ்துவை. 
விசுவாசிக்கிறவர்களும்‌, ஒரே  ஜனமாகக்‌ 
கூட்டிச்சேர்க்கப்படுவார்கள்‌. இவர்கள்‌ 
எல்லோருமே இஸ்ரவேலின்‌ காணியாட்சியிலே 
ஒன்றாய்க்‌ கூட்டிச்சேர்க்கப்படுகிறார்கள்‌. 
இவர்கள்‌ ஒருவருக்கொருவர்‌ ஆவிக்குரிய 
சகோதரர்களாயிருக்கிறார்கள்‌. கிறிஸ்துவான 
வரும்‌ தம்மை விசுவாசிக்கிறவர்களை 
தம்மிடத்தில்‌ சேர்த்துக்கொள்கிறார்‌ 


யெனில்‌, பரிகத்தஞ்செய்கிறவரும்‌ 


எ 
பரிசத்தஞ்செய்யப்படுகிறவர்க ளுமாகிய 

யாவரும்‌ ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள்‌: 
இதினிமித்தம்‌ அவர்களைச்‌ சகோதரரென்று 
சொல்ல அவர்‌ வெட்கப்படவில்லை” (எபி 2:1). 


கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து சமாதான 
மிரபுவாகவும்‌, மகிமையுள்ள பிரபுவாகவும்‌ 
இருக்கிறார்‌. அவருடைய ஆளுகையின்கீழ்‌ 
ஜனங்கள்‌ மிகுந்த சந்தோஷமாயிருப்பார்கள்‌. 


அவர்‌ இதை செய்யும்போது. 
சாதாரண மனுஷர்‌ செய்வதுபோல. 
செய்யமாட்டார்‌. அவர்‌ கர்த்தருடைய 
பலத்தோடு தம்முடைய ஆடுகளை மேய்ப்பார்‌. 
தேவனுடைய தெய்வீக வல்லமை 
கிறிஸ்துவானவரை சூழ்ந்திருக்கிறது. 
கிறிஸ்துவானவர்‌ தாம்‌ செய்கிற ஒவ்வொரு 
கிரியையையும்‌ கர்த்தருடைய பலத்தினால்‌. 
செய்கிறார்‌. 


மீகா - விரிவுரை 
MICAH - COMMENTARY 


தீர்க்கதரிசிகள்‌ கர்த்தர்‌ 
வெளிப்படுத்தின செய்திகளை 
தரிசனமாய்ச்‌ சொல்லும்போது, “... என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ என்று 
சொல்லுகிறார்கள்‌. கிறிஸ்துவானவர்‌ 
தம்முடைய சுவிசேஷத்தைப்‌ பிரசங்கிக்கும்‌ 
போது, கர்த்தருடைய ஊழியக்காரராக தம்மை 
வெளிப்படுத்தாமல்‌, தேவகுமாரனாக தம்மை 
வெளிப்படுத்துகிறார்‌. “மெய்யாகவே, 
மெய்யாகவே, நான்‌ உங்களுக்குச்‌ 
சொல்லுகிறேன்‌" என்று இயேசுகிறிஸ்து 
தம்முடைய தெய்வீக அதிகாரத்தினால்‌ 
பேசுகிறார்‌. 


தங்களுக்கு 


ர்க்க 


கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து தம்முடைய 
சுவிசேஷச்‌ செய்தியை, தம்முடைய தெய்வீக 
அதிகாரத்தோடு. அறிவிப்பதே, அவர்‌ 
தம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய 
நாமத்தின்‌ மகத்துவத்தோடு மேய்ப்பதாகும்‌. 
கிறிஸ்துவினுடைய ஆளுகை அவருடைய 
ஜனங்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தையும்‌, 
பாதுகாப்பையும்‌, ஆறுதலையும்‌ கொடுக்கும்‌. 
ஆகையினால்‌ அவர்கள்‌ நிலைத்திருப்பார்கள்‌. 
கிறிஸ்துவானவர்‌ பூமியின்‌ எல்லைகள்‌ 
பரியந்தம்‌ மகிமைப்படுவார்‌ (மீகா 5:4). 


போது நின்றுகொண்‌( டைய 
ஆடுகளை 5 ய்கிற, ட... இனியன்‌ 
மகிமைப்படுவார்‌. கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து 
எங்கே போனாலும்‌, அவர்‌ நன்மை 
செய்கிறவராக  சுற்றித்திரிகிறார்‌. நன்மை 
செய்வதே கிறிஸ்துவின்‌ மகிமை 


இயேசுகிறிஸ்துவின்‌ சபைக்கும்‌, 
அவருடைய ஜனங்களுக்கும்‌ சமாதானமும்‌, 
சவுக்கியமும்‌ உண்டாயிருக்கும்‌. அவர்கள்‌ 
இயேசுகிறிஸ்துவின்‌ ஆளுகையில்‌ பாதுகாப்பா 
யிருப்பார்கள்‌. கிறிஸ்துவின்‌ சத்துருக்களும்‌, 
விசுவாசிகளின்‌ சத்துருக்களும்‌ அவர்களுக்கு 
விரோதமாக எழும்பும்போது, கிறிஸ்துவானவர்‌ 
தம்முடைய ஜனத்தைப்‌ பாதுகாப்பார்‌. 

'இவரே சமாதான காரணர்‌" (மீகா 5:5) 
என்று மீகா சொல்லுகிறார்‌. அசீரியர்கள்‌ 
இஸ்ரவேல்‌: தேசத்திற்கு. விரோதமாக 
வரும்போது, தேசத்தில்‌ சமாதானம்‌ இருக்கும்‌. 
சனகெரிப்பின்‌ வல்லமையிலிருந்து, 
எசேக்கியா ராஜாவும்‌, அவனுடைய 
ராஜ்யமும்‌ தேவனுடைய வல்லமையினால்‌. 
தப்புவிக்கப்படும்‌. சனகெரிப்‌ இஸ்ரவேல்‌ 
தேசத்நின்மீது யுத்தம்பண்ண வந்தது, 
சாத்தான்‌ கிறிஸ்துவின்‌ விசுவாசிகளுக்கு 
விரோதமாக யுத்தம்பண்ண வருவதற்கு 
அடையாளமாயிருக்கிறது. 





f= FTE 
TT 


அவனுடைய 
பிள்ளைகளுக்கு தீங்கு செய்ய முடியாது. 


பிசாசானவன்‌ யாரை விழுங்கலாமோ 
க்கிற சிங்கம்போல குற்றி 


அழித்துப்‌ 

கிறிஸ்துவுக்குரியவர்களை விட நதிிகந்து 
பறித்துக்கொள்வதற்கு யோசனை 
பண்ணுகிறான்‌. சத்துருவின்‌ யோசனைகள்‌ 
சித்திக்காது. அவனுடைய பிரயாசங்கள்‌ 
வாய்க்காதே போகும்‌. 


அசீரியர்கள்‌ மிகப்பெரிய சேனையோடு 
இஸ்ரவேல்‌ தேசத்திற்கு விரோதமாக 
வந்தார்கள்‌. கர்த்தர்‌ இஸ்ரவேலைப்‌ 
பாதுகாக்கவில்லையென்றால்‌ அசீரியர்களால்‌ 
இஸ்ரவேல்‌ தேசத்தை எளிதாகப்‌ பட்தருக்க 
முடியும்‌ கர்த்தர்‌ இஸ்ரவே 
பாதுகாப்பின்‌. மாக்கல்‌ சாணமும்‌. 
இஸ்ரவேலுக்கு விரோதமாக ஒன்றும்‌ செய்ய 
இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 
கீழ்ப்படிவதற்கு பதிலாக, 
தேவனாகிய கர்த்தருக்கு 
கீழ்ப்படிகிறார்கள்‌. கர்த்தருடைய பாதுகாப்பும்‌, 
பராமரிப்பும்‌, ஆதரவும்‌ இஸ்ரவேல்‌ 
வம்சத்தாருக்கு கிடைக்கிறது. 


கிறிஸ்துவானவரே சமாதான 
பிரபுவாகவும்‌, நம்முடைய சமாதானமாகவும்‌ 
இருக்கிறார்‌. இவரே  சமாதானக்காரணர்‌. 
அவரே நம்முடைய பிரதான ஆசாரியர்‌. 
நம்முடைய பாவங்களை  மன்னிப்பதற்காக, 
நம்முடைய இரட்சகராகிய இயேசுகிறிஸ்து, 
தம்முடைய சொந்த இரத்தத்தையே மீட்பின்‌ 
கிரயமாகச்‌ செலுத்தினார்‌. இயேகுகி 
றிஸ்துவின்‌ மூலமாக நமக்கு பாவமன்னிப்பு 
உண்டாயிருக்கிறது. 
தேவனுக்கும்‌ நமக்கு நடுவே 
ஊழியம்‌ செய்கிறார்‌. 
மூலமாக, நாம்‌ பிதாவாகிய தேவனோடு 
ஒப்புரவாயிருக்கிறோம்‌. 

நம்முடைய ராஜாவாயிருக்கிற இயேசு 
கிறிஸ்து, நமக்கு சமாதான காரணராயும்‌, 
சமாதானமாயும்‌ இருக்கிறார்‌. கிறிஸ்துவானவர்‌ 
நம்முடைய சத்துருக்களோடு 
நமக்காக யுத்தம்பண்ணுகிறார்‌. 


மீகா - விரிவுரை 
MICAH - COMMENTARY 


யுத்தத்திலே கர்த்தர்‌ சத்துருவை 
ஜெயிக்கிறார்‌. நம்மிடத்தில்‌ காணப்படுகிற 
பயங்களையும்‌, பாவமான சிந்தனைகளையும்‌ 
நம்மைவிட்டு நீக்கிப்போடுகிறார்‌. 


பதிவர்கள்‌. இஸ்ரவேல்‌ தேசத்திலே 
அவர்களுடைய 

மிதிக்கும்போதும்‌ 

மேய்ப்பரையும்‌, 

அதிபதிகளையும்‌ 

அசீரியனுக்கு விரோதமாக நிறுத்துவார்‌ 
எழு. எட்டு ஆகிய எண்கள்‌ 
'எண்ணிக்கையிலடங்காத திரளான 
எண்ணிக்கைக்கு அடையாளம்‌. கர்த்தரே 
நம்மைப்‌ பாதுகாக்கிறவர்‌. கர்த்தர்‌ நம்மைப்‌ 
பாதுகாப்பதற்காகவும்‌, மீட்பதற்காகவும்‌ 
மேய்ப்பர்களையும்‌, அதிபதிகளையும்‌ நம்முடைய 
சத்துருக்களுக்கு விரோதமாக நிறுத்துகிறார்‌. 


அதிபதிகள்‌ தைரியமும்‌ 
அதிகாரமுழுள்ளவர்கள்‌. மேய்ப்பர்கள்‌ 
அன்பும்‌ கரிசனையுமுள்ளவர்கள்‌. 
கர்த்தருடைய ஊழியக்காரர்களும்‌, 
நியாயாதிபதிகளும்‌ நமக்கு மீட்பர்களைப்போல. 
இருக்கிறார்கள்‌. பாவத்தின்‌ 
வல்லமையிலிருந்தும்‌, சாத்தானுடைய 
ந்‌ கிரியைகளிலிருந்தும்‌, நம்முடைய 
மேய்ப்பர்களும்‌ அதிபதிகளும்‌ நம்மைப்‌ 
பாதுகாக்கிறார்கள்‌ 


கர்த்தருடைய சபைக்கு விரோதமாக 
சத்துருக்கள்‌ எழும்புகிறார்கள்‌. கர்த்தர்‌ 
சபையின்‌  சத்துருக்களோடு யுத்தம்‌ 
பண்ணுகிறார்‌. சத்துருக்கள்‌ ஒடுக்கப்‌ 
படுகிறார்கள்‌. நம்முடைய அதிபதிகளும்‌, 
மேய்ப்பர்களும்‌, அசீரியா தேசத்தையும்‌, 
நிம்ரோதின்‌ தேசத்தையும்‌, அதினுடைய 
வாசல்களுக்கு உட்புறமாகப்‌ பட்டயத்திற்கு. 
இரையாக்குவார்கள்‌ (மீகா 5:6). 


அசீரியர்களும்‌ 
இஸ்ரவேல்‌ தேசத்திற்கு 
சத்துருக்களாயிருந்தார்கள்‌. 
அவர்களை அழித்துப்போடுவார்‌. 


கல்தேயர்களும்‌ 
மிகப்பெரிய 
கர்த்தர்‌ 
அவர்கள்‌ 
பாதபடியாக 


தப்புவிப்பார்‌ (மீகா 5:6). 





i= FTE 
TT 
யாக்கோபிலே மீதியானவர்கள்‌ 
மீகா 5:7-15 


மீகா 7. யாக்கோபிலே. 
மீதியானவர்கன்‌ கர்த்தராலே வருகிற 
பனியைப்போலவும்‌, மனுஷனுக்குக்‌. 
காத்திராமலும்‌, மனுபுத்திரருக்குத்‌ 
தாமதியாமலும்‌, பூண்டுகன்மேல்‌ வருகிற 
மழைகளைப்போலவும்‌, அநேக 
ஜனங்களின்‌ நடுவிலே இருப்பார்கள்‌. 


மீகா 5:8. 
மீதியானவர்கன்‌, 
காட்டுமிருகங்களுக்குன்னே 
இருக்கிறதற்குச்‌. சுமானமாகவும்‌, 
கடத்துபோய்‌ மிதித்துத்‌ தப்புவிப்பார்‌ 
இல்லாமல்‌ பீறிப்போடுகிற பாலசிங்கம்‌. 
ஆட்டுமத்தைகளுக்குன்னே 
இருக்கிறதற்குச்‌. சுமானமாகவும்‌ 
ஜாதிகளுக்குன்‌ அநேக ஜனங்களின்‌ 
நடுவிலே இருப்பார்கள்‌. 


யாக்கோயபிலே 
சிங்கம்‌ 


மீகா 59. உன்னுடைய 
உன்‌ விரோதிகனின்மேல்‌ உயரும்‌; 
உன்‌ சுத்துருக்கனெல்லாரும்‌. 
சங்கரிக்கப்படுவார்கள்‌. 


கை 


மீகா 5:10. 
குதிரைகளை 
இராதபடிக்குச்‌ 
இரதங்கனை அழித்து, 


மீகா 501. உன்‌ தேசத்துப்‌ 
பட்டணங்களைச்‌ சங்கரித்து, உன்‌ 
அரண்களையெல்லாம்‌ நிர்மூலமாக்கி, 


த்‌ நான்‌ உன்‌ 


மீகா 5:12. சூனிய வித்தைகள்‌ உன்‌ 
கையில்‌ இராதபடிக்கு அகற்றுவேன்‌; 
நான்‌ பார்க்கிறவர்கள்‌ உன்னிடத்தில்‌ 
இல்லாமற்போவார்கன்‌.. 


மீகா 5:18. உன்‌ சுகுபங்கனையும்‌ உன்‌ 
சிலைகளையும்‌ உன்‌ நடுவில்‌ 
இராதபடிக்கு நிர்மூலமாக்குவேன்‌; உன்‌ 
கையின்‌ கிரியையை நீ இனிப்‌: 
பணித்துகொள்னாய்‌.. 


மீகா நாண்‌. உன்‌ 
விக்கிரகத்தோப்புகனை உன்‌ நடுவில்‌ 
இராதபடிக்குப்‌ பிடுங்கி, உன்‌ 
பட்டணங்கணை அழித்து, 


மீகா - விரிவுரை 
MICAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


5:15. 
ச்‌ தப்‌ த்திலே 
உக்கிரத்தோடும்‌ 
சறிக்கட்டுவேன்‌ என்றார்‌. 


செவிகொடாத. 
கோபத்தோடும்‌ 
நீதியைச்‌ 


யாக்கோபிலே  மீதியானவர்களுக்கு 
கர்த்தராலே ஆசீர்வாதங்கள்‌ வரும்‌. 
கர்த்தர்‌ அவர்களுக்கு மகிமையான 
வாக்குத்தத்தங்களைக்‌ கொடுக்கிறார்‌. 


நொண்டியானவளை 
ஜனமாகவம்‌, தூரமாய்ப்தள்ளுண்டு 
போனவளைப்‌ பலத்த ஜாதியாகவும்‌ 
வைப்பேன்‌: அவர்கள்பேரில்‌ கர்த்தர்‌ சீயோன்‌ 
பர்வதத்திலே இதுமுதல்‌ என்றென்றைக்கும்‌ 
ராஜாவாயிருப்பார்‌" (மீகா 4:7) 


அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தைத்‌. 
தொழுதுகொள்ளுகிறவனெவனோ அவன்‌ 
இரட்சிக்கப்படுவான்‌; கர்த்தர்‌ சொன்னபடி, 
சீயோன்‌ பர்வதத்திலும்‌ எருசலேமிலும்‌ கர்த்தர்‌ 
வரவழைக்கும்‌ மீதியாயிருப்பவர்களிடத்திலும்‌ 
இரட்சிப்பு உண்டாயிருக்கும்‌" (யோவே 2:32). 


“அல்லாமலும்‌ ஸ்ரவேல்‌. 
பத்திக்‌ த்க்‌ 
சமுத்திரத்தின்‌ மணலத்தனையாயிருந்தாலும்‌, 
மீதியாயிருப்பவர்கள்மாத்திரம்‌ இரட்சிக்கப்‌ 
படுவார்கள்‌ என்றும்‌; அவர்‌ நீதியோடே 
சீக்கிரமாய்த்‌ தம்முடைய காரியத்தை 
நிறைவேற்றுவார்‌; கர்த்தர்‌ பூமியிலே 
சீக்கிரமாகவே காரியத்தை நிறைவேற்றி 
முடிப்பார்‌ என்றும்‌ 
இஸ்ரவேலரைக்குறித்துச்‌ 
(ரோம 9:27,28), 


மீதியான 


யாக்கோபிலே மீதியானவர்கள்‌ 
தேசங்களுக்கு மத்தியிலே பனியைப்போல. 
இருப்பார்கள்‌. கர்த்தருடைய ஜனம்‌ உலகம்‌ 
முழுவதிலும்‌ சிதறிப்போயிருக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ அநேக ஜாதிகளின்‌ நடுவிலே 
இருக்கிறார்கள்‌. மண்ணிலே தங்கம்‌ 
இருப்பதுபோலவும்‌, அம்பாரத்திலே கோதுமை 
இருப்பதுபோலவும்‌ யாக்கோபிலே. 
மீதியானவர்கள்‌ இருக்கிறார்கள்‌. 


மாம்சப்பிரகாரமான இஸ்ரவேலர்கள்‌ 
தங்கள்‌ தேசத்திலே தனிமையிலிருக்கிறார்கள்‌. 
ஆவிக்குரிய இஸ்ரவேலர்‌ அநேக ஜாதிகளின்‌ 
நடுவிலே இருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ பூமிக்கு 
உப்பைப்போல இருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
நல்ல நிலத்திலே விதைக்கப்பட்ட நல்ல 
விதையைப்போல இருக்கிறார்கள்‌. 





f= FTE 
ETT 


"நான்‌ அவளை எனக்கென்று பூமியிலே. 
விதைத்து, இரக்கம்‌ பெறாதிருந்தவளுக்கு 
இரங்குவேன்‌; என்‌ ஜனமல்லாதிருந்தவர்களை 
நோக்கி நீ என்‌ ஜனமென்று சொல்லுவேன்‌; 
அவர்கள்‌ என்‌ தேவனே என்பார்கள்‌ என்றார்‌” 
(ஓசி 2:23). 


இருப்பார்கள்‌. 
யிலிருந்தாலும்‌, 


முதிலே பூமிமின்மீது 
னத்தின்‌ படரந்திரப்பது. 
கர்த்தருடைய ஜனமும்‌ திரளான 

பனித்துளி 


சுத்தமாகவும்‌ இருக்கும்‌. 
மீதியானவர்களும்‌ 


ஏராளமான 
போல, 


எண்ணிக்கையிலிருப்பார்கள்‌. 
தெளிவாகவும்‌, 
யாக்கோபிலே 

பரிசுத்தமாயிருப்பார்கள்‌. 


பனித்துளி ம்‌ விருப்பத்தின்‌ 
சித்தத்தின்‌ 


பிரகாரமோ, மனுஷருபை! 
பிரகாரமோ வானத்திலிருந்து வருவதில்லை. 
அது கர்த்தாராலே வருகிறது. பனியும்‌ 


தெய்வீக கிருபையினாலே வானத்திலிருந்து 
பனியும்‌ மழையும்‌ இறங்கி வரும்‌ 


கர்த்தருடைய அபிஷேகமும்‌, அவருடைய 
கிருபையும்‌ இரக்கமும்‌ பனியைப்போலவம்‌, 
மழையைப்போலவும்‌ அவருடைய தெய்வீக 
சமுகத்திலிருந்து. அவருடைய பிள்ளைகள்மீது. 
இறங்கி வருகிறது. பனி அனுதினமும்‌. 
பெய்வதுபோல, கர்த்தருடைய கிருபையும்‌, 
அவருடைய பிள்ளைகள்மீது அனுதினமும்‌ 
இறங்கிவரும்‌. நமக்கு கர்த்தருடைய கிருபை 
ஒவ்வொரு நாளும்‌ புதிதாயிருக்கும்‌. 


பாததகோபியே மதியாகலர்கள்‌ அரக 


ஆசீர்வாதத்தைக்‌ கொடுப்பார்கள்‌. 


மீகா - விரிவுரை 
MICAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மென்மையானது. 
இனிமையானது. 
கர்த்தர்‌ சாந்தமும்‌, நீடிய பொறுமையுமுள்ளவர்‌. 
கர்த்தரைப்போலவே, கர்த்தரால்‌ வரும்‌ பனியும்‌ 
சாந்தமாய்‌ வந்து இறங்குகிறது. 

'புல்லறுப்புண்ட வெளியின்மேல்‌ பெய்யும்‌ 
மழையைப்போலவும்‌, பூமியை நனைக்கும்‌ 
தூறலைப்போலவும்‌ இறங்குவார்‌" (சங்‌ 72:6). 


யாக்கோபிலே மீதியானவர்கள்‌, சிங்கம்‌ 
காட்டுமிருகங்களுக்குள்ளே  இருக்கிறதற்குச்‌ 
சமானமாகவம்‌, கடந்துபோய்‌ மிதித்துத்‌ 
தப்புவிப்பார்‌ இல்லாமல்‌ பீறிப்போடுகிற 
பாலசிங்கம்‌. ஆட்டுமந்தைகளுக்குள்ளே 
இருக்கிறதற்குச்‌ சமானமாகவும்‌ 
ஜாதிகளுக்குள்‌ அநேக. ஜனங்களின்‌ 
நடுவிலே இருப்பார்கள்‌ (மீகா 5:8). 


மழையும்‌ 


பனி அமைதியாகவும்‌, 
மென்மையாகவும்‌ இந்தப்‌ பூமியின்மீது வந்து 
இறங்கும்‌. பனியாலும்‌ மழையாலும்‌ அநேக 
நன்மைகள்‌ உண்டாகும்‌. அது போலவே 
சத்தியத்தை ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு, 
யாக்கோபிலே மீதியானவர்கள்‌. 
மென்மையானவர்களாகவும்‌, 
சாந்தமுள்ளவர்களாகவும்‌, 
செய்கிறவர்களாகவும்‌ இருப்பார்கள்‌. 
மனுஷர்‌ மத்தியிலே. பாவமும்‌, 
துன்மார்க்கமும்‌ காணப்படும்போது, 
கர்த்தருடைய ஜனம்‌ சிங்கத்தைப்போலவும்‌, 
பாலசிங்கங்களைப்போலவும்‌ தைரியமாக, 
அவர்களுடைய பாவங்களுக்கு விரோதமாக 
அவர்களை கண்டித்து உணர்த்துவார்கள்‌. 


நன்மை 


ஜனம்‌ 


வெலத்தினால்‌ ர 
பெலமுள்ளவர்களாமிருப்பார்கள்‌. ஆவிக்குரிய 
சத்துருக்களை எதிர்த்து நிற்பதற்கும்‌, 
அவர்களை மேற்கொள்வதற்கும்‌ 
கர்த்தருடைய பிள்ளைகள்‌ தெய்வீக 
பெலமுள்ளவர்களாயிருப்பார்கள்‌. 
“உன்னுடைய கை உன்‌ 
விரோதிகளின்மேல்‌ உயரும்‌; உன்‌ 
சத்துருக்களெல்லாரும்‌ சங்கரிக்கப்படுவார்கள்‌" 
(மீகா 59) என்று கர்த்தர்‌ யாக்கோபிலே 
மீதியானவர்களுக்குச்‌ சொல்லுகிறார்‌. 





i FTE 
ETT 


யாத்‌ 36:33. நடுத்தாழ்ப்பான்‌ ஒரு 
முனை தொடங்கி மறுமுனைமட்டும்‌. 
பலகைகளின்‌ மையத்தில்‌ 


உருவப்பாயும்படி. செய்தான்‌. 


யாத்‌ 36:84. பலகைகளைப்‌ 
பொன்தகட்டால்‌ மூடி, தாழ்ப்பான்களின்‌ 
'இடங்களாகிய அவைகளின்‌ 
வளையங்களைப்‌ பொன்னினால்‌. 
பண்ணி, தாழ்ப்பான்கனைப்‌ 
பொன்தகட்டால்‌ மூடினான்‌. 


கர்த்தருடைய 
கூடாரமாகப்‌ போடப்படுகிறது. 


அல்லது கேதுருமரங்களினால்‌ செய்யப்பட்ட 
மாளிகையாகவோ போடப்படவில்லை. 
கர்த்தருடைய வாசஸ்தலம்‌ மூடுதிரைகளினால்‌ 
கூடாரமாகப்‌ போடப்படுகிறது. 


மோசே 


கூடாரமாகப்‌ 


வாசஸ்தலத்தின்மேல்‌ 

போடும்படி ஆட்டுமயிரினால்‌ 

மூடுநிரைகளையும்‌ 

ஒவ்வொரு மூடுதிரை முப்பது 

முழ நீளமும்‌ நாலு முழ அகலமுமாயிருக்கிறது. 

பதினொரு மூடுதிரைகளும்‌ ஒரே 
அளவாயிருக்கிறது (யாத்‌ 361475) 


மோசே ஐந்து மூடுதிரைகளை 
ஒன்றாகவும்‌, மற்ற ஆறு மூடுதிரைகளை 
ஒன்றாகவும்‌ இணைத்து, இணைக்கப்பட்ட 
ஒரு மூடுதிரையின்‌ ஒரத்தில்‌ ஐம்பது 
காதுகளையும்‌, இணைக்கப்பட்ட மற்ற 
மூடுதிரையின்‌ ஒரத்தில்‌ ஐம்பது காதுகளையும்‌ 
உண்டாக்கி, கூடாரத்தை ஒன்றாய்‌ 
இணைத்துவிட ஐம்பது வெண்கலக்‌ 
கொக்கிகளையும்‌ உண்டாக்குகிறார்‌ 
(யாத்‌ 3616-18) 


மோசே ல்‌ மூடுதிரைகளை 
பண்ணி, சிவப்புத்தீர்ந்த 
க்யான்‌ கூடாரத்துக்கு 
மூடியையும்‌ அதின்மேல்‌ போடத்‌ 
தந்‌ ஒரு மூடியையும்‌ 
உண்டுபண்ணுகிறார்‌ (யாத்‌ 36:19). 


இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 
ஆசரிப்புக்கூடாரத்நிலே கர்த்தரை ஆராதிக்க 


பாதுகாப்பாயிருக்கவேண்டும்‌. 
என்று கர்த்தர்‌ விரும்புகிறார்‌. அவர்கள்மீது 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


புயல்காற்று வீசி 
சேதப்படுத்தக்கூடாது என்றும்‌ 
அவர்கள்மீது கரிசனையோடிருக்கிறார்‌. 


கர்த்தர்‌ 


பகலிலே வெயிலுக்கு நிழலாகவும்‌, 
பெருங்காற்றுக்கும்‌ மழைக்கும்‌ 
அடைக்கலமாகவும்‌, மறைவிடமாகவும்‌, 
கூடாரம்‌ உண்டாயிருக்கும்‌" (ஏசா 4:6) 
கர்த்தருடைய வாசஸ்தலத்தில்‌ 
தங்கியிருக்கிறவர்கள்‌ 
பாதுகாப்பாயிருப்பார்கள்‌, புயலோ, மழையோ 
அவர்களை சேதப்படுத்தாது. கர்த்தருடைய 
பலத்த கரத்திற்குள்ளே அடங்கியிருப்பதே 
விசுவாசிகளாகிய நமக்கு பாதுகாப்பானது. 
நம்முடைய காலங்கள்‌ கர்த்தருடைய கரத்தில்‌ 
பாதுகாப்பாயிருக்கிறது. 


கர்த்தருடைய வாசஸ்தலம்‌ 
கூடாரமாகமிருந்தாலும்‌, அது உறுதி 
யானதாகவும்‌, பலமுள்ளதாகவும்‌, நிலைத்து 
நிற்கக்கூடியதாகவம்‌ இருக்கிறது. மோசே 
ஆசரிப்புக்கூடாரத்தைப்‌ பலப்படுத்துவது 
பலகைகளைப்‌ பயன்படுத்துகிறார்‌. 
பலகைகளை 

தாழ்ப்பாள்களைப்‌ போடுகிறார்‌. 


(வதற்கு 
அந்தப்‌ 
ப்பதற்கு 


வாசஸ்தலத்துக்கு 
பலகைகளையும்‌ சீத்திம்‌ 


மோசே 
நிமிர்ந்துநிற்கும்‌ 
மரத்தால்‌ செய்கிறார்‌ 
பத்துமுழநீளமும்‌ 

அகலமுமாயிருக்கிறது. 
பைக்கும்‌ ஒன்றுக்கொன்று சமதூரமான 


ஒவ்வொரு பலகையும்‌ 
ஒன்றரை முழ 
ஒவ்வொரு 


, கழுந்துகள்‌ இருக்கிறது: 
பலகைகளுக்கெல்லாம்‌ 
இப்படியே செய்கிறார்‌ 
(யாத்‌ 3620-22). 
மோசே வாசஸ்தலத்திற்காகச்‌ 
செய்யப்பட்ட பலகைகளில்‌ தெற்கே 
தென்திசைக்கு இருபது பலகைகளை 
உண்டாக்கி, அந்த இருபது பலகைகளின்‌ 
கீழே வைக்கும்‌ நாற்பது வெள்ளிப்‌ 
பாதங்களையும்‌ உண்டுபண்ணுகிறார்‌; 
பலகையின்‌ கீழ்‌ தின்‌ 
கழுந்துகளுக்கும்‌ இரண்டு பாதங்களையும்‌, 
மற்றப்‌ பலகையின்கீழ்‌ அதின்‌ இரண்டு 
கழுந்துகளுக்கும்‌ இரண்டு பாதங்களையும்‌ 
; வாசஸ்தலத்தின்‌ 
வடபுறத்தில்‌ இருபது 
நாற்பது 


(யாத்‌ 36:23-25). 





i al 
TT 


கர்த்தருடைய பிள்ளைகள்‌ தங்களுடைய 
சுயபலத்தையோ, சுயபராக்கிரமத்தையோ. 
நம்பமாட்டார்கள்‌. அவர்கள்‌ மாம்சத்தின்மீது 
ம்பிக்‌ வைக்காமல்‌, மிசத்த 


உலகப்பிரகாரமான 
காரியங்கள்மீது நம்பிக்கை வைக்காமல்‌, 
ஆலிக்குரிய காரியங்கள்மீதும்‌, தேவனுடைய 
கிருபையின்மீதும்‌ அவருடைய தெய்வீக 
பராமரிப்பின்மீதும்‌ நம்பிக்கை வைப்பார்கள்‌. 
கிருபையினால்‌ 
பாதுகாப்பார்‌. 
நம்பாமல்‌, 


கர்த்தர்‌ தம்முடைய 
தம்முடைய ஜனங்களைப்‌ 
கர்த்தருடைய  ஜனமும்‌ 
பாதுகாப்புக்கு மனுஷரை 
கர்த்தரையே நம்புவார்கள்‌. 

இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ 
காலத்தில்‌ தங்களுடைய 
குதிரைகளையும்‌, 
நம்பினார்கள்‌. அவற்றை 
திரளாகப்‌ பெருகப்பண்ணினார்கள்‌. 


சிலர்‌ இரதங்களைக்குறித்தும்‌, 
சிலர்‌... குதிரைகளைக்குறித்தும்‌ மேன்மை 


பாராட்டுகிறார்கள்‌: நாங்களோ எங்கள்‌ 
தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தைக்‌ 
குறித்தே மேன்மைபாராட்டுவோம்‌" (சங்‌ 20:7). 


ப்போதோ 


களை, 


ஒரு 

பாதுகாப்புக்கு. 
இரதங்களையும்‌ 
தங்களுக்கு 


ஆனால்‌ 
அவர்களுடைய கு; 
நடுவிலிராதபடிக்கு 
அவர்களுடைய 
அழித்துப்போடுகிறார்‌ (மீகா 5:10). 


இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ ஒரு காலத்தில்‌, 

பாதுகாப்புக்கு அரணான 

நம்பினார்கள்‌. கர்த்தரோ 

தேசத்து பட்டணங்களை 

அவர்களுடைய 

அரண்களையெல்லாம்‌  நிர்மூலமாக்குவார்‌. 

(மீகா. 541) இஸ்ரவேல்‌ தேசத்து 

பட்டணங்கள்‌ அவர்களுக்கு குடியிருப்பு 

ஸ்தலமாக மாத்திரமே இருக்கும்‌. அவை 

அவர்களைப்‌ பாதுகாக்கும்‌ 
அரண்களாயிருக்காது. 

இஸ்ரவேல்‌ வம்சத்தாரில்‌ அநேகர்‌ 

சூனிய வித்தைகளை நம்பினார்கள்‌. அவர்கள்‌ 

நாள்‌ பார்த்தார்கள்‌. ஜோசியத்தை 

நம்பினார்கள்‌. கர்த்தர்‌  யாக்கோபிலே. 

மீதியானவர்களிடத்தில்‌, “சூனிய வித்தைகள்‌ 

உன்‌ கையில்‌ இராதபடிக்கு அகற்றுவேன்‌; 


கர்த்தர்‌ 
அவர்கள்‌ 
சங்கரிக்கிறார்‌ 
இரதங்களை 


மீகா - விரிவுரை 
MICAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நாள்‌ பார்க்கிறவர்கள்‌ 
இல்லாமற்போவார்கள்‌” 
சொல்லுகிறார்‌. 


இஸ்ரவேல்‌ வம்சத்தாரில்‌ அநேகர்‌ 
ஒரு. காலத்தில்‌ விக்கிரகாராதனைக்‌ 
காரராயிருந்தார்கள்‌. தங்களுக்கு 
விக்கிரங்களைச்‌ செய்தார்கள்‌. தங்களுடைய 
கைகளின்‌ கிரியைகளை 
கொண்டார்கள்‌. கர்த்தர்‌ 
அவர்களுடைய 
அவர்களுடைய 
அவர்களுடைய 
நிர்மூலமாக்குவார்‌. 
கிரியையை 


உன்னிடத்தில்‌ 
(மீகா 542) என்று 


நடுவிலிராதபடிக்கு 

தங்கள்‌ கையின்‌ 
அவர்கள்‌ இனி 
பணிந்துகொள்ளமாட்டார்கள்‌ (மீகா 513) 


வம்சத்தார்‌, 


உண்டுபண்ணினார்கள்‌. குர்த்த 
அவர்களுடைய விக்கிரகதோப்புக்களை, 
அவர்கள்‌ நடுவிலிராதபடிக்கு பிடுங்கிப்‌ 
போடுவார்‌. தங்களுடைய விக்கிரகங்களுக்கு 
மகிமையை உண்டுபண்ணும்‌ விதமாக 
அவர்கள்‌ தோப்புகளை நட்டு, 
பராமரித்து வந்தார்கள்‌. 
விக்கிரகங்களை 
ஆராதித்தார்கள்‌. 
பட்டணங்களைக்கூட 
விக்கிரகங்‌ 
பண்ணினார்கள்‌. 
பட்டணங்களை 
(மீகா 5:14) 


கிறிஸ்துவின்‌ சுவிசேஷம்‌ எல்லா 
ஜாதியாருக்கும்‌ பிரசங்கிக்கப்படும்‌. 
மனந்திரும்புகிறவர்கள்‌ இரட்சிக்கப்படுவார்கள்‌. 
அவர்கள்‌ கிறிஸ்துவின்‌ சுவிசேஷத்திற்கு 
செவிகொடுப்பார்கள்‌. துன்மார்க்கரோ 
கிறிஸ்துவின்‌ சுவிசேஷத்திற்கு விரோதமாக 
எழும்பி நிற்பார்கள்‌. இவர்கள்‌ கர்த்தரை 
நம்பாமல்‌ தங்கள்‌ விக்கிரகங்களை 
நம்புவார்கள்‌. இவர்கள்‌ மாய்மாலங்களையும்‌, 


பில்லிசூனியங்களையும்‌ நம்புவார்கள்‌. 


தம்முடைய சுவிசேஷத்திற்கு 
செவிகொடாத புறஜாதிகளிடத்திலே, கர்த்தர்‌ 
கோபத்தோடும்‌, உக்கிரத்தோடும்‌, தம்முடைய 
நீதியைச்‌ சரிக்கட்டுவார்‌ (மீகா 5:15). 


அவற்றை 
தோப்புகளிலே 
, அவற்றை 
தங்களுடைய 
ள்‌ 


பிரதிஷ்டை 
கர்த்தர்‌ விக்கிரகங்களின்‌ 
அழித்துப்போடுவார்‌ 





i FTE 
TT 


கர்த்தர்‌ தம்முடைய 
னதா! நன்னா! மகாக்‌ 
ஆனால்‌ அவர்களோ கர்த்தருக்கு 
நன்றிமில்லாதவர்களாமிருக்கிறார்கள்‌. இதன்‌ 
நிமித்தமாக கர்த்தர்‌ அவர்களோடு 
வழக்காடுகிறார்‌ (மீகா 69-5). கர்த்தர்‌ 
அவர்களுடைய பாவங்களை உலர்த்தும்‌ 
போது, இவர்கள்‌ தங்கள்‌ பாவங்களுக்கு 
மனந்திரும்பாமல்‌ தவறான பாதையில்‌: 
போகிறார்கள்‌. கர்த்தர்‌ தங்கள்மீது சொல்லும்‌ 
குற்றச்சாட்டுக்களுக்கு, அவர்கள்‌ 
மாம்சப்பிரகாரமான பதில்களைச்‌ 
சொல்லுகிறார்கள்‌ (மீகா 6:6-8) 


இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ 
நியாயத்தீர்ப்பின்‌ வார்த்தைகளுக்கு 
செவிகொடுக்கவேண்டும்‌. கர்த்தர்‌ 
அவர்களுடைய பாவங்களை அவர்களுக்கு 
எடுத்துச்‌ சொல்லுகிறார்‌ (மீகா 63), 
அவர்களிடத்தில்‌ அநீதியும்‌ அநியாயமும்‌ 
காணப்படுகிறது (மீகா 6:10-13). அவர்கள்‌ 
விக்கிரகங்களை ஆராதிக்கிறார்கள்‌ 
(மீகா 646). இஸ்ரவேல்‌ புத்திரருடைய 
பாவங்களின்‌ நிமித்தமாக, அவர்கள்மீது. 
அழிவு வரும்‌. 


கர்த்தருடைய 


கர்த்தருடைய 
மீகா 6:1-5 


வழக்கு. 


மீகா கர்த்தர்‌ சொல்லுகிறதைக்‌ 
கேளுங்கள்‌; எழுத்து, 
பர்வதங்களுக்குமுன்‌ உன்‌ வழக்கைச்‌ 
சொல்‌; மலைகள்‌ உன்‌ சத்தத்தைக்‌. 
கேட்கக்கடவது. 


மீகா 6:2. பர்வதங்கனே, பூமியின்‌ 
உறுதியான அஸ்திபாரங்கனே, 
கர்த்தருடைய வழக்கைக்‌ கேளுங்கள்‌; 
கர்த்தருக்கு அவர்‌ ஜனத்தோடே வழக்கு 
இருக்கிறது; இஸ்ரவேலோடே அவர்‌ 
வழக்காடுவார்‌.. 

மீகா 6:3. என்‌ ஜனமே, நான்‌ உனக்கு. 
என்ன செய்தேன்‌? நான்‌ எதினால்‌ 
உன்னை விசனப்படுத்தினேன்‌? எனக்கு. 
எதிரே உத்தரவு சொல்‌. 


மீகா - விரிவுரை 
MICAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மீகா 6:4. நான்‌ உன்னை எகிப்து 
தேசத்திலிருந்து: வரப்பண்ணி, 
அடிமைத்தன வீட்டிலிருத்த உன்னை 
மீட்டுக்கொண்டு, மோசே. ஆரோன்‌ 
மீரியாம்‌ என்பவர்களை உனக்கு. 
முன்பாக அனுப்பினேன்‌. 
மீகா 6. என்‌ ஜனமே, மோவாபின்‌ 
ராஜாவாகிய பாலாக்‌ பண்ணின 
யோசனை இன்னதென்றும்‌, 
பேயோரின்‌ குமாரனான பிலேயாம்‌. 
அவனுக்குப்‌ பிரதியுத்தரமாகச்‌. 
சொன்னது இன்னதென்றும்‌ , சித்திம்‌ 
தொடங்கி கில்கால்மட்டும்‌ நடந்தது. 
கர்த்தருடைய 
கொள்ளும்படி. 
தினைத்துக்கொள்‌. 
ரம்ப 


கத்‌ அதிகாரத்தின்‌ - 
பயபக்தியோடு 


வாக்கியங்களே 
“கர்த்தர்‌ சொல்லுகிறதைக்‌ 


ஆரம்பமாகிறது. 
கேளுங்கள்‌; நீ எழுந்து, க்ப்‌ 


இஸ்ரவேல்‌ வம்சத்தாருக்கு, 
கர்த்தருடைய செய்தியைச்‌ சொல்லுகிறார்‌. 


கர்த்தர்‌ யூதேயாவிலுள்ள 
பர்வதங்களுக்கு முன்பாகவும்‌, மலைகளுக்கு 
முன்பாகவும்‌, பூமியின்‌ உறுதியான 
அஸ்திபாங்களுக்கு வாக்‌ தம்முடைய 
வழக்கைச்‌ நார்‌. "பர்வதங்கள்‌", 
“மலைகள்‌” பக்கல்‌ கர்த்தருடைய 
வார்த்தைகளை கேட்கவேண்டும்‌ என்று 
இங்கு எழுதப்பட்டிருக்கிறது. இந்தப்‌ 
பர்வதங்களிலும்‌, மலைகளிலும்‌ 
வாசம்பண்ணுகிறவர்கள்‌ கர்த்தருடைய 
வழக்கைக்‌ கேட்கவேண்டும்‌ என்பது இதன்‌ 
பொருளாகும்‌. 


யூதாவின்‌ மனுஷரும்‌, எருசலேமின்‌ 
குடிகளும்‌ பர்வதங்களிலும்‌, மலைகளிலும்‌ 
விக்கிரகங்களை ஆராதிக்கிறார்கள்‌. கர்த்தர்‌ 
மலைகளுக்கும்‌. 

வார்த்தைகளை, ங்கே. 


சொல்லுகிறார்கள்‌. 
ஆராதிக்கிற ஜனங்களோடு 
வழக்கு இருக்கிறது. 





i= FTN 
TT 


கர்த்தர்‌ தம்முடைய வழக்கை 
எல்லோரோடும்‌ பொதுவாகச்‌ சொல்லுகிறார்‌. 


சத்தாகவும்‌ பேசுவார்‌. 
பர்வதங்களும்‌ மலைகளும்‌ கேட்கும்‌. 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ வம்சத்தாரிடமும்‌, 
யூதாலின்‌ மனுஷரிடத்திலும்‌ தம்முடைய 
வழக்கைச்‌ சொல்லுகிறார்‌ ஆனால்‌. 
அவர்களோ, கர்த்தருடைய வார்த்தைக்கு 
செவிகொடுக்க மறுக்கிறார்கள்‌. ஆகையினால்‌. 
கர்த்தர்‌ இப்போது அவர்களோடு பேசாமல்‌, 
பர்வதங்களோடும்‌, மலைகளோடும்‌ பேசுகிறார்‌. 
பர்வதங்களுக்கும்‌, பூமியின்‌ உறுதியான 
அஸ்திபாரங்களுக்கும்‌ செவிகள்‌ இல்லை. 
ஆனாலும்‌ அவை கர்த்தருடைய 
வார்த்தைகளைக்‌ கேட்கிறது. இஸ்ரவேல்‌ 
வம்சத்தார்‌ கர்த்தருடைய வார்த்தைக்கு 
செலிகொடுக்காமல்‌ போனதினால்‌, 
பர்வதங்களும்‌, மலைகளும்‌, பூமியின்‌ 
உறுதியான அஸ்திபாரங்களும்‌ கர்த்தருடைய 
வார்த்தைக்கு செவிகொடுக்கிறது. 


கர்த்தருக்கு தம்முடைய 'த்தோடே 
வழங்கு இருக்கிறது. அவர்‌ இஸ்ர்வேகோடே 
ஸஷக்காடுவார்‌. இந்தர்‌ செய்தியை... முழு 
உலகமும்‌ அறிந்தருக்கவேண்டும்‌. இதுவே 
கர்த்தருடைய நோக்கம்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
ஜனமாகிய இஸ்ரவேலோடே வழக்காடுகிறார்‌. 
அவர்களுடைய பாவங்களை அவர்களுக்கு 
உணர்த்துகிறார்‌. தம்முடைய  நீதியினால்‌. 
இவர்களை நியாயந்தீர்க்கப்போகிறார்‌. 


இதற்கு முந்திய அதிகாரத்தில்‌ 
(மீகா 5-ஆவது அதிகாரம்‌! கர்த்தர்‌ புறஜாதி 
ஜனங்களோடு வழக்காடினார்‌. அவர்களுக்கு 
தம்முடைய கோபத்தை வெளிப்படுத்தினார்‌. 
ஆனால்‌ இந்த அதிகாரத்திலோ, கர்த்தர்‌, 
தம்முடைய ஜனங்களோடு மென்மையாகவும்‌, 
கிருபையாகவும்‌, இரக்கமாகவும்‌, 
கரிசனையோடும்‌ வழக்காடுகிறார்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ தங்கள்‌ பாவங்களுக்கு 
மனந்திரும்பவேண்டும்‌ என்பதற்காக, கர்த்தர்‌ 
அவர்களோடு பொறுமையாகப்‌ பேசுகிறார்‌. 

கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ ஜனத்தோடே. 
“வாருங்கள்‌, வழக்காடுவோம்‌" என்று அன்பாய்‌. 
அழைக்கிறார்‌. அவர்கள்‌ தேவனுக்கு 
விரோதமாகக்‌ கலகம்பண்ணினார்கள்‌. 


மீகா - விரிவுரை 
MICAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தரைவிட்டு விலகி விக்கிரகங்களைப்‌ 
பின்பற்றிப்போனார்கள்‌. கர்த்தருடைய 
பிரமாணங்களுக்கு கீழ்ப்படியாமல்‌, 
பாவங்களும்‌, அக்கிரமங்களும்‌ செய்தார்கள்‌. 

இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ கர்த்தருக்கு 
விரோதமாகக்‌. கலகம்பண்ணுவதற்கும்‌, 
பாவம்‌ செய்வதற்கும்‌ ஒரு காரணமுமில்லை. 
கர்த்தர்‌ அவர்களுக்கு இதுவரையிலும்‌ 
ஏராளமான நன்மைகளை செய்திருக்கிறார்‌. 
கர்த்தர்‌ அவர்களுக்கு எந்த ஒரு தீங்கும்‌ 
செய்ததில்லை. 

என்‌ ஜனமே, நான்‌ உனக்கு என்ன 
செய்தேன்‌? நான்‌ எதினால்‌ உன்னை 
விசனப்படுத்தினேன்‌? எனக்கு எதிரே 
உத்தரவு சொல்‌" (மீகா 6:3) என்று கர்த்தர்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரரிடம்‌ கேட்கிறார்‌. கர்த்தர்‌ 
இங்கு சொல்லுகிற வாக்கியத்தை, எல்லா 
ஊழியக்காரர்களும்‌ சிந்தித்துப்‌ 
பார்க்கவேண்டும்‌. 

ர்‌ கடினமான எஜமான்‌ 

என்னும்‌ மனக்கசப்பு நம்மிடத்தில்‌ 
இருக்குமென்றால்‌, கர்த்தர்‌ நமக்கு என்ன 
ங்கு செய்தார்‌ என்பதை சிந்தித்துப்‌ 
பார்க்கவேண்டும்‌. அவர்‌ நம்மை எதினால்‌ 
விசனப்படுத்தினார்‌ என்பதையும்‌ யோசித்துப்‌ 
பார்க்கவேண்டும்‌. கர்த்தர்‌ காரணமில்லாமல்‌ 
நம்மிடத்திலிருந்து அதிகமாய்‌ எதிர்‌ 
பார்க்கிறாரா என்பதையும்‌ ஆராய்ந்து 
பார்க்கவேண்டும்‌. கர்த்தரிடத்தில்‌ யாராலும்‌ 
அநீதியையோ, அநியாயத்தையோ 
கண்டுபிடிக்க முடியாது. 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ ஜனத்தை எகிப்து 
தேசத்திலிருந்து வரப்பண்ணினார்‌. அது 
அவர்களுடைய அடிமைத்தன தேசம்‌. அவர்கள்‌ 
அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்தார்கள்‌. 
கர்த்தர்‌ அவர்களை அங்கே மீட்டுக்‌ 
கொண்டார்‌ (மீகா 6:4). 

இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ எகிப்தின்‌ 
அடிமைத்தனத்திலிருந்தாலும்‌, அவர்கள்‌ 
தங்கள்‌ அடிமைத்தனத்தை விரும்பினார்கள்‌. 
தாங்கள்‌ சங்கிலிகளால்‌ கட்டப்பட்டிருப்பதை 
நேசித்தார்கள்‌. எகிப்து தேசத்திலே 
அவர்களுக்கு ஏராளமான வெங்காயங்களும்‌, 
வெள்ளைப்பூண்டுகளும்‌ இருந்தது. 
ஆகையினால்‌. அவர்கள்‌ தங்கள்‌ 
அடிமைத்தனத்தைப்பற்றி பிரச்சனையாய்‌ 
நினைக்கவில்லை. 





i THEN 
TT 


தீர்மானங்களை அவர்களுடைய 


ஏற்படுத்தினார்‌ 


எகிப்தியரோ இஸ்ரவேல்‌ 
கர்த்தர்‌ 


அவர்களுடைய அடிமைத்தன வீட்டிலிருந்து: 
விடுதலை பண்ணினார்‌. கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனங்களை 

அடிமைத்தனத்திலிருந்து 

வனாந்தரத்தின்‌ வழியாக 

கொண்டு வந்தார்‌. 

மீரியாம்‌ என்பவர்களை கர்த்தர்‌ அவர்களுக்கு 
முன்பாக அனுப்பினார்‌. இவர்கள்‌ மூன்று 
பேரும்‌ "தீர்க்கதரிசிகள்‌" என்று கல்தேயருடைய 
வேதாகமத்தில்‌ எழுதப்பட்டிருக்கிறது. 


நாம்‌ இரட்சிக்கப்பட்ட ஆரம்ப 
காலத்தில்‌, நம்மை ஒரு சில பரிசுத்தவான்கள்‌ 
ஆலிக்குரிய காரியங்களில்‌ வழி 
நடத்திமிருப்பார்கள்‌. நாம்‌  ஆலிக்குரிய 
குழந்தைகளாகயிருந்தபோது. அவர்கள்‌ 
நமக்கு வேதவசனங்களைப்‌ 
போதித்திருப்பார்கள்‌. அவர்கள்‌ நமக்கு 
செய்த நல்ல உதவிகளை நாம்‌ ஒருபோதும்‌. 
மறந்துவிடக்கூடாது. 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ ஜனங்களை எகிப்து 
தேசத்திலிருந்து, கானான்‌ தேசத்திற்கு: 
அழைத்துக்கொண்டு. போகிறார்‌. 
அவர்களுக்கு பாதையை ஆயத்தம்‌ 
பண்ணுவதற்காக, கர்த்தர்‌ அவர்களுக்கு 
முன்பாக மோசே, ஆரோன்‌, மீரியாம்‌. 
என்பவர்களை அனுப்புகிறார்‌. 

இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ எகிப்து, 
தேசத்தின்‌ அடிமைத்தனத்திலிருந்து 
விடுதலை பெற்று, வனாந்தரத்தின்‌ வழியாக 
பிரயாணம்பண்ணியபோது, அவர்கள்‌ 
கர்த்தருக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள்‌. 
எகிப்து தேசத்திற்கே திரும்பிப்போக 
வேண்டும்‌ என்று ஆசைப்பட்டார்கள்‌. 
கர்த்தரை ஆராதியாமல்‌ விக்கிரகங்களை 
ஆராதித்தார்கள்‌. ஆனாலும்‌ கர்த்தர்‌ 
அவர்களோடு பொறுமையாயிருந்து. 


மீகா - விரிவுரை 
MICAH - COMMENTARY 


தம்முடைய சித்தத்தின்‌ பிரகாரம்‌, அவர்களை 
கானான்‌ தேசத்திற்கு அழைத்துக்கொண்டு 
வந்தார்‌. 
கர்த்தர்‌ தங்களுக்கு செய்த 
நன்மைகளை, இஸ்ரவேல்‌. புத்திரர்‌ 
மறந்துவிடக்கூடாது. அவர்கள்‌ 
வனாந்தரத்தில்‌ பிரயாணம்பண்ணிய போது 
சத்துருக்கள்‌ மூலமாய்‌ அவர்களுக்கு 
ஆபத்துக்கள்‌ உண்டாயிற்று. கர்த்தர்‌ 
தம்முடைய ஜனத்திற்காக யுத்தம்பண்ணினார்‌. 
பாலாக்‌, 
விரோதமாக. 
பண்ணினான்‌. 
யோசனைகளை 


மோவாபின்‌ ராஜாவாகிய 
இஸ்ரவேல்‌. புத்திரருக்கு 
ஈன யோசனை 
கர்த்தர்‌ அவனுடைய 
அவமாக்கிப்போட்டார்‌. பேயோரின்‌ 
குமாரனாகிய பிலேயாம்‌ பணத்திற்காக 
இஸ்ரவேல்‌. புத்திரரை சபிப்பதற்கு 
ஆயத்தமாயிருந்தான்‌. கர்த்தர்‌ பிலேயாமின்‌ 
முயற்சிகளை தோற்றுப்போகப்பண்ணினார்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ சித்தம்‌ தொடங்கி 
கில்கால்‌ மட்டும்‌ நடந்தது இன்னதென்பதை 
அறிந்துகொள்ளவேண்டும்‌. கானானுக்கு 
வெளியே அவர்கள்‌ கடைசியாக சித்தீமில்‌ 
பாளமிறங்கியிருந்தார்கள்‌. அவர்கள்‌ 
கானானுக்குள்ளே முதன்‌. (ச கில்காலில்‌. 
பாளயமிறங்கியிருந்தார்கள்‌. பை 
வம்சத்தார்‌ தங்களுடைய 
சரித்திரத்தை மறந்துவிடக்கூடாது. சித்தம்‌ 
தொடங்கி கில்கால்‌ மட்டும்‌ நடந்ததை 
அவர்கள்‌ நினைத்துக்கொண்டால்‌, 
அவர்களால்‌. கர்த்தருடைய நீதிகளை 
அறிந்துகொள்ள முடியும்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ வனாந்தர 
பிரயாணத்தை _ ( ருக்கும்ோது மோசே 
அவர்களை கானான்‌ 
அழைத்துக்கொண்டு 
கர்த்தர்‌  யோசுவாவை 
யோசுவா கிறிஸ்துவுக்கு 
வால்கள்‌? வாக்குத்தத்தம்‌ 
பண்ணின தேசத்தை சுதந்தரிப்பதற்கு 
கர்த்தர்‌ யோசுவாவை எழுப்பினார்‌. 





i FTE 
TT 
மனத்தாழ்மை மீகா 6:6-8 


மீகா 6:8. என்னத்தைக்கொண்டு நான்‌ 
கர்த்தருடைய சந்நிதியில்‌ வந்து, 
உன்னதமான தேவனுக்கு முன்பாகப்‌ 
ப்‌ 'த௲னபலிகனைக்‌. 
கொண்டும்‌, வயது 
தைர கை க்வாண்டம்‌ அவர்‌ 
சுத்திதியில்‌ வரவேண்டுமோ? 


மீகா 6:7. ஆயிரங்களான ஆட்டுக்‌ 
கடாக்கனின்பேரிலும்‌, எண்ணெயாய்‌ 
ஓடுகிற பதினாமிரங்கனான ஆறுகளின்‌: 
பேரிலும்‌, கர்த்தர்‌ பிரியமாயிருப்பாரோ? 
என்‌ அக்கிரமத்தைப்‌ போக்க ப்‌ 
முதற்பேறானவனையும்‌, 
ஆத்துமாவின்‌ பாவத்தைப்போக்க ல்‌ 
கர்ப்பக்களியையும்‌ 
கொடுக்கவேண்டுமோ? 


மீகா 6:8. மனுஷனே, நன்மை 
இன்னதென்று அவர்‌ உனக்கு. 
அறிவித்திருக்கிறார்‌, தியாயஞ்செய்து, 
இரக்கத்தைச்‌. சிநேகித்து, உன்‌ 
தேவனுக்கு. முன்பாக. 
மனத்தாழ்மையாய்‌ நடப்பதை. 
அல்லாமல்‌ வேறே என்னத்தைக்‌ கர்த்தர்‌ 
உன்னிடத்தில்‌ கேட்கிறார்‌. 


கர்த்தர்‌ 


இஸ்ரவேலுக்கு விரோதமாக 
நியா 


ம்முபை! யத்தீர்ப்பைக்‌ 
சொடுத்திர்கிறார இஸ்ரவேல்‌ 
வம்சந்தாருக்கு கர்த்தரோடு 
சமாதானமில்லாமல்‌ போயிற்று அவர்கள்‌ 
மறுபடியும்‌ கர்த்தரோடு சமாதானமாயிருக்க 
வேண்டுமென்று விரும்புகிறார்கள்‌. 
கர்த்தருக்கு என்னென்ன 
காரியங்களையெல்லாம்‌ செய்தால்‌, அவரோடு. 
சமாதானமாயிருக்க முடியும்‌ என்று 
இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ யோசித்துப்‌ 
பார்க்கிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ இருதயம்‌: 
கேடுள்ளதாயிருக்கிறது. அவர்களுடைய 
இருதயத்தில்‌ பரிசுத்தமில்லை. தங்களுடைய 
பொல்லாத சிந்தனைகளினால்‌ அவர்கள்‌ 
தங்களைத்‌ தாங்களே அழித்துக்‌ 
கொள்கிறார்கள்‌. தங்களுடைய இருதயத்தில்‌ 
குற்றவுணர்வு இருக்கும்போது, “கர்த்தரைப்‌ 
பிரியப்படுத்துவதற்கும்‌, அவரோடு 
ஒப்புரவாவாதற்கும்‌. நான்‌ என்ன 
செய்யவேண்டும்‌' என்று ஒவ்வொருவனும்‌ 
தனக்குத்தானே கேட்டுக்கொள்ள வேண்டும்‌. 


மீகா - விரிவுரை 
MICAH - COMMENTARY 


தன்னைத்தானே கேட்டுக்கொள்ளவேண்டும்‌. 
நம்முடைய பாவமன்னிப்புக்காக 
மற்றவர்களுடைய ஜெபத்தையும்‌, மற்றவர்கள்‌ 
செலுத்தும்‌ பலிகளையும்‌ சார்ந்திருக்கக்‌ 
கூடாது. 


இஸ்ரவேல்‌ புத்திரரிடத்தில்‌ மெய்யான 
தெய்வபக்தியில்லை. அவர்களுக்கு 
கர்த்தரைக்குறித்த ஞானமுமில்லை. 
அவர்கள்‌ தங்களுடைய அறியாமையினால்‌ 
வீணான காரியங்களை  சிந்திக்கிறார்கள்‌. 
தங்களுக்கு கர்த்தரிடத்தில்‌ பக்தியிருப்பது' 
போல காண்பித்துக்கொள்கிறார்கள்‌. ஆனால்‌ 
அவர்களுக்கு கர்த்தருடைய சித்தமும்‌, 
அவருடைய விருப்பமும்‌ தெரியவில்லை. 


வம்சத்தார்‌ கர்த்தரோடு 

சமாதானமாயிருப்பதற்காக 

பேரம்‌ பேசுகிறார்கள்‌. 
வியாபாரத்தில்‌ பேரம்‌ பேசி பெருட்களை 
விற்பதுபோலவம்‌, வாங்குவதுபோலவும்‌, 
அவர்கள்‌ கர்த்தரிடத்தில்‌ பேரம்‌ பேசுகிறார்கள்‌. 
“என்னத்தைக்கொண்டு நான்‌ கர்த்தருடைய 
சந்நிதியில்‌ வந்து, உன்னதமான தேவனுக்கு 
முன்பாகப்‌ பணிந்துகொள்வேன்‌?" (மீகா 6:6) 
என்று இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ 
தங்களுக்குள்ளே யோசித்துக்‌ 
கொண்டிருக்கிறார்கள்‌. 


'தகனபலிகளைக்‌ கொண்டும்‌, ஒரு 
வயது கன்றுக்குட்டிகளைக்கொண்டும்‌ அவர்‌ 
சந்நிதியில்‌ வரவேண்டுமோ? ஆயிரங்களான 
ஆட்டுக்கடாக்களின்பேரிலும்‌, எண்ணெயாய்‌ 
ஓடுகிற பதினாமிரங்களான ஆறுகளின்‌ 
பேரிலும்‌, கர்த்தர்‌ பிரியமாயிருப்பாரோ? என்‌ 
அக்கிரமத்தைப்‌ போக்க என்‌ 
முதற்பேறானவனையும்‌, என்‌ ஆத்துமாவின்‌ 
பாவத்தைப்போக்க என்‌ கர்ப்பக்கனியையும்‌ 
கொடுக்கவேண்டுமோ?" (மீகா 6:67) என்று 
கர்த்தருக்கு தாங்கள்‌ செலுத்த விரும்பும்‌ 
பலிகளைப்பற்றிச்‌ சொல்லுகிறார்கள்‌. 





f= FTE 
TT 


தங்களுடைய 
மீறுதல்களும்‌, 
மன்னிக்கப்படுவதற்காக. 
ஆமிரங்களான 
பாவநிவாரண 
ஆயத்தமாயிருக்கிறார்கள்‌. பாவநிவாரண 
பலியாக ஒரு ஆட்டுக்குட்டியை செலுத்தினால்‌ 
என்று கர்த்தர்‌ 
ப ஆனால்‌ அவர்ககோ 
எல்லா 
பலியாக 
ஆயத்தமாயிருக்கிறார்கள்‌. 
ஆயிரக்கணக்கனக்கான 
ஆடுகளை. பலியாகச்‌ செலுத்தினாலும்‌, 
கர்த்தர்‌ தங்களோடு சமாதானமாயிருப்பார்‌ 
என்று எதிர்பார்க்கிறார்கள்‌. 


அக்கிரமத்தைப்போக்க. 
முற்பேறான வனையும்‌, 
ஆத்துமாவின்‌ பாவத்தைப்‌ 
போக்க, தங்களுடைய கர்ப்பக்கனியையும்‌: 
கொடுப்பதற்கும்‌ ஆயத்தமாயிருக்கிறார்கள்‌. 
தங்களுடைய அக்கிரமத்தைப்‌ போக்கவும்‌, 
பாலத்தைப்‌ போக்கவும்‌ கர்த்தருக்கு. 
பாவநிவாரண பலியாக என்னத்தைச்‌ 
செலுத்தவேண்டும்‌ என்பதுகூட 
அவர்களுக்குத்‌ தெரியவில்லை. 
இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ தங்களுடைய 
சிந்தையில்‌ வீணாராயிருக்கிறார்கள்‌. 
விக்கிரகாராதனைக்காரர்கள்‌ மோளேகுக்கு 
தங்களுடைய பிள்ளைகளை பலியாகச்‌ 
செலுத்தினார்கள்‌. அதுபோலவே இஸ்ரவேல்‌ 
வம்சத்தாரும்‌ கர்த்தருக்கு, தங்களுடைய 
முதற்பேறானவனையும்‌, தங்களுடைய 
கர்ப்பத்தின்‌ கனியையும்‌ பலியாகச்‌ செலுத்த 
ஆயத்தமாயிருக்கிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ கர்த்தரைவிட்டு. 
விக்கிரகங்களைப்‌ 
பின்பற்றிப்போனார்கள்‌. நீண்டகாலமாக 
விக்கிரகங்களை ஆராதித்தார்கள்‌. கர்த்தரைத்‌ 
தொழுதுகொள்கிறவர்கள்‌ ஆவியோடும்‌, 
உண்மையோடும்‌ தொழுதுகொள்ளவேண்டும்‌. 
விக்கிரகங்களை அவர்களுடைய மனதின்‌ 
விருப்பத்தின்படி ஆராதிக்கலாம்‌. 
விக்கிரகங்களுக்கு எதை வேண்டுமானாலும்‌ 
பலியாகச்‌ செலுத்தலாம்‌. விக்கிரகங்களுக்கு 
ஜீவனுமில்லை பிரமாணமுமில்லை. 


இஸ்ரவேலின்‌ தேவனாகிய 
ஜீவனுள்ளவர்‌. தம்முடைய 


தங்களுடைய 
தங்களுடைய 
தங்களுடைய 


கர்த்தர்‌ 
ஜனங்கள்‌, 


மீகா - விரிவுரை 
MICAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆராதிக்கவேண்டும்‌ 
ஆராதனை 
கொடுத்திருக்கிறார்‌. 


எப்படி 
கர்த்தர்‌ 


கொடுக்கிறார்கள்‌. கர்த்தர்‌ கக்‌ 
ஏராளமான பிரமாணங்களைக்‌ கொடுத்திருந்‌ 
தாலும்‌, அவர்கள்‌ தங்களுக்குப்‌ பிரியமான 
பிரமாணங்களை மாத்திரம்‌ கைக்கொண்டு 
வருகிறார்கள்‌. மற்ற பிரமாணங்களை 
கைவிட்டு மறந்துவிடுகிறார்கள்‌. 

இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌. தங்கள்‌ 
பாவங்கள்‌ மன்னிக்கப்பட 
ஆயிரக்கணக்கான ஆடுகளைப்‌ பலியிட 
ஆயத்தமாயிருக்கிறார்கள்‌. காளை, 
வெள்ளாட்டுக்கடா ஆகியவற்றின்‌ இரத்தம்‌ 
நம்முடைய பாவங்களை நீக்கி, நம்மை 
சுத்திகரிக்காது. நம்முடைய கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்துவின்‌ இரத்தம்‌ மாத்திரமே, 
நம்முடைய பாவங்களைப்‌ போக்கும்‌ 
கிருபாதார பலியாகயிருக்கிறது. 


பிதாவாகிய தேவனுக்கும்‌, நமக்கும்‌ 
நடுவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு 
கிறிஸ்து மத்தியஸ்தராக ஊழியம்‌ செய்கிறார்‌ 
இயேசுகிறிஸ்துவின்‌ சுவிசேஷத்தினாலே 


ஒப்புக்கொடுக்கவேண்டும்‌. 
பிள்ளைகளை 
ஊழியத்திற்கென்று 
பிரதிஷ்டைபண்ண வேண்டும்‌. 


ஒப்புக்கொடுத்து 


நாமும்‌, நம்முடைய பிள்ளைகளும்‌. 
கர்த்தருக்குரியவர்கள்‌. கர்த்தர்‌ நமக்குரியவர்‌. 
இஸ்ரவேல்‌. வம்சத்தார்‌. தங்களுடைய 
பிள்ளைகளை கர்த்தருக்கு பலிசெலுத்த 
ஆயத்தமாயிருக்கிறார்கள்‌. அவர்களுடைய 
பிள்ளைகள்‌ கர்த்தருக்குரியவர்கள்‌. 
இஸ்ரவேல்‌. புத்திரர்‌, கர்த்தருக்குரிய 
தங்களுடைய பிள்ளைகளை, கர்த்தருக்கே 
பலியாகச்‌ செலுத்த  விரும்புகிறார்கள்‌. 
அவர்கள்‌ தங்களுக்குரியதை கர்த்தருக்கு 
பலியாகச்‌ செலுத்தவேண்டும்‌. அதுவே 
பாவநிவாரணபலி. கர்த்தருக்குரியதை 
கர்த்தருக்கே செலுத்துவது பாவநிவாரண 
பலியாகாது. 





i FTE 
TT 


போக்குவதற்கு, கர்த்தர்‌ தம்முடைய நீதியின்‌ 
பிரகாரமாக எதிர்பார்க்கும்‌ பாவநிவாரண 
பலிகளை அவர்களால்‌ செலுத்த முடியாது. 
தேவனுடைய தெய்வீக நீதி பரிசுத்தமானது. 
கர்த்தருடைய நீதிக்கு முன்பாக மனுபுத்திரர்‌ 
எல்லோருமே. குறைவுள்ளவர்களாக. 
யிருக்கிறார்கள்‌. எல்லோருமே பாவம்‌ செய்து, 
ஏகமாய்க்‌ கெட்டுப்போயிருக்கிறார்கள்‌. 


நம்முடைய 
சுத்தப்படுத்தவும்‌ நம்முடைய 
புதுப்பிக்கவும்‌, கர்த்தர்‌ தம்முடை வினால்‌ 
எதிர்பார்க்கும்‌ பலிகளை நம்மால்‌ செலுத்த 
முடியாது. ஆகையினால்‌ கர்த்தர்‌, 
மனுக்குலத்தின்மீது கிருபையாக இரங்கி, 
தம்முடைய ஒரே பேறான குமாரனாகிய 
இயேசுகிறிஸ்துவை, இந்த உலகத்தின்‌ 
பாவத்தைப்‌ போக்கும்‌ பாவநிவாரணபலியாக 
ஒப்புக்கொடுத்தார்‌. கர்த்தராகிய இயேசு 
கிறிஸ்துவின்‌ சிலுவை மரணத்தை, 
பிதாவாகிய தேவன்‌ நம்முடைய 
பாவங்களைப்‌ போக்கும்‌ பாவநிவாரணபலியாக 
அங்கீகரிக்கிறார்‌ 

இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ 
அக்கிரமத்தைப்போக்கவும்‌, 
ஆத்துமாவின்‌ பாவங்களைப்‌ 
என்னென்ன பலிகளையெல்லாம்‌ 
வேண்டுமென்று கர்த்தரிடத்தில்‌ பேரம்‌. 
பேசுகிறார்கள்‌. கர்த்தரோ தாம்‌ 
அவர்களிடத்தில்‌. எதிர்ப்பார்ப்பதை 
அவர்களுக்கு தெளிவாகச்‌ சொல்லுகிறார்‌ 

“மனுஷனே, நன்மை இன்னதென்று 
அவர்‌ உனக்கு அறிவித்திருக்கிறார்‌: 
bpp இரக்கத்தைச்‌ சிநேகித்து, 

.ன்‌ தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய்‌ 
ந்த்‌ அல்லாமல்‌ வேறே என்னத்தைக்‌ 
கர்த்தர்‌ உன்னிடத்தில்‌ கேட்கிறார்‌" 
(மீகா 6:8). 


தங்களுடைய 
தங்களுடைய 
போக்கவும்‌ 
செலுத்த 


நாம்‌ கர்த்தரோடு பேரம்‌ பேசவேண்டிய 
அவசியமில்லை. நம்முடைய பாவம்‌ நிவிர்த்தி 
செய்யப்படுவதற்கான மீட்பின்‌ கிரயத்தை 
கர்த்தர்‌ ஏற்கெனவே நியமித்துவிட்டார்‌. 
இஸ்ரவேல்‌ வம்சத்தாரும்‌, 
உலகத்திலுள்ள எல்லா ஜனங்களும்‌: 
கர்த்தருக்கு விரோதமாகப்‌ பாவம்‌ 
செய்திருக்கிறார்கள்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
வார்த்தைகளை இஸ்ரவேல்‌ புத்திரருக்கும்‌, 


மீகா - விரிவுரை 
MICAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மற்றுமுள்ள எல்லா புறஜாதி ஜனங்களுக்கும்‌ 
பொதுவாகச்‌ சொல்லுகிறார்‌. அவர்களை 
'மனுஷனே” என்று கூப்பிடுகிறார்‌. 


கர்த்தர்‌ கொடுத்திருக்கிற பாவநிவாரண 
பிரமாணம்‌ யூதருக்கும்‌; புறஜாதியாருக்கும்‌ 
பொதுவானது. கர்த்தர்‌ எல்லோருக்கும்‌. 
பொதுவாக சொல்லுவதை, அவர்‌ நமக்கும்‌ 
சொல்லுகிறார்‌ என்று விசுவாசத்தோடு 
ஏற்றுக்கொள்ளவேண்டும்‌. கர்த்தர்‌ “மனுஷனே" 
என்று சொல்லும்போது, அவர்‌ நம்மைத்தான்‌ 
சொல்லுகிறார்‌... என்று விசுவாசித்து, 
கர்த்தருடைய வார்த்தைகளை நம்முடைய 
இருதயத்தில்‌ ஏற்றுக்கொள்ளவேண்டும்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய பிரமாணத்தை வேறு 
யாருக்கோ சொல்லுகிறார்‌ என்றும்‌, அவர்‌ 
அதை நமக்கு சொல்லவில்லை என்றும்‌ 
நிர்விசாரமாயிருக்கக்கூடாது. 


நம்முடைய பாவங்களைப்‌ 
போக்குவதற்கு நாம்‌ மீட்பின்‌ கிரயத்தை 
செலுத்தவேண்டும்‌ என்று கர்த்தர்‌ 
நம்மிடத்தில்‌ எதிர்பார்க்கவில்லை. இதுவே 
கர்த்தர்‌ நமக்கு அறிவித்திருக்கிற நன்மை. 
நாம்‌ ஆயிரக்கணக்கான 
பாவநிவாரண பலியாக 
வேண்டியதில்லை என்பது 
அறிவிக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி. 
நாம்‌ பலிசெலுத்தவேண்டுமென்று 
கர்த்தர்‌ எதிர்பார்க்கவில்லை. ஆனால்‌ நாம்‌ 
பரிசுத்தமாய்‌ ஜீவிக்கவேண்டுமென்று கர்த்தர்‌ 
எதிர்பார்க்கிறார்‌. நாம்‌ நியாயம்‌ 
செய்யவேண்டும்‌. ஒருவருக்கும்‌ அநியாயம்‌ 
செய்யக்கூடாது. நமக்கும்‌ பிறருக்கும்‌ உள்ள 
ஐக்கியத்தில்‌ நாம்‌ உண்மையுள்ளவர்களாயும்‌, 
உள்ளவர்களாயும்‌ 
யாருக்கும்‌ தீங்கு 
செய்யக்கூடாது. பிறருடைய சரீரங்களுக்கோ, 
அவர்களுடைய ஐசுவரியங்களுக்கோ, 
அவர்களுடைய நற்பெயருக்கோ நாம்‌ சேதம்‌ 
உண்டுபண்ணிவிடக்கூடாது. 





ழ்‌ நள 
யாய 


நாம்‌ இரக்கத்தை சிநேகிக்கவேண்டும்‌. 
நம்முடைய 'கிரியைகளெல்லாம்‌. 
நீதியாயிருந்தால்‌ மாத்திரம்‌ போதாது. 
நம்மிடத்தில்‌ இரக்கத்தை எதிர்பார்க்கிற 
எல்லோருக்கும்‌ இரக்கம்‌ காண்பிக்கவேண்டும்‌. 
ஏதோ ஒரு கடமைக்காக பிறரிடத்தில்‌ 
அன்புகூர்ந்தால்‌ போதாது. நம்முடைய பேச்சு, 
செய்கை ஆகிய எல்லாவற்றிலும்‌ இரக்கம்‌ 
இருக்கவேண்டும்‌... நாம்‌ இரக்கத்தை 
க ம என்று கர்த்தர்‌ 
இரக்கத்தை. 

அதை 

பிறருக்கு இரக்கம்‌ 
முழுஇருதயத்தோடும்‌, 
முழுமன தோடும்‌ 


வெறுக்கமாட்டார்கள்‌ 
காண்பிக்கும்போது 
முழுஆத்துமாவோடும்‌, 
இரக்கம்‌ காண்பிப்பார்கள்‌ 


நாம்‌ நம்முடைய தேவனுக்கு முன்பாக 
மனத்தாழ்மையாய்‌ நடக்கவேண்டும்‌. கர்த்தர்‌ 
நமக்குக்‌ கொடுத்திருக்கும்‌ எல்லா 
பிரமாணங்களுக்கும்‌  கீழ்ப்படியவேண்டும்‌. 
கர்த்தருடைய ஊழியத்தை உண்மையாயும்‌, 
பயபக்தியோடும்‌. செய்யவேண்டும்‌. 
ஏனோக்கு தேவனோடு நடந்தான்‌ என்னும்‌. 
வாக்கியம்‌, அவன்‌ தேவனுக்குப்‌ 
பிரியமானவன்‌" என்று வியாக்கியானம்‌. 
சொல்லப்பட்டிருக்கிறது. 


"விசுவாசத்தினாலே. 
மரணத்தைக்‌  காணாதபடிக்கு 
கொள்ளப்பட்டான்‌; தேவன்‌ 
எடுத்துக்கொண்டபடியினாலே, 
காணப்படாமற்போனான்‌ : (வன்‌ 
துக்க! ிவனைவைனன்று. ஆவன்‌ 
எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே. 
சாட்சிபெற்றான்‌" (எபி 11:5). 


நாம்‌ 


வனோடு. 
பண்ணும்போது. oe 


நம்மை 
திருச்சித்தத்திற்கு முழுவதுமாக 
கொடுக்கவேண்டும்‌. தேவன்‌ 
கிருபையினால்‌ நம்மை 

பிரகாரம்‌, நம்முடைய 

வார்த்தையும்‌, செயலும்‌ 

வேண்டும்‌. நாம்‌ கர்த்தரோடு தொடர்ந்து 
ஐக்கியமாமிருக்கவேண்டும்‌. நம்முடைய 
தேவனுக்கு முன்பாக நாம்‌ மனத்தாழ்மையாய்‌. 
நடக்கவேண்டும்‌. 


மீகா - விரிவுரை 
MICAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நம்முடைய மனதின்‌ சிந்தனைகளெல்லாம்‌ 
கர்த்தருக்கு கீழ்ப்படிந்ததாயிருக்கவேண்டும்‌. 
அது கர்த்தருடைய சித்தத்திற்கும்‌, 
விருப்பத்திற்கும்‌ கீழ்ப்படிந்திருக்கவேண்டும்‌. 
தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மை என்பது, 
தேவனுக்கு நம்மை பரிபூரணமாய்‌ 
ஒப்புக்கொடுப்பதைக்‌ குறிக்கிறது. கர்த்தருக்கு 
நம்மை முற்றிலுமாய்‌ அர்ப்பணிப்பதைக்‌ 
குறிக்கிறது. 

நம்முடைய அக்கிரமம்‌ நம்மைவிட்டு 
நீங்குவதற்கும்‌, நம்முடைய ஆத்துமாவின்‌ 
பாவங்கள்‌ மன்னிக்கப்படுவதற்கும்‌ கர்த்தர்‌ 
நம்மிடத்திலிருந்து, 1. நியாயம்‌ செய்வது, 
2. இரக்கத்தை சிநேகிப்பது, 3. தேவனுக்கு 
முன்பாக மனத்தாழ்மையாய்‌ நடப்பது ஆகிய 
மூன்று காரியங்களை மாத்திரமே கேட்கிறார்‌. 
நம்முடைய பாவநிவாரண பலியாக நாம்‌ 
ஆமிரங்களான ஆட்டுக்கடாக்களை 
பலிசெலுத்த வேண்டுமென்று கேட்கவில்லை. 


நம்மிடத்தில்‌ நியாயமில்லையென்றால்‌, 
இரக்கத்தை 


பலிகளை செலுத்தினாலும்‌, அதை எப்படி 
செலுத்தினாலும்‌, நம்முடைய பலிகளெல்லாமே. 
பிரயோஜனமில்லாத, வீணான பலிகளாகவே 
இருக்கும்‌. கர்த்தருக்கு கீழ்ப்படிவதே. 
பலிசெலுத்துவதைவிட உத்தமம்‌. தேவனுக்கு 
முன்பாக மனத்தாழ்மையாய்‌ நடப்பதே, 
எல்லா. சர்வாங்க தகனபலிகளைவிட 
மேன்மையானதாயிருக்கிறது. 


69. கர்த்தருடைய சுத்தம்‌ 
நகரத்தை நோக்கிக்‌ கூப்பிடுகிறது; 
ஞானமுன்னவன்‌ உம்முடைய நாமத்தை. 
மதிப்பான்‌; மிலாற்றிற்கும்‌ அதை 
'நேமித்தவருக்கும்‌ செவிகொடுங்கள்‌. 
மீகா 6:10. துன்மார்க்கனுடைய வீட்டிலே 
'துன்மார்க்கத்தினால்‌ சம்பாதித்த 
பொக்கிஷங்களும்‌, அருவருக்கப்‌ 
படத்தக்க குறைந்த. மரக்காலும்‌ 
இன்னும்‌ இருக்கிறதல்லவோ? 





f= FTN 
ETT 


மீகா 8:11. கன்னத்தராகம்‌ கன்னம்‌. 
படிக்கற்களுள்ன பையும்‌ 
இருக்கும்போது, அவர்களைச்‌. 
சுத்தமுன்னவர்கனென்று 
எண்ணுவேனோ? 


மீகா 812. அவர்களில்‌ 
ஓசுவரியமுன்னவர்கன்‌ கொடுமையால்‌: 
'திறைத்திருக்கிறார்கள்‌; அவர்களுக்குள்‌ 
வாசமாயிருக்கிறவர்கள்‌. பொய்‌ 
பேசுகிறார்கள்‌; அவர்கள்‌ வாமிலுன்ன. 
நாவு கபடமுன்னது. 


மீகா 6:18. ஆகையால்‌ நான்‌ உன்‌ 
பாவங்கனினிமித்தம்‌ உன்னை 
அடித்துப்‌ பாழாக்குகிறதினால்‌ உன்னை 
பலட்சயமாக்குவேன்‌. 


மீகா 14. 
திருப்தியடையாதிருப்பாய்டி 
உனக்குள்ளே சோர்வுண்டாகும்‌; நீ 
பதனம்‌ பண்ணியும்‌ தப்புவிப்பதில்லை; 
தீ. தப்புவிப்பதையும்‌ பட்டயத்துக்கு. 
ஒப்புக்கொடுப்பேன்‌. 


புசித்தும்‌. 


மக 805. தீ 
அறுக்காமற்போவாய்டி 
ஒலிவப்பழங்கணையும்‌ திராட்சப்‌ 
பழங்களையும்‌ ஆலையாடினபோதிலும்‌, 
எண்ணெய்‌ பூசிக்கொள்வதூமில்லை, 
இரசம்‌ குடிப்பதுமில்லை. 


விதைத்தும்‌ 
தீ 


மீகா 6:16. நான்‌ உன்னைப்‌ பாழாகவும்‌ 
உன்‌ குடிகளை ஈசலிட்டு திந்திக்கிற 
'நிந்தையாகவும்‌ வைக்கும்படி, 
உம்ரியினுடைய கட்டளைகளும்‌ ஆகாப்‌ 
வீட்டாருடைய எல்லாச்‌ செய்கைகளும்‌ 
கைக்கொள்னப்பட்டுவருகிறது;. 
அவர்களுடைய  ஆலோசனைகளிலே 
நடக்கிறீர்கள்‌; ஆகையால்‌ என்‌ 
ஜனத்தின்‌ நித்தையைச்‌ சுமப்பீர்கன்‌.. 
இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ நியாயம்‌ 
செய்யவேண்டுமென்று கர்த்தர்‌ அவர்களுக்கு 
தெளிவாகச்‌ சொன்னார்‌. ஆனால்‌ 
அவர்கள்‌ என்னென்ன அநீதிகளையெல்லாம்‌ 
செய்கிறார்கள்‌ என்பதை கர்த்தர்‌ இங்கு 
தெளிவாகச்‌ சொல்லுகிறார்‌. கர்த்தருடைய 
வார்த்தை இஸ்ரவேல்‌ வம்சத்தாருக்கு 
விரோதமாகச்‌ சொல்லப்படுகிறது. 


மீகா - விரிவுரை 
MICAH - COMMENTARY 


சத்தம்‌ நகரத்தை 
நோக்கிக்‌ கூப்பிடுகிறது' (மீகா 6:9) என்று 
மீகா சொல்லுகிறார்‌. இந்த வாக்கியம்‌ 
எருசலேம்‌ நகரத்தையும்‌, சமாரியா 
நகரத்தையும்‌ குறிக்கும்‌. நகரத்தின்‌ பாவம்‌ 
கர்த்தருக்கு முன்பாக ஒலமிடுகிறது. 
ஆகையினால்‌ கர்த்தருடைய சத்தம்‌ நகரத்தை 
நோக்கிக்‌ கூப்பிடுகிறது. கர்த்தர்‌ தம்முடைய 
ஜனத்தை காயப்படுத்துவதற்கு முன்பாக 

அவர்களை எச்சரிக்கிறார்‌. பாவிகள்‌ 
ந்துபோவதில்‌ கர்த்தருக்குப்‌ பிரியமில்லை. 
அவர்கள்‌ தங்கள்‌ பாவங்களுக்கு 
மனந்திரும்பவேண்டும்‌ என்பதே கர்த்தருக்குப்‌ 
பிரியம்‌. 


கர்த்தருடைய 


'ஞானமுள்ளவன்‌ உம்முடைய நாமத்தை 
மதிப்பான்‌" (மீகா 65) என்று மீகா 
சொல்லுகிறார்‌. கர்த்தருடைய சத்தத்திற்கு 
ஞானமுள்ளவர்கள்‌  செலிகொடுப்பார்கள்‌. 
ஞானமில்லாத மூடர்களோ கர்த்தருடைய 
வார்த்தைக்கு செவிகொடுக்காமல்‌ 
அசட்டைபண்ணிவிட்டுவிடுவார்கள்‌. 


“மிலாற்றிற்கும்‌ அதை நேமித்தவருக்கும்‌ 
செவிகொடுங்கள்‌" என்று கர்த்தருடைய 
சத்தம்‌ எல்லோரையும்‌ நோக்கிக்‌ 
கூப்பிடுகிறது. மிலாறு வரும்போது அதற்கு 
செவிகொடுக்கவேண்டும்‌. மிலாறு 
தூரத்திலிருக்குமபோதே அதை நாம்‌ 
பார்ப்பதற்கு முன்பாகவே, அதன்‌ 

யை நாம்‌ உணருவதற்கு 
முன்பாகவே, நாம்‌ மிலாற்றிற்கு 
செவிகொடுக்கவேண்டும்‌. 


மிலாறு வந்திருக்கும்போது அதைப்பற்றி 
நாம்‌ அசட்டையாமிருக்கக்கூடாது. மிலாறு 
நமக்கு சொல்லும்‌ எச்சரிப்பின்‌ 
வாத்தைகளுக்கு செவிகொடுக்கவேண்டும்‌. 
ஒவ்வொரு மிலாற்றிக்கும்‌ ஒரு சத்தமுண்டு. 
இது கர்த்தருடைய சத்தம்‌. கர்த்தருடைய 
மிலாற்றில்‌ கர்த்தருடைய சத்தம்‌ 
சொல்லப்படும்‌. நாமும்‌ கர்த்தருடைய 
மிலாற்றில்‌, கர்த்தருடைய சத்தத்தையே 
கேட்கவேண்டும்‌. 

கர்த்தர்‌ நமக்கு வேதனைகளையும்‌, 
சோதனைகளையும்‌ அனுமதிக்கும்போது, 
அதன்‌ மூலமாக கர்த்தர்‌ நமக்கு எதை. 
கற்றுக்கொடுக்க விரும்புகிறார்‌ என்பதை 
அறிந்துகொள்ளவேண்டும்‌. 





ழ்‌ நவள 
யாய 


(யோபு 23:14). 


கள்ளத்தராசம்‌ 
படிக்கற்களூள்ள பையும்‌ இருக்கும்போது. 
அவர்களைச்‌ சுத்தமுள்ளவர்களென்று 
எண்ணுவேனோ? 

ஐசவரியமுள்ளவர்கள்‌ 

நிறைந்திருக்கிறார்க: 

வாசமாயிருக்கிறவர்கள்‌  பொய்பேசுகிறாள்‌; 
அவர்கள்‌ வாயிலுள்ள நாவு கபடமுள்ளது' 
(மீகா 680/0) என்று கர்த்தர்‌ 


சொல்லுகிறார்‌. 


ஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ நியாயம்‌ 
செய்யவேண்டுமென்று கர்த்தர்‌ அவர்களுக்கு 
போதிக்கிறார்‌. ஆனால்‌ அவர்களோ 
அநியாயம்‌ செய்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
நீதிமான்களாயிருக்கவேண்டும்‌. ஆனால்‌ 
அவர்கள்‌ துன்மார்க்கராயிருக்கிறார்கள்‌. 
அவர்களுடைய செய்கைகளில்‌ 
அநீதியிருக்கும்போது. 
சுத்தமாமிருக்க முடியாது. 
துன்மார்க்கரை  சுத்தமுள்ளவர்கள்‌ 
எண்ணமாட்டார்‌ 


அவர்களால்‌. 
கர்த்தரும்‌. 
என்று 


அவர்களில்‌ 
கொடுமையால்‌ 
அவர்களுக்குள்‌ 


சுவரியமுள்ளவர்கள்‌ 
நிரைந்திரக்கிறாரகள்‌: 
வாசமாயிருக்கிறவர்கள்‌ 
பொய்பேசுகிறார்கள்‌; அவர்கள்‌ வாயிலுள்ள 
நாவு. கபடமுள்ளது (மீகா 632), 
துன்மார்க்கத்தினால்‌ சம்பாதித்த ஐசுவரியம்‌ 
பிரயோஜனப்படாது. அது நமக்கு 
ஆசீர்வாதமாயிருக்காது. 


தங்களுடைய கைகளில்‌ பணமும்‌ 
அதிகாரமும்‌ இருக்கும்போது. அநேகர்‌ அதை 
தப்பிதமாகப்‌ பயன்படுத்துகிறார்கள்‌. அவர்கள்‌ 
கொடுமையினால்‌ நிறைந்திருக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ துன்மார்க்கத்தினால்‌ சம்பாதித்த 
பொக்கிஷங்கள்‌ அவர்களுடைய வீடுகளில்‌ 
நிறைவாயிருக்கிறது. அவர்களுக்குள்‌ 
வாசமாயிருக்கிறவர்கள்‌ பொய்பேசுகிறார்கள்‌. 
பிறருடைய சம்பத்துக்களை பலவந்தமாக: 
அபகரிக்கப்பார்க்கிறார்கள்‌. பலவந்தத்திற்கு. 
பணியாதவர்களை பொய்சொல்லி ஏமாற்றி 
வஞ்சித்துவிடுகிறார்கள்‌. 


மீகா - விரிவுரை 
MICAH - COMMENTARY 


QOODNENS 
UBLISHERS 


'நான்‌ உன்னைப்‌ பாழாகவும்‌ உன்‌ 
குடிகளை ஈசலிட்டு நிந்திக்கிற 
நிந்தையாகவும்‌ வைக்கும்படி, உம்ரிபினுடைய 
கட்டளைகளும்‌ ஆகாப்‌ வீட்டாருடைய எல்லாச்‌ 
செய்கைகளும்‌ கைக்கொள்ளப்பட்டுவருகிறது: 
அவர்களுடைய ஆலோசனைகளிலே 
நடக்கிறீர்கள்‌; ஆகையால்‌ என்‌ ஜனத்தின்‌ 
நிந்தையைச்‌ சுமப்பீர்கள்‌" (மீகா னல 
என்று கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரிடம்‌ 
சொல்லுகிறார்‌. 

இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ 
விக்கிரகாராதனைக்காரராயிருக்கிறார்கள்‌. 
உம்ரியும்‌, ஆகாபும்‌ துன்மார்க்கமான 
ராஜாக்கள்‌. தங்களுடைய தேசத்து, 
சட்டங்களின்‌ மூலமாக அவர்கள்‌ 
துன்மார்க்கமான காரியங்களை செய்தார்கள்‌. 
விக்கிரகாராதனையை ஆதரித்தார்கள்‌. 
ஜனங்களும்‌ அவர்களுடைய துன்மார்க்கமான 
செயல்களை பின்பற்றினார்கள்‌. 


உம்ரியின்‌ சட்டங்க ஆகாபின்‌ 
சட்டங்களும்‌ துன்மார்க்கமா க்கில்‌ அது 
தேசத்தை. பாழாக்கிப்போடுகிறது. 
அவர்களுடைய மோசமான சட்டங்களினால்‌ 
அவர்களும்‌ பாதிக்கப்பட்டார்கள்‌. 
அவர்களுடைய சந்ததியாரும்‌ 
பாதிக்கப்பட்டார்கள்‌. 

இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ கர்த்தருக்கு, 
விரோதமாகப்‌ பாவம்‌ செய்தார்கள்‌. 
அவர்கள்மீது நியாயத்தீர்ப்பு வரும்‌ என்று 
மீகா தீர்க்கதரிசியின்‌ மூலமாக கர்த்தர்‌ 
எச்சரித்தார்‌. “கர்த்தருடைய சத்தம்‌ நகரத்தை 
நோக்கிக்‌ கூப்பிடுகிறது: ஞானமுள்ளவன்‌ 
உம்முடைய நாமத்தை மதிப்பான்‌ ; 
மிலாற்றிற்கம்‌ அதை நேமித்தவருக்கும்‌ 
செவிகொடுங்கள்‌" (மீகா 6:9) என்று மீகா 
கர்த்தருடைய வார்த்தையைச்‌ சொன்னார்‌. 

கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌  புத்திரருக்கு 
எச்சரிப்பாகச்‌ சொன்ன நியாயத்தீர்ப்பு, 
இப்போது. அகமத்‌ வந்திருக்கிறது. 
“நான்‌ உன்‌ பாவங்களினிமித்தம்‌ உன்னை 
அடித்துப்‌ பாழாக்குகிறநினால்‌ உன்னை 
பலட்சயமாக்குவேன்‌” (மீகா 6:13) என்று 


கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 





f= FTE 
TT 


மோசே ஒரு பலகையின்கீழ்‌ இரண்டு 
பாதங்களும்‌, மற்றப்‌ பலகையின்கீழ்‌ 
பாதங்களும்‌ செய்கிறார்‌. 


இசைக்கப்பட்டிருக்கிறது. மேலேயும்‌ ஒரு 
வளையத்தினால்‌ இசைக்கப்பட்டிருக்கிறது: 
மோசே இரண்டு மூலைகளிலுமுள்ள 
அல்விரண்டிற்கும்‌ அப்படியே செய்கிறார்‌. 

பலகைகளும்‌, 

பலகையின்‌ 
ம பாதங்களாகப்‌ 
பதினாறு கனக்க இருக்கிறது 
(யாத்‌ 36:26-30). 


மோசே சீத்திம்‌ மரத்தால்‌ 
வாசஸ்தலத்தின்‌ ஒரு பக்கத்துப்‌ 
பலகைகளுக்கு ஐந்து தாழ்ப்பாள்களையும்‌, 
வாசஸ்தலத்தின்‌ மறுபக்கத்துப்‌ களுக்கு 
ஐந்து தாழ்ப்பாள்களையும்‌, வாசஸ்தலத்தின்‌ 

மேல்புறமான பின்பக்கத்துப்‌ பலகைகளுக்கு 
ஐந்து தாழ்ப்பாள்களையும்‌ பண்ணுகிறார்‌. 
நடுத்தாழ்ப்பாள்‌ ஒரு முனை தொடங்கி 
மறுமுனைமட்டும்‌ பலகைகளின்‌ மையத்தில்‌ 
உருவப்பாயு்டி செய்கிறார்‌ a 
பலகைகளைப்‌  பொன்தகட்டால்‌ 

தாழ்ப்பாள்களின்‌ இடங்களாகிய செவன்‌ 


(யாத்‌ 3631-34) 


திரைச்சிலை 
யாத்‌ 86:85-38 


யாத்‌ 96:85. 'இளநீலநாலாகும்‌. 
இரத்தாம்பரநூலாலும்‌ சிவப்புநாலாலூம்‌ 
திரித்த மெல்லிய  பஞ்சுநாலாலும்‌ 
செய்யப்பட்டதும்‌, 
விசித்திரவேலையாகிய 
கேருபீன்‌களுன்ன துமான 
திரைச்சீலையை உண்டுபண்ணி, 


யாத்‌ 36:36. அதற்குச்‌ சீத்திம்‌. 
மரத்தினால்‌ நாலு தூண்கனைச்‌ 
செய்து, அவைகளைப்‌ யொன்தகட்டால்‌ 
மூடி, அவைகளின்‌ கொக்கிகளைப்‌ 
பொன்னினால்‌ பண்ணி, அவைகளுக்கு. 
நான்கு வென்னிப்பாதங்கனை 
வார்ப்பித்தான்‌. 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


யாத்‌ 38:37. கூடாரவாசலுக்கு 
இனதீலதூலாலும்‌ இரத்தாம்பரநூலாலும்‌ 
சிவப்புநூலாலும்‌ திரித்த மெல்லிய 


தொங்குதிரையையும்‌, 


யாத்‌ 96:98. 
தூண்களையும்‌, 
'வனைவாணிகளையும்‌ 


அதின்‌ இத்து 
அவைகளின்‌ 
உண்டாக்கி, 
குமிழ்கனையும்‌ 
பொன்தகட்டால்‌ 
அவைகளின்‌ 
பாதங்களும்‌ 
வெண்கலமாயிருத்தது. 


பரிகத்த 
மகாபரிகத்த 
பிரிப்பதற்கு ஒரு 
போடப்பட்டிருக்கிறது. 
இளநீலநூலாலும்‌ 
சிவப்புநூலாலும்‌ 
மெல்லிய பத்சநூலாலும்‌ 
செய்யப்பட்டதும்‌, விசித்திர 
வேலையாகிய கேருபீன்களுள்ளதுமான ஒரு 
திரைச்சீலையை உண்டுபண்ணுகிறார்‌ 


(யாத்‌ 36:35) 

மோசே அதற்குச்‌ சீத்திம்‌ மரத்தினால்‌ 
நாலு தூண்களைச்‌ செய்து, அவைகளைப்‌ 
பொன்தகட்டால்‌ மூடி, அவைகளின்‌ 
கொக்கிகளைப்‌ பொன்னினால்‌ பண்ணி, 
அவைகளுக்கு நான்கு வெள்ளிப்பாதங்களை 
வார்ப்பிக்கிறார்‌ (யாத்‌ 35:36) 


இளியுக்கூபாத்திதள்ள 


மோசே 
இரத்தாம்பரநூலாலும்‌ 
திரித்த. 


ஸ்தலம்‌. 
மூடப்பட்டிருக்கிறது. 
அதற்குள்‌ வெளிச்சம்‌ 
அதிகமாயிராமல்‌ அது இருளாகயிருக்கும்‌. 
ஆசரிப்புக்கூடாரத்திலே கர்த்தரை 
ஆராதிக்கிற வருகிற ஜனங்கள்‌ மகாபரிசுத்த 
ஸ்தலத்திற்குள்ளே பிரவேசிக்கக்கூடாது. 
அவர்கள்‌ தூரத்திலிருந்தே கர்த்தரை 
ஆராதிக்கவேண்டும்‌. 





f= a 
TT 


இஸ்ரவேல்‌. 
ஒடுக்கினார்கள்‌. 


புத்திரர்‌ என்றனை. 
தங்கள்‌ கோலினால்‌. 
தரித்திரரை அடித்தார்கள்‌. அவர்கள்‌ 
தரித்திரரை அடிப்பதற்கு எந்தக்‌ கோலைப்‌ 
பயன்படுத்தினார்களோ, அந்தக்‌ கோலால்‌ 
கர்த்தர்‌ அவர்களை அடித்து பாழாக்குவார்‌. 
அவர்களைப்‌ பலட்சயமாக்குவார்‌. 
இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ அநியாயத்தினாலும்‌, 
அக்கிரமத்தினாலும்‌, கொடுமையினாலும்‌ 
ஐசுவரியங்களை சேமித்தார்கள்‌. 
அவர்களுடைய ஐசுவரியங்களே அவர்களை 
அழித்துப்போடும்‌. 
துன்மார்க்கனுடைய 


வீட்டிலிருக்கிற 
பொக்கிஷம்‌ ர்களுக்‌ 


அவர்களுக்கு 
பிரயோஜனப்படாது. அவர்களுடைய 
வீட்டிலே துன்மார்க்கத்தினால்‌ சம்பாதித்த 
பொக்கிஷங்கள்‌ இருக்கிறது. கர்த்தர்‌ 
அவர்களை தம்முடைய நீதியினால்‌. 
தண்டிக்கிறார்‌ 


ப்பாய்‌; 


உள்தள ன்‌ பல்‌ பதனம்‌ 


அறுக்காமற்போவாய்‌; நீ ஒலிவப்பழங்களையும்‌ 
திராட்சப்பழங்களையும்‌. 

போதிலும்‌, எண்ணெய்‌ 

மில்லை, இரசம்‌ 

(மீகா 644/5) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


உலகப்பிரகாரமான 
ஏராளமாயிருந்தாலும்‌, 
அவனுக்கு திருப்தி 


மனுஷனுக்கு. 
ஆசீர்வாதங்கள்‌ 
அவற்றினால்‌. 
உண்டாவதில்லை. 


பணப்பிரியன்‌ பணத்தினால்‌. 
'திருப்தியடைவதில்லை; செல்வப்பிரியன்‌ 
செல்வப்பெருக்கினால்‌ திருப்தியடைவதில்லை; 
இதுவும்‌ மாயையே" (பிர 5:10). 


நீங்கள்‌ 
பணத்தையும்‌, 
பொருளுக்காக உங்கள்‌ பிரயாசத்தையும்‌. 
செலவழிப்பானேன்‌? நீங்கள்‌ எனக்குக்‌. 
கவனமாய்ச்‌ செவிகொடுத்து, நலமானதைச்‌ 
சாப்பிடுங்கள்‌: அப்பொழுது உங்கள்‌ 
ஆத்துமா கொழுப்பான பதார்த்தத்தினால்‌: 
மகிழ்ச்சியாகும்‌" (ஏசா 55:2) 


அப்பமல்லாததற்காகப்‌ 
ப்திசெய்யாத 


மீகா - விரிவுரை 
MICAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


துன்மார்க்கரை 

ஐசுவரியம்‌ பாதுகாக்காது. 
தேசமும்‌ அவர்களுக்கு 
கொடுக்காது. அவர்களுடைய 
துன்மார்க்கத்தினாலே சம்பாதித்த 
பொக்கிஷங்கள்‌ இருக்கிறது. 
அருவருக்கப்படத்தக்க குறைந்த மரக்காலும்‌ 
இருக்கிறது. 


அவர்கள்‌ தங்களுடைய குடும்பத்தை, 
தங்களுடைய துன்மார்க்கத்தினால்‌ 
அழித்துப்போடுகிறார்கள்‌. இஸ்ரவேல்‌ 
வம்சத்தாருடைய பாவங்களினிமித்தமாகவம்‌, 
அக்கிரமங்களினிமித்தாகவும்‌, 
தேசத்தார்‌ அவர்கள்மீது, 
வருகிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ 
எங்முகாவிகளாஙத்கர்கக்‌ 
அவர்கள்‌ கொடுமையால்‌ 
நிறைந்திருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ தரித்திரரை 
ஒடுக்குகிறார்கள்‌. ஏழைகளையும்‌, 
திக்கற்றவர்களையும்‌ வஞ்சிக்கிறார்கள்‌. 
அவர்களுடைய வீட்டில்‌ துன்மார்க்கத்தினால்‌ 
சம்பாதித்த பொக்கிஷங்கள்‌ இருக்கிறது. 
ஆனால்‌ அந்தப்‌ பொக்கிஷத்தை அவர்களால்‌ 
அனுபவிக்க முடியாது. 
ஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ 
'வான்களாயிருந்தாலும்‌, அந்நிய 
தேசத்து சிறையிருப்புக்குப்போவார்கள்‌. 
அவர்களுடைய மனைவிகளும்‌ பிள்ளைகளும்‌, 
வீட்டிலுள்ள பொக்கிஷங்களை அனுபவிக்க 
முடியாமல்‌, அவர்களும்‌ அந்நிய தேசத்து 
சிறையிருப்புக்குப்போவார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ தங்களுக்கும்‌, 
தங்களுடைய சந்ததிக்கும்‌ பொக்கிஷம்‌ 
வேண்டும்‌ என்று துன்மார்க்கத்தினால்‌ 
ஐசுவரியத்தை சம்பாதித்தார்கள்‌. ஆனால்‌ 
கர்த்தரோ அவர்கள்‌ பதனம்பண்ணியதை 
சத்துருவின்‌ கையில்‌ ஒப்புக்கொடுக்கிறார்‌. 
அவர்களை பட்டயத்திற்கு 
ஜபபக்கொடுக்கனா்‌ தாங்கள்‌ சம்பாதித்த 

க்கிஷங்களை அவர்களால்‌ அனுபவிக்க 
து 


அவர்களுடைய 
அவர்களுடைய 
பாதுகாப்பைக்‌ 
வீட்டிலே 


ஐசுவ 





ழ்‌ யனா 
யாய 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ தேசத்திலே விதை 
விதைப்பார்கள்‌. அவர்கள்‌ விதைந்தும்‌ 
அறுக்காமல்‌ போவார்கள்‌. அவர்களுக்கு 
அறுவடை காலம்‌ வரும்போது அந்நியர்கள்‌ 
அவர்களை  சிறைப்பிடித்தக்‌ கொண்டு 
போவார்கள்‌. அவர்களுடைய விளைந்த 
நானியங்களை அந்நியர்கள்‌ அறுவடை 
செய்து தங்களுடைய களஞ்சியங்களில்‌ 
சேர்ப்பார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரருடைய 

ஒலிவப்பழங்களையும்‌, திராட்சப்பழங்களையும்‌ 

லைகளில்‌ ஆட்டுவார்கள்‌. எண்ணெயை 
சேகரிப்பார்கள்‌. திராட்சரசம்‌ பிழிவார்கள்‌. 
ஆனால்‌ அவர்களால்‌ அந்த எண்ணெயை 
பூசிக்கொள்ள முடியாது. திராட்சரசத்தையும்‌. 
அவர்களால்‌ குடிக்க முடியாது. அவர்களுடைய 
கைக்கு கிடைத்தது. வாய்க்கு கிடைக்காமல்‌ 
போய்விடும்‌. இஸ்ரவேல்‌ புத்திரருடைய 
நிலமை மிகவும்‌ பரிதாபமாயிருக்கும்‌. 

ஸ்ரவேல்‌ வம்சத்தா 

பாவங்களினிமித்தனக காந்த்‌! அனகை 
அடித்து பாழாக்குகிறார்‌. அவர்களுடைய 
குடிகளை ஈசலிட்டு ;ந்திக்கிற நிந்தையாக 
வைக்கிறார்‌. வம்சத்தார்‌ 
ஒரு காலத்தில்‌ செழிப்பாகிரந்தார்கள்‌. 
செழிப்பாகுமிருந்தவர்கள்‌. அழிந்துபோவதைப்‌ 
பார்க்கும்போது. 
ஆச்சரியமாயிருக்கும்‌. 
அழிவைப்‌ பார்த்து. 
ஆச்சரியப்படுவார்கள்‌. 
சந்தோஷப்படுவார்கள்‌. எருசேலமின்‌ குடிகளை 
அந்நியர்கள்‌ ஈசலிட்டு நிந்திப்பார்கள்‌. 


மீகா - விரிவுரை 
MICAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஜனத்தின்‌ நிந்தையை 

(மீகா 616) என்று இஸ்ரவேல்‌ 

கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 

புத்திரருடைய 

தேவனுடைய 

நியாயத்தீர்ப்பு அவர்கள்மீது வந்திருக்கிறது. 

அவர்களுடைய தேசம்‌ பாழாய்ப்போயிற்று. ஒரு 

காலத்தில்‌ பெலமுள்ளவர்களாயிருந்தவர்கள்‌ 
இப்போது பலட்சயமாயிருக்கிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ கர்த்தருடைய 
ஜனங்கள்‌. ஆனால்‌ அவர்கள்‌ கர்த்தரைவிட்டு 
விலகி அந்நிய தெய்வங்களைப்‌ 
பினபற்றிப்போனார்கள்‌. அவர்களுடைய 
பாவங்களினிமித்தமாக அவர்களுக்கு 
வேதனைகளும்‌ நிந்தனைகளும்‌ வந்தது. 

ர்களுடைய சத்துருக்கள்‌ அவர்களைப்‌ 
பார்த்து, "இவர்கள்‌ கர்த்தருடைய ஜனம்‌" 
என்று ஏளனமாய்ச்‌ சொல்லுவார்கள்‌. 


“அவர்கள்‌ புறஜாதிகளிடத்தில்‌ 
போனபோது. அந்த ஜனங்கள்‌ 
இவர்களைக்குறித்து: இவர்கள்‌ கர்த்தருடைய 
ஜனங்கள்‌, அவருடைய தேசத்திலிருந்து 
வந்தார்கள்‌ என்று சொன்னதினால்‌, 
இவர்கள்‌ என்‌ பரிசுத்த நாமத்தைப்‌ 
பரிசுத்தக்குலைச்சலாக்கினார்கள்‌"' 

(எசே 36:20). 





f= FTN 
TT 


மீகாவின்‌ காலத்தில்‌ இஸ்ரவேல்‌ 
வம்சத்தார்‌ கர்த்தருக்கு விரோதமாக 
பாவம்‌ செய்கிறார்கள்‌. தேசத்தில்‌ அநியாயமும்‌, 
அக்கிரமமும்‌ அதிகமாயிருக்கிறது. 
ஜனங்களிடத்தில்‌ கர்த்தருக்கு பயப்படும்‌ 
பயமில்லை. அவர்களுடைய ஆவிக்குரிய 
நிர்விசாரத்தைப்‌ பார்த்து மீகா தீர்க்கதரிசி 
புலம்புகிறார்‌ (மீகா 7-6. 


மீகா... தீர்க்கதரிசி இஸ்ரவேல்‌ 
வம்சத்தாருக்கு கர்த்தருடைய நாமத்தினாலே 
ஆலோசனைகளைச்‌ சொல்லுகிறார்‌. 
அவர்கள்‌ கர்த்தரை நோக்கிப்‌ 
பார்க்கவேண்டும்‌ (மீகா 7:7). 
சத்துருக்களை தைரியமாய்‌ எதிர்கொள்ள 
வேண்டும்‌ (மீகா 7:8-10), கர்த்தர்‌ 
தங்களைக்‌ குடிந்துகொள்ளும்போது, 
அவருடைய பாதபடியில்‌ பொறுமையாக 
அமர்ந்திருக்கவேண்டும்‌ மீகா 73), 
ங்களுக்கு வரும்‌ தீங்கு தொடரும்‌ 
என்பதை அவர்கள்‌ எதிர்பார்க்கவேண்டும்‌ 
(மீகா 7:11-13) 

இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ 
வாக்குத்தத்தங்களினால்‌ 
தாங்களே 


தேவனுடைய 
தங்களைத்‌ 
உற்சாகப்படுத்திக்‌ 
கொள்ளவேண்டும்‌. கர்த்தரிடத்தில்‌ 
ஜெபம்பண்ணுகிறார்‌. கர்த்தருடைய 
வாக்குத்தத்தம்‌ நிறைவேறும்‌ (மீகா 7:14]5). 


புறஜாதிகள்‌ அழிந்துபோவதை 
இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ தங்கள்‌ தரிசனத்தில்‌ 
பார்க்கவேண்டும்‌ மீகா 74677), 
தேவனுடைய கிருபையிலும்‌ இரக்கத்திலும்‌ 
அவர்கள்‌ களிகூரவேண்டும்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய உடன்படிக்கையில்‌ 
உண்மையுள்ளவர்‌ (மீகா 718-20). 
மீகா தீர்க்கதரிசி இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
ஆறுதலான வார்த்தைகளைச்‌ சொல்லி 
தன்னுடைய தீர்க்கதரிசன புஸ்தகத்தை 
நிறைவுசெய்கிறார்‌. 


மீகா 


மீகா - விரிவுரை 
MICAH - COMMENTARY 


ஐயோ! 
மீகா 7:1-6 


மீகா 71. ஐயோ! உஷ்ணகாலத்துக்‌ 
கனிகனைச்‌. 


சேர்த்து, திராட்ரசப்‌ 
பழங்களை அறுத்தபின்பு 
வருகிறவனைப்போல்‌ இருக்கிறேன்‌; 
புசிக்கிறதற்கு ஒரு திராட்சக்குலையும்‌ 
என்‌ ஆத்துமா இச்சித்த முதல்‌ 
அறுப்பின்‌ கனியும்‌ இல்லை. 


மீகா 7:2. தேசத்தில்‌ பக்தியுன்னவன்‌ 
அற்துப்போனான்‌; மனுஷரில்‌ 
செம்மையானவன்‌ இல்லை; 
அவர்கனெல்லாரும்‌  இரத்தஞ்சித்தப்‌ 
யதிவிருக்கிறார்கள்‌; அவனவன்‌ தன்‌ தன்‌ 
சகோதரனை வலையிலே பிடிக்க 
வேட்டையாடுகிறான்‌. 


மீகா 78. பொல்லாப்புச்‌ செய்ய 
அவர்கள்‌ இரண்டு கைகளும்‌ நன்றாய்க்‌ 
கூடும்‌; அதியதி கொடு என்கிறான்‌; 
தியாயாதியதி கைக்கூலி கேட்கிறான்‌; 
பெரியவன்‌ தன்‌ தூராசையைத்‌ 
தெரிவிக்கிறான்‌; இவ்விதமாய்ப்‌ 
புரட்டுகிறார்கள்‌. 


மீகா 74. அவர்களில்‌ 
நல்லவன்‌ முட்செடிக்கொத்தவன்‌, 
செம்மையானவன்‌ 
நெரிஞ்சிலைப்பார்க்கக்‌ 
கடுங்கூர்மையானவன்‌; 
காவற்காரர்‌ அறிவித்த உன்‌ 
தண்டனையின்‌ நான்‌ வருகிறது; 
இப்பொழுதே அவர்களுக்குக்‌ கலக்கம்‌ 
உண்டு. 


உன்‌ 


மீகா 7:5. சிநேகிதனை விசுவாசிக்க 
வேண்டாம்‌, வழிகாட்டியை நம்ப 
வேண்டாம்‌; உன்‌ மடியிலே படுத்துக்‌ 
கொள்ளுகிறவளுக்கு முன்பாக உண்‌: 
வாயைத்‌ திறவாமல்‌ எச்சரிக்கையாயிரு.. 


மீகா 78. மகன்‌ தகப்பனைக்‌ 
கனவினப்படுத்துகிறான்‌; மகன்‌ தன்‌ 
தாய்க்கு விரோதமாகவும்‌, மருமகள்‌ 
தன்‌ மாமிக்கு. விரோதமாகவும்‌ 
எழும்புகிறார்கண்‌; மனுஷனுடைய 
சத்துருக்கன்‌ அவன்‌ வீட்டார்தானே.. 





f= FTN 
TT 


இஸ்ரவேல்‌ தேசத்தில்‌ காணப்படும்‌ 
மோசமான சூழ்நிலைகளையும்‌, மோசமான 
காலங்களையும்‌ மீகா தீர்க்கதரிசி இங்கு 


ஆகாஸ்‌ 
எசேக்கியா ஆட்சியின்‌ 
ஆரம்ப காலத்திலும்‌ நடைபெறும்‌ என்றும்‌ 
வேதபண்டிதர்கள்‌ விளக்கம்‌ 
சொல்லுகிறார்கள்‌. எசேக்கியா தன்னுடைய 
நாட்களில்‌, தேசத்திலுள்ள பாவங்களையும்‌ 
அக்கிரமங்களையும்‌ நீக்கிப்போட்டான்‌. 
நேசத்தை... சந்திகரித்தான்‌ ம்‌ 
தேசத்திலே... இன்னும்‌ 
அக்கிரமமும்‌ காணப்படுகிறது. 
தேசத்தில்‌ அக்கிரமம்‌: 
காலத்திலே, மீகா 
அவர்களுக்குள்ளே 
ஒருவராகமிருக்கிறார்‌. ஜனங்கள்‌ 
துன்மார்க்கராயிருக்கிறார்கள்‌. தேவனுடைய 
இஸ்ரவேல்‌ வம்சத்தார்மீது 
தேசம்‌ அழிவுக்கு 


இஸ்ரவேல்‌ 
அதிகமாயிருக்கிற 
தீர்க்கதரிசி! 


துன்மார்க்கரும்‌, 
மொத்தமாய்‌. 


அழிந்துபோவார்கள்‌. 
“தேசத்தில்‌ பக்தியுள்ளவன்‌ 
வாக்‌! ப 
செம்மையானவன்‌ இல்லை" (மீகா 7:2) என்று 
மீகா சொல்லுகிறார்‌ தேசத்திலே 
நல்லவர்களைப்‌ பார்ப்பது அரிதாமிருக்கிறது. 
ஜனத்தார்‌ மத்தியில்கூட 


பக்தியுள்ளவனாயிருப்பான்‌. 


செம்மையானவனரயும்‌,. 


மீகா - விரிவுரை 
MICAH - COMMENTARY 


பக்தியுள்ளவர்கள்‌ 
கர்த்தருக்கென்று 

அர்ப்பணித்திருப்பார்கள்‌. 
இரக்கம்‌ செய்வார்கள்‌. 


மற்றவர்களுடைய நன்மையை நாடுவார்கள்‌. 
அவர்கள்‌ இரக்கத்தை சிநேகித்து, 
கர்த்தரோடு கூட நடப்பார்கள்‌. 


தேசத்திலே செய்மையானவன்‌ இல்லை, 
மனுஷரில்‌. நல்லவனைப்‌ பார்க்க 
முடியவில்லை. மீகா இதை ஒரு 
ஈடுத்துக்காட்டின்‌ மூலமாய்‌ விவரிக்கிறார்‌ 
அவர்‌ உஷ்ணகாலத்துக்‌ கனிகளைச்‌ சேர்த்து, 
திராட்சப்பழங்களை. அறுத்தபின்பு 
வருகிறவனைப்போல்‌ இருக்கிறார்‌. 
புசிக்கிறதற்கு ஒரு திராட்சக்குலையும்‌, 
அவருடைய ஆத்துமா இச்சித்த முதல்‌. 
அறுப்பின்‌ கனியும்‌ இல்லை (மீகா 7:1) 

உஷ்ணகாலத்திலே. திராட்சக்‌ 
கொடிகளில்‌ திராட்சப்பழங்களைப்‌ பார்க்க 
முடியாது. திராட்சப்பழங்களை அறுத்தபின்பு, 
செடிகளில்‌. ஒரு பழமும்‌ இருக்காது. 
அப்படியே ஏதாவது பழம்‌ இருந்தாலும்‌ அது 
நேர்த்தியான நல்ல  பழமாயிருக்காது. 
அதுபோலவே தேசத்திலே பக்தியுள்ளவனும்‌ 
இல்லை. செம்மையானவனுமில்லை. 


மீகா. திராட்சப்பழங்களை அறுத்த 

திராட்சத்தோட்டத்திலே புசிக்கிறதற்கு, 

ன திராட்சக்குலையை 
விரும்புகிறார்‌. அதை அவருடைய ஆத்துமா 
இச்சிக்கிறது. திராட்சக்குலை என்பது 
பக்தியுள்ளவர்களின்‌ கூட்டத்தையும்‌, 
செம்மையானவர்களின்‌ கூட்டத்தையும்‌ 
குறிக்கிற வார்த்தை. இவர்கள்‌ 
திராட்சக்குலைகளைப்போல பழுத்த 
பழங்களாகயிருக்கிறார்கள்‌.. இந்தக்‌ 
குலைகளிலுள்ள கனிகள்‌ புசிப்புக்கு, 
இனிமையாயிருக்கும்‌. பக்தியுள்ளவர்களும்‌, 
செம்மையானவர்களும்‌ பழகுவதற்கு. 
இனிமையானவர்கள்‌. ஆனால்‌ மனுஷரில்‌ 
செம்மையானவன்‌ இல்லை என்று மீகா 
சொல்லுகிறார்‌. 





i FTN 
TT 


புசிப்பதற்கு சுவையான 
திராட்சக்குலைகளிலிருக்கும்‌. 
பெரியதாகவும்‌, 
இருக்கும்‌. 
இனிமையானது. 
மனுஷர்‌ மத்தியிலே 
குறைந்துபோயிற்று. 
பத்தியுள்ளவன்‌' பபான்‌ 
மீகா சொல்லுகிறார்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 
பயபக்தியாயிருந்தார்கள்‌. 
பிரமாணங்களுக்கு கீழ்ப்படிந்து ஜீவித்தார்கள்‌. 
அவர்கள்‌ கர்த்தரை ஆவியோடும்‌. 
உண்மையோடும்‌ தொழுதுகொண்டார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ மத்தியில்‌, 
பூர்வகாலத்தில்‌ காணப்பட்ட தெய்வபக்தி, 
இக்காலத்தில்‌ காணப்படவில்லை. 
தேசத்தில்‌ பக்றியுள்ளவன்‌ அற்றுபபோனான்‌ 
பக்திவிருத்தியைப்‌ பொறுத்தளவில்‌, 
பூர்வகாலம்போல, இக்காலமும்‌ இருந்தால்‌, 
மிகவும்‌ நன்றாயிருக்கும்‌. 

மீகா தன்னுடைய காலத்தில்‌ வசிக்கிற 
இஸ்ரவேல்‌ வம்சத்தாரைப்‌ பார்க்கிறார்‌ 
அவர்கள்‌ பாவிகளாகவும்‌, 
அக்கிரமக்காரராகவும்‌ இருக்கிறார்கள்‌. 
அவர்களெல்லாம்‌ இரத்தஞ்சிந்தப்‌ 
பதிவிருக்கிறார்கள்‌; அவனவன்‌ தன்தன்‌ 
சகோதரனை வலையிலே பிடிக்க 
வேட்டையாடுகிறான்‌ (மீகா 7:2. 

ஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ சமாதான 
சாத்தி 'ஜீலிப்பதுபோல  ஜீலிக்கவிலலை 
அவர்கள்‌ யுத்தக்காலத்தில்‌ ஜீவிப்பதுபோல: 
கிரியை செய்கிறார்கள்‌. மனுஷர்‌ மத்தியிலே 
அன்பும்‌ இல்லை. ஆதரவும்‌ இல்லை. 
எல்லோரும்‌ பலவந்தம்‌ பண்ணுகிறார்கள்‌. 

ம்‌ _ சிந்த 
கு 
க சரீர 
பலத்திற்கு முக்கியத்துவம்‌ கொடுக்கிறார்கள்‌. 


மீகா - விரிவுரை 
MICAH - COMMENTARY 


ஜனங்கள்‌ உருவத்தில்‌ 


மனுஷரைப்போல இருந்தாலும்‌, அவர்களுடைய 
கிரியைகள்‌ மிருகங்களின்‌ கிரியைகளைப்‌ 


போல இருக்கிறது. மிருகங்கள்‌ தங்களுடைய 
இரையைப்பிடிக்க பதிவிருப்பதைப்போல, 
மனுஷர்களும்‌ இரத்தம்‌ சிந்த 
பதிவிருக்கிறார்கள்‌. அவனவன்‌ தன்‌ தன்‌ 
சகோதரனை வலையில்‌ பிடிக்க 
வேட்டையாடுகிறான்‌. 


இஸ்ரவேல்‌ 
நியாயாதிபதிகள்‌ வழக்குகளை 
விசாரிக்கவேண்டும்‌. தேசத்து குடிகளின்‌ 
உரிமைகளைப்‌ பாதுகாக்கவேண்டும்‌. 
ஏழைகளையும்‌, திக்கற்ற பிள்ளைகளையும்‌. 
யாரும்‌ ஒடுக்காதவாறு அவர்களைப்‌ 
பாதுகாக்கவேண்டும்‌. னால்‌ 
நியாயதிபதிகளும்‌, அதிபதிகளும்‌ 
துன்மார்க்கராயிருக்கிறார்கள்‌. 

“பொல்லாப்புச்‌ அவர்கள்‌ 
இரண்டு கைகளும்‌ கூடும்‌; 


இ 
நன்றாய்க்‌ 
அதிபதி கொடு என்கிறான்‌; நியாயாதிபதி 
கைக்கூலி கேட்கிறான்‌: பெரியவன்‌ தன்‌ 
துராசையைத்‌ தெரிவிக்கிறான்‌; இவ்விதமாய்ப்‌ 
புரட்டுகிறார்கள்‌" (மீகா 7:3) என்று மீகா 
சொல்லுகிறார்‌ 


நியாயாதிபதிகளுக்கு நியாயமான 
சம்பளம்‌ கொடுக்கப்படுகிறது. ஆனால்‌ 
அவர்கள்‌ கைக்கூலி கேட்கிறார்கள்‌. 
பரிதானம்‌ வாங்கிக்கொண்டு நீதியைப்‌ 
புரட்டுகிறார்கள்‌. நீதிக்காகவும்‌, 
நியாயத்திற்காகவும்‌ வழக்காட 
வேண்டியவர்கள்‌, துணை 
போகிறார்கள்‌. 

பொல்லாப்பு செய்கிற அதிபதிகளையும்‌, 
நியாயாதிபதிகளையும்‌ மீகா 
முட்செடிகளோடும்‌ நெரிஞ்சில்‌ செடிகளோடும்‌ 
ஒப்பிட்டுச்‌ சொல்லுகிறார்‌. “அவர்களில்‌ 
ட்செடிக்கொத்தவன்‌, 
நொஞ்சிலைப்பார்க்கக்‌ 
கடுங்கூர்மையானவன்‌; உன்‌ காவற்காரர்‌ 
அறிவித்த உன்‌ தண்டனையின்‌ நாள்‌ 
வருகிறது: இப்பொழுதே அவர்களுக்குக்‌ 
கலக்கம்‌ உண்டு" (மீகா 7:4) என்று மீகா 


சொல்லுகிறார்‌. 


அநீதிக்கு 


நல்லவன்‌ 
செம்மையானவன்‌ 





i= al 
TT 


அதிபதிகளும்‌ 
நீதியைப்‌ புரட்டும்போது. 
பிள்ளைகளை ஒடுக்கும்போது. 
அறிவித்த அவர்களுடைய 
நாள்‌ வருகிறது. 
அக்கிரமங்களையும்‌, பாவங்களையும்‌ 
விசாரிக்கும்‌ நாள்‌ வருகிறது. கர்த்தர்‌ 
துன்மார்க்கருடைய பாவங்களை தம்முடைய 
நீதியினால்‌ விசாரிப்பார்‌. அந்தநாள்‌ 
“காவற்காரரின்நாள்‌" என்று 
அழைக்கப்படுகிறது. இது தன்மார்க்கருக்கு 
தண்டனையின்‌ நாளாகயிருக்கும்‌. 

தீர்க்கதரிசிகள்‌ 
காவற்காரர்களாயிருக்கிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ வம்சத்தாரை காவல்‌ 
காக்கிறார்கள்‌. அவர்களுக்கு சொல்ல. 
வேண்டிய எச்சரிப்பின்‌ வார்த்தைகளைச்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 


நியாயாதிபதிகளும்‌ 

கா்‌ 
காவற்காரர்‌ 
தண்டனையின்‌ 
அவர்களுடைய 


கர்த்தருடைய 
அவர்கள்‌ 


தேசத்தில்‌ பக்தியுள்ளவன்‌ 
அற்றுப்போனான்‌. ஜனங்கள்‌ கர்த்தரை 
விசுவாசிக்கவில்லை. யாரையும்‌ 
நம்பமுடியவில்லை. ஒருவனுக்கு விரோதமாக 
மற்றொருவன்‌ தீங்கு நினைக்கிறான்‌. தேசம்‌ 
முழு தன்மார்க்கம்‌ நிரம்பிமிருக்கிறது. 
பிறருக்கு தீங்கு செய்யவேண்டும்‌ என்னும்‌. 
சதிஆலோசனை அதிகமாய்க்‌ 
காணப்படுகிறது. 


சிநேகிதனை விசுவாசிக்கவேண்டாம்‌, 
வழிகாட்டியை நம்பவேண்டாம்‌: உன்‌ மடியிலே. 
படுத்துக்கொள்ளுகிறவளுக்கு முன்பாக உன்‌ 
வாயைத்‌ திறவாமல்‌ எச்சரிக்கையாயிரு" 
(மீகா 7:5) என்று மீகா சொல்லுகிறார்‌. 
ஜனங்கள்‌ மெய்யான சிநேகத்திற்கு மதிப்பு 
கொடுப்பதில்லை. ஜனங்கள்‌ கர்த்தருடைய 
பிரமாணத்தையும்‌ மீறுகிறார்கள்‌. சிநேகத்தின்‌ 
பிரமாணத்தையும்‌ மீறுகிறார்கள்‌. 
பிரமாணத்திற்கு யாரும்‌ மதிப்பு 
கொடுப்பதில்லை. 


ஒருவருக்கொருவர்‌ 
அவர்கள்‌ 


நடிக்கிறார்கள்‌. 
உள்ளத்திலோ 


பேசும்போது 
சிநேகமாயிருப்பதுபோல 
ஆனால்‌ அவர்களுடைய 
வஞ்சகமான சதிஆலோசனை 
இருக்கிறது. சிநேகிதனுக்கு தீங்கு. 
செய்யவேண்டும்‌ என்னும்‌ 

எண்ணம்‌ அவர்களுடைய 

இருக்கிறது. ஆகையினால்‌ 

விசுவாசிக்க வேண்டாம்‌” 

சொல்லுகிறார்‌. 


மீகா - விரிவுரை 
MICAH - COMMENTARY 


வழிகாட்டியையும்‌ நம்பவேண்டாம்‌ 
என்று மீகா சொல்லுகிறார்‌. ஒரு சிலர்‌ 
வியாபாரத்திலே வழிகாட்ட முன்வருவார்கள்‌. 
தங்களுக்கு நல்ல ஞானம்‌ இருப்பதுபோல 
காண்பிப்பார்கள்‌. ஆரம்பத்தில்‌ நல்லவர்கள்‌ 
போல நடிப்பார்கள்‌. முடிவிலே தவறான 
பாதையிலே நம்மை வழிநடத்துவார்கள்‌. 
ஆகையினால்‌ வழிகாட்டியை நம்பவேண்டாம்‌. 
என்று மீகா சொல்லுகிறார்‌. வழிகாட்டிகள்‌ 
ஜனங்களை தவறான பாதையில்‌ வழிநடத்தி, 
தங்களுக்கு ஆதாயம்‌ கிடைக்குமா என்று 
பார்ப்பார்கள்‌. 

உன்‌ 


மடியிலே. படுத்துக்‌ 


கொள்ளுகிறவளுக்கு முன்பாக உன்‌ வாயைத்‌ 
(மீகா 
புருஷன்‌ 
கூட 
மனைவி 


திறவாமல்‌ எச்சரிக்கையாயிரு"' 
7:5) என்றும்‌ மீகா சொல்லுகிறார்‌. 
தன்னுடைய  மனைவியினிடத்தில்‌ 
எச்சரிக்கையாய்ப்‌ பேசவேண்டும்‌. 
கூட தன்‌ புருஷனை வஞ்சிப்பதற்கு 
வாய்ப்புள்ளது. இஸ்ரவேல்‌ தேசத்தில்‌ 
எல்லோரும்‌ பாவம்‌ செய்கிறார்கள்‌. ஏகமாய்க்‌ 
கெட்டுப்போயிருக்கிறார்கள்‌. யாரும்‌ யாரையும்‌ 
நப்பருயலில்லை 

தகப்பனைக்‌ 
கனவீளப்படு்துகிறான்‌; மகள்‌ தன்‌ தாய்க்கு 
விரோதமாகவும்‌, மருமகள்‌ தன்‌ மாமிக்கு 
விரோதமாகவும்‌ எழும்புகிறார்கள்‌; 
மனுஷனுடைய சத்துருக்கள்‌ அவன்‌ 
வீட்டார்தானே” (மீகா 7:6) என்று மீகா 
சொல்லுகிறார்‌. நம்முடைய பிள்ளைகளே 
நம்மை வஞ்சிக்கும்போது நம்முடைய நிலமை 
மிகவும்‌ பரிதாபமாயிருக்கும்‌. 


இரட்சிப்பின்‌ தேவன்‌ 
மீகா 7:7-13 


மீகா 7:7. நானோவென்றால்‌ கர்த்தரை 
நோக்கிக்கொண்டு, என்‌ இரட்சிப்பின்‌: 
தேவனுக்குக்‌ காத்திருப்பேன்‌; எண்‌: 
தேவன்‌ என்னைக்‌ கேட்டருளுவார்‌. 


மீகா 78. என்‌ சத்துருவே, எனக்கு 
விரோதமாய்ச்‌ சுத்தோஷப்படாதே;. 
நான்‌ விழுத்தாலும்‌ எழுத்திருப்பேன்‌; 
நான்‌ இருளிலே உட்கார்த்தால்‌, கர்த்தர்‌ 
எனக்கு வெளிச்சமாயிருப்பார்‌.. 





i= FTE 
TT 


மீக 7: நான்‌ கர்த்தருக்கு 
விரோதமாகப்‌ பாவஞ்செய்தேன்‌; அவர்‌ 
எனக்காக வழக்காடி. என்‌ தியாயத்தை 
விசாரிக்குமட்டும்‌ அவருடைய 
கோபத்தைக்‌ சுமப்பேன்‌; அவர்‌ என்னை 
வெளிச்சத்திலே. கொண்டுவருவார்‌, 
அவருடைய நீதியைப்‌ பார்ப்பேன்‌. 


மீகா 740. உன்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
எங்கே என்று என்னோடே சொல்லுகிற 
என்‌. சுத்துருவானவன்‌ அதைப்‌ 
பார்க்கும்போது வெட்கம்‌ அவனை 
மூடும்‌; என்‌ கண்கன்‌ அவளைக்‌ காணும்‌; 
இணி விதிகளின்‌ சேற்றைய்போல்‌ 
மிதிக்கப்படுவான்‌. 


மீகா 7:11. உன்‌ மதில்களை எடுப்பிக்கும்‌ 
நான்‌ வருகிறது; அத்நானிலே பிரமாணம்‌ 
வெகுதூரம்‌ பரவிப்போம்‌. 


மீகா 7:12. அத்நானிலே அசீரியாமுதல்‌. 
எகிப்தின்‌ பட்டணங்கள்‌ வரைக்கும்‌, 
எகிப்து முதல்‌ நதிவரைக்கும்‌, ஒரு 
சுழுத்திரமுதல்‌ மறு சமுத்திரம்‌. 
வரைக்கும்‌, ஒரு பர்வதமுதல்‌ மறு 
பர்வதம்வரைக்குமுன்ன ஜனங்கள்‌. 
உன்னிடத்திற்கு வருவார்கள்‌. 
மீகா 718. ஆனாலும்‌ தன்‌ 
குடிகளினிமித்தமும்‌ அவர்கள்‌ 
கிரியைகளுடைய பலன்களினிமித்தமும்‌ 
தேசம்‌ பாழாயிருக்கும்‌. 

இஸ்ரவேல்‌ 
மிகுதியாயிருப்பதை 
வேதனையோடு 


பாவம்‌ 

மீகா தீர்க்கதரிசி 
சொன்னார்‌. ஜனங்கள்‌ 
பாவிகளாயும்‌ துன்மார்க்கராயும்‌ 
இருக்கிறார்கள்‌ என்று மீகா 
வருத்தத்தோடு சொல்லாம்‌ இப்போதோ மீகா 
ஆறுதலான வார்த்தைகளைச்‌ சொல்லுகிறார்‌. 
இஸ்ரவேல்‌ வம்சத்தாருடைய 
பாவங்களினிமித்தமாக தேசத்தின்‌ நிலமை 

ஆனாலும்‌ அது 
அழிந்துபோகுமளவுக்கு 


இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌. 
விரோதமாகப்‌ பாவம்‌ 

கர்த்தருடைய கோபம்‌ அவர்கள்மேல்‌ 
வந்திருக்கிறது. கர்த்தர்‌ அவர்களை 
இன்னும்‌ அழித்துப்போடவில்லை. 


கர்த்தருக்கு. 
செய்கிறார்கள்‌. 


மீகா - விரிவுரை 
MICAH - COMMENTARY 


இஸ்ரவேலின்‌ தேவனாகிய 
இஸ்ரவேல்‌ பத்திரரோடு . ஒப்பாவாவதற்கு 
வாய்ப்புள்ளது. கர்த்தரும்‌ இஸ்ரவே 
வம்சத்தாரும்‌ பாலாகும்‌ 
தேசத்தின்மீது வரும்‌ அழிவு நீங்கிப்போகும்‌. 
தேசம்‌ மறுபடியும்‌ செழித்திருக்கும்‌ 


நமக்கு துன்பங்களும்‌, 
வேதனைகளும்‌, பிரச்சனைகளும்‌ வரும்போது, 
நாம்‌ பிரச்சனைகளை நோக்கிப்‌ பார்க்காமல்‌. 
கர்த்தரையே நோக்கிப்‌ பார்க்கவேண்டும்‌. 
'நானோவென்றால்‌ கர்த்தரை 
நக்கிக்கொண்டு, என்‌ இரட்சிப்பின்‌ 
தேவனுக்குக்‌ காத்திருப்பேன்‌; என்‌ தேவன்‌ 
என்னைக்‌ கேட்டருளுவார்‌" (மீகா 7:7) என்று 
மீகா சொல்லுகிறார்‌. 


கர்த்தர்‌, 


மீகாவைச்‌ சுற்றிலும்‌ எல்லாமே. 
காரிருளாயிருக்கிறது. மேகம்‌ அவரைச்‌ 
சூழ்ந்திருப்பதுபோல சகலமும்‌ 
இருட்டிலிருக்கிறது. எங்கும்‌ வெளிச்சமில்லை. 
ஆனாலும்‌ கர்த்தரை நோக்கிப்‌ 
பார்க்கும்போது, அவருடைய சமுகத்திலே 
வெளிச்சம்‌ காணப்படுகிறது. கர்த்தர்‌ 
ஒளியாகமிருக்கிறார்‌. 

மீகா தீர்க்கதரிசி இதற்கு முன்பு 
'சிநேகிதனை விசுவாசிக்கு வேண்டாம்‌" 
என்றும்‌, உற்றார்‌ உறவினரையும்‌, 
சொந்தத்தங்ககைய்ப்‌! நம்பவேண்டாம்‌. 
என்றும்‌ சொன்னார்‌. மீகா மனுஷனை 
நம்பவில்லை. அவர்‌ கர்த்தரை மாத்திரமே 
நம்புகிறார்‌. “நானேவென்றால்‌, கர்த்தரை 
நோக்கிக்‌ கொண்டு, என்‌ இரட்சிப்பின்‌ 
தேவனுக்கு. காத்திருப்பேன்‌' என்று 
சொல்லுகிறார்‌. 


வேதனைகளும்‌, 
துயரங்களும்‌ வரும்போது 
நாம்‌ நம்மை கர்த்தருடைய சித்தத்திற்கு 
ஒப்புக்கொடுக்கவேண்டும்‌. நாம்‌ 
அனுபவிக்கிற வேதனைகளினிமித்தமாக 
நாம்‌ முறுமுறுக்கக்கூடாது. கர்த்தருக்கு 
விரோதமாக முறையிடக்கூடாது. நம்முடைய 
இரட்சிப்பின்‌ தேவனுக்கு காத்திருக்க 
வேண்டும்‌. 


நமக்கு 
சோதனைகளும்‌, 





f= THE 
TT 


மீகாவைப்போல, நாமும்‌ இரட்சிப்பின்‌: 
தேவனுக்காக காத்திருக்கும்போது. “நான்‌. 
கர்த்தருக்கு விரோதமாக பாவம்‌ செய்தேன்‌” 
(மீகா 7:9) என்று சொல்லி, நம்முடைய 
பாவங்களை அறிக்கை செய்யவேண்டும்‌. 
நமக்கு வரும்‌ பிரச்சனைகளுக்காக நாம்‌ 
கர்த்தரிடத்தில்‌ முறுமுறுப்பதற்கு முன்பாக, 
| பாவங்களுக்காகவும்‌, 

Let 


கர்த்தர்மீது குற்றம்‌ சொல்லுவதற்கு முன்பாக, 
நாம்‌ நம்மீது குற்றம்‌ சொல்லவேண்டும்‌. 
ம்‌ சம்பளம்‌ மரணம்‌. 
பாவங்களினிமித்தமாகவும்‌, 
க்கரமங்களிளிமித்தமாகலம்‌ நமக்கு தீங்கு 
வருகிறது. நம்முடைய அழிவுக்கு நாமே 
காரணம்‌. பாவம்‌ செய்கிறவர்கள்‌ 
தங்களுக்குத்‌ தாங்களே தீமையை 
வரவழைத்துக்கொள்கிறார்கள்‌. 


கர்த்தரை நக்கிக்கொண்டு, 
அவருக்கு காத்திருக்கும்போது, கர்த்தர்‌ 
நம்மை விடுவிப்பார்‌ என்று 
நமபிக்கையோரருக்கவேண்டும்‌ நம்முடைய 
இரட்சிப்புக்கு நாம்‌ கர்த்தரையே சார்ந்திருக்க 
வேண்டும்‌. நம்முடைய சுயபலத்தினாலோ, 
சுயபராக்கிரமத்தினாலோ, நம்மை நாமே 
இரட்சித்துக்கொள்ள முடியாது. கர்த்தரே 
நம்முடைய ஆத்தும இரட்சகர்‌. அவரே உலக 
இரட்சகர்‌ 


நம்முடைய 


நாம்‌ 


பிரச்சனைகள்‌ சிறிதும்‌. 
குறையாமல்‌ திக்துக்கொண்டே 
போகலாம்‌. ம்முடைய துன்பங்களும்‌ 
வேதனைகளும்‌ அதிகரிக்கலாம்‌. நம்முடைய 
வேதனைகளை தாங்கிக்கொள்ள முடியாமல்‌, 
கர்த்தரிடத்தில்‌ விண்ணப்பம்பண்ணும்போது, 
நம்முடைய தேவன்‌ நம்மைக்‌ கேட்டருளுவார்‌. 
நம்முடைய 
நம்முடைய 


கர்த்தர்‌ 
'தேவனாகயிருக்கிறார்‌. 
ஜெபங்களுக்கு பதில்‌ கொடுப்பார்‌. அவர்‌ 


அவர்‌ 


நமக்கு 
கட்டளையிடுவார்‌. 
உட்கார்ந்தால்‌, 


சமாதானத்தையும்‌ ஆறுதலையும்‌ 
'நான்‌ இருளிலே 
கர்த்தர்‌ எனக்கு 
வெளிச்சமாயிருப்பார்‌" (மீகா 7:8) என்று 
மீகா சொல்லுகிறார்‌. கர்த்தர்‌ நம்முடைய 
கண்களுக்கு வெளிச்சமாகவம்‌, நம்முடைய 
பாதைக்கு தீபமாகவும்‌ இருப்பார்‌. அவர்‌ 
இருளில்‌ வெளிச்சமாயிருப்பா! 


மீகா - விரிவுரை 
MICAH - COMMENTARY 


அவர்‌ எனக்காக வழக்காடி என்‌ 
நியாயத்தை விசாரிக்குமட்டும்‌ அவருடைய 
கோபத்தைச்‌ சுமப்பேன்‌; அவர்‌ என்னை 
வெளிச்சத்திலே. கொண்டுவருவார்‌, 
அவருடைய நீதியைப்‌ பார்ப்பேன்‌” (மீகா 7:9) 
என்று மீகா சொல்லுகிறார்‌. 


நமக்கு வேதனைகளும்‌, 
உபத்திரவங்களும்‌ நீண்ட இரவைப்போல. 
இருளாயிருந்தாலும்‌, கர்த்தருடைய ஆறுதலும்‌ 
சமாதானமும்‌, அருணோதயத்தின்‌ 
வெளிச்சம்போல உதிக்கும்‌. அப்போது நாம்‌ 
கர்த்தருடைய நீதியைப்‌ பார்க்கலாம்‌. 


நாம்‌ கஷ்டப்படும்போது, 
சத்துருக்கள்‌ நமக்கு 
சந்தோஷப்படுகிறார்கள்‌. "உன்‌ தேவனாகிய 
கர்த்தர்‌ எங்கே" (மீகா 7:10) என்று அவர்கள்‌ 
நம்மிடத்தில்‌ கேட்கிறார்கள்‌. நமக்கு தீமை 
வந்திருப்பதினால்‌ கர்த்தர்‌ நம்மைக்‌ 
கைவிட்டுவிட்டார்‌ என்று நம்முடைய 
சத்துருக்கள்‌ நினைக்கிறார்கள்‌. 

சத்துருக்களுக்கு “கர்த்தர்‌ எந்‌ 
இருக்கிறார்‌ என்பது தெரியாது. 
“அவரிடத்தில்‌ எப்படி ஜெபிக்கவேண்டும்‌" 
என்பதும்‌ தெரியாது. கர்த்தருடைய 
பிள்ளைகளாகிய நாம்‌, விழுந்தாலும்‌ 
எழுந்திருப்போம்‌. நாம்‌ இருளிலே 
உட்கார்ந்தால்‌, கர்த்தர்‌ நமக்கு 
வெளிச்சமாயிருப்பார்‌. நம்முடைய 
ஜெபத்திற்கு பதில்‌ கொடுப்பார்‌. நம்முடைய 
சத்துருக்களுக்கோ கர்த்தரைப்பற்றி ஒன்றும்‌ 
தெரியாது. கர்த்தருடைய கிருபைகளையும்‌, 
இரக்கங்களையும்‌ எப்படி பெற்றுக்கொள்வது, 
என்பதும்‌ அவர்களுக்குத்‌ தெரியாது. 


நம்முடைய 
விரோதமாக 


சத்துரு நம்மைப்‌ பரியாசம்‌ 
பண்ணினாலும்‌, நாம்‌ விசுவாசத்தோடு 
அவனுடைய பரியாச வார்த்தைகளை 
தாங்கிக்கொள்வோம்‌. அவமானங்களை 
சகித்துக்கொள்வோம்‌. நாம்‌ 
அமைதியாயிருக்கிறோம்‌ என்பதற்காக, 
சத்துரு நம்மைப்‌ பார்த்து 
A நாம்‌ இப்போது 
ஒருவேளை கீழே விழுந்து கிடக்கலாம்‌. நாம்‌ 
எப்போதுமே கீழே விழுந்துகிடக்கிறவர்களல்ல. 
நாம்‌ விழுந்தாலும்‌ எழுந்திருக்கிறவர்கள்‌. 
கர்த்தரை நம்புகிறவர்கள்‌ ஒருபோதும்‌ 
வெட்கப்பட்டுப்போகமாட்டார்கள்‌. 





f= FTE 
TT 


கர்த்தர்‌ நமக்காக க்காடுவார்‌. 
நம்முடைய நியாயத்தை விசாரிப்பார்‌. அது. 
வரையிலும்‌ நாம்‌ கர்த்தருடைய கோபத்தை 
சுமப்போம்‌. அதன்‌ பின்பு அவர்‌ நம்மை 
வெளிச்சத்திலே கொண்டு வருவார்‌. நாம்‌. 
அவருடைய நீதியைப்‌ பார்ப்போம்‌. 


நாம்‌ தாழ்ந்திருக்கும்போது, 
நம்மைப்‌ பரியாசம்பண்ணுகிறான்‌. 
விழுந்துகிடக்கும்போது சத்துரு 
ஏளனம்பண்ணுகிறான்‌. 


“உன்‌ தேவனாகிய கர்த்தர்‌ எங்கே 
என்று என்னோடே சொல்லுகிற என்‌ 
சத்துருவானவள்‌ அதைப்‌ பார்க்கும்போது. 
வெட்கம்‌ அவளை மூடும்‌; என்‌ கண்கள்‌ 
அவளைக்‌ காணும்‌; இனி வீதிகளின்‌ 
சேற்றைப்போல மிதிக்கப்படுவாள்‌" (மீகா 
என்று மீகா சொல்லுகிறார்‌ கர்த்தர்‌ 
தம்முடைய ஜனத்தை மீட்பது 
சத்துருக்களுக்கு குழப்பமாயிருக்கும்‌. 
இஸ்ரவேல்‌ தேசம்‌ பாழாய்ப்போகும்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரின்‌ பாவங்களே 
அவர்களுடைய தேசம்‌ அழிந்துபோனதற்கு 
காரணம்‌. கர்த்தர்‌ பாழாய்போன இஸ்ரவேல்‌ 
தேசத்தை திரும்பவும்‌ எடுப்பித்துக்‌ கட்டுவார்‌. 
“உன்‌ மதில்களை எடுப்பிக்கும்‌ நாள்‌ 
அந்நாளிலே பிரமாணம்‌ 
மீகா 7) 
ஆனாலும்‌ 
, அவர்கள்‌ 
கிரியைகளுடைய பலன்களினிமித்தமும்‌ தேசம்‌ 
பாழாயிருக்கும்‌ (மீகா 7:13). 


இஸ்ரவேல்‌. வம்சத்தாரின்‌ 
பாவங்களினிமித்தமாக கர்த்தர்‌ அவர்கள்மீது 
தோபமாயிருக்கிறார்‌. கர்த்தருடைய 
நியாயத்தீர்ப்பு அவர்கள்மீது வந்திருக்கிறது. 
கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ தேசத்தை 
அழித்துப்போடுகிறார்‌. அதை பாழும்‌, 
வனாந்தரமுமாக்கிப்போடுகிறார்‌. இஸ்ரவேல்‌ 
தேசம்‌ ஒரு குறிப்பிட்ட காலம்‌ வரையிலும்‌ 
பாழாயிருக்கும்‌. கர்த்தருடைய சாபம்‌ 
அதன்மீது வந்திருக்கும்‌. கர்த்தருடைய 
கோபம்‌ முடியும்‌ வரையிலும்‌ இஸ்ரவேல்‌ தேசம்‌: 
பாழாய்க்கிடக்கும்‌. கர்த்தர்‌ நியமித்திருக்கும்‌ 
காலம்‌ வரையிலும்‌ இஸ்ரவேல்‌ தேசம்‌. 
பாழும்‌ வனாந்தரமுமாயிருக்கும்‌. 


சத்துரு 
நாம்‌ 
நம்மை 


மீகா - விரிவுரை 
MICAH - COMMENTARY 


கர்த்தருடைய இரட்சிப்பின்‌ நாள்‌ 
வரும்போது, இஸ்ரவேல்‌ தன்னுடைய 

ல்‌ மறுபடியும்‌ எடுப்பித்துக்‌ 
கட்டுவார்கள்‌. கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரை 
இரட்சிப்பார்‌. அவர்கள்‌ பாபிலோன்‌ தேசத்து 
சிறையிருப்பிலிருப்பார்கள்‌. அக்காலத்தில்‌ 
இஸ்ரவேல்‌ தேசம்‌ பாழாய்க்கிடக்கும்‌. 
கோரேசு ராஜா பாபிலோன்‌ 
தேசத்து, சிறையிருப்பிகிருக்கிறவர்களை 
விடுதலை பண்ணுவான்‌. 


புத்திரர்‌ பாபிலோன்‌. 


விலக்கிக்கொள்ளப்படும்‌. 
புத்திரரை சிறையில்‌. 
நேபுகாத்நேச்சார்‌ பிரமாணம்‌ கொடுத்தான்‌ 
கர்த்தரோ இஸ்ரவேல்‌ புத்திரரை 
விடுவிக்குமாறு பிரமாணம்‌ கொடுக்கிறார்‌. 
கர்த்தருடைய பிரமாணத்திற்கு விரோதமாக 
மனுஷருடைய பிரமாணம்‌ கிரியை செய்ய 
முடியாது. 


கர்த்தருடைய பிரமாணத்தின்படி, 
பாபிலோன்‌ தேசத்து சிறையிருப்பிலிருக்கிற 
யூதர்கள்‌ விடுலிக்கப்படுவார்கள்‌. அவர்கள்‌ 
தங்களுடைய தேசத்திற்கு திரும்பி வந்து, 
தேசத்தின்‌ மதில்களை திரும்பவும்‌ 
எடுப்பித்துக்‌ கட்டுவார்கள்‌. அப்போது 
அந்நிய தேசங்களிலே சிதறிப்போன யூதர்கள்‌, 
மறுபடியும்‌ தங்கள்‌ தேசத்திற்கு திரும்பி 


வருவார்கள்‌. 


அந்நாளிலே அசீரியாமுதல்‌ எகிப்தின்‌ 
பட்டணங்கள்‌ வரைக்கும்‌, எகிப்து முதல்‌ 
நதிவரைக்கும்‌, ஒரு சமுத்திரமுதல்‌ மறு 
சமுத்திரம்வரைக்கும்‌, ஒரு பர்வதமுதல்‌ 
மறு  பர்வதம்வரைக்குமுள்ள ஜனங்கள்‌ 
உன்னிடத்திற்கு வருவார்கள்‌” (மீகா 7:12) 
என்று மீகா சொல்லுகிறார்‌. 





i= THEN 
ETT 


கர்த்தர்‌ தம்முடைய கோபத்தினால்‌, 
தம்முடைய ஜனத்தை அந்நிய த்‌ 


கூட்டிச்சேர்க்கிறார்‌. 
அவர்கள்‌ பல சமுத்திரங்களிலிருந்தும்‌, பல. 
நதிகளிலிருந்தும்‌, பல பர்வதங்களிலிருந்தும்‌ 
தங்கள்‌ தேசத்திற்கு திரும்பி வருவார்கள்‌. 
அவர்கள்‌ சீயோனுக்கு திரும்பி வருவார்கள்‌. 


உன்னை அதிசயங்களைக்‌ 
காணப்பண்ணுவேன்‌ 
மீகா 7:14-17 


மீகா 7:14. கர்மேலின்‌ நடுவிலே தனித்து 
வனவாசமாயிருக்கி ற. 

சுதந்தரமான 

உம்முடைய 

கோலினால்‌. 

பூர்வநாட்களில்‌ மேய்த்ததுபோலவே 
அவர்கள்‌ பாகானிலூம்‌ கீலேயாத்திலும்‌ 
மேய்வார்கனாக. 


மீகா 7:15. நீ எகிப்து தேசத்திலிருந்து 
புறப்பட்டநானில்‌ நடந்ததுபோலவே 
உன்னை அதிசயங்களைக்‌ 
காணப்பண்ணுவேன்‌. 


புதஜாதிகள்‌ கண்டு. 


எல்லாப்‌. 


மீகா 716. 
தங்களுடைய 
பராக்கிரமத்தையுங்‌. குறித்து 
வெட்கப்படுவார்கன்‌; கையை 
வாயின்மேல்‌ வைத்தூக்கொள்வார்கள்‌; 
அவர்கள்‌ காதுகள்‌ செவிடாய்ப்‌ 
போகும்‌. 


மீகா 7:07. பாம்பைப்போல மண்ணை 
நக்குவார்கள்‌; 
ஊர்வனவற்றைப்போலத்‌: 
மறைவிடங்களிலிருந்து. 
புறப்படுவார்கள்‌; நமது தேவனாகிய 
கர்த்தரிடத்திற்குத்‌ திகிலோடே சேர்த்து, 
உனக்குப்‌ பயப்படுவார்கள்‌. 


மீகா - விரிவுரை 
MICAH - COMMENTARY 


இஸ்ரவேல்‌ ஜனங்களை பாதுகாத்து 
பராமரிக்குமாறு மீகா தீர்க்கதரிசி 
கர்த்தரிடத்தில்‌ விண்ணப்பம்பண்ணுகிறார்‌ 
கர்த்தர்‌ தம்முடைய இரக்கத்தின்‌ பாதையில்‌ 
நம்மை நோக்கி வரும்போது, நாம்‌ 
ஜெபத்தினால்‌ அவரை சந்திப்பதற்கு 
ஆயத்தமாயிருக்கவேண்டும்‌. 

மீகா தீர்க்கதரிசியின்‌ 
ஏறெடுக்கிறார்‌. தம்மிடத்தில்‌ 
கேட்கவேண்டுமென்று கர்த்தரே மீகாவுக்கு 
வெளிப்படுத்தியிருக்கிறார்‌. ஆகையினால்‌ 
மீகா கேட்டதை கர்த்தர்‌ நிச்சயமாய்க்‌ 
கொடுப்பார்‌. இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ இந்த 
வசனத்தில்‌, “கர்த்தருடைய சுதந்தரமான 
மந்தை" என்று அழைக்கப்படுகிறார்கள்‌ 

இந்த மந்தை கர்மேலின்‌ நடுவிலே 

வனவாசமாமிருக்கிறது. கர்மேல்‌ 

உயர்ந்த பர்வதம்‌. இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 
கர்த்தருக்கு விசேஷமானவர்கள்‌. ஆனால்‌ 
அவர்களோ வனாந்தரத்திலே 
தனிமையாயிருக்கும்‌ மந்தையைப்போல, 
கர்மேலின்‌ நடுவிலே. 
வனவாசமாயிருக்கிறார்கள்‌. 
தேசம்‌ பாழாயிருக்கிறது. 
குடியிருப்பார்‌ ஒருவருமில்லை. 


இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ இப்போது, 
அந்நிய தேசத்து சிறையிருப்பிலிருக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ தனித்து வனவாசமாயிருப்பதுபோல 
தனிமையிலிருக்கிறார்கள்‌. வனாந்தரத்தில்‌ 
கொடிய மிருகங்கள்‌ ஏராளமாயிருக்கும்‌. 
அவை... மந்தையிலுள்்‌ள ஆடுகளைப்‌ 
பட்சித்துப்போடும்‌. கர்த்தருடைய 
சுதந்தரமான மந்தைக்கு சத்துருக்கள்‌ 
மூலமாய்‌ ஆபத்து உண்டு. 


கர்த்தர்‌ தாமே 


த்தில்‌ 


தமது அத்‌ 
தமது  கோலினால்‌. மேய்த்தருள 
வேண்டுமென்று மீகா ஜெபம்பண்ணுகிறார்‌. 
“பூர்வநாட்களில்‌ மேய்ந்ததுபோலவே அவர்கள்‌ 
பாசானிலும்‌ கீலேயாத்திலும்‌ மேய்வார்களாக"' 
(மீகா 744) என்று மீகா கர்த்தரிடத்தில்‌ 
விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 





ழ்‌ நயனா 
யாய 
ஏற்பாட்டுக்காலத்து 


புதிய 
விசுவாசிகளாகிய நமக்கு 
கிருபாசனத்தை கிட்டிச்சேருகிற 
கிடைத்திருக்கிறது. நம்முடைய கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்து தம்மிடத்தில்‌ வருகிற 
யாரையும்‌ புறம்பே 'தள்ளமாட்டார்‌. 
வருத்தப்பட்டு பாரம்‌ சுமக்கிற எல்லோரையும்‌ 


புதிய 
ஏற்பாட்டுக்காலத்து விசுவாசிகளாகிய நாம்‌ 
கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
இருளிலிருப்பதில்லை. கர்த்தருடைய வேதம்‌ 
நமக்கு தீபமாகவும்‌ வெளிச்சமாகவும்‌. 
இருக்கிறது. 


'திரைச்சீலையே ஆசரிப்புக்கூடாரத்தின்‌ 
வாசலாக செய்யப்பட்டிருக்கிறது. மோசே 
கூடாரவாசலுக்கு இளநீலநூலாலும்‌ 
இரத்தாம்பர நூலாலும்‌ சிவப்புநூலாலும்‌ திரித்த 

பஞ்சுநூலாலும்‌ செய்த சித்திரத்‌ 


அதின்‌ ஐந்து தூண்களையும்‌, 
' வாணிகளையும்‌ உண்டாக்குகிறார்‌. 


வெண்கலமாயிருக்கிறது (யாத்‌ 36:37 38). 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆசரிப்புக்கூடாரத்திலே கர்த்தரை 
ஆராதிக்கிற வருகிற இஸ்ரவேல்‌ 
புத்திரராகிய சபையார்‌, மகாபரிசத்த 
ஸ்தலத்திற்குள்ளே பிரவேசிக்கக்கூடாது. 
அதற்குள்ளே பிரவேசிப்பதற்கு அவர்கள்‌ 
தடைபண்‌(ணப்பட்டிருக்கிறார்கள்‌. 
ஆசரிப்புக்கூடாரத்திற்கு வரும்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரராகிய சபையார்‌, கர்த்தருடைய 
மகாபரிசுத்த ஸ்தலத்திற்கு 
வாசலாகயிருக்கும்‌ திரைச்சீலைக்கு அருகே 
கூடிவருவார்கள்‌. அந்த வாசலைத்‌ தாண்டி 
அவர்கள்‌. மகாபரிசுத்த ஸ்தலத்திற்குள்‌ 
பிரவேசிக்கக்கூடாது. 


க்கால; 
காக்கி நாம்‌ இங்கல்றின்துி பன்‌ 
மூலமாக, 

கிருபாசனத்தண்டையிலே 

கிட்டிச்சேருகிற 

பெற்ிரக்கிறோம்‌. 





f= FTN 
ETT 


இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ அந்நிய தேசத்து 
சிறையிருப்பிலிருந்தாலும்‌, கர்த்தர்‌ தாமே 
அவர்களை பாதுகாத்து பராமரிக்கவேண்டும்‌ 
என்று மீகா ஜெபம்பண்ணுகிறார்‌. இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ கர்த்தருடைய சுதந்தரமான 
மந்தையாகயிருக்கிறார்கள்‌. கர்த்தரோ 
அவர்களுக்கு நல்ல மேய்ப்பராயிருக்கிறார்‌. 
கர்த்தர்‌ தாமே தம்முடைய ஜனத்தை 
தமது கோலினால்‌ மேய்க்கவேண்டும்‌. 
சத்துருக்கள்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரை 
தங்களுடைய கோலினால்‌ மேய்க்கக்கூடாது. 
ஏனென்றால்‌, இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ 
கர்த்தருடைய ஜனம்‌. அவர்கள்‌ கர்த்தருக்கு 
சுதந்தரமான மந்தை. கர்த்தருக்கு ஏற்ற 
காலத்திலே, அவர்‌ தம்முடைய 
ஜனத்தை, மனிதர்‌ கீலேயாத்திலும்‌. 
மேய்க்கவேண்டுமென்று மீகா 
விண்ணப்பம்பண்‌ணுகிறார்‌. 


பாசானும்‌ கீலேயாத்தும்‌ இஸ்ரவேல்‌ 
தேசத்திலுள்ளது. இது இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ 
சொந்த தேசம்‌. கர்த்தர்‌ தம்‌ 


பூர்வநாட்களில்‌ மேய்ந்ததுபோலவே,.. அவர்கள்‌ 

பாசானிலும்‌, கீலேயாத்திலும்‌ மேய்வார்களாக 
என்றும்‌ மீகா ஜெபம்பண்ணுகிறார்‌. 

ஜெபத்திற்கு. 

ஆவிக்குரிய 

சொல்லுகிறார்கள்‌. 

ஜெபம்‌ கர்த்தராகிய 

இயேசுகிறிஸ்துவினிடத்தில்‌ ஏறெடுக்கப்படும்‌ 

தீர்க்கதரிசியின்‌ ஜெபமாயிருக்கிறது. 

பிதாவானவர்‌ தம்முடைய குமாரனுக்கு. 

ஊழியப்பொறுப்பைக்‌. கொடுக்கிறார்‌. 

தவான்‌ தம்முடைய சபையை 

த்துப்‌ பராமரிக்கலேண்டும்‌. பிரதான. 


மீகா - விரிவுரை 
MICAH - COMMENTARY 


க ஜெபத்திற்கு கர்த்தர்‌ 
வாக்குத்தத்தத்தை 
திவத்தான்கள்‌ சொல்லுகிறார்‌. * நீ எகிப்து 
தேசத்திலிருந்து புறப்பட்டநாளில்‌ நடந்தது 
உன்னை அதிசயங்களைக்‌ 
டன துக்‌ ர (மீகா 78) 
இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ நினைப்பதற்கும்‌, 
எதிர்பார்ப்பதற்கும்‌ அதிகமாக கர்த்தர்‌ 
அவர்களுக்கு நன்மைகளைச்‌ செய்வார்‌. 
கர்த்தருடைய கிரியைகள்‌ அவர்களுக்கு 
அதிசயமாயிருக்கும்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ எகிப்து தேசத்திலே 
அடிமைகளாயிருந்தார்கள்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
பலத்த புயத்தினாலே, அவர்களை எகிப்தின்‌ 
அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்தார்‌. 
அவர்கள்‌ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 
நாளிலே கர்த்தர்‌ அவர்களுக்கு 
அற்புதங்களையும்‌, அதிசயங்களையும்‌ 
நடப்பித்தார்‌. அந்த நாட்களில்‌ நடந்தது 
போலவே, கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ வம்சத்தாரை 
மறுபடியுமாய்‌ அதிசயங்களைக்‌ 
காணப்பண்ணுவார்‌. 


ஜனத்திற்காக 
ஒவ்வொரு கிரியைகளும்‌ 
அற்புதமாயும்‌ இருக்கும்‌. 
பலத்த செய்கைகளையும்‌, 
கிரியைகளையும்‌ பார்த்து 

ஆச்சரியப்படுவார்கள்‌. 
இஸ்ரவேலைச்‌ சுற்றிலும்‌ இருக்கிற 
புறஜாதியாரும்‌. கர்த்தர்‌ செய்யும்‌ 
அதிசயங்களைப்‌ பார்ப்பார்கள்‌. 


கர்த்தர்‌ 
செய்யும்‌ 
அதிசயமாயும்‌ 
கர்த்தருடைய 
மகத்துவமான 
ஜனங்கள்‌ 


தம்முடைய 


எல்லாப்‌ பராக்கிரன்த்தையுங்‌ 
வெட்கப்படுவார்கள்‌: கையை 
ல வைத்துக்கொள்வார்கள்‌;: 
காதுகள்‌ செவிடாய்ப்‌ போகும்‌ 

(மீகா 76). 





i FTN 
TT 


விடுதலை 
ஜனங்கள்‌ 
விடுதலையே 
என்று புறஜாதியார்‌ 
நினைத்தார்கள்‌. கர்த்தரோ தம்முடைய 
பலத்தினாலும்‌, பராக்கிரமத்தினாலும்‌, 
தம்முடைய ஜனத்தை அந்நிய தேசத்து 
சிறையிருப்பிலிருந்து  விடுவித்திருக்கிறார்‌. 
புறறாதி ஜனங்கள்‌ இதைப்‌ பார்த்து 
தங்கள்‌ கையை, தங்கள்‌ வாயின்மேல்‌: 
வைத்துக்கொள்வார்கள்‌. கர்த்தர்‌ செய்யும்‌ 
அதிசயங்களைப்‌ பார்த்து 
ஆச்சரியப்படுவார்கள்‌. கர்த்தருடைய 
மகிமையையும்‌, மகத்துவத்தையும்‌ பார்த்து, 
பிரமிப்படைவார்கள்‌. தாங்கள்‌ இஸ்ரவேல்‌ 
வம்சத்தாரைப்பற்றி ஏளனமாய்ப்‌ 
பேசியதற்காகவும்‌, அவர்களுக்கு தீங்கு 
செய்ததற்காகவும்‌ வெட்கப்படுவார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ 
கதையிலிருந்து 


பெறமாட்டார்கள்‌ 


கர்த்தர்‌ செய்யும்‌ அதிசயங்களையும்‌, 
அவருடைய மகிமையையும்‌, மகத்துவத்தையும்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ புறஜாதிகளுக்கு, 
சாட்சியாய்‌ அறிலிப்பார்கள்‌ 
உற்சாகமாக, உரத்த 
சாட்சிசொல்லுவார்கள்‌. 
புறஜாதிகளின்‌ காதுகள்‌ செவிடாய்ப்போகும்‌. 
அவர்கள்‌ கர்த்தர்‌ செய்யும்‌ அற்புதங்களை 
இனிமேல்‌ கேட்க விரும்பமாட்டார்கள்‌. 
புறஜாதிகள்‌ இஸ்ரவேல்‌ ஜனங்களை 
ஏளனம்பண்ணினார்கள்‌. அவர்களை 
அவமானப்படுத்தினார்கள்‌. கர்த்தரோ 
இஸ்ரவேல்‌ ஜனங்களுக்கு தம்முடைய 
கிருபையையும்‌, இரக்கத்தையும்‌ 
காண்பித்திருக்கிறார்‌ அவர்களை 
அதிசயங்களைக்‌ காணப்பண்ணியிருக்கிறார்‌. 
கர்த்தர்‌ புறஜாதியார்‌ மத்தியிலே தம்முடைய 
ஜனத்தை உயர்த்தி கனம்பண்ணியிருக்கிறார்‌ 
பாம்பைப்போல. 
பூமியின்‌ 
தங்கள்‌ 
ங்கிப்‌ 
புறஜாதிகள்‌ 


அப்போது புறஜாதியார்‌ 


ளிலிருந்து 

புறப்படுவார்கள்‌" (மீகா 7:47). 
கர்த்தருக்கு விரோதமாகப்‌ பேசினார்கள்‌. 
கர்த்தரோடு எதிர்த்து நின்றார்கள்‌. 
இப்போதோ அவர்கள்‌ கர்த்தருக்கு தங்களை 
ஒப்புக்கொடுப்பார்கள்‌. அவர்கள்‌ தேவனாகிய 
கர்த்தரிடத்திற்கு திகிலோடே சேருவார்கள்‌. 
புறஜாதிகள்‌ கர்த்தருக்குப்‌ பயப்படுவதுபோல, 
கர்த்தருடைய ஜனத்திற்கும்‌ பயப்படுவார்கள்‌. 


மீகா - விரிவுரை 
MICAH - COMMENTARY 


சர்ப்பத்திற்கு கொடுத்த 
இங்கே தம்முடைய 
சத்துருக்களுக்கு கொடுக்கிறார்‌. 
அப்பொழுது தேவனாகிய கர்த்தர்‌ 
சர்ப்பத்தைப்‌ பார்த்து நீ இதைச்‌ 
செய்தபடியால்‌ சகல நாட்டு மிருகங்களிலும்‌ 
சகல காட்டு மிருகங்களிலும்‌ 
சபிக்கப்பட்டிருப்பாய்‌, நீ உன்‌ வமிற்றினால்‌ 
நகர்ந்து. உயிரோடிருக்கும்‌ நாளெல்லாம்‌ 
மண்ணைத்‌ தின்பாய்‌" (ஆதி 3:14) 


மீறூதலை மன்னிக்கிற தேவன்‌ 
மீகா 7:18-20 


மீகா 718. தமது ச௬தந்தரத்தில்‌ 
மீதியானவர்களுடைய அக்கிரமத்தைப்‌ 
பொறுத்து, மீறுதலை மன்னிக்கிற 
தேவரீருக்கு ஒப்பான தேவன்‌ யார்‌? 
அவர்‌ கிருபைசெய்ய விரும்புகிற 
படியால்‌ அவர்‌ என்றென்றைக்கும்‌ 
கோயம்‌ வையார்‌. 


மீகா 79. அவர்‌ திரும்ப நம்மேல்‌ 
இரங்குவார்‌; நம்முடைய 
அக்கிரமங்கனை அடக்கி, நம்முடைய 
பாவங்களையெல்லாம்‌ சமுத்திரத்தின்‌ 


ஆழங்களில்‌ போட்டுவிடுவார்‌. 


மீகா 7:20. தேவரீர்‌ பூர்வநாட்கள்‌: முதல்‌ 
எங்கள்‌ பிதாக்களுக்கு ஆணை! 
சத்தியத்தை: 
கிருபையை 
கட்டனையிடுவீராக. 


யாக்கோயுக்கும்‌, 
ஆயிரகாமுக்கும்‌ 


கர்த்தருடைய இரக்கத்தையும்‌, 
கிருபையையும்‌ நினைத்து மீகா கர்த்தரை 
நன்றியோடு துதிக்கிறார்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
கிருபையினாலும்‌, இரக்கத்தினாலும்‌ 
இஸ்ரவேல்‌ வம்சத்தாருடைய பாவங்களையும்‌ 
மீறுதல்களையும்‌ மன்னித்திருக்கிறார்‌ 
அவர்களுடைய பாவங்களினாலேயே கர்த்தர்‌ 
அவர்களை அந்நிய தேசத்து சிறையிருப்புக்கு 
அனுப்பினார்‌. 





i THEN 
TT 


கர்த்தர்‌ நீதியுள்ளவர்‌. அவர்‌ தம்முடைய 
நீதியை வெளிப்படுத்தும்போது, 
கிருபையையும்‌ 
த்க்‌, 
வம்சத்தாருடைய 
அவர்களுக்கு 
அவர்கள்‌ 
குப்தர்கள்‌ 
மன்னிக்கும்‌ கிருபையினால்‌, 
இஸ்ரவேல்‌  புத்திரருடைய 
மன்னிக்கிறார்‌. அந்நிய தேசத்து 
சிறையிருப்பிலிருக்கிற தம்முடைய ஜனத்தை 
விடுவித்து, அவர்களுடைய சொந்த. 
தேசத்திற்கு அவர்களை அழைத்துக்கொண்டு 
போகிறார்‌. 


"கர்த்தாவே, உமது தேசத்தின்‌. சேல்‌ 
பிரியம்‌ வத்து, யாக்கோபின்‌ 
சிறையிருப்பைத்‌ "ருப்பினர்‌ உமது ஜனத்தின்‌ 
அக்கிரமத்தை மன்னித்து, 
பாவத்தையெல்லாம்‌ மூடினீர்‌" (சங்‌ 


ஈவியாதிப்ப்டிக்கிறேன்‌ 
நகரவாசிகள்‌ சொல்வதில்லை; 
வாசமாயிருக்கிற ஜனத்தின்‌ 
மன்னிக்கப்பட்டிருக்கும்‌' (ஏசா 33:24). 


ஈ, சமாதானத்துக்குப்‌ பதிலாக 
மகா ப்ர த்த. சகா என்‌ 


ஆத்துமாவை நேசித்து அழிவின்‌ குழிக்கு 
விலக்கினீர்‌: என்‌ பாவங்களையெல்லாம்‌ 


உமது முகுதுக்குப்‌ பின்னாக எறிந்துவிட்டீர்‌ 
(ஏசா 38:17) 


“என்‌ ஜனத்தை ற்றுங்கள்‌, 
தேற்றுங்கள்‌. எருசலேமுடன்‌ ப்ச்‌ ரி 
அதின்‌ போர்‌ முடிந்தது என்றும்‌, அதின்‌ 
அக்கிரமம்‌ நிவிர்த்தியாயிற்று என்றும்‌, அது 
தன்‌ சகல பாவங்களினிமித்தமும்‌ கர்த்தரின்‌ 
கையில்‌ இரட்டிப்பாய்‌ அடைந்து தீர்ந்தது. 
என்றும்‌, அதற்குக்‌ கூறுங்கள்‌ என்று உங்கள்‌ 
தேவன்‌ சொல்லுகிறார்‌" (ஏசா 40:1,2) 


கண்டு grr 
இஸ்ரவேல்‌ புத்திரரை சிறையிருப்பிலிருந்து 
விடுவிப்பது. புறஜாதியாருக்கு 
ஆச்சரியமாயிருப்பதுபோல, அது மீகா 
தீர்க்கதரிசிக்கும்‌ ஆச்சரியமாயிருக்கிறது. 


மீகா - விரிவுரை 
MICAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ எதன்‌ அடிப்படையில்‌ 
தம்முடைய ஜனத்தை * ையகலிிருந்த 
விடுவித்திருக்கி! என்பதை மீகா 
ர்‌. கர்த்தருடைய 
மன்னிக்கும்‌ கிருபையே இதற்கு அடிப்படை 
காரணமாயிருக்கிறது. கர்த்தர்‌ தம்முடைய 
ஜனத்தின்மீது எப்போதும்‌ 
கோபங்கொள்கிறவரல்ல. அவர்‌ கிருபையும்‌. 
இரக்கமுமுள்ளவர்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
தயவினால்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ 
பாவங்களை மன்னிக்கிறார்‌. பாவத்திலிருந்து, 
இரட்சிக்கப்பட்டவர்கள்‌, தாங்கள்‌ 
அனுபவிக்கும்‌. தண்டனைகளிலிருந்தும்‌ 
இரட்சிக்கப்படுகிறார்கள்‌. 
பாவிகள்‌ அழிந்துபோவது கர்த்தருக்கு 
பிரியமல்ல. அவர்கள்‌ தங்களுடைய 
க மனந்திரும்பவேண்டும்‌ 
கர்த்தருக்கு பிரியம்‌. கர்த்தர்‌ 
பாவிகளின்‌ மரணத்தில்‌ பிரியப்படவில்லை. 
அவர்களுடைய ஆத்துமா இரட்சிக்கப்பட்டு, 
அவர்கள்‌ நித்‌ ஜீவனைப்‌ 
பெற்றுக்கொள்ளவேண்டும்‌. என்பதே 
கர்த்தருக்குப்‌ பிரியம்‌. 


மீகா கர்த்தரைப்பற்றித்‌ தியானித்துப்‌ 
பார்க்கிறார்‌. கர்த்தருக்கு ஒப்பான தேவன்‌ 
வானத்திலோ, பூமிமிலோ வேறு 
ஒருவருமில்லை என்று மீகா உறுதியாய்ச்‌ 
சொல்லுகிறார்‌ 


சுதந்தரத்தில்‌ 

அக்கிரமத்தைப்‌ 
பொறந்து, மீறுதலை மன்னிக்கிற 
தேவருக்கு ஒப்பான தேவன்‌ யார்‌? அவர்‌ 
கிருபைசெய்ய விரும்புகிறடியால்‌ அவர்‌ 
என்றென்றைக்கும்‌ கோபம்‌  வையார்‌ 
(மீகா 748) என்று மீகா இஸ்ரவேலின்‌ 
தேவனைப்‌ புகழ்ந்து துதிக்கிறார்‌. 


“தமது 
மீதியானவர்களுடைய 


கர்த்தர்‌ நம்முடைய பாவங்களை 


நினைவுகள்‌ 
போன்றதுமல்ல. கர்த்தர்‌ 
மனுஷனல்ல. 

என்றுமுள்ளது. 


நம்முடைய நினைவுகளைப்‌ 
தேவன்‌. அவர்‌ 
அவருடைய கிருபை 





ழ்‌ நயனா 
யாய 


“கர்த்தர்‌ திரும்ப நம்மேல்‌ இரங்குவார்‌; 
நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி, 
நம்முடைய பாவங்களையெல்லாம்‌ 
சமுத்திரத்தின்‌ ஆழங்களில்‌ போட்டுவிடுவார்‌"' 
(மீகா 7:19) என்று மீகா சொல்லுகிறார்‌. 


கர்த்தர்‌ தம்முடைய சித்தத்தின்‌ 
பிரகாரமாக தம்முடைய கிருபையை நமக்கு 
வெளிப்படுத்துவார்‌. அவர்‌ தம்முடைய 
விருப்பத்தின்‌ பிரகாரமாக நம்மேல்‌ 
இரங்குவார்‌. கர்த்தர்‌ நம்மைப்‌ புதுப்பிப்ார்‌ 
தம்முடைய சிலாக்கியங்களை நாம்‌ 
பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர்‌ நம்மை 
ஆயத்தப்படுத்துவார்‌. அவர்‌ நம்மைத்‌ 
தகுதிப்படுத்துவார்‌. கர்த்தர்‌ நம்முடைய 
அக்கிரமங்களை அடக்குவார்‌. பாவத்தின்‌ 
குற்றவுணர்வுகளை நம்மைவிட்டு 
நீக்கிப்போடுவார்‌. 


கர்த்தர்‌ நம்முடைய அக்கிரமங்களை 
க்‌ 


தத்தன்‌ ஆழங்களில்‌ போட்டுவிடுகிறார்‌.. 
கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ ஜனங்களை எகிப்து 
தேசத்திலிருந்து விடுவித்து; செங்கடல்‌ 
அழைத்துக்கொண்டு போனார்‌. 


செங்கடலின்‌ க்கல்‌ போட்டுவிட்டார்‌. 


மீகா - விரிவுரை 
MICAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நம்முடைய பாவங்களை 
மன்னிக்கும்போது அதை மறந்தும்‌ 
விடுகிறார்‌. _ மன்னிக்கப்பட்ட பாவங்களை 
கர்த்தர்‌ இனிமேல்‌ நினைத்துப்‌ பார்ப்பதில்லை, 
கர்த்தர்‌ நம்முடைய பாவங்களையெல்லாம்‌ 
ஆழங்களில்‌ போட்டுவிடுவார்‌ 

சொல்லுறார்‌. கர்த்தர்‌ 

பாவங்களை கடற்கரை 

ன்‌ போடுவதில்லை. கடற்கரை 
ஓரத்தில்‌ போட்டால்‌ அவை மறுபடியும்‌ 
நமக்‌ வந்துவிடும்‌. அவர்‌ நம்முடைய 


கர்த்தர்‌ 


அவை மறுபடியும்‌ 
எழும்பி மேலே வருவதில்லை. 


நம்முடைய 
எதுவாகமிருந்தாலும்‌, 
பெரியதாகமிருந்தாலும்‌, 
எண்ணிக்கை 
திரளானதாகமிருந்தாலும்‌, 
பாவங்களையெல்லாம்‌ 


ஆழங்களில்‌ 


அவை 


கர்த்தர்‌ 
ர்‌ 


போட்டுவிடுகிறார்‌ 
நம்முடைய பாவங்களை மன்னிக்கும்போது, 


எல்லா பாவங்களையும்‌ மன்னித்துவிடுகிறார்‌ 


கர்த்தர்‌ 


“தேவரீர்‌ பூர்வநாட்கள்‌ முதல்‌ எங்கள்‌ 
பிதாக்களுக்கு ஆணையிட்ட சத்தியத்தை 
யாக்கோபுக்கும்‌, கிருபையை ஆபிரகாமுக்கும்‌ 
கட்டளையிடுவீராக" (மீகா 7:20) என்று 
மீகா சொல்லுகிறார்‌. கர்த்தர்‌ நமக்குத்‌ 
தேவையான எல்லா உதவிகளையும்‌, 
தம்முடைய வாக்குத்தத்தங்களின்‌ பிரகாரமாக, 
நமக்கு செய்தருளுவார்‌. 





ழ்‌ நள 
யாய 


எல்லா தீர்க்கதரிசிகளுக்கும்‌ 
தேற்றும்‌ ஊழியத்தைக்‌. கொடுக்கற 
நாகூம்‌ நினிவேயின்‌ 
தீர்க்கதரிசனமாய்ச்‌ சொல்லுகிறார்‌ 
அவர்‌ வடக்கு இஸ்ரவேல்‌ 
பத்துக்கோத்திரத்தாருக்கு, 


சிறையிருப்புக்குப்போனார்கள்‌. 

ராஜாவின்‌ காலத்தில்‌ நாகூம்‌ வாழ்ந்தார்‌ 
என்றும்‌, அக்காலத்தில்‌ அவர்‌ நினிவேக்கு 
விரோதமாக தீர்க்கதரிசனம்‌ சொன்னார்‌ 
என்றும்‌ வேதபண்டிதர்கள்‌ 
சொல்லுகிறார்கள்‌. இந்த சம்பவம்‌ 
அசீரியாவின்‌ ராஜா இஸ்ரவேல்‌ வம்சத்தாரை 
சிறைப்பிடித்து சென்ற பின்பு நடைபெற்றது. 
இது எசேக்கியா ராஜாவின்‌ ஒன்பதாவது. 
வருஷ ஆட்சிக்காலபாகும்‌. 


நாகூம்‌ - 
NAHUM - COMMENTARY 


விரிவுரை COODNEHS 


PUBLISHERS 


சனகெரிப்‌ 
விரோதமாக 
முன்பாக, நாகூம்‌ 


யூதாதேசத்திற்கு 
யுத்தம்பண்ண வருவதற்கு 
நினிவேக்கு விரோதமாக 
தீர்க்கதரிசனம்‌ சொன்னார்‌. இது 
எசேக்கியா ராஜாவினுடைய 
ஆட்சிக்காலத்தின்‌ பதிநான்காம்‌ வருஷமாகும்‌. 
இந்த யுத்த முயற்சியில்‌ சனகெரிப்புக்கு 
தோல்வி உண்டாயிற்று. நாகூம்‌ இது பற்றி 
முதலாவது அதிகாரத்தில்‌ எழுதியிருக்கிறார்‌. 


இரலை 
ரண்டாவது, 


இந்த சம்பவம்‌ நடைபெற்‌, 
வருஷங்களுக்கு பின்பு நாகூம்‌ 
மூன்றாவது. ஆகிய 
எழுதப்பட்டிருக்கிற 
தீர்க்கதரிசனங்களாக, 
இவை மனாசேயின்‌. 
சொல்லப்பட்டிருக்கவேண்டுமென்று, 
வேதபண்டிதர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. 
யூதாதேசம்‌ பாபிலோன்‌ 
சிறையிருயுக்குப்போவதற்கு ஒரு 
வருஷங்களுக்கு முன்பாக, மனாசே 
யூதாதேசத்தை ஆட்சிபுரிந்தான்‌ என்று 
சரித்திர ஆசிரியர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. 


தேசத்து 
சில 





i FTE 
TT 


நினிவேமின்‌ பாரம்‌ (நாகூ 1: 
கர்த்தருடைய மகிமை. துன்மார்க்கருக்கு 


சனகெரிப்பும்‌ அவனுடைய 
சேனையும்‌ எருசலேமை 
முற்றிக்கையிட்டிருக்கிறார்கள்‌. அவர்களுக்கு 
அழிவு உண்டாயிற்று (நாகு. 13-16). 


'நினிவேயின்‌ பாரம்‌ 
நாகூ 1:1 


நாகூ 14. தினிவேயின்‌ பாரம்‌. 
எல்கோசானாகிய நாகூமின்‌ தரிசனப்‌ 
புஸ்தகம்‌. 


நினிவே. அசீரியா தேசத்தின்‌ 
தலைநகரம்‌. இது செல்வர்செழிப்பும்‌ 
அதிகாரமும்‌ மிகுந்த நகரமாய்‌ விளங்கிற்று. 
மகாநகரமாகிய நினிவே சீக்கிரத்தில்‌ 
அழிந்துபோகும்‌ என்று, யோனா கர்த்தருடைய 
நாமத்தினாலே தீர்க்கதரிசனம்‌ சொன்னார்‌ 
நினிவேயின்‌ ஜனங்களோ தங்களுடைய 
பாவங்களுக்கும்‌ அக்கிரமங்களுக்கும்‌ 
மனந்திரும்பினார்கள்‌. கர்த்தர்‌ அவர்களை 
அழிக்காமல்‌ விட்டுவிட்டார்‌. 


தங்கள்‌ பாவங்களுக்கு மனந்திரும்பிய 
நினிவேமின்‌ மனுஷன்‌. மறுபடியும்‌. பாலம்‌ 
செய்கிறார்கள்‌. பொல்லாப்புகளையும்‌. 
அக்கிரமங்களையும்‌ 


நாகூம்‌ - 


விரிவுரை 
NAHUM - COMMENTARY 


நினிவேக்கு 
செய்தியை 
இனிமேல்‌ 
மனுஷருக்காக 
மனஸ்தாபப்படமாட்டார்‌. ீநினிவேக்கு 
நிச்சயமாகவே அழிவு வரும்‌. நினிவேயின்‌ 
மனுஷரால்‌ அழிவுக்குத்‌ தப்பிக்க முடியாது. 


கர்த்தர்‌ நாகூமுக்கு. 
விரோதமான, தம்முடைய 
வெளிப்படுத்துகிறார்‌. கர்த்தர்‌ 
நினிவேயின்‌ 


நாகூமின்‌ தீர்க்கதரிசன 
புஸ்தகத்தைப்பற்றி சொல்லும்போது, இது. 
'எல்கோசானாகிய  நாகூமின்‌ தரிசனப்‌ 
புஸ்தகம்‌” என்று ஏழுநப்பட்டரக்கிறது. 
நாகூம்‌ இந்தப்‌ புஸ்தகத்தில்‌ நினிவேயி 
பாரத்தைப்பற்றி எழுதியிருக்கிறார்‌. 
நாகூடுக்கு நினிவேயின்‌ அழிவை 
தரிசனத்தில்‌ காண்பித்திருக்கிறார்‌. கர்த்தர்‌ 
தனக்கு கொடுத்த தரிசனத்தை நாகூம்‌ 
தெளிவாகப்‌ பார்த்திருக்கிறார்‌. 

நாகூம்‌ ஒரு எல்கோசான்‌. இவர்‌ 
எல்கேஸ்‌ என்னும்‌ பட்டணத்தைச்‌ சேர்ந்தவர்‌. 
இந்தப்‌ பட்டணம்‌ கலிலேயாவிலுள்ளது என்று 
சரித்திர ஆசிரியர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. 


கரந்த 


கர்த்தர்‌ 
நாகூ 1:2-8 


நாகூ 1:2. கர்த்தர்‌ எரிச்சலுன்னவரும்‌ 
நீதியைச்‌. சரிக்கட்டுகிறவருமான 
தேவன்‌; கர்த்தர்‌ நீதியைச்‌ 
சரிக்கட்டுகிறவர்‌, 
உக்கிரகோபமுள்ளவர்‌; கர்த்தர்‌ 
சுத்துருக்களுக்குப்‌ 


தம்முடைய 
பிரதிபலன்‌ அளிக்கிறவர்‌, அவர்‌ 
தம்முடைய பகைஞருக்காகக்‌ 
கோபத்தை வைத்துவைக்கிறவர்‌. 

1:3. கர்த்தர்‌ நீடியசாந்தமும்‌, 
வல்லமையுமுன்னவர்‌; 
ஆக்கினையில்லாமல்‌ 

தப்புவிக்கமாட்டார்‌; கர்த்தருடைய வழி 
சுழல்காற்றிலும்‌ பெருங்காற்றிலும்‌ 
இருக்கிறது; மேகங்கள்‌ அவருடைய 
பாதத்தூனாயிருக்கிறது. 


நாகூ 1:4. அவர்‌ சமுத்திரத்தை அதட்டி, 
அதை வற்றிப்போகப்பண்ணி, ௪௧ல்‌ 
ஆறுகளையும்‌ வறட்சியாக்குகிறார்‌; 
பாசானும்‌ கர்மேலும்‌ சோர்ந்து, 
லீபனோனின்‌ செழிப்பு வாடிப்போகும்‌. 





f= FTN 
TT 


'நாகூ, 1:5. அவர்‌ சமுகத்தில்‌ பர்வதங்கள்‌ 
அதிர்த்து மலைகள்‌ கரைத்துபோகும்‌; 
அவர்‌ பிரசன்ணத்தினால்‌. 
பூச்சக்கரமும்‌ அதில்‌ 
அனைவரோடும்‌ எடுபட்டுப்போம்‌. 


நாகூ 1:6, அவருடைய கோபத்துக்கு. 
முன்பாக நிற்பவன்‌ யார்‌? அவருடைய 
உக்கிரகோபத்திலே தரிப்பவன்‌ யார்‌? 
அவருடைய எரிச்சல்‌ அக்கினியைப்‌ 
போல்‌ இறைக்கப்படுகிறது; அவராலே 
கன்மலைகன்‌ பேர்க்கப்படும்‌. 


நாகூ, 1:7. கர்த்தர்‌ நல்லவர்‌, இக்கட்டு 
நாளிலே அரணான கோட்டை; தம்மை 
நம்புகிறவர்களை அறித்திருக்கிறார்‌. 


ஆனாலும்‌ 
'திணிவேயின்‌' ஸ்தானத்தை, 
புரண்டுவருகிற வெள்ளத்தினால்‌. 
சுர்வசங்காரம்பண்ணுவார்‌; இருன்‌ அவர்‌ 
குத்துருக்கனைப்‌ பின்தொடரும்‌. 


நாக 18 


ஜனங்களுக்கு 
நாகூம்‌ 


தெரியாது. 
கல்‌ சொல்லும்‌ 


முதலாவதாக அவர்களுக்கு 
கர்த்தரைப்பற்றிச்‌ சொல்லுகிறார்‌. கர்த்தர்‌ யார்‌ 
என்றும்‌, அவருடைய குணாதிசயங்கள்‌ என்ன 
என்றும்‌ நாகூம்‌ தெளிவாக விவரிக்கிறார்‌ 


கர்த்தர்‌ சர்வஆளுகையுள்ளவர்‌. அவர்‌ 
தம்முடைய சித்தத்‌ பிரகாரமாக 
இந்த உலகத்தை ஆளுகை செய்கிறார்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ வனாந்தரத்தில்‌ 
பிரயாணம்பண்ணியபோது, கர்த்தருடைய 
பிரசன்னம்‌ அக்கினி ஸ்தம்பமாகவும்‌, 
மேகஸ்தம்பமாகவும்‌ வெளிப்பட்டது. இஸ்ரவேல்‌ 
ஜனங்கள்‌ மத்தியிலே பிரகாசமான வெளிச்சம்‌ 
காணப்பட்டது. எகிப்தியருக்கோ காரிருள்‌ 


காணப்பட்டது. 


கர்த்தர்‌ எரிச்சலுள்ளவர்‌. அவர்‌ 
ண்‌ க தேவன்‌. நினிவேயின்‌ 


கர்த்தணைப்பற்றித்‌ 
தெரிந்திருக்கவேண்டும்‌ அவர்கள்‌ 
கர்த்தருக்கு முன்பாக நடுங்கவேண்டும்‌. 
நினிவேயின்‌ ஜனங்கள்‌ விக்கிரகங்களை 
ஆராதிக்கிறார்கள்‌. விக்கிரகங்களுக்கு 
ஜீவனில்லை. விக்கிரகங்களால்‌ நினிவேயின்‌ 
ஜனங்களைப்‌ பாதுகாக்க முடியாது. 
விக்கிரகங்களுக்கு வல்லமையும்‌ இல்லை. 


நாகூம்‌ - விரிவுரை 


NA HUM - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தரோ 
ஜீவனுள்ளவர்‌, சர்வவல்லமையுள்ளவர்‌. அவர்‌ 
சர்வஞானமும்‌, சர்வஆளுகையுழுள்ளவர்‌ 
கர்த்தரே சர்வசிருஷ்டிகர்‌. கர்த்தருக்கு 
முன்பாக சர்வசிருஷ்டிகளும்‌ பயந்து 
நடுங்கவேண்டும்‌. 

தேவன்‌ இல்லையென்று நாஸ்திகர்கள்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 
விக்கிரகாராதனைக்காரரோ 
மகிமையை 
ஒப்பாக்குகிறார்கள்‌. 
விக்கிரகாராதனைக்காரர்கள்‌ தேவனுடைய 
பிரமாணத்திற்கு கீழ்ப்படிவதில்லை. அவர்கள்‌ 
கர்த்தருடைய வார்த்தையை 
ஏளனம்பண்ணுகிறார்கள்‌. கர்த்தருடைய 
ஜனத்தை பரியாசம்பண்ணுகிறார்கள்‌. 


கர்த்தரைப்பற்றி சரியாகத்‌ தெரியாத 
புறஜாதி ஜனங்களுக்கு, நாகூம்‌ 
கர்த்தரைப்பற்றிய சத்தியத்தைத்‌ தெளிவாகச்‌ 
சொல்லுகிறார்‌. 


“கர்த்தர்‌ எரிச்சலுள்ளவரும்‌ நீதியைச்‌ 
சரிக்கட்டுகிறவருமான தேவன்‌; கர்த்தர்‌ 
நீதியைச்‌ சரிக்கட்டுகிறவர்‌, 
உக்கிரகோபமுள்ளவர்‌; கர்த்தர்‌ தம்முடைய 
சத்துருக்களுக்குப்‌ பிரதிபலன்‌ அளிக்கிறவர்‌, 
அவர்‌ தம்முடைய  பகைஞருக்காகக்‌ 
கோபத்தை வைத்துவைக்கிறவர்‌" (நாகூ 1:2) 
என்று நாகூம்‌ கர்த்தருடைய நீதியையும்‌, 
கோபத்தையும்‌ பற்றிச்‌ சொல்லுகிறார்‌. 

கர்த்தர்‌ மாத்திரமே தேவன்‌. அவர்‌ 
மாத்திரமே மகிமையும்‌ மாட்சிமையுமுள்ளவர்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய மகிமையை எந்த 
விக்கிரகத்தோடும்‌ பங்கிட்டுக்கொள்ள 
மாட்டார்‌. கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள்‌ 
ஆலியோடும்‌,  உண்மையோடும்‌ அவரை 
ஆராதிக்கவேண்டும்‌. கர்த்தர்‌ 
எரிச்சலுள்ள வராயிருக்கிறார்‌. 


தேவனுடைய 
விக்கிரகங்களுக்கு 


“அப்பொழுது. கர்த்தர்‌ தமது 
தேசத்துக்காக வைராக்கியங்கொண்டு, தமது 
ஜனத்தைக்‌ கடாட்சிப்பார்‌" (யோவே 2:18). 





i al 
TT 


கர்த்தர்‌ நீதியைச்‌ சரிக்கட்டுகிறவர்‌. 
அவர்‌ உக்கிரகோபமுள்ளவர்‌. கர்த்தருடைய 
கோபம்‌ மனுஷருடைய கோபம்‌ போன்றதல்ல. 
மனுஷனால்‌ தன்னுடைய கோபத்தை அடக்க 


யாது கோபம்‌ மனுஷனை ஆளுகை 
ய்யும்‌. கர்த்தரோ “நீதியைச்‌ 
சரிக்கட்டுகிறவர்‌. நீதியுள்ள தேவன்‌, 
கோபமுள்ள  தேவனாகவும்‌ இருக்கிறார்‌. 
தேவனுடைய சித்தத்தின்‌ பிரகாரமாகவும்‌, 
அவருடைய நீதியின்‌ பிரகாரமாகவும்‌, 
அவருடைய கோபம்‌ வெளிப்படும்‌. 
கர்த்தருடைய கோபம்‌ அவருடைய 
ஆளுகைக்கு கட்டுப்படும்‌. 


பல சமயங்களில்‌ மனுஷருடைய 
கோபம்‌ அவர்களை ஆளுகை செய்கிறது. 
அவர்களால்‌ தங்களுடைய சொந்த 
ஆலியையும்‌, தங்களுடைய உணர்ச்சிகளையும்‌ 
கட்டுப்படுத்த முடியாது. கர்த்தர்‌ 
உக்கிரகோபுமுள்ளவராகயிருந்தாலும்‌, ர்‌ 
தம்முடைய கே 
குட்டுப்பாட்டிற்குள்‌ 
ஆளுகை செய்கிறார்‌ 


கோபத்துக்கு 
ஆத்துமாவை 


தம்முடைய 
அவர்கள்‌ 


விதிறந்து. yo ஆத்துமாவை 
மரணத்துக்கு விலக்கிக்‌ காவாமல்‌, அவர்கள்‌ 


ஜீவனைக்‌ கொள்ளைநோய்க்கு 
ஒப்புக்கொடுத்தார்‌" (சங்‌ 78:50) 


கர்த்தர்‌ 
பிரதிபலன்‌ ௮ 
பகைஞருக்காகக்‌ 
வைத்துவைக்கிறவர்‌ (நாகூ 
கர்த்தருடைய சத்துருக்கள்‌ 
உக்கிரகோபத்தின்‌ 
அனுபவிப்பார்கள்‌. 

சத்துருக்களை 
தப்புவிக்கமாட்டார்‌ (நாகூ 1:3). 


டய சத்துருக்களுக்குப்‌ 


தங்களுடைய பாவங்‌ 
மனந்திரும்பாத பாவிகள்மீது. ததை 


அவர்கள்மீது வந்திருக்கிறது. 

“நினிவேயின்‌ ஸ்தானத்தை, 
புரண்டுவருகிற வெள்ளத்தினால்‌ 
சர்வசங்காரம்பண்ணுவார்‌; இருள்‌ அவர்‌ 
சத்துருக்களைப்‌ பின்தொடரும்‌” (நாகூ 1:8) 
என்று நாகூம்‌ சொல்லுகிறார்‌. 


நாகூம்‌ - 
NAHUM - COMMENTARY 


விரிவுரை மரமா 


PUBLISHERS 


நாகூம்‌ 


சொல்லுகிற 


நினிவேக்கு விரோதமாக 
எச்சரிப்பின்‌ வார்த்தைகள்‌, 
எல்லா... பாவிகளுக்கும்‌ பொதுவானது. 
யாரெல்லாம்‌ தங்களுடைய பாவங்களுக்கு 
மனந்திரும்பாமல்‌, துன்மார்க்கமாய்‌ 
ஜீலிக்கிறார்களோ அவர்கள்மீது தேவனுடைய 
உக்கிரகோபம்‌ வரும்‌. பயங்கரமும்‌, 
பிரச்சனைகளும்‌ அவர்களைப்‌ பின்தொடரும்‌. 
அவர்கள்‌  எங்குபோனாலும்‌ இருள்‌ 
அவர்களைப்‌ பின்தொடரும்‌. 


தம்‌ ம்‌, 
இருளிலிருந்து, தாங்கள்‌ விலகி தப்பித்துப்‌ 
போவதாக துன்மார்க்கர்‌ நினைப்பார்கள்‌. 
ஆனால்‌ அவர்கள்‌ தங்களைப்‌ பின்தொடரும்‌ 


இருளில்‌ இடறி விழுவார்கள்‌. 


கர்த்தர்‌ சர்வவல்லமையுள்ளவர்‌. 
கர்த்தருடைய வழி சுழற்காற்றிலும்‌, 
பெருங்காற்றிலும்‌ இருக்கிறது. நாம்‌ காற்றைப்‌ 
பார்க்கும்போது, கர்த்தருடைய வல்லமையை 
பார்க்கலாம்‌. கர்த்தர்‌ சுழற்காற்றிலிருந்து 
பேசுகிறார்‌ என்று யோபு சொல்லுகிறார்‌. 
புயல்காற்றுகூட கர்த்தருடைய வார்த்தையை 
நிறைவேற்றுகிறது. 


பூமியின்‌ ஆழங்களைப்‌ பார்த்தாலும்‌, 
அங்கேயும்‌ கர்த்தருடைய வல்லமையை 
நாம்‌ பார்க்கலாம்‌. சமுத்திரம்‌ கர்த்தருடையது. 
கர்த்தர்‌ தமக்கு சித்தமானபடி 
சமுத்திரத்தை அதட்டுகிறார்‌. அதை 
வற்றிப்போகப்பண்ணுகிறார்‌. கர்த்தர்‌ தமது 
விருப்பத்தின்‌ பிரகாரமாக சகல. 
ஆறுகளையும்‌ வறட்சியாக்குகிறார்‌ (நாகூ 1:4). 
இந்தப்‌ பூமியைச்‌ சுற்றிப்‌ பார்க்கும்‌ 
ட கர்த்தர்‌ சர்வவல்லமையுள்ளவர்‌ 
நமக்குத்‌ தெளிவாகப்‌ புரியும்‌. 
கோடைகாலம்‌ வருகிறது. 
வருகிறது. பனிகாலம்‌ 
பனிகாலத்திலே  பாசானும்‌ 
கை சோர்ந்துபோகிறது. லீபனோனின்‌ 
செழிப்பு வாடிப்போகிறது (நாகூ 1:4). 





i al 
TT 


பூமியிலே பூமியதிர்ச்சிகள்‌ 
உண்டாகிறது. அது பர்வதங்களை அதிரச்‌ 
செய்கிறது. கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
பர்வதங்கள்‌ மலைகள்‌ 
கரைந்துபோகிறது. கர்த்தர்‌ இந்தப்‌ பூமியிலே 
அதிக உஷ்ணத்தையும்‌, அதிகமான கோடை 
வெயிலையும்‌ கொடுக்கும்போது, தப்‌ 
பூமி அதிகமாய்‌ உஷ்ணமாகும்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய வல்லமையினால்‌ இந்தப்‌ பூமியை 
உஷ்ணப்படுத்துகிறார்‌. கர்த்தருடைய 
பிரசன்னத்தினால்‌ பூமியும்‌ பூச்சக்கரமும்‌ 
அதில்‌ குடியிருக்கிற அனைவரோடும்‌. 
எடுபட்டுப்போம்‌ (நாகூ 1:5). 


கர்த்தர்‌ 
சர்வவல்மையுள்ளவராகயிருப்பதினால்‌ 
“அவருடைய கோபத்துக்கு முன்பாக நிற்பவன்‌ 
யார்‌? அவருடைய உக்கிரகோபத்திலே. 
தரிப்பவன்‌ யார்‌?" (நாகூ. 1:6) என்று நாகூம்‌ 
கேட்கிறார்‌. 


நினிவேயின்‌ ஜனங்கள்‌ இதற்கு முன்பு 
கர்த்தரை நீடிய சாந்தமுள்ளவராக 
பத்க்‌ (நாகூ. 1:3), இப்போதோ கர்த்தர்‌ 
உக்கிர கோபமுள்ளவராகவும்‌, 
சரிக்கட்டுகிறவராகவும்‌ 

மனுஷருக்கு தம்மை வெளிப்படுத்துகிறார்‌ 


இரக்கத்தையும்‌ அனுபவித்தார்கள்‌. ஆனால்‌ 
அவர்கள்‌ கர்த்தருக்கு நன்றியுள்ளவர்களாய்‌ 
ஜீவிக்கவில்லை. அவர்கள்‌ கர்த்தருடைய 
கிருபையையும்‌ இரக்கத்தையும்‌ 
அசட்டைபண்ணிவிடுகிறார்கள்‌. 

ப கர்த்தர்‌ நமக்கு 
நன்மைகளுக்காக, 

கிருபைகளுக்காக, 

இரக்கங்களுக்காக 
நன்றியுள்ளவர்களாயிருக்க 

தேவனுடைய வல்லமைக்கு, 

அவருடைய கோபத்திற்கு 

நம்மால்‌ நிற்கமுடியாது. 


நாம்‌ 
பலமுள்ளவர்களாகயிருந்தாலும்‌, எல்வளவு 
பராக்கிரமமுள்ளவர்களாயிருந்தாலும்‌ நம்மால்‌ 
கர்த்தருடைய வல்லமைக்கு எதிராக எதிர்த்து 


(நாகூ 1:6). 


நாகூம்‌ - 
NAHUM - COMMENTARY 


விரிவுரை Cope 


PUBLISHERS 


இந்தப்‌ பூமியிலே எரிமலைகள்‌ வெடித்து 
சிதறுகிறது. அது அக்கினி குழம்பாக 
பாவிகள்‌ தங்கள்‌ 
குற்பாறையைப்போல 
கர்த்தர்‌ 
செய்வதுபோல, 
இருதயங்களைப்‌ 


கடினப்படுத்துகிறார்கள்‌. 
எரிமலையை வெடிக்கச்‌ 
பாவிகளின்‌ கல்லான 
பெயர்த்துப்போடுவார்‌. 


தேவனுடைய உக்கிர கோபத்திலே. 
யாராலும்‌ தரிக்க முடியாது. அவருடைய 
கோபத்திற்கு முன்பாக யாராலும்‌ நிற்கவும்‌ 
முடியாது. தேவனுடைய கோபத்திற்கு 
முன்பாக பாவிகள்‌ எரிந்து 
சாம்பாலாய்ப்போய்விடுவார்கள்‌. இந்தப்‌ 
பூமியிலுள்ள மனுஷர்‌ ஏராளமான பாவங்களை 
செய்து துன்மார்க்கமாய்‌ ஜீவிப்பதினால்‌, 
கர்த்தருடைய கோபம்‌ இந்தப்‌ பூமியின்மீது 
வந்திருக்கிறது. 

கர்த்தர்‌ கோபமாமிருக்கும்போது, 
இந்தப்‌ பூமியிலுள்ள மனுஷரால்‌ அவருக்கு 
முன்பாக நிற்க முடியாது. ஆகையினால்‌ 
நாம்‌ கர்த்தருடைய கோபத்திற்கு முன்பாக 
பயந்து நடுங்கவேண்டும்‌. கர்த்தருடைய 
சமுகத்‌ பாவம்‌ செய்யாமல்‌, 
அவருடைய பிரமாணங்களுக்கு கீழ்ப்படிந்து 
ஜீவிக்கவேண்டும்‌. 

கர்த்தர்‌ நீடிய 


சந்தமும்‌. மந்த 


நம்புகிறவர்களை 
அறிந்‌ (நாகூ 1:7). கர்த்தருக்கு 

சீயோனிலுள்ள பாவிகள்‌ பயப்பட 
ல அவர்கள்‌ நங்கள்‌ பாவங்களுக்கு 
மனந்திரும்பவேண்டும்‌. பாவங்களுக்கு 
மனந்திரும்பாமல்‌, கர்த்தரை நம்பாமல்‌, 
துணிகரமாய்ப்‌ பாவம்‌ செய்கிறவர்கள்‌, 
கர்த்தருக்கு முன்பாக பயந்து 
நடுங்கவேண்டும்‌. கர்த்தர்‌ கன்மலையைப்‌ 
பெயர்ப்பதுபோல, மனந்திரும்பாத பாவிகளை 
பெயர்த்துப்‌ போடுவார்‌. 


ஆயத்தமுள்ளவராயிருக்கிறார்‌. 
தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார்‌. 
கர்த்தருடைய கோபம்‌ துன்மார்க்கருக்கு 
விரோதமாக வரும்‌. கர்த்தரை 
நம்புகிறவர்கள்‌ மீதோ அவருடைய கிருபையும்‌ 
இரக்கமும்‌ வரும்‌. 





f= THEN 
TT 


கர்த்தர்‌ நல்லவனுக்கு நல்லவராக 
இருக்கிறார்‌. அவர்‌ உத்தமனுக்கு உத்தமராக 
இருக்கிறார்‌. கர்த்தருடைய ஜனத்திற்கு 
இக்கட்டு வரும்போது, அவரே இக்கட்டு 
நாளிலே அவர்களுக்கு அரணான 
'கோட்டையாயிருக்கிறார்‌. 
நினிவேயின்‌ ஜனங்கள்‌ கர்த்தருக்கு 
விரோதமாகப்‌ பாவம்‌ செய்கிறார்கள்‌. கர்த்தர்‌ 
ம்‌ நீடிய சாந்தமுள்ளவராக: 
வெளிப்படுத்தினார்‌. ஆனால்‌ 
ஜனங்களோ, கரத்‌ 


பாவம்‌ செய்கிறார்கள்‌. 
ஜீவிக்கிறார்கள்‌. இதன 

நினிவேயின்‌ ஸ்தானத்தை, 
வெள்ளத்தினால்‌ சர்வசங்காரம்பண்ணுவார்‌: 
இருள்‌ அவர்‌ சத்துருக்களைப்‌ பின்தொடரும்‌ 
(நாகூ 1:8) 


துராலோசனைக்காரன்‌ 
நாகூ, 1:9-14 


நாகூ 1. 
விரோதமாகச்‌. 
'நினைக்கிறதென்ன? அவர்‌ 
சுர்வசங்காரம்‌ பண்ணுவார்‌; இடுக்கம்‌. 
மறுபடியும்‌ உண்டாகாது. 


நீங்கள்‌ கர்த்தருக்கு. 
செய்ய 


நாகூ, 1:10. அவர்கள்‌ 
சன்னபின்னலாயிருக்கிற. 
முட்செடிகளுக்கு ஒப்பாயிருக்கையிலும்‌, 
தங்கள்‌ மதுபானத்தினால்‌ 
வெறிகொண்டிருக்கையிலும்‌, அவர்கள்‌ 
முழுதும்‌ காய்ந்துபோன செத்தையைப்‌ 
போல எரிந்துபோவார்கன்‌.. 


நாகூ 1:11. கர்த்தருக்கு விரோதமாகப்‌ 
பொல்லாத  நினைவுகொண்டிருக்கிற 
துராலோசனைக்காரன்‌ ஒருவன்‌: 
உன்னிடத்திலிருந்து புறப்பட்டான்‌. 


நாகூம்‌ - 


விரிவுரை 
NAHUM - COMMENTARY 


நாகூ 1:12. கர்த்தர்‌ சொல்லுகிறது 
என்னவென்றால்‌: அவர்கள்‌. 
சும்பூரணமடைத்து 

அதேகராயிருத்தாலும்‌ அறுப்புண்டு. 
போவார்கள்‌; அவன்‌ ஒழித்துபோவான்‌; 
உன்னை நான்‌ சிறுமைப்படுத்தினேன்‌, 
இனி உன்னைச்‌. 
சிறுமைப்படுத்தாதிருப்பேன்‌.. 


'நாகூ 1:18. இப்போதும்‌ நான்‌ உன்மேல்‌ 
இருக்கிற அவன்‌ நுகத்தை முறித்து, 
உன்‌ கட்டுகளை அறுப்பேன்‌. 


நாகூ 1:14. உன்னைக்குறித்துக்‌ கர்த்தர்‌ 
கட்டனைகொடுத்திருக்கிறார்‌; இனி 

உன்பேருக்கு வித்துவிதைக்கப்‌ 

படுவதில்லை உன்‌ தேவர்களின்‌. 

கோவிலில்‌ இருக்கிற வெட்டப்பட்ட 

வார்க்கப்பட்ட 

நாண்‌. 

தி 

கனவீனனான படியால்‌ அதை உனக்குப்‌ 

பிரேதக்குழியாக்குவேன்‌.. 


நினிவே அசீரிய 
பேரரசுக்கு 'தலைநகரமாகயிருக்கிறது. 
சனகெரிப்பின்‌ காலத்திலே அசீரியரின்‌ 
சேனைக்கு அழிவு உண்டாகும்‌ என்று 
கர்த்தருடைய வார்த்தை நாகூமின்‌ மூலமாக 
சொல்லப்படுகிறது. இது நினிவேயின்‌ 
பாரத்தின்‌ ஒரு பகுதி. நாகூம்‌ அசீரியாவுக்கு 
விரோதமாக தீர்க்கதரிசனம்‌ சொல்லி, நூறு 
வருஷங்களுக்குபின்பு, அசீரிய பேரரசு 
அழிந்துபோயிற்று. 
கர்த்தர்‌ நீதியைச்‌: 
தேவன்‌. அவர்‌ எரிச்சலுள்ளவர்‌. 
உக்கிரகோபமுள்ளவர்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
சத்துருக்களுக்கு பிரதிபலன்‌ அளிக்கிறவர்‌. 
அசீரியரோ கர்த்தருக்கு விரோதமாகப்‌ 
பாவம்‌ செய்கிறார்கள்‌. அவர்கள்‌ கர்த்தரைக்‌ 
கோபப்படுத்துகிறார்கள்‌. கர்த்தர்‌ 
சாந்தமுள்ளவராகமிருந்தாலும்‌, 
நீ 


சரிக்கட்டுகிற 
இருக்கிறார்‌. 


மகாநகரமாகிய 


சரிக்கட்டுகிற 





f= FT 
TT 


பெசலெயேல்‌ ஆசரிப்புக்கூடாரத்து 
வேலைகளை  உற்சாகமாய்ச்‌ செய்கிறார்‌. 
அவர்‌ உடன்படிக்கைப்பெட்டியை 
உண்டுபண்ணுகிறார்‌. அவர்‌ 
கிருபாசனத்தையும்‌, கேருபீன்களையும்‌ 
உண்டுபண்ணுகிறார்‌ (யாத்‌ 37:1-9). 


பெசலெயேல்‌ சீத்திம்‌ மரத்தால்‌ 
'சமுகத்தப்ப மேஜையை உண்டுபண்ணுகிறார்‌ 
(யாத்‌ 3710-16). அவர்‌ பசும்பொன்னினால்‌ 
குத்துவிளக்கையும்‌. உண்டாக்குகிறார்‌ 
(யாத்‌ 3717-24)... தூபபீடத்தை சீத்திம்‌ 
மரத்தால்‌ உண்டாக்கி அதை 
பசும்பொன்தகட்டால்‌ மூடுகிறார்‌ 
(யாத்‌ 37:25-28), 


பெசலெயேல்‌ பரிசந்த அபிஷேக 
நைலத்தையும்‌, தூபவர்க்கத்தையும்‌ 
உண்டுபண்ணுகிறார்‌ (யாத்‌ 37:29). 


உடன்படிக்கைப்‌ பெட்டி. 
யாத்‌ 87:1-9 


யாத்‌ 970. பெசலெயேல்‌ சீத்திம்‌ 
மரத்தினால்‌ பெட்டியை 
உண்டுபண்ணினான்‌; அதின்‌  நீனம்‌ 
இரண்டரை முழமும்‌ அதின்‌ அகலம்‌ 
ஒன்றரை முழமும்‌ அதின்‌ உயரம்‌ 
ஒன்றரை முழமுமானது.. 


யாத்‌ 87:2. அதை உள்ளும்‌ புறம்பும்‌ 
பசும்பொன்‌ தகட்டால்‌ மூடி, சுற்றிலும்‌ 
அதற்குப்‌ பொன்‌ திரணையை 
உண்டாக்கி, 


யாத்‌ 878. அதற்கு நான்கு பொன்‌ 
வளையங்களை வார்ப்பித்து, 
அவைகளை அதின்‌ நாலு மூலைகளிலும்‌. 
போட்டு, ஒரு பக்கத்தில்‌ இரண்டு 
வளையங்களும்‌ மறுபக்கத்தில்‌ இரண்டு. 
வளையங்களும்‌ இருக்கும்படி தைத்து, 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யாத்‌ 87:4. சித்திம்‌ 
தண்டுகளைச்‌ செய்து, 
யொன்தகட்டால்‌ மூடி, 


யாத்‌ 37:5. அந்தத்‌ தண்டுகளால்‌ 
பெட்டியைச்‌ சுமக்கும்படி, அவைகளைப்‌ 
பெட்டியின்‌ பக்கங்களில்‌ இருக்கும்‌ 
வளையங்களிலே பாய்ச்சினான்‌. 


யாத்‌ 37:8. கிருபாசனத்தையும்‌ 
பகும்பொன்னினால்‌ பண்ணினான்‌; அது 
இரண்டரை முழ தீனமும்‌ ஒன்றரை முழ 
அகலமுமானது. 


யாத்‌ 37:7. தகடாய்‌ அடிக்கப்பட்ட 
பொன்னினால்‌ இரண்டு. 
கேருபீன்கனளையும்‌ உண்டாக்கி, 
கிருபாசனத்தின்‌ இரண்டு ஓரங்களிலே, 


யாத்‌ 37:8. ஒருபுறத்து ஓரத்தில்‌ ஒரு 
கேருபீனும்‌ மறுபுறத்து ஓரத்தில்‌ மற்றக்‌ 
கேருபீனுமாக அந்தக்‌ கேருபீன்களைக்‌: 
கிருபாசனத்தின்‌ இரண்டு ஓரங்களிலும்‌ 
அதனோடே ஏக வேலைப்பாடாகவே 
பண்ணினான்‌. 


யாத்‌ 7:9. அந்தக்‌ கேருபீன்கன்‌ தங்கள்‌: 
செட்டைகளை உயர விரித்து, தங்கள்‌ 
செட்டைகளால்‌ கிருபாசனத்தை 
மூடுகிறவைகளும்‌, ஒன்றுக்கொன்று, 
எதிர்முகமுன்னவைகளுமாயிருந்தது; 
'கேருபின்களின்‌: முகங்கள்‌ 
கிருபாசனத்தை நோக்கிக்‌ 
கொண்டிருந்தது. 


ஆசரிப்புக்கூடாரத்தில்‌ செய்யவேண்டிய 
ஒவ்வொரு வேலையையும்‌ கர்த்தர்‌ 
மோசேக்கு தெளிவாகச்‌ சொல்லியிருக்கிறார்‌. 
அந்த வேலைகளைப்பற்றி ஏற்கெனவே பல. 
அதிகாரங்களில்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
மோசே கர்த்தருடைய வார்த்தைகளை எழுதி 
வைத்திருக்கிறார்‌. மற்ற அதிகாரங்களில்‌ 
ஏற்கெனவே சொல்லப்பட்டிருக்கிற 
காரியங்கள்‌, இந்த அதிகாரத்தில்‌ 
மறுபடியுமாய்ச்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 





i FTN 
TT 


ரத்துக்கு 
பொல்லாத 


ன்று நாகூம்‌ 
"துராலோசனைக்காரன்‌"' 

சனகெரிப்பையும்‌, 

சேனாபதியாகிய 

குறிக்கும்‌. அவர்கள்‌ 

ராஜாவுக்கு விரோதமாகவும்‌, யூதாதேசத்து 
ஜனங்களுக்கு விரோதமாகவும்‌, 
இஸ்ரலேலின்‌ தேவனுக்கு விரோதமாகவும்‌ 
நிருபத்தை எழுதிக்கொண்டு வந்தார்கள்‌. 


சனகெரிப்பும்‌ 
கர்த்தரைத்‌ தூஷித்தார்கள்‌. 


ராப்சேக்கையும்‌ 


சொன்னார்கள்‌. 

தம்மை நம்புகிற 

இஸ்ரவேல்‌ ஜனங்களைப்‌ பாதுகாக்கவில்லை 

என்றும்‌, ஆகையினால்‌ இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 

கர்த்தரை நம்பாமல்‌ அசீரியாவின்‌ ராஜாவை 

நம்பவேண்டும்‌ என்றும்‌ ராப்சாக்கே. 
சொன்னான்‌ 


ரியரின்‌ யோசனை தீமையான, 
சதங்கள்‌ கர்த்தருக்கு விரோதமாக. செய்ய 
நினைக்கிறது என்ன" (நாகூ 1:9) என்று 
நாகூம்‌ அசீரியரைப்‌ பார்த்து கேட்கிறார்‌ 
அசீரியர்கள்‌ கர்த்தருக்கு 
சநிஆலோசனைபண்ணுவது 

காரியம்‌. அவர்களால்‌ 
சர்வஞானத்திற்கு 

'தீயயோசனை பண்ணமுடியாது. 


அசீரியரின்‌ ராஜாவாலும்‌, அவனுடைய 
சேனையாலும்‌ சர்வவல்லமையுள்ள 
கர்த்தருக்கு விரோதமாக 
நிற்கமுடியாது. அசீரியாவின்‌ ராஜாவும்‌, 
ராப்சாக்கேயும்‌ கர்த்தருக்கு விரோதமாக 
பொல்லாத. நினைவு, 
கொண்டிருக்கிறார்கள்‌. ஆனால்‌. 
ர்‌ நினைவு நிறைவேறாது. 
'துராலோசனைக்காரர்கள்‌. 

அவர்களுடைய தீயஆலோசனை சித்திக்காது. 


எதிர்த்து 


நாகூம்‌ - 
NAHUM - COMMENTARY 


விரிவுரை மரமா 


ரிம்‌ 


தமக்கு விரோதமாக 

நினைவுகொண்டிருக்கிற 

சர்வசங்காரம்பண்ணுவார்‌. 

பேரழிவு வரும்‌. இந்த 

தேசத்தை ஒரே 

வேளையில்‌ மொத்தமாய்‌ அழித்துப்போடாது. 

கர்த்தர்‌ அசீரியரை கொஞ்சம்‌ கொஞ்சமாக 

அழிப்பார்‌. அவர்களை படிப்படியாக. 
சங்காரம்பண்ணுவார்‌. 


முதலாவதாக அசிரியரின்‌ சேனைக்கு 
சர்வசங்காரமுண்டாயிற்று, அவர்கள்‌ 
சன்னபின்னலாயிருக்கிற முட்செடிகளுக்கு 
ஒப்பாமிருக்கையிலும்‌, தங்கள்‌ 
மதுபானத்தினால்‌. 
வெறிகொண்டிருக்கையிலும்‌, அவர்கள்‌ 
முழுதும்‌ காய்ந்துபோன செத்தையைப்போல 
எரிந்துபோவார்கள்‌ (நாகூ 1:0). 


அசீரியர்கள்‌ தங்களுடைய பொல்லாத 
யோசனைகளினாலும்‌, துன்மார்க்கமான 
கிரியைகளினாலும்‌, தங்களுக்குத்‌ தாங்களே 
'வரவழைத்துக்கொள்கிறார்கள்‌. 
பாவங்களினிமித்தமாக 
கோபம்‌ இவர்களுடைய 

தலையின்மேல்‌ வந்து இறங்குகிறது. 
வயல்‌ நிலத்தில்‌ வேலை செய்கிற 
விவசாயி, அதிலுள்ள  முட்செடிகளையும்‌, 
காய்ந்துபோன செத்தையையும்‌ தீயில்‌ 
எரித்துப்போடுவார்‌. விவசாயி முட்செடிகளை 
வளர்க்கமாட்டார்‌. அசீரியரோ 
மதுபானத்தினால்‌ வெறிகொண்டு, 
முட்செடிகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள்‌. 
அவர்களிடத்தில்‌ வீண்பேச்சும்‌, மேட்டிமையும்‌, 
பெருமையும்‌ காணப்படுகிறது. இதன்‌ 
நிமித்தமாக கர்த்தர்‌ அவர்களை முழுதும்‌ 
காய்ந்துபோன செத்தைப்போல 
எரித்துப்போடுவார்‌. காய்ந்துபோன 
செத்தையால்‌ அக்கினிக்கு எதிர்த்து நிற்கவும்‌ 
முடியாது. எரிகிற அக்கினிக்கு தப்பிக்கவும்‌ 

முடியாது. 





i= THE 
ETT 


“அசீரியர்கள்‌ 
அநேகராயிருந்தாலும்‌ 

போவார்கள்‌; அவன்‌ 

(நாகூ 1:12) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
அசீரியருடைய சேனையின்‌ எண்ணிக்கை 
திரளாயிருக்கிறது. தாங்கள்‌ 
அநேகராயிருப்பது, தங்களுக்கு 
பாதுகாப்பானது என்று அசீரியர்கள்‌ 
நினைக்கிறார்கள்‌. ஆனாலும்‌ கர்த்தர்‌ 
அவர்களை அறுப்புண்டு போகப்பண்ணுவார்‌. 


அசீரியாவினுடைய  ராஜாவின்மீதும்‌ 
கர்த்தருடைய கோபம்‌ வருகிறது. அவன்‌ 
கர்த்தருக்கு விரோதமாகத்‌ தீங்கு செய்ய 
நினைத்தான்‌. கர்த்தர்‌ அசீரியாவின்‌ 
ராஜாவைக்‌ குறித்து கட்டளை கொடுக்கிறார்‌. 


"இனி உன்பேருக்கு 
வித்துவிதைக்கப்படுவதில்லை;: உன்‌ 
தேவர்களின்‌ கோவிலில்‌ இருக்கிற 
வெட்டப்பட்ட விக்கிரகத்தையும்‌, வார்க்கப்பட்ட 
விக்கிரகத்தையும்‌ நான்‌ நிர்மூலம்‌ 
பண்ணுவேன்‌: நீ கனவீனனானபடியால்‌. 
அதை உனக்குப்‌ பிரேதக்குழியாக்குவேன்‌" 
(நாகூ 1:14) என்று கர்த்தர்‌ அசீரியாவின்‌ 
ராஜாவைக்‌ குறித்து தம்முடைய 
கட்டளையைக்‌ கொடுக்கிறார்‌ 


அசீரிய தேசம்‌ அழிந்துபோகும்‌. 
அவர்களுடைய விக்கிர கோவில்களும்‌, 
விக்கிரகங்களும்‌ நிர்மூலமாகும்‌. சனகெரிப்‌ 
தன்னுடைய விக்கிரகோவிலாகிய 
நிஸ்ராக்கின்‌ கோவிலிலே தொழுது 
கொண்டிருந்தபோது, அவனுடைய இரண்டு 
குமாரர்களும்‌ அவனை வெட்டிக்கொன்று, 
போட்டார்கள்‌. 


சனகெரிப்பின்‌ இரத்தத்தினால்‌, 

அதனை விக்க கோவில தட்டுப்பட்டது. 

அதன்பின்பு அந்தக்‌ விக்கிரககோவிலில்‌. 

விக்கிரகாராதனை நடைபெறவில்லை. 

விக்கிரகங்களெல்லம்‌ 

சனகெரிப்பின்‌ பிரேதத்தை 

கோவிலிலேயே 

சனகெரிப்புடைய 

தேவர்களின்‌ கோவில்‌ அவனுக்கு 
பிரேதக்குழியாயிற்று. 


நாகூம்‌ - 
NAHUM - COMMENTARY 


விரிவுரை 


நீ  கனவீனனானபடியால்‌ 
உனக்குப்‌ 

(நாகூ 1:14) 
ராஜாவுக்கு 
கொடுக்கிறார்‌. 
அழிந்துபோகும்‌. அதன்மீது 
பேரரசு கட்டியெழுப்பப்படும்‌ என்று 
வேதபண்டிதர்கள்‌ இந்த வாக்கியத்திற்கு 
மேலும்‌ ஒரு வியாக்கியானத்தைச்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 


அதை 
பிரேதக்குழியாக்குவேன்‌" 
என்று கர்த்தர்‌ அசீரியாவின்‌ 
விரோதமாக. கட்டளை 
அசீரிய பேரரசு: 
பாபிலோன்‌ 


சமாதானத்தைக்‌ கூறுகிற 
சுவிசேஷகனுடைய கால்கள்‌ 
நாகூ, 1:15 


நாகூ 1:15. இதே, சமாதானத்தைக்‌ 
கூறுகிற சுவிசேஷகனுடைய கால்கள்‌ 
மலைகளின்மேல்‌ வருகிறது; யூதாவே, 
உன்‌ பண்டிகைகளை ஆசரி; உன்‌ 
பொருத்தனைகளைச்‌ செலுத்து; 
துஷ்டன்‌ இனி உன்‌ வழியாய்க்‌ 
கடத்துவருவதில்லை; அவன்‌ முழுவதும்‌ 
சங்கரிக்கப்பட்டான்‌.. 


கர்த்தர்‌ நல்லவர்‌, இக்கட்டு 
அரணான கோட்டை; 

நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார்‌. கர்த்தர்‌ 
அசீரியாவை அழிக்கும்போது, தம்மை 
நம்புகிறவர்களைப்‌ பாதுகாக்கிறார்‌. இஸ்ரவேல்‌ 
பத்திரர்‌ கர்த்தருக்குப்‌ பிரியமானவர்கள்‌ 
எருசலேம்‌ நகரம்‌ கர்த்தருடைய நாமத்தினால்‌ 
அழைக்கப்படுகிறது. கர்த்தர்‌ 
யூதாதேசத்தையும்‌, யூதாவின்‌ மனுஷரையும்‌, 
எருசலேமின்‌ குடிகளையும்‌ பாதுகாக்கிறார்‌. 


அசீரியர்கள்‌ எருசலேமுக்கு 
விரோதமாக முற்றிக்கைப்போட்டிருக்கிறார்கள்‌. 
கர்த்தர்‌ சத்துருக்களுடைய  முற்றிக்கையை 
நீக்கிப்போடுவார்‌. “இப்போதும்‌ நான்‌. 
உன்மேல்‌ இருக்கிற அவன்‌ நுகத்தை 
முறித்து. உன்‌ கட்டுகளை அறுப்பேன்‌" என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


நாளிலே 
தம்மை 





f= THE 
TT 


அசீரியர்கள்‌ எருசலேமை 
முற்றிக்கைப்போட்டதினால்‌, அசீரியரின்‌ நுகம்‌ 
எருசலேமின்‌ குடிகள்மீது சுமத்தப்பட்டது. 
கர்த்தர்‌ அதீரியரின்‌ நுகத்தை 
முறித்துப்போடுகிறார்‌. இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ 
அசீரியரின்‌ கோபத்தைப்‌ பார்த்து 
பயப்படுகிறார்கள்‌. கர்த்தரோ தம்முடைய 
ஜனத்தின்‌ கட்டுகளை அறுத்துப்போடுவதாகச்‌ 
சொல்லுகிறார்‌. 


உன்‌ கட்டுகளை அறுப்பேன்‌" 
(நாகூ 1:13) என்று கர்த்தர்‌ சொல்லுவது 
மனுக்குலத்தின்‌ 
அடையாளபாயிருக்கிறது. 
எருசலேமை க்கிக்‌ விடுதலை 
பண்ணுகிறார்‌. சத்துருக்கள்‌ 
பலவீனமாவார்கள்‌. அவர்கள்‌ மறுபடியும்‌. 
எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம்பண்ண 
வரமாட்டார்கள்‌. அவர்களுக்கு பயமும்‌ 
நடுக்கமும்‌ உண்டாகும்‌. “துஷ்டன்‌ இனி உன்‌ 
வழியாய்க்‌ குடந்துவருவதில்லை: அவன்‌ 
முழுவதும்‌ சங்கரிக்கப்பட்டான்‌" (நாகூ 1:15) 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


ர்‌. இசீரியரின்‌ 
சங்கரித்துப்போட்டார அவர்களுடைய 
ஆலியை முறித்துப்போட்டார்‌. அசீரியர்கள்‌ 
முழுவதுமாய்‌ 'சங்கரிக்கப்பட்டார்கள்‌. 
கர்த்தருடைய ஜனத்திற்கு மிகப்பெரிய 
இரட்சிப்பு உண்டாயிற்று. இரட்சிப்பின்‌ 


சேனையை 


கேட்பார்கள்‌. 


சனகெரிப்‌ எருசலேமுக்கு விரோதமாக 
வந்தபோது. எருசலேம்‌ நகரத்திற்குள்ளே. 
இருந்தவர்கள்‌ ஒவ்வொரு நாளும்‌ 
துர்ச்செய்தியைக்‌ கேட்டார்கள்‌. இப்போதோ 
அவர்கள்‌ 

நற்செய்தியைக்‌ 

சமாதானத்தைக்‌ கூறுகிற சுவிசேஷகனுடைய 
கால்கள்‌ மலைகளின்மேல்‌ வருகிறது” என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


நாகூம்‌ - 
NAHUM - COMMENTARY 


விரிவுரை மரமா 


PUBLISHERS 


சுவிசேஷகன்‌ மலைகளின்மேலே. 
வேகமாக நடந்து வருகிறான்‌. அவன்‌ 
நற்செய்தியை அறிவிப்பதற்காக வருகிறான்‌ 

சமாதானத்தின்‌ செய்தியையும்‌, 


எருசலேமிலுள்ளவர்கள்‌ 
சுவிசேஷகனை தூரத்திலே பார்க்கிறார்கள்‌. 
அவர்களுக்கும்‌ அவனைப்‌ பார்க்கும்போது, 
சந்தோஷமுண்டாயிற்று. 

ஏசாயாவும்‌, நாகூமும்‌ ந்த 
சத்தியத்தை சொ்லியிருக்கிறாரகள்‌ 
அப்போஸ்தலர்‌ பவுல்‌ இந்த வசனத்தை 
மேற்கோளாகச்‌ சொல்லி ர்‌ 


நமக்கு இரட்சிப்பு என்பார்க இந்த 
நித்திய சுவிசேஷத்தை சுவிசேஷகர்கள்‌ 
உலகமுழுவதும்‌ பிரசங்கம்பண்ணுகிறார்கள்‌. 


“சமாதானத்தைக்‌ கூறி, 
நற்காரியங்களைச்‌ சுவிசேஷமாய்‌ 
அறிலிக்கிறவர்களுடைய பாதங்கள்‌ எவ்வளவு 
அழகானவைகள்‌ என்று எழுதியிருக்கிறதே” 
(ரோம 10:15). 

கிறிஸ்துவின்‌ 
நற்செய்தியை 
தூதுவர்களாயிருக்கிறார்கள்‌. இவர்கள்‌ 
இயேசுகிறிஸ்துவின்‌ நாமத்தினாலே. 
சமாதானத்தைப்‌ பிரசங்கம்பண்ணுகிறார்கள்‌. 


ஊழியக்காரர்கள்‌, 
அறிவிக்கும்‌. 


அசீரியரின்‌ சேனை எருசலேமை. 


முற்றிக்கைப்போட்டபோது. நகரத்திலே 
க 10 த்தில்‌ நின்றுபோயிற்று. 


நிறுத்திவிட்டார்கள்‌. 


கர்த்தரோ, எருசலேமுக்கு விரோதமாக. 
முற்றிக்கைப்போட்டிருந்த அசீரியரை 
துரத்திவிட்டார்‌. அவர்கள்‌ இனிமேல்‌ 
எருசலேம்‌ வழியாக கடந்து வரமாட்டார்கள்‌. 
கர்த்தர்‌ அசீரியரை 
சங்கரித்துப்போட்டார்‌. 

ப்ளை 

உன்‌ 

(நாகூ 1:15) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 





ர்‌ நாகூம்‌ - விரிவுரை i 
ரியா க HUM - COMMENTARY PUBLISHERS 


எருசலேமுக்கு இது சமாதான 
காலமாமிருக்கிறது. அவர்கள்‌ மறுபடியும்‌ 
பண்டிகைகளை ஆசரிக்கவேண்டும்‌. 
கர்த்தருக்கு மறுபடியும்‌ பொருத்தனைகளைச்‌ 
செலுத்தவேண்டும்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
ஜனத்தை சத்துருக்களிடமிருந்து விடுதலை 
பண்ணியிருக்கிறார்‌. இஸ்ரவேல்‌ ஜனம்‌. 
கர்த்தர்‌ தங்களுக்கு செய்த நன்மைகளை 
நினைத்து, கர்த்தருக்கு 
பொருத்தனைகளைச்‌ செலுத்தி, அவரை 
நன்றியோடு துதிக்கவேண்டும்‌. 





f= THE 
TT 


அசீரியரின்‌ சேனை அழிந்துபோயிற்று. 
அசீரியாவின்‌ ராஜா தோற்றுப்போனான்‌. 
இந்த அழிவுகளைப்‌ பார்த்து மகாநகரமாகிய 
நினிவே தன்னுடைய பாவங்களுக்கு 
மனந்திரும்பவேண்டும்‌. ஆனால்‌ நினிவே 
நகரத்தாரோ கர்த்தருக்கு விரோதமாக 
தொடர்ந்து பாவம்‌ செய்கிறார்கள்‌. 
கர்த்தருக்கு நினிவேயோடு வக்கு 
இருக்கிறது. 


தங்கள்‌ பாவங்களுக்கு மனந்திரும்பாத 
நினிவே நகரத்தாருக்கு விரோதமாக, 
கர்த்தருடைய வார்த்தை 
வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. நினிவேயை 
அழிக்கப்போகிற சத்துரு, அவர்களுக்கு 
அருகாமையில்‌ வந்திருக்கிறான்‌ (நாக 21-5) 
சிதறடிக்கிறவன்‌ நினிவே நகரத்தைப்‌ 
பிடிப்பான்‌ (நாகூ 2:6). 
நினிவேயின்‌ 

சிறைப்பிடிக்கப்படுவாள்‌. 
அரண்மனையிலுள்ளவர்கள்‌ ஒடிப்போவார்கள்‌ 
விரோதமாக வருகிறவன்‌, 
பொக்கிஷங்களைக்‌ 

கொள்ளையிடுவான்‌ (நாகூ 2:7-10). 


நினிவேயின்‌ அழிவுக்கு காரணம்‌ 
அவர்கள்‌ கர்த்தருக்கு விரோதமாகப்‌ பாவம்‌ 
கர்த்தர்‌ நினிவேக்கு 
எழும்பிிரக்கிறார 


ராணி 


(நாகூ 21-13) 


பாபிலோன்‌ ராஜாவாகிய 
நேபுகாத்நேச்சார்‌, தன்னுடைய ஆட்சியின்‌ 
முதலாம்‌ வருஷத்தில்‌, மேதிய தேசத்து, 
ராஜாவாகிய அகாஸ்வேருவோடு சேர்ந்து. 
க்கு விரோதமாக யுத்தம்பண்ண 
நினிவேயை ஜெயித்தான்‌. 
அசீரிய பேரரசுக்கும்‌ 


வந்தான்‌. 
நேபுகாத்நேச்சார்‌ 
ராஜாவானான்‌. 


நாகூம்‌ - விரிவுரை 


NAHUM - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


'நினிவேயை சிதறடிக்கிறவன்‌ 
நாகூ 21-10 


நாகூ 23. சிதறடிக்கிறவன்‌ உன்‌: 
முகத்துக்கு முன்பாக வருகிறான்‌; 
அரணைக்‌ காத்துக்கொள்‌, வழியைக்‌ 
காவல்பண்ணு, அரையைக்‌ 
கெட்டியாய்க்‌ கட்டிக்கொள்‌, உண்‌: 
பெலனை மிகவும்‌ ஸ்திரப்படுத்து, 


நாகூ 2:2, வெறுமையாக்குகிறவர்கள்‌ 
அவர்களை வெறுமையாக்கி, 
அவர்களுடைய திராட்சக்கொடிகனைக்‌ 
கெடுத்துப்போட்டாலும்‌, கர்த்தர்‌ 
யாக்கோபின்‌ மகிமையைத்‌ திரும்பி 
வரப்பண்ணுவதுபோல்‌, இஸ்ரவேலின்‌ 
மகிமையையும்‌ திரும்பிவரப்‌ 
பண்ணுவார்‌. 


நாகூ. 23. 
பராக்கிரமசாலிகளின்‌ கேடகம்‌ 
இரத்தமயமாகும்‌; அவனுடைய 
யுத்தவீரர்‌ இரத்தாம்பரத்‌ தரித்துக்‌ 
கொண்டிருக்கிறார்கள்‌; அவன்‌ தன்னை 
ஆயத்தம்பண்ணும்‌ நாவிலே இரதங்கள்‌ 
ஜுவாலிக்கிற. கட்கங்களை 
உடையதாயிருக்கும்‌; சட்டிகள்‌. 
குலுங்கும்‌. 

நாகூ 24. இரதங்கள்‌ தெருக்களில்‌ 
கடகடவென்றோடி, வீதிகளில்‌ இடசாரி 
வலசாரி வரும்‌; அவைகள்‌ 
'தீவட்டிகனைப்போல்‌ வினங்கி, 
மின்னல்கனைப்போல வேகமாய்ப்‌ 
பறக்கும்‌. 

நாகூ 2:5, அவன்‌ தன்‌ பிரபலஸ்தரை 


'நினைவுகூருவான்‌; அவர்கள்‌ தங்கள்‌ 


நடைகளில்‌ இடறி, அலங்கத்துக்கு 
விரைத்து ஓடுவார்கள்‌; மறைவிடம்‌ 
ஆயத்தப்படுத்தப்படும்‌. 


நாகூ 28. ஆறுகளின்‌ மதகுகள்‌: 
திறக்கப்படும்‌, அரமனை கரைந்துபோம்‌. 


அவனுடைய 


'நாகூ 2:7. அவன்‌ சிறைப்பட்டுப்போகத்‌ 
'தீர்மானமாயிற்று; அவளுடைய 
தாதிமார்கன்‌ தங்கள்‌ மார்பிலே 
அடித்துக்கொண்டு, புறாக்களைப்‌ 
போலச்‌ சத்தமிட்டுக்‌ கூடப்போவார்கள்‌.. 





i FTE 
TT 


நாகூ 2:8. நினிவே பூர்வகாலமுதல்‌ 
தண்ணீர்த்‌ தடாகம்போல்‌ இருத்தது; 
இப்போதோ அவர்கள்‌. 
ஓடிப்போகிறார்கன்‌; 'நில்லுங்கன்‌ 
நில்லுங்கள்‌ என்றாலும்‌, திரும்பிப்‌ 
பார்க்கிறவன்‌ இல்லை. 
நாகூ 28, வென்னியைக்‌ 
கொள்ளையிடுங்கள்‌, பொன்னையும்‌ 
கொள்ளையிடுங்கள்‌;; சம்பத்துக்கு. 
முடிவில்லை; இச்சிக்கப்படத்தக்க. 
சகலவித பொருள்களும்‌ இருக்கிறது. 


அவன்‌ வெறுமையும்‌ 
பாழுமாவான்‌; 

த்வத்‌! 

எல்லா 

வேதனை 

முகங்களும்‌ 


நாகூ 210. 
வெளியும்‌ 
கரைந்துபோகிறது; 
தன்னாடுகிறது; 
இடுப்புகவிலும்‌ மிகுத்த. 
உண்டு; எல்லாருடைய 
கருகிப்போகிறது. 


நினிவே நகரத்திற்கு யுத்த எச்சரிப்பு 
கொடுக்கப்படுகிறது. யுத்தம்‌ சீக்கிரத்தில்‌. 
வரப்போகிறது என்று நாகூம்‌ சொல்லுகிறார்‌. 
"சிதறடிக்கிறவன்‌ உன்‌ முகத்துக்கு முன்பாக 
வருகிறான்‌" (நாகூ 2:1) என்று நாகூம்‌ 
நினிவே நகரத்தின்‌ ஜனத்தாரிடம்‌. 
சொல்லுகிறார்‌. நேபுகாத்நேச்சார்‌ 
ஜனங்களையும்‌, தேசங்களையும்‌ 
சிதறடிக்கிறவன்‌. அவன்‌ நினிவே 
நகரத்தாரை சிதறடித்துப்போடுவான்‌. 


நேபுகாத்நேச்சார்‌ நினிவே 
நகரத்தின்மீது யுத்தம்பண்ண வருகிறான்‌. 
அவன்‌ பெலமும்‌ 
நேபுகாத்நேச்சார்‌ 


திட்டம்‌. நினிவே 


நேபுகாத்நேச்சாரின்‌ கோபத்திற்கு 
தப்பிக்கவேண்டுமென்றால்‌, நினிவே 
தன்னுடைய அரணைக்‌ காத்துக்கொள்ள 
வேண்டும்‌. அது தன்னுடைய வழியை 
காலல்பண்ணவேண்டும்‌. “அரையைக்‌ 
கெட்டியாய்க்‌ கட்டிக்கொள்‌, உன்‌ பெலனை 
மிகவும்‌ ஸ்திரப்படுத்து' (நாகூ 2:1) என்று 
நாகூம்‌ நினிவே நகரத்து ஜனங்களுக்கு 
சொல்லுகிறார்‌. 


நாகூம்‌ - 


விரிவுரை 
NAHUM - COMMENTARY 


நினிவே நகரத்திற்குள்‌ 
பிரவேசிக்கக்கூடிய எல்லா வழிகளையும்‌ 
அவர்கள்‌ காவல்பண்ணவேண்டும்‌. 
நினிவேயின்‌ யுத்தவீரர்களை அவர்கள்‌ 
உற்சாகப்படுத்தவேண்டும்‌. தங்கள்‌ அரையை 
கெட்டியாய்க்‌ கட்டிக்கொள்ளுமாறு 
அவர்களுக்கு, ஆணையிடவேண்டும்‌. 
நினிவே நகரத்தின்‌ இராணுவத்தாரிடம்‌ 
தைரியம்‌ இருக்கவேண்டும்‌. அவர்கள்‌ 
நேபுகாத்நேச்சாரைப்‌ பார்த்து 
பயந்துவிடக்கூடாது. 


நினிவே நகரத்தின்‌ ஜனங்கள்‌ தங்கள்‌ 
அரண்களை எப்டி காத்துக்கொண்டாலும்‌, 
தங்களுடைய வழிகளை எப்படி காவல்‌ 
பண்ணினாலும்‌, தங்கள்‌ பெலனை எப்படி 
ஸ்திரப்படுத்தினாலும்‌ கர்த்தருடைய 
பெலத்திற்கு விரோதமாகவும்‌, அவருடைய 
ஆலோசனைக்கு விரோதமாகவும்‌ நினிவே 
நகரத்தாரால்‌ ஒன்றும்‌ செய்ய முடியாது. 
கர்த்தர்‌ செய்ய நினைக்கிற காரியம்‌ 
தடைபடாது. 


நகரத்திற்கும்‌, 
நேகத்நச்சாரன்‌ சேனைக்கும்‌ யுத்தம்‌ 
வரப்போகிறது. இந்த யுத்தத்திற்கான 
காரணத்தையும்‌ நாகூம்‌ இங்கு 
தீர்க்கதரிசனமாய்ச்‌ சொல்லுகிறார்‌ 


(நாகூ 2:2). 


ரியர்கள்‌  யாக்கோபுக்‌ 
செய்தக்க, வக்கு என்றும்‌ 
வடக்கு இஸ்ரவேல்‌ 
பத்துக்கோத்திரத்தாரையும்‌, 
யூதாதேசத்திலுள்ள 

கோத்திரத்தாரையும்‌ 

குறிக்கிறது.  அசீரியர்கள்‌ கர்த்தருடைய 
ஜனத்தை வெறுமையாக்கிப்போட்டார்கள்‌. 
அவர்களுடைய திராட்சக்கொடிகளைக்‌ 
கெடுத்துப்போட்டார்கள்‌. த்துருக்கள்‌ 
கர்த்தருடைய 
வெறுமையாக்குகிறவர்களாயிருக்கிறார்கள்‌. 





i= al 
TT 


அசீரியர்கள்‌ தம்முடைய ஜனத்திற்கு 
செய்த. தீங்குகளினிமித்தமாக, கர்த்தர்‌ 
அவர்களிடத்தில்‌ தம்முடைய நீதியைச்‌ 
சரிக்கட்டுகிறார்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
சத்துருக்களுக்கு பிரதிபலன்‌ அளிக்கிறவர்‌. 


துராலோசனைகளை அவமாக்குகிறார்‌. 


கர்த்தருடைய ஜனமாகிய யாக்கோபும்‌, 
விரோதமாகப்‌ 


நேபுகாத்நேச்சாரை தம்முடைய கருவியாகப்‌ 
பயன்படுத்துகிறார்‌. கல்தேயர்கள்‌ தெற்கு 
யூதாதேசத்தின்‌ இரண்டு 
கோத்திரத்தாரை சிறைப்பிடித்து. 
கொண்டுபோகிறார்கள்‌. 


ஒப்புக்கொடுத்தார்‌. 

நேபுகாத்நேச்சார்‌ எருசலேமின்மீது, 
முற்றிக்கைப்போடுவான்‌. அவன்‌ யூதாவின்‌ 
மனுஷரையும்‌, எருசலேமின்‌ குடிகளையும்‌ 
சிறைப்பிடித்து, தன்னுடைய தேசத்திற்கு. 
இழுத்துக்கொண்டு போவான்‌. கர்த்தருடைய 
நியாயத்தீர்ப்பு பூதாதேசத்தின்மீது வரும்‌. 


க யூதாதேசத்தை 

நத முன்பாக, நினிவே. 

நகரத்தை நியாயந்தீர்க்கிறார்‌. மகாநகரமாகிய 

பெருமையுள்ளதாயிருக்கிறது. அது 

மனமேட்டிமையுள்ளதாயும்‌ இருக்கிறது. கர்த்தர்‌ 

பெருமையுள்ளவனுக்கு எதிர்த்து நிற்பதுபோல, 

நகரங்களுக்கு 

i எதிர்த்து நிற்கிறார்‌. 
மேட்டிமையான நகரங்களை தாழ்த்துகிறார்‌. 


நாகூம்‌ - 
NAHUM - COMMENTARY 


விரிவுரை 


வடக்கு இஸ்ரவேல்‌ 
தலைநகரமாகிய 
பெருமையோடிருந்தது. கர்த்தர்‌ 
சமாரியாவைத்‌ தாழ்த்தினார்‌. எருசலேமும்‌ 
தன்னைக்‌ குறித்து பெருமையோடிருக்கிறது. 
கர்த்தர்‌ எருசலேமையும்‌ தாழ்த்துவார்‌ 
மகாநகரமாகிய நினிவேயும்‌ கர்த்தருடைய 
பார்வையில்‌ பெருமையுள்ள 
நகரமாயிருக்கிறது. கர்த்தர்‌ தம்முடைய 
நீதிமினால்‌ மகாநகரமாகிய நினிவேயைத்‌ 
தாழ்த்துவார்‌. நினிவே முற்றிலுமாய்‌ 
அழிந்துபோகும்‌. 


வெறுமையாக்குகிறவர்கள்‌, 
யாக்கோபின்‌ தேசத்திலும்‌, இஸ்ரவேல்‌ 
தேசத்திலும்‌, அவர்களுடைய பட்டணங்களை 
வெறுமையாக்குவார்கள்‌. அவர்களுடைய 
திராட்சக்கொடிகளைக்‌ கெடுத்துப்‌ 
போடுவார்கள்‌. 


நேபுகாத்நேச்சார்‌ 
விரோதமாக. 


தேசத்தின்‌ 


சமாரியா 


நினிவே நகரத்திற்கு 
வருகிறான்‌. அவனும்‌ 
அவனுடைய சேனையும்‌ திரளான 
எண்ணிக்கையிலிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
மகாபயங்கரமாக நினிவேக்கு விரோதமாய்‌ 
வருகிறார்கள்‌. 


நேபுகாத்நேச்சாருடைய 
பராக்கிரமசாலிகளின்‌ கேடகம்‌ இரத்த 
மயமாகும்‌. அவர்கள்‌ ஏற்கெனவே 
தங்களுடைய கேடகத்தினால்‌ யுத்தம்‌. 
பண்ணியிருக்கிறார்கள்‌. அவர்களுடைய 
கேடகங்களில்‌ இரத்தக்கறை படிந்திருக்கிறது. 


கல்தேயருடைய யுத்தவீரர்‌ 
இரத்தாம்பரம்‌ தரித்துக்கொண்டிருக்கிறார்கள்‌. 
இராத்தாம்பரம்‌ ஐசுவரியவான்களின்‌ 
வஸ்திரம்‌. கல்தேயருடைய 
சேனையிள்ளவர்கள்‌ 
ஐசுவரியவான்களாயிருக்கிறார்கள்‌. 
அவர்களிடத்தில்‌ திரளான 
இருக்கிறது. 
பாபிலோன்‌ தேசத்து 
இரதங்கள்‌ ஜுவாலிக்கிற  கட்கங்களை 
உடையதாயிருக்கும்‌ அவர்கள்‌ தங்களை 
யுத்தத்திற்கு ஆயத்தம்பண்ணும்‌ நாளிலே, 
இரதங்களையும்‌ ஆயத்தம்‌ 
இரதங்களின்‌ சக்கரங்கள்‌ 
கற்களின்மீது ஓடும்போது, 
அங்கே தீப்பொறி பறக்கும்‌. 


சம்பத்து 


வீரர்களின்‌ 





f= THEN 
TT 


இரதங்களில்‌ போகும்‌ கல்தேயர்கள்‌ 
தங்களுடைய கைகளில்‌ எரிகிற தீவட்டிகளை 
ஏந்திக்கொண்டு போகிறார்கள்‌. அவர்கள்‌ 


'தீவட்டிகளையும்‌ கொண்டுபோகிறார்கள்‌. 


ஈட்டிகள்‌ குலுங்கும்‌" (நாகூ 2:3), 
நினிவேயின்‌ மனுஷர்‌ குலுங்குவார்கள்‌. 
“ஈட்டிகள்‌” என்னும்‌ வார்த்தைக்கு, ஈட்டிகளை 
செய்வதற்கு பயன்படுத்தப்படும்‌ “கர்வாலி 
மரம்‌" என்று பொருள்‌. நேபுகாத்நேச்சாருடைய 
இரதவீரர்கள்‌ நினிவேக்கு விரோதமாக 
வரும்போது. வழியிலுள்ள கர்வாலி 
மரங்களெல்லாம்‌ குலுங்கும்‌. அவர்கள்‌ வரும்‌ 
வேகத்தைப்‌ பார்த்து நினிவே நகரத்திலுள்ள 
பராக்கிரமசாலிகளெல்லாம்‌ நடுங்குவார்கள்‌. 


நேபுகாத்நேச்சாருடைய 
சேனையிலுள்ள. 

குடகடவென்றோடி, 

வலசாரி வரும்‌: அவைகள்‌ தீவட்டிகளைப்‌ 
போல விளங்கி, மின்னல்களைப்போல. 
வேகமாய்ப்‌ பறக்கும்‌ (நாகூ 2:4). 


'குல்தேயருடைய இரதங்கள்‌ 
எ த்க்‌! ்‌ 


அகன்ற 


இடசாரி, வலசாரி வரும்‌. கல்தேயர்‌ தங்கள்‌ 
இரதங்களுக்கு இரும்பினாலே சக்கரங்களை 
செய்திருப்பார்கள்‌. சூரியனுடைய 
வெளிச்சத்தில்‌ இரும்பு சக்கரங்கள்‌ 
தீவட்டிகளைப்போல விளங்கும்‌. இரதங்கள்‌ 
மின்னல்களைப்போல வேகமாய்ப்‌ பறக்கும்‌. 


நேபுகாத்நேச்சாருடைய 

படைத்தலைவர்களை நாகூம்‌ “பிரபலஸ்தர்‌" 
என்று அழைக்கிறார்‌. அவர்கள்‌ தங்களுடைய 
கடமைகளை நிறைவேற்றுவதில்‌ 
கருத்தாயிருப்பார்கள்‌. நேபுகாத்நேச்சார்‌ 
தன்னுடைய படைத்தள। க்கு கட்டளை 
கொடுத்திருக்கிறான்‌. ராஜா சொன்ன 
கட்டளையை நிறைவேற்றவேண்டும்‌ என்னும்‌ 

அவர்‌; 
அவர்கள்‌ 
இடறுவார்கள்‌. 

அலங்கத்திற்கு விரைந்து ஓடுவார்கள்‌. 


நாகூம்‌ - 
NAHUM - COMMENTARY 


விரிவுரை 


நேபுகாத்நேச்சாருடைய 
மகாநகரமாகிய நினிவேக்கு விரோதமாக 
முற்றிக்கைப்போடுவார்கள்‌. அசீரியரின்‌ 
சேனைகள்‌ கல்தேயருடைய சேனைகளைக்‌ 
காக்கும்போது, கல்தேயருக்கு பாதுகாப்பு 
வேண்டும்‌. இதற்காக அவர்கள்‌ நினிவேயின்‌ 
அலங்கதிற்கு அருகாமையிலேயே, தங்களுக்கு 
மறைவிடத்தை ப 
காள்வார்கள்‌. 

எண்ணிக்கை திரளாயிருக்கிறது. அவர்கள்‌ 
ஆறுகளின்‌ மதகுகள்‌ திறக்கப்படுவதுபோல, 
நினிவேயின்‌. அலங்கத்திற்குள்‌ 


யுத்தவீரர்கள்‌ 


பிரவேசிப்பார்கள்‌ (நாகூ 2:6). 


நினிவேயில்‌ டைகிரீஸ்‌ நதி பாய்கிறது 
மழைகாலத்தில்‌... டைகிரீஸ்‌ நதியின்‌ 
வெள்ளம்‌ பெருக்கெடுத்து பிரவாகித்து ஒடும்‌. 
அந்த நதியை யாராலும்‌ தடுத்து நிறுத்த 
முடியாது. அது காட்டாறுபோல வேகமாய்ப்‌ 
பாய்ந்தோடும்‌. கல்தேயர்களும்‌ டைகிரீஸ்‌ 
நதியைப்போல, நினிவே நகரத்திற்குள்ளே 
பாய்ந்தோடுவார்கள்‌. தங்களை எதிர்க்கும்‌ 
அசீரியரின்‌ சேனைகளை கல்தேயர்கள்‌ 
முறியடிப்பார்கள்‌. நினிவேமின்‌ அரண்மனை 
கரைந்துபோகும்‌. 


நினிவேயில்‌ ராஜாவின்‌ அரண்மனை 
உள்ளது. கல்தேயர்கள்‌ அரண்மனையை 
பாழாக்கிப்போடுவார்கள்‌. அசீரியர்‌ நிஸ்ரோக்‌. 
என்னும்‌ விக்கிரகத்தை ஆராதிக்கிறார்கள்‌. 
நினிவேயில்‌ நிஸ்ரோக்குக்கு மிகப்பெரிய 
கோவில்‌ ஒன்று  கட்டப்பட்டிருக்கிறது. 
“அரமனை" கரைந்துபோகும்‌ என்னும்‌ 
வாக்கியத்திற்கு) ராஜாவின்‌ அரமனை 
அல்லது நிஸ்ரோத்தின்‌ கோவில்‌ 
கரைந்துபோகும்‌ என்று பொருள்‌. 


கல்தேயர்கள்‌ நினிவே நகரத்திற்குள்‌ 
வந்துவிடுவார்கள்‌. அரமனையைப்‌ 
பிடிப்பார்கள்‌. “அவன்‌ சிறைப்பட்டுப்போக 
தீர்மானமாயிற்று' என்று நாகூம்‌ 
சொல்லுகிறார்‌. மூலஎபிரெய பாஷையில்‌ 
“அவள்‌ சிறைப்பட்டுப்போக தீர்மானமாயிற்று' 
என்று எழுதப்பட்டிருக்கிறது. “அவள்‌" என்னும்‌ 
வார்த்தை நினிவேயின்‌ ராணியைக்‌ குறிக்கும்‌. 





i FTE 
TT 


'கல்தேயருடைய படைத்தளபதிகள்‌ 
நினிவேயின்‌ ராணியை கைதுசெய்வார்கள்‌. 
“கூத்சூப்‌” என்பது ராணியின்‌ பெயராகும்‌. 
க்‌ 2 ன்‌ 


பாதுகாப்பாயிருந்தாள்‌. 
தாதிமார்கள்‌ அவளைச்‌ 
சூழ்ந்திருந்தார்கள்‌. அவள்‌ அரண்மனையில்‌ 
பாதுகாப்பாக ஒழிந்திருந்தாலும்‌, 
கல்நேயர்கள்‌ அவளைத்‌ தேடி கண்டுபிடித்து. 
சிறைப்பிடிக்கிறார்கள்‌. அப்போது அவளுடைய 
தாதிமார்கள்‌ தங்கள்‌ மார்பிலே 
அடித்துக்கொண்டு. அவளோடு 
கூடப்போவார்கள்‌. 


நினிவேயின்‌ ராணி 
பலவீனமாயிருப்பாள்‌. தன்னுடைய நகரம்‌ 
அழிந்துபோவதைப்‌. பார்த்து அவள்‌ 
துக்கத்தோடிருப்பாள்‌. தாதிமார்களும்‌ தங்கள்‌ 
மார்பிலே அடித்துக்கொண்டு, 
ராணிக்காகவும்‌, நினிவே நகரத்திற்காகவும்‌ 
அழுது புலம்புவார்கள்‌. அவர்களால்‌ 
தங்கள்‌ ராணியைக்‌ காப்பாற்ற முடியாது. 
ராணியின்‌ தாதிமார்கள்‌ புறாக்களைப்போல 
சத்தமிட்டு, தங்கள்‌ ராணியோடு 
கூடப்போவார்கள்‌. கல்தேயர்கள்‌ நினிவேயின்‌ 
அரமனையிலுள்ள எல்லோரையும்‌. 
சிறைப்பிடித்து. தங்கள்‌ தேசத்திற்கு 
இழுத்துக்கொண்டுபோவார்கள்‌ 


ர்வகாலமுதல்‌ தண்ணீர்த்‌ 
தடாகம்போல்‌ பண்ணிட இப்போதோ 
அவர்கள்‌ ஒடிப்போகிறார்கள்‌; நில்லுங்கள்‌ 
நில்லுங்கள்‌ என்றாலும்‌, திரும்பிப்பார்க்கிறவன்‌ 
இல்லை" (நாகூ 2:8) என்று நாகூம்‌. 
சொல்லுகிறார்‌. 


நினிவேமிலே ஏராளமான ஜனங்கள்‌: 
இருக்கிறார்கள்‌. தடாகத்திலே தண்ணீர்‌ 
நிறைவாகயிருப்பதுபோல, நினிவே நகரம்‌ 
முழுவதும்‌ ஜனங்கள்‌ நிரம்பியிருக்கிறார்கள்‌. 
ஈனாவின்‌ காலத்தில்‌ வலதுகைக்கும்‌, 
இடதுகைக்கும்‌ வித்தியாசமறியாத 
சிறுபிள்ளைகள்‌ மாத்திரம்‌ 1,20,000 பேர்‌ 
இருந்தார்கள்‌ (யோனா 441). 


நாகூம்‌ - விரிவுரை 
NAHUM - COMMENTARY 


கல்தேயர்கள்‌ தங்கள்‌ நகரத்திற்கு 
விரோதமாக வரும்போது, நினிவேயின்‌ 
படைத்தளபதிகள்‌, நினிவேயின்‌ ஜனங்களைப்‌ 
பார்த்து, “நில்லுங்கள்‌, நில்லுங்கள்‌” என்று 
சொல்லுவார்கள்‌. அவர்களுக்கு ஆறுதலான 
வார்த்தைகளையும்‌, அவர்களை 
உற்சாகப்படுத்தும்‌ வார்த்தைகளையும்‌ 
சொல்லுவார்கள்‌. பயப்படலேண்டாம்‌ என்றும்‌, 
தைரியமாயிருங்கள்‌ என்றும்‌ சொல்லுவார்கள்‌. 
ஆனால்‌. அவர்கள்‌ நிற்கமாட்பார்கள்‌. 
நினிவேயின்‌ ஜனங்கள்‌ திரும்பிப்‌ பாராமல்‌, 
தப்பித்து ஓடிப்போவார்கள்‌. 


நினிவேயின்‌ ஜனங்களிடத்தில்‌ வீரம்‌ 
இருக்காது. பயம்‌ இருக்கும்‌. திரும்பிப்‌ 
பார்ப்பதற்குகூட பயப்படுவார்கள்‌. 
"நில்லுங்கள்‌" என்று சொல்லுகிறவர்களை 
பார்ப்பதற்குக்கூட அவர்கள்‌ 
திரும்பமாட்டார்கள்‌. நினிவேயில்‌ ஏராளமான 
கல்தேயர்கள்‌ 
பொக்கிஷங்களையெல்லாம்‌ 
கொள்ளையிடுவார்கள்‌. னவே 
வெறுமையும்‌, வெளியும்‌, 
(நாகூ 2:10), 


கல்தேயர்கள்‌ நினிவே நகரத்திற்குள்‌ 
பிரவேசிக்கும்போது, 

ஆடம்பரத்தையும்‌, 

பார்க்கிறார்கள்‌. ஏராளமான 
பொக்கிஷங்கள்‌ அங்கே 
பொன்னும்‌ வெள்ளியும்‌ திரளாயிருக்கிறது. 


"வெள்ளியைக்‌  கொள்ளையிடுங்கள்‌, 
பொன்னையும்‌ கொள்ளையிடுங்கள்‌; 
சம்பத்துக்கு முடிவில்லை: இச்சிக்கப்படத்தக்க 
சகலவித பொருள்களும்‌ இருக்கிறது" 
(நாகூ 29) என்று 

சேனையிலுள்ளவர்கள்‌. 
சொல்லிக்கொள்வார்கள்‌. 


பாழுமாகும்‌ 


கல்தேயருடைய 
ஒருவருக்கொருவர்‌ 


மகாநகரமாகயிருந்த நினிவே 
பாழாய்ப்போயிற்று. ஐசுவரியம்‌ மிகுந்திருந்த 
நினிவே நகரம்‌ வெறுமையாயிற்று, நினிவே 
நகரத்து, மனுஷருடைய மனம்‌ 
கரைந்துபோகிறது. அவர்களுடைய 
முழங்கால்கள்‌ தள்ளாடுகிறது: எல்லா 
இடுப்புகளிலும்‌ மிகுந்த வேதனை உண்டு; 
எல்லாருடைய முகங்களும்‌ கருகிப்போகிறது 
(நாகு. 210) 





i FTE 
TT 


நினிவேயின்‌ ஜனங்களும்‌, அதன்‌ 
இராணுவ வீரர்களும்‌ தங்களுடைய 
நகரத்தைக்‌ காப்பாற்ற ஒரு முயற்சியும்‌ 
எடுக்கமாட்டார்கள்‌. அவர்கள்‌ கல்தேயருக்கு 
விரோதமாக த்தம்பண்‌ 
ஆயத்தமாகமாட்டார்கள்‌. 

பார்க்கும்போதே, நினிவே 

முழங்கால்கள்‌ தள்ளாடுகிறது. அவர்களுக்கு 
அதிகமான பயமும்‌, அதிகமான நடுக்கமும்‌ 
உண்டானதினால்‌, அவர்களுடைய 
இடுப்புகளில்‌ மிகுந்த வேதனை உண்டாயிற்று. 
அவர்களால்‌ நேரே நிமிர்ந்து நிற்கக்கூட 
முடியவில்லை. 


பாத்திரத்தை நெருப்பிலே 
ட தம்‌ 
கருகிப்போகும்‌. அதுபோலவே நினிவே 
மனுஷருடைய முகங்களெல்லாம்‌ 
கருகிப்போகிறது. கங்தேயர்கள்‌ நினிவேயின்‌ 
மனுஷரை அக்கினியிலே வாட்டுவதுபோல 
வாட்டி எடுக்கிறார்கள்‌ 


நினிவேயின்‌ அழிவு 
நாகூ, 2:11-18. 


நாகூ 2:11. சிங்கங்களின்‌ வாசஸ்தலம்‌ 
எங்கே? பாலசிங்கம்‌ இரைதின்கிற 
இடம்‌ எங்கே? கிழச்சிங்கமாகிய 
சிங்கமும்‌, சிங்கக்குட்டிகளும்‌ 
பயப்படுத்துவாரில்லாமல்‌ 
சஞ்சரிக்கிறஸ்தானம்‌ எங்கே? 


நாகூ 2:12. சிங்கம்‌ தன்‌ குட்டிகளுக்குத்‌ 
தேவையானதைப்‌ பீறி, தன்‌ பெண்‌ 
சிங்கங்களுக்கு வேண்டியதைத்‌ 
தொண்டையைப்பிடி த்துக்‌ கொண்று, 
'இரைகளினால்‌ தன்‌ கெயிகளையும்‌, 
நீறிப்போட்டவைகளினால்‌ தன்‌ 


தாபரங்களையும்‌ திரப்பிற்று. 


நாகூ 2:18. இதே, நான்‌ உனக்கு 
விரோதமாக வந்து,  இரதங்கனைப்‌ 
புகையெழும்ப  எரித்துப்போடுவேன்‌; 
பட்டயம்‌ உன்‌ பாலசிங்கங்களைப்‌: 
பட்சிக்கும்‌; தீ இரைக்காகப்‌ பீடிக்கும்‌ 
வேட்டையை தேகத்தில்‌ அற்றுப்போகப்‌ 
பண்ணுவேன்‌; உன்‌ ஸ்தாணாபதிகளின்‌ 
சத்தம்‌ இனிக்‌ கேட்கப்படுவதில்லை 
என்னு சேனைகளின்‌ கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 


நாகூம்‌ - விரிவுரை 


NA HUM - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நினிவே ஒரு காலத்தில்‌ பேரும்‌ 
புகழுமாய்‌ விளங்கிற்று. அங்கே ஐசுவரியம்‌ 
செழித்திருந்தது. நினிவேயின்‌ மனுஷர்‌ 
தங்களை அலங்காரம்பண்ணி ஆடம்பரமாய்‌ 
ஜீவித்தார்கள்‌. ஆனால்‌ இப்போதோ 
அவர்கள்‌ வெறுமையும்‌, வெளியும்‌, 
பாழுமாயிருக்கிறார்கள்‌. 

நினிவேயின்‌ ஜனங்கள்‌ சிங்கங்களைப்‌ 
போலவும்‌, பாலசிங்கங்களைப்போலவும்‌ 
இருந்தார்கள்‌. அவர்கள்‌ யாருக்கும்‌ 
பயப்படாமல்‌ சிங்கக்குட்டிகளைப்போல 
சஞ்சரித்து வந்தார்கள்‌. ஆனால்‌ இப்போதோ 
அவர்கள்‌ பயந்து ஓடிப்போகிறார்கள்‌. 
அவர்களுடைய முழங்கால்கள்‌ தள்ளாடுகிறது. 

“சிங்கங்களின்‌ வாசஸ்தலம்‌ எங்கே? 
பாலசிங்கம்‌ இரைதின்கிற இடம்‌ எங்கே? 
கிழச்சிங்கமாகிய சிங்கமும்‌, சிங்கக்குட்டிகளும்‌ 
பயப்படுத்துவாரில்லாமல்‌ சஞ்சரிக்கிறஸ்தானம்‌ 
எங்கே?” (நாகூ 241) என்று நாகூம்‌ 
கேட்கிறார்‌. 


| நினிவேயின்‌ ராணி சிங்கத்தைப்போல 
ர்‌ பாலரிங்கத்தைப்போல. 


நேச்கக்பாரகள்‌ 

நினிவேயின்‌ 

ராணியைப்‌ பார்த்து, அந்த நகரத்திலுள்ள 

எல்லா ஜனங்களும்‌ பயப்பட்டார்கள்‌. ஆனால்‌ 

இப்போதோ நினிவேயின்‌ ராணி 
கல்தேயருடைய சிறையிருப்பிலிருக்கிறாள்‌. 


நினிவேயின்‌ ராஜாவும்‌, ராணியும்‌ 
ங்களைக்‌  கொடுமைப்படுத்தினார்கள்‌. 
நகரத்திலுள்ளவர்களை 
அவர்களைப்‌ பட்சித்து, 
மாம்சத்தின்‌ இச்சைகளை 
நிறைவேற்றினார்கள்‌. அவர்கள்‌ 
மற்றவர்களின்‌ வேதனைகளைப்‌ பார்த்து, 
கவலைப்பட வில்லை. 
சிங்கம்‌. தன்‌ 
தேவையானதைப்‌ பறி, 
சிங்கங்களுக்கு 
தொண்டையைப்படித்துக்‌ கொன்று, 
இரைகளினால்‌ தன்‌ கெமிகளையும்‌, 
மீறிப்போட்டவைகளினால்‌. தன்‌ 
தாபரங்களையும்‌ நிரப்பிற்று” (நாகூ 2:12) 
என்று நாகூம்‌ நினிவேயின்‌ ராஜாவையும்‌, 
ராணியையும்‌ பற்றிச்‌ சொல்லுகிறார்‌. 


குட்டிகளுக்குத்‌ 
ல்‌ ளுக்கு, 
வேண்டியதைத்‌. 





i FTE 
TT 


தெய்வீக வெளிப்பாட்டை இதன்‌ மூலமாக 
பெற்றுக்கொள்வார்கள்‌. கர்த்‌ 


ஒப்புக்கொடுத்திருக்கிறார்‌. 
ஆகையினால்‌. கர்த்தருடைய 
வார்த்தை இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு மறுபடியும்‌. 
மறுபடியுமாக சொல்லப்படுகிறது. 
கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தின்‌ 
மகிமையையும்‌, அவருடைய சுவிசேஷத்தின்‌ 
மேன்மையையும்‌, விசுவாசிகளாகிய நாம்‌. 
அடிக்கடி தியானிக்கவேண்டும்‌. கர்த்தருடைய 
வார்த்தைகளே நமக்கு ஆவிக்குரிய 
போஜன மாயிருக்கிறது. நம்முடைய 
ஜீவியத்தில்‌ வளர்ச்சி 
நம்முடைய விசுவாசத்தில்‌: 


மோல்‌ யிருக்கும்‌ 


ஆசரிப்புக்கூடாரத்தை செய்ய வேண்டிய 
விதத்தைப்பற்றியும்‌, அதில்‌ செய்து 
வைக்கவேண்டிய பரிசுத்தமான 
பணிமுட்டுக்களைப்பற்றியும்‌, கர்த்தர்‌ 
மோசேக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறார்‌. 
ர்த்தர்‌ மோசேக்கு ஆசரிப்புக்கூடாரத்தின்‌ 
மாதிரியைக்‌ காண்பிக்க 
கர்த்தரிடத்திகிரந்ு தான்‌ 
செய்திகளை, மோசே இஸ்ரவேல்‌ துக்க 
அப்படியே சொல்லியிருக்கிறார்‌. 


ஆசரிப்புக்கூடாரத்தின்‌ 

மாதிரியை ஏற்கெனவே சொல்லியிருந்தாலும்‌, 
அந்த மாதிரியின்‌ பிரதியை இப்போது. 
அவர்களுக்கு மறுபடியுமாய்ச்‌ சொல்லுகிறார்‌. 
மோசே சொன்ன ஆசரிப்புக்கூடாரத்தின்‌: 
இரண்டு மாதிரிகளையும்‌ இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஒப்பிட்டுப்‌ பார்த்துக்கொள்ளலாம்‌. தாங்கள்‌ 
செய்த 
கர்த்தர்‌ சொன்ன மாதிரியின்‌ 
பிரகாரம்‌ இருக்கிறதா என்பதை சோதித்துப்‌ 
பார்த்து. உறுதிபண்ணிக்கொள்ளலாம்‌. 
மோசே தனக்கு சொன்ன பிரகாரம்‌ 
பெசலெயேல்‌ சீத்திம்‌ மரத்தினால்‌ ஒரு 
பெட்டியை. உண்டுபண்ணுகிறார்‌. இது 
கர்த்தருடைய உடன்படிக்கைப்பெட்டி இந்த 
வசனப்பகுதியில்‌, கர்த்தருடைய 
உடன்படிக்கைப்பெட்டி  செய்யப்பட்டிருக்கிற 
விதத்தைப்பற்றிச்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
பெசலெயேல்‌ சீத்திம்‌ மரத்தினால்‌ 
பெட்டியை உண்டுபண்ணுகிறார்‌: அதின்‌ நீளம்‌ 
இரண்டரை முழமும்‌ அதின்‌ அகலம்‌ ஒன்றரை 
முழமும்‌ அதின்‌ உயரம்‌ ஒன்றரை 
முழமுமானது. அதை உள்ளும்‌ புறம்பும்‌ 
பசும்பொன்தகட்டால்‌ மூடி, சுற்றிலும்‌ அதற்குப்‌ 
பொன்‌ திரணையை உண்டாக்குகிறார்‌ 
(யாத்‌ 37:12). 


பெசலெயேல்‌ அந்தப்‌ பெட்டிக்கு 
நான்கு பொன்‌ வளையங்களை வார்ப்பித்து, 


வளையங்களும்‌ 
வளையங்களும்‌ இருக்கும்படி தைத்து, சீத்திம்‌ 
மரத்தினால்‌... தண்டுகளைச்‌ செய்து, 
அவைகளைப்‌ பொன்தகட்டால்‌ மூடி, அந்தத்‌ 

சுமக்கும்படி, 


ஆசரிப்புக்கூடாரத்தில்‌ கர்த்தருடைய 
உடன்படிக்கைப்பெட்டி மிகவும்‌ விசேஷமானது. 
அது மேன்மையும்‌ மகிமையுமானது. 
உடன்படிக்கைப்‌ பெட்டியின்மீது கிருபாசனமும்‌, 
கேருபீன்களும்‌ வைக்கப்பட்டிருக்கிறது. 
பெசலெயேல்‌ இவற்றை செய்த விதம்பற்றியும்‌ 
த வசனப்பகுதியில்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
பெசலெயேல்‌. கிருபாசனத்தையும்‌ 
பசும்பொன்னினால்‌ பண்ணுகிறார்‌. அது 
இரண்டரை முழ நீளமும்‌ ஒன்றரை முழ 
அகலமுமானது (யாத்‌ 37:6). 





ழ்‌ நயன 
யாய 


கர்த்தர்‌ தம்முடைய சத்துருக்களிடத்தில்‌ 
நியாயம்‌ விசாரிக்கிறார்‌.  நினிவேயின்‌ 
ஜனங்கள்‌ இஸ்ரவேல்‌ ஜனங்களை 

அவர்கள்‌ கர்த்தருடைய 
ஜனங்களை 
கர்த்தரையே 
செய்தார்கள்‌. 
முயற்சிகள்‌ 
நினிவேயின்‌ 
வருகிறார்‌ 


ஜனத்திற்கு விரோதமாக 


'இதோ, நான்‌ உனக்கு விரோதமாக 
'இரதங்களைப்‌ யெழு 


அற்றுப்போகப்‌ பண்ணுவேன்‌" 
(நாகூ 213) என்று கர்த்தர்‌ நினிவேயின்‌ 
ராஜாவையும்‌, ராணியையும்‌, ஜனங்களையும்‌ 
பார்த்து சொல்லுகிறார்‌. 


கல்தேயர்கள்‌ நினிவேக்கு விரோதமாக 
யுத்தம்பண்ண வரும்போது. நினிவேயின்‌ 
யுத்தவீரர்களும்‌ யுத்தம்பண்ண 
ஆயத்தமாகிறார்கள்‌. கல்தேயர்கள்‌ 
நினிவேயின்‌ சேனைக்கு விரோதமாக 
வரும்போது, கர்த்தரும்‌ நினிவேயின்‌ 
சேனைக்கு விரோதமாக வருகிறார்‌. கர்த்தர்‌ 
நினிவேயிலுள்ள இரதங்களை புகை எழும்ப 


நாகூம்‌ - 
NAHUM - COMMENTARY 


விரிவுரை மரமா 


PUBLISHERS 


நினிவேயின்‌ மனுஷர்‌ 
பிள்ளைகளை நம்புகிறார்கள்‌. தங்களுடைய 
பின்சந்ததி செழித்திருக்கும்‌ என்று 
நினைக்கிறார்கள்‌. ஆனால்‌ “பட்டயம்‌ உன்‌ 
பாலசிங்கங்களைப்‌ பட்சிக்கும்‌" என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. நினிவேயிலுள்ள பிள்ளைகள்‌ 
பட்டயத்தினால்‌ சங்காரமாவார்கள்‌. 

நினிவேயின்‌ 
துன்மார்க்கமான வழிக 
ம்‌ தங்களுக்கு 
a குவித்து வைத்திருக்கிறார்கள்‌. 

ஆடம்பரமாய்‌ அனுபவிக்கிறார்கள்‌. 
கக்தேயர்கள்‌ நினிவேக்கு விரோதமாக 
வந்து, அவர்களுடைய வெள்ளியையும்‌ 
பொன்னையையும்‌ கொள்ளையிடுவார்கள்‌. 


1 இரைக்காகப்‌ 
வேட்டையையும்‌ 
அற்றுப்போகப்பண்ணுவேன்‌" என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. நினிவேயின்‌ மனுஷர்‌ 
தங்களுடைய ஆடம்பத்திற்காக சேர்த்து 

ந்த பொக்கிஷங்களை கர்த்தர்‌ 
பதக்க அற்றுப்போகப்பண்ணுவார்‌. 


ஸ்தானாபதிகளின்‌ சத்தம்‌ 
கேட்கப்படுவதில்லை என்று 
சேனைகளின்‌ கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌” 
(நாகூ 213). இந்த வாக்கியம்‌ அசீரியரின்‌ 
படைத்தளபதியாகிய ராப்சாக்கேயைக்‌ 
குறிக்கும்‌ என்று வேதபண்டிதர்கள்‌ விளக்கம்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 


தங்களுடைய 


பிடிக்கும்‌ 
தேசத்திலே. 


கத்‌ 


இனிக்‌ 





f= THE 
TT 


மகாநகரமாகிய நினிவேயின்‌ பாவங்கள்‌ 
இங்கே வரிசையாகச்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
நினிவேயின்‌ நகரத்தார்‌ 
கொலைகாரராயிருக்கிறார்கள்‌ (நாகூ 37) 
வேசித்தனமும்‌, 
(நாகூ 3:4). 
பொல்லாப்பு 
காணப்படுகிறது (நாகூ 3:19). 
நினிவே நகரத்திற்கு விரோதமாக 
கர்த்தருடைய நியாயத்தீர்ப்புகள்‌ 
அறிலிக்கப்படுகிறது. (நாகூ நினிவே 
நகரத்தாருக்கு வெட்கமும்‌ அவமானமும்‌ 
உண்டாகும்‌ (நாக 35-7). 


நினிவே நகரத்தைப்போலவே மற்ற 
தேசத்தாரும்‌,  நகரத்தாரும்‌ அக்கிரமம்‌. 
செய்தார்கள்‌. அவர்கள்‌ அழிந்துபோனார்கள்‌ 
(நாகூ 38-11, நினிவே நகரத்தாரின்‌ 
நம்பிக்கை வீணாய்ப்போகும்‌ (நாகூ 3:12-19) 


'நினிவேயின்‌ பாவங்கள்‌ 
நாகூ 91-7 


நாக, 31. 

நகரத்திற்கு. 

வஞ்சகத்தினாலும்‌ கொடுமையினாலும்‌ 
திறைந்திருக்கிறது; கொள்ளை ஓயாமல்‌ 
நடக்கிறது. 


நாகூ 92. சுவுக்குகளின்‌ ஓசையும்‌, 
உருளைகளின்‌. அதிர்ச்சியும்‌, 
குதிரைகளின்‌ பாய்ச்சலும்‌, இரதங்கள்‌ 
கடகடவென்று ஓடுகிற சத்தமும்‌, 


நாகூ 3:8. வீரர்‌ குதிரை ஏதுகிறதும்‌, 
பட்டயங்கள்‌ தூலங்குகிறதும்‌, ஈட்டிகள்‌ 
மின்னுகிறதும்‌, வெட்டுண்டவர்களின்‌ 
திரளும்‌, பிரேதங்கவின்‌ ஏரானமும்‌ 
அங்கே 


நாகூம்‌ - 
NAHUM - COMMENTARY 


விரிவுரை (பியி 


PUBLISHERS 


'நாகூ 3:4. தன்‌ வேசித்தனங்களினால்‌ 
ஜாதிகளையும்‌, தன்‌ சனியங்களினால்‌ 
வம்சங்களையும்‌ விற்கிற மகா 
சூனியக்காரியும்‌ குபவதியுமாயிருக்கிற 
வேசியினுடைய 'திரவான 
வேசித்தனங்களினிமித்தம்‌, 


நாகூ 85. இதோ, நான்‌ உனக்கு 
விரோதமாக வந்து உன்‌ வஸ்திரத்து 
ஓரங்களை உன்‌ முகமட்டும்‌. 
தூக்கியெடுத்து, ஜாதிகளுக்கு உன்‌ 
நிர்வாணத்தையும்‌, ராஜ்யங்களுக்கு 
உன்‌ மானத்தையும்‌ தெரியப்பண்ணி, 


நாகூ 3:6. உன்மேல்‌ தீட்டானவைகளை 
எறிந்து, உன்னைக்‌ கனவீனப்படுத்தி, 
உன்னை வேடிக்கையாக்கிப்போடுவேன்‌. 
என்று. சேனைகளின்‌ கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 


நாகூ 3:7. 
காண்கிறவனெல்லாம்‌. 
பாழாய்ப்போயிற்று, 
புலம்புகிறவர்‌ யார்‌? 
சொல்லுகிறவர்களை 
எங்கே தேடுவேனென்று. 
உன்னைவிட்டோடிப்போவான்‌.. 


நினிவே நகரத்திலே. 
பிரதான பாவங்களை நாகூம்‌ 

வரிசையாகச்‌ சொல்லுகிறார்‌. நினிவே நகரம்‌ 

இரத்தப்பழிகளின்‌ நகரமாயிருக்கிறது. இது, 

கொடுமையினாலும்‌ 

இங்கு கொள்ளை 

ஓயாமல்‌ நடக்கிறது (நாகூ 34). நினிவே 

நகரத்தில்‌ உண்மையும்‌, கண்ணியமுமில்லை. 

மனுஷர்‌ ஒருவரையொருவர்‌ வஞ்சிக்கிறார்கள்‌. 


நினிவே நகரத்திலே விக்கிரகாராதனை 
அதிகமாய்க்‌ காணப்படுகிறது. அங்கு 
ஆவிக்குரிய வேசித்தனம்‌ திரளாயிருக்கிறது. 
அவர்கள்‌ சூனியங்களை நம்புகிறார்கள்‌. 
சூனியக்காரிகளுக்கு முக்கியத்துவம்‌. 
கொடுக்கிறார்கள்‌. நினிவே நகரத்தார்‌ 
தங்களுடைய சூனியங்களினால்‌, தங்கள்‌ 
வம்சங்களையே விற்றுப்போடுகிறார்கள்‌. 
(நாகூ 3:4). 


அப்பொழுது உன்னைக்‌ 
நினிவே 

அதற்காகப்‌ 
ஆறுதல்‌ 
உனக்கு 
சொல்லி, 


காணப்படும்‌ 





i THE 
TT 


மகாநகரமாகிய நினிவே 
பேரரசின்‌ தலைநகரமாயிருக்கிறது. மற்ற. 
தேசங்களுக்கெல்லாம்‌ ரிய தேசம்‌ 
தலைமை தேசமாகயிருக்கவேண்டும்‌. 
என்று பேசப்படுகிறது. மற்ற 
எல்லா  நகரங்களையும்வி, நினிவே 
நகரம்‌ உயர்ந்திருக்கவேண்டுமென்று 
ஆசைப்படுகிறது. 


நினிவே நகரத்தார்‌ ய 
ஆசையை  நிறைவேற்றுவதற்காக, மற்ற 
நகரங்களை ஒடுக்குகிறார்கள்‌. அவர்களை 
வஞ்சனையால்‌ அழித்துப்போடுகிறார்கள்‌. 
நினிவே நகரத்தார்‌ மற்ற நகரத்தாருக்கு 
விக்கிரகாராதனையை அறிமுகம்‌ செய்து, 
வைக்கிறார்கள்‌. தங்களுடைய 
வேசித்தனங்களினால்‌ அவர்கள்‌ 
வம்சங்களையே விற்றுப்போடுகிறார்கள்‌. 

நினிவேயில்‌ 
அக்கிரமங்களும்‌ 
அவர்களுடைய 

விசாரிப்பார்‌ 
நீதியான 
நினிவே 


அசீரிய 


மகாநகரமாகிய 
பாவங்களும்‌, 
அதிகமாமிருக்கிறது. 
பாவங்களை கர்த்தர்‌ 
அவர்களுக்கு தம்முடைய 
நியாயத்தீர்ப்பைக்‌ கொடுப்பார்‌ 
நகரம்‌ அழிந்துபோகும்‌. 
நினிவே வல்லமையுள்ள 
நகரமாகமிருந்தபோது, அது மற்றவர்கள்மீது. 
யுத்தம்பண்ணப்போயிற்று. அசீரிய தேசத்தார்‌ 
ஏராளமான தேசங்களின்மீது யுத்தம்பண்ணி 
அவர்களை அழித்துப்போட்டார்கள்‌. அந்நிய 
தேசத்தார்‌ நினிவேயைப்‌ பார்த்து பயந்து 
நடுங்கினார்கள்‌. கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு 
இப்போது நினிவேயின்மீது வந்திருக்கிறது. 
நினிவே நகரத்தார்‌ மற்றவர்களைப்‌ பார்த்து 
நடுங்குகிறார்கள்‌. 
மகாநகரமாகிய 
“சவுக்குகளின்‌ ஓசையும்‌, உருளைகளின்‌ 
அதிர்ச்சியும்‌, குதிரைகளின்‌ பாய்ச்சலும்‌, 
இரதங்கள்‌ கடகடவென்று ஒடுகிற சத்தமும்‌, 
வீரர்‌ குதிரை ஏறுகிறதும்‌, பட்டயங்கள்‌ 
துலங்குகிறதும்‌, ஈட்டிகள்‌ மின்னுகிறதும்‌, 
வெட்டுண்டவர்களின்‌ திரளும்‌, பிரேதங்களின்‌ 
ஏராளமும்‌ உண்டாயிருக்கும்‌; 
பிணங்களுக்குத்‌ தொகையில்லை: அவர்கள்‌ 
பிணங்களில்‌. இடறிவிழுகிறார்கள்‌” 
(நாகூ 3:23) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


நினிவேயில்‌ 


நாகூம்‌ - விரிவுரை 
NAHUM - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நினிவேக்கு விரோதமாக ஏராளமான 
தேசத்தார்‌ யுத்தம்பண்ண வருகிறார்கள்‌. 
அவர்களுடைய குதிரை வீரர்களின்‌ சத்தமும்‌, 
இரதங்களின்‌ சத்தமும்‌ நினிவேயின்‌. 
வீதிகளில்‌ கேட்கிறது. அந்நிய தேசத்தாரின்‌ 
யுத்த சத்தத்தை தூரத்திலே கேட்கும்போது, 
நினிவேயின்‌ ஜனத்தார்‌ பயந்து 
நடுங்குகிறார்கள்‌. ஒரு காலத்தில்‌ 
மற்றவர்களை பயமுறுத்தியவர்கள்‌, இப்போது 
பயப்படுகிறார்கள்‌. 


சனகெரிப்பின்‌ 
எல்லோரும்‌ 


சேனையிலுள்ளவர்கள்‌ 
அழிந்துபோகிறார்கள்‌. 
காலைவேளையிலே  அவர்களெல்லோரும்‌ 
பிரேதங்களாகக்‌ கிடக்கிறார்கள்‌. இந்த 
அழிவு, நினிவேயில்‌ உண்டாகும்‌ 
அழிவுக்கு அடையாளமாயிருக்கிறது. 
நினிவேயிலுள்ளவர்கள்‌ செத்துப்போவார்கள்‌. 
செத்தவர்களை எண்ணித்தொகையேற்றுவது, 
சிரமமாயிருக்கும்‌. வீதிகளில்‌ கனகர்‌ 
விழுந்து கிடப்பதினால்‌, 
நடக்கிறவர்கள்‌  பிணங்களில்‌ து 
விழுவார்கள்‌. 
யின்‌ ர்‌ துன்மார்க்கமாய்‌ 
எ களித்த 

ஆலிக்குரிய 
காணப்பட்டது. தங்கள்‌ 
கேத்தன்‌ அவர்கள்‌ மற்ற 
ஜாதிகளை வஞ்சித்தார்கள்‌. நினிவேயின்‌ 
ஜனங்கள்‌, தங்கள்‌ சூனியங்களினால்‌ மற்ற 
வம்சங்களை விற்றுப்போட்டார்கள்‌. 

நாகூம்‌ தீர்க்கதரிசி நினிவேயைப்பற்றிச்‌' 
சொல்லும்போது, 
மகாசூனியக்காரியாகவும்‌, 
இருக்கிற வேசி என்று சொல்லுகிறார்‌. அவள்‌ 
திரளான வேசித்தனங்களைப்‌ பண்ணுகிறாள்‌. 
நினிவேயின்‌ ஜனத்தார்‌ மற்ற தேசத்து 

ங்களையும்‌ பாவத்திலும்‌, 
துன்மார்க்கத்திலும்‌ வழிநடத்துகிறார்கள்‌. 
இதனால்‌ கர்த்தருடைய கோபம்‌. 
நினிவேயின்மீது வந்திருக்கிறது. 


நினிவே! 
ஜீவித்தார்கள்‌. 
சக்க 





f= FTE 
TT 


கர்த்தர்‌ நினிவேக்கு விரோதமாக 
வருகிறார்‌. நினிவேமின்‌ ஜனங்கள்‌ திரளான 
ஜாதியாரை தங்களுடைய 
'வேசித்தனங்களினால்‌ மோசம்‌ 
போக்குகிறார்கள்‌ மற்ற தேசத்து 
ஜனங்களை அவர்கள்‌ 
அவமானத்திற்குட்படுத்துகிறார்கள்‌. கர்த்தர்‌ 
நினிவே ஜனத்தாரின்‌ பாவங்களுக்காக 
அவர்களைத்‌ தண்டிக்கிறார்‌. 


இதோ, நான்‌ உனக்கு விரோதமாக 
வந்து உன்‌ வஸ்திரத்து ஓரங்களை உன்‌ 
முகமட்டும்‌ தூக்கியெடுத்து, ஜாதிகளுக்கு 
உன்‌ நிர்வாணத்தையும்‌, ராஜ்யங்களுக்‌ 


தீட்டானவைகளை 

ன்‌ கனவீனப்படுத்தி, உன்னை 
வேடிக்கையாக்கிப்போடுவேன்‌" (நாகூ 355) 
என்று சேனைகளின்‌ கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


சுதந்தரங்களையும்‌, 
அழித்துப்போட்டார்கள்‌. கர்‌ ர்‌ 
தண்டிக்கிறார்‌. ஜாதிகளுக்கு நினிவேயின்‌ 
நிர்வாணத்தையும்‌, ராஜ்யங்களுக்கு 
நினிவேயின்‌ மானத்தையும்‌ 
தெரியப்பண்ணுகிறார்‌ 


நினிவேமின்‌ ஜனங்கள்‌ 
மற்ற ஜாதியாருக்கு வேடிக்கையான 
ஜனங்களாயிருக்கிறார்கள்‌. கர்த்தர்‌ 
நினிவேயின்மீது தீட்டானவைகளை எரிகிறார்‌. 
அதைக்‌ கனவீனப்படுத்துகிறார்‌. நினிவே 
செழித்திருந்தபோது. ஏராளமான ஜாதியார்‌ 
தங்கள்‌ பாதுகாப்புக்காக, நினிவேயை 
நோக்கிப்‌ பார்த்தார்கள்‌ இப்போதோ 
நினிவேயை நோக்கிப்‌ பார்க்கிறவர்கள்‌, 
அறைவிட்டுத்‌ தூரமாய்‌ விலகி 
ஒடிப்போய்விடுகிறார்கள்‌. 


இப்போது. 


நினிவேயின்மீது தேவனுடைய கோபம்‌ 
வந்திருக்கிறது. கர்த்தர்‌ தம்முடைய நீதியான 
நியாயத்தீர்ப்பை நினிவேக்கு விரோதமாகச்‌ 
சொல்லுகிறார்‌. நினிவே சீக்கிரத்தில்‌ 
அழியப்போகிறது. நினிவே நகரத்தோடு 
சமாதான உடன்படிக்கை செய்திருந்த. 
மற்ற தேசத்தார்‌, நினிவேயைவிட்டு 
ஓடிப்போகிறார்கள்‌. 


நாகூம்‌ - 


விரிவுரை 
NAHUM - COMMENTARY 


அப்பொழுது: 
காண்கிறவனெல்லாம்‌ 
பாழாய்ப்போயிற்று, அதற்காகப்‌ புலம்புகிறவர்‌ 
யார்‌? ஆறுதல்‌ சொல்லுகிறவர்களை உனக்கு 
எங்கே தேடுவேனென்று சொல்லி, 
உன்னைவிட்டோடிப்போவான்‌” (நாகூ 37) 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


நினிவேயோடு கூடமிருந்தால்‌, 
தாங்களும்‌ அவர்களோடு கூட 
அழிந்துபோவோமோ என்னும்‌ பயம்‌ மற்ற 
ஜாதியாரைப்‌ பிடித்திருக்கிறது. அவர்கள்‌ 
தங்களுடைய பாதுகாப்புக்காக நினிவேயை 
விட்டு விலகுகிறார்கள்‌. 


நாம்‌ செழிப்பாய்‌ வாழ்ந்திருக்கும்போது, 
மற்றவர்களுக்கு இரக்கம்‌ காண்பிக்க 
வேண்டும்‌. அப்போதுதான்‌, நாம்‌ 
தாழ்ந்திருக்கும்போது மற்றவர்கள்‌ நமக்கு 
இரக்கம்‌ காண்பிப்பார்கள்‌. நினிவே 
செழித்திருந்த காலத்தில்‌, மற்ற ஜாதியாருக்கு 
இரக்கம்‌ காண்பிக்கவில்லை. நினிவே 
அழியும்போது 
இரக்கம்‌ 
தன்னுடைய 
அனுபவிக்கிறது. 


நினிவேயின்‌ அழிவு 
நாகூ 3:8-19 


மற்ற ஜாதியார்‌ 
காண்பிக்கவில்லை. 


வேதனையை 


அதற்கு 
நினிவே 
தனியாக 


நாகூ இ, நதிகள்‌ மத்தியிலிருந்த 
நோஅம்மோனைப்பார்க்கிலும்‌ நீ 
சிரேஷ்டமோ? அதைச்‌ சுற்றிலும்‌ 
தண்ணீர்‌ இருந்தது; சமுத்திரம்‌ அதின்‌: 
அரணும்‌,  சமுத்திரக்கால்‌ அதின்‌: 
மதிலுமாயிருந்தது.. 


நாகூ9:9. எத்தியோப்பியாவும்‌ எகிப்தும்‌. 
எண்ணிறந்த சேனையால்‌ அதற்குப்‌ 
பெலனாக இருத்தது; பூத்தும்‌ ஜூபீமும்‌ 
அதற்குச்‌ சகாயமாயிருத்தது. 


அயினும்‌ அவன்‌ 

சிறையிருப்பிலே 

' கொண்டுபோகப்பட்டான்‌; அவன்‌ 

எல்லா வீதிகளின்‌ 

மோதியடிக்கப்‌ 

பட்டார்கன்‌; அவளுடைய கனவான்கள்‌ 

பேரில்‌ சீட்டுப்போட்டார்கள்‌; 

அவளுடைய பெரியவர்கள்‌ எல்லாரும்‌. 
சங்கிலிகளால்‌ கட்டப்பட்டார்கள்‌. 





i FT 
TT 


நாகூ 1. தீயும்‌ வெறிகொண்டு. 
ஒளித்துக்கொன்வாம்‌; தீயும்‌ உன்‌ 
சுத்துருவுக்குத்தப்ப அரணான 
கோட்டையைத்‌ தேடுவாய்‌. 


நாகூ 3:12, உன்‌ அரண்களெல்லாம்‌. 
முதல்‌ பழுக்‌ படிங்களூன்ன 
அத்திமரங்களைப்போல்‌ இருக்கும்‌; 
அவைகள்‌. குலுக்கப்பட்டால்‌ 
அவைகளின்‌ 'தின்கிறவன்‌ 
வாயிலே விழும்‌. 


யழம்‌ 


நாகூ 3:13. இதே, உன்‌ நடுவில்‌ 
இருக்கிற ஜனங்கள்‌ பேடிகள்‌; உண்‌: 
தேசத்தின்‌ வாசல்கள்‌ உன்‌ 
சுத்துருவுக்குமுன்‌  திறவுண்டுபோகும்‌; 
அக்கினி உன்‌ தாழ்ப்பான்‌௧னைப்‌ 
பட்சிக்கும்‌. 


நாகூ 8:14. முற்றிகைக்குத்‌ தண்ணீர்‌ 
மொண்டு வை, உன்‌ அரண்களைப்‌ 
பலப்படுத்த; சேற்றிலே போய்க்‌ 
களிமண்ணை மிதி,  சூனையைக்‌ 


கெட்டிப்படுத்து. 


நாகூ3:15. அங்கே அக்கினி உன்னைப்‌ 
பட்சிக்கும்‌ பட்டயம்‌ உன்னைச்‌. 
சங்கமிக்கும்‌; அது 
பச்சைக்கினிகனைப்போல்‌ உன்னைப்‌ 
பட்சித்துப்போடும்‌; உன்னைப்‌ 
பச்சைகினிகள த்தனையாக்கிக்கொன்‌, 
உன்னை 
வெட்டுக்கினிகனத்தனையாக்கிக்கொள்‌. 


நாகூ3:16. உண்‌ வர்த்தகரை வானத்து 
நட்சத்திரங்களிலும்‌ அதிகமாக்கினாம்டி 
இந்தப்‌ பச்சைக்கினிகள்‌ பரவிப்‌ 
பறந்துபோகும்‌. 


சுமானமாயிருக்கிறார்கள்‌;. 
குளிர்ச்சியான நானில்‌ 
பானையமிறங்கி, 
உதித்தமாத்திரத்தில்‌ 

பின்பு அவைகன்‌ இருக்கும்‌ இடம்‌ 
இன்னதென்று தெரியாது. 


நாகூம்‌ - 
NAHUM - COMMENTARY 


விரிவுரை oooh 


PUBLISHERS 


நாகூ 3:18. அசீரியா ராஜாவே, உன்‌ 
மேய்ப்பர்கள்‌ உறங்குவார்கள்‌; உண்‌ 
பிரபலஸ்தர்‌ படுத்திருப்பார்கன்‌; உன்‌ 
ஜனங்கள்‌ பர்வதங்களின்மேல்‌ 
சிதறியிருக்கிறார்கன்‌, அவைகளைக்‌ 
கூட்டிச்‌ சேர்ப்பவன்‌ இல்லை. 


நாகூ 3:19. உன்‌ நொறுங்குதலுக்குப்‌. 
பரிகாரம்‌ இல்லை; உன்‌ காயம்‌ 
கொடியது; உன்‌ செய்தியைக்‌ 
கேட்பவர்‌ யாவரும்‌ உன்யேரில்‌ 
கைகொட்டுவார்கள்‌; உன்‌ பொல்லாப்பு 
எத்நேரமும்‌ யார்பேரிலேதான்‌ 
பாயாமற்போயிற்று?' 


நினிவே அழியும்‌. அவர்களுக்காக 
யாரும்‌ இரக்கம்‌ காண்பிக்கமாட்டார்கள்‌. 
அவர்களுக்கு யாரும்‌ ஆறுதல்‌ சொல்லவும்‌ 
வரமாட்டார்கள்‌. நினிவேயால்‌. 
தனக்குத்தானே உதவிசெய்து கொள்ளவும்‌. 
முடியாது. 


கள்‌ மிலிரு 
வொற்கணாபபார்க்கிும்‌ ன்‌ ர 
சிரேஷ்டமோ?" (நாகூ 3:8) என்று கர்த்தர்‌ 
நினிவேயைப்‌ பார்த்து கேட்கிறார்‌. நோ 
பட்டணம்‌. எகிப்து தேசத்திலுள்ளது. 
அக்காலத்தில்‌ இது மிகவும்‌ பிரசித்திப்‌ 
பெற்ற பட்டணமாயிருந்தது. 

“இஸ்ரவேலின்‌: தேவனாகிய 
சேனைகளின்‌ கர்த்தர்‌ சொல்லுகிறது 
என்னவென்றால்‌: இதோ, நான்‌ நோ என்னும்‌ 
பட்டணத்திலுள்ள திரளான ஜனங்களையும்‌, 
பார்வோனையும்‌,  எகிப்தையும்‌, 
தேவர்களையும்‌, அதின்‌ ராஜாக்களையும்‌, 
பார்வோனையும்‌, அவனை 
நம்பியிருக்கிறவர்களையும்‌. விசாரிப்பேன்‌” 
(எரே 46:25 


நாகூம்‌ இங்கு “நோ அம்மோன்‌"' 
என்னும்‌ பட்டணத்தை குறிப்பதாக சிலர்‌ 
விளக்கம்‌ சொல்லுகிறார்கள்‌. நோ என்னும்‌ 
பட்டணம்‌ டையோஸ்போலிஸ்‌ அல்லது 
அலெக்சாந்திரியா ஆகிய பட்டணத்தைக்‌ 
குறிக்கும்‌ என்றும்‌ சிலர்‌ விளக்கம்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 





f= THE 
TT 


கர்த்தர்‌ எருசலேமுக்கு, 'நான்‌. 
சீலோவுக்கு செய்ததைப்‌ பாருங்கள்‌” என்று 
சொன்னார்‌. “நான்‌ முந்தி என்‌ நாமம்‌ 
விளங்கப்பண்ணின சீலோவிலுள்ள என்‌: 
ஸ்தலத்துக்கு நீங்கள்‌ போய்‌, இஸ்ரவேல்‌. 
ஜனத்தினுடைய பொல்லாப்பினிமித்தம்‌ நான்‌ 
அதற்குச்‌ செய்ததைப்‌ பாருங்கள்‌" (எரே 7:12) 


இப்போது கர்த்தர்‌ நினிலேக்கு, “நான்‌ 
நோ பட்டணத்திற்கு செய்ததைப்‌ பாருங்கள்‌" 
என்று சொல்லுகிறார்‌. நோ பட்டணம்‌. 
உறுதியாயிருக்கிறது. அதைச்‌ சுற்றிலும்‌: 
தண்ணீர்‌ இருக்கிறது. சமுத்திரம்‌ அதின்‌ 
அரணும்‌, சமுத்திரக்கால்‌ அதின்‌ 
மதிலுமாயிருக்கிறது. நோ பட்டணத்திற்கு 
இயற்கையான பாதுகாப்பு கிடைத்திருக்கிறது. 


நோ பட்டணத்தைச்‌ சுற்றிலும்‌ 
தண்ணீர்‌ அரணாயிருக்கிறது. நைல்‌ நதி நோ 
பட்டணத்திலே பாய்ந்து அதை 
செழிப்பாக்குகிறது. அதற்கு அரணாகமிருந்து 
பாதுகாக்கிறது. 


நோ பட்டணத்திற்கு அருகாமையிலுள்ள 
சேநத்தார்‌ 

பாதுகாப்பாமிருக்கிறார்கள்‌. 

தேசத்தாரிடம்‌ 

சேனையிருக்கிறது. 

எகிப்தும்‌ எண்ணிறந்த சேனையால்‌ அதற்குப்‌ 
பெலனாக இருக்கிறது: பூத்தும்‌ லூபீமும்‌ 
அதற்குச்‌ சகாயமாயிருக்கிறது (நாகூ 3:9). 


எத்தியோப்பியாவும்‌, எகிப்தும்‌ 
அம்மோனோடு வியாபார 
வைத்திருக்கிறார்கள்‌. நோ 
பாதுகாப்பதற்கு 
இராணுவத்தை _ அதன்‌ 
அனுப்புகிறார்‌ நோ பட்டணத்திலே. 
திரளான ஜனங்கள்‌ இருக்கிறார்கள்‌. எகிப்து, 
தேசம்‌ முழுவதும்‌ நோ அம்மோன்‌ 
பட்டணத்திற்கு சகாயமாயிருக்கிறது. 
தேசத்தார்‌ நோ பட்டணத்திற்கு: 
உதவிகளைச்‌ செய்கிறார்கள்‌. 
அவர்களுடைய சகாயத்திற்கு அளவே 
இல்லை. நோ பட்டணத்தில்‌ ஐசுவரியம்‌: 
திரளாயிருக்கிறது. ஆனாலும்‌ நோ 
பட்டணத்தார்‌ பேராசை 
பிடித்தவர்களாயிருக்கிறார்கள்‌. தங்களுடைய 
பலத்தினால்‌ மற்றவர்களை வஞ்சிக்கிறார்கள்‌. 


நோ 
தொடர்பு 
பட்டணத்தைப்‌ 
தங்களுடைய 
உதவிக்கு 


மற்ற 
ஏராளமான 


நாகூம்‌ - விரிவுரை 
NAHUM - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பூத்தும்‌ லூபிமும்‌ நோ பட்டணத்தின்‌ 
துன்மார்க்கத்திற்கு சகாயமாயிருக்கிறார்கள்‌. 
இவை  ஆப்பிரிக்காவிலுள்ள தேசங்கள்‌. 
லூத்‌ என்பது மவுரித்தானியா தேசத்தையும்‌, 
லூபீம்‌ என்பது லிபியா தேசத்தையும்‌ 
குறிக்கும்‌. 

நோ 
பாதுகாப்பாகமிருந்தாலும்‌, 


அம்மோன்‌ 
பக்கத்து 


"கொண்டுகோகப்பாச; 

எல்லா வீதிகளின்‌ 
கத்‌ மோதியடிக்கப்பட்டார்கள்‌; 
அவளுடைய கனவான்கள்பேரில்‌ 
சீட்டுப்போட்டார்கள்‌; அவளுடைய 
பெரியவர்கள்‌ எல்லாரும்‌ சங்கிலிகளால்‌ 
குட்டப்பட்டார்கள்‌ (நாகூ 3:10) 


நோ மான்‌ பட்டணம்‌ 
அரணிப்பான பலிக்காத அதன்‌ 
இராணுவ பலம்‌ மிகுதியாயிருந்தாலும்‌, 
அவர்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கவில்லை. 
அவர்கள்‌  சிறையிருப்புக்குக்‌ கொண்டு 
போகப்பட்டார்கள்‌. அவர்களுடைய 
பிள்ளைகள்‌ கொல்லப்பட்டார்கள்‌. 
அவர்களுடைய கனவான்கள்‌ 
அடிமைகளானார்கள்‌. நோ பட்டணம்‌ ர 
பட்டணமாகயிருந்தாலும்‌, 

மடண்த்தித்கம்‌ அதக உவ்பாரித்து! நோ 
அம்மோனைப்‌ பார்க்கிலும்‌ நினிவே 
சிரேஷ்டமான பட்டணமல்ல. 


கர்த்தருடைய கோபத்தின்‌ பாத்திரத்தில்‌ 
நினிவேயின்‌ ஜனங்களும்‌ 
பானம்பண்ணுவார்கள்‌. அவர்கள்‌ 
வெறிகொண்டு ஒழித்துக்கொள்வார்கள்‌. 
சத்துருக்கள்‌ அவர்கள்மீது வருவார்கள்‌. 
நினிவேயின்‌ மனுஷர்‌ தங்களுடைய 
சத்துருவுக்கு தப்ப அரணான கோட்டையைத்‌ 
அவர்கள்‌ மறுபடியும்‌ 

முடியாதவாறு அழிந்து 


அப்பொழுது நான்‌ அந்தப்‌ 
பார்த்திரத்தைக்‌ கர்த்தருடைய கையிலிருந்து 
வாங்கி, கர்த்தர்‌ என்னை அனுப்பின எல்லா 
ஜாதிகளுக்கும்‌ குடிக்கக்‌ கொடுத்தேன்‌" 
(எரே 25:77. 





i= FTE 
ETT 


“நீங்கள்‌ குடித்து, வெறித்து. 
வாந்திபண்ணி, நான்‌ உங்களுக்குள்‌ அனுப்பும்‌ 
பட்டயத்தாலே எழுந்திராதபடிக்கு விழுங்கள்‌ 
என்று இஸ்ரவேலின்‌ தேவனாகிய 
சேனைகளின்‌ கர்த்தர்‌ உரைக்கிறார்‌ என்று நீ 
அவர்களுக்குச்‌ சொல்லு” (எரே 25:27). 


நினிவேயின்‌ 
பாவிகளாகவும்‌, 
துன்மார்க்கராகவம்‌ ஜீவிக்கிறார்கள்‌. 
தங்களுக்கு அழிவு வராது என்று 
இறுமாப்பாயிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ தங்கள்‌ 
பாதுகாப்புக்கு சுயபலத்தையும்‌, 
சுயபராக்கிரமத்தையும்‌ நம்புகிறார்கள்‌. ஆனால்‌ 
அவர்களுடைய இருதயம்‌ சத்துருக்களைப்‌ 
பார்த்து கரைந்துபோகும்‌. நினிவேயின்‌: 
ஜனத்தார்‌ சத்துருக்களின்‌ கைகளில்‌ 
பிடிபடாமல்‌ இருப்பதற்காக, ஓடி 
ஒழிந்துகொள்வார்கள்‌. தங்கள்‌ சத்துருவுக்கு 
தப்ப அரணான கோட்டையைத்‌ தேடுவார்கள்‌. 


மகாநகரமாகிய 
ஜனங்கள்‌ 


தங்களுடைய பாதுகாப்புக்காக அந்நிய 
தேசத்நாரின்‌ இராணுவ உதவியை 
நாடுவார்கள்‌. அவர்களிடத்தில்‌ 
கெஞ்சுவார்கள்‌. நினிவேயின்‌ 
ஜனத்தாருக்கு ஒருவரும்‌ உதவிசெய்ய 
வரமாட்டார்கள்‌. இதனால்‌ மகாநகரமாகிய 
நினிவேயின்‌ ஜனங்களுக்கு வெட்கமும்‌, 
அவமானமும்‌, இலச்சையும்‌ உண்டாகும்‌. 


ஆனால்‌ 


நினிவேமின்‌ ஜனங்கள்‌ தங்களுடைய 
பாதுகாப்புக்கு, தங்களுடைய நகரத்தில்‌ 
கட்டப்பட்டிருக்கிற அரண்களை நம்புகிறார்கள்‌. 
கோட்டைகளை நம்புகிறார்கள்‌. துருக்கங்களை 
நம்புகிறார்கள்‌. 

"உன்‌. அரண்களெல்லாம்‌ ல்‌ 
பழுக்கும்‌ பழங்களுள்ள  அத்திமரங்களைப்‌ 
போல்‌ இருக்கும்‌; அவைகள்‌ குலுக்கப்பட்டால்‌ 
அவைகளின்‌ பழம்‌ தின்கிறவன்‌ வாயிலே 
விழும்‌" (நாகூ 342) என்று கர்த்தர்‌ 
நினிவேயைப்‌ பார்த்து சொல்லுகிறார்‌. 

நினிவேயின்‌ நடுவிலிருக்கிற ஜனங்கள்‌ 
பேடிகளாகவும்‌, கோழைகளாகவும்‌ 
இருக்கிறார்கள்‌. அவர்களுடைய தேசத்தின்‌ 
வாசல்கள்‌, சத்துருவக்கு முன்பாக 
திறவுண்டுபோகும்‌. அக்கினி 
அவர்களுடைய தாழ்ப்பாள்களை பட்சிக்கும்‌. 
நாக 3113) 


நாகூம்‌ - விரிவுரை 
NAHUM - COMMENTARY 


நினிவே நகரத்தார்‌ தங்களுடைய 
அரண்களை தங்களால்‌ முடிந்த வரையிலும்‌ 
பலப்படுத்துகிறார்கள்‌. கர்த்தர்‌ நினிவேயின்‌ 
மனுஷரோடு வஞ்சக புகழ்ச்சியணியில்‌: 
பேசுகிறார்‌. “முற்றிகைக்குத்‌ தண்ணீர்‌ 
மொண்டு வை, உன்‌ அரண்களைப்‌ 
பலப்படுத்து: சேற்றிலே போய்க்‌ களிமண்ணை 
மிதி, சூளையைக்‌ கெட்டிப்படுத்து' 
(நாகூ 3:14) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


நினிவேயின்‌ ஜனங்கள்‌ தங்களுடைய 
அரண்களைப்‌ பலப்படுத்துவதற்கு, 
என்னென்ன முயற்சிகளை 
மேற்கொண்டாலும்‌, அது அவர்களுக்கு 
வாய்க்காதே போகும்‌. அவர்கள்‌ புதிதாக 
கோட்டைச்‌ சுவர்களைக்‌ கட்டினாலும்‌ 
அவர்களுக்கு பாதுகாப்பு கிடைக்காது. சத்துரு 
நினிவேக்கு விரோதமாக முற்றிக்கைப்போட 
வருகிறான்‌. நினிவேமின்‌ மனுஷரால்‌ 
தங்களுடைய சத்துருக்களுக்கு எதிர்த்து, 
நின்று யுத்தம்பண்ண முடியாது. 


நினிவேயின்‌ ஜனங்கள்‌ 
பாதுகாத்துக்கொள்வதற்காக 
அரண்களைப்‌ பலப்படுத்துவார்கள்‌. 
அரண்களைக்‌ கட்டுவார்கள்‌. 
அவர்களுக்கு பாதுகாப்பு 
அவர்களுடைய அரண்கள்‌ அவர்களைப்‌ 
பாதுகாக்காது. அவர்களுடைய 
முயற்சிகளெல்லாம்‌ வீணாய்ப்போகும்‌. 


தங்களைப்‌ 


பழைய 
புதிய 
ஆனாலும்‌ 
கிடைக்காது. 


"அங்கே... அக்கினி உன்னைப்‌ 
பட்சிக்கும்‌, பட்டயம்‌ உன்னைச்‌ சங்கரிக்கும்‌; 
அது பச்சைக்கிளிகளைப்போல்‌ உன்னைப்‌ 
பட்சித்துப்போடும்‌'  (நாகூ 3:15) என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 

மகாநகரமாகிய நினிவேயில்‌ திரளான. 
ஜனங்கள்‌ இருக்கிறார்கள்‌. நினிவேயின்‌ 
மனுஷர்‌ தங்களுடைய ஜனத்திரளை, 
தங்களுடைய பாதுகாப்புக்கு நம்புகிறார்கள்‌. 
அவர்கள்‌ எத்தனை திரளாகயிருந்தாலும்‌, 
அவர்களால்‌ தங்களைத்‌ தாங்களே 
பாதுகாத்துக்கொள்ள முடியாது. நினிவேயின்‌ 
நடுவிலிருக்கிற ஜனங்கள்‌. 
பேடிகளாகயிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
பயப்படுகிற சுபாவம்‌ கொண்ட 
பெண்களாகயிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
ஆபத்தைப்‌ பார்த்து பயந்து நடுங்குவார்கள்‌. 
பட்டயத்தைப்‌ பார்த்து, மயங்கி 
விழுந்துவிடுவார்கள்‌. 





i FTE 
TT 


மகாநகரமாகிய நினிவேயில்‌ திரளான 
ஜனங்கள்‌ இருந்தாலும்‌, அவர்கள்‌ 
எல்லோருமே  பச்சைக்கிளிகளைப்போலவும்‌, 
வெட்டுக்கிளிகளைப்போலவும்‌ இருக்கிறார்கள்‌. 
வெட்டுக்கிளிகளின்‌ எண்ணிக்கை. 
திரளாயிருந்தாலும்‌ அவற்றிற்கு பலமோ, 
பராக்கிரமமோ இல்லை. எண்ணிக்கை தான்‌ 
அதிகமாயிருக்கும்‌. 


அதுபோலவே நினிவேமில்‌ திரளான 
ஜனங்கள்‌ இருந்தாலும்‌, அவர்கள்‌ பெலமும்‌. 
பராக்கிரமமும்‌ இல்லாத பேடிகளாகவே 
இருக்கிறார்கள்‌. அவர்களால்‌ சத்துருவுக்கு 
விரோதமாக எதிர்த்து நின்று, அவர்களோடு 
யுத்தம்பண்ண முடியாது. பச்சைக்கிளிகளாலும்‌, 
வெட்டுக்கிளிகளாலும்‌ நினிவே நகரத்தைப்‌ 
பாதுகாக்க முடியாது. 


நினிவேயின்‌ ஜனத்தார்‌ தங்களுடைய 
வர்த்தகரை வானத்து நட்சத்திரங்களிலும்‌ 
அதிகமாக்கினார்கள்‌. இவர்களெல்லோரும்‌ 
ஐசுவரியவான்கள்‌. ஆனால்‌ 
இவர்களிடத்திலும்‌ தைரியமில்லை. 
இவர்களிடத்தில்‌ பலமும்‌ பராக்கிரமமுமில்லை. 
இவர்கள்‌ திரளான 
எண்ணிக்கையிலிருந்தாலும்‌, இவர்களும்‌ 
பேடிகளாகவே இருக்கிறார்கள்‌. 
இவர்களிடத்தில்‌ பச்சைக்கிளிகளைப்போன்ற 
கபாவமே இருக்கிறது.  பச்சைகிளிகள்‌ 
தங்களுக்கு ஆபத்து வரும்போது எதிர்த்து 
நின்று யுத்தம்பண்ணாது. அவை டட 
பறந்துபோய்விடும்‌. 

பச்சைக்கிளிகளைப்போலவே.... நினிவேயின்‌ 
வர்த்தகரும்‌,  சத்துருக்களோடு யுத்தம்‌ 
பண்ணாமல்‌ தப்பித்து பறந்துபோய்‌ 


விடுவார்கள்‌. 


மகாநகரமாகிய நினிவேயின்‌ ஜனங்கள்‌ 
பச்சைக்கிளிகளைப்போலவும்‌ வெட்டுக்‌ 
திரளாயிருக்கிறார்கள்‌. 


அக்கினி பட்சித்துப்போடும்‌. பட்டயம்‌ அவற்றை 
சங்காரம்பண்ணும்‌. ஒரு சில பச்சைக்கிளிகள்‌ 
அக்கினிக்கும்‌ பட்டயத்திற்கும்‌ தப்பி 
பறந்துபோய்விடும்‌. 


நாகூம்‌ - விரிவுரை 
NAHUM - COMMENTARY 


வர்த்தகர்கள்‌, நினிவே நகரத்தாரல்ல. 
அவர்கள்‌ மற்ற நகரங்களிலிருந்தும்‌, மற்ற 
தேசங்களிலிருந்தும்‌ நினிவேயில்‌ வர்த்தகம்‌ 
பண்ண வந்திருக்கிறவர்கள்‌. இவர்களுக்கு 
நினிவேயின்மீது தேசபக்திமில்லை. த 
பணத்திற்காகவும்‌, வியாபாரத்திற்காக: 
நினிவேக்கு வந்திருக்கிறார்கள்‌. 


நினிவேக்கு விரோதமாக வரும்‌ 
சத்துருக்களும்‌, நினிவேமில்‌ வியாபாரம்‌ 
பண்ணும்‌ வர்த்தகரும்‌ பச்சைக்கிளிகளுக்கு 
ஒப்பானவர்களாயிருக்கிறார்கள்‌. சத்துருக்கள்‌ 
நினிவேயின்மீது யுத்தம்பண்ணி, அதன்‌ 
பொக்கிஷங்களைக்‌  கொள்ளையிடுவார்கள்‌ 
கொள்ளைப்பொருட்களை தங்கள்‌ தேசத்திற்கு 
தூக்கிக்கொண்டுபோய்விடுவார்கள்‌. 
வர்த்தகர்களும்‌ வெளிதேசத்தலிுந்ு 
மில்‌ வியாபாரம்‌ 
வந்திருக்கிறார்கள்‌. 
ஐசுவரியவான்களாயிருக்கிறார்கள்‌. 
நினிவேக்கு விரோதமாக 
முற்டிக்கப்போடப்போகிதாரகள்‌ 
செய்தியைக்‌ கேட்டவுடனேயே, 
வர்த்தகர்கள்‌ தங்களுடைய வியாபாரத்தைக்‌ 
காலிசெய்துவிட்டு, தங்களுடைய 
பொக்கிஷங்களை எடுத்துக்கொண்டு, 
தங்கள்‌ தேசத்திற்கு பறந்துபோய்விடுவார்கள்‌. 


வர்த்தகர்கள்‌ தங்களுடைய பாதுகாப்பைப்‌ 
பார்ப்பார்கள்‌.  நினிவேயைப்‌ பாதுகாக்க 


வேண்டுமென்று அக்கரை காண்பிக்க. 
மாட்டார்கள்‌. 


அவர்கள்‌ 


சத்துருக்கள்‌ 
என்னும்‌ 


நினிவேமின்‌ ஜனங்கள்‌ தங்களுடைய 
பாதுகாப்புக்கு நேசத்தின்‌: 
வாசல்களையும்‌, கோட்டைச்சுவர்களிலுள்ள 
தாழ்ப்பாள்களையும்‌ நம்புகிறார்கள்‌. “உன்‌ 
தேசத்தின்‌ வாசல்கள்‌ உன்‌ 
சத்துருவுக்குமுன்‌ திறவுண்டுபோகும்‌; 
அக்கினி உன்‌ தாழ்ப்பாள்களைப்‌ பட்சிக்கும்‌" 
(நாகூ 343) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ 
மதகுகள்‌ திறக்கப்படும்‌, 

அரமனை கரைந்துபோம்‌" (நாகூ 2:6). 





i= FTE 
TT 


நினிவேயின்‌ ஜனத்தார்‌ 
பாதுகாப்புக்காக, தங்களுடைய 
ராஜாவையும்‌ பிரபுக்ளையும்‌ நம்புகிறார்கள்‌. 
அவர்களால்‌ நினிவேயின்‌ ஜனங்களுக்கு 
உதவி செய்யமுடியாது. “உன்‌ மகுடவர்த்தனர்‌. 
'வெட்டுக்கிளிகளுக்கும்‌, உன்‌ தளகர்த்தர்‌ 
பெருங்கிளிகளுக்கும்‌ 
சமானமாயிருக்கிறார்கள்‌" (நாகூ 347) என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


நினிவேயின்‌ ராஜா 
மகுடவர்த்தனராகயிருக்கிறார்‌ அவர்‌ 
பார்ப்பதற்கு அழகாகவும்‌, அலங்காரமாகவும்‌, 
ஆடம்பரமாகவும்‌ இருப்பார்‌. அவருடைய 
தலையில்‌ மகுடம்‌ சூட்டப்பட்டிருக்கும்‌. 
ஆனால்‌  ராஜாவினிடத்தில்‌ பலமுமில்லை, 
பராக்கிரமமுமில்லை. ராஜா சத்துருவைப்‌ 
பார்த்து பயப்படுகிறார்‌. நேபுகாத்நேச்சார்‌ 
நினிவேக்கு விரோதமாக வருகிறார்‌ என்னும்‌ 
செய்தியைக்‌ கேட்டு, நினிவேயின்‌ ராஜா 
கலங்குகிறார்‌ 

நினிவேயின்‌ தளகர்த்தகும்‌ பார்ப்பதற்கு 
கம்பீரமாயிருப்பார்கள்‌. கல்தேயருடைய சேனை 
நினிவேக்கு விரோதமாக வருகிறது என்னும்‌. 
செய்தியைக்‌ கேள்விப்பட்டவுடன்‌, நினிவேயின்‌ 
தளகர்த்தர்‌, தங்களுடைய சேனையை 
கல்தேயருக்கு விரோதமாக கம்பீரமாய்‌ 
வழிநடத்திச்‌ செல்லவேண்டும்‌. 
தளகர்த்தரும்‌ பயப்படுகிறார்‌. 
பார்வைக்கு கம்பீரமாமிருந்தாலும்‌, 
அவருக்குள்ளே பயமும்‌ நடுக்கமும்‌ 
இருக்கிறது. 

நினிவேயின்‌ ராஜாவும்‌, அவருடைய 
படைத்தளபதிகளும்‌ வெட்டுக்கிளிகளுக்கும்‌, 
பெருங்கிளிகளுக்கும்‌ 
'சமானமாயிருக்கிறார்கள்‌. 
வெட்டுக்கிளிகளும்‌, 
எண்ணிக்கையில்‌ 
அவற்றால்‌ 
இருக்காது. அவைகள்‌ 
நாளில்‌ வேலிகளில்‌ பாளயமிறங்கும்‌. 
சூரியன்‌ உதித்த மாத்திரத்தில்‌ அவைகள்‌ 
பறந்துபோய்விடும்‌. அவை எங்கே 
பறந்துபோகிறது என்று யாருக்கும்‌ தெரியாது. 
“பின்பு அவைகள்‌ இருக்கும்‌ இடம்‌ 
இன்னதென்று தெரியாது” (நாகூ 3:17) 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


தங்களுடைய 


பெருங்கிளிகளும்‌ 
திரளாயிருந்தாலும்‌, 
பிரயோஜனமும்‌ 
குளிர்ச்சியான 


ஒரு 


நாகூம்‌ - 
NAHUM - COMMENTARY 


விரிவுரை Cope 


PUBLISHERS 


நினிவேயின்‌ சேனையிலுள்ளவர்களும்‌ 
வெட்டுக்கிளிகளைப்‌ போலவும்‌, 
பெருங்கிளிகளைப்போலவும்‌ இருக்கிறார்கள்‌. 
நினிவேக்கு ஆபத்து வருகிறது என்பதைக்‌ 
கேள்விப்பட்டவுடன்‌, அவர்கள்‌ தங்களைப்‌ 
பாதுகாத்துக்கொள்வதற்காக தப்பி 
ஒடிப்போய்விடுகிறார்கள்‌. அவர்களுக்கு 
நினிவேயின்‌ பாதுகாப்பைவிட தங்களுடைய 
பாதுகாப்பே முக்கியமானது. 


சொல்லுகிறார்‌. உறங்குகிற 

தங்கள்‌ மந்தையை மேய்க்கமாட்டார்கள்‌. 
அதை பாதுகாக்கமாட்டார்கள்‌. பராமரிக்க 
மாட்டார்கள்‌. 


“உன்‌ பிரபலஸ்தர்‌ 
ஜனங்கள்‌ 


படுத்திருப்பார்கள்‌: 
பர்வதங்களின்மேல்‌ 
சிதறமிரக்கறா்க , அவைகளைக்‌ கூட்டிச்‌ 
சேர்ப்பவன்‌ இல்லை" (நாகூ 348) என்றும்‌ 
கர்த்தர்‌. அசீரியாலின்‌ ராஜாவுக்கு 
சொல்லுகிறார்‌. நினிவேயிலுள்ள 
பிரபலஸ்தர்கள்‌: அமைதியாக மரித்துப்‌ 
போவார்கள்‌. அவர்கள்‌ அமைதியாகவே 
அடக்கம்பண்ணப்படுவார்கள்‌. 

அசீரியாவின்‌ 
மேய்ப்பர்களையும்‌, பிரபலஸ்தரையும்‌ 
நம்பினால்‌ ஏமாந்துபோவான்‌. மேய்ப்பர்கள்‌ 
உறங்குவதினால்‌, ஆடுகள்‌ சிதறிக்கிடக்கிறது. 
நினிவேயின்‌ ஜனங்கள்‌ பர்வதங்களின்மேல்‌ 
சிதறியிருப்பார்கள்‌. கர்த்தருடைய 
நியாயத்தீர்ப்பு நினிவேயின்மீது 
வந்திருக்கிறது. நினிவேயின்‌ மனுஷரால்‌ 
கர்த்தருடைய கோபத்திற்கு தப்பிக்க 
முடியவில்லை. 


ராஜா தன்னுடைய 


கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பினாலேயே 
நினிவேக்கு னாகிக்‌ இந்தக்‌ 
காயத்தை அவர்களால்‌ குணப்படுத்த 
முடியாது. உன்‌ நொறுங்குதலுக்குப்‌ 
பரிகாரம்‌ இல்லை: உன்‌ காயம்‌ கொடியது” 
(நாகூ 3:19) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


நினிவேயின்‌ அழிவைப்‌ 
அவர்களுக்கு அருகாமையிலிருக்கிற 
பக்கத்து தேசத்தார்‌ அவர்களை 
ஏளனம்பண்ணுவார்கள்‌. மகாநகரமாகிய 
நினிவேயின்‌ பேரில்‌ கைக்கொட்டுவார்கள்‌. 
நினிவேயின்‌ மனுஷரை பரியாசம்‌ 
பண்ணுவார்கள்‌. நினிவே அழிவதைப்‌ பார்த்து 
அவர்கள்‌ சந்தோஷப்படுவார்கள்‌. 


பார்த்து, 





ழ்‌ நயனா 
யாய 


நினிவே செழித்திருந்த காலத்தில்‌, 
அவர்களுடைய பொல்லாப்பு, எந்நேரமும்‌, 
யார்‌ பேரிலாவது, பாய்ந்துகொண்டிருந்தது. 
அவர்கள்‌ எப்போதுமே பிறருக்கு பொல்லாப்பு 
செய்து கொண்டிருந்தார்கள்‌. இப்போது, 
நினிவேக்கு அழிவு வந்திருக்கிறது. அவர்கள்‌ 
அழிந்துபோவதைப்‌ பார்த்து. அவர்களுக்காக 
ஒருவரும்‌ இரக்கம்‌ காண்பிக்கவில்லை. 
அவர்களுடைய அழிவின்‌ செய்தியைக்‌ 
கேட்பவர்கள்‌ யாவரும்‌, அவர்கள்‌ பேரில்‌ 
கைகொட்டி சந்தோஷப்படுகிறார்கள்‌. 


நாகூம்‌ - விரிவுரை 
NAHUM - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பிறருக்கு தீங்கு செய்த நினிவேயின்‌ 
மனுஷருக்கு தீங்கு வருகிறது. பிறருக்கு 
பொல்லாப்பு செய்த  நினிவேயின்மீது 
பொல்லாப்பு வருகிறது. மற்ற நகரங்களை 
அழித்துப்போட்ட நினிவே நகரம்‌ 
அழிந்துபோகிறது. இதுவே நினிவேயின்‌ பாரம்‌. 





i= FTN 
ETT 


பெசலெயேல்‌ தகடாய்‌ அடிக்கப்பட்ட 
பொன்னினால்‌ இரண்டு கேருபீன்களையும்‌ 
உண்டாக்கி, கிருபாசனத்தின்‌ இரண்டு 
ஒரங்களிலே, ஒருபுறத்து ஓரத்தில்‌ ஒரு 
கேருபீனும்‌ மறுபுறத்து ஒரத்தில்‌ மற்றக்‌ 
கேருபீனுமாக அந்தக்‌ கேருபீன்களைக்‌ 
கிருபாசனத்தின்‌ இரண்டு ஓரங்களிலும்‌ 
அதனோடே ஏக  வேலைப்பாடாகவே 
பண்ணுகிறார்‌ (யாத்‌ 37:7 8). 

அந்தக்‌ 
செட்டைகளை 


கேருபீன்கள்‌ தங்கள்‌ 
உயர விரித்து தங்கள்‌ 
செட்டைகளால்‌ கிருபாசனத்தை 
மூடுகிறவைகளும்‌, ஒன்றுக்கொன்று 
எதிர்முகமுள்ளவைகளுமாயிருக்கிறது: 
கேருபீன்களின்‌ முகங்கள்‌ கிருபாசனத்தை 
நோக்கிக்‌ கொண்டிருக்கிறது (யாத்‌ 375). 

உடன்படிக்கைப்பெட்டியும்‌, 
கிருபாசனமும்‌, கேருபீன்களும்‌ 
இணைக்கப்பட்டிருக்கிறது. 
பரிசுத்தமான தேவனுடைய 
அடையாளம்‌. 


ஒன்றாய்‌ 
இவை 


மகிமைக்கு 


மேஜை 
யாத்‌ 87:10-24. 


யாத்‌ 8740. மேஜையையும்‌ சித்தம்‌ 
மரத்தால்‌ பண்ணினான்‌; அது இரண்டு 
முழ நீனமும்‌ ஒரு முழ அகலமும்‌ 
ஒன்றரை முழ உயரமுமான து. 


யாத்‌ 3711. அதைப்‌ 
பசும்பொன்‌ தகட்டால்‌ மூடி, சுற்றிலும்‌ 
அதற்குப்‌ பொன்‌ திரணையை 
உண்டாக்கி, 


யாத்‌ 87:12. ௬ற்றிலும்‌ அதற்கு நான்கு. 
விரற்கடையான சட்டத்தையும்‌, அதின்‌ 
சட்டத்திற்குச்‌. சுற்றிதூம்‌ பொன்‌ 
திரணையையும்‌ உண்டுபண்ணி, 

யாத்‌ 3708. அதற்கு நான்கு. 
பொன்வனையங்கனை  வார்ப்பித்து, 
அவைகளை அதின்‌ நாலு கால்களுக்கு. 
இருக்கும்‌ நாலு மூலைகளிலும்‌ 
தைத்தான்‌. 

யாத்‌ 87:14. அத்த வளையங்கள்‌ 
மேஜையைச்‌ சுமக்கும்‌ தண்டுகணைப்‌ 
மாய்ச்சும்‌ 'இடங்களாயிருக்கும்படி. 
சட்டத்தின்‌ அருகே இருத்தது. 


யாத்திராகமம்‌ - 
EXODUS - COMMENTARY 


விரிவுரை Coops 


PUBLISHERS 


யாத்‌ 9745. மேஜையைச்‌ கமக்கும்‌ 
அத்தத்‌ தண்டுகளைச்‌ சீத்திம்‌ மரத்தால்‌ 
பண்ணி, அவைகளைப்‌ பொன்தகட்டால்‌ 
மூடி, 


யாத்‌ 87:16. மேஜையின்‌ மேலிருக்கும்‌ 
பாத்திரங்கனாகிய அதின்‌ 
யணிமுட்டுகளையும்‌, அதின்‌ 
தட்டுகளையும்‌, தூபக்கரண்டிகளையும்‌, 
அதின்‌ பானபலி கரகங்களையும்‌, 
மூடுகிறதற்கான அதின்‌ 
கீண்ணங்களையும்‌ பசும்பொன்னினால்‌ 
உண்டாக்கினான்‌. 


யாத்‌ 9747. குத்துவினக்கையும்‌ 
பசும்பொன்னினால்‌ அடிப்புவேலையாய்‌ 
உண்டாக்கினான்‌; அதின்‌ தண்டும்‌ 
கிளைகளும்‌ மொக்குகளும்‌ பழங்களும்‌ 
பூக்களும்‌ பொன்னினால்‌ 
செய்யப்பட்டிருத்தது.. 


யாத்‌ 3718. குத்துவினக்கின்‌ ஒரு 
பக்கத்தில்‌ மூன்று கிளைகளும்‌ அதின்‌ 
மறுபக்கத்தில்‌ மூன்று கினைகளுமாக 
அதின்‌ பக்கங்களில்‌ ஆறு கிளைகள்‌: 
செய்யப்பட்டது. 


யாத்‌ 37:19. ஒவ்வொரு கினையிலே 
வாதுமைக்‌ கொட்டைக்கு ஒப்பான 
மூன்று மொக்குகளும்‌ ஒரு பழமும்‌ ஒரு 
பூவும்‌ இருந்தது; குத்துவினக்கில்‌ 
செய்யப்பட்ட ஆறு கிளைகளிலும்‌. 


அப்படியே இருத்தது. 


யாத்‌ 37:20. வினக்குத்தண்டில்‌ 
வாதுமைக்கொட்டைக்கு ஒப்பான நாஜு 
மொக்குகளூம்‌ பழங்களும்‌ பூக்களும்‌ 
இருந்தது. 


யாத்‌ 3721. அதில்‌ செய்யப்பட்ட 
இரண்டு கினைகளின்கீழ்‌ ஒரு பழமும்‌, 
வேறு இரண்டு கினைகளின்கீழ்‌ ஒரு 
பழமும்‌, மற்ற இரண்டு கினைகளின்கீழ்‌ 
ஒரு படரும்‌. இருந்தது; 
வினக்குத்தண்டில்‌ செய்யப்பட்ட 
ஆறுகிளைகளுக்கும்‌. அப்படியே 
இருத்தது. 


யாத்‌ 37:22. அவைகளின்‌ பழங்களும்‌ 
அவைகளின்‌ கிளைகளும்‌ 
ஙகம்யொன்னினால்‌ ஒரே அடிப்பு 
'வேலையாய்ச்‌ செய்யப்பட்டது. 





ழ்‌ நள 
யய 


ஆபகூக்‌ தீர்க்கதரிசி மனாசே 
ராஜாவின்‌ ஆட்சிக்காலத்தில்‌ கர்த்தருடைய 
ஊழியத்தை செய்தார்‌. இக்காலத்தில்‌ 
யூதாவிலும்‌ எருசலேமிலும்‌ துன்மார்க்கம்‌ 
அதிகமாயிருந்தது. யூதாதேசத்திற்கு அழிவு 
ந்துகொண்டிருக்கிறது. 

ப்பு யூதாவின்‌ 

எருசலேமின்‌ குடிகள்மீதும்‌ 

கர்த்தர்‌ தம்முடைய 


அவர்கள்மீது 
நிறைவேற்றுவதற்கு, கல்தேயரை தம்முடைய 
கருவியாகப்‌ பயன்படுத்துகிறார்‌ 


மார்க்க ரபீமார்கள்‌ 
சாதத்தை டட வத்தக்‌ 
சொல்லுகிறார்கள்‌. எலிசா சூனேமிய 
ஸ்திரீயின்‌ குமாரனை உயிரோடு எழுப்பினார்‌. 
அந்தக்‌ குமாரனே ஆபகூக்‌ என்பது 
யூதமார்க்கத்து ரபீமார்களின்‌ விளக்கம்‌ 
இவர்கள்‌ யோனாவின்‌ சரித்திரத்தையும்‌ 
வித்தியாசமாய்ச்‌ சொல்லுகிறார்கள்‌. சாரிபாத்‌ 
ஊர்‌ விதவையின்‌ குமாரனே யோனா 
என்பது இவர்களுடைய விளக்கம்‌. 
யூதமார்க்கத்து ரபீமார்களின்‌ சரித்திர 
விளக்கத்திற்கு ஆதாரம்‌ எதுவுமில்லை. 


ஆபகூக்‌ - 
HABAKKUK - COMMENTARY 


விரிவுரை றாயா 


PUBLISHERS 


ஆபகூக்‌ தன்னுடைய தீர்க்கதரிசன 
புஸ்தகத்தில்‌, ஜனங்களுடைய நாமத்தினால்‌ 
தேவனிடத்தில்‌ பேசுகிறார்‌. மேலும்‌ அவர்‌ 
தேவனுடைய நாமத்தினால்‌ 
ஜனங்களிடத்திலும்‌ பேசுகிறார்‌. இதுவே 
தீர்க்கதரிசிகளின்‌ ஊழியம்‌ அவர்கள்‌ 
கர்த்தர்‌ சொல்லுவதை ஜனங்களுக்கு 
சொல்லவேண்டும்‌. ஜனங்களுடைய 
வேண்டுதல்களையும்‌ விண்ணப்பங்களையும்‌ 
கர்த்தரிடத்தில்‌ ஏறெடுக்கவேண்டும்‌. 


தீர்க்கதரிசிகள்‌ 
தேவையுள்ள 


கர்த்தருடைய 
கிருபையுள்ள க 
த்துமாக்களுக்கு। நடுவே, 
பந்த பேசிக்கொண்டிருக்கிறாரகள்‌. 
யூதாதேசத்தின்மீது கல்நேயர்கள்‌ 
யத்தம்பண்ண வரப்போகிறார்கள்‌ என்பதே 
ஆபகூக்‌ சொல்லுகிற பிரதான செய்தி. 





f= THE 
TT 


யூதாதேசத்திலே தீவினையும்‌. 
கொடுமையும்‌, கொள்ளையும்‌, வழக்கும்‌ 
வாதும்‌ அதிகமாயிருகிறது. ஜனங்கள்‌ மிகுந்த 
வேதனைப்படுகிறார்கள்‌. யூதா மனுஷருடைய 
வேதனைகளை ஆபகூக்‌ கர்த்தரிடத்தில்‌ 
சொல்லுகிறார்‌ (ஆப 1:1-4. 


துன்பார்க்கருக்கு 
னம்‌ கொடுக்கிறார்‌. கல்தேயர்‌ 


மூலமாய்‌ யூதாவின்‌ மனுஷருக்கு அழிவு 
வரும்‌. கொடுமை செய்தவர்களும்‌, 
அக்கிரமம்‌ பண்ணினவர்களும்‌ பட்டயத்தினால்‌ 
அழிந்துபோவார்கள்‌ (ஆப 1:51. 
வின்‌ ர்மீ க்‌ 
வெற்றி" உண்டாகும்‌. ஆம்பல்‌ தக்கது 
ற்கு வந்த தோல்வியையும்‌, 
கிடைத்த வெற்றியையும்‌ 
வேதனையோடு 
துன்மார்க்கன்‌ நீநிமானை 
விழுங்குகிறான்‌ (ஆம 142-177, 
நீதிமான்கள்‌ இப்போது துன்பங்களை 
அனுபவித்தாலும்‌, கர்த்தருடைய 
நியாயத்தீர்பபின்‌ நாள்‌ வரும்‌. அப்போது 
கர்த்தர்‌ துன்மார்க்கரை நீதியாக 
நியாயந்தீர்த்து. அவர்களைத்‌ தண்டிப்பார்‌ 


துன்மார்க்கன்‌ நீதிமானை 
வளைந்தூகொள்ளுகிறான்‌ 
ஆப 1341-4 


ஆப 1:1. ஆபகூக்‌ என்னும்‌ தீர்க்கதரிசி 
'தரிசனமாய்க்‌ கண்ட பாரம்‌. 


ஆப 12. கர்த்தாவே, நான்‌ 
எதுவரைக்கும்‌ உம்மைநோக்கிக்‌ 
கூப்பிடுவேன்‌, நீர்‌ கேனாமலிருக்கிறீரே! 
கொடுமையினிமித்தம்‌ நான்‌ 
எதுவரைக்கும்‌ உம்மை நோக்கிக்‌ 
கூப்பிடுவேன்‌, நீர்‌ 
இரட்சியாமலிருக்கிறீரே! 


ஆபகூக்‌ - 
HABAKKUK - COMMENTARY 


விரிவுரை மரமா 


PUBLISHERS 


ஆப 1:3. நீர்‌ எனக்கு அக்கிரமத்தைக்‌ 
காண்பித்து, என்னைத்‌ தீவினையைப்‌ 
'பார்க்கப்பண்ணுகிறதென்ன? 
கொள்ளையும்‌ கொடுமையும்‌ எனக்கு 
எதிரே திற்கிறது; வழக்கையும்‌ 
வாதையும்‌ எழுப்புகிறவர்கள்‌ உண்டு. 


ஆப 14 
"நியாயப்பிரமாணம்‌. 
நியாயம்‌ ஒருபோதும்‌ 
செல்லாமற்போகிறது; துன்மார்க்கன்‌ 
தீதிமானை வனளைத்துகொள்ளுகிறான்‌; 
ஆதலால்‌ தியாயம்‌ புரட்டப்படுகிறது. 


ஆபகூக்‌. தீர்க்கதரிசி 
புஸ்தகத்தை எழுதியிருக்கிறார்‌. தேவனுடைய 
ஆவியானவர்‌ ஆபகூக்குக்கு, 
தம்முடைய செய்தியை தரிசனமாய்க்‌ 
காண்பித்திருக்கிறார்‌. ஆபகூக்‌ தரிசனமாய்க்‌ 
கண்ட பாரம்‌ இந்தப்‌ புஸ்தகத்தில்‌ 
தீர்க்கதரிசனமாய்‌ எழுதப்பட்டிருக்கிறது. 

க்‌ த்தில்‌ கண்ட 

ஏற்கெனவே 
நிறைவேறியதுபோல 


அவர்‌ தன்னுடைய 


ஆகையால்‌ 
பெலனற்றதாகி, 


இந்தப்‌ 


அவருக்கு 
காண்பிக்கப்பட்டது. 
மனக்கண்களால்‌ தரிசனம்‌ பார்த்தாலும்‌, 
தன்னுடைய சரீர கண்களால்‌ 
பார்த்ததுபோல, அந்த சம்பவங்களையெல்லாம்‌ 
எழுதுகிறார்‌ 


ஆபகூக்‌ தீர்க்கதரிசியின்‌ காலத்தில்‌ 
ஜனங்கள்‌ அக்கிரமக்காரராயும்‌, கொடுமை 
செய்கிறவர்களாயும்‌ இருக்கிறார்கள்‌ 
அவருடைய காலத்தில்‌ துன்மார்க்கன்‌ 
நீதிமானை வளைந்துகொள்கிறான்‌. ஆபகூக்‌ 
இந்த துயர சம்பவங்களை வேதனையோடு 
பார்க்கிறார்‌. கர்த்தருடைய சமுகத்திலே. 
அழுது புலம்புகிறார்‌. 
கர்த்தாவே நான்‌ எதுவரைக்கும்‌. 
உம்மைநோக்கிக்‌ கூப்பிடுவேன்‌, நீர்‌ 
கேளாமலிருக்கிறீரே!” (ஆப 1:2) என்று 
ஆபகூக்‌ கர்த்தரிடத்தில்‌ கேட்கிறார்‌. 
கொடுமையினால்‌ 
பூர்வகாலத்திலே, 
_ அநியாயமும்‌, அக்கிரமமும்‌, 
நிரம்பியிருந்ததுபோல, 
காலத்திலும்‌ தேசம்‌ 
அக்கிரமத்தினால்‌ நிறைந்திருக்கிறது. 





ழ்‌ நவள 
யாய 


“பூமியானது தேவனுக்கு முன்பாகச்‌ 
சீர்கெட்டதாயிருந்தது: பூமி கொடுமையினால்‌ 
நிறைந்திருந்தது” (ஆதி 6:1). 


தேசத்திலே காணப்படுகிற. 
கொடுமையினிமித்தம்‌, ஆபகூக்‌ கர்த்தரை 
நோக்கிக்‌ கூப்பிடுகிறார்‌. ஆனால்‌ கொடுமை 
மாறவில்லை. அக்கிரமம்‌ குறையவில்லை. 
தீவினை நீங்கவில்லை. கர்த்தர்‌ ஜனங்களை 
உடனே இரட்சிக்கவில்லை. ஆபகூக்‌ இதைப்‌ 
பார்த்து மிகவும்‌ வேதனைப்பட்டு, “நீர்‌ 
இரட்சியாமலிருக்கிறீரே" என்று 
கர்த்தரிடத்திலே கேட்கிறார்‌ 

ஆபகூக்‌ ஒரு தீங்கும்‌ செய்யவில்லை. 
அவருக்கும்‌ யாரும்‌ தீங்கு செய்ததுபோல. 
தெரியவில்லை. 
உலகப்பிரகாரமான 
ஆகையினால்‌ 
போவதற்கும்‌ ஒன்றுமில்லை. 
வைத்திருக்கிறவர்கள்நான்‌ தங்கள்‌ 
ஐசுவரியத்தை இழந்துபோவார்கள்‌ 
கர்த்தருடைய ஊழியக்காரர்கள்‌ பணத்திற்காக 
ஊழியம்‌ செய்யமாட்டார்கள்‌. அவர்கள்‌ 
தங்களுக்கு அதிகமாக பணத்தை சேமித்து 
குவித்து வைக்கமாட்டார்கள்‌ த்திலே 


தீர்க்குதரிசியை பாதிக்கவில்லை. 


தேசத்திலுள்ள. மற்ற. ஜனங்கள்‌ 
துன்மார்க்கரால்‌ வேதனைப்படுவதையும்‌, 
நஷ்டட்படுவதையும்‌ ஆபகூக்‌ பார்க்கிறார்‌ 
கர்த்தர்‌ ஆபகூக்குக்கு அக்கிரமத்தைக்‌ 
காண்பிக்கிறார்‌ கர்த்தர்‌ அவரை 
தீலினைமைப்‌ பார்க்கப்‌ பண்ணுகிறார்‌ 
கொள்ளையும்‌ கொடுமையும்‌ ஆகூக்குக்கு 
எதிரே நிற்கிறது. தேசத்திலே வழக்கையும்‌ 
வாதையும்‌ எழுப்புகிறவர்கள்‌ இருக்கிறார்கள்‌ 
(ஆமி 


ஆபகூக்‌ 
நடைபெறும்‌ 
“துன்மார்க்கன்‌ 
வளைந்துகொள்கிறான்‌” 
புரட்டப்படுகிறது' என்றும்‌ 
சொல்லுகிறார்‌. 


தீர்க்கதரிசி தேசத்தில்‌ 
அக்கிரமங்களைப்‌ பார்த்து, 

நீதிமானை 
என்றும்‌, “நியாயம்‌ 
கர்த்தரிடத்தில்‌ 


ஆபகூக்‌ - 
HABAKKUK - COMMENTARY 


விரிவுரை மரமா 


PUBLISHERS 


தேசத்திலே ஒரு நீதிமான்‌ இருந்தாலும்‌, 
அவன்‌ நீதிக்காக போராடினால்‌, 
அவனுக்கு ஏராளமான சத்துருக்கள்‌ 
இருப்பார்கள்‌. நீதிமானை எல்லா 
பக்கங்களிலிருந்தும்‌ ஒடுக்குவதற்கு முயற்சி 
பண்ணுவார்கள்‌. துன்மார்க்கர்‌ 
அநேகராயிருந்து நீதிமானை வளைந்து 


கொள்வார்கள்‌. 


துன்மார்க்கர்‌ நிமித்தமாக தேசத்திலே 
அமைதியிருக்காது. ஒற்றுமை இருக்காது. 
ஜனங்கள்‌ ஏதாவது ஒரு காரணத்திற்காக 
பிரிந்திருப்பார்கள்‌. ஒருவருக்கொருவர்‌ 
வாக்குவாதம்‌ பண்ணுவார்கள்‌. 
ஒருவரையொருவர்‌ பட்சிப்பதற்கு 
முயற்சிபண்ணுவார்கள்‌. ஒருவருக்கு 
விரோதமாக மற்றொருவர்‌ சதிஆலோசனை 
பண்ணிக்கொண்டேயிருப்பார்கள்‌. அவர்கள்‌ 
வழக்கையும்‌ வாதையும்‌ எழுப்புவார்கள்‌. 

துன்மார்க்கர்‌ மத்தியிலே 
தீவினையை விதைப்பார்கள்‌ 
ஒற்றுமையாயிருக்கிற ஜனங்களை, 
தங்களுடைய சுயஆதாயத்திற்காக பிரித்து 
விடுவார்கள்‌. “சமாதானம்‌ பண்ணுகிறவர்கள்‌ 
பாக்கியவான்கள்‌" என்று நம்முடைய 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து சொல்லுகிறார்‌ 
இந்த வாக்கியத்திற்கு “சமாதானத்தை 
முறிக்கிறவர்கள்‌ சபிக்கப்பட்டவர்கள்‌" 
என்றும்‌ பொருள்‌ சொல்லலாம்‌. 


மனுஷர்‌ 


த்திலே இருக்கி) மார்க்கரும்‌, 
ற்கும்‌ எ அக்கா கப 
சரீரபெலமுள்ளவர்களாகவும்‌, பொருளாதார 
வசதி படைத்தவர்களாகவும்‌ இருக்கிறார்கள்‌. 
இவர்கள்‌... நேசத்தின்‌ அதிகாரத்திலும்‌ 
ஆளுகையிலும்‌ தலையிடுகிறார்கள்‌. 
அரசாங்கம்‌ துன்மார்க்கருக்கு 
சாதகமாயிருக்கிறது. 


துன்மார்க்கர்‌ நீதியிலும்‌, 

ப்பிலும்‌ 'தலைபிடுகிறார்கள்‌. 

அக்கிரமமான 

நியாயாபதிகளால்‌. 

நியாயமாய்‌. விசாரிக்க 

முடியவில்லை. அவர்களால்‌ நீதியான தீர்ப்பு 

சொல்ல முடியவில்லை. தேசத்திலே. 

தரித்திருக்கும்‌, விதவைகளுக்கும்‌, திக்கற்ற 

பிள்ளைகளுக்கும்‌. ஆதரவு 

இல்லாமற்போயிற்று. நியாயப்பிரமாணம்‌ 

பெலனற்றதாயிற்று. நியாயம்‌ ஒருபோதும்‌ 

செல்லாமல்‌ போயிற்று. நியாயம்‌ 
புரட்டப்படுகிறது (ஆப 1:4) 





f= FTE 
TT 


கர்த்தர்‌ துன்மார்க்கரை 
தண்டிக்கவில்லை. 
நியாயத்தீர்ப்பு 

வரவில்லை. 
வளைந்துகொள்ளும்போது, 
நீதிமானை உடனே 
ஆபகூக்‌ தீர்க்கதரிசி, 
கூப்பிடுகிறார்‌. 
அவருடைய 


கர்த்தரை நோக்கிக்‌ 
ஆனால்‌ கர்த்தரோ 
விண்ணப்பத்தை 
கேளாமலிருக்கிறார்‌.  அக்கிரமக்காரருடைய 
கொடுமையினிமித்தம்‌, ஆபகூக்‌ கர்த்தரை 
நோக்கிக்‌ கூப்பிட்டாலும்‌, கர்த்தர்‌ நீநிமானை 
ன்‌ சியாமலிருக்கிறார்‌ (ஆப 1:2) 
நியாயம்‌. புரட்டப்படுகிறது. 
நியாயத்திற்கு ஜீவனில்லாமல்‌ போயிற்று. 
நியாயத்தின்‌ துடிப்பு நின்‌ றுபோயிற்று. 


ச; காணப்படுகிற 
அக்கிரமங்களையெல்லாம்‌ (கூக்‌ 
பார்க்கிறார்‌ அவர்‌ கர்த்தரிடத்தில்‌ 
முறையிடுகிறார்‌. கர்த்தரும்‌ ஆபகூக்கின்‌ 
விண்ணப்பத்தை கேளாதிருக்கிறார்‌. இந்த 
சூழ்நிலையில்‌ கர்த்தர்‌ தனக்கு ஏன்‌ 
அக்கிரமத்தைக்‌ காண்பித்தார்‌ என்றும்‌, அவர்‌ 
ஏன்‌ தன்னை தீவினையைப்‌ 
பார்க்கப்பண்ணுகிறார்‌ என்றும்‌ ஆபகூக்‌ 
கர்த்தரிடத்தில்‌ கேட்கிறார்‌ 

கர்த்தரே ஆபகூக்‌. 
தரிள்சத்தைல்‌.. காண்டிக்கறாக 
அநியாயம்‌ நடைபெறும்‌ 
அக்கிரமம்‌ செய்யப்படும்‌ 
கர்த்தர்‌... ஆபகூக்குக்கு 
காண்பிக்கிறார்‌. துன்மார்க்கர்‌ 
செய்தாலும்‌, கர்த்தர்‌ 
தண்டிப்பதில்லை. 
செழித்திருக்கிறார்கள்‌. 
பெலத்திருக்கிறார்கள்‌. நீநிமான்களோ. 
ஒடுக்கப்பட்டிருக்கிறார்கள்‌. கர்த்தரும்‌ 
நீதிமான்களை இரட்சியாமலிருக்கிறார்‌. 


தீர்க்கதரிசிக்கு 
தேசத்திலே 
இடத்தையும்‌, 
காலத்தையும்‌ 
தரிசனத்திலே. 
அக்கிரமம்‌. 


அக்கிரமக்காரர்‌ 


தேசத்தில்‌ நடைபெறும்‌ காரியங்களைப்‌ 
பார்க்கும்போது ஆபகூக்குக்கு அதிர்ச்சி 
உண்டாயிற்று. அவருக்கு மாத்திரமல்ல, 
இதைப்‌ பார்க்கிற எல்லா நீதிமான்களுக்குமே. 
அதிர்ச்சி உண்டாகும்‌. அவர்களுடைய 
விசுவாசம்‌  ஆசைக்கப்படும்‌. கர்த்தர்‌ 
துன்மார்க்க ஆதரிப்பதுபோலவும்‌, 
நீதிமானை  கடிந்துகொள்வது போலவும்‌ 
ஆபகூக்கின்‌ பார்வைக்குத்‌ தெரிகிறது. 


ஆபகூக்‌ - 
HABAKKUK - COMMENTARY 


விரிவுரை 


கர்த்தர்‌ 
இரட்சியாமலிருப்பதற்கும்‌, துன்மார்க்கரைத்‌ 
தண்டியாமலிருப்பதற்கும்‌ காரணம்‌ இருக்கும்‌. 
அது அவருக்கே தெரிந்த இரகசியம்‌. 
கர்த்தருடைய சித்தம்‌, அவருக்கு ஏற்ற 
வேளையிலே நிறைவேறும்‌. அந்தக்‌ 
காலத்திற்காக, நாம்‌ பொறுமையோடும்‌, 
விகவாசத்தோடும்‌  காத்திருக்கவேண்டும்‌. 
பாவிகளுக்கு விரோதமாக, அவர்களுடைய 
பாவங்களே கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
ம்‌. பாவிகளால்‌ நீதிமான்கள்‌ 
நீதிமான்களுடைய 
வேண்டுதல்களையும்‌, 
முறையீடுகளையும்‌ 
கர்த்தர்‌ நிச்சயமாகவே கேட்பார்‌. நம்முடைய 
ஜெபம்‌ ஒருபோதும்‌ வீணாய்ப்போவதில்லை. 


கல்தேயரை எழுப்புவேன்‌ 
ஆப 1:5-11 


ஆப 1:5. நீங்கள்‌ புறஜாதிகளை 
நோக்கிப்‌ பார்த்து, ஆச்சரியப்பட்டுப்‌ 
பிரமியுங்கன்‌; விவரிக்கப்பட்ட ாலும்‌ 
நீங்கள்‌ விசுவாசியாத ஒரு கிரியையை 
உங்கள்‌ நாட்களில்‌ நடப்பிப்பேன்‌. 

ஆப 18. நான்‌ 


இதே, 
கல்தேயரென்னும்‌ கொடிதும்‌ 
வேகமுமான ஜாதியாரை எழுப்புவேன்‌; 
அவர்கள்‌ தங்களுடையதல்லாத: 
வாசஸ்தலங்கனைக்‌ கட்டிக்கொள்ள. 
தேசத்தின்‌ விசாலங்களில்‌ 
நடத்துவருவார்கள்‌. 


ஆப 1:27. அவர்கள்‌ கெடியும்‌ 
பயங்கரமுமானவர்கன்‌; அவர்களுடைய 
தியாயமும்‌ அவர்களுடைய 
மேன்மையும்‌ அவர்களாலேயே 
உண்டாகும்‌. 


ஆப 1:8. அவர்களுடைய குதிரைகள்‌ 
சிவிங்கிகளிலும்‌. வேகமும்‌, 
சாயங்காலத்தில்‌ திரிகிற ஓநாய்களிலும்‌ 
தீவிரமுமாயிருக்கும்‌ அவர்களுடைய 
குதிரைவீரர்‌ பரவுவார்கன்‌; 
அவர்களுடைய குதிரைவீரர்தூரத்திலி. 
குத்து வருவார்கள்‌; இரைக்குத்‌ 
தீவிமிக்கிற கழுகுகணைப்போல்‌ பறந்து 
வருவார்கள்‌. 





i= THE 
TT 


ஆப 1:9. அவர்கனெல்லாரும்‌ கொடுமை 
செய்யவருவார்கள்‌; அவர்களுடைய 
முகங்கள்‌. சுவறச்‌. செய்யும்‌ 
கீழ்க்காற்றைப்போலிருக்கும்‌; அவர்கள்‌ 
மணலத்தனை ஜனங்களைச்‌. 
சிறைபிடித்துச்‌ சேர்ப்பார்கள்‌. 


ஆம 1:10. 
ஆகடியம்‌ 
அதிபதிகள்‌ 


அவர்கள்‌ ராஜாக்களை 
பண்ணுவார்கள்‌; 
அவர்களுக்குப்‌ 
பரியாசமாயிருப்பார்கன்‌; அவர்கள்‌ 
அரண்கனையெயல்லாம்‌ பார்த்து 
நகைத்து, மண்மேடுகளைக்‌ குவித்து 
அவைகளைப்‌ பிடிப்பார்கள்‌. 


ஆப 101; அப்பொழுது அவனுடைய 
மனம்மாற, அவண்‌ தன்‌ பெலன்‌ தன்‌: 
தேவனாலே உண்டானதென்று சொல்லி. 
மிஞ்சிப்போய்க்‌ குற்றவாவியாவான்‌. 


கர்த்தர்‌ ஆபகூக்கின்‌ ஜெபத்திற்கு. 
பதில்கொடுக்கிறார்‌. ஆபகூக்‌ கர்த்தரை 
நோக்கிக்‌ கூப்பிட்டாலும்‌, அவர்‌ சிறிதுகாலம்‌ 
அவருடைய கூப்பிடுதலைக்‌ கேளாமலிருந்தார்‌. 
ஒரு குறிப்பிட்ட காலம்‌ வரையிலும்‌ 
நீதிமானை இரட்சியாமலிருந்தார்‌. கர்த்தர்‌ 
பெற காத்துக்கொண்டிருந்தார்‌ 
அக்கிரமக்காரரையும்‌ 
நன்மார்க்கணயும்‌ உடனே தண்டியாமல்‌, 
அவர்கள்‌ தங்கள்‌ பாவங்களுக்கு 
மனந்திரும்புவார்கள்‌ என்று கர்த்தர்‌ 
பொறுமையோடு காத்துக்கொண்டிருந்தார்‌ 


கர்த்தர்‌ 
தண்டிக்காமல்‌, 
மனந்திரும்புதலுக்காக 
காத்துக்கொண்டிருப்பது கர்த்தருடைய 
கிருபையின்‌ காலம்‌. பாவிகள்‌ இந்தக்‌ 
காலத்தை, தங்களுக்கு சாதகமாகப்‌ 
பயன்படுத்திக்கொண்டு, தங்கள்‌ 
பாவங்களுக்கு மனந்திரும்பவேண்டும்‌. கர்த்தர்‌ 
நீடிய பொறுமையுள்ளவர்‌. ஆனாலும்‌ அவர்‌ 
நித்திய 


துன்மார்க்கணைத்‌ 
அவர்களுடைய 


காலமாக 


பொறுமையோடிருக்கமாட்டார்‌. கர்த்தருடைய 


மாத்திரமே காண்பிப்பார்‌ 


ஆபகூக்‌ - 
HABAKKUK - COMMENTARY 


விரிவுரை 


ஆமகூக்கிடம்‌ 
நோக்கிப்‌ 

பிரமியுங்கள்‌" 
சொல்லுகிறார்‌. 


கர்த்தர்‌ 
பறஜாதிகளை 
ஆச்சரியப்பட்டுப்‌ 
என்று கர்த்தர்‌ 
புறதூதிகள்மீது. 
 பொறுபையாயிருந்தாலும்‌ 
மனந்திரும்பமாட்டார்கள்‌. 
தேவனுடைய நீதியான. 
அவர்கள்மீது வரும்‌. 


இஸ்ரவேல்‌ வம்சத்தாரில்‌ அநேகர்‌ 
கொடுமைக்காரராயும்‌, அக்கிரமக்காரராயும்‌ 
இருக்கிறார்கள்‌. அவர்களும்‌ கர்த்தருடைய 
கிருபையை அசட்டைபண்ணுகிறார்கள்‌. 
தங்கள்‌ பாவங்களுக்கு மனந்திரும்பாமல்‌, 
தொடர்ந்து, துணிகரமாய்ப்‌ பாவம்‌ 
செய்கிறார்கள்‌. யூதாதேசத்நிலே பாவம்‌ 
அதிகமாயிருக்கிறது. 


ரு. தோய முழுவதும்‌. பா 
செய்யும்போது, கர்த்தர்‌ அந்த தேசத்தை 
பொத்தமாய்த்‌ தண்டிப்பார்‌. அவர்கள்‌ 
க்கிற தண்டனைகளையும்‌, 
உபத்திரவங்களையும்‌ பார்த்து, பக்கத்து, 
தேசத்தார்‌ ச்சரியப்படுவார்கள்‌. 
பிவிபபார்கள்‌.. இன்ன்வேன்‌. தேசத்தார்‌ 
இந்த உலகத்திற்கு பிரமிப்பாகவும்‌, 
காட்சிப்பொருளாகவும்‌ இருந்தார்கள்‌. 


நியாயத்தீர்ப்பு 


பாவம்‌ 


"அந்த... ஜாதிகளெல்லாம்‌ கர்த்தர்‌ 
இந்த தேசத்திற்கு ஏன்‌ இப்படிச்‌ செய்தார்‌; 
இந்த மகா கோபம்‌ பற்றியெரிந்ததற்குக்‌ 
காரணம்‌ என்ன என்று சொல்லுவார்கள்‌. 
அதற்கு: அவர்களுடைய பிதாக்களின்‌ 
தேவனாகிய கர்த்தர்‌ அவர்களை எகிப்து 
தேசத்திலிருந்து புறப்படப்பண்ணினபோது, 
அவர்களோடே பண்ணின உடன்படிக்கையை 
அவர்கள்‌ விட்டுப்‌ போய்‌ தாங்கள்‌ 
அறியாமலும்‌ தங்களுக்கு ஒரு பலனும்‌ 
அளிக்காமலும்‌ இருக்கிற தேவர்களாகிய 
வேறே தேவர்களைச்‌ சேவித்து, 
அவைகளைப்‌ பணிந்துகொண்டபடியினாலே, 
கர்த்தர்‌ இந்தப்‌ புஸ்தகத்தில்‌ எழுதியிருக்கிற 
சாபங்கள்‌ எல்லாவற்றையும்‌ இந்த 
தேசத்தின்மேல்‌ வரப்பண்ண, அதின்மேல்‌ 
கோபம்‌ மூண்டவராகி, அவர்களைக்‌ 


வேறே தேசத்தில்‌ எறிந்து விட்டார்‌ என்று 
சொல்லப்படும்‌ ” (உபா 29:24-28) 





f= THE 
TT 


கர்த்தர்‌ துன்மார்க்கருக்கு கொடுக்கும்‌ 
தண்டனை ஆச்சரியப்படும்படியாகவும்‌, 
பிரமிக்கப்படும்படியாகவும்‌ இருக்கும்‌. 
துன்மார்க்கர்களுக்கு தண்டனை வரும்போது, 


ந்த 
ஏற்கெனவே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அது 
பற்றி விவரமாகச்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
ஆனாலும்‌ கர்த்தர்‌ 
தண்டனையை 
ஒருவரும்‌ விசுவாசிக்கமாட்டார்கள்‌. 
விசுவாசியாத ஒரு 
நாட்களில்‌ நடப்பிப்பேன்‌” 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


(ஆம 1:5) என்று 


ஜனத்திற்கு 
வரும்போது, 
பார்க்கிறவர்களெல்லோரும்‌ 


கர்த்தருடைய 


குன்மார்க்கரை தாமதமில்லாமல்‌ தண்டிப்பார்‌ 
துன்மார்க்கருக்கு சீக்கிரத்தில்‌ அழிவு வரும்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய தண்டனையை “உங்கள்‌ 
நாட்களில்‌ நடப்பிப்பேன்‌" என்று 
சொல்லுகிறார்‌. பாவம்‌ செய்த சந்ததி 
தண்டனைக்கு தப்பிக்காது. கர்த்தருடைய 
நியாயத்தீர்ப்பு துன்மார்க்கர்மீது நிறைவேறும்‌ 

அந்த சந்ததி கடந்து 


மார்க்கரை, 
தண்டிக்கும்போது, அந்தத்‌ தண்டனையில்‌ 
கர்த்தருடைய கைகளின்‌ கிரியைகளைப்‌ 
பார்க்கலாம்‌. துன்மார்க்கர்‌ வேதனைகளை 
அனுபவிப்பார்கள்‌. பாடுகளையும்‌: 
உபத்திரவங்களையும்‌ அனுபவிப்பார்கள்‌. 
இவையெல்லாம்‌ கர்த்தருடைய கிரியையாகவே 
இருக்கும்‌. 


புதிய ஏற்பாட்டுக்காலத்தில்‌ கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்துவுக்கும்‌ அவருடைய 
சுவிசேஷத்திற்கும்‌ விரோதமாக சத்துருக்கள்‌ 
எழும்பினார்கள்‌. அவர்கள்‌ கிறிஸ்துவையும்‌, 
அவருடைய சுவிசேஷத்தையும்‌ 
அழித்துப்போட வேண்டுமென்று 
சதிஆலோசனைபண்ணினார்கள்‌. தீமையான 
காரியங்களை செய்தார்கள்‌. கர்த்தர்‌ இங்கு 
சொல்லுகிற தண்டனை, கிறிஸ்துவின்‌ 
சத்துருக்களுக்கு விரோதமாக வரும்‌. 
தண்டனைக்கு அடையாளமாயிருக்கிறது. 


ஆபகூக்‌ - 
HABAKKUK - COMMENTARY 


விரிவுரை மரமா 


PUBLISHERS 


எருசலேம்‌ நகரத்திலே விக்கிரகங்கள்‌ 
ஏராளமாயிருக்கிறது. எருசலேமின்‌ குடிகள்‌ 
கர்த்தரை ஆராதியாமல்‌ விக்கிரகங்களை 
ஆராதிக்கிறார்கள்‌. கல்தேயர்கள்‌ 
எருசலேமை அழித்துப்போடுகிறார்கள்‌. 
எருசலேமின்‌ குடிகள்‌ விக்கிரகாராதனை 
செய்ததினால்‌ அவர்களுக்கு இந்தத்‌ 
தண்டனை உண்டாயிற்று. 


புதிய 
ரோமப்பேரரசார்‌. 
அழித்துப்போடுகிறார்கள்‌. யூதாதேசத்தையும்‌, 
'லேமையும்‌ சர்வநாசம்‌ பண்ணி 
யூதர்கள்‌ கிறிஸ்துவையும்‌, 
சுவிசேஷத்தையும்‌ 
புறக்கணித்ததினால்‌, 


ஏற்பாட்டுக்காலத்தில்‌ 
யூதர்களை 


அவருடைய 
ஏற்றுக்கொள்ளாமல்‌ 
அவர்களுக்கு இந்தத்‌ 

உண்டாயிற்று. கல்தேயர்‌ 
எருசலேமுக்கு வந்த அழிவு, ரோமப்பேரரசு 
மூலமாய்‌ யூதர்களுக்கு வந்த அழிவுக்கு 
அடையாளமாயிருக்கிறது. 


கர்த்தர்‌ துன்மார்க்கருக்கும்‌ 
பாவிகளுக்கும்‌, கொடுமைக்காரருக்கும்‌, 
அக்கிரமக்காரருக்கும்‌ விரோதமாக தம்முடைய 
நியாயத்தீர்ப்பச்‌ சொல்லுகிறார்‌ 
கர்த்தருடைய தண்டனை 
தெளிவாகமிருக்கிறது. “இதோ, நான்‌ 
கல்தேயரென்னும்‌ கொடிதும்‌ வேகமுமான 
ஜாதியாரை எழுப்புவேன்‌" (ஆப 1:6) என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
கர்த்தருடைய ஜனம்‌ தங்களுக்குள்ளே 
சண்டை போட்டுக்கொண்டிருக்கிறார்கள்‌. 
ர்‌ ஒருவரையொருவர்‌ பட்சித்துக்‌ 
ள்‌. ஒருவருக்கொருவர்‌ தீங்கு 
ர்‌ தம்முடைய ஜனத்தின்‌ 
துன்மார்க்கத்தைப்‌ பார்க்கிறார்‌. கர்த்தருடைய 
ஜனம்‌ தங்களைத்‌ தாங்களே அழித்துக்‌ 
கொள்வதற்குப்‌ பதிலாக, அவர்களுக்கு 
விரோதமாக ஒரு பொதுவான சத்துருவை 
அனுப்பி, அவர்களை மொத்தமாய்‌ அழிப்பது, 
தேவனுடைய சமுகத்தில்‌ நீதியாயிருக்கிறது. 
த சத்துரு கர்த்தருடைய ஜனத்தை 
து. அவர்கள்‌ மத்தியிலே சமாதானத்தை 
உண்டுபண்ணுவான்‌. 





f= THE 
TT 


எருசலேமிலுள்ள ஜனங்கள்‌ ஒருவருக்கு 


அவர்கள்‌ 
பிரிந்திருக்கிறார்கள்‌. எருசலேமின்‌ குடிகள்‌ 
தங்களைத்‌ தாங்களே அழித்துக்‌ 
கொள்கிறார்கள்‌. கர்த்தரோ அவர்களுக்கு 
விரோதமாக ரோமப்பேரரசின்‌ சேனையை 
அனுப்புகிறார்‌. அவர்கள்‌ வந்து 
யூதாதேசத்தை பிடித்துக்கொள்கிறார்கள்‌. 


கர்த்தர்‌ எருசலேமுக்கு விரோதமாக 
கல்தேயரை எழுப்புவார்‌ அவர்கள்‌ 
தங்களுடையதல்லாத வாசஸ்தலங்களைக்‌. 
கட்டிக்கொள்ள தேசத்தின்‌ விசாலங்களில்‌ 
நடந்துவருவார்கள்‌ (ஆப 1:6) 


கர்த்தர்‌ இஸ்ரவேலுக்கு விரோதமாக 
எழுபபகிற ஜாதியார்‌. கொடியவர்களாகலம்‌, 

அழிக்கிறவர்களாகவும்‌. 
ரப்பர்‌ அவர்கள்‌ கெடியும்‌ 
பயங்கரமுமானவர்கள்‌. அவர்கள்‌ யாருக்கும்‌. 
இரக்கம்‌ காண்பிக்கமாட்டார்கள்‌. யாருடைய 
லேதனைகளைப்‌ பார்த்தும்‌ 
பரிதாப்படமாட்டார்கள்‌. 


“கல்தேயருடைய குதிரைகள்‌ 
சிவிங்கிகளிலும்‌ வேகமும்‌, சாயங்காலத்தில்‌ 
திரிகிற ஒநாய்களிலும்‌ தீவிரமுமாயிருக்கும்‌: 
அவர்களுடைய குதிரைவீரர்‌ பரவுவார்கள்‌;: 
அவர்களுடைய  குதிரைவீரர்தூரத்திலிருந்து 
வருவார்கு இரைக்குத்‌ தீவிரிக்கிற 
கழுகுகளைப்போல்‌ பறந்து வருவார்கள்‌. 
அவர்களெல்லாரும்‌ கொடுமை 
செய்யவருவார்கள்‌; அவர்களுடைய முகங்கள்‌ 
கூறச்‌ செய்யும்‌ கீழ்க்காற்றைப்போலிருக்கும்‌: 
அவர்கள்‌ மணலத்தனை ஜனங்களைச்‌ 
சிறைபிடித்துச்‌ சேர்ப்பார்கள்‌” (ஆப 1:89) 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


வேளையிலே 
சாய்ந்தரத்தின்‌ 


நாய்கள்‌ சாயந்தர 


யிருக்கும்‌. 


சாயங்காலத்தில்‌ திரிகிற ஒநாங்களைப்போல. 
தீவிரமாயிருப்பார்கள்‌. 

ஈநீர்‌ இருளைக்‌  கட்டமிடுகிறீர்‌, 
இராக்காலமாகும்‌: அதிலே சகல காட்டு 
ஜீவன்களும்‌ நடமாடும்‌" (சங்‌ 104:20). 


ஆபகூக்‌ - 
HABAKKUK - COMMENTARY 


விரிவுரை 


கல்தேயருடைய குதிரைவீரர்கள்‌ 
எருசலேமுக்கு விரோதமாக வேகமாய்‌ 
வருவார்கள்‌. அவர்கள்‌ தங்கள்‌ 
தேசத்திலிருந்து வேகமாய்ப்‌ புறப்பட்டு 
வருவார்கள்‌. “அவர்களுடைய நியாயமும்‌ 
அவர்களுடைய மேன்மையும்‌ அவர்களாலேயே 
உண்டாகும்‌” (ஆப 1:7) என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. அவர்களுக்கென்று சட்டம்‌ 
எதுவுமில்லை. அவர்களுடைய மனதிற்கு எது, 
சரியாய்ப்‌ படுகிறதோ அது தான்‌ 

அவர்களுடைய சட்டம்‌. அவர்களிடத்தில்‌ 
மனிதாபிமானமோ, ஈவு இரக்கமோ எதுவும்‌ 
இருக்காது. பேராசை அவர்களை ஆளுகை 
செய்கிறது. அவர்கள்‌ தங்களுடைய 
மனச்சாட்சியின்‌ சத்தத்திற்கு 
செவிகொடுப்பதில்லை. கல்தேயருக்கு 
மனச்சாட்சியே இல்லை. 


கல்தேயர்கள்‌  தங்களுடையதல்லாத 
வாசஸ்தலங்களைக்‌ கட்டிக்கொள்ள 
தேசத்தின்‌ விசாலங்களில்‌ நடந்துவருவார்கள்‌ 
(ஆம 1:6). உலகம்‌ முழுவதையும்‌ ஜெயித்து, 
உலகத்தையும்‌ தாங்களே ரூகை 
வெயேண்டும்‌.. என்றது கக்தேபகபப்‌ 
பேராசை. அவர்கள்‌ ஏற்கெனவே பல 
தேசங்கள்மீது யுத்தம்ண்ணி அதை 
ஜெயித்திருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ தேசத்தின்‌ 
விசாலங்களில்‌ நடந்து வருகிறார்கள்‌. 
அவர்களுக்கு தோல்வி என்பதே இல்லை. 
அவர்களை எதிர்க்கிறவர்களும்‌ யாருமில்லை. 


'குல்தேயர்கள்‌ இஸ்ரவேல்‌ தேசத்தை 
தங்கள்‌ வசமாக்கிக்கொள்வதற்காக, 
இஸ்ரவேல்‌ தேசத்தின்‌ விசாலங்களில்‌ நடந்து 
வருகிறார்கள்‌. அவர்கள்‌ இஸ்ரவேலை 
மொத்தமாய்‌ பாழாக்கிப்போடுவார்கள்‌. 
அதை பாழும்‌ வனாந்தரமுமாக்குவார்கள்‌. 
அவர்களுடைய முகங்கள்‌ சுவறச்செய்யும்‌. 
கீழ்க்காற்றைப்போலிருக்கும்‌ (ஆப. 19), 
அவர்களுடைய முகங்கள்‌ பார்ப்பதற்கு 
பயங்கரமாயிருக்கும்‌. அவர்களுடைய பார்வை 
கொடூரமாயிருக்கும்‌. 


கல்தேயர்கள்‌ தங்கள்‌ பார்வையாலேயே 
இஸ்ரவேல்‌. தேசத்தாரை ஜெயித்து. 
விடுவார்கள்‌. இஸ்ரவேல்‌ தேசத்திலுள்ள 
ஐசுவரியங்களையும்‌, சம்பத்துக்களையும்‌ 
தங்களுக்கு, சொந்தமானதுபோல 
கல்தேயர்கள்‌ பார்ப்பார்கள்‌. தேசத்திலுள்ள 
பொருட்களையெல்லாம்‌. அப்படியே 
விழுங்கிவிடுவதுபோல பார்ப்பார்கள்‌. 





i al 
TT 


வேகமாய்‌ வீசம்‌. 
அது செடிகளிலும்‌, விருட்சங்களிலுமுள்ள 
மலர்களையும்‌, பொட்டுக்களையும்‌ 
அடித்துக்கொண்டு போய்விடும்‌. அதுபோலவே 
குல்தேயர்களும்‌ யூதாதேசத்திலே பேரழிவை 
உண்டுபண்ணுவார்கள்‌. 


கீழ்க்காற்று 


கல்தேயர்கள்‌ யூதாவின்‌ மனுஷரையும்‌, 
எருசலேமின்‌ குடிகளையும்‌ தங்கள்‌ 
பட்டயத்தினால்‌ கொன்றுபோடுவார்கள்‌. 
பட்டயத்திற்குத்‌ தப்பினவர்களை 
சிறைப்பிடிப்பார்கள்‌. அவர்கள்‌ சிறைப்பிடித்து, 
சேர்க்கிற யூதா ஜனங்களுடைய 
எண்ணிக்கை. மணலத்தனையாயிருக்கும்‌. 
அவர்களை சிறைப்பிடித்து பாபிலோனுக்கு 
இழுத்துக்கொண்டு போவார்கள்‌. 


"அவர்கள்‌ ராஜாக்களை  ஆகடியம்‌ 
பண்ணுவார்கள்‌; அதிபதிகள்‌ அவர்களுக்குப்‌ 
பரியாசமாமிருப்பார்கள்‌; அவர்கள்‌ 
அரண்களையெல்லாம்‌ பார்த்து நகைத்து, 
மண்மேடுகளைக்‌ குவித்து அவைகளைப்‌ 
பிடிப்பார்கள்‌" (ஆப 140) என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 


பாபிலோன்‌ 
நேபுகாத்நேச்சார்‌, 
கிடைத்த 


ராஜாவாகிய 
யுத்தங்களிலே தனக்கு 


வெற்றிகளினால்‌, 
மனமேட்டிமையாயிருப்பான்‌. அவனுடைய 
இருதயத்தில்‌ பெருமை நிரம்பியிருக்கும்‌. 
அவனும்‌, அலனுடைய அதிபதிகளும்‌, மற்ற 
தேசத்து ராஜாக்களை ஆடடியம்‌ 
பண்ணுவார்கள்‌. மற்ற தேசத்து அதிபதிகளை 
பரியாசம்பண்‌ ணுவார்கள்‌ 


பாபிலோன்‌ 

பலழள்ளதாயிருக்கிறது. 

முன்பாக மற்ற 

பலவீனமாயிருக்கிறது. 

தேசங்களின்‌ அரண்களையெல்லாம்‌ பார்த்து 
நகைப்பார்கள்‌. அந்த அரண்களுக்கு 
அருகாமையில்‌ மண்மேடுகளைக்‌ குவித்து. 
அவர்களுடைய நகரங்களை 
முற்றிக்கைப்போடுவார்கள்‌. அவர்களோடு 
யுத்தம்பண்ணி அரண்களைப்‌ பிடிப்பார்கள்‌. 


நேபுகாத்நேச்சார்‌ மற்ற தேசங்களின்‌ 


ஆபகூக்‌ - 
HABAKKUK - COMMENTARY 


விரிவுரை 


கர்த்தர்‌ நேபுகாத்நேச்சாரை, தம்முடைய 
நியாயத்தீர்ப்பை நிறைவேற்றும்‌ கருவியாகப்‌ 
பயன்படுத்தினார்‌. ஆனால்‌. அவனோ 
கர்த்தரை மகிமைப்படுத்தவில்லை. அவன்‌ 
தன்‌ விக்கிரகங்களை மகிமைப்படுத்தினான்‌. 


அப்பொழுது அவனுடைய மனம்மாற, 
அவன்‌ தன்‌ பெலன்‌ தன்‌ தேவனாலே 
உண்டானதென்று சொல்லி மிஞ்சிப்போய்க்‌ 
குற்றவாளியாவான்‌" (ஆப 141) என்று 
கர்த்தர்‌ பாபிலோன்‌ ராஜாவாகிய 
நேபுகாத்நேச்சாரைப்பற்றிச்‌ சொல்லுகிறார்‌ 


தேபதாத்நேச்சாருகடைய பெருகையினால்‌ 
அழிவு வருகிறது. அவனுக்கு 
அவனுடைய மனம்‌ 
கல்தேயர்கள்‌ பேல்‌ என்னும்‌ 
விக்கிரகத்தையும்‌, நேபோ என்னும்‌ 
விக்கிரகத்தையும்‌. தங்களுடைய 
க ஆராதிக்கிறார்கள்‌. 
யுத்தங்களில்‌ வெற்றி 
ைக்குர்போது. . அவர்கள்‌ தங்களுடைய 
விக்கிரக தெய்வங்களைக்‌ கனம்‌ 
பண்ணுகிறார்கள்‌. அவர்களுடைய இருதயம்‌ 
விக்கிரகாராதனையினால்‌ 
குடினப்பட்டிருக்கிறது. 
அலவன்‌ 
'சர்வவல்லமையுள்ளவர்‌. 
தன்னுடைய விக்கிரக தெய்வங்கள்‌, 
இஸ்ரவேலின்‌: தேவனைவிட 
வல்லமையுள்ளவை என்று தன்‌ மனதிலே 
நினைக்கிறான்‌. கர்த்தருக்கு விரோதமாக 
தேவதூஷணம்‌ சொல்லுகிறான்‌. 


நேபுகாத்நேச்சார்‌ 


நேபகாத்நேச்சாரோ, 


கர்த்தரை 
தன்னுடைய 
மகிமைப்படுத்துகிறான்‌. 
நேபுகாத்நேச்சார்‌. கர்த்தருடைய 
குற்றவாளியாயிருக்கிறான்‌. 

ஏற்ற வேளையிலே, 
நேபுகாத்நேச்சாருக்கு, 





ழ்‌ நவள 
யாய 


துன்மார்க்கன்‌ 
விழுங்குகிறான்‌ 
ஆப 112-17 


நீதிமானை 


ஆப 112. கர்த்தாவே, நீர்‌ 
பூர்வகாலமுதல்‌ என்‌ தேவனும்‌, என்‌ 
பரிசுத்தருமானவர்‌ அல்லவா? நாங்கள்‌: 
சாவதில்லை; கர்த்தாவே, 
தியாயத்தீர்ப்புச்‌ செய்ய அவனை 
வைத்தீர்‌ கன்மலையே தண்டனை 
செய்ய அவனை தியமித்தீர்‌. 


ஆப 1:18. தீமையைப்‌ பார்க்கமாட்டாத 
சத்தக்கண்ணனே,, அதியாயத்தை 
நோக்கிக்கொண்டிருக்கமாட்டீரே; 
பின்னை துரோகிகளை தீர்‌ நோக்கிக்‌ 
கொண்டிருக்கிறதென்ன? துன்மார்க்கன்‌. 
தன்னைப்‌ பார்க்கிலும்‌ தீதிமாணை 
விழுங்கும்போது நீர்‌ 
மெனனமாயிருக்கிறதென்ன? 


ஆப 114. 
சுழுத்திரத்துமச்சங்களுக்கும்‌, 
அதிகாரியில்லாத ஊர்வனவதற்றிற்கும்‌ 
சுமானமாக்குகிறதென்ன? 


மனுஷரைச்‌. 


ஆப. 145,  அவர்களெல்லாரையும்‌ 
தூண்டிலினால்‌ இழுத்துக்‌ 
கொள்ளுகிறான்‌; அவர்களைத்‌ தன்‌ 
வலையினால்‌ பிடித்து, தன்‌ பறியிலே 
சேர்த்துக்கொள்ளுகிறான்‌; அதினால்‌ 


சந்தோஷப்பட்டுக்‌ கவிகூருகிறான்‌.. 


ஆப 1:46. ஆகையால்‌ அவைகளினால்‌ 
தன்‌ பங்கு கொழுப்புன்னதும்‌, தன்‌ 
போஜனம்‌ ருசிகரமுன்‌னதுமாயிற்று. 
என்று கொல்லி அவன்‌ தண்‌ வலைக்குப்‌ 
பலியிட்டுத்‌ தன்‌ பறிக்குத்‌ 
தூபங்காட்டுகிறான்‌.. 


ஆப 147. இதற்காக அவன்‌ தன்‌ 
வலையை இழுத்து 
அதிலுன்னவைகளைக்‌ கொட்டிக்‌ 
கொண்டிருந்து, இரக்கமில்லாமல்‌ 
ஜாதிகளை எப்போதும்‌ கொன்றுயோட. 
வேண்டுமோ? 


ஆபகூக்‌ - 
HABAKKUK - COMMENTARY 


விரிவுரை மரமா 


PUBLISHERS 


ஆபகூக்‌ தீர்க்கதரிசி மறுபடியும்‌ 
கர்த்தரிடத்தில்‌ விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 
ஆபகூக்‌ யூதாதேசத்தைப்‌ பார்த்து மிகவும்‌ 
வேதனைப்படுகிறார்‌. யூதாவின்‌ மனுஷரும்‌, 
எருசலேமின்‌ குடிகளும்‌ மிகுந்த 
உபத்திரவங்களை அனுபலிக்கிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ தேசத்திலே அநியாயமும்‌, 
அக்கிரமமும்‌ அதிகமாய்க்‌ காணப்படுகிறது. 

ஆபகூக்‌. இஸ்ரவேல்‌ 
சுற்றிலும்‌ பார்க்கும்போது, இஸ்ரவேல்‌ 
வம்சத்தார்‌ ஒருவருக்கொருவர்‌ தீங்கு 
செய்கிறார்கள்‌. அவர்கள்‌ தங்களுக்குத்‌ 
தாங்களே அநியாயமும்‌, அக்கிரமமும்‌ செய்து, 
ஒருவரையொருவர்‌ அழித்துப்போடுகிறார்கள்‌. 


தேசத்தைச்‌ 


ஆபகூக்‌ இஸ்ரவேல்‌ வம்சத்தாருக்கு, 
அந்நியர்கள்‌ மூலமாக வரும்‌ தீங்குகளைப்‌ 
பார்க்கிறார்‌. சத்துருக்கள்‌ இஸ்ரவேலுக்கு 
விரோதமாக அக்கிரமம்‌ செய்கிறார்கள்‌. 
கல்தேயர்கள்‌ இஸ்ரவேல்‌ வம்சத்தாரை 
தங்கள்‌ பட்டயத்தினால்‌ கொன்று 
போடுகிறார்கள்‌ தேசத்தை பாழும்‌ 
வனாந்தரமுமாக்குகிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ தேசத்தில்‌ சந்தோஷமில்லை. 
சமாதானமில்லை. 
ஆபகூக்‌ தீர்க்கதரிசி, 
வம்சத்தாரின்‌ உபத்திரவங்களைப்‌ 
கர்த்தருடைய சமுகத்திலே, அவர்களுக்காக 
'விண்ணப்பம்பண்‌ ணுகிறார்‌. 
கர்த்தரைப்பற்றிச்‌ 
“கர்த்தாவே நீர்‌ பூர்வகாலமுதல்‌: 
தேவனும்‌, என்‌ பரிசுத்தருமானவர்‌ அல்லவா?” 
(ஆம 142) என்று சொல்லுகிறார்‌. 


கல்தேயர்கள்‌ யூதாதேசத்திற்கு 
விரோதமாக வந்திருக்கிறார்கள்‌. யூதாவின்‌ 
மனுவருக்குள்ளும்‌, எருசலேமின்‌ 
குடிகளுக்குள்ளும்‌ குழப்பமும்‌, கலக்கமும்‌, 
பயமும்‌ நிரம்பிமிருக்கிறது. கர்த்தரால்‌ 
மாத்திரமே யூதாவின்‌ மனுஷருக்கு ஆறுதல்‌ 
சொல்ல முடியும்‌. கர்த்தர்‌ அவர்களுடைய 
தேவனாயிருக்கிறார்‌. 





i THEN 
TT 


ஆபகூக்‌ கர்த்தரிடத்தில்‌ விண்ணப்பம்‌ 
பண்ணும்போது. அவர்‌ கர்‌ 

தேவன்‌”, என்றும்‌ 

“என்‌ கன்மலை" 
கர்த்தர்‌ 


என்றும்‌ சொல்லுகிறார்‌. 
இஸ்ரவேல்‌ வம்சத்தாரின்‌ 
தேவனாகவும்‌, அவர்களுடைய 
பரிசுத்தராகவும்‌, அவர்களுடைய 
கன்மலையாகவும்‌ இருக்கிறார்‌. கர்த்தர்‌ 
குல்தேயருடைய  தேவனல்ல. அவர்‌ 
கல்தேயருக்கு கன்மலையுமல்ல. 

ஆபகூக்‌ தீர்க்கதரிசி கர்த்தரிடத்தில்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ சார்பாக பேசுகிறார்‌. 
இஸ்ரவேல்‌ வம்சத்திலுள்ள ஒவ்வொருவரும்‌ 
கர்த்தரிடத்தில்‌ விண்ணப்பம்பண்ணும்போது, 
அவரை என்று 


ன்‌ பாடுகளும்‌, வேதனைகளும்‌, 
உபத்திரவங்களும்‌ வந்திருந்தாலும்‌, அவர்கள்‌ 
தங்களுடைய தேவனுடைய நாமத்தை: 
மறந்துவிடக்கூடாது. இஸ்ரவேலின்‌ பரிசுத்தர்‌ 
தங்களுடைய தேவனாயிருக்கிறார்‌ என்பதை 
அவர்கள்‌ எப்போதும்‌ ல்‌ 
வைத்திருக்கவேண்டும்‌. 


"கர்த்தர்‌ பூர்வகாலமுதல்‌ 
நித்தியம 


கத 

கர்த்தர்‌ மாத்திரமே 

நாம்‌ உலகப்பிரகாரமான 

காரியங்களை நம்பினால்‌, நமக்கு சோர்வும்‌ 

ஏமாற்றமும்‌ உண்டாகும்‌. கர்த்தரை மாத்திரமே. 

நாம்‌ நம்பவேண்டும்‌. கர்த்தர்‌ மாத்திரமே 
நம்முடைய நம்பிக்கையாயிருக்கவேண்டும்‌. 


ஆறுதலும்‌, நிகில்‌ உண்டு. ஆபகூக்‌. 


கர்த்தரிடத்தில்‌ ஜெபம்பண்ணும்போது. 
கர்த்தாவே, நீர்‌ பூர்வகாலமுதல்‌ என்‌ 
தேவன்‌ அல்லவா” என்று சொல்லுகிறார்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய  ஐஜனத்தோடு 
உடன்படிக்கை செய்திருக்கிறார்‌. கர்த்தர்‌ 
மாறாதவர்‌. அவர்‌ தம்முடைய ஜனத்தோடு 
பூர்வகாலத்தில்‌ பண்ணிக்கொண்ட 
உடன்படிக்கைக்கு இக்காலத்திலும்‌ 
உண்மையுள்ளவராயிருக்கிறார்‌. கர்த்தரிடத்தில்‌ 
ஒரு மாற்றமுமில்லை. அவர்‌ உண்மையுள்ளவர்‌. 


ஆபகூக்‌ - 
HABAKKUK - COMMENTARY 


விரிவுரை 


இந்த உலகம்‌ இருக்கும்‌ வரையிலும்‌, 
இந்த உலகத்தில்‌ கர்த்தருடைய சபையும்‌ 
இருக்கும்‌. கர்த்தர்‌ பூர்வகாலமுதல்‌ 
இருப்பதுபோலவே, அவருடைய சபையும்‌ 
பூர்வகாலமுதல்‌ இருக்கிறது. கர்த்தர்‌ 
நித்தியகாலமாயிருப்பதுபோலவே, அவருடைய 
சபையும்‌ நித்தியகாலமாயிருக்கும்‌. 
ான்‌ பிழைக்கிறபடியினால்‌ நீங்களும்‌ 
மிழைப்பர்கள்‌” (யோவா 14:19) ்‌ என்று 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து தம்மை 
விசுவாசிக்கிறவர்களிடத்தில்‌ சொல்லுகிறார்‌ 
ஆபகூக்கும்‌, “நாங்கள்‌ சாவதில்லை" என்று 
சொல்லுகிறார்‌. நம்முடைய கர்த்தர்‌ 
பிழைக்கிறபடியினால்‌, நாமும்‌ சாகாமல்‌ 
பிழைத்திருப்போம்‌. 
கர்த்தரே கல்தேயருக்கு பெலத்தையும்‌, 
வல்லமையையும்‌ கொடுத்தார்‌. கர்த்தருடைய 
ப்பு இஸ்ரவேல்‌ வம்சத்தார்மீது 
கர்த்தர்‌ கல்தேயரை, 


நிறைவேற்றும்‌ 
பயன்படுத்துகிறார்‌ 
அவர்களுக்கு 


அதற்காக 

பலத்தையும்‌ 
பராக்கிரமத்தையும்‌. கொடுத்திருக்கிறார்‌. 
ஆபகூக்‌ கர்த்தரிடத்தில்‌ கல்தேயரைப்பற்றிச்‌ 
சொல்லும்போது, “கர்த்தாவே, நியாயத்தீர்்ுச்‌ 
செய்ய அவனை வைத்தீர்‌: கன்மலையே, 
தண்டனை செய்ய அவனை நியமித்தீர்‌” 
(ஆப 142) என்று சொல்லுகிறார்‌. 


“அவபக்தியான ஜனங்களுக்கு 
விரோதமாய்‌ நான்‌ அவனை அனுப்பி, 
எனக்குக்‌  கோபமூட்டின  ஜனத்தைக்‌ 
கொள்ளையிடவும்‌, சூறையாடவும்‌, அதை 
வீதிகளின்‌ சேற்றைப்போல்‌ மிதித்துப்போடவும்‌ 
அவனுக்குக்‌ கட்டளைகொடுப்பேன்‌" 
(ஏசா 10:6). 


கருவியாகப்‌ 


கர்த்தர்‌ 
சர்வவல்லமையுள்ளவராக மெளிபபத்தகிறா்‌ 
மனுஷருடைய பலமும்‌ பராக்கிரமம்‌ 
கர்த்தரிடத்திலிருந்தே வருகிறது. கர்த்தர்‌ 
மனுஷரை ஆளுகை செய்கிறார்‌. நம்முடைய 
பலத்தையும்‌ பராக்கிரமத்தையும்‌ கர்த்தருடைய 
சித்தத்தின்‌ பிரகாரம்‌ பயன்படுத்தவேண்டும்‌. 
கர்த்தர்‌ நமக்கு நியமித்திருக்கிற 
எல்லைக்குட்பட்டு நம்முடைய கிரியைகளை 
நடத்தவேண்டும்‌. எல்லையைவிட்டு 
விலகிப்போவது, கர்த்தருடைய 
சித்தத்தைவிட்டு விலகிப்போவதாகும்‌. 





f= FTN 
TT 


யாத்‌ 3723. அதின்‌ 
அகல்களையும்‌, அதின்‌ கத்தரிகளையும்‌, 
கம்பல்‌: பாத்திரங்களையும்‌: 
பச௬ும்பொன்னினால்‌ செய்தான்‌. 


யாத்‌ 9724. அதையும்‌ அதின்‌ 
பணிமுட்டுகள்‌ யாவையும்‌ ஒரு தாலத்து 
பசும்யொன்னினால்‌ செய்தான்‌. 


பெரலெயேல்‌ 
வைப்பதற்காக 
உண்டுபண்ணுகிறார்‌. 
சமுகத்தப்பங்கள்‌ 
வைக்கப்பட்டிருக்கும்‌. 
ஜனத்தை 
கர்த்தருடைய 
பந்தியிலே. 


வைக்கப்பட்டிருக்கும்‌. 


கர்த்தர்‌ 

பாதுகாத்து 
வீட்டிலே, 

எப்போதும்‌ 


பிரபஞ்சம்‌ கர்த்தருடைய 
கூடாரத்திற்கு அடையாளமாிருக்கிறது 
இந்தப்‌ பிரபஞ்ச த்திலுள்ள எல்லா 
ஜீவராசிகளையும்‌ கர்த்தர்‌ தமது தெய்வீக 
பராயரிப்பினால்‌ போவிக்கிறார்‌ 

முழுவதிலும்‌, எல்லா ஜீவராசிகளும்‌ 
போஜனம்‌ பண்ணுவதற்காக, கர்த்தருடைய 
பந்தி ஆயத்தமாயிருக்கிறது. அவர்‌ 
மாம்சமான யாவருக்கும்‌ போஜனம்‌. 
கொடுக்கிறார்‌ 


இந்தப்‌ 


கர்த்தருடைய சபையானது. 
அவருடைய ஆசரிப்புக்கூடாரத்திற்கு 
அடையாளமாயிருக்கிறது. கர்த்தருடைய 
கிருபை எல்லா விசுவாசிகளுக்கும்‌. 
போதுமானதாயிருக்கிறது. ர்த்தர்‌ 


ஆயத்தமாய்‌ வைத்திருக்கிறார்‌. 

மேஜையில்‌. விசுவாசிகளுக்கு ஜீவஅப்பம்‌ 

ஆயத்தமாக வைக்கப்பட்டிருக்கிறது. 

ஏற்பாட்டுக்காலத்து. 
சுவிசேஷத்தின்‌ 


பழைய 
பரிசுத்தவான்கள்‌ 
காலத்தில்‌ 
அக்காலத்தில்‌, 
தேவாலயத்திலும்‌ 
விரிக்கப்பட்டிருந்தது. 
அதிலே சமுகத்தப்பங்கள்‌ வைக்கப்பட்டிருந்தது. 


புதிய 
விசுவாசிகளாகிய நாம்‌ 
காலத்திலிருக்கிறோம்‌. 
ஏற்பாட்டுக்காலத்து 
நியாயப்பிரமாணத்தின்‌ 
இருந்தார்கள்‌. 
ஆசரிப்புக்கூடாரத்திலும்‌, 
மேஜை 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பார்ப்பதற்காக 
ஒருவரும்‌ 


மேஜையிலுள்ள அப்பங்கள்‌ 
வைக்கப்பட்டிருக்கிறது. இதை 
புசிக்கக்கூடாது. இந்த அப்பங்கள்‌ 
மேஜையிலிருந்து எடுக்கப்பட்ட பின்பு. 
ஆசாரியர்‌ மாத்திரம்‌ இதைப்‌ புசிக்கலாம்‌. 

புதிய ஏற்பாட்டுக்காலத்து. 
விசுவாசிகளாகிய நமக்கு நம்முடைய 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து ஒரு பந்தியை 
ஆயந்தம்பண்ணி வைத்திருக்கிறார்‌. புதிய 
உடன்படிக்கையின்‌ பிரகாரமாக விசுவாசிகள்‌ 
எல்லோரும்‌ கர்த்தருடைய பந்தியில்‌ 
போஜனம்பண்ணும்‌ சிலாக்கியத்தைப்‌ 
பெற்றிருக்கிறோம்‌. தம்முடைய பந்தியில்‌ 
போஜனம்பண்ண வருமாறு கர்த்தர்‌ நம்மை 
அன்போடு அழைக்கிறார்‌. 


ஏற்பாட்டுக்காலத்தில்‌, 

நயாயபபிரமாணத்தின்படி, மேஜையில்‌ 

சமுகத்தப்பம்‌ 

இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 

தூரத்திலிருந்து 

ஏற்பாட்டுக்காலத்தில்‌, 

பிரகாரம்‌, விசுவாசிகளாகிய 

கர்த்தருடைய 

பார்க்கு வேண்டிய 

கர்த்தருடைய பந்தியிலே 

தம்மோடு  போஜனம்பண்ண 

கர்த்தரும்‌ நம்மை அன்போடு அழைக்கிறார்‌. 
ஆசரிப்புக்கூடாரத்தில்‌ வைக்கப்படும்‌ 

மேஜை செய்யப்படுகிற விதம்பற்றி இந்த 

வசனப்பகுறிமில்‌  சொல்லப்பட்டிருக்கிறது. 

பெசலெயேல்‌ பெட்டியை சீத்திம்‌ மரத்தால்‌ 

பண்ணியதுபோல, மேஜையையும்‌ அந்த 

மரத்தால்‌ பண்ணுகிறார்‌. அது இரண்டு முழ 

நீளமும்‌ ஒரு முழ அகலமும்‌ ஒன்றரை முழ 

உயரமுமானது (யாத்‌ 37:10). 


வைக்கப்பட்டிருந்தது. 
அந்த அப்பத்தை 
திய 


பெசலெயேல்‌ அந்த மேஜையை 
பசும்பொன்தகட்டால்‌ மூடி, சுற்றிலும்‌ அதற்குப்‌ 
பொன்‌ திரணையை உண்டாக்கி, சுற்றிலும்‌ 
அதற்கு நான்கு விரற்கடையான 
கட்த்ையும்‌ அத்ன்‌ டக்க றில்‌ 

பொன்‌ திரணையையும்‌ உண்டுபண்ணி, 
அதற்கு நான்கு பொன்வளையங்களை 
வார்ித்து அவைகளை அதின்‌ நாறு 
கால்களுக்கு இருக்கும்‌ நாலு மூலைகளிலும்‌ 
தைக்கிறார்‌ (யாத்‌ 371143). 





i= FTE 
TT 


கர்த்தர்‌ நம்மை 
பண்ணியிருக்கும்போது, 
எதற்காக பிரதிஷ்டைபண்ணியிருக்கிறாரோ 
அதை மாத்திரம்‌ செய்யவேண்டும்‌. கர்த்தர்‌ 
நம்மை எந்த அளவுக்கு பிரதிஷ்டை 
பண்ணியிருக்கிறாரோ, அந்த அளவுக்கு 
மாத்திரமே கிரியை செய்யவேண்டும்‌. 
அளவை மீறிப்போவது ஆபத்தானது. 
நம்முடைய சுயஇஷ்டத்திற்கும்‌, 
சுயவிருப்பங்களுக்கும்‌ நாம்‌ 
இடங்கொடுக்கக்கூடாது. 

கர்த்தர்‌ அசீரியனை நியாயத்தீர்ப்பு 
செய்வதற்காக வைத்தார்‌ 
ஜனங்களை தண்டனை 
கர்த்தர்‌ அசீரியனை 
கர்த்தருடைய ஜனம்‌ பரிசுத்தமாய்‌ ஜீவிக்க 
வேண்டும்‌. அவர்கள்‌ பாவம்‌ செய்யும்போது, 
அவர்களுக்கு தண்டனை தேவைப்படுகிறது. 
தம்முடைய ஜனத்தை அழித்துப்போட 
வேண்டும்‌ என்பது கர்த்தருடைய சித்தமல்ல. 
அவர்கள்‌ தங்கள்‌ பாவங்களுக்கு மனந்திரும்ப 

இதுவே கர்த்தருடைய 

ர்‌ தம்முடைய ஜனத்தைத்‌: 
திருத்துவதற்காகவே, கர்த்தர்‌ அவர்களைத்‌ 
தண்டிக்கிறார்‌ 

கர்த்தர்‌ தம்முடைய 


கர்ந _ஜனத்தை 
தண்டிக்கும்போது, 


தண்டனையின்‌ நோக்கம்‌, 


கர்த்தர்‌ பரிசுத்தராயிருக்கிறார்‌. அவர்‌ 
துன்மார்க்கருடைய அக்கிரமங்களை 
அங்கீகரிப்பதில்லை. ஆனாலும்‌ துரோகிகளும்‌, 
துன்மார்க்கரும்‌. பாவிகளும்‌ சிறிதுகாலம்‌. 
செழித்திருக்கிறார்கள்‌. தேசத்திலே. 
துன்மார்க்கர்‌ தண்டிக்கப்படாமல்‌, 
சவுக்கியமாயிருப்பதை ஆபகூக்‌ பார்க்கிறார்‌. 
ஆபகூக்கின்‌ இருதயம்‌ வேதனைப்படுகிறது. 
ஆபகூக்‌. தன்னுடைய மனவேதனையை 
கர்த்தரிடத்தில்‌ வெளிப்படுத்துகிறார்‌. 


ஆபகூக்‌ - 
HABAKKUK - COMMENTARY 


விரிவுரை 


பார்க்கமாட்டாத 
அநியாயத்தை 
பின்னை 


கத்தக்கண்ணனே, 
நோக்கிக்கொண்டிருக்கமாட்டீரே: 
துரோகிகளை நீர்‌ நோக்கிக்‌ 
கொண்டிருக்கிறதென்ன? துன்மார்க்கன்‌ 
தன்னைப்‌ பார்க்கிலும்‌ நீதிமானை விழுங்கும்‌ 
போது நீர்‌ மெளனமாயிருக்கிறதென்ன?" 
(ஆப 113) என்று ஆபகூக்‌ கர்த்தரிடத்தில்‌ 
கேட்கிறார்‌. 


கர்த்தருடைய கண்கள்‌ சுத்தக்கண்கள்‌. 
அந்தப்‌ பரிசுத்தமான கண்களால்‌ தீமையைப்‌ 
பார்க்க முடியாது. கல்தேயரோ 
துன்மார்க்கராயும்‌, அநியாயக்காரராயும்‌, 
அக்கிரமக்காரராயும்‌ க்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ தீமை செய்கிறார்கள்‌. கல்தேயர்‌ 
பாலிகளாகயிருந்தாலும்‌, கர்த்தருடைய 
இஸ்ரவேல்‌ ஜனத்தின்மீது அவர்களுக்கு 
வெற்றி கிடைத்திருக்கிறது. 
துன்மார்க்கன்‌ 
விழுங்குகிறான்‌. அந்நிய 
யுத்தத்திலே ஜெயிக்கிறார்கள்‌. 
வம்சத்தார்‌ 
போகிறார்கள்‌. ஆபகூக்‌ 
காணப்படுகிற இந்த 
தரிசனத்திலே பார்க்கிறார்‌ 
மேற்போக்காக பார்த்தால்‌, 
நம்புவதினாலும்‌, அவரை சேலிப்பதினாலும்‌ 
ஒரு பிரயோஜனமுமில்லை என்பதுபோலவும்‌, 
கர்த்தரை நம்புவது, வீணானது, 
என்பதுபோலவும்‌ இருக்கும்‌. இது நம்முடைய 
விசுவாசத்திற்கு வந்திருக்கிற சோதனை. 
ஆவிக்குரிய ஜீவியத்தில்‌, 
அலிசுவாசமான 
கர்த்தருடைய 
மேற்கொள்ளவேண்டும்‌. 
நாம்‌ ஆராதிக்கிற தேவன்‌ இன்னார்‌ 
என்பதை நாம்‌ அறிந்திருக்கவேண்டும்‌. 
கர்த்தர்‌ தீமையைப்‌ EE 
குத்தக்கண்ணராயிருக்கிறார்‌. 
நோக்கிக்கொண்டிருக்க 


நம்முடைய 
இதுபோன்ற. 
சிந்தனைகளை, 
வார்த்தையினால்‌. 





f= THE 
TT 


கர்த்தர்‌ பரிசுத்தர்‌. 
பிரமாணம்‌. பரிசுத்தமானது. 
பிரபஞ்சத்தில்‌ அநேகர்‌ கர்த்தருடைய 
பிரமாணத்திற்கு கீழ்ப்படியாமல்‌, அவருடைய 
பரிசுத்த கட்டளைக்கு விரோதமான 
காரியங்களைச்‌ செய்கிறார்கள்‌. கர்த்தர்‌ 
தங்களைப்‌ பார்க்கமாட்டார்‌ என்று 
பாவிகள்‌ நினைக்கிறார்கள்‌ கர்த்தர்‌ 
சர்வஞானமுள்ளவர்‌. கர்த்தருக்கு மறவான 
இரகசியம்‌ எதுவுமில்லை. அவர்‌ 
எல்லாவற்றையும்‌ அறிந்திருக்கிறார்‌. 

துன்மார்க்கர்‌ பாவம்‌ செய்தாலும்‌, 
கர்த்தர்‌ தம்முடைய நீடிய பொறுமையினால்‌, 
அவர்களை உடனே தண்டித்துவிடுவதில்லை. 
துன்மார்க்கர்‌ தங்கள்‌ பாவங்களுக்கு, 
மனந்திரும்புவார்கள்‌ என்று கர்த்தர்‌ 
பொறுமையோடு காத்துக்கொண்டிருக்கிறார்‌. 
பாவிகள்‌ தங்களுடைய பாவங்களைவிட்டு 
குர்த்தரோடு ஒப்புரவாகவேண்டும்‌. கிருபையின்‌ 
காலத்தில்‌ நம்முடைய பாவங்கள்‌: 
மன்னிக்கப்படும்‌. 


அவருடைய 


கர்த்தர்‌ ஒரு குறிப்பிட்ட காலம்‌ 
வரையிலும்‌, பாவிகள்‌ மனந்திரும்புவார்கள்‌ 
என்று காத்திருந்தாலும்‌, அவர்‌ நிரந்தரமாக 


காலம்‌ முடிந்த பின்பு 
நியாயத்தீர்ப்பின்‌ காலம்‌ வரும்‌ 
கர்த்தர்‌ தங்களுடைய 
மனந்திரும்பாத பாவிகளைத்‌ தண்டிப்பார்‌ 


கர்த்தருடைய பொறுமையின்‌ காலத்தில்‌, 


தம்முடைய 
பாவிகளைத்‌ தண்டிக்காமல்‌ 


வைக்கிறார்‌. துன்மார்க்கரோ 
கிருபையையும்‌, அவருடைய மைத்‌ 
அசட்டைபண்ணுகிறார்கள்‌. கர்த்தருக்கு 
விரோதமாக துணிகரமாய்ப்‌ பாவம்‌ 
செய்கிறார்கள்‌. அவருடைய ஜனத்திற்கு. 
விரோதமாகத்‌ தீங்கு செய்கிறார்கள்‌. 

சில சமயங்களில்‌ கர்த்தர்‌ தம்முடைய 
ஜனங்களைத்‌ திருத்துவதற்காக, 
அவர்களையும்‌ தண்டிக்கிறார்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய ஜனத்தைத்‌ தண்டிப்பதற்கு, 
துன்மார்க்கரையும்‌ தம்முடைய கருவிகளாகப்‌ 
பயன்படுத்துகிறார்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
ஜனத்தை துன்மார்க்கர்‌ மூலமாய்த்‌ 
தண்டித்தாலும்‌, அவர்‌ ஒருபோதும்‌ 


அவர்‌ 


ஆபகூக்‌ - 
HABAKKUK - COMMENTARY 


விரிவுரை 


துன்மார்க்கருடைய 
அங்கீகரிப்பதில்லை. 
பார்க்கமாட்டாத 
சுத்தக்கண்ணராகயிருக்கிறார்‌. 
ஒருபோதும்‌ அநியாயத்தை நோக்கிக்‌ 
கொண்டிருக்கமாட்டார்‌. துன்மார்க்கருடைய 
அவர்களுடைய 
கர்த்தர்‌ 


கர்த்தர்‌ 


ஆபகூ தீர்க்கதரிசிக்கு 
கரந்த்பற்றிய சத்தியம்‌ நெரிந்திருக்கிறது 
னாலும்‌ துன்மார்க்கன்‌. நீதிமானை 
ங்குவதையும்‌, கர்த்தர்‌ அதைப்‌ 
பார்த்துக்கொண்டு மெளனமாயிருப்பதையும்‌. 
ஆபகூக்‌ தீர்க்கதரிசியால்‌ தத்‌ 
முடியவில்லை. அவரால்‌. 
ஏற்றுக்கொள்ளவும்‌ வ்‌ 


கர்த்தர்‌ பரிசுத்த என்பதும்‌ 
ஆபகூக்குக்குத்‌ தெரியம்‌. தே சமயத்தில்‌ 
கல்தேயர்‌ துன்மார்க்கர்‌ என்பதும்‌ 
அவருக்குத்‌ தெரியும்‌. கல்தேயர்கள்‌ 
ப ்த் அவர்கள்‌ 


நீதிமான்களாமிருக்கிற 


ஜன 
துரோகிகளான 
அவர்களைத்‌ 
மெளனமாயிருக்கிறார்‌. 
செழித்திருக்கிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ கர்த்தருடைய 
உடன்படிக்கையின்‌ ஜனங்கள்‌. இவர்கள்‌ 
இஸ்ரவேலின்‌: காணியாட்சிக்கு 
சொந்தக்காரர்கள்‌. கல்தேயரோ 
இஸ்ரவேலின்‌ காணியாட்சிக்குப்‌. 
புறம்பானவர்கள்‌. கல்தேயர்‌  கர்த்தருக்கும்‌, 
ர்த்‌ சத்துருக்களுக்கும்‌ 
கல்தேயர்‌ கர்த்தருடைய 
உபத்திரவப்படுத்துகிறார்கள்‌. 

அவர்கள்‌ கர்த்தருக்குப்‌ பயப்படுவதில்லை. 
இஸ்ரவேல்‌ ஜனங்களோ கர்த்தருக்குப்‌ 
பயப்படுகிறார்கள்‌. கர்த்தருக்கு 
பயப்படாதவர்கள்‌ செழித்திருக்கிறார்கள்‌. 
கர்த்தருக்கு பயப்படுகிற இஸ்ரவேல்‌ 
வம்சத்தாரோ. வேதனைகளை 
அனுபவிக்கிறார்கள்‌. அசீரியர்கள்‌ இஸ்ரவேல்‌ 

இஸ்‌! 


தண்டிக்காமல்‌, 
துன்மார்க்கர்‌ 


ஆபகூக்குக்கு தெரியவில்லை. 





f= FTE 
TT 


ஆபகூக்குக்கு வந்த 
போலவே யோபுவுக்கும்‌ சோதனை வந்தது. 
ன்‌ ர்‌ ஜீவித்து விருத்தராகி, 
(யோபு 21:7). 
காலங்கள்‌ 
தப்ப தகக அவரை அறிந்தவர்கள்‌ 
நியமித்த நாட்களை 
இறியாதிருக்கிறதென்ன?" (யோபு 24) 
ஆபகூக்கும்‌, யோபுவுக்கும்‌ வந்த 
சோதனையைப்போல, தாவீதுக்கும்‌, 
எரேமியாவுக்கும்‌ சோதனை வந்தது. 
“துன்மார்க்கரின்‌ வாழ்வை நான்‌ 
காண்கையில்‌, வீம்புக்காரராகிய அவர்கள்மேல்‌ 
பொறாமைகொண்டேன்‌. மரணபரியந்தம்‌ 
அவர்களுக்கு இடுக்கண்களில்லை:: 
அவர்களுடைய பெலன்‌ உறுதியாயிருக்கிறது" 
(சங்‌ 73:34). 


“கர்த்தவே, 
வழக்காடப்போனால்‌, தேவரீர்‌ 
நீதியுள்ளவராமே: ஆகிலும்‌ உம்முடைய 
நியாயங்களைக்‌ குறித்து உம்மோடே நான்‌ 
பேசும்படி வேண்டுகிறேன்‌; ஆகாதவர்களின்‌ 
வி வாய்க்கிறதென்ன? துரோகஞ்செய்து, 


உம்மோடே நான்‌ 


பற்றித்‌ 
கொடுக்கிறார்கள்‌; நீர்‌ அவர்கள்‌ வாய்க்குச்‌ 
சமீபழும்‌, அவர்கள்‌ உள்ளிந்திரியங்களுக்கோ 
தூரமுமாயிருக்கிறீர்‌' (எரே 122) 


கர்த்தர்‌ 
'பொறுமையாயிருக்கிறார்‌. 
கர்த்தர்‌ அவர்களுடைய பாவங்களை 
அனுமதிக்கிறாரோ என்னும்‌ சந்தேகம்‌ 
பரிசுத்தவான்களுக்கு வந்துவிடுகிறது. 

கர்த்தருடைய நீடிய பொறுமையை 
பாவிகள்‌ அசட்டைபண்ணுகிறார்கள்‌. 
அவர்களுடைய பாவங்களினிமித்தம்‌ கர்த்தர்‌ 
அவர்களை உடனே தண்டிப்பதில்லை. 
கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு பாவிகள்மீது. 
வேகமாய்‌ வருவதில்லை. யினால்‌. 
பாவிகளின்‌ இருதயம்‌ தீங்கு செய்ய 
துணிகரம்‌ கொள்கிறது. 


பாவிகள்மீது 
ஆகையினால்‌ 


ஆபகூக்‌ - 
HABAKKUK - COMMENTARY 


விரிவுரை மரமா 


PUBLISHERS 


துணிகரமாய்ப்‌ பாவம்‌ செய்கிறவர்கள்‌ 
தங்களைத்‌ தாங்களே வஞ்சித்துக்‌ 
கொள்கிறார்கள்‌. தங்களுக்கு 
கேடுண்டாகவே இவர்கள்‌ பாவங்களுக்குமேல்‌ 
பாவங்கள்‌ செய்கிறார்கள்‌. துன்மார்க்கர்‌ 
நீதிமானைகளை வெறுக்கிறார்கள்‌. 
அவர்களை துன்பப்படுத்துகிறார்கள்‌. 
அவர்களுக்கு. உபத்திரவங்களைக்‌ 
கொடுக்கிறார்கள்‌. அவர்களைவிட தாங்கள்‌ 
நல்லவர்கள்‌ என்னும்‌ எண்ணமும்‌, தாங்கள்‌ 
உயர்ந்தவர்கள்‌ என்னும்‌ எண்ணமும்‌ 
துன்மார்க்கரிடத்தில்‌ காணப்படுகிறது. இது 
அவர்களுடைய சுயநீதி. 


காயீன்‌ 
எரிச்சலாயிருந்தான்‌. ஆபேலின்‌ ச்‌ 
நீதயள்ளதாவிரந்தது. காயீனின்‌ 

தீமையானவையாயிருந்தது. 


சமானபாக்குகிறான்‌. 
மனுஷரை அதிகாரியில்லாத ஊர்வனவற்றிற்கு 
சமானமாக்குகிறான்‌ (ஆப 1:14) 


பலமுள்ளவனாகவும்‌, நீதிமான்‌ தன்‌ சரீரத்தில்‌ 
பலவீனனாகவும்‌ இருக்கிறான்‌. 
இதனால்‌ துன்மார்க்கன்‌. நீதியான 
மனுஷரை சமுத்திரத்து மச்சங்களைப்போல 
பிடித்துக்கொள்கிறான்‌. 


இழுத்துக்கொள்ளுகிறான்‌; அவர்களைத்‌ தன்‌ 
வலையினால்‌ பிடித்து. தன்‌ பறியிலே. 
சேர்த்துக்கொள்ளுகிறான்‌; அதினால்‌ 
சந்தோஷப்பட்டுக்‌ களிகூருகிறான்‌” (ஆப 1:15) 
என்று ஆபகூக்‌ கர்த்தரிடத்தில்‌ கேட்கிறார்‌. 
துன்மார்க்கனும்‌ நீதிமான்களோடு கூடவே 
இருக்கிறான்‌. பெரியமீனும்‌ சிறியமீனும்‌ 
ஒரே சமுத்திரத்திலிருப்பதுபோல, பலமுள்ள 
துன்மார்க்கள பலவீனனான நீதிமானும்‌. 
ஒரே பிரபஜ்சத்திலிருக்கிறார்கள்‌. 





i= FTE 
TT 


பசக்‌ வசனத்தில்‌, மச்சங்கள்‌, 

ஊர்வன என்று சொல்லுவது மீன்களைக்‌ 

குறிக்கும்‌ வார்த்தைகளாகும்‌. பின்பு 

ம்‌ ஜீவஜந்துக்களையும்‌, 

வானம்‌ என்கிற 

ஆகாயவிரிவிலே பறக்கும்‌ பறவைகளையும்‌, 

ஜலமானது திரளாய்‌ ஜநிப்பிக்கக்கடவது 
என்றார்‌" (ஆதி 1:20). 


மீன்பிடிக்கிறவர்கள்‌ கையிலே மீன்கள்‌ 
ஒப்புக்கொடுக்கப்படுவதுபோல, கல்‌ 
கையிலே இஸ்ரவேல்‌ 

ஒப்புக்கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள்‌. கல்தேயர்‌ 
இரக்கம்‌ காண்பிக்கமாட்டார்கள்‌. அவர்கள்‌ 
கொடூர குணமுள்ளவர்கள்‌. 
மீன்பிடிக்கிறவர்கள்‌ மீனைக்‌ கொன்று 
போடுவதுபோல, கல்தேயர்கள்‌ இஸ்ரவேல்‌ 
வம்சத்தாரைக்‌ கொன்றுபோடுவார்கள்‌. 
கல்தேயருக்கு மனச்சாட்சியே இல்லை. 


மீனைப்‌ பிடிப்பதற்‌ மீனவர்கள்‌ 
பன்வேறு வயாயங்களை மேற்கொள்வார்கள்‌ 
தூண்டில்‌ போட்டு பிடிப்பார்கள்‌. வலையை. 
விரித்து பிடிப்பார்கள்‌ (ஆப 1:15). தூண்டில்‌ 
போடும்போது ஒவ்வொரு மீனாக அகப்படும்‌. 
வலையை விரிக்கும்போது திரளான மீன்கள்‌ 
வலையில்‌ விழும்‌. வலையினால்‌ பிடிக்கப்பட்ட 
மீன்களை பறியி சேர்த்துக்‌ 
கொள்வார்கள்‌.  ன்படிக்கிறவரகள்‌ 
தங்களுடைய மீன்களைப்‌ பார்த்து 
'சந்தோஷப்படுவார்கள்‌. 

குல்தேயரும்‌ இஸ்ரவேல்‌ வம்சத்தாரை 
சிறைப்பிடித்து, சந்தோஷப்பட்டு 
களிகூருகிறார்கள்‌. எருசலேமைக்‌ 
கொள்ளையிடுகிறார்கள்‌. இதனால்‌ 
கல்தேயருடைய ஐசுவரியம்‌ பெருகுகிறது. 
மீன்பிடிக்கிறவர்கள்‌ ஏராளமான 
மீனைய்பிடித்து சந்தோஷப்பட்டு 
களிகூருவார்கள்‌. 


வம்சத்தார்‌ 


தாங்கள்‌ பிடித்த மீன்களினால்‌, தங்கள்‌ 
பங்கு கொழுப்புள்ளதும்‌, தங்கள்‌ போஜனம்‌ 
௬ுசிகரமுள்ளதுமாயிற்று என்று சொல்லி 
அவர்கள்‌ தங்கள்‌ வலைக்குப்‌ பலியிட்டுத்‌ தன்‌ 
பறிக்குத்‌ தூபங்காட்டுகிறார்கள்‌ (ஆப 176. 


ஆபகூக்‌ - 
HABAKKUK - COMMENTARY 


விபிவுரை 11800 


PUBLISHERS 


மீன்பிடிக்கிறவர்களைப்போலவே 
கல்தேயரும்‌ சந்தோஷப்படுகிறார்கள்‌ 
தங்களுடைய திட்டம்‌ வெற்றியடைந்ததைப்‌ 
பார்த்து களிகூருகிறார்கள்‌. திரளாக மீனைப்‌ 
பிடித்தவன்‌ தன்‌ வலைக்கு பலியிடுவான்‌. தன்‌ 
பறிக்கு தூபங்காட்டுவான்‌. கல்தேயரும்‌ 
அவனைப்போலவே, தன்னைத்தானே 
புகழ்ந்துகொள்கிறான்‌. தன்னுடைய 
ஆயுதங்களைக்‌ கும்பிடுகிறான்‌. தன்னுடைய 
விக்கிரக தெய்வங்களுக்கு பலியிட்டு, 
அவைகளுக்கு தூபங்காட்டுகிறான்‌. 

பகூக்‌ தீர்க்கதரிசி கர்த்தருடைய 
சமுகத்திலே பளிங்கு 
தன்னுடைய 


மிகவும்‌ 
லிண்ணப்பம்பண்‌ணுகிறார்‌. 
நம்பிக்கையை பயபக்தியோடு எடுத்துச்‌ 
சொல்லுகிறார்‌. துன்மார்க்கன்‌ எப்போதும்‌ 
தன்னைப்‌ பார்க்கிலும்‌ நீதிமானை விழுங்க 
வேண்டுமோ என்றும்‌, அக்கிரமக்காரன்‌ 
எப்போதும்‌ அக்கிரமம்‌ செய்துகொண்டிருக்க 
வேண்டுமோ என்றும்‌ ஆபகூக்‌ கர்த்தரிடத்தில்‌ 
கேட்கிறார்‌ 


மீன்பிடிக்கிறவன்‌ தன்‌ வலையை 
இழுத்து அதிலுள்ளவைகளை தன்னுடைய 
படவிலே கொட்டிக்கொள்வான்‌. அவன்‌ வலை. 
வெறுமையாகும்‌. மறுபடியும்‌ தன்‌ 
வலையினால்‌ மீன்பிடிப்பான்‌. வலையிலுள்ள 
மீன்களை தன்னுடைய படவில்‌ மறுபடியும்‌ 
கொட்டுவான்‌. இதுபோல அவன்‌ தன்‌ 
வலையினால்‌ ஏராளமான மீன்களைப்‌ 
பிடித்துக்கொண்டேயிருப்பான்‌. அவனுடைய 
ஆசைக்கு அளவே இருக்காது. எவ்வளவு 
மீனைப்‌ பிடித்தாலும்‌ அவனுக்கு திருப்தி 


தேசங்கள்‌ தங்களுடைய க்காவல கம்‌ 
, முக்கியத்துவம்‌ 


உதவியாகயிருக்கும்‌. 
வியாபாரங்களுக்கும்‌ 
தூபங்காட்டுகிறார்கள்‌. 

தொழில்களையும்‌, 


விக்கிரகங்களாக்குகிறார்கள்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


கர்த்தருடைய உதவியில்லாமல்‌: 

ல்‌ ஒன்றும்‌ செய்ய முடியாது. 
எல்லா. தேசங்களுக்கும்‌ 
ராஜாவாயிருக்கிறார்‌. அவரே கர்த்தாதி 
கர்த்தாவாகவும்‌ ராஜாதி  ராஜாவாகவும்‌ 


நன்மைகளுக்காகவும்‌, 
ஆசீர்வாதங்களுக்காகவும்‌ 
துதிக்கவேண்டும்‌. 


பகிர்ந்துகொள்ளமாட்டார்‌. 
எரிச்சலுள்ள தேவன்‌. 


குல்தேயர்கள்‌ இஸ்ரவேல்‌ வம்சத்தாரை 
சிறைப்பிடிக்கிறார்கள்‌. ஆபகூக்‌ தீர்க்கதரிசி 
இந்த சம்பவத்தை தரிசனத்திலே. 
பார்த்து மிகவும்‌ வேதனைப்படுகிறார்‌. 
“இதற்காக அவன்‌ தன்‌ வலையை இழுத்து 
அதிலுள்ளவைகளைக்‌ கொட்டிக்‌ 
கொண்டிருந்து, இரக்கமில்லாமல்‌ ஜாதிகளை 
எப்போதும்‌ கொன்றுபோடவேண்டுமோ?” 
(ஆப 1:17) என்று ஆபகூக்‌ கர்த்தரிடத்தில்‌ 
கேட்கிறார்‌. 


ஆபகூக்‌ - 
HABAKKUK - COMMENTARY 


விரிவுரை மரமா 


PUBLISHERS 


கர்த்தர்‌ மகிமையுள்ளவர்‌. 
தம்முடைய மகிமையையும்‌ 
காத்துக்கொள்ள வேண்டும்‌. 
நீதிமானை விழுங்குவதை 
பார்ப்பதுபோல, 
பார்த்துக்கொண்டிருக்கிறார்‌. 
துன்மார்க்கனை கர்த்தருடைய 


ஒப்புக்கொடுத்துவிடுகிறார்‌ 


கர்த்தரே 
கனத்தையும்‌ 
துன்மார்க்கர்‌ 
ஆபகூக்‌ 
கர்த்தரும்‌ 
ஆபகூக்‌ 


குரத்திலே. 


“தேவனே, எழுந்தருளும்‌, உமக்காக 
நீர வழக்காடும்‌; மிப்னனாலே நாடோறும்‌. 


மக்கு வரும்‌ நிந்தையை 
நினைத்துக்கொள்ளும்‌” (சங்‌ 74:22) 
என்று சங்கீதக்காரர்‌ சொல்லுவதுபோல, 
ஆபகூக்‌... தீர்க்கதரிசியும்‌, "தேவனே, 
எழுந்தருளும்‌, உமக்காக நீரே வழக்காடும்‌" 
என்று கர்த்தரிடத்தில்‌ சொல்லுகிறார்‌. 





f= FTE 
TT 


ஆபகூக்‌ தீர்க்கதரிசி 
ஜெபம்பண்ணினார்‌. 
கர்த்தரிடத்திலிருந்து பிரதியுத்தரத்தை 
எதிர்பார்க்கிறார்‌ (ஆப 2)... கல்தேயர்‌ 
இஸ்ரவேல்‌ வம்சத்தாருக்கு விரோதமாகத்‌ 
தீங்கு செய்கிறார்கள்‌. அவர்கள்‌ யூதாவின்‌ 
மனுஷரோடு யுத்தம்பண்ணி,  யுத்தத்திலே 
ஜெயிக்கிறார்கள்‌. ஆபகூக்‌ தீர்க்கதரிசி இது. 
குறித்து கர்த்தரிடத்தில்‌ முறையிடுகிறார்‌. 
தேவனுடைய ஆவியானவர்‌ ஆபகூக்கின்‌ 
விண்ணப்பத்திற்கு பதில்‌ கொடுக்கிறார்‌ 


கர்த்தரிடத்தில்‌ 
இப்போது, 


கர்த்தர்‌ கல்தேயர்‌ மூலமாய்‌ தம்முடைய 
நோக்கத்தை நிறைவேற்றுகிறார்‌. தம்முடைய 
நோக்கம்‌ நிறைவேறின பின்பு, கர்த்தர்‌ 
தம்முடைய ஜனத்தின்‌ விசுவாசத்தையும்‌, 
பொறுமையையும்‌ சோதித்துப்‌ பார்க்கிறார்‌. 
இஸ்ரவேல்‌ வம்சத்தாரில்‌ கர்த்தருக்கு 
உண்மையானவர்களும்‌ இருக்கிறார்கள்‌. 
மாய்மாலக்காரரும்‌ இருக்கிறார்கள்‌. கர்‌ 
அவர்களை வேறுபிரிக்கிறார்‌ ர்‌ 
மாய்மாலக்காரரைத்‌ தாழ்த்துகிறார்‌. 
பாபிலோன்‌ ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார்‌ 
தன்னுடைய இருதயத்தில்‌ 
வைககள்‌ கர்த்தர்‌ 
(டைய ராஜ்யத்தையும்‌ 
கீழே த்‌ நள்ளிலிடுகிறார்‌ (ஆப 2:2-8) 
கல்தேயர்‌ மாத்திரம்‌: 
பேராசையுள்ளவர்கள்‌. 
அழிந்துபோவார்கள்‌. 
பொக்கிஷங்களை 


என்றல்லாமல்‌, 
எல்லோருமே 
பிறருடைய 
அபகரித்துக்கொள்ள 
விரும்புகிறவர்கள்‌, பிறருடைய மதிப்பையும்‌ 
மரியாதையையும்‌ கெடுத்துப்போட 
சதிஆலோசனைபண்ணுகிறவர்கள்‌ 
ஆகியோர்‌ அழிந்துபோவார்கள்‌ (ஆப 22971). 


தரித்திரரை ஒடுக்குகிறவர்கள்‌, பிறரை 


அழிவு வரும்‌ (ஆப 2112-14). மற்றவர்களுக்கு 
மதுபானத்தைக்‌ குடிக்கக்‌ கொடுத்து, 
அவர்களை வெறிக்கப்பண்ணுகிறவர்கள்மீதும்‌ 
தேவனுடைய கோபம்‌ வரும்‌ (, 
விக்கிரகாராதனைக்காரர்மீது 

நியாயத்தீர்ப்பு வரும்‌ (ஆப 218-20). 


ஆபகூக்‌ - 
HABAKKUK - COMMENTARY 


விரிவுரை 


தரிசனத்தை எழுது 
ஆப 2:1-4 


ஆப 2:1. நான்‌ என்‌ காவலிலே தரித்து, 
அரணிலே திலைகொண்டிருந்து, அவர்‌ 
எனக்கு என்ன சொல்லுவாரென்றும்‌, 
ர்‌ கண்டிக்கும்போது 
உத்தரவு 

கவனித்துப்‌ 


ஆப 22. அப்பொ 
பிரதியுத்தரமாக: 
அதைக்‌ 


கர்த்தர்‌ எனக்குப்‌ 
தரிசனத்தை எழுதி, 
கடத்தோடுகிறவன்‌ 
வாசிக்கும்படிப்‌ பலகைகளிலே 
தீர்க்கமாக வரை. 


ஆப 23. குறித்தகாலத்துக்குத்‌ தரிசனம்‌ 
இன்னும்‌. வைக்கப்பட்டிருக்கிறது; 
முடிவிலே அது வினங்கும்‌, அது பொய்‌: 
சொல்லாது; அது தாமதித்தாதும்‌ 
அதற்குக்‌. காத்திரு; அது 
திச்சயமாய்வரும்‌, அது 
தாமதிப்பதில்லை. 


ஆப ஆக, 
அகங்காரியாயிருக்கிறானே, 
அவனுடைய ஆத்துமா 
'செம்மையானதல்ல; 
விசுவாசத்தினாலே 
பிழைப்பான்‌. 


இதே, 
அவனுக்குன்‌ 
தன்‌ 
நீதிமான்‌ 


பகூக்‌ தீர்க்கதரிசி கர்த்தருடைய 

த்திற்கு முன்பாக தன்னைத்‌ 

தாழ்த்துகிறார்‌. கர்த்தருடைய சமுகத்திலே, 

அவருடைய பிரதியுத்தரத்தைப்‌ 

பெற்றுக்கொள்வதற்காக பொறுமையோடு 
தரித்திருக்கிறார்‌. 


நான்‌ என்‌ காவலிலே தரித்திருப்பேன்‌" 
(ஆம 24) என்று ஆபகூக்‌ சொல்லுகிறார்‌. 
சத்துருக்கள்‌ ஒரு நகரத்தின்மீது 
முற்றிக்கையிட்டிருக்கும்போது. காவல்காரன்‌ 
நகரத்து கோட்டைச்சுவரின்மீது நின்று 
சத்துருக்களை பார்த்துக்கொண்டிருப்பான்‌. 


ஆபகூக்‌ தீர்க்கதரிசி ஒரு 
காவல்காரனைப்போல, தன்னுடைய காவலிலே 
தரித்து. அரணிலே நிலைகொண்டிருக்கிறார்‌. 
கர்த்தர்‌ தனக்கு என்ன சொல்லுவார்‌ 
என்பதைக்‌ கேட்பதற்கு ஆபகூக்‌ ஆவலோடு 
காத்துக்கொண்டிருக்கிறார்‌. 





f= a 
ETT 


தீர்க்கதரிசன ஆவியானவர்‌ தனக்கு 
பாகும்‌ செய்தியைப்‌ 
பெற்றுக்கொள்வதற்கு ஆபகூக்‌ தீர்க்கதரிசி, 
கர்த்தருடைய சமுகத்திலே அமர்ந்திருக்கிறார்‌. 
பசக்‌ கல்தேயரைக்‌. குறித்து, 
கர்த்தரிடத்தில்‌ முறையிட்டார்‌. அவர்களுக்கு 
விரோதமாக விண்ணப்பம்பண்ணினார்‌. 
கர்த்தர்‌ தனக்குக்‌ கொடுக்கப்போகும்‌ 
பிரதியுத்தரத்தைப்‌ பெற்றுக்கொள்வதற்கு, 
ஆபகூக்‌ தீர்க்கதரிசி, 
காவல்காரனைப்போல, விழித்திருக்கிறார்‌. 


கர்த்தர்‌ தம்முடைய வார்த்தையின்‌ 
மூலமாகவும்‌ நம்மோடு பேசுகிறார்‌. அது 
மாத்திரமல்ல, அவர்‌ நம்முடைய 
மனச்சாட்சியின்‌ மூலமாயும்‌ நம்மோடு 
பேசுகிறார்‌. அவர்‌ மெல்லிய சத்தத்தினாலும்‌: 
பேசுவார்‌. உரத்த சத்தத்தினாலும்‌ பேசுவார்‌. 
“இது தான்‌ வழி, இதிலே நடக்க வேண்டும்‌” 
என்று ஆவியானவர்‌ நம்மை வழிநடத்துவார்‌ 


கர்த்தரிடத்திலிருந்து செய்தியைப்‌ 
பெற்றுக்கொள்ள விரும்புகிறவர்கள்‌, த 
உலகத்திலிருந்து விலகி வந்திருக்கு 
வேண்டும்‌. தங்களுடைய கவனத்தை 
உலகப்பிரகாரமான காரியங்கள்மீது 
செலுத்தக்கூடாது. பரலோகத்திலுள்ள 
கர்த்தரை நோக்கிப்‌ பார்க்கவேண்டும்‌. 
நம்மிடத்தில்‌ உலகப்பிரகாரமான 
சிந்தனைகள்‌ இருக்கக்கூடாது. ஆவிக்குரிய 
சிந்தனைகள்‌ மாத்திரமே இருக்கவேண்டும்‌. 


நம்முடைய முழுக்கவனமும்‌ கர்த்தர்ம, 
A நணடைய்‌ 
மனதையும்‌ சிந்தையையும்‌ கர்த்தர்மீது: 
ஒருமுகப்படுத்தவேண்டும்‌. 
வேதவாக்கியங்களை 
தியானிக்கவேண்டும்‌. அனுபவங்களையும்‌, 
ஆலிக்குரிய அனுபவமுள்ள வர்களையும்‌ 
கலந்து ஆலோசிக்கவேண்டும்‌. 
தரித்திருக்கவேண்டும்‌. ஒரு காவல்காரன்‌ 
அரணிலே நிலைகொண்டிருப்பதுபோல, 
நாமும்‌ கர்த்தருடைய சமுகத்திலே 
நிலைகொண்டிருக்கவேண்டும்‌. 


வாசித்து. 


ஆபகூக்‌ - 
HABAKKUK - COMMENTARY 


விரிவுரை மரமா 


PUBLISHERS 


கர்த்தருடைய பராமரிப்புக்களைக்‌ 
குறித்து நமது மனதில்‌ சந்தேகங்கள்‌ 
உண்டாகலாம்‌. நமக்குள்ளே குழப்பங்களும்‌, 
அவிசுவாசமும்‌ ஏற்படலாம்‌ நமக்கு 
சோதனைகளும்‌ வேதனைகளும்‌ வரும்போது, 

நம்முடைய விதி என்று நினைத்து 
நாம்‌ சோர்ந்துபோகலாம்‌. இந்த உலகத்தை 
ஆளுகை செய்கிற கர்த்தருக்கு ஞானமில்லை 
என்று நாம்‌ கர்த்தரைப்பற்றி 
குறைசொல்லலாம்‌. இவையெல்லாம்‌ நம்முடைய 
ஆவிக்குரிய ஜீவியத்தில்‌ நாம்‌ 
சோர்ந்துபோயிருக்கும்போது நமக்கு வரும்‌ 
சோதனைகள்‌. 


சோதனைகளும்‌, அலிசுவாசமும்‌ 
நம்மை நெருக்கும்போது, நம்முடைய 
காவலிலே நாம்‌ தரித்திருக்கவேண்டும்‌. 
நம்முடைய அரணிலே நிலைகொண்டிருக்க 
வேண்டும்‌. தருக்கத்தின்மீது ஏறி நின்று, 
எல்லா... பக்கத்திலும்‌ விசுவாசத்தோடு 
நோக்கிப்‌ பார்க்கவேண்டும்‌. நமக்கு 
ஏற்பட்டிருக்கும்‌. சோதனைகளை 
மேற்கொள்வதற்கு கர்த்தருடைய உதவி 
ஏதாவது கிடைக்கிறதா என்று தேடிப்‌ 
பார்க்கவேண்டும்‌. 

ம்முடைய சோதனை 
நீங்கவேண்டுமென்றால்‌, நும்‌ 
அவிசுவாசம்‌ நம்மைவிட்டு நீங்கவேண்டும்‌. 
கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலத்திற்கு 
பயபக்தியோடு போகவேண்டும்‌. நம்முடைய 
பிரச்சனைகளைத்‌ தீர்த்து வைப்பதற்கு 
கர்த்தர்‌ சொல்லும்‌ ஆலோசனைகளைப்‌ 
பெற்றுக்கொள்‌ எவேண்டும்‌. கர்த்தர்‌ 
நம்முடைய அவிசுவாசத்தையும்‌, நம்முடைய 
சோதனைகளையும்‌ முடிவுக்கு கொண்டு 


டய 

வேதனைகளையும்‌, 

ம்‌ பிரச்சனைகளையும்‌ 

சத்தா, ந்திலே கொட்டித்‌ தீர்ப்போம்‌. பல 

காரியங்களைக்‌ குறித்து கர்த்தரிடத்திலே 
முறையிடுவோம்‌. கர்த்தருடைய 
ஒத்தாசைகளும்‌ நமக்கு 

வேண்டுமென்று. கர்த்தரிடத்தில்‌ பணிவோடு 

விண்ணப்பம்பண்ணுவோம்‌. 





ஆபகூக்‌ 


ழ்‌ ளான 
யாய 


நாம்‌ 
மாத்திரம்‌ 
ஜெபத்திற்கு 


ஜெபம்பண்ணினால்‌ 
போதாது. கர்த்தர்‌ நம்முடைய 

என்ன பதில்‌ கொடுக்கிறார்‌ 
என்பதையும்‌ கருத்தாய்‌ அறிந்துகொள்ள 
வேண்டும்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
வார்த்தையின்‌ மூலமாகவோ, தம்முடைய 
ஆவியானவர்‌ மூலமாகவோ, தம்முடைய 
பராமரிப்புக்கள்‌ மூலமாகவோ நமக்கு 
தம்முடைய பதிலைக்‌ கொடுப்பார்‌. 
கர்த்தருடைய பதிலைப்‌ பெற்றுக்கொள்ள 
வேண்டும்‌ என்னும்‌ நோக்கத்தோடு, நாம்‌ 
கர்த்தரிடத்தில்‌ ஜெபம்பண்ணவேண்டும்‌. 


கூக்‌ தீர்க்கதரிசி கர்த்தருடைய 

, ஜெபத்திலே தரித்திருக்கும்போது, 
அவர எனக்கு என்ன சொல்லுவாரென்றும்‌, 
அவர்‌ என்னைக்‌ கண்டிக்கும்போது நான்‌ 
என்ன உத்தரவு சொல்லுவேனென்றும்‌ 
குவனித்துப்‌ பார்ப்பேன்‌" (ஆப 24) என்று 
சொல்லுகிறார்‌. 


இஸ்ரவேல்‌ வம்சத்தாருக்கு விரோதமாக 
கல்தேயர்கள்‌ யுத்தம்பண்ணுகிறார்கள்‌. 
யுத்தத்திலே கல்தேயர்‌ ஜெயிக்கிறார்கள்‌. 
கர்த்தகுடைய ஜனம்‌ தோற்றுப்போகிறார்கள்‌. 
கல்தேயரு பாவங்களையும்‌, 
அக்கிரமத்தையும்‌ 
கர்த்தரிடத்திலே 


கருத்தாய்‌ 


ரா பு 


ர்த்தர்‌ ஆபகூக்‌ தீர்க்கதரிசியை 
சமாதானப்படுத்துகிறார்‌. யூதாவின்‌ மனுஷர்‌ 
யுத்தத்திலே தோற்றுப்போனதற்கும்‌. எருசலேம்‌ 
நகரம்‌ அழிந்துபோனதற்கும்‌ கர்த்தர்‌ 
காரணங்களைச்‌ சொல்லுகிறார்‌. இதற்கு 
முன்பு ஏசாயா தீர்க்கதரிசி, கர்த்தருடைய 
ஜனம்‌. பாபிலோன்‌ தேசத்து 
சிறையிருப்புக்குப்போவார்கள்‌. என்று 
தீர்க்கதரிசனமாய்ச்‌ சொன்னார்‌. ஏசாயா 
பாபிலோன்‌ தேசத்து சிறையிருப்பைப்பற்றிச்‌. 
சொன்னபோது. பாபிலோனின்‌ 
அழிவைப்பற்றியும்‌ தீர்க்கதரிசனமாய்ச்‌ 


சொன்னார்‌. 


- விரிவுரை 
HABAKKUK - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆபகூக்‌ தீர்க்கதரிசிக்கு, 
ம்முடைய செய்தியை, தரிசனமாக 
வெளிப்படுத்துகிறார்‌. கர்த்தர்‌ கொடுக்கும்‌ 
தரிசனத்தை ஆபகூக்‌ எழுதவேண்டும்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய தரிசனங்களை நமக்கு 
எழுத்து வடிவில்‌ கொடுத்திருக்கிறார்‌. 
கர்த்தருடைய எழுதப்பட்ட 
வார்த்தைகளுக்காக நாம்‌ அவரை 
நன்றியோடு துதிக்கவேண்டும்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய பிரமாணங்களையும்‌, தம்முடைய 
தீர்க்கதரிசிகள்‌ மூலமாய்‌ சொன்ன 
வெளிப்பாடுகளையும்‌, நமக்கு 
வசனங்களாக எழுதிக்கொடுத்திருக்கிறார்‌. 


பூக்‌ தீர்க்கதரிசி தரிசனத்‌ 
எமகண்டம்‌. அதை கடத்நோடக்கவள்‌ 
வாசிக்கும்டி  பலகைகளிலே தீர்க்கமாக 
வரையவேண்டும்‌. தம்முடைய தரிசனங்களை 
எப்படி lr கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. தெளிவாகவும்‌, 
தூந்கமாக்கும்‌ | எழுதவேண்டும்‌. எனத 
வாசிக்கும்படி, பலகைகளிலே எழுதவேண்டும்‌ 
(ஆப 2:2). 


கர்த்தர்‌ 


காத்திருக்கவேண்டும்‌. 
தரிசனம்‌. இன்னும்‌. 
வைக்கப்பட்டிருக்கிறது: முடிவிலே 
அது விளங்கும்‌, அது பொய்‌ சொல்லாது; 
அது தாமதித்தாலும்‌ அதற்குக்‌ காத்திரு: அது 
நிச்சயமாய்வரும்‌, அது தாமதிப்பதில்லை" 
(ஆம 2:3) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


கர்த்தர்‌ கல்தேயருடைய வல்லமையை 
முறித்துப்போடுவார்‌. பாபிலோன்‌ தேசத்து, 
சிறையிருப்பிலிருக்கிற யூதர்களை கர்த்தர்‌ 
விடுதலை பண்ணுவார்‌. இந்த தீர்க்கதரிசனம்‌ 
குறித்த காலத்திலே நிறைவேறும்‌, 
கர்த்தருடைய ஆலோசனைகளும்‌, அவருடைய 
பிரமாணங்களும்‌ நிச்சயமாய்‌ வரும்‌. அது 
தாமதிப்பதில்லை. 


“கறித்தககத்ுக்க்‌ 





i FTE 
TT 


காரியங்களை எப்பொழுது செய்வார்‌ என்று 
காத்திருக்கவேண்டும்‌ 


கர்த்தர்‌ வெளிப்படுத்தும்‌ தரிசனம்‌. 
குறித்த காலத்திலே நிறைவேறும்‌. அந்தக்‌ 
காலத்திற்காக நாம்‌ காத்திருக்கவேண்டும்‌. 
தரிசனம்‌ நிறைவேற காத்திருப்பதற்கு, 
நமக்கு பொறுமையும்‌ விசுவாசமும்‌ தேவை. 
கர்த்தருடைய தரிசனம்‌ நிறைவேற 
காத்திருக்கும்போது, நம்முடைய 
விசுவாசமும்‌, பொறுமையும்‌ சோதிக்கப்படும்‌. 
அப்போது நம்முடைய உண்மையான சுபாவம்‌ 
வெளிப்படும்‌. 


ழு, 
நரிசனத்திற்கு 
கொடுக்கமாட்டார்கள்‌. 
அகங்காரிகளாயிருப்பார்கள்‌. 


இருதயத்தின்‌ 


சிலர்‌ கர்த்தருடைய 
முக்கியத்துவம்‌ 
அவர்கள்‌ 
ங்களுடைய 
பருமையினாலும்‌, 
ஆணவத்தினாலும்‌ அகங்காரிகள்‌ 
கர்த்தருக்கு கீழ்ப்டிய மறுப்பார்கள்‌. 
தங்களுடைய கைகளின்‌ பலமே தங்களுக்குப்‌ 
போதுமானது என்று சொல்லுவார்கள்‌. 
ஆனால்‌ அவனுடைய ஆத்துமா 
அவனுக்குள்‌ செம்மையானதல்ல” (ஆப்‌ 2:4) 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ 
கர்த்தருடைய 
க்காது. 
உதவியையும்‌ 
ஒத்தாசையையும்‌ உதாசீனம்பண்ணுவார்கள்‌. 
நீதிமான்களோ கர்த்தருடைய சமுகத்திலே. 
செம்மையானவர்களாயிருப்பார்கள்‌. 
அவர்களுடைய இருதயம்‌ கர்த்தருக்கு 
முன்பாக செம்மையானதாயிருக்கும்‌. 
அவர்கள்‌ கர்த்தருடைய வாக்குத்தத்திற்கு 
முக்கியத்துவம்‌ கொடுப்பார்கள்‌. 
கர்த்தருடைய வாக்குத்தத்தம்‌ நிறைவேற 
பொறுமை விசுவாசத்தோடும்‌. 
காத்திருப்பார்கள்‌. 


ஆபகூக்‌ - 
HABAKKUK - COMMENTARY 


விரிவுரை 


நீதிமான்கள்‌ கர்த்தருக்கு தங்களையே 
ஜீவபலியாக ஒப்புக்கொடுப்பார்கள்‌. அவர்கள்‌ 
தேவனோடு நெருங்கிய 
ஐக்கியத்திலிருப்பார்கள்‌. தங்களுக்கு 
காலம்‌ வந்தாலும்‌, அந்தக்‌ 
ம அவர்கள்‌ கர்த்தருக்கு 
உண்மையுள்ளவர்களாயிருப்பார்கள்‌. கர்த்தர்‌ 
தங்களுக்குகொடுக்கும்‌ ஊழியங்களை 
உண்மையாய்ச்‌ செய்வார்கள்‌. 
விசுவாசத்தினாலே நீதிமான்‌ 
(ஆப 2:4) என்று கர்த்தர்‌ 
கர்த்தருக்கு கீழ்ப்படிவதே 
நீதிமானுக்கு சந்தோஷம்‌. நீதிமான்‌ எல்லா 
சூழ்நிலையிலும்‌ கர்த்தரை நம்பி, அவரை 
சார்ந்து ஜீவிப்பான்‌. கர்த்தரிடத்திலிருந்து 
உதவியையும்‌, ஒத்தாசையையும்‌ 
எதிர்பார்ப்பான்‌. தன்னுடைய 
சுயபலத்தினாலோ, சுயபராக்கிரமத்தினாலோ, 
தன்னால்‌ ஒன்றும்‌ செய்ய முடியாது என்பதை 
கர்த்தருடைய சமுகத்திற்கு முன்பாக 
உண்மையாய்‌ அங்கீகரிப்பான்‌. கர்த்தரோடு. 
ஐக்கியமாயிருப்பதே நீதிமானுக்கு 
சந்தோஷமாயும்‌, ஆறுதலாயும்‌ இருக்கும்‌. 


கல்தேயரின்‌ பாவம்‌ 
ஆப 2:5-14 


ஆப 25. அவன்‌ மதுபானத்தினால்‌ 
அக்கிரமஞ்செய்து அகங்காரியாகி, 
வீட்டிலே தரியாமல்‌, அவன்‌ தன்‌ 
ஆத்துமாவைப்‌ பாதானத்தைப்போல 
விரிவாக்கித்‌ 'திருப்தியாகாமல்‌, 
மரணத்துக்குச்‌ சமானமாய்ச்‌ சகல 
ஜாதிகளையும்‌ தன்‌ வசமாகச்‌ சேர்த்து, 
சகல ஜனங்களையும்‌ தன்னிடமாகக்‌ 


தன்னுடைய தல்லாததைத்‌ தனக்காகச்‌. 
சேர்த்துக்கொள்ளுகிறவனுக்கு ஜயோ 
என்றும்‌, அது எத்தமட்டும்‌ திற்கும்‌ 
என்றும்‌, அவன்‌ தன்மேல்‌ களிமண்‌ 
சுமையையல்லவா சுமத்திக்‌ 
கொள்ளுகிறான்‌. என்றும்‌ 
சொல்வார்கள்‌. 





i THE 
TT 


ஆப்‌ 27. உன்னைக்‌ கடிப்பவர்கள்‌. 
சுடி. தியாய்‌ எழும்புவதும்‌, 
உன்னை அலைக்கழிப்பவர்கள்‌ 
விழிப்பதுமில்லையோ? 


அவர்களுக்குச்‌ சூறையாகாயோ? 


ஆப 98. தீ அநேகம்‌ ஜாதிகளைக்‌ 
கொள்ளையிட்ட படியினால்‌. 
ஜனங்களில்‌ மீதியான யாவரும்‌ தீ 
சிந்தின மனுஷரத்தத்தினிமித்தமும்‌ நீ 
செய்த கொடுமையினிமித்தமும்‌ 
உன்னைக்‌ கொன்னையிடுவார்கன்‌. 


ஆப 29, தீமையின்‌ வல்லமைக்குத்‌ தப்ப 
வேண்டுமென்று தன்‌ கூட்டை 
உயரத்திலே வைக்கும்படிக்கு, தன்‌ 
வீட்டுக்குப்‌ பொல்லாத ஆதாயத்தைத்‌ 
தேடுகிறவனுக்கு ஜயோ! 


ஆப்‌ 2:10. அநேக ஜனங்களை 
வெட்டிப்‌ போட்ட தினால்‌ உன்‌ வீட்டுக்கு. 
வெட்கமுண்டாக. ஆலோசனை 
பண்ணினாம்‌; உன்‌ ஆத்துமாவுக்கு. 
விரோதமாய்ப்‌ பாவஞ்செய்தாய்‌. 


ஆப 2:11. கல்லு சுவரிலிருந்து கூப்பிடும்‌, 
உத்திரம்‌ மச்சிலிருந்து சாட்சியிடும்‌. 


ஆப 212... இரத்தப்பழிகளாலே. 
பட்டணாத்தைக்‌ கட்டி, 
அதியாயத்தினாலே நகரத்தைப்‌ 


யலப்படுத்துகிறவனுக்கு ஜயோ! 


ஆப 28. இதே, 
அக்கினிக்கு இரையாக 
ஜனங்கன்‌ விருதாவாக. 
போகிறது கர்த்தருடைய 
அல்லவோ? 


ஜனங்கள்‌. 


ஆப 24. சமுத்திரம்‌ ஜலத்தினால்‌ 
'திறைந்திருக்கிறதுபோல்‌, பூமி 
கர்த்தருடைய மகிமையை அறிகிற 
அறிவினால்‌ நிறைந்திருக்கும்‌. 


கர்த்தர்‌ ஆபகூக்‌ த நீ 
தரிசனத்தை. எழுதி, அதைக்‌ 
கடந்தோடுகிறவன்‌. வாசிக்கும்படிப்‌ 
பலகைகளிலே தீர்க்கமாக வரை” (ஆப 2:2) 
என்று சொல்லுகிறார்‌. இந்த தரிசனம்‌ 
நேபுகாத்நேச்சாரின்‌ அழிவைப்பற்றியது 
என்று வேதபண்டிதர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. 


ஆபகூக்‌ - 
HABAKKUK - COMMENTARY 


விரிவுரை மரமா 


PUBLISHERS 


எருசலேமை 
நேபுகாத்நேச்சார்‌ 


அழித்துப்போடுவதில்‌ 

மிகவும்‌ மும்முரமாக 
ஈடுபட்டான்‌. கர்த்தருடைய  ஜனத்திற்கு 
அவன்‌ இரக்கம்‌ காண்பிக்கவில்லை. 
கல்தேயரின்‌ பட்டயம்‌ எருசலேமின்‌ குடிகளைக்‌ 
கொன்றுபோட்டது. நேபுகாத்நேச்சார்‌ நன்‌ 
இருதயத்தில்‌ பெருமையுள்ளவன்‌. தன்னுடைய 
படைபலத்தினால்‌ இவன்‌  யூதாவையும்‌, 
எருசலேமையும்‌ அழித்துப்போட்டான்‌. 


நேபுகாத்நேச்சார்‌ எருசலேமுக்கு 
சத்துருவாயிருக்கிறான்‌. கர்த்தர்‌ 
நேபுகாத்நேச்சாருக்கு விரோதமாக 
தம்முடைய குற்றச்சாட்டுக்களைச்‌ 
சொல்லுகிறார்‌. 


மதுபானத்தினால்‌. 
அக்கு செய்தான்‌ அவன்‌ அதங்காரியால, 
வீட்டிலே தரியாமல்‌, அவன்‌ தன்‌ 
ஆத்துமாவைப்‌ பாதாளத்தைப்போல 
விரிவாக்கித்‌ திருப்தியாகாமலிருந்தான்‌. 
அவன்‌ மரணத்துக்குச்‌ சமானமாய்ச்‌ சகல 
ஜாதிகளையும்‌ தன்‌ வசமாகச்‌ சேர்த்து, சகல 
ஜனங்களையும்‌ தன்னிடமாகக்‌ 
கூட்டிக்கொண்டான்‌ (ஆப 2:5), 


அகங்காரம்‌, மாம்சத்‌ 


விழ அதம்‌ 
நேபுகாத்நேச்சார்‌ இஸ்ரவேல்‌ வம்சத்தாரை 
சிறைப்பிடித்து தன்னுடைய தேசத்திற்கு 
இழுத்துக்கொண்டு போனான்‌. 

பாபிலோன்‌. 
நேபுகாத்நேச்சார்‌ 
நன்றுபைய 
முக்கியத்துவம்‌ 


ராஜாவாகிய 
ஒரு குடிகாரன்‌. அவன்‌ 
மாம்சத்தின்‌ இச்சைகளுக்கு 
கொடுக்கிறவன்‌. அவன்‌ 
மதுபானத்தினால்‌ அகங்காரம்‌ 
பண்ணுகிறவன்‌. மதுபானம்‌ குடித்து 
வெறிக்கிறவர்களிடத்தில்‌ தெளிந்த சிந்தனை 
இருக்காது. அவர்கள்‌ கர்த்தருடைய 
பிரமாணத்திற்கு கீழ்ப்படியாமல்‌, அதை 
மீறுவார்கள்‌. 





f= THE 
TT 


அந்த வளையங்கள்‌ 
சுமக்கும்‌ 

இடங்களாயிருக்கும்படி 
இருக்கிறது. பெசலெயேல்‌ 
சுமக்கும்‌ அந்தத்‌ தண்டுகளைச்‌ 
மரத்தால்‌ பண்ணி, 
பொன்தகட்டால்‌ 

மேலிருக்கும்‌ 
பணிமுட்டுகளையும்‌, 


தூபக்கரண்டிகளையும்‌, 


கிண்ணங்களையும்‌ 
உண்டாக்குகிறார்‌ (யாத்‌ 37:14-16). 


பெசலெயேல்‌ 
பசும்பொன்னினால்‌ 
உண்டாக்குகிறார்‌: 


குத்துவிளக்கையும்‌ 
அடிப்புவேலையாய்‌ 
அதின்‌ தண்டும்‌ 
கிளைகளும்‌ மொக்குகளும்‌ பழங்களும்‌ 
பூக்களும்‌ பொன்னினால்‌ 
செய்யப்பட்டிருக்கிறது (யாத்‌ 37:77). 
விசுவாசிகளாகிய நமக்கு பரிசுத்த. 
வேதாகமமே பசும்பொன்னினால்‌ செய்யப்பட்ட 
குத்துவிளக்குக்கு. ப க்‌ 


நேன்கூட்டிலிருந்து 
மதுரமுள்ளதுமாய்‌ 


தேனிலும்‌ 
தெளிதேனிலும்‌ 
இருக்கிறது” (சங்‌ 19:10) 

ஆசரிப்புக்கூடாரத்தில்‌ குத்துவிளக்கின்‌ 
வெளிச்சம்‌, 


கூடாரம்‌ முழுவதற்கும்‌ 
வெளிச்சத்தைத்‌ தரும்‌. குத்துவிளக்கின்‌ ஒரு 
பக்கத்தில்‌ மூன்று கிளைகளும்‌ அதின்‌ 
மறுபக்கத்தில்‌ மூன்று கிளைகளுமாக அதின்‌ 
பக்கங்களில்‌ ஆறு கிளைகள்‌ 
செய்யப்படுகிறது. ஒவ்வொரு கிளையிலே 
வாதுமைக்‌ கொட்டைக்கு ஒப்பான மூன்று 
வொக்குகளும்‌ ஒரு. பூலும்‌ ஒரு. பவி 
இருந்தது: குத்துவிளக்கில்‌ செய்யப்பட்ட ஆறு 
கிளைகளிலும்‌ அப்படியே இருக்கிறது (யாத்‌ 
37:18,19). 


விளக்குத்தண்டில்‌ 
வாதுமைக்கொட்டைக்கு ஒப்பான நாலு, 
மொக்குகளும்‌ பழங்களும்‌ பூக்களும்‌ 
இருக்கிறது. அதில்‌ செய்யப்பட்ட இரண்டு 
கிளைகளின்கீழ்‌ ஒரு பழமும்‌, வேறு இரண்டு 
கிளைகளின்கீழ்‌ ஒரு பழமும்‌, மற்ற இரண்டு 
கிளைகளின்கீழ்‌ ஒரு பழமும்‌ இருக்கிறது. 
விளக்குத்தண்டில்‌ செய்யப்பட்ட 
ஆறுகிளைகளுக்கும்‌ அப்படியே இருக்கிறது. 
(யாத்‌ 37:20 21) 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


அவைகளின்‌ பழங்களும்‌ 
அவைகளின்‌ கிளைகளும்‌ பசும்பொன்னினால்‌ 
ஒரே அடிப்பு வேலையாய்ச்‌ செய்யப்படுகிறது. 
பெசலெயேல்‌ அதின்‌ ஏழு அகல்களையும்‌, 
அதின்‌ கத்தரிகளையும்‌, சாம்பல்‌ 
பாத்திரங்களையும்‌ பசும்பொன்னினால்‌ 
செய்கிறார்‌. அவர்‌ அதையும்‌ அதின்‌ 
பணிமுட்டுகள்‌ யாவையும்‌ ஒரு தாலந்து 
பசும்பொன்னினால்‌ செய்கிறார்‌ 
(யாத்‌ 37:22-24). 


தூபபீடம்‌ 
யாத்‌ 37:25-28 


யாத்‌ 37:25. தூபபீடத்தையும்‌ 
சீத்திம்‌ மரத்தினால்‌ உண்டாக்கினான்‌; 
அது ஒரு முழ தீனமும்‌ ஒரு முழ 
அகலமுமான சதுரமும்‌ இரண்டு முழ 
உயரமுமாய்‌. 

கொம்புகள்‌ 
ஏகவேலைப்பாடாயிருத்தது. 


யாத்‌ 87:26. அதின்‌ மேற்புறத்தையும்‌, 
அதின்‌ ௬ற்றுப்புறத்தையும்‌, அதின்‌: 
கொம்புகளையும்‌, பசும்பொன்‌ தகட்டால்‌ 
முடி சுற்றிலும்‌ அதற்குப்‌ 
பொன்திரணையை உண்டுபண்ணி, 


யாத்‌ 87:27. அந்தத்‌ திரணையின்கீழ்‌ 
அதின்‌ இரண்டு பக்கங்களில்‌ இருக்கும்‌ 
இரண்டு மூலைகளிலும்‌ இரண்டு 
பொன்வனையங்கனைப்‌. பண்ணி, 
அதைச்‌. சுமக்கும்‌ தண்டுகனைப்‌ 
பாய்ச்சும்‌ இடங்கனாகத்‌ தைத்து, 


யாத்‌ 37:28. சீத்திம்‌ மரத்தால்‌ அந்தத்‌ 
தண்டுகளைச்‌ செய்து, அவைகளைப்‌: 


பொன்தகட்டால்‌ மூடினான்‌. 


தூபபீடத்தில்‌ அன்றாடம்‌ சுத்தமான 
சுகந்தங்களின்‌ தூபவர்க்கம்‌ ஏற்றப்படும்‌. 

பரிசுத்தவான்களின்‌ ஜெபங்களுக்கும்‌, 
நம்முடைய கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து 
நமக்காக பிதாவினிடத்தில்‌: பரிந்து 
பேசுவதற்கும்‌ அடையாளமாயிருக்கிறது. 





f= FTE 
TT 


நேபுகாத்நேச்சார்‌ அகங்கார 
ள்ளவன்‌. அவனுடைய பெருமையே 
அழிவுக்கு காரணம்‌. ஒரு. 

மனுஷன்‌ குடித்து வெறித்திருக்கும்போது 
அவன்‌ தன்னை ஒரு மிருகத்திற்கு 
ஒப்பாக்குகிறான்‌. நேபுகாத்நேச்சாரும்‌ 
மதுபானத்தினாலே குடித்து வெறிக்கிறான்‌. 
அக்கிரமம்‌ செய்கிறான்‌. அவன்‌ 
தன்னைப்பற்றி பாபிலோன்‌ தேசத்திற்கு 
ராஜா என்று பெருமையோடு நினைக்கிறான்‌. 
ஆனால்‌ அவனுடைய பெருமையே அவனை 
அழித்துப்போடுகிறது. தன்‌ பெருமையினால்‌ 
நேபுகாத்நேச்சார்‌, தனக்குத்தானே 
நிந்தையையும்‌, அவமானத்தையும்‌, 
இலச்சையையும்‌ வரவழைத்துக்கொள்கிறான்‌. 


“எப்பிராமீமுடைய வெறியரின்‌ 
பெருமையான கிரீடத்துக்கு ஐயோ 
மதுபானத்தால்‌ மயக்கமடைந்தவர்களின்‌. 
செழிப்பான பள்ளத்தாக்குடைய 
கொடுமுடியின்மேலுள்ள அலங்கார ஜோடிப்பு 
வாடிப்போகும்‌ புஷ்பமே" (ஏசா 281. 


நேபுகாத்நேச்சார்‌ பேராசைக்காரன்‌. 
பணத்தாசை பிடித்தவன்‌. ஏராளமான 
சொத்துக்களையும்‌, ம்பத்‌ 


அகங்காரியாயிருக்கிறான்‌ 
அகங்காரமே, இவனுடைய 
காரணமாயிற்று. கல்‌ 

உலகம்‌ முழுவதும்‌ பரவவேண்டும்‌ என்பது 
நேபகாத்நேச்சாரின்‌ விருப்பம்‌. பாபிலோன்‌ 
தேசத்தார்‌ முழுஉலகத்தையும்‌ ஆளுகை 
செய்யவேண்டுமென்று நேபுகாத்நேச்சார்‌ 
ஆசைப்படுகிறான்‌. 


நேபுகாத்நேச்சார்‌ 
தரிப்பதில்லை. தன்னுடைய பாபிலோன்‌ 
ல மாத்திரம்‌ தனக்குப்‌ போதுமென்று, 
'திருப்தியடையவதில்லை. பாபிலோன்‌ 
நேசம்‌ மிகவும்‌ சிறியது என்றும்‌, அது 
தனக்குப்‌ போதாது என்றும்‌, தான்‌ இன்னும்‌ 
அநேக ராஜ்யங்களை தன்‌ வசமாகச்‌ 
சேர்த்துக்கொள்‌ ளவேண்டும்‌ என்றும்‌ 
நேபுகாத்நேச்சார்‌ பேராசைப்படுகிறான்‌. 


வீட்டிலே 


ஆபகூக்‌ - 
HABAKKUK - COMMENTARY 


விரிவுரை மரமா 


PUBLISHERS 


நேபுகாத்நேச்சாரின்‌ ஆத்துமாவில்‌ 
திருப்தியில்லை. அவன்‌ தன்னுடைய 
ஆத்துமாவை பாநாளத்தைப்போல 
விரிவாக்குகிறான்‌. ஆனாலும்‌ அவனுடைய 
நாம்‌ 
சிறிய 
அரண்மனைபோல 
நம்மிடத்தில்‌ 
நம்முடைய 
நமக்கு. 
சிறைச்சாலையைப்போல இருக்கும்‌. 
பாதாளத்திலே அநுதினமும்‌ 
மரித்தோரின்‌ பிரேதங்கள்‌ புதைக்கப்படுகிறது. 
னாலும்‌ பாதாளம்‌ தன்னுடைய வாயை 
வாய்த்‌ திறந்திருக்கும்‌. அதிலே எத்தனை 
பிரேதங்களைப்‌ புதைத்தாலும்‌, பாதாளம்‌ 
திருப்தியாவதில்லை. நேபுகாத்நேச்சாரின்‌ 
ஆத்துமாவும்‌, பாதாளத்தைப்போல 
திருப்தியில்லாமலிருக்கிறது. போதுமென்கிற 
மனதில்லாதவர்களுக்கு, ஒருபோதும்‌ திருப்தி 
உண்டாவதில்லை. 
நேபுகாத்நேச்சார்‌ சகல ஜாதிகளையும்‌ 
தன்‌ வசமாகச்‌ சேர்த்துக்கொள்வான்‌. அவன்‌ 
சகல... ஜனங்களையும்‌ நன்னிடமாகக்‌ 
கூட்டிக்கொள்வான்‌. a 
நேபுகாத்நேச்சாரின்‌ பேரில்‌ 
பழமொழியையும்‌, அவனுக்கு தான்‌ 
வசைச்சொல்லையும்‌ வசனிப்பார்கள்‌ 
(ஆம 2:6). 


நேபுகாத்நேச்சாருக்கு 
அவனுடைய பாவம்‌. அவமரியாதையும்‌, 
அவமானமும்‌ அவனுடைய 
அகங்காரத்திற்கு கொடுக்கப்படும்‌ தண்டனை. 
நேபுகாத்நேச்சாரை  சுற்றிலுமிருக்கிறவர்கள்‌ 
அவனைக்‌ குறித்து பரியாசம்பண்ணுவார்கள்‌. 
அவனுக்கு விரோதமாக 
ஏளனம்பண்ணுவார்கள்‌. அவன்‌ பேரில்‌ 
பழமொழியையும்‌, அவனுக்கு விரோதமாக 
வசைச்சொல்லையும்‌ சொல்லுவார்கள்‌. 


அகங்காரமே 





i FT 
ETT 


நேபுகாத்நேச்சார்‌, தன்னுடைய 
தேசத்திற்கு அருகாமையிலுள்ள அண்டை 
தேசத்தாரைத்‌ துன்பப்படுத்தினான்‌. 
அவர்களை ஒடுக்கினான்‌. அவன்‌ யாரை 
ஒடுக்கினானோ அவர்கள்‌: அவனுக்கு 
விரோதமாக எழும்புவார்கள்‌. அவர்கள்‌ 
எல்லோரும்‌ நேபுகாத்நேச்சார்‌ பேரில்‌ 
பழமொழியைச்‌ சொல்லுவார்கள்‌... 

விரோதமாக 

வசனிப்பார்கள்‌. நேபுகாத்நேச்சாருக்கு, 
அவனுடைய அண்டை தேசத்தார்‌ மூலமாய்‌ 
அவமரியாதை உண்டாகும்‌. 


நேபுகாத்நேச்சார்‌ 
'தன்னுடையதல்லாததை 
சேர்த்துக்கொள்கிறான்‌. 
நேசத்தார்‌ அவனைப்‌ 

' னுடையதல்லாததை 
சேர்த்துக்கொள்கிறவனுக்கு ஐயோ" என்றும்‌, 
"அது எந்தமட்டும்‌ நிற்கு! ்‌ 
அவனுக்கு விரோதமான வசைச்சொல்லைச்‌ 
த்‌ நேபுகாத்நேச்சார்‌ தன்மேல்‌ 

சுமையை அல்லவா 

கேத்தக்கொள்கிறான்‌" 
குறித்து ஏளனம்பண்ணுவார்கள்‌. களிமண்‌ 
சுமை கனமுள்ளது. ஆனால்‌ அதற்கு 
மதிப்பில்லை. 

பாபிலோன்‌ 
அருகாமையிலுள்ள 
நேபுகாத்நேச்சாருக்கு 
பேசுகிறார்கள்‌. 


ஸல அத்திற்கு 
அண்டை தேசத்தார்‌ 

விரோதமாகப்‌ 

அவர்களிடத்தில்‌ 
நேபுகாத்நேச்சாரைப்போல. பெலமில்லை. 
அவனுக்கு விரோதமாக எதிர்த்து நின்று 
அவர்களால்‌ யுத்தம்பண்ண முடியாது. 
ஆயுதங்களால்‌ யுத்தம்பண்ண 
முடியாவிட்டாலும்‌, அவர்கள்‌ தங்களுடைய 
வார்த்தைகளால்‌ நேபுகாத்நேச்சாருக்கு 
விரோதமாகப்‌ பேசுகிறார்கள்‌. 


நேபுகாத்நேச்சார்‌ 
தன்னுடையதல்லாததை 
சேர்த்துக்கொள்கிறான்‌. 
ஐசுவரியங்களையும்‌, 
அநியாயமாக அபகரிக்கிறான்‌. 
அவையெல்லாமே களிமண்ணாகவே. 
இருக்கிறது. எல்லா ஐசுவரியமும்‌ களிமண்‌ 


தனக்காகச்‌ 
பிறருடைய 
சம்பத்துக்களையும்‌ 


ஆபகூக்‌ - 
HABAKKUK - COMMENTARY 


விரிவுரை 


நேபுகாத்நேச்சார்‌ 
தேசத்தாருக்கு தீங்கு செய்கிறான்‌. அவர்கள்‌ 
கர்த்தரிடத்தில்‌ முறையிடுகிறார்கள்‌. 
நேபுகாத்நேச்சார்‌ தங்களை அநியாயமாக 
ஒடுக்குவதாக ஜனங்கள்‌ கர்த்தரிடத்தில்‌ 
அழுது புலம்புகிறார்கள்‌. அவனுடைய 
அக்கிரமம்‌ எப்பொழுது முடியும்‌ என்று 
காத்துக்கொண்டிருக்கிறார்கள்‌. 


நேபுகாத்நேச்சார்‌ 
பொருளை பலவந்தமாக 
கொண்டான்‌. 
செய்ததுபோலவே. 
செய்யப்படும்‌. நேபுகாத்நேச்சாரின்‌ 
சம்பத்துக்களை மற்றவர்கள்‌ அபகரித்துக்‌ 
கொள்வார்கள்‌. 

“உன்னைக்‌ குடிப்பவர்கள்‌ சடிதியாய்‌ 
எழும்புவதும்‌, உன்னை அலைக்கழிப்பவர்கள்‌ 
விழிப்பதுமில்லையோ? நீ அவர்களுக்குச்‌ 
சூறையாகாயோ? நீ: தேகம்‌ ஜாதிகளைக்‌ 
கொள்ளையிட்டபடியின। 
மீதியான தடட நீ 
மனுஷாத்தத்தினிமித்தமும்‌ 
கொடுமையினிமித்தமும்‌ 
கொள்ளையிடுவார்கள்‌” (ஆப 2:78) என்று 
நேபுகாத்நேச்சாரால்‌ பாதிக்கப்பட்ட ஜனங்கள்‌ 
சொல்லுகிறார்கள்‌. அவனுக்கு விரோதமான 
வசைச்சொல்லை வசனிக்கிறார்கள்‌. 


மேதியரும்‌ பெர்சியரும்‌ கல்தேயருக்கு 
விரோதமாக யுத்தம்பண்ண வருகிறார்கள்‌. 
கல்தேயர்கள்‌ இதற்கு முன்பு ஏராளமான 


தேசங்களை அழித்துப்போட்டவர்கள்‌. 
அவர்களுடைய  பொக்கிஷங்களையெல்லாம்‌. 


கொள்ளையிட்டவர்கள்‌. கல்தேயர்கள்‌ மற்ற 
தேசத்துக்கு செய்த தீங்குகளை, மேதியரும்‌ 
பெர்சியரும்‌ இப்போது கல்தேயருக்கு 
ப அவர்கள்‌ கல்தேயருடைய 
அழித்துப்போடுவார்கள்‌. 
த்தம்‌ பொக்கிஷங்களையெல்லாம்‌ 
கொள்ளையிடுவார்கள்‌. மேதியரும்‌ பெர்சியரும்‌ 
பாமிலோனைப்‌ பாழாக்கிப்போடுவார்கள்‌. 





f= THE 
ETT 


மேதியரும்‌ 
நேபுகாத்நேச்சாரையும்‌, 
பாபிலோன்‌ தேசத்தையும்‌ 
அலைக்கழிப்பார்கள்‌. 
சூறையாடுவார்கள்‌. 
இருக்காது. கல்‌ 
வருகிற அண்டை 
எழும்புவதினால்‌, கல்தேயரால்‌ 
பாதுகாத்துக்கொள்ள முடியாது. 


பாபிலோன்‌ தேசத்திற்கு அண்டை 
தேசத்தாராயிருக்கிறவர்கள்‌, இதுவரையிலும்‌ 
நேபுகாத்நேச்சாருக்கு பயந்தார்கள்‌. அவர்கள்‌ 
அவனுக்கு அடங்கி ஏுங்கிலிருத்தார்கள்‌, 
உறங்குகிறவர்களைப்போல செயலிழந்து, 
கிடந்தார்கள்‌. ஆனால்‌ இப்போதோ அந்த 
தேசத்தார்‌ மறுபடியும்‌ எழும்புவார்கள்‌. 
அவர்கள்‌ விழித்து, பாபிலோன்‌ தேசத்தை 
அலைக்கழிப்பார்கள்‌. அவர்களுக்கு முன்பாக 
பாபிலோன்‌ தேசம்‌ சூறையாகும்‌. 
அண்டைதேசத்தார்‌ பாபிலோனுக்கு 
கொள்ளைநோயைப்போல இருப்பார்கள்‌. 


பாபிலோன்‌ த்தார்‌, ரங்கள்‌ 

னபா கன்‌ க்கிறார்கள்‌. 

தங்களுக்கு விரோதமாக யுத்தம்பண்ணி, 

ம்‌ ஜெயிக்க முடியாது என்று 

நம்புகிறார்கள்‌. ஆனாலும்‌ 

அண்டை தேசத்தார்‌ 

பாபிலோனுக்கு விரோதமாக  சடுதியாய்‌ 
எழும்புவார்கள்‌. 


நேபுகாத்நேச்சார்‌ அநேகம்‌ ஜாதிகளைக்‌ 
கொள்ளையிட்டான்‌. 'ஜனங்களில்‌ 
மீதியானவர்கள்‌ ச காத்கச்சணைக்‌ 
கொள்ளையிடுவார்கள்‌. நேபுகாத்நேச்சாரின்‌ 
கைக்குத்‌ தப்பினவர்கள்‌, 

விரோதமாக வருவார்கள்‌. 
மனுஷருடைய இரத்தத்தை 

சிந்தினான்‌. அவன்‌. தன்‌ 
அருகாமையிலுள்ள எல்லா 
தேசத்தாருக்கும்‌ கொடுமை 

அவனுடைய 

அண்டை தேசத்தார்‌ எல்லோரும்‌ பாபிலோன்‌ 
தேசத்தைக்‌ கொள்ளையிடுவார்கள்‌. 


ஆபகூக்‌ - 
HABAKKUK - COMMENTARY 


விரிவுரை 


நேபுகாத்நேச்சார்‌ தன்‌ 
பொல்லாத ஆதாயத்தைத்‌ தேடுகிறான்‌. நாம்‌ 
நேர்மையான வழியில்‌ சம்பாதிக்கவேண்டும்‌. 


உண்மையிருக்கவேண்டும்‌. 

வழியில்‌ சம்பாதிக்கும்‌ ஐசுவரியத்தை கர்த்தர்‌ 
ஆசீர்வதிப்பார்‌. அது நம்முடைய வீட்டிற்கு 
ஆசீர்வாதமாயிருக்கும்‌. நமக்கு அநேக 
நன்மைகள்‌ உண்டாயிருக்கும்‌. 


நீதிமான்‌ தன்னுடைய பிள்ளைகளுக்கு 
சுதந்தரத்தை வைத்துப்போகிறான்‌. நம்முடைய 
பிள்ளைகளுக்கு நாம்‌ ஏதாவது, 
கொடுக்கவேண்டுமென்றால்‌, நம்மிடத்தில்‌: 
அது இருக்கவேண்டும்‌. நாம்‌ நேர்மையாக 
சம்பாதித்த ஐசுவரியம்‌ மாத்திரமே 
நம்மிடத்தில்‌ இருக்கும்‌. அநியாயத்தினால்‌ 
சம்பாதித்த ஐசுவரியம்‌ நமக்கு தங்காது, 
அநியாயக்காரர்களிடத்தில்‌, அவர்களுடைய 
பிள்ளைகளுக்கு சுதந்தரமாகக்‌ கொடுக்க 
ஒன்றும்‌ இருக்காது. அவர்கள்‌ தங்கள்‌ 
வீட்டிற்கு பொல்லாத ஆதாயத்தைத்‌ தேடி 
வைத்திருக்கிறார்கள்‌. 
பேராசைக்காரருடைய 
அளவுமில்லை. முடிவுமில்லை. அவர்கள்‌. 
சம்பா மேல்‌ சம்பாத்தியம்‌ 
பண்ணவேண்டுமென்று 
பேராசைப்படுவார்கள்‌. தங்களுடைய கூட்டை 
உயரத்தில்‌ வைக்கும்படிக்கு, தங்களுடைய 
ஆதாயத்தைத்‌ 
தேடுவார்கள்‌. தங்களுடைய பழைய வீட்டை 
புதுப்பித்து புதிய வீடாக கட்டுவார்கள்‌. அதை 
உயரமான வீடாகவும்‌, அகலமான வீடாகவும்‌ 
கட்டுவார்கள்‌. துன்மார்க்கர்‌ பொல்லாத 
வழிகளில்‌ பணம்‌ சம்பாதித்து, தங்களுடைய 
வீடுகளை பெரிதாய்க்‌ கட்டுவார்கள்‌. 
தீமையின்‌ வல்லமைக்கு தப்பவேண்டுமென்று 
தாங்களாகவே முயற்சி பண்ணுவார்கள்‌. 


ஆசைக்கு 





f= THE 
TT 


சேர்ப்பது, 
சேர்ப்பது, 
வழிகளில்‌: 

இவை 


பிறரை வஞ்சித்து பொருள்‌ 
அநியாயம்‌ செய்து பொருள்‌ 
இவையெல்லாமே பொல்லாத 
சேமிக்கப்பட்ட  ஐசுவரியமாகும்‌. 
பொல்லாத ஆதாயம்‌. க்‌ ஆதாயம்‌ 
நிலைத்திருக்காது. எப்படி வந்ததோ 
அப்படியே போய்விடும்‌. வண்‌ வழிகளில்‌. 
பணம்‌ சேர்த்து ஐசுவரியவான்‌௧ள௱னவர்கள்‌, 
சீக்கிரத்தில்‌ தரித்திரராவார்கள்‌. 
அவர்களுடைய ஐசுவரியம்‌ அழிந்துபோகும்‌. 
அவர்கள்‌ ஏழைகளாவார்கள்‌. 


துன்மார்க்கர்‌ 


உண்டாகவேண்டுமென்று 
அவர்கள்‌ ஆலோசனை பண்ணமாட்டார்கள்‌. 
தங்களுக்கு வெட்கமுண்டாக 
ஆலோசனைபண்ணுவார்கள்‌. துன்மார்க்கர்‌ 
அநேக ஜனங்களை வெட்டிப்போடுவார்கள்‌ 
இதனால்‌ துன்மார்க்கனுடைய வீட்டிற்கு 
வெட்கமுண்டாகும்‌. அநியாயமும்‌ அக்கிரமமும்‌ 
செய்து சம்பாதித்த சொத்து, அவனுடைய 
குடும்பத்திற்கு 'சாபமாகமிருக்கும்‌. 
அவனுடைய வீட்டிற்கு வெட்கத்தை 
உண்டுபண்ணும்‌. அவன்‌ தன்னுடைய 
ஆத்துமாவக்கு விரோதமாய்ப்‌ பாவம்‌ 
செய்கிறான்‌. 


'துணிகரமாய்ப்‌ பாவம்‌ செய்கிறவர்கள்‌ 
தங்களுடைய பாவங்களை 
அங்கீகரிக்கமாட்டார்கள்‌. தங்களுடைய 
பாவங்களெல்லாம்‌ இரகசியமானது என்றும்‌, 
அதை யாரும்‌ பார்க்கவில்லையென்றும்‌. 
நினைத்துக்கொண்டிருப்பார்கள்‌. கர்த்தருக்கு 
மறைவான இரகசியம்‌ எதுவுமில்லை. 
சுவரிலிருக்கிற கல்லுகள்கூட, 
துன்மார்க்கனுக்கு விரோதமாகப்‌ பேசும்‌. 
துன்மார்க்கனுக்கு விரோதமாக உத்திரம்‌. 
மச்சிலிருந்து சாட்சியிடும்‌ (ஆப 21 


என்று பகூக்‌ 
நேபுகாத்நேச்சார்‌ 


பாபிலோனைக்‌ கட்டினான்‌. 


ஆபகூக்‌ - 
HABAKKUK - COMMENTARY 


விரிவுரை மரமா 


PUBLISHERS 


வல்லமையின்‌ 
பராக்கிரமத்தினால்‌, மகிமைப்‌ 
பிரதாபத்துக்கென்று. ராஜ்யத்துக்கு 
அரமனையாக நான்‌ கட்டின மகா பாபிலோன்‌ 
அல்லவா என்று சொன்னான்‌" (தானி 4:30). 


என்‌ 
என்‌ 


பாபிலோன்‌ நகரம்‌ அந்த தேசத்து 
மனுஷருடைய இரத்தப்பழிகளாலும்‌, 
பாபிலோனுக்கு அண்டை தேசத்தாருடைய 
இரத்தப்பழிகளாலும்‌ கட்டப்பட்டது. 
நேபுகாத்நேச்சார்‌ அண்டை தேசங்கள்மீது 
யுத்தம்பண்ணி, அந்த  தேசத்தாரை 
தன்னுடைய பட்டயத்தினால்‌ கொன்று, 
அநியாயத்தினாலே பாபிலோன்‌ நகரத்தைப்‌ 
பலப்படுத்தினான்‌. 


கல்தேயரும்‌ மிகுந்த 
பாபிலோன்‌ நகரத்தைக்‌ கட்டுகிறார்கள்‌. 
அதற்காக ஏராளமாய்ப்‌ பணம்‌ 
செலவுபண்ணுகிறார்கள்‌. அதன்‌ அரணை 
பலப்படுத்துவதற்காக, அலங்கங்களை 
உயரமாய்க்‌ கட்டுகிறார்கள்‌. அவர்கள்‌ 
அக்கினிக்கு இரையாக உழைக்கிறார்கள்‌. 
பாபிலோன்‌ தேசத்தார்‌ விருதாவாக 
இளைத்துப்போகிறார்கள்‌. 


தங்களுடைய 
பாதுகாப்பதற்காக, அவர்கள்‌ 
உழைத்தாலும்‌, 
வீணாய்ப்போகும்‌. 


“சிரமத்தோடு 


நகரத்தைப்‌ 
எல்வளவதான்‌ 
உழைப்பு 
நகரம்‌ 
பிரகாரமாய்‌ 
ந்‌ செய்ய நினைக்கிற 
காரியத்தை, கல்தேயரால்‌ தடுத்து நிறுத்த 
முடியாது. 


“இதோ, ஜனங்கள்‌ 
இரையாக உழைத்து, ஜனங்கள்‌ தாவாக 
இளைத்துப்போகிறது கர்த்தருடைய செயல்‌ 
அல்லவோ?" (ஆப 213) என்று ஆபகூக்‌ 
கேட்கிறார்‌. 


க்கினிக்கு. 


பாபிலோன்‌ நகரத்தைக்‌ கட்டுவதற்கு 
கல்தேயர்கள்‌ கடினமாய்‌ உழைக்கிறார்கள்‌. 
ஆனால்‌ அவர்களுக்கு மிகவும்‌ குறைவான 
ஊதியமே கொடுக்கப்படுகிறது. பாபிலோன்‌ 
தேசத்து சிறையிருப்பிலிருக்கிறவர்கள்‌ 
அடிமைகளாக வேலை செய்கிறார்கள்‌. தங்கள்‌ 
தேசத்தைப்‌ பாதுகாக்கவேண்டும்‌ என்பது 
பாபிலோன்‌ தேசத்தாரின்‌ விருப்பம்‌. 
அதற்காகவே கடினமாய்‌ உழைக்கிறார்கள்‌. 
ஆனாலும்‌ அவர்களுடைய பிரயாசமெல்லாம்‌. 
வீணாய்ப்போகும்‌. நாம்‌ விருழ்ரவாய்ப்‌ 
போவதைவிட நம்முடைய ஆத்துமா 
இளைத்துப்போகிறது மிகவம்‌ மோசமானது. 





f= THE 
TT 


ம்‌ 
நிறைந்திருக்கிறதுபோல்‌, 
மகிமையை இறிகி 


ற 
நிறைந்திருக்கும்‌" (ஆப 2:14) என்று ஆபகூக்‌. 
சொல்லுகிறார்‌. 


குடிக்கக்‌ கொடுக்கிறவன்‌ 
ஆப 2:15-17 


ஆப 2:15, தன்‌ தோழருக்குக்‌ குடிக்கக்‌ 
கொடுத்துத்‌ தன்‌ துருத்தியை 
அவர்கவண்டையிலே வைத்து, 
அவர்களுடைய நிர்வாணங்கனைப்‌ 
பார்க்கும்படிக்கு, அவர்களை: 
வெறிக்கப்பண்ணுகிறவனுக்கு ஐயோ! 


ஆப 2:16. நீ மகிமையினால்‌ அல்ல, 
இலச்சையினால்‌ 'நிரப்பப்படுவாம்ந 
நீயும்‌ 

விருத்தசே தனமில்லாதவன்‌ 

விளங்கு; கர்த்தருடைய வலதுகையில்‌ 
இருக்கிற பாத்திரம்‌ உன்னிடத்திற்குத்‌ 
திரும்பும்‌ உன்‌ மகிமையின்மேல்‌ 
'இலச்சையான வாத்திபண்ணுவாய்‌... 


ஆப 207. லீபனோனுக்குச்‌ செய்த 
கொடுமை உன்னை மூடும்‌ சிந்தின 
மனுஷரத்தத்தினிமித்தமும்‌ 

தேசத்திற்கும்‌ பட்டணத்திற்கும்‌ அதின்‌ 
குடிகள்‌. எல்லாருக்கும்‌ செய்த 
கொடுமையினிமித்‌தமும்‌ மிருகங்கள்‌ 
செய்யும்‌ பாழ்க்கடிப்பு உன்னைக்‌ 


கலங்கப்பண்ணும்‌. 
பாபிலோன்‌ 
ிறையவிபிலிகக்கினர்கள்‌ 
ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார்‌ 


கர்த்தருடைய 
தேசத்து 
பாபிலோன்‌ 


நேபுகாத்நேச்சார்மீது. 
கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு வரும்‌. 
பாபிலோன்‌ தேசத்தில்‌ ஒரு சிலர்‌ 
குடிகாரர்களாயிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
குடித்து வெறித்திருக்கிறார்கள்‌. வேறு சிலரோ 
மற்றவர்களுக்கு மதுபானத்தைக்‌ குடிக்கக்‌. 
கொடுக்கிறார்கள்‌. அவர்களை 
ல்க ன்னை எல்லோரும்‌ 
து வெறித்திருக்கவேண்டும்‌ என்பது 
ரகக்‌ விருப்பம்‌.  பெர்சியாவின்‌ 
ராஜாவாகிய பெல்ஷாத்சார்‌ இப்படிப்பட்ட 
குணமுள்ளவன்‌. 


ஆபகூக்‌ - 
HABAKKUK - COMMENTARY 


விரிவுரை 


'பெல்ஷாத்சார்‌. என்னும்‌ ராஜா தன்‌ 
பிரபுக்களில்‌ ஆயிரம்பேருக்கு ஒரு பெரிய 
விருந்து செய்து, அந்த ஆயிரம்‌ பேருக்கு. 
முன்பாகத்‌  திராட்சரசம்‌ குடித்தான்‌" 
(தானி 51) 


பெல்லூத்சார்‌ ராஜா 
பிரபுக்களில்‌ ஆமிரம்பேருக்கு குடிக்கக்‌ 
கொடுக்கிறான்‌. அவர்களை மதுபானம்‌ 
குடிக்குமாறு கட்டாயம்பண்ணுகிறான்‌. ராஜா 
ஆரம்பத்திலே, மதுபானம்‌ குடிக்குமாறு 
பிரபுக்களை கட்டாயம்பண்ணினான்‌. அதன்‌ 
பின்பு பிரபுக்களும்‌ குடிகாரர்களாக 
மாறிவிட்டார்கள்‌. அவர்களை மதுபானம்‌ 
குடிக்குமாறும்‌ யாரும்‌ கட்டாயம்‌ 
பண்ணவுமில்லை. பலவந்தம்‌ 
பண்ணவுமில்லை. அவர்களாகவே 
குடிக்கிறார்கள்‌. 

“அவரவருடைய மனதின்படியே 
செய்யலாம்‌ என்று ராஜா தன்‌ அரமனையின்‌ 
பெரிய மனுஷருக்கெல்லாம்‌. 
குட்பளையிட்டிருந்த படியினால்‌, முறைப்படி 
பானம்‌ பண்ணினார்கள்‌; ஒருவனும்‌ பலவந்தம்‌ 
பண்ணவில்லை" (எஸ்‌ 1:8) 


தன்னுடைய 


பாவம்‌ செய்கிறவர்களுக்கு தண்டனை 
கிடைப்பதுபோலவே, மற்றவர்கள்‌ பாவம்‌ 
காரணமாயிருக்கிறவர்களுக்கும்‌ 
தண்டனை கிடைக்கும்‌. குடிகாரன்மீதும்‌, 
மற்றவர்களுக்கு குடிக்கக்‌ கொடுக்கிறவன்‌ 
மீதும்‌ தேவனுடைய நியாயத்தீர்ப்பு வரும்‌, 


“தன்‌... தோழருக்குக்‌ 
கொடுத்துத்‌ தன்‌ 
அவர்களண்டையிலே 
அவர்களுடைய 
பார்க்கும்படிக்கு, 
வெறிக்கப்பண்ணுகிறவனும்கு 
(ஆப 2215) என்று ஆபகூக்‌ சொல்லுகிறார்‌. 


ஆபகூக்‌ இங்கு சொல்லுகிற எச்சரிப்பு, 
எல்லா... தேசத்திலுள்ள ஜனங்களுக்கும்‌, 
எல்லா காலத்திற்கும்‌ ப வனத்‌ இவர்கள்‌ 
தங்கள்‌ தோழரு! குடிக்கக்‌ 
கொடுக்கிறார்கள்‌. கல்‌ வெறிக்கச்‌ 
செய்து வேடிக்கை பார்க்கிறார்கள்‌. 
அவர்களை ஒரு விளையாட்டுப்பொருள்போல 
பாவிக்கிறார்கள்‌. 


குடிக்கக்‌ 
த்திய 





i THE 
TT 


குடித்து வெறித்திருக்கிறவர்கள்‌ 
நிதானமில்லாமல்‌ பேசுவார்கள்‌. தங்களுடைய 


பரிசுத்தமான பிரமாணங்களுக்கு எதிர்த்து, 
நிற்கிறான்‌. தன்‌ தோழருக்கு குடிக்கக்‌ 
கொடுப்பது பிசாசின்‌ கிரியை இவன்‌ 
பூமியிலுள்ள மனுஷருக்கு 
சத்துருவாயிருக்கிறான்‌. பிசாசைப்போல 
கிரியை செய்கிறான்‌. 


“தன்‌ தோழருக்கு குடிக்கக்‌ கொடுத்து, 
அவர்களை வெறிக்கப்பண்ணுகிறவனுக்கு 
ஐயோ" (ஆப என்று ஆபகூக்‌ 
சொல்லுகிறார்‌. அவனுக்கு ஐயோ என்று 
சொல்லிவிட்டு, அவனுக்கு கொடுக்கப்படும்‌ 
தண்டனையையும்‌ சொல்லுகிறார்‌. தன்‌ 
தோழனுக்கு குடிக்கக்‌ கொடுக்கிறவன்‌ 
இலச்சையினால்‌ நிரப்பப்படுவான்‌. 
கர்த்தருடைய உக்கிரத்தின்‌ பாத்திரம்‌ 
அவனுக்கு கொடுக்கப்படும்‌. 


விருத்தசேதனமில்லாதவன்‌ என்று 

கர்த்தருடைய வலதுகையில்‌. 

பாத்திரம்‌ உன்னிடத்திற்குத்‌ 

ல்‌ மகிமையின்‌ மேல்‌ 

வாந்திபண்ணுவாய்‌" 
(ஆப 276) என்று ஆபகூக்‌ சொல்லுகிறார்‌. 


துன்மார்க்கன்‌ தன்‌ தோழருக்கு, 
தன்னிடத்திலுள்ள பாத்திரத்தில்‌ குடிக்கக்‌. 
கொடுக்கிறான்‌. அவனை குடித்து 
வெறிக்கப்பண்ணுகிறான்‌. 

துன்மார்க்கமான 

பாவிகள்மீது 

த்‌ 

வலதுகையிலிருக்கிற 
அவனிடத்து 


ஆபகூக்‌ - 
HABAKKUK - COMMENTARY 


விரிவுரை மரமா 


ரிம்‌ 


பாபிலோன்‌ ராஜா மற்ற தேசத்தாருக்கு 
குடிக்கக்கொடுத்து, அவர்களுடைய 
நிர்வாணங்களைப்‌ பார்த்தான்‌. அவர்களை 
அவமானப்படுத்தினான்‌. அவர்களை 
வெறிக்கப்பண்ணினான்‌. கர்த்தருடைய வலது 
கையிலிருக்கிற உக்கிரத்தின்‌ பாத்திரம்‌, 
பாபிலோன்‌ ராஜாவுக்கு குடிக்கக்‌ 
கொடுக்கப்படும்‌. நேபுகாத்நேச்சார்‌ 
மற்றவர்களுக்கு எதை குடிக்கக்‌ 
கொடுத்தானோ, அது அவனுக்கும்‌ குடிக்கக்‌ 
கொடுக்கப்படும்‌. 


இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
என்னை நோக்கி: நான்‌ உன்னை அனுப்புகிற 
ஜாதிகள்‌ குடித்து, நான்‌ தங்களுக்குள்‌ 
அனுப்பும்‌ பட்டயத்தால்‌ அவர்கள்‌ தள்ளாடி, 
புத்திகெட்டுப்‌ போகும்படிக்கு, இந்த 
உக்கிரமாகிய மதுபானத்தின்‌ பாத்திரத்தை நீ 
என்‌ கையிலிருந்து வாங்கி, அவர்கள்‌ 
எல்லாருக்கும்‌ அதிலே குடிக்கக்கொடு 
என்றார்‌” (எரே 251516) 


௬சலேமுக்கும்‌ 
மனங்களுக்கு. அதின்‌ எதன்‌ 
அதின்‌ பிரபுக்களுக்கும்‌, அவர்களை 
இந்நாளிலிருக்கிறடி வனாந்தரமும்‌ பாழும்‌ 
இகழ்ச்சிக்குறியாகிய ஈசல்போடுதலும்‌ 
சாபமுமாக்கிப்போடும்படி குடிக்கக்‌ 
கொடுத்தேன்‌" (எரே 2518). 

'வடக்கேயிருக்கிற 
ராஜாக்களுக்கும்‌, 
தூரமானவர்களுமாகிய 
பூமியின்மீதிலுள்ள சகல. தேசத்‌, 
ராஜ்யங்களுக்கும்‌ குடக்கக்கொடுத்தேன்‌; 
சேசாக்கு என்கிற ராஜாவும்‌ அவர்களுக்குப்‌ 
பிற்பாடு குடிப்பான்‌ என்றார்‌. நீங்கள்‌ குடித்து, 
வெறித்து. வாந்திபண்ணி, நான்‌ 
உங்களுக்குள்‌ அனுப்பும்‌ பட்டயத்தாலே. 
எக்கா கக்கு அங்கள்‌ மு 
இஸ்ரவேலின்‌ தேவனாகிய சேனைகளின்‌ 
கர்த்தர்‌ உரைக்கிறார்‌ என்று நீ 
அவர்களுக்குச்‌ சொல்லு” (எரே 25:26,27). 


எல்லா 
பெட்ட 
அவரவர்களுக்கும்‌, 





i= FTE 
ETT 


நேபுகாத்நேச்சார்‌ தன்‌ தோழருக்கு 
குடிக்கக்‌ கொடுத்து, அவர்களை வேடிக்கைப்‌ 
பொருளாக்கி, அவமானப்படுத்தி 
சந்தோஷப்பட்டான்‌. கர்த்தர்‌ 
நேபுகாத்நேச்சாரைத்‌ தண்டிக்கிறார்‌. அவன்‌ 
மற்றவர்களுக்கு வேடிக்கைப்‌ 
பொருளாகமிருப்பான்‌. மற்றவர்கள்‌ 
நேபுகாத்நேச்சாரை அவமானப்படுத்தி 
சந்தோஷப்படுவார்கள்‌. “நீ மகிமையினால்‌ 
அல்ல இலச்சையினால்‌ நிரப்பப்படுவாய்‌” 
என்று நேபுகாத்நேச்சாருக்கு. 
சொல்லப்படுகிறது. 


நேபுகாத்நேச்சார்‌ குடித்து வெறிக்கும்‌ 
மதுபானத்தையும்‌ குடிப்பான்‌. அவன்‌ 
நடுக்கத்தின்‌ பாத்திரத்திலும்‌, கலக்கத்தின்‌ 
பாத்திரத்திலும்‌ பானம்பண்ணுவான்‌. 

“லபனோனுக்குச்‌ செய்த 
உன்னை மூடும்‌: 
மனுஷரத்தத்தினிமித்தமும்‌' 
பட்டணத்திற்கும்‌ அதின்‌ 
எல்லாருக்கும்‌ செய்த கொடுமையினிமித்தமும்‌ 
மிருகங்கள்‌ செய்யும்‌ பாழ்க்கடிப்பு உன்னைக்‌. 
கலங்கப்பண்ணும்‌' (ஆப 217) என்று. 
ஆபகூக்‌ நேபுகாத்நேச்சாரைப்பற்றிச்‌ 
சொல்லுகிறார்‌. லீபனோன்‌ வனாந்தரத்திலே 
மிருகங்களை வேட்டையாடுவார்கள்‌. 
அதுபோலவே பாபிலோன்‌ ராஜாவும்‌ 
வேட்டையாடப்படுவான்‌ 


விக்கிரகாராதனைக்காரன்‌ 
ஆப 218-20 


ஆப 218. சித்திரக்காரனுக்கு அவன்‌ 
செய்த சுகுபமும்‌, ஊமையான 
தெய்வங்களை உண்டுபண்ணித்‌ தான்‌ 
உருவாக்கின சுகுபத்தை நம்பின வனுக்கு. 
வார்க்கப்பட்டதும்‌  பொய்ப்போதகம்‌. 
பண்ணுகிறதுமான விக்கிரகமும்‌ 
என்னத்துக்கு உதவும்‌? 


ஆப 219. 
விழியென்றும்‌, 
கல்லைப்பார்த்து. 
சொல்லுகிறவனுக்கு. யா! 
அது போதிக்குமோ? இதோ, அது 
பொன்னும்‌ வென்னியுமான தகட்டால்‌ 
மூடப்பட்டிருக்கிறது; அதற்குன்னே 
சுவாசம்‌ இல்லையே? 


மரத்தைப்பார்த்து 
ஊமையான 


எழும்பு என்றும்‌. 


ஆபகூக்‌ - 
HABAKKUK - COMMENTARY 


விரிவுரை 


ஆலயத்தில்‌ இருக்கிறார்‌; 
ம்‌ அவருக்கு முன்பாக. 
TY ARE 


கர்த்தருடைய எச்சரிப்பின்‌ வார்த்தை 
விக்கிரகாராதனைக்காரருக்கு விரோதமாகவும்‌ 
சொல்லப்படுகிறது. பெல்ஷாச்சாத்‌ குடித்து 
வெறித்து, தன்னுடைய விக்கிரகங்களைப்‌ 
போற்றிப்‌ புகழ்ந்தான்‌. 'கல்தேயர்கள்‌ 
தங்கள்‌ விக்கிரகங்கள்மேல்‌ 
பைத்தியமாயிருக்கிறார்கள்‌. 

வறட்சி அதின்‌ தண்ணீர்கள்மேல்‌ 
வரும்‌, அவைகள்‌ வறண்டுபோம்‌; அது 
விக்கிரக தேசம்‌; அருக்களிப்பான 
சிலைகளின்மேல்‌ மனமயங்கியிருக்கிறார்கள்‌" 


(எரே 50:38). 
நிறு 


வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரகங்கள்‌, 
செதுக்கப்பட்ட விக்கிரகங்கள்‌ ஆகியவை 
ஏராளமாயிருக்கிறது. அங்கே மரத்தினால்‌ 
விக்கிரகங்களும்‌, 

செய்யப்பட்ட 

திரளாயிருக்கிறது. 


குல்தேயரு 
விதவிதமான விக்கிரகங்கள்‌ 


உருவாக்குகிறான்‌. 
பொன்னையும்‌ 
தகடுகளாக செய்து 


விக்கிரகங்களை செய்கிறவன்‌, 
தன்னுடைய தெய்வமாக நம்புகிறான்‌. 
அதற்கு ஆராதனை செய்கிறான்‌. 
விக்கிரகங்களுக்கு தூபங்காட்டுகிறான்‌. 
“மரத்தைப்‌ பார்த்து விழி என்றும்‌, 
ஊமையான கல்லைப்‌ பார்த்து எழும்பு” 
என்றும்‌ சொல்லுகிறான்‌ (ஆப 2:19). 


கர்த்தருடைய ஜனம்‌ பிரமாணங்களை 
ஆராய்ந்து பார்ப்பதுபோல, 
விக்கிரகாராதனைக்காரன்‌ தான்‌ செய்த 
விக்கிரகம்‌ தனக்குப்‌ போதிக்கும்‌ என்று 
நம்புகிறான்‌. 





ழ்‌ ளா 
யாய 


“சித்திரக்காரனுக்கு அவன்‌ செய்த. 
குரூபழம்‌, ஊமையான தெய்வங்களை 
உண்டுபண்ணித்‌ தான்‌ உருவாக்கின 
கரூபத்தை நம்பினவனுக்கு வார்க்கப்பட்டதும்‌. 
பொய்ப்போதகம்‌ பண்ணுகிறதுமான 
விக்கிரகமும்‌ என்னத்துக்கு உதவும்‌?” 
(ஆப 218) என்று ஆபகூக்‌ கேட்கிறார்‌. 

விக்கிரகங்கள்‌ க்கிறது. 
விக்கிரகங்களை றவர்கள்‌ 
மாயக்காரராயிருக்கிறார்கள்‌. விக்கிரகங்கள்‌ 
ஊமையான தெய்வங்களாயிருக்கிறது. 
ஊமையால்‌ பேசமுடியாது. ஆனாலும்‌. 
விக்கிரகங்களை உருவாக்கினவன்‌, அது 
பேசும்‌ என்று நம்புகிறான்‌. அவனுடைய 
நம்பிக்கையே அவனை மோசம்போக்கிவிடும்‌. 
அவன்‌ உருவாக்கின விக்கிரகம்‌ அவனுக்குப்‌ 
போதகராயிருக்கும்‌. ஆனால்‌ அது 
அவனுக்கு பொய்ப்போதகம்பண்ணும்‌. 


விக்கிரகாராதனைக்காரர்கள்‌ தங்கள்‌ 
தெய்வத்திற்கு ஒரு. உருவத்தைக்‌ 
கொடுக்கிறார்கள்‌. அதை அவர்கள்‌ தங்கள்‌ 
கண்களால்‌ பார்க்கிறார்கள்‌. கைகளால்‌ 
தொடுகிறார்கள்‌. அதை நம்புகிறார்கள்‌. 
கர்த்தரோ ஆவியானவர்‌. அவர்‌ 
நித்தியமானவர்‌. நம்மால்‌ கர்த்தரைத்‌ தரிசிக்க 
கர்த்தரை நம்பலாம்‌. கர்த்தரை 
ர்‌ செழித்திருப்பார்கள்‌. 
விக்கிரகாராதனைக்காரருக்கு இலச்சையும்‌ 
அவமானமும்‌ உண்டாகும்‌. கர்த்தரை 
நம்புகிறவர்களுக்கு செழிப்பு உண்டாகும்‌ 


மாயையா! 


விக்கிரகாராதனைக்காரர்‌ கல்லையும்‌, 
மரத்தையும்‌ தங்கள்‌ தெய்வங்களாக 
கர்த்தர்‌ 


ஆபகூக்‌ - 
HABAKKUK - COMMENTARY 


விரிவுரை மரமா 


PUBLISHERS 


தங்கள்‌ கன்மலை நம்முடைய 
கன்மலையைப்போல்‌ அல்ல என்று நம்முடைய 
சத்துருக்களே தீர்மானிக்கிறார்கள்‌” 
(உபா 32:31). 


விக்கிரகங்கள்‌ பேரமாட்டாத ஊமைகள்‌. 
நம்முடைய கர்த்தரோ  ஜீவனுள்ளவர்‌ 
நம்முடைய கர்த்தர்‌, அவர்களுடைய 
விக்கிரகங்களைப்‌ 'போன்றவரல்ல. 
விக்கிரகங்கள்‌ மனுஷருடைய கிரியை 
மனுஷரோ கர்த்தருடைய கிரியை 


கல்தேயர்கள்‌ யூதாதேசத்தின்மீது 
யுத்த்பண்ணி எருசலேமை அழித்துப்‌ 
போட்டார்கள்‌. எருசலேமிலுள்ள 
தேவாலயத்தையும்‌ இடித்து, தீவைத்து 
எரித்துவிட்டார்கள்‌. அவர்களால்‌ 
தேவாலயத்தை மாத்திரமே அழிக்க முடிந்தது. 
கரத்தனை அவர்களால்‌ ஒன்றும்‌ செய்ய 


இருக்கிறார்‌; 


மெளனமாயிருக்கக்கடவது' 
என்று ஆபகூக்‌ சொல்லுகிறார்‌. 


கல்தேயர்கள்‌ எருசலேமிலுள்ள 
தேவாலயத்தை அழித்தார்கள்‌. அவர்களால்‌ 
அழிக்க முடியாத ஒரு தேவாலயம்‌ 
கர்த்தரிடத்திலுள்ளது. அந்த ஆலயத்திற்கு 
விரோதமாக சத்துருக்களால்‌ ஒரு தீங்கும்‌ 
செய்யமுடியாது. அந்த ஆலயத்தை 
கஸ்தேயரால்‌ கிட்டிச்‌ சேர முடியாது. ஆனால்‌ 
விசுவாசிக்கிற ஜனங்களும்‌, 

ஜனங்களும்‌, 


பூமியெல்லாம்‌. 
ன்பாக 


(ஆம 2:20) 





f= FTE 
TT 


ஆபகூக்‌ தீர்க்கதரிசி 
ஜெபம்பண்ணுகிறார்‌. அவருடைய ஜெபம்‌ 
தாவீது பாடின 'சங்கீதத்தைப்போல. 
இருக்கிறது. தாவீது இராகத்தலைவனுக்கு 
தன்னுடைய சங்கீதத்தை ஒப்புவித்தார்‌. அவர்‌ 
தன்னுடைய சங்கீதங்களை விசேஷித்த 
இசைக்கருவிகளைப்‌ பயன்படுத்தி, 
இரைகளை இசைத்து பாடினார்‌. 
ஆபகூக்கின்‌ விண்ணப்பமும்‌ ஒரு 
சங்கீதப்பாடல்‌ போலவே இருக்கிறது. 
'ஆபகூக்‌ தீர்க்கதரிசி சிகாயோனில்‌ பாடின 
விண்ணப்பம்‌” என்று இந்தப்‌ பாடலுக்கு 
தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 


கர்த்தரிடத்தில்‌ 


பாபிலோன்‌ 
சிறையிபபபிலிருர்தபோது. 
சங்கீதத்தைப்‌ ப்‌ 
ஜெபப்பண்ணினார்கள்‌. 
வம்சத்தார்‌ அந்நிய 
ஒன்றாய்க்கூடி வரும்போது இந்தப்‌ பாடலைப்‌ 
பாடுவது வழக்கம்‌. அவர்கள்‌ பாபிலோன்‌ 
தேசத்து சிறையிருப்பிலிருந்து விடுதலை 
பெறுவதற்கான காலத்தை ஆவலோடு 
எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருந்தார்கள்‌. 
ஜனம்‌ அந்நிய 
தேசத்திலே வேதனைகளையும்‌, 
துன்பங்களையும்‌, உபத்திரவங்களையும்‌ 
அனுபவித்து ee கர்த்தர்‌ தாமே 
தம்முடைய உ ஜனத்தி; இந்த 
ககன விடுதலை கொடுக்க 
வேண்டும்‌ என்பது இவர்களுடைய 
பொதுவான விண்ணப்பம்‌. தங்களுக்கு 
விடுதலை சீக்கிரத்தில்‌ வரவேண்டும்‌ என்றும்‌, 
அந்த விடுதலை வரும்‌ வரையிலும்‌ 
தங்களுக்கு ஆறுதலும்‌, சமாதானமும்‌ 
உண்டாயிருக்கவேண்டும்‌. என்று 
இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ கர்த்தரிடத்தில்‌ 
ஜெபம்பண்ணுகிறார்கள்‌. இந்த ஜெபத்தை 
ஆபகூக்‌ தீர்க்கதரிசி, இஸ்ரவேலின்‌ 
வம்சத்தாரின்‌ சார்பாக கர்த்தரிடத்தில்‌ 
ஏறெடுக்கிறார்‌ (ஆப 3:12). 


கர்த்தருடைய 


ஆபகூக்‌ - 
HABAKKUK - COMMENTARY 


விரிவுரை 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ வம்சத்தாரை, 
எகிப்தின்‌ அடிமைத்தனத்திலிருந்து, 
தம்முடைய பலத்த கரத்தினால்‌ விடுதலை 
பண்ணினார்‌. அவர்களை வனாந்தர 
பாதையின்‌ வழியாக கானான்‌ தேசத்திற்கு 
அழைத்துக்கொண்டு போனார்‌. கர்த்தர்‌ 
அவர்களுக்கு அற்புதங்களையும்‌ 
அதிசயங்களையும்‌ நடப்பித்தார்‌. கர்த்தருடைய 
மகிமையான பிரசன்னம்‌ அவர்களோடு 
கூடவே இருந்தது (ஆப 3:3-15) 


இஸ்ரவேல்‌ வம்சத்தாருக்கு இப்போது 
பாடுகளும்‌, வேதனைகளும்‌ 
உண்டாயிருக்கிறது. கர்த்தருடைய ஜனம்‌. 
இப்போது உபத்திரவங்களை 
அனுபவித்தாலும்‌, இந்தக்‌ கஷ்டங்கள்‌ 
சீக்கிரத்தில்‌ நீக்கிப்போகும்‌ என்றும்‌, 
அவர்களுக்கு மறுபடியும்‌. கர்த்தருடைய 
கிருபையும்‌. இரக்கமும்‌, ஆசிர்வாதமும்‌ 
கிடைக்கும்‌ என்றும்‌ ஆபகூக்‌ தீர்க்கது 
இஸ்ரவேல்‌ வம்சத்தாருக்கு ஆறுதலான 
வார்த்தைகளைச்‌ சொல்லுகிறார்‌ 
(ஆப 316-19). 


ஆபகூக்‌ பாடின விண்ணப்பம்‌ 
ஆப 3:1,2 


ஆப 30. ஆபகூக்‌ தீர்க்கதரிசி 
சிகாயோனில்‌ பாடின விண்ணப்பம்‌. 


ஆப 2 கர்த்தாவே நீர்‌ 
வெளிப்படுத்தினதை நான்‌ கேட்டேன்‌, 
எனக்குப்‌ பயமுண்டாயிற்று; கர்த்தாவே, 
வருஷங்களின்‌ நடுவிலே உம்முடைய 
கிரியையை உயிர்ப்பியும்‌, 
வருஷங்கனின்‌ நடுவிலே அதை 
விவங்கப்பண்ணும்‌; கோபித்தாலும்‌ 


இரக்கத்தை நினைத்தருளும்‌. 





f= THE 
ETT 


ஆபகூக்‌ 
பாடின 
ம்‌” (ஆப 34) என்னும்‌ தலைப்பு 


அதிகாரத்திற்கு 
சிகாயோனில்‌ 


தீர்க்கதரிசிகளெல்லோரும்‌, 
வார்த்தையை ஜனங்களுக்கு சொல்லுகிற 
தீர்க்கதரிசிகளாகவும்‌, கர்த்தரிடத்தில்‌. 
ஜெபிக்கிற  தீர்க்கதரிசிகளாயிருக்கிறார்கள்‌. 
பலசமயங்களில்‌. தீர்க்கதரிசிகள்‌ 
ஜனங்களுக்கு விரோதமாக கர்த்தருடைய 
வார்த்தைகளைச்‌ சொன்னாலும்‌, அந்த 
ஜனங்களுக்காக அவர்கள்‌ கர்த்தரிடத்தில்‌ 
பரிந்து பேசுவதும்‌ வழக்கம்‌. 


கூக்‌. தீர்க்கு ஏற்கெனவே 
கர்த்தரிடத்தில்‌ ச பண்ணியிகக்கிறா்‌ 
கர்த்தரும்‌ அவருடைய  விண்ணப்பத்திற்கு 
செவிகொடுத்து. பதில்‌ கொடுத்திருக்கிறார்‌ 
கர்த்தர்‌ தனக்குக்‌ கொடுத்த பிரதியுத்தரத்தை 
க்‌ பயபக்தியோடு அங்கிகரிக்கிறார்‌ 
நீர்‌ வெளிப்படுத்தினதை நான்‌ 
(ஆப 3:2) என்று சொல்லுகிறார்‌. 
வாக்கியத்திற்கு, கர்த்தாவே 
உம்முடைய வார்த்தைகளை நான்‌ கேட்டேன்‌" 
என்றும்‌ பொருள்‌ சொல்லலாம்‌. 


நாம்‌ கர்த்தரிடத்தில்‌ கருத்தோடு 
ஜெபப்பண்ணவேண்டும்‌. அவரிடத்தில்‌ நாம்‌ 
எதைக்‌ கேட்கிறோம்‌ என்பதைக்‌ குறித்து 
நாம்‌ கவனமாமிருக்கவேண்டும்‌. கர்த்தர்‌ 
நமக்கு என்ன சொல்லுகிறார்‌ என்பதையும்‌ 
நாம்‌. கவனமாய்க்‌ கேட்கவேண்டும்‌. 
கர்த்தரிடத்தில்‌ நாம்‌ கேட்பது எவ்வளவு, 
ட அதுபோலவே கர்த்தர்‌ நமக்கு 
ரால்லுவதை நாம்‌ கேட்பதும்‌ மிகவும்‌ 


செய்தியினால்‌, ஆபகூக்கு பயமுண்டாயிற்று. 
கர்த்தர்‌ தம்முடைய ஜனத்தை கல்தேயர்‌ 
மூலமாய்‌ எந்த அளவுக்கு ஒடுக்கப்போகிறார்‌ 
என்பதையும்‌, அவர்களை எந்த அளவுக்கு: 
தாழ்த்தப்போகிறார்‌ என்பதையும்‌ 
குறித்து, கர்த்தர்‌ ஆபகூக்‌ 
தீர்க்கதரிசிக்கு சொல்லுகிறார்‌. அதைக்‌ 
கேட்டு ஆபகூக்குக்கு பயமுண்டாயிற்று. 


ஆபகூக்‌ - 
HABAKKUK - COMMENTARY 


விரிவுரை 


இஸ்ரவேல்‌. 
முறிந்துபோகுமே 
சோர்ந்துபோவார்களே 
பயப்படுகிறார்‌. 


வம்சத்தாருடைய 
என்றும்‌, 
என்றும்‌ 


ஆலி 
அவர்கள்‌ 
ஆபகூக்‌ 


கர்த்தர்‌ தம்முடைய கோபத்தினால்‌ 
இஸ்ரவேல்‌ வம்சத்தாரை வேரோடு பிடுங்கி 
அழித்துப்போடுவாரோ என்றும்‌, முடிவிலே. 
அவர்கள்‌ சர்வநாசமும்‌, சர்வமோசமும்‌, 
சர்வசங்காரமும்‌ அடைந்து, 
அழிந்துபோவார்களோ. நினைத்து 


என்றும்‌ 


கர்த்தரிடத்தில்‌ 

தகா கர்த்தர்‌ 

நாட்களையும்‌, 

தம்முடைய ஜனத்தை வேதனைக்குட்படுத்தும்‌ 

நாட்களையும்‌ குறைத்துகொள்‌ வேண்டும்‌. 

என்றும்‌, கர்த்தர்‌ தம்முடைய ஜனத்திற்கு 

ஆதரவு கொடுக்க வேண்டும்‌ என்றும்‌. 

ஆபகூக்‌ கர்த்தரிடத்தில்‌ கருத்தாய்‌ 

ணப்பம்பண்ணுகிறார்‌. “கர்த்தாவே, நீர்‌ 

கோபித்தாலும்‌ இரக்கத்தை நினைத்தருளும்‌" 
என்று ஆபகூக்‌ ஜெபம்பண்ணுகிறார்‌. 

ளின்‌ முடிவு வரையிலும்‌ 

காத்திருப்பது, இஸ்ரவேல்‌ 


| உண்டாக்கும்‌. 


வருங்க, 
கர்த்தருக்காக 
வம்சத்தாருக்கு 


என்னும்‌ வாக்கியம்‌, யூதர்கள்‌ 
தேசத்து சிறையிருப்பிலிருந்த எழுபது வருஷ 
க்கக்‌ குறிக்கும்‌. அவர்கள்‌ எழுபது 

வரையிலும்‌ தொடர்ந்து 
த்க்‌ 


அனுபவித்தால்‌ 
சோர்ந்துபோய்விடுவார்கள்‌. எழுபது 
வருஷத்திற்கு முன்பாகவே அவர்களுக்கு. 
கர்த்தருடைய அன்பும்‌, ஆதரவும்‌, 
கிருபைகளும்‌ தேவைப்படுகிறது. 
ஆபகூக்‌. 
சிறையிருப்பிலிருக்கிற 
ஜனத்தை நினைத்துப்‌ 
அவர்களுடைய 
பாடுகளையும்‌, 


தீர்க்கதரிசி 

கர்த்தருடைய 

பார்க்கிறார்‌ 
வேதனைகளையும்‌, 
கஷ்டங்களையும்‌ பார்க்கிறார்‌. 
கர்த்தர்‌ அவர்களை எழுபது வருஷத்திற்கு 
பின்பு சிறைமிருப்பிலிருந்து விடுதலை 
பண்ணுவார்‌. அப்போது அவர்களுக்கு 
கர்த்தருடைய கிருபையும்‌, 
வெளிப்படுத்தப்படும்‌. 
அவர்கள்‌ சிறையிருப்பிலிருக்கவேண்டும்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


ஏகவேலைப்பாடாயிருக்கிறது. 
(யாத்‌ 37:25). 


தூபபீடம்‌ 18 அங்குலம்‌ சதுரமானது. 
இதன்‌ உயரம்‌ 36 அங்குலம்‌. ஒவ்வொரு 
முனையிலும்‌ ஒவ்வொரு கொம்பாக நான்கு 
கொம்புகள்‌ இருக்கும்‌. அது அமைப்பில்‌. 
பெரிய வெண்கலப்‌ பலிபீடத்தைப்‌ 
போன்றிருக்கும்‌. (யாத்‌ 2741-8) 


பெசலெயேல்‌ அதின்‌ மேற்புறத்தையும்‌, 

அதின்‌ சுற்றுப்புறத்தையும்‌, அதின்‌ 

கொம்புகளையும்‌, பசும்பொன்தகட்டால்‌ மூடி, 

சுற்றிலும்‌ அதற்குப்‌ பொன்திரணையை 

உண்டுபண்ணி, அந்தத்‌ திரணையின்கீழ்‌ 

ண்டு பக்கங்களில்‌ இருக்கும்‌. 

ம்‌ இரண்டு 

பாய்ச்சும்‌ 

இடங்களாகத்‌ தைத்து, சீத்திம்‌ மரத்தால்‌ 

அந்தத்‌ தண்டுகளைச்‌ செய்து, 

அவைகளைப்‌ பொன்தகட்டால்‌ மூடுகிறார்‌. 
(யாத்‌ 37:26-28) 


தூபபீடம்‌, 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பரிசுத்தமான பணிமுட்டுக்களாகும்‌. 
பொதுவாக  மகாபரிசுத்த ஸ்தலத்திலே 
பயன்படுத்தப்படும்‌ பணிமுட்டுக்கள்‌ 
பசும்பொன்னாலும்‌, மகாபரிசுத்த 
ஸ்தலத்திற்கு வெளியே பயன்படுத்தப்படும்‌ 
பணிமுட்டுக்கள்‌ வெண்கலத்தாலும்‌ 
செய்யப்பட்டிருக்கிறது. 


அபிஷேக தைலம்‌ 
யாத்‌ 87:29 


87:29. பரிசுத்த. 
அதக தத்தும்‌, சுத்தமான 
சுகந்தங்களின்‌ தூபவர்க்கத்தையும்‌, 
தைலக்காரன்‌: வேலைக்கு ஒப்பாக 
உண்டுபண்ணினான்‌.. 


தூபபீடத்தில்‌ தூபவர்க்கம்‌ ஏற்றப்படும்‌. 
அபிஷேக தைலத்தையும்‌, தூபவர்க்கத்தையும்‌ 
உண்டுபண்ணவேண்டிய 


பிரமாணத்தின்படி அபிஷேக 
தூபவர்க்கத்தையும்‌ 
உண்டுபண்ணுகிறார்‌ (யாத்‌ 37: 





i FTN 
TT 


இரக்கமும்‌ தேவைப்படுகிறது. கர்த்தர்‌ எழுபது 
வருஷம்‌ முடியும்‌ வரையிலும்‌ காத்திராமல்‌, 
அதற்கு முன்பாகவே, தம்முடைய 
ல அவர்களுக்கு வெளிப்படுத்த 
வேண்டும்‌ என்று ஆபகூக்‌ கர்த்தரிடத்தில்‌ 
பணிவோடு விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 


"கர்த்தாவே, வருஷங்களின்‌ 


உம்முடைய 
வருஷங்களின்‌ றக்க 
விளங்கப்பண்ணும்‌' (ஆப 32) 


ஆபகூக்‌ ஜெபம்பண்ணுகிறார்‌ 


நடுவிலே. 
பு 


அதை 
என்று 


கர்த்தர்‌, யூதர்களுடைய ௭ 
தகப்பன்‌ முன்‌ விலும்‌ 
காத்திருக்கக்கூடாது என்றும்‌, அதற்கு 
முன்பாகவே அவர்களுக்கு தம்முடைய 
கிருபைகளைக்‌ காண்பிக்கவேண்டும்‌ என்றும்‌ 
ஆபகூக்‌ ஜெபம்பண்ணுகிறார்‌. யூதர்கள்‌ 
எழுபது வருஷத்திற்கு முன்பு, தங்களுடைய 
சிறையிருப்பிலிருந்து விடுதலை பெறுவதற்கு 
வாய்ப்பில்லை. எழுபது வருஷகாலம்‌. 
வரையிலும்‌ அவர்கள்‌ கர்த்தருடைய 
கோபத்தையும்‌, அவருடைய 
நியாயத்தீர்ப்பையும்‌ அனுபவிக்கவேண்டும்‌. 
இக்காலத்தில்‌ தரத்‌ அவர்களைக்‌ 
கோபித்தாலும்‌, தம்முடைய 
இரக்கத்தையும்‌ இணைத்ததாவேண்டுவென்று 
கூக்‌  ஜெபம்பண்ணுகிறார்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய ஜனத்தை மறந்துவிடக்கூடாது 
என்பதும்‌, கர்த்தர்‌ அவர்களை கைவிட்டுவிடக்‌ 
புறக்கணித்துவிடக்கூடாது. 


ஜெபிக்கிறார்‌. கர்த்தருடைய ஜனம்‌ இப்போது 
வேதனைகளையும்‌, உபத்திரவங்களையும்‌ 
கடந்து வருகிறார்கள்‌. அவர்களுக்கு. 
கர்த்தருடைய உதவியும்‌ ஒத்தாசையும்‌ 


வேண்டும்‌ என்று ஆபகூக்‌ கர்த்தரிடத்தில்‌ 
ஜெபிக்கிறார்‌. 


ஆபகூக்‌ - 
HABAKKUK - COMMENTARY 


விரிவுரை 


நான்‌ துன்பத்தின்‌ நடுவில்‌ நடந்தாலும்‌ 
நீர்‌ என்னை  உயிர்ப்பிப்பீர்‌; என்‌: 
சத்துருக்களின்‌ கோபத்துக்கு விரோதமாக 
உமது கையை நீட்டுவீர்‌; உமது வலதுகரம்‌ 
என்னை இரட்சிக்கும்‌. கர்த்தர்‌ எனக்காக 
யாவையும்‌ செய்து முடிப்பார்‌; கர்த்தாவே, 
து க்‌ என்றுமுள்ளது 
கிரியைகளை 

நெகிழலிடாதிருப்பராக” (சங்‌ 138.7 8). 


சிறையிருப்பிலுள்ள யூதர்கள்‌ பாடுகளை 
அனுபவித்தாலும்‌, உபத்திரவங்கள்‌ வழியாக 
கடந்து சென்றாலும்‌, கர்த்தர்‌ அவர்களுக்கு 
ஆதரவாயிருக்கவேண்டும்‌. இஸ்ரவேல்‌ 
வம்சத்தாரை திருத்தவேண்டும்‌ 
என்பதற்காகவே கர்த்தர்‌ அவர்களுக்கு 
பாபிலோன்‌ தேசத்து சிறையிருப்பை 
தண்டனையாகக்‌ கொடுத்திருக்கிறார்‌. 
கர்த்தருடைய தெய்வீக சித்தத்தின்‌ 
பிரகாரமாகவும்‌, தெய்வீக தீர்மானத்தின்‌ 
பிரகாரமாகவும்‌, யூதர்களுக்கு 
உபத்திரவங்களும்‌, வேதனைகளும்‌ 
வந்திருக்கிறது. 


இந்த 

வேதனைகளையும்‌ 
பரிசுத்தப்படுத்திக்கொடுக்க 
கர்த்தருடைய ஜனம்‌. தங்களுடைய 
பாவங்களை உணரவேண்டும்‌. தங்களுடைய 
பாவங்களுக்கு மனந்திரும்பவேண்டும்‌. 
அவர்கள்‌ பரிசுத்தமடையவேண்டும்‌. இதற்கு 
கர்த்தருடைய கிருபையும்‌, உதவியும்‌, 
ஒத்தாசையும்‌ தேவை. 


தம்முடைய கிருபையினால்‌, 
உபத்திரவங்களையும்‌, 
அவர்களுக்கு 
வேண்டும்‌. 


யூதர்கள்‌. 
சிறையிருப்பிலே. 
இருக்கவேண்டும்‌. 
திட்டம்‌. அந்தக்‌ 
முடிவடையவில்லை. 


பாபிலோன்‌ தேசத்து 
எழுபது வருஷங்களுக்கு 
என்பது கர்த்தருடைய 
காலம்‌ இன்னும்‌ 
லை. எழுபது வருஷங்களில்‌ 
பாதி வருஷங்கள்‌ மாத்திரமே முடிவு 
பெற்றிருக்கிறது. சிறையிருப்பிலிருக்கிற 
யூதர்கள்‌ தங்கள்‌ சரீரத்திலும்‌ ஆவியிலும்‌ 
சோர்ந்துபோயிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌. 
தங்கள்‌ சிறையிருப்பு வருஷங்களின்‌ நடுவிலே 
இருந்தாலும்‌, கர்த்தர்‌ தம்முடைய 
கிருபைகளையும்‌, இரக்கங்களையும்‌, 
வல்லமையையும்‌,  வாக்குத்தத்தங்களையும்‌, 
பராமரிப்புக்களையும்‌ அவர்களுக்கு 
விளங்கப்பண்ணவேண்டும்‌. 





i= THEN 
TT 


இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ அந்நிய தேசத்து. 
சிறையிருப்பிலிருந்தாலும்‌, கர்த்தரே 
சர்வஆளுகையுள்ளவர்‌. யூதர்கள்‌ பாபிலோன்‌ 
தேசத்து சிறையிருப்பு வருஷங்களின்‌ 
நடுவிலே இருக்கிறார்கள்‌. அப்போது கர்த்தர்‌ 
தம்முடைய மகிமையையும்‌, வல்லமையையும்‌ 
அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறார்‌. 
சாத்ராக்‌, மேஷாக்‌, ஆபத்நேகோ ஆகிய 
மூன்று எபிரெய வாலிபர்களையும்‌, கர்த்தர்‌ 
எரிகிற அக்கினி சூளைக்கு தப்புவிக்கிறார்‌ 
வல்லமையை 

கர்த்தர்‌ ஆபகூக்கின்‌ 

ற்கு, பதில்‌ கொடுக்கிறார்‌. 
நேயகாற்றேச்சானத்‌ தாழ்த்துகிறார்‌. 


எகிப்திலிருந்து விடுதலை 
ஆப 3:8-15 


ஆப 3:3, தேவன்‌ தேமானிலிருத்தும்‌, 
பரிசுத்தர்‌ பாரான்‌ பர்வதத்திலிருந்தும்‌ 
வந்தார்‌; சேலா. அவருடைய மகிமை 
வானங்களை மூடிக்கொண்டது; அவர்‌ 


துதியினால்‌ பூமி நிறைத்தது. 


ஆப 84. அவருடைய பிரகாசம்‌: 
சூரியனைப்‌ போலிருந்தது; அவருடைய 
கரத்திலிருந்து கிரணங்கள்‌ வீசின; 
அங்கே அவருடைய பராக்கிரமம்‌. 
மறைந்திருந்தது. 


ஆப 85. அவருக்கு முன்பாகக்‌ 
கொன்னை நோய்‌ சென்றது; அவர்‌ 
அடிகளிலிருந்து எரியத்தமான காய்ச்சல்‌ 
புறப்பட்டது. 


ஆப 94. அவர்‌ நின்று பூமியை 
அனந்தார்‌; அவர்‌ பார்த்துப்‌ 
புறஜாதிகனைப்‌ கரையப்பண்ணினார்‌; 
பூர்வ பர்வதங்கள்‌ சிதறடிக்கப்பட்டது, 
என்றுமுன்ன மலைகள்‌ தாழ்ந்தது 
அவருடைய நடைகள்‌ நித்திய 
நடைகளாயிருந்தது.. 

ஆப 87. கூஷானின்‌ கூடாரங்கள்‌ 
வருத்தத்தில்‌ அகப்பட்டிருக்கக்‌. 
கண்டேன்‌; மீதியான்‌ தேசத்தின்‌ 
திரைகள்‌ நடுங்கின. 


ஆபகூக்‌ - 
HABAKKUK - COMMENTARY 


விரிவுரை (பியி 


PUBLISHERS 


ஆப 38. கர்த்தர்‌ நதிகளின்மேல்‌ 
கோபமாயிருத்தாரோ? தேவரீர்‌ 
உம்முடைய குதிரைகவின்மேலும்‌ 
இரட்சிப்புண்டாக்குகிற உம்முடைய 
இரதங்களின்‌ மேலும்‌ ஏறிவருகிறபோது, 
உமது கோபம்‌ நதிகளுக்கும்‌ உமது 
சினம்‌ சமுத்திரத்திற்கும்‌ 
விரோதமாயிருத்ததோ? 


ஆப 3:9. கோத்திரங்களுக்கு 
ஆணையிட்டுக்‌ கொடுத்த 
வாக்கின்படியே உம்முடைய வில்‌ 
நாணேத்றப்பட்டதாக  விளங்கினதா; 
சேலா. நீர்‌ பூமியைப்‌ பினத்து 
ஆறுகளை உண்டாக்கினிர்‌. 


ஆப 8:10. பர்வதங்கள்‌ உம்மைக்கண்டு 
நடுங்கின; ஜலம்‌  பிரவாகித்துக்‌. 
கடத்துபோயிற்று; ஆழி இரைத்தது; 
அதின்‌ கைகளை உயர எடுத்தது. 


ஆப 8411. சந்திரனும்‌ சூரியனும்‌ தன்தன்‌. 
மண்டலத்தில்‌ நின்றன; உமது 
அம்புகளின்‌ ஜோதியிலும்‌, உமது 
ஈட்டியினுடைய மின்னல்‌ 


பிரகாசத்திலும்‌ நடந்தன. 


ஆப 3:12. தீர்‌ கோபத்தோடே பூமியில்‌ 
நடத்தீர்‌உக்கிரத்தோடே ஜாதிகளைப்‌ 
போரடித்தீர்‌. 


ஆப 948. உமது ஜனத்தின்‌ 
இரட்சிப்புக்காகவும்‌ நீர்‌ 
அபிஷேகம்‌ பண்ணுவித்தவனின்‌' 
இரட்சிப்புக்காகவுமே நீர்‌ புறப்பட்டீர்‌; 
கழுத்தனவாக. அணஸ்திபாரத்தைத்‌ 
திறப்பாக்கி, துஷ்டனுடைய ்ட்டிலி 
குத்த தலைவனை வெட்டினீர்‌; சேலா. 


ஆப 3:04. என்னைச்‌ சிதறடிப்பதற்குப்‌ 
பெருங்காற்றைப்போல்‌ வந்தார்கள்‌; 
சிறுமையானவனை  மறைவிடத்திலே. 
பட்சிப்பது. அவர்களுக்குச்‌ 
சுத்தோஷமாயிருத்தது; நீர்‌ அவனுடைய 
கிராமத்து 

குத்தினீப்‌. 

ஆப 305. திரளான தண்ணீர்‌ 


குவியலாகிய சமுத்திரத்துக்குன்‌ உமது 
குதிரைகளோடே நடத்துபோனீர்‌. 





f= THEN 
TT 


கர்த்தருடைய 
நெருக்கப்படும்போது, 
வேதனைகளை 


ஜனம்‌ 
ஒடுக்கப்படும்போது.. 
அனுபவிக்கும்போது, 
அவர்களுக்கு ஆறுதல்‌ தேவைப்படுகிறது. 
அப்போது அவர்கள்‌ தங்களுடைய 
கடந்தகாலங்களை நினைத்துப்‌ பார்க்க. 
வேண்டும்‌. கர்த்தர்‌ தங்களுக்கு ஏற்கெனவே 
செய்த நன்மைகளை நினைவுகூர்ந்து, 
உற்சாகமடைய வேண்டும்‌. பூர்வநாட்களில்‌ 
கர்த்தர்‌ நமக்கு செய்த நன்மைகளை 
நினைத்துப்‌ பார்ப்பது நம்முடைய ஆவியை 
உற்சாகப்படுத்தும்‌. 


அவர்களை 
வழிநடத்தினார்‌. 
அற்புதங்களையும்‌ 
அடையாளங்களையும்‌ நடப்பித்தார்‌. ஆபகூக்‌: 
இந்த சம்பவங்களை நினைத்துப்‌ பார்க்கிறார்‌ 


ஜனங்களை 
ஏற்கெனவே எகிப்தின்‌ 
அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து, 
அவர்களை கானான்‌ தேசத்திற்கு அழைத்துக்‌. 
கொண்டு வந்தார்‌. அதே கர்த்தர்‌ இன்னு: 
ஜீவனுள்ளவராகவும்‌, கிருபையுள்ளவராகவும்‌ 
இருக்கிறார்‌. கர்த்தருடைய வல்லமை 
ஒருபோதும்‌ குறைந்துபோவதில்லை. எகிப்து. 
தேசத்திலிருந்து தம்முடைய ஜனத்தை 
விடுவித்த கர்த்தரால்‌, இப்போது பாபிலோன்‌ 
தேசத்திலிருந்தும்‌ விடுவிக்க முடியும்‌ 

கர்த்தர்‌ மகிமையுள்ளவர்‌. அவர்‌ 
மகிமையில்‌ தம்மை வெளிப்படுத்துகிறார்‌. 


கர்த்தர்‌ தம்முடைய 


வந்தார்‌" 
ஆபகூக்‌ சொல்லுகிறார்‌. 
மலையிலே. ்‌ 
கட்டளைகளைக்‌ 
அவருடைய 
வெளிப்படுத்தப்பட்டது. 
“அவருடைய பிரகாசம்‌ 
போலிருந்தது: அவருடைய 


பராக்கிரமம்‌ மறைந்திருந்தது" 
என்று ஆபகூக்‌ சொல்லுகிறார்‌. 


(ஆப 


ஆபகூக்‌ - 
HABAKKUK - COMMENTARY 


விபிவுரை Coops 


PUBLISHERS 


கர்த்தர்‌ சீனாயிலிருந்து எழுந்தருளி, 
சேயீரிலிருந்து அவர்களுக்கு உதயமானார்‌; 
பாரான்‌... மலையிலிருந்து பிரகாசித்து, 
பதினாயிரங்களான  பரிகத்தவான்‌௧களோடே 
பிரசன்னமானார்‌: "அவர்களுக்காக 
அக்கினிமயமான பிரமாணம்‌ அவருடைய 
வலதுகரத்திலிருந்து புறப்பட்டது" (உபா 33:2). 


அப்போது கர்த்தருடைய மகிமை 
வானங்களை மூடிக்கொண்டது. கர்த்தரைத்‌ 
துதிக்கும்‌ துதியினால்‌ பூமி நிறைந்தது, 
இந்தப்‌ பூமியிலே கர்த்தருடைய அற்புதமான 
கிரியைகள்‌ நிரம்பியிருக்கிறது 

லாமே கர்த்தரைத்‌ துதிப்பதற்கு. 
ஏதுவான கிரியைகளாகும்‌. 


கர்த்தர்‌ இந்தப்‌ பூமியிலே ஏற்கெனவே 
ஏராளமான அற்புதங்களையும்‌, 
அதிசயங்களையும்‌, மகிமையான 
காரியங்களையும்‌ செய்திருக்கிறார்‌. அவர்‌ 
இதே போன்ற மகிமையான காரியங்களை 
இன்னும்‌ ஏராளமாய்ச்‌ செய்யப்போகிறார்‌ 
ஏற்கெனவே வெளிப்படுத்தப்பட்ட 
கர்த்தருடைய வல்லமையைவிட, இனிமேல்‌ 
வெளிப்படப்போகும்‌ கர்த்தருடைய மகிமை 
மிகவும்‌ அதிகமாயிருக்கும்‌. அந்த மகிமையும்‌, 


வல்லமையையும்‌, மகிமையையும்‌ 
அதிகமாய்‌ வெளிப்படுத்துவார்‌. 
கர்த்தர்‌ எகிப்து தேசத்திலே கொள்ளை 
நோயை அனுப்பினார்‌.  பார்வோனுடைய 
பெருமை ஒடுக்குவதற்காகவும்‌, 
தாழ்த்துவதற்காகவும்‌ கர்த்தர்‌ 
த்‌ வாதைகளை 
கர்த்தருக்கு முன்பாக 
நோய்‌ சென்றது. அவர்‌ 
அடிகளிலிருந்து எரிபந்தமான காய்ச்சல்‌ 
புறப்பட்டது (ஆப 3:5). 


கர்த்தர்‌ அனுப்பின வாதையும்‌, 
கொள்ளைநோயும்‌ எகிப்து தேசத்திலே, ஒரே 
நாள்‌ இராத்திரியிலே, தலைச்சன்‌ பிள்ளைகள்‌ 
எல்லோரையும்‌ கொன்றுபோட்டது. 
அந்தகடைய பாத பகுத்து. எரித்த ன 
புறப்பட்டது. கல்மழையோடு 


அக்கினியும்‌ சேர்ந்து விழுந்தது. 
இவையெல்லாமே கர்த்தருடைய 
ஆடிகளிலிருந்து, அதாவது. அவருடைய 
பாதபடியிலிருந்து புறப்படுகிறது. இவை 
கர்த்தருடைய கட்டளையின்‌ பிரகாரமாக 
புறப்பட்டு வரும்‌. 





i THE 
TT 


கர்த்தருடைய 
சர்வசிருஷ்டிகளும்‌: 


கட்டளைக்கு 
கீழ்ப்படியும்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய பாதபடிகளிலிருக்கிற 
எரிபந்தமான காய்ச்சலைப்‌ பார்த்து, 
“புறப்பட்டுப்போ” என்று சொல்லும்போது அது 
புறப்பட்டுப்போகும்‌. கர்த்தர்‌ அதைப்‌ பார்த்து. 
"இதைச்‌ செய்‌" என்று கட்டளையிடும்போது. 
அது கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து, 
கர்த்தர்‌ சொன்ன பிரகாரம்‌ அதைச்‌ செய்யும்‌. 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரை கானான்‌ 
தேசத்திற்கு அழைத்துக்கொண்டு வந்தார்‌. 
கானான்‌. வே 
கானானியர்கள்‌ 


இஸ்ரவேல்‌ தேசத்தை தம்முடைய ஐனத்திற்கு 
சுதந்தர தேசமாகக்‌ கொடுத்தார்‌. கர்த்தர்‌ 
நின்று பூமியை அளந்தார்‌. கானான்‌ தேசம்‌ 
முழுவதையும்‌ தம்முடைய அளலினாலே 
அளந்து, அந்த தேசத்தை தம்முடைய 
ஜனத்திற்கு  சுதந்தரவீதமாகப்‌ பிரித்துக்‌ 
கொடுத்தார்‌ 


திறமான ஜாதிகளுக்‌ க்குச்‌ 
சுதந்தரங்களைப்‌ பங்கிட்டு, ஆதாய 
புத்திரரை வெவ்வேறாய்ப்‌ பிரித்தகாலத்தில்‌, 
இஸ்ரவேல்‌ புத்திரருடைய தொகைக்குத்‌ 
தக்கதாய்‌, சர்வஜனங்களின்‌ எல்லைகளைத்‌ 
திட்டம்பண்ணினார்‌. கர்த்தருடைய ஜனமே 
அவருடைய பங்கு; யாக்கோபு அவருடைய 
சுதந்தரவீதம்‌" (உபா 32:89). 


கானானியர்கள்‌ ஒன்றாய்ச்‌ சேர்ந்து, 
இஸ்ரவேல்‌ ஜனத்திற்கு விரோதமாக, யுத்தம்‌ 
பண்ண வந்தார்கள்‌. கர்த்தரோ தம்முடைய 
ஜனத்தின்‌ சத்துருக்களைப்‌ பார்த்தார்‌ 
புறஜாதிகள்‌ ஒன்றாய்க்‌ கூடிவந்திருந்தாலும்‌, 
கர்த்தர்‌ அவர்களைக்‌ கரையப்பண்ணினார்‌. 

ர்‌ ஒடப்பண்ணினார்‌. 


பெலமுள்ளவர்களாகவும்‌ 


பராக்கிரமசாலிகளாகவும்‌ 

கர்த்தரோ அவர்களை  சிதறடித்தார்‌. 
அவர்களைத்‌ தாழ்த்தினார்‌. மலைகளைப்போல. 
இருந்தவர்கள்‌ உடைக்கப்பட்டார்கள்‌. 


ஆபகூக்‌ - 
HABAKKUK - COMMENTARY 


விரிவுரை 


கானானியர்கள்‌ சிதறி ஓடுகிறார்கள்‌. 
அவர்கள்‌ இஸ்ரவேல்‌ ஜனத்திற்கு. 
விரோதமாக யுத்தம்பண்ண ஒன்றுகூடி 
வந்தார்கள்‌. யுத்தம்‌ கர்த்தருடையது. 
கர்த்தர்‌ தம்முடைய ஜனத்திற்காக யுத்தம்‌ 
பண்ணுகிறார்‌. கானானியரால்‌ கர்த்தருக்கு 
ல்‌ எதிர்த்து நின்று யுத்தம்பண்ண 
முடியவில்லை. பூர்வபர்வதங்களைப்போல 
இருந்த கானானியரை கர்த்தர்‌ 
சிதறிப்போகப்பண்ணினார்‌. 


சிதறி ஓடுகிறவர்கள்‌ 
கூடாரத்தைப்‌ பார்க்கிறார்கள்‌. 
தேசத்தையும்‌ பார்க்கிறார்கள்‌. 
கூடாரங்கள்‌ வருத்தத்தில்‌. 
அகப்பட்டிருக்கக்கண்டேன்‌:: மீதியான்‌ 
தேசத்தின்‌ திரைகள்‌ நடுங்கின" (ஆப 37), 
கானான்‌ தேசத்திற்கு அருகாமையிலுள்ள 
ஜனங்களெல்லாம்‌, கர்த்தர்‌ தங்களுக்கு 
விரோதமாக யுத்தம்பண்ணுவதைப்‌ பார்த்து 
நடுங்குகிறார்கள்‌. 


கூஷூனின்‌ 
மீதியான்‌ 
“கூஷூனின்‌ 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரை எகிப்து 
தேசத்திலிருந்து, கானான்‌. நேசத்நிற்கு 
வழிநடத்திக்‌ கொண்டுபோனபோது, அவர்‌ 
செங்கடலையும்‌, யோர்தான்‌ நதியையும்‌ 
இரண்டாகப்‌ பிளந்தார்‌. இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கு  வனாந்தர பிரயாணத்தில்‌ 
குடிப்பதற்கு தண்ணீர்‌ தேவைப்பட்டபோது, 
கர்த்தர்‌ கன்மலையை பிளந்து 
அவர்களுக்கு தண்ணீரைக்‌ குடிக்கக்‌ 
கொடுத்தார்‌. 


“கர்த்தர்‌ ளின்மேல்‌. 
கோபாமிருந்தாரோ” (வே என்று 
ஆபகூக்‌ கேட்கிறார்‌. கர்த்தருக்கு 
நதிகளின்மேல்‌ கோபமில்லை. ஆனாலும்‌ 
தம்முடைய ஜனம்‌, தமக்கு கீழ்ப்படிந்து, 
தம்மைப்‌ பின்பற்றி வரும்போது, சமுத்திரமோ, 
நதிகளோ அவர்களுக்கு தடைகளாயிருக்க 
கர்த்தர்‌ அனுமதிப்பதில்லை. 


“தேவரீர்‌ உம்முடைய குதிரைகளின்‌ 
மேலும்‌ இரட்சிப்புண்டாக்குகிற உம்முடைய 
இரதங்களின்‌ மேலும்‌ ஏறிவருகிறபோது, உமது 
கோபம்‌ நதிகளுக்கும்‌ உமது சினம்‌ 
சமுத்திரத்திற்கும்‌ விரோதமாமிருந்ததோ?" 
(ஆப 3:8) என்று ஆபகூக்‌ கேட்கிறார்‌. 





f= THE 
ETT 


கர்த்தரே தம்முடைய சேனைக்கு 
படைத்தளபதியாக முன்னால்‌ வருகிறார்‌. 
அவர்‌ இரட்சிப்பு உண்டாக்குகிறவர்‌. அவரே 
இரட்சிக்க வல்லவர்‌. ஆபகூக்‌, 
கர்த்தரைப்பற்றிச்‌ சொல்லும்போது, இதே. 
சத்தியத்தை மறுபடியும்‌ தெளிவுபடுத்துகிறார்‌. 
“திரளான தண்ணீர்‌ குவியலாகிய 
சமுத்திரத்துக்குள்‌ உமது குதிரைகளோடே 
நடந்துபோனீர்‌” (ஆப 375) என்று ஆபகூக்‌ 
சொல்லுகிறார்‌. 


கர்த்தர்‌ 
நடந்துபோனபோது, 
நடந்துபோகிறார்‌. 
ஒரு. )ட்டுமந்தையைப்போல. 
வழ்டபத்தி்‌ செல்லுகிறார்‌. 
சிறுபிள்ளைகளும்‌ 
ஆட்டுக்குட்டிகளும்‌ இருக்கும்‌. 
வேகமாக வழிநடத்த 
சிறுபிள்ளைகளால்‌ வேகமாக 
முடியாது. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ யோர்தான்‌ நதியை 
கடப்பதற்கு முன்பாக, 

பிரவாகித்து ஓடிற்று. 

தொட்டுக்கொண்டு 

கர்த்தரோ யோர்தான்‌ நதியை இரண்டாய்ப்‌ 
பிளக்கிறார்‌ பிரவாகித்து ஓடி வருகிற 
யோர்தான்‌ நதி தரித்து நிற்கிறது. 


“யோர்தான்‌ அறுப்புக்காலம்‌ முழுவதும்‌ 
கரைபுரண்டுபோம்‌. பெட்டியைச்‌ சுமக்கிற. 
ஆசாரியர்களின்‌ கால்கள்‌ தண்ணீரின்‌ 
ஒரத்தில்‌ பட்டவுடனே, மேலேயிருந்து. 
ஒடிவருகிற தண்ணீர்‌ நின்று 
சார்தானுக்கடுத்த ஆதாம்‌ ஊர்வரைக்கும்‌ ஒரு 
குவியலாகக்‌ குவிந்தது: உப்புக்கடல்‌ என்னும்‌ 
சமனான வெளியின்‌ கடலுக்கு ஓடிவருகிற 
தண்ணீர்‌ பிரிந்து ஓடிற்று: அப்பொழுது 
ஜனங்கள்‌ எரிகோவுக்கு எதிரே கடந்து 
போனார்கள்‌" (யோசு 3:1516). 


சமுத்திரத்திற்குள்ளே 
அவர்‌ மெதுவாக 
இஸ்ரவேல்‌ வம்சத்தாரை, 
மெதுவாக 
மந்தையிலே 
இருப்பார்கள்‌. 
அவர்களை 
முடியாது. 
நடக்கவும்‌ 


பிளக்கிறார்‌. தண்ணீரின்‌ 
நடுவிலே பாதை உண்டாயிற்று. இரண்டு 
பக்கத்திலும்‌ தண்ணீர்‌ உயரமாக தரித்து 
ந்து அது தன்னுடைய கைகளை 

விரித்து, உயர்த்தி கர்த்தரைத்‌ துதிப்பதுபோல 
இருக்கிறது. 


ஆபகூக்‌ - 
HABAKKUK - COMMENTARY 


விரிவுரை 


கர்த்தர்‌ பூமியைப்‌ பிளந்து ஆறுகளை 
உண்டாக்குகிறார்‌. வனாந்தரத்திலே 
தடாகங்களும்‌ 
வனாந்தரத்திலே, 
இஸ்ரவேலின்‌ பாளயத்தில்‌ தங்கியிருக்கிற 
ஜனங்களுக்கு தண்ணீர்‌ தாகழுண்டாயிற்று. 
கர்த்தரோ கன்மலையைப்‌ பிளந்து. 
அவர்களுக்கு தண்ணீரைக்‌ குடிக்கக்‌ 
கொடுத்தார்‌. 
கர்த்தர்‌ சர்வவல்லமையுள்ளவர்‌. அவர்‌ 
சொல்ல ஆகிறது. அவர்‌ சொல்ல நிற்கிறது. 
கோத்திரங்களுக்கு ஆணையிட்டுக்‌ கொடுத்த 
வாக்கின்டியே கர்த்தருடைய வில்‌ 
நாணேற்றப்பட்டதாக விளங்குகிறது 
(ஆம 39. 
பர்வதங்கள்‌ கர்த்தரைக்கண்டு 
நடுங்குகிறது: ஜலம்‌: பிரவாகித்துக்‌ 
கடந்துபோகிறது: ஆழி இரைகிறது: அது தன்‌ 
கைகளை உயர எடுத்து, கர்த்தரைத்‌ 


துதிக்கிறது (ஆப 3:10). 


இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ 
சத்துருக்களோடு, யுத்தம்பண்ணும்போது, 
கர்த்தர்‌ தம்முடைய 

உதவிசெய்கிறார்‌. யுத்தத்திலே 
வம்சத்தாருக்கு வெற்றி கிடைத்ததற்காக, 
இயற்கையை அவர்களுக்கு சாதகமாக 
மாற்றுகிறார்‌. கர்த்தருடைய கட்டளையின்‌ 
பிரகாரம்‌ சந்திரனும்‌ சூரியனும்‌ தன்‌ தன்‌ 
மண்டலத்திலே நிற்கிறது. கர்த்தருடைய 
அம்பு ஜோதியிலும்‌, அவருடைய 
ஈட்டியினுடைய மின்னல்‌ பிரகாசத்திலும்‌ 
நடக்கிறது (ஆப 2:11) 


கர்த்தருடைய கட்டளையின்‌ பிரகாரம்‌ 

சூரியன்‌ வெளிச்சத்தைக்‌ கொடுக்கிறது. 

அந்த ஜோதியிலே கர்த்தருடைய அம்பு 

பாய்ந்து செல்கிறது. அவருடைய ஈட்டியும்‌ 

மின்னல்‌ பிரகாசத்தில்‌ பாய்ந்துபோகிறது. 

ஜனம்‌ யுத்தத்திற்கு. 

செல்லும்போது. 

நட்சத்நிரங்களைப்போல 

அணிவகுத்துப்‌ போகிறார்கள்‌. சிசெராவின்‌ 

காலத்தில்‌ யுத்தம்பண்‌ணுவதுபோல. 
புறப்பட்டுப்போகிறார்கள்‌. 





f= THE 
TT 


இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ கானான்‌ 
தரதினப னார்‌ டக்‌ 
ராஜாக்கள்மீதும்‌ யுத்தம்பண்ணினார்கள்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய ஜனத்திற்கு ஜெயத்தைக்‌ 
கொடுத்து, யுத்தங்களை 

செய்கிறார்‌. கர்த்தருடைய 

இப்போது பாபிலோன்‌ 


சிறையிருப்பிலிருக்கிறார்கள்‌. 


அவர்களுடைய சொந்த 

மறுபடியும்‌ அழைத்து வருவார்‌. 
அவர்களுக்கு ஏற்கெனவே  சுதந்தரமாகக்‌ 
கொடுத்த கானான்‌ தேசத்தை, அவர்களுக்கு 
திரும்பவும்‌ கொடுப்பார்‌ 
கானான்‌ தேசத்து. 
விரோதமாக. 


கர்த்தர்‌ 
ராஜாக்களுக்கு 
யுத்தம்பண்ணுகிறார்‌. இந்த யுத்தத்திலே. 
கர்த்தர்‌ தம்முடைய அம்பையும்‌, 
ஈட்டியையும்‌ சத்துருக்களுக்கு விரோதமாக 
பிரயோகம்பண்ணுகிறார்‌. கர்‌, 
நாணேற்றப்பட்டதாக 
அம்பறாத்தூணியிலிருந்து 
எடுக்கப்பட்டு, சந்தகள்மீது பாய்வதற்கு 
ஆயத்தமாயிருக்கிறது. 


இஸ்ரவேல்‌ வம்சத்தாருக்கு 
சுதந்தரமான கானான்‌ தேசத்திலே, 
கானானியர்கள்‌ நியாயமில்லாமல்‌ 
குடியிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ அந்த 
நல்ல தேசத்தை அபகரித்து 
வைத்துக்கொண்டார்கள்‌. இதனால்‌ கர்த்தர்‌ 
கோபற்தோடே பூமியிலே நடக்கிறார்‌. அவர்‌ 
உக்கிரத்தோடே ஜாதிகளைப்‌ போரடிக்கிறார்‌ 
(ஆப 342). 

கர்த்தர்‌ துஷ்டனுடைய வீட்டிலிருந்த. 
தலைவனை வெட்டுகிறார்‌. அவர்களுடைய 
பிரபுக்களை அழித்துப்போடுகிறார்‌. 
அவர்களுடைய அஸ்திபாரம்‌ 
கழுத்தளவாகமிருந்தாலும்‌, கர்த்தர்‌ அதைத்‌ 
திறப்பாக்குகிறார்‌. 


“உமது ஜனத்தின்‌ இரட்சிப்புக்காகவும்‌ 
நீர்‌ புறப்பட்டீர்‌: 

கழுத்தளவாக அஸ்திபாரத்தைத்‌ திறப்பாக்கி, 
வீட்டிலிருந்த தலைவனை 

(ஆப 313) என்று ஆபகூக்‌ 


ஆபகூக்‌ - 
HABAKKUK - COMMENTARY 


விரிவுரை மரமா 


PUBLISHERS 


ஆமூக்‌ இங்கு சொல்லுகிற 
தக்கம்‌ கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து 
சாத்தானை ஜெயித்த வெற்றிக்கு 
அடையாளமாயிருக்கிறது. 


உம்முடைய வலது பாரிசத்திலிருக்கிற 
ஆண்டவர்‌, தமது வ்‌ நாளிலே 
ராஜாக்களை ர்‌ அவர்‌ 
நாிகளுக்குள்‌ றட. எல்லா 

இடங்களையும்‌ பிரேதங்களால்‌ நிரப்புவார்‌; 
விஸ்தாரமான தேசங்களின்‌ மேல்‌. 
தலைவர்களாயிருக்கிறவர்களை  நொறுக்கிப்‌ 
போடுவார்‌" (சங்‌ 110:5 6). 


'த்தருடைய ஜனத்தை சிதறடிப்பதற்கு 
சத்துருக்கள்‌ பெருங்காற்றைப்போல 
வருகிறார்கள்‌. பார்வோனும்‌, அவனுடைய 
சேனையும்‌ இஸ்ரவேல்‌ ஜனங்களை 
செங்கடலிலே பின்தொடர்ந்து வருகிறார்கள்‌. 
பார்வோனைப்போலவே, கானானின்‌ 
ராஜாக்களும்‌ இஸ்ரவேல்‌ வம்சத்தாருக்கு 

வருகிறார்கள்‌. 

மறைவிடத்திலே. 

ப்பது, சத்துருக்களுக்கு 
சந்தோஷமாயிருக்கிறது (ஆப 3:14). 

கர்த்தருடைய ஜனம்‌ 

சிறுமையானவர்களாயிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
பலமில்லாதவர்களாயிருக்கிறார்கள்‌. 

எளிதிலே ஜெயித்துவிடலாம்‌ 

எிதிலே. 


அவர்களை 


சிறுமையானவராயிருந்தாலும்‌, 

கர்த்தர்‌ அவர்களோடு 

சத்துருக்களின்‌ 

சந்தோஷமும்‌. அவர்களுடைய நம்பிக்கையும்‌ 
வீணாய்ப்போகும்‌. 


க்கள்‌ தங்கள்‌ இருதயங்களில்‌ 
கர்த்தர்‌ 


அவமானமும்‌ பயம்‌ 
சிறுமையானவனை எளிதாக ஜெயிக்கலாம்‌. 
என்று சத்துருக்கள்‌ நினைக்கிறார்கள்‌. 
ஆனால்‌ கர்த்தருடைய ஜனத்தை அவர்களால்‌ 
ஜெயிக்க முடியாது. சத்துருக்களுக்கு 
தோல்வி உண்டாகும்‌. இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ 
சிறுமையானவர்களாயிருந்தாலும்‌, அவர்கள்‌ 
கர்த்தருடையவர்களாயிருக்கிறார்கள்‌. கர்த்தர்‌ 
சத்துருவினுடைய ஈட்டிகளினாலேயே 
அவனுடைய கிராமத்து அதிபதிகளை 
உருவக்குத்துகிறார்‌ (ஆப 344, 





i= al 
TT 


கர்த்தர்‌ திரளான. தண்ணீர்‌ 
குவியலாகிய  சமுத்திரத்திற்குள்‌, தமது 
குதிரைகளோடே கடந்துபோகிறார்‌ (ஆப 3:15). 
கர்த்தர்‌ இஸ்ரவேலின்‌ முற்பிதாக்களுக்கு, 
ஏற்கெனவே தம்முடைய வாக்குத்தத்தங்களை 
ஆணையிட்டுக்‌ கொடுத்திருக்கிறார்‌. 
கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள்‌ 
நிறைவேறும்‌. 


கர்த்தர்‌ கானான்‌. தேசத்தை 
இஸ்ரவேல்‌ வம்சத்தாரின்‌ கோத்திரங்களுக்கு 
சுதந்தரவீதமாய்க்‌ கொடுப்பதாக. 
வாக்குப்பண்ணியிருக்கிறார்‌. கர்த்தருடைய 
வாக்குத்தத்தம்‌ நிறைவேறும்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய ஜனத்தின்மீது வைத்திருக்கும்‌ 
அன்பை உறுதிபண்ணுகிறார்‌. கர்த்தர்‌ 
இஸ்ரவேல்‌ வம்சத்தார்மீது, அன்பாகவும்‌, 
கரிசனையாகவும்‌ இருக்கிறார்‌. 
அவர்களுடைய நன்மைகளை விசாரிக்கிறார்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
பிரியமானவர்கள்‌. அவர்கள்‌ கர்த்தருக்கு 
கர்த்தர்‌ தமது 
இரட்சிப்புக்காகவும்‌, 
அபிஷேகப்பண் ணுவித்தவனின்‌ 
இரட்சிப்புக்காகவுமே. புறப்படுகிறார்‌ 
(ஆப 3:13). வர்‌ தம்முடைய 
வனத்திற்காகே ல்‌ சுத்தரக்கக்மீறு 
யுத்தம்பண்ணுகிறார்‌. 


கர்த்தராகிய 


கர்த்தருக்குப்‌ 


இயேசுகிறிஸ்துவின்‌ 
மூலமாய்‌ இந்த உலகத்திற்கு மீட்பு 
உண்டாயிருக்கிறது. கர்த்தர்‌ தம்முடைய 
ஜனத்தின்‌ இரட்சிப்புக்காக புறப்பட்டுப்போவது, 
இயேசுகிறிஸ்துவின்‌ மூலமாய்‌ உண்டாகும்‌. 
இரட்சிப்புக்கு அடையாளமாயிருக்கிறது. 

நீர்‌ அபிஷேகம்பண்ணுவித்தவன்‌"' 
(ஆம 343) என்னும்‌ வாக்கியம்‌ 
யோசுவாவைக்‌ குறிக்கிறது. நம்முடைய 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்துவுக்கு யோசுவா 
அடையாளமாயிருக்கிறார்‌. மேசியா என்னும்‌ 
பெயருக்கு அபிஷேகம்பண்ணப்பட்டவர்‌ என்று 
பொருள்‌. பிதாவாகிய தேவன்‌, தம்முடைய 
குமாரனாகிய இயேசுகிறிஸ்துவை 
அபிஷேகம்பண்ணியிருக்கிறார்‌. 


ஆபகூக்‌ - 
HABAKKUK - COMMENTARY 


விரிவுரை 


அத்திமரம்‌ 
துளிர்விடாமற்போனாலும்‌ ஆப 
3116-19 


ஆப 306. நான்‌ கேட்டபொழுது என்‌ 
குடல்‌ குழம்பிற்று; அந்தச்‌ சத்தத்துக்கு 
என்‌ உதடுகள்‌ துடித்தது; என்‌ 
எதும்புகளில்‌ உக்கல்‌ உண்டாயிற்று; 
என்‌. திலையிலே நடுங்கினேன்‌; 
ஆனாலும்‌ எங்கனோடே எதிர்க்கும்‌. 
ஜனங்கள்‌ வரும்போது, இக்கட்டு 
நானிலே நான்‌ இணைப்பாறுதல்‌ 
அடைவேன்‌. 


ஆப 307. அத்திமரம்‌ துனிர்விடாமற்‌ 
போனாலும்‌, திராட்சச்செடிகளில்‌ பழம்‌ 
உண்டாகாமற்போனாலும்‌, ஒலி. 
வமரத்தின்‌ பலன்‌ அற்றுப்போனாலும்‌, 
வயல்கள்‌ தானியத்தை 
வினைவியாமற்போனாலும்‌ கிடையில்‌ 
ஆட்டுமந்தைகள்‌ முதலற்றுப்போனாலும்‌ 
தொழுவத்திலே. மாடு. 
இல்லாமற்போனாலும்‌, 


கர்த்தருக்குள்‌. 
என்‌ 


ஆப 3:19. ஆண்டவராகிய கர்த்தர்‌ எண்‌: 
பெலன்‌; அவர்‌ என்‌ கால்களை 
மான்கால்களைப்போலாக்கி, உயரமான 
ஸ்தலங்களில்‌ என்னை 
நடக்கப்பண்ணுவார்‌. 


இது நெகிநோத்‌ என்னும்‌ 
வாத்தியத்தில்‌' வாசிக்க 
இராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட 
சங்கீதம்‌. 





i= FTE 
TT 


கர்த்தருடைய ஜனத்திற்கு விரோதமாக 
சத்துருக்கள்‌ எழும்புகிறார்கள்‌. சத்துருக்கள்‌ 
பலமுள்ளவர்களாகவும்‌, கர்த்தருடைய ஜனம்‌ 
பலவீனராகவும்‌ இருக்கிறார்கள்‌. சத்துருக்கள்‌ 
கர்த்தருடைய ஜனத்திற்கு விரோதமாய்த்‌ 
தீங்கு செய்கிறார்கள்‌. சத்துருக்களுக்கு 
உடனே அழிவு வரவில்லை. அவர்கள்‌ 
இஸ்ரவேல்‌ வம்சத்தாரோடு யுத்தம்பண்ணி 
சிறிது காலத்திற்கு ஜெயித்திருக்கிறார்கள்‌. 
ஆபகூக்‌ தீர்க்கதரிசி இந்த சம்பவங்களை 
தன்னுடைய தரிசனத்திலே பார்க்கிறார்‌. 
சம்பந்தமாக கர்த்தர்‌ தனக்கு சொல்லும்‌ 
வார்த்தைகளைக்‌ கேட்கிறார்‌. “நான்‌. 
கேட்டபோது என்‌ குடல்‌ குழம்பிற்று' 
(ஆப 316) என்று ஆபகூக்‌ சொல்லுகிறார்‌. 


தக்க. செத்ததும்‌, 

செழந்திரப்பையம்‌ ார்குக்போு ஆக்‌ 

தீர்க்கதரிசிக்கு 

உண்டாயிற்று, 

வெளிப்படுத்தினதை 

எனக்கு பமமுண்டாயிற்று' (ஆப 3:2) 

ஆபகூக்‌ ஏற்கெனவே சொன்னார்‌. 

சொன்ன வாக்கியத்தின்‌ தகி 
ப்‌ 'நான்‌ கேட்டபொழுது 

்‌ என்று 


கம்சத்தாருக்கு 
காலமும்‌, வேதனையின்‌ 
உபத்திரவத்தின்‌ காலமும்‌: 
வரப்போகிறது. அவர்களுக்கு இனிமேல்‌ 
வரப்போகிற வேதனைகளை கர்த்தர்‌ 
ஆபகூக்குக்கு சொல்லுகிறார்‌. அந்த 
சத்தத்திற்கு ஆபகூக்கின்‌ உதடுகள்‌ 
துடிக்கிறது. அவருடைய எலும்புகளில்‌ 
உக்கல்‌ உண்டாயிற்று. அவர்‌ தன்னுடைய 
நிலையிலே நடுங்குகிறார்‌ (ஆப 3:16). 
பகூக்‌ கோழையல்ல. ௮: 
தைரியத்திற்கு சோதனை உண்டா; 
ஆபகூக்கின்‌ குடல்‌ குழம்பினாலும்‌, 
அவருடைய எலும்‌ உக்கல்‌. 
உண்டானாலும்‌, அவர்‌ தன்னுடைய 
நிலையிலே நடுங்கினாலும்‌, இக்கட்டு 
நாளிலே தான்‌ இளைப்பாறுதல்‌ அடைவதாக 
ஆபகூக்‌ சொல்லுகிறார்‌. கண்ணீரோடு 
விதைக்கிறவர்கள்‌ கெம்பீரத்தோடு 
அறுவடை செய்வார்கள்‌. 


ஆபகூக்‌ - 
HABAKKUK - COMMENTARY 


விரிவுரை 


நாம்‌ கர்த்தருடைய சமுகத்திற்கு 
முன்பாக பயந்து நடுங்கும்போது, கண்ணீர்‌ 
வடித்து பாரத்தோடு ஜெபம்பண்ணும்போது, 
நம்முடைய இக்கட்டு நாளிலே கர்த்தர்‌ நமக்கு 
இளைப்பாறுதலைத்‌ தருவார்‌. கர்த்தருக்குப்‌ 

ப்படுவதே ஞானத்தின்‌. ஆரம்பம்‌ 
கர்த்தருக்குப்‌ பயப்படுகிறவர்கள்‌ மனுஷருக்கு 
ஊப்படமாட்டார்கள்‌. தங்களுடைய இக்கட்டு 
நாளிலும்‌ அவர்கள்‌ இளைப்பாறுதல்‌ 
அடைந்திருப்பார்கள்‌. 

ஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ இதற்‌ ன்பு 
ரல்‌ வர்‌ 
வெறுமையான நிலமையையும்‌, வறட்சியான 

ம்‌ ஆபகூக்‌ யோசித்துப்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ பழைய 
சரித்திரத்தை ஆபகூக்‌ பின்னிட்டுத்‌ 
திரும்பிப்பார்க்கிறார்‌. கர்த்தர்‌ அவர்களுக்கு 
அநேக நன்மைகளை செய்திருக்கிறார்‌. 

, தேசத்திற்கு அழிவு 
ஜனங்களுடைய சந்தோஷம்‌: 
மாறும்‌. தேசம்‌ மொத்தமாய்‌ அழிந்து 
போவதற்கு த ப்‌ ன 
குறைச்சல்‌. உண்டாகும்‌. அவர்களுடைய 
ஜீவாராதத்திற்குத்‌ தேவையான 
ஆசீர்வாதங்களும்‌, பராமரிப்புக்களும்‌ 
குறைந்துபோகும்‌. தேசத்திலே பஞ்சமும்‌, 
பட்டினியும்‌ வரும்‌. 


தேசத்திலே யுத்தம்‌ நடைபெறும்போது 
அதைத்‌ தொடர்ந்து பசியும்‌ பட்டினியும்‌. 
உண்டாகும்‌. பஞ்சகாலத்திலே அத்திமரம்‌ 
குளிர்விடாமற்போகும்‌.  திராட்சச்செடிகளில்‌ 
பழம்‌ உண்டாகாமற்போகும்‌. ஒலிவமரத்தின்‌ 
பலன்‌ அற்றுப்போகும்‌. வயல்கள்‌ தானியத்தை 
விளைவியாமற்போகும்‌. 


நிலமையையும்‌ 
பார்க்கிறார்‌. 


வரும்போது 
துக்கமாய்‌ 


தம்‌ 
இல்லாமற்போகும்‌ 
(ஆப 317). 





i= FTN 
ETT 


பழைய ஏற்பாட்டுக்காவத்திலே, 
இஸ்ரவேல்‌ வம்சத்தாருக்கு அத்திப்பழங்களே. 
பிரதான கனிவர்க்கமாகமிருந்தது. 
்‌ முக்கியமான 

நாம்‌ 
பயன்படுத்துவதுபோல, 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
பயன்படுத்தினார்கள்‌. 
அப்பத்தாழ்ச்சியும்‌, 
உண்டாகும்‌. தன்னுடைய 
போதுமான 
கிடைக்காவிட்டாலும்‌, “நான்‌ 
மகிழ்ச்சியாமிருப்பேன்‌, என்‌ 
தேவனுக்குள்‌ களிகூருவேன்‌"' 
என்று ஆபகூக்‌ சொல்லுகிறார்‌. 


இஸ்ரவேல்‌ தேசத்தில்‌ 
ஆகார குறைவும்‌ 
தேவைகளுக்கு. 
ஆசீர்வாதங்கள்‌ 
கர்த்தருக்குள்‌ 
இரட்சிப்பின்‌ 
(ஆப 3:18) 


தன்னைவிட்டு எல்லா 
ஆசீர்வாதங்களும்‌, எல்லா நன்மைகளும்‌. 
விலகிப்போய்விட்டாலும்‌, கர்த்தர்‌ 
தன்னைவிட்டு விலகிப்போய்விடவில்லை. 
என்று ஆபகூக்‌ உறுதியாய்‌ நம்புகிறார்‌ 
ஆகையினால்‌, நான்‌ கர்த்தருக்குள்‌ 
மகிழ்ச்சியாமிருப்பேன்‌" என்றும்‌, “எ 
இரட்சிப்பின்‌ தேவனுக்குள்‌ களிகூருவேன்‌ 
என்றும்‌ ஆபகூக்‌ விசுவாசத்தோடும்‌, 
உறுதியோடும்‌ சொல்லுகிறார்‌ 


ஜனங்கள்‌ செழித்திருக்கும்போது. 

எல்லா நன்மைகளையும்‌ சம்பூரணமாய்ப்‌ 

பெற்றிருக்கும்போது, அவர்கள்‌ கர்த்தருக்குள்‌ 

களிகூருவார்கள்‌. அந்த நன்மைகளெல்லாம்‌ 

ல்‌ அவர்களுடைய 

மாறிவிட்டால்‌ 

சந்தோஷம்‌ இருக்காது. 

உலகப்பிரகாரமான ஜனங்கள்‌. 

உலகத்தையும்‌, உலகத்தின்‌ 
காரியங்களையும்‌ சிநேகிக்கிறவர்கள்‌. 


கர்த்தருடைய ஜனம்‌ உலகப்பிரகாரமான 
ஜனங்களைப்போல. இருக்கக்கூடாது. 
நாம்‌ ஆலிக்குரியவர்கள்‌. நம்மிடத்தில்‌ 
நன்மைகளும்‌, ஆசீர்வாதங்களும்‌ செழிப்பும்‌ 
இருக்கும்போது, அவை எல்லாவற்றிலும்‌ நாம்‌ 
கர்த்தருக்குள்‌ சந்தோஷமாயிருக்கவேண்டும்‌. 
நாம்‌ நன்மைகளை அனுபவித்தாலும்‌. 
நம்முடைய சந்தோஷம்‌ கர்த்தருக்குள்ளேயே 
இருக்கவேண்டும்‌. ஒருவேளை, நம்முடைய 
ஆசீர்வாதங்களும்‌, நன்மைகளும்‌ 
குறைந்துபோய்விட்டாலும்‌, கர்த்தருக்குள்‌ 
நாம்‌ சந்தோஷமாயிருப்பது குறைந்துபோகாது. 


ஆபகூக்‌ - 
HABAKKUK - COMMENTARY 


விரிவுரை மரமா 


ரிம்‌ 


நாம்‌ கட்டியெழுப்பியது 
இடிந்துபோனாலும்‌, நாம்‌ பாழாய்ப்போன 
அழிவின்மீது அமர்ந்திருந்தாலும்‌, நாம்‌ 
கர்த்தருக்குள்‌ மகிழ்ச்சியாயிருப்போம்‌. 
நம்முடைய இரட்சிப்பின்‌ தேவனுக்குள்‌ 
களிகூருவோம்‌. கர்த்தருக்குள்‌ 
மகிழ்ச்சியாயிருப்பதற்கு இதுவே 


நம்முடைய 

நம்முடைய இரட்சிப்‌! நாம்‌ 
இழந்துபோகமாட்டோம்‌. நம்முடைய மகிழ்ச்சி 
கர்த்தருக்குள்‌ இருக்கும்போது, அந்த 
மகிழ்ச்சி ஒருபோதும்‌ குறைந்துபோகாது. 


அத்திமரம்‌. துளிர்விடாமற்போனாலும்‌, 
திராட்சச்செடிகளில்‌ பழம்‌ உண்டாகாமற்‌ 
போனாலும்‌, ஒலிவமரத்தின்‌ பலன்‌ 
அற்றுப்போனாலும்‌, வயல்கள்‌ தானியத்தை 
விளைவியாமற்போனாலும்‌ கிடையில்‌ 
பப்டுமந்தைகள்‌ முதலற்றுப்‌ போனாலும்‌ 
தொழுவத்திலே மாடு இல்லாமற்போனாலும்‌, 
நான்‌ கர்த்தருக்குள்‌ மகிழ்ச்சியாயிருப்பேன்‌, 
என்‌ இரட்சிப்பின்‌ தேவனுக்குள்‌ 
களிகூருவேன்‌" (ஆம 31718) என்று 
ஆபகூக்‌ சொல்லுகிறார்‌. 
ம்‌ எல்லா ழ்நிலைகளி| 
மனரமமியமாலிருக்கக்‌ தத்வ 
நம்முடைய சந்தோஷம்‌ 
பொருத்து மாறக்கூடாது. 
நம்முடைய சந்தோஷத்தை 
ஆளுகை செய்யக்கூடாது. நம்முடைய 
தேவனே, நம்முடைய 
அஸ்திபாரமாயிருக்க 
வேண்டும்‌. அவரே நம்முடைய மகிழ்ச்சிக்கு 
காரணராயிருக்க வேண்டும்‌. 


நம்முடைய இருதயங்களை இந்த 
உலகக்காரியங்களின்மீது பதித்திருக்கும்‌ 


னிக்கு ஜீவியத்தில்‌ வெடுன்பங்கள்‌ 
உண்டாகும்‌. நமக்கு லாபங்களும்‌, 
நன்மைகளும்‌ அதிகரிக்கும்போது நம்முடைய 
சந்தோஷமும்‌ அதிகரிக்கும்‌. நமக்கு 
நஷ்டங்களும்‌, கஷ்டங்களும்‌ வரும்போது, 
நமக்கு சந்தோஷமிருக்காது. நம்மிடத்தில்‌ 
சந்தோஷத்திற்குப்‌ பதிலாய்‌ துக்கம்‌ இருக்கும்‌. 





ழ்‌ நவள 
ஈயா 


நம்முடைய தேவன்‌ இரட்சிப்பின்‌ 
தேவனாயிருக்கிறார்‌. வரப்போகிற 
உலகத்திற்காக நம்மை இரட்சிக்கிற தேவன்‌, 
இந்த உலகத்தில்‌ நம்மை பலப்படுத்துகிற 
தேவனாகவும்‌ இருக்கிறார்‌. கர்த்‌ 


எனக்கு பயமுண்டாயிற்று' (ஆப 3:2) என்று 
ஆபகூக்‌ ஆரம்பத்தில்‌ சொன்னார்‌. 


இப்போது ஆபகூக்கினிடத்தில்‌ பயமோ, 
நடுக்கமோ, கலக்கமோ. இல்லை. 
அவரிடத்தில்‌ சந்தோஷமும்‌, மகிழ்ச்சியும்‌ 
இருக்கிறது. ஆபகூக்‌ தன்னுடைய ஜெபத்தை 
முடிக்கும்போது, சந்தோஷத்தோடு முடிக்கிறார்‌. 
“நான்‌ கர்த்தருக்குள்‌ மகிழ்ச்சியாயிருப்பேன்‌ , 
என்‌ இரட்சிப்பின்‌ தேவனுக்குள்‌ 
களிகூருவேன்‌” (ஆப 3:18) என்று ஆபகூக்‌ 


சந்தோஷமாய்ச்‌ சொல்லுகிறார்‌ 


ஆபகூக்‌ - 
HABAKKUK - COMMENTARY 


விபிவுரை 0100 


PUBLISHERS 


நாம்‌ கர்த்தரிடத்தில்‌ ஜெபிக்கும்போது, 
நம்முடைய இருதயத்தின்‌. பாரங்களும்‌, 
கவலைகளும்‌, வேதனைகளும்‌ குறையும்‌, 
பாரமான நம்முடைய இருதயம்‌ இலகுவாகும்‌. 
ஆபகூக்‌ தீர்க்கதரிசி தன்னுடைய 

ணப்பத்தை சிகாயோனில்‌ பாடினார்‌ 
(ஆம 31). இதை நெகிநேத்‌ என்னும்‌ 
வாத்தியத்தில்‌ வாசிக்க இராகத்தலைவனுக்கு 
ஒப்புவித்தார்‌. 

சிகாயோன்‌ 
சோககீதத்தை வது 
பயன்படுத்தப்படும்‌ ராகம்‌. நெகிநோத்‌ என்னும்‌ 
வாத்தியம்‌ சந்தோஷ கீதத்தை பாடுவதற்கு 


க்கத்‌ ஆரம்பித்தார்‌. 
சந்தோஷத்தோடு முடிக்கிறார்‌. 





f= FT 
TT 


த௲னபலிபீடத்தை உண்டாக்குவதுபற்றி 
இந்த வசனப்பகுதியில்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
யாத்‌ 381-7) பெசலெயேல்‌ 
வெண்கலத்தொட்டியையும்‌ அதின்‌ 
வெண்கலப்பாதத்தையும்‌ உண்டாக்குகிறார்‌ 
(யாத்‌ 38:8). 

பெசலெயேல்‌ தொங்குதிரைகளை 
செய்கிறார்‌. இவை ஆசரிப்புக்கூடாரத்தின்‌ 
பிரகாரத்தை மூடுவதற்காக 
செய்யப்பட்டிருக்கிறது (யாத்‌ 389-20). 


சரிப்புக்கூடாரத்து வேலைகளுக்கு: 
ணக்கம்‌ கொடுக்கப்பட்ட பொன்‌. 
வெள்ளி வெண்கலம்‌ ஆகியவற்றின்‌ 
விவரம்‌ (யாத்‌ 38:21-31 


தகனபலிபீடம்‌ 
யாத்‌ 8821-7 


யாத்‌ 883.  தகனபலிப்டத்தையும்‌ 
சீத்திம்‌ மரத்தால்‌ உண்டாக்கினான்‌; 
அது ஐந்து முழ தீனமும்‌ ஐந்து முழ 
அகலமும்‌ சதுரவடிவும்‌ மூன்று முழ 
உயரமுமாளது. 


யாத்‌ 88:2, அதின்‌ நாலு மூலைகளிலும்‌. 
அதனோடு ஏகமாயிருக்கிற அதின்‌ நாலு 
கொம்புகளையும்‌ உண்டாக்கி, அதை 
வெண்கலத்‌ தகட்டால்‌ மூடி, 


யாத்‌ 38:3. அந்தப்‌ பீடத்தின்‌ சகல 
பணிமுட்டுகளாகிய சாம்பல்‌ 
எடுக்கத்தக்க. சுட்டிகனையும்‌, 
கரண்டிகளையும்‌, கிண்ணிகளையும்‌, 
முன்துறடுகளையும்‌, நெருப்புச்‌. 
சுட்டிகணையும்‌ உண்டாக்கினான்‌; 
அதின்‌ பணிமுட்டுகனையெல்லாம்‌ 
வெண்கலத்தினால்‌ பண்ணினான்‌. 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யாத்‌ 88:4. வலைப்பின்னல்போன்ற ஒரு 
வெண்கலச்‌. சல்லடையையும்‌ பலி 
பீடத்திற்கு உண்டாக்கி, அதை அந்தப்‌. 
பீடத்தின்‌ ௬ற்றுக்குக்‌ கீழே பாதி 
உயரத்தில்‌ இருக்கத்தக்கதாக 
வைத்து, 


யாத்‌ 885. அத்த வெண்கலக்‌ 
சல்லடையின்‌ நாது மூலைகளிலும்‌ 
தண்டுகனைப்‌ பாய்ச்சுகிறதற்கு நாலு 
வளையங்களை வார்ப்பித்து, 


யாத்‌ 888. அந்தத்‌ தண்டுகளைச்‌ 
சீத்திம்‌ மரத்தால்‌ பண்ணி, அவைகளை 
வெண்கலத்தகட்டால்‌ மூடி, 


யாத்‌ 88:7. பலிபீடத்தை அவைகளால்‌ 
சுமக்கத்தக்கதாக, 

பக்கங்கவிலுன்ன 

பாய்ச்சினான்‌; 

பீடத்தை உன்வெளிவிட்டுப்‌ 
பலகைகளினால்‌ செய்தான்‌. 


பெசலெயேல்‌. 
பொன்வேலைகளையெல்லாம்‌. 
முடிக்கிறார்‌. இவை 
பொன்னால்‌ 


செய்து 
'விலையேறப்பெற்றது. 
செய்யப்பட்ட 
பரிசுத்த. பணிமுட்டுக்களெல்லாம்‌, 
ஆசரிப்புக்கூடாரத்தில்‌, மகாபரிசுத்த 
ஸ்தலத்திற்குள்ளே இருக்கிறது. இஸ்ரவேல்‌ 
புத்திரரால்‌ இந்தப்‌ பணிழுட்டுக்களைப்‌ பார்க்க 
யாது. அவர்கள்‌ ஆசரிப்புக்கூடாரத்தின்‌ 
ரகாரங்களில்‌ இருப்பார்கள்‌. மகாபரிசுத்த 
ஸ்தலத்திற்குள்ளே இருக்கும்‌ பொன்னால்‌ 
செய்யப்பட்ட பரிசுத்த. ட்டுக்களை, 
அவர்கள்‌ எட்டிப்‌ பார்க்கவேண்டும்‌. 
அவர்களால்‌ அந்தப்‌ பணிமுட்டுக்களுக்கு 
அருகாமையில்‌ வரமுடியாது. 


ஆசரிப்புக்கூடாரத்திலே, இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ கூடிவரும்‌ ஸ்தலமாகிய பிரகாரத்திலே, 
வைக்கவேண்டிய பனிமுட்டுக்களையும்‌ 
பெசலெயேல்‌ செய்கிறார்‌. இவையெல்லாம்‌. 
வெண்கலத்தினால்‌ செய்யப்படுகிறது. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ எல்லோரும்‌ இந்தப்‌ 
பணிமுட்டுக்களுக்கு அருகாமையில்‌ வந்து, 
இவற்றைப்‌ பார்க்கலாம்‌. 





ழ்‌ நள 
யாய 


சறபருப்க்கு முன்பு தீர்க்கதரிசனம்‌ 
சொன்ன தீர்க்கதரிசிகளில்‌, 
சால்க்‌ ப்‌ கக்‌ கடைசியாகக்‌ 
கோர்க்கப்பட்டிருக்கிறது. இவர்‌ எரேமியாவின்‌ 
காலத்திற்கு சற்‌ ்‌ காலத்தில்‌ 
ஊழியம்‌ செய்தவர்‌. யூதாவின்‌ மனுஷரும்‌, 
எருசலேமின்‌ குடிகளும்‌ பாபிலோன்‌ தேசத்து, 
சிறையிருப்புக்குப்போன காலத்தில்‌, எரேமியா 
கர்த்தருடைய வார்த்தையை 
தீர்க்கதரிசனமாய்ச்‌ சொன்னார்‌ 


தாவுக்கும்‌ 
வு வரும்‌ 
தீர்க்கதரிசனம்‌ 
பாவங்களை 
காண்பித்தார்‌. 


கல்தேயர்‌ மூலமாய்‌. 
எருசலேமுக்கும்‌ பொதுவான 
என்று செப்பனியா 
சொன்னார்‌. யூதர்களுடைய 
அவர்களுக்கு விளக்கிக்‌ 
யூதர்கள்‌ தங்கள்‌ பாவங்களுக்கு 
மனந்திரும்பவேண்டுமென்று அவர்களை 
கர்த்தருடைய நாமத்தினால்‌ எச்சரித்தார்‌. 


செப்பனியா - விரிவுரை 
ZEPHANIAH - COMMENTARY 


QOODNENS 
UBLISHERS 


யூதாதேசத்தைப்போலவே, மற்ற 
தேசங்களும்‌ பாவம்‌ செய்தால்‌, அவர்களுக்கும்‌. 
அழிவு வரும்‌ என்று, செப்பனியா அண்டை 
தேசத்தாரையும்‌ எச்சரித்தார்‌. யூதர்கள்‌ 
பாபிலோன்‌ தேசத்து, 
சிறையிருப்புக்குப்போனாலும்‌, ஏற்ற 
காலத்திலே அவர்கள்‌ சிறையிருப்பிலிருந்து, 
விடுவிக்கப்பட்டு, தங்கள்‌ சொந்த தேசத்திற்கு 
சந்தோஷமாகத்‌ திரும்பி வருவார்கள்‌ 
என்னும்‌ ஆறுதலான வாக்குத்தத்தங்களையும்‌ 
செப்பனியா அவர்களுக்கு சொன்னார்‌. 





செப்பனியா - விளக்கவுரை 
ZEPHANIAH - ELABORATE COMMENTARY 


(செப்‌ 19). 
யூதாவுக்கும்‌. 
எருசலேமுக்கும்‌ அழிவு வரும்‌ (செப்‌ 1:2-4). 
யூதாமனுஷருடைய பாவங்கள்‌ (செப்‌ 1:58). 
கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு யூதாவின்‌ 
மனுஷர்மேலும்‌, எருசலேமின்‌ குடிகள்‌ மேலும்‌ 
வரும்‌. யூதர்கள்‌ தங்கள்மீது வரப்போகும்‌ 
நியாயத்தீர்ப்புக்கு தப்பிக்கவேண்டும்‌. அல்லது 
அதை சந்திப்பதற்கு தங்களை 
ஆயத்தப்பண்ணவேண்டும்‌. அவர்களுடைய 
பாவங்கள்‌ அவர்களை  அழித்துப்போடும்‌. 
அவர்கள்‌ தங்களைத்‌ தாங்களே 
நியாயந்தீர்த்துக்கொள்ளவேண்டும்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய நீதியான  நியாயத்தீர்ப்பை 
யூதாவின்‌ மனுஷருக்குச்‌ சொல்லுகிறார்‌. 

யூதர்கள்‌ அதிகமாகப்‌ பாவம்‌. 
செய்திருக்கிறார்கள்‌. ஆகையினால்‌ அவர்கள்‌ 
மெளனமாயிருக்கவேண்டும்‌ (செப்‌ 1:7-9) 
யூதர்கள்‌ மத்தியிலே கூக்குரலின்‌ சத்தமும்‌. 
அலறுதலும்‌, சங்காரத்தின்‌ இரைச்சலும்‌ 
உண்டாகும்‌ (செப்‌ 10-18). யூதருடைய 
சிறையிருப்பு சமீபித்திருக்கிறது. செப்பனியா 
தீர்க்கதரிசி யூதர்களுக்கு கர்த்தருடைய 
எச்சரிப்பின்‌ வார்த்தைகளை ஏற்ற 
வேளையிலே சொல்லுகிறார்‌. 


தலைப்பு 


யூதா அழியும்‌ 
செப்‌ 1:1-6 


செப்‌ 10. ஆமோனின்‌ புத்திரனாகிய 
யோசியா என்னும்‌ யூதா ராஜாவின்‌. 
நாட்களிலே, எஸ்கியாவின்‌ குமாரனாகிய 
ஆமரியாவுக்குக்‌ குமாரனான கெதலியா 
என்பவனுடைய மகனாகிய கூஷின்‌ 
குமாரன்‌ செப்பனியாவுக்கு உண்டான 
கர்த்தருடைய வசனம்‌. 


செய்‌ 1:2. தேசத்தில்‌ உண்டானதை 


எல்லாம்‌ முற்றிலும்‌ வாரிக்கொள்ளுவேன்‌. 
என்று கர்த்தர்‌ சொல்லூகிறார்‌. 


QOODNENS 
PUBLISHERS 


செப்‌ 1:8. 
மிருகஜீவன்‌களையும்‌ 
வாரிக்கொள்ளுவேன்‌; 
ஆகாயத்துப்‌ பறவைகளையும்‌, 
சமுத்திரத்தூ மச்சங்களையும்‌, 
இடறுகிறதற்கேதுவானவைகனையும்‌ 
துன்மார்க்கரோடேகூட வாரிக்கொண்டு, 
தேசத்தில்‌ உண்டான மனுஷரைச்‌. 
சங்காரம்பண்ணுவேன்‌ என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 


செப்‌ 14. நான்‌ யூதாவின்மேலும்‌, 
துன்ன எல்லாக்‌. 
குடிகளின்மேலும்‌ என்‌ கையை நீட்டி, 
பாகாலில்‌ மீதியாயிருக்கிறதையும்‌, 
ஆசாரியர்களோடே கூட கெம்மரீம்‌ 
என்பவர்களின்‌ பேரையும்‌, 


மனுஷரையும்‌ 


நான்‌ 


வீடுகளின்மேல்‌ 


கர்த்தர்பேரில்‌. 
பேரிலும்‌ 
ஆணையிட்டுப்‌ பணிகிறவர்கனையும்‌, 


செய்‌ 1:6. கர்த்தரை விட்டுப்‌. 
பின்வாங்குகிறவர்களையும்‌, கர்த்தரைத்‌ 
'தேடாம அவரைக்குறித்து 
விசாரியாமலுமிருக்கிறவர்கனையும்‌, 
இவ்விடத்தில்‌ இராதபடிக்குச்‌ 
சங்காரம்பண்ணுவேன்‌.. 


இந்தப்‌ புஸ்தகத்திற்கு 
“செப்பனியாவுக்கு உண்டான கர்த்தருடைய 
வசனம்‌" என்னும்‌. தலைப்பு 
கொடுக்கப்பட்டிருக்கிறது. வசனம்‌ 
பரலோகத்திலுள்ள தேவளிடத்திலிருந்து 
செப்பனியாவக்கு வந்திருக்கிறது. இது 
அவருக்கு வந்த 


என்னும்‌ பெயருக்கு 

ஊழியக்காரர்‌” என்று 

ருள்‌ கர்த்தர்‌ தம்முடைய 

ஊழியக்காரர்களாகிய தீர்க்கதரிசிகளுக்கு, 
தம்முடைய ்‌ 





செப்பனியா - விளக்கவுரை 
ZEPHANIAH - ELABORATE COMMENTARY 


செப்பனியாவின்‌ 
நான்குபேர்‌ இங்கு 
சொல்லப்பட்டிருக்கிறார்கள்‌. 
எஸ்கியாவின்குமாரனாகிய 
குமாரனான கெ 
மகனாகிய கூஷின்‌ குமாரன்‌. 
எஸ்கியா என்னும்‌ பெயர்‌ யூதாவின்‌ 
ராஜாவாகிய எசேக்கியா என்னும்‌ ராடு 
ஒத்துப்போகிறது. “இஸ்ரவேலின்‌ ராஜாவாகிய 
ஏலாவின்‌ குமாரன்‌ ஒசெயாவின்‌ மூன்றாம்‌ 
வருஷத்திலே ஆகாஸ்‌ என்னும்‌ யூதாவுடைய 
ராஜாவின்‌ குமாரனாகிய எசேக்கியா 
ராஜாவானான்‌" (2இராஜா 18:1) 


செப்பனியா ஆமோனின்‌ புத்திரனாகிய 
யோசியா என்னும்‌ யூதாராஜாவின்‌ 
நாட்களிலே தீர்க்கதரிசனம்‌ சொன்னார்‌. 
இது யோசியா ராஜாவின்‌ பன்னிரண்டாம்‌ 
வருஷ ஆட்சிக்காலமாகும்‌. இவருடைய 
ஆட்சிக்காலத்தில்‌ யூதாதேசத்திலே. 
ஆவிக்குரிய மறுமலர்ச்சி உண்டாயிற்று. 
யோசியா ராஜா  யூதாதேசத்திலுள்ள. 
சிலைகளையெல்லாம்‌ அழித்துப்போட்டார்‌ 
செப்பனியா யோசியா ராஜாவினுடைய 
ஆட்சியின்‌ ஆரம்ப காலத்தில்‌ தீர்க்கதரிசன 
ஊழியம்‌ செய்தாரா என்பது உறுதியாகத்‌ 
தெரியவில்லை. ஆனாலும்‌ யூதாதேசத்தில்‌: 
ஏற்பட்ட ஆவிக்குரிய மறுமலர்ச்சியில்‌, 
செப்பளியாவின்‌ நீர்க்கதரிசன ஊழியத்திற்கும்‌ 
முக்கிய பங்கு உண்டு என்று 
'வேதபண்டிதர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. 


யூதாவும்‌ எருசலேமும்‌ அதிகமாகப்‌ 
பாவம்‌ செய்கிறார்கள்‌. தங்கள்‌ பாவங்களுக்கு 
மனந்திரும்பாமல்‌, துணிகரமாய்ப்‌ பாவம்‌. 
செய்கிறார்கள்‌. இதனால்‌ கர்த்தருடைய 
கோபமும்‌, அவருடைய நியாயத்தீர்ப்பு 
அவர்கள்மீது 
யூதாதேசத்திற்கு 
வரப்போகிறது என்பதே 
பொதுவான செய்தி. 


செப்பனியா. 


“தேசத்தில்‌ உண்டானதை எல்லாம்‌ றிது 
வாரிக்கொள்ளுவேன்‌ என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌” (செப்‌ 1:2) என்று 
தீர்க்கதரிசன வார்த்தைகளை சொல்ல. 
ஆரம்பிக்கிறார்‌. 


முன்னோர்களில்‌ 
விசேஷமாய்ச்‌ 
இவர்‌ 
ஆமரியாவுக்குக்‌ 
என்பவனுடைய 


QOODNENS 
PUBLISHERS 


இந்த  வாக்கியத்தைத்‌ தொடர்ந்து, 
'மனுஷரையும்‌ மிருகஜீவன்களையும்‌ 
வாரிக்கொள்ளுவேன்‌: நான்‌  ஆகாயத்துப்‌ 
பறவைகளையும்‌, சமுத்திரத்துமச்சங்களையும்‌, 
இடறுகிறதற்கேதுவானவைகளையும்‌ 
துன்மார்க்கரோடேகூட வாரிக்கொண்டு, 
உண்டான மனுஷரைச்‌ 
ன்‌ என்று கர்த்தர்‌ 
(செப்‌. 1:3) என்று 
தீர்க்கதரிசனம்‌ சொல்லுகிறார்‌. 


சொல்லப்பட்டிருக்கிறது. 
யூதாதேசத்திற்கு மொத்தமாக அழிவு வரும்‌. 
அவர்களுக்கு சர்வநாசமும்‌, சர்வமோசமும்‌, 
சர்வசங்காரமும்‌ உண்டாகும்‌. 


வானத்‌ உயர புநந்தாலும்‌, 
அவர்களால்‌ கர்த்தருடைய நியாயத்தீரபபுக்கு 
தப்பிக்க முடியாது. அவர்கள்‌ சமுத்திரத்தின்‌ 
ஒழிந்துகொண்டாலும்‌, 

கோபத்திற்கு 


ப்‌ 11 
ன நநாகோம்‌ பாழும்‌ வனாந்தாழுமாதம்‌ 
இஸ்ரவேல்‌. 
தேசத்திலுள்ள 
சங்காரம்பண்ணுவார்‌. 
கர்த்தரிடத்திலிருந்து 


குடியிருக்கமாட்டார்கள்‌. கர்த்தர்‌ 
- மாத்திரமல்ல, 


வாரிக்கொள்ளப்படமாட்டார்கள்‌. அவர்கள்‌ 
தேசத்திலிருந்து வாரிக்கொள்ளப்படுவார்கள்‌. 


யூதாவிலே. கர்த்தர்‌ 
அறியப்பட்டிருக்கிறார்‌. எருசலேம்‌ 
கர்த்தருடைய வாசஸ்தலம்‌. இவர்கள்‌ 
கர்த்தருக்கு விரோதமாகக்‌ 
கலகம்பண்ணுகிறார்கள்‌. கர்த்தருடைய 
பிரமாணங்களுக்கு கீழ்ப்படிய மறுக்கிறார்கள்‌. 
இதனால்‌ கர்த்தருடைய கரம்‌ இவர்களுக்கு 
விரோதமாக நீட்டப்படுகிறது. “ஆகையினால்‌ 
இடறுகிறதற்கு ஏதுவானவைகளை 
துன்மார்க்கரோடே கூட வாரிக்கொள்வேன்‌” 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 





செப்பனியா - விளக்கவுரை 
ZEPHANIAH - ELABORATE COMMENTARY 


விக்கிரகாராதனைக்காரருடைய 
விக்கிரகங்களை கர்த்தர்‌ வாரிக்கொள்வார்‌. 
இஸ்ரவேல்‌ வம்சத்தாருடைய இடறுதலுக்கு 
இந்த விக்கிரகங்களே காரணமாயிருந்தது. 
கர்த்தருடைய 
விக்கிரகங்கள்மீதும்‌, 
விக்கிரகாராதனைக்காரர்மீதும்‌ வருகிறது. 
இடறுகிறதற்கேதுவான விக்கிரகங்களையும்‌, 
விக்கிரகாராதனைக்காரரையும்‌ கர்த்தர்‌ 
வாரிக்கொள்வார்‌. 


கல்தேயர்கள்‌ 
விரோதமாக வருவார்கள்‌. 
பாகாலுக்கு ஏராளமான 
உள்ளது. கல்தேயர்கள்‌ 
விக்கிரகங்களையெல்லாம்‌ 
வாரிக்கொள்வார்கள்‌. அல்லது பாகாலை 
ஆராதிக்கிற விக்கிரகாராதனைக்காரர்‌ 
எல்லோரையும்‌ வாரிக்கொள்வார்கள்‌. 
ஈவின்மேலும்‌, 

ஈரமுள்ள எல்லாக்‌ ன்ப 
என்‌ கையை நீட்டி, பாகாலில்‌ 
மீதியாயிரு்கிறதை சங்காரம்பண்ணுவேன்‌" 
(செப்‌ 1:4) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 

கர்த்தர்‌ ஆசாரியர்களோடே கெம்மரீம்‌ 
என்பவர்களின்‌ பேரையும்‌ 
சங்காரம்பண்ணுவார்‌ யோசியாவின்‌ 
காலத்தில்‌ ஏற்பட்ட ஆவிக்குரிய 
மறுமலர்ச்சியின்‌ சரித்திரத்தில்‌, இதைப்பற்றி 
எழுதப்பட்டிருக்கிறது. 


யூ த்திற்கு 
யூதாதேசத்திலே 
விக்கிரகங்கள்‌ 

பாகாலின்‌ 


ராஜாக்கள்‌ 
பாகாலுக்கும்‌ 


பூஜாசாரிகளையும்‌, 
க்கும்‌ சந்திரனுக்கும்‌ கிரகங்களுக்கும்‌ 
சே 


சகல னைகளுக்கும்‌. 
'தூபங்காட்டினவர்களையும்‌ அகற்றிவிட்டான்‌” 
(இராஜா 23:5). 

கெம்மரீம்‌: என்‌! 
பூஜாசாரிகள்‌. “கெம்மரீம்‌' 
"கருப்பு நிறத்தவர்‌" என்று பொருள்‌. 
கருப்பு வஸ்திரங்களை க்க 
இவர்களுடைய ள்‌ 
கறுத்துப்போயிருக்கும்‌. 
மோளேகுக்கு பிள்ளைகளை 
செலுத்தும்போது, அந்தப்‌ 
இவர்களே அக்கினியில்‌ தகனிப்பார்கள்‌. 


QOODNENS 
PUBLISHERS 


இவர்கள்‌ 
அருகாமையில்‌ 
இவர்களுடைய 
கறுத்துப்போயிருக்கும்‌. 

கெம்மரீம்‌ என்னும்‌ பூஜாசாரிகளே 
பாகாலுக்கு அருகாமையிலிருந்து, அதற்கு 
ஆசாரிய ஊழியம்‌ செய்கிறவர்கள்‌. 
யூதாதேசத்திலே இவர்களோடுகூட 
வீடுகளின்மேல்‌ வானசேனையை 
பணிகிறவர்கள்‌ இருக்கிறார்கள்‌ (செப்‌ 1:5). 
கர்த்தர்‌ இவர்களையும்‌ சங்காரம்பண்ணுவார்‌. 


எப்போதும்‌ 
வேலை 


அக்கினிக்கு 
செய்வதினால்‌ 
முகங்கள்‌ 


கொடுக்கவேண்டிய 
வானசேனைகளுக்கு 
கொடுக்கக்கூடாது. கர்த்தருக்கு கொடுக்க 
ல்‌ கனத்தையும்‌ மகிமையையும்‌ 
மரங்களுக்கோ அல்லது 
சிருஷ்டிகளுக்கோ 


கர்த்தருக்கு 


ஆராதிக்கிார்க்‌, 
ஆராதிக்கிறார்கள்‌. இவர்கள்‌ கர்த்தருக்கும்‌ 
நின்று, 


பேரிலும்‌ 

மல்காமின்‌ பேரிலும்‌ 

கர்த்தரைப்‌ 

பணிவதுபோலவே மல்காமையும்‌ பணிவார்கள்‌. 
கர்த்தர்‌ இவர்களையும்‌ சங்காரம்பண்ணுவார்‌. 


யூதாவின்‌  மனுஷரில்‌ அநேகர்‌ 
கர்த்தரைவிட்டு. விலகி, விக்கிரகங்களைப்‌ 
பின்பற்றிப்போகிறார்கள்‌. அவர்கள்‌ 
கர்த்தரைத்‌ தேடாமல்‌, கூர்த்தரைவிட்டுப்‌ 
பின்வாங்குகிறார்கள்‌. இவர்கள்‌ கர்த்தரைக்‌ 
குறித்து விசாரிப்பதில்லை. 
பின்மாற்றக்காரரான 

சங்காரம்பண்ணுவார்‌. 
இவர்களுடைய பேர்‌ 
கர்த்தர்‌ 
சங்காரம்பண்ணுவார்‌. 


நிலைத்திராதபடிக்கு, 
இவர்களெல்லோரையும்‌. 


“செப்பனியா” 
“கர்த்தரால்‌ 
பொருள்‌. 


என்னும்‌ 
மறைக்கப்பட்டவர்‌"' 


பெயருக்குக்‌ 
என்று 





(யம்‌ 
பிய 


வேதாகமத்தில்‌ 
“செப்பனியா'க்கன்‌ 


கூறப்பட்டிருக்கும்‌ 


1. தீர்க்கதரிசி (செப்‌. 1:1) 


2, லேலியன்‌ (நாளா. 6:36-38) 
3, ஆசாரியன்‌. (2இராஜா 
211; எரே 29:25-29; 

எரே 52:24-29) 


4. சிறையிருப்பிலிருந்து திருப்பி வந்தவன்‌ 
(௪௧. 610-14) 


2518-30; 
எரே 37:3; 


யோசியாவின்‌ ராஜ்யபாரம்‌ 


யூதா தேசம்‌ விழுவதற்கும்‌, பாபிலோனின்‌ 
ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரும்‌ எருசலேம்‌ 
நகரத்தை அழிப்பதற்கும்‌ 53 வருஷங்களுக்கு 


உட்பட்டார்கள்‌. 


பத்து 80 வருஷங்களுக்குப்‌ ய்‌! 
ராஜ்யபாரம்‌ பண்‌ 
க்கக்‌ 


யோசியாவின்‌ காலத்து மறுமலர்ச்சி 

முடிவு பெறுவதற்கு முன்பாகச்‌ செப்பனியா 

தீர்க்கதரிசனம்‌ உரைக்க ஆரம்பிக்கிறார்‌ 

காலத்தில்‌ பாகாலில்‌, 

இன்னும்‌ 

(செப்‌. 114; 2இராஜா 

ன்‌ தீர்க்கதரிசனம்‌ 

யோசியாவினுடைய ஆட்சிக்‌ காலத்தில்‌ 12 

ஆவது வருஷத்திற்கும்‌, 18 ஆவது. 

வருஷத்திற்கும்‌ இடையில்‌ கூறப்பட்டிருக்க 

வேண்டும்‌. எரேமியா, எசேக்கியேல்‌, 

தானியேல்‌ ஆகியோரின்‌ காலத்தில்‌ 
செப்பனியாவும்‌ ஊழியம்‌ செய்து வந்தார்‌. 


நிறைவேறிய முன்னறிவிப்புகள்‌. 
1. தேசத்தில்‌ 


முற்றிலும்‌ 
(செப்‌. 1:2). 


உண்டானதை எல்லாம்‌. 
வாரிக்கொள்ளுவேன்‌ 


2. மனுஷரையும்‌ மிருகஜீவன்களையும்‌ 
வாரிக்கொள்ளுவேன்‌ (செப்‌. 1:3). 


செப்பனியா - விளக்கவுரை 
ZEPHANIAH - ELABORATE COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


3. நான்‌ ஆகாயத்துப்‌ பறவைகளையும்‌, 
சமுத்திரத்துமச்சங்களையும்‌, 
இடறுகிறதற்கேதுவான வைகளையும்‌ 
துன்மார்க்கரோடேகூட வாரிக்‌ 
கொள்வேன்‌. 


தேசத்தில்‌ உண்டான மனுஷரைச்‌: 
சங்காரம்பண்‌ணுவேன்‌. 


5. நான்‌ யூதாவின்மேலும்‌, எருசலேமிலுள்ள 
எல்லாக்‌ குடிகளின்மேலும்‌ என்‌ கையை 
நீட்டுவேன்‌. (செப்‌. 1:4) 


பாகாலில்‌ மீதியாமிருக்கிறதைச்‌ 
சங்காரம்‌ பண்ணுவேன்‌. 
கெம்மரீம்‌ 


ஆசாரியர்களோடேகூட 
சங்காரம்‌ 


என்பவர்களின்‌ பேரையும்‌ 
பண்ணுவேன்‌. 


வீடுகளின்மேல்‌ 
பணிகிறவர்களைச்‌ 
பண்ணுவேன்‌. (செப்‌ 1:5) 


வானசேனையைப்‌ 
சங்காரம்‌ 


கர்த்தர்பேரில்‌ ஆணையிடுகிறவர்களைச்‌ 
சங்காரம்‌ பண்ணுவேன்‌. 


மல்காமின்‌ பேரில்‌ ஆணையிட்டுப்‌ 
பணிகிறவர்களைச்‌ சங்காரம்‌ 
பண்ணுவேன்‌ 
கர்த்தரை 
பின்வாங்குகிறவர்களைச்‌ 
பண்ணுவேன்‌. (செப்‌. 1:6) 


விட்டுப்‌ 
சங்காரம்‌ 


கர்த்தரைத்‌ நேடாமலும்‌, 

அவரைக்குறித்து, 

விசாரியாமலுமிருக்கிறவர்களையும்‌, 

இல்லிடத்ில இராதபடிக்குச்‌ சங்காரம்‌ 
பண்ணுவேன்‌. 


நிறைவேற வேண்டிய முன்னறிவிப்புகள்‌: 


1. கர்த்தருடைய நாள்‌ சமீபித்திருக்கிறது 
(செப்‌. 1:7) 


2. கர்த்தர்‌ ஒரு யாகத்தை ஆயத்தம்‌ 
பண்ணியிருக்கிறார்‌. 


3 விருந்தாளிகளையும்‌ 
அவத்தரக்கிறார்‌ 





செப்பனியா - விளக்கவுரை 
ZEPHANIAH - ELABORATE COMMENTARY 


கர்த்தருடைய யாகத்தின்‌ நாளிலே நான்‌ 
அதிபதிகளை! 


யும்‌ ராஜகுமாரரையும்‌ 
மறுதேசத்து வஸ்திரம்‌ தரிக்கிற 17. அந்த நாள்‌ உக்கிரத்தின்‌ நாள்‌; அது 
யாவரையும்‌ தண்டிப்பேன்‌. (செப்‌. 1:87 இக்கட்டும்‌ இடுக்கமுமான நாள்‌; அது 
அழிவும்‌ பாழ்க்கடிப்புமான நாள்‌: அது 
வாசற்படியைத்‌ தாண்டி, இருளும்‌ அந்தகாரமுமான நாள்‌; அது 
கொடுமையினாலும்‌ வஞ்சகத்தினாலும்‌ மப்பும்‌ மந்தாரமுமான நாள்‌. அது 
ர்‌ எஜமான்களின்‌ வீடுகளை அரணிப்பான நகரங்களுக்கும்‌, 
யாவரையும்‌ அந்நாளிலே உயரமான கொத்தளங்களுக்கும்‌ 
(செப்‌. 13). விரோதமாக எக்காளம்‌ ஊதுகிறதும்‌ 
ஆர்ப்பரிக்கிறதுமான நாள்‌. (செப்‌. 

156), 


18. நான்‌ மனுஷரை வருத்தப்படுத்துவேன்‌ 
(செப்‌ 1:17. 
சங்காரத்தின்‌ இரைச்சலும்‌ உண்டாகும்‌. 
(செப்‌. 1/0) 9... இவர்கள்‌ குருபரைப்போல்‌ 
நடப்பார்கள்‌. 
வர்த்தகரெல்லாரும்‌ சங்காரமாவார்கள்‌. 
(செப்‌. 1/1. 20. அவர்கள்‌ இரத்தம்‌ புழுதியைப்‌ போல்‌ 
சொரியப்படும்‌. அவர்கள்‌ மாம்சம்‌ 
காசுக்காரர்‌ யாவரும்‌ வெட்டுண்டு எருவைப்போல்‌ கிடக்கும்‌. 
போவார்கள்‌. 
21. கர்த்தருடைய உக்கிரத்தின்‌ நாளிலே 
அக்காலத்திலே நான்‌ எருசலேமை அவர்கள்‌ வெள்ளியும்‌ அவர்கள்‌ 
விளக்குக்கொளுத்திச்‌ சோதித்து, பொன்னும்‌ அவர்களைத்‌ தப்புவிக்க. 
வண்டல்போலக்‌ மாட்டாது (செப்‌. 1:18) 
குழம்பியிருக்கிறவர்களும்‌, கர்த்தர்‌ 
நன்மை செய்வதும்‌ இல்லை தீமை 
செய்வதும்‌ இல்லையென்று தங்கள்‌ 
இருதயத்தில்‌ சொல்லுகிறவர்களுமான i மறும்ல த 
'மனுஷரை தண்டிப்பேன்‌. (செப்‌. 1:12). சடிதியாய்‌ நிர்மூலம்‌ பண்ணுவார்‌. 


அவர்களுடைய ஆஸ்தி 
கொள்ளையாகும்‌ (செப்‌. 173) சுக்லா வர்கள்‌ கவள 


அவர்களுடைய வீடுகள்‌ | வாரிக்கொள்ளுதல்‌ என்பதற்கு “அகற்றிப்‌ 
பாழாய்ப்போகும்‌. போட்டு அதை அழித்துப்போடுதல்‌' என்று 
பொருள்‌. இந்த வாக்கியம்‌ 3 முறை 
அவர்கள்‌ வீடுகளைக்‌ கட்டியும்‌ | வலியுறுத்திக்‌ கூறப்‌ பட்டிருக்கிறது. 
அவைகளில்‌ குடியிருக்கமாட்டார்கள்‌. (செப்‌. 1:2-3) 
அவர்கள்‌ திராட்சத்தோட்டங்களை | 1. மனுஷன்‌ 
நாட்டியும்‌, அவைகளின்‌ பழரசத்தைக்‌ 
குடிப்பதில்லை. 2. மிருகஜீவன்‌ 
கர்த்தருடைய  பெரியநாள்‌ | 3. ஆகாயத்துப்‌ பறவைகள்‌ 
சமீபித்திருக்கிறது (செப்‌ 1:14) 
4. சமுத்திரத்து மச்சங்கள்‌ 
5. அது கிட்டிச்சேர்ந்து மிகவும்‌ தீவிரித்து 4 ்‌ 
வருகிறது. டறுகிறதற்கே துவானவைகள்‌ 
பராக்கிரமசாலி முதலாய்‌ அங்கே 
மனங்கசந்து அலறுவான்‌. 





செப்பனியா - விளக்கவுரை 
ZEPHANIAH - ELABORATE COMMENTARY 


வட்‌ இடறுகிறதத்கே தவானவைகள்‌” 
என்னும்‌ இந்த 

விக்கிரகங்களையும்‌, 

உண்டாக்கின அழிவையும்‌ 

இதற்கான எபிரெய வார்த்தை “மக்ஷேலா” 
என்பதாகும்‌. 


செப்பனியா தீர்க்கதரிசி யூதாவிற்கும்‌, 
எருசலேமிற்கும்‌ தீர்க்கதரிசனம்‌ கூறுகிறார்‌. 
அவர்‌ எப்பிராமீமிற்கும்‌, சமாரியாவிற்கும்‌ 
தீர்க்கதரிசனம்‌ கூறவில்லை. செப்பனியாவின்‌ 
ஊழியத்திற்கு 80 வருஷங்களுக்கு 
முன்பாகவே எப்பிராயீம்‌ தேசம்‌ 
அழிந்துபோயிற்று. 


விக்கிரகாராதனையின்‌ ஆசாரியர்கள்‌ 
கெம்மரீம்‌ என்று அழைக்கப்படுகிறார்கள்‌ 
(2இராஜா 23:5, ஓசி 10:5) இவர்களுக்கும்‌, 
பாகாலின்‌ ஆசாரியர்களுக்கும்‌ வித்தியாசம்‌ 
உள்ளது. இவர்கள்‌ மேடைகளில்‌ ஆசாரிய 
ஊழியம்‌ செய்தார்கள்‌. கருப்பு வஸ்திரங்கள்‌ 
அணிந்திருப்பார்கள்‌. எபிரெய மொழியில்‌ 
கெம்மரீம்‌ என்னும்‌ வார்த்தைக்கு “கருப்பு” 
என்னும்‌ பொருளும்‌ உள்ளது (செப்‌ 1:4). 

மல்காம்‌" என்னும்‌ வார்த்தைக்கு 
“ராஜாவின்‌ சிலை அல்லது ராஜாவாகிய 
தேவன்‌" (செய்‌ 1:5) என்று பொருள்‌. 


சங்காரம்‌ பண்ணப்படும்‌ பிரிவினர்‌ 


1. தேசத்தில்‌ உண்டான மனுஷர்‌(செப்‌. 1:3). 
2, பாகாலில்‌ மீதியாயிருக்கிறவர்கள்‌. 
(செப்‌. 1:4) 

ஆசாரியர்களோடேகூட  கெம்மாீம்‌ 
என்பவர்களின்‌ பேர்‌ 


வீடுகளின்மேல்‌ வானசேனையைப்‌ 
பணிகிறவர்கள்‌. (செப்‌. 1:5). 


கர்த்தர்பேரில்‌ ஆணையிட்டு, மல்காமின்‌ 
பேரிலும்‌ ஆணையிட்டுப்‌ 


பணிகிறவர்கள்‌ 
கர்த்தரை விட்டுப்‌ 
பின்வாங்குகிறவர்கள்‌. 
கர்த்தரைத்‌ தேடாமலும்‌, 
அவரைக்குறித்து 
விசாரியாமலுமிருக்கிறவர்கள்‌. 
(செப்‌. 1:6. 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தருடைய யாகத்தின்‌ நான்‌ 
செப்‌ 1:7-18 


செப்‌ 1:7. கர்த்தராகிய ஆண்டவருக்கு 
முன்பாக. மெவனமாயிருங்கள்‌; 
கர்த்தருடைய நான்‌ சமீபித்திருக்கிறது; 
கர்த்தர்‌ ஒரு யாகத்தை. 
ஆயத்தம்பண்ணி, அதற்கு. 
விருத்தானிகனையும்‌ 

அழைத்திருக்கிறார்‌. 


செப்‌ 1:8. கர்த்தருடைய யாகத்தின்‌ 
நானிலே நான்‌ அதியதிகளையும்‌ 
ராஜகுமாரரையும்மறுதேசத்து வஸ்திரம்‌ 
தரிக்கிற யாவரையும்‌ தண்டிப்பேன்‌. 


செய்‌ 1:9. வாசற்படியைத்‌ தாண்டி, 
கொடுமையினாலும்‌ வஞ்சகத்தினாலும்‌ 
தங்கள்‌ எஜமான்களின்‌ வீடுகளை 
திரப்புகிற யாவரையும்‌ அத்நாளிலே 
தண்டிப்பேன்‌. 


செப்‌ 1:10. அத்நானிலே மீன்வாசலிலி. 
ருந்து கூக்குரலின்‌ சத்தமும்‌, நகரத்தின்‌: 
இரண்டாம்‌ பாகத்திலிருந்து 
அலறுதலும்‌, மேடுகளிலிருந்து மகா 
சங்காரத்தின்‌ இரைச்சலும்‌ 
உண்டாகுமென்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 
செப்‌ 101. மக்தேஷின்‌ குடிகளே 
அலறுங்கன்‌; வர்த்தகரெல்லாரும்‌ 
சங்காரமானார்கள்‌;; காகக்காரர்‌ 
யாவரும்‌ வெட்டுண்டுபோனார்கள்‌. 


செப்‌ 1:12. அக்காலத்திலே நான்‌ 
எருசலேமை வினக்குக்கொளுத்திச்‌. 
சோதித்து, வண்டல்போலக்‌ 
குழம்பியிருக்கிறவர்களும்‌, கர்த்தர்‌ 
நன்மை செய்வதும்‌ இல்லை தீமை 
செய்வதும்‌ இல்லையென்று தங்கள்‌ 
இருதயத்தில்‌ சொல்லுகிறவர்களுமான 
மனுஷரை தண்டிப்பேன்‌. 


செப்‌ 1:18. அவர்களுடைய ஆன்‌; 
 கொன்னையாகும்‌; அவர்களுடைய 
வீடுகள்‌ பாழாய்ப்போகும்‌; அவர்கள்‌ 
வீடுகளைக்‌. கட்டியும்‌, அவைகளில்‌ 
குடியிருக்கமாட்டார்கள்‌;. அவர்கள்‌. 
திராட்சத்தோட்டங்கனை நாட்டியம்‌, 
அவைகளின்‌. பழரசத்தைக்‌ 
குடிப்பதில்லை. 





BALWETHER 
பிய 


யூதாவுக்கும்‌ 
வரப்போகிறார்‌. 
கர்த்தருடைய 


கர்த்தர்‌ 
விரோதமாக 
அவர்களுக்கு 
வார்த்தைகளைச்‌ சொல்லுகிறார்‌. 
கர்த்தருடைய யத்தீர்ப்பின்‌ நாள்‌ 
யூதர்கள்மீது சீக்கிரத்தில்‌ வரப்போகிறது. 


எருசலேமுக்கும்‌. 
செப்பனியா 
எச்சரிப்பின்‌ 


யூதர்கள்‌ இப்போது கர்த்தரை விட்டுப்‌. 
பின்வாங்கிப்போமிருக்கிறார்கள்‌. கர்த்தருக்கு 
விரோதமாகப்‌ பாவம்‌ செய்கிறார்கள்‌. 
அவர்களுடைய நாள்‌. 
தங்களுடைய நாளிலே 
பிரியமானதையெல்லாம்‌ 


மாம்சத்திற்குப்‌ பிரியமானதை செய்கிறார்கள்‌. 
கர்த்தருடைய நாள்‌ சமீபித்திருக்கிறது. 
செப்பனியா கர்த்தருடைய நாளை 
“கர்த்தருடைய யாகத்தின்‌ நாள்‌” என்று 
சொல்லுகிறார்‌. கர்த்தர்‌ தம்முடைய நாளிலே 
யாகத்தை... செலுத்துவார்‌. தம்முடைய 
மகிமைக்கும்‌ ஏற்பட்டிருக்கும்‌. 
த 

பழுதுபார்த்துப்‌ 


கனத்திற்கும்‌, 
களங்கத்தையும்‌, 
செம்மைபண்ணுவார்‌ 


புதப்பிப்பார்‌ 


"கர்த்தராகிய ஆண்டவருக்கு முன்பாக 
மெளனமாயிருங்கள்‌; கர்த்தருடைய நாள்‌ 
சமீபித்திருக்கிறது: கர்த்தர்‌ ஒரு யாகத்தை 
ஆயத்தம்பண்ணி, அதற்கு 
விருந்தாளிகளையும்‌ அழைத்திருக்கிறார்‌" 
(செப்‌ 1:7) என்று செப்பனியா சொல்லுகிறார்‌. 


கர்த்தருடைய யாகத்தின்‌ நாளிலே, 
அவர்‌ யாரையெல்லாம்‌ தண்டிப்பார்‌ என்னும்‌ 
விவரம்‌ இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. 
ராஜகுடும்பத்தார்‌ எல்லோரும்‌ பெருமையாயும்‌, 
ஆணவமாயும்‌ இருக்கிறார்கள்‌. கர்த்தர்‌ 
அதிபதிகளையும்‌ ராஜகுமாரரையும்‌ 
தண்டிப்பார்‌. 


பூதா தத்கல்‌ சிலர்‌ மறுதேசத்து 
தரித்திருக்கிறார்கள்‌. இது 
வஸ்திரம்‌. அதிபதிகளும்‌ 
மறுதேசங்களுக்கு விநோத. 
வாங்குவதற்காக 

அல்லது தங்களுடைய 
அங்கே அனுப்பி, 
'விநோத 
வாங்கி 


விதமான 
ராஜகுமாரரும்‌ 
வஸ்திரங்களை 
போகிறார்கள்‌. 
வியாபாரிகளை 
அந்த தேசத்திலிருந்து 
வஸ்திரங்களை 
அணிந்துகொள்கிறார்கள்‌. 


செப்பனியா - விளக்கவுரை 
ZEPHANIAH - ELABORATE COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மறுதேசத்து வஸ்திரங்களில்‌ 
கண்ணியமில்லை. ஆனால்‌ அதில்‌ ஆடம்பரம்‌ 
இருக்கிறது. அதிபதிகளும்‌ ராஜகுமாரரும்‌ 
மறுதேசத்து வஸ்திரங்களை அணிந்து 
பெருமைப்படுகிறார்கள்‌. உயர்ந்த 
வஸ்திரங்களைத்‌ தரித்தால்தான்‌ 
ராஜகுமாரருக்கு திருப்தியாயிருக்கிறது. 
ர்‌ உள்ளத்தில்‌ 
அவர்களுடைய 

மையாயும்‌, 


இருக்கவேண்டுமென்று 


கர்த்தர்‌ பெருமையுள்ளவனுக்கு எதிர்த்து 
நிற்கிறார்‌. தாழ்மையுள்ளவனுக்கு கிருபை 
கொடுக்கிறார்‌. அதிபதிகளும்‌ ராஜகுமாரரும்‌ 
மறுதேசத்து வஸ்திரம்‌ தரித்து 
பெருமைப்படுவதினால்‌, கர்த்தர்‌ அவர்களை 
அழித்துப்போடுகிறார்‌. அவர்கள்‌ 
கர்த்தரைவிட்டுப்‌ பின்வாங்கிப்போயிருப்பதற்கு 
அவர்களுடைய மறுதேசத்து வஸ்திரம்‌ 
அடையாளபாயிருக்கிறது, 


தங்கள்‌ எஜமான்களின்‌ வீடுகளை நிரப்புகிற 
யாவரையும்‌ தண்டிப்பார்‌ (செட்‌ 19). யூதாவின்‌ 
மனுஷரில்‌. தங்கள்‌ 
தேசத்திலுள்ள ஏழைகளையும்‌, திக்கற்ற 
பிள்ளைகளையும்‌, விதவைகளையும்‌. 
ஒடுக்குகிறார்கள்‌. அவர்களுடைய 
வீடுகளையும்‌, நிலங்களையும்‌, 
சொத்துக்களையும்‌ 
அபகரித்துக்கொள்கிறார்கள்‌. இவர்கள்‌ 
அனுமதியில்லாமல்‌, மற்றவர்களுடைய 
வாசற்டியை தாண்டி, அவர்களுடைய 
வீடுகளுக்குள்‌ பிரவேசித்து, அவர்களுக்கு 
தீங்கு செய்கிறார்கள்‌. 

சரீரத்தில்‌ வலிமையுள்ளவர்களும்‌, 
தங்கள்‌ கைகளில்‌ அதிகாரமுள்ளவர்களும்‌, 
திக்கற்றவர்களை வஞ்சித்து, அவர்களுடைய 
சொத்துக்களை தங்களுடையது என்று 
சொல்லி. அபகரித்துக்கொள்கிறார்கள்‌. 
கொடுமையினாலும்‌ வஞ்சகத்தினாலும்‌ 
சம்பாதித்த பொருட்களினால்‌ அவர்கள்‌ 
தங்கள்‌ எஜமான்களின்‌ வீடுகளை 


நிரப்புகிறார்கள்‌. 





செப்பனியா - விளக்கவுரை 
ZEPHANIAH - ELABORATE COMMENTARY 


“அந்நாளிலே மீன்வாசலிலிருந்து 
கூக்குரலின்‌ சத்தமும்‌, நகரத்தின்‌ இரண்டாம்‌. 
பாகத்திலிருந்து அலறுதலும்‌, மேடுகளிலிருந்து 
மகா சங்காரத்தின்‌ இரைச்சலும்‌ 
உண்டாகுமென்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌” 
(செப்‌ 1:10). 


.... *மக்தேஷின்‌ குடிகளே அலறுங்க 
வர்த்தகரெல்லாரும்‌ சங்காரமானார்க: 
காசுக்காரர்‌ யாவரும்‌ 
வெட்டுண்டுபோனார்கள்‌" (செப்‌ 11) என்று 
செப்பனியா சொல்லுகிறார்‌. ஒரு காலத்தில்‌ 
செழித்திருந்தவர்கள்‌ இப்போது, 
வறுமையிலிருக்கிறார்கள்‌. அவர்களுக்கு 
இப்போது வியாபாரமில்லை. அவர்களிடத்தில்‌. 
இப்போது பணமுமில்லை. 
வின்‌ ம்‌, _ எருசலேமின்‌ 
க்ஷகளும்‌, நிர்லிசாரமால்‌ 'ீலிக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ கர்த்தரைத்‌ தேடுவதுமில்லை. 
கர்த்தரைக்‌ குறித்து விசாரிப்பதுமில்லை. 
தங்கள்‌ ஆவிக்குரிய ஜீவியத்திலே அவர்கள்‌ 
அனலுமில்லாமல்‌ குளிருமில்லாமல்‌ 
இருக்கிறார்கள்‌. கர்த்தர்‌ இப்படிப்பட்ட 
நிர்விசாரமான ஐஜனங்களைத்‌ தேடிக்‌ 
கண்டுபிடித்து. அவர்களைத்‌ தண்டிப்பார்‌. 


"அக்காலத்திலே நான்‌ எருசலேமை 
விளக்குக்கொளுத்திச்‌ சோதித்து. 
வண்டல்போலக்‌  குழம்பியிருக்கிறவர்களும்‌, 

ந்தர்‌ நன்‌ செய்வதும்‌ இல்லை. 


(செப்‌ 1:12) என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 

கர்த்தர்‌ எருசலேமை விளக்கைக்‌ 
கொளுத்தி சோதித்துப்‌ பார்ப்பார்‌. 
கர்த்தருடைய பார்வையிலிருந்து 
க கரக க கு ஒருவனும்‌ தப்பிக்க 
முடியாது. 'கசியமா। பாவம்‌ 
செய்கிறவனும்‌ தப்பிக்க முது. 


குடியிருக்கமாட்டார்கள்‌; 
திராட்சத்தோட்டங்களை 
அவைகளின்‌ 

(செப்‌ 113) 


QOODNENS 
PUBLISHERS 


நிர்விசாரமாய்‌ 
கர்த்தருடைய 


ஜீலிக்கிறவர்கள்‌ 
சர்வவல்லமையை 
அங்கீகரிக்கமாட்டார்கள்‌. அவருடைய 
சர்வஆளுகைக்கு கீழ்ப்படியமாட்டார்கள்‌. 
நிர்விசாரமாமிருக்கிறவர்கள்‌. 
உணர்வில்லாதவர்களாயிருப்பார்கள்‌. 


கர்த்தர்‌ 
அவர்களை 


பாவிகளைத்‌ தண்டிப்பார்‌. 

பேசக்கூடாதபடிக்கு 
மெளனமாக்குவார்‌. தம்முடைய யாகத்தின்‌ 
நாளிலே அவர்களை பலியாகச்‌ 
செலுத்திவிடுவார்‌. கர்த்தர்‌ அவர்களை, 
அவர்களுடைய சத்துருக்களின்‌ கைகளில்‌ 
ஒப்புக்கொடுப்பார்‌. 


கர்த்தருடைய நாளிலே மீன்வாசலிலி. 
ருந்து கூக்குரலின்‌ சத்தமும்‌, நகரத்தின்‌ 
பாகத்திலிருந்து அலறுதலும்‌, 
சங்காரத்தின்‌ 

(செப்‌ 1:10), 

வதிலும்‌, ஒரு 


இரைச்சலுமுண்டாகும்‌. 
முழுவதும்‌ கூக்குரலின்‌ சத்தம்‌ கேட்கப்படும்‌. 


மேடுகளிலிருந்தும்‌ மலைகளிலிருந்தும்‌ 
மகாசங்காரத்தின்‌ இரைச்சலுண்டாகும்‌. 
எருசலேமைச்‌ சுற்றிலும்‌ பல மலைகள்‌ 
உள்ளது. சத்துருக்கள்‌ இந்த மலைகள்‌ 
வழியாக ஊடுருவி வருவார்கள்‌. அவர்கள்‌ 
எருசலேமின்‌ குடிகளை தங்கள்‌ 
பட்டயங்களால்‌ சங்காரம்பண்ணுவார்கள்‌. 
அப்போது அந்த மேடுகளிலிருந்து 
மகாசங்காரத்தின்‌ இரைச்சலுண்டாகும்‌. 


எருசலேம்‌ நகரம்‌ அரணிப்பான 
நகரமென்றும்‌, அது பாதுகாப்பான நகரம்‌ 
என்றும்‌ எருசகேமின்‌ குடிகள்‌ நம்புவார்கள்‌, 
தங்களுக்கு எந்த ஆபத்தும்‌ வராது என்று 
இறுமாப்பாமிருப்பார்கள்‌. 
யாகத்தின்‌ நாளிலே, 
குடிகளுக்கும்‌ ஆபத்து வரும்‌. அவர்களும்‌ 
சங்காரமாவார்கள்‌. அந்நாளிலே அவர்களும்‌ 
வெட்டுண்டுபோவார்கள்‌. அவர்களுடைய 
பொக்கிஷங்களெல்லாம்‌ கொள்ளையிடப்படும்‌. 





செப்பனியா - விளக்கவுரை COODNENS 
ZEPHANIAH - ELABORATE COMMENTARY PUBLISHERS 


கொள்ளையாகும்‌; 
பாழாய்ப்போகும்‌; 

கட்டியும்‌, 
குடியிருக்கமாட்டார்கள்‌; 
திராட்சத்தோட்டங்களை 
அவைகளின்‌ பழரசத்தைக்‌: 
(செப்‌ 113). 


எருசலேமின்‌ குடிகள்‌ தங்களுக்கு 
வீடுகளைக்‌ கட்டுவார்கள்‌. ஆனால்‌ அதில்‌ 
குடியிருக்கமாட்டார்கள்‌. சத்துருக்கள்‌ 
அவர்களுடைய வீடுகளில்‌ குடியேறுவார்கள்‌. 
எருசலேமின்‌ குடிகள்‌ திராட்சத்தோட்டத்தை 
நாட்டினாலும்‌, அவர்களுடைய சத்துருக்களே. 
அவைகளின்‌ பழரசத்தைக்‌ குடிப்பார்கள்‌. 


“பெண்ணை உனக்கு நியமிப்பாய்‌, 
வேறொருவன்‌ அவளுடன்‌ சயனிப்பான்‌: 
வீட்டைக்‌ கட்டுவாய்‌, அதிலே 
திராட்சத்தோட்டத்தை 

அதின்‌ 


குடியிருக்கமாட்டாய்‌; 
நாட்டுவாய்‌, 
பலனை அனுபவிக்கமாட்டாய்‌' (உபா 28:30), 


கர்த்தருடைய நான்‌. 


செப்‌. 107-18 ஆகிய வசனங்களில்‌ 
கர்த்தருடைய நாளைப்‌ பற்றிக்‌ குறிப்பிடப்‌ 
பட்டிருக்கிறது. தீர்க்கதரிசனத்தின்‌ த! 
பகுதி வருங்காலத்தில்‌ இயேசு கிறிஸ்துவின்‌ 
இரண்டாம்‌ வருகையின்போது நிறைவேறும்‌. 
கர்த்தருடைய நாளைப்‌ பற்றிய விவரம்‌. 
வருமாறு: 


1 கர்த்தருடைய யாகத்தின்‌ நாள்‌. 
அனமத நத்தத்தில்‌ எனகன 
ஜனங்கள்‌ அழிக்கப்படுவதைப்‌ பற்றி 
இந்த யாகம்‌ குறிப்பிடுகிறது. (செப்‌. 
1:7-8; ஏசா 34:6; எரே 4610; எசே 
3927-21; 
வெளி. 1951-21) 


இந்த யாகத்திற்கு விருந்தாளிகளைக்‌ 
த்திருக்‌ 


கர்த்தருடைய யாகத்தின்‌ நாளிலே 
அவர்‌ அதிபதிகளையும்‌ 
ராஜகுமாரரையும்‌ மறுதேசத்து வஸ்திரம்‌ 
தரிக்கிற யாவரையும்‌ தண்டிப்பார்‌. 
(செப்‌. 1:8-18). 

கர்த்தருடைய யாகத்தின்‌ நாளிலே 
அவர்களுடைய ஆஸ்தி 
கொள்ளையாகும்‌; அவர்களுடைய 
வீடுகள்‌ பாழாய்ப்போகும்‌: அவர்கள்‌ 
வீடுகளைக்‌ கட்டியும்‌, அவைகளில்‌ 
குடியிருக்கமாட்டார்கள்‌; அவர்கள்‌ 
திராட்சத்தோட்டங்களை நாட்டியும்‌, 
அவைகளின்‌ பழரசத்தைக்‌ 
குடிப்பதில்லை. (செப்‌. 1:13). 
கர்த்தருடைய பெரியநாள்‌. (செப்‌. 1:14) 


அந்த நாள்‌ உக்கிரத்தின்‌ நாள்‌. 
(செப்‌. 115). 


அது இக்கட்டும்‌ இடுக்கமுமான நாள்‌. 
அது அழிவும்‌ பாழ்க்கடிப்புமான நாள்‌. 
அது இருளும்‌ அந்தகாரமுமான நாள்‌. 
அது மப்பும்‌ மந்தாரமுமான நாள்‌. 


எக்காளம்‌ ஊதுகிறதும்‌ 


3 தம்‌ நாள்‌. (செப்‌. 1:6 


கர்த்தருக்கு விரோதமாய்ப்‌ 
ய்தபடியால்‌, அவர்கள்‌ 
ப்‌ போல்‌ நடக்கும்‌ நாள்‌. 


அவர்கள்‌ இரத்தம்‌ புழுதியைப்‌ போல்‌ 
சொரியப்படும்‌ நாள்‌. 


கர்த்தருடைய உக்கிரத்தின்‌ நாள்‌. 


இதில்‌ மனுஷர்‌ யாரும்‌ தப்புவதில்லை. 
(செப்‌. 1:18) 


மனுஷர்‌ தண்டிக்கும்‌ பிரிவினர்‌ 


1. அதிபதிகளும்‌, ராஜகுமாரரும்‌ (செப்‌ 
1:8) 
மத்‌ 24:27-28; 2. மறுதேசத்து வஸ்திரம்‌ தரிக்கிறவர்கள்‌. 
வெளி. 1917-21). 





f= a 
TT 


பெசலெயேல்‌. தகனபலிபீடத்தையும்‌, 
கடல்‌ தொட்டியையும்‌ வெண்கலத்தால்‌ 
செய்கிறார்‌. தகனபலிபீடத்தில்‌ கர்த்தருக்கு 
சர்வாங்க தகனபலிகள்‌ செலுத்தப்படுகிறது. 
பெசலெயேல்‌ தகனபலிபீடத்தையும்‌ சீத்திம்‌ 
மரத்தால்‌ உண்டாக்குகிறார்‌: அது ஐந்து முழ. 
நீளமும்‌ ஐந்து முழ அகலமும்‌ சதுரவடிவும்‌ 
மூன்று முழ உயரமுமானது (யாத்‌ 38:1). 


'பொன்பலிபீடத்தைப்‌ போல வெண்கலப்‌ 
பலிபீடமும்‌ 75 அடி சதுரமானது. உயரம்‌ 45 
அடி வெண்கலப்‌ பலிபீடம்‌ சதுரமாக 
இருக்கிறது. அதற்குள்ளே துவாரம்‌ 
இருக்கிறது (லேவி 27:1-8). 


பெசலெயேல்‌ தகனபலிபீடத்தின்‌ நாலு 
மூலைகளிலும்‌ அதனோடு ஏகமாயிருக்கிற 
அதின்‌ நாலு கொம்புகளையும்‌ உண்டாக்கி, 
வ வெண்கலத்‌ க்‌ மூடுகிறார்‌. 
அந்தப்‌ சகல. 
பனிமுப்ுககாகிய எடுக்கத்தக்க 
சட்டிகளையும்‌, கரண்டிகளையும்‌, 
கிண்ணிகளையும்‌, முள்துறடுகளையும்‌, 
நெருப்புச்‌ சட்டிகளையும்‌ உண்டாக்குகிறார்‌; 
அதின்‌ பணிமுட்டுகளையெல்லாம்‌ வெண்‌ 
கலத்தினால்பண்ணுகிறார்‌ (யாத்‌ 38:2,3/ 
பெசலெயேல்‌ வலைப்பின்னல்போன்ற. 
ரு வெண்கலச்‌ சல்லடையையும்‌ பலி 
பீடத்திற்கு உண்டாக்கி, அதை அந்தப்‌ 
பீடத்தின்‌ சுற்றுக்குக்‌ கீழே பாதி உயரத்தில்‌ 
இருக்கத்தக்கதாக வைக்கிறார்‌. அவர்‌ 
அந்த வெண்கலச்‌ சல்லடையின்‌ நாலு 
மூலைகளிலும்‌ தண்டுகளைப்‌ பாய்ச்சுகிறதற்கு 
நாலு. வளையங்களை வார்ப்பிக்கிறார்‌ 
(யாத்‌ 38:45) 
பெசலெயேல்‌ அந்தத்‌ தண்டுகளைச்‌ 
சீத்திம்‌ மரத்தால்‌ பண்ணி, அவைகளை 
வெண்கலத்தகட்டால்‌ மூடி, பலிபீடத்தை: 
அவைகளால்‌. சுமக்கத்தக்கதாக, அதின்‌ 
பத்தங்களிலுள்ள வளையங்களில்‌ 
பாய்ச்சுகிறார்‌; பலிபீடத்தை உள்வெளிவிட்டுப்‌ 
பலகைகளினால்‌ செய்கிறார்‌ (யாத்‌ 38:67). 


சாம்பல்‌. 


தொட்டி. 
யாத்‌ 38:8 


யாத்‌ 88:8. ஆசரிப்புக்‌ கூடாரத்தின்‌ 
வாசலில்‌ கூட்டம்‌ கூட்டமாய்க்‌ கூடின 
ஸ்திரீகனின்‌ தர்ப்பணங்களாலே, 
வெண்கலத்‌ தொட்டியையும்‌ அதின்‌ 
வெண்கலப்‌ பாதத்தையும்‌ 
உண்டாக்கினான்‌. 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


பெசலெயேல்‌ ஒரு 
கடல்தொட்டியையும்‌, அதின்‌ வெண்கல 
பாதத்தையும்‌ உண்டாக்குகிறார்‌. தொட்டியில்‌ 
தண்ணீர்‌ சேகரிக்கப்பட்டிருக்கும்‌. 
ஆசாரியர்கள்‌ ஆசரிப்புக்கூடாரத்தில்‌ 
ஊழியம்‌ செய்ய பிரவேசிக்கும்போது, 
அவர்கள்‌ தொட்டியிலுள்ள தண்ணீரினால்‌ 
தங்களை கழுவிக்கொள்வார்கள்‌. 
வெண்கலத்தொட்டி ஆசரிப்புக்‌ 
கூடாரத்தின்‌ வாசலில்‌ கூட்டம்‌ கூட்டமாய்க்‌ 
கூடின... ஸ்திரீகளின்‌ தர்ப்பணங்களாலே. 
செய்யப்பட்டிருக்கிறது. தர்ப்பணங்கள்‌ என்னும்‌ 
வார்த்தைக்கு கண்ணாடிகள்‌ என்று 
பொருள்‌. அக்காலத்தில்‌ முகம்‌ பார்க்கும்‌. 
கண்ணாடியை நல்ல தரமான 
வெண்கலத்தில்‌ செய்வது வழக்கம்‌. 


தங்களை 

தங்களுடைய 

ரசிப்பதற்கும்‌ 
தர்ப்பணங்களை பயன்படுத்தினார்கள்‌. பழைய 
ஏற்பாட்டுக்காலத்தில்‌ புருஷரைப்போல, 
ஸ்திரீகளும்‌ கர்த்தரிடத்தில்‌ 
பக்திவைராக்கியமாயிருக்கிறார்கள்‌. 
ஆசரிப்புக்கூடாரத்தின்‌ வாசலில்‌ புருஷர்கள்‌ 
கூடிவருவதுபோல, ஸ்திரீகளும்‌ கூட்டம்‌ 
கூட்டமாய்க்‌ கூடிவருகிறார்கள்‌. 


ஏற்பாட்டுக்காலத்தில்‌, 


தங்கியிருந்து இரவும்‌ 
ஜெபம்பண்ணிக்கொண்டிருந்த. 


புதிய 
தேவாலயத்தில்‌ 
பகலும்‌ 
அன்னாளைப்பற்றிச்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 


“ஆசேருடைய கோத்திரத்தாளும்‌, 
பானு? குமாரத்தியுமாகிய அன்னாள்‌ 
என்னும்‌ ஒரு தீர்க்கதரிசி இருந்தாள்‌: அவள்‌ 
கன்னிப்பிராயத்தில்‌ விவாகமானது முதல்‌ 
ஏழுவருஷம்‌ புருஷனுடனே வாழ்ந்தவளும்‌, 
அதிக வயது சென்றவளுமாமிருந்தாள்‌. 
ஏறக்குறைய எண்பத்துநாலு வயதுள்ள அந்த 
விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல்‌, 
இரவும்‌ பகலும்‌ உபவாசித்து, ஜெபம்பண்ணி, 
ஆராதனை செய்து கொண்டிருந்தாள்‌" 
(லூக்‌ 2:3637). 


இஸ்ரவேல்‌ ஆனந்தா ஸ்திரீகள்‌ 
தங்கள்‌ கைக! தர்ப்பணங்களை 
வைத்திருப்பது, அவர்கள்‌ 
ஆசரிப்புக்கூடாரத்து வேலைக்கு 
தங்களிடத்திலுள்ள தர்ப்பணங்களையே 
காணிக்கையாக கொடுக்கிறார்கள்‌. 


க்‌ 





செப்பனியா - விளக்கவுரை 
ZEPHANIAH - ELABORATE COMMENTARY 


வாசற்படியைத்‌ தாண்டுகிறவர்கள்‌. 
(செய்‌. 19) 


கொடுமையினாலும்‌ வஞ்சகத்தினாலும்‌ 
தங்கள்‌ எஜமான்களின்‌ வீடுகளை 


நிரப்புகிறவர்கள்‌. 


வர்த்தகர்‌ (செப்‌. 11) 


காசுக்காரர்‌ 


வண்டல்போலக்‌ குழம்பியிருக்கிறவர்கள்‌ 
(செப்‌. 1:12) 


யூதருக்கென்று விசேஷித்த 
கொடுத்திருக்கிறார்‌. 
அவருடைய. ஸ்திரத்தின்‌ நான்கு 
மூலைகளிலும்‌ நீலநிறத்தில்‌ தொங்கல்கள்‌ 
இருக்கும்‌. யூதருடைய வஸ்திரத்திற்கென்று 
வேறுசில குணாதிசயங்களும்‌ உள்ளன. 
மறுதேசத்து வஸ்திரம்‌ என்பது யூதருடைய 
வஸ்திரத்தைப்‌ போன்றிருக்காது (செப்‌ 1:8). 
புறஜாதியார்‌ 
விக்கிரகங்களின்‌ 
போகும்போது 
மிதிப்பதற்குப்‌ 


கர்த்தர்‌ 


தங்களுடைய 

கோலில்களுக்குள்‌ 
அதன்‌ வாசற்படியை 
பதிலாக அதைத்‌ தாண்டிச்‌ 
செல்வார்கள்‌. அல்லது அதன்மீது தவழ்ந்து 
செல்வார்கள்‌. தாகோனின்‌ ஆலயத்தில்‌ 
பெலிஸ்தியர்கள்‌ இதுபோன்று வாசற்பியைத்‌ 
தாண்டுவது வழக்கம்‌ (செப்‌ 1:9). 


எருசலேம்‌ 
அலங்கத்தில்‌ மீன்வாசல்‌ உள்ளது (செப்‌ 1407. 
அந்திக்‌ கிறிஸ்து இந்தத்‌ திசையிலிருந்து 


நகரத்தின்‌ வடக்கு 


எருசலேம்‌ நகரத்திற்குள்‌ வருவான்‌. (எசே 
38:15). 
விரோதமாக தூஷண 
பேசுகிறவர்கள்‌ 
குழம்பியிருக்கிறார்கள்‌ 
(செப்‌ 142). திராட்சரசத்தில்‌ வண்டல்களாகப்‌ 
படிந்திருக்கும்‌ ரசம்‌ மிகவும்‌ அடர்த்தியாக 
இருக்கும்‌. அதுபோல மனுஷரும்‌ தங்களுடைய 
குழப்பங்களில்‌ அடர்த்தியாக இருக்கிறார்கள்‌. 
அதிகமாகக்‌ குழம்பியிருக்கிறார்கள்‌. 
கர்த்தருக்கு விரோதமாகத்‌ தூஷணமான 
வார்த்தைகளைப்‌ பேசுகிறார்கள்‌. (எரே 4821; 
சங்‌ 5529) 


கர்த்தருக்கு 
வார்த்தைகளைப்‌ 
வண்டல்போலக்‌. 


கர்த்தருடைய பெரியநான்‌ 
செப்‌ 1:14-18 


செப்‌ 114. கர்த்தருடைய 
பெரியநான்‌ சமீபித்திருக்கிறது; அது 
கிட்டிச்சேர்த்து மிகவும்‌ 
தீவிரித்துவருகிறது; கர்த்தருடைய 
"நானென்கிற. சத்தத்துக்குப்‌ 
பராக்கிரமசாலி முதலாய்‌ அங்கே 
மனங்கசத்து அலறுவான்‌.. 


செப்‌ 1:15. அத்த நான்‌ உக்கிரத்தின்‌ 
நான்‌; அது இக்கட்டும்‌ இடுக்கமுமான 
நான்‌; அது அழிவும்‌ பாழ்க்கடிப்புமான 
நான்‌; அது இருளும்‌ அத்தகாரமுமான 
நான்‌; அது மப்பும்‌ மத்தாரமுமான நான்‌. 


செப்‌ 146. 
நகரங்களுக்கும்‌, 
கொத்தனங்களுக்கும்‌ 
எக்காளம்‌. 
ஆர்ப்பரிக்கிறதுமான நான்‌. 


அரணிப்பான 
உயரமான 
விரோதமாக. 
ஊதுகிறதும்‌ 


அது 


செய்‌ 147. மனுஷர்‌ கர்த்தருக்கு, 
விரோதமாய்ப்‌ பாவஞ்செய்தபடியால்‌, 
அவர்கள்‌ குருடரைப்போல்‌ நடக்கும்படி. 
நான்‌ அவர்களை வருத்தப்படுத்துவேன்‌; 
அவர்கள்‌ இரத்தம்‌ புழுதியைப்‌ போல்‌ 
சொரியப்படும்‌; அவர்கள்‌ மாம்சம்‌ 
எருவைப்போல்‌ கிடக்கும்‌. 


செய்‌ 1:18. கர்த்தருடைய உக்கிரத்தின்‌ 
நாளிலே அவர்கள்‌ வெள்ளியும்‌ 
அவர்கன்‌ பொன்னும்‌ அவர்களைத்‌ 
தப்புவிக்கமாட்டாது; அவருடைய 
எரிச்சலின்‌ அக்கினியினால்‌ 
தேசமெல்லாம்‌ அழியும்‌; தேசத்தின்‌ 
குடிகனையெல்லாம்‌ சடிதியாய்‌ 
நிர்மூலம்பண்ணுவார்‌. 

கல்தேயர்‌ மூலமாய்‌  யூதாவுக்கும்‌ 
எருசலேமுக்கும்‌ சீக்கிரமாய்‌ அழிவு 
வரப்போகிறது. “கர்த்தருடைய பெரியநாள்‌ 
சமீபித்திருக்கிறது: அது  கிட்டிச்சேர்ந்து 
மிகவும்‌ தீவிரித்துவருகிறது' (செப்‌ 1:14) 
என்று செப்பனியா சொல்லுகிறார்‌. 
கர்த்தருடைய நாள்‌ யூதாவின்‌ மனுஷருக்கு 
அழிவின்‌ நாளாகயிருக்கும்‌. 





BALWETHER 
பிய 


ரோமப்பேரரசு மூலமாய்‌ எருசலேமுக்கு 
மகாஅழிவு உண்டாகும்‌ என்று கர்த்தராகிய 


எருசலேம்‌ நகரம்‌ 
அழிந்துபோயிற்று. 


ச ண்கய்ககளன்‌ க ் 
வீடுகளிலுள்ளவர்களையும்‌  எச்சரிப்பார்கள்‌. 
அதுபோலவே செப்பனியாவும்‌, யூதாவின்‌ 
மனுஷரையும்‌, எருசலேமின்‌ குடிகளையும்‌ 
எச்சரிக்கிறார்‌ 


“கர்த்தருடைய நாளென்கிற 
சத்தந்துக்குப்‌ பராக்கிரமசாலி முதலாய்‌ 
அங்கே மனங்கசந்து அலறுவான்‌. அந்த 
நாள்‌ உக்கிரத்தின்‌ நாள்‌; அது இக்கட்டும்‌. 
இடுக்கமுமான நா அது அழிவும்‌: 
பாழ்க்கடிப்புமான நாள்‌; அது இருளும்‌ 
அந்தகாரமுமன நாள்‌; அது மப்பும்‌ 
மந்தாரமுமான நாள்‌" (செப்‌ 14415) என்று 
செப்பனியா சொல்லுகிறார்‌ 


ம்‌ 


யூதாதேசத்திலுள்ள க்‌ மனங்கசந்து, 
அழுவார்கள்‌. பராக்கிரமசாலிகளும்‌ 
பயப்படுவார்கள்‌. அவர்கள்‌ குருடரைப்போல 
அங்குமிங்குமாக ஓடி அலைவார்கள்‌. 

யூதாவின்‌ மனுஷர்‌ கர்த்தருக்கு விரோதமாகப்‌ 
பாவம்‌ செய்திருக்கிறார்கள்‌. ஆகையினால்‌ 
நாள்‌ அவர்களுக்கு 

நாளாகயிருக்கும்‌. 


நாளாகயிருக்கும்‌. 

சந்தோஷத்தின்‌ ந 
அவர்களுக்கு மப்பும்‌ 
நாளாகயிருக்கும்‌. ஆகையினால்‌ 
“கர்த்தருடைய நாள்‌” என்கிற சத்தத்திற்கு 
பராக்கிரமசாலிகளும்‌,  பலமுள்ளவர்களும்‌, 
பெரியவர்களும்‌, தலைவர்களும்‌, 
பிரபுக்களும்‌ மனங்கசந்து அழுவார்கள்‌. 


அது 
மந்தாரமுமான 


செப்பனியா - விளக்கவுரை 
ZEPHANIAH - ELABORATE COMMENTARY 


QOODNENS 
UBLISHERS 


யூதாவின்‌ மனுஷருக்கு கர்த்தருடைய 
நாள்‌ அழிவின்‌ நாளாகயிருக்கும்‌. “அது 

அரணிப்பான நகரங்களுக்கும்‌, உயரமான 
கட்ட பட்‌ விரோதமாக 
எக்காளம்‌ ஊதுகிறதும்‌ ஆர்ப்பரிக்கிறதுமான 
நாள்‌” (செப்‌ 146) என்று செப்பனியா 
சொல்லுகிறார்‌. 


ர்‌ கர்த்தருக்‌( விரோதமாய்ப்‌ 
மாலஞ்செய்கனர்கள்‌.. ஆகையினால்‌, கர்த்தர்‌ 
அவர்களை குருடரைப்போல்‌ நடக்கும்படி 
அவர்களை வருத்தப்படுத்துவார்‌; அவர்கள்‌ 
இரத்தம்‌ புழுதியைப்‌ போல்‌ சொரியப்படும்‌; 
அவர்கள்‌ மாம்சம்‌ எருவைப்போல்‌ கிடக்கும்‌ 
(செப்‌ 1:17). 


துன்மார்க்கரைப்போல நடக்கிறவர்கள்‌ 
குருடரைப்போல நடப்பார்கள்‌. அவர்களுக்கு 
ஆரம்பமும்‌ தெரியாது. முடிவும்‌. தெரியாது 
அவர்கள்‌: போதுமே... கலக்குந்திலும்‌, 
சந்தேகத்தில்‌. க்கில்‌ நடப்பார்கள்‌. 


த்‌ பரக்‌ 
ஐசுவரியமும்‌, பொன்னும்‌ 
அவர்களைத்‌ தப்புவிக்கமாட்டாது. 
அவர்களால்‌ கர்த்தருடைய நியாயத்தீர்்ுக்கு 
தப்பித்து ஒடி ஒளிந்துகொள்ளவும்‌ முடியாது. 
கர்த்தருடைய உக்கிரத்தின்‌ 
நன்றக) அவாகள்‌ வெள்ளியும்‌ அவர்கள்‌ 
பொன்னும்‌ அவர்களைத்‌ தப்புவிக்கமாட்டாது; 
அவருடைய எரிச்சலின்‌ அக்கினியினால்‌ 


செப்பனியா சொல்லுகிறார்‌. 





i FTE 
TT 


தேசங்கள்‌ மனந்திரும்பி கர்த்தரோடு 
சமாதானமாய்‌ ஜீலிக்கவேண்டும்‌ என்று 
செப்பனியா... எல்லா... ஜாதியாருக்கும்‌ 
ஆலோசனை சொல்லுகிறார்‌ (செப்‌ 21-3. 
சத்துருக்கள்‌ இஸ்ரவேல்‌ தேசத்தாரை 
ஒடுக்கியபோது, இஸ்ரவேலுக்கு அண்டை 
தேசத்தாரில்‌ அநேகர்‌ சந்தோஷப்பட்டார்கள்‌. 
இஸ்ரவேலை ஒடுக்க அவர்களுடைய 
சத்துருக்களுக்கு உதவி செய்தார்கள்‌. 


செப்பனியா தீர்க்கதரிசி அப்படிப்பட்ட 
தேசங்களைப்பற்றி இங்கு சொல்லுகிறார்‌ 
பெலிஸ்தர்‌ (செப்‌ 2:4-7), மோவாபும்‌ 
அம்மோனும்‌ (செப்‌ 2:8-11). எத்தியோப்பியரும்‌ 
அசிரியரும்‌ (செய்‌ 2:12-15) 


விரும்பப்படாத ஜாதியே 
செப்‌ 21-8 


செப்‌ 24. விரும்பப்படாத ஜாதியே, 
கட்டனை பிறக்குமுன்னும்‌, பதரைப்‌ 
போல நான்‌ பறத்துபோகுமுன்னும்‌ 
கர்த்தருடைய உக்கிரகோபம்‌ 
உங்கள்மேல்‌ இறங்கு முன்னும்‌, 
கர்த்தருடைய கோபத்தின்‌ நான்‌ 
உங்கள்மேல்‌ வருமுன்னும்‌, 


செய்‌ 2.2. நீங்கள்‌ உங்களை உய்த்து 
ஆராய்ந்து சோதியுங்கள்‌. 


செப்‌ 28. தேசத்திலுன்ன எல்லாச்‌. 
சிறுமையானவர்களே, கர்த்தருடைய 
நியாயத்தை நடப்யிக்கிறவர்கனே, 
அவரைத்‌ தேடுங்கள்‌; நீதியைத்‌ 
தேடுங்கள்‌, மனத்தாழ்மையைத்‌ 
தேடுங்கள்‌; அப்பொழுது ஒருவேளை 
கர்த்தருடைய கோபத்தின்‌ நாளிலே. 
மறைக்கப்படுவிர்கள்‌.. 


ZEPHANIAH - COMMENTARY 


கர்த்தருடைய நீதியான 
புறஜாதியார்மேலும்‌ வரும்‌. புறஜாதியாரை 
பயமுறுத்துவதற்காகவோ அல்லது 
அவர்களை கர்த்தரிடத்திலிருந்து துரத்தி 
விடுவதற்காகவே, செப்பனியா அவர்களுக்கு 
எச்சரிப்பின்‌ வார்த்தைகளைச்‌ சொல்லவில்லை. 
அவர்களை கர்த்தரிடத்தில்‌ வரவழைக்க 
வேண்டும்‌ என்பதற்காகவே, செப்பனியா 
அவர்களுக்கு கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பின்‌ 
வார்த்தைகளைச்‌ சொல்லுகிறார்‌. 
ஈதியாரும்‌. கர்த்தரிடத்திற்கு 
வரவேண்டும்‌. கர்த்தர்‌ அவர்களுக்கு 
கொடுத்திருக்கிற வேலைகளை அவர்கள்‌ 
சரியாய்ச்‌ செய்யவேண்டும்‌. புறஜாதியாரும்‌ 
தங்களுடைய வார்த்தையிலும்‌ செய்கையிலும்‌ 
உண்மையுள்ளவர்களாயிருக்கவேண்டும்‌. 


ரபர்‌ 
தாத்த கடவைகள்‌... பாதிக்‌? 
இஸ்ரவேலின்‌ காணியாட்சிக்கு, 
புறம்பானவர்களாகவும்‌ இருக்கிறார்கள்‌. இதன்‌ 
நிமித்தமாக அவர்களை பயப்பட வைக்க 
வேண்டும்‌. என்பது செப்பனியாவின்‌ 
நோக்கமல்ல, அவர்கள்‌ தங்களுடைய 
பாவங்களை நினைத்துப்‌ பயப்படவேண்டும்‌. 

பாவங்களினிமித்தமாய்‌,, 
தங்களுக்கு வரப்போகும்‌ அழிவை நினைத்து 
'நடுங்கவேண்டும்‌. 


செப்பனியா. 


நியாத்தீர்ப்பு 


அண்டை 


எல்லா தேசத்தாரயும்‌ 

நீங்கள்‌ 

ஆராய்ந்து 

என்று 

அவர்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறார்‌. 

செப்பனியா கர்த்தருடைய வார்த்தைகளை, 
விரும்பப்படாத ஜாதிக்கு சொல்லுகிறார்‌. 


“விரும்பப்பபாத ஜாதி” என்னும்‌: 
வாக்கியம்‌ கர்த்தரிடத்தில்‌ கிட்டிச்சேருவதற்கு 
விரும்பாத ஜாதியைக்‌ குறிக்கும்‌. அவர்கள்‌ 
இதுவரையிலும்‌ கர்த்தருக்கு அருகாமையில்‌ 


வாஞ்சையோ, விருப்பமோ 
காணப்படவில்லை. 





i= FTE 
TT 


ஆனாலும்‌ அவர்கள்‌ எல்லோருமே 
ஒன்றாய்க்கூடி வரவேண்டுமென்று 
செப்பனியா சொல்லுகிறார்‌. ஜனங்கள்‌ 
மொத்தமாய்க்‌ கூடிவந்து, கர்த்தருக்கு 
அருகாமையில்‌ எப்படி போவது என்பதை 
யோசித்துப்‌ பார்க்கவேண்‌। அவர்கள்‌ 
தங்களை உய்த்து ஆராய்ந்து சோதித்துப்‌ 
பார்க்கவேண்டும்‌. கர்த்தரிடத்தில்‌ 
போகவேண்டுமென்று ஒருவரையொருவர்‌ 
உற்சாகப்படுத்திக்கொள்ளவேண்டும்‌. 


ஜாதியாரிடத்தில்‌ 
நற்குணம்‌ எதுவுரில்லை. கர்த்தரிடத்தில்‌ 
அவர்களைப்பற்றி பரிந்துபேசம்‌ அளவுக்கு, 
அவர்களிடத்தில்‌ நல்ல சுபாவம்‌ எதுவும்‌ 
காணப்படவில்லை. “விரும்பப்படாத ஜாதி” 
என்னும்‌ வாக்கியத்திற்கு, “கர்த்தர்‌ விரும்புகிற 
நற்குணம்‌ எதுவும்‌ இல்லாத ஜாதி” என்றும்‌ 
பொருள்‌ சொல்லலாம்‌. 


விரும்பப்படாத 


னங்கள்‌ லிரும்பப்படாத 
இரக அவர்கள்‌ 
கர்த்தரிடத்தில்‌ கூடிவரவேண்டும்‌. அவர்கள்‌ 
தங்களைத்‌ தாழ்த்தவேண்டும்‌. விரும்பப்பாத 
ஜாதியார்‌ எல்லோருமே தங்களை உய்த்து 
ஆராய்ந்து சோதித்துப்‌ பார்க்கவேண்டும்‌. 
புறஜாதியார்‌ தங்களுடைய 
மனச்சாட்சிகளை சோதித்து ஆராய்ந்து 
பார்க்கவேண்டும்‌ தங்களுடைய 
இருநயங்களை சோதித்துப்‌ பார்க்கவேண்டும்‌. 
அவர்கள்‌ தங்களுடைய வழிகளை சோதித்த 
பார்க்கவேண்டும்‌. புறஜாதியாரை 
ஜாதியார்‌ ஆராய்ந்து சோதிக்கவேண்டும்‌ 
என்னும்‌ அவசியமில்லை. அவர்கள்‌ 
தங்களைத்‌ தாங்களே ஆராய்ந்து, சோதித்துப்‌ 
பார்க்கவேண்டும்‌. 
அப்போது. அவர்கள்‌ 
தங்களிடத்திலுள்ள பாவங்களைக்‌. 
கண்டுபிடிப்பார்கள்‌. தாங்கள்‌ கர்த்தருக்கு 
விரோதமான. வழிகளில்‌. 
போய்க்கொண்டிருப்பதையும்‌ அவர்கள்‌ புரிந்து 
கொள்வார்கள்‌. புறஜாதியார்‌ கர்த்தருக்கு 
விரோதமாகப்‌ பாவம்‌ செய்து, அவருடைய 
கோபத்தை  தங்கள்மேல்‌ வரவழைத்துக்‌ 
கொண்டதையும்‌ அவர்கள்‌ 
அறிந்துகொள்வார்கள்‌. 


ZEPHANIAH - COMMENTARY 


விரும்பப்படாத ஜாதியார்‌ கர்த்தருடைய 

'சமுகத்திலே சீக்கிரத்தில்‌ கூடிச்‌ சேரவேண்டும்‌. 

காலம்‌ கடந்து போவதற்கு முன்பாக 

கர்த்தரிடத்தில்‌ வந்து சேர 

“கட்டளை பிறக்குமுன்னும்‌, 

நாள்‌ பறந்துபோகுமுன்னும்‌ 

உக்கிரகோபம்‌ உங்கள்மேல்‌. 

ங்கு முன்னும்‌, கர்த்தருடைய கோபத்தின்‌ 

உங்கள்மேல்‌ வருமுன்னும்‌, நீங்கள்‌ 

உங்களை உய்த்து ஆராய்ந்து சோதியுங்கள்‌"' 

(செப்‌ 212) என்று செப்பனியா 
சொல்லுகிறார்‌. 


விரும்பப்படாத புறஜாதியார்‌ ஏதோ 
ஷேக்கை. பார்ப்பதற்காகவோ இல்லது 
விளையாட்டு காண்பிப்பதற்காகவோ அல்லது 
சந்தோஷமாக பொழுதுபோக்குவதற்காகவோ 
அவர்கள்‌ கூடிவரக்கூடாது. அவர்கள்‌ 
தங்களை உய்த்து ஆராய்ந்து சோதித்துப்‌ 
பார்ப்பதற்காகவே கூடிவரவேண்டும்‌. அவர்கள்‌ 
கூடிவந்து கர்த்தரைத்‌ தேடவேண்டும்‌. 
கர்த்தருடைய நீதியைத்‌ தேடவேண்டும்‌. 
மனத்தாழ்மையைத்‌ தேடவேண்டும்‌. 

ஒரு, தேசம்‌ 
இரட்சிக்கப்படவேண்டுமென்றால்‌, அந்த 
தேசத்திலுள்ள பரிசுத்தவான்கள்‌, தங்கள்‌ 
தேசத்திற்காக கர்த்தரிடத்தில்‌ பரிந்து, 
பேசவேண்டும்‌. பரிசுத்தவான்களின்‌ 
எண்ணிக்கை குறைவாகயிருந்தாலும்‌, 
அவர்கள்‌ சிறுமையானவர்களாகமிருந்தாலும்‌, 
அவர்களே கர்த்தருடைய நியாயத்தை 


பரிசுத்தவான்கள்‌, 
கூடிவந்து, 
கிருபையையும்‌, 


வேண்டுமென்று அவரைத்‌ தேடவேண்டும்‌. 

நாம்‌ கர்த்தரைத்‌ தேடும்போது, 
கர்த்தர்‌ நமக்குக்‌ கொடுத்திருக்கிற 
ஊழியத்தையும்‌ உண்மையாயும்‌, நேர்த்தியாயும்‌ 
செய்யவேண்டும்‌. கர்த்தருடைய கிருபையைப்‌ 
பெற்றுக்கொள்கிறவர்கள்‌, அவருடைய 
நியாயத்தை நடப்பிக்கவேண்டும்‌. 





i= FTE 
TT 


தேசத்திலுள்ள கர்த்தருடைய ஜனம்‌. 
அவரைத்‌ தேடும்போது. ஒருவேளை 
கர்த்தருடைய கோபத்தின்‌ நாளிலே 
மறைக்கப்படுவீர்கள்‌" (செப்‌ 2:3) என்று 
செப்பனியா சொல்லுகிறார்‌. கர்த்தருக்கு 
மீதமானவர்கள்‌, தேசத்திலே 
சிறுமையானவர்களாகயிருக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ கர்த்தருடைய நியாயத்தை 
நடப்பிக்கிறார்கள்‌. கர்த்தருக்கு 
மீதமானவர்கள்‌, அவருடைய கோபத்தின்‌: 
நாளிலே மறைக்கப்படுவார்கள்‌. 


மீதியாமிருப்பவர்கள்‌ 
நன்மையடைவார்கள்‌; தீங்கின்‌ காலத்திலும்‌ 
நெருக்கத்தின்‌ காலத்திலும்‌ உனக்காக 
நான்‌ சத்துருவுக்கு எதிர்ப்பட்டு, உனக்குச்‌ 
சகாயஞ்செய்வேன்‌ என்று மெய்யாகவே 
சொல்லுகிறேன்‌" (எரே 1591). 


கர்த்தருக்கு, மீதமானவர்கள்‌ 
பரலோகத்தை சுதந்தரிப்பார்கள்‌ 
பரலோகத்திலே அவர்கள்மீது கர்த்தருடைய 
கோபம்‌ வெளிப்படுத்தப்படமாட்டாது. 
அவர்கள்‌ பூமிமிலிருந்தாலும்‌, பரலோகத்தின்‌ 
பாதுகாப்பு அவர்களுக்கு கிடைக்கும்‌. 
அவர்கள்‌ கர்த்தருடைய கோபத்தின்‌ 
நாளிலே, அவருடைய கோபத்திற்கு 
மறைக்கப்படுவார்கள்‌. கர்த்தருடைய 
ஆக்கினைக்குத்‌ தப்பித்துக்கொள்வார்கள்‌ 


“உன்னில்‌ 


பெலிஸ்தர்‌ 
செப்‌ 2:4-7 


செப்‌ ஐக்‌. காத்சா குடியற்று, 
அஸ்கலோன்‌ பாழாகும்‌; அஸ்தோத்தைப்‌ 
பட்டப்‌ பகலிலே பறக்கடிப்பார்கன்‌; 
எக்ரோன்‌ வேரோடே பிடுங்கப்படும்‌. 


செப்‌ 2:5. சமுத்திரக்கரை குடிகனாகிய 
கிரேத்தியருக்கு ஐயோ! பெலிஸ்தரின்‌ 
தேசமாகிய காணானே, கர்த்தருடைய 
வார்த்தை உனக்கு 
விரோதமாயிருக்கிறது; இணி உன்னில்‌ 
குடியில்லாதபடிக்கு உன்னை 
அழிப்பேன்‌. 


ZEPHANIAH - COMMENTARY 


சழுத்திரக்கரை 
தங்கும்‌ குடில்களும்‌ 
ஆட்டுத்தோழங்களுமாகும்‌. 


செப்‌ 27. தேசம்‌ யூதா 
வம்சத்தாரில்‌  தியானவர்களின்‌ 
வசமாகும்‌; அவர்கள்‌ அவ்விடங்களில்‌ 
மத்தை மேய்ப்பார்கன்‌; அஸ்கலோனின்‌' 
வீடுகனிலே சாயங்காலத்திலே படுத்துக்‌ 
கொள்வார்கள்‌; அவர்களுடைய 
தேவனாகிய கர்த்தர்‌ அவர்களை 
விசாரித்து, அவர்கள்‌ சிறையிருப்யைத்‌ 
திருப்புவார்‌. 


இஸ்ரவேல்‌ 


அத்த 


தேசத்திற்கு 
அருகாமையிலிருக்கிற அண்டை 
்‌ கர்த்தருடைய கோபம்‌ 
நேபுகாத்நேச்சார்‌ 
அழித்துப்போடுவான்‌. 
கர்த்தருடைய கோபத்தின்‌ நாளிலே, புறஜாதி 
ஜனங்கள்‌ மறைக்கப்படமாட்டார்கள்‌. 
கர்த்தருடைய நாள்‌ மிகவும்‌ பயங்கரமான 
நாளாயிருக்கும்‌. 
பறஜாதி ஜனங்கள்‌ கர்த்தருக்கு 
சத்துருக்களாயிருக்கிறார்கள்‌ அவர்கள்‌ 
கர்த்தருக்கு விரோதமாகவும்‌, கர்த்தருடைய 
ஜனத்திற்கு விரோதமாகவும்‌ 
யுத்தம்பண்ணுகிறார்கள்‌. ஆனாலும்‌ கர்த்தர்‌ 
அவர்கள்மீது ஆரம்பத்திலே தம்முடைய 
கோபத்தை வெளிப்படுத்தாமல்‌, அவர்களுக்கு 
தம்முடைய அன்பையே வெளிப்படுத்துகிறார்‌. 


அந்நிய தேசத்தார்‌ கர்த்தருக்கு, 

சத்துரக்களாகமிரந்தாலம்‌, கர்த்தர்‌ 

ஆரம்பத்தில்‌ அவர்களுக்கு சிநேகிதராகவே 

இருக்கிறார்‌.  புறஜாதியார்‌ 

விரோதமாக 

கர்த்தரோ பறஜாதிகளோடு 

யுத்தம்பண்ணாமல்‌ 

புறஜாதிகள்‌ தங்கள்‌ 

மனந்திரும்புவார்கள்‌ என்று. 

காத்துக்‌ 





f= FTE 
TT 


புறஜாதி  ஜனங்களோ தங்கள்‌ 
பாவங்களுக்கு மனந்திரும்ப மறுக்கிறார்கள்‌. 
கர்த்தருக்கு விரோதமாக துணிகரமாய்ப்‌ 
பாவம்‌ செய்கிறார்கள்‌. கர்த்தருடைய 
ஜனத்திற்கு விரோதமாக துணிகரமாய்த்‌ 
தீங்கு செய்கிறார்கள்‌. இதனால்‌ 
தேவனுடைய கோபம்‌ புறஜாதியார்மேல்‌ 
வருகிறது. கர்த்தர்‌ 
இதுவரையிலும்‌ புறஜாதியாருக்கும்‌ 
சிநேகிதராயிருந்தார்‌. ஆனால்‌. 
இப்போதோ அவர்‌ புறஜாதியாருக்கு 
சத்துருவாயிருக்கிறார்‌. கர்த்தர்‌ 
புறஜாதிகளுக்கு விரோதமாக யுத்தம்‌ 
பண்ணுகிறார்‌. அவர்களுடைய 
பாலங்களினிமித்தமாகவும்‌, 
அக்கிரமங்களினிமித்தமாகவும்‌ கர்த்தர்‌ 
அவர்களை நியாயந்தீர்க்கிறார்‌. கர்த்தர்‌ 
புறஜாதி  தேசத்தாரை குடியில்லாதபடிக்கு 
அழித்துப்போடுவார்‌ 


மீதும்‌, 


பெலிஸ்தர்‌ அவர்களுக்கு. 
அருகாமையிலிருக்கிற 


சத்துருக்களாயிருக்கிறார்கள்‌. அவர்களுடைய 
இருதயங்களில்‌ இஸ்ரவேல்‌ வம்சத்தாருக்கு 
விரோதமாக பழைய பகை காணப்படுகிறது. 
புறஜாதிகளெல்லோரும்‌ சமுத்திரக்கரைகளில்‌ 
குடியிருக்கிறார்கள்‌. புறஜாதி 
தேசங்கள்‌ பெருங்கடலின்‌ கடற்கரைகளில்‌ 
அமைந்திருக்கிறது. 

“சமுத்திரக்கரை குடிகளாகிய 
கிரேத்தியருக்கு ஐயோ” (செப்‌ 2:5) என்று 
செப்பனியா சொல்லுகிறார்‌. கிரேத்தியர்கள்‌ 

தேசத்தின்‌ எல்லைப்பகுதியில்‌. 
நார்கள்‌. இவர்களும்‌ 
சேர்ந்து இஸ்ரவேல்‌ 


வம்சத்தாருக்கு விரோதமாக யுத்தம்‌ 


கிரேத்தியருடைய 


போட்டோம்‌ என்றான்‌" (சாமு 30:14. 


ZEPHANIAH - COMMENTARY 


செப்பனியா பெலிஸ்தருடைய தேசத்தை 
கானான்‌ தேசம்‌" என்று அழைக்கிறார்‌ 
பெலிஸ்தரின்‌ தேசமாகிய  கானானே, 
கர்த்தருடைய வார்த்தை உளக்கு 
விரோதமாமிருக்கிறது' செய்‌. 25) என்று 
செப்பனியா சொல்லுகிறார்‌. கர்த்தர்‌ 
இஸ்ரவேல்‌  தேசத்தாருக்கு கானான்‌ 
தேசத்தை. சுதந்தரமாகக்‌ கொடுத்தார்‌. 
பெலிஸ்தர்களும்‌ கானான்‌ தேசத்தில்‌ 
குடிமிருந்தார்கள்‌. ஆகையினால்‌ 
செப்பளியா கானான்‌ தேசத்தை 
பெலிஸ்தருடைய தேசம்‌ என்று சொல்லுகிறார்‌. 
“காசா, அஸ்தோத்‌, அஸ்கலோன்‌, 
காத்‌, எக்ரோன்‌ என்கிற 
பட்டணங்களிலிருக்கிற பெலிஸ்தருடைய ஐந்து, 
அதிபதிகளின்‌ நாடும்‌, ஆவியரின்‌ நாடும்‌” 
(யோசு 13:3). 


பெலிஸ்தரின்‌ தேசத்தை இஸ்ரவேல்‌ 
புத்திர்‌ இன்னும்‌ சுதந்தரிக்கவில்லை. 
கர்த்தர்‌ கானான்‌ தேசத்தை இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கு சுதந்தரமாகக்‌ கொடுத்த 
பின்பும்‌, பெலிஸ்தர்கள்‌ கானான்‌ தேசத்தை 
ஆக்கிரமித்து, அதிலே. வாசம்‌ 
பண்ணுகிறார்கள்‌. 


ததி அனா எனகு எனன வம பா்‌ 
எர்மோன்‌ துவக்கி ஆமாத்திற்குள்‌. 
பிரவேசிக்கும்வரைக்கும்‌ லீபனோனின்‌ 

குடியிருக்கிற  ஏவியருமே" 


நியாயத்தீர்ப்பு 
ஸ்தருக்‌ விரோதமாக 
அறிவிக்கப்படுகிறது. காத்தா குடியற்று, 
அஸ்கலோன்‌ பாழாகும்‌: அஸ்தோத்தைப்‌ 
பட்டப்‌ பறக்கடிப்பார்கள்‌; எக்ரோன்‌ 
வேரோடேபிடுங்கப்படும்‌ (செப்‌ 2:4). 
மொட்டையடிக்கப்படும்‌ என்‌, 
நதீர்க்கதரிசனமாய்ச்‌ 
“காத்தா 


காத்சா 
எரேமியா 
சொல்லியிருக்கிறார்‌. 
மொட்டையடிக்கப்படும்‌; அவர்களுடைய 
பள்ளத்தாக்கிலே மீதியாகிய அஸ்கலோன்‌ 
சங்காரமாகும்‌; நீ எந்தமட்டுந்தான்‌ உன்னைக்‌ 
கீறிக்கொள்ளுவாய்‌” (எரே 47:5). 





f= FTE 
TT 


மகாஅலெக்சாண்டர்‌ காத்சா 
பட்டணத்தை. முற்றிலுமாய்‌ அழித்துப்‌ 
போட்டான்‌. காத்சா வனாந்தரமாயிற்று. 
கர்த்தருடைய தூதன்‌ பிலிப்பை 

எழுந்து, தெற்குமுகமாய்‌ 

காசா பட்டணத்துக்குப்‌ 
வனாந்தரமார்க்கமாய்ப்‌ போ 


பட்டப்பகலிலே 
பறக்கடிப்பார்கள்‌ என்று செப்பனியா 
சொல்லுகிறார்‌. இந்த தேசத்தில்‌ வெயிலின்‌ 
உஷ்ணம்‌  அதிகமாயிருக்கும்‌. சூரிய 
உஷ்ணத்தைத்‌ தாங்கமுடியாமல்‌. 
அஸ்தோத்‌ தேசமே கருகிப்போயிருக்கும்‌. 
அஸ்தோத்தின்‌ பட்டணத்தார்‌, எக்ரோன்‌ 
பட்டணத்தாரைப்போலவே, அந்நிய தேசத்து 
சிறையிருப்புக்குப்போவார்கள்‌ இவ்விரு 
பட்டணத்தாருமே வேரோடே பிடுங்கி 
அழிக்கப்படுவார்கள்‌. இவ்விரண்டு 
பட்டணங்களும்‌ பல காலமாக, வேர்பற்றி 
செழித்திருந்தது. கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு 
இவற்றின்மீது வரும்போது, இவை 
வேரோடே பிடுங்கப்படுகிறது. 


பெலிஸ்தருடைய ய 
ஜனங்கள்‌ குடியிருக்கமாட்டார்கள்‌. 
பெலிஸ்தருடைய 

குடியில்லாதபடிக்கு 
அவர்களுடைய 

போக்குவரத்துக்கும்‌, 
உதலியாயிருந்தது. 


அழித்துப்போடுவார்‌. 
சமுத்திரக்கரைகள்‌, கப்பல்‌ 
வியாபாரத்திற்கும்‌ 
அங்கே பல 


தேசத்து வணிகர்கள்‌ குடிமிருந்தார்கள்‌. 


கர்த்தர்‌ சமுத்திரக்கரைகளை 
குடியில்லாதபடி அழித்துப்போடுவதினால்‌, 
சமுத்திரக்கரை தேசம்‌ மேய்ப்பர்‌ தங்கும்‌ 
குடில்களும்‌ ஆட்டுத்தோழங்களுமாகும்‌ 
(செப்‌ 2:6). 

இஸ்ரவேல்‌ புத்திரரே கானான்‌ 
தேசத்திற்கு சொந்தக்காரர்கள்‌. கர்த்தர்‌ 
கானான்‌ தேசத்தை, தம்முடைய ஜனமாகிய 
இஸ்ரவேல்‌ கோத்திரத்தாருக்கு சுதந்தரமாகக்‌ 
கொடுத்திருக்கிறார்‌. 
கானான்‌ த்‌ 
சுதந்தரிப்பார்கள்‌. 
சிறையிருப்பிலிருந்து 
யூதர்கள்‌, கானான்‌ தேசத்தை, தங்களுக்கு 
சொந்தமாக சதந்தரித்துக்கொள்வார்கள்‌. 
அவர்களுடைய தேவனாகிய 
அவர்களை விசாரித்து, 
'சிறையிருப்பைத்‌ திருப்புவார்‌. 


செப்பனியா - விரிவுரை 
ZEPHANIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கானான்‌ தேசம்‌ யூதா வம்சத்தாரில்‌ 
மீதியானவர்களின்‌ வசமாகும்‌: அவர்கள்‌ 
அவ்விடங்களில்‌ மந்தை  மேய்ப்பார்கள்‌; 
அஸ்கலோனின்‌ வீடுகளிலே சாயங்காலத்திலே 
படுத்துக்கொள்வார்கள்‌ (செப்‌ 2:7). 


மோவாபும்‌ அம்மோனும்‌ 
செப்‌ 2:8-11 


செய்‌ 28. மோவாப்‌ செய்த 
திந்தனையையும்‌, அம்மோன்‌ புத்திரர்‌ 
என்‌ ஜனத்தை நிந்தித்து, 
அவர்கள்‌ எல்லையைக்‌ கடத்து 
பெருமைபாராட்டிச்‌ சொன்ன 
தூஷணங்கனையும்‌ கேட்டேன்‌. 


செய்‌ 29, ஆகையால்‌ மோவாப்‌ 
சோகோமைப்போலும்‌, அம்மோன்‌' 
புத்திரரின்‌ தேசம்‌ 
கெொமோராவைப்போலுமாகி, காஞ்செறி 
படரும்‌ இடமும்‌, உப்புப்‌ பள்ளமும்‌, 
நித்திய பாழுமாயிருக்கும்‌; என்‌ 
இனத்தில்‌ மீத்தவர்கன்‌ அவர்களைக்‌: 
கொள்ளையிட்டு, என்‌ ஜாதியில்‌ 
மீதியானவர்கள்‌. அவர்களைச்‌. 
௬தந்தரித்துக்கொள்வார்கன்‌ என்பதை: 
என்‌ ஜீவனைக்கொண்டு சொல்லுகிறேன்‌. 
என்று இஸ்ரவேலின்‌ தேவனாகிய 
சேனைகளின்‌ கர்த்தர்‌ உரைக்கிறார்‌. 


செப்‌ 2:10. அவர்கள்‌ சேனைகளுடைய 
கர்த்தரின்‌ ஜனத்துக்கு விரோதமாய்ப்‌ 
பெருமைபாராட்டி. அவர்களை: 
திந்தித்தபடியிணால்‌, இது அவர்கள்‌: 
அகங்காரத்துக்குப்‌. பதிலாக. 
அவர்களுக்குக்‌ கிடைக்கும்‌. 


செய்‌ 2. கர்த்தர்‌ அவர்கள்மேல்‌ 
கெடியாயிருப்பார்‌; பூமியிலுன்ன 
தேவர்கனையெல்லாம்‌ மெலித்துபோகப்‌ 
பண்ணுவார்‌; அப்பொழுது 
தீவுகளிலுன்ன சகல புறஜாதிகளும்‌ 
அவரவர்‌ தங்கள்‌ தங்கள்‌: 
ஸ்தானத்திலிருத்து அவரைப்‌ 
பணித்துகொன்வார்கன்‌. 





i al 
TT 


மோவாபியரும்‌ அம்மோன்‌ புத்திரரும்‌ 
னத்தின்‌ பூர்வ கோத்திரத்தார்‌. மோவாப்‌ 


கர்த்தர்‌ மோவாப்‌ செய்த நிந்தனையைப்‌ 
பார்க்கிறார்‌. அம்மோன்‌ புத்திரர்‌ தம்முடைய 
ஜனத்தை நிந்தித்தையும்‌ கர்த்தர்‌ பார்க்கிறார்‌. 
அவர்கள்‌ தங்களுடைய எல்லையைக்‌ கடந்து 
பெருமை பாராட்டி சொன்ன தூஷணமான 
வார்த்தைகளையும்‌ கர்த்தர்‌ கேட்கிறார்‌. 
இஸ்ரவேல்‌ தேசத்தார்‌ மோவாபின்‌ 
எல்லையில்‌ இருக்கிறார்கள்‌. மோவாபியரும்‌, 
அம்மோன்‌ புத்திரரும்‌, தங்களுடைய 
எல்லையைத்தாண்டி, இஸ்ரவேல்‌ 
தேசத்திலிருக்கிற கர்த்தருடைய ஜனத்திற்கு 
விரோதமாகத்‌ தூஷணவார்த்தைகளைப்‌ 


தம்முடைய 
என்றும்‌, 
கர்த்தராகமிருந்தாலும்‌, 
பலமுமில்லை, 
பாக்கிரமமுமில்லை என்றும்‌, மோவாபும்‌ 
அம்மோனும்‌ கர்த்தருக்கு விரோதமாகத்‌ 
'தூஷணவார்த்தைகளைச்‌ சொல்லுகிறார்கள்‌ 
மோவாபும்‌ அம்மோனும்‌, தமக்கு விரோதமாகச்‌ 
சொன்ன தூஷண: வார்த்தைகளினிமித்தமாக, 
கர்த்தருடைய நியாயத்தீர்பபு அவர்கள்மீது. 
வருகிறது. 
ஆகையால்‌ மோவாப்‌. 
சோதோமைப்போலும்‌, அம்மோன்‌ புத்திரரின்‌ 
தேசம்‌ கொமோராவைப்போலுமாகி, காஞ்செறி 
படரும்‌ இடமும்‌, உப்புப்‌ பள்ளமும்‌, 
பாழுமாயிருக்கும்‌: என்‌ ஜனத்தில்‌ மீந்தவர்கள்‌ 
அவர்களைக்‌ கொள்ளையிட்டு, என்‌ 
ஜாதியில்‌ மீதியானவர்கள்‌ அவர்களைச்‌ 
சுதந்தரித்துக்கொள்வார்கள்‌ என்பதை என்‌ 
ஜீவனைக்கொண்டு சொல்லுகிறேன்‌" 
(செப்‌ 2:9) என்று இஸ்ரவேலின்‌ 
தேவனாகிய சேனைகளின்‌ கர்த்தர்‌ 
உரைக்கிறார்‌. 


செப்பனியா - விரிவுரை 
ZEPHANIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மோவாப்‌ சோதோமைப்போல ஆகும்‌. 
அம்மோன்‌ புத்திரரின்‌ தேசம்‌ 
கொமோராவைப்போல ஆகும்‌. அவ்விரண்டு 
பட்டணங்களும்‌. அழிந்துபோனதுபோல, 
இவ்விரண்டு தேசங்களும்‌ அழிந்துபோகும்‌. 
சவக்கடலிலே சோதோம்‌ கொமோராவின்‌ 
அழிவுக்கு அடையாளங்கள்‌ காணப்படுகிறது. 


கர்த்தர்‌ 
கொமோராவையும்‌ 
நித்திய பாழுமாகவும்‌ 
தண்டத்தரககறார்‌ இந்தப்‌ பட்டணங்களில்‌ 
யாரும்‌ குடியேற முடியாதபடிக்கு, 

இவை பாழாய்ப்போயிற்று, 


மோவாப்‌ ம்‌ அம்மோன்‌ 
தேசத்திலும்‌ ஜனங்கள்‌ 
குடியிருக்கமாட்டார்கள்‌. அவர்களுடைய 
தேசம்‌ பாழும்‌ வனாந்தரமுமாகும்‌. அங்கே 
இனிமேல்‌ பயிர்கள்‌ விளையாது. 
அங்கு காஞ்சொறி செடி படரும்‌. ஒரு 
காலத்தில்‌ கோதுமை விளைந்த நிலங்களில்‌ 
இனிமேல்‌ காஞ்சொறி முளைக்கும்‌. 


மோவாபிலும்‌ அம்மோனிலும்‌ 
ஏராளமான நீரூற்றுக்கள்‌ இருந்தன. கர்த்தர்‌ 
இல்விரு தேசத்தையும்‌ அழித்தபோது, அங்கே 
வற்றிற்போயிற்று. 
உப்புப்பள்ளமாயிற்று. 
மோவாப்‌ தேசத்தாரும்‌, அம்மோன்‌ புத்திரரும்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனத்திற்கு நிந்தை 
செய்ததினிமித்தமாகவும்‌, அவர்கள்‌ 
கர்த்தருக்கு விரோதமாக பெருமை பாராட்டி, 
தூஷண வார்த்தைகளைச்‌ 
சொன்னதினிமித்தமாகவும்‌, அவர்களுடைய 
தேசங்கள்‌ அழிந்துபோயிற்று. கர்த்தர்‌ 
பெருமையுள்ளவனுக்கு எதிர்த்து நிற்கிறார்‌. 
அம்மோன்‌ புத்திரரும்‌ 
சேனைகளுடைய கர்த்தரின்‌ ஜனத்துக்கு 
விரோதமாய்ப்‌ பெருமைபாராட்டி 
அவர்களை நிந்தித்தபடியினால்‌, இந்த அழிவு 
அவர்கள்‌  அகங்காரத்துக்குப்‌ பதிலாக 
அவர்களுக்குக்‌ கிடைக்கும்‌ 
'தண்டனையாயிருக்கும்‌ (செப்‌ 2:10). 


மோவாபியரும்‌, 





f= THE 
TT 


அம்மோன்‌ 
கர்த்தருடைய 
நிந்தனை செய்த, எல்லா ஜாதியார்மீதும்‌ 
தேவனுடைய கோபமும்‌, அவருடைய 
நியாயத்தீர்ப்பும்‌ வரும்‌. அவர்களுடைய 
அகங்காரத்திற்குப்‌ பதிலாக, அவர்களுக்கு 


தேசத்தாரைப்‌ 
ஜனத்திற்கு 


பெருமையுள்ள தேசத்தாரைத்‌ 
புறஜாதியாரின்‌ 
அழித்துப்போடுவார்‌. 
விக்கிரகாராதனைக்காரர்கள்‌ 
விக்கிரகங்களைக்‌ குறித்து 
பாராட்டினார்கள்‌. கர்த்தரோ 
அந்நிய தேவர்களையெல்லாம்‌ 
'போகப்பண்ணுகிறார்‌. 
விக்கிரகாராதனைக்காரர்மேல்‌ 
கெடியாயிருப்பார்‌ (செப்‌ 2:1). 


க்‌ பூமியிலே, இயேசகிறிஸ்துவின்‌ 

மனுஷர்‌ மத்தியிலே 
சங்கற்பம்‌ அப்போது தீவுகளிலுள்ள 
சகல புறஜாதிகளும்‌ அவரவர்‌ தங்கள்‌ தங்கள்‌ 
ஸ்தானத்திலிருந்து அவரைப்‌ பணிந்து, 
கொள்வார்கள்‌ (செப்‌ 21), கர்த்தரை 
ஆராதிப்பதற்காக யாரும்‌ எருசலேமுக்கு 
போகவேண்டிய அவசியம்‌ இருக்காது. 
ஜனங்கள்‌ எந்த ஸ்தானத்திலிருக்கிறார்களோ. 
அந்த ஸ்தானத்திலிருந்தே இஸ்ரவேலின்‌ 
தேவனாகிய, சேனைகளுடைய கர்த்தரை 
பணிந்துகொள்ளலாம்‌. 


எத்தியோப்பிரும்‌ அசீரியரும்‌ 
செப்‌ 212-15 


செப்‌ 212. எத்தியோப்பியராகிய 
நீங்களும்‌ என்‌: பட்டயத்தினால்‌ 
கொலைசெய்யப்படுவீர்கள்‌.. 


செப்‌ 213. அவர்‌ தமது கையை 
வடதேசத்துக்கு விரோதமாய்‌ நீட்டி, 
அசீரியாவை அழித்து தினிவேயைப்‌ 
பாழும்‌ வன௱த்தரத்துக்கொத்த 
வறட்சியுமான ஸ்தலமாக்குவார்‌. 


ZEPHANIAH - COMMENTARY 


செப்‌ இக. அதின்‌ நடுவில்‌ 
மத்தைகளும்‌ ஜாதிஜாதியான சகல 
மிருகங்களும்‌ படுத்துக்கொள்ளும்‌; 
அதினுடைய சிகரங்களின்மேல்‌ 
நாரையும்‌ கோட்டானும்‌ இராத்தங்கும்‌; 
பலகணிகளில்‌ கூவுகிற சத்தம்‌ 
பிறக்கும்‌; வாசற்படிகனில்‌ பாழ்க்கடிப்பு 
இருக்கும்‌; கேதுருமரங்களின்‌ மச்சைத்‌ 
திறப்பாக்கிப்போடுவார்‌. 


செய்‌ 215, நான்தான்‌, என்னைத்தவிர 
வேறொருவரும்‌ இல்லை என்று தன்‌ 
இருதயத்தில்‌ சொல்லி, திர்விசாரமாய்‌. 
வாழ்ந்து களிகூர்த்திருத்த நகரம்‌ 
இதுவே; இது பாழும்‌ மிருகஜீவன்‌ கவின்‌ 
தாபரமுமாய்ப்‌ போய்விட்டதே! அதின்‌ 
வழியாய்ப்‌ போகிறவன்‌ எவனும்‌ ஈசல்‌. 
போட்டுத்‌ தன்‌ கையைத்‌ கொட்டுவான்‌. 


எத்தியோப்பியரும்‌ 
இஸ்ரவேல்‌ வம்சத்தாருக்கு ஏராளமான 
தீங்குகளை செய்தார்கள்‌. ஆசாவின்‌ 
காலத்தில்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு இவர்கள்‌ 
மூலமாய்‌. மிகுந்த  நெருக்கங்களும்‌, 
உபத்திரவங்களும்‌ உண்டாயிற்று, 

“அவர்களுக்கு விரோதமாக 
எத்தியோப்பியனாகிய சேரா பத்துலட்சம்‌. 
பேர்கள்‌ சேர்ந்த சேனையோடும்‌ முந்நூறு 
இரதங்களோடும்‌ புறப்பட்டு மரேசாமட்டும்‌ 
வந்தான்‌" (நோளா 1429) 


அசீரியரும்‌ 


எத்தியோப்பியருக்கும்‌ அசீரியருக்கும்‌ 
விரோதமாக கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு 
வருகிறது. “எத்தியோப்பியராகிய 
நீங்களும்‌ என்‌ பட்டயத்தினால்‌ கொலை 
செய்யப்படுவீர்கள்‌" (செப்‌ 2:12) என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


நேபுகாத்நேச்சார்‌ கர்த்தருடைய 
பட்டயமாக இருக்கிறான்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
சத்துருக்களை அழிப்பதற்கு, 
நேபுகாத்நேச்சாரை தம்முடைய கருவியாகப்‌ 
பயன்படுத்துகிறார்‌. நினிவே அசீரியருடைய 
தலைநகரம்‌. கர்த்தர்‌ முதலாவதாக 
எத்தியோப்பியரை தம்முடைய பட்டயத்தினால்‌ 
கொலைசெய்கிறார்‌. அவர்களுக்கு அழிவு 
உண்டாயிற்று. அதன்‌ பின்பு கர்த்தருடைய 
நியாயத்தீர்ப்பு அசீரியர்மீது வருகிறது. 





ழ்‌ யனா 
யாய 


கர்த்தர்‌ அசீரியரின்‌ தலைநகரமாகிய 
நினிவே பட்டணத்தை அழித்துப்போடுவார்‌. 


நினிவேயைப்‌ பாழும்‌ வனாந்தரத்துக்கொத்த 
வறட்சியுமான ஸ்தலமாக்குவார்‌ (செப்‌ 2:13). 
புத்திரருக்கு. 
தம்முடைய 
பயன்படுத்தினார்‌. 
இப்போது கர்த்தர்‌ வகுக்க விரோதமாக, 
பாபிலோனை தம்முடைய சினத்தின்‌ 
கோலாகப்‌ பயன்படுத்துகிறார்‌. 


தண்டாயுதம்‌” (ஏசா 10:5). 


நினிவே நகரம்‌ ge பெருந்ததாகுவும்‌, 
பலமுள்ளதாகவும்‌ ந்தது. அவர்க 
துணிகரமாய்ப்‌ பாவம்‌ செய்தார்கள்‌ 
கர்த்தருடைய ஜனத்திற்கு விரோதமாகத்‌ 
தீங்கு செய்தார்கள்‌. கர்த்தர்‌ அசீரியாவை 
அழித்துப்போடுகிறார்‌. நினிவேயை பாழும்‌: 
வனாந்தரமுமாக்குகிறார்‌. நினிவே நகரம்‌ 
கர்த்தருடைய கோபத்தினால்‌ வறட்சியான 
ஸ்தலமாயிற்று 
நினிவே நகரத்திலே ஏராளமான 
ஜனங்கள்‌ ஐசுவரியத்தோடும்‌,. 
ஆடம்பரத்தோடும்‌  வாசம்பண்ணினார்கள்‌. 
மனுஷர்கள்‌ இருந்த இடத்திலே இப்போது 
விலங்குகள்‌ இருக்கிறது. நினிவேயின்‌: 
ஜனங்கள்‌ தங்களுடைய சந்தோஷத்தில்‌ 
ஆனந்த கீதங்களைப்‌ பாடுவது வழக்கம்‌. 
அந்த நகரத்தில்‌ நாரையும்‌ 
கோட்டானும்‌ கூவுகிறது. 


செப்பனியா - விரிவுரை 
ZEPHANIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நினிவேயின்‌ 
ஜாதிஜாதியான 
படுத்துக்கொள்ளும்‌: 
சிகரங்களின்‌ மேல்‌ நாரையும்‌ கோட்டானும்‌ 
இராத்தங்கும்‌: பலகணிகளில்‌ கூவுகிற சத்தம்‌ 
பிறக்கும்‌: வாசற்படிகளில்‌  பாழ்க்கடிப்ப 
இருக்கும்‌ (செப்‌ 2:14). கர்த்தர்‌ 
கேதுருமரங்களின்‌ மச்சைத்‌ 
திறப்பாக்கிப்போடுவார்‌. 


நடுவில்‌ 
சகல 


நினிவே நகரத்தார்‌ தங்கள்‌ 
இருதயத்தில்‌ பெருமையோடிருந்தார்கள்‌. 
அவர்கள்‌ ஆணவத்தோடும்‌, 
அகம்பாவத்தோடும்‌ மற்றவர்களுக்கு தீங்கு 
செய்தார்கள்‌. கர்த்தர்‌ நினிவே நகரத்தின்‌ 
ஆணவத்தையும்‌ பெருமையையும்‌ பற்றிச்‌: 
சொல்லும்போது, “நான்தான்‌, என்னைத்தவிர 
வேறொருவரும்‌ இல்லை என்று தன்‌ 
இருதயத்தில்‌ சொல்லி, நிர்விசாரமாய்‌ 
வாழ்ந்து களிகூர்ந்திருந்த நகரம்‌ 
இதுவே” (செப்‌ 2:15) என்று சொல்லுகிறார்‌. 


பெருமையான நினிவே நகரம்‌ 
தாழ்த்தப்படுகிறது. கர்த்தர்‌ நினிவேயை 
அழித்துப்போடுகிறார்‌. ஆடம்பரமாயிருந்த 
நினிவே நகரம்‌ இப்போது பாழும்‌, 
மிருகஜீவன்களின்‌ தாபரமுமாய்ப்‌ 
போய்விடுகிறது. மற்ற தேசத்து ஜனங்கள்‌ 
நினிவே நகரத்தின்‌ வழியாகப்‌ போகும்போது, 
அதன்‌ அழிவைப்‌ பார்த்து 
ஆச்சரியப்படுகிறார்கள்‌. நினிவேக்கு 
விரோதமாக. ஏளனம்பண்ணுகிறார்கள்‌. 
அந்த நகரத்தைப்‌ பரியாசம்பண்ணுகிறார்கள்‌. 
நினிவேயின்‌ வழியாய்‌ போகிறவன்‌ 
எவனும்‌ ஈசல்போட்டு தங்கள்‌ கைகளைக்‌ 


கொட்டுகிறார்கள்‌. 





f= THE 
TT 


பரிசுத்த. 
வெண்கலம்‌ 


ஆசரிப்புக்கூடாரத்தில்‌ 
பணிமுட்டுக்களை செய்வதற்கு 
தேவைப்படுகிறது. கூடாரத்தின்‌ வாசலில்‌. 
கூட்டம்‌ கூடியிருக்கிற ஸ்திரீகள்‌, 
தங்களுடைய சொந்த உபயோகத்திற்காக 
தர்ப்பணங்களை வைத்திருக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ ஆசரிப்புக்கூடாரத்தின்‌ 
திருப்பணிக்கு, தங்களுடைய 
தர்ப்பணங்களை காணிக்கையாகக்‌ 
கொடுக்கிறார்கள்‌ 


தர்ப்பணங்கள்‌ 
அழகுபடுத்துவது 
கடினமாயிருக்கும்‌. 


இல்லாமல்‌ தங்களை 
ஸ்திரீகளுக்கு மிகவும்‌ 
௫ , ஆனாலும்‌ இந்த 
ஸ்திரீகளுக்கு தங்களுடைய சொந்த 
தேவையை ஆசரிப்புக்கூடாரத்தின்‌ 
தேவையே மிகவும்‌ முக்கியமானதாயிருக்கிறது. 
ர்ப்‌ தரமுள்ள 
செய்யப்பட்டவை. 
ஸ்திரீகளின்‌ 
வெண்கல 
வெண்கல 


தர்ப்பணங்களினால்‌ 
தொட்டியையும்‌, அதின்‌ 
பாதத்தையும்‌ உண்டாக்குகிறார்‌. 


தர்ப்பணங்களெல்லாம்‌ 
வெண்கலத்‌ 
உண்டாக்கப்பட்டிருக்கலாம்‌. 
பெசலெயேல்‌ ஸ்திரீகளின்‌ 
ஒன்றாய்ச்‌ சேர்த்து, 

ஒரு தொட்டியாக 


தொங்குதிரைகள்‌ 
யாத்‌ 8809-20 


யாத்‌ 38:9. 
உண்டுபண்ணினான்‌. 
தென்திசைக்கு எதிரான 
யிராகாரத்துக்குத்‌ திரித்த மெல்லிய 
நெய்த நாறு முழ 
 தொங்குதிரைகளைச்‌. 


பிராகாரத்தையும்‌ 
தெற்கே 


யாத்‌ 38:10. அவைகளின்‌ தூண்கள்‌ 
இருபது; அவைகளின்‌ வெண்கலப்‌ 
பாதங்கள்‌ இருபது; தூண்களின்‌ 
கொக்கிகளும்‌ அவைகளின்‌ பூண்களும்‌. 
வென்னி. 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இருபது; தூண்களின்‌ கொக்கிகளூம்‌ 
பூண்களும்‌ வெள்ளி. 
யாத்‌ 38:12. 
 தொங்குதிரைகள்‌ 


மேற்பக்கத்துத்‌ 
ஜம்பது முழம்‌; 
அவைகளின்‌ தூண்கள்‌ யத்து; 
அவைகளின்‌ பாதங்கள்‌ பத்து; 
தூண்களின்‌ கொக்கிகளும்‌ அவைகளின்‌. 
பூண்களும்‌ வெள்ளி. 


யாத்‌ 38:18. சூரியன்‌ உதிக்கிற 
திசையாகிய கீழ்ப்பக்கத்துத்‌ 
தொங்குதிரைகள்‌ ஐம்பது முழம்‌. 


யாத்‌ 38:14. ஒருபுறத்துத்‌ 
தொங்குதிரைகள்‌ பதினைந்து முழம்‌; 
அவைகவின்‌ தூண்கள்‌ மூன்று; 
அவைகளின்‌ பாதங்கள்‌ மூன்று. 


யாத்‌ 39805. பிராகாரவாசலிண்‌ 
ஒருபுறத்துக்குச்‌ சரியாக மறுபுறத்திலும்‌ 
தொங்குதிரைகள்‌ பதினைந்து முழம்‌; 
அவைகளின்‌ தூண்கள்‌ மூன்று; 
அவைகளின்‌ பாதங்கள்‌ மூண்று. 


யாத்‌ 3816. சற்றுப்பிராகாரத்தூத்‌ 
தொங்குதிரைகளெல்லாம்‌ மெல்லிய 
பஞ்சுநாலால்‌ நெய்யப்பட்டிருந்தது. 


யாத்‌ 38:17. தூண்களின்‌ பாதங்கள்‌ 
வெண்கலம்‌; தூண்களின்‌ கொக்கிகளும்‌ 
பூண்களும்‌ வென்னி; அவைகளின்‌ 
குமிழ்கனை மூடிய தகடும்‌ வென்னி; 
பிராகாரத்தின்‌ தாண்களெல்லாம்‌. 
வென்னிப்பூண்கள்‌. 
போடப்பட்டவைகளுமாயிருந்தது. 


யாத்‌ 38:18. பிராகார வாசலின்‌ 
தொங்குதிரை இனநீல நூலாலும்‌ 
இரத்தாம்பரநூலாலும்‌ சிவப்புநாலாலும்‌ 
திரித்த மெல்லிய பஞ்சுநூலாலும்‌ 
செய்யப்பட்ட விசித்திரத்தையல்‌ 
வேலையாயிருந்தது; அதின்‌ நீனம்‌ 
இருபது முழம்‌, அதின்‌ அகலமும்‌ 
உயரமும்‌. பிராகாரத்தின்‌ 
தொங்குதிரைகளுக்குச்‌ சரியாய்‌ ஜந்து 
முழம்‌. 





i FTE 
TT 


.. மதாதேசத்திலே 
துன்மார்க்கமும்‌ 
எருசலேமின்‌ 
செப்பனியா 
நாமத்தினாலே 
அவர்கள்மீது தேவனுடைய 
வரும்‌ என்று அவர்களை 
(செப்‌ 31-7). 


பாவமும்‌ 
அதிகமாயிருக்கிறது. 
குடிகளுடைய பாவங்களை 
தீர்க்கதரிசி கர்த்தருடைய 
கடிந்துகொள்கிறார்‌. 
நியாயத்தீர்ப்பு 
எச்சரிக்கிறார்‌ 


ஜனத்தின்மீது 
இரக்கத்தையும்‌ 


கர்த்தர்‌ தம்முடைய 
இன்னும்‌ கிருபையையும்‌, 
காண்பிக்கிறார்‌ 

கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ 
மத்தியிலே ஆவிக்குரிய மறுமலர்ச்சியின்‌ 
கிரியைகளை நடப்பிப்பார்‌. அவர்களுடைய 
பாவக்கறைகளை அவர்களை விட்டு நீக்கி, 
அவர்களை. சுத்திகரிப்பார்‌ கர்த்தர்‌ 
அவர்களுடைய சொந்த தேசத்திற்கு. 
அவர்களை அழைத்துக்கொண்டு வருவார்‌ 
(செப்‌ 3:83) 


கர்த்தர்‌ டய 
தம்முடைய. மகிமையான 

கிரியைகளை நடப்பிப்பார்‌ (செப்‌ 
கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள்‌ 
ஏற்பாட்டுக்காலத்தில்‌,  இயேசுகிறிஸ்துவின்‌ 
சுவிசேஷத்தின்‌ மூலமாய்‌ நிறைவேறும்‌. 


எருசலேம்‌ நகரத்துக்கு ஐயோ 
செப்‌ 3:1-7 


செய்‌ 
ஊத்தையும்‌ 
நகரத்துக்கு ஐயோ! 


செய்‌ 92. அது சத்தத்துக்குச்‌ 
செவிகொடுக்கவில்லை; அது கடித்து 
கொன்ளுதலை ஏற்றுக்கொன்னவில்லை; 
அது கர்த்தரை நம்பவில்லை; அது தன்‌ 
தேவனிடத்தில்‌ சேரவில்லை. 


இடுக்கண்‌ செய்து, 
அழுக்குமாயிருக்கிற 


செப்பனியா - விரிவுரை 
ZEPHANIAH - COMMENTARY 


செய்‌ 3:3. அதற்குன்னே இருக்கிற 
அதின்‌ அதியதிகன்‌ கெகர்ச்சிக்கிற 
சிங்கங்கன்‌; அதின்‌ நியாயாதிபதிகள்‌ 
சாயங்காலத்தில்‌ புறப்படுகிறதும்‌ 
விடியற்காமைட்டும்‌ ஒரு எலும்பையும்‌ 
மீதியாக வைக்காததுமான ஓநாய்கள்‌. 


செய்‌ 4. அதின்‌ தீர்க்கதரிசிகள்‌ 
'வீண்பெருமையும்‌ 
வஞ்சகழுமுவ்னவர்கண்‌; அதின்‌ 
ஆசாரியர்கள்‌ பரிசுத்த ஸ்தலத்தைப்‌ 
பரிசுத்தக்குலைச்சுலாக்கி, வேதத்துக்கு 
அதியாயஞ்செய்தார்கள்‌. 


செப்‌ 95. அதற்குன்‌ இருக்கிற கர்த்தர்‌ 
தீதியுன்னவபர்‌; 
அதியாயஞ்செய்வதில்லை; ர்‌ 
குறைவில்லாமல்‌ காலைதோறும்‌ 
தம்முடைய நியாயத்தை 
வினங்கப்பண்ணுகிறார்‌; 
அதியாயக்காரனோ 
அறியான்‌. 


வெட்கம்‌ 


செப்‌ 3:6. ஜாதிகளைச்‌ சங்கரித்தேன்‌; 
அவர்கள்‌ துருகங்கன்‌ பாழாயின; 
அவர்களுடைய வீதிகளை ஒருவரும்‌ 
கடந்து போகாதபடிக்குப்‌ 
பாழாக்கினேன்‌; அவர்களுடைய 
பட்டணங்கன்‌ மனுஷர்‌ இல்லாதபடிக்கும்‌ 
குடியில்லாதபடிக்கும்‌ 

அவாத்தரையாயின. 


செப்‌ 37. உன்‌ வாசஸ்தலம்‌ 
திர்மலமாகாதபடிக்கு தீ எனக்குப்‌ 
பயந்து, கடிந்து  கொள்ளூதலை 
ஏற்றுக்கொள்‌ என்றேன்‌; நாண்‌. 
அவர்களை எப்படி தண்டித்தாலும்‌, 
அவர்கள்‌ அதிகாலையில்‌ எழுந்து 
தங்கள்‌ கிரியைகளையெல்லாம்‌. 
'கேடாக்கினார்கள்‌. 


செப்பனியா தீர்க்கதரிசி எருசலேமின்‌ 
பொதுவான பாவங்களையும்‌, அதன்‌ 
அக்கிரமங்களையும்‌ இங்கு நமர்‌ 
எருசலேம்‌ தனக்குத்த 
அவமானமாயிருக்கிறது. 
தன்னைத்தானே கெடுத்துக்கொள்கிறது. 
எருசலேமின்‌. பாவம்‌ ஊத்தையும்‌ 
அழுக்குமாயிருக்கிறது. எருசலேம்‌ 
தன்னுடைய பாவங்களினால்‌ தனக்கு 
இடுக்கண்‌ செய்துகொள்கிறது (செப்‌ 3.1) 





f= FTN 
TT 


எருசலேம்‌ கர்த்தருடைய சத்தத்திற்கு 
செவிகொடுக்கவில்லை. அது கடிந்து. 
கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளவில்லை: அது. 
கர்த்தரை நம்பவில்லை: அது தன்‌ 
தேவனிடத்தில்‌ சேரவில்லை (செப்‌ 3:2). 


எருசலேம்‌ கொளுத்திருக்கிறது. அது. 
தன்னுடைய மாம்சத்திற்குப்‌ பிரியமான 
காரியங்களை மாத்திரம்‌ செய்கிறது. ஆனால்‌ 
அது தன்னுடைய ஆலிக்குரிய காரியங்களில்‌ 
கொஞ்சமும்‌ கவனம்‌ செலுத்தவில்லை 
எருசலேமின்‌ மூலமாய்‌ மற்ற ஜாதியாருக்கு 
ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள்‌ புறப்பட்டுப்‌ 
போகவில்லை. எருசலேம்‌ மற்ற தேசங்களுக்கு 
முன்பாக கர்த்தருக்கு சாட்சியாகயில்லை. 


ஈரம்‌ தள்னுபைய ஜனங்களுக்கும்‌ 
இடுக்கண்‌ ய்கிறது. தனக்கு 
அருகாமையிலுள்ள த்த ஜனங்களுக்கும்‌ 
இடுக்கண்‌ 


குடிகளுக்கு தம்முடைய பிரமாணங்களைக்‌. 
கொடுத்திருக்கிறார்‌. ஆனால்‌ அவர்களோ 
த பிரமாணத்திற்கு 

ள்‌ கர்த்தருடைய 
சத்தத்திற்கு செவிகொடுக்கவுமில்லை 


யூநாவின்‌ மனுஷரும்‌, எருசலேமின்‌ 
குடிகளும்‌ கர்த்தரை நம்பாமல்‌, அந்நிய 
தேசத்தாரை நம்புகிறார்கள்‌. கர்த்தர்‌ 
எருசலேமின்‌ குடிகளோடு உடன்படிக்கை 
செய்திருக்கிறார்‌. ஆனால்‌ எருசலேமின்‌ 
குடிகளோ, கர்த்தரோடு 
செய்துகொண்ட உடன்படிக்கைக்கு 
உண்மையுள்ளவர்களாயில்லை. அவர்கள்‌ 
உடன்படிக்கையை மீறுகிறார்கள்‌. 


யூதாவின்‌ மனுஷர்‌ தங்களுடைய 
பாதுகாப்புக்காக அந்நிய தேசத்தாரோடு 
உடன்படிக்கை பண்ணுகிறார்கள்‌. அந்நிய 
தேசத்தாரின்‌ பராக்கிரமசாலிகளும்‌, 
யுத்தவீரர்களும்‌ தங்களுக்கு. 
பாதுகாப்பாயிருப்பார்கள்‌ என்று அவர்களை 
நம்புகிறார்கள்‌. கர்த்தருடைய ஜனம்‌, கர்த்தரை 
நம்பாமல்‌, அந்நிய ஜாதியாரை நம்புகிறது. 


செப்பனியா - விரிவுரை 
ZEPHANIAH - COMMENTARY 


எருசலேம்‌ நகரத்தார்‌ கர்த்தரை 
நம்பவுமில்லை. அவர்கள்‌ தங்கள்‌ 
தேவனாகிய சேனைகளின்‌ கர்த்தரிடத்தில்‌ 
சேரவுமில்லை. அவர்கள்‌ குர்த்தரைவிட்டு 
விலகியே இருக்கிறார்கள்‌. சர்வவல்லமையுள்ள 
தேவன்‌ தங்களோடு கூடமிருக்கக்கூடாது 
என்றும்‌, அவர்‌ தங்களைவிட்டு 
விலகிப்போய்விடவேண்டும்‌ என்றும்‌ 
எருசலேமின்‌ குடிகள்‌ விரும்புகிறார்கள்‌. 


எருசலேம்‌ நரகத்திலே 
வாசம்பண்ணுகிற சாதாரண ஜனங்களும்‌ 
பாவிகளாயிருக்கிறார்கள்‌. அதன்‌ 
தலைவர்களும்‌ துன்மார்க்கராயிருக்கிறார்கள்‌. 
அதற்குள்ளே இருக்கிற நிதின்‌ அதிபதிகள்‌ 
கெர்ச்சிக்கிற சிங்கங்கு அதின்‌ 
நியாயாதிபதிகள்‌ யந்த கம்‌ 
புறப்படுகிறதும்‌ விடியற்காலமட்டும்‌ ஒரு 
எலும்பையும்‌ மீதியாக வைக்காததுமான 
ஓநாய்கள்‌ (செப்‌ 3:3). 


எருசலேம்‌ nari இருக்கிற 
நியாயாதிபதிகளும்‌ 
துன்மார்க்கராயிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
அநியாயமும்‌, அக்கிரமமும்‌ பண்ணுகிறார்கள்‌. 
எருசலேமிலே நீதியும்‌ நியாயமும்‌, சத்தியமும்‌ 
உண்மையும்‌ காணப்படுவதற்கு இந்த 
தலைவர்கள்‌ உதவிசெய்ய வேண்டும்‌ 
ஆனால்‌ இவர்களே, எருசலேமின்‌ 
குடிகள்‌ மத்தியில்‌ பாவங்களையும்‌, 
அக்கிரமங்களையும்‌ பரப்புகிறார்கள்‌. 
நீதிக்குத்‌ துணையாகயிருக்கவேண்டியவர்கள்‌, 
அக்கிரமத்திற்கு துணைபோகிறார்கள்‌ 


மருத்துவர்கள்‌ மனுஷருடைய 
நோய்களைக்‌ குணப்படுத்தவேண்டும்‌. 
ஊரிலே நோயை அகற்றவேண்டும்‌. ஆனால்‌ 
இந்த மருத்துவர்களே நோயாளிகளாக 
இருக்கிறார்கள்‌. மருத்துவர்களே ஜனங்கள்‌ 
மத்தியிலே நோயைப்‌ பரப்புகிறார்கள்‌. 
எருசலேமின்‌ அதிபதிகள்‌ கெர்ச்சிக்கிற 
'சிங்கங்களைப்போலவும்‌, அதின்‌ 
நியாயாதிபதிகள்‌ பட்சிக்கிற ஒநாய்களைப்‌ 
போலவும்‌. ஜனங்களுக்கு, தீங்கு 
செய்கிறார்கள்‌. 





i THE 
TT 


கெர்ச்சிக்கிற சங்கங்களையும்‌, 
பட்சிக்கிற நாய்களையும்‌ யாரும்‌ 
விரும்பமாட்டார்கள்‌. அவற்றை வெறுத்து 
ஒதுக்குவார்கள்‌. ப்ப 
நியாயாதிபதிகளும்‌ (ழைகளை 
ஒடுக்குகிறார்கள்‌. திக்கற்ற கனைக்கும்‌ 
விதவைகளுக்கும்‌ தீங்கு செய்கிறார்கள்‌. 
ஓநாய்‌ எலும்பைக்கூட மீதியாக வைக்காமல்‌, 
தன்னுடைய இரையைப்‌ பட்சிப்பதுபோல, 
எருசலேம்‌ நகரத்திலுள்ள தலைவர்களும்‌, 
ஜனங்களுக்கு ஒன்றையும்‌ மீதியாய்‌ 
வைக்காமல்‌, எல்லாவற்றையும்‌ பட்சித்துப்‌ 
போடுகிறார்கள்‌. 


“அவன்‌ இனத்தார்களில்‌ 
திருப்தியாகாதவணைக்‌ காண்பிப்பவன்‌ 
யாரென்று என்‌ கூடாரத்தின்‌ மனுஷர்‌ 
சொல்லார்களோ?” (யோபு 31:3] 
தீர்க்கதரிசிகள்‌ 
ஊழியக்காரர்கள்‌. 
குர்த்தரிடத்திலிருந்து 
பெற்றுக்கொண்டு, 
தீர்க்கதரிசனமாய்ச்‌: 
தீர்க்கதரிசிகள்‌ 
தேவனுக்கும்‌, 
யே 


கர்த்தருடைய 
அவர்கள்‌ 
வெளிப்பாடுகளைப்‌ 
அதை ஜனங்களுக்கு 
சொல்லவேண்டும்‌. 
பரலோகத்திலுள்ள 
பூமியிலுள்ள மனுஷருக்கும்‌ 
இபை! கர்த்தருடைய  ஊழியத்‌ 
செய்கிறார்கள்‌. மனுஷர்‌ மத்தியிலே 
அநீதியும்‌, அக்கிரமமும்‌ காணப்படும்போது, 
தீர்க்கதரிசிகள்‌ கர்த்தருடைய நாமத்தினாலே, 
ஜனங்களை எச்சரிக்கிறார்கள்‌. 
னால்‌ எருசலேமிலுள்ள 
தீர்க்கதரிசிகளோ, வீண்‌ 
பெருமைக்காரராயிருக்கிறார்கள்‌. 
ஜனங்களை க, 
கர்த்தரிடத்திலிருந்‌ எந்த ஒரு 
வெளிப்பாட்டையும்‌ பெற்றுக்கொள்ளவில்லை. 
ஆனாலும்‌ அவர்கள்‌ தங்களை கர்த்தருடைய 
தீர்க்கதரிசிகள்‌ என்று 
விளம்பரம்பண்‌ ணுகிறார்கள்‌. 
சொந்தக்‌ கற்பனைகளை, 
வெளிப்பாடுகள்‌ என்று. 
'பொய்த்தீர்க்கதரிசனம்‌ சொல்லுகிறார்கள்‌. 


அவர்கள்‌ 
அவர்கள்‌ 


ZEPHANIAH - COMMENTARY 


கள்ளத்தீர்க்கதரிசிகளையும்‌, 
அவர்களுடைய கள்ளத்தீர்க்க 
தரிசனங்களையும்‌ நம்பக்கூடாது. 
அவர்களுடைய வார்த்தையில்‌ 
உண்மையிருக்காது. அவர்களுடைய 
ஜீவியத்தில்‌. பரிசுத்தம்‌ இருக்காது. 
அவர்களிடத்தில்‌ தெளிந்த 
சிந்தனையுமில்லை. கர்த்தர்‌ அவர்களுக்கு 
தம்முடைய ஞானத்தையும்‌, புத்தியையும்‌, 
வெளிப்பாடுகளையும்‌ கொடுக்கவில்லை. 


நாம்‌ 


தீர்க்கதரிசிகளைப்போலவே, 
ஆசாரியர்களும்‌ 
மாய்மாலக்காரராயிருக்கிறார்கள்‌. 
சாரியர்கள்‌ பரிசுத்த 
சுத்தக்குலைச்சலாக்குகிறார்கள. 
அவர்கள்‌ வேதத்திற்கு அநியாயம்‌ 
செய்கிறார்கள்‌. ஆசாரியர்கள்‌ 
தேவாலயத்தை  பரிசுத்தம்பண்ணவேண்டும்‌. 
அதில்‌ அசுத்தமில்லாதவாறு, ஆசாரியர்கள்‌ 
அதை. சுத்திகரிக்கவேண்டும்‌. ஆனால்‌ 
ஆசாரியர்களே பரிசுத்த ஸ்தலத்தை 
பரிசுத்தக்குலைச்சலாக்கி,, அதைத்‌ 
நீட்டபபடுத்துகிறார்கள்‌ 


ஸ்தலத்தை 


வியாக்கியானம்‌ 
சொல்லவேண்டும்‌. ஆனால்‌ ஆசாரியர்களோ, 
தங்களுக்கு இஷ்டமான பிரகாரம்‌ 
வேதத்திற்கு விளக்கம்‌ சொல்லுகிறார்கள்‌. 
ஆசாரியர்களுக்கு கர்த்தருடைய வேதத்தின்‌ 
இரகசியமும்‌, அதின்‌ மகிமையும்‌ 
தெரியவில்லை. அவர்கள்‌ பரிசுத்த 
ஆலவியானவரிடமிருந்து சத்தியத்தைக்‌ 
குற்றுக்கொள்வதில்லை. 
கர்த்தருடைய வேதம்‌ யரசத்தமாளது 
மத்தியிலே. 
அறிவு பரவுவதற்கு 
ஆசாரியர்கள்‌  உதலியாயிருக்கவேண்டும்‌. 
ஆனால்‌ எருசலேமிலுள்ள ஆசாரியர்களோ 
வேதத்திற்கு அநியாயம்‌ செய்கிறார்கள்‌. 





i FTE 
TT 


நிரம்பியிருக்கிறது. எல்லோரும்‌ பாவம்‌ செய்து 
ஏகமாய்க்‌ கெட்டுப்போயிருக்கிறார்கள்‌. 
எருசலேமின்‌ குடிகள்‌ தங்கள்‌ பாவங்களுக்கு 
மனந்திரும்பாமல்‌, துணிகரமாய்ப்‌ பாவம்‌ 
செய்கிறார்கள்‌. அவர்கள்‌ கர்த்தருடைய 
பிரமாணத்திற்கு கீழ்ப்படியவில்லை. ஆனாலும்‌ 
கர்த்தருடைய பிரசன்னத்திற்கு அடையாளம்‌ 
அவர்கள்‌ மத்தியிலே காணப்படுகிறது. 


அநீதியுள்ளவர்களாகவும்‌, 
செய்கிறவர்களாகவும்‌ இருக்கிறார்‌! 
ஆனாலும்‌, எருசலேமிற்குள்‌ இருக்கிற கர்த்தர்‌ 
நீதியுள்ளவர்‌. அவர்‌ அநியாயம்‌ செய்வதில்லை, 
கர்த்தர்‌ குறைவில்லாமல்‌, 

தம்முடைய 

விளங்கப்பண்ணுகிறார்‌ (செப்‌ 3:5) 


கர்த்தர்‌ நீதியும்‌ பரிசுத்தமுமுள்ளவர்‌. 
மனுஷருடைய பாவமும்‌, அக்கிரமமும்‌. 
கர்த்தருடைய பார்வையில்‌. 
அருவருப்பாயிருக்கிறது. கர்த்தர்‌ அநீதியை 
பார்க்கமாட்டாத சுத்தக்கண்ணராயிருக்கிறார்‌ 
“உன்‌ தேவனாகிய கர்த்தர்‌ உன்னை 
இரட்சிக்கவும்‌, உன்‌ சத்துருக்களை உனக்கு 
ஒப்புக்கொடுக்கவும்‌, உன்‌ பாளயத்திற்குள்ளே 
உலாவிக்கொண்டிருக்கிறார்‌; 
அவர்‌ உன்னிடத்‌ 
காரியத்தைக்‌ கண்டு, 
போகாதபடிக்கு, 
சுத்தமாயிருக்கக்கடவது" (உபா 234) 
நாம்‌ கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை 
பரிசுத்தக்குலைச்சலாக்கும்போது. கர்த்தர்‌ 
நம்மைத்‌ தண்டிக்கிறார்‌. நாம்‌ பிறருக்கு 
விரோதமாக தீங்கு செய்யும்போதும்‌ கர்த்தர்‌ 
நம்மைத்‌ தண்டிக்கிறார்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
நியாயத்தை மனுஷர்‌ 
விளங்கப்பண்ணுவதற்காக, 
அனுப்பினார்‌. கர்த்தர்‌ 
ஊழியக்காரரை அதிகாலையில்‌: 


குறைவில்லாமல்‌ விளங்கப்பண்ணுகிறார்‌. 


செப்பனியா - விரிவுரை 
ZEPHANIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


காலையில்‌ சூரியன்‌ உதிக்கும்போது, 
கர்த்தர்‌ தம்முடைய தீர்க்கதரிசிகளையும்‌ 
எழுப்புகிறார்‌. சூரியன்‌ இந்தப்‌ பூமிக்கு 
வெளிச்சம்‌ கொடுப்பதுபோல, 
ஊழியக்காரர்கள்‌ ஜனங்களுக்கு வெளிச்சம்‌ 
கொடுக்கிறார்கள்‌. இருளிலிருக்கிற 
ஜனங்கள்‌, வெளிச்சத்தைக்‌ 
கண்டுகொள்வதற்கு  உதவிசெய்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ தங்கள்‌ சமாதானத்திற்குரிய 
வெளிச்சத்தைப்‌ பெற்றுக்கொள்கிறார்கள்‌. 


கர்த்தருடைய நீதியும்‌ நியாயத்தீர்பபு்‌ 
ஜனங்கள்‌ மத்திமில்‌ பிரத்தியட்சமாய்‌ 
வெளிப்படுத்தப்படுகிறது. ஜனங்கள்‌ பாவம்‌. 
செய்யும்போது கர்த்தர்‌ அவர்களை 
எச்சரிக்கிறார்‌. அவர்கள்‌ தங்களுடைய 
பாவங்களுக்கு மனந்திரும்பினால்‌, 
கர்த்தருடைய கிருபையும்‌ இரக்கமும்‌ 
அவர்களுக்கு கிடைக்கும்‌. அவர்கள்‌ 
தங்கள்‌ பாவங்களுக்கு மனந்திரும்பாமல்‌, 
துணிகரமாய்த்‌ தொடர்ந்து பாவம்‌ செய்தால்‌, 
கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு அவர்கள்மேல்‌ 
வரும்‌. 

கர்த்தர்‌ பாவிகளைத்‌ தண்டிப்பார்‌ 
என்பதற்கு, புறஜாதியார்கள்‌. 
எடுத்துக்காட்டுக்களாயிருக்கிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ புறஜாதியாரின்‌ 
அழிவைப்‌ பார்க்கிறார்கள்‌. 


“ஜாதிகளைச்‌ சங்கரித்தேன்‌: அவர்கள்‌ 
துருகங்கள்‌ பாழாமின: அவர்களுடைய 
வீதிகளை ஒருவரும்‌ கடந்து போகாதப்டிக்குப்‌ 
பாழாக்கினேன்‌: அவர்களுடைய பட்டணங்கள்‌ 
மனுஷர்‌ இல்லாதபடிக்கும்‌ குடியில்லாதபடிக்கும்‌ 
அவாந்தரையாயின” (செப்‌ 3:6) என்று, 
கர்த்தர்‌ தம்முடைய நியாயத்தீர்ப்பின்‌ 
விளைவுகளைப்பற்றிச்‌ சொல்லுகிறார்‌. 

“நீங்கள்‌ என்‌ கட்டளைகளையும்‌ என்‌ 
நியாயங்களையும்‌ கைக்கொண்டு, தேசத்திலே. 
பிறந்தவனானாலும்‌ உங்கள்‌ நடுவே தங்குகிற 
அந்நியனானாலும்‌ இந்த அருவருப்புகளில்‌: 
ஒன்றையும்‌ செய்ய வேண்டாம்‌" 
(லேவி 18:28). 





i THE 
TT 


சங்கரித்தேன்‌” 
வாக்கியத்திற்கு, கர்த்தர்‌ கானான்‌ 
தேசத்திலுள்ள, ஏழுஜாதிகளை சங்கரித்தார்‌ 
என்பது பொருளாகும்‌. இஸ்ரவேல்‌ தேசத்திற்கு 
அருகாமையிலுள்ள அந்நிய தேசத்தாரை, 
கர்த்தர்‌... சங்கரித்தார்‌. அவர்களுடைய 
பாவங்களினிமித்தமாய்‌ அவர்களுக்கு அழிவு 
வந்தது. "ஜாதிகளை சங்கரித்தேன்‌” என்னும்‌ 
வாக்கியம்‌, இஸ்ரவேல்‌ தேசத்திற்கு அண்டை 
தேசத்திலுள்ள ஜாதியாரின்‌ சங்காரத்தையும்‌ 
குறிக்கலாம்‌. 


“ஜாதிகளை என்னும்‌ 


புறஜாதிகளின்‌ துருகங்கள்‌ பாழாயிற்று. 
அவர்களுடைய வீதிகளும்‌ பாழாயிற்று. 
அவர்களுடைய பட்டணங்களும்‌ பாழாயிற்று. 
பட்டணத்தில்‌ ஒருவருமில்லை. அவர்களுடைய 
பட்டணங்கள்‌ மனுஷர்‌ இல்லாதபடிக்கும்‌, 
குடியில்லாதபடிக்கும்‌ அவாந்தரையாயிற்று. 


வார்த்தைக்கு 
செய்கிறார்கள்‌. 
தம்முடைய _ நியாயத்தீர்ப்பின்‌ 
தண்டிக்கிறார்‌. எருசலேமின்‌ 
கர்த்தருடைய தண்டனையின்‌ கோலை. 
ஏற்றுக்கொள்ளவேண்டும்‌. தங்களுடைய 
பாவங்களினிமித்தமாய்‌ கர்த்தர்‌ தங்களை 
கடிந்துகொள்வதை அவர்கள்‌ அங்கீகரிக்க 
வேண்டும்‌. 


யூதாவின்‌ மனுஷரும்‌ எருசலேமின்‌ 
குடிகளும்‌ கர்த்தருக்குப்‌ பயப்படவேண்டும்‌. 
தங்கள்‌ பாவங்களுக்கு மனந்திரும்பாமல்‌ 
துணிகரமாகப்‌ பாவம்‌ செங்கால்‌ கர்த்தருடைய 
தண்டனை தங்கள்மீது வரும்‌ என்றும்‌, 
தங்களுடைய வாசஸ்தலம்‌ நிர்மூலமாகும்‌. 
என்றும்‌ அவர்கள்‌ பயப்படவேண்டும்‌. 
ஆனால்‌ அவர்களிடத்தில்‌ கர்த்தருக்குப்‌ 
பயப்படும்‌ பயமுமில்லை. அவர்களுக்கு 
கர்த்தரிடத்தில்‌ பக்தியுமில்லை. 

கர்த்தர்‌ யூதாவின்‌ மனுஷரை 
அவர்களுடைய 'பாவங்களினிமித்தமாய்த்‌ 
தண்டிக்கிறார்‌. கர்த்தர்‌ அவர்களை எப்படித்‌ 
தண்டித்தாலும்‌, அவர்கள்‌ அதிகாலையில்‌ 
எழுந்து, தங்கள்‌ கிரியைகளையெல்லாம்‌. 
கேடாக்குகிறார்கள்‌. அவர்கள்‌ கர்த்தருக்கு 
விரோதமாகத்‌ தொடர்ந்து பாவம்‌ 
செய்கிறார்கள்‌. 


ZEPHANIAH - COMMENTARY 


கர்த்தர்‌ தம்முடைய தீர்க்குதரிசிகளை 
அவர்கள்‌ மத்தியிலே அனுப்புகிறார்‌. 
ஆனால்‌ யூதாவின்‌ மனுஷரோ கர்த்தருடைய 
ஊழியக்காரர்களை  ஏற்றுக்கொள்ளவில்லை. 
கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளின்‌ 
வார்த்தைகளுக்கு செவிகொடுக்கவில்லை. 
அவர்கள்‌ கர்த்தருக்கு விரோதமாகவும்‌, 
கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்கு 
விரோதமாகவும்‌ தங்களுடைய கதவுகளை 
அடைத்து, அதற்கு தாழ்ப்பாள்போட்டு 
மூடிவிடுகிறார்கள்‌. 


இஸ்ரவேலில்‌ மீதியானவர்கள்‌' 
அநியாயஞ்செய்வதில்லை 
செப்‌ 3:8-13 


செப்‌ 3:8. ஆகையால்‌ நான்‌ 
 கொன்னையாட எழும்பும்‌ நான்மட்டும்‌ 
எனக்குக்‌ காத்திருங்கள்‌ என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌; என்‌ சினமாகிய உக்கிர 
கோபத்தையெல்லாம்‌ அவர்கள்மேல்‌ 
சொரியும்படி. ஜாதிகளைச்‌ சேர்க்கவும்‌, 
ராஜ்யங்களைக்‌ கூட்டவும்‌ நாண்‌ 
தீர்மானம்பண்ணினேன்‌; பூமியெல்லாம்‌ 
என்‌ எரிச்சலின்‌ அக்கினியினால்‌ 


அழியும்‌ 


செய்‌ 9. 
ஜனங்களெல்லாரும்‌. கர்த்தருடைய 
நாமத்தைத்‌ தொழுதுகொண்டு, 
ஒருமனப்பட்டு அவருக்கு ஆராதனை 
செய்யும்படிக்கு, நான்‌ அவர்கள்‌. 
பாஷையைச்‌ சுத்தமான பாஷையாக 
மாறப்பண்ணுவேன்‌.. 


அப்பொ 


எத்தியோப்பியாவின்‌ 
அக்கரையிலிருந்து 
விண்ணப்பம்‌ 
பண்ணுகிறவர்கனாகிய 
சிதறடிக்கப்பட்டவர்களின்‌ 
குமாரத்தியானவன்‌ 
காணிக்கை கொண்டுவருவான்‌. 


எனக்குக்‌. 





i FTE 
TT 


செப்‌ 3:11. எனக்கு விரோதமாய்த்‌ 
துரோகம்பண்ணி, நீ செய்த உன்‌ 
எல்லாக்‌ கிரியைகளினிமித்தமும்‌ 
அத்நானிலே வெட்கப்படாதிருப்பாய்‌; 
அப்பொழுது நான்‌ உன்‌ 
பெருமையைக்குறித்துக்‌ 
கனிகூர்ந்தவர்களை உன்‌ நடுவிலிருந்து: 
விலக்கிவிடுவேன்‌; நீ இனி என்‌ பரிசுத்த: 
பர்வதத்தில்‌ 
அகங்காரங்கொள்ளமாட்டாய்‌.. 


செப்‌ 3:12. உன்‌ நடுவில்‌ சிறுமையும்‌ 
எவிமையுமான ஜனத்தை மீதியாக 
வைப்பேன்‌; அவர்கள்‌ கர்த்தருடைய 
நாமத்தின்மேல்‌ 
நம்பிக்கையாயிருப்பார்கன்‌. 
செய்‌ 313. இஸ்ரவேலில்‌ 
மீதியானவர்கள்‌. 
அநியாயஞ்செய்வதில்லை அவர்கள்‌ 
பொய்‌ பேசுவதுமில்லை; வஞ்சகநாவு 
அவர்கள்‌. வாயில்‌ 
கண்டுபிடிக்கப்படு வதூமில்லை; அவர்கள்‌ 
தங்களைப்‌ பயப்படுத்தூவாரில்லாமல்‌ 
புசித்தூப்‌ படுத்துக்கொள்வார்கள்‌. 


எருசலேம்‌ கர்த்தருடைய 


'கிரியைகளெல்லாம்‌ 
ப க்‌ மிருந்து. ஆனால்‌ 


கிரியைகள்‌ 
கேடாயிருக்கிறது. 


, எருசலேமுக்கு ஒரு தீங்கும்‌ வராது. 
என்று எருசலேமின்‌ குடிகள்‌ நினைத்தார்கள்‌. 
கர்த்தர்‌ தங்களைப்‌ பாதுகாப்பார்‌ என்று 
நம்பினார்கள்‌. ஆனால்‌ எருசலேமிலே. 
இருக்கிற , அதின்‌ அதிபதிகளும்‌, 
நியாயாதிபதிகளும்‌, தீர்க்கதரிசிகளும்‌, 
ஆசாரியர்களும்‌ 
அக்கிரமக்காரராயிருக்கிறார்கள்‌. 
கர்த்தருடைய பரிசுத்த. 
பரிசுத்தக்குலைச்சலாக்குகிறார்கள்‌. 
வேதத்திற்கு அநியாயம்‌ 

ஆனாலும்‌ கர்த்தர்‌ 

உடனே அழித்துப்போடாமல்‌, அவர்கள்மீது. 
'பொறுமையாயிருக்கிறார்‌. அவர்கள்‌ தங்கள்‌ 
பாவங்களுக்கு மனந்திரும்புவார்கள்‌ என்று 
காத்துக்கொண்டிருக்கிறார்‌. 


ZEPHANIAH - COMMENTARY 


ஆனால்‌, 
தங்களுடைய 
மறுக்கிறார்கள்‌. 
அதிகரிக்கிறது. அவர்கள்‌ 
அக்கிர! 


எருசலேமின்‌ குடிகளோ 
பாவங்களுக்கு மனந்திரும்ப 
அவர்களுடைய பாவங்கள்‌ 
அதிகமதிகம்‌ 

'மங்களும்‌. அநியாயங்களும்‌ 
செய்கிறார்கள்‌. “ஆகையால்‌ நான்‌ 
கொள்ளையாட எழும்பும்‌ நாள்மட்டும்‌. 
எனக்குக்‌ காத்திருங்கள்‌” (செப்‌ 3:8) என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 

நியாயப்பிரமாணம்‌ யாரையும்‌ 
பரிசுத்தமாக்காது. ஆனாலும்‌ தங்களுடைய 
பாவங்களைப்‌ புரிந்துகொள்வதற்கு, 
நியாயப்பிரமாணம்‌ அவர்களுக்கு 
உதவிசெய்யும்‌. யூதாவின்‌ மனுஷரும்‌, 
எருசலேமின்‌ குடிகளும்‌ மனந்திரும்புவார்கள்‌ 
என்று பரிசுத்தவான்கள்‌ காத்துக்‌ 
கொண்டிருக்கிறார்கள்‌.  பக்தியுள்ளவர்கள்‌ 
அவர்களுக்காக கர்த்தரிடத்தில்‌ அழுது 
ஜெபம்பண்ணுகிறார்கள்‌. அநியாயக்காரனோ 


காத்திருக்கவேண்டும்‌. 
பிதாவாகிய தேவன்‌, தம்முடைய குமாரனாகிய 
இயேசுகிறிஸ்துவை. இந்த உலகத்தில்‌ 
அனுப்பும்‌ வரையிலும்‌ அவர்கள்‌ காத்திருக்க 

கிறிஸ்துவானவர்‌ ஜனங்களின்‌: 


கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து தம்முடைய 
ஜனத்தை பரிசுத்தப்படுத்துவார்‌. அவர்கள்‌ 
கர்த்தருக்கு விசேஷித்த ஜனமாயிருப்பார்கள்‌. 
யூதரும்‌ புறஜாதியாரும்‌ இரட்சிக்கப்படுவார்கள்‌. 
எருசலேமிலே தங்கள்‌ மீட்புக்காக 
காத்திருக்கிறவர்கள்‌ இருப்பார்கள்‌. அவர்கள்‌ 
நீண்டகாலம்‌ தங்கள்‌ ஆத்தும இரட்சிப்புக்காக 
காத்திருந்தார்கள்‌. அவர்கள்‌ எதிர்பார்த்த 
இரட்சிப்பு, காலம்‌ நிறைவேறியபோது, 
இயேசுகிறிஸ்து மூலமாய்‌ அவர்களுக்கு வந்து 
சேர்ந்தது. 





f= FTE 
TT 


“அவளும்‌ அந்நேரத்திலே வந்து நின்று. 
கர்த்தரைப்‌ புகழ்ந்து, எருசலேமிலே. 
மீட்புண்டாகக்‌ காத்திருந்த யாவருக்கும்‌ 
'அவரைக்குறித்துப்‌ பேசினாள்‌" (லூக்‌ 2:38). 


இயேசுகிறிஸ்துவின்‌ சுவிசேஷம்‌ 
சர்வசிருஷ்டிகளுக்கும்‌ பிரசங்கிக்கப்படுகிறது. 
எல்லா நேசங்களிலுமுள்ள, எல்லா ஜாதியார்‌ 


பிரசங்கிக்கப்படுகிறது. 
இரட்சிக்கப்படுகிறவர்கள்‌ 
இயேசுகிறிஸ்துவின்‌ 
சேர்த்துக்கொள்‌ எப்படுகிறார்கள்‌. 
அவர்களெல்லோரும்‌, சபையின்‌ தலையாகிய 
கிறிஸ்துவின்‌ சமுகத்திற்கு முன்பாக 
கூடிவருகிறார்கள்‌. 


சபையிலே. 


கிய சுகி 
ஏற்பாட்டுக்காலத்தில்‌ இத்த“ யூமியிலே 
தம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறார்‌. பழைய 
ஏற்பாட்டுக்காலத்தில்‌, தேவனுடைய ராஜ்யம்‌ 
இந்தப்‌ பூமியிலே ஸ்தாபிக்கப்படவில்லை. 
தம்முடைய ராஜ்யம்‌ ஸ்தாபிக்கப்படும்‌ 
வரையிலும்‌ கர்த்தர்‌ தம்முடைய சினமாகிய 
உக்கிர கோபத்தையெல்லாம்‌ அவர்கள்மேல்‌ 
சொரியும்டி ஜாதிகளைச்‌ சேர்க்கவும்‌, 
ராஜ்யங்களைக்கூட்டவும்‌ 
தீர்மானம்பண்ணினார்‌; பூமியெல்லாம்‌. 
கர்த்தருடைய எரிச்சலின்‌ அக்கினியினால்‌ 
அழியும்‌ (செப்‌ 3:8). 


இயேசுகிறிஸ்துவின்‌ சுவிசேஷம்‌ இந்த 
உலகத்தில்‌ பிரசங்கிக்கப்படுவதற்கு. யூதரும்‌ 
புறஜாதியாரும்‌ தடையாகயிருப்பார்கள்‌. 
சுவிசே ஷத்திற்கு 
சத்துருவாகமிருக்கிறவர்களை ர்‌ 
எரிச்சலின்‌. அத்தினி 
அவர்கள்மேல்‌ தம்முடைய 
உக்கிரகோபத்தையெல்லாம்‌ 


மறுபடியும்‌ 
கூட்டிச்சேர்க்கவும்‌, அவர்களை மறுபடியும்‌ 
புதுப்பித்து ஸ்தாபிக்கவும்‌ கர்த்தர்‌ 
'தீர்மானம்பண்ணியிருக்கிறார்‌. யூதர்களுடைய 
பக்தியும்‌ நீதியும்‌ அப்போது புதுப்பிக்கப்படும்‌. 
அவர்கள்‌ மத்தியிலே ஆவிக்குரிய மறுமலர்ச்சி 
உண்டாகும்‌. கர்த்தர்‌ ஒரு தேசத்தை 
ஆசீர்வதிக்கும்போது, முதலாவதாக 
அந்த தேசத்திலுள்ள. ஜனங்களை: 


செப்பனியா - விரிவுரை 
ZEPHANIAH - COMMENTARY 


பரிசுத்தப்படுத்துகிறார்‌. அதன்பின்பு 
அவர்களுக்கு சந்தோஷத்தைக்‌ கொடுக்கிறார்‌. 
முதலாவது பரிசுத்தம்‌. அதன்‌ பின்பு 
சந்தோஷம்‌. இதுவே கர்த்தருடைய நியதி. 

"அப்பொழுது னங்களெல்லாரும்‌ 
கர்த்தருடைய நாமத்தைத்‌ தொழுதுகொண்டு, 
ஒருமனப்பட்டு அவருக்கு ஆராதனை 
செய்யும்படிக்கு, நான்‌ அவர்கள்‌ பாஷையைச்‌ 
சுத்தமான பாஷையாக மாறப்பண்ணுவேன்‌"' 
(செப்‌. 39) என்று கர்த்தர்‌ 
வாக்குப்பண்ணுகிறார்‌. 


பாபிலோன்‌ 
சிறையிருப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டு, 
தங்கள்‌ சொந்த சேதத்திற்கு திரும்பி 
வந்தபோது, கர்த்தர்‌ இங்கு சொல்லுகிற 
தீர்க்கதரிசனத்தின்‌ ஒரு பகுதி நிறைவேறிற்று. 
மனுஷருடைய ஜீவியத்திலும்‌, அவர்களுடைய 
சிந்தையிலும்‌, பழக்க வழக்கங்களிலும்‌, 
பேச்சிலும்‌ மறுமலர்ச்சி உண்டாகும்‌ 


யூதர்கள்‌ 


கர்த்தர்‌ அவர்களுடைய பாஷையை 
சுத்தமான பாஷையாக  மாறப்பண்ணுவார்‌. 
அவர்களுடைய பாஷை இதுவரையிலும்‌: 
அசுத்தமாயிருந்தது. அவர்கள்‌ அவிசுவாச 
வார்த்தைகளையும்‌, 

தூஷண வார்த்தைகளையும்‌, அசுத்தமான 
வார்த்தைகளையும்‌ பேசிக்கொண்டிருந்தார்கள்‌. 


கர்த்தர்‌ அவர்களுடைய பாஷையை 
சுத்தமான பாஷையாக மாற்றுகிறார்‌. அவர்கள்‌ 
பேசும்‌ ஒவ்வொரு வார்த்தையும்‌ உப்பினால்‌ 
சாரமேற்றப்பட்டதாகயிருக்கிறது. 


நாம்‌ கர்த்தருக்குள்‌ வரும்போது 
பழையவைகள்‌ ஒழிந்துபோகும்‌. எல்லாம்‌ 
புதிதாகும்‌. கர்த்தர்‌ நம்மை இரட்சிக்கும்போது, 
நமக்கு புதிய ஜீவனைக்‌ கொடுக்கிறார்‌. 
நம்முடைய வாமின்‌ வர்த்தைகளையும்‌ 
புதுப்பிக்கிறார்‌. நம்முடைய பேச்சில்‌ பரிசுத்தம்‌ 

ஞானமுள்ள 
ஆவிக்குரிய 
பேசுவோம்‌. 
வார்த்தையும்‌ 


வார்த்தைகளையும்‌ தெளிவாகப்‌. 
நம்முடைய சிந்தையும்‌ 
தெளிவாயிருக்கும்‌. 





i= FT 
ETT 


யூதர்கள்‌ பாபிலோன்‌ தேசத்து 
சிறையிருப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டு தங்கள்‌ 
சொந்த தேசத்திற்கு திரும்பி வருகிறார்கள்‌. 
அப்போது அவர்களுடைய பாஷையும்‌, 
கானான்‌ தேசத்தில்‌ இருக்கிறவர்களுடைய 
பாஷையும்‌ ஒன்றாய்க்‌ கலக்கிறது. யூதர்கள்‌ 
எபிரெய பாஷையோடு  அஸ்தோத்தின்‌ 
பாஷையையும்‌ கலந்து பேசுகிறார்கள்‌. 

“அவர்கள்‌ பிள்ளைகள்‌ பேசின பேச்சில்‌ 
பாதி  அஸ்தோத்‌ பாஷையாயிருந்தது; 
இவர்கள்‌ அந்தந்த ஜாதிகளின்‌ 
பாஷையைத்தவிர, யூதபாஷையைத்‌ திட்டமாய்ப்‌ 
பேச அறியாதிருந்தார்கள்‌" (நெகே 13:24). 


சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்த. 
யூதர்களுடைய பாஷையில்‌ 
ஏமாற்றுத்தனமும்‌, 
பித்தலாட்டமும்‌ கலந்திருந்தது. கர்த்தர்‌ 
அவர்களுடைய பாஷையை சுத்தமான 
பாஷையாக மாறப்பண்ணுகிறார்‌. 
அவர்களுடைய பழைய பாஷை அவர்களை 
விட்டு அகன்றுபோகிறது. அவர்கள்‌ 
கர்த்தருக்குப்‌ பிரியமான பரிசுத்தமான 
பாஷையைப்‌ பேசுகிறார்கள்‌. 


சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்த. 
யூதர்கள்‌ ஒருமனப்பட்டு கர்த்தருக்கு. 
ஆராதனை செய்யும்படி கூடிவருகிறார்கள்‌ 
அவர்கள்‌ 


கர்த்தருடைய நாமத்தைத்‌ தொழுது 
கொள்கிறார்கள்‌. அவர்கள்‌ ஒருமனப்பட்டு 
கர்த்தருக்கு ஆராதனை செய்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ கர்த்தரை ஆவியோடும்‌. 
உண்மையோடும்‌ தொழுதுகொள்கிறார்கள்‌. 


சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்த 
யூதர்கள்‌ கர்த்தருக்கு ஆவிக்குரிய 
ஆராதனை செய்கிறார்கள்‌. அவர்கள்‌ தங்கள்‌ 
துதியினாலும்‌, ஸ்தோத்திரங்களினாலும்‌, 
ஜெபற்தினாலும்‌ கர்த்தரை 
கனம்பண்ணுகிறார்கள்‌. 
மகிமைப்படுத்துகிறார்கள்‌. 
தங்களுடைய 
ஸ்தோத்திரங்களுக்கும்‌. 
அங்கீகரிக்கிறார்கள்‌. 


அவரை 

கர்த்தரே 
துதிகளுக்கும்‌, 
பாத்திரர்‌ என்பதை 


செப்பனியா - விரிவுரை 
ZEPHANIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சிறையிருப்பிலிருந்து திரும்பி 

யூதர்கள்‌ ஒருமனப்பட்டு 

ஆராதிக்கிறார்கள்‌. நிலத்தை 

இரண்டு மாடுகள்‌ 
கட்டப்பட்டிருக்கும்‌. அந்த மாடுகள்மீது நுகம்‌ 
சுமத்தப்பட்டிருக்கும்‌. அந்த மாடுகள்‌ 
இரண்டும்‌ ஒன்றுபோல நடக்கவேண்டும்‌. 
ஒற்றுமையாய்‌ வேலை செய்யவேண்டும்‌. 
அப்போதுதான்‌ நிலத்தை உழ முடியும்‌. 


சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்த 
யூதர்களும்‌, கர்த்தரை  ஆராதிக்கும்படி 
ஒருமனப்பட்டு, ஒன்றுகூடி வந்திருக்கிறார்கள்‌. 
அவர்களிடத்தில்‌ ஒருமைமின்‌ ஆவியும்‌, 
ஒருமனப்பாட்டின்‌ ஆவியும்‌ காணப்படுகிறது. 
அவர்கள்‌ ஒருவருக்கொருவர்‌ தோளோடு 
தோள்கொடுத்து கர்த்தரை 
ஆராதிக்கிறார்கள்‌. 


ஊழியக்காரர்கள்‌ 
அவருக்கு ஊழியம்‌ 
செய்யவேண்டும்‌. ஊழியக்காரர்கள்‌ 
ஒற்றுமையாயும்‌, ஒருமனப்பட்டும்‌ ஊழியம்‌ 
செய்யும்போது, ஊழியமும்‌ சிறப்பாகமிருக்கும்‌. 
ஊழியக்காரரும்‌  உற்சாகமாயிருப்பார்கள்‌ 
நம்முடைய பரிசுத்தமே நம்மை 
ஒருமனப்பாட்டின்‌ பாதையிலே வழிநடத்தும்‌. 
பரிசுத்தமில்லாமல்‌ ஒருமனப்படுவதற்கு 
வாய்ப்பில்லை. 


கர்த்தருடைய 
ஒருமனப்பட்டு 


ர்களுடைய மன, விக்குரிய 
மறமவிசசி எ டண்பாமிற்ற ொ்திர்த 
அவர்கள்‌ இப்போது கர்த்தரை ஆராதனை 
செய்யும்படிக்கு ஒருமனப்பட்டு 
கூடிவந்திருக்கிறார்கள்‌. 

இஸ்ரவேல்‌ வம்சத்தாரும்‌, எருசலேமின்‌ 
குடிகளும்‌, யூதாவின்‌ மனுஷரும்‌ கர்த்தருக்கு 
விரோதமாகப்‌ பாவம்‌ செய்ததினால்‌, 
கர்த்தர்‌ அவர்களை அந்நிய தேசத்திலே 
சிதறிப்போகப்பண்ணினார்‌. 'சிதறிப்போன 
யூதர்கள்‌ மறுபடியும்‌ கர்த்தரிடத்திற்கு திரும்பி 
வருவார்கள்‌. கர்த்தரும்‌ அவர்களை 
தம்முடைய ஜனமாக ஏற்றுக்கொள்வார்‌. 


எத்தியோப்பியாவின்‌ நதிகளுக்கு 
அக்கரையிலிருந்து என்னிடத்தில்‌. 
விண்ணப்பம்‌ பண்ணுகிறவர்களாகிய 
சிதறடிக்கப்பட்டவர்களின்‌ குமாரத்தியானவள்‌ 
எனக்குக்‌ காணிக்கை கொண்டுவருவாள்‌' 
(செப்‌ 3:10) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 





i= FTE 
TT 


“எத்தியோப்பியாவின்‌ 
அக்கரையிலிருந்து” என்னும்‌ வாக்கிய 
வெகுதொஸவவிலிரந்து 
தூரதேசத்திலிருந்து என்று 
அவர்கள்‌ எந்த தேசத்திலிருந்தாலும்‌, 
கர்த்தருடைய இரட்சிக்கும்‌ கிருபையினால்‌, 
அவர்களுடைய புத்தி தெளியும்‌. அவர்கள்‌ 
தங்கள்‌ தேவனாகிய கர்த்தரைப்பற்றி, 
நினைத்துப்‌ பார்ப்பார்கள்‌. 

கெட்ட குமாரன்‌ தன்னுடைய தகப்பனை 
விட்டுப்‌ பிரிந்து தூரதேசத்திற்குப்போனான்‌. 
அவனுக்கு புத்தி தெளிந்தபோதோ, 
மறுபடியும்‌ தன்‌ தகப்பனுடைய 
திரும்பி வந்தான்‌. அதுபோலவே 
தேசங்களுக்கு சிதறடிக்கப்பட்ட 
கர்த்தருடைய சமுகத்திற்கு 
வருவார்கள்‌. அவர்கள்‌ 
காணிக்கைகளைக்‌ கொண்டுவருவார்கள்‌. 


கர்த்தருடைய 

எந்தெந்த 

சிதறிப்போயிருக்கிறார்களோ, ல்லாம்‌ 
சிதறடிக்கப்பட்டவர்களின்‌ குமாரத்தியானவள்‌ 
இருக்கிறாள்‌. 

அவர்களெல்லோரையும்‌ 

கூட்டிச்சேர்ப்பார்‌ 

எத்தியோப்பியாவின்‌ 
அக்கரையிலிருந்தாலும்‌, அவர்கள்‌ 
இருந்து கர்த்தரிடத்தில்‌ விண்ணப்பம்‌ 
பண்ணுவார்கள்‌. அவர்கள்‌ அந்நிய 
தேசங்களிலிருந்து தங்களுடைய 
வேண்டுதல்களையும்‌ விண்ணப்பங்களையும்‌ 
கர்த்தரிடத்தில்‌ ஏறெடுப்பார்கள்‌. அவர்கள்‌ 
கர்த்தருடைய ஜெபவீட்டிற்கு 
கலாப" ரர எட்‌ 


அவர்கள்‌ 
பண்ணுவார்கள்‌. 


சிதறடிக்கப்பட்டவர்களின்‌ 
குமாரத்தியான வள்‌, 'தூரதேசத்திலிருந்து, 
கர்த்தருக்கு காணிக்கை கொண்டு வருவாள்‌. 
யே கர்த்தருக்கு. 
ஒப்புக்கொடுப்பார்கள்‌. 
பலிகளைச்‌ 


செப்பனியா - விரிவுரை 
ZEPHANIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அப்படியிருக்க, சகோதரரே, நீங்கள்‌ 
உங்கள்‌ சரீரங்களைப்‌ 
தேவனுக்குப்பிரியமுமான. 
ஒப்புக்கொடுக்கவேண்டுமென்று, தேவனுடைய 
இரக்கங்களை முன்னிட்டு உங்களை 
வேண்டிக்கொள்ளுகிறேன்‌: இதுவே நீங்கள்‌ 
செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை” 
(ரோம 12:1). 


எனக்கு விரோதமாய்த்‌ 
அரோகபண்ணிட ந செய்த கள்‌. எல்லாக்‌ 
கிரியைகளினிமித்தமும்‌ அந்நாளிலே 
வெட்கப்படாதிருப்பாய்‌" (செப்‌ 3:11) என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. பாவிகள்‌ மறுபடியும்‌ 
பாவம்‌ செய்யும்போது வெட்கப்படமாட்டார்கள்‌. 
அவர்கள்‌ துணிகரமாய்‌, வெட்கப்படாமல்‌ 
பாவம்‌ செய்வார்கள்‌. கர்த்தருக்கு 
விரோதமாகத்‌ துரோகம்‌ பண்ணினவர்கள்‌ 
வெட்கப்பட மாட்டார்கள்‌. 


பாலிகள்‌ தங்களுடைய பாவங்களுக்கு 
மனந்திரும்பும்போது, தங்களுடைய பழைய 
பாவங்களை நினைத்து வெட்கப்படுவார்கள்‌. 
கர்த்தர்‌ தங்களுடைய பாவங்களை 
மன்னிக்கும்போது, தாங்கள்‌ செய்த எல்லா 
பாவங்களையும்‌ நினைந்து அவர்கள்‌ 
வெட்கமும்‌ வேதனையும்‌ அடைவார்கள்‌. 

“நீ செய்த எல்லாவற்றையும்‌ நான்‌ 
மன்னித்தருளும்போது, நீ நினைத்து வெட்கி, 
உன்‌ நாணத்தினால்‌ உன்‌ வாயை இனித்‌ 
திறக்கமாட்டாதிருப்பாய்‌ என்று கர்த்தராகிய 
ஆண்டவர்‌ உரைக்கிறார்‌ என்று சொல்‌ 
என்றார்‌" (எசே 16:63). 


நான்‌ உன்‌ 
பெருமையைக்குறித்துக்‌ களிகூர்ந்தவர்களை 
உன்‌ நடுவிலிருந்து விலக்கிவிடுவேன்‌" 
(செப்‌ 341) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ வம்சத்தாருடைய 
பெருமையையும்‌, மாய்மாலத்தையும்‌ அவர்கள்‌ 
நடுவிலிருந்து விலக்கிவிடுவார்‌. 


“அப்பொழுது 





f= FTN 
ETT 


மாய்மாலக்காரர்கள்‌ 
போடுகிறார்கள்‌. அவர்கள்‌ 
வெளிப்பார்வைக்கு அலங்காரமாகவும்‌, 
அழகாகவும்‌ தோற்றமளிப்பார்கள்‌. அவர்கள்‌ 
தங்கள்‌ பெருமையைக்‌ குறித்து 
களிகூருவார்கள்‌. எருசலேம்‌ நகரம்‌ 
பரிசுத்தமான  நகரமென்றும்‌, அது 
கர்த்தருடைய பரிசுத்தமான ஸ்தலம்‌ என்றும்‌ 
சொல்லி பெருமைப்படுவார்கள்‌. 


வெளிவேஷம்‌ 


எருசலேமின்‌ குடிகள்‌ தங்கள்‌ 
ஊரைச்சுற்றிலுமிருக்கிற பரிசுத்த பர்வதத்தை 
நினைத்து அகங்காரம்‌ கொள்கிறார்கள்‌. 
எருசலேம்‌ நகரத்தைக்‌ குறித்து 
பெருமைப்படுகிறார்கள்‌. தாங்கள்‌ பரிசுத்த. 
பர்வதத்திலிருப்பதினால்‌, கர்த்தருடைய 
நியாயத்தீர்ப்பு தங்கள்மீது வராது என்று 
இறுமாப்பாய்‌ நினைக்கிறார்கள்‌. கர்த்தரோ 
அவர்களுடைய பெருமையை அவர்களைவிட்டு 
விலக்கிவிடுவார்‌. “நீ இனி என்‌ பரிசுத்த 
பர்வதத்தில்‌ அகங்காரங்கொள்ளமாட்டாய்‌” 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ 


பெருமையும்‌, அகந்தையும்‌, 
அகங்காரமும்‌ கர்த்தருக்கு விரோதமான 
பாவம்‌. பெருமைப்படுகிறவன்‌ தன்னை ஒரு 
பரிசுத்தவான்போல காண்பித்துக்கொள்வான்‌. 
ஆனால்‌. பெருமையும்‌, அகந்தையும்‌, 
அகங்காரமும்‌ பரிசுத்தத்திற்கு 
சத்துருவாமிருப்பவனுடைய சுபாவங்கள்‌. 


கர்த்தருக்கு மீதியானவர்களிடத்தில்‌ 
பெருமையும்‌, அகந்தையும்‌, அகங்காரமும்‌ 
இருக்காது. அவர்கள்‌ சிறுமையும்‌ 
எளிமையுமான ஜனமாயிருப்பார்கள்‌. கர்த்தர்‌ 
இஸ்ரவேல்‌ தேசத்திலே பெருமையானவனை 
விலக்கிவிடுவார்‌. சிறுமையான வனை மீதியாக 
வைப்பார்‌ 


“உன்‌ நடுவில்‌ சிறுமையும்‌ 
எளிமையுமான ஜனத்தை மீதியாக வைப்பேன்‌; 
அவர்கள்‌ கர்த்தருடைய நாமத்தின்மேல்‌ 
நம்பிக்கையாயிருப்பார்கள்‌' (செப்‌ 392) 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 

கர்த்தருக்கு மீதியானவர்கள்‌ 
ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்‌. அவர்கள்‌ 
பரிசுத்தமாயும்‌, சமாதானமாயும்‌ ஜீவிப்பார்கள்‌. 
அவர்களுடைய பேச்சுக்களிலும்‌, 
கிரியைகளிலும்‌ பரிசுத்தம்‌ இருக்கும்‌ 


செப்பனியா - விரிவுரை 
ZEPHANIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இஸ்ரவேலில்‌. மீதியானவர்கள்‌ 
அநியாயஞ்செய்வதில்லை; அவர்கள்‌ பொய்‌ 
பேசுவதுமில்லை; வஞ்சகநாவு அவர்கள்‌ 
வாயில்‌ கண்டுபிடிக்கப்படுவதுமில்லை:: 
அவர்கள்‌ தங்களைப்‌ பயப்படுத்துவாரில்லாமல்‌: 
புசித்துப்‌ படுத்துக்கொள்வார்கள்‌ (செப்‌ 3:13). 


சீயோன்‌ குமாரத்தி 
செப்‌ 9:14-20. 


செப்‌ 904. சீயோன்‌ குமாரத்தியே, 
கெம்பீரித்துப்பாடு; இஸ்ரவேலே, 
ஆர்ப்பரியுங்கள்‌; எருசலேம்‌ 
குமாரத்தியே, நீ முழு இருதயத்தோடும்‌ 
மகிழ்ந்து களிகூரு.. 

செய்‌ 315. கர்த்தர்‌ உன்‌ 
ஆக்கினைகளை அகற்றி, உன்‌ 
சத்துருக்களை விலக்கினார்‌; இஸ்ரவேலி. 
ன்‌ ராஜாவாகிய கர்த்தர்‌ உன்‌ நடுவிலே 
இருக்கிறார்‌; இனித்‌ 'திங்கைக்‌ 
காணாதிருப்பாய்‌. 


செப்‌ 3:16. அத்நானிலே எருசலேமைப்‌ 
பார்த்து, பயப்படாதே என்றும்‌, 
சீயோனைப்‌ பார்த்து, உன்‌ கைகளைத்‌ 
தனரவிடாதே என்றும்‌ சொல்லப்படும்‌. 


செய்‌ 3:17. உன்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
உன்‌ நடுவில்‌ இருக்கிறார்‌; அவர்‌ 
வல்லமையுன்னவர்‌, அவர்‌ இரட்சிப்பார்‌; 
அவர்‌ உன்பேரில்‌ சந்தோஷமாய்‌ 
மகிழ்ந்து, தம்முடைய அன்பினிமித்தம்‌ 
அமர்த்திருப்பாரு அவர்‌ உன்பேரில்‌ 
கெம்பீரமாய்க்‌ களிகூருவார்‌. 


செய்‌ 38. 
மனுஷராயிருந்து, 
ஆசரிப்பில்லாமையால்‌ 
'தித்தையினிமித்தம்‌. 
சஞ்சலப்பட்டவர்களை நான்‌ ஏகமாய்க்‌ 
கூட்டிக்‌ கொள்ளுவேன்‌. 


உன்‌ சபையின்‌ 
பண்டிகை. 


உண்டான. 


செய்‌ 8௮9. இதோ, அக்காலத்திலே 
உன்னைச்‌ சிறுமைப்படுத்தின யாவரையும்‌ 
தண்டிப்பேன்‌; தொண்டியானவனை. 
இரட்சித்து, தன்ளுண்டவனைச்‌ சேர்த்துக்‌. 
கொள்ளுவேன்‌; அவர்கன்‌ வெட்கம்‌ 
அதுபவித்த சகல்‌ தேசங்களிலும்‌ 
புகழ்ச்சியும்‌ கீர்த்தியும்‌ 





உண்டாகச்‌ 0 


i FTE 
TT 


யாத்‌ 38:19. அவைகளின்‌ தூண்கள்‌ 
நாஜி; அவைகளின்‌ வெண்கலப்‌ 
பாதங்கள்‌ நாலு; அவைகளின்‌ 
கொக்கிகள்‌ வென்னி; அவைகளின்‌ 
குமிழ்கனை மூடிய தகடும்‌ அவைகளின்‌ 
பூண்களும்‌ வெள்ளி. 


யாத்‌ 88:20. 
பிராகாரத்துக்கும்‌ 


வாசஸ்தலத்துக்கும்‌ 
சுற்றிலும்‌ இருத்த 


முனைகலெல்லாம்‌ வெண்கலம்‌. 


ஆசரிப்புக்கூடாரத்திற்கு கற்களினாலோ. 
அல்லது செங்கல்களினாலோ சுவர்கள்‌ 
கட்டியெழுப்பப்படவில்லை. தொங்குதிரைகளே 
கூடாரத்திற்கு மறைவாயிருக்கிறது. 
பெசலெயேல்‌ ஆசரிப்புக்கூடாரத்தின்‌ 
பிரகாரத்தையும்‌ உண்டுபண்‌ ணுகிறார்‌. 

வாசஸ்‌; 
உண்டெண்ணகேண்டுமென்று 
மோசேக்கு ஏற்கெனவே கட்டளை 
கொடுத்திருக்கிறார்‌ யாத்‌ 27948) 
கர்த்தர்‌ தனக்கு சொன்ன மாதிரியை மோசே 
பெசலெயேலுக்கு சொல்லுகிறார்‌. மோசே 
தனக்கு கட்டளையிட்ட பிரகாரம்‌, 
பெசலெயேல்‌ ஆசரிப்புக்கூடாரத்திற்கு 
பிரகாரத்தை உண்டுபண்ணுகிறார்‌. 


பெரலெயேல்‌ தெற்கே தென்திசைக்கு 
எதிரான பத்ததி திரித்த மெல்லிய 
பஞ்சுநூலால்‌ நெய்த நூறு முழ நீளமான 
தொங்குதிரைகளைச்‌ செய்கிறார்‌ (யாத்‌ 38:9). 


வெளிப்பிராகாரத்தின்‌ நீளம்‌ 150 அடி 
அகலம்‌ 75 அடி. (யாத்‌ 3890143. 
(யாத்‌ 2729-15). தொங்குதிரைகள்‌ 22.5 அடி 
அகலம்‌. (யாத்‌ 3814-15). (யாத்‌ 275), 
பிராகார வாசலின்‌ தொங்குதிரை 
(யாத்‌ 2746-17). நீளம்‌ 30 அடியாகவும்‌ 
உயரம்‌ 7.5 அடியாகவும்‌ இருக்கிறது. 


தொங்குதிரைகளின்‌ தூண்கள்‌ இருபது: 
அவைகளின்‌ வெண்கலப்‌ பாதங்கள்‌ இருபது: 
தூண்களின்‌ கொக்கிகளும்‌ அவைகளின்‌ 
பூண்களும்‌ வெள்ளி வடபம்கத்துத்‌ 
தொங்குதிரைகள்‌ நூறு முழம்‌; அவைகளின்‌ 
தூண்கள்‌ இருபது: அவைகளின்‌ வெண்கலப்‌ 
பாதங்கள்‌. இருபது; தூண்களின்‌ 
கொக்கிகளும்‌  பூண்களும்‌ வெள்ளி. 
மேற்பக்கத்துத்‌ ந ஐம்பது. 
முழம்‌; அவைகளின்‌ தூண்கள்‌ பத்து: 
அவைகளின்‌ பாதங்கள்‌ பத்து: தூண்களின்‌ 
கொக்‌: அவைகளின்‌ பூண்களும்‌ 
வெள்ளி (யாத்‌ 38:10-12) 


பிரகாரத்தை 
கர்த்தர்‌ 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


சூரியன்‌ உதிக்கிற திசையாகிய 
கீழ்ப்பக்கத்துத்‌ தொங்குதிரைகள்‌ ஐம்பது 
முழம்‌.  ஒருபுறத்துத்‌ தொங்குதிரைகள்‌ 
பதினைந்து முழம்‌: அவைகளின்‌ தூண்கள்‌ 
மூன்று: அவைகளின்‌ பாதங்கள்‌ மூன்று. 
பிராகாரவாசலின்‌ ஒருபுறத்துக்குச்‌ சரியாக 
மறுபுறத்திலும்‌ தொங்குதிரைகள்‌ பதினைந்து 

மூன்று: 


(யாத்‌ 3813-15). 
சுற்றுப்பிராகாரத்துத்‌ 


தொங்குதிரைகளெல்லாம்‌ 
பஞ்சுநூலால்‌ 


மெல்லிய 
நெய்யப்பட்டிருந்தது. 
தூண்களின்‌ பாதங்கள்‌ வெண்கலம்‌; 
தூண்களின்‌ கொக்கிகளும்‌ பூண்களும்‌ 
வெள்ளி: அவைகளின்‌ குமிழ்களை மூடிய 
தகடும்‌. வெள்ளி; பிராகாரத்தின்‌ 
தூண்களெல்லாம்‌ வெள்ளிப்பூண்கள்‌ 
போடப்பட்டவைகளுமாயிருக்கிறது 

(யாத்‌ 38:1677), 


பிராகார வாசலின்‌ தொங்குதிரை 
இளநீல நூலாலும்‌ இரத்தாம்பரநூலாலும்‌ 
சிவப்புநூலாலும்‌ திரித்த மெல்லிய 
பஞ்சுநூலாலும்‌ செய்யப்பட்ட விசித்திரத்தையல்‌ 
வேலையாயிருக்கிறது: அதின்‌ நீளம்‌ இருபது 
முழம்‌, அதின்‌ அகலமும்‌ உயரமும்‌ 
பிராகாரத்தின்‌ தொங்குதிரைகளுக்குச்‌ 
சரியாய்‌ ஐந்து முழம்‌ (யாத்‌ 38:18) 


பிரகார வாசலின்‌ தொங்குதிரைகளின்‌ 
தூண்கள்‌ நாலு; அவைகளின்‌ வெண்கலப்‌ 
பாதங்கள்‌ நாலு: அவைகளின்‌ கொக்கிகள்‌ 
வெள்ளி: அவைகளின்‌ குமிழ்களை மூடிய 
தகடும்‌ அவைகளின்‌ பூண்களும்‌ வெள்ளி. 
வாசஸ்தலத்துக்கும்‌. பிராகாரத்துக்கும்‌. 
சுற்றிலும்‌ இருந்த முளைகளெல்லாம்‌ 
வெண்கலம்‌ (யாத்‌ 38:19,20). 


சரிப்புக்கூடாரம்‌ ப 
ஏற்பாட்டுக்காலத்து சபைக்கு 
அடையாளமாயிருக்கிறது. இது சுற்றிலும்‌ 
வேலியடைக்கப்பட்ட ஒரு தோட்டம்‌ போல 
இருக்கிறது. ஆசரிப்புக்கூடாரத்திலே 
கர்த்தரை ஆராதிக்கிற வருகிறவர்கள்‌, 
வாசஸ்தலத்தின்‌ பிரகாரத்திலிருந்து கர்த்தரை 
ஆராதிப்பார்கள்‌. அவர்கள்‌ இருக்கிற 
பிரகாரத்தைச்‌ சுற்றிலும்‌ தொங்குதிரைகள்‌ 
'போடப்பட்டிருக்கிறது. 





i= al 
TT 


செப்‌ 3:20. அக்காலத்திலே உங்களைக்‌: 
கூட்டிக்கொண்டுவருவேன்‌; 
அக்காலத்திலே 
சேர்த்துக்கொள்ளுவேன்‌; 

கண்காண நான்‌ 
சிறையிருப்யைத்‌ திருப்பும்போது, 
பூமியிலுன்ன ௪கல ஜனங்க: ளும்‌ 
நான்‌ உங்களைக்‌ கீர்த்தியும்‌ 
புகழ்ச்சியுமாக வைப்பேன்‌ என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


கர்த்தர்‌ யூதர்களுடைய பாவங்களை 
அவர்கள்‌ ந। ந்து விலக்கிப்போடுவதாக 
வாக்குப்பண்ணுகிறார்‌. 

வாக்குத்தத்தத்தைத்‌ தொடர்ந்து, 
அவர்களுடைய வேதனைகளையும்‌, 
பாடுகளையும்‌, கஷ்டங்களையும்‌ அவர்கள்‌ 
நடுவிலிருந்து விலக்கிப்போடுவதாக 
வாக்குப்பண்ணுகிறார்‌. 


யூதாவின்‌ மனுஷர்‌ அனுபவிக்கும்‌. 
மாடுகளுக்கு அவர்களுடைய பாவங்களே 
காரணம்‌. பாவங்களை அவர்கள்‌ 
நடுவிலிருந்து நீக்கிவிட்டால்‌, அவர்களுக்கு 
பாடுகளும்‌ பிரச்சனைகளும்‌ இருக்காது. 
ஒவ்வொரு விளைவுக்கும்‌ ஒரு 
காரணபிருக்கும்‌. காரணத்தை 
நீக்கிப்போட்டால்‌ அது ஒரு விளைவையும்‌ 
ஏற்படுத்தாது. 

கர்த்தர்‌ தம்முடைய ஜனத்திற்கு 
சந்தோஷத்தைக்‌ கட்டளையிடுகிறார்‌. 
அவர்களை மகிழ்ந்து களிகூருமாறு. 
அன்போடு சொல்லுகிறார்‌. 'சீயோன்‌ 
குமாரத்தியே, கெம்பீரித்துப்பாடு; 
இஸ்ரவேலரே, ஆர்ப்பரியுங்கள்‌; எருசலேம்‌ 
குமாரத்தியே, நீ ம 
இருதயத்தோடும்‌ மகிழ்ந்து களிகூர" 
314) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


கர்த்தர்மீது அன்புகூருகிறவர்கள்‌, 
கர்த்தருக்குள்‌ 
வதக்கல்‌: மத்‌ த 
அவர்களுடைய இரு; 
இடமிருக்கவேண்டும்‌. நம்முடைய இருதயத்தில்‌ 
கர்த்தர்மீது அன்பு இருக்கும்போது, 
அங்கே கர்த்தருக்குள்‌ சந்தோஷமும்‌. 
இருக்கும்‌. 


செப்பனியா - விரிவுரை 
ZEPHANIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அந்நாளிலே எருசலேமைப்‌ 
பயப்படாதே என்றும்‌, சீயோனைப்‌ 
உன்‌ கைகளைத்‌ தளரவிடாதே 
சொல்லப்படும்‌" (செப்‌ 3:16) என்று 
சொல்லுகிறார்‌. கர்த்தர்‌ 
தீர்க்கதரிசிகள்‌ மூலமாயும்‌, 
தெய்வீக  பராமரிப்புக்கள்‌ 
தம்முடைய செய்தியை 
குடிகளுக்கு சொல்லுகிறார்‌. 
எருசலேமின்‌ குடிகளும்‌, “பயப்படாதே” 
என்று ஒருவருக்கொருவர்‌ ஆறுதலாகச்‌ 
சொல்லிக்கொள்வார்கள்‌. “உங்கள்‌ 
கைகளை உயர்‌; கர்த்தரிடத்தில்‌ 
ஜெபம்பண்ணுங்கள்‌" என்றும்‌ எருசலேமின்‌ 
குடிகளுக்கு சொல்லப்படும்‌. சீயோனைப்‌ 
பார்த்து, உன்‌ கைகளைத்‌ தளரவிடாதே. 
என்றும்‌ சொல்லப்படும்‌. எருசலேமின்‌ குடிகள்‌ 
கர்த்தருடைய சமுகத்திற்கு முன்பாக தங்கள்‌ 
கைகளை உயர்த்தி, குர்த்தரிடத்திலிருந்து, 
தங்களுக்கு தேவையான உதவிகளைப்‌ 
பெற்றுக்கொள்ளவேண்டும்‌. 
இஸ்ரவேல்‌ வம்சத்தாரின்‌ 
அகற்றிவிட்டார்‌. 
சத்துருக்களை 


பார்த்து, 
பார்த்து, 
என்றும்‌ 
கர்த்தர்‌ 
தம்முடைய 
தம்முடைய 
மூலமாயும்‌, 
எருசலேமின்‌ 


கர்த்தர்‌ 

ஆக்கினைகளை 
அவர்களுடைய 
விலக்கிவிட்டார்‌ அவர்களுடைய 
பாவங்களினிமித்தமாய்‌ கர்த்தர்‌ 
அவர்களுக்கு கொடுத்த தண்டனைகளையும்‌ 
நிறுத்திவிட்டார்‌. இஸ்ரவேல்‌ தேசத்திலே 
இனிமேல்‌ கதநத சத்தம்‌ கேட்கப்படாது. 

ஆரவாரயில்லாமல்‌ 


'இஸ்‌ர( ராஜாவாகிய கர்த்தர்‌ 
உன்‌ நடுவிலே இருக்கிறார்‌; இனித்‌ தீங்கைக்‌ 
காணாதிருப்பாய்‌” என்று செப்பனியா 
சொல்லுகிறார்‌. இஸ்ரவேல்‌ தேசத்தில்‌. 
இனிமேல்‌ பஞ்சமோ, பட்டினியோ இருக்காது. 
அவர்கள்‌ மறுபடியும்‌ அந்நிய தேசத்து 
சிறையிருப்புக்குப்போவதில்லை. கர்த்தர்‌ 
அவர்களுடைய சத்துருக்களையெல்லாம்‌ 
விலக்கிவிட்டார்‌. இப்போது கர்த்தரே 
அவர்களுக்கு நடுவில்‌, இஸ்ரவேலின்‌ 
ராஜாவாயிருக்கிறார்‌. 





f= THEN 
TT 


நம்முடைய பாவங்களே 
ஆக்கினைகளுக்கு காரணம்‌. நம்முடைய 
பாவங்கள்‌ நம்மைவிட்டு நீங்கிவிட்டால்‌, 
ல்‌ நம்மைவிட்டு நீங்கிவிடும்‌. 
ஆக்கினைக்கு நாம்‌ 
தப்பிக்கவேண்டுமென்றால்‌, நம்முடைய 
பாவங்களுக்கு நாம்‌ விலகி ஜீவிக்கவேண்டும்‌. 


நம்முடைய 


கர்த்தருக்கு 
செய்துகொண்டு, 


ச்ட்‌ க்க 
தீர்மானம்பண்ணுகிறார்‌. இதற்காக 
அவர்களுடைய பாவங்களை, அவர்கள்‌ 
நடுவிலிருந்து முதலாவதாக அகற்றி 
விடுகிறார்‌. 


ரவேல்‌ வம்சத்தார்‌ கர்‌ 
மரியின்‌ னறரரகள, 
கர்த்தருடைய பரிசுத்த பிரசன்னம்‌ அவர்கள்‌ 
நடுவிலே இருக்கிறது. "உன்‌ தேவனாகிய 
கர்த்தர்‌ உன்‌ நடுவிலிருக்கிறார்‌” (செப்‌ 3:77) 
என்று செப்பனியா சொல்லுகிறார்‌ 
பூமியின்‌ நடுவில்‌ சூரியன்‌ இருப்பதுபோல, 
எருசலேமின்‌ நடுவிலே, இஸ்ரவேலின்‌ 
ராஜாவாகிய கர்த்தர்‌ இருக்கிறார்‌ 
சூரியனுடைய வெளிச்சம்‌ உலகம்‌ முழுவதிலும்‌ 
பிரகாசமாயிருப்பதுபோல, 
பரிசுத்த பிரசன்னம்‌, 
முழுவதற்கும்‌ வெளிச்சமாயிருக்கும்‌ 


கர்த்தர்‌ இஸ்ரவேலின்‌ 
தேவனாயிருக்கிறார்‌. அவர்‌ அவர்கள்‌ 
நடுவிலே இஸ்ரவேலின்‌ ராஜாவாகவும்‌ 
இருக்கிறார்‌. கர்த்தர்‌ தம்முடைய ஜனத்தோடு 
உடன்படிக்கை செய்திருக்கிறார்‌. இஸ்ரவேல்‌ 
வம்சத்தார்‌ கர்த்தருக்குரியவர்கள்‌. அவர்கள்‌ 
நடுலிலிருக்கிற, அவர்களுடைய தேவனாகிய 
கர்த்தர்‌ வல்லமையுள்ளவர்‌. 

“கர்த்தர்‌ இரட்சிப்பார்‌” (செப்‌ 
என்று செப்பனியா சொல்லுகிறார்‌. 
இயேசுகிறிஸ்துவாகயிருப்பார்‌. இரட்சகராகிய 
இயேசுகிறிஸ்து ந்த உலகத்தின்‌ 
பாவங்களை மன்னிக்கிறவர்‌. அவர்‌ உலக. 


இரட்சகர்‌. 


3:17) 
கர்த்தர்‌ 


செப்பனியா - விரிவுரை 
ZEPHANIAH - COMMENTARY 


QODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ தம்முடைய ஜனத்திற்கு நன்மை 
ய்வார்‌. அவர்‌ இஸ்ரவேல்‌ வம்சத்தாரின்‌ 
மகிழ்ந்து 
பாவிகள்‌ 
கர்த்தருக்கு 
பரிசுத்தவான்கள்‌ 
தேவதூதர்களுக்கு 
கர்த்தர்‌ தாமே 
தம்முடைய பரிசுத்தவான்கள்‌ பேரில்‌. 
சந்தோஷமாய்‌ மகிழ்ந்து களிகூருகிறார்‌. 


பர்க்க வர்‌ 
ஆறுதல்‌ பெறுவது 
சந்தோஷமாயிருக்கும்‌. 
ய 


கர்த்தர்‌ தம்முடைய அன்பின்‌ நிமித்தம்‌. 
அமர்ந்திருப்பர்‌. கர்த்தர்‌ தம்முடைய அன்பிலே. 
அமைதியாயிருப்பார்‌. அவர்‌ தம்முடைய 
பரிசுத்தவான்கள்‌ பேரில்‌  கெம்பீரமாய்‌ 
களிகூருவார்‌. 


சீயோனிலே  துக்கப்படுகிறவர்களும்‌, 
அழுது புலம்புகிறவர்களும்‌ இருப்பார்கள்‌. 
ர்த்தர்‌ அவர்களுடைய கண்ணீரைத்‌ 
துக்கப்படுகிறவர்களுக்கு 
க்‌ கொடுப்பார்‌. “உன்‌ சபை 
ந்‌ பண்டிகை 
ஆசரிப்பில்லாமையால்‌ உண்டான 
நிந்தையினிமித்தம்‌ சஞ்சலப்பட்டவர்களை 
நான்‌ ஏகமாய்க்‌ கூட்டிக்‌ கொள்ளுவேன்‌" 
(செப்‌ 348) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


சீயோன்‌ துக்கித்துப்‌ புலம்புகிறது. 
சியோனிலே ஏராளமான வேதனைகளும்‌, 
துக்கங்களும்‌ இருக்கிறது. எருசலேம்‌ நகரம்‌ 
அழிந்துபோயிற்று. எருசலேமின்‌ 
அரமனைகளெல்லாம்‌. இடிக்கப்பட்டு 
பாழாய்க்கிடக்கிறது. தேசத்திலே வியாபாரமோ, 
தொழிலோ நடைபெறவில்லை. 


உடைத்துப்போட்டார்கள்‌. 
ஆசரிக்கப்படவில்லை. 
அழிந்துபோனதைவிட, 
அழிந்துபோனதையும்‌, 
ஆசரிக்கப்படாமல்‌ 
சீயோன்‌ அழுது 


நகரம்‌ 


பார்த்து, 





i FTN 
TT 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ வருஷத்திற்கு. 
மூன்றுதரம்‌, பண்டிகைகளை ஆசரிப்பதற்காக 
எருசலேமுக்கு வருவது வழக்கம்‌. 
ஆனால்‌ எருசலேமில்‌ இப்போது பண்டிகை 
ஆசரிப்பு இல்லை. இதனால்‌ சீயோன்‌ 
குமாரத்திக்கு நிந்தையும்‌ சஞ்சலமும்‌ 
உண்டாயிற்று. அவள்‌ தன்னுடைய வேதனை 
தாங்காமல்‌ கர்த்தருக்கு முன்பாக அழுது 


சிதறிப்போகப்பண்‌ ணுகிறார்‌. 
அந்நிய தேசத்து சிறையிருப்பிலிருக்கிறார்கள்‌. 
அவர்களால்‌ எருசலேம்‌ நகரத்திற்குப்போய்‌, 
அங்கே கர்த்தருடைய பண்டிகைகளை 
பரிசுத்தமாய்‌ ஆசரிக்க முடியவில்லை. 
அவர்கள்‌ அதை நினைத்து. 
சஞ்சலப்படுகிறார்கள்‌. 

அந்நிய ப தேசங்களிலே. 
சிதறிப்போயிருக்கிற தம்முடைய ஜனத்தை: 
கர்த்தர்‌ மறுபடியும்‌  கூட்டிச்சேர்ப்பார்‌ 
அவர்களை மறுபடியும்‌ எருசலேமுக்கு 
அழைத்து வருவார்‌. “நான்‌ அவர்களை 
ஏகமாய்க்‌ கூட்டிக்கொள்வேன்‌" (செப்‌ 3:18) 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. அப்போது 
அவர்களுடைய நிந்தை நீங்கும்‌. 
அவர்களுடைய சஞ்சலங்கள்‌ முடிவுபெறும்‌. 
அவர்களுடைய துக்கம்‌ சந்தோஷமாய்‌ மாறும்‌. 


இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ அந்நிய தேசத்து 
சிறைமிருப்பிலிருக்கிறார்கள்‌ கர்த்தர்‌ 
அவர்களுடைய சிறையிருப்புக்களிலிருந்து, 
அவர்களை விடுவிப்பார்‌. அவர்களுடைய 
சொந்த தேசத்திற்கு அவர்களை முடியும்‌ 
கூட்டிச்சேர்ப்பார்‌ 


“இதோ, அக்காலத்திலே உன்னைச்‌ 
சிறுமைப்படுத்தின யாவரையும்‌ தண்டிப்பேன்‌; 
நொண்டியானவனை இரட்சித்து, 
தள்ளுண்டவனைச்‌ சேர்த்துக்‌ கொள்ளுவேன்‌: 
அவர்கள்‌ வெட்கம்‌ அநுபவித்த சகல. 
தேசங்களிலும்‌ அவர்களுக்குப்‌ புகழ்ச்சியும்‌ 
கீர்த்தியும்‌ உண்டாகச்‌ செய்வேன்‌” (செப்‌ 3:19). 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


செப்பனியா - விரிவுரை 
ZEPHANIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இஸ்ரவேல்‌ வம்சத்தாரை 
சிறுமைப்படுத்தின சத்துருக்களை கர்த்தர்‌ 
தண்டிப்பார்‌. அவர்களுடைய 
ஆலோசனைகளை  அவமாக்கிப்போடுவார்‌. 
ரத்‌ கிருபையும்‌ இரக்கமும்‌ 
ஜனத்திற்கு மறுபடியும்‌ 
கர்த்தர்‌ தம்முடைய 
அவர்கள்‌ எந்தெந்த 

வெட்கத்தை 
அந்த தேசங்களிலே 
கீர்த்தியும்‌ 


காண்பிக்கப்படும்‌. 
ஜனத்தை இரட்சிப்பார்‌. 
தேசங்களில்‌ 


அனுபவித்தார்களோ, 
அவர்களுக்கு புகழ்ச்சியும்‌ 
உண்டாகும்‌. 


“அக்காலத்திலே. 

கூட்டிக்கொண்டுவருவேன்‌:: 
உங்களைச்‌ சேர்த்துக்கொள்ளுவேன்‌; 
உங்கள்‌. கண்காண நான்‌ உங்கள்‌ 
சிறையிருப்பைத்‌ திருப்பும்போது, பூமியிலுள்ள 
சகல ஜனங்களுக்குள்ளும்‌ நான்‌ உங்களைக்‌ 
கீர்த்தியும்‌ புகழ்ச்சியுமாக வைப்பேன்‌" 
(செப்‌ 3:20) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


உங்களைக்‌. 


அக்காலத்திலே 


கர்த்தர்‌ தம்முடைய  ஜனத்திற்கு 
கிருபையையும்‌ 'க்கத்தையும்‌: 
காண்பிக்கும்போது, அவர்களுக்கு புகழ்ச்சியும்‌ 
கீர்த்தியும்‌ உண்டாகும்‌. யூதர்கள்‌ 
சிறையிருப்புக்குப்போனபோது, சீயோன்‌ 
பாழும்‌ வனாந்தரமுமாயிருந்தது. சீயோனை 


எஸ்தர்‌ ராஜாத்தியின்‌ காலத்தில்‌ 
யூதருக்குப்‌ பயப்படுகிற பயம்‌ தேசத்து 
ஜனங்களைப்‌ பிடித்தது. கர்த்தர்‌ யூதர்களை 
ஆசீர்வதித்ததினால்‌, இந்த பயம்‌ 
ஜனங்களுக்கு உண்டாயிற்று. 


ராஜாவின்‌ வார்த்தையும்‌ அவனுடைய 
கப்பனையும்‌ போங்ச்சேர்ந்த எல்லா 


நாடுகளிலும்‌, எல்லாப்‌ பட்டணங்களிலும்‌, 
யூதருக்குள்ளே அது மகிழ்ச்சியும்‌, களிப்பும்‌, 
விருந்துண்டு கொண்டாடும்‌ நல்ல 
நாளுமாயிருந்தது: யூதருக்குப்‌ பயப்படுகிற 
பயம்‌ தேசத்து ஜனங்களைப்‌ பிடித்ததினால்‌, 
அவர்களில்‌ அநேகர்‌ யூதமார்க்கத்தில்‌ 
அறைந்தார்கள்‌" (எஸ்‌ 817). 





ர்‌ செப்பனியா - விரிவுரை i ர 
ரியா ZEPHANIAH - COMMENTARY PUBLISHERS 


புதிய ஏற்பாட்டுக்காலத்திலே கர்த்தர்‌ 


பாதுகாக்கிறார்‌. 

விசுவாசிகள்‌ 

உலகப்பிரகாரமான 

சபையும்‌, 

அவருடைய ஜனங்களும்‌ செழித்திருப்பதைப்‌ 

பார்ப்பார்கள்‌. தம்மை நம்புகிற விசுவாசிகளை, 

கர்த்தர்‌ சகல ஜனங்களுக்குள்ளும்‌, 
கீர்த்தியும்‌ புகழ்ச்சியுமாக வைப்பார்‌. 





i FTE 
TT 


யூதர்கள்‌ எழுபது 
பாபிலோன்‌ 
சிறையிருப்பிலிருந்தார்கள்‌ 
ம்‌ யூதர்களுடைய 


பன்னிரண்டு சிறிய தீர்க்கதரிசிகளில்‌ 
ஒன்பதுபேர்‌ சிறையிருப்புக்கு முன்பு 
தீர்க்கதரிசனம்‌ சொன்னவர்கள்‌. மீதமுள்ள 
மூன்றுபேரும்‌  சிறையிருப்புக்கு பின்பு 
தீர்க்கதரிசனம்‌ சொன்னார்கள்‌. 


தங்கள்‌ சொந்த தேசத்திற்கு திரும்பி வந்து. 
பதினெட்டு வருஷங்களுக்கு பின்பு ஆகாயும்‌, 
சகரியாவும்‌ தீர்க்கதரிசனம்‌ சொன்னார்கள்‌. 
சிறையிருப்பிலிருந்து திரும்பி 
வந்தவர்கள்‌, எருசலேமில்‌ பாழாய்க்கிடந்த 
தேவாலயத்தை மறுபடியும்‌ புதுப்பித்துக்‌ 
கட்டுகிறார்கள்‌. ஆனால்‌ சத்துருக்களுடைய 
பிரச்சனைகளினால்‌, தேவாலய கட்டுமான 
வேலைகளில்‌ தடை உண்டாயிற்று. யூதர்‌ 
கர்த்தருடைய ஆலயத்தை  உற்சாகமாய்க்‌ 
கட்டாமல்‌ சோர்ந்துபோய்விடுகிறார்கள்‌. 


இக்காலத்தில்‌ ஆகாய்‌ தீர்க்கதரிசி 

குமாரனாகிய சகரியா 

அக்கர 1 எருசலேமிலிருக்கிற யூதர்களுக்கு 

கர்த்தருடைய வார்த்தையை 
தீர்க்கதரிசனமாய்ச்‌ சொல்லுகிறார்கள்‌. 


“அப்பொ காய்‌ தீர்க்கதரிசியும்‌, 
இத்தோவின்‌ ர்‌ னத்‌ 
தீர்க்கதரிசியும்‌, யூதாவிலும்‌ எருசலேமிலுள்ள 
யூதருக்கு இஸ்ரவேல்‌ தேவனின்‌ நாமத்திலே. 


தீர்க்கதரிசனம்‌ சொன்னார்கள்‌" (எஸ்றா 5). 


ஆகாய்‌ - 
HAGGAI - COMMENTARY 


விரிவுரை 


தடைபட்டிருக்கிற தேவாலய கட்டுமான 
வேலைகள்‌ மறுபடியும்‌ ஆரம்பிக்கப்பட 
வேண்டும்‌. யூதர்கள்‌ வாலயத்து 
கட்டுமான வேலையில்‌ தங்களை 
உற்சாகமாய்‌ ஈடுபடுத்திக்கொள்ளவேண்டும்‌. 
இதுவே இவர்களுடைய பிரதான செய்தி. 


சகரியா தீர்க்கதரிசனம்‌. 
சொல்லுவதற்கு இரண்டு மாதங்களுக்கு 
முன்பே ஆகாய்‌ கர்த்தருடைய வார்த்தையை 
தீர்க்கதரிசனமாய்ச்‌' சொல்‌ 
ஆரம்பித்துலிட்டார்‌. ஆனாலும்‌ 
தீர்க்கதரிசியைவிட, சகரியா 
காலத்திற்கு கர்த்தருடைய 
தீர்க்கதரிசனமாய்ச்‌ சொன்னார்‌. 


ஆகாய்‌ தீர்க்கதரிசனம்‌ 
இரண்டு வருஷங்களுக்கு பின்பு, 
ர்‌ ம்‌ சொன்னதாக 


எழுதப்பட்டிருக்கிறது. 

அரசாண்ட நாலாம்‌ வருஷம்‌, கிஸ்லே என்னும்‌ 
ஒன்பதாம்மாதம்‌, நாலாந்தேதியிலே, 
சகரியாவுக்குக்‌ கர்த்தருடைய வார்த்தை 
உண்டாயிற்று" (சக 7.1) 


தர்கள்‌ பாபிலோன்‌ 
பிலிருந்து விடுதலை பெற்று. 

எருசலேமுக்கு திரும்பி லந்த பின்பு, 

யூதர்களை எண்ணித்தொகையேற்றும்‌. 

பணி நடைபெற்றது. 

பிரதான 

அங்கத்தினர்களாகயிருந்தார்கள்‌. ஆகாயும்‌, 

சகரியாவும்‌ இந்தப்‌ பிரதான ஜெபாலயத்து 

அங்கத்தினர்கள்‌. 


ஆகாயும்‌, 

சிறையிருப்பிலிருந்து திரும்பி 
யூதர்களுக்கு கர்த்தருடைய செய்தியை, 
தீர்க்கதரிசனமாய்ச்‌ சொன்னபோது, 
அவர்கள்‌ இயேசுகிறிஸ்துவைப்பற்றியும்‌ 
தீர்க்கதரிசனமாய்ச்‌ சொல்லியிருக்கிறார்கள்‌. 


தேசத்து 


சகரியாவும்‌ 
வந்த 





ர்‌ ஆகாய்‌ - விரிவுரை i 
HA GGAI - COMMENTARY 


ட்‌ தீர்க்கதரிசி 

மகிமையைப்பற்றிச்‌ 
சொல்கிறார்‌ சகரியா “இதோ ஒரு புருஷன்‌, 
அவருடைய நாமம்‌ கிளை என்னப்படும்‌” 


(சக 6412) என்று இயேசுகிறிஸ்துவைப்பற்றி 
தீர்க்கதரிசனமாக சொல்லியிருக்கிறார்‌ 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து இந்தப்‌ பூமியிலே. 
அவதரிக்கப்போகும்‌ நாள்‌  சமீபமாயிற்று 
என்பதை. சகரியா தீர்க்கதரிசனமாய்ச்‌ 


138; 146; WI; 148 

ஆகாயும்‌, சகரியாவும்‌ 
எதன்‌ என்று செப்துவஜிந்த்‌ பதிப்பில்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. 





i al 
TT 


லயத்தை 
ன்றும்‌ 


கர்த்தருடைய 


யூதர்கள்‌ 
ஏற்ற காலம்‌ 


கட்டுவதற்கு. 
வரவில்லை என்று 
சோர்வடைந்திருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
செய்ய ஆரம்பித்த நல்ல வேலையை, 
நிறுத்திவிடாமல்‌, உற்சாகமாய்ச்‌ 
செய்யவேண்டும்‌ என்று ஆகாய்‌ 
அவர்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறார்‌ 
(ஆகா 10-1) 


ஜனங்கள்‌ ஆகாயின்‌ பிரசங்கத்திற்கு 
செவிகொடுக்கிறார்கள்‌. ஜனங்கள்‌ 
கர்த்தருக்கு முன்பாக பயந்திருந்தார்கள்‌. 
அவர்கள்‌ தங்கள்‌ தேவனாகிய 
சேனைகளுடைய கர்த்தரின்‌ ஆலயத்திலே 
வேலை செய்கிறார்கள்‌. கர்த்தர்‌ அவர்களோடு 
கூடமிருக்கிறார்‌ என்று ஆகாய்‌ 
யூதர்களுக்கு சொல்லி, அவர்களை 
உற்சாகப்படுத்துகிறார்‌ (ஆகா 112-15), 


ஆலயத்தைக்‌ கட்டுங்கள்‌. 
ஆகா 1:1-11 


ஆகா 14, ராஜாவாகிய தரியு 
அரசாண்ட இரண்டாம்‌ வருஷம்‌ ஆறாம்‌. 
மாதம்‌ முதலாந்தேதியிலே, 
கர்த்தருடைய வார்த்தை ஆகாய்‌ 
என்னும்‌ தீர்க்கதரிசியின்‌ மூலமாய்‌. 
செயல்த்தியேலின்‌ குமாரனாகிய 
செருபாபேல்‌ என்னும்‌ யூதாவின்‌ 
தலைவனுக்கும்‌, யோத்சதாக்கின்‌ 
குமாரனாகிய யோசுவா என்னும்‌: 
பிரதான ஆசாரியனுக்கும்‌ உண்டாகி, 
அவர்‌ சொன்னது என்ன வென்‌ றால்‌: 
ஆகா. 12 


இத்த 
கர்த்தருடைய 
கட்டுகிறதற்கு ஏற்றகாலம்‌ இன்னும்‌ 
வரவில்லை என்கிறார்கள்‌ எண்று 
சேனைகளின்‌ கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


ஜனங்கள்‌ 
ஆலயத்தைக்‌ 


ஆகா 1:8. ஆனாலும்‌ ஆகாய்‌ என்னும்‌ 
தீர்க்கதரிசியின்‌ மூலமாய்க்‌ 
கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, 
அவர்‌ சொல்லுகிறார்‌: 


ஆகாய்‌ - 
HA GGAI - COMMENTARY 


விரிவுரை CONES 


UBLISHERS 


ஆகா 1:4. இத்த வீடு பாழாய்க்‌ 
கிடக்கும்‌ போது, நீங்கள்‌. 
மச்‌சுப்பாவப்பட்ட உங்கள்‌ வீடுகளில்‌: 
குடியிருக்கும்படியான காலம்‌ இதுவோ? 


ஆகா 1:5. இப்போதும்‌ சேனைகளின்‌ 
கர்த்தர்‌... சொல்லுகிறார்‌ உங்கள்‌. 


வழிகளைச்‌ சித்தித்தூப்பாருங்கள்‌. 


ஆகா... 18... நீங்கள்‌. திரனாய்‌ 
விதைத்தும்‌ கொஞ்சமாய்‌ 
அறுத்துக்கொண்டுவருகிறீர்கள்‌; நீங்கள்‌. 
புசித்தும்‌ திருப்தியாகவில்லை; 
குடித்தூம்‌ பரிபூரணாமடையவில்லை; 
நீங்கள்‌ வஸ்திரம்‌ உடுத்தியும்‌ 
ஒருவனுக்கும்‌ குனிர்விடவில்லை; கூலி. 
யைச்‌ சம்பாதிக்கிறவன்‌ பொத்தலான 
பையிலே போடுகிறவனாய்‌ அதைச்‌. 
சம்பாதிக்கிறான்‌. 


ஆகா 147. உங்கள்‌ வழிகளைச்‌. 
சிந்தித்துப்‌: பாருங்கள்‌. என்று 
சேனைகளின்‌ கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


அகா 1:8. நீங்கள்‌ மலையின்மேல்‌ 
ஏறிப்போய்‌, மரங்களை 
வெட்டிக்கொண்டு வந்து, ஆலயத்தைக்‌ 
கட்டுங்கள்‌; அதின்‌ பேரில்‌ நாண்‌ 
பிரியமாயிருப்யேன்‌, அதினால்‌ என்‌ 
மகிமை விளங்கும்‌ என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 


அகா 19. அதிகமாய்‌ வருமென்று 
நீங்கள்‌ எதிர்பார்த்திருத்தும்‌, இதோ, 
கொஞ்சம்‌ கிடைத்தது; நீங்கள்‌ அறுத்து 
வீட்டுக்குக்‌ கொண்டுவந்தும்‌, நான்‌ 
அதை ஊ திப்போடுகிறேன்‌; 
எதினிமித்தமென்‌ றால்‌, என்‌ வீடு 
பாழாய்க்‌ கிடக்கும்போது, நீங்கள்‌ 
எல்லாரும்‌ அவனவன்‌ தன்தன்‌ வீட்டிற்கு. 
ஓடிப்போகிறீர்கனே,  இதினிமித்தமே 
என்று சேனைகளின்‌ கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 


உங்கள்மேல்‌ 
பனியைப்‌ 
பலனைக்‌. 


ஆகா 110. 
இருக்கிற வானம்‌ 

பெய்யாமலும்‌, பூமி 
கொடாமலும்‌ போயிற்று. 


ஆதலால்‌ 





ழ்‌ நவள 
யாய 


ஆகா 141. நான்‌ நிலத்தின்மேலும்‌, 
மலைகளின்மேலும்‌, தானியத்தின்‌ 
மேலும்‌, புதுதிராட்சரசுத்தின்மேலும்‌, 
எண்ணெயின்மேலும்‌, பூமியில்‌ 
விளைகிற. எல்லாவற்றின்மேலும்‌, 
மனுஷரின்‌ மேலும்‌, மிருப்ங்கனின்‌' 
மேலும்‌, கைப்பாடு அனைத்தின்மேலும்‌ 
வறட்சியை வருவித்தேன்‌ என்றார்‌. 


தர்கள்‌ பாபிலோன்‌ 
ப்பிலிருந்தபோது. . 


இலுத்தான்‌ 


அடையாளங்களைக்‌ 
தீர்க்கதரிசியும்‌ இல்லை: 


எதுவரைக்கும்‌ என்று வனும்‌ 
எங்களிடத்தில்‌ இல்லை” (சங்‌ 74:9) என்று 


சிறையிருப்பிலிருந்த யூதர்கள்‌ கர்த்தரிடத்தில்‌ 


முறையிட்டார்கள்‌. 
தாவின்‌ 
நத்தம்‌ 


சிை 


இஸ்ரவேல்‌ வம்சத்தாரும்‌, 


அனுப்பினார்‌. 
அவர்களுக்கு 

எச்சரித்துர்‌ சொன்னார்‌ 

யூதர்களோ 

வார்த்தைகளுக்கு 

அவர்கள்‌ தீர்க்கதரிசிகளை அசட்டைசெய்து. 
அவர்களை ஏளனம்பண்ணினார்கள்‌. 
யூதர்களுடைய பாவங்களுக்குத்‌. 
தண்டனையாக, இப்போது அவர்கள்‌ 
மத்தியிலே தீர்க்கதரிசிகள்‌ ஒருவர்கூடயில்லை. 


தர்கள்‌ பாபிலோன்‌ தேசத்து 
ப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டு, தங்கள்‌ 
தேசத்திற்கு அப்‌ வருகிறார்கள்‌. திரும்பி 
வந்த யூதர்களில்‌ ஒரு 
தீர்க்கதரிசிகூடயில்லை. ஆனாலும்‌ கர்த்தர்‌ 
தம்முடைய ஜனங்களை கைவிடவில்லை. 
அவர்களைவிட்டு. விலகிப்போய்விடவில்லை. 
தீர்க்கதரிசனங்களின்‌ 
அணைந்துபோகாமல்‌, 
கர்த்தருடைய ஜனத்திற்கு ஒளியைக்‌ 
கொடுத்துக்கொண்டிருக்கிறது. 


ஆகாய்‌ - 
HAGGAI - COMMENTARY 


விரிவுரை மற 


FUEUSHERS 


யூதர்கள்‌ வ 
விடுவிக்கப்பட்டு, தங்கள்‌ தேசத்திற்கு திரு 
வந்து, எட்டு வருஷங்களுக்கு பின்பு, கத்ர்‌ 
ஆகாய்‌ தீர்க்கதரிசியை அவர்கள்‌ மத்தியிலே 
அனுப்புகிறார்‌. 


ராஜாவாகிய தரியு அரசாண்ட 
இரண்டாம்‌ வருஷம்‌ ஆறாம்‌ மாதம்‌ 
முதலாந்தேதியிலே, கர்த்தருடைய வார்த்தை 
ஆகாய்‌ என்னும்‌ தீர்க்கதரிசிக்கு, 
உண்டாயிற்று (ஆகா 1), தரியு பெர்சிய 
தேசத்தின்‌ மூன்றாவது ராஜா. இவருடைய 
ஆட்சிக்காலத்தின்‌ இரண்டாம்‌ வருஷத்தில்‌, 
கர்த்தர்‌ ஆகாய்‌ தீர்க்கதரிசியை தம்முடைய 
ஜனங்கள்‌ மத்தியிலே அனுப்புகிறார்‌. 
காய்‌ கர்த்தருடைய வார்த்தையை 
நகத்தி  போழுவாகள சொக்க 
யூதர்களை வழிநடத்துகிற 
தலைவர்களுக்கு விசேஷமாயும்‌ சொல்ல 
வேண்டும்‌. கர்த்தருடைய வார்த்தை 
ஆகாய்‌ என்னும்‌ தீர்க்கதரிசியின்‌ மூலமாய்‌ 
செயல்த்தியேலின்‌ குமாரனாகிய செருபாபேல்‌ 
என்னும்‌ யூதாவின்‌ தலைவனுக்கும்‌, 
யோத்சதாக்கின்‌ குமாரனாகிய யோசுவா 
என்னும்‌ பிரதான  ஆசாரியனுக்கும்‌. 
உண்டாயிற்று (ஆகா 13). 


ல்‌ என்பவர்‌ 
குமாரன்‌. இவர்‌ தாவீதின்‌ 
யூதர்கள்‌ 


செருபாபேல்‌ 

ர்களுக்‌ ஆளுநராகவும்‌, 
தளபதியாகவும்‌ இருக்கிறார்‌. 

யூதர்கள்‌ சிறையிருப்பிலிருந்து திரும்பி 
வந்த பின்பு அவர்களுடைய சபைக்கு 
யோத்சதாக்கின்‌ குமாரனாகிய யோசுவா 
பிரதான ஆசாரியராயிருக்கிறார்‌. இவர்கள்‌ 
இருவரும்‌ நற்குணமுள்ளவர்கள்‌. இவர்கள்‌ 
சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்த 
யூதர்களுக்கு தலைவர்கள்‌. 





f= THE 
ETT 


தீர்க்கதரிசிகள்‌ 
ஊழியக்காரர்கள்‌. 
தீர்க்கதரிசிகளுக்கு, 
ஊழியத்தைக்‌ 
தீர்க்கதரிசிகள்‌ ஆளுகை. 
செய்யும்‌ அதிகாரிகளல்ல. அவர்கள்‌ கர்த்தர்‌ 
தங்களுக்கு கொடுக்கும்‌ செய்தியை 
ஜனங்களுக்கு அறிவிக்கவேண்டியவர்கள்‌. 
சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்த. 
யூதர்கள்‌ மத்தியிலே ஆகாய்‌ கர்த்தருடைய 
தீர்க்கதரிசனமாய்ச்‌ 
இக்காலத்தில்‌ யூதர்கள்‌ 
ஜீவிக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
தேசத்து சிறையிருப்பிலிருந்து: 
விடுவிக்கப்பட்டு, தங்கள்‌ சொந்த 
தேசத்திற்கு திரும்பி வந்தவுடன்‌, கர்த்தருக்கு 
பலியிட ஒரு பலிபீடத்தைக்‌ கட்டுகிறார்கள்‌. 
பலிபீடம்‌ 
வருஷத்திற்கு 
தேவாலயத்திற்கு 
போடுகிறார்கள்‌. 


ஸ்தாபிக்கப்பட்டு, 
பின்பு. 


௮௫. 
அவர்கள்‌ 
அஸ்திபாரம்‌ 


“அப்பொ யோசு) ன்‌ 
கனிம மொாயும்‌.. 
சகோதரராகிய ஆசாரியரும்‌, செயல்தியேலின்‌ 
குமாரனாகிய  செருபாபேலும்‌, 
சகோதரரும்‌ எழும்பி, 

மனிதனாகிய 

நியாயப்பிரமாணத்தில்‌ _ எழுதியிருக்கிறபடி 
சர்வாங்க தகனங்களைப்‌  பலியிடும்புடி்கு, 
இஸ்ரவேலுடைய தேவனின்‌ பலிபீடத்தைக்‌ 
கட்டினார்கள்‌" (எஸ்றா 3:27 


“சிற்பாசாரிகள்‌ கர்த்தருடைய 
ஆலயத்திற்கு அஸ்திபாரம்‌ போடுகிறபோது, 
இஸ்ரவேல்‌ ராஜாவாகிய தாவீதுடைய 
கட்டளையின்படியே, கர்த்தரைத்‌ 
துதிக்கும்படிக்கு, வஸ்திரங்கள்‌ தரிக்கப்பட்டு, 
பூரிகைகளை  ஊதுகிற 
தாளங்களைக்கொட்டுகிற 
குமாரராகிய லேவியரையும்‌ நிறுத்தினார்கள்‌" 
(எஸ்றா 310) 


ஆகாய்‌ - 
HAGGAI - COMMENTARY 


விரிவுரை மரமா 


PUBLISHERS 


யூதர்கள்‌ எருசலேமிலே தேவாலயத்தைப்‌ 
புதுப்பித்துக்‌ கட்டும்‌ வேலைகளை 
உற்சாகமாயும்‌, வேகமாயும்‌ செய்கிறார்கள்‌. 
அப்போது. பெர்சிய தேசத்து 
அரமனையிலிருந்து, யூதர்கள்‌ 
தேவாலயத்தைக்‌. கட்டுவதற்கு 
தடை உண்டாயிற்று. இக்காலத்தில்‌ யூதர்கள்‌ 
பெர்சிய தேசத்திற்கு கீழ்ப்படிந்தவர்கள்‌. 
பெர்சிய தேசத்தின்‌ அதிகாரத்தை மீறி, 
யூதர்களால்‌ ஒன்றும்‌ செய்ய முடியாது. 
ஆகையினால்‌, சிறையிருப்பிலிருந்து திரும்பி 
வந்த யூதர்கள்‌, பெர்சிய தேசத்து 
அரமனையிலிருந்து. பிறப்பிக்கப்பட்ட 
ராஜகட்டளைக்கு கீழ்ப்படிந்து, தேவாலயத்தை 
கட்டும்‌. வேலையை அப்படியே 
நிறுத்திவிடுகிறார்கள்‌. 

இதன்‌ 
மூலமாயும்‌ 
உண்டாயிற்று. 


பின்பு. மற்ற ஜாதியார்‌ 

யூதர்களுக்கு எதிர்ப்பு 
யூதர்கள்‌ தேவாலயந்தைக்‌, 
கட்டுவதை சத்துருக்கள்‌ விரும்பவில்லை, 
அவர்கள்‌ யூதர்களுக்கு பிரச்சனைகளைக்‌ 
கொடுக்கிறார்கள்‌. எல்லா 
க்கங்களிலிருந்தும்‌ யூதர்களுக்கு பிரச்சனை 
உண்டாயிற்று. இதனால்‌ யூதர்கள்‌ தங்கள்‌ 
ஆலியில்‌ சோர்ந்துபோகிறார்கள்‌. 
தேவாலயத்தைக்‌ கட்டும்‌ வேலையை அப்படியே 
நிறுத்திவிடுகிறார்கள்‌. 


ஆகாய்‌ தீர்க்கதரிசி யூதர்கள்‌ 
மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தையை 
தீர்க்கதரிசனமாகச்‌ சொல்லும்‌ வரையிலும்‌, 
யூதர்கள்‌ தேவாலயத்தைத்‌ தொடர்ந்து 
கட்டாமல்‌, தங்கள்‌ சொந்த வேலைகளைப்‌ 
பார்த்துக்கொண்டிருக்கிறார்கள்‌ 
ஆலயக்கட்டுமான வேலைகளுக்கு 
முக்கியத்துவம்‌ கொடுக்காமல்‌, அசட்டை 
பண்ணுகிறார்கள்‌. அவர்கள்‌ நிர்விசாரமாய்‌ 
ஜீவிக்கிறார்கள்‌. 
“இந்த ஜனங்கள்‌ கர்த்தருடைய 
கட்டுகிறதற்கு ஏற்றகாலம்‌ 
வரவில்லை என்கிறார்கள்‌" 
(ஆகா 1:2) என்று சேனைகளின்‌ கர்த்தர்‌ 


சொல்லுகிறார்‌. 





i al 
TT 


யூதர்கள்‌ சமீபத்தில்தான்‌ பாபிலோன்‌. 
தேசத்து சிறையிருப்பிலிருந்து தங்கள்‌ 
தேசத்திற்கு திரும்பி வந்திருக்கிறார்கள்‌. 
எருசலேமிலுள்ள தேவாலயம்‌ இடிந்து 
கிடக்கிறது. எருசலேம்‌ நகரமே பாழும்‌, 
வனாந்தரமுமாக இருக்கிறது. அவர்களுடைய 
வீடுகளெல்லாம்‌ பாழாய்க்கிடக்கிறது. 
தங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற சொந்த 
இழப்புக்களைக்கூட, அவர்கள்‌ இன்னும்‌ 
சீர்படுத்தவில்லை. ஆகையினால்‌ 
தங்களுடைய வீடுகளை செப்பனிடுவதற்கும்‌, 
சீர்படுத்துவதற்கும்‌ அவர்கள்‌ முக்கியத்துவம்‌ 
கொடுக்கிறார்கள்‌. கர்த்தருடைய 
த்தைக்‌ கட்டுகிறதற்கு ஏற்ற காலம்‌: 
வரவில்லை” என்று 
வக்‌ 


oie சமீபத்தில்தான்‌ பாபிலோன்‌ 
தேசத்து சிறையிருப்பிலிருந்து தங்கள்‌ 
ற்கு திரும்பி வந்திருக்கிறார்கள்‌. 
இழந்துபோன வாழ்க்கையை 

இவர்கள்‌ மறுபடியும்‌ குட்டியெழுப்பவேண்டும்‌. 


தங்களுடைய 
வீடுகளைக்‌ கட்டற சிறிய வேலைகளைச்‌ 
செய்யலாம்‌ என்று அவர்கள்‌ 
தீர்மானம்பண்ணுகிறார்கள்‌. 


தர்கள்‌ சிறையிருப்பிலிருந்து தங்கள்‌ 
தேசத்திற்கு திரும்பி வந்தபோது, அவர்கள்‌ 
கர்த்தரை மறந்துவிடவில்லை. 
பலிசெலுத்துவதற்காக 
கட்டுகிறார்கள்‌. 


கர்த்தருக்கு 
ஒரு பலிபீடத்தைக்‌. 
இந்தப்‌ பலிபீடமே 
தங்களுக்குப்‌ போதுமானது என்றும்‌, 

ருக்காக தற்பொழுது ஆலயம்‌: 
கட்டவேண்டியதில்லை என்றும்‌ அவர்கள்‌ 
நினைக்கிறார்கள்‌. 

ர்‌ வாகிய 

ஆர்கான்‌ வலத்தில்‌ நயன்‌ இங்கை 
ஸமம்‌ மாத்திரமே இருந்தது. ஆபிரகாம்‌ 
அந்தப்‌ பலிபீடத்திலே பலி செலுத்தி, 
கர்த்தரை  ஆராதித்தார்‌. அதுபோலவே 
தங்களுக்கும்‌ பலிபீடம்‌ போதுமானது என்றும்‌, 
கர்த்தரை. தேவாலயத்தில்‌ ஆராதிக்காமல்‌, 
பலிபீடத்திலேயே ஆராதிக்கலாம்‌ ன்‌ 
யூதர்கள்‌ நினைக்கிறார்கள்‌. 


ஆகாய்‌ - 
HA GGAI - COMMENTARY 


விரிவுரை மரமா 


PUBLISHERS 


கட்டக்கூடாது என்று சொல்லவில்லை. அப்படி 
சொல்லுவதற்குப்‌ பதிலாக, “கர்த்தருடைய 
ஆலயத்தைக்‌ கட்டுகிறதற்கு ஏற்ற காலம்‌. 
இன்னும்‌ வரவில்லை" என்று 
சொல்லுகிறார்கள்‌. 


_ சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்த 
யூதர்கள்‌ கர்த்தருடைய ஆலயக்கட்டுமான 
வேலைகளை அசட்டைபண்ணுகிறார்கள்‌. 
இதன்‌ நிமித்தமாக கர்த்தருடைய 
நியாயத்தீர்ப்பு அவர்கள்மீது வருகிறது. 
ஆகாய்‌ என்னும்‌ தீர்க்கதரிசியின்‌ மூலமாய்‌ 
கர்த்தருடைய வார்த்தை அவர்களுக்கு, 
உண்டாயிற்று. 
கர்த்தருடைய 
பாழாய்க்கிடக்கிறது. 
சிறையிருப்பிலிருந்த 
யூதர்களோ 


தங்களுக்கு கட்டி, 
குடியிருக்கிறார்கள்‌. 


ஆலயம்‌ 
ஆனால்‌ 
வந்த 
வீடுகளை 
திலே சுசுமாய்க்‌ 
ஆகாய்‌ தீர்க்கதரிசி, 
“கர்த்தருடைய வீடு 
நீங்கள்‌ 
வீடுகளில்‌ 
குடியிருக்கும்டியான காலம்‌ இதுவோ?" 
(ஆகா 1:4) என்று கேட்கிறார்‌. 

“ங்கள்‌ வழிகளை சிந்தித்துப்‌ 
பாருங்கள்‌" (ஆகா 1:5) என்று சேனைகளின்‌ 
கர்த்தர்‌ சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்த 

யூதர்களுக்குச்‌ சொல்லுகிறார்‌. அவர்களுடைய 
பாவங்களினிமித்தமாய்‌ கர்த்தர்‌ அவர்களுக்கு 
தண்டனை கொடுக்கிறார்‌. 


சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்த 
யூதர்கள்‌, தங்கள்‌ தேசத்திலே திரளாய்‌ 
விதைக்கிறார்கள்‌. ஆனால்‌ கொஞ்சமாய்‌ 
அறுத்துக்கொண்டு வருகிறார்கள்‌. 

அவர்கள்‌ புசித்தும்‌ திருப்தியாகவில்லை; 
குடித்தும்‌ பரிப்ரணமடையவில்லை: 
அவர்கள்‌ வஸ்திரம்‌ உடுத்தியும்‌ ஒருவனுக்கும்‌ 
குளிர்விடவில்லை; 
'சம்பாதிக்கிறவன்‌ பொத்தலான 
போடுகிறவனாய்‌ 
சம்பாதிக்கிறான்‌ (ஆகா 1:6). 


திரும்பி 


மச்சுப்பாவப்பட்ட 


க 
அதைச்‌ 





i THEN 
ETT 
ஏற்பாட்டுக்காலத்து சபை 


புத்திரராகிய  சபையாருக்கு 
உரியது. இஸ்ரவேல்‌. 


புறஜாதியாரெல்லாம்‌, 

காணியாட்சிக்கு 
புறம்பானவர்களாக இருந்தார்கள்‌. அவர்கள்‌ 
வாக்குத்தத்தங்களுக்கு 


பழைய 
ஆசரிப்புக்கூடாரத்தின்‌ 


கர்த்தருடைய 
அந்நியராயிருந்தார்கள்‌. 
ஏற்பாட்டுக்காலம்‌ 
காலமாகும்‌. 


ஆசரிப்புக்கூடாரம்‌  நிலையானதல்ல. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ வனாந்தரத்திலே 
ந மற்றொரு 
பிரயாணம்பண்ணும்போது 
தங்களோடுகூட  ஆசரிப்பக்கூடாரத்தையும்‌ 
பேர்த்தெடுத்துக்கொண்டு போவார்கள்‌. 


காலம்‌ 
புறஜாதியாரும்‌ 
கர்த்தரை 
அனுமதிக்கப்பட்டார்கள்‌. 
கூடாரத்தின்‌ இடம்‌ விசாலமாக்கப்பட்டது. 
வாசஸ்தலங்களின்‌ தொங்குதிரைகள்‌ 
விரிவாக்கப்பட்டது. கூடாரத்தின்‌ கயிறுகள்‌ 
நீளமாக்கப்பட்டது. ஆசரிப்புக்கூடாரத்திலே 
புறஜாதியாருக்கும்‌ இடம்‌ இருக்கும்‌ 
வண்ணமாக, ஆசரிப்புக்கூடாரத்தின்‌ இடம்‌ 
விசாலமாக்கப்பட்டது. 


இட்டு பெருகுவாய்‌; உன்‌ சந்ததியார்‌ 
ஜாதிகளைச்‌ சுதந்தரித்துக்கொண்டு, 
பாழாய்க்கிடந்த பட்டணங்களைக்‌ 
குடியேற்றுவிப்பார்கள்‌" (ஏசா 54:23), 


காணிக்கைப்பொருட்‌. 
யாத்‌ 88:21-81 


யாத்‌ 88:21. மோசேயின்‌ கட்டனைப்படி 
ஆசாரியனான ஆரோனின்‌ 
குமாரனாகிய இத்தாமாரின்‌ கையிலே 
லேவியரின்‌: ஊழியத்திற்கென்னு. 
எண்ணிக்‌ கொடுக்கப்பட்ட சாட்சியின்‌. 
வாசஸ்தலத்தூப்‌ பொருள்களின்‌. 
தொகை இதுவே. 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யாத்‌ 88:22. யூதாவின்‌ கோத்திரத்தில்‌ 
ஊரின்‌ மகனாகிய ஊரியின்‌ குமாரன்‌ 
பெசலெயேல்‌ கர்த்தர்‌ மோசேக்குக்‌ 
கற்பித்ததை எல்லாம்‌ செய்தான்‌. 


யாத்‌ 8828. அவனோடேகூடத்‌ 
தாண்‌ கோத்திரத்து அகிசாமாகின்‌ 
குமாரனாகிய அகோலியாப்‌ சித்திரக்‌ 
கொத்துவேலைக்காரனும்‌, 
வேலைகளைச்‌: 

தொழிலாளியும்‌, 

இரத்தாம்பர 

சிவப்புநாலாலும்‌ 

பஞ்சுநூலாலும்‌ சித்திரத்‌ தையல்வேலை 
செய்கிறவனுமாயிருந்தான்‌. 


ஙரிகுத்த ஸ்தலத்தின்‌ 
யாவற்றிற்கும்‌ 
காணிக்கையாகக்‌. கொடுக்கப்பட்டுச்‌. 
செலவான பொன்னெல்லாம்‌ பரிசுத்த. 
ஸ்தலத்தின்‌ சேக்கலின்படி. 
இருபத்தொன்பது தாலத்தும்‌ எழுநாற்று 
சேக்கல்‌ திறையுமாய்‌ 


யாத்‌ 9824, 
வேலைகள்‌ 


38:25. சபையில்‌. 
எண்ணப்பட்டவர்கள்‌. கொடுத்த. 
வென்னி பரிசுத்த ஸ்தலத்தின்‌ சேக்கலி. 
ன்படி நூறு: தாலந்தும்‌, 
ஆயிரத்தெழுநாற்று எழுபத்தைந்து: 
சேக்கல்‌ நிறையுமாய்‌ இருந்தது. 


யாத்‌ 88:26. எண்ணப்பட்டவர்களின்‌' 
தொகையில்‌ சேர்ந்த இருபது வயது 
முதற்கொண்டு அதற்கு மேற்பட்ட 
ஆதுலட்சத்து மூவாயிரத்து ஐத்நாற்று 
ஜம்பது பேர்களில்‌ ஒவ்வொரு தலைக்கு. 
பரிசுத்த ஸ்தலத்தின்‌ சேக்கலின்படி, 
அரைச்சேக்கலாகிய பெக்கா என்னும்‌ 


விழுக்காடு சேர்ந்தது. 


யாத்‌ 88:27. அந்த வெள்ளியில்‌ நூறு 
தாலந்து வெள்னியிணால்‌ பரிகத்த 
ஸ்தலத்தின்‌ பாதங்களும்‌ திரையின்‌ 
பாதங்களும்‌ வார்ப்பிக்கப்பட்டது; 
பாதத்துக்கு ஒரு தாலந்து விழுக்காடு 
தாது பாதங்களுக்கு நூறு தாலந்து 
செலவாயிற்று. 





i THE 
ERRATA 


யூதர்கள்‌ மத்தியிலே செழிப்பு இல்லை. 
இல்லை. கர்த்தருடைய 
பரிபூரணமான ஆசீர்வாதம்‌ அவர்களுக்கு 
கிடைக்கவில்லை. எல்லா காரியங்களிலும்‌ 
அவர்களுக்கு குறைவு உண்டாயிருக்கிறது. 
இந்தக்‌ குறைவு எதினால்‌ உண்டாயிற்று 
என்பதை யூதர்கள்‌ சிந்தித்துப்‌ 
பார்க்கவில்லை. கர்த்தர்‌ அவர்களைப்‌ 
பார்த்து, “உங்கள்‌ வழிகளை சிந்தித்துப்‌ 
பாருங்கள்‌" என்று சொல்லுகிறார்‌. அவர்கள்‌ 
கர்த்தருடைய ஆலயத்தை கட்டாமல்‌ 
போன தினாலேயே, அவர்களுடைய 
வாழ்க்கையில்‌ குறைச்சல்‌ உண்டாயிற்று. 


கர்த்தர்‌ தம்முடைய 
நியாயத்தர்பபுகளை, தம்முடைய வாயின்‌ 
வார்த்தைகள்‌ மூலமாகவும்‌ சொல்லுகிறார்‌. 
அதை தம்முடைய கைகளின்‌ கிரியைகள்‌ 
மூலமாகவும்‌. சொல்லுகிறார்‌. கர்த்தருடைய 
சித்தத்தையும்‌, அவருடைய விருப்பத்தையும்‌, 
அவருடைய கோபத்தையும்‌, அவருடைய 
நியாயத்தீர்ப்புகளையும்‌ நாம்‌. புரிந்து 
கொள்வதற்கு நமக்கு தீர்க்கதரிசிகளின்‌ 
ங்‌ , ஊழியக்காரர்களின்‌ 
தேவைப்படுகிறது. 
ஊழியக்காரர்கள்‌. 
நாம்‌ கர்த்தருடைய சத்தியத்தைப்‌ புரிந்து 
கொள்வதற்கு, அவருடைய ஊழியக்காரர்கள்‌ 
உதனியாயிருககிறர்கள்‌.. நாம்‌ 
சினத்தின்‌ கோலையும்‌ 
பார்க்கவேண்டும்‌. அவருடைய 
த்க்‌ வார்த்தைகளையும்‌ தியானித்துப்‌ 
பார்க்கவேண்டும்‌. 


சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்த. 
யூதர்கள்‌ கர்த்தருடைய ஆலயத்தைக்‌ 
கட்டாமல்‌, மச்சுப்பாவப்பட்ட 
வீடுகளைக்‌ கட்டுகிறார்கள்‌. இது 
கர்த்தருடைய பார்வையில்‌ பாவமாயிருக்கிறது. 
கர்த்தர்‌ அவர்களுடைய 
பாவங்களினிமித்தமாய்‌, அவர்களை 
தண்டிக்கவேண்டுமென்று சித்தங்கொள்கிறார்‌. 


ஆகாய்‌ - 
HAGGAI - COMMENTARY 


விரிவுரை 


யூதர்கள்‌ இதற்கு முன்பு கர்த்தருக்கு 
விரோதமாகப்‌ பாவம்‌ செய்தபோது, கர்த்தர்‌ 
அந்நிய தேசத்தாரை அவர்கள்‌ மத்தியிலே 
கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
யூதாவின்‌ மனுஷரையும்‌ 
தேசத்து சிறைிருப்புக்கு 
ஒப்புக்கொடுத்தார்‌. சிறையிருப்பிலிருந்து 
திரும்பி வந்த யூதர்களைத்‌ 
தண்டிப்பதற்கு, கர்த்தர்‌ அவர்களை 
மறுபடியும்‌ அந்நிய தேசத்து சிறையிருப்புக்கு 
அனுப்பவில்லை. அந்நிய தேசத்து 
சத்துருக்களை அவர்களுக்கு விரோதமாக 
யுத்தம்பண்ண வரவழைக்க வரவில்லை. 


யூதர்கள்‌ கர்த்தருடைய கரத்திலிருந்து 
தண்டனைகளைப்‌ பற்றுக்கொள்வதற்குப்‌ 
பாத்திரவான்‌களாயிருக்கிறார்கள்‌. ஆனாலும்‌ 
கர்த்தர்‌ அவர்களுக்கு சிறையிருப்பு, 
அந்நிய தேசத்திற்கு சிதறிப்போவது 
ஆகிய  தண்டனைகளைக்‌ கொடுக்காமல்‌, 
தம்முடைய ஆசீர்வாதங்களை அவர்களுக்குக்‌ 
கொடுப்பதை நிறுத்திவிடுகிறார்‌. 


தர்கள்‌ தங்கள்‌ தேசத்தில்‌ விதைக்கும்‌ 
விதையிலே, அவர்களுக்கு கர்த்தருடைய 
ஆசீர்வாதம்‌ கிடைக்கவில்லை. கர்த்தரை 
நம்புகிறவர்கள்‌ செழித்திருப்பார்கள்‌. கர்த்தர்‌ 
நம்மை  ஆசிர்வதிக்கும்போது நமக்கு 
செழிப்பு உண்டாகும்‌. கர்த்தர்‌ நம்மை 
ஆசீர்வதிக்கவில்லையென்றால்‌ நமக்கு 
குறைச்சலும்‌, வறுமையும்‌ உண்டாகும்‌, 
சேனைகளின்‌ கர்த்தர்‌ சிறையிருப்பிலிருந்து 
திரும்பி வந்த யூதர்களை ஆசீர்வதிக்காமல்‌ 
விட்டுவிடுகிறார்‌. அவர்களுடைய ஜீவியம்‌. 
குறைவுபட்டுப்போயிற்று. அவர்கள்‌ திரளாய்‌ 
விதைத்தும்‌ கொஞ்சமாய்‌ அறுத்துக்கொண்டு 
வருகிறார்கள்‌. 


கானான்‌ தேசம்‌ பாலும்‌ தேனும்‌ ஓடுகிற 
ஆசீர்வாதமான தேசம்‌. இந்த ஆசீர்வாதம்‌ 
கானான்‌ தேசத்து, மண்ணினால்‌. 
உண்டாகவில்லை. இந்த ஆசிர்வாதம்‌ 
வார்த்தையினாலும்‌, 

அவருடைய 
கர்த்தர்‌ 
தேசத்தை 


உண்டாயிற்று. 
கானான்‌ 





i= THE 
TT 


சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்த 
யூதர்கள்‌ தங்கள்‌ நிலத்‌ 
பண்படுத்துகிறார்கள்‌. கானான்‌ 

எழுபது வருஷங்களாக ஓய்வு வருஷங்களை 
அனுபவித்தது. 

பமிரிடப்படாமல்‌ 

விடப்பட்டிருந்தது. 

வருஷங்களுக்கு பின்பு, மறுபடியும்‌ கானான்‌. 
தேசத்திலே விதைக்கிறார்கள்‌. நிலம்‌ 
பக்குவமாயிருக்கிறது. 


திரளாய்‌ விதைத்தால்‌ அதிகமாய்‌ 
அறுவடை செய்யலாம்‌ என்று எதிர்பார்த்து, 
திரளாய்‌ விதைக்கிறார்கள்‌. ஆனால்‌ 
அவர்களுக்கு அதிகமான அறுவடை 
கிடைக்கவில்லை. அவர்கள்‌ கொஞ்சமாய்‌ 
அறுத்துக்கொண்டு. வருகிறார்கள்‌. 
அவர்களுக்கு ஏமாற்றமுண்டாயிற்று. 
அதிகமாய்‌ வருமென்று நீங்கள்‌ 
சத்திக்கு இதோ, கொஞ்சம்‌ 
கிடைத்தது; நீங்கள்‌ அறுத்து வீட்டுக்குக்‌ 
கொண்டுவந்தும்‌, நான்‌ அதை 
ஊதிப்போடுகிறேன்‌; எதினிமித்தமென்றால்‌, 
என்‌ வீடு பாழாய்க்‌ கிடக்கும்போது. நீங்கள்‌ 
எல்லாரும்‌ அவனவன்‌ தன்தன்‌ வீட்டிற்கு 
ஒடிப்போகிறீர்களே, இதினிமித்தமே 
சேனைகளின்‌ கர்த்தர்‌ ல்‌ 
(ஆகா 19). 


சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்த 
யூதர்கள்‌ கர்த்தரிடத்திலிருந்து 
ஆசீர்வாதங்களை எதிர்பார்த்தார்கள்‌. ஆனால்‌. 
கர்த்தர்‌ அவர்களை ஆசிர்வதிக்கவில்லை. 
அவர்கள்‌ மேலிருக்கிற வானம்‌ 
பெய்யவில்லை. பூமி 
கொடுக்கவில்லை (ஆகா 1:40). கர்த்தரே 
வானத்தின்‌ பலகணிகளைத்‌ திறக்கிறவர்‌. 
அவரே ஒருவரும்‌ திறக்கக்கூடாதபடிக்கு 
பூட்டுகிறவர்‌, அவரே ஒருவரும்‌ 
பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவர்‌. 


இறவகோல்‌ 


த்தர ய்‌ பூமியின்மேல்‌ 
மழை பெய்யும்‌. கர்த்தருடைய ஆசீர்வாதம்‌ 
வந்தால்‌ மாத்திரமே பூமி தன்‌ பலனைக்‌ 
கொடுக்கும்‌. கர்த்தர்‌ ஜனங்களை 
சபிக்கும்போது, வானத்தை 
'வெண்கலமாக்குகிறார்‌. பூமியை 
இரும்பாக்குகிறார்‌. 


பலனை 


ஆகாய்‌ - 
HA GGAI - COMMENTARY 


விரிவுரை மரமா 


ரிம்‌ 


நம்முடைய அன்றாட தேவைகளுக்காக 
நாம்‌ கர்த்தரையே சார்ந்திருக்கவேண்டும்‌. 
நமக்குத்‌ தேவையான எல்லா நன்மைகளும்‌, 
எல்லா ஆசிர்வாதங்களும்‌, 
பராமரிபபுக்களும்‌, த்‌ 

நமக்கு வருகிறது. 

எல்லாவற்றிற்காகவுமே ன்‌ 
ஜீவிக்கக்‌ கற்றுக்கொள்ளவேண்டும்‌. 


கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள்‌ 
ஒன்றுக்கொன்று தொடர்புடையது. கர்த்தர்‌ 
நமக்கு. ஒவ்வொரு ஆசீர்வாதமாகக்‌ 
கொடுக்கிறார்‌. வானம்‌ பனியைப்‌ 
பெய்தால்தான்‌, பூமி பலனைக்‌ கொடுக்கும்‌. 
கர்த்தர்‌ வானத்தை  அடைத்துவிட்டால்‌, 
பூமியும்‌ பலனைக்‌ கொடுக்காது. கர்த்தருடைய 
ஆசீர்வாதங்கள்‌ ஒன்றுக்கொன்று 
தொடர்புடையதாகயிருப்பதினால்‌, நாம்‌ 
எப்போதுமே கர்த்தரையே சார்ந்து 
ஜீலிக்கவேண்டும்‌. நம்முடைய தேவைகளுக்கு, 
நாம்‌ கர்த்தரையே சார்ந்திருக்க வேண்டும்‌. 
என்பதை, கர்த்தரும்‌ நமக்கு உணர்த்துவார்‌. 


(ஓசி 2:21). 


கர்த்தருடைய கட்டளையின்‌ பிரகாரமே 
பூமி தன்‌ பலனைக்‌ கொடுக்கும்‌. கர்த்தர்‌ 
கட்டளையிடும்போது, பூமி தன்‌ பலனைக்‌ 
கொடுக்காமல்‌ வறண்டுபோகும்‌. 


“நான்‌ நிலத்தின்மேலும்‌, 
மலைகளின்மேலும்‌, தானியத்தின்மேலும்‌,புது 
திராட்சரச தில்ல, வ 


" (ஆகா 1:1) 
சொல்லுகிறார்‌. 


கர்த்தர்‌ பூமியின்மீது சூரியனுடைய 
உஷ்ணத்தை அதிகரிக்கச்‌ செய்கிறார்‌. 
இதனால்‌ பூமியிலுள்ள தாவர வர்க்கங்கள்‌ 
எல்லாம்‌ கருகிப்போகிறது. பூமியில்‌ வறட்சி 
உண்டாகிறது. கர்த்தர்‌ பூமியை 
குளிரப்பண்‌ணுவதற்காக அதன்மீது, 
மழையைப்‌ பெய்யப்பண்ணுகிறார்‌. கர்த்தர்‌ 
பூமியின்மீது சூரியனுடைய உஷ்ணத்தை 
அதிகரிக்கச்‌ செய்யும்போது, பூமியிலுள்ள 
குளிர்ச்சி எல்லாம்‌ காய்ந்துபோகிறது. கர்த்தர்‌ 
தமக்கு சித்தமான காரியங்களை செய்கிறார்‌. 


என்று கர்த்தர்‌ 





f= THE 
TT 


பூமியில்‌ உஷ்ணம்‌ அதிகரிக்கும்போது 


(வதில்லை. 
போஜனம்‌ 
அவர்கள்‌ 
அவர்களால்‌ புசிக்க 


அவர்களுடைய வீடுகளில்‌ 
இருந்தாலும்‌, 
வியாதியிலிருப்பதினால்‌, 
முடியவில்லை. 


சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்த. 
யூதர்கள்‌, தங்கள்‌ தேசத்தில்‌ திரளாய்‌ 
விதைக்கிறார்கள்‌. கொஞ்சமாய்‌. 
அறுத்துக்கொண்டு. வருகிறார்கள்‌. 
தங்களுக்கு கிடைத்த கொஞ்சம்‌ தானியத்தை 
வீட்டிற்கு கொண்டு வரும்போது கர்த்தர்‌ 
அதையும்‌ ஊதிப்போடுகிறார்‌. அவர்களால்‌ 
தானியத்தை களஞ்சியத்தில்‌ சேர்க்க 
முடியவில்லை. 


சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்த 
யூதர்கள்‌ கர்த்தருடைய 
கட்டாமல்‌ பாவம்‌ செய்கிறார்கள்‌. 
கர்த்தருடைய ஆசீர்வாதம்‌ 
கிடைக்கவில்லை. ்‌ 
திருப்தியாகவில்லை. 
பரிபூரணமடையவில்லை. 
எதிர்பார்த்த ஆசீர்வாதம்‌ 
கிடைக்கவில்லை. அவர்கள்‌ 
அவர்களுக்கு குளிர்‌ விடவில்லை. 


ஆனால்‌ 


அவர்கள்‌ கஷ்டப்பட்டு வேலை செய்து 
கூலியை சம்பாதிக்கிறார்கள்‌. ஆனால்‌ 
ந்தப்‌ பணமும்‌ அவர்களுக்கு 
அவர்கள்‌ பொத்தலான. 

போட்டு, தங்கள்‌ 
சம்பாத்தியத்தையெல்லாம்‌ இழந்து 
போகிறார்கள்‌. அவர்களுடைய உழைப்பின்‌ 
ம்‌ வீணாய்ப்போகிறது. அவர்கள்‌ 
செலவுகள்‌ அவர்களுக்கு 

, அவர்களுக்கு 

குறைச்சலுண்டாகிறது. 

வேகமாயும்‌, 


ஜனம்‌ 


சிறையிருப்பிலிருந்து 


ஆசிர்வதிப்பதாக வாக்குப்பண்ணினார்‌. 


ஆகாய்‌ - 
HA GGAI - COMMENTARY 


விரிவுரை மரமா 


PUBLISHERS 


களங்கள்‌ தானியத்தினால்‌ நிரம்பும்‌; 
ஆலைகளில்‌ திராட்சரசமும்‌ எண்ணெயும்‌ 
வழிந்தோடும்‌" (யோவே 2:24) என்று கர்த்தர்‌ 
சொன்னார்‌. 


ஆனால்‌ கர்த்தர்‌ சொன்ன பிரகாரம்‌ 
வ்‌ ஆசீர்வதிக்கலில்லை. அவர்‌ 

சீர்வாதங்களை 
நழுத்திலிடுகிறார்‌... கரத்தருபைய ஜனம்‌ 
அவருக்கு விரோதமாகப்‌ பாவம்‌ 
செய்கிறார்கள்‌. கர்த்தருக்கு கோபத்தை 
உண்டுபண்ணுகிறார்கள்‌. கர்த்தருடைய 
ஆலயம்‌ பாழாய்க்கிடக்கிறது. ஆனால்‌ 
அவர்களோ ஆலயத்தைக்‌ கட்டாமல்‌, 
தங்களுக்கு மச்சுப்பாவப்பட்ட வீடுகளைக்‌ 
கட்டி அதிலே குடியிருக்கிறார்கள்‌. 


சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்த 
யூதர்கள்‌, எருசவேமிலே கர்த்தருடைய 
ஆலயத்தைக்‌ கட்டுவதற்கு அஸ்திபாரம்‌ 
போட்டார்கள்‌. அவர்கள்‌ அந்த 
அஸ்திபாரத்தின்மீது. ஆலயத்தைக்‌ 
குட்டியெழுப்பவில்லை. கர்த்தருடைய ஆலயம்‌ 
அஸ்திபார மட்டத்திலேயே இருக்கிறது. 
ஆனாலும்‌, யூதர்கள்‌ ஒவ்வொருவரும்‌ 
தங்களுக்கு சொந்த வீடுகளைக்‌ 
கட்டுகிறார்கள்‌. தங்கள்‌ வீடுகளை 
பராயரிக்கிறார்கள்‌ அவர்கள்‌ 
கர்த்தருடைய ஆலயத்தைக்‌ 
குறித்து கவலையற்றவர்களாயும்‌, 
அக்கரையற்றவர்களாயும்‌ இருக்கிறார்கள்‌. 


கர்த்தர்‌ நம்முடைய அன்றாட 
வேலைகளிலும்‌, அன்றாட காரியங்களிலும்‌ 
தம்முடைய நியாயத்தீர்ப்பைக்‌ கொடுக்கும்‌ 
போது, நமக்கு ஒவ்வொரு காரியத்திலும்‌ 
தோல்விகளும்‌, தொந்தரவுகளும்‌ 
உண்டாகும்‌. நாம்‌ எதிர்பார்க்கிற காரியம்‌ 
நமக்கு ஏமாற்றமுண்டாகும்‌. 
தோல்விகளுக்கும்‌, 

நம்முடைய பாவங்களே 


கர்த்தர்‌... நம்மிடத்தில்‌ தம்முடைய 
த்தை பொறுப்பாய்‌ 
ஒப்புக்கொடுத்திருக்கிறார்‌. நாம்‌ கர்த்தருக்கு 
உண்மையுள்ளவர்களாயிருக்க வேண்டும்‌. 
கர்த்தருடைய ஊழியத்தை மனப்பூர்வமாய்ச்‌ 
நாம்‌ கர்த்தருடைய 

கவனம்‌ செலுத்தாமல்‌, அதை 

கர்த்தரும்‌ நம்மை 

ட 





i FTE 
TT 


'மற்றவர்களெல்லாரும்‌ 
இயேசுவக்குரியலைகளைத்‌ 
தங்களுக்குரியலைகளையே தேடுகிறார்கள்‌" 
(பிலி 2:21, 


சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்த. 
யூதர்கள்‌ கர்த்தருடைய ஆலயத்தைக்‌ 
கட்டாமல்‌, அதைக்‌ கட்டுகிறதற்கு ஏற்ற 
காலம்‌ இன்னும்‌ வரவில்லை என்கிறார்கள்‌. 
காய்‌ தீர்க்கதரிசி அவர்களுக்கு 
கர்த்தருடைய வார்த்தைகளை எச்சரிப்பாய்ச்‌ 
சொல்லுகிறார்‌. “இந்த வீடு பாழாய்க்‌ 
கிடக்கும்‌ போது, நீங்கள்‌ மச்சுப்பாவப்பட்ட 
உங்கள்‌ வீடுகளில்‌ குடியிருக்கும்படியான 
காலம்‌ இதுவோ?" (ஆகா 1:4) என்று 
ஆகாய்‌ கேட்கிறார்‌. 


யூதர்கள்‌ தங்களுக்கு சொந்தமாக 
மச்சப்பாவப்பட்ட வீடுகளைக்‌ கட்டுகிறார்கள்‌. 
அதை அழகுபடுத்துகிறார்கள்‌. 
அலங்கரிக்கிறார்கள்‌. 


தங்களுடைய 
குடும்பத்தாரோடு தங்களுடைய வீடுகளிலே 
சுகமாய்‌ ரசிகன்‌ ஆனாலும்‌, 
அவர்களிடத்தில்‌ திருப்தியில்லை. மழைக்கும்‌. 
வெயிலுக்கும்‌ ஒதுங்க ஒரு கூரையிருந்தாலே 
போதுமானது. ஆனால்‌ அவர்களோ 
தங்களுக்கு மச்சப்பாவப்பட்ட வீடுகளைக்‌ 
கட்டுகிறார்கள்‌. ஆனாலும்‌ அவர்களுக்கு 
திருப்தியில்லை. 


ர்க நல்‌ திரும்பி வந்த 
தர்களுக்கு, இந்தக்‌ காலம்‌ து 

க! ள்‌ 
காலமாயிருக்கிறது. ம்‌ சொந்தக்‌ 
காரியங்களை கவனிக்கும்‌ காலமாயிருக்கிறது. 
தங்களுக்கு மச்சப்பாவப்பட்ட வீடுகளைக்‌ 
கட்டும்‌ காலமாயிருக்கிறது. அவர்களுக்கு 


இந்தக்காலம்‌ கர்த்தருடைய ஆலயத்தைக்‌ 
கட்டும்‌ காலமாயில்லை. 


கர்த்தருடைய ஆலயமோ பாழாய்க்‌ 
கிடக்கிறது. கர்த்தருடைய ஊழியத்திற்கு 
ள்‌ வரும்போது, நம்முடைய சொந்த 


க்‌ நு 
முக்கியத்துவம்‌ கொடுக்கவேண்டும்‌ 
கர்த்தருக்கு செய்ய வேண்டிய ஊழியத்தை 


நாம்‌ 


செய்கிறவர்கள்‌ செழித்திருப்பார்கள்‌. 


ஆகாய்‌ - 
HA GGAI - COMMENTARY 


விரிவுரை 


கர்த்தருடைய ஊழியத்தை அசட்டை 
செய்கிறவர்களுக்கும்‌, கர்த்தருடைய 
க்‌ கட்டாமல்‌ அதை அப்படியே 
நிறுத்திவிட்டவர்களுக்கும்‌. ஆகாய்‌ 
கர்த்தருடைய வார்த்தைகளை 
ஆலோசனைகளாய்ச்‌ சொல்லுகிறார்‌. 
'உங்கள்‌ வழிகளை சிந்தித்துப்‌ பாருங்கள்‌' 
(ஆகா 1:57) என்று சேனைகளின்‌ கர்த்தர்‌ 
சொல்லுவதாக, ஆகாய்‌ சிறையிருப்பிலிருந்து, 
திரும்பி வந்த யூதர்களுக்கு சொல்லுகிறார்‌. 
ர்கள்‌ கர்த்தருக்கு விரோதமாகப்‌ 
பவர்‌ ெய்வனகள்‌. 0 கரந்தன்‌ 
ஆலயத்தை கட்டுகிற வேலைக்கு அவர்கள்‌ 
முக்கியத்துவம்‌ கொடுக்கவில்லை. அவர்கள்‌ 
கர்த்தருக்கு கோபத்தை உண்டு 
பண்ணுகிறார்கள்‌. யூதர்கள்‌ தங்களுடைய 
வழிகளை சிந்தித்துப்‌ பார்க்கவேண்டும்‌. 
தங்களிடத்தில்‌ உண்மையான மனந்திரும்புதல்‌ 
இருக்கிறதா என்பதை... சோதித்துப்‌ 
பார்க்கவேண்டும்‌. யூதர்கள்‌ தங்கள்‌ 
ஜீவியத்தில்‌ மனந்திரும்புதலுக்கேற்ற 
கனிகளைக்‌ கொடுக்கவேண்டும்‌. 


கர்த்தர்‌ சிறையிருப்பிலிரந்து திரும்பி 
வந்த யூதர்களுக்கு கட்டளை கொடுக்கிறார்‌. 
“நீங்கள்‌ மலையின்மேல்‌ ஏறிப்போய்‌, 
மரங்களை வெட்டிக்கொண்டு வந்து, 
ஆலயத்தைக்‌ கட்டுங்கள்‌: அதின்‌ பேரில்‌ 

ப்பேன்‌, அதினால்‌ என்‌ 
(ஆகா 18) என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


தர்கள்‌ கர்த்தருக்கு ஆலயத்தைக்‌ 
கட்டும்‌ கர்த்தர்‌ அதின்‌ 

பிரியமாயிருப்பார்‌. ஆலயத்தைக்‌ ததக 
எவ்வளவு கிரயமானாலும்‌, அதை அவர்கள்‌ 
செலுத்தவேண்டும்‌. கர்த்தருக்கு பிரியமான 
காரியங்களை செய்வதற்கு நாம்‌ எப்போதுமே 
ஆயத்தமாயிருக்கவேண்டும்‌. யூதர்கள்‌ 
எழுபது வருஷங்களாக தேவாலயமில்லாமல்‌, 
பாபிலோன்‌ தேசத்து, 


சிறையிருப்பிலிருந்தார்கள்‌. 





f= THE 
TT 


கர்த்தர்‌ தம்முடைய 
பாபிலோன்‌ தேசத்து யிருந்து 
விடுதலைபண்‌ ணுகிறார்‌. அவர்களை 
மறுபடியுமா, அவர்களுடைய சொந்த 
தேசமாகிய கானான்‌ தேசத்திற்கு 
அழைத்துக்கொண்டு வருகிறார்‌. அங்கே 
அவர்களை குடியேற்றுகிறார்‌. அவர்கள்‌ 

முழுஇருதயத்தோடும்‌, முழுமனதோடும்‌, 
முழுஆத்துமாவோடும்‌ கர்த்தரிடத்தில்‌ திரும்பி 
வந்திருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ கர்த்தருடைய 
ஆசீர்வாதங்களை அதிகமாய்ப்‌ 
பெற்றிருக்கிறார்கள்‌. கர்த்தருடைய 


பிரியமான 
மகிமை 


கர்த்தருக்கு 
அவருடைய 
காரியங்களையும்‌ 
செய்யவேண்டும்‌. 


நாண்‌: 
இருக்கிறேன்‌. 
ஆகா 1:12-15 


ஆகா 112. 
செயல்த்தியேலின்‌ 
செருபாபேலும்‌, யோத்ச தாக்கின்‌. 
குமாரனாகிய யோசுவா என்னும்‌: 
பிரதான  ஆசாரியனும்‌, ஜனத்தில்‌ 
மீதியான அனைவரும்‌ தங்கள்‌ 
தேவனாகிய கர்த்தநுடைய 
கத்தத்துக்கும்‌, தங்கள்‌ தேவனாகிய 
கர்த்தர்‌ அனுப்பின ஆகாய்‌. 
என்னும்‌ தீர்க்கதரிசியினுடைய 
வார்த்தைகளுக்கும்‌ செவி 
கொடுத்தார்கள்‌, ஜனங்கள்‌ கர்த்தருக்கு. 
முன்பாகப்‌ பயந்திருத்தார்கள்‌. 


அப்பொ 
குமாரன! 


ஆகா 1:18. அப்பொழுது கர்த்தருடைய 
தூதனாகிய அகாய்‌, கர்த்தர்‌ 
தூதனுப்பிய வார்த்தையின்‌ படி. 
ஜனங்களை. நோக்கி: நான்‌: 
உங்கனோடே இருக்கிறேன்‌ என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ என்றான்‌. 


ஆகாய்‌ - 
HA GGAI - COMMENTARY 


விரிவுரை 


ஆகா 114. 

செயல்த்தியேலின்‌ 
செருபாயேல்‌ 

தலைவனுடைய 
யோத்ச தாக்கின்‌ 
யோசுவா என்னும்‌ 
ஆசாரியனுடைய ஆவியையும்‌, 
ஜனத்தில்‌ மீதியான எல்லாருடைய 
ஆவியையும்‌ எழுப்பினார்‌; அவர்கள்‌: 
வத்து, தங்கள்‌ தேவனாகிய 
சேனைகளுடைய கர்த்தரின்‌. 
ஆலயத்திலே வேலைசெய்தார்கள்‌. 


பின்பு கர்த்தர்‌ 
குமாரனாகிய 
என்னும்‌ யூதாவின்‌ 
ஆவியையும்‌, 
குமாரனாகிய 
பிரதான 


ஆகா 1:15, தரியு ராஜாவின்‌ இரண்டாம்‌ 
வருஷம்‌ ஆறாம்மாதம்‌ இருபத்து 
நாலாத்தேதியிலே இது நடந்தது. 


ஆகாய்‌ தீர்க்கதரிசியின்‌ பிரசங்கம்‌. 
யூதர்களுடைய இருதயங்களில்‌ பேசிற்று, 
சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்த யூதர்கள்‌ 
கர்த்தருடைய சத்தத்திற்கு 
செவிகொடுத்தார்கள்‌. அவர்கள்‌ 
கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, 
கர்த்தருக்கு முன்பாக பயந்திருந்தார்கள்‌. 
கர்த்தருடைய வார்த்தை யூதர்களை 
உற்சாகப்படுத்திற்று, 

கர்த்தருடைய தூதனாகிய ஆகாய்‌, 

தூதனுப்பிய வார்த்தையின்‌ 
க பிரசங்கம்பண்ணினார்‌. 

செயல்த்தியேலின்‌ குமாரனாகிய செருபாபேல்‌ 
இக்காலத்தில்‌ _ யூதர்களுக்கு 
அதிபதியாகயிருக்கிறான்‌. கர்த்தர்‌ இவனை 
வல்லமையாய்ப்‌ பயன்படுத்துகிறார்‌. 

தர்கள்‌ கர்த்தருடைய லயத்தை 
டது டவல்‌ கலனை அப்பொ 
வீடுகளைக்‌ கட்டும்போது. செருபாபேலும்‌ 
அவர்களைப்போலவே, கர்த்தருடைய 
ஊழியத்தை அசட்டைபண்ணினான்‌. ஆகாய்‌ 
தீர்க்கதரிசி எல்லோரையும்‌ 
எச்சரிப்பதுபோலவே, செருபாபேலையும்‌ 
எச்சரித்தார்‌. செருபாபேலினிடத்தில்‌ 
பெருமையில்லை. செரூபாபேல்‌ யூதர்களுக்கு 
தலைவராகயிருந்தாலும்‌, அவனும்‌ 
கர்த்தருடைய எச்சரிப்பின்‌ வார்த்தைகளுக்கு 
செவிகொடுக்கிறான்‌. அவனும்‌ கர்த்தருக்கு 
முன்பாக பயந்திருக்கிறான்‌. 





i THE 
TT 


தீர்க்கதரிசி, 
சிறையிலிருந்த திரும்பிய யூதர்கள்‌ 
மத்தியில்‌ கர்த்தருடைய வார்த்தையை 
பிரசங்கம்பண்ணியபோது, யோத்சதாக்கின்‌ 
குமாரனாகிய யோசுவா ஜனங்கள்‌ மத்தியிலே 
பிரதான ஆசாரியனாக ஊழியம்‌ செய்கிறான்‌. 


வனும்‌ 
வார்த்தைக்கு செலிகொடுக்கிறான்‌. 


செருபாபேலையும்‌,  யோசுவாவையும்‌ 
போலவே, ஜனத்தில்‌ மீதியான அனைவரும்‌, 


தீர்க்கதரிசிமினுடைய  வார்த்தைகளுக்கும்‌ 
செவிகொடுக்கிறார்கள்‌, ஜனங்கள்‌ 
கர்த்தருக்கு முன்பாகப்‌ பயந்திருக்கிறார்கள்‌ 
(ஆகா 1:12) 

நுகத்தை 

யூதர்கள்‌ 


ஆகாய்‌ தீர்க்கதரிசியைப்‌ 


அங்கீகரிக்கிறார்கள்‌. 
மனுஷருடைய வார்த்தையல்ல என்றும்‌, அது 
சர்வவல்லமையுள்ள தேவனுடைய வார்த்தை 
என்றும்‌ அங்கீகரித்து. ஜனத்திலே மீதியான 
அனைவரும்‌ கர்த்தருடைய சத்தத்திற்கு: 
செவிகொடுக்கிறார்கள்‌. 


சிறையிருப்பிலிருந்து திரும்பிய 
யூதர்களுக்கு, தீர்க்கதரிசன செய்தி மிகவும்‌ 
அபூர்வமான செய்தியாயிருக்கிறது. ஏனெனில்‌ 
அவர்கள்‌ சிறையிருப்பிலிருந்த காலத்தில்‌, 
அவர்கள்‌ மத்தியில்‌ யாரும்‌ கர்த்தருடைய 
விசேஷித்த செய்தியைச்‌ சொல்லவரவில்லை. 
கர்த்தர்‌ தம்முடைய தீர்க்கதரிசிகளை 
அவர்கள்‌ மத்தியிலே அனுப்பவில்லை. அநேக 
வருஷங்களுக்குப்‌ பின்பு கர்த்தர்‌ ஆகாய்‌ 
தீர்க்கதரிசியை. யூதர்கள்‌ மத்தியிலே. 
அனுப்பியிருக்கிறார்‌. ஆகாய்‌ கர்த்தருடைய 
வார்த்தையை யூதர்களுக்கு சொன்னபோது, 
அவர்களெல்லோரும்‌ தீர்க்கதரிசிமினுடைய 
வார்த்தைகளுக்கு செவிகொடுக்கிறார்கள்‌. 


ஆகாய்‌ - 
HA GGAI - COMMENTARY 


விரிவுரை 


இதே போன்ற நிலமைதான்‌ இப்போதும்‌ 
நம்முடைய சபைகளில்‌ காணப்படுகிறது. 
நாம்‌ நீண்டகாலமாக நல்ல பிரசங்கச்‌ 
செய்தியை கேட்கவில்லையென்றால்‌, நமக்கு 
பிரசங்கச்‌ செய்தியின்மீது தாகம்‌ 
உண்டாகும்‌. நமக்கு நல்ல பிரசங்கச்‌ செய்தி 
கொடுக்கப்படும்போது., அதை கவனித்துக்‌ 
கேட்போம்‌. அது நம்முடைய ஆத்துமாவுக்கு 
அதிக பிரயோஜனமாயிருக்கும்‌. நாம்‌ 
எப்போதுமே, நல்ல பிரசங்கச்‌ செய்திகளை, 
அதிகமதிகமாய்‌ கேட்டுக்கொண்டிருந்தால்‌, 
பிரசங்கங்களை அசட்டைபண்ணிவிடுவோம்‌. 

இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ வனாந்தரத்தில்‌ 
பிரயாணம்பண்ணியபோது கர்த்தர்‌ 
அவர்களுக்கு. மன்னாவைப்‌ புசிக்க 
கொடுத்தார்‌ இது நாகர்களின்‌ ௮ அப்பம்‌. இதன்‌ 
ருசி! தேனிப்‌! பணியாரம்‌ போல 
இருந்தது. கர்த்தர்‌ “தம்முடைய ஜனத்திற்கு 
வனாந்தரத்திலே மன்னாவை தாராளமாய்க்‌ 
கொடுத்தார்‌. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ தினமும்‌ 
மன்னாவைப்‌ புசித்ததினால்‌, மன்னாவின்‌ 
முக்கியத்துவம்‌ அவர்களுக்குத்‌ தெரியவில்லை. 
அது ஏதோ எளிமையான போஜனம்‌ என்று 
அவர்கள்‌ நினைத்தார்கள்‌. எதுவுமே 
அளவுக்கு மிஞ்சினால்‌ ஆபத்தானதாகவே 
இருக்கும்‌. பசித்து புசித்தால்‌, சாதாரண 
போஜனமும்‌ சுவையாயிருக்கும்‌. 


சிறையிருப்பிலிருந்து திரும்பி த்‌ 
யூதர்கள்‌ ஆகாய்‌ 'தீர்க்கத। 
வார்த்தைகளுக்கு செவிகொடுக்கிறார்கள்‌. 
கர்த்தரும்‌ யூதர்கள்மீது பிரியமாயிருக்கிறார்‌. 
ஆகையினால்‌ இன்னும்‌ ஓரிரு மாதத்திற்குள்‌, 
கர்த்தர்‌ சகரியா என்னும்‌ மற்றொரு 
தீர்க்கதரிசியையும்‌ அவர்கள்‌ மத்தியிலே 
அனுப்புகிறார்‌. 


'தரியு அரசாண்ட இரண்டாம்‌ வருஷம்‌ 
எட்டாம்‌ மாதத்திலே இத்தோவின்‌ மகனான 
பெரகியாவின்‌ குமாரனாகிய சகரியாவுக்கு. 
உண்டான கர்த்தருடைய வார்த்தை" (சக 11) 


ஜனங்கள்‌: 
சிந்தித்தும்‌. பார்க்கிறார்கள்‌. 
பாவம்‌ இருப்பதை 
தங்களுடைய பாவங்களினிமித்தமாய்‌ 
கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு தங்கள்மீது, 
வந்திருக்கிறது என்பதை உணர்ந்து, அவர்கள்‌ 
கர்த்தருக்கு முன்பாக பயந்திருக்கிறார்கள்‌. 


தங்க ளை 
தங்களிடத்தில்‌ 
அங்கீகரிக்கிறார்கள்‌. 





i THEN 
ETT 


கர்த்தர்‌ 
எழுப்புகிறார்‌. 
உற்சாகப்படுத்துகிறார்‌. 
ஆவியை 


ஜனங்களுடைய ஆலிமை 

அவர்களை 

கர்த்தர்‌ நம்முடைய 

நம்முடைய 

நீர்‌ என்‌ 

இருதயத்தை விசாலமாக்கும்போது, நான்‌ 

உமது கற்பனைகளின்‌ வழியாக ஓடுவேன்‌” 
(சங்‌ 119:32). 


தங்கள்‌ தேவனாகிய சேனைகளுடைய 
கர்த்தரின்‌ ஆலயத்தை அவர்கள்‌ 
கட்டியெழுப்பவேண்டுமென்று, கர்த்தர்‌ 
எல்லோருடைய ஆவியையும்‌ எழுப்புகிறார்‌. 
அவர்களெல்லோரும்‌ கர்த்தரின்‌ ஆலயத்திலே. 
வேலை செய்கிறார்கள்‌. 

ஜனங்கள்‌ கர்த்தருக்கு முன்பாகப்‌ 
பயப்படுகிறார்கள்‌. ஆகையினால்‌ கர்த்தர்‌ 
அவர்களுடைய ஆவியை எழுப்புகிறார்‌ 
அவர்களிடத்திலிருந்து பயத்தை நீக்குகிறார்‌. 
கர்த்தர்‌ அவர்களை உற்சாகப்படுத்துகிறார்‌ 
அவர்களுடைய 
நீங்குகிறது. 
கர்த்தருக்குள்‌ 
இருக்கிறார்கள்‌. 

“கர்த்‌ ய லயத்தைக்‌ 
கப்டுகிறதற்கு ஏற்ற காலம்‌ இன்னும்‌ 
வரலில்லை' என்று சொன்னவர்கள்‌ 
இப்போது கர்த்தரின்‌ ஆலயத்திலே வேலை 
செய்கிறார்கள்‌. ஒவ்வொருவரும்‌ 
தங்களுடைய திராணிக்குத்தக்கவாறு, 
ஆலயக்கட்டுமான வேலையிலே, தங்களை 
உற்சாகமாய்‌ ஈடுபடுத்திக்கொள்கிறார்கள்‌. 


நம்மோடு உடன்படிக்கை: 
இந்த உடன்படிக்கைக்கு 


அவர்கள்‌ 
திடமாயும்‌, 


போலு நம்முடைய ஆவி நமக்குள்ளே 
உற்சாகமடையும்‌. நாம்‌ கர்த்தருக்காக 
ஊழியம்‌ செய்யவேண்டும்‌ என்னும்‌ ஆர்வம்‌ 
நமக்குள்‌ உண்டாகும்‌. தேவனுடைய ராஜ்யம்‌ 
மனுஷர்‌ மத்தியிலே ஸ்தாபிக்கப்படவேண்டும்‌. 
இதுவே கர்த்தருடைய ஊழியம்‌. தம்முடைய 
மகத்தான ஊழியத்தில்‌, கர்த்தர்‌ நமக்கு. 
என்ன பங்கைக்‌ கொடுத்திருக்கிறாரோ, 
அந்தப்‌ பங்கை நாம்‌ உண்மையாயும்‌, 
உற்சாகமாயும்‌, மனத்தாழ்மையாயும்‌ 
ெ்கே்டும்‌ 


ஆகாய்‌ - 
HAGGAI - COMMENTARY 


விரிவுரை மரமா 


ரிம்‌ 


ஆகாய்‌ தீர்க்கதரிசி 
அரசாண்ட 


ராஜாவாகிய 
இரண்டாம்‌ "வருஷம்‌ 
ஆறாம்‌. மாதம்‌ முதலாந்தேதியிலே, 
சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்த 
யூதர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையைப்‌ 
பிரசங்கம்பண்ணினார்‌. மூன்று வார 
காலத்திற்குள்‌ யூதர்கள்‌ மத்தியிலே. 
மிகப்பெரிய எழுப்புதல்‌ உண்டாயிற்று. 
அவர்கள்‌ இதுவரையிலும்‌, தங்களுடைய 
சொந்த வீடுகளை கட்டிக்கொண்டிருந்தார்கள்‌. 
வார்த்தைக்கு 
ள்‌ தங்கள்‌ 
சேனைகளுடைய கர்த்தரின்‌ 

ஆலயத்திலே வேலை செய்கிறார்கள்‌. 


“தரியு ராஜாவின்‌ இரண்டாம்‌ வருஷம்‌ 
ஆறாம்மாதம்‌ இருபத்து நாலாந்தேதியிலே 
இது ன (ஆகா 145) என்று இந்த 
சம்பவம்‌ நடந்த. காலத்தைப்பற்றி 
எழுதப்பட்டிருக்கிறது. சிறையிருப்பிலிருந்து 
திரும்பி வந்த யூதர்கள்‌ தங்களுடைய 
நேரத்தை வீணாக்கவில்லை. அவர்கள்‌ 
காலத்தைப்‌ பிரயோஜனப்படுத்திக்‌ 
கொள்கிறார்கள்‌. நம்முடைய ஆவிக்குரிய 
ஜீவியத்திலும்‌, நாம்‌ காலத்தை 
வீணாக்கியிருந்தால்‌, அதை ஈடு 
செய்யம்‌ வண்ணமாக, நம்முடை 
மீதமான காலத்தை: பிரயோஜனப்புத்திக 
கொள்ளவேண்டும்‌. கர்த்தருக்காக 
உற்சாகமாய்‌ ஊழியம்‌ செய்யவேண்டும்‌. 
கர்த்தர்‌ நமக்குக்‌ கொடுக்கும்‌ காலத்தை 
மறுபடியும்‌ வீணாக்கிவிடக்கூடாது. காலத்தை 
இழந்தவர்கள்‌ தங்கள்‌ காலத்தை 
இரட்சித்துக்கொள்ள வேண்டியது மிகவும்‌ 
அவசியம்‌. 


mn, a ர்‌ 


கிருபையோடும்‌ இரக்கத்தோடும்‌ சந்திக்கிறார்‌ 
ஆகாய்‌. தீர்க்கதரிசி, ஆரம்பத்திலே, 
யூதர்களுக்கு, கர்த்தருடைய எச்சரிப்பின்‌ 
வார்த்தைகளைச்‌ சொன்னார்‌. இப்போதோ 
ஆகாய்‌. யூதர்களுக்கு கர்த்தருடைய 
ஆறுதலான வார்த்தைகளைச்‌ சொல்லுகிறார்‌. 





ழ்‌ நயன 
யாய 


அப்பொழுது கர்த்தருடைய தூதனாகிய 
அகாய்‌, கர்த்தர்‌ தூதனுப்பிய வார்த்தையின்படி 
ஜனங்களை நோக்கி: “நான்‌ உங்களோடே 
இருக்கிறேன்‌" என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ 
என்கிறார்‌ (ஆகா 143). 


ஆகாய்‌. கர்த்தருடைய 
வார்த்தையைத்தான்‌ சொல்லவேண்டும்‌. 
கர்த்தர்‌ தங்களோடே இருக்கிறார்‌ என்பது 
யூதர்களுக்கு ஆறுதலான செய்தி. அவர்கள்‌ 
கர்த்தருடைய ஆலயத்தை கட்டாமல்‌, 
இதுவரையிலும்‌ தங்கள்‌ காலத்தை 
வீணாக்கினார்கள்‌. கர்த்தரோ 
அவர்களுடைய பாவங்களை மன்னித்து. 
அவர்களோடு கூடயிருக்கிறார்‌ 


தர்கள்‌ கர்த்தருடைய ஆலயத்தைக்‌ 
கட்டியபோது சத்துருக்கள்‌ அதைத்‌ 
'தடைபண்ணினார்கள்‌. கர்த்தரோ 
யூதர்களோடு கூடமிருப்பதாக 
வாக்குப்பண்ணுகிறார்‌. சத்துருக்கள்‌ 
கர்த்தருடைய  ஜனத்திற்கு விரோதமாக 
எழும்பி வந்தாலும்‌, கர்த்தர்‌ தம்முடைய 
ஜனத்தைப்‌ பாதுகாப்பதற்காக அவர்களோடு 
கூடயிருக்கிறார்‌. யூதர்களுடைய கரங்களைப்‌ 
பெலப்படுத்துவதற்காகவும்‌, 

செழிப்படையச்‌ 

அவர்களுடைய 

ஆசீர்வதிப்பதற்காகவும்‌, 

அவர்களோடே கூடயிருக்கிறார்‌. 


ஆகாய்‌ - விரிவுரை 
HA GGAI - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ யாருடைய ஆவியை 
எழுப்பினார்‌. என்றும்‌, யாரெல்லாம்‌. 
கர்த்தரின்‌ ஆலயத்திலே வேலை செய்தார்கள்‌ 
என்றும்‌ இங்கு தெளிவாகச்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. 

பின்பு கர்த்தர்‌ செயல்த்தியேலின்‌ 
குமாரனாகிய செருபாபேல்‌ என்னும்‌ யூதாவின்‌ 
தலைவனுடைய ஆவியையும்‌, யோத்சதாக்கின்‌ 
குமாரனாகிய யோசுவா என்னும்‌ பிரதான 
ஆசாரியனுடைய ஆவியையும்‌, ஜனத்தில்‌ 
மீதியான எல்லாருடைய ஆவியையும்‌ 
எழுப்பினார்‌; அவர்கள்‌ வந்து. தங்கள்‌ 
தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின்‌ 
ஆலயத்திலே. 'வேலைசெய்தார்கள்‌" 
(ஆகா 1:14). 





f= al 
TT 


பாபிலோன்‌ 
சிறையிருப்பிலிருந்து. தங்கள்‌ 
திரும்பி வந்த யூதர்கள்‌, 
கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறார்கள்‌. 
அவர்களை உற்சாகப்படுத்தும்‌ வார்த்தைகளை 
ஆகாய்‌ தீர்க்கதரிசி அவர்களுக்கு 
சொல்லுகிறார்‌. ஆகாய்‌ தீர்க்கதரிசி 
சொன்ன மூன்று பிரசங்கச்‌ செய்திகள்‌ 
அதிகாரத்தில்‌ எழுதப்பட்டிருக்கிறது. 


முந்தின ஆலயத்தின்‌ மகிமையைப்‌ 
பார்க்கிலும்‌ னந பிந்தின ஆலயத்தின்‌ 
மகிமை பெரிதாயிருக்கும்‌ என்று ஆகாய்‌ 
யூதர்களுக்கு கர்‌ 


சொல்லுகிறார்‌ 
சாலொமோன்‌ 


அழகாயும்‌, அலங்காரமாயும்‌ 
ஆனாலும்‌ ஆவிக்குரிய ல்‌ 
யூதர்கள்‌ இப்போது கட்டுகிற தேவாலயமே 
அதிகமகிமையுள்‌ ளதாயிருக்கும்‌ (ஆகா 21-9). 


சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்த 
யூநர்கள்‌ தேவாலயம்‌ கட்டுவதற்கு 
அஸ்திபாரம்‌ போட்டார்கள்‌. அதன்‌ பின்பு 
அந்த அஸ்திபாரத்தின்‌மேல்‌ ஆலயத்தைக்‌ 
குட்டியெழுப்பாமல்‌ அசதியாயிருக்கிறார்கள்‌. 
தேவாலயம்‌. கட்டுகிற வேலையில்‌ 
காலதாமதம்‌ ஏற்படுகிறது. யூதர்கள்‌ 
கர்த்தருடைய ஆலயத்தைக்‌ கட்டாமல்‌, 
தங்களுக்கு சொந்தமாய்‌ வீடுகட்டுகிறார்கள்‌. 
கர்த்தர்‌ யூதர்களுடைய 
பாவங்களினிமித்தமாய்‌ அவர்கள்மீது 
கோபமாயிருக்கிறார்‌. ஆனாலும்‌ கர்த்தர்‌ 
அவர்களை ஆசீர்வதிக்கவும்‌ விரும்புகிறார்‌. 
அவர்களுக்கு செழிப்பைக்‌ கட்டளையிடுகிறார்‌ 
(ஆகா 210-19) 


_ சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்த 
யூதர்களுக்கு செ 
'தலைவராயிருக்கிறார்‌ 


கட்டின 


செருபாபேலும்‌ ஒருவர்‌. கர்த்தர்‌ செருபாபேலை 
தம்முடைய முத்திரை மோதிரமாக 
வைத்திருக்கிறார்‌ (ஆகா 2:20-23) 


ஆகாய்‌ - 
HA GGAI - COMMENTARY 


விரிவுரை மரமா 


PUBLISHERS 


பிந்தின ஆலயத்தின்‌ மகிமை 
ஆகா 2:1-9 


ஆகா 20. ஏழாம்‌ மாதம்‌ 
இருபத்தோராத்தேதியிலே. ஆகாய்‌ 
என்னும்‌ தீர்க்கதரிசியின்‌ மூலமாய்‌, 
கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று; 
அவர்‌: 


நீ செயல்த்தியேலின்‌ 
செருபாபேல்‌ என்னும்‌ 


மீதியானவர்கனோடும்‌ 
வேண்டியது என்னவென்றால்‌: 


ஆகா 23. இந்த ஆலயத்தின்‌ முத்தின 
மகிமையைக்‌ கண்டவர்களில்‌ 
உங்களுக்குன்னே மீத்திருக்கிறவர்கள்‌. 
யார்‌? இப்பொழுது இது உங்களுக்கு 
எப்படிக்‌ காண்கிறது? அதற்கு இது 
உங்கள்‌ பார்வையில்‌ ஒன்றுமில்லாதது 
போல்‌ காண்கிறதல்லவா? 


ஆகா ஆஃ. ஆனாலும்‌ செருபாபேலே, நீ. 
திடன்‌ கொன்‌ என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌; யேோத்ச தாக்கின்‌ 
குமாரனாகிய  யோகவா என்னும்‌: 
பிரதான ஆசாரியனே, நீ திடன்கொள்‌; 
தேசத்தின்‌ எல்லா ஜனங்களே, நீங்கள்‌ 
'திடன்கொள்ளுங்கன்‌, வேலையை 
நடத்துங்கள்‌ என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌; நான்‌ உங்களுடனே 
இருக்கிறேன்‌ என்று சேனைகளின்‌: 
கர்த்தர்‌ சொல்லூகிறார்‌. 


ஆகா 25. நீங்கள்‌ எகிப்திலிருந்து 
புறப்படுகி றபோது நான்‌ 
உங்கவோடே உடன்படிக்கைபண்ணின 
வார்த்தையின்‌ படியே, என்‌ 
ஆவியானவரும்‌. உங்கள்‌ நடுவில்‌ 
'நிலைகொண்டிருப்பார்‌; 

பயப்படாதேயுங்கள்‌.. 





i THE 
யாய 


அகா ௨8. 
சொல்லுகிறார்‌: 

காலத்துக்குண்னே 

நான்‌ வானத்தையும்‌ பூமியையும்‌ 
சழுத்திரத்தையும்‌ வெட்டாத்‌ 
தரையையும்‌ அசையப்பண்ணுவேன்‌. 


ஆகா 27. சகல ஜாதிகளையும்‌ 
அசையப்பண்ணுவேன்‌, சகல 
ஜாதிகளாலும்‌ விரும்பப்பட்டவர்‌ 
வருவார்‌ இத்த ஆலயத்தை: 
மகிமையினால்‌ நிறையப்பண்‌; 

என்று சேனைகளின்‌ கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 


ஆகா 2:8. வெள்ளியும்‌ என்னுடையது, 
பொன்னும்‌ என்னுடையது என்று 
சேனைகளின்‌ கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
ஆகா 29. முந்தின ஆலயத்தின்‌ 
மகிமையைப்‌ பார்க்கிலும்‌, இந்தப்‌: 
யிந்தின ஆலயத்தின்‌. மகிமை 
பெரிதாயிருக்கும்‌ எண்று சேனைகளின்‌ 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌; இவ்விடத்திலே. 
சமாதானத்தைக்‌ கட்டளையிடுவேன்‌. 
என்று சேனைகளின்‌ கர்த்தர்‌ 
உரைக்கிறார்‌ என்று சொல்‌ என்றார்‌. 

கர்த்தருடைய வார்த்தை ஆகாய்‌ 
தீர்க்கது மறுபடியுமாய்‌ 
வெளிப்படுத்தப்படுகிறது. ஏழாம்‌ மாதம்‌, 
இருபத்தோராம்‌ தேதியிலே, ஆகாய்‌ என்னும்‌ 
தீர்க்கதரிசியின்‌ மூலமாய்‌, கர்த்தருடைய 
வார்த்தை உண்டாயிற்று. சிறையிருப்பிலிருந்து 
திரும்பி வந்த யூதர்கள்‌, ஒரு மாத காலமாக, 
கர்த்தருடைய ஆலயத்தைக்‌ கட்டி 
வருகிறார்கள்‌. 


தர்கள்‌ 
ஆலயக்கட்டுமான 

முழுமனதோடும்‌, 

முழுஇருதயத்தோடும்‌ 

நாம்‌ கர்த்தருடைய 

முழுமனதாய்ச்‌ செய்யும்போது, கர்த்தருடைய 
ஆசீர்வாதமும்‌, கர்த்தர்‌ நம்மை 
உற்சாகப்படுத்தும்‌ வார்த்தைகளும்‌ நமக்கு 
கிடைக்கும்‌. 


ஆகாய்‌ - 
HA GGAI - COMMENTARY 


விரிவுரை 


நாம்‌ கர்த்தருடைய ஊழியத்தை 
தொடர்ந்து உற்சாகமாய்ச்‌ செய்யவேண்டும்‌. 
அசதியாயிருக்கக்கூடாது. ஒரு இயந்திரம்‌ 
சீராக ஓடுவதற்கு சக்கரங்களிலே 
எண்ணெய்‌ போடுவார்கள்‌. நாம்‌ கர்த்தருடைய 
உற்சாகமாய்ச்‌ செய்வதற்கு, 
தம்முடைய அபிஷேக 
தைலத்தின்‌ எண்ணெயை ஊற்றுகிறார்‌. 
"கர்த்தர்‌ ஆகாய்‌ தீர்க்கதரிசியிடம்‌, “நீ 
குமாரனாகிய செருபாபேல்‌ 
என்னும்‌ யூதாவின்‌ தலைவனோடும்‌, 
யோத்சதாக்கின்‌ குமாரனாகிய யோசுவா 
என்னும்‌ பிரதான ஆசாரியனோடும்‌, 
ஜனத்தில்‌ மீதியானவர்களோடும்‌ சொல்லு" 
(ஆகா 2:2) என்று சொல்லுகிறார்‌. 
ஆகாய்‌ அவர்களுக்கு சொல்லவேண்டிய 
செய்தியையும்‌ கர்த்தர்‌ அவருக்கு 
வெளிப்படுத்துகிறார்‌. 
ர்கள்‌ ஏற்கெனவே கர்த்தருடைய 
பட்ஸ்‌ செல்கொடுத்து, அவருக்கு 
பயந்திருந்தவர்கள்‌. 'செயல்த்தியேலின்‌ 
குமாரனாகிய செருபாபேலும்‌, யோத்சதாக்கின்‌ 
குமாரனாகிய யோசுவா என்னும்‌ பிரதான 
ஆசாரியனும்‌, ந 
அனைவரும்‌ 


தீர்க்கதரிசியினுடைய 
செவிகொடுத்தார்கள்‌, 


முன்பாகப்‌ 


ஆகாய்‌ 
வார்த்தைகளுக்கும்‌ 
ஜனங்கள்‌ கர்த்தருக்கு 

பயந்திருந்தார்கள்‌" (ஆகா 142) 


கர்த்தர்‌. ஏற்கெனவே இவர்களுடைய 
ஆவியை  எழுப்பிமிருக்கிறார்‌. “கர்த்தர்‌ 
செயல்த்தியேலின்‌ குமாரனாகிய செருபாபேல்‌ 
என்னும்‌ யூதாவின்‌ தலைவனுடைய 
ஆவியையும்‌, போத்ததாக்கின்‌ குமாரனாகிய 
யோசுவா என்னும்‌ பிரதான ஆசாரியனுடைய 
ஆவியையும்‌, ஜனத்தில்‌: மீதியான 
எல்லாருடைய ஆவியையும்‌ எழுப்பினார்‌" 
(ஆகா 1114) 





i FTE 
TT 


யாத்‌ 38:28. அத்த. ஆவிரத்தெழுதாற்று 
எழுபத்தைத்து 

தூண்களுக்குப்‌ பூண்களைப்‌ பண்ன 
அவைகளின்‌ குமிழ்கனைத்‌ தகடுகளால்‌. 
மூடி, அவைகளுக்குப்‌ பூண்கனை 
உண்டாக்கினான்‌. 


யாத்‌ 38:29, காணிக்கையாகச்‌. 
செலுத்தப்பட்ட. வெண்கலமானது 
எழுபது தாலத்தும்‌ இரண்டாயிரத்து 
தாஜூறுசேக்கல்‌ திறையுமாய்‌ இருத்தது. 
யாத்‌ 88:30. அதினாலே ஆசரிப்புக்‌ 
கூடாரவாசல்‌ 

பாதங்களையும்‌, வெண்கலப்‌ 
பீடத்தையும்‌, அதின்‌. வெண்கலச்‌. 
சல்லடையையும்‌, பலிபீடத்தின்‌ சகல்‌. 
பணிமுட்டுகளையும்‌, 


யாத்‌ 38:31. சற்றுப்‌ பிராகாரத்தின்‌ 
பாதங்களையும்‌, பிராகாரவாசல்‌. 
மறைவின்‌: பாதங்களையும்‌, 
வாசஸ்தலத்தின்‌ சகல முனைகளையும்‌, 
சுற்றுப்பிராகாரத்தின்‌: சகல 
முளைகளையும்‌ பண்ணினான்‌. 


ஆசரிப்புக்கூடாரத்தின்‌ 
வேலைகளுக்கும்‌, அதன்‌ பணிவிடைகளுக்கும்‌. 
காணிக்கைகளை கொண்டுவருமாறு மோசே 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு கட்டளை 
கொடுக்கிறார்‌. இஸ்ரவேல்‌ ஜனத்தாரும்‌ 
மோசேயின்‌ வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, 
அவரிடத்தில்‌, கர்த்தருக்காக தங்கள்‌ 
காணிக்கைகளை கொண்டு வந்து 
கொடுக்கிறார்கள்‌. 

இஸ்ரவேல்‌ புத்திர்‌ கொண்டுவரும்‌ 
காணிக்கைகளைப்‌ பெற்றுக்கொள்ளவும்‌, 
அவற்றை கணக்கிட்டு பாதுகாப்பாக. 
வைக்கவும்‌ மோசே லேலியரை நியமிக்கிறார்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ ஆசரிப்புக்கூடாரத்தின்‌ 
பணிவிடைகளுக்கு பொன்‌, வெள்ளி, 
வெண்கலம்‌ ஆகியவற்றை காணிக்கையாக 
கொண்டு வருகிறார்கள்‌. 

இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌. 
ஆசரிப்புக்கூடாரத்து வேலைகளுக்காகவும்‌, 
அதன்‌ பணிவிடைகளுக்காகவும்‌ கொடுக்கும்‌ 
காணிக்கைப்‌ பொருட்கள்‌, “சாட்சியின்‌ 
வாசஸ்தலத்து பொருட்கள்‌' என்று 
அழைக்கப்படுகிறது. மோசே ஆரோனின்‌ 
குமாரனாகிய இத்தாமாரை, காணிக்கைகளை 
வாங்குவதற்கும்‌, அவற்றை கணக்கில்‌ 
வைத்திருப்பதற்கும்‌ பொறுப்பானவராக 
நியமிக்கிறார்‌. 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மோசேயின்கட்டளைப்படி ஆசாரியனான. 
ஆரோனின்‌ குமாரனாகிய இத்தாமாரின்‌ 
கையிலே லேவியரின்‌ ஊழியத்திற்கென்று 
எண்ணிக்‌ கொடுக்கப்பட்ட சாட்சியின்‌ 
வாசஸ்தலத்துப்‌ பொருள்களின்‌ தொகை 
இதுவே (யாத்‌ 38:21) 


பெசலெயேல்‌, அகோலியாப்‌ ஆகியோர்‌ 
கூபாரத்தில்‌ வேலை செங்கிறவர்களுக்கு 
தலைவர்களாகமிருக்கிறார்கள்‌. 

தங்களுக்கு சொல்லுகிற ணமாக 
இவர்கள்‌ ஆசரிப்புக்கூடாரத்தின்‌ வேலைகளை 
செய்கிறார்கள்‌. பெரலெயேலும்‌, 
அகோலியாபும்‌ தங்களுடைய கணக்குகளை 
கொண்டு வந்து கொடுக்கும்போது, 
இத்தாமார்‌ அந்தக்‌ கணக்கை சரிபார்த்து, 
மோசேயினிடத்தில்‌ அதை ஒப்புவிக்கிறார்‌. 


தாலின்‌ கோத்திரத்தில்‌ 
மகனாகிய ஊரிமின்‌ குமாரன்‌ பெசலெயேல்‌ 
கர்த்தர்‌ மோசேக்குக்‌ குற்பித்ததை எல்லாம்‌. 
செய்கிறார்‌ (யாத்‌ 38:22) 


பெசலெயேலோடேகூடகூடத்‌ தாண்‌ 
கோத்திரத்து அகிசாமாகின்‌ குமாரனாகிய 
அகோலியாப்‌ சித்திரக்‌ 

கொத்துவேலைக்காரனும்‌, விநோத 
வேலைகளைச்‌ செய்கிற தொழிலாளியும்‌, 
இளநீலநூலாலும்‌ இரத்தாம்பர நூலாலும்‌ 
சிவப்புநூலாலும்‌ மெல்லிய பஞ்சுநூலாலும்‌ 
சித்திரத்‌ தையல்வேலை 
செய்கிறவருமாயிருக்கிறார்‌ (யாத்‌ 38:23). 


ஆசரிப்புக்கூடாரத்தின்‌ 
திருப்பணிகளுக்கு இஸ்ரவேல்‌ 


புத்திரர்‌ 


சுயாதீனமாகவும்‌, மனப்பூர்வமாகவும்‌ தங்கள்‌ 


காணிக்கைகளை 
கொடுக்கிறார்கள்‌. 


கொண்டு வந்து 


ஸ்தலத்தின்‌ வேலைகள்‌ 

காணிக்கையாகக்‌. 

கொடுக்கப்பட்டுச்‌ செலவான பொன்னெல்லாம்‌ 

பரிசுத்த ஸ்தலத்தின்‌. சேக்கலின்படி 

இருபத்தொன்பது தாலந்தும்‌ எழுநூற்று 

ப்‌ சேக்கல்‌ நிறையுமாய்‌ இருக்கிறது. 
(யாத்‌ 38:24). 





i al 
TT 


கர்த்தருடைய 
செவிகொடுக்கும்போது, 
ஆவியை எழுப்புகிறார்‌. 
வார்த்தையினால்‌ 
உற்சாகப்படுத்துகிறார்‌. 
கீழ்ப்படிந்து, அவருடைய ஊழியத்தை: 
உண்மையாயும்‌, உற்சாகமாயும்‌, 
மனப்பூர்வமாயும்‌ செய்யும்போது, கர்த்தருடைய 
வார்த்தைகள்‌ நமக்கு. ஆறுதலாயும்‌, 
ஆசிர்வாதமாயும்‌ இருக்கும்‌. 

யூதர்கள்‌ சிறையிருப்பிலிருந்து திரும்பி 


வந்திருக்கிறார்கள்‌. எழுபது வருஷங்களாக. 
பாபிலோன்‌ 


சிறையிருப்பிலிருந்ததினால்‌, 
சரீரங்களில்‌ சோர்வும்‌ 
காணப்படுகிறது. 
யூதாதேசத்தையும்‌, 
பாழாக்கிப்போட்டார்கள்‌. 
யெல்‌ 


வார்த்தைக்கு நாம்‌ 
கர்த்தர்‌ நம்முடைய 
அவர்‌ தம்முடைய 

நம்மை 

நாம்‌ கர்த்தருக்கு 


எருசலேம்‌ நகரத்தையும்‌ 
யூதாதேசத்திலுள்ள 
பொக்கிஷங்களையெல்லாம்‌ 


கொள்ளையடித்து சென்றுவிட்டார்கள்‌. 
இப்போது எருசலேமிலே  அரமனையும்‌ 
இல்லை, ராஜபொக்கிஷழும்‌ இல்லை. 
தேவாலயத்தை ஆடம்பரமாகவும்‌, 
அலங்காரமாகவும்‌ கட்டுவதற்கு 
அவர்களிடத்தில்‌ அதிகமான பொருளாதார 
வசதிகளும்‌ இல்லை. 

கல்தேயர்கள்‌ எருசலேமின்மீது 
முற்றிக்கைப்போட்டபோது. அவர்கள்‌ 
கர்த்தருடைய ஆலயத்தையும்‌ இடித்துப்‌ 
போட்டார்கள்‌. சிறையிருப்பிலிருந்து திரும்பி 
வந்த யூதர்கள்‌, இடிந்து கிடக்கிற 
தேவாலயத்தின்மீது. மறுபடியும்‌ கர்த்தருக்கு 
ஆலயம்‌ கட்டுகிறார்கள்‌. தேவாலயத்திற்கு 
அஸ்திபாரம்‌ போடுகிறார்கள்‌. இது பிந்தின 
ஆலயம்‌. 

. சிறையிருப்பிலிருந்து.. திரும்பி வந்த 
யூதர்களில்‌, வயதான பெரியவர்கள்‌ சிலர்‌ 
இருக்கிறார்கள்‌. இவர்கள்‌ எருசலேமிலே. 
முந்தியிருந்த ஆலயத்தைப்‌. 
பார்த்திருக்கிறார்கள்‌. அது சாலொமோன்‌ 
ராஜா கட்டியது. அப்படிப்பட்ட பிரமாண்டமான 
ஆலயத்தை,  சிறையிருப்பிலிருந்து திரும்பி 
வந்திருக்கிற யூதர்களால்‌ கட்ட முடியாது. 


மகிமையை கண்டவர்கள்‌ கண்ணீர்விட்டு 
கதறி அழுகிறார்கள்‌. 


ஆகாய்‌ - 
HAGGAI - COMMENTARY 


விரிவுரை 


முந்தின ஆலயத்தைக்‌ கண்டிருந்த 
முதிர்வயதான ஆசாரியரிலும்‌, லேவியரிலும்‌, 
பிதாக்கள்‌ வம்சங்களின்‌ தலைவரிலும்‌ 
அநேகர்‌ இந்த ஆலயத்துக்குத்‌ தங்கள்‌ 
கண்களுக்கு முன்பாக அஸ்திபாரம்‌ 
போடப்படுகிறதைக்‌ கண்டபோது, 
மகா சத்தமிட்டு அழுதார்கள்‌: வேறே 
அநேகம்பேரோ  கெம்பீர சந்தோஷமாய்‌ 
ஆர்ப்பரித்தார்கள்‌" (எஸ்றா 3:12) 


சாலொமோன்‌ கட்டின தேவாலயத்தை 
கல்தேயர்கள்‌ அழித்துப்போட்டார்கள்‌. 
தேவாலயம்‌ அழிந்து எழுபது 
வருஷங்களாயிற்று, கல்தேயர்கள்‌ 
எருசலேமின்மீது முற்றிக்கைப்போட்டதையும்‌, 
அவர்கள்‌ எருசலேம்‌ நகரத்தையும்‌, 
தேவாலயத்தையும்‌  அழித்துப்போட்டதையும்‌ 
தங்கள்‌ கண்களால்‌ பார்த்த வயது முதிர்ந்த 
யூதர்களும்‌, இங்கே இருக்கிறார்கள்‌. இவர்கள்‌ 
பிந்தின ஆலயத்திற்கு அஸ்திபாரம்‌. 
போடப்படுவதைப்‌ பார்க்கிறார்கள்‌. 
சாலொமோன்‌ கட்டின தேவாலயத்தில்‌. 
ல்லாம்‌ பொன்தகட்டால்‌ 
அந்த ஆலயத்தில்‌ 
கற்கள்‌ பதிக்கப்பட்டிருந்தது. 
வெளிப்பிரகாரத்தில்‌ பிரமாண்டமான 
தூண்கள்‌ நிறுவப்பட்டிருந்தது. அவற்றில்‌ 
ஒன்றைக்கூட கல்தேயர்‌ விட்டு 
வைக்கவில்லை. தேவாலயத்திலிருந்த 
பொன்னையும்‌. வெள்ளியையும்‌, பரிசுத்த 
க கோரா கல்தேயர்கள்‌ 
ய தேசத்திற்கு தூக்கிக்கொண்டு 
போய்விட்டார்கள்‌. தேவாலயத்தின்‌ 


தூண்களையும்‌, சுவர்களையும்‌ இடித்து 
தரைமட்டமாக்கிப்போட்டார்கள்‌. 


'பிந்தின்‌ ஆலயத்திற்கு 
போடப்படும்போது, முந்திய 
மகிமையைப்‌ பார்த்த பெரியவர்கள்‌ 
கண்ணீர்விட்டு அழுகிறார்கள்‌. அவர்கள்‌ 
அழுவதைப்‌ பார்த்து வாலிபர்கள்‌ தங்கள்‌ 
மனதில்‌ வேதனைப்படுகிறார்கள்‌. 


அஸ்திபாரம்‌ 
ஆலயத்தின்‌ 





i THE 
TT 


வயதில்‌ பெரியவர்கள்‌ 
பழைய கதைகளைச்‌ சொல்லி, 
சோர்வடையச்‌ செய்து 
வாலிபர்களுக்கு 
வார்த்தைகளைச்‌ 
பழங்கதையை. 
பிரயோஜனமில்லை. 
வாலிபர்களுக்கு முன்பாக அழும்போது, 
வாலிபர்களும்‌ சோர்ந்துபோவார்கள்‌. 
அவர்களுடைய உற்சாகமும்‌ குறைந்துபோகும்‌. 
பெரியவர்கள்‌ இதையெல்லாம்‌ 
நினைத்துப்‌ பார்த்து. தங்களுடைய பழைய 
நினைவுகளை தங்களுக்குள்ளே அடக்கி 
வைத்துக்கொள்ளவேண்டும்‌. 


தங்களுடைய 
வாலிபர்களை 
விடக்கூடாது. 
உற்சாகமான 

சொல்லவேண்டும்‌. 
அதிகமாகப்‌ பேசவதினால்‌ 
பெரியவர்கள்‌ 


இந்நாட்களைப்பார்க்கிலும்‌ முன்நாட்கள்‌ 
நலமாமிருந்தது என்று சொல்லாதே; 
நீ இதைக்‌ குறித்து கேட்பது ஞானமல்ல" 
(பிர 7:10). 


பிந்தின ஆலயத்திற்கு அஸ்திபாரம்‌: 
போடப்படும்போது, முதியவர்கள்‌ 
அழுகிறார்கள்‌. இளைஞர்கள்‌ 
வேதனையோடு சோர்வடைந்திருக்கிறார்கள்‌ 
ஆகாய்‌ தீர்க்கதரிசி அவர்களிடம்‌, 


மீ்திகக்கிறவிகள்‌ யார்‌? இப்பொழுது இது 
உங்களுக்கு எப்படிக்‌ காண்கிறது? அதற்கு 
இது உங்கள்‌ பார்வையில்‌ ஒன்றுமில்லாதது 
போல்‌ காண்கிறதல்லவா?” (ஆகா 2:3) என்று 
கேட்கிறார்‌. 


நம்முடைய பழைய அனுபவங்கள்‌, 
மற்றவர்களுடைய பத்திவிருத்திக்கு 
பிரயோஜனமாயிருக்குமென்றால்‌, அதைப்‌ 
பக்குவமாகச்‌ சொல்லலாம்‌. நம்முடைய 
பழங்கதைகள்‌ மற்றவர்களுக்கு 
உபகாரமாயிராமல்‌, உபத்திரவமாயிருக்கு, 
மென்றால்‌, அதைப்பற்றிப்‌ பேசாமலிருப்பதே 
நல்லது. பெரியவர்கள்‌ வாலிபர்களை 
உற்சாகப்படுத்தும்‌ வார்த்தைகளைச்‌ 
சொல்லவேண்டும்‌. 

பிந்தின ஆலயத்திற்கு அஸ்திபாரம்‌. 
'போடப்படும்போது முதியவர்கள்‌ கண்ணீர்‌ 
விட்டு அழுகிறார்கள்‌. இளைஞர்கள்‌ அதைப்‌ 
பார்த்து சோர்ந்துபோயிருக்கிறார்கள்‌. 
அப்போது கர்த்தருடைய ஆறுதலான 
வார்த்தை அவர்களுக்கு சொல்லப்படுகிறது. 


ஆகாய்‌ - 
HA GGAI - COMMENTARY 


விரிவுரை 


ஆனாலும்‌ செருபாபேலே, நீ திடன்‌ 
கொள்‌ என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌; 
யோத்சதாக்கின்‌ குமாரனாகிய யோசுவா 
என்னும்‌ பிரதான ஆசாரியனே, நீ 
திடன்கொள்‌; தேசத்தின்‌ எல்லா ஜனங்களே, 
நீங்கள்‌ திடன்கொள்ளுங்கள்‌, வேலையை 
நடத்துங்கள்‌ என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌; 
நான்‌ உங்களுடனே இருக்கிறேன்‌ என்று 
சேனைகளின்‌ கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌” 
(ஆகா 2:4). 
பிந்தின ஆலயத்தை, முந்தின 
ஆலயத்தோடு ஒப்பிடும்போது, 
ஆலயம்‌ அவர்களுடைய பார்வையில்‌ 
ஒன்றுபில்லாததுபோல்‌ காண்கிறது. ஆனாலும்‌ 
யூதர்கள்‌ திடன்கொள்ளவேண்டும்‌. 
சோர்ந்துபோய்விடக்கூடாது. கர்த்தர்‌ 
தங்களுக்கு கொடுத்திருக்கிற வேலையை 
திடமனதோடு நடத்தவேண்டும்‌. கர்த்தர்‌ 
அவர்களோடே கூடமிருக்கிறார்‌. 


“நீ திடன்கொள்‌" என்னும்‌ உற்சாகமான 
வார்த்தையை, கர்த்தர்‌ செருபாபேலுக்கும்‌, 
பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவுக்கும்‌ 
விசேஷமாய்ச்‌ சொல்லுகிறார்‌. தலைவர்கள்‌ 
உற்சாகமாயிருக்கவேண்டும்‌. இவர்கள்‌ 
மற்றவர்களை வழிநடத்துகிறவர்கள்‌. 
தலைவர்கள்‌ சோர்ந்துபோய்விட்டால்‌, 
அவர்களுக்கு பின்னால்‌ வருகிற ஜனங்களும்‌ 
சோர்ந்துபோய்விடுவார்கள்‌. 


சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்த 
யூதர்களால்‌ முந்தின ஆலயத்தைப்போல கட்ட 
வில்லையென்றாலும்‌, தங்களால்‌ எப்படி 

ப்படி கட்டவேண்டும்‌. 

கர்த்தர்‌ 

தங்களுக்கு கொடுத்திருக்கும்‌ ஊழியத்தை, 
ஒவ்வொருவரும்‌ நேர்த்தியாகச்‌ 


சோர்ந்துபோய்‌, ஒரு ஊழியமும்‌ செய்யாமல்‌: 
சும்மாயிருந்துவிடக்கூடாது. 


சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்த 

சோர்ந்துபோயிருக்கிறார்கள்‌. 

அவர்களை 

கர்த்தர்‌ அவர்களிடம்‌ 

(ஆகா 2:5) என்று 

ஆறுதலாய்ப்‌ பேசுகிறார்‌. “நான்‌ உங்களுடனே 

கூடயிருக்கிறேன்‌” (ஆகா 2:4) என்று 
சேனைகளின்‌ கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 





i FTE 
TT 


கர்த்தருடைய பரிசுத்தமான பிரசன்னம்‌ 
யூதர்களோடு  கூடயிருக்கிறது. கர்த்தர்‌ 
அவர்களோடு. சேனைகளின்‌. 
கர்த்தராயிருக்கிறார்‌. ஆகையினால்‌. 
அவர்கள்‌ சத்துருக்களுக்கு பயப்படவேண்டிய 
தேவையில்லை. சேனைகளின்‌ கர்த்தர்‌, 
தம்முடைய ஜனத்தைப்‌ பாதுகாக்க 
'போ துமானவராயிருக்கிறார்‌. யூதர்களுக்கு 
விரோதமாக சத்துருவின்‌ சேனை 
திரளாயிருக்கிறார்கள்‌. 
சேனைகளின்‌ 
கூடமிருக்கிறார்‌. 
உலகத்திலிருக்கிறவனிலும்‌, 
நமக்குள்ளிருக்கிற கர்த்தர்‌ பெரியவர்‌. 

யூதர்கள்‌ கர்த்தருக்கு விரோதமாகப்‌ 
பாவம்‌ செய்தபோது, கர்த்தருடைய கோபமும்‌, 
அவருடைய நியாயத்தீர்ப்பும்‌ அவர்கள்மேல்‌. 
வந்தது. கர்த்தருடைய சினத்தின்‌ மிலாறு 
அவர்களுக்கு விரோதமாக கிரியை செய்தது. 
கர்த்தர்‌ அவர்களுடைய 
மீறுதல்களினிமித்தமாய்‌, அவர்களை 
தம்முடைய கோலால்‌ கண்டித்து திருத்தினார்‌. 

பாவிகள்மீதும்‌, அக்கிரமக்காரர்மீதும்‌ 
கர்த்தருடைய கோபம்‌ வரும்‌. நீதிமான்கள்‌ 
மீது கர்த்தர்‌ தம்முடைய கிருபையையும்‌, 
இரக்கத்தையும்‌. காண்பிக்கிறார்‌. தமக்கு 
உண்மையாயிருக்கிறவர்களை கர்த்தர்‌ 
பாதுகாக்கிறார்‌ கர்த்தருக்கு 
பரிசுத்தமானவர்கள்‌ சோர்ந்துபோகக்கூடாது. 
என்றும்‌, விழுந்துவிடக்கூடாது. 
என்றும்‌ கர்த்தர்‌ அவர்கள்மீது, 
கண்ணோக்கமாயிருக்கிறார்‌. கர்த்தரை 
நம்புகிறவர்கள்‌ செழித்திருப்பார்கள்‌ 
கர்த்தரை நம்பாமல்‌ அவருக்கு 
விரோதமாகத்‌ தீங்கு செய்கிறவர்கள்‌ 
அழிந்துபோவார்கள்‌. 


தர்கள்‌ பாபிலோன்‌ 

பத்தாத 
ர்‌ ஆவியை ஏவினார்‌. 
அவர்கள்‌ பாபிலோன்‌ தேசத்திலிருந்து 
விடுவிக்கப்பட்டு, தங்கள்‌ சொந்த தேசத்திற்கு 
திரும்பி வந்தார்கள்‌. 


தேசத்து 
கர்த்தர்‌ 


ஆகாய்‌ - 
HAGGAI - COMMENTARY 


விரிவுரை 


அப்பொழுது எருசலேமிலுள்ள 
கர்த்தருடைய ஆலயத்தைக்‌ கட்டுகிறதற்குப்‌ 
பென்யமீன்‌ வம்சங்களின்‌ 


சர்த்‌ ஆவியானவரே 
பாமிலோன்‌. தேசத்திலிருந்து யூதர்களை 
எருசலேமுக்கு அழைத்து வந்திருக்கிறார்‌. 
அதே ஆவியானவரே, கர்த்தருடைய 
ஆலயத்தைக்‌ கட்டுவதற்கு, அவர்களுடைய 
ஆவியை எழுப்புகிறார்‌. (ஆகா 1/4) 
கர்த்தருடைய சித்தத்தின்‌ பிரகாரமும்‌, 
திட்டத்தின்‌ பிரகாரமும்‌ யூதர்கள்‌ 
கிரியை செய்கிறார்கள்‌. பரிசுத்த 
ஆலியானவருடைய உதவியும்‌, ஏவுதலும்‌ 
இல்லையென்றால்‌, யூதர்கள்‌ தங்கள்‌ 
சொந்த தேசத்திற்கு திரும்பி வந்திருக்கும்‌ 
மாட்டார்கள்‌, கர்த்தருடைய ஆலயத்தை 
கட்டவும்‌ மாட்டார்கள்‌. 


ரவேல்‌ புத்திரர்‌ பூர்வகால, 
எகிப்து தேசத்தில்‌ வன்‌ கடக்‌ 
கர்த்தர்‌ தம்முடைய பலத்த கரத்தினால்‌, 
இஸ்ரவேல்‌ புத்திரரை, எகிப்தின்‌ 
அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து, கானான்‌ 
தேசத்திற்கு அழைத்துக்கொண்டு வந்தார்‌. 
ப்‌ ர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரோடு 


யூதர்கள்‌ மத்தியிலே. 

வரப்போகிற மேசியா 

கொஞ்சக்‌ 

காலத்துக்குள்ளே இன்னும்‌ ஒருதரம்‌ நான்‌ 
வானத்தையும்‌ பூமியையும்‌ சமுத்திரத்தையும்‌ 
வெட்டாந்தரையையும்‌ அசையப்பண்ணுவேன்‌. 
சகல ஜாதிகளையும்‌ அசையப்பண்ணுவேன்‌, 
சகல ஜாதிகளாலும்‌ விரும்பப்பட்டவர்‌ 
வருவார்‌: இந்த ஆலயத்தை மகிமையினால்‌ 
நிறையப்பண்ணுவேன்‌” (ஆகா 2:67) 
என்று சேனைகளின்‌ கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 





f= THE 
TT 


இயேசுகிறிஸ்துவின்‌ வருகையை பிதாவாகிய 
தேவன்‌, ஆகாய்‌ தீர்க்கதரிசி மூலமாக, 
இங்கு முன்னறிவிக்கிறார்‌. அவர்‌ வரும்போது. 
பூமியும்‌ சமுத்திரமும்‌ அசையும்‌. “நான்‌ 
வானத்தையும்‌ பூமியையும்‌ சமுத்திரத்தையும்‌ 
வெட்டாந்தரையையும்‌ அசையப்பண்ணுவேன்‌. 
சகல ஜாதிகளையும்‌ அசையப்பண்ணுவேன்‌" 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ 
சொல்லுகிற. 
பூமியிலே 
ராஜ்யம்‌ 


கர்த்தர்‌ இங்கு 
தீர்க்கதரிசனம்‌, இந்தப்‌ 
இயேசுகிறிஸ்துவின்‌ 
ஸ்தாபிக்கப்படுவதற்கு 
அடையாளமாயிருக்கிறது. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
எகிப்து தேசத்தின்‌ அடிமைத்தனத்திலிருந்து 
விடுதலை பெற்று, கானான்‌ தேசத்திற்கு 
புறப்பட்டுப்போன போது. கர்த்தர்‌ அவர்கள்‌ 
நடுவிலே நடப்பித்த கிரியைபோல, இப்போது. 
மறுபடியும்‌ கிரியை நடப்பிப்பார்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
பாதையிலே நடந்தபோது. கர்த்தர்‌ சீனாய்‌ 
மலையிலே வானத்தையும்‌ பூமியையும்‌ 
அசைத்தார்‌. இயேசுகிறிஸ்து இந்தப்‌ ப பூமியிலே 
மறுபடியுமாய்‌ 
அசைத்தார்‌ 
ஏரோதுவும்‌, 
அனைவரும்‌ 
அநேகர்‌ மறுபடியும்‌ 
ர்‌ எழுந்திருப்பதற்கும்‌. 

கிறிஸ்துவானவர்‌ நியமிக்கப்பட்டிருக்கிறார்‌. 


வனாந்தர 


ராஜாவாகப்‌ 
எங்கே? கிழக்கிலே. 
நட்சத்திரத்தைக்‌ கண்டு, 
அவரைப்‌ பணிந்து கொள்ள வந்தோம்‌ 
என்றார்கள்‌.  ஏரோதுராஜா அதைக்‌ 
a பயக அவனும்‌ அவனோடுகூட 
எருசலேம்‌ நகரத்தார்‌ அனைவரும்‌ 
கலங்கினார்கள்‌” (மத்‌ 2:2,3). 


இயேசுகிறிஸ்துவின்‌ ராஜ்யம்‌ இந்தப்‌ 
பூமியில்‌ ஸ்தாபிக்கப்படும்போது, அநேக 
தேசங்களில்‌ அதிர்ச்சியும்‌ ஆச்சரியமும்‌ 
உண்டாகும்‌. கர்த்தர்‌ சகல ஜாதிகளையும்‌ 
அசையப்பண்ணுவார்‌. கர்த்தருடைய சபை 


, யூதருக்கு 
பிறந்திருக்கிறவர்‌ 
அவருடைய 


ஆகாய்‌ - 
HA GGAI - COMMENTARY 


விரிவுரை 


தப்‌ பூமியிலே ஸ்தாபிக்கப்படும்போது, 
ஜாதிகள்‌ அசையும்‌. கர்த்தருடைய சபை 
அசையாது. கர்த்தர்‌ ஸ்தாபிப்பது 
நிலைத்திருக்கும்‌. 
, சிறையிருப்பிலிருந்து இருப்பு 
எருசலேமிலே. 
க கட்டுகிறார்கள்‌ 


ஆலயத்தின்‌ 1 
சிறையிருப்பிலிருந்து திரும்பி 

யூதர்கள்‌, இப்போது கட்டுகிற இந்தப்‌ பிந்தின 
ஆலயத்தின்‌ மகிமை பெரிதாயிருக்கும்‌. 
கர்த்தரே தம்முடைய ல்தான்‌ தழ 
மகிமையினால்‌  நிரப்புகி 


கர்த்தரிடத்திலிருந்து கருகி 


மோசே வார்‌; 

ஆசரிப்புக்கூடாரத்தைப்‌, படார்‌ 
சாலொமோன்‌ தேவாலயத்தைக்‌ கட்டினார்‌. 
கர்த்தருடைய மகிமை 
ஆசரிப்புக்கூடாரத்தையும்‌, 
நிரப்பிற்று. கர்த்தருடைய 
இறங்கும்போது, கூடாரத்தின்மேலும்‌, 
ஆலயத்தின்மேலும்‌ கார்மேகம்‌ வந்து 
சூழ்ந்துகொண்டது. இது ஆசரிப்புக்‌ 
கூடாரத்திலும்‌, சாலொமோன்‌ கட்டின 
ஆலயத்திலும்‌ நிரம்பின கர்த்தருடைய மகிமை 


ல்‌ ஆதயத்தின்‌ மகிமை, முந்தின 
மையைப்போல இருக்காது. 
கொய்‌ கட்டின தேவாலயத்திலே 
பொன்னும்‌ வெள்ளியும்‌ அதிகமாயிருந்தது. 
ஆனால்‌ இப்போது, சிறையிருப்பிலிருந்து 
வந்த யூதர்கள்‌ கட்டுகிற பிந்தின ஆலயத்தில்‌, 
பொன்னும்‌ வெள்ளியும்‌ அதிகமாய்ப்‌ 
பயன்படுத்தப்படவில்லை. 


தேவாலயத்தையும்‌ 
மகிமை வந்து 


கர்த்தருடைய மகிமையை பொன்னையும்‌ 
வெள்ளியையும்‌ ஆதாரமாக வைத்து 
கணக்குப்‌ பார்க்கக்கூடாது. கர்த்தருடைய 
மகிமையை பொன்னால்‌ அளக்கக்கூடாது. 
பிந்தின ஆலயத்தில்‌ பொன்னும்‌ வெள்ளியும்‌ 
குறைவாகமிருந்தாலும்‌, இந்த  பிந்தின 
ஆலயத்தின்‌ மகிமை பெரிதாயிருக்கும்‌. 





ழ்‌ நள 
யாய 


கர்த்தருடைய ஆலயத்தில்‌ அவருடைய 
பரிசுத்த பிரசன்னம்‌. நர்பிவிரக்கலேண்டும்‌. 
தேவாலயத்தில்‌ பொன்னும்‌ வெள்ளியும்‌ 
இருப்பதைவிட, கர்த்தருடைய 
மகிமையிருப்பதே பிரதானம்‌. “வெள்ளியும்‌ 
என்னுடையது. பொன்னும்‌ என்னுடையது" 
(ஆகா 2:8) என்று சேனைகளின்‌ கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. கர்த்தருடைய பிரசன்னம்‌ 
எங்கு இருக்கிறதோ, அங்கு அவரோடுகூட, 
அவருடைய வெள்ளியும்‌ பொன்னும்‌ 
இருக்கிறது. நாம்‌ தேவாலயத்திலே. 
கர்த்தருடைய மகிமையை மாத்திரமே 
நோக்கிப்‌ பார்க்கவேண்டும்‌. பொன்னுக்கும்‌. 
வெள்ளிக்கும்‌ முக்கியத்துவம்‌ கொடுத்து, 
தேவாலயத்திலே அதைப்‌ 
பார்த்துக்கொண்டிருக்கக்கூடாது. 
முந்திய ஆலயத்தின்‌ 
பிந்தின ஆலயத்தின்‌ 
மகிமையையும்‌ ஒப்பிட்டுச்‌ சொல்லுகிறார்‌ 
முந்தின ஆ மகிமையைப்‌ 
பார்க்கிலும்‌, இந்தப்‌ பிந்தின ஆலயத்தின்‌ 


மகிமை பெரிதாயிருக்கும்‌" (ஆகா 2:9) 
என்று சேனைகளின்‌ கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


கர்த்தர்‌ ஆகாய்‌ தீர்க்கதரிசியிடம்‌ 
"இல்விடத்திலே சமாதானத்தைக்‌. 
கட்டளையிடுவேன்‌ என்று சேனைகளின்‌ 
கர்த்தர்‌ உரைக்கிறார்‌” (ஆகா 2:9) என்று 
சொல்‌ என்று உரைக்கிறார்‌. 


கர்த்தர்‌ 
மகிமையையும்‌, 


மேசியாவின்‌ பிரசன்னம்‌ பிந்தின 
ஆலயத்தில்‌ வெளிப்படும்‌. தேவகுமாரனாகிய 
இயேசுகிறிஸ்து தம்முடைய பன்னிரண்டாம்‌. 
வயதிலே, இந்த தேவாலயத்திற்கு வந்து. 
தமார்க்கத்து தலைவர்களோடு, ஆவிக்குரிய 

ளைப்பற்றிப்‌ பேசினார்‌. இதன்‌ பின்பு 
கிறிஸ்துவானவர்‌ பல. சமயங்களில்‌: 
தேவாலயத்திலே பிரசங்கம்‌ செய்திருக்கிறார்‌. 
அங்கே அநேக அற்புதங்களையும்‌ 
அடையாளங்களையும்‌ நடப்பித்திருக்கிறார்‌. 
தேவாலயத்திலே காசுக்காரரையும்‌, 
விற்கிறவர்களையும்‌, கொள்ளுகிறவர்களையும்‌ 
'துரத்தியிருக்கிறார்‌. 


பிந்தின ஆலயம்‌ அழிந்துபோகாமல்‌, 
நிலையாயிருக்கும்‌ காலத்திலேயே, மேசியா 
இந்தப்‌ பூமிக்கு வரவேண்டும்‌ என்பது, 
கர்த்தருடைய சித்தம்‌. இயேசுகிறிஸ்து இந்தப்‌ 
பூமிக்கு வந்த பின்பு, இரண்‌ 

இடிக்கப்பட்டது. கியி 


ஆகாய்‌ - 
HAGGAI - COMMENTARY 


விரிவுரை Coops 


PUBLISHERS 


ரோமப்பேரசார்‌ எருசலேம்‌ நகரத்தையும்‌, 
தேவாலயத்தையும்‌ இடித்துப்போட்டார்கள்‌. 
அதை அக்கினிக்கு இரையாக்கி தீவைத்து 
கொளுத்திவிட்டார்கள்‌. 
இரண்டாம்‌. தேவாலயம்‌. 
இருக்கும்போதே, “சகல ஜாதிகளாலும்‌ 
விரும்பப்பட்டவர்‌ வருவார்‌ (ஆகா 2:7) 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. கர்த்தர்‌ 
சொன்ன பிரகாரம்‌, சகல ஜாதிகளாலும்‌ 
விருப்பப்பட்ட இயேசுகிறிஸ்து வந்துவிட்டார்‌ 
ஆகையினால்‌ நாம்‌ 
வரவேண்டுமென்று 
வேண்டியதில்லை. இதுவே 
ஆலயத்தின்‌ பெரிய மகிமை. 


சாலொமோன்‌ கட்டின தேவாலயத்தை, 
அவருக்கு பின்னால்‌ ்‌ 
தீட்டுப்படுத்தினார்கள்‌. 

அந்நிய தெய்வங்களின்‌ லிக்கிரகங்களைக்‌ 
கொண்டு வந்து வைத்தார்கள்‌. கர்த்தருடைய 
தேவாலயத்தில்‌ விக்கிரகங்களுக்கு 
தூபங்காட்டி அவற்றை ஆராதனை 
செய்தார்கள்‌. கர்த்தருடைய பரிசுத்த 
ஆலயத்தை பரிசுத்தக்குலைச்சலாக்கி, அதைத்‌ 


தீட்டுப்படுத்தினார்கள்‌. 
சிறையிருப்பி ம்பி 
நூதன லு வத, 
இதுபோன்ற த 
காணப்படவில்லை. 
பிரதிஷ்டைபண்ணப்பட்ட 
இயேசுகிறிஸ்து இந்தப்‌ பூமிக்கு வரும்‌ நாள்‌ 
வரையிலும்‌, பிந்தின ஆலயத்தில்‌ எந்த ஒரு 
விக்கிரகமும்‌ ஸ்தாபிக்கப்படவில்லை. அங்கே 
விக்கிரகாராதனையும்‌ நடைபெறவில்லை. 
இதுவே பிந்தின ப ராது பெரிதான 
கர்த்தர்‌ ஆலயத்தின்‌: 
தை பக்கல்‌ 
வாகத்‌ 
விக்கிரகாராதனைகளுக்கும்‌ 
க்கிறார்‌. கர்த்தர்‌ 
பரிசுத்தத்தைக்‌ 


கட்டின 


டட 
காத்துக்‌ 





f= THE 
TT 


காணப்படவேண்டும்‌. சபையின்‌ விசுவாசிகள்‌ 
தேவனுடைய நியமங்களுக்கு கீழ்ப்படிந்து 
பரிசுத்தமாய்‌ ஜீவிக்கவேண்டும்‌. கர்த்தரைத்‌ 
தொழுதுகொள்கிறவர்கள்‌ ஆவியோடும்‌ 
உண்மையோடும்‌ தொழுதுகொள்ளவேண்டும்‌. 
புறம்பான  அலங்காரத்தைவிட, உள்ளான 
பரிசுத்தமே மெய்யான அழகு. 


உயிர்த்தெழுந்து, 
அப்போஸ்தலர்கள்‌, 
சுவிசேஷத்தைப்‌ 
பிரசங்கம்பண்ணினார்கள்‌ அவர்கள்‌ 
இயிறிஸ்தலின்‌  ஜிலவார்த்தைகளை 
இந்தப்‌ பிந்தின தேவாலயத்திலே நின்று 


பிரசங்கம்பண்ணினார்கள்‌. 


“நீங்கள்‌ போய்‌, தேவாலயத்திலே நின்று. 
இந்த ஜீவவார்த்தைகள்‌ எல்லாவற்றையும்‌ 
ஜனங்களுக்குச்‌ சொல்லுங்கள்‌ என்றான்‌" 
(இப்‌ 5:20), 


பரமேறிப்போனபின்பு. 
கிறிஸ்துவின்‌ 


அப்போஸ்தலர்கள்‌ 
இயேசுகிறிஸ்துவைக்‌ றத தப்‌ பிந்தின 
தேவாலயத்திலே, நாள்தோறும்‌ 


பிரசங்கம்பண்ணினார்கள்‌. 
“அவருடைய நாமத்துக்காகத்‌ தாங்கள்‌ 
பாத்திர! 


அவமானமடைவதற்குப்‌ 
எண்ணப்பட்டபடியினால்‌, 


(அப்‌ 5:41,42). 


ஆகாய்‌ - 
HAGGAI - COMMENTARY 


விரிவுரை 


இயேசுகிறிஸ்து எங்கு இருக்கிறாரோ, 
அங்கே  சாலொமோனிலும்‌ பெரியவர்‌ 
இருக்கிறார்‌. கிறிஸ்துவானவர்‌ நம்முடைய 
இருதயங்களில்‌ வாசம்பண்ணுகிறார்‌. 
கர்த்தராகிய கிறிஸ்து நம்மை ஜீவனுள்ள 
ஆலயமாக ஆக்குகிறார்‌. கிறிஸ்துவானவர்‌ 
வாசம்பண்ணும்‌ ஜீவனுள்ள ஆலயமாகிய 
நாமே, சாலொமோனுடைய தேவாலயத்தைவிட 

மகிமையுள்ளவர்கள்‌. சாலொமோன்‌ 


நித்திய காலத்திற்கும்‌ பெரிதாமிருக்கும்‌ 


“இல்விடத்‌ சமாதானத்தைக்‌ 
கப்பையடுகோன்‌ (ஆகா... 23. என்று 
சேனைகளின்‌ கர்த்தர்‌ உரைக்கிறார்‌. 
யூதர்களுக்கு. பிந்தின  ஆலயத்தினால்‌ 
ஏராளமான பிரச்சனைகள்‌ உண்டாயிற்று. 
கர்த்தரோ. இந்தப்‌ பிந்தின ஆலயத்தில்‌ 
சமாதானத்தைக்‌ கட்டளையிடுவேன்‌ என்று 
வாக்குப்பண்ணியிருக்கிறார்‌. கர்த்தர்‌ சொன்ன 
வாக்குத்தத்தத்திற்கு 
வியாக்கியானம்‌. 
கர்த்தராகிய 

விசுவாசிக்கிற 
ஆவிக்குரிய 

கட்டளையிடுகிறார்‌ 


இயசகிறல்து து. 
எல்லா 
சமாதானத்தைக்‌ 


“சமாதானத்தை 
வைத்துப்போகிறேன்‌, என்னுடைய 
சமாதானத்தையே உங்களுக்குக்‌ 
கொடுக்கிறேன்‌; உலகம்‌ கொடுக்கிறபிரகாரம்‌ 
நான்‌ உங்களுக்குக்‌ கொடுக்கிறதில்லை. 
உங்கள்‌ இருதயம்‌ கலங்காமலும்‌ 
பயப்படாமலும்‌ இருப்பதாக" (யோவா 14:27) 
பிதாவாகிய தேவன்‌, தம்முடைய 
குமாரனாகிய இயேசுகிறிஸ்துவையே, நமக்கு 
சமாதானமாகக்‌ கொடுத்து, “இல்வி 
சமாதானத்தைக்‌ கட்டளையிடுவேன்‌' 


வாக்குப்பண்ணுகிறார்‌. 


உங்களுக்கு 





f= THEN 
TT 


எப்படியெனில்‌, அவரே நம்முடைய 
சமாதான காரணராகி,  இருதிறத்தாரையும்‌ 
ஒன்றாக்கி, பகையாக நின்ற பிரிவினையாகிய 
நடுச்சுவரைத்‌ தகர்த்து. சட்டதிட்டங்களாகிய 
நியாயப்பிரமாணத்தைத்‌ தம்முடைய 
மாம்சத்தினாலே ஒழித்து, இருதிறத்தாரையும்‌ 
தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாகச்‌ 
சிருஷ்டித்து. இப்படிச்‌ சமாதானம்‌ பண்ணி, 
பகையைச்‌  சிலுவையினால்‌ கொன்று, 
அதினாலே இருதிறத்தாரையும்‌ ஒரே சரீரமாக 
தேவனுக்கு ஒப்புரவாக்கினார்‌” (எபே 24-16). 


நான்‌ இன்றுமுதல்‌ உங்களை 
ஆசீர்வதிப்பேன்‌ 
ஆகா 2110-19 


அகா 210. தரியுவின்‌ இரண்டாம்‌. 
வருஷம்‌ ஒன்பதாம்‌ மாதம்‌ 
இருபத்துநாலாத்தேதியிலே ஆகாய்‌ 
என்னும்‌ தீர்க்கதரிசியின்‌ மூல்மாய்க்‌ 
கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று; 
அவர்‌: 


ஆகா... இய. ஒருவள்‌ 
வஸ்திரத்தின்‌ தொங்கலிலே ப்கித்த 
மாம்சத்தைக்‌  கொண்டுபோகையில்‌ 
தன்‌ வஸ்திரத்தின்‌ தொங்கல்‌ 
அப்பத்தையாகிலும்‌, சாதத்தையாகிலும்‌ 
திராட்சரச த்தையாகிலும்‌, 
எண்ணெயையாகிலும்‌, மற்றெந்த. 
போஜன பதார்த்தத்தையாகிலும்‌ 
தொட்டால்‌ அது பரிசுத்தமாகுமோ 
என்று நீ ஆசாரியரிடத்தில்‌ வேத 
தியாயத்தைப்பற்றிக்‌ கேன்‌ என்று 
சேனைகளின்‌ கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ 
என்றார்‌. 


தகா 212. அதற்கு ஆசாரியர்கள்‌ 
பிரதியுத்தரமாக: பரிசுத்தமாகாது. 
என்றார்கள்‌. 


ஆகா 2:13. பிணத்தால்‌ தீட்டுப்பட்டவன்‌ 
அவைகளில்‌ எதையாகிலும்‌ தொட்டால்‌, 
அது தீட்டுப்படுமோ என்று ஆகாய்‌ 
பின்னும்‌ கேட்டான்‌; அதற்கு. 
ஆசாரியர்கள்‌. பிரதியுத்தரமாக: 
தீட்டப்படும்‌ என்றார்கள்‌. 


ஆகாய்‌ - 
HA GGAI - COMMENTARY 


விரிவுரை 


அப்பொழுது ஆகாய்‌: 

அப்படியே இத்த ஜனங்களும்‌ இத்த 

சமுகத்தில்‌ 

என்று கர்த்தர்‌ 

அவர்களுடைய 

கிரியைகளும்‌ 

இருக்கிறது; அவர்கள்‌: 

அங்கே கொண்டுவத்து படைக்கிறதும்‌ 
தீட்டுப்பட்டிருக்கிறது.. 


ஆகா 215. இப்போதும்‌ கர்த்தருடைய 
ஆலயத்தைக்‌. கட்டும்படி. ஒரு 
கல்லின்மேல்‌ ஒரு கல்‌ வைக்கப்பட்டது 
முதல்‌ நடந்ததை உங்கள்‌ மனதிலே 
சித்தித்துப்‌ பாருங்கள்‌. 


ஆகா 216. அத்த நாட்கள்‌ முதல்‌ 
ஒருவன்‌ இருபது மரக்காலாகக்‌ கண்ட, 
அம்பாரத்தினிடத்தில்‌ வந்தபோது, 
பத்து மரக்கால்மாத்திரம்‌ இருந்தது; 
ஒருவன்‌ ஆலையின்‌ தொட்டியில்‌ 
இம்பது குடம்‌ மொன்ன 
ஆலையினிடத்திலே வந்தபோது 
இருபது குடம்மாத்திரம்‌ இருந்தது. 


ஆகா 217. கருக்காயினாலும்‌ 
விஷப்பனியினாலும்‌ கல்மழையினாலும்‌ 
உங்களை: உங்கள்‌ கைகளின்‌: 
'வேலையிலெல்லாம்‌. அடித்தேன்‌; 
ஆனாலும்‌ நீங்கள்‌ என்னிடத்தில்‌ 
மனதைத்‌ திருப்பாமல்போனீர்கள்‌ என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


ஆகா 218. இப்போதும்‌ இதற்கு 
முத்தின காலத்தில்‌ நடத்ததை உங்கள்‌ 
மனதிலே சித்தித்துப்பாருங்கன்‌; 
ஒன்பதாம்‌ மாதம்‌ 
இருபத்துநாலாந்தேதியாகிய 
இத்நான்முதல்‌. கர்த்தருடைய 
ஆலயத்தின்‌ அஸ்திபாரம்‌ போடப்பட்ட, 
அத்தான்வரைக்கும்‌ சென்ற காலத்தில்‌ 
நடந்ததை: உங்கள்‌ மனதிலே 
சித்தித்தூப்பாருங்கள்‌. 


ஆகா 2:19. களஞ்சியத்தில்‌ இன்னும்‌ 
விதைத்தானியம்‌ உண்டோ? 
திராட்சச்செடியும்‌ அத்திமரமும்‌ 
'மாதனஞ்செடியும்‌ ஓலிவமரமும்‌ 
கனிகொடுக்கவில்லையேடி நான்‌ 
இன்றுமுதல்‌ உங்களை ஆசீர்வதிப்பேன்‌ 
என்று சொல்லுகிறார்‌ என்றான்‌. 





ழ்‌ நள 
யாய 


, சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்த 


யூதர்கள்‌ பிந்தின ஆலயத்திற்கு 
அஸ்திபாரம்‌ போட்டார்கள்‌. ஆனாலும்‌, 
சிறிதுகாலத்திற்கு பின்பு, தேவாலயத்தின்‌ 
கட்டுமான வேலைகளை நிறுத்திவிட்டார்கள்‌. 
கர்த்தருடைய ஆலயத்தை தொடர்ந்து 
கட்டுமாறு, ஆகாய்‌ தீர்க்கதரிசி 
அவர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையைச்‌ 
சொல்லுகிறார்‌. அவர்களும்‌ கர்த்தருடைய 
வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, கர்த்தரின்‌ 
ஆலயத்திலே. வேலை செய்கிறார்கள்‌. 
இப்போது கர்த்தருடைய ஆலயத்தின்‌ 
கட்டுமான வேலைகள்‌ வேகமாய்‌ 
நடைபெறுகிறது. 


கர்த்தருக்கு ஆலயம்‌ கட்டுவ, 
ககர அறவன்‌ தேகத்தைக்‌ 
கட்டுகிறவர்களின்‌ இருதயங்களும்‌ கைகளும்‌ 
சுந்தமாயிருக்கவேண்டும்‌. தம்முடைய 
ஆலயத்தைக்‌ கட்டுகிற ஜனங்களை கர்த்தர்‌ 
கண்ணோக்கிப்‌ பார்க்கிறார்‌. மனுஷன்‌ 
முகத்தைப்‌ பார்க்கிறான்‌. கர்த்தரோ 
மனுஷருடைய இருதயத்தைப்‌ பார்க்கிறார்‌. 
கர்த்தருடைய ஆலயத்தைக்‌ கட்டுகிற 
சிலருடைய கைகளும்‌, இருதயங்களும்‌ 
அசுத்தமாமிருப்பதை கர்த்தர்‌ பார்க்கிறார்‌. 

கர்த்தருடைய எச்சரிப்பின்‌ வார்த்தைகள்‌ 
சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்திருக்கிற 
எல்லா யூதர்களுக்கும்‌ பொதுவாகச்‌ 
சொல்லப்படுகிறது. அவர்கள்‌ எல்லோரும்‌ 
கர்த்தருடைய ஆலயத்தைக்‌ கட்டும்‌ நல்ல 
வேலையைச்‌ செய்துகொண்டிருக்கிறார்கள்‌. 
அந்த வேலையைச்‌ செய்யும்போது. 
அவர்கள்‌ தங்களுடைய. கைகளை 
சுத்தப்படுத்தவேண்டுமென்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 


ஆகாய்‌ - 
HA GGAI - COMMENTARY 


விரிவுரை மரமா 


PUBLISHERS 


கர்த்தர்‌ யூதர்களுக்கு தம்முடைய 
நியாயப்பிரமாணத்தைக்‌ கொடுத்திருக்கிறார்‌. 
எதெல்லாம்‌ தீட்டுப்படும்‌ என்று கர்த்தர்‌ 
அவர்களுக்கு. விரிவாகச்‌ 
சொல்லியிருக்கிறார்‌. கர்த்தருடைய 
நியாயப்பிரமாணத்தில்‌ சில யூதர்களுடைய 
சடங்காச்சார பிரமாணமாயிருக்கிறது. 
ஆனாலும்‌ கர்த்தர்‌ ஆகாய்‌ தீர்க்கதரிசியின்‌ 
மூலமாய்‌, சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்த 
யூதர்களுக்கு சொல்லுகிற செய்தி, நமக்கும்‌ 
பிரயோஜனமாயிருக்கிறது. அவை நீதிக்கேற்ற 
போதனைகளாயிருக்கிறது. இவையெல்லாமே 
வேதநியாயத்தைப்பற்றிய உபதேசமாகும்‌. 
கர்த்தருடைய  வேதநியாயத்தைப்ப 
ஆகாய்‌ தீர்க்கதரிசி க சாரிமிடத்த 
கேட்டறிந்து கொள்ளவேண்டும்‌. ஆகாய்‌ 
ஒரு தீர்க்கதரிசியாகயிருந்தாலும்‌, அவர்‌ 
ஆசாரியரிடத்தில்‌ வேதநியாயத்தைப்பற்றிக்‌ 
கேட்கவேண்டும்‌. ஆசாரியர்கள்‌ கர்த்தருடைய 
பிரமாணங்களை  ஜனங்களுக்குப்‌ போதிக்க 
வேண்டும்‌. கர்த்தருடைய பொதுவான 
நியமங்களை அவர்களுக்கு உபதேசித்து, 
கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து ஜீவிக்க, அவர்களை 
வழிநடத்தவேண்டும்‌. 
கர்த்தர்‌ ஆகாய்‌ தரக்கதரிசியிடம்‌ ஒரு 
ச்‌ சொல்லுகிறார்‌. “ஒருவன்‌ தன்‌ 
பரிசுத்த 
மாம்சத்தைக்‌ கொண்டுபோகையில்‌ தன்‌ 
வஸ்திரத்தின்‌ தொங்கல்‌ அப்பத்தையாகிலும்‌, 
சாதத்தையாகிலும்‌  திராட்சரசத்தையாகிலும்‌, 
மற்றெந்த 


" (ஆகா 21) என்று 
அது பரிசுத்தமாகுமோ அல்லது 
பரிசுத்தமாகாதோ என்பதை ஆகாய்‌ 
ஆசாரியரிடத்தில்‌ கேட்டு, வேதநியாயத்தை 
அறிந்துகொள்ளவேண்டும்‌. 


கர்த்தருடைய பரிசுத்த மாம்சம்‌ நம்முடைய 
வஸ்திரத்தைத்‌ தொடக்கூடாது. கர்த்தருடைய 
பிரமாணத்தின்படி இது தீட்டானது 
(ஆகா 232) 





i FTE 
TT 


கர்த்தர்‌ தனக்கு சொன்னதை ஆகாய்‌ 
தீர்க்கதரிசி ஆசாரியர்களிடத்தில்‌ கேட்கிறார்‌. 
அதற்கு ஆசாரியர்கள்‌ பிரதியுத்தரமாக, 
'ரிசுத்தமாகாது' (ஆகா 212) என்று, 
சொல்லுகிறார்கள்‌. 

தொங்கலிலே பரிசுத்த 
கொண்டுபோகையில்‌, 

பரிகத்தமாயிராமல்‌, தீட்டாமிருக்கும்‌. 


ஆகாய்‌ தீர்க்கதரிசியிடம்‌. 
சம்பவத்தையும்‌ சொல்லுகிறார்‌. 
கர்த்தர்‌ சொன்ன பிரகாரம்‌, 
சாயரிடத்தில்‌ கேட்கிறார்‌. 
தீட்டுப்பட்டவன்‌ அவைகளில்‌ 
எதையாகிலும்‌ தொட்டால்‌, அது 
தீட்டுப்டுமோ" (ஆகா 2:13) என்று ஆகாய்‌ 
ஆசாரியரிடத்தில்‌ கேட்கிறார்‌ அதற்கு 
ஆசாரியர்கள்‌ பிரதியுத்தரமாக: “தீட்டுப்படும்‌" 
(ஆகா 2:13) என்று சொல்லுகிறார்கள்‌. 


கர்த்தர்‌ 
வேறொரு 
ஆகாய்‌ 
இதுபற்றி 
"பிணத்தால்‌ 


“தீட்டுப்பட்டிருக்கிறவன்‌ 
'தொடுகிறவைகளெல்லாம்‌ 
அவைகளைத்‌ தொடுகிறவனும்‌ 
சாயங்காலமட்டும்‌ தீட்டுப்பட்டிருப்பான்‌; இது 
உங்களுக்கு நித்திய கட்டளையாயிருக்கும்‌ 
என்றார்‌" (எண்‌ 19:22), 


கர்த்தர்‌ சொல்லுகிற சத்தியத்தின்‌ 
சாரம்‌ இதுதான்‌. பரிசத்தத்தைவிட அசுத்தம்‌ 
மற்றவர்களுக்கு எளிதாகப்‌ பரவும்‌. கர்த்தர்‌ 
இவ்விரண்டு சம்பவங்களையும்‌ ஆகாய்‌ 
தீர்க்கதரிசியிடம்‌ சொல்லிவிட்டு, தம்முடைய 
செய்தியைச்‌ சொல்லுகிறார்‌ அப்படியே 
இந்த ஜனங்களும்‌ இந்த ஜாதியாரும்‌ என்‌ 
சமுகத்தில்‌ இருக்கிறார்கள்‌" என்றும்‌, 
“அவர்களுடைய கைகளின்‌ எல்லாக்‌ 
கிரியைகளும்‌ அப்டியே இருக்கிறது: 
அவர்கள்‌ கொண்டுவந்து. 
படைக்கிறதும்‌ தீட்டுப்பட்டிருக்கிறது” (ஆகா 
2:14) என்றும்‌ கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. கர்த்தர்‌ 
தனக்கு சொன்ன செய்தியை, ஆகாய்‌ 
நீர்க்‌, சிறையிருப்பகரந்து ரமி 
வந்திருக்கிற யூதர்களுக்கு சொல்லுகிறார்‌. 


ஜனங்கள்‌  எப்படியிருக்கிறார்களோ. 
அப்படியே அவர்களுடைய தேசமும்‌ 
இருக்கும்‌. கர்த்தரிடத்தில்‌ பட்சபாதமில்லை. 
கர்த்தர்‌ தம்முடைய நீதியான பார்வையினால்‌. 
மனுஷரைப்‌ பார்க்கிறார்‌. சிறையிருப்பிலிருந்து 
திரும்பி வந்த யூதர்கள்‌, கர்த்தருடைய 
பலிபீடத்திலே பலிகளைச்‌ செலுத்துகிறார்கள்‌. 
தாங்கள்‌... செலுத்தும்பபி தங்களைப்‌ 
பரிசுத்தப்படுத்தும்‌ என்று நம்புகிறார்கள்‌. 


தீட்டுப்படும்‌, 


ஆகாய்‌ - 
HA GGAI - COMMENTARY 


விரிவுரை 


QOODNENS 
PUBLISHERS 


தாங்கள்‌ கர்த்தருடைய ஆலயத்தைக்‌ 
கட்டாமல்‌, தங்களுக்கு மச்சுப்பாவப்பட்ட 
வீடுகளைக்‌ கட்டி, கர்த்தருக்கு விரோதமாகப்‌ 
பாவம்‌ செய்தாலும்‌, தாங்கள்‌ கர்த்தருக்கு 
பலிசெலுத்துவதினால்‌, கர்த்தர்‌ தங்களுடைய 
பாவங்களை மன்னிப்பார்‌ என்று யூதர்கள்‌ 
நம்புகிறார்கள்‌. 

கர்த்தரோ ர்களுடைய 
நம்பிக்கைக்கு விரோதமாகப்‌ “ய்‌ 
அவர்களுடைய பரிகத்தமான மாம்சமும்‌, 
அவர்களுடைய பலிபீடமும்‌, அவர்களுடைய 
மாம்சத்தையோ, அப்பத்தையோ, 
சாதத்தையோ, திராட்சரசத்தையோ, 
எண்ணெயையோ, மற்றெந்த 
போஜனபதார்த்தத்தையோ பரிகத்தப்படுத்தாது 
என்று கர்த்தர்‌ தெளிவாகச்‌ சொல்லுகிறார்‌. 
அவர்களுடைய பலிபீடம்‌, அவர்களுடைய 
மாம்சத்தைப்‌ பரிசுத்தப்படுத்தாது, 
அவர்களிடத்திலிருக்கிற எந்தப்‌ பொருளையும்‌, 
பலிபீடம்‌ பரிசுத்தப்படுத்தாது. 


சிறையிருப்பிலிருந்து திரும்ப 
வந்திருக்கிற யூதர்கள்‌ கர்த்தருக்கு 
விரோதமாகவும்‌, அவருடைய பரிசுத்த 

ஆலயத்திற்கு. விரோதமாகவும்‌ பாவம்‌ 
செய்கிறார்கள்‌. தாங்கள்‌ செலுத்தும்‌ 
பலிகளினால்‌ அவர்கள்‌ தேவாலயத்தைத்‌ 
தீட்டுப்படுத்துகிறார்கள்‌. அவர்கள்‌ 
கர்த்தருடைய ஆலயத்தைக்‌ கட்டாமல்‌, 
தங்களுக்கு மச்சுப்பாவப்பட்ட வீடுகளைக்‌ 
கட்டி, அதை சந்தோஷமாய்‌ அனுபவிப்பது ஒரு 
பாவம்‌. கர்த்தருடைய பலிபீடத்திலே 
பரிசுத்தமில்லாததை பலியாகச்‌ செலுத்துவது, 
மற்றொரு பாவம்‌. 


சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்த 
யூதர்கள்‌. mY: பாது கர்த்தருடைய 
ஆலயத்தின்‌ கட்டி வேலைகளை வேகமாக 
செய்கிறார்கள்‌. ஆலயம்‌ கட்டப்படும்போது 
அவர்கள்‌ கர்த்தருக்கு விலையுயர்ந்த 
பலிகளையும்‌ செலுத்துகிறார்கள்‌. ஆனால்‌ 
அவர்களுடைய இருதயங்களோ 
அசத்தமாமிருக்கிறது. அவர்கள்‌ தங்கள்‌ 
கைகளினால்‌ பரிசுத்தமான வேலைகளைச்‌ 
செய்கிறார்கள்‌. ஆனால்‌ அவர்களுடைய 
இருதயமோ தீட்டானதாயிருக்கிறது. 





f= FTN 
யாய 


இருதயம்‌ சுத்தமாயிருந்தால்தான்‌, 
அவர்கள்‌ செலுத்தும்‌ பலி சுத்தமாயிருக்கும்‌. 
இருதயம்‌ சுத்தமில்லாதவர்கள்‌, கர்த்தருடைய 
ஆலயத்தைக்‌ கட்டுவது, கர்த்தருக்கு 
பிரியமானதல்ல. 


யூதர்கள்‌ கர்த்தருடைய ஆலயத்தைக்‌ 
கட்டுகிறார்கள்‌. கர்த்தருக்கு பலிகளைச்‌ 
செலுத்துகிறார்கள்‌. ல்‌ 
அவர்களுடைய 
அசுத்தமாயிருக்கிறது. 
கைகளின்‌ பரிசுத்தமான 
அவர்கள்‌ செலுத்தும்‌ திரளான பலிகளும்‌ 
அவர்களுடைய 
சுத்தப்படுத்தவில்லை. 
அவர்களுடைய இருதயங்களின்‌ 
அவர்கள்‌ செய்யும்‌ 
வேலைகளையும்‌, அவர்கள்‌ 
பலிகளையும்‌ டுப்‌ 


அருவருப்பாயிருக்கிறது. 


ஆகாய்‌ 


யூதர்களுக்கு, 

வார்த்தைகளைச்‌ 

அவர்களுடைய பாவங்களின்‌ நிமித்தமாகவும்‌, 
அவர்களுடைய அசுத்தங்களின்‌ 
நிமித்தமாகவும்‌ அவர்களைக்‌ 
கடிந்துகொள்கிறார்‌. ஆனாலும்‌ 
ஆகாய்‌ தீர்க்கதரிசி கர்த்தருடைய 
ஆறுதலான வார்த்தைகளையும்‌ 
அவர்களுக்குச்‌ சொல்லுகிறார்‌. அவர்களை 
உற்சாகப்படுத்துகிறார்‌ 


யூதர்க 

தேவனோடு." ஒப்ரரவாகியிதகக 
அவர்களுடைய பார்வை அங்கும்‌ ங்கம்‌ 
அலைபாயக்கூடாது. அவர்கள்‌ கர்த்தரையே 
நோக்கிப்‌ பார்க்கவேண்டும்‌. கர்த்தர்‌ கானான்‌ 
தேசத்திலே பஞ்சத்தை அனுப்பி, தம்முடைய 
நியாயத்தீர்ப்பை வெளிப்படுத்தியிருக்கிறார்‌. 
யூதர்கள்‌ கர்த்தரோடு. ஒப்புரவாகி, 
பரிசுத்தமாய்‌ ஜீவிக்கும்போது, கர்த்தர்‌ 
கானான்‌ தேசத்திலே பஞ்சத்தை 
நீக்கிப்போடுவார்‌. அவர்களுக்கு மறுபடியும்‌ 
செழிப்பு உண்டாகும்‌. 


ஆகாய்‌ - 
HAGGAI - COMMENTARY 


விரிவுரை மரமா 


PUBLISHERS 


தரியு ராஜாவின்‌ இரண்டாம்‌ வருஷம்‌ 
ஆறாம்மாதம்‌ இருபத்து நாலாந்தேதியிலே 
சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்த யூதர்கள்‌, 
கர்த்தரின்‌ ஆலயத்திலே வேலை 
செய்கிறார்கள்‌ (ஆகா 115). கர்த்தருடைய 
ஆலயத்தைக்‌ கட்டும்படி, அந்நாளிலே ஒரு 
கல்லின்‌ மேல்‌ ஒரு கல்‌ வைக்கப்பட்டது. 
அந்த நாள்‌ முதல்‌ நடந்ததை உங்கள்‌ 
மனதிலே சிந்தித்துப்‌ பாருங்கள்‌” (ஆகா 2:15) 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


, சிறையிருப்பிலிருந்து திரும்பி 
யூதர்கள்‌, கர்த்தருடைய ஆலயத்தைக்‌ 
கட்டுவதை நிறுத்திவிட்டு, தங்களுடைய 
சொந்த வீடுகளைக்‌ குட்டிக்கொண்டிருந்த. 
போது கர்த்தருடைய ஆசீர்வாதம்‌ 
அவர்களுக்கு கிடைக்கவில்லை. அவர்களுக்கு 

காரியங்களிலும்‌ குறைவு 
வங்டாவித்று 


அந்த 


அப்போது அவர்கள்‌ 

த்தும்‌ கொஞ்சமாய்‌ 
கொண்டுவந்தார்கள்‌: அவர்கள்‌ புசித்தும்‌ 
திருப்தியாகவில்வை; குடித்தும்‌. 
பரிபூரணமடையவில்லை; அவர்கள்‌ வஸ்திரம்‌ 
உடுத்தியும்‌ ஒருவனுக்கும்‌ குளிர்விடவில்லை; 
கூலியைச்‌ சம்பாதிக்கிறவன்‌ பொத்தலான 
பையிலே  போடுகிறவனாய்‌ அதைச்‌ 
சம்பாதித்தான்‌ (ஆகா 1:6). 


இராய 
அறுத்துக்‌ 


அக்காலத்தில்‌ அவர்கள்‌ அதிகமாய்‌ 
வருமென்று எதிர்பார்த்திருந்தும்‌, இதோ, 
கொஞ்சம்‌ கிடைத்தது: அவர்கள்‌ அறுத்து 
வீட்டுக்குக்‌ கொண்டுவந்தும்‌, கர்த்தர்‌ அதை 
ஊதிப்போட்டார்‌ (ஆகா 15), அவர்களுக்கு 
வறுமையும்‌, குறைவும்‌, பஞ்சமும்‌, 
வியாதியும்‌, பட்டினியும்‌ உண்டாயிற்று. 


சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்த 
யூதர்கள்‌, கர்த்தருடைய ஆலயத்தைக்‌ 
கட்டும்‌ வேலையை நிறுத்திய நாட்கள்‌ முதல்‌, 
ஒருவன்‌ இருபது மரக்காலாகக்‌ கண்ட 
அம்பாரத்தினிடத்தில்‌ வந்தபோது, பத்து 
மரக்கால்மாத்திரம்‌ இருந்தது: ஒருவன்‌ 
ஆலையின்‌ தொட்டியில்‌ ஜம்பது குடம்‌ 
மொள்ள ஆலையினிடத்திலே வந்தபோது 
இருபது. குடம்மாத்திரம்‌ இருந்தது 
(ஆகா 276) 





i= FT 
TT 


ளுக்கு , 
மோசே இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு வரியாக 
விதித்து, அதன்‌ மூலமாகப்‌ 
பெற்றுக்கொள்கிறார்‌. இஸ்ரவேல்‌ புத்திரரை 
எண்ணித்தொகையிடும்போது, 
ஒவ்வொருவரும்‌ அரைச்சேக்கல்‌ வெள்ளியை 
வரியாக செலுத்தவேண்டும்‌. 

சபையில்‌: எண்ணப்பட்டவர்கள்‌ 
கொடுத்த வெள்ளி பரிசத்த ஸ்தலத்தின்‌ 
சேக்கலின்படி நூறு தாலந்தும்‌, 
ஆயிரத்தெழுநூற்று எழுபத்தைந்து சேக்கல்‌ 
நிறையுமாய்‌ இருக்கிறது (யாத்‌ 38:25). 

எண்ணப்பட்டவர்களின்‌ தொகையில்‌ 
சேர்ந்த இருபது வயது முதற்கொண்டு 
அதற்கு மேற்பட்ட ஆறுலட்சத்து மூவாயிரத்து 
ஐந்நூற்று ஐம்பது பேர்களில்‌ ஒவ்வொரு 
தலைக்கு பரிகத்த ஸ்தலத்தின்‌ சேக்கலின்படி 
அரைச்சேக்கலாகிய  பெக்கா என்னும்‌: 
விழுக்காடு சேருகிறது (யாத்‌ 38:26. 


அந்த வெள்ளியில்‌ நூறு தாலந்து 
வெள்ளியினால்‌ பரிசுத்த ஸ்தல 
பாதங்களும்‌ திரையின்‌ பாதங்களும்‌ 
வார்ப்பிக்கப்படுகிறது: பாதத்துக்கு 
ஒரு தாலந்து விழுக்காடு நூறு பாதங்களுக்கு 
நூறு தாலந்து செலவாயிற்று (யாத்‌ 38:27). 


பெசலெயேல்‌ அந்த ஆயிரத்தெழுநூற்று 
எழுபத்தைந்து சேக்கலால்‌ தூண்களுக்கு 
பூண்களைப்‌. பண்ணி, அவைகளின்‌ 
குமிழ்களைத்‌ தகடுகளால்‌ மூடி, 
அவைகளுக்குப்‌ பூண்களை உண்டாக்குகிறார்‌ 
யாத்‌ 38:28) தூண்களுக்கு 
வெள்ளிப்பூண்கள்‌ போட்டு 
அழகுபடுத்தப்படுகிறது. குமிழ்களும்‌ 
தகடுகளால்‌ மூடப்பட்டிருக்கிறது. 

ஆசரிப்புக்கூடாரத்து வேலைகளுக்கு 
தேவையான வெண்கலத்தை இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ காணிக்கையாக செலுத்துகிறார்கள்‌. 
காணிக்கையாகச்‌ செலுத்தப்பட்ட 
வெண்கலமானது எழுபது தாலந்தும்‌ 
இரண்டாயிரத்து நானூறு சேக்கல்‌ 
நிறையுமாய்‌ இருக்கிறது (யாத்‌ 38:29). 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பெசலெயேல்‌ காணிக்கையாகச்‌ 
செலுத்தப்பட்ட வெண்கலத்தினால்‌, ஆசரிப்புக்‌ 
கூடாரவாசல்‌ மறைவின்‌ பாதங்களையும்‌, 
வெண்கலப்‌. பலிபீடத்தையும்‌, அதின்‌ 
வெண்கலச்‌ சல்லடையையும்‌, பலி 
பீடத்தின்‌ சகல பணிமுட்டுகளையும்‌, சுற்றுப்‌ 
பிராகாரத்தின்‌ பாதங்களையும்‌, பிராகாரவாசல்‌ 
மறைவின்‌ பாதங்களையும்‌, வாசஸ்தலத்தின்‌ 
சகல முளைகளையும்‌, சுற்றுப்பிராகாரத்தின்‌ 
சகல. களையும்‌ பண்ணுகிறார்‌ 
(யாத்‌ 38:30,31). 


ஆசரிப்புக்கூடாரத்தில்‌ 
பயன்படுத்தப்பட்ட உலோகங்களின்‌ விவரம்‌ 
வருமாறு : 

1. பொன்‌ - 87,730 சேக்கல்‌. 

2, வெள்ளி - 301775 சேக்கல்‌ 

3 வெண்கலம்‌ - 212,400 சேக்கல்‌ 


வெளிப்பிராகாரத்தின்‌ பாதங்கள்‌ 
வெண்கலத்தால்‌. கெப்படடடுக்கது 
கூடாரத்தின்‌ பாதங்கள்‌ வெள்ளியினால்‌. 
செய்யப்பட்டிருக்கிறது. (யாத்‌ 38:27,30-31) 
வெளிப்பிராகாரத்திலுள்ள பலிபீடம்‌, 
பணிமுட்டுகள்‌, பாதங்கள்‌, சல்லடைகள்‌ 
ஆகியவை அனைத்தும்‌ வெண்கலத்தால்‌ 
செய்யப்பட்டிருக்கிறது (யாத்‌ 38:30-31) 


பரிசத்‌ வேதாகமத்திலுள்ள 
சத்தியங்கள்‌. கப்‌ 
உருவகங்களாகவும்‌, அடையாளங்களாகவும்‌ 
கூறப்பட்டிருக்கின்றன. வேதாகமம்‌ முழுவதுமே 
அடையாளமாகக்‌ கூறப்பட்டிருக்கிறது என்று 
கூறுவதும்‌, வேதாகமத்திலுள்ள ஒவ்வொரு 
நிகழ்ச்சியும்‌, ஒவ்வொரு நபரும்‌ 
அடையாளமாகவே  கூறப்பட்டிருக்கிறார்கள்‌ 
என்று கூறுவதும்‌ தவறான 
வியாக்கியானமாகும்‌. எல்லாமே அடையாளம்‌ 
என்று வியாக்கியானம்‌ பண்ணும்போது, 
தேவனுடைய வார்த்தையைப்‌ புரிந்து 
கொள்வதில்‌. குழப்பமே. ஏற்படும்‌. 
வேதாகமத்தில்‌ மறைபொருட்கள்‌ உள்ளன. 
அதே. சமயத்தில்‌ வெளிப்படையாகக்‌ 
கூறப்பட்டிருக்கும்‌ சத்தியங்களும்‌ ஏராளமாய்‌ 
உள்ளன. 





i FTE 
TT 


யூதர்கள்‌ நிர்விசாரமாய்‌ ஜீவித்தபோது 
கர்த்தருடைய கோபமும்‌, ஆக்கினைத்தீ்பபும்‌ 
அவர்கள்மீது வந்தது. “கருக்காமினாலும்‌ 
ரப்ரி கல்மழையினாலும்‌ 
உங்களை ங்கள்‌ கைகளின்‌ 
வோகபிகென்னம்‌. த்தேன்‌; ஆனாலும்‌ 
நீங்கள்‌ என்னிடத்தில்‌ மனதைத்‌ 
திருப்பாமல்போனீர்கள்‌" (ஆகா 227) என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


கர்த்தர்‌ யூதர்களை தண்டித்த 
நாட்களில்‌, அவர்கள்‌ தங்களுடைய 
அப்பாரத்திற்குப்‌ போகிறார்கள்‌. அம்பாரத்தைக்‌ 
இருபது மரக்கால்‌ 
மறுபடியும்‌. 
இருபது 
மரக்காலானது, மரக்காலாக 
குறைந்துபோயிற்று. ரமான திருடர்கள்‌ 
அதைத்‌  திருடியிருக்கலாம்‌. அல்லது 
விஷிப்பூச்சிகளும்‌, வண்டுகளும்‌ அதைத்‌ 
தின்றிருக்கலாம்‌. அல்லது இருபது மரக்கால்‌ 
அப்பாரத்திலிருந்தபோது. அதிகமான வெயில்‌ 
அதன்மீது பட்டு, அது காய்ந்து கருகி, பத்து 
மரக்காலாக குறைந்‌ துபோயிருக்கலாம்‌. 


சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்த 
யூதர்கள்‌, கர்த்தருடைய ஆலயத்தைக்‌ 
கட்டும்‌ வேலையை நிறுத்திவிட்டு தங்கள்‌ 
சொந்த வேலைகளைப்‌ பார்த்துக்‌ 
கொண்டிருக்கிறார்கள்‌. தங்களுக்கு 
திராட்சத்தோட்டத்தை நாட்டுகிறார்கள்‌ 
ஆலையைக்‌ கட்டுகிறார்கள்‌. 
திராட்சப்பழத்தை ஆலையில்போட்டு 
ஆட்டியபோது, அதிலே ஐம்பதுகுடம்‌ 
திராட்சரசம்‌ இருந்தது. அவர்கள்‌ அந்த 
இி௱ட்சாத்தை பொன்னுவதற்காக, மறும்‌ 

ஆலையினிடத்தில்‌ வந்தபோது. அங்கே 

ஐம்பது குடம்‌ திராட்சரம்‌ இல்லை. அதற்கு 
பதிலாக அங்கே இருபது குடம்‌ மாத்திரமே 
இருக்கிறது. 


கர்த்தர்‌ அவர்களுக்கு குறைச்சலை 
உண்டாக்குகிறார்‌ அவர்களுடைய 
விளைச்சலை பாதுகாக்காமல்‌ 
விட்டுவிடுகிறார்‌ ர்‌ ர்‌ 
குருக்காயினாலும்‌, 


ஆகாய்‌ - 
110041- COMMENTARY 


விரிவுரை 0108 


PUBLISHERS 


சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்த 
யூதர்கள்‌, கர்த்தருடைய ஆலயத்தை 
கட்டாமல்‌, தங்களுடைய சொந்த 
வேலைகளைச்‌ செய்யும்போது, கர்த்தர்‌ 
அவர்களுடைய கைகளின்‌ கிரியைகளை 
சபிக்கிறார்‌. அவர்களுடைய கைகளின்‌. 
வேலையில்‌ எல்லாம்‌ கர்த்தர்‌ அவர்களை 
அடிக்கிறார்‌. நம்முடைய கைகள்‌ 
கர்த்தருடைய ஊழியத்தை உற்சாகமாய்ச்‌ 
செய்யவேண்டும்‌. அப்போது கர்த்தர்‌ 
நம்முடைய கைகளின்‌ 
பிரயாசங்களையெல்லாம்‌ ஆசீர்வதிப்பார்‌ 
நாம்‌ கர்த்தருடைய ஊழியத்தை அசதியாய்‌ 
செய்தால்‌, அல்லது ஊழியத்தை செய்யாமல்‌ 
நம்முடைய சொந்த வேலைகளை மாத்திரம்‌ 
செய்துகொண்டிருந்தால்‌, கர்த்தர்‌ நம்முடைய 
கைகளின்‌ வேலைகளை சபிப்பார்‌, அடிப்பார்‌. 
நமக்கு ஆசீர்வாதம்‌ கிடைக்காது. 


சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்த 
யூதர்கள்‌, எவ்வளவு, காலத்திற்கு, 
கர்த்தருடைய ஆலயத்தைக்‌ கட்டாமல்‌ 
அசதியாமிரந்தார்களோ, அவ்வளவு 
ப்‌ கர்த்தருடைய ஆசிர்வாதம்‌ 
கிடைக்கவில்லை. 
ஆசீர்வாதத்ிற்குப பதிலாக அவர்களுக்கு 
சாபமுண்டாயிற்று. செழிப்புக்குப்‌ பதிலாக 
குறைச்சலுண்டாயிற்று. கர்த்தர்‌ அவர்களை 
அடிக்கிறார்‌. ஆனால்‌ அவர்களோ 
கர்த்தரிடத்தில்‌ தங்கள்‌ மனதை திருப்பாமல்‌ 
நிர்விசாரமாமிருக்கிறார்கள்‌. கர்த்தருடைய 
காத்திலிருந்து ல்‌ 
அனுபலித்தபோதிலும்‌, 


இப்போதும்‌ 
காலத்தில்‌ நடந்ததை 
சிந்தித்துப்பாருங்கள்‌" 
218) என்று சொல்லுகிறார்‌ 
சணபகப்ப்கிகத்து க வந்த யூதர்கள்‌ 
தங்களுடைய சிந்தித்துப்‌ 
பார்க்கவேண்டும்‌. ர்‌ தங்களை 
ஆசீர்வதிக்காமல்‌, தங்களை சபிப்பதை 
நினைத்துப்‌ பார்க்கவேண்டும்‌. தங்களுக்கு 
குறைச்சலும்‌, அலைச்சலும்‌, வேதனைகளும்‌, 
பாடுகளும்‌ உண்டானதையெல்லாம்‌ அவர்கள்‌ 
தங்கள்‌ மனதிலே. சிந்தித்துப்‌ 
பார்க்கவேண்டும்‌. 





i THEN 
TT 


கக்கு திரும்பி 
காலத்தில்‌ 
மனதிலே 
(ஆகா 218) என்று 
அவர்கள்‌, ஒன்பதாம்‌ மாதம்‌ 
இருபத்துநாலாந்தேதியாகிய  இந்நாள்முதல்‌ 
கர்த்ருடைய ஆலயத்தின்‌ அஸ்திபாரம்‌ 
போடப்பட்ட  அந்நாள்வரைக்கும்‌ 
காலத்தில்‌ நடந்ததை தங்கள்‌ 
சிந்தித்துப்பார்க்கவேண்டும்‌ (ஆகா 2:18) 
களஞ்சியத்தில்‌ 
உண்டோ? 
அத்திமரமும்‌ 
வமாமும்‌ 
(ஆகா 2:19) 
சிறையிருப்பிலிருந்து 


வந்த 


கர்த்தர்‌ அவர்களிடம்‌, 
இன்னும்‌ விதைத்தானியம்‌ 
திராட்சச்செடியும்‌ 
மாதளஞ்செடியும்‌ 
கனிகொடுக்கவில்லையே" 
என்று சொல்லுகிறார்‌ 
திரும்பி வந்த யூதர்கள்‌, தேவாலயத்தைக்‌ 
கட்டாமல்‌, தங்களுடைய சொந்த 
வேலைகளைப்‌ பார்த்துக்கொண்டிருந்தபோது, 
அவர்களுடைய களஞ்சியத்திலே விதை 
தானியம்‌ இல்லை. விருட்சங்கள்‌ 
கனிகொடுக்கவில்லை. 


செய்தியை, 
வந்த 


ர்‌... தம்முடைய 
சிறையிரபபலிருந்து திரும்பி 
யூதர்களுக்கு ஒன்பதாம்‌ மாதம்‌, பத்து 
நாலாம்‌ தேதியிலே சொல்லுகிறார்‌ 
இதுவரையிலும்‌ கர்த்தர்‌ அவர்களை 
அடித்தார்‌. சபித்தார்‌. அவர்களுக்கு 
குறைச்சலை உண்டுபண்ணினார்‌. இப்போதோ 
கர்த்தர்‌ அவர்களுக்கு ஆறுதலான 
வார்த்தைகளைச்‌ சொல்லுகிறார்‌. “நான்‌ 
இன்றுமுதல்‌ உங்களை 
ஆசீர்வதிப்பேன்‌" (ஆகா 229) என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
கர்த்தர்‌ அவர்களை 
ஆசீர்வதிப்பார்‌ என்றோ 
அவர்களுக்கு எவ்வளவு 
கொடுப்பார்‌ என்றோ 
சொல்லப்படவில்லை. “நான்‌ 
ஆசீர்வதிப்பேன்‌" என்று 
சொல்லுகிறார்‌. கர்த்தருடைய 
எப்போதுமே பரிபூரணமாக இருக்கும்‌. 
கர்த்தருடைய ஆசீர்வாதம்‌ நமக்கு 
சந்தோஷத்தையும்‌, பூரண திருப்தியையும்‌ 
கொடுக்கும்‌. 


எப்படி 
அலது 
ஆசிர்வாதம்‌ 
இங்கு 
உங்களை 
பொதுவாகச்‌ 
ஆசீர்வாதம்‌ 


ஆகாய்‌ - 
HA GGAI - COMMENTARY 


விரிவுரை 


உன்னை முத்திரை மோதிரமாக 
வைப்பேன்‌ 
ஆகா 2:20-23 


ஆகா 2:20. 
இருபத்துநாலாத்தேதியாகிய 
அத்நானிலே கர்த்தருடைய வார்த்தை 
இரண்டாம்‌ விசை ஆகாய்‌ 
என்பவனுக்கு உண்டாகி, அவர்‌: 


ஆகா 2௮. தீ யூதாவின்‌ தலைவனாகிய 
செருபாபேலோடே சொல்லவேண்டியது 
என்னவென்றால்‌, நான்‌ வானத்தையும்‌ 
பூமியையும்‌ அசையப்பண்ணி, 


2:2௨, 
சிங்காசனத்தைக்‌ 
ஜாதிகளுடைய ராஜ்யங்கவின்‌ 
பெலத்தை அழித்து, இரதத்தையும்‌ 
அதில்‌ ஏறியிருக்கிறவர்களையும்‌ 
கவிழ்த்தூப்போடுவேன்‌; 

குதிரைகவோடே. அவைகளின்மேல்‌ 
ஏறியிருப்பவர்களும்‌ அவரவர்‌ தங்கள்‌ 
தங்கள்‌ சகோதரனின்‌ பட்டயத்தினாலே 


விழுவார்கள்‌. 


ஆகா 2:28. சேனைகளின்‌ கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌: செயல்த்தியேலின்‌' 
குமாரனாகிய செருபாபேல்‌ என்னும்‌ 
என்‌ ஊழியக்காரனே, உன்னை நான்‌ 
அத்நானிலே. சேர்த்துக்கொண்டு, 
உன்னை முத்திரை மோதிரமாக 
வைப்‌ என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌; நான்‌ உன்னைத்‌ 
தெரிந்து கொண்டேன்‌. என்று 
சேனைகளின்‌ கர்த்தர்‌ உரைக்கிறார்‌ 
என்று சொல்‌ என்றார்‌. 


ராஜ்யங்களின்‌ 
கவிழ்த்து, 


காய்‌ தீர்க்கதரிசி இதுவரையிலும்‌: 
சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்த 
யூதர்களுக்கு பொதுவான செய்தியைச்‌ 
சொன்னார்‌. அதே நாளிலே. 
செருபாபேலுக்கு கர்த்தருடைய விசேஷித்த: 
வார்த்தையைச்‌ க செருபாபேல்‌. 
யூதாவின்‌ தலைவன்‌ 
தன்னைப்பற்றியும்‌ 'யோசிப்பன்‌. தன்னுடைய 
ஜனங்களைப்‌ பற்றியும்‌ கரிசனை யோடிருப்பான்‌. 





i a 
TT 


செருபாபேல்‌ சிறையிருப்பிலிருந்து 
திரும்பி வந்த யூதர்களைக்‌ குறித்து 
கரிசனையோடிருக்கிறான்‌. யூதாதேசத்திற்கு 
அருகாமையிலிருக்கிற ஜாதியார்‌ எல்லோரும்‌ 
யூதர்களுக்கு 'விரோதமாயிருக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ திரளான 
எண்ணிக்கையிலிருக்கிறார்கள்‌. 

அவர்களிடத்தில்‌ ராணுவ பலமும்‌ 
மிகுதியாயிருக்கிறது. சிறையிருப்பிலிருந்து 
திரும்பி வந்திருக்கிற யூதர்களோ சொற்ப 
எண்ணிக்கையிலிருக்கிறார்கள்‌. இவர்கள்‌ 
பலவீனராயும்‌ இருக்கிறார்கள்‌. 


செருபாபேல்‌ பலவீனமாயிருக்கிற 
யூதாவுக்குத்‌ தலைவன்‌. யூதாதேசத்திற்கு 
தன்னால்‌ எப்படிப்பட்ட நன்மைகளை செய்ய 
முடியும்‌ என்பது பற்றியும்‌, தன்னுடைய 
ஜனங்களை எப்படி பாதுகாப்பது என்பது 
பற்றியும்‌ செருபாபேல்‌ சிந்தித்துக்‌ 
கொண்டிருக்கிறான்‌. அந்த வேளையிலே 
கர்த்தருடைய வார்த்தை, ஆகாய்‌ 
தீர்க்கதரிசியின்‌ மூலமாய்‌, செருபாபேலுக்கு 
உண்டாயிற்று. “நீ யூதாவின்‌ தலைவனாகிய 
செருபாபேலோடே சொல்ல வேண்டியது” 
என்று சொல்லி, கர்த்தர்‌ தம்முடைய 

தீர்க்கதரிசிக்கு 


குர்த்தரையும்‌, 


பூமியானது ஒரு சமுத்திரத்தைப்போல அல்லது. 
ஒரு... சக்கரத்தைப்போல எப்போதும்‌. 
அசைந்துகொண்டிருக்கிறது. சில சமயங்களில்‌ 
இந்த அசைவு மிகவும்‌ பயங்கரமான பெரிய 
அசைவாகயிருக்கும்‌. 


ர்கள்‌ 
உதறிப்‌ டப்படும்படிக்கு 
வயாக 
உன்‌ ஜீவகாலத்தில்‌ எப்போதாவது நீ 
விடியற்காலத்துக்குக்‌ கட்டளை கொடுத்த, 
அருணோதயத்துக்கு அதின்‌ இடத்தைக்‌ 
காண்பித்ததுண்‌ டோ? 

முத்திரையிடப்பட்ட 
ரூபங்கொள்ளும்‌; 

தரித்திருக்கிறது 

(யோபு 3842-14). 


பூமியிலிருந்து 
அதின்‌ 
பிடிக்கும்பொருட்டு, 


களிமண்‌ போல்‌. 
சகலமும்‌ 
போல்‌ 


வேறே 
வஸ்திரம்‌. 
காணப்படும்‌" 


ஆகாய்‌ - விரிவுரை 
HA GGAI - COMMENTARY 


அசையும்போது துஷ்டர்கள்‌ 
உதறிப்போடப்படுவார்கள்‌. 
இதனால்‌. 

ஒரு சேநாரமும்‌ உண்டாகாது. 


தர்கள்‌. பாபிலோன்‌ 
கிறைப்குபபுக்குப்போனபோது, 
கல்தேயருடைய தேசம்‌ 
விளங்கிற்று. நேபுகாத்நேச்சார்‌. 
அக்காலத்தில்‌ பலமும்‌, கீர்த்தியுமுள்ள 
ராஜாவாயிருந்தான்‌. ஆகாய்‌ தீர்க்கதரிசியின்‌ 
மூலமாய்‌ இப்போது கர்த்தருடைய வார்த்தை 
வெளிப்படுகிறது. இக்காலத்தில்‌ 
கல்தேயருடைய ராஜ்யம்‌ ஏற்கெனவே கீழே 
தள்ளிவிடப்பட்டது. கல்தேயருடைய ராஜ்யம்‌ 
அழிந்துபோயிற்று.  மேதியரும்‌ பெர்சியரும்‌ 
கல்தேயரை ஜெயித்து, அவர்களுடைய 
ராஜ்யத்தைப்‌ பிடித்துக்கொள்கிறார்கள்‌. 


தேசத்து 
பலமுள்ளதாய்‌ 


கர்த்தர்‌ ராஜ்யங்களின்‌ 
சுங்காசனத்தைக்‌ கவிழ்த்து. ஜாதிகளுடைய 
ராஜ்யா பெலத்தை அழித்து, 
இரதத்தையும்‌ அதில்‌ ஏறியிருக்கிறவர்களையும்‌ 
கவிழ்த்துப்போடுவார்‌ (ஆகா 2:22), அப்போது 
குதிரைகளோடே அவைகளின்மேல்‌ 
ஏறிமிருப்பவர்களும்‌ அவரவர்‌ தங்கள்‌ 
தங்கள்‌ சகோதரனின்‌ பட்டயத்தினாலே. 
விழுவார்கள்‌. 

கர்த்தரே சர்வஆளுகையுள்ளவர்‌. அவர்‌ 
தம்முடைய பலத்தினாலும்‌, 
பராக்கிரமத்தினாலும்‌, தம்முடைய தெய்வீக 
சித்தத்தின்‌ பிரகாரமாக, ஏற்கெனவே 
ஏராளமான  ராஜ்யங்களின்‌ பெலத்தை 
அழித்துப்போட்டிருக்கிறார்‌. அவர்களுடைய 
சிங்காசனங்களை குவிழ்த்துப்போட்டிருக்கிறார்‌ 
கர்த்தர்‌ தம்முடைய சித்தத்தின்‌ 
பிரகாரமாக, இனிமேல்‌ வரப்போகும்‌. 
ராஜ்யங்களையும்‌ கவிழ்த்துப்போடுவார்‌. 


“சிலர்‌ இரதங்களைக்குறித்தும்‌, 
குதிரைகளைக்குறித்தும்‌ 
பாராட்டுகிறார்கள்‌" (சங்‌ 20:7). அவர்கள்‌ 
க்‌ குதிரைகளோடே 

ஏறியிருப்பவர்களும்‌ 
தங்கள்‌ சகோதரனின்‌ 
பட்டயத்தினாலே விழுவார்கள்‌. 


சிலர்‌ 
மேன்மை 





f= FTE 
TT 


கர்த்தருடைய ஜனத்திற்கு. 
சத்துருவாயிருக்கிறவர்கள்மீது. அழிவு வரும்‌. 
கர்த்தர்‌ தமக்கும்‌, தம்முடைய ஜனத்திற்கும்‌ 
விரோதமாய்க்‌ கிரியை செய்கிற அந்தகார 
வல்லமைகளையெல்லாம்‌ அழித்துப்போடுவார்‌. 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து சாத்தானுடைய 
சிங்காசனத்தை கீழே விழத்தள்ளுவார்‌. 
பிசாசின்‌ ராஜ்யத்தையும்‌, அவனுடைய 
ஆளுகையையும்‌ நிர்மூலம்பண்ணுவார்‌. 


கர்த்தருடைய வார்த்தையின்‌ 
பிராகாரமாக வானமும்‌ பூமியும்‌ அசையும்‌. 
ராஜ்யங்களின்‌ சிங்காசனங்கள்‌ கவிழும்‌. 
ஆனால்‌ செருபாபேலுக்கு இதனால்‌ ஒரு 
பாதிப்பும்‌ ஏற்படாது. அவருக்கு தெய்வீக 
பாதுகாப்பு உண்டாயிருக்கும்‌. செருபாபேல்‌ 
கர்த்தருடைய ஆலயத்தின்‌ கட்டுமான 
வேலைகளை தலைமைப்பொறுப்பேற்று 
நடத்துகிறார்‌. கர்த்தருடைய ஊழியத்தை 
செய்கிறவர்களுக்கு, கர்த்தருடைய 
பாதுகாப்பும்‌, அவருடைய ஆசீர்வாதமும்‌. 
கிடைக்கும்‌. கர்த்தர்‌ தாவீதுக்குக்‌ 
கொடுத்த ஆசீர்வாதத்தை செருபாபேலுக்கும்‌ 
கொடுக்கிறார்‌. 


“செயல்‌ ன்‌ குமாரனாகிய 


'யல்த்தியேலின்‌ 
செருபாபேல்‌ என்னும்‌ என்‌ ஊழியக்காரனே, 


நான்‌ உன்னைத்‌ தெரிந்துகொண்டேன்‌. 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. கர்த்தர்‌ 
செருபாபேலை அந்நாளிலே தம்மிடத்தில்‌. 
சேர்த்துக்கொள்வார்‌. கர்த்தர்‌ செருபாபேலை 
தம்முடைய முத்திரை மோதிரமாக வைப்பார்‌. 
தாவீது தனக்கு ஒரு வீட்டைக்‌ 
கட்டியதுபோல, செருபாபேலும்‌ தனக்கு ஒரு 
வீட்டைக்‌ கட்டுவார்‌ 

அசைந்தாலும்‌ 

அசையவில்லை. 

செருபாபேலின்‌ 

அழிந்துபோகாமல்‌ நிலைத்திருப்பார்கள்‌. 


கர்த்தர்‌ செருபாபேலுக்கு ஆறுதலான 
வார்த்தைகளைச்‌ சொல்லுகிறார்‌. 
கர்த்தருடைய ஆசீர்வாதமான வார்த்தைகள்‌. 
செடுவேலுக்கும்‌ க 
பின்சந்ததியாருக்கும்‌ சந்தோஷத்தையும்‌, 
உற்சாகத்தையும்‌ கொடுக்கிறது. கர்த்தர்‌ 
செருபாபேலுக்கு சொல்லுகிற ஆசீர்வாதத்தில்‌, 
'இயேசுகிறிஸ்துவைப்பற்றிய விசேஷித்த 
குறிப்பும்‌ காணப்படுகிறது. கிறிஸ்துவானவர்‌ 
செருபாபேலின்‌ சந்ததியில்‌ வந்திருக்கிறார்‌. 
செருபாபேல்‌ கர்த்தருடைய ஆலயத்தைக்‌ 
கட்டுகிறார்‌. கிறிஸ்துவானவர்‌ சுவிசேஷ 
ஆலயத்தைக்‌ கட்டுகிறார்‌. 


ஆகாய்‌ - 
HA GGAI - COMMENTARY 


விரிவுரை 


கர்த்தர்‌ செருபாபேலை தம்முடைய 
ஊழியக்காரனாகத்‌ தெரிந்துகொண்டார்‌. 
கர்த்தர்‌ செருபாபேலைப்பற்றிச்‌ சொல்லும்போது 
செருபாபேல்‌ என்னும்‌ என்‌ ஊழியக்காரனே"' 
என்று சொல்லுகிறார்‌. கர்த்தர்‌ செருபாபேலை, 
தம்முடைய ஊழியக்காரனாக, தம்மிடத்தில்‌ 
சேர்த்துக்கொள்கிறார்‌. தம்முடைய 
ஊழியத்தை செய்வதற்காக கர்த்தர்‌ அவரை 
தெரிந்துகொள்கிறார்‌. 

கர்த்தர்‌ செருபாபேலை தம்முடைய 
ஊழியக்காரராகத்‌  தெரிந்துகொண்டதை 
உறுதிபண்ணும்‌ வண்ணமாக, கர்த்தர்‌ அவரை 


முத்திரை மோதிரமாக வைக்கிறார்‌. 


கோனியா கர்த்தருடைய வலதுகையின்‌ 
முத்திரை மோதிரமாகயிருந்தான்‌. ஆனால்‌ 
கர்த்தரோ அவனை கழற்றி எறிந்துவிட்டார்‌. 
“யூதாவின்‌ ராஜாவாகிய  யோயாக்கீமின்‌ 
குமாரன்‌ கோனியா, என்‌ வலது கையின்‌ 
முத்திரை மோதிரமாயிருந்தாலும்‌, அதிலிருந்து 
உன்னைக்‌ கழற்றிஎறிந்துபோடுவேள்‌ என்று, 
என்‌ ஜீவனைக்கொண்டு சொல்லுகிறேன்‌. 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌" (எரே 22:24). 

செருபாபேல்‌ கர்த்தருக்கு 
பிரியமானவனாகவும்‌, 
பிரயோஜனமுள்ளவனாகவும்‌ இருப்பான்‌. 
செருபாபேலின்‌ பின்சந்ததியார்‌ 
கர்த்தரிடத்தில்‌ பக்தியுள்ள 
ஜனமாகயிருப்பார்கள்‌. மேசியாவாகிய 
இயேசுகிறிஸ்து, செருபாபேலின்‌ சந்ததியிலும்‌. 
வருவார்‌. 


முத்திரை மோதிரம்‌ ராஜாக்களின்‌ 
அதிகாரத்திற்கு அத்தாட்சியாயிருக்கிறது. 
“அப்பொழுது ராஜா தன்‌ கையிலிருக்கிற தன்‌ 
மோதிரத்தைக்‌ கழற்றி, அதை ஆகாகியனான 
அம்மெதாத்தாவின்‌ குமாரனும்‌ யூதரின்‌ 
சத்துருவமாகிய ஆமானிடத்தில்‌ கொடுத்து, 
ஆமானை ட அந்த வெள்ளியை நீ 


(எஸ்‌ 310,11. 





i 1 ஆகாய்‌ - விரிவுரை i 1 
சியாமா HA GGAI - COMMENTARY PUBLISHERS 


நம்முடைய கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து, 
பிதாவாகிய தேவனுடைய 

முத்திரை மோதிரமாயிருக்கிறார்‌ 

எல்லா அதிகாரமும்‌ 
த்‌ 

பிதாவினிட 

பெற்றுக்கொள்கிறார்‌.. 
இபேசுகிறிஸ்துவுக்குள்ளே 

எல்லா வாக்குத்தத்தங்களும்‌ ஆம்‌ என்றும்‌, 
ஆமென்‌ என்றும்‌ 
உறுதிபண்ணப்பட்டிருக்கிறது. 





ழ்‌ நவள 
யாய 


சகரியா தீர்க்கதரிசியும்‌, ஆகாய்‌ 
்‌ ம்‌ கர்த்தருடைய ஊழியத்தை 
யூதர்கள்‌ 
தேசத்து சிறையிருப்பிலிருந்து: 
பின்பு, எருசலேமிலே. 
எடுத்துப்பித்துக்‌ 
கட்டுகிறார்கள்‌. இந்த பிந்தின ஆலயத்தின்‌ 
கட்டுமான. வேலைகளைச்‌ செய்வதற்கு, 
இவ்விரண்டு தீர்க்கதரிசிகளும்‌ யூதர்களை 
உற்சாகப்படுத்துகிறார்கள்‌. 
“அப்பொழுது ஆகாய்‌ தீர்க்கதரிசியும்‌, 
“குமாரனாகிய சகரியா 


சொன்னார்கள்‌” (எஸ்றா 51). 


மாய்‌ தீர்கதரிரிக்கு பின்பு. ந்‌ 
தர்க்கதரிசனம்‌ சொல்ல “ஆரம்‌ 

ஆனாலும்‌ ஆகாய்‌ தக்கை 
சகரியா... நீர்க்கதரிசியே  அதிககாலத்திற்கு 


அதிகாரத்தின்‌, முதல்‌ ஐந்து வசனங்களில்‌ 
அவருடைய தீர்க்கதரிசனத்தின்‌ 
மையச்செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. 


சகரியா - விரிவுரை 
ZECHARIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அதன்‌ பின்பு ஆறாம்‌ அதிகாரம்‌ 
வரையிலும்‌, சகரியா தான்‌ கண்ட 
தரிசனங்களுக்கு விளக்கம்‌ சொல்லுகிறார்‌. 
தரிசனங்கள்‌ மூலமாக சகரியாவுக்கு 
பரலோகத்திலிருந்து, செய்திகள்‌ 
வெளிப்படுத்தப்படுகிறது. 


யூதர்கள்‌ 
உபவாசத்தைப்பற்றிக்‌ 
ஏழாவது அதிகாரத்தில்‌, 
ஆவிக்குரிய கடமைகளை 
அவர்களுக்கு 
சொல்லுகிறார்‌. 
கிருபைக்காக நம்பிக்கையோடு 
காத்திருக்கவேண்டும்‌ என்று சகரியா 
அவர்களுக்குப்‌ போதிக்கிறார்‌. 


சகரியாலினிடத்தில்‌ 
கேட்கிறார்கள்‌. 
யூதர்களுடைய 
சகரியா 
விரிவாகச்‌ 


அவர்கள்‌ கர்த்தருடைய 


இதன்‌ பின்பு சகரியாவின்‌ இரண்டு 
பிரசங்கச்செய்திகள்‌ எழுதப்பட்டிருக்கிறது. 
கர்த்தருடைய வார்த்தையின்‌ 
என்று காரர்‌ ஒரு 


ங்க 

ஆரம்பமாகிறது. 

கடிந்துகொள்வதும்‌, 

பாவிகள்மீது தேவனுடைய நியாயத்தீர்ப்புகள்‌ 
வரும்‌ என்று எச்சரிப்பதும்‌ சகரியாவினுடைய 
பிரசங்கத்தின்‌ முக்கியமான நோக்கமாகும்‌. 


சகரியா பாவிகளை எச்சரிக்கும்போது, 
கர்த்தருக்கு பயந்து ஜீலிக்கிறவர்களை 
உற்சாகப்படுத்துகிறார்‌. அவர்களுக்கு 
தேவனுடைய கிருபையும்‌ இரக்கமும்‌ 
தாராளமாய்க்‌ கிடைக்கும்‌ என்று ஆறுதலான 
வார்த்தைகளையும்‌ சொல்லுகிறார்‌. 
மேசியாவின்‌ வருகையைப்பற்றியும்‌ இந்தப்‌ 
பூமியிலே. மேசியாவின்‌ ராஜ்யம்‌ 
ஸ்தாபிக்கப்படுவது பற்றியும்‌ சகரியா 
தீர்க்கதரிசனமாய்ச்‌ சொல்லுகிறார்‌. 





i FTN 
TT 


முன்னுரை (சக 14). பாவிகள்‌ 
மனந்திரும்ப வேண்டும்‌ (சக 1:2-6). கர்த்தர்‌ 
தம்முடைய ஜனத்திற்கு கிருபையையும்‌, 
இரக்கத்தையும்‌ காண்பிப்பார்‌. சிவப்புக்‌ 
குதிரையின்மேல்‌ ஏறியிருந்த புருஷன்‌ 
(சக 17-41). கர்த்தருடைய தூதனானவரின்‌. 
ஜெபமும்‌, கர்த்தர்‌ தூதருக்குச்‌ சொன்ன 
பிரதியுத்தரமும்‌ (சக 1:12-17). கொம்புகள்‌, 
தொழிலாளிகள்‌ ஆகிய தரிசனங்கள்‌ 
(சக 118-20), 


பொல்லாத வழிகனை விட்டுத்‌ 
திரும்புங்கள்‌! 
௪௧ 1:1-6 


௪௯ 10. தரியு அரசாண்ட இரண்டாம்‌. 

வருஷம்‌ எட்டாம்‌ மாதத்திலே 
இத்தோவின்‌ மகனான பெரகியாவின்‌. 
குமாரனாகிய சகரியாவுக்கு உண்டான 


கர்த்தருடைய வார்த்தை: 


கக 12. கர்த்தர்‌ 
உங்கள்‌ யிதாக்கனின்மேல்‌ 
கடுங்கோபமாயிருந்தார்‌. 


சக 18. ஆகையால்‌ நீ அவர்களை 
நோக்கி: சேனைகளின்‌ கர்த்தர்‌ 
உரைக்கிறது என்னவென்றால்‌: 
என்னிடத்தில்‌ திரும்புங்கள்‌ என்று 
சேனைகளின்‌ கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌; 
அப்பொழுது நான்‌ உங்களிடத்துக்குத்‌ 
திரும்புவேன்‌ என்று சேனைகளின்‌ 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


சக நக்‌, உங்கள்‌ பிதாக்களைப்‌ 
போலிராதேயுங்கள்‌; முத்தின 
தீர்க்கதரிசிகள்‌ அவர்களை நோக்கி: 
உங்கள்‌ பொல்லாத வழிகளையும்‌. 
உங்கள்‌ பொல்லாத கிரியைகளையும்‌. 
விட்டுத்‌ திரும்புங்கள்‌. என்று 
சேனைகளின்‌: கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌ என்று கூப்பிட்டார்கள்‌; 


சகரியா - விரிவுரை 
ZECHARIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆனாலும்‌ எனக்குச்‌ செவிகொடாமலும்‌ 
என்னைக்‌ கவனியாமஜூம்‌ போனார்கள்‌. 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


௫௧ 1:5. உங்கள்‌ பிதாக்கள்‌ எங்கே? 
தீர்க்கதரிசிகள்‌ என்றென்றைக்கும்‌ 
உயிரோடிருப்பார்கனோ? 


சக 1:8. 
தீர்க்கதரிசிகனாகிய 
ஊழியக்காரருக்கு நான்‌ கட்டளையிட்ட, 
என்‌ வார்த்தைகளும்‌ என்‌: 
தீர்மானங்களும்‌ உங்கள்‌ 
மிதாக்கவிடத்தில்‌ பலிக்கவில்லையோ? 
எங்கள்‌ வழிகளின்படியேயும்‌, எங்கள்‌ 
கிரியைகவின்படியேயும்‌ சேனைகளின்‌ 
கர்த்தர்‌ எங்களுக்குச்‌. செய்ய 
திர்ணயித்தபடியே எங்களுக்குச்‌. 
செய்தாரென்று அவர்கள்‌ திரும்பவந்து 
சொன்னதில்லையோ என்று சொல்‌ 
என்றார்‌. 


இராமற்போனாலும்‌, 
என்‌: 


கர்த்தருடைய வார்த்தை சகரியாவுக்கு 
உண்டாயிற்று. சகரியா சிறையிருப்பிலிருந்து 
க வந்த யூதர்களுக்கு, கர்த்தருடைய 

செய்தியைச்‌ ஊழியம்‌ 
செய்யவேண்டும்‌. தவ சகரியாவுக்குக்‌ 
கொடுக்கப்பட்ருக்கிற வழிம தழைப்ப 
பரிசுத்த ஆவியானவர்‌ சகரியாவுக்கு 
தரிசனங்கள்‌ மூலமாகவும்‌, தெய்வீக 
வெளிப்பாடுகள்‌ மூலமாகவும்‌ தம்முடைய 
செய்தியைக்‌ கொடுக்கிறார்‌. சகரியாவின்‌ 
தரிசனங்களில்‌ ஆவிக்குரிய சத்தியம்‌ 
நிரம்பியிருக்கிறது. 


தரியு அரசாண்ட இரண்டாம்‌ வருஷம்‌: 
எட்டாம்‌ மாதத்திலே இத்தோவின்‌ மகனான 
பெரகியாவின்‌ குமாரனாகிய சகரியாவுக்கு. 
கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று 
சக 11. 

சிறையிருப்புக்கு முன்பு தீர்க்கதரிசனம்‌. 
சொன்னவர்கள்‌, தங்களுடைய காலத்தை 
யூதா அல்லது எருசலேமின்‌ ராஜாக்களுடைய 
ராஜ்யபாரத்தோடு தொடர்புபடுத்தி 
எழுதுவார்கள்‌. யூதர்கள்‌ சிறையிருப்பிலிருந்து 
விடுவிக்கப்பட்டு, தங்கள்‌ சொந்த 
தேசத்திற்கு திரும்பி வந்த பின்பும்‌, கர்த்தர்‌ 
தம்முடைய ஊழியக்காரரை அவர்கள்‌ 
மத்தியலே அனுப்புகிறார்‌. அவர்கள்‌ 
தங்களுடைய ஊழியக்காலத்தை பெர்சிய 
தேசத்து ராஜாக்களுடைய ராஜ்யபாரத்தோடு 
தொடர்புபடுத்தி எழுதுகிறார்கள்‌. 





f= FTE 
TT 


பாபிலோன்‌ 
நேபுகாத்நேச்சார்‌ 


தேசத்து ராஜாவாகிய 


யூதர்களை 


யூதர்கள்‌ பாபிலோன்‌ 


அடிமைகளாகயிருந்தார்கள்‌. 
இல்‌ மேதிய பெர்சிய தேசத்திற்கு. 
அடிமைகளாகயிருக்கிறார்கள்‌. பெர்சியாவின்‌ 
ராஜாவாகிய தரியு சிறையிருப்ிிகந்த 
யூதர்களை, கர்த்தருடைய 
பிரகாரமாக விடுதலை வ்‌! 


ஆகாய்‌ இதே வருஷம்‌ ஆறாவது மாதத்திலே 
பிரசங்கம்பண்ணினார்‌ 


ராஜாவாகிய  தரியு அரசாண்ட 
இரண்டாம்‌ வருஷம்‌ ஆறாம்‌ மாதம்‌. 
முதலாந்தேதியிலே, கர்த்தருடைய வார்த்தை 
ஆகாய்‌ என்னும்‌ தீர்க்கதரிசியின்‌ மூலமாய்‌ 

செயல்த்தியேலின்‌ குமாரனாகிய செருபாபேல்‌ 
என்னும்‌ யூதாவின்‌ தலைவனுக்கும்‌, 
யோத்சதாக்கின்‌ குமாரனாகிய யோசுவா 
என்னும்‌ பிரதான ஆசாரியனுக்கும்‌ உண்டாகி, 
அவர்‌ சொன்னது என்னவென்றால்‌" 
(ஆகா 11). 


சகரியா 
பெரகியாவின்‌ 


இத்தோவின்‌ மகனான 
குமாரன்‌. ஆகாய்‌ ஒரு 
தீர்க்கதரிசி என்று அழைக்கப்பட்டதுபோல, 
சகரியாவும்‌ தீர்க்கதரிசி என்றே 
அழைக்கப்படுகிறார்‌ (ஆகா 13). 


சகரியா 
செய்தியையும்‌, 
வார்த்தைகளையும்‌ 
திரும்பி வந்த யூதர்களுக்கு சொல்லுகிறார்‌. 
கர்த்தருடைய ஆசீர்வாதமான 
வார்த்தைகளைச்‌ சொல்லுவதற்கு முன்பாக, 
அவர்கள்‌ தங்கள்‌ பாவங்களுக்கு மனந்திரும்ப 
வேண்டும்‌ என்னும்‌ செய்தியை முதலாவதாக 
பிரசங்கம்பண்ணுகிறார்‌. ஈறாக சகரியா 
கர்த்தருக்கு வழியை ஆயத்தம்பண்ணுகிறார்‌. 


கர்த்தருடைய 


பாவமன்னிப்பு. 
ஆசீர்வாதம்‌. 


பிரமாணம்‌. 


முதலாவது 
அதன்பின்பு கர்த்தருடைய 
இதுவே தேவனுடைய 


சகரியா - விரிவுரை 
ZECHARIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நியாயப்பிரமாணத்தை,  சிறையிருப்பிலிருந்து 
திரும்பி வந்த யூதர்களுக்கு. 
பலவன வான்‌ அதன்‌ 
கர்த்தருடைய சுவிசேஷத்தையும்‌, அவருடைய 
கிருபையையும்‌, இரக்கத்தையும்‌ 
அவர்களுக்கு பிரசங்கம்பண்ணுகிறார்‌. 


பின்பு 


கர்த்தர்‌ யூதர்களுடைய 
பிதாக்களின்மேல்‌ கடுங்கோபமாயிருந்தார்‌ 
(சக 1:2). இந்தச்‌ செய்தியை சகரியா 
தீர்க்கதரிசி ஜனங்களுக்கு முதலாவதாக 
சொல்லவேண்டும்‌. கர்த்தர்‌ அவர்கள்மீது, 
கோபமாயிருந்தார்‌ என்பதை, 
சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்தவர்களுக்கு 
ஞாபகப்படுத்தவேண்டும்‌. கர்த்தருடைய 
கோபத்தினாலேயே எருசலேமும்‌, தேவாலயமும்‌ 
அழிந்தது. இவை அழிந்து கிடப்பதை, 
சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்த யூதர்கள்‌, 
தங்கள்‌ கண்களால்‌ பார்க்கிறார்கள்‌. 

யூதர்கள்மீது. தேவனுடைய 
நியாயத்தீர்ப்பு வந்தது. நம்முடைய 
முந்திய சந்ததியார்மீது கர்த்தர்‌ 
கோபமாயிருந்திருந்தால்‌, கர்த்தர்‌ அவர்களை 
நியாயந்தீர்த்திருப்பார்‌. அவர்களுக்கு அழிவும்‌ 
நாசமும்‌, மோசமும்‌, சங்காரமும்‌ வந்திருக்கும்‌. 
அவர்கள்‌ அனுபவித்த தண்டனைகளையும்‌, 
துன்பங்களையும்‌ நாம்‌ சிந்தித்துப்‌ பார்த்து, 
நம்முடைய பாவங்களுக்கு மனந்திரும்ப 
வேண்டும்‌. நம்முடைய முன்னோர்களைப்‌ 
போல, கர்த்தர்‌ நம்மைத்‌ தண்டிக்கக்கூடாது 
என்றால்‌, நம்முடைய பாவங்களுக்கு 
மனந்திரும்பி, கர்த்தரோடு ஒப்புரவாவதைத்‌ 
தவிர வேறு வழி எதுவுமில்லை. 


சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்த 
யூதர்கள்‌, தங்களுடைய பிதாக்களின்‌ முந்தின 
காலத்தை நினைத்துப்‌ பார்க்கவேண்டும்‌. 
கர்த்தர்‌ அவர்கள்மேல்‌ 
கடுங்கோபமாயிருந்ததை சிந்தித்துப்‌ 
பார்க்கவேண்டும்‌. கர்த்தருடைய கோபம்‌ 
தங்களுக்கு வரக்கூடாது என்றால்‌, இவர்கள்‌ 
தங்கள்‌ பாவங்களுக்கு மனந்திரும்ப. 
வேண்டும்‌. இதன்‌ மூலமாக அவர்கள்‌ 
கர்த்தருடைய சாபத்தை தடுத்து நிறுத்தலாம்‌. 
கர்த்தருடைய கரத்திலிருந்து 
ஆசீர்வாதங்களைப்‌  பெற்றுக்கொள்ளலாம்‌. 
யூதர்கள்‌ தங்கள்‌ பாவங்களுக்கு 
மனந்திரும்பினால்‌, அவர்களுடைய சாபங்கள்‌ 
ஆசீர்வாதங்களாக மாறும்‌. 





i= FTE 
TT 


சகரியா தீர்க்கதரிசி கர்த்தருடைய 
நாமத்தினாலே சிறையிருப்பிலிருந்து திரும்பி 
வந்த யூதர்களிடம்‌ பேசுகிறார்‌. அவர்கள்‌ 
கர்த்தரிடத்திற்கு திரும்பி வரவேண்டும்‌. 
அப்போது கர்த்தர்‌ அவர்களிடத்திற்கு 
திரும்புவார்‌. “என்னிடத்தில்‌ திரும்புங்கள்‌” 
என்று சேனைகளின்‌ கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌; 
“அப்பொழுது நான்‌ உங்களிடத்துக்குத்‌ 
திரும்புவேன்‌” (சக 1:3) என்று சேனைகளின்‌ 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 

கர்த்தரை விட்டுப்‌ பிரிந்துபோனவர்கள்‌, 
கர்த்தருக்கு விரோதமாகக்‌ 
கலகம்பண்ணியவர்கள்‌ எல்லோருமே, 
தங்களுடைய பாவங்களுக்கும்‌ 
அக்கிரமங்களுக்கும்‌ மனந்திரும்பி. 
கர்த்தரிடத்தில்‌ ரரும்பி வரவேண்டும்‌. 
கர்த்தரோடு ஒப்புரவாகவேண்டும்‌. அப்போது. 
கர்த்தருடைய ஆசீர்வாதங்களைப்‌ 
பெற்றுக்கொள்ளும்‌ சிலாக்கியங்கள்‌ 
அவர்களுக்கு உண்டாகும்‌. 


சகரியா 1:3 ஆவது வசனத்தில்‌ 
குர்த்தரைப்பற்றிச்‌ சொல்லும்போது, 
'சேனைகளின்‌ கர்த்தர்‌" என்று மூன்றுதரம்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பி சொல்லுவது 
கர்த்தருடைய சர்வதுதிகாரத்தையும்‌, 
சர்வஆளுகையையும்‌, சர்வவல்லமையையும்‌ 


குறிக்கிறது. 

கர்த்தர்‌ 
வாக்குத்தத்தங்களை 
வல்லவராகயிருக்கிறார்‌ 
வாக்குத்தத்தங்களுக்கு அதிக 
முக்கியத்துவமும்‌, அதிக மதிப்பும்‌ உள்ளது. 
கர்த்தர்‌ தம்முடைய வாக்குத்தத்தத்தை 
அல்லது தம்முடைய பரிசுத்த நாமத்தை: 
திரும்பத்‌ திரும்ப சொல்லும்போது. 
கர்த்தருடைய வார்த்தைகள்‌ வீணாய்ச்‌ 
சொல்லப்படவில்லை. கர்த்தர்‌ உறுதியோடும்‌, 
நிச்சயத்தோடும்‌, அதிகாரத்தோடும்‌. 
சொல்லுகிறார்‌ என்பதற்கு இது அடையாளம்‌. 


சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்த. 
யூதர்கள்‌, தங்கள்‌ முற்பிதாக்களைப்போல 
துணிகரமாய்ப்‌ பாவம்‌ செய்யக்கூடாது. 
“உங்கள்‌ பிதாக்களைப்போல இராதேயுங்கள்‌” 
(சக 1:4) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


தம்முடைய 
நிறைவேற்ற 
கர்த்தருடைய 


சகரியா - விரிவுரை 
ZECHARIAH - COMMENTARY 


நல்லவர்களாகயிருந்தால்‌, 
அவர்களைப்போல. 

அவர்கள்‌ துன்மார்க்கராயிருந்தால்‌, 
அவர்களைப்போல்‌ இருக்கக்கூடாது. 


யூதர்கள்‌ பொதுவாக தங்கள்‌ 
முன்னோர்களுக்கும்‌, முன்னோர்களின்‌ 
பாரம்பரியத்திற்கும்‌. அதிகமாய்‌ 
முக்கியத்துவம்‌ கொடுப்பார்கள்‌. தங்கள்‌ 
முற்பிதாக்களைவிட, தாங்கள்‌ ஞானத்திலோ 
அல்லது அனுபவத்திலோ  கூடினவர்களல்ல 
என்று சொல்லுவார்கள்‌. அவர்கள்‌ 
தீர்க்கதரிசிகளைவிட, தங்கள்‌ 
முன்னோர்களுக்கே அதிக முக்கியத்துவம்‌ 
கொடுப்பார்கள்‌. முன்னோர்களின்‌ 
வார்த்தைகளுக்கு செவிகொடுப்பார்கள்‌. 


முந்தின தீர்க்கதரிசிகள்‌ அவர்களை 
நோக்கி: உங்கள்‌ பொல்லாத வழிகளையும்‌ 
உங்கள்‌ பொல்லாத கிரியைகளையும்‌ விட்டுத்‌ 
திரும்புங்கள்‌ என்று சேனைகளின்‌ கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌ என்று கூப்பிட்டார்கள்‌; 
ஆனாலும்‌ அவர்கள்‌ கர்த்தருக்கு 
செவிகொடாமலும்‌, கர்த்தரைக்‌ குவனியாமலும்‌ 
போனார்கள்‌ (சக 1:4). 


நர்களுடைய 
தீ கள்‌ மேல்‌ கோயாயிரககிறாரகள்‌ 
தீர்க்கதரிசிகள்‌. கர்த்தருடைய 
பிரமாணங்களை ஜனங்களுக்கு விரோதமாக 
வியாக்கியானம்பண்ணினார்கள்‌. 
ஜனங்கள்மீது கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு 
வரும்‌ என்று கடிந்து சொன்னார்கள்‌. 
தீர்க்கதரிசிகளின்‌ வார்த்தையில்‌ அன்பு 
இல்லை. ஆநரவும்‌ கரிசனையும்‌ இல்லை, 
ஆகையினால்‌ யூதர்கள்‌ தீர்க்கதரிசிகளுக்கு 
செவிகொடுக்காமல்‌, தங்கள்‌ 
முன்னோர்களுக்கு செவிகொடுக்கிறார்கள்‌. 


யூதர்களுடைய முன்னோர்கள்‌, 
முந்தின தீர்க்கதரிசிகளுக்கு 
செவிகொடுக்காமல்‌. போனதினால்‌, 
கர்த்தருடைய கோபமும்‌, நியாயத்தீர்பபும்‌ 
அவர்கள்மேல்‌ வந்தது. சிறையிருப்பிலிருந்து 
திரும்பி வந்த யூதர்கள்‌, தங்கள்‌ 
பிதாக்களைப்போல இருக்கக்கூடாது. 
அவர்கள்‌ கர்த்தருக்கு செவிகொடாமலும்‌, 
அவரைக்‌  கவனியாமலும்‌ போனதுபோல, 
இவர்களும்‌ இருந்துவிடக்கூடாது. இவர்கள்‌ 
கர்த்தருக்கு 'செவிகொடுக்கவேண்டும்‌. 
கர்த்தரிடத்திற்கு திரும்ப வேண்டும்‌. கர்த்தர்‌ 
சேனைகளின்‌ கர்த்தராயிருக்கிறார்‌ என்பதை 
இவர்கள்‌ அங்கீகரிக்கவேண்டும்‌. 





f= THE 
TT 


முந்தின தீர்க்கதரிசிகள்‌, 
இவர்களுடைய பிதாக்களிடம்‌, “உங்கள்‌ 
பொல்லாத வழிகளையும்‌ உங்கள்‌ பொல்லாத 
கிரியைகளையும்‌ விட்டுத்‌ திரும்புங்கள்‌ என்று 
சேனைகளின்‌ கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌” 
(சக 1:4) என்று பிரசங்கம்பண்ணினார்கள்‌. 
அதே பிரசங்கச்‌ செய்தியே, இப்போது. 
சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்த 
யூதர்களுக்கும்‌ பிரசங்கிக்கப்படுகிறது. கர்த்தர்‌ 
இவர்களிடமும்‌, “என்னிடத்தில்‌ திரும்புங்கள்‌" 
(சக 1:3) என்று சொல்லுகிறார்‌. 


சிறையிருப்பிலிருந்து திரும்பி யூதர்கள்‌ 
தங்கள்‌ பொல்லாத வழிகளையும்‌, தங்கள்‌ 
பொல்லாத கிரியைகளையும்‌ விட்டுத்‌ திரும்ப 
வேண்டும்‌. தங்கள்‌ பாவங்களுக்கு 
சீக்கிரத்தில்‌ மனந்திரும்பினால்‌, சீக்கிரத்திலே. 
அழிவுக்குத்‌ தப்பித்துக்கொள்ளலாம்‌. பாவம்‌ 
செய்கிறவர்கள்மீது தேவனுடைய கோபம்‌: 
கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு 
'சமீபமாயிருக்கும்‌. தங்கள்‌ 
மனந்திரும்புகிறவர்கள்‌, 
கோபத்திற்கும்‌, அவருடைய 
நியாயத்தீர்ப்புக்கும்‌ தப்பித்துக்கொள்வார்கள்‌. 
பிதாக்கள்‌ எங்கே? 
தீர்க்கதரிசிகள்‌ என்றென்றைக்கும்‌ 
உயிரேடிருப்பார்களோ?” (சக 15) என்று 
சகரியா சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்த 
யூதர்களுக்குச்‌ சொல்லுகிறார்‌. தீர்க்கதரிசிகள்‌ 
மரித்துப்போனாலும்‌, அவர்கள்‌ 
பரலோகத்திலே உமிரோடிருப்பார்கள்‌. 
அவர்கள்‌ நித்திய காலமாய்‌ ஜீவிப்பார்கள்‌. 
நாமும்‌ நித்திய ஜீவனைப்‌ 
பெற்றுக்கொள்ளவேண்டும்‌ என்பதற்காக, 
கர்த்தருடைய ஊழியக்காரர்கள்‌. நமக்க 
சுவிசேஷத்தை அறிவிக்கிறார்கள்‌. கர்த்தர்‌ 
தங்களுக்கு கொடுத்திருக்கிற ல்‌ 
கருத்தாய்‌ செய்கிறார்கள்‌. 
ஆத்துமாவையும்‌ இற தகாது 
என்று வைராக்கியமாய்‌ ஊழியம்‌ 
செய்கிறார்கள்‌. 


'உங்கள்‌ 


இந்தப்‌ பூமியிலே ஒரு தரம்‌ பிறப்பதும்‌, 
ஒரு தரம்‌ மரிப்பதும்‌ எல்லா மனுஷருக்கும்‌ 
நியமிக்கப்பட்டிருக்கிறது. 
மரித்துப்போனதுபோலவே, 
செய்திகளைக்‌ கேட்டவர்களும்‌ 
போனார்கள்‌. ஆனால்‌ கர்த்தருடைய 


சகரியா - விரிவுரை 
ZECHARIAH - COMMENTARY 


வார்த்தையோ, ஒரு 
மரித்துப்போவதில்லை. கர்த்தருடைய 
வார்த்தை அழியாதது. அது நித்தியமானது. 
;த வானமும்‌, பூமியும்‌ அழிந்துபோகும்‌. 
ஆனால்‌ கர்த்தருடைய வார்த்தையோ, 
வார்த்தையிலுள்ள எழுத்தோ, எழுத்திலுள்ள 
உறுப்போ ஒரு போதும்‌ அழிந்துபோவதில்லை. 


முந்தின தீர்க்கதரிசிகளும்‌, 
யூதர்களுடைய முற்பிதாக்களும்‌ உயிரோடே 
இராமற்போனாலும்‌, கர்த்தர்‌ கட்டளையிட்ட 
வார்த்தைகளும்‌, அவருடைய தீர்மானங்களும்‌, 
யூதர்களுடைய முற்பிதாக்களிடத்தில்‌ 
பலித்திருக்கிறது. கர்த்தர்‌ யூதர்களுக்கு 
செய்ய நிர்ணமித்தபடியே அவர்களுக்கு 
செய்தார்‌ (சக 136) 
கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள்‌ 
ஜனங்களுக்கு கர்த்தருடைய செய்தியை 
சொல்லுகிறார்கள்‌. அவர்களுடைய 
வார்த்தைகளைக்‌ கேட்டு ஜனங்கள்‌ 
ஒருவேளை தங்கள்‌ பாவங்களுக்கு 
மனந்திரும்பலாம்‌, மனந்திரும்பாமலும்‌ 
போகலாம்‌. ஆனாலும்‌ கர்த்தர்‌ 
நியாயத்தீர்ப்பு அவர்களுக்கு 
ர்த்தர்‌ கட்டளையிட்ட 


நியாயத்தீர்்புக்குத்‌ தப்பிக்க முடியாது. 


கர்த்தருக்கு சிந்தமான காரியம்‌, 


யாராலும்‌ தடுத்து நிறுத்த 
முடியாது. பாவிகள்மேலும்‌, அவிசுவாசிகள்‌ 
மேலும்‌ கர்த்தர்‌ தம்முடைய நியாயத்தீர்ப்பை 
அறிவிக்கிறார்‌. மனந்திரும்பாத பாவியின்மீது 
தேவனுடைய நியாயத்தீர்ப்பு நிச்சயமாகவே 
வரும்‌. விசுவாசிகளும்‌ பாவிகளும்‌ 
என்னதான்‌ செய்தாலும்‌, அதை எப்படித்தான்‌. 
செய்தாலும்‌. கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு 
தங்கள்மேல்‌ வருவதை அவர்களால்‌ 
தடைபண்ண முடியாது. 





f= FTN 
TT 
ஏற்பாட்டில்‌ எழுதப்பட்டிருக்கும்‌ 


ம. நிச்ச பதில எற்க்ன்‌ 
சத்தியங்கள்‌ பலவற்றிற்கு அடையாளமாக 
உள்ளன. தேவன்‌ தமது மீட்பின்‌ திட்டத்தை 
வெளிப்படையாகவும்‌, அடையாளமாகவும்‌ 
கூறியிருக்கிறார்‌. (கொலோ 227; எபி 8:5; 
எபி 1031). 


ட்‌ ப்‌ பி! 
“அடையாளம்‌' என்னும்‌ பொருளைத்‌ 
தருகிறது. அலையாவன: 1. சொருபம்‌, 
2, ஒப்பனை 3. சாயல்‌ 4. உவமை 
8 நிழல்‌ 

அடையாளங்களுக்கு 
விளக்கம்‌ கொடுக்கலாம்‌. 


இவ்வாறு 


1 அடையாளத்திற்கும்‌ 
ப்வருளுக்கம்‌ த்‌ 
காணப்பட 
(கொலோ 2:14-17; எபி 10:1). 


மெய்ப்பொருளும்‌ 
இணைக்கப்பட 
(யோவான்‌ 314 

கொலோ 214-17; 
எபி 9:23-24; எபி 109; 


அடையாளமும்‌, 
நீர்க்கதரிசனத்தினால்‌. 
வேண்‌( 


அடையாளம்‌ 
(கொலோ 24-17; 
எபி 8:5; எபி 10:1). 


அடையாளம்‌ 
மெய்ப்பொருளோ பணத்திற்காக. 


(எபி 8:5; எபி 9:24; பேதுரு 3:21). 


மெய்ப்பொருளும்‌ 
விளக்குவதற்காகத்‌ 
தேவனால்‌ முன்னறியப்பட்டிருக்கிறது. 
(ரோமர்‌ 514; எபி  9:23-24; 
எபி 10:1-21). 


அடையாளமும்‌, 
ச 


அடையாளங்களில்‌ நான்கு வகைகள்‌ 
உள்ளன. அவையாவன: 


1. அடையாள நபர்கள்‌ 
2, அடையாள நிகழ்ச்சிகள்‌ 
3. அடையாளச்செயல்கள்‌ 


4. அடையாள முறைமைகள்‌ 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


1. அடையாள நபர்கள்‌ 
கிறிஸ்துவிற்கு 


இருந்தார்‌. 
512-21; 


ற) ஆதாம்‌ 
அடையாளமாக 
(ரோமர்‌ 

2கொரி 15:45-49). 


2) மெல்கிசேதேக்கு 
கிறிஸ்துவின்‌ நித்திய 
ஆசாரியத்துவதற்கு 
அடையாளமாக இருந்தார்‌. 
(ஆதி 1418-24; எபி 55-9; 
எபி 6:20; எபி 7: 
ஆசாரியத்துவத்திற்கும்‌, 
ராஜரிகத்திற்கும்‌ 
அடையாளமாக 

(எபி. 734-3௪௧. 
நித்தியமானவருக்கு 
அடையாளமாக 

(எபி 355 
யோவான்‌ 


1037); 


சேர்ந்து 
இருந்தார்‌. 
612-13); 


இருந்தார்‌. 
மீகா 50-2; 


எபி 1:8). 


(3) ஆபிரகாம்‌ 
குமாரனாகிய 
பலிமிடப்போனது. தேவன்‌ 
தம்முடைய குமாரனாகிய இயேசு 
கிறிஸ்துவைப்‌ பலியிடக்‌ 
கொடுத்ததற்கு அடையாளமாகும்‌. 
(ஆதி 22; யோவான்‌ 346; 
எபி 11:17-19). 


(4) ஈசாக்கு இயேசுகிறிஸ்துவின்‌ 
உயிர்த்தெழுதலுக்கு அடையாளம்‌. 
(ஆதி 22; எபி 1109) 


6) மோசே 
தீர்க்கதரிசி (உபா 1815-9; 
அப்‌ 319-26), உண்மையுள்ளவர்‌ 
(அப்‌ 31-6) ஆகிய காரியங்களில்‌ 
கிறிஸ்துவின்‌ அடையாளமாக 
இருந்தார்‌. 


(6) ஆரோன்‌ கிறிஸ்துவின்‌ 
பிரதான  ஆசாரியத்துவத்திற்கு 
அடையாளமாக இருந்தார்‌. 
கிறிஸ்துவின்‌ 
அடக்கம்‌ 
பாதாளத்திற்கு 
போதல்‌, 
ஆகியவற்றிற்கு 
இருந்தார்‌. 
12:40; 


தன்‌ ஒரே 


ஈசாக்கைப்‌ 


(டைய 


(7) யோனா 
மரணம்‌, 
பண்ணப்படுதல்‌, 
இறங்கிப்‌ 
உயிர்த்தெழுதல்‌. 
அடையாளமாக 
(யோனா 2; மத்‌ 
எபே 4:8-10). 





i FTE 
TT 


யூதர்களுடைய முற்பிதாக்கள்‌ 
கர்த்தருக்கு செவிகொடுக்கவில்லை. தங்கள்‌ 
பொல்லாத வழிகளையும்‌, பொல்லா 
கிரியைகளையும்‌ விட்டுத்‌ திரும்பவில்லை. 
கர்த்தர்‌ அவர்களுக்கு சொன்ன பிரகாரம்‌, 
கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு அவர்கள்மீது 
வருகிறது. அப்போது அவர்கள்‌ திரும்ப 
வருகிறார்கள்‌. காலம்‌ கடந்த பின்பு 
மனந்திரும்புகிறார்கள்‌. கர்த்தருடைய 
நியாயத்தீர்ப்பு தங்கள்மீது வந்தபின்பு, 
தங்களுடைய அழிவையும்‌ 
நெருக்கங்களையும்‌ நினைத்து, 
'வேதனைப்படுகிறார்கள்‌. எங்கள்‌ 
வழிகளின்படியேயும்‌, எங்கள்‌ 
கிரியைகளின்படியேயும்‌ சேனைகளின்‌ கர்த்தர்‌ 
எங்களுக்குச்‌ செய்ய  நிர்ணமித்தபடியே 
எங்களுக்குச்‌ செய்தாரென்று அவர்கள்‌ 
திரும்பவந்து சொன்னதில்லையோ” (சக 1:6) 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ 
கர்த்தர்‌ சேனைகளின்‌ 
கிரியை... செய்கிறார்‌. அவர்‌ நம்முடைய 
விருப்பத்தின்‌ பிரகாரமாகவோ, அல்லது. 
நம்முடைய சித்தத்தின்‌ பிரகாரமாகவோ 
அல்லது நம்முடைய திட்டத்தின்‌ 
பிரகாரமாகவோ கிரியை செய்யமாட்டார்‌ 
கர்த்தர்‌ தம்முடைய சித்தத்தின்‌ 
பிரகாரமாகவே கிரியை நடப்பிப்பார்‌. நாம்‌ 
அவருடைய 

நம்மை 


கர்த்தராக 


ஒப்புக்கொடுக்கவேண்டும்‌. கர்த்தருடைய 
சத்தியத்தையும்‌, அவருடைய நீதியையும்‌ நாம்‌ 
அங்கீகரிக்கவேண்டும்‌. கர்த்தர்‌ நமக்கு 
செய்ய நிர்ணமித்தபடியே நமக்கு செய்வார்‌ 


சிவப்புக்‌ குதிரையின்மேல்‌ 


ஏறியிருந்த ஒரு புருஷன்‌ 
௪௧ 1:7-10 


௧ 1:7. தரியு அரசாண்ட இரண்டாம்‌ 
வருஷம்‌, சேபாத்‌ மாதமாகிய 
பதினோராம்‌ மாதம்‌ இருயத்துநாலாத்‌ 
தேதியிலே, கர்த்தருடைய வார்த்தை 
இத்தோவின்‌ மகனான பெரகியாவின்‌ 
குமாரன்‌ சகரியா என்னும்‌. 
தீர்க்கதரிசிக்கு உண்டாயிற்று; அவன்‌ 
சொன்னது: 


சகரியா - விரிவுரை 
ZECHARIAH - COMMENTARY 


சக 1:8. இதே, இன்று ராத்திரி 
சிவப்புக்‌ குதிரையின்மேல்‌ ஏறியிருந்த. 
ஒரு புருஷனைக்‌ கண்டேன்‌; அவர்‌ 
பன்னத்தாக்கில்‌ இருக்கிற 
மிருதுச்செடிகளுக்குன்னே  தின்றார்‌; 
அவருக்குப்‌ பின்னாலே சிவப்பும்‌ 
மங்கின திறமும்‌ வெண்மையுமான 
குதிரைகள்‌ இருந்தன. 


சக 19. அப்பொழுது நான்‌: எண்‌: 
ஆண்டவரே, இவர்கள்‌ யாரென்று 
கேட்டேன்‌; என்னோடே பேசுகிற 
தூதனானவர்‌: இவர்கள்‌ யாரென்று 
நான்‌ உனக்குக்‌ காண்பிப்பேன்‌ என்று 
சொன்னார்‌. 


1410. அப்பொ 
கில்துச்வகளுக்குல் "தின்ற 
அந்தப்‌ புருஷன்‌ தவத்து 
இவர்கள்‌ பூமியெங்கும்‌ சுற்றிப்பார்க்கக்‌ 
கர்த்தர்‌ அனுப்பினவர்கள்‌ என்றார்‌. 


கர்த்தருடைய தரிசனங்களும்‌ 
வெளிப்பாடுகளும்‌ சகரியா தீர்க்கநரிசிக்கு 
காண்பிக்கப்படுகிறது. சிறையிருப்பிலிருந்து 
திரும்பி வந்திருக்கிற யூதர்களுடைய 
ஆவிகளை எழுப்புவதற்கு, கர்த்தர்‌ ஆகாய்‌ 
தீர்க்கதரிசியையும்‌, சகரியா தீர்க்கதரிசியையும்‌ 
பயன்படுத்துகிறார்‌. கர்த்தர்‌ சகரியாவுக்கு 
தரிசனங்களையும்‌ வெளிப்பாடுகளையும்‌. 
காண்பிக்கிறார்‌. 


சகரியா 
தரிசனங்களெல்லாமே 
ஆறுதலான செய்தியைச்‌ 

அவர்கள்‌ சமீபத்தில்தான்‌ 


தேசத்து. 

விடுவிக்கப்பட்டு, ்‌ 

தேசத்திற்கு திரும்பி 

அவர்கள்‌ எருசலேமிலே. 
ஆலயத்தை  எடுப்பித்துக்‌ கட்டுகிறார்கள்‌. 
கர்த்தர்‌ ஆலயம்‌ கட்டுகிற யூதர்களை 
ஆகாய்‌, சகரியா ஆகிய தீர்க்கதரிசிகள்‌ 
மூலமாய்‌ உற்சாகப்படுத்துகிறார்‌. 


கண்ட 


சொந்த 
வந்திருக்கிறார்கள்‌. 
கர்த்தருடைய 





i FTE 
TT 


சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்த. 
யூதர்கள்‌ சரீரப்பிரகாரமாகவும்‌, பொருளாதார 
பலவீனராயிருக்கிறார்கள்‌. 

ர்த்தர்‌ அவர்களை 

பாதுகாத்து பராமரிக்கிறார்‌. 

பரிதாபமான 


திரும்பி 

நினைத்தக்கொண்டிருக்கறார்கள்‌ கர்த்தரோ 
அவர்களை கைவிடாமல்‌ பாதுகாப்பதாக, 
தரிசனங்கள்‌ மூலமாய்ப்‌ பேசுகிறார்‌. 


தரியு அரசாண்ட இரண்டாம்‌ வருஷம்‌, 
சேபாத்‌ மாதமாகிய பதினோராம்‌ மாதம்‌ 
இருபத்துநாலாந்தேதியிலே, கர்த்தருடைய 
வார்த்தை இத்தோவின்‌ மகனான 
பெரகியாவின்‌ குமாரன்‌ சகரியா என்னும்‌ 
தீர்க்கதரிசிக்கு உண்டாயிற்று (சக 1:7). 


ஏற்கெனவே 

வருஷம்‌, எட்டாம்‌ 
கர்த்தருடைய வார்த்தை 
தனக்கு கொடுத்த 


சகரியாவங்கு 


அரசாண்ட இரண்டாம்‌ 
மாதத்திலே 
உண்டாயிற்று. கர்த்தர்‌ 
செய்தியை, 
ம்பி 


சகரியா, 

வந்த 
பிரசங்கம்பண்ணினார்‌. 
மாதங்களுக்கு பின்பு, 
வார்த்தை  சகரியாவக்கு 
உண்டாயிற்று. 


சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்த 
யூதர்கள்‌ தங்கள்‌ பாவங்களுக்கு 
மனந்திரும்ப வேண்டும்‌ என்று, சகரியா 
தன்னுடைய முதலாவது செய்தியில்‌ 
பிரசங்கம்பண்ணினார்‌. அவர்கள்‌ தங்கள்‌ 
பொல்லாத வழிகளையும்‌, தங்கள்‌ பொல்லாத 
கிரியைகளையும்‌ விட்டுத்‌ 
திரும்பவேண்டுமென்று சகரியா அவர்களுக்கு 
தெளிவாகப்‌ பிரசங்கம்பண்ணினார்‌. 


ம்பி 

a gr 
செவிகொடுக்கிறார்கள்‌. ஜனங்கள்‌ 
மத்தியிலே தங்கள்‌ பாவங்களுக்கு 
மனந்திரும்புவதும்‌, ஆவிக்குரிய ஜீவியத்திலே. 
புதுப்பிக்கப்படுவதும்‌ காணப்படுகிறது. 
அவர்கள்‌ தங்கள்‌ பொல்லாத வழிகளையும்‌, 
பொல்லாத கிரியைகளையும்‌ விட்டுவிலகி, 
கர்த்தரிடத்திற்கு திரும்பி வருகிறார்கள்‌. 
கர்த்தர்‌ தங்களிடத்தில்‌ பொறுப்பாய்‌ 
ஒப்படைத்திருக்கிற வேலைகளை, 
உற்சாகமாய்ச்‌ செய்கிறார்கள்‌. 


சகரியா - விரிவுரை 
ZECHARIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ கொடுத்திருக்கும்‌ 
ஊழியங்களையும்‌, பொறுப்புக்களையும்‌ 
நேர்த்தியாய்ச்‌ செய்யவேண்டும்‌. மிகுந்த 
கவனமாயும்‌, உற்சாகமாயும்‌ செய்யவேண்டும்‌. 
அப்போது கர்த்தர்‌ தம்முடைய கிருபையையும்‌ 
இரக்கத்தையும்‌ நமக்கு காண்பிப்பார்‌ 

சகரியா தீர்க்கதரிசி 
பள்ளத்தாக்கிலிருக்கிற மிருதுச்செடிகளை 
தரிசனமாகக்‌ காண்கிறார்‌. இவையெல்லாம்‌ 
மலைகள்‌ இருக்கும்‌ இடங்களிலே, தாழ்வான 
பகுதியில்‌ வளர்ந்திருக்கிறது. மிருதுச்செடிகள்‌ 
அடர்த்தியாக முளைக்காது. அவை அங்கும்‌ 
இங்குமாக முளைக்கும்‌. 
பள்ளத்தாக்கிலிருக்கிற மிருதுச்செடிகள்‌, 
சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்திருக்கிற 
யூதர்களின்‌ சோகத்திற்கும்‌, தனிமைக்கும்‌, 
தாழ்ச்சிக்கும்‌ அடையாளம்‌. 


சகரியா சிவப்பு குதிரையின்மேல்‌: 
ஏறியிருந்த ஒரு புருஷனையும்‌ காண்கிறார்‌. 

பள்ளத்தாக்கிலிருக்கிற 
மிருதுச்செடிகளுக்குள்ளே நிற்கிறார்‌. இந்தப்‌ 
புருஷன்‌ கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து என்று 
வேதபண்டிதர்கள்‌ விளக்கம்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 


யோசுவாவின்‌ காலத்தில்‌ கர்த்தருடைய 
தூதனானவர்‌ உருவிய பத்தாம்‌ வந்தி 
நின்றார்‌. அதே தூதனானவர்‌ இப்போது, 
சிவப்பு குதிரையின்‌ மேல்‌, 
மிருதுச்செடிக்குள்ளே நிற்கிறார்‌ 

“பின்னும்‌ யோசுவா எரிகோவின்‌ 
வெளியிலிருந்து தன்‌ கண்களை ஏறெடுத்துப்‌ 
பார்க்கும்போது, இதோ, ஒருவர்‌ அவனுக்கு 
எதிரே நின்றார்‌; உருவின பட்டயம்‌ அவர்‌ 
கையில்‌ இருந்தது: யோசுவா அவரிடத்தில்‌ 
போய்‌: நீர்‌ எங்களைச்‌ சேர்ந்தவரோ, 
எங்கள்‌ சத்துருக்களைச்‌ சேர்ந்தவரோ என்று 
கேட்டான்‌. அதற்கு அவர்‌: அல்ல, நான்‌ 
கர்த்தருடைய சேனையின்‌ அதிபதியாய்‌ 
இப்பொழுது வந்தேன்‌ என்றார்‌; அப்பொழுது 
யோசுவா தரையிலே முகங்குப்புற விழுந்து 
பணிந்துகொண்டு, அவரை நோக்கி: என்‌ 
ஆண்டவர்‌ தமது அடியேனுக்குச்‌ 
சொல்லுகிறது என்னவென்று கேட்டான்‌” 
(யோசு 5:13/14). 


நமக்கு 





i al 
TT 


சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்த 
யூதர்கள்‌ பலவீனமாகயிருந்தாலும்‌, 
தாழ்வான நிலமையிலிருந்தாலும்‌ 
க்‌ அவர்களோடுகூட, அவர்கள்‌ 
இருக்கிறார்‌. அவர்‌ சிவப்பு 
ணின்‌ ஏறியிருக்கிறார்‌. வேகமாக 
புறப்பட்டுப்போகிற யுத்த புருஷனாக 
நிற்கிறார்‌. தம்முடைய ஜனத்திற்கு 
உதவிசெய்வதற்காக, கிறிஸ்துவானவர்‌ 
ஆகாய மண்டலங்களிலே குதிரையின்மேல்‌ 
ஏறிப்போகிறார்‌ 


"யெஷுரனுடைய தேவனைப்போல்‌. 
ஒருவரும்‌ இல்லை; அவர்‌ உனக்குச்‌ 
சகாயமாய்‌ வானங்களின்மேலும்‌ தமது 
மாட்சிமையோடு ஆகாய மண்டலங்களின்‌ 


மேலும்‌ ஏறிவருகிறார்‌" (உபா 33:26). 


சகரியா புருஷன்‌, 
குதிணின்கேல  ஏற்மரககிறார பிரபுக்கள்‌ 
சத்துருக்களோடு யுத்தம்‌ செய்து 
யுத்தங்களிலே ஜெயம்‌ பெற்று, தங்கள்‌ 
தேசத்திற்கு திரும்பி வரும்போது, சிவப்பு நிற 
வஸ்திரம்‌ தரித்தவர்களாக வருவார்கள்‌ 
கிறிஸ்துவானவர்‌ ஜெயக்கிறிஸ்துவாக சிவப்பு 
குதிரையின்மேல்‌ ஏறியிருக்கிறார்‌. 


ஈமிலும்‌ அதிலுள்ள 
டட்டணத்‌ ஓமிருந்து, 
வஸ்திரங்களுடையவராகவும்‌. 
உடுத்திருக்கிறவராகவும்‌, 
வல்லமையிலே 

வருகிற இவர்‌ யார்‌? 
இரட்சிக்க வல்லவராகிய 
உம்முடைய உடுப்புச்‌ சிவப்பாகவும்‌, உம்முடைய 
வஸ்திரங்கள்‌ ஆலையை மிதிக்கிறவன்‌ 
வஸ்திரங்கள்‌ போலவும்‌ இருக்கிறதென்ன?” 
(ஏசா 63:12). 


சிவப்பு நிறம்‌ கோபத்திற்கும்‌, 
வைராக்கியத்திற்கும்‌ அடையாளம்‌. கர்த்தர்‌ 
எருசலேமுக்காகவும்‌, 'சீயோனுக்காகவும்‌. 
மகாவைராக்கியம்‌ கொண்டிருக்கிறார்‌. 
(சக 144). கர்த்தர்‌ தம்முடைய 
சத்துருக்களுக்கு விரோதமாக உக்கிர 
கோபத்தோடிருக்கிறார்‌ 


சிவப்பு 


போஸ்‌ 
டல்‌ ஈயந்தீர்ந்த 
மகத்துவமாய்‌ 


சகரியா - விரிவுரை 
ZECHARIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கிறிஸ்துவானவர்‌, 
நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்‌ நிற்கும்போது, 
சிவப்பு குதிரையின்மேல்‌ ஏறியிருக்கிறார்‌. 
கிறிஸ்துவுக்கு. முன்பாக வழக்குகளும்‌ 
யுத்தங்களும்‌ இருக்கிறது. அவர்‌ சத்துருவுக்கு 
விரோதமாக யுத்தங்களை மேற்கொள்ள 
வேண்டும்‌. யுத்தத்திலே இரத்தம்‌ சிந்துதல்‌ 
உண்டாகும்‌. சிவப்பு குதிரையின்மேல்‌ 
ஏறியிருக்கிற கிறிஸ்துவானவர்‌, 
சத்துருக்களின்‌ இரத்தத்தை 
சிந்தவைக்கிறவராகயிருக்கிறார்‌. 
கிறிஸ்துவானவர்‌, சுவிசேஷத்தின்‌ கீழ்‌ 
வர்‌ வெள்ளைக்‌ 
ஏறியிருக்கிறார்‌. 
கிறிஸ்துவானவர்‌ சத்துருவுக்கு விரோதமாக 
நடத்திய யுத்தத்திலே ஜெயம்‌ பெற்றிருக்கிறார்‌ 
என்பதை, வெள்ளைக்குதிரை குறிப்பிடுகிறது. 


“நான்‌ பார்த்தபோது, இதோ, ஒரு 
வெள்ளைக்குதிரையைக்‌ கண்டேன்‌; 

ன்‌ மேல்‌ ஏறியிருந்தவன்‌ வில்லைப்‌ 
பிடித்திருந்தான்‌ ; அவனுக்கு ஒரு 
கிரீடங்‌ கொடுக்கப்பட்டது; அவன்‌ 
ஜெயிக்கிறவனாகவும்‌ ஜெமிப்பவனாகவும்‌ 
புறப்பட்டான்‌" (வெளி 6:2). 


ன்பு, பரலோகம்‌. 
கண்டன்‌. இதோட ஒரு | வெள்ளக்கதிகர்‌ 
காணப்பட்டது, அதின்மேல்‌ ஏறியிருந்தவர்‌ 
உண்மையும்‌ சத்தியமுமுள்‌ளவரென்னப்பட்டவர்‌; 
அவர்‌ நீதியாய்‌ நியாயந்தீர்த்து 
யத்தம்பண்ணுகிறார்‌" (வெளி 19:11) 


சிவப்பு குதிரையின்‌ மேல்‌. கறிக்கு 
புருஷனுக்கு பின்னாலே, சிவப்பும்‌, 
நிறமும்‌, வெண்மையுமான கர்‌ 
இருக்கிறது (சக 1:8). இவையெல்லாமே 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்‌ துவக்கு பணிவிடை 
செய்கிற தூதர்கள்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
சபைக்கு அநேக நன்மைகளை செய்கிறார்‌. 
கிறிஸ்துவானவருடைய தூதர்கள்‌, அவருடைய 
கட்டளைக்கு கீழ்ப்படிந்து. விசுவாசிகளுக்கு 
நன்மை செய்ய ஆயத்தமாயிருக்கிறார்கள்‌. 


திறந்திருக்கக்‌ 


கர்த்தருடைய தூதர்களில்‌ சிலர்‌, 
கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பின்‌ கிரியைகளை 
நடப்பிப்பார்கள்‌. வேறு சிலரோ கர்த்தருடைய 
இரக்கத்தின்‌ கிரியைகளை நடப்பிப்பார்கள்‌. 
மற்ற தூதர்கள்‌ கர்த்தர்‌ சொல்லுகிற 
எல்லாவிதமான வேலைகளையும்‌ 
பொறுப்பாய்‌ செய்வார்கள்‌. 





i= THE 
TT 


தூதனானவர்‌ சகரியா 
தீர்க்தரிசியோடே பேசுகிறார்‌. சகரியா 
சிவப்பு குதிரையின்‌ மேல்‌ ஏறியிருந்த 
புருஷனையும்‌, அவருக்கு பின்னாலே 
சிவப்பும்‌, மங்கின நிறமும்‌, வெண்மையுமான 
குதிரைகளையும்‌ தரிசிக்கிறார்‌. ஆனால்‌ 
அவர்கள்‌ யார்‌ என்று சகரியாவுக்குத்‌ 
தெரியவில்லை. சகரியா தன்னோடே பேசுகிற 
தூதனானவரிட என்‌ ஆண்டவரே, 
இவர்கள்‌ யார்‌" (சக 1:9) என்று கேட்கிறார்‌. 
சகரியாவோடு பேசுகிற தூதனானவர்‌, 
இவர்கள்‌ யார்‌ என்று நான்‌ 
உனக்குக்‌ காண்பிப்பேன்‌” (சக 1:9) என்று 
சொல்லுகிறார்‌. இவர்கள்‌ கர்த்தரால்‌ 
அனுப்பப்பட்டவர்கள்‌. இவர்களெல்லோருமே 
கர்த்தருடைய தூதனானவர்கள்‌. 


“அப்பொழுது மிருதுச்செடிகளுக்குள்ளே 
நின்ற அந்தப்‌ புருஷன்‌ பிரதியுத்தரமாக; 
இவர்கள்‌ பூமியெங்கும்‌ சுற்றிப்பார்க்கக்‌ 


கர்த்தர்‌ அனுப்பினவர்கள்‌ என்றார்‌" (சக 170) 


கர்த்தருடைய தூதன்‌ 
௪க 111-17 


கக 111. யின்பு 
மிருதுச்செடிகளுக்குன்னே. நின்ற 
கர்த்ருடைய தூதனை நோக்கி: 
நாங்கள்‌. பூமியெங்கும்‌ 
சுற்றிப்பார்த்தோம்‌; இதே, 
பூமிமுழுவதும்‌ அமைதலும்‌ 
அமரிக்கையுமாய்‌ இருக்கிறது. 
என்றார்கள்‌. 


அவர்கள்‌: 


சக 1:12. அப்பொழுது கர்த்தருடைய 
தூதன்‌ மறுமொழியாக: சேனைகளின்‌ 
கர்த்தாவே, இத்த எழுபது வருஷமாய்‌ 
கோபங்கொண்டிருக்கிற. 
எருசலேமின்மேலும்‌ மூதா 
பட்டணங்களின்‌ மேலும்‌ எத்தமட்டும்‌ 
இரங்காதிருப்பீர்‌ என்று சொல்ல, 
சக 119. அப்பொழுது கர்த்தர்‌, 
என்னோடே பேசின தாதனுக்கு 
'நல்வார்த்தைகளையும்‌ ஆறுதலான: 
வார்த்தைகளையும்‌ பிரதியுத்தரமாகச்‌ 
சொன்னார்‌. 


சகரியா - விரிவுரை 
ZECHARIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


௬௧ 104. அப்பொழுது என்னோடே 
பேசின தூதன்‌ என்னை நோக்கி: 
சேனைகளின்‌ கர்த்தர்‌ உரைக்கிறது 
என்னவென்றால்‌: நான்‌ 
எருசலேமுக்காகவும்‌ சீயோனுக்காகவும்‌ 
மகா வைராக்கியம்‌ கொண்டிருக்கிறேன்‌. 


சக 105. நான்‌ கொஞ்சங்‌ 
கோபங்கொண்டிருத்தபோது அவர்கள்‌. 
தங்கள்‌ கேட்டை அதிகரிக்கத்‌ 
தேடினபடியினால்‌, சுகமாய்‌ வாழுகிற 
புறஜாதிகள்‌ பேரில்‌ நான்‌ 
கடுங்கோபங்கொண்டேன்‌. 

சக 106. ஆகையால்‌ மன 
உருக்கத்தோடே எருசலேமினிடத்தில்‌ 
திரும்பினேன்‌ என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌; என்‌ ஆலயம்‌ அதிலே 
கட்டப்படும்‌; எருசலேமின்மேல்‌ 
அனவுநால்‌ பிடிக்கப்படும்‌ என்று 
சேனைகளின்‌ கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ 
என்னு கூறு என்றார்‌. 


௬௧ 147. இன்னும்‌ என்‌ பட்டணங்கள்‌ 
தன்மையினால்‌ பரம்பியிருக்கும்‌; 
இன்னும்‌. கர்த்தர்‌ கத்‌ 
தேற்றரவுபண்ணுவார்‌; இன்னு! 
எருசலேமைத்‌ தரித்துக்‌ சார்‌ 
என்று. சேனைகளின்‌ கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌ என்னு பின்னும்‌ கூறு 
என்றார்‌. 


மிருதுச்செடிக்குள்ளே கர்த்தருடைய 
தூதன்‌ இருக்கிறார்‌. அவருக்கு பின்பாக 
கர்த்தர்‌ அனுப்பின மற்ற தூதர்கள்‌ 
இருக்கிறார்கள்‌. கர்த்தர்‌ அனுப்பின 
தூதர்கள்‌,  மிருதுச்செடிக்குள்ளே நின்ற 
கர்த்தருடைய 'தூதனானவரிடம்‌, 
தங்களுடைய  ஊழியங்களைக்‌ குறித்து 
அறிக்கை செய்கிறார்கள்‌. அவர்கள்‌ பூமி 
முழுவதும்‌ சுற்றிப்‌ பார்த்துவிட்டு, இப்போது 
மிருதுச்செடிக்குள்ளே நிற்கிற கர்த்தருடைய 
தூதனானவரிடம்‌ வந்திருக்கிறார்கள்‌. 
நாங்கள்‌ பூமியெங்கும்‌ சுற்றிப்பார்த்தோம்‌; 
இதோ, பூமிமுழுவதும்‌ அமைதலும்‌ 
அசிக்கையுமாய்‌ இருக்கிறது" (சக 101) 
என்று இந்தத்‌ தூதர்கள்‌, 
மிருதுச்செடிக்குள்ளே நிற்கிற கர்த்தருடைய 
தூதனானவரிடம்‌ கணக்கு ஒப்புவிக்கிறார்கள்‌. 





i= al 
TT 


பூமி முழுவதும்‌ 
அரிக்கையுமாயிருக்கிறது. 
கவனக்குறைவாகவும்‌, 
ஜீவிக்கிறார்கள்‌. பூமியிலுள்ளவர்கள்‌. 
எல்லோரும்‌ ஒரு வேலையும்‌ செய்யாமல்‌. 
சும்மாயிருக்கிறார்கள்‌. அவர்களுக்கு 
பிரச்சனையுமில்லை. எல்லோரும்‌ அமைதியாக 
ஓய்வெடுத்துக்கொண்டிருக்கிறார்கள்‌. 

கத 

யூதர்கள்‌ கக்கத்‌ வேணும்‌ 
குழப்பத்தோடும்‌, நெருக்கத்தோடும்‌, 
அமைதியில்லாமல்‌ தவிக்கிறார்கள்‌. ஆனால்‌ 
பூமியின்‌ மற்ற தேசங்களிலிருக்கிறவர்கள்‌ 
எல்லோரும்‌ அமைதலாயும்‌, அமரிக்கையாயும்‌ 
இருக்கிறார்கள்‌. கர்த்தருடைய ஜனத்திற்கு. 
துன்பமும்‌ வேதனையும்‌ வந்திருக்கிறது. 
மற்ற ஜனங்களோ வேதனையில்லாமல்‌: 
'சந்தோஷமாயிருக்கிறார்கள்‌. 


இஸ்ரவேலின்‌ 


அமைதலும்‌ 
ஜனங்கள்‌. 
நிர்விசாரமாகவும்‌ 


காணியாட்சிக்குப்‌ 
புறம்பானவர்கள்‌ பாதுகாப்பாயிருக்கிறார்கள்‌. 
இஸ்ரவேலுக்கு சத்துருவாயிருக்கிறவர்கள்‌. 
யுத்தங்களிலே ஜெிக்கிறார்கள்‌. கல்நேயரும்‌ 
பெர்சியரும்‌ அமைதலாயும்‌, அமரிக்கையாயும்‌ 
ஜீவிக்கிறார்கள்‌. யூதர்களோ 
குலக்கத்தோடும்‌. குழப்பத்தோடும்‌. 
இருக்கிறார்கள்‌. தர்களுக்‌ 
விரோதமாக யுத்த அபாயம்‌ வந்திருக்‌ 
யூதர்கள்‌ எப்போதுமே யுத்தம்பண்ணுவதற்கு 
ஆயத்தமாயிருக்க வேண்டியதாகயிருக்கிறது. 
மிருதுச்செடிக்குள்ளே 


கர்த்தருடைய தூதன்‌, 
கர்த்தரிடம்‌, 


நின்ற 
சேனைகளின்‌ 
ர்த்தரிடம்‌, சிறையிருப்பிலிருந்து திரும்பி 
வந்த யூதர்களுக்காக பரிந்து பேசுகிறார்‌. 


கர்த்தராகிய இயேசுகிறிஸ்துவே 
பருதே்குளன நிற்கிற கு 
தூதன்‌. பிதாவாகிய தேவனிப! 
குமாரனாகிய இயேசுகிறிஸ்து. 
உபத்திரவப்படுகிற தம்முடைய ஜனத்திற்காக 
பரிந்து பேசுகிறார்‌. 


அப்பொழுது 


வ்‌ கர்த்தருடைய தூதன்‌ 
ாழியாக. 


சேனைகளின்‌ கர்த்தாவே, 
இந்த எழுபது வருஷமாய்‌ நீர்‌ 
கோபங்கொண்டிருக்கிற எருசலேமின்மேலும்‌ 
யூதா பட்டணங்களின்‌ மேலும்‌ எந்தமட்டும்‌ 
இரங்காதிருப்பி (சக 112) என்று 
சொல்கிறார்‌ 


சகரியா - விரிவுரை 
ZECHARIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அந்தத்‌ 
துன்பப்படுகிறவர்களுக்காகவும்‌, 
உபத்திரவங்களை 
அனுபலிக்கிறவர்களுக்காகவும்‌ ஜெபம்‌ 
பண்ணவில்லை. பிருதுச்செடிக்குள்ளே நிற்கிற 
கர்த்தருடைய தூதன்‌ மாத்திரமே, 
சேனைகளின்‌ கர்த்தரிடம்‌, பரிந்துபேசி 
ஜெரிக்கிறார்‌. 


பூமியெங்கும்‌ சுற்றிப்‌ பார்த்த 
தூதர்கள்‌ பூமி முழுவதும்‌ நடைபெறுகிற 
சம்பவங்களை அறிவித்தவுடன்‌, 
கர்த்தருடைய தூதனானவர்‌, பரிந்து பேசி 
ஜெபிக்க ஆரம்பித்துவிடுகிறார்‌. அவர்‌ உடனே 
சேனைகளின்‌ கர்த்தரை நோக்கிப்‌ 
பார்க்கிறார்‌. “எந்த மட்டும்‌ இரங்காதிருப்பீர்‌" 
என்று ஜனங்களுக்காக  பரிதபித்து 
ஜெரிக்கிறார்‌. 


எருசலேம்‌ கர்த்தருடைய பரிசுத்த நகரம்‌ 
கல்தேயர்‌ எருசலேம்‌ நகரத்தையும்‌, யூதாவின்‌ 
பட்டணங்களையும்‌  அழித்துப்போட்டார்கள்‌. 

ல்லாமே அழிந்து மண்மேடாய்க்‌ 
கிடக்கிறது. கர்த்தருடைய கோபம்‌ 
எருசலேமின்‌ மேலும்‌, யூதாபட்டணங்களின்‌ 
மேலும்‌ வந்தது. அதனால்‌ அதற்கு அழிவு 
உண்டாயிற்று. கர்த்தர்‌ எழுபது வருஷமாய்‌ 
எருசலேமின்மேலும்‌  யூதாபட்டணங்களின்‌. 
மேலும்‌ இரக்கம்‌ காண்பிக்காமல்‌, 


கோபங்கொண்டிருக்கிறார்‌. 


கர்த்ருடைய கோபம்‌ ்‌ 
வரையிலும்‌, எதசலேமும்‌. பூலால்‌. 
பட்டணங்களும்‌ அழிந்தே கிடக்கும்‌. எழுபது 
வருஷமாய்‌ கோபங்கொண்டிருந்த கர்த்தர்‌, 
இனிமேல்‌ இரக்கம்‌ காண்பிக்கவேண்டும்‌. 
என்று. மிருதுச்செடிக்குள்ளே நிற்கிற 
கர்த்தருடைய தூதனானவர்‌ 
ஜனங்களுக்காக பரிந்து பேசுகிறார்‌. 

எங்கள்‌ தேவனாகிய 


கர்த்தா ங்களில்‌ தப்பின சிலரை மீதியாக 
வைக்கவும்‌, தம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தில்‌ 
எங்களுக்கு ஒரு குச்சைக்‌ கொடுக்கவும்‌, 
இப்படியே ர்‌ 
கண்களைப்‌ 

அடிமைத்தனத்திலே எங்களுக்குக்‌ கொஞ்சம்‌ 
உயிர்‌ கொடுக்கவும்‌, அவராலே. 
கொஞ்சநேரமாவது கிருபைகிடைத்தது" 
(எஸ்றா 9:8). 





i THE 
TT 


கர்த்தருடைய கிருபையும்‌, இரக்கமும்‌, 
அவருடைய ஜனத்திற்கு கொஞ்சநேரமாவது 
கிடைக்கவேண்டும்‌ என்று 

தூதனானவர்‌ பரிந்து 

கர்த்தர்‌ எழுபது 
எருசலேமின்மேலும்‌, 

பட்டணங்களின்மேலும்‌ கோபமாமிருக்கிறார்‌ 
கர்த்தருடைய கோபம்‌ உக்கிரகோபமாயும்‌, 
இடைவிடாத கோபமாயும்‌ இருக்கிறது. 
தேவதூதன்‌ கர்த்தரிடம்‌, “எந்தமட்டும்‌. 
இரங்காதிருப்பீர்‌, கோபத்தை நிறுத்திவிட்டு, 
இரக்கம்‌ காண்பியும்‌" என்று ஜனங்களுக்காக 
பரிந்து பேசுகிறார்‌. 


தம்மிடத்தில்‌ பரிந்து பேசின தூதனுக்கு 
கர்த்தர்‌ ஆறுதலான வார்த்தைகளைச்‌ 
சொல்லுகிறார்‌. அப்பொழுது கர்த்தர்‌, 
என்னோடே பேசின தூதனுக்கு 
நல்வார்த்தைகளையும்‌ ஆறுதலான 
வார்த்தைகளையும்‌ பிரதியுத்தரமாகச்‌ 
சொன்னார்‌" (சக 113). பரிந்து பேசுகிற 
ஜெபம்‌ ஒருபோதும்‌ வீணாய்ப்போவதில்லை. 
கர்த்தர்‌ நிச்சயமாகவே நல்வார்த்தைகளையும்‌, 
ஆறுதலான வார்த்தைகளையும்‌, நம்முடைய 
பரிந்து பேசும்‌ ஜெபத்திற்கு, பிரதியுத்தரமாகக்‌ 
கொடுப்பார்‌ 


கர்த்தரிடத்தில்‌ பரிந்து பேசின தூதன்‌ 
உடன்படிக்கையின்‌ தூதனாகமிருக்கிறார்‌ 


கர்த்தர்‌ அந்தத்‌ தூதனிடம்‌ இரக்கத்தின்‌ 
கிருபையின்‌ 


வார்த்தைகளையும்‌, ரட்சிப்பின்‌ 
வார்த்தைகளையும்‌ சொல்லுகிறார்‌. தாம்‌ 
ஆரம்பித்து வைத்ததை கர்த்தர்‌ நேர்த்தியாக 
செய்து முடிப்பார்‌. கர்த்தரே இஸ்ரவேல்‌ 
புத்திரரை தம்முடைய 'ஜனமாகத்‌. 
தெரிந்துகொண்டார்‌. அவர்களோடு 
உடன்படிக்கை பண்ணினார்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய உடன்படிக்கையில்‌ 
உண்மையுள்ளவராயிருக்கிறார்‌. 


கர்த்தர்‌ தனக்கு சொன்ன 
பிரதியுத்தரத்தை, கர்த்தருடைய தூதன்‌ 
சகரியாவிடம்‌ சொல்லுகிறார்‌. “சேனைகளின்‌ 
கர்த்தர்‌ உரைக்கிறது என்னவென்றால்‌: 
நான்‌ எருசலேமுக்காகவும்‌ சீயோனுக்காகவும்‌ 
மகா வைராக்கியம்‌ கொண்டிருக்கிறேன்‌” 
(சக 1:14) என்று சொல்லுகிறார்‌. 


சகரியா - விரிவுரை 
ZECHARIAH - COMMENTARY 


ஆறுதலுக்காக 
ய்‌ அவர்களுக்கு 
கர்த்தர்‌ இப்போது 
யூதாவின்‌ 
பட்டணங்களைக்‌ எ த்தம்‌ ஆறுதலான 
த்‌ ச்‌ சொல்லுகிறார்‌. இது 
அவற்றின்மீது 
கர்த்தர்‌, இப்போது 
இரக்கம்‌ காண்பிக்கிறார்‌. 
சகரியா வனாந்தரத்‌ 
கூப்பிடுகிறவனுடைய சத்தம்‌! 
கர்த்தருடைய ஊழியத்தை செய்யவேண்டும்‌. 
அவர்‌ கர்த்தருக்காக வழியை 
ஆயத்தம்பண்ணவேண்டும்‌. கர்த்தருடைய 
தூதனானவர்‌, சேனைகளின்‌ கர்த்தர்‌ 
தனக்கு சொன்ன பிரதியுத்தரத்தை 
சகரியாவுக்கு சொல்லிவிட்டு, அவர்‌ 
சகரியாலிடத்தில்‌, தான்‌ சொன்னதை 
யூதர்களுக்கு என்று கட்டளை 
கொடுக்கிறார்‌. கர்த்தருடைய தூதனானவர்‌ 
தனக்கு சொன்னதை, சகரியா சத்தமாய்‌ 
அறிவிக்கவேண்டும்‌. ஜனங்களுடைய 
மீறுதல்களை அறிவிக்கும்போது, 
தீர்க்கதரிசிகள்‌ எச்சரிப்பின்‌ வார்த்தைகளை 
உரத்த சத்தத்தோடு சொல்லுவார்கள்‌. 
அதுபோலவே, அவர்கள்‌ கர்த்தருடைய நல்ல 
வார்த்தைகளையும்‌, ஆறுதலான 
வார்த்தைகளையும்‌, சத்தத்தோடு 
சொல்லவேண்டும்‌. 


உரத்த 


“என்‌ னத்‌ ங்கள்‌, 
தேற்றங்கள்‌. எருசவேுடன்‌ பட்சமாய்ப்‌ பேசி, 
அதின்‌ போர்‌ முடிந்தது என்றும்‌, அதின்‌ 
அக்கிரமம்‌ நிவிர்த்தியாயிற்று என்றும்‌, அது 


_ அதற்குக்‌ கூறுங்கள்‌ 
தேவன்‌ சொல்லுகிறார்‌ 
(ஏசா 401.2). 





i FTE 
TT 


கர்த்தருக்கு வழியை: 
ஆயத்தப்படுத்துங்கள்‌, அ வ 
நம்முடைய தேவனுக்குப்‌ பாதையைச்‌ செவ்வை 
பண்ணுங்கள்‌ என்றும்‌, பள்ளமெல்லாம்‌. 
உயர்த்தப்பட்டு, சகலமலையும்‌ குன்றும்‌ 
தாழ்த்தப்பட்ட, கோணலானது செல்வையாகி, 
கரடுமுரடானவை சமமாக்கப்படும்‌ என்றும்‌, 
கர்த்தரின்‌ மகிமை  வெளியரங்கமாகும்‌, 
மாம்சமான யாவும்‌ அதை ஏகமாய்க்‌ காணும்‌, 
கர்த்தரின்‌ வாக்கு அதை உரைத்தது என்றும்‌ 
வனாந்தரத்திலே கூப்பிடுகிற சத்தம்‌ 
உண்டாயிற்று. பின்னும்‌ கூப்பிட்டுச்‌ சொல்‌ 
என்று ஒரு சத்தம்‌ உண்டாயிற்று; 
என்னத்தைக்‌ கூப்பிட்டுச்‌. சொல்வேன்‌. 
என்றேன்‌. ற்‌ மாம்சமெல்லாம்‌ 
புல்லைப்போலவும்‌, அதின்மேன்மையெல்லாம்‌ 
வெளியின்‌ பூவைப்போலவும்‌ இருக்கிறது” 
(ஏசா 40:3-6). 

எருசலேமின்‌: சத்துருக்களுக்கு 
விரோதமாக கர்த்தருடைய கோபம்‌ 
எழும்பியிருக்கிறது. கர்த்தர்‌ 
எருசலேமுக்காகவும்‌ சீயோனுக்காகவும்‌, 
மகாவைராக்கியம்‌ கொண்டிருக்கிறார்‌ என்னும்‌ 
செய்தியையும்‌. சகரியா ஜனங்களுக்கு 
சொல்லவேண்டும்‌. சத்துருக்கள்‌ 
எருசலேமுக்கு தீங்கு செய்தாலும்‌, யூதாவின்‌ 
பட்டணங்களை அழித்துப்போட்டாலும்‌, 
அவர்கள்‌ அமைதலாயும்‌, அமரிக்கையாயும்‌ 
இருக்கிறார்கள்‌. ஆனால்‌ கர்த்தரோ 
எருசலேமை அழித்துப்போட்டவர்கள்மீது 
கோபமாயிருக்கிறார்‌ கர்த்தர்‌ 
எருசலேமுக்காகவும்‌, சீயோனுக்காகவும்‌. 
மகாவைராக்கியங்கொண்டிருக்கிறார்‌. 


(ருசலேமையும்‌, சீயோனையும்‌: 
துன்பப்படுத்தினவர்களை கர்த்தர்‌ தண்டிப்பார்‌ 
கர்த்தருடைய ஜனத்தை ஒடுக்குவதற்கு 
உதவி செய்த எல்லா ஜாதியாரையும்‌ கர்த்தர்‌ 
தம்முடைய  நீதியினால்‌ தண்டிப்பார்‌. 
கர்த்தருடைய தெய்வீகத்திலே அவருடைய 
கிருபையும்‌ இரக்கமும்‌ வெளிப்படுகிறது. 
கர்த்தர்‌ மனுஷநேயமுள்ளவர்‌. 
எருசலேமுக்கும்‌ 
சத்துருக்களாயிருந்தவர்கள்மீது. கர்த்தர்‌ 
ஆரம்பத்தில்‌ கொஞ்சம்‌ 
கோபங்கொண்டிருந்தார்‌. ஆனால்‌ அவர்களோ 
கர்த்தருடைய கோபத்தைப்‌ பார்த்து 
பயப்படவில்லை. தங்கள்‌ தப்பிதங்களைத்‌ 


திருத்திக்கொள்ளவில்லை. சத்துருக்கள்‌ 
தங்கள்‌ பாவங்களுக்கு மனந்திரும்பவில்லை. 


சீயோனுக்கும்‌. 


சகரியா - விரிவுரை 
ZECHARIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அவர்கள்‌ தங்கள்‌ கேட்டை அதிகரிக்கத்‌ 
தேடினார்கள்‌. அவர்கள்‌ இப்போது சுகமாய்‌ 
வாழ்கிறார்கள்‌. அவர்களுடைய தேசம்‌. 
அமைதலும்‌: அமரிக்கையுமாயிருக்கிறது. 
கர்த்தர்‌ சுகமாய்‌ வாழ்கிற புறஜாதிகள்‌ பேரில்‌ 
கடுங்கோபங்கொண்டிருக்கிறார்‌ (சக 1:15) 


கர்த்தருடைய கோபம்‌ புறஜாதிகள்மீது 
எழும்பியிருக்கிறது என்னும்‌ செய்தியையும்‌, 
கர்த்தர்‌ எருசலேமினிடத்தில்‌ 
மனஉருக்கத்தோடு திரும்பியிருக்கிறார்‌ 
என்னும்‌ செய்தியையும்‌ சகரியா ஜனங்களுக்கு 
உரத்த சத்தமாய்‌ அறிவிக்கவேண்டும்‌. 
தம்முடைய ஆலயம்‌ எருசலேமிலே கட்டப்படும்‌ 
என்றும்‌,  எருசலேமின்மேல்‌ அளவுநூல்‌ 
பிடிக்கப்படும்‌ என்றும்‌ சேனைகளின்‌ கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌ (சக 1:16) 


கர்த்தர்‌ எழுபது ஷமாய்‌ 
எருசலேமின்மேலும்‌ யூதா பட்டணங்களின்‌ 
மேலும்‌ கோபங்கொண்டிருந்தார்‌. இப்போது 
கரத்‌ எருசலேமின்மேல்‌ கோபப்படவில்லை, 
மனஉருக்கத்தோடே 
எருசலேினிடத்தில்‌ திரும்புகிறார்‌. 
எருசலேமிலே தேவாலயம்‌ கட்டப்படும்‌ என்று, 
சேனைகளின்‌ கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
எருசலேமிலே 
கட்டப்படும்‌. 


பிரச்சனைகள்‌ 


ஆலயம்‌. 
மூலமாய்‌ 


ல்‌ 
சத்துருக்கள்‌ 
வந்தாலும்‌, எருசலேமிலே 
ஆலயம்‌ கட்டப்படவேண்டும்‌ என்பது, 
கர்த்தருடைய சித்தம்‌. சிறையிருப்பிலிருந்து 
திரும்பி வந்த யூதர்கள்‌, கர்த்தருடைய 
ஆலயத்தை. உற்சாகமாய்க்‌ கட்டாமல்‌ 
சோர்ந்துபோயிருக்கிறார்கள்‌. னாலும்‌ 
எருசலேமிலே தம்முடைய ஆலயம்‌ கட்டப்படும்‌ 
என்று சேனைகளின்‌ கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


ம்முடைய மனஉருக்கத்தோடே 
இரும்ியரக்கிறார்‌ 
பிரசன்னம்‌ 
கர்த்தருடைய 
அடையாளமாக, 


கர்த்தருடைய ஆலயம்‌ 

ம்‌ நகரம்‌ மறுபடியும்‌ 
என்றும்‌ சேனைகளின்‌ 
வாக்குப்பண்ணுகிறார்‌. இந்த 
கட்டிடங்கள்‌ இருக்கும்‌. 

| அளவுநூல்‌ பிடிக்கப்படும்‌ 
வாக்குப்பண்ணுகிறார்‌. 
பிரகாரமாக, 





i THEN 
TT 


கல்தேயர்கள்‌ 
அழித்தபின்பு, அந்த. 
வனாந்தரமுமாயிற்று. 


நே 
மறுபடியுமாய்‌, எருசலேமை தம்முடைய பரிசுத்த 
நகரமாகத்‌ தெரிந்துகொள்கிறார்‌. 


யூதாவின்‌ பட்டணங்கள்‌ கர்த்தருடைய 
நன்பால்‌. மாங்பிறிரக்கும்‌. "கர்த்தர்‌ 
சீயோனை தேற்றரவுபண்ணுவார்‌. நாம்‌ 
எருசலேமின்‌ ஆறுதலுக்காக 
ஜெபிக்கவேண்டும்‌. கர்த்தர்‌ எருசலேமுக்கும்‌. 
அதற்காக ஜெபிக்கிறவர்களுக்கும்‌ 
ஆறுதலான செய்திகளை வைத்திருக்கிறார்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ எகிப்து தேசத்திலே 
அடிமைகளாயிருந்தார்கள்‌. கர்த்தர்‌ 
அவர்களை எகிப்தின்‌ 
அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து, கானான்‌ 
தேசத்திற்கு அழைத்துக்கொண்டு வந்து 
அங்கே குடியேற்றினார்‌. கானான்‌ தேசத்தை 
கர்த்தரே கட்டியெழுப்பினார்‌. 

இப்போது யூதர்கள்‌ பாபிலோன்‌ 
தேசத்து, சிறையிருப்பிகிரந்து கானான்‌ 
தேசத்திற்கு திரும்பி வந்திருக்கிறார்கள்‌ 
கானான்‌ தேசம்‌ பாழாய்க்கிடக்கிறது. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ எகிப்து தேசத்திலிருந்து 
கானான்‌ தேசத்திற்‌ 
கர்த்தர்‌ 
குட்டியெழுப்பினாரோ, . 
இப்போது யூதர்கள்‌ பாபிலோன்‌ தேசத்து 
சிறையிருப்பிலிருந்து. கானான்‌ தேசத்திற்கு 
திரும்பி வந்திருக்கும்போது. கர்த்தர்‌ கானான்‌ 
நேசத்தை மறுபடியுமாய்க்‌ கட்டியெழுப்புவார்‌. 


கானான்‌ தேசம்‌  மறுடியுமாய்‌ 
நேர்த்தியாயிருக்கும்‌. அதின்‌ பட்டணங்கள்‌ 
கர்த்தருடைய நன்மையினால்‌ பரம்பியிருக்கும்‌. 
கர்த்தர்‌ யூதாவின்‌ பட்டணங்களை அளவுநூல்‌ 
பிடித்து நேர்த்தியாய்க்‌ கட்டுவார்‌. 


நாலு கொம்புகள்‌ 
௪௧ 118,19 


சக 118. நான்‌ 
ஏறெடுத்துப்‌ பார்த்தபோது, 
நாலு கொம்புகளைக்‌ கண்டேன்‌. 


இதோ, 


சகரியா - விரிவுரை 
ZECHARIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


௪௧ 1:19. அவைகள்‌ என்னவென்று 
என்னோடே. பேசின 
'தூதனைக்கேட்டேன்‌; அதற்கு அவர்‌: 
மூ தாவையும்‌ 
எருசலேமையும்‌ 
சிதறடித்த கொம்புகள்‌ என்றார்‌. 
சகரியா தன்னுடைய கண்களை 
ஏறெடுத்துப்‌ பார்க்கிறார்‌. அப்போது அவர்‌ 
நாலு கொம்புகைள்‌ காண்கிறார்‌. 
சகரியாவோடு பேசின தூதன்‌ இந்த நாலு 
கொம்புகளுக்கும்‌ விளக்கம்‌ சொல்லுகிறார்‌. 
சகரியா பார்த்த நாலு கொம்புகளும்‌ 
யூதாவையும்‌, இஸ்ரவேலையும்‌, 
எருசலேமையும்‌ சிதறடித்த கொம்புகளாகும்‌. 


கர்த்தருடைய ஜனத்திற்கு 
சத்துருவாகமிருந்தவர்கள்‌ அவர்களை 
சிதறடித்தார்கள்‌. நகரத்திலிருந்த யூதர்களும்‌ 
தேசங்களிலிருந்த யூதர்களும்‌ 
சிதறடிக்கப்பட்டார்கள்‌. கோபமாய்‌ முட்டுகிற 
மாடு, தன்னுடைய கொம்புகளால்‌ 
முட்டித்தள்ளுவதுபோல, சத்துருக்கள்‌ 
கர்த்தருடைய ஜனத்தை  முட்டித்தள்ளி 
சிதறடித்துப்போட்டார்கள்‌. 

யூதர்கள்‌ சிதறிப்போனபடியினால்‌ 
அவர்களில்‌ ஒருவனாலும்‌ தன்னுடைய 
தலையை ஏறெடுக்க முடியவில்லை. 
ஒருவனும்‌ ல்‌ தலையை 
ஏறெடுக்கக்கூடாதபடி, நாலு 
கொம்புகளும்‌ யூதாவை சிதறடித்து 
(௪௧ 121. 


சகரியா கண்களை 
ஏறெடுத்து நாலு க்‌ ணம்‌ காண்கிறார்‌. 
சுற்றிலும்‌, நான்கு 
அந்நிய 
தேசத்தாருக்கு, இந்த நாலு கல்கம்‌ 
அடையாளமாயிருக்கிறது. 
வின்‌. ம்‌ 
துற இஸ்ரவேல்‌. 
ஒன்றாய்ச்‌ 
கர்த்தருடைய 
புதுப்பித்துக்‌ கட்டுகிறார்கள்‌. 


எருசலேமின்‌ 
வம்சத்தாரில்‌ 

சேர்ந்து, 
ஆலயத்தைப்‌ 
எருசலேமைச்‌ 


விரோதமாய்‌ வருகிறார்கள்‌. 
கொம்புகளால்‌ முட்டித்‌ தள்ளுவதுபோல, 
இவர்களை சிதறடித்துப்போடுகிறார்கள்‌. 





i THEN 
TT 


ரெகூம்‌, சிம்சா, மற்றும்‌ சமாரியர்‌ 
ஆகியோர்‌ கர்த்தருடைய ஆலயம்‌. 
கட்டப்படுவதற்கு எதிர்த்து நின்றவர்கள்‌. 
தலைவனாகிய 
கணக்கனாகிய  சிம்சாவும்‌ 
விரோதமாக அர்தசஷ்டா 
ம்‌ ராஜாவுக்கு எழுதின மனுவிலே 
ப்பம்‌ போட்டவர்கள்‌ யாரென்றால்‌: 
ஆலோசனைத்‌ தலைவனாகிய ரெகூழும்‌, 
கணக்கனாகிய சிம்சாயும்‌, மற்றுமுள்ள 
அவர்கள்‌. வகையராவாகிய தீனாவியர்‌, 
அபற்சாத்தியர்‌, தர்பேலியர்‌, அப்பார்சியர்‌, 
அற்கேவியர்‌, பாபிலோனியர்‌, சூஷங்கியர்‌ 
தெகாலியர்‌, ஏலாமியரானவர்களும்‌, 
பெரியவரும்‌ பேர்பெற்றவருமான அஸ்னாப்பர்‌ 
அல்விடங்களிலிருந்து அழைத்துக்‌. 
கொண்டுவந்து சமாரியாவின்‌ பட்டணத்திலே 
குடியேற்றப்பண்ணின மற்ற 
நதிக்கு 


ஜனங்களுமே” (எஸ்றா 4:8-10). 


எருசலேமிலே இடிந்துபோன அலங்கம்‌ 
மறுபடியும்‌ கட்டப்பட்டபோது. சன்பல்லாத்‌, 
தொபியா, அம்மோனியர்‌, அரபியர்‌ ஆகியோர்‌ 
இந்த வேலைக்கு தடையாயிருந்தார்கள்‌. 


எருசலேமின்‌ அலங்கத்தைக்‌ கட்டுகிற 

வேலை... ஸளர்ந்தேறுகிறது என்றும்‌, 

இடிக்கப்பட்ட இடங்கள்‌ அடைபட்டு வருகிறது. 

்‌ தொபியாவும்‌, 

அம்மோனியரும்‌, 

கேட்டபோது. அவர்கள்‌ 

எருசலேமின்மேல்‌ 

யுத்தம்பண்ண எல்லாரும்‌ ஏகமாய்‌ வரவும்‌, 

வேலையைத்‌ தடுக்கவும்‌ கட்டுப்பாடு 
பண்ணினார்கள்‌" (நெகே 4:7 8). 


நாலு தொழிலாளிகள்‌ 
௪௧ 1:20,21 


௪௧ 1:20, பின்பு கர்த்தர்‌ எனக்கு நாலு 
தொழிலாளிகளைக்‌ காண்பித்தார்‌. 


௪௧ 11. இவர்கள்‌ என்னசெய்ய 
வருகிறார்கனென்று கேட்டேன்‌; அதற்கு. 
அவர்‌: ஒருவனும்‌ தன்‌ தலையை 
ஏறெடுக்கக்‌. கூடாதபடி. அத்தக்‌ 
கொம்புகள்‌ சூதாவைச்‌ சிதறடித்ததே, 


சகரியா - விரிவுரை 
ZECHARIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அவைகளுக்குப்‌ பயமுறுத்துகிறதற்கும்‌, 
யூதாவின்‌ ப்‌ 


த்‌ 


ழத்கன்ளு்தாற்கும்‌ 
வந்தார்கன்‌ என்றார்‌. 


கர்த்தருடைய ஜனத்திற்கு விரோதமாக 
சத்துருக்கள்‌ எழும்பினாலும்‌, கர்த்தர்‌ 
தம்முடைய  ஜனத்திற்கு ஆதரவாக 
சிநேகிதர்களையும்‌ எழுப்புகிறார்‌. அவர்கள்‌ 
கர்த்தர்‌ நியமித்த வேலைகளை, 
கர்த்தருடைய கிருபையினாலும்‌, 
பெலத்தினாலும்‌ செய்கிறார்கள்‌. சகரியா 
தீர்க்கதரிசி தன்னுடைய கண்களை 
ஏறெடுத்து நாலு கொம்புகளைப்‌ பார்த்தார்‌. 
சகரியா முயற்சி செய்து, கண்களை 
ஏறெடுத்துப்‌ பார்த்தார்‌. இப்போது கர்த்தர்‌ 
சகரியாவுக்கு நாலு தொழிலாளிகளைக்‌ 
காண்பிக்கிறார்‌ 


கள்‌ 
பயமுறுத்துகிறதற்கும்‌, 
விழத்தள்ளுகிறதற்கும்‌ 
கர்த்தருடைய ஜனத்திற்கு விரோதமாக 
கொம்புகள்‌ எழும்பினாலும்‌, அந்தக்‌ 
கொம்புகளை விழத்தள்ளுகிதற்கு கர்த்தர்‌ 
தொழிலாளிகளை எழுப்புகிறார்‌. 

நம்முடைய மாம்சப்பிரகாரமான 
கண்களால்‌ பார்க்கும்போது, நமக்கு 
விரோதமாய்க்‌. கிரியை செய்யும்‌ 
சத்துருக்களும்‌, அவர்களுடைய அந்தகார 
கிரியைகளும்‌ நமக்கு பெரிதாய்த்‌ 
தெரியும்‌ நம்‌ நம்முடைய விசுவாசக்கண்களால்‌ 
பார்க்கும்போது. சத்துருக்களுக்கு மத்தியிலே, 
கர்த்தர்‌ நம்மைப்‌ பாதுகாப்பாய்‌ 
வைத்திருப்பது நமக்கு நன்றாய்த்‌ தெரியும்‌. 

ய மனக்கண்கள்‌ எப்போதுமே 
பிரகாசமுள்ளதாயிருக்கவேண்டும்‌. 


நாலு தொழிலாளிகளுக்கு இரும்பு 
கொம்பு அடையாளமாயிருக்கிறது என்று 
வேதபண்டிதர்கள்‌ விளக்கம்‌ 
சொல்லுகிறார்கள்‌. இந்த தொழிலாளிகள்‌ 
மரவேலை செய்கிற தச்சர்கள்‌ என்றும்‌, 
இரும்பு வேலை செய்கிற கொல்லர்கள்‌ 
என்றும்‌ சிலர்‌ விளக்கம்‌ சொல்லுகிறார்கள்‌. 
இவர்கள்‌ கொம்புகளை உடைப்பதற்கும்‌, 
அழிப்பதற்கும்‌. கீழே விழத்தள்ளுகிறதற்கும்‌ 
திறமையும்‌ ஆற்றலும்‌, பெலமுமுள்ளவர்கள்‌. 





ழ்‌ நயனா 
யய 


சகரியாவுக்கு கர்த்தரே 
தொழிலாளிகளைக்‌ காண்பிக்கிறார்‌. சகரியா 
கர்த்தரிடம்‌, “இவர்கள்‌ என்ன செய்ய 
வருகிறார்கள்‌" (சக 1:21) என்று கேட்கிறார்‌. 
அதற்கு கர்த்தர்‌, “ஒருவனும்‌ தன்‌ தலையை 
ஏறெடுக்கக்‌ கூடாதபடி அந்தக்‌ கொம்புகள்‌ 
யூதாவைச்‌ சிதறடித்ததே, அவைகளுக்குப்‌ 
பயமுறுத்துகிறதற்கும்‌ யூதாவின்‌ தேசத்தைப்‌ 
பாழாக்கத்‌ தங்கள்‌ கொம்பை எடுத்த 
ஜாதிகளுடைய கொம்புகளை 
விழத்தள்ளுகிறதற்கும்‌ இவர்கள்‌ 
வந்திருக்கிறார்கள்‌" பதில்‌ 
சொல்லுகிறார்‌. 


நாலு 


என்று 


சகரியா - விரிவுரை 
ZECHARIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சகரியாவுக்குக்‌ காண்பித்த 
தொழிலாளிகளைப்பற்றியும்‌ 
ர்கள்‌ விளக்கமாய்ச்‌ 
சொல்லுகிறார்கள்‌. செருபாபேல்‌, யோசுவா, 
எஸ்றா, நெகேமியா ஆகிய நாலுபேருமே 
அந்த நாலு தொழிலாளிகள்‌ என்பது, 
பொதுவான விளக்கமாகும்‌. இந்த 
நாலுபேரும்‌, எதிர்ப்புக்களுக்கு மத்தியிலும்‌, 
கர்த்தருடைய ஊழியத்தை தொடர்ந்து 
செய்கிறார்கள்‌. 


கர்த்தர்‌ 





f= al 
ERRATA 


2. அடையாள நிகழ்ச்சிகள்‌ 


ய்‌ 


(£1) 


ஜலப்பிரளயம்‌ 
ஞானஸ்நானத்திற்கு அடையாளம்‌. 
(பேதுரு 3:20-21). 


கிறிஸ்தவ விசுவாசிகள்‌ தங்கள்‌ 
ஜீவியங்களில்‌ சந்திக்கப்போகும்‌. 
நிகழ்ச்சிகளுக்கு அடையாளம்‌. 
(2கொரி 10:1-13. 


வனாந்தரத்தில்‌ வெண்கலச்‌ 
சர்ப்பம்‌ உயர்த்தப்பட்டது. இயேசு 
கிறிஸ்து சிலுவையில்‌. 
அறையப்படுவதற்கும்‌, 
கிறிஸ்துவின்‌ 
மரணத்தினால்‌ 
ஆசீர்வாதங்களுக்கும்‌ 
அடையாளமாகும்‌. 
(யோவான்‌ 344; எண்‌ 21) 


உண்டாகும்‌ 


3. அடையாளச்செயல்கள்‌ 


ய்‌ 


யாத்‌ 17 ஆவது அதிகாரத்தில்‌ 
ன்ற அடிப்து இயேசு 


அடையாளமாகும்‌. (2கொரி 10:4). 


இரண்டாம்‌. முறையாகக்‌ 
குற்பாறைமிடம்‌ பேசுவதற்கு 
பதிலாகக்‌ கற்பாறையை அடிப்பது 
கிறிஸ்துவை மறுபடியும்‌ 
சிலுவையில்‌ அறைவதற்கு 
அடையாளமாகும்‌. (எண்‌ 20; 
2கொரி 10:4; எபி 6:6). 


தலைக்கல்லாகிய மூலைக்கல்லைப்‌ 


(ஏசா 28:16; 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


ஆசரிப்புக்‌ கூடாரத்தில்‌ 
ஆசாரியருடைய பல்வேறு, 
பணிவிடைகள்‌ இயேசு 
கிறிஸ்துவின்‌ மூலமாக வரும்‌ 
மீட்பிற்கு அடையாளமாகும்‌. 
மிருகஜீவன்களைக்‌ கொல்லுதல்‌, 
இரத்தம்‌ சிந்துதல்‌, இரத்தத்தைத்‌ 
தெளித்தல்‌, தூபபீடத்தில்‌ தூபம்‌ 
ஏற்றுதல்‌, சமுகத்தப்பம்‌, 
விளக்குகளை ஏற்றுதல்‌, 
பண்டிகைகள்‌ 
அனைத்துமே 
செயல்களாகும்‌. 
கிறிஸ்துவிலும்‌, 
மீட்பின்‌ 
நிறைவேறிற்று. 
எபி 81-6; 

எபி 91-28; எபி 10:1-22). 


4. அடையாள முறைமைகள்‌ 


(யாத்‌ 12-13: யாத்‌ 251-40:38; 
எபி 7-0). 


ஆரோனின்‌ ஆசாரியத்துவம்‌, 
ஆசாரியர்களின்‌ வஸ்திரங்கள்‌, 
ஊழியம்‌ சம்பந்தமான 
பிரமாணங்கள்‌ ஆகியவை 
அனைத்தும்‌,  கிறிஸ்துவிற்கும்‌. 
அவருடைய மீட்பின்‌ கிரியைக்கும்‌. 
அடையாளமாகும்‌. (யாத்‌ 28-29; 
எபி 7-10). 


இஸ்ரவேல்‌. புத்திரரின்‌ 
ஓய்வுநாள்‌ ஆசரிப்பு 
இரட்சிக்கப்பட்டவர்களுக்கு 
இயேசு கிறிஸ்துவில்‌ உண்டாகும்‌ 
நித்திய ஓய்விற்கு அடையாளம்‌. 
த்‌ ர; யாத்‌ 312248; 
எபி 4). 





f= a 
TT 


ந்து திரும்பி வந்த 
ந்‌ அதிகாரத்தில்‌ 
வார்த்தைகள்‌ 

அவர்கள்‌ 


யூதர்களுக்கு 
ஆறுதலான 
சொல்லப்பட்டிருக்கிறது. 
கர்த்தருடைய கிருபைகளையும்‌, 
நன்மைகளையும்‌, ஆசீர்வாதங்களையும்‌ 
எதிர்பார்த்து, பாபிலோன்‌ தேசத்திலிருந்து, 
தங்கள்‌ சொந்த தேசத்திற்கு திரும்பி 
வ்திுக்கறா்கள்‌ எருசலேமிலே இடிந்து 
பாழாய்க்கிடக்கிற கர்த்தருடைய ஆலயத்தை 
மறுபடியும்‌ எடுப்பித்துக்‌ கட்டுகிறார்கள்‌. 


தேவாலயக்‌ கட்டிட வேலையில்‌ 
பிரச்சனைகளும்‌ தடைகளும்‌ உண்டாயிற்று. 
இதனால்‌ யூதர்கள்‌ தேவாலயத்தைக்‌ 
கட்டாமல்‌, தங்கள்‌ சொந்த 
வீடுகளைக்‌ கட்டிக்கொண்டிருக்கிறார்கள்‌. 
யூதாதேசத்திற்கு அருகாமையிலிருக்கிற 
அண்டை தேசத்தாரும்‌ யூதர்களுக்கு 
சத்துருக்களாயிருக்கிறார்கள்‌. புற 
ஜாதியாராகிய அவர்கள்‌, 
ஜனத்தைச்‌ சுற்றிலுமாக 
நெருக்குகிறார்கள்‌. 
சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்த 
யூதர்கள்‌ கர்த்தருடைய ஆலயத்தை 
சுறுசுறுப்பாக கட்டாமல்‌, சோர்ந்து. 
'போயிருப்பதினால்‌, கர்த்தர்‌ அவர்களைக்‌. 
கடிந்துகொள்கிறார்‌. ஆனாலும்‌, கர்த்தருடைய 
கடிந்து கொள்ளும்‌ வார்த்தைகளுக்கு 
மத்தியிலும்‌, அவர்களுக்கு கர்த்தருடைய 
ஆறுதலான வார்த்தைகள்‌ வருகிறது. 


சிறையிருப்பிலிருந்து திரும்பி 
வந்திருக்கிற யூதர்கள்‌ தங்கள்‌ சொந்த 
தேசத்திலே செழித்திருப்பார்கள்‌. 
சத்துருக்களுக்கு விரோதமாக நடைபெறும்‌ 
யுத்தங்களில்‌ கர்த்தருடைய ஜனத்திற்கு. 
வெற்றி கிடைக்கும்‌. 


கர்த்தருடைய 
வளைத்து, 


சகரியா - விரிவுரை 
ZECHARIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யூதர்களுக்கு பாடுகள்‌ வந்தாலும்‌, 
அவர்கள்‌ எதிர்பார்க்கிற ஆறுதல்கள்‌ 
அவர்களுக்கு கிடைத்தாலும்‌, இவையெல்லா 
வற்றிலும்‌ கர்த்தருடைய கரம்‌ இருப்பதை 
அவர்கள்‌ அங்கீகரிக்கவேண்டும்‌ (சக 1011-4) 
தங்களுக்கு உண்டாமிருக்கிற எல்லா 
போராட்டங்களிலும்‌, நெருக்கங்களிலும்‌ 
அவர்கள்‌ கர்த்தரிடத்திலிருந்து பெலத்தையும்‌, 
நெயத்தையும்‌ பெற்றுக்கொள்ளவேண்டும்‌. 
(சக 1 


பின்மாரிகாலத்து மழை 
௪௧ 10:1-4 


சக 10:1. பின்மாரிகாலத்து 
மழையைக்‌ கர்த்தரிடத்தில்‌ 
'வேண்டிக்கொள்ளுங்கள்‌; அப்பொழுது 
கர்த்தர்‌ மின்னல்களை உண்டாக்கி, 
வயல்வெளியில்‌ அவரவருக்குப்‌ 
பயிருண்டாக அவர்களுக்கு மழையைக்‌ 
கட்டனையிடுவார்‌. 


௬௧ 10:2. சுருபங்கள்‌ அபத்‌தமானதைச்‌ 
சொல்லிற்று; குறிசொல்லுகிறவர்கள்‌ 
பொய்யைத்‌ தரித்தார்கள்‌; சொப்பனக்‌ 
காரர்‌ வீணானதைச்‌. சொல்லி, 
வியர்த்தமாகத்‌ தேற்றரவு 
பண்ணினார்கள்‌; ஆகையால்‌ ஜனங்கள்‌ 
ஆடுகனைப்போலச்‌ சிதறி, 
'மேய்ப்பனில்லாததினால்‌ சிறுமைப்‌ 
நாட்டார்கள்‌. 


௪க 10:8. மேய்ப்பருக்கு விரோதமாக 
என்‌ கோபம்‌ மூண்டது; கடாக்களை 
தண்டித்தேன்‌; சேனைகளின்‌ கர்த்தர்‌ 
யூதா வம்சத்தாராகிய தமது 
மந்தையை விசாரித்து, அவர்களை 
யுத்தத்திலே தமது சிறந்த குதிரையாக 
திறுத்துவார்‌. 


சக 10:4. அவர்களிலிருந்து. 
கோடிக்கல்லும்‌, அவர்களிலிருந்து. 
கூடாரமுனையும்‌, அவர்களிலிருந்து 
யூத்தவில்லூம்‌ வரும்‌; அவர்களிலிருந்து 
ஆளுகிற யாவரும்‌ ஏகமாய்ப்‌ 


புறப்படுவார்கள்‌. 





i THE 
TT 


சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்த 
யூதர்களுக்கு கர்த்தர்‌ ஆறுதலான 
வார்த்தைகளைச்‌ சொல்லுகிறார்‌. 
அவர்களுக்கு தம்முடைய கிருபையுள்ள. 
வாக்குத்தத்தங்களையும்‌, மகிமையுள்ள. 
காரியங்களையும்‌ வாக்குப்பண்ணுகிறார்‌. 
யூதர்கள்‌ தங்களுடைய எல்லா வழிகளிலும்‌ 
கர்த்தரை அங்கீகரிக்கவேண்டும்‌. 
தங்களுடைய ஜீவியங்களில்‌ நடைபெறுகிற 
ஒவ்வொரு காரியத்திலும்‌ கர்த்தருடைய கரம்‌ 
இருப்பதை அவர்கள்‌ உணரவேண்டும்‌. 
கர்த்தருடைய சித்தமில்லாமல்‌, நமக்கு ஒரு 
காரியமும்‌ நடைபெறாது. கர்த்தர்‌ 
அனுமதித்தால்‌ மாத்திரமே, சத்துருவால்‌: 
நம்மைத்‌ தொடமுடியும்‌. 


சிறையிருப்பிலிருந்து 
வந்திருக்கிற யூதர்கள்‌ 
ஜெபம்பண்ண வேண்டுமெ 
தீர்க்கதரிசி சொல்லுகிறார்‌ 


மழையைக்‌ 
வேண்டிக்கொள்ளுங்கள்‌” 
என்று சகரியா சொல்லுகிறார்‌. நமக்கு ஏற்ற 
காலங்களில்‌ மழை  பெய்யவேண்டும்‌. 
எப்போதும்‌ மழை பெய்துகொண்டிருந்தால்‌ 
அது ல்‌ [el தீமையாகவே 

தத்தர்‌... காலங்களை 
மாத்தரக்கிறார்‌. அந்தந்த 
அந்தந்த காலங்களுக்குரிய 


திரும்பி 
கர்த்தரிடத்தில்‌. 
ன்று சகரியா 
பின்மாரிகாலத்து, 
கர்த்தரிடத்தில்‌. 
(சக 109) 


இருக்கு 
வெவ்வேறாகப்‌ 
காலங்களில்‌, 
ஆசீர்வாதங்கள்‌ நமக்கு கிடைக்கவேண்டும்‌. 
சிறையிருப்பிலிருந்து திரும்பி 


வந்திருக்கிறவர்களுக்கு  மின்மாரிகாலத்து 


விதைப்புக்காலத்து மழை 
விதைக்கும்போதும்‌ மழை பெய்யவேண்டும்‌. 
அவை முளைத்து பமிராகி, அறுவடைக்கு 
ஆயத்தமாயிருக்கும்‌ வரையிலும்‌ மழை 


மழைக்காக வேண்டிக்‌ 
கொள்ளக்கூடாது. அவர்கள்‌ 
கர்த்தரிடத்தில்‌ வேண்டிக்கொள்ளவேண்டும்‌. 


சகரியா - விரிவுரை 
ZECHARIAH - COMMENTARY 


கர்த்தரே தம்முடைய சித்தத்தின்‌ பிரகாரமாக, 
தமக்கு சித்தமான காலத்தில்‌, தமக்கு 
சித்தமான அளவுக்கு மழையைப்‌ 
பெய்யப்பண்ணுகிறார்‌ மழை பெய்வது 
கர்த்தருடைய தெய்வீக பராமரிப்பு 


கர்த்தர்‌ தம்முடைய இரக்கத்தினாலும்‌. 
கிருபையினாலும்‌, தம்முடைய நன்மைகளை 
நமக்குத்‌ தருகிறார்‌. கர்த்தருடைய கிருபை 
நிரம்பிய நன்மைகள்‌ நமக்கு ஏற்ற காலத்தில்‌ 
கிடைக்கவேண்டும்‌. நாம்‌ 
ஆசீர்வாதங்களுக்காகவும்‌, 
கர்த்தருக்கு சிந்தமான காலத்தில்‌ நமக்கு 
கிடைக்கவேண்டும்‌ என்பதற்காகவும்‌ 
ஜெபம்பண்ணவேண்டும்‌. 

கர்த்தர்‌ 
செய்கிறார்‌. கர்த்தர்‌ 
பிரமாணங்களை அங்கீகரிக்கிறார்‌. 
ஏற்கெனவே தீர்மானித்திருக்கிற நியமங்களின்‌ 
பிரகாரம்‌ இயற்கையில்‌ ஒவ்வொரு காரியமும்‌ 
நடைபெறுகிறது. நாம்‌ கர்த்தரிடத்தில்‌ 
ஜெபம்பண்ணும்போது, இயற்கையின்‌ 
பிரமாணங்களுக்கு முரண்பட்ட காரியங்களை, 
கர்த்தரிடத்தில்‌ கேட்கக்கூடாது. கிழக்கே 
உதிக்கிற சூரியன்‌, மேற்கே உதிக்கவேண்டும்‌. 
என்று விண்ணப்பம்பண்ணக்கூடாது. 
கர்த்தருடைய இயற்கையின்‌ பிரமாணத்தை 
நாம்‌ அங்கீரிக்கவேண்டும்‌. 


சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்த 
யூதர்கள்‌ கர்த்தரிடத்தில்‌ பின்மாரி காலத்து 
மழையை வேண்டிக்கொள்ளவேண்டும்‌. 
அப்பொழுது. கர்த்தர்‌ மின்னல்களை 
உண்டாக்கி, வயல்வெளியில்‌ அவரவருக்குப்‌ 
பமிருண்டாக அவர்களுக்கு மழையைக்‌ 
கட்டளையிடுவார்‌ (௪க 101). 
வழங்கக்‌ 


விக்கிரகங்களிடத்திலோ வேண்டிக்கொள்ளக்‌ 
கூடாது.  “சுரூங்கள்‌  அபத்தமானதைச்‌ 
சொல்லிற்று: குறிசொல்லுகிறவர்கள்‌ 
பொய்யைத்தரித்தார்கள்‌:  சொப்பனக்காரர்‌ 
வீணானதைச்‌ சொ வியர்த்தமாகத்‌ 
தேற்றரவுபண்ணினார்கள்‌' (சக 10:2) 
என்று சகரியா சொல்லுகிறார்‌. 





f= FTE 
TT 


குறிசொல்லுகிறவர்கள்‌ 
விக்கிரகங்களுக்கு தீர்க்கதரிசிகளைப்போல 
இருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ அபத்தமான 
வார்த்தைகளையும்‌, பொய்யான வார்த்தை 
களையும்‌, வீணான வார்த்தைகளையும்‌ 


சொல்லுகிறார்கள்‌. அவர்கள்‌ சொப்பனங்களை 
பண்ணுவதாக 


வியாக்கியானம்‌. 
சொல்லுகிறார்கள்‌. ஆனால்‌ 
வியாக்கியானங்களில்‌ 
குறிசொல்லுகிறவர்களுடைய 
கர்த்தருடைய 
சொப்பனக்காரருடைய 
கர்த்தருடைய வியாக்கியானங்களல்ல. 
ப்பி ம்பி 
பூதன்‌. வங்காலை!  ஆராித்த்‌ 
அவர்களுக்கு விக்கிரகங்களிடத்திலிருந்தும்‌ 
ஒன்றும்‌ கிடைக்காது அவர்களுக்கு: 
குர்த்தரிடத்திலிருந்தும்‌ ஒன்றும்‌ கிடைக்காது. 
அவர்கள்‌ கர்த்தருடைய கிருபையையும்‌, 
இரக்கத்தையும்‌, சிலாக்கியத்தையும்‌ இழந்து 
போவார்கள்‌. இஸ்ரவேலின்‌ தேவனாகிய 
கர்த்தர்‌ விக்கிரகங்களுக்கும்‌, 
விக்கிரகாராதனைக்காரருக்கும்‌ விரோதமாக 
எதிர்த்து நிற்கிறார்‌. 
தர்கள்‌ அந்நிய தேசத்து, 
சிறையிருப்புக்கு போகும்‌ முன்பாக, அவர்கள்‌ 
கர்த்தரைவிட்டு விலகி விக்கிரகங்களைப்‌ 
பின்பற்றிப்போனார்கள்‌. அவர்கள்‌ 
கர்த்தருடைய வழிகளில்‌ நடவாமல்‌, தங்கள்‌ 
சொந்த நடந்தார்கள்‌. 
அவர்களுடைய வழி அவர்களை அந்நிய 
தேசத்து குக்‌ கொண்டுபோயிற்று. 
நம்பின ஜனங்கள்‌ 
.. சிதறிப்போனார்கள்‌. 


சிறுமைப்பட்டார்கள்‌. 
பின்பற்றிப்போகிறவர்கள்‌, 
குருடரைப்போல, 

"தெரியாமல்‌ அலைந்து, 


எல்லா 

கரம்‌ 
கூடமிருக்கிறது. இஸ்ரவேல்‌ வம்சத்தாருக்கு 
விரோதமாக நடைபெறுகிற சம்பவங்களிலும்‌, 


சகரியா - விரிவுரை 
ZECHARIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


க்கு விரோதமாக என்‌ 

கோபம்‌ மூண்டது: கடாக்களை தண்டித்தேன்‌” 

(சக 10:3) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 

மேய்ப்பர்கள்‌ தங்கள்‌ மந்தையை மேய்த்து, 

போஷிக்கவேண்டும்‌. ஆனால்‌ 

மேய்க்காமல்‌, 

போட்டுவிட்டார்கள்‌. 

மேய்ப்பருக்கு விரோதமாக 
கர்த்தருடைய கோபம்‌ மூளுகிறது. 


தேசத்தின்‌ அதிபதிகளும்‌, பிரபுக்களும்‌, 
அதிகாரிகளும்‌ துன்மார்க்கராயிருக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ வழக்குகளை உண்மையாய்‌ 
விசாரித்து, நீதியான தீர்ப்பு சொல்ல 
வேண்டும்‌. ஆனால்‌ அவர்களோ பரிதானம்‌. 
வாங்கி நீதியைப்‌ புரட்டுகிறார்கள்‌. அவர்கள்‌ 
திக்கற்ற பிள்ளைகளுக்கும்‌, தரித்திருக்கும்‌, 

ளுக்கும்‌ உதவிசெய்ய வேண்டும்‌. 
அவர்களுக்கு  ஆதரவாமிருக்கவேண்டும்‌. 
ஆனால்‌ நியாயாதிபதிகளோ அவர்களுக்கு 
ஆதரவு கொடுக்காமல்‌, அவர்களை 
ஒடுக்குகிறார்கள்‌. இதன்‌ நிமித்தமாய்‌ 
கர்த்ருடைய கோபம்‌ அவர்கள்மீது 
வந்திருக்கிறது. 

யூதாவின்‌  மனுஷரும்‌ 


குடி பாபிலோன்‌ 
ததுப்ிலிரந்தது 


கோபத்திற்கு அடையாளம்‌. கர்த்தர்‌ 
துன்மார்க்கமான மேய்ப்பரை தண்டிப்பது 
போல, கடாக்களையும்‌ தண்டிக்கிறார்‌. இந்தக்‌ 
கடாக்கள்‌ அசுத்தமானவை, இவை மற்ற 
ஆடுகளுக்கு தீங்கு செய்பவை. கர்த்தர்‌ 
குன்மார்க்கமான அதிபதியையும்‌ தண்டிக்கிறார்‌. 
துன்மார்க்கமான ஜனங்களையும்‌ 
தண்டிக்கிறார்‌. கர்த்தர்‌ துன்மார்க்கமான 
மேய்ப்பனையும்‌ தண்டிக்கிறார்‌. மற்ற 
ஆடுகளுக்கு தீங்கு செய்கிற கடாக்களையும்‌ 
தண்டிக்கிறார்‌. 


எருசலேமின்‌ 
சேத்து, 
கர்த்தருடைய 


யூதர்கள்‌ தங்கள்‌ பாவங்களுக்கு 
மனந்திரும்பவேண்டும்‌. அவர்களுடைய 
ஆவிக்குரிய ஜீவியத்தில்‌ நன்மைக்கேதுவான 
மாற்றம்‌ உண்டாகவேண்டும்‌. அப்போது 
கர்த்தருடைய கோபமும்‌ தண்டனையும்‌ 
அவர்களைவிட்டு நீங்கும்‌. கர்த்தருடைய 
கிருபையும்‌, இரக்கமும்‌, ஆசீர்வாதங்களும்‌ 
அவர்களுக்கு கிடைக்கும்‌. அவர்களுடைய 
துக்கம்‌ சந்தோஷமாய்‌ மாறும்‌. 





i al 
ETT 


“சேனைகளின்‌ கர்த்தர்‌ தா 
வம்சத்தாராகிய தமது மந்தையை விசாரித்து. 
அவர்களை யுத்தத்திலே தமது சிறந்த 
குதிரையாக நிறுத்துவார்‌” (சக 10:3) என்று 
சகரியா சொல்லுகிறார்‌. கர்த்தரே நல்ல 
மேய்ப்பர்‌. கர்த்தர்‌ தம்முடைய ஆடுகளை 
விசாரிப்பார்‌. யூதர்கள்‌ ஆடுகளைப்போல 
சாதாரண ஜனங்களாகயிருந்தாலும்‌, கர்த்தர்‌ 
அவர்களைப்‌ பலப்படுத்தி, அவர்களை 
யுத்தத்திலே சிறந்த குதிரையாக நிறுத்துவார்‌. 


குநிரைகளின்மீது ஏறி சவாரி 
பண்ணுகிறவர்கள்‌, தங்கள்‌ குதிரைகளை 
நன்றாய்ப்‌ பாதுகாத்து. பராமரித்து, 
வளர்ப்பார்கள்‌. அதுபோலவே கர்த்தரும்‌, 
தம்முடைய ஜனத்தை நன்றாய்ப்‌ பாதுகாத்து, 
பராமரித்து, ஆசிர்வதிக்கிறார்‌. குதிரைகள்‌ 
யுத்த வீரருக்கு பிரயோஜனமுள்ளது. 
நாமும்‌. கர்த்தருடைய சிறந்த 
குதிரைகளாகயிருக்கிறோம்‌. நாம்‌. 
கர்த்தருக்கு விசேஷமானவர்கள்‌. நாம்‌ 
கர்த்தருக்கு பிரியமானவர்களாயும்‌ 
பிரயோஜனமானவர்களாயும்‌ இருக்கவேண்டும்‌. 


சத்தம்‌ இஸ்ரேல்‌. சத்தான 
சீர்வதிப்பார்‌ சர்வசிருஷ்டிகளு। 
கர்த்தருடைய ஜனத்திற்கு உறலியாமிுப்‌ 
பார்கள்‌. கர்த்தரே படல அவர்‌ 
ஒவ்வொரு சிருஷ்டி தம்முடைய 
தெய்வீக சித்தத்தின்‌ பிரகாரமாக, தெய்வீக 
நோக்கத்தோடு சிருஷ்டித்திருக்கிறார்‌. 
கர்த்தருடைய நோக்கம்‌ நிறைவேறும்‌. 


ஏகமாய்ப்‌ புறப்படுவார்கள்‌ 
சகரியா சொல்லுகிறார்‌. 


(சக 10:4) என்று 
ரியா சொல்லுகிறார்‌. “அவர்களிலகந்‌ 
என்னும்‌ வாக்கியத்திற்கு “அவரிலிருந்து” 
அதாவது  “கர்த்தரிடத்திலிருந்து” என்று 
வேதபண்டிதர்கள்‌ விளக்கம்‌ சொல்லுகிறார்கள்‌. 
கர்த்தரிடத்திலிருந்து கோடிக்கல்லும்‌, 
கூடாரமுளையும்‌, யுத்தவில்லும்‌ வரும்‌. 
கர்த்தரிடத்திலிருந்து வரும்‌ வல்லமையே 
மெய்யான வல்லமை. நாம்‌ உன்னதத்திலிருந்து 
வரும்‌ பலனால்‌ தரிப்பிக்கப்படவேண்டும்‌. 
அதுவே நமக்கு மெய்யான பலன்‌. 
உலகப்பிரகாரமான வல்லமைகளும்‌, 
பெலனும்‌ நமக்கு மெய்யான பெலனாகாது. 
யூதர்கள்‌ தங்களுடைய பலத்தையும்‌ 
பராக்கிரமத்தையும்‌ கர்த்தரிடத்திலிருந்து. 
பெற்றுக்கொள்கிறார்கள்‌. 


சகரியா - விரிவுரை 
ZECHARIAH - COMMENTARY 


த்திற்‌ ண்ட்‌ 
கல்‌ கோடிக்கல்‌ வருகிறது. 
அதிகாரிகளும்‌, பிரபுக்களும்‌, அதிபதிகளும்‌ 
கர்த்தரிடத்திலிருந்தே அதிகாரங்களைப்‌ 
பெற்றுக்கொள்கிறார்கள்‌. 


கூடாரத்தை ஸ்தாபிப்பதற்கு முளைகள்‌ 
வேண்டும்‌. இவை கர்த்தரிடத்திலிருந்தே. 
அவர்களுக்கு கிடைக்கிறது. 
உறுதியான இடத்திலே 
ஆணியாகக்‌ கடாவுவேன்‌; அவன்‌ தன்‌ 
தகப்பன்‌ வீட்டுக்கு மகிமையான 
சிங்காசனமாக இருப்பான்‌" (ஏசா 22:23) 


அவனை 


இப்பொ எங்கள்‌ தேவனாகிய 
கர்த்தர்‌ எங்களிலே தப்பின சிலரை மீதியாக 
வைக்கவும்‌, தம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தில்‌ 
ங்க ச்சைக்‌ கொடுக்கவும்‌, 
இபப பர்க்‌ தறன 
கண்களைப்‌ " பிரகாசியபிற்து, எங்கள்‌ 
அடிமைத்தனத்திலே எங்களுக்குக்‌ கொஞ்சம்‌ 
உயிர்‌ கொடுக்கவும்‌, அவராலே. 
கொஞ்சநேரமாவது கிருபைகிடைத்தது” 
(எஸ்றா 9:8). 
கர்த்தரிடத்திலிருந்தே. 
இராணுவத்திற்கு 


யத்தவில்ும்‌. 
வருகிறது. கர்த்தரே 
வல்லமையைக்‌ எடுக்கிறார்‌, 
கர்த்‌ தம்‌ ஆளுகிற யாவரும்‌ 

ப்பட்‌ வருவார்கள்‌. கர்த்தருடைய 
சித்தன்‌ பிரகாரமாக, இஸ்ரவேல்‌ புத்திரரை 
ஒடுக்குகிறவர்களும்‌,  கர்த்தரிடத்திலிருந்தே 
புறப்பட்டு வருவார்கள்‌. 


கர்த்தர்‌ அவர்களோடே கூட, 
இருப்பார்‌ ௪௧ 10:5-12 


௪௧ 10:5. அவர்கள்‌ யுத்தத்திலே தங்கள்‌: 
சத்துருக்களை வீதிகளின்‌ சேற்றில்‌ 
மிதிக்கிற பராக்கிரமசாலிகனைப்போல 
இருத்து யுத்தம்பண்ணுவார்கன்‌; கர்த்தர்‌ 
அவர்கனோடேகூட. இருப்பார்‌, 
குதிரைகளின்மேல்‌ ஏறிவருகிறவர்கள்‌. 
வெட்கப்படுவார்கள்‌. 





i THE 
TT 


௬௧ 10:8. நான்‌ யூதா வம்சத்தாரைப்‌ 
பலப்படுத்தி, யோசேப்பு வம்சத்தாரை 
இரட்சித்து, அவர்களைத்‌ திரும்ப 
'திலைக்கப்பண்ணுவேன்‌; நான்‌ 
அவர்களுக்கு இரங்கினேன்‌; அவர்கன்‌ 
என்னால்‌ ஒருக்காலும்‌ தன்னிவிடப்‌: 
படாதவர்கனைப்‌ போல்‌ இருப்பார்கள்‌; 
நான்‌ அவர்களுடைய தேவனாகிய 
கர்த்தந்‌, நாண்‌. அவர்களுக்குச்‌. 
செவிகொடுப்பேன்‌. 


ச 1027. 
பராக்கிரமரைப்போல்‌ இருப்பார்கள்‌; 
மதுபானத்தால்‌ கனிப்பதுபோல, 
அவர்களுடைய இருதயம்‌ களிக்கும்‌; 
அவர்களுடைய பின்னைகளும்‌ அதைக்‌ 
கண்டு. மகிழுவார்கள்‌; அவர்கள்‌ 


இருதயம்‌ கர்த்தருக்குள்‌ கவிகூரும்‌.. 


௪௧ 10:8. நான்‌ அவர்களைப்‌ பார்த்துப்‌ 
பாயில்போட்டு அவர்களைக்‌ 
கூட்டிக்கொள்ளுவேன்‌; அவர்களை 
மீட்டுக்கொண்டேன்‌; அவர்கள்‌ 
பெருகிமிருந்ததுபோலவே பெருகிப்‌ 
போவார்கள்‌. 


எப்பிராயீமர்‌ 


சக 109. நான்‌ அவர்களை 
இஜனங்களுக்குன்னே இதைத்தபின்பு, 
அவர்கள்‌ தூரதேசங்களிலே என்னை 
நினைத்து தங்கள்‌ பின்னைகனோடுங்‌. 
கூடப்‌ பிழைத்துத்‌ திரும்புவார்கன்‌. 


௫௧ 10:10. நாண்‌ அவர்களை எகிப்து 
தேசத்திலிருந்து திரும்பிவரப்பண்ணி, 
அவர்களை அசீரியாவிலிருந்து கூட்டிக்‌ 
கொண்டு, அவர்களைக்‌ கீலேயாத்‌ 
தேசத்துக்கும்‌ லீபனோனுக்கும்‌ 
வரப்பண்ணுவேன்‌; அவர்களுக்கு இடம்‌ 
போதாமற்போகும்‌. 


சக 10:11. இடுக்கமென்கிற 
சமுத்திரத்தைக்‌ கடக்கையில்‌ அவர்‌ 
சமுத்திரத்தின்‌ அலைகளை அடிப்பார்‌; 
அப்பொழுது நதியின்‌ ஆழங்கள்‌ 
எல்லாம்‌ வறண்டுபோகும்‌; அசீரியாவின்‌ 
கர்வம்‌ தாழ்த்தப்படும்‌, எகிப்தின்‌ 
கொடுங்கோல்‌ விலகிப்போகும்‌. 

சக 1002. நான்‌ அவர்களைக்‌ 
கர்த்தருக்குள்‌. பல்ப்படுத்துவேன்‌; 
அவர்கள்‌ அவருடைய  நாமத்திலே 
நடத்துகொள்ளுவார்கன்‌ என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 


சகரியா - விரிவுரை 
ZECHARIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ 


5 தம்முடைய  ஜனத்திற்கு 
அற்புதமான 


வாக்குத்தத்தங்களைச்‌ 
சொல்லுகிறார்‌. இந்த வாக்குத்தத்தங்கள்‌ 
யூநாதேசத்திலே ஒரளவு நிறைவேறும்‌, 
இவை, தேவனுடைய ஆவிக்குரிய இஸ்ரவேல்‌ 
பூரணமாய்‌ 
ஏற்பாட்டுக்காலத்து. 
இயேசுகிறிஸ்துவின்‌ 
விசுவாசிகள்‌ அனைவரும்‌ 
ஆவிக்குரிய இஸ்ரவேலாயிருக்கிறார்கள்‌. 


கர்த்தருடைய கிருபையும்‌, 
சிலாக்கியமும்‌, அவருடைய பரிசுத்தமான 
பிரசன்னமும்‌ ரலேல்‌ வம்சத்தாருக்கு 
கொடுக்கப்படும்‌. கர்த்தர்‌ அவர்களை 
தம்முடைய ஜனமாக ஏற்றுக்கொள்வார்‌ 
இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ கர்த்தருக்கு 
சொந்தமானவர்கள்‌. “கர்த்தர்‌ அவர்களோடே 
கூடமிருப்பார்‌' (சக 10:5). “கர்த்தர்‌ 
அவர்களுக்கு இரங்குவார்‌" (சக 10:6). இந்த 
சத்தியமே கர்த்தருடைய எல்லா ஆசீர்‌ 
வாதங்களுக்கும்‌ அஸ்திபாரமாயிருக்கிறது. 


இஸ்ரவேல்‌ வம்சத்தாருக்கு மதிப்பும்‌, 
மரியாதையும்‌, கனமும்‌, ப ந்தோஷமும்‌ 
உண்டாயிருக்கிறது. இவையெல்லாமே. 
தேவனுடைய கிருபையினாலும்‌, இரக்கத்‌ 
தினாலும்‌, அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. 


கர்த்தருடைய இரக்கத்தைப்‌ 
பெற்றுக்கொள்வதற்கு, யூதர்களுக்கு எந்த 
தகுதியுமில்லை. கர்த்தரே தம்முடைய 
கிருபையினால்‌ அவர்களுக்கு இரங்குகிறார்‌ 
அவர்களுடைய" துக்கத்திற்கு பதிலாக 

அவர்களுக்கு சந்தோஷத்தைக்‌ கொடுக்கிறார்‌. 
“அவர்கள்‌ என்னால்‌ ஒருக்காலும்‌ தள்ளிவிடப்‌ 


பாவங்களுக்கு 
கர்த்தரிடந்திற்கு திரும்பி 
அவருடைய கிருபையையும்‌ 

பெற்றுக்கொள்வார்கள்‌. 


ங்களுடை 
மனந்திரும்பி, 
வருகிறவர்கள்‌, 
இரக்கத்தையும்‌ 
அவர்கள்‌ கர்த்தரோடு ஐக்கியமாயிருப்பார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ வம்சத்தாருடைய 
பாவங்களினிமித்தமாய்‌, கர்த்தர்‌ அவர்களை 
பல சமயங்களில்‌ தம்முடைய சமுகத்தைவிட்டு 
தள்ளிவிட்டார்‌. இப்போதோ அவர்களை 
தம்முடைய கிருபையினாலே, தம்மிடத்தில்‌ 
மறுபடியும்‌. சேர்த்துக்கொண்டிருக்கிறார்‌ 
அவர்கள்‌ கர்த்தரால்‌ ஒருக்காலும்‌ தள்ளி 
விடப்படாதவர்களைப்போல. கர்த்தரோடு 
கூடமிருப்பார்கள்‌. 





ழ்‌ ளன 
யாய 


'நான்‌ அவர்களுடைய தேவனாகிய 
கர்த்தர்‌, நான்‌ அவர்களுக்குச்‌ 
செவிகொடுப்பேன்‌" (சக 10:6) என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. பூர்வகாலத்திலே கர்த்தர்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரருடைய முற்பிதாக்களோடே 
உடன்படிக்கை பண்ணினார்‌. கர்த்தர்‌ அந்த 
உடன்படிக்கையைக்‌ காத்துக்கொள்வார்‌. 
அவர்‌ உடன்படிக்கைக்கு 
உண்மையுள்ளவராயிருப்பார்‌ 


யூதர்களுக்கு விரோதமாக 
சத்துருக்கள்‌ எழும்பி வருகிறார்கள்‌. 
சத்துருக்களோடே நடைபெறும்‌ யுத்தங்களில்‌ 
யூதர்களுக்கு ஜெயமுண்டாகும்‌. "அவர்கள்‌ 
யத்தந்திலே தங்கள்‌ சத்துருக்களை 
வீதிகளின்‌ சேற்றில்‌ மிதிக்கிற பராக்கிரமசாலி, 
களைப்போல இருந்து யுத்தம்பண்ணுவார்கள்‌" 
10:5) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
அவர்கள்‌ தங்கள்‌ சரீரத்திலே. 
பராக்கிரமசாலிகளாகவும்‌, தங்கள்‌ ஆவியிலே. 
'எவர்களாகவும்‌ இருப்பார்கள்‌. கர்த்தர்‌ 
அவர்களோடு கூடமிருப்பதினால்‌, அவர்கள்‌ 
யுத்தத்திலே. 
வீதிகளின்‌ 
பராக்கிரமசாலிகளைப்போல. 
யுத்தம்பண்ணுவார்கள்‌. 


வசனத்திற்கு விளக்கம்‌ 
கர்த்தர்‌ தம்முடைய 

எல்லாவற்றையும்‌ செய்து முடிப்பார்‌ என்பது 
இவர்களுடைய வியாக்கியானம்‌. 


சத்துருக்களோடு 
ந்தால்‌, 
கர்த்தர்‌ 
என்பது 
கர்த்தருடைய 
அவர்களோடு 
அவர்களுக்கு 


யூதர்கள்‌. 
யுத்தம்பண்ணாமல்‌ 


அவர்களுக்கு ஜெயம்‌ பது 
அவர்களோடு கூடமிருக்கிறார்‌ 


கர்த்தர்‌ 


எதிர்பார்க்கக்கூடாது. 


சகரியா - விரிவுரை 
ZECHARIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யூதர்கள்‌ யுத்தம்பண்ணுவதற்கு, கர்த்தர்‌ 
உதவிசெய்வார்‌. யூதர்களைப்‌ பெலப்படுத்துவார்‌. 
அவர்களை உற்சாகப்படுத்துவார்‌. கர்த்தர்‌. 
அவர்களோடு கூடமிருந்து அவர்களுடைய 
பயத்தை நீக்குவார்‌. கர்த்தர்‌ அவர்களோடு 
கூடமிருந்தாலும்‌, யூதர்களே சத்துருக்களுக்கு 
விரோதமாய்‌. யுத்தம்பண்ணவேண்டும்‌. 
அப்போது குதிரைகளின்மேல்‌ ஏறிவருகிற 
சத்துருக்கள்‌ வெட்கப்பட்டுப்போவார்கள்‌. 

இயேசுகிறிஸ்துவின்‌ சுவிசேஷத்தைப்‌ 
பிரசங்கிக்கிறவர்கள்‌, நல்ல போராட்டத்தைப்‌ 
போராடுகிற யுத்தவீரர்களைப்போல. 
முன்னேறிப்போகவேண்டும்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
ஊழியக்காரர்களோடு, கூடமிருக்கிறார்‌. 
ஊழியக்காரர்கள்‌ கர்த்தருடைய பிரசன்னத்தை 
நினைத்து நைரியமாயும்‌, உற்சாகமாயும்‌ 

செய்யவேண்டும்‌. 

விரோதமாக 


ஏறிவருகிறவர்கள்போல. 
அவர்களைப்‌ பார்த்து 
நம்முடைய சத்துருக்களைவிட, 
கூடமிருக்கிற கர்த்தர்‌ பெரியவர்‌. 


வருவார்கள்‌. நாம்‌ 
பயப்படக்கூடாது. 
நம்மோடு 


யூதா வம்சத்தாரைப்‌ பலப்படுத்தி, 
வம்சத்தாரை இரட்சித்து, 


வ்‌ 
யோசேப்பு 
அவர்களைத்‌ திரும்ப நிலைக்கப்பண்ணுவேன்‌" 
(சக. 10:6) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


நம்மை இரட்சிக்கிற கர்த்தரே, நம்மைப்‌ 
த்துகிற கர்த்தராகவும்‌ இருக்கிறார்‌ 
'நம்மூலமாக கிரியை நடப்பிக்கிறார்‌. 
கர்த்தர்‌ நமக்கு கொடுத்திருக்கிற. 
ஊழியங்களை நாம்‌ நேர்த்தியாய்ச்‌ 
செய்வதற்கு நமக்கு உதவிசெய்கிறார்‌. 


கர்த்தர்‌ 


யூதர்களை 


கர்த்தர்‌ அவர்களை 
திரும்ப நிலைக்கப்பண்ணுவார்‌. அவர்கள்‌ 
அந்நிய தேசங்களிலே சிதறிப்போமிருந்தாலும்‌, 
அந்நிய தேசத்து. சிறையிருப்புகளிலே. 
இருந்தாலும்‌, கர்த்தர்‌ அவர்களை 
அவர்களுடைய சொந்த தேசத்திலே மறுபடியும்‌. 
ஸ்தாபிப்பார்‌. 





i= THEN 
TT 


“நான்‌ 
பயில்போட்டு 
கொள்ளுவேன்‌” 
சொல்லுகிறார்‌. 
ஆடுகளை பயில்போட்டு 

கர்த்தருடைய தம்முடைய 

பயில்போட்டு அழைப்பார்‌. 

மேய்ப்பனுடைய சத்தத்தை அறிந்திருக்கும்‌. 

அவை மேய்ப்பனுக்கு கீழ்ப்படியும்‌. 


கர்த்தர்‌ தம்முடைய ஜனத்தை 
கூட்டிக்கொள்வார்‌. கர்த்தர்‌ அவர்களை 
மீட்டுக்கொண்டார்‌. எகிப்து தேசத்தின்‌ 
அடிமைத்தனத்திலிருந்தும்‌, அசீரிய 
தேசத்தின்‌ சிறையிருப்பிலிருந்தும்‌, பாபிலோன்‌ 
தேசத்து சிறையிருப்பிலிருந்தும்‌, கர்த்தர்‌ 
தம்முடைய ஜனங்களை விடுவித்து, 
அவர்களை அவர்களுடைய சொந்த. 
தேசத்திற்கு அழைத்துக்கொண்டு வந்தார்‌. 

அவர்களைக்‌. கூட்டிக்கொள்வேன்‌' 
என்னும்‌ வாக்கியத்திற்கு வேதபண்டிதர்கள்‌ 
ஆலிக்குரிய வியாக்கியானமும்‌ 


அவர்களைப்‌ பார்த்துப்‌ 
அவர்களைக்‌: கூட்டிக்‌ 

(சக 10:8) என்று கர்த்தர்‌ 
மேய்ப்பர்கள்‌ 


சொல்லுகிறார்கள்‌. மனுஷருடைய ஆத்துமா 


சாத்தானுக்கும்‌, பாவத்திற்கும்‌. 
அடிமையாயிருக்கும்போது, கர்த்தர்‌ த 
இரட்சிப்பின்‌ கிருபையினால்‌, 
ஆத்துமாக்களை இரட்சித்து, தம்மிடத்தில்‌ 
சேர்த்துக்கொள்கிறார்‌ ஆத்துமாவின்‌ 
அடிமைத்தனம்‌, பாபிலோன்‌ தேசத்து 
சிறையிருப்பை விட மோசமானது. அது 
எகிப்தின்‌ அடிமைத்தன த்தைவிட 
பயங்கரமானது. கர்த்தருடைய கிருபையினாலே, 
அவருடைய பிள்ளைகளுக்கு மகிமையான 
விடுதலை உண்டாகும்‌. 


நான்‌ அவர்களை எகிப்துதேசத்திலி 
ருந்து திரும்பிவரப்பண்ணி, அவர்களை 
அசீரியாவிலிருந்து கூட்டிக்கொண்டு, 
அவர்களைக்‌ தேசத்துக்கும்‌. 
லீபனோனுக்கும்‌. வரப்பண்ணுவேன்‌” 
(சக 10:10) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய ஜனத்திற்கு வாக்குப்‌ 
பண்ணின தேசமெல்லாம்‌ அவர்களுக்கு 
சுதந்தரமாகும்‌. கீலேயாத்தும்‌ லீபனோனும்‌ 
இஸ்ரவேல்‌ வம்சத்தாருக்கு சொந்தமாகும்‌. 


* த்‌ 


சகரியா - விரிவுரை 
ZECHARIAH - COMMENTARY 


கர்த்தருடைய ஜனம்‌ அந்நிய 
தேசங்களிலே சிதறிப்போவதற்கு முன்பாக, 
அவர்கள்‌ கானான்‌. தேசத்திலே. 
குடியிருந்தார்கள்‌. அந்நிய தேசங்களுக்கு 
சிதறிப்போனவர்களை கர்த்தர்‌ கூட்டிச்‌ 
றார்‌. சிதறிப்போனவர்களை கூட்டிச்‌ 
காரியம்‌. ஆனாலும்‌ 
தம்முடைய பலத்தினாலும்‌, 
பராக்கிரமத்தினாலும்‌ தடைகளை முறியடித்து, 
தம்முடைய ஜனத்தைக்‌ கூட்டிச்சேர்க்கிறார்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ எகிப்தின்‌ 
அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு, 
கானான்‌ தேசத்திலே பிரவேசித்து, அங்கே 
குடியேறியது வரைக்கும்‌, அவர்களுக்கு 
அநேக பிரச்சனைகளும்‌, அநேக தடைகளும்‌ 
உண்டாயிற்று. கர்த்தர்‌ எல்லா தடைகளையும்‌ 
நீக்கிப்போட்டு, தம்முடைய ஜனத்தை 
கானான்‌ தேசத்திற்கு அழைத்துக்கொண்டு 
வந்தார்‌. 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரை 
எகிப்தின்‌ அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து 


அடிப்பார்‌" (சக 10.11), இஸ்ரவேல்‌ 
வருகிற யோர்தான்‌. 
'வேண்டியதாயிருந்தது. 

“அப்பொழுது நதியின்‌ ஆழங்கள்‌ எல்லாம்‌ 

வறண்டுபோகும்‌" (சக 10-11) 


இஸ்ரவேல்‌ 
தேசத்தை 
கர்த்தர்‌ 
கானான்‌ 
அந்த 
ஜனத்தையும்‌ 
அங்கே 


கர்த்தர்‌ 
வம்சத்தாருக்கு நலமான 
வாக்குப்பண்ணியிருக்கிறார்‌. 
ஜனத்திற்கு 
வாக்குப்பண்ணி, 
'த்திலே. தம்முடைய 
அழைத்துக்கொண்டுபோய்‌, 
குடியேற்றுகிறார்‌. 
கர்த்தர்‌... தழைய. இனத்‌ 
விடுவிக்கும்போது. கர்த்தருடைய சித்தத்திற்கு 
விரோதமாக. யாராலும்‌ எதிர்த்து 
நிற்கமுடியாது. “அசீரியாவின்‌ கர்வம்‌ 
தாழ்த்தப்படும்‌. எகிப்தின்‌ கொடுங்கோல்‌ 
விலகிப்போகும்‌” (சக 1011). கர்த்தர்‌ 
புறப்பட்டு வரும்போது, வழியிலிருக்கும்‌. 
தடைகளெல்லாம்‌ விலகிப்போகும்‌. கர்த்தர்‌ 
சமுத்திரத்தின்‌ அலைகளை அடிக்கும்போது 
அது விலகிப்போகும்‌. 





f= al 
ETT 


எல்லா தேசங்களிலும்‌, எல்லா ஜாதியார்‌ 
மத்தியிலும்‌ இயேசுகிறிஸ்துவின்‌ 
சுவிசேஷம்‌ பிரசங்கிக்கப்படுகிறது. 
இரட்சிக்கப்படுகிறவர்கள்‌ உலகத்தின்‌ 
பாவங்களைவிட்டு விலகி, கர்த்தருடைய 
சபையிலே  சேர்த்துக்கொள்ளப்படுகிறார்கள்‌. 
ஜனங்கள்‌ இரட்சிக்கப்படுவதற்கும்‌, சுவிசேஷ. 
ஊழியத்திற்கும்‌ ஏராளமான எதிர்ப்புக்களும்‌, 
தடைகளும்‌ இருக்கிறது. ஆனாலும்‌ 
பாதாளத்தின்‌ வல்லமைகளால்‌ கர்த்தருடைய 
சபையை மேற்கொள்ள முடியாது. 


கர்த்தர்‌ செங்கடலை. 
பிளந்தபோது, இஸ்ரவேல்‌ 
வெட்டாந்தரையிலே நடப்பதுபோல 
செங்கடலைக்‌ கடந்தார்கள்‌. கர்த்தருடைய 
ஜனம்‌ செங்கடலைக்‌ கடந்து தீர்ந்த பின்பு. 
இரண்டாய்ப்‌ பிளந்திருந்த செங்கடல்‌. 
மறுபடியும்‌ ஒன்றாய்ச்‌ சேர்ந்தது. இஸ்ரவேல்‌ 
புத்திரரை பின்தொடர்ந்து. வந்த 
எகிப்தியர்கள்‌ அனைவரும்‌ செங்கடலிலே. 
மூழ்கி மரித்துப்போனார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கானான்‌ 
தேசத்திற்குள்‌ பிரவேசிப்புதற்கு முன்பாக, 
பிரவாகித்து ஓடுகிற யோர்தான்‌ நதி தரித்து, 
நின்றது. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ உலர்ந்த 
தரையிலே நடப்பதுபோல யோர்தான்‌ நதியைக்‌ 
கடந்தார்கள்‌. அவர்கள்‌ யோர்தானைக்‌ 
கடந்தபின்பு, அதுவரையிலும்‌ தரித்து நின்ற 
யோர்தான்‌, மறுபடியும்‌ பிரவாகித்து ஓட 
ஆரம்பித்தது. 


இரண்டாகப்‌ 
ஜனங்கள்‌ 


கர்த்தருடைய ஜனம்‌ பலுகிப்‌ 
பெருகுவார்கள்‌. “அவர்கள்‌ பெருகியிருந்தது. 
போலவே பெருகிப்போவார்கள்‌” (சக 10:8) 


என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ 


தேசத்திலேயும்‌ பெருகிப்போவார்கள்‌. 
கர்த்தர்‌ 

அறியப்பட்டிருக்கிறார்‌ 

கர்த்தருடைய நாமம்‌ 


பழைய 
ஏற்பாட்டுக்காலத்தில்‌ கர்த்தருடைய பிரமாணம்‌ 
யூதர்களுக்கு மாத்திரம்‌ என்று 
பிரத்தியேகமாக வெளிப்படுத்தப்பட்டது. 
கர்த்தர்‌ இஸ்ரவேலின்‌ தேவனாகயிருக்கிறார்‌. 
யூதர்கள்‌. கர்த்தருடைய 
இஸ்ரவேலர்களாகயிருக்கிறார்கள்‌. 


சகரியா - விரிவுரை 
ZECHARIAH - COMMENTARY 


புதிய ஏற்பாட்டுக்காலத்து சுவிசேஷ 
சபை ஆவிக்குரிய இஸ்ரவேலாயிருக்கிறது. 
இதன்‌ வாசல்‌ ஒடுக்கமானது. 
கூடாரம்‌ 
கர்த்தர்‌ 
தே 


சபையின்‌ 
விஸ்தாரம்பண்ணப்படவேண்டும்‌. 
தம்முடைய ஜனங்களை, அந்நிய 
சிதறிப்போகப்பண்ணினார்‌. 
சிதறிப்போனவர்கள்‌, தூரதேசங்களிலே. 
கர்த்தரை நினைப்பார்கள்‌. அவர்கள்‌ தங்கள்‌ 
பிள்ளைகளோடு கூட பிழைத்து, 
கர்த்தரிடத்திற்கு திரும்புவார்கள்‌ (சக 10:9 


யூதர்கள்‌ அந்நிய தேசங்களுக்கு 
சிதறிப்போனது, இந்தப்‌ பூமியின்மீது 
விதையை இறைப்பதற்கு ஒப்பாயிருக்கிறது. 
தூவும்போது, விளைச்சல்‌ 
எல்லா விதைகளையும்‌ 
ஒரே இடத்தில்‌ விதைக்காமல்‌, அதை 
பரவலாக தூவி விதைக்கவேண்டும்‌. 


தம்முடைய ஜனம்‌ பலுிப்பெருக 
வேண்டும்‌ என்பதற்காக, கர்த்தர்‌ அவர்களை 
ங்களிலே சிதறிப்போகப்‌ 
கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனங்களுக்குள்ளே 
அவர்கள்‌ எந்தெந்த 
சிதறிப்போனார்களோ, 
அந்த தவ்வி அவர்கள்‌ கர்த்தரை 
ஆராதிப்பதற்காக எருசலேமுக்கு திரும்பி 
வருவார்கள்‌. எருசலேமிலுள்ளவர்கள்‌ அந்நிய 
தேசங்களுக்கு சிதறிப்போனபோது, அவர்கள்‌ 
தங்களோடுகூட இயேசுகிறிஸ்துவின்‌ 
கலிமேஷத்தை சுமந்துகொண்டு போனார்கள்‌. 
சுவிசேஷம்‌ உலகம்‌ முழுவதும்‌ பரவிற்று 
(அப்‌ 28) 
இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ புறஜாதி. 
தேசங்களுக்கு சிதறிப்போனபோது, 
பறஜாதியாரின்‌ பட்டணங்களிலே. 
ஜெபாலயங்களைக்‌ கட்டினார்கள்‌. யூதர்கள்‌ 
அங்கே கூடிவந்து கர்த்தரை 
ஆராதித்தார்கள்‌. வேதவாக்கியங்களை 
ஆராய்ந்து பார்த்தார்கள்‌. அப்போஸ்தலர்கள்‌ 
ஜெபாலயங்களுக்குப்போய்‌. கிறிஸ்துவின்‌ 
சுவிசேஷத்தைப்‌ பிரசங்கம்பண்ணினார்கள்‌ 





ழ்‌ நள 
யாய 


கர்த்தர்‌ தம்முடைய ஜனத்தை புறஜாதி. 


கர்த்தருக்கு சாட்சியாய்‌ ஜீவிக்கிறார்கள்‌. பழைய 
ன்ப ல்‌ 
மத்தியிலே தம்மை 


கொள்கிறவர்கள்‌ தங்களுடைய ஆஃ 
தீலிற்தியே வளர்ச்சி பெறுகிறார்கள்‌. அவர்கள்‌ 
யும்‌. அறிவிலே 


டு மகிழுவார்கள்‌" (சக 10:7) 
கண்‌( ர்கள்‌” (சக என்று கர்‌, 
சொல்லுகிறார்‌. SE 


சகரியா - விரிவுரை 
ZECHARIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பெரியவர்கள்‌ கர்த்தருக்குள்‌ களிகூரும்‌ 
போது அவர்களுடைய பிள்ளைகளும்‌ 
அதைக்கண்டு மகிழ்ச்சியடையவேண்டும்‌. 
பெரியவர்களின்‌ இருதயங்களைப்போவவே, 
பிள்ளைகளின்‌ இருநயங்களும்‌ கர்த்தருக்குள்‌ 
களிகூரவேண்டும்‌. பிள்ளைகள்‌ தங்கள்‌ 
சிறுபிராயத்திலேயே கர்த்தரைப்‌ 
பற்றிக்கொள்ளவேண்டும்‌. கர்த்தரைப்பற்றிய 
அறிவிலே வளர்ச்சி பெறவேண்டும்‌. 


கர்த்தர்‌ நம்மைப்‌ பலப்படுத்தும்போது, 
நாம்‌ கர்த்தருடைய வழியிலே நடக்கவேண்டும்‌. 
நம்முடைய ஆவிக்குரிய  ஜீவியத்திலே, 
கர்த்தர்‌ நமக்கு கொடுத்திருக்கிற எல்லா 
ஊழியங்களையும்‌ நேர்த்தியாய்ச்‌ செய்ய 
வேண்டும்‌. “நான்‌ அவர்களைக்‌ கர்த்தருக்குள்‌ 
பலப்படுத்துவேன்‌: அவர்கள்‌ அவருடைய 
நாமத்திலே நடந்துகொள்ளுவார்கள்‌" 
சக 1092) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


நாம்‌ வார்த்தைகளினாலோ அல்லது 
கிரியைகளினாகோ எதைச்‌ செய்தாலும்‌, 
கர்த்தராகிய 

நாமத்தினாலே 

கர்த்தருடைய 

ம்‌, அவருடைய பெலத்தையும்‌ 
வீணாய்ப்‌ பெற்றுக்கொள்ளவில்லை. நாம்‌. 
கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட 
கிருபைகளையும்‌ பெலத்தையும்‌, அவருடைய 
நாமமகிமைக்காகவே பயன்‌ படுத்தவேண்டும்‌. 


"உமது கரம்‌ உமது வலதுபாரிசத்துப்‌ 
பருஷன்மீதிலும்‌, உமக்கு நீர்‌ திடப்படுத்தின 
மனுஷகுமாரன்‌ மீதிலும்‌ இருப்பதாக. 
அப்பொழுது உம்மைவிட்டுப்‌ பின்வாங்க 
மாட்டோம்‌; எங்களை உயிர்ப்பியும்‌, 
அப்பொழுது உமது நாமத்தைத்‌ 
தொழுதுகொள்ளுவோம்‌” (சங்‌ 80-17 18).. 





யூததேசத்திற்கு அழிவு வரும்‌ என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ (௪௧ 111-3), 
மேசியாவின்‌ கைகளில்‌ ஆளுகை 
ஒப்புக்கொடுக்கப்படும்‌. (சக 11:47). 
மேசியா தம்முடைய மந்தையை மேய்க்கும்‌ 
பொறுப்பை ஏற்றுக்கொள்வார்‌ 
(சக 17,8). ஆடுகள்‌ 
கீழ்ப்படியாமலிருப்பதினால்‌, கர்த்தர்‌ அவற்றை 
மேய்க்காமல்‌ விட்டுவிடுகிறார்‌ (சக 1159), 
தம்முடைய மேய்ப்பரின்‌ கோலை மேசியா 
முறித்துபபோடுகிறார்‌ (சக 1110). ஆடுகள்‌ 

ப்பருக்கு கீழ்ப்படியவில்‌, மேய்ப்பரை 
மதிக்கவுமில்லை (சக 111213). 


ம்ழுடைய ண்டாம்‌. 
வேலணை முல்க்‌. சல றல்‌ 
ல மேய்க்கும்‌ வேலையை மேசியா 
மேய்ப்பனிடம்‌ 
யூதர்களுடைய அழிவு 
தலைவர்களும்‌, 
யூதர்களும்‌ 
குருடனுக்கு குருடன்‌ 
எல்லோரும்‌ பள்ளத்தில்‌ 
விழுவதுபோல, யூதர்களும்‌, அவர்களுடைய 
தலைவர்களும்‌ பள்ளத்தில்‌ விழுந்து 
அழிந்துபோவார்கள்‌ (சக 1115-17) 


மதியற்ற 
இப்புக்கொடுக்கிார்‌ 
முழுமையாயிருக்கும்‌. 


அவர்களைப்‌ பின்பற்றுகிற 
அழிந்துபோவார்கள்‌. 
வழிகாட்டினால்‌, 


மேய்ப்பர்களின்‌ 
அழிந்து போயிற்று 
௪௧ 11:1-3 


௪௯ 111. லீபணோனே, அக்கினி உன்‌ 
கேதுரு மரங்களைப்‌ பட்சிக்கும்படி உன்‌ 
வாசல்களைத்‌ திற. 


சக 11:2. தேவதாரு விருட்சங்களே, 
புலம்புங்கள்‌; கேதுருமரங்கள்‌ 
விழுந்ததே; பிரபலமானவைகள்‌ 
பாழாக்கப்பட்டன. பாசானின்‌ கர்வாலி. 
மரங்களே, புலம்புங்கன்‌; அரணுன்ன 
சோலை கீழே தன்னப்பட்டது. 


QOODNENS 
PUBLISHERS 


அவர்கள்‌: 

கேட்கப்படுகிறது; 

பெருமை 

அழிந்துபோன படியால்‌, பாலசிங்கங்கள்‌ 
கர்ச்சிக்கிற சத்தம்‌ கேட்கப்படுகிறது. 


சொல்லப்பட்டிருக்கிற 
அடையாளமாக 
தூரத்திலே 
காரியங்களைப்பற்றி, 
தீர்க்கதரிசிகள்‌, முன்குறித்து 
சொல்லும்போது, அவர்கள்‌ இதுபோல. 
அடையாள வார்த்தைகளை பயன்படுத்துவது 
வழக்கம்‌. எருசலேமின்‌ குடிகளும்‌, 
யூதாஜனமும்‌ அழிந்துபோவார்கள்‌. 
அவர்களோடு யூதாதேசமும்‌ அழிந்துபோகும்‌. 


யூதாதேசத்திற்கு அழிவு 
வந்தபோது, கர்த்தராகிய இயேசுகிறிஸ்‌ 
அந்த அழிவை அடையாளமாக ராய்‌, 
பிரத்தியட்சமாகவும்‌. வெளிப்படையாகவும்‌ 
சொன்னார்‌ 


எருசலேமுக்கும்‌, 
அழிவு வரப்போகிறது. 
படமாக ட க்‌ op 
யத்தம்பண்ணிக்கொள்ள வேண்டும்‌. 
'வபனோனே, அக்கினி உன்‌ கேதுரு 
மரங்களைப்‌ பட்சிக்கும்டி உன்‌ வாசல்களைத்‌ 
திற்‌ (சக 11:1) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
லீபனோனின்‌ ராஜா வந்தபோது, அவர்‌ 
உள்ளே பிரவேசிப்பதற்கு ஏதுவாக, லீபனோன்‌ 
தன்‌ 
தன்னுடைய ராஜா 
அனுமதிக்கவில்லை. 
தச ராஜா வரவில்லை. அதற்கு 
வந்திருக்கிறது. லீபனோன்‌ 
திந்தபோஷ்கு _ ஏதுவாக, அது 
தன்னுடைய வாசல்களை திறந்தே 
ஆகவேண்டும்‌. லீபனோன்‌ அழிவுக்குத்‌ 
தப்பிக்க வேறு வழி ஒன்றுமில்லை. 
லீபனோன்‌ 


இங்கு 
தீர்க்கதரிசனம்‌. 
சொல்லப்பட்டிருக்கிறது. 
சம்பவிக்கப்போகிற 


சத்த 


யூதாதேசத்திற்கும்‌ 
அவரகள்‌ அந்த 
தங்களை 


என்னும்‌ பெயர்‌ 
தேவாலயத்தைக்‌ குறிக்கும்‌ என்று 
வேதபண்டிதர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. 
வீபனோன்‌ வனாந்தரத்திலே ஏராளமான 
கேதுரு மரங்கள்‌ உள்ளன. எருசலேமிலுள்ள 
தேவாலயம்‌, லீபனோனின்‌ கேதுரு 
மரங்களினால்‌. கட்டப்பட்டிருக்கிறது. 
ஆகையினால்‌ லீபனோன்‌ என்னும்‌ பெயர்‌, 
எருசலேமிலுள்ள தேவாலயத்தைக்‌ 
குறிக்கலாம்‌. 





i 


யாம 
INTEAHATIORAL 


யாத்திராகமம்‌ - விரிவுரை மம 
EXODUS - COMMENTARY PUBLISHERS 


அடையாளங்களை வியாக்கியானம்‌. 
பண்ணும்போது மிகவம்‌ கவனமாக 
வியாக்கியானம்‌ பண்ணவேண்டும்‌. அதன்‌ 
விவரம்‌ வருமாறு: 
அடையாளத்திற்கும்‌, 
மெய்ப்பொருளுக்கும்‌ இடையிலுள்ள 
ஒற்றுமையை மட்டும்‌ வலியுறுத்த 
வேண்டும்‌. உபதேசத்திற்கு அடையாளம்‌ 


தேவாலயம்‌, ல்‌ அடிப்படையாக இருக்கக்‌ கூடாது. 


கடைப்பிடிக்கப்பட்ட 


அடையாளங்களை 


மெய்ப்பொருளோடு தொடர்ப ரதியே 


வியாக்கியானம்‌ பண்ண வேண்டும்‌. 


. தெளிவான வரலாற்று நிகழ்ச்சிகளை 
அடையாளங்களாகக்‌ கருதக்கூடாது. 


அடையாளமும்‌, மெய்ப்பொருளும்‌ 
ஒன்றுக்கொன்று ஒத்துப்போகவேண்டும்‌. 
அவை வேதவாக்கியத்திற்கு 
முரண்படக்கூடாது. 


எபி 9:1-10,23-24). 


வேதாகமத்தின்‌ வரலாற்றுச்‌ 
செய்திகளுக்கு அடையாளத்தின்‌ 
அடிப்படையில்‌ வியாக்கியானம்‌ பண்ணி, 
வரலாற்றின்‌ உண்மைகளை 


மாற்றிவிடக்கூடாது. 





BALWETHER 
பிய 


புதிய ஏற்பாட்டுக்காலத்திலே 
ரோமப்பேரரசின்‌ சேனையிலுள்ளவர்கள்‌. 
தேவாலயத்தின்‌ வாசல்களை உடைத்து, 
ஆலயத்தைஅக்கினியினால்‌ சுட்டெரித்தார்கள்‌. 

“லீபனோன்‌" என்னும்‌ பெயர்‌ எருசலேம்‌ 
நகரத்தைக்‌ குறிக்கும்‌ என்றும்‌, அல்லது, இது 
கானான்‌ தேசம்‌ முழுவதையும்‌ குறிக்கும்‌ 
என்றும்‌ வேதபண்டிதர்களில்‌ சிலர்‌ விளக்கம்‌ 
சொல்லுகிறார்கள்‌. கானான்‌ தேசத்தின்‌ 
வடக்கு திசையில்‌ லீபனோன்‌ உள்ளது. இது 
கானான்‌ தேசத்தின்‌ வடக்கு வாசலைப்போல. 
இருக்கிறது. 


'அரணுள்ள சோலை. ழே 
தள்ளப்பட்டது” (சக 11:2) என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. எருசலேமுக்கு விரோதமாக 
வந்த சத்துருக்கள்‌, நகரத்திலுள்ள 
எருசலேமின்‌ குடிகள்‌ அனைவரையும்‌ 
பட்டயத்தினால்‌ கீழே தள்ளிவிட்டார்கள்‌. 
அவர்களில்‌ பராக்கிரமசாலிகள்‌ 
தேவாருவிருட்சங்களைப்‌ போலவும்‌, கேதுரு 
மரங்களைப்போலவும்‌, கர்வாலி மரங்களைப்‌ 
போலவும்‌ இருக்கிறார்கள்‌. அவர்களும்‌ 
சத்துருக்களின்‌ பட்டயத்தினால்‌ கீழே 
விழுந்தார்கள்‌. 
கேதுரு மரங்கள்‌ கீழே விழும்போது 
விருட்சங்கள்‌ அதற்காக 
பிரபலமானவைகள்‌ 
பாழாக்கப்படும்போது, பாசானின்‌ கர்வாலி 
மரங்கள்‌ புலம்பவேண்டும்‌. தேவதாரு 
விருட்சங்களே கீழே விழும்போது. கேதுரு 
மரங்களால்‌ கீழே விழாமல்‌ இருக்க முடியாது. 
பராக்கிரமசாலிகளும்‌, பிரபலமானவர்களும்‌ 
பட்டயத்திற்கு இரையாகும்போது, சாதாரண 
ஜனங்களால்‌ சத்துருக்களின்‌ பட்டயத்திற்கு 
தப்பிக்க முடியாது. 
பாசானின்‌ கர்வாலி மரங்கள்‌ படர்ந்து 
வளரும்‌. ஒரு கோடரிமினால்‌ எங்கே 
வெட்டினாலும்‌, அது கர்வாலி மரங்களை 
எளிதாக வெட்டும்‌. கர்வாலி மரத்தால்‌ 
கோடரிக்கு தப்பிக்க முடியாது. 
காடுகளிலே அரண்கள்‌ இல்லாமல்‌. 
வளர்ந்திருக்கிற தேவதாரு விருட்சங்களும்‌, 
கேதுரு மரங்களும்‌, கர்வாலி மரங்களும்‌ கீழே. 
விழும்‌. அதே வேளையில்‌, தோட்டங்களிலே, 
அரணுள்ள சோலையாகயிருக்கும்‌ 
திராட்சத்தோட்டங்களும்‌ கீழே தள்ளப்படும்‌. 
தோட்டத்திற்கு அதிகமான பாதுகாப்புக்களைக்‌ 
கொடுப்பார்கள்‌. ஆனாலும்‌ அவர்களால்‌. 
சத்துருக்களுக்கு எதிர்த்து நிற்கமுடியாது. 


சகரியா - விளக்கவுரை 
ZECHARIAH - ELABORATE COMMENTARY 


மேய்ப்பர்களின்‌ மகிமை அழிந்து 
போனபடியால்‌, அவர்கள்‌ அலறுகிற சத்தம்‌ 
கேட்கப்படுகிறது: யோர்தானின்‌ பெருமை 
அழிந்துபோனபடியால்‌, பாலசிங்கங்கள்‌ 
கர்ச்சிக்கிற சத்தம்‌ கேட்கப்படுகிறது 
(சக 11:3) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


கீழே 

பாழாக்கப்பட்டவர்களும்‌, 
தள்ளப்பட்டவர்களும்‌, அலறுகிறார்கள்‌. 
அவர்கள்‌ அலறுகிற சத்தம்‌ எல்லா 
திசைகளிலும்‌ கேட்கப்படுகிறது. அவர்கள்‌ 
பயத்தினாலும்‌, வெட்கத்தினாலும்‌ 
அலறுகிறார்கள்‌. சத்துருக்கள்‌ எருசலேமுக்கு 
விரோதமாக _ வருகிறார்கள்‌ என்னும்‌ 
செய்தியைக்‌ கேட்கும்போதே, நகரத்திலுள்ள 
பராக்கிரமசாலிகளுக்கு திகிலும்‌, கலக்கமும்‌, 
பயமும்‌ உண்டாயிற்று. 


விழுந்தவர்களும்‌, 
கீழே 


மேய்ப்பர்கள்‌ 
பராக்கிரமசாலிகளாயிருக்கிறார்கள்‌. 
யூதாதேசத்திலுள்ள பிரபுக்களும்‌, 
அதிகாரிகளும்‌ 
பிரபலமானவர்களாயிருக்கிறார்கள்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய ஜனத்தை பாதுகாத்து வழிநடத்தும்‌ 
பொறுப்பை இவர்களிடம்‌ பொறுப்பாய்‌ 
ஒப்புக்கொடுத்திருக்கிறார்‌. நகரத்திலே. 
பிரபலமானவர்கள்‌,  மேய்ப்பர்களைப்போல, 
கர்த்தருடைய மந்தையைப்‌ 
பாதுகாக்கவேண்டும்‌. தங்களிடம்‌ பொறுப்பாய்‌ 
ஒப்புவிக்குப்ப்ட ஆடுகளை மேய்த்து, 
பராமரிக்கவேண்டும்‌. 


பிரபுக்களும்‌, சாரியர்க 
கர்த்தருடைய ஊழியத்தை செய்யவேண்‌। 
தம்முடைய ஜனங்களை பராமரிக்கும்‌ 
ஊழியத்தை கர்த்தர்‌ இவர்களிடம்‌ பொறுப்பாய்‌ 
ஒப்புக்கொடுத்திருக்கிறார்‌. இவர்கள்‌ நல்ல 
மேய்ப்பர்களைப்போல தங்கள்‌ மந்தையிலுள்ள 
ஆடுகளை வழிநடத்தவேண்டும்‌. 
மேய்ப்பர்களாகமிருக்கவேண்டிய 

ஆசாரியர்களும்‌, 

பாலசிங்கங்களைப்போல இருக்கிறார்கள்‌. 
மந்தையைப்‌ பாதுகாக்க வேண்டியவர்கள்‌, 
மந்தைக்கு ஆபத்தானவர்களாகவும்‌, 
மந்தையைப்‌ பயமுறுத்துகிறவர்களாகவும்‌ 
இருக்கிறார்கள்‌. 


பிரபுக்களும்‌, 





யய சகரியா - விளக்கவுரை ம்மா 


பிய 


யோர்தானின்‌. 

அழிந்துபோன படியால்‌, 

கர்ச்சிக்கிற சத்தம்‌ கேட்கப்படுகிறது. 

போர்தான்‌ பிரவாகித்து 

நதிக்கு பெருமை. 

இருகரைகளையும்‌ தொட்டுக்கொண்டு, 

கெம்பீரமாகவும்‌, வேகமாகவும்‌, பலமாகவும்‌, 

பிரவாகித்து ஒடும்‌. நதி பிரவாகித்து 

ஓடும்போது, நதிக்கரையில்‌ சிங்கங்களும்‌ 

பாலசிங்கங்களும்‌ தங்கியிருக்கும்‌ 

யோர்தான்‌ வற்றிப்போனால்‌ அதன்‌ 

அப்போது. 
தங்கியிருக்கும்‌ 


பாலசிங்கங்கள்‌ கர்ச்சிக்கும்‌. 
பாலசிங்கம்‌ மந்தைக்குப்‌ பாதுகாப்பானதல்ல. 
மந்தையைக்‌ கொன்றுபோடக்கூடியது. 


புரண்டு 

போர்தானிடத்தலிரந்ு சிங்கம்‌ ரதன்‌ 
பலவானுடைய தாபரத்துக்கு விரோதமாக 
வருகிறான்‌; அவனைச்‌  சடிதியிலே 
அங்கேயிருந்து ஓடிவரப்பண்ணுவேன்‌; நான்‌ 
அதற்கு விரோதமாய்க்‌ கட்டளையிட்டு 
அனுப்பத்தெரிந்துகொள்ளப்பட்டவன்‌ யார்‌? 
எனக்குச்‌ சமானமானவன்‌ யார்‌? எனக்கு 
மட்டுக்கட்டுகிறவன்‌ யார்‌? எனக்கு முன்பாக 
நிலைநிற்கப்போகிற மேய்ப்பன்‌ யார்‌?” 
(எரே 4919) 


நிறைவேறிய முன்னறிவிப்புகள்‌ 
1. லீபனோனே, அக்கினி உன்‌ கேதுரு 
மரங்களைப்‌ பட்சிக்கும்‌ (சக 117). 


பிரபலமானவைகள்‌ பாழாக்கப்படும்‌. 
(சக 11:2). 


பாசானின்‌ கர்வாலிமரங்களே, புலம்பும்‌. 


ZECHARIAH - ELABORATE COMMENTARY PUBLISHERS 


மனுஷரில்‌ யாவரையும்‌ அவனவனுடைய 
அயலான்‌ கையிலும்‌, அவனவனுடைய 
ராஜாவின்‌ கையிலும்‌ அகப்படப்‌ 
பண்ணுவேன்‌. 
அவர்கள்‌ தேசத்தை அழிப்பார்கள்‌. 
நான்‌ இவர்களை அவர்கள்‌ கைக்குத்‌ 
தப்புவிப்பதில்லை. 

கொலையுண்கிற.. மந்தையாகிய 
சிறுமைப்பட்ட உங்களை நான்‌ 
மேய்ப்பேன்‌ (சக 11:7). 


ஒரே மாதத்திலே மூன்று மேய்ப்பரையும்‌. 
அதம்பண்ணுவேன்‌. (சக 11:8), 


அநுக்கிரகம்‌ என்னப்பட்ட என்‌ பரா 
எடுத்து, நான 
ஜனங்களெல்லாரோடும்‌ பண்ணியிருந்த 


என்‌ உடன்படிக்கை 


அற்றுப்போகும்படிக்கு அதை முறித்துப்‌ 
போடுவேன்‌. (சக 11:10) 


அந்நாளிலே அது அற்றுப்போகும்‌. 
(சக 11). 
மேசியாவிற்குக்‌ கூலியாக முப்பது 
வெள்ளிக்காசை நிறுப்பார்கள்‌. 
(சக 11:12). 
வெள்ளிக்காசு 
கர்த்தருடைய 
எறிந்துவிடப்படும்‌. 
(சக 11:13). 


நான்‌ வத்ம்‌ இஸ்ரவேலுக்கும்‌ 
இருக்கி சகோதரக்கட்டை 
பண்ணும்படிக்கு, 
நிக்கிரகம்‌ என்னப்பட்ட என்‌ இரண்டாம்‌ 
கோலையும்‌ முறிப்பேன்‌. (சக 11:14). 


எத்தனால்‌ 


நிறைவேற வேண்டிய முன்னறிவிப்புகள்‌: 


வல பக்கப்‌ 1. நான்‌ தேசத்திலே ஒரு மேய்ப்பனை 
சத்தம்‌ கேட்கப்படும்‌. (சக 11:3). எழும்பபன் துகள்‌. கேப்‌ 
யோர்தானின்‌ பெருமை அழிந்துபோகும்‌. 


நான்‌ இனி தேசத்துக்‌ குடிகளின்மேல்‌ 
இரக்கம்வைக்க மாட்டேன்‌. (சக 11:6). 


2. அவன்‌ அதமாகிறவைகளைப்‌ பராமரிக்க 
மாட்டான்‌. 


3. சிதறுண்டதைத்‌ தேடமாட்டான்‌. 





ZECHARIAH - ELABORATE COMMENTARY 


குணமாக்கமாட்டான்‌. 


....... இளைத்திருக்கிறதை 
ஆதரிக்கமாட்டான்‌. 


கொழுத்ததின்‌ மாம்சத்தைத்‌ தின்பான்‌. 


மந்தையைக்‌ கைவிடுகிற அபத்தமான 
மேய்ப்பனுக்கு ஐயோ (௪௧ 1127). 


பட்டயம்‌ அவன்‌ புயத்தின்மேலும்‌ அவன்‌ 
வலது கண்ணின்மேலும்‌ வரும்‌. 


9. அவன்‌ புயமுழுதும்‌ சூம்பிப்போம்‌. 


10. அவன்‌ வலது கண்‌ முற்றிலும்‌ 
இருள்‌ அடையும்‌. 


போர்தாளின்‌ இருகணைகளிறும்‌ ஏங்கி 
வளர்ந்திருக்கும்‌ கேதுரு மரங்கள்‌ 
யோர்தானின்‌ பெருமையாகும்‌. இங்கு 
வனவிலங்குகள்‌ வந்து தங்கும்‌ 11:3) 
'பாலசிங்கங்கள்‌" என்பவர்கள்‌ வாலிப 
வயதுள்ள ஆட்சியாளர்களும்‌, இளவயதின்‌ 
அதிபதிகளும்‌ ஆவார்கள்‌ 


(சக 


இரக்கமில்லாத மேய்ப்பர்கள்‌ 
௬௧ 11:4-6 


சக 11:4. என்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
சொல்லுகிறது என்னவென்றால்‌, 
கொலையுண்கிற. ஆடுகளை 
மேய்க்கக்கட வாய்‌. 


௫௧ 11:5. அவைகளை உடையவர்கள்‌, 
அவைகளைக்‌ கொன்றுபோட்டுத்‌ 
தங்களுக்குக்‌ குற்றமில்லையென்று 
எண்ணுகிறார்கள்‌. 

விற்கிறவர்கள்‌, 

ஸ்தோத்திரம்‌, 
இசுவரியமுன்னவர்கனானோம்‌ 
என்கிறார்கள்‌; அவைகளை 
மேய்க்கிறவர்கள்‌,, அவைகன்மேல்‌ 
'இரக்கம்வைக்கிறதில்லை. 


௬௧ 11:8. நான்‌ இணி தேசுத்துக்‌ 
குடிகளின்‌ மேல்‌ இரக்கம்வையாமல்‌. 
மனுஷமில்‌ யாவரையும்‌ அவனவனுடைய 
அயலான்‌ கையிலும்‌, அவனவனுடைய 
கையிலும்‌ 
அவர்கள்‌ 


தித்தன்‌ 
சொல்லுகிறார்‌. 


சகரியா 
கிறிஸ்துவுக்கு 
சொல்லுகிறார்‌. 
சமயங்களில்‌ 


தீர்க்கதரிசி, 
அடையாளமாக 
ஏசாயா தீர்க்கதரிசியும்‌ சில. 
பக்‌ கிறிஸ்துவுக்கு 
அடையாளமாகச்‌ சொல்லியிருக்கிறார்‌. 
கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு 
யூதாதேசத்தின்மீது வருவதுபோலவே, இந்த 
உலகத்தின்மீதும்‌ வரும்‌. 


“அப்பொழுது இயேசு: காணாதவர்கள்‌ 
காணும்டியாகவும்‌, காண்கிறவர்கள்‌ 
குருடராகும்படியாகவும்‌  நியாயத்தீர்்புக்கு 
நான்‌ இந்த உலகத்தில்‌ வந்தேன்‌ என்றார்‌" 
(யோவா 9:39). 


இயேசுகிறிஸ்து இந்த உலகத்திற்கு 
வரும்போது, யூதாதேசம்‌, அவர்களுடைய 
அதிபதிகளினால்‌ வஞ்சிக்கப்பட்டிருக்கும்‌. 
பிரபுக்களும்‌ ஆசாரியர்களும்‌ 
க! காரியங்களில்‌ தங்களை 
ஈடுபடுத்தியிருப்பார்கள்‌. 

உண்மையிருக்காது. 

கர்த்தராகிய 

அவர்களைக்‌ 

பதக்க வந்தார்‌. 
இயேசுகிறிஸ்துவால்‌ அவர்களைக்‌ 
குணப்படுத்த முடியும்‌. ஆனால்‌ யூதர்களோ 
குணப்பட மறுக்கிறார்கள்‌. பரமவைத்தியரின்‌ 
சிகிச்சைகளை ஏற்றுக்கொள்ளாமல்‌, 
அவர்கள்‌ வைத்தியரைப்‌ புறக்கணிக்கிறார்கள்‌. 


யூதர்களை ஆளுகிற அதிபதிகள்‌ 
அநியாயக்காரராயும்‌, அக்கிரமக்காரராயும்‌ 
இருக்கிறார்கள்‌. யூதாதேசத்திலே நீதியும்‌ 
நியாயமும்‌, உண்மையும்‌ காணப்படவில்லை. 
அதிகாரிகளும்‌, பிரபுக்களும்‌, 
நியாயாதிபதிகளும்‌ பரிதானம்‌ வாங்கி 
நீதியைப்‌ புரட்டுகிறார்கள்‌. 


தன்னை 





ZECHARIAH - ELABORATE COMMENTARY 


“என்‌ மனதிலே ஆலோசனைபண்ணி, 
பிற்பாடு பிரபுக்களையும்‌ அதிகாரிகளையும்‌ 
கடிந்துகொண்டு: நீங்கள்‌ அவரவர்‌ தங்கள்‌ 
சகோதரர்மேல்‌ ஏன்‌ வட்டி சுமத்துகிறீர்கள்‌ 
என்று சொல்லி, அவர்களுக்கு விரோதமாக 
ஒரு பெரிய சபை கூடிவரச்செய்தேன்‌" 
(நெகே 5:7). 


, எனக்கு முன்னிருந்த அதிபதிகள்‌ 
ஜனங்களுக்குப்‌ பாரமாயிருந்து. அவர்கள்‌ 
கையிலே அப்பமும்‌ திராட்சரசமும்‌ 
வாங்கினதும்‌ அல்லாமல்‌, நாற்பது சேக்கல்‌ 
வெள்ளியும்‌ வாங்கிவந்தார்கள்‌; அவர்கள்‌ 
வேலைக்காரர்‌ முதலாய்‌ 
அதிகாரம்‌ செலுத்தினார்கள்‌; 
தேவனுக்குப்‌ பயந்ததினால்‌ 
செய்யவில்லை" (நெகே 515). 


[றிஸ்துவின்‌ காலத்திலே 
சாதுசேயர்கள்‌ வழக்குகளை விசாரித்தார்கள்‌. 
ஆனால்‌ அவர்களோ பரிதானம்‌ வாங்கி 
நியாயத்தைப்‌ புரட்டினார்கள்‌. ச துசேயரிடத்தில்‌ 
நீதியும்‌ உண்மையுமில்லை. 

இபேசுகிறிஸ்‌! வின்‌ 
டாள்‌ அணை 
யூநாமார்க்கத்தின்‌ 


ஜனங்கள்மேல்‌ 
நானோ 
இப்ப 


காலத்தில்‌ 
ஜனங்களுக்கு 
பிரமாணங்களைப்‌ 
போதித்தார்கள்‌ அவர்கள்‌ 
கர்த்தருடைய பிரமாணத்திற்கு 
கீழ்ப்டியலில்லை. அவர்களுடைய ஜீவியத்தில்‌. 
பரிசுத்தமில்லை.... சதுசேயர்கள்‌ 
புரட்டியதுபோல, 
பரட்டினார்கள்‌. 


ஆனால்‌ 


ர்களை 
அவர்கள்‌. குருடருக்கு 
குருடராயிருக்கிறார்கள்‌:: 
குருடன்‌ வழிகாட்டினால்‌ இருவரும்‌ ல்‌ 
விழுவார்களே என்று இயேசு சொன்னார்‌" 
(மத்‌ 1514) 


சகரியாவிடம்‌, 

டுகளை 

(சக ரஸ்‌. என்று 

சொல்லுகிறார்‌. யூதர்கள்‌ கொலையுண்கிற 
ஆடுகளைப்போல இருக்கிறார்கள்‌. 


QOODNENS 
PUBLISHERS 


உடையவர்கள்‌, 
கொன்றுபோட்டுத்‌ 
குற்றமில்லையென்று 
அவைகளை 


அவைகளை 


தங்களுக்குக்‌ 
எண்ணுகிறார்கள்‌. 
விற்கிறவர்கள்‌, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்‌, 
நாங்கள்‌ ஐசுவரியமுள்ளவர்களானோம்‌. 
என்கிறார்கள்‌: அவைகளை மேய்க்கிறவர்கள்‌, 
அவைகள்மேல்‌ இரக்கம்‌ வைக்கிறதில்லை 
(சக 115). 


ந்தை மேய்க்கவேண்டியவர்கள்‌, 
மேய்க்காமல்‌ 
சோம்பேதிகளாவிருக்கிறார்கள்‌ 
ஆடுகளுக்குப்‌ 
கொடுக்கவேண்டியவர்கள்‌ அவற்றைக்‌ 
கொன்றுபோடுகிறார்கள்‌. அவைகளை 
விற்றுப்போடுகிறார்கள்‌. இது மேய்ப்பனுடைய 
வேலையல்ல. ஆடுகளைப்‌ பாதுகாக்கிறவன்‌, 
ஆடுகளைக்‌ கொன்றுபோடுகிறான்‌. 
ஆடுகளை விற்கிறவனுக்கு பணம்‌ 
கிடைக்கும்‌. பணம்‌ சேரும்போது அவன்‌ 
ஐசுவரியவானாகிறான்‌. 


பாதுகாப்பு 


ர்‌ 
துன்மார்க்‌ 
'ஐசுவரியத்தை 
கொடுக்கவில்லை. 
மேய்ப்பர்களோ, தங்கள்‌ மந்தையிலுள்ள 
ஆடுகளைக்‌ கொன்றுபோடுகிறார்கள்‌. 
அவற்றை விற்றுப்போடுகிறார்கள்‌. ஆனாலும்‌ 
தங்களுக்கு குற்றமில்லை 
எண்ணுகிறார்கள்‌. தங்‌ 
பாவமில்லை என்று சொல்லுகிறார்கள்‌. 


ஐசுவரியம்‌, 
னால்‌. வந்தது கர்த்தர்‌ இந்த 
அவர்களுக்கு 


மாய்மாலமான 


மேய்ப்பர்கள்‌ 
விற்றுப்போட்டதினால்‌, அவர்களுக்கு 
ஐசுவரியம்‌ சேருகிறது. இந்த ஐசுவரியம்‌ 
அவர்களுடைய துன்மார்க்கதினால்‌ வந்தது. 
ஆனால்‌ கள்ளமேய்ப்பர்கள்‌, தங்கள்‌ 
பாவத்தையும்‌, அக்கிரமத்தையும்‌ 
அங்கீகரிக்கவில்லை. தங்களுடைய 
ஐசுவரியம்‌ கர்த்தரால்‌ வந்தது என்று 
சொல்லி, கர்த்தரைத்‌ துதிக்கிறார்கள்‌. 
ல்‌ அக்கிரமத்திற்கு அவர்கள்‌ 
பங்காளியாக்குகிறார்கள்‌. 
ஒருபோதும்‌ அக்கிரமத்திற்கு 
துணைபோகமாட்டார்‌. 


டுகளை 





ZECHARIAH - ELABORATE COMMENTARY 


ஆடுகள்மீது. 

இரக்கம்‌ வைக்கவேண்டும்‌. ஆனால்‌ 
கள்ளமேய்ப்பர்களோ, ஆடுகள்மேல்‌ இரக்கம்‌ 
கர்த்தர்‌ மேய்ப்பரில்லாத. 


மேய்ப்பனில்லாமலிருக்கிறார்கள்‌. - 
யூதர்களுக்கோ, மேய்ப்பனிருந்தும்‌ அவன்‌ 
ஆடுகள்மேல்‌. 
இரக்கமில்லாதவனாயிருக்கிறான்‌. 


சபையின்‌ போதகர்கள்‌, 
சபையிலுள்ள விசுவாசிகளை குவணமாய்ப்‌ 
பராமரிக்கவேண்டும்‌. போதகர்‌ 
துன்மார்க்கராமிருக்கக்கூடாது. அவரிடத்தில்‌. 
பலவீனங்களும்‌ இருக்கக்கூடாது. சபையின்‌ 
போதகர்‌ விசுவாசிகள்மீது, 
இரக்கமுள்ளவராயிருக்கவேண்டும்‌ 


தங்கள்‌ 


கர்த்தருடைய கோபம்‌ யூதாதேசத்து 
மேய்ப்பது வருகிறது. கள்‌ 
ஆடுகளை உண்மையாய்‌ மேய்க்கவில்லை. 


ஜனங்க _ கர்த்தரைப்பற்றிய 


"நான்‌ இனி தேசத்து குடிகளின்மேல்‌: 
இரக்கம்‌ வைக்கமாட்டேன்‌" (சக 11:6) என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. யூதாதேசத்து 
அதிபதிகளும்‌ பிரபுக்களும்‌ கர்த்தருடைய 
பிரமாணத்திற்கு கீழ்ப்படியவில்லை. அவர்கள்‌ 
கர்த்தருடைய 

செவிகொடுக்கவில்லை. 

ஆலிக்குரிய 

அசட்டைபண்ணிவிடுகிறார்கள்‌. 

கர்த்தரும்‌ யூதாதேசத்து 

இரக்கம்‌ வைக்காமல்‌, 
அசட்டைபண்ணுகிறார்‌. 

“யூதாமனுஷீில்‌ ட 
அவனவனுடைய அயலான்‌ 
அவனவனுடைய ராஜாவின்‌ 
அகப்படப்பண்ணுவேன்‌” (சக 11:6) என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. யூதர்கள்‌ 
தங்களுடைய மனச்சாட்சியை 
ஒடுக்குகிறார்கள்‌. கர்த்தர்‌ 
அவர்களை ஒடுக்குகிறவர்களின்‌ கைகளில்‌ 
ஒப்புக்கொடுத்துவிடுகிறார்‌ 


ராஜாக்கள்‌ 
அழித்துப்போடுவார்கள்‌. 
அவர்கள்‌ யூதாதேசத்தை அழித்தாலும்‌, 
கர்த்தர்‌ யூதர்களை, அவர்களுடைய 
ராஜாக்களின்‌ கைக்கு தப்புவிப்பதில்லை. 
யூதர்கள்‌ கர்த்தரை 
அசட்டைபண்ணினார்கள்‌ கர்த்தரும்‌ 
அவர்களை அசட்டைபண்ணிவிடுகிறார்‌. 


யூதர்களுடைய 
யூதாதேசத்தை. 


யூதர்கள்‌ கர்த்தருடைய ஆளுகைக்கு 
கீழ்ப்படிய விரும்பவில்லை. அவர்கள்‌ 
தங்களுக்கு ராஜா வேண்டும்‌ என்று 
சொன்னார்கள்‌. கர்த்தர்‌ அவர்களுடைய 
ராஜாக்களின்‌ கைகளில்‌ அவர்களை 
ஒப்புக்கொடுத்துவிடுகிறார்‌. ராஜாக்களோ 
தேசத்தைப்‌ பாதுகாக்காமல்‌ இதை 
அழித்துப்போடுகிறார்கள்‌. அவர்களுக்கு 
கர்த்தருடைய உதலியும்‌ கிடைக்கவில்லை. 
கர்த்தரை நம்பாமல்‌ மனுஷரை நம்புகிறவர்கள்‌ 
இதுபோல, திக்கற்றவர்களாயிருப்பார்கள்‌. 


பபறாதி ராஜாக்கள்‌ இஸ்ரவேல்‌ புத்திரா 
என்று கர்த்தர்‌ 


போட்டார்கள்‌. 


இரக்கம்‌ 


பிரபுக்களுக்கு இஸ்ரவேலர்மீது இரக்கம்‌ 
இல்லை. புறஜாதியார்‌ இஸ்ரவேலரை 
ஒடுக்கியதுபோலவே இவர்களும்‌ 
ஒடுக்குகிறார்கள்‌. 


பொதுவாக “நான்‌ தப்புவிப்பேன்‌", 
தன்‌ இப்‌ 


சிப்பேன்‌", “நான்‌ விடுவிப்பேன்‌” 
என்று கூறுவது வழக்கம்‌. ஆனால்‌ இங்கு 
4 ணய சரி 


சிறையிருப்பில்‌ இருந்தார்கள்‌. அதன்‌ பின்பு, 
அவர்கள்‌ ரோமப்பேரரசின்‌ சிறையிருப்பிலும்‌ 
ப்‌ என்பதை இந்த வாக்கியம்‌ 


வருகையின்போது யூதர்கள்‌ ரோமப்பேரரசின்‌ 
ஆளுகையின்கீழ்‌ இருந்தார்கள்‌. பாபிலோனிய 
சிறையிருப்பிலிருந்து யூதர்கள்‌ முழுவதுமாகக்‌ 
கூட்டிச்சேர்க்கப்படுவதற்கு முன்பாகவே 
அவர்கள்‌ மறுபடியும்‌ மற்றொரு 
சிறையிருப்பிற்குப்‌ போவார்கள்‌ என்று கர்த்தர்‌ 
முன்னறிவிக்கிறார்‌. (சக 119-6). 





BALWETHER 
பிய 


நல்ல மேய்ப்பர்‌ 
௪௧ 11:7-14 


௪௩ 11:7.  கொலையுண்கிற 
மத்தையாகிய சிறுமைப்பட்ட உங்களை 
நான்‌ மேய்ப்பேன்‌; நான்‌ இரண்டு 
கோல்களை எடுத்து, ஒன்றிற்கு 
அநுக்கிரகம்‌ என்றும்‌, ஒன்றிற்கு. 
திக்கிரகம்‌ என்றும்‌ பேரிட்டு மத்தையை 
மேய்த்து, 


சக 11:8. ஒரே மாதத்திலே மூன்று 
மேய்ப்பரையும்‌ அதம்பண்ணினேன்‌; 
என்‌: ஆத்துமா அவர்களை: 
அரோசித்தது; அவர்கள்‌ ஆத்துமா 
என்னையும்‌ வெறுத்தது. 


சுக 119. இனி நான்‌ உங்களை 
மேய்ப்பதில்லை சாகிறது சாகட்டும்‌, 
அதமாகிறது அதமாகட்டும்‌, 
மீதியானவைகளோவென்றால்‌, ஒன்றின்‌. 
மாம்சத்தை ஒன்று தின்ணக்கடவதூ 
எண்று நான்‌ சொல்லி, 


சக 11:10. அநுக்கிரகம்‌ என்னப்பட்ட 
என்‌ கோலை எடுத்து, நான்‌ அந்த 
ஜனங்கனெல்லாரோடும்‌ பண்ணியிருந்த 
என்‌ உடன்படிக்கை அற்றுப்போகும்‌. 
படிக்கு அதை முறித்துப்பேோட்டேன்‌. 


கக பம. அத்நானிலே. அது 
அற்றுப்போயிற்று; ப்‌ 
மந்தையில்‌ எனக்குக்‌ 
சிறுமைப்பட்டவைகள்‌ 
கர்த்தருடைய 
அறிந்துகொண்டன. 


சக 1112. உங்கள்‌ பார்வைக்கு. 
நன்றாய்க்‌ கண்டால்‌, என்‌ கூலியைத்‌ 
தாருங்கள்‌; இல்லாவிட்டால்‌ 
இருக்கட்டும்‌ என்று அவர்களோடே 
சொன்னேன்‌; அப்பொழுது எனக்குக்‌ 
கூலியாக முப்பது வென்னிக்காசை 
திலுத்தார்கன்‌. 


௬௧ 11:19. கர்த்தர்‌ எண்ணை நோக்கி: 
அதைக்‌ குயவனிடத்தில்‌ எறித்துவிடு. 
என்றார்‌; இதுவே நான்‌ அவர்களால்‌ 
மதிக்கப்பட்ட மேன்மையான மதிப்பு; 
நான்‌ அத்த முப்பது வென்னிக்காசை 
எடுத்து,அவைகளைக்‌ குயவனுக்கென்று 
கர்த்தருடைய ஆலயத்திலே 
எறித்துவிட்டேன்‌. 


சகரியா - விளக்கவுரை 
ZECHARIAH - ELABORATE COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சக 1144. நான்‌ மூதாவுக்கும்‌ 
இஸ்ரவேலுக்கும்‌ இருக்கிற 
சுகோதரக்கட்டை அற்றுப்போகப்‌ 
ஙண்ணும்படிக்கு, திக்கிரகம்‌ 
என்னப்பட்ட என்‌ இரண்டாம்‌ 
கோலையும்‌ முறித்தேன்‌. 


யூதாமனுஒருடைய 
பாவங்களினிமித்தமாய்‌ கர்த்தர்‌ அவர்களை 
அழித்துப்போட  சித்தமுள்ளவராயிருக்கிறார்‌. 
யூதர்கள்‌ தங்களுடைய பாவங்களுக்கு 
மனந்திரும்பாமல்‌, துணிகரமாய்ப்‌ பாவம்‌. 
செய்து வருகிறார்கள்‌. ஆனாலும்‌ கர்த்தர்‌ 
யூதாதேசத்தை அழித்துப்போடாமல்‌, 
அவர்கள்‌ மனந்திரும்புவதற்கு மேலும்‌ ஒரு 
வாய்ப்பைக்‌ கொடுக்கிறார்‌. யூதர்கள்‌ 
மத்தியிலே கிறிஸ்துவானவர்‌ மேய்ப்பராக 
அனுப்பப்படுகிறார்‌. 


கடைசியிலே அவன்‌: என்‌ குமாரனுக்கு 
அஞ்சுவார்கள்‌ என்று சொல்லி, தன்‌ 
குமாரனை அவர்களிடத்தில்‌ அனுப்பினான்‌" 


ஏற்பாட்டுக்காலத்து 
இஸ்ரவேலின்‌ 
மேசியாவைப்பற்றி 
தீர்க்கதரிசனம்‌ சொல்லியிருக்கிறார்கள்‌. 


“மேய்ப்பனைப்போலத்‌ தமது மந்தையை 
மேய்ப்பார்‌; ஆட்டுக்குட்ிகளைத்‌ தமது 
புயத்தினால்‌ சேர்த்து, தமது மடியிலே சுமந்து, 
கறவலாடுகளை மெதுவாய்‌ நடத்துவார்‌" 
(ஏசா 40:11, 
அவர்களை  மேய்க்கும்டி என்‌ 
தாசனாகிய தாவீது என்னும்‌ ஒரே 
மேய்ப்பவனை நான்‌ அவர்கள்மேல்‌ 
விசாரிப்பாயிருக்க ஏற்படுத்துவேன்‌; இவர்‌ 
அவர்களை மேய்த்து, இவரே அவர்களுக்கு 
மேய்ப்பனாயிருப்பார்‌" (எசே 34:23), 


நம்முடைய கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து, 
த்தில்‌, 


பரிசேயரிட, தம்மைப்பற்றி 


சொன்னபோது, தம்மை ஆடுகளுக்கு 
மேய்ப்பராக வெளிப்படுத்தியிருக்கிறார்‌ 





BALWETHER 
பிய 


“மெய்யாகவே மெய்யாகவே நான்‌. 
உங்களுக்குச்‌ சொல்லுகிறேன்‌; 
ஆப்டுத்தொழுவத்துக்குள்‌ வாசல்வழியாய்ப்‌ 
பிரவேசியாமல்‌, வேறுவழியாய்‌ ஏறுகிறவன்‌ 
கள்ளனும்‌ பக்க தத்‌ 
வாசல்வழியாய்ப்‌ 

டுகளின்‌ 

(வே வா 10; 12). 


மேய்க்கக்கடவாய்‌" (சக 
பிநாவானவர்‌, தம்முடைய 
கொடுத்திருக்கிற கட்டளையாகும்‌ 
கர்த்தருடைய 

னால்‌ அவர்கள்‌ 
ஆடுகளாயிருக்கிறார்கள்‌. 
சத்துருக்கள்‌ அவர்களை 
கொன்றுபோடுகிறார்கள்‌. 


பிதாவானவருடைய 
குமாரனாகிய 
ஏற்றுக்கொள்கிறார்‌ 
மந்தையாகிய 
நான்‌ மேய்ப்பன்‌" (சக 
கிறிஸ்துவானவர்‌ சொல்லுகிறார்‌ 

ய கர்த்தராகிய இயேசுகிறிஸ்‌; 
னம எதை எட மன 
கண்டுபிடிக்கிறவர்‌. அவர்‌ 
பின்னாகச்‌ சென்று 
மேய்க்கிறவர்‌. 
சிறுமைப்பட்டிருக்கிறது. கர்த்தர்‌ 
ஆடுகளைப்‌  போவிக்கிறார்‌. 
மேய்ப்பராகிய இயேசுகிறிஸ்து யூதர்களுக்கு 
வோதகாரமிரக்கிறார்‌ அவர்களுக்கு 
சத்தியத்தைப்‌ போதிக்கிறார்‌. அவர்களைக்‌ 
குணப்படத்துகிறார்‌ 


இயேசுகிறிஸ்துவின்‌ சீஷர்கள்‌ 
அவரோடு கூடவே இருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
சிறுமைப்பட்ட 
கர்த்தர்‌ 
எடுத்துக்கொள்கிறார்‌. 
கோல்‌. 
தங்களிடத்தில்‌ 
வைத்திருப்பார்கள்‌. 
தம்மிடத்தில்‌ 
வைத்திருக்கிறார்‌. 
மனுஷருடைய 


குமாரனுக்கு 
யூதர்கள்‌ 
மந்தையாயிருக்கிறார்கள்‌. 
கொலையுண்கிற 
யூதர்களுடைய 
எந்நாளும்‌ 


ஒன்று 
பொதுவாக 
ஒரு கோல்‌ 


சகரியா - விளக்கவுரை 
ZECHARIAH - ELABORATE COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அவர்களுடைய சரீரங்களிலும்‌ கிரியை 
நடப்பிக்கிறார்‌ என்பதற்கு, அவருடைய 
இரண்டு கோல்களும்‌ அடையாளம்‌. 


தாவீது கர்த்தருயை கோலைப்பற்றியும்‌ 
தடியைப்பற்றியும்‌ சொல்லியிருக்கிறார்‌. 
கோல்‌ ஆடுகளை கண்டித்து திருத்தும்‌. 
தடி ஆடுகளுக்கு ஆதரவாயிருக்கும்‌. 


நான்‌ மரண இருளின்‌ 
பள்ளத்தாக்கிலே நடந்தாலும்‌ பொல்லாப்புக்குப்‌ 
தேவரீர்‌ என்னோடே கூட 
உமது கோலும்‌ உமது தடியும்‌ 

ற்‌ (சங்‌ 23:4). 


தம்முடைய 

இரண்டு  கோல்களில்‌, 

அநுக்கிரகம்‌ என்றும்‌, 

நிக்கிரகம்‌ என்றும்‌ பேரிட்டு மந்தையை 

மேய்க்கிறார்‌. அநுக்கிரகம்‌ என்னும்‌ வார்த்தை 

எருசலேமிலுள்ள தேவாலயத்தைக்‌ குறிக்கிறது. 

நிக்கிரகம்‌ என்பது யூதருடைய ராஜ்யத்தைக்‌ 

குறிக்கிறது, கிறிஸ்துவானவர்‌ தம்முடைய 
சுவிசேஷத்தின்‌ மூலமாய்‌, ஆவிக்குரிய 

காரியங்களையும்‌, தேசத்தின்‌: 

காரியங்களையும்‌ உபதேசம்‌ செய்திருக்கிறார்‌. 


கிறிஸ்துவானவரே பிரதான மேய்ப்பர்‌ 
அவர்‌ தம்முடைய மந்தையை மேய்க்கிறார்‌. 
சில மேய்ப்பர்கள்‌ தங்கள்‌ மந்தையை 
ய்‌ மேய்ப்பதில்லை. கர்த்தர்‌ 
கொடுத்திருக்கிற 
அவர்கள்‌ 
இவர்கள்‌ 


கர்த்தர்‌ 


உண்மையாயிருப்பதில்லை. 
கள்ளமேய்ப்பர்கள்‌. கர்த்தர்‌ 
கள்ளமேய்ப்பர்களை அதம்பண்ணுகிறார்‌. 
“ஒரே மாதத்திலே மூன்று மேய்ப்பரையும்‌ 
அதம்பண்ணினேன்‌" (சக 118) என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 

கர்த்தர்‌ தம்முடைய  மேய்ச்சலின்‌. 
ஆடுகள்‌ மத்தியிலே வந்தார்‌. மேய்ப்பருக்கும்‌, 
அவருடைய மந்தைக்கும்‌ நடுவிலே அன்பும்‌, 
ஐக்கியமும்‌, ஆதரவும்‌ இருக்கவேண்டும்‌. 


கர்த்தரையும்‌ வெறுத்தது. 





சகரியா - விளக்கவுரை 
ZECHARIAH - ELABORATE COMMENTARY 


தம்முடைய ஜனத்தின்மீது, 


கர்த்தருக்கும்‌. 


ஆரம்பிக்கிறார்கள்‌. கர்த்தர்‌ 
விலகிப்போவதற்கு காரணம்‌, 
கர்த்தரைவிட்டு விலகிப்போவதுதான்‌. 
முதலாவதாக கர்த்தரை 
விலகிப்போகிறோம்‌. கர்த்தரை 
அசட்டைபண்ணுகிறோம்‌. இதனால்‌ கர்த்தரும்‌. 
நம்மைவிட்டு விலகிப்போகிறார்‌. நம்மை 
'அசட்டைபண்ணுகிறார்‌. 

டுகள்‌ மேய்ப்பனை வெறுக்கிறது. 
ஆகையினால்‌ மேய்ப்பன்‌ ஆடுகளைப்‌ 
பார்த்து, நான்‌ உங்களை 
மேய்ப்பதில்லை" (சக 119) என்று 
சொல்லுகிறார்‌. மேசியாவாகிய கிறிஸ்துவே 
ஆடுகளுக்கு நல்ல மேய்ப்பராயிருக்கிறார்‌. 
கர்த்தருடைய ஜனமாகிய இஸ்ரவேல்‌. 
வம்சத்தார்‌, தொழுவத்திலுள்ள 
ஆடுகளாயிருக்கிறார்கள்‌ ஆனால்‌ 


ஆத்துமாவும்‌ அவர்களை அரோசிக்கிறது. 


இனி நான்‌ உங்களை மேய்ப்‌ 
சாகிறது சாகட்டும்‌, gd 
அதமாகட்டும்‌, மீதியான வைகளோவென்றால்‌, 
ஒன்றின்‌ மாம்சத்தை ஒன்று தின்னக்கடவது" 
(சக 1:9) என்று மேசியாவாகிய கிறிஸ்து 
சொல்லுகிறார்‌ 

மந்தையை 

பாதுகாப்பு 
அவைகளைப்‌ 


க்‌ 
மந்தைக்கு 
ஓநாய்கள்‌ 


கர்த்தர்‌ 
மேய்க்காவிட்டால்‌, 
இருக்காது. 
பட்சித்துப்போடும்‌. ஆடுகள்‌ ஒன்றுக்கொன்று 


சண்டை போட்டுக்கொள்ளும்‌. 
பாலசிங்கங்களும்‌ வந்து மந்தையிலுள்ள 
ஆடுகளைப்‌  மீறிப்போடும்‌. ஆனால்‌ 
கர்த்தரோ, அவர்களை இனிமேல்‌. 
மேய்ப்பதில்லை என்று சொல்லிவிடுகிறார்‌. 
ஒநாய்கள்‌ ஆடுகளை பட்சிக்கும்போது. 
"சாகிறது சாகட்டும்‌, அதமாகிறது 
அதமாகட்டும்‌' என்று சொல்லி, மேய்ப்பர்‌ 
அவர்களை மேய்க்காமல்‌ விட்டுவிடுகிறார்‌. 


ஒநாய்களும்‌ 


QOODNENS 
PUBLISHERS 


மேய்ப்பர்‌ தன்னுடைய ஆடுகளை 
மேய்க்கவில்லையென்றால்‌, ஆடுகளுக்குள்‌ 
ஒற்றுமையிருக்காது. பலத்த ஆடுகள்‌ மெலிந்த 
ஆடுகளை முட்டும்‌. ஆடுகள்‌ 
ஒன்றுக்கொன்று முட்டிக்கொண்டு, 
மோதிக்கொண்டு தங்களுக்குள்‌ 
சண்டைபோடும்‌. அவற்றிடமிருந்த ஆட்டின்‌ 
குணம்‌ மாறி, அவற்றிற்கு நாமின்‌ குணம்‌ 
வந்துவிடும்‌ ஒன்றின்‌ மாம்சத்தை ஒன்று 
தின்னும்‌. ஆடுகள்‌ நாய்களைப்போல 
சண்டைபோடும்‌. 


கர்த்தர்‌ தம்முடைய 
உடன்படிக்கை செய்திருக்கிறார்‌. ஆனால்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனங்களோ கர்த்தரோடு 
தாங்கள்‌ செய்து கொண்ட உடன்படிக்கையை 
மீறுகிறார்கள்‌. கர்த்தர்‌ அவர்களோடு 
செய்து கொண்ட உடன்படிக்கையை 


முறித்துப்போடுகிறார்‌. 

"அநுக்கிரகம்‌ என்னப்பட்ட என்‌ 
கோலை எடுத்து, நான்‌ அந்த 
ஜனங்களெல்லாரோடும்‌ பண்ணியிருந்த என்‌ 
உடன்படிக்கை அற்றுப்போகும்படிக்கு அதை 
முறித்துப்போட்டேன்‌" (சக 1110) என்று, 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 

இஸ்ரவேல்‌: 
விசேஷமானவர்கள்‌. 


ஜனத்தோடு 


ஜனங்கள்‌ கர்த்தருக்கு 
அவர்கள்‌ கர்த்தருக்கு 
பிரியமானவர்கள்‌ இதனால்‌ கர்த்தர்‌ 
இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ எல்லோரோடும்‌. 
உடன்படிக்கை பண்ணியிருந்தார்‌. ஆனால்‌ 
அவர்களோ உடன்படிக்கைக்கு 
உண்மையுள்ளவர்களாயில்லை. கர்த்தர்‌ 
அநுக்கிரகம்‌ என்னப்பட்ட கோலை எடுத்து, 
முறிப்பது, அவர்‌ தம்முடைய ஜனத்தோடு 
பண்ணியிருந்த உடன்படிக்கையை 
முறிப்பதற்கு அடையாளம்‌. 
தேவனுடைய ராஜ்யம்‌ யூதர்கள்‌ 
மத்தியிலே ஸ்தாபிக்கப்பட்டது. ஆனால்‌ 
தர்களோ கர்த்தருக்கு கீழ்ப்படியவில்லை. 
இந்‌ கர்த்தர்‌ யூதர்கள்‌ மத்தியில்‌. 
த தேவனுடைய ராஜ்யத்தை 
மற்ற ஜனத்தார்‌ மத்தியில்‌ 
ஸ்திக்கள்‌ தம்முடைய அநுக்கிரகம்‌ 
என்னப்பட்ட கோலை, யூதர்களிடத்திலிருந்து 
எடுத்து. அதை முறித்துப்போடுகிறார்‌. 


“ஆகையால்‌, தேவனுடைய ராஜ்யம்‌ 
உங்களிடத்திலிருந்து நீக்கப்பட்டு, அதற்கேற்ற 
கனிகளைத்தருகிற ஜனங்களுக்குக்‌ 
கொடுக்கப்படும்‌” (மத்‌ 21:43). 





BALWETHER 
பிய 


வக்கு இஸ்ரவேல்‌ தேசத்தார்‌ 
முதலாவதாக அந்நிய ர 
சிறையிருப்புக்குப்போனார்கள்‌. தெற்கு 
யூதாதேசத்தாருக்கு கர்த்தர்‌ அநுக்கிரகம்‌ 
பண்ணினார்‌. அவர்கள்‌ மனந்திரும்புவதற்கு 
நாற்பது வருஷங்களைக்‌ கொடுத்தார்‌. 
ஆனால்‌ தெற்கு யூதாதேசத்தார்‌ தங்‌ 
பாவங்களுக்கு 

துணிகரமாய்‌ப்‌. 

முடிவில்‌ அவர்களும்‌ 
சிறையிருப்புக்குப்போனார்கள்‌. 


“அந்நாளிலே அது அற்றுப்போயிற்று: 
அப்படியே மந்தையில்‌ எனக்குக்‌ காத்திருந்த 
சிறுமைப்பட்டவைகள்‌ அது கர்த்தருடைய 
வார்த்தையென்று அறிந்துகொண்டன"' 
(சக 11:1) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


யூதர்களுடைய ஆத்துமா பேசியா 
வெறுத்தது. யூதர்கள்‌ மேசியாவை பறந்த 
படியினால்‌, அவர்கள்‌ தங்கள்‌ மேசியாவை 
முப்பது வெள்ளிக்காசுக்கு வாங்கி, விற்கிற 
சம்பவம்‌ இங்கு நடைபெறுகிறது. 


கொலையுண்கிற மந்தையாகிய 
சிறுமைப்பட்ட உங்களை நான்‌ மேய்ப்பேன்‌" 
(சக 14) என்று கிறிஸ்துவானவர்‌ 
சொல்லுகிறார்‌. மேசியா யூதர்களை 
மேய்த்ததற்காக, இப்போது அவர்‌ 
யூதர்களிடம்‌ தம்முடைய 

வருகிறார்‌. 
மேசியாவுக்குக்‌ 


கூலியைப்பெற்றுக்கொள்ள 
மேய்ப்பருக்கன கூலி 
கொடுக்கப்படவேண்டும்‌. 
“உங்கள்‌ பார்வைக்கு நன்றாய்க்‌ 
கண்டால்‌, என்‌ _ கூலியைத்‌ தாருங்கள்‌; 
இல்லாவிட்டால்‌ இருக்கட்டும்‌" (சக 11:12) 
என்று மேசியா யூதர்களோடு சொல்லுகிறார்‌. 
மேசியாவின்‌ இருதயம்‌ அவர்களை 
அரோசிக்கிறது. அவர்களுடைய ஆத்துமா 
மேசியாவை வெறுக்கிறது. ஆகையினால்‌ 
இனி நான்‌ உங்களை மேய்ப்பதில்லை” 
(சக 119) என்று மேசியா சொல்லுகிறார்‌. 


தாம்‌ இதுவரையிலும்‌, யூதர்களை 
மேய்த்ததற்காக, தம்முடைய 
கூலியைப்‌ ப தனை வந்திருக்கிறார்‌. 
அவர்களுடைய ஆத்துமா மேசியாவை 
வெறுத்ததினால்‌, தம்முடைய கூலியைத்‌ 
தருமாறு, மேசியா அவர்களைக்‌ கட்டாயம்‌ 
பண்ணவுமில்லை. 'உங்கள்‌ பார்வைக்கு 
நன்றாய்க்‌ கண்டால்‌, என்‌ கூலியைத்‌ 
தாருங்கள்‌: இல்லாவிட்டால்‌ இருக்கட்டும்‌” சக. 
112) என்று மேசியா அவர்களிடம்‌ 
சொல்லிவிடுகிறார்‌. 


சகரியா - விளக்கவுரை 
ZECHARIAH - ELABORATE COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யூதாஸ்காரியோத்து, 
காட்டிக்கொடுப்பதற்காக 


யூதாஸ்காரியோத்திடம்‌ 
சீக்கிரமாய்‌ செய்‌” (யோவா 
சொல்லுகிறார்‌. 


யூதர்கள்‌. மேசியாவுக்கு கூலியாக 
வெள்ளிக்காசை  நிறுக்கிறார்கள்‌ 

யூதர்கள்‌ மத்தியிலே ஒரு 
அடிமையை. முப்பது. வெள்ளிக்காசுக்கு 
கிரயம்‌ கொடுத்து வாங்குவது வழக்கம்‌ 


'அந்த மாடு 
அடிமையானவனையாவது. ஒரு 
அடிமைப்பெண்ணையாவது முட்டினால்‌, 
அதற்கு உடையவன்‌ அவர்களுடைய 
எஜமானுக்கு முப்பது சேக்கல்‌ நிறையான 
வெள்ளியைக்‌ கொடுக்கக்கடவன்‌; மாடு 
கல்லெறியப்படவேண்டும்‌" (யாத்‌ 21:32) 


கர்த்தருடைய கோபம்‌ 
வம்சத்தார்மீது வந்திருக்கிறது. 


முப்பது. வெள்ளிக்காககளை 
டுத்து, கர்த்தருடைய 
தணிக்க முடியாது. அர்த்‌ 
தீர்க்கதரிசியிடம்‌ ன்‌ 
வெள்ளிக்காசை குயவனிடத்தில்‌ எறிந்துவிட” 
(௪௧ 1113) என்று சொல்லுகிறார்‌. குயவன்‌ 
அந்த வெள்ளிக்காசை எடுத்து, தனக்கு 
களிமண்ணை வாங்கிக்கொள்ளலாம்‌. 


13:27) என்று 


(சக 1:12). 


ஒரு 


இஸ்ரவேல்‌ 
அவர்கள்‌ 
கிரயமாகக்‌ 
கோபத்தைத்‌ 
ae 


சகரியா தீர்க்கதரிசி, அந்த முப்பது 
வெள்ளிக்காசை எடுத்து. அவைகளைக்‌ 
குயவனுக்கென்று கர்த்தருடைய ஆலயத்திலே 
எறிந்துவிடுகிறார்‌ (சக 11:13). கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்துவக்கு, சகரியா தீர்க்கதரிசி 
இங்கு 


அடையாளமாகச்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறார்‌. 

சகரியா இங்கு 
தீர்க்கதரிசனம்‌, 
சரித்திரத்திலே நிறைவேறுகிறது. 


புத்திரரால்‌ 
கிரயமாகிய முப்பது 


“இஸ்ரவேல்‌ 
மதிக்கப்பட்டவருக்குக்‌ 
வெள்ளிக்காசை அவர்கள்‌ எடுத்து, கர்த்தர்‌ 


எனக்குக்‌ கற்பித்தபடி குயவனுடைய 
நிலத்திற்காக அதைக்‌ கொடுத்தார்கள்‌ என்று 
எரேமியா தீர்க்கதரிசியால்‌ உரைக்கப்பட்டது 
அப்பொழுது நிறைவேறிற்று" (மத்‌ 27:9,10) 





(யய 
பிய 


யூதாஸ்காரியோத்து, 
இயேசுகிறிஸ்துவை, 
ஆசாரியரிடத்தில்‌ 
வெள்ளிக்காசுகளுக்கு 
சகரியா தீர்க்கதரிசனமாய்ச்‌ 
பிரகாரம்‌, 
வெள்ளிக்காசுகளினால்‌, குயவனுடைய பவம்‌ 
கிரயத்திற்கு வாங்கப்பட்டது. 

நான்‌ நூதாவுக்கும்‌ இஸ்ரவேலுக்கும்‌ 
இருக்கிற சகோதரக்கட்டை அற்றுப்போகப்‌ 
பண்ணும்படிக்கு, நிக்கிரகம்‌ என்னப்பட்ட என்‌ 
இரண்டாம்‌ கோலையும்‌ முறித்தேன்‌" (சக 
1144) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ 

கர்த்தர்‌ ஏற்கெனவே, அநுக்கிரகம்‌: 
என்னப்பட்ட என்‌ கோலை எடுத்து, தாம்‌ 
அந்த ஜனங்களெல்லாரோடும்‌ பண்ணியிருந்த. 
தம்முடைய உடன்படிக்கை அற்றுப்போகும்‌ 
படிக்கு அதை முறித்துப்போட்டார்‌ (சக 11:10) 
அநுக்கிரகம்‌ என்னும்‌ கோல்‌ முறிக்கப்பட்டது. 
யூதருடைய ஆலிக்குரிய சபை 
அழிந்துபோனதற்கு அடையாளம்‌. கர்த்தர்‌ 
யூதர்களோடு செய்துகொண்ட உடன்படிக்கை 
அற்றுப்போகும்படி, அநுக்கிரகம்‌ என்னும்‌ 
தம்முடைய கோலை கர்த்தர்‌ 
முறித்துப்போட்டார்‌ யூதர்களுக்கு 
கர்த்தரிடத்திலிருந்து அநுக்கிரகம்‌ 
கிடைக்காமல்‌ போயிற்று. 


ட கர்த்‌ த்‌ 

என்னப்பட்ட இரண்டாம்‌. 
கோலையும்‌ முறித்துப்‌ தப்போ படுகிறார்‌ கக 1134) 
நிக்கிரகம்‌ என்னும்‌ கோல்‌ யூதாதேசத்திற்கு 
அடையாளம்‌. கர்த்தர்‌ யூதாவுக்கும்‌ 
இஸ்ரவேலுக்கும்‌ இருக்கிற சகோதரக்கட்டை 
அற்றுப்போகப்பண்ணுகிறார்‌.  யூதாவுக்கும்‌ 
இஸ்ரவேலுக்கும்‌ னிமேல்‌ 
ஒற்றுமையிருக்காது. அவர்கள்‌ பல 
பிரிவுகளாக பிரிந்து, தங்களுடைய பலத்தை 
இழந்துபோவார்கள்‌. முடிவில்‌ அவர்கள்‌ 
அழிந்துபோவார்கள்‌. 


கர்த்தர்‌ நிக்கிரகம்‌ 


யூதா இஸ்ரவேலும்‌ 
சகோத ககட்டோடு ஒற்றுமையாயிருந்தபோது 
அவர்களிடத்தில்‌ கர்த்தருடைய அநுக்கிரகம்‌ 
இருந்தது. அவர்கள்‌ 
'பெலமுள்ளவர்களாயிருந்தார்கள்‌. 
விசுவாசிகள்‌ மத்தியிலே ஒற்றுமையும்‌ 
ஐக்கியமும்‌ குறைந்துபோனால்‌, அவர்கள்‌ 
பலவீனமடைவார்கள்‌. விசுவாசிகளாகிய நாம்‌, 
மற்ற விசுவாசிகளோடு, சகோதரக்கட்டைக்‌ 
காத்துக்கொள்ளவேண்டும்‌. 


சகரியா - விளக்கவுரை 
ZECHARIAH - ELABORATE COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மேய்ப்பனின்‌ இரண்டு கோல்களைப்‌ 
பற்றி இங்கு கூறப்பட்டுள்ளது. ஒரு கோலுக்கு 
அநுக்கிரகம்‌” என்று பெயர்‌. இதற்கு 
'கிருபையுள்ளது' என்று பொருள்‌. மற்றொரு 
கோலுக்கு “நிக்கிரகம்‌' என்று பெயர்‌ 
இதற்குக்‌ “கட்டு” என்று பொருள்‌. 
கர்த்தர்‌ ஒரே மாதத்திலே மூன்று 
மேய்ப்பரையும்‌ அதம்பண்ணினார்‌ (சக 11:8). 
இந்த மூவரின்‌ பெயர்‌ இங்கு கூறப்படவில்லை. 
ரோமப்பேரரசரோடு யூதர்கள்‌ யுத்தம்‌ 
பண்ணிய காலத்தில்‌ இருந்த யூதரின்‌ மூன்று 


தலைவர்களை இது குறிப்பிடலாம்‌. இவர்கள்‌ 
அஸ்மோனிய வம்சத்தில்‌ வந்த கடைசி 
பிரபுக்களான யோவான்‌, சிமியோன்‌, 
எலெயாசார்‌ ஆகியோராக இருக்கலாம்‌. 
ரோமப்பேரரசரோடு நடைபெற்ற யுத்தத்தில்‌ 
இம்மூன்று பிரபுக்களும்‌ கொல்லப்பட்டார்கள்‌. 
மேசியா இனி இஸ்ரவேல்‌ புத்திரரை 
மேய்க்குமாட்டார்‌. (சக 11:69). 
எருசலேம்‌ பட்டணம்‌ 
இடப்பட்டபோது, அந்தப்‌ 
மீதியாக இருந்தவர்கள்‌ 
பஞ்சத்தினாலும்‌ வாடினார்கள்‌. 
மனுஷருடைய மாம்சத்தைப்‌ புசித்தார்கள்‌. 
ரோமாபுரியின்‌ சேனைகள்‌ எருசலேம்‌ 
பட்டணத்தைச்‌ சுற்றி, பதிவிருந்தார்கள்‌. 
அவர்களுக்குத்‌ தேவையான உணவு, 
தண்ணீர்‌ மற்ற ஜீவாதாரப்‌ 
பொருட்கள்‌ எதுவும்‌ எருசலேமிற்குள்‌ 
செல்லாதவாறு தடைபண்ணினார்கள்‌. இது 
லூக்கா 19:43 ஆவது வசனத்தின்‌ 
நிறைவேற்றம்‌. எருசலேமின்‌ அழிவு சமீபமாக 
இருந்தது. (லூக்கா 21:20-24) லூக்கா 21 
ஆவது அதிகாரத்தில்‌ இயேசு கிறிஸ்து 
வலியுறுத்திக்‌ கூறும்‌ காரியம்‌ இதுதான்‌. 
லூக்கா 21:7 ஆவது வசனத்தில்‌ கேட்கப்‌ 
ம்‌ லஸ்‌ 


முற்றிக்கை 
பட்டணத்தில்‌ 
பசியினாலும்‌, 
அவர்கள்‌ 


ஆகிய அதிகாரங்களில்‌ இந்தக்‌ கேள்விக்குப்‌ 
பதில்‌ கூறப்படவில்லை. 

மேசியா அநுக்கிரகம்‌ என்னப்பட்ட 
கோலை எடுத்து அதை முறித்துப்போடுகிறார்‌ 
சக 11:10). பழைய உடன்படிக்கையை மேசியா 
முறித்துப்போடுகிறார்‌ என்பது இதன்‌ 
பொருளாகும்‌. கர்த்தர்‌ மோசேயோடும்‌, 
இஸ்ரவேல்‌ ஜனத்தாரோடும்‌ இந்தப்‌ பழைய 
உடன்படிக்கையை உறுதி பண்ணியிருந்தார்‌. 
மோசேயின்‌. பிரமாணம்‌. ஒழிக்கப்படும்‌. 
இயேசுகிறிஸ்துவின்‌ மூலமாக ஜனங்களுக்குப்‌ 
புதிய பிரமாணம்‌ கொடுக்கப்படும்‌. 





ழ்‌ நள 
யாய 


ஆசரிப்புக்கூடாரத்து 

முடிவுபெறுகிறது. ஆரோனுக்கு 
வஸ்திரங்கள்‌ செய்யப்படுகிறது. 
ஏபோத்தும்‌ விசித்திரமான  கச்சையும்‌ 
(யாத்‌ 3931-5), ஏபோத்து தோள்களின்மேல்‌ 
வைக்கப்பட்டிருக்கிற கோமேதக கற்கள்‌ 
(யாத்‌ 39:67), மார்ப்பதக்கமும்‌ அதில்‌ 
பதிக்கப்பட்டிருக்கிற கற்களும்‌ 
(யாத்‌ 39:8-21). ஏபோத்தின்‌ கீழ்‌ அங்கி 
(யாத்‌ 39;22-26). சாதாரண ஆசாரியருக்கு 
அங்கிகள்‌, பாகை, குல்லாக்கள்‌ சல்லடங்கள்‌ 
யாத்‌ 39:27-29). பரிசுத்த கிரீடத்தின்‌ பட்டம்‌ 
(யாத்‌ 39:30,31) ஆசரிப்புக்கூடாரம்‌ 
(யாத்‌ 39:32-43) 


பரிசுத்த வஸ்திரங்கள்‌ 
யாத்‌ 39:1-31 


யாத்‌ 39:1. மோசேக்குக்‌. 
கற்பித்தபடியே, அவர்கள்‌ 
இளநீலநூலாலூம்‌ இரத்தாம்பரநூலாதூம்‌: 
சிவப்புநாலாலும்‌ பரிசுத்த ஸ்தலத்தில்‌ 
ஆராதனை செய்கிறதற்கு வேண்டிய 
வஸ்திரங்களையும்‌, ஆரோனுக்கு. 
பரிசுத்த. வஸ்திரங்களையும்‌ 
செய்தார்கள்‌. 


கர்த்தர்‌ 


யாத்‌ 392, 
பொன்னினாலும்‌. 
இரத்தாம்பரநூலாலும்‌ 
நூலாலும்‌ திரித்த 
பஞ்சுநூலாலும்‌ செய்தான்‌. 


ஏபோத்தைப்‌ 
இன நீலநூலாலும்‌ 
சிவப்பு 
மெல்லிய 


யாத்‌ 39:3. அந்தப்‌ 
இனதீலநாலோடும்‌ 
இரத்தாம்பரநூலோடும்‌ 

சிவப்புநாலோடும்‌ மெல்லிய 
பஞ்சுநூலோடும்‌ சேர்த்து 
விசித்திரவேலையாய்‌ நெய்யும்படிக்கு, 
மெல்லிய தகடுகயாய்‌ அடித்து, 
அவைகளைச்‌. சரிகைகளாகப்‌. 
ஙண்ணினார்கள்‌. 


பொன்னை, 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


39:4. இரண்டு. 
கக்‌ களின்‌ பதக அதின்‌ இரண்டு 
முனைகளையும்‌ சேர்த்தார்கள்‌; அது 
ஒன்றாய்‌ இணைக்கப்பட்டிருத்தது. 
யாத்‌ 895. அந்த ஏயோத்தின்மேலி. 
ருக்கும்‌ விசித்திரமான கச்சை, அத்த 
வேலைக்கு ஒப்பாகவே யொன்னினாலும்‌ 
இனதீலநாலாலும்‌ இரத்தாம்பரநாலாலும்‌ 
சிவப்புநாலாலூம்‌, திரித்த மெல்லிய 
பஞ்சுநூலாலும்‌, கர்த்தர்‌ மோசேக்குக்‌ 
கற்பித்தபடியே, செய்யப்பட்டது. 


யாத்‌ 39:8, இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ 
நாமங்களை முத்திரை 
வெட்டுவேலையாகக்‌ கோமேதகக்‌ 
கற்களில்‌ வெட்டி, அவைகளைப்‌ பொன்‌ 
குவளைகளில்‌ பதித்தார்கள்‌. 


யாத்‌ 89. கர்த்தர்‌ மோசேக்குக்‌ 
கற்பித்தபடியே, அவைகள்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரரைக்குறித்து ஞாபகக்குறிக்‌ 
கற்களாயிருக்கும்படி. ஏபோத்துத்‌ 
'தோன்களின்மேல்‌ அவைகளை 
வைத்தான்‌. 


யாத்‌ 39:8. மார்ப்பதக்கத்தை 
ஏபோத்தின்‌ வேலைக்கு. ஒத்த 


விசித்திரவேலையாகப்‌ 
பொன்னினாலும்‌ இனநீலநூலாலும்‌ 


இரத்தாம்பரநூலாலும்‌ சிவப்புநாலாலும்‌ 
திரித்த மெல்லிய  பஞ்சுநூலாலும்‌ 
செய்தான்‌. 


யாத்‌ 39:9. அந்த மார்ப்பதக்கத்தைச்‌. 
சுதுரமும்‌ இரட்டையுமாய்ச்‌ செய்து, 
ஒரு ஜாண்தீனமும்‌ ஒரு ஜாண்‌ 
அககமுமாக்கி, 


யாத்‌ 99:10. அதிலே நாலு 
ரத்தினக்கற்கனைப்‌ 
முதலாம்‌ யத்தி 
புஷ்பராகமும்‌ மாணிக்கமும்‌, 


பத்தி 
பதித்தார்கள்‌;. 
பத்மராகமும்‌ 


யாத்‌ 8921. இரண்டாம்‌ பத்தி 
மரகதமும்‌ இத்திர நீலமும்‌ வச்சிரமும்‌, 


யாத்‌ 89:12. மூன்றாம்‌ பத்தி கெம்பும்‌ 
வை௫ரியமும்‌ ௬கத்தியும்‌, 





ZECHARIAH - ELABORATE COMMENTARY 


ஒப்புக்கொடுத்தபோது, 

பிரமாணம்‌ அற்றுப்போயிற்று. 

கலா 313-25; கொலோ 

2147) அதற்குப்‌ பதிலாக இயேசு 

கிறிஸ்துவின்‌ மூலமாகப்‌ புதிய பிரமாணம்‌ 
கொடுக்கப்பட்ிருக்கிறது. 


மோசேயின்‌ பிரமாணம்‌ 
அற்றுப்போனதையும்‌, அது ஒன்றுமில்லாமல்‌ 
ஆக்கப்பட்டதையும்‌, அதற்குப்‌ பதிலாகப்‌ புதிய 
பிரமாணம்‌ கொடுக்கப்‌ பட்டதையும்‌, 
கர்த்தருக்காகக்‌ காத்திருந்த தாழ்மையும்‌, 
சிறுமையும்‌ உடைய ஜனங்கள்‌ அறிந்து 
கொண்டார்கள்‌ (சக 1121. 
மேசியாவிற்கு 30 
விலைக்‌ கிரயமாக 
(சக 11:12). 
இஸ்ரவேலின்‌ 


கர்த்தர்‌ 
வெள்ளிக்காசை 
நிர்ணயித்திருக்கிறார்‌ 
யூதாஸ்‌ த்க்‌ 
'தலைவர்கு வாக்கியத்தை 
நிறைவேற்றினார்கள்‌ 1 5446; மத்‌ 
27:3). யூதாசை அடக்கம்‌ பண்ணுவதற்குக்‌ 


குயவனுடைய நிலத்தில்‌ ஒரு வ்‌ 30 


வெள்ளிக்காசக்குக்‌ 
(மத்‌ 27:3-10). 
இஸ்ரவேலுக்கும்‌ 
ஈதரக்கட்டை அற்றுப்போகப்‌ 

114). பாபிலோன்‌ 


யத்திற்கு 
வாங்கப்பட்டது. 


கர்த்தர்‌ வுக்கும்‌ 
இருக்கிற சகோதரக்கட்‌ 
பண்ணுகிறார்‌ (சக 
அசீரியா ஆகிய தேசங்களின்‌ 
சிறையிருப்புக்கு உட்பட்ட பின்பு. யூதாவின்‌ 
புத்திரரும்‌, இஸ்ரவேல்‌ புத்திரரும்‌ மறுபடியும்‌ 
ஒன்றுசேருகிறார்கள்‌. இந்தச்‌ சகோதரக்கட்டு 

இரண்டாம்‌. 


மத்தியில்‌. 


அறைந்ததற்காகவும்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரரைத்‌ 
மத்தியில்‌ மறுபடியும்‌ 
(சக 1112-14) 


நிக்கிரகம்‌ என்னப்பட்ட என்‌ 
இரண்டாம்‌ கோலையும்‌ முறிக்கிறார்‌ 
(சக 1114). மேசியா புறக்கணிக்கப்படுகிறார்‌. 
பிரமாணம்‌ அற்றுப்போகிறது. இவை. 
சக 1443 ஆகிய வல்ல! 
நிறைவேற்றமாகும்‌. அதன்‌ பின்பு, கர்‌; 
என்‌ ப ந 
கோலையும்‌ முறிக்கிறார்‌.இதன்‌ பொருள்‌. 


கர்த்தர்‌ 


QOODNENS 
PUBLISHERS 


என்னவெனில்‌, சிறையிருப்புக்குப்‌ 
பின்பு ஒரே தேசமாக இணைக்கப்பட்ட 
யூதாவும்‌, இஸ்ரவேலும்‌. மறுபடியும்‌. 
சிதறிப்போகும்‌ என்பதாகும்‌. கிபி. 70 ஆம்‌ 
வருஷத்தில்‌ இந்தச்‌ சம்பவம்‌ நிறைவேறிற்று. 
(லூக்கா 21:20-24). 


மதியற்ற ஒரு மேய்ப்பன்‌ 
௪௧ 1105-17 


௧ 115. கர்த்தர்‌ எண்னை நோக்கி: நீ 
மதியற்ற ஒரு மேய்ப்பனுடைய 
ஆயுதங்கனை இன்னும்‌ 
எடுத்துக்கொள்‌. 


௬௧ 11:16. இதோ, நான்‌ தேசத்திலே ஒரு 
மேய்ப்பனை  எழும்பப்பண்ணுவேன்‌; 
அவன்‌ அதமாகிறவைகளனைப்‌ 
பராமரிக்காமலும்‌, சிதறுண்டதைத்‌ 
தேடாமலும்‌, நொறுங்குண்டதைக்‌ 
குணமாக்காமலும்‌, இளைத்திருக்கிறதை: 
ஆதரிக்காமலும்‌, கொழுத்ததின்‌ 
மாம்சத்தைத்‌ தின்று, அவைகளுடைய 
குவம்புகனை உடைத்துப்போடுவான்‌. 


௪க 11:17. மந்தையைக்‌ கைவிடுகிற 
அபத்தமான மேய்ப்பனுக்கு ஜயோ! 
பட்டயம்‌ அவன்‌  புயத்தின்மேலும்‌ 
அவன்‌ வலது கண்ணின்மேலும்‌ வரும்‌; 
அவன்‌ புயமுழுதும்‌ சூம்பிப்போம்‌; 
அவன்‌ வலது கண்‌ முற்றிலும்‌ இருள்‌ 
அடையும்‌ என்றார்‌. 


மேய்ப்பர்‌ டய டுகளை 
மே்க்காமல்‌ ச லிட்டனிகிறா்‌ 
யூதாஜனங்களுடைய ஆத்துமா மேசியாவை 
வெறுத்ததினால்‌, அவருடைய ஆத்துமாவும்‌ 
அவர்களை அரோசிக்கிறது. “இனி நான்‌ 
உங்களை மேய்ப்பதில்லை" (சக 11:8) என்று 
மேய்ப்பரானானவர்‌ தம்முடைய ஆடுகளைப்‌ 
பார்த்து சொல்லுகிறார்‌. 


வம்சத்தாருக்கு 

ஆதரவும்‌, பராமரிப்பும்‌, 

கிடைக்கவில்லை. அவர்கள்‌ 

ஆடுகளைப்போல 

மேசியா தம்முடைய 

நீதிமினாலும்‌ நியாயத்தினாலும்‌ யூதாவின்‌ 

மனுஷரைக்‌ கைவிட்டுவிடுகிறார்‌. யூதாவின்‌ 

மனுஷருக்கு மிகுந்த துன்பமும்‌ வேதனையும்‌ 
உண்டாயிற்று. 





நோக்கி: நீ மதியற்ற ஒரு மேய்ப்பனுடைய 
ஆயுதங்களை இன்னும்‌ எடுத்துக்கொள்‌” 
(சக 1:15) என்று சொல்லுகிறார்‌. 


அடையாளமாயிருக்கிறார்‌. 
மேய்ப்பனுக்கும்‌ கோல்‌, வஸ்திரம்‌ ஆகியவை 
இருக்கும்‌. அவன்‌ தன்னுடைய ஆடுகளை 
ஒழுங்காய்‌ மேய்க்கமாட்டான்‌. 


ஈ, நான்‌ ல 
பன்‌ கன்‌ கான ன்‌ 
அதமாகிறவைகளைப்‌ பராமரிக்காமலும்‌, 
சிதறுண்டதைத்‌ தேடாமலும்‌, 
நொறுங்குண்டதைக்‌ குணமாக்காமலும்‌, 
இனைத்திருக்கிறதை ஆதரிக்காமலும்‌, 
கொழுத்ததின்‌ மாம்சத்தைத்‌ தின்று. 
அவைகளுடைய குளம்புகளை 
உடைத்துப்போடுவான்‌" 1116) என்று, 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ 

மதியற்ற மேய்ப்பனிடம்‌, மேய்ப்பனுடைய 
ஆயுதங்கள்‌ இருக்கும்‌. ஆனால்‌ ஆடுகளை 
மேய்க்கவேண்டும்‌ என்னும்‌ எண்ணம்‌ 
அவனிடத்தில்‌ இருக்காது. அவன்‌ ஆடுகளை 
மேய்க்கவுமாட்டான்‌, பராமரிக்கவுமாட்டான்‌. 
காணாமல்போன ஆடுகளைத்‌ 
தேடவுமாட்டான்‌, காயம்பட்ட ஆடுகளைக்‌ 
குணப்படுத்தவுமாட்டான்‌. மதியற்ற மேய்ப்பன்‌, 
ஆடுகளைப்‌ பராமரிக்காவிட்டாலும்‌, 
ஆடுகளில்‌ கொழுத்ததின்‌ மாம்சத்தை 
தின்பான்‌. அவைகளுடைய குளம்புகளை: 
உடைத்துப்போடுவான்‌. 


மேய்ப்பன்‌ தன்னுடைய 
ஆடுகளைப்‌ பாதுகாக்கமாட்டான்‌. 
அவற்றிற்கு தீங்கு செய்வான்‌. புதிய 
ஏற்பாட்டுக்காலத்தில்‌, வேதபாரகரும்‌ 
பரிசேயரும்‌ மதியற்ற மேய்ப்பனுக்கு 
அடையாளமாயிருக்கிறார்கள்‌ (மத்‌ 23-ஆவது. 
அதிகாரம்‌). 


(சக 


யூதர்களை கிருபையுள்ள ராஜாக்களோ, 
கரிசனையுள்ள பிரபுக்களோ ஆளுகை 
ய்‌ தலைவர்கள்‌ 
அவர்கள்‌ 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து 
பிரகாரம்‌, 
கள்ளக்கிறிஸ்துக்களும்‌, 
கள்ளத்தீர்க்கதரிசிகளும்‌ தோன்றி, அநேகரை 
வஞ்சித்துவிடுவார்கள்‌. 
'ஏனெனில்‌, என்‌ 
நானே 
அநேகரை 


அநேகர்‌ வந்து, 
நாமத்தைத்‌ தரித்துக்கொண்டு: 
கிறிஸ்து என்று சொல்லி, 
வஞ்சிப்பார்கள்‌" (மத்‌ 24:5). 


மதியற்ற மேய்ப்பன்‌ ஜனங்களுக்கு, 
சாபமாகமிருக்கிறான்‌. இவனிடத்தில்‌ நல்ல 
மேய்ப்பனுக்குரிய குணாதிசயம்‌ எதுவும்‌ 
காணப்படவில்லை. நல்ல. மேய்ப்பர்‌ 
அதமாகிறவைகளை  பராமரிக்கவேண்டும்‌. 
சிதறுண்டதை தேடவேண்டும்‌. 
நொறுங்குண்டதை  குணமாக்கவேண்டும்‌. 
இளைத்திருக்கிறதை ஆதரிக்கவேண்டும்‌. 
மதியற்ற மேய்ப்பனால்‌ ஆடுகளுக்கு ஒரு 
நன்மையும்‌ உண்டாகாது. அவன்‌ தனக்கு. 
ஆடுகள்‌ மூலமாய்‌. நன்மைகள்‌ 
உண்டாகவேண்டும்‌ என்று எதிர்பார்ப்பான்‌. 


மேய்ப்பர்கள்‌ 


ஆடுகளை 
நடத்துவார்கள்‌. 


அவர்களை 


நல்ல. 
மென்மையாய்‌ 
மெதுவாக ஒட்டிச்செல்வார்கள்‌. ஆடுகளுடைய 


குளம்புகள்‌ அதாவது. அவற்றின்‌ 
கால்பாதங்கள்‌ உறுதியாமிருக்கவேண்டும்‌. 
அப்போதுதான்‌ ஆடுகளால்‌ சீராக நடக்க 
முடியும்‌. மேய்ச்சலுள்ள இடங்களுக்குப்போக 
முடியும்‌. மதியற்ற மேய்ப்பனோ ஆடுகளை 
பல இடங்களுக்கும்‌ அலைந்து 

ப்பண்‌ ணுவான்‌. அவற்றின்‌ 
கால்குளம்புகள்‌ உடைந்துபோகுமளவுந்கு, 
அவற்றை வேகமாக ஒட்டிச்செல்வான்‌. 
ஆடுகளால்‌ சுமக்க முடியாத பாரத்தை 
அவற்றின்மீது சுமத்துவான்‌.. 


“மந்தையைக்‌ கைவிடுகிற அபத்தமான 
மேய்ப்பனுக்கு ஐயோ! பட்டயம்‌ அவன்‌ 
புயத்தின்மேலும்‌ அவன்‌ வலது 
கண்ணின்மேலும்‌ வரும்‌; அவன்‌ புயமுழுதும்‌ 
சூம்பிப்போம்‌: அவன்‌ வலது கண்‌ முற்றிலும்‌ 
இருள்‌ அடையும்‌" (சக 1197) என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 





ZECHARIAH - ELABORATE COMMENTARY 


மதியற்ற மேய்ப்பன்‌ ஆடுகளுக்கும்‌ 
சாபமாகயிருக்கிறான்‌. தன்னுடைய 
துர்க்குணத்தினால்‌ தனக்கும்‌ 
சாபத்தை 
கர்த்தருடைய 
புயத்தின்மேலும்‌, 


அவன்‌ 


இழந்தவனாகவும்‌, கண்‌ இழந்தவனாகவும்‌ 
இருப்பான்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
நீதிமினால்‌ மதியற்ற மேய்ப்பனைத்‌ 
தண்டிக்கிறார்‌ 


புதிய ஏற்பாட்டுக்காலத்திலே, 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து. தம்முடைய 
வருகைபைக்குறித்து பரிசேயருக்கு 
சொன்னபோது, இந்த வேதவாக்கியம்‌. 
நிறைவேறிற்று "அப்பொழுது இயேசு: 
காணாதவர்கள்‌ காணும்படியாகவும்‌, 
குருடராகும்படியாகவும்‌ 


காண்கிறவர்கள்‌ 
நியாயத்‌ க 
உலகத்தில்‌ 
(யோவா 9:39). 


வும்‌, வேலும்‌ ல்ல. 
மேய்ப்பரைப்‌ புறக்கணி, க்க டான்‌ 
அவர்கள்‌ கர்த்தரை விட்டுப்‌ பின்வாங்கிப்‌ 
போய்விட்டார்கள்‌. ஜனங்களும்‌, தலைவர்களும்‌ 
கர்த்தரை விட்டு தூரமாக 
போய்விட்டார்கள்‌. ஆகையினால்‌ 
மேய்ப்பன்‌ இஸ்ரவேல்‌ 
வஞ்சிப்பதற்குக்‌ கர்த்தர்‌ அனுமதிக்கிறார்‌. 
இந்த மதியற்ற மேய்ப்பன்‌ அவர்களை 
வஞ்சனையாக ஆளுகை செய்வான்‌. 
அக்காலத்தில்‌ இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ நல்ல 
மேய்ப்பரின்‌ குணாதிசயங்களைப்‌ 
புரிந்துகொண்டு. கர்த்தரை மேன்மைப்‌ 
படுத்துவார்கள்‌. (சக 1115-17). 


QOODNENS 
PUBLISHERS 


இயேசு கிறிஸ்து காட்டிக்‌ 
கொடுக்கப்பட்டார்‌ அவரைக்‌ காட்டிக்கொடுத்த 
யூதாஸ்காரியோத்தின்‌ முடிவையும்‌, சகரியா 
முன்னறிவிக்கிறார்‌. இதன்‌ பின்பு, இனிமேல்‌ 
வரப்போகிற சம்பவத்தைப்‌ பற்றி இங்கு 
முன்னறிவிக்கப்படுகிறது. கடைசி நாளில்‌ 
மெய்யான மேய்ப்பரைப்போல வேஷம்‌ அணிந்த 
அந்திக்கிறிஸ்து என்னும்‌ மதியற்ற மேய்ப்பன்‌ 
வருவான்‌. (சக 11:15417). 


மதியற்ற மேய்ப்பனின்‌ பாவங்கள்‌ 


அதமாகிறவைகளைப்‌ 
பராமரிக்கமாட்டான்‌. 
2. சிதறுண்டதைத்‌ தேடமாட்டான்‌ 


நொறுங்குண்டதைக்‌ 
குணமாக்கமாட்டான்‌. 


4 இளைத்திருக்கிறதை 
ஆதரிக்கமாட்டான்‌. 


5. கொழுத்ததின்‌ மாம்சத்தைத்‌ தின்பான்‌. 


6. அவைகளுடைய 
உடைத்துப்போடுவான்‌. 


குளம்புகளை 


“அபத்தமான மேய்ப்பன்‌ மந்தையைக்‌ 
கைவிடுவான்‌ (சக 1147). அபத்தம்‌ 
என்பதற்கு விக்கிரகம்‌ என்று பொருள்‌. 
ஜனங்கள்‌ தன்னைத்‌ நேவனைப்போல. 
ஆராதனை செய்ய வேண்டும்‌ என்று அந்திக்‌ 
கிறிஸ்து விரும்புவான்‌. அதற்காக அவன்‌ 

நிறுவுவான்‌. 
13:16 418). 


அவனுடைய புயம்‌ முழுவதும்‌ சூம்பிப்போகும்‌. 
அவன்‌ வலதுகண்‌ முற்றிலும்‌ இருளடையும்‌. 

வருங்காலத்தில்‌ அந்திக்கிறிஸ்துவில்‌ 
நிறைவேறும்‌ சம்பவமாகும்‌. 





ழ்‌ நவள 
யாய 


அப்போஸ்தலர்‌ பவுல்‌ இப்பொழுதிருக்கிற 
எருசலேமுக்கும்‌ மேலான எருசலேமுக்கும்‌ 
வித்தியாசம்‌ சொல்லுகிறார்‌. “ஆகார்‌ என்பது 
அரபிதேசத்திலுள்ள சீனாய்மலை; அந்த 
ஆசார்‌ இப்பொழுதிருக்கிற எருசலேமுக்குச்‌ 
சரி; இவள்‌ தன்‌ பிள்ளைகளோடேகூட 
மேலான 
அவளே 


தாயானவள்‌" 


அடிமைப்பட்டிருக்கிறாளே. 
எருசலேமோ  சுயாதீனமுள்ளவள்‌, 
நம்மெல்லாருக்கும்‌ 
(கலா 4:2526). 


ப்பொழுதிரக்கற எகுசகேம்‌ நன்‌ 
ல்க அடிபைப்ட்டிருக்கிறாள்‌ 


எல்லோருக்கும்‌ தாயானவள்‌. இப்போதுள்ள 
எருசலேம்‌ என்பது, யூதர்களுடைய 
தேசத்தையும்‌, யூதாதேசத்திலுள்ள எருசலேம்‌ 
நகரத்தையும்‌ குறிக்கும்‌. மேலான எருசலேம்‌ 
என்பது இயேசுகிறிஸ்துவின்‌ சபையைக்‌ 
குறிக்கும்‌. இது ஆவிக்குரிய எருசலேம்‌. 


.... இதற்கு முந்திய அதிகாரத்தில்‌, சகரியா 
தீர்க்கதரிசி, யூதாதேசத்திற்கும்‌, எருசலேம்‌. 
நகரத்திற்கும்‌ வரப்போகும்‌ அழிவைப்பற்றிச்‌ 
சொன்னார்‌. இந்த அதிகாரத்தில்‌ 
சுவிசேஷ. எருசலேமாகிய விக்குரிய 
எருசலேமுக்கு அநேக வாக்குத்தத்தங்களை 
ஆசீர்வாதமாகச்‌ சொல்லுகிறார்‌. 

கர்த்தரே வாக்குத்தத்தம்‌ 
கொடுக்கிறவர்‌. அவர்‌ சர்வவல்லமையுள்ளவர்‌. 
(சக 12) கர்த்தர்‌ தம்முடைய 
வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிறவர்‌. 
கர்த்தருடைய சபைக்கு விரோதமாக 
எழும்புகிற சத்துருக்கள்‌ அழிந்துபோவார்கள்‌ 
(சக 12:2-458). கர்த்தருடைய சபைக்கு. 
ஆதரவாகயிருக்கிறவர்கள்‌ பெலப்படுவார்கள்‌. 
அவர்கள்‌ செழித்திருப்பார்கள்‌ (சக 12:5). 


சகரியா - விரிவுரை 
ZECHARIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சபையிலே 
கர்த்தர்‌ 
அவனுக்கு இரட்சிப்பைக்‌ 
கொடுப்பார்‌ (சக 12:78). கர்த்தர்‌ 
தம்முடைய கிருபையின்‌ ஆவியையும்‌, 
விண்ணப்பங்களின்‌ ஆவியையும்‌, தம்முடைய 
சபையார்மீது ஊற்றுவார்‌ (சக 12:9-14). 


டைய சரித்திரத்திலே, 

காலம்‌ மிகவும்‌ 
காலமாகும்‌. அந்தியோகஸ்‌ 
யூதர்களை  ஒடுக்கினான்‌. இவனுடைய 
காலத்தில்‌ பக்தியுள்ள. யூதர்கள்‌, 
கர்த்தரிடத்தில்‌ விண்ணப்பம்பண்ணினார்கள்‌. 
தங்கள்‌ பிரச்சனைகளிலிருந்து கர்த்தர்‌ 
தாமே தங்களை விடுலிக்கவேண்டுமென்று, 
அவர்கள்‌ கர்த்தரை நோக்கி 
ஜெபம்பண்ணினார்கள்‌. கர்த்தரிடத்தில்‌ 
புலம்பினார்கள்‌. 


சுவிசேஷ. 


கர்த்தருடைய 
பலவீனமாயிருக்கிறவனையும்‌ 
பலப்படுத்துவார்‌. 


ப பத்ரு! 
அந்தியோகசின்‌ 
நெருக்கமான 


சபையிலுள்ளவர்களுக்கு, 
இந்த வாக்குத்தத்தம்‌ ஆறுதலையும்‌ 
ஆசீர்வாதத்தையும்‌ கொடுக்கிறது. நாம்‌ 
எல்லா சூழ்நிலைகளிலும்‌ கர்த்தரையே 
நோக்கிப்‌ பார்க்கவேண்டும்‌. கர்த்தரிடத்தில்‌ 
ஜெபம்பண்ணவேண்டும்‌. கர்த்தரிடத்தில்‌ 
விசுவாசமாயிருக்கவேண்டும்‌. 


கர்த்தர்‌ ௪க 121. 


சக 121.  இஸ்ரவேலைக்குறித்துக்‌ 
கர்த்தர்‌ சொன்ன வார்த்தையின்‌ பாரம்‌; 
வானங்களை விரித்து, பூமியை 
அஸ்திபாரப்படுத்தி, மனுஷனுடைய 
ஆவியை அவனுக்குன்‌ உண்டாக்குகிற 
கர்த்தர்‌ சொல்லுகிறது என்னவென்றால்‌: 


இந்த அதிகாரத்திற்கு, 
சொன்ன வார்த்தையின்‌ பாரம்‌” 
தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 
இஸ்ரவேலைக்‌ குறித்து கர்த்தர்‌ 
வார்த்தைகளாகும்‌. கர்த்தர்‌ 
தேவனாயிருக்கிறார்‌. 
ஆறுதலுக்காகவும்‌, 
கர்த்தர்‌ 
வாக்குத்தத்தங்களைச்‌ சொல்லுகிறார்‌. 


“கர்த்தர்‌ 
என்று 
இவை 


சொன்ன 





i FTE 
TT 


பற்‌ ஆளுகை. செய்யும்‌ அதிகாரம்‌ 
கர்த்தருக்கு உண்டு. கர்த்தர்‌ சர்வ 
ஆளுகையுள்ளவர்‌. அவருடைய ஆளுகைக்கு 
யாரும்‌ எதிர்த்து நிற்கக்கூடாது. 
க்‌ வானங்களை விரிக்கிறார்‌. 
ஒரு... திரைச்சீலையைப்போல 
பிர்ப்கதார்‌. ண. வானங்களை தொடர்ந்து 
விரிப்பார்‌. வானங்களின்‌ முடிவபரியந்தம்‌ 
கர்த்தருடைய ஆளுகையின்‌ கீழிருக்கும்‌. 


கர்த்தர்‌ பூமியை அஸ்திபாரப்‌ 
படுத்துகிறார்‌. இதனால்‌ பூமி அங்கும்‌ இங்கும்‌ 
இடாமல்‌, தான்‌ இருக்க வேண்டிய 
நிலையிலிருக்கிறது. கர்த்தர்‌ இந்தப்‌ பூமியை 
நதிகளுக்கு மேலாக ஸ்தாபித்திருக்கிறார்‌ 
அவர்‌ இந்தப்‌ பூமியை அந்தரத்திலே தொங்க 


மேலாக ஸ்தாபித்தார்‌" (சங்‌ 24:12). 


அவர்‌ உத்தரமண்டலத்தை வெட்ட 

வெளியிலே விரித்து, பூமியை அந்தரத்திலே 

தொங்கவைக்கிறார்‌" (யோபு 26.7). 
அப்த 


சிதேக்கியா ராஜா: நான்‌ உன்னைக்‌ 
கொல்லாமலும்‌. உன்‌ பிராணனை 
வாங்கத்தேடுகிற இந்த மனுஷர்‌ கையில்‌ 
உன்னை ஒப்புக்கொடாமலும்‌ இருப்பேன்‌ 
என்பதை, நமக்கு இந்த ஆத்துமாவை 
உண்டுபண்ணின கர்த்தருடைய ஜீவனைக்‌ 
கொண்டு. சொல்லுகிறேன்‌ என்று 
எரேமியாவுக்கு இரகசியமாய்‌ 
ஆணையிட்டான்‌” (எரே 38:16). 


கர்த்தர்‌ மனுஷனுடைய 
அவனுக்குள்‌ உண்டாக்குகிறார்‌. 


கர்த்தர்‌ 
ஆதாமினுடைய 
ஜீவசுவாசத்தை 
ஜீவாத்துமாவானான்‌. 


ஜீவாத்துமாக்களாகிறார்கள்‌. 


சகரியா - விரிவுரை 
ZECHARIAH - COMMENTARY 


எருசலேம்‌ ௪க 12:2-5 


௪௧ 12:2. இதே, சுற்றிலும்‌ இருக்கிற 
நாண்‌ 


மத்திரமாக்குகிறேன்‌; 
விரோதமாய்ப்‌ 
முற்றிகையிலே 
அப்படியேயாகும்‌. 


சக. 128. 
எருசலேமைச்‌. 
பாரமான கல்லாக்குவேன்‌; 
கினப்புகிற யாவரும்‌ 
சிதைக்கப்படுவார்கள்‌; பூமியிஜுன்ன 
ஜாதிகனெல்லாம்‌ அதற்கு விரோதமாய்க்‌ 
கூடிக்கொள்வார்கள்‌. 


எருசலேமுக்கு 
போடப்படும்‌ 
யூதாவும்‌ 


அத்நானிலே நான்‌ 
சகல ஜனங்களுக்கும்‌ 
அதைக்‌ 


சக 124, அத்நானிலே நாண்‌ 
கக்கல்‌ 'திகைப்பையும்‌, 
அவைகளி। மேல்‌ 
கறங்க 
புத்திமயக்கத்தையும்‌ வரப்பண்ணி, 
யூதாவம்சத்தின்மேல்‌ என்‌ கண்களைத்‌: 
திறந்துவைத்து, ஜனங்களுடைய 
எல்லாக்‌. குதிரைகளுக்கும்‌ 
குருட்டாட்டத்தை உண்டுபண்ணுவேன்‌ 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 

சக 125. எருசலேமின்‌ குடிகள்‌, 
சேனைகளின்‌ கர்த்தராகிய தங்கள்‌. 
தேவனுடைய துணையினால்‌ 
எங்களுக்குப்‌ பெலனானவர்கன்‌ என்று 
அப்போது யூதாவின்‌ தலைவர்‌ தங்கள்‌ 
இருதயத்திலே சொல்லுவார்கள்‌. 


கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களினால்‌ 
அவருடைய சபைக்கு பாதுகாப்பு 
உண்டாமிருக்கிறது. கர்த்தருடைய சபைக்கு 
சத்துருக்கள்‌ 
சபை 
பரிசுத்தமானது. அதிலே ந்‌ வாசம்‌ 
பண்ணுகிறது. சபையின்‌ பரிசுத்தத்திற்கும்‌, 
சமாதானத்திற்கும்‌ கேடுசெய்ய 
நினைக்கிறவர்கள்‌, சமாதானமில்லாமல்‌ 
குழம்பிப்போய்விடுவார்கள்‌. 
கர்த்தர்‌ எருசலேமைப்‌ பாதுகாக்கிறார்‌. 
எருசலேம்‌ பாதுகாப்பாயிருக்கும்‌. எருசலேமுக்கு 
விரோதமாக யுத்தம்‌ பண்ணுகிறவர்களுக்கு 
அழிவும்‌, நாசமும்‌, மோசமும்‌ வரும்‌. இந்த 
சத்தியம்‌ மூன்று ஒப்புமைகளினால்‌ இந்த 
அதிகாரத்தில்‌ விவரிக்கப்பட்டிருக்கிறது. 





f= FTE 
TT 
1 எருசலேமை. 


அவையாவன: 
முற்றிக்கையிடுகிற எல்லா ஜனங்களுக்கும்‌, 
அது தத்தளிப்பின்‌ பாத்திரமாயிருக்கும்‌. 
2. எருசலேம்‌ சகல ஜனங்களுக்கும்‌ பாரமான 
கல்லாயிருக்கும்‌. 3. யூதாவின்‌ தலைவர்கள்‌ 
விறகுகளுக்குள்ளே எரிகிற அக்கினி. 
அடுப்புக்கும்‌ வைக்கோல்‌ 
கட்டுகளுக்குள்ளே. தீவட்டிக்கும்‌. 
ஒப்பாயிருப்பார்கள்‌. 


எரிகிற 


எருசலேமுக்கு விரோதமாக ஏராளமான 
புறஜாதியார்‌ யுத்தம்பண்ண வந்தார்கள்‌. 
அவர்கள்‌ எருசலேம்‌ நகரத்தை 
முற்றிக்கைப்போட்டார்கள்‌. எருசலேமை 
முற்றிக்கைப்போட்டு, அந்த நகரத்தைச்‌ 
சுற்றிலுமிருக்கிற எல்லா ஜனங்களுக்கும்‌, 
எருசலேம்‌ தத்தளிப்பின்‌ பாத்திரமாயிருக்கும்‌. 

மகாஅலெச்சாந்தர்‌ எருசலேமுக்கு 
விரோதமாக யுத்தம்பண்ண வந்தான்‌. 
அப்போது யூதர்களுடைய பிரதான 
ஆசாரியனாகிய  ஐத்தாஸ்‌ என்பவன்‌ 
மகாஅலெச்சாந்தரை சந்தித்துப்‌ பேசினான்‌. 
மகாஅலெச்சாந்தருக்கு அதிர்ச்சியும்‌ 
ஆர்சரியமும்‌, உண்டாயிற்று. 


தத்தளிப்பும்‌ 
அவன்‌ எருசலேம்‌ நகரத்திற்கு ஒரு தீங்கும்‌ 
செய்யவில்லை. 


சனகெரிப்‌ யூதாவுக்கு விரோதமாகவும்‌, 
எருசலேமுக்கு பல்‌ க்‌ 
முற்றிக்கைப்போட்டான்‌. அவனுடைய 
சேனையிலள்ள பராக்கிரமசாலிகளுக்கு, 
எருசலேம்‌ தத்தளிப்பின்‌ பாத்திரமாயிற்று. 
“தைரிய நெஞ்சுள்ளவர்கள்‌ 
கொள்ளையிடப்பட்டு, நித்திரையடைந்து 
அசர்ந்தார்கள்‌; வல்லமையுள்ள எல்லா 
மனுஷருடைய கைகளும்‌ அவர்களுக்கு 
உதவாமற்போயிற்று. யாக்கோபின்‌ தேவனே, 
உம்முடைய கண்டிதத்தினால்‌ இரதங்களும்‌ 
குதிரைகளும்‌ உறங்கி விழுந்தது" 


(சங்‌ 76:58). 


அந்நாளிலே நான்‌ எருசலேமைச்‌ 
சகல ஜனங்களுக்கும்‌ பாரமான 
கல்லாக்குவேன்‌; அதைக்‌ கிளப்புகிற யாவரும்‌ 
சிதைக்கப்படுவார்கள்‌" (சக 12:3) என்று, 


அதை 
தூக்கிப்போட 
அது 


முயற்சிபண்‌ ணுகிறவர்களுக்கும்‌, 
வெளியே. 


முயற்சிபண்ணுகிறவர்களுக்கும்‌, 
பாரமான கல்லாயிருக்கும்‌. 


சகரியா - விரிவுரை 
ZECHARIAH - COMMENTARY 


_ துன்மார்க்கர்‌ இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ 
ல்‌ ஸ்தாபிக்க 
அவர்கள்‌ 

பார்க்கவேண்டும்‌. 
நோக்கிப்‌ 
பார்க்கவேண்டும்‌. துன்மார்க்கருடைய 
தீயஆலோசனைகளுக்கும்‌, அக்கிரமமான 
திட்டங்களுக்கும்‌ கர்த்தருடைய சபை 
தடையாயிருக்கும்‌. பாவிகள்‌ தங்கள்‌ 
பாவத்திற்கு தடையாகமிருக்கிற பாரமான 
கல்லை அகற்றிப்போடவேண்டும்‌ என்று 
முயற்சிபண்ணுவார்கள்‌. ஆனால்‌ 
அவர்களால்‌, அந்தப்‌ கல்லை 
அகற்ற முடியாது. 


இந்தப்‌ பூமியிலே அக்கிரமக்காரரும்‌, 
அநியாயக்காரரும்‌, பாவிகளும்‌ ஏராளமானோர்‌ 
இருக்கிறார்கள்‌. இவர்களுக்கு மத்தியில்‌ 
கர்த்தர்‌ இந்த உலகத்தில்‌ தம்முடைய 
சபையை ஸ்தாபித்திருக்கிறார்‌. 


பாரமான 


ஜாதிகளெல்லாம்‌. 
விரோதமாய்‌ 

ஆனால்‌ அவர்களால்‌ 
கர்த்தருடைய சபையை 


பூமியிலுள்ள 
எருசலேமுக்கு 
கூடிக்கொள்வார்கள்‌. 
எருசலேம்‌ என்னும்‌ 
அசைக்கமுடியாது. 


"கர்த்தரை. நம்புகிறவர்கள்‌ 
என்றென்றைக்கும்‌ அசையாமல்‌ 
நிலைத்திருக்கும்‌ சீயோன்‌ பர்வதத்தைப்போல்‌ 
இருப்பார்கள்‌" (சங்‌ 125/1) 


ராஜாக்களின்‌ நாட்களிலே, 

ள்‌ என்றென்றைக்கும்‌ 

ஒரு ராஜ்யத்தை 

ர்‌: அந்த ராஜ்யம்‌ வேறே 

ஒரு கல்‌ 

கையால்‌ பெயர்க்கப்படாமல்‌ மலையிலிருந்து 

பெயர்ந்து, உருண்டுவந்து இரும்பையும்‌ 

வெண்கலத்தையும்‌ களிமண்ணையும்‌ 

வெள்ளியையும்‌ பொன்னையும்‌ 

நொறுக்கினதை நீர்‌ கண்டீரே, அப்படியே 

அது அந்த ராஜ்யங்களையெல்லாம்‌ நொறுக்கி, 

நிர்மூலமாக்கி, தானோ என்றென்றைக்கும்‌. 
நிற்கும்‌” (தானி 2:44). 


"நம்முடைய கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து 
'கல்லைப்பற்றி 

“இந்தக்‌ கல்லின்மேல்‌ 

நொறுங்கிப்போவான்‌: இது 

எவன்மேல்‌ விழுமோ அவனை நசுக்கிப்போடும்‌ 





i FTE 
TT 


“அந்நாளிலே 
குதிரைகளுக்கெல்லாம்‌ 
அவைகளின்மேல்‌ 
ஏறிமிருக்கிறவர்களுக்கெல்லாம்‌ 
மயக்கத்தையும்‌ வரப்பண்ணி, யூதாவம்சத்தின்‌ 
மேல்‌ என்‌ கண்களைத்‌ திறந்துவைத்து, 
ஜனங்களுடைய எல்லாக்‌ 
குருட்டாட்டத்தை 
(சக 12:4) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
கர்த்தர்‌ எருசலேமைப்‌ 
பாதுகாக்கும்போது, எருசலேமின்‌ குடிகள்‌ 
கர்த்தரைத்‌ துதிப்பார்கள்‌. கர்த்தர்‌ 
தங்களுக்கு பெலனானவர்‌ என்று தங்கள்‌ 
இருதயத்திலே சொல்லுவார்கள்‌. 
"எருசலேமின்‌ சேனைகளின்‌: 
கர்த்தராகிய தேவனுடைய 
'துணையினால்‌ எங்களுக்குப்‌ 
பெலனானவர்கள்‌ என்று அப்போது யூதாவின்‌ 
்‌ தங்கள்‌ இருதயத்திலே. 
"(சக 12:5) என்று கர்த்தர்‌ 


நான்‌ 


திகைப்பையும்‌, 


குடிகள்‌, 
தங்கள்‌ 


யூதாவின்‌ தலைவர்‌ 
சக 12:6-8 


அக்கினி அடுப்புக்கும்‌, 
கட்டுகளுக்குன்னே எரிகிற தீவட்டிக்கும்‌. 
ஒப்பாக்குவேன்‌; அவர்கள்‌ வல்துபுறமும்‌ 
இடதுபுதமுமாகப்‌ புறப்பட்டு, ௬ுற்றிலூம்‌ 
இருக்கிற எல்லா ஜனங்களையும்‌ 
பட்சிப்பார்கன்‌; எருசலேம்‌ திரும்பவும்‌ 
தன்‌ ஸ்தானமாகிய எருசலேமிலே. 
குடியேற்றப்பட்டிருக்கும்‌.. 


சக 127. தாவீது வம்சத்தாரின்‌ 
மகிமையும்‌, எருசலேமின்‌ குடிகளுடைய 
மகிமையும்‌, யூதாவின்மேல்‌ தன்னை 
உயர்த்தாதபாடிக்கு, கர்த்தர்‌ யூதாவின்‌ 
கூடாரங்களை முதல்முதல்‌ 
இரட்சிப்பார்‌. 


சக 128. 
எருசலேமின்‌ 
காப்பாற்றுவார்‌; 
தன்னாடினவண்‌. 
தாவிதைப்போல இருப்பான்‌; தாவீது 
குடும்பத்தார்‌ அவர்களுக்கு முன்பாக 
தேவனைப்போலும்‌ கர்த்தருடைய 
தூதனைப்போகும்‌ இருப்பார்கள்‌. 


அத்நாவிலே. 


சகரியா - விரிவுரை 
ZECHARIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எருசலேமுக்கு விரோதமாக 
ஏராளமான சத்துருக்கள்‌ வருவார்கள்‌. 
அந்நாளிலே கர்த்தர்‌ யூதாவின்‌ தலைவரை 
விறகுகளுக்குள்ளே எரிகிற அக்கினி 
அடுப்புக்கும்‌ வைக்கோல்‌ கட்டுகளுக்குள்ளே 
எரிகிற  தீவட்டிக்கும்‌ ஒப்பாக்குவார்‌ 
(சக 12:6). சத்துருக்கள்‌ திரளான 
எண்ணிக்கையிலிருந்தாலும்‌ அவர்கள்‌ 
அக்கினிக்கு முன்பாக முட்செடிகளைப்‌ 
போலவும்‌, நெரிஞ்சில்களைப்போலவும்‌ 
இருப்பார்கள்‌. அக்கினி அவற்றைப்‌ 
பட்சித்துப்போடும்‌. யூதாவின்‌ தலைவர்கள்‌ 
தங்கள்‌ சத்துருக்களை சங்காரம்‌ 
பண்ணுவார்கள்‌. 


“உக்கிரம்‌ என்னிடத்தில்‌ இல்லை; 
முட்செடியையும்‌ நெரிஞ்சிலையும்‌ எனக்கு 
விரோதமாய்‌ யுத்தத்தில்‌ கொண்டுவருகிறவன்‌ 
யார்‌? நான்‌ அவைகள்மேல்‌ வந்து, 
அவைகளை ஏகமாய்க்‌ கொளுத்திவிடுவேள்‌"' 
(ஏசா 27:4). 


சத்துருக்கள்‌ எருசலேம்‌ நகரத்தின்‌ 

கடந்து வந்தாலும்‌, அவர்கள்‌ 
எல்லோரும்‌ மொத்தமாக  அக்கினியிலே 
எரிந்துபோவார்கள்‌. எருசலேம்‌ 
அக்கினியாகமிருக்கிறது. எருசலேமின்‌ 
சத்துருக்கள்‌ தங்களை தண்ணீரைப்போல 
பாவித்துக்கொண்டு, எருசலேமிலே எரிகிற 
அக்கினியை அவித்துப்போடலாம்‌ என்று 
நினைக்கிறார்கள்‌. ஆனால்‌ சத்துருக்களின்‌ 
முயற்சிகள்‌ சித்திக்காது. 


கர்த்தர்‌ சத்துருக்களை 


்‌ எரிகிற 
விறகாகவும்‌. தானியத்தின்‌ பதராகவும்‌. 
மாற்றுவார்‌. இவை அக்கினியிலே நன்றாய்‌ 
எரியும்‌. கர்த்தருடைய ஜனங்கள்‌ 
அக்கினி  அடுப்பைப்போலவும்‌, 
தீவட்டிகளைப்போலவும்‌. 

அவர்கள்‌ வலதுபுறமும்‌ 

புறப்பட்டு, சுற்றிலுமிருக்கிற எல்லா புறஜாதி 
ஜனங்களையும்‌ பட்சிப்பார்கள்‌. 





f= FTE 
TT 


ஆதித்திருச்சபை ஸ்தாபிக்கப்பட்டபோது. 
விரோதமாக ஏராளமான 
எழும்பினார்கள்‌. ஆனாலும்‌ 
கர்த்தருடைய சபையை 

சபையை 


நீங்கிப்போகும்‌. 
பலவான்களாமிருந்த சத்துருக்கள்‌ 
கோழைகளாவார்கள்‌. 


நான்‌ 


திகைப்பையும்‌, 
ஏறியிருக்கிறவர்களுக்‌ 

கெல்லாம்‌ புத்திமயக்கத்தையும்‌ வரப்பண்ணி, 
தாவம்சத்தின்மேல்‌ என்‌ கண்களைத்‌ 
றந்துவைத்து, ஜனங்களுடைய எல்லாக்‌ 
குதிரைகளுக்கும்‌ குருட்டாட்டத்தை 
உண்டுபண்ணுவேன்‌" 12:4) என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
சத்துருக்களின்‌ 
பெரிதாயிருந்தாலும்‌ அவர்களால்‌ 
கர்த்தருடைய சபையை மேற்கொள்ள 
முடியாது. ஆதித்திருச்சபை ஸ்தாபிக்கப்பட்ட 
காலத்திலிருந்து. கர்த்தர்‌ தம்முடைய 
சத்துருக்களிடமிருந்து பாதுகாத்து 


(சக. 


சேனை 


கட்டப்பட்டிருந்ததோ, அந்த ஸ்தலத்திலேயே 
புதிய எருசலேமும்‌ கட்டப்படும்‌. 


சிறையிருப்புக்குப்போன யூதர்களில்‌ அநேகர்‌ 
எருசலேமுக்கு திரும்பி வராமல்‌, பாபிலோன்‌ 
தேசத்திலேயே தங்கிவிட்டார்கள்‌. 


சகரியா - விரிவுரை 
ZECHARIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


புதிய எருசலேம்‌ என்பது பூகோள 
ரீதியாக யூதேயா தேசத்திலுள்ள எருசலேம்‌ 
நகரத்தைக்‌ குறிக்காது. இது கர்த்தருடைய 
சுவிசேஷ சபையைக்‌ குறிக்கும்‌. புதிய 
ஏற்பாட்டு சபையே புதிய எருசலேம்‌ என்று 
வ்‌ சுவிசேஷம்‌ உலகம்‌ 
பிரசங்கிக்கப்படுகிறது. 
எங்கெல்லாம்‌ சுவிசேஷம்‌  பிரசங்கிக்கப்‌ 
படுகிறதோ, அங்கெல்லாம்‌ இயேசு 
கிறிஸ்துவின்‌ சபையும்‌ ஸ்தாபிக்கப்படுகிறது. 
அந்த சபைகள்‌ எல்லாமே புதிய 
எருசலேமாயிருக்கிறது. 


தேவனுடைய தெய்வீக பாதுகாப்பும்‌, 
தெய்வீக பராமரிப்பும்‌ புதிய எருசலேமுக்கு 
கிடைக்கும்‌. கர்த்தர்‌ அந்நாளிலே 
எருசலேமின்‌ குடிகளைக்‌ காப்பாற்றுவார்‌. 
தேவனுடைய தெய்வீக பாதுகாப்பினால்‌, 
எருசலேமின்‌ குடிகள்‌, தங்களைத்‌ தாங்களே 
பாதுகாத்துக்கொள்ளும்‌. கிருபைகளைப்‌ 
பெற்றுக்கொள்வார்கள்‌. 


புதிய எருசலேமுக்கு செங்கல்களால்‌ 
கட்டப்பட்ட  அலங்கங்கள்‌ இருக்காது. 
பெரியகற்களினால்‌ கட்டப்பட்ட மதில்‌ சுவரும்‌ 
இருக்காது. கர்த்தரே புதிய எருசலேமைச்‌ 
சுற்றிலும்‌ அக்கினி மதிலாயிருந்து த்‌ 
பாதுகாப்பார்‌. புதிய எருசலேமிலே 
வாசம்பண்ணுகிற ஒவ்வொரு விசுவாசியையும்‌, 
கர்த்தர்‌ தம்முடைய கிருபை என்னும்‌. 
பட்டயத்தினால்‌ பாதுகாப்பார்‌. 

புதிய எருசலேமிலே வாசம்பண்ணுகிற 
ஒவ்வொரு... விசுவாசியையும்‌ கர்த்தர்‌ 
பலப்படுத்துகிறார்‌. அவர்கள்‌ தங்களைத்‌ 
தாங்களே சத்துருக்களிடமிருந்து பாதுகாத்துக்‌ 
கொள்வார்கள்‌. கர்‌ அவர்களுக்கு 
தைரியத்தையும்‌, பெலத்தையும்‌ கொடுப்பார்‌. 
அந்நாளிலே, எருசலேமில்‌ வாசம்‌ 
பண்ணுகிறவர்களில்‌ தள்ளாடினவன்‌ 
தாவீதைப்போல இருப்பான்‌. அவன்‌ 
தாவீதைப்போல: பெலமுள்ளவனாகவும்‌, 
அறிவும்‌ ஆற்றலும்‌ உள்ளவனாகயிருப்பான்‌. 





i= FTE 
TT 


தாவீது எருசலேம்‌ நகரத்திற்கு 
அஸ்திபாரம்‌ போட்டார்‌. அந்த நகரத்தைக்‌ 
கட்டியெழுப்பி பாதுகாத்தார்‌. தாவீது ராஜா 
எருசலேமுக்கு பிரியமானவராகவும்‌ 
பிரயோஜனமானவராகவும்‌ இருந்தார்‌. 
தாவீதைப்‌ போலவே, எருசலேமிலே. 
வாசம்‌ பண்ணுகிற விசுவாசிகள்‌ 
எல்லோரும்‌, எருசலேமுக்கு 
பிரயோஜனமுள்ளவர்களாயிருப்பார்கள்‌. 
அவர்கள்‌ எருசலேமின்‌ நன்மைக்காக 
ஊழியம்‌ செய்வார்கள்‌. தாவீதின்‌ குடும்பத்தார்‌. 
அவர்களுக்கு முன்பாக தேவனைப்போலும்‌ 
கர்த்தருடைய தூதனைப்போலும்‌ இருப்பார்கள்‌ 
(சக 12:8). 


செருபாபேல்‌ தாவீதின்‌ குடும்பத்தைச்‌ 
சேர்ந்தவர்‌. அவர்‌ இப்போது பிரதான 
கிளையாகயிருக்கிறார்‌ 
கர்த்தருடைய 
தேவைப்படுகிறது. 
திரும்பி வந்த யூதர்களுக்கு செருபாபேல்‌ 
தலைவராகயிருக்கிறார்‌. ஜனங்களை ஆளுகை 
செய்வதற்கும்‌, கர்த்தருடைய பாதையிலே 
வழிநடத்திச்‌ செல்வதற்கும்‌, செருபாபேலுக்கு 
கர்த்தருடைய உதவியும்‌ ஒத்தாசையும்‌. 
தேவைப்படுகிறது. 

"வழியில்‌ உன்னைக்‌ காக்கிறதற்கும்‌, 
நான்‌ ஆயத்தம்பண்ணின ஸ்தானத்துக்கு 
உன்னைக்‌ கொண்டுபோய்ச்‌ சேர்க்கிறதற்கும்‌. 
இதோ, நான்‌ ஒரு தூதனை உனக்கு 
முன்னே அனுப்புகிறேன்‌" (யாத்‌ 23:20). 


பேல்‌ 

பாலும்‌, 
என்று 

விளக்கம்‌ 


எருசலேமின்‌ குடிகளுக்கு, செ 
கர்த்தருடைய 'தூதனைப்‌ 
தேவனைப்போலும்‌ இருப்பார்‌ 
வேதபண்டிதர்கள்‌ 
சொல்லுகிறார்கள்‌. ஆனாலும்‌ இந்த 
தீர்க்கதரிசனம்‌, புதிய ஏற்பாட்டுக்காலத்தில்‌, 
இயேசுகிறிஸ்துவில்‌ பூரணமாய்‌ நிறைவேறும்‌. 

இப்போது தாவீதின்‌ வீட்டார்‌ 
சிறியவர்களாகவும்‌, பலவீனமானவர்‌. 
களாகவும்‌, தள்ளாடுகிறவர்களாகவும்‌ 
இருக்கிறார்கள்‌. தாவீதின்‌ 
குடும்பத்தாருடைய மகிமை மங்கிப்போயிற்று. 
ஆனாலும்‌... இயேசகிறிஸ்துவக்குள்ளே, 
தாவீதின்‌ குடும்பம்‌, இதற்கு முன்பு இல்லாத 
அளவுக்கு, னிமேல்‌ அதிக 
பிரகாசமாயிருக்கு! 


சகரியா - விரிவுரை 
ZECHARIAH - COMMENTARY 


எருசலேம்‌ 
யூதாதேசத்திற்கும்‌ இடையே ஒற்றுமையும்‌, 
நல்ல ஜக்கியமும்‌ உண்டாயிருக்கும்‌. 
யூதாவின்‌ தலைவர்களும்‌, யூதா 
த்திலூள்‌। நியாயாதிபதிகளும்‌, 
மதிப்பும்‌ 
கொடுப்பார்கள்‌. 
நல்லவர்களையும்‌ 
நீதிமான்களையும்‌ கனம்பண்ணவேண்டும்‌. 
அதுவே அந்த தேசத்திற்கு மேன்மையும்‌, 
பெலமும்‌, மகிமையுமாயிருக்கும்‌. 


'யூதாவம்சத்தின்மேல்‌ 
கண்களைத்‌ திறந்து வைப்பேன்‌" 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
யூதாவின்‌ கூடாரங்களை 
முதல்‌ இரட்சிப்பார்‌ 
மச்சுப்பாவப்பட்ட வீடுகளில்‌ 
குடியிருக்கிறவர்களைவிட கூடாரங்களில்‌ 
குடியிருக்கிறவர்கள்‌ அதிக ஆபத்துக்களை 
சந்திக்க வேண்டியதிருக்கும்‌. சத்துருக்கள்‌ 
கூடாரங்களுக்குள்‌ எளிதாகப்‌ 
பிரவேசித்துவிடுவார்கள்‌. கர்த்தரோ 
யூதாவின்‌ கூடாரங்களை முதல்‌ முதல்‌. 
இரட்சிப்பதாக வாக்குப்பண்ணுகிறார்‌. 
எருசலேமில்‌. வாசம்பண்ணுகிறவர்களை 
இரட்சிப்பதற்கு முன்பாகவே, கர்த்தர்‌ 
யூதாவின்‌. கூடாரங்களில்‌ 
வாசம்பண்ணுகிறவர்களை இரட்சிப்பார்‌. 


தேசத்தின்‌ தலைவர்களும்‌, பெரிய 
பட்டணங்களில்‌ குடியிருக்கிறவர்களும்‌, 
கிராமப்பகுதிகளில்‌ குடியிருக்கிற ஜனங்களை 
அசட்டைபண்ணக்கூடாது. கர்த்தர்‌ 
யூதாவம்சத்தின்மேல்‌ தம்முடைய கண்களைத்‌ 
அப்போது, யூதாவின்‌ 
வாசம்பண்ணுகிறவர்கள்‌ 
இரட்சிக்கப்படுகிறார்கள்‌. அதிகமான 
ஆபத்து வருவதற்கு வாய்ப்புள்ளவர்களை, 
கர்த்தர்‌ முதலாவதாக இரட்சிக்கிறார்‌. 
தாவீது வம்சத்தாரின்‌ மகிமையும்‌, 
எருசலேமின்‌ குடிகளுடைய மகிமையும்‌, 
யூதாவின்மேல்‌ தன்னை உயர்த்தக்கூடாது. 
கர்த்தர்‌ எருசலேமின்‌ குடிகளை 
நேசிப்பதுபோலவே, யூதாவின்‌ மனுஷரையும்‌ 
நேசிக்கிறார்‌. கர்த்தர்‌ எருசலேமின்‌ 
ஜனங்களை இரட்சிப்பதுபோலவே, யூதாவின்‌ 
கூடாரங்களில்‌ வாசம்பண்ணுகிறவர்களையும்‌ 
இரட்சிக்கிறார்‌ (சக 12:7). கர்த்தரிடத்தில்‌ 
பட்சபாதமில்லை. 


குடிகளுக்கு 


(சக 12:7). 





i= THE 
TT 


கர்த்தர்‌ இங்கு சொல்லுகிற 
வாக்குத்தத்தம்‌ புதிய ஏற்பாட்டு சபையிலே. 
பூரணமாய்‌ நிறைவேறும்‌. சுவிசேஷ சபையிலே 
பெரியவன்‌ சிறியவன்‌ என்னும்‌ 
வித்தியாசமோ, ஏழை பணக்காரன்‌ என்னும்‌ 
வித்தியாசமோ, அடிமை  சுயாதீனன்‌ 
என்னும்‌ வித்தியாசமோ அல்லது 
விருத்தசேதனம்‌ பெற்றவன்‌, விருத்தசேதனம்‌ 
பெறாதவன்‌ என்னும்‌ வித்தியாசமோ இல்லை. 

"அதிலே கிரேக்கனென்றும்‌ 
யூதனென்றுமில்லை, விருத்த 
சேதனமுள்ளவனென்றும்‌, விருத்த 
சேதனமில்லாதவனென்றுமில்லை 
புறஜாதியானென்றும்‌ 
புறதேசத்தானென்றுமில்லை, அடிமையென்றும்‌ 
சுயாதீனனென்‌ றுமில்லை; கிறிஸ்துவே. 
எல்லாரிலும்‌ எல்லாமுமாயிருக்கிறார்‌” 
(கொலோ 3:11) 


கிருபையின்‌ ஆவி. 
சக 12:9-14 


சக 129. அந்நானிலே எருசலேமுக்கு. 
விரோதமாய்‌ வருகிற எல்லா 
ஜாதிகளையும்‌ அழிக்கப்‌ பார்ப்பேன்‌. 


௪௧ 12:10. நான்‌ தாவீது குடும்பத்தாரின்‌ 
மேலும்‌ எருசலேம்‌ குடிகளின்மேலும்‌ 
கிருபையின்‌ ஆவியையும்‌ 
விண்ணப்பங்களின்‌. ஆவியையும்‌ 
ஊற்றுவேன்‌; அப்பொழுது அவர்கள்‌ 
தாங்கள்‌. குத்தின என்னை 
நோக்கிப்பார்த்து, ஒருவன்‌ தன்‌ ஒரே 
பேறானவனுக்காகப்‌ புலம்புகிறதுபோல. 
எனக்காகப்‌ புலம்பி, ஒருவன்‌ தன்‌ 
தலைச்சன்‌ யின்னைக்காகத்‌ 
துக்கிக்கிறதுபோல எனக்காக. 
மனங்கசத்து துக்கிப்பார்கள்‌. 


சக 1211. அத்நானிலே மெகிதோன்‌ 
பட்டணத்துப்‌ பன்னத்தாக்கின்‌ 
ஊராகிய ஆதாத்ரிம்மோனின்‌. 
புலம்பலைப்போல எருசலேமின்‌ புலம்பல்‌ 
பெரியதாயிருக்கும்‌. 


சகரியா - விரிவுரை 
ZECHARIAH - COMMENTARY 


வம்சமும்‌ தனித்தனியாகப்‌ 

தாவீது குடும்பத்தார்‌ தனியேயும்‌, 
அவர்கள்‌ ஸ்திரீகள்‌ தனியேயும்‌, 
நாத்தான்‌ குடும்பத்தார்‌ தனியேயும்‌, 
அவர்கள்‌ ஸ்திரீகள்‌ தனியேயும்‌, 


லேவி குடும்பத்தார்‌ 
அவர்கன்‌ ஸ்திரீகள்‌ 
சீமேயி குடும்பத்தார்‌. 
அவர்கன்‌ ஸ்திரீகள்‌ 


12:18. 


சக 1214. மற்றுமுண்டான சகல 
குடும்பங்களிலும்‌ ஒவ்வொரு 
குடும்பத்தின்‌ மனுஷர்‌ தனித்தனியேயும்‌ 
அவர்களுடைய ஸ்திரீகள்‌ 
'தனித்தனியேயும்‌ புலம்புவார்கள்‌. 


“அந்நாளிலே எருசலேமுக்கு 
விரோதமாய்‌ வருகிற எல்லா ஜாதிகளையும்‌ 
அழிக்கப்‌ பார்ப்பேன்‌" (சக 12:9) என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 'அந்நாளிலே" 
என்னும்‌ வாக்கியம்‌ எருசலேம்‌. 
பாதுகாக்கப்படும்‌ நாளையும்‌, அது மீட்கப்படும்‌ 
நாளையும்‌ குறிக்கும்‌. மகிமையான அந்த 
நாளிலே, எருசலேமின்‌ குடிகளுக்கு 
சத்துருக்கள்மீது ஜெயம்‌ கிடைக்கும்‌. இது, 
யூதருடைய சரித்திரத்திலே, மக்கபியரின்‌ 
காலத்தைக்‌ குறிக்கும்‌ என்று 
வேதபண்டிதர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. 

இந்த வாக்குத்தத்தம்‌ மக்கமியரின்‌ 
காலத்தில்‌ ஓரளவு நிறைவேறினாலும்‌, 
ஏற்பாட்டுக்காலத்து, சுவிசேஷ. 
பூரணமாய்‌ நிறைவேறும்‌. 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து சாத்தானுடைய 
அந்தகார வல்லமைகளை முறியடித்து, 
மனுக்குலத்திற்கு மகாபெரிய இரட்சிப்பை 
அருளும்‌ நாளிலே, இந்த வாக்குத்தத்தம்‌ 
முழுமையாக நிறைவேறும்‌. 

கர்த்தர்‌ தம்முடைய ஜனத்திற்காக 
மகிமையான காரியங்களை "செய்கிறார்‌. 
எருசலேமுக்கு விரோதமாய்‌ வருகிற எல்லா 
ஜாதிகளையும்‌ கர்த்தர்‌ அழிக்கப்‌ பார்க்கிறார்‌. 
எருசலேமுக்கு விரோதமாக ஏராளமான 
தேசத்தார்‌ யுத்தம்பண்ண வந்தார்கள்‌. அந்த 
தேசங்களெல்லாவற்றையும்‌ கர்த்தர்‌. 
அழித்துப்போட்டார்‌. 





ழ்‌ நள 
யாய 


யாத்‌ 3913. நாலாம்‌ பத்தி 
படிகப்பச்சையும்‌ கோமேதகமும்‌ 
யஸ்பியுமானது. அவைகள்‌ அத்தத்த 
இடங்களிலே பபொன்குவனைகளில்‌ 
ஙதிக்கப்பட்டிரு ந்தது. 


யாத்‌ 89:14. இத்தக்‌ கற்கள்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரருடைய "நாமங்களின்படியே 
பன்னிரண்டும்‌, அவர்களுடைய 
நாமங்களுள்ளவைகளுமாயிருத்தது; 
பன்னிரண்டு கோத்திரங்களில்‌ 
ஒவ்வொரு கோத்திரத்தின்‌ நாமம்‌ 
ஒவ்வொன்றில்‌ முத்திரைவெட்டாய்‌. 
வெட்டியிருந்தது. 


யாத்‌ 99:15. மார்ப்பதக்கத்துக்கு அதின்‌ 
பக்கங்களிலே பின்னல்‌ வேலையான 
பகம்பொன்சங்கிலிகளையும்‌ பண்ணி, 


யாத்‌ 89:16. இரண்டு 
பொன்குவனைகனையும்‌ இரண்டு 
பொன்‌ வளையங்களையும்‌ செய்து, 
அந்த... இரண்டு வளையங்களை 
மார்ப்பதக்கத்தின்‌ இரண்டு 
பக்கத்திலும்‌ வைத்து, 


யாத்‌ 89:17. பொன்னினால்‌ செய்த 
பின்னல்‌ வேலையான அந்த இரண்டு 
சங்கிலிகளையும்‌  மார்ப்பதக்கத்தின்‌ 
பக்கங்கவில்‌ இருக்கிற இரண்டு, 
வளையங்களிலும்‌ மாட்டி, 


யாத்‌ 39:18. பின்னல்‌ வேலையான 

அவ்விரண்டு சங்கிலிகளின்‌ இரண்டு 

ஏபோத்தின்‌ 

துண்டுகன்மேல்‌ 

இருக்கிற இரண்டு 
குவனைகளிலும்‌ மாட்டிணார்கள்‌.. 


யாத்‌ 3919. பின்னும்‌ இரண்டு. 
வளையங்களைப்‌ பண்ணி, அவைகளை 
ஏபோத்தின்‌ கீழ்ப்புறத்திற்கு எதிரான 
மார்ப்பதக்கத்தின்‌ மற்ற இரண்டு. 
பக்கங்களிலும்‌ அதின்‌ ஓரத்தில்‌. 
வைத்து, 


யாத்‌ 99:20. வேறே இரண்டு பொன்‌. 
வளையங்களையும்‌ பண்ணி, 
அவைகளை ஏபோத்தின்‌ முன்புறத்தின்‌ 
இரண்டு கீழ்ப்பக்கங்கனில்‌ அதின்‌ 
இணைப்புக்கு எதிராகவும்‌, ஏபோத்தின்‌: 
விசித்திரமான கச்சைக்கு மேலாகவும்‌ 
வைத்து, 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யாத்‌ 89:21. மார்ப்பதக்கம்‌ ஏபோத்தின்‌ 
விசித்திரமான கச்சைக்கு மேலாக 
இருக்கும்படிக்கும்‌, ஏபோத்திலிருத்து 
தீங்கிப்போகாதபடிக்கும்‌, அதை அதின்‌ 
வணனையங்கனால்‌ 

'வளையங்களோடே 

நாடாவினாலே, கர்த்தர்‌ மோசேக்குக்‌ 
கற்பித்தபடியே, கட்டினார்கள்‌. 


யாத்‌ 89:22, ஏபோத்தின்‌ கீழ்‌ அங்கியை 
முழுவதும்‌ இனநீலநூலால்‌ நெய்தான்‌. 


யாத்‌ 39:28. அங்கியின்‌ நடுவில்‌ 
மார்க்கவசுத்துவாரத்துக்கு ஒப்பாக ஒரு 
துவாரமும்‌, அது கிழியாதபடி அந்தத்‌. 
துவாரத்தைச்‌ சுற்றிலும்‌ ஒரு நாடாவும்‌ 
தைத்திருத்தது. 


யாத்‌ 99:24. அங்கியின்‌ கீழ்‌ ஓரங்களில்‌ 
தொங்கத்தக்கதாகத்‌. திரித்த 
இரத்தாம்பரநாலும்‌ 
வேலையாக. 

மாதனம்பழங்கனைப்‌ பண்ணி, 


பசும்பொன்னினால்‌ 
பண்ணி, அத்த 
மணிகளை அங்கியின்‌ ஓரங்களில்‌ 
சுற்றிலும்‌ மாதனம்பழங்களின்‌ 
இடைஇடையே தொங்கவைத்தார்கள்‌. 


யாத்‌ 3925, 
மணிகளையும்‌. 


யாத்‌ 8926. கர்த்தர்‌ மோசேக்குக்‌ 
கற்பித்தபடியே ஆராதனைக்குரிய 
அங்கியின்‌ ஓரத்தைச்‌ சுற்றிலூம்‌, ஒரு 
மணியும்‌ ஒரு மாதனம்பழமும்‌, ஒரு 
மணியும்‌ ஒரு மாதனம்பழமுமாய்‌ 
இருந்தது. 


யாத்‌ 39:27. ஆரோனுக்கும்‌ அவண்‌: 
குமாரருக்கும்‌ மெல்லிய பஞ்சுநூலால்‌ 
நெசவுவேலையான அங்கிகனையும்‌, 


யாத்‌ 39:28. மெல்லிய பஞ்சுநூலால்‌ 
பாகையையும்‌, அலங்காரமான 
குல்லாக்கனையும்‌, திரித்த மெல்லிய 
சணல்நூலால்‌ சல்லடங்களையும்‌, 


யாத்‌ 9:29, திரித்த மெல்லிய 
பஞ்சுநாலாலும்‌ இன தீலநரலாலும்‌ 
இரத்தாம்பரநூலாலும்‌ சிவப்புநாலாலும்‌ 
சித்திரத்‌ தையல்வேலையான 
'இடைக்கச்சையையும்‌, கர்த்தர்‌ 
மோசேக்குக்‌ கற்பித்தபடியே, 
செய்தார்கள்‌. 





f= THE 
TT 


கல்வாரி 
த்க்‌ வர்‌ தம்முடைய 
ஜீவனை ஒப்புக்கொடுத்தார்‌. சாத்தானுக்கு 


தம்முடைய முதலாவது வருகையில்‌, கல்வாரி 
சிலுவையிலே. தம்முடைய ஜீவனை 
ஒப்புக்கொடுத்தார்‌. 
கல்வாரியில்‌ மரித்த இயேசு, 
அடக்கம்பண்ணப்பட்டு மூன்றாம்‌ நாளிலே 
உயிரோடு எழும்பினார்‌. அவர்‌ மரணத்தை 
ஜெயித்தார்‌. மரணம்‌ ஜெயத்தினால்‌ 
விழுங்கப்பட்டது. 
கர்‌ டய த்திற்கு 
மனகன. கி எ நப்விக்கிறாக்‌ 
கர்த்தர்‌ எருசலேமுக்கு விரோதமாய்‌ வருகிற 
எல்லா ஜாதிகளையும்‌ அழிக்கப்பார்க்கிறார்‌ 
அதற்காக அவர்‌, க குடும்பத்தாரின்‌ 
மேலும்‌ எருசலேம்‌. குடிகளின்மேலும்‌ 
கிருபையின்‌ ஆவியையும்‌ விண்ணப்பங்களின்‌ 
ஆவியையும்‌ ஊற்றுகிறார்‌ (சக 12:10) 
தம்முடைய ஜனத்திற்கு 
இரக்கங்களையும்‌ 
காண்பிப்பதற்கு முன்பாக, அவர்களை 
ஜெபம்பண்ண வைக்கிறார்‌. அவர்கள்மீது 
ஜெபத்தின்‌ ஆவியை ஊற்றுகிறார்‌. துதி 
பெருகும்போது கிருபையும்‌ பெருகும்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய த்தின்மீது. 
விண்ணப்பங்களின்‌ ஆவியை ஊற்றும்போது, 
அவர்கள்‌ கர்த்தருடைய  சழுகத்திலே. 
உற்சாகமாய்‌ ஜெபிக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
ஜெபிக்க. ஜெபிக்க, கர்த்தருடைய 
கிருபையின்‌ ஆவி அவர்கள்மேல்‌ 
ஊற்றப்படுகிறது. 
கர்த்தர்‌. இங்கு சொல்லுகிற 
வாக்குத்தத்தம்‌ எல்லா விசுவாசிகளுக்கும்‌ 
பொதுவானது. 'தாகமுள்ளவன்மேல்‌ 
தண்ணீரையும்‌, வறண்ட நிலத்தின்மேல்‌ 
ஆறுகளையும்‌ ஊற்றுவேன்‌: உன்‌ 
சந்ததியின்மேல்‌ என்‌ ஆவியையும்‌, உன்‌ 
சந்தானத்தின்மேல்‌ என்‌ ஆசீர்வாதத்தையும்‌ 
ஊற்றுவேன்‌" (ஏசா 44:3). 


சகரியா - விரிவுரை 
ZECHARIAH - COMMENTARY 


உன்‌ சந்ததியின்மேல்‌ என்‌ 
ஆலியையும்‌, உன்‌ சந்தானத்தின்மேல்‌ என்‌ 
ஆசீர்வாதத்தையும்‌ ஊற்றுவேன்‌" 
தீர்க்கதரிசனம்‌ 

மகிமைப்பட்டபோது நிறைவேறிற்று. 

'தம்மை விசவாசிக்கிறவர்கள்‌ 
அடையப்போகிற ஆவியைக்குறித்து இப்படிச்‌ 
சொன்னார்‌. இயேசு இன்னும்‌ மகிமைப்‌ 
பயாதிருந்தபடியினால்‌ பரிசுத்த ஆவி இன்னும்‌ 
அருளப்படவில்லை” (யோவா 7:39) 


கர்த்தர்‌. ங்‌ சொல்லுகிற 

ஆசீர்வாதங்கள்‌ து "குடும்பத்தாரின்‌ மேல்‌ 

ப்படும்‌. தாவீதின்‌ குடும்பத்தார்‌. 

சேர்ந்தவர்கள்‌. 

தாவீதின்‌ 

கதவத்‌ 

சாதாரண க்கக்‌ ஊற்றப்படுகிறது. 

கர்த்தர்‌ தம்முடைய ஆசீர்வாதங்களை 

எருசலேமின்‌ குடிகள்மேலும்‌ ஊற்றுவதாக 

வாக்குப்பண்ணுகிறார்‌. எருசலேமின்‌ குடிகள்‌ 
சாதாரண ஜனங்கள்‌. 


புதிய ஏற்பாட்டுக்காலத்திலே 
இயேசுகிறிஸ்துவின்‌ சபை! புதிய 
எருசலேம்‌, கர்த்தருடைய சபையிலிருக்கிற 
எல்லா விசுவாசிகளும்‌ புதிய எருசலேமின்‌ 
குடிகளாயிருக்கிறார்கள்‌. புதிய எருசலேமின்‌ 
குடிகள்‌, பரலோக. எருசலேமின்‌ 
குடிகளாகவும்‌ இருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
நித்திய இளைப்பாறுதலில்‌ பிரவேசிப்பதற்கு 
பாத்திரமானவர்களாகவும்‌ இருக்கிறார்கள்‌. 


கர்த்தர்‌ தாவீதின்‌ குடும்பத்தார்மீ, 
எருசவேன்‌ ச்‌ க்ஸ்‌ டு 
ஆசீர்வாதங்களை ஊற்றுவதாக 
வாக்குப்பண்ணுகிறார்‌. அவையாவன: 
1. கிருபையின்‌ ஆவி 2. விண்ணப்பங்களின்‌ 
ஆவி. 


கிருபையின்‌ ஆலி விசுவாசிகளை 
பரிசத்தப்படுத்துகிறது. அவர்களை 
கிருபையுள்ளவர்களாக்குகிறது. 





i FTE 
ETT 


விசுவாசிகள்மீது கிருபையின்‌ ஆலியும்‌ 
விண்ணப்பங்களின்‌ ஆலியும்‌ 
ஊற்றப்படும்போது. ப ன 
துக்கமுண்டாகும்‌. அவர்கள்‌ மனங்கசந்து 
துக்கிப்பார்கள்‌. அவர்கள்‌ அழுது. 
புலம்புவார்கள்‌. ஆரம்பம்‌ துக்கிப்பாகவும்‌. 
புலம்பலாகவும்‌ இருந்தாலும்‌, அதன்‌ முடிவு 
சந்தோஷமாயிருக்கும்‌. துக்கிப்‌, 
ம்‌ தெய்வீக ஆசீர்வாதமுள்ளது. 
மனங்கசந்து துக்கிப்பதும்‌ அழுது 
புலம்புவதும்‌ ஆவியின்‌ கனியாகும்‌. நம்முடைய 
ஆத்துமாவில்‌ கிருபையின்‌ ஆவி கிரியை 
செய்வதற்கு, நம்முடைய துக்கிப்பும்‌ புலம்பலும்‌: 
அடையாளமாயிருக்கிறது. 
கர்த்தராகிய 
இேசிறில்துவை நோக்கிப்‌ பார்க்கும்போதே, 
நம்முடைய இருதயத்தில்‌: துக்கிப்‌ 
புலம்பலும்‌... உண்டாகும்‌ 
விசுவாசிகள்மேல்‌ தம்முடைய கிருபையின்‌ 
ஆவியையும்‌, விண்ணப்பங்களின்‌ ஆவியையும்‌ 
ஊற்றுவார்‌. அப்பொழுது அவர்கள்‌ தாங்கள்‌ 
குத்தின (வை நோக்கிப்பார்த்து, 
ஒருவன்‌ தன்‌ ஒரே பேறானவனுக்காகப்‌ 
பின்‌ மேசியாவுக்காகப்‌ புலம்ப, 
ச்சன்‌ பிள்ளைக்காகத்‌. 
மேசியாவுக்காக 
(சக 1220). 


துக்கிக்கிறதுபோல 
மனங்கசந்து துக்கிப்பார்கள்‌ 
நம்முடைய கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து 
குத்தப்பட்டவராகயிருப்பார்‌ என்று இங்கு. 
முன்னறிவிக்கப்பட்டிருக்கிறது. 


விலாவிலே ஈட்டியால்‌ குத்தினான்‌. 
தீர்க்கதரிசன வாக்கியம்‌ 
மேற்கோளாக எழுதப்பட்டிருக்கிறது. 


நோக்கிப்பார்ப்பார்கள்‌ 
வேதவாக்கியம்‌ 
(யோவா 19:37). 


சகரியா - விரிவுரை 
ZECHARIAH - COMMENTARY 


“அவர்கள்‌ 
என்னை நோக்கிப்‌ பார்த்து” 
பொதுவாக எழுதப்பட்டிருக்கிறது. இந்த 
வாக்கியம்‌ யூதர்களைப்‌ பொதுவாகக்‌ 
குறிக்கிறது. ஆனாலும்‌ இந்த வாக்கியம்‌ 
பாவிகளாகிய நம்‌ எல்லோருக்குமே 
பொருந்தும்‌. இயேசுகிறிஸ்துவை சிலுவையில்‌ 
அறைவதற்கு நம்முடைய பாவமும்‌ ஒரு 
காரணம்‌. 


தாங்கள்‌ குத்தின 
என்று இங்கு. 


பாவங்களுக்காக நாம்‌ 
மனந்திரும்பி, நம்முடைய 
இயேசுகிறிஸ்துவை நோக்கிப்‌ 

நம்முடைய 
கிறிஸ்துவானவர்‌ 

நம்முடைய 
அவரை 


தடம்‌ 
உண்மையாய்‌ 
கர்த்தராகிய 
பார்க்கும்போது, 
பாவங்களுக்காக 
குத்தப்பட்டவராகவும்‌, 
பாவங்களினிமித்தமாய்‌ நாமே 
குத்தினவர்களாகவும்‌ பார்ப்போம்‌. 


“ஒருவன்‌ தன்‌ ஒரே பேறானவனுக்காகப்‌ 
புலம்புகிறதுபோல எனக்காகப்‌ புலம்புவார்கள்‌" 
(சக 12:10) அப்பொழுது, ஒருவன்‌ தன்‌ ஒரே 
பேறானவனுக்காக புலம்புவதுபோல, 
நம்முடைய பாவங்களுக்காக நாம்‌ அழுது 
புலம்புவோம்‌. 'ஒருவன்‌ தன்‌ தலைச்சன்‌ 
பிள்ளைக்காகத்‌ துக்கிக்கிறதுபோல எனக்காக 
மனங்கசந்து துக்கிப்பார்கள்‌" (சக 1210), 
பெற்றோர்‌ தங்களுடைய ஒரே பேறான 
குமாரனுக்கு. அதிகமாய்‌ அழுது 
புலம்புவார்கள்‌. அவர்களுடைய 
அழுகையையும்‌ புலம்பலையும்‌ நிறுத்த 
முடியாது. 


ங்கள்‌ பாவங்களுக்கு உண்மையாய்‌ 
மனந்‌ வர்கள்‌, தன்‌ ஒரே 
பேறானவனுக்காக புலம்புகிறதுபோலவும்‌, தன்‌ 
தலைச்சன்‌ பிள்ளைக்காக 
துக்கிக்கிறதுபோலவும்‌ அழுது புலம்புவார்கள்‌. 
இயேசுகிறிஸ்துவின்மீது நாம்‌ வைத்திருக்கிற 
அன்பினால்‌, குத்தப்பட்ட 
இயேசுகிறிஸ்துவைப்‌ பார்க்கும்போது, 
நம்முடைய இருதயம்‌ உடையும்‌. நாம்‌ 
மனங்கசந்து துக்கிப்போம்‌. அழுது 
புலம்புவோம்‌. 





ழ்‌ நள 
யாய 


“அந்நாளிலே மெகிதோன்‌ பட்டணத்துப்‌ 
பள்ளத்தாக்கின்‌ ஊராகிய ஆதாத்ரிம்மோனின்‌ 
ல்‌ எருசலேமின்‌ புலம்பல்‌ 

பெரியதாயிருக்கும்‌" (சச 12:11) என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 
ராஜாவாகிய 
செய்யப்பட்டான்‌. 
தேசத்தார்‌ அழுது புலம்பினார்கள்‌. 


கண்கள்‌ இருண்டுபோயின 


கிறிஸ்துவே நம்முடைய 
நம்முடைய பாவங்களுக்காக, 


(புல 516,17). 


ராஜா. 


குத்தப்பட்டவராக தொங்கிக்கொண்டிருக்கும்‌ 
இயேசுகிறிஸ்துவைப்‌ பார்த்து தேசம்‌ 
புலம்பிக்கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு 


வம்சமும்‌ தனித்தனியாக புலம்புகிறது. 


கர்த்தருடைய தூதனானவர்‌ இந்த 
வார்த்தைகளை இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
எல்லாரோடும்‌ சொல்லுகையில்‌, ஜனங்கள்‌ 
உரத்த சத்தமிட்டு அழுதார்கள்‌. 
அவ்விடத்திற்குப்‌ போகீம்‌ என்று பேரிட்டு, 
அங்கே கர்த்தருக்குப்‌ பலியிட்டார்கள்‌” (நியா 
2:45). 

ஒவ்வொரு வம்சமும்‌ தனித்தனியாக 
புலம்புவதுபோல, ஒவ்வொரு குடும்பத்தாரும்‌ 
தனித்தனியாய்‌ புலம்புகிறார்கள்‌. 


சகரியா - விரிவுரை 
ZECHARIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தாவீது குடும்பத்தார்‌ தனியேயும்‌, 
அவர்கள்‌ ஸ்திரீகள்‌ தனியேயும்‌, நாத்தான்‌ 
குடும்பத்தார்‌ தனியேயும்‌, அவர்கள்‌ ஸ்திரீகள்‌ 
தனியேயும்‌, லேவி குடும்பத்தார்‌ தனியேயும்‌, 
அவர்கள்‌ ஸ்திரீகள்‌ தனியேயும்‌, சீமேமி 
குடும்பத்தார்‌ தனியேயும்‌, அவர்கள்‌ ஸ்திரீகள்‌ 
தனியேயும்‌, மற்றுமுண்டான. சகல 
குடும்பங்களிலும்‌ ஒவ்வொரு குடும்பத்தின்‌ 
அவர்களுடைய 
தனித்தனியேயும்‌ புலம்புவார்கள்‌" 

(சக 1212-4). 


இந்த வசனங்களில்‌ பல குடும்பத்தாரின்‌ 
புலம்பலைப்பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு 
சில குடும்பத்தார்‌ இங்கு எடுத்துக்காட்டாகச்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறார்கள்‌ இவர்களில்‌ 
இரண்டு குடும்பத்தார்‌  ராஜகுடும்பத்தைச்‌ 
சேர்ந்தவர்கள்‌. தாவீதின்‌ குடும்பத்தாரும்‌, 
நாத்தானின்‌ குடும்பத்தாரும்‌ 
ராஜகுடும்பத்தைச்‌ சேர்ந்தவர்கள்‌. நாத்தான்‌ 
என்பவன்‌ தாவீதின்‌ மற்றொரு மகன்‌. 
“நாத்தான்‌ தாவீதின்‌ குமாரன்‌" (லூக்‌ 


புலம்பிக்கொண்டிருந்தவர்களில்‌ 
இரண்டு குடும்பத்தார்‌ கர்த்தருக்கு. 
பரிசுத்தமான குடும்பத்தைச்‌ சேர்ந்தவர்கள்‌. 
குடும்பத்தார்‌ தனியாகப்‌ 
புலம்புகிறார்கள்‌. சிமேயி குடும்பத்தார்‌ லேவி 
கோத்திரத்தைச்‌ சேர்ந்தவர்கள்‌. அவர்களும்‌ 
புலம்புகிறார்கள்‌. 


“கெர்சோமுடைய குமாரரின்‌ நாமங்கள்‌, 
லிப்னி, சிமேயி என்பவைகள்‌” 1நாளா 6317). 
சேர்ந்தவர்கள்‌, 
ஆளுகையிலும்‌, 
காணப்படும்‌. 
புலம்புகிறார்கள்‌. 
செய்கிறவர்கள்‌. 
காரியங்களிலும்‌, 
காணப்படும்‌. 
பாவங்களுக்காக அழுது புலம்புகிறார்கள்‌. 





f= FTE 
ETT 


அவற்றில்‌ பிரதானமானது பாவன்னிபபின்‌ 
வாக்குத்தத்தமாகும்‌ (சக 134). கர்த்தர்‌ 
சுத்திகரிக்கும்‌ விதம்‌ (சக 13:2) 
கள்ளத்தீர்க்கதரிசிகள்‌ இனிமேல்‌ தீர்க்க 
தரிசனம்‌ சொல்லமாட்டார்கள்‌ (சக 13:2-6). 


பாடுகள்‌, 
சிதறிப்போவது. 
தீர்க்கதரிசனம்‌. 
்‌ கல்வாரி 
சிலுவையில்‌ மரித்து, சில காலத்திற்கு பின்பு 
யூதாதேசத்தின்‌ பெரும்பகுதி அழிந்துபோகும்‌ 
(சக 13:8). அவர்களில்‌ மீதமானவர்கள்‌ 
சுத்திகரிக்கப்படுவார்கள்‌ (சக 13:9). 


திறக்கப்பட்ட, ஒரு ஊற்று 
௫௪௧ 1981-6 


சக 193. அத்நானிலே பாவத்தையும்‌ 


தாவீதின்‌ 
ன்‌ 


குடிகளுக்கும்‌ திறக்கப்பட்ட ஒரு ஊற்று 
உண்டாயிருக்கும்‌. 


சக 182. அந்நாளிலே 
விக்கிரகங்களின்பேரும்‌ தேகத்தில்‌ 
இராதபடிக்கு 'ப்பேன்‌; அவைகள்‌ 
இனி நினைக்கப்படுவதில்லை; தரிசனம்‌. 
சொல்லுகிறவர்களையும்‌, அசுத்த 
ஆவியையும்‌ தேசத்திலிருந்து: 
போய்விடவும்‌ பண்ணுவேன்‌ என்று 
சேனைகளின்‌ கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


நான்‌ 


சக 133. இணி 

சொன்னால்‌, அவனைப்பெற்ற அவன்‌ 
தகப்பனும்‌ அவன்‌ தாயும்‌ அவனை 
நோக்கி: நீ கர்த்தருடைய நாமத்தைக்‌ 
கொண்டு பொய்பேசுகிறபடியால்‌ தீ 
உயிரோடிருக்கப்படாது என்று சொல்லி, 
அவனைப்‌ பெற்ற அவன்‌ தகப்பனும்‌ 
அவன்‌ தாயும்‌ அவன்‌ தரிசனம்‌. 
சொல்லும்‌ போது அவனைக்‌ 
குத்திப்போடுவார்கள்‌. 


சகரியா - விரிவுரை 
ZECHARIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சக 18:4. அத்நானிலே தரிசனம்‌. 
சொல்லுகிற அவனவன்‌ தான்‌ சொன்ன 


மயிர்ப்போர்வையைப்‌: 
கொள்ளாமல்‌, 


௫௧ 195. நான்‌ தரிசனம்கொல்லூகிறவன்‌ 
அல்ல, நான்‌ திலத்தைப்‌ பாயிரிடுகிறவன்‌; 
என்‌ சிறுவயதுமுதல்‌ ஒருவன்‌ என்னை: 
'வேலைகொண்டான்‌ என்பான்‌. 


௪௧ 18:6. அப்பொழுது ஒருவன்‌ அவனை: 
நோக்கி: உன்‌ கைகளில்‌ இருக்கிற இந்த 
வடுக்கள்‌ ஏதென்று கேட்டால்‌, 
என்‌ சிநேகிதரின்‌' வீட்டிலே 
காயப்பட்டதினால்‌ உண்டானவைகள்‌ 
என்பான்‌. 


"நம்முடைய கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து, 
உலகத்தின்‌ பாவங்களை சுமந்து தீர்க்கிற 
தேவஆட்டுக்குட்டியாக வெளிப்பட்டார்‌. 
“அவர்‌ நம்முடைய பாவங்களைச்‌ சுமந்து 
தீர்க்க வெளிப்பட்டாரென்று அறிவீர்கள்‌; 
அவரிடத்தில்‌ பாவமில்லை" (யோவா 3:5) 


ம்முடைய கர்த்தராகிய இயேசுகிறிஸ்‌ 
கல்லி சவம்‌ சத்திய மக்‌ 
இரத்தத்தினால்‌, நம்முடைய பாவத்தையும்‌ 
அழுக்கையும்‌ நீக்குகிறார்‌. அந்நாளிலே, 
திறக்கப்பட்ட ஒரு ஊற்று உண்டாயிருக்கும்‌. 
'அந்நாளிலே' என்னும்‌ வாக்கியத்திற்கு, 
சுவிசேஷத்தின்‌ நாளிலே அதாவது புதிய 
ஏற்பாட்டுக்காலத்திலே என்று பொருள்‌. 

எல்லோரும்‌ பாவம்‌ செய்து ஏகமாய்க்‌ 
கெட்டுப்போயிருக்கிறார்கள்‌. தங்களுடைய 
பாவங்களுக்கு உண்மையாய்‌ 
மனந்திரும்புகிறவர்களுடைய பாவங்களையும்‌, 
அழுக்கையும்‌ நீக்குவதற்காக, திறக்கப்பட்ட 
ஒரு ஊற்று உண்டாயிருக்கும்‌. 

அந்நாளிலே” என்னும்‌ 

வாக்கியத்திற்கு “கிருபையின்‌ ஆவியை 
ஊற்றும்‌ நாளிலே என்றும்‌ பொருள்‌ 
சொல்லலாம்‌. கர்த்தர்‌ தம்முடைய கிருபையின்‌ 
ஆவியை பாவிகள்மேல்‌ ஊற்றும்போது. 
அவர்கள்‌ தங்களுடைய பாவங்களுக்காக 
மனங்கசந்து  துக்கிப்பார்கள்‌. தங்களுடைய 
பாவங்களினிமித்தமாய்‌ அழுது புலம்புவார்கள்‌. 
தங்கள்‌ பாவங்களுக்கு உண்மையாய்‌ 
மனந்திரும்புவார்கள்‌. 





ழ்‌ யனா 
யாய 


கர்த்தர்‌. உண்மையாய்‌ 
மனந்திரும்புகிறவர்களை  சுத்தப்படுத்துகிறார்‌. 
அவர்களுடைய பாவத்தையும்‌ அழுக்கையும்‌ 
நீக்குகிறார்‌. அவர்களுடைய மனச்சாட்சிகளை 
சுத்திகரிக்கிறார்‌. நம்முடைய கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்து, தம்முடைய 
திருஇரத்தத்தினாலே, நம்முடைய பாவங்களை 
யெல்லாம்‌ நீக்கி நம்மை சுத்தப்படுத்துகிறார்‌. 

“அவருடைய குமாரனாகிய சு 
கிறிஸ்துவின்‌ இரத்தம்‌ சகல ப்‌ 
நீக்கி, நம்மைச்‌ சுத்திகரிக்கும்‌” "யோவா 1.7. 


றிஸ்துவினுடைய குத்தப்பட்ட 
க்கப்பட்ட ஒரு ஊற்று 
உண்டாயிற்று இதைப்பற்றி சகரியா 
ஏற்கெனவே சொல்லியிருக்கிறார்‌. 
“அப்பொழுது அவர்கள்‌ தாங்கள்‌ குத்தின 
என்னை நோக்கிப்பார்த்து. ஒருவன்‌ தன்‌ 
ஒரே பேறானவனுக்காகப்‌ புலம்புகிறதுபோல. 
எனக்காகப்‌ புலம்பி, ஒருவன்‌ தன்‌ தலைச்சன்‌ 
பிள்ளைக்காகத்‌ துக்கிக்கிறதுபோல எனக்காக 
மனங்கசந்து துக்கிப்பார்கள்‌" (சக 12:10) 
ஈட்டியால்‌... குத்தப்பட்ட 


க 
கிறிஸ்துவின்‌ விலாவிலிருந்து 

நீரும்‌ புறப்பட்டு வந்தது. இவை இரண்டுமே 
பாவத்தையும்‌ அழுக்கையும்‌ நீக்கும்‌. பாவம்‌ 
அழுக்கானது. அது தீட்டானது. பாவம்‌ 
நம்முடைய மனதையும்‌, மனச்சாட்சியையும்‌ 
தீட்டுப்படுத்தும்‌. நம்முடைய பாவம்‌ 
கர்த்தரோடு நாம்‌ ஐக்கியமாயிருப்பதற்கு 
தடையாயிருக்கும்‌. நாம்‌ பாவம்‌ செய்யும்போது. 
நம்முடைய மனதிற்குள்‌ சமாதானமும்‌. 


விலா! ட 


தகுதியற்றவர்களாயிருப்போம்‌. 


நம்முடைய பாவங்களுக்கு நாம்‌ 
மனந்திரும்பும்போது. நம்முடைய எவ்‌ 
மன்னிப்பதற்கு, நம்முடைய கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்து உண்மையுள்‌ ளவராயிருக்கிறார்‌. 
அவர்‌ கிருபையும்‌ இரக்கமும்‌ நிறைந்தவர்‌. 
நம்முடைய பாவங்களை மன்னிக்கும்‌ கிருபை 
கிறிஸ்துவிடம்‌ ஏராளமாய்‌ உள்ளது. கர்த்தர்‌ 

மன்னிக்கும்‌ கிருபையினால்‌. 
பிரதான பாவிகளையும்‌, மகாபாதகங்களையும்‌ 
மன்னிக்கிறார்‌. 


சகரியா - விரிவுரை 
ZECHARIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


'உங்களில்‌ சிலர்‌. 
இப்படிப்பட்டவர்களாயிருந்தீர்கள்‌; ஆயினும்‌ 
கர்த்தராகிய இயேசுவின்‌ நாமத்தினாலும்‌, 
நமது தேவனுடைய ஆவியினாலும்‌ 
கழுவப்பட்டீர்கள்‌, பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள்‌, 
நீதிமான்களாக்கப்பட்டீர்கள்‌" கொரி 6:1). 


நியாயப்பிரமாணத்தின்‌ காலத்தில்‌, 
யூதர்கள்‌ தேவாலயத்தில்‌ பிரவேசிப்பதற்கு 
முன்பாக, தங்களை சுத்திகரிக்கவேண்டும்‌. 
அங்கே வெண்கல கடல்‌ தொட்டி இருக்கும்‌ 
அதில்‌ தண்ணீர்‌ நிரப்பப்பட்டிருக்கும்‌. 
தேவாலயத்திற்குள்‌ பிரவேசிக்கிறவர்கள்‌, 
அந்தத்‌ தொட்டியிலிருந்து தண்ணீரை: 
எடுத்து, தங்களைக்‌ கழுவி சுத்தம்‌ 
பண்ணுவார்கள்‌. 


நியாயப்பிரமாணத்தின்‌ 
ஆசரிப்புக்கூடாரத்திலும்‌, 

ஆலயத்திலும்‌ வெண்கலத்‌ 

மாத்திரமே. இருந்தது. 
ஏற்பாட்டுக்காலத்திலோ நமக்கு திறக்கப்பட்ட 
ஒரு ஊற்று உண்டாயிருக்கிறது. இந்த 
ஊற்றிலிருந்து தண்ணீர்‌ எப்போதும்‌ 
புறப்பட்டுக்கொண்டேயிருக்கும்‌. இந்த ஊற்று 
திறக்கப்பட்ட ஊற்றாயிருக்கிறது. 


இந்த ஊற்று தாவீதின்‌ 
க்காக மாத்திரம்‌ என்றல்லாமல்‌, 
எருசலேமின்‌ குடிகளுக்கும்‌. 
திறக்கப்பட்டிருக்கிறது.  எருசவேமிலிருக்கிற 
சாமானியர்களுக்கும்‌, ஏழைகளுக்கும்‌, 
தனவான்களுக்கும்‌, ஐசுவரியவான்களுக்கும்‌, 


கர்த்தர்‌ தம்‌ 
வல்லமையினால்‌, பாவத்‌ ஆ 
நம்மைவிட்டு நீக்கிப்போடுகிறார்‌. 
பாவங்களெல்லாம்‌  கழுவப்பட்டிருக்கிறதோ, 
அவர்கள்‌ எல்லோரும்‌ நீதிமான்களாக்கப்‌ 
பட்டிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறார்கள்‌. 
அந்நாளிலே நான்‌ விக்கிரகங்களின்‌ 
ப்ரம்‌ “கத்தில்‌ இராதபடிக்கு அழிப்பேன்‌ ; 


அவைகள்‌ இனி நினைக்கப்படுவதில்லை" 
(சக 13:2) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 





f= THE 
TT 


யூதர்கள்‌ பாபிலோன்‌ 
சிறையிருப்பிலிருந்து திரும்பி 
அவர்களுக்கு விக்கிரகங்கள்‌ மீதும்‌, 
விக்கிரகாராதனையின்மீதும்‌ வெறுப்பு 
உண்டாயிற்று. யூதர்கள்‌ சிறையிருப்பிலிருந்து 
திரும்பி வந்த நாளிலிருந்து, 
வரையிலும்‌, யூதர்கள்‌ 
விக்கிரகாராதனை 

காணப்படவில்லை. 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ தேசத்தில்‌ 
விக்கிரகங்களின்‌ பேரும்‌ இராதபடிக்கு 
அழித்துப்போட்டார்‌. யூதர்கள்‌ விக்கிரகங்களை 
தங்களுடைய தெய்வமாக நினைத்துப்‌ 
பார்க்கவில்லை. அவர்கள்‌ மறுபடியும்‌ 
விக்கிரகாராதனையில்‌ ஈடுபடவில்லை. 


ஆதித்திருச்சபைமிலே ஏராளமான 
தர்கள்‌, இயேசுகிறிஸ்துவை தங்கள்‌ 
ட்சராக ஏற்றுக்கொண்டார்கள்‌. அவர்கள்‌ 
இயேசுவை மேசியாவாக விசுவாசித்தார்கள்‌. 
யூதர்களுக்கு அவர்களுடைய பாரம்பரிய 
ரமாணங்கள்‌ விக்கிரகங்களைப்போல. 
இருந்தது. இரட்சிக்கப்பட்ட யூதர்களோ. 
நியாயப்பிரமாணம்‌ என்னும்‌ 
விக்கிரகத்திலிருந்து விடுவிக்கப்பட்டார்கள்‌. 


"அந்நாளிலே தரிசனம்‌ 
சொல்லுகிறவர்களையும்‌, அசுத்த ஆவியையும்‌ 
தேசத்திலிருந்து போய்விடவும்‌ பண்ணுவேன்‌" 
(சக 13:2) என்று சேனைகளின்‌ கர்த்தர்‌ 


சொல்லுகிறார்‌. 


பிசாசு ஒரு அசுத்த ஆவி. அவனுடைய 
தீர்க்கதரிசிகளும்‌ அசுத்த ஆலிகளினால்‌ 
கள்ளத்தீர்க்கதரிசனம்‌ சொல்லுகிறார்கள்‌. 
கள்ளத்தீர்க்கதரிசிகளைத்‌. 
கள்ளத்தீர்க்கதரிசிகளின்‌ 


தேசத்து. 
வந்தபோது. 


தண்டித்துப்போடுகிறார்கள்‌. 

ன ஒருவன்‌ தரிசனம்‌ சொன்னால்‌, 
அவனைப்பெற்ற அவன்‌ தகப்பனும்‌ அவன்‌ 
தாயும்‌ அவனை நோக்கி: நீ கர்த்தருடைய 
நாமத்தைக்கொண்டு பொய்பேசுகிறபடியால்‌ நீ 
உமிரோடிருக்கப்படாது என்று சொல்லி, 
அவனைப்‌ பெற்ற அவன்‌ தகப்பனும்‌ அவன்‌ 
தாயும்‌ அவன்‌ தரிசனம்‌ சொல்லும்‌ போது 
அவனைக்‌ குத்திப்போடுவார்கள்‌" (சக 13:3) 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


சகரியா - விரிவுரை 
ZECHARIAH - COMMENTARY 


கர்த்தருடைய ஜனங்கள்‌ மத்தியிலே, 
தேவன்மீது பக்திவைராக்கியம்‌ இருக்கும்‌. 
அவர்களிடத்தில்‌ தெய்வபக்தி 
அதிகமாயிருக்கும்‌. அவர்களுடைய பக்தி 
வைராக்கியம்‌ பாவத்தை  வெறுக்கச்‌ 
செய்யும்‌. அவர்கள்‌ சோதனைகளுக்கு 
விலகியிருப்பார்கள்‌. கள்ளத்தீர்க்கதரிசிகளும்‌ 
தங்களுடைய பாவங்களை உணருவார்கள்‌. 


அந்நாளிலே தரிசனம்‌ சொல்லுகிற 
அவனவன்‌ தான்‌ சொன்ன தரிசனத்தினால்‌ 
வெட்கப்பட்டு, பொய்‌ சொல்லும்படிக்கு. 
இனி மிமிர்ப்போர்லையைப்‌ போர்த்துக்‌ 
கொள்ளமாட்டான்‌" (சக 13:4). 


கர்த்தர்‌ கள்ளத்தீர்க்கதரிசிகளுடைய 
உள்ளத்திலே பேசுவார்‌. அவர்களுடைய 
மனச்சாட்சியை சுத்தப்படுத்துவார்‌. இதனால்‌ 
தாங்கள்‌ சொன்ன கள்ளத்தீர்க்கதரிசனத்தை 
த்‌ வெட்கப்படுவார்கள்‌. 
தீர்க்கதரிசனங்கள்‌. 
அவர்கள்‌ 
தீர்க்கதரிசனமாகச்‌ 

சொல்லியிருக்கிறார்கள்‌ 


னங்கள்‌ 

தங்களை தீர்க்கதரிசிகளாக 
வெளிப்படுத்திக்‌ காண்பிக்கமாட்டார்கள்‌. 
தீர்க்கதரிசிகள்‌ மயிர்ப்போர்வையைப்‌ 
போர்த்துக்கொள்வது வழக்கம்‌. கள்ளத்தீர்க்க 
தரிசிகளும்‌ இப்படிப்பட்ட மயிர்ப்போர்வையைப்‌ 
போர்த்துக்கொண்டு, ஜனங்கள்‌ மத்தியிலே. 
கள்ளத்தீர்க்கதரிசனம்‌ சொன்னார்கள்‌. நல்ல 
தீர்க்கதரிசிகளின்‌. வஸ்திரத்தை 
கள்ளத்தீர்க்கதரிசிகள்‌ அணிந்துகொண்டு 
மாய்மாலம்‌ பண்ணினார்கள்‌. 


கள்ளத்தீர்க்கதரிசிகள்‌ 
யிலே, 


கள்ளத்தீர்க்கதரிசிகள்‌ தங்களுடைய 
பாவங்களுக்கு மனந்திரும்புகிறார்கள்‌. 
அவர்கள்‌ இதுவரையிலும்‌ தங்களை தீர்க்க 
தரிசிகள்‌ என்று சொல்லிக்கொண்டார்கள்‌. 
தங்களுக்கு கர்த்தரிடத்திலிருந்து 
வெளிப்பாடுகளும்‌, வார்த்தைகளும்‌ 
கிடைக்காவிட்டாலும்‌, தங்களுடைய சொந்த 
வார்த்தைகளை, கர்த்தருடைய வார்த்தைகள்‌ 
என்று பொய்யாய்த்‌ தீர்க்கதரிசனம்‌. 
சொன்னார்கள்‌. இப்போதோ கள்ளத்தீர்க்க 
தரிசிகள்‌ தங்கள்‌ பாவங்களுக்காக 
'வெட்கப்படுகிறார்கள்‌. தாங்கள்‌ உண்மையான 
தீர்க்கதரிசிகளல்ல என்று வெளிப்படையாக 
தங்களுடைய பாவங்களை 
அங்கீகரிக்கிறார்கள்‌. 





i THE 
TT 


அந்நாளிலே தரிசனம்‌ சொல்லுகிற 
அவனவன்‌ தான்‌ சொன்ன தரிசனத்தினால்‌ 
வெட்கப்பட்டு, பொய்‌ சொல்லும்படிக்கு இனி 
மமிர்ப்போர்வையைப்‌ போர்த்துக்கொள்ளாமல்‌, 
நான்‌ தரிசனம்சொல்லுகிறவன்‌ அல்ல, நான்‌ 
நிலத்தைப்‌ பயிரிடுகிறவன்‌; என்‌ சிறுவயது 
முதல்‌ ஒருவன்‌ என்னை வேலைகொண்டான்‌ 
என்பான்‌ (சக 13:4,5) என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 

நம்முடைய பாவங்களுக்கு நாம்‌ 
மனந்திரும்பி, கர்த்தர்‌ நன்க்கு 
கொடுத்திருக்கும்‌ வேலைகளை உண்மையாய்ச்‌ 
செய்யவேண்டும்‌. கள்ளத்தீர்க்கதரிசனம்‌ 
சொல்லி ஜனங்களை வஞ்சித்தவன்‌ இப்போது. 
நிலத்தைப்‌ பயிரிடுகிறான்‌. அவனுடைய 
அன்றாட வேலைகளில்‌ 
பனக கக. அக 
கர்த்தருடைய வார்த்தையைக்‌ 
தங்களுடைய 
மனந்திரும்புகிறார்கள்‌. 
கர்த்தர்‌ தங்களை கண்டித்து 
பின்பு, தங்கள்‌ 


மனந்திரும்புகிறார்கள்‌. 


கர்த்தர்‌ நம்மை 
காயப்படுத்தும்போது, நம்முடைய சரத்‌ 
காயத்தின்‌ வடுக்கள்‌ இருக்கும்‌ 
கள்ளத்தீர்க்கதரிசிகள்‌ தங்கள்‌ பாவங்களுக்கு 
மனந்திரும்பவில்லையென்றால்‌, கர்த்தர்‌ 


அவர்களை. கண்டித்து காயப்படுத்தி 
மனந்திரும்ப வைப்பார்‌ 


“அப்பொழுது ஒருவன்‌ அவனை 
நோக்கி: உன்‌ கைகளில்‌ இருக்கிற இந்த 
வடுக்கள்‌ ஏதென்று கேட்டால்‌, என்‌ 
சிநேகிதரின்‌ வீட்டிலே காயப்பட்டதினால்‌: 
உண்டானவைகள்‌ என்பான்‌" (சக 13:6). 


மனந்திரும்பிய கள்ளத்தீர்க்கதரிசியின்‌ 
மனது சுத்தமாயிருக்கிறது. அவன்‌ பொய்யை 
விலக்கி, உண்மையைப்‌ பேசுகிறான்‌ 
தன்னுடைய சிநேகிதரின்‌ வீட்டிலே தனக்கு 
காயமுண்டானதை அங்கீகரிக்கிறான்‌. 


என்‌ சிநேகிதரின்‌ வீட்டிலே 
காயப்பட்டதினால்‌ உண்டானவைகள்‌" 
என்னும்‌ வாக்கியத்தை கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்து சொல்லுவதாக, 
வேதபண்டிதர்களில்‌ சிலர்‌ விளக்கம்‌ 
சொல்லுகிறார்கள்‌. இயேககிறிஸ்துவின்‌ 
கைகளிலே ஆணிகளால்‌ அறைந்தார்கள்‌. 
இதனால்‌ அவருடைய கைகளில்‌ வடுக்கள்‌ 
உண்டாயிற்று. 


சகரியா - விரிவுரை 
ZECHARIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இயேசுகிறிஸ்து உயிர்த்தெழுந்த ட 
இந்த வடுக்களும்‌ அவருடைய கைகளில்‌ 
காணப்பட்டது. இந்த வடுக்கள்‌ தமக்கு 
எப்படி உண்டாயிற்று என்பதை 
இயேசுகிறிஸ்து. இங்கு விளக்குவதாக. 
வேதபண்டிதர்கள்‌ வியாக்கியானம்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 


யூதர்கள்‌ இயேசுகிறிஸ்துவை தங்கள்‌ 
மேசியாவாக அங்கீகரிக்கவில்லை. அவர்கள்‌ 
இயேசுவை ஒரு கள்ளத்தீர்க்கதரிசியாக 
ஏற்றுக்கொண்டார்கள்‌. இயேசுகிறிஸ்து 
ஜனங்களை வஞ்சிக்கிறார்‌ என்று 
யூதர்களுடைய பிரதான ஆசாரியர்கள்‌ 
சொன்னார்கள்‌. ஆனாலும்‌ 
இயேசுகிறிஸ்துவுக்கு சிநேகிதராயிருந்த 
யூதர்கள்‌, அவரைத்‌ தங்கள்‌ வீடுகளில்‌: 
ஏற்றுக்கொண்டார்கள்‌ 


மேய்ப்பனை வெட்டு 
௬௧ 13:7-9 


௬௧ 13:7. பட்டயமே, என்‌ மேய்ப்பன்‌ 
மேலும்‌ என்‌ தோழனாகிய புருஷன்‌ 
மேலும்‌ எழும்பு என்று சேனைகளின்‌ 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌; மேய்ப்பனை 
வெட்டு, அப்பொழுது ஆடுகள்‌ 
சிதறிப்போகும்‌ ஆனாலும்‌ எண்‌: 
கரத்தைச்‌  சிறுவர்மேல்‌ திரும்ப 
வைப்பேன்‌. 


௪௧ 13:8. தேசமெங்கும்‌ சம்பவிக்கும்‌ 
காரியம்‌ எண்ணவென்றால்‌, அதில்‌ 
இருக்கிற இரண்டு பங்கு மனுஷர்‌ 
சங்கரிக்கப்பட்டு மாண்டுபோவார்கள்‌; 
மூன்றாம்‌ பங்கோ அதில்‌ 
மீதியாயிருக்கும்‌. 


௬௧ 18:9. அத்த மூன்றாம்‌ பங்கை நான்‌ 
அக்கினிக்குட்படப்பண்ணி, 
வெள்ளியை உருக்குகிறதுபோல 
அவர்களை உருக்கி, பொன்னைப்‌. 
புடமிடுகிறதுபோல அவர்களைப்‌: 
புடமிடுவேன்‌; அவர்கள்‌. என்‌ 
நாமத்தைத்‌  தொழுதுகொன்வார்கள்‌; 
நான்‌ அவர்கள்‌ விண்ணப்பத்தைக்‌ 
கேட்பேன்‌; இது என்‌ ஜனமென்று நான்‌ 
சொல்லுவேன்‌, கர்த்தர்‌ என்‌ தேவன்‌ 
என்று அவர்கள்‌ சொல்லுவார்கள்‌. 





i FTE 
TT 


சகரியா இயேசுகிறிஸ்துவின்‌ பாடுகளை 
முன்னறிவித்துச்‌ சொல்லுகிறார்‌. மேசியாவின்‌ 

விலாவிலே குத்தப்படும்‌. அதிலிருந்து. 
திறக்கப்பட்ட ஒரு ஊற்று உண்டாயிருக்கும்‌. 
“பட்டயமே, என்‌ மேய்ப்பன்‌ மேலும்‌ என்‌ 
தோழனாகிய புருஷன்‌ மேலும்‌ எழும்பு" 
(சக 13:7) என்று சேனைகளின்‌ கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 


பிதாவாகிய தேவனே. 
வாக்கியத்தைச்‌ சொல்லுகிறார்‌. ்தர்‌ 
தம்முடைய நீதியின்‌ பட்டத்திற்கு கட்டளை 
கொடுக்கிறார்‌. தம்முடைய  குமாரன்மேல்‌ 
பட்டயம்‌ எழும்பவேண்டும்‌. கிறிஸ்துவானவர்‌ 
மனுக்குலத்தின்‌ பாவங்களை நீக்குவதற்காக, 
தம்மையே பாவநிவாரண பலியாக. 
ஒப்புக்கொடுத்திருக்கிறார்‌ 


"மெய்யாகவே. அவர்‌ 
பாடுகளை ஏற்றுக்கொண்டு, 
துக்கங்களைச்‌ சுமந்தார்‌; 
தேவனால்‌ அடிபட்டு 
சிறுமைப்பட்டவரென்று 
(ஏசா 53:4), 


நம்முடைய 
நம்முடைய 
நாமோ, அவர்‌ 
வாதிக்கப்பட்டு, 
எண்ணினோம்‌" 


கர்த்தரோ அவரை 
நொறுக்கச்சித்தமாகி:: அவரைப்‌ 
பாடுகளுக்குட்படுத்தினார்‌ அவருடைய 
ஆத்துமா தன்னைக்‌ குற்றநிவாரணபலியாக 
ஒப்புக்கொடுக்கும்போது, அவர்‌ தமது 
சந்ததியைக்‌ கண்டு, நீடித்தநாளாயிருப்பார்‌, 
கர்த்தருக்குச்‌ சித்தமானது அவர்‌ கையினால்‌ 
வாய்க்கும்‌” (ஏசா 53:10). 

பிதாவானவர்‌ தம்முடைய குமாரனை 
என்‌ தோழனாகிய புருஷன்‌” (சக 13:7) 
என்று அழைக்கிறார்‌. தாம்‌ பிதாவானவருக்கு 
சமமாமிருப்பதை, குமாரனாகிய 
இயேசுகிறிஸ்து, கொள்ளையாடிய பொருளாக 
நினைக்கவில்லை. பிதாவும்‌ குமாரனும்‌. 
ஒன்றாயிருக்கிறார்கள்‌. 

கர்த்தராகிய 
பிதாவுக்கும்‌, 
மத்தியஸ்தராயிருக்கிறார்‌. 
ஜனங்களுக்கு நல்ல மேய்ப்பராயிருக்கிறார்‌. 
கிறிஸ்துவானவர்‌ தம்முடைய 
தொழுவத்திலுள்ள. ஆடுகளுக்காக, 
தம்முடைய ஜீவனையே ஒப்புக்கொடுக்கிறார்‌. 
பிதாவாகிய தேவன்‌, தம்முடைய குமாரனாகிய 
இயேசுகிறிஸ்துவை, "என்‌ மேய்ப்பன்‌ 
(சக 13:7) என்று அழைக்கிறார்‌. 


சகரியா - விரிவுரை 
ZECHARIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


“பட்டயமே, என்‌ மேய்ப்பன்மேல்‌ எழும்பு” 
(சக. 13) என்று பிதாவாகிய தேவன்‌ 
சொல்லுகிறார்‌. குமாரனாகிய இயேசுகிறிஸ்து, 
மனுக்குலத்தின்‌ பாவங்களைப்‌ 
போக்குவதற்காக, தம்மையே பாவநிவாரண 
பலியாக ஒப்புக்கொடுக்கிறார்‌. இயேசுகிறிஸ்து 
பலியாகமிருப்பதினால்‌, அவர்‌ கொல்லப்பட 
வேண்டும்‌. இரத்தம்‌ சிந்துதல்‌ இல்லாமல்‌: 
பாவமன்னிப்பு இல்லை. அந்த இரத்தமும்‌ 
ஜீவனுள்ள இரத்தமாயிருக்கவேண்டும்‌. 


கர்த்தராகிய இயேசுகிறிஸ்‌ துவினிடத்தில்‌ 
அவரைத்‌ 

எதுவும்‌ 

பிதாவாகிய தேவன்‌. 

தம்முடைய ன்‌ இயேசுகிறிஸ்துவை 
திருத்த வேண்டி அவசியமுமில்லை. 
குமாரன்மேல்‌ கோல்‌ எழும்பவேண்டுமென்று 
கட்டளையிடவேண்டிய அவசியமுமில்லை. 
பிதாவானவர்‌ கோலுக்கு கட்டளை 
கொடுப்பதற்கு பதிலாக,  பட்டயத்திற்கு 
கட்டளை கொடுக்கிறார்‌. “பட்டயமே 
மேசியாவின்மேல்‌ எழும்பு" என்று 
தம்முடைய 


பிதாவானவர்‌ சொல்லுகிறார்‌. 


ஒப்புக்கொடுத்தார்‌. 


ஸ்து கல்வாரி சிலுவையிலே 

மரித்த து, ப்‌ சஷக்கள்‌ அங்க 
விட்டு சிதறி ஓடிப்போனார்கள்‌. “மேய்ப்பனை 
அப்பொழுது, ஆடுகள்‌ 

" சக 13:7) என்று கர்த்தர்‌ 

தாம்‌ காட்டிக்கொடுக்கப்பட்ட 

அன்றைய இரத்தமே, கிறிஸ்துவானவர்‌ 
மேற்கோளாகச்‌ 


னை வெவ்‌, 
மந்தையின்‌ ஆடுகள்‌ சிதறடிக்கப்படும்‌ என்று 
எழுதியிருக்கிறபடி, இந்த இராத்திரியிலே 
நீங்கள்‌ எல்லாரும்‌ என்னிமித்தம்‌ 
இடறலடைவீர்கள்‌" (மத்‌ 26:31). 


“அப்பொழுது. இயேசு அவர்களை 
நோக்கி: மேய்ப்பனை வெட்டுவேன்‌, ஆடுகள்‌ 
சிதறடிக்கப்படும்‌, என்று எழுதியிருக்கிறபடி, 
ந்த இராத்திரிமிலே நீங்களெல்லாரும்‌ 
என்னிமித்தம்‌. இடறலடைவீர்கள்‌” 
(மாற்‌ 14:27). 





i= FTE 
TT 


இதோ, நீங்கள்‌ சிதறுண்டு, அவனவன்‌ 
தன்தன்‌ இடத்துக்குப்‌ போய்‌, என்னைத்‌ 
தனியே விட்டுவிடுங்காலம்‌ வரும்‌; அது 
இப்பொழுது வந்திருக்கிறது: ஆனாலும்‌ நான்‌ 
தனித்திரேன்‌, பிதா என்னுடனேகூட 
இருக்கிறார்‌" (யோவா 16:32). 


கிறிஸ்துவானவர்‌ 
மேய்ப்பராகயிருக்கிறார்‌. “ஆடுகள்‌ 
சிதறிப்போகும்‌' என்னும்‌ வாக்கியம்‌ 
யூதாவின்‌ மனுஷரைக்‌ குறிக்கும்‌ என்று 
வேதபண்டிதர்கள்‌ விளக்கம்‌ 
சொல்லுகிறார்கள்‌. இயேசுகிறிஸ்து 
சிலுவையிலே அறையப்பட்டார்‌. யூதர்களே 
கிறிஸ்துவை சிலுவையில்‌ அறைந்தார்கள்‌. 
அதன்‌ நிமித்தமாக, யூதர்கள்‌ எல்லா 
தேசங்களுக்கும்‌ சிதறிப்போனார்கள்‌. 


யூதாதேசத்திற்கு 


னாலும்‌ என்‌ கரத்தை சிறுவ 
தடய அவ்வ்‌ ப 1375 6 | 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. இந்த வாக்கியம்‌ 
இயேசுகிறிஸ்துவின்‌ சீஷர்களுக்கு 
எச்சரிப்பாகச்‌ சொல்லப்பட்டிருக்கிறது என்றும்‌, 
அவர்களுக்கு 

சொல்லப்பட்டிருக்கிறது 

வேதபண்டிதர்கள்‌ 

வியாக்கியானம்‌ பண்ணுகிறார்கள்‌ 


டய காத்‌ 
வைத்தார்‌. 
பாடுகளை அனுபவித்தார்‌ 


கர்‌ தம்மு 
இயேசுகிறிஸ்துவின்மேல்‌ 

கிறிஸ்துவானவர்‌ 
இப்போது. கர்த்தர்‌ நம்முடைய கரத்தை 
சிறுவராகிய, சீஷர்கள்மேல்‌ வைக்கிறார்‌ 


கிறிஸ்துவின்‌ சீஷர்களும்‌, பாடுகளை 
அனுபவிப்பார்கள்‌. இது ஒரு வியாக்கியானம்‌. 

சீஷர்கள்‌ எல்லா ங்களுக்கும்‌ 
சிதறிப்போனார்கள்‌ ன. அக்கை 
மறுபடியும்‌. கூட்டிச்சேர்க்கிறார்‌. 
கலிலேயாவிலே அவர்களெல்லோரும்‌ கூடி 
வருமாறு அவர்களை வழிநடத்துகிறார்‌. இது 
மற்றொரு வியாக்கியானம்‌. 


கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து தமக்கு 
சொந்தமான யூதர்கள்‌ மத்தியிலே வந்தார்‌. 
யூதர்களோ இயேசுகிறிஸ்துவை தங்களுடைய 
அவ்வக்‌ ஏற்றுக்கொள்ளவில்லை. 


இதனால்‌ அவர்களுக்கு அழிவு உண்டாயிற்று. 


சகரியா - விரிவுரை 
ZECHARIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தேசமெங்கும்‌ சம்பவிக்கும்‌ காரியம்‌ 
என்னவென்றால்‌, அதில்‌ இருக்கிற இரண்டு 
பங்கு. மனுஷர்‌ சங்கரிக்கப்பட்டு 
மாண்டுபோவார்கள்‌: மூன்றாம்‌ பங்கோ அதில்‌ 
என்று கர்த்தர்‌ 


கர்த்தராகிய 

விசவாசிக்கிறவர்கள்‌ 
இரட்சிக்கப்படுகிறார்கள்‌. இவர்கள்‌ அழிவுக்குத்‌ 
தப்பித்துக்கொள்கிறார்கள்‌. யூதமார்க்கத்தாரில்‌ 
இரண்டு பங்கு மனுஷர்‌, இயேசுகிறிஸ்துவை. 
விசுவாசிக்கவில்லை. அவர்கள்‌ 
சங்கரிக்கப்பட்டு மாண்டுபோவார்கள்‌. 
மீதமுள்ள மூன்றாம்‌ பங்கோ, கர்த்தருக்கு 
மீதியானவர்கள்‌. இவர்கள்‌ இயேசுகிறிஸ்துவை 
தங்கள்‌ இரட்சராக ஏற்றுக்கொண்டு, 
அழிவுக்குத்‌ தப்பிக்கிறார்கள்‌. 


யூதமார்க்கத்திலே அழிவுக்கு தப்பிக்கும்‌ 
மூன்றாம்‌. பங்கானது, கர்த்தருக்கு, 
மீதியானவர்கள்‌. இவர்கள்‌ கர்த்தரால்‌. 
தெரிந்துகொள்ளப்பட்டவர்கள்‌. மூன்றாம்‌. 
பங்கு என்பது, புதிய ஏற்பாட்டுக்காலத்து 
சபையை பொதுவாகக்‌ குறிக்கிற வாக்கியம்‌ 
என்றும்‌ வேதபண்டிதர்கள்‌ விளக்கம்‌. 
சொல்லுகிறார்கள்‌. 


இயேசுகி) விசுவாசிக்கி| 
ட பண்லாம்‌ "இரசம்‌ 

அவர்கள்‌ கர்த்தருடைய 
சபையிலே சேர்த்துக்‌ கொள்ளப்படுகிறார்கள்‌. 
இவர்கள்‌ கர்த்தருக்கு மீதியான மூன்றாம்‌. 
பங்காயிருக்கிறார்கள்‌. 


ரோமப்பேரரசின்‌ காலத்தில்‌, 
ரோமருடைய போர்வீரர்கள்‌ எருசலேமையும்‌, 
யூதேயா தேசத்தையும்‌ அழித்துப்போட்டார்கள்‌. 
இயேசுகிறிஸ்து ஜனங்கள்‌ மத்தியில்‌ ஊழியம்‌ 
செய்தபோது, அவர்களுக்கு வரும்‌ 
ஆபத்துக்களைப்பற்றி முன்னறிவித்தார்‌. 
தங்களுக்கு ஆபத்து வரும்போது அவர்கள்‌ 
மலைகளுக்கு ஓடிப்போகவேண்டும்‌ என்று 


கட்டளை கொடுத்தார்‌. 


இயேசுகிறிஸ்து சொன்ன பிரகாரமாக, 
தங்களுக்கு ஆபத்து வந்தபோது, 
விசுவாசிகள்‌ மலைகளுக்கு ஓடிப்போனார்கள்‌. 
யோர்தானுக்கு அப்புறத்திலுள்ள பெல்லா 
என்னும்‌ பட்டணத்திலே பாதுகாப்பாய்த்‌ 
தங்கியிருந்தார்கள்‌. ஆதித்திருச்சபைக்கு 
மிகுந்த துன்பமும்‌, உபத்திரவமும்‌ 
உண்டாயிற்று. 





மை வெப்பப்‌ பெப்‌ COODNENS 
ரரி ZECHARIAH - COMMENTARY PUELISHERS 


'அந்த மூன்றாம்‌ பங்கை நான்‌ 
அக்கினிக்குட்டபண்ணி, வெள்ளியை 
உருக்குகிறதுபோல அவர்களை உருக்கி, 
பொன்னைப்‌ புடமிடுகிறதுபோல அவர்களைப்‌ கர்த்தரோடு ஐக்கியமாயிருப்பதே 
புடமிடுவேன்‌" (சக 13:9) என்று கர்த்தர்‌ | விசுவாசிகளுக்கு பெலன்‌. அவர்கள்‌ 
சொல்லுகிறார்‌. கர்த்தரிடத்தில்‌ ஜெபம்பண்ணுகிறார்கள்‌. 
ஜெபம்‌ ஜெயத்தைக்‌ கொடுக்கிறது. கர்த்தர்‌ 
கர்த்தர்‌ இங்கு சொல்லுகிற | அவர்களோடு உடன்படிக்கை செய்திருக்கிறார்‌. 
தீர்க்கதரிசனம்‌, ஆதித்திருச்சபைக்கு ஏற்பட்ட | கர்த்தர்‌ தம்முடைய உடன்படிக்கைக்கு 
உபத்திரவத்தில்‌ நிறைவேறிற்று. | உண்மையுள்ளவர்‌. 
“பிரியமானவர்களே, உங்களைச்‌ சோதிக்கும்படி 


தன்‌ நடுவில்‌ வக்‌ கர்த்தர்‌ தம்முடைய ஜனத்தை 


்‌ ழம்‌ ்‌ ரிப்பார்‌. “இவர்கள்‌ என்‌ ஜனம்‌" 
அங்கக 

அக்கினியைக்குறித்து ஏதோ புதுமையென்று | என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. இனங்களும்‌ 

திகைக்குவேண்‌। பது 4: கர்த்தரை நங்கள்‌ "தேவனாக 


வும்‌ வம்‌ அங்கீகரிப்பார்கள்‌. “கர்த்தர்‌ எங்கள்‌ தேவன்‌' 
பத்தர்கள்‌... வந்தாலும்‌"... கள்‌ | என்று விசுவாசிகள்‌ சொல்லுகிறார்கள்‌ 
கர்த்தரோடு ஐக்கியமாயிருந்தார்கள்‌. | தம்மை நம்புகிற அனைவருக்கும்‌ கர்த்தர்‌ 
“அவர்கள்‌. என்‌ நாமத்தைத்‌ தொழுது | 0 தமானவரகயிருக்கிறா்‌ 
கொள்வார்கள்‌; நான்‌ அவர்கள்‌ 

விண்ணப்பத்தைக்‌ கேட்பேன்‌: இது என்‌: 

ஜனமென்று நான்‌ சொல்லுவேன்‌, கர்த்தர்‌ 

என்‌ தேவன்‌ என்று அவர்கள்‌ 

சொல்லுவார்கள்‌" (சக 13:9) என்று கர்த்தர்‌ 


சொல்லுகிறார்‌. 





i= FTE 
ETT 


யாத்‌ 89:30. பரிசுத்த கிரீடத்தின்‌ 
பட்டத்தையும்‌ பசும்யொன்னினாலே 
பண்ணி, கர்த்தருக்குப்‌ பரிசுத்தம்‌ 
என்னும்‌ எழுத்துக்களை அதிலே. 
முத்திரை வெட்டாக வெட்டி, 


யாத்‌ 981) அதை உயரப்‌: 
பாகையின்மேல்‌ கட்டும்படி, கர்த்தர்‌ 
மோசேக்குக்‌ கற்பித்தபடியே இனதீல 
"நாடாவினால்‌ கட்டினார்கள்‌. 


சாரியருக்கு 
வஸ்திரங்கானப்பதத்‌ 
யாத்‌ 28-ஆவது அதிகாரத்தில்‌ 
கட்டளை கொடுத்திருக்கிறார்‌. 
பிரகாரமாக மோசே  ஆரோனுக்கும்‌, 
அவருடைய குமாருக்கும்‌ பரிசுத்த 
வஸ்திரங்களை செய்கிறார்‌. 


செய்ய வேண்டிய 


ரியரின்‌ வஸ்திரங்கள்‌ “பரிசுத்த. 
ஸ்து ஆராதனை... செய்கிறநற்கு 
வேண்டிய வஸ்திரங்கள்‌" என்று 
அழைக்கப்படுகிறது (யாத்‌ 39:1). தேவனுடைய 
சிங்காசனத்திற்கு முன்பாக கர்த்தருடைய 
பரிசுத்தவான்கள்‌ வெள்ளை அங்கி தரித்து, 
அவரை இரவும்‌ பகலும்‌ துதிப்பார்கள்‌. 
அப்பொழுது, மூப்பர்களில்‌ ஒருவன்‌ 
என்னை நோக்கி: வெள்ளை அங்கிகளைத்‌ 
தரித்திருக்கிற இவர்கள்‌ யார்‌? எங்கேயிருந்து 
வந்தார்கள்‌? என்று கேட்டான்‌. அதற்கு 
நான்‌: ஆண்டவனை, அது உமக்கே தெரியும்‌ 
என்றேன்‌. அப்பொழுது அவன்‌: இவர்கள்‌ 
மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள்‌; 
அங்கிகளை 


இவர்கள்‌ 

இரத்தத்திலே 
ஆனபடியால்‌, 
இவர்கள்‌ தேவனுடைய சிங்காசனத்திற்கு 
முன்பாக இருந்து, இரவும்‌ பகலும்‌ அவருடைய 


தங்கள்‌ 
ஆப்டுக்குட்டியானவருடைய 
தோய்த்து வெளுத்தவர்கள்‌. 


(வெளி 7:13-15/. 


கர்த்தர்‌ மோசேக்கு 

இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
அவருடைய குமாருக்கும்‌, 
ஸ்தலத்திலே ஆராதனை  செய்கிறதற்கு 
வேண்டிய வஸ்திரங்களையும்‌, பரிசுத்த. 
வஸ்திரங்களையும்‌ செய்கிறார்கள்‌. 
ஆசாரியருக்கு செய்யப்படும்‌ விசேஷித்த 
வஸ்திரங்களைப்பற்றி இந்த வசனப்பகுதியில்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. 


கற்பித்தபடியே 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


யாத்‌ 391141) 
கூடாரத்தைக்‌ கட்டுவது 
கட்டளைகளில்‌ இவற்றைப்‌ 

பற்றிக்‌ கூறப்படவில்லை (யாத்‌ 251-30:38). 


ஆசாரியரின்‌ வஸ்திரங்கள்‌ கடைசியில்‌ 

செய்யப்படுகிறது. ஆசரிப்புக்‌ கூடாரத்தைக்‌ 

கட்டுவது சம்பந்தமான கட்டளைகளில்‌ 

ன்‌ வஸ்திரங்களைக்‌ குறித்து 

ட கூறப்பட்டிருக்கிறது 
(யாத்‌ 25:1-30:38). 


ஆசாரியருக்கு செய்யப்படும்‌ 
வஸ்திரங்களெல்லாம்‌.. கர்த்தர்‌ 
குற்பித்தடடியே செய்யப்படுகிறது. 
மோசேக்கு. குற்பித்தபடியே. 

செய்கிறார்கள்‌" 

வாக்கியம்‌. மறுபடியும்‌ 

சொல்லப்பட்டிருக்கிறது. 


பரிசுத்த 
மோசேக்கு 


வார்த்தைக்‌ 

கொடுக்கப்ேண்டும்‌ 

இந்த வாக்கியம்‌ திரும்ப 

திரும்ப சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய 

ஊழியக்காரர்கள்‌, கர்த்தருடைய வார்த்தைக்கு 

முக்கியத்துவம்‌ கொடுத்து, கர்த்தருக்கு 

ஊழியம்‌ செய்யவேண்டும்‌. அவர்களுடைய 

வாயின்‌ வார்த்தைகளையும்‌, கைகளின்‌ 

கிரியைகளையும்‌ கர்த்தருடைய வார்த்தை 
ஆளுகை செய்யவேண்டும்‌. 


கர்த்தருடைய ஊழியக்காரர்கள்‌, 
அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து, 
அவருடைய பிரமாணங்களைக்‌ 
கைக்கொண்டு ஊழியம்‌ செய்யவேண்டும்‌. 
இதை உறுதிபண்ணும்‌ வண்ணமாக “கர்த்தர்‌ 
மோசேக்கு ற்பித்‌ ர்கள்‌ 
ஆரோனுக்கு 
செய்தார்கள்‌" என்னும்‌ வாக்கியம்‌ மறுபடியும்‌ 
மறுபடியுமாக சொல்லப்பட்டிருக்கிறது. 





ழ்‌ நயனா 
யாய 


தீர்க்கதரிசி “கர்த்தருடைய 

" என்று முன்னறிவிக்கிறார்‌ 

முந்திய 

தடவை 

கடப்பது இந்த அதிகாரத்தில்‌ 

மாத்திரம்‌, கர்த்தருடைய  நாளைப்பற்றி, 

சகரியா ஏழுதடவை சொல்லியிருக்கிறார்‌. 

சகரியா “இந்த நாள்‌" என்று சொல்லுவது. 

எந்த நாள்‌ என்று தெளிவாகவும்‌, 
உறுதியாகவும்‌ தெரியவில்லை. 


அதிகாரத்தில்‌ 
வசனங்கள்‌, 
நடைபெறும்‌ 
கர்த்தருடைய 


இந்த 
சொல்லப்பட்டிருக்கிற சில 
சுவிசேஷ காலத்தில்‌ 
சம்பவங்களை விவரிக்கிறது. 
நாளில்‌, அவருடைய  நியாயத்தீர்ப்பும்‌, 
இரக்கமும்‌ வெளிப்படும்‌. கர்த்தருடைய 
சபைக்கு அவருடைய இரக்கமும்‌, சபையின்‌ 
சத்துருக்களுக்கு கர்த்தருடைய 
நியாயத்தீர்ப்பும்‌ வரும்‌ (சக 14:12. 

பரலோகத்தின்‌ வல்லமை கர்த்தருடைய 
சபையின்‌ சார்பாக யுத்தம்பண்ணும்‌ 
(சக 1435) கர்த்தருடைய நாளில்‌ 
என்னென்ன சம்பவங்கள்‌ நடைபெறும்‌ என்று 
சகரியா சொல்லுகிறார்‌ (சக 14:67). 

எருசலேமிலிருந்து ஜீவத்தண்ணீர்கள்‌ 
புறப்படும்‌. இந்தப்‌ மல கிறிஸ்துவின்‌ 
ராஜ்யம்‌ ஸ்தாபிக்கப்படும்‌. கர்த்தர்‌ பூமியின்‌ 
மீதெங்கும்‌ ராஜாவாயிருப்பார்‌ (சக 14:89). 
புதிய எருசலேம்‌ ஸ்தாபிக்கப்படும்‌. இதன்‌ 
எல்லைகள்‌ விஸ்தாரமாகும்‌ (சக 14:10,11/ 


சபையின்‌ சத்துருக்கள்‌ 
விரோதமாக யுத்தம்பண்ணுவார்கள்‌ 
(சக 141245). கர்த்தராகிய ராஜாவை 
தொழுதுகொள்ளாதவர்கள்மீது வாதை வரும்‌ 
(சக 1417-19). கர்த்தருடைய சபையில்‌ 
பரிசுத்தம்‌ வாசமாயிருக்கும்‌ (சக 14:16,20,21) 


எருசலேமுக்கு 


சகரியா - விரிவுரை 
ZECHARIAH - COMMENTARY 


(167 
PUBLISHERS 


கர்த்தருடைய நான்‌ 
௬௧ 141-7 


௬௧ 141. இதோ, கர்த்தருடைய நான்‌ 
வருகிறது, உன்னில்‌ கொன்னையானது 
உன்‌ நடுவிலே பங்கிடப்படும்‌. 


௪௧ 14:2. எருசலேமுக்கு விரோதமாக 
யுத்தம்பண்ணச்‌ ௪௧ல ஜாதிகளையும்‌ 
கூட்டுவேன்‌; நகரம்‌ பிடிக்கப்படும்‌; 
கன்‌ கொள்ளையாகும்‌; 
ஸ்திரீகள்‌ அவமானப்படுவார்கள்‌; 
நகரத்தாரில்‌ பாதி மனுஷர்‌ 
சிறைப்பட்டுப்போவார்கள்‌; மீதியான 
ஜனமோ நகரத்தை விட்டு 
அறுப்புண்டுபோவதில்லை. 


கக 14:8. கர்த்தர்‌ புறப்பட்டு, 
யுத்ததானிலே போராடுவதுபோல்‌ அந்த 
ஜாதிகனோடே போராடுவார்‌. 


சக 144, அந்நாளிலே அவருடைய 
பாதங்கள்‌ கிழக்கே எருசலேமுக்கு 
எதிரே இருக்கிற ஒலிவமலையின்மேல்‌ 
திற்கும்‌ அப்பொழுது மகா பெரிய 
பன்னத்தாக்கு. உண்டாகும்படி. 
ஓலிவமலை தன்‌ நடுமையத்திலே கிழக்கு 
மேற்காய்‌ எதிராகப்‌ மினந்துபோம்‌; 
அதினாலே, ஒரு பாதி வடபக்கத்திலும்‌ 
ஒரு பாதி தென்பக்கத்திலும்‌ சாயும்‌. 


சக 145. அப்பொழுது என்‌ 
மலைகளின்‌ பள்ளத்தாக்கு வழியாய்‌ 
ஓடிப்போவிர்கள்‌; மலைகளின்‌. 
பன்னத்தாக்கு ஆத்சால்மட்டும்‌ போகும்‌; 
நீங்கள்‌. மூதாவின்‌ ராஜாவாகிய 
உசியாவின்‌ நாட்களில்‌ 
பூமியதிர்ச்சிக்குத்‌ தப்பி ஓடிப்போனது. 
போல்‌ ஓடிப்போவிர்கள்‌;. என்‌ 
தேவனாகிய கர்த்தர்‌ வருவார்‌; 
தேவரீரோடே. எல்லாப்‌ 
பரிகத்தவான்களும்‌ வருவார்கள்‌. 

௪௧ 14:8. அந்நாளில்‌ வெளிச்சம்‌ 
இல்லாமல்‌, ஒருவேனை பிரகாசமும்‌ 
ஒருவேளை மப்புமாயிருக்கும்‌. 
௬௧ 147. ஒருநான்‌ உண்டு, 
கர்த்தருக்குத்‌ தெரித்தது; 
பகலுமல்ல  இரவுமல்ல; 
சாயங்காலத்திலே. 
வெளிச்சமுண்டாகும்‌. 


அது 
அது 
ஆனாலும்‌ 





ழ்‌ நயனா 
யாய 


கர்த்தர்‌ தம்முடைய சபையின்மீது 
மிகுந்த கரிசனையோடிருக்கிறார்‌. ஆனாலும்‌ 
கர்த்தருடைய தெய்வீக பராமரிப்புக்கள்‌, 
அவருடைய ஜனத்தார்மீது ஒரே சீராக 
வருவதில்லை. கர்த்தருடைய பராமரிப்பு 
வித்தியாசமாயும்‌ கலந்தும்‌ இருக்கிறது. கடல்‌ 
அலைகள்‌ ஒன்றுபோல்‌ வருவதில்லை. சில. 
சமயங்களில்‌ அலையின்‌ உயரம்‌ அதிகமாகவும்‌ 
வேறு சில சமயங்களில்‌ அலையின்‌ உயரம்‌ 
குறைவாகவும்‌ இருக்கம்‌. அதுபோலவே 
கர்த்தருடைய 

வருகிறது. அது 

சீராகமிராமல்‌ வித்‌ 

வருகிறது. 


கர்த்தர்‌ இங்கு  எருசலேமுக்‌। 
விரோதமாக எழும்பியிருப்பதுபோல தெரிகிறது. 
"இதோ, கர்த்தருடைய நாள்‌ வருகிறது, 
உன்னில்‌ கொள்ளையானது உன்‌ நடுவிலே 
பங்கிடப்படும்‌' (சக 14:1) என்று கர்த்தர்‌ 


ள்‌ உருக்குகிறதுபோல உருக்கி, 
பொன்னைப்‌ புடமிடுகிறதுபோல புடமிடுவார்‌ 


(சக 13:9). 


ரோமப்பேரரசார்‌ 


எருசலேம்‌ நகரத்தைப்‌ 
படித்துக்கோள்வா்கள்‌. நனம்‌ பர்க்‌: 


வீடுகள்‌ கொள்ளையாகும்‌: ஸ்திரீகள்‌ 
அவமானப்படுவார்கள்‌; நகரத்தாரில்‌ பாதி 
மனுஷர்‌ சிறைப்பட்டுப்போவார்கள்‌" (சக 14:2) 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. ருராமப்‌ 
பேரரசார்‌, சிறைப்பிடிக்கப்பட்ட யூதர்களை, 
தங்களுக்கு அடிமைகளாக்குவார்கள்‌. அல்லது 
மற்ற தேசத்தாரிடம்‌ அடிமைகளாக 
விற்றுப்போடுவார்கள்‌. 


கர்த்தர்‌ எருசலேமுக்கு விரோதமாக 
யுத்தம்பண்ண சகல ஜாதிகளையும்‌ கூட்டினார்‌. 
கர்த்தருடைய கோபம்‌  எருசலேமின்மீது. 
வந்தது. கர்த்தர்‌ இப்போது எருசலேமின்மீது 
கோபப்படாமல்‌, அவர்கள்மீது அன்பாகவும்‌ 


ஆதரவாகவும்‌ இருக்கிறார்‌. 


சகரியா - விரிவுரை 
ZECHARIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எருசலேமுக்கு அழிவு வந்தபோது, 
தேவனுடைய நியாயத்தீர்ப்பு எருசலேமின்மீது 
வந்தது. நியாயத்தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே. 
துவங்கும்‌ காலமாயிருக்கிறது. ஆனாலும்‌ 
நியாயத்தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலேயே 
முடிந்துவிடுவதில்லை. யாரெல்லாம்‌. 
கர்த்தருக்கும்‌, அவருடைய சபைக்கும்‌ 
விரோதமாக தீங்கு செய்கிறார்களோ, 
அவர்கள்‌ எல்லோர்மீதும்‌ தேவனுடைய 
நியாயத்தீர்ப்பு வரும்‌. 


எருசலேம்‌ நகரத்தாரில்‌ பாதி மனுஷர்‌ 
சிறைப்பட்டுப்போனாலும்‌, அவர்களில்‌ 
மீதியான ஜனமோ  நகரத்தைவிட்டு 
அறுப்புண்டு போவதில்லை (சக 14:2), 
இயேசுகிறிஸ்துவின்‌ சுவிசேஷத்தை ஏற்றுக்‌ 
கொண்டு, கர்த்தராகிய இயேசுகிறிஸ்துவை 
தங்களுடைய மேசியாவாகவும்‌, 
இரட்சகராகவும்‌ அங்கீகரிக்கிறவர்கள்‌ 
அழிவுக்கு தப்பித்துக்கொள்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ தேவனுடைய நகரத்தைவிட்டு 
அறுப்புண்டுபோகாமலிருக்கிறார்கள்‌. 


கர்த்தர்‌ இந்தப்‌ மத்து நம டைய 
சபையை ஸ்தாபித்திருக்கி| துவே 
கர்த்தருடைய நகம்‌. கர்த்தர்‌ 
இஸ்ரவேல்‌ வம்சத்தாரைத்‌ தண்டிப்பதற்கும்‌, 
வனத்‌ அந்நிய ஜாதியாரை, 

நர்‌ க்கல்‌, பன்படுததிகார்‌ 
த்த ஜாதியார்‌ கர்த்தர்‌ தங்களுக்கு 
கொடுத்த அளவை மீறி, இஸ்ரவேல்‌ 
வம்சத்தாரை அதிகமாய்‌ தண்டித்தார்கள்‌. 
இதனால்‌ கர்த்தருடைய கோபமும்‌, 
நியாயத்தீர்ப்பும்‌ அவர்கள்மீது வந்திருக்கிறது. 

“கர்த்தர்‌ புறப்பட்டு, 
போராடுவதுபோல்‌ அந்த ஜாதிகளோடே 
போராடுவார்‌' (சக 14:3). ரோமப்பேரரசார்‌ 
ஒரு காலத்தில்‌ செழித்திருந்தார்கள்‌. அவர்கள்‌ 
அநேக  தேசங்கள்மீது யுத்தம்பண்ணி, 
அந்த  தேசங்களையெல்லாம்‌ ஜெயித்து, 
ரோமப்பேரரசோடு சேர்த்துக்கொண்டார்கள்‌. 
அவர்கள்‌ எருசலேமையும்‌ அழித்துப்‌ 
போட்டார்கள்‌. எருசலேமை அழித்தபின்பு 
ரோமப்பேரரசு முன்புபோல செழிக்கவில்லை. 
கர்த்தர்‌ ரோமப்பேரரசுக்கு விரோதமாக 
போரிடுகிறார்‌. 


யுத்தநாளிலே. 





ழ்‌ ளான 
யாய 


. எருசலேமும்‌, அதிலுள்ள தேவாலயமும்‌ 

ஆனாலும்‌ த 

கர்த்தருடைய சபை இருக்கும்‌. 

தங்கள்‌ சொந்த 

ஏற்றுக்கொண்ட யூதர்களும்‌ 

ம்‌ கர்த்தருடைய சபையில்‌ 
சேர்த்துக்கொள்ளப்படுவார்கள்‌. 


“அந்நாளிலே கர்த்தருடைய பாதங்கள்‌ 
எதிரே இருக்கிற. 

நிற்கும்‌" (சக 14:4) 

சகரியா சொல்லுகிறார்‌. கர்த்தர்‌ 
எருசலேமை கவனித்துப்‌ பார்த்துக்‌ 
கொண்டிருக்கிறார்‌. சத்துருக்கள்‌ 
எருசலேமுக்கு விரோதமாக வந்து, அதைப்‌ 


கொண்டிருந்தார்‌. 
கர்த்தருடைய பாதங்கள்‌ ஒலிவமலையின்மேல்‌ 
நின்றது. கர்த்தர்‌  ஒலிவமலையிலிருந்து 
எருசலேமுக்கு நடைபெறுகிற ஒவ்வொரு 
காரியத்தையும்‌ கவனித்துப்‌ 
பார்த்துக்கொண்டிருக்கிறார்‌. 


பின்பு அவர்‌ தேலாலயத்தக்கு எதிராக 


உட்கார்ந்திருக்கையில்‌, 
கான்‌ யாக்கோபும்‌ யோவானும்‌ 
அந்திரேயாவும்‌ அவரிடத்தில்‌ தனித்து. 
வந்தார்கள்‌" (மாற்‌ 13:3) 

வெள்ளியை உருக்குகிறவர்களும்‌, 
பொன்னைப்‌ புடமிடுகிறவர்களும்‌, 
கசூளையையும்‌, குகையையும்‌ பார்த்துக்‌. 
கொண்டிருப்பார்கள்‌. புடமிடப்படும்‌ பொன்னுக்கு 
எந்த சேதாரமும்‌ வந்துவிடக்கூடாது என்று, 
அதை கவனித்துப்‌ பார்த்துக்‌ 
த்‌ எருசலேம்‌ கர்த்தருடைய 

பொன்‌. கர்த்தர்‌ பொன்னைப்‌ 
புடமிடுகிறதுபோல, எருசலேமின்‌ குடிகளை 
புடமிடுகிறார்‌. 


எருசலேமின்‌ குடிகள்‌ 
புடமிடப்படுகிறார்களா 
புடமிடப்படும்போது அவர்களுக்கு சேதாரம்‌ 
உண்டாகமலிருக்கிறதா என்பதையும்‌ கர்த்தர்‌ 
கவனித்துப்‌ பார்க்கிறார்‌. இதற்காகவே கர்த்தர்‌ 
எருசலேமுக்கு எதிரே இருக்கிற 
ஒலிவமலையின்மேல்‌ நின்றுகொண்டிருக்கிறார்‌. 


சகரியா - விரிவுரை 
ZECHARIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ பலசமயங்களில்‌ ஒலிவமலைக்கு 
வந்திருக்கிறார்‌. இந்த வாக்கியம்‌ 
பிரத்தியட்சமாய்‌ நிறைவேறிற்று. கர்த்தர்‌ 
ஒலிவயலையிலிருந்து பரமேறினார்‌. 


அப்பொழுது அவர்கள்‌ எருசலேமுக்குச்‌ 
சமீபமாய்‌ ஒரு ஒய்வநாள்‌ பிரயாண 
தூரத்திலிருக்கிற ஒலிவமலை என்னப்பட்ட 
மலையிலிருந்து எருசலேமுக்குத்‌ 
திரும்பிப்போனார்கள்‌" (அப்‌ 12). 


கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து, இந்தப்‌ 
பூமிமிலிருந்த காலத்தில்‌, அவருடைய 
பாதங்கள்‌ கடைசியாக எருசலேமுக்கு 
எதிரேயிருக்கிற ஒலிவமலையின்‌ மேல்‌ நின்றது. 
ரோமப்பேரரசின்‌ சேனைகள்‌ எருசலேமை 
அழித்துப்போட்டார்கள்‌. அப்போது மகாபெரிய 
பள்ளத்தாக்கு உண்டாகும்படி, ஒலிவமலை, 
தன்‌ நடு மையத்திலே கிழக்கு மேற்காய்‌, 
எதிராக பிளந்து போயிற்று (சக 14:4) 

ஒலிவமலை. நடுமையத்திலே. 
தண்டகம்‌ பிரிந்தது. இது பிரிவினையாகிய 
நடுச்சுவர்‌ இரண்டாகப்‌ பிரிந்ததற்கு 
அடையாளம்‌. இதனால்‌ கர்த்தருடைய 
சபையிலே யூதரும்‌ புறஜாதியாரும்‌ ஒன்றாய்க்‌ 
கலந்திருக்கிறார்கள்‌. 

"எப்படியெனில்‌, அவரே நம்முடைய 
சமாதான காரணராகி, இருதிறத்தாரையும்‌ 
ஒன்றாக்கி, பகையாக நின்ற பிரிவினையாகிய 
நடுச்சுவரைத்‌ தகர்த்தார்‌" (எபே 2:14), 


இயேசுகிறிஸ்துவை 
இரட்சராக ஏற்றுக்‌ 

கொள்வதற்கு, அவர்களுடைய சடங்காச்சார 
ம்‌ தடையாகமிருந்தது. அந்தத்‌ 
மிகப்பெரிய  மலையைப்போல 
பொதாமிரந்து. ஆனாலும்‌ இயேசு 
கிறிஸ்துவுக்கு. முன்பாகவும்‌, அவருடைய 
சுவிசேஷத்திற்கு முன்பாகவும்‌, மலைபோல்‌ 
இருந்த தடை சமபூமியாயிற்று. 


எருசலேமுக்‌ ள்ள 
டண வளவ கடவு 
தன்‌ நடுமையத்தில்‌ இரண்டாகப்‌ பிளக்கிறது. 
அது கிழக்கு மேற்காய்‌ எதிராக பிளந்து 
போகிறது. அதினாலே, ஒரு பாதி 
வடபக்கத்திலும்‌, ஒரு பாதி தென்பக்கத்திலும்‌ 
சாய்கிறது. இவ்விரண்டிற்கும்‌ நடுவிலே 
பெரிய பள்ளத்தாக்கு உண்டாயிருக்கிறது. 





ழ்‌ ளான 
யாய 


இதுவரையிலும்‌ யூதரும்‌ க்‌ 
ஐக்கியமில்லாதிருந்தார்கள்‌. 

ஒலிவமலை இரண்டாய்ப்‌ அந்தகக்‌. 

பள்ளத்தாக்கு 

ந்தப்‌ பள்ளத்தாக்கின்‌ 

வழியாக யூதருக்கும்‌ புறஜாதியாருக்கும்‌. 

ஐக்கியமுண்டாயிருக்கிறது. புறஜாதி ஜனங்கள்‌ 

புதிய எருசலேமாகிய சுவிசேஷ எருசலேமுக்கு. 

இந்தப்‌ பள்ளத்தாக்கு வழியாக 

பிரவேசிப்பார்கள்‌. 


இயேசகிறிஸ்துவின்‌ "சுவிசேஷம்‌, 
எருசலேமிலிருந்து, இந்தப்‌ பள்ளத்தாக்கு. 
வழியாக சகல ஜாதியாருக்கும்‌, சகல 
தேசத்தாருக்கும்‌ புறப்பட்டுப்போகும்‌. புறஜாதி 
தேசத்திலே இயேசுகிறிஸ்துவின்‌ சுவிசேஷம்‌ 
பிரசங்கிக்கப்படும்‌. 


மலைகளின்‌ பள்ளத்தாக்கு சுவிசேஷ 
சபைக்கு அடையாளமாயிருக்கிறது. 
இரட்சிக்கப்படுகிற யூதர்கள்‌, கர்த்தருடைய 
சபையிலே அநுதினமும்‌ சேர்த்துக்கொள்ளப்‌ 
படுகிறார்கள்‌. “அப்பொழுது என்‌ மலைகளின்‌ 
பள்ளத்தாக்கு வழியாய்‌ ஒடிப்போவீர்கள்‌" 
(சக 14:5) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


ர்‌ தம்முடைய  பர்வதத்தை 
இரண்டாய்ப்‌ பிளந்து, அதன்‌ நடுவிலே. 
பள்ளத்தாக்கை உண்டுபண்ணுகிறார்‌ 
கர்த்தர்‌ தம்முடைய மலைகளை 
வழியாக்குகிறார்‌. “என்‌ மலைகளையெல்லாம்‌ 
வழிகளாக்குவேன்‌: என்‌ பாதைகள்‌ 
உயர்த்தப்படும்‌” (ஏசா 49411) 


கர்த்தரிடத்திலிருந்து பிரிக்கப்ப 
ப்டிருந்தவர்கள்‌, இப்போது இந்த மலைகளின்‌ 
பள்ளத்தாக்கு வழியாக, கர்த்தரிடத்தில்‌ 
வந்து சேருவார்கள்‌. புறஜாதியார்‌ 
இதுவரையிலும்‌ கர்த்தரிடத்திலிருந்து தூரமாய்‌ 

விலகியிருந்‌ வலின்‌ 


புறம்பானவர்களாயிருந்‌ 

புறஜாதியாரும்‌ தம்மிடத்தில்‌ வந்து 

வசதியாக, கர்த்தர்‌ 

ஒலிவமலையை இரண்டாகப்‌ பிளந்து, அதன்‌ 

நடுவிலே பள்ளத்தாக்கை வழியாக 
உண்டுபண்ணியிருக்கிறார்‌. 


சகரியா - விரிவுரை 
ZECHARIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


புறஜாதியார்‌ பள்ளத்தாக்கின்‌ வழியாக 
வந்து யூதர்களுக்கு சமீபமாக 
சேரலாம்‌. யூதர்கள்‌ கர்த்தருக்கு 
அருகாமையிலிருக்கிறவர்கள்‌. மலைகளின்‌ 
பள்ளத்தாக்கு வழியாக வருகிற 
புறஜாதியாரும்‌ இனிமேல்‌ கர்த்தருக்கு 
அருகாமையில்‌ வரும்‌ சிலாக்கியத்தைப்‌ 
பெற்றுக்கொள்வார்கள்‌. யூதரும்‌ புறஜாதியாரும்‌. 
ஒருவருக்கொருவர்‌ ஐக்கியமாயிருப்பார்கள்‌. 
அவர்கள்‌ எல்லோருமே  ஏகோயித்து, 
கர்த்தரை, “அப்பா பிதாவே” என்று 
அன்போடு அழைப்பார்கள்‌. 

“அந்தப்படியே நாம்‌ இருதிறத்தாரும்‌ 
ஒரே... ஆவியினாலே பிதாவினிடத்தில்‌ 
சேரும்‌ சிலாக்கியத்தை அவர்‌ மூலமாய்ப்‌ 
பெற்றிருக்கிறோம்‌” (எபே 2:18). 


கர்த்தர்‌ இந்தப்‌ பள்ளத்தாக்கைப்பற்றி 
இன்னும்‌ வாகச்‌ ல்லுகிறார்‌ 
“அப்பொழுது என்‌ மலைகளின்‌ பள்ளத்தாக்கு 
ய்‌ ஓடிப்போவீர்கள்‌: மலைகளின்‌ 
பள்ளத்தாக்கு ஆத்சால்மட்டும்‌ போகும்‌; 
நீங்கள்‌ யூதாவின்‌ ராஜாவாகிய உசியாவின்‌ 
நாட்களில்‌ பூமியதிர்ச்சிக்குத்‌ தப்பி 
ஒடிப்போனதுபோல்‌ ஒடிப்போவீர்கள்‌" 
சக 14:5) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
கர்த்தர்‌ நம்முடைய சித்தத்தை 
நிறைவேற்றுவதற்காக வருவார்‌. கர்த்தர்‌ 
செய்ய நினைக்கிற காரியம்‌ ஒருபோதும்‌ 
தடைபடாது. கர்த்தர்‌ வரும்போது, அவர்‌ 


எல்லாப்‌ பரிசுத்தவான்‌௧ளும்‌ வருவார்கள்‌" 
(௪௧ 14:5) என்று சகரியா சொல்லுகிறார்‌. 


கர்த்தர்‌ எதற்காக வருவார்‌ 


இங்கு 
கர்த்தர்‌ எருசலேமை அழிப்பதற்காக வருவாரா 


அல்லது எருசலேமின்‌ சத்துருக்களை 
அழிப்பதற்காக வருவாரா அல்லது இந்தப்‌ 
பூமியிலே தம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க 
வருவாரா என்பது இங்கு தெளிவாகச்‌ 
சொல்லப்படவில்லை. 

கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து 
கர்த்தருடைய வருகையை 
மனுஷகுமாரனுடைய வருகை என்று 
சொல்லுகிறார்‌. “நோவாவின்‌ காலத்தில்‌ எப்படி 
நடந்ததோ, அப்படியே மனுஷகுமாரன்‌ வரும்‌ 
காலத்திலும்‌ நடக்கும்‌” (மத்‌ 24:37). 





ழ்‌ நள 
யாய 


என்‌ தேவனாகிய கர்த்தர்‌ வருவார்‌” 
என்னும்‌ வாக்கியம்‌ இயேசுகிறி ஸ்துவினுடைய 
இரண்டாம்‌ வருகையையும்‌ குறிக்கலாம்‌. 
“கர்த்தர்‌ வருவார்‌" என்னும்‌ வாக்கியம்‌, அவர்‌ 
எப்போது வருவார்‌ என்பதையும்‌, எதற்காக 
வருவார்‌ என்பதையும்‌ தெளிவுபடுத்தவில்லை. 

ஆனாலம்‌ “கர்த்தர்‌ வருவார்‌” என்பது 
மிகவும்‌ தெளிவாகச்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
கர்த்தர்‌ தாம்‌ சொன்ன படியே வருவார்‌. 


“என்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
தேவரீரோடே எல்லாப்‌ பரிகத்தவான்களும்‌ 
வருவார்கள்‌" (சக 14:5) என்னும்‌. 
வாக்கியத்தை ஒரு ஜெபவிண்ணப்பமாக 
வாசிக்க வேண்டுமென்று வேதபண்டிதர்கள்‌. 
சொல்லுகிறார்கள்‌. “கர்த்தாவே வாரும்‌, 
உம்மோடு எல்லா பரிசுத்தவான்‌களையும்‌: 
அழைத்துக்கொண்டு வாரும்‌" என்று 
கர்த்தரிடத்தில்‌ விண்ணப்பம்பண்ணும்‌. 
வண்ணமாக இந்த வாக்கியம்‌ எழுதப்‌ 
பட்டிருக்கிறது என்றும்‌ வேதபண்டிதர்கள்‌ 
விளக்கம்‌ சொல்லுகிறார்கள்‌. 


கர்த்தருடைய தெய்வீக பராமரிப்புக்கள்‌ 
ஒரே சீராகமில்லாமல்‌, அது மாறி மாறி, 


வருவார்‌;: 


கலந்து வருகிறது. “அந்நாளில்‌ வெளிச்சம்‌ 


மல்‌, ஒருவேளை 
ஒருவேளை மப்புமாமிருக்கும்‌! 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ 
கர்த்தருடைய நாளில்‌ பகல்‌ 
பொழுதைப்போல வெளிச்சமும்‌ இருக்காது, 
இரவு பொழுதைப்போல இருளும்‌ இருக்காது. 
ம்‌ கலந்த மாலைப்பொழுதைப்‌ 
இருக்கும்‌. மாலைவேளையிலே 
வெளிச்சம்‌ மங்கியிருக்கும்‌. 


'அந்நாளில்‌' என்னும்‌ வாக்கியம்‌, 
இந்நாளிலிருந்து, மேசியா வரப்போகும்‌ நாள்‌ 
வரையிலுள்ள காலத்தைக்‌ குறிக்கும்‌ 
என்றும்‌ வேதபண்டிதர்கள்‌ விளக்கம்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 

கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
பாதுகாக்கிறார்‌. பராமரிக்கிறார்‌. 
அவர்களுக்கு... பரிபூரண சமாதானம்‌ 
கிடைக்கவில்லை. அவர்களுக்கு சில 
சமயங்களில்‌ சமாதானமும்‌, வேறு சில 
சமயங்களில்‌ பிரச்சனைகளும்‌ குழப்பங்களும்‌, 
ஆபத்துக்களும்‌ உண்டாயிற்று. அவர்களுக்கு 
வெளிச்சமுமில்லை. இருளுமில்லை. 
யூதர்களுடைய காலம்‌ மப்பும்‌ மந்தாரமுமான 
காலம்‌ போலிருந்தது. 


வம்சத்தாரை 
ஆனாலும்‌ 


சகரியா - விரிவுரை 
ZECHARIAH - COMMENTARY 


QOODNENS 
UBLISHERS 


அந்நாளில்‌ வெளிச்சம்‌ 
ஒருவேளை பிரகாசமும்‌ 

மப்புமாயிருக்கும்‌” என்னும்‌ 
தேவனுடைய கிருபையையும்‌, 

பொதுவாகச்‌ சொல்லுகிறது. கர்த்தருடைய 
ராஜ்யத்திலே, அவருடைய தெய்வீக 
பராமரிப்பும்‌ இருக்கும்‌. அவருடைய தெய்வீக 
கிருபையும்‌ இருக்கும்‌. 


ப்‌ பூமியில்‌ ஸ்தாபிக்கப்பட்டிருக்கி 
தரக்‌ பறங்கி இப்‌ 
காணப்படுகிறது. கர்த்தர்‌ 
தம்முடைய சபையின்மீது நீதியின்‌ சூரியனாக 
உதிக்கிறார்‌. ஆகையினால்‌ சபையிலே இருள்‌ 
இருக்கமுடியாது. பூமியிலிருக்கும்‌ சமை 
பரலோகத்திலிருந்து, தூரத்திலிருக்கிறது. 
ஆகையினால்‌. இந்தப்‌ பூமியில்‌ 
ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிற கர்த்தருடைய 
சபையில்‌, பரலோகத்தின்‌ வெளிச்சம்‌ 
பரிபூரணமாய்‌ வருவதற்கு வாய்ப்பில்லை. 
ஆகையினால்‌ பூமியிலுள்ள கர்த்தருடைய 
சபை பூரண வெளிச்சமில்லாமலிருக்கும்‌ 


இல்லாமல்‌, 
ஒருவேளை 
வாக்கியம்‌, 
பராமரிப்பையும்‌ 


கர்த்தர்‌ இந்தப்‌ பூமியிலே தம்முடைய 
சணமை ஸ்தாபித்திருக்கிறார்‌. கர்த்தருடைய 
சபையில்‌ பகலின்‌ வெளிச்சமும்‌, இரவின்‌ 
இருளும்‌ இருக்காது. இங்கே மாலைப்‌ 
பொழுதில்‌ காணப்படும்‌, மப்பும்‌ மந்தாரமும்‌ 
இருக்கும்‌. 

“ஒருநாள்‌ உண்டு, அது கர்த்தருக்குத்‌ 
தெரிந்தது: அது பகலுமல்ல இரவுமல்ல; 
சாயங்காலத்திலே 
14:7) என்று 
கர்த்தருடைய 


(சக 
நாளைப்பற்றிச்‌ சொல்லுகிறார்‌. 


பகலுமில்லாமல்‌, இரவுமில்லாமலிருப்பது 
ஒரு அழகு. எப்போதுமே ஒரே விதமான 
சம்பவங்களாக நடைபெறாமல்‌, பல. 
சம்பவங்கள்‌ மாறி மாறி நடைபெறும்போது, 
அது தனி அழகாகயிருக்கும்‌. சம்பவங்கள்‌ 
மாறி மாறி நடைபெற்றாலும்‌, அதிலும்‌ ஒரு 
ஒழுங்கும்‌ கிரமமும்‌ இருக்கும்‌. எதிலும்‌ 
தாறுமாறு இருக்காது. சகலத்திலும்‌ 
தேவனுடைய தெய்வீக திட்டம்‌ இருக்கும்‌. 


“சாயங்காலத்திலே வெளிச்சமுண்டாகும்‌" 
என்று சகரியா சொல்லுகிறார்‌. இது 
தெளிவான வெளிச்சம்‌. இதில்‌ இருள்‌ 
இருக்காது. நம்முடைய உலகத்தில்‌, 
சாயங்காலத்தில்‌ பூரண வெளிச்சம்‌ 
இருக்காது. பூரண இருளும்‌ இருக்காது. 
இவ்விரண்டிற்கும்‌ இடைப்பட்ட நிலையில்‌, 
மப்பும்‌ மந்தாரமுமாயிருக்கும்‌. 





ழ்‌ நவள 
யாய 


பரலோகத்திலோ, சாயங்காலத்து 
வேளையாகயிருந்தாலும்‌, அந்த வேளையிலே 
வெளிச்சமுண்டாயிருக்கும்‌. இதை 
விசுவாசத்தினால்‌ தரிசிக்கவேண்டும்‌. 
பிரபஞ்சத்தில்‌ ஜீவிக்கிற நாம்‌, நம்முடைய 
நித்திய இளைப்பாறுதலைப்பற்றியும்‌, 
பரலோகத்தைப்பற்றியும்‌, விசுவாசத்தோடு 
சிந்தித்துப்‌ பார்க்கவேண்டும்‌. நமக்கு 
இப்போது மப்பும்‌ மந்தாரமுமாகயிருந்தாலும்‌, 
நாம்‌ பரலோகத்திற்குப்‌ போகும்போது, அங்கே 
பூரண வெளிச்சம்‌ உண்டாயிருக்கும்‌ என்பதை 
நினைத்து சந்தோஷப்படவேண்டும்‌. 
இந்தப்‌ பூமியில்‌ ஜீவிக்கிற 
வரையிலும்‌, நம்முடைய 
நன்மை தீமைகள்‌ மாறி மாறி 
நன்மைகள்‌ பகலைப்போலவம்‌, 
இரவைப்போலவும்‌ இருக்கும்‌ 
எப்போதுமே  பகலாகமிருக்கப்போவதில்லை. 
அதுபோலவே, எப்போதுமே இரவாகவும்‌ 
இருக்கப்போவதில்லை. நமக்கு இப்போது 
பிரச்சனைகள்‌ வந்தாலும்‌, பரலோகத்திலே 
நமக்கு ஒரு பிரச்சனையும்‌ இல்லை என்பதை 
விசுவாசித்து, நாம்‌ இந்தப்‌ பூமியில்‌ 
சந்தோஷத்தோடிருக்கவேண்டும்‌. 


நாம்‌ இந்தப்‌ வூமிமிலிருக்கும்‌ 
வரையிலும்‌, சாயங்காலத்திலே 
லெளிச்சமுண்டாகாது. நாம்‌ பரலோகத்திற்குப்‌ 
போகும்போதோ அங்கே சாயங்காலத்திலே 
மந்தாரழுண்டாகாது.  வெளிச்சமுண்டாகும்‌. 
இது கர்த்தருடைய தெய்வீக பராமரிப்பு 


நாம்‌ 
காலங்கள்‌ 
ஜீவியத்தில்‌ 
உண்டாகும்‌. 
தீமைகள்‌ 


அந்நாளிலே 
௪௧ 14:8-15 


௬௧ 14:8. அந்நாளிலே ஜீவதண்ணீர்கன்‌ 
எருசலேமிலிருந்து புறப்பட்டு, பாதி. 
கிழக்குச்‌ சமுத்திரத்துக்கும்‌, பாதி 
மேற்குச்‌ சமுத்திரத்துக்கும்‌ போய்‌, 
மாரிகாலத்துக்கும்‌ கோடைகாலத்துக்கும்‌ 
இருக்கும்‌. 

௬௧ 14:9. அப்பொழுது கர்த்தர்‌ பூமியின்‌ 
மீதெங்கும்‌ ராஜாவாயிருப்பார்‌; 
அத்நாவில்‌ ஒரே கர்த்தர்‌ இருப்பார்‌; 
அவருடைய நாமமும்‌ ஒன்றாயிருக்கும்‌. 


சகரியா - விரிவுரை 
ZECHARIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கக 14:10. தேசமெல்லாம்‌ 

கேபாதொடங்கி எருசமேமுக்குத்‌ 

தெற்கே இருக்கிற ரிம்மோன்‌ வரைக்கும்‌ 

திருத்தப்படும்‌; 

உயர்த்ததாகி, தன்‌ 

பென்யமீன்‌ 

முதல்வாசலென்கிற 

ஸ்தமைட்டும்‌ கோடிவாசல்‌ வரைக்கும்‌, 

அனானெயேல்‌ கோபுரம்‌ துவக்கி 

ராஜாவின்‌ திராட்ச ஆலைகன்மட்டும்‌ 
குடியேற்றப்பட்டிருக்கும்‌. 


சக 14. அதிலே 
வாசம்பண்ணுவார்கன்‌; 
சங்கரிப்பில்லாமல்‌ எருசலேம்‌ ௬ுகமாய்த்‌ 
தங்கியிருக்கும்‌. 


௬௧ 1442. எருசலேமுக்கு, TEED 
யுத்தம்பண்ணின. ல்லா 
ஜனங்களையும்‌ கர்த்தர்‌ திக்‌ 
வாதையாவது: அவர்கள்‌ காதான்றி 
திற்கையிலும்‌ அவர்களுடைய சதை 
அழிந்துபோகும்‌ அவர்கள்‌ கண்கள்‌ 
தங்கள்‌ குழிகனிலே கெட்டுப்போகும்‌; 
அவர்கள்‌ நாவு அவர்கள்‌ வாயிலே 
அழுகிப்போகும்‌. 

சக 1408. அத்நானிலே கர்த்தரால்‌ 
பெரிய கலக்கம்‌ 
உண்டாகும்‌; அவனவன்‌. 
அயலானின்‌ கையைப்‌ 
அவனவனுடைய கை 
அயலானுடைய கைக்கு 
எழும்பும்‌. 


சக கபக்‌, யூதாவும்‌ எருசலேமிலே. 
யுத்தம்பண்ணும்‌; அப்பொழுது சுற்றிலும்‌. 
இருக்கிற சகல  ஜாதிகளுடைய 
ஆஸ்தியாகிய பொன்னும்‌ வெள்ளியும்‌. 
வஸ்திரங்களும்‌. மகாதிரனாகக்‌ 
கூட்டப்படும்‌. 


ஜனங்கள்‌ 
இனிச்‌ 


விரோதமாக. 


௪௯ 14:15. அந்தப்‌ பாணையங்களில்‌ 
இருக்கும்‌ குதிரைகள்‌ கோவேறு 
கழுதைகள்‌ ஒட்டகங்கள்‌ கழுதைகள்‌ 
முதலான எல்லா மிருகஜீவன்களுக்கும்‌. 
வரும்‌ வாதையும்‌, அந்த வாதையைப்‌ 
போலவே இருக்கும்‌. 





ழ்‌ ளான 
யாய 


கர்த்தர்‌ எருசலேமுக்கு பதற ஸ்‌ 
வாக்குத்தத்தம்‌ பண்ணுகிறார்‌. 
ஆசீர்வாதம்‌, மேசியாவின்‌ நாளிலே. சுவிசேஷ 
எருசலேமுக்கு கிடைக்கும்‌. பூமியெங்குமுள்ள 
கர்த்தருடைய  சபைகள்மீது அவருடைய 
ஆசிர்வாதம்‌ தங்கியிருக்கும்‌ 


“அந்நாளிலே ஜீவதண்ணீர்கள்‌ 
எருசலேமிலிருந்து புறப்பட்டு, பாதி கிழக்குச்‌ 
சமுத்திரத்துக்கும்‌, பாதி மேற்குச்‌ 
சமுத்திரத்துக்கும்‌ போய்‌, மாரிகாலத்துக்கும்‌ 
கோடைகாலத்துக்கும்‌ இருக்கும்‌” (சக 14:8) 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


பெந்தெகொஸ்தே நான்கே 
கூடியிருந்த அப்போஸ்தலர்கள்மீது. 
கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர்‌ 
ஊற்றப்பட்டார்‌. அதன்பின்பு இயேசு 
கிறிஸ்துவின்‌ சுவிசேஷம்‌ உலகம்‌ முழுவதும்‌ 
பிரசங்கிக்கப்பட்டது. 


எருசலேமிலிருந்து கர்த்தருடைய 
வார்த்தை புறப்பட்டுப்போவது. அந்த 
நகரத்தின்‌ மேன்மை. “திரளான ஜனங்கள்‌ 
புறப்பட்டு வந்து: நாம்‌ கர்த்தரின்‌ 
பர்வதத்துக்கும்‌ யாக்கோபின்‌ தேவனுடைய 
ஆலயத்துக்கும்‌ போலோம்‌ வாருங்கள்‌: அவர்‌ 
தமது வழிகளை நமக்குப்‌ போதிப்பார்‌, நாம்‌ 
அவர்‌ பாதைகளில்‌ நடப்போம்‌ என்பார்கள்‌; 
ஏனெனில்‌ சீயோனிலிருந்து வேதமும்‌, 
எருசலேமிலிருந்து கர்த்தரின்‌ வசனமும்‌ 
வெளிப்படும்‌" (ஏசா 2:3). 


ன்‌ ்‌ 
பத்ரன்‌” 
சமுத்திரத்திற்குப்போகும்‌. 


மேற்கு சமுத்திரத்திற்குப்போகும்‌. 
நதிகளுமே கடலில்‌ போய்‌ கலக்கிறது. ஒரு 
சில நதிகள்‌ கிழக்கு திசையை நோக்கி ஒடும்‌. 
'வேறு சில நதிகள்‌ மேற்கு திசையை நோக்கி 
ஒடும்‌. நதிகளின்‌ முடிவு சமுத்திரம்‌. 

சுவிசேஷம்‌ இந்த உலகத்தின்‌: 
எல்லா பாகங்களிலும்‌ பிரசங்கிக்கப்படும்‌. 
இயேசுகிறிஸ்துவைப்பற்றிய நற்செய்தி 
ஒவ்வொரு நாளும்‌, ஏதாவது ஒரு வழியில்‌, 
ஜனங்கள்‌ மத்தியிலே. பிரசங்கிக்கப்பட்டு 
வருகிறது. ஜனங்கள்‌ கர்த்தரைப்பற்றிய 
அறிவைப்‌ பெற்றுக்கொள்கிறார்கள்‌. 


சகரியா - விரிவுரை 
ZECHARIAH - COMMENTARY 


பிரியப்‌ 
PUBLISHERS 


எருசலேமிலிருந்து 
ஜீவத்தண்ணீர்கள்‌ 
கோடைகாலத்திற்கும்‌ இருக்கும்‌. 
கர்த்தருடைய தெய்வீக வல்லமையினால்‌ 
ஜிவத்தண்ணீர்கள்‌ புறப்பட்டுப்போகிறது. இது, 
ஒருபோதும்‌ வற்றிப்போவதில்லை. ருகாடைக்‌ 
காலத்து உஷ்ணத்தினால்‌ ஜீவத்தண்ணீர்‌ 
வற்றிப்போகாது. குளிர்காலத்தின்‌ 
குளிர்ச்சியினால்‌ ஜீவத்தண்ணீர்‌ உறைந்து 
போகாது. எருசலேமிலிருந்து புறப்படுகிற 
ஜீவத்தண்ணீர்கள்‌ மாரிகாலத்திற்கும்‌. 
கோடைகாலத்திற்கும்‌ இருக்கும்‌. 


புறப்படுகிற. 
மாரிகாலத்திற்கும்‌, 


தேவனுடைய ராஜ்யம்‌ 
மத்தியிலே ஸ்தாபிக்கப்படுகிறது. அப்பொழுது 
கர்த்தர்‌ பூமியின்‌ மீதெங்கும்‌ 
ராஜாவாயிருப்பார்‌; அந்நாளில்‌ ஒரே கர்த்தர்‌ 
இருப்பார்‌; அவருடைய நாமமும்‌ 
ஒன்றாயிருக்கும்‌" (சக 14:9) என்று சகரியா 
சொல்லுகிறார்‌. 


| இந்தப்‌ பூமியின்‌ மிதெங்கும்‌ கர்த்தர்‌ 
தேவனாயிருப்பார்‌. இந்தப்‌ 
விக்கிரகங்களெல்லாம்‌ 
விக்கிரகாராதனை 


செய்வார்கள்‌. கர்த்தர்‌ எல்லா ஜனங்களையும்‌ 
இணைக்கும்‌ மையமாயிருப்பார்‌. மனுஷருடைய 
ஒற்றுமையைக்‌ காத்துக்கொள்வதற்கு, 
வேதவாக்கியம்‌ பிரமாணங்களை வகுத்து, 
தரும்‌. 

கர்த்தர்‌ யூதேயா தேசத்தையும்‌, 
எருசலேம்‌ நகரத்தையும்‌ 
ஆசீர்வதித்திருக்கிறார்‌. எருசலேம்‌. 
எல்லோருக்கும்‌ தாயாகயிருக்கிறாள்‌. 
எருசலேமிலுள்ள இடிபாடுகளெல்லாம்‌. 
சீர்படுத்தப்படும்‌. பாழாய்க்கிடக்கிற எருசலேம்‌. 
திரும்பவம்‌ எடுப்பித்துக்‌ கட்டப்படும்‌. 
எருசலேம்‌ நகரத்திற்கு பரலோகத்திலிருந்து 
விசேஷித்த பாதுகாப்பும்‌, பராமரிப்பும்‌ 
உண்டாயிருக்கும்‌. 





ழ்‌ ளான 
யாய 


தேசமெல்லாம்‌ கே 'டங்கி 
எருசலேமுக்குத்‌ தெற்கே இருக்கிற ரிம்மோன்‌: 
வரைக்கும்‌ சமபூமியாகத்‌ திருத்தப்படும்‌: 
எருசலேமோ உயர்ந்ததாகி, தன்‌ 
ஸ்தானத்திலே பென்யமீன்‌ வாசல்தொடங்கி 
முதல்வாசலென்கிற ஸ்தலமட்டும்‌ கோடிவாசல்‌ 
வரைக்கும்‌, அனானெயேல்‌ கோபுரம்‌ துவக்கி 
ராஜாவின்‌ திராட்ச 
குடியேற்றப்பட்டிருக்கும்‌. 
வாசம்பண்ணுவார்கள்‌; 
சங்கரிப்பில்லாமல்‌ எருசலேம்‌ 
தங்கியிருக்கும்‌ (சக 14:10,11/ 


குகமாய்த்‌ 


கர்த்தர்‌ யூதர்களுக்கு 

ஆசிர்வாதங்களையும்‌, 

பராமரிப்புக்களையும்‌, 

பாதுகாப்புக்களையும்‌ கொடுப்பார்‌ 
வேதபண்டிதர்கள்‌ இந்த வாக்கியத்திற்கு 
விளக்கம்‌ சொல்லுகிறார்கள்‌. இந்த 
வசனத்திற்கு பிரத்தியட்சமான விளக்கம்‌ 
கொடுக்காமல்‌, இதை அடையாளமாக. 
எடுத்துக்கொண்டு, இதற்கு ஆவிக்குரிய 
விளக்கம்‌ கொடுக்கவேண்டுமென்று 
வேதபண்டிதர்களில்‌ சிலர்‌ சொல்லுகிறார்கள்‌. 


யூதாவும்‌ எருசலேமும்‌ சுவிசேஷ 
சபைக்கு அடையாளமாயிருக்கிறது. கர்த்தர்‌ 
தம்முடைய சபையை ஆசீர்வதிப்பார்‌. அதை 
பாதுகாத்து பராமரிப்பார்‌. கர்த்தருடைய சபை. 
கனிதரும்‌ தேசம்‌ போல இருக்கும்‌. கர்த்தர்‌ 
இந்தப்‌ பூமியிலே தம்முடைய சபையை 
ஸ்தாபித்திருக்கிறார்‌ கர்த்தருடைய 
சபையானது, நல்ல  மண்வளமுள்ள 
நிலத்திற்கு ஒப்பாயிருக்கும்‌. 
இயற்கையாகவே, 
தேசமாயிருக்கிறது. 
ங்கே மேடுபள்ளங்கள்‌ ஏராளம்‌. கர்த்தரோ 
மேடுபள்ளமாயிருக்கும்‌ யூதேயா தேசத்தை 
சமபூமியாக திருத்துவார்‌. 


1410) என்று கர்த்தர்‌ 

எருசலேமின்‌ வடக்கு 
எ்வ்தள்து. ரிம்மோன்‌ எருசலேமின்‌ 
தெற்கு எல்லையிலுள்ளது. மேடுகளாகவம்‌, 
பள்ளங்களாகவும்‌ இருக்கிற பூமி 
முழுவதும்‌, சமபூமியான பள்ளத்தாக்குபோல. 


சகரியா - விரிவுரை 
ZECHARIAH - COMMENTARY 


JODNELIS 
PUBLISHERS 


இயேசுகிறிஸ்துவின்‌ சுவிசேஷம்‌ 
மனுஷர்‌ மத்தியிலே. வல்லமையோடு 
பிரசங்கிக்கப்படுகிறது. இந்தப்‌ பூமியிலே 
மேடாக இருக்கிறவைகளையெல்லாம்‌, 
கிறிஸ்துவின்‌ சுவிசேஷம்‌ சமபூமியாக 
திருத்தும்‌. கர்த்தர்‌ மாத்திரமே. உயர்ந்திருப்பார்‌. 
கிறிஸ்துவின்‌ சுவிசேஷம்‌ கர்த்தரை 
கனம்பண்ணும்‌, கர்த்தரை உயர்த்தும்‌, 
கர்த்தரை மகிமைப்படுத்தும்‌. 

தேசமெல்லாம்‌ சமபூமியாக திருத்தப்படும்‌. 
எருசலேமோ உயர்ந்ததாமிருக்கும்‌. எருசலேம்‌ 
இதுவரையிலும்‌ தாழ்வான நிலமையிலிருந்தது. 
அது பாழும்‌ வனாந்தரமுமாயிருந்தது. 
கர்த்தர்‌ எருசலேமின்‌ தாழ்மையை 
நீக்கிப்போடுவார்‌. அதை உயர்த்துவார்‌. 
எருசலேம்‌ கர்த்தருடைய பரிசுத்த நகரம்‌. 


எருசலேமில்‌ இப்போ, 
யாரும்‌ குக்கி, 
வனாந்தரமுமாயிருக்கிறது. 
எருசலேமை ஆசிர்வதிக்கிறார்‌. அதை 
உயர்த்துகிறார்‌. அப்போது எருசலேமிலே 
ஜனங்கள்‌ வாசம்பண்ணுவார்கள்‌. எருசலேமில்‌ 
இனிமேல்‌ சங்கரிப்பு இருக்காது. எருசலேம்‌ 
சுகமாய்த்‌ தங்கியிருக்கும்‌. 


ர 
பாழும்‌, 
கர்த்தர்‌ 


கர்த்தருடைய பரிசுத்த தேசம்‌ 
சமழூமியாகத்‌ திருந்தப்படுகிறது. கர்த்தரோ 
உயர்த்தப்படுகிறார்‌. கர்த்தருடைய பரிசுத்த 
தேசம்‌ சமழூமியாகத்‌ திருத்தப்படும்போது, 
அவருடைய பரிசுத்த. நகரமாகிய 
எருசலேமிலே ஜனங்கள்‌ வாசம்‌ 
பண்ணுவார்கள்‌. எருசலேம்‌ அழிந்துபோன 
நிலமையிலிருந்து, ஜனங்கள்‌ வாசம்பண்ணும்‌ 
நல்ல நிலமைக்கு உயர்த்தப்படும்‌. 
எருசலேமின்‌ எல்லைகளைப்பற்றி இங்கு 
சொல்லப்பட்டிருக்கிறது. எருசலேமின்‌ எல்லை 
ம்‌. உயர்ந்தநாயிருக்கும்‌, ம்‌ 


ஜனங்கள்‌ வாசம்பண்ணுவார்கள்‌. 


“எருசலேமோ உயர்ந்ததாகி, தன்‌ 
ஸ்தானத்திலே பென்யமீன்‌ வாசல்தொடங்கி 
முதல்வாசலென்கிற ஸ்தலமட்டும்‌ கோடிவாசல்‌ 
வரைக்கும்‌, அனானெயேல்‌ கோபுரம்‌ துவக்கி 
ராஜாவின்‌ திராட்ச ஆலைகள்மப்டும்‌ 
குடியேற்றப்பட்டிருக்கும்‌" 1440) என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


(சக 





ட்ட 
றியா 
பென்யமீன்‌ வாசல்‌ 
திசையிலுள்ளது. முதல்‌ வாசல்‌ வடமேற்கு 
திசையிலுள்ளது. ராஜாவின்‌ 
ஆலைகள்‌ வடக்கு 
அனானெயேல்‌ 
திசையிலுள்ளது. 
அதிகமாயிருந்தாலும்‌, 
குடியிருக்கிறவர்கள்‌ 
எருசலேமின்மேல்‌ 
சாபமோ இருக்காது. 
எருசலேமுக்கு 
யுத்தம்பண்ணின எல்லா ஜனங்களையும்‌ 
கர்த்தர்‌ வாதிப்பார்‌. கர்த்தருடைய சக்கு 
விரோதமாக எழும்பும்‌ சத்துருக்கள்மீது 
தேவனுடைய நியாயத்தீர்ப்புகள்‌ வரும்‌. 
அவர்கள்‌ கர்த்தருக்கு விரோதமாகவும்‌, 
கர்த்தருடைய ஜனத்திற்கு விரோதமாகவும்‌ 
யுத்தம்பண்ணினார்கள்‌. அவர்கள்‌ 
கர்த்தருடைய சபையாகிய எருசலேமுக்கு 
விரோதமாகவும்‌ யுத்தம்பண்ணினார்கள்‌. 


கர்த்தருடைய நகரத்திற்கு 
விரோதமாகவும்‌, கர்த்தருடைய ஜனத்திற்கு 
விரோதமாகவும்‌  யுத்தம்பண்ணுகிறவர்கள்‌, 
கர்த்தருக்கு விரோதமாக யுத்தம்‌ 
பண்ணுகிறார்கள்‌. கர்த்தர்‌ தமக்கு 
விரோதமாக யுத்தம்பண்ணுகிற சத்துருக்களை 


எருசலேமின்‌ 


பாதுகாப்பாயிருப்பார்கள்‌. 
இனிமேல்‌ சங்கரிப்போ, 


விரோதமாக. 


அவர்களுடைய 
அழிந்துபோகும்‌; அவர்கள்‌ கண்கள்‌ தங்கள்‌ 
குழிகளிலே கெட்டுப்போகும்‌: அவர்கள்‌ நாவு 
அவர்கள்‌ வாயிலே அழுகிப்போகும்‌ (சக 1422) 


அந்நாளிலே கர்த்தரால்‌ பெரிய கலக்கம்‌ 
அவர்களுக்குள்‌ உண்டாகும்‌; அவனவன்‌ தன்‌ 
தன்‌ அம்கானின்‌ காகம்‌ பிடிப்பான்‌? 
அவனவனுடைய அவன 
காதாக கக்கு அன்த காய்ன்‌ 
சக 1413. 


கர்த்தருடைய சபைக்கு, 
விரோதமாய்‌ யுத்தம்பண்ணுகிறவர்களுக்கு. 
சமாதானமிருக்காது. அவர்களுக்கு கலக்க 
முண்டாகும்‌. கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு 
அவர்கள்மீது வரும்‌. 
ஒற்றுமையாயில்லாமல்‌, 
சண்டைபோட்டுக்கொள்வார்கள்‌. 


அவனவனுடைய 


அயலானுடைய கைக்கு விரோதமாக எழும்பும்‌ 
(௪க 1413) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


சகரியா - விரிவுரை 
ZECHARIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தருக்கு விரோதமாக யுத்தம்பண்ண 
வந்தவர்கள்‌, இப்போது தங்களுக்குள்ளே 
யுத்தம்பண்ணிக்கொள்கிறார்கள்‌. யூதர்களில்‌ 
அநேகர்‌ இயேசுகிறிஸ்துவை மேசியாவாக 
ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள்‌ ஆதித்திருச்‌ 
சபைக்கு, சத்துருக்களாயிருந்தார்கள்‌. 
யூதர்கள்‌ சுவிசேஷ எருசலேமுக்கு 
விரோதமாக யுத்தம்பண்ணினார்கள்‌. 
கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு யூதர்கள்மீது, 
வந்தது. யூதர்கள்‌ பல பிரிவுகளாக 
பிரிந்துபோனார்கள்‌. ரோமப்பேரரசின்‌ சேனை, 
யூதர்கள்மீது யுத்தம்பண்ணி, யூதர்களுடைய 
எல்லா பிரிவுகளையும்‌ அழித்துப்போட்டார்கள்‌. 


தர்களுடைய பாளயங்கு கிற 
ஆஸ்திகள்‌, கர்த்தருடைய ஜனத்திற்கு 
ஐசுவரியமாகக்‌ கொடுக்கப்படும்‌. “யூதாவும்‌ 
எருசலேமிலே யுத்தம்பண்ணும்‌; அப்பொழுது 
சுற்றிலும்‌ இருக்கிற சகல ஜாதிகளுடைய 
ஆஸ்தியாகிய பொன்னும்‌ வெள்ளியும்‌ 
வஸ்திரங்களும்‌ மகா திரளாகக்‌ கூட்டப்படும்‌" 
(சக 1414) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ 
பறஜாதிககுடைய ஆல்தியாகிய பொன்னும்‌ 

வெள்ளியும்‌, வஸ்திரங்களும்‌ மகாதிரளாகக்‌ 
கூட்டப்பட்டு, கர்த்தருடைய ஜனத்திற்கு 


கொடுக்கப்படும்‌. 


எருசலேமிலே 
என்னும்‌ 
எருசலேமிலே 


ட தாவும்‌, 
வாக்கியத்திற்கு, 
போஜனம்பண்ணும்‌' என்று வேதபண்டிதர்கள்‌ 


(சக 1414) 
“யூதாவும்‌ 


விளக்கம்‌ சொல்லுகிறார்கள்‌. சிதறிப்போன 
யூதர்கள்‌, பூமியின்‌ எல்லா பாகங்களிலிருந்தும்‌ 
எருசலேமுக்கு திரும்பி வந்து, அங்கே 
மகாதிரளாக கூட்டப்பட்டிருக்கிற 
ஆஸ்திகளில்‌, தங்களுடைய பங்குகளைப்‌ 
பெற்றுக்கொள்வார்கள்‌. 

“பாவியின்‌ 
நீதிமானுக்காகச்‌ 
(நீதி 13:22). 


ஆஸ்தியோ 
சேர்த்துவைக்கப்படும்‌" 
தேவனுடைய இஸ்ரவேல்‌. 
ப ஐசுவரியங்களை 
பொருளாய்ச்‌ 
சேர்த்துக்கொண்டார்கள்‌. 
நியாயத்தர்பபுக்கு 
முடியவில்லை. 
முடியவில்லை. 
ஆஸ்தியாகிய 
வெள்ளியாலும்‌, 
முடியவில்லை. 


கர்த்தருடைய 
மனுஷராலும்‌ தப்பிக்க 
மிருகங்களாலும்‌ தப்பிக்க 
சத்துருக்களுடைய 
பொன்னாலும்‌, 
வஸ்திரங்களாலும்‌ 
கர்த்தருடைய சாபம்‌ சத்துருக்கள்மீது 
வரும்போது, அவர்களுக்கு சர்வநாசமும்‌, 
சர்வமோசமும்‌, சர்வசங்காரமும்‌ உண்டாகிறது. 


தப்பிக்க 





ழ்‌ நவள 
யாய 


எருசலேமுக்கு விரோதமாக 
யுத்தம்பண்ணுகிறவர்கள்மீது கர்த்தருடைய 
வாதை வரும்‌. மனுஷர்மீது மாத்திரம்‌ என்று 
இல்லாமல்‌, அவர்களுடைய மிருகங்கள்மீதும்‌ 
வாதைகள்‌ வரும்‌. 


'சத்துருக்களுடைய  பாளையங்களில்‌ 
இருக்கும்‌ குதிரைகள்‌ கோவேறு கழுதைகள்‌ 
ஒட்டகங்கள்‌ கழுதைகள்‌ முதலான எல்லா 
மிருகஜீவன்களுக்கும்‌ வரும்‌ வாதையும்‌ 
அந்த வாதையைப்‌ போலவே இருக்கும்‌" 
(சக 1415). 


கர்த்தருக்குப்‌ பரிசுத்தம்‌ 
௪௧ 1416-21 


சக 1418. 
விரோதமாக 

ஜாதிகளிலும்‌ 

சேனைகளின்‌ கர்த்தராகிய ராஜாவைத்‌: 
தொழுதுகொள்ளும்படிக்கும்‌, கூடாரப்‌ 
பண்டிகையை ஆசரிக்கும்படிக்கும்‌, 
வருஷாவருஷம்‌ வருவார்கள்‌. 


சக தபா, அற்யொழுது பூமியின்‌ 
வம்சங்களில்‌ சேனைகளின்‌ 
கர்த்தராகிய ராஜாவைத்‌ தொழுது 
கொன்ன எருசலேமுக்கு வராதவர்கள்‌ 
எவர்கனோ அவர்கள்மேல்‌ மழை 
வருஷிப்பதில்லை. 


௪௧ 1418. மழை வருஷிக்காத எகிப்தின்‌ 
வம்சம்‌ வராமலும்‌ சேராமலூம்‌ போனால்‌, 
கூடடாரப்பண்டிகையை ஆசரிக்கவராத 
ஜாதிகனைக்‌ கர்த்தர்‌ வாதிக்கும்‌. 
வாதையே அவர்கன்மேலும்‌ வரும்‌. 


சக 1449. இது எகிப்தியருடைய 
பாவத்துக்கும்‌, கூடாரப்பண்டிகையை 
ஆசரிக்க வராத சகல ஜாதிகளுடைய 
பாவத்துக்கும்‌ வரும்‌ ஆக்கினை. 


௪௧ 14:20. அத்நானிலே குதிரைகளின்‌ 
மணிகளிலே கர்த்தருக்குப்‌ பரிசுத்தம்‌. 
என்னும்‌ விலாசம்‌ எழுதியிருக்கும்‌; 
கர்த்தருடைய ஆலயத்திலூன்ன 
பானைகன்‌ பலிபீடத்துக்கு முன்பாக. 
இருக்கிற பாத்திரங்களைப்‌ 
போலிருக்கும்‌. 
௪௯ 14:21. அப்பொழுது எருசலேமிலும்‌ 
யூதாவிலுமுன்ன எல்லாப்‌ பானைகளும்‌ 
சேனைகளின்‌ கர்த்தருக்குப்‌ 
பரிசுத்தமாயிருக்கும்‌; பலியிடுகிற 
ம்‌ வந்து அவைகளில்‌: 
அவைகளில்‌ சமைப்பார்கள்‌; 
அந்நான்முதல்‌ சேனைகளூடைய 
கர்த்தரின்‌ ஆலயத்திலே யாதொரு 
கானானியனும்‌ இருப்பதில்லை. 


சகரியா - விரிவுரை 
ZECHARIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம்‌ 
பண்ணின ஜாதிகளை கர்த்தர்‌ 
அழித்துப்போடுவார்‌. அவர்களுக்கு வாதைகள்‌ 
வரும்‌. ஆனாலும்‌ சத்துருக்களில்‌ சிலர்‌ 
வாதைகளுக்கு _தப்பித்துக்கொள்வார்கள்‌. 
கர்த்தருடைய கிருபையும்‌ இரக்கமும்‌ 
தங்களுக்கும்‌ காண்பிக்கப்படுவதை 
சத்துருக்கள்‌ புரிந்துகொள்வார்கள்‌. அவர்கள்‌ 
எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம்பண்ண 
வந்தவர்கள்‌. அவர்கள்‌ தங்கள்‌ பாவங்களுக்கு 
மனந்திரும்பி இப்போது இஸ்ரவேலின்‌ 
தேவனாகிய கர்த்தரை ஆராதிக்கிறார்கள்‌. 


பின்பு, எருசலேமுக்கு விரோதமாக 
வந்திருந்த எல்லா ஜாதிகளிலும்‌ மீதியான 
யாவரும்‌ சேனைகளின்‌ கர்த்தராகிய 
ராஜாவைத்‌  தொழுதுகொள்ளும்பூடிக்கும்‌, 
கூடாரப்பண்டிகையை  ஆசரிக்கும்படிக்கும்‌, 
வருஷாவருஷம்‌ வருவார்கள்‌" (சக 14:16) 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 

தமக்கு விரோதமாக எழும்பியவர்களை, 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து தமக்கு 
பாதபடியாக்கிப்போடுவார்‌. அவர்கள்‌ தங்கள்‌ 
பாவங்களுக்கு மனந்திரும்பினால்‌, 
கிறிஸ்துவானவர்‌ அவர்களை தம்முடைய 
சிநேகிதராக சேர்த்துக்கொள்வார்‌. 


ஈருசவேறுக்கு விரோதமாக 
யுத்தம்பண்ண வந்திருந்த எல்லா 
ஜாதிகளிலும்‌ மீதியானவர்கள்‌, எருசலேமிலே 
சேனைகளின்‌ கர்த்தராகிய ராஜாவைத்‌ 
தொழுதுகொள்ள வருவார்கள்‌. எருசலேம்‌ 
கர்த்தருடைய பரிசுத்த நகரம்‌. கர்த்தர்‌ 
எருசலேமைத்‌ தம்முடைய ஸ்தலமாகத்‌ 
தெரிந்துகொண்டார்‌. கர்த்தருடைய ஆலயம்‌ 
எருசலேமிலே இருக்கிறது. எருசலேம்‌. 
இயேசுகிறிஸ்துவுக்கும்‌ அவருடைய மத்தியஸ்த 
ஊழியத்திற்கும்‌ அடையாளமாயிருக்கிறது. 
கூடாரப்பண்டிகையை ஆசரிப்பது 

ஏற்பாட்டுக்காலத்து 
ராதனைக்கு  அடையாளமாயிருக்கிறது. 
ந்தப்பிராகாரமாகச்‌  சிறையிருப்பிலிருந்து 
திரும்பி வந்தவர்களின்‌ சபையார்‌ எல்லாரும்‌ 
கூடாரங்களைப்‌ போட்டு, கூடாரங்களில்‌ 
குடியிருந்தார்கள்‌: இப்படியே  நூனின்‌ 
குமாரனாகிய யோசுவாவின்‌ நாட்கள்முதல்‌ 
அந்நாள்‌ மட்டும்‌ இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
செய்யாதிருந்து இப்பொழுது செய்தபடியால்‌, 
மிகுந்த சந்தோஷமுண்டாயிருந்தது' 
(நெகே 8:17). 


புதிய 





ழ்‌ நவள 
யாய 


ஆசரிப்புக்கூடாரத்தில்‌ ஏராளமான 
பணிமுட்டுக்ள்‌ உள்ளன. இவை 
விலையுயர்ந்த பொன்னால்‌ செய்யப்பட்டவை. 

பணிமுட்டுக்களெல்லாம்‌. 


செய்யப்பட்டிருக்கிறது. 


இஸ்ரவேல்‌ 
இப்பொழுது ஆரம்ப நிலையிலிருக்கிறது. 
ஆகையினால்‌ உலகப்பிரகாரமான 
ஐசுவரியமும்‌, ஆடம்பரமும்‌ ஆசாரியருடைய 
வஸ்திரங்களிலும்‌, ஆசரிப்புக்கூடாரத்தின்‌ 
பரிசுத்த பணிமுட்டுக்களிலும்‌ 
காணப்படுவதற்கு கர்த்தர்‌ அனுமதி 
கொடுத்திருக்கிறார்‌. சபையின்‌ ஆரம்ப 
காலத்தில்‌, உலகத்தாருக்கு, 
எது மேன்மையாக காணப்பட்டதோ, 
அதுவே ஆசரிப்புக்கூடாரத்திலும்‌ 
பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. 


ஆசரிப்புக்கூடாரத்தின்‌ 
பணிழுட்டுக்கள்‌, ஆசரியாரின்‌ 


புத்திரரின்‌ 


சுவிசேஷத்திற்கும்‌ அடையாளமாயிருக்கிறது. 


இயேசகிறிஸ்துவே நமக்கு 
ஆசாரியராயிருக்கிறார்‌. 
ஊழிய வஸ்திரம்‌ 
இரட்சிப்புக்காக, 
பாடுபட்டார்‌. 


கர்த்தராகிய 
மகாபிரதான 
கிறிஸ்துவானவர்‌ 
தரித்து, நம்முடைய 
நகரத்திற்கு வெளியே 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


புதிய ஏற்பாட்டுக்காலத்தில்‌ மெய்யான. 
விசுவாசிகள்‌ எல்லோருமே ஆவிக்குரிய 
ஆசாரியர்களாயிருக்கிறோம்‌. கர்த்தருடைய 
பரிசுத்தவான்கள்‌ நீதியின்‌ வஸ்திரத்தைத்‌ 
தரித்துக்கொண்டு அவரை ஆராதிக்க 
வேண்டும்‌. 

'சுத்தமும்‌ பிரகாசமுமான மெல்லிய 
வஸ்திரம்‌ தரித்துக்கொள்ளும்படி அவளுக்கு 
அளிக்கப்பட்டது: அந்த மெல்லிய வஸ்திரம்‌ 
பரிசுத்தவான்களுடைய நீதிகளே" 
(வெளி 19:8), 


மோசேக்குக்‌ கற்பித்தபடியே, 

இளநீலநூலாலும்‌ 
இரத்தாம்பரநூலாலும்‌ சிவப்புநூலாலும்‌ 
பரிசுத்த ஸ்தலத்தில்‌ ஆராதனை 
செய்கிறதற்கு வேண்டிய வஸ்திரங்களையும்‌, 
ஆரோனுக்கு பரிசுத்த  வஸ்திரங்களையும்‌ 
செய்கிறார்கள்‌ (யாத்‌ 39:1) 


மோசே ஏபோத்தைப்‌ பொன்னினாலும்‌ 
இளநீலநூலாலும்‌ இரத்தாம்பரநூலாலும்‌ 
சிவப்பு நூலாலும்‌ திரித்த மெல்லிய 
பஞ்சுநூலாலும்‌ செய்கிறார்‌ (யாத்‌ 39:2). 


பெசலெயேலும்‌, அகோலியாபும்‌ அந்தப்‌ 
பொண்ணை" இனத்தாலோடும்‌ 
இரத்தாம்பரநூலோடும்‌ சிவப்புநூலோடும்‌ 
மெல்லிய பஞ்சுநூலோடும்‌ சேர்த்து 
விசித்திரவேலையாய்‌ நெய்யுப்படிக்கு, 
மெல்லிய தகடுகயாய்‌ அடித்து, அவைகளைச்‌ 
சரிகைகளாகப்‌ பண்ணுகிறார்கள்‌. அவர்கள்‌ 
இரண்டு தோள்களின்மேலுள்ள அதின்‌ 
இரண்டு முனைகளையும்‌ சேர்க்கிறார்கள்‌; 
அது ஒன்றாய்‌ இணைக்கப்பட்டிருக்கிறது 
யாத்‌ 39:34) 

யல்‌ வேலைகளைச்‌ 
ன்‌ சரிகைகளைப்‌ 
பொன்னை 


அதிலிருந்து 


செய்வதற்குப்‌ 
பயன்படுத்துகிறார்கள்‌. 
தகடுகளாக அடித்து, 
சரிகைகளைத்‌ தயாரிக்கிறார்கள்‌. 





ழ்‌ நவள 
யாய 


பிரவேசிக்கும்போது. 
காணிக்கைகளை அவருடைய 
படைக்கவேண்டும்‌. நம்முடைய ஆவிக்குரிய 
வ்‌ 
தம்முடைய குமாரனாகிய  இயேககி; 

மூலமாய்‌ அங்கீகரிக்கிறார்‌. 


“ஜீவனுள்ள 

ஆலி 

கிறிஸ்து மூலமாய்‌ தேவனுக்குப்‌ பிரியமான 

அலிக்கேற்ற பலிகளைச்‌ செலுத்தும்படிக்குப்‌ 
ஆசாரியக்கூட்டமாகவும்‌ 

கட்டப்பட்டுவருகிறீர்கள்‌" (பேது 2:5) 


கூடாரப்பண்டிகையை ஆசரிக்கும்படி 
வருகிறவர்கள்‌ வருஷாவருஷம்‌ வருவார்கள்‌. 
பண்டிகைக்கு நியமிக்கப்பட்ட காலத்திலே. 
வருவார்கள்‌. விசுவாசிகளுடைய ஆவிக்குரிய 
ஜீவியத்திலே, ஒவ்வொரு நாளும்‌ 
கூடாரப்பண்டிகையின்‌ நாளாயிருக்கிறது. 
அதிலும்‌ விசேஷமாய்‌ கர்த்தரை 
ஆராதிக்கிற ஆராதனை, விசுவாசிகளுக்கு. 
கூடாரப்பண்டிகையை ஆசரிப்பதுபோல 
சந்தோஷமாயிருக்கும்‌. 


ஒரு சிலர்‌ 

பங்குபெறாமல்‌, 
புறக்கணித்துவிடுகிறார்கள்‌. 

பூமியின்‌ வம்சங்களில்‌ 


கர்த்தராகிய ராஜாவைத்‌ 
எருசலேமுக்கு வராதவர்கள்‌ 
அவர்கள்மேல்‌ மழை வருஷிப்பதில்லை" 
(சக 147) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ 


மழை ப்பதில்லை' 
என்னும்‌ வாக்கியத்திற்கு, ஆலக்கரிய 
உபதேசங்கள்‌ கிடைப்பதில்லை" 
வேதபண்டிதர்கள்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 


முடியாது. பரவு பரலோகத்திலிருந்து. 
ஆலிக்குரிய ஆசீர்வாதம்‌ வராது. 


த்வத்‌ மழையை இழ்்திறுகிறார 
சேனைகளின்‌ கர்த்தராகிய 


ராஜாவைத்‌ தொழுதுகொள்ளும்போது. 


சகரியா - விரிவுரை 
ZECHARIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அவரிடத்திலிருந்து, கிருபைகளையும்‌ 
இரக்கங்களையும்‌  பெற்றுக்கொள்கிறோம்‌. 
கர்த்தரைத்‌ தொழுதுகொள்வதே, அவருடைய 
கிருபையைப்‌ பெற்றுக்கொள்வதற்கு வழி. 
கர்த்தரை  தொழுதுகொள்ளாதவர்களுக்கு, 
அவருடைய கிருபை கிடைப்பதில்லை. 
ஆடுகள்‌ மேய்ப்பரின்‌ தொழுவத்திற்குப்‌ 
போனால்தான்‌, அங்கே ஆடுகளுக்கு 
மேய்ப்பரிடத்திலிருந்து போஜனம்‌ கிடைக்கும்‌. 
வருகிற ஆடுகளை 
ப்பர்‌ போஷிப்பர்‌ 
தொழுவத்திற்குள்‌ வராமல்‌ வெளியேயிருக்கிற 
ஆடுகளுக்கு, மேய்ப்பருடைய  போஜனமும்‌, 
பாதுகாப்பும்‌, பராமரிப்பும்‌ கிடைப்பதில்லை. 


£ம்‌ கர்த்தருடைய  சமுகத்திலே 
கன்ததெயர்கள அகக்‌ நும்‌ 

நம்முடைய இருதயம்‌ நல்ல நிலத்தைப்போல 

பண்படுத்தப்பட்டிருக்கவேண்டும்‌. நாம்‌ 

கனிதராதவர்களாயிருந்தால்‌, தோட்டக்காரர்‌ 

பராமரிக்கமாட்டார்‌. தம்மை 

எருசலேமுக்கு 

மாத்திரமே கர்த்தர்‌ 

எருசலேம்‌ கர்த்தருடைய 

விசுவாசிகளாகிய 

சபை கூடுவதை விட்டுவிடாமல்‌, 

கர்த்தருடைய சபையிலே, அவரை 
பயபக்தியோடு தொழுதுகொள்ளவேண்டும்‌. 


எகிப்து தேசத்தின்மீது. மழை 
பெய்வதில்லை. ஆனாலும்‌ அவர்களுடைய 
தேசத்திலே நைல்‌ நதி பாய்ந்து ஓடுகிறது. 
அது எகிப்து தேசத்தை செழிப்பாக்குகிறது. 
கர்த்தர்‌ தங்கள்மேல்‌ மழையை 
வருவிக்கப்பண்ணவில்லையென்றாலும்‌, 
தாங்கள்‌ செழித்திருப்பதாக, எகிப்தியர்கள்‌ 


அவர்களுக்கு செழிப்பு இருக்காது. 
எகிப்தியரும்‌ சேனைகளின்‌ கர்த்தராகிய 
ராஜாவைத்‌ தொழுதுகொள்ள எருசலேமுக்கு 
வரவேண்டும்‌. அவர்கள்‌ தேசத்தில்‌ மழை 
பெய்யாவிட்டாலும்‌ அவர்கள்‌ கர்த்தரைத்‌ 
தொழுதுகொள்ள எருசலேமுக்கு வரவேண்டும்‌. 
எகிப்தியர்கள்‌ கர்த்தரைத்‌ தொழுதுகொள்ள 
எருசலேமுக்கு. வரவில்லையென்றால்‌, 
அவர்கள்மீது கர்த்தருடைய சாபம்‌ வரும்‌. 
கூடாரப்பண்டிகையை  ஆசரிக்க வராத 
ஜனங்களுக்கு கர்த்தர்‌ கொடுக்கும்‌ வாதை, 
தம்மை ஆராதிக்க எருசலேமுக்கு வராத 
எகிப்தியருக்கும்‌ கொடுக்கப்படும்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


“மழை வருஷிக்காத எகிப்தின்‌ வம்சம்‌ 
வராமலும்‌ சேராமலும்‌ போனால்‌, 
கூடாரப்பண்டிகையை ஆசரிக்கவராத 
ஜாதிகளைக்‌ கர்த்தர்‌ வாதிக்கும்‌ வாதையே 
அவர்கள்மேலும்‌ வரும்‌. இது எகிப்தியருடைய 
பாவத்துக்கும்‌, கூடாரப்பண்டிகையை ஆசரிக்க 
வராத சகல ஜாதிகளுடைய பாவத்துக்கும்‌ 
வரும்‌ ஆக்கினை" (சக 14:1819) என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 

நைல்‌ நதி வற்றாமல்‌ ஓடுவதினால்‌ 
எகிப்து தேசம்‌ செழித்திருக்கிறது. எகிப்திலே 
மழை பெய்யாவிட்டாலும்‌, நைல்‌ 
பிரவாகித்து ஓடுகிறது. கர்த்தர்‌ 
த்திற்கு வாதையைக்‌ கொடுக்கும்போது. 


நைல்‌ 
கற்றிப்போகப்பண்ணுகிறார்‌ 
தண்ணீரில்லாமல்‌ வற்றிப்போனால்‌, 
தேசத்திற்கு செழிப்பு இல்லை. நைல்‌ நதி 
வற்றிப்போவது, எகிப்து தேசத்தின்மீது 
மழை பெய்யாமலிருப்பதற்கு சமமான 
வாதையாயிருக்கும்‌. 

தங்கள்‌ தேசத்தின்மீது மழை 
ய்யவில்லை என்பதற்காக, அவர்கள்‌ 
கர்த்தரை ஆராதியாமலிருக்கக்கூடாது. மழை 
பெய்தாலும்‌, மழை பெய்யாவிட்டாலும்‌ 
கர்த்தரை ஆராதிக்கவேண்டும்‌. கர்த்தரை 
ஆராதியாமலிருப்பது பாவம்‌. இந்தப்‌ பாவத்தை 
செய்கிற ஜனங்கள்மீது கர்த்தருடைய வாதை 
வரும்‌. 

கர்த்தர்‌ நமக்கு தடைபண்ணியிருக்கிற 
காரியங்களை செய்யக்கூடாது. அது பாவம்‌. 
அதே வேளையில்‌, கர்த்தர்‌ நமக்கு 
கொடுக்கும்‌ கட்டளைகளை நிறைவேற்றாமல்‌. 
சும்மாமிருக்கக்கூடாது. செய்ய வேண்டிய 
வேலைகளை  செய்யாமலிருப்பதும்‌ பாவம்‌. 
எகிப்தியர்கள்‌, நியமிக்கப்பட்ட காலத்திலே, 
கர்த்தரை ஆராதியாமல்‌, தங்கள்மீது, 
வாதையை வருவித்துக்கொண்டார்கள்‌. 
பக வலவ வைவ்‌ வத்‌ 
இருந்தும்‌, கர்த்தரைத்‌ தொழுதுகொள்வதற்கு 


பிரதான 

நெற்றிப்பட்டயத்திலே, 

பரிசுத்தம்‌ என்னும்‌ 
எழுதப்பட்டிருக்கும்‌. புதிய ஏற்பாட்டுக்காலத்து, 
சபையிலே பிரதான ஆசாரியர்‌ இல்லை. 
ஆனாலும்‌ கர்த்தருடைய சபையிலே பரிசுத்தம்‌ 
இருக்கிறது. 


சகரியா - விரிவுரை 
ZECHARIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எல்லா விசுவாசிகளும்‌ ஜீவனுள்ள 
ஆலயங்களாகவும்‌, ஆலிக்குரிய 
ரப கா்‌ இருக்கிறார்கள்‌. எல்லா 
கர்த்தருடைய 

பிரதிஷ்டைபண்ணப்பட்டு, 


பங்குபெறுகிறார்கள்‌. 
இயேசுகிறிஸ்து இந்தப்‌ 
ஊழியம்‌ செய்த காலத்திலும்‌, 
காலத்திற்கு முன்பும்‌, 
பரமேறியபோதும்‌ கர்த்தருடைய ஜனத்தார்‌ 
மத்தியிலே. பரிசுத்தம்‌. இருந்தது. 
'கிறிஸ்துவானவர்‌ பரமேறிப்போனபின்பு, 
விசுவாசிகள்‌ மத்தியிலே. பரிகத்தம்‌ 
அதிகமாய்க்‌ காணப்படுகிறது. எல்லா 
இடங்களிலும்‌, எல்லாவற்றிலும்‌ பரிசுத்தம்‌ 
இருக்கிறது. 

“அந்நாளிலே குதிரைகளின்‌ 
மணிகளிலே கர்த்தருக்குப்‌ பரிசுத்தம்‌ என்னும்‌ 
விலாசம்‌ எழுதியிருக்கும்‌: கர்த்தருடைய 
ஆலயத்திலுள்ள பானைகள்‌ பலிபீடத்துக்கு 
முன்பாக இருக்கிற பாத்திரங்களைப்‌ போலி 
ருக்கும்‌" (சக 14:20) என்று கர்த்தர்‌ 


சொல்லுகிறார்‌. 


கர்த்தருடைய ஜனம்‌ பரிசுத்தமாயிருப்பது 


போலவே, அவர்களுடைய 
குதிரைகளில்‌. 
பரணங்க 


குதிரைகளும்‌, 
பயன்படுத்தப்படும்‌ 
ம்‌ கர்த்தருக்குப்‌ 
சுத்தமாயிருக்கும்‌. குதிரையின்மீது ஏறி 
பிரயாணம்‌ பண்ணுகிறவர்கள்‌, 
கடிவாளத்தைப்‌ பயன்படுத்தி, குதிரைகளை 
ஓட்டுவார்கள்‌. கடிவாளம்‌ குதிரைகளை 
சரியான பாதையில்‌ ஒடச்செய்யும்‌. அந்தக்‌ 
கடிவாளமும்‌ கர்த்தருக்கு பரிசுத்தமாயிருக்கும்‌. 
வீடுகளிலுள்ள பண்டம்‌ பாத்திரங்க. 
ளெல்லாம்‌ கர்த்தருக்கு பரிசுத்தமாயிருக்கும்‌. 
வீட்டிலுள்ள சாதாரண பாத்திரங்கள்கூட, 
கர்த்தருடைய ஆலயத்திலுள்ள பரிசுத்தமான 
பாத்திரம்போல பரிகத்தமாயிருக்கும்‌. கர்த்தர்‌ 
பரிசுத்தமான  பாத்திரங்களையே பயன்‌ 
படுத்துவார்‌. தேவாலயத்தின்‌ பாத்திரங்களைப்‌ 
பயன்படுத்துவதுபோல, கர்த்தர்‌ 
விசுவாசிகளுடைய வீடுகளிலிருக்கும்‌ 
சாதாரண. பாத்திரங்களையும்‌ தம்முடைய 
ஊழியத்திற்கு பயன்படுத்துகிறார்‌. 





ழ்‌ ளான 
யாய 


பரிசுத்தமாயிருக்கும்‌. 
க வாகன்‌ பலிகளைச்‌ செலுத்தும்போது, 
ஆடுகளின்‌ £த்தத்தைப்‌ பாத்திரத்தில்‌ 
பிடித்து, அதைக்‌ கர்த்தருக்குப்‌ பானபலியாக 
செலுத்துவார்கள்‌. அந்தப்‌. பாத்திரம்‌ 
கர்த்தருக்கு பரிசுத்தமானது. 


கர்த்தருடைய ஆலயத்திலே, மேஜையும்‌, 
மேஜையில்‌ 


கர்த்தருடைய நாமமகிகயக்காக 

தேவாலயத்திலே. 

பரிசுத்தமாயிருப்பதுபோல, 

வீடுகளில்‌ பயன்படுத்தப்படும்‌ சாதாரண 

பாத்திரங்களும்‌, பானைகளும்‌, மேஜையும்‌ 
கர்த்தருக்கு பரிசுத்தமாயிருக்கும்‌. 

எருசலேமிலும்‌ 

பானைகளும்‌ 

கர்த்தருக்குப்‌ 


பதால்‌ எல்லாப்‌. 
சேனைகளின்‌ 

பரிசத்தமாயிருக்கும்‌: பலிமிடுகிற யாவரும்‌ 
வந்து அவைகளில்‌ எடுத்து. அவைகளில்‌ 
சமைப்பார்கள்‌" (சக 14:21) என்று கர்த்தர்‌ 


சொல்லுகிறார்‌. 


யூதாவின்‌ மனுஷரும்‌, எருசலேமின்‌ 
குடிகளும்‌ போஜனம்பண்ணி, 
பானம்பண்ணுகிறார்கள்‌. அவர்களுடைய 
சரீரம்‌ ஆரோக்கியமாயும்‌ பெலமுள்ளதாயும்‌ 
இருக்கிறது. அவர்கள்‌ 

சரிரங்களை கர்த்தருடைய 
பயன்படுத்துகிறார்கள்‌. தங்கள்‌ வீடுகளிலுள்ள 
போறனங்களை தரித்திருக்கும்‌ புசிக்க 
கொடுக்கிறார்கள்‌. ல்லாமே. 
கர்த்தருக்கு பரிசந்தமாிருக்கிறது 


எல்லாவற்றிலும்‌ மெய்யான பரிசுத்தம்‌ 

'சடங்காச்சாரமான 

ம்‌ கொடுக்க 

விசுவாசிகள்‌ 

பரிசுத்தமாயிருக்கும்போது. அவர்களை 

பழைய ஏற்பாட்டு பிரமாணத்தின்படியோ 

அல்லது சடங்காச்சார பிரமாணத்தின்படியோ 

சுத்திகரிக்க வேண்டிய 

எல்லா விசுவாசிகளும்‌: 

ஆசாரியர்களாயிருக்கிறார்கள்‌. 

எல்லா ஆசாரியர்களும்‌ கர்த்தருக்கு ஆசாரிய 
ஊழியம்‌ செய்யவேண்டியவர்கள்‌. 


சகரியா - விரிவுரை 
ZECHARIAH - COMMENTARY 


பிரியப்‌ 
PUBLISHERS 


புதிய ஏற்பாட்டுக்காலத்து சபைகளில்‌, 
எல்லா விசுவாசிகளும்‌, ஆசாரியராயும்‌, 
லேவியராயும்‌ இருப்பதினால்‌, எல்லோருமே 
கர்த்தருக்கு ஆசாரிய ஊழியம்‌ செய்ய 
வேண்டும்‌. கர்த்தருடைய நாளின்போது, 
கர்த்தருடைய ஆலயத்திலுள்ள பானைகள்‌, 
பலிபீடத்திற்கு முன்பாக இருக்கிற 
பாத்திரங்களைப்போல பரிசுத்தமாய்‌ இருக்கும்‌. 
கர்த்தருக்கு செலுத்தும்போது, 
பலிபீடத்திற்கு முன்பாக இருக்கிற 
பாத்திரங்களைப்‌ பயன்படுத்துவதுபோலவே, 
கர்த்தருடைய ஆலயத்திலுள்ள 
'பானைகளையும்‌ பயன்படுத்தலாம்‌. 

புதிய ஏற்பாட்டு சபையிலே 
கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள்‌ ஆலியோடும்‌. 
உண்மையோடும்‌ கர்த்தரைத்‌ தொழுது, 
கொள்ளவேண்டும்‌. 


எங்கும்‌ பிதாலைத்‌ தொழுதுகொள்ளுங்காலம்‌ 
வருகிறது" (யோவா 4:21), 


“உண்மையாய்த்‌ தொழுது 
கொள்ளுகிறவர்கள்‌ வ்‌ ஆலியோடும்‌ 
உண்மையோடும்‌. ஈள்ளுங்காலம்‌ 
வரும்‌, அது இப்பொழு ௨ வந்திருக்கிறது; 
தம்மைத்‌ தொழுதுகொள்ளுகிறவர்கள்‌ 
இப்படிப்பட்டவர்களாயிருக்கும்படி பிதாவானவர்‌ 
விரும்புகிறார்‌" (யோவா 4:23). 


கர்த்தர்‌ ஒரு ஸ்தலத்தை, தம்முடைய 
வாசஸ்தலமாக  அங்கீரிப்பதுபோல, மற்ற 
ஸ்தலத்தையும்‌ அங்கிகரிக்கிறார்‌. பழைய 
ஏற்பாட்டுக்காலத்தில்‌ எருசலேமில்‌ மாத்திரமே. 
கர்த்தருடைய ஆலயம்‌ இருந்தது. புதிய 
ஏற்பாட்டுக்காலத்திலோ, எல்லா விசுவாசிகளும்‌ 
கர்த்தருடைய ஆலயமாயிருக்கிறார்கள்‌. 
கர்த்தர்‌ இந்தப்‌ பூமியில்‌ 
ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிற தம்முடைய சபைகள்‌ 
எல்லாவற்றையும்‌ அங்கீகரிக்கிறார்‌. எல்லா 
ஸ்தல சபைகளும்‌ கர்த்தருடைய சபைகளே. 





ழ்‌ நயனா 
யாய 


கர்த்தர்‌ பலிபீடத்திற்கு முன்பாக 
இருக்கிற பரிசுத்தமான பாத்திரங்களை 
அங்கீரிப்பதுபோலவே, எல்லா 
பாத்திரங்களையும்‌, எல்லா பானைகளையும்‌ 
அநங்கீகரிக்கிறார்‌, எல்லாமே கர்த்தருக்கு 
பரிசுத்தமாயிருக்கிறது. சகலமும்‌ கர்த்தருக்கு 
பரிசுத்தமாயிருப்பதினால்‌, அதிலே அசுத்தம்‌ 
காணப்படவில்லை. 
நாள்‌ சேனைக்‌ 

வந்தான்‌. த யாதொரு 
கானானியனும்‌ இருப்பதில்லை" (சக 1420) 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. “கானானியன்‌"' 
என்னும்‌ வார்த்தை, “விற்கிறவர்களையும்‌, 
கொள்ளுகிறவர்களையும்‌” குறிக்கிறது. 
கர்த்தர்‌ தேவாலயத்திலே, விற்கிறவர்களையும்‌ 
கொள்ளுகிறவர்களையும்‌ வெளியே 
துரத்தினார்‌. 


சகரியா - விரிவுரை 
ZECHARIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தருடைய நாளிலே, 
சபை பூரண. பரிசுத்தத்தோடிருக்கும்‌, 
சபையில்‌ சகலமும்‌ பரிசுத்தமாமிருக்கும்‌. 
கர்த்தர்‌ பரிசுத்தர்‌, அவருடைய ஜனங்களும்‌ 
பரிசுத்தமாயிருப்பார்கள்‌. அவர்கள்‌ 
பயன்படுத்தும்‌ பொருட்களும்‌, அவர்களுடைய 
வார்த்தைகளும்‌, அவர்களுடைய கிரியைகளும்‌ 
கர்த்தருக்கு பரிசுத்தமாமிருக்கும்‌. 


அவருடைய 





i= FTE 
TT 


சகரியா மறுபடியுமாய்‌ தன்னுடைய 
கண்களை ஏறெடுத்துப்‌ பார்த்து, கர்த்தர்‌ 
காண்பிக்கிற மேலும்‌ ஒரு தரிசனத்தைக்‌ 
காண்கிறார்‌. இந்த  தரிசனங்களெல்லாம்‌ 
சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்த 
யூதர்களுடைய பக்திவிருத்திக்காக 
வெளிப்படுத்தப்படுகிறது (சக 2:1,2). 


சகரியா தான்‌ கண்ட 
ஆதாரமாக வைத்து ஒரு பிரசங்கச்‌ 
செய்தியைச்‌ சொல்லுகிறார்‌. கர்த்தர்‌ 
எருசலேமை மறுபடியுமாய்க்‌ கட்டப்போகிறார்‌. 
எருசகேபின்‌ நடுவிலே மதுஷசின்‌ திரும்‌ 
மிருகஜீவன்களின்‌ திரளும்‌ இருக்கும்‌ 
(சக 2:3-5). 


தரிசனத்தை 


தர்களில்‌ சிலர்‌ இன்னும்‌ பாபிலோன்‌ 
த்திுக்கிறார்கள்‌ 


யூதர்களுக்கு 

உண்டாயிற்று. 

ஆறுதலான 

சொல்லுகிறார்‌. கர்த்தர்‌ அவர்கள்‌ நடுவிலே 
வாசம்பண்ணுவார்‌ (சக 20-12). 


எதிர்பார்க்கக்கூடாது. 

கட்டளை கொடுக்காமல்‌, 

கொடுக்கும்‌ 

கீழ்ப்படியவேண்டும்‌. கர்த்தருக்கு முன்பாக 
'மெளனமாயிருக்கவேண்டும்‌ (சக 213) 


அளவுநூல்‌ பிடித்திருந்த ஒரு 
புருஷன்‌ 
௪௧ 21-5 


சக 2. நான்‌ என்‌ கண்களை 
ஏறெடுத்துப்‌ பார்த்தபோது, இதோ, 
தன்‌ கையிலே அனவுநூல்‌ பிடித்திருந்த: 
ஒரு புருஷனைக்‌ கண்டேன்‌. 


சகரியா - விரிவுரை 
ZECHARIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


௫௧ 22. தீர்‌ எவ்விடத்துக்குப்‌ போகிறீர்‌ 
என்று கேட்டேன்‌; அதற்கு அவர்‌: 
எருசலேமின்‌ அகலம்‌ இவ்வனவு என்றும்‌ 
அதின்‌ தீனம்‌ இவ்வனவு என்னும்‌ 
அறியும்படி அதை அளக்கிறதற்குப்‌ 
போகிறேன்‌ என்றார்‌. 


சக 25. இதே, என்னோடே பேசின 
தாதன்‌ புறப்பட்டபோது, வேறொரு 
தூதன்‌ அவரைச்‌ சதந்திக்கும்படிப்‌ 
புறப்பட்டு வத்தான்‌. 


௪௧ ௮.4. இவனை அவர்‌ நோக்கி: நீ ஓடி. 
வாலிபனிடத்தில்‌ 
என்னவென்றால்‌, 

நடுவிலே கூடும்‌. 
திரவினாலும்‌ 
திரவினாலும்‌ 
பட்டணங்கன்போல்‌ 


சக 25. நான்‌ அதற்குச்‌ சுற்றிலும்‌ 
அக்கினி மதிலாயிருந்து, அதின்‌ நடுவில்‌ 
மகிமையாக இருப்பேன்‌ என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 


எருசலேமிலே கர்த்தருடைய ஆலயம்‌ 
கப்டப்படும்‌ என்றும்‌, எருசலேமின்மேல்‌ 
அளவுநூல்‌ பிடிக்கப்படும்‌ என்றும்‌ 
சேனைகளின்‌ கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ (சக 
146) கர்த்தருடைய வார்த்தையை 
உறுதிபண்ணும்‌ வண்ணமாக, சகரியா 
இந்தத்‌ தரிசனத்தைக்‌ காண்கிறார்‌. அவர்‌ 
தன்‌ கண்களை ஏறெடுத்துப்‌ பார்க்கிறார்‌. 
“இதோ, தன்‌ கையிலே அளவுநூல்‌ 
த்திருந்த ஒரு மனுஷனைக்‌ காண்கிறார்‌" 
சக 22) 


சகரியா முதலாவது, அதிகாரத்தில்‌, 
எருசலேமுக்கு விரோதமாக தீங்கு செய்த 
சத்துருக்களின்‌ கொம்புகள்‌ முறியடிக்கப்படும்‌ 
என்று கர்த்தர்‌ வாக்குப்பண்ணினார்‌. 
எருசலேமுக்கு ஆபத்து வராது. எருசலேம்‌. 
பாழாய்ப்போகாது. யூதாவை சிதறடித்த நாலு 
கொம்புகளும்‌ கீழே விழுந்துவிடும்‌. 





f= THE 
TT 


இந்த சத்தியத்தை உறுதிபண்ணும்‌ 
வண்ணமாக, எரேமியா, தன்‌ கையிலே 
அளவுநூல்‌ பிடித்திருந்த ஒரு புருஷனைக்‌ 
காண்கிறார்‌. கர்த்தராகிய இயேசுகிறிஸ்துவே 
இந்தப்‌ புருஷன்‌ என்று வேதபண்டிதர்கள்‌ 
விளக்கம்‌ சொல்லுகிறார்கள்‌. கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்து தம்முடைய சபையைக்‌ 
கட்டியெழுப்புகிறார்‌. 

“வீட்டை உண்டுபண்ணினவன்‌ 
வீட்டைப்பார்க்கிலும்‌ அதிக 
கனத்திற்குரியவனாயிருக்கிறான்‌: அதுபோல 
மோசேயைப்பார்க்கிலும்‌ இ. அதிக 
மகிமைக்குப்‌ பாத்திரராயிருக்கிறார்‌” (எபி 3:3). 


தம்முடைய திட்டத்தின்‌ 
பிரகாரமும்‌, தம்முடைய சித்தத்தின்‌ 
பிரகாரமும்‌, தாம்‌ தீர்மானித்திருக்கிற 
அளவின்‌ பிரகாரமும்‌ தம்முடைய சபையைக்‌ 
கட்டுகிறார்‌. எருசலேம்‌ நகரத்தைக்‌ 
கட்டுகிறார்‌. சகரியா அளவுநூல்‌ பிடித்திருந்த 
புருஷனிடம்‌, நீர்‌ 
எல்விடத்திற்குப்‌ போகிறீர்‌” 
கேட்கிறார்‌. 


அளவுநூல்‌ பிடித்திருந்த 
'சகரியாலின்‌ கேள்விக்கு உடனே 
பிரியத்தாம்‌. சொல்ல்லாம்‌. “காகக்‌ 
அகலம்‌ இவ்வளவு என்றும்‌ அதின்‌ நீளம்‌ 
இவ்வளவு என்றும்‌ அறியும்படி அதை 
அளக்கிறதற்குப்‌ போகிறேன்‌" (சக 2:2) 
என்று அளவுநூல்‌ பிடித்திருந்த புருஷன்‌ 
சொல்லுகிறார்‌. 
எருசலேமின்‌ ஒவ்வொரு பக்கமும்‌ 
எல்வளவு தூரம்‌ என்பதை அந்தப்‌ புருஷன்‌ 
அளக்கப்போகிறார்‌ மொத்தமாகக்‌ 
கூட்டிப்பார்த்த, எருசலேமின்‌ மொத்தப்‌ 
பரப்பளவையும்‌ அவர்‌ கணக்கிட்டுப்‌ பார்ப்பார்‌ 
எருசலேம்‌ நகரத்தைச்‌ சுற்றிலும்‌ அலங்கம்‌ 
கட்டவேண்டுமென்றால்‌, அதை எவ்வளவு 
தூரத்திற்கு கட்டவேண்டும்‌ என்றும்‌ அந்தப்‌ 
புருஷன்‌ அளந்து பார்க்கிறார்‌. 
எருசலேமிலே இப்போது எவ்வளவு பேர்‌ 
இருக்கிறார்கள்‌ என்பதும்‌, இன்னும்‌ எவ்வளவு 
எருசலேமுக்கு வந்து சேருவார்கள்‌ 


கர்த்தர்‌ 


(சக 2:2) என்று 


புருஷனும்‌ 


சகரியா - விரிவுரை 
ZECHARIAH - COMMENTARY 


சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்த யூதர்கள்‌ 

எல்லோரும்‌ வசதியாக 
தங்கவேண்டுமென்றால்‌, ஒருவேளை 
எருசலேம்‌ நகரத்தை விஸ்தாரம்பண்ண 
வேண்டியது வரலாம்‌. 


திரளான ஜனங்கள்‌ எருசலேமுக்கு 
திரும்பி வருவார்கள்‌ என்று ஏசாயா 
தீர்க்கதரிசனமாய்ச்‌ சொல்லியிருக்கிறார்‌ 


சுற்றிலும்‌ உன்‌ கண்களை 
ஏறெடுத்துப்பார்‌; அவர்கள்‌ எல்லாரும்‌ 
ஏகமாய்க்கூடி உன்னிடத்திற்கு வருகிறார்கள்‌; 
உன்‌ குமாரர்‌ தூரத்திலிருந்து வந்து, உன்‌ 
குமாரத்திகள்‌ உன்‌ பக்கத்திலே. 
வளர்க்கப்படுவார்கள்‌" (ஏசா 60:4). 


எருசலேமுக்கு திரளான ஜனங்கள்‌ 
ஏகமாய்க்‌ கூடிவரும்போது, அது தன்னுடைய 
கரத்தின்‌ எல்லைகளை 
விஸ்தாரம்பண்ணவேண்டும்‌. "உள்‌ 
கூடாரத்தின்‌ இடத்தை விசாலமாக்கு; உன்‌ 
வாசஸ்தலங்களின்‌ திரைகள்‌ விரிவாகட்டும்‌; 
தடைசெய்யாதே; உன்‌ கமிறுகளை நீளமாக்கி, 
உன்‌ முளைகளை உறுதிப்படுத்து" 
(ஏசா 54:2). 


அளந்து பார்ப்பதற்காகவும்‌, 

திட்டமிட்டு மறுபடியும்‌ நேர்த்தியாய்க்‌ 

கட்டுவதற்காகவும்‌, புறப்பட்டுப்போகிறார்‌. 

எருசலேமின்‌ அகலம்‌ இவ்வளவு என்றும்‌, 

தி நீளம்‌ இல்வளவு என்றும்‌ அறியும்படி, 
'அளக்கிறதற்கு, அவர்‌ 

பபபட்டுப்போகிறார்‌ 


சகரியா கண்ட தரிசனம்‌ 
சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்த 
யூதர்களுக்கு நன்மையான தரிசனமாகும்‌. 
சகரியாவோடு பேசின தூதன்‌ 
புறப்பட்டுப்போகிறார்‌. அப்போது வேறொரு 
தூதன்‌, அவரை சந்திக்கும்படி புறப்பட்டு 
வருகிறார்‌. இரண்டுபேருமே தூதர்கள்‌. 
இரண்டுபேரும்‌ ஒருவருக்கொருவர்‌ 
பேசிக்கொள்கிறார்கள்‌. 





i THE 
TT 


சகரியா கண்ட தரிசனத்தை அவருக்கு 
விளக்க வேண்டும்‌. அப்போதுதான்‌ அந்த 
தரிசனத்தின்‌ தாற்பரியத்தை அவர்‌ 
புரிந்துகொள்வார்‌. அதைப்பற்றி: அவர்‌ 
ஜனங்களுக்கு க்கமாய்‌ 
பிரசங்கம்பண்ணுவார்‌. 

ப்‌ 

கூ்திகக்கிற 
சந்திக்கும்படி புறப்பட்டு ) வருகிற தூதனோடு. 
பேசுகிறார்‌. சகரியா கண்ட தரிசனத்தின்‌ 
விளக்கத்தை அவருக்கு சொல்லுமாறு 
சொல்லுகிறார்‌. இரண்டாவது தூதன்‌ 
ஒடிப்போய்‌, சகரியா என்னும்‌ வாலிபனிடத்தில்‌, 
முதலாவது தூதன்‌ வெளிப்படுத்துகிற 
செய்தியை சொல்லவேண்டும்‌. 


“எருசலேம்‌ தன்‌ நடுவிலே கூடும்‌ 
மனுஷரின்‌ திரளினாலும்‌ மிருகஜீவன்களின்‌ 
'திரளினாலும்‌ மதிலில்லாத பட்டணங்கள்போல்‌ 
வாசஸ்தலமாகும்‌' (சக 2:4) என்பதே. 
சகரியாவுக்கு சொல்ல வேண்டிய செய்தி. 
இந்தச்‌ செய்தியை சகரியா 
சிறையிருப்பிலிருந்து நிரம்பி வந்திருக்கிற 
யூதர்களுக்கு சொல்லவேண்டும்‌. 


எருசலேமில்‌ மனுஷரின்‌ திரளும்‌ 
இருக்கும்‌. மிருக ஜீவன்களின்‌ திரளும்‌: 
இருக்கும்‌. ஆகையினால்‌ இப்போதிருக்கும்‌. 
விஸ்தீரணத்தைவிட, அதன்‌ விஸ்தீரணம்‌. 
அதிகரிக்கப்படும்‌. எருசலேமைச்‌ சுற்றிலும்‌ 
அலங்கங்கள்‌ இருக்காது. அங்கங்கள்‌ 
இருந்தால்‌, நகரத்தின்‌ விஸ்தீரணத்தை, 
அலங்கத்திற்குட்பட்டே  விஸ்தாரம்பண்ண 
முடியம்‌. 


எருசலேம்‌ நகரத்திற்கு அலங்கங்கள்‌ 
இல்லாததினால்‌, நகரத்தை எல்லா 
திசைகளிலும்‌ எவ்வளவு வேண்டுமானாலும்‌ 
விஸ்நூரம்பண்ணலாம்‌. விஸ்தாரத்தின்‌ 
அளவுக்கு வரையறை எதுவும்‌ இருக்காது. 
எருசலேமுக்கு அலங்கங்கள்‌ 
இல்லாவிட்டாலும்‌, நகரம்‌ 


பாதுகாப்பாயிருக்கும்‌. கர்த்தர்‌ எருசலேம்‌ 


மதிலாகமிருப்பதே மெய்யான பாதுகாப்பு. 


சகரியா - விரிவுரை 
ZECHARIAH - COMMENTARY 


சகரியா கர்த்தருடைய தரிசனத்தைப்‌ 
பெற்றுக்கொண்ட இந்தக்‌ காலத்தில்‌, 
எருசலேம்‌ நகரத்தைச்‌ சுற்றிலும்‌ அலங்கங்கள்‌ 
எதுவுமில்லை. கர்த்தர்‌ அந்த நகரத்தைச்‌ 
சுற்றிலும்‌ அக்கினி மதிலாயிருப்பதாக 
வாக்குப்பண்ணுகிறார்‌. 
மேய்ப்பர்கள்‌ இரவு வேளையிலே, 
வயல்வெளிகளில்‌ தங்கள்‌ மந்தைகளோடு 
தங்கியிருப்பார்கள்‌. அவர்கள்‌ 
குளிர்காய்வதற்காக நெருப்பை மூட்டுவார்கள்‌. 
இந்த நெருப்பே எருசலேமுக்கு அக்கினி 
மதில்போலிருக்கும்‌. 
வேதபண்டிதர்களில்‌ சிலர்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 


எருசலேமைச்‌ சுற்றிலும்‌ வனாந்தரமான 

பிரயாணம்‌ 

இரவுவேளையிலே, 

வனாந்தரத்திலே. 

கூடாரம்போட்டு தங்கியிருப்பார்கள்‌. 

காட்டுமிருகங்களிடமிருந்து தப்பிப்பதற்காக, 

இவர்கள்‌ தங்கள்‌ கூடாரங்களுக்கு வெளியே 

நெருப்பை எரிப்பார்கள்‌. இது எருசலேமுக்கு 

அக்கினி மதிலைப்போல இருக்கும்‌ என்றும்‌ 
சிலர்‌ விளக்கம்‌ சொல்லுகிறார்கள்‌. 


கர்த்தர்‌ தாமே எருசலேம்‌ நகர; ச்‌. 
சுற்றிலும்‌ அக்கினி மதிகாமிருபபர்‌. சர்ர்‌ 
எருசலேமின்‌ எல்லா 
பாதுகாப்பார்‌. கர்த்தர்‌ எருசலேமின்‌ 
நடுவிலே மகிமையாகமிருப்பார்‌ (சக 2:5). 
கர்த்தர்‌ சகரியா மூலமாய்‌ எருசலேமுக்கு 
சொல்லுகிற தீர்க்கதரிசன செய்தி, 
இக்காலத்தில்‌ ஒரளவு நிறைவேறிற்று. காலம்‌ 
நிறைவேறும்போது, இந்தத்‌ தீர்க்கதரிசனம்‌ 
பூரணமாய்‌ நிறைவேறும்‌. 

தேசத்து, 


தர்கள்‌ பாபிலோன்‌. 
ிறையிரபபிலகுந்து தங்கள்‌ தேசத்திற்கு 
திரும்பி வந்தபோது, எருசலேம்‌ பாழும்‌ 
வனாந்தரமுமாயிருந்தது. குடியிருப்பார்‌ 
இல்லாதிருந்தது. அப்படிப்பட்ட 
திரளும்‌, 
மிருகஜீவன்களின்‌ திரளும்‌ இருக்கும்‌ என்று 
கர்த்தர்‌ வாக்குப்பண்ணுகிறார்‌. மிகவும்‌ 
தாழ்ந்திருந்த எருசலேம்‌, இப்போது 
தன்னுடைய பழைய நிலமைக்கு திரும்பி 
வருகிறது. 


பக்கத்தையும்‌ 





ழ்‌ நவள 
யாய 


சியோனே, 
விடுவித்துக்கொள்‌ 
௪௧ 2:6-9 


சக 26. ஓகோ, நீங்கள்‌ எழும்பி 
வடதேசுத்திலிருத்து ஓடிவாருங்கள்‌. 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌; 
ஆகாயத்து நான்கு திசைகளிலும்‌ 
உங்களை நான்‌ சிதறப்பண்ணினேன்‌ 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


ச பாபிலோன்‌. 
ர த்தவக்டத்தில குடியிருக்கிற. 
சீயோனே, உன்னை 
விடுவித்துக்கொன்‌. 


சுக 2:8. பிற்பாடு மகிமையுண்டாகும்‌ 
என்று சேனைகளின்‌: கர்த்தர்‌ 


சொல்லுகிறார்‌. உங்களைக்‌ 
கொள்ளையிட்ட  ஜாதிகளிடத்துக்கு. 
என்னை அனுப்பினார்‌; உங்களைத்‌ 
தொடுகிறவன்‌' டய 
கண்மணியைத்‌ தொடுகிறான்‌. 


சக ௮9. இதோ, நான்‌ என்‌ கையை 
அவர்களுக்கு விரோதமாக அசைப்பேன்‌; 
அதினால்‌ அவர்கள்‌ தங்கள்‌. 
அடிமைகளுக்குக்‌ கொள்ளையாவார்கள்‌; 
அப்பொழுது சேனைகளின்‌ கர்த்தர்‌ 
என்னை அனுப்பினாரென்று 
அறிவீர்கள்‌. 


ப கோரேசு சிறையிருப்பிலிருந்த 
யூதர்களை விடுவிக்குமாறு 
கட்டளையிட்டான்‌. அவர்கள்‌ தங்கள்‌ சொந்த 
தேசத்திற்கு திரும்பிப்போக விரும்பினால்‌ 
திரும்பிப்போவதற்கும்‌ அனுமதி கொடுத்தான்‌. 


ராஜா 


ட ப தேசத்திலே 
தங்கிவிடுகிறார்கள்‌. சிறையிருப்பு தேசம்‌ 
அவர்களுக்கு சொந்த தேசம்‌ போலாயிற்று. 
அவர்கள்‌ பாபிலோன்‌ தேசத்திலேயே 
வேரூன்றி நிலைத்துவிடுகிறார்கள்‌. 


சகரியா - விரிவுரை 
ZECHARIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சிறையிருப்பிலிருந்து விடுவிக்கப்பட்ட 
யூதர்களில்‌, யாருடைய ஆலியை கர்த்தர்‌ 
ஏவினாரோ, அவர்கள்‌ மாத்திரமே தங்கள்‌ 
சொந்த தேசத்திற்குத்‌ திரும்பிப்போனார்கள்‌ 
அல்வாறு போனவர்களின்‌ எண்ணிக்கை 
சுமார்‌ 40,000 பேர்‌ ஆகும்‌. 


பாபிலோன்‌ தேசத்திலேயே தங்கிவிட்ட 

தங்கள்‌ சொந்த 

பாசமோ, பிரியமோ, 

இல்லை. அவர்கள்‌ 

மொத்த அநேக உபத்திரவங்களை 

அனுபவித்ததினால்‌, அங்கே 

மறுபடியும்‌ திரும்பிப்போக 
பிரியமில்லாதவர்களாயிருக்கிறார்கள்‌. 


கல்தேயர்கள்‌ யூதாதேசத்திற்கு 
விரோதமாக யுத்தம்பண்ண வந்தபோது 
கர்த்தர்‌ தம்முடைய ஜனத்தை 
சத்துருக்களிடமிருந்து பாதுகாக்கவில்லை. 
யூதாமனுஷருடைய  பாவங்களினிமித்தமாய்‌, 
கர்த்தர்‌ அவர்களை, கல்தேயருடைய 
கைகளில்‌ ஒப்புக்கொடுத்தார்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய ஜனத்தை, அந்நிய தேசத்திற்கு 
சிதறிப்போகப்பண்ணினார்‌. 


- சிறையிருப்ுக்குப்‌ பின்பும்‌, பாபிலோன்‌ 
தங்கிவிடுகிற யூதர்கள்‌, 
பழைய சரித்திரத்தை 
பார்க்கிறார்கள்‌. கர்த்தர்‌ 

வாக்குத்தத்தத்தின்‌ பிரகாரம்‌, 

யூதாதேசத்நிலே 

என்று இவர்கள்‌ 

நினைக்கிறார்கள்‌. இதனால்‌ இவர்களுக்கு 

ர்மீது நம்பிக்கை குறைந்துபோமிற்று 

கர்த்தர்‌ தங்களுக்கு சொன்ன வாக்குத்தத்தம்‌ 

நிறைவேறாது என்று அவிசுவாசத்தோடு 
நினைக்கிறார்கள்‌. 


சிறையிருப்புக்குப்‌ பின்பும்‌, பாபிலோன்‌ 
தேசத்திலேயே தங்கிலிடுகிற யூதர்கள்‌, 
உலகப்பிரகாரமான காரியங்கள்மீது 
ஆசைப்படுகிறார்கள்‌. உலகசிநேகம்‌. 
தேவனுக்கு விரோதமான பகை. ஆனால்‌. 
யூதர்களோ கர்த்தரை சிநேகிக்காமல்‌, இந்த 
உலகத்தையும்‌, இந்த உலகத்தின்‌ 
காரியங்களையும்‌, இந்த உலகத்தின்‌ 
ஐசுவரியங்களையும்‌ சிநேகிக்கிறார்கள்‌. 





f= FTE 
TT 


பாபிலோன்‌ தேசத்திலேயே 
தங்கிவிடுகிற யூதர்கள்‌ உலகப்பிரகாரமான 
ஐசவரியங்கள்மீது நம்பிக்கை: 
வைத்திருக்கிறார்கள்‌. ஆகையினால்‌. 
அவர்களால்‌ கர்த்தர்மீது நம்பிக்கை 
வைக்குமுடியவில்லை. அவர்கள்‌ கர்த்தருடைய 
பிரமாணத்திற்கும்‌, அவருடைய 
மார்க்கத்திற்கும்‌ கீழ்ப்படியாமல்‌, 
புறஜாதியாரைப்போல ஜீவிக்கிறார்கள்‌. 
பாபிலோன்‌ தேசத்திலே இருக்கிற யூதர்கள்‌. 
கர்த்தருடைய இஸ்ரவேலராயிருந்தாலும்‌,, 
அவர்கள்‌ இஸ்ரவேலின்‌ கர்த்தருக்கு 
அந்நியராகவே இருக்கிறார்கள்‌. 


பாபிலோன்‌. 
சிறையிருப்பிலிருந்து 
விடுவிக்கப்படுகிறார்கள்‌. 
யூதர்கள்‌ தங்களுடைய 
தேசங்களுக்குப்போக, அவர்களுக்கு அனுமதி 
கொடுக்கிறான்‌. ஆனால்‌ அவர்களோ 
அந்த நல்ல வாய்ப்பை பயன்படுத்தி, தங்கள்‌ 
சொந்த தேசத்திற்கு திரும்பிப்போகாமல்‌, 
பாபிலோன்‌ தேசத்திலேயே 
தங்கிவிடுகிறார்கள்‌ 


இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தர்‌, 
அந்நிய தேசங்களிலே. சிதறிப்போமிருக்கிற 
தம்முடைய  ஜனத்திற்கு மறுடியுமாய்‌ 
கட்டளை கொடுக்கிறார்‌. “ஓகோ, நீங்கள்‌ 
எழும்பி வடதேசத்திலிருந்து ஒடிவாருங்கள்‌" 
(சக 2:6) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ 


எருசலேமிலே 
கட்டப்படும்‌ 
அளவநூல்‌ 


தேசத்து. 
யூதர்கள்‌ 


கர்த்தருடைய ஆலயம்‌: 
என்றும்‌ எருசலேம்‌ 
பிடிக்கப்படும்‌ என்றும்‌ 
சேனைகளின்‌ கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ 
(சக 106). இப்போது சிதறிப்போயிருக்கிற 
தம்முடைய ஜனங்களெல்லோரையும்‌, அந்த 
'தேசங்களிலிருந்து, யூதாதேசத்திற்கு ஓடி 
வருமாறு அழைக்கிறார்‌. 


கர்த்தர்‌ தம்முடைய ஜனத்திற்காக, 
எருசலேமிலே, தம்முடைய ஆலயத்தைக்‌ 
கட்டுகிறார்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
ஜனத்திற்காகவே தம்முடைய ஆலயத்தைக்‌ 
கட்டுகிறார்‌. அந்த ஆலயத்திலே கர்த்தருடைய 
ஜனங்கள்‌ கூடிவரவேண்டும்‌. 
கர்த்தருக்காகவும்‌, அவருடைய 
நாமமகிமைக்காகவும்‌, கர்த்தருடைய ஜனங்கள்‌ 
தேவாலயத்திலே கூடிவந்து, அதை 
சுதந்தரித்துக்கொள்ளவேண்டும்‌. 


சகரியா - விரிவுரை 
ZECHARIAH - COMMENTARY 


கர்த்தருடைய ஆலயம்‌ எருசலேமிலே 
கட்டப்படும்போது, யூதர்கள்‌ பாபிலோன்‌. 
தேசத்திலிருந்தால்‌, அவர்களால்‌ கர்த்தருடைய 
பிரசன்னத்தை உணரமுடியாது. கர்த்தருடைய 
உபதேசங்களைக்‌ கேட்கமுடியாது. அவர்களால்‌ 
கர்த்தரை அவருடை ஆலயத்திலே 
ஆராதிக்கமுடியாது. 


ர்‌ யூதர்களை பூமியின்‌ நான்கு 

களிலும்‌ சிதறப்பண்ணினார்‌. 

யூதர்களில்‌ சிலரை பூமியின்‌ ஒரு திசையிலும்‌, 

ற மற்றொரு திசையிலும்‌ 

சிதறிப்போன யூதர்கள்‌ 

திசைகளிலிருந்தும்‌ தங்கள்‌ 

திரும்பி வரவேண்டும்‌. 

மறுபடியும்‌ தேவாலயம்‌ 

கட்டப்படுகிறது. யூதர்கள்‌ தங்கள்‌ தேசத்திற்கு 

திரும்பி வந்து, தேவாலயத்தைக்‌ கட்டுகிற 

வேலைகளில்‌ தங்களை ஈடுபடுத்திக்கொள்ள 

வேண்டும்‌. யூதர்கள்‌ ஒருவருக்கொருவர்‌ 

உதவியாயும்‌, ஒத்தாசையாயும்‌ இருந்து 

கர்த்தருடைய ஆலயத்தைக்‌ 

கட்டியெழுப்பவேண்டும்‌. 

பாபிலோன்‌ 

தத ப சிறையிருப்ிலிருக்கிற யூதர்களை, 

தன்னுடைய அரசாணையினால்‌ 

விடுதலைபண்ணியிருக்கிறான்‌. ராஜா 

விடுதலைபண்ணினாலும்‌, யூதர்களில்‌ சிலர்‌ 

தங்களை விடுதலைபண்ணாமல்‌, பாபிலோன்‌ 
தேசத்திலேயே தங்கிவிடுகிறார்கள்‌. 


தங்கள்‌ த்த த்திற்கு திரும்பி 
வராமல்‌, பா நேரத்திலேயே 
தங்கியிருக்கிற வகர கர்த்தருடைய 
வார்த்தை சொல்லப்படுகிறது. “பாபிலோன்‌ 
குமாரத்தியினிடத்தில்‌ குடியிருக்கிற சீயோனே, 
உன்னை விடுவித்துக்கொள்‌" (சக 2:7) 


என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ 


கிறிஸ்து நம்முடைய பாவங்களிலிருந்து, 
நமக்கு விடுதலையைக்‌ கட்டளையிடும்போது, 
நாம்‌ நம்முடைய பாவங்களிலிருந்து, நம்மை 
விடுவித்துக்கொள்ளவேண்டும்‌. நாம்‌ 
கிருபையின்‌ கீழிருக்கிறோம்‌. பாவம்‌ நம்மை 
ஆளுகை செய்யக்கூடாது. என்று 
தீர்மானமாயிருக்கவேண்டும்‌. கோரேசு 
சீயோனை விடுவித்திருக்கிறார்‌. சீயோன்‌ 
பாமிலோனிலிருந்து தன்னை 
விடுவித்துக்கொள்ளவேண்டும்‌. விடுதலை. 
பெற்ற யூதர்கள்‌ தங்கள்‌ சொந்த தேசத்திற்கு 
சீக்கிரத்தில்‌ திரும்பி வரவேண்டும்‌. 





f= FTN 
TT 


இன்னும்‌ அதிகமாய்‌ தீட்டாவார்கள்‌. அவர்கள்‌ 
தங்களுடைய ஆத்துமாவைக்‌ 
கெடுத்துக்கொள்வார்கள்‌. கர்த்தருடைய 
பிள்ளைகள்‌ பாவமான சூழ்நிலைகளிலும்‌. 
பாவத்தைச்‌ செய்யத்‌ தூண்டும்‌. 
சூழ்நிலைகளிலும்‌ கக்கத்‌ 
கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ வம்சத்தார்மீது. 
பிரியமாயிருக்கிறார்‌. தம்முடைய ஜனத்திற்கு 
தீங்கு செய்த ஜாதிக்கு விரோதமாக 
கர்த்தருடைய கோபம்‌ எழும்புகிறது. சீயோன்‌ 


தன்னை பாபிலோன்‌ 
குமாரத்தியினிடத்திலிருந்து 
விடுவித்துக்கொள்ளும்போது. 


மகிமை உண்டாகும்‌. 


சீயோனுக்கு 


கையிலே அளவநூல்‌ 
புருஷன்‌ சகரியாவிடம்‌ 
பேசுகிறார்‌. “உங்களைக்‌ கொள்ளையிட்ட 
ஜாதிகளிடத்துக்கு என்னை அனுப்பினார்‌; 
உங்களைத்‌ தொடுகிறவன்‌ அவருடைய 
கண்மணியைத்‌ தொடுகிறான்‌" (சக 2:8) 
என்று அந்தப்‌ புருஷன்‌  சகரியாவுக்கு 
சொல்லுகிறார்‌. 
இந்தப்‌ புருஷன்‌: 


அடையாளமாயிருக்கிறார்‌ 
பிடித்திருக்கிற புருஷன்‌: யூதர்களைப்‌ 
பாதுகாக்கவேண்டும்‌. அவர்களுடைய 
இரட்சிப்பைப்‌ பூரணப்படுத்தவேண்டும்‌. 

சேனைகளின்‌, 


கிறிஸ்துவானவர்‌ 
கர்த்தராயிருக்கிறார்‌. “பிதாவாகிய தேவன்‌ 
தம்மை அனுப்பினார்‌" என்று குமாரனாகிய 

சொல்லுகிறார்‌. 


இயேசுகிறிஸ்து ஓகிறார்‌. 
கிறிஸ்துவைப்போலவே, தூக்குநூல்‌ 


தன்‌ 
பிடித்திருக்கிற 


இயேசுகிறிஸ்துவக்கு 
அளவுநூல்‌ 


இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ 
விசேஷமானவர்கள்‌. அவர்கள்‌ கர்த்தருக்கு 
மகிமையாயிருக்கிறார்கள்‌. கர்த்தர்‌ தன்‌ 
கையிலே  அளவுநூல்‌ பிடித்திருக்கிற 
புருஷனை, இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ மத்தியிலே. 
அனுப்பியிருக்கிறார்‌. 


சகரியா - விரிவுரை 
ZECHARIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அவர்கள்‌ 
புத்திரகவிகாரமும்‌, 

உடன்படிக்கைகளும்‌, நியாயப்பிரமாணமும்‌, 
தேவாராதனையும்‌,  வாக்குத்தத்தங்களும்‌, 
அவர்களுடையவைகளே:: பிதாக்கள்‌ 
அவர்களுடையவர்க மாம்சத்தின்படி 
கிறிஸ்துவம்‌ அவர்களில்‌ பிறந்தாரே, 
இவர்‌ என்றென்றைக்கும்‌ ஸ்தோத்திரிக்கப்பட்ட 
சர்வத்திற்கும்‌ மேலான தேவன்‌. ஆமென்‌” 
(ரோம 9:45). 

ஜனந்திற்கு 


கர்த்தர்‌ தம்முடைய 


புறஜாதியாரை கிறிஸ்துவுக்கு 

அடிமைகளாக்கும்‌. இரட்சிக்கப்படுகிறவர்கள்‌ 
கிறிஸ்துவின்‌ சுவிசேஷ வார்த்தைகளுக்கு 
கீழ்ப்படிவார்கள்‌ 

புறஜாதிகள்‌ 
கொள்ளையிட்டார்கள்‌. 
தூதனை, ம்‌ 
கொள்ளையிட்ட ஜாதிக்கு 
அனுப்புகிறார்‌. அவர்கள்‌ சீயோனுக்கு 
தீங்கு. செய்வதினிமித்தம்‌ கர்த்தர்‌ 
அவர்களைத்‌ தண்டிக்கிறார்‌. புறஜாதியார்‌ 
தங்கள்‌ டி அடிமைகளுக்கு 
கொள்ளையாவார்கள்‌. அவர்கள்‌ யாரை 
அடிமைப்படுத்தினார்களோ, அவர்களிடத்தில்‌ 
அடிமைகளாவார்கள்‌. 


“இதோ, நான்‌ 
அவர்களுக்கு விரோதமாக  அசைப்பேன்‌; 
அதினால்‌. அவர்கள்‌ தங்கள்‌ 
அடிமைகளுக்குக்‌  கொள்ளையாவார்கள்‌' 
(சக 2:9) என்று தன்‌ கையிலே அளவுநூல்‌ 
பிடித்திருக்கிற புருஷன்‌ சகரியாவிடம்‌ 
சொல்லுகிறார்‌. அப்பொழுது சேனைகளின்‌ 
கர்த்தர்‌ அந்தப்‌ புருஷனை 
அனுப்பினாரென்று ஜனங்கள்‌ 
அறிந்துகொள்வார்கள்‌. 


என்‌ கையை 





i FTE 
TT 


ஏபோத்தின்மேலிருக்கும்‌ விசித்திரமான 
கச்சை, அந்த வேலைக்கு ஒப்பாகவே 
பொன்னினாலும்‌ இளநீலநூலாலும்‌ 
இரத்தாம்பரநூலாலும்‌ சிவப்புநூலாலும்‌, 
திரித்த மெல்லிய பஞ்சுநூலாலும்‌, கர்த்தர்‌ 
'மோசேக்குக்‌ கற்பித்தபடியே, செய்யப்படுகிறது. 
பெசலெயேலும்‌ அகோலியாபும்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரரின்‌ நாமங்களை முத்திரை 
வெட்டுவேலையாகக்‌ கோமேதகக்‌ கற்களில்‌ 
வெட்டி, அவைகளைப்‌ பொன்‌ குவளைகளில்‌ 
பதிக்கிறார்கள்‌ (யாத்‌ 39:5). 


கர்த்தர்‌ மோசேக்குக்‌ கற்பித்தபடியே, 
அவைகள்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரைக்குறித்து 
ஞாபதக்குறிக்‌ கற்களாயிருக்கும்படி 
ஏபோத்துத்‌ தோள்களின்மேல்‌ அவைகளை 
வைக்கிறார்‌. மார்ப்பதக்கத்தை ஏபோத்தின்‌ 
வேலைக்கு ஒத்த விசித்திரவேலையாகப்‌. 
பொன்னினாலும்‌ இளநீலநூவாலும்‌ 
இரத்தாம்பரநூலாலும்‌ சிவப்புநூலாலும்‌ திரித்த 
மெல்லிய பஞ்சுநூலாலும்‌ செய்கிறார்‌ 
(யாத்‌ 39:7 8). 


மார்ப்பதக்கத்தைச்‌ சதூமும்‌ 
இரட்டையுமாய்ச்‌ செய்து. ஒரு 
ஜாண்நீளமும்‌ ஒரு ஜாண்‌ சக்கி, 
அதிலே நாலு பத்தி ரத்தினக்கற்களைப்‌ 
பதிக்கிறார்கள்‌; முதலாம்‌. பத்தி பத்மராகமும்‌ 
புஞ்பராகமும்‌ மாணிக்கமும்‌, இரண்டாம்‌ பத்தி 


வைடுரியமும்‌. 
கவல்‌ நாலாம்‌ பத்தி படிகப்பச்சையும்‌ 
கோமேதகமும்‌ யஸ்பியுமானது.. அவைகள்‌ 
அந்தந்த இடங்களிலே பொன்குவளைகளில்‌ 
பதிக்கப்பட்டிருக்கிறது (யாத்‌ 29:9-13). 


இந்தக்‌ கற்கள்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரருடைய நாமங்களின்படியே 
பன்னிரண்டும்‌, அவர்களுடைய 
நாமங்களுள்ளவைகளுமாமிருக்கிறது. 
பன்னிரண்டு கோத்திரங்களில்‌ ஒவ்வொரு 
கோத்திரத்தின்‌ ஒவ்வொன்றில்‌ 
முத்நிரைவெட்டாய்‌ வெட்டியிருக்கிறது. 
(யாத்‌ 39:14). 


பெசலெயேலும்‌ அகோலியாபும்‌ 
மார்ப்பதக்கத்துக்கு அதின்‌ பக்கங்களிலே. 
பின்னல்‌ வேலையான பசும்பொன்‌ 
சங்கிலிகளையும்‌ பண்ணி, ண்டு 
பொன்குவளைகளையும்‌ இரண்டு பொன்‌ 
வளையங்களையும்‌ செய்கிறார்கள்‌. அந்த 
இரண்டு வளையங்களை மார்ப்பதக்கத்தின்‌ 


நாமம்‌ 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இரண்டு பக்கத்திலும்‌ வைத்து, பொன்னினால்‌ 
செய்த பின்னல்‌ வேலையான அந்த இரண்டு 
சங்கிலிகளையும்‌ மார்ப்பதக்கத்தின்‌ 
பக்கங்களில்‌ இருக்கிற இரண்டு 
வளையங்களிலும்‌ மாட்டுகிறார்கள்‌. பின்னல்‌ 
வேலையான அவ்விரண்டு சங்கிலிகளின்‌ 
இரண்டு நுனிகளையும்‌ ஏபோத்தின்‌ 
தோள்புறத்துத்‌ துண்டுகள்மேல்‌ முன்புறத்தில்‌ 
இருக்கிற இரண்டு  குவளைகளிலும்‌ 
மாட்டுகிறார்கள்‌ (யாத்‌ 39:15-18). 


பெசலெயேலும்‌ அகோலியாபும்‌ இரண்டு 
வளையங்களைப்‌ பண்ணி, 
ஏபோத்தின்‌ கீழ்ப்புறத்திற்கு. 
மார்ப்பதக்கத்தின்‌ மற்ற 
பக்கங்களிலும்‌ அதின்‌ 
ரகக்‌ அவர்கள்‌ வேறே இரண்டு 
பொன்‌ வளையங்களையும்‌ பண்‌ 
அவைகளை  ஏபோத்தின்‌ முன்புறத்தின்‌: 
இரண்டு கீழ்ப்பக்கங்களில்‌ அதின்‌ 
இணைப்புக்கு எதிராகவும்‌, ஏபோத்தின்‌ 
விசித்திரமான  கச்சைக்கு மேலாகவும்‌ 
வைக்கிறார்கள்‌. மார்ப்பதக்கம்‌ ஏபோத்தின்‌ 
விசித்திரமான கச்சைக்கு மேலாக 
இருக்கும்படிக்கும்‌, 
நீங்கிப்போகாதபிிக்கும்‌, 
வளையங்களால்‌ 
வளையங்களோடே இளநீல நாடாவினாலே, 
கர்த்தர்‌ மோசேக்குக்‌ கற்பித்தபடியே, 
கட்டுகிறார்கள்‌ (யாத்‌ 3919-21) 


அங்கியை 
நெய்கிறார்‌. 


மோசே ஏபோத்தின்‌ கீழ்‌ 
முழுவதும்‌ இளநீலநூலால்‌ 
அங்கியின்‌ நடுவில்‌ மார்க்கவசத்துவாரத்துக்கு 
ஒப்பாக ஒரு துவாரமும்‌, அது கிழியாதபடி 
அந்தத்‌ துவாரத்தைச்‌ சுற்றிலும்‌ ஒரு நாடாவும்‌ 
தைத்திருக்கிறது (யாத்‌ 39:22,23). 


பெசலெயேலும்‌ அகோலியாபும்‌ 
அங்கியின்‌ ழ்‌. ஓரங்களில்‌ 
தொங்கத்தக்கதாகத்‌ “த்த இளநீலநூலும்‌ 
சிவப்புநூலுமான 

பண்ணி, 


பசும்பொன்னினால்‌ மணிகளையும்‌ பண்ணி, 
அந்த மணிகளை அங்கியின்‌ ஓரங்களில்‌ 
சுற்றிலும்‌ மாதளம்பழங்களின்‌ இடைஇடையே 
தொங்கலைக்கிறார்கள்‌ (யாத்‌ 39:24,25). 





i= THE 
ETT 


நம்முடைய கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து, 

ஆவிக்குரிய 

அதம்பண்ணிப்‌ 

பிசாசானவனுடைய அந்தகார 

கிரியைகளையெல்லாம்‌ அழித்துப்போடுவார்‌. 

கிறிஸ்துவானவர்‌ ஜெயக்கிறிஸ்துவாக நம்‌ 
மத்தியிலே இருக்கிறார்‌. 


'துரைத்தனங்களையும்‌ 
உரிந்து கொண்டு, 

ங்கமான கோலமாக்கி, 
அவைகளின்மேல்‌ சிலுவையில்‌ வெற்றி 
சிறந்தார்‌” (கொலோ 2:15), 


கிறிஸ்துவானவர்‌ தம்முடைய 
ஜனத்திற்கு அநேக நன்மைகளை செய்கிறார்‌. 
அவர்‌ செய்யும்‌ நன்மைகளெல்லாமே, அவர்‌ 
தம்முடைய ஜனத்தின்மீது அன்பாயிருக்கிறார்‌ 
என்பதற்கு அடையாளம்‌. கர்த்தருடைய 
ஜனத்தைத்‌ தொடுகிறவர்கள்‌, கர்த்தருடைய 
கண்மணியைத்‌ தொடுகிறார்கள்‌. 
சரந்தகுபைய ஜனத்திற்கு விரோதமாகத்‌ 
செய்கிறவர்கள்‌, கர்த்தருக்கு 
விரோதமாகத்‌ தீங்கு செய்கிறார்கள்‌. 


அதிகாரங்களையும்‌ 


நம்முடைய சரீரத்தில்‌ 
மிகவும்‌ மென்மையான அவயவம்‌ 
நாம்‌ அதிக பாதுகாப்பைக்‌ கொடுக்கிறோம்‌. 


கர்த்தருடைய 
கண்மணியாக 
பலவீனராகவும்‌, 
சபாவமுள்ளவர்களாகவும்‌ 

கர்த்தர்‌ நம்மை தம்முடைய 
பாதுகாப்பினாலே பாதுகாக்கிறார்‌. 


பார்வையில்‌, நாம்‌ அவருடைய 
க்கிறோம்‌. நாம்‌ 
மென்மையான 
இருக்கிறோம்‌. 
விசேஷித்த. 


“கண்மணியைப்போல 
காத்தருளும்‌" (சங்‌ 17:8) 

“என்‌ கட்டளைகளையும்‌ என்‌ 
போதகத்தையும்‌ உன்‌ கண்மணியைப்போல்‌ 
காத்துக்கொள்‌, அப்பொழுது பிழைப்பாய்‌” 
(நீதி 7:2) 


சியோன்‌ 
கெம்பீரித்தூப்பாடு. 
௪௧ 210-13 


குமாரத்தியே, 


சக 2:10. சீயோன்‌ குமாரத்தியே, 
கெம்பிரித்தூப்பாடு, இதோ, நான்‌ வத்தூ 
உன்‌ நடுவில்‌ வாசம்பண்ணுவேன்‌ என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


சகரியா - விரிவுரை 
ZECHARIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


௬௧ 211. அத்நானிலே அநேகம்‌ ஜாதிகள்‌. 
கர்த்தரைச்‌ சேர்த்து என்‌ 
ஜனமாவார்கன்‌; நான்‌ உன்‌ நடுவில்‌ 
வாசமாயிருப்பேன்‌; அப்பொழுது 
சேனைகளின்‌ கர்த்தர்‌ என்னை 
உன்னிடத்தில்‌ அனுப்பினாரென்று 
அறிவாய்‌. 


௪௧ 212. கர்த்தர்‌ பரிசுத்த தேசத்திலே 
மூதாவாகிய தமது பங்கைச்‌. 
சுதத்தரித்து, திரும்பவும்‌, எருசலேமைத்‌ 
தெரிந்துகொள்வார்‌. 


சக 8. மாம்சமான 
பேர்கனே, கர்த்தருக்கு முன்பாக 
மெனனமாயிருங்கள்‌; அவர்‌ தமது 
பரிசுத்த வாசஸ்தலத்திலிருந்து 
எழுந்தருவினார்‌ என்று சொல்‌ என்றார்‌. 


சகலமான 


கர்த்தருடைய 
அறிவிக்கப்படுகிறது. 
கெம்பீரித்துப்‌ 
சொல்லுகிறார்‌. 

'பாபிலோன்‌ 

குடியிருக்கிற 
விடுவித்துக்கொள்‌' 
சொன்னார்‌. இப்போது, 
குமாரத்தியை,  கெம்பீரத்து 
சொல்லுகிறார்‌. 


பாபிலோன்‌ தேசத்‌ 
சிறையிருப்பிலிருந்து திரும்பி வதக்க 

யூதர்கள்‌, இப்போ, 
நெருக்கத்திலிருக்கிறார்கள்‌. அங்கை 
தேசத்தார்‌ எல்லோரும்‌ 
சத்துருக்களாயிருந்து 
ர்‌ ஒடுக்குகிறார்கள்‌. 
சிறையிருப்பிலிருந்து திரும்பி வராத யூதர்கள்‌ 
பாபிலோன்‌ தேசத்திலேயே 
தங்கியிருக்கிறார்கள்‌. அவர்களெல்லோரும்‌. 
அங்கே சமாதானமாகவும்‌, சந்தோஷமாகவும்‌ 

இருக்கிறார்கள்‌. 


சபைக்கு சந்தோஷம்‌ 
"சீயோன்‌ குமாரத்தியே, 
பாடும்‌” என்று கர்த்தர்‌ 
கர்த்தர்‌ இதற்கு முன்பு, 

குமாரத்தியினிடத்தில்‌ 
சீயோனே, உன்னை 
(சக 2:7) என்று 
சீயோன்‌ 
பாடுமாறு 





f= FTE 
யாய 


, யூதாதேசத்திற்கு திரும்பி வந்த 
யூதர்கள்‌ வேதனைகளை 
அனுபவிக்கிறார்கள்‌. பாபிலோன்‌ 
தேசத்திலேயே தங்கிவிட்ட யூதர்களோ 
செழித்திருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ யூதாவிலே 

ர்‌ உதவிசெய்ய 
கர்த்தர்‌, 


"சந்தோஷப்பட்டு களிகூருங்கள்‌" 

“சீயோன்‌ 

கஷ்டங்களும்‌, 

வேதனைகளும்‌ ம்‌ நீ 
ம்பீரித்துப்‌ பாடு" என்று. கர்த்தர்‌ 
ற்‌ ஆறுதலாகச்‌ 


சிறையிருப்பிலிருந்‌ ம்பி வந்‌ 
யூதர்கள்‌ மத்‌ லல தருக்க? பிரியமான 
ஜனங்களும்‌ இருக்கிறார்கள்‌. பாபிலோன்‌ 
தேசத்திலுள்ள யூதர்கள்‌, யூதாதேசத்திலுள்ள 
யூதர்களுக்கு. உதவிசெய்ய 
வரவில்லையென்றாலும்‌, மற்ற ஜாதியார்‌ 
இவர்களுக்கு ஒத்தாசையாயிருப்பார்கள்‌. 
"அந்நாளிலே அநேகம்‌ ஜாதிகள்‌ கர்த்தரை 
சேர்ந்து என்‌ ஜனமாவார்கள்‌" (சக 2:11) 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ 


சிறையிருப்பிலிருந்து, தங்கள்‌ சொந்த 
தேசத்திற்கு திரும்பி வந்த யூதர்கள்‌ 
பலுகிப்பெருகுகிறார்கள்‌. ஏராளமான 
புறஜாதி ஜனங்களும்‌ 
யூதமார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு, 
யூதமார்க்கத்தமைந்தவர்களாகிறார்கள்‌. 
புறஜாதி ஜனங்களும்‌, இஸ்ரவேல்‌. 
ஜனங்களைப்போலவே கர்த்தரை 
ஆராதிக்கிறார்கள்‌. அவர்களும்‌ 
கர்த்தருடைய பிரமாணத்திற்கு கீழ்ப்படிந்து. 
இஸ்ரவேல்‌ தேசத்தாரைப்போலவே 
இருக்கிறார்கள்‌. 


அப்போஸ்தலருடைய காலத்தில்‌, 
யூதர்கள்‌ புறஜாதியாரை வெறுத்தார்கள்‌. 
அப்போஸ்தலர்கள்‌ புறஜாதியார்‌ மத்தியிலே. 
இயேசுகிறிஸ்துவின்‌ சுவிசேஷத்தைப்‌ 
பிரசங்கிக்கூடாது என்று 

ல்‌ ்‌ ஆனால்‌. 


சகரியா - விரிவுரை 
ZECHARIAH - COMMENTARY 


சீயோன்‌ குமாரத்தி கெம்பீரித்து 
பாடுவதற்கு ஒரு முக்கியமான காரணமுண்டு 
கர்த்தர்‌ வந்து அவர்கள்‌ நடுவிலே 
வாசம்பண்ணுவார்‌. கர்த்தருடைய ஆலயத்தை 
பிரதிஷ்டைபண்ணும்போதும்‌, கர்த்தருடைய 
பிரமாணத்திற்கு கீழ்ப்படிந்து, யூதர்கள்‌ 
கர்த்தரை ஆவியோடும்‌, உண்மையோடும்‌. 
ஆராதிக்கும்போதும்‌ கர்த்தர்‌ அவர்கள்‌ 
நடுவிலே வந்து வாசம்பண்ணுவார்‌. 

கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து 


பூமியிலே மனுஷராக 
பிறந்தார்‌ 


இந்தப்‌ 
அவதாரம்‌ எடுத்து 
பிதாவாகிய தேவனானவர்‌, 


தம்முடைய குமாரனாகிய இயேசுகிறிஸ்துவை 
இந்தப்‌ 
றிஸ்து 


இந்தப்‌ பூமிக்கு அனுப்பியிருக்கிறார்‌. 
பூமிக்கு வந்த கர்த்தராகிய இ! 
தம்முடைய ஜனங்கள்‌ 
வாசமாயிருக்கிறார்‌. 

இயேசுகிறிஸ்து 
வார்த்தையாயிருக்கிறார்‌. ர்‌ ந 
மத்தியிலே மாம்சத்தில்‌ வெளிப்பட்டு, நம்‌ 
நடுவில்‌ வாசமாயிருக்கிறார்‌ (சக 2:11/ 


ல்ச்‌ ன்‌ 
அவர்களுக்கு 

அதிக சின்ககங்களும்‌ 
கல்தேயர்கள்‌ யூதாவின்‌ 
பட்டணங்களையும்‌, எருசலேம்‌ நகரத்தையும்‌ 
அழிந்தபோது, அவர்களுடைய பழங்கால 
மேன்மைகளும்‌, 'சிலாக்கியங்களும்‌ 
ழந்தபோலிற்ற அவர்கள்‌ இழந்துபோன 
பழைய மேன்மைகளையும்‌, 
சிலாக்கியங்களையும்‌ 
சுதந்தரித்துக்கொள்வார்கள்‌. 

பரிசுத்த தேசத்திலே யூதாவாகிய 
பங்கை. சுதந்தரித்துக்கொள்வார்‌. ர்‌ 
திரும்பவும்‌ எருசலேமைத்‌ தெரிந்துகொள்வார்‌ 
(சக 222). 


யூதர்கள்‌ 


கானான்‌ மறுபடியும்‌ கர்த்தருடைய 
பரிசுத்த தேசமாயிருக்கும்‌. யூதர்களும்‌ 
கர்த்தருக்கு பரிசுத்த ஜாதியாயிருப்பார்கள்‌ 
அவர்கள்‌ இனிமேல்‌: பாபிலோன்‌. 
தேசத்து சிறையிருப்புக்குப்‌ போகமாட்டார்கள்‌ 
அவர்கள்‌ அந்நிய தேசங்களிலே. 
சிதறிப்போகமாட்டார்கள்‌. யூதாதேசம்‌. 
கர்த்தருடைய பங்காகமிருக்கும்‌. கர்த்தர்‌. 
யூதாதேசத்திலே மகிமைப்படுவார்‌. 





ழ்‌ யன 
யாய 


ர்த்தர்‌ தம்முடைய ஜனத்தைப்‌ 
பாதுகாப்பார்‌. மனுஷர்‌ தங்களுடைய 
சுதந்தரங்களைப்‌ பாதுகாப்பதுபோல கர்த்தர்‌ 
தமது சுதந்தர பங்காகிய எருசலேமைப்‌ 
பாதுகாப்பார்‌. எருசலேம்‌ கர்த்தருடைய 
பரிசுத்த நகரம்‌. கர்த்தர்‌ திரும்பவும்‌ 
எருசலேமைத்‌ தெரிந்துகொள்வார்‌. எருசலேம்‌ 


கர்த்தர்‌ 


'ந்துகொண்ட பரிசுத்த ஸ்தலமாயிருக்கும்‌. 
(சக 2:12). 


மெளனமாகவும்‌ இருக்கவேண்டும்‌. 
சீயோன்‌ குமாரத்தியோ கெம்பி 
பாடவேண்டும்‌. அதே வேளையில்‌ மாம்சமான 


சகல பேர்களும்‌ கர்த்தருக்கு முன்பாக 
மெளனமாயிருக்கவேண்டும்‌. 


யூதர்கள்‌ அநேக வருஷங்களாக 
கர்த்தரால்‌ கைவிடப்பட்ட ஜனங்களைப்போல 
இருந்தார்கள்‌. அவர்கள்‌ புறக்கணிக்கப்பட்ட 
ஜாதியாரைப்போல இருந்தார்கள்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய ஐனத்திற்காக வழக்காடுவார்‌. 
அவர்கள்‌ அலிகள்‌! ர! வளங்களை 
அவர்களுக்கு செய்வார்‌. 


சகரியா - விரிவுரை 
ZECHARIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ தமக்கு சித்தமான காரியத்தை, 
தமக்கு சித்தமான வேளையிலே செய்வார்‌. 
கர்த்தருக்கு சித்தமான காரியம்‌ நிறைவேறும்‌. 
நாம்‌ கர்த்தருக்கு கட்டளை 
கொடுக்கக்கூடாது. கர்த்தருடைய 
கட்டளைக்கு நாம்‌ கீழ்ப்படிய வேண்டும்‌. 
ர்த்தர்‌ நம்முடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிந்து, 
நம்முடைய திட்டத்தை 
நிறைவேற்றவேண்டுமென்று நாம்‌ 


எதிர்பார்க்கக்கூடாது. 


கர்த்தர்‌ தம்முடைய த்தையும்‌, 
தம்முடைய திட்டத்தையும்‌ த வற்றுவார்‌ 
என்பதை அறிந்து, கர்த்தருக்கு முன்பாக நாம்‌ 
மெளனமாயிருக்கவேண்டும்‌. கர்த்தர்‌ 
நம்முடைய ஜீவியத்தில்‌ எதை செய்தாலும்‌, 
நாம்‌ அதை பயபக்தியோடு 
ஏற்றுக்கொள்‌ வேண்டும்‌. கர்த்தருக்கு 
விரோதமாக நாம்‌ ஒருபோதும்‌ 
முறுமுறுக்கக்கூடாது. கர்த்தருக்கு முன்பாக 
நாம்‌ மெளனமாயிருக்கவேண்டும்‌. 





i= FTE 
TT 


யூதாதேசம்‌ கர்த்தருக்கு _ பரிகத்த 
தேசமாயிருக்கிறது. கர்த்தர்‌ யூதாதேசத்தின்‌ 
நன்மைகளை விசாரிக்கிறார்‌. கர்த்தர்‌ அந்த 
தேசத்தை மறுபடியும்‌ ஸ்தாபிப்பதாக 
வாக்குப்பண்ணுகிறார்‌. கர்த்தர்‌ யூதாதேசம்‌ 
சம்பந்தமான தரிசனங்களை சகரியாவுக்கு 
இதுவரையிலும்‌ காண்பித்தார்‌. இப்போதோ 
யூதாஜனம்‌ சம்பந்தமான தரிசனங்களை 
கர்த்தர்‌ சகரியாவுக்கு காண்பிக்கிறார்‌ 


கர்த்தர்‌ பிரதான ஆசாரியனாகிய 
வக்‌ சகரியாவக்கு காண்பிக்கிறார்‌ 
இக்காலத்தில்‌ இந்த யோசுவா கர்த்தருடைய 
சபைக்கு பிரதிநிதியாயிருக்கிறார்‌. இவருடைய 
காலத்தில்‌ ஜனங்களுடைய ஆலிக்குரிய 
நிலமை எப்படியிருக்கிறது என்பது பற்றி 
கர்த்தர்‌ சகரியாவுக்கு சொல்லுகிறார்‌. 

சாத்தான்‌ பிரதான ஆசாரியனாகிய 
யோசுவாவுக்கு விரோதம்‌ செய்கிறான்‌. 
கர்த்தர்‌ சாத்தானைக்‌ கடிந்துகொள்கிறார்‌ 
கர்த்தர்‌  யோசுவாவக்கு ஆதரவாகப்‌ 
பேசுகிறார்‌ (சக 342). யோசுவா 
அழுக்கு வஸ்திரம்‌ தரித்திருக்கிறார்‌. அழுக்கு 
வஸ்திரத்திற்குப்‌ பதிலாக யோசுவாவுக்கு 
சிறந்த வஸ்திரங்கள்‌ தரிப்பிக்கப்படுகிறது. 
(சக 313-5). 


யோசுவா கர்த்தருடைய வழியில்‌ நடந்து, 
அவருடைய காவலைக்‌ காக்கவேண்டும்‌. 
அப்போது யோசுவா கர்த்தருடைய ஆலயத்தில்‌ 
நியாயம்‌ விசாரிப்பார்‌ (சக 3:67. 


கர்த்தா கவுல்‌ துவைப்ற்றய 
பாடு. றிஸ்துவானவர்‌ 

கிளை" i அழைக்கப்படுகிற 

இயேசுகிறிஸ்துவின்‌ மூலமாய்‌ நமக்கு. 

பாவமன்னிப்பும்‌, சமாதானமும்‌, ஆறுதலும்‌ 

உண்டாகும்‌ (சக 3:8-10). 


சகரியா - விரிவுரை 
ZECHARIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பிரதான 
யோசுவா 
௪க 30-7 


ஆசாரியனாகிய 


௪௧ 3:1. அவர்‌ பிரதான ஆசாரியனாகிய 
யோசுவாவை எனக்குக்‌ காண்பித்தார்‌; 
அவன்‌ கர்த்தருடைய தாதனுக்கு 
முன்பாக தின்றான்‌; காத்தான்‌. 
அவனுக்கு விரோதஞ்செய்ய அவன்‌ 
வலதூபக்கத்திலே தின்றான்‌. 


சக 32, அப்பொ கர்த்தர்‌ 
சுரத்தானைநோக்கி: கர்த்தர்‌ உன்னைக்‌ 
கடித்துகொள்வாராக; சாத்தானே, 
எருசலேமைத்‌ தெரிந்துகொண்ட கர்த்தர்‌ 
உன்னைக்‌ கடிந்துகொன்வாராக; இவன்‌: 
அக்கினியினின்று தப்புவிக்கப்பட்ட, 
கொள்ளி அல்லவா என்றார்‌. 


௪௧ 95. யோசுவாவோவெனில்‌ அழுக்கு 
வஸ்திரம்‌ தரித்தவனாய்த்‌ தூதனுக்கு 
முன்பாக தின்திருந்தான்‌. 


சக 3:4. அவர்‌ தமக்கு முன்பாக 
நிற்கிறவர்கனை நோக்கி: இவன்மேல்‌ 
இருக்கிற அழுக்கு வஸ்திரங்கனைக்‌. 
கனைந்துபோடுங்கன்‌ என்றார்‌; பின்பு 
அவனைநோக்கி: பார்‌, நான்‌ உன்‌ 
அக்கிரமத்தை உன்னிலிருந்து 
நீங்கச்செய்து, உனக்குச்‌ சிறந்த 
வஸ்திரங்கனைத்‌. தரிப்பித்தேன்‌ 
என்றார்‌. 


௬௧ 35. அவன்‌ சிரசின்மேல்‌ சுத்தமான 
பாகையை வைப்பார்களாக என்றார்‌; 
அப்பொ சுத்தமான பாகையை 
அவன்‌ சிரசின்மேல்‌ வைத்து, அவனுக்கு 
வஸ்திரங்கனைத்‌ தரிப்பித்தார்கன்‌; 
கர்த்தருடைய தூதன்‌ அங்கே நின்றார்‌. 


சக 38. கர்த்தருடைய தூதன்‌ 
'யோசுவாவுக்குச்‌ சாட்சியாக: 

சக 37. சேனைகளின்‌ கர்த்தர்‌ 
உரைக்கிறது என்னவென்றால்‌: நீ எண்‌ 
வழிகளில்‌ நடத்து என்‌ காவலைக்‌ 
காத்தால்‌, தீ என்‌ 
'தியாயம்விசாரிப்பாய்‌; 
மிராகாரங்களையும்‌ காவல்‌ காப்பாய்‌; 
இங்கே நிற்கிறவர்களுக்குன்னே 
உலாவுகிறதற்கு இடம்‌ நான்‌ உனக்குக்‌ 
கட்டனையிடுவேன்‌. 





f= FTN 
ETT 


பூர்வகாலத்தில்‌, இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌: 
கானான்‌ தேசத்தை சுதந்தரித்து, அந்த 
தேசத்தில்‌ 

அவர்களை 

மற்றொரு 

சொல்லப்பட்டிருக்கிறது. யூதர்கள்‌ பாபிலோன்‌ 
தேசத்து சிறையிருப்பிலிருந்து 
விடுவிக்கப்பட்டு, தங்கள்‌ சொந்த 
தேசத்திற்கு திரும்பி வந்து. 
குடியேறியபோது. - நந்த யோசுவா 
அவர்கள்‌ மத்தியிலே கர்த்தருடைய 
ஊழியத்தை செய்கிறார்‌. இவர்‌ இக்காலத்திலே 
பிரதான ஆசாரியராயிருக்கிறார்‌. 


இச” 
பாஷையிலே 


என்னும்‌ பெயர்‌, எபிரெய 
யோசுவா” என்று 
அழைக்கப்படுகிறது. யோசுவா என்னும்‌ 
பெயருக்கு “இரட்சகர்‌” என்று பொருள்‌. 
நம்முடைய கர்த்தராகிய இயேசுகிறிஸ்துவே 
நம்முடைய பிரதான ஆசாரியராகவும்‌, 
நம்முடைய இரட்சகராகவும்‌ இருக்கிறார்‌. 


சகரியாவோடு பேசிக்கொண்டிருக்கிற 
தூதன்‌, பிரதான ஆசாரியனாகிய 
யோசுவாவை அவருக்குக்‌ காண்பிக்கிறார்‌ 
(சக 34). யோசுவா கர்த்தருடைய தூதனுக்கு 
முன்பாக நிற்கிறார்‌; சாத்தான்‌ யோசுவாவக்கு 
விரோதஞ்செய்ய அவருடைய 
வலதுபக்கத்திலே நிற்கிறான்‌. 
சகரியா. தீர்க்கதரிசி பிரதான 
ஆசாரியனாகிய யோசுவாவை அடிக்கடி 
பார்த்திருக்கவேண்டும்‌. அதுபோலவே அவர்‌ 
கர்த்தருடைய தூதனானவரையும்‌ 
தரிசனத்திலே அடிக்கடி 
பார்த்திருக்கவேண்டும்‌. இந்த தரிசனங்களின்‌ 
மூலமாக, இவர்களுக்குள்‌ நெருங்கிய 
ஐக்கியமுண்டாயிற்று. 
பிரதான ஆசாரியனாகிய யோசுவா, 
சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்த 
ர்‌ எப்படி ஊழியம்‌ 
சகரியாவுக்கு 
சகரியா 
யோசுவாவின்‌ ஊழியத்தைப்‌ பார்த்திருக்கிறார்‌. 
யோசுவா ஜனங்களுக்கு முன்பாக எப்படி 
நிற்பார்‌ என்பதும்‌ சகரியாவுக்குத்‌ தெரியும்‌. 
ஆனால்‌ யோசுவா கர்த்தருடைய தூதனுக்கு 
முன்பாக அல்லது கர்த்தருக்கு முன்பாக 
எப்படி நிற்பார்‌ என்பதை, சகரியா 
தரிசனத்தின்‌ மூலமாக மாத்திரமே பார்க்க 
முடியும்‌. 


சகரியா - விரிவுரை 
ZECHARIAH - COMMENTARY 


பிரதான ஆசாரியனாகிய யோசுவா 
கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நிற்கிறார்‌. 
தன்னுடைய ஆசாரிய ஊழியத்தை அவர்‌ 
கர்த்தருக்கு முன்பாக செய்கிறார்‌. இஸ்ரவேல்‌ 
வம்சத்தாருடைய சார்பாக, கர்த்தருடைய 
பிரமாணங்களைப்பற்றி ஆலோசனை 
செய்வதற்காக, யோசுவா கர்த்தருடைய 
தூதனுக்கு முன்பாக நின்றிருக்கவேண்டும்‌. 
பாவங்களும்‌, நம்முடைய 
நாம்‌ கர்த்தரோடு 
தடையாயிருக்கும்‌. 
அவருடைய 
நம்மால்‌ 
நாம்‌ 
முன்பாக 


அதில்‌ 
குற்றவுணர்வுகளும்‌, 
ஐக்கியமாயிருப்பதற்கு 
கர்த்தருடைய நீதிக்கும்‌, 
பரிசுத்தத்திற்கும்‌ முன்பாக 
நீதியுள்ளவர்களாய்‌ நிற்கமுடியாது 
கர்த்தருக்கு 
குற்றமுள்ளவர்களாகவும்‌ 
குற்றவணர்வள்ளவர்களாகவும்‌ நிற்போம்‌. 


பிரதான ஆசாரியனாகிய யோசுவா 
கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நிற்கிறார்‌ 
அவர்மீது குற்றம்‌ சுமத்தப்படுகிறது. 
சாத்தான்‌ யோகுவாவுக்கு விரோதம்‌ செய்ய, 
அவருக்கு வலது பக்கத்திலே நிற்கிறான்‌. 
சாத்தான்‌. யோசுவாவின்மீது குற்றம்‌ 
சொல்லுகிறான்‌. அவன்‌ யோசுவாவுக்கு 
விரோதமாக சாட்சி சொல்ல கர்த்தருடைய 
சமுகத்திற்கு முன்பாக நிற்கிறான்‌. 


சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்த 
யூதர்கள்‌ மத்தியிலே கர்த்தர்‌ தம்முடைய 
ஆசாரிய ஊழியத்தை. மறுபடியுமாய்‌ 
ஸ்தாபிக்கிறார்‌. கர்த்தருடைய திட்டத்திற்கு 
சாத்தான்‌ எதிர்த்து நிற்கிறான்‌. ஆசாரியர்கள்‌ 
மத்தியிலே பரிசுத்தம்‌ இல்லையென்றும்‌, 
அவர்களிடத்தில்‌ பாவம்‌. அதிகமாய்க்‌ 
காணப்படுகிறது என்றும்‌ சாத்தான்‌ குற்றம்‌ 
சொல்லுகிறான்‌. 


நமக்கு விரோதமாக குற்றம்‌ சொல்ல 
நாம்‌ சாத்தானுக்கு இடம்‌ கொடுக்கக்கூடாது 
நமக்கு விரோதமாக எதைப்‌ 
ம்‌ கர்த்தர்‌ நம்மீது 
கிருபையாயிருக்கிறார்‌ என்பதையும்‌, அவர்‌ 
நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறவர்‌ 
என்பதையும்‌ நாம்‌ உறுதியாய்‌ 
நம்பவேண்டும்‌. சாத்தானுக்கு நாம்‌. 
எதிர்த்து நிற்கவேண்டும்‌. அப்போது அவன்‌ 
நம்மை விட்டு ஓடிவிடுவான்‌. 





i FTN 
TT 


அப்பொழுது கர்த்தர்‌ சாத்தானிடம்‌ 
பேசுகிறார்‌. "கர்த்தர்‌" என்னும்‌ வார்த்தை, 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்துவைக்‌ குறிக்கும்‌ 
என்று வேதபண்டிதர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. 


இயேசுகிறிஸ்துவே என்று வேதபண்டிதர்கள்‌ 
விளக்கம்‌ சொல்லுகிறார்கள்‌. 


கர்த்தர்‌ சாத்தானை நோக்கி, “கர்த்தர்‌ 
உன்னைக்‌ கடிந்துகொள்வாராக" (சக 3:2) 
என்று சொல்லுகிறார்‌. சிங்காசனத்தில்‌ 
வீற்றிருக்கிற நியாயாதிபதி 
பரிசுத்தவான்களுக்கு சிநேகிதராயிருக்கிறார்‌ 
இது விசுவாசிகளாகிய நமக்கு ஆறுதலான 
செய்தியாகவும்‌, சந்தோஷமான 
செய்தியாகவும்‌ இருக்கிறது. அதிகாரமுள்ள 
கர்த்தர்‌ சாத்தானைக்‌ கடிந்துகொள்கிறார்‌ 


கர்த்தர்‌ (இயேசுகிறிஸ்து. நமது: 
இரட்சகர்‌) சாத்தானை நோக்கி, “கர்த்தர்‌ 
(சிருஷ்டிகர்‌) உன்னைக்‌ கடிந்துகொள்வாராக” 
என்று சொல்லுகிறார்‌. கிறிஸ்துவின்‌ 
கிருபையை வெளிப்படுத்துவதற்கு, 
சர்வவல்லமையுள்ள தேவனுடைய தெய்வீக 
அதிகாரம்‌ பயன்படுத்தப்படுகிறது. 


சாத்தான்‌. பிரதான ஆசாரியனுக்‌ 
விரோதம்‌ செய்ய நிற்கிறான்‌... ஆனால்‌ 
சாத்தானுக்கு வல்லமையில்லை. அவனால்‌ 
எருசலேமுக்கு விரோதமாகத்‌ தீங்கு செய்ய 
முடியாது. ஏனெனில்‌ கர்த்தர்‌ 
எருசலேமைத்‌ தெரிந்துகொண்டிருக்கிறார்‌. 
கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ வம்சத்தாரை தம்முடைய 
ஜனமாகத்‌ தெரிந்துகொண்டார்‌ 


கர்த்தர்‌ எருசலேமைத்‌ 
தெரிந்துகொண்டதினால்‌, சாத்தானால்‌ 
எருசலேமுக்கு விரோதமாக ஒன்றும்‌ செய்ய 
யாது. கர்த்தர்‌ யோசுவாவைப்பற்றிச்‌ 
ால்லும்போது. “இவன்‌ அக்கினியின்று. 
தப்புவிக்கப்பட்ட கொள்ளி அல்லவா” என்று 
சொல்லுகிறார்‌. கர்த்தர்‌  யோசுவாவைக்‌ 
குறித்து சொல்லுகிற ந 
ஆசாரியத்துவத்தைக்‌ 

கர்த்தருடைய ஜனங்களைக்‌ 
சொல்லுகிற வார்த்தையாகும்‌. 

பிரதான. ஆசாரியனாகிய 
சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்திருக்கிற 


சகரியா - விரிவுரை 
ZECHARIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யூதர்கள்‌ எல்லோருக்கும்‌, பிரதிநிதியாகவும்‌, 
கர்த்தருடைய சமுகத்திற்கு முன்பாக பிரதான 
ஆசாரியனாகவும்‌ இருக்கிறார்‌. 

யூதர்கள்‌ சமீபத்தில்தான்‌ பாபிலோன்‌ 
தேசத்து, சிறையிருப்பிலிருந்து 
விடுவிக்கப்பட்டு, தங்கள்‌ சொந்த தேசத்திற்கு 
திரும்பி வந்திருக்கிறார்கள்‌. அவர்களுடைய 
நிலமை ஏழ்மையாகவும்‌, எளிமையாகவும்‌, 
பரிதாபமாகவும்‌ இருக்கிறது. கர்த்தர்‌ 
தம்முடைய ஜனத்திற்கு இரக்கம்‌ 
காண்பிக்கிறார்‌. நாம்‌ உலகத்தாருடைய 
பார்வையிலே. சாதாரண 
ஜனங்களாகயிருந்தாலும்‌, நம்முடைய 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்துவுக்கு முன்பாக 
விசேஷித்த ஜனங்களாயிருக்கிறோம்‌. 
கர்த்தர்‌ நம்மீது கிருபையும்‌, 
அன்புமுள்ளவராயிருக்கிறார்‌. 


கர்த்தர்‌ தம்முடைய ஜனத்தை 
அக்கினியினின்று, தப்புவித்ததுபோல. 
தப்புவித்திருக்கிறார்‌. ்‌ 
கர்த்தருடைய நாமம்‌ 
கர்த்தர்‌ யூதர்களை 
தப்புவித்திருக்கும்போது. 
அவர்களை மறுபடியுமாய்‌, 
அக்கினியிலே தூக்கிப்போட 
கர்த்தருடைய பிள்ளைகள்‌ 
தூக்கி எரியப்பட்டாலும்‌, கர்த்தர்‌ அவர்களை 
அந்த அக்கினியிலிருந்து தப்புலிக்கச்‌ 
செய்கிறார்‌. 


கர்த்தரே எருசலேமைற்‌ 
தெரிந்துகொண்டார்‌. அவரே அவர்களை 
அக்கினியினின்று தப்புவித்தார்‌. தம்முடைய 
ஜனங்களை அக்கினியினின்று தப்புவித்த 
கர்த்தர்‌ அவர்களை மறுபடியும்‌ 
அழித்துப்போடமாட்டார்‌. 


யோசுவா கர்த்தருடைய தூதனுக்கு 
முன்பாக நிற்கிறார்‌. ஆனால்‌ அவர்‌ அழுக்கு 
வஸ்திரம்‌ தரித்தவராய்‌,  தூதனுக்கு 
முன்பாக நிற்கிறார்‌ (சக 3:3). யோசுவா 
அழுக்கானவராகவும்‌, அசுத்தமானவராகவும்‌, 
த்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனங்களுக்கு 
யோசுவாவைப்போலவே, 
பாபிலோன்‌ தேசத்து சிறையிருப்பிலிருந்து, 
திரும்பி வந்திருக்கிற யூதர்களும்‌ அழுக்கு 
வஸ்திரம்‌ 'தரித்தவர்களாயிருக்கிறார்கள்‌. 
அவர்களும்‌ அசத்தமானவர்களாயும்‌, 
தீட்டானவர்களாயும்‌ இருக்கிறார்கள்‌. 





f= THE 
TT 


யோசுவா வஸ்திரம்‌ தரித்திருக்கிறார்‌. 
ஆனால்‌ அந்த வஸ்திரம்‌ அழுக்காயிருக்கிறது. 


ஆசாரிய ஊழியத்திற்கேற்ற, 
ஆசாரிய த்தை 
தரித்திருக்கவில்லை. யோசுவா தன்னுடைய 
பரிசுத்தமான  வஸ்திரத்தினால்‌, தான்‌ 
செய்கிற ஆசாரிய ஊழியத்தை 
பரிசுத்தம்பண்ணவேண்டும்‌. 

“உன்‌ சகோதரனாகிய வக்க. 
மகிமையும்‌ அலங்காரமுமாய்‌ திகம்‌ 
பொருட்டு, பரிசுத்த. 
உண்டுபண்ணுவாயாக" (யாத்‌ ட்‌ 

யோசுவாவின்‌ வஸ்திரங்கள்‌ 
அலங்காரமாயில்லை. அது அவமானமாயும்‌, 
நிந்தையாயும்‌ இருக்கிறது. ஆனாலும்‌ 


யோசுவா கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக 
நிற்கிறார்‌. யோசுவாவிடம்‌ பிரதான ஆசாரியர்‌ 
அணியவேண்டிய 


பரிசுத்தமான வஸ்திரம்‌ 


இக்காலத்தில்‌ ஆசாரிய ஊழியம்‌ 
மிகவம்‌ எளிமையான மியம 
ங்களால்‌ அசட்டைபண்ணப்பட்ட 


காரியங்களிலும்‌ அக்கிரமம்‌ நிரம்பியிருக்கிறது. 
சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்த 
யூதர்கள்‌, விக்கிரகாராதனையை விட்டுவிட்டு 
வந்திருக்கிறார்கள்‌. இதனால்‌ அவர்கள்‌ 
தங்களை பரிசுத்தவான்களாக 
நினைத்துக்கொள்கிறார்கள்‌. தங்களிடத்தில்‌ 
கர்த்தருக்கு விரோதமான  பாவங்களோ, 
எதுவுமில்லை என்று 
ஆனால்‌ அவர்கள்‌ 
ஏராளமான  அகத்தங்களும்‌, 
அக்கிரமங்களும்‌ இருக்கிறது என்பதை 
கர்த்தர்‌ அவர்களுக்கு 
வெளிப்படுத்துகிறார்‌. ஆலிக்குரிய 
சத்துருக்கள்‌ அவர்களுக்கு விரோதமாக 
யுத்தம்பண்ணுகிறார்கள்‌. 
“ஆசாரிய புத்திரரில்‌ 
மனைவிகளைக்‌. 
காணப்பட்டவர்கள்‌ 


மறுஜாதியான 
கொண்டவர்களாகக்‌ 
யாரென்றால்‌: 


சகரியா - விரிவுரை 
ZECHARIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யோசதாக்கின்‌ குமாரனாகிய யெசுவாவின்‌ 
குமாரரிலும்‌ அவன்‌ சகோதரரிலும்‌, மாசெயா, 
எலியேசர்‌, யாரீப்‌, கெதலியா என்பவர்கள்‌" 
(எஸ்றா 10:18). 


கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக 
நிற்க, 'யோசுவாவுக்கு மதி 
கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்‌ 
வஸ்திரம்‌  தரித்தவராக, ர்த்‌ 
தூதனுக்கு முன்பாக நில்‌ 

அவருக்கு சிறந்த வஸ்திரங்களைத்‌ தரிப்பிக்க 
ஆயத்தமாமிருக்கிறார்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
கிருபையினாலே, பிரதான ஆசாரியனாகிய 
யோசுவாவை சுத்திகரிக்கிறார்‌. 


கர்த்தர்‌ யோசவாவுக்கு இரண்டு 
காரியங்களை செய்கிறார்‌. ஒவ்வொரு 
விசுவாசியின்‌ இருதயத்திலும்‌, ஒவ்வொரு 
விசுவாசிக்காகவும்‌ கர்த்தர்‌ இவ்விரண்டு 
காரியங்களையும்‌ செய்கிறார்‌. 


கர்த்தர்‌ யோசுவாவின்‌ மேலிருக்கிற 
அழுக்கு வஸ்திரங்களை களைந்துபோடுமாறு 
சொல்லுகிறார்‌. கர்த்தருடைய தூதனானவர்‌, 
அதாவது கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்துவானவர்‌, இங்கு 
அதிகாரத்தோடு பேசுகிறார்‌. கிறிஸ்துவானவர்‌ 
தமக்கு முன்பாக நிற்கிறவர்களை நோக்கி, 
“இவன்‌ க்கிற அழுக்கு வஸ்திரங்களை 
கணைந்துபோடுங்கள்‌' என்று கட்டளை 
கொடுக்கிறார்‌. 


கர்த்தருடைய தூதனானவர்‌ இந்தக்‌ 
கட்டளையை சொன்ன பின்பு, அவர்‌ 
யோசுவாவை நோக்கி, “பார்‌, நான்‌ உன்‌ 
அக்கிரமத்தை உன்னிலிருந்து நீங்கச்செய்து, 
க்குச்‌ வஸ்திரங்களைத்‌ 
34) என்று 


கர்த்தர்‌ யோசுவாவின்‌ அக்கிரமங்களை, 
ந்‌ நீங்கச்‌ செய்கிறார்‌. 


பரிசுத்தப்படுத்துகிறார்‌. நம்மிடத்திலிருக்கிற 
பழைய மனுஷனை  களைந்துபோடச்‌ 
செய்கிறார்‌. நம்முடைய பழைய பாவங்கள்‌, 
இச்சைகள்‌ துரோகங்கள்‌ ஆகியவற்றை, 
அழுக்கான கந்தைகளைப்போல, நம்மைவிட்டு 
தூரத்திலே எரிந்துவிடுகிறார்‌. 





i FTE 
TT 


கர்த்தர்‌ யோசுவாவின்‌ அழுக்கு 
வஸ்நிரங்களைக்‌ களைந்துபோடுங்கள்‌ என்று 
கட்டளை கொடுத்ததோடு, சிறந்த 
வஸ்திரங்களையும்‌ அவருக்கு தரிபிக்குமாறு 
ர்‌. யோசுவாவின்‌ 

நிந்தையும்‌ 


அவமானத்தின்‌ வெட்கமும்‌ 
“உனக்கு சிறந்த 
தரிப்பித்தேன்‌" என்று: 

கர்த்தர்‌ யோசுவாவுக்கு சொல்லுகிறார்‌. 


யோசுவாவுக்கு சொந்தமாக ஆசாரிய 
வஸ்திரம்‌ எதுவுமில்ல. அவரிடத்தில்‌ 
துப்புரவான சிறந்த வஸ்திரங்களும்‌ இல்லை. 
அவரிடத்திலிருந்தது அழுக்கு வஸ்திரம்‌ 
மாத்திரமே. யோசுவா 
அழுக்கு ஸ்திரத்‌ 
கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நிற்கிறார்‌. 
கர்த்தரோ இப்போது யோசுவாவுக்கு சிறந்த 
வஸ்திரங்களை தரிப்பிக்கிறார்‌ 
பரிசுத்தமான வஸ்திரத்தில்‌ 
பார்ப்பதற்கு அழகாகவும்‌, அலங்காரமாகவும்‌, 
பரிசுத்தமாகவும்‌ இருக்கிறார்‌. 


தம்முடைய 
வர்களும்‌ 


நீதியின்‌ 


கிருபைகளினால்‌ நிரப்பப்பட்டவராக நிற்போம்‌. 
பரிசுத்த ஆவியானவரின்‌ கிருபைகளே 
நம்முடைய மெய்யான அலங்காரம்‌. 


கர்த்தர்‌ யோசுவாவை மறுபூடியுமாய்‌ 
ட்டன த்க்‌ அந்தக்‌ ஸ்தாபித்து, 
ஊழியத்திற்காக: 
ரதிஷ்டையன்ணாகிறா்‌. ஆரியின்‌ 
கிரீடம்‌ அவருடைய சிரசின்‌ 
வைக்கப்படுகிறது. “யோசுவாவின்‌ சரசின்யேல்‌ 
சுத்தமான பாகையை வைப்பார்களாக” 
(சக 35) என்று கர்த்தர்‌ கட்டளை 
கொடுக்கிறார்‌. அப்பொழுது சுத்தமான 
பாகையை யோசுவாவின்‌ சிரசின்மேல்‌ 
வைத்து, அவருக்கு வஸ்திரங்களைத்‌ 
தரிப்பிக்கிறார்கள்‌; கர்த்தருடைய தூதன்‌ 
அங்கே நிற்கிறார்‌ (சக 3:5. 


சகரியா - விரிவுரை 
ZECHARIAH - COMMENTARY 


சகரியா தீர்க்கதரிசி, பிரதான 
ஆசாரியனாகிய யோசுவாவுக்காக. 
கர்த்தரிடத்தில்‌ விண்ணப்பம்பண்ணினார்‌ 
என்றும்‌, கர்த்தர்‌ இவருடைய 
விண்ணப்பத்தைக்‌ கேட்டு, யோசுவாவின்‌ 
சிரசின்மேல்‌ சுத்தமான பாகையை வைத்தார்‌ 
என்றும்‌ வேதபண்டிதர்கள்‌ விளக்கம்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 

கர்த்தர்‌ மத்தியிலே, 
அவர்களுடைய இருநயங்களைப்‌ 
பதுப்பிக்கிறார்‌ யூதமார்க்கத்தை 
ஜனங்களுடைய இருதயத்திலே மறுபடியும்‌ 
ஸ்தாபித்து, அதைப்‌ வபுதுப்பிக்கும்போது, 
கர்த்தர்‌ தம்முடைய தீர்க்கதரிசிகளின்‌ 
ஆலியை எழுப்புகிறார்‌. தீர்க்கதரிசிகளும்‌, 
ஜனங்களும்‌, தங்களுக்காகவும்‌, 
கர்த்தருடைய ஊழியக்காரருக்காகவும்‌. 
ஜெபப்பண்ணுகிறார்கள்‌. த்தர்‌ 


யூதர்கள்‌ 


கர்த்தர்‌ 
ஜெபங்களைக்கேட்டு, 
இருதயத்தையும்‌, 
இருதயத்தையும்‌ 
அவர்களைப்‌ 


ஊழியக்காரர்களுடைய 
புதுப்பிக்கிறார்‌ 
பரிசுத்தம்பண்ணுகிறார்‌ 
“அவன்‌ சிரசின்மேல்‌ 
பாகையை வைப்பார்களாக" (சக 3:5) 
என்னும்‌ வாக்கியத்தை சகரியா 
சொல்லுவதாக வேதபண்டிதர்கள்‌ விளக்கம்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 
வார்த்தைகளை 
விண்ணப்பமாக 
தம்முடைய _ 
கட்டளையைக்‌ 


சுத்தமான 


க்கிற 
தூதர்களுக்கு இந்தக்‌ 
கொடுக்கவேண்டுமென்று 
ஜெபம்பண்ணுகிறார்‌. கர்த்தரும்‌ 
சகரியாவின்‌ விண்ணப்பத்தைக்‌ கேட்டு, 
அவர்‌ விண்ணப்பம்பண்ணியதுபோலவே 
செய்யுமாறு, தூதர்களுக்கு கட்டளை 
கொடுக்கிறார்‌. “அப்பொழுது சுத்தமான 
பாகையை அவன்‌ சிரசின்மேல்‌ வைத்து, 
அவனுக்கு வஸ்திரங்களைத்‌ தரிப்பித்தார்கள்‌” 
(சக 35) 
உடன்படிக்கை, 
மறுபடியும்‌. 
கர்த்தருடைய 
என்று 


ஆசாரித்துவ 
யோகுவாவினிடத்தில்‌ 
புதுப்பிக்கப்படுகிறது. இது 
சமாதானத்தின்‌ உடன்படிக்கை 
அழைக்கப்படுகிறது. 

ஆகையால்‌, இதோ அவனுக்கு என்‌ 
சமாதானத்தின்‌ உடன்படிக்கையைக்‌ 
குட்டளையிடுகிறேன்‌” (எண்‌ 25:12) 





i THE 
TT 


கர்த்தர்‌ தம்முடைய ஊழியத்தை 
சாட்சிகளுக்கு முன்பாக அறிவித்து: 
ஒப்புக்கொடுக்கிறார்‌. “கர்த்தருடைய தூதன்‌ 
யோசுவாவுக்குச்‌ சாட்சியாக: சேனைகளின்‌: 
கர்த்தர்‌ உரைக்கிறது என்னவென்றால்‌: நீ 
என்‌ வழிகளில்‌ நடந்து என்‌ காவலைக்‌ 
காத்தால்‌, நீ என்‌ ஆலயத்தில்‌ 
நியாயம்விசாரிப்பாய்‌; என்‌ ரங்க 
காவல்‌ காப்பா இங்கே 
நிற்கிறவர்களுக்குள்ளே உலாவுகிறதற்கு 
இடம்‌ நான்‌ உனக்குக்‌ கட்டளையிடுவேன்‌”' 
(சக 3:67) என்று சொல்லுகிறார்‌ 


யோசுவா கர்த்தருடைய ல்‌ 
நடக்கவேண்டும்‌. அவர்‌ ஜனங்களுக்‌ 
முன்பாக; ேலதுகபய பனசங்களின்‌. 
பாதைகளில்‌ நடந்துபோகவேண்டும்‌. யோசுவா 
வலதுபுறமும்‌, இடதுபுறமும்‌ சாயாமல்‌ 
கர்த்தருடைய வழிகளில்‌ நடக்கவேண்டும்‌. 


யோசுவா கர்த்தருடைய காவலையும்‌: 
காக்கவேண்டும்‌. “மோசுவா... றான 
ஆசாரியர்‌. அவருக்கு கீழே ஊழியம்‌ 
செய்கிற ஆசாரியர்களும்‌ இருக்கிறார்கள்‌ 
கொடுக்கப்படும்‌ 

நேர்த்தியாய்‌ 

செய்கிறார்களா யோசுவா 
கவனித்துப்‌ பார்க்கவேண்டும்‌. “கர்த்தருடைய 
காவலைக்‌ காப்பது” என்னும்‌ வாக்கியத்திற்கு, 


கர்த்தருடைய பிரமாணத்திற்கு. 
நடக்கிறார்களா என்பதை 


கவனித்துப்‌ பார்ப்பது என்று பொருள்‌. 
கர்த்தர்‌ தனக்கு கொடுத்திருக்கிற. 

யோசுவா உண்மையாய்ச்‌ 
செய்யும்போது. கர்த்தர்‌ அவரை 
அங்கீகரிப்பார்‌, கர்த்தர்‌ யோசுவாவை தமக்கு 
சொந்தமானவராக சேர்த்துக்கொள்வார்‌. 
யோசுவா கர்த்தருடைய ஆலயத்திலே 
ஊழியம்‌ செய்யும்போது, கர்த்தர்‌ ஏற்கெனவே 


யோசுவா 
ஆசாரியர்‌ 
பிரமாணங்களை ஏற்படுத்தி, 
கர்த்தருடைய 


நடைமுறைப்படுத்தக்கூடாது. 


வேலையயை 


சகரியா - விரிவுரை 
ZECHARIAH - COMMENTARY 


தம்முடைய ஆராதனைகள்‌ 
நடைபெறவேண்டுமென்று 
ஏற்கெனவே திட்டமிட்டிருக்கிறார்‌. 
மோசேயின்‌ மூலமாக: ம்‌ 
ணத்தில்‌ ப்‌ 
பிரதான ஆசாரியனாகிய 
கர்த்தருடைய ஆராதனை பிரமாணத்திற்கு 
கீழ்ப்படியவேண்டும்‌. யோசுவா புதிய 
ஆராதனை முறைமைகை எ கண்டுபிடித்து, 
தனக்கு கீழே ஊழியம்‌ செய்கிற 
ஆசாரியர்கள்‌, அதை பின்பற்ற 
வேண்டுமென்று கட்டாயம்பண்ணக்கூடாது. 

யோசுவா கர்த்தருடைய ஆலயத்தில்‌. 
நியாயம்‌ விசாரிக்கவேண்டும்‌. தேவனுடைய 
கட்டளைகளும்‌, அவருடைய பிரமாணங்களும்‌, 
தேவனுடைய ஆலயத்தில்‌ சரியாக 
ஆசரிக்கப்படுகிறதா என்பதை யோசுவா 
குவனித்துப்‌ பார்க்கவேண்டும்‌. 

யோசுவா 


கர்த்தருடைய 
பிரகாரங்கணையும்‌ 


காவல்‌ காக்கவேண்டும்‌. 
தேவாலயம்‌ சுத்தமாயிருக்கவேண்டும்‌. 
கர்த்தருடைய ஆலமப்பிரகாரங்களில்‌ 
ஆராதனைகள்‌ நடைபெறுவதற்கு ஏதுவாக, 
சகலமும்‌ ஒழுங்காயும்‌ கிரமமாயும்‌ 
வைக்கப்பட்டிருக்கவேண்டும்‌. 

யோசுவா கர்த்தருடைய கட்டளைக்கு 
கீழ்ப்படியும்போது, 
நிற்கிறவர்களுக்குள்ளே உலாவுகிறதற்கு 
இடம்‌ நான்‌ உனக்கு கட்டளையிடுவேன்‌" 
(சக 34) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. நாம்‌ 
கர்த்தருடைய வழிகளில்‌ நடக்கும்போது, நாம்‌ 
தேவதூதர்கள்‌ மத்தியிலே நடப்போம்‌. 
“இங்கே நிற்கிறவர்கள்‌" என்னும்‌ வாக்கியம்‌, 
“இங்கே நிற்கிற தேவதூதர்களைக்‌" 
குறிக்கும்‌. 


கர்த்தருடைய ஊழியக்காரர்கள்‌ இந்தப்‌ 


ஊழியக்காரர்களோடு, 
உடன்னழியராயிருந்து. கர்த்தருக்கு ஊழியம்‌ 
செய்கிறார்கள்‌. 





i FTE 
TT 


“அப்பொழுது அவனை வணங்கும்படி 
அவனுடைய பாதத்தில்‌ விழுந்தேன்‌. அவன்‌ 
என்னை நோக்கி: இப்படிச்‌ செய்யாதபடிக்குப்‌ 
பார்‌; உன்னோடும்‌ இயேசுவைக்குறித்துச்‌ 
த்‌ உன்‌ சகோதரரோடுங்கூட நானும்‌ 
எய்துவான்‌ 
தீர்க்கதரிசனத்தின்‌ 
என்றான்‌" (வெளி 19:10). 


கினை 
தாசன்‌ 
சக 3:8-10 


என்னப்பட்டவராகிய 


சக 38. இப்போதும்‌, பிரதான 
ஆசாரியனாகிய யோசுவாவே, தீ கேன்‌; 


உனக்கு முன்பாக உட்கார்த்திருக்கிற 


என்னப்பட்டவராகிய என்‌ தாசனை 
நான்‌ வரப்பண்ணுவேன்‌. 


௫௧ 30. இதோ, நான்‌ யோசுவாவுக்கு. 
முன்பாக வைத்த கல்‌; இந்த ஒரே 
கல்லின்மேல்‌ ஏழு கண்களும்‌ 
வைக்கப்பட்டிருக்கிறது; இதே, நான்‌ 
அதின்‌ சித்திரவேலையை நிறைவேற்றி, 
இந்த தேசத்தில்‌ அக்கிரமத்தை: 
ஒரேநானிலே நீக்கிப்போடுவேன்‌ என்று. 
சேனைகளின்‌ கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


சக 300. அத்நானிலே நீங்கள்‌ 
ண ற்ப 'திராட்சச்செடியின்‌. 

அத்திமரத்தின்கிழும்‌ 
வையக என்று சேனைகளின்‌ 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ என்றார்‌. 


"கர்த்தர்‌ தாவீதுக்கு ககக 
வாக்குத்தத்தங்கள்‌, 
வாக்குத்தத்தங்களுக்கு, 
அடையாளமாயிருக்கிறது. 
ராஜ்யத்திற்கு, தாவீதின்‌ 
அடையாளமாகும்‌. 


மேசியாவின்‌ 
ராஜ்யம்‌ ஓர்‌ 


சகரியா - விரிவுரை 
ZECHARIAH - COMMENTARY 


பிரதான 
கர்த்தருடைய 
பார்த்துக்கொண்டிருக்கிறார்‌. 
காண்பிக்கும்‌ தரிசனங்களையும்‌ காண்கிறார்‌. 
யோசுவா தன்னுடைய கண்களை 
வானத்திற்கு ஏறெடுத்து, கிறிஸ்துவைப்‌ 
பார்க்கவேண்டும்‌. இயேசுகிறிஸ்துவின்‌ 
த்‌ யோசுவாவின்‌: 
நிழலாயிருக்கிறது. 
நம்முடைய கர்த்தராகிய இயேசுகிறிஸ்துவே. 
பிரதான ஆசாரியராயிருக்கிறார்‌. 
யோசுவாவோ, இந்தப்‌ பூமியிலே. 
பாடுகளையும்‌, வேதனைகளையும்‌ 
அனுபவிக்கிற பாவிகளுக்கு பிரதான 
ஆசாரியராயிருக்கிறார்‌. 


சேனைகளின்‌ கர்த்தர்‌ யோசுவாவுக்கு. 
கிறிஸ்துவைப்பற்றிய வாக்குத்தத்தைச்‌ 
சொல்லுகிறார்‌. “இப்போதும்‌, 
ஆசாரியனாகிய யோசுவாவே, 
(சக 3:8) என்று சேனைகளின்‌ கர்த்தர்‌ 
யோசுவாவுக்கு சொல்லுகிறார்‌. அவர்‌ 
இதுவரையிலும்‌ தன்னைப்பற்றிய 
செய்தியையும்‌, தன்னோடு 
தொடர்புடையவர்களைப்பற்றிய செய்தியையும்‌ 
கேட்டார்‌. 


ஆசாரியனாகிய 


யோசுவாவைவிட பெரியவர்‌ இங்கே 
இருக்கிறார்‌. சேனைகளின்‌ கர்த்தர்‌, 
மேசியாவாகிய கிறிஸ்‌ துவைப்பற்றி 
வரவாக சொல்லப்போகிறார்‌. அந்த 
யோசுவா குவனமாய்க்‌ 

சேனைகளின்‌ கர்த்தர்‌ 
சொல்லுவதை 


கேட்கவேண்டும்‌. 
கிறிஸ்துவைப்பற்றிச்‌ 
யோசுவாவும்‌ கேட்கவேண்டும்‌, அவருக்கு 
முன்பாக உட்கார்ந்திருக்கிறு அவருடைய 
தோழரும்‌ கேட்கவேண்டும்‌. 
உட்கார்ந்திருக்கிறவர்கள்‌ மாணாக்கர்களைப்‌ 
போல கர்த்தருடைய உபதேசத்‌ 
குவனமாய்க்‌ கேட்கவேண்டும்‌. 

ல்லாமே இங்கு 
அடையாள மாயிருக்கிறது. யோசுவாவக்கு 
முன்பாக உட்கார்ந்திருக்கிறவர்கள்‌, 
அடையாளமாமிருக்கிற புருஷர்‌. இவர்கள்‌ 
கிறிஸ்துவின்‌. ஆசாரியத்துவத்திற்கு 
அடையாளமாயிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
இங்கு நடைபெறுகிற சம்பவங்களை 
ஆச்சரியத்தோடு பார்க்கிறார்கள்‌. 
சேனைகளின்‌ கர்த்தர்‌ பேசும்போது, 
யோகுவாவைச்‌ சுற்றிலுமிருக்கிற சூழ்நிலைகள்‌ 
மாறுகிறது. 





i al 
TT 


கர்த்தர்‌ மோசேக்குக்‌ கற்பித்தபடியே 
ஆராதனைக்குரிய அங்கியின்‌ ஓரத்தைச்‌ 
சுற்றிலும்‌, ஒரு மணியும்‌ ஒரு மாதளம்பழமும்‌, 
ஒரு மணியும்‌ ஒரு மாதளம்பழமுமாய்‌ 
இருக்கிறது (யாத்‌ 39:26). 


பெசலெயேலும்‌ 
ஆரோனுக்கும்‌ அவன்‌ குமாருக்கும்‌ 
மெல்லிய பஞ்சுநூலால்‌ நெசவுவேலையான 
அங்கிகளையும்‌, மெல்லிய பத்சுநூலால்‌ 
பாகையையும்‌, ங்‌ 
குல்லாக்களையும்‌, 
சணல்நூலால்‌ 
மெல்லிய பஞ்சுநூலாலும்‌ இளநீலநூலாலும்‌ 
இரத்தாம்பரநூலாலும்‌ சிவப்புநூலாலும்‌ 
சித்திரத்‌ தையல்வேலையான 
கர்த்தர்‌ மோசேக்குக்‌ 
செய்கிறார்கள்‌ 


அகோலியாபும்‌ 


இடைக்கச்சையையும்‌, 
குற்பித்தபடியே, 
(யாத்‌ 39:27-29), 


ம்‌ அகோலியாபும்‌ 
பரிசுத்த ஸ்ஸ்‌ டத்தின்‌ பட்டத்தையும்‌ 
பசும்பொன்னினாலே பண்ணி, கர்த்தருக்குப்‌ 
பரிசுத்தம்‌ என்னும்‌ எழுத்துக்களை அதிலே 
முத்திரை வெட்டாக வெட்டி, அதை உயரப்‌ 
பாகையின்மேல்‌ கட்டும்படி கர்த்தர்‌ 
மோசேக்குக்‌ சுற்பித்தடியே,  இளநீல 
நாடாவினால்‌ கட்டுகிறார்கள்‌ 
(யாத்‌ 39:30,31/ 


ஆசரிப்புக்‌ கூடாரம்‌ 
யாத்‌ 99:92-43 


யாத்‌ 89:92. இப்படியே ஆசரிப்புக்‌ 
கூடாரமாகிய வாசஸ்தலத்தின்‌. 
வேலையெல்லாம்‌. முடித்தது; கர்த்தர்‌ 
மோசேக்குக்‌ கற்பித்தபடி யெல்லாம்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ செய்தார்கள்‌. 


யாத்‌ 99:38. பின்பு, வாசஸ்தலத்தை 
மோசேயினிடத்தில்‌. 
கொண்டுவத்தார்கன்‌; கூடாரத்தையும்‌, 
அதற்குரிய ப்‌ 
பணிமுட்டுகளையும்‌, 

தூறடுகளையும்‌, 

பலகைகனையும்‌, 

தாழ்ப்பான்கனையும்‌, 

தூண்களையும்‌, 

பாதங்களையும்‌, 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யாத்‌ 99:94. 
ஆட்டுக்கடாத்தோல்‌. 
தகசுத்தோல்‌ மூடியையும்‌, 
திரைச்சீலையையும்‌, 

யாத்‌ 9935, 
அதின்‌ 

கிருபாசனத்தையும்‌, 


சிவப்புத்தீர்த்த 
முடியையும்‌, 
மறைவின்‌. 


சாட்சிப்பெட்டியையும்‌, 
தண்டுகளையும்‌, 


யாத்‌ 9996. மேஜையையும்‌, அதின்‌ 
எல்லாப்‌ 'பணிமுட்டுகனையும்‌, 
சமுகத்தப்பங்களையும்‌, 


யாத்‌ 39:37. 
குத்துவினக்கையும்‌, 
ஒழுங்குபடு த்தப்பட்ட அதின்‌ 
அகல்களையும்‌, அதின்‌ எல்லாப்‌. 
யணிமுட்டுகளையும்‌, வெளிச்சத்திற்கு 
எண்ணெயையும்‌, 


சுத்தமான 
வரிசையாய்‌ 


8958... பொற்பிடத்தையும்‌, 
அபிஷேக தைலத்தையும்‌, சுகந்த. 
தூயவர்க்கத்தையும்‌, வாசஸ்தலத்தின்‌ 
வாசல்‌ தொங்குதிரையையும்‌, 


யாத்‌ 


வெண்கலப்‌. பலி. 
அதின்‌ வெண்கலச்‌. 
சுல்லடையையும்‌, அதின்‌ 
தண்டுகளையும்‌, அதின்‌ சகல்‌ 
பணிமுட்டுகளையும்‌, தொட்டியையும்‌, 
அதின்‌ பாதத்தையும்‌, 


யாத்‌ 99:99, 
பீடத்தையும்‌, 


யாத்‌ 39:40. பிரகாரத்தின்‌: 
தொங்குதிரைகனையும்‌, அதின்‌ 
தூண்களையும்‌, அதின்‌ 
பாதங்களையும்‌, பிராகாரத்து வாசல்‌ 
மறைவையும்‌, அதின்‌ கயிறுகளையும்‌, 
அதின்‌ முனைகளையும்‌, ஆசரிப்புக்‌ 
கூடாரமான வாசஸ்தலத்தின்‌: 
வேலைக்கடுத்த சகல 
பணிமுட்டுகனையும்‌, 

யாத்‌ 39:41. பரிசுத்த ஸ்தலத்திலே 
செய்யும்‌ ஆராதனைக்கடுத்த 
வஸ்திரங்களையும்‌, ஆசாரிய 
ஊழியஞ்செய்கிற ஆரோனின்‌ பரிசுத்த: 
வஸ்திரங்களையும்‌, அவன்‌ குமாரரின்‌ 
வஸ்திரங்களையும்‌ 
கொண்டுவத்தார்கள்‌.. 





i THE 
TT 


'யோசுவாவும்‌, அவருடைய தோழரும்‌: 
எருசலேமிலே கர்த்தருடைய 
ஆலயத்தைக்‌ கட்டிக்கொண்டிருக்கிறார்கள்‌. 
இவர்களெல்லோரும்‌ சமீபத்தில்தான்‌ 
பாபிலோன்‌ தேசத்து சிறையிருப்பிலிருந்து 
விடுவிக்கப்பட்டு, தங்‌ த்திற்கு திரும்‌ 
வந்தவர்கள்‌. கர்த்தருடைய ஆலயத்தைக்‌ 
கட்டும்போது இவர்களுக்கு எதிர்ப்புக்களும்‌, 

ம்‌ உண்டாயிற்று. இதனால்‌ 

இப்போது. 

சோர்ந்துபோயிருக்கிறார்கள்‌. வர்களுக்கு 

ஆறுதலான வார்த்தைகளும்‌, 

உற்சாகப்படுத்தும்‌ வார்த்தைகளும்‌ 
தேவைப்படுகிறது. 


சேனைகளின்‌ கர்த்தர்‌ யோசுவாவிடம்‌ 
வரப்போகிற மேசியாவைப்பற்றி 
வாக்குப்பண்ணுகிறார்‌ 'கிளை 
என்னப்பட்டவராகிய என்‌ தாசனை நான்‌ 
வரப்பண்ணுவேன்‌" (சக 34). என்று 
சேனைகளின்‌ கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து இங்கே "கிளை" 
என்று அழைக்கப்படுகிறார்‌. 


“இஸ்‌! தப்பினவர்களுக்கு 
அந்நாளிலே க தரன்‌ கிளை அலங்காரமும்‌ 
மகிமையுமாயிருக்கும்‌, 
அவர்களுக்குச்‌ 
அலங்காரமுமாயிருக்கும்‌" (ஏசா 4:2). 

; "வென்றும்‌ அவாத்தலிருந்து ஒரு 
துளிர்‌ தோன்றி, அவன்‌ வேர்களிலிருந்து, 
ஒரு கிளை எழும்பிச்‌ செழிக்கும்‌" (ஏசா 11: 

மேசியாவின்‌ 
ஆரம்பமாயிருக்கும்‌. 
மென்மையாயிருப்பதுபோல, இயேசு 
கிறிஸ்துவும்‌ ஆரம்பத்தில்‌ மென்மையாயிருப்பார்‌. 
ஆனாலும்‌ இளங்கிளை வளர்ந்து, பெரிய 
மரமாகும்‌. இந்தக்‌ கிளையிலிருந்து நமக்குத்‌ 
தேவையான கனிகளையெல்லாம்‌ நாம்‌ 
பெற்றுக்கொள்ளலாம்‌. 

இளங்கிளையைப்போலவும்‌, வறண்ட 
நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரைப்போலவும்‌ 
அவனுக்கு முன்பாக எழும்புகிறார்‌; அவருக்கு 
அழகுமில்லை, செளந்தரியமுமில்லை: அவரைப்‌ 
பார்க்கும்போது. நாம்‌ அவரை விரும்பத்தக்க 
ரூபம்‌ அவருக்கு இல்லாதிருந்தது" 
(ஏசா 53:2). 


ஆரம்பம்‌ அற்பமான 


சகரியா - விரிவுரை 
ZECHARIAH - COMMENTARY 


சேனைகளின்‌: 
மேசியாவைப்பற்றி 
சொல்லுகிறார்‌. 
முன்பாக வைத்த கல்‌” 
சேனைகளின்‌ கர்த்தர்‌, 
யோசுவாவக்குச்‌ ல்‌ 
வாக்கியம்‌ அஸ்திபாரத்தைக்‌ குறிக்கிறது. 
கர்த்தருடைய ஆலயத்தின்‌ பிரதான 
மூலைக்கல்லைப்பற்றி சேனைகளின்‌ கர்த்தர்‌ 
இங்கு தெளிவுடடுத்துகிறார்‌. 

தேவாலயத்திற்கு அஸ்திபாரம்‌ 
போடப்படுகிறது. யோசுவா 
பார்த்துக்கொண்டிருக்கும்போது, அவருக்கு 
முன்பாக, பிரதான மூலைக்கல்‌, 
கர்த்தருடைய ஆலயத்தின்‌ அஸ்திபாரத்தில்‌ 
போடப்படுகிறது. 


கர்த்தர்‌ 
யோசுவாவுக்குச்‌ 
இதோ, நான்‌ யோசுவாவுக்கு 
(சக 39) என்று 


கிறிஸ்துவானவர்‌ கிளை மாத்திரமல்ல, 
அவர்‌ அஸ்திபாரமாகவும்‌ இருக்கிறார்‌ 
கிளை ஒரு விருட்சத்தின்‌ ஆரம்பம்‌. 
அஸ்திபாரம்‌ ஒரு கட்டிடத்தின்‌ ஆரம்பம்‌. 

“இந்த ஒரே கல்லின்மேல்‌ ஏழு 
கண்களும்‌ வைக்கப்பட்டிருக்கிறது” (சக 3:9) 
என்றும்‌ சேனைகளின்‌ கர்த்தர்‌ 
யோசுவாவுக்குச்‌ சொல்லுகிறார்‌. பிதாவாகிய 
தேவனுடைய கண்கள்‌  குமாரன்மீது, 
வைக்கப்பட்டிருக்கிறது. குமாரன்‌ பாடுகளையும்‌. 
வேதனைகளையும்‌ அனுபவிக்கும்போது. 
பிதாவானவர்‌ குமாரனைப்‌ 
பாதுகாக்கிறார்‌. 


தமது. 


பழைய ஏற்பாட்டுக்காலத்து 
பரிசுத்தவான்களின்‌ கண்களும்‌, 
தீர்க்கதரிசிகளின்‌ கண்களும்‌ இந்த ஒரே 
கல்லின்‌ மேலேயே வைக்கப்பட்டிருந்தது. 
எல்லா விசுவாசிகளின்‌ கண்களும்‌ 
குமாரனாகிய இயேசுகிறிஸ்துவின்‌ மேலேயே 
வைக்கப்பட்டிருக்கிறது. இயேசுகிறிஸ்துவை 
நோக்கிப்‌ பார்த்தவர்கள்‌ எல்லோரும்‌. 
இரட்சிக்கப்படுகிறார்கள்‌. 





i THE 
TT 


“இதோ, நான்‌ அதின்‌ சித்திரவேலையை 
நிறைவேற்றுவேன்‌” (சக 3:9) என்று 
சேனைகளின்‌ கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
இந்தக்‌ கல்‌ கட்டுகிறவர்களால்‌ ஆகாதது 
என்று ஒதுக்கி தள்ளப்பட்டிருக்கிறது. இந்தக்‌ 
கல்‌ இன்னும்‌ செப்பனிடப்படவில்லை. 
பார்ப்பதற்கு அழகாயில்லை. அது 
வழுவழுப்பாகயில்லை. கட்டுகிறவர்களால்‌ 
ஒதுக்கி தள்ளப்பட்ட கல்லை செதுக்கி, 
நேர்த்தியாக்கி, அதை வழுவழுப்பாக்கும்‌ 
பொறுப்பை சேனைகளின்‌ கர்த்தர்‌ 
எடுத்துக்கொள்கிறார்‌. கர்த்தர்‌ தள்ளப்பட்ட 
கல்லை தம்முடைய சித்தத்தின்‌ பிரகாரமாக 
செப்பனிடுகிறார்‌. இப்போது அந்தக்கல்‌ 
மூலைக்கு தலைக்கல்லாயிருக்கிறது. 


விசேஷித்த 
இந்தக்‌ கல்‌. 


போடப்படுகிற 
பிரதான 


பன்னிரண்டும்‌, அவர்களுடைய 
அவைகளில்‌ வெட்டப்பட்டவைகளுமாய்‌ 
இருக்க 

கோத்திரங்களில்‌ ஒவ்வொன்றினுடைய நாமம்‌ 
ஒவ்வொன்றிலே முத்திரைவெட்டாய்‌ 
வெட்டிமிருக்கவேண்டும்‌' (யாத்‌ 28:21. 


குற்றவுணர்வ 

அகற்றப்படும்‌. 

அக்கிரமத்தை 

நீக்கிப்போடுவேன்‌" 

சேனைகளின்‌ கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


பிரதான 
மார்ப்பதக்கத்தில்‌ 


ஆசாரியர்‌ தன்னுடைய 

பதித்திருக்கும்‌ 
பன்னிரண்டு கற்களில்‌, இஸ்ரவேலின்‌ 
பன்னிரண்டு கோத்திரத்தாருடைய 
பெயர்களை வெட்டி பதித்திருப்பார்‌. பிரதான 


சகரியா - விரிவுரை 
ZECHARIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ தங்கள்‌ பரிசுத்த 
காணிக்கைகளாகப்‌. படைக்கும்‌ 
பரிசுத்தானவைகளின்‌ தோஷத்தை ஆரோன்‌ 
சுமக்கும்படி, அது ஆரோனுடைய 
நெற்றியின்மேல்‌ இருப்பதாக; கர்த்தருடைய 
சந்நிதியில்‌ அவர்கள்‌ அங்கிகரிக்கப்படும்படி, 
அது எப்பொழுதும்‌ அவன்‌ நெற்றியின்மேல்‌ 
இருக்க வேண்டும்‌” (யாத்‌ 28:38). 


பிரதான ஆசாரியர்‌ 
இயேசுகிறிஸ்துவக்கு அடையாளமாக ஊழியம்‌ 
செய்கிறார்‌. அவர்‌ தேசத்தின்‌ தோஷங்களை 
சுமக்கிறார்‌. பிரதான ஆசாரியரால்‌ 
தோஷத்தை சுமக்க மாத்திரமே முடியும்‌ 
அதை அவரால்‌ நீக்கிப்போட முடியாது. 
தோஷத்தை நீக்கிப்போடும்‌ ஊழியம்‌ 
இயேசுகிறிஸ்துவக்கு மாத்திரமே 
ஒப்புக்கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேசத்திலே 
அக்கிரமத்தை நீக்கிப்போடும்‌ ஊழியம்‌ 
இயேசுகிறிஸ்‌ துவுக்குரியது. 


தேவ ஆட்டுக்குட்டி 
கர்த்தர்‌ அந்தக்‌ 
வேலையை றினா என்று டி 
னத்தில்‌ எழுதப்பட்ரக்கிறது (௪ 39) 
இந்த “வசனத்திற்கு வேதபண்டிதர்கள்‌ 
ஆலிக்குரிய விளக்கம்‌ சொல்லுகிறார்கள்‌ 
இயேசுகிறிஸ்துவை வாரினால்‌ அடித்தார்கள்‌. 
யில்‌ 


சரீரத்தில்‌ காணப்பட்ட 

ம்‌, தழும்புகளையும்‌, 
பிதாவாகிய தேவன்‌ இந்தக்‌ கல்லிலே 
வரைகிறார்‌ என்று வேதபண்டிதர்கள்‌ 
விளக்கம்‌ சொல்லுகிறார்கள்‌. 


நம்முடைய கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து. 
நம்முடைய மீறுதல்களினிமித்தமாக. 
அடிக்கப்பட்டார்‌. நம்முடைய 
அக்கிரமங்களினிமித்தமாக நொறுக்கப்பட்டார்‌. 
நாம்‌ அவருடைய தழும்புகளால்‌ 


நீங்கு 
இரட்சர்செின்கீபும்‌ 
வரவழைப்பீர்கள்‌" 
என்று சேனைகளின்‌ கர்த்தர்‌ 





i 1 சகரியா - விரிவுரை it 114 
ரியா ZECHARIAH - COMMENTARY PUBLISHERS 


அக்கிரமம்‌ நீக்கப்படும்‌. நியாயப்பிரமாணத்தின்‌ சாபம்‌ நம்மைத்‌ 


தேசத்திலே 
நாளிலே, தேசத்திலிருந்து சாபங்களும்‌ | தகனிக்கிற உஷ்ணத்தைப்போல இருக்கிறது. 
நீக்கப்படும்‌. தேசத்தில்‌ ஆறுதலும்‌, நிழலில்‌ 
சமாதானமும்‌, ஆசீர்வாதமும்‌ 
உண்டாயிருக்கும்‌ கர்த்தருடைய 
பிள்ளைகளெல்லோரும்‌ கிறிஸ்துவின்‌ 
நிழலிலே சந்தோஷமாய்‌ அமர்ந்திருப்பார்கள்‌. த்தின்‌ டம்‌ ஆறுதலாயும்‌, 
அமைதியாயும்‌ அமர்ந்திருப்போம்‌. 





i= FTN 
TIT 


சிறையிருப்பிலிருந்து தங்கள்‌ 
தேசத்திற்கு திரும்பி வந்திருக்கிற யூதர்கள்‌ 
கஷ்டங்களையும்‌ பாடுகளையும்‌ 
அனுபவிக்கிறார்கள்‌. அவர்களுக்கு, 
கர்த்தரிடத்திலிருந்து ஆறுதலான 
வார்த்தைகளும்‌, அவர்களை 
உற்சாகப்படுத்தும்‌ வார்த்தைகளும்‌ 
தேவைப்படுகிறது. 


இந்தக்‌ காலத்தில்‌ சகரியா மேலும்‌ 
ஒரு தரிசனத்தைக்‌ காண்கிறார்‌ 
கர்த்தருடைய தூதனானவர்‌ சகரியாவுக்கு 
இந்த தரிசனத்தின்‌ விளக்கத்தைச்‌ 
சொல்லுகிறார்‌. கர்த்தர்‌ தம்முடைய சொந்த 
பலத்தினாலும்‌, பராக்கிரமத்தினாலும்‌, 
தம்முடைய ஆலயத்தை பரிபூரணமாய்க்‌ கட்டி 
முடிப்பார்‌. 

கர்த்தருடைய 
சகரியாவை எழுப்பி 
காண்பிக்கிறார்‌ (சக 431). 
பொன்னால்‌ செய்யப்பட்ட 
குத்துவிளக்கைக்‌ காண்கிறார்‌ 
உச்சியில்‌ ஒரு கிண்ணமும்‌. 
ஏழு அகல்களும்‌ இருக்கிறது. குத்துவிளக்கு 
எப்போதும்‌ எரிந்துகொண்டிருக்கிறது. 
கிண்ணத்திற்கு வலதுபுறத்திலும்‌ 
இடதுபுறத்திலும்‌ ஒலிவமரங்கள்‌ இருக்கிறது. 
(சக 4:23) 


தூதனானவர்‌ 
தரிசனத்தைக்‌. 
சகரியா 


கர்த்தருடைய 
கட்டுகிறவர்கள்‌ 
உற்சாகமாய்‌ கட்டவேண்டும்‌ 
கர்த்தருடைய தூதனானவர்‌ 
கண்ட தரிசனத்திற்கு 
சொல்லுகிறார்‌ (சக 4111-14). 


சோர்ந்துபோகாமல்‌, 
(சக 4:440). 

சகரியா 
விளக்கம்‌ 


சகரியா - விரிவுரை 
ZECHARIAH - COMMENTARY 


குத்துவினக்கு. 
௪௧ 4:1-10 


௬௧ 43. என்னோடே பேசின தூதன்‌ 
திரும்பி வத்து தித்திரைபண்ணுகிற 
ஒருவனை எழுப்புவதுயோல்‌ என்னை 
எழுப்பி: 


௪௯ 43. நீ காண்கிறது என்னவென்று 
கேட்டார்‌; அதற்கு நான்‌: இதேரு, 
முழுவதும்‌ பொன்னினால்‌ 
செய்யப்பட்ட குத்துவினக்கைக்‌ 
காண்கிறேன்‌; அதின்‌ உச்சியில்‌ அதின்‌ 
கிண்ணமும்‌, அதின்மேல்‌ அதின்‌ ஏழு 
அகல்களும்‌, அதின்‌ உச்சியில்‌ இருக்கிற 
அகல்களுக்குப்போகிற ஏழு குழாய்களும்‌ 
இருக்கிறது. 


௪௧ 43. அதின்‌ அருகில்‌ கிண்ணத்திற்கு 
வலதுபுறமாக ஒன்றும்‌, அதற்கு 
இடதுபுறமாக ஒன்றும்‌, ஆக இரண்டு 
ஒலிவமரங்கள்‌ இருக்கிறது என்றேன்‌. 


நான்‌ என்னோடே பேசின 
நோக்கி: ஆண்டவனே, 
இவைகள்‌ என்னவென்று கேட்டேன்‌. 


௪௩ 45. என்னோடே பேசின தாதன்‌ 
மறுமொழியாக: இவைகள்‌ 
இன்னதென்று உனக்குத்‌ தெரியாதா 
என்றார்‌; ஆண்டவனே, எனக்குத்‌ 
தெரியாது என்றேன்‌. 


சக 48. அப்பொழுது அவர்‌ 
செருபாயேலுக்குச்‌ சொல்லப்படுகிற 
கர்த்தருடைய வார்த்தை 
என்னவென்றால்‌, பலத்தினாலூம்‌ அல்ல, 
பராக்கிரமத்தினாலும்‌ அல்ல, 
என்னுடைய ஆவியினாலேயே அகும்‌ 
என்று சேனைகளின்‌ கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 


௪௧ 47. பெரிய 
தீ எம்மாத்திரம்‌? 
முன்பாக. நீ 


பர்வதமே, 
செருபாபேலுக்கு 
சமபூமியாவாம்‌; 
தலைக்கல்லை. அவன்‌ 
கொண்டுவருவான்‌; அதற்குக்‌ 
கிருபையுண்டாவதாக, 

கிருபையுண்டாவதாக 

ஆர்ப்பரிப்பார்கன்‌ என்‌ நார்‌. 


என்று 





i FT 
TT 


சக 48. பின்னும்‌ கர்த்தநுடைய 
வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர்‌: 


௪க 4:9, செருபாபேலின்‌ கைகள்‌ இத்த 
ஆலயத்துக்கு அஸ்திபாரம்‌ போட்டது; 
அவன்‌ கைகளே 


முடித்தூத்தீர்க்கும்‌; 

சேனைகளின்‌ கர்த்தர்‌ 
உங்கவிடத்திற்கு  அனுப்பினாரென்று. 
அறிவாய்‌. 


சக 4:௮0. அற்பமான ஆரம்பத்தின்‌ 
நாணை யார்‌ அசட்டைபண்ணாலாம்‌? 
பூமியெங்கும்‌ 
கற்றிப்பார்க்கிறவைகளாகிய. 
கர்த்தருடைய ஏழு கண்களும்‌ 
செருபாபேலின்‌ கையில்‌ இருக்கிற 
தூக்குநூலைச்‌ சந்தோஷமாய்ப்‌: 
பார்க்கிறது என்றார்‌. 


கர்த்தருடைய 
இதுவரை சகரியாவோடு 
பேசிக்கொண்டிருக்கிறார்‌. இப்போது அவர்‌ 
சகரியாவினிடத்திற்கு திரும்பி வருகிறார்‌ 
தூதனானவர்‌ தரிசனத்தைப்‌ பார்ப்பதற்கு, 
'சகரியாவை ஆயத்தம்‌ பண்ணுகிறார்‌. அவர்‌ 
நித்திரை பண்ணுகிற ஒருவனை 
எழுப்புவதுபோல சகரியாவை எழுப்புகிறார்‌ 


தூதனானவர்‌ 


கர்த்தருடைய தூதனானவர்‌ 
சகரியாவுக்கு தரிசனத்தைக்‌ காண்பித்து, “ நீ 
காண்கிறது என்ன” என்றும்‌ கேட்கிறார்‌. 
சகரியா முழுவதும்‌ பொன்னினால்‌ 
செய்யப்பட்ட ஒரு குத்துவிளக்கைக்‌ 
காண்கிறார்‌. கர்த்தருடைய சபை 
குத்துவிளக்குக்கு ஒப்பாயிருக்கிறது. இந்த 
உலகம்‌ பாவத்தின்‌ இருளில்‌ 
சூழ்ந்திருக்கும்போது, கர்த்தருடைய 
சபையானது. குத்துவிளக்கைப்போல, இந்த 
உலகத்திற்கு வெளிச்சம்‌ கொடுக்கிறது. 
தேவனுடைய தெய்வீக வெளிப்பாட்டின்‌ 
வெளிச்சம்‌ சபையிலிருக்கிறது. 


குத்துவிளக்கு கர்த்தருடையது. சபையும்‌ 
கர்த்தருடையது. கிறிஸ்துவே தம்முடைய 
சபைக்கு ர்‌ 
குத்துவிளக்கின்‌ 

கிண்ணமும்‌, 

அகல்களும்‌ இருக்கிறது. குத்துவிளக்கானது. 


சகரியா - விரிவுரை 
ZECHARIAH - COMMENTARY 


ஏழு கிளைகளாகப்‌ பிரிந்திருக்கிறது. 
ஒவ்வொரு கிளையிலும்‌ ஒரு அகல்விளக்கு 
இருக்கிறது. குத்துவிளக்கு ஒரே 
விளக்காயிருந்தாலும்‌, அதில்‌ ஏழு அகல்கள்‌ 
இருப்பதினால்‌, ஏழு விளக்குகளின்‌: 
வெளிச்சம்‌, இந்த ஒரே குத்துவிளக்கினால்‌ 
பிரகாசமாயிருக்கும்‌. 
யூதருடைய த்‌ 
ஒன்றுதான்‌. அது 
குத்துவிளக்கைப்போன்றது. ஆனால்‌ இதிலே 
கிளைகளோ, கிளைகளில்‌ அகல்களோ 
இல்லை. எருசலேமிலுள்ள தேவாலயம்‌ 
மாத்திரமே, யூதர்களுடைய பரிசுத்த ஸ்தலம்‌. 


புதிய ஏற்பாட்டுக்காலத்து சபைக்கு 
கிறிஸ்து தலையாயிருக்கிறார்‌ இது 
சுவிசேஷ சபை கிறிஸ்துவே சபையின்‌ 
ஒற்றுமைக்கு மையமாயும்‌, காரணராயும்‌ 
இருக்கிறார்‌. இயேசுகிறிஸ்துவின்‌ சபையை 
எருசலேம்‌ நகரம்‌ 
குட்டியெழுப்பவில்லை. இந்த 
கிறிஸ்துவின்‌ சபை எல்லா தேசங்களிலும்‌ 
ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. 
இவையெல்லாவற்றிற்கும்‌, கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்துவே அஸ்திபாரமாகவும்‌, 
மூலைக்குத்‌ தலைக்கல்லாகவும்‌ இருக்கிறார்‌. 

சகரியா கண்ட பொன்குத்துவிளக்கின்‌ 
உச்சியில்‌ ஒரு கிண்ணம்‌ இருக்கிறது. இந்தக்‌ 
கிண்ணத்தில்‌ எப்போதும்‌ ஒலிவ எண்ணெய்‌ 
ஷந்து கொண்டிருக்கும்‌. கிண்ணத்திலே. 
ஒலிவ எண்ணெய்‌ கைவல்‌ 
நிறைவாயிருக்கும்‌. இந்த: 
கிண்ணத்திலிருந்து நத்க்ககுக்குபோகித்‌ 
எழு குழாய்கள்‌ இருக்கிறது. 
கிண்ணத்திலுள்ள ஒலிவ எண்ணெய்‌, 
இந்தக்‌ குழாய்கள்‌ வழியாக, ஏழு 
அகல்களுக்குப்போகும்‌. ஒவ்வொரு 
அகலுக்கும்‌ தேவையான ஒலிவ எண்ணெய்‌ 
தடையில்லாமல்‌. வந்துகொண்டிருக்கும்‌. 
எண்ணெய்‌ விரைவாகவும்‌ வரும்‌. 
எண்ணெயில்‌ சேதாரமும்‌ உண்டாகாது. 


சபையானது 


ஏழுஅகல்விளக்குகளும்‌,  கிண்ணமும்‌, 
ஏழுகுழாய்களால்‌ இணைக்கப்பட்டிருப்பதினால்‌, 
அகல்களில்‌ எண்ணெய்‌ ஒருபோதும்‌ 
குறைவதில்லை. அகல்களின்‌ வெளிச்சமும்‌ 
மங்கியெரியாமல்‌, எப்போதும்‌ பிரகாசமாய்‌ 
எரியும்‌. வெளிச்சம்‌ சீராக கிடைக்கும்‌. 





f= FTE 
TT 


கிண்ணத்திற்கு, நேரடியாக வந்து சேருகிறது. 
ண்டு 
குத்துவிளக்கின்‌ 
இணைக்கும்‌ 
பொற்குழாய்களாயிருக்கிறது. 
ஒலிவமரங்களிலிருந்து புறப்பட்டு வரும்‌ 
எண்ணெய்‌ பொன்னிறமான 
எண்ணெயாயிருக்கிறது. ஒலிவமரங்களின்‌ 
இரண்டு கிளைகள்‌, தங்களிலிருந்து, 
பொன்னிறமான எண்ணெயை, இரண்டு 
பொற்குழாய்களின்‌ வழியாய்‌ கிண்ணத்திற்கு 
அனுப்புகிறது (சக 4:12) 
கிண்ணத்திலிருந்து 
அகல்களுக்குப்போகிற ஏழுகுழாய்கள்‌ 
இருக்கிறது. இந்தக்‌ குழாய்கள்‌ வழியாக 
ஒவ்வொரு அகலுக்கும்‌ ஒலிவஎண்ணெய்‌ 
புறப்பட்டுப்போகிறது.  அகல்களுக்குப்போகிற 
குழாய்‌ சிறிய குழாயாகவும்‌, 
'கிண்ணத்திற்கு. 
பொற்குழாய்‌ பெரிய குழாயாகவும்‌ 
குத்துவிளக்கை எரியச்‌ 
எந்த ஒரு மனுஷனும்‌ 
த்க்‌ 
பராமரிப்பு இல்லாமலேயே, 
தெய்வீக 
பொன்குத்துவிளக்கிலள்ள ஏழு அகல்களும்‌, 
அணைந்துபோகாமல்‌, எப்போதும்‌ பிரகாசமாய்‌ 
எரிகிறது. 


ஒலிவமரங்களையும்‌, 
கிண்ணத்தையும்‌ 


குழாய்கள்‌ 


கர்த்தரால்‌ கூடாத காரியம்‌ 
ஒன்றுமில்லை. மனுஷருடைய உதவியோ 
ஒத்தாசையோ இல்லாமல்‌, தாம்‌ செய்ய 
நினைக்கிற காரியங்களை கர்த்தரால்‌ செய்ய 
முடியும்‌. நாம்‌ கர்த்தருடைய ஊழியத்தில்‌ 
பங்குபெறுவது நமக்கு கிடைத்திருக்கிற 
சிலாக்கியம்‌. நம்முடைய உதவியில்லாமலேயே. 


சகரியா - விரிவுரை 
ZECHARIAH - COMMENTARY 


கர்த்தரால்‌ தம்முடைய சித்தத்தை 
நிறைவேற்ற முடியும்‌ என்பதை நாம்‌ 
எப்போதும்‌ நினைவில்‌ வைத்திருக்கவேண்டும்‌. 
நாம்‌ செய்கிற ஊழியங்களில்‌ நமக்கு 
பெருமை வந்துவிடக்கூடாது. கர்த்தருடைய 
உதவியில்லாமல்‌ நம்மால்‌ ஒன்றும்‌ செய்ய 
முடியாது. நம்முடைய உதவியில்லாமல்‌ 
கர்த்தரால்‌ எதையும்‌ செய்ய முடியும்‌. 
ப்பிலிருந்து திரும்பி வந்த 
யூதர்கள்‌, எருசலேமிலே இடிந்து கிடக்கிற 
தேவாலயத்தை, மறுபடியும்‌ எடுப்பித்துக்‌. 
கட்டுகிறார்கள்‌. தேவனுடைய தெய்வீக 
கிருபையினாலும்‌, அவருடைய தெய்வீக 
பராமரிப்பினாலும்‌ கர்த்தருடைய ஆலயம்‌ 
நேர்த்தியாய்க்‌ கட்டி முடிக்கப்படும்‌. 
யூதர்களுக்கு எதிரான சத்துருக்களின்‌ 
எண்ணிக்கை திரளாயிருந்தாலும்‌, 
யூதர்களுக்கு ஆதரவாக இருக்கிற 
சிநேகிதரின்‌ எண்ணிக்கை 
கர்த்தருடைய 
ஆலயம்‌ 


குறைவாகயிருந்தாலும்‌, 
கிருபையினாலே, அவருடைய 
நேர்த்தியாகக்‌ கட்டி முடிக்கப்படும்‌. 

சகரியா தனக்குக்‌ 
காண்பிக்கிற தரிசனத்தைப்‌ பார்த்து, 
தன்னோடே பேசின தூதனை நோக்கி, 
“ஆண்டவனை இவைகள்‌ என்ன” (சக 4:4) 
என்று கேட்கிறார்‌. அந்தத்‌ தூதன்‌ 
சகரியாவுக்கு மறுமொழியாக, “இவைகள்‌ 
இன்னதென்று உனக்கு தெரியாதா" என்று 
கேட்கிறார்‌. சகரியா அந்தத்‌ தூதனிடம்‌, 
ஆண்டவனே, எனக்குத்‌ தெரியாது” (சக 
4:5) என்று சொல்லுகிறார்‌. 


கர்த்தர்‌ 


கர்த்தர்‌ இந்த தரிசனத்தின்‌ மூலமாய்‌ 
சோர்ந்துபோயிருக்கிற யூதர்களை 
உற்சாகப்படுத்துகிறார்‌. செருபாபேல்‌ 
சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்த 
யூதர்களுக்கு தலைவராயிருக்கிறார்‌. 
கர்த்தருடைய ஆலயத்தின்‌ கட்டுமான 
வேலைகளை செருபாபேல்‌ ஒன்றன்று 
நடத்துகிறார்‌. 

குத்துவிளக்கைப்பற்றிய னின்‌ 
மூலமாய்‌, செருபேபேலுக்கு ஆறுதலான 
வார்த்தைகளையும்‌, அவரை உற்சாகப்படுத்தும்‌ 
வார்த்தைகளையும்‌ சொல்லுகிறார்‌. 





f= a 
TT 


கர்த்தருடைய தூதனானவர்‌ 
சகரியாவிடம்‌ செருபாபேலுக்கு சொல்ல. 
வேண்டிய வார்த்தைகளைச்‌ சொல்லுகிறார்‌. 
“செருபாபேலுக்குச்‌ சொல்லப்படுகிற. 
கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால்‌, 
பலத்தினாலும்‌ அல்ல, பராக்கிரமத்தினாலும்‌ 
அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும்‌' 
(சக. 4:6) என்று சேனைகளின்‌ கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 
சகரியா 
ஆனால்‌ 
அவருக்குத்‌ 
தரிசனத்தில்‌ 


தரிசனத்தைப்‌ பார்த்தார்‌. 
இவைகள்‌ என்ன என்று 

தெரியவில்லை. தான்‌ 
கண்ட காரியங்களின்‌ 


அர்த்தமும்‌, விளக்கமும்‌, வியாக்கியானமும்‌, 
தாற்பரியமும்‌ சகரியாவுக்குத்‌ தெரியவில்லை, 
கர்த்தருடைய தூதனானவர்‌ 


சகரியாவுக்கு. 


தெரியாதா" என்று கேட்கிறார்‌. 


சகரியாவுக்கு தேவாலயத்தைப்பற்றியும்‌, 
ஆராதனை பிரமாணத்தைப்பற்றியும்‌ ஓரளவு 
தெரியும்‌. அவர்‌ தரிசனத்திலே முழுவதும்‌ 
பொன்னினால்‌ செய்யப்பட்ட குத்துவிளக்கைப்‌ 
பார்க்கிறார்‌. ஆசரிப்புக்கூடாரத்திலே 
பொன்குத்துவிளக்கு _ வைக்கப்பட்டிருக்கும்‌. 
ஆசாரியர்கள்‌ இந்த விளக்குக்குத்‌ 
தேவையான ஒலிவ எண்ணெமை எப்போதும்‌ 
வார்த்துக்கொண்டிருக்கவேண்டும்‌. குத்து 
விளக்கு அணைந்துவிடாவாறு பார்த்துக்‌. 
கொள்ளவேண்டும்‌. இதை ஆசாரியர்கள்‌ 
எல்லோருமே அறிந்து வைத்திருப்பார்கள்‌. 

னால்‌ சகரியா இங்கு பார்க்கிற 
தரிசனம்‌ புதுமையாயிருக்கிறது. பொன்குத்து, 
விளக்கு இருக்கிறது. அது எப்போதும்‌: 
அணையாமல்‌ எரிந்துகொண்டிருக்கிறது. 
ஆனால்‌ அந்தக்‌ குத்துவிளக்குக்கு 
எண்ணெயை வார்க்க அங்கே ஒரு 
ஆசாரியரும்‌ இல்லை. இதன்‌ தாற்பரியம்‌ 
என்ன என்று சகரியாவுக்குப்‌ புரியவில்லை. 

கர்த்தர்‌ மறுபடியுமாக ஆசாரிய 
ஊழியத்தை ஸ்தாபிக்கிறார்‌. ஆசாரியர்களின்‌ 
உதலியில்லாமலேயே, கர்த்தரால்‌ தம்முடைய 
கிரியைகளை செய்ய முடியும்‌. இதுவே 
சகரியா கண்ட தரிசனத்தின்‌ வியாக்கியானம்‌. 
சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்த யூதர்கள்‌ 
கர்த்தருடைய ஆலயத்தைக்‌ கட்டுகிறார்கள்‌. 
மனுஷருடைய உதவியில்லாமலேயே, 
கர்த்தரால்‌ தம்முடைய ஆலயத்தை 
நேர்த்தியாய்க்‌ கட்ட முடியும்‌. 


சகரியா - விரிவுரை 
ZECHARIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


செருபாபேல்‌ சிறையிருப்பிலிருந்து 
திரும்பி வந்த யூதர்களை ஒன்றுசேர்த்து, 
கர்த்தருடைய ஆலயத்தைக்‌ 
கட்டிக்கொண்டிருக்கிறார்‌. 

தேவாலயக்கட்டுமான வேலைகளுக்கு 
தடைகள்‌ உண்டாயிற்று. அதைப்‌ பார்த்து 
செருபாபேல்‌ சோர்ந்துபோயிருக்கிறார்‌. 
தங்களால்‌ ஆலயத்தைக்‌ கட்டி முடிக்க 
முடியதோ என்னும்‌ அவிசுவாசமும்‌, பயமும்‌ 
செருபாபேலுக்கு உண்டாயிற்று. செருபாபேல்‌ 
தன்னைப்பற்றியும்‌, தன்னோடு ஆலயத்தைக்‌ 
கட்டியெழுப்புகிற யூதர்களைப்பற்றியும்‌ 
நினைத்துப்‌ பார்க்கிறார்‌. அவர்‌ கர்த்தருடைய 
உதவியைப்பற்றியோ, ஒத்தாசையைப்பற்றியோ 
நினைத்துப்‌ பார்க்கவில்லை. 


சிறையிருப்பிலிருந்து திரும்பி 
வந்திருக்கிற யூதர்களுடைய பலத்தினாலும்‌, 
அவர்களுடைய பராக்கிரமத்தினாலும்‌ 
மாத்திரமே கர்த்தருடைய ஆலயத்தைக்‌ கட்ட 
முடியும்‌ என்று செருபாபேல்‌ சொல்லுகிறார்‌. 
கர்த்தரோ, “மனுஷருடைய பலத்தினாலும்‌ 
அல்ல, பராக்கிரமத்தினாலும்‌ அல்ல, 
என்னுடைய ஆவியினாலே ஆகும்‌” (சக 4:6) 
என்று சொல்லுகிறார்‌. 


செருபாபேலும்‌, சிறையிருப்பிலிருந்து 

திரும்பி வந்த யூதர்களும்‌, கர்த்தருடைய 

தனியாகக்‌ கட்டவில்லை. 

கர்த்தரோடு இணைந்து இந்த 

செய்கிறார்கள்‌. ஆலயம்‌ 

கட்டுவது கர்த்தருடைய வேலை. ஊழியம்‌ 

கர்த்தருடையது. கர்த்தர்‌ தம்முடைய 

வேலையை செய்கிறார்‌. கர்த்தருடைய 
ஆவியினால்‌ எல்லாம்‌ ஆகும்‌. 


கர்த்தர்‌ மனுஷருடைய உதலியையோ, 
மனுஷருடைய ஒத்தாசையையோ 
எதிர்பார்ப்பதில்லை. கர்த்தருடைய ஊழியத்தை 
செய்வதற்கு மனுஷருடைய பலமோ, 
மனுஷருடைய பராமக்கிரமமோ 
தேவைப்படுவதில்லை. கர்த்தர்‌ 
வெளியிலிருந்து வரும்‌ எந்த பலத்தையோ, 
வல்லமையையோ பயன்படுத்தி தம்முடைய 
ஊழியத்தை செய்யவேண்டும்‌ என்னும்‌ 
லை. தம்முடைய ஊழியத்தை 
செய்யுமாறு கர்த்தர்‌ மனுஷருடைய மனதையும்‌ 
சிந்தையையும்‌ எழுப்புகிறார்‌. அவர்களுடைய 
கர்த்தருக்குள்‌ 

புதுப்பிக்கப்பட்ட 

இருதயத்தை கர்த்தர்‌ 

தம்முடைய ஊழியத்திலே பயன்படுத்துகிறார்‌ 





i= FTE 
ETT 


சேனைகளின்‌. 
ஆலியினாலேயே, 
திரும்பி வந்த யூதர்கள்‌, 
ஆலயத்தைக்‌ கட்டவேண்டுமென்று 
வாஞ்சையோடிருக்கிறார்கள்‌. கர்த்தருடைய 
ஆவியானவர்‌ அவர்களுடைய ஆவியை 
எழுப்புகிறார்‌. கர்த்தருக்கு ஆலயத்தைக்‌ 
கட்டவேண்டுமென்று அவர்களுக்குள்ளே 
வைராக்கியமுண்டாயிற்று. கர்த்தருடைய 
தீர்க்கதரிசிகள்‌, அவர்களுடைய 
ஆவியை உதவி 
செய்கிறார்கள்‌. தங்களுக்கு 
வெளிப்படுத்தும்‌ செய்திகளை 
தீர்க்கதரிசிகள்‌ 
அறிவிக்கிறார்கள்‌. 
இருதயங்களில்‌ 
அவர்களிடத்தில்‌ பேசுகிறார்கள்‌. 


எழுப்புவதற்கு 

கர்த்தர்‌ 
ஜனங்களுக்கு 
ஜனங்களுடைய 
வண்ணமாக 


“அப்பொழுது செயல்தியேலின்‌ 
குமரண்கில்‌. செருப்பும்‌ யோசதாக்கின்‌ 
குமாரனாகிய யெசுவாவும்‌ 
எருசலேமிலுள்ள 

ஆலயத்தைக்‌ கட்டத்தொடங்கினார்கள்‌: 
அவர்களுக்குத்‌. திடன்சொல்ல. 
தேவனுடைய தீர்க்கதரிசிகளும்‌ இருந்தார்கள்‌" 
(எஸ்றா 5:2). 


கர்த்தருடைய ஆவியானவரே தரியு 
ராஜாவின்‌ இருதயத்தை  ஏவகிறார்‌ 
கர்த்தருடைய ஆலயத்தைக்‌ கட்டும்‌ நல்ல 
வேலைகளுக்கு குக 
கர்த்தர்‌ இருதயத்தை. 
ஏவுகிறார்‌. அவரை ம்‌ தரியு 
ராஜா கர்த்தருடைய சித்தத்தின்‌ 
பிரகாரமும்‌, அவருடைய வழிநடத்துதலின்‌ 
பிரகாரமும்‌, கர்த்தருடைய ஆலயம்‌. 
கட்டப்படுவதற்கு உதவிசெய்கிறான்‌. 


கர்த்தருடைய ஆலயம்‌ கட்டப்படுகிற 
வேலை தடைபடக்கூடாது. ஆலயத்திற்கு 
விரோதமாக சத்துருக்கள்‌ 
எழும்பி வரக்கூடாது. கர்த்தர்‌ 
சத்துருக்களை  அதம்பண்ணிப்போடுகிறார்‌. 
அவர்களை ப்படுத்‌ ப்‌ 
சத்துருக்களால்‌ 
சித்தத்திற்கு விரோதமாக 
முடியவில்லை. 


சகரியா - விரிவுரை 
ZECHARIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அல்முடைய. சொந்த முபதசிகளும்‌, 
திட்டங்களும்‌, தீர்மானங்களும்‌. 
தோல்வியடையலாம்‌.. நாம்‌ நம்புகிற 
ஆட்களும்‌, பொருள்களும்‌ நமக்கு 
உதவிசெய்ய முடியாமல்‌. போய்விடலாம்‌. 

ஈலும்‌ கர்த்தருடைய ஊழியத்தை 
கர்த்தருடைய கரத்திலேயே ஒப்புக்கொடுப்பது 


கர்த்தருடைய ல்‌ ஆகும்‌ என்று 
நாம்‌ நம்பவேண்டும்‌. 
நமக்கு தத்வ 
நாம்‌ பயபக்தியோடும்‌, 
உற்சாகமாயும்‌ நேர்த்தியாயும்‌ செய்யவேண்டும்‌. 
இந்த ஊழியம்‌ நம்முடைய முயற்சியினால்‌ 
நடைபெறவில்லை. என்பதையும்‌, கர்த்தருடைய 
ஆவியானவரே தம்முடைய ஊழியத்தை 
நடத்துகிறார்‌ என்பதையும்‌ நாம்‌ அங்கீகரித்து 
கர்த்தரைத்‌ துதிக்கவேண்டும்‌. இந்த 
ஊழியத்தினால்‌ வரும்‌ துதிகளையும்‌, 
கனத்தையும்‌, மகிமையையும்‌ கர்த்தருக்கே 
செலுத்தவேண்டும்‌. 
சிறையிருப்பிலிருந்து திரும்பி 
வந்திருக்கிற தர்கள்‌, கர்த்தருடைய 
ஆலயத்தைக்‌ கட்டும்போது அவர்களுக்கு 
பிரச்சனைகளும்‌, எதிர்ப்புக்களும்‌, தடைகளும்‌ 


வல்லமையினால்‌ அவற்றை நீக்கிப்போடுவார்‌. 
“பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம்‌? 
பேக்கப்‌ முன்பாக நீ சமபூமியாவாய்‌" 
(சக 4:7) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


வெற ர்களுக்கு சத்துருவாயிருக்கிறவர்கள்‌ 
பர்வதங்களைப்போல. 
அளவைகள்‌ அவர்கள்‌ 
உறுதியானவர்களாயும்‌, பலமுள்ளவர்களாயும்‌ 
இருக்கிறார்கள்‌. சத்துருக்கள்‌ தங்கள்‌ 
இருதயத்தில்‌ பெருமையுள்ளவர்களாயும்‌ 
அகந்தையுள்ளவர்களாயும்‌ இருக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ பெரிய பர்வதங்களைப்போல 
இருக்கிறார்கள்‌. ஆனாலும்‌ கர்த்தர்‌ 
தம்முடைய வேலையைச்‌ செய்யும்போது, 
ந்தப்‌ பர்வதங்கள்‌ கர்த்தருடைய 
தடையாமிருக்குமானால்‌, 
அந்தப்‌. பர்வதங்களை 
பிங்க்கர்‌ 





f= THE 
TT 


கர்்தடத்தில்‌ நாம்‌ வைத்திருக்கிற 
விசுவாசம்‌ மலைகளையும்‌ 
நகன்றுபோகச்‌ யர்‌ நம்முடைய 
ஆவிக்குரிய பாதையில்‌ தடையாகயிருக்கிற 


செருபாபேலாயிருக்கிறார்‌. 
கிருபையினாலும்‌, அவருடைய 
வல்லமையினாலும்‌ செய்ய முடியாத காரியம்‌ 
ஒன்றுமே இல்லை. 


தர்கள்‌. பாபிலோன்‌ த்து 
சிறையிருப்பிலிருந்து தங்கள்‌ ஈந்த 
தேசத்திற்கு திரும்பி வந்தபோது, செருபாபேல்‌ 
கர்த்தருடைய 

ஆரம்பிக்கிறார்‌ 

ஆலயக்கட்டுமான வேலைகளை வபண்‌ 
அவருடைய கரம்‌ கர்த்தருடைய 
ஆலயத்தைக்‌ கட்டி முடிக்கும்‌. 

“தலைக்கல்லை அவன்‌... கொண்டு. 
வருவான்‌" (சக 4:7) என்றும்‌, மேலும்‌. 
"செருபாபேலின்‌ கைகள்‌ இந்த ஆலயத்துக்கு 
அஸ்திபாரம்‌ போட்டது: அவன்‌ கைகளே 
இதை முடித்துத்தீர்க்கும்‌' (சக 4:9) என்றும்‌. 
சேனைகளின்‌ கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


கர்த்தராகிய இயேசுகிறிஸ்‌ துவக்கு 
செருபாபேல்‌ அடையாளமாயிருக்கிறார்‌. 
கிறிஸ்துவானவரே நம்முடைய விசுவாசத்தை 
துவக்குகிறராகவும்‌, முத்தலாக்‌ 
இருக்கிறார்‌. ஒருவேலை செய்து 
முடிக்கப்பட்டவுடன்‌, நாம்‌ கர்த்தருக்கு நன்றி 
சொல்லவேண்டும்‌. இந்த வேலை 
கர்த்தருடைய ஆவியினால்‌ நிறைவுபெற்றது. 
என்று அங்கீகரித்து கர்த்தரைத்‌ 
துதிக்கவேண்டும்‌. இந்த வேலை நம்முடைய 
சுயபலத்தினாலோ, தாக்‌ 
நடைபெறவில்லை என்றும்‌, 
கர்த்தருடைய கிருபையினால்‌ நடைபெற்றது 
என்றும்‌ நாம்‌ கர்த்தருடைய வல்லமையை 
அங்கீகரித்து. அவரைத்‌ துதிக்கவேண்டும்‌. 
கர்த்தர்‌ நமக்காக 
காரியங்களை செய்கிறார்‌. 
நமக்குள்ளே நன்மையான 
நடப்பிக்கிறார்‌. 


சகரியா - விரிவுரை 
ZECHARIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சிறையிருப்பிலிருந்த 
யூதர்கள்‌ கர்த்தருடைய ஆலயத்தைக்‌ 
கட்டிக்கொண்டிருக்கும்போது, சகரியா 
அவர்கள்‌ மத்தியில்‌ கர்த்தருடைய செய்தியை 
தீர்க்கதரிசனமாகச்‌ சொல்லுகிறார்‌. 
சேனைகளின்‌ கர்த்தர்‌ சகரியாவை, 
அவர்களிடத்திற்கு அனுப்பினாரா என்னும்‌ 
சந்தேகம்‌, ஒருவேளை யூதருடைய மனதிலே. 
தோன்றியிருக்கலாம்‌. கர்த்தருடைய 
ஆலயம்‌ கட்டி முடிக்கப்படும்‌. அப்போது 
சேனைகளின்‌ கர்த்தர்‌, சகரியாவை 
அவர்களிடத்திற்கு அனுப்பினார்‌ 
என்பதை, சிறையிருப்பிலிுந்து திரும்பி 
வந்திருக்கிற யூதர்கள்‌ 
அறிந்துகொள்வார்கள்‌. 

செருபாபேல்‌ கர்த்தருடைய 
ஆலயத்திற்கு தலைக்கல்லைக்‌ கொண்டு 
வருவார்‌. அப்போது தேவாலயத்தைக்‌ 
கட்டுகிற யூதர்கள்‌ எல்லோரும்‌, 
“அதற்கு கிருபை உண்டாவதாக, 
கிருபை உண்டாவதாக” (சக 42) 
என்று ஆர்ப்பரிப்பார்கள்‌. 


ப்பிலிருந்து திரும்பி வந்த 
யூதர்கள்‌ கர்த்தருடைய ஆலயத்தைக்‌ கட்ட 
ஆரம்பித்தபோது, அவர்களுடைய 
வேலைகளை சிலர்‌ ஏளனம்பண்ணினார்கள்‌. 
ஆலயக்கட்டுமான 
அசட்டைபண்ணினார்கள்‌. 
ஆரம்பத்தின்‌ நாளை 
அசட்டைபண்ணக்கூடாது. 
ஆரம்பத்தில்‌ சிறிதாகமிருக்கலாம்‌. 

தமக்கு 


திரும்பி வந்த 


ந அசட்டைபண்ணலாம்‌” 
(சக 40) என்று கர்த்தருடைய 


தூதனானவர்‌ கேட்கிறார்‌. 


கடுகு விதை கபக்‌ 
பூமியில்‌ முளை, 
ஆரம்பம்‌ கக்கம்‌ 
பெரியதாகயிருக்கும்‌. ஆரம்பம்‌ 
அற்பமானதாகயிருந்தாலும்‌, முடிவு 
மகிமையானதாகயிருக்கும்‌. 





f= THE 
TT 


கர்த்தருடைய ஆலயம்‌ 
கட்டி. முடிக்கப்போவதை, 
பார்ப்பார்கள்‌. ஆரம்பத்தின்‌ நாளை 
அசட்டைபண்ணினவர்களும்‌ பார்ப்பார்கள்‌. 
ஆலயம்‌ கட்டி முடிக்கப்படும்போது 
செருபாபேலின்‌ கையில்‌ தூக்குநூல்‌: 
இருக்கும்‌. அவர்கள்‌ அந்தத்‌ தூக்குநூலை 
'சந்தோஷமாய்ப்‌ பார்ப்பார்கள்‌. 


பூமியெங்கும்‌ 
சற்றியார்க்கிறவைகளாகிய கர்த்தருடைய 
ஏழு கண்களும்‌ செருபாபேலின்‌ கையில்‌ 
இருக்கிற தூக்குநூலைச்‌ சந்தோஷமாய்ப்‌ 
பார்க்கிறது" (சக 4:10) என்று கர்த்தருடைய 
தூதனானவர்‌ சொல்லுகிறார்‌. 


நேர்த்தியாய்‌. 
எல்லோரும்‌ 


ஆலயம்‌. கட்டி 

கர்த்தருடைய 
அவருடைய 
கர்த்தரைத்‌ 

போற்றுவார்கள்‌. கர்த்தரை 

மகிமைப்படுத்துவார்கள்‌. செருபாபேல்‌ 
தன்னுடைய வேலையை செய்தார்‌. ஆனாலும்‌ 
செருபாபேலின்‌ கையிலிருக்கிற தூக்குநூலை, 
கர்த்தருடைய ஏழு கண்களை நோக்கிப்‌ 
பார்த்துக்கொண்டிருந்தது. கர்த்தருடைய 
கண்கள்‌ செருபாபேலை இயக்குகிறது. 
கர்த்தருடைய உதவியில்லாமல்‌ செருபாபேலால்‌ 
ஒன்றும்‌ செய்யமுடியாது. 

கர்த்தருடைய 
அவருடைய தெய்வீக 
செருபாபேலோடு கூடமிருக்கிறது. 
கர்த்தருடைய பரிசுத்த. பிரசன்னம்‌. 
செருபாபேலுக்கு முன்பாகச்‌ செல்லுகிறது. 
கர்த்தருடைய தெய்வீக பாதுகாப்பு 
செருபாபேலை சூழ்ந்துகொள்கிறது. 
கர்த்தருடைய ஏழுகண்களும்‌ பூமியெங்கும்‌. 
சுற்றிப்பார்க்கிற கண்கள்‌. 

செருபாபேல்‌ தலைக்கல்லைக்‌ கொண்டு 
வருகிறார்‌. செருபாபேலின்‌ கைகள்‌ 
கர்த்தருடைய ஆலயத்திற்கு அஸ்திபாரம்‌ 
போடுகிறது. அப்போது இந்தக்‌ கல்லின்மேல்‌ 
கர்த்தருடைய ஏழு கண்களும்‌ 
வைக்கப்பட்டிருக்கிறது (சக 39). 
செருபாபேல்‌ தன்னுடைய தூக்குநூலைப்‌ 
பயன்படுத்தி, கட்டுமான வேலைகளில்‌. 
பயன்படுத்தப்படுகிற கற்களை 
சீர்படுத்துகிறார்‌. செருபாபேல்‌ தன்னுடைய 
தூக்குநூலைப்‌ பார்த்தாலும்‌, கர்த்தருடைய 
கண்களும்‌ அந்தத்‌ தூக்குநூலைப்‌ 
பார்க்கிறது. 


யூதர்கள்‌ 


கிருபையும்‌, 
பராமரிப்பும்‌ 


சகரியா - விரிவுரை 
ZECHARIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தங்களுடைய கைகளில்‌ தூக்குநூலைப்‌ 
பிடித்திருக்கிறவர்கள்‌, தங்களுடைய சொந்த 
பலத்தினாலும்‌, சொந்த ஞானத்தினாலும்‌, 
சொந்த முயற்சியினாலும்‌ கட்டிடத்தைக்‌ 
கட்டுவதாக 


பெருமைப்படக்கூடாது. 


தூக்குநூலைப்பிடித்து, 

செய்யவேண்டும்‌. 

இருதயத்தையோ பரிசுத்த 

ஆளுகை செய்யவேண்டும்‌. நாம்‌ எப்போதுமே 
கர்த்தருடைய தெய்வீக பராமரிப்புக்கு 
முக்கியத்துவம்‌ கொடுத்து, கர்த்தருடைய 
சித்தத்திற்கும்‌, திட்டத்திற்கும்‌ கீழ்ப்படிந்து 
செயல்படவேண்டும்‌. 


இரண்டு ஒலிவமரங்கள்‌ 
௪௧ 4411-14 


௬௧ 41. பின்பு நான்‌ அவரை நோக்கி: 
குத்துவினக்குக்கு. வலதுபுறமாகவும்‌ 
அதற்கு இடதுபுறமாகவும்‌ இருக்கிற 
இந்த இரண்டு ஒலிவமரங்கள்‌. 
என்னவென்று கேட்டேன்‌. 


ச ௧௨ 
அவரைநோக்கி: 
பொற்குழாய்களின்‌ 
தொங்கி, பொன்னிறமான 
எண்ணெயைத்‌ 'தங்களனிலிருந்து 
இறங்கப்பண்ணுகிறவைகளனாகிய ஒலி. 
வமரங்களின்‌ இரண்டு கினைகளன்‌ 
என்னவென்று கேட்டேன்‌. 


மறுபடியும்‌ நாண்‌: 
இரண்டு 


வழியாய்த்‌ 


௫௧ 4:18. அதற்கு அவர்‌: இவைகள்‌ 
இன்னதென்று உனக்குத்‌ தெரியாதா 
என்றார்‌; ஆண்டவனே, எனக்குத்‌ 
தெரியாது என்றேன்‌. 


௬௧ ௧4:14. அப்பொழுது அவர்‌: இவைகள்‌ 
இரண்டும்‌ சுர்வலோகத்துக்கும்‌. 
ஆண்டவராயிருக்கிறவரின்‌ சமுகத்தில்‌ 
நிற்கிற அபிஷேகம்‌ பெற்றவர்கள்‌. 
என்றார்‌. 





i= al 
TT 


யாத்‌ 39:42. கர்த்தர்‌ 
கற்பித்தபடி யெல்லாம்‌ 
புத்திரர்‌ சகல 
செய்தார்கள்‌. 


மோசேக்குக்‌. 
இஸ்ரவேல்‌ 
வேலைகளையும்‌ 


யாத்‌ 99:48. மோசே 
(வேலைகளையெல்லாம்‌ பார்த்தான்‌; 
கர்த்தர்‌ கற்பித்தபடியே அதைச்‌. 
செய்திருத்தார்கன்‌. மோசே அவர்களை 
ஆசீர்வதித்தான்‌. 


அத்த 


ஆசரிப்புக்கூடாரத்து வேலையை 

செய்கிறவர்கள்‌ ஆசரிப்புக்கூடாரமாகிய 

வாசஸ்தலத்தின்‌ வேலையையெல்லாம்‌ செய்து 

்‌ கர்த்தர்‌ மோசேக்கு 

இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 

(யாத்‌ 39:32). அவர்கள்‌ 

ஆசரிப்புக்கூடாரத்து வேலையை ஆரம்பித்து, 

ஐந்துமாத காலத்திற்குள்ளாக, 

வாசஸ்நலத்தின்‌ வேலையையெல்லாம்‌ 
செய்து முடிக்கிறார்கள்‌ 


ஆசரிப்புக்கூடாரத்து 
செய்கிறவர்கள்‌, 
வார்த்தையின்படியே, 
குவனமாய்ச்‌ செய்கிறார்கள்‌. 
மோசேக்கு கற்பித்தபடியெல்லாம்‌ 


ஒன்றுபோலிருக்கிறது (யாத்‌ 39:32,42) 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ வாசஸ்தலத்தை 

மோசேயினிடத்தில்‌ கொண்டு வருகிறார்கள்‌. 

மோசே அதைப்‌ பார்வையிட்டு சோதித்துப்‌ 

பார்க்கிறார்‌. 

குற்பித்தபடியெல்லாம்‌, 

செய்திருக்கிறார்களா 

சோதித்தறிகிறார்‌ 


ஆசரிப்புக்கூடாரத்து வேலையை 
செய்கிறவர்கள்‌ ஞானஇருதயமுள்ளவர்கள்‌. 
அவர்களிடத்தில்‌ விசேஷித்த தாலந்துகளும்‌, 
விசேஷித்த திறமைகளும்‌ இருக்கிறது. 
கர்த்தரும்‌ அவர்களை தம்முடைய 
ஆலிமினால்‌ நிரப்பியிருக்கிறார்‌. அவர்கள்‌ 
ஆசரிப்புக்கூடாரத்து வேலையை செய்வதில்‌, 
மோசேயைவிட, திறமையானவர்கள்‌. 
ஆனாலும்‌ அவர்கள்‌ ஆசரிப்புக்கூடாரமாகிய 
வாசஸ்தலத்தை: மோசேயினிடத்தில்‌ 
கொண்டு வருகிறார்கள்‌. 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


கர்த்தருடைய வார்த்தை இஸ்ரவேல்‌ 
புத்திரரைவிட மோசேக்கு நன்றாய்த்‌ 
தெரியும்‌. கர்த்தர்‌ மோசேயினிடத்தில்‌ 
ஆசரிப்புக்கூடாரத்தின்‌ மாதிரி வடிவத்தையும்‌, 
அதன்‌ அளவுகளையும்‌ கொடுத்திருக்கிறார்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ செய்து முடித்த 
வேலையை மோசேயால்‌ மாத்திரமே 
சோதித்து பார்க்க முடியும்‌. மோசேக்கு 
மாத்திரமே. கர்த்தருடைய சிந்தையும்‌ 
திட்டமும்‌ தெரியும்‌. 

தாங்கள்‌ செய்து த்திருக்கிற 
ஆசாரிப்புக்கூடாரத்தை, மோசே சோதித்துப்‌ 
பார்த்து. அதை அங்கீகரிக்கவேண்டுமென்று, 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ எதிர்பார்க்கிறார்கள்‌. 
தாங்கள்‌ செய்த வேலையைப்‌ பார்த்து மோசே 
'திருப்தியடைந்தால்‌ மாத்திரமே இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கும்‌ திருப்தி உண்டாகும்‌. தாங்கள்‌ 
செய்த வேலையைப்‌ பார்த்து மோசே 
சந்தோஷப்பட்டால்‌ மாத்திரமே, இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கும்‌ சந்தோஷமுண்டாகும்‌. 

இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ மோசேயினிடத்தில்‌ 
கொண்டு வந்த பொருட்களின்‌ அட்டவணை 
இந்த  வசனப்பகுதியில்‌ வரிசையாக 
சொல்லப்பட்டிருக்கிறது. அதன்‌ விவரம்‌ 
வருமாறு : 

1. கூடாரம்‌. 

.. அதற்குரிய எல்லாப்‌ பணிமுட்டுகள்‌ 

3. அதின்‌ துறடுகள்‌ 

அதின்‌ பலகைகள்‌ 

அதின்‌ தாழ்ப்பாள்கள்‌ 

அதின்‌ தூண்கள்‌ 

அதின்‌ பாதங்கள்‌ 


சிவப்புத்தீர்ந்த ஆட்டுக்கடாத்தோல்‌. 
மூடி 


9. தகசுத்தோல்‌ மூடி 
10. மறைவின்‌ திரைச்சீலை 
11. சாட்சிப்பெட்டி 


12. அதின்‌ தண்டுகள்‌ 





i FT 
EFA 


கர்த்தருடைய தூதனானவர்‌ 
சகரியாவை உற்சாகப்படுத்துவதற்கு 
போதுமான வார்ததைகளைச்‌ சொல்லுகிறார்‌. 
சகரியா சிறையிருப்பிலிருந்து திரும்பி 
வந்திருக்கிற யூதர்களையும்‌ உற்சாகப்படுத்த 
வேண்டும்‌. அதற்குப்‌ போதுமான 
வார்த்தைகளும்‌ அவருக்கு 
சொல்லப்பட்டிருக்கிறது. 
சகரியா 

வியாக்கியானத்தை 
புரிந்துகொள்ளவேண்டும்‌. 

விவரத்தைப்பற்றி அவருடைய மனதிற்குள்‌ 
பல... கேள்விகள்‌  எழும்பியிருக்கிறது. 
கர்த்தருடைய தூதனானவரிடம்‌ அதுபற்றிக்‌ 
கேட்டு, விளக்கம்‌ 
பெற்றுக்கொள்ளவேண்டுமென்று சகரியா 
விரும்புகிறார்‌. 


சகரியாவுக்கு 
குத்துவிளக்கைப்பற்றியும்‌, அதன்‌ 
அகல்களைப்பற்றியும்‌ வியாக்கியானம்‌ 
தெரிந்திருக்கிறது. குத்துவிளக்கு என்பது, 
எருசலேமைக்‌ குறிக்கிறது. இது 


பார்த்த 


எருசலேமிலுள்ள Sree குறிக்கிறது. 
ளின்‌ விளக்கு 


அகுல்க வெளிச்சம்‌ எல்லா 
இடங்களுக்கும்‌ பரவுவதுபோல, 
கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து 
தேசத்தார்‌ 

புறப்பட்டுப்போகவேண்டும்‌. 


குத்துவிளக்குக்கு வலதுபுறமாக ஒரு 
ஒலிவமரமும்‌, அதற்கு இடதுபுறமாக. 
மற்றொரு ஒலிவமரமும்‌, ஆக இரண்டு ஒலிவ 
மரங்கள்‌ இருக்கிறது. சகரியா இதை 
தரிசனத்திலே பார்க்கிறார்‌ ஆனால்‌ 
இல்விரண்டு ஒலிவமரங்களும்‌ என்ன என்று 
சகரியாவுக்குத்‌ தெரியவில்லை. “இந்த 
இரண்டு ஒலிவமரங்கள்‌ என்ன” (சக 4:1) 
என்று சகரியா கர்த்தருடைய தூதனிடம்‌ 
கேட்கிறார்‌. 


சகரியா ஒலிவமரங்களின்‌ இரண்டு 
கிளைகளையும்‌ தரிசனத்திலே பார்க்கிறார்‌. 


(சக 412) என்று கேட்கிறார்‌. 


சகரியா - விரிவுரை 
ZECHARIAH - COMMENTARY 


சகரியா இரண்டு ஒலிவ மரங்களையும்‌ 
பார்க்கிறார்‌. ஒலிவமரங்களின்‌ இரண்டு 
கிளைகளையும்‌ பார்க்கிறார்‌. இரண்டு 
ஒலிவமரங்களும்‌,  குத்துவிளக்குக்கு 
வலதுபுறமாக ஒன்றும்‌, இடதுபுறமாக 
மற்றொன்றும்‌ இருக்கிறது. குத்துவிளக்கு 

சபைக்கு அடையாளம்‌. 

கர்த்தருடைய தெய்வீக 
கிருடக்கு அடையாளம்‌ ஒலிவமரம்‌ 
குத்துவிளக்குக்கு அருகாமையிலிருக்கிறது. 
கர்த்தருடைய கிருபையும்‌ அவருடைய 
சபைக்கு அருகாமையிலிருக்கிறது. 


கிளைகளும்‌, 
குத்துவிளக்கின்‌ கர்கள்‌ கிண்ணமும்‌ 
இரண்டு பொற்குழாய்களினால்‌ 
இணைக்கப்பட்டிருக்கிறது. ஒலிவமரங்களின்‌ 
இரண்டு கிளைகளிலிருந்து, எண்ணெய்‌ 
இரண்டு பொற்குழாய்களின்‌ 

கிண்ணத்திற்கு வந்து 
சேருகிறது. கிண்ணத்திலிருந்து ஏழு 
குழாய்கள்‌ வழியாக,  ஏழுஅகல்களுக்கு, 
ஒலிவ எண்ணெய்‌ வந்து சேருகிறது. 


புறப்பட்டு, 
வழியாக, 


எப்போதும்‌ 
அதல்‌ 
எண்ணெய்‌ 
அதற்கு 
எண்ணெய்‌ 


அகல்‌ விளக்குகள்‌ 
எரிந்துகொண்டிருக்கும்‌. 
விளக்குகளிலுள்ள 
காலியாகும்போது. 
கிண்ணத்திலிருந்து 
வந்துகொண்டிருக்கும்‌. கிண்ணத்திலுள்ள 
எண்ணெய்‌ காலியாகும்போது, 
ஒலிவமரங்களின்‌ இரண்டு கிளைகளிலிருந்து 
ன்ணெய்‌ வந்துகொண்டிருக்கும்‌. 
அகல்களிலோ 
ஒருபோதும்‌: 
அகல்களில்‌ 
எண்ணெய்‌ க்தி வற்றிப்போக, 
எண்ணெய்‌ 
ஒலிவமரங்களின்‌ 
'கிளைகளிலிருந்தும்‌ வந்துகொண்டேயிருக்கும்‌. 





f= a 
ETT 


ஒலிவமரங்களின்‌ இரண்டு கிளைகளும்‌. 
தங்களிடத்திலுள்ள ஸ்‌ ட 
'பொற்குழாய்களின்‌ 

குத்துவிளக்கின்‌: 

கொடுத்தக்‌ 

கிண்ணத்திற்கு 

என்பதற்காக, 

கிளைகளும்‌, 

எண்ணெயைக்‌ கொடுத்து, தங்களையே 
வெறுமையாக்குகிறது. 


நம்முடைய. கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்துவம்‌, ந es 
என்பதற்காக, 
வெறுமையாக்கினார்‌ அ வ்சகற்ஸ்தவின்‌ 
பரிசுத்தமான இரத்தமே பொற்குழாய்களின்‌ 
வழியாக வடியும்‌ இரத்தமாகும்‌. இந்தக்‌ 
குழாய்களின்‌ வழியாக நமக்குத்‌ தேவையான 
ஜீவாதாரங்களை நாம்‌ 
பெற்றுக்கொள்கிறோம்‌. நம்முடைய 
ம்‌ ம்‌ கர்த்தராகிய 
நமக்கு 


ie நம்முடைய 
சுகிறிஸ்துவினிடத்திலிருந்தே 
வருகிறது. 

சகரியா 
தூதனானவரிடம்‌, “இந்த 
ஒலிவமரங்கள்‌ என்ன" 
“ஒலிவமரங்களின்‌ இரண்டு 
என்ன" என்றும்‌ கேட்கிறார்‌. கர்த்தருடைய 
தூதனானவர்‌ சகரியாவிடம்‌, "இவைகள்‌ 
இன்னதென்று உனக்குத்‌ தெரியாதா" என்று 
கேட்கிறார்‌. அதற்கு சகரியா, “ஆண்டவனை, 
எனக்குத்‌ தெரியாது" என்று பிரதியுத்தரம்‌ 
சொல்லுகிறார்‌ 


குத்துவிளக்கு கர்த்தருடைய சபைக்கு 
அடையாளம்‌ என்பது சகரியாவுக்குத்‌ 


தெரிந்திருக்கிறது. ஆனால்‌ 
குத்துவிளக்குக்கு ஒலிவ எண்ணெயைக்‌ 
கொடுக்கும்‌ இரண்டு ஒலிவ 
மரங்களைப்பற்றி அவருக்குத்‌ தெரியவில்லை. 
இரண்டு ஒலிவமரங்களும்‌ தேவனுடைய 
கிருபைக்கு அடையாளம்‌. 


கர்த்தருடைய 
ராம்‌ 
என்றும்‌ 
கிளைகள்‌ 


கர்த்தருடைய 
சகரியாவிடம்‌, 
இரண்டும்‌ சர்வலோகத்துக்கும்‌ 
ஆண்டவராயிருக்கிறவரின்‌ சமுகத்தில்‌ நிற்கிற 
அபிஷேகம்‌ பெற்றவர்கள்‌" (சக 444) என்று 
சொல்லுகிறார்‌. இரண்டு ஒலிவமரங்களுக்கும்‌, 
ஒலிவமரங்களின்‌ இரண்டு கிளைகளுக்கும்‌ 
கர்த்தருடைய தூதனானவர்‌ விளக்கம்‌. 
சொல்லுகிறார்‌. 


தூதனானவர்‌ 
இவைகள்‌ 


சகரியா - விரிவுரை 
ZECHARIAH - COMMENTARY 


விளக்குத்தண்டு 
பிரத்திய்சமான சபையைக்‌ 
என்று வேதபண்டிதர்களில்‌ சிலர்‌ 
சொல்லுகிறார்கள்‌. யூதர்கள்‌ 
சிறையிருப்பிலிருந்து தங்கள்‌ தேசத்திற்கு 
திரும்பி வந்தபோது, அக்காலத்திலிருந்த 
யூதர்களுடைய சபையைக்‌ குறிக்கும்‌ என்பது 
ஒரு விளக்கம்‌. கர்த்தர்‌ சிறையிருப்பிலிருந்து, 
திரும்பி வந்த யூதர்களுக்கு ஆறுதலைக்‌ 
கொடுப்பதற்காகவே, சகரியாவுக்கு 
தரிசனத்தைக்‌ காண்பித்திருக்கிறார்‌. 
அபிஷேகம்‌: பெற்றவர்கள்‌, 
சர்வலோகத்திற்கும்‌ ஆண்டவரா 
மிருக்கிறவரும்‌ சமுகத்தில்‌ நிற்கிறார்கள்‌. 
அபிஷேகம்‌ பெற்றவர்கள்‌” என்னும்‌ 
செருபாபேலையும்‌, 
குறிக்கும்‌ என்பது 


என்பது, 
குறிக்கும்‌ 
விளக்கம்‌ 


வாக்கியம்‌ 
யோசுவாவையும்‌: 
ஒரு வியாக்கியானம்‌. 


யூதர்கள்‌ உலகம்‌ முழுவதும்‌ சென்று, 

கர்த்தருக்கு சாட்சியாகமிருப்பார்கள்‌. கர்த்தர்‌ 

யூதர்கள்‌ மத்தியிலே இரண்டு நியமங்களைக்‌ 
கொடுத்திருக்கிறார்‌ ்‌ ்‌ 


பிரமாணத்தின்படி 

எங்களை ஆளுகை செய்வது. கர்த்தர்‌ 

நியமங்களையும்‌, 

பிரசித்திப்‌ பெற்றிருந்த, 

யோசுவா ஆகியோருக்குக்‌. 

செருபாபேல்‌ யூதருக்கு 
தலைவர்‌. யோசுவா பிரதான ஆசாரியர்‌. 


ஆசாரியர்களும்‌ 
அபிஷேகம்‌ 
அவர்கள்‌ 
மானத்தையும்‌ 
உற்சாகத்தையும்‌ 
ஊற்றுகிறார்கள்‌. 
தாங்களே 
குத்து 


ராஜாக்‌; ம்‌ 
டஸ்டர்‌ 
பண்ணப்படுகிறார்கள்‌. 
தங்களுடைய 
தைரியத்தையும்‌, 
'கிண்ணத்திலே 
அவர்கள்‌ தங்களைத்‌ 
வெறுமையாக்குகிறார்கள்‌. 
விளக்கிலுள்ள அகல்கள்‌ எப்போதும்‌ 
எரிந்துகொண்டிருக்க வேண்டும்‌ 
என்பதற்காக, ராஜாக்களும்‌ ஆசாரியர்களும்‌, 
தங்களை வெறுமையாக்கி, தங்களுடைய 
ஞானத்தையும்‌, தாலந்துகளையும்‌ 
பொற்கிண்ணத்திலே ஊற்றுகிறார்கள்‌. 





ழ்‌ யன 
யாய 


சகரியா பார்த்த குத்துவிளக்குக்கு, 
வியாக்கியானம்‌. சொல்லும்போது. 
வேதபண்டிதர்களில்‌ சிலர்‌, இது 
கர்த்தருடைய பொதுவான சபையைக்‌ 
குறிக்கும்‌ என்று சொல்லுகிறார்கள்‌. 
சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்த 
யூதர்களுடைய சபைக்கு மாத்திரம்‌ என்று 


சொல்லுகிறார்கள்‌. 
ம்‌ பெற்றவர்கள்‌ 
வாக்கி்‌ இயேசிறில்துவைய்‌. 


ஆவியானவரையும்‌ குறிக்கும்‌ 
மற்றொரு வியாக்கியானம்‌. 


சகரியா - விரிவுரை 
ZECHARIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஒலிவமரம்‌ இயேசுகிறிஸ்துவைக்‌ 
குறிக்கும்‌ என்றும்‌, ஒலிவமரத்தின்‌ கிளை 
பரிசுத்த ஆவியான வரைக்‌ குறிக்கும்‌ என்றும்‌ 
வேதபண்டிதர்கள்‌ விளக்கம்‌ 
சொல்லுகிறார்கள்‌. ஓலிவமரத்தின்‌ 
கிளையிலிருந்து வடிகிற ஒலிவஎண்ணெய்‌, 
கர்த்தருடைய தெய்வீக கிருபையைக்‌ 
குறிக்கும்‌. கர்த்தரிடத்திலிருந்து, ஆவியானவர்‌ 
மூலமாக, விசுவாசிகளாகிய 
தேவனுடைய 
பெற்றுக்கொள்கிறோம்‌. த்து, 
கிருபையே நம்முடைய விளக்கை எப்போதும்‌ 
எரியச்செய்துகொண்டிருக்கிறது. 
ம்‌ பெற்றவர்கள்‌ என்‌, 
நத த்த ஆவியானவரின்‌ 
பெற்றிருக்கிற 
ம்‌ என்றும்‌ 
விளக்கம்‌ 
சொல்லுகிறார்கள்‌. அபிஷேகம்‌ பெற்றவர்கள்‌ 
கர்த்தருடைய சமுகத்திற்கு முன்பாக நின்று 
ஜெபிக்கிறார்கள்‌. இவர்களுடைய ஜெபத்தின்‌ 
மூலமாய்‌, கர்த்தருடைய தெய்வீக கிருபை, 
எல்லா ஜனங்களுக்கும்‌ கிடைக்கிறது. என்று 
இவர்கள்‌ வியாக்கியானம்‌ சொல்லுகிறார்கள்‌. 





ழ்‌ நள 
யாய 


சமாதானத்தின்‌ புத்திருக்கு தத்தன்‌ 
நற்செய்தியை அறிவிக்கிறார்கள்‌. 
யுத்தங்களை விரும்புகிறவர்களுக்கும்‌, 
பாவங்களிலும்‌, துன்மார்க்கங்களிலும்‌ 
நிலைத்திருக்கிறவர்களுக்கும்‌, தீர்க்கு 
தரிசிகள்‌ யுத்தத்தின்‌ செய்தியை 
அவர்களுக்கு பிரகடனம்‌ 
பண்ணுகிறார்கள்‌. 

இந்த அதிகாரத்தில்‌ இரண்டு 
தரிசனங்களைப்பற்றி  எழுதப்பட்டிருக்கிறது. 
தெய்வபக்தியில்லாதவர்கள்மீதும்‌, அக்கிரமக்‌ 
காரர்மீதும்‌ தேவனுடைய 
வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. 
தரிசனங்களும்‌ தேவனுடைய 
அடையாளம்‌. 


விரோதமாக. 


கர்த்தர்‌ தம்முடைய ஜனத்திற்கு பெரிய 
காரியங்களை செய்வார்‌. அவர்கள்மீது 
அன்பாகயிருந்து, அவர்களை ஆதரித்து 
பராமரிப்பார்‌ 
நிர்விசாரமாய்‌ 
கர்த்தருக்கு 
துன்மார்க்கமாய்‌ ஜீவிக்கிறவர்கள்மீது, 
தேவனுடைய நியாயத்தீர்ப்பு வரும்‌. கர்த்தர்‌ 
அவர்களை கடினமாய்த்‌ தண்டிப்பார்‌ 

பாவிகள்‌ தங்கள்‌ பாவங்களுக்‌ 
மனந்திரும்பவேண்டும்‌. பலவாய்‌ 
மனந்திருப்பாமல்‌, தொடர்ந்து துணிகரமாய்ப்‌ 


இருது 
வாய்ப்பிருக்கும்போது, 
இருதயத்தைப்‌ புதுப்பித்துக்கொள்ள வேண்டும்‌. 


கர்த்தர்‌ யதாதேசத்திற்கு தம்முடைய 
பையும்‌, ஆசீர்வாதத்தையும்‌ 
| ஆனாலும்‌ யூதர்கள்‌ 


யூதருக்கு வந்திருக்கிற சாபத்தைப்பற்றி 


விவரிக்கப்பட்டிருக்கிறது. 


சகரியா - விரிவுரை 
ZECHARIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யூதாதேசத்திலுள்‌ எவர்கள்‌ 
பிரியமானவர்களாகவும்‌, 
ஜீவிக்க 

ஆவிக்குரிய 


கர்த்தருக்கு 
பிரயோஜனமானவர்களாகவும்‌ 
வேண்டும்‌. தங்களுடைய 
ஜீவியத்தில்‌ அவர்கள்‌ தொடர்ந்து 
பின்வாங்கிப்போனால்‌, அவர்களுக்கு 
சீக்கிரத்தில்‌ அழிவு வரும்‌. ஒரு தாலந்து 
நிறையான ஈயமூடி  தூக்கிவரப்பட்டதை 
சகரியா தரிசனத்திலே காண்கிறார்‌. 
இரண்டு ஸ்திரீகள்‌ மரக்காலை பூமிக்கும்‌ 
வானத்திற்கும்‌ நடுவாய்‌ தூக்கிக்கொண்டு 
போகிறார்கள்‌. இதுபோலவே மனந்திரும்பாத 
பாவிகளும்‌ அழிவுக்கு நேராக 
தூக்கிச்செல்லப்படுவார்கள்‌. இந்த 
மரக்காலைப்போலவே பாவிகளும்‌ காணாமல்‌ 
போய்விடுவார்கள்‌. 


பறக்கிற ஒரு புஸ்தகச்சுருன்‌ 
௪௧ 51-4 


சக 50. நான்‌ திரும்பவும்‌ என்‌ 

கண்களை ஏறெடுத்துப்‌ பார்க்கையில்‌, 

இதே, பறக்கிற ஒரு புஸ்தகச்‌சுருனைக்‌ 
டன்‌. 


சக 5௬௨ தூதன்‌: நீ காண்கிறது 
என்னவென்று கேட்டார்‌; பறக்கிற ஒரு 
புஸ்தகச்‌சுருனைக்‌ காண்கிறேன்‌, அதின்‌: 
தீனம்‌ இருபது முழமும்‌ அதின்‌ அகலம்‌ 
யத்து முழமுமாயிருக்கிறது என்றேன்‌. 


சக ௧. அப்பொழுது அவற்‌ இது 
பூமியின்‌. மீதெங்கும்‌. 
புறப்பட்டுப்போகிற சாபம்‌; 
எத்தத்‌ திருடனும்‌ அதின்‌ 
ஒரு புறத்திலிருக்கிற தின்‌ படியே 
அழிக்கப்பட்டுப்போவான்‌; ஆணை 
ிடுகிற எவனும்‌, அதின்‌ மறுபுறத்தில்‌ 
இருக்கிறதின்படியே அழிக்கப்பட்டுப்‌ 
போவான்‌. 


சக ரக. அறு. திருடஸ்‌ அட்டிதும்‌ 

'நாமத்தைக்கொண்டு 
மனைவி தலக்‌ வீட்டிலும்‌ 
வத்து, அவனவன்‌ வீட்டின்‌ நடுவிலே 
தங்கி, அதை அதின்‌ மரங்கனோடும்‌ 
அதின்‌ கல்லுகனோங்கூட 
திர்மூலமாக்கும்படி. அதைப்‌ 
புறப்பட்டுப்போகப்பண்ணுவேன்‌ என்று 
சேனைகளின்‌ கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ 
என்றார்‌. 





ழ்‌ நவள 
யாய 


கர்த்தருடைய தூதனானவர்‌ இதற்கு 
முன்பு சகரியாவுக்கு தரிசனம்‌. 
காண்பித்தபோது, அவரை நித்திரை 
பண்ணுகிற ஒருவனை எழுப்புவதுபோல. 
எழுப்பி, "நீ காண்கிறது என்ன” என்று 
கேட்டார்‌ (சக 412). ஆனால்‌ இப்போது 
சகரியாவை எழுப்ப வேண்டிய அவசியமில்லை. 
அலர்‌ விழித்ிரக்கிறார்‌ 


சகரியா திரும்பவும்‌ தன்‌ கண்களை 
ஏறெடுத்துப்‌ பார்க்கிறார்‌. இதோ, பறக்கிற 
ஒரு புஸ்தக குருளை அவர்‌ காண்கிறார்‌. 
கர்த்தருடைய தூதனானவர்‌ சகரியாவிடம்‌, 
“நீ காண்கிறது என்ன” என்று கேட்கிறார்‌. 
அதற்கு சகரியா, “பறக்கிற புஸ்தக 
குருளை காண்கிறேன்‌” (சக 5:2) என்று 


பிரதியுத்தரம்‌ சொல்லுகிறார்‌. 


சகரியா புஸ்தக 
பார்க்கும்போதே, அதன்‌ 
அகலத்தையும்‌ அளந்துவிடுகிறார்‌. 

சுருளின்‌ நீளம்‌ இருபது முழம்‌, அதின்‌ 
அகலம்‌ பந்து முழம்‌ என்று சகரியா 
சொல்லுகிறார்‌. இருபது முழம்‌ என்பது பத்து 
மீட்டராகும்‌. பத்துமுழம்‌ என்பது ஐந்து 
மீட்டராகும்‌. இது சுமாரான அளவு. 


பூர்வகாலத்தில்‌ பழைய ஏற்பாட்டு 
ஆகமங்களும்‌, புதிய ஏற்பாட்டு ஆகமங்களும்‌ 
தோல்‌ சுருள்களில்‌ எழுதப்பட்டிருந்தது. 
கர்த்தர்‌ தம்முடைய பிரமாணங்களையும்‌, 
சுவிசேஷச்‌ செய்திகளையும்‌ தோல்கருளிலே. 
எழுதி வைத்திருந்தார்‌ 

சகரியா இப்போது பறக்கிற ஒரு புஸ்தக 
சுருளைக்‌ காண்கிறார்‌. கிறிஸ்துவானவரே 
புஸ்தக சுருளுக்கு அதிபதியாயிருக்கிறார்‌. 
இந்த சுருள்‌ பறக்கிறது. கர்த்தருடைய 
வார்த்தை வேகமாகப்‌ புறப்பட்டுப்போகும்‌. 
என்பதற்கு இது அடையாளம்‌. 


'அவர்‌ தமது வார்த்தையைப்‌ பூமியிலே. 
அனுப்புகிறார்‌: அவருடைய சொல்‌ மகா 
தீவிரமாய்ச்‌ செல்லுகிறது" (சங்‌ 14715), 


பறக்கிற புஸ்தக சுருள்‌ ஒரு சாபம்‌. 
இது பூமியின்‌ மீதெங்கும்‌ புறப்பட்டுப்போகிற 
சாபம்‌" (சக 5:3) என்று தேவதூதன்‌ 
சகரியாவுக்குச்‌ சொல்லுகிறார்‌. இந்தப்‌ புஸ்தக 
சுருளில்‌ தேவனுடைய நீதியான கோபம்‌: 
எழுதப்பட்டிருக்கிறது. பிறருடைய பொருளை 
திருடுகிறவர்களுக்கு விரோதமாகவும்‌, 
தேவனுடைய நாமத்தை: தூஷணமாகப்‌ 
பயன்படுத்தி, அவருடைய பேரில்‌ 


சகரியா - விரிவுரை 
ZECHARIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆணையிடுகிறவர்களுக்கு விரோதமாகவும்‌ 
கொடுக்கப்படும்‌ தேவனுடைய நியாயத்தீர்ப்பு 
ந்தப்‌ புஸ்தக சுருளில்‌ எழுதப்பட்டிருக்கிறது. 


எந்தத்‌ திருடனும்‌ அதின்‌ ஒரு 
புறத்திலிருக்கிறதின்படியே அழிக்கப்பட்டுப்‌ 
போவான்‌: ஆணையிடுகிற எவனும்‌, அதின்‌ 
மறுபுறத்தில்‌. இருக்கிறதின்படியே 
அழிக்கப்பட்டுப்போவான்‌. அது திருடன்‌ 
வீட்டிலும்‌. என்‌  நாமத்தைக்கொண்டு 
பொய்யாணையிடுகிறவன்‌ வீட்டிலும்‌ வந்து, 
அவனவன்‌ வீட்டின்‌ நடுவிலே தங்கி, அதை 
அதின்‌ மரங்களோடும்‌. அதின்‌ 
கல்லுகளோங்கூட நிர்மூலமாக்கும்படி அதைப்‌ 
புறப்பட்டுப்போகப்பண்ணுவேன்‌" (சக 5:34) 
என்று சேனைகளின்‌ கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


இந்த சாபம்‌ பூமியின்‌ மீதெங்கும்‌. 
புறப்பட்டுப்போகிறது. இஸ்ரவேல்‌ தேசத்திற்கு 
மாத்திரமல்ல, இந்தப்‌ பூமியிலுள்ள எல்லா 
இந்த சாபம்‌ 
தேவனுடைய 
மனுஷருக்கும்‌ 
கர்த்தரிடத்தில்‌ பட்சபாதம்‌ 
ம்‌ செய்கிற எல்லா 
எல்லா ஜாதியார்மீதும்‌, 
பாஷைக்காரர்மீதும்‌ தேவனுடைய 

ர தங்கும்‌. 
நியாயத்தீர்ப்புக்கு மனுபுத்திரர்‌ எல்லோருமே 

கட்டுப்பட்டவர்கள்‌. 


ம்முடைய கர்த்தராகிய ்‌ 
இனைந்த இத்து 


கிறிஸ்துவானவர்‌ நமக்காக 
தம்மையே சாபமாக்கினார்‌. தீர்க்கதரிசி 
புஸ்தக சுருளை புசித்ததுபோல, 
கிறிஸ்துவானவர்‌ நமக்காக சாபமானார்‌. 


இந்த உலகம்‌ முழுவதிலும்‌: 

நிரம்பியிருக்கிறது. இக்காலத்தில்‌, 
தேசங்களிலும்‌ பாவம்‌ பிரதானமாயிருப்பது 
போலவே, யூதாதேசத்திலும்‌ பாவம்‌ 
பிரதானமாயிருக்கிறது. எல்லோரும்‌ பாவம்‌ 
செய்து ஏகமாய்க்‌ கெட்டுப்போயிருக்கிறார்கள்‌. 
மத்தியிலே. எல்லாவிதமான 
காணப்பட்டாலும்‌, அவற்றில்‌ 
பாவங்கள்‌ மாத்திரம்‌ இங்கு 
சொல்லப்பட்டிருக்கிறது. 
1. திருடுவது 


2. பொய்யாணையிடுவது. 





ழ்‌ நள 
யாய 


கர்த்தருக்கு பரிசுத்தமாக நியமித்ததை 
எந்த மனுஷனும்‌ தனக்கு சொந்தமாகப்‌ 
பயன்படுத்தக்கூடாது. பிறருடைய பொருளை 
இச்சிக்கக்கூடாது. கர்த்தருக்கு 
பரிசுத்தமானது அவருக்கு மாத்திரமே 
உரியது. 


மனுஷன்‌ தேவனை வஞ்சிக்கலாமா?' 
நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள்‌. எதிலே 
உம்மை வஞ்சித்தோம்‌ என்கிறீர்கள்‌? 
தசமபாகத்திலும்‌ காணிக்கைகளிலும்தானே" 
(மல்‌ 3:8). 


“பின்னையும்‌ லேலியருக்கு அவர்கள்‌ 
பங்குகள்‌ கொடுக்கப்படவில்லையென்‌ பதையும்‌, 
பணிவிடை செய்கிற லேலியரும்‌ பாடகரும்‌ 
அவரவர்‌ தங்கள்‌  வெளிநிலங்களுக்கு 
ஓடிப்போனார்கள்‌ என்பதையும்‌ நான்‌ 
அறிந்துகொண்டேன்‌" (நெகே 13:0). 


பொய்யாணையிடுகிறவன்‌ 
கர்த்தருடைய நாமத்தைத்‌  தூலிக்கிறான்‌. 
கர்த்தருடைய நாமத்தைக்‌. கொண்டு. 
பொய்யாணையிடுகிறவனுடைய வீட்டிலே 
சாபம்‌ தங்கியிருக்கும்‌. கர்த்தர்‌ திருடனுக்கும்‌ 
பொய்யாணையிடுகிறவனுக்கும்‌ 
தண்டனையை அறிவிக்கிறார்‌ 
தண்டனையை அறிலிக்கிறவர்‌ அந்தத்‌ 
தண்டனையை பாவிகளுக்கு நிறைவேற்றவும்‌ 
செய்வார்‌. 


கர்த்தருக்கு விரோதமாக யாராலும்‌ 
எதிர்த்து நின்று யுத்தம்பண்ண முடியாது. 
கர்த்தர்‌ பாவிகளுக்கு விரோதமாக சாபத்தை 
அனுப்பும்போது, ர்களால்‌ 

சாபத்தை தடுத்து நிறுத்த முடியாது. கர்‌, 
செய்ய நினைக்கிற காரியத்தை யாராலும்‌ 
தடைபண்ணமுடியாது. கர்த்தருடைய 
நியாயத்தீர்ப்பு எப்போதுமே 
நீதியுள்ளதாகயிருக்கும்‌. எந்தத்‌ திருடனும்‌ 
அழிக்கப்பட்டுப்போவான்‌. அவனைப்போலவே 
கர்த்தருடைய நாமத்தைக்கொண்டு 
'பொய்யாணையிடுகிறவனும்‌ அழிக்கப்பட்டுப்‌ 
போவான்‌. 


ட திருடுகிறவனும்‌, 
'பொய்யாணையிடுகிறவனும்‌ தங்கள்‌ 
பாவங்களுக்கு மனந்திரும்ப மறுக்கிறார்கள்‌. 
தொடர்ந்து 'துணிகரமாய்ப்‌ 
செய்கிறார்கள்‌. 
மனந்திரும்புவார்கள்‌ 
பொறுமையோடு. 


என்று 


காத்திருந்தார்‌ 


சகரியா - விரிவுரை 
ZECHARIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆனால்‌ இவர்களோ 
தாங்களே 


வரவழைத்துக்கொள்கிறார்கள்‌. 


தங்கள்மீது 
அழிவை 
தங்கள்‌ 
மனந்திரும்பாத 
பொய்யாணையிடுகிறவனும்‌ 
அழிக்கப்பட்டுப்போவான்‌. 


"அழிக்ப்பட்டுப்போவான்‌. 
கர்த்தருடைய 
கர்த்தருடைய 

ஜனமாகயிருந்தாலும்‌, அவனும்‌ சாபத்திற்கு 

தப்பிக்கமாட்டான்‌. எருசலேம்‌. 
பரிசுத்தமான நகரம்‌. பரிசுத்தமான நகரம்‌ 
அசுத்தமான மனுஷனுக்கு பாதுகாப்பாமிராது. 


திருடன்‌ 


சாயம்‌ 
வருகிறதுபோல, 
கொண்டு 
வீட்டிலும்‌ வரும்‌ 
வீட்டின்‌ கதவைப்‌ 
அதற்கு தாழ்ப்பாள்‌ 

கர்த்தருடைய சாபம்‌ தங்கள்‌ வீட்டிற்குள்‌ 
வருவதை அவர்களால்‌ தடைபண்ண 
முடியாது. 


பாவிகள்‌ தங்கள்‌ பாவங்களுக்கு 
மனந்திரபபனா்‌, தங்களுக்கு விரோதமாக 

ம்‌ சாபத்திற்கு தப்பித்துக்கொள்ளலாம்‌. 

த்‌ மனந்திரும்பாமல்‌, 
இருதயம்‌ புதுப்பிக்கப்படாமல்‌, சாபத்திற்கும்‌ 
நியாயத்தீர்ப்புக்கும்‌ தப்பிக்க, வேறு 
உபாயமோ அல்லது வேறு குறுக்கு 
வழியோ எதுவுமில்லை. 


கர்த்தர்‌ அனுப்புகிற சாபம்‌ 
பாவிகளுடைய வீட்டின்‌ நடுவிலே தங்கும்‌. 
வீட்டிலுள்ள மரங்களோடும்‌, அதின்‌ 
கல்லுகளோடும்‌ கூட அந்த வீட்டை சாபம்‌ 
நிர்மூலமாக்கும்‌ பாவத்தினால்‌ வீடுகளும்‌, 
குடும்பங்களும்‌ அழிந்துபோகிறது. 
திருடுகிறவர்களும்‌, கர்த்தருடைய 
நாமத்தினால்‌ பொய்யாணையிடுகிறவர்களும்‌, 
கர்த்தருடைய கோபத்திற்கு தப்பிக்க 
முடியாது. 


வீட்டில்‌ 


கர்த்தருடைய நாமத்தைக்‌ 
பொய்யாணையிடுகிறவன்‌ 
பாவிகள்‌ தங்களுடைய 





ழ்‌ நள 
யாய 


ஒரு மரக்கால்‌ 
சக 55-11 


சக 55. பின்பு என்னோடே பேசின 
தூதன்‌ வெனியே வத்து என்னை 
நோக்கி: நீ உன்‌ கண்களை ஏறெடுத்து, 
புறப்பட்டு வருகிறதை என்னவென்று 
பார்‌ என்றார்‌. 


௫௧ 5:8. அது என்னவென்று கேட்டேன்‌; 
அதற்கு அவம்‌: அது 
புறப்பட்டுவருகிறதாகிய ஒரு மரக்கால்‌ 
என்றார்‌. பின்னும்‌ அவர்‌: பூமியெங்கும்‌ 
இதுதான்‌ அவர்களுடைய 
கண்ணேக்கம்‌ என்றார்‌. 


சக 5:7. இதோ, ஒரு தாலந்து 
நிறையான ஈயலுடி. தூக்கிவரப்பட்டது; 
மரக்காலின்‌ நடுவிலே ஒரு ஸ்திரீ 
உட்கார்த்திருத்தான்‌. 


சக ௬:8. அப்பொ அவர்‌ இவன்‌ 
அக்கிரமக்காரி என்று சொல்லி, அவனை 
மரக்காலுக்குன்ளே 
சுயக்கட்டியை 
போட்டார்‌. 


அதின்‌ 


சக ௧9. அப்பொ 

கண்களை: 

புறப்பட்டுவருகிற இரண்டு ஸ்திரீகளைக்‌ 
கண்டேன்‌; அவர்களுக்கு நாரையின்‌ 
செட்டைகளுக்கொத்த  செட்டைகள்‌. 
இருந்தது; அவர்கள்‌ செட்டைகளில்‌ 
காற்றிருத்தது; இவர்கள்‌ மரக்காலை 
பூமிக்கும்‌ வானத்துக்கும்‌ நடுவாய்த்‌ 
தூக்கிக்கொண்டு போனார்கள்‌. 


௪௯ 5:10. நான்‌ என்னோடே பேசின 
தூதனை நோக்கி: இவர்கள்‌ மரக்காலை 
எங்கே கொண்டுபோகிறார்கன்‌ எண்று 
கேட்டேன்‌. 


சக 5. அதற்கு அவர்‌ சிநெயார்‌ 
தேசத்திலே அதற்கு ஒரு வீட்டைக்‌ 
கட்டும்படிக்கு அதைக்‌ 
கொண்டுபோகிறார்கள்‌; அங்கே அது 
ஸ்தாபிக்கப்பட்டு, தன்‌ நிலையிலே. 
வைக்கப்படும்‌ என்றார்‌. 


சகரியா - விரிவுரை 
ZECHARIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பறக்கிற ஒரு புஸ்தக சுருளைப்பற்றிய 
தரிசனம்‌ தெளிவாகவும்‌, பரிந்து 
கொள்வதற்கு எளிமையாகவும்‌ இருக்கிறது. 
சகரியா இப்போது ஒரு மரக்கால்‌ புறப்பட்டு 
வருகிறதைப்‌ பார்க்கிறார்‌. இந்த தரிசனம்‌ 
புரிந்துகொள்வதற்கு கடினமாயிருக்கிறது. 
வேதபண்டிதர்களும்‌ இந்த தரிசனத்திற்கு 
பல்வேறு விளக்கங்களையும்‌, 
வியாக்கியானங்களையும்‌ சொல்லுகிறார்கள்‌. 


யூதர்கள்‌ இயேசுகிறிஸ்துவை. 
சிலுவையிலே அறைந்தார்கள்‌. கிறிஸ்துவின்‌ 
சுவிசேஷத்திற்கு எதிர்த்து நின்றார்கள்‌. 
கர்த்தருடைய ஊழியக்காரர்களைத்‌ 
துன்பப்படுத்தினார்கள்‌. யூதர்களுடைய 
அக்கிரமங்களினிமித்தமாய்‌ அவர்கள்மீது, 
கர்த்தருடைய கோபமும்‌, நியாயத்தீர்பபும்‌ 
வருகிறது. 


புறப்பட்டு வருகிறதாகிய ஒரு மரக்கால்‌ 
யூதாதேசத்திற்கு வரப்போகும்‌ மொத்த 
அழிவை முன்னறிலிப்பதாக வேதபண்டிதர்கள்‌ 
சொல்லுகிறார்கள்‌. யூதாதேசத்திற்கு அழிவு 
வரும்போது, யூதர்கள்‌ பல தேசங்களுக்கும்‌ 
'சிதறிப்போவார்கள்‌. 


சகரியாவோடு பேசின தூதன்‌ 
வெளியே வந்து. அவரை நோக்கி, “நீ உன்‌ 
கண்களை ஏறெடுத்து, புறப்பட்டு வருகிறநை 
என்னவென்று பார்‌" (சக 5:5) என்று 
சொல்லுகிறார்‌. புறப்பட்டு வருகிற பொருள்‌ 
ஒருவேளை  தூரத்திலிருந்திருக்கவேண்டும்‌. 
அல்லது அதைத்‌ தெளிவாகப்‌ பார்க்க. 
முடியாதபடி வெளிச்சம்‌ 
குறைவாகயிருந்திருக்கவேண்டும்‌. 
ஆகையினால்‌. சகரியா தன்னுடைய 
கண்களை ஏறெடுத்துப்‌ பார்த்தும்‌, புறப்பட்டு 
வருகிறதைப்‌ பார்த்தும்‌, அவரால்‌ அதை 
என்னவென்று சொல்ல முடியவில்லை. 





ழ்‌ நள 
யாய 


சகரியாவுக்கு புறப்பட்டு வருகிறது 
என்னவென்று ல்லை. அவர்‌ 
கர்த்தருடைய  தூதனிடம்‌, “அது என்ன” 
என்று கேட்கிறார்‌. கர்த்தருடைய தூதன்‌ 
சகரியாவிடம்‌, “அது புறப்பட்டு வருகிறதாகிய 
ஒரு. மரக்கால்‌" (சக 5%) என்று 
சொல்லுகிறார்‌. 
கர்த்தருடைய 

மரக்காலைப்‌ பற்றியும்‌, 
வியாக்கியான த்தைப்பற்றியும்‌ 
மரக்காலால்‌ 
புறப்பட்டு வருகிற மரக்கால்‌ 
அளக்கிற மரக்கால்‌ 
இருக்கிறது. யூதர்கள்‌ 
மறப்ப தர்பை, அங்கெல்லாம்‌. 
அவர்களுடைய மாறாமல்‌, 
ஒன்றுபோலிருக்கிறது.. “பூமியெங்கும்‌ இது 
தான்‌ இவர்களுடைய கண்ணோக்கம்‌" 
(சக 5:6) என்று தேவதூதன்‌ சகரியாவிடம்‌ 
சொல்லுகிறார்‌. 


அ 


சொல்லுகிறார்‌ 
தானியத்தை அளப்பார்கள்‌. 
தானியத்தை 

போலவே. 
எங்கெல்லாம்‌ 


ஒரு. பொருளை விற்பதற்கும்‌, 
வாங்குவதற்கும்‌. மரக்காலைப்‌ 
பயன்படுத்துகிறார்கள்‌. ஒரு சிலர்‌ 
கள்ளத்தாராசைப்‌ பயன்படுத்துவதுபோல, 
கள்ளமரக்காலையும்‌  பயன்படுத்துவார்கள்‌. 
இப்படிப்பட்டவர்கள்‌ தங்களுடைய 
வியாபாரத்தில்‌ உண்மையுள்‌ளவர்களாயிருக்க 
மாட்டார்கள்‌. யிலை, 
கள்ளத்தராசம்‌, 
கள்ளமரக்காலும்‌ 
பயன்படுத்தப்படுகிறது. 
பாவத்தை விளக்குவதற்கு, 
சகரியாவுக்கு, புறப்பட்டு வருகிறதாகிய ஒரு 
மரக்காலை தரிசனத்திலே காண்பிக்கிறார்‌ 
என்று வேதபண்டிதர்களில்‌ சிலர்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 

மரக்காலின்‌ நடுவிலே ஒரு ஸ்திரீ 
உட்கார்ந்திருக்கிறாள்‌. இது சபையின்‌ 
பாவமான நிலமைக்கு. அடையாளம்‌. 
யூதநேசம்‌ பிற்காலத்திலே ஆலிக்குரிய 
காரியங்களில்‌ பின்மாற்றமடைந்தது. அவர்கள்‌ 
கர்த்தரைவிட்டு. விலகிப்போனார்கள்‌. 
கர்த்தருடைய பிரமாணத்திற்கு கீழ்ப்படியாமல்‌ 
அதற்கு எதிர்த்து நின்றார்கள்‌. 


கர்த்தர்‌ பர்வதங்களை தம்முடைய 
தராசிலே நிறுத்துப்பார்க்கிறார்‌. அவரால்‌ 
தேசங்களையும்‌, சபைகளையும்‌ மரக்காலால்‌ 
அளந்து பார்க்க முடியும்‌. கர்த்தருடைய 
நியாயத்தீர்ப்பு நீதியுள்ளதாயிருக்கும்‌. கர்த்தர்‌ 
அளக்கும்போது 

சரியாகயிருக்கும்‌. அவர்‌ 

அதன்‌ நிறுவை சரியாகயிருக்கும்‌. 


சகரியா - விரிவுரை 
ZECHARIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தருடைய ஜனம்‌ போரடிக்கும்‌ 
தானியமாகயிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
களத்தின்‌ கோதுமையாகவும்‌ இருக்கிறார்கள்‌. 
கர்த்தர்‌ தானியத்தையும்‌ கோதுமையையும்‌ 
மரக்காலால்‌. தம்முடைய 
த்‌ மனுஷன்‌ 

கர்த்தர்‌ 
ஆராய்ந்து 


அளப்பதுபோல, 
ந்து பார்க்கிறார்‌ 


அளந்து பார்க்கிறார்‌. 

என்‌ போரடிப்பின்‌ தானியமே, என்‌ 
களத்தின்‌ கோதுமையே, இஸ்ரவேலின்‌ 
தேவனாகிய சேனைகளின்‌ கர்த்தரால்‌ நான்‌ 
கேள்விப்பட்டதை உங்களுக்கு அறிவித்தேன்‌ 


ர்‌ தம்முடைய தானியத்தை 
மரக்காலுக்குள்ளே போடுகிறார்‌. ஆனால்‌ 
அந்த மரக்காலின்‌ நடுவிலே ஒரு ஸ்திரீ 
உட்கார்ந்திருக்கிறாள்‌. இவள்‌ ஒரு 
யூதாதேசத்தின்‌ 
்‌ இந்த  அக்கிரமக்காரி 
அடையாளபாயிருக்கிறாள்‌. இவளிடத்திலிருந்து 
அக்கிரமம்‌ வெளிப்படுகிறது. 


ஒரு தாலந்து நிறையான 
தூக்கிவரப்படுகிறது. கர்த்தர்‌ 
அக்கிரமக்காரியை மரக்காலுக்குள்ளே தள்ளி, 
ஈயக்கட்டியை அதின்‌ வாயிலே போடுகிறார்‌. 
மரக்காலின்‌ நடுவில்‌ உட்கார்ந்திருக்கிற 
ஸ்திரீ, அந்த மரக்காலிலே சிறை 
வைக்கப்படுகிறாள்‌. இந்த மரக்காலும்‌ 
ஈயக்கட்டிமினால்‌ மூடப்படுகிறது. அந்த 
ஸ்திரீயால்‌ மரக்காலை விட்டு வெளியே 
போகமுடியாது. 


மனந்திரும்பாத 
தேவனுடைய கோபம்‌ வரும்‌ 
மரக்காலும்‌, ன்‌ 
உட்கார்ந்திருக்கிற 
ஈயக்கட்டியினால்‌ 
அடையாளம்‌. இந்த 
அக்கிரமக்கார ஸ்திரீயால்‌ 
வெளியேற முடியாது. 
மனந்திரும்பாத பாவிகளால்‌ 
கோபத்திற்கும்‌, சாபத்திற்கும்‌ 
முடியாது. 


மரக்கால்‌ 
மூடப்பட்டிருப்பதும்‌ 
மரக்காலிலிருந்து 
தப்பித்து 
அதுபோலவே 
தேவனுடைய 
தப்பிக்க 





ழ்‌ நயனா 
யாய 


பாலத்தின்‌ 
செய்கிறவனை 


சம்பளம்‌ மரணம்‌. பாவம்‌ 
குற்றவுணர்வு வருத்தும்‌. 
பாவியின்‌ குற்றவுணர்வானது. 
ஈயக்கட்டியைப்போல அவனுக்குள்ள 
இருக்கும்‌. நம்முடைய சரீரமும்‌, ஈயக்கட்டியும்‌ 
ஒத்துப்போகாது. ஈயக்கட்டியை 
ஜீரணிக்கமுடியாது.. கர இருக்கும்‌ 
ஈயக்கட்டி, உபகாரமாயிராமல்‌, 
உபத்திரவமாகவே - இரக்கம்‌ பாவிகளின்‌ 
குற்றவுணர்வுகளும்‌ அவர்களை 
உபத்திரவப்படுத்திக்கொண்டேயிருக்கும்‌. 


சகரியா தன்‌ கண்களை ஏறெடுத்துப்‌ 
பார்க்கிறார்‌. அப்போது, இதோ, புறப்பட்டு. 
வருகிற இரண்டு ஸ்திரீகளைக்‌ காண்கிறார்‌. 
அவர்களுக்கு நாரையின்‌ 
செட்டைகளுக்கொத்த செட்டைகள்‌ 
இருக்கிறது. அவர்கள்‌ செட்டைகளில்‌ காற்று 
இருக்கிறது. 

இரண்டு ஸ்திரீகள்‌ புறப்பட்டு வந்து 
மரக்காலை பூமிக்கும்‌ வானத்திற்கும்‌ நடுவாய்‌ 
தூக்கிக்கொண்டு போவதை சகரியா 
பார்க்கிறார்‌. அந்த  மரக்காலுக்குள்ளே. 
அக்கிரமக்காரியாகிய ஸ்திரீ 
உட்கார்ந்திருக்கிறாள்‌. மரக்காலின்‌ வாய்‌ 
ஈயக்கட்டியினால்‌ அடைக்கப்பட்டிருக்கிறது. 
இரண்டு ஸ்திரீகளும்‌, மரக்காலை, அந்த 
அக்கிரமக்காரியோடே தூக்கிகொண்டு 
போகிறார்கள்‌ 


சகரியா அந்த இரண்டு ஸ்திரீகளையும்‌ 
பார்த்துக்கொண்டிருக்கிறார்‌ அவர்கள்‌ 
மரக்காலை பூமிக்கும்‌ வானத்திற்கும்‌ நடுவாய்‌ 
தூக்கிக்கொண்டு போகிறார்கள்‌. ஏதோ 
ஒரு  தூரதேசத்திற்கு தூக்கிக்கொண்டு 
போகிறார்கள்‌ மரக்காலை 
'தூக்கிக்கொண்டுபோகிற இரண்டு 

்‌ செட்டைகள்‌ இருக்கிறது. 


செட்டைகளைப்போல 
வேகமாக பறக்கும்‌. 

பறந்துபோகும்‌. 

அவ்விரண்டு. ஸ்திரீ 

செட்டைகளில்‌ காற்று இருக்கிறது. காற்று 
வேகமாக பறந்துபோவதுபோல இரண்டு 
ஸ்திரீகளும்‌ மரக்காலைத்‌ தூக்கிக்கொண்டு 
வேகமாக பறந்துபோகிறார்கள்‌. ரோமப்பேரரசு 


சகரியா - விரிவுரை 
ZECHARIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இரண்டு ஸ்திர்களும்‌ 
பூமிக்கும்‌ வானத்திற்கும்‌ 
தூக்கிக்கொண்டு போகிறார்கள்‌. 
மரக்காலுக்குள்ளே உட்கார்ந்திருக்கிற 
அக்கிரமக்காரியாகிய ஸ்திரீ 
பூமியிலிருப்பதற்கும்‌ பாத்திரமுள்ளவளா 
மில்லை, வானத்திலிருப்பதற்கும்‌ 
பாத்திரமுள்ளவளாயில்லை. வானமும்‌ 
பூமியும்‌ அக்கிரமக்காரியாகிய ஸ்திரீயை 
புறக்கணித்து, வேண்டாம்‌ என்று ஒதுக்கி 
தள்ளிவிடுகிறது. 


மரக்காலை 
நடுவாய்‌ 


மரக்காலை 
நடுவாய்‌ 
சகரியா 
அவர்‌ 


ஸ்திரீகளும்‌ 
வானத்திற்கும்‌ 
தூக்கிக்கொண்டுபோவதை 
பார்த்துக்கொண்டிருக்கிறார்‌ 
தன்னோடே பேசின தூதனை நோக்கி, 
“இவர்கள்‌ மரக்காலை எங்கே கொண்டு 
போகிறார்கள்‌" (சக 5:10) என்று கேட்கிறார்‌ 
கர்த்தருடைய தூதன்‌  சகரியாவிடம்‌, 
“சிநெயார்‌ தேசத்திலே அதற்கு ஒரு வீட்டைக்‌ 
கட்டும்படிக்கு அதைக்‌ கொண்டு 
போகிறார்கள்‌" 51) என்று 
சொல்லுகிறார்‌. 
கர்த்தர்‌ 
பாவங்களினிமித்தமாய்‌ 
தண்டிப்பார்‌. 


(சக 


யூதர்களுடைய 
அவர்களைத்‌ 
முடிவிலே அவர்கள்‌ அந்நிய 
தேசங்களுக்கு சிதறிப்போவார்கள்‌. 
அவர்களால்‌ தங்களுடைய சுதந்தர 
தேசமாகிய கானான்‌ தேசத்திலே வாசம்‌ 
பண்ண முடியாது. அவர்கள்‌ அந்நிய 
தேசங்களுக்கு சிதறிப்போகும்படி சிதறடிக்கப்‌ 
படுவார்கள்‌. 
தர்கள்‌ எந்த தேசத்திற்கு 

ப்‌ புறப்பட்டுப்போனார்களோ, 
மரக்கால்‌ 

அந்த 
அந்த 
நிலையில்‌. 
துக்கமும்‌, 
பாடுகளும்‌ 
சந்ததியாகத்‌ 


அங்கே 
மரக்காலுக்கு ஒரு வீடு கட்டப்படும்‌. 
மரக்கால்‌ அந்நிய தேசத்திலே தன்‌ 
வைக்கப்படும்‌. யூதர்களுடைய 
வேதனைகளும்‌, 
உபத்திரவங்களும்‌ 
தொடரும்‌. 


சந்ததி 





je சகரியா - விரிவுரை COODNENS 
ரியா ZECHARIAH - COMMENTARY PUBLISHERS 


யூதர்களுடைய பாவங்களும்‌ 
அக்கிரமங்களும்‌ தொடரும்போது. கர்த்தர்‌ 
அவர்களுக்குக்‌ கொடுக்கும்‌ சாபங்களும்‌ 
தொடரும்‌. யூதர்கள்‌ தங்கள்‌ பாவங்களுக்கு 
மனந்திரும்பாமல்‌ தங்கள்‌ இருதயத்தை 
தொடர்ந்து கடினப்படுத்தி, அவர்கள்‌ 
கர்த்தருடைய சமுகத்தைவிட்டே தூரமாய்‌ 
விலகிப்போய்விடுவார்கள்‌. 

தர்கள்‌ 
சிதறிப்போய்‌, 
பாவங்களில்‌ ஸ்தாபிக்கப்படுவார்கள்‌. 
அவர்களுடைய பாவங்கள்‌, அவர்களுடைய 


இருதயங்களுக்குள்ளே நிலைத்திருக்கும்‌ 





i FTE 
TT 


கிருபாசனம்‌. 

மேஜை 

அதின்‌ எல்லாப்‌ பணிமுட்டுகள்‌ 
சமுகத்தப்பங்கள்‌ 

சுத்தமான குத்துவிளக்கு 


வரிசையாய்‌ ஒழுங்குபடுத்தப்பட்ட 
அதின்‌ அகல்கள்‌ 


19. அதின்‌ எல்லாப்‌ பணிமுட்டுகள்‌ 
20. வெளிச்சத்திற்கு எண்ணெய்‌ 
21. பொற்பீடம்‌ 
22. அபிஷேக தைலம்‌ 
23. சுகந்த தூபவர்க்கம்‌ 
24, வாசஸ்தலத்தின்‌ வாசல்‌ 
தொங்குதிரை 
வெண்கலப்‌ பலிபீடம்‌, 
அதின்‌ வெண்கலச்‌ சல்லடை 
அதின்‌ தண்டுகள்‌ 
அதின்‌ சகல பணிமுட்டுள்‌ 
தொட்டி 
அதின்‌ பாதம்‌ 
3. பிரகாரத்தின்‌ தொங்குதிரைகள்‌ 
அதின்‌ தூண்கள்‌ 
அதின்‌ பாதங்கள்‌ 
பிராகாரத்து வாசல்‌ மறைவு 
5. அதின்‌ கயிறுகள்‌ 
அதின்‌ முளைகள்‌ 
. ஆசரிப்புக்‌ கூடாரமான 
வாசஸ்தலத்தின்‌ வேலைக்கடுத்த 
சகல பணிமுட்டுகள்‌ 
38. பரிசுத்த ஸ்தலத்திலே செய்யும்‌ 
ஆராதனைக்கடுத்த வஸ்திரங்கள்‌ 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


2. ஆசாரிய 
ஆரோனின்‌ 
வஸ்திரங்கள்‌ 


ஊழியஞ்செய்கிற 
பரிசுத்த 


40. அவன்‌ குமாரின்‌ வஸ்திரங்கள்‌. 


மேலே. சொல்லப்பட்டிருக்கிற 
எல்லாவற்றையும்‌ இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
மோசேயினிடத்தில்‌ கொண்டு வருகிறார்கள்‌. 
கர்த்தர்‌ மோசேக்குக்‌ கற்பித்தபடியெல்லாம்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ சகல வேலைகளையும்‌ 
செய்திருக்கிறார்கள்‌ (யாத்‌ 39:33-42) 

ஆராதனைக்கடுத்த வஸ்திரங்களை 
ஆசாரியர்கள்‌ ஆசாரிய ஊழியம்‌ 
செய்யும்போது மட்டுமே தரித்துக்‌ கொள்ள 
வேண்டும்‌ (யாத்‌ 281143), 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ செய்த எல்லா 
வேலைகளையும்‌ மோசே பார்க்கிறார்‌. 
கர்த்தர்‌ தனக்கு கற்பித்தபடியெல்லாம்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ செய்திருக்கிறார்கள்‌ 
என்பதை மோசே 
உறுதிபண்ணிக்கொள்கிறார்‌. மோசே 
அவர்களுடைய வேலையில்‌ குற்றம்‌ குறை 
எதுவும்‌ கண்டுபிடிக்கவில்லை. 


சிலர்‌ மற்றவர்கள்‌ செய்கிற 

'திருப்தியடையமாட்டார்கள்‌. 

எவ்லளவதான்‌ கஷ்டப்பட்டு 

வேலை செய்திருந்தாலும்‌, 

வேலைகளில்‌ ஏதாவது 

கண்டுபிடித்து, குறை 

சொல்லுவார்கள்‌. மோசேயினிடத்தில்‌ குறை 
சொல்லும்‌ சுபாவமில்லை. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ செய்திருக்கிற சகல 

லும்‌, அங்கும்‌ இங்கும்‌ ஏதாவது 

ஒரு சில குறைகள்‌ இருக்கலாம்‌. ஆனால்‌ 

மோசே பெரிதுபடுத்தவில்லை. 

செய்த வேலைகளை 

மோசே அவர்களை 

ஆசரிப்புக்கூடாரத்திற்காக 

புத்திர்‌ செய்த எல்லா 

வேலைகளையும்‌ மோசே பார்த்து, 

சந்தோஷப்படுகிறார்‌. மோசே அவர்களுக்காக 

கர்த்தரிடத்தில்‌ ஜெபித்து அவர்களை 
ஆசீர்வதிக்கிறார்‌. 





i al 
TT 


கர்த்தருடைய பராமரிப்பும்‌ அவருடைய 
கிருபையும்‌ 


ராஜ்யத்திலும்‌ 

செலுத்தவேண்டும்‌. 

நமக்கு ஒவ்வொரு நாளும்‌ கர்த்தருடைய 

தெய்வீக பராமரிப்பு தேவைப்படுகிறது. 

நம்முடைய அன்றாட காரியங்கள்‌ எல்லாமே 

தேவனுடைய தெய்வீக பராமரிப்புக்கு, 
கீழ்ப்படிந்தே நடைபெறும்‌ 


நம்முடைய ஆவிக்குரிய காரியங்களும்‌ 
நித்திய ஜீவனோடு, ர்‌ 
காரியங்களும்‌, தேவனுடைய 

கிருபையை. சார்ந்தேமிருக்கும்‌ 
அதிகாரத்தில்‌ தேவனுடைய 
பராமரிப்பும்‌ அவருடைய 

கிருபையும்‌ விரிவாக விளக்கப்பட்டிருக்கிறது. 
தெய்வீக பராமரிப்பை விளக்குவதற்கு 
ஒரு தரிசனமும்‌, தெய்வீக 
கிருபையை விளக்குவதற்கு 
ஒரு அடையாளமும்‌ இந்த அதிகாரத்தில்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. 


இஸ்ரவேலின்‌ தேவனாகிய 
கர்த்தாதி கர்த்தாவாகவும்‌, 
ராஜாவாகவும்‌ இருக்கிறார்‌. அவரே எல்லா 
தேசங்களுக்கும்‌ ராஜாவானவர்‌. சகரியா 
தன்னுடைய கண்களை ஏறெடுத்து நாலு 
இரதங்களைக்‌ காண்கிறார்‌. கர்த்தர்‌ 
தேசங்களுக்கு ராஜாவாயிருக்கிறார்‌. 
என்பதற்கு இது அடையாளம்‌. 


ராஜாவாயிருக்கிற 
பரிசுத்தவான்களுக்கும்‌ 
ராஜாவாயிருக்கிறார்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
சபையை இயேசுகிறிஸ்துவின்‌ மூலமாக 
ஆளுகை செய்கிறார்‌. நம்முடைய கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்து, பிதாவாகிய தேவனுக்கும்‌ 
நமக்கும்‌ மத்தியஸ்தராய்‌ 
ஊழியம்‌ செய்கிறார்‌. இயேசுகிறிஸ்துவக்கு, 
பிரதான ஆசாரியனாகிய யோசுவா 
அடையாளமாயிருக்கிறார்‌ (சக 69-15). 


கர்த்தரே 
ராஜாதி 


சகரியா - விரிவுரை 
ZECHARIAH - COMMENTARY 


நாலு இரதங்கள்‌ 
சக 61-8 


சக 6. நான்‌ திரும்பவும்‌ என்‌ 
கண்களை ஏறெடுத்து, இதோ, இரண்டு 
பர்வதங்கனின்‌' 'நடுவாகப்‌ 
புறப்பட்டுவருகிற நாலு இரதங்களைக்‌ 
கண்டேன்‌; அந்தப்‌ பர்வதங்கள்‌ 
வெண்கலப்‌ பர்வதங்களாயிருந்தன. 


சக 62. முதலாம்‌ இரதத்தில்‌ 
சிவப்புக்குதிரைகளும்‌, இரண்டாம்‌ 
இரதத்தில்‌ கறுப்புக்‌ குதிரைகளும்‌, 


சக 63. முன்றாம்‌ இரதத்தில்‌ 
வெள்ளைக்குதிரைகளும்‌, நான்காம்‌ 
இரதத்தில்‌ புன்னிபுன்ளியான 


சிவப்புக்குதிரைகளும்‌ பூட்டியிருத்தன. 


௪௧ 6:4. நான்‌ என்னோடே பேசின 
தூதனைநோக்கி: ஆண்டவனே, 
இவைகள்‌ என்னவென்று கேட்டேன்‌. 


சக 6. அந்தத்‌ தூதன்‌ எனக்குப்‌ 
பிரதியுத்தரமாக: இவைகள்‌: 
சர்வலோகத்துக்கும்‌ ஆண்டவரா 
யிருக்கிறவருடைய சமுகத்தில்‌ தின்று 
புறப்படுகிற வானத்தினுடைய 
நாலு ஆவிகள்‌ என்றார்‌. 


சக 6:8. ஒன்றில்‌ பூட்டப்பட்டிருந்த 
கறுப்புகுதிரைகன்‌ வடதேசத்துக்குப்‌ 
புறப்பட்டுப்போயின; வெண்மையான 
குதிரைகள்‌. அவைகளின்‌ 
பின்னாலே. புறப்பட்டுப்போயின; 
புன்னிபுன்னியான குதிரைகள்‌ 
தென்தேசத்துக்குப்‌. 

புறப்பட்டுப்போயின. 


6:7. சிவப்புக்‌ 
கதிரைகள்‌ புறப்பட்டுப்‌ 
போய்‌, பூமியிலே சுந்நித்திரியும்படி 
கேட்டுக்கொண்டன; அதற்கு அவற்‌; 
போய்‌ பூமியில்‌ சுற்றித்திரியுங்கள்‌. 
என்றார்‌ அப்படியே பூமியிலே. 
சற்றித்திரித்தன.. 

பின்பு அவர்‌ என்னைக்‌: 

பார்‌, வடதேசத்துக்குப்குப்‌ 

போனவைகள்‌, 

கோபத்தைச்‌: 

காத்திபண்ணிற்று என்று என்னோடே, 
சொன்னார்‌. 





f= FTE 
TT 


சகரியா தீர்க்கதரிசி தன்‌ கண்களை 
ஏறெடுத்துப்‌ பார்க்கிறார்‌. அவர்‌ 


காண்கிற ஏழாவது தரிசனம்‌. சகரியா நாலு 
அந்த 
வெவ்வேறு 
குதிரைகள்‌ 
அந்த 


இரதங்களைக்‌ காண்கிறார்‌. 
இரதங்களை 
நிறங்களைக்கொண்ட 
இழுத்துக்கொண்டு 
குதிரைகள்‌, 
பூட்டப்பட்டிருக்கிறது. 


வருகிறது. 


முதலாம்‌... ட. தத்தத்‌ 
சிவப்புக்குதிரைகளும்‌, இரண்டாம்‌ இரதத்தில்‌ 
கறுப்புக்‌ குதிரைகளும்‌, மூன்றாம்‌ இரதத்தில்‌ 
வெள்ளைக்குதிரைகளும்‌, நான்காம்‌. 
இரதத்தில்‌ பள்ளிபுள்ளியான 
சிவப்புக்குதிரைகளும்‌ பூட்டியிருந்தன” (சக 
6:23), 


நான்கு. இரதங்களும்‌ 
சாம்ராஜ்யங்களைக்‌ கற்க்தம்‌ 
வேதபண்டிதர்கள்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 


நான்கு 
என்று 
விளக்கம்‌ 
இந்த நான்கு 

' வானத்தினுடைய நாலு 
எழுதப்பட்டிருக்கிறது. 


"தானியேல்‌ சொன்னது: இராத்திரி 
காலத்தில்‌ எனக்கு உண்டான தரிசனத்திலே 
நான்‌ கண்டது என்னவென்றால்‌: இதோ. 
வானத்தின்‌ நாலு காற்றுகளும்‌ பெரிய 
சமுத்திரத்தின்மேல்‌ அடித்தது" (தானி 7:2) 


சிவப்புக்குதிரை பாபிலோன்‌ 
சாம்ராஜ்யத்தைக்‌ குறிக்கும்‌. கறுப்பு குதிரை 
பெர்சிய சாம்ராஜ்யத்தைக்‌ குறிக்கும்‌. 
கறுப்பு குதிரைகள்‌ வடதேசத்திற்கு புறப்பட்டுப்‌ 
போயிற்று. பெர்சிய தேசத்தின்‌ சேனைகள்‌ 
வடதிசை தேசமாகிய பாபிலோன்‌ தேசத்திற்கு 
விரோதமாகப்‌ புறப்பட்டுப்போயிற்று. 
வடதேசத்திற்குப்‌ புறப்பட்டுப்போனவைகள்‌, 
வடதேசத்திலே, கர்த்தருடைய கோபத்தை: 
சாந்திபண்ணிற்று (சக 6:8). 


பெர்சிய தேசத்தார்‌ பாபிலோன்‌. 
தேசத்தார்மீது யுத்தம்பண்ணி, யுத்தத்திலே. 
பெர்சியர்கள்‌ 

கர்த்தருடைய 
நிறைவேற்றினார்கள்‌. 
தேசத்து சிறையிருப்பிலிருந்த 
பெர்சியர்கள்‌. விடுதலை 


பாபிலோன்‌ 
யூதர்களை 
பண்ணினார்கள்‌. 


சகரியா - விரிவுரை 
ZECHARIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


வெள்ளைக்‌ 
மய வல இவை 

க்‌ குறிக்கும்‌. 

கறுப்பு 

குதிரைகளுக்கு பின்னாலே வடதேசத்திற்குப்‌ 
புறப்பட்டுப்போகிறது. கிரேக்க சாம்ராஜ்யத்தார்‌, 
பெர்சியா சம்ராஜ்யத்தை துரத்திவிடுகிறார்கள்‌. 
நான்காம்‌ 
புள்ளியான. ள்‌ 
ட்‌ க்‌ இந்தக்‌ குதிரைகள்‌ 
ரோமப்பேரரசைக்‌ குறிக்கும்‌. ரோமப்பேரரசார்‌, 
கிரேக்க சான்‌ தினம. யுத்தம்பண்ணி, 
யுத்தத்திலே ஜெயித்தார்கள்‌. 
தென்தேசத்திற்குப்‌ 
தென்திசையிலே 
ரோமப்பேரரசார்‌ 
யுத்தம்பண்ணி' 


ரோமப்பேரரசார்‌ 
புறப்பட்டுப்போனார்கள்‌. 
எகிப்து தேசம்‌ இருக்கிறது. 
எகிப்து தேசத்தின்மீது 
அதை ஜெயித்தார்கள்‌. 


"சிவப்புக்‌ குதிரைகளோவென்றால்‌: 
புறப்பட்டுப்போய்‌, பூமியிலே சுற்றித்திரியும்படி 
கேட்டுக்கொண்டன; அதற்கு அவர்‌: போய்‌ 
பூமியில்‌ 

யே 
(சக 67) என்று சகரியா தான்‌ பார்த்த 
தரிசனத்தைப்பற்றிச்‌ சொல்லுகிறார்‌. சிவப்புக்‌ 
கற்ககள்‌. கன்னிவைாக றி 


நிறங்களிலுள்ள 
பூட்டப்பட்டிருக்கிற 
பூமியிலுள்ள 
சாம்ராஜ்யங்களைக்‌ குறிக்கிறது. ராஜாக்கள்‌ 
சாம்ராஜ்யங்களை ஞுகை 
த்தை மங்காத த்தப்‌! 
சர்வலோகத்தையும்‌ ஆளுகை செய்கிறார்‌ 
தம்முடைய சித்தத்தின்‌ பிரகாரமாக 
ராஜாக்களை சிங்காசனத்திலே 
அமரச்செய்கிறார்‌. கர்த்தருடைய 
த்தத்தின்‌ பிரகாரம்‌ 
ஸ்தாபிக்கப்படுகிறது. 


பரிசுத்த வேதாகமத்தில்‌ கர்த்‌ 
தூதர்கள்‌ “தேவனுடைய இரதங்க 
அழைக்கப்படுகிறார்கள்‌. 

இரதங்கள்‌ 


பரிசுத்தஸ்தலமான 


வண்ணமாய்‌ அவைகளுக்குள்‌ 
(சங்‌ 6817). 





f= FTE 
TT 
கர்த்தருடைய தெய்வீக. ள்‌, 


பல. நிறமுள்ள குதிரைகள்‌ 
மூலமாக விவரிக்கப்படுகிறது. 


“நான்‌ பார்த்தபோது, இதோ, ஒரு 
'வெள்ளைக்குதிரையைக்‌ கண்டேன்‌; 
அதின்‌ மேல்‌ ஏறியிருந்தவன்‌ வில்லைப்‌ 
பிடித்திருந்தான்‌; அவனுக்கு ஒரு கிரீடங்‌ 
கொடுக்கப்பட்டது; அவன்‌ 
'ஜெயிக்கிறவனாகவும்‌  ஜெமிப்பவனாகவும்‌ 
புறப்பட்டான்‌” (வெளி 6:2) 


பூமியிலுள்ளவர்கள்‌ 
ஒருவரையொருவர்‌ கொலைசெய்யத்தக்கதாகச்‌ 
சமாதானத்தைப்‌ பூமியிலிருந்தெடுத்துப்‌ 
போடும்படியான அதிகாரம்‌ கொடுக்கப்பட்டது: 
ஒரு பெரிய பட்டயமும்‌ அவனுக்குக்‌ 
கொடுக்கப்பட்டது. அவர்‌ மூன்றாம்‌. 
முத்திரையை உடைத்தபோது. மூன்றாம்‌. 
ஜீவனானது: நீ வந்துபார்‌. என்று 
சொல்லக்கேட்டேன்‌. நான்‌ பார்த்தபோது, 
இதோ, ஒரு கறுப்புக்குதிரையைக்‌ கண்டேன்‌; 
அதின்மேல்‌ ஏறியிருந்தவன்‌ ஒரு தராசைத்‌ 
நன்‌ கையிலே பிடித்திருந்தான்‌” (வெளி, 
6:45). 


நான்‌ பார்த்தபோது. இதோ, மங்கின 
நிறமுள்ள ஒரு குதிரையைக்‌ கண்டேன்‌; 


காற்பங்கிலுள்‌ எவர்களைக்‌. 
'கொலைசெய்யும்படியான அதிகாரம்‌ 
அவைகளுக்குக்‌ கொடுக்கப்பட்டது” 
(வெளி 68). 
சகரியா... தன்னுடைய கண்களை 
ஏறெடுத்து, “இதோ, இரண்டு பர்வதங்களின்‌ 
நடுவாகப்‌  புறப்பட்டுவருகிற நாலு 
இரதங்களைக்‌ கண்டேன்‌" (சக 64) என்று 
சொல்லுகிறார்‌. அந்தப்‌ பர்வதங்கள்‌ 
வெண்கலப்‌ பர்வதங்களாயிருக்கிறது. 
பர்வதங்களை அசைக்க முடியாது. கர்த்தர்‌ 
நமக்கு ஏற்கெனவே. நியமித்திருக்கிற 
காரியங்களை நிறைவேற்றுகிறார்‌. 


சகரியா - விரிவுரை 
ZECHARIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இரண்டு  இரதங்களும்‌ வெண்கல. 
பர்வதங்களின்‌ நடுவாகப்‌ புறப்பட்டு வருகிறது. 
வெண்கல பர்வதங்கள்‌ அசையாது. 
அதுபோலவே கர்த்தர்‌ செய்ய நினைக்கிற 
காரியங்களையும்‌ யாரும்‌ அசைக்க முடியாது. 


கர்த்தருடைய தெய்வீக பராமரிப்பின்‌ 
கிரியைகள்‌ இரதங்களைப்போல இருக்கிறது. 


வேகமாய்‌ ஓடும்‌. தபோல்‌ தேவனுடைய 
பராமரிப்புக்களும்‌ ஒரு திசையிலிருந்து 
மற்றொரு திசைக்கு வேகமாய்ச்‌ செல்லும்‌. 
கர்த்தருடைய தெய்வீக ஞானமே 
இரதங்களை ஒட்டுகிற சாரதியைப்போல. 
இருக்கிறது. 


கர்த்தருடைய பரிசுத்தமான தூதர்கள்‌, 
ப்‌ பராமரிப்புக்களை 
பணிவிடை 
ஆலிகளாயிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
கர்த்தருடைய ஊழியக்காரர்களாக ஊழியம்‌ 
செய்கிறார்கள்‌. கர்த்தருடைய பரிசுத்தமான 
தூதர்கள்‌ பரலோகத்தின்‌ சேனையாகவும்‌ 
இருக்கிறார்கள்‌. கர்த்தருடைய பரிசுத்தமான 
தூதர்களே இந்த இரதங்கள்‌ என்றும்‌ அல்லது 
இந்த  இரதங்களில்‌ பூட்டப்பட்டிருக்கிற 
குதிரைகள்‌ என்றும்‌ வேதபண்டிதர்கள்‌ 
விளக்கம்‌ சொல்லுகிறார்கள்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய தூதர்களுக்கு 
த்தையும்‌ பராக்கிரமத்தையும்‌ 
தேவதூதர்கள்‌ 
கர்த்தருடைய சித்தத்தின்‌ 
கிரியை செய்கிறார்கள்‌. 
கட்டளையின்‌ பிரகாரம்‌ 
ஒரு தீர்க்கதரிசியை 
த்‌ எடுத்துக்கொள்கிறார்கள்‌. 
தேவனுடைய சித்தத்தின்‌ பிரகாரம்‌ 
தேவதூதர்கள்‌ ர்த்‌ 
தீர்க்கதரிசிகளை 
பாதுகாக்கிறார்கள்‌. 


பிரகாரமாக 
கர்த்தருடைய 


முதலாம்‌. இரதத்தில்‌ சிவப்புக்‌ 
குதிரைகள்‌ பூட்டப்பட்டிருக்கிறது. சிவப்பு நிறம்‌ 
யுத்தத்திற்கும்‌, இரத்தம்‌ சிந்துதலுக்கும்‌. 
அடையாளம்‌. இரண்டாம்‌ இரதத்தில்‌ கறுப்பு 
குதிரைகள்‌ பூட்டப்பட்டிருக்கிறது. கறுப்ப 
நிறம்‌ யுத்தத்தின்‌ விளைவினால்‌ 
உண்டாகும்‌ அழுகைக்கும்‌, புலம்பலுக்கும்‌, 
சோகத்திற்கும்‌ அடையாளம்‌. 





f= FTE 
TT 


ஆறுதலும்‌ 
வறட்சியான காலங்களுக்கு பின்பு மறுபடியும்‌ 
செழிப்பு உண்டாகும்‌. 


நான்காம்‌ இரதத்தில்‌ புள்ளி புள்ளியான 
சிவப்புக்‌ குதிரைகள்‌ வூட்டப்பட்டிருக்கிறது. 
கர்த்தருடைய தெய்வீக பராமரிப்பு ட்‌ 
ஒன்றுபோலிராது என்பதையும்‌, 
ஒன்றோடொன்று கலந்திருக்கும்‌ என்பன 
குறிக்கும்‌. ஒருநாள்‌ செழிப்பாகமிருக்கும்‌. 
அடுத்த நாள்‌ செழிப்பு குறைந்துபோகும்‌. 
ஒருநாளில்‌ சமாதானம்‌ இருக்கும்‌. அடுத்த 
நாளில்‌ சமாதானம்‌ இருக்காது. கர்த்தருக்கு 
சிந்தமான காரியம்‌ நடைபெறும்‌. புள்ளி 
புள்ளியான க்‌ 
கர்த்தருடைய 
பராமரிப்புக்களுக்கு அடையாளமாயிருக்கிறது. 
ல்‌ தீர்க்கதரிசி 


'தூதனிடம்‌, 
தனகறம 
"ஆண்டவனே இவைகள்‌ என்ன” 
என்று கேட்கிறார்‌. அதற்கு 
தூதன்‌ 


தன்னோடு 
இந்தக்‌ 
கேட்கிறார்‌. 
(சக 6:4) 
அந்தத்‌ 
பிரதியுத்தரமாக, 
"இவைகள்‌ சர்வலோகத்துக்கும்‌ 
ஆண்டவராயிருக்கிறவருடைய சமுகத்தில்‌ 
நின்று புறப்படுகிற வானத்தினுடைய நாலு 
ஆவிகள்‌" (சக 6:5) என்று சொல்லுகிறார்‌. 


'வானத்தினுடைய நாலு ஆவிகள்‌" 
என்னும்‌ வாக்கியத்திற்கு, “வானத்தினுடைய 
நாலு காற்றுகள்‌" என்றும்‌ வேதபண்டிதர்கள்‌ 
விளக்கம்‌ சொல்லுகிறார்கள்‌. இந்தக்‌ 
காற்றுகள்‌ கர்த்தருடைய தீர்மானத்தின்‌ 
பிரகாரம்‌ ஒவ்வொரு திசையிலும்‌ 
வீசும்‌. இவை கர்த்தருடைய திட்டத்தின்‌ 
பிரகாரமாக ஒரு திசையிலிருந்து 
புறப்பட்டு, மற்றொரு திசைக்குப்போய்‌ 
சேரும்‌. 


நான்கு 
சர்வலோகத்திற்கும்‌ 


சகரியா - விரிவுரை 
ZECHARIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


, மகிமை 


பூமிக்கு கொண்டு வருகிறார்கள்‌. 
மகிமையை இந்தப்‌ 
பூமியிலுள்ளவர்களுக்கு காணும்‌, 
க்கும்‌ சிலாக்கியம்‌ 


கர்த்தருடைய தெய்வீக பராமரிப்பு 
அற்புதமானது. அது ஆச்சரியமானது. 
தெய்வீக பராமரிப்புக்கள்‌ ஒன்றுக்கொன்று 
தொடர்புடையது. கர்த்தருடைய 
கிரிமைகளெல்லாமே சமசீர்‌ நிலையிருக்கும்‌. 


ஸ்ட்‌ இரதத்தில்‌: 
குதிரைகள்‌ 


மூட்டப்பட்டிருக்கிற 
வடநேசத்திற்கு 
பப்பட்டுபபோகிறது. அவை துக்கமான 
சம்பவங்களையும்‌, சோகமான 
சம்பவங்களையும்‌ சுமந்து செல்கிறது. கறுப்பு 
குதிரைகள்‌ எங்கே போகிறதோ அங்கே 
அழுகையும்‌, புலம்பலும்‌ மிகுதியாயிருக்கும்‌. 


வெண்மையான குதிரைகள்‌ கறுப்பு 
குதிரைகளின்‌ பின்னாலே போகிறது. 
துக்கப்படுகிறவர்களுக்கு ஆறுதலையும்‌, 
புலம்புகிறவர்களுக்கு சந்தோஷத்தையும்‌, 
சமாதானத்தையும்‌  வெள்ளைக்குதிரைகள்‌ 
எடுத்துச்‌ செல்லுகிறது. இவை 
கர்த்தருடைய பராமரிப்புக்கு அடையாளம்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய ஜனத்தார்‌ மத்தியிலே 
இப்படிப்பட்ட கிரியைகளை நடப்பிக்கிறார்‌. 


நம்முடைய ஜீவியத்தில்‌ கறுப்பு 

குதிரைகள்‌ புறப்பட்டு வந்தால்‌, அதைத்‌ 

தொடர்ந்து, வெண்மையான குதிரைகளும்‌ 

புறப்பட்டு வரும்‌. கறுப்பு குதிரைகள்‌ மூலமாய்‌ 

வரும்‌. வெள்ளைக்‌ 

மூலமாய்‌ சந்தோஷம்‌ வரும்‌ 

துக்கம்‌ சந்தோஷமாய்‌ மாறும்‌ 

நம்முடைய சாபங்கள்‌ ஆசீர்வாதமாய்‌ மாறும்‌. 

நம்முடைய வியாதிகள்‌ ஆரோக்கியமாய்‌ 
மாறும்‌. 


புள்ளி புள்ளியான சிவப்புக்குதிரைகள்‌ 
நான்காம்‌ இரதத்தில்‌ பூட்டப்பட்டிருக்கிறது. 
தக்‌. குதிரைகைள்‌ தென்தேசத்திற்குப்‌ 
றப்பட்டுபோகிறது. அதன்பின்பு சிவப்புக்‌ 
குதிரைகள்‌ ஆரம்பத்தில்‌ தென்தேசத்திற்கு 
புறப்பட்டுப்போகிறது. அதன்பின்பு 
பூமியிலே சற்றித்திரியம்படி 
கேட்டுக்கொள்கிறது (சக 6:7). 





i FTE 
EFA 


நாம்‌ இந்தப்‌ பூமியிலே ஒவ்வொரு 
தேசமாக குற்றிப்பார்த்தால்‌, தேவனுடைய 
தெய்வீக பராமரிப்புகள்‌ எல்லா தேசங்களிலும்‌ 
ஒன்றுபோலில்லை. என்பதை 
அறிந்துகொள்ளலாம்‌. பூமியில்‌ நடைபெறுகிற 
எல்லா காரியங்களும்‌ கறுப்பு குதிரைகளின்‌: 
கிரியைகளாகவோ அல்லது 
வெள்ளைக்குதிரைகளின்‌ கிரியைகளாகவோ 
இல்லை. அவையெல்லாம்‌ கறுப்பும்‌ 
கலந்த புள்ளி 
குதிரைகளின்‌ 


வெள்ளையும்‌ 
புள்ளியான 
கிரியைகளாயிருக்கிறது. 
|. நாம்‌ ஜீலிக்கிற இந்த உலகத்தில்‌ 
கர்த்தருடைய பராமரிப்புக்கள்‌ 
வித்தியாசமாகுயிருக்கிறது. கர்த்தர்‌ தமக்கு 
சித்தமான காரியங்களை இந்தப்‌ 
பூமியிலே நடத்துகிறார்‌. நாம்‌ கர்த்தருடைய 
சித்தத்திற்‌ 


ற்கு. நம்மை 
ஒப்புக்கொடுக்கவேண்டும்‌. கர்த்தர்‌ 
நம்முடைய சித்தத்தின்படி கிரியை 
நடப்பிக்கவேண்டும்‌. என்று 
எதிர்பார்க்கக்கூடாது. கர்த்தருடைய 
சித்தத்தையும்‌, திட்டத்தையும்‌ அங்கீகரித்து, 
அவருடைய தெய்வீக பராமரிப்பின்படி 
நடைபெறுகிற காரியங்களில்‌ 
சந்தோஷப்படவேண்டும்‌. கர்த்தர்‌ தமக்குப்‌ 
பிரியமான கிரியைகளை செய்கிறார்‌ 
கர்த்தருக்கு பிரியமானது நமக்கும்‌ 
பிரியமானதாகமிருக்கவேண்டும்‌. 


குதிரைகள்‌ வடதேசத்திற்குப்‌ 

அங்கே கர்த்தருடைய 
நியாயத்தீர்ப்புகளை நிறைவேற்றுகிறது. 
வெண்மையான குதிரைகள்‌ 
குதிரைகளின்‌ பின்னாலே போய்‌, 
கர்த்தருடைய 


கறுப்பு 
புறப்பட்டுப்போய்‌ 


புறப்பட்டுப்போகிறது. 
புறப்பட்டுப்போன 
வெண்மையான 
வடதேசத்திலே கர்த்தருடைய 
சாந்திபண்ணிற்று (சக 6:8). 


கறுப்ப 


சகரியா - விரிவுரை 
ZECHARIAH - COMMENTARY 


QODNENS 
PUBLISHERS 


இதோ, 
அவருடைய 
என்னப்படும்‌ 
௪க 69-15 


புருஷன்‌, 
கினை 


ஒரு 
நாமம்‌ 


௪௧ 65. பின்பு கர்த்தருடைய வார்த்தை 
எனக்கு உண்டாகி, அவம்‌: 


௪௧ 60. சிறையிருப்பின்‌ மனுஷராகிய 
எல்தாயும்‌, தொபியாவும்‌, யெதாயாவும்‌ 
பாபிலோனிலிருந்து வத்திருக்கும்‌ 
அத்நானிலே. போய்‌, 
செப்பனியாவின்‌ குமாரனாகிய 
யோசியாவின்‌ வீட்டுக்குள்‌ பிரவேசித்து, 


சக 621. அங்கே அவர்கள்‌ கையிலே 
வென்னியையும்‌ பொன்னையும்‌ 
வாங்கி, கிரீடங்களைச்‌ செய்வித்து, 
யோத்சதாக்கின்‌ குமாரனாகிய 
யோசுவா என்னும்‌ பிரதான 
ஆசாரியனுடைய சிரசிலே வைத்து, 


௪௧ 612. அவனோடே, 
சொல்லவேண்டியது: சேனைகளின்‌. 
கர்த்தர்‌ உரைக்கிறது என்னவென்றால்‌, 
இதோ, ஒரு புருஷன்‌, அவருடைய 
நாமம்‌ கினை என்னப்படும்‌; அவர்‌ 
தம்முடைய ஸ்தானத்திலிருந்து 
முனைத்தெழும்பிக்‌ கர்த்துடைய 
ஆலயத்தைக்‌ கட்டுவார்‌. 


சக 6:8. அவரே கர்த்தருடைய 
ஆலயத்தைக்‌ கட்டுவார்‌; அவர்‌ 
மகிமையொருத்தினவராய்‌, தம்முடைய 
சிங்காசனத்தின்மேல்‌ வீற்றிருந்து 
ஆளுகை செய்வார்‌ தம்முடைய 
சிங்காசனத்தின்மேல்‌ ஆசாரியராயும்‌ 
இருப்பார்‌; இவ்விரண்டின்‌ நடுவாகச்‌ 
சமாதானத்தின்‌ ஆலோசனை 
வினங்கும்‌. 


6:14. இந்தக்‌ 

அடக்கி வென்தாக்‌, கர்த்தருடைய 

த ஏலேமுக்கும்‌, 

யெதாயாவுக்கும்‌, 

குமாரனாகிய 

தினைப்பூட்டுததுக்கென்று 
வைக்கப்படுவதாக. 





i FTE 
TT 


௫௧ 6:15. தூரத்திலுன்னவர்கன்‌ வந்து 
கர்த்தருடைய ஆலயத்தைக்‌ கூட 
இருத்து கட்டுவார்கள்‌; அப்பொழுது 
சேனைகளின்‌ கர்த்தர்‌ என்னை 
உங்கனிடத்திற்கு அனுப்பினாரென்று 
அறித்துகொள்வீர்கன்‌; தீங்கள்‌ உங்கள்‌: 
தேவனாகிய கர்த்தரின்‌ 
சத்தத்தைக்கேட்டு நடத்தீர்கனானால்‌ 
இது நிறைவேறும்‌ என்று சொல்‌ 
என்றார்‌. 


கர்த்தர்‌ பூர்வகாலங்களிலே, பங்கு 
பங்காகவும்‌, வகை வகையாகவும்‌, தம்முடைய 
தீர்க்கதரிசிகளைக்‌ கொண்டு, தம்முடைய 
தெய்வீக சித்தத்தை, தம்முடைய ஜனத்திற்கு 
வெளிப்படுத்தினார்‌. இந்த அதிகாரத்தின்‌ 
ஆரம்பத்தில்‌, சகரியா தீர்க்கதரிசி தன்‌ 
கண்களை ஏறெடுத்து, தான்‌ கண்ட 
தரிசனங்களை  எழுதியிருக்கிறார்‌. 
அதிகாரத்தின்‌ பின்பகுதியில்‌, 
அடையாளத்தின்‌ மூலமாக 

பேசுகிறார்‌. இந்த அடையாளத்தை அநேகர்‌ 
பார்த்திருக்கிறார்கள்‌. சகரியா இந்த. 
அடையாளத்தின்‌ மூலமாய்‌ மேசியாவைப்பற்றி 
முன்னறிவிக்கிறார்‌. மேசியா தம்முடைய 
சபைக்கு ஆசாரியராயும்‌, ராஜாவாயும்‌ 
இருக்கிறார்‌. 


பிரதான ஆசாரியனாகிய யோசுவா 
சாரிய ஊழியத்‌ 
தவ ப்பது (சக 601). 
ஏற்பாட்டிலே கர்த்தராகிய 
இவேசுகிறி்துவுக்கு இரண்டு யோசுவாக்கள்‌ 
அடையாளமாயிருக்கிறார்கள்‌. மோசேக்கு 
பின்பு, யோசுவா, இஸ்ரவேல்‌ ஜனங்களை 
கானான்‌ தேசத்திற்கு வழிநடத்திச்சென்றார்‌. 
வேலின்‌ சேனைக்கு 
நம்முடைய 
ர்வ கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து. 
'தளபதியாயும்‌, அதிபதியாயும்‌ இருக்கிறார்‌ 
என்பதற்கு இது அடையாளம்‌. 


சகரியா தீர்க்கதரிசியின்‌ காலத்தில்‌, 
மற்றொரு யோசுவா இருக்கிறார்‌. இவர்‌ ஒரு 
பிரதான ஆசாரியர்‌. நம்முடைய கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்துவே, நம்முடைய ஆவிக்குரிய 
'வியத்திற்கு மகாபிரதான. 
யோசுவாவின்‌ 
ஊழியம்‌, கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்துவின்‌ ஆசாரிய ஊழியத்திற்கு 
அடையாளமாயிருக்கிறது. 


சகரியா - விரிவுரை 
ZECHARIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆசாரியனாகிய 
தன்னுடைய சிரசிலே. 
வைத்துக்கொள்ளவேண்டும்‌. 
விருப்பம்‌ இருந்ததாக 
ஆனாலும்‌ 
வந்த 
கிரீடம்‌ 


திரும்பி 
யிலே 


தலைவராகயிருக்கவேண்டும்‌. என்பது 
கர்த்தருடைய சித்தம்‌. 

கர்த்தர்‌ சகரியாவிடம்‌ யோசுவாவின்‌ 
சிரவிலே ஒரு கிரீடம்‌ வைக்குமாறு கட்டளை 
கொடுக்கிறார்‌. “சிறையிருப்பின்‌ மனுஷராகிய 
எல்தாயும்‌, தொபியாவும்‌, யெதாயாவும்‌ 
பாபிலோனிலிருந்து வந்திருக்கும்‌ அந்நாளிலே 
நீ போய்‌, செப்பனியாவின்‌ குமாரனாகிய 
யோசியாவின்‌ வீட்டுக்குள்‌ பிரவேசித்து, 
அங்கே அவர்கள்‌ கையிலே வெள்ளியையும்‌ 
பொன்னையும்‌... வாங்கி,  கிரீடங்களைச்‌: 
செய்வித்து, யோத்சதாக்கின்‌ குமாரனாகிய 
யோசுவா என்னும்‌ பிரதான ஆசாரியனுடைய 
சிரசிலே வைக்கவேண்டும்‌" (சக 60,11) 
என்று கர்த்தருடைய வார்த்தை 
சகரியாவுக்கு உண்டாயிற்று. 

பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவின்‌ 

ல. கிரீடம்‌ வைக்குப்படுவதைப்‌ 
பார்த்து. செருபாபேல்‌: அவர்மீது 
பொறாமைப்படவில்லை. செருபாபேலும்‌, 
கர்த்தரிடத்தில்‌ பயபக்தியோடும்‌, புத்தியோடும்‌, 
தெளிந்த சிந்தனையோடும்‌ 
ஐக்கியமாமிருக்கிறார்‌. யோசுவாவின்‌ சிரசில்‌ 
கிரீடம்‌ வைக்கப்படுவதை செருபாபேலும்‌ 
அங்கீகரிக்கிறார்‌. 


பாபிலோன்‌ தேசத்திலிருந்து திரும்பி 
வந்த யூதர்கள்‌ தேவனுடைய ஆலயத்திற்கு 
காணிக்கைகளைக்‌ கொண்டு வருகிறார்கள்‌. 
இவர்கள்‌ சிறையிருப்பின்‌ மனுஷர்‌. 
இவர்கள்‌ ஒருவேளை எருசலேமைச்‌ 
சுற்றிப்பார்ப்பதற்காக வந்திருக்கலாம்‌. 
எருசலேமிலே கர்த்தருடைய ஆலயத்தைக்‌ 
கட்டுகிற வேலை மிகவும்‌ மெதுவாக 
நடைபெறுகிறது என்பதையும்‌, 
கட்டுவதற்கு 
பணவசதியில்லாததினால்‌, ஆலயக்கட்டுமான 
வேலைகள்‌ நிறுத்தப்பட்டிருக்கிறது 
என்பதையும்‌ இவர்கள்‌ பாபிலோனிலே. 
கேள்விப்பட்டிருக்கிறார்கள்‌. 





f= THE 
TT 


கர்த்தருடைய 
கட்டும்வேலைகள்‌ தை 
நடைபெறவேண்டும்‌ என்பதற்காக, பாபிலோன்‌ 
தேசத்திலிருந்து வந்திருக்கும்‌. எல்தாய்‌, 
தொபியா, யெதாயா ஆகியோர்‌ 
வெள்ளியையும்‌ பொன்னையும்‌ 
காணிக்கையாகக்‌ கொண்டு 
வந்திருக்கிறார்கள்‌. 
பாபிலோனிலிருந்து வந்திருக்கிறவர்கள்‌ 
இந்தக்‌ காணிக்கையை. பிரதான 
ஆசாரியனாகிய யோசுவாவிடம்‌ 
கொடுக்கவேண்டுமென்று 
நினைத்திருக்கலாம்‌. ஆனால்‌ கர்த்தரோ 
இந்தக்‌ காணிக்கையை வாங்குவதற்கு 
தீர்க்கதரிசியாகிய சகரியாவை நியமிக்கிறார்‌ 
தங்களிடத்தில்‌ தீர்க்கதரிசி காணிக்கையை 
யிருப்பின்‌ மனுஷருக்கு: 
உற்சாகமாயிருந்திருக்கும்‌. 
ஏனெனில்‌ யூதர்கள்‌ பாபிலோன்‌ தேசத்தில்‌ 
இருந்தகாலத்தில்‌, அவர்கள்‌ 
தரிசனங்களையோ, தீர்க்கதரிரிகளையோ 
பார்க்கவில்லை. இப்போது கர்த்தருடைய 
தீர்க்கதரிசியாகிய சகரியாவே, 
அவர்களிடத்தில்‌ வந்து, அவர்கள்‌ கொண்டு 
வந்திருக்கிற வெள்ளியையும்‌ பொன்னையும்‌ 
காணிக்கையாகப்‌ பெற்றுக்கொள்கிறார்‌. 


பாபிலோனிலிருந்து 
றமிருப்பின்‌ மனுஷராகிய 

பேரும்‌ செப்பனியாவின்‌ குமாரனாகிய 
யோசியாவின்‌ வீட்டிற்கு வந்திருக்கிறார்கள்‌. 
கர்த்தருடைய கட்டளையின்‌ பிரகாரம்‌. 
சகரியாவும்‌ செப்பனியாவின்‌ குமாரனாகிய 
யோசியாவின்‌ வீட்டிற்குள்‌ பிரவேசிக்கிறார்‌. 
ஒருவேளை இந்த யோசுவா தேவாலயத்தின்‌ 
பொக்கிஷங்களை பொறுப்பாய்ப்‌ 
பாதுகாக்கிறவராகமிருக்க வேண்டும்‌. 


சகரியா பாபிலோனிலிருந்து 
வந்திருக்கிறவர்கள்‌ கையிலே பொன்னையும்‌. 
வெள்ளியையும்‌ வாங்கவேண்டும்‌. 
அதைக்‌ கொண்டு 
கிரீடங்களை  செய்விக்கப்பண்ணவேண்டும்‌. 
யோத்சதாக்கின்‌ குமாரனாகிய யோசுவா 
என்னும்‌ பிரதான ஆசாரியனுடைய சிரசிலே 
அந்தக்‌ கிரீடங்களை வைக்கவேண்டும்‌. 


சகரியா - விரிவுரை 
ZECHARIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


வந்திருந்தவர்கள்‌ 
பொன்னாலும்‌, 
இரண்டு 
என்று 
விளக்கம்‌ 
சொல்லுகிறார்கள்‌. ஒரு கிரீடம்‌ 
வெள்ளியால்‌ செய்யப்பட்டிருக்கிறது. மற்றொரு 
கிரீடம்‌ பொன்னால்‌ செய்யப்பட்ிருக்கிறது. 
வெள்ளிக்கிரீடம்‌ ஆசாரிய 
கன; அடையாளம்‌. 
ராஜாவின்‌ ராஜரீகத்திற்கு அடையாளம்‌. 


பாபிலோனிலிருந்து 
வாங்கின 


சூரியன்‌ பொன்னைப்போல. 

பிரகாசமாமிருக்கிறது. காலையில்‌ சூரியன்‌ 

உதிக்கும்போது, சூரியனுடைய வெளிச்சம்‌ 

பிரகாசிக்க ஆரம்பிக்கிறது. நேரம்‌ ஆக ஆக 

சூரியப்பிரகாசம்‌ பொன்னைப்போல 

அதிகமாமிருக்கும்‌. இரவு வேளையிலே. 

சந்திரன்‌ வெள்ளியைப்போல 

பிரகாசமாயிருக்கும்‌. 
விக்கிரகாராதனைக்காரர்கள்‌ 

சூரியனையும்‌ 

தெய்வங்களாக 

ஆராதிக்கிறார்கள்‌. 

சந்திரனையும்‌ 

விக்கிரகாராதனைக்காரர்கள்‌, 

சிருஷ்டித்த கர்த்தருக்கு 

சாஷ்டாங்கமாய்ப்‌ 


நம்முடைய மீட்பராகிய இயேசுகிறிஸ்து 
வெள்ளிக்கிரீடத்தையும்‌, பொன்கிரீடத்தையும்‌ 
அணிந்திருக்கிறார்‌. வெள்ளி சந்திரனுக்கு 
அடையாளம்‌. பொன்‌ சூரியனுக்கு 
அடையாளம்‌. கர்த்தருடைய 
பிரகாசத்திற்கு முன்பாக, 

வெளிச்சமும்‌, சந்திரனின்‌ 
மங்கிப்போகும்‌. 


யோசுவா என்னும்‌ பிரதான 
ஆசாரியனுடைய சிரசிலே சகரியா தீர்க்கதரிசி 
வெள்ளிகிரீடத்தையும்‌, பொன்கிரீடத்தையும்‌ 
வைக்கிறார்‌. இதற்கான காரணத்தையும்‌. 
சகரியா சொல்லுகிறார்‌. கர்த்தர்‌ சகரியாவுக்கு 
யோசியாவின்‌ சிரசிலே கிரீடத்தை 
வைக்கவேண்டுமென்று கட்டளை 
கொடுத்தவுடனேயே, அதற்கான 
காரணத்தையும்‌ சொல்லுகிறார்‌. 





f= FTE 
TT 


காலம்‌ நிறைவேறும்போது, கர்த்தர்‌ 
தாமே, யோசுவாவைப்போல, மகாபிரதான 
ஆசாரியரை எழுப்புவார்‌. வரப்போகிற 
மகாபிரதான ஆசாரியருக்கு, இந்த யோசுவா 
அடையாளமாயிருக்கிறார்‌. அவர்‌ மகாபிரதான 
ஆசாரியருக்கு நிழலைப்போல இருக்கிறார்‌. 


“இதோ, புருஷன்‌, அவருடைய 
நாமம்‌ கிளை என்னப்படும்‌ அவர்‌ தம்முடைய 
ஸ்தானத்திலிருந்து' முளைத்தெழும்பிக்‌. 
கர்த்தருடைய ஆலயத்தைக்‌ கட்டுவார்‌ 
(சக 612) என்று க்‌ கர்த்தர்‌ 
உரைக்கிறார்‌. தாவீதின்‌ 
நகரத்திலிருந்து வெளிப்படுவார்‌. 


தாவீதின்‌ குடும்பம்‌ இப்போது வறண்ட 
தரையிலிருந்து முளைத்தெழும்புகிறது. 
ஆனாலும்‌ முளைப்பது பெரிய கிளையாக 
வளரும்‌. இதன்‌ வேரிலிருந்து பூக்கள்‌ பூக்கும்‌. 
இந்த வேரை ஜனங்கள்‌ மறந்துவிட்டார்கள்‌. 
குட பரக்து திரும்பி வந்த யூதர்கள்‌ 
தாவீதின்‌ குடும்பத்தைப்பற்றியே 
மறந்துவிட்டார்கள்‌. பூமிக்கடியில்‌ இருக்கும்‌ 
பத யாரும்‌ நினைத்துப்‌ பார்ப்பதில்லை. 

நம்முடைய பார்வைக்குத்‌ தெரியாமல்‌, 
ப மம்கரிகி ப்பதால்‌ அதை யாரும்‌. 
பார்க்காமல்‌, காலப்போக்கில்‌ 
மறந்துவிடுகிறார்கள்‌. 


பத்தாரும்‌ 
வேரைப்போல. 
அவர்களுடைய 


வீநின்‌ 
பூிக்கிலிகிகுக்கும்‌ 
மறைவாகயிருக்கிறார்கள்‌. 
குடும்பத்திலுள்ளவர்கள்‌ யாரும்‌ 
பிரத்தியட்சமான தலைவராகயில்லை. 
ஆனாலும்‌ தாவீதின்‌ குடும்பத்திலிருந்து ஒரு 
புருஷன்‌ எழும்புவார்‌ என்றும்‌. அவருடைய 
நாமம்‌ “கிளை” என்னப்படும்‌ என்றும்‌ 
சேனைகளின்‌. கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
தாவீதின்‌ குடும்பத்திலிருந்து எழும்புகிறவர்‌, 
தம்முடைய  ஸ்தானத்திலிருந்து எழும்பி 
கர்த்தருடைய ஆலயத்தைக்‌ கட்டுவார்‌ 
என்றும்‌ சேனைகளின்‌ கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 


சகரியா - விரிவுரை 
ZECHARIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அவரே கர்த்தருடைய ஆலயத்தைக்‌ 
கட்டுவார்‌: அவர்‌ மகிமைபொருந்தினவராய்‌, 
தம்முடைய சிங்காசனத்தின்மேல்‌ வீற்றிருந்து 
ஆளுகை செய்வார்‌; தம்முடைய 
சிங்காசனத்தின்‌ மேல்‌ ஆசாரியராயும்‌ 
இருப்பார்‌; இவ்விரண்டின்‌. நடுவ 
சமாதானத்தின்‌ ஆலோசனை விளங்‌ 
(சக 643) என்று சேனைகளின்‌ கர்த்தர்‌ 
தாவீதின்‌. குடும்பத்திலிருந்து 
முளைத்தெழும்பும்‌ “கிளை” என்னப்படும்‌ 
நாமமுடையவரைப்பற்றிச்‌ சொல்லுகிறார்‌. 


மேசியாவாகிய கிறிஸ்துவானவரே 
மகிமை பொருந்தினவராய்‌ தம்முடைய 
சிங்காசனத்தின்‌ மேல்‌ வீற்றிருந்து ஆளுகை 
செய்வார்‌. மகிமை ஒரு பாரமாயிருக்கும்‌. 
ஆனாலும்‌  கிறிஸ்துவானவருக்கு, அந்த 
மகிமையை சுமப்பது மிகப்பெரிய 
பாரமாயிருக்காது. கிறிஸ்துவானவர்‌ 
சகலவற்றையும்‌ சுமக்கிறவர்‌. 


சிலுவையே கிறிஸ்துவின்‌ மகிமை 
நம்முடைய தனால்‌. இயேசுகிறிஸ்து. 
தம்முடைய சிலுவையை சுமந்தார்‌ 
சிலுவைமைப்போலவே அவருடைய கிரீடமும்‌ 

பொருந்தினதாகயிருக்கும்‌. 
க்யான்‌ அந்தக்‌ கிரீடத்தின்‌ 
மகிமையையும்‌ சுமப்பார்‌, 


கிறிஸ்துவின்‌ மகிமை இஸ்ரவேலின்‌ 
மகிமையாயிருக்கும்‌. கிறிஸ்துவானவர்‌ 
மகிமை பொருந்தினவராமிருப்பார்‌. 
கிரீடங்கள்‌ பொன்னாலும்‌, வெள்ளியாலும்‌ 
செய்யப்பட்டிருக்கிறது. பொன்னும்‌. 
வெள்ளியும்‌ மண்ணிலிருந்து உண்டானவை. 
கர்த்தர்‌ மண்ணுக்கு ஒப்பாயிருக்கிற 
வெள்ளியையும்‌ பொன்னையும்‌, தம்முடைய 
சிரசின்மீது அணிந்துகொண்டு, அதற்கு 
மகிமையைக்‌ கொடுப்பார்‌. 


அதுவாக ஒரு ரப்‌ 

இருக்கும்‌. 

சிங்காசனத்தின்மேல்‌ "வீற்றிருந்து ஆளுகை 

செய்வார்‌. அவர்‌ தம்முடைய 

சிங்காசனத்தின்‌ மேல்‌ ஆசாரியராயும்‌, 

ராஜாவாயும்‌ வீற்றிருப்பார்‌. கிறிஸ்துவின்‌ 
, அவருடைய ஆளுகைக்கும்‌, 


அடையாளமாயிருக்கிறது. 





i FTE 
TT 


கிறிஸ்துவானவரே மகாபிரதான 
ஆசாரியர்‌. அவர்‌ நமக்காக பிதாவின்‌ 
சமுகத்திலே எப்போதும்‌ பரிந்துபேசுகிறவர்‌. 
குமாரனாகிய இயேசுகிறிஸ்து தம்முடைய 
பிதாவின்‌ வலது பாரிசத்திலே, 
அதிகாரமுள்ளவராக அமர்ந்திருக்கிறார்‌. 

“மேற்சொல்லியவைகளின்‌ முக்கியமான 
பொருளென்னவெனில்‌:  பரலோகத்திலுள்ள. 
மகத்துவ ஆசனத்தின்‌ வலதுபாிசத்திலே 
உட்கார்ந்திருக்கிறவருமாய்‌, ரிசுத்த 
ஸ்தலத்திலும்‌, மனுஷரால்‌ அல்ல, க்‌ 
ஸ்தாபிக்கப்பட்ட மெய்யான கூடாரத்திலும்‌ 
ஆசாரிய ஊழியஞ்‌ செய்கிறவருமாயிருக்கிற 
பிரதான ஆசாரியர்‌ நமக்கு உண்டு” 
(எபி 812) 


கிறிஸ்து நமக்காக தம்மையே பலியாக 
ஒப்புக்கொடுத்தார்‌. 
செலுத்தும்‌ அதிகாரம்‌ 
கொடுக்கப்பட்டிருப்பதுபோல, 
பிரமாணத்தைக்‌ கொடுக்கும்‌ 
கிறிஸ்துவானவருக்கு 
கொடுக்கப்பட்டிருக்கிறது. 
ஆளுகை செய்வதற்கு, 
அர்ப்பணிக்கவேண்டும்‌. - 


நமக்கு. 
அதிகாரமும்‌ 


நம்மை 
நம்மை 


கர்த்தர்‌ 
நாம்‌ 


ஒப்புக்கொடுக்கவில்லையென்றால்‌, 
கிறிஸ்துவிடமிருந்து இரட்சிப்பு இல்லை. 
பிதாவாகிய தேவன்‌, தம்முடைய 
குமாரனாகிய இயேசுகிறிஸ்‌ துவக்கு, 
அவருடைய சிங்காசனத்தை பரலோகத்திலே 
ஸ்தாபித்திருக்கிறார்‌. கிறிஸ்துவின்‌ 
சிங்காசனத்திலிருந்து நமக்கு நன்மையும்‌, 
ஆசீர்வாதமும்‌ உண்டாகவேண்டுமென்றால்‌, 
அவருடைய சிங்காசனத்தை நம்முடைய 
இருதயத்தில்‌ நாம்‌ ஸ்தாபிக்கவேண்டும்‌. 


ப தல்தக்ம்‌ ராஜாவுக்குரிய 
கெம்பீரமும்‌, அதிகாரமும்‌, வல்லமையும்‌: 
உண்டு. அதே வேளையில்‌ அவரிடத்தில்‌ 
ஆசாரியருக்குரிய எளிமையும்‌, அன்பும்‌ 


உண்டு. 


சகரியா - விரிவுரை 
ZECHARIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ண்டின்‌ நடுவாக 

சமாதானத்தின்‌ ஆலோசனை விளங்கும்‌” 

(சக 683) என்று சேனைகளின்‌ கர்த்தர்‌ 

சொல்லுகிறார்‌. “இவ்விரண்டின்‌ நடுவாக" 

என்னும்‌ வாக்கியத்திற்கு. சர்த்தரக்கும்‌ 

என்னும்‌ நாமமுடைய 

ல்‌ நடுவாக என்று பொருள்‌. 

அதாவது பிதாவாகிய தேவனுக்கும்‌, 

குமாரனாகிய தேவனுக்கும்‌ நடுவாக என்றும்‌ 

இந்த வாக்கியத்திற்கு பொருள்‌ சொல்லலாம்‌. 

மத்தியஸ்த 

தேவனுக்கும்‌ 

சமாதான 

பூர்வகாலத்தில்‌, யூதர்கள்‌ 

ராஜாவும்‌ ஆசாரியரும்‌ 

நபர்களாகயிருந்தார்கள்‌. 

அவர்கள்‌ ஒருவருக்கொருவர்‌ ஆலோசனை 

களைப்‌ பெற்றுக்கொண்டார்கள்‌. 

யூதாதேசத்திலும்‌,. கர்த்தருடைய 

ஆலயத்திலும்‌ சமாதானமும்‌, செழிம்பும்‌ 

உண்டாயிருப்பதற்கும்‌ ராஜாவும்‌ பிரதான 

ஆசாரியரும்‌ சமாதான ஆலோசனைகளை 
ஏறெடுப்பது வழக்கம்‌. 


யூதர்கள்‌ சிறையிருப்பிலிருந்து 
ம்‌ ்‌ இக்காலத்தில்‌, 
அவர்களுக்கு 
தலைவராகயிருக்கிறார்‌. யோசுவா 
அவர்களுக்கு பிரதான ஆசாரியரா 
யிருக்கிறார்‌. இவர்கள்‌ இருவரும்‌ சமாதான 
காரியங்களைக்‌ குறித்து கலந்து பேசி, 
ஒருவருக்கொருவர்‌ ஆலோசனை சொல்லிக்‌ 
கொள்வார்கள்‌. 


பிரதான 
யோசுவாவின்‌ சிரசிலே. 
வெள்ளிக்கிரீடமும்‌ 
பாபிலோனிலிருந்து 
சிறையிருப்பின்‌ மனுஷர்‌, யோசுவாவுக்கு 
கிரீடங்களை செய்வதற்காக, பொன்னையும்‌ 
ள்‌ ம்‌ கொண்டுவரவில்லை. 
எருசலேமிலே கர்த்தருடைய 
கட்டப்படவேண்டுமென்பதற்காகவே. 
பொன்னையும்‌ வெள்ளியையும்‌ கொண்டு 
வந்திருக்கிறார்கள்‌. 
தக்‌ கிரீடங்களோவென்றால்‌, 
கர்த்தருடைய ஆலயத்திலே, ஏலேமுக்கும்‌, 
தொபியாவுக்கும்‌, யெதாயாவுக்கும்‌, 
செப்பனியாவின்‌ குமாரனாகிய எனுக்கும்‌. 
நினைப்பூட்டுதலுக்கென்று வைக்கப்படுவதாக” 
(சக. 64) என்று சேனைகளின்‌ 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


ஆசாரியனாகிய 
பொன்கிரீடமும்‌, 
வைக்கப்படுகிறது. 
வந்திருந்த 





i THE 
WEFT 


இந்தக்‌ கிரீடங்கள்‌ 
ஆசாரியனாகிய 
சொந்தமானதல்ல. இவை கர்த்தருடைய 
ஆலயத்திலே நினைப்பூட்டுதலுக்கென்று 
வைக்கப்பட்டிருக்கவேண்டும்‌. இந்தக்‌ 
கிரீடங்களை தேவாலயத்தின்‌ 
'பொக்கிஷசாலையில்‌ பாதுகாப்பாக. 
வைத்திருக்கவேண்டும்‌. 


பிரகாரம்‌, இந்தக்‌ 


ஜன்னலிலே, 


பிரதான 
யோகவாவக்கு 


பாரம்பரிய வரலாற்றின்‌ 
கிரீடங்கள்‌ தேவாலயத்தின்‌ 
எல்லோரும்‌ பார்க்கும்‌ 
வண்ணமாக "வைக்கப்பட்டிருந்தது. 
மேசியாவைப்பற்றி கர்த்தர்‌ கொடுத்த 
வாக்குத்தத்தத்திற்கு அடையாளமாக, இந்தக்‌ 
கிரீடங்கள்‌ தேவாலயத்தில்‌ 
வைக்கப்பட்டிருந்தது. இந்தக்‌ கிரீடங்களை 
தேவாலயத்திற்கு வருகிற எல்லா யூதர்களும்‌ 
பார்ப்பார்கள்‌. அவர்கள்‌ மேசியாவைப்பற்றிய 
வாக்குத்தத்தத்தை நினைவுகூருவார்கள்‌. 


சுவிசேஷ சபையிலே யூநருக்கும்‌ 
புறஜாதியாருக்கும்‌. சமாதானமான 
சந்தோஷமான ஐக்கியமுண்டாயிருக்கும்‌. 
தரும்‌ புறஜாதியாரும்‌, தங்கள்‌ கர்த்தராகிய 

றிஸ்துவுக்குள்‌ ஐக்கியமாயிருப்பார்கள்‌. 
கிறிஸ்துவானவர்‌ தம்முடைய 
சிங்காசனத்தின்‌ மேல்‌ ஆசாரியராக 
வீற்றிருப்பார்‌. கிறிஸ்துவானவரே யூதரையும்‌ 
புறஜாதியாரையும்‌ ஒன்றாய்‌ இணைப்பார்‌. 


'தூரத்திலுள்ளவர்கள்‌ வந்து 
கர்த்தருடைய ஆலயத்தைக்‌ கூடயிருந்து 
கட்டுவார்கள்‌" (சக 635). அப்பொழுது 
கர்த்தருடைய வார்த்தை சத்தியமானது. 
என்று உறுதிபண்ணப்படும்‌. “அப்பொழுது 
சேனைகளின்‌ கர்த்தர்‌ என்னை 
உங்களிடத்திற்கு அனுப்பினாரென்று: 
அறிந்துகொள்வீர்கள்‌; நீங்கள்‌ உங்கள்‌ 
தேவனாகிய கர்த்தரின்‌ 
நடந்தீர்களானால்‌ 
என்று சொல்‌” (சக 


கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


சகரியா - விரிவுரை 
ZECHARIAH - COMMENTARY 


வந்து 
கட்டுவார்கள்‌ 
கர்த்தர்‌ 
சம்பவம்‌ சீக்கிரத்தில்‌ 


தூரத்திலுள்ளவர்கள்‌. 
கர்த்தருடைய ஆலயத்தைக்‌ 


என்பது ஓர்‌ அடையாளம்‌. 
சொல்லுகிற இந்த 
றுகிறது. 


நதிக்கு இப்புறத்திலி 
கி. தத்னாயும்‌, 
சேத்தார்பொஸ்னாயும்‌, அவர்கள்‌ 
வகையராவும்‌, தரியராஜா கட்டளையிட்ட 
பிரகாரம்‌ ஜாக்கிரதையாய்ச்‌ செய்தார்கள்‌. 
அப்படியே யூதரின்‌ மூப்பர்‌ கட்டினார்கள்‌; 
தீர்க்கதரிசியாகிய ஆகாயம்‌ 
இத்தோவின்‌ குமாரனாகிய சகரியாவும்‌. 
தீர்க்கதரிசனம்‌. சொல்லிவந்தபடியினால்‌. 
ர்‌ காரியம்‌. 
அவர்கள்‌ இஸ்ரவேலின்‌ 
கட்டளைப்படியேயும்‌, 
கோரேஸ்‌, தரியு, பெர்சியாவின்‌ ராஜாவாகிய 
அர்தசஷ்டா என்பவர்களுடைய 
கட்டளைப்படியேயும்‌ அறைக்கட்டி 
முடித்தார்கள்‌" (எஸ்றா 613/4, 
கர்த்தருடைய 
கட்டுவதற்கு 
உதவியைப்‌ 
வேண்டுமென்றால்‌, 
தேவனாகிய கர்த்தரின்‌ 
நடக்கவேண்டும்‌. கர்த்தருக்கு 
கீழ்ப்படிந்து சனங்க. அவர்களுடைய 
அண்டை தேசத்தார்‌ அவர்களுக்கு 
சிநேகிதராயிருப்பார்கள்‌. யூதர்கள்‌ 
விலகி, அவருக்கு 
கலகம்பண்ணும்போது, 
அண்டை 
அவர்களுக்கு 


ஆலயத்தைக்‌ 
தூரத்திலுள்ளவர்களுடைய 





i= FTE 
TT 


ஆசரிப்புக்கூடாரத்தின்‌ வாசஸ்தலத்தை. 
ஸ்தாபனம்பண்ணுமாறு கர்த்தர்‌ மோசேக்கு 
கட்டளை கொடுக்கிறார்‌. 
ஆசரிப்புக்கூடாரத்தின்‌ ஒவ்வொரு 
பகுதியையும்‌ அதற்குரிய இடத்தில்‌ வைத்து, 
கர்த்தர்‌ சொன்ன பிரகாரம்‌ அதை 
இணைக்கவேண்டும்‌ (யாத்‌ 409-8) 
வாசஸ்தலத்தையும்‌ அதிலுள்ள யாவையும்‌ 
அபிஷேக தைலத்தினால்‌ 
அபிஷேகம்பண்ணவேண்டும்‌ (யாத்‌ 403-11) 
மோசே ஆசாரியரையும்‌ அபிஷேகம்பண்ணி 
அவர்களை பரிசுத்தப்படுத்தவேண்டும்‌ (யாத்‌ 
4012-15) 


கர்த்தர்‌ தனக்கு கற்பித்தபடியெல்லாம்‌ 
மோசே செய்கிறார்‌ (யாத்‌ 40:16-33) 
கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை: 
நிரப்புகிறது (யாத்‌ 40:34-38), 


முதலாம்‌ மாதம்‌ முதல்‌ தேதி 
யாத்‌ 40:1-15 


யாத்‌ 40:1. கர்த்தர்‌ மோசேயை நோக்கி: 


யாத்‌ 40:2. நீ முதலாம்‌ மாதம்‌ முதல்‌ 
தேதியில்‌ ஆசரிப்புக்‌ கூடாரத்தின்‌ 
வாசஸ்தலத்தை ஸ்தாபனம்பண்ணு.. 


யாத்‌ 40:3. அதிலே சாட்சிப்பெட்டியை 
வைத்து, பெட்டியைத்‌ திரையினால்‌ 
மறைத்து, 


யாத்‌ 4084. 
கொண்டுவந்து, அதில்‌ 
வைக்கவேண்டியதைக்‌ கிரமமாய்‌ 
வைத்து, குத்துவினக்கைக்‌ கொண்டு. 
வத்து, அதின்‌ வினக்குகளை ஏற்றி, 


மேஜையைக்‌ 


யாத்‌ 405. பொன்‌ தூபபீடத்தைச்‌. 
சாட்சிப்பெட்டிக்கு முன்னே வைத்து, 
வாசஸ்தலத்தூ வாசலின்‌: 
தொங்குதிரையைத்‌ 
தூக்கிவைக்கக்கடவாய்‌.. 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யாத்‌ 40:8. பின்பு, தகன பலிபீடத்தை 
ஆசரிப்புக்‌ கூடாரமாகிய 
வாசஸ்தலத்தின்‌ வாசலுக்கு முன்பாக: 
வைத்து, 


யாத்‌ 40:7. தொட்டியை ஆசரிப்புக்‌ 
கூடாரத்துக்கும்‌ பலிப்டத்துக்கும்‌ நடுவே. 
வைத்து, அதிலே தண்ணீர்‌ வார்த்து, 


யாத்‌ 408. சுற்றுப்‌ பிராகாரத்தை 
திறுத்தி, பிராகாரவாசல்‌ 
தொங்குதிரையைத்‌ தூக்கிவைத்து, 


யாத்‌ 40:0, அபிஷேக தைலத்தை 
எடுத்து, வாசஸ்தலத்தையும்‌ அதிலுன்ன 
யாவையும்‌ அபிஷேகம்பண்ணி, 
அதையும்‌ அதிலுள்ள. சகல 
பணிமுட்டுகளையும்‌ 

பரிசுத்தப்படுத்துவாயாக; அப்பொழுது 
பரிசுத்தமாயிருக்கும்‌. 


யாத்‌ 4040, தகனபலிபீடத்தையும்‌ 
அதின்‌ சகல பணிமுட்டுகனையும்‌ 
அபிஷேகம்பண்ணி, அதைப்‌ 
பரிசுத்தப்படுத்துவாயாக; அப்பொழுது 
அது மகா பரிசுத்தமான பலி. 


பீடமாயிருக்கும்‌. 


யாத்‌ 401. தொட்டியையும்‌ அதின்‌ 
பாதத்தையும்‌ அபிஷேகம்பண்ணி, 
பரிசுத்தப்படுத்துவாயாக, 


யாத்‌ 40:12. பின்பு ஆரோனையும்‌ 
அவன்‌ குமாரரையும்‌ ஆசரிப்புக்‌ 
கூடாரவாசலில்‌ வரச்செய்து, 
அவர்களை ஜலத்தினால்‌ ஸ்நானம்‌ 


பண்ணுவித்து, 


யாத்‌ 4043. ஆரோனுக்குப்‌ பரிசுத்த: 
வஸ்திரங்களை உடுத்தி, எனக்கு 
ஆசாரிய ஊழியம்‌ செய்யும்படிக்கு 
அவனை அபிஷேகம்‌ பண்ணி, அவனைப்‌ 
பரிசுத்தப்படுத்துவாயாக. 

யாத்‌ 4084. அவன்‌ குமாரரையும்‌ 
வரச்செய்து, அவர்களுக்கு அங்கிகனை 
உடுத்தி, 





f= THE 
TT 


சகரியா தீர்க்கதரிசிக்கு இதன்‌ பின்பு 
தரிசனங்கள்‌ கிடைக்கவில்லை. ஆனாலும்‌ 
கர்த்தருடைய வார்த்தை சகரியாவுக்கு 
உண்டாயிற்று சிறையிருப்பிலிருக்கிற 
யூதர்களில்‌ சிலருக்கு உபவாசத்தைக்‌ 
குறித்து ஒரு. சில சந்தேகங்கள்‌ 
உண்டாயிற்று. அந்த சந்தேகத்தை 
தீர்த்துக்கொள்வதற்காகவும்‌, தங்கள்‌ 
மனச்சாட்சியை சுத்திகரிப்பதற்காகவும்‌ 
சிறையிருப்பின்‌ மனுஷரில்‌ சிலர்‌ தேவனுடைய 
ஆலயத்திற்கு அனுப்பப்படுகிறார்கள்‌. 
அவர்களுக்கு சொல்லவேண்டிய பிரதியுத்தர 

வார்த்தை சகரியாவுக்கு 
வெளிப்படுத்தப்படுகிறது (சக 7:1-3). 

கர்த்தர்‌ தனக்குக்‌ கொடுத்த 
வார்த்தையை சகரியா  சிறையிருப்பின்‌ 
மனுஷருக்கு சொல்லுகிறார்‌ (சக 7:4-8) 
இதற்கு அடுத்த அதிகாரத்திலும்‌ சகரியா 
தனக்கு உண்டான கர்த்தருடைய 
வார்த்தைகளை அவர்களுக்கு சொல்லுகிறார்‌ 
(சக 8418) 


சிறையிருப்பின்‌ ர்‌ சரியான 
நோக்கத்தோடு. உ்னாம்னனை விலை, 
அவர்களுடைய மாய்மாலங்களை சகரியா 
கர்த்தருடைய நாமத்தினாலே 
கடிந்துகொள்கிறார்‌ (சக 7:4-8)... ஜனங்கள்‌ 
தங்கள்‌ பாவங்களுக்கு மனந்திரும்பவேண்டும்‌ 
தங்கள்‌ ஜீவியத்தை கர்த்தருக்குள்‌ 
புதுப்பித்துக்கொள்ளவேண்டும்‌. இதுவே 
மெய்யான உபவாசம்‌ (சக 7:8-14). 
ற்கு அடுத்த அதிகாரத்தில்‌, 
மனுஷருடைய இருதயத்தில்‌ 
காயங்கள்‌ கட்டப்படுகிறது. 
நீக்கப்படுகிறது. அவர்களுடைய 
ள்‌ பண்டிகைகளாக மாறும்‌ என்று. 
வாக்குப்பண்ணப்படுகிறது. 
கர்த்தருடைய கிருபையும்‌ இரக்கமும்‌. 
அவர்களுக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. 


சிறையிருப்‌ 
ஏற்பட்டிருக்கிற 


சகரியா - விரிவுரை 
ZECHARIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஓடுக்கத்திலிருக்கவேண்டுமோ 
௪க 71-7 


கக 94. தரியு ராஜா அரசாண்ட 
நாலாம்‌ வருஷம்‌, கிஸ்லே என்னும்‌ 
ஒன்பதாம்மாதம்‌, நாலாத்தேதியிலே, 
சுகரியாவுக்குக்‌ கர்த்தருடைய வார்த்தை. 


உண்டாயிற்று. 


சக 72. கர்த்தருடைய 
விண்ணப்பம்பண்ணவும்‌, 


சமுகத்தில்‌ 


சக 7 நாங்கள்‌ 
வருஷம்வரையிலே செய்ததுபோல 
இந்தாம்‌ மாதத்திலே அழுது 
ஒடுக்கத்திலிருக்க வேண்டுமோ என்று 
களுடைய கர்த்தரின்‌. 
ஆலயத்திலிருக்கும்‌ ஆசாரியரிடத்திலும்‌ 
தீர்க்கதரிசிகவிடத்திலும்‌ கேட்கவும்‌, 
சரேத்சேரும்‌ ரெகெம்மெலேகும்‌ 
அவனுடைய மனுஷரும்‌ தேவனுடைய 
ஆலயத்துக்கு அனுப்பப்பட்டார்கள்‌. 


இத்தனை 


சக 7:4. அப்பொழுது சேனைகளுடைய 
கர்த்தரின்‌ வார்த்தை எனக்கு உண்டாகி, 
அவர்‌ 


சக 75. நீ தேசத்தின்‌ எல்லா 
ஜனத்தோடும்‌ ஆசாரியர்கனோடும்‌. 
சொல்லவேண்டியது என்னவென்றால்‌, 
நீங்கள்‌ இந்த எழுபது வருஷமாக 
ஜந்தாம்‌ மாதத்திலும்‌ ஏழாம்‌ 
மாதத்திலும்‌ உபவாசம்பண்ணி. 
துக்கங்கொண்டாடின போது நீங்கள்‌ 
எனக்கென்றுதானா உபவாசம்‌ 
பண்ணினீர்கன்‌? 


கக 7:8. நீங்கள்‌ 
புசிக்கிறபோதும்‌ குடிக்கிறபோதும்‌ 
உங்களுக்கென்றல்லவா புசிக்கிறீர்கள்‌? 
உங்களுக்கென்றல்லவா குடிக்கிறீர்கள்‌? 


சக 72. எருசலேமும்‌ அதைச்‌ 
சுற்றிலும்‌ இருத்த பட்டணங்களூம்‌ 
குடிநிறைத்து சுகமாயிருந்தகாலத்திலும்‌, 
தெற்குநாடும்‌ சுமபூமியும்‌ 
குடியேறியிருத்த. காலத்திலும்‌ 
முன்னிருந்த தீர்க்கதரிசிகளைக்‌ 
கொண்டு கர்த்தர்‌ கூறின வார்த்தைகள்‌ 
இவைகள்‌ அல்லவோ என்று சொல்‌ 
என்றார்‌. 





f= al 
TT 


தாங்கள்‌ தொடர்ந்து 
என்னும்‌ 
அவர்களுக்குள்‌ உண்டாயிற்று. 


"நாங்கள்‌ இத்தனை ம்வரையிலே 
செய்ததுபோல ஐந்தாம்‌ மாதத்திலே அழுது 
ஒடுக்கத்திலிருக்கவேண்டுமோ” (சக 7:3) 
என்று... சேனைகளுடைய கர்த்தரின்‌ 
ஆலயத்திலிருக்கும்‌ ஆசாரியரிடத்திலும்‌ 
தீர்க்கதரிசிகளிடத்திலும்‌ கேட்கவும்‌, 
சரேத்சேரும்‌ ரெகெம்மெலேகும்‌ அவனுடைய 
மனுஷரும்‌ தேவனுடைய ஆலயத்துக்கு 
அனுப்பப்பட்டார்கள்‌. 

கள்‌ ன்னும்‌ பாபிலோன்‌ 
நசத்தகருக்கற்பளா அன்த. பாபிலோன்‌ 
தேசத்து சிறையிருப்பிலிருந்து, 
விடுவிக்கப்பட்டு தங்கள்‌ சொந்த தேசத்திற்கு 
திரும்பி வந்தவர்களா என்பது தெளிவாகத்‌ 
தெரியவில்லை. இவர்கள்‌ “தேசத்தின்‌ ஜனம்‌" 
(சக 7:5) என்று அழைக்கப்படுகிறார்கள்‌ 

கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
விண்ணப்பம்‌ பண்ணவும்‌, கர்த்தருடைய 
ஆலயத்திலிருக்கும்‌ ஆசாரியடத்திலும்‌, 
தீர்க்கதரிசிகளிடத்தில்‌ கேட்கவும்‌, சரேத்சேரும்‌ 
ரெகெம்மெலேகும்‌, அவனுடைய மனுஷரும்‌ 
தேவனுடைய ஆலயத்திற்கு வந்திருக்கிறார்கள்‌. 
இவர்கள்‌ யூதர்கள்‌ மத்தியில்‌ 
பிரதானமானவர்கள்‌. 


சிறையிருப்பின்‌ மனுஷராகிய 
எல்தாயும்‌  தொபியாவும்‌, யெதாயாவும்‌ 

வெள்ளியோடும்‌ பொன்னோடும்‌ பிரதான 
ஆசாரியனாகிய யோசுவாவின்‌ வீட்டிற்குள்ளே. 
பிரவேசித்தார்கள்‌. சரேத்சேரும்‌ 
'ரெகெம்மெலேகும்‌, அவனுடைய மனுஷரும்‌, 
அவர்களைப்போல பொன்னோடும்‌ 
வெள்ளியோடும்‌. வரவில்லை. அதற்குப்‌ 
பதிலாக அவர்கள்‌ கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
விண்ணப்பம்பண்ணவும்‌, சேனைகளுடைய 
கர்த்தரின்‌ ஆலயத்திலிருக்கும்‌ 
ஆசாரியரிடத்திலும்‌ தீர்க்கதரிசிகளிடத்திலும்‌ 
கேட்கவும்‌ வந்திருக்கிறார்கள்‌. 


சகரியா - விரிவுரை 
ZECHARIAH - COMMENTARY 


அவருடைய 
பெற்றுக்கொள்வதற்காக, 
சமுகத்தில்‌ வந்து ஜெபம்‌ 
பண்ணவேண்டும்‌. கர்த்தரோடு இடைப்பட்டு 
பரிந்து பேசவேண்டும்‌. சிறையிருப்பின்‌ மனுஷர்‌ 
கர்த்தருடைய சமுகத்தில்‌ விண்ணப்பம்‌ 
பண்ணவும்‌, கர்த்தருடைய ஆலயத்திலே. 
பலிசெலுத்தவும்‌ வந்திருக்கிறார்கள்‌. 
பாபிலோன்‌. 
சிறையிருப்பிலிருந்த 
எருசலேமிலுள்ள 
ஜெபம்பண்ணுவது வழக்கம்‌. 


“தானியேலோவென்றால்‌, 

யத்திரத்துக்குக்‌ 

வைக்கப்பட்டதென்று அறிந்தபோதிலும்‌, தன்‌ 
வீட்டுக்குள்ளேபோய்‌, தன்‌ மேல்‌ அறையிலே 
எருசலேமுக்கு நேராக பலகணிகள்‌ 
திறந்திருக்க, அங்கே தான்‌ முன்‌ 
செய்துவந்தபடியே, தினம்‌ மூன்று வேளையும்‌ 
தன்‌ தேவனுக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு 
ஜெபம்பண்ணி, ஸ்தோத்திரம்‌ செலுத்தினான்‌" 
(தானி 6:10) 


இப்போது தேவாலயம்‌ மறுபடியும்‌ 
குட்டியெழுப்பப்பட்டிருக்கிறது. ஆகையினால்‌ 
பாபிலோன்‌ தேசத்திலுள்ள தர்கள்‌ 
தங்களுடைய மனுஷரை எருசலேமுக்கு 
நேரடியாகவே அனுப்புகிறார்கள்‌. 


ப்பின்‌ க்‌ 
கர்த்தருடைய சித்தத்தை. தெரிந்துகொள்ள 
வேண்டும்‌ என்னும்‌ ஆர்வம்‌ உண்டாயிற்று. 
கர்த்தருடைய சித்தத்தைப்பற்றியும்‌, 
அவருடைய விருப்பத்தைப்பற்றியும்‌ 
ஆசாரியரிடத்திலும்‌ தீர்க்கதரிசிகளிடத்திலும்‌ 
கேட்டு தெரிந்துகொள்வதற்காக 
சிறையிருப்பின்‌ மனுஷர்‌ எருசலேமிலுள்ள 
சேனைகளின்‌ கர்த்தருடைய ஆலயத்திற்கு 
வந்திருக்கிறார்கள்‌. 





i THER 
TT 


கர்த்தருடைய ஆலயத்திலுள்ள 
ஆசாரியரும்‌ தீர்க்கதரிசிகளும்‌ 
ஒருவருக்கொருவர்‌ பொறாமைப்படவில்லை. 
ஒருவருக்கு விரோதமாக மற்றொருவர்‌ தீங்கு 
நினைக்கவுமில்லை. கேடு செய்யவுமில்லை. 
அவர்களுக்குள்‌ கருத்து. வேறுபாடும்‌. 
அவர்கள்‌ இருவரும்‌ 
ஒற்றுமையாயிருக்கிறார்கள்‌. ஆலயத்திற்கு 
கர்த்தரை 
ஊழியக்காரர்களுடைய 
கெடுத்துப்போடக்கூடாது. 
தீர்க்கதரிசிகளுக்கும்‌ இடை! 
உண்டுபண்ணிவிடக்கூடாது. கர்த்தர்‌ 
தம்முடைய ஊழியத்திலே ஆசாரியரையும்‌, 
தீர்க்கதரிசிகளையும்‌ எழுப்பியிருப்பதற்காக 
கர்த்தரைத்‌ துதிக்கவேண்டும்‌. 
சிறையிருப்பின்‌ ர்‌, கர்த்தரின்‌ 
அக்குல ச சாரியரிடத்திலும்‌ 
தீர்க்கதரிசிகளிடத்திலும்‌, “நாங்கள்‌ இத்தனை 
வருஷம்வரையிலே செய்ததுபோல ஐந்தாம்‌ 
மாதத்திலே அழுது ஒடுக்கத்திலிருக்க 
வேண்டுமோ” (சக 7:3) என்று விசாரித்து, 
அறிந்துகொள்வதற்காக வந்திருக்கிறார்கள்‌. 


.... சிறையிருப்பிலிருந்த: யூதர்கள்‌, 
இத்தனை வருஷம்‌ வரையிலும்‌, ஐந்தாம்‌ 
மாதத்திலே உபவாசம்‌ செய்து. அழுது. 
ஒடுக்கத்திலிருந்தார்கள்‌. கர்த்தருக்கு 
முன்பாக தங்களை வெகுவாகத்‌ தாழ்த்தி 
'ஜெபம்பண்ணினார்கள்‌. 

சிறையிருப்பின்‌ மனுஷர்‌ ஐந்தாம்‌. 
மாதத்து உபவாசத்தை மாத்திரமே இங்கு 
சொல்லுகிறார்கள்‌. ஆனால்‌ அவர்கள்‌ 


வருஷந்தோறும்‌ ஐந்து விசேஷித்த நாட்களில்‌ 
உபவாசம்பண்ணியிருக்கிறார்கள்‌. 


ஆராதிக்க வருகிறவர்கள்‌ 
ஒற்றுமையைக்‌ 
ஆசாரியருக்கும்‌ 
யே பகையை 


எருசலேமின்‌  அலங்கம்‌ 
மாதத்தில்‌ தகர்க்கப்பட்டது. இது 
இப்போதுள்ள நாள்காட்டியில்‌ ஜுன்‌ மாதம்‌ 
பதினேழாம்‌ தேதியைக்‌ குறிக்கும்‌. எருசலேமின்‌: 
அலங்கம்‌ தகர்க்கப்பட்டதை நினைவுகூரும்‌ 
வண்ணமாக, சிறையிருப்பிலிருந்த யூதர்கள்‌ 
ஒவ்வொரு வருஷமும்‌ நான்காம்‌ மாதத்தில்‌ 
உபவாசம்பண்ணி, அழுது ஒடுக்கத்திலிருப்பது 
வழக்கம்‌. 


நாலாம்‌ 


சகரியா - விரிவுரை 
ZECHARIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


... *நாலாம்‌. மாதம்‌ ஒன்பதாம்‌ தேதியிலே 
பஞ்சம்‌ நகரத்திலே அதிகரித்து, தேசத்தின்‌ 
ஜனத்துக்கு, ஆகாரமில்லாமல்போயிற்று” 
(எரே 52:6). 


பாபிலோன்‌. தேசத்து, 
சிறையிருப்பிலிருந்த யூதர்கள்‌ ஒவ்வொரு 
வருஷமும்‌ ஐந்தாம்‌ மாதத்திலும்‌ உபவாசம்‌ 
இருந்தார்கள்‌. இந்த மாதத்தில்‌ 
எருசலேமிலுள்ள தேவாலயத்தை 
கல்தேயர்கள்‌ சுட்டெரித்தார்கள்‌. இது ஜுலை. 
மாதம்‌ நான்காம்‌ தேதியாகும்‌, 
சிறையிருப்பின்‌ மனுஷர்‌ இந்த சம்பவத்தை 
நினைவுகூரும்‌ வண்ணமாக, ஒவ்வொரு 
வருஷமும்‌, நாலாம்‌ மாதத்திலே, உபாவாசம்‌. 
செய்து, அழுது, ஒடுக்கத்திலிருப்பது வழக்கம்‌. 


“ஐந்தாம்‌ மாதம்‌ பத்தாந்தேதியிலே, 
பாபிலோன்‌ ராஜாவுக்கு முன்பாக 
நிற்கிறவனாகிய காவற்சேனாதிபதியான 
கா்‌ எருசலேமுக்கு வந்தான்‌; 

நேபுகாத்நேச்சார்‌என்னும்‌ ராஜா 
ண்‌ அரசாளுகிற பத்தொன்பதாம்‌ 
வருஷமாயிருந்தது. அவன்‌ கர்த்தருடைய 
ஆலயத்தையும்‌, ராஜாவின்‌ அரமனையையும்‌, 
எருசலேமிலுள்ள எல்லா வீடுகளையும்‌, 
ஒவ்வொரு பெரிய மனிதனுடைய வீட்டையும்‌ 
அக்கினிமினால்‌  சுட்டெரித்துப்போட்டான்‌"' 
எ 523273). 


சிறையிருப்பிலிருந்த யூதர்கள்‌ ஏழாம்‌ 
மாதத்திலும்‌ உபவாசம்பண்ணினார்கள்‌. 
தங்கள்‌ ராஜாவாகிய கெறலியாவை 
கல்தேயர்‌ கொன்றுபோட்டதை நினைவுகூரும்‌ 
வண்ணமாக, யூதர்கள்‌, ஒவ்வொரு வருவம்‌ 
ஏழாம்‌ மாதத்திலே. உபவாசம்பண்ணி, 
அழுது. ஒடுக்கத்திலிருப்பார்கள்‌. இது 
செப்டம்பர்‌ மாதம்‌ மூன்றாம்‌ தேதியாகும்‌. 
சிறையிருப்பிலிருந்த யூதர்கள்‌, 
ஒவ்வொரு வருஷமும்‌ பத்தாவது மாதத்திலும்‌ 
உபவாசம்‌ இருப்பது வழக்கம்‌. கல்தேயர்கள்‌ 


மாதம்‌ பத்தாம்‌ தேதியாகும்‌. 





f= FTN 
ETT 


'அவன்‌ ராஜ்யபாரம்பண்ணும்‌ ஒன்பதாம்‌ 
வருஷம்‌ பத்தாம்‌ மாதம்‌ பத்தாந்தேதியிலே 
பாபிலோன்‌ ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரும்‌ 
அவனுடைய எல்லா. 'ணுவமும்‌ 
எருசலேமுக்கு விரோதமாய்‌ வந்து, அதற்கு 
எதிரே பாளயமிறங்கி, சுற்றிலும்‌ அதற்கு 
எதிராகக்‌ கொத்தளங்களைக்‌ கட்டினார்கள்‌” 
(இராஜா 2531). 


சிறையிருப்பின்‌ க்கு: இந்தனை. 
த்த வைத்தலை 
உபவாசம்பண்ணியதுபோல, இன்னும்‌ 
தொடர்ந்து உபவாசம்பண்ணவேண்டுமா, 
உபவாசத்தை நிறுத்திக்கொள்ளஸாமா. 
என்னும்‌ சந்தேகம்‌ உண்டாயிற்று. 
நாங்கள்‌ இத்தனை 

வரையிலும்‌ செய்ததுபோல கலகக்‌ 
வேண்டுமா" என்று இந்த வசனத்தில்‌ 
(சக 7:3) பன்மையில்‌ எழுதப்பட்டிுக்கிறது. 
வேதபண்டிதர்கள்‌, பன்மையில்‌ 
சொல்லப்பட்ிரு்கும்‌ இந்த வாக்கியத்தை 
ஒருமையில்‌ பழக்குவேண்டுமென்று கருத்து 
சொல்லுகிறார்கள்‌ 


தனிநபர்‌ கேட்பதுபோல, 
கேட்கவேண்டும்‌. 


நம்முடை 
பரனை வண்னம்‌, சரத்தை இடக்கால்‌ 


மாத்திரம்‌ போதாது. நம்மிடத்தில்‌, நம்முடைய 
பாவங்களைக்‌ குறித்த  ஆலிக்குரிய 


துக்கம்‌ காணப்படவேண்டும்‌. சிறையிருப்பின்‌ 
மனுஷர்‌ உபவாசம்பண்ணுகிற நாளிலே, 
தங்கள்‌ பாவங்களுக்காக ம்‌ வருந்‌ 
அழுகிறார்கள்‌. "நாங்கள்‌ 
ஒடுக்கத்திலிருக்கவேண்டுமோ"' 
கேட்கிறார்கள்‌. 

சிறையிருப்பிலிருந்த யூதர்கள்‌ 
இத்தனை வருஷம்‌ வரையிலும்‌, ஐந்தாம்‌ 
மாதத்திலே அழுது. தட அபத்த 
யூதர்கள்‌ தேசத்து. 
சிறையிருப்பிலே. ன்‌ தபு வருஷங்கள்‌ 
இருந்தார்கள்‌. அவர்கள்‌ இதுவரையிலும்‌ 
எழுபது வருஷகாலமாக இந்த உபவாசத்தை 
செய்து வருகிறார்கள்‌. 


சகரியா - விரிவுரை 
ZECHARIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யூதர்கள்‌ இத்தனை வருஷம்‌: 
வரையிலும்‌ செய்ததுபோல, இனிமேலும்‌ 
தொடர்ந்து உபவாசம்பண்ணுவதற்கு ஒரு 
சில காரணங்கள்‌ உள்ளது. தேவனுடைய 
கோபத்தின்‌ அடையாளமும்‌, அதிர்ப்தியின்‌ 
அடையாளமும்‌ யூதர்கள்‌ மத்தியிலே 
காணப்படுகிறது. 


மருத்துவ சிகிச்சை பெற்று வருகிற 
நோயாளி, நோய்‌ குணமடைவதற்கு 
முன்பாகவே, சிகிச்சையை நிறுத்திவிடக்‌ 
கூடாது. பூரணமாய்‌ குணமாகும்‌ வரையிலும்‌ 
சிகிச்சையை மேற்கொள்ளவேண்டும்‌. 
கர்த்தருடைய கோபம்‌ தங்களைவிட்டு 
முற்றிலுமாய்‌ நீங்கும்‌ வரையிலும்‌, யூதர்கள்‌ 
கர்த்தருக்கு முன்பாகத்‌ தங்களைத்‌ தாழ்த்தி, 
அழுது ஜெபம்பண்ண வேண்டும்‌. 


ஏறெடுத்த 


ப்பின்‌ மனுஷர்‌ 
்‌ வரவேண்டும்‌ 


உபவாசங்கள்‌ முடிவுக்கு 
என்றும்‌ வேதபண்டிதர்கள்‌ விளக்கம்‌. 
சொல்லுகிறார்கள்‌. சேனைகளின்‌ கர்த்தர்‌ 
தம்முடைய ஜனத்தார்‌ மத்தியிலே, இப்போது 
தம்முடைய கிருபையையும்‌ இரக்கத்தையும்‌ 
காண்பிக்கிறார்‌. மணவாளன்‌ 
தங்களோடிருக்கும்போது, மணவாளனுடைய 
தோழர்கள்‌ உபவாசம்பண்ணவேண்டிய 
அவசியமில்லை. 

சிறையிருப்பின்‌ மனுஷர்‌ இத்தனை 
வருஷம்‌ வரையிலே, ஐந்தாம்‌ மாதத்திலே, 
அழுது உபவாசம்பண்ணினார்கள்‌. அவர்கள்‌ 
ஒடுக்கத்திலிருந்தார்கள்‌. இந்த மாதத்தில்‌ 
எருசலேமிலுள்ள தேவாலயத்தை 
கல்தேயர்கள்‌ அக்கினியால்‌ சுட்டெரித்தார்கள்‌. 
அதை நினைவுகூரும்‌ வண்ணமாக யூதர்கள்‌ 
ஒவ்வொரு வருஷமும்‌ ஐந்தாம்‌ மாதத்திலே, 
அழுது ஒடுக்கத்திலிருந்தார்கள்‌. இப்போது 


த்தின்‌. 
நிறுத்திக்கொள்ளலாமா 


என்னும்‌ சந்தேகம்‌ 
அவர்களுக்கு க இதைப்பற்றி 
கர்த்தருடைய லயத்திலிருக்கும்‌ 
ஆசாரியரிடத்திலும்‌, தீர்க்கதரிசிகளிடத்திலும்‌ 
கேட்பதற்காக இவர்கள்‌ வந்திருக்கிறார்கள்‌. 





f= THE 
TT 


உபவாசம்‌ பண்ணுவது மிகவும்‌ நல்லது. 
கர்த்தருடைய  சமுகத்திலே 
ஒடுக்கத்திலிருப்பது 
மேன்மையானது. ஆனாலும்‌ உபவாசத்தின்‌ 
தாற்பரியத்தை நாம்‌ அறிந்திருக்கவேண்டும்‌. 
உபவாசம்பண்‌ ணுவதற்கு எல்வளவு 
முக்கியத்துவம்‌ கொடுக்கிறோமோ, அந்த 
அளவுக்கு உபவாசத்தின்‌ தாற்பரியத்தை 
அறிந்திருப்பதும்‌ மிகவும்‌ முக்‌ 
ஒரு சிலர்‌ கடமைக்காக 
பண்ணுகிறார்கள்‌. 
சடங்கு போல செய்கிறார்கள்‌. 


சிறையிருப்பின்‌ மனுஷர்‌, 
ஆசாரியரிடத்திலும்‌, தீர்க்கதரிசிகளிடத்திலும்‌ 
உபவாசத்தைப்பற்றி விசாரிக்கும்போது, 
கர்த்தர்‌ அவர்களை கடிந்துகொள்ளும்‌ 
விதத்தில்‌ பிரதியுத்தரம்‌ சொல்லுகிறார்‌. 
சிறையிருப்பின்‌ மனுஷர்‌  சகரியாவிடத்தில்‌ 
உபவாசத்தைப்பற்றிக்‌ கேட்டபோது, 
கர்த்தருடைய வார்த்தை சகரியாவுக்கு 
உண்டாயிற்று. கர்த்தர்‌ தனக்கு கொடுத்த 
வார்த்தையை, சகரியா தேசத்தின்‌ எல்லா 
ஜனத்தோடும்‌. ஆசாரியர்களோடும்‌. 
சொல்லவேண்டும்‌. 

சிறையிருப்பின்‌ 
ஆசாரியரிடத்தலம்‌ 


ப மனுஷர்‌ 
உபவாசத்தைப்பற்றி 
ஈரிக்க வந்திருக்கிறார்கள்‌. கர்த்தருடைய 


த்‌ சகரியா க்‌ 
ஆசாரியர்க 
சொல்லபடுகிறது. “நீங்கள்‌... எனக்‌ 
தானா உபவாசம்பண்ணினீர்கள்‌” (சக. 7:5) 


என்று கர்த்தர்‌ கேட்கிறார்‌ 


கர்த்தர்‌ சொல்லுகிற வார்த்தையைக்‌ 
கேட்கிறவர்கள்‌ ஒவ்வொருவரும்‌, இந்தக்‌ 
கேள்வியை தங்களுடைய  இருநயத்தி 
கேட்டுக்கொள்‌ வேண்டும்‌. கர்த்தர்‌ 
சொல்லுகிற இந்த ப்ரா அவர்களுடைய 
மனச்சாட்சியில்‌ 
நம்மிடத்தில்‌, நன்‌ 
உபவாசம்பண்ணினீர்கள்‌' 
அழுத்தமாகக்‌ கேட்கிறார்‌. கர்த்தர்‌ 
கேட்கிற கேள்வி மிகவும்‌ முக்கியமானது. 
நாம்‌ கர்த்தருக்கென்று உபவாசம்‌. 
பண்ணுகிறோமா அல்லது கர்த்தருக்கென்று 
உபவாசம்பண்ணவில்லையா. என்பதை. 
சிந்தித்துப்‌ பார்க்கவேண்டும்‌. நாம்‌ 
கர்த்தருக்கென்று உபவாசம்பண்ணவில்லை. 
யென்றால்‌, நாம்‌ 
பரியாசம்பண்‌ ணுகிறோம்‌. 
கோபத்தை உண்டுபண்ணுகிறோம்‌. 


சகரியா - விரிவுரை 
ZECHARIAH - COMMENTARY 


நாம்‌ ஒருவேளை அடிக்கடி 
உபவாசம்பண்ணலாம்‌. தொடர்ச்சியாக பல 
நாட்களுக்கு. உபவாசம்‌ இருக்கலாம்‌. 
உபவாசம்பண்ணுகிற நாட்களிலே போஜனத்தை 
தவிர்ப்பதோடு, பானம்பண்ணுவதையும்‌ 
தவிர்த்துவிடலாம்‌. 


நாம்‌ 
பண்ணினாலும்‌, 
நம்முடைய 


எப்படித்தான்‌ உபவாசம்‌ 
நம்முடைய உபவாசம்‌. 
ஜெபத்தை உற்சாகப்படுத்த 
வேண்டும்‌. கர்த்தரிடத்தில்‌ ஜெபம்பண்ண 
வேண்டும்‌ என்னும்‌ ஆர்வம்‌ நமக்குள்‌ 
ஏற்படவேண்டும்‌. நம்முடைய மனதின்‌ 
சிந்தனைகள்‌ பரிசத்தமாக்கப்படவேண்டும்‌. 
நம்முடைய வாயின்‌ வார்த்தைகளும்‌, 
கைகளின்‌ கிரியைகளும்‌, சரீரத்தின்‌ 
பிரயாசங்களும்‌ பரிகத்தமாகவேண்டும்‌. 
நம்முடைய உபவாசங்கள்‌, நம்முடைய 
பரிசுத்தத்திற்கும்‌, ஆவிக்குரிய வளர்ச்சிக்கும்‌ 
உதலியாயிருக்கவேண்டும்‌. இல்லை 
யென்றால்‌, கர்த்தர்‌ நம்முடைய 
உபவாசங்களை அங்கீரிக்கமாட்டார்‌. கர்த்தர்‌ 
அங்கீகரியாத உபவாசங்கள்‌, கர்த்தருக்‌ 
கென்று உபவாசம்பண்ணப்படவில்லை. 


“நீங்கள்‌ இந்த எழுபது வருஷமாக 
ஐந்தாம்‌ மாதத்திலும்‌ ஏழாம்‌ மாதத்திலும்‌ 
உபவாசம்பண்ணி துக்கங்கொண்டாடின போது 
நீங்கள்‌ எனக்கென்றுதானா உபவாசம்‌. 
பண்ணினீர்கள்‌?' (சக 7:5) என்று கர்த்தர்‌ 
கேட்டுவிட்டு, அதற்கு பதிலும்‌ 
சொல்லுகிறார்‌. 

“நீங்கள்‌ 
குடிக்கிறபோதும்‌ 
புசிக்கிறீர்கள்‌? 
குடிக்கிறீர்கள்‌?” 


புசிக்கிறபோதும்‌ 

உங்களுக்கென்றல்லவா 

உங்களுக்கென்றல்லவா 
(சக 7:6) என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. அவர்கள்‌ உபவாசம்பண்ணும்‌ 
போது, அவர்களுடைய ஆவிக்குரிய 
ஜீவியத்தில்‌ ஒரு மாற்றமும்‌ உண்டாகவில்லை. 
அவர்கள்‌ புசிக்கிறபோதும்‌ குடிக்கிறபோதும்‌ 
எப்படியிருந்தார்களோ, அப்படியே 
உபவாசம்பண்ணுகிற நாளிலும்‌ 
இருக்கிறார்கள்‌. உபவாச நாட்களிலே 
அவர்களிடத்தில்‌ விசேஷித்த ஜெபமுமில்லை, 
விசேஷித்த பரிசுத்தமுமில்லை, விசேஷித்த 
குத்திகரிப்புமுமில்லை. 





ழ்‌ யனா 
யாய 


யூதர்கள்‌. செய்து 
முரத்தருக்ககேண்டுமோ,. த்‌ சென்ன 
புறக்கணித்துவிடுகிறார்கள்‌. கர்த்தர்‌ 
முன்னிருந்த தீர்க்கதரிசிகளைக்‌ கொண்டு, 
யூதர்கள்‌ மத்தியிலே தம்முடைய 
வார்த்தைகளைச்‌ சொன்னார்‌. யூதர்கள்‌ 
தங்கள்‌ சொந்த தேசத்தில்‌ சுகமாய்‌ 
குடியிருந்த காலத்திலும்‌, கர்த்தருடைய 
வார்த்தை அவர்கள்‌ மத்தியிலே உண்டாயிற்று. 


ய அதைச்‌ சுற்றிலும்‌ 
இருந்த  பட்டணங்களும்‌ குடிநிறைந்து, 
சுகுமாயிருந்தகாலத்திலும்‌, தெற்குநாடும்‌ 
சமபூமியும்‌ குடியேறியிருந்த 


(சக 7:7) என்று கர்த்தர்‌ 


யூதர்கள்‌ இதுவரையிலும்‌ செய்யாத 
காரியங்களை இனிமேல்‌ ல்‌ 
அவர்கள்‌ செய்யவேண்டிய கார்‌ 


தீர்க்கதரிசிகள்‌ 
சொல்லுகிறார்‌ 

இதே செய்தியை, இதற்கு 
முன்னிருந்த தீர்க்கதரிசிகள்‌ மூலமாகவும்‌, 


தம்முடைய 
இப்போது 


யூதர்களுடைய முற்பிதாக்களுக்கு 
சொன்னார்‌. யூதர்களுடைய முற்பிதாக்களும்‌ 
கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை. 
சிறையிருப்பின்‌ மனுஷரும்‌ கர்த்தருடைய 
வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை. 


யூதாதேசம்‌ ஒரு காலத்தில்‌ சுகமாய்‌ 
செழித்திருந்தது. கர்த்தர்‌ சிறையிருப்பின்‌ 
மனுஷருக்கு அவர்களுடைய செழிப்பான: 
காலத்தை நினைவபபடுத்துகிறார்‌. எருசலேமும்‌ 
அதைச்‌  சுற்றிலுமிருந்த பட்டணங்களும்‌ 
குடிநிறைந்திருந்தது. அது சுகமாயிருந்தது. 
யூதாதேசமாகிய தெற்கு நாட்டிலும்‌, 
சமபூமியிலும்‌ யூதர்கள்‌ குடியேறியிருந்தார்கள்‌. 


சகரியா - விரிவுரை 
ZECHARIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆனால்‌ யூதாதேசமும்‌, எருசலேமும்‌ 
இப்போது பாழும்‌ வனாந்தரமுமாயிருக்கிறது. 
யூதாவின்‌ பட்டணங்கள்‌ குடியற்றுப்போயிற்று. 
யூதர்கள்‌ செழித்திருந்த காலத்தில்‌, 
கர்த்தர்‌ அவர்கள்‌ மத்தியிலே தம்முடைய 
தீர்க்கதரிசிகளை அனுப்பினார்‌. யூதர்கள்‌ 
தங்கள்‌ பாவங்களுக்கு மனந்திரும்பவேண்டும்‌. 
என்று தீர்க்கதரிசிகள்‌ கர்த்தருடைய 
எச்சரிப்பின்‌ வார்த்தைகளைச்‌ சொன்னார்கள்‌. 
யூதஜனங்கள்‌ தங்கள்‌ பாவங்களுக்கு 
மனந்திரும்பவில்லையென்றால்‌, கர்த்தருடைய 
கோபம்‌ அவர்கள்மேல்‌ வரும்‌ என்றும்‌, 
அவர்களுடைய தேசம்‌ பாழாய்ப்போகும்‌ 
என்றும்‌ தீர்க்கதரிசிகள்‌ எச்சரித்தார்கள்‌. 


முற்பிதாக்கள்‌ 
வார்த்தைகளுக்கு 
செவிகொடுக்கவில்லை, கர்த்தர்‌ சொன்ன 
பிரகாரம்‌ யூதாதேசம்‌ அழிந்துபோயிற்று. 
எருசலேம்‌ பாழாய்ப்போயிற்று. சிறையிருப்பின்‌ 
மனுஷருக்கு, எருசலேம்‌ அழிந்துபோனதும்‌, 
யூதாதேசம்‌ குடியற்றுப்போனதும்‌ நன்றாய்த்‌: 
தெரியும்‌. 


யூதர்களுடைய 
தீர்க்கதரிசிகளின்‌ 


கர்த்தர்‌ 
முற்பிதாக்களுக்கு 
வார்த்தையை 
சொல்லுகிறார்‌. 


யூதர்களுடைய 
சொன்ன அதே 
ப்பின்‌ மனுஷருக்கும்‌ 
யூதர்கள்‌ கர்த்தருடைய 
வார்த்தைக்கு செவிகொடுக்கவேண்டும்‌. 
தங்களுடைய உபவாச நாட்களை 
பரிசுத்தம்பண்ணவேண்டும்‌. தங்களுடைய 
மனந்திரும்பவேண்டும்‌. 

ஜீலியத்தைப்‌ புதுப்பித்துக்‌ 
கொள்ளவேண்டும்‌. இல்லையென்றால்‌ 
அவர்களுடைய  உபவாசங்களினால்‌ ஒரு 
பிரயோஜனமும்‌ உண்டாகாது. யூதர்களுடைய 
முற்பிதாக்கள்‌ கர்த்தருடைய வார்த்தைக்கு 
கீழ்ப்படியாமல்‌, தங்கள்‌ ஆசீர்வாதங்களை 


இழந்ததுபோல, சிறையிருப்பின்‌ மனுஷரும்‌, 





i THE 
TT 


இன்பமான 
பாழாய்ப்‌ 
பண்ணினார்கள்‌ 


தேசத்தைப்‌ 
போகப்‌ 
௪க 78-14 


௪௧ 7:8, பின்பு கர்த்தருடைய வார்த்தை 
சுகரியாவுக்கு உண்டாகி, அவர்‌: 


கக சேனைகளின்‌ கர்த்தர்‌ 
ரகத்து என்னவென்றால்‌, நீங்கள்‌. 
உண்மையாய்‌ தியாயத்தீர்த்து, 
அவனவன்‌ தன்தன்‌ சகோதரனுக்குத்‌ 
தயவும்‌ இரக்கமும்செய்து, 


சக 700. விதவையையும்‌ திக்கற்ற 
பின்னையையும்‌ பரதேசியையும்‌ 
சிறுமையானவனையும்‌ ஒடுக்காமதும்‌, 
உங்களில்‌ ஒருவனும்‌ தன்‌. 
சகோதரனுக்கு விரோதமாய்த்‌ தன்‌ 
இருதயத்தில்‌ தீங்கு தினையாமலும்‌ 
இருங்கள்‌ என்றார்‌. 


சக 201 
மனதில்லாமல்‌, 
முரட்டுத்தனமாய்‌ 

கேளாதபடிக்குத்‌ தங்கள்‌ செவிகளை 
அடைத்துக்கொண்டார்கள்‌.. 


அவர்களோ 
தங்கள்‌. 


சக 7:12. வேதத்தையும்‌ சேனைகளின்‌ 
கர்த்தர்‌ தம்முடைய ஆவியின்‌ மூலமாய்‌. 
முந்தின 'தீர்க்கதரிசிகனைக்கொண்டு. 
சொல்லியனுப்பின வார்த்தைகளையும்‌. 
கேளாதபடிக்குத்‌ தங்கள்‌ இருதயத்தை 
வைரமாக்கினார்கள்‌; ஆகையால்‌ மகா 
கடுங்கோபம்‌ சேனைகளின்‌. 
கர்த்தரிடத்திலிருந்து உண்டாயிற்து. 


சக 718. ஆதலால்‌ நான்‌ 
கூப்பிட்டபோது, அவர்கன்‌ எப்படி. 
கேனாமற்போனார்கனோ, அப்படியே 
அவர்கள்‌ கூப்பிட்டயோது நானும்‌ 
கேளாமலிருத்தேன்‌ என்று சேனைகளின்‌ 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 

சக 704. அவர்கள்‌ அறியாத 
புறஜாதிகளுக்குன்னே அவர்களைப்‌ 
பறக்கடித்தேன்‌; அதினால்‌ அவர்கள்‌ 
யின்வைத்துப்போன தேசம்‌ போக்கு. 
வரத்தில்லாமல்‌  பாழாய்ப்போயிற்று; 
அவர்கள்‌ இன்பமான தேசத்தைப்‌ 
பாழாய்ப்‌ போகப்பண்ணினார்கள்‌ 
என்றார்‌. 


சகரியா - விரிவுரை 
ZECHARIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தயத்தில்‌ மாய்மாலம்‌ உள்ளவர்களை 
எச்சரிக்கிறார்‌ 


வந்திருக்கிறார்கள்‌. இவர்கள்‌ 

ப்பற விசாரிக்கிறார்கள்‌. 

ர்‌ தங்களுடைய 

இன்னும்‌ விலகி 

வரவில்லை. ப வத்திலே ஜீவித்து உபவாசமும்‌ 
பண்ணுகிறார்கள்‌. 


நர்களுடைய 
மத்தியிலே கர்த்தர்‌ 


தீர்க்கதரிசிகளை அனுப்பினார்‌. அவர்கள்‌ 
மூலமாய்‌ கர்த்தர்‌ தம்முடைய செய்தியை 
அவர்களுடைய முற்பிதாக்களுக்கு 
சொன்னார்‌. முன்னிருந்த தீர்க்கதரிசிகள்‌ 
சொன்ன செய்தியையும்‌ சகரியா இங்கு 
சிறையிருப்பின்‌ மனுஷருக்கு சொல்லுகிறார்‌. 


நீங்கள்‌ உண்மையாய்‌ நியாயந்தீர்த்து, 
அவனவன்‌ தன்தன்‌ சகோதரனுக்குத்‌ தயவும்‌. 
இரக்கமும்செய்து, விதவையையும்‌ 
திக்கற்ற பிள்ளையையும்‌ பரதேசியையும்‌. 
சிறுமையானவனையும்‌ ஒடுக்காமலும்‌, 
உங்களில்‌ ஒருவனும்‌ தன்‌ சகோதரனுக்கு 
விரோதமாய்த்‌ தன்‌ இருதயத்தில்‌ தீங்கு 
நினையாமலும்‌ இருங்கள்‌" (சக 79/10) 
இந்தச்‌ செய்தியே யூதர்களுடைய 
முற்பிதாக்களுக்கு, கர்த்தர்‌ தம்முடைய 
தீர்க்கதரிசிகள்‌ மூலமாய்‌ கூறின 
வார்த்தைகளாகும்‌. 

கர்த்தருடைய ஜனம்‌ 
உபவாசம்பண்ணி, பலிகளை செலுத்தினால்‌ 
மாத்திரம்‌ போதாது. அவர்கள்‌ உண்மையாய்‌ 
நியாயந்தீர்க்கவேண்டும்‌. தங்களுடைய 
சகோதரருக்கு தயவும்‌ இரக்கமும்‌. 
காண்பிக்கவேண்டும்‌. சிறுமைப்பட்டவர்களை 
ஒடுக்கக்கூடாது. பிறருக்கு விரோதமாக 
தங்கள்‌ இருதயத்தில்‌ தீங்கு 
நினைக்கக்கூடாது. 

அதிகாரிகளும்‌ நியாயாதிபதிகளும்‌ 
வழக்குகளை நீதியாய்‌ விசாரிக்கவேண்டும்‌. 
ஒருவருக்கொருவர்‌ அன்பாயும்‌, 
தயவாயும்‌, இரக்கமாயும்‌ இருக்கவேண்டும்‌. 
ஒருவருக்கொருவர்‌ கரிசனையோடு நடந்து 
கொள்ளவேண்டும்‌. தங்களிடத்தில்‌ 
அன்புகூருவதுபோல அவர்கள்‌ பிறரிடத்திலும்‌ 
அன்புகூரவேண்டும்‌. 


முற்தாபிக்கள்‌ 
முன்னிருந்த 





i= al 
TT 


மற்றவர்களுக்கு துன்பங்களும்‌, 
வேதனைகளும்‌ வரும்போது, அவை நமக்கு 
வந்ததுபோல  பாவித்துக்கொள்ளவேண்டும்‌. 
அவர்களுக்கு எல்லா உதவிகளையும்‌ முடிந்த 

வரையில்‌ செய்யவேண்டும்‌. அவர்கள்‌ 
தங்கள்‌ சகோதரனுக்கு விரோதமாக தங்கள்‌ 
இருதயத்தில்‌ தீங்கு நினைக்கக்கூடாது. 

யூதருடைய முன்னோர்கள்‌ 
தீர்க்கதரிசிகளின்‌ வார்த்தைகளுக்கு செவி 
கொடுக்கவில்லை. அவர்கள்‌ கர்த்தருடைய 
பிரமாணத்திற்கு கீழ்ப்படியவில்லை. 
யூதர்களுடைய முன்னோர்கள்‌. தீர்க்கு 
தரிசிகருடைய வார்த்தைகளை கவனிக்க 
மனதில்லாமல்‌, தங்கள்‌ தோளை 
முரட்டுத்தனமாய்‌ விலக்கி, கேளாதபடிக்குத்‌ 
தங்கள்‌ செவிகளைஅடைத்துக்கொண்டார்கள்‌ 
(சக 7). 


சிறையிருப்பின்‌ மனுஷருடைய 
முன்னோர்கள்‌, வேதத்தையும்‌ சேனைகளின்‌ 
கர்த்தர்‌ தம்முடைய ஆவியின்‌ மூலமாய்‌ 
முந்தின தீர்க்கதரிசிகளைக்கொண்டு சொல்லி 
யனுப்பின வார்த்தைகளையும்‌ கேளாதபடிக்குத்‌ 
தங்கள்‌ இருதயத்தை வைரமாக்கினார்கள்‌ 
(சக 7:12) 


யூதர்களுடைய முன்னோர்கள்‌, கர்த்தர்‌ 
தம்முடைய முந்தின தீர்க்கதரிசிகள்‌ 
மூலமாக சொன்ன ரத்‌ க 
செவிகொடுக்கவில்லை. 
கர்த்தருடைய 
கீழ்ப்படியாமல்‌, கர்த்தருக்கு விரோதமாகக்‌ 
கலகம்பண்ணினார்கள்‌. முரட்டாட்டமாய்‌ 
ஜீவித்தார்கள்‌. அவர்கள்‌ நுகத்தை சுமப்பதற்கு 
பழக்கப்படாத முரட்டு எருதுகளைப்போல. 
ஜீவித்தார்கள்‌. கர்த்தருடைய வார்த்தைகளைக்‌ 
கேளாதபடிக்கு அவர்களில்‌ தங்கள்‌ 
இருதயத்தை. வைராக்கியமாக்கினார்கள்‌. 
கர்த்தருடைய நுகத்திற்கு தங்கள்‌ தோளை 
விலக்கிக்கொண்டார்கள்‌ 

கர்த்தருடைய பிரமாணம்‌ 
இலகுவானதும்‌ மென்மையானதுமான நுகம்‌. 
ஆனால்‌ யூதர்களுடைய முற்பிதாக்களோ, 
கர்த்தருடைய மென்மையான நுகத்தைக்கூட 
சுமக்காமல்‌. தங்கள்‌. இருதயத்தை 
வைராக்கியமாக்கினார்கள்‌. கர்த்தருக்கு 
கீழ்ப்பிவதுபோல சில சமயங்களில்‌ பாசாங்கு. 
பண்ணினார்கள்‌. ஆனால்‌ அவர்களிடத்தில்‌ 
உண்மையான கீழ்ப்படிதல்‌ இல்லை. அவர்கள்‌ 
மாய்மாலமாய்‌ ஜீவித்தார்கள்‌. 


சகரியா - விரிவுரை 
ZECHARIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


'ஒவ்வொருவனும்‌ தன்‌ வேலைக்‌ 
காரனையும்‌ தன்‌ வேலைக்காரியையும்‌ இனி 
அடிமைகொள்ளாதடிக்கு, சுயாதீனராக 
அனுப்பிவிடவேண்டுமென்று உடன்படிக்கைக்கு 
உட்பட்ட எல்லாப்‌ பிரபுக்களும்‌ எல்லா 
ஜனங்களும்‌ கேட்டபோது, செவிகொடுத்து 
அவர்களை அனுப்பிவிட்டார்கள்‌. ஆனாலும்‌ 
அதற்குப்பின்பு அவர்கள்‌ மாறாட்டம்பண்ணி, 
தாங்கள்‌ சுயாதீனராக  அனுப்பிவிட்ட 
வேலைக்காரரையும்‌ வேலைக்காரிகளையும்‌ 
மறுபடியும்‌ அழைப்பித்து, அவர்களை 
வேலைக்காரரும்‌ வேலைக்‌ 
காரிகளுமாயிருக்கும்‌ படி அடிமைப்படுத்திக்‌ 
கொண்டார்கள்‌" (எரே 34:10,11). 

சேனைகளின்‌ கர்த்தர்‌, தம்முடைய 
முந்தின தீர்க்கதரிசிகள்‌ மூலமாக, 
தர்களுடைய முற்பிதாக்களுக்கு 
சேதத்தை தம்முடைய வார்த்தைகளையும்‌ 
சொல்லியனுப்பினார்‌. ஆனால்‌ அவர்களோ 
கர்த்தருடைய வார்த்தைகளைக்‌ 
கேளாதபடிக்கு தங்களுடைய செவிகளை 
அடைத்துக்கொண்டார்கள்‌. தங்களுடைய 
இருதயத்தை வைரமாக்கினார்கள்‌. வைரத்தை 
உடைக்க முடியாது. அது மிகவும்‌ 
கெட்டியானது. உறுதியானது. முற்பிதாக்களின்‌ 
இருதயம்‌ வைரம்போல கெட்டியாயிருக்கிறது. 
அவர்கள்‌ கர்த்தருடைய வார்த்தைகளை 
தங்கள்‌ இருதயங்களில்‌ ஏற்றுக்‌ 
கொள்ளவில்லை. 

பாவிகளின்‌ கடினமான 
இருதயத்தைப்போல, கடினமான பொருள்‌ 
இந்த உலகத்தில்‌ வேறு எதுவுமே இல்லை. 
கடினமான  இருநயம்‌ வைரத்தைவிட 
கெட்டியானது. இவர்கள்‌ கர்த்தருடைய 
வார்த்தைக்கு செவிகொடுக்கமாட்டார்கள்‌. 
தங்கள்‌ பாவங்களுக்கு மனந்திரம்ப 
மாட்டார்கள்‌. துணிகரமாய்ப்‌ 
செய்வார்கள்‌. 

ஆகையால்‌, 
சேனைகளின்‌: 


யூதர்களுடைய 
உண்டாயிற்று. 


மகாகடுங்கோபம்‌, 
கர்த்தரிடத்திலிருந்து, 

முற்பிதாக்கள்மீது 
துணிகரமாகப்‌ பாவம்‌ 
செய்கிறவர்கள்‌, கர்த்தருடைய நியாயத்‌ 
தீர்ப்புகளையும்‌. அவருடைய கோபங்களையும்‌ 
தங்கள்மீது வரவழைத்துக்கொள்கிறார்கள்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


யூதர்களுடைய முற்பிதாக்கள்‌ கர்த்தர்‌ 
சொன்ன வார்த்தைகளுக்கு செவிகொடுக்க 
வில்லை. கர்த்தர்‌ அவர்களை தம்முடைய 
முந்தின தீர்க்கதரிசிகள்‌ மூலமாய்க்‌ 
கூப்பிட்டார்‌ ஆனால்‌ அவர்களோ 
கர்த்தருடைய வார்த்தையைக்‌ கேளாமல்‌ 
போனார்கள்‌. “அப்படியே அவர்கள்‌ 
கூப்பிட்டபோது நானும்‌ கேளாமலிருந்தேன்‌' 
(சக 713) என்று சேனைகளின்‌ கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 


யூதர்களுடைய 


முற்பிதாக்கள்‌ 
கர்த்தருடைய ்‌ 


வார்த்தைகளைக்‌ 
கேளாதபடிக்கு தங்கள்‌ செவிகளை 
அடைத்துக்கொண்டார்கள்‌. அவர்கள்‌ 
கர்த்தரிடத்தில்‌ ஜெபம்பண்ணும்போது. 
கர்த்தரும்‌ அவர்களுடைய வார்த்தைகளைக்‌ 
கேளாதபடிக்கு, தம்முடைய செவிகளை 
அடைத்துக்கொள்கிறார்‌. 

களுடைய க்கள்‌ 
னிட ண்வங்கக்‌ 
விக்கிரகங்களைப்‌ பின்பற்றினார்கள்‌. அந்நிய 
தெய்வங்களுக்கு தூபங்காட்டினார்கள்‌. 
இதனால்‌ கர்த்தர்‌, அவர்களை, அவர்கள்‌ 
அறியாத புறஜாதிகளுக்குள்ளே பறக்கடித்தார்‌. 
“அதினால்‌ அவர்கள்‌ பின்வைத்துப்போன 
தேசம்‌ போக்குவரத்தில்லாமல்‌ 
பாழாய்ப்போயிற்று: அவர்கள்‌ இன்பமான 
தேசத்தைப்‌ பாழாய்ப்‌ போகப்பண்ணினார்கள்‌” 
(சக 714) என்று சேனைகளின்‌ கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 


சகரியா - விரிவுரை 
ZECHARIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யூதர்களுடைய முற்பிதாக்கள்‌, தங்கள்‌ 
தேசத்தின்‌ பிரமாணங்களுக்கு கீழ்ப்படியாமல்‌ 
போனார்கள்‌. ஆகையினால்‌ இஸ்ரவேலின்‌ 
தேவனாகிய கர்த்தர்‌, இஸ்ரவேல்‌ தேசத்தின்‌ 
மகிமைகளையெல்லாம்‌, அந்த நேசத்தைவிட்டு 
நீக்கிப்போட்டார்‌. ஸ்ரவேல்‌ தேசம்‌ 
போக்குவரத்து இல்லாமல்‌ பாழாய்ப்போயிற்று. 
கானான்‌. தேசத்தில்‌ ஜனங்களுடைய 
குடியிருப்பு ஒன்றுமில்லாமல்‌, வனாந்தரம்‌ 
போலாயிற்று. 


தங்களுக்கு வந்த அழிவு கல்தேயர்‌ 
மூலமாய்‌ 


உண்டாயிற்று என்று யூதர்கள்‌ 
ர்கள்‌ னால்‌ ர்களே 
அழிவுக்கு... காரணம்‌ 
கர்த்தருடைய வார்த்தைகளைக்‌ 
கேளாதபடிக்கு தங்கள்‌ இருதயத்தைக்‌ 
கடினப்படுத்தினார்கள்‌. கர்த்தருடைய 
பிரமாணத்திற்கு கீழ்ப்படியாமல்‌ கலகம்‌ 
பண்ணினார்கள்‌. கர்த்தருக்கு விரோதமாகப்‌ 
பாவம்‌ செய்தார்கள்‌. இதனால்‌ கர்த்தருடைய 
அவர்கள்மேல்‌ வந்தது. 

பாவங்களே, அவர்கள்மீது, 
கோபத்திற்கும்‌, 
நியாயத்தீர்ப்புக்கும்‌ 
குல்தேயரை தம்முடைய 
பயன்படுத்தி, யூதர்களை 


காரணம்‌. கம்‌ 
கருவியாகப்‌ 
தண்டித்தார்‌. 





f= THE 
ETT 


சகரியா தீர்க்கதரிசி இதுவரையிலும்‌ 
சிறையிருப்பின்‌. மனுஷருக்கு கடிந்து 
கொள்ளும்‌ வார்த்தைகளைச்‌ சொன்னார்‌. 
இப்போதோ அவர்களுக்கு ஆறுதலான 
வார்த்தைகளையும்‌, உற்சாகமான 
வார்த்தைகளையும்‌ சொல்லுகிறார்‌ 
(சக 81). கர்த்தருடைய சித்தத்திற்கு 
கீழ்ப்படிகிறவர்களுக்கு ஆறுதலும்‌ 
ஆசிர்வாதமும்‌ உண்டாகும்‌. 


எருசலேம்‌ திரும்பவும்‌ கட்டப்படும்‌. 
என்றும்‌, அது புதுப்பிக்கப்படும்‌ என்றும்‌ 
கர்த்தர்‌ வாக்குப்பண்ணுகிறார்‌ (சக 8:2-8) 
யூதாதேசம்‌ மறுபடியும்‌ செழித்திருக்கும்‌. பல 
வருஜகங்களாக யூதாதேசம்‌ பாழும்‌. 
வனாந்தரமுமாயிருந்தது. அதன்‌ மகிமையும்‌ 
மேன்மையும்‌ பல வருஷங்களாக அதைவிட்டு 
நட பப்தலு யூதாதேசத்திற்கு மறுபடியும்‌ 

மேன்மை உண்டாகும்‌ என்று கர்த்தர்‌ 
வாக்குப்பண்ணுகிறார்‌ (சக 83-15) 

கர்த்தர்‌ டய ஜன. 
பாக்குபபணணியிருக்கற அர்க்க 
பெற்றுக்கொள்வதற்கு, யூதர்கள்‌ தங்களை 
ஆயத்தம்பண்ணுவார்கள்‌. அவர்கள்‌ 
மத்தியிலே குழப்பமாமிருக்கிற காரியங்க 
ளெல்லாம்‌ சீர்படுத்தப்படும்‌ (சக 8:16-17. 


யூதர்களுடைய உபவாசங்கள்‌ 
பண்டிகைகளாக மாறிப்போகும்‌ (சக 8:19) 
அந்நிய தேசத்தாரும்‌ யூதாதேசத்திலே 
குடியிருக்க வருவார்கள்‌. "கர்த்தருடைய 
ஜனத்திற்கு அந்நிய ஜனங்களும்‌ 
ஆதரவாயிருப்பார்கள்‌ (சக 8:20-23). 


எருசலேம்‌ சத்திய நகரம்‌ என்று 
அழைக்கப்படும்‌ சக 8:1-8 


சக 83. சேனைகளுடைய கர்த்தரின்‌ 
வார்த்தை உண்டாகி, அவர்‌: 


சகரியா - விரிவுரை 
ZECHARIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


௬௧ 8:2. நான்‌ சியோனுக்காக கடும்‌ 
வைராக்கியங்கொண்டேன்‌; அதற்காக 
மகா உக்கிரமான வைராக்கியங்‌ 
கொண்டேன்‌ என்று சேனைகளின்‌ 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


சக 85. நான்‌ சீயோனிடத்தில்‌ 
திரும்பி, எருசலேமின்‌: நடுவிலே. 
வாசம்பண்ணுவேன்‌; எருசலேம்‌ சத்திய 
நகரம்‌ என்றும்‌, சேனைகளுடைய 
கர்த்தரின்‌ பர்வதம்‌ பரிசுத்த பர்வதம்‌ 
என்றும்‌ அழைக்கப்படும்‌ என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 


சக 8:4. திரும்பவும்‌ எருசலேமின்‌. 
வீதிகளில்‌ முதிர்வயதினாலே தங்கள்‌ 
கைகளில்‌ கோலைப்பிடித்து நடக்கிற 
கிழவரும்‌ கிழவிகளும்‌ 
குடியிருப்பார்கன்‌. 


சக 82. நகரத்தின்‌ தெருக்களிலே 
விளையாடுகிற ஆண்பின்னைகளும்‌ 
பெண்பின்னைகளும்‌ அதின்‌ வீதிகளில்‌: 
திறைந்திருக்கும்‌ என்று சேனைகளின்‌ 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


சக 8:6. சேனைகளின்‌ கர்த்தர்‌ 
சொல்லுகிறது என்னவென்றால்‌ அது 
இந்த ஜனத்தில்‌ மீதியானவர்களின்‌' 
பார்வைக்கு. இந்நாட்களில்‌ 
ஆச்சரியமாயிருத்‌ தாலும்‌, என்‌ 
பார்வைக்கும்‌ ஆச்சரியமாயிருக்குமோ 
என்று சேனைகளின்‌ கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 


சக 8:7. இதோ, கிழக்குதேசத்திலும்‌ 
தெற்கு. தேசத்திலுமிருந்து என்‌ 
ஜனங்களை நான்‌ இரட்சித்து, 


௪௧. அவர்களை: 
அழைத்துக்கொண்டு, வருவேன்‌; 
அவர்கள்‌ எருசலேமின்‌ நடுவிலே 
குடியிருப்பார்கன்‌; அவர்கள்‌ எனக்கு 
உண்மையும்‌ 'நீதியுமான 
ஜனமாயிருப்பார்கள்‌, நாண்‌ 
அவர்களுக்கு தேவனாயிருப்பேன்‌ 
என்று. சேனைகளின்‌ கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 





i FT 
TT 


யாத்‌ ௧005. 
ஆசாரியமழியம்‌. 
அவர்களையும்‌, அவர்கள்‌ 
அபிஷேகம்பண்ணினபடியே, அபிஷேகம்‌. 
பண்ணுவாயாக; அவர்கள்‌ பெறும்‌ அத்த 
அபிஷேகம்‌ தலைமுறைதோலும்‌ நித்திய 
ஆசாரியத்துவத்துக்கு ஏதுவாயிருக்கும்‌ 
என்றார்‌. 


அவர்கன்‌ எனக்கு 
செய்யும்படி, 


மோசே ஆசரிப்புக்கூடாரத்து 
வேலைகளையெல்லாம்‌ பார்க்கிறார்‌. பரிசுத்த 
பணிமுட்டுக்களெல்லாம்‌. நேர்த்‌ 
செய்யப்பட்டிருக்கிறது. கர்த்தர்‌ கற்பித்தபடியே. 
அவர்கள்‌. அதை  செய்திருக்கிறார்கள்‌. 
ஆசரிப்புக்கூடாத்தின்‌ வாசஸ்தலத்தை 
ஸ்தாபனம்பண்ண வேண்டும்‌. ஆசரிப்புக்‌ 
கூடாரத்தின்‌ பணிமுட்டுக்களையெல்லாம்‌, 
கர்த்தர்‌ சொன்ன பிரகாரம்‌ ஒன்றாய்‌ 
இணைக்கவேண்டும்‌. 

ஆசரிப்புக்கூடாரத்தின்‌ வாசஸ்தலத்தை 
ஸ்தாபனம்பண்ணுவதற்கு கர்த்தர்‌ நாளையும்‌ 
குறித்திருக்கிறார்‌. அதை முதலாம்‌ மாதம்‌ 
முதல்‌ தேதியிலே ஸ்தாபனம்பண்ணவேண்டும்‌. 
(யாத்‌ 40:2), வருஷத்தின்‌ ஆரம்பத்தில்‌, 
நல்ல வேலைகளை செய்ய ம்பிப்‌ 
மிகவும்‌ நல்லது. புதிய 
ஆரம்பமாகும்போது, புதிய 
ஆரம்பமாகவேண்டும்‌. அந்த வேலைகள்‌ நல்ல: 
'வேலைகளாகவும்‌ இருக்கவேண்டும்‌. 


ஆசரிப்புக்கூடாரத்தின்‌ 
வாசஸ்தலத்தை ஸ்தாபனம்பண்ணுவது, 
சம்பந்தமாக கர்த்தர்‌ மோசேக்கு கொடுத்த 
கட்டளைகளின்‌ விவரம்‌ வருமாறு: 


1 லாம்‌ மா; ல்‌ 
க்க கரந்த பால்‌ கதக்‌ 
ஸ்தாபனம்‌ பண்ணு. (யாத்‌ 40:2) 
எகிப்திலிருந்து இஸ்ரவேலர்கள்‌ 
புறப்பட்டு. த நாளோடு 
பதினொன்றரை மாதம்‌ ஆயிற்று (யாத்‌. 
12:40-41; எண்‌ 33:1-3). 


2. ஆசரிப்புக்‌ கூடாரத்தின்‌ வாசஸ்தலத்தில்‌ 
சாட்சிப்பெட்டியை வைத்து. பெட்டியைத்‌ 
'திரையினால்‌ மறைத்துவை. (யாத்‌ 40:3). 
மேஜையைக்‌ கொண்டுவந்து. அதில்‌ 
வைக்கவேண்டியதைக்‌ கிரமமாய்‌ வை. 
(யாத்‌ 40:4) 

4. குத்துவிளக்கைக்‌ கொண்டு வந்து, 
அதின்‌ விளக்குகளை ஏற்று. 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


5. பொன்‌ தூபபீடத்தைச்‌ சாட்சிப்பெட்டிக்கு 


கூடாரமாகிய 
வாசலுக்கு முன்பாக வை. (யாத்‌ 40:6). 


தொட்டியை ஆசரிப்புக்‌ கூடாரத்துக்கும்‌. 
பலிபீடத்துக்கும்‌ நடுவே வைத்து, 

தண்ணீர்‌ வார்த்துவை 
(யாத்‌ 40:7). 


சற்றுப்‌ பிராகாரத்தை நிறுத்தி, பிராகார 
வாசல்‌ தொங்குதிரையைத்‌ தூக்கிவை. 
(யாத்‌ 40:8), 


பதிய வருஷத்தின்‌ ஆரம்பத்திலே. 

விசுவாசிகளாகிய! நாம்‌, கர்த்தரையும்‌ 

ராஜ்யத்தையும்‌ தேடவேண்டும்‌. 

்‌ ற்ப 

நாம்‌ 

தியானிக்கவேண்டும்‌. * சேக்கியாலின்‌ 

காலத்தில்‌ தேவாலயம்‌ முதலாம்‌ மாதம்‌, 

முதலாம்‌ தேதியில்‌ பரிசுத்தம்பண்ணப்பட்டது. 

முதல்‌ தேதியிலே 

பண்ணத்துவக்கி, 

கர்த்தருடைய 

மண்டபத்திலே பிரவேசித்து, கர்த்தருடைய 

ஆலயத்தை எட்டுநாளில்‌ பரிசத்தம்‌ பண்ணி, 

முதலாம்‌ மாதம்‌ பதினாறாம்‌ தேதியில்‌ அதை 
ர்‌ நோளா 29.17). 


முதலாவதாக 
ஆசரிப்புக்கூடாரத்தின்‌ வாசஸ்நலத்தை 
ஸ்தாபனம்பண்ண வேண்டுமென்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
கூடாரத்தில்‌ வாசம்பண்ணுவார்‌. 
ஆசரிப்புக்கூடாரத்திலே  சாட்சிப்பெட்டியை 
வைக்கவேண்டும்‌. அந்தப்‌ பெட்டியை 
திரையினால்‌ மறைக்கவேண்டும்‌ என்றும்‌ 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ (யாத்‌ 40:3). 
மோசேயை 
“மேஜையைக்‌ கொண்டுவந்து, அதில்‌: 
வைக்கவேண்டியதைக்‌ கிரமமாய்‌ வைத்து, 
குத்துவிளக்கைக்‌ கொண்டு வந்து, அதின்‌ 
விளக்குகளை ஏற்றி, பொன்‌ தூபபீடத்தைச்‌ 
வைத்து, 


கர்த்தர்‌ நோக்கி, 





என்றும்‌ சொல்லுகிறார்‌. 


i FTE 
TT 


சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்த 
யூதர்கள்‌ தங்கள்‌ பாவங்களுக்கு 
மனந்திரும்பவேண்டும்‌. அதற்காகவே சகரியா 
தீர்க்கதரிசி அவர்களுக்கு கடிந்து கொள்ளும்‌ 
வார்த்தைகளைச்‌ சொன்னார்‌. அவர்களை 
பயமுறுத்தவேண்டும்‌ என்பதோ, பாபிலோன்‌. 
தேசத்திலிருந்து வந்தவர்களை மறுபடியும்‌ 
அந்த அந்நிய தேசத்திற்கு துரத்திவிட 
வேண்டும்‌. என்பதோ சகரியாவின்‌ 
நோக்கமல்ல. அவர்கள்‌ மனந்திரும்பவேண்டும்‌. 
அவர்கள்‌ கர்த்தருடைய ஆசீர்வாதங்களைப்‌ 
பெற்றுக்கொள்ளவேண்டும்‌. இதுவே 
சகரியாவின்‌ விருப்பம்‌. 


ர்கள்‌ மனந்திரும்பி, 
கர்த்தருக்கு 
பிரபோஜனமுள்ளவர்களாகவும்‌ ஜீவிக்க 
வேண்டும்‌. கர்த்தர்‌ அவர்களுக்கு 
ஏராளமான ஆசீர்வாதங்களை 
வாக்குத்தத்தங்களாகச்‌ சொல்லியிருக்கிறார்‌, 
கர்த்தருடைய ஆசீர்வாதங்களைப்‌ பெற்றுக்‌ 
கொள்வதற்கு, யூதர்கள்‌ தங்களை 
பரிசுத்தம்பண்ணிக்கொள்ளவேண்டும்‌. 

சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்த 
யூதர்களை, கர்த்தர்‌ எப்படியெல்லாம்‌ 
ஆசீர்வதிப்பார்‌ என்னும்‌ செய்தியை, சகரியா 
அவர்களுக்கு சொல்லுகிறார்‌. சகரியாவுக்கு 
இது தொடர்பாக, சேனைகளுடைய 
கர்த்தரின்‌ வார்த்தை உண்டாயிற்று (சக 8:1). 


நான்‌... சீயோனுக்காக கடும்‌ 
வைராக்கியங்கொண்டேன்‌; அதற்காக மகா 
உக்கிரமான வைராக்கியங்கொண்டேன்‌" 
என்று சேனைகளின்‌ கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ 
க 82). கர்த்தர்‌ எருசலேமுக்கு 
சாதகமாகவும்‌, ஆதரவாகவும்‌ இருப்பார்‌. 
எருசலேமுக்கு உதவியும்‌ ஒத்தாசையும்‌ 
செய்வார்‌. சீயோனுடைய சத்துருக்கள்மீது. 
கர்த்தருடைய கோபம்‌ எழும்பும்‌. கர்த்தர்‌ 
சீயோனின்‌ சத்துருக்களைப்‌ பழிவாங்குவார்‌. 


இஸ்ரவேல்‌ 
பாவங்களினிபித்தமாக, 
கடுங்கோபம்‌ எருசலேமின்மீ தும்‌, சீயோன்மீதும்‌ 
உண்டாயிற்று. ஆனால்‌ இப்போதோ கர்த்தர்‌ 


சீயோனுக்கும்‌. எருசலேமுக்கும்‌. 
ஆதரவாயிருக்கிறார்‌. கர்த்தர்‌ சீயோன்மீது 
கோபப்படுவதற்குப்‌ பதிலாக, சீயோனுக்கு 
சத்துருவாகயிருக்கிறவர்கள்மீது, 
கோபப்படுகிறார்‌. கர்த்தர்‌ சீயோனுக்காக 
கடும்‌ வைராக்கியம்‌ கொண்டிருக்கிறார்‌. 
அதற்காக மகாஉக்கிரமான வைராக்கியங்‌ 
கொண்டிருக்கிறார்‌. 


சகரியா - விரிவுரை 
ZECHARIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


வேதத்தையும்‌ சேனைகளின்‌ கர்த்தர்‌ 
தம்முடைய ஆவியின்‌ மூலமாய்‌ 
தீர்க்கதரிசிகளைக்கொண்டு 
யனுப்பின வார்த்தைகளையும்‌ கேளாதபடிக்குத்‌ 
தங்கள்‌ இருதயத்தை வைரமாக்கினார்கள்‌; 
ஆகையால்‌ மகா கடுங்கோபம்‌ சேனைகளின்‌ 
கர்த்தரிடத்திலிருந்து உண்டாயிற்று" (சக 7:12) 


நான்‌ சீயோனிடத்தில்‌ திரும்பி, 
எருசலேமின்‌ நடுவிலே வாசம்பண்ணுவேன்‌" 
(சக. 8:3) என்று சேனைகளின்‌ கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. கர்த்தர்‌ இதுவரையிலும்‌, 
சீயோனைவிட்டு விலகி, சற்று தூரத்தில்‌ 
நின்றுகொண்டு இருந்ததுபோல தெரிகிறது. 
இப்போதோ கர்த்தர்‌ மறுபடியும்‌ சீயோனுக்கு 
அருகாமையில்‌ வருகிறார்‌. அவர்‌ எருசலேமின்‌ 
நடுவில்‌, பூர்வகாலங்களில்‌ வாசம்பண்ணியது, 
போல, இப்போதும்‌ வாசம்பண்ணுவார்‌. 


கர்த்தர்‌ எருசலேமின்‌ நடுவிலே 
வாசம்பண்ணும்போது, கர்த்தருடைய 
பராமரிப்புக்களும்‌, ஆசிர்வாதங்களும்‌ 
அவர்களுக்கு கிடைக்கும்‌. எருசலேமின்‌ 
குடிகள்‌ கர்த்தருடைய பிரமாணத்திற்கும்‌, 
அவருடைய நியமங்களுக்கும்‌ கீழ்ப்படிந்து, 
ஜீலிப்பார்கள்‌. கர்த்தருடைய பிரசன்னம்‌. 
எருசலேமிலே இருக்கிறது என்பதற்கு 
அடையாளமான காரியங்கள்‌, எருசலேமின்‌ 
குடிகள்‌ மத்தியிலே நடைபெறும்‌. 


“எருசலேம்‌ சத்திய நகரம்‌ என்றும்‌, 
சேனைகளுடைய கர்த்தரின்‌ பர்வதம்‌ பரிசுத்த 
பர்வதம்‌ என்றும்‌ அழைக்கப்படும்‌ என்று 
கர்த்தர்‌... சொல்லுகிறார்‌. (சக 8:3) 
எருசலேமிலே அற்புதமான ஆவிக்குரிய 
மாற்றங்களும்‌, எழுப்புதல்களும்‌ உண்டாகும்‌, 
எருசலேமின்‌ குடிகள்‌ கர்த்தருடைய 
பிரமாணத்திற்கு மனப்பூர்வமாய்க்‌ 
கீழ்ப்படிவார்கள்‌. ஜனங்கள்‌ தங்கள்‌ 
பாவங்களுக்கு மனந்திரும்புவார்கள்‌. 
கர்த்தருக்குள்‌ பரிசுத்தமாய்‌ ஜீவிப்பார்கள்‌. 

லேமின்‌ குடிகள்‌, ஒரு காலத்தில்‌, 
கண ட்டு அல்ப ரகள்‌, அவர்கள்‌ 
கர்த்தருக்கு விரோதமாகவும்‌, மனுஷருக்கு 
விரோதமாகவும்‌ அக்கிரமங்களைச்‌ 
செய்தார்கள்‌. அவர்களிடத்தில்‌ 
உண்மையில்லை. பொய்யும்‌, மாய்மாலமும்‌ 
அவர்கள்‌ மத்தியிலே காணப்பட்டது. ஆனால்‌ 
இப்போதோ, எருசலேமின்‌ குடிகள்‌, தங்கள்‌ 
பாவங்களுக்கு மனந்திரும்பியிருக்கிறார்கள்‌. 
பரிசுத்தமாய்‌ ஜீலிக்கிறார்கள்‌. ஆகையினால்‌ 
எருசலேம்‌ நகரம்‌ இப்போது “சத்திய நகரம்‌" 
என்று அழைக்கப்படுகிறது. 





i= a 
TT 


எருசலேம்‌ “சத்திய நகரம்‌” என்று 
அழைக்கப்படுவதுபோலவே, சேனைகளுடைய 
கர்த்தரின்‌ பர்வதம்‌ “பரிசுத்த பர்வதம்‌” 
என்றும்‌ அழைக்கப்படும்‌. எருசலேமின்‌ குடிகள்‌ 
"பொய்‌ சொல்லாத ஜனங்கள்‌" என்று. 
அழைக்கப்படுவார்கள்‌. 


கல்தேயர்கள்‌ 
அழித்தபோது, அந்த 
வனாந்தரமுமாயிற்று. 
போயிற்று. 


குடியில்லாமல்‌ 
எருசலேமை மறுபடியும்‌ ஆசீர்வதிக்கிறார்‌. 
எருசலேமிலே திரளான ஜனங்கள்‌ 
குடியிருப்பார்கள்‌ என்று சேனைகளின்‌ 
கர்த்தர்‌ வாக்குப்பண்ணுகிறார்‌. 
எருசலேமின்‌ வீதிகளில்‌. 
முதிர்வய; தங்கள்‌ கைகளில்‌ 
கோலைப்பிடித்து நடக்கிற கிழவரும்‌ 
குடியிருப்பார்கள்‌. நகரத்தின்‌ 
விளையாடுகிற 
பெண்பிள்ளைகளும்‌ 
நிறைந்திருக்கும்‌" 
8:4,5) என்று சேனைகளின்‌ கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 


கல்நேயர்கள்‌ 
முற்றிக்கையிட்டு, 
பிரவேசித்தபோது, 
பட்டயங்களால்‌ 
வெட்டினார்கள்‌. 
சத்துருக்களின்‌ யங்களுக்‌। 
இரையானார்கள்‌ எருசலேமின்‌ வீதிகளிலே 
பட்டயங்களால்‌ மடிந்தவர்களுடைய 
பிரேதங்கள்‌ பர இப்போதோ 
எருசலேமின்‌ முதியவர்களும்‌, 
நகரத்தின்‌ ச்க்கிங விளையாடுகிற 
சிறுபிள்ளைகளும்‌ நிறைந்திருக்கிறார்கள்‌. 


எருசலேம்‌ நகரத்தில்‌ 
வாசம்பண்ணுகிறவர்களுக்கு நல்ல சரீர 
ஆரோக்கியமும்‌, பூரண ஆயுசம்‌ 
உண்டாயிருக்கும்‌. அவர்களை யாரும்‌ அற்ப 
வயசிலே பட்டயத்தால்‌ வெட்டி 
கொன்றுபோடமாட்டார்கள்‌. 
ஜீவனுக்கு நாசமோசம்‌ எதுவும்‌ வராது. 
அவர்கள்‌ தங்கள்‌ பூரண வயசுள்ள 
வரைக்கும்‌ சந்தோஷமாயும்‌, ஆரோக்கியமாயும்‌ 
ஜீவிப்பார்கள்‌. தானியம்‌ ஏற்ற காலத்திலே. 
அம்பாரத்தில்‌ சேர்க்கப்படுவதுபோல, 
முதியவர்கள்‌ தங்களுடைய ஜீவியகாலம்‌ 
முடிந்தபின்பு. கர்த்தரிடத்தில்‌. 
சேர்க்கப்படுவார்கள்‌. 


எருசலேமை 
அந்த நகரத்திற்குள்‌ 
அவர்கள்‌ தங்கள்‌ 
எருசலேமின்‌ ஜனங்களை 
எருசலேமின்‌ குடிகள்‌ 

பட்டயங்களுக்‌ 


அவர்களுடைய 


சகரியா - விரிவுரை 
ZECHARIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எருசலேமின்‌ வீதிகளிலே நரைமமிரை 
உடைய கிழவர்களும்‌ கிழவிகளும்‌ கோலைப்‌ 
பிடித்து நடப்பார்கள்‌. நரைமயிர்‌ முதியவருக்கு 
மேன்மை. ஜனங்கள்‌ அவர்களுடைய 
புத்தியுள்ள ஆலோசனைகளைக்‌ கேட்டு 
நன்மையடைவார்கள்‌. முதியவர்கள்‌ 
எங்கேயிருந்தாலும்‌ அங்கே சந்தோஷமும்‌ 
சமாதானமும்‌ நிரம்பியிருக்கும்‌. 


ஒரு நகரத்தில்‌ கிழவரும்‌, கிழவிகளும்‌. 
திரளாயிருப்பது அந்த கரந்த 
ஆசீர்வாதம்‌. கர்த்தர்‌ அந்த நகரத்திற்கு 
ஆரோக்கியத்தைக்‌ கொடுத்திருக்கிறார்‌ 
என்பதற்கு முதியவர்கள்‌ 
அடையாளமாயிருக்கிறார்கள்‌. கர்த்தர்‌ அந்த 
நகரத்தை தம்முடைய தெய்வீக 
கிருபைகளினால்‌ பராமரித்து 
ஆசீர்வதித்திருக்கிறார்‌. ஜனங்களுக்குத்‌ 
தேவையான நல்ல சூழ்நிலைகளையும்‌, 
ஆரோக்கியமான சீதோஷ்ண நிலைகளையும்‌ 
கர்த்தர்‌ அவர்களுக்கு ஆசீர்வாதமாகக்‌ 
கொடுத்திருக்கிறார்‌. 


ஒரு நகரத்திலே 
திரளாயிருப்பது, அந்த 
ஆசீர்வாதமாயிருக்கும்‌. 
நகரத்தின்‌ தெருக்களிலே ஏராளமான 
சிறுபிள்ளைகள்‌ விளையாடுவதும்‌ அந்த 
நகரத்திற்கு ஆசீர்வாதம்‌. சிறுபிள்ளைகள்‌ 
வருங்காலத்து வாலிபர்கள்‌. எருசலேமின்‌ 
நகரத்தின்‌ தெருக்களிலே ஏராளமான 
ஆண்பிள்ளைகளும்‌,  பெண்பிள்ளைகளும்‌ 
விளையாடிக்கொண்டிருப்பது. கர்த்தர்‌ 
எருசலேமின்‌ குடிகளையும்‌, அவர்களுடைய 
சந்ததிகளையும்‌ ஆசீர்வதித்திருக்கிறார்‌ 
என்பதற்கு அடையாளம்‌. 


பிள்ளைகள்‌ 
கிருபையினால்‌ 
ஆரோக்கியமாயிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
பெலமுள்ளவர்களாகமிருக்கிறார்கள்‌. 
அவர்களுடைய இருதயங்கள்‌ 
சந்தோஷத்தினால்‌ நிரம்பியிருக்கிறது. 
சிறுபிள்ளைகள்‌ விளையாடுகிற 
பருவத்திலிருக்கிறவர்கள்‌. அவர்கள்‌ 
எருசலேமின்‌ வீதிகளிலே சந்தோஷமாக 
ஓடியாடி விளையாடுகிறார்கள்‌. 
சிறுபிள்ளைகள்‌ விளையாடுவதைப்‌ பார்த்து, 
பெரியவர்கள்‌ சந்தோஷப்படவேண்டும்‌. 
அவர்கள்மீது கோபப்படக்கூடாது. 





ழ்‌ நள 
யாய 


பெரியவர்கள்‌ சிறுபிள்ளைகளை 
உற்சாகப்படுத்தவேண்டும்‌. அவர்களுக்கு. 
ஆதரவாகயிருக்கவேண்டும்‌. சிறு 
பிள்ளைகளுக்கு தீங்கு பட்டவர்‌ 
அவர்களைப்‌ பயமுறுத்தக்கூடாது. யுத்தத்தின்‌ 
செய்திகளையும்‌, சத்துருக்களின்‌ 
ஆபத்துக்களையும்‌ சிறுபிள்ளைகளுக்கு 
அதிகமாய்ச்‌ சொல்லி அவர்களைக்‌ கலங்கப்‌ 
பண்ணக்‌ கூடாது. அவர்கள்‌ கர்த்தருடைய 
பாதுகாப்பை அனுபலிக்கவேண்டும்‌. 


எருசவேன்‌ 

மறுபடியும்‌. 
நடமாடுவார்களா சந்தேகமும்‌ 
எருசலேமின்‌ குடிகள்‌ மத்தியிலே இருக்கிறது. 
யூதர்கள்‌ கர்த்தருடைய ஜனமாகயிருந்தாலும்‌, 
அவர்கள்‌ கர்த்தருடைய பராமரிப்புக்களைக்‌ 
குறித்தும்‌, அவருடைய ஆசீர்வாதங்களைக்‌ 
குறித்தும்‌, நிச்சயமில்லாதவர்களாய்‌, 
சந்தேக மனதோடிருக்கிறார்கள்‌. 


கர்த்தர்‌ எருசலேமை ஆசீர்வதிப்பதாக 
சொல்லுகிறார்‌ எட்‌ நகரம்‌ சத்திய 
நகரம்‌ என்று ழக்கப்படும்‌. அதின்‌ 
வீதிகளில்‌ திரளான ப முதியவர்கள்‌ கோலைப்‌ 
பிடித்து நடப்பார்கள்‌ என்றும்‌, அதின்‌ 
தெருக்களிலே ஏராளமான சிறுபிள்ளைகள்‌ 
விளையாடுவார்கள்‌ என்றும்‌ சேனைகளின்‌ 
கர்த்தர்‌ வாக்குப்பண்ணுகிறார்‌ ரத்‌ 
சொன்ன பிரகாரமாகவே, 

வாக்குத்தத்தம்‌. நிறைவேறும்‌ 

பார்க்கும்போது எருசலேமின்‌ 


நிறைவேறுமா என்று, 
சந்தேகப்பபட்டார்கள்‌. அந்த வாக்குத்தத்தம்‌. 
நிறைவேறும்போது, அது அவர்களுக்கு 
ஆச்சரியமாயிருக்கிறது. 


எருசலேமின்‌ குடிகளுவை 
நிவிர்‌; ர்திபண்ணுகிறார. 


கர்த்தர்‌ 
சந்தேகத்தை 
அவர்களுடைய அவிசுவாசத்தை அவர்களை 


விட்டு நீக்கிப்போடுகிறார்‌. “அது இந்த 
ஜனத்தில்‌ மீதியானவர்களின்‌ பார்வைக்கு 
இந்நாட்களில்‌ ஆச்சரியமாயிருந்தாலும்‌, என்‌ 
பார்வைக்கும்‌. ஆச்சரியமாயிருக்குமோ" 
(சக 8:6) என்று சேனைகளின்‌ கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌ 


சகரியா - விரிவுரை 
ZECHARIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எருசலேம்‌ திரும்பக்‌ கட்டப்படுவதும்‌, 
அதன்‌ வீதிகளி! ஜனங்கள்‌ 
நடப்பதும்‌, சிகள்‌ விளையாடுவதும்‌. 
யூதர்களுக்கு ஆச்சரியமாயிருக்கிறது. ஆனால்‌ 
அது கர்த்தருக்கு ஆச்சரியமாயில்லை. கர்த்தர்‌ 
சர்வவல்லமையுள்ள தேவன்‌. கர்த்தர்‌ செய்ய 
நினைக்கிற காரியம்‌ ஒருபோதும்‌ தடைபடாது. 
கர்த்தர்‌ செய்கிறதை சொல்லுகிறவர்‌. அவர்‌ 
சொல்லுகிறதை செய்கிறவர்‌. 


கல்தேயர்கள்‌ எருசலேமின்மீது 
யுத்தம்பண்ணி, யூதாவின்‌ மனுஷரை 
தங்கள்‌ தேசத்திற்கு சிறைப்பிடித்துக்‌ 
கொண்டுபோனார்கள்‌. எருசலேமிலே 
மீதமாயிருந்தவர்கள்‌, அந்நிய தேசங்களுக்கு 
சிதறிப்போனார்கள்‌. கர்த்தர்‌ அவர்களை 
யெல்லாம்‌ மறுபடியும்‌ எருசலேமுக்கு 
அழைத்துக்கொண்டு வருவதாக 
வாக்குப்பண்ணுகிறார்‌. 


“இதோ, கிழக்குதேசத்திலும்‌ தெற்கு 
தேசத்திலுமிருந்து என்‌ ஜனங்களை நான்‌ 
இரட்சித்து, அவர்களை அழைத்துக்கொண்டு 
வருவேன்‌" (சக 8:78) என்று சேனைகளின்‌ 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. அவர்கள்‌ எருசலேமின்‌ 

குடியிருப்பார்கள்‌; அவர்கள்‌ 
கர்த்தருக்கு உண்மையும்‌ நீதியுமான 
ஜனமாயிருப்பார்கள்‌, கர்த்தர்‌ அவர்களுக்கு 
தேவனாயிருப்பார்‌. 

கர்த்தருடைய 
தேசத்திலிருந்தாலும்‌, 
தேசத்திலிருந்தாலும்‌, 


ஜனம்‌ பாபிலோன்‌. 
அவர்கள்‌ எகிப்து 
அல்லது அவர்கள்‌ 
வேறு ஏதாவது தேசங்களிலே 
துரத்தப்பட்டிருந்தாலும்‌, கர்த்தர்‌ அவர்களை 
யெல்லாம்‌ ட்சித்து எருசலேமுக்கு 
அழைத்துக்கொண்டு வருவார்‌. அவர்கள்‌ 
காணாமல்‌ போனாவர்களாகுமிருந்தாலும்‌, 
அல்லது அவர்கள்‌ தங்களைத்‌ தங்களே 
தொலைத்துப்போட்டவர்களாகயிருந்தாலும்‌, 

கர்த்தர்‌ அவர்களை இரட்சித்து. 
அவர்களுடைய சொந்த தேசத்திற்கு, 
மறுபடியும்‌ அழைத்துக்கொண்டு வருவார்‌. 





f= FTE 
TT 


கர்த்தர்‌ அவர்களோடு 
உடன்படிக்கையைப்‌ 
அவர்கள்‌ 
கர்த்தர்‌ 
இந்த 
எல்லா 
அஸ்திபாரமாயிருக்கிறது. 
யூதர்களுடைய சந்தோஷத்திற்கு ஆதாரம்‌. 
கர்த்தர்‌ அவர்களுக்கு தேவனாயிருக்கிறார்‌. 
அவர்கள்‌ கர்த்தருடைய  ஜனமாயிருக்க 
வேண்டும்‌. 


தம்முடைய 
புதுப்பித்துக்கொள்வார்‌. 
கர்த்தருடைய ஜனமாயிருப்பார்கள்‌. 
அவர்களுடைய தேவனாயிருப்பார்‌. 
உடன்படிக்கையே கர்த்தருடைய 
ஆசீர்வாதங்களுக்கும்‌ 

இதுவே 


கர்த்தர்‌ தம்முடைய 
இரக்கத்தையும்‌ 
காண்பிக்கிறார்‌. அவர்‌ தம்முடைய ஜனத்தை 
விட்டு ஒருபோதும்‌ விலகிப்போவதில்லை. 
அவர்களைக்‌ கைவிட்டுவிடுவதுமில்லை. 
கர்த்தர்‌ தம்முடைய வார்த்தையின்‌ 
பிரகாரமாக, தம்முடைய ஜனத்தோடு 
கூடமிருக்கிறார்‌. அவர்கள்‌ உடன்படிக்கையின்‌ 
பிரகாரமாக, கர்த்தருக்கு உண்மையும்‌, 
நீதியுமான ஜனங்களாயிருக்கவேண்டும்‌. 


இங்கு 


காலத்திற்கும்‌, 
காலத்திற்கும்‌ 


ஜனத்திற்கு 
கிருபையையும்‌ 


கர்த்தர்‌. 
வாக்குத்தத்தம்‌, 
சிறையிருப்பின்‌ 
கிறிஸ்துவின்‌ 


சு 
இடைப்பட்ட 
காலத்தில்‌ ஒரளவு நிறைவேறிற்று என்‌ 
வேதபண்டிதர்கள்‌ சொல்‌ 


கர்த்தராகிய இயேசுகிறிஸ்துவின்‌ சுவிசேஷ 
சபையில்‌, இந்த வாக்குத்தத்தங்கள்‌ இன்னும்‌ 
அதிகமாம்‌. நிறைவேறும்‌ என்றும்‌, 
வரப்போகிற காலத்திலே, இந்த 
வாக்குத்தத்தங்கள்‌ பூரணமாய்‌ நிறைவேறும்‌ 
என்றும்‌ வேதபண்டிதர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. 


உங்கள்‌ கைகள்‌ 
கடவது ௪௧ 89-17 


திடப்படக்‌ 


சக 89. சேனைகளுடைய 
கர்த்தரின்‌ வீடாகிய 
கட்டப்படும்படிக்கு 

அஸ்திபாரங்கள்‌ 
நான்முதற்கொண்டிருக்கிற 

தரிசிகனின்‌ வாயினால்‌ 
வார்த்தைகளை 

கேட்டுவருகிறவர்களே, உங்கன்‌ கைகள்‌ 
திடப்படக்கடவது என்று சேனைகளின்‌ 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


சகரியா - விரிவுரை 
ZECHARIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சக 600. இத்நாட்களூக்கு முன்னே 

வேலையால்‌ 

மிருக ஜீவனுடைய 

பலனுமில்லை; 

வருகிறவனுக்கும்‌ 
நெருக்கிடையினிமித்தம்‌ 

சுமாதானமுமில்லை; எல்லா 

மனுஷரையும்‌ ஒருவரையொருவர்‌. 

விரோதிக்கச்செய்தேன்‌. 


௬௧ 8:11. இப்போதோ இத்த ஜனத்தில்‌ 
மீதியானவர்களூக்கு நான்‌ 
முத்தின நாட்களில்‌: இருந்ததுபோல 
இருக்கமாட்டேன்‌ என்று சேனைகளின்‌ 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


ச 812. 
'சுமாதானமுன்ன தாயிருக்கும்‌; 
திராட்சச்செடி தன்‌ கனியைத்‌ தரும்‌; 
பூமி தன்‌ பலனைத்‌ தரும்‌; வானம்‌ தன்‌: 
பனியைத்‌ தரும்‌ இந்த ஜனத்தில்‌ 
மீதியானவர்களன்‌ இதையெல்லாம்‌. 
சுதத்தரிக்கக்‌ கட்டனையிடுவேன்‌. 


விதைப்புச்‌ 


௪க 8:18. சம்பவிப்பதென்னவென்நால்‌: 
யூதா வம்சத்தாரே, இஸ்ரவேல்‌ 
வம்சத்தாரே, நீங்கள்‌ புறஜாதிகளுக்‌ 

சாபமாயிருந்ததுபோலவே, 
ஆசீர்வாதமாயிருக்கும்படி. நான்‌ 
உங்கனை இரட்சிப்பேன்‌; 
பயப்படாதேயுங்கள்‌, உங்கள்‌ கைகள்‌ 
திடப்படக்கடவது. 


௪௧ 804. சேனைகளின்‌ கர்த்தர்‌ 
சொல்லுகிறதுளன்ன வென்‌ நால்‌ உங்கள்‌ 
பிதாக்கள்‌ எனக்குக்‌ கோபலுட்டின 
போது நான்‌ உங்களை தண்டிக்க 
நினைத்து, மனம்‌. மாறாமல்‌ 
இருத்ததுபோல, 


௫௧ 8:15. இந்நாட்களில்‌ எருசலேமுக்கும்‌ 
யூதாவுக்கும்‌ தன்மைசெய்யும்படித்‌ 
திரும்ப நினைத்தேன்‌; 
பயப்படாதேயுங்கள்‌.. 


௪௧ 8:6. நீங்கன்‌ செய்யவேண்டிய 
காரியங்கள்‌. என்னவென்றால்‌: 
அவனவன்‌ பிறனோடே உண்மையைப்‌ 
பேசுங்கள்‌; உங்கள்‌ வாசல்களில்‌ 
சத்தியத்துக்கும்‌ சமாதானத்துக்கும்‌ 
ஏற்க தியாயத்தீருங்கன்‌. 





i FTE 
TT 


சக 807. மிறனுக்கு. 
விரோதமாய்த்‌ தன்‌ ரகக்‌ தீங்கு. 
நிணையாமலும்‌, பெொய்யாணையின்‌ 
மேல்‌ பிரியப்படாமலூம்‌ இருங்கள்‌; 
இவைகளெல்லாம்‌ நான்‌ வெறுக்கிற 
காரியங்கள்‌ என்று. கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 


சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்த. 
யூதர்கள்‌ மத்தியிலே, கர்த்தர்‌ தம்முடைய 
தீர்க்கதரிசியாகிய சகரியா மூலமாய்‌, 
இன்னும்‌ தொடர்ந்து பேசுகிறார்‌. அவர்களுக்கு 
நன்மையான  ஈவுகளைக்‌ 
வாக்குப்பண்ணுகிறார்‌. 
எருசலேமின்மீதும்‌ 
இரக்கமும்‌ தங்கியிருக்கும்‌ என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. கர்த்தருடைய வார்த்தைகள்‌ 
சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்திருக்கிற 
யூதர்களுக்கு உற்சாகமாயிருக்கிறது. 


கரதத. மர்களுக்கு ஆசீர்வாதமான 
வாக்குத்தத்தங்களைச்‌ ஈன்னாலும்‌, 
கர்த்தருடைய வார்த்தைக்கு 
கீழ்ப்படிகிறவர்களுக்கு மாத்திரமே, 

ய ஆசீர்வாதங்கள்‌ கிடைக்கும்‌. 


ஆசீர்வாதந்தைப்‌ _ பெற்றுக்கொள்ளாதவர்கள்‌, 


அதைப்‌ பெற்றுக்கொள்ளவேண்டுமென்றால்‌, 
அவர்களும்‌ கர்த்தருடைய வார்த்தைக்கு 
கீழ்ப்படியவேண்டும்‌. கீழ்ப்படியாமல்‌ 
ஆசீர்வாதமில்லை. சிலுவையில்லாமல்‌. 
சிங்காசனமில்லை. 


ம்முடைய தீர்க்கதரிசிகள்‌ 
மூவ்‌, ர்‌ கறையிரப்பலிகுந்து திரும்பி 
வந்திருக்கிற யூதர்கள்‌ மத்தியிலே. 
பேசிக்கொண்டிருக்கிறார்‌ அவர்களும்‌ 
சேனைகளுடைய கர்த்தரின்‌ வீடாகிய ஆலயம்‌ 
குட்டப்படும்படிக்கு அதின்‌ அஸ்திபாரங்கள்‌ 
போடப்பட்ட நாள்முதற்கொண்டிருக்கிற தீர்க்க 
தரிசிகளின்‌ வாயினால்‌ இந்த வார்த்தைகளை 
இந்நாட்களில்‌ கேட்டுவருகிறார்கள்‌ (சக 8:9). 
கர்த்தருடைய 
கேட்டவர்கள்‌, ர்த்‌ 
கட்டுவதற்கு. க க்‌ 
கொடுக்கிறார்கள்‌. ஆலயத்தின்‌ கட்டுமான 
வேலைகளை உற்சாகமாய்ச்‌ செய்கிறார்கள்‌. 
இவர்கள்‌ மாத்திரமே கர்த்தருடைய 
வார்த்தைக்கு த்‌ க 
கட்டுமான வேலைக। 
கீழ்ப்படுத்தாமல்‌, பதவிக்காக, 
கர்த்தருடைய வார்த்தைக்கு 
கீழ்ப்படியாதவர்கள்‌. 


சகரியா - விரிவுரை 
ZECHARIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தருடைய 
கீழ்ப்படிந்து, அவருடைய 
கட்டுகிறவர்களுக்கு, கர்த்தர்‌ ஆறுதலான 
வார்த்தைகளையும்‌, உற்சாகமான 
வார்த்தைகளையும்‌ சொல்லுகிறார்‌. “உங்கள்‌ 
கைகள்‌ திடப்படக்கடவது' (சக 8:9) என்று 
சேனைகளின்‌ கர்த்தர்‌ அவர்களுக்குச்‌ 
சொல்லுகிறார்‌. நம்முடைய கைகளின்‌ 
பிரயாசங்களை கர்த்தருடைய ஊழியத்திற்கு 
ஒப்புக்கொடுக்கும்போது, கர்த்தர்‌ தம்முடைய 
கிருபையுள்ள ஆசிர்வாதங்களினால்‌, 
நம்முடைய கைகளைத்‌ திடப்படுத்துவார்‌ 


சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்த 
யூதர்களுக்கு இதுவரையிலும்‌ ஆசீர்வாதம்‌ 
உண்டாகவில்லை. அவர்களுடைய கைகளின்‌ 
பிரயாசங்கள்‌ பிரயோஜனப்படவில்லை. 
இந்நாட்களுக்கு முன்னே மனுஷனுடைய 
ல்‌ பலனுமில்லை, மிருக ஜீவனுடைய 
வேலையால்‌ பலனுமில்லை; போகிறவனுக்கும்‌ 
வருகிறவனுக்கும்‌  நெருக்கிடையினிமித்தம்‌. 
சமாதானமுமில்லை (சக 8:10) 


வார்த்தைக்கு 
ஆலயத்தை 


கர்த்தர்‌ 


நம்மை ஆசீர்வதிக்கவில்லை. 
யென்றால்‌, ச 


நமக்கு ஆசீர்வாதமுண்டாகாது. 
கர்த்தர்‌ யூதாதேசத்தையும்‌, எருசலேமின்‌ 
குடிகளையும்‌, அவர்களுடைய 
பாவங்களினிமித்தமாக, ஆசீர்வதிக்காமல்‌ 
விட்டுவிட்டார்‌. இதனால்‌ அவர்கள்‌ அதிகமாய்‌ 
விதைத்தும்‌ கொஞ்சமாய்‌ அறுத்தார்கள்‌ 
தேசத்தில்‌ வேறு எந்த தொழிலும்‌ சிறப்பாக 
நடைபெறவில்லை. விளைச்சலும்‌ 
குறைவாகயிருந்தது. , விருட்சங்களின்‌ 
கனிகளும்‌ திரட்சியாயிராமல்‌ மெலிந்திருந்தது. 
த்தில்‌ வியாபாரம்‌ நடைபெறவில்லை. 
மிருகங்களோ 
யூதாதேசத்திலே. 
ஜனங்களுக்கு வேலைக்கார திண்டாட்டம்‌ 
உண்டாயிற்று. தேசத்தில்‌ சமாதானமுமில்லை. 
அந்நிய தேசத்தார்‌ யூதர்களை விரோதித்து, 
அவர்களுக்கு சத்துருவாயிருந்தார்கள்‌. 
"எல்லா... மனுஷரையும்‌ ஒருவரையொருவர்‌ 
விரோதிக்கச்‌ செய்தேன்‌" (சக 8:10) என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 





i= FTE 
TT 


யூதர்களுடைய பாவங்களினிமித்தமாக 
அவர்கள்மீது கர்த்தருடைய சாபங்கள்‌ வந்தது. 
தேசத்தில்‌ சமாதானமில்லை. சண்டைகளும்‌ 


யுத்தங்களும்‌ உண்டாயிற்று. மனுஷருடைய 
பேராசையினாலேயே, மனுஷர்‌ 
விரோதங்களும்‌, 
சண்டைகளும்‌ 
பேராசைகளினால்‌, 
யுத்தங்கள்‌ 


மத்தியிலே 
வாக்குவாதங்களும்‌, 


மீதியானவர்களுக்கு நான்‌ 

நாட்களில்‌ இருந்ததுபோல இருக்கமாட்டேன்‌' 
(சக 81) என்று சேனைகளின்‌ கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. கர்த்தர்‌ இதுவரையிலும்‌: 
யூதர்களை அவர்களுடைய 
பாவங்களினிமித்தமாக, ஒடுக்கினார்‌, 
நெருக்கத்திற்குட்படுத்தினார்‌. இப்போதோ 
கர்த்தர்‌ தம்முடைய வழிகளை 
மாற்றிக்கொள்கிறார்‌. 


யூதர்கள்‌ கர்த்தருடைய பிரமாணத்திற்கு 
கீழ்ப்படியாமல்‌ துன்மார்க்கமாய்‌ ஜீவித்தபோது, 
அவர்கள்மீது கர்த்தருடைய கோபமும்‌, 
நியாயத்தீர்ப்பும்‌ வந்தது. இப்போது. 
அவர்கள்‌ கர்த்தருடைய பிரமாணத்திற்கு 
கீழ்ப்படிகிறார்கள்‌. 'துவரையிலும்‌ 
அவர்கள்மீது வந்த கர்த்தருடைய கோபமும்‌ 
நியாயத்தீர்ப்பும்‌ நின்றுபோமிற்று இப்போது 
அவர்கள்மீது கர்த்தருடைய ஆசீர்வாதம்‌. 
வந்து தங்குகிறது. 


இனிமேல்‌ அவர்களுடைய விதைப்பு 
சமாதானமுள்‌ எதாயிுக்கும்‌: திராட்சச்செடி 
தன்‌ கனியைத்‌ தரும்‌: பூமி தன்‌ பலனைத்‌ 
தரும்‌: வானம்‌ தன்‌ பனியைத்‌ தரும்‌: "இந்த 
ஜனத்தில்‌ மீதியானவர்கள்‌ இதையெல்லா! 
சுறந்தரிக்கக்‌ கட்டளையிடுவேன்‌" (சக 212) 
என்று சேனைகளின்‌ si சொல்லுகிறார்‌. 
வானம்‌. பனியைத்‌ 
தரவில்லையென்றால்‌ ப்‌ வனாந்தரம்போல. 
வறட்சியாயிருக்கும்‌. கர்த்தரே நமக்கு 
வானத்திலிருந்து மழையைத்‌ தருகிறவர்‌. 
இது கர்த்தருடைய தெய்வீக பராமரிப்பு 
நாம்‌ ஒவ்வொரு நாளும்‌ கர்த்தருடைய 
கிருபையையும்‌, அவருடைய தெய்வீக 
பராமரிப்பையும்‌ சார்ந்து ஜீவிக்கவேண்டும்‌. 


சகரியா - விரிவுரை 
ZECHARIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பூர்வகாலத்தில்‌ இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 
அந்நிய தேசத்தார்‌ மத்தியிலே. 
மேன்மையோடிருந்தார்கள்‌. அதன்‌ பின்பு 
யூதர்களுடைய மேன்மை அவர்களைவிட்டு 
ஜீதர்கள்‌ தாழ்ந்து 
கர்த்தரோ மறுபடியுமா, 
ஜனத்தை ஆசீர்வதிக்கிறார்‌. 
யூதர்கள்‌ இப்போது புறஜாதியார்‌ மத்தியிலே, 
மறுபடியும்‌ மேன்மை பெற்று 
விளங்குகிறார்கள்‌. யூதர்கள்‌ புறஜாதிகளுக்‌ 
குள்ளே சாபமாயிருந்தார்கள்‌. இனிமேல்‌ 
அவர்கள்‌ ஆசீர்வாதமாயிருப்பார்கள்‌. 


“சம்பலிப்பதென்னவென்றால்‌: யூதா 
வம்சத்தாரே, இஸ்ரவேல்‌ வம்சத்தாரே, நீங்கள்‌ 
புறதாதிகளுக்குள்ளே சாபமாயிருந்தது 
போலவே, ஆசீர்வாதமாயிருக்கும்படி நான்‌ 
உங்களை இரட்சிப்பேன்‌; பயப்படாதேயுங்கள்‌, 
உங்கள்‌ கைகள்‌ திடப்படக்கடவது” (சக 8:13) 
என்று சேனைகளின்‌ கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


கர்த்தருடைய சீர்வாதம்‌ 
யூதாதேசத்தின்மீது வந்து "தங்குகிறது 
கர்த்தர்‌ தம்முடைய ஜனத்தை ஆசீர்வதிக்க 
வேண்டுமென்று. தீர்மானித்திருக்கிறார்‌. 
யூதர்களுடைய முற்பிதாக்கள்‌ கர்த்தருக்கு 
கோபமூட்டினார்கள்‌. இதனால்‌ கர்த்தர்‌ 
அவர்களைத்‌ தண்டிக்கவேண்டுமென்று 
தீர்மானித்திருந்தார்‌ (சக 8:16) 


இந்நாட்களில்‌ யூதர்கள்‌ கர்த்தருக்கு 
கீழ்ப்டிந்து ஜீவிக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
கர்த்தருக்கு பிரியமானவர்களாயும்‌, 
பிரயோஜனமானவர்களாயும்‌ இருக்கிறார்கள்‌. 
“இந்நாட்களில்‌ 

யூதாவுக்கும்‌ 
நினைத்தேன்‌; 


சக 8:15) என்று கர்த்தர்‌ 


சிறையிருப்பிலிருந்து 
யூதர்களுக்கு ஆசீர்வாதமான 
வார்த்தைகளைச்‌ சொல்லுகிறார்‌. 
“பூயப்படாதேயுங்கள்‌”" (சக 8:15) என்றும்‌, 
“உங்கள்‌ கைகள்‌ திடப்படக்கடவது” 
(சக 8:913) என்றும்‌ கர்த்தர்‌ யூதர்களுக்கு 
ஆறுதலான வார்த்தைகளையும்‌, அவர்களை 
உற்சாகப்படுத்தும்‌ வார்த்தைகளையும்‌. 
சொல்லுகிறார்‌. கர்த்தர்‌ அவர்களுக்கு 
கொடுத்திருக்கிற வேலைகளை, அவர்கள்‌ 
உண்மையாய்ச்‌ செய்யவேண்டும்‌. தங்கள்‌ 
வேலைகளை அவர்கள்‌ மனப்பூர்வமாயும்‌, 
உற்சாகமாயும்‌, நேர்த்தியாயும்‌ 
செய்யவேண்டும்‌. 





f= FTE 
TT 


யூதர்கள்‌ என்னென்ன 
செய்யவேண்டும்‌ என்றும்‌, என்னென்ன 
காரியங்களை செய்யக்கூடாது என்றும்‌, 
கர்த்தர்‌ அவர்களுக்கு சகரியா தீர்க்கதரிசி 
மூலமாகச்‌ சொல்லுகிறார்‌. 


காரியங்களை 


நீங்கள்‌ 
காரியங்கள்‌ 


செய்யவேண்டிய 
என்னவென்றால்‌: அவனவன்‌ 
பிறனோடே உண்மையைப்‌ பேசுங்கள்‌: 
உங்கள்‌ வாசல்களில்‌ சத்தியத்துக்கும்‌ 
சமாதானத்துக்கும்‌ ஏற்க நியாயந்தீருங்கள்‌. 
ஒருவனும்‌ பிறனுக்கு விரோதமாய்த்‌ தன்‌ 
இருதயத்தில்‌ தீங்கு நினையாமலும்‌, 
பொய்யாணையின்மேல்‌ பிரியப்படாமலும்‌ 
இருங்கள்‌: இவைகளெல்லாம்‌ நான்‌ 
வெறுக்கிற காரியங்கள்‌" (சக 8:1677) என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


ம்‌ செய்ய வேண்டிய காரியத்தை 
கர்த்தர்‌ நேர்த்தியாய்ச்‌ செய்வார்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய தெய்வீக சித்தத்தின்‌ பிரகாரம்‌, 
தமக்கு பிரியமான வேளையிலே, தமக்குப்‌ 
பிரியமான காரியங்களை நமக்கு செய்வார்‌ 
கர்த்தர்‌ வாக்குமாறாதவர்‌ கர்த்தர்‌ 
தம்முடைய கிரியைகளை நடப்பிப்பதுபோலவே, 
நாமும்‌ நம்முடைய வேலைகளை ஒழுங்காய்ச்‌ 
செய்யவேண்டும்‌. நாம்‌ செய்ய வேண்டிய 
காரியங்களை முறைப்படி செய்து 
முடிக்கவேண்டும்‌. 


நியாயாசனங்களிலும்‌ நகரத்தின்‌ 
வாசல்களிலும்‌ உட்கார்ந்து நியாயம்‌ 
விசாரிக்கிற நியாயாதிபதிகள்‌ 
சத்தியத்திற்கும்‌ சமாதானத்திற்கும்‌ ஏற்ற 
பிரகாரமாக நியாயந்தீர்க்கவேண்டும்‌. 
அவர்கள்‌ சத்தியத்திற்கும்‌ சமாதானத்திற்கும்‌ 
முக்கியத்துவமும்‌, மதிப்பும்‌ கொடுக்க 
வேண்டும்‌. ஒருவனும்‌ பிறனுக்கு விரோதமாய்‌ 
தன்‌ இருதயத்திலே தீங்கு நினைக்கக்கூடாது. 
கர்த்தர்‌ வெறுக்கிற காரியங்களை 
நாம்‌ செய்யாமல்‌ தவிர்க்கவேண்டும்‌. “ஆறு 
காரியங்களைக்‌ கர்த்தர்‌ வெறுக்கிறார்‌, ஏழும்‌ 
அவருக்கு 
அவையாவன: 
பொய்நாவு, குற்றமற்றவர்களுடைய இரத்தம்‌ 
சிந்துங்‌ கை, 'துராலோசனையைப்‌ 
பிணைக்கும்‌ இருதயம்‌, தீங்கு செய்வதற்கு 
விரைந்தோடுங்கால்‌, அபத்தம்பேசும்‌ 
பொய்ச்சாட்சி, சகோதாருக்குள்ளே 
விரோதத்தை உண்டுபண்ணுதல்‌ ஆகிய 
இவைகளே" (நீதி 616-9). 


சகரியா - விரிவுரை 
ZECHARIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


உபவாசம்‌ பண்டிகைகளாக 
மாறிப்போகும்‌ ௪க 8:18-23 


௪௧ 8:18. சேனைகளுடைய கர்த்தரின்‌ 
வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர்‌: 


சக 8:19. 
உயவாசமும்‌, 
உபவாசமும்‌, 
உயவாசமும்‌, 
உயவாசமும்‌; 
மகிழ்ச்சியாகவும்‌ சந்தோஷமாகவும்‌ 
நல்லபண்டிகைகளாகவும்‌ மாறிப்போகும்‌; 
ஆகையால்‌ சத்தியத்தையும்‌. 
சமாதானத்தையும்‌ சிநேகியுங்கள்‌ 
என்று சேனைகளின்‌. 
கர்த்தர்சொல்லுகிறார்‌. 


சக 8:20. இன்னும்‌ ஜனங்களும்‌ 
அநேகம்‌ பட்டணங்களின்‌ குடிகளும்‌ 
வருவார்கன்‌ என்து சேனைகளின்‌ 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


மாதத்தின்‌ 
மாதத்தின்‌ 
மாதத்தின்‌ 
மாதத்தின்‌ 


சக கேட பட்டணத்தின்‌ 
மறுபட்டணத்தின்‌ 


நாம்‌ 


ஒரு 


குடிகள்‌. 
குடிகளிடத்தில்போய்‌, 
கர்த்தருடைய சமுகத்தில்‌ விண்ணப்பம்‌ 
பண்ணவும்‌ சேனைகளின்‌ கர்த்தரைத்‌ 


தேடவும்‌ தீவிரித்துப்போவோம்‌ 
வாருங்கள்‌; நாங்களும்‌ போவோம்‌. 
என்று சொல்லுவார்கள்‌. 


௬௧ 8:22, அநேக ஜனங்களும்‌ பலத்த 
ஜாதிகளும்‌ எருசலேமிலே சேனைகளின்‌ 
கர்த்தரைத்தேடவும்‌, கர்த்தருடைய 
சமுகத்தில்‌ விண்ணப்பம்பண்ணவும்‌. 
வருவார்கள்‌. 

௪௧ 8:23. அந்நாட்களில்‌ பலவித 
பாஷைக்காரராகிய புறஜாதியாரில்‌ 
பத்து மனுஷர்‌ ஒரு யூதனுடைய 
வஸ்திரத்தொங்கலைப்‌ பிடித்து. 
கொண்டு: தேவன்‌ உங்கனோடே 
இருக்கிறார்‌ என்று கேள்விப்பட்டோம்‌; 
ஆகையால்‌ உங்கனோடே கூடப்‌ 
போவோம்‌ என்று சொல்லி, அவனைப்‌: 
பத்திக்கொள்வார்கள்‌. என்று, 
சேனைகளின்‌ கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ 
என்றார்‌. 





i al 
TT 
 சிறையிரு்பிலிருந்து திரும்பி வந்த 


அவர்களுக்கு இரண்டு வாக்குத்தத்தங்களை 
சொல்லுகிறார்‌. அவையாவன: 1 
அவர்களுடைய உபவாசம்‌ மகிழ்ச்சியாகவும்‌, 
சந்தோஷமாகவும்‌, நல்ல பண்டிகைகளாகவும்‌ 
மாறிப்போகும்‌. 2. அந்நிய ஜாதியார்‌ 
அநேகர்‌ தங்கள்‌ பாவங்களுக்கு மனந்திரும்பி, 
கர்த்தருடைய சபையிலே 
சேர்த்துக்கொள்ளப்படுவார்கள்‌. 


கர்த்தருடைய ஆலயத்தைக்‌ கட்டுகிற 
கள்‌ மர்்தாகக்க கள்‌ 
அவர்களை உற்சாகப்படுத்துவதற்காக: 
கர்த்தர்‌ தம்முடைய வாக்குத்தத்தங்களை 
அவர்களுக்கு சொல்லுகிறார்‌. யூதர்கள்‌ 
வருஷத்திலே நான்கு உபவாச நாட்களை 
நியமித்திருக்கிறார்கள்‌. 


நாலாம்‌. மாதத்தின்‌ உபவாசமும்‌, 
ஐந்தாம்‌ மாதத்தின்‌ உபவாசமும்‌, ஏழாம்‌ 
மாதத்தின்‌ உபவாசமும்‌, பத்தாம்‌ மாதத்தின்‌ 
உபவாசமும்‌, யூதர்கள்‌ அனுசரிக்கிறார்கள்‌ 
இந்த உபவாசங்களெல்லாம்‌ பண்டிகை 
நாட்களாக மாறிப்போகும்‌ என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. உபவாச நாட்களிலே 
தர்கள்‌ அழுது, தங்களை ஒடுக்குவார்கள்‌. 
இந்த அழுகையின்‌ நாட்கள்‌ அவர்களுக்கு 
மகிழ்ச்சியின்‌ நாட்களாகவும்‌, சந்தோஷத்தின்‌ 
நாட்களாகவும்‌ மாறிப்போகும்‌. 


கர்த்தருடைய ஜனம்‌ இப்போது மிகுந்த 
யிலும்‌, த்திலும்‌, த்திலும்‌ 


அவர்கள்‌ சந்தோஷப்பட்டு களிகூரும்‌ காலம்‌ 
வரும்‌. 

அவர்களுடைய அழுகை ஒரு நாள்‌ 
இரவுகூட தொடராது. பொழுது விடியும்‌ 
அப்போது அவர்களுக்கு தாரும்‌ வரும்‌. 
சந்தோஷத்தின்‌ காலம்‌ 
நீடித்தகாலமாயிருக்கும்‌. ல்‌ சீக்கிரத்தில்‌ 
முடிந்துபோகாது. நம்முடைய சிந்‌ 


சமாதானத்தையும்‌ கல்‌ (சக 8:49) 
என்று சேனைகளின்‌ கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


சகரியா - விரிவுரை 
ZECHARIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


புறஜாதியார்‌. அநேகர்‌ இரட்சிக்கப்‌ 
படுவார்கள்‌. “இன்னும்‌ ஜனங்களும்‌ அநேகம்‌ 
பட்டணங்களின்‌ குடிகளும்‌ வருவார்கள்‌” 
(சக. 8:20) என்று சேனைகளின்‌ கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. யூதருடைய சரித்திரத்தின்‌ 
பிந்தின காலத்தில்‌, இந்த வாக்குத்தத்தத்தின்‌ 
ஒரு பகுதி நிறைவேறிற்று. இக்காலத்தில்‌ 
யூததேசத்திற்கு அருகாமையிலுள்ள 
த்தார்‌ தங்களுடைய பூர்வீக 
மார்க்கங்களை விட்டுவிட்டு, 
ஏற்றுக்கொண்டார்கள்‌ 
"யூதமார்க்கத்தமைந்தவர்கள்‌"' 
என்று அழைக்கப்படுகிறார்கள்‌. 
யூதமார்க்கத்தமைந்தவர்கள்‌ 
தூரதேசங்களிலிருந்தாலும்‌, அவர்கள்‌ 
வருஷாவருஷம்‌ எருசலேமிலுள்ள 
தேவாலயத்திற்கு வந்து பண்டிகைகளை 
ஆசரிக்கிறார்கள்‌. இதனால்‌ எருசலேமின்‌ 
மேன்மையும்‌ கனமும்‌ அதிகரிக்கிறது. 
்‌ பொருளாதாரம்‌ வளர்ச்சி 
நம்முடைய கர்த்தராகிய 
பூமியில்‌ வந்து 
அவதரிப்பதற்‌ எருசலேம்‌ நகரம்‌ 
சன்று விளங்கிற்று அந்நிய 
தேசத்தார்‌ மத்தியிலே எருசலேம்‌ நகரத்திற்கு 
பேரும்‌ புகழும்‌ உண்டாயிற்று. 

இயேசுகிறிஸ்துவினுடைய சுவிசேஷ 
சபையிலே புறஜாதியாரும்‌ சேர்த்துக்கொள்ளப்‌ 
படுகிறார்கள்‌. இரட்சிக்கப்பட்டவர்கள்‌ 
கர்த்தருடைய சபையிலே வந்து சேருகிறார்கள்‌. 
சபையில்‌ யூதமார்க்கத்திலிருந்து இரட்சிக்கப்‌ 
பட்ட விசுவாசிகளும்‌ இருக்கிறார்கள்‌. புறஜாதி 
மார்க்கங்களிலிருந்து இரட்சிக்கப்பட்ட 
விசுவாசிகளும்‌ இருக்கிறார்கள்‌. தலையாகிய 

இயேசகிறிஸ்துவுக்குள்ளே, 
இவர்களெல்லோரும்‌ ஒரே சரீரத்தின்‌, 

வெவ்வேறு அவயவங்களாயிருக்கிறார்கள்‌. 


பல. பட்டணங்களிலுமுள்ள 
இயேசுகிறிஸ்துவின்‌ சுவிசேஷத்தை 
ஏற்றுக்கொள்வார்கள்‌. அநேக ஜனங்களும்‌, 
பலத்த ஜாதிகளும்‌ இரட்சிக்கப்பட்ட 
கர்த்தருடைய சபையிலே சேர்த்துக்‌ 
கொள்ளப்படுவார்கள்‌. விசுவாசிகளில்‌ அநேகர்‌ 
பலவித பாஷைக்காரராகிய புறஜாதிகளும்‌ 
இருப்பார்கள்‌. இவர்களெல்லோருமே 
கர்த்தருடைய சமுகத்தில்‌ விண்ணப்பம்‌ 
பண்ணவும்‌, சேனைகளின்‌ கர்த்தரைத்‌ 
தேடவும்‌ தீவிரித்து வருவார்கள்‌. 


குடிகள்‌ 





ழ்‌ நவள 
யாய 


ஒரு பட்டணத்தின்‌ குடிகள்‌ 
மறுபட்டணத்தின்‌ கடகத்தில்‌, 
நாம்‌ கர்த்தருடைய 
விண்ணப்பம்பண்ணவும்‌ 
கர்த்தரைத்‌ தேடவும்‌ தீலிரித்துப்போவோம்‌ 
வாருங்கள்‌; நாங்களும்‌ போவோம்‌ என்று 
சொல்லுவார்கள்‌. அநேக ஜனங்களும்‌ பலத்த 
ஜாதிகளும்‌ எருசலேமிலே சேனைகளின்‌ 
கர்த்தரைத்தேடவும்‌, கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
விண்ணப்பம்பண்ணவும்‌ வருவார்கள்‌ 
(சக 8:2122). 


இரட்சிக்கப்பட்டவர்கள்‌ 
விசுவாசிகளை சபைக்கு. 


மற்ற 
அழைத்து 
வரவேண்டும்‌. ஆவிக்குரிய அனுபவமுள்ள 


விசுவாசிகள்‌, புதிய விசுவாசிகளை 
கிறிஸ்துவுக்குள்‌ வழிநடத்தவேண்டும்‌. 
“அந்நாட்களில்‌ பலவித பாஷைக்காரராகிய 
புறஜாதியாரில்‌ பத்து மனுஷர்‌ ஒரு யூதனுடைய 

வஸ்திரத்தொங்கலைப்‌ பிடித்துகொண்டு: 
தேவன்‌ உங்களோடே இருக்கிறார்‌ என்று 
கேள்விப்பட்டோம்‌: ஆகையால்‌ உங்களோடே 
கூடப்‌ போவோம்‌ என்று சொல்லி, 
அவனைப்‌ பற்றிக்கொள்வார்கள்‌" (சக 8:23) 
என்று சேனைகளின்‌ கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
என்றார்‌. 


சகரியா - விரிவுரை 
ZECHARIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நமக்கு மாத்திரம்‌ சொந்தம்‌ 
என்றும்‌, மற்றவர்களுக்கு கர்த்தரிடத்தில்‌ 
பங்குமில்லை, பாத்தியமுமில்லை, 
உரிமையுமில்லை என்று நினைக்கக்கூடாது. 
நம்முடைய கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து 
உலகஇரட்சகர்‌. அவரிடத்தில்‌ பட்சபாதம்‌ 
எதுவுமில்லை. கர்த்தருக்குள்ளே யூதர்‌ 
என்றும்‌, புறஜாதியார்‌ என்றும்‌ 

வித்தியாசமில்லை. 
இரும்பினால்‌ செய்யப்பட்ட 
இரும்பினால்‌ செய்யப்பட்ட பட்டயத்தைத்‌ 
தீட்டி கூர்மையாக்குகிறது. இரும்பைத்‌ 
ட்டுவதற்கு இரும்பே பயன்படுத்தப்படுகிறது. 
பரிசுத்த. ஆவியானவரின்‌ 
பெற்ற விசுவாசிகள்‌, மற்ற 
கர்த்தருக்குள்‌ 


கர்த்தர்‌ 


அறம்‌, 





f= FTE 
ETT 


இந்த அதிகாரத்திற்கு “கர்த்தருடைய 
வார்த்தையின்‌ பாரம்‌” என்னும்‌ தலைப்பு 
கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாங்க்‌ 
அருகாமையிலே  சீரியர்களும்‌, 
ஊராரும்‌, பெலிஸ்தரும்‌,. ட்‌ ல 
புறஜாதி ஜனங்களும்‌ அண்டை 
தேசந்தாராயிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
வேல்‌ வம்சத்தாருக்கு தீங்கு 
இஸ்ரவேலுக்கு அண்டை 
அக்கிரமக்காரராயும்‌, 
இருக்கிறார்கள்‌. 
விரோதமாக சகரியா 
கர்த்தருடைய வார்த்தையை 
(சக 91-6). 


அநியாயக்காரராயும்‌. 
இவர்களுக்கு 
தீர்க்கதரிசி 
அறிவிக்கிறார்‌ 


யூதாதேசத்திற்கு 
தேசத்தராயிருக்கிறவர்கள்‌. 
பாவிகளல்ல. அவர்களில்‌ 
நல்லவர்களாகவும்‌, நீதிமான்களாகவும்‌ 
அவர்கள்‌ தங்கள்‌ 


பயும்‌ 
வெளிப்படுத்தப்படுகிறது (சக 9:7). 


கர்த்தர்‌ தம்முடைய  ஜனத்தைப்‌ 
பாதுகாப்பார்‌. இது கர்த்தருடைய ஜனத்திற்கு 
கொடுக்கப்படும்‌ ஆசீர்வாதமான 
வாக்குத்தத்தம்‌ (சக 9:8). 


சகரியா தீர்க்கதரிசி வரப்போகிற 
மேசியாவைப்பற்றி தீர்க்கதரிசனமாய்ச்‌ 
சொல்லுகிறார்‌. மேசியா நீதியுள்ள ராஜாவாய்‌ 
வருவார்‌ (சக 910) யூதர்கள்‌ 
பாபிலோன்‌ தேசத்து சிறையிருப்பிலிருந்து 
விடுவிக்கப்படுவார்கள்‌. யூதர்கள்‌ 
தங்களுடைய விடுதலைக்காக மேசியாவாகிய 
கிறிஸ்துவுக்கு நன்றியுள்ளவர்களாயிருக்க 
வேண்டும்‌ (சக 911,12). 

யூதர்களுக்கு அவர்களுடைய 
சத்துருக்களோடு யுத்தம்‌ உண்டாகும்‌. இந்த 
யுத்தத்தில்‌ கர்த்தர்‌ யூதர்களுக்கு ஜெயத்தைக்‌ 
கட்டளையிடுவார்‌. இயேககிறிஸ்துவினாலே. 
ஜனங்கள்‌ சாத்தானுடைய ஆளுகையிலிருந்து 
விடுவிக்கப்படுவதற்கு இது அடையாளம்‌ 
(சக 91315) 


சகரியா - விரிவுரை 
ZECHARIAH - COMMENTARY 


கர்த்தர்‌ தம்முடைய  ஜனத்திற்கு 
செழிப்பையும்‌, சந்தோஷத்தையும்‌, 
மேன்மையையும்‌ வாக்குப்பண்ணுகிறார்‌ 
(சக 9267). 


கர்த்தருடைய வார்த்தையாகிய 
பாரம்‌ ௪௧ 9:1-8 


91. ஆதிராக்‌ தேசத்துக்கு 
ராகவ காம்‌, 'தமஸ்குவின்மேல்‌ 
வத்து தங்குவதுமான கர்த்தருடைய 
வார்த்தையாகிய பாரம்‌; மனுஷரின்‌: 
கண்களும்‌ இஸ்ரவேலுடைய சகல்‌ 
கோத்திரங்கனின்‌ கண்களும்‌ கர்த்தரை 
நோக்கிக்கொண்டிருக்கும்‌. 


சக ௨ ஆமாத்தும்‌, மிகவும்‌ 


ஞானமுன்ன தீருவும்‌ சீதோனும்‌ அதின்‌: 
எல்லைக்குள்ளாயிருக்கும்‌. 


௪க 9:3. தீரு தனக்கு அரணைக்கட்டி, 
தூனைப்போல்‌ வெள்ளியையும்‌, 
வீதிகளின்‌: சேற்றைப்போல்‌ 
பசும்யொன்னையும்‌ சேர்த்துவைத்தது. 


௬௧ 9:4. இதோ, ஆண்டவர்‌ அதைத்‌ 
தன்னிவிட்ட, சமுத்திரத்தில்‌ அதின்‌: 
பலத்தை முறித்துப்போடுவார்‌; அது 
அக்கினிக்கு இரையாகும்‌. 
௪௧ 95. அஸ்கலோன்‌ அதைக்‌ கண்டு 
பயப்படும்‌, காத்காவும்‌ அதைக்கண்டு 
மிகவும்‌ துக்கிக்கும்‌, எக்ரோனும்‌ தன்‌: 
நம்பிக்கை. அற்துப்போனபடியால்‌ 
மிகவும்‌ பிரலாபிக்கும்‌; காத்சாவில்‌ ராஜா 
அழித்துபோவான்‌; அஸ்கலோன்‌. 
குடியற்திருக்கும்‌. 
அஸ்தோத்தில்‌ 
வாசம்‌ 
; நான்‌ பெலிஸ்தரிண்‌ 
கர்வத்தை அழிப்பேன்‌. 
சக 9:7. அவனுடைய இரத்தத்தை 
அவன்‌ வாயிலிருந்தும்‌, அவனுடைய 
அருவருப்புகனை அவன்‌ பல்லுகளின்‌ 
'நடுவிலிருத்தும்‌ நீக்கிப்போடுவேன்‌; 
அவனோ நம்முடைய தேவனுக்கென்று 
மீதியாக வைக்கப்பட்டு, யூதாவிலே 
பிரபுவைப்போல இருப்பான்‌; எக்ரோன்‌ 
எபூசியனைப்போல இருப்பான்‌. 





i= a 
TT 


பிரகாரத்தில்‌ வெண்கல 
தொட்டியும்‌ இருக்கும்‌. கர்த்தர்‌ 
நோக்கி, "தகனபலிபீடத்தை ஆசரிப்புக்‌ 
கூடாரமாகிய வாசஸ்தலத்தின்‌ வாசலுக்கு 
முன்பாக வவத்து, தொட்டியை ஆரதரியபுக்‌ 
கூடாரத்துக்கும்‌ 
த்து, ல 
வார்க்கவேண்டும்‌" (யாத்‌ 40:67) 
சொல்லுகிறார்‌. இதன்‌ பின்பு 
சுற்றுப்பிரகாரத்தை நிறுத்தி, பிரகார வாசல்‌: 
தொங்குதிரையை தூக்கி வைக்கவேண்டும்‌ 
(யாத்‌ 40:8). 


மோசே அபிஷேக தைலத்தினால்‌ 
வாசஸ்தலத்தையும்‌, அதிலுள்ள யாவையும்‌: 
அபிஷேகம்பண்ண வேண்டும்‌. மோசே 
கர்த்தருடைய கட்டளையின்‌ பிரகாரமாக: 
அபிஷேகதைலத்தை கூட்டிச்சேர்த்திருக்கிறார்‌ 
(யாத்‌ 30:25) 


கர்த்தர்‌ மோசேயை நோக்கி, “அபிஷேக 
நைலற்தை எடுத்து,  வாசஸ்தலத்தையும்‌ 
அதிலுள்ள யாவையும்‌ அபிஷேகம்பண்ணி, 
அதையும்‌ அதிலுள்ள சகல. 
பணிமுட்டுகளையும்‌  பரிசுத்தப்படுத்துவாயாக:: 
அப்பொழுது பரிசுத்தமாயிருக்கும்‌. தகனபலி 
பீடத்தையும்‌ அதின்‌ சகல பணிமுட்டுகளையும்‌ 
அபிஷேகம்பண்ணி, 

பரிசந்தப்படுத்துவாயாக: 

மகா... பரிசுத்தமான 

தொட்டியையும்‌ அதின்‌ ்‌ 
அபிஷேகம்பண்ணி,  பரிசு்தப்படுத்துவாயாக 
(யாத்‌ 40:9-11) என்று சொல்லுகிறார்‌ 


பலிபீடமும்‌, 
மோசேயை 


சம்பந்தமாக கர்த்தர்‌ மோசேக்கு கொடுத்த 
கட்டளைகளின்‌ விவரம்‌ வருமாறு : 


டுகளையும்‌ 
படுத்துவாயாக. (யாத்‌ 4059). 


த௲னபலிபீடத்தையும்‌..... அதின்‌ 
சகல. பணிமுட்டுகளையும்‌. 
அபிஷேகம்பண்ணி, அதைப்‌ 
பரிசுத்தப்படுத்துவாயாக (யாத்‌ 40:10). 
பாதத்தையும்‌: 
பரிசுத்தப்‌ 

படுத்துவாயாக. (யாத்‌ 40:1). 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மோசே ஆரோனையும்‌, 
குமாரரையும்‌ 
அபிஷேகம்பண்ணி, 
'மிசுத்தம்பண்ணவேண்டும்‌. 
கர்த்தர்‌ மோசேயை 
ஆரோனையும்‌ அவன்‌ 
ஆசரிப்புக்‌  கூடாரவாசலில்‌ 
அவர்களை ஜலத்தினால்‌ ஸ்நானம்‌ 
பண்ணுவித்து, ஆரோனுக்குப்‌ பரிசுத்த 
வஸ்திரங்களை உடுத்தி, எனக்கு ஆசாரிய 
ஊழியம்‌ செய்யும்படிக்கு அவனை அபிஷேகம்‌ 
பண்ணி, அவனைப்‌ பரிசுத்தப்படுத்துவாயாக. 
அவன்‌ குமாரரையும்‌ வரச்செய்து, 
அவர்களுக்கு. அங்கிகளை உடுத்தி, 
அவர்கள்‌ எனக்கு ஆசாரிய ஊழியம்‌ 
செய்யும்படி, அவர்களையும்‌, அவர்கள்‌ 
தகப்பனை அபிஷேகம்பண்ணினபடியே, 
அபிஷேகம்பண்ணுவாயாக: அவர்கள்‌ பெறும்‌ 
அந்த அபிஷேகம்‌ தலைமுறைதோறும்‌ 
நித்திய _ஆசாரியத்துவத்துக்கு 
ஏதுவாயிருக்கும்‌” E 


(யாத்‌ 4012: 
சொல்லுகிறார்‌. 
ஆசாரியரை பரிசுத்தம்பண்ணுவது 


ச்த்தண்க கர்த்தர்‌. மோசேக்கு கொடுத்த 
கட்டளைகளின்‌ விவரம்‌ வருமாறு: 


அவடேைய 


அபிஷேக தைலத்தினால்‌ 
அவர்களை 


நோக்கி, 
குமாரரையும்‌ 
வரச்செய்து, 


1. ஆரோனையும்‌ அவன்‌ குமாரரையும்‌ 
தோரியம்‌ கடாரவாசலில்‌ வாசசெய்து 
அவர்களை ஜலத்தினால்‌ ஸ்நானம்‌ 
பண்ணுவிப்பாயாக. (யாத்‌ 4012). 


ஆரோனுக்குப்‌ பரிசுத்த வஸ்திரங்களை 
உடுத்தி, கர்த்தருக்கு ஆசாரிய ஊழியம்‌. 
செய்ப்பிக்கு அவனை அறிஜேசம்‌ 
பண்ணி, அவனைப்‌ ரிசுத்தப்‌ 
படுத்துவாயாக. (யாத்‌ 40:13). 


அவன்‌ குமாரரை வரச்செய்து, 
அவர்களுக்கு அங்கிகளை 
உடுத்துவாயாக. (யாத்‌ 40:14). 
(வர்கள்‌ கர்த்தருக்கு ஆசாரிய 
ம்‌ செய்யும்படி, 
அவர்களையும்‌, அவர்கள்‌ தகப்பனை 
அபிஷேகம்பண்ணினபடியே, 
அபிஷேகம்பண்ணுவாயாக(யாத்‌ 40:15). 


ஒவ்வொன்றும்‌ அதனதன்‌ காலத்தில்‌ 
அழகாயிருக்கும்‌.. அதுபோலவே 
ஒவ்வொன்றையும்‌ அதனதன்‌ ஸ்தலத்திலே. 
ஸ்தாபனம்பண்ணும்போது. அது மிகவும்‌ 
அழகாயும்‌ நேர்த்தியாயும்‌ இருக்கும்‌. 





i= FTE 
TT 


கக 95. சேனையானது 
புறப்படும்போதும்‌, திரும்பி வரும்‌ 
போதும்‌, என்‌ ஆலயம்‌ காக்கப்படும்படி. 
அதைச்கற்றிலும்‌ பானயம்போடுவேன்‌; 
இனி ஒடுக்குகிறவன்‌ அவர்களிடத்தில்‌ 
கடந்துவருவதில்லை அதை என்‌ 
கண்களினாலே பார்த்துக்‌. 
கொண்டிருக்கிறேன்‌. 


சீரியர்கள்‌ இஸ்ரவேல்‌ தேசத்தாருக்கு 
அருகாமையில்‌ ஜீவிக்கிறார்கள்‌. கர்த்தருடைய 
வார்த்தை ஆதிராக்‌ தேசத்திற்கு விரோதமாய்‌ 
உண்டாயிற்று. ஆதிராக்‌ தேசம்‌ என்பது 
சீரியா தேசத்தைக்‌ குறிக்கிறது. தமஸ்கு 
சீரியா தேசத்திலுள்ள பிரதானமான நகரம்‌. 
கர்த்தருடைய நியாயத்தீர்ப்புக்கள்‌ 
தமஸ்குவின்மேல்‌ வந்து தங்கும்‌. 

கர்த்தருடைய கோபம்‌ சீரியா 
தேசத்தின்மீது வந்திருப்பதற்கு ஒரு பிரதான 
காரணமுள்ளது. கர்த்தருடைய ஜனத்தார்‌. 
சீரியர்‌ மூலமாக தங்களுக்கு வந்திருக்கிற 
பிரச்சனைகளினிமித்தமாக, கர்த்தரை 
நோக்கிப்‌ பார்த்து ஜெபம்பண்ணுகிறார்கள்‌. 
'மனுஷரின்‌ கண்களும்‌ இஸ்ரவேலுடைய சகல 
கோத்திரங்களின்‌ கண்களும்‌ கர்த்தரை 
நோக்கிக்கொண்டிருக்கும்‌" (சக 9:1) என்று 
சகரியா சொல்லுகிறார்‌. 

கர்த்தருடைய 


ஜனம்‌, தங்கள்‌ 


கர்த்தர்‌ 


சத்துருக்களாயிருக்கிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரரை 
கர்த்தர்‌ தாமே தங்களை, 
கைகளுக்கு விலக்கி தகடு 
என்று, ்‌ வம்சத்தார்‌ 
கர்த்தரிடத்தில்‌ ஜெய்பன்ணகிறார்கள்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய ஜனத்தின்‌ 
விண்ணப்பத்தைக்‌ கேட்டு, சீரியா தேசத்தைத்‌ 
தண்டிப்பதற்கு ஆயத்தமாயிருக்கிறார்‌. 
அப்போஸ்தலர்‌ தமஸ்குவிலே 
இரட்சிக்கப்பட்டார்‌. இயேசு: 
கிறிஸ்துவின்‌ சுவிசேஷத்தைப்‌ பிரசங்கம்‌: 
பண்ணினார்‌. யூதர்களோடு ஆவிக்குரிய 
காரியங்களைக்‌ குறித்து தர்க்கம்பண்ணினார்‌. 
அப்போது கர்த்தருடைய வார்த்தை அந்தப்‌ 
பட்டணத்தில்‌ வாசம்பண்ணியது. அப்போது 
ஜனங்களெல்லோரும்‌ கர்த்தரை நோக்கிப்‌ 
பார்க்க ஆரம்பித்தார்கள்‌. 


பவுல்‌ 
அங்கே 


சகரியா - விரிவுரை 
ZECHARIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


'சவல்‌ அதிகமாகத்‌ திடன்கொண்டு, 
இவரே கிறிஸ்துவென்று திருஷ்டாந்தப்படுத்தி, 
தமஸ்குவில்‌ குடியிருக்கிற யூதர்களைப்‌ 
கலங்கப்பண்ணினான்‌"' (அப்‌ 9:22). 


கர்த்தர்‌ ஆதிராக்‌ தேசத்திற்கு 
விரோதமாக தம்முடைய வார்த்தையை 
சொன்ன பின்பு, இப்போது, தீருவுக்கும்‌ 
சீதோனுக்கும்‌ விரோதமாக தம்முடைய 
வார்த்தைகளைச்‌ சொல்லுகிறார்‌. 


'ஆமாத்தும்‌, மிகவும்‌ 
தீருவும்‌ சீதோனும்‌ 
எல்லைக்குள்ளாயிருக்கும்‌. 
அரணைக்கட்டி, 
வெள்ளியையும்‌, வீதிகளின்‌ சேற்றைப்போல்‌ 
பசும்பொன்னையும்‌ சேர்த்துவைத்து. இதோ, 
ஆண்டவர்‌ அதைத்‌ தள்ளிவிட்டு, 
சமுத்திரத்தில்‌. அதின்‌ பலத்தை 
முறித்துப்போடுவார்‌; அது அக்கினிக்கு 
இரையாகும்‌" (சக 9:2-4). 


சகரியா கர்த்தருடைய வார்த்தையை 
தீர்க்கதரிசனமாகச்‌ ஈல்லுகிற இந்தக்‌ 
காலத்தில்‌ தீரு செழிப்போடும்‌ பலத்தோடும்‌ 
இருக்கிறது. தனக்கு ஒரு ஆபத்தும்‌ வராது 
என்றும்‌, தான்‌ பாதுகாப்பாகமிருப்பதாகவும்‌ 
தீருவின்‌ ஜனங்கள்‌ நினைக்கிறார்கள்‌. தீரு 
தனக்கு அரணைக்‌  கட்டிமிருக்கிறது. 
வெள்ளியையும்‌ பசும்பொன்னையும்‌ 
தன்னுடைய பொக்கிஷசாலையிலே திரளாய்‌ 
சேர்த்து வைத்திருக்கிறது. 


தீருவின்‌ ஜனத்தார்‌ கர்த்தரை 
நம்பாமல்‌, தங்கள்‌  சுயபலத்தையும்‌, 
சுயபராக்கிரமத்தையும்‌, தங்கள்‌ பொன்னையும்‌, 
வெள்ளியையும்‌, அரணையும்‌ நம்புகிறார்கள்‌. 
இவர்கள்‌ இஸ்ரவேல்‌ ஜனங்களுக்கு 
சத்துருக்களாயிருக்கிறார்கள்‌. கர்த்தருடைய 
நியாயத்தீர்ப்பு தீருவுக்கும்‌ சீதோனுக்கும்‌. 
விரோதமாக எழும்பியிருக்கிறது. 


தீரு ஞானமுள்ள நகரம்‌. இந்த 
வாக்கியம்‌, இங்கே “வஞ்சக புகழ்ச்சி அணி" 
மில்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. தீரு தன்னை 
ஞானமுள்ளவள்‌ என்று நினைத்துக்‌ 
கொள்கிறது. ஆனால்‌. அதற்கு 
ஞானமுமில்லை, புத்தியுமில்லை. கர்த்தருக்கு 
விரோதமாக மனுஷனுடைய எந்த ஞானமும்‌, 
எந்த ஆலோசனையும்‌ கிரியை செய்ய 


முடியாது. 


ஞானமுள்ள 
(தின்‌ 





i FTE 
ETT 


தீரு தேசத்திலே  ஞானவான்கள்‌ 
அநேகர்‌ இருக்கிறார்கள்‌. 
உலகப்பிரகாரமான ஞானிகள்‌. தங்களுடைய 

மனுஷஞானத்தினால்‌, தங்களுடைய 
பட்டணத்தை, தங்களால்‌ பாதுகாத்துக்கொள்ள 
முடியும்‌ என்று நம்புகிறார்கள்‌. 
தங்களுடைய சுயபலத்தையும்‌, சுயபுத்தியையும்‌ 
நம்புகிறார்கள்‌. தங்களைப்‌ பாதுகாத்துக்‌ 
கொள்வதற்காக, தீருவைச்‌ சுற்றிலும்‌ 
பலமுள்ள அரண்களைக்‌ கட்டுகிறார்கள்‌. 
இந்த அரணை யாராலும்‌ இடிக்க முடியாது 
என்பது இவர்களுடைய நம்பிக்கை. 


பாதுகாப்பான அரண்‌ 
இருப்பதினால்‌, தங்களுடைய 
பொக்கிஷசாலைகளிலே. ஏராளமான 
பொன்னையும்‌ வெள்ளியையும்‌ சேமித்து, 
வைக்கிறார்கள்‌. தீருவின்‌ ஜனத்தார்‌ 
தூணைப்போல்‌ வெள்ளியையும்‌, வீதிகளின்‌ 
சேற்றைப்போல்‌ பசும்பொன்னையும்‌ சேர்த்து, 
வைத்திருக்கிறார்கள்‌. தங்களுடைய ஐசுவரியம்‌: 
தங்களைப்‌ பாதுகாக்கும்‌ என்பது, 
இவர்களுடைய நம்பிக்கை. தங்களுக்கு எது 
பாதுகாப்பாமிருக்கும்‌ என்று 
இனத்தார்‌ நினைக்கிறார்களோ. 
அவர்களுக்கு ஆபத்தாயிருக்கும்‌. 
ஆண்டவர்‌ 
வட்டு, சமுத்திரத்தில்‌ அதின்‌ பத்தை 
அது 
(சக 94) 


விரோதமாக 


தங்களுக்கு 


முறித்துவிடுவார்‌. 
ஐசுவரியங்களெல்லாம்‌. 
ஐசுவரியவான்களாயிருந்த 
ட்‌ ஜனத்தார்‌. இப்போது. 
தரித்திரராயிருக்கிறார்கள்‌. 
தீரு சமுத்திரத்திற்கு நடுவிலிருக்கிற 
ஒரு தீவு சமுத்திரக்கரை தனக்குப்‌ 
பாதுகாப்பாயிருக்கும்‌ என்று தீரு நினைத்தது. 
கர்த்தரோ தீருவின்‌ பலத்தை சமுத்திரத்தில்‌ 
முறித்தப்போடுகிறார்‌. அதின்‌ அரணை 
தள்ளிவிடுகிறார்‌. தீருவின்‌ ஜனத்தாரால்‌ 
தங்களை மறுபடியும்‌ பலப்படுத்திக்கொள்ள 
முடியாது. தங்களுடைய அரண்களை 
அவர்களால்‌ மறுபடியும்‌ கட்டியெழுப்ப 
முடியாது. அவர்களுடைய அரண்களும்‌, 
பொன்னும்‌, வெள்ளியும்‌ அக்கினிக்கு. 
இரையாகும்‌. 


சகரியா - விரிவுரை 
ZECHARIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தருடைய வார்த்தை பெலிஸ்தருக்கு 
விரோதமாக வருகிறது. இஸ்ரவேல்‌. 
தேசத்திற்கு தென்திசையிலே, பெலிஸ்தரின்‌ 
பிரதான பட்டணங்கள்‌ உள்ளன. 
தீருவம்‌ சீதோனும்‌ பெலிஸ்தியருக்கு 
அருகாமையிலிருக்கிற பட்டணங்கள்‌. கர்த்தர்‌ 
தீருவையும்‌ சீதோனையும்‌ அழித்துப்போடுவார்‌. 
அஸ்கலோன்‌ அதைக்‌ கண்டு பயப்படும்‌, 
காத்சாவும்‌ அதைக்கண்டு மிகவும்‌ 
துக்கிக்கும்‌ எக்ரோனும்‌ தன்‌ நம்பிக்கை 
அற்றுப்போனபடியால்‌ மிகவும்‌ பிரலாபிக்கும்‌. 
(சக 9:5). 


ஒரு வீடு தீப்பற்றி எரியும்போது. 
அதைப்‌ பார்த்து அவர்களுடைய அண்டை 
வீட்டார்‌ எல்லோரும்‌ பயப்படுவார்கள்‌. ஒரு 
வீட்டில்‌ பற்றியெரிகிற தீ, தங்கள்‌ வீட்டிற்கும்‌ 
வந்துவிடுமோ என்று துக்கத்தோடிருப்பார்கள்‌. 
கர்த்தர்‌ தீருவையும்‌ சீதோனையும்‌ 
அழித்துப்போடுகிறார்‌. அதைப்‌ பார்த்து 
அஸ்கலோனும்‌ காத்சாவும்‌ பயப்படுகிறார்கள்‌. 
துக்கத்தோடிருக்கிறார்கள்‌. அவர்களைப்‌ 
போலவே தங்களுக்கும்‌ அழிவு வரும்‌ என்று 
பயப்படுகிறார்கள்‌. 

காத்சாவில்‌ 
அஸ்கலோன்‌ 
பெலிஸ்தருடைய 
தேசத்தார்‌ 
குடியேறுவார்கள்‌. 
வேசிப்பிள்ளைகள்‌  வாசம்பண்ணுவார்கள்‌ 
(சக. 9:6). கர்த்தர்‌ பெலிஸ்தரின்‌ கர்வத்தை 
அழிப்பார்‌. 

பெலிஸ்தருக்கும்‌, 
தீருவக்கும்‌ விரோதமாக சொல்லப்பட்ட 
தீர்க்கதரிசன வார்த்தைகள்‌ சீக்கிரமாய்‌ 
நிறைவேறிற்று. ல இந்த 
தேசங்களையெல்லாம்‌. 


மொத்தமாய்‌ 
அழித்துப்போட்டான்‌. இதன்‌ பட்டணங்களை 
பிடித்து, அங்கே தன்னுடைய ஜனங்களை 
குடியேற்றினான்‌.. இவர்களுடைய 
பூர்வபட்டணங்கள்‌, அந்நிய ஜனத்தாரின்‌. 


குடியிருப்பாயிற்று. 


ராஜா அழிந்துபோவான்‌; 


குடியற்றிருக்கும்‌. 
ந்நிய 


தமஸ்குவுக்கும்‌, 





f= FTE 
TT 
ய இரத்தத்தை அவன்‌ 


"அவனுடை! 
வாயிலிருந்தும்‌, அவனுடைய அருவருப்புகளை 
ல்லுகளின்‌ நடுவிலிருந்தும்‌ 

" (சக 9:7) என்று கர்த்தர்‌ 


பெலிஸ்தர்‌, தமஸ்குவின்‌ 
தீரு தேசத்தார்‌ ஆகியோர்‌ 
ஜனங்களாயிருக்கிறார்கள்‌. 
ஜனங்களிலிருந்து, ஒரு கூட்டம்‌ ஜனத்தை 
அழிக்காமல்‌, அவர்களை தமக்‌ 
மீதியாக வைக்கிறார்‌ 

தேவனுக்கென்று மீதியாக 

யூதாவிலே பிரபுவைப்போல 

எக்ரோன்‌ எபூசியனைப்போல 

(சக 9:7) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


மீதியாக 


ஊரார்‌, 
ரர்‌  புறஜாதி 
கர்த்தர்‌ இந்த 


அடையாளமாயிருக்கிறார்கள்‌. 
யூதர்களா, புறஜாதியாரா என்‌ 
நோக்கிப்‌ பார்க்கவில்லை. 
வருகிறவர்களை, கர்த்தர்‌ 
தள்ளிவிடவில்லை. ர்‌ 
ஜாதியாராயிலுந்தாலும்‌, 
வருகிறவர்களை, கர்த்தர்‌ தம்முடையவர்களாக 
சேர்த்துக்கொள்கிறார்‌. இது கர்த்தருடைய 
கிருபை. 

பதம்‌. ங்கு. சொல்லு, 
வாக்குத்தத்தம்‌, புதிய ஏற்பாட்டுக்காலத்து, 
சுவிசேஷ சபையிலே பூரணமாய்‌ நிறைவேறும்‌. 
இரட்சிக்கப்படுகிறவர்கள்‌ எல்லோருமே. 
கிறிஸ்துவின்‌ சபையிலே சேர்த்துக்கொள்ளப்‌. 
ப்‌ கர்த்தராகிய இயேசகிறிஸ்துவுக்‌ 

யூதன்‌ என்றும்‌, புறஜாதி என்றும்‌ 

த்திய மில்லை, இரட்சிக்கப்படுகிறவர்கள்‌ 
எல்லோருமே. கர்த்தருடைய 
பிள்ளைகளாகயிருக்கிறார்கள்‌. கர்த்தர்‌ 
அவர்களுடைய தேவனாயிருக்கிறார்‌. 


சகரியா - விரிவுரை 
ZECHARIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எக்ரோன்‌ எபூசியனைப்போல இருப்பான்‌ 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. “எபூசியன்‌' 
என்னும்‌ வார்த்தைக்கு எருசலேம்‌ ஊரைச்‌ 
சேர்ந்தவன்‌ என்று பொருள்‌. இவன்‌ 
எக்ரோன்‌ ஊரைச்‌ சேர்ந்தவனாகயிருந்தாலும்‌, 
எருசலேம்‌ ஊரைச்‌ சேர்ந்தவனைப்போல, 
கர்த்தருக்குப்‌ பிரியமான வனாயிருப்பான்‌. 
பெலிஸ்தியர்கள்‌ இஸ்ரவேலின்‌ 
காணியாட்சிக்கு புறம்பானவர்களாகயிருந்‌ 
தாலும்‌, இயேசு கிறிஸ்துவின்‌ மூலமாக 
அவர்கள்‌, யூதர்களைப்போல, இஸ்ரவேலின்‌ 
காணியாட்சிக்குட்பட்டவர்களாயிருப்பார்கள்‌. 


கர்த்தர்‌ அந்நிய  தேசத்தாரை 
ஆசிர்வதிப்பதாக வாக்குப்பண்‌ ணுகிறார்‌. 
ஆனாலும்‌ அவர்‌ இஸ்ரவேல்‌ வம்சத்தாரையும்‌ 
மறந்துவிடவில்லை. கர்த்தருடைய கிருபையும்‌ 
இரக்கமும்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு எப்போதும்‌ 
உண்டு. கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ தேசத்தார்மீது 
அன்பாமிருப்பதினால்தான்‌, அவர்களுடைய 
அண்டை தேசத்தாரை, அவர்கள்‌ நிமித்தமாக 
ஆசீர்வதிக்கிறார்‌. வேலுக்கு 
திருக்கதைகள்‌. எக்நகுக்கம்‌ 
சிநேகிதராயிருக்கிறார்கள்‌. 


“அவனுடைய இரத்தத்தை அவன்‌ 
வாயிலிருந்தும்‌, அவனுடைய அருவருப்புகளை 
அவன்‌ பல்லுகளின்‌. நடுவிலிருந்தும்‌ 
நீக்கிப்போடுவேன்‌" (சக 9:7) என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. கர்த்தர்‌ தம்முடைய ஜனத்தை, 
அவர்களுடைய சத்துருக்களின்‌ பிடியிலிருந்து 
விலக்கி பாதுகாத்துக்கொள்வார்‌ என்றும்‌ 
இந்த வாக்கியத்திற்கு பொருள்‌ சொல்லலாம்‌. 


சத்துருக்கள்‌ இஸ்ரவேல்‌ வம்சத்தாரை 
மசித்துப்பே 


ஆயத்தமாயிருப்பார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரரும்‌ சத்துருக்களுக்கு, 
இரையாகிப்போக சமீபத்திலிருப்பார்கள்‌. 
ஆனாலும்‌ கர்த்தர்‌, “அவனுடைய இரத்தத்தை 
அவன்‌ வாயிலிருந்து நீக்கிப்போடுவேன்‌" 
என்று சொல்லுகிறார்‌. கர்த்தர்‌ இஸ்ரவேலின்‌ 

வாயிலிருந்து 


ஒரு மேய்ப்பன்‌ 

இரண்டு கால்களையாவது ஒரு காதின்‌ 
துண்டையாவது சிங்கத்தின்‌ வாயிலிருந்து 
பிடுங்கித்‌ தப்புவிக்குமாப்போல, சமாரியாவில்‌ 
குடியிருக்கிற இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ ஒரு 
படுக்கையின்‌ மூலையிலிருந்தும்‌ ஒரு 
மஞ்சத்தின்‌ மேலிருந்தும்‌ தப்புவிக்கப்‌ 
படுவார்கள்‌ என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌" 
(ஆமோ 312). 





i FTE 
TT 


'அவனோ நம்முடைய தேவனுக்கென்று 
மீதியாக வைக்கப்பட்டு,  யூதாவிலே. 
பிரபுவைப்போல இருப்பான்‌" (சக 9:7) என்றும்‌ 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. அவனோ" 
என்னும்‌ வார்த்தை, இஸ்ரவேல்‌ 
வம்சத்தாரில்‌ தேவனுக்கென்று மீதியாக 
வைக்கப்பட்டவர்களைக்‌ குறிக்கும்‌ என்றும்‌ 
வேதபண்டிதர்கள்‌ விளக்கம்‌ சொல்லுகிறார்கள்‌. 
இவர்கள்‌ கர்த்தருடைய கிருபைகளையும்‌ 
இரக்கங்களையும்‌ பெற்றுக்கொள்வார்கள்‌. 
கர்த்தர்‌ ர்களை 
சொந்தமாக்கிக்கொள்வார்‌. 

மீதியாக வைக்கப்பட்ட யூதர்கள்‌, 
பிரபுக்களைப்போல இருப்பார்கள்‌. 


கர்த்தர்‌. தம்முடைய ஜனத்தைப்‌ 
பாதுகாக்கிறார்‌. சத்துருக்களால்‌ கர்த்தருடைய 
ஜனத்திற்கு ஒரு தீங்கும்‌ செய்ய முடியாது. 
சுர்த்தர்‌ தம்முடைய ஆலயத்தைச்‌ சுற்றிலும்‌ 
பாளயம்போடுவார்‌. இனி 

இஸ்ரவேல்‌ 

குடந்துவருவதில்லை (சக 
சத்துருக்களுடைய 
முறித்துப்போடுவார்‌. 


இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌. கர்த்தருக்கு 
விரோதமாகப்‌ பாவம்‌ செய்தபோது, கர்த்தர்‌ 
அவர்களை அவர்களுடைய சத்துருக்களின்‌ 
கைகளில்‌ ஒப்புக்கொடுத்தார்‌. அப்போது 
சத்துருக்களின்‌ சேனையானது சீயோனை 
நோக்கிப்‌ புறப்படும்‌. சீயோனைப்‌ பாழாக்கும்‌. 
சீயோனைக்‌ கொள்ளையிடும்‌. 
சத்துருக்களின்‌ சேனை சீயோனிலிருந்து 
தங்கள்‌ சொந்த தேசத்திற்கு திரளான 
கொள்ளைப்பொருளோடு திரும்பி வருவார்கள்‌. 


கர்த்தரோ 

த்திற்‌ தம்முடைய கிருபைகளையும்‌ 
இரக்கங்களையும்‌ வெலிப்படுத்தியருக்கிறா்‌ 
கர்த்தர்‌ தம்முடைய ஜனத்தை பாதுகாக்கிறார்‌. 


இப்போது, தம்முடைய 


ஆலயத்தின்‌ பாதுகாப்பு 
இரட்டிப்பாய்‌. அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. 
கர்த்தரே தம்முடைய ஆலயத்தைப்‌ 
பாதுகாப்பதற்காக, அதைச்‌ சுற்றிலும்‌ பாளயம்‌ 
போடுகிறார்‌. 

எருசலேமுக்குள்‌. யார்‌ 
பிரவேசித்தாலும்‌, அவர்களால்‌ கர்த்தருடைய 
்‌ ல 


கர்த்தருடைய 


உட்பிரவேசிக்கலாம்‌. அவர்கள்‌ 
கர்த்தருடைய ஆலயத்தை தொடமாட்டார்கள்‌. 
அதைச்‌ சேதப்படுத்தமாட்டார்கள்‌. 


சகரியா - விரிவுரை 
ZECHARIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மக்கபியரின்‌ காலத்திலே யூதர்கள்‌ 
செழித்திருந்தார்கள்‌. மகாஅலெக்சாந்தர்‌ 
எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம்பண்ண 
வந்தான்‌. அப்போது பிரதான ஆசாரியனாகிய 
சத்தூஸ்‌ என்பவன்‌ மகாஅலெச்சாந்தரோடு, 
எருசலேமுக்காக பரிந்து பேசினான்‌. 
அலெக்சாந்தர்‌ யூதர்களுக்கு தயவும்‌, 
கிருபையும்‌ காண்பித்தான்‌. எருசலேமிலுள்ள 
கர்த்தருடைய ஆலயத்தை அழித்துப்போடாமல்‌, 
அதை விட்டுவிட்டான்‌. இதே அலெக்சாந்தர்‌, 
எருசலேமுக்கு அருகாமையிலிருந்த அண்டை 
தேசத்தையெல்லாம்‌ அழித்துப்போட்டான்‌. 


எருசலேமிலுள்ள தேவாலயத்தை மற்ற 
தேசத்தார்‌ அழித்துப்போடாதவாறு, 
மகாஅலெக்சாந்தர்‌, கர்த்தருடைய 
ஆலயத்திற்கு, தன்னுடைய சேனையின்‌ 
மூலமாய்‌ பாதுகாப்பையும்‌ கொடுத்தான்‌. 


இதோ, உன்‌ ராஜா 
௬௧ 9:9-11 


சக 99. சீயோன்‌ குமாரத்தியே, 
மிகவும்‌ களிகூரு; எருசலேம்‌ 
குமாரத்தியே கெம்பீரி; இதோ, உன்‌ 
ராஜா உன்னிடத்தில்‌ வருகிறார்‌; அவர்‌ 
தீதியுன்னவரும்‌. இரட்சிக்கிறவரும்‌ 
தாழ்மையுள்ளவரும்‌, கழுதையின்மேலும்‌ 
கழுதைக்குட்டியாகிய மறியின்மேலும்‌ 
ஏதிவருகிறவருமாயிருக்கி றார்‌. 


க 9:10. 
இரதங்களையும்‌ 


எப்பிராயிமினின்று 
எருசலேமினின்று 
குதிரைகளையும்‌: அற்றுப்போகப்‌ 
பண்ணுவேன்‌, யுத்த வில்லும்‌ 
இல்லாமற்போகும்‌; அவர்‌ ஜாதிகளுக்குச்‌ 
சமாதானம்‌ கூறுவார்‌ அவருடைய 
ஒரு சமுத்திரத்‌ 
மறுசமுத்திரம்வரைக்கும்‌, 
'நதிதொடங்கிப்‌ பூமியின்‌ எல்லைகள்‌ 
பரியத்தமும்‌ செல்லும்‌. 
சக 9-11. உனக்கு 
நான்‌: செய்வதென்ன வென்றால்‌, 
தண்ணீரில்லாத குழியிலே. 
அடைபட்டிருக்கிற 
உன்னுடையவர்களை 
உடன்படிக்கையின்‌ 
'விடுதலைபண்ணுவேன்‌.. 


நான்‌ உண்‌ 
இரத்தத்தினாலே 





i= THE 
TT 


எருசலேம்‌ குமாரத்தியே, கெம்பீரி: இதோ, 
உன்‌ ராஜா உன்னிடத்தில்‌ வருகிறார்‌” 
(சக 9:9) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


மேசியாவின்‌ 
குணாதிசயங்களைப்பற்றியும்‌, அவர்‌ எவ்வாறு 
வருவார்‌ என்பது பற்றியும்‌ கர்த்தர்‌ இங்கு 
தெளிவுபடுத்துகிறார்‌. “அவர்‌ நீதியுள்ளவரும்‌ 
இரட்சிக்கிறவரும்‌ தாழ்மையுள்ள வரும்‌, 
குழுதையின்மேலும்‌ கழுதைக்குட்டியாகிய 
மறியின்மேலும்‌ ஏறிவருகிறவருமாயிருக்கிறார்‌" 
(சக 99) 


“சீஷர்கள்‌ போய்‌, இயேசு தங்களுக்குக்‌ 
கட்டளையிட்டபடியே செய்து. கழுதையையும்‌ 
குட்டியையும்‌ கொண்டுவந்து, அவைகள்மேல்‌. 
தங்கள்‌ வஸ்திரங்களைப்‌ போட்டு, அவரை 
ஏற்றினார்கள்‌" (மத்‌ 21:57). 


'அல்லாமலும்‌: சீயோன்‌ குமாரத்தியே, 
பயப்படாதே, உன்‌ ராஜா கழுதைக்‌ 
குட்டியின்மேல்‌  ஏறிவருகிறார்‌ என்று 
எழுதியிருக்கிறபிரகாரமாக, இயேசு ஒரு 
கழுதைக்குட்டியைக்‌ கண்டு அதின்மேல்‌ 
ஏறிப்போனார்‌' (யோவா 12415). 


பழைய ஏற்பாட்டுக்காலத்து ஜனங்கள்‌ 
மத்தியிலே மேசியாவின்‌ வருகையைப்பற்றி 
தீர்க்கதரிசனமாய்ச்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
இந்தச்‌ செய்தி பழைய ஏற்பாட்டுக்காலத்து 
பரிசுத்தவான்களுக்கு மிகுந்த 
சந்தோஷத்தைக்‌ கொடுத்தது. “இதோ, உன்‌ 
ராஜா உன்னிடத்தில்‌ வருகிறார்‌” என்னும்‌ 
செய்தியைக்‌ கேட்டு, பழைய ஏற்பாட்டுக்‌. 
காலத்து பரிசுத்தவான்‌௧ள்‌, கர்த்தருக்குள்‌ 
சந்தோஷப்பட்டு களிகூர்ந்தார்கள்‌. 
மேசியாவின்‌ வருகையைப்பற்றிய நற்செய்தி, 
யூதர்களுக்கு த ஆறுதலையும்‌, 
சமாதானத்தையும்‌ கொடுத்தது. 
வரப்போகிற மேசியா, ராஜாவாக. 
கிறிஸ்துவானவர்‌ கர்த்தாதி. 
கர்த்தாவாகவும்‌, ராஜாதி ராஜாவாகவும்‌ 
இருக்கிறார்‌. அவர்‌ அதிகாரமுள்ள 
பிரபுவாகவும்‌ இருக்கிறார்‌. வானத்தின்‌ கீழும்‌, 


வருவார்‌. 


சகரியா - விரிவுரை 
ZECHARIAH - COMMENTARY 


புதிய ஏற்பாட்டுக்காலத்திலே 
இயேசுகிறிஸ்துவின்‌ சுவிசேஷ சபை 

ப்‌ பூமியிலே ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. 
றிஸ்துவானவருடைய ஆவிக்குரிய 
ராஜ்யத்தின்‌ ஆளுகை, அவருடைய 
சனி நடைபெறுகிறது. ராஜாவானவர்‌ 
நீண்டகாலமாக யூதர்கள்‌ மத்தியிலே வராமல்‌. 
காலதாமதம்பண்ணினார்‌. இப்போது அவர்‌ 
வருவதற்கான வேளை வந்திருக்கிறது. 


சகரியா தீர்க்கதரிசி 
கிறிஸ்துவானவரின்‌ வருகையைப்பற்றி 
தீர்க்கதரிசனமாய்ச்‌ சொல்லும்போது, “இதோ 
உன்‌ ராஜா உன்னிடத்தில்‌ வருகிறார்‌" என்று 
சொல்லுகிறார்‌. கிறிஸ்துவானவரின்‌ வருகை 
மிகவும்‌ சமீபமாமிருக்கிறது. வரப்போகிறவர்‌ 
நிச்சயமாகவே வருவார்‌. அவர்‌ சீக்கிரத்தில்‌ 
வருவார்‌. வருகையில்‌ 
சிறிது தாமதம்‌ ம்‌ ன்பு மேசியா 
சிறிதுகாலத்திற்கு, இந்தப்‌ பூமிக்கு வராமல்‌, 
தம்முடைய சித்தத்தின்‌ பிரகாரமாக, 
காலதாமதம்‌ பண்ணினார்‌. இப்போதோ அவர்‌, 
ராஜாவாக இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ மத்தியிலே. 
வருகிறார்‌. 

இயேசுகிறிஸ்துவின்‌ வருகையைப்பற்றி 
சகரியா. தீர்க்கதரிசி சொல்லும்போது, 
மேசியாவின்‌ குணாதிசயங்களைப்பற்றியும்‌ 
சொல்லுகிறார்‌. மேசியா யூதர்கள்‌ மத்தியிலே. 
வரும்போது, அவருடைய வருகையை 
யூதர்கள்‌ ஏற்றுக்கொள்வார்கள்‌. மேசியா 
நீதியுள்ளவராயிருக்கிறார்‌. கிறிஸ்துவின்மீது 
யாரெல்லாம்‌ நம்பிக்கை வைத்திருக்‌ 
கிறார்களோ, அவர்களெல்லோரையும்‌ 
பாதுகாப்பதற்கு, கிறிஸ்துவானவர்‌ 
வல்லமையுள்‌ எவராயிருக்கிறார்‌. 


கர்த்தராகிய இயேசுகிறிஸ்துவை 
முழுஇருதயத்தோடு விசுவாசிக்கிறவர்களும்‌, 
முழுமனதோடு ்பற்றிக 
கொள்கிறவர்களும்‌, 
பிள்ளைகளாகயிருப்பார்கள்‌. 
வருடைய தெய்வீக பாதுகாப்பும்‌, 
பராமரிப்பும்‌ அவர்களுக்கு உண்டாயிருக்கும்‌. 





i THE 
TT 


மேசியா இரட்சிக்கிறவராயிருக்கிறார்‌. 
அவர்‌... உலகஇரட்சகர்‌. மனுஷருடைய 
ஆத்துமாக்களை இரட்சிக்கும்‌ இரட்சிப்பின்‌ 
வல்லமை கிறிஸ்துவானவரிடம்‌ உள்‌ 
அவர்‌ 
அவரிடத்தில்‌ 
ன அடக்க தம்முடைய 
பிள்ளைகளெல்லோரையும்‌ அன்பாய்‌ ஆளுகை 
செய்கிற கிருபையும்‌, கரிசனையும்‌ 
கிறிஸ்துவானவரிடமுள்ளது. 


அவர்‌ தரித்திரராயும்‌, ஒடுக்கப்‌ 
கிறிஸ்துவானவர்‌ 


விலகிப்போய்விட்டார்கள்‌. 
தனிமையிலிருந்தாலும்‌, 
எப்போதும்‌ 

நக்கியத்திலிரக்கிறார்‌ 


கிறிஸ்துவானவர்‌ இந்தப்‌ பூமிக்கு 
ராஜாவாக வருகிறார்‌. அவருடைய ராஜ்யம்‌ 
இந்த  உலகப்பிரகாரமான  ராஜ்யமல்ல. 
அவர்‌ தமக்காக, இந்த உலகத்திலே, 
உலகப்பிரகாரமான ராஜ்யம்‌ எதையும்‌. 
ஸ்தாபிக்கவில்லை. தம்முடைய ராஜ்யத்தை 
ஸ்தாபிப்பதற்காக, கிறிஸ்துவானவர்‌ எந்த 
நேசத்தின்மீதும்‌ யுத்தம்பண்ணவில்லை. 


உலகஇரட்சராகிய இயேசுகிறிஸ்து 
ஆரம்பம்‌ முதல்‌ முடிவு வரையிலும்‌ 
தாழ்மையுள்ளவராகவே இருக்கிறார்‌ 


“நான்‌ சாந்தமும்‌ மனத்தாழ்மையுமாய்‌ 
இருக்கிறேன்‌: என்‌ நுகத்தை உங்கள்‌ மேல்‌ 
ஏற்றுக்கொண்டு, என்னிடத்தில்‌ கற்றுக்‌ 
கொள்ளுங்கள்‌; அப்பொழுது. உங்கள்‌ 
ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல்‌ 
கிடைக்கும்‌" (மத்‌ 11:29). 


எருசலேம்‌ கர்த்தருடைய பரிசுத்த நகரம்‌. 
குமாரனாகிய இயேசுகிறிஸ்து, தம்முடைய 
சொந்த நகரமான  எருசலேமுக்குள்ளே 
பிரவேசித்தபோது அவர்‌ “கழுதையின்மேலும்‌ 
கழுதைக்குட்டியாகிய மறியின்மேலும்‌ 
ஏறிவருகிறவருமாயிருக்கிறார்‌” (சக 9:9). 
கிறிஸ்துவானவர்‌ ராஜாவாகயிருந்தாலும்‌, 
அவர்‌ கெம்பீரமான  குதிரையின்மீது, 
ஏறிப்போக விரும்பவில்லை. அல்லது. 
அலங்காரமான ரதத்தின்‌ மேல்‌ 
ஏறி பவனி வரவும்‌ ஆசைப்படவில்லை. 
பொதுவாக ராஜாக்களும்‌ பிரபுக்களும்‌, 


சகரியா - விரிவுரை 
ZECHARIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


குதிரைகள்‌ மேலும்‌ இரதங்கள்மேலும்‌ பவனி 
வந்து, தங்களுடைய  ராஜமேன்மையை 
ஜனங்களுக்கு வெளிப்படுத்துவார்கள்‌. 
கிறிஸ்துவானவரோ தாழ்மை 
யுள்ளவராயிருக்கிறார்‌. அவர்‌ கழுதைக்‌ 
குட்டியாகிய மறியின்மேல்‌ ஏறி வருகிறார்‌. 
கழுதைக்குட்டி சாதாரண மிருகம்‌. இது 
குதிரையைப்போல்‌ வேகமாய்‌ ஓடாது. 
ராஜாக்களும்‌ பிரபுக்களும்‌ கழுதையின்மீது 
ஏறிப்போக விரும்பமாட்டார்கள்‌. கழுதையின்‌ 
மீது ஏறிப்போவது அந்தஸ்து குறைவான 
செயல்‌. கழுதைக்கும்‌ மதிப்பு இல்லை. 


கழுதையின்மீது ஏறிப்போகிறவருக்கும்‌ மதிப்ப 
இல்லை. 


இயேசுகிறிஸ்து கழுதைக்குட்டியாகிய 
மறியின்மேல்‌  ஏறிப்போகும்போது, 
கழுதையின்மீது அமருவதற்கு, 
சேணம்‌ வைக்கப்படவில்லை. கழுதையின்மீது 
ஏறி சவாரி பண்ணுவதற்கு தேவையான 
உபகரணங்கள்‌ எதுவும்‌ அங்கே இல்லை. 
இயேசுகிறிஸ்துவின்‌ சீஷர்கள்‌ தங்களுடைய 
கழுதையின்மீது 
கிறிஸ்துவானவர்‌ மிகுந்த 
மனத்தாழ்மையுள்ளவராக, அந்தக்‌ 
கழுதைக்குட்ியாகிய மறிமின்மீது ஏறி 
அமர்ந்து, எருசலேமுக்குள்‌ பிரவேசிக்கிறார்‌ 
ரதம்‌ பந்தம்‌ 
யோடும்‌, 
தொமக்கபமிம 


ராஜ்யம்‌. 
ராஜாவாயிருக்கிறார்‌. அவருக்குகென்று ஒரு 
ராஜ்யமுள்ளது. அவருடைய ராஜ்யம்‌ 
ஆவிக்குரியதாயிருக்கிறது. 


கிறிஸ்துவானவர்‌ இந்தப்‌ பூமியிலே. 
தம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும்போது, 
அவர்‌ எந்த தேசத்தோடும்‌ யுத்தம்‌. 
பண்ணவில்லை. அவர்‌ உலகப்பிரகாரமான 
யுத்த ஆயுதங்களையும்‌ பயன்படுத்தவில்லை. 
'கிறிஸ்துவானவர்‌, எப்பிராயீமினின்று 
இரதங்களையும்‌ எருசலேமினின்று 
குதிரைகளையும்‌ அற்றுப்போகப்பண்ணுவார்‌. 
யுத்த வில்லும்‌ இல்லாமற்போகும்‌ (சக 9:10). 





f= a 
TT 


கர்த்தர்‌ தம்முடைய ஜனத்தின்மீது 


அவர்கள்‌ உள்ளத்திலே நல்ல மாற்றத்தை 
உண்டுபண்ணுகிறார்‌. அவர்கள்‌ இப்போது 
தங்கள்‌ பாதுகாப்புக்கு குதிரைகளையும்‌ 
இரதங்களையும்‌ நம்பாமல்‌, கர்த்தரையே 
நம்புகிறார்கள்‌. கர்த்தர்‌ எப்பிராமீமினின்று 
இரதங்களை  அற்றுப்போகப்பண்ணுகிறார்‌. 
அவர்‌ எருசலேமினின்று குதிரைகளையும்‌ 
அற்றுப்போகப்பண்ணுகிறார்‌. 

இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ இப்போது, 
கர்த்தருடைய வல்லமையை நம்புகிறார்கள்‌. 
தங்கள்‌ மேசியாவின்‌ பலமும்‌ பராக்கிரமமும்‌ 
தங்களைப்‌ பாதுகாப்பதற்கு போதுமானது. 
என்று யூதர்கள்‌ விசவாசிக்கிறார்கள்‌. கர்த்தர்‌ 
நம்முடைய ராஜ்யத்தை இந்தப்‌ ன்‌! 
ஸ்தாபிக்கும்போது. ஜாதிகளே 
பண்ணமாட்டார்‌. அவர்‌ 
சமாதானம்‌ கூறுவார்‌ (சக 9:10) 


த்க்‌ 


கர்த்தர்‌ மனுஷருடைய இருதயங்களை 
(ரூகை செய்கிறார்‌. தம்மை விசுவாசிக்கிற 
விசவாசிகளுக்குள்ளே, கிறிஸ்துவானவர்‌ 
தம்முடைய ராஜ்யத்தை  ஸ்தாபிக்கிறார்‌. 
கர்த்தரை நங்கள்‌ தேவனாக நம்புகிறவர்கள்‌, 
அவரைப்‌ பூரணமாய்‌ விசுவாசிக்கிறார்கள்‌. 
கர்த்தர்‌ 


மத்‌ ஜாதிகளுக்கு 


சமாதானமுண்டாயிருக்கும்‌. கர்த்தர்‌ 
ஜனங்களுக்கு சமாதானம்‌ கூறியே, இந்தப்‌ 


சமாதானம்‌ 
த்திலே 


ஜாதிகளுக்கு 
சமாதானம்‌ தவத்‌. இந்தப்‌ பூமியிலுள்ள 


மனுஷர்‌ மத்தியிலே, பி! சமாதானமும்‌, 
சந்தோஷமும்‌ உண்டாயிருக்கும்‌. மனுஷர்‌ 
ஒருவருக்கொருவர்‌ சமாதானமாயிருப்பார்கள்‌. 
அவர்கள்‌ மத்தியிலே காணப்படுகிற பகைகள்‌ 
எல்லாம்‌ ஒழிந்துபோகும்‌. 


கிறிஸ்துவின்‌ ராஜ்யம்‌ இந்தப்‌ பூமியிலே. 
யுத்தம்பண்ணி ஸ்தாபிக்கப்படுவதில்லை. 
இது ஜாதிகளுக்கு சமாதானம்‌ கூறி 
ஸ்தாபிக்கப்படுகிறது. இயேசுகிறிஸ்துவின்‌ 
ராஜ்யத்திலே யுத்த ஆயுதங்களுக்கு வேலை 
இஸ. அதத்‌ டை 
தம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும்போது. 
யுத்தவில்லும்‌ இல்லாமற்போகும்‌. 


சகரியா - விரிவுரை 
ZECHARIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யுத்தத்திலே ந்‌ ஆயுதங்களையும்‌, 
பட்டயங்களையும்‌ உருக்கி, விவசாயம்‌ 
பண்ணுகிற கலப்பைகளாக ஏ, மாற்றுவார்கள்‌. 


மேசியாவினுடைய ஆளுகை 
சமுத்திந்‌ தொடங்கி  மறுசமுத்திரம்‌ 
வரைக்கும்‌,  நதிதொடங்கிப்‌ பூமியின்‌ 
எல்லைகள்‌ பரியந்தமும்‌ செல்லும்‌ (சக 9:10), 
இயேசுகிறிஸ்துவின்‌ சுவிசேஷத்தைப்‌, 
பிரசங்கம்பண்ணுகிறவர்கள்‌, பூமியின்‌ எல்லை 
பரியந்தம்போய்‌, அவருடைய சுவிசேஷத்தைப்‌ 
பிரசங்கிக்கவேண்டும்‌. இருளாயிருக்கிற 
இந்த உலகத்தில்‌ சுவிசேஷத்தின்‌ ஒளியை 
ஏற்றவேண்டும்‌. இருளிலிருக்கிற ஜனங்கள்‌ 
வெளிச்சத்தில்‌ நடப்பதற்கு உதவிசெய்ய 
வேண்டும்‌. 


ஒரு 


மேசியாவின்‌ மூலமாய்‌ மனுக்குலத்திற்கு 
ஏராளமான நன்மைகளும்‌, உபகாரங்களும்‌, 
ஆசீர்வாதங்களும்‌ உண்டாகும்‌. எல்லா 
உபகாரங்களிலும்‌ பிரதான உபகாரம்‌ 
மனுஷருடைய ஆத்தும இரட்சிப்பு. கிறிஸ்து 
வானவர்‌ உலக இரட்சகராயிருக்கிறார்‌. அவர்‌ 
மனுஷருடைய ஆத்துமாக்களை இரட்சிக்கிறார்‌. 
கிறிஸ்துவானவருடைய இரட்சிப்பை 
விவரிப்பதற்கு, யூதர்கள்‌ பாபிலோன்‌ தேசத்து, 
சிறையிருப்பிலிருந்ததும்‌, கர்த்தர்‌ அவர்களை 
சிறையிருப்பிலிருந்து விடுவித்ததும்‌ இங்கு 
அடையாளமாய்ச்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 


“உனக்கு நான்‌ செய்வதென்ன 
வென்றால்‌, தண்ணீரில்லாத குழியிலே 
அடைபட்டிருக்கிற உன்னுடையவர்களை நான்‌ 
உன்‌ உடன்படிக்கையின்‌ இரத்தத்தினாலே. 
விடுதலைபண்ணுவேன்‌" (சக 9:1) என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


யூதர்களுக்கு பாபிலோன்‌ 
சிறையிருப்பு, தண்ணீரில்லாத 
அடைப்பட்டிருப்பதைபோல. 
அவர்கள்‌ சிறையிருப்பிலிருக்கும்‌ தேசத்திலே 
கர்த்தரைத்‌ தேடவேண்டும்‌. அப்போது கர்த்தர்‌ 
அவர்களைக்‌ கண்டுபிடித்து, அவர்களுக்கு 
தம்மை வெளிப்படுத்துவார்‌. அவர்களுடைய 
சிறையிருப்புக்களிலிருந்து கர்த்தர்‌ அவர்களை 
விடுதலைபண்ணுவார்‌. இது கர்த்தருடைய 
வாக்குத்தத்தம்‌. 

“நான்‌ யாக்கோபோடே பண்ணின 
என்‌ உடன்படிக்கையையும்‌, ஈசாக்கோடே 
பண்ணின என்‌ உடன்படிக்கையையும்‌, 
ஆபிரகாமோடே பண்ணின என்‌ உடன்‌ 
படிக்கையையும்‌ நினைப்பேன்‌; தேசத்தையும்‌ 
நினைப்பேன்‌" (லேவி 26:42), 





i a 
TT 


அவர்கள்‌ தங்கள்‌ 
தேசத்திலிருந்தாலும்‌. நான்‌ 
நிர்மூலமாக்கத்தக்கதாகவும்‌, 
அவர்களோடே பண்ணின. 
உடன்படிக்கையை அபத்தமாக்கத்தக்கதாகவும்‌, 
அவர்கள்‌ 
அவர்களுடைய 
தேவனாயிருக்கும்படிக்கு, நான்‌ புறஜாதிகளின்‌ 
கண்களுக்கு முன்பாக எகிப்துதேசத்திலிருந்து 
அவர்களைப்‌. புறப்படச்‌ 
அவர்களுடைய முன்னோர்களோடே 
பண்ணின உடன்படிக்கையை அவர்கள்‌ 
நிமித்தம்‌ நினைவுகூருவேன்‌; நான்‌ கர்த்தர்‌ 
என்று சொல்‌ என்றார்‌" (லேவி 26:44,45). 


வானத்தின்‌ 


சத்துருக்களின்‌ 
அவர்களை 


“உன்னுடையவர்கள்‌ 
கடையான திசைமட்டும்‌ 
துரத்துண்டிருந்தாலும்‌, உன்‌ தேவனாகிய 
கர்த்தர்‌ அங்கே இருக்கிற உன்னைக்‌ கூட்டி 
அங்கேயிருந்து உன்னைக்‌ கொண்டுவந்து, 
உன்‌ பிதாக்கள்‌ சுதந்தரித்திருந்த தேசத்தை 
நீ சுதந்தரிக்கும்படிக்கு, உன்‌ தேவனாகிய 
கர்த்தர்‌ அதில்‌ உன்னைச்‌ சேர்த்து, உனக்கு 
நன்மைசெய்து, உன்‌ பிதாக்களைப்பார்க்கிலும்‌ 
உன்னைப்‌ பெருகப்பண்ணுவார்‌" (உபா 30:4,5) 


கர்த்தருடைய த்தத்தங்க 
ளெல்லாம்‌ இவ்சிறிஸ்துவங்கு்ளே ஆம்‌ 
என்றும்‌, ஆமென்‌ என்றும்‌ இருக்கிறது. 
கர்த்தருடைய வாக்குத்தத்தம்‌, இயேசு 
கிறிஸ்துவின்‌ இரத்தத்தினால்‌ உறுதிபண்ணப்‌ 
படுகிறது. கர்த்தர்‌ தம்முடைய 
ன்‌ இரத்தத்தினால்‌, 

வாக்குத்தத்தங்களை 
இயேசகிறிஸ்து மூலமாய்‌ நிறைவேற்றுகிறார்‌. 


பாபிலோன்‌. வடர அதுக்கு 
மேசியாவினுடைய 


யூதர்கள்‌, உடன்‌ 
படிக்கையின்‌ இரத்தத்தினால்‌ விடுவிக்கப்‌ 
பட்டார்கள்‌. கர்த்தராகிய இயேசுகிறிஸ்துவின்‌ 
மூலமாக, நம்முடை ஆத்துமாவுக்கு 
இரட்சிப்பு உண்டாகும்‌ என்பதற்கு இது 
அடையாள மாயிருக்கிறது. 

நம்மை இரட்சிப்பதற்காகவே. 
நம்முடைய ராஜா நம்மிடத்தில்‌ வருகிறார்‌. 
ஆகையினால்‌ சீயோன்‌ குமாரத்தியே, மிகவும்‌ 
களிகூரு: எருசலேம்‌ குமாரத்தியே, கெம்பீரி 
(சக 99) என்று சகரியா தீர்க்கதரிசி 
சொல்லுகிறார்‌. 


சகரியா - விரிவுரை 
ZECHARIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தருடைய காருண்யம்‌ 
௪௧ 912-17 


௬௧ 9:12. நம்பிக்கையுடைய சிறைகளே, 
அரணுக்குத்‌ திரும்புங்கள்‌; 
இரட்டிப்பான நன்மையைத்‌ தருவேன்‌, 
இன்றைக்கே தருவேன்‌. 


௫௧ 9:18. நான்‌ எனக்கென்று யூதாவை 
நாணேற்றி, எப்பிராயிமிலே வில்லை. 
நிரப்பி, சியோனே, உன்‌ புத்திரரைக்‌ 
கிரேக்குதேசப்‌ புத்திரருக்கு விரோதமாக. 
எழுப்பி, உன்னைப்‌ பராக்கிரமசாலியின்‌' 
யட்டயத்துக்கு ஒப்பாக்குவேன்‌.. 


௬௧ 9:14. அவர்கள்‌ பட்சத்தில்‌ கர்த்தர்‌ 
காணப்படுவார்‌; அவருடைய அம்பு 
மின்னலைப்போலப்‌ புறப்படும்‌; 
கர்த்தராகிய ஆண்டவர்‌ எக்காளம்‌. 
ஊதி, தென்திசைச்‌. 
சுழல்காற்றுகளோடே, நட ந்துவருவார்‌. 


சேனைகளின்‌. கர்த்தர்‌ 
அவர்களைக்‌: காப்பாற்றுவார்‌; 
அவர்கன்‌ பாட்சித்து, கவண்கற்களால்‌ 
கீழ்ப்படுத்திக்கொள்வார்கள்‌; அவர்கள்‌: 
குடித்துக்‌ கனிப்பிணால்‌ 
ஆரவாரிப்பார்கள்‌; பானபாத்திரங்கள்‌' 
போலவும்‌ பலிபீடத்தின்‌ கோடிகனைப்‌ 
போலவும்‌ நிறைந்திருப்பார்கள்‌. 


சக 915. 


௪௯ 916. அத்நானில்‌ அவர்களுடைய 
தேவனாகிய கர்த்தர்‌ தம்முடைய 
மந்தையாகிய அவர்களை 
இரட்சிப்பார்‌; அவர்கள்‌ அவருடைய 
தேசத்தில்‌ ஏற்றப்பட்ட கொடிகளின்‌: 
கிரீடத்தில்‌ பதித்திருப்பார்கள்‌. 


௪௩ 907. அவருடைய 
எத்தனை பெரியது? அவருடைய 
செனத்தரியம்‌ எத்தனை பெரியது? 
தானியம்‌ வாலியரையும்‌, 
புதுதிராட்சரசம்‌. கன்னிகைகனையும்‌ 
வளர்க்கும்‌. 


காருண்யம்‌ 





i= al 
TT 


பாபிலோன்‌ தேசத்து. 
சிறையிருப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டு, 
தங்கள்‌ தேசத்திற்கு திரும்பி வந்த யூதர்கள்‌, 
இரத்தத்தினாலும்‌, 
வாக்குத்தத்தத்தினாலும்‌, 
விடுவிக்கப்பட்டதை நினைவுகூர 
வேண்டும்‌. சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்த 
யூதர்கள்‌ தங்கள்‌ தேசத்திலே மறுடியும்‌ 
குடியேற்றப்படும்போது. அவர்களுக்கு பூரண 
சந்தோஷமும்‌, நிறைவான ஆசீர்வாதமும்‌ 
கர்த்தரிடத்திலிருந்து வரும்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய தீர்க்கதரிசியாகிய 
சகரியா. மூணாங்‌ a சொல்லுகிற 
தீர்க்கதரிசனம்‌, சிறையிருப்பிலிருந்து திரும்பி 
வந்த யூதர்கள்‌ மத்தியில்‌ ஓரளவு 
நிறைவேறும்‌. மேலும்‌, கர்த்தர்‌ இங்கு 
சொல்லுகிற தீர்க்கதரிசனம்‌, புதிய 
ஏற்பாட்டுக்காலத்தில்‌,  இயேசுகிறிஸ்துவின்‌ 
மூலமாய்‌, விசுவாசிகள்‌ அனுபவிக்கும்‌. 
சுவிசேஷத்தின்‌ ஆசீர்வாதங்களில்‌ பூரணமாய்‌. 
நிறைவேறும்‌. 
சிறையிருப்பிலிருந்து திரும்பி 
வந்தவர்கள்‌ மேசியாவை நோக்கிப்‌ பார்க்க 
வேண்டும்‌. கிறிஸ்துவானவரே அவர்களுக்கு 
அடைக்கலப்பட்டண மாயிருக்கிறார்‌. அவர்கள்‌ 
கிறிஸ்துவை நோக்கி ஒடிவரவேண்டும்‌. 
“நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்குத்‌ 
திரும்புங்கள்‌" (சக 9:12) என்று சகரியா 
கர்த்தருடைய வார்த்தையைச்‌ சொல்லுகிறார்‌. 


பாபிலோன்‌. தேசத்து. 
சிறையிருப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டு, 
தங்கள்‌ சொந்த தேசத்திற்கு திரும்பி 
வந்திருக்கிற யூதர்கள்‌, நம்பிக்கையுடைய 
களா பிகுக்கி்கள்‌ அவர்களுக்கு 

வுக்குள்‌ நம்பிக்கையும்‌, எதிர்பார்ப்பும்‌ 
இருக்கறது யூதர்களுடைய 
அடிமைத்தனத்திலே, அவர்களுக்கு கர்த்தர்‌ 
மூலமாய்‌, கொஞ்சநேரமாவது கிருபை 
கிடைத்தது. 

(இப்பொழுதும்‌ எங்கள்‌ தேவனாகிய 
கர்த்தர்‌ எங்களிலே தப்பின சிலரை மீதியாக 
வைக்கவும்‌, தம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தில்‌ 
எங்களுக்கு ஒரு குச்சைக்‌ கொடுக்கவும்‌, 
இப்படியே எங்கள்‌ எங்கள்‌ 
கண்களைப்‌ பிரகாசிப்பித்து. எங்கள்‌ 
அரமைத்தனத்திலே எங்களுக்குக்‌ கொஞ்சம்‌ 

கொடுக்கவும்‌, அவராலே 
ச்‌ கிருபைகிடைத்தது” 
(எஸ்றா 9:8) 


சகரியா - விரிவுரை 
ZECHARIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நாங்கள்‌ அடிமைகளாயிருந்தோம்‌; 
ஆனாலும்‌ எங்கள்‌ அடிமைத்தனத்திலே 
எங்கள்‌ தேவன்‌ எங்களைக்‌ கைவிடாமல்‌, 
எங்களுக்கு உயிர்கொடுக்கவும்‌, நாங்கள்‌ 
எங்கள்‌ தேவனுடைய ஆலயத்தை எடுப்பித்து, 
பாழாய்ப்போன அதைப்‌ புதுப்பிக்கும்படிக்கும்‌ 
யூதாவிலும்‌ எருசலேமிலும்‌ 

வேலியைக்‌ கட்டளையிடும்படிக்கும்‌, 
ராஜாக்கள்‌ சமுகத்தில்‌ 
'தயைகிடைக்கச்செய்தார்‌" 


சிரையிருபிலருக்கிற யூதர்களை 
விடுவிக்கிறார்‌ 

தங்கள்‌ சொந்த 

போகிறார்கள்‌. ஆனாலும்‌ றை ருப்ிிகு்து 
விடுவிக்கப்பட்ட யூதர்களில்‌ பலர்‌ 
பாபிலோன்‌. தேசத்நிலேயே 
தங்கிவிடுகிறார்கள்‌. அவர்கள்‌ பாபிலோன்‌ 
தேசத்தில்‌ தங்கியிருந்தாலும்‌, என்றாவது 
ஒருநாள்‌, தங்கள்‌ சொந்த தேசத்தை 
காணும்‌ சிலாக்கியம்‌ தங்களுக்கு கிடைக்கும்‌ 
என்னும்‌ நம்பிக்கையோடிருக்கிறார்கள்‌. 


யூதர்கள்‌ எல்லோரு ங்கள்‌ 
மேசியாவை நோக்கிப்‌ பா நு 
சகரியா சொல்லுகிறார்‌. 
கானான்‌ த்திற்கு தி 
யூதர்களும்‌, பாபிலோன்‌ 
ங்கியிருக்கிற யூதர்களும்‌, தங்களுடைய 
பில்‌ நோக்கிப்‌. பார்க்கவேண்டும்‌ 
“நம்பிக்கையுடைய சிறைகளே,  அரணுக்குத்‌ 
திரும்புங்கள்‌” என்று சகரியா சொல்லுகிறார்‌. 

மேசியாவின்‌ வாக்குத்தத்தமே. 
அவர்களுக்கு அரணாயிருக்கிறது. மேசியா 
இந்தப்‌ பூமிக்கு வருவதற்கு முன்பாக, அவரை 
நம்புகிற அனைவருக்கும்‌, அவருடைய 
வாக்குத்தத்தங்கள்‌ பலத்த துருகமாயும்‌, 
அரணயயும்‌ இருக்கிறது. அவர்கள்‌ 
கர்த்தருடைய நாளை தூரத்திலே நோக்கிப்‌ 
பார்த்து, சந்தோஷமடைந்தார்கள்‌. 

அப்பொழுது சிமியோன்‌ 
பேர்கொண்ட ஒரு மனுஷன்‌ எருசலேமில்‌ 
இருந்தான்‌: அவன்‌ நீதியும்‌ தேவபக்தியும்‌ 
உள்ளவனாயும்‌, இஸ்ரவேலின்‌ ஆறுதல்‌ 
வரக்காத்திருக்கிறவனாயும்‌ இருந்தான்‌; 
அவன்மேல்‌ பரிசுத்ததவி இருந்தார்‌" 
(லூக்‌ 2:25). 


என்னும்‌ 





i al 
TT 
அவரைத்‌ தன்‌ கைகளில்‌ 


அவன்‌ 
ஏந்திக்கொண்டு, தேவனை ஸ்தோத்திரித்து: 
ஆண்டவரே, உமது வார்த்தையின்படி உமது, 
அடியேனை இப்பொழுது சமாதானத்தோடே 
போகவிடுகிறீர்‌; புறஜாதிகளுக்குப்‌ 
பிரகாசிக்கிற ஒளியாகவும்‌, உம்முடைய 
ஜனமாகிய இஸ்ரவேலுக்குக்‌ மகிமையாகவும்‌, 
தேவரீர்‌ சகல ஜனங்களுக்கும்‌ முன்பாக 
ஆயத்தம்‌ பண்ணின. உம்முடைய 
இரட்சணியத்தை என்கண்கள்‌ கண்டது. 
என்றான்‌" (லூக்‌ 2:28-32). 


்‌ ப்‌ றக ல்‌ 
தலம்‌ ன்‌ அத, 
அடையாளமாயிருக்கிறது. பாவிகள்‌ 
சிறைக்கைதிகளைப்போல இருக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌  சிறைக்கைதிகளாகயிருந்தாலும்‌, 
அவர்களுக்கு இயேசுகிறிஸ்துவுக்குள்ளே 
விடுதலையின்‌ நம்பிக்கை உண்டு. சகரியா 
யூதர்களை அழைக்கும்போது அவர்களை 
"நம்பிக்கையுடைய சிறைகளே” என்று 
அழைக்கிறார்‌ 'கிறிஸ்துவானவரே 
அவர்களுக்கு அரணான கோட்டையாகவும்‌, 
பலத்த... துருகமாகவும்‌, அவர்களுக்கு 
மெய்யான பாதுகாப்பாகவும்‌ இருக்கிறார்‌. 


கர்த்தரிடத்தில்‌ திரும்பும்‌ 


யூதர்கள்‌ 
போது, அவர்களுக்கு கர்த்தரிடத்திலிருந்து 


கிருபையும்‌, இரக்கமும்‌, சிலாக்கியமும்‌, 
ஆசீர்வாதமும்‌ உண்டாகும்‌. “இரட்டிப்பான 
ம்‌ த்‌ தருவேன்‌, இன்றைக்கே. 
(சக 912) என்று கர்த்தர்‌ 
நம்பிக்கையுடைய சிறைகள்‌ 


நன்மைகளைத்‌ தருவார்‌ 
வாக்குத்தத்தம்‌. காலம்‌ நிறைவேறல்போது 


சமாதானமும்‌ கிடைக்கும்‌. 
அவர்களுடைய சொந்த 
தேசத்திலேயே அவர்களுக்கு கிடைக்கும்‌. 
என்று கர்த்தர்‌ வாக்குப்பண்ணுகிறார்‌. 
கர்த்தர்‌ இங்கு சொல்லுகிற 
வாக்குத்தத்தம்‌, கிறிஸ்துவின்‌ ராஜ்யத்தில்‌, 
பூரணமாய்‌ நிறைவேறும்‌. விசுவாசிகளுக்கு 
கர்த்தருக்குள்‌ சந்தோஷமும்‌, சமாதானமும்‌, 
ஆசீர்வாதமும்‌, ஐகுவரியமும்‌, ஜெயமும்‌ 
உண்டு. 


சகரியா - விரிவுரை 
ZECHARIAH - COMMENTARY 


- சிறையிருப்ிகிரந்து 
யூதர்களுக்கு, கர்த்தருடைய 
ஒத்தாசையும்‌, பாதுகாப்பும்‌. பராமரிப்பும்‌ 
கிடைக்கும்‌. ஏராளமான சத்துருக்கள்‌ 
சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்த 
யூதர்களை சுற்றி வளைந்துகொள்கிறார்கள்‌ 
கர்த்தரோ 

சத்துருக்களின்‌ 

விடுவிப்பதாக வாக்குப்பண்ணுகிறார்‌. 


யூதர்கள்‌ 


திரும்பி வந்த 
உதவியும்‌, 


கர்த்தருடைய கைகளில்‌ 
பலத்த ஆயுதங்களாகயிருக்கிறார்கள்‌. 
தங்களை ஒடுக்குகிறவர்களை யூதர்கள்‌ 
மேற்கொள்வார்கள்‌. தங்கள்‌ சத்துருக்களை 
யுத்தங்களில்‌ தோற்கடிப்பார்கள்‌. 
நான்‌ எனக்கென்று யூதாவை 
நாணேற்றி, எப்பிராமீமிலே வில்லை. நிரப்பி, 
சீயோனே, உன்‌ புத்திரரைக்‌ கிரேக்குதேசப்‌ 
புத்திரருக்கு விரோதமாக எழுப்பி, உன்னைப்‌ 
பராக்கிரமசாலியின்‌' பட்டயத்துக்கு, 
ஒப்பாக்குவேன்‌" (சக 913) என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. சத்துருக்களை அழிப்பதற்கு, 
கர்த்தர்‌ தம்முடைய ஜனத்தை, யுத்த 
ஆயுதங்களாகப்‌ பயன்படுத்துகிறார்‌. 
நாவை நமக்கென்று 
வில்லை வளைப்பதுபோல 
வளைக்கிறார்‌. 
வில்‌ 
ஒடிந்துபோகாது. கர்த்தர்‌ வில்லை வளைக்கும்‌ 
போது, வில்‌ வலுவாக நாணேற்றப்படும்‌. 


கர்த்தர்‌ 
நாணேற்றுகிறார்‌ 


தர்கள்‌ 


தங்களுடைய 
சத்துருக்களுக்கு 


விரோதமாக யுத்தம்‌ 
பண்ணுவார்கள்‌. அவர்கள்‌ வில்லையும்‌ 
பட்டயத்தையும்‌ தங்கள்‌ ஆயுதங்களாகப்‌ 
பயன்படுத்துவார்கள்‌. தங்களுடைய சொந்த 
ஆயுதங்களால்‌ தங்களுக்கு யுத்தத்திலே 
ஜெயழுண்டாயிற்று என்று யூதர்கள்‌ 
நினைக்கக்கூடாது. 

யூதர்கள்‌ தங்கள்‌ கையில்‌ பிடித்திருப்பது 
அவர்களுடைய வில்‌ அல்ல. அது 
கர்த்தருடைய வில்‌. அது கர்த்தருடைய அம்பு. 
யுத்த ஆயுதங்கள்‌ யூதர்கள்‌ 
கையிலிருந்தாலும்‌, கர்த்தரே 
சத்துருக்களுக்கு விரோதமாக அந்த 
ஆயுதங்களைப்‌ பயன்படுத்துகிறார்‌. கர்த்தர்‌ 
தமக்கு சித்தமான வேளையிலே, தமக்கு 
சித்தமான ஆயுதங்களை பயன்படுத்துகிறார்‌. 





i THE 
TT 


வாசஸ்தலம்‌ 
பண்ணப்படுகிறது 
யாத்‌ ௧0:16-38 


ஸ்தாபனம்‌ 


யாத்‌ 40:16. கர்த்தர்‌ தனக்குக்‌. 
கற்பித்தபடி யெல்லாம்‌ மோசே. 
செய்தான்‌. 


40:17. இரண்டாம்‌ வருஷம்‌ 
மாதம்‌ முதல்‌ தேதியில்‌ 
வசாஸ்தலம்‌ ஸ்தாபனம்பண்ணப்பட்டது.. 


மோசே. 
அவன்‌ 


யாத்‌ 4018. 
எடுப்பித்தான்‌; 
பாதங்களை வைத்து, 
பலகைகளை நிறுத்தி, 
தாழ்ப்பான்களைப்‌ பாய்ச்சி, 
தூண்களை நாட்டி, 


கூடாரத்தை 
அதின்‌ 
அதின்‌ 
அதின்‌ 
அதின்‌ 


யாத்‌ 40:09.  வாசஸ்தலத்தின்மேல்‌. 
கூடாரத்தை விரித்து, அதின்மேல்‌ 
கூடாரத்தின்‌ மூடியை, கர்த்தர்‌ 


தனக்குக்‌ கற்பித்தபடியே போட்டான்‌. 


யாத்‌ ௧0:20. பின்பு, கர்த்தர்‌ 
மோசேக்குக்‌ கற்பித்தபடியே, 
சாட்சிப்பிரமாணத்தை எடுத்து, அதைப்‌ 
பெட்டியிலே வைத்து, பெட்டியில்‌ 
தண்டுகனைப்பாய்ச்சி, பெட்டியின்மேல்‌ 
கிருபாசன மூடியை வைத்து, 


யாத்‌ 4021. பெட்டியை 
வாசஸ்தலத்தூக்குள்ளே கொண்டுபோய்‌, 
மறைவின்‌ திரைச்சீிலையைத்‌ 
தொங்கவைத்து, சாட்சிப்‌ பெட்டியை 
மறைத்தூவைத்தான்‌. 


யாத்‌ 4022. பின்பு கர்த்தர்‌ 
மோசேக்குக்‌ கற்பித்தபடியே, 
மேஜையை ஆசரிப்புக்‌ கூடாரத்தில்‌ 
வாசஸ்தலத்தின்‌ வடபுதமாய்த்‌ 
திரைக்குப்‌ புறம்பாக வைத்து, 


யாத்‌ 40:28. அதின்மேல்‌ கர்த்ுடைய 
சமுகத்தில்‌ அப்பத்தை வரிசையாக 
அடுக்கி வைத்தான்‌. 


யாத்‌ 40:24. மிண்பூ, கர்த்தர்‌ 
மோசேக்குக்‌ கற்பித்தபடியே, 
குத்துவினக்கை ஆசரிப்புக்‌ கூடாரத்தில்‌ 
மேஜைக்கு எதிராக வாசஸ்தலத்தின்‌ 
தென்புறத்திலே வைத்து, 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


யாத்‌ 40:25. கர்த்தருடைய சத்திதியில்‌ 
வினக்குகனை ஏற்றினான்‌. 


யாத்‌ 4028. பின்பு கர்த்தர்‌ 
மோசேக்குக்‌ கற்பித்தபடியே, ஆசரிப்புக்‌ 
கூடாரத்தில்‌ திரைக்கு முன்பாகப்‌ 
பொற்பீடத்தை வைத்து, 


யாத்‌ 40:27. 
சுகத்தவர்க்கத்தினால்‌ 
தூபங்காட்டினான்‌. 


அதின்மேல்‌ 


யாத்‌ 4028. 
மேரசேக்குக்‌ 
வாசஸ்தலத்தின்‌' 
தூக்கிவைத்து, 


பின்பு, கர்த்தர்‌ 
கற்பித்தபடியே, 
தொங்குதிரையைத்‌ 


யாத்‌ 4029. தகனபலிபீடத்தை 
ஆசரிப்புக்‌ கூடாரமான 
வாசஸ்தலத்தின்‌ வாசலுக்கு முன்பாக 
வைத்து, அதின்மேல்‌ சர்வாங்க. 
த௲னபலியையும்‌ போஜனபலியையும்‌ 
செலுத்தினான்‌. 


யாத்‌ 40:80. அவன்‌  ஆசரிப்புக்‌ 
கூடாரத்துக்கும்‌ பலிபீடத்துக்கும்‌ நடுவே 
தொட்டியை வைத்து, கழுவுகிறதற்கு 
அதிலே தண்ணீர்‌ வார்த்தான்‌. 


யாத்‌ 40:31. அவ்விடத்திலே மோசேயும்‌ 
ஆரோனும்‌ அவன்‌ குமாரரும்‌ தங்கள்‌ 
கைகளையும்‌ கால்களையும்‌. 


கழுவினார்கள்‌. 


யாத்‌ 40:2. கர்த்தர்‌ மோசேக்குக்‌ 
கற்பித்தபடியே, அவர்கள்‌ ஆசரிப்புக்‌ 
கூடாரத்துக்குன்னே பிரவேசிக்கிற 
போதும்‌, பலிபீடத்தண்டையில்‌, 
சேருகிறபோதும்‌, அவர்கள்‌ 
கழுவிக்கொள்ளுவார்கள்‌. 

யாத்‌ 40:33. 

வாசஸ்தலத்தையும்‌ 

சுற்றிப்‌: பிரகாரத்தை. 
பிராகாரத்தின்‌ தொங்குதிரையைத்‌. 
தொங்கவைத்தான்‌; இவ்விதமாய்‌. 
மோசே: வேலையை முடித்தான்‌. 





ழ்‌ நள 
யாய 


'சீயோனே, 
கிரேக்குதேசப்‌ 
எழுப்புவேன்‌” (சக 9:13) என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. கர்த்தர்‌ சொல்லுகிற 
தீர்க்கதரிசனம்‌ அந்தியோகசுடைய காலத்தில்‌ 
நிறைவேறிற்று. அந்தியோகஸ்‌ கிரேக்கு. 
தேசத்து ராஜா. அவன்‌ யூதர்களுக்கு 
விரோதமாக யுத்தம்பண்ணினான்‌. யுத்தம்‌ 
கர்த்தருடையது. கர்த்தர்‌ தம்முடைய ஜனத்தை 
கிரேக்கு தேச புத்திரருக்கு விரோதமாக 
எழுப்பினார்‌. அந்தியோகசம்‌ அதம்‌ 
சேனையும்‌ தோற்றுப்போனார்கள்‌. 
யுத்தத்திலே யூதர்களுக்கு சொயண்பாங்க்க. 
இது கர்த்தரால்‌ வந்த ஜெயம்‌. 

'உடன்படிக்கைக்குத்‌ 
துரோகிகளாயிருக்கிறவர்களை இச்சகப்‌ 
பேச்சுகளினால்‌ கள்ளமார்க்கத்தாராக்குவான்‌ ; 
தங்கள்‌ தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள்‌ 
திடங்கொண்டு, அதற்கேற்றபடி செய்வார்கள்‌" 
(தானி 11:32), 


உன்‌ 


புத்திரருக்கு 


புத்திரரைக்‌ 
விரோதமாக 


கர்த்தரே இஸ்ரவேலின்‌ சேனைக்கு 


தலைவராயிருக்கிறார்‌ 
ஜனத்தை. யுத்தத்திலே 

கர்த்தர்‌ யூதாவின்‌ பதுஷனாயம்‌, எகாலேமின்‌ 
குடிகளையும்‌ பராக்கிரமசாலியின்‌ 
பட்டயத்திற்கு ஒப்பாக்குகிறார்‌. கர்த்தர்‌ 
அவர்களுடைய பட்சத்தில்‌ காணப்படுகிறார்‌ 
(சக 914) 


கர்த்தராகிய ண்டவர்‌ எக்காளம்‌: 
அதி! தென்திகாக்‌ அதகாறறுகளேடே 
நடந்துவருகிறார்‌. கர்த்தர்‌ எக்காளம்‌ ஊதி 
தம்முடைய ஜனத்தை ஒரு சேனையாகக்‌ 
கூட்டிச்சேர்க்கிறார்‌ அவர்களுக்கு 
'கட்டளைகொடுத்து வழிநடத்துகிறார்‌ 


கர்த்தருடைய அம்பு மின்னலைப்போல 
புறப்படுகிறது. கர்த்தர்‌ தம்முடைய 
ஜனத்திற்காக. எப்போது 
யுத்தம்பண்ணினாலும்‌, கர்த்தரே தம்முடைய 
ஜனத்திற்கு தலைமை தாங்கி அவர்களை 
வழிநடத்துகிறார்‌. கர்த்தர்‌ டைய 
சேனையின்‌ முன்பாகப்‌ போகிறார்‌. கர்த்தர்‌ 
நடந்துவரும்போது கம்பீரமாயும்‌, வேகமாயும்‌, 
நடந்துவருகிறார்‌. அவர்‌ 

சுழல்‌ காற்றுகளோடே நடந்து 


சகரியா - விரிவுரை 
ZECHARIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தென்‌! சுழல்‌  காற்றுகளுக்கு 
விரோதமாக  கிரேக்கு தேச புத்திரரால்‌ 
எதிர்த்து நிற்க முடியாது. அவர்கள்‌ சுழல்‌ 
காற்றுகள்‌ மத்தியிலே, சுழற்றி அடித்து, 
வீசப்படுவார்கள்‌. கிரேக்கு தேச புத்திரர்‌ 
பதரைப்போல பறந்துபோய்விடுவார்கள்‌. 
யுத்தம்‌ மெய்யாகவே நடைபெறுகிறது. 
கர்த்தருடைய அம்பு மின்னலைப்போல. 
புறப்படுகிறது. கர்த்தருடைய அம்பு 

சத்துருக்களை சிதறிப்போகச்‌ செய்கிறது. 
கர்த்தர்‌ தம்முடைய பலத்த 
பயத்தினால்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரை எகிப்தின்‌ 
அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து, 
கானான்‌ தேசத்திற்கு வழிநடத்திச்‌ சென்றார்‌. 
அப்போது கர்த்தருடைய வல்லமை புறப்பட்டது. 
கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ பட்சத்தில்‌ 
காணப்பட்டார்‌. சேனைகளின்‌ கர்த்தர்‌ 

இஸ்ரவேல்‌ புத்திரரைக்‌ காப்பாற்றினார்‌. 
சரித்திரத்திலே, 
விரோதமாக 
அப்போதும்‌. 
ஜனத்தின்‌ 
அவர்களுக்காக 
சேனைகளின்‌ கர்த்தர்‌ 

அவர்களைக்‌ காப்பாற்றினார்‌. 


கர்த்தராகிய இயேசுகிறிஸ்‌ துவக்கு 
கல்வாரி சிலுவையிலே, சத்துருவாகிய 
சாத்தான்மீது பரிபூரண ஜெயம்‌ கிடைத்தது. 
கர்த்தர்‌ தம்முடைய சிலுவையில்‌ 
சாத்தானையும்‌, அவனுடைய அந்தகார 
கிரியைகள்‌ அனைத்தையும்‌ ஜெயித்தார்‌. 

கர்த்தர்‌ யுத்தம்பண்ணும்போது 
சத்துருக்களால்‌ கர்த்தருக்கு விரோதமாகவும்‌, 
அவருடைய சேனைக்கு விரோதமாகவும்‌ 
எதிர்த்து நின்று யுத்தம்பண்ண முடியாது. 
கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக 
எழும்பும்‌ எந்த ஆயுதமும்‌ வாய்க்காது. 
சத்துருக்களின்‌ ஆயுதங்கள்‌, அவர்களுக்கு 
விரோதமாக எழும்பி, அவர்களையே 
பட்சித்துப்போடும்‌. 


யூதருடைய 
மக்கபியரின்‌ காலத்திலும்‌, 
ர்‌. தர்க்க. 
வந்தார்கள்‌. 
தம்முடைய 





ழ்‌ நள 
யாய 


இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ தங்கள்‌ 
சத்துருக்களை பட்சித்து. அவர்களை கவண்‌ 
கற்களால்‌ கீழ்ப்படுத்திக்கொள்வார்கள்‌. 
கர்த்தரே யூதர்களுடைய சேனைகளின்‌ 
தலைவர்‌. கர்த்தர்‌ தம்முடைய ஜனத்தை 
பராக்கிரமசாலியின்‌ பட்டயத்திற்கு 
ஒப்பாக்கியிருக்கிறார்‌. யூதர்களுடைய 
கைமிலிருக்கிற பட்டயம்‌ த்‌ 
பட்டயம்‌. யூதர்கள்‌ 


படுத்துவதற்கு 
விசேஷித்த பயிற்சிகளைக்‌ கொடுத்திருக்கிறார்‌. 


யுத்தம்பண்ணுகிறவர்களிடத்தில்‌ 
ஆயுதங்கள்‌ இருந்தால்‌ மாத்திரம்‌ போதாது. 
அந்த ஆயுதங்களை எல்வாறு பயன்படுத்த 
வேண்டும்‌ என்பதும்‌ அவர்களுக்கு 
தெரிந்திருக்கவேண்டும்‌. யுத்தவீரர்கள்‌ 
அதற்கான பயிற்சிகளை மேற்கொள்ள 
வேண்டும்‌. கர்த்தர்‌ தம்முடைய ஜனத்திற்கு 
ஆயுதங்களையும்‌ கொடுக்கிறார்‌, அவற்றை 
பயன்படுத்துவதற்கு பயிற்சிகளையும்‌ 
கொடுக்கிறார்‌. 


இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ யுத்தங்களிலே. 


ஜெயம்‌ பெறுவார்கள்‌. கர்த்தரே 
அவர்களுக்கு ஜெயத்தைக்‌ கொடுக்கிறார்‌. 
தாங்கள்‌ பெற்றுக்கொண்ட வெற்றிகளுக்காக 
யூதர்கள்‌ 

'சந்தோஷமாயிருக்கிறார்கள்‌. க்‌ 
தங்களுக்கு கிடைத்த ஜெயத்திற்கு அவர்கள்‌ 
கர்த்தரை மகிமைப்படுத்துவார்கள்‌. 

“அவர்கள்‌ குடித்துக்‌ களிப்பினால்‌ 
ஆரவாரிப்பார்கள்‌; பானபாத்திரங்கள்போலவும்‌ 
பலிபீடத்தின்‌ கோடிகளைப்போலவும்‌. 
நிறைந்திருப்பார்கள்‌' (சக 925) என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 

கர்த்தர்‌ தங்களுக்கு 
நன்மைகளை நினைத்து. 
கர்த்தருக்கு ஏராளமான 
சர்வ்‌ 


பலிபீடத்தின்‌ கோடிகளை கொழுப்புகளினாலும்‌ 
நிரப்புவார்கள்‌. 


சகரியா - விரிவுரை 
ZECHARIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ கர்த்தருடைய 
மந்தையாகமிருக்கிறார்கள்‌. கர்த்தர்‌ 
அவர்களுடைய மேய்ப்பராயிருக்கிறார்‌. 
அந்நாளில்‌, அவர்களுடைய தேவனாகிய 
கர்த்தர்‌, தம்முடைய ஜனமான மந்தையாகிய 
அவர்களை இரட்சிப்பார்‌ (சக 9:16). இதுவே 
கர்த்தருக்கும்‌, கர்த்தருடைய ஜனத்திற்கும்‌. 
இடையேயுள்ள உறவு. 


இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ கிரீடத்திலுள்ள 
விலையுயர்ந்த கற்களைப்போல இருப்பார்கள்‌. 
அவர்கள்‌ கர்த்தருக்கு விசேஷித்தவர்கள்‌. 
மிகவும்‌ முக்கியமானவர்கள்‌. யூதர்கள்‌ 
கர்த்தருடைய தேசத்தில்‌ ஏற்றப்பட்ட 
கொடிகளின்‌ கிரீடத்தில்‌ பதிந்திருப்பார்கள்‌ 
(சக... 946)... கிரீடத்திற்கு பாதுகாப்பு 
கொடுக்கப்படும்‌. அதுபோலவே கர்த்தருடைய 
ஜனத்திற்கும்‌ தெய்வீக பாதுகாப்பு 
கொடுக்கப்படும்‌. 


ஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ கர்த்தருடைய 
வக லட்‌ அடையா எப்ற்ருபபார்கள்‌ 
அவர்கள்‌ கர்த்தருடைய முத்திரை 
மோதிரமாயிருப்பார்கள்‌. யுத்தத்தில்‌ ஜெயிக்கும்‌ 
போது. தேசத்தில்‌ ஜெயக்கொடிகளை 
ஏற்றுவது வழக்கம்‌. கொடி ஏற்றப்படும்போது 
அந்த த்திலுளள ஜனங்களெல்லாம்‌ 
மிகவும்‌ சந்தோஷப்படுவார்கள்‌. அப்படிப்பட்ட 
சந்தோஷம்‌ இஸ்ரவேல்‌ வம்சத்தாருக்கு 
உண்டாகும்‌. 

ர்களுக்‌ த்தங்களிலே வெற்‌ 
தது இது. அவர்களுடைய 
பலத்தினாலோ, பராக்கிரமத்தினாலோ। 
கிடைத்த வெற்றியல்ல. ட்‌ கர்த்தருடைய 
கிருபையினால்‌ வெற்றி. 
கர்த்தருடைய தனம்‌ டு பெரியது. 
கர்த்தருடைய காருண்யத்தினாலேயே, 
இஸ்ரவேல்‌ புத்திரரால்‌, சத்துருக்களோடு 
எதிர்த்து நின்று யுத்தம்‌ பண்ண முடிந்தது. 
அவர்களால்‌ யுத்தங்களிலே வெற்றியும்‌. 
பெறமுடிந்தது. கர்த்தருடைய காருண்யமே 
அவர்களுக்கு சத்துருக்கள்மீது ஜெயத்தைக்‌ 
கொடுத்தது. 





ழ்‌ நயனா 
யாய 


இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ கர்த்தருடைய 
சமுகத்திற்கு முன்பாக வந்து. அவரை 
நன்றியோடு துதிப்பார்கள்‌. அவர்‌ தங்களுக்கு. 
கொடுக்கிற பாதுகாப்புக்களுக்காகவும்‌, 
ஜெயங்களுக்காகவும்‌, அவர்கள்‌ கர்த்தரை 
மகிமைப்படுத்துவார்கள்‌. அவருடைய 
காருண்யம்‌ எத்தனை பெரியது? அவருடைய 
செளந்தரியம்‌ எத்தனை பெரியது?” (சக 9:17) 
என்று சந்தோஷமாய்‌ ஆர்ப்பரித்து, 
கர்த்தரைத்‌ துதித்துப்பாடுவார்கள்‌. இதுவே 
பாரம்‌. 
யூதர்கள்‌ 

கர்த்தரைத்‌ றிந்து பாடி க்ப்‌ 
“சீயோன்‌ மாரத்தியே, மிகவும்‌ 
களிகூரு: எருசலேம்‌. கனரத்தியே, கெம்பீரி: 
இதோ, உன்‌ ராஜா உன்னிடத்தில்‌ வருகிறார்‌" 
(சக 99) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
மேசியா வரும்போதும்‌ யூதர்கள்‌ “அவருடைய 
காருண்யம்‌ எத்தனை பெரியது? அவருடைய 
செளந்தரியம்‌ எத்தனை பெரியது?” (சக 9:17) 
என்று கெம்பீரமாய்ப்‌ பாடி களிகூருவார்கள்‌. 


ன்‌ கண்கள்‌ ராஜாவை மகிமை 
பொருந்தினவராகக்‌ காணும்‌, தூரத்திலுள்ள 
தேசத்தையும்‌ பார்க்கும்‌" (ஏசா 3317). 
உலகத்தாருடைய, உலகப்பிரகாரமான 
பார்வையில்‌, கர்த்தர்‌ அழகில்லாதவராகவும்‌, 
சவந்தரிமில்லாதவராகவம்‌ இருக்கிறார்‌. 
ஆனால்‌ கர்த்தரை நம்முடைய பிரகாசமுள்ள 
மனக்கண்களால்‌ பார்க்கும்போது. அவருடைய 
மகிமையையும்‌, அழகையும்‌, சவந்தரியத்தையும்‌ 
பார்க்க முடியும்‌. நம்முடைய 
விசுவாசக்கண்களால்‌ கர்த்தருடைய 
பெரிதான காருண்யத்தைப்‌ பார்க்க முடியும்‌. 


சகரியா - விரிவுரை 
ZECHARIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தருடைய காருண்யத்திற்கு ஒரு 
எடுத்துக்காட்டு இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 
'தானியம்‌ வாலிபரையும்‌, புதுதிராட்சரசம்‌ 
கன்னிகைகளையும்‌ வளர்க்கும்‌” (சக 9:17) 
என்று சகரியா இந்த 
வாக்கியத்திற்கு, தம்முடைய 
ஜனத்தை, 

விருட்சங்களின்‌ 

அதிகமாய்‌ ஆசீர்வதிப்பார்‌, 

பண்டிதர்கள்‌ விளக்கம்‌ சொல்லுகிறார்கள்‌. 


இந்த ஆசிர்வாதம்‌ கர்த்தருடைய 
காருண்யத்திற்கு  அடையாளமாயிருக்கிறது. 
கர்த்தருடைய கிருபையும்‌ காருண்யமும்‌ 
நமக்கு கிடைக்கும்போது, நமக்கு 
சம்பரணமான ஆசீர்வாதங்கள்‌ 
உண்டாயிருக்கும்‌. எதிலும்‌ குறைவு 
இருக்காது. சகலமும்‌  நிறைவாயும்‌ 
'சம்பூரணமாயும்‌ இருக்கும்‌. 


சொல்லுகிறார்‌. 
கர்த்தர்‌ 





ழ்‌ நவள 
யாய 


கர்த்தருடைய 
அவருடைய 

சாட்சிகளாயிருக்கிறார்கள்‌. 

தங்களுடைய காலத்திலும்‌, 

வரப்போகிற காலத்திலும்‌, 

சம்பவங்களை கர்த்தருக்கு 
சொன்னார்கள்‌. 

அதிகாரத்திற்கு அவருடைய தீர்க்கதரிசிகள்‌ 
சாட்சி சொன்னார்கள்‌. 


தீர்க்கதரிசிகள்‌ 
பாவத்திற்கும்‌, பாவிகளுக்கும்‌ விரோதமாக 
கர்த்தருடைய வார்த்தைகளை சாட்சியாய்‌ 
அறிவித்தார்கள்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
ஜனத்திற்கு கிருபையாகக்‌ கொடுக்கிற 
தெய்வீக பாரரிப்ுக்களுக்கு தீர்க்கதரிசிகள்‌ 
சாட்சிகளாயிருக்கிறார்கள்‌. மேசியாவின்‌ 

நாட்களில்‌, கர்த்தருடைய சபையிலே, 
அவருடைய கிருபை வெளிப்படும்‌ என்பதையும்‌ 
தீர்க்கதரிசிகள்‌ சாட்சியாய்ச்‌ சொன்னார்கள்‌. 


சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்த 
யூதர்கள்‌. இரண்டாம்‌ தேவாலயந்தைக்‌ 
கட்டினார்கள்‌. இக்காலத்தில்‌ நாற்பது 
வருஷங்களுக்கு தீர்க்கதரிசன ஊழியம்‌ 
நடைபெற்றது என்று யூதருடைய பாரம்பரிய 
வரலாறு சொல்லுகிறது. அந்த 
தீர்க்கதரிசிகளில்‌ மல்கியா தீர்க்கதரிசி, 
தீர்க்கதரிசனத்தின்‌ முத்திரையாயிருக்கிறார்‌. 
பழைய ஏற்பாடு மல்கியா தீர்க்கதரிசியோடு 
நிறைவுபெறுகிறது. பழைய ஏற்பாட்டில்‌ 
தீர்க்கதரிசிகளின்‌ காலம்‌ மல்கியாவோடு, 
முடிவு பெறுகிறது. 


கர்த்தருடைய 


மல்கியா - விரிவுரை 
MALACHI - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மல்கியா தீர்க்கதரிசி எந்த ஊரைச்‌ 
சேர்ந்தவர்‌ என்றோ அல்லது அவருடைய 
வம்சவழியைப்பற்றியோ. வேதாகமத்தில்‌ 
ஒன்றும்‌ சொல்லப்படவில்லை. மல்கியா 
என்னும்‌ பெயருக்கு “என்‌ தூதன்‌" என்று 
பொருள்‌ (மல்‌ 30) தீர்க்கதரிசிகள்‌ 
எல்லோருமே. கர்த்தருடைய 
தூதர்களாயிருக்கிறார்கள்‌. 


ஆலயக்கட்டுமான வேலையிலே மெத்தனம்‌ 
காட்டினார்கள்‌. இதற்காக... ஆகாய்‌ 
தீர்க்கதரிசியும்‌, சகரியா தீர்க்கதரிசியும்‌. 
யூதர்களைக்‌ குடிந்துகொண்டார்கள்‌. 


தீர்க்கதரிசியின்‌ காலத்தில்‌ 
இரண்டாம்‌. தேவாலயம்‌ கட்டி 
முடிக்கப்பட்டிருந்தது. ஆனால்‌ அவர்கள்‌ 
தேவாலய. ஆராதனையில்‌ கவனம்‌. 
செலுத்தவில்லை. அவர்களிடத்தில்‌ 
பரிசுத்தமில்லை. கர்த்தருடைய நியமங்களை 
அவர்கள்‌ பயபக்தியோடு குடைப்பிடிக்கவில்லை. 
இதன்‌ நிமித்தமாய்‌ மல்கியா தீர்க்கதரிசி. 
யூதர்களைக்‌ கடிந்துகொள்கிறார்‌. 

மல்கியா 
வருகையைப்பற்றியும்‌. 
சொல்லுகிறார்‌. 
சமீபித்திருக்கிறது. 
கிறிஸ்துவின்‌ 
பயபக்தியோடு 


மல்கியா 


மேசியாவின்‌ 
தீர்க்கதரிசனமாய்ச்‌ 
மேசியாவின்‌ வருகை 
ஜனங்கள்‌ இயேசு 
சுவிசேஷத்திற்காக 
காத்திருக்கிறார்கள்‌. அதே 
வேளையில்‌. அவர்கள்‌ மோசேயின்‌ 
பிரமாணத்தையும்‌  கைக்கொள்ளவேண்டும்‌. 
என்று மல்கியா அவர்களுக்கு ஆலோசனை 
சொல்லுகிறார்‌. 





ழ்‌ [பப்ப 
யாய 


மல்கியா தீர்க்கதரிசி யூதர்களுடைய 
பாவங்களை அவர்களுக்கு உணர்த்துகிறார்‌. 
அதன்‌ பின்பு அவர்‌ கர்த்தருடைய 
ஆறுதலான வார்த்தைகளைச்‌ சொல்லுகிறார்‌. 
முதலாவதாக யூதர்களுடைய பாவங்கள்‌ 
கண்டுபிடிக்கப்படுகிறது. அவர்களுடைய 
பாவங்களினிமித்தமாய்‌ அவர்கள்‌ 
கடிந்துகொள்ளப்படுகிறார்கள்‌. அதன்பின்பு 
கர்த்தருடைய வாக்குத்தத்தம்‌ அவர்களுக்கு 
சொல்லப்படுகிறது. யூதர்கள்‌ தங்கள்‌ 
பாவங்களுக்கு உண்மையாய்‌ மனந்திரும்பும்‌ 
போது, கர்த்தர்‌ அவர்களுடைய பாவங்களை 
மன்னிப்பார்‌. 

பரிசுத்‌ ஆவியானவர்‌ 
முறைமையிலேயே மனுஷருடைய 
ஆத்துமாக்களில்‌ கிரியை நடப்பிக்கிறார்‌ 
“அவர்‌ வந்து பாவத்தைக்குறித்தும்‌, நீதியைக்‌ 
(குறித்தும்‌, நியாயத்தீர்ப்பைக்‌ குறித்தும்‌, 
உலகத்தைக்‌ கண்டித்து உணர்த்துவார்‌" 
(யோவா 16:8) 


பரிசுத்த ஆவியானவர்‌ முதலாவதாக 
காயத்தைத்‌ திறக்கிறார்‌. அதன்‌ பின்பு 
அந்தக்‌ காயத்திற்கு மருந்து போட்டு 
கட்டுகிறார்‌. கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ வம்சத்தாரை 
தமக்காகத்‌ காண்டார்‌. 
அவர்களுக்கு 

பராமரிப்புக்களைக்‌ 


வீணாய்ப்‌ பெற்றிருப்பதுபோல தெரிகிறது. 
கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ வம்சத்தாருக்கு 
அநேக நன்மைகளை செய்திருந்தாலும்‌, 
அவர்கள்‌ கர்த்தருக்கு நன்றியில்லாதவர்களா 
யிருக்கிறார்கள்‌ (மல்‌ 19-5). கர்த்தர்‌ 
அவர்களுக்கு ஆராதனை பிரமாணங்களையும்‌, 
நியமங்களையும்‌ கொடுத்திருக்கிறார்‌. ஆனால்‌ 
அவர்களோ கர்த்தருடைய பிரமாணங்களுக்கு 
கீழ்ப்‌ படியாமல்‌ அதை அசட்டை 
பண்ணுகிறார்கள்‌. யூதாவின்‌ மனுஷரைப்‌ 
போலவே, ஆசாரியரும்‌ கர்த்தருக்கு 
கீழ்ப்படியாமல்‌, நிர்விசாரமாய்‌ ஜீவிக்கிறார்கள்‌. 


மல்கியா - விரிவுரை 
MALACHI - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நான்‌ உங்களைச்‌ சிநேகித்தேன்‌ 
மல்‌ 1:1-5 


மல்‌ 11. மலிகியாவைக்கொண்டு. 
கர்த்தர்‌ இஸ்ரவேலுக்குச்‌ சொன்ன 
வார்த்தையின்‌ பாரம்‌. 


மல்‌ 1:2. நான்‌ உங்களைச்‌ சிநேகித்தேன்‌ 
என்று. கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌; 
அதற்கு நீங்கள்‌: எங்களை எப்படிச்‌. 
சிநேகித்தீர்‌ என்கிறீர்கள்‌; கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌: ஏசா யாக்கோபுக்குக்‌ 
சகோதரன்‌ அல்லவோ? ஆகிலும்‌. 
யாக்கோயை நான்‌ சிநேகித்தேன்‌. 


மல்‌ 1:89. ஏசாவையோ நாண்‌ 
வெறுத்தேன்‌; அவனுடைய மலைகளைப்‌ 
பாழும்‌, அவனுடைய சுதந்தரத்தை 
வனாத்தரத்திலூன்ன வஜுசர்ப்பங்களின்‌ 
தாவும்‌ ஆக்கினேன்‌. 


மல்‌ 15,  ஏதோமியம்‌ 
எனிமைப்பட்டோம்‌: ஆனாலும்‌ 
பாழானவைகளைத்‌ திரும்பக்‌. 
கட்டுவோம்‌ என்று சொல்லுகிறார்கள்‌; 
அதற்குக்‌ கர்த்தர்‌ அவர்கள்‌: 
கட்டுவார்கள்‌, நான்‌ இடிப்பேன்‌. 
அவர்கள்‌ துன்மார்க்கத்தின்‌ 
எல்லையென்றும்‌, கர்த்தர்‌ என்றைக்கும்‌. 
சினம்‌ வைக்கிற ஜனமெமன்றும்‌ 
சொல்லப்படுவார்கள்‌ என்கிறார்‌. 


நாம்‌ 


மல்‌ 1:5, இதை உங்கள்‌ கண்கள்‌ 
காணும்‌. அப்பொழுது நீங்கள்‌: கர்த்தர்‌ 
இஸ்ரவேதூடைய எல்லை துவக்கி 
மகிமைப்படுத்தப்படுவார்‌ என்பீர்கள்‌. 


தீர்க்கதரிசியின்‌ 
கர்த்தருடைய வார்த்தையின்‌ 
பாரம்‌' என்னும்‌ தலைப்பு கொடுக்கப்‌ 
பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை 
முக்கியமானது. அது அதிக பாரமானது. ஒரு 
பாடலின்‌ பாரத்தைப்போல, கர்த்தருடைய 
வார்த்தையின்‌ பாரத்தையும்‌ நாம்‌ திரும்ப 
திரும்ப வாசிக்கவேண்டும்‌. 


மல்கியா 
புஸ்தகத்திற்கு, 


கர்த்தருடைய பாரமான வார்த்தைகள்‌ 
பாவிகளுக்கு சொல்லப்படும்‌. பாவிகள்‌ தங்கள்‌ 
மனந்திரும்பவேண்டும்‌. 
அவர்கள்‌ தங்கள்‌ 
மூழ்கிப்போவார்கள்‌. 
கர்த்தருடைய வார்த்தை 

பாரமாகவும்‌, நிந்தையாகவும்‌ இருக்கும்‌. 





ழ்‌ நவள 
யாய 


கர்த்தர்‌ தம்முடைய வார்த்தையின்‌ 
பாரத்தை இஸ்ரவேலுக்கு சொல்லுகிறார்‌. 
கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ மத்தியிலே. 
அநேக. தீர்க்கதரிசிகளை அனுப்பினார்‌. 
அவர்களில்‌ மல்கியாவும்‌ ஒருவர்‌. இஸ்ரவேல்‌ 
ஜனங்கள்‌ கர்த்தருடைய வார்த்தைக்கு 
செவிகொடுக்கவில்லை. ஆகையினால்‌ கர்த்தர்‌ 
அவர்கள்‌... மத்தியில்‌ மேலும்‌ ஒரு 
தீர்க்கதரிசியை அனுப்புகிறார்‌. கர்த்தர்‌ 
மல்கியாவைக்‌ கொண்டு, இஸ்ரவேலுக்கு, 
தம்முடைய வார்த்தையின்‌ பாரத்தைச்‌ 
சொல்லுகிறார்‌. 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ வம்சத்தாருக்கு, 


ஏராளமான நன்மைகளை செய்திருக்கிறார்‌. 
து 
இஸ்ரவேல்‌ 


வ கை 
நிமித்தமாக, மல்கியா தீர்க்கதரிசி இஸ்ரவேல்‌ 
வம்சத்தாரை கடிந்துகொள்கிறார்‌ 

கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு, 
செய்த நன்மைகளையெல்லாம்‌ இங்கு 
ஒவ்வொன்றாகச்‌ சொல்லுகிறார்‌. 
முதலாவதாக, உங்களைச்‌ 
சிநேகித்தேன்‌" (மல்‌ 1:2) என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. மல்கியா தீர்க்கதரிசியின்‌ 
பிரசங்கம்‌, இந்த வாக்கியத்தோடு 
ஆரம்பமாகிறது. 'நான்‌ உங்களை 
சிநேகித்தேன்‌" என்னும்‌ ஒரே வாக்கியத்தில்‌, 
கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌  வம்சத்தாருக்கு 
காண்பித்த கிருவையும்‌, க்கமும்‌ 
மொத்தமாய்‌ வெளிப்படுகிறது. 

கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ வம்சத்தாருக்கு 
தம்முடைய சிநேகத்தைப்பற்றிச்‌ சொல்லிவிட்டு, 
ஒரு கேள்வியையும்‌ கேட்கிறார்‌. “அதற்கு 
நீங்கள்‌, “என்னை எப்படி சிநேகித்தீர்‌” 
என்கிறீர்கள்‌ என்று யூதர்கள்‌ கேட்பதாக, 
கர்த்தர்‌ இந்தக்‌ கேள்வியைக்‌ கேட்கிறார்‌. 
கர்த்தர்‌ தங்கள்மீது அன்பாயிருக்கிறார்‌ 
என்னும்‌ உணர்வு இஸ்ரவேல்‌ புத்திரரிடத்தில்‌ 
இல்லை. 


'நான்‌ 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ வம்சத்தாருக்கு 
கொடுத்த நன்மைகளையும்‌, காண்பித்த 
கிருபகளையும்‌ ஆரம்பம்‌ முதல்‌ 
அலசிப்பார்க்கிறார்‌. கர்த்தருடைய கிருபை. 
ஜீவஊற்றைப்போல புறப்பட்டு வருகிறது. 
கர்த்தரோ இந்த ஊற்றின்‌ ஆதாரத்தைப்‌ 
பார்க்கிறார்‌. கர்த்தர்‌ மெய்யாகவே இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கு நன்மை செய்திருக்கிறார்‌. 
அவர்களை சிநேகித்திருக்கிறார்‌. 


மல்கியா - விரிவுரை 
MALACHI - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ கர்த்தருடைய 
சிநேகிதத்தைப்‌ புரிந்துகொள்ளவில்லை. 
அவர்கள்‌ கர்த்தருடைய அன்பையும்‌, 
ஆதரவையும்‌,  சிநேகிதத்தையும்‌, பாது 
காப்பையும்‌, பராமரிப்பையும்‌ அசட்டை 
பண்ணுகிறார்கள்‌. 

இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ 
அனுபவங்களையும்‌ 
பார்க்கிறார்கள்‌. சத்துருக்கள்‌ இவர்களை 
ஒடுக்கினார்கள்‌. இவர்களுடைய தேசத்தைப்‌ 
பாழாக்கிப்போட்டார்கள்‌. கல்தேயர்கள்‌ 
யூதர்களை தங்கள்‌ தேசத்து சிறையிருப்புக்குக்‌ 
கொண்டுபோனார்கள்‌. இஸ்ரவேல்‌. 
வம்சத்தாருடைய ஜீவியத்தில்‌ ஏராளமான 
வேதனைகளும்‌, உபத்திரவங்களும்‌ 
உண்டாயிற்று. 


தங்களுடைய 
நினைத்துப்‌ 


தங்களுடைய நிலமை 
பரிதாபமாயிருக்கும்போது, கர்த்தர்‌ 
எப்படி சிநேகித்தார்‌ என்னும்‌ சந்தேகம்‌ 
அவர்களுடைய மனதில்‌ தோன்றிற்று. 
கர்த்தர்‌ தங்களை மெய்யாகவே சிநேகித்தார்‌ 
என்றால்‌, தாங்கள்‌ ஏன்‌ சிறையிருப்பில்‌ 
இருந்திருக்கவேண்டும்‌ என்று யூதர்கள்‌ 
நினைக்கிறார்கள்‌. 
கர்த்தர்‌ மெய்யாகவே ஸ்ரவேல்‌ 
கம்த்தான்‌. சிதேகிக்கிறா்‌ ச்ட்‌ 
சந்தேகம்‌ எதுவுமில்லை. கர்த்தர்‌ அவர்களை 
சிநேகிப்பதை இங்கு உறுதிபண்ணுகிறார்‌. 
“எங்களை எப்படி சிநேகிக்கிறிர்‌' 
என்னும்‌ வாக்கியத்திற்கு வேதபண்டிதர்கள்‌ 
இல்வாறு விளக்கம்‌ சொல்லுகிறார்கள்‌. 
ஆபிரகாம்‌ கர்த்தரை சிநேகித்தார்‌. இஸ்ரவேல்‌ 
வம்சத்தார்‌ ஆபிரகாமின்‌ சந்ததியில்‌ 
வந்திருக்கிறார்கள்‌. ஆபிரகாம்‌ கர்த்தரை 
சிநேகித்ததினால்‌, கர்த்தர்‌ ஆபிரகாமையும்‌, 
அவருடைய சந்ததியையும்‌ சிநேகிப்பதற்கு 
கடன்பட்டிருக்கிறார்‌. அதினிமித்தமாக 
கர்த்தர்‌ தங்களை சிநேகித்தார்‌ என்பதுபோல, 
இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ சொல்லுகிறார்கள்‌. 


இவ்வாறு 


தங்களை 





ழ்‌ நள 
யாய 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருடைய 
சந்தேகத்தை தீர்த்து வைக்கிறார்‌. இவர்கள்‌ 
ஆபிரகாமின்‌ சந்ததியில்‌ வந்தவர்கள்‌ 
என்பது மெய்தான்‌. ஆனாலும்‌ 
இவர்களைவிட, இவர்களுடைய 
முற்பிதாவாகிய ஏசா, ஆபிரகாமுக்கு மிகவும்‌ 
நெருக்கமானவர்‌. கர்த்தர்‌ ஆபிரகாமை 
சிநேகிக்க  கடன்பட்டிருந்தால்‌, அவர்‌ 
ஏசாவையும்‌ சிநேகித்திருக்கவேண்டும்‌. 
ஆனால்‌ கர்த்தரோ “ஏசாவையோ நான்‌ 
வெறுத்தேன்‌" (மல்‌ 1:3) என்று சொல்லுகிறார்‌. 


ஏசா யாக்கோபுக்கு சகோதரன்‌. 
கர்த்தர்‌ யாக்கோபை சிநேகித்தார்‌. ஏசாவை 
வெறுத்தார்‌. யாக்கோபுக்கும்‌ ஏசாவுக்கும்‌ 
இடையே கர்த்தர்‌ ஒரு வித்தியாசத்தைக்‌ 
காண்கிறார்‌. ஏசா யாக்கோபின்‌ 
சகோதரனாயிருந்தாலும்‌, கர்த்தர்‌ ஏசாவை 
சிநேகிக்காமல்‌ வெறுத்துவிடுகிறார்‌. கர்த்தர்‌ 
யாக்கோபோடு உடன்படிக்கை பண்ணுகிறார்‌. 
ஏசாவோடு. உடன்படிக்கை பண்ண 
மறுத்துவிடுகிறார்‌. 


கர்த்தர்‌ ஏசாவுடைய மலைகளை பாழும்‌, 
அவனுடைய சுதந்தரத்தை வனாந்தரத்திலுள்ள 
வலுசர்ப்பங்களின்‌ த்‌ க்கினார்‌ 
(மல்‌ 1:3). கர்த்தர்‌ ய நீதியினால்‌ 
ஏசாவை வெறுத்தார்‌. டை தம்முடைய 
கிருபையினால்‌ யாக்கோபை சிநேகித்தார்‌. 
அப்போஸ்தலர்‌ பவுல்‌ இந்த வாக்கியத்தை 
ர்ச்‌ நிருபத்தில்‌ மேற்கோளாக 
“அப்படியே,  யாக்கோபைச்‌ 
ர கொக்க என்து 


ந்து சான்‌ 
எழுதியிருக்கிறது (ரோம 9:13) 


ஏதோமியர்‌ கர்த்தருடைய நீதிக்கு: 
அடையாளமாயிருக்கிறார்கள்‌. கர்த்தர்‌ 
ஏசாவை வெறுத்து, அவனுடைய மலைகளை 
பாழாக்கினார்‌. சேமீர்‌ மலை ஏசாவின்‌ 
சுதந்தரம்‌. கல்தேயருடைய சேனை எல்லா 
தேசங்களையும்‌ பிடித்தார்கள்‌. அவர்கள்‌ 
ஏதோம்‌ தேசத்தை பாழும்‌ வனாந்தரமுமாக்கி, 
அதை அழித்துப்போட்டார்கள்‌. 

'போஸ்றாவிலே 
யாகமும்‌, ஏதோம்‌ 
சங்காரமும்‌ உண்டு: 


கொழுப்பினாலும்‌ திருப்தியாகும்‌" (ஏசா 34:6). 


மல்கியா - விரிவுரை 
MALACHI - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நாரையும்‌ முள்ளம்பன்றியும்‌ அதைச்‌ 
சுதந்தரிக்கும்‌, ஆந்தையும்‌ காக்கையும்‌ 
அதிலே குடியிருக்கும்‌; அதின்மேல்‌ 
வெட்டவெளியின்‌ நூலையும்‌, வெறுமையின்‌ 
தூக்கையும்‌ பிடிப்பார்‌" (ஏசா 34:1) 


எருசலேம்‌ அழிந்தபோது ஏதோமியர்கள்‌ 
பார்த்து சந்தோஷப்பட்டார்கள்‌. 
களிகூர்ந்தார்கள்‌. இதனால்‌ 
தத்தளிப்பின்‌ 
ஏதோமியருக்கும்‌ கொடுப்பது, 
கர்த்தருக்கு சித்தமாயிற்று. 

கர்த்தாவே எருசலேமின்‌ நாளில்‌ 
ஏதோமின்‌ புத்திரரை நினையும்‌! அவர்கள்‌: 
அதை இடித்துப்போடுங்கள்‌, அஸ்திபாரம்‌ 
மட்டும்‌  இடித்துப்போடுங்கள்‌ என்று 

சொன்னார்களே” (சங்‌ 137.7). 


யாக்கோபின்‌ 
பட்டணங்களைப்‌ பாழாக்கிப்போட்டார்கள்‌. 
ஆனாலும்‌ அவர்கள்‌ 

பாழாய்ப்போன பட்டணங்களை 
கட்டினார்கள்‌. ஏதோமின்‌ பட்டங்களும்‌ 
பாழாய்ப்போயிற்று ஆனால்‌ அவர்களால்‌ 
பாழாய்ப்போன தங்கள்‌ பட்டணங்களை 
திரும்பவும்‌ கட்ட முடியாது. 


நீதிமான்கள்‌ துன்பப்பட்டாலும்‌, 
முடிவில்‌ அவர்களுக்கு நன்மை உண்டாகும்‌, 
அவர்களுடைய  துக்கத்திற்கு தகுந்த 
சந்தோஷத்தை கர்த்தர்‌ அவர்களுக்கு. 
திரும்பக்‌ கொடுப்பார்‌. நீதிமான்களுடைய 
துக்கம்‌ சந்தோஷமாய்‌ மாறும்‌. 
தன்மார்க்கருடைய துக்கமோ, துக்கமாகவே 

க்கும்‌. துன்மார்க்கருக்கு 
சந்தோஷமில்லை. 


சத்துருக்கள்‌ 


“நாம்‌ எளிமைப்பட்போம்‌: ஆனாலும்‌ 
பாழானவைகளைத்‌ திரும்பக்‌ கட்டுவோம்‌” 
என்று ஏதோமியர்‌ சொல்லுகிறார்கள்‌; 
அதற்குக்‌ கர்த்தர்‌: “அவர்கள்‌ கட்டுவார்கள்‌, 
நான்‌ இடிப்பேன்‌” என்று சொல்லுகிறார்‌. 
“ஏதோமியர்கள்‌ துன்மார்க்கத்தின்‌ 
எல்லையென்றும்‌, கர்த்தர்‌ என்றைக்கும்‌ 
சினம்‌ வைக்கிற ஜனமென்றும்‌. 
சொல்லப்படுவார்கள்‌" (மல்‌ 1:4) என்றும்‌ 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 





EL ப 
TT 


 ஏதோமியர்‌ மாயையை நம்புகிறார்கள்‌. 
அவர்களுடைய பட்டணங்கள்‌ 
பாழாய்ப்போனது மெய்தான்‌. தங்களால்‌ 
பாழானவைகளை திரும்பக்‌ கட்ட முடியும்‌ 
என்று நினைக்கிறார்கள்‌. அதை செய்து 


இடித்துப்போடுவார்‌. 

கர்த்‌ 
'மிராத்பாக ஈயேல்‌ -ஏரிகோலை "ரகப்‌ 
கட்டினான்‌. இதனால்‌ அவனுக்கும்‌ அவன்‌ 
குடும்பத்திற்கும்‌ சாபம்‌ வந்தது. “அவன்‌ 
நாட்களிலே பெத்தேல்‌ ஊரானாகிய ஈயேல்‌ 
எரிகோவைக்‌ கட்டினான்‌; கர்த்தர்‌ நூனின்‌ 
குமாரனாகிய யோசுவாவைக்கொண்டு 
த்த வார்த்தையின்படியே, அவன்‌ 

ன்‌ அஸ்திபாரத்தைப்‌ போடுகிறபோது. 
பிரம்‌ என்னும்‌ தன்‌ மூத்த குமாரனையும்‌, 
அதின்‌ வாசல்களை வைக்கிறபோது செகூப்‌ 
என்னும்‌ தன்‌ இளையகுமாரனையும்‌ 
சாகக்கொடுத்தான்‌" (1இராஜா 16:34). 


சொல்லுகிறார்கள்‌. 
சொல்லுகிறார்கள்‌ முக்கியமல்ல. 
கர்த்தர்‌ என்ன சொல்லுற! என்பதே 
முக்கியம்‌. “அவர்கள்‌ கட்டுவார்கள்‌, நான்‌ 
இடிப்பேன்‌" என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும்‌. 


துன்மார்க்கமாய்‌. 
துன்மார்க்கத்தின்‌ 
ஆகையினால்‌ 
ஏதோமியர்மீது 
வைக்கிறார்‌ 


ஜீவிக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
எல்லையாயிருக்கிறார்கள்‌. 
கர்த்தர்‌ துன்மார்க்கமான. 
என்றைக்கும்‌ சினம்‌ 


பாவிகள்‌ தங்கள்‌ பாவங்களுக்கு 
மனந்திரும்ப வேண்டும்‌. துன்மார்க்கன்‌ 
தன்னுடைய துன்மார்க்கமான கிரியைகளை 
நிறுத்திக்கொள்ள வேண்டும்‌. 

தாக ப தாகக்‌ 
தேவனுடைய கோபம்‌ வரும்‌. அவர்களுக்கு 
அழிவு வரும்‌. தங்களுக்கு வரும்‌ அழிவை 
அவர்களால்‌ சீர்படுத்த முடியாமல்‌ போய்விடும்‌. 
அவர்களுக்கு வந்த அழிவு பூரண அழிவாயும்‌, 
நித்திய அழிவாயும்‌ இருக்கும்‌. 


- விரிவுரை 
MALACHI - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


வம்சத்தார்‌ கர்த்தருடைய 
இரக்கத்திற்கும்‌ 

அடையாளங்களாகவும்‌ 
ஏதோமியர்‌ பாவங்களும்‌ 
அக்கிரமங்களும்‌ செய்தார்கள்‌. அவர்கள்‌ 
கர்த்தருடைய பார்வையில்‌ 
அருவருப்பானவர்களாயிருந்தார்கள்‌. அவர்கள்‌ 
கர்த்தரால்‌ வெறுக்கப்பட்டிருந்தார்கள்‌ 

கர்த்தர்‌ ஸ்ரவேல்‌ வம்சத்தாரை 
சிநேகித்தார்‌. கர்த்தருடைய  சிநேகத்தை 
அவர்களுடைய கண்கள்‌ காணும்‌. கர்த்தர்‌ 
தங்கள்மீது அன்பாகமிருக்கிறாரா என்னும்‌ 
சந்தேகம்‌ அவர்களைவிட்டு நீங்கும்‌. கர்த்தர்‌ 
தங்களுக்கு செய்த நன்மைகளை இஸ்ரவேல்‌ 
வம்சத்தார்‌ தங்கள்‌ கண்களால்‌ பார்ப்பார்கள்‌. 
அப்போது, “கர்த்தர்‌ இஸ்ரவேலுடைய 
எல்லைத்துவக்கி மகிமைப்படுத்தப்படுவார்‌" 
(மல்‌ 1:5) என்று இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
கர்த்தருடைய அன்பைக்‌ குறித்து சாட்சி 
சொல்லுவார்கள்‌. 

ஏதோமின்‌ எல்லைகள்‌ இன்னும்‌. 
பாழாய்க்‌ கிடக்கிறது. ஆனால்‌ இஸ்ரவேலின்‌ 
எல்லைகளோ  பழுதுபார்க்கப்பட்டு, மறுபடியும்‌ 
குட்டியெழுப்பப்படுகிறது. ஏதோமின்‌ 
பட்டணங்கள்‌ இன்னும்‌ பாழும்‌ 
வனாந்தரமுமாயிருக்கிறது. யூதாவின்‌ 
பட்டணங்களோ மறுபடியும்‌ 
கட்டப்பட்டிருக்கிறது. அங்கே ஏராளமான 
யூதர்கள்‌ வந்து குடியிருக்கிறார்கள்‌. கர்த்தர்‌ 
யாக்கோபை சிநேகித்தார்‌ என்பதற்கு இது 
அடையாளம்‌. 

கர்த்தருடைய நன்மையே 

அவருடைய மகிமை. கர்த்தர்‌ நமக்கு நன்மை 
செய்யும்போது, நாம்‌ அவரை மகிமைப்படுத்த 
வேண்டும்‌. கர்த்தருக்கு நன்றி சொல்ல 
வேண்டும்‌. கர்த்தரை துதிக்கவேண்டும்‌. 
கர்த்தர்‌ நம்முடைய துதிகளுக்கு 
பாத்திரராயிருக்கிறார்‌. அவர்‌ நமக்கு 
நல்லவராகவே இருக்கிறார்‌. கர்த்தர்‌ நம்மை 
சிநேகிக்கிறார்‌. 


சாட்சிகளாகவும்‌, 
இருக்கிறார்கள்‌. 





ழ்‌ ளான 
யாய 
கர்த்தருடைய 


அசட்டைபண்ணுகிற 
ஆசாரியர்கள்‌ மல்‌ 1:6-14 


மல்‌ 1:6. குமாரன்‌ தன்‌ பிதாவையும்‌, 
ஊழியக்காரன்‌ தன்‌ எஜமானையும்‌ 
கனம்‌ பண்ணுகிறார்களே;. நான்‌ 
பிதாவானால்‌ என்‌ கனம்‌ எங்கே? நான்‌: 
எஜமானானால்‌ எனக்குப்‌ பயப்படும்‌. 
பயம்‌ எங்கே என்று சேனைகளின்‌ 
கர்த்தர்‌ தமது “நாமத்தை. 
அசட்டைபண்ணுகிற ஆசாரியர்கனாகிய 
உங்களைக்‌ கேட்கிறார்‌; அதற்கு தீங்கண்‌: 
உமது நாமத்தை: எதினாலே 
அசட்டையண்ணினோம்‌ என்கிறீர்கள்‌. 


பீடத்தின்மேல்‌ 
அப்பத்தைப்‌ 
ஆனாலும்‌ 
எதினாலே 
அசுத்தப்படுத்தினோம்‌ என்கிறீர்கள்‌; 
கர்த்தருடைய பத்தி. 
எண்ணாமற்றுப்போயிற்றென்று நீங்கள்‌ 
சொல்லுகிறதினாலேயே. 


மல்‌ 17. 
அசுத்தமான 
படைக்கிறதினாலேயேர 
உம்மை 


என்‌ 


மல்‌ 1:8. நீங்கள்‌ கண்‌ ஊனமானதைப்‌ 
பலியிடக்கொண்டுவத்தாலும்‌ அது 
பொல்லாப்பல்ல, நீங்கள்‌ 
காதூனமானதையும்‌ நகல்‌. 
பிடித்ததையும்‌ கொண்டுவத்தாதூம்‌ அது 
பொல்லாப்பல்ல என்கிறீர்கனே; அதை நீ 
உன்‌ அதியதிக்குச்‌ செலுத்து, அவன்‌ 
உன்மேல்‌ பிரியமாயிருப்பானோ? உன்‌ 
முகத்தைப்‌ பார்ப்பானோ என்று. 
சேனைகளின்‌ கர்த்தர்‌ கேட்கிறார்‌. 


மல்‌ 19. இப்போதும்‌ தேவனுடைய 
சமுகத்தை நோக்கிக்‌ கெஞ்சுங்கன்‌; 
அப்பொழுது நம்மேல்‌ இரங்குவார்‌; இது 
உங்களாலே வந்த காரியம்‌, அவர்‌ 
உங்களை அங்கீகரிப்பாரோ என்து 
சேனைகளின்‌ கர்த்தர்‌ கேட்கிறார்‌. 


மல்‌ 1:10. 
யில்லாமல்‌ 


உங்களில்‌ எவன்‌ கூலி. 
கதவுகளைப்‌ பூட்டுவான்‌; 
என்‌ பலிபீடத்தின்மேல்‌ 
அக்கினியைக்‌ கூலியில்லாமல்‌: 
கொளுத்தவுமாட்டீர்கள்‌; உங்கள்யேரில்‌: 
எனக்குப்‌ பீரியாமில்லையெயென்று. 
சேனைகளின்‌ கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌; 
உங்கள்‌ கைகளிலுன்ன காணிக்கை 
எனக்கு உகந்ததல்ல. 


மல்கியா - விரிவுரை 
MALACHI - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


என்‌ 
ஜாதிகளுக்குன்னே. 

எல்லா 
நாமத்துக்குத்‌ 


மகத்தூவமாயிருக்கும்‌; 
இடங்களிலும்‌ என்‌: 
தூபமும்‌ சுத்தமான 
செலுத்தப்படும்‌; 
நாமம்‌ 
மகத்துவமாயிருக்கும்‌ 
சேனைகளின்‌ கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


மல்‌ 102. தீங்கனோ 
மத்தி. அசுத்தமானது 
அதின்‌ ஆகாரமாகிய 
பலன்‌ அற்பமானது. என்றும்‌ 
சொல்லுகிறதினாலே, எண்‌ 
'நாமத்தைப்பரிசுத்தக்குலைக்சலாக்குகிறீ' 
ர்கன்‌.. 


கர்த்தருடைய 
என்றும்‌, 
அதின்‌ 


மல்‌ 1:18. இதோ, இது எவ்வனவு 
வருத்தமென்று சொல்லி, அதை 
'திரணமாய்ப்‌ பேசி, 


ஒரு 
பீறுண்டதையும்‌ கால்‌ ஊனமானதையும்‌ 


நசல்கொண்டதையும்‌ கொண்டுவந்து 
காணிக்கையாகச்‌ செலுத்தூகிறீர்கள்‌. 
என்று சேனைகளின்‌: கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌; அதை உங்கள்‌ கைகளில்‌ 
அங்கீகரித்துக்கொன்வேனோ என்று 
கர்த்தர்‌ கேட்கிறார்‌. 
மல்‌ 1:04, தன்‌ 
இருக்கையில்‌ 
ஆண்டவருக்கு 
பலியிடுகிற 
சபிக்கப்பட்டவன்‌; 
நாமம்‌ 


மந்தையில்‌ கடா 
கெட்டுப்போனதை 
நேர்ந்துகொண்டு 
கபடஸ்தன்‌ 

என்‌ 
ஜாதிகளுக்குன்னே 
பயங்கரமாயிருக்கும்‌; நாண்‌ 
மகத்துவமான ராஜா என்று 
சேனைகளின்‌ கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


மல்கியா தீர்க்கதரிசி. 
ஆசாரியர்களிடத்தில்‌ கணக்கு கேட்கிறார்‌. 
கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ வம்சத்தாருக்கு 
ஆசாரியர்களை நியாயாதிபதிகளாக 
நியமித்திருக்கிறார்‌. அவர்கள்‌ வழக்குகளை 
விசாரிக்க வேண்டியவர்கள்‌. ஆனாலும்‌ 
ஆசாரியர்களும்‌ கர்த்தருக்கு கணக்கு 
ஒப்புவிக்கவேண்டும்‌. சேனைகளின்‌ கர்த்தர்‌ 
தம்முடைய நாமத்தை  அசட்டைபண்ணுகிற 
ஆசாரியர்களிடத்தில்‌ சில கேள்விகளைக்‌ 
கேட்கிறார்‌. 





ழ்‌ நள 
யாய 


கர்த்தர்‌ 
காரியங்களை 


ஆசாரியரிடத்தில்‌ சில 
எதிர்பார்க்கிறார்‌. குமாரன்‌ 
தன்‌ பிதாலைக்‌ கணம்பண்ணுகிறான்‌. 
இந்தப்‌ பிரமாணம்‌ 
சிறுபிள்ளைகளுடைய 
எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர்‌ 
மலையிலே. ந்தப்‌ பிரமாணத்தைக்‌ 
கொடுப்பதற்கு முன்பாகவே, சிறுபிள்ளைகள்‌ 
இந்தப்‌ பிரமாணத்தைக்‌ கைக்கொண்டு 
வருகிறார்கள்‌. குமாரர்கள்‌ தங்கள்‌ 
பிதாக்களைக்‌ கனம்பண்ணுகிறார்கள்‌. 


ஊழியக்காரன்‌ 
கக்கன்‌ இ ளைக்‌ 
கனம்பண்ணுவது, ஊழியக்காரனுடைய 
கடமை. ஊழியக்காரன்‌ தானாகவே, ஒரு 
எஜமானிடத்தில்‌ வேலை பார்க்கிறான்‌ 


எஜனமானைக்‌ 


அவனுக்கு கீழ்ப்படிந்து வேலை செய்வதாக 
நெரிவிக்கி| 


குடமையாயிருக்கிறது. 


ஆசாரியர்கள்‌ 

பிள்ளைகளாகவும்‌, 

காரராகவும்‌ இருக்கிறார்கள்‌. குமாரன்‌ 
நன்‌ பிதாவைக்‌ சுனம்பண்ணுவதுபோல, 
ஊழியக்காரன்‌ தன்‌ எஜமானைக்‌ 
கனம்பண்ணுவதுபோல, ஆசாரியர்கள்‌ 
கர்த்தரைக்‌ கனம்பண்ணவேண்டும்‌. ஆனால்‌ 
அவர்களோ கர்த்தரை கனம்பண்ணவுமில்லை. 
கர்த்தருக்கு பயப்படவுமில்லை. 


“குமாரன்‌ தன்‌ பிதாவையும்‌, 
ஊழியக்காரன்‌ தன்‌ எஜமானையும்‌ கனம்‌ 
பண்ணுகிறார்களே: நான்‌ பிதாவானால்‌ என்‌ 
கனம்‌ எங்கே? நான்‌ எஜமானானால்‌. 
எனக்குப்‌ பயப்படும்‌ பயம்‌ எங்கே” (மல்‌ 1:6) 
என்று சேனைகளின்‌ கர்த்தர்‌ தமது நாமத்தை 
அசட்டைபண்ணுகிற ஆசாரியர்களிடத்தில்‌ 
கேட்கிறார்‌ 

ஆசாரியர்கள்‌ ஜனங்களுக்கு 
பிதாக்களாகவும்‌, எஜமான்களாகவும்‌ 
இருக்கிறார்கள்‌. ஜனங்கள்‌ தங்களை 
கனம்பண்ணவேண்டுமென்று ஆசாரியர்கள்‌ 
எதிர்பார்க்கிறார்கள்‌. 


“அதற்கு அவர்கள்‌: நீ பேசாதே, உன்‌ 
காவை "முடிக்கொண்டு, எங்கட கப. 
வந்து ப்பனும்‌ 
அமத ல்‌ ] 

வீட்டுக்கு ஆசாரியனாயிருக்கிறது நல்லதோ? 


மல்கியா - விரிவுரை 
MALACHI - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இஸ்ரவேலில்‌. கோத்திரத்திற்கும்‌ 
வம்சத்திற்கும்‌ ஆசாரியனாயிருக்கிறது 
நல்லதோ? என்றார்கள்‌" (நியா 18:19). 
ஆசாரியர்கள்‌ தங்களைப்‌ 
என்றும்‌, எஜமான்கள்‌ 
நினைத்துக்கொண்டிருக்கிறார்கள்‌. ஆனால்‌ 
கர்த்தர்‌ தங்களுடைய பரலோகப்‌ பிதா 
என்பதையும்‌, தங்களுக்கு மேலாக கர்த்தர்‌ 
பரலோகத்திலே. எஜமானராயிருக்கிறார்‌ 
என்பதையும்‌ ஆசாரியர்கள்‌ மறந்து 
விடுகிறார்கள்‌. தாங்கள்‌ கர்த்தரைக்‌ 
கனம்பண்ண வேண்டும்‌ என்பதையும்‌, 
கர்த்தருக்கு பயப்படவேண்டும்‌ என்பதையும்‌ 
த நினைப்பதில்லை. 


ம்முடைய தேவன்‌ நமக்கு பரலோகப்‌ 
நிதாவாவிரக்கிறார அவர்‌ நம்முடைய 
எஜமானராயிருக்கிறார்‌. ஆகையினால்‌ நாம்‌ 
அவரைக்‌ கனம்பண்ணவேண்டும்‌. கர்த்தருக்கு 
பயப்படும்‌ பயம்‌ நம்மிடத்தில்‌ காணப்பட 
வேண்டும்‌. நம்முடைய மாம்சப்பிரகாரமான 
பிதாக்களை  கனம்பண்ணி, அவர்களுக்கு 
பயப்படும்போது, நம்முடைய ஆவிக்குரிய 
பிதாவுக்கு பயப்படுவது மிகவும்‌ அவசியம்‌. 


“அன்றியும்‌, நம்முடைய சரீரத்தின்‌ 
தகப்பன்மார்கள்‌ நம்மைச்‌ சிட்சிக்கும்போது, 
அவர்களுக்கு நாம்‌ அஞ்சி Lp 
நாம்‌ பிழைக்குத்தக்கதாக  ஆலிக 
பிதாவுக்கு. வெகு அதிகமாய்‌ sae! 
நடக்கவேண்டுமல்லவா?” (எபி 12:9) 
இஸ்ரவேல்‌. 

பயப்படவில்லை. அவர்கள்‌ கர்த்தரை 
அசட்டைபண்ணுகிறார்கள்‌. இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌, கர்த்தர்‌ தங்கள்மீது சொல்லுகிற 
குற்றச்சாட்டை ஏற்றுக்கொள்ளவில்லை. 
அவர்கள்‌ கர்த்தரிடத்தில்‌, “உமது நாமத்தை 
எதினாலே அசட்டைபண்ணினோம்‌" (மல்‌ 1:6) 
என்று கேட்கிறார்கள்‌. 


ஒரு 


பிதாக்கள்‌ 
என்றும்‌ 


வம்சத்தார்‌ கர்த்தரைக்‌ 


அவருக்கு 


ஆசாரியர்கள்‌ கர்த்தருடைய 
நாமத்தையும்‌, அவருடைய வார்த்தையையும்‌, 
அவருடைய பிரமாணங்களையும்‌ 
அசட்டைபண்ணுகிறார்கள்‌. இதனால்‌ 
அவர்கள்‌ செலுத்துகிற பலிகள்‌ கர்த்தருக்கு 

க ஏலீயின்‌ குமாரர்‌ 


அருவருப்பாயிருந்ததுபோல, 
ஆசாரியர்கள்‌ செலுத்துகிற 
கர்த்தருக்கு அருவருப்பாயிருக்கிறது. கர்த்தர்‌ 
இவர்கள்‌ செலுத்தும்‌ பலிகளை 
அங்கீகரிக்கவில்லை. 





f= al 
TT 


கர்த்தர்‌ மோசேக்கு கற்பித்தபடியே, 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ ஆசரிப்புக்கூடாரத்தின்‌ 
சகல வேலைகளையும்‌ செய்திருக்கிறார்கள்‌. 
ஆசரிப்புக்கூடாரத்தின்‌ வாசஸ்தலத்தை 
ஸ்தாபனம்பண்ணுமாறு கர்த்தர்‌ மோசேக்கு 
சொல்லுகிறார்‌. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
வனாந்தரத்தில்‌ பாளயமிறங்கியிருக்கிறார்கள்‌. 
அவர்களுடைய பாளயத்திற்கு நடுவே. 
கர்த்தருடைய வாசஸ்தலமாகிய ஆசரிப்புக்‌ 
கூடாரம்‌ ஸ்தாபனம்பண்ணப்படுகிறது. 


ண்டாம்‌ ம்‌ 
A 
ஸ்தாபனம்பண்ணப்படுகிறது. 
தனக்கு கற்பித்தபடியெல்லாம்‌ 
செய்கிறார்‌ (யாத்‌ 4067) 


முதலாம்‌. அதம்‌ 


, இந்த வசனத்தில்‌ முதலாம்‌ 
என்று கூறப்பட்டிருக்கிறது. 

இன்னும்‌ ஒரு வருஷம்‌ பூரணமாய்‌ 
பெறவில்லை, கடந்த வருஷம்‌ இதே மா; 
பதினான்காம்‌ தேதியில்‌ இஸ்ரவேல்‌ பத்தர்‌ 
முதலாவது பஸ்காவை  ஆசரித்தார்கள்‌ 
(யாத்‌ 12:2-618), 


இன்னும்‌ பதினைந்து நாட்கள்‌ சென்ற 
பின்பு, அவர்கள்‌ எகிப்தை விட்டுப்‌ புறப்பட்டு 
ஒரு வருஷமாகும்‌. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
எகிப்தைவிட்டுப்‌ புறப்பட்டு, பதினொன்றரை 
மாதங்கள்‌ கழிந்த பின்பு, ஆசரிப்புக்‌ கூடாரம்‌ 
ஸ்தாபனம்பண்ணப்படுகிறது. 

இரண்டாம்‌ வருஷம்‌ 
பதினான்காம்‌ தேதியில்‌ அவர்கள்‌ ன்‌ 


பஸ்காவை ஆசரிக்கிறார்கள்‌ (எண்‌ 91-3). 


முதல்‌ தேதியில்‌ 


தொகை எண்ணப்‌ 


இரண்டாம்‌ மாதம்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ 
படுகிறது. (எண்‌ 1:1-2). இரண்டாம்‌ மாதம்‌ 
இருபதாம்‌ தேதி ஆசரிப்புக்கூடாரம்‌. 
ஸ்தாபனம்‌ பண்ணி, ஐம்பது நாள்‌ ஆயிற்று. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்கள்‌. ஆசரிப்புக்‌. 
கூடாரத்தை எடுத்துக்‌ கொண்டு, கானானை 
நோக்கி, தங்களுடைய பிரயாணத்தைத்‌ 
தொடருகிறார்கள்‌ (எண்‌ 1021-13). 


காலத்தில்‌ 
1:10:10 


இந்த ஐம்பது நாட்கள்‌ 
லேவியராகமம்‌ புஸ்தகமும்‌, எண்‌ 
ஆகிய வசனங்களும்‌ எழுதப்படுகிறது. 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மோசே கூடாரத்தை 
அவர்‌ அதின்‌ 
அதின்‌ பலகைகளை 
தாழ்ப்பாள்களைப்‌. பாய்ச்சி, அதின்‌ 
தூண்களை நாட்டி, வாசஸ்தலத்தின்மேல்‌ 
கூடாரத்தை விரித்து, அதின்மேல்‌ 
கூடாரத்தின்‌ மூடியை, கர்த்தர்‌ தனக்குக்‌ 
கற்பித்தபடியே போடுகிறார்‌ (யாத்‌ 40:18,19). 


எடுப்பிக்கிறார்‌: 
பாதங்களை வைத்து, 


நிறுத்தி, அதின்‌ 


.... மோசே கூடாரத்தை எடுப்பித்த விதம்‌ 

பற்றி இந்த வசனப்பகுதியில்‌ 

சொல்லப்பட்டிருக்கிறது. அதன்‌ விவரம்‌ 

வருமாறு: 

1. மோசே 
வைக்கிறார்‌. 


அதின்‌ பலகைகளை நிறுத்துகிறார்‌. 
அதின்‌ தாழ்ப்பாள்களைப்‌ பாய்ச்சுகிறார்‌. 


கூடாரத்தின்‌ 


பாதங்களை 


அதின்‌ தூண்களை நாட்டுகிறார்‌ 


5. வாசஸ்தலத்தின்மேல்‌ 
விரிக்கிறார்‌ (யாத்‌ 40:19, 


அதின்மேல்‌ கூடாரத்தின்‌ 

போடுகிறார்‌ 

பின்பு, கர்த்தர்‌  மோசேக்குக்‌ 
கற்பித்தபடியே, சாட்சிப்பிரமாணத்தை எடுத்து, 
அதைப்‌ பெட்டியிலே வைத்து, பெட்டியில்‌ 
தண்டுகளைப்பாய்ச்சி, பெட்டியின்மேல்‌ 
கிருபாசன மூடியை வைத்து, பெட்டியை 
வாசஸ்தலத்துக்குள்ளே கொண்டுபோய்‌, 
மறைவின்‌ திரைச்சீலையைத்‌ தொங்கவைத்து, 
சாட்சிப்‌ பெட்டியை மறைத்துவைக்கிறார்‌ 
(யாத்‌ 40:20.21). 

மோசே பரிசுத்த 
ஸ்தாபனம்பண்ணிய விதம்பற்றி இந்த 
வசனப்பகுதியில்‌. சொல்லப்பட்டிருக்கிறது. 
அதன்‌ விவரம்‌ வருமாறு : 

1. சாட்சிப்பிரமாணத்தை எடுத்து, அதைப்‌ 
பெட்டியிலே வைக்கிறார்‌. 


கூடாரத்தை 


மூடியைப்‌ 


ஸ்தலத்தை 


பெட்டியில்‌ தண்டுகளைப்பாய்ச்சுகிறார்‌. 


பெட்டியின்மேல்‌ 
வைக்கிறார்‌. 


கிருபாசன மூடியை 


பெட்டியை வாசஸ்தலத்துக்குள்ளே 
கொண்டுபோகிறார்‌ (யாத்‌ 40:21) 





ழ்‌ நவள 
யாய 


ஆசாரியர்கள்‌ கர்த்தருடைய நாமத்தை 
பரிசுத்தக்குலைச்சலாக்குகிறார்கள்‌ (மல்‌ 1:12). 
அவர்கள்‌ கர்த்தரை அசுத்தப்படுத்துகிறார்கள்‌ 
(மல்‌ 1:7). ஆசாரியர்கள்‌ கர்த்தருடைய 
பலிபீடத்தின்மேல்‌ சுத்தமான பலிகளை 
படைக்கவேண்டும்‌. ஆனால்‌ அவர்களோ. 
கர்த்தருடைய பலிபீடத்தின்மேல்‌. 
அசுத்தமானதை படைக்கிறார்கள்‌. 
ஆசாரியர்களின்‌ இருதயமும்‌ சுத்தமாயில்லை. 
அவர்களுடைய சிந்தையும்‌ நோக்கமும்‌ 
அசத்தமாயிருக்கிறது. ஆசாரியர்களிடத்தில்‌ 
சுயபெருமையும்‌, பேராசையும்‌, அளவுக்கு 
அதிகமான ஆடம்பரமும்‌ காணப்படுகிறது. 
கர்த்தர்‌ இந்தக்‌ காரியங்களை ஆசாரியர்கள்‌ 
மீது குற்றச்சாட்டாகச்‌ சொல்லுகிறார்‌. 


ஆசாரியர்களோ தங்களுடைய 
பாவங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. 
அவர்கள்‌ தங்களை குற்றமற்றவர்கள்‌ என்று 
சொல்லுகிறார்கள்‌. "உம்மை  எதினாலே. 
அசுத்தப்படுத்தினோம்‌! என்றும்‌, "உமது 
நாமத்தை எதினாலே அசட்டை 
பண்ணினோம்‌" என்றும்‌ ஆசாரியர்கள்‌ 
கர்த்தரிடத்தில்‌ கேட்கிறார்கள்‌. 
தங்களிடத்திலுள்ள தப்பிதங்களை கர்த்தர்‌ 
நிரூபிக்கவேண்டுமென்று, ஆசாரியர்கள்‌ 
கர்த்தரிடத்தில்‌ விவாதம்பண்ணுகிறார்கள்‌. 


தங்களிடத்தில்‌ பெருமையும்‌, ஆணவமும்‌ 
மாறுபாடும்‌ இருப்பதை கர்த்தர்‌ 
நிரூபிக்கவேண்டுமென்று ஆசாரியர்கள்‌ 
எதிர்பார்க்கிறார்கள்‌. கர்த்தர்‌ தங்கள்மீது, 
பொதுவான குற்றச்சாட்டுக்களைச்‌ 
சொல்லுவதாகவும்‌, அந்தக்‌ குற்றச்‌ 
சாட்டுக்களில்‌ உண்மையில்லை என்பதும்‌ 
ஆசாரியர்களின்‌ விவாதம்‌. தங்கள்மீது குற்றம்‌ 
இருக்குமென்றால்‌, கர்த்தர்‌ அந்தக்‌ குற்றத்தை 
தனிப்பட்ட முறையில்‌ தங்‌, 
தெளிவுபடுத்த வேண்டுமென்று ஆசாரியர்கள்‌ 
எதிர்பார்க்கிறார்கள்‌. 

உமது நாமத்தை 
அசட்டைபண்ணினோம்‌' என்றும்‌, 
எதினாலே அசுத்தப்படுத்தினோம்‌" 
கர்த்தர்‌ தாமே தங்களுக்கு தெளிவாக. 
சொல்லவேண்டுமென்று ஆசாரியர்கள்‌ 


கர்த்தரிடத்தில்‌ கேட்கிறார்கள்‌. 


மல்கியா - விரிவுரை 
MALACHI - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தம்மிடத்தில்‌ விவாதம்‌ 
ஆசாரியர்களுக்கு கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. அவர்கள்‌ சொல்லுகிற 
வார்த்தையினாலேயே அவர்கள்‌ கர்த்தரை 
சுத்தப்படுத்தி, அசட்டைபண்ணுகிறார்கள்‌. 
ஆசாரியர்கள்‌ தங்கள்‌ இருதயத்தில்‌, 
கர்த்தருடைய பந்தி எண்ணாமற்போயிற்று” 
(மல்‌ 1:7) என்று சொல்லுகிறார்கள்‌. மேலும்‌ 
அவர்கள்‌ கர்த்தருடைய பந்தி அசுத்தமானது 
என்றும்‌, அதின்‌ ஆகாரமாகிய அதின்‌ பலன்‌ 
அற்பமானது என்றும்‌ ஆசாரியர்கள்‌ தங்கள்‌ 
இருதயத்தில்‌ சொல்லிக்கொள்கிறார்கள்‌ 


பண்ணுகிற 
பிரதியுத்தரம்‌ 


கர்த்தருடைய பந்தியான, மு 
பந்திகளைப்போல ரகக க்‌ 
என்றும்‌, கர்த்தருடைய பந்தி 
பரிசுத்தமானதல்ல, அது அசுத்தமானது 
என்றும்‌ ஆசாரியர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. 
கர்த்தருடைய ஆலயத்தில்‌ மேஜையின்மீது 
சமுகத்தப்பம்‌ வைக்கப்பட்டிருக்கும்‌. இது, 
கர்த்தருடைய பந்தி. இது பரிசுத்தமானது. 


கர்த்தருடைய பலிபீடத்தின்மேல்‌ 
பாவநிவாரண பலி செலுத்தப்படும்‌. 
ஆசாரியர்கள்‌ சமுகத்தப்பம்‌ 
வைக்கப்பட்டிருக்கும்‌ மேஜையைப்பற்றி இங்கு 
ங்துரதார்‌ கை அல்லது பாவநிவாரண 
பலி. செலுத்தப்படும்‌ பலிபீடத்தைப்பற்றி 
இங்கு சொல்லுகிறார்களா என்பது 
தெளிவாகத்‌ தெரியவில்லை. 


சாரியர்களுடைய பார்வையில்‌, 
அத்தைய பாக்க பணிமுட்டுக்கள்‌, 
பரிசுத்தமானதாகத்தெரியவில்லை. 
கர்த்தருடைய பந்தியையும்‌, தங்கள்‌ வீடுகளில்‌ 
பயன்படுத்தப்படும்‌ பந்தியையும்‌ ஆசாரியர்கள்‌ 

ஒன்றுபோல நினைக்கிறார்கள்‌. கர்த்தருடைய 
பந்தியின்‌ ஆகாரமாகிய அதன்‌ பலனும்‌ 
அற்பமானது. என்று ஆசாரியர்கள்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 


ஆசாரியர்கள்‌ தங்களுடைய 
வார்த்தைகளினாலும்‌, தங்களுடைய 
கிரியைகளினாலும்‌ கர்த்தருடைய நாமத்தை 
அசட்டைபண்ணுகிறார்கள்‌. கர்த்தருக்கு எதை 
வேண்டுமானாலும்‌ படைக்கலாம்‌ என்றும்‌, 
அதை எப்படி வேண்டுமானாலும்‌ படைக்கலாம்‌. 
என்றும்‌ ஆசாரியர்கள்‌ நினைக்கிறார்கள்‌. 
ஆனால்‌ கர்த்தருக்கு படைக்கப்படும்‌ பந்தி, 
அவருடைய நியாயப்பிரமாணத்தில்‌. 
சொல்லப்பட்டிருக்கிற பிரகாரம்‌ 
பரிசுத்தமாயிருக்கவேண்டும்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


ஆனால்‌ ஆசாரியர்களோ “கண்‌ 
ஊனமானதைப்‌ பலியிடக்கொண்டுவந்தாலும்‌ 
அது 'பொல்லாப்பல்ல” என்றும்‌, 
“காலூனமானதையும்‌ நசல்‌ பிடித்ததையும்‌ 
கொண்டுவந்தாலும்‌ அது பொல்லாப்பல்ல” 
என்றும்‌ சொல்லுகிறார்கள்‌ (மல்‌ 1:8). 


பாவநிவாரண 


எண்ணெய்‌ வார்க்கப்பட்டதாயிருக்கவேண்டும்‌. 
ஆனால்‌. ஆசாரியர்களோ கர்த்தருடைய 
பலிபீடத்தின்மேல்‌ அசுத்தமான அப்பத்தைப்‌ 
படைக்கிறார்கள்‌. 


பலிபீடத்தில்‌ படைக்கப்படும்‌ அப்பமும்‌ 
இத்தக க்கத்‌ எபபட 
பலியிடப்படும்‌ ஆடுகளும்‌ கண்‌ 
ஊனமானதாகவும்‌, கால்‌ ஊனமானதாகவும்‌, 
நசல்பிடித்ததாகவும்‌ இருக்கிறது. 
கர்த்தருடைய பலிபீடத்தில்‌ 
பலியிட்டாலும்‌ அது பொல்லாப்பல்ல என்று 
ஆசாரியர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. 


ஆசாரியர்கள்‌ பீறுண்டதையும்‌, கால்‌. 
ஊனமானதையும்‌ நசல்‌ கொண்டதையும்‌. 
கொண்டு வந்து கர்த்தருக்கு காணிக்கையாக 
செலுத்துகிறார்கள்‌ (மல்‌ 1:13). பீறுண்ட 
ஆடுகளை கர்த்தருக்கு பலியாகச்‌ செலுத்த 
வேண்டும்‌ என்னும்‌ அவசியமே இல்லை. 
அவை தானாகவே சிலநாட்களில்‌ செத்துப்‌ 
போகும்‌. வியாதிப்பட்டோ, காயம்பட்டோ 
உயிருக்கு போரடிக்கொண்டிருக்கிற. 
ஆடுகளை கர்த்தருக்கு பலிசெலுத்தக்கூடாது. 


தகாதபலிகளை கர்த்தருக்கு 
செலுத்துவது பொல்லாப்பானது என்பதுகூட 
ஆசாரியருக்கு தெரியவில்லை. கண்‌ 
ஊனமானதை  பலியிடக்கொண்டுவந்தாலும்‌: 
அது பொல்லாப்பல்ல என்று ஆசாரியர்கள்‌ 
சொல்லுகிறார்கள்‌. கால்‌ ஊனமானதையும்‌, 
நசல்‌  பிடித்ததையும்‌ பலியிடக்கொண்டு 
வந்தாலும்‌ அதுவும்‌ பொல்லாப்பல்ல என்று 
ஆசாரியர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌ (மல்‌ 1:8). 


, . நம்முடைய தப்பிதங்களுக்கு நாம்‌. 
மனந்திரும்பவேண்டும்‌. நாம்‌ அறியாமல்‌. 
செய்கிற தப்பிதங்களை கர்த்தர்‌ மன்னிப்பார்‌. 
நாம்‌ துணிகரமாய்ப்‌ பாவம்‌ செய்தால்‌ 
கர்த்தருடைய கோபம்‌ நம்மீது 
வரும்‌. ஜனங்கள்‌ வேதப்பிரமாணத்தைப்‌. 
புரிந்துகொள்ளாமல்‌, தங்கள்‌ 
அறியாமையினால்‌ கண்‌ ஊனமானதையும்‌, 


மல்கியா - விரிவுரை 
MALACHI - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கால்‌ ஊனமானதையும்‌ பலியிட கொண்டு 
வரும்போது, ஆசாரியர்கள்‌ அதைத்‌ 
தடுத்து நிறுத்தவேண்டும்‌. ஜனங்களுக்கு 
வேதப்பிரமாணத்தை  போதிக்கவேண்டும்‌. 
அவர்கள்‌ கண்‌ ஊனமானதைக்‌ பலியிடக்‌ 
கொண்டு வந்தாலும்‌, அது பொல்லாப்பல்ல 
என்று ஆசாரியர்கள்‌ நியாயப்பிரமாணத்திற்கு 
விரோதமாகப்‌ பேசக்கூடாது. 


நாம்‌ கர்த்தருடைய பலிபீடத்திலே கண்‌ 
ஊனமானதையும்‌, கால்‌ ஊனமானதையும்‌, 
நசல்‌ பிடித்ததையும்‌ பலியிடக்கொண்டு 
வரும்போது, நம்முடைய ஆத்துமாவும்‌ 
ஊனமானதாகவும்‌,  நசல்‌ பிடித்ததாகவும்‌ 
இருக்கும்‌. நம்முடைய மனதின்‌ சிந்தனையைப்‌ 
போலவே நம்முடைய செயல்களும்‌ இருக்கும்‌. 
கண்‌ ஊனமானதை கர்த்தருக்கு 
பலியிடக்கூடாது என்னும்‌ உணர்வு நமக்குள்‌ 
வரவேண்டும்‌. இந்த உணர்வு நம்மிடத்தில்‌ 
றால்‌, நம்முடைய  ஆவியிலே 
நாம்‌ ஊனமுற்றவர்களாகவும்‌,  நசல்‌. 
கொண்டவர்களாகவும்‌ இருப்போம்‌. 


கர்த்தருடைய பலிபீடத்திலே எதையும்‌ 
பலியிடக்கொண்டு வரலாம்‌ தி நம்முடைய 
மனதில்‌ இறுமாப்பாய்ச்‌. A 
இது கர்த்தருக்கும்‌, வருடைய 
வெலாணத்தித்கும்‌ விரேரதபான. சிந்தனை 
ஊனமானதை பலியிடக்கொண்டு 
வருகிறவர்கள்‌, அதன்பின்பு பீறுண்டதையும்‌ 
பலியிடக்கொண்டு வருவார்கள்‌. 
துணிகரமாய்ப்‌ பாவம்‌ செய்வார்கள்‌. 

நாம்‌ கர்த்தருடைய பிரமாணத்திற்கு 
கீழ்ப்படியாமல்‌, எதிர்த்து நின்று பாவம்‌ 
செய்யும்போது, நம்முடைய ஆத்துமாவை 
நாம்‌ கெடுத்துப்போடுகிறோம்‌. நம்முடைய 
ஆத்துமாவை நாம்‌ ஊனப்படுத்துகிறோம்‌. 


“உங்களில்‌ எவன்‌  கூலியில்லாமல்‌ 
கதவுகளைப்‌ பூட்டுவான்‌: என்‌ பலி 
பீடத்தின்மேல்‌ அக்கினியைக்‌ கூலியில்லாமல்‌. 
கொளுத்தவுமாட்டீர்கள்‌: உங்கள்பேரில்‌. 
எனக்குப்‌ பிரியமில்லை. உங்கள்‌ 
கைகளிலுள்ள காணிக்கை எனக்கு 
உகந்ததல்ல” (மல்‌ 1:10) என்று சேனைகளின்‌ 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 





ழ்‌ நவள 
யாய 


ஆசாரியர்கள்‌ தாங்கள்‌ 
எல்லா வேலைகளுக்கும்‌ 
வாங்கிக்கொள்கிறார்கள்‌. 
அவர்களுடைய வேலைகளில்‌ சுத்தமில்லை. 
அவர்கள்‌ கர்த்தருக்குப்‌ பிரியமான 
வேலையை செய்யவில்லை. அவர்கள்‌ சரியாக 
வேலை செய்யாவிட்டாலும்‌, தாங்கள்‌ 
செய்கிற வேலைகள்‌ தங்களுக்கு மிகவும்‌ 
வருத்தமானது என்று சொல்லுகிறார்கள்‌ 
(மல்‌ 1913). தாங்கள்‌ 

செய்வதினால்‌, தங்களுடைய 
கணைத்துப்போயிருப்பதாக 
வேதனைப்படுகிறார்கள்‌ 


தங்களுடைய ஆசாரிய ஊழியம்‌ 
மிகவும்‌ வருத்தமானது என்று, அதை ஒரு 
'திரணமாய்ப்‌ பேசுகிறார்கள்‌ (மல்‌ 1:13) 
அவர்கள்‌ கர்த்தருடைய பலிபீடத்தில்‌ 
மீறுண்டதையும்‌ கால்‌ ஊனமானதையும்‌ 
நசல்‌ கொண்டதையும்‌ கொண்டு வந்து 
க செலுத்துகிறார்கள்‌. கர்த்தர்‌ 

அவர்களுடைய கைகளில்‌ 


மகத ளனர்‌ (மல்‌ 113) 
கர்‌ தம்முடைய 
அட்கபண்னுகிற ஆசாரியரோடு 
வழக்காடுகிறார்‌. கண்‌ ஊனமானதையும்‌, 
கால்‌ ஊனமானதையும்‌, நசல்‌ பிடித்ததையும்‌, 
பலியிடக்கொண்டு வந்தாலும்‌ அது 
பொல்லாப்பல்ல என்று ஆசாரியர்கள்‌ 
சொல்லுகிறார்கள்‌. கர்த்தருக்கு எதை 
வேண்டுமானாலும்‌ பலியாகச்‌ செலுத்தலாம்‌ 
என்றும்‌, கர்த்தர்‌ எல்லா பலிகளையும்‌. 
அங்கீகரிப்பார்‌ என்றும்‌ சொல்லி 
அவர்கள்‌ கர்த்தருடைய நாமத்தை 
அசட்டைபண்ணுகிறார்கள்‌ தங்களுடைய 
'பொல்லாப்பான வார்த்தைகளினால்‌ கர்த்தரை 
அசுத்தப்படுத்துகிறார்கள்‌. 
கர்த்தர்‌ ஆசாரியர்களிடம்‌ 
வழக்காடுகிறார்‌. “அதை நீ உன்‌ 
அதிபதிக்குச்‌ செலுத்து. அவன்‌ உன்மேல்‌ 
பிரியமாயிருப்பானோ? உன்‌ த்தைப்‌ 
பார்ப்பானோ” (மல்‌ 1:8) என்று சேனைகளின்‌ 
ர்த்தர்‌ ஆசாரியரிடம்‌ கேட்கிறார்‌. 
ள்‌ கண்‌ ஊனமானதை 
பலிமிடக்கொண்டுவந்தாலும்‌ 
என்று 


செய்கிற 
கூலியை 
ஆனால்‌ 


நாமத்தை 


தூஷணவார்த்தைகளைச்‌ சொல்லுகிறார்கள்‌. 


மல்கியா - விரிவுரை 
MALACHI - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கண்‌ 
ஊனமானதையும்‌, 
ஆசாரியர்கள்‌ 


ஊனமானதையும்‌, கால்‌ 
நசல்‌  பிடித்ததையும்‌, 
இந்த  உலகப்பிரகாரமான 
அதிபதிக்கு செலுத்தினால்‌, அவன்‌ 
அதை அங்கீகரிக்கமாட்டான்‌. அவன்‌ 
ஆசாரியர்கள்மேல்‌ பிரியமாயிருக்கமாட்டான்‌. 
உலகப்பிரகாரமான அதிபதி ஆசாரியருடைய 
முகத்தைக்கூட பார்க்கமாட்டான்‌. 


உலகப்பிரகாரமான அதிபதிக்கு 
பிரியமில்லாததை, ஆசாரியர்கள்‌ கர்த்தருக்கு 
பலியிட கொண்டு வந்தால்‌, கர்த்தரும்‌ 
அவர்கள்மேல்‌ பிரியமாயிருக்கமாட்டார்‌. 
ஆசாரியர்கள்‌ செலுத்தும்‌ காணிக்கையை 
உலகப்பிரகாரமான அதிபதிகளே 
அங்கீகரியாதபோது. சர்வலோகத்திற்கும்‌ 
அதிபதியாகமிருக்கிற கர்த்தர்‌, அவர்களுடைய 
அருவருப்பான பலிகளை அங்கீகரிக்கமாட்டார்‌. 
“அதை உங்கள்‌ கைகளில்‌ அங்கீகரித்துக்‌ 
கொள்வேனோ" (மல்‌ 113) என்று கர்த்தர்‌ 
ஆசாரியரிடத்தில்‌ கேட்கிறார்‌. 


நாம்‌ கர்த்தருக்கு பலிசெலு, 
முன்பாக, நம்முடைய இருதயம்‌ எக்கு 
ஒப்புரவாகவேண்டும்‌. நம்முடைய  ஆலியும்‌ 
ஆத்தாவும்‌... (பரிகத்தமாரிகக்கரேண்டும்‌. 
நம்மிடத்திலும்‌ பரிசுத்தமில்லாமல்‌, நாம்‌ 


செலுத்துகிற 
பரிகுத்தமில்லாமலிருக்கும்போது, 


க்‌ 
கர்த்தர்‌ 
நம்முடைய பலிகளை அங்கீகரிக்கமாட்டார்‌. 
இருதயத்தைப்‌ 


காமீனும்‌ ஆபேலும்‌ கர்த்தருக்கு 
பலியிட வந்தார்கள்‌. கர்த்தர்‌ அவர்களுடைய 
பலிகளை பார்ப்பதற்கு முன்பாக, கர்த்தர்‌ 
அவர்களை முதலாவதாக பார்த்தார்‌. அதன்‌ 
பின்பே கர்த்தர்‌ அவர்கள்‌ செலுத்திய 


பேசுகிறார்கள்‌. 
கர்த்தரோ ஆசாரியர்கள்‌ செலுத்தும்‌ பலிகளை 
அங்கீகரிக்கவில்லை. அவர்கள்‌ ஏறெடுக்கும்‌ 
பரிந்து பேசும்‌ விண்ணப்பங்களுக்கும்‌. 
கர்த்தர்‌ செவிகொடுக்கமாட்டார்‌. 
ஆசாரியர்கள்‌ கர்த்தருடைய நாமத்தை 
அசட்டைபண்ணுகிறார்கள்‌. அவர்கள்‌ 
கர்த்தரை அகத்தம்பண்ணுகிறார்கள்‌. 
ஆகையினால்‌ கர்த்தர்‌ ஆசாரியர்களையும்‌, 
அவர்களுடைய பரிந்துபேசும்‌ 
விண்ணப்பங்களையும்‌ அங்கீகரிக்கமாட்டார்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


ஆசாரியர்கள்‌ எந்த வேலையையும்‌: 


கூலியில்லாமல்‌ இலவசமாய்ச்‌ செய்யவில்லை. 
கதவுகளைப்‌ பூட்டுவது. 
அக்கினியைக்‌ 


தேவாலயத்தின்‌ 

பலிபீடத்தின்மேல்‌ 
கொளுத்துவது ஆகிய எல்லா வேலைகளுக்கும்‌. 
ஆசாரியர்கள்‌ அதற்குரிய கூலியை 
வாங்கிக்கொள்கிறார்கள்‌. ஆனால்‌ 
அவர்கள்‌ சுத்தமில்லாததை கர்த்தருக்கு 
பலிசெலுத்துகிறார்கள்‌. ஆசாரியர்கள்‌ 
தங்கள்‌ வாயின்‌ வார்த்தைகளினாலும்‌, 
தங்களுடைய கிரியைகளினாலும்‌ கர்த்தருடைய 
நாமத்தை பரிசுத்தக்குலைச்சலாக்குகிறார்கள்‌. 


ஆசாரியர்கள்‌ 
பலிபீடத்திலே உற்சாகமாய்‌ ஊழியம்‌ செய்‌ 

வேண்டும்‌. ஆனால்‌ அவர்களோ, பலிபீடத்திலே. 
பலிசெலுத்தும்போது, “இது எவ்வளவு. 
வருத்தம ்‌ திரணமாய்ப்‌ 
பேசுகிறார்கள்‌. தங்களுடைய வேலை மிகவும்‌ 
கடினமானது என்று சலித்துக்கொள்கிறார்கள்‌. 


கர்த்தருடைய நாமத்தை 
அசு்தப்படுத்தும்‌ ஆசாரியர்கள்‌ தங்கள்‌ 
பாவங்களுக்கு மனந்திரும்பவேண்டும்‌ என்று, 
மல்கியா சொல்லுகிறார்‌ 

தேவனுடைய சமுகத்தை 

கெஞ்சங்கள்‌; 

இரங்குவார்‌. இது உங்களாலே வந்த காரியம்‌" 
(மல்‌ 19) என்று மல்கியா 


ஆசாரியர்களிடத்தில்‌ சொல்லுகிறார்‌ 


நம்முடைய பாவங்களுக்காக நாம்‌ 
தேவனுடைய சமுகத்தை நோக்கி 
கெஞ்சவேண்டும்‌. நம்மைத்‌ நாழ்த்தவேண்டும்‌. 
கர்த்தர்‌ நம்முடைய பாவங்களை மன்னிக்க 
வேண்டுமென்று மன்றாட்டு ஜெபங்களை 
ஏறெடுக்கவேண்டும்‌ ஆசாரியர்கள்மீது 
கர்த்தருடைய 

சாபமும்‌ 

ஆசாரியர்களாலே வந்த காரியம்‌” 
மல்கியா சொல்லுகிறார்‌. கர்த்தருடைய 
கோபத்திற்கு ஆசாரியர்களுடைய 
பாவங்களே காரணம்‌. 


கர்த்தருடைய நாமம்‌ மகத்துவமானது. 
சூரியன்‌ உதிக்கிற திசை தொடங்கி, அது 
அஸ்தமிக்கிற திசைவரைக்கும்‌, என்‌ நாமம்‌ 
தாதிகளுக்குள்ளே  மகுத்துவமாயிருக்கும்‌: 
எல்லா இடங்களிலும்‌ என்‌ நாமத்துக்குத்‌. 
தூபமும்‌ சுத்தமான காணிக்கையும்‌ செலுத்தப்‌ 
படும்‌ என்‌ நாமம்‌ ஜாதிகளுக்குள்ளே 
மகத்துவமாயிருக்கும்‌” (மல்‌ 141) 
சேனைகளின்‌ கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


என்று, 


மல்கியா - விரிவுரை 
MALACHI - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆனால்‌ ஆசாரியர்களோ கர்த்தருடைய 
நாமத்தை. அசட்டைபண்ணுகிறார்கள்‌. 
அவர்கள்‌ கர்த்தரை அசுத்தப்படுத்துகிறார்கள்‌. 
ஆசாரியர்கள்‌ கர்த்தருக்கு பலியிட கண்‌. 
ஊனமானதையும்‌, கால்‌ ஊனமானதையும்‌, 
நசல்‌ பிடித்ததையும்‌ கொண்டு வந்தாலும்‌, 
கர்த்தருடைய நாமம்‌  மகத்துவமாகவே 
இருக்கும்‌. ஆசாரியர்கள்‌ க 
பீறுண்டதைக்‌ கொண்டு 
காணிக்கையாகச்‌ செலுத்தினாலும்‌, அதினால்‌ 
கர்த்தருடைய மகிமையும்‌ மகத்துவமும்‌ 
பீறுண்டுபோவதில்லை. கர்த்தருடைய நாமம்‌ 
எப்போதுமே மகிமையுள்ளதாகவும்‌, 
மகத்துவமுள்ளதாகவும்‌ இருக்கும்‌. 
ஆசாரியர்கள்‌ பீறுண்டதை 
கர்த்தருக்கு காணிக்கையாகச்‌ செலுத்தும்‌ 
போது, கர்த்தருடைய சாபம்‌ அவர்கள்மீது. 
வரும்‌. “தன்‌ மந்தையில்‌ கடா இருக்கையில்‌ 
கெட்டுப்போனதை ஆண்டவருக்கு நேர்ந்து 
கொண்டு பலியிடுகி குபடஸ்தன்‌ 
சபிக்கப்பட்டவன்‌" (மல்‌ 194) என்று கர்த்தர்‌ 


சொல்லுகிறார்‌. 


சாரியர்கள்‌ கர்த்தருடைய 
நியாயப்பிரமாணத்தை அசட்டைபண்ணி, 
கர்த்தருடைய பலிபீடத்திலே அசுத்தமானதை 
பலிசெலுத்தி, கர்த்தருடைய நாமத்தை. 
அசட்டைபண்ணி,  அசுத்தப்படுத்துகிறார்கள்‌. 
சாரியர்கள்‌ அசட்டைபண்ணின 
ஓத்தும்‌ பிரமாணத்திற்கு பதிலாக, 
கர்த்தர்‌ ஆலிக்குரிய ஆராதனை 
பிரமாணத்தைக்‌ கொடுக்கிறார்‌ 


பழைய பிரமாணத்தில்‌ ஆசாரியர்களின்‌ 
படி கர்த்தருடைய பலிபீடத்திலே ஆடுகளை 
பாவநிவாரண பலியாகச்‌ செலுத்தவேண்டும்‌. 
கர்த்தருடைய புதிய ஆராதனை 
பிரமாணத்தின்படி, எல்லா இடங்களிலும்‌, 
கர்த்தருடைய நாமத்திற்கு, தூபமும்‌ சுத்தமான 
காணிக்கையும்‌ செலுத்தப்படும்‌ (மல்‌ 1:11). 


ஸ்தோத்திர பலிகளும்‌ செலுத்தப்படுகிறது. 





ழ்‌ நயனா 
யாய 


என்‌ விண்ணப்பம்‌ உமக்கு 
முன்பாகத்‌ தூபமாகவும்‌, என்‌ கையெடுப்பு 
அந்திப்பலியாகவும்‌ இருக்கக்கடவது"' 
(சங்‌ 141:2). 


“வேறொரு தூதனும்‌ 


பொற்பீடத்தின்மேல்சகல 

வான்களுடைய ஜெபங்களோடும்‌ செலுத்தும்‌ 
படி மிகுந்த தூபவர்க்கம்‌ அவனுக்குக்‌ 
கொடுக்கப்பட்டது” (வெளி 8:3). 


பிரமாணத்தின்படி யூதர்கள்‌ 
மத்தியில்‌ ம மாத்திரமே, கர்த்தருக்கு பலிகள்‌ 
செலுத்தப்பட்டது. கர்த்தருடைய புதிய 
ஆராதனை. பிரமாணத்தின்படி, எல்லா 
இடங்களிலும்‌ ர்த்தருடைய நாமத்திற்கு 
தூபமும்‌ சுத்தமான காணிக்கையும்‌ 
செலுத்தப்படும்‌. இந்த உலகத்தின்‌ எல்லா 
பாகங்களிலும்‌ கர்த்தரை ஆராதிக்கும்‌ 
ஆராதனைகள்‌ நடைபெறும்‌. சூரியன்‌ 
உறிக்கிற திசை தொடங்கி, 
அஸ்தமிக்கிற திசை வரைக்கும்‌, 
இடங்களிலுமுள்ள ஜனங்கள்‌ 
ஆராதிப்பார்கள்‌. 


அது 
எல்லா 
கர்த்தரை 


ர்கள்‌ மாத்திரம்‌ என்‌ மல்‌, 
எல்லா தோலிலும்‌ சரத்தும்‌ நாத்தி 
தூபத்தையும்‌ சுத்தமான காணிக்கையையும்‌ 
செலுத்துவார்கள்‌. கர்த்தருடைய நாமம்‌ 
யூதர்களுக்குள்ளும்‌, புறஜாதிகளுக்குள்ளும்‌ 
மகத்துவமாயிருக்கும்‌. 

கர்த்தருடைய 
அற்புதமானது. கர்த்தர்‌ 
மகத்துவமுமுள்‌ எவர்‌. 
கிரியைகளும்‌ 
கர்த்தருடைய நாமம்‌ 
பயங்கரமாயிருக்கும்‌. 
அற்புதமான கிரியைகளை குறித்து எல்லா 
தேசத்தாரும்‌, எல்லா ஜாதியாரும்‌ சாட்சியாகச்‌ 
சொல்லுவார்கள்‌. ஒவ்வொரு பாஷைக்காரரும்‌, 
தங்கள்‌ தங்கள்‌ பாஷையிலே, கர்த்தருடைய 
மகிமையையும்‌, மகத்துவத்தையும்‌ புகழ்ந்து: 
பேசுவார்கள்‌. 


கிரியைகள்‌ 
மகிமையும்‌ 


மல்கியா - விரிவுரை 
MALACHI - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தகவ்‌ 
புறம்பானவர்களும்‌, 
காணியாட்சிக்குள்‌ 
படுவார்கள்‌. 


காணியாட்சிக்குப்‌ 
கர்த்தருடைய 
சேர்த்துக்கொள்ளப்‌ 
இரட்சிக்கப்படுகிறவர்களை 
சபையிலே சேர்த்துக்‌ 


பரிசுத்தவான்களோடு, 
அவர்களும்‌ 
த்தருபை வீட்டாராயிருப்பார்கள்‌. 
கர்த்தருடைய கிருபாசனத்திலே யூதர்கள்‌ 
கிட்டிச்சேருவதுபோல, இரட்சிக்கப்பட்ட 
எல்லா... விசுவாசிகளும்‌, கர்த்தருடைய 
கிருபாசனத்தண்டையிலே தைரியமாய்க்‌ 
கிட்டிச்சேருகிற சிலாக்கியத்தைப்‌ 
பெற்றுக்கொள்வார்கள்‌. 


ஐக்கியமாயிருப்பார்கள்‌. 


நாமத்தைத்‌ 
நாமத்தை 
அவருடைய 


கர்த்தருடைய 
தூஷிக்கிறவர்கள்‌, அவருடைய 
அசட்டைபண்ணுகிறவர்கள்‌, 
நாமத்தை அசுத்தப்படுத்துகிறவர்கள்‌ 
ஆகிய எல்லோரையும்‌ கர்த்தர்‌ சபிப்பார்‌ 
அவர்களைத்‌ தண்டிப்பார்‌. 
தன்‌ மந்தையில்‌ குபாயிருக்கையில்‌, 
கெட்டுப்போனதை ஆண்டவருக்கு 
நேர்ந்துகொண்டு பலியிடுகிற கபடஸ்தனை, 
ஆசாரியர்கள்‌ ஒருவேளை ஏற்றுக்கொள்ளலாம்‌. 
ஆனால்‌. அப்படிப்பட்ட. குபடஸ்நனை 
கர்த்தர்‌ ஒருபோதும்‌ ஏற்றுக்கொள்ளமாட்டார்‌. 
கர்த்தர்‌ அவர்களை சபிப்பார்‌ 
ங்களுக்கு கர்த்தரைவிட 
எட்ட வதன்‌ எனு 
நினைக்கலாம்‌. ஆனாலும்‌ 
சர்வஞானமுள்ளவர்‌. 
'சர்வவல்லமையும்‌, 
சர்வஆளுகையுமுள் எவர்‌. 
ராஜா" (மல்‌ 1:14) 
என்று சேனைகளின்‌ கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
ஞ்சிக்க 
தங்களைத்தாங்களே 
வஞ்சித்துக்கொள்வார்கள்‌. 'மாய்மாலக்‌ 
காரரும்‌. வஞ்சனைக்காரரும்‌ தங்களுக்கு 
கேடுண்டாகவே, கர்த்தரை வஞ்சிக்கிறார்கள்‌, 
கர்த்தருக்கு முன்பாக ய்மாலம்‌ 
பண்ணுகிறார்கள்‌. இவர்கள்‌ 
பட்டவர்கள்‌. மாய்மாலம்‌ 
ஆசாரியர்கள்‌ கர்த்தரிடத்திலிருந்து, 
ஆசீர்வாதங்களை எதிர்பார்ப்பார்கள்‌. ஆனால்‌ 
அவர்களுக்கு கர்த்தரிடத்திலிருந்து சாபமே 
வரும்‌. 


கர்த்தரை 
நினைக்கிறவர்கள்‌, 





ழ்‌ நயனா 
யய 
விக்கிரகாராதனைக்காரர்கள்‌ 


தம்முடைய விக்கிரகங்களை அதிகமாய்க்‌: 
கனம்பண்ணுகிறார்கள்‌. அவைகள்‌ விக்கிரகம்‌ 
என்றும்‌, அவற்றிற்கு ஜீவனில்லை என்றும்‌ 
தெரிந்திருக்கிறபோதிலும்‌, அவர்கள்‌ தங்கள்‌ 
விக்கிரகங்களை அதிகமாய்க்‌ கனம்பண்ணி, 
அவற்றை ஆராதிக்கிறார்கள்‌. 


புறாதியார்‌ தங்கள்‌ விக்கிரகங்களுக்கு 
கொடுக்கிற மரியாதையை, யூதர்கள்‌ 
கர்த்தருக்கு கொடுக்கவில்லை. கர்‌ 
மெய்யான தேவன்‌. அவர்‌ உண்மையுள்ளவர்‌. 


மல்கியா - விரிவுரை 
MALACHI - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஜீவனுள்ளவர்‌. ஆனால்‌ யூதர்களோ தங்கள்‌ 
ஜீவனுள்ள தேவனை எப்படி ஆராதிக்க 
அப்படி ஆராதிப்பதில்லை. 
கர்த்தரை எப்படி கனம்பண்ணவேண்டுமோ 
அப்படி கனம்பண்ணுவதில்லை. 
சாரியர்கள்‌ மாய்மாலம்‌ 
பண்ணுகிறார்கள்‌. கர்த்தருடைய நாமத்தை 
அசட்டைபண்ணுகிறார்கள்‌. அவருடைய 
நாமத்தை அசுத்தப்படுத்துகிறார்கள்‌. 





i= FTN 
TT 


கர்த்தர்‌ தம்முடைய 
இரண்டு பிரதான 
'கொடுத்திருக்கிறார்‌. 
தெய்வீக ஞானத்தினால்‌ 
திட்டமிட்டு, தம்முடைய 
கொடுத்திருக்கிறார்‌. கர்த்தருடைய 
இந்தப்‌ பிரமாணங்களுக்கு 

வேண்டும்‌. இந்த 

கடைப்பிடிக்காமல்‌, அதை அசுத்தப்படுத்தக்‌ 
கூடாது. இந்தப்‌ பிரமாணங்களுக்கு 
கீழ்ப்படியாமல்‌, இதை  மீறுகிறவர்கள்மீது 
தேவனுடைய கோபமும்‌ நியாயத்தீர்்பும்‌ 
வரும்‌. 


முதலாவது பிரமாணம்‌ பரிசுத்த. 
ஆசாரியத்துவம்‌. ஆசாரிய ஊழியம்‌ 
கனமுள்ளது. ஆசாரியர்களோ கர்த்தருடைய 
பரிசுத்தமானதை தீட்டுப்படுத்தினார்கள்‌. 
கர்த்தர்‌. ஆசாரியர்களுடைய பாவங்களை 
அவர்களுக்கு உணர்த்தி, அவர்களைக்‌ 
கடிந்துகொள்கிறார்‌ (மல்‌ 2:1-9), 


ஜனத்திற்கு 


பிரமாணங்களைக்‌ 


ண்டாவது பிரமாணம்‌ பரிசுத்த. 
விவாகம்‌. இந்த உலகத்தில்‌ விவாகம்‌ 
மனுஷர்‌ மத்திமிலே கனமுள்ளது. ஆனால்‌ 
ஆசாரியரும்‌, யூதர்களும்‌ அந்நிய ஜாதி 
ஸ்திரீகளை விவாகம்‌ செய்து, 
பரிசுத்த விவாகப்பிரமாணத்தை 
அசத்தப்படுத்துகிறார்கள்‌ (மல்‌ 211,12). 
கர்த்தருடைய ஜனத்தார்‌ 
தங்களுடைய மனைவிமார்களை அன்பாய்‌. 
நடத்தாமல்‌, அவர்களுக்கு நீங்கு 
செய்கிறார்கள்‌ (மல்‌ 2:13). புருஷர்‌ தங்கள்‌ 
மனைவிகளை தள்ளி வைத்துவிடுகிறார்கள்‌ 
(மல்‌ 2:16). புருஷர்‌ தங்கள்‌ மனைவிகளுக்கு 
'துரோகம்பண்ணுகிறார்கள்‌ (மல்‌ 2:10,14,15). 


மல்கியா - விரிவுரை 
MALACHI - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பரிசுத்த ஆசாரியத்துவம்‌ 
மல்‌ 21-9 


மல்‌ 21. இப்போதும்‌ ஆசாரியர்களே, 
இந்தக்‌ கட்டளை உங்களுக்குரியது. 


மல்‌ 2௨, நீங்கள்‌ 
என்‌ நாமத்துக்கு. 
செலுத்தும்படி. இதைச்‌ 
சித்தியாமலுமிருத்தால்‌, நான்‌ 
உங்களுக்குன்னே சாபத்தை அனுப்பி, 
உங்கள்‌ ஆசீர்வாதங்களையும்‌. 
சாபமாக்குவேன்‌; ஆம்‌, தீங்கள்‌ அதைச்‌. 
சித்தியாமத்போன தினால்‌ அவைகளைச்‌ 
சபித்தேன்‌ என்று சேனைகளின்‌ கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 


கேனாமலும்‌ 
மகிமையைச்‌: 


மல்‌ 2:8. இதோ, நான்‌ உங்களுடைய 
பயிரைக்‌. கடுத்து, உங்கள்‌. 
பண்டிகைகளின்‌ சாணியையே உங்கள்‌ 
முகங்களில்‌ இறைப்பேன்‌; 
அதனோடுகூட நீங்களும்‌ 
தன்ளுபடியாவிர்கள்‌. 


மல்‌ 24, லேவியோடே பண்ணின எண்‌: 
உடன்படிக்கை நிலைத்திருக்கும்படிக்கு 
இந்தக்‌ கட்டளையை உங்களிடத்திற்கு 
அனுப்பினேன்‌ என்கிறதை ல்‌ 
அறித்துகொள்வீர்கள்‌. என்று 
சேனைகளின்‌ கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


மல்‌ 25. அவனோடே 
என்‌ உடன்படிக்கை. ஜீவனும்‌ 
சமாதானமுமாக இருந்தது; அவன்‌ 
எனக்குப்‌ பயப்படும்‌ பயத்தோடே 
இருக்கவேண்டுமென்று, இவைகளை 
அவனுக்குக்‌ கட்டனையிட்டேன்‌; 
அப்படியே அவன்‌ என்‌ 
நாமத்துக்குப்‌ பயந்தும்‌ இருந்தான்‌. 


மல்‌ 2:6. சத்தியவேதம்‌ அவன்‌ வாயில்‌ 
இருந்தது; அவனுடைய உதடுகளில்‌ 
அதியாயம்‌ காணப்படவில்லை; 
அவன்‌ என்னோடே சமாதானமும்‌ 
யதார்த்தமுமாய்ச்‌ சஞ்சரித்து, 
அநேகரை: அக்கிரமத்தினின்று 
திருப்பினான்‌. 


பண்ணின 


மல்‌ 27. ஆசாரியனுடைய உதடுகள்‌: 
அறிவைக்‌ காக்கவேண்டும்‌; வேதத்தை 
அவன்‌ வாயிலே தேடுவார்கனே; அவன்‌ 
சேனைகளூடைய கர்த்தரின்‌ தூதன்‌ 





ழ்‌ நள 
யாய 


மல்‌ 2:8, நீங்களோ வழியைவிட்டு 
விலகி, அநேகரை மவதத்தைக்குறித்கு 
'இடறப்பண்ணினீர்கள்‌;. லவியின்‌ 
உடன்படிக்கையைக்‌ கடத்‌ 
போட்டீர்கள்‌ என்று சேனைகளின்‌ 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


தீங்கன்‌ என்‌ 
வழிகளைக்‌ 'கைக்கொன்னாமல்‌ 
வேதத்தைக்குறித்தூப்‌ பட்சபாதம்‌ 
பண்ணினபடியினால்‌ நானும்‌ உங்களை 
எல்லா. ஜனத்துக்கு முன்பாகவும்‌ 
அற்பரும்‌ நீசருமாக்கினேன்‌. 


மல்‌ 29. 


கர்த்தர்‌ ஏற்கெனவே தமது நாமத்தை 
அசட்டைபண்ணுகிற ஆசாரியர்களுக்கு 
எச்சரிப்பின்‌ வார்த்தைகளைச்‌ சொன்னார்‌. 
கர்த்தர்‌... மறுபடியுமாக, இப்போதும்‌ 
ஆசாரியர்களே, இந்தக்‌ கட்டளை 
உங்களுக்குரியது' (மல்‌ 24) என்று, 
சொல்லுகிறார்‌. 


கர்த்தருக்கு பலிசெலுத்துவதற்காக: 
ஜனங்கள்‌ எதைக்‌ கொண்டு வருகிறார்களோ, 
அதையே தாங்கள்‌ பலிசெலுத்துவதாக 
ஆசாரியர்கள்‌ சொல்லுவார்கள்‌. ஜனங்கள்‌ 
ஊனமானதையும்‌ நசல்‌ பிடித்ததையும்‌ 
பலிமிடக்கொண்டு வந்ததினால்‌, ங்‌ 
அதை கர்த்தருக்கு 
ஆசாரியர்கள்‌ சாக்குபோக்கு சொல்லுவார்கள்‌. 


தமது நாமத்தை ஆசாரியர்கள்‌ 
அசட்டைபண்ணுகிறார்கள்‌. (மல்‌ 16) 
என்றும்‌, ஆசாரியர்கள்‌ தம்மை 
அசுத்தப்படுத்துகிறார்கள்‌ (மல்‌ 1:7) என்றும்‌ 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. ஆனால்‌. 
ஆசாரியர்களோ, உமது நாமத்தை 
எதினாலே அசட்டைபண்ணினோம்‌' என்றும்‌, 
'உம்மை எதினாலே அசுத்தப்படுத்தினோம்‌” 
என்றும்‌ கர்த்தரிடத்தில்‌ கேட்கிறார்கள்‌. 

ஆசாரியர்கள்‌ ஜனங்களுக்கு 
கர்த்தருடைய பிரமாணத்தைப்‌ போதிக்க 
வேண்டும்‌. அவர்கள்‌ கர்த்தருக்கு எப்படிப்பட்ட 
பலிகளையும்‌, காணிக்கைகளையும்‌ கொண்டு 
வரவேண்டுமென்று ஆசாரியர்கள்‌ 
ஜனங்களுக்கு உபதேசம்பண்ணவேண்டும்‌. 


மல்கியா - விரிவுரை 
MALACHI - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஜனங்களுக்கு சரியான உபதேசமும்‌, 
சரியான போதனையும்‌ கொடுக்கப்‌ 
பட்டிருந்தால்‌, அவர்கள்‌ ஊனமானதையும்‌, 
நசல்‌ பிடித்ததையும்‌ பலியிடக்‌ கொண்டு. 
வரமாட்டார்கள்‌. அவர்கள்‌ ஊனமானதைக்‌ 
கொண்டு வருவதற்கு, ஆசாரியர்களின்‌ 
உபதேசக்‌ குறைவே காரணம்‌. ஆசாரியர்கள்‌ 
ஜனங்கள்மீது குற்றம்‌ சொன்னாலும்‌, கர்த்தர்‌ 
ஆசாரியர்மீதே குற்றம்‌ சொல்லுகிறார்‌. 
'இப்போதும்‌ ஆசாரியர்களே, இந்தக்‌ 
கட்டளை உங்களுக்குரியது' (மல்‌ 2:1) என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. ஆசாரியர்கள்‌ 
கர்த்தருடைய கட்டளையை செவிகொடுத்து 
கேட்கவில்லை. அவர்கள்‌ கர்த்தருடைய 
நாமத்திற்கு மகிமையை செலுத்தும்படி, 
அவருடைய பிரமாணத்தை சிந்திக்கவில்லை. 
ஆகையினால்‌ கர்த்தர்‌ ஆசாரியர்களுக்கு 
சாபத்தை அனுப்புகிறார்‌. அவர்களுடைய 
ஆசீர்வாதங்களையும்‌ சாபமாக்குகிறார்‌. 


அதைச்‌ 
கதவ்றபனதினால்‌ அவைகளைச்‌ 
சமித்தேன்‌” (மல்‌ 2:2) என்று சேனைகளின்‌ 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. “இதோ, நு 
உங்களுடைய பமிரைக்‌ கெடுத்து, உங்கள்‌ 
பண்டிகைகளின்‌ சாணியையே உங்கள்‌ 
ங்களில்‌ இறைப்பேன்‌: அதனோடுகூட 
நீங்களும்‌ நள்ஞூபரவாலீர்கள்‌' (மல்‌. 22) 
என்றும்‌ கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
லேலிகோத்திரத்தார்‌ கர்த்தருக்கு 
பரிசுத்தமானவர்கள்‌. அவர்கள்‌ தேவாலயத்திலே 
கர்த்தருக்கு ஆசாரிய ஊழியம்‌ செய்ய 
வேண்டியவர்கள்‌. கர்த்தர்‌ லேவியோடே 
உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார்‌ 
கர்த்தருடைய உடன்படிக்கை நிலைத்திருக்கும்‌ 
படிக்கு, கர்த்தர்‌ இந்தக்‌ கட்டளையை 
அவர்களிடத்திற்கு அனுப்பியிருக்கிறார்‌ 
(மல்‌ 2:4). 
லேலியின்‌ புத்திரர்‌ 
பிரமாணத்தைப்பற்றியும்‌, 
கட்டளைகளைப்பற்றியும்‌ 
அறிந்திருக்கவேண்டும்‌. 
குடும்பத்தாருக்கு கிடைத்திருக்கிற மேன்மை. 
கர்த்தர்‌. லேவியோடு பண்ணின. 
அவருடைய உடன்படிக்கை ஜீவனும்‌ 
சமாதானமுமாகயிருந்தது (மல்‌ 2:5). 


கர்த்தருடைய 





i= THE 
ETT 


கர்த்தருடைய உடன்படிக்கை 
ஜீவனையும்‌ சமாதானத்தையும்‌ கொடுக்கிறது. 
இந்த உடன்படிக்கை யூதருடைய மார்க்க 
உபதேசங்களுக்கு ஆதாரமாயிருக்கிறது. 
கர்த்தருடைய உடன்படிக்கையின்‌ மூலமாய்‌ 
மனுஷருடைய  ஆத்துமாவுக்கு ஜீவனும்‌ 
சமாதானமும்‌ கிடைக்கிறது. 


கர்த்தர்‌ தம்முடைய ஆசாரியத்துவ 
உடன்படிக்கையை லேவி கோத்திரத்தாரோடு 
பண்ணியிருக்கிறார்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
உடன்படிக்கையை லேவி கோத்திரத்தாரோடு 
விசேஷமாக பண்ணியிருந்தாலும்‌, 
உடன்படிக்கை எல்லா 

பொதுவானது. ஏனென்றால்‌, 
கோத்திரத்தார்‌ ஆசாரியர்களாயிருப்பதுபோல, 
எல்லா விசுவாசிகளும்‌ ஆலிக்குரிய 
ஆசாரியர்களாயிருக்கிறார்கள்‌. 


கர்த்தர்‌ லேவி கோத்திரத்தாரோடு 
உடன்படிக்கை 

அஹ்‌ எல்லா 

உடன்‌ 


சமாதானமும்‌, நித்திய ஜீவனும்‌ 
வாக்குப்பண்ணப்பட்டிருக்கிறது. 
மூலமாக விசுவாசிகள்‌ அனைவருக்கும்‌ 
இம்மையிலும்‌, மறுமையிலும்‌ சந்தோஷம்‌ 
உண்டாயிருக்கிறது. 


கர்த்தர்‌ 


சமாதானத்தையும்‌ 
பண்ணியிருக்கிறார்‌. 


கர்த்தர்‌ லேவிகோத்திரத்தாருக்கு 


வாக்குப்பண்ணின 
சமாதானத்தையும்‌, ஆரோனுக்கும்‌, 
பினெகாசுக்கும்‌ வாக்குப்பண்ணியிருக்கிறார்‌. 
லேவி கோத்திரத்தார்‌ கர்த்தரிடத்திலிருந்து: 
பெற்றுக்கொண்ட ஜீவனையும்‌ 
சமாதானத்தையும்‌, இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ 
அனைவருக்கும்‌ ஆசீர்வாதமாய்க்‌ கொடுக்க 
வேண்டும்‌. கர்த்தருடைய ஆசாரியர்கள்‌, 


ஜீவனையும்‌ 


மல்கியா - விரிவுரை 
MALACHI - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இஸ்ரவேல்‌. 
ஆசீர்வதிப்பதற்காகவே, 
ஆசீர்வாதங்களைப்‌ பெற்றிருக்கிறார்கள்‌. 
லேவிகோத்திரத்தார்‌ கொடுக்கவேண்டும்‌ 
என்பதற்காக பெற்றிருக்கிறார்கள்‌. 
லேவிகோத்திரத்தாரோடு 
உடன்பூடிக்கையினால்‌, 
அவர்களுக்கு ஜீவனும்‌ சமாதானமும்‌ 
உண்டாயிற்று. அவர்கள்‌ கர்த்தருக்கு 
பயப்படும்‌ பயத்தோடே இருக்கவேண்டும்‌. 
இத கர்த்தர்‌ லேலிகோத்திரத்தாருக்கு 
கொடுத்திருக்கிற கட்டளை, அவர்களும்‌ 
ர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து. 
கர்த்தருடைய நாமத்திற்கு பயந்திருந்தார்கள்‌ 
(மல்‌ 2:5). 


வம்சத்தாரை 
கர்த்தரிடத்திலிருந்து. 


கர்த்தர்‌ 
பண்ணின 


லேலிகோத்திரத்தார்‌ 
தங்கள்‌ பக்திவைராக்கியத்தைக்‌ 
காண்பித்தார்கள்‌. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
வனாந்தரத்தில்‌ பிரயாணம்‌ பண்ணின போது, 
அவர்கள்‌ தங்களுக்கு ஒரு பொன்கன்றுக்‌ 
குட்டியை தெய்வமாக செய்தார்கள்‌. 
லேலிகோத்திரத்தார்‌ கன்றுக்குட்டியை 
ஆராதிக்காமல்‌, கர்த்தருடைய நாமத்திற்கு 
பயந்திருந்தார்கள்‌. கர்த்தரிடத்தில்‌, 
பக்தியாயிருந்தார்கள்‌. 


பாளயத்தின்‌ வாசலில்‌ நின்று: 
கர்த்தருடைய பட்சத்தில்‌ இருக்கிறவர்கள்‌ 
யார்‌? அவர்கள்‌ என்னிடத்தில்‌ 
சேரக்கடவர்கள்‌ என்றான்‌. அப்பொழுது 
வேலியின்‌ புத்திரர்‌ எல்லாரும்‌ அவனிடத்தில்‌ 
கூடிவந்தார்கள்‌"' (யாத்‌ 32:26). 


கர்த்தர்‌ லேவிகோத்திரத்தாரை 
ஆசீர்வதித்தார்‌. அவர்களுக்கு ஜீவனையும்‌ 
சமாதானத்தையும்‌ கட்டளையிட்டார்‌. கர்த்தர்‌ 

ஈடே பண்ணின அவருடைய உல்ன்ப 
டிக்கை ஜீவனும்‌. ணத 
லேவிகோத்திரத்தாருக்கு, 
சமாதானமும்‌ நலைத்திருக்சுவேண்டு 
மென்றால்‌, அவர்கள்‌ கர்த்தருக்கு பயப்படும்‌. 
பயத்தோடே இருக்கவேண்டும்‌. கர்த்தர்‌ 
லேவிகோத்திரத்தை ஆசிீர்வதிக்கும்போது, 
இந்த நிபந்தனையையும்‌ கொடுக்கிறார்‌. 


கர்த்தரிடத்தில்‌ 





ழ்‌ நள 
யாய 


அறிவிக்கிறார்கள்‌. லேவிகோத்திரத்தார்‌. 
ந்த உடன்படிக்கைக்கு மத்தியஸ்தர்களல்ல. 
(வர்கள்‌ கர்த்தருடைய உடன்படிக்கையை 
னங்களுக்கு அறிவிக்கிற தூதுவர்கள்‌. 


உடன்படிக்கையை இஸ்ரவேல்‌ வம்சத்தாருக்கு 
அறிவிக்கிறார்கள்‌. 


கர்த்தர்‌ தம்முடைய ஆசாரியர்களின்‌ 
விரிவாகச்‌ 


என்னோடே சமாதானமும்‌ யதார்த்தமுமாய்ச்‌ 
சஞ்சரித்து, அநேகரை அக்கிரமத்தினின்று 
திருப்பினான்‌. 

அறிவைக்‌ 

அலன்‌ வாயிலே தேடுவார்களே; 
சேனைகளுடைய கர்த்தரின்‌ தூதன்‌" 
(மல்‌ 2:62) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ 


சாரியர்கள்‌ ஜனங்களுக்கு 
வத்தக்‌ வகிக்கிறார்கள்‌ 
ஆசாரியருடைய வாயிலே கர்த்தருடைய 
சத்தியவேதம்‌ இருக்கிறது. அவர்களுடைய 
உதடுகளில்‌ கர்த்தரைப்பற்றிய அறிவும்‌, 
அவருடைய பிரமாணத்தைப்பற்றிய ஞானமும்‌ 
இருக்கவேண்டும்‌. அவர்கள்‌ ஜனங்களுக்கு 
கர்த்தரைப்பற்றிய சத்தியத்தை மறைக்காமல்‌. 
போதிக்கவேண்டும்‌. 


ஆசாரியர்கள்‌ கர்த்தரைப்பற்றிய 
பண்ட்‌ தங்களுக்கு மாத்திரம்‌ என்று 

வைத்துக்கொள்‌ எக்கூடாது. 
கர்த்தரப்பற்றிய சத்தியங்களை 
ஜனங்களுக்கு உபதேசிக்கவேண்டும்‌. வாய்ப்பு 
கிடைக்கும்போதெல்லாம்‌, ஆசாரியர்கள்‌ 
கர்த்தருடைய பிரமாணங்களை, 
ஜனங்களுக்குப்‌ போதிக்கவேண்டும்‌. 
ஆசாரியனுடைய உதடுகள்‌ அறிவைக்‌ 
காக்கவேண்டும்‌. 


மல்கியா - விரிவுரை 
MALACHI - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஜனங்கள்‌ ஆசாரியனுடைய வாயிலே. 
வேதத்தைத்‌ தேடுவார்கள்‌. ஜனங்கள்‌ 
ஆசாரியர்களை கர்த்தருடைய தூதர்களாகப்‌ 
பாவித்து, அவர்களிடத்தில்‌ ஆவிக்குரிய 
ஆலோசனைகளைக்‌ கேட்பார்கள்‌. 
ஆசாரியர்களுடைய உதடுகளில்‌ அநியாயம்‌ 
காணப்படக்கூடாது. அவர்களுடைய வாயில்‌ 
இருக்கவேண்டும்‌. 
ள்‌ கர்த்தரோடே சமாதானமும்‌. 
ய்‌ சஞ்சரிக்கவேண்டும்‌. 
அநேகரை அக்கிரமத்தினின்று திருப்புவது 
ஆசாரியருடைய ஊழியம்‌. 
இப்போது ஆசாரிய ஊழியம்‌ 
செய்கிறவர்களைவிட, பூர்வகாலங்களில்‌ 
ஆசாரிய ஊழியம்‌ செய்தவர்கள்‌ 
கர்த்தரிடத்தில்‌ பக்திவைராக்கியமாயிருந்‌ 
தார்கள்‌. இப்போதுள்ள ஆசாரியர்களிடத்தில்‌ 
பக்திவைராக்கியம்‌ 'குறைந்துபோயிற்று. 
பூர்வகாலத்து ஆசாரியர்கள்‌ கர்த்தருடைய 
பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்தினார்கள்‌. 
இப்போதுள்ள ஆசாரியர்களோ, கர்த்தருடைய 
நாமத்தை அசட்டைபண்ணுகிறார்கள்‌. 
கர்த்தரை அசுத்தப்படுத்துகிறார்கள்‌. 
பூர்வகாலத்து 


சாரியர்களுடைய 
நற்குணங்களை கர்த்தர்‌ இங்கு சாட்சியாய்‌ 
அறிவிக்கிறார்‌. அவர்களிடத்தில்‌ வேதஅறிவு 
தெளிவாயிருந்தது. “சத்தியவேதம்‌ அவன்‌ 
வாயில்‌ இருந்தது: அவனுடைய உதடுகளில்‌ 
அநியாயம்‌ காணப்படவில்லை: அவன்‌ 


என்னோடே சமாதானமும்‌ யதார்த்தமுமாய்ச்‌ 


சஞ்சரித்து. அநேகரை அக்கிரமத்தினின்று 
" (மல்‌ 26) என்று கர்த்தர்‌ 


வேதம்‌. சத்தியம்‌ 
ன்ற கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து, 
சத்தியத்தினால்‌ ஆளுகை செய்கிறார்‌ 
ஆசாரியர்கள்‌ கர்த்தரோடே சமாதானமாயும்‌, 
யதார்த்தமாயும்‌ சஞ்சரித்தார்கள்‌. 





f= FTE 
ETT 


5. மறைவின்‌ 
'தொங்கவைக்கிறார்‌. 
6. சாட்சிப்‌ பெட்டியை மறைத்துவைக்கிறார்‌. 
மோசேக்குக்‌ 
ஆசரிப்புக்‌ 
வடபுறமாய்த்‌ 
அதின்மேல்‌. 
த 
வைக்கிறார்‌ 


திரைச்சீலையைத்‌: 


பின்பு, 


கூடாரத்தில்‌ வாசஸ்தலத்தின்‌ 
திரைக்குப்‌ புறம்பாக வைத்து, 


(யாத்‌ 40:22,23). 


பின்பு, கர்த்தர்‌ மோசேக்குக்‌ 
கற்பித்தபடியே, குத்துினக்கை ஆசரிப்புக்‌ 
கூடாரத்தில்‌ மேஜைக்கு, எதிராக 
வாசஸ்தலத்தின்‌ தென்புறத்திலே வைத்து, 
கர்த்தருடைய சந்நிதியில்‌ விளக்குகளை 
ஏற்றுகிறார்‌ (யாத்‌ 40:24,25). 


பின்பு கர்த்தர்‌ மோசேக்குக்‌ 
குற்பித்தடியே, ஆசரிப்புக்‌ கூடாரத்தில்‌ 
திரைக்கு முன்பாகப்‌ பொற்பீடத்தை வைத்து, 

ன்மேல்‌ சுகந்தவர்க்கத்தினால்‌. 
தூபங்காட்டுகிறார்‌ (யாத்‌ 40:26,27). 


மோசே பரிசுத்த ஸ்தலத்தில்‌ மேஜை, 
குத்துவிளக்கு, பொற்பீடம்‌ ஆகிய பரிசுத்த 
பணிமுட்டுக்களை வைக்கிறார்‌. அதுபற்றி 
இந்நவசனப்பகுறியில்‌ சொல்லப்பட்ிருக்கிறது. 
அதன்‌ விவரம்‌ வருமாறு : 


1. மேஜையை ஆசரிப்புக்‌ கூடாரத்தில்‌ 
வாசஸ்தலத்தின்‌ வடபுறமாய்த்‌ 
திரைக்குப்‌ புறம்பாக வைக்கிறார்‌. 

மின்மேல்‌ கர்த்தருடைய 
சமுகத்தில்‌ அப்பத்தை வரிசையாக 
அடுக்கி வைக்கிறார்‌ (யாத்‌ 40:23). 
குத்துவிளக்கை ஆசரிப்புக்கூடாரத்தில்‌ 
மேஜைக்கு, ராக்‌ வாசஸ்தலத்தின்‌ 
தென்புறத்திலே வைக்கிறார்‌ 
(யாத்‌ 40:24). 


கர்த்தருடைய சந்நிதியில்‌ விளக்குகளை 
ஏற்றுகிறார்‌ (யாத்‌ 40:25). 
ஆசரிப்புக்கூடாரத்தில்‌ திரைக்கு. 
முன்பாகப்‌ பொறந்த வைக்கிறார்‌ 
(யாத்‌ 40:26) 
6.பொற்பீடத்தின்மேல்‌ சுகந்தவர்க்கத்தினால்‌ 
'தூபங்காட்டுகிறார்‌ (யாத்‌ 40:27). 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பின்பு. கர்த்தர்‌ மோசேக்குக்‌ 
கற்பித்தபடியே, வாசஸ்தலத்தின்‌ தொங்கு. 
திரையைத்‌ தூக்கிவைத்து, தகனபலிபீடத்தை 
ஆசரிப்புக்‌ கூடாரமான வாசஸ்தலத்தின்‌ 
வாசலுக்கு முன்பாக வைத்து, அதின்மேல்‌ 
சர்வாங்க த௲னபலியையும்‌ போஜனபலியையும்‌ 
செலுத்துகிறார்‌ (யாத்‌ 40:28,29) 

மோசே ஆசரிப்புக்‌ கூடாரத்துக்கும்‌. 
பலிபீடத்துக்கும்‌ நடுவே தொட்டியை 
வைத்து, கழுவுகிறதற்கு அதிலே 
தண்ணீர்‌. வார்க்கிறார்‌. அல்லிடத்திலே 
மோசேயும்‌ ஆரோனும்‌ அவன்‌ குமாரரும்‌ 
தங்கள்‌ கைகளையும்‌ கால்களையும்‌ 
கழுவுகிறார்கள்‌ (யாத்‌ 40:30 31). 
கர்த்தர்‌ மோசேக்குக்‌ கற்பித்தபடியே, அவர்கள்‌ 
ஆசரிப்புக்‌ கூடாரத்துக்குள்ளே 


பிரவேசிக்கிற போதும்‌, பலிபீடத்தண்டையில்‌, 


சேருகிறபோதும்‌, அ 
கழுவிக்கொள்ளுவார்கள்‌ (யாத்‌ 40:32). 


(வர்கள்‌: 


வாட்டி எதை மறைத்து 
வைக்கவேண்டுமோ அது மறைந்து 
கர்த்தர்‌ தனக்கு 

உடன்படிக்கைப்‌ 


டி 
கொண்டுபோய்‌, மறைவின்‌ திரைச்சீலையை 
தொங்கவைத்து சாட்சிப்பெட்டியை மறைத்து 
வைக்கிறார்‌ (யாத்‌ 40:21), 

கர்த்தர்‌ தனக்கு கற்பித்தபடியே 
மோசே ஒவ்வொரு காரியத்தையும்‌ செய்கிறார்‌. 
ஆசரிப்புக்கூடாரத்தை. ஸ்நாபனம்பண்ணும்‌ 


த்க்‌ ஆசாரிய ஊழியம்‌ 

நியமிக்கப்பட்டிருந்தாலும்‌, 

முதலாவதாக கர்த்தருக்கு 

ஆசாரிய ஊழியம்‌ செய்கிறார்‌. மோசே 

ஆசாரிய ஊழியத்தை ஆரம்பித்து வைத்து, 

அதன்‌ பின்பு அவர்‌ அந்த ஊழியத்தை, 

ஆசரியாரிடத்தில்‌ பொறுப்பாய்‌ ஒப்புவிக்கிறார்‌. 

மோசே ஆசரிப்புக்கூடாரத்தில்‌ திரைக்கு 

முன்பாக பொற்பீடத்தை வைத்த உடனே, 

சுகந்த வர்க்கத்தினால்‌ 

அதுபோலவே மோசே 

ஆசரிப்புக்கூடாரத்தில்‌ 

வைத்த உடனே, கர்த்தருடைய சந்நிதியில்‌ 

விளக்குகளை ஏற்றுகிறார்‌. மேலும்‌ மோசே 

தகனபலிபீடத்தை ஆசரிப்புக்கூடாரமான 
வாசஸ்தலத்தின்‌ வாசலுக்கு 
வைத்த உடனே, அதின்மேல்‌ 

தகனபலியையும்‌, போஜனபலியையும்‌ 

செலுத்துகிறார்‌. 





ழ்‌ நள 
யாய 


ஆகையால்‌ இஸ்ரவேலின்‌ தேவனாகிய 
கர்த்தர்‌ சொல்லுகிறதாவது: உன்‌ வீட்டாரும்‌ 
உன்‌ பிதாவின்‌ வீட்டாரும்‌ என்றைக்கும்‌ என்‌ 
சந்நிதியில்‌ நடந்து கொள்வார்கள்‌ என்று 
நான்‌ நிச்சயமாய்ச்‌ சொல்லியிருந்தும்‌, இனி 
அது எனக்குத்‌ தூரமாயிருப்பதாக: என்னைக்‌ 
குனப்பண்ணுகிறவர்களை நான்‌ கனம்‌ 
பண்ணுவேன்‌ ; என்னை அசட்டை 
பண்ணுகிறவர்கள்‌ கனானப்படுவார்கள்‌ என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌" சாமு 2:30). 


கர்த்தர்‌ 
ஆசீர்வதித்தார்‌. 


திருப்பினார்கள்‌. 
பாவங்களுக்கு மனந்திரும்ப 
லோசனை சொன்னார்கள்‌. 
இரட்சிப்பின்‌ பாதையிலே வற்பபத்தினா்கள்‌, 
அநேக ஆத்துமாக்களை மரணத்திற்கு 
தப்புவிக்க உதவிசெய்தார்கள்‌ 
ஆசாரியருடைய ஊழியத்தின்‌ மூலமாய்‌ 
ஆவிக்குரிய. சகாயம்‌ பெற்றவர்கள்‌ 
அநேகர்‌ இருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
இப்போது பரலோகத்திலே கர்த்தரைத்‌: 
துநித்துக்கொண்டிருக்கிறார்கள்‌. 
ஆசாரியர்கள்‌ தங்களை ஆவிக்குரிய 
பாதையிலே வழிநடத்தியது அவர்களுக்கு 
நன்றாய்த்‌ தெரியும்‌. ஆசாரியர்கள்‌ 
நீதிமான்களாயும்‌, நற்குணசாலிகளாயும்‌ 
இருக்கும்போது, ஜனங்களும்‌ 
நீதிமான்௧ள௱யும்‌ நற்குணசாலிகளாயும்‌ 
இருப்பார்கள்‌. 
ஆசாரியர்கள்‌ கர்த்தருக்கு விசேஷித்த 
கர்த்தர்‌ 


கரக்‌ 


காக்கவேண்டும்‌; வேதத்தை அவன்‌ வாயிலே. 
தேடுவார்களே; அவன்‌ சேனைகளுடைய 
கர்த்தரின்‌ தூதன்‌” (மல்‌ 2:7) என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 


மல்கியா - விரிவுரை 
MALACHI - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இப்போதுள்ள ஆசாரியர்களோ 
கர்த்தருடைய உடன்படிக்கையை மீறுகிறார்கள்‌. 
அவர்கள்‌ கர்த்தரோடே சமாதானமாயும்‌, 
யதார்த்தமாயும்‌ சஞ்சரிக்கவில்லை. மல்கியா 
தீர்க்கதரிசன ஊழியம்‌ செய்கிற இந்தக்‌ 
காலத்தில்‌, யூதமார்க்கத்திலே ஏராளமான 
முறைகேடுகள்‌ பிரவேசித்துவிட்டது. 
த பரிசுத்தமில்லை. 
ங்களிடத்திலும்‌ பரிசுத்தமில்லை. 
எக்கர்‌ பாவம்‌ செய்து ஏகமாய்க்‌ 
கெட்டுப்போயிருக்கிறார்கள்‌. 
யூதர்கள்‌ அந்நிய 
விவாகம்பண்ணக்கூடாது. 
யூதர்கள்‌ அந்நிய 


ஸ்திர்களை 
ஆனால்‌ 
ஸ்திரீகளை விவாகம்‌ 


பிரவேசிக்கிறார்கள்‌. 
ஓய்வுநாளை 
ஆனால்‌ 


பரிசுத்தம்பண்ண வேண்டும்‌. 
அவர்களோ கர்த்தருடைய 
ஓய்வுநாளை பரிசுத்தக்குலைச்‌: 
சலாக்குகிறார்கள்‌. இவை எல்லாவற்றிற்கும்‌ 
ஆசாரியருடைய அசுத்தமும்‌, முறைகேடுமே 
காரணம்‌. 


ஆசாரியர்மீது 

“நீங்களோ 
வேதத்தைக்குறித்து 
லேலியின்‌ 


குற்றம்‌ 
வழியவிட்டு 


கடன்டிக்கைவைக்‌ கெடுந்தபபோப்ப்கள்‌. 
:8) என்று சேனைகளின்‌ கர்த்தர்‌ 
த்க்‌ 


ஆசாரியர்களும்‌ கர்த்தருடைய வழியை 
விட்டு 

நடக்கும்போது. ஆசாரியர்கள்‌ 
கர்த்தருடைய வழியில்‌ 
போதிக்கவில்லை. ஆசாரியர்கள்‌ மூலமாய்‌ 
ஜனங்களுக்கு ஆவிக்குரிய உபதேசங்களும்‌, 
ஆவிக்குரிய போதனைகளும்‌, ஆவிக்குரிய 
உதவிகளும்‌ கிடைக்கவில்லை. 





f= FTN 
TT 


ஆசாரியர்கள்‌ கர்த்தருடைய வழிகளை 
கைக்கொள்ளாமல்‌, 
பட்சபாதம்‌ ன்‌ 
ஆசாரிய 
சுயநலத்திற்காக 
ஆசாரிய ஊழியம்‌ 


தங்களுடைய 
பயன்படுத்துகிறார்கள்‌. 
என்பது கர்த்தரை 
ஆனால்‌. 

தங்களுடைய 


மகிமைப்படுத்தும்‌ ஊழியம்‌. 
ஆசாரியர்களோ 
சுயஆதாயத்திற்காகவும்‌, 
குடும்பத்தின்‌ 


தங்களுடைய 
போஜனத்திற்காகவும்‌, 
ஏராளமான ஐசுவரியங்களை 
சேர்ப்பதற்காகவும்‌, ஆசாரிய ஊழியம்‌ 
செய்கிறார்கள்‌. இதற்காகவே தங்களுக்கு 
ஆசாரிய ஊழியம்‌ கொடுக்கப்பட்டிருக்கிறது. 
என்று நினைக்கிறார்கள்‌. 


தங்களுக்கு 


ஆசாரியர்கள்‌ ஆசாரிய ஊழியத்தை 


கர்த்தருடைய 
வில்லை. ஆசாரியர்களுடைய ஊழியத்தினால்‌ 
மனுஷருடைய ஆத்துமாக்களுக்கு நன்மை 
உண்டாகவில்லை. 


சாரியர்கள்‌ வேதத்தைக்‌ குறித்து 
பட்சபாதம்‌ பண்ணுகிறார்கள்‌. அவர்கள்‌ 
சத்தியத்தை உபதேசம்பண்ணும்போது, 
பட்சபாதமில்லாமல்‌ உபதேசம்பண்ண வேண்டும்‌. 
ஆசாரியர்களோ, தங்களுக்கு 
வேண்டியவர்களையும்‌, தங்களுக்கு உபகாரம்‌ 
பண்னுகிநார்களைபும்‌ அசிச்வதிக்கார்கள்‌ 
தங்களுக்கு 'வண்டாதவர்களை 
சபித்துவிடுகிறார்கள்‌. கர்த்தர்‌ தங்களிடத்தில்‌ 
பொறுப்பாய்‌ ஒப்படைத்திருக்கிற ஊழியத்தை 
ஆசாரியர்கள்‌ தீட்டுப்படுத்துகிறார்கள்‌. 


ஜனங்களை 


ஆத்துமாக்களுக்கு 

பிரயோஜனம்‌. உண்டாகுமாறு 

செய்யவேண்டும்‌. ஆனால்‌ 

மனுஷருடைய 

ஆத்துமாக்களுக்கு தீங்கு செய்கிறார்கள்‌. 
நியாயப்பிரமாணத்தினால்‌ அநேகரை 
வைத்துவிடுகிறார்கள்‌. அநேகர்‌ 

விழுவதற்கு ஆசாரியர்களே 

காரணமாயிருக்கிறார்கள்‌. 


மல்கியா - விரிவுரை 
MALACHI - COMMENTARY 


QODNENS 
PUBLISHERS 


தம்முடைய வார்த்தைகளை 
போதிக்கிறார்‌. 
கர்த்தருடைய 
மறுக்கிறார்கள்‌. 
மகிமையை 


வேதத்தை 


கர்த்தர்‌ 
ஆசாரியர்களுக்குப்‌ 

ஆனால்‌ ஆசாரியர்கள்‌ 
உபதேசத்தைக்‌ கேட்க 
கர்த்தருடைய நாமத்திற்கு. 
செலுத்தும்படி, அவர்கள்‌ 
சிந்தியாமலிருக்கிறார்கள்‌ (மல்‌ 2:2) 


இதனால்‌ கர்த்தருடைய கோபம்‌. 
ஆசாரியர்கள்மேல்‌ வருகிறது. “நானும்‌ 
உங்களை எல்லா ஜனத்துக்கு முன்பாகவும்‌ 
அற்பரும்‌ நீசருமாக்கினேன்‌" (மல்‌ 2:9) என்று 
கர்த்தர்‌ ஆசாரியருக்கு விரோதமாக 
தம்முடைய சாபமான வார்த்தைகளைச்‌: 


சொல்லுகிறார்‌. 


ஆசாரியர்கள்‌ கர்த்தருடைய நாமத்தை 
அசட்டைபண்ணுகிறார்கள்‌. கர்த்தரை 
ப்படுத்துகிறார்கள்‌. அவர்கள்‌ 
கர்த்தருடைய உடன்படிக்கையை 
மீறுகிறார்கள்‌. தங்களுடைய ஆசாரிய 
ஊழியத்தை அவர்கள்‌ பரிசுத்தமாய்‌ 
செய்யவில்லை. ஆசாரியர்கள்‌ கர்த்தருடைய 
வேதத்தைக்‌ குறித்து பட்சபாதம்‌ 
பண்ணுகிறார்கள்‌. இதனால்‌ கர்த்தருடைய 
கோபமும்‌, அவருடைய நியாயத்தீர்பபும்‌ 
ஆசாரியர்கள்மேல்‌ வருகிறது. 


உங்களுக்குள்ளே 


தன்‌ சாபத்தை 
அனுப்பி, உங்கள்‌ 


ஆசிர்வாதங்களையும்‌ 
சாபமாக்குவேன்‌; ஆம்‌, நீங்கள்‌ இதைச்‌ 
சிந்தியாமற்போனதினால்‌ அவைகளைச்‌ 
சபித்தேன்‌" (மல்‌ 2:2) என்று சேனைகளின்‌ 


கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


பமிரைக்‌ கெடுத்துவிடுகிறார்‌. 
ஆசீர்வாதம்‌. ஆசாரியர்களுக்கு 
கிடைக்கவில்லை. “உங்கள்‌ பண்டிகைகளின்‌ 
சாணியையே உங்கள்‌ முகங்களில்‌ 
இறைப்பேன்‌: அதனோடுகூட நீங்களும்‌ 
தள்ளுபடியாவீர்கள்‌" (மல்‌ 2:3) என்று 
கர்த்தர்‌ ஆசாரியருக்கு விரோதமாகச்‌ 
சொல்லுகிறார்‌. 





f= al 
TT 


அவர்களை எல்லா ஜனத்திற்கு முன்பாகவும்‌ 
அற்பரும்‌ நீசருமாக்குகிறார்‌ (மல்‌ 2:9). 
சாரியர்கள்‌ கர்த்தருடைய வழியைவிட்டு 
ம்போது, கர்த்தரும்‌ அவர்களைவிட்டு 
விலகிப்போகிறார்‌. அவர்கள்‌ லேலியின்‌ 
உடன்படிக்கைக்கு விரோதமாக கிரியை 
செய்கிறார்கள்‌. உண்மையில்லாத ஊழியக்‌ 
காரர்கள்‌ கர்த்தருடைய பார்வையிலும்‌ 
ஜனங்களுடைய பார்வையிலும்‌: 
அருவருப்பானவர்களாயிருக்கிறார்கள்‌. 


கர்த்தருடைய நாமத்தை 
அசட்டைபண்ணுகிற ஆசாரியர்கள்மீது, 
கர்த்தருடைய கோபமும்‌, அவருடைய 
நியாயத்தீர்ப்பும்‌ வருகிறது. நீங்கள்‌ 
கேளாமலும்‌ என்‌ நாமத்துக்கு மகிமையைச்‌ 
செலுத்தும்படி இதைச்‌ சிந்தியாமலுமிருந்தால்‌, 
நான்‌ உங்களுக்குள்ளே சாபத்தை 
அனுப்பி, உங்கள்‌  ஆசிீர்வாதங்களையும்‌ 
சாபமாக்குவேன்‌" (மல்‌ 2:2) என்று கர்த்தர்‌ 


சொல்லுகிறார்‌. 


கர்த்தர்‌ 
தம்முடைய 


நிபந்தனையோடு, 
சாபவார்த்தைகளைச்‌ 
சொல்லுகிறார்‌. ஆசாரியர்கள்‌ கர்த்தருடைய 
வார்த்தையைக்‌ கேட்டு, அவருடைய 
நாமத்திற்கு மகிமையை செலுத்தினால்‌, 
கர்த்தர்‌ இவர்களை  சபிக்குமாட்டார்‌ 
அவர்களை ஆசீர்வதிப்பார்‌. அவர்கள்‌ 
கர்த்தருடைய வார்த்தையை கேட்காமல்‌ 
கர்த்தருக்கு 

செலுத்தாமலிருந்தால்‌, 
சபிப்பார்‌. 


ஒரு 


கர்த்தர்‌ 


ஆசாரியர்கள்‌ முறைகேடாக ஆசாரிய 
ஊழியம்‌ செய்து தங்களுக்கு திரளான 
ஐசுவரியத்தை சேமித்து வைத்திருக்கிறார்கள்‌. 
இவை தங்களுக்கு ஆசீர்வாதம்‌ என்று 
அவர்கள்‌ நினைக்கிறார்கள்‌. கர்த்தரோ 
அவர்களுடைய ஆசீர்வாதங்களையும்‌ 
சாபமாக்கிப்போடுவார்‌. அவர்களிடத்தில்‌ 
திரளான ஐசுவரியம்‌ இருந்தாலும்‌. அது 
அவர்களுக்கும்‌, அவர்களுடைய சந்ததிக்கும்‌ 
கொள்ளைநோயைப்போல இருக்கும்‌. பூமியின்‌ 
கனிகளும்‌, தானியங்களும்‌ அவர்களுக்கு 
ஆசீர்வாதமாயிருக்காது. அவர்களுக்கு. 
ஆறுதலோ, சமாதானமோ, திருப்தியோ 
உண்டாகாது. 


மல்கியா - விரிவுரை 
MALACHI - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இதோ நான்‌ உங்களுடைய பயிரையும்‌ 
கெடுப்பேன்‌" (மல்‌ 2:3) என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. அவர்கள்‌ விதைக்கிற. 
தானியம்‌. முளைக்காது. அவர்கள்‌ 
பிரசங்கம்பண்ணுகிற உபதேசங்களினால்‌, 
ஜனங்களுக்கு ஆவிக்குரிய நன்மை 
உண்டாகாது. அவர்கள்‌ கர்த்தருக்கு 
வீணாய்க்‌ காணிக்கை செலுத்துகிறார்கள்‌. 
கர்த்தர்‌ அவர்களுடைய காணிக்கைகளை 
அங்கீகரிக்கமாட்டார்‌. அவர்கள்‌ செலுத்தும்‌ 
பலிகளும்‌ காணிக்கைகளும்‌ கர்த்தருக்கு 
அருவருப்பாயிருக்கும்‌. 


பரிசுத்த விவாகம்‌ 
மல்‌ 2:10-17 


மல்‌ 2:10. நம்மெல்லாருக்கும்‌ ஒரே பிதா 
இல்லையோ? ஒரே தேவன்‌ நம்மைச்‌. 
சிருஷ்டி. த்ததில்லையோ? 

நம்முடைய பிதாக்களின்‌ 
படிக்கையையப்‌ பரிசுத்தக்குலைச்சலாக்கி,, 
அவனவன்‌ தன்‌ தன்‌ சகோதரனுக்குத்‌ 
துரோகம்பண்ணுவானேன்‌? 


மல்‌ 2111) யூதா ஜனங்கள்‌ 
துரோகம்பண்ணினார்கன்‌; இஸ்ரவேலி. 
லும்‌ எருசலேமிலும்‌ அருவருப்பான 
காரியம்‌. செய்யப்பட்டது; கர்த்தர்‌ 
சிநேகிக்கிற பரிசுத்தத்தை யூதா 
ஜனங்கள்‌ பரிசுத்தக்குலைக்சலாக்கி 
அந்நிய தேவதையின்‌ குமாரத்திகனை 
விவாகம்‌ பண்ணினார்கள்‌. 


கொடுக்கிறவனாயினும்‌, 
கர்த்தருக்குக்‌. 
செலுத்துகிறவனாயினும்‌, 
யாக்கோபின்‌ கூடாரங்களில்‌ 
'இராதபடிக்குக்‌ கர்த்தர்‌ சங்கரிப்பார்‌. 
மல்‌ 213. நீங்கள்‌ இரண்டாந்தரமும்‌. 
ச்‌ செய்து, கர்த்தருடைய 
கண்ணீரினாலும்‌ 
பெருமூச்சினாலும்‌. 
திரப்புகிறீர்கன்‌; ஆகையால்‌, அவர்‌ 
இனிக்‌ காணிக்கையை மதியார்‌, அதை 
உங்கள்‌ கைகளில்‌. பிரியமாய்‌ 
ஏற்றுக்கொள்ளவுமாட்டார்‌. 





i FTE 
TT 


மல்‌ 2:14. ஏன்‌ எண்று கேட்கிறீர்கள்‌; 
கர்த்தர்‌ உனக்கும்‌ உன்‌ இனவயதின்‌ 
மனைவிக்கும்‌ சட்சியாமிருக்கிறார்‌. 
உன்தோழியும்‌ உன்‌ உடன்படிக்கையின்‌ 
மனைவியுமாகிய அவளுக்கு தீ 
துரோகம்‌ பண்ணினாயே. 


மல்‌ 215, அவர்‌ ஒருவனையல்லவா 
படைத்தார்‌? ஆவி அவரிடத்தில்‌: 
பமிபூரணமாயிருத்ததே, பின்னை 
ஏன்‌ ஒருவனைப்‌: படைத்தார்‌? 
தேவபக்தியுன்ள சுத்ததியைப்‌ 
பெறும்படி. தானே. ஆகையால்‌ ஒருவனும்‌ 
தன்‌. இனவயதின்‌ மனைவிக்குத்‌ 
துரோகம்பண்ணாதபடிக்கு, உங்கள்‌ 
ஆவியைக்‌ குறித்து 
எச்சரிக்கையாயிருங்கன்‌. 


மல்‌ 216. தன்னிவிடுதலை நான்‌ 
வெறுக்கிறேன்‌ என்று இஸ்ரவேலின்‌ 
தேவனாகிய கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌; 
அப்படிப்பட்டவன்‌ கொடுமையினால்‌ 
தன்‌ வஸ்திரத்தை மூடுகிறான்‌ என்று 
சேனைகளின்‌ கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌; 
ஆகையால்‌ நீங்கள்‌ துரோகம்‌ 
பண்ணாமல்‌ உங்கள்‌ ஆவியைக்குறித்து 
எச்சரிக்கையாயிருங்கள்‌. 


மல்‌ 2:17. உங்கள்‌ வார்த்தைகளினாலே 
கர்த்தரை வருத்தப்படுத்துகிறீர்கன்‌; 
ஆனாலும்‌  எதினாலே அவரை 
வருத்தப்படுத்துகிறோம்‌ என்கிறீர்கள்‌; 
பொல்லாப்பைச்‌ செய்கிறவனெவனும்‌ 
கர்த்தரின்‌ பார்வைக்கு நல்லவன்‌ 
என்றும்‌, அப்படிப்பட்ட வர்கன்பேபில்‌ 
அவர்‌ பிரியமாயிருக்கிறாரென்றும்‌, 
தியாயத்தீர்க்கிற தேவன்‌: 
எங்கேயென்றும்‌, நீங்கள்‌ 
சொல்லுகிறதினாலேயே. 


மனுஷருடைய 
துன்மார்க்கம்‌ 
அவர்களுடைய 
துன்மார்க்கமாமிருக்கும்‌. நாம்‌ 
விதையை  விதைக்கிறோமோ, அதன்‌ 
கனியையே அறுவடை செய்வோம்‌. 
துன்மார்க்க சிந்தனையுள்ளவர்கள்‌, 
துன்மார்க்கமான காரியங்களை செய்வார்கள்‌. 
மனுஷன்‌ கர்த்தருக்கு விரோதமாக துரோகம்‌ 
பண்ணும்போது, அவன்‌ தன்‌ சகோதரனுக்கு 
விரோதமாகவும்‌ 'துரோகம்பண்ணுவான்‌. 
கர்த்தரிடத்தில்‌ பக்தியில்லாதவர்கள்‌ 


மனுஷரிடத்தில்‌ அன்பாயிருக்கமாட்டார்கள்‌. 


இருதயத்தில்‌. 
நிரம்பியிருக்கும்போது, 
கிரியைகளும்‌ 


என்ன 


மல்கியா - விரிவுரை 
MALACHI - COMMENTARY 


'துன்மார்க்கள்‌, 
சகோதரனுக்கு. தரோகம்பண்ணுக்றான்‌! 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. கர்த்தரை 
வஞ்சிக்கிறவன்‌, தன்னுடைய சகோதரனுக்கு 
உண்மையுள்ளவனாயிருக்கமாட்டான்‌. 

இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ கர்த்தருக்கு 
விரோதமாகப்‌ பாவம்‌ செய்கிறார்கள்‌. 


ஜனங்கள்‌ 
இஸ்ரவேலிலும்‌ 
காரியம்‌ 
சிநேகிக்கிற 


யூதா 
துரோகம்பண்ணினார்கள்‌; 
எருசலேமிலும்‌: 
செய்யப்பட்டது: கர்த்தர்‌ 
பரிசுத்தத்தை. மூதா 

பரிசுத்தக்குலைச்சலாக்கி 

தேவதையின்‌ குமாரத்திகளை 
பண்ணினார்கள்‌" (மல்‌ 2:1) என்று கர்த்தர்‌ 


சொல்லுகிறார்‌. 


வின்‌ ரண்டுவிதமான 
ங்களை! மல்லாக அவளில்‌ 
ஒன்று, அவர்கள்‌ அந்நிய ஜாதியாரின்‌ 
குமாரத்திகளை  விவாகம்பண்ணுகிறார்கள்‌. 
அவைகளில்‌ மற்றொன்று, தன்னுடைய 
ஜாதியில்‌ 'விவாகம்பண்ணிய 
மனைவிகளுக்கு துரோகம்பண்ணுகிறார்கள்‌. 
இவ்லிரண்டு. பாவங்களினாலும்‌, யூதாவின்‌ 
மனுஷர்‌ பரிசுத்தமான உடன்படிக்கையை 
மீறுகிறார்கள்‌ 


யூதாவின்‌ 
தேவதையின்‌ 
பண்ணுகிறார்கள்‌. 
இப்படிப்பட்ட 
பட்டிருக்கிறது. 
“அவர்களோடே சம்பந்தம்‌ 
கலவாயாக; உன்‌ குமாரத்திகளை அவர்கள்‌ 
குமாரருக்குக்‌ கொடாமலும்‌, அவர்கள்‌ 
குமாரத்திகளை உன்‌ குமாரருக்குக்‌ 
கொள்ளாமலும்‌ இருப்பாயாக” (உபா 7:3. 


அருவருப்பான 


ஜனங்கள்‌ அந்நிய 
குமாரத்திகளை விவாகம்‌ 
நியாயப்பிரமாணத்தில்‌ 
விவாகம்‌ தடைபண்ணப்‌ 


கர்த்தர்‌ 


நன்மை 
புறஜாதியாரோடு 
அவர்களைப்‌ பாதுகாக்கிறார்‌. 
விக்கிரகாராதனைகளும்‌, 
வழக்கங்களும்‌ தம்முடைய 
மத்தியிலே பிரவேசித்து, 
என்பதற்காக, கர்த்தர்‌ 
பரிசுத்தமான விவாக 
கொடுத்திருக்கிறார்‌. 


த்திற்கு 
அவர்கள்‌ 
கலந்துவிடாமல்‌, 
புறஜாதியாரின்‌ 
பாவபழக்க 
ஜனத்தார்‌ 
விடக்கூடாது 
அவர்களுக்கு 
பிரமாணத்தைக்‌ 


தம்முடைய 
செய்கிறார்‌. 





f= THE 
TT 


(மல்‌ 2:10) என்று 
கர்த்தர்‌ கேட்கிறார்‌. மெய்யாகவே யூதாவின்‌ 
மனுஷர்‌ எல்லோருக்கும்‌ ஒரே பிதாவே 
இருக்கிறார்‌ பிதாவாகிய தேவனே 
அவர்கள்‌ எல்லோரையும்‌ 
யூதர்கள்‌ எல்லோருமே 
சந்ததிகளாயிருக்கிறார்கள்‌. 


சிருஷ்டித்தவர்‌. 
ஒரே பிதாவின்‌ 


ஆபிரகாம்‌ அல்லது யாக்கோபு 
ஒரே... பிதாவாயிருக்கிறார்‌. 
எங்களுக்கு தகப்பனாயிருக்கிறார்‌ என்று 
யூதர்கள்‌ பெருமையோடு சொல்லிக்‌ 
கொள்கிறார்கள்‌. இஸ்ரவேலின்‌ தேவனாகிய 
கர்த்தரே, இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ 
எல்லோரையும்‌ சிருஷ்டித்தவர்‌. கர்த்தரே 
அவர்களை ஒரு தேசமாக ஒன்றாய்க்‌ 
கூட்டிச்சேர்த்தார்‌ 
யூதாதேசத்திலே யூதர்கள்‌ மாத்திரமே 
இருக்கிறார்கள்‌. இவர்கள்‌ இஸ்ரவேலின்‌ 
காணியாட்சிக்கு சொந்தமானவர்கள்‌ 
யூதாதேசத்திலே புறஜாதியார்‌ யாருமில்லை. 
விசேஷித்த 
பாதுகாப்புக்களையும்‌, 
- கொடுத்திருக்கிறார்‌. 
கர்த்தருக்கு 
பூதாதேசத்தாரக்கும்‌, 
மற்ற பாகக்‌ வித்தியாசமுண்டு. 


இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ கர்த்தருக்கு 
பரிசுத்தமானவர்கள்‌. அவர்கள்‌ தங்கள்‌ 
பரிசுத்ததைக்‌  காத்துக்கொள்ளவேண்டும்‌. 
இஸ்ரவேல்‌ வம்சத்தாருடைய வார்த்தையிலும்‌, 
கிரியையிலும்‌ பரிசுத்தம்‌ இருக்கவேண்டும்‌. 
அவர்களுடைய சுபாவங்களில்‌ உண்மையும்‌ 
கண்‌: காணப்படவேண்டும்‌. 
அவர்கள்‌ கர்த்தருக்கு சொந்தமானவர்கள்‌. 
யூதாவின்‌ மனுஷர்‌ கர்த்தருக்கு. 
பிரதிஷ்டைபண்ணப்பட்டவர்கள்‌. 


ஆபிரகாம்‌ 


மல்கியா - விரிவுரை 
MALACHI - COMMENTARY 


இஸ்ரவேல்‌ தேசத்தைச்‌ 
ஏராளமான அந்நிய தேசத்தார்‌ 
இருக்கிறார்கள்‌. கர்த்தரோ இஸ்ரவேல்‌. 
தேசத்தாரை விசேஷமாய்‌ ஆசீர்வதிக்கிறார்‌. 
அவர்கள்மீது கண்ணோக்கமாயிருக்கிறார்‌ 
இஸ்ரவேல்‌ கர்த்தருக்கு பரிசுத்தமும்‌, 
விளைவும்‌ 


சுற்றிலும்‌ 


ய 
முதற்பலனுமாயிருந்தது" (எரே 2:3) 


ஆனால்‌ யூதாஜனங்களோ 
கர்த்தருக்கு துரோகம்பண்ணுகிறார்கள்‌. 
இஸ்ரவேலிலும்‌ எருசலேமிலும்‌ அருவருப்பான 
காரியங்கள்‌ செய்யப்படுகிறது. கர்த்தர்‌ 
பரிசுத்தத்தை சிநேகிக்கிறார்‌. ஆனால்‌ 
யூதாவின்‌ ஜனங்களோ தங்களைப்‌ பரிசுத்தக்‌ 
குலைச்சலாக்குகிறார்கள்‌. அவர்கள்‌ அந்நிய 
தேவதையின்‌ குமாரத்திகளை விவாகம்‌ 
பண்ணியிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
தங்களுடைய மேன்மையை தரையிலே. 
தள்ளிவிடுகிறார்கள்‌. 


யூதாவின்‌ மனுஷர்‌ அந்நிய தேசத்து 
குமாரத்திகளை விவாகம்பண்ணியிருந்தால்‌, 


இவர்களுக்கு அதிக சேதமும்‌, நாசமும்‌, 


பண்ணியிருக்கிறார்கள்‌. 
நிமித்தமாக யூதாவின்‌ மனுஷரை சங்கரிப்பார்‌. 
கர்த்தர்‌ அவர்களை யாக்கோபின்‌ 
கூடாரங்களில்‌ இராதபடிக்கு 
சங்கரித்துப்போடுவார்‌ (மல்‌ 2:12) 


அந்நிய தேவதையின்‌ குமாரத்திகளை 
விவாகம்பண்ணுகிறவர்கள்‌ கர்த்தருடைய 
பரிசுத்த தேசத்தைவிட்டு, தங்களைத்‌ 
தாங்களே சங்கரித்துக்கொள்கிறார்கள்‌. 
கர்த்தர்‌ இப்படிப்ப்ட  பாவிகளையும்‌ 
சங்கரிப்பார்‌. அவர்களுடைய உடமைகளையும்‌ 
சங்கரிப்பார்‌. கர்த்தர்‌ இனிமேல்‌ அவர்களை 
தமக்கு சொந்தமான ஜனமாக 
நினைக்கமாட்டார்‌. அந்நிய தேவதையின்‌ 
குமாரத்திகளை  விவாகம்பண்ணினவர்கள்‌, 
கர்த்தருக்கு சொந்தமான ஜனங்களாகயிருக்க 
மாட்டார்கள்‌. 





i= FTE 
WEFT 


அந்நிய தேவதையின்‌ குமாரத்திகளை 
விவாகம்பண்ணுகிறவர்கள்‌ யாராகமிருந்‌ 
தாலும்‌, கர்த்தர்‌ அவர்களைத்‌ தண்டிப்பார்‌ 
“இப்படிச்‌ செய்கிறவன்‌ எவனோ, அவன்‌ 
காவல்காக்கிறவனாயினும்‌, உத்தரவு 
கொடுக்கிறவனாயினும்‌, சேனைகளின்‌ 
கர்த்தருக்குக்‌ காணிக்கை 
செலுந்துகிறவனாயினும்‌, அவனை 
யாக்கோபின்‌ கூடாரங்களில்‌ இராதடிகக்குக்‌ 
கர்த்தர்‌ சங்கரிப்பார்‌' (மல்‌ 2:12) 


எஸ்றாவின்‌ காலத்தில்‌ ஆசாரியர்களில்‌ 
அநேகர்‌ அந்நிய  ஸ்திரீகளை 
விவாகம்பண்ணியிருந்தார்கள்‌. 
கர்த்தருடைய 
தப்பிக்கமாட்டார்கள்‌. 
ஆசாரிய புத்திரரில்‌ 
மனைவிகளைக்‌. கொண்டவர்களாகக்‌ 
காணப்பட்டவர்கள்‌ யாரென்றால்‌: 
யோசதாக்கின்‌ குமாரனாகிய யெசுவாவின்‌ 
குமாரரிலும்‌ அவன்‌ சகோதரரிலும்‌, மாசெயா, 
எலியேசர்‌, யாரீப்‌, கெதலியா என்பவர்கள்‌" 
(எஸ்றா 10:18), 


மறுஜாதியான 


விவாகம்பண்ணினவர்களை, யாக்கோபின்‌ 
கூடாரங்களிலிராதபடிக்கு கர்த்தர்‌ சங்கரிப்பார்‌. 

கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ வம்சத்தாருக்கு 
பரிசுத்த. விவாக உடன்படிக்கையை 
'கொடுத்திருக்கிறார்‌. இஸ்ரவேல்‌ 
வம்சத்தாரின்‌ பொதுவான நன்மைக்காகவும்‌, 
அவர்களுடைய சமாதானத்திற்காகவும்‌, 
சந்தோஷத்திற்காகவும்‌ கர்த்தர்‌ அவர்களுக்கு 
விவாக உடன்படிக்கை கொடுத்திருக்கிறார்‌ 
ஆனால்‌ யூதாவின்‌ மனுஷரோ, கர்த்தர்‌ 
தங்களுக்கு கொடுத்த பரிசுத்த விவாக 
உடன்படிக்கையை மீறுகிறார்கள்‌. பரிசுத்தமான 
விவாகத்தை பரிசுத்தகுலைச்சலாக்குகிறார்கள்‌. 

யூதர்கள்‌ அந்நிய தேவதையின்‌ 
குமாரத்திகளை  விவாகம்பண்‌ணுவதற்காக, 
தங்கள்‌ தேசத்திலிருந்து விவாகம்பண்ணின 
தங்கள்‌ மனைவிகளைத்‌ தள்ளிவிடுகிறார்கள்‌. 
அவர்கள்‌ தங்கள்‌ மனைவிகளுக்கு செய்ய 
வேண்டிய கடமைகளை செய்ய மறுக்கிறார்கள்‌. 
யூதர்களுடைய மனைவிகளுக்கு. 
வேதனைகளும்‌, வருத்தங்களும்‌ உண்டாயிற்று. 


மல்கியா - விரிவுரை 
MALACHI - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யூதர்களால்‌ 
மனைவிமார்கள்‌, 


வேதனைகளை, 


தள்ளிவிடப்பட்ட 
தங்களுடைய 
தங்களுடைய தேவனாகிய 
கர்த்தரிடத்தில்‌ முறையிடுகிறார்கள்‌. 
அவர்களால்‌. தங்கள்‌ பிரச்சனைகளை 
வேறு யாரிடத்திலும்‌ சொல்ல முடியவில்லை. 
கர்த்தரிடத்தில்‌ தங்கள்‌ பிரச்சனைகளைச்‌ 
சொல்லி அழுகிறார்கள்‌. இதனால்‌ 
கர்த்தருடைய பலிபீடம்‌, 
மனைவிமார்களுடை,  கண்ணீரினாலும்‌, 
அழுகையினாலும்‌, பெருமூச்சினாலும்‌ 
நிரம்பியிருக்கிறது (மல்‌ 2:13) 


நாம்‌ ஆராதிக்கிற கர்த்தர்‌ நல்லவர்‌ 
அவர்‌ நம்மீது கிருபையும்‌, இரக்கமும்‌ 
அன்பும்‌ கொண்டவர்‌. அவர்‌ நம்முடைய 
ஆறுதலின்‌ தேவன்‌. தம்முடைய பலிபீடம்‌. 
கண்ணீரினாலோ, அழுகையினாலோ, 
பெருமூச்சுக்களினாலோ  நிரப்பப்படுவதை 
கர்த்தர்‌ விரும்பவில்லை. தம்முடைய 
பலிபீடத்தைச்‌ சுற்றிலும்‌ துதியின்‌ கீதங்களும்‌, 
ஆராதனையின்‌ கீதங்களும்‌, சந்தோஷத்தின்‌ 
ஆரவாரமும்‌ நிரம்பிமிருக்கவேண்டும்‌ என்று 
கர்த்தர்‌ விரும்புகிறார்‌. 


நாவின்‌ மனுஷர்‌ 


யூ தங்களுடைய 
மனைவிமார்களுக்கு 


கம்‌ 
இதனால்‌ கர்த்தருடைய 
அழுகையும்‌ கண்ணீரும்‌ 
நிரம்பியிருக்கிறது. விவாகத்தில்‌ இணைக்கப்‌ 
பட்டிருக்கிறவர்கள்‌ ஒருவருக்கொருவர்‌ 
அன்பாயும்‌ சந்தோஷமாயும்‌ இருக்கவேண்டும்‌. 
அவர்களுடைய அன்பும்‌ சந்தோஷமும்‌. 
பரிசுத்தமானதாயிருக்கவேண்டும்‌. அப்போது 
அவர்களுடைய ஜெபங்களும்‌ தடைபடாமல்‌ 
நடைபெறும்‌. 


“அந்தப்படி 
மனைவியானவள்‌. 


பாண்டமாயிருக்கிறபடியினால்‌, 

ஜெபங்களுக்குத்‌ தடைவராதடிக்கு, 

விவ்கத்தோடு அவர்களுடனே 
னேகூட 


பருஷர்களே, 
பெலவீன 


உங்கள்‌ 
நீங்கள்‌ 


கொள்கிறவர்களானபடியினால்‌, 


அவர்களுக்குச்‌ செய்யவேண்டிய கனத்தைச்‌ 
செய்யுங்கள்‌" பேது 37). 





ழ்‌ நயனா 
யாய 


யூதாவின்‌ 
மனைவிமார்களுக்கு, 
பண்ணுகிறார்கள்‌. ஆகையால்‌ கர்த்தர்‌ 
அவர்கள்‌ செலுத்தும்‌ காணிக்கையை 
மதிக்கமாட்டார்‌. அவர்கள்‌ தங்கள்‌ கைகளில்‌ 
கொண்டு வரும்‌ காணிக்கையை, கர்த்தர்‌ 
பிரியமாய்‌ ஏற்றுக்கொள்ளவுமாட்டார்‌. கர்த்தர்‌ 
அவர்களுக்கும்‌, அவர்களுடைய இளவயதின்‌ 
மனைவிமார்களுக்கும்‌ சாட்சியாயிருக்கிறார்‌. 


தங்கள்‌ 
துரோகம்‌. 


மனுஷர்‌ 


கர்த்தர்‌ யூதாவின்‌ மனுஷரைப்‌ பார்த்து. 
ன்தோழியும்‌ உன்‌ உடன்படிக்கையின்‌ 
மனைவியுமாகிய அவளுக்கு நீ துரோகம்‌ 
பண்ணினாயே" (மல்‌ 2:14) என்று கேட்கிறார்‌. 
யூதர்கள்‌ தங்களுடைய விவாக 
உடன்படிக்கையை கனம்பண்ணவில்லை. 
அவர்கள்‌ தங்கள்‌ சொந்த மனைவிபார்மீது 
அன்புகூராமல்‌, தங்கள்‌ வைப்பாட்டிகள்மீது 
அன்புகூருகிறார்கள்‌. 

மனைவிமார்களுக்கு 

அன்பையும்‌, கனத்தையும்‌, ஆதரவையும்‌ 
அந்நிய தேவதையின்‌ குமாரத்திகளுக்கு 
கொடுக்கிறார்கள்‌ தங்களுடைய 
உடன்படிக்கையின்‌ மனைவிமார்களுக்கு 
துரோகம்பண்ணுகிறார்கள்‌ 


வ! மனுஷர்‌ னல்‌ 
மார்க ள்ளுதற்சீட்டைக்‌ 
கொடுத்து, க தள்ளிவிடுகிறார்கள்‌ 
“தள்ளிவிடுதலை நான்‌ வெறுக்கிறேன்‌" 
என்று இஸ்ரவேலின்‌ தேவனாகிய 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌: “அப்படிப்பட்டவன்‌ 
கொடுமையினால்‌ தன்‌ வஸ்திரத்தை 
மூடுகிறான்‌” (மல்‌ 2:16) என்று சேனைகளின்‌ 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


யூதாவின்‌ 
தங்களுடைய 
துரோகம்பண்‌ ணுகிறார்கள்‌. 
மற்றவர்களுடைய 


மனுஷர்‌ 
மனைவிமார்களுக்கு 
ஆனாலும்‌ 
பார்வையில்‌, அவர்கள்‌ 
தங்கள்‌ மனைவிமார்கள்மீது பிரியமாயிருப்பது 


போல மாய்மாலம்பண்ணுகிறார்கள்‌. கர்த்தர்‌ 
அவர்களுக்கும்‌ அவர்களுடைய இளவயதின்‌ 
மனைவிமார்களுக்கும்‌ சாட்சியாயிருக்கிறார்‌ 
(மல்‌ 274). அவர்களுடைய பரிசுத்தமான 
விவாக உடன்படிக்கைக்கு கர்த்தரே 
அவர்களுக்கு சாட்சியாயிருக்கிறார்‌. 


மல்கியா - விரிவுரை 
MALACHI - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யூதாவின்‌ 
மனைவிமார்களுக்கு 
பண்ணுகிறார்கள்‌. 
புருஷனுக்கு, அவனுடைய எலும்புக்கு. 
எலும்பாகவும்‌, அவனுடைய தசைக்கு 
தசையாகவும்‌ இருக்கிறாள்‌. இந்த உலகத்தில்‌ 
புருஷனுக்கு எத்தனை சொந்த பந்தங்கள்‌ 
இருந்தாலும்‌, அவனுடைய மனைவியே, 
அவனுக்கு நெருங்கிய சொந்தமானவள்‌. 
புருஷன்‌ தன்‌ மனைவியைப்பற்றிக்கொண்டு, 
மற்ற அந்நிய ஸ்திரீகளை விட்டு 
விலகியிருக்கவேண்டும்‌. 


தங்கள்‌ 
துரோகம்‌ 
தன்னுடைய 


மனுஷர்‌ 


மனைவி 


மனைவி தன்‌ புருஷனுக்கு இளவயதின்‌ 
மனைவியாயிருக்கிறாள்‌. புருஷனுக்கும்‌. 
மனைவிக்கும்‌, அவர்களுடைய இளவயதில்‌, 
அன்பும்‌ பாசமும்‌ பலமுள்ளதாயிருக்கும்‌. 
அவர்களுக்கு முதிர்வயதானாலும்‌, 
இளவயதின்‌ அன்பு அவர்களைவிட்டு 
குறைந்துபோய்விடக்கூடாது. அவர்கள்‌ தங்கள்‌ 
ஜீலியகாலம்‌ முழுவதும்‌ அன்பினால்‌. 
குட்டப்பட்டிருக்கவேண்டும்‌. 


ஒரு. புருஷனுக்கு, அவனுடைய 
மனைவி தோழியாகவும்‌ இருக்கிறாள்‌ 
தோழிக்கு சமபங்கும்‌, சமஉரிமையும்‌ உண்டு. 
புருஷனுடைய துக்கத்திலும்‌ சந்தோஷத்திலும்‌, 
மனைவிக்கும்‌ சரிசமமான பங்கு இருக்கிறது. 
புருஷன்‌ தன்‌ மனைவியை நேசிக்கவேண்டும்‌. 
கனம்பண்ண வேண்டும்‌. அவளுக்கு கொடுக்க 
வேண்டிய மதிப்பையும்‌ 
கொடுக்கவேண்டும்‌. 
மனைவியை ஒரு 
நடத்தாமல்‌, அவளை தன்‌ தோழிமைப்போல 
நடத்தவேண்டும்‌. அவள்‌ தன்‌ புருஷனுக்கு. 
உடன்படிக்கையின்‌ மனைவியாயிருக்கிறாள்‌. 


புருஷன்‌ 


புருஷன்‌... மனைவி என்னும்‌ 
உறவின்மீது, குடும்பம்‌ கட்டியெழுப்பப்படுகிறது. 
புருஷனும்‌ மனைவியும்‌ ஒருவருக்கொருவர்‌ 
உண்மையுள்ளவர்களாயிருக்கவேண்டும்‌. 
அவர்களுடைய உடன்படிக்கை, 
அவர்களுடைய ஜீவியகாலம்‌ முழுவதற்கும்‌. 
உறுதியாயிருக்கவேண்டும்‌. கணவனும்‌ 
மனைவியும்‌ ஒருவரையொருவர்‌ விட்டுப்‌ 
பிரிந்துவிடக்கூடாது. பருஜன்‌ தன்‌ 
மனைவியை தள்ளிவிடக்கூடாது. 





i a 
TT 


புருஷனும்‌ மனைவியும்‌, தங்கள்‌ 
ஜீவியகாலம்‌ முழுவதும்‌ சேர்ந்தே இருக்க 
வேண்டும்‌. அவர்களிடத்தில்‌ பரிசுத்தமான 
அன்பும்‌, சமாதானமும்‌ காணப்படவேண்டும்‌. 
சண்டைகளும்‌, சந்தேகங்களும்‌, 
துன்மார்க்கமான சுயாவங்களும்‌ புருஷனையும்‌ 
மனைவியையும்‌ பிரித்துவிடக்கூடாது. 
கர்த்தரே புருஷனையும்‌ மனைவியையும்‌, 
விவாக உடன்படிக்கையின்‌ மூலமாக, ஒரே 
குடும்பமாக இணைத்திருக்கிறார்‌. 


“அவர்‌ ஒருவனையல்லவா படைத்தார்‌? 
ஆவி அவரிடத்தில்‌ பரிபூரணமாயிருந்ததே, 
பின்னைஎன்‌ ஒருவனைப்‌ படைத்தார்‌?” 
(மல்‌ 25) என்று மல்கியா கேட்கிறார்‌. 
கர்த்தர்‌ ஆதாமுக்கு ஏவாளை மாத்திரமே 
படைத்தார்‌. ஏவாளுக்கு ஆதாமை 
மாத்திரமே படைத்தார்‌. ஆதாம்‌ ஏவாளை 
தள்ளிவிடவில்லை. ஆதாம்‌ தனக்கு மற்றொரு 
துணையைத்‌ தேடிப்போகவுமில்லை. 


உன்‌ மனைவி உயிரோடிருக்கையில்‌, 
அவளுக்கு உபத்திரவமாக அவள்‌ 
சகோதரியையும்‌ நிர்வாணமாக்கும்பொருட்டு 
விவாகம்பண்ணலாகாது' 


அவளை 
லேவி 18:18) 


ஏவாள்‌ 
ஒணையாகிரக்கவேண்டும்‌ 
துணையா ற்காகவே கர்த்தர்‌ 
ஏவாளைப்‌ படைத்தா அவர்கள்‌ 
தேவபக்தியுள்ள சந்ததியை பெறவேண்டும்‌. 
இதுவே கர்த்தருடைய சித்தம்‌. 
தேவசந்ததியினிடத்தில்‌, தேவனுடைய சாயல்‌ 
காணப்படும்‌. 


ஆதாமுக்கு 
ஆதாமுக்கு 


“ஆ வேசித்தனம்‌ இராதபடிக்கு 
அவனவன்‌ தன்‌ சொந்த மனை 
அவளவள்‌ தன்‌ சொந்த புருஷனையும்‌. 
உடையவர்களாயிருக்கவேண்டும்‌'1கொரி 7:2). 


ஜீவிக்கக்கூடாது. 
தேவபக்தியுள்ள சந்ததியாகமிருக்கவேண்டும்‌. 
பரிசுத்த விவாகம்‌ 

நியமிக்கப்பட்டது. 

பரிசுத்த விவாதத்தினால்‌. 
சந்ததியாமிருக்கவேண்டும்‌. தேவபக்தியுள்ள 
சந்ததி கர்த்தரை ஆராதிப்பார்கள்‌. 


மல்கியா - விரிவுரை 
MALACHI - COMMENTARY 


நன்‌ 
மனைவிக்குத்‌ 
துரோகம்பண்ணாதபடிக்கு, உங்கள்‌ 
ஆவியைக்‌ குறித்து எச்சரிக்கையாயிருங்கள்‌. 
தள்ளிவிடுதலை. நான்‌ வெறுக்கிறேன்‌" 
(மல்‌ 2356) என்று இஸ்ரவேலின்‌ 
தேவனாகிய கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


வித்ர்‌ இணைத்த மனுவின்‌ 
பிரிக்கக்கூடாது. மனுஷன்‌ கர்த்தருக்கும்‌ 
துரோகம்பண்ணக்கூடாது. தன்‌ 
மனைவிக்கும்‌. துரோகம்பண்ணக்கூடாது. 
"ஆகையால்‌ நீங்கள்‌ துரோகம்பண்ணாமல்‌ 
உங்கள்‌ ஆவிமைக்குறித்து 
எச்சரிக்கையாயிருங்கள்‌" (மல்‌ 2:16) என்று 
இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 


இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ 
துரோகம்பண்ணும்போது, 
வருத்தப்படுகிறார்‌. 
வார்த்தைகளினாலே 
வருத்தப்படுத்துகிறீர்கள்‌" (மல்‌ 2:17) என்று 
மல்கியா சொல்லுகிறார்‌. மனுஷர்‌ தாங்கள்‌ 
சொல்லுவதே உண்மையென்று சாதிப்பார்கள்‌. 
தாங்கள்‌ செய்வதே நியாயமானது என்று 
உரத்த. சத்தமாய்ச்‌ சொல்லுவார்கள்‌. 
அவர்களிடத்தில்‌ அநியாயமும்‌, அக்கிரமமும்‌, 
துரோகமும்‌ இருந்தாலும்‌, 
நீதியென்று சாதிப்பார்கள்‌. 
வார்த்தைகளினாலே அவர்கள்‌ 
வருத்தப்படுத்துகிறார்கள்‌. 


கர்த்தரை வருத்தப்படுத்துகிறவர்கள்‌, 
கர்த்தருடைய பரிசுத்தத்தை மதிப்பதில்லை. 
இஸ்ரவேலின்‌ தேவன்‌ பரிசுத்தர்‌ என்பதையும்‌ 
அங்கீகரிக்கமாட்டார்கள்‌. 
செய்கிறவனெவனும்‌ 
கர்த்தரின்‌ பார்வைக்கு நல்லவன்‌ என்றும்‌, 
அப்படிப்பட்டவர்கள்‌ பேரில்‌ அவர்‌ 
பிரியமாயிருக்கிறாரென்றும்‌ துன்மார்க்கரும்‌, 
துரோகிகளும்‌ சொல்லுகிறார்கள்‌. 


கர்த்தருக்கு 
கர்த்தர்‌ 
'உங்கள்‌ 
கர்த்தரை 


கர்த்தரை 





ழ்‌ யுள 
யாய 


சில. சமயங்களில்‌ பாவிகள்‌ 
செழிப்பாயிருப்பதைப்‌ பார்க்கிறோம்‌. 
கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு அவர்கள்மீது 
உடனே வருவதில்லை. இதனால்‌ கர்த்தர்‌ 
பாவிகளை நியாயந்தீர்க்கமாட்டார்‌ என்று 
தீர்மானித்து. விடக்கூடாது. கர்த்தர்‌ 
பொல்லாதவர்கள்‌ பேரில்‌ பிரியமாயிருக்கிறார்‌ 
என்றும்‌, கர்த்தர்‌. பொல்லாதவர்களை 
நியாயந்தீர்க்கமாட்டார்‌ என்றும்‌ துன்மார்க்கர்‌ 
சொல்லுகிறார்கள்‌. இவ்வாறு அவர்கள்‌ 
சொல்வதினால்‌ அவர்கள்‌ கர்த்தரை 
வருத்தப்படுத்துகிறார்கள்‌. 


மல்கியா - விரிவுரை 
MALACHI - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தாங்கள்‌ 

வருத்தப்படுத்தினாலும்‌, 

அதை அங்கீகரிப்பதில்லை. 

கர்த்தரை வருத்தப்படுத்துகிறோ 
துன்மார்க்கர்‌ கேள்வியும்‌ கேட்கிறார்கள்‌. 
துன்மார்க்கர்‌ தங்கள்‌  துன்மார்க்கமான, 
மதியீளமான. சத்தியத்திற்கு விரோதமான 
வார்த்தைகளினாலே கர்த்தரை 
வருத்தப்படுத்துகிறார்கள்‌. 





f= FTE 
TT 


மேசியாவின்‌  வருகையைப்பற்றியும்‌, 
அவருக்கு முன்பாக அவருடைய ன்‌ 
ஆயத்தம்பண்‌ ணுகிறவரைப்பற்றியும்‌ 
அதிகாரத்தில்‌ வாக்குத்தத்தம்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. மேசியாவின்‌ 
வருகையின்போது நடைபெறும்‌ சம்பவங்கள்‌ 

விரிவாகச்‌ சொல்லப்பட்டிருக்கிறது 
(மல்‌ 3:1-6). 


கர்த்தருடைய 
தீட்டுப்படுத்துகிறார்கள்‌. 
கர்த்தர்‌ அவர்களைக்‌ 
அவர்கள்‌ தங்களுடைய 
பாவங்களுக்கு மனந்திரும்பவேண்டும்‌. 
அப்போது கர்த்தர்‌ தம்முடைய கிருபையோடும்‌ 
இரக்கத்தோடும்‌ அவர்களிடத்திற்கு திரும்பி 
வருவார்‌ (மல்‌ 37-12). 


யூதர்கள்‌ 
பிரமாணங்களைத்‌ 
இதன்‌ நிமித்தமாக 
கடிந்துகொள்கிறார்‌ 


துன்மார்க்கருடைய 
அவர்கள்‌ தேவனுக்கு விரோதமாகப்‌ 
பேசுவதும்‌ (மல்‌ 3:13-15). நீதிமான்களுடைய 
நீதியும்‌, அவர்கள்‌ தேவனுக்காகப்‌ பேசுவதும்‌. 
கர்த்தர்‌ நீதிமான்களுக்கு தம்முடைய 
வாக்குத்தத்தங்களைக்‌ கொடுக்கிறார்‌ 
(மல்‌ 316-18). 


பாவங்களும்‌, 


இதே, வருகிறார்‌ 
மல்‌ 8:1-6 


மல்‌ 30. இதே, நான்‌ என்‌ தூதனை 
அனுப்புகிறேன்‌, அவன்‌ எணக்கு 
முன்பாகப்‌ போய்‌, வழியை 
ஆயத்தம்பண்ணுவான்‌; அப்பொழுது 
நீங்கள்‌ தேடுகிற ஆண்டவரும்‌ நீங்கள்‌ 
விரும்புகிற உடன்படிக்கையின்‌ 
தூதனுமானவர்‌ தம்முடைய 
ஆலயத்துக்குத்‌ தீவிரமாய்‌ வருவார்‌; 
இதே, வருகிறார்‌ என்று சேனைகளின்‌: 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


மல்கியா - விரிவுரை 
MALACHI - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மல்‌ 3:2. ஆனாலும்‌ அவர்‌ வரும்‌. 
நானைச்‌ சகிப்பவன்‌ யார்‌? அவர்‌ 
வெளிப்படுகையில்‌ நிலைதிற்பவன்‌ 
யார்‌? அவர்‌ புடமிடுகிறவனுடைய 
அக்கினியைப்போலவும்‌, 
வண்ணாருடைய 

போலவும்‌ இருப்பார்‌. 


மல்‌ 33. உட்கார்த்து 
வென்னியைப்‌ புடமிட்டுச்‌. 
சுத்திகரித்துக்கொண்டிருப்பார்‌; அவர்‌ 
லேவியின்‌. புத்திரரைச்‌. 
சுத்திகரித்து, அவர்கள்‌ 
கர்த்தருடையவர்கவாயிருக்கும்படிக்கும்‌, 
நீதியாய்‌ காணிக்கையைச்‌ செலுத்தும்‌ 
படிக்கும்‌, அவர்களைப்‌ பொன்னைப்‌ 
போலவும்‌ வென்னியைப்போலவும்‌ 
புடமிடுவார்‌. 


மல்‌ 34, அப்பொழுது பூர்வநாட்களிலும்‌ 
முந்தின வருஷங்களிலூம்‌ இருந்தது 
போல்‌, யூதாவின்‌ காணிக்கையும்‌, 
எருசலேமின்‌ காணிக்கையும்‌ 
கர்த்தருக்குப்‌ பிரியமாமிருக்கும்‌. 


மல்‌ 95. நான்‌ நியாயத்தீர்ப்பு 
செய்யும்படி உங்களிடத்தில்‌ வந்து, 
சூனியக்காரருக்கும்‌ விபசாரருக்கும்‌ 
பொய்யாணை  இடுகிறவர்களுக்கும்‌, 
எனக்குப்‌ பயப்படாமல்‌ விதவைகளும்‌ 
திக்கற்ற பின்னைகளுமாகிய கூலி. 
க்காரரின்‌ கூலியை 
அபகரித்துக்‌ கொள்ளுகிறவர்களுக்கும்‌, 
பரதேசிக்கு அதியாயஞ்‌ 
செய்கிறவர்களுக்கும்‌ விரோதமாய்த்‌ 
தீவிரமான சாட்சியாமிருப்பேன்‌ எண்று 
சேனைகளின்‌ கர்த்தர்சொல்லுகிறார்‌. 


சுவுக்காரத்தைப்‌ 


அவர்‌ 


மல்‌ 3:6. நான்‌ கர்த்தர்‌, நான்‌ மாறாதவர்‌; 
ஆவைல்‌ யாக்கோபின்‌ புத்திரராகிய 
தீங்கன்‌ நிர்மூலமாகவில்லை. 


நாஸ்திகர்கள்‌ “தேவன்‌ இல்லை” 
என்று சொல்லுகிறார்கள்‌. அவர்கள்‌ 
தேவனைப்பற்றி பரியாசமான வார்த்தைகளைப்‌ 
பேசுகிறார்கள்‌. “நியாயத்தீர்ப்பின்‌ தேவன்‌ 
எங்கே” என்று நாஸ்திகர்களும்‌, பாவிகளும்‌ 
கேட்கிறார்கள்‌. அவர்களுடைய கேள்விக்கு, 

;த அதிகாரத்தின்‌ முதலாவது வசனம்‌ 
பதில்‌ சொல்லுகிறது. 





i THE 
TT 


மோசே 
பலிபீடத்திற்கும்‌ 
வைத்தவுடன்‌, 


ஆசரிப்புக்கூடாரத்திற்கும்‌ 


ககபர்‌ 
பரிசுத்த 
கர்த்தருடைய ஆராதனையில்‌ 
பயன்படுத்துகிறார்‌. மோசே  ஆசாரியரை 
பரிசுத்தம்பண்ணும்போது, தன்னையும்‌ 
பரிசுத்தம்பண்ணிக்கொள்கிறார்‌. 

மோசே வெளிப்பிரகாரத்தை 
ஸ்தாபனம்பண்ணிய விதம்பற்றி இந்த 
வசனப்பகுதியில்‌  சொல்லப்பட்டிருக்கிறது. 
அதன்‌ விவரம்‌ வருமாறு : 


1. வாசஸ்தலத்தின்‌ தொங்குதிரையைத்‌: 


தூக்கிவைக்கிறார்‌ 


தகனபலிபீடத்தை 
கூடாரமான 
வாசலுக்கு 
(யாத்‌ 40:29). 


ஆசரிப்புக்‌ 
வாசஸ்தலத்தின்‌ 


முன்பாக வைக்கிறார்‌ 


வைக்கிறார்‌ (யாத்‌ 40:30) 


கழுவுகிறதற்குத்‌ தொட்டியிலே தண்ணீர்‌ 
வார்க்கிறார்‌. 


மோசே ஆசரிப்புக்‌ கூடாரத்துக்குள்ளே 
பிரவேசிக்கிறபோதும்‌, 

பலிபீடத்தண்டையில்‌, சேருகிறபோதும்‌, 
தன்‌ கைகளையும்‌ கால்களையும்‌: 
கழுவிக்‌ கொள்கிறார்‌ (யாத்‌ 40:31-32). 


வாசஸ்தலத்தையும்‌ பலிபீடத்தையும்‌ 
சுற்றிப்‌ பிராகாரத்தை நிறுத்துகிறார்‌ 
(யாத்‌ 40:33). 


பிராகாரத்தின்‌ 
தொங்கவைக்கிறார்‌ 


தொங்குதிரையைத்‌ 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மோசேயும்‌ ஆரோனும்‌ அவர்‌ குமாரரும்‌ 
தங்கள்‌ கைகளையும்‌ கால்களையும்‌ 
கழுவுகிறார்கள்‌. இவர்கள்‌ தங்களைத்‌ 
தாங்களே கழுவிக்கொள்கிறார்கள்‌. இதைச்‌ 
சிலர்‌ ஞானஸ்நானத்திற்கு அடையாளமாகக்‌ 
கூறுகிறார்கள்‌. ஆனால்‌ இங்கு இவர்களை 
யாரும்‌ கழுவவில்லை. இவர்களே தங்களைக்‌ 
கழுவிக்கொள்கிறார்கள்‌. 


இவ்விதமாய்‌ மோசே வேலையை 
முடித்தான்‌" (யாத்‌ 40:33) என்று இந்த 
வசனத்தில்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
ஆசரிப்புக்கூடாரத்தை ஸ்தாபனம்‌ பண்ணும்‌ 
எல்லா வேலைகளையும்‌ மோசே மேற்பார்வை 
செய்தகிறார்‌. ஆசரிப்புக்‌ கூடாரம்‌ ஸ்தாபனம்‌. 
பண்ணி முடியும்‌ வரையிலும்‌ மோசே ஆசாரிய 
ஊழியம்‌ செய்கிறார்‌. 


வன்‌ ஆசரிப்புக்‌ கூடாரத்தைப்‌ பு 
செரிக்க. கப்‌ சொடுந்தார 
யாத்‌ 4018-33 வசனங்களில்‌ 
கூறப்பட்டிருப்பவை. கோலின்‌ நடபடிகளாகும்‌. 
ப்புக்‌ கூடாரத்தின்‌ ஒவ்வொரு 
எவ்வாறு, செய்ய 
வேண்டுமென்று மோசே மற்றவர்களுக்குக்‌. 
காண்பிக்கிறார்‌. 


சந்நிதியில்‌ மோசே 
முதலாவதாக விளக்குகளை ஏற்றுகிறார்‌. 
(மாத்‌ 40:25) பொற்பீடத்தின்மேல்‌ மோசே 
முதலாவதாகச்‌ சுகந்த வர்க்கத்தினால்‌ தூபம்‌ 
காட்டுகிறார்‌. (யாத்‌ 40:26-27) சர்வாங்க 
தகனபலியையும்‌, 'போஜனபலியையும்‌ 
செலுத்துகிறார்‌ (யாத்‌ 40:29) தொட்டியில 
தன்‌ கைகளையும்‌, கால்களையும்‌ கழுவுகிறார்‌ 
(யாத்‌ 40:31) இசரிப்புக்கூடாரத்தையும்‌, 
அதின்‌ சகல பணிமுட்டுகளையும்‌ மோசே 
அபிஷேகம்‌ பண்ணி பரிசுத்தப்படுத்துகிறார்‌. 
(யாத்‌ 40-941) 


கர்த்தருடைய 


மோசே பிரதான ஆசாரியனையும்‌, மற்ற 
ஆசாரியரையும்‌ ஆசாரிய ஊழியம்‌ 
செய்யும்டிக்கு அபிஷேகம்‌ பண்ணி, 
பரிகத்தப்படுத்துகிறார்‌ (யாத்‌ 4042-15), 
கர்த்தர்‌ கட்பளையிட்படியே மோசே 
ஆசரிப்புக்‌ கூடாரத்தை ஸ்தாபனம்பண்ணி, 
எல்லாப்‌ பணிமுட்டுகளையும்‌ அதற்குரிய 
இடங்களில்‌ வைக்கிறார்‌ (யாத்‌ 40:20-33). 





i a 
TT 


(தேவன்‌ இங்கே இருக்கிறார்‌, அவர்‌ 
வாசற்படிக்கு அருகாமையில்‌ வந்திருக்கிறார்‌” 
இதுவே நாஸ்கருடைய கேள்விக்கு சரியான 
பதில்‌. 


தங்களுக்கு ஒரு மேசியா 
வருவார்‌ என்று யூதர்கள்‌ நீண்டகாலமாக 
எதிர்பார்த்து  காத்துக்கொண்டிருந்தார்கள்‌. 
அவர்கள்‌ எதிர்பார்த்த மேசியா இப்போது, 
வருவதற்கு ஆயத்தமாயிருக்கிறார்‌. கர்த்தர்‌ 
இந்த உலகத்தை நியாயந்தீர்ப்பதற்காக: 
வருகிறார்‌ 


மேசியா. வருவதற்கு முன்பாக, 
யோவான்ஸ்நானன்‌ இந்தப்‌ பூமிக்கு வருவார்‌. 
அவர்‌ கர்த்தருக்கு ஆயத்தம்‌ 
பண்ணுவார்‌, ஏசாயா தீர்க்கதரிசி யோவான்‌ 
ஸ்நானனைப்பற்றி தீர்க்கதரிசனமாய்ச்‌ 


சொல்லியிருக்கிறார்‌. 
"கர்த்தருக்கு 

ஆயத்தப்படு்து்கள்‌, அனந்தம்‌ 
நம்முடைய தேவனுக்குப்‌ பாதையைச்‌ செவ்வை. 
பண்ணுங்கள்‌ என்றும்‌, பள்ளமெல்லாம்‌ 
உயர்த்தப்பட்டு, சகலமலையும்‌ குன்றும்‌ 
தாழ்த்தப்பட்டு, கோணலானது செல்வையாகி, 
குரடுமுரடானவை சமமாக்கப்படும்‌ என்றும்‌, 
கர்த்தரின்‌ ம வெளியாங்கமாகும்‌, 
மாம்சமான யாவும்‌ அதை ஏகமாய்க்‌ காணும்‌, 
கர்த்தரின்‌ வாக்கு அதை உரைத்தது என்றும்‌ 
வனாந்தரத்திலே கூப்பிடுகிற சத்தம்‌ 
உண்டாயிற்று” (ஏசா 403: 


யோவான்ஸ்நானன்‌. கர்த்தருடைய 
தூதன்‌. “இதோ, நான்‌ என்‌ தூதனை 
அனுப்புகிறேன்‌, அவன்‌ எனக்கு முன்பாகப்‌ 
போய்‌, வழியை  ஆயத்தம்பண்ணுவான்‌" 
(மல்‌ 34) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


யோவான்ஸ்நானனுக்கு 
பரலோகத்திலிருந்து கட்டளை கொடுக்கப்‌ 
பட்டிருக்கிறது. அவர்‌ 

கட்டளையைப்‌ 

எல்லா தீர்க்கதரிசிகளுமே 
தூதர்களாயிருக்கிறார்கள்‌. 

கர்த்தர்‌ கொடுத்த செய்தியை ஜனங்களுக்கு 
சொல்லுகிறார்கள்‌. ஜனங்கள்‌ தங்களுடைய 
பாவங்களுக்கு மனந்திரும்பவேண்டுமென்றும்‌. 
அவர்களுடைய இருதயங்கள்‌ புதுப்பிக்கப்பட 
வேண்டும்‌ என்றும்‌ எல்லா தீர்க்கதரிசிகளும்‌ 
சொல்லுகிறார்கள்‌. யோவான்ஸ்நானனும்‌. 
மற்ற தீர்க்கதரிசிகளைப்போலவே, 
மனந்திரும்புதலின்‌ செய்தியை ஜனங்களுக்கு. 
சொல்லுகிறார்‌. 


மல்கியா - விரிவுரை 
MALACHI - COMMENTARY 


யோவான்ஸ்நானன்‌ , 
கிறிஸ்துவுக்கு முன்பாகப்போய்‌, 
வழியை ஆயத்தம்பண்ணுவார்‌. 
ஆபிரகாமின்‌ சந்ததியில்‌ 
ஆபிரகாம்‌ தங்களுடைய 
சொல்லிக்கொள்வதில்‌, 
பெருமைப்படுகிறார்கள்‌. 


கர்த்தர்‌ ஆபிரகாமோடு உடன்படிக்கை 
பண்ணினார்‌. ஆபிரகாமையும்‌, அவருடைய 
சந்ததியையும்‌ ஆசீர்வதிப்பதாகச்‌ சொன்னார்‌. 
அந்த உடன்படிக்கையின்‌ மூலமாக 
தங்களுக்கும்‌ ஆசீர்வாதம்‌ வரும்‌ என்று 
யூதர்கள்‌ எதிர்பார்க்கிறார்கள்‌. தங்களை 
க்‌ தங்களுக்கு ஒரு இரட்சகர்‌ 
யில்லை என்றும்‌, கர்த்தர்‌ 
கான்‌ பண்ணின உடன்படிக்கைய 
தங்களுக்கு போதுமானது என்றும்‌ யூதர்கள்‌ 
நினைக்கிறார்கள்‌. 
யோவான்ஸ்நானன்‌ 
கிறிஸ்துவுக்கு முன்பாக இந்தப்‌ 
வரவேண்டும்‌. யூதர்கள்‌ 
அவர்களுடைய இரட்சிப்புக்கு 
தடையாகயிருக்கும்‌. தடைகளை 
நீக்கவேண்டும்‌. இபேசகிறிஸ்துவக்கு வழியை 
ஆயத்தப்பண்ணவேண்டும்‌. தங்களுடைய 
இரட்ச்பக்கு, கர்த்தர்‌ ஆபிரகாமோடு 
பண்ணின உடன்படிக்கை போதுமானதல்ல 
என்பதை யூதர்கள்‌ உணரவேண்டும்‌. 
தங்களுக்கு இயேசுகிறிஸ்துவாகிய இரட்சகர்‌ 
தேவை என்பதை. யூதர்கள்‌ 
அங்கீகரிக்கவேண்டும்‌. 


யோவான்ஸ்நானன்‌, யூதர்கள்‌ 
மத்தியிலே  இயேசுகிறிஸ்துவின்‌ தூதனாக 
வந்தார்‌. கிறிஸ்துவின்‌ வருகை 
சமீபமாமிருக்கிறது என்றும்‌, தர்கள்‌ 
தங்களுடைய பாவங்களுக்கு மனந்திரும்ப 
வேண்டும்‌ என்றும்‌, கிறிஸ்துவாகிய 
இரட்சகர்‌ அவர்களுடைய பாவங்களை 
மன்னிப்பார்‌ என்றும்‌ யோவான்ஸ்நானன்‌. 
யூதர்கள்‌ மத்தியிலே உபதேசம்பண்ணினார்‌. 

மல்கியா தீர்க்கதரிசி மேசியாவின்‌ 
வருகையைக்‌ குறித்தும்‌ தீர்க்கதரிசனமாய்ச்‌ 
சொல்லுகிறார்‌. நீங்கள்‌ தேடுகிற 
ஆண்டவரும்‌ நீங்கள்‌ விரும்புகிற 
உடன்படிக்கையின்‌ தூதனுமானவர்‌ தம்முடைய 
ஆலயத்துக்குத்‌. தீவிரமாய்‌. வருவார்‌" 
(மல்‌ 39) என்று மல்கியா மேசியாவின்‌ 
வருகையைப்பற்றி முன்னறிவிக்கிறார்‌. 





i FTE 
TT 
உடன்படிக்கையின்‌ தூதனானவர்‌, 


இந்த உலகத்தைப்‌ புறக்கணித்து விட்டார்‌ 
என்றும்‌, அவர்‌ இந்த உலகத்திற்கு 


'சொன்னார்கள்‌. 
யூதர்கள்‌ 
மேசியாவைத்‌ தேடினார்கள்‌. 


ஆலயத்திற்கு தீவிரமாய்‌ வருவார்‌. 


இதோ வருகிறார்‌” (மல்‌ 
சேனைகளின்‌ கர்த்தரும்‌ மேசியாவின்‌ 
வருகையைப்பற்றிச்‌ சொல்லுகிறார்‌. மேசியா 
ஆண்டவராகவும்‌, உடன்படிக்கையின்‌ 
தூதனுமானவராகவும்‌ இருக்கிறார்‌ 


3:1) என்று 


ஆண்டவர்‌ என்னும்‌ வார்த்தை “அதோனாய்‌" 
என்று மூலபாஷையில்‌ எழுதப்பட்டிருக்கிறது. 
என்னும்‌ பெயருக்கு 


“அதோனாய்‌" கர்த்தர்‌ 


தேவனை ஆதாரமாகவும்‌, 
வைத்து ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர்‌ 
எல்லாவற்றிற்கும்‌ ஆண்டவராயிருக்கிறார்‌. 
கிறிஸ்துவானவர்‌ 
குர்த்தராமிருக்கிறார்‌ 
கர்த்தராமிருக்கிற 
கொண்டு அவர்‌ 
சுவிசேஷமாய்க்‌ கூறி, இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கு அனுப்பின வார்த்தையை 
அறிந்திருக்கிறீர்களே" (அப்‌ 10:36). 
கிறிஸ்துவானவரிடம்‌ சகல அதிகாரமும்‌ 
'கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்பொழுது. 
இயேசு சமீபத்தில்‌ வந்து, அவர்களை நோக்கி: 
வானத்திலும்‌ பூமியிலும்‌ சகல அதிகாரமும்‌ 
எனக்குக்‌ கொடுக்கப்பட்டிருக்கிறது” 
(மத்‌ 28:18) என்று சொன்னார்‌. 


எல்லோருக்கும்‌ 
எல்லாருக்கும்‌. 
இயேசுகிறிஸ்துவைக்‌ 
'சமாதானத்தைச்‌ 


'கிறிஸ்துவானவர்‌ யாக்கோபின்‌ 
குடும்பத்தாரை என்றென்றைக்கும்‌. 
அரசாளுவார்‌; அவருடைய ராஜ்யத்துக்கு 
முடிவிராது” (லூக்‌ 1:33). 

கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து 
உடன்படிக்கையின்‌ தூதனுமானவர்‌. மேசியா 
பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்டிருக்கிறார்‌. 
தேவனுக்கும்‌ மனுஷருக்கும்‌ இடையில்‌: 
சமாதானத்தை உண்டுபண்ணுவதே. 
இயேசுகிறிஸ்துவின்‌ ஊழியம்‌. 


மல்கியா - விரிவுரை 
MALACHI - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கிறிஸ்துவானவர்‌ 
தூதனாகயிருக்கிறார்‌. 
மனுஷருக்கும்‌ 
மத்தியஸ்தராயிருக்கிறார்‌. 
கிறிஸ்துவின்‌ மூலமாய்‌ 
மனுஷருக்கும்‌ நடுவே 
சமாதானமும்‌ உண்டாயிற்று. 


ஏனெனில்‌, தேவதூதர்‌ 
சொல்லப்பட்ட வசனத்திற்கு 
எந்தச்‌ செய்கைக்கும்‌ 
நீதியான தண்டனை  வரத்தக்கதாக 
அவர்களுடைய வசனம்‌ உறுதிப்படுத்தப்‌ 
பட்டிருக்க, முதலாவது கர்த்தர்‌ மூலமாய்‌ 
அறிவிக்கப்பட்டு, பின்பு அவரிடத்தில்‌ 
கேட்டவர்களாலே நமக்கு 
உறுதியாக்கப்பட்டது" (எபி 2:2,3) 


உடன்படிக்கையின்‌ 
அவர்‌ தேவனுக்கும்‌ 


மூலமாய்ச்‌ 
விரோதமான 
கீழ்ப்படியாமைக்கும்‌ 


(தனானவர்‌"' 

உடன்படிக்கையின்‌ 

என்றும்‌ வேதபண்டிதர்கள்‌ 

பொருள்‌ சொல்லுகிறார்கள்‌. கிறிஸ்துவானவர்‌ 

உடன்படிக்கையின்‌ அதிபதியாகமிருந்தாலும்‌, 

அவரே அந்த உடன்படிக்கையை 

மனுக்குலத்திற்கு அறிவிக்கிற தூதராகவும்‌ 
இருக்கிறார்‌. 


கிறிஸ்துவாகிய ஆண்டவரை யூதர்கள்‌ 
தேடுகிறார்கள்‌. உடன்படிக்கையின்‌ தூதரான 
மேசியாவை யூதர்கள்‌ விரும்புகிறார்கள்‌. 
பக்தியுள்ள யூதர்கள்‌ மேசியாவின்‌ 
வருகையை ஆவலோடு எதிர்பார்த்து 
காத்துக்கொண்டிருந்தார்கள்‌. அவர்கள்‌ 
மேசியாவின்‌ வருகையை விரும்பினார்கள்‌. 


மேசியாவின்‌ வருகைக்காக 
காத்திருந்தவர்கள்‌, இஸ்ரவேலின்‌ ஆறுதல்‌ 
வரக்காத்திருந்தார்கள்‌. அவர்கள்‌ எருசலேமிலே 
மீட்பு உண்டாகக்‌ காத்திருந்தார்கள்‌. 


“அப்பொழுது சிமியோன்‌ என்னும்‌ 
பேர்கொண்ட ஒரு மனுஷன்‌ எருசலேமில்‌ 
இருந்தான்‌: அவன்‌ நீதியும்‌ தேவபக்தியும்‌ 
உள்ளவனாயும்‌, இஸ்ரவேலின்‌ ஆறுதல்‌ 
வரக்காத்திருக்கிறவனாயும்‌ இருந்தான்‌ 
அவன்மேல்‌ பரிசுத்தஆவி ர்‌ 
லூக்‌ 2:25) 


'அவளும்‌ அந்நேரத்திலே வந்து நின்று. 
கர்த்தரைப்‌ புகழ்ந்து, எருசலேமிலே 
மீட்புண்டாகக்‌ காத்திருந்த யாவருக்கும்‌ 
அவரைக்குறித்துப்‌ பேசினாள்‌" (லூக்‌ 2:38). 





i THE 
TT 


இசகிறிஸ்துவைத்‌ தேடுகிறவர்கள்‌. 
அவருக்குள்‌ சந்தோஷத்தைப்‌ பெற்றுக்‌ 
கொள்வார்கள்‌. இயேசுகிறிஸ்துவே 
நம்முடைய இருதயத்தின்‌ வாஞ்சையாயிருக்க 
வேண்டும்‌. அப்போது அவர்‌ நம்முடைய 
இருதயத்தின்‌ மகிழ்ச்சிக்கு. 
காரணராயிருப்பார்‌. 

மேசியா தீவிரமாய்‌. வருவார்‌. 
அவருடைய வருகை சமீபமாமிருக்கிறது. 
முற்பிதாக்களின்‌ காலத்தில்‌, யூதர்கள்‌ 
மேசியாவின்‌ வருகைக்காக காத்திருந்தார்கள்‌. 
அப்போது, மேசியா 
சமீபமாயிருந்ததைவிட, 
இவர்களுக்கு மிகவும்‌ சமீபமாயிருக்கிறார்‌. 
மேசியா தீவிரமாய்‌ வருவார்‌. 


மேசியா தம்முடைய ஆலயத்திற்கு: 
தீவிரமாய்‌ வருவார்‌. இந்த ஆலயம்‌. 
எருசலேமிலுள்ளது. இது கர்த்தருடைய 


ஆலயம்‌. இது அவருடைய பிதாவின்‌ வீடு. 


'புறாவிற்கிறவர்களை நோக்கி: 
இவைகளை இல்விடத்திலிருந்து எடுத்துக்‌ 
கொண்டு போங்கள்‌; என்‌ பிதாவின்‌ வீட்டை 
வியாபார  வீடாக்காதிருங்கள்‌ என்றார்‌” 
(யோவா 2:16) 

மேசியாவின்‌ வருகையைப்பற்றிச்‌ 
சொல்லும்போது, “ஆனாலும்‌ அவர்‌ வரும்‌ 
நாளைச்‌ சகிப்பனன்‌ யார்‌? அவர்‌ 
வெளிப்படுகையில்‌ நிலைநிற்பவன்‌ யார்‌?” 
(மல்‌ 32) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ 
அவர்‌ உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக 
தீர்க்கும்டியாக வரவில்லை. தம்‌ மூலமாக. 
இந்த உலகம்‌ இரட்சிக்கப்படவேண்டும்‌. 
என்பதற்காகவும்‌, இந்த உலகத்திலுள்ள 
ஜனங்கள்‌ நித்திய ஜீவனைப்‌ பெற்றுக்கொள்ள 
வேண்டும்‌ என்பதற்காகவும்‌ மேசியா இந்த 
உலகத்திற்கு வருகிறார்‌ 


இயேசுகிறிஸ்து தம்முடைய 
மாம்சசரீரத்தில்‌, இந்த ன்‌ 
காலத்தில்‌, அவரு மகிமையும்‌ 
வல்லமையும்‌, அவரிடத்தகிரந்து ஓரளவு 
வெளிப்பட்டது. அவருடைய மகிமைக்கு 
ன்பாக யாராலும்‌ நிற்க முடியவில்லை. 
சுகிறிஸ்து மறுரூபமலையிலே, 
மறுரூமானபோது, அவரைப்‌ பார்த்த 
சீஷர்கள்‌, அவருக்கு முன்பாக நிற்க 
முடியாமல்‌ கீழே விழுந்தார்கள்‌. 


மல்கியா - விரிவுரை 
MALACHI - COMMENTARY 


யூதமார்க்கத்துத்‌ 
மேசியாவின்‌ துக்கத்தைப்பற்றி அதிகமாய்‌ 
சொல்லுகிறார்கள்‌. இந்த துக்கம்‌ 

வரும்‌ துக்கமாகும்‌. 

இந்த உலகத்திற்கு 
வரும்போது, இஸ்ரவேல்‌ தேசத்திற்கு, மிகுந்த 
துக்கமும்‌, துன்பமும்‌, வேதனையும்‌ 
உண்டாகும்‌. 


மேசியா புடமிடுகிறவனுடைய 
அக்கினியைப்போல இருப்பார்‌. பொன்னைப்‌ 
புடமிடும்போது. அக்கினியானது, 
பொன்னையும்‌ களிம்பையும்‌ வெவ்வேறாகப்‌ 
பிரிக்கும்‌. அக்கினி பொன்னை உருக்கும்‌. 
மேசியா வண்ணாருடைய 
சவக்காரத்தைப்போல இருப்பார்‌ 
வஸ்திரங்களுடைய குறைகளையும்‌, 
அழுக்கையும்‌ சவுக்காரம்‌ நீக்குவதுபோல, 
மேசியாவும்‌ நம்முடைய இருதயத்திலுள்ள 
பாவக்கறைகளையும்‌, அசுத்தத்தையும்‌ 
நீக்குவார்‌. 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து 
மனுக்குலத்தை இரட்சிப்பதற்காகவே இந்தப்‌ 
பூமிக்கு வந்தார்‌. அவர்‌ மனுஷருடைய 
இருநயங்களை ஆராய்ந்து பார்க்கிறார்‌ 
இயேசுகிறிஸ்துலின்‌ மூலமாய்‌ மனுஷருடைய 
இதுவரையிலும்‌ 
சிந்தனைகளெல்லாம்‌, 


அவர்களை 
தாயாகிய 
மரியாளை நோக்கி: இதோ, அநேகருடைய 
இருதய சிந்தனைகள்‌ வெளிப்படத்தக்கதாக, 
இஸ்ரவேலில்‌ அநேகர்‌ விழுகிறதற்கும்‌ 
எழுந்திருக்கிறதற்கும்‌, விரோதமாகப்‌ 
பேசப்படும்‌ அடையாளமாவதற்கும்‌, இவர்‌ 

நியமிக்கப்பட்டிருக்கிறார்‌" (லூக்‌ 2:34). 
இந்தப்‌ பூமியிலே ஏராளமான 
மனுஷர்‌ இருக்கிறார்கள்‌. அவர்களில்‌ 
நல்லவர்களும்‌ இருக்கிறார்கள்‌, தீயவர்களும்‌ 
இருக்கிறார்கள்‌. தூற்றுக்கூடை 
அவர்களுடைய கையில்‌ இருக்கிறது. கர்த்தர்‌ 
மனுஷரில்‌, 
நீதிமானையும்‌ 

வெவ்வேறாகப்‌ பிரிப்பார்‌. 





f= FTE 
TT 


'தூற்றுக்கூடை அவர்‌ கையில்‌. 
கக அவர்‌ தமது களத்தை நன்றாய்‌. 


பதரையோ 
சுட்டெரிப்பார்‌ 
என்றான்‌" (மத்‌ 3:12). 


இயேசகிறிஸ்துவின்‌: சுவிசேஷம்‌: 
நீதிமான்களுக்குள்ளே. நற்கிரியைகளை 
நடப்பிக்கும்‌. தமக்கு பயந்து பரிசுத்தமாய்‌ 
ஜீவிக்கிறவர்களுக்கு, கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்து நன்மையான ஈவுகளைக்‌. 
கொடுப்பார்‌. கிறிஸ்துவின்‌ சுவிசேஷம்‌ 
நீதிமான்களுக்கு ஜீவனுக்கேதுவான 
நற்கந்தமாகயிருக்கும்‌. 

மேசியா உட்கார்ந்து. வெள்ளியைப்‌ 
புடமிட்டு சுத்திகரித்துக்கொண்டிருப்பார்‌. 
அவர்‌ புடமிடுகிறவரைப்போல. 
உட்கார்ந்திருப்பார்‌. அவர்‌ வெள்ளியையும்‌ 
பொன்னையும்‌ புடமிட்டு  சுத்திகரிப்பார்‌ 


மனுஷருடைய இருதயங்களில்‌ காணப்படும்‌. 

உள்ளான அசுத்தங்களையெல்லாம்‌ 

அவர்களைப்‌ பரிசுத்தப்படுத்துவார்‌ 

இத்கினியினால்‌. புபமிடுவா்‌ 
வெள்ளியும்‌ 


நீக்கி, 
மேசியா 
பொன்னும்‌ 
அக்கினியினால்‌ புடமிடப்படும்‌. 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து ம்‌ 
பிள்ளைகளை பரிசுத்த. ஆலியினாலும்‌: 
அக்கினிபினாலும்‌ அபிஷேகம்பண்‌ணுவார்‌ 
பரிசுத்த ஆவியானவர்‌ விசுவாசிகளுடைய 
இருதயங்களில்‌ அக்கினியைப்போல கிரியை 
நடப்பிப்பார்‌ 


 மனந்திரும்புதலுக்கென்று நான்‌ 
ஜலத்தினால்‌ உங்களுக்கு ஞானஸ்நானங்‌. 
கொடுக்கிறேன்‌; எனக்குப்பின்‌ வருகிறவரோ 
என்னிலும்‌ வல்லவராமிருக்கிறார்‌, அவருடைய 


ஆலிமினாலும்‌ தித்‌ உங்களுக்கு 
ஞானஸ்நானம்‌ கொடுப்பார்‌" (மத்‌ 311). 

கர்த்தரால்‌ புடமிடப்பட்டு 
சுத்திகரிக்கப்பட்டவர்கள்‌ 
கர்த்தருடையவர்களா மிருப்பார்கள்‌. 
அவர்கள்‌ நீதிமான்களாயிருப்பார்கள்‌. 
அவர்கள்‌ கர்த்தருக்கு நீதியாய்‌ 
காணிக்கையை செலுத்துவார்கள்‌. நீதிமான்கள்‌ 
தங்களை கர்த்தருக்கு பூரணமாய்‌ ஒப்புக்‌ 
கொடுப்பார்கள்‌. தங்களை பரிசுத்தம்பண்ணிக்‌ 
கொள்வார்கள்‌. மேசியா லேவியின்‌ புத்திரரை 
சுத்திகரிப்பார்‌. அவர்களைப்‌ பொன்னைப்‌ 
போலவும்‌, வெள்ளியைப்போலவும்‌ புடமிடுவார்‌ 
(மல்‌ 3:3). 


மல்கியா - விரிவுரை 
MALACHI - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


விருட்சத்தை பரிகத்தம்பண்ணும்போது, 
அந்த விருட்சத்திலிருந்து நல்ல கனிகள்‌ 
உண்டாகும்‌. சியா பாவியான. 
மனுஷர்களை ட்சித்த அவர்களைப்‌ 
பரிசுத்தப்படுத்துகிறார்‌. அவர்கள்‌ தங்கள்‌ 
ஆலிக்குரிய ஜீவியத்தில்‌ நற்கனிகளைக்‌ 
கொடுப்பார்கள்‌. அவர்கள்‌ நல்ல 
கனிகளைக்கொடுக்கும்‌ நல்ல 
விருட்சங்களாகயிருப்பார்கள்‌. 

பூர்வநாட்களிலும்‌ 
மந்தன்‌ மடல்களின்‌ இருந்ததுபோல, 
யூதாவின்‌ காணிக்கையும்‌, எருசலேமின்‌ 
காணிக்கையும்‌ கர்த்தருக்குப்‌ 
பிரியமாயிருக்கும்‌" (மல்‌ 3:4) என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 


எருசலேமின்‌ காணிக்கை இனிமேல்‌ 
கர்த்தருக்கு... அருவருப்பானதாகமிருக்காது. 
ஆசாரியர்கள்‌ இதுவரையிலும்‌ நச்‌ 
பிடித்ததையும்‌, ஊனமான தையும்‌ 
கர்த்தருடைய பலிபீடத்திலே ஓத்த 
கொண்டு வந்தார்கள்‌. ஆசாரியர்கள்‌ 
இனிமேல்‌ கர்த்தர்‌ அருவரக்கிற பலிகளையும்‌, 
காணிக்கைகளையும்‌ பீடத்திற்கு, 
கொண்டு வரமாட்டார்கள்‌. அர்க்‌ நீதியாய்‌ 
காணிக்கையை செலுத்தம்பிடக்கு 
கர்த்தருடைய பலிபீடத்திற்கு வருவார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ கர்த்தருக்கு 
பிரியமான காணிக்கைகளை, 
செலுத்துவார்கள்‌. கர்த்தருடைய 
நியாயப்பிரமாணத்தில்‌ சொல்லப்பட்டிருக்கிற 
கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து, அவர்கள்‌ 
காணிக்கைகளையும்‌ பலிகளையும்‌ செலுத்த 
வருவார்கள்‌. யூதாவின்‌ காணிக்கையும்‌, 
எருசலேமின்‌ காணிக்கையும்‌ கர்த்தருக்கு, 
பிரியமாயிருக்கும்‌. 


பூர்வநாட்களிலும்‌, முந்தின 
வருஷங்களிலும்‌ ஆசாரியர்கள்‌ கர்த்தருக்குப்‌ 
பிரியமான காணிக்கைகளை செலுத்தினார்கள்‌. 
கர்த்தரும்‌ அவர்களுடைய காணிக்கைகளில்‌ 
பிரியமாயிருந்தார்‌. பூர்வநாட்களில்‌ இருந்தது 
போலவே, ஆசாரியர்கள்‌ இப்போது. 
செலுத்துகிற காணிக்கைகளும்‌ கர்த்தருக்கு 
பிரியமாயிருக்கும்‌ (மல்‌ 3:4). 





i FTE 
TT 


கர்த்தருடைய கிருபை இஸ்ரவேல்‌. 
வம்சத்தாருக்கு கிடைத்திருக்கிறது. கர்த்தர்‌ 
அவர்களை பொன்னைப்போலவும்‌,. 
வெள்ளியைப்‌ போலவும்‌ புடமிட்டு 
சுத்திகரித்திருக்கிறார்‌. அவர்கள்‌ 
பசும்பொன்னைப்போலவும்‌ சுத்தவெள்ளியைப்‌ 
போலவும்‌ சுத்தமாயிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
இப்போது கர்த்தருக்கு பிரியமான 
காணிக்கைகளை செலுத்துகிறார்கள்‌. 
கர்த்தருக்கு நீதியாய்‌ காணிக்கைகளை 
செலுத்துகிறார்கள்‌. 


தம்மை 
பிதாவின்‌ 
பேசுகிறார்‌. 
செலுத்துகிற 


மேசியா 
விசுவாசிக்கிறவர்களுக்காக, 
சமுகத்திலே பரிந்து 
ஆகையினால்‌ அவர்கள்‌ 
காணிக்கைகள்‌ கர்த்தருக்கு 
பிரியமாயிருக்கிறது. கர்த்தர்‌ அவர்களுடைய 
காணிக்கைகளை அங்கீகரிக்கிறார்‌ 
ஜனங்களில்‌ 
இருக்கிறார்கள்‌. 
இருக்கிறார்கள்‌. 
தங்கள்‌ 


இந்தப்‌ பிரபஞ்சத்து 
நீதிமான்களும்‌ 
துன்மார்க்கரும்‌ 


துன்மார்க்கரில்‌ அநேகர்‌ 


பாவங்களுக்கு மனந்திரும்பி, தங்களுடைய 
ிக்கை 


பாவங்களை. மேசியாவிடம்‌ அ 
செய்கிறார்கள்‌. கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து 
அவர்களுடைய ஆத்தும 
இரட்சகராயிருக்கிறார்‌. தங்கள்‌ 
பாவங்களுக்கு உண்மையாய்‌ மனந்திரும்பு 
கிறவர்களை கிறிஸ்துவானவர்‌ இரட்சிக்கிறார்‌. 
ஆன இரட்சிக்கப்படாத 
தன்மகன்‌ ன்றும்‌ மனுஷர்‌ மத்தியிலே. 
இருக்கிறார்கள்‌. 
பாவங்களுக்கு 


வ 
மத்தியில்‌ வந்திருக்கிறார்‌ 

நியாயத்தீர்பபின்‌ தேவன்‌ எங்கே” 
என்று துன்மார்க்கர்‌ கேட்கிறார்கள்‌. கர்த்தர்‌ 
தங்களை நியாயந்தீர்க்க வருவார்‌ என்பதை 
அவர்கள்‌ நம்பவில்லை. அவர்கள்‌ கர்த்தருக்கு 
விரோதமாக துணிகரமாய்ப்‌ பேசுகிறார்கள்‌. 
கர்த்தர்‌ துன்மார்க்கருக்கு பிரதியுத்தரம்‌ 
சொல்லும்‌ வண்ணமாக, “நான்‌ நியாயத்தீர்ப்பு 
செய்யும்டி உங்களிடத்தில்‌ வருவேன்‌” 
என்றும்‌, உங்களுக்கு விரோதமாய்‌ 
தீவிரமான  சாட்சியாயிருப்பேன்‌' கே) 
என்றும்‌ சேனைகளின்‌ கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


மல்கியா - விரிவுரை 
MALACHI - COMMENTARY 


மேசியா இந்தப்‌ பூமியில்‌ வரும்போது 
துன்மார்க்கருக்கு குழப்பமும்‌ பயமும்‌ 
உண்டாகும்‌. கர்த்தர்‌ அவர்களை 
ஆசீர்வதிக்கும்படியாக: வரவில்லை. 
அவர்கள்மீது நியாயத்தீர்ப்பு செய்யும்‌ 
படியாகவே வருகிறார்‌. பாவிகள்‌ 
இவேசுகிறிஸ்துவினுடைய நியாயாசனத்திற்கு 
முன்பாக நிற்க வேண்டும்‌. கிறிஸ்துவானவர்‌ 
தம்முடைய சுவிசேஷத்தினால்‌ அவர்களை 
நியாயந்தீர்ப்பார்‌. 
சூனியக்காரருக்கும்‌  விபசாரருக்கும்‌. 
பொய்யாணை இடுகிறவர்களுக்கும்‌, 
கர்த்தருக்குப்‌ பயப்படாமல்‌ விதவைகளும்‌ 
திக்கற்ற பிள்ளைகளுமாகிய கூலிக்காரரின்‌ 
கூலியை த்துக்‌ 
கொள்ளுகிறவர்களுக்கும்‌, 


சேனைகளின்‌ 
சாட்சியாக (மல்‌ 


விபசாரக்காரர்‌ து 
மாம்சத்தின்‌ இச்சைகளுக்கு 
ஜீவிக்கிறார்கள்‌ சூனியக்காரர்‌ 
ஆலிக்குரிய _ துன்மார்க்கராயிருக்கிறார்கள்‌ 
பொய்யாணையிடுகிறவர்கள்‌ கர்த்தருடைய 
பரிசுத்தமான நாமத்தை பரிசுத்தக்குலைச்‌: 
சலாக்குகிறார்கள்‌. நாங்கள்‌ பேசுகிற பொய்‌ 
இவர்கள்‌ கர்த்தருடைய 
ஆணையிடுகிறார்கள்‌. 
லைம்‌ திக்கற்ற பிள்ளைகளையும்‌ 
ஒடுக்குகிறவர்கள்‌ அவர்களை 
வஞ்சிக்கிறார்கள்‌. 


துன்மார்க்கர்‌ கர்த்தருக்கு 
பயப்படமாட்டார்கள்‌. அவர்களுடைய 
துன்மார்க்கமான கிரியைகளுக்கு இதுவே 
அடிப்படை காரணம்‌. கர்த்தருக்குப்‌ 
பயப்படுவதே ஞானத்தின்‌ ஆரம்பம்‌, 
கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள்‌, அவருடைய 
நீதிக்கும்‌, நியாயத்தீர்ப்புக்கும்‌ பயப்படுவார்கள்‌. 
ர்கள்‌. பிறருக்கு. அத்ககும்‌ 
அநியாயங்களும்‌, அக்கிரமங்களும்‌ செய்யவும்‌ 
பயப்படுவார்கள்‌. தமக்கு பயப்படாமல்‌ 
அநியாயம்‌ செய்கிறவர்களுக்கு விரோதமாக, 
சேனைகளின்‌: கர்த்தர்‌ தீவிரமான 
சாட்சியாயிருக்கிறார்‌. 





i FTE 
TT 


“நான்‌ கர்த்தர்‌, நான்‌ மாறாதவர்‌; 
கையால்‌ யாக்கோபின்‌ புத்திரராகிய 
நீங்கள்‌ நிர்மூலமாகவில்லை" (மல்‌ 3:6) என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. கர்த்தர்‌ துன்மார்க்‌ 
கருக்கும்‌, அநியாயம்‌ செய்கிறவர்களுக்கும்‌ 
விரோதமாக தம்முடைய நீதியான தீர்ப்பைச்‌ 
சொல்லுகிறார்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
கிருபையினால்‌, தம்முடைய நியாயத்‌. 
தீர்ப்புகளை உடனே நிறைவேற்றாமல்‌, 
காலதாமதம்பண்‌ ணுகிறார்‌. கர்த்தருடைய 
நியாயத்தீர்ப்புகள்‌ , அவருக்கு ஏற்ற 
வேளையிலே நிறைவேறும்‌. அவர்‌ கர்த்தர்‌, 
அவர்‌ மாறாதவர்‌ 


கர்த்தர்‌ மாறாதவர்‌" என்று 
இஸ்ரவேல்‌... வம்சத்தார்‌." "சொல்லுகிறார்கள்‌ 
அவர்கள்‌ இந்த. அத்தன தங்கள்‌ 
ஜீவியத்தில்‌ பலித்திருக்கிறார்கள்‌. 
இஸ்ரவேலின்‌ னான்‌ கர்த்தர்‌ 
இஸ்ரவேல்‌ வம்சத்தாரோடும்‌, அவர்களுடைய 
முற்பிதாக்களோடும்‌ உடன்படிக்கை: 
செய்திருக்கிறார்‌. கர்த்தர்‌ தம்முடைய உடன்‌ 
படிக்கையில்‌ உண்மையுள்ளவராயிருக்கிறார்‌. 
கர்த்தர்‌ மாறாதவர்‌. ஆகையினால்‌ அவருடைய 
உடன்படிக்கையும்‌ மாறவில்லை. 
்ரவேல்‌ வம்சத்தார்‌, பல. 
சந்தர்ப்பங்களில்‌ கர்த்தருக்கு விரோதமாகக்‌ 
கலகம்பண்ணினார்கள்‌. கர்த்தருக்கு 
கோபத்தை உண்டுபண்ணினார்கள்‌. அவர்கள்‌ 
கர்த்தரை வருத்தப்ப வைத்தார்கள்‌. 
அவர்கள்‌ கர்த்தரைவிட்டு விலகி, அந்நிய 
ய்வங்களைப்‌ பின்பற்றிப்போனார்கள்‌. 
புத்திரர்‌ கர்த்தருக்கு. 
பரிசுத்தமானவர்கள்‌. ஆனால்‌ அவர்களில்‌ 
அநேகர்‌ பரிசுத்தமாய்‌ ஜீவிக்காமல்‌ 
பாவத்திற்கு அடிமைகளாக ஜீவித்தார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ வம்சத்தாரிடம்‌ கர்த்தர்‌ 
எதிர்பார்க்கிற _ பரிசுத்தமோ, உண்மையோ, 
நீதியோ, கீழ்ப்டிதலோ காணப்படவில்லை. 
கர்த்தர்‌ தம்முடைய நீதியினால்‌ அவர்களை 
ஒதுக்கி தள்ளியிருக்கலாம்‌. தம்மைவிட்டு, 
விலகிப்போன யூதர்களை கர்த்தர்‌ 
புறக்கணித்திருக்கலாம்‌. ஆனால்‌ கர்த்தர்‌ 
இஸ்ரவேல்‌ வம்சத்தாரை 
தள்ளிவிடவில்லை. அவர்களை புறக்கணித்து 
கைவிட்டுவிடவில்லை. 


மல்கியா - விரிவுரை 
MALACHI - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ தம்முடைய உடன்படிக்கைக்கு 
உண்மையுள்ளவராயிருக்கிறார்‌. இஸ்ரவேல்‌ 
முற்பிதாக்களோடு தாம்‌ 
உடன்படிக்கைகளை கர்த்தர்‌ 
நினைவ கூருகிறார்‌. அவர்களைப்‌ 
பாதுகாக்கிறார்‌. அவர்களைப்‌ பராமரிக்கிறார்‌. 
கர்த்தர்‌ மாறாதவராயிருக்கிறார்‌. கர்த்தருடைய 
அன்பும்‌, கிருபையும்‌, இரக்கமும்‌ 
மாறவில்லை. இதனால்‌ யாக்கோபின்‌ புத்திரர்‌ 
நிர்மூலமாகவில்லை. 
கர்த்தர்‌ யாக்கோபின்‌ புத்திரருக்கு 
சொல்லுகிற ஆசீர்வாதமான வார்த்தைகளை, 
நமக்கும்‌ சொல்லுகிறார்‌. கர்த்தர்‌ நமக்கும்‌ 
மாறாதவராமிருக்கிறார்‌. அவர்‌ நம்மீது வைத்த 
அன்பு மாறவில்லை. அவருடைய கிருபையும்‌ 
இரக்கமும்‌ மாறவில்லை. ஆகையினால்‌ நாம்‌ 
நிர்மூலமாகாமலிருக்கிறோம்‌. நாம்‌ இன்றைய 
தினத்தில்‌ நிர்மூலமாகாதிருப்பது 
கர்த்தருடைய சுத்தக்கிருபை 


மனுஷன்‌ தேவனை 
வஞ்சிக்கலாமா? மல்‌ 317-12 


மல்‌ 3:7. நீங்கள்‌ உங்கள்‌ பிதாக்கனின்‌' 
நாட்கள்‌ தொடங்கி என்‌ 
கட்டளைகளைக்‌. கைக்கொள்னாமல்‌, 
அவைகளைவிட்டு விலகிப்போனீர்கள்‌; 
திரும்புங்கள்‌, 

உங்களிடத்திற்குத்‌ 

சேனைகளின்‌ 

கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌; நாங்கள்‌ எந்த. 
திரும்பவேண்டும்‌ 


தேவனை 


வஞ்சித்தோம்‌ என்கிறீர்கள்‌? 
பாகத்திலும்‌ காணிக்கைகளிலூம்தானே. 


மல்‌ 30. தீங்கன்‌ ௪யிக்கப்பட்டவர்கள்‌; 
ஜனத்தாராகிய நீங்கள்‌ எல்லாரும்‌. 
என்னை வஞ்சித்‌ தீர்கள்‌. 





i FTE 
TT 


மல்‌ 3:10. 

அகாரம்‌ 

தசமபாகங்கனையெல்லாம்‌ 
பண்டசாலையிலே 

வாருங்கள்‌; அப்பொழுது 
வானத்தின்‌ பலகணிகளைத்‌ திறத்து, 
'இடங்கொள்ளாமற்போகுமட்டும்‌. 
உங்கள்‌ மேல்‌ ஆசீர்வாதத்தை 
வருவிக்கமாட்டேனேோவென்று 
அதினால்‌ என்னைச்‌ சோதித்துப்‌ 
பாருங்கள்‌ என்று சேனைகளின்‌ கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 


மல்‌ 941. பூமியின்‌ கனியைப்‌ 
பட்சித்துப்‌ போடுகிறவைகளை உங்கள்‌: 
நிமித்தம்‌ கண்டிப்பேன்‌; அவைகள்‌ 
உங்கள்‌ நிலத்தின்‌ பலனை 
அழிப்பதில்லை, வெவியிலுன்ன 
திராட்சக்கொடி. பழமில்லாமற்‌. 
போவதுமில்லை என்று சேனைகளின்‌ 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


மல்‌ 302, அப்பொழுது 
ஜாதிகளும்‌ உங்களைப்‌ 
பாக்கியவான்கள்‌ என்பார்கள்‌; தேசம்‌ 
விரும்பப்படத்தக்கதாயிருக்கும்‌ என்று 
சேனைகளின்‌ கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
இஸ்ரவேல்‌ 

அவர்கள்‌ கர்த்தரை 

உண்மையான 

ஆராதிக்கவேண்டும்‌. 
அவர்கள்‌ கர்த்தருக்கு “ஊழியம்‌ 
செய்யவேண்டும்‌. இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ 
நியாயப்பிரமாணத்தில்‌ சொல்லப்பட்டிருக்கிற 
பிரகாரம்‌, கர்த்தருக்கு 
காணிக்கைகளையும்‌ 
ஆனால்‌ ்‌ 


வஞ்சிக்கிறார்கள்‌. 


“நீங்கள்‌ உங்கள்‌ 
நாட்கள்‌ தொடங்கி என்‌ கட்டளைகளைக்‌ 
கைக்கொள்ளாமல்‌, அவைகளைவிட்டு 
விலகிப்போனீர்கள்‌" (மல்‌. 3:7) என்று 
சேனைகளின்‌. கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
வம்சத்தாருக்கு சொல்லுகிறார்‌. ர்கள்‌ 
தங்கள்‌ எஜமானரை 
'விலகிப்போய்விட்டார்கள்‌. 
எஜமான்‌ அவர்களுக்கு 
வேலைகளை செய்யாமல்‌, 
ஏமாற்றுகிறார்கள்‌. 


கர்த்தர்‌ வம்சத்தாரோடு 
வழக்காடுகிறார்‌. 

பயபக்தியோடும்‌, 
இருதயத்தோடும்‌ 


மல்கியா - விரிவுரை 
MALACHI - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இஸ்ரவேல்‌ வம்சத்தார்மீது 
சொன்னாலும்‌, தம்முடைய 
வார்த்தைகளையும்‌ 
சொல்லுகிறார்‌. 


(மல்‌ 3:7) 
என்று சேனைகளின்‌ கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ மறுபடியும்‌ கர்த்தருக்கு 
கீழ்ப்படிந்து. அவருடைய கட்டளைகளைக்‌ 
கைக்கொள்ளவேண்டும்‌. கர்த்தர்‌ தங்களுக்கு 
கொடுத்த வேலைகளை உண்மையாப்ச்‌ 
செய்யவேண்டும்‌. 


தேசத்திலிருந்து மற்றொரு 
தோத்திற்க பிரயாணம்பண்ணுகிறவர்‌, பாதை 
மாறிப்போய்விட்டால்‌: காணாமல்‌ 
போய்விடுவார்‌. அவருக்கு சரியான பாதை 
எது என்று அறிவிக்கப்படும்போது, அவர்‌ 
தன்னுடைய தப்பிதமான பாதையை விட்டு 
விலகி, சரியான பாதைக்கு திரும்பி 
வரவேண்டும்‌. அது தான்‌ அவருக்கு நல்லது. 
இஸ்ரவேல்‌ வம்சத்தாரோ, சோரஸ்திரீ 
தன்‌ புருஷனைவிட்டு விலகிப்போனதுபோல, 
கர்த்தரைவிட்டு விலகி சோரம்‌ 
போயிருக்கிறார்கள்‌. சோரஸ்திரீ தன்னுடைய 
புருஷனிடத்திற்கு திரும்பி வரவேண்டும்‌. 


ஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ கர்த்தரைவிட்டு 
விலகிப்போயிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
கர்த்தரிடத்திற்கு திரும்பி வரவேண்டும்‌. 
அப்பொழுது கர்த்தரும்‌ அவர்களிடத்திற்கு 
திரும்பி வருவார்‌. கர்த்தர்‌ அவர்கள்மீது 
சொன்ன தம்முடைய நியாயத்தீர்ப்புக்களை 
யெல்லாம்‌ அவர்களைவிட்டு நீக்கிப்போடுவார்‌. 


கர்த்தர்‌ 
குற்றம்‌ 


னால்‌ இஸ்ரவேல்‌ வம்சத்தாரோ 
கர்த்தரிடத்திற்கு திரும்பி வர விரும்பவில்லை. 
“நாங்கள்‌ எந்த விஷயத்தில்‌ திரும்பவேண்டும்‌” 
(மல்‌ 3:7) என்று யூதர்கள்‌ கர்த்தரிடத்தில்‌ 
கேட்கிறார்கள்‌. கர்த்தர்‌ 'தங்களைக்‌ 
குற்றப்படுத்துவது. யூதர்களுக்கு 
பிடிக்கவில்லை. தாங்கள்‌ கர்த்தரைவிட்டு 
விலகிப்போகவில்லை என்றும்‌, 
விலகிப்போனால்தான்‌ அவரிடத்திற்கு 
திரும்பி வரவேண்டும்‌ என்று நினைத்து, 
“நாங்கள்‌ எந்த விஷயத்தில்‌ திரும்பவேண்டும்‌” 
என்று யூதர்கள்‌ கர்த்தரிடத்திலே 
கேட்கிறார்கள்‌. 





i= THE 
TT 


பாவங்களைப்பற்றியும்‌, 
மீறுதல்களைப்பற்றியும்‌ அறியாதவர்களா 
யிருக்கிறார்கள்‌. அவர்களுக்கு தேவனுடைய 
பிரமாணமும்‌ தெரியவில்லை. தங்களுடைய 
ஆவிக்குரிய நிலமையும்‌ தெரியவில்லை. 
கர்த்தர்‌... தங்களிடத்தில்‌: எதை 
எதிர்பார்க்கிறார்‌ என்பதும்‌ அவர்களுக்கு 
புரியவில்லை. தாங்கள்‌ இப்போது 
இருப்பதுபோலவே, எப்போதும்‌ இருக்கலாம்‌. 
என்று நினைக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
கர்த்தரைவிட்டு  விலகிப்போனது கூட 
அவர்களுக்குத்‌ தெரியவில்லை. யூதர்கள்‌ 
பாவத்தில்‌ ஜீலிக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
தங்களுடைய பாவங்களுக்கு 
மனந்திருப்பல்‌, தொடர்ந்து பாவத்திலேயே 
ஜீவிக்‌ வேண்டுமென்று 
ர னன்த ககன்‌ யூதர்கள்‌ 

தேவனை வஞ்சிக்கிறார்கள்‌. 
வம்சத்தாரிடம்‌, 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
மலக்‌: தேவல. வதக்க 
நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள்‌. எதிலே. 
உம்மை வஞ்சித்தோம்‌ என்கிறீர்கள்‌? 
தசமபாகத்திலும்‌ காணிக்கைகளிலும்தானே' 
(மல்‌ 38) என்று சொல்லுகிறார்‌. அவர்கள்‌ 
தங்கள்‌ எஜமானை  வஞ்சிக்கிறார்கள்‌. 
கர்த்தரிடத்திலுள்ள நன்மைகளை, வஞ்சித்துப்‌ 
பெற்றுக்கொள்ளலாம்‌. என்று 
பேராசைப்படுகிறார்கள்‌ 


கொள்ளையிடுகிறவர்கள்‌ வழியிலே. 
காத்திருப்பதுபோல, யூதர்கள்‌ கர்த்தருடைய 
நன்மைகளைப்‌ பெற்றுக்கொள்‌ வதற்கு, 
அவருடைய சமுகத்திற்கு ன்‌ 
காத்திருக்கிறார்கள்‌. “நீங்களோ 
வஞ்சிக்கிறீர்கள்‌” (மல்‌ 3:8) 
சேனைகளின்‌: கர்த்தர்‌ 

வம்சத்தாரிடம்‌ சொல்லுகிறார்‌. மனுஷன்‌ 
தேவனை வகக்கவேண்டுறு 
நினைக்கக்கூடாது. இப்படிப்பட்ட 
துணிகரமான எண்ணங்கள்‌ மனுஷனுக்கு 
உண்டாகக்கூடாது. 


மனுஷன்‌ தேவனுக்கு விரோதமாகப்‌ 
பாவம்‌ செய்கிறான்‌. தேவனுடைய 
பிரமாணத்திற்கு கீழ்ப்படியாமல்‌ மீறுகிறான்‌. 
அவன்‌ தேவனுக்கு விரோதமாகக்‌. 
கலகம்பண்ணுகிறான்‌. கர்த்தருடைய 
பிரமாணத்திற்கு கீழ்ப்படியாமல்‌, அவருக்கு 
விரோதமாகக்‌ கலகம்பண்ணுவது. அவரை 
வஞ்சிப்பதற்கு சமமானது. இஸ்ரவேல்‌ 
வம்சத்தார்‌ கர்த்தரை வஞ்சித்தாலும்‌, 


மல்கியா - விரிவுரை 
MALACHI - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தாங்கள்‌ கர்த்தரை வஞ்சிக்கவில்லை என்றும்‌, 
தங்களிடத்தில்‌ ஒரு குற்றமுமில்லை என்றும்‌ 
சாதிக்கிறார்கள்‌.  தங்களிடத்தில்‌ குற்றம்‌ 
காணப்படுமென்றால்‌, கர்த்தர்‌ அதை 
தங்களுக்கு நிரூபிக்கவேண்டுமென்று, 
விவாதம்‌ பண்ணுகிறார்கள்‌. 

இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ கர்த்தரை 
ல்‌ என்ன 


மானதாக பத பண்ணப்பட்டதையும்‌ 
வஞ்சிக்கிறார்கள்‌. கர்த்தருடைய ஊழியத்தை 
தாங்கள்‌ உண்மையாக செய்வதாக சொல்லி, 
மாய்மாலம்பண்ணி, 
வஞ்சிக்கிறார்கள்‌. 
கர்த்தரை 
த்‌ தாங்களே 
அவர்கள்‌ கர்த்தருடைய 
வஞ்சித்து, 
பரிசுத்தக்குலைச்சலாக்குகிறார்கள்‌. 
ஊழியத்திற்காக 
படைக்கப்பட்டிருக்கிற காணிக்கைகளை 
வஞ்சிக்கிறார்கள்‌. கர்த்தருக்கு படைக்க 
வேண்டிய காணிக்கைகளை வஞ்சித்து, 
காணிக்கை செலுத்தாமல்‌ வஞ்சிக்கிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ 
விரோதமாக 
செய்தாலும்‌, 


தங்களைத்‌ 
கொள்கிறார்கள்‌. 


வம்சத்தார்‌ கர்த்தருக்கு. 
இத்தனை காரியங்களை 
“எதிலே உம்மை வஞ்சித்தோம்‌' 
கேட்கிறார்கள்‌. கர்த்தர்‌ 
ல்‌ "தசமபாகத்திலும்‌ 
காணிக்கைகளிலும்‌ தானே” (மல்‌ 3:8) என்று 
பிரதியுத்தரமாய்ச்‌ சொல்லுகிறார்‌ 


இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ கர்த்தருக்கு 
காணிக்கைகளை செலுத்தவில்லை. 
கர்த்தருடைய ஆலயத்திலே தசமபாகங்களை 
கொண்டு லந்து கொடுக்கவில்லை. 
அவர்கள்‌ தேவாலயத்திலுள்ள ஆசாரியர்களை 
வஞ்சிக்கிறார்கள்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
பிரமாணத்தில்‌ சொன்ன பிரகாரம்‌, பலி 
பீடத்திலே பலிகளையும்‌ காணிக்கைகளையும்‌ 
கொண்டு வரவில்லை. நசல்‌ பிடித்ததையும்‌, 
ஊனமானதையும்‌ பலிபீடத்திற்கு கொண்டு 
வருகிறார்கள்‌. பலிசெலுத்துவதற்கு: 
தகுதியற்றதை பலிசெலுத்த கொண்டு 
வருகிறார்கள்‌. 





i THE 
TT 


நீங்கள்‌ 
ஜனத்தாராகிய 


ஆகாரக்குறைவையும்‌, 

தாகத்தையும்‌, பசியையும்‌, பட்டினியையும்‌ 
கொடுத்து அவர்களைத்‌ தண்டிக்கிறார்‌. 
வெட்டுப்பூச்சிகள்‌ அவர்களுடைய தேசத்தில்‌ 
விளைந்த தானியங்களையெல்லாம்‌. 
தின்றுபோடுகிறது. அவர்களுக்கு ஏற்ற 
காலங்களிலே மழை பெய்யவில்லை. 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
தண்டிக்கிறார்‌. இதனால்‌ 
அப்பக்குறைவு உண்டாயிற்று, 
கர்த்தரை வஞ்சித்தார்கள்‌. இதன்‌ 
அவர்கள்‌ தங்களைத்‌ 
வஞ்சித்துக்கொள்கிறார்கள்‌. 
இப்போது 


சபிக்கப்பட்டவர்களாயிருக்கிறார்கள்‌. 


வம்சத்தாரைத்‌. 
அவர்களுக்கு 
அவர்கள்‌ 
மூலமாய்‌ 
தாங்களே 
அவர்கள்‌ 
கர்த்தரால்‌ 


விளைச்சல்‌. 

விளைச்சல்‌. 
உண்டாமிருந்தபோது, அவர்கள்‌ கர்த்தருக்கு 
காணிக்கைகளையும்‌, ம்‌ 


அறுவடையுமில்லை, அவர்களால்‌ கர்த்தருக்கு 
காணிக்கைகளையும்‌ தசமபாகங்களையும்‌ 


செலுத்த முடியவில்லை. 


தர்கள்‌ டய பாவா 
அற்ிகுக்கேடம்‌ அணக அத்தை 
வஞ்சிக்கக்கூடாது. கர்த்தருக்கு 
செலுத்தவேண்டிய தசமபாகங்களையும்‌, 
காணிக்கைகளையும்‌ ஒழுங்காக 
செலுத்தவேண்டும்‌. அப்போது கர்த்தருடைய 
சாபமும்‌, நியாயத்தீர்ப்பம்‌ அவர்களைவிட்டு 
நீங்கும்‌. அவர்கள்மீது கர்த்தருடைய 
ஆசீர்வாதம்‌ வந்து தங்கும்‌. 

என்‌ 
ஆகாரம்‌ 
'தசமபாகங்களையெல்லாம்‌. 
கொண்டு வாருங்கள்‌" 


உண்டாயிருக்கும்படித்‌ 


பண்டசாலையிலே 
(மல்‌ 340) என்று 


மல்கியா - விரிவுரை 
MALACHI - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இதனால்‌ கர்த்தருடைய பலிபீடத்தில்‌ 
ஊழியம்‌ செய்கிற ஆசாரியருக்கும்‌, 
லேவியருக்கும்‌, அவர்களுடைய வீட்டாருக்கும்‌ 
போஜனமுண்டாயிருக்கும்‌. கர்த்தருடைய 
ஊழியத்தை செய்கிறவர்களுக்கு போஜனம்‌ 
கிடைக்கும்போது, கர்த்தருக்கு 
காணிக்கைகளை செலுத்துகிறவர்களுக்கும்‌, 
அவர்களுடைய வீட்டாருக்கும்‌ போஜனம்‌. 
கிடைக்கும்‌. 


நாம்‌ முதலாவதாக கர்த்தருக்கு 
செலுத்தவேண்டிய 'தசமபாகங்களையும்‌ 
காணிக்கைகளையும்‌ அவருக்கு செலுத்த 
வேண்டும்‌. “அப்பொழுது. நான்‌ 
வானத்தின்‌. பலகணிகளைத்‌ திறந்து, 
இடங்கொள்ளாமற்போகுமட்டும்‌ உங்கள்‌ மேல்‌ 
ஆசீர்வாதத்தை வருவிக்கமாட்டேனோவென்று 
அதினால்‌ என்னைச்‌ சோதித்துப்‌ பாருங்கள்‌" 
(மல்‌ 310) என்று சேனைகளின்‌ கர்த்தர்‌ 


சொல்லுகிறார்‌. 


கர்த்தர்‌ இங்கு சொல்லுகிற வாக்கியம்‌ 
அடையாளமாகச்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
நன்மையான எல்லா ஈவுகளும்‌ நமக்கு 
பரலோகத்திலிருந்து வருகிறது. கர்த்தர்‌ 
தம்ுபைய பொக்கிஷ சாலையிலிருந்து 
நமக்கு தேவையான 
ஆசீர்வாதங்களையும்‌ வளவன்‌ வர்‌! 
கொடுக்கிற ஆசீர்வாதம்‌ 
பலகணிகளைத்‌ திறந்து 
ன்றும்‌, 
தாராளமாகவும்‌ கொடுக்கப்படும்‌. 


“அப்பொழுது ராஜாவுக்குக்‌ கைலாகு 
கொடுக்கிற பிரதானி ஒருவன்‌ தேவனுடைய 
மனுஷனுக்குப்‌ பிரதியுத்தரமாக: இதோ, 
கர்த்தர்‌ வானத்திலே மநகுகளை 
உண்டாக்கினாலும்‌ இப்படி நடக்குமா 
என்றான்‌. அதற்கு அவன்‌: உன்னுடைய 
கண்களினாலே அதைக்‌ காண்பாய்‌; 
ஆனாலும்‌ அதிலே சாப்பிடமாட்டாய்‌ 
என்றான்‌" (2இராஜா 7:2) 


நம்மேல்‌ ஆசீர்வாதத்தை 
வருவிக்கப்பண்ணுவதற்காகவே, கர்த்தர்‌ 
வானத்தின்‌ பலகணிகளைத்‌ திறக்கிறார்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய பொக்கிஷசாலைகளின்‌ 
பலகணிகளைத்‌ திறக்கும்போது, நமக்கு 
இடங்கொள்ளாமல்‌ போகுமட்டும்‌, நம்மேல்‌ 
கர்த்தருடைய ஆசீர்வாதம்‌ வரும்‌. கர்த்தர்‌ 
நமக்கு கொடுக்கும்‌ ஆசீர்வாதங்களை 
முழுமையாகப்‌ பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு 
இடம்‌ இருக்காது. 





i FTE 
TT 


பாவிகள்‌ மனந்திரும்பும்போது, கர்த்தர்‌ 
அவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறார்‌. 
அவர்களுடைய இருதயங்களைப்‌ 
புதுப்பிக்கிறார்‌. அவர்களோடு ஒப்புரவாகுகிறார்‌. 
அவர்களுக்கு தம்முடைய ஆசீர்வாதங்களையும்‌ 
கொடுக்கிறார்‌. கர்த்தரிடத்தில்‌ நமக்கு 
கொடுப்பதற்காக, அவருடைய பண்டக 
சாலையிலே, ஆசீர்வாதங்கள்‌ ஏராளமாய்‌ 
சேமித்து வைக்க க்கிறது. 
ஆசீர்வாதங்கள்‌ நமக்கு கொடுக்கப்பட 
ஆயத்தமாயிருக்கிறது. 


ம்முடைய விசுவாசக்‌ குறைவினால்‌, 
கர்த்தர்‌ கொடுக்கும்‌ ஆசீர்வாதங்களை 
பெற்றுக்கொள்வதற்கு, நம்மிடத்தில்‌ இடம்‌ 
இருக்காது. நம்முடைய விசுவாசம்‌ 
குறையும்போது, நம்முடைய இடமும்‌ 
குறைகிறது. நம்முடைய விசுவாசம்‌ 
அதிகரிக்கும்போது, நம்முடைய இடம்‌ 
விஸ்தாரமாகிறது. 


கர்த்தர்‌ நம்மை ஆசீர்வதிக்கும்போது, 
சபிக்கப்பட்டிருந்த பூமி மறுபடியும்‌ 
ஆசீர்வதிக்கப்படும்‌. “பூமியின்‌ 
பட்சித்துப்‌ போடுகிறவைகளை உங்கள்‌ 
நிமித்தம்‌ கண்டிப்பேன்‌; அவைகள்‌ உங்கள்‌ 

த்தின்‌. பவனை அழிப்பதில்லை. 
வெளியிலுள்ள திராட்சக்கொடி பழமில்லாமற்‌ 
போவதுமில்லை! (முல்‌ போ) என்று, 
சேனைகளின்‌ கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ 

நாம்‌ கர்த்தருடைய ஆலயத்திலே 
தசமபாகங்களையும்‌, காணிக்கைகளையும்‌ 
கொண்டு வரும்போது, கர்த்தர்‌ நம்மை 
ஆசீர்வதிப்பார்‌. நமக்கு இடங்கொள்ளாமல்‌ 
போகுமட்டும்‌ ஆசிர்வாதம்‌ உண்டாயிருக்கும்‌ 


3:12) 
சொல்லுகிறார்‌. 


என்று சேனைகளின்‌ கர்த்தர்‌ 


விரோதமான 


கர்த்தருக்கு. 
பேச்சுக்கள்‌ மல்‌ 3:18-15 


மல்‌ 912. நீங்கள்‌. 
விரோதமாய்ப்‌ பேசின 
கடினமாயிருக்கிறது என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌; ஆனாலும்‌ உமக்கு 
விரோதமாக என்னத்தைப்‌ பேசினோம்‌ 
என்கிறீர்கள்‌. 


எனக்கு. 
லக்‌ 


மல்கியா - விரிவுரை 
MALACHI - COMMENTARY 


மல்‌ ரக, தேவனைச்‌ சேவிப்பது 
விருதா, அவருடைய கட்டனைகளைக்‌ 
கைக்கொள்ளூகிறதினாலும்‌, 
சேனைகளின்‌ கர்த்தருக்கு முன்பாகத்‌ 
துக்கித்து நடக்கிறதினாலும்‌ என்ன 
பிரயோஜனம்‌? 


மல்‌ 3:15, இப்போதும்‌ அகங்காரிகனைப்‌ 
பாக்கியவான்‌௧ன்‌ என்கிறோம்‌; தீமை 
செய்கிறவர்கள்‌ திடப்படுகிறார்கள்‌; 
அவர்கள்‌ தேவனைப்‌ பரிட்சை. 
பார்த்தாலும்‌ விடுவிக்கப்படுகி றார்களே 
என்று சொல்லுகிறீர்கள்‌. 


சீயோனுள்ள பாவிகள்‌ கர்த்தருக்கு 
விரோதமாகத்‌ தூஷண வார்த்தைகளைப்‌ 
பேசுகிறார்கள்‌. “நீங்கள்‌ 
விரோதமாய்ப்‌ பேசின 
கடினமாயிருக்கிறது' (மல்‌ 313) என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. யூதர்களிடத்தில்‌ 
ம்‌. ஆணவமும்‌ காணப்படுகிறது. 
தேவனுக்கு முக்கியத்துவம்‌ 
தங்களுக்கு முக்கியத்துவம்‌ 
தங்களைப்பற்றி 


அவர்கள்‌ 
கொடுக்காமல்‌, 
கொடுக்கிறார்கள்‌ 

பெருமையாகப்‌ பேசுகிறார்கள்‌. 


கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பும்‌, கோபமும்‌ 

அவர்கள்மீது வரும்போது. அவர்கள்‌ 

கர்த்தருக்கு விரோதமாகப்‌ பேசுகிறார்கள்‌. 

பாவிகள்‌... தங்களுடைய பாவங்களை 

"தங்களுடைய பாவங்களுக்கு 

தங்களுடைய 

கர்த்தர்‌ தங்களுக்கு 

தண்டனை நீதியானது. 

தண்டனைகளைப்‌ 

ஏற்றுக்கொள்ள வேண்டும்‌. 

தங்கள்‌ பாவங்களுக்கு மனந்திரும்பவேண்டும்‌. 

ஆனால்‌ யூதர்களோ கர்த்தர்‌ தங்களுக்குக்‌ 

கொடுக்கும்‌ தண்டனைகளை ஏற்றுக்‌ 

கொள்ளாமல்‌, கர்த்தருக்கு விரோதமாகப்‌ 
பேசுகிறார்கள்‌. 





i a 
TT 


கர்த்தருடைய மகிமை 
யாத்‌ 40:84-88 


யாத்‌ 40284. அப்பொழுது ஒரு மேகம்‌ 
ஆசரிப்புக்‌ கூடாரத்தை மூடினது; 
கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை 
திரப்பிற்று. 


யாத்‌ 40:35. மேகம்‌ அதின்மேல்‌ தங்கி, 
கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை 
நிரப்பினதினால்‌, மோசே. ஆசரிப்புக்‌ 
கூடாரத்துக்குள்‌ பிரவேசிக்கக்கூடாமல்‌ 
இருத்தது. 

40:36. 
மேகம்‌ மேலே 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
பண்ணப்‌ புறப்படுவார்கள்‌. 


யாத்‌ வாசஸ்தலத்திலிருத்து 
எழும்பும்போது, 


பிரயாணம்‌ 


யாத்‌ 40:87. மேகம்‌ எழும்பாதிருத்தால்‌, 
அது எழும்பும்‌ "நான்வரைக்கும்‌ 
பிரயாணம்‌ பண்ணாதிருப்பார்கள்‌.. 


யாத்‌ 40:38. இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ 
பண்ணும்‌ எல்லாப்‌ பிரயாணங்களிலூம்‌ 
அவர்கனெல்லாருடைய கண்களுக்கும்‌. 
பிரத்தியட்சமாகப்‌ பகலில்‌ 
கர்த்தருடைய மேகமும்‌, இரவில்‌ 
அக்கினியும்‌, வாசஸ்தலத்தின்‌ மேல்‌ 
தங்கியிருந்தது. 


ல்‌ பூமியை சிருஷ்டித்தபோது. இந்தப்‌ 

மனுப்புத்திரர்‌ வாசம்பண்ணுகிற 
சிருஷ்டித்திருக்கிறார்‌ 
கர்த்தர்‌ மனுஷரை சிருஷ்டித்து, அவர்களை 


நக 


இந்தப்‌ பூமியில்‌ குடியமர்த்தினார்‌. கர்த்தர்‌ 
ம்‌ பிரயோஜனமில்லாமல்‌: 
இந்தப்‌ பூமியானது. 
வாசஸ்தலமாக 
சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. 
மோசே ஆசரிப்புக்கூடாரத்தை செய்து 
முடித்திருக்கிறார்‌. இது கர்த்தருடைய 
வாசஸ்தலம்‌. கர்த்தர்‌ மனுஷர்‌ மத்தியிலே 
வாசம்பண்ணவேண்டும்‌ என்பதற்காகவே. 
டவல்‌ ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. 
ஆசரிப்புக்கூடாரத்தை 
ரமன அல்லோல கர்த்தர்‌ அதிலே 
வந்து வாசம்பண்ணுகிறார்‌. 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மனுஷருடைய ஆத்துமாவில்‌ 
தேவனுடைய சிங்காசனமும்‌, அவருடைய 
பலிபீடமும்‌ இருக்கும்போது, அந்த 
ஆத்துமா ஜீவனுள்ள ஆலயமாகயிருக்கிறது. 
கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர்‌ 
நமக்குள்ளே வாசம்பண்ணுகிறார்‌. 


சே தாரிய்க்கபாரற்த வேலையை 
றார்‌ முடித்தபோது, ஒரு மேகம்‌ ஆசரிப்புக 
கூடாரத்தை மூடுகிறது: கர்த்தருடைய மகிமை 
வாசஸ்தலத்தை நிரப்பிற்று (யாத்‌ 40:34), 
மேகம்‌ அதின்மேல்‌ தங்கி, கர்த்தருடைய 
மகிமை வாசஸ்தலத்தை நிரப்புகிறது. 
(யாத்‌ 40:35). 


மேகம்‌ கர்த்தருடைய பிரசன்னத்திற்கு 
அடையாளம்‌. இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ பண்ணும்‌ 
எல்லாப்‌. பிரயாணங்களிலும்‌ 
அவர்களெல்லாருடைய ்‌ 


(யாத்‌ 40:38) 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ வனாந்தரத்திலே 
பாளயமிறங்கியிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
பாளயத்தின்‌ கடைசியில்‌ தங்கிமிருந்தாலும்‌, 
கர்த்தருடைய பிரசன்னத்திற்கு 
அடையாளமான மேகஸ்தம்பத்தையும்‌ அக்கினி 
ஸ்தம்பத்தையும்‌, தங்களுடைய கண்களால்‌ 
பிரத்தியட்சமாகப்‌ பார்க்கிறார்கள்‌. 


சந்தேகப்பட்டார்கள்‌. 
நடுவில்‌ இருக்கிறாரா, இல்லையா' 
அவிசுவாசத்தோடு கேள்வி கேட்டார்கள்‌. 
இனிமேல்‌ அவர்கள்‌ இப்படிப்பட்ட 
கேள்விகளைக்‌ கேட்பதற்கு வாய்ப்பில்லை. 
ஏனெனில்‌ இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ எல்லாருடைய 
கண்களுக்கும்‌ பிரத்தியட்சமாகப்‌ பகலில்‌ 
கர்த்தருடைய மேகமும்‌, இரவில்‌ அக்கினியும்‌, 
வாசஸ்தலத்தின்‌ மேல்‌ தங்கியிருக்கிறது. 
கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை 
நிரப்பிற்று. மேகம்‌ ஆசரிப்புக்கூடாரத்தை 
கூடியிருக்கிறது. கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
மத்தியிலே வாசம்பண்ணினாலும்‌, அவர்‌ 
மேகத்தின்மேல்‌ தங்கியிருக்கிறார்‌ 





ழ்‌ நயனா 
யாய 


என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
அவர்களோ, உமக்கு 
என்னத்தைப்‌ பேசினோம்‌” 
கேட்கிறார்கள்‌. யூதர்கள்‌ 
கர்த்தருக்கு விரோதமாகப்‌ 
அதை அவர்களால்‌ மறுக்க 
ஆனால்‌ கர்த்தர்‌ தங்கள்மீது 
சொல்லுகிற பிரகாரம்‌, தாங்கள்‌ கர்த்தருக்கு. 
விரோதமாக கடினமான பேச்சுககளைப்‌ 
பேசவில்லை என்று சொல்லுகிறார்கள்‌. 


"தேவனைச்‌ சேவிப்பது விருதா, 
அவருடைய கட்டளைகளைக்‌ 
கைக்கொள்ளுகிறதினாலும்‌, சேனைகளின்‌ 
கர்த்தருக்கு முன்பாகத்‌. துக்கித்து. 
நடக்கிறதினாலும்‌ என்ன பிரயோஜனம்‌?” 
(மல்‌ 314) என்று இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ 
கேட்கிறார்கள்‌. 


தேவனை சேலிப்பது விருதா என்றும்‌, 
தேவன்‌ தங்களுடைய ஆராதனைக்கு: 
பாத்திரரல்ல என்றும்‌, அவர்‌ விருதாவானவர்‌ 
என்றும்‌ யூதர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌ 
கர்த்தரை ஆராதிப்பதினால்‌ தங்களுக்கு ஒரு 
நன்மையும்‌ உண்டாகப்போவதில்லை என்று 

பத்தியில்லாத யூதர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. 
கர்த்தரை நம்புகிறவர்கள்‌ அவருடைய 
கட்டளைகளைக்‌ கைக்கொள்ளுவார்கள்‌. 
தங்களுடைய பாவங்களுக்கு 
மனந்திரும்புவார்கள்‌. பரிகத்தமுள்வர்கள்‌ 
ன்‌ முன்பாக, 


பேசினார்கள்‌. 
முடியாது. 
குற்றம்‌. 


யாருக்கும்‌ 

உண்டாகப்போவதில்லை 

பத்தியில்லாத யூதர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ கர்த்தருடைய 

கட்டளைகளைக்‌ கைக்கொள்ளவில்லை. 

ஆனாலும்‌ அவருடைய 

கைக்கொள்வதினால்‌, தங்களுக்கு ஒரு 

பிரயோஜனமுமில்லை என்று சொல்லிக்‌ 

கொள்கிறார்கள்‌. அவர்களுக்கு கர்த்தரிடத்தில்‌. 

உண்மையான பக்தியில்லை. 


கட்டளைகளைக்‌ 


மல்கியா - விரிவுரை 
MALACHI - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தரிடத்தில்‌ நம்பிக்கையிருப்பதுபோல 
வேஷம்போடுகிறார்கள்‌. அவர்கள்‌ 
கர்த்தருடைய கட்டளைகளைக்‌ கைக்‌ 
கொள்வதுபோல மாய்மாலம்பண்ணுகிறார்கள்‌. 
மாய்மாலக்காரருக்கு எல்லாமே 
வீணாகயிருக்கும்‌. ஆகையினால்தான்‌ 
மாய்மாலக்காரர்‌, தெளிந்த புத்தியில்லாமல்‌, 
தேவனை சேவிப்பது விருதா” என்று 
சொல்லுகிறார்கள்‌. 


பக்தியில்லாத யூதர்கள்‌ சேனைகளின்‌ 
முன்பாக துக்கித்து, 
அவர்கள்‌ தம்மை 
சேவிக்கவேண்டுமென்று 
கர்த்தர்‌ எங்கும்‌ சொல்லவில்லை. கர்த்தரை 
சேவிக்கிறவர்கள்‌, அவரை சந்தோஷமாய்ச்‌ 
சேவிக்கவேண்டும்‌. கர்த்தருடைய சமுகத்திலே. 
மகிழ்ந்து களிகூரவேண்டும்‌. அவர்கள்‌ 
சேனைகளின்‌ கர்த்தருக்கு முன்பாக 
சந்தோஷமாயும்‌ உற்சாகமாயும்‌ 
நடக்கவேண்டும்‌. 
கர்த்தருக்கு த்கித்ு 
நடக்கவேண்டும்‌ என்பது பக்திமில்லாத. 
ர்களின்‌ சொந்தக்‌ கற்பனை. 
இழு கர்த்தகுகபய பிரமாணமோ அல்லது 
அவருடைய கட்டளையோ அல்ல, யூதர்கள்‌ 
தங்களுடைய சுயலிருப்பத்தின்‌ பிரகாரமாக, 
கர்த்தருக்கு முன்பாக நடந்துகொண்டு, 
கர்த்தர்மீது குறை சொல்லுகிறார்கள்‌ 
ங்களுக்‌। பிரயோஜனமுமில்லை என்‌ 
வர உகள 2 காக்‌ 
இன்னும்‌ தரித்திரத்திலும்‌, உபத்திரவத்திலும்‌, 
'டுகளிலும்‌, வேதனைகளிலும்‌ 
வக்‌ சொல்லுகிறார்கள்‌. 
பக்தியில்லாத யூதர்கள்‌ இங்கு 
சொல்லுகிற மதிமீனமான வார்த்தைகளை, 
புதிய ஏற்பாட்டுக்காலத்திலே சதுசேயர்களும்‌ 
சொன்னார்கள்‌. அவர்கள்‌ இம்மையை 
மாத்திரம்‌ நம்பி, 
மறுதலித்துவிட்டார்கள்‌. 
உலகப்பிரகாரமான காரியங்கள்‌ 
முக்கியமானதாயிருக்கிறது. அவர்கள்‌ 
பரலோகத்தின்‌ காரியங்களுக்கு 
முக்கியத்துவம்‌ கொடுக்கவில்லை. 


முன்பாக 


மறுமையை 
சதுசேயருக்கு 
மாத்திரமே 





f= FTE 
ETT 


இம்மைக்காக மாத்திரம்‌ 
நாம்‌ கிறிஸ்துவின்மேல்‌ 
நம்பிக்கையுள்ளவர்களாயிருந்தால்‌, எல்லா 

பரதலிக்கப்படற்த்‌ 


யூதர்கள்‌ 
விரும்புகிறார்கள்‌. 

பண்ணினால்தான்‌ தங்கள்‌ 
செழிப்பாயிருக்க முடியும்‌ 

இவர்களுடைய நம்பிக்கை. 
பொய்சொல்லுகிறவர்களும்‌, பிறரை 
வஞ்சிக்கிறவர்களும்‌, பிறருக்கு தீங்கு 
செய்கிறவர்களும்‌ செழித்திருப்பார்கள்‌ 
என்று பக்தியில்லாத யூதர்கள்‌ நம்புகிறார்கள்‌. 


கையினால்‌ 
அதங்காரிகளை 

என்கிறார்கள்‌ 

திடப்படுகிறார்கள்‌" 

தேவனை பரிட்சைபார்த்தாலும்‌ 
விடுவிக்கப்படுகிறார்கள்‌" (மல்‌ 345) என்றும்‌ 
சொல்லுகிறார்கள்‌. புறம்பான ஐசுவரியம்‌: 
மெய்யான ஆசிர்வாதமல்ல. நம்முடைய 
இருதயத்தின்‌ சந்தோஷமும்‌, சமாதானமும்‌ 
ஆறுதலுமே நமக்கு மெய்யான ஆசீர்வாதம்‌. 


பாவிகள்‌ தங்களுடைய பாவமான 
கிரியைகளினால்‌ தங்களுக்கு ஐசுவரியத்தை 
சேர்த்து, குவித்து, வைக்கிறார்கள்‌. 
அவர்களுக்கு ஐசுவரியம்‌ சேருவதுபோல, 
அவர்கள்மீது கர்த்தருடைய கோபமும்‌, 
சாபமும்‌ வந்து குவியும்‌. ஒருவன்‌ 
'துன்மார்க்கமான வ்‌ ஐசுவரியத்தைச்‌ 
சேர்க்கும்போது. அவனுக்கு சமாதானம்‌ 
இருக்காது. வன்க. தேவபக்தியோ, 
தேவனை நம்புகிற விசுவாசமோ இருக்காது. 


இவர்கள்‌ துன்மார்க்கர்‌; 
"என்றும்‌ சுகஜீவிகளாயிருந்து, 
பெருகப்பண்ணுகிறார்கள்‌"' 
துன்மார்க்கர்‌ தங்கள்‌ 
விரும்புகிறார்கள்‌. திரளான 
தங்களுக்கு பெரிதான 
ஆசீர்வாதம்‌ என்று சொல்லுகிறார்கள்‌. 
கர்த்தர்‌ கொடுக்கும்‌ ஆசீர்வாதமே நமக்கு 
மெய்யான ஐசுவரியம்‌. 


ஆஸ்தியைப்‌ 


(சங்‌ 7312). 
ஆஸ்தியை 
ஆஸ்தியை 


மல்கியா - விரிவுரை 
MALACHI - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


துன்மார்க்கர்‌ கொஞ்சகாலம்‌ 
செழித்திருப்பார்கள்‌. தேவனுடைய 
நியாயத்தீர்ப்பு துன்மார்க்கர்மீது நிச்சயமாகவே 
வரும்‌. கர்த்தர்‌ தமக்கேற்ற வேளையில்‌, 
துன்மார்க்கரை நியாயந்தீர்ப்பார்‌. துன்மார்க்‌ 
கருக்கு அழிவு வரும்‌. துன்மார்க்கனுடைய 
ஆஸ்தி, அவனுடைய அழிவிலிருந்து, 
அவனைத்‌ தப்பிக்க வைக்காது. 
உலகசிநேகம்‌ தேவனுக்கு விரோதமான பகை. 


கர்த்தருக்குப்‌ பயந்தவர்கள்‌ 
மல்‌ 3:16-18 


மல்‌ 816. அப்பொழுது கர்த்தருக்குப்‌ 
பயத்தவர்கள்‌ ஒருவரோடொருவர்‌ 
பேசிக்‌. கொள்வார்கள்‌: கர்த்தர்‌ 
கவனித்துக்‌ கேட்பார்‌; கர்த்தருக்குப்‌ 
பயத்தவர்களுக்காகவும்‌ அவருடைய 
நாமத்தைத்‌ 
தியானிக்கிறவர்களூக்காகவும்‌ ஞாபகப்‌: 
புஸ்தகம்‌ ஒன்று அவருக்கு முன்பாக 
எழுதப்பட்டிருக்கிறது.. 


மல்‌ 307. என்‌ சம்பத்தை நான்‌ 
சேர்க்கும்‌ "நாளிலே அவர்கள்‌ 
என்னுடையவர்களாயிருப்பார்கள்‌. 
என்னு. சேனைகளின்‌ கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌; ஒரு மனுஷன்‌ தனக்கு 
ஊழியஞ்செய்கிற தன்னுடைய 
குமாரனைக்‌ கடாட்சிக்கிறதுபோல நான்‌ 
அவர்களைக்‌ கடாட்சிப்பேன்‌. 


மல்‌ 8௮8. அப்பொ நீங்கள்‌. 
தீதிமானுக்கும்‌ துன்மார்க்கனுக்கும்‌, 
தேவனுக்கு ஊழியஞ்செய்கிறவனுக்கும்‌ 
அவருக்கு ஊழியஞ்செய்யாதவனுக்கும்‌ 
இருக்கிற வித்தியாசத்தைத்‌ திரும்பவும்‌ 
காண்பீர்கள்‌. 


இந்தப்‌ பூமியிலுள்ள மனுஷரில்‌: 
அநேகர்‌ துன்மார்க்கராயிருந்தாலும்‌, அவர்கள்‌ 
மத்தியில்‌ கர்த்தருக்குப்‌ பயந்தவர்களும்‌ 
இருக்கத்தான்‌ செய்கிறார்கள்‌. தெய்வபக்தி 
குறைந்துபோனாலும்‌, தேவதூஷணம்‌ 
அதிகரித்தாலும்‌, அவர்களுக்கு மத்தியிலே 
தெய்வபக்தியுள்ள ஜனங்களும்‌ 
இருக்கிறார்கள்‌. இவர்கள்‌ கர்த்தர்மீது 
பத்திவைராக்கியமாயிருப்பார்கள்‌. இவர்கள்‌ 
கர்த்தருக்குப்‌ பயந்து 

கர்த்தருக்குப்‌ பமப்படுவதே 

த்தின்‌ ஆரம்பம்‌ என்பதை இவர்கள்‌ 
புரிந்து வைத்திருக்கிறார்கள்‌. 





1 

INTERNATICHAL 
கர்த்தருக்கு பயந்தவர்கள்‌, 

மகிமையையும்‌, 

பயபக்தியோடு. 

கர்த்தருடைய 

தங்களை. 

கர்த்தருடைய 

ஜீவிப்பார்கள்‌. 


அவருடைய 


கர்த்தருக்கு 
எல்லா காலங்களிலும்‌ இருக்கிறார்கள்‌. சில 
சமயங்களில்‌ கர்த்தருக்கு மீதியானவர்களின்‌ 
எண்ணிக்கை குறைவாகமிருக்கலாம்‌. 
அவர்கள்‌ கர்த்தருடைய நாமத்தைத்‌ 


தியானித்துப்‌ பார்ப்பார்கள்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
வார்த்தையிலே தம்மைப்பற்றியும்‌, தம்முடைய 
சித்தத்தைப்பற்றியும்‌, 
பராமரிப்புக்களைப்பற்றியும்‌ 


அதன்‌ மூலமாய்‌ கர்த்தருடைய நாமத்தையும்‌ 


தியானிப்பார்கள்‌. 


கர்த்தருக்கு! பயந்தவர்கள்‌ 
தளன்‌ பேசிக்கொள்வார்கள்‌. 
தாங்கள்‌ பயப்படும்‌ கர்த்தரைப்பற்றி, அவர்கள்‌ 
தங்களுக்குள்ளே கலந்து உரையாடுவார்கள்‌. 
தமக்குப்‌ பயந்தவர்களை கர்த்தர்‌ ஒன்றாய்க்‌ 
கூட்டச்சேர்த்திருக்கிறார்‌. அவர்கள்‌ மத்தியிலே. 
சகோதர ஐக்கியம்‌ இருக்கும்‌. அவர்கள்‌ 
ஒருவருக்கொருவர்‌ அன்பாயும்‌, ஆதரவாயும்‌ 
பேசிக்கொள்வார்கள்‌. அவர்கள்‌ பேசிக்‌. 
கொள்வதை கர்த்தரும்‌ கவனித்துக்‌ கேட்பார்‌. 


கர்த்தருக்குப்‌ பயந்தவர்கள்‌ 
வு ஞானமாகப்‌ பேசிக்‌ 
ள்வார்‌ அவர்களுடைய 
பரிசுத்தமும்‌ விசுவாசமும்‌ 
அவர்கள்‌ ஒருவரோடொருவர்‌ 
காரியங்களை 
அவர்களுடைய 

விசுவாசமும்‌ பரிசுத்தமும்‌ விருத்தியாகும்‌. 
தேசத்திலே. துன்மார்க்கரும்‌, 
அகங்காரிகளும்‌ அதிகரிக்கும்போது, 
கர்த்தருக்குப்‌ பயந்தவர்கள்‌ ஒற்றுமையாயிருந்து 
கர்த்தரைத்‌ துதிப்பார்கள்‌. பரிசுத்தமாய்‌ 
ஜீவிப்பார்கள்‌. துன்மார்க்கர்‌ துணிகரமாய்ப்‌ 
பாவம்‌ செய்யும்போது. கர்த்தருக்குப்‌ 
பயந்தவர்களோ, கர்த்தரை நம்பி நன்மை 
செய்வார்கள்‌. கர்த்தர்மீது தாங்கள்‌ 
வைத்திருக்கும்‌. விசுவாசத்தைக்‌ 

காத்துக்கொள்வார்கள்‌. 


மல்கியா - விரிவுரை 
MALACHI - COMMENTARY 


சன்மார்க்கர்‌ இதற்க! 
பிரமிப்பார்கள்‌: குற்றமில்லாதவன்‌ 
மாயக்காரனுக்கு விரோதமாக எழும்புவான்‌” 
(யோபு 17:8). 


பாவிகளும்‌. 
தெப்வபக்தியில்காதவர்களும்‌ சத்தியத்தைப்‌ 
தேவனைப்பற்றித்‌ 

பேசுவார்கள்‌. 

கர்த்தருக்குப்‌ 
பயந்தவர்கள்‌, கர்த்தருடைய நாமத்தினாலே, 
பாவிகளைக்‌ கடிந்துகொள்வார்கள்‌. 
பாவிகளால்‌ கர்த்தருக்குப்‌ பயந்தவர்களை 


வஞ்சிக்க முடியாது. 


சாத்தான்‌ யாரை 
என்று கெர்ச்சிக்கிற 
சுற்றிக்கொண்டிருக்கிறான்‌. 
யாரை வஞ்சிக்கலாம்‌ என்று சுற்றிக்‌ 
கொண்டிருக்கிறார்கள்‌. கள்ளத்தீர்க்க 
தரிசிகளும்‌, கள்ளப்போதகர்களும்‌ மனுஷர்‌ 
மத்தியிலே கபட வார்த்தைகளைப்‌ 
பேசுகிறார்கள்‌. கர்த்தருக்கு விரோதமான 
ப்‌ சொல்லுகிறார்கள்‌. 
ஆத்துமாக்களை 
வஞ்சிப்பதற்கு பிரயாசப்படுகிறாரிக்‌. 


பாவிகளும்‌ துன்மார்க்கரும்‌ 
ஜனங்களுக்கு விரோதமாகத்‌. தீங்கு செய்ய, 
சுறுசுறுப்பாய்‌ ரியை செய்யும்போது, 
கர்த்தருக்குப்‌ பனகன ஒன்றாய்ச்‌ 
சேர்ந்து, தங்களுடைய கரங்களை 
பலப்படுத்திக்கொள்வார்கள்‌. 
ஒருவரோடொருவர்‌ பக்திவிருத்திக்‌ 
கேதுவான வார்த்தைகளையும்‌, ஆலிக்குரிய 
காரியங்களில்‌ உற்சாகப்படுத்தும்‌ 
ர்த்தைகளையும்‌ பேசி தங்களை 
கர்த்தருக்குள்‌ திடப்படுத்திக்கொள்வார்கள்‌. 


தமக்கு பயந்தவர்களுக்கு, 
கர்த்தரும்‌ ஆதரவாயிருப்பார்‌. அவர்கள்‌ 
ஒருவரோடொருவர்‌ பேசிக்கொள்ளும்போது, 
அவர்கள்‌ பேசுவதை கர்த்தரும்‌ கவனித்துக்‌ 
கேட்பார்‌. பரிகத்தவான்‌௧ளுடைய பேச்சு 
கர்த்தருக்குப்‌ பிரியமானதாயிருக்கும்‌. 


இயேசுகிறிஸ்து உயிர்த்தெழுந்த 
பின்பு இரண்டு சீஷர்கள்‌ எம்மாவு ஊருக்கு 
போகும்‌ வழியிலே, இயேசுகிறிஸ்துவைக்‌ 
குறித்துப்‌ பேசிக்கொண்டு போனார்கள்‌. 
அப்போது உமர்த்தெழுந்த கிறிஸ்து 
அவர்கள்‌ பேசுவதைக்‌ கேட்டார்‌. 
அவர்களோடுகூட கிறிஸ்துவானவர்‌ மூன்றாம்‌ 
நபராக நடந்துபோனார்‌. 


மாய்மாலக்காரர்‌ 





i= FTE 
TT 
அவர்களில்‌ 


'அன்றையத்தினமே 

இரண்டுப்‌ எருசலேமுக்கு ஏழு அல்லது. 
எட்டுமைல்‌ தூரமான எம்மாவு என்னும்‌ 
கிராமத்துக்குப்‌ போனார்கள்‌. போகையில்‌ 
இந்த வர்த்தமானங்கள்‌ யாவையுங்குறித்து 
அவர்கள்‌ ஒருவரோடொருவர்‌ 
பேசிக்கொண்டார்கள்‌. இப்படி அவர்கள்‌ 
பேசி, சம்பாவித்துக்‌ கொண்டிருக்கையில்‌, 
இயேசு தாமே சேர்ந்து அவர்களுடனேகூட 
நடந்து போனார்‌” (லூக்‌ 2413-15). 


பரிசுத்தவான்கள்‌ கர்த்தருக்காக 
ஊழியம்‌ செய்கிறார்கள்‌. அவர்கள்‌ தமக்காக 
செய்கிற ஊழியங்களை, கர்த்தர்‌ தம்முடைய 
நினைவிலே வைத்திருக்கிறார்‌. கர்த்தருக்குப்‌ 
பயந்தவர்களுக்காகவும்‌ அவருடைய 
நாமத்தைத்‌ தியானிக்கிறவர்களுக்காகவும்‌ 
ஞாபகப்‌ புஸ்தகம்‌ ஒன்று அவருக்கு முன்பாக 
எழுதப்பட்டிருக்கிறது (மல்‌ 316). கர்த்தர்‌ 
தம்முடைய பரிசுத்தவான்‌களைப்‌ பார்த்து, 
நல்லது, உண்மையும்‌ 
ஊழியக்காரர்களே, 

சந்தோஷத்திற்குள்‌ பிரவேசியுங்கள்‌' 
சொல்லுவார்‌. 


முந்தல்‌ கரத்தகக்கு 
பயந்தவர்களுக்காகவும்‌, அவருடைய 
நாமத்தைத்‌ தியானிக்கிறவர்களுக்காகவும்‌. 
எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய 
சழகத்திலே பெருமூச்சுவிட்டு, கண்ணீர்‌ 

அழுகிறவர்களுக்காகவும்‌, 
கதம்‌ இருக்கிறது. 


கர்த்தரிடத்தில்‌ 
இருக்கிறது. இந்தப்‌ 


என்‌ ச்சல்களை தேவரீர்‌ 
எண்ணியிருக்கிறீர்‌: என்‌ கண்ணீரை 
உம்முடைய துருத்தியில்‌ வையும்‌: அவைகள்‌ 
உம்முடைய கணக்கில்‌ அல்லவோ 
இருக்கிறது?" (சங்‌ 56:8). 


நாம்‌ கர்த்தரைத்‌ துதிக்கிற 


, புகழ்ந்து பேசுகிற 
வார்த்தைகள்‌, கர்த்தருக்காக நாம்‌ செய்கிற 
ஊழியங்கள்‌ ஆகிய எல்லாவற்றையும்‌ கர்த்தர்‌ 


வீணாய்ப்போலதில்லை. கர்த்தர்‌ தமக்கு ஏற்ற 
காலத்திலே, நம்முடைய கிரியைகளுக்கு ஏற்ற 
பலனை, நமக்குக்‌ கொடுப்பார்‌. 


மல்கியா - விரிவுரை 
MALACHI - COMMENTARY 


என்னுடையவர்களாயிருப்பார்கள்‌" (மல்‌ 347) 
என்று சேனைகளின்‌ கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
ஊழியக்காரர்கள்‌ 
கர்த்தருடையவர்கள்‌. கர்த்தர்‌ அவர்களுக்காக 
சம்பத்தை சேர்த்து வைக்கிறார்‌. 
இப்பொழுது நீங்கள்‌ என்‌ வாக்கை 
உள்ளபடி கேட்டு, என்‌ உடன்படிக்கையைக்‌ 
கைக்கொள்வீர்களானால்‌, சகல. 
ஜனங்களிலும்‌ நீங்களே எனக்குச்‌ சொந்த 
சம்பத்தாமிருப்பீர்கள்‌; பூமியெல்லாம்‌. 
என்னுடையது" (யாத்‌ 19:5), 
கர்த்தருடைய பரிசுத்தவான்கள்‌ 
அவருக்கு சம்பத்தாமிருக்கிறார்கள்‌. "நீ 
கர்த்தருடைய கையில்‌ அலங்காரமான 
கீரிடமும்‌, உன்‌ தேவனுடைய கரத்தில்‌ 
ராஜமுடியுமாயிருப்பாய்‌” (ஏசா 62:3). கர்த்தர்‌ 
தம்முடைய சம்பத்தை சேர்க்கும்‌ நாள்‌ 
வரப்போகிறது. 
கர்த்தர்‌ பூமியின்‌ மண்ணிலிருந்து 
தம்முடைய பரிசத்தவான்‌௧ளைக்‌ 
கூட்டிச்சேர்ப்பார்‌. அவர்கள்‌ இப்போது எல்லா 
'சிதறப்பட்டவர்களாக 


தக்கும்போது அது நிலத்தின்‌ 
பாகங்களிலும்‌ சிதறி விழும்‌. 
அறுவடைக்கு ஆயத்தமாமிருக்கும்போது, 
அதை அறுவடை செய்து தானியத்தைக்‌ 
கூட்டிச்சேர்ப்பார்கள்‌. அதுபோலவே கர்த்தர்‌ 
தம்முடைய ஜனத்தைக்‌ கூட்டிச்சேர்ப்பார்‌ 
கர்த்தருடைய ஜனத்தின்மீது 
கிருபை வந்து தங்கியிருக்கும்‌. 
கர்த்தருடைய  சமுகத்திலே. 
பராமரிப்பும்‌ உண்டாயிருக்கும்‌. 
“ஒரு மனுஷன்‌ தனக்கு ஊழியஞ்செய்கிற 
தன்னுடைய குமாரனைக்‌ கடாட்சிக்கிறதுபோல 
நான்‌ அவர்களைக்‌  கடாட்சிப்பேன்‌"' 
(மல்‌ 317) என்று சேனைகளின்‌ கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 
தகப்பன்‌ தன்‌ பிள்ளைகளுக்கு. 
இரங்குகிறதுபோல, கர்த்தர்‌ தமக்குப்‌ 
பயந்தவர்களுக்கு இரங்குகிறார்‌" (சங்‌ 10313). 
கர்த்தருடைய ஜனமாகிய நாம்‌, பிள்ளைகள்‌ 
தங்கள்‌ தகப்பனுக்கு ஊழியம்‌ செய்வதுபோல, 
நாழும்‌ நம்முடைய கர்த்தருக்கு ஊழியம்‌ 
செய்யவேண்டும்‌. இது கர்த்தருடைய 
ஊழியக்காரர்மீது விழுந்த கடமை. 





f= FTE 
TT 


நாம்‌ 
பிள்ளைகளாயிருக்கிறோம்‌. 
பிறந்து, நம்முடைய புதிய 
மூலமாக, 


கர்த்தருடைய ஆவிக்குரிய நன்மைகளுக்கும்‌, 
ஆலிக்குரிய  ஆசீர்வாதங்களுக்கும்‌ நாம்‌. 
சுதந்தரவாளிகளாயிருக்கவேண்டும்‌ 


கர்த்தருடைய 
நாம்‌ 
நல்‌ 


ம்‌ 
ஊழியக்காரராயிருக்கவேண்டும்‌. 
சும்மாயிருப்பதற்காக கர்த்தர்‌ 
தெரிந்தெடுக்கவில்லை. தம்முடைய 
பிள்ளைகள்‌ ஒரு ஊழியமும்‌ செய்யாமல்‌. 
சோம்பேறியாகயிருக்கவேண்டும்‌ என்பது 
கர்த்தருடைய சித்தமல்ல நாம்‌ 


சும்மாமிருக்கவேண்டும்‌ என்பதற்காக கர்த்தர்‌ 
நமக்கு ஆ 
கொடுக்கவில்லை. 


நம்மைக்‌ குறித்து கர்த்தருடைய சித்தம்‌. 


கர்த்தருடைய ஊழியத்தை 
செய்கிறவர்கள்‌ சந்தோஷமாயும்‌, 
உற்சாகமாயும்‌ ஊழியம்‌ செய்யவேண்டும்‌. 
கர்த்தருடைய அன்பே நம்மை ஆளுகை: 
செய்து, அவருடைய ஊழியப்பாதையில்‌ 
நம்மை வழிநடத்தவேண்டும்‌. கர்த்தருடைய 
ஊழியக்காரர்கள்‌, தங்கள்‌ இருதயத்தில்‌ 
பெருமையில்லாமல்‌, மிகுந்த 
மனத்தாழ்மையோடு, கர்த்தருக்கு ஊழியம்‌ 
செய்யவேண்டும்‌. 
நெகேமியா கர்த்தருக்கு அதிகமாய்‌ 
ய்தார்‌. ஆனாலும்‌ நெகேமியா 


'ஒய்வநாளைப்‌ பரிசுத்தமாக்கும்படிக்கு, 
உங்களைச்‌ சுத்தம்பண்ணிக்கொண்டு 
வாசல்களைக்‌ காக்க வாருங்கள்‌ என்று 
லேவியருக்கும்‌ சொன்னேன்‌. என்‌ தேவனே, 
இதைக்குறித்து நீர்‌ என்னை நினைத்தருளி, 
உம்முடைய மிகுந்த கிருபையின்படி எனக்கு. 
இரங்குவீராக" (நெகே 13:22). 


கர்த்தர்‌ தம்முடைய ஊழியக்காரரை 
கடாட்சிப்பார்‌. அவர்களுக்கு தம்முடைய 
கிருபையையும்‌ இரக்கத்தையும்‌ காண்பிப்பார்‌. 
தம்முடைய பிள்ளைகளுக்கும்‌, 
உலகப்பிரகாரமான பிள்ளைகளுக்கும்‌ 


கர்த்தர்‌ வித்தியாசத்தை உண்டுபண்ணுவார்‌. 


மல்கியா - விரிவுரை 
MALACHI - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அப்பொழுது நீங்கள்‌ நீதிமானுக்கும்‌ 
துன்மார்க்கனுக்கும்‌ தேவனுக்கு ஊழியஞ்‌ 
செய்கிறவனுக்கும்‌ அவருக்கு ஊழியஞ்‌ 
செய்யாதவனுக்கும்‌ இருக்கிற 
வித்தியாசத்தைத்‌ திரும்பவும்‌ காண்பீர்கள்‌” 
(மல்‌ 348) என்று சேனைகளின்‌ கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 
பக்திமில்லத யூதர்கள்‌ இப்போது 
தேவனுக்கு விரோதமாகப்‌ பேசுகிறார்கள்‌. 
அவர்கள்‌ பேசுகிற பேச்சுக்கள்‌ 
கடினமாயிருக்கிறது. தேவனை சேலிப்பது 
விருதா என்று சொல்லுகிறார்கள்‌. 
இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌: நீதிமானுக்கும்‌. 
துன்மார்க்கனுக்கும்‌ வித்தியாசமில்லை என்று 
சொல்லுகிறார்கள்‌. துன்மார்க்கர்மீது 
தேவனுடைய நியாயத்தீர்ப்பு வராது என்று 
சொல்லி துணிகரமாய்ப்‌ பாவம்‌ செய்கிறார்கள்‌. 


கர்த்தரோ நீதிமானுக்கும்‌ 
துன்மார்க்கனுக்கும்‌ இடையே வித்தியாசத்தை 
உண்டுபண்ணுவார்‌. தமக்கு ஊழியம்‌ 
செய்கிறவனுக்கும்‌, தமக்கு ஊழியம்‌ 
செய்யாதவனுக்கும்‌ இடையே இருக்கும்‌ 
வித்தியாசத்தை, கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
வம்சத்தாருக்கு காண்பிப்பார்‌. 
கர்த்தரை விசுவாசியாதவர்கள்‌, தங்கள்‌ 
அக்கிரமத்தில்‌ ஜீவித்து, துன்மார்க்கத்தில்‌ 
மரித்துப்போவார்கள்‌. கர்த்தருடைய தெய்வீக 
பாதுகாப்பும்‌ பராமரிப்பும்‌ துன்மார்க்கருக்கு 
கிடைக்காது. ரோமப்பேரரசின்‌ சேனை 
எருசலேமை அழித்துப்போட்டார்கள்‌. அப்போது 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்துவை தங்கள்‌ 
மேசியாவாக ஏற்றுக்கொள்ளாத யூதர்கள்‌, 
எருசலேமோடு சேர்ந்து அழிந்துபோனார்கள்‌. 
கர்த்தரை நம்பினவர்களோ அழிவுக்குத்‌ 
தப்பித்துக்கொண்டார்கள்‌. 
கிறிஸ்துவின்‌ இரண்டாம்‌. 
வருகையின்போது, பூரணமாய்‌ நிறைவேறும்‌. 
மனுபுத்திரர்‌ எல்லோரும்‌ இரண்டு பிரிவாகப்‌ 
பிரிக்கப்படுவார்கள்‌. ஒரு பிரிவிலுள்ளவர்கள்‌ 
கர்த்தரை சேவிக்கிறவர்கள்‌. மற்றொரு 
பிரிவிலுள்ளவர்கள்‌ கர்த்தரை 
சேவிக்காதவர்கள்‌. கர்த்தரை 
சேவிக்கிறவர்கள்‌ நீதிமான்களாயிருப்பார்கள்‌. 
கர்த்தரை சேவிக்காதவர்கள்‌ 
துன்மார்க்கராயிருப்பார்கள்‌. 





ழ்‌ நயன 
யாய 


கர்த்தரை சேலிக்கிறவர்கள்‌ அவருக்கு 


காண்பது 
எல்லோரும்‌ ஒன்று 
போலவே இருக்கிறார்கள்‌. துன்மார்க்கள்கூட 
நீதிமானின்‌ வேஷத்தைத்‌ தரித்துக்கொண்டு 
மாய்மாலம்பண்ணுகிறான்‌. 


கர்த்தரிடத்தில்‌ பக்தியில்லாதவன்கூட, 
பக்தியின்‌ வேஷத்தைத்‌ தரித்துக்கொண்டு, 
ஜனங்களை வஞ்சிக்கிறான்‌. இக்காலத்தில்‌ 
ய பார்வையில்‌, அநேகர்‌ கர்த்தருக்கு 

ம்‌ செய்கிறவர்கள்போல இருக்கிறார்கள்‌. 

ர்‌ இருதயமோ 

தூரமாய்‌ 

அவர்களுடைய 

பரிசுத்தமில்லை. அங்கே 

துன்மார்க்கம்‌ நிரம்பியிருக்கிறது. கர்த்தர்‌ 
அவர்களுடைய இருதயங்களை ஆராய்ந்து 
பார்க்கிறார்‌. கர்த்தர்‌ 'துன்மார்க்கரை. 
ஊழியக்காரராக. 


தம்முடைய 
அங்கீகரிக்கமாட்டார்‌. 


மல்கியா - விரிவுரை 
MALACHI - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தருக்கு பயந்தவர்களில்‌ அநேகர்‌ 
அவருக்கு ஊழியம்‌ செய்வார்கள்‌. அவர்கள்‌ 
ஒருவேளை பிரபலமான ஊழியக்காரர்களாக 
இல்லாமலிருக்கலாம்‌. அவர்கள்‌ பெரிய 
ஸ்தாபனங்களை சேராதவர்களாகவும்‌ 
இருக்கலாம்‌. னாலும்‌ அவர்கள்‌ 
கர்த்தருக்கு உண்மையாய்‌ ஊழியம்‌ 
செய்வார்கள்‌. கர்த்தர்‌ அவர்களுடைய 
இருதயங்களைப்‌ பார்த்து, அவர்களை 


ஆசீர்வதிப்பார்‌. 


கர்த்தருடைய கடைசி நியாயத்தீர்ப்பு 

நாளின்போது. அவர்‌  நீநிமானையும்‌ 

துன்மார்க்கனையும்‌ வெவ்வேறாகப்‌ பிரிப்பார்‌ 

க மறைவான காரியம்‌ 

அவர்‌ மனுஷருடைய 

ஆராய்ந்து பார்த்து, 

நீநிமானுக்கும்‌ துன்மார்க்கனுக்கும்‌ இடையே 

இருக்கிற வித்தியாசத்தை, பிரத்தியட்சமாக 

வெளிப்படுத்துவார்‌. கர்த்தருடைய நியாயத்‌ 

தீர்ப்பு நாளின்போது எந்த மனுஷனாலும்‌, 

அவருக்கு முன்பாக மாய்மாலம்பண்ண 

முடியாது. அன்று நம்முடைய உண்மையான 
சுபாவம்‌ வெளிப்படும்‌. 





i FTE 
TT 


தங்கள்‌ பாவங்களுக்கு மனந்திரும்புகிற 
யூதர்களை கர்த்தர்‌ ஆசீர்வதிப்பார்‌. (மல்‌ 
41-3). மல்கியா தீர்க்கதரிசி எருசலேமின்‌ 
அழிவைப்பற்றி முன்னறிவிக்கிறார்‌. 
யூதர்கள்‌ மோசேயின்‌ நியாயப்பிரமாணத்தை 
ஆசரிக்கவேண்டும்‌ (மல்‌ 4:4). எலியா 
தீர்க்கதரிசியின்‌: மூலமாய்‌. கர்த்தர்‌ 
அவர்களோடு பேசுவார்‌ எலியா 
தீர்க்கதரிசி யோவான்ஸ்நானனுக்கு 
அடையாளமாயிருக்கிறார்‌ (மல்‌ 4:5). 


சளையைப்போல்‌ எரிகிற நான்‌ 
வரும்‌ ௪க 41-3 


சக கப்‌. இதே, சூனையைப்போல 
எரிகிற நான்‌ வரும்‌ அப்பொழுது 
அகங்காரிகள்‌ யாவரும்‌. 
அக்கிரமஞ்செய்கிற யாவரும்‌ 
துரும்பாயிருப்பார்கன்‌; வரப்போகிற 
அத்த நான்‌ அவர்களைச்‌ ௬ட்டெரிக்கும்‌; 
அது அவர்களுக்கு வேரையும்‌ 
கொப்பையும்‌ வைக்காமற்போகும்‌ 
என்று சேனைகளின்‌ கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 


சக 4:2. ஆனாலும்‌ என்‌ நாமத்துக்குப்‌ 
பயந்திருக்கிறி உங்கள்மேல்‌ நீதியின்‌ 
அதின்‌ 


கொழுத்த 


கன்றுகளைப்போல வனருவிர்கன்‌.. 


௬௧ ௧. துன்மார்க்கரை மிதிப்பீர்கன்‌; 
நான்‌ இதைச்‌ செய்யும்‌ நாளிலே 
அவர்கள்‌. உங்கள்‌ 
உள்ளங்கால்களின்கீழ்‌ 
சாம்பலாயிருப்பார்கன்‌ என்று 
சேனைகளின்‌ கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


மல்கியா - விரிவுரை 
MALACHI - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தருடைய பெரிதும்‌ பயங்கரமுமான 
நாள்‌ வரும்‌. 

ஸ்தம்பம்போலவும்‌, 

இருக்கும்‌. 

வனாந்தரத்திலே பிரயாணம்‌ வத்து 
கர்த்தருடைய பிரசன்னம்‌ அவர்களுக்கு 
அக்கினி ஸ்தம்பமாயும்‌ மேகஸ்தம்பமாயும்‌ 
இருந்தது. மேகஸ்தம்பத்தின்‌ இருண்ட பகுதி 
எகிப்தியருக்கு நேராக திரும்பியிருந்தது. 
எகிப்தியர்கள்‌ கர்த்தருக்கு விரோதமாக 
யுத்தம்பண்ணினார்கள்‌. 


அக்கினி ஸ்தம்பத்தின்‌ பிரகாசமான 
பகுதி இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு நேராக 
திரும்பியிருந்தது. அவர்கள்‌ கர்த்தரை 
விசுவாசத்தோடு பின்பற்றினார்கள்‌. அக்கினி 
ஸ்தம்பம்‌ அவர்களுக்கு வெளிச்சத்தைக்‌ 
கொடுத்தது. 

இதோ, சூளையைப்போல எரிகிற 

வரும்‌" (மல்‌. என்று மல்கியா 
தீர்க்கதரிசி சொல்லுகிறார்‌. இந்த வாக்கியம்‌ 
இயேசுகிறிஸ்துவின்‌ முதலாம்‌ வருகையையும்‌, 
இரண்டாம்‌ வருகையையும்‌ குறிக்கிறது. 

இயேசகிறிஸ்துவின்‌: இரண்டு 
வருகைகளிலும்‌, அவர்‌ தமக்கு விரோதமாக 
கலகம்பண்ணுகிறவர்களை பட்சிக்கிற 
அம்கினியாகயிருப்பார்‌. கர்த்தருடைய நாள்‌ 
வரப்போகிறது. அந்த நாள்‌ குளையைப்போல 
எரியும்‌. அந்த நாள்‌ அவர்களை சுட்டெரிக்கும்‌. 
கர்த்தருடைய நாள்‌ அவருடைய கோபத்தின்‌ 
நாளாகயிருக்கும்‌. 


கர்த்தர்‌ 
சபாவத்தையும்‌ 


ஒவ்வொரு மனுஷனுடைய 
அறிந்து வைத்திருக்கிறார்‌. 
மனுஷர்‌ மத்தியிலே. யாரெல்லாம்‌ 
அகங்காரிகளாகமிருக்கிறார்கள்‌ என்றும்‌, 
யாரெல்லாம்‌. அக்கிரமம்‌ செய்கிறார்கள்‌ 
என்றும்‌ கர்த்தர்‌ அறிந்து வைத்திருக்கிறார்‌. 
கர்த்தர்‌ ஒவ்வொரு மனுஷனுடைய 
இருதயத்தையும்‌ ஆராய்ந்து பார்க்கிறார்‌. 
அகங்காரிகள்‌ யாவரும்‌, அக்கிரமம்‌ 
யாவரும்‌ கர்த்தருடைய 
அ ல்‌ துரும்பாயிருப்பார்கள்‌. 
வரப்போகிற கர்த்தருடைய நாள்‌ அவர்களை 
சுட்டெரிக்கும்‌. கர்த்தருடைய அக்கினியினால்‌. 
அவர்கள்‌ பட்சிக்கப்படுவார்கள்‌. 
அக்கிரமக்காரருடைய அழிவுக்கு அவர்களே 
காரணம்‌. அவர்கள்‌ தங்களுடைய 
அகங்காரத்தினாலும்‌, அக்கிரமத்தினாலும்‌ 
கர்த்தருடைய அக்கினியினால்‌ 
பட்சிக்கப்பட்டுப்போனார்கள்‌. 





f= FTE 
TT 


அகங்காரிகளும்‌ அக்கிரமக்காரர்களும்‌ 
எரிகிற அக்கினிக்கு துரும்பைப்போல. 
இருப்பார்கள்‌. காய்ந்த விறகுகளைப்போலவும்‌, 
காய்ந்து போன சருகுகளைப்போலவும்‌ 
அவர்கள்‌ அக்கினியிலே முற்றிலுமாய்‌ 
எரிந்துபோவார்கள்‌. 


இயேசுகிறிஸ்துவை விசுவாசிக்‌ 
காதலர்கள்‌, அவருக்கு விரோதமாக எதிர்த்து 
நின்று கலகம்பண்ணுகிறார்கள்‌. 
அக்கினிக்கு முன்பாக. 
முட்செடிகளைப்போலவும்‌, காய்ஞ்செறிகளைப்‌ 
போலவும்‌ இருப்பார்கள்‌ 

“உக்கிரம்‌ என்னிடத்தில்‌ இல்லை; 
முட்செடியையும்‌ நெரிஞ்சிலையும்‌ எனக்கு 
விரோதமாய்‌ யுத்தத்தில்‌ கொண்டுவருகிறவன்‌ 
யார்‌? நான்‌ அவைகள்மேல்‌ வந்து. 
அவைகளை ஏகமாய்க்‌ கொளுத்திவிடுவேன்‌"' 
(ஏசா 27:4), 


"வரப்போகிற அந்த நாள்‌ அவர்களைச்‌ 

சுட்டெரிக்கும்‌; அது அவர்களுக்கு வேரையும்‌ 

கொப்பையும்‌ வைக்காமற்போகும்‌" (மல்‌ 4:1) 

என்று சேனைகளின்‌ கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
கர்த்தர்‌ இந்த 


உலகு; 
ஊழியம்‌ செய்த நாட்க 
பரிசேயருடைய அக்கிரமத்தினிமித்தமாகவும்‌, 
அகங்காரத்தினிமித்தமாகவம்‌ அவர்களைக்‌ 
கடிந்துகொண்டார்‌ யூதர்களில்‌ 
அநேகர்‌ அக்கிரமக்காரராயிருந்தார்கள்‌. 
கிறிஸ்துவானவர்‌ அவர்களையும்‌ 
கடிந்துகொண்டார்‌. 


பரிசேயரும்‌ அக்கிரமக்காரரும்‌ 
அக்கினிமிலே அழிந்துபோவார்கள்‌. அந்த 
அக்கினி கர்த்தரால்‌ அனுப்பப்பட்ட அக்கினி. 
இவர்கள்‌ அக்கினியிலே பதரைப்போல 
எரிந்துபோவார்கள்‌. பரிசேயரும்‌, 
வேதபாரகரும்‌ கர்த்தருடைய பிரமாணத்திற்கு 
கீழ்ப்படியவில்லை. 


அவர்கள்‌ முன்னோர்‌. 
பாரல்பியத்தையம்‌, தங்களுடைய சொந்த 


கற்பனைகளையும்‌ கர்த்தருடைய 
பிரமாணத்தோடு அதைத்‌: 
தீட்டுப்படுத்தினார்கள்‌. இதனால்‌ 
கர்த்தருடைய கோபம்‌ அவர்கள்மீது வருகிறது. 
நீதியைச்‌ சரிக்கட்டும்‌ நாட்களில்‌ அவர்கள்‌ 
அழிந்துபோவார்கள்‌. 


கலந்து 


மல்கியா - விரிவுரை 
MALACHI - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அப்பொழுது யூதேயாவிலிருக்கிறவர்கள்‌ 
மலைகளுக்கு ஒடிப்போகவும்‌, 
எருசலேமிலிருக்கிறவர்கள்‌ ளியே 
புறப்படவும்‌, நாட்டுப்புறங்களிலிருக்கிறவர்கள்‌ 
நகரத்தில்‌ பிரவேசியாமலிருக்கவும்‌ கடவர்கள்‌. 
எழுதியிருக்கிற யாவும்‌ நிறைவேறும்படி 
நீதியைச்‌ சரிக்கட்டும்‌ நாட்கள்‌ அவைகளே” 
(லூக்‌ 21:2122). 
கர்த்தருடைய நாளில்‌ அகங்காரிக 

அக்கிரமம்‌ செய்கிறவர்களும்‌ அழிந்து 
போவார்கள்‌. ஆனாலும்‌ கர்த்தருடைய 
நாமத்திற்கு பயந்திருக்கிறவர்கள்‌ மேல்‌ 
நீதியின்‌ சூரியன்‌ உதிக்கும்‌ (மல்‌ 4:2) 
கர்த்தருடைய நாமத்தைத்‌ தியானிக்கிறவர்கள்‌ 
மீதும்‌, கர்த்தருடைய நாமத்திற்கு 
பயந்திருக்கிறவர்கள்மீதும்‌ அவருடைய 
கிருபையும்‌, இரக்கமும்‌, ஆறுதலும்‌, 
ஆசீர்வாதமும்‌ வந்து தங்கும்‌. 


நாமத்துக்குப்‌ பயந்திருக்கிற 
உங்கள்மேல்‌ நீதியின்‌ சூரியன்‌ உதிக்கும்‌; 
அதின்‌ செட்டைகளின்கழ்‌ ஆரோக்கியம்‌ 
இருக்கும்‌; நீங்கள்‌ வெளியே புற்ம்டப்போ்‌, 
கொழுத்த கன்றுகளைப்போல வளருவீர்கள்‌" 
(மல்‌ 4:2) என்று சேனைகளின்‌ கர்த்தர்‌ 


சொல்லுகிறார்‌. 


கர்த்தருடைய நாமத்திற்கு 
பயந்தவர்களுக்கு, கர்த்தருடைய நாள்‌ 
பிரகாசமான நாளாகவும்‌, ஆரோக்கியமான 
நாளாகவும்‌ இருக்கும்‌. பூமியின்மீது சூரியன்‌ 
உதிக்கும்போது, பூமியிலே மறுபடியும்‌ 
வெளிச்சமுண்டாகும்‌. இருள்‌ நீங்கும்‌. 


அதுபோலவே, கர்த்தருடைய 
நாமத்திற்கு ப்திரக்கிறவர்கள்பேல்‌ ந நீதியின்‌ 
சூரியன்‌ உதிக்கும்‌. அவர்களுடைய 
ஜீவியத்தில்‌ காணப்படுகிற இருள்‌ அவர்களை 
விட்டு நீங்கும்‌. அவர்களுக்கு சகலமும்‌ 
பிரகாசமாயிருக்கும்‌. 

ற்கு அவர்‌: நீ கேட்டுக்கொண்ட 
ஊரை நான்‌. சுவிழ்த்துப்போடாதபடிக்கு, 
இந்த விஷயத்திலும்‌ உனக்கு அநுக்கிரகம்‌ 
பண்ணினேன்‌. தீவிரமாய்‌ ய ஓடித்‌ 
தப்பித்தக்கொள்‌: நீ அங்கே போய்ச்‌ 
சேருமட்டும்‌ நான்‌ ஒன்றும்‌ செய்யக்கூடாது 
என்றார்‌: ஆகையால்‌ அந்த ஊர்‌ சோவார்‌ 
என்னப்பட்டது. லோத்து சோவாருக்குள்‌ 
வரும்போது பூமியின்மேல்‌ சூரியன்‌ உதித்தது” 
(ஆதி 19:21-23) 





ழ்‌ நவள 
யாய 


லோத்தின்‌ காலத்திலே. சோவார்‌. 
என்னும்‌ ஊர்‌ விசேஷித்த பட்டணமாயிருந்தது. 
கர்த்தருடைய கிருபை சோவார்‌ ஊரின்மீது 
தங்கியது. லோத்து சோவாருக்குள்‌ 
வரும்போது பூமியின்மேல்‌ சூரியன்‌ உதித்தது. 


கர்த்தருடைய வரும்போது. 
இந்தப்‌ பூமியிலுள்ள  அகங்காரிகளும்‌, 
அக்கிரமக்காரரும்‌ தங்கள்‌ ஆலியிலே 
முறிந்துபோவார்கள்‌. அவர்களுடைய இருதயம்‌ 
பயத்தினால்‌ நடுங்கும்‌. ஆனால்‌ கர்த்தருக்கு 
பயந்தவர்களோ, வெளியே புறப்பட்டுப்போய்‌, 
கொழுத்த கன்றுகளைப்போல வளருவார்கள்‌. 

“இவைகள்‌ சம்பவிக்கத்‌ 
தொடங்கும்போது, உங்கள்‌ மீட்பு 
சமீபமாமிருப்பதால்‌, நீங்கள்‌ நிமிர்ந்துபார்த்து. 
உங்கள்‌ தலைகளை உயர்த்துங்கள்‌ என்றார்‌" 
(லூக்‌ 21:28). 


நாள்‌ 


நீதியின்‌ சூரியன்‌ என்னும்‌ வாக்கியம்‌ 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்‌ துலைக்‌ குறிக்கிறது. 
இந்த ம்க்‌ ல்கள்‌ 
முதலாம்‌ குறிக்கும்‌. 
கர்த்தராகிய "இயேசுகிறிஸ்து. தம்முடைய 

லாம்‌. வருகையில்‌ காணாமல்‌ 

'னவர்களைத்‌ தேடி கண்டுபிடித்து 
இரட்சிப்பதற்காக, இந்தப்‌ பூமிக்கு வந்தார்‌. 


ஒளியாகமிருக்கிறார்‌ 


“அவருக்குள்‌ ஜீவன்‌ இருந்தது, அந்த 
ஒளியாயிருந்தது” 


ப 1 
பெத்தம்‌ கொங்கு சதகம்‌ 
ஆத்துமாக்களுக்கு, நீதியின்‌ சூரியனாகிய 
இயேசுகிறிஸ்து வெளிச்சத்தைக்‌ கொடுக்கிறார்‌. 
கிறிஸ்துவானவர்‌ மனுஷருக்கு, 
ஒளியாகயிருக்கிறார்‌. சூரியனுடைய 
வெளிச்சம்‌ இல்லையென்றால்‌, இந்தப்‌ பூமி 
காரிருளில்‌ மூழ்கிப்போயிருக்கும்‌. அது 
வெளிச்சமில்லாமல்‌ இருளாகயிருக்கும்‌. 


நீதியின்‌ சூரியனாகிய இயேசுகிறிஸ்து 
கொடுக்கும்‌ வெளிச்சம்‌ மனுக்குலத்திற்கு 
கிடைக்கவில்லையென்றால்‌, மனுஷருடைய 
ஜீவியம்‌ இருளில்‌ மூழ்கிப்போயிருக்கும்‌. 
கிறிஸ்துவின்‌ மகிமைப்பிரகாசத்தினால்‌ 
மனுக்குலத்திற்கு வெளிச்சம்‌ 
உண்டாயிருக்கிறது. 


மல்கியா - விரிவுரை 
MALACHI - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கிறிஸ்துவானவர்‌ 
சூரியனாகயிருக்கிறார்‌. அவர்‌ நீதியுள்ள 
இரட்சகராகவும்‌ இருக்கிறார்‌. நீதி என்னும்‌ 
வார்த்தைக்கு கிருபை, இரக்கம்‌ என்றும்‌ 
பொருள்‌ சொல்லலாம்‌. கிறிஸ்துவானவர்‌ 
தம்முடைய நீதியோடு நம்‌ மத்தியில்‌ 
வந்திருக்கிறார்‌. அதாவது அவர்‌ தம்முடைய 
கிருபையோடு நம்‌ மத்தியிலே வந்திருக்கிறார்‌. 
நீதியின்‌ சூரியன்‌, கிருபையின்‌ சூரியனாகவும்‌ 
மனுக்குலத்திலே உதிக்கிறார்‌. 

கர்த்தருடைய நாமத்திற்கு. 
பயந்தவர்களை, அவருடைய கிருபையும்‌ 
அன்பும்‌ ஆளுகை செய்யும்‌. அவர்களுடைய 
இருதயங்களில்‌ பரிசுத்த வ தப்‌ 
வாசம்பண்ணுவார்‌. நறிஸ்துவின்‌ 
இரண்டாம்‌ வருகை, அவருடைய நாமத்திற்கு 
பயந்தவர்கள்‌ எல்லோருக்கும்‌, 
உதயம்போல மகிமையுள்ளதாகயிருக்கும்‌. 


சூரியனைப்போல 


நீதியின்‌ 


கிறிஸ்துவானவர்‌ 
இந்த உலகத்திலே வந்து, 
இருளாகமிருக்கும்‌ இந்த 
வெளிச்சத்தைக்‌ கொடுப்பார்‌ 
தோடு pie ie ல்‌ 
கொடுப்பார்‌. ரியன்‌ 
இந்தப்‌ டு ப ்தம்பாது “இங்கே 
ம்‌ வியாதிகளெல்லாம்‌. 
ன்‌ சூரியனாகிய 
செட்டைகளின்கீழ்‌ 
தகி இருக்கும்‌. 


ன்றால்‌ 
நீங்கிப்போகும்‌' 
திலின 
ஈல்லப்படுகிறது. 


வியாதிகளெல்லாம்‌. 
தர்கள்‌ 


இந்த. பாகத்திற்கு ்‌ 
வந்திருக்கிறார்‌. அவர்‌ வைத்தியர்‌ மாத்திரமல்ல, 
கிறிஸ்துவானவர்‌ வியாதிகளைக்‌ 
குணமாக்குகிற பிரதான ஒளஷதமாகவும்‌ 
இருக்கிறார்‌. கிறிஸ்துவே கீலேயாத்தின்‌ 
தைலமும்‌, காயத்திற்கு மருந்து கட்டுகிற 
வைத்தியருமாயிருக்கிறார்‌. 


சூரியன்‌ பூமியில்‌ உதிக்கும்போது, 
அது பூமியைச்‌ சுற்றி வருகிறது. அதுபோலவே, 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து, இந்தப்‌ 
பூமியிலிருந்த நாட்களிலெல்லாம்‌, அவர்‌ 
நன்மை செய்கிறவராக சுற்றித்திரிந்தார்‌. அவர்‌ 
மனுஷருடைய எல்லா வியாதிகளையும்‌ 
குணப்படுத்தினார்‌. அவர்களுடைய 
பலவீனங்களையெல்லாம்‌ நீக்கினார்‌. 





i= THE 
TT 


இயேசுகிறிஸ்து மனுஷருடைய 
சரீரங்களில்‌ காணப்பட்ட வியாதிகளைக்‌ 
குணப்படுத்தினார்‌. சரீரத்தின்‌ வியாதிகளை 
மாத்திரமல்ல, கிறிஸ்துவானவர்‌ 
மனுஷருடைய ஆத்துமாவின்‌ வியாதிகளையும்‌ 
குணப்படுத்துகிறார்‌. “நீங்கள்‌ வெளியே 
புறப்பட்டுப்போவீர்கள்‌" (மல்‌ என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. த 
வாக்கியத்திற்கு, வியாதிப்பட்டிருக்கிறவர்கள்‌ 
குணமடைந்து, தங்களுடைய அன்றாட 
வேலைகளைக்‌ கவனிப்பதற்காக, வெளியே 
புறப்பட்டுப்போவார்கள்‌ என்று பொருள்‌. 


42) 


நாம்‌ மரிக்கும்போது, 
சரீரங்களிலிருந்து, நம்முடைய 
வெளியே புறப்பட்டுப்போகிறது. நாம்‌ 
உமிர்த்தெழும்போது, நம்முடைய சரீரங்கள்‌, 
கல்லறைகளிலிருந்து உயிர்த்தெழுந்து 
வெளியேறுகிறது. கைதிகள்‌ சிறைச்‌ 
சாலையிலிருந்து விடுவிக்கப்பட்டு வெளியே 
புறப்பட்டு போவதுபோல, வியாதியஸ்தர்கள்‌ 
குணமடைந்து, வெளியே புறப்பட்டுப்‌ 
போவார்கள்‌. கைதிகள்‌ சிறைச்சாலையிலே. 
இருளிலிருந்தார்கள்‌. ள்‌ 
ஒடுக்கப்பட்டிருந்தார்கள்‌. 

பட்டவர்கள்‌ இனிமேல்‌ வெளிய மத்தின்‌ 


வெளிச்சத்தைப்‌ பார்ப்பார்கள்‌. அவர்களுக்கு 
பூரண விடுதலை உண்டாயிருக்கும்‌. 

வெளியே 
"வளருவார்கள்‌"' 


நம்முடைய 
ஆத்துமா 


புறப்பட்டுப்போகிறவர்கள்‌, 


கொள்வார்கள்‌. அவர்கள்‌ 
அறிவிலும்‌ வளர்ச்சி பெறுவார்கள்‌. 
ஆவிக்குரிய ரீதியாக பெலப்படுவார்கள்‌. 


"கர்த்தருடைய கிருபையே 


கொடுக்கிறது. 

நாம்‌ கர்த்தரைப்பற்றிய 
பெற்றுக்கொள்கிறோம்‌. 

ஆவிக்குரிய ஜீவியத்தில்‌ 

பெறுகிறோம்‌. மல்கியா தீர்க்கதரிசி, 
வளர்ச்சியைப்பற்றிச்‌ சொல்லும்போது, “நீங்கள்‌ 
கொழுத்த கன்றுகளைப்போல வளருவீர்கள்‌" 
(மல்‌ 4:2) என்று சொல்லுகிறார்‌. கன்றுக்குட்டி 
சீக்கிரத்தில்‌ வளரும்‌. அது பெலமுள்ளதாக. 
வளரும்‌. அதன்‌ வளர்ச்சி 
பிரயோஜனமுள்ளதாகமிருக்கும்‌. 


மல்கியா - விரிவுரை 
MALACHI - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நீங்கள்‌ வெளியே புப்பட்டுப்போய்‌, 
கொழுத்த கன்றுகளைப்போல வளருவீர்கள்‌' 
என்னும்‌ வாக்கியத்திற்கு, “நீங்கள்‌ கன்றுக்‌ 
குட்டிகளைப்போல, தொழுவத்திலிருந்து 
புறப்பட்டு, சந்தோஷத்தினால்‌ குதித்து 
விளையாடுவீர்கள்‌" என்று வேதபண்டிதர்கள்‌ 
பொருள்‌ சொல்லுகிறார்கள்‌. கன்றுக்குட்டியை 
அலிழ்த்துவிட்டால்‌, அது துள்ளிக்குதித்து 
விளையாடும்‌. அதுபோலவே, நம்முடைய 
த்‌ சாத்தானுடைய 
விடுவிக்கப்படும்‌. 
போது. அது சந்தோஷப்பட்டு களிகூரும்‌. 
நீங்கள்‌ துன்மார்க்கரை மிதிப்பீர்கள்‌; 
இதைச்‌ செய்யும்நாளிலே அவர்கள்‌ 
உங்கள்‌ உள்ளங்கால்களின்கீழ்‌ 
சாம்பலாமிருப்பார்கள்‌' (மல்‌ 4:3) என்று 
சேனைகளின்‌ கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
விசுவாசிகள்‌ உலகத்தைக்‌ கலக்குகிறவர்கள்‌. 
அவர்கள்‌ ஜெயம்‌ கொள்ளுகிறவர்கள்‌. 


நான்‌ 


டய பாவசுபாவங்களையும்‌, 

ச்சைகளையும்‌, சமாதானத்தின்‌ 

தம்முடைய பாதபடியிலே. 

மிதித்துப்போட்டார்‌. கர்த்தராகிய 

்‌ சாத்தானை நம்முடைய 

நசுக்கிப்போட்டார்‌ 

தோல்வியைப்‌ பார்த்து, 

கர்த்தருடைய பரிசுத்தவான்‌௧ள்‌ மிகுந்த. 

சந்தோஷமடைகிறார்கள்‌. இந்த ஜெயம்‌ 
கர்த்தரால்‌ உண்டாயிற்று 


மனுஷர்‌ 
சுயமுயற்சிகளினால்‌, 
பாவங்களிலிருந்து விடுதலை பெறமுடியாது. 


மனுஷரால்‌. தங்களைத்‌ தாங்களே 
இரட்சித்துக்கொள்ள முடியாது. கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்துவே மனுஷரை இரட்சிக்கிறவர்‌. 
அவரே இரட்சகர்‌. நம்முடைய ஆத்துமாவுக்கு 
கிடைத்த வெற்றி, நம்முடைய கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்துவினால்‌ நமக்கு கிடைத்த 
த்த 

தம்முடைய 
அல்‌ கொடுக்கும்‌ பலத்தினால்‌, 
அவர்கள்‌ தன்மார்க்கரை மிதிப்பார்கள்‌ 
கர்த்தரே சாத்தானை மிதிக்கிறார்‌. சாத்தான்‌ 
கர்த்தருடைய உள்ளங்கால்களின்கீழ்‌. 
சாம்பலாயிருப்பான்‌. கர்த்தர்‌ சாத்தானை 
ஜெயிக்கும்போது, அவர்‌ மூலமாய்‌ நமக்கும்‌ 
சாத்தான்மீது ஜெயமுண்டாகும்‌. நாமும்‌ 
துன்மார்க்கரை மிதிப்போம்‌. 





f= THE 
ETT 


மோசே ஆசரிப்புக்கூடாரத்தைப்‌ 
போடும்போது, அதற்கு தகசுதோலால்‌. 
மூடிகளைப்போடுகிறார்‌. து 
ஆசரிப்புக்கூடாரத்திற்கு பாதுகாப்பாயிருக்கு! 
மழையும்‌ வெயிலும்‌, புயல்காற்றும்‌ 
ஆசரிப்புக்கூடாரத்தை சேதப்படுத்தாது. 
இப்போது 
வாசஸ்தலமாகிய 
மூடியைப்போடுகிறார்‌. 
ஆசரிப்புக்கூடாரத்தை மூடுகிறது. 
மகிமை  வாசஸ்தலத்தை 
ஆசரிப்புக்கூடாரத்தை 
மேகமே அதற்கு மெய்யான 
பாதுகாப்பைக்‌ கொடுக்கிறது. தகசுத்தோல்‌ 
மூடியினால்‌ ஆசரிப்புக்கூடாரம்‌ 
பாதுகாக்கப்படுவதைவிட, மேகத்தினால்‌ 
பாதுகாக்கப்படுவது ஆசரிப்புக்கூடாரத்திற்கு 
மெய்யான பாதுகாப்பாயிருக்கும்‌. 


கர்த்தர்‌ தம்முடைய 
கூடாரத்திற்கு ஒரு 
மேகம்‌ 


கூடாரத்தில்‌ 
அவர்களுக்கு. 


கர்த்தருடைய 
தங்கியிருக்கிறவர்கள்‌ 
பாதுகாப்பாயிருப்பார்கள்‌. 
தெய்வீக பாதுகாப்பு கிடைக்கும்‌. 

ர்த்தரிடத்தில்‌ ஒன்றை நான்‌ 
கேட்டேன்‌, அதையே. நாடுவேன்‌ ; 
நான்‌ கர்த்தருடைய மகிமையைப்‌ 
பார்க்கும்படியாகவும்‌, அவருடைய ஆலயத்தில்‌ 
ஆராய்ச்சிசெய்யும்டியாகவம்‌, நான்‌ என்‌ 
ஜீவனுள்ள நாளெல்லாம்‌ கர்த்தருடைய 
ஆலயத்தில்‌ தங்கியிருப்பதையே நாடுவேன்‌. 
தீங்குநாளில்‌ அவர்‌ என்னைத்‌ தம்முடைய 
கூடாரத்தில்‌ மறைத்து. 
கூடார மறைவிலே 
என்னைக்‌ கன்மலையின்மேல்‌ உயர்த்துவார்‌" 
(சங்‌ 27:45) 

இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
பிரயாணம்பண்‌ ணும்போது, 
பிரசன்னத்திற்கு அடையாளமாயிருக்கிற. 
மேகஸ்தம்பமும்‌, அக்கினி ஸ்தலம்பழும்‌ 
அவர்களை வழிநடத்துகிறது. 


வனாந்தரத்தில்‌ 
கர்த்தருடைய 


எழும்பாதிருந்தால்‌, 
நாள்வரைக்கும்‌ பிரயாணம்‌ 
பண்ணாதிருப்பார்கள்‌ (யாத்‌ 40:36,37). 


யாத்திராகமம்‌ - விரிவுரை 
EXODUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மேகம்‌ வாசஸ்தலத்தின்மேல்‌ 
தொடர்ந்து தங்கியிருக்கும்போது, இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ பிரயாணம்பண்ண பட்டார்கள்‌. 
கூடாரங்களில்‌ தங்கி 


பிரகாரமாகவே, 
வனாந்தரத்தில்‌: 
பிரயாணம்பண்ணுகிறார்கள்‌. 


கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை 
நிரப்பிற்று. அக்கினியும்‌ வெளிச்சமும்‌ 
கர்த்தருடைய மகிமைக்கு 
அடையாளமாயிருக்கிறது. கர்த்தர்‌ 
ஒளியாகயிருக்கிறார்‌. கர்த்தருடைய மகிமை 
வாசஸ்தலத்தை நிரப்பினதினால்‌, மோசே 
ஆசரிப்புக்‌ கூடாரத்துக்குள்‌. 
பிரவேசிக்கக்கூடாமல்‌ இருக்கிறார்‌ 
(யாத்‌ 40:35). 


ர மேகம்‌ ஆசரிப்புக்‌ கூடாரத்தை 

கர்த்தருடைய மகிமை 
க்‌ நிரப்பிற்று. தேவனுடைய 
பிரசன்னத்திற்கு மேகம்‌ பிரத்தியட்சமான 
அடையாளமாக இருக்கிறது. ஆசரிப்புக்‌ 
கூடாரத்தின்‌ எல்லா வேலைகளும்‌ முடிந்த 
பின்பு, கர்த்தருடைய மகிமை வாசஸ்நலத்தை 
நிரப்பிற்று. அதினால்‌ மோசே ஆசரிப்புக்‌ 
கூடாரத்திற்குள்‌ பிரவேசிக்கக்‌ கூடாமல்‌ 
இருக்கிறார்‌. (யாத்‌ 40:35) 


ஆசீர்வாதங்களையும்‌, 
சாபங்களையும்‌ அனுபவித்திருக்கிறார்கள்‌. 


வாசஸ்தலத்திலிருந்து. மேகம்‌ மேலே 

ம்‌ இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 

பண்ணப்‌ புறப்படுகிறார்கள்‌. 

பிரயாணம்‌. பண்ண 

பிரயாணம்‌ பண்ணாமல்‌: 

தங்கியிருக்க வேண்டுமா 

மேகமே அவர்களுக்கு 

வழிகாட்டிற்று. மேகம்‌ மேலே எழும்பினால்‌ 

இஸ்ரவேல்‌. புத்திரர்‌ பிரயாணம்‌ 

பண்ணுவார்கள்‌. மேகம்‌ எழும்பாதிருந்தால்‌, 

அது எழும்பும்‌ நாள்வரைக்கும்‌ பிரயாணம்‌ 

பண்ணாதிருப்பார்கள்‌ (யாத்‌ 4036-38: 
யாத்‌ 13:21-22) 





i FTE 
TT 


துன்மார்க்கர்‌ நம்முடைய 
உள்ளங்கால்களின்கீழ்‌ சாம்பலாயிருப்பார்கள்‌. 
இது விசுவாசிகளாகிய நமக்கு 
கிடைத்திருக்கிற சிலாக்கியம்‌ 
கர்த்தருடைய நாமத்திற்கு. 
பயந்திருக்கிறவர்கள்மேல்‌, நீதியின்‌ சூரியன்‌ 
உதிப்பதினால்‌ கிடைக்கும்‌ ஆசீர்வாதம்‌. 


பெரிதும்‌ 
நான்‌ 


கர்த்தருடைய 
பயங்கரமுமான 
௪க 44-8 


கக கக. 
இஸ்ரவேலரெல்லாருக்காகவும்‌ என்‌: 
தாசனாகிய மோசேக்கு நான்‌ 
கற்பித்த நியாயப்பிரமாணமாகிய 
கட்டளைகளையும்‌, நியாயங்கனையும்‌. 
(நினையுங்கள்‌. 


௪௯ 40, இதேர, கர்த்தருடைய பெரிதும்‌ 
பயங்கரமுமான நான்‌ வருகிறதற்கு. 
முன்னே நான்‌ உங்களிடத்திற்கு எலியா 
தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன்‌. 


ஓரேபிலே 


சக கி. நான்‌ வந்து பூமியைச்‌ 
குங்காரத்தால்‌ அடிக்காதபடிக்கு, அவன்‌ 
பிதாக்களுடைய இருதயத்தைப்‌ 
பின்னைகளிடத்திற்கும்‌, 
பின்னைகளுடைய 
அவர்கள்‌. 
திருப்புவான்‌. 


இருதயத்தை 
மிதாக்களிடத்திற்கும்‌. 


மல்கியா தன்னுடைய தீர்க்கதரிசன 
புஸ்தகத்திற்கு முடிவரை எழுதுகிறார்‌. 
பழைய ஏற்பாட்டுக்காலத்து ஜனங்களுக்கு, 
போதுமான அளவு தீர்க்கதரிசனம்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. தீர்க்கதரிசனத்தின்‌ 
ஆலியானவர்‌ இஸ்ரவேல்‌ வம்சத்தாருக்கு, 
தம்முடைய வார்த்தைகளையெல்லாம்‌, 
தம்முடைய தீர்க்கதரிசிகள்‌ மூலமாய்‌, 
ஏராளமாய்ச்‌ சொல்லியிருக்கிறார்‌. 

இனிமேல்‌, 
தம்முடைய 
மூலமாய்ப்‌ பேசுவார்‌. 
அதுவரையிலும்‌ பழைய ஏற்பாட்டுக்காலத்து 
நீர்க்கதரிசனங்கள்‌, இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
போதுமானதாயிருக்கும்‌. 


கர்த்தர்‌ 
புதியரற்பாட்டுக்காலத்திலே 


சுவிசேஷத்தின்‌ 


மல்கியா - விரிவுரை 
MALACHI - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஏற்பாட்டுக்காலத்தில்‌, 

தம்முடைய 

பேசுவதற்கு. 

இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ இரண்டு 

காரியங்களைக்‌ கைக்கொள்ளவேண்டுமென்று 

கர்த்தர்‌ எதிர்பார்க்கிறார்‌. அவையாவன: 

1. மோசேயின்‌ நியாயப்பிரமாணத்தை: 

மறந்துவிடாமல்‌. நினைவுகூரவேண்டும்‌. 

2. இயேசுகிறிஸ்துவின்‌ சுவிசேஷத்திற்காக 
விசுவாசத்தோடு காத்திருக்கவேண்டும்‌. 


ஒரேபிலே இஸ்ரவேலரெல்லாருக்‌ 
காகவும்‌ என்‌ தாசனாகிய மோசேக்கு நான்‌ 
கற்பித்த நியாயப்பிரமாணமாகிய 
கட்டளைகளையும்‌, நியாயங்களையும்‌. 
நினையுங்கள்‌" மல்‌ 44) என்று 
சேனைகளின்‌ கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


மோசேயைக்‌ குறித்து நல்ல 
சொல்லுகிறார்‌. கர்த்தர்‌ 
மல்கியா தீர்க்கதரிசியின்‌ மூலமாய்‌, 
மோசேயை, “என்‌ தாசன்‌” என்று 
அழைக்கிறார்‌. கர்த்தர்‌ நீதிமன்களை நித்திய 
காலத்திற்கும்‌ நினைத்துப்‌ பார்ப்பார்‌ 


கர்த்தர்‌ 
வார்த்தைகளைச்‌ 


மோசேயைக்‌ கனம்பண்‌। 
வவ சேயின்‌ நயாயபமிரமான யம்‌ 
ஸ்வா கர்த்தரே தம்முடைய 
தாசனாகிய மோசேக்கு, 
நியாயப்பிரமாணமாகிய கட்டளைகளையும்‌, 
நியாயங்களையும்‌ கற்பித்தார்‌. 
நாம்‌ மோசேயின்‌ 
நியாயப்பிரமாணங்களைக்‌ கைக்கொள்ள 
வேண்டும்‌. ஏனென்றால்‌ இது கர்த்தருடைய 
கட்டளை. கர்த்தர்‌ இந்தப்‌ பிரமாணங்களை 
நமக்காகவே கொடுத்திருக்கிறார்‌ 
அவர்‌... இஸ்ரவேலர்‌ எல்லாருக்காகவும்‌ 
நியாயப்பிரமாணமாகிய கட்டளைகளையும்‌, 
நியாயங்களையும்‌ கொடுத்திருக்கிறார்‌. 
விசுவாசிகளாகிய நாமே ஆவிக்குரிய 
இஸ்ரவேலாயிருக்கிறோம்‌. 
கர்த்தர்‌ இஸ்ரவேலோடு உடன்படிக்கை 
பண்ணியிருக்கிறார்‌. கர்த்தர்‌ இஸ்ரவேலுக்கு. 
வாக்குப்பண்ணியிருக்கிற ஆசீர்வாதங்கள்‌, 
நமக்கும்‌ கிடைக்கவேண்டுமென்றால்‌, நாமும்‌, 
இஸ்ரவேலுக்கு கர்த்தர்‌ கொடுத்திருக்கிற 
கட்டளைகளையும்‌ நியாயங்களையும்‌ 
கைக்கொள்ளவேண்டும்‌. 





i FTE 
TT 
அந்த நாட்களுக்குப்பின்பு 
இஸ்ரவேல்‌ குடும்பத்தாரோடே பண்ணும்‌ 
உடன்படிக்கையாவது: என்னுடைய 
பிரமாணங்களை அவர்களுடைய மனதிலே 
வைத்து, அவர்களுடைய 
அவைகளை எழுதுவேன்‌; நான்‌ அவர்கள்‌ 
தேவனாயிருப்பேன்‌, அவர்கள்‌ என்‌ 
ஜனமாயிருப்பார்கள்‌" (எபி 8:10). 


நான்‌ 


“என்‌ தாசனாகிய மோசேக்கு 
கற்பித்த நியாயப்பிரமாணமாகிய 
நியாயங்களையும்‌ 
44) என்று 
சொல்லுகிறார்‌. 


நான்‌ 
கட்டளைகளையும்‌, 

நினையுங்கள்‌" (மல்‌ 
சேனைகளின்‌ கர்த்தர்‌ 
நம்முடைய மனச்சாட்சி கர்த்தர்‌ கற்பித்த 
நியாயப்பிரமாணமாகிய கட்டளைகளையும்‌, 
நியாயங்களையும்‌ நினைக்கவேண்டும்‌ 


நமக்கு நியாயப்பிரமாணத்தைப்பற்றிய 
அறிவு அதிகமாயிருந்தாலும்‌, நாம்‌ 
நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும்‌. 
நம்முடைய அன்றாட ஜீவியத்தில்‌ 
நியாயப்பிரமாணமாகிய கட்டளைகளையும்‌ 
நியாயங்களையும்‌ நினைவுகூரவும்‌ வேண்டும்‌, 
அவற்றிற்கு கீழ்ப்படியும்‌ வேண்டும்‌. 


நாம்‌ தீர்க்கதரிசிகளின்‌ புஸ்தகங்களை 
இனிமேல்‌ 


மோசேயின்‌ நியாயப்பிரமாணத்தையும்‌, நான்கு 

சுவிசேஷங்களையும்‌ நினைவகூருவார்கள்‌. 
மல்கியா தீர்க்கதரிசியின்‌ காலத்திற்கு 
பின்பு, யூதமார்க்கத்தின்‌ சரித்திரத்திலே, 
சிறிதுகாலத்திற்கு தீர்க்கதரிசனம்‌ 
நிறுத்தப்பட்டது. கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
வம்சத்தார்‌ மத்தியிலே, ஒரு குறிப்பிட்ட காலம்‌ 
வரையிலும்‌, தம்முடைய தீர்க்கதரிசிகளில்‌ 
யாரையும்‌ அனுப்பவில்லை. சுவிசேஷத்தின்‌ 
காலம்‌ ஆரம்பமாகும்‌ வரையிலும்‌, தீர்க்க. 
தரிசனத்தின்‌ ஆவியானவர்‌, ஜனங்களுக்கு 

தீர்க்கதரிசனம்‌ சொல்லவில்லை. 

தீர்க்கதரிசனம்‌ வெளிப்படுத்தப்படாத 
இந்தக்‌ காலத்தில்‌, ஜனங்கள்‌ மோசேயின்‌ 
நியாயப்பிரமாணமாகிய கட்டளைகளையும்‌ 
நியாயங்களையும்‌ நினைவுகூரவேண்டும்‌. 
நியாயப்பிரமாணத்தில்‌ கூறியிருக்கிற 
கட்டளைகளுக்கு கீழ்ப்படியவேண்டும்‌. அதன்‌ 
க கைக்கொள்ளவேண்டும்‌. 
நியாயப்பிரமாணத்தில்‌ 

கத்தத்‌ 


மல்கியா - விரிவுரை 
MALACHI - COMMENTARY 


நம்முடைய கைகளில்‌ பரிசுத்த 
வேதாகமம்‌ இருக்கிறது. இதில்‌ கர்த்தருடைய 
வார்த்தைகள்‌  எழுதப்பட்டிருக்கிறது. நாம்‌ 
கர்த்தருடைய வேதவாக்கியத்தைத்‌ 
தியானித்து, கர்த்தரோடு ஐக்கியமாயிருக்க 
வேண்டும்‌. கர்த்தருடைய வழியிலே நடக்க 
வேண்டும்‌. திசைமாறிப்போய்விடக்கூடாது. 


ஏற்பாட்டுக்காலத்து 
மேசியாவின்‌ வருகையை, 
எதிர்பார்க்கவேண்டும்‌. 
பிரசங்கிக்கப்படுவதையும்‌, 
ராஜ்யம்‌ ஸ்தாபிக்கப்‌ 
பழைய ஏற்பாட்டுக்காலத்து 
்‌ விசவாசிக்க வேண்டும்‌ 
அவர்களுக்குள்‌ வளர்‌ 
பெறவேண்டுமென்றால்‌, கள்‌ 
போம்‌. |நிவாயப்கிவாணத்கை நினைவு 
கூரவேண்டும்‌. அதை தியானிக்கவேண்டும்‌. 
அதைக்‌ கைக்கொள்ளவேண்டும்‌. 


பழைய 
பரிசுத்தவான்கள்‌, 


பழைய ஏற்பாட்டுக்காலத்து 

பரிசுத்தவான்கள்‌. மோசேயின்‌ 

இ்ப்ப்ரமானத்கதக்‌ எ ்க்கொள்ளும்‌ 
இயேசுகிறிஸ்துவினுடைய 
மூலமாய்‌ உண்டாகும்‌. 

ஆசீர்வாதங்களை 

எதிர்பார்ப்பார்கள்‌. 

அவனுக்கு. 

கொடுக்கப்படும்‌. அவன்‌ பரிபூரணமடைவான்‌. 

மோசேயின்‌ நியாயப்பிரமாணத்தை 

உடையவனுக்கு, கிறிஸ்துவின்‌ சுவிசேஷம்‌ 

பூரணமான ஆசீர்வாதத்தைக்‌ கொடுக்கும்‌. 


இதோ, கர்த்தருடைய பெரிதும்‌ 
பயங்கரமுமான நாள்‌ வருகிறதற்கு முன்னே 


த 
என்று சேனைகளின்‌ கர்த்தர்‌ சொல்கிற. 


பழைய ஏற்பாட்டுக்காலத்து 
பரிசுத்தவான்கள்‌ கிறிஸ்துவின்‌ சுவிசேஷத்தை 
விசுவாசத்தோடு எதிர்பார்க்கவேண்டும்‌. 
தீர்க்கதரிசியாகிய எலியா தங்கள்‌ 
மத்தியிலே வரும்போது, இயேசுகிறிஸ்‌துவின்‌ 
சுவிசேஷம்‌ ஆரம்பமாகும்‌ என்று அவர்கள்‌ 
விசுவாசிக்கவேண்டும்‌. எலியா 
தீர்க்கதரிசி, யோவான்ஸ்நானனுக்கு 
அடையாள மாயிருக்கிறார்‌. 





ழ்‌ நவள 
யாய 


'நியாயப்பிரமாணமும்‌ தீர்க்கதரிசன. 
வாக்கியங்களும்‌ யோவான்வனரக்கும்‌ 
வழங்கிவந்தது: அதுமுதல்‌ தேவனுடைய 
ராஜ்யம்‌ சுவிசேஷமாய்‌ அறிவிக்கப்பட்டு 
வருகிறது. யாவரும்‌ பலவந்தமாய்‌ அதில்‌ 
பிரவேசிக்கிறார்கள்‌" (லூக்‌ 1626). 


ஜனங்கள்‌ மத்தியிலே அருணோதயம்‌ 
உதிக்கும்‌ வரையிலும்‌, நியாயப்பிரமாணமும்‌ 
தீர்க்கதரிசன வாக்கியங்களும்‌ ஜனங்களுக்கு 
வெளிச்சத்தைக்‌ கொடுத்தது. அவர்களுக்கும்‌ 
இந்த வெளிச்சத்தைத்‌ தவிர வேறு எந்த 
வெளிச்சமும்‌ கிடைக்கவில்லை. 


நான்‌ உங்களிடத்திற்கு 
தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன்‌" (மல்‌ 4:5) 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. எலியா 
என்பவர்‌ ஆகாபின்‌ நாட்களிலே, இஸ்ரவேல்‌ 
தேசத்தில்‌ தீர்க்கதரிசனம்‌. சொன்ன 
எலியா குறிக்கும்‌ என்று பூதமாரக்கத்ு 
ரபீமார்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. 

வருவதற்கு முன்பாக, எலியா அக 
பாதைகளை ஆயத்தம்பண்ண வருவார்‌ 
என்பது அவர்களுடைய விசுவாசம்‌. 


எலியா 


எலியா". என்னும்‌ பெயருக்கு 
வேதபண்டிதர்கள்‌ ,மற்றொரு விதமாக 
விளக்கம்‌ சொல்லுகிறார்கள்‌. எலியா என்பது, 
ஆகாபின்‌ காலத்தில்‌ தீர்க்கதரிசனம்‌ 
சொன்ன எலியா என்னும்‌ தீர்க்கதரிசியல்ல 


என்றும்‌ விளக்கம்‌ சொல்லுகிறார்கள்‌. 


இயேசுகிறிஸ்து இந்தப்‌ பூமிக்கு 
வருவதற்கு முன்பாக, யோவான்ஸ்நானனே 
அவருக்கு வழியை ஆயத்தம்பண்ணினார்‌. 
யோவான்ஸ்நானனே வரவேண்டிய 
எலியா என்று சுவிசேஷங்களிலும்‌ 
'சொல்லப்பட்டிருக்கிறது. 


அப்பொழுது. அவருடைய சீஷர்கள்‌ 
அவரை நோக்கி: அப்படியானால்‌ எலியா 
முந்தி வரவேண்டும்‌. என்று, 
வேதபாரகர்‌ சொல்லுகிறார்களே, 
அதெப்படியென்‌ றுகேட்டார்கள்‌ இயேசு 
அவர்களுக்குப்‌ பிரதியுத்தரமாக: எலியா 
முந்திவந்து எல்லாவற்றைம்‌ சீர்படுத்துவது 
மெய்தான்‌. ஆனாலும்‌, எலியா வந்தாயிற்று 
என்று உங்களுக்குச்‌ சொல்லுகிறேன்‌ ; 


மல்கியா - விரிவுரை 
MALACHI - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அவனை. அறியாமல்‌ தங்கள்‌ இஷ்டப்படி 
அவனுக்குச்‌ செய்தார்கள்‌; இவ்விதமாய்‌ 
மனஷகுமாரனும்‌ அவர்களால்‌ பாடுபடுவார்‌. 
என்றார்‌. அவர்‌ யோவான்ஸ்‌ 
நானனைக்குறித்துத்‌ தங்களுக்குச்‌ 
சொன்னார்‌ என்று சீஷர்கள்‌ அப்பொழுது 
அறிந்துகொண்டார்கள்‌” (மத்‌ 1710-13). 


அதெப்படியெனில்‌: இதோ, நான்‌ 
என்‌ தூதனை உமக்கு முன்பாக 
அனுப்புகிறேன்‌; அவன்‌ உமக்கு முன்னே 
போய்‌, உமது வழியை ஆயத்தம்பண்ணுவான்‌. 
என்று எழுதிய வாக்கியத்தால்‌ 
குறிக்கப்பட்டவன்‌' இவன்தான்‌. 
ஸ்திரீகளிடத்திலே பிறந்தவர்களில்‌ 
யோவான்ஸ்நானனைப்பார்க்கிலும்‌ பெரியவன்‌ 
ஒருவனும்‌ எழும்பினதில்லை; ஆகிலும்‌, 
பாகோகராஜ்யத்தில சிறியவனாயிருக்கிறவன்‌ 
அவனிலும்‌ பெரியவனாயிருக்கிறானென்று 
உங்களுக்கு மெய்யாகவே சொல்லுகிறேன்‌. 
யோவான்ஸ்நானன்‌ காலமுதல்‌. 
இதுவரைக்கும்‌ பரலோகராஜ்யம்‌ பலவந்தம்‌. 
பண்ணப்படுகிறது; 
பலவந்தம்பண்ணுகிறவர்கள்‌ அதைப்‌ பிடித்துக்‌ 
கொள்ளுகிறார்கள்‌. நியாயப்பிரமாணமும்‌ 
தீர்க்கதரிசிகள்‌ யாவரும்‌ யோவான்‌ 
வரைக்கும்‌ தீர்க்கதரிசனம்‌ உரைத்ததுண்டு. 
நீங்கள்‌ ஏற்றுக்கொள்ள மனதாயிருந்தால்‌, 
வருகிறவனாகிய எலியா இவன்தான்‌" 
(மத்‌ 1140-14). 


மல்கியா தீர்க்கதரிசியின்‌ 

நான்‌ என்‌ தூதனை 
அனுப்புகிறேன்‌, அவன்‌ எனக்கு முன்பாகப்‌ 
போய்‌, வழியை ஆயத்தம்பண்ணுவான்‌"' 
ல்‌ 34) என்று சொல்லுகிறார்‌. இந்த 
வாக்கியத்தில்‌ “என்‌ தூதன்‌" என்று 
சொல்லப்பட்டிருப்பது, யோவான்ஸ்நானனையே 
குறிக்கும்‌. 


பழைய  ஏற்பாட்டுக்காலத்திலே 
அதிகாரமுள்ளவராக ஊழியம்‌ 
பாவத்தைக்‌ கண்டித்து 
எலியாவின்‌ ஆவியும்‌, 
வல்லமையும்‌, யோவான்‌ 
ஸ்நானனுக்கும்‌  கொடுக்கப்பட்டிருக்கிறது. 
யோவான்‌. எலியாவைப்‌ போலவே, 
மனந்திரும்புதலைக்‌ குறித்து அதிகாரத்தோடு 


பிரசங்கம்பண்ணினார்‌. 


எலியா 





i= FTE 
TT 


பரிசேயரிலும்‌ சதுசேயரிலும்‌ அநேகர்‌ 
தன்னிடத்தில்‌ ஞானஸ்நானம்‌ பெறும்படி 


வகைகாட்டினவன்‌ யார்‌? மனந்திரும்புதலுக்கு 
ஏற்ற கனிகளைக்‌ கொடுங்கள்‌ (மத்‌ 3:7 8). 


“ஆபிரகாம்‌ எங்களுக்குத்‌ தகப்பன்‌ 

என்று உங்களுக்குள்ளே சொல்லிக்கொள்ள 

தேவன்‌ ந்தக்‌ 

ஆபிரகாமுக்குப்‌ 

உண்டுபண்ண 

வல்லவராயிருக்கிறார்‌ என்று 

உங்களுக்குச்‌ சொல்லுகிறேன்‌. இப்பொழுதே 

கோடரியானது மரங்களின்‌ வேர்‌ அருகே 

வைத்திருக்கிறது: ஆகையால்‌, நல்ல. 

கனிகொடாத மரமெல்லாம்‌ வெட்டுண்டு. 
அக்கினியிலே போடப்படும்‌" (மத்‌ 3:9,10). 


"மனந்திரும்புதலுக்கென்று 
ஜலத்தினால்‌ உங்களுக்கு. ஞானஸ்நானங்‌ 
கொடுக்கிறேன்‌; எனக்குப்பின்‌ வருகிறவரோ 
என்னிலும்‌ வல்லவராயிருக்கிறார்‌, அவருடைய 
பாதரட்சைகளைச்‌ சுமக்கிறதற்கு நான்‌ 
; இவர்‌. பரிசத்த 
அக்கினியினாலும்‌. 

உங்களுக்கு ஞானஸ்நானம்‌ கொடுப்பார்‌ 
தூற்றுக்கூடை அவர்‌ கையில்‌ இருக்கிறது: 


நான்‌ 


(மத்‌ 3112), 


சந்ததியாரில்‌ 

தேவனாகிய 

திருப்புவான்‌. 
இருதயங்களைப்‌ 
பிள்ளைகளிடத்திற்கும்‌, கீழ்ப்டியாதவர்களை 
நீதிமான்களுடைய ஞானத்திற்கும்‌ திருப்பி, 
உத்தமமான ஜனத்தைக்‌ கர்த்தருக்கு 
ஆயத்தப்படுத்தும்படியாக, அவன்‌ எலியாவின்‌ 
ஆலியும்‌ பலமும்‌ உடையவனாய்‌ அவருக்கு 
முன்னே நடப்பான்‌ என்றான்‌" (லூக்‌ 17671. 


“அவன்‌ இஸ்ரவேல்‌: 
அநேகரை அவர்கள்‌ 
கர்த்தரிடத்திற்குத்‌ 
பிதாக்களுடைய 


யோவான்ஸ்நானனைப்பற்றி அநேக 
வாக்குந்தத்தங்கள்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
அவையாவன 


மல்கியா - விரிவுரை 
MALACHI - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சீர்படுத்துவார்‌. 

பிரதியுத்தரமாக: எலியா 
முந்திவந்து எல்லாவற்றைம்‌ சீர்படுத்துவது 
மெய்தான்‌” (மத்‌ 17:11) 


மனச்சாட்சிகள்‌ 


3. யோவான்ஸ்நானன்‌ பிள்ளைகளின்‌ 
இருதயங்களையும்‌, பிதாக்களின்‌ 
இருதயங்களையும்‌ கர்த்தரிடத்திற்கு 
திருப்புவார்‌. அவர்கள்‌ கர்த்தர்‌ தங்களுக்கு 
கொடுத்த ஊழியங்களை செய்வார்கள்‌. 

4 யோவான்ஸ்நானன்‌ 
பிதாக்களுடைய இருதயத்தை 
பிள்ளைகளிடத்திற்கும்‌, பிள்ளைகளுடைய 
இருதயத்தை அவர்களுடைய 
பிதாக்களிட த்திற்கும்‌ திருப்புவார்‌. அவர்களை 
ஒன்றாய்க்‌ கட்டி இணைப்பார்‌. அவர்களைக்‌ 
கர்த்தரிடத்திற்கு வழிநடத்துவார்‌. 

யோவான்ஸ்நானன்‌ பரலோக. 
ராஜ்யத்திற்கு வழியை ஆயத்தம்பண்ணுவார்‌. 

பரலோக ராஜ்யத்திலே. 
விசுவாசிகளெல்லோரும்‌ ஒரே இருதயமும்‌, 
ஒரே மனமுமுள்ளவர்களாயிருப்பார்கள்‌. 


திரளான 
இருதயமும்‌ 

மனமுமுள்ளவர்களாயிருந்தார்கள்‌. 
ஒருவளாகிலும்‌ தனக்குள்ளவைகளில்‌ 
'தன்னுடையதென்று 

சகலமும்‌ அவர்களுக்குப்‌ 


ஒன்றையும்‌ 
சொல்லவில்லை; 
பொதுவாயிருந்தது” (அப்‌ 4:32). 


பரலோக ராஜ்யம்‌ 

ராஜ்யமாயிருக்கும்‌. அங்கே 
கைகளும்‌ முறிக்கப்படும்‌. 

இஸ்ரவேல்‌ வம்சத்தாரில்‌, கர்த்தருக்கு 
பயப்படாதவர்கள்‌ மேலும்‌, தங்கள்‌ பாவங்களுக்கு 
மனந்திரும்பாதவர்கள்மேலும்‌, துணிகரயாய்த்‌ 
தொடர்ந்து பாவம்‌ செய்கிறவர்கள்மேலும்‌, 
தேவனுடைய சாயம்‌ வரும்‌. கர்த்தர்‌ 
அவர்களை சபித்து சங்காரம்பண்ணுவார்‌. 





ழ்‌ நள 
யய 


கர்த்தர்‌ வந்து பூமியை சங்காரத்தால்‌ 
அடிக்காதபடிக்கு, யோவான்ஸ்நானன்‌ 
மூலமாய்‌, மனுஷருக்கு மேலும்‌ ஒரு வாய்ப்பு 
கொடுக்கப்படும்‌. “நான்‌ வந்து பூமியைச்‌ 
சங்காரத்தால்‌ அடிக்காதபடிக்கு, அவன்‌ 
பிதாக்களுடைய இருதயத்தைப்‌ 
பிள்ளைகளிடத்திற்கும்‌, பிள்ளைகளுடைய 
இருதயத்தை அவர்கள்‌ பிதாக்களிடத்திற்கும்‌ 
திருப்புவான்‌" (மல்‌ 4:6) என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 


பஸ்‌ மனுபுத்திரரை சங்காரத்தால்‌ 
ஆயத்தமாமிருக்கிறார்‌ 

ஆனாலும்‌ அவர்கள்‌ வ்‌ ற்கு, 
அவர்களுக்கு மற்றும்‌ ஒரு பக்‌ 
கொடுக்க சித்தமன்ளவாயிருக்கிறார்‌. 
இதற்காக, கர்த்தர்‌ யோவான்ஸ்நானனை, 
மத்தியிலே அனுப்புகிறார்‌. 


மனுஷர்‌ 
யோவான்ஸ்நானன்‌ 


மல்கியா - விரிவுரை 
MALACHI - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நாம்‌ இந்த வசனத்தை வாசித்து. 
கர்த்தராகிய இயேசுவே வாரும்‌” என்று 
ஜெபம்பண்ணவேண்டும்‌. இயேசுகிறிஸ்து 
இந்தப்‌ பூமிக்கு வரும்போது, அவரோடுகூட 
மனுக்குலத்திற்கு ஆசீர்வாதமும்‌ வரும்‌. 
கர்த்தருடைய ஆசீர்வாதங்களோடு புதிய 
ஏற்பாடு நிறைவுபெறுகிறது. 

நம்முடைய பாவங்களுக்கு 
மனந்திரும்பவில்லையென்றால்‌, 
சொன்ன பிரகாரம்‌, அவர்‌ 
சங்காரத்தால்‌ அடிப்பார்‌. 
சங்காரத்தால்‌ அடிக்கக்கூடாது 

ய பாவங்களுக்கு 


என்றால்‌, 
நாம்‌ 


நம்முடை 
தலம்‌ ப நம்மை கர்த்தருடைய 
கிருணக்கு கொடுக்கவேண்டும்‌. 
எண்ட TG ஆளுகை 
செய்யவேண்டும்‌. 


“நம்முடைய கர்த்தராகிய 
கிறிஸ்துவின்‌ 

அனைவரோடுங்கூட 

(வெளி 22:21), 


இயக 





லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


புஸ்தகத்தின்‌: 
1686 ஆம்‌ 
எழுதப்பட்டது. 
சீனாய்மலையில்‌ கர்த்தர்‌ மோசேக்குக்‌ 
கொடுத்த பிரமாணத்தின்‌ ஒரு பகுதியாக: 
இந்தப்‌ புஸ்தகம்‌ எழுதப்பட்டிருக்கிறது. 
இரட்சிக்கப்பட்ட தேவனுடைய 
ஜனங்களின்‌ ஆராதனை, ஊழியம்‌, 
அன்றாட வாழ்க்கை முறை ஆகியவற்றை 
லேவியராகமம்‌ புஸ்தகம்‌ விளக்குகிறது. 


யாத்திராகமம்‌ புஸ்தகத்தில்‌ எகிப்து 
தேசத்திலிருந்து இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 
வெளியேறி வனாந்தரத்தில்‌ பிரயாணம்‌ செய்த 
நிகழ்ச்சிகள்‌ விவரிக்கப்பட்டிருக்கிறது. 
ஆசாரியத்துவ ஊழியத்திற்கு ஆரோனும்‌, 
அவருடைய குமாரரும்‌ அழைக்கப்படுதல்‌, 
தேவனுடைய வாசஸ்தலம்‌ ஸ்தாபிக்கப்படுதல்‌ 
ஆகிய நிகழ்ச்சிகளெல்லாம்‌ யாத்திராகமம்‌ 
புஸ்தகத்தில்‌ இடம்‌ பெற்றிருக்கின்றன. 
காணிக்கைகளையும்‌ 
செலுத்துவது சம்பந்தமான 
பிரமாணங்கள்‌ லேலியராகமத்தில்‌ 
வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆசாரியருடைய 
பிரதிஷ்டை, ஆசரிப்புக்‌ கூடார 
ஆராதனையின்‌ ஸ்தாபனம்‌, தேவனுடைய 
பிள்ளைகளின்‌ ஆவி. ஆத்துமா, சரீரம்‌, 
ஆகியவற்றின்‌ பரிசுத்தம்‌, வேல்‌ 
ஜனங்களுக்கு கர்த்தரோடுள்ள ஐக்கியம்‌ 
கர்த்தருடைய பண்டிகைகள்‌, 
ஆசரிப்புக்கூடாரத்தில்‌ கர்த்தர்‌ தமது 
ஜனங்கள்‌ மத்தியில்‌ வாசம்பண்ணுவது. 
தேவனை அணுக வேண்டிய முறைகள்‌, 
தேவனோடு ஐக்கியமாக இருப்பதற்கான. 
வழிகள்‌ ஆகியவையெல்லாம்‌. 
லேவியராகமத்தில்‌ விவரிக்கப்பட்டிருக்கிறது. 


கிமு. 


பலிகளையும்‌, 


QOODNENS 
PUBLISHERS 


லேவியராகமம்‌ புஸ்தகத்தில்‌ 
சம்பந்தமான செய்திகள்‌ 
சொல்லப்படவில்லை. ஆசாரியர்கள்‌ 
கர்த்தருடைய ஆசாரிய ஊழியத்திற்காக 
பிரதிஷ்டைபண்ணப்படுகிறார்கள்‌ 

(லேவி 8,9 ஆகிய அதிகாரங்கள்‌). 


சரித்திர 
எதுவும்‌ 


நாதாபும்‌ அபுயூவும்‌ கர்த்தருடைய 
சந்நிதியில்‌ அந்நிய அக்கினியை கொண்டு 
வந்தார்கள்‌. அப்பொழுது, அக்கினி 
கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து புறப்பட்டு 
அவர்களை பட்சித்துப்போடுகிறது. அவர்கள்‌ 
கர்த்தருடைய சந்நிதியில்‌ 
செத்துப்போகிறார்கள்‌ (லேவி 10-ஆவது 
அதிகாரம்‌... செலோமித்தின்‌ குமாரன்‌ 
இஸ்ரவேலரோடேகூட சண்டைபண்ணிக்‌ 
கொண்டிருக்கிறான்‌. அவன்‌ கல்லெறிந்து 
கொல்லப்படுகிறான்‌ (லேவி 24-ஆவது 


புஸ்தகத்தில்‌ 

பிரமாணங்கள்‌ 

சொல்லப்பட்டிருக்கிறது. 

கர்த்தர்‌ மோசேயின்‌ மூலமாக இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கு தம்முடைய பிரமாணத்தைக்‌: 
கொடுத்திருக்கிறார்‌. அவர்கள்‌ செலுத்த 
வேண்டிய பலிகள்‌, காணிக்கைகள்‌, 
அவர்களுடைய போஜனங்கள்‌, அவர்கள்‌ 
பருகவேண்டிய பானங்கள்‌, அவர்களுடைய 
ப்‌ ஆகியவற்றைப்பற்றியெல்லாம்‌ 

_ இஸ்ரவேல்‌ ஜனத்தாருக்கு 


புத்திரர்‌ கர்த்தருக்கு 

கர்த்தர்‌ அவர்களை 

மற்ற ஜாதியாரிடமிருந்து வேறுபிரித்து, தமக்கு 

ந்‌ ஜனமாக  தெரிந்துகொள்கிறார்‌. 

புஸ்தகத்தில்‌ 

சொல்லப்பட்டிருக்கிற  பிரமாணங்களெல்லாம்‌, 

வரப்போகிற நன்மையான 

காரியங்களுக்கு அடையாளமாயிருக்கிறது. 

இவை இயேசுகிறிஸ்துவின்‌ சுவிசேஷத்தில்‌ 
நிறைவேறுகிறது. 


டைய ஆசாரிய 
ஊழியத்தைப்பற்றி இந்தப்‌ புஸ்தகத்தில்‌ 
சொல்லப்பட்டிருப்பதினால்‌, இது 
லேவியராகமம்‌ என்று அழைக்கப்படுகிறது. 





HA லேவியராகமம்‌ - விரிவுரை CODES 
பம LEVITICUS - COMMENTARY PUBLISHERS 


கர்த்தர்‌ தங்களுக்கு சொல்லியிருக்கிற 
fr, கரவேல்‌ | பிரமாணத்திற்கு கீழ்ப்படிந்து. லேலியர்கள்‌ 
பா்‌ த டக ள்‌ கர்த்தருக்கு ஊழியம்‌ செய்யவேண்டும்‌. 
ச்‌ ம்‌ வ்கி கிர | இவர்கள்‌ ப்‌ க்‌ 
நியாயப்பிரமாணத்தைப்‌ பெற்றார்கள்‌: அந்த தத்‌ கடம்‌ தாருக்கு 
ஆசாரிய முறைமைமினாலே பூரணப்படுதல்‌ | “27 
உண்டாயிருக்குமானால்‌, ஆரோனுடைய யாத்திராகமம்‌ புஸ்தகத்தின்‌ முடிவில்‌, 
டால்‌ தத்‌ பான்‌ ரி ட கர்‌ ட 
ப்ட்‌ £ | ஸ்தாபனம்பண்ணப்படுவதுபற்‌, 
அழைக்கப்பட்ட வேவ்‌ ஆசாரியர்‌ | சொல்லப்பட்டிருக்கிறது. ஆசாரியர்கள்‌ 
எழும்பவேண்டுவதென்ன?” (எபி 7:11). கத்தத்‌ வாசல்தலத்திலே. அவருக்கு 
ஆராதனை செய்கிறார்கள்‌. கர்த்தர்‌ 
மோசேயின்‌ மூலமாக லேலியருக்கு 
சொல்லியிருக்கிற பிரகாரம்‌, அவர்கள்‌ 
கர்த்தருக்கு ஆராதனை செய்யவேண்டும்‌. 





லேவியாராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


பூர்வகாலம்‌ முதலே 

கர்த்தருக்கு பலிசெலுத்தும்‌ வழக்கம்‌ இருந்து 
வருகிறது. கர்த்தர்‌ மோசேக்கு 
பலிசெலுத்துவது சம்பந்தமான பிரமாணத்தை 
சொல்லுகிறார்‌. 


காளை (லேலி 1:3-9). 
அல்லது வெள்ளாடு (லேவி 10-13) 
காட்டுப்புறா அல்லது புறாக்குஞ்சு 
(லேவி 1:14-17). நாம்‌ கர்த்தருக்கு எவ்வளவு 
பெரிய பலியை செலுத்துகிறோம்‌. 
என்பது முக்கியமல்ல. கர்த்தருக்கு 
பலிசெலுத்துகிறவர்கள்‌ சுத்த இருதயத்தோடு 
பலிசெலுத்தவேண்டும்‌. நாம்‌ 
கர்த்தருடைய பிரமாணத்திற்கு கீழ்ப்படிந்து, 
பலி செலுத்தவேண்டும்‌. கர்த்தர்‌ நம்முடைய 
பலிகளை அங்கீகரிக்கும்‌ வண்ணமாக நாம்‌ 
அவருக்கு பலிசெலுத்தவேண்டும்‌ 


செம்மறியாடு 


சர்வாங்க தகனபலி. 
லேவி 1:1,2. 


லேவி 11. கர்த்தர்‌ ஆசரிப்புக்‌ 
கூடாரத்திலிருந்து மோசேயைக்‌ 
கூப்பிட்டு, அவனை நோக்கி: 


லேவி 1:2. நீ இஸ்ரவேல்‌ புத்திரரிடத்தில்‌ 
சொல்லவேண்டியது என்னவென்றால்‌, 
உங்களில்‌ ஒருவன்‌ கர்த்தருக்குப்‌ 
பலி செலுத்த வந்தால்‌, மாட்டு 
மந்தையிலாவதூ ஆட்டுமந்தையிலாவது 
ஒரு மிருகத்தைத்‌ தெரிந்தெடுத்து, பலி. 
செலுத்த வேண்டும்‌. 


லேவியராகமம்‌ முதல்‌ 
முதல்‌ வசனம்‌ “வாயிக்ரா” என்னும்‌. 
எபிரெய வார்த்தையோடு ஆரம்பமாகிறது. 
லேவியராகுமத்தையும்‌, யாத்திராகமத்தையும்‌ 
இந்த வார்த்தை நெருக்கமாக இணைக்கிறது. 


அதிகாரம்‌ 


QOODNENS 
PUBLISHERS 


பஞ்சாகமத்திலுள்ள ஐந்து புத்தகங்களும்‌ 
சேர்ந்து “தோரா” என்று அழைக்கப்படுகிறது. 
ஐந்து புஸ்தகங்களும்‌ தோராவின்‌ ஐந்து 
பகுதிகளாகும்‌. 
லேவியராகமம்‌: புஸ்தகத்தில்‌ கர்த்தரைக்‌ 
குறிப்பதற்கு “யெகோவா” என்னும்‌ பெயரைத்‌ 
தவிர, வேறு எந்தப்‌ பெயரும்‌ பயன்படுத்தப்பட 
லேவியராகமத்தில்‌ யெகோவா 
தடவைகளும்‌, 
தடவைகளும்‌, 
தடவைகளும்‌, 
தடவைகளும்‌, 
உபாகமத்தில்‌ 545 தடவைகளும்‌ கர்த்தரைக்‌ 
குறிப்பதற்காகப்‌ பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. 
கர்த்தர்‌ ஆசரியுக்கூடாரத்திகிரந்ு 
மோசேயைக்‌ கூப்பிடுகிறார்‌. ரிசுத்த 
வேதாகமத்தில்‌, கர்த்தர்‌ மோசேயைக்‌ 
கூப்பிட்ட வேறு சில சம்பவங்களும்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. அதன்‌ விவரம்‌ 
வருமாறு 
1. எரிகிற முட்செடியிலிருந்து - 
இஸ்ரவேலுக்குப்‌ போகுமாறு தேவன்‌: 
மோசேயை அழைத்தார்‌ (லேவி 3:4) 
சீனாய்‌ மலையிலிருந்து - இஸ்ரவேல்‌ 
புத்திரரிடம்‌ பேசுவதற்காகக்‌ கூப்பிட்டார்‌ 
(லேவி 19:3). 


மலைக்கு 


சீனாய்‌ மலையிலிருந்து - 
மேலே. வருமாறு கூறினார்‌ 
(லேவி 19:20) 


சீனாய்‌ மலையிலிருந்து - நெருங்கி 
வருமாறு கூறினார்‌ (லேவி 24:16) 


ஆசரிப்புக்‌  கூடாரத்திலிருந்து 
ஆராதனை செய்வது பற்றி இஸ்ரவேல்‌ 
புத்திரரிடம்‌ பேசுவதற்காகக்‌ கூப்பிட்டார்‌ 
(லேவி 1:1) 


மோசே லேவியராகமம்‌ புஸ்தகத்தின்‌ 
ஆசிரியர்‌ என்று  யூதமார்க்கத்தாரின்‌. 
பாரம்பரிய சரித்திரம்‌ சொல்லுகிறது. 
நம்முடைய கர்த்தராகிய இயேசகிறிஸ்துவும்‌, 
லேவியராகமம்‌ புஸ்தகத்தின்‌ சிரியர்‌ 
மோசே தான்‌ என்பதை அங்கீரிக்கிறார்‌. 
இதற்கான காரணம்‌ வருமாறு : 





லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


(லேவி 12:3- 


விருத்தசேதனம்‌ 
யோவான்‌ 7:22-23) 


குஷ்டரோகியைச்‌ 
(லேவி 14:1-32-மத்‌ 8) 


ஷக்‌ 
சமுகத்தப்பம்‌ (லேவி 24:5-9- மத்‌ 12:4) 
பெற்றோரைச்‌ 


மரண தண்டனை 
மாற்கு 7:10) 


சபிக்கிறவர்களுக்கு 
(லேவி 20592 


கர்த்தர்‌ 


ஆசரிப்புக்‌ கூடாரத்திலிருந்து 
மோசேயைக்‌ ப்புக்‌ 


கூப்பிடுகிறார்‌ ஆச 
கூடாரம்‌ ஸ்தாபனம்பண்ணப்பட்டவுடன்‌, 
இதுவரையிலும்‌ சீனாய்‌ மலையிலிருந்து, 
பேசிய கர்த்தர்‌ இப்பொழுது ஆசரிப்புக்‌ 
கூடாரத்திலிருந்து பேசுகிறார்‌ 
(யாத்‌ 40:33-38). 


“ஒருவன்‌ கர்த்தருக்குப்‌ பலி செலுத்த 
வந்தால்‌! என்று கர்த்தர்‌ தம்முடைய 
வார்த்தையை. மோசேக்கு சொல்லுகிறார்‌ 
பிரமாணங்களில்‌ “-ஆல்‌' என்னும்‌ வார்த்தை 
பல இடங்களில்‌ பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. 
தேவனுடைய பிரமாணம்‌ யார்‌ மீதும்‌ 
கட்டாயமாகத்‌ திணிக்கப்படவில்லை. யாத்‌ 20- 
உபா 34 ஆகிய அதிகாரங்களுக்கு இடையில்‌ 
“ஆல்‌! என்னும்‌ வார்த்தை 372 தடவை. 
பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. 


ஆதி. யாத்‌ 9) ஆகிய 

ற திகாவ்களிம்‌! (இறத அன்ந்தை 
67 தடவைகள்‌ மட்டுமே. 
பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. பிரமாணத்திற்குக்‌ 
ழப்‌ யாரும்‌ 
னால்‌ 


காலத்திலும்‌. கர்த்தணச்‌ 
வேண்டுமென்று யாரும்‌ 
கட்டாயப்படுத்தப்படமாட்டார்கள்‌. ஆனால்‌ 
கர்த்தரைச்‌ சேவிக்காதோருக்கு நரகம்‌ 
நிச்சயம்‌ உண்டு. இரட்சிப்புக்கும்‌, நித்திய 
ஜீவனுக்கும்‌ தேவனுடைய வார்த்தைக்குக்‌ 
கீழ்ப்படிதல்‌ அவசியம்‌. 
பரிசுத்த வேதாகமத்தில்‌ பலிகளையும்‌ 
காணிக்கைகளையும்‌. 


சொல்லப்பட்டிருக்கிறது. 


வகைப்படும்‌. அவையாவன : 


சுகந்த வாசனையான 
(லேவி 1:1-3:17) 
சுகந்த வாசனையல்லாத பலிகள்‌ 
(லேவி 4:1-6:7) 
சுகந்த வாசனையான பலிகளை 
மூன்று விதமாக பிரிக்கலாம்‌. அவையாவன: 


சர்வாங்க 
மிருகஜீவன்கள்‌ 


சர்வாங்க 
போஜனப்பலிகள்‌ 


தக௲னபலிகள்‌ 
தகனபலிகள்‌ 


3. சமாதான பலிகள்‌ 
சர்வாங்க தகனபலிகளாக 
செலுத்தப்படும்‌ மிருகஜீவன்களை மூன்று 
வகையாக பிரிக்கலாம்‌ (லேவி 1:17) 
அவையாவன : 
1. காளைகள்‌ (லேவி 11-9) 


2. செம்மறியாடுகளும்‌, 
(லேவி 1:10-13) 


வெள்ளாடுகளும்‌ 


காட்டுப்புறாக்களும்‌, 
(லேவி 1:14:17) 


புறாக்களும்‌ 


சர்வாங்க 'த௲னபலிகளாக 
செலுத்தப்படும்‌ போஜனபலிகளை ஐந்து 
வகையாக பிரிக்கலாம்‌ அவையாவன 
(லேவி 21-16) 

1. மெல்லியமாவு, எண்ணெய்‌, தூபவர்க்கம்‌ 

(லேவி 21-3) 

புளிப்பில்லா அதிரசங்கள்‌ (லேவி 2:4) 

புளிப்பில்லா அடைகள்‌ (லேவி 2:5-6) 

பொறிக்கும்‌ 

பாகம்பண்ணப்பட்ட 

(லேவி 2:7-9) 


சட்டியில்‌ 
அடைகள்‌ 


5. முதற்கனிகள்‌ (லேவி 212-16) 





லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


சமாதான பலிகள்‌ மூன்று வகைப்படும்‌ 
அவையாவன: (லேவி 3-17) 


1. மாடு, காளை, பசு (லேவி 3:1-6) 
2, ஆட்டுக்குட்டிகள்‌ (லேவி 37-1) 
3. வெள்ளாடுகள்‌ (லேவி 3:12-17) 
ண்டு 


அவையாவன 


வாசனையல்லாத பலிகளை 
பிரிவாகப்‌ பிரிக்கலாம்‌. 


(லேவி 4:-6:7). 


1. பாவநிவாரண பலிகள்‌ - 
மிருகஜீவன்கள்‌ பட்டும்‌. (லேவி 41-35): 


2. குற்றநிவாரண பலிகள்‌ (லேவி 51-67) 


பாவநிவாரண பலிகளாக 
செலுத்தப்படும்‌ மிருகஜீவன்களை நான்கு 
பிரிவாகப்‌ பிரிக்கலாம்‌. அவையாவன 
(லேவி 41-35) 


1. ஆசாரியருக்காகக்‌ 
(லேவி 41-12) 


2, ஜனங்களுக்காகக்‌ 
(லேவி 413-21) 
பிரபுக்கள்‌ 
பாவத்திற்காக 
(லேவி 4:22-26) 


அறியாமல்‌ 


4 ப்ட்‌ ஜனங்கள்‌ அறியாமல்‌ செய்த 
ற்காக வெள்ளாடுகளின்‌ 


ரம்‌ பெண்குட்டி (லேவி 4:27-35) 

குற்றநிவாரண பலிகளை ஐந்து 
பவைர்கப்‌ (நக்கத்‌! அக - 
(லேவி 51-62) 


1. ஐசுவரியவான்களுக்குக்‌ குற்றநிவாரண 
பலியா! களில: 


க ஆடுகளிலாவது. 
'வெள்ளாடுகளிலாவது ஒரு பெண்குட்டி 
(லேவி 51-6) 


ஏழைகளுக்குக்‌ குற்றநிவாரண பலியாக 
இரண்டு காட்டுப்புறாக்கள்‌, இரண்டு 
புறாக்குஞ்சுகள்‌ - ஒன்று பாவநிவாரண 
பலியாகவும்‌, மற்றொன்று சர்வாங்க 
தகனபலியாகவும்‌. (லேவி 5:7-10) 


QOODNENS 
PUBLISHERS 


3 மிகவும்‌ ஏழைகளுக்குக்‌ குற்றநிவாரண 
பலியாக ஒரு எப்பா அளவான மெல்லிய 


மாவிலே பத்தில்‌ ஒரு பங்கு, 
(லேவி 51-13) 


அறியாமல்‌ பாவத்திற்குட்பட்டவனுக்குக்‌ 
குற்ற நிவாரண பலியாக பழுதற்ற ஒரு 
ஆட்டுக்கடாவம்‌, அவன்மீது 
சுமத்தப்படும்‌ சேக்கல்‌ கணக்கான 
அபராதமும்‌ (வெள்ளி). (லேவி 5114-19) 


5. திருடுகிறவனுக்குக்‌ குற்ற நிவாரண 
பலியாகத்‌ திருட்டின்‌ மதிப்புக்குச்‌ 
சரியான பழுதற்ற ஆட்டுக்கடாவும்‌, 
அவன்மீது சுமத்தப்படும்‌ சேக்கல்‌ 
கணக்கான அபராதமும்‌ (வெள்ளி. 
(லேவி 61-7) 


பரிசுத்த. வேதாகமத்தில்‌ 
பலிகளைப்பற்றி ஒரு சில செய்திகள்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. அதன்‌ விவரம்‌ 
வருமாறு : பலிகளில்‌ இரண்டு வகைகள்‌ 
உள்ளன. 1. சுகந்த வாசனையான பலிகள்‌ 2. 
சுகந்த வாசனையல்லாத பலிகள்‌ 


பலிகளைச்‌ செ ர்களில்‌ 
இரண்டு பிரிவினர்‌. உன்ன ட ஒனயர்கள்‌ 
(லேவி 1:20: லேவி 2: 1 
2. சபையார்‌ எல்லோரும்‌ க்‌ த்‌ 21; 
லேவி 163-34; எண்‌ 19) 
பலிகளைச்‌ செலுத்துவதற்கு இரண்டு 
விதங்கள்‌ உள்ளன. 1. மனோற்சாகம்‌ 
(லேவி 1:1-347) 2. கட்டளையிடப்‌ பட்டிருக்கிற 
பிரகாரம்‌ (லேவி 4:-6:7) 
பரிசுத்த வேதாகமத்தில்‌ 
செலுத்தவேண்டிய விதம்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. 


பலிகளை 
பற்றியும்‌ 
அதன்‌ விவரம்‌ 


'த௲னபலிகளை 

தகிக்க வேண்டும்‌. 

; லேவி 68-12) அதன்‌ 

ஒரு பகுதி ஆசாரியருடைய பாகமாக 
இருந்தால்‌ அதைத்‌ தகிக்கக்கூடாது. 

போஜனப்பலிகளின்‌ ஒரு பகுதி 

தகிக்கப்படவேண்டும்‌. தகிக்கப்படாத 

பகுதி ஆசாரியருக்குரியது. 

(லேவி 2:1-16; லேவி 6:14-18) 





லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


ஆசாரியருக்குரிய  போஜனப்பலிகள்‌ 
முழுவதுமாகத்‌ தகிக்கப்படவேண்டும்‌. 
(லேவி 6:19-23) 


சமாதானப்‌ பலிகளின்‌ ஒரு பகுதி 
கப்பெொக்கப்பட வேண்டும்‌. அதின்‌ ஒரு 
பலி 


த்‌ 

புறம்பே ஒரு 

பகுதியையும்‌ சுட்டெரிக்க வேண்டும்‌. 

(லேவி 41-35; லேவி 6:24-30; 
லேவி 8:14-17) 


குற்ற நிவாரண ன்‌ ஒரு 
பகுதியைச்‌ சுட்டெரிக்க வேண்டும்‌. 
மற்றொரு பகுதியைப்‌ புசிக்கவேண்டும்‌. 
(லேவி 51-67; லேவி 71-10) 


வேதாமகத்தில்‌ பலியாக. 


மிருகஜீவன்களைப்பற்றியும்‌ 
அதன்‌ விவரம்‌: 


பரிசுத்த 
செலுத்தப்படும்‌. 
சொல்லப்பட்டிருக்கிறது. 
வருமாறு : 


1, மந்தை (லேவி 11-9; லேவி 162-34; 


எண்‌ 19) 


செம்மறியாடுகளும்‌, 
(லேவி 1:1-13; லேவி 3:7-11). 


வெள்ளாடுகளும்‌, 
(லேவி 1:10-13; 


ஆடுகளும்‌ 


அதன்‌ குட்டிகளும்‌ 
லேவி 4:27-35) 


புறாக்கள்‌ (லேவி 57-10; ஆதி 15:9) 


5. காட்டுப்புறாக்கள்‌ (லேவி 57-10) 
பரிசுத்த 
காணிக்கையாக 
மற்ற 
சொல்லப்பட்டிருக்கிறது. 
வருமாறு 


1. மெல்லிய மாவு (லேவி 211-4) 


2. எண்ணெயும்‌, 
(லேவி 211-4) 


தூபவர்க்கமும்‌ 


QOODNENS 
PUBLISHERS 


(லேவி 2112-16) 
வெள்ளி (லேவி 5:15) 


பானங்கள்‌ (லேவி 


லேவி 2940-41) 
வஸ்துக்கள்‌ (லேவி 27:1-34) 


பலியாக செலுத்தப்படும்‌ 
மிருகங்களைப்பற்றிய  பிரமாணங்களையும்‌ 
கர்த்தர்‌ சொல்லியிருக்கிறார்‌. அதன்‌ விவரம்‌ 
வருமாறு : 


1. சுத்தமான மிருகஜீவன்களாக இருக்க 
வேண்டும்‌. (ஆதி 8:20) 
பழுதற்ற மிருகஜீவன்களாக இருக்க 
வேண்டும்‌. (லேவி 2218-25) 


எட்டு 


இருக்க 
லேவி 23:12) 


... குறைந்தபட்சம்‌ 
நிரம்பியதாக 
(லேவி 22:27; 


வயது 
வேண்டும்‌. 


கர்த்தர்‌ பலிசெலுத்தப்படும்‌. 
இடத்தைப்பற்றியும்‌, பலிசெலுத்த வேண்டிய 
விதத்தைப்பற்றியும்‌ சொல்லியிருக்கிறார்‌. 


ஆசரிப்புக்‌ கூடாரத்தின்‌ வாசலில்‌, 
பலிபீடத்திற்கு அருகில்‌ வடபுறமாக 
பலிசெலுத்தப்படவேண்டும்‌ (லேவி 141; 
லேவி 3:2; லேவி 6:25; லேவி 7:2) 


மிருகஜீவன்களைக்‌ 
க்கப்‌ பலி செலுத்த வேண்டும்‌. 
அதன்‌ கழுத்தை அறுத்து, அதனுடைய 
இரத்தத்தை ஒரு பாத்திரத்தில்‌ பிடிக்க 
வேண்டும்‌. அதன்‌ தோல்‌ உரிக்கப்பட்டு, 
அதன்‌ மாம்சத்தை சந்துசந்தாக வெட்ட 
வேண்டும்‌. (லேவி 1. ; லேவி 4:8-12, 
19-21). அதன்‌ இரத்தத்தைத்‌ தேவனுடைய 
க முன்பாகத்‌ தெளித்‌ 
கழ்‌ ஊற்றிவிடவேண்டும்‌. 


சமுகத்திற்கு: 
பலிபீடத்தின்‌: 
(லேவி 1:51: லேவி 3:2; லேவி 4:67]8) 





லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


பாவங்களுக்கு 

பாவநிவாரணம்‌ செய்வதற்காகவும்‌, 

தேவனுடைய சமுகத்தில்‌ கிட்டச்‌ 
சேர்லதற்காகவும்‌ பலிசெலுத்தப்படுகிறது. 

ரவேல்‌ ர்‌ கர்த்தருக்‌। 

அன ப்‌ 

ர்த்தருக்கு காணிக்கை செலுத்துவதும்‌, 

பூர்வகாலம்‌ 

வரும்‌ வழக்கமாகும்‌. 

எல்லாவற்றையும்‌, 

கர்த்தரே தங்களுக்கு கொடுத்திருக்கிறார்‌ 

என்பதை அங்கீகரித்து அவருக்கு நன்றி 

சொல்லும்‌ வண்ணமாக, ஜனங்கள்‌ 

கர்த்தருக்கு பலிசெலுத்துகிறார்கள்‌. 


மனுஷருடைய 


சர்க்க விரோதமாகப்‌ 
ய்‌, தேவமகி 


பாவம்‌ மையை. 


இழந்துபோயிருக்கிறான்‌. கர்த்தருக்கும்‌ 
மனுஷனுக்கும்‌ இடையே உள்ள ஐக்கியம்‌ 
தடைபட்டிருக்கிறது. கர்த்தர்‌ தங்களுடைய 
பாவங்களை மன்னிக்கவேண்டும்‌. 
என்பதற்காகவும்‌, கர்த்தரோடு தங்களுடைய 
ஐக்கியம்‌ மறுபடியும்‌ புதுப்பிக்கப்படவேண்டும்‌. 
என்பதற்காகவும்‌ ஜனங்கள்‌  பூர்வகாலம்‌ 
முதலே பலிகளை செலுத்தி வருகிறார்கள்‌ 


தன்னுடைய 
தன்னுடைய 
கர்த்தருக்கு 


பலிகளை 
கர்த்தருடைய 


மனுஷன்‌ 
பிரகாரமாக, 
பிரகாரமாக 
செலுத்தக்கூடாது. நாம்‌ 
பிரமாணத்திற்கு கீழ்ப்படிந்து, அவர்‌ 
கட்டளையிட்டிருக்கிற பிரகாரம்‌, பலிகளை 
செலுத்தவேண்டும்‌. அப்போதுதான்‌ கர்த்தர்‌ 
நம்முடைய பலிகளை அங்கீகரிப்பார்‌. 

கர்த்தருடைய வார்த்தையின்‌ பிரகாரம்‌ 
நாம்‌ பலிகளை செலுத்தும்போது. 
கர்த்தருடைய நாமம்‌ மகிமைப்படும்‌. 
கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல்‌, 
நம்முடைய சொந்த விருப்பத்தின்‌ பிரகாரம்‌ 
பலிகளை செலுத்தினால்‌, கர்த்தருடைய நாமம்‌ 
மகிமைப்படாது. இதனால்‌ கர்த்தருடைய நாமம்‌ 
கனமடைவதற்கு பதிலாக, கனவீனமடையும்‌. 


ஒரு சிலர்‌ கர்த்தருடைய வார்த்தைக்கு 


மனுஷன்‌ தன்னுடைய 
நிவாரணமாக 

பலிசெலுத்துகிறான்‌. 

நிறைவேறியபோது, நம்முடைய கர்த்தராகிய 

நம்முடைய பாவங்களை 

தம்மையே பாவநிவாரண 

ஒப்புக்கொடுத்தார்‌. 

கிருபாதாரபலி 

சித்தத்தின்‌ பிரகாரமாகவும்‌, 

பிரகாரமாகவும்‌ 


கர்த்தருக்கு. 
காலம்‌ 


நாம்‌, கர்த்தர்‌ 
கொடுத்திருக்கிற நன்மைகளை 
நினைவுகூர்ந்து, அவருக்கு அநுதினமும்‌ 
ஆவிக்குரிய பலிகளை செலுத்தவேண்டும்‌. 
நாம்‌ கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலிகளையும்‌, 
துதியின்‌ பலிகளையும்‌ ஏறெடுக்கவேண்டும்‌. 
சம்பந்தமான 
மோசேக்கு 
கர்த்தர்‌ தம்முடைய 
மூலமாக, இஸ்ரவேல்‌ 
ஜனங்களுக்கு தம்முடைய செய்திகளை 
சொன்னார்‌. அவர்‌ மோசேயின்‌ மூலமாக 
தம்முடைய பிரமாணங்களை சொல்லுகிறார்‌. 


மோசே வாசஸ்தலத்தை 
ஸ்தாபனம்பண்ணியவுடன்‌, கர்த்தருடைய 
மகிமை வாசஸ்தலத்தை நிரப்புகிறது. சீனாய்‌ 
மலையில்‌ இருந்த கர்த்தர்‌, இப்போது 
ஆசரிப்புக்கூடாரத்தில்‌. இருக்கிறார்‌. 
கர்த்தர்‌ இதுவரையிலும்‌ சீனாய்‌ மலையிலே 
மோசேயோடு பேசினார்‌. இப்போது அவர்‌ 
ஆசரிப்புக்கூடாரத்திலிருந்து மோசேயோடு 
பேசுகிறார்‌. 


பலிசெலுத்துவது. 
பிரமாணங்களை 
சொல்லுகிறார்‌. 
தீர்க்கதரிசிகள்‌. 


கர்த்தர்‌ 


மகாபரிசுத்த 
கர்த்தருடைய 
உடன்படிக்கைப்பெட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. 
அந்தப்‌ டெட்டியிலிருக்கிற 
கிருபாசனத்திலிருந்து கர்த்தர்‌ மோசேயோடு 
பேசுகிறார்‌. மோசே மகாபரிசுத்த 
ஸ்தலத்திற்கு வெளியிலே இருக்கிறார்‌. 
மோசேக்கும்‌, மகாபரிசுத்த ஸ்தலத்திற்கும்‌ 
இடையே ஒரு திரைச்சீலை 
மறைவாயிருக்கிறது. மோசே கர்த்தருடைய 
சத்தத்தை மாத்திரம்‌ கேட்கிறார்‌. 


 ஆசரிப்புக்கூடாரத்திலே, 





லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


ஆசரிப்புக்கூடாரத்தில்‌ 
புத்திரரை சந்திக்கிறார்‌. 
கர்த்தருடைய வாசஸ்தலம்‌. 
இந்த வாசஸ்தலத்திலிருந்து கர்த்தர்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌  ஜெபங்களுக்கும்‌, 
வேண்டுதல்களுக்கும்‌, விண்ணப்பங்களுக்கும்‌ 
செவிகொடுக்கிறார்‌. அவர்‌ தம்முடைய 
பரிசுத்த  ஸ்தலத்திலிருந்து. இஸ்ரவேல்‌ 
புத்திரரோடு பேசுகிறார்‌. 

ரவேல்‌ புத்திரர்‌. பரி 
ஸ்தலத்திற்கு... வெளியிலிருந்து. கர்த்தரை 
ஆராதிக்கிறார்கள்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
சித்தத்தை அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறார்‌. 
கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு தம்முடைய 
நீதிநெறி பிரமாணத்தைக்‌ கொடுத்தபோது, 
இடியும்‌ மின்னலும்‌ உண்டாயிற்று. கர்த்தர்‌ 
அக்கினியின்‌ நடுவிலிருந்து அவர்களோடு 
பேசினார்‌. 


கர்த்தர்‌ 
இஸ்ரவேல்‌ 
இது 


மகாபரிசுத்த 


ப்போதோ கர்த்தர்‌ ஸ்ரவேல்‌ 
பத்துக்கு ப பாலநியாரண ள்‌ 
சம்பந்தமான பிரமாணத்தை சொல்லுகிறார்‌. 
கர்த்தருடைய வார்த்தைகள்‌ 
கிருபாசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறது. 
கர்த்தருடைய நீதிநெறி பிரமாணம்‌. 
சொல்லப்பட்டபோது, இடியும்‌ மின்னலுமாகிய 
பெரும்‌ சத்தம்‌ உண்டாயிற்று. இப்போதோ 
கர்த்தர்‌ தம்முடைய மென்மையான குரலில்‌ 
சாந்தமாகப்‌ பேசுகிறார்‌. இயேசுகிறிஸ்துவின்‌ 
சுவிசேஷம்‌ கிருபையுள்ளது என்பதற்கு 
கர்த்தருடைய மென்மையான சத்தம்‌ 
அடையாளமாயிருக்கிறது. கர்த்தருடைய 
வார்த்தை இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
ஜீவனையும்‌, ஆறுதலையும்‌, சமாதானத்தையும்‌ 
கொடுக்கிறது. 

கர்த்தர்‌ 
மோசேயைக்‌ 
மோசேயை 
புத்திரரிடத்தில்‌ 


ஆசரிப்புக்‌ கூடாரத்திலிருந்து 


கூப்பிடுகிறார்‌. கர்த்தர்‌ 
நோக்கி, “நீ இஸ்ரவேல்‌ 

சொல்லவேண்டியது. 
என்னவென்றால்‌, உங்களில்‌ ஒருவன்‌ 
கர்த்தருக்குப்‌ பலி செலுத்த வந்தால்‌, 
மாட்டுமந்தையிலாவது ஆட்டுமந்தையிலாவது 


கானை 
லேவி 1:8-9. 


லேவி 1:8. அவன்‌ செலுத்துவது 
மாட்டுமத்தையிலிருந்து எடுக்கப்பட்ட. 
சர்வாங்க தகணபலியானால்‌, அவண்‌: 
பழுதற்ற ஒரு கானையைச்‌ 
செலுத்துவானாக; கர்த்தருடைய 
சந்நிதியில்‌ தான்‌ 
அங்கிகரிக்கப்படும்படி, அவன்‌ 
அதை ஆசரிப்புக்கூடாரவாசலில்‌ 
கொண்டுவந்து, 


லேவி 1 அது 
தன்‌ பாவதிவிர்த்திக்கென்று 
அங்கிகரிக்கப்படும்படி தன்‌ கையை 
அதின்‌ தலையின்மேல்‌ வைத்து, 


லேவி 1:5, கர்த்தருடைய சுந்திதியில்‌ 
அந்தக்‌ கானையைக்‌ கொல்லக்கடவன்‌; 
அப்பொழுது ஆரோனின்‌ குமாரராகிய 
ஆசாரியர்கள்‌ அதின்‌ இரத்தத்தை 
எடுத்து, அதை ஆசரிப்புக்‌ 
கூடாரவாசலில்‌ இருக்கிற 
பலிபீடத்தின்மேல்‌ ௬ற்றிலும்‌ 
தெனிக்கக்கடவர்கன்‌. 


லேவி 1:6. 
சர்வாங்க. 
தோலுரித்து, அதைச்‌ 
துண்டிக்கக்கடவன்‌. 


பின்பு அவன்‌ அந்தச்‌ 
'தகனபலியைத்‌ 
சுத்துசத்தாகத்‌ 


லேவி. 17. அப்பொழுது 
ஆசாரியனாகிய ஆரோனின்‌ குமாரர்‌ 
பலிபீடத்தின்மேல்‌ அக்கினியைப்‌ 
போட்டு, அக்கினியின்மேல்‌ 
கட்டைகளை அடுக்கி, 


கேவி 1:8, 
ஆசாரியர்கள்‌, 


அவன்‌ குமாரராகிய 
துண்டங்களையும்‌ 
கொழுப்பையும்‌ 
அக்கினியில்‌ 
கட்டைகளின்மேல்‌ 
அடுக்கிவைக்கக்கடவர்கள்‌.. 


லேவி 1:9. அதின்‌ குடல்களையும்‌ 
தொடைகளையும்‌ அவன்‌ தண்ணீரினால்‌ 
அவைகளையெல்லாம்‌ 

யலி பீடத்தின்‌ 

'தகனபலியாகத்‌ 

தகனிக்கக்கடவன்‌; இது கர்த்தருக்குக்‌ 


சுகத்த வாசனையான தகனபலி. 





லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


ஒருவன்‌ ஐகுவரியமுள்ளவனாகவும்‌, 
கர்த்தருக்கு பெரிய காணிக்கை செலுத்த 
திராணியுமுள்‌ளவனாகவுமிருப்பானென்‌ றால்‌ 
அவன்‌ மாட்டு மந்தையிலிருந்து எடுக்கப்பட்ட 
ஒரு காளையை கர்த்தருக்கு சர்வாங்க 
தகனபலியாக செலுத்தவேண்டும்‌. 
கர்த்தருடைய சந்நிதியில்‌ தான்‌ 
அங்கீகரிக்கப்படும்படி, அவன்‌ அந்தக்‌. 
காளையை ஆசரிப்புக்கூடாரவாசலில்‌ 
கொண்டுவரவேண்டும்‌ (லேவி 1:3). 


அதை  ஆசரிப்புக்கூடார 
வாசலில்‌ கொ கொண்டு என்னும்‌ வாக்கியம்‌, 
மூலஎபிரெய பாஷையில்‌ “அவன்‌ அதை 
மனோற்சகாமாக கொண்டு வந்து” 
என்றிருக்கிறது. தேவனை ஆராதிப்பதும்‌, 
தன்னுடைய பாவங்களுக்காகத்‌ 
தேவனிடத்தில்‌ பிராயச்சித்தம்‌ பண்ணுவதும்‌ 
அவரவர்‌ மனோற்சாகமாகவும்‌ தன்னுடைய 
சொந்த தீர்மானத்தின்‌ பிரகாரமாகவும்‌ செய்ய 
வேண்டிய காரியம்‌. (லேவி 1:2) 


செலுத்துகிற , 

பழுதற்றதாகவும்‌, 
காளையாகவும்‌ இருக்கவேண்டும்‌. அந்தக்‌ 
காளையை அவன்‌ தன்னுடைய மாட்டு 
மந்தையிலிருந்து எடுக்கவேண்டும்‌. 
காளைக்கு சொந்தக்காரன்‌ அதை 
கர்த்தருக்கு, மனப்பபூர்வமான 
காணிக்கையாக கொண்டு வரவேண்டும்‌. 


சந்நிதியில்‌ 


சர்வாங்க. 


அது 


கர்த்தருடைய 
செலுத்தப்படும்‌ காணிக்கையை 
அங்கீகரிக்கவேண்டும்‌. 

கொண்டு  வருகிறவனையும்‌ 
அங்கீகரிக்கவேண்டும்‌. கர்த்‌ 


மனவிசனத்தோடும்‌, 
மனப்பூர்வமாக அல்லாமல்‌ கட்டாயத்தோடும்‌ 
கொண்டு வரும்‌ காணிக்கையை கர்த்தர்‌ 
அங்கீகரிக்கமாட்டார்‌ அன்பினால்‌ 
செலுத்தப்படும்‌ காணிக்கையே கர்த்தருக்கு 
பிரியமானது. 
கர்த்தருக்கு சர்வாங்க தகனபலியாக. 
செலுத்துகிறவன்‌, அந்தக்‌ காளையை 
ஆசரிப்புக்கூடார வாசலிலே கொண்டு 
வரவேண்டும்‌. அங்கே சர்வாங்க 
த௲னபலிகளை செலுத்தும்‌ வெண்கல 
பலிபீடம்‌ இருக்கிறது. அது பலியை 
சுத்தப்படுத்தும்‌ பலிபீடம்‌ 


கர்த்தருக்கு சர்வாங்க தகனபலியை 
செலுத்துகிறவன்‌ தன்‌ பாவநிவிர்த்திக்கென்று 


(லேவி 1:4,5). 


பலிசெலுத்துகிறவர்‌ 
பலிசெலுத்தப்படும்‌ 
தலையின்மீது. 
அந்த மிருகத்தைக்‌ 
பலிசெலுத்துகிறவர்‌ தன்னுடைய பாவங்களை 
அறிக்கை பண்ண வேண்டும்‌ (லேவி 3:28,13; 
லேவி 4:415,24,29,33; லேவி 16:21). 
இது ஒரு அடையாளம்‌. இதன்‌ விவரம்‌ 
வருமாறு : 
1. தன்னுடைய சொந்த பலியாக இது 

செலுத்தப்படுகிறது. 


தன்னுடைய பாவங்களின்‌ நிவாரணமாக 
இந்தப்‌ பலி செலுத்தப்படுகிறது. 


தன்னுடைய பாவத்தினால்‌ பாவம்‌. 
செய்தவன்‌ மரணத்திற்குப்‌ 
பாத்திரவானாக இருக்கிறான்‌. 


மீறியதினால்‌ 
வேண்டியவனாக 


நியாயப்பிரமாணத்தை 
இவன்‌ மரிக்க 
இருக்கிறான்‌. 


தன்னுடைய பாவங்களை 
மன்னிக்குமாறு இவன்‌ தேவனிடம்‌. 
விண்ணப்பம்‌ பண்ணுகிறான்‌ 


அவனுடைய பாவத்திற்குப்‌ பரிகாரமாக 
அவனுக்குப்‌ பதிலாக ஒரு பாவமும்‌ 
அறியாத ஒரு மிருகஜீவன்‌ பதிலீடாக 
மரிப்பதைக்‌ கர்த்தர்‌ அங்கீகரிக்கிறார்‌ 
வரப்போகிற இரட்சகரில்‌ 
நம்பிக்கை வைக்கிறான்‌. 
பாவியினுடைய ஸ்தானத்தில்‌ 
பாவிக்காக மரித்தார்‌. (யோவான்‌ 316; 
எபி 2:9-18; 1பேதுரு 2:24). 


அவன்‌ 


இரட்சகர்‌ 


பலிசெலுத்‌ ன... காளையைக்‌ 
கொல்லுகிறான்‌. ஆசாரியர்‌ இரத்தத்தைப்‌ 
பெற்றுக்‌ கொண்டு அதைப்‌ பலிபீடத்தின்மீது, 
சுற்றிலும்‌ தெளிக்கிறார்‌. 





லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


பலிசெலுத்துகிறவன்‌ காளையை ஒரு மனுஷனுடைய குறிப்பிட்ட பாவம்‌ 

ஆசரிப்புக்கூடார வாசலிலே அதை | மன்னிக்கப்படுவதற்காக சர்வாங்க தகனபலி' 

பலியாக செலுத்தவேண்டும்‌. கர்த்தருடைய | செலுத்தப்படவில்லை. பாவம்‌ நிவிர்த்தி 

பரிசுத்த பிரசன்னத்திற்குள்‌ பிரவேசிப்பதற்கு | பண்ணப்படவேண்டுமென்றால்‌, கர்த்தருடைய 

தான்‌ தகுதியற்றவன்‌ என்பதையும்‌, 

தன்னுடைய பாவங்கள்‌ நிவிர்த்தி 

பண்ணப்பட வேண்டியதாயிருக்கிறது. , 

என்பதையும்‌ அவன்‌ இதன்‌ மூலமாக | பாவநிவாரண பலி நியமிக்கப்பட்டிருக்கிறது. 

அங்கீகரிக்கிறான்‌. சர்வாங்க தகனபலியானது மனுஷருடைய 
பாவத்தை பொதுவாக நிவிர்த்தி பண்ணும்‌ 

பலிசெலுத்துகிறவன்‌ தன்னுடைய | பலியாகும்‌. 

பாவநிவிர்த்திகென்று, காளையை சர்வாங்க 

தகனபலியாக செலுத்துகிறான்‌. ஆரோனின்‌ குமாரராகிய ஆசாரியர்கள்‌ 

பலிசெலுத்தாமல்‌, தன்னால்‌ ப ள்‌ அதின்‌ இரத்தத்தை எடுத்து, அதை 

உடன்படிக்கை பண்ண ஆசரிப்புக்‌  கூடாரவாசலில்‌ இருக்கிற 

என்பதையும்‌ அவரோடு ஒக்கியமாகவிரக்க பலிபீடத்தின்மேல்‌ சுற்றிலும்‌ 

முடியாது என்பதையும்‌ அவன்‌ | தெளிக்கக்கவேண்டும்‌ (லேவி 133) 

அங்கீகரிக்கிறான்‌. அந்த மிருகத்திற்கு அதன்‌ இரத்தமே 
ஜீவனாகமிருக்கிறது. காளையின்‌ 
இரத்தம்‌, பலிசெலுத்துகிற 
ஆத்துமாவின்‌ பாவநிவர்த்திக்கென்று 

9ல்‌ நியமிக்கப்பட்டிருக்கிறது. 
தனக்குள்ளது. 


காணையின்மீது ந்து, . அந்தச்‌ சர்வாங்க நகனபலியைத்‌ 
கர்த்தருடைய தோலுரித்து. அதைச்‌  சந்துசந்தாகத்‌ 
ஒப்புக்கொடுக்கிறான்‌. துண்டிக்கவேண்டும்‌. அப்பொழுது 


ஈரியனாகிய ஆரோனின்‌ குமாரர்‌ 

தன்னுடைய பாவத்தின்‌ நிமித்தமாக, பலிபீடத்தின்மேல்‌ அக்கினியைப்‌ போட்டு, 

தான்‌ மரணத்திற்கு பாத்திரவான்‌ என்பதை அக்கினியின்மேல்‌ கட்டைகளை அடுக்கி, 

அவன்‌ குமாரராகிய ஆசாரியர்கள்‌, 

துண்டங்களையும்‌ தலையையும்‌ கொழுப்பையும்‌ 

பலிபீடத்திலுள்ள அக்கினியில்‌ இருக்கிற 

கட்டைகளின்மேல்‌ அடுக்கிவைக்கவேண்டும்‌. 

அதின்‌ குடல்களையும்‌ தொடைகளையும்‌ 

ரல அவன்‌ தண்ணீரினால்‌ கழுவவேண்டும்‌. 

கர்த்தருக்கு சர்வாங்க தகனபலியாக [ அவைகளையெல்லாம்‌. ஆசாரியன்‌ 

செலுத்தப்படும்‌ இந்தப்‌ ல்‌ | பலிபீடத்தின்‌ மேல்‌ சர்வாங்க தகனபலியாகத்‌ 
தகனிக்கக்வேண்டும்‌ (லேவி 1:6-9) 


பலிசெ, ன சர்வாங்க 
கர்த்தரே பாவநிவிர்த்திக்கென்று சர்வாங்க தன்‌ வள்‌ சட்‌ சந்நிதியில்‌ 
தகனபலியை நியமனம்‌ செய்திருக்கிறார்‌. | கொன்று, அதை தோலுரிக்கவேண்டும்‌. 
இது நம்முடைய கர்த்தராகிய | அவனே அதை சந்து சந்தாக துண்டிக்கவும்‌ 
இயேசுகிறிஸ்துவின்‌ மகாபிரதான பலிக்கு | வேண்டும்‌. 
அடையாளமாயிருக்கிறது. முழுஉ: 
பாவத்தையும்‌ சுமந்த தீர்க்க, நம்முடைய ஆசாரியன்‌ சந்துசந்தாகத்‌ 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து, கல்வாரி | துண்டிக்கப்பட்ட மாம்சத்தைப்‌ 
சிலுவையிலே தம்மையே பலியாக | பலிசெலுத்துகிறவனிடமிருந்து பெற்றுக்‌ 
ஒப்புக்கொடுத்தார்‌. கொள்கிறான்‌. (லேவி 1:6-9; லேவி 7:8; 

நோளா 29:34). 





லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


இது கர்த்தருக்குச்‌ 
வாசனையான தகனபலி. ஒரு 
மாம்சத்தை அக்கினியில்‌ 
தகனிக்கும்போது, அதன்‌ வாசனை சுகந்த 
வாசனையாகயிருக்காது. ஆனாலும்‌ 
இதுவே கர்த்தருக்கு சுகந்த வாசனையான 
தகனபலியாயிருக்கிறது. ஆசாரியர்கள்‌ 
கர்த்தருடைய பிரமாணத்திற்கு கீழ்ப்படிந்து, 
அவருக்கு சர்வாங்க தகனபலியை 
செலுத்துகிறார்‌. இந்தப்‌ பலியானது. 
கிறிஸ்துவுக்கு அடையாளமாயிருக்கிறது. 

சர்வாங்க 
கர்த்தருக்கு சுகந்த. 
தகனபலியாயிருக்கிறது. அதுபோலவே 
இயேசுகிறிஸ்துவின்‌ பலிமரணமானது 
பிதாவுக்கு பிரியமாயிருக்கிறது. கர்த்தருக்கு 
சர்வாங்க தகனபலியாக செலுத்துகிறவன்‌, 
கர்த்தருடைய சந்நிதியில்‌ தான்‌ 
அங்கீகரிக்கப்படும்படி, அதை 
ஆசரிப்புக்கூடார வாசலிலே செலுத்துகிறான்‌. 
அவன்‌ சர்வாங்க தகனபலியை தன்‌ 
செலுத்துகிறான்‌. 
ஒப்புரவாகும்‌ 
என்று 


தகனபலியானது 
வாசனையான 


பாவநிவர்த்திக்கென்று 
இதன்‌ மூலமாக கர்த்தரோடு 
சிலாக்கியம்‌ தனக்கு கிடைக்கும்‌ 
எதிர்பார்க்கிறான்‌. 


கிறிஸ்துவானவர்‌ 
கல்வாரி சிலுவையிலே. 
ஒப்புக்கொடுத்தார்‌. “கிறிஸ்து 

தம்மை தேவனக்குச்‌ சுகந்த வாசனையான 
காணிக்கையாகவும்‌ பலியாகவம்‌ 
ஒப்புக்கொடுத்து நம்மில்‌ அன்புகூர்ந்ததுபோல, 
நீங்களும்‌ அன்பிலே நடந்துகொள்ளுங்கள்‌" 
(எபே 5:2) 


விசுவாசிகளாகிய நாம்‌ கர்த்தருக்‌। 
ஆலிக்கேற்ற பலிகளை செலுத்தவேண்டும்‌ 
இயேசுகிறிஸ்துவின்‌ மூலமாக தேவன்‌ 
நம்மை அங்கீகரிக்கும்படியாக, நாம்‌ 
ஆலிக்கேற்ற பலிகளை செலுத்தவேண்டும்‌. 


கற்களைப்போல 
மாளிகையாகவும்‌, 
தேவனுக்குப்‌ 
பலிகளைச்‌ 
பரிசுத்த. 
கட்டப்பட்டு 


ஜீவனுள்ள 
ஆலிக்கேற்ற 
இயேசுகிறிஸ்து மூலமாய்‌ 
பிரியமான  ஆவிக்கேற்ற 
செலுத்தும்படிக்குப்‌ 
ஆசாரியக்கூட்டமாகவும்‌ 
வருகிறீர்கள்‌” (1பேது 2:5). 


ஆடு, பறவை 
லேவி 1:10-17 


லேவி 1:10. அவன்‌ செலுத்துவது 
செம்மறியாட்டு மத்தையிலுன்ன 
ஆடுகவிலாவது வெள்ளாட்டு. 
மத்தையிலுன்ன ஆடுகளிலாவது 
எடுக்கப்பட்ட சர்வாங்க தகணபலி. 
யானால்‌, பழுதற்ற ஒரு கடாவைக்‌ 
கொண்டுவந்து, 


லேவி. 1:11. கர்த்தருடைய சந்நிதியில்‌: 
பலிபீடத்தின்‌ வடபுறத்தில்‌ அதைக்‌ 
கொல்லக்கடவன்‌; அப்பொழுது 
ஆரோனின்‌ குமாரராகிய ஆசாரியர்கள்‌. 
அதின்‌ இரத்தத்தைப்‌ பலிபீடத்தின்மேல்‌ 
சுற்றிலும்‌ தெனிக்கக்கடவர்கள்‌.. 


லேவி 1:12. பின்பு அவன்‌ அதைச்‌ 
சந்துசந்தாகத்‌ துண்டித்து, அதின்‌ 


தொடைகளையும்‌ அவன்‌ தண்ணீரினால்‌ 
அவைகளையெயல்லாம்‌. 
கொண்டுவந்து பலி. 
பீடத்தின்மேல்‌ தகனிக்கக்கடவன்‌; இது 
சர்வாங்க தகனபலி; இது கர்த்தருக்குச்‌ 
சுகந்த வாசனையான தகனபலி. 
லேவி 1:14. அவன்‌ கர்த்தருக்குக்‌ 
செலுத்துவது பறவைகளிலிருந்து 
எடுக்கப்பட்ட சர்வாங்க. தகன 
பலியானால்‌, காட்டுப்‌ புறாக்களிலாவது 
புதாக்குஞ்சுகளிலாவது. எடுத்துச்‌. 
செலுத்தக்கடவன்‌.. 


கேவி 115. அதை ஆசாரியன்‌ 
பலிபீடத்தண்டையில்‌ கொண்டுவந்து, 
அதின்‌ தலையைக்‌ கின்ஸி, பலிபீடத்தில்‌ 
தகனித்து, அதின்‌ இரத்தத்தைப்‌ 
பலிபீடத்தின்‌ பக்கத்தில்‌ சித்தவிட்டு, 





லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


1416. அதின்‌ இரைப்பையை: 
மலத்தோடுங்கூட 


பீடத்தண்டையில்‌ கீழ்புறமாகச்‌ சாம்பல்‌ 
இருக்கிற இடத்திலே எறிந்துவிட்டு, 


லேவி 117. 
செட்டைகளூடன்‌ 
இரண்டாக்காமல்‌ பினப்பானாக; பின்பு 
ஆசாரியன்‌ அதைப்‌ பலிப்டத்திலுன்ன 
அக்கினியில்‌ இருக்கிற 
கட்டைகனின்மேல்‌ தகனிக்கக்கடவன்‌; 
இது சர்வாங்க தகனபலி; இது 
கர்த்தருக்குக்‌ சுகத்த வாசனையான: 
தகனபலி. 


யீன்பு 


சர்வாங்க தகனபலியாக செலுத்தப்படும்‌ 
ஆடு அல்லது ஒரு பறவையைப்பற்றி இந்த 
வசனப்பகுதியில்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
கர்த்தருக்கு சர்வாங்க த௲னபலியாக ஒரு 
காளையை செலுத்த ஒருவனுக்கு 
திராணியில்லாதபோது, அவன்‌ ஒரு 
ஆட்டுக்கடாவை, சர்வாங்க தகனபலியாக 
செலுத்தலாம்‌. 


அவன்‌ செலுத்துவது செம்மறியாட்டு 
மந்தைமிலுள்ள ஆடுகளிலாவது வெள்ளாட்டு 
மந்தையிலுள்ள ஆடுகளிலாவது எடுக்கப்பட்ட 
சர்வாங்க தகனபலியானால்‌, பழுதற்ற ஒரு 
கடாவைக்‌ கொண்டுவரவேண்டும்‌ 
(லேவி 1:10) 


பலிபீடத்தின்மேல்‌ சர்வாங்க 
தகனபலியாகத்‌ தகனிக்கப்படும்‌ மிருகஜீவன்‌ 
பழுதற்றதாகவும்‌. ஆணாகவும்‌ இருக்க 
வேண்டும்‌. ஒருசில இடங்களில்‌ 
மிருகஜீவன்களில்‌ பெண்களும்‌ 
பலியிடப்பட்டிருக்கின்றன. ஆனாலும்‌, 
இங்கு பழுதற்ற ஆண்‌ மிருகஜீவனே 
இங்கீகரிக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவின்‌ 
பதிலீட்டிற்கு து அடையாளமாக 
இருக்கிறது (எபி 2:9-18; ஏசா 53). 


கர்த்தருக்கு சர்வாங்க தகனபலியாக. 
காளையையோ அல்லது ஆட்டுக்கடாவையோ 
செலுத்துவதற்கு திராணியில்லையென்றால்‌, 


அவன்‌ ஒரு புறாக்குஞ்சை கர்த்தருக்கு 
சர்வாங்க தகனபலியாக செலுத்தலாம்‌. 


QOODNENS 
PUBLISHERS 


அவன்‌ கர்த்தருக்குக்‌ செலுத்துவது 
பறவைகளிலிருந்து எடுக்கப்பட்ட சர்வாங்க 
தகனபலியானால்‌, காட்டுப்‌ புறாக்களிலாவது, 
புறாக்குஞ்சுகளிலாவது. எடுத்துச்‌ 
செலுத்தவேண்டும்‌ (லேவி 1:14). 


கர்த்தருக்கு சர்வாங்க தகனபலியாக 
செலுத்தப்படும்‌ ஆட்டுக்கடா அமைதியான 
மிருகம்‌. அது பிறருக்கு தீங்கு செய்யாது. 
அதுபோலவே காட்டுப்புறாவும்‌ அமைதியான 
நம்முடைய கர்த்தராகிய 
ஆட்டுக்குட்டியைப்போல 
கல்வாரி சிலுவையில்‌ 
தம்மை ஜீவபலியாக ஒப்புக்கொடுத்தபோது, 
ஒரு ஆட்டுக்குட்டியைப்போல 
அமைதியாயிருந்தார்‌. நம்முடைய 
ஆலிக்குரிய ஜீலியத்தில்‌ நாமும்‌ 
சாந்தகுணமுள்ளவர்களாமிருக்கவேண்டும்‌. 
கர்த்தருக்கு ஆட்டுக்கடாவை 
சர்வாங்க தகனபலியாக செலுத்தும்போது, 
காளையை பலிசெலுத்துவதுபோலவே. 
செலுத்தவேண்டும்‌. கர்த்தருடைய சந்நிதியில்‌ 
பலிபீடத்தின்‌. வடபுறத்தில்‌ அந்த 
ஆட்டுக்கடாவை. கொல்லவேண்டும்‌. 
அப்பொழுது ஆரோனின்‌ குமாரராகிய 
ரபிக்‌ அதின்‌ இரத்தத்தைப்‌ 
'டத்நின்மேல்‌ சுற்றிலும்‌ 
தெளிக்கக்கவேண்டும்‌ (லேவி 111) 


பலிசெலுத்துகிறவன்‌, கடாவை 
கர்த்தருடைய சந்நிதியில்‌, பலிபீடத்தின்‌ 
வடபுறத்தில்‌ கொல்லவேண்டும்‌. தேவனுடைய 
சிங்காசனம்‌ உலகத்தின்‌ வடபகுதியில்‌ 
இருக்கிறது (ஏசா 14:12-14; சங்‌ 7 56-7). 


பின்பு அவன்‌ அதைச்‌ சந்துசந்தாகத்‌ 


துண்டித்து, அதின்‌ தலையையும்‌ 
கொழுப்பையும்‌ கூடவைக்கவேண்டும்‌. 
அவைகளை ஆசாரியன்‌ பலிபீடத்திலுள்ள 
அக்கினியில்‌ இருக்கிற கட்டைகளின்மேல்‌ 
அடுக்கி வைக்கக்வேண்டும்‌ (லேவி 1:12). 


பலிசெலுத்துகிறவனே 
கடாவை சந்துசந்தாகத்‌ ண்டிக்கவேன்டும்‌ 
(லேவி 1:2-610-13,14-17). 





BALWETHER 
பிய 


குடல்களையும்‌ தொடைகளையும்‌ அவன்‌: 
தண்ணீரினால்‌ கழுவவேண்டும்‌ 
அவைகளையெல்லாம்‌ ஆசாரியன்‌ கொண்டு 
வந்து பலிபீடத்தின்மேல்‌ தகனிக்கவேண்டும்‌; 
இது சர்வாங்க தகனபலி; இது கர்த்தருக்குச்‌ 
சுகந்த வாசனையான தகனபலி (லேவி 1:13) 


கர்த்தருக்கு சர்வாங்க தகனபலியாக 
காளையையோ அல்லது ஆட்டுக்கடாவையோ 
செலுத்த திராணியில்லாதவர்கள்‌, காட்டுப்‌. 
புறாக்களிலாவது புறாக்குஞ்சுகளிலாவது. 
எடுத்துச்‌ செலுத்தவேண்டும்‌ (லேவி 1:14). 
இதுவும்‌ கர்த்தருக்கு சுகந்த வாசனையான 
தகனபலி என்று அழைக்கப்படுகிறது. 


சர்வாங்க த௲னபலியாக காளையையும்‌, 
ஆட்டுக்கடாவையும்‌ செலுத்துவதுபோல, 
காட்டுபுறாவையும்‌ சர்வாங்க தகனபலியாக 
செலுத்தவேண்டும்‌. 


அவன்‌ கர்த்தருக்குச்‌ செலுத்துவது 
பறவைகளிலிருந்து எடுக்கப்பட்ட சர்வாங்க 
'தகனபலியானால்‌, காட்டுப்‌ புறாக்களிலாவது. 
புறாக்குஞ்சுகளிலாவது எடுத்துச்‌ செலுத்த 
வேண்டும்‌ (லேவி 114) 


அதை ஆசாரியன்‌ பலிபீடத்தண்டையில்‌ 
கொண்டுவந்து... அமின்‌ தலையைக்‌ கிள்ளி, 


பலிபீடத்தில்‌ தகனித்து. அதின்‌ 


கீழ்புறமாகச்‌ சாம்பல்‌ இருக்கிற இடத்திலே. 

பல்க்‌ பின்பு அதின்‌ செட்டைகளுடன்‌ 
இரண்டாக்காமல்‌ பிளப்பானாக; 

பின்பு சாரியன்‌ அதைப்‌ பலிபீடத்திலுள்ள 

அக்கி 

தகனிக்க வேண்டும்‌ 

த௲னபலி: இது 

வாசனையான தகனபலி (லேவி 115-177, 


சர்வாங்க தகனபலியாக செலுத்தப்படும்‌ 
பறவையை ஆசாரியன்‌ பலிபீடத்தண்டையில்‌ 
கொண்டுவந்து, அதின்‌ தலையைக்‌ 
கிள்ளவேண்டும்‌. அதன்‌ பின்பு அதைப்‌ 
பலிபீடத்தில்‌ தகனித்து, அதின்‌ இரத்தத்தைப்‌ 
பலிபீடத்தின்‌ பக்கத்தில்‌ சிந்தவிடவேண்டும்‌. 
ஆசாரியனே பறவைகளிலிருந்து எடுக்கப்பட்ட 
சர்வாங்க தகனபலிகளில்‌ எல்லாக்‌ 
காரியங்களையும்‌ செய்கிறான்‌. (லேவி 145-17) 
பெரிய மிருக ஜீவன்களைப்‌ பலிிடம்போது 
பலியிடுகிறவர்‌  ஆசாரியருக்குப்‌ 

உதவிகளைச்‌ செய்கிறார்‌ (லேவி 1:5-60- ப 


லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


பறவைகளின்‌ சிறகுகள்‌, சாம்பல்கள்‌, 
மீதமுள்ள பகுதிகள்‌ ஆகியவை 
பலிசெலுத்தப்பட்டு முடிந்த பின்பு, 
பாளயத்திற்குப்‌ புறம்பே கொண்டுபோகப்படும்‌. 
இதுவே சாம்பல்‌ இருக்கிற இடம்‌ 
(லேவி 412,21) 


காளைக்கும்‌ ஆட்டுக்கடாவுக்கும்‌. 
அவ்‌ காட்டுபுறாவுக்கு கொம்புகள்‌ 
கால்களில்‌ குளம்புகளில்‌ இல்லை. 
னத்‌ கர்த்தர்‌ தகனபலியாக 
செலுத்தப்படும்‌. காட்டுபுறாவையும்‌ 
அங்கீகரிக்கிறார்‌. இதுவும்‌ கர்த்தருக்கு சுகந்த 
வாசனையான தகனபலியாயிருக்கிறது. 
எதை பலியாக 
முக்கியமல்ல. 


நாம்‌ கர்த்தருக்கு 
செலுத்துகிறோம்‌ என்பது 


கர்த்தர்மீது அன்பும்‌ மனுஷர்மிது பிரியமும்‌ 
இருக்கவேண்டும்‌. 


இருதயத்தோடும்‌, 
மனதோடும்‌, மழு ஆந்துமவோடும்‌ 


முதலிய 
முக்கியமாயிருக்கிறது' (மாற்‌ 12:33), 
ரிப்பக்கூடாரத்திிரந 


கர்‌ 
சோசோமைக்‌ ப்பட்டு அவண்‌! தொக: 
சர்வாங்க தகனபலி சம்பந்தமான 
கட்டளைகளை சொல்லுகிறார்‌. அதன்‌ 
விவரம்‌ வருமாறு : 


1. சர்வாங்க தகனபலி செலுத்துமாறு நீ 
இஸ்ரவேல்‌ புத்திரரிடத்தில்‌ சொல்லு. 
(லேவி 1:2). 


அவன்‌ பழுதற்ற ஒரு காளையைச்‌ 
செலுத்துவானாக (லேவி 1:3). 


பலிசெலுத்துகிறவன்‌ அதை 
மனோற்சகாமாகச்‌ செலுத்த வேண்டும்‌. 


தன்‌ பாவநிவிர்த்திக்கென்று 
இங்ககரிக்கப்படும்படி. தன கையை 
அதின்‌ தலையின்மேல்‌ வைக்க 
வேண்டும்‌ (லேவி 14) 





லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


தெளிக்கக்கடவர்கள்‌. 
பலிசெலுத்துகிறவன்‌ அந்தச்‌ சர்வாங்க 
தகனபலியைத்‌ தோலுரித்து, அதைச்‌ 


சந்துசந்தாகத்‌ துண்டிக்கக்கடவன்‌. 
(லேவி 1:6). 


ஆசாரியர்‌ 
அக்‌. 


பலிபீடத்தின்மேல்‌. 
போட்டு, 
அக்கினியின்மேல்‌ கட்டைகளை 
அடுக்கி, துண்டங்களையும்‌ 
தலையையும்‌ கொழுப்பையும்‌ 
பிபீடத்திலள்ள அக்கினியில்‌ இருக்கிற 
கட்டைகளின்மேல்‌ 
வைக்கக்கடவர்கள்‌. 
கரக்க தொண கணைய அன்‌ 
தண்ணீரினால்‌ கழுவுவானாக;: 
அவைகளையெல்லாம்‌ ஆசாரியன்‌ 
பலிபீடத்தின்‌ மேல்‌ "சர்வாங்க 
தகனபலியாகத்‌ தகனிக்கக்கடவன்‌. 


ற்ற செம்மறியாடையாவது. 
ன்னா சலதி எர எல 


கொண்டுவர வேண்டும்‌ (லேவி 1:10). 


சந்நிதியில்‌ 

வடபுறத்தில்‌. 
பலிசெலுத்துகிறவன்‌ கொல்லக்கடவன்‌ ; 
(லேவி 1:1). 


ஆசாரியர்கள்‌ அதின்‌ இரத்தத்தைப்‌ பலி 


டத்தின்மேல்‌ சுற்றிலும்‌ 


கடவர்கள்‌. 


தெளிக்கம்‌ 


பலியிடுகிறவன்‌ அதைச்‌ சத்தாந்தாகத்‌ 
துண்டிக்கவேண்டும்‌ (லே 


அவைகளை 


தண்ணீரினால்‌ 

அவைகளையெல்லாம்‌. ள்‌ 
கொண்டுவந்து பலிபீடத்தின்‌ மேல்‌. 
தகனிக்கக்கடவன்‌ ; (லேவி 12-13). 


14. பலிசெலுத்துகிறவன்‌ 
புறாக்களிலாவது 
புறாக்குஞ்சுகளிலாவது 
செலுத்தக்கடவன்‌ (லேவி 1:14). 


15. அதை ஆசாரியன்‌ பலிபீடத்தண்டையில்‌ 
கொண்டுவந்து, அதின்‌ தலையைக்‌ 
கிள்ளி, பலிபீடத்தில்‌ தனித்து, அதின்‌ 
இரத்தத்தைப்‌ பலிபீடத்தின்‌ பக்கத்தில்‌ 
சிந்தவிட்டு, அதின்‌ இரைப்பையை 
அதின்‌ மலத்தோடுங்கூட எடுத்து, 
அதைப்‌ பலிபீடத்தண்டையில்‌ 
கீழ்பறமாகச்‌ சாம்பல்‌ இருக்கிற 
இடத்திலே எறிந்துவிட்டு, பின்பு 
அதின்‌ செட்டைகளுடன்‌ அதை 
இரண்டாக்காமல்‌ பிளப்பானாக; பின்பு 
ஆசாரியன்‌ அதைப்‌ பலிபீடத்திலுள்ள 
அக்கினியில்‌ இருக்கிற 
கட்டைகளின்மேல்‌ தகனிக்கக்கடவன்‌. 
(லேவி 1:15-7 ; லேவி 15:10). 


சர்வாங்க தகனபலி கிறிஸ்துவிற்கு 
அடையாளமாகும்‌. கிறிஸ்துவானவர்‌ தம்மை 
ஒரு பாவமும்‌ அற்றவராகப்‌ பழுதற்றவராகத்‌ 
தேவனிடத்தில்‌ ஒப்புக்கொடுத்தார்‌ 
மனுஷருடைய பாவங்களுக்கு பரிகாரமாக 
Bea மரித்தார்‌. மனுஷனுடைய 

காக மனுஷன்‌ மரிக்கவேண்டிய 
ஸ்தானத்தில்‌ இயேசுகிறிஸ்து மரித்தார்‌ 
(யோவான்‌. 36; எமி 259-187 
எபி 9311-14; எபி 10:1-8; 1பேதுரு 1:18-23; 
[பேதுரு 2:24). 


சர்வாங்க தகனபலியில்‌ தோலைத்‌ 
தவிர, மற்ற எல்லாமே தகனிக்கப்படுகிறது. 
மற்ற பலிகளில்‌ ஆசாரியருக்காக ஒரு பகுதி 
ஒதுக்கப்படும்‌. ஆனால்‌ சர்வாங்கநகனபலியில்‌. 
ஆசாரியருக்கு ஒன்றும்‌ ஒதுக்கப்படாமல்‌, 
எல்லாமே தகனிக்கப்படுகிறது. 


சர்வாங்க தகனபலி கர்த்தருக்குக்‌. 
சுகந்த வாசனையான தகனபலியாயிருக்கிறது. 
கர்த்தர்‌ இதில்‌ பிரியமாக இருக்கிறார்‌. 
ஆகையினால்‌, சர்வாங்க தகனபகிக்குக்‌ 
“கர்த்தருக்குச்‌ சுகந்தவாசனையான தகனபலி" 
என்னும்‌ பெயர்‌  வழங்கப்பட்டிருக்கிறது. 
(ஆதி 8:21). இவையெல்லாம்‌ கிறிஸ்துவிற்கு 
கிறிஸ்துவானவர்‌ 
மரணபரியந்தம்‌ 
ஒப்புக்கொடுத்தார தம்மையே பலியாக 
அர்ப்பணித்தார்‌. இயேசுகிறிஸ்து பாவத்தைச்‌ 
சுமந்தார்‌ என்பதற்கு சுகந்த வாசனையல்லாத 
பலிகள்‌ அடையாளமாகும்‌ (எபே 5:2). 





லேவியாராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


கர்த்தருக்கு, காணிக்கையாக 

செலுத்தும்‌" போஜனபலியைப்பற்றி ந 

சொல்லப்பட்டிருக்கிறது. 

எண்ணெய்‌, தூபவர்க்கம்‌ 

2:0. அடுப்பில்‌ 

பாகம்பண்ணப்பட்ட போஜனபலி (லேவி 2:4). 

தட்டையான சட்டியில்‌ பாகம்பண்ணப்பட்ட 

போஜனபலி (லேவி 2:56). பொரிக்குஞ்‌ 

சட்டியில்‌ பாகம்பண்ணப்பட்ட போஜனபலி 
(லேவி 2:7). 


னபலியை நிர்வாகம்பண்ண 
வேண்டப்‌ வதம்‌ (லேவி 2:2,3). பொரிக்குஞ்‌ 
சட்டியில்‌ பாகம்பண்ணப்பட்ட போஜனபலியை 
நிர்வாகம்பண்ண வேண்டிய விதம்‌ 
(லேவி 2:8-10). போஜனபலியை புளித்த. 
மாலினால்‌ செய்யக்கூடாது. அதில்‌ தேனை 
சேர்க்குக்கூடாது. (லேவி 2112). போஜனபலி 
உப்பினால்‌ சாரமாக்கப்படவேண்டும்‌ 
(லேவி 213) 


போஜனபலியாக 
முதற்பலன்களைப்பற்றிய 
(லேவி 214-16) 


செலுத்தப்படும்‌ 
பிரமாணம்‌ 


போஜன பலி 
லேவி 2:1-10 


லேவி 2:1. ஒருவன்‌ போஜன பலியாகிய 
காணிக்கையைக்‌ கர்த்தருக்குச்‌ செலுத்த 
வேண்டுமானால்‌, அவன்‌ காணிக்கை. 
மெல்லிய மாவாயிருப்பதாக; அவன்‌ 
அதின்மேல்‌ எண்ணெய்‌ வார்த்து, 
அதின்‌ மேல்‌ தூபவர்க்கம்‌ போட்டு, 


லேவி ௮௨, 
குமாரராகிய 


அதை ஆரோனின்‌ 
ஆசாரியர்களிடத்தில்‌ 
கொண்டுவருவானாக; அப்பொழுது 
ஆசாரியன்‌: அத்த மாவிலும்‌ 
எண்ணெயிலும்‌ ஒரு கைப்பிடி நிறைய 
தூபவர்க்கம்‌ எல்லாவற்றோடும்‌ எடுத்து, 
அதைப்‌ பலிபீடத்தின்மேல்‌: 
ஞாபகக்குறியாகத்‌ தகனிக்கக்‌ கடவன்‌; 
அது கர்த்தருக்குச்‌ சுகத்த 
வாசனையான தகனபலி. 


QOODNENS 
PUBLISHERS 


லேவி 2:3. அந்தப்‌ போஜனபலியில்‌ 
மீதியாயிருப்பது ஆரோனையும்‌ 
அவன்‌ குமாரரையும்‌ சேரும்‌; 
கர்த்தருக்கு இடும்‌ தகனபலிகளில்‌ இது 
மகா பரிசுத்தமானது. 


லேவி ஆஃ, நீ படைப்பது அடுப்பில்‌ 
பாகம்பண்ணப்பட்ட 'போஜனபலி. 
யானால்‌, அது எண்ணெயிலே பிசைந்த 
மெல்லிய மாவினால்‌ செய்த 
புளிப்பிலலா அதிரசங்கனாயாவது, 
எண்ணெய்‌ பூசப்பட்ட புளிப்பில்லா 
அடைகனாயாவது இருப்பதாக. 


லேவி 25. தீ படைப்பது தட்டையான 
சுட்டியில்‌ ஙாகம்பண்ணப்பட்ட 
போஜன பலியானால்‌, அது 
எண்ணெயிலே பிசைந்த புஸிப்பில்லா 
மெல்லிய மாவினால்‌ 
செய்யப்பட்ட தாயிருப்பதாக. 


கேவி 2:6. அதைத்‌ துண்டு துண்டாகப்‌ 
பிட்டு, அதின்மேல்‌ எண்ணெய்‌ 
வார்ப்பாயாக; இது ஒரு போஜனபலி. 


லேவி 2:7. நீ படைப்பது பொரிக்குஞ்‌ 
சட்டியில்‌ பாகம்பண்ணப்பட்ட, 
போஜன பலியானால்‌, அது 
எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய 
மாவினால்‌ செய்யப்படுவதாக. 


லேவி 2:8. இப்படிச்‌ செய்யப்பட்ட 
போஜன பலியைக்‌. கர்த்தருக்குச்‌. 
செலுத்துவாயாக; அது 
ஆசாரியனிடத்தில்‌ கொண்டு, 
வரப்படும்யோது, அவன்‌ அதைப்‌ பலி. 
பீடத்தண்டையில்‌ கொண்டுவந்து, 


லேவி 2:9, அந்தப்‌ போஜணபலியிலி. 
குத்து ஆசாரியன்‌ ஞாபகக்குறியாக ஒரு 
பங்கை எடுத்துப்‌ பலிபீடத்தின்மேல்‌ 
தகனிக்கக்கடவன்‌; இது கர்த்தருக்குச்‌ 
சுகந்த வாசனையான தகனபலி. 


லேவி 2:10. இத்தப்‌ போஜனயலியில்‌ 
மீதியானது  ஆரோனையும்‌ அவன்‌ 
குமாரரையும்‌ சேரும்‌; கர்த்தருக்கு. 
இடும்‌ தகனங்கனில்‌ இது மகா 
பரிசுத்தமானது. 





லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


அதிகாரத்தில்‌ 
வொன்‌ பந்த்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
ஆதியாகமத்தில்‌ முதன்‌ முதலாக 
போஜனபலி செலுத்தப்பட்டதைப்பற்றி 
சொல்லப்பட்டிருக்கிறது. “காயீன்‌ நிலத்தின்‌ 
கனிகளைக்‌ கர்த்தருக்குக்‌ காணிக்கையாகக்‌. 
கொண்டுவந்தான்‌" (ஆதி 4:3). 
கர்த்தரிடத்தில்‌ தான்‌ வைத்திருக்கிற 
வெளிப்படுத்திக்‌ 
காண்பிப்பதற்காகவும்‌, கர்த்தர்‌ தனக்கு 
கொடுத்திருக்கிற ஏராளமான நன்மைகளுக்கு 
அவருக்கு நன்றி சொல்லும்‌ வண்ணமாகவும்‌, 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தருக்கு. 
போஜனபலியை செலுத்துகிறார்கள்‌. 
புத்திரருக்கு. 


இனன்‌ 

பிரமாணத்தை 

க்‌ புத்திரரில்‌. 

ஏழைகளாகமிருக்கிறவர்கள்‌ 

செலுத்துகிறார்கள்‌ 

காளை வெள்ளாட்டுக்கடா 

மிருகங்களை சர்வாங்க 

தகனபலியாக செலுத்த முடியாது. அந்த 

அளவுக்கு இவர்களிடத்தில்‌ பொருளாதார 
வசதி இருக்காது. 


இஸ்ரவேல்‌ ஜனத்தாரில்‌ சாதாரண 
ஏழைகளாகயிருக்கிறவர்கள்‌ தங்கள்‌ அன்றாட 
போஜனத்திற்காக அப்பம்‌ புசிக்கிறார்கள்‌ 
இவை மாவினாலும்‌, 
எண்ணெயினாலும்‌ செய்யப்பட்டவை. 
தாங்கள்‌ அன்றாடம்‌ புசிக்கிற அப்பங்களை, 
க போஜனபலியாக 

கர்த்தரும்‌ 

போஜனபலிமை 


கர்த்தர்‌ 


அங்கீகரிக்கிறார்‌ 


கர்த்தர்‌ தம்முடைய கிருபையினாலும்‌. 
இரக்கத்தினாலும்‌ தங்களுக்கு போஜனம்‌ 
கொடுத்து, தங்களை பராமரிக்கிறார்‌ 
என்பதை இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ நன்றியுள்ள. 
அங்கீகரிக்கிறார்கள்‌. 

தாங்கள்‌ 


உறுதிபண்ணுகிறார்கள்‌. 

தேவையான அன்றாட 

கர்த்தர்‌ தாமே தமது. 

தங்களுக்கு 

என்று பயபக்தியோடு 
விண்ணப்பம்பண்ணுகிறார்கள்‌. 


தங்களுக்கு போஜனம்‌ 
கொடுக்கும்போது, இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
அந்தப்‌ போஜனத்தை கர்த்தருக்கு 
ஸ்தோத்திரம்பண்ணி புசிக்கிறார்கள்‌. அதே 
வேளையில்‌ புசிப்பதற்கு அப்பமில்லாமல்‌ 
பசியோடிருக்கும்‌ 'தரித்திரரரை 
நினைவுகூர்ந்து, தங்களிடத்திலுள்ள 
போஜனத்தை அவர்களுக்கும்‌ பகிர்ந்து 
கொடுக்கிறார்கள்‌. ஏழைக்கு இரங்குகிறவன்‌ 
கர்த்தருக்கு கடன்‌ கொடுக்கிறான்‌. கர்த்தர்‌ 
தாம்‌ பட்ட கடனை திருப்பி செலுத்துவார்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தருக்கு 
போஜனபலியை செலுத்தும்போது, கர்த்தர்‌ 
அவர்களுடைய பலியை அங்கீகரிக்கிறார்‌. 
தமக்கு செலுத்தப்படும்‌ போஜனபலியானது 
எப்படிப்பட்டதாயிருக்கவேண்டும்‌ என்பதையும்‌ 
கர்த்தர்‌ தம்முடைய பிரமாணத்தில்‌ 
சொல்லுகிறார்‌. கானான்‌ தேசத்தில்‌ மெல்லிய 
மாவும்‌, எண்ணெயும்‌ தாரளமாய்க்‌ 
கிடைக்கிறது. 


கர்த்தர்‌ 


“உன்‌ தேவனாகிய 
உன்னை நல்ல 
பிரவேசிக்கப்பண்ணுகிறார்‌; அது 
பள்ளத்தாக்குகளிலும்‌  மலைகளிலுபிருந்து, 
ஆறுகளும்‌ ஊற்றுகளும்‌ 
ம்‌: அது கோதுமையும்‌ 
திராட்சச்செடிகளும்‌ 
மாதளஞ்செடிகளுமுள்ள 
தேசம்‌: அது ஒலிவமரங்களும்‌, எண்ணெயும்‌ 
தேனுமுள்ள தேசம்‌. அது தாழ்ச்சியில்லாமல்‌ 
அப்பம்‌ புசிக்கத்தக்கதும்‌ ஒன்றும்‌ உனக்குக்‌ 
குறைவு படாததுமான தேசம்‌; அது கல்லுகள்‌ 
இரும்பாயிருக்கிறதும்‌, செம்பு வெட்டி 
எடுக்கத்தக்க மலைகளுள்ளதுமான தேசம்‌" 
(உபா 8:7-9), 


கர்த்தர்‌ 
தேசத்திலே 


கர்த்தருக்கு போஜனபலியாகிய 
காணிக்கையை செலுத்துகிறவர்‌, அதை 
மெல்லிய மாவாக செலுத்தவேண்டும்‌. அந்த 
மாவின்மேல்‌: எண்ணெய்‌ வார்த்து, 
அதின்மேல்‌ தூபவர்க்கம்‌ போடவேண்டும்‌. 


கர்த்தர்‌ 
நான்குவிதமான 
சொல்லுகிறார்‌. அவையாவன : 1. 
சுடப்பாத மெல்லியமாவு 2. அடுப்பில்‌ 
பாகம்பண்ணப்பட்ட போஜனபலி. 
3. தட்டையான சட்டியில்‌ பாகம்பண்ணப்பட்ட 
போஜனபலி. 4. பொரிக்குஞ்‌ சட்டியில்‌ 
பாகம்பண்ணப்பட்ட போஜனபலி. 


இந்த வசனப்பகுறியில்‌ 
போஜனபலிகளைப்பற்றிச்‌ 
அடுப்பில்‌ 





லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


காணிக்கையாக 
செலுத்தப்படும்‌. போஜனபலியானது, 
எல்வாறு செலுத்தப்படவேண்டும்‌ என்றும்‌ 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. அதன்‌ விவரம்‌ 
வருமாறு : 


“போஜனபலியாகிய காணிக்கை 
மாவாயிருப்பதாக: அவன்‌ 
அதின்மேல்‌ எண்ணெய்‌ வார்த்து அதின்‌ 
மேல்‌ தூபவர்க்கம்‌ போட்டு, அதை 
ஆரோனின்‌ குமாரராகிய 
ஆசாரியர்களிடத்தில்‌ கொண்டுவருவானாக; 
அப்பொழுது ஆசாரியன்‌ அந்த மாவிலும்‌ 
ஸ்‌ ம்‌ ஒரு கைப்பிடி நிறைய 
எல்லாவற்றோடும்‌ எடுத்து 
பலிபீடத்தின்மேல்‌ 
ஞாபகக்குறியாகத்‌ தகனிக்கக்‌ கடவன்‌: அது 
கர்த்தருக்குச்‌ சுகந்த வாசனையான 
தகனபலி' (லேவி 2:12) என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 
போஜனபலி மிருகஜீவன்களின்‌ 
மாம்சத்தைக்‌ குறிக்காது. (லேவி 14-17) 
அதின்மேல்‌ எண்ணெய்‌ வார்த்து, அதின்‌ 
மேல்‌ தூபவர்க்கம்‌ போடப்பட்டிருக்கும்‌. 
ஞாபசுக்குறியாகப்‌ போஜனபலியின்‌ ஒரு பகுதி 
தகனிக்கப்படும்‌. (லேவி 2:2) மீதியாயிருப்பது. 
ஆசாரியருடைய ஊழியங்களுக்காக 
அவர்களைச்‌ சேரும்‌. (லேவி 2:3). மெல்லிய 
மாவு என்பது கோதுமை மாவைக்குறிக்கிறது. 


காணிக்கையாக 
போஜனபலிகளைப்பற்றிய 


கர்த்தருக்கு 
செலுத்தப்படும்‌ 
விவரம்‌ வருமாறு : 
1. மெல்லியமாவு. எண்ணெய்‌, தூபவர்க்கம்‌ 
(லேவி 21-3) 
புளிப்பில்லாத அதிரசம்‌ (லேவி 2:4) 
புளிப்பில்லாத அடை (லேவி 2:5-6) 
எண்ணெயில்‌ பொறிக்கப்பட்ட அடை 
(லேவி 2:7-9) 
5, விளைச்சலின்‌ 
(லேவி 2:12-16) 


முதற்கனி. 


QOODNENS 
PUBLISHERS 


செலுத்தப்படும்‌ 
போஜனபலியானது, அடுப்பில்‌ 
பாகம்பண்ணப்பட்டதாகவும்‌, தட்டையான 
சட்டையில்‌ பாகம்பண்ணப்பட்டதாகவும்‌ 
அல்லது, பொரிக்குஞ்சட்டியில்‌ 
பாகம்பண்ணப்பட்டதாகவும்‌ இருக்கலாம்‌. 

கர்த்தர்‌ வெவ்வேறு விதமான 
போஜனபலிகளைப்பற்றியும்‌ இந்த 
வசனப்பகுதியில்‌ சொல்லுகிறார்‌. 

படைப்பது. அடுப்பில்‌ 

பாகம்பண்ணப்பட்ட போஜனபலியானால்‌, அது 
எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவினால்‌ 
செய்த புளிப்பில்லா  அதிரசங்களாயாவது, 
எண்ணெய்‌ பூசப்பட்ட புளிப்பில்லா 
அடைகளாயாவது இருப்பதாக" (லேவி 2:4) 


கர்த்தருக்கு 


“நீ படைப்பது தட்டையான சட்டியில்‌ 
பாகம்பண்ணப்பட்ட போஜனபலியானால்‌, அது 
எண்ணெயிலே பிசைந்த புளிப்பில்லா மெல்லி 
ய மாவினால்‌ செய்யப்பட்டதாயிருப்பதாக. 
அதைத்‌ துண்டு துண்டாகப்‌ பிட்டு, 
அதின்மேல்‌ எண்ணெய்‌ வார்ப்பாயாக: இது 
ஒரு போஜனபலி” (லேவி 2:5 5). 


“நீ படைப்பது பொரிக்குஞ்‌ சட்டியில்‌ 
பாகம்பண்ணப்பட்ட போஜனபலியானால்‌, அது 
எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவினால்‌ 
செய்யப்படுவதாக" (லேவி 2:7). 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
செலவில்‌ கர்த்தருக்கு போஜனபலியை 
காணிக்கையாக செலுத்துகிறார்கள்‌. 
ஆனாலும்‌ இந்தப்‌ பலியை செலுத்தும்போதும்‌, 
கர்த்தர்‌ சொன்ன பிரகாரம்‌ இதை 
செலுத்தவேண்டும்‌. 


கர்த்தருக்கு, போஜனபலியாகிய 
காணிக்கையை செலுத்துமாறு கொண்டு 
வருகிறவனே, அதை  ஆசாரியரிடத்தில்‌ 
கொடுக்க வேண்டும்‌. ஆசாரியன்‌ அந்தப்‌ 
போஜனபலியை பலிபீடத்தண்டையில்‌ 
கொண்டு வரவேண்டும்‌. 


குறைந்த 


அந்தப்‌ போஜனபலியிலிருந்து 
ஆசாரியன்‌ ஞாபகக்குறியாக ஒரு பங்கை 
எடுத்துப்‌ பலிபீடத்தின்மேல்‌ 
இது கர்த்தருக்குச்‌ 

த௲னபலி 


தகனிக்கக்கடவன்‌; 
சுகந்தவாசனையான 
லேவி 2:89). 





லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


கொண்டுவரப்பட 
அவர்களுடைய 
காணிக்கையாகும்‌. 
போலிருந்து ஒரு பகுதியை எடுத்து. 
அதைக்‌ கர்த்தருக்குச்‌ சுகந்த வாசனையான 
தகனபலியாகத்‌ தகனிக்கவேண்டும்‌. 
(லேவி 2:2-38-10 14-6). போஜன 
பலிகளெல்லாம்‌ கர்த்தருக்குச்‌ சுகந்த 
வாசனையான பலி என்று 
அனூக்கப்படுகிறது.  மிருசதிவன்களின்‌ 
பலிகளில்‌ சிலவும்‌, கர்த்தருக்குச்‌ சுகந்த 
வாசனையான பலிகளாகும்‌. 


ரவேல்‌ புத்திரர்‌ செலுத்துகிற 
போஜனிலியில்‌ ஒரு பகுதி பலிபீடத்தின்மேல்‌. 


தகனிக்கப்படுகிறது. ஆசாரியரே இந்தப்‌ 
போஜனபலியை 


இது 
ஞாபகக்குறியாக 
கர்த்தர்‌ தங்களுக்கு போஜனம்‌. கொடுத்து, 
தங்களை அதிகமாய்‌ ஆசீர்வதித்திருக்கிறார்‌ 
என்பதை நினைவுகூரும்‌ வண்ணமாக, 
இஸ்ரவேல்‌ புத்திர்‌ கொண்டு வரும்‌ 
போஜனபலியின்‌ ஒரு பகுதி, கர்த்தருடைய 
பலிபீடத்தின்மேல்‌ தகனிக்கப்படுகிறது. 
கர்த்தருடைய 


துல்‌ அ 

ஊழியத்தை செய்கிற ஆசாரியருக்கும்‌. 
போஜனம்‌ கிடைக்கவேண்டும்‌. இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ கொண்டு வரும்‌ போஜனபலியில்‌ 
ஒரு பகுதி கர்த்தருக்கு சுகந்த 
வாசனையான தகனபலியாக, பலிபீடத்திலே 
'தகனிக்கப்படுகிறது. 


அந்தப்‌ போஜனபலியில்‌ மீதியாயிருப்பது 
ஆரோனையும்‌ அவன்‌ குமாரரையும்‌ சேரும்‌: 
கர்த்தருக்கு இடும்‌ தகனபலிகளில்‌ இது மகா 
பரிசுத்தமானது (லேவி 2:3,10). 


ஆதியாகமம்‌ புஸ்தகத்தில்‌ பரிசுத்தம்‌. 
என்னும்‌ வார்த்தை பயன்படுத்தப்படவில்லை. 


பயன்படுத்தியிருக்கிறார்‌ 


பொருட்களையும்‌ 
பயன்பாட்டிற்காக வேறுபிரிக்கப்பட்டிருப்பவை 
பரிசுத்தமானவையாகும்‌. பரிசுத்தத்தில்‌ 
இரண்டு விதம்‌ உண்டு. ஒன்று பரிசுத்தம்‌, 
மற்றொன்று மகா பரிகத்தம்‌ (லேவி 21:22. 


குறிக்கும்‌. 


QOODNENS 
PUBLISHERS 


ஆசாரியர்களும்‌, அவர்களுடைய 
குடும்பத்தாரும்‌ பரிசுத்தமானதையும்‌, மகா 
பரிசுத்தமானதையும்‌ புசிக்கலாம்‌. மகா 
பரிசுத்தமானது என்பது அக்கினியினால்‌ 
தகனிக்கப்பட்ட  பலிகளைக்‌ குறிக்கும்‌. 
இவற்றின்‌ ஒரு பகுதி ஞாபகக்குறியாக 
அக்கினி௰ினால்‌ தகனிக்கப்படும்‌. 

பலிசெலுத்துவதிலும்‌ 
செலுத்தப்படுவது படைப்பு 


pining, 
தேவனுக்காகச்‌ 
எனப்படுகிறது. 


கர்த்தருடைய பலிபீடத்திலே ஊழியம்‌ 
செய்கிற ஆசாரியணையும்‌ கர்த்தர்‌ 
போஷிக்கிறார்‌. தமக்கு ஊழியம்‌ செய்கிற 
ஆசாரியரின்‌ நன்மைகளை கர்த்தர்‌ 
விசாரிக்கிறார்‌. 


பரிசுத்த. 
மகாபரிசுத்தமான 


வேதாகமத்தில்‌, 
காரியங்களைப்பற்றி 
சொல்லப்பட்டிருக்கிறது. இவையெல்லாம்‌ 
நியாயப்பிரமாணத்தின்‌ பிரகாரம்‌ 
மகாபரிசுத்தமான காரியங்களாகும்‌. அவற்றின்‌ 
விவரம்‌ வருமாறு : 


1. மகா பரிசுத்த ஸ்தலம்‌ (யாத்‌ 26:33-34) 


2. வெண்கல பலிபீடம்‌ 
யாத்‌ 400) 


(யாத்‌ 29: 


3. பொன்பலிபீடம்‌ (யாத்‌ 30:10) 


ஆசரிப்புக்‌  கூடாரமும்‌, 
பணிமுட்டுகளும்‌, பாத்திரங்‌ 
(யாத்‌ 30:29; யாத்‌ 4:49) 


தூபவர்க்கம்‌ அல்லது சுகந்தவாசனை 
(யாத்‌ 30:36) 


எல்லா போஜனபலிகளும்‌, அதன்‌ ஒரு 
பகுதி அக்கினியினால்‌ தகனிக்கப்படும்‌. 
(லேவி 2:3,10: லேவி 6:17: லேவி 10:12; 
எண்‌ 182) 


பலிகள்‌ 
10:17; 


பாவநிவாரண 
(லேவி 617,25,29, 
எண்‌ 182) 


லேவி 


குற்றநிவாரண பலிகள்‌ 
லேவி 7: லேவி 1411 


(லேவி 647; 
; எண்‌ 18:9) 
சமுகத்தப்பம்‌ (லேவி 24:9) 


கர்த்தருக்காக அர்ப்பணிக்கப்பட்ட 
எல்லாப்‌ பொருட்களும்‌ (லேவி 27:28) 





பய லேவியராகமம்‌ 


ப்பி] 


பரிசுத்த 
மகாபரிசுத்தமான 
மேலும்‌ சில 
சொல்லப்பட்டிருக்கிறது. 
நியாயப்பிரமாணத்தின்‌ 
மகாபரிசுத்தமானவை. 
வருமாறு 


1, பரிசுத்தப்பூமி (யாத்‌ 3:5) 


வேதாகமத்தில்‌, 
நபர்களைப்பற்றியும்‌. 
காரியங்களைப்பற்றி 
இவையெல்லாம்‌ 
பிரகாரம்‌ 

அவற்றின்‌ விவரம்‌ 


2, சபைகூடுதல்‌ (லேவி 23; யாத்‌ 12:16) 
3. தேவனுடைய வாசஸ்தலம்‌ (யாத்‌ 1593) 


4, ஓய்வுநாள்‌ (யாத்‌ 16:23; யாத்‌ 20:8; 


யாத்‌ 35:2) 
தேசம்‌ (யாத்‌ 


உபா 14:221) 


19:6; உபா 7:6; 


மனுஷர்‌ (லேவி 11:44, 
யாத்‌ 29:37) 


யாத்‌ 22:31: 


ஆசரிப்புக்கூடார ஸ்தலம்‌ (யாத்‌ 26:33) 
வஸ்திரங்கள்‌ (லேவி 16:4;யாத்‌ 28:2-4) 
பொருட்கள்‌ (லேவி 22:2; யாத்‌ 28:38) 
வரங்கள்‌ (யாத்‌ 28:38) 

கிரீடம்‌ (யாத்‌ 29:6; யாத்‌ 39:30) 
பலிகள்‌ (லேவி 23:20; யாத்‌ 29:33-34) 
அபிஷேகதைலம்‌ (யாத்‌ 30:25) 
'தூபவர்க்கம்‌ (யாத்‌ 30:37) 

பரிசுத்த ஸ்தலம்‌ (லேவி 16:33) 


தேவன்‌ (லேவி 19:2; லேவி 20:726; 
லேவி 21:8) 

முதற்கனிகள்‌ (லேவி 19:24) 

(லேவி 20:3; 


தேவனுடைய நாமம்‌ 


லேவி 22:2,32) 
ஆசாரியர்கள்‌ (லேவி 21:6-8) 
20. போஜனபலிகள்‌ (லேவி 22:2-16) 


LEVITICUS - COMMENTARY 


- விரிவுரை 


QOODNENS 
PUBLISHERS 


21, தசமபாகங்கள்‌ (லேவி 27:30-32) 


22. தண்ணீர்‌ (எண்‌ 517) 


23. நசரேயர்‌ (எண்‌ 6:5-8) 
அசைவாட்டப்படும்‌ 
(எண்‌ 6:20) 

5, தலையீற்று (எண்‌ 1817) 

ஏறெடுக்கப்படும்‌ பலிகள்‌ (எண்‌ 18:19) 


கருவிகள்‌ (எண்‌ 31:6) 


பாளயம்‌ (உபா 23:14) 


புனித்தமா, தேன்‌, 
முதற்கனிகள்‌ 
லேவி 2:11-16 


லேவி 211. நீங்கள்‌ 
செலுத்தும்‌ எத்த 
போஜன பலியும்‌. புளித்‌ தமாவினால்‌ 
செய்யப்படாதிருப்பதாக; 
புளித்தமாவுன்னடதொன்றையும்‌ 
தேனுன்ன தொன்றையும்‌ கர்த்தருக்குத்‌ 
தகனபலியாக த்‌ தகனிக்கவேண்டாம்‌. 


கர்த்தருக்குக்‌. 


செலுத்தலாம்‌; 
பீடத்தின்மேல்‌ 
வாசனையாகத்‌ தகனிக்கப்படலாகாது. 


கேவி 23. நீ படைக்கிற எந்த 
போஜனபலியும்‌ உப்பினால்‌ 
காரமாக்கப்படுவதாக; உன்‌ 
தேவனுடைய உடன்படிக்கையின்‌ 
உப்பை உன்‌ போஜணபலியிலே. 
குறையவிடாமல்‌, ந படைப்பது 
எல்லாவற்றோடும்‌ உப்பையும்‌ 
படைப்பாயாக. 


லேவி. ௮14. முதற்பலன்களை 

போஜனபலியாக தீ கர்த்தருக்குக்‌ 

செலுத்தவத்தால்‌, நிறைந்த பச்சையான 

நெருப்பிலே வாட்டி 

அதை உன்‌ 

போஜன பலியாகக்‌. 
'கொண்டுவரக்கடவாய்ட 





BALWETHER 
பிய 


லேவி 2:15. அதின்மேல்‌ எண்ணெய்‌ 
வார்த்து, அதின்மேல்‌ தூபவர்க்கத்தைப்‌ 
போடுவாயாக; இது ஒரு போஜனபலி.. 


லேவி 2:16. பின்பு பயம்‌ உதிர்த்த 

(ண்ணெயிலூம்‌. 

கோபகக்குதியான. பங்கை. 

தூபவர்க்கம்‌ 

எல்லாவற்றோடுங்கூடத்‌ தகனிக்கக்‌. 

கடவன்‌; இது கர்த்தருக்கு இடும்‌ 
தகனபலி. 


தமக்கு காணிக்கையாக செலுத்தப்படும்‌ 
போஜனபலியில்‌ புளித்தமாவும்‌ 
சேர்க்கப்படக்கூடாது 


புளித்தமாவுள்ளதொன்றையும்‌ 
தொன்றையும்‌ கர்த்தருக்குத்‌ தகனபலியாகத்‌ 
தகனிக்கவேண்டாம்‌" (லேவி 2:1) என்று. 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 

இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
ற்‌ ந _ புறப்பட்டு 


எகிப்து, 
வந்தபோது, 


செலுத்தும்போது, புளிப்பில்லாத 
செலுத்துகிறார்கள்‌. 


கானான்‌ தேசம்‌ பாலும்‌ தேனும்‌ ஓடுகிற 
தேசம்‌. ஆனாலும்‌ தேன்‌ உள்ளது எதையும்‌ 
தமக்கு ந௲னபலியாக தகனிக்குவேண்டாம்‌. 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. கர்த்தருக்கு 
காணிக்கையாக செலுத்தப்படும்‌. 
போஜனபலியில்‌ புளித்தமாவும்‌ தேனும்‌ ஏன்‌ 
'தடைபண்ணப்பட்டிருக்கிறது என்பதற்கான 
காரணங்களை பண்டிதர்கள்‌ 
விளக்கமாக சொல்லுகிறார்கள்‌. 


புறஜாதியார்‌ மத்தியிலே அவர்களுடைய 
விக்கிரகங்களுக்கு புளித்த மாவையும்‌: 
தேனையும்‌ காணிக்கையாக செலுத்துவது 
வழக்கம்‌. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தருக்கு 
போஜனபலியாக காணிக்கை 
செலுத்தும்போது, அதிலே புளித்த 
மாவையும்‌ தேனையும்‌ சேர்த்தால்‌, அவர்கள்‌ 
விக்கிரகாராதனையை குற்றுக்கொள்வதற்கு 
வாய்ப்புண்டாகும்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
ஜனமாகிய இஸ்ரவேல்‌ புத்திரரை, 


லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


புறஜாதியார்‌. மத்தியிலிருந்து மொத்தமாக 
வேறுபிரிக்க விரும்புகிறார்‌. இதற்காகவே, 
கர்த்தருக்கு செலுத்தப்படும்‌ போஜனபலியில்‌ 
பளித்தமாவம்‌ தேனும்‌ 
தடைபண்ணப்பட்டிருக்கிறது. என்று 
வேதபண்டிதர்கள்‌ விளக்கம்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 


மாவானது  ஆலியின்‌ 


மாம்சத்தின்‌ சந்தோஷத்திற்கு அடையாளம்‌. 
கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துகிறவர்கள்‌, 
தங்கள்‌ மாம்சத்தில்‌ சந்தோஷப்படாமல்‌ 
தங்கள்‌ ஆலிமிலே சந்தோஷப்படவேண்டும்‌. 
தேன்‌ மனுஷருடைய மாம்சத்தை 
உற்சாகப்படுத்தும்‌. 


கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள்‌ 
ஆலியோடும்‌... உண்ணமையோடும்‌ 
ஆராதிக்கவேண்டும்‌. 
சந்தோஷத்தோடும்‌, 
உற்சாகத்தோடும்‌ கர்த்தரை 
கூடாது. ஆகையினால்‌ 
சந்தோஷத்திற்கு உதவியாயிருக்கும்‌ தேனை, 
கர்த்தருக்கு தகனபலியாக தகனிப்பது, 
தடைபண்ணப்பட்டிருக்கிறது. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
படைக்கிற போஜனபலியானது. 
சாரமாக்கப்படவேண்டும்‌ என்று 
சொல்லுகிறார்‌. “நீ படைக்கிற. 
போஜனபலியும்‌ ்‌ 
சாரமாக்கப்படுவதாக; 
உடன்படிக்கையின்‌ 
போஜனபலியிலே 
படைப்பது 
படைப்பாயாக"' 


சொல்லுகிறார்‌. 


கர்த்தருடைய பலிபீடம்‌ அவருடைய 
பந்திமின்‌. மேஜையாயிருக்கிறது. நாம்‌ 
போஜனம்பண்ணும்‌ நம்முடைய மேஜையில்‌ 

எப்போதும்‌ உப்பு வைத்திருப்பதுபோல, 
கர்த்தருடைய பலிபீடத்திலே காணிக்கையாக 
செலுத்தப்படும்போது, உப்பும்‌ 
காணிக்கையாக செலுத்தப்படவேண்டும்‌. 


கர்த்தருக்கு 
உப்பினால்‌ 
கர்த்தர்‌ 
எந்த 


உன்‌ 


(லேவி 2:13) என்று கர்த்தர்‌ 





லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
செய்துகொள்ளும்‌ உடன்படிக்கை, 
உடன்படிக்கை” 

இந்தப்‌ 
மத்தி 


புத்திரரோடு 
“உப்பின்‌ 
ன்று அழைக்கப்படுகிறது 
பிரபஞ்சத்து மனுஷர்‌, தங்கள்‌ 
யிலே உடன்படிக்கை 
பண்ணிக்கொள்ளும்போது. அவர்கள்‌ 
ஒன்றாய்ப்‌ புசித்து குடித்து, தங்களுடைய 
உடன்படிக்கையை உறுதிபண்ணிக்‌ 
கொள்கிறார்கள்‌. 
எல்லா போஜனங்களிலும்‌ 
பயன்படுத்தப்படுகிறது. 


தமக்கு காணிக்கையாக. 
செலுத்தப்படும்‌. போஜனபலியை கர்த்தர்‌ 
அங்கீகரிக்கிறார்‌ என்பதற்கு அடையாளமாக, 
போஜனபலியோடு, உப்பையும்‌ 
படைக்கப்படுகிறது. கர்த்தர்‌ தம்முடைய 
ஜனத்தாரோடு போஜனம்பண்ணுகிறார்‌. 
கர்த்தருடைய ஜனமும்‌ அவரோடேகூட 
அவருடைய 

போஜனம்பண்ணுகிறார்கள்‌ 

கர்த்தர்‌ தம்முடைய 
பண்ணிக்கொண்ட 

உறுநிபண்ணுகிறார்‌ 


;  வாசற்டியிலே நின்று 
தட்டுகிறேன்‌; ஒருவன்‌ என்‌ சத்தத்தைக்‌ 
கேட்டு, கதவைத்‌ திறந்தால்‌, அவனிடத்தில்‌ 
நான்‌ பிரவேசித்து, அவனோடே 
போஜனம்பண்ணுவேன்‌, அவனும்‌ என்னோடே 
போஜனம்பண்ணுவான்‌" (வெளி 3:20). 


பூர்வகாலத்திலே, மனுஷர்‌ மத்தியில்‌: 
உப்பானது நட்புக்கு அடையாளமாயிருந்தது. 
கர்த்தருக்கு போஜனபலியை காணிக்கையாக 
செலுத்துகிறவர்‌, அந்தப்‌ போஜனபலியோடு 
உப்பைக்‌ கொண்டு. வரவேண்டிய 
அவசியமில்லை. கர்த்தருடைய 
ஆசரிப்புக்கூடாரத்தில்‌ உப்பானது 
ஏற்கெனவே சேகரிக்கப்பட்டு சேமித்து 
வைக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு 
காணிக்கைகளைக்‌ கொண்டு வருகிறவர்கள்‌, 
விறகு, உப்பு போன்றவற்றை பொதுவான 
க கொண்டு வருகிறார்கள்‌. 
புத்திரர்‌ படைக்கும்‌ 
ல்‌, கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
ஏற்கெனவே சேமிக்கப்பட்டிருக்கும்‌ உப்பு 
பயன்படுத்தப்படுகிறது. 


QOODNENS 
PUBLISHERS 


உன்‌ 
ஆலயத்துக்கு அவசியமாய்க்‌ 
வேண்டியிருப்பதை, நீ 
கஜானாவிலிருந்து வாங்கிக்‌ 


தேவனுடைய 
கொடுக்க 
ராஜாவின்‌ 
கொடுப்பாயாக. 


என்னவென்றால்‌, பரலோகத்தின்‌ தேவனுடைய 
நியாயப்பிரமாணத்தைப்‌ போதிக்கும்‌. 
வேதபாரகனாகிய எஸ்றா என்னும்‌ ஆசாரியன்‌ 
நூறு தாலந்து வெள்ளி, நூற்றுக்கலக்‌ 
கோதுமை, நூற்றுக்லத்‌ திராட்சரசம்‌, 
நூற்றுக்கல எண்ணெய்மட்டும்‌ உங்களைக்‌ 
கேட்பவை எல்லாவற்றையும்‌, வேண்டிய 
உப்பையும்‌, தாமதமில்லாமல்‌ கொடுக்கவும்‌, 
பரத்தின்‌ தேவனுடைய கற்பனையின்‌ 
படியே, எது தேவையாயிருக்குமோ 
அதுவெல்லாம்‌ பரலோகத்தின்‌ தேவனுடைய 
ஆலயத்திற்கு ஜாக்கிரதையாய்ச்‌ 
செலுத்தப்படவும்வேண்டும்‌" (எஸ்றா 7:20-23). 


கர்த்தருடைய ஆலயம்‌ கட்டப்பட்டபோது, 
வெளிப்பிரகாரத்தின்‌ சுற்றுச்‌ சுவரிலே பல 
அறைகள்‌ கட்டப்பட்டன. அந்த அறைகளில்‌ 
ஒரு அறை உப்பை சேமித்து வைப்பதற்கு 
பிரத்தியேகமாக பயன்படுத்தப்பட்டது. புதிய 
ஏற்பாட்டுக்காலத்து விசுவாசிகளாகிய நாம்‌. 
இந்த உலகத்திற்கு உப்பாயிருக்கிறோம்‌. 


முதற்கனிகளை 
கணிக்ககைப்ககு கொண்டு வருவது பற்றியும்‌ 
கர்த்தர்‌ தம்முடைய பிரமாணத்தில்‌ 
சொல்லுகிறார்‌. இஸ்ரவேல்‌. புத்திரர்‌ 
தங்களுடைய அறுவடை நாளிலே அறுக்கிற 
முதற்பலன்களை கர்த்தருக்கு 
காணிக்கையாக செலுத்தவேண்டும்‌. இதுபற்றி 
உபாகமம்‌ புஸ்தகத்தில்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 


“உன்‌ தேவனாகிய கர்த்தர்‌ உனக்குக்‌ 
கொடுக்கும்‌ உன்‌ தேசத்தில்‌ நீ பமிரிடும்‌ 
நிலத்தின்‌ கனிகளிலெல்லாம்‌ முந்தின பலனை 
எடுத்து. ஒரு கூடையிலே வைத்து, உன்‌ 
கர்த்தர்‌ தமது நாமம்‌ 
தெரிந்துகொண்டிருக்கும்‌ 
போய்‌, அந்நாட்களில்‌ 
ஆசாரியனிடத்தில்‌ சென்று, 
கர்த்தர்‌ எங்களுக்குக்‌ 
பிதாக்களுக்கு 
ஆணையிட்ட தேசத்தில்‌ வந்து சேர்ந்தேன்‌ 
என்று இன்று உம்முடைய தேவனாகிய 
ரத்‌ சந்நிதியில்‌ 
என்பாயாக” 

(உபா 26:2,3). 





லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


“முதற்கனிகளைக்‌ காணிக்கையாகக்‌ 
கொண்டுவந்து, அவைகளைக்‌ கர்த்தருக்குச்‌ 
செலுத்தலாம்‌; ஆனாலும்‌, பலிபீடத்தின்மேல்‌ 
அவைகள்‌ சுகந்த வாசனையாகத்‌ 
'தகனிக்கப்படலாகாது" (லேவி 2:12) என்றும்‌, 


“முதற்பலன்களை போஜனபலியாக நீ 
குர்த்தருக்குச்‌ செலுத்தவந்தால்‌, நிறைந்த 
பச்சையான கதிர்களை நெருப்பிலே வாட்டி 
உதிர்த்து, அதை உன்‌ முதற்பலனின்‌ 
போஜனபலியாகக்‌  கொண்டுவரக்கடவாய்‌" 
(லேவி 214) என்றும்‌ கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 

ஸ்ரவேல்‌ புத்திரர்‌ முதற்களிகளை 
காணிக்கையாகக்‌ கொண்டு வரும்போது. 
அவைகளை கர்த்தருக்கு செலுத்தவேண்டும்‌. 
அந்த. முதற்கனிகளை 
பலிபீடத்திலே சுகந்த 
தகனிக்கக்கூடாது (லேவி 
முதற்களிகளை ஆசாரியர்களிடத்தில்‌. 
கொடுக்கவேண்டும்‌. 


ரவேல்‌ புத்திரர்‌  கர்த்தருக்‌ 
டல்‌ ன்ற ம ல்லி மாவு 
எண்ணெய்‌, தூபலர்க்கம்‌ போன்ற 
போஜனபலி நியமனம்‌ செய்யப்பட்டிருக்கிறது. 
அவர்கள்‌ முதற்கனிகளை போஜனபலியாக 
செலுத்தவேண்டும்‌ என்று நியமனம்‌ 
செய்யப்படவில்லை. னிகளின்‌ 
காணிக்கையை 
மனவிருப்பத்தின்படியும்‌, மனஉற்சாகமாகவும்‌, 
சுயாதீனமாகவும்‌ செலுத்தவேண்டும்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ முதற்பலன்களை 
தமக்கு போஜனபலியாக செலுத்த வந்தால்‌, 
அதை எவ்வாறு செலுத்தவேண்டும்‌ என்று, 
கர்த்தர்‌ தம்முடைய பிரமாணத்தை இந்த 
வசனப்பகுதியில்‌ சொல்லுகிறார்‌. 


'முதற்லன்களை போஜனபலியாக நீ 


கர்த்தருக்குச்‌ செலுத்தவந்தால்‌, நிறைந்த 
பச்சையான கதிர்களை நெருப்பிலே வாட்டி 
உதிர்த்து; அதை உன்‌ முதற்பலனின்‌ 
போஜனபலியாகக்‌  கொண்டுவரக்கடவாய்‌. 
அதின்மேல்‌ எண்ணெய்‌ வார்த்து. அதின்மேல்‌. 
தூபவர்க்கத்தைப்‌ போடுவாயாக; இது ஒரு 
போஜனபலி" (லேவி 2:14,15) என்றும்‌, 


பின்பு ஆசாரியன்‌, உதிர்த்த 
தானியத்திலும்‌ எண்ணெயிலும்‌ எடுத்து, 
ஞாபகக்குறியான பங்கை அதின்‌ தூபவர்க்கம்‌ 
எல்லாவற்றோடுங்கூடத்‌ தகனிக்கக்கடவன்‌; 
இது கர்த்தருக்கு இடும்‌ தகனபலி" 
(லேவி 2:16) என்றும்‌ கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ 


நிறைவானதாகயிருக்கவேண்டும்‌. 
கதிர்‌ முழுவதும்‌ 
நிரம்பியதாகமிருக்கவேண்டும்‌. 
முதற்பலன்களை 
செலுத்தும்போது சிறிய 
தானியம்‌ உதிர்ந்த குதிர்களையோ 
செலுத்தக்கூடாது. அவை நிறைந்த 
பச்சையான கதிர்களாமிருக்கவேண்டும்‌. 


கதிர்களையோ, 


கர்‌ முதற்பலன்களை 
போஜனபலியாக செலுத்துங்போது அந்தக்‌ 
கதிர்களை பச்சையாக செலுத்தக்கூடாது. 
பச்சையான கதிர்களை நெருப்பிலே வாட்டி, 
அதை உதிர்த்து; அதை அதன்‌ 
முதற்பலனின்‌ போஜனபலியாக 
செலுத்தவேண்டும்‌. பச்சையான கதிர்களை 
நெருப்பில்‌ வாட்டிய பின்பு, 
முழுவதுமாக உதிர்த்து விடலாம்‌. 
கதிர்களை போரடித்து உதிர்க்கலாம்‌ 
அப்போது கர்த்தருக்கு கதிர்களாக 
செலுத்தாமல்‌, தானியமாக செலுத்த முடியும்‌. 


ப்பிலே 
தானியத்தின்மேல்‌ 


வாப்‌ உதிர்‌ 
ப த்‌ 
அதன்மேல்‌ 
போடவேண்டும்‌. இது 
கர்த்தருக்கு செலுத்தப்படும்‌ போஜனபலி. 


அவர்களுடைய ஞானத்திற்கும்‌ கல 
நம்முடைய ஞானமும்‌ மனத்தாழ்மையும்‌, 
நம்முடைய ஆவியை 
மென்மையாக்கவேண்டும்‌. கடினமான 
தானியம்‌ மென்மையாவது போல, நம்முடைய 
கல்லான இருதயம்‌ மென்மையான 


இருதயமாய்‌ மாறவேண்டும்‌. 





யப்‌ லேவியராகமம்‌ - விரிவுரை மரமா 
ப LEVITICUS - COMMENTARY PUBLISHERS 


நெருப்பிலே. வாட்டி 
தானியத்தின்மேல்‌ எண்ணெய்‌ 

தூபவர்க்கத்தைப்‌ போடும்போது, நம்மையும்‌, நம்முடைய காணிக்கைகளையும்‌ 
நறுமணமுள்‌தாகமிருக்கும பலிகளையும்‌, ஊழியங்களையும்‌ 
நம்முடைய - - 

லு ட வன்‌ 
நறுமணமுள்‌ளதாகயிருக்க ண்டும்‌ ச்‌ எபிரெய வார்த்தைகள்‌ 
நம்முடைய ம்‌ 

கர்த்தருக்கு. பிரியமானதாகவும்‌, 

அவருடைய பரிசுத்தவான்களுக்கு 

பிரயோஜனமுள்ளதாகவும்‌ இருக்கவேண்டும்‌. 


ஸ்ரவேல்‌ புத்திரர்‌ போஜனபலியாகிய 
தனக! த்க்‌ செலுத்தும்போது, | கொண்டுவரப்படும்‌ ண்‌ தியாகமான 
அந்தப்‌ போஜனபலியிலிருந்து | காணிக்கை என்று பொருள்‌. 
சாரியன்‌ ஞாபகக்குறியாக பங்கை 
சுத்தம்‌ பலிபீடத்தின்மேல்‌ ன்‌ .... போஜனபலியில்‌ இரத்தம்‌ 
(லேவி 29). இது கர்த்தருக்குச்‌ சுகந்த | சிந்தப்படவில்லை. ஆகையினால்‌ 
வாசனையான தகனபலி. கிறிஸ்துவின்‌ பாவநிவாரண 
அடையாளம்‌ அல்ல. தேவன்‌ நம்முடைய 
இதுபோலவே, இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ | பாவத்தை மன்னித்தற்காக இது நாம்‌ 
நற்பலன்களை கர்த்தருக்கு போஜனபலியாக | செலுத்தும்‌ ஸ்தோத்திரக்‌ காணிக்கையாகவே 
செலுத்தும்போது ஆசாரியன்‌, உதிர்த்த | கருதப்படுகிறது. போஜனபலியில்‌ புளிப்பையோ 
தானியத்திலும்‌ எண்ணெயிலும்‌ எடுத்து, | அல்லது தேனையோ சேர்க்கக்கூடாது. புளிப்பு 
ஞாபகக்குறியான பங்கை. அதின்‌ | அழிவைக்‌ குறிக்கும்‌ (லேவி 211; 
தூபவர்க்கம்‌ எல்லாவற்றோடுங்கூடத்‌ | 2கொரி 1 இதில்‌ உப்பு 
தகனிக்கக்கவேண்டும்‌: இது கர்த்தருக்கு | சேர்க்கப்படவேண்டும்‌. உப்பு சுத்தத்தையும்‌, 
இடும்‌ தகனபலி (லேவி 2:16). ஜீவன்‌ பாதுகாக்கப்படுவதையும்‌ குறிக்கும்‌. 
உடன்படிக்கைகளைச்‌ செய்யும்போது உப்பைப்‌ 
ம்‌ கர்த்தருக்காக செ ற | பயன்படுத்‌, க்கம்‌ 
வனக்கம்‌ த்திக்‌ வத்ஸ 
தகனிக்கப்படுகிறது. நாம்‌ கர்த்தர்மீது. தமக்கு செலுத்தப்படும்‌. 
வைத்திருக்கும்‌ பரிசுத்தமான அன்பே | போஜனபலியாகிய காணிக்கையைக்‌ குறித்து 
அக்கினிக்கு அடையாளமாயிருக்கிறது. நாம்‌ | கர்த்தர்‌ கொடுத்திருக்கும்‌ கட்டளைகளின்‌ 
கர்த்தருக்கு பலிகளையும்‌ | விவரம்‌ வருமாறு : 
காணிக்கைகளையும்‌ செலுத்தும்போது, 
கர்த்தர்மீது உண்மையான அன்புகூர்ந்து, | 1. போஜனபலியாகிய காணிக்கை 
நம்முடைய பலிகளை செலுத்தவேண்டும்‌. மெல்லிய மாவாயிருப்பதாக. அதின்மேல்‌ 
அன்பில்லாமல்‌ செலுத்தப்படும்‌ பனியும்‌ எண்ணெய்‌ வார்த்து, அதின்‌ மேல்‌ 
காணிக்கையும்‌ கர்த்தருக்கு பிரியமான தூபவர்க்கம்‌ போடவேண்டும்‌. 
பலியாக இருக்காது. (லேவி 2:1) 


நாம்‌... கர்த்தருக்கு... போஜனபலிமை அதை ஆசாரியர்களிடத்தில்‌ கொண்டு 
செலுத்தும்போது அதின்மேல்‌ தூபவர்க்கம்‌ வருவானாக; ஆசாரியன்‌ அதைப்‌ 
தூபவர்க்கமானது பலிபீடத்தின்மேல்‌ ஞாபகக்குறியாகத்‌ 

ர்‌ தகனிக்கக்கடவன்‌ (லேவி 2:2) 


அந்தப்‌ போஜனபலியில்‌ மீதியாயிருப்பது 
ஆசாரியரைச்‌ சேரும்‌. இது மகா 
பரிசுத்தமானது. ஆசாரியர்கள்‌ இதைப்‌ 
புசிக்கலாம்‌. (லேவி 2:3) 





(யம்‌ 
பரபர 


போஜனபலி. அடுப்பில்‌ பாகம்பண்ணப்‌ 
பட்டதானால்‌, அது எண்ணெயிலே. 
பிசைந்த மெல்லிய மாவினால்‌ செய்த 
புளிப்பில்லா அதிரசங்களாயாவது, 
எண்ணெய்‌ பூசப்பட்ட புளிப்பில்லா. 
அடைகளாயாவது இருப்பதாக. 
(லேவி 2:4) 


போஜனபலி தட்டையான 
பாகம்பண்ணப்பட்டதானால்‌, 
எண்ணெயிலே பிசைந்த புளிப்பில்லா 
மெல்லிய மாவினால்‌ செய்யப்‌ 
பட்டதாமிருப்பதாக. (லேவி 2:5) 


போஜபகிகயத்‌ துண்டு தண்டாகப்‌ 
ன்மேல்‌ எண்ணெய்‌ 
வார்ப்பாயாக. (லேவி 2:6) 


போஜனபலி  பொரிக்குஞ்‌ 
பாகம்பண்ணப்பட்டதானால்‌, 
எண்ணெயிலே பிசைந்த 

மாவினால்‌ செய்யப்படுவதாக. 
(லேவி 2:7) 


இப்படிச்‌ செய்யப்பட்ட போஜனபலியைக்‌ 
கர்த்தருக்குச்‌ செலுத்துவாயாக. 
(லேவி 2:8) 
ஆசாரியன்‌ அதைப்‌ பலி 
பீடத்தண்டையில்‌ கொண்டுவந்து. 
அந்தப்‌ போஜனபலியிலிருந்து 
ஞாபகக்குறியாக ஒரு பங்கை எடுத்துப்‌ 
பலிபீடத்தின்மேல்‌ தகனிக்கக்‌ கடவன்‌ 
(லேவி 2:8-9) 


இந்தப்‌ போஜனபலியில்‌ மீதியானது 


நீங்கள்‌ கர்த்தருக்குச்‌ செலுத்தும்‌ எந்த 
போஜனடலியும்‌ புளித்தமாவினால்‌ 
செய்யப்படாதிருப்பதாக. (லேவி 2:11) 


லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


காணிக்கையாகக்‌ 
அவைகளைக்‌ 
செலுத்தலாம்‌. 


முதற்கனிகளைக்‌ 
கொண்டுவந்து, 
கர்த்தருக்குச்‌ 
ஆனாலும்‌, பலிபீடத்தின்மேல்‌ 
அவைகள்‌ சுகந்த வாசனையாகத்‌ 
தகனிக்கப்படலாகாது. (லேவி 2:12) 


நீ படைக்கிற எந்த போஜனபலியும்‌ 
உப்பினால்‌ சாரமாக்கப்படுவதாக 


நீ படைப்பது எல்லாவற்றோடும்‌ 
உப்பையும்‌ படைப்பாயாக. (லேவி 2:13) 


முதற்லன்களை  போஜனபலியாகக்‌ 
கொண்டுவரக்கடவாய்‌. (லேவி 2:14) 


போஜனபலியின்மேல்‌ எண்ணெய்‌ 
வார்த்து, அதின்மேல்‌ தூபவர்க்கத்தைப்‌ 
போடுவாயாக; (லேவி 2:15) 


ஆசாரியன்‌ போஜனபலியில்‌ ஞாபகக்‌ 
குறியான பங்கை அதின்‌ தூபவர்க்கம்‌ 
எல்லாவற்றோடுங்கூடத்‌ தகனிக்கக்‌ 
கடவன்‌. (லேவி 2:16) 


சர்வாங்க தகனபலிகளும்‌, 
பாவநிவாரண பலிகளும்‌ என்பது வேறு. 
போஜனபலி என்பது வேறு. போஜனபலி 
கர்த்தருக்குச்‌ செலுத்தப்படும்‌. 
ஸ்தோத்திரபலியாகும்‌. கர்த்தரை இரட்சகராக 
அங்கிகரித்து, அவர்‌ தன்னை 
மன்னித்ததற்காகக்‌ கர்த்தரை 
ஸ்தோத்தரிப்பது. தேவனுக்கு எல்லாமே 
உரியது என்று அங்கிகரித்து அவருக்கு 
நன்றி செலுத்துவது; தேவனுடைய 
ஆசீர்வாதங்களுக்காக அவரைத்‌ துதித்து, 
தங்களுடைய பாவங்களை மன்னித்தற்காக 
அவரை ஸ்தோத்தரிப்பது போஜனபலியின்‌ 
அடையாளம்‌. பாவநிவாரண பலியும்‌, சர்வாங்க 
தகனபலியும்‌: பாவ நிவாரணத்திற்கு 
அடையாளம்‌. 





லேவியாராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


கர்த்தருடைய சந்நிதியில்‌ 
படைப்பது 
பிரமாணம்‌ இந்த. 
சொல்லப்பட்டிருக்கிறது. 
மந்தையிலிருந்து எடுத்து, 
செலுத்தப்படும்‌ காளை அல்லது பசு 
(லேவி 31-8). ஆட்டு மந்தையிலிருந்து 
எடுத்து, சமாதானபலியாக செலுத்தப்படும்‌ 
ஆட்டுக்குட்டி (லேவி 3-1). சமாதான 
பலியாக செலுத்தப்படும்‌ வெள்ளாட்டுக்கடா 
(லேவி 3:12-17). 


சமாதான 
சம்பந்தமான 
அதிகாரத்தில்‌ 
மாட்டு 
சமாதானபலியாக 


சமாதான பலி - கானை, பசு 


ஒருவன்‌ சமாதான 
படைக்கவேண்டுமென்று, 
மாட்டுமந்தையில்‌ எடுத்துச்‌. 
செலுத்துவானாகில்‌, அது 
காளையானாலும்‌ சரி, பசுவானாலும்‌ 
சரி, பழுதற்றிருப்பதை கர்த்தருடைய 
சந்நிதியில்‌ செலுத்தக்கடவன்‌.. 


லேவி 92. அவன்‌ தன்‌ பலியின்‌ 
தலைமேல்‌ தன்‌ கையை வைத்து, 
ஆசரிப்புக்‌ கூடாரவாசலுக்கு முன்பாக 
அதைக்‌ கொல்லக்கடவன்‌; அப்பொழுது 
ஆரோனின்‌ குமாரராகிய ஆசாரியர்‌ 
அதின்‌ இரத்தத்தைப்‌ பலிபீடத்தின்மேல்‌: 
சுற்றிலும்‌ தெனிக்கக்கடவர்கள்‌. 


லேவி 8:3. பின்பு சமாதான பலியிலே. 
கொழுப்பையும்‌, 


எழு! 
குண்டிக்காய்கணோடே கூடக்‌ கல்லீரலின்‌ 
மேல்‌ இருக்கிற ஜவ்வையும்‌ எடுத்து, 


கர்த்தருக்குத்‌ தகனபலியாகச்‌. 


செலுத்துவானாக. 


QOODNENS 
PUBLISHERS 


கேவி. 3:5. அதை ஆரோனின்‌ குமாரர்‌ 
அக்கினியிலுன்ன 

போட்டிருக்கும்‌ 

'தகனபலியின்மீதில்‌ 
'தகனிக்கக்கடவர்கன்‌; 

கர்த்தருக்குள்‌ சுகத்த 


வாசனையான தகனபலி. 


கர்த்தருடைய பலிபீடத்தில்‌ 
செலுத்தப்படும்‌ சர்வாங்க தகனபலிகள்‌, 
கர்த்தரை ஆராதிப்பதற்காகவும்‌, அவரை 
துதிப்பதற்காகவும்‌, அவரை 
மகிமைப்படுத்துவதற்காகவும்‌ செலுத்தப்படும்‌ 
பலிகளாகும்‌. ஆகையினால்‌ சர்வாங்க 
தகனபலிகள்‌ பலிபீடத்தின்மேல்‌ 
முற்றிலுமாக தகனிக்கப்படவேண்டும்‌. 
சமாதானபலிகளை, சர்வாங்க 
தகனபலிகளைப்போல 
தகனிக்கவேண்டியதில்லை. 
தம்முடைய சிருஷ்டிகளுக்கு 
செய்கிறவராயிருக்கிறார்‌. 
சர்வசிருஷ்டிகளையும்‌ 
பராமரிக்கிறார்‌ கர்த்தர்‌ 
நன்மையான எல்லா ஈவகளையும்‌ ந 
ஆகையினால்‌. இஸ்ரவேல்‌ ர்‌ 
கர்த்தருடைய சந்நிதியில்‌. 
சமாதானபலியானது, 
சொந்தக்காரராகிய 
பலிபீடத்தில்‌ ஊழியம்‌ செய்கிற 
ஆசாரியருக்கும்‌, சமாதான பலியை 
த்க்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்கும்‌ 
பங்கிட்டு கொடுக்கப்படுகிறது. 


செத்தும்‌ 
பலிபீடத்திற்கு 
கர்த்தருக்கும்‌, 


நாம்‌ கர்த்தரோடு க்‌ 
வேண்டுமென்றால்‌, டு 
ஒப்புரவாகவேண்டும்‌. ல 
சந்நிதியில்‌ செலுத்தப்படும்‌ சமாதானபலியிலே, 
ஒப்புரவாகுதல்‌, ஒருமனப்படுதல்‌, 
ஐக்கியமாமிருத்தல்‌ ஆகிய அம்சங்கள்‌ 
இடம்பெற்றிருக்கிறது. ஆகையினால்‌ இந்தப்‌ 
பலியானது சமாதான பலி என்று 
அழைக்கப்படுகிறது. 
கர்த்தரும்‌ இஸ்ரவேல்‌ ஜனத்தாரும்‌, 
ஒப்புரவானதற்கு அடையாளமாகவும்‌, 
அவர்கள்‌ இப்போது  பகையில்லாமல்‌ 
சிநேகமாகவும்‌, ஐக்கியமாகவும்‌ இருப்பதற்கு 
அடையாளமாகவும்‌, சமாதானபலியிலே 
ஏகமாய்‌ பந்தியிருக்கிறார்கள்‌. 
சமாதானபலியானது. சிநேகத்திற்கும்‌, 
ஐக்கியத்திற்கும்‌ அடையாளமாயிருக்கிறது. 





லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


உறுதிபண்ணுகிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரரோடு 
ஒப்புரவாகியிருப்பதினால்‌, அவர்களை 
ஆசீர்வதிக்கிறார்‌. அவர்களை போஷித்து 
பராமரிக்கிறார்‌. அவர்களுக்கு நன்மையான 
ஈவுகளை  ஆசீர்வாதமாகக்‌ கொடுக்கிறார்‌. 
சமாதான பலியானது. இஸ்ரவேல்‌ 
புத்திரரின்‌ சந்தோஷத்திற்கும்‌, செழிப்பான. 
ஜீவியத்திற்கும்‌ அடையாளமாகும்‌. 


ஜெபம்பண்ணுகிறார்கள்‌ 

விண்ணப்பங்களுக்கு 

கர்த்தர்‌ அவற்றை 

நிறைவேற்றி தருவார்‌ என்னும்‌ எதிர்பார்ப்புக்கு 
ர்கள்‌ கர்த்தருடைய 


ய 


தங்களுபை 

தம்முடைய 
பெரிதான கிருபையினாலும்‌ இரக்கத்தினாலும்‌ 
தங்களுக்கு கிருபையுள்ள ஆசீர்வாதங்களை 


விண்ணப்பங்களை கேட்டு, 


கொடுத்திருக்கிறார்‌ என்பதை நன்றியோடு 
அங்கீகரிக்கும்‌ வண்ணமாக, அவர்கள்‌ 
கர்த்தருடைய சந்நிதியில்‌ சமாதான பலிகளை 
செலுத்துகிறார்கள்‌. 
கர்த்தருடைய சந்நிதியில்‌ 
செலுத்தப்படும்‌... சமாதான. பலிகளானது. 
அவருக்கு செலுத்தப்படும்‌ நன்றி 
பலிகளாகயிருக்கிறது. கர்த்தருக்கு பலியாக 
செலுத்தப்படும்‌ காளை, 
வெள்ளாட்டுக்கடா - 
நம்முடைய ஸ்தோத்திர பலிகளே அவருக்கு 
மிகவும்‌ பிரியமானதாயிருக்கும்‌. 
“சமாதானபலியாகிய ஸ்தோத்திரபலியின்‌ 
மாம்சமானது செலுத்தப்பட்ட அன்றைத்தினமே 
புசிக்கப்ப வேண்டும்‌: அதில்‌ ஒன்றும்‌. 
விடியற்காலமட்டும்‌ வைக்கப்படலாகாது. அவன்‌ 
செலுத்தும்‌ பொருத்தனையாயாவது 
உற்சாகபலியாயாவது இருக்குமானால்‌, அது 
செலுத்தப்படும்‌ நாளிலும்‌, அதில்‌ மீதியானது. 
மறு நாளிலும்‌ புசிக்கப்படலாம்‌" 
(லேவி 71576) 


சந்நிதியில்‌ சமாதான 

பலிகளை ப்‌ சம்பந்தமான 

பிரமாணத்தின்‌ விவரம்‌ வருமாறு : 

1. சமாதானபலியை அது காளையானாலும்‌ 
சரி, பசுவானாலும்‌ சரி, அதைக்‌ 
கர்த்தருடைய சந்நிதியில்‌ செலுத்தக்‌ 
கடவன்‌. 
அது பழுதற்றிருக்க வேண்டும்‌. 


பலிசெலுத்துகிறவன்‌ பலியின்‌ தலைமேல்‌ 
தன்‌ கையை வைத்து, ஆசரிப்ுக்‌ 
கூடாரவாசலுக்கு முன்பாக அதைக்‌ 
கொல்லக்கடவன்‌. (லேவி 3:2). 


ஆசாரியர்‌ அதின்‌ இரத்தத்தைப்‌ 
பலிபீடத்தின்மேல்‌ சுற்றிலும்‌ தெளிக்கக்‌ 
குடவர்கள்‌. 


சமாதான பலிமிலே குடல்களை 
மூடிய கொழுப்பையும்‌, குடல்களிலுள்ள 
கொழுப்பு முழுவதையும்‌, 
இரண்டு குண்டிக்காய்களையும்‌, 
அவைகளின்மேல்‌. சிறு 
குடல்களினிடத்தில்‌ இருக்கிற 
கொழுப்பையும்‌, குண்டிக்காய்களோடே 
கூடக்‌ கல்லீரலின்மேல்‌ இருக்கிற 
ஜல்வையும்‌ எடுத்து,  கர்த்தருக்குத்‌ 
த௲னபலியாக  பலிசெலுத்துகிறவன்‌ 
செலுத்துவானாக. அதை ஆசாரியன்‌ 
பலிபீடத்து, அக்கினியிலுள்ள 
கட்டைகளின்‌ மேல்‌ போட்டிருக்கும்‌ 
சர்வாங்க 'த௲னபலியின்‌ மீதில்‌ 
போட்டுத்‌. தகனிக்கக்கடவர்கள்‌. 
(லேவி 3:3-6). 


பலிசெலுத்துகிறவன்‌ ஆட்டுக்குட்டியைப்‌ 
பலியாகச்‌ செலுத்தவேண்டுமானால்‌, 
அதைக்‌ கர்த்தருடைய சந்நிதியில்‌: 
கொண்டுவரக்கடவன்‌ (லேவி 2:7). 


7. பலிசெலுத்துகிறவன்‌ பலியின்‌ தலைமேல்‌ 
தன்‌ கையை வைத்து, ஆசரிப்புக்‌ 
கூடாரத்துக்கு முன்பாக அதைக்‌ 
கொல்லக்கடவன்‌; (லேவி 3:8). 


ள்‌ 5 
டத்தின்‌ 
தெளிக்கக்கடவர்கள்‌. 


இரத்தத்தைப்‌ 
சுற்றிலும்‌ 





BALWETHER 
பிய 


9. சமாதான பலியிலே அதின்‌ 
கொழுப்பையும்‌, நடுவெலும்பிலிருந்து 
எடுத்த முழு வாலையும்‌, குடல்களை 
மூடிய கொழுப்பையும்‌, அவைகளின்மேல்‌ 
இருக்கிற கொழுப்பு முழுவதையும்‌, 
இரண்டு குண்டிக்காய்களையும்‌, 
அவைகளின்மேல்‌ சிறு 
குடல்களினிடத்தில்‌ இருக்கிற 
கொழுப்பையும்‌, குண்டிக்காய்களோடே 
கூடக்‌ கல்லீரலின்மேல்‌ இருக்கிற 
ஜல்வையும்‌ ஆசாரியன்‌ பலிபீடத்தின்‌ 
மேல்‌ தகனிக்கக்கடவன்‌;; 

(லேவி 39-11) 


பலிசெலுத்துகிறவன்‌ செலுத்துவது. 

கா்‌ 
கர்த்தருடைய 

கொண்டுவரக்கடலன்‌. (லேவி 3:12) 


ஆசரிப்புக்‌ கூடாரத்துக்கு முன்பாக 
அதைக்‌ கொல்லக்கடவன்‌; 
(லேவி 3:13) 


ஆசாரியர்‌ அதின்‌ இரத்தத்தைப்‌: 
பலிபீடத்தின்மேல்‌ சுற்றிலும்‌ 


தெளிக்கக்குடவர்கள்‌. 


அதிலே குடல்களை மூடிய 
கொழுப்பையும்‌, அவைகள்மேலிருக்கிற 
கொழுப்பு முழுவதையும்‌, இரண்டு 

வகளின்‌ 


குண்டிக்காய்களையும்‌. 
மேல்‌ சிறு குடல்களினிடத்தில்‌ 
இருக்கிற கொழுப்பையும்‌ 
குண்டிக்காய்களோடே கூடக்‌ கல்லீரலி 
ன்மேல்‌ இருக்கிற  ஐல்வையும்‌ 
ஆசாரியர்‌ பலிபீடத்தின்மேல்‌. 
அவைகளைத்‌ தகனிக்கக்கடவர்கள்‌: 
(லேவி 3:14-16). 


அலை 


'கொழுப்பையாவது இரத்தத்தையாவது 
உங்கள்‌ தலைமுறைதோறும்‌ நீங்கள்‌ 
புசிக்கலாகாது (லேவி 3:17). 


லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சமாதானபலி - 
வெள்ளாடு. 
லேவி. 3:6-17 


ஆட்டுக்குட்டி, 


லேவி 3:6. அவன்‌ கர்த்தருக்குச்‌ 
சுமாதானபலியைப்‌ படைக்க 
வேண்டுமென்று ஆட்டுமத்தையிலிருத்து 
எடுத்துச்‌ செலுத்துவானாகில்‌, அது 
ஆண்‌ ஆனாலும்‌ சரி, பெண்‌ 
ஆனாலும்‌ சரி, பழுதற்றிருப்பதைச்‌ 
செலுத்துவானாக. 


லேவி. 3:7. அவன்‌ ஆட்டுக்குட்டியைப்‌ 
பலியாகச்‌ செலுத்தவேண்டுமானால்‌, 
அதைக்‌ கர்த்துடைய சத்திதியில்‌ 
கொண்டுவந்து, 


லேவி 3:8, தன்‌ பலியின்‌ தலைமேல்‌ தன்‌: 
கையை வைத்து, ஆசரிப்புக்‌ 
கூடாரத்துக்கு முன்பாக. அதைக்‌ 
'கொல்லக்கடவன்‌;; அப்பொழுது 
ஆரோனின்‌. குமாரர்‌ அதின்‌ 
இரத்தத்தைப்‌ பலிபீடத்தின்மேல்‌ 
சுற்றிலும்‌ தெனிக்கக்கடவர்கள்‌. 


லேவி 0, பின்பு அவன்‌ சமாதான 


இருக்கிற கொழுப்பு முழுவதையும்‌, 


லேவி. 3:10. இரண்டு. 
குண்டிக்காய்களையும்‌, அவைகளின்‌ 
மேல்‌ சிறு குடல்களினிடத்தில்‌ இருக்கிற 
கொழுப்பையும்‌, குண்டிக்காய்களோடே. 
கூடக்‌ கல்லீரலின்‌ மேல்‌ இருக்கிற 
ஜவ்வையும்‌ எடுத்து, கர்த்தருக்குத்‌ 
'தகனபலியாகச்‌ செலுத்தக்கடவன்‌. 


லேவி 9:11. அதை ஆசாரியன்‌ பலி 
பீடத்தின்‌ மேல்‌ தகனிக்கக்கடவன்‌; இது 
கர்த்தருக்கு இடும்‌ தகன ஆகாரம்‌. 


கேவி 302. அவன்‌ செலுத்துவது 
வென்னாடாயிருக்குமானால்‌, அவன்‌ 
அதை கர்த்துடைய  சுத்திதியில்‌ 
 கொண்டுவத்து, 





லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


லேவி 3:18. அதின்‌ 
கையை த்‌ 
கூடாரத்துக்கு. 
கொல்லக்கடவன்‌; 
ஆரோனின்‌ 

இரத்தத்தைப்‌ 

சுற்றிலும்‌ தெனிக்கக்கடவர்கன்‌. 


லேவி 8:14. அவன்‌ அதிலே குடல்கனை 
முடிய கொழுப்பையும்‌, அவைகள்‌ 
மேலிருக்கிற கொழுப்பு முழுவதையும்‌, 


லேவி. 315, இரண்டு 
குண்டிக்காய்களையும்‌, அவைகளின்‌ 
குடல்களினிடத்தில்‌ 
கொழுப்பையும்‌, 
குண்டிக்காய்கனோடே கூடக்‌ கல்லீரலின்‌: 
மேல்‌ இருக்கிற ஜவ்வையும்‌ எடுத்து, 
கர்த்தருக்குத்‌ 'தகனபலியாகச்‌. 
செலுத்தக்கட.வன்‌. 


லேவி 816. 
பலிபீடத்தின்மேல்‌ 
தகனிக்கக்கடவன்‌; இது சுகந்த 
வாசனையான தகன ஆகாரம்‌; 
கொழுப்பு முழுவதும்‌ கர்த்தருடையது. 


லேவி. 317. 
இரத்தத்தையாவது 
புசிக்கலாகாது; 
வாசஸ்தலங்கள்‌ உங்கள்‌ 
தலைமுறைதோறும்‌ நித்திய 
கட்டளையாயிருக்கும்‌ என்து சொல்‌ 
என்றார்‌. 


ஆசாரியன்‌ 
அவைகளைத்‌ 


கொழுப்பையாவது. 
நீங்கள்‌. 


இது 
எங்கும்‌ 


உங்கள்‌. 


கர்த்தருக்கு சர்வாங்க தகனபலியாக. 
செலுத்துவதற்கு காட்டுப்புறா, புறாக்குஞ்சு 
ஆகிய பறவைகள்‌ அங்கீகரிக்கப்படுகிறது. 
ஆனால்‌ கர்த்தருடைய சந்நிதியில்‌ சமாதான 
பலியாக செலுத்துவதற்கு இந்தப்‌ பறவைகள்‌ 
எதுவும்‌ அங்கீகரிக்கப்பட வில்லை. 


காட்டுப்புறா, புறாக்குஞ்சு ஆகியவை 
மொத்தமாக தகனிக்கப்படவேண்டும்‌. 
ஆகையினால்‌ இவை சமாதானபலியாக 
செலுத்தப்படுவதற்கு அனுமதிக்கப்படவில்லை. 
காட்டுப்புறாவிலும்‌, புறாக்குஞ்சுகளிலும்‌ 
போதுமான அளவு கொழுப்பு இருக்காது. 
இந்தக்‌ கொழுப்பு இவற்றை பலிப்டத்தின்மீது. 
'தகனிப்பதற்கு போதுமானதாயிருக்காது. 


சமாதானபலியாக 
கைபர்‌ காளையையோ 

பசுவையோ செலுத்தலாம்‌. 
அத ஆட்டுமந்தையிலிருந்து எடுத்த 
ஒரு ஆட்டுக்குட்டியையோ அல்லது ஒரு 
வெள்ளாட்டையோ கர்த்தருடைய சந்நிதியில்‌ 
சமாதான பலியாக செலுத்தலாம்‌. 


சந்நிதியில்‌ ஆட்டுக்‌ 
வெள்ளாட்டுக்கடாவையும்‌ 
சமாதானபலியாக செலுத்தவேண்டிய 
பிரமாணத்தை கர்த்தர்‌ சொல்லியிருக்கிறார்‌. 
காளை, பசு ஆகியவற்றை சமாதானபலியாக 
செலுத்தும்போது, பின்பற்றவேண்டிய 
பிரமாணமே, ஆட்டுக்குட்டி, 
வெள்ளாட்டுக்கடா கியவற்றை 
சமாதானபலியாக செலுத்தும்போதும்‌. 
பின்பற்றப்படவேண்டும்‌. 


கர்த்தருக்கு 


கர்த்தருடைய 
குட்டியையும்‌, 


த்தத்தைப்‌ பலிபீடத்தின்மேல்‌ 

க்க வேண்டும்‌ 
மிருகஜீவன்களைப்‌ பலியிடும்போது இரத்தம்‌ 
சிந்தப்படுகிறது. இரத்தம்‌ சிந்துதல்‌ இல்லாமல்‌ 
பாவமன்னிப்பு இல்லை என்பதற்கு இது 
அடையாளமாகும்‌. 


சர்வாங்க தகனபலியும்‌, பாவநிவாரண 
பலியும்‌ வேறு. சமாதான பலி என்பது வேறு. 
சர்வாங்க தகனபலி பாவநிவாரணத்திற்காகச்‌ 
செலுத்தப்படுகிறது. சமாதானபலி 
தேவனோடு ஐக்கியம்‌ ஏற்படுத்துவதற்காகச்‌ 
செலுத்தப்படுகிறது. 

நிவாரணமானால்தான்‌, 

ஐக்கியமாக இருக்க 

பலியின்‌ ஒரு பகுதியைப்‌ பலிசெலுத்துகிறவர்‌ 
புசிக்க வேண்டும்‌ (லேவி 7:15) 


தேவனோடு தன்னுடைய ஐக்கியம்‌ 
புதுப்பிக்கப்பட்டதற்காக பலிசெலுத்துகிறவர்‌ 
மகிழ்ந்து, சமாதானப்‌ பகுதியில்‌ ஒரு 
பாகத்தைப்‌ புசிக்கிறார்‌. சமாதான பலி ஒரு 
ஸ்தோத்திரபலியாகும்‌. தேவனோடு தனக்குச்‌ 
சமாதானம்‌ ஏற்பட்டதற்காக அவர்‌ தேவனைத்‌ 
துதிக்கிறார்‌ (லேவி 711-21). 





HLMETHER 
RAAT IMAL 


த அதிகாரத்தில்‌ 
பாவநிவாரணத்தைப்பற்றிய பிரமாணம்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவன்‌ 
கர்த்தருடைய கட்டளைகளில்‌ யாதொன்றை 
அறியாமையினால்‌ மீறி, செய்யத்தகாததை 
செய்து, பாவத்திற்குட்பட்டால்‌, அவனுடைய 
பாவம்‌ நிவிர்த்திபண்ணப்படுவதற்கு, 
பாவநிவாரண பலி செலுத்தப்படவேண்டும்‌. 


அபிஷேகம்‌ பெற்ற ஆசாரியன்‌ செய்த 
பாவத்தினிமித்தம்‌ செலுத்தப்படும்‌ 
பாவநிவாரண பலி (லேவி 4:1-12). இஸ்ரவேல்‌ 
சபையார்‌ எல்லாரும்‌ பாவத்திற்குட்பட்டு 
அவர்களுடைய 
செலுத்தப்படும்‌ 
பாவநிவாரண பலி (லேவி 413-21). 


0 கு 
குற்றவாளியாகும்போது, 
பாவத்தினிமித்தம்‌ 
பாவநிவாரணபலி 
சாதாரண 
பாவத்திற்குட்பட்டு 
அவனுடைய 
செலுத்தப்படவேண்டிய 
(லேவி 4:27-35) 


குற்றவாளிகளாகும்போது, 
பாவத்தினிமித்தம்‌ 


(லேவி 4:22-26). 
ஜனங்களில்‌ ஒருவன்‌ 
குற்றவாளியாகும்போது,. 
பாவத்தினிமித்தம்‌ 


பாவநிவாரணபலி 


பாவநிவாரண பலி 
லேவி 41,2 


லேவி 4:1. பின்னும்‌ கர்த்தர்‌ மோசேயை 
நோக்கி: 


லேவி 42 இஸ்ரவேல்‌: 
புத்திரரிடத்தில்‌ சொல்ல வேண்டியது 
என்னவென்றால்‌, 

கர்த்தருடைய 

யாதொண்றை அறியாமையினால்‌ மீறி, 
செய்யத்தகாததைச்‌ செய்து 
பாவத்துக்கு உட்பட்டால்‌ 
அறியவேண்டியதாவது: 


லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


பிரியப்‌] 
UBLISHERS 


கர்த்தர்‌ 
மோசேயைக்‌ 
செலுத்தப்படும்‌. 


பிரமாணங்களை 


ஆசரிப்புக்கூடாரத்திலிருந்து 
கூப்பிடுகிறார்‌. தமக்கு 

பலிகளைப்பற்றிய 
கர்த்தர்‌ மோசேயினிடத்தில்‌ 


பாவநிவாரண 
பிரமாணம்‌ 
கர்த்தர்‌ 


அதிகாரத்தில்‌ 
றிய 


ஒரு 
மற்றொரு நாளில்‌ இந்தப்‌ 
மோசேயினிடத்தில்‌ 
சொல்லியிருக்கலாம்‌ என்று வேதபண்டிதர்கள்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 
கர்த்தர்‌ மகிமையுள்ள 
சிங்காசனத்திற்கும்‌ கேருபீன்களுக்கும்‌ 
நடுவிலிருந்து. தம்முடைய பிரமாணங்களை 
மோசேக்கு சொல்லுகிறார்‌. கர்த்தர்‌ சீனாய்‌ 
மலையிலே. மோசேக்கு தம்முடைய 
கட்டளையை கொடுப்பதற்கு முன்பாகவே, 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தருக்கு சர்வாங்க 
தகனபலிகளையும்‌, 'போஜனபலிகளையும்‌, 
சமாதான பலிகளையும்‌ 
செலுத்தியிருக்கிறார்கள்‌. 

, இந்த, வசனப்பகுதியில்‌ 
தன்மையைக்‌ குறித்து 
சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய 
கட்டளைகளில்‌. யாதொன்றை 
அறியாமையினால்‌ மீறி, செய்யத்தகாததை 
செய்வது பாவமாகும்‌. கர்த்தருடைய கட்டளை 
தெய்வீக கட்டளையாகயிருக்கிறது. 


ஒருவன்‌ கர்த்தருடைய கட்டளையைமீறி 
செய்யத்தகாததை செய்கிறான்‌ என்றால்‌, 
அவனுடைய ட ஆத்துமாவே 
செய்யத்தகாததை செய்து பாவம்‌ செய்கிறது. 
ஒரு ஆத்துமா பாவத்தில்‌ 

வில்லையென்றால்‌, அது பாவமாக 
கருதப்படாது. பாவம்‌ என்பது ஆத்துமாவின்‌ 


பாவத்தின்‌ 
பொதுவாக 


ஒடுகிற 


என்‌ 
என்‌ 
முதற்பேறானவனையும்‌, என்‌ ஆத்துமாவின்‌ 
பாவத்தைப்போக்க என்‌ கர்ப்பக்கனியையும்‌ 
கொடுக்கவேண்டுமோ? (மீகா 6:7). 





(யம்‌ 
பிய 


விரோதமாகப்‌ 
தன்‌ ஆத்துமாவைச்‌ 

என்னை 
யாவரும்‌ மரணத்தை 
என்று சொல்லுகிறது" 


எனக்கு, 
பாவஞ்செய்கிறவனோ,, 
சேதப்படுத்துகிறான்‌; 
வெறுக்கிறவர்கள்‌. 
விரும்புகிறவர்கள்‌ 
(நீதி 8:36) 


கர்த்தர்‌ மோசேயை 
இஸ்ரவேல்‌  புத்திரரிடத்தில்‌ சொல்ல 
வேண்டியது என்னவென்றால்‌, ஒருவன்‌ 
கர்த்தருடைய கட்டளைகளில்‌ யாதொன்றை 
அறியாமையினால்‌ மீறி, செய்யத்தகாததைச்‌ 
செய்து பாவத்துக்கு 'உட்பட்டால்‌. 
அறியவேண்டியதாவது' (லேவி 4:12) என்று 
சொல்லுகிறார்‌. இந்த வசனத்தில்‌ 
“ஒருவன்‌” என்னும்‌ வார்த்தையானது 
'ஒருவனுடைய ஆத்துமா" என்று 
மொழிபெயர்க்கப்படவேண்டும்‌ என்று 
வேதபண்டிதர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. 

ஒருவன்‌ தேவனுடைய பிரமாணத்திற்கு 
எதிராக அறியாமையினால்‌ பாவம்‌ 
செய்யும்போது. அவன்‌ பாவநிவாரண 
பலியைக்‌ கர்த்தருடைய சன்னதியில்‌: 
கொண்டுவந்து, தன்னுடைய பாவத்திற்கும்‌ 
பாவநிவாரணம்‌ பண்ண வேண்டும்‌ 
(லேவி 4:2-3132227). 


நோக்கி, 


அவர்களுடைய விவரம்‌ வருமாறு : 
1. ஆசாரியர்‌ (லேவி 4:3) 
2. இஸ்ரவேல்‌ சபையார்‌ 
3. பிரபுக்கள்‌ (லேவி 4:22) 


(லேவி 4:13) 


4. பொதுஜனங்கள்‌ (லேவி 4:27) 


நியாயப்பிரமாணத்தை மீறுவது. 
பாவம்‌. யோவான்‌ 2:4) அதற்குரிய 
தண்டனையைப்‌ பாவம்‌ செய்தவர்‌ அனுபவிக்க 
வேண்டும்‌. இந்த நியதி ல்‌ 
பொதுஜனங்களுக்கும்‌ பொருந்தும்‌. 
(லேவி 4:2-3). யார்‌ செய்தாலும்‌ பாவம்‌ 
பாவமே. தேவனிடத்தில்‌ பட்சபாதமில்லை. 
எந்தப்‌ பாவியையும்‌ தேவன்‌ ஒன்றுபோலவே. 
பாவிக்கிறார்‌. 


லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பாவம்‌ 
பாவத்தை 

கர்த்தருடைய 
பாவநிவாரண பலியை 
செலுத்தவேண்டும்‌. பாவம்‌ செய்கிறவன்‌ 
அறியாமையினால்‌ பாவம்‌ செய்தாலும்‌, 
அவன்‌ வெளிப்படையாக பாவநிவாரண 
பலியை செலுத்தவேண்டும்‌. 


மனுஷனுடைய 
செய்யும்போது, 
நிலிர்த்திண்ணுவதற்கு, 
சமுகத்திலே. 


ஆத்துமா 
அந்தப்‌ 


வன்‌ கர்த்தருடைய கட்டளைகளை 
முறி தன்னுடைய சத்தையிலோ.... அல்லது. 
தன்னுடைய வார்த்தைமிலோ அல்லது. 
தன்னுடைய செய்கையிலோ பாவம்‌ 
செய்திருக்கலாம்‌. கர்த்தருடைய 
கட்டளைகளை மீறி செய்யத்தகாததை 
செய்வது எதுவாகயிருந்தாலும்‌ அது 
பாவமாகவே கருதப்படும்‌. அந்தப்‌ பாவத்தை 
நிவிர்த்தி பண்ணுவதற்கு பாவநிவாரண 
பலியை செலுத்தவேண்டும்‌. மனுஷருடைய 
பாவத்திற்கும்‌ முடிவு இல்லை. ஆகையினால்‌ 
அவர்கள்‌ செலுத்தவேண்டிய பாவநிவாரண 
பலிக்கும்‌ முடிவு இருக்காது. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ வருஷத்தில்‌ 


பாவநிவாரண பலியை செலுத்துவார்கள்‌. 


பாவங்களில்‌ இரண்டு வகைப்படும்‌. 
செய்யவேண்டியதை செய்யாமலிருப்பதும்‌ 
பாவம்‌. செய்யக்கூடாததை செய்வதும்‌ பாவம்‌. 
இந்த அதிகாரத்தில்‌ செய்யக்கூடாததை 
செய்கிற பாவத்தைப்பற்றிச்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. பாவம்‌ செய்கிறவன்‌ 
கர்த்தருடைய கட்டளையை தன்னுடைய 
அறியாமையினால்‌ மீறி, செய்யத்தகாததை 
செய்து பாவத்திற்குட்படுகிறான்‌. 


பாவத்திற்குட்படுகிறவன்‌ துணிகரமாய்ப்‌ 
பாவம்‌ செய்யவில்லை. அவன்‌ கர்த்தருடைய 
கட்டளையை அறியாமையினால்‌ மீறுகிறான்‌. 
ஒருவேளை இவன்‌ கர்த்தருடைய 
கட்டளையைப்பற்றி அறியாதவனாயிருக்கலாம்‌. 
கர்த்தருடைய கட்டளை என்ன என்பதை 
அறியாதவர்கள்‌, தங்கள்‌ அறியாமையினால்‌ 
செய்யக்கூடாததை செய்து விடுவார்கள்‌. 
இவர்கள்‌ வேண்டுமென்றே துணிகரமாகப்‌ 
பாவம்‌ செய்கிறவர்களல்ல. தாங்கள்‌ செய்வது 
பாவம்‌ என்பதை அறிந்திருந்தால்‌, இவர்கள்‌ 
அந்தப்‌ பாவத்தை செய்திருக்கமாட்டார்கள்‌. 





(யம்‌ 
பிய 


செய்யத்தகாததை 
செய்வதும்‌ பாவமாகவே கருதப்படுகிறது. 
அவன்‌. பாலத்தை அறியாமையினால்‌ 
செய்திருந்தாலும்‌, அவன்‌ பாவம்‌ 
செய்தவனாகவே இருக்கிறான்‌. அவன்‌ 
பாவத்திற்குட்படுகிறான்‌. இவனுடைய பாவம்‌ 
நிவிர்த்திபண்ணப்படுவதற்கு, 
கர்த்தருடைய சந்நிதியில்‌ 
பலியை செலுத்தவேண்டும்‌. 


ஒருவன்‌ 


அபிஷேகம்‌ பெற்ற ஆசாரியன்‌ 
லேவி 4:8-12. 


லேவி 43. அபிஷேகம்‌ பெற்ற 
ஆசாரியன்‌, ஜனங்கள்‌ குற்றத்திற்கு. 
உட்படத்தக்கதாகப்‌ பாவஞ்செய்தால்‌, 
தான்‌ செய்த பாவத்தினிமித்தம்‌ 
பழுதற்ற ஒரு இனங்கானையை 
பாவதிவாரண பலியாகக்‌ கர்த்தருடைய 
சந்நிதியில்‌ கொண்டுவரக்கடவன்‌. 


லேவி 44. அவன்‌ அந்தக்‌ கானையை 
ஆசரிப்புக்‌ 'கூடாரவாசலிலே. 
கர்த்தருடைய சுந்திதியில்‌ 
கொண்டுவந்து, அதின்‌ தலைமேல்‌ தன்‌ 
கையை வைத்து, கர்த்தருடைய 
சந்நிதியில்‌ அதைக்‌ கொல்லக்கடவன்‌. 


லேவி கப, அப்பொழுது, அபிஷேகம்‌ 
பெற்ற ஆசாரியன்‌ அத்தக்‌ கானையின்‌ 
இரத்தத்தில்‌ கொஞ்சம்‌ எடுத்து, அதை 
ஆசரிப்புக்கூடாரத்தில்‌ கொண்டுவந்து, 


லேவி &:6. தன்‌ விரலை இரத்தத்தில்‌ 
தோய்த்து, பரிசுத்த ஸ்தலத்தின்‌ 
திரைக்கு எதிரே கர்த்தருடைய 
சுத்நிதியில்‌ ஏழுதரம்‌ தெனிக்கக்கடவன்‌.. 


லேவி 4:7. பின்பு, ஆசாரியன்‌ அத்த 
இரத்தத்தில்‌ கொஞ்சம்‌ எடுத்து, 
ஆசரிப்புக்‌ கூடாரத்திலே கர்த்தருடைய 
சுத்திதியில்‌ இருக்கும்‌ சுகத்த 
தூபபீடத்துக்‌ கொம்புகளின்‌ மேல்‌ பூசி, 
கானையினுடைய மற்ற இரத்தம்‌. 
முழுவதையும்‌ ஆசரிப்புக்‌ கூடார 
வாசலுக்கு முன்பாக இருக்கிற தகனபலி. 
பீடத்தின்‌ அடியிலே ஊற்றிவிட்டு, 


லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


லேவி 48. பாவதிவாரணபலியான 
காளையின்‌ எல்லாக்‌ கொழுப்புமாகிய 
குடல்களை மூடிய கொழுப்பையும்‌, 
அவைகன்மேல்‌ இருக்கிற கொழுப்பு 
முழுவதையும்‌, 


லேவி. 48. இரண்டு. 
குண்டிக்காய்கனையும்‌, அவைகன்மேல்‌ 
சிறு குடல்கவினிடத்தில்‌ இருக்கிற 
கொழுப்பையும்‌, குண்டிக்காய்கனோடே, 
கூடக்‌ கல்லீரலின்‌ மேல்‌ இருக்கிற 
ஜவவையும்‌, 
410. சமாதானபலியின்‌ 
எடுக்கிறதுபோல 
எடுத்து, 
தகனபலிப்டத்தின்மேல்‌ 


காளையின்‌ தோலையும்‌, 

அதின்‌ மாம்சம்‌ முழுவதையும்‌, அதின்‌: 
தொடைகளையும்‌, 

அதின்‌: 


லேவி 4:12. கானை முழுவதையும்‌ 
பானயத்துக்குப்‌ புறம்பே சாம்பல்‌. 
கொட்டுகிற சத்தமான இடத்திலே 
கொண்டுபோய்‌, கட்டைகவின்மேல்‌ 
போட்டு, அக்கினியாலே 
௬ட்டெரிக்கக்கடவன்‌; சாம்பல்‌. 
கொட்டியிருக்கிற இடத்திலே அதைச்‌ 
௬ட்டெரிக்கக்கடவன்‌. 


எல்லோரும்‌ பாவம்‌ செய்து ஏகமாய்‌ 
கெட்டுப்போயிருக்கிறார்கள்‌. பாவம்‌ 
செய்தவர்கள்‌ 'தேவமகிமையை 
இழந்துவிடுகிறார்கள்‌. அபிஷேகம்பெற்ற 
ஆசாரியனும்‌ பாவம்‌ செய்கிறான்‌. இஸ்ரவேல்‌ 
சபையார்‌ எல்லாரும்‌ பாவம்‌ செய்கிறார்கள்‌. 
இஸ்ரவேலின்‌ பிரபுவும்‌ பாவம்‌ செய்கிறான்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனங்களில்‌ சாதாரணமானவனும்‌ 
பாவம்‌ செய்கிறான்‌. 





லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


கர்த்தருடைய 
செய்யத்தகாததை 
பாவத்திற்குட்படுகிறார்கள்‌. 
பாவத்தினிமித்தம்‌ 
பாவநிவாரண _ பலியைப்பற்‌ 
அதிகாரத்தில்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. அதின்‌ 
முதலாவதாக, அபிஷேகம்பெற்ற ஆசாரியன்‌, 
பாவத்திற்குட்பட்டு  குற்றவாளியாகும்போது. 
அவனுடைய  பாவத்தினிமித்தம்‌ செலுத்த 
வேண்டிய பாவநிவாரண பலியைப்பற்றி இந்த 
வசனப்பகுதியில்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
அபிஷேகம்‌ ஆசாரியன்‌ 
கர்த்தருடைய கட்டளைகளில்‌ 
ல்‌ அறியாமையினால்‌ மீறி, 
செய்‌ செய்தால்‌, அவன்‌ 
பாவத்தற்ுட்ப்பணனாகிருக்கிறான்‌ பிரதான 
ஆசாரியன்‌. அபிஷேகம்‌ பெற்றவன்‌. 
அவன்‌ துணிகரமாய்‌. பாவம்‌ 
செய்தவளாகமிருக்கக்கூடாது. சாதாரண 
ஜனங்கள்‌ அறியாமையினால்‌ பாவம்‌ செய்து, 
பாவத்திற்குட்படும்போது. அவர்கள்‌ தங்கள்‌ 
பாவத்திற்காக பாவநிவாரணபலியை 
செலுத்தலாம்‌. சாதாரண 
ஜனங்களைப்போலவே அபிஷேகம்‌ பெற்ற 
தன்னுடைய பாவத்தை. 
பாவநிவாரண 


பெற்ற 


'அபி! பெற்ற ஆசாரியன்‌, 
ஜனங்கள்‌ தக்க உட்படத்தக்கதாகப்‌ 
பாவஞ்செய்தால்‌, தான்‌ செய்த 
பாவத்தினிமித்தம்‌ பழுதற்ற ஒரு 
இளங்காளையை பாவநிவாரண பலியாகக்‌ 
கர்த்தருடைய ல்‌ 
கொண்டுவரக்கடவன்‌ 


கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


சந்‌ 
(லேவி 4:3) என்று 


காலத்தில்‌. 
ஊழியம்‌: 
பரிசுத்த 
பண்ணப்‌ 
எண்‌ 3:3; 


ஏற்பாட்டுக்‌ 
சேவித்த 


தேவனுக்காக 
செய்தவர்கள்‌ 
ஆலிமினால்‌ 
பட்டிருக்கிறார்கள்‌. (லேவி 4:5; 
சாமு 104; சாமு 127). ஆசாரியர்‌ 
(யாத்‌ 29:29), ராஜாக்கள்‌ (சாமு 10:1), 
தீர்க்கதரிசிகளும்‌, தேவனுக்காக விசேஷித்த 
செய்திகளைக்‌ கூறிய மற்றவர்களும்‌ 
(இராஜா 19:16; ஏசா 614-2; 
லூக்கா 4:18-21; அப்‌ 3:21). தேவனுடைய 
சமுகத்தில்‌ படைக்கப்பட்ட காணிக்கைகளும்‌, 


எல்லோருமே 
அபிஷேகம்‌ 


QOODNENS 
PUBLISHERS 


பலிகளும்‌, மற்ற பொருட்களும்‌ பரிசுத்த 
ஆவியானவரால்‌ அபிஷேகம்‌ பண்ணப்பட்டன. 
(லேவி 2:4; லேவி 7:12; யாத்‌ 40:9-15). 


இந்த வசனத்தில்‌ ஆசாரியன்‌ என்பது, 
ஆசாரியனைக்‌ குறிக்கும்‌ 

32; லேவி 21:10; யாத்‌ 29:7). பாவம்‌ 
ஆசாரியன்‌ மற்றவர்களுடைய 
பாவங்களுக்காக இரத்தத்தைத்‌ தெளிக்க 
முடியாது. முதலாவதாக ஆசாரியன்‌ தன்‌ 
பாவங்களிலிருந்து நிவாரணம்‌ பெறவேண்டும்‌. 
அதன்‌ பின்பே, அவன்‌ மற்றவர்களுடைய 
பாவங்களுக்காக நிவாரணம்‌ செய்ய முடியும்‌ 
ஆசாரியன்‌ கர்த்தருடைய சந்நிதியில்‌ 
ஊழியம்‌ செய்கிறவன்‌. கர்த்தருடைய 
பரிசுத்தமான ஊழியத்தை செய்கிறவன்‌ 
பரிசுத்தமாயிருக்கவேண்டும்‌. ஆசரியள்‌ 
அறியாமையினால்‌ பாவம்‌ செய்தாலும்‌, 
அவனுடைய பாவம்‌ கர்த்தருடைய பார்வையில்‌ 
பெரிதாயிருக்கிறது. கையினால்‌ 
ஆசாரியன்‌ பாவநிவாரண ாக ஒரு 
இளங்காளையை தம்முடைய சந்நிதியில்‌ 
கொண்டு வரவேண்டும்‌ என்று கர்த்தர்‌ 


சொல்லுகிறார்‌. 


இளங்காளை என்பது இஸ்ரவேல்‌ 
சபையார்‌ எல்லாரும்‌ அறியாமையினால்‌ பாவம்‌ 
செய்து, அவர்களுடைய பாவநிவிர்த்திக்காக. 
செலுத்தப்படும்‌ பாவநிவாரண பலியாகும்‌. 
(லேவி 4:14). இஸ்ரவேல்‌ சபையார்‌ 
எல்லோருடைய பாவங்களையும்‌ நிவிர்த்தி 
பண்ணுவதற்காக செலுத்தப்படும்‌ 
பாவநிவாரணபலி, ஒரு ஆசாரியனுடைய 
பாவத்தை நிவிர்த்தி பண்ணுவதற்காக 
நியமிக்கப்பட்டிருக்கிறது. 


அபிஷேகம்‌ பெற்ற ஆசாரியன்‌ அந்தக்‌ 
காளையை  ஆசரிப்புக்‌  கூடாரவாசலிலே 
கர்த்தருடைய சந்நிதியில்‌ கொண்டுவந்து, 
அதின்‌ தலைமேல்‌ தன்‌ கையை வைத்து, 
கர்த்தருடைய சந்நிதியில்‌. அதைக்‌ 
கொல்லக்கடவன்‌ (லேவி 4:4) என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 


இளங்காளை என்பது கிறிஸ்துவிற்கு 
அடையாளம்‌. இயேசு கிறிஸ்து பாவமில்லாத 
வாலிபராக இருந்தார்‌. மனுஷருடைய இடத்தில்‌ 
அவர்‌ மரித்தார்‌. ரிபேதரு 1118-23; 
[பேதுரு 2:21-25). 





BALWETHER 
பிய 


சர்வாங்க 
செலுத்தப்படும்‌ மிருகங்கள்‌ : 


தகனபலிகளாக 


1. காளை - நான்கு வயதிற்கு மேற்பட்டது. 
(லேவி 1:3; லேவி 8:2; லேவி 16:3) 


2. செம்மறியாடு அல்லது வெள்ளாடு 
(லேவி 1:10; லேவி 9:2; 
லேவி 16:3,5-28) 


சமாதானபலிகளாக. 
மிருகங்கள்‌ : 


செலுத்தப்படும்‌ 


1. காளை அல்லது பசு (லேவி 3:1) 


2. ஆட்டுமந்தையிலுள்ள ஆண்‌ அல்லது 
பெண்‌ அல்லது குட்டி (லேவி 3:6-712) 


பாவநிவாரணபலிகளாக செலுத்தப்படும்‌. 
மிருகங்கள்‌ : 


1. இளங்காளை - நான்கு வயதிற்கு 
மேற்பட்டது (லேவி 4:3-4 812-21) 

2, இளங்காடா (லேவி 4:23) 

3. ஆடுகளிலாவது, வெள்ளாடுகளிலாவது 
ஒரு பெண்குட்டி அல்லது கூட்டி 
(லேவி 5:6) 

4. இளங்காளை (லேவி 9:2) 
குற்றநிவாரணபலிகளாக 

செலுத்தப்படும்‌ மிருகங்கள்‌ : 

1. பெண்குட்டி 
(லேவி 5:6) 


2, ஆட்டுக்கடா 
லேவி 6:6) 


அல்லது குட்டி 


(லேவி 2578; 
மனோற்சாகமாக செலுத்தப்படும்‌ 


ஆண்‌ (லேவி 2218-21. 


லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


2. விசேஷித்த பொருத்தனைகள்‌ - 
மாடுகளிலாகிலும்‌, ஆடுகளிலாகிலும்‌, 
வெள்ளாடுகளிலாகிலும்‌ பழுதற்ற ஒரு 
ஆண்‌. (லேவி 22:18-21,27) 


மாடு - நான்கு வயதிற்கு மேற்பட்டது. 
(லேவி 22:23) 
வெள்ளாடுகளில்‌ ஆண்‌ அல்லது குட்டி 
(லேவி 22:23) 


பண்டிகைகாலத்துப்‌ பலிகள்‌ 


1. பஸ்கா பண்டிகை - ஆண்‌ ஆட்டுக்குட்டி 
(யாத்‌ 12:5) 


பெந்தெகொஸ்தே - 
ஆப்டுக்குட்டிகள்‌, 

இரண்டு ஆப்டுக்கடாக்கள்‌, 
வெள்ளாட்டுக்கடா (லேவி 2318-19) 


வேதாகமத்தில்‌ பல பலிகளைப்‌ பற்றிக்‌ 
கூறப்ட்டிருக்கிறது. பலியிடப்படும்‌ மிருகங்கள்‌ 
அனை; ஆணாகவே உள்ளன, இது 
ஆதாமின்‌ மூலமாக வந்த பாவத்தைக்‌ 
குறிப்பிடுகிறது. தேவனுடைய பிரதிநிதியாக 
ஆதாமே நியமிக்கப்பட்டார்‌. பிதாக்களின்‌ 
பாவங்கள்‌ பிள்ளைகளிடத்தில்‌ 
கேட்கப்படுகிறது. மீட்பும்‌ ஒரு புருஷராகவே 
வந்தார்‌. ([தீமோ 2:4-5). பெண்‌ ஆடுகளும்‌ 
பலியிடப்பட்டிருக்கின்றன. மீறுதலில்‌ 
புருஷரைப்‌ போலவே  ஸ்திரீகளுக்கும்‌ 
பங்குண்டு என்பதை இது விளக்குகிறது. 
ஸ்திரீகளும்‌ தங்கள்‌ பாவங்களிலிருந்து 
மீட்கப்படவேண்டும்‌. சமாதான பலிகளில்‌. 
மட்டும்‌. பெண்ணாட்டுக்‌ குட்டிகள்‌ 
பலியிடப்படுகிறது. 

சாரியன்‌ கைகளை 


காளையினுடைய 'தலையின்மேல்‌ 
வைக்கும்போது, தான்‌ செய்த பாவத்தை 


ஒன்பது 
காளை, 


ஒரு 


தன்‌ 





லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


அதின்‌ தலையமின்மேல்‌ ஆரோன்‌ 
தன்‌ இரண்டு கைகளையும்‌ வைத்து. 
அதின்மேல்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருடைய சகல. 
அக்கிரமங்களையும்‌ அவர்களுடைய எல்லாப்‌ 
பாவங்களினாலும்‌ உண்டான அவர்களுடைய 
சகல மீறுதல்களையும்‌ அறிக்கையிட்டு, 
அவைகளை வெள்ளாட்டுக்கடாவினுடைய 
தலையின்மேல்‌ சுமத்தி, அதை அதற்கான 
ஆள்வசமாய்‌ வனாந்தரத்துக்கு 
அனுப்பிவிடக்கடவன்‌" (லேவி 16:21) 


ஆசாரியன்‌, அந்தக்‌ காளையை 
கர்த்தருடைய சந்நிதியில்‌ கொல்லவேண்டும்‌. 
அப்பொழுது, அபிஷேகம்‌ பெற்ற ஆசாரியன்‌ 
அந்தக்‌ காளையின்‌ இரத்தத்தில்‌ கொஞ்சம்‌ 
எடுத்து. அதை ஆசரிப்புக்கூடாரத்தில்‌: 
கொண்டுவந்து, தன்‌ விரலை இரத்தத்தில்‌ 
தோய்த்து, பரிசுத்த ஸ்தலத்தின்‌ திரைக்கு 
எதிரே கர்த்தருடைய சந்நிதியில்‌ ஏழுதரம்‌ 
தெளிக்கக்கடவன்‌ (லேவி 4:56) என்று 
கர்த்தர்‌ த்‌ 

லாமல்‌ 
றில்‌ ஒர்‌ வதால்‌ 
பாவநிவிர்த்தி உண்டாகிறது. ஆசாரியன்‌ 
அந்த இரத்தத்தில்‌ கொஞ்சம்‌ எடுத்து. 
ஆசரிப்புக்‌ கூடாரத்திலே கர்த்தருடைய 
சந்நிதியில்‌ இருக்கும்‌ சுகந்த தூபபீடத்துக்‌ 
கொம்புகளின்‌ மேல்‌ பூசி, காளையினுடைய 
மற்ற இரத்தம்‌ முழுவதையும்‌ ஆசரிப்புக்‌ 
கூடார வாசலுக்கு முன்பாக 
இருக்கிற தகனபலிபீடத்தின்‌ அடியிலே 
ஊற்றிவிடவேண்டும்‌ (லேவி 4:7). 


நரம்‌ என்பது ஒரு பரிபூரணமான 
நிறைவைக்‌ குறிக்கும்‌ 


வேதாகமத்தில்‌ இரத்தம்‌ 
இடங்களைப்பற்றிச்‌ 
அதன்‌ விவரம்‌ 


கரியைப்‌ 


பரிசுத்த 
பூசப்பட்ட ஒரு 
கப கக்க. 
வருமாறு : 


1. சுகந்த தூபபீடத்து 
(லேவி 42) 


கொம்புகள்‌ 


தகனபலிபீடத்தின்‌ அடியில்‌ 

பரிசுத்த ஸ்தலத்தின்‌ திரைக்கு எதிரே 
(லேவி 4:6) 

'தகனபீடத்துக்‌ கொம்புகள்‌ (லேவி 4:30) 


5. த௲னபீடத்து மீது (லேவி 1 
லேலி 3:2) 


QOODNENS 
PUBLISHERS 


6. பலிபீடத்தின்‌ பக்கத்தில்‌ (லேவி 5:9) 


7. பரிசுத்த ஸ்தலத்தில்‌ 
லேவி 16:27) 


(லேவி 6:30; 


8. ஆசாரியரின்‌ 
(லேவி 8:23-24) 


வலதுகாதின்‌ மடலில்‌ 
9. ஆசாரியரின்‌ வலதுகையின்‌ 
பெருவிரலில்‌ (லேவி 8:23-24) 


10. ஆசாரியரின்‌ வலதுகாலின்‌ 
பெருவிரலில்‌ (லேவி 8:23-24) 


॥. வீடுகளின்மீது (லேவி 14:51-53) 


12. சுத்திகரிக்கப்படும்‌ நபருடைய வலது 
காதின்மீது (லேவி 14:25,28) 


13. சுத்திகரிக்கப்படும்‌ நபரின்‌ வலதுகை 
பெருவிரல்‌ (லேவி 14:25,28) 


14.  சுத்திகரிக்கப்படும்‌ நபரின்‌ வலதுகால்‌. 
பெருவிரல்‌ (லேவி 14:25,28) 


5. கிருபாசனத்தின்மீது (லேவி 16:14-15) 


ஆசரிப்புக்கூடாரத்திற்கு எதிரில்‌ 
(எண்‌19:4) 


ஜனங்களின்மீது (யாத்‌ 24:6-8) 


உடன்படிக்கைப்‌ 
(யாத்‌ 24:6-8) 


புஸ்தகம்மீது 


19. ஆசாரியர்மீது (யாத்‌ 29:21) 


20. ஆசாரியரின்‌ 
(யாத்‌ 29:21) 


வஸ்திரங்கள்மீது, 


அடையாளம்‌. 
பலிகளைச்‌ 

தேவனுடைய ஆசீர்வாதங்கள்‌ இலவசமாக 
ஊற்றப்படுகிறது. பலிபீடத்தின்‌ அடியில்‌ 
என்பது பலிசெலுத்துகிறவரின்‌ தாழ்மையைக்‌ 
குறிக்கும்‌. அவர்‌ கர்த்தரிடத்தில்‌ தன்னை 
முழுவதுமாக அர்ப்பணிக்கிறார்‌. 





லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


பரிசுத்த ஸ்தலத்தின்‌ திரைக்கு: 
கர்த்தருடைய சந்நிதியில்‌ 
தெளிக்கவேண்டும்‌ என்று 
சொல்லுகிறார்‌ (லேவி 4:6). 
மகாபரிசுத்த ஸ்தலம்‌ 

அந்த ஸ்தலத்திலே 


வைக்கப்பட்டிருக்கிறது. 
வெளியே 


தொங்கவிடப்பட்டிருக்கிறது. 
ஆசாரியன்‌ காளையின்‌ இரத்தத்தை 
திரைக்கு எதிரே தெளிக்கவேண்டும்‌. 
அப்போது அவன்‌ திரைக்குள்ளே 
'உடன்படிக்கைப்பெட்டியையும்‌, 


மூடப்பட்டிருக்கிறது. 
கிருபாசனத்தைப்‌ பார்க்க 
ஆ ஆனம்‌ அவன்‌ கிரமாசனம்‌ 


பக்கமாய்த்‌ 
னன்‌. கோக்க பார்த்து, 
'திணமின்ம்து அந்ந திரைக்கு 
கர்த்தருடைய சந்‌] 
இரத்தத்தை. ஏழுதரம்‌ 


து 
எதிரே 
காளையின்‌ 

தெளிக்கவேண்டும்‌. 


ஆசாரியன்‌ காளையின்‌ இரத்தத்தில்‌ 
கொஞ்சம்‌ எடுத்து, ஆசரிப்புக்கூடாரத்திலே, 
கர்த்தருடைய ம்‌ 
சுகந்த தூபபீடத்து 

வேண்‌! 


செய்யத்தகாததை செய்து 

படியினால்‌, அவன்‌ 

ஊழியத்தை செய்ய 
ற்‌ த்க்‌ அவனுடைய 
பாவம்‌, கர்த்தருக்கு ஊழியம்‌ செய்ய 
முடியாதபடிக்கு அவனை தடைபண்ணுகிறது. 
அந்த தடை நீங்கவேண்டும்‌ என்பதற்காகவும்‌, 
தன்னுடைய பாவம்‌ நிவிர்த்தியாகவேண்டும்‌ 
என்பதற்காகவும்‌, ஆசாரியன்‌ காளையின்‌ 
இரத்தத்தில்‌ கொஞ்சம்‌ எடுத்து. அதை 
சுகந்த  தூபபீடத்து கொம்புகளின்மேல்‌ 
பூசுகிறான்‌. 


ஆசாரியன்‌ இந்தக்‌ காரியங்களை 
செய்த பின்பு, மற்ற இரத்தம்‌ முழுவதையும்‌, 
ஆசரிப்புக்கூடார வாசலுக்கு முன்பாக 
இருக்கிற தகனபலிபீடத்தின்‌ அடியிலே 
ஊற்றிவிடுகிறான்‌. ஆசாரியன்‌ இல்வாறு 
செய்வதினால்‌, தன்னுடைய சொந்த 
இரத்தத்தையே தண்ணீரைப்போல 
ஊற்றியதாக பாவிக்கிறான்‌. தான்‌ 
கர்த்தருடைய கட்டளையை அறியாமையினால்‌ 
மீறி, செய்யத்தகாததை செய்த பாவத்திற்காக 
இந்தக்‌ காளையைப்போல. தான்‌ 
கொல்லப்படவேண்டும்‌ என்றும்‌, காளையின்‌ 
இரத்தம்‌ தகனபலிபீடத்தின்‌ அடியிலே 
ஊற்றப்படுவதுபோல, தன்னுடைய சொந்த 
இரத்தம்‌ ஊற்றப்படவேண்டும்‌ என்றும்‌ 
ஆசாரியன்‌ அங்கீகரிக்கிறான்‌. தன்னுடைய 
பாவத்தினிமித்தமாக, தான்‌ 
கொல்லப்படவேண்டும்‌ என்பதை பாவம்‌ 
செய்தவன்‌ ஒப்புக்கொள்கிறான்‌. 


பாவம்‌ செய்த ஆத்துமா, உண்மையாக 


த௲னபலிபீடத்தின்‌ அடியிலே. 
அடையாளமாயிருக்கிறது. 
இயேசுகிறிஸ்து 

மரணத்திற்கு 

சம்பவம்‌ 


அடையாளபாயிருக்கிறது. 

பாவநிவாரணபலியான 
கொழுப்புகள்‌ 
த௲னபலிபீடத்தின்மேல்‌. 
வேண்டும்‌. 


காளையின்‌ 
முதலானவை 
தகனிக்கப்பட 


“பாவநிவாரணபலியான காளையின்‌ 
எல்லாக்‌ கொழுப்புமாகிய குடல்களை மூடிய 
அவைகள்மேல்‌ இருக்கிற 
முழுவதையும்‌, 
குண்டிக்காய்களையும்‌, 
சிறு குடல்களினிடத்தில்‌ 
கொழுப்பையும்‌, குண்டிக்காய்களோடே கூடக்‌ 
கல்லீரலின்மேல்‌ இருக்கிற ஜவ்வையும்‌, 
சமாதானபலியின்‌ காளையிலிருந்து 
எடுக்கிறதுபோல அதிலிருந்து எடுத்து, 
அவைகளைத்‌ 'தக௲னபலிபீடத்தின்‌ மேல்‌. 
தகனிக்கக்கடவன்‌" (லேவி 4:8-10) என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 





BALWETHER 
பிய 


பாவநிவாரண பலி, சமாதானபலி 
ஆகியவற்றின்‌ ஒரு பகுதி 
தகனபலிபீடத்தின்மேல்‌ தகனிக்கப்பட 
'வேண்டும்‌. பலிசெலுத்துகிறவர்‌ தேவனிடத்தில்‌ 
தனது மன்னிப்புக்காக மன்றாடுகிறார்‌. 
தேவனோடு சமாதானமாக இருக்க 
வேண்டுமென்று விரும்புகிறார்‌. (லேவி 4:10: 
லேவி 3:3-59-11, 14-16). 


பாவநிவாண பலி 
தகனபலிபீடத்தின்மீது 
(லேவி 4:8-10) 
வெளியே 


முழுவதும்‌ 
தகனிக்கப்படுகிறது. 
மற்றவை பாளயத்திற்கு. 

கட்டெரிக்கப்படுகிறது. 
(லேவி 44142), இப்படிப்பட்ட பலிகள்‌ 
பூரண சர்வாங்க தகனபலிகள்‌ 
என்றழைக்கப்படுகிறது. (லேவி 4:12) 
ஆசாரியர்‌ இதிலிருந்து புசிக்க முடியாது. 
ஏனெனில்‌ இவை பலி செலுத்துகிறவருக்கே 
உரியவை. இதே பிரமாணம்‌ அவருடைய 
போஜனபலிகளுக்கும்‌ பொருந்தும்‌: 
(லேவி 6:23). சமாதானபலிகளை மட்டுமே 
பலிசெலுத்துகிறவர்‌ புசிக்க முடியும்‌. 
(லேவி 7115-21), 


மேலும்‌ ஆசாரியன்‌, “காளையின்‌ 
தோலையும்‌, அதின்‌ மாம்சம்‌ முழுவதையும்‌, 
அதின்‌ தலையையும்‌, தொடைகளையும்‌. 
அதின்‌ குடல்களையும்‌, அதின்‌ சாணியையும்‌ 
காளை முழுவதையும்‌ பாளயத்துக்குப்‌ புறம்பே 
சாம்பல்‌ கொட்டுகிற சுத்தமான இடத்திலே. 
கொண்டுபோய்‌, கட்டைகளின்மேல்‌ போட்டு, 
அக்கினியாலே சுட்டெரிக்கக்கடவன்‌; சாம்பல்‌ 
கொட்டிிருக்கிற இடத்திலே 
சுட்டெரிக்கக்கடவன்‌” (லேவி 4:1112) என்றும்‌ 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


கர்த்தருடைய சந்நிதியில்‌ பாவநிவாரண 
பலி செலுத்தப்படுவதினால்‌, பாவம்‌ 
நிவிர்த்திண்ணப்படுகிறது. பாவநிவாரண பலி 
கர்த்தருடைய 'நாமமகிமைக்காக 
செலுத்தப்படுகிறது. பாவம்‌ செய்தவன்‌ 
செய்யத்தகாததை செய்து கர்த்தருடைய 
நாமத்திற்கு அவகிர்த்தி ஏற்படத்திிரக்கிறான்‌ 
அவன்‌ தன்னுடைய பாவத்திற்காக 
பாவநிவாரண பலியை செலுத்தி, கர்த்தருக்கு 
கீர்த்தி உண்டாக்குகிறான்‌. கர்த்தருடைய 
நாமத்தை  மகிமைப்படுத்துகிறான்‌. பாவம்‌: 
செய்தவன்‌ தன்னுடைய பாவத்தினால்‌ 
கர்த்தரை கனவீனம்‌ பண்ணுகிறான்‌. 
தன்னுடைய பாவத்திற்காக. அவன்‌ 
பாவநிவாரணபலி செலுத்தும்போது. கர்த்தரை 
கனம்பண்ணுகிறான்‌. 


லேவியாராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


இஸ்ரவேல்‌ சபையார்‌ 
லேவி 4:18-21 


லேவி 4:09. இஸ்ரவேல்‌ சபையார்‌ 
எல்லாரும்‌ அறியாமையினால்‌ 
பாவஞ்செய்து, காரியம்‌ தங்கள்‌: 
கண்களுக்கு மறைவாயிருக்கிறதினால்‌, 
கர்த்தருடைய கட்டனைகளில்‌ 
யாதொன்றை மீறி, செய்யத்தகாததைச்‌. 
செய்து, பாவத்துக்குட்பட்டுக்‌ 
குற்றவானிகளானால்‌, 


லேவி 4:14. அவர்கள்‌ செய்த பாவம்‌ 
தெரியவரும்போது, சபையார்‌ அந்தப்‌ 
பாவத்தினிமித்தம்‌. 
இனங்கானையை 
கூடாரத்துக்கு முன்பாகப்‌. 
யிடக்‌ கொண்டுவரவேண்டும்‌. 


லேவி 415. 
கர்த்தருடைய சந்நிதியில்‌. 
கைகளை அதின்‌ 
வைக்கக்கடவர்கள்‌; 
கர்த்ருடைய சந்நிதியில்‌ 
காளையைக்‌ கொல்லவேண்டும்‌. 


இரு 
ஆசரிப்புக்‌ 
பலி 


சபையின்‌ 


லேவி ௧:16. அப்பொ க அபிஷேகம்‌ 
பெற்ற ஆசாரியன்‌ ௮, ப வடம்‌ 
கொஞ்சம்‌ த்து, 
ஆசரிப்புக்கூடாரத்தில்‌ ண்ட்‌ 


லேவி 4:7. தன்‌ விரலை இரத்தத்தில்‌ 
தோய்த்து, கர்த்தருடைய சத்திதியில்‌ 
திரைக்கு எதிரே ஏழுதரம்‌ தெனித்து, 


லேவி 4:18. ஆசரிப்புக்‌ கூடாரத்தில்‌ 


கர்த்தருடைய சந்நிதியில்‌ இருக்கும்‌ 
பலிபீடத்தின்‌ கொம்புகனின்மேல்‌ அந்த 
இரத்தத்தில்‌ கொஞ்சம்‌ பூசி, மற்ற 
'இரத்தமெல்லாம்‌. ஆசரிப்புக்‌ 
கூடாரவாசலில்‌ இருக்கிற தகனயலி. 
பீடத்தின்‌ அடியிலே ஊற்றிவிட்டு, 

கேவி 419. அதின்‌ கொழுப்பு 


முழுவதையும்‌ அதிலிருத்து எடுத்து, 
பலிபிடத்தின்மேல்‌ தகனித்து, 





லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


4:20, பாவதிவாரணபலியின்‌ 
கானையைச்‌ செய்தபிரகாரம்‌ இந்தக்‌. 
கானையையும்‌ செய்து, 
இவ்வண்ணமாய்‌ ஆசாரியன்‌ 
அவர்களுக்குப்‌ பாவதிவிர்த்தி. 
செய்யக்கடவன்‌; அப்பொழுது அது 
அவர்களுக்கு மன்னிக்கப்படும்‌. 


லேவி 4௮1. பின்பு 
பானயத்துக்குப்‌ 
கொண்டுபோய்‌, முத்தின 
கானையைச்‌. குட்டெரித்ததுபோலச்‌ 
குட்டெரிக்கக்கடவன்‌; இது சபைக்காகச்‌. 
செய்யப்படும்‌ பாவதிவாரண பலி. 


ஸ்ரவேல்‌ சபையார்‌ எல்லாரும்‌ 
றியா பாவம்‌ செலு 
பாவத்திற்குட்பட்டு, குற்றவாளிகளாகும்போது, 
ல்‌ பாவங்கள்‌ 
நிவிர்த்திபண்‌ ணப்படுவதற்காக கர்த்தர்‌ 
பாவநிவாரணபலியை நியமிக்கிறார்‌. 
இஸ்ரவேல்‌ சபையார்‌ எல்லாருடைய பாலம்‌ 
தேசத்தாரின்‌ 


காளையைப்‌ 
புறம்பே. 


என்பது இஸ்ரவேல்‌ 
பொதுவான பாவத்தைக்‌ குறிக்கிறது. 


ஸ்ரவேல்‌ ஜனத்தாரின்‌ தலைவர்கள்‌, 
தக்‌ க த்‌ 
செய்யத்தகாததை செய்து 
பாவத்திற்குட்படும்போது. அவர்கள்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனத்தாரையும்‌ பாவத்திலே 
வழிநடத்துகிறார்கள்‌. இஸ்ரவேல்‌ சபையார்‌ 
செய்த பாவம்‌ தெரியவரும்போது, 
அவர்கள்‌ அந்தப்‌ பாவத்தினிமித்தம்‌ 
ஆசாரிப்புக்கூடாரத்திற்கு முன்பாக, ஒரு 
இளங்காளையை, பாவநிவாரண பலியாக 
பதிலிட கொண்டு வரவேண்டும்‌ (லேவி 4:14) 


பாவம்‌ செய்தது தெரிய வரும்போது. 
அதற்காக உடனடி நடவடிக்கை எடுக்க. 
வேண்டும்‌. தேவன்‌ நீதியானவர்‌. அவர்‌ 
உடனடியாகத்‌ தண்டிப்பார்‌. தான்‌ 
அனுபவிக்கும்‌ தண்டனைக்கு அந்தப்‌ பாவியே 
பொறுப்பானவனாக இருப்பான்‌. 
ஆகையினால்‌, தான்‌ ஒரு பாவி என்று 
உணர்த்தப்பட்டவுடன்‌, அவன்‌ தேவனுடைய 
சமுகத்தில்‌ 
செய்ய 
(யோவான்‌ 16:7-11: ரோமர்‌ 2:12-16). 


இஸ்ரவேல்‌ சபையாரின்‌ தலைவர்கள்‌ 
பாவம்‌ செய்யும்போது. அவர்கள்‌ 
இஸ்ரவேல்‌ சபையாரை பாவத்திலே 
வழிநடத்துகிறார்கள்‌. அப்போது இஸ்ரவேல்‌ 
சபையார்‌ எல்லாரும்‌ அறியாமையினால்‌ 
பாவஞ்செய்து, காரியம்‌ தங்கள்‌ கண்களுக்கு 
மறைவாயிருக்கிறதினால்‌, 
கட்டளைகளில்‌ 
செய்யத்தகாததைச்‌ து, 
பாவத்துக்குட்பட்டுக்குற்றவாளிகளாகிறார்கள்‌ 
(லேவி 4:13) 


இஸ்ரவேல்‌ சபையார்‌ எல்லாரும்‌" 
என்னும்‌ வாக்கியம்‌ ஒருசில தனிநபர்களைக்‌ 
குறிக்காது. இது இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
எல்லாரையும்‌ குறிக்கும்‌. “அவன்‌” என்னும்‌. 
பிரதிப்பெயர்ச்சொல்‌ இங்கு "அவர்கள்‌", 
“தங்கள்‌” என்று பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. 
(லேவி 4:3,4,8,1314,20). 


பாவம்‌ செய்கிறவன்மீது கர்த்தருடைய 
கோபம்‌ எழும்பும்‌. இஸ்ரவேல்‌ சபையார்‌ 
எல்லாரும்‌ பாவம்‌ “செய்யும்போது, 
கர்த்தருடைய கோபம்‌ இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
எல்லோர்மீதும்‌ எழும்பும்‌. இஸ்ரவேல்‌ சபையார்‌ 
கர்த்தருடைய கோபத்திற்கு தப்பிக்க 
வேண்டுமென்றால்‌, அவர்கள்‌ தங்களுடைய 
பாவத்தை நிவிர்த்தி பண்ணுவதற்காக, 
கர்த்தருடைய ஆசரிப்புக்கூடாரத்திற்கு 
முன்பாக பாவநிவாரண பலியை கொண்டு 
வரவேண்டும்‌. 


சபையின்‌ தலைவர்கள்‌ பாவம்‌ 
செய்யும்போது அவர்கள்‌ முழுசபையையும்‌ 
தவறான பாதையிலே வழிநடத்திவிடுவார்கள்‌. 
அப்போது, சபையார்‌ எல்லாரும்‌. 
அறியாமையினால்‌ பாவம்‌ செய்வார்கள்‌. 
கர்த்தருடைய சபை இந்தப்‌ பூமியில்‌ இருக்கும்‌ 
வரையிலும்‌, அது கரை திறை இல்லாத, 
ஒரு பாவமும்‌ அறியாத, பரிபூரணமான 
பரிசுத்த சபையாக இருக்காது. சபையானது 
பரலோகத்திற்கு போகும்‌ 
இந்தப்‌ பூமியிலிருக்கும்‌ _ 
அறியாமையினால்‌ பாவம்‌ 
த்திற்கு, குற்றம்‌ செய்திருக்கும்‌. 





லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


ஆசாரியன்‌ 
பாவம்‌ செய்யும்போது காளையினுடைய 
தலையின்மீது. அவன்‌ தன்‌ கையை 
வைக்கிறான்‌. இஸ்ரவேல்‌ சபையார்‌ எல்லாரும்‌ 
பாவத்திற்குட்பட்டு குற்றவாளிகளாகும்போது. 
சபையின்‌ மூப்பர்‌ கர்த்தருடைய சந்நிதியில்‌ 
ள்‌ கைகளை அந்தக்‌ காளையின்‌ 
வைக்கவேண்டும்‌: பின்பு 
கர்த்தருடைய சந்நிதியில்‌ அந்தக்‌ காளையைக்‌ 
கொல்லவேண்டும்‌ (லேவி 4:15). 


பெற்ற 


இஸ்ரவேலருக்கும்‌ சணயின்‌ 
பிரதிநிதியாக இருக்கிறார்கள்‌. 
கொல்ல வேண்டுமென்று 


பர்‌ 


காளையை யார்‌ 


இங்கு கூறப்பட வில்லை. மற்ற பலிகளில்‌. 
பலிசெலுத்துகிறவர்‌ 

மிருகஜீவன்களைக்‌ 
நா 


பலியிடப்படும்‌. 
கொன்றது போன்று, 
மூப்பர்கள்‌ காளையைக்‌ 
கொல்ல வேண்டும்‌ (லேவி 1:4-571/ 


ஸ்ரவேல்‌ 
குறைந்த பட்சம்‌ 
தெரிந்தெடுக்கப்படுவார்கள்‌ 
அவர்கள்‌ 
காளையினுடைய 
வைக்கவேண்டும்‌ 
பாரம்பரிய சரித்திரம்‌ 
மூப்பர்கள்‌ இஸ்ரவேல்‌ 
எல்லோருக்கும்‌ 
பிரதிநிதிகளாயிருக்கிறார்கள்‌. 


அபிஷேகம்‌ 
கர்த்தருடைய 


சபையாரின்‌.. மூபபரல்‌ 
மூன்று மூப்பர்‌ 
த்‌ 


பெற்ற ஆசாரியன்‌, 
சந்நிதியில்‌ கொல்லப்பட்ட 
காளையின்‌ இரத்தத்தில்‌ கொஞ்சம்‌ 
எடுத்து, ஆசரிப்புக்கூடாரத்தில்‌ 
கொண்டுவந்து, தன்‌ விரலை இரத்தத்தில்‌ 
தோய்த்து, கர்த்தருடைய சந்நிதியில்‌ திரைக்கு 
எதிரே... ஏழுதரம்‌ தெளிக்கவேண்டும்‌. 
(லேவி 4:167), 


,.. அபிஷேகம்‌ பெற்ற ஆசாரியன்‌” 
என்பது பிரதான ஆசாரியனைக்‌ குறிக்கும்‌. 
(லேவி 4:3,5,6: லேவி 6:22; லேவி 21:10; 
எண்‌ 35:25,28; யோசு 20:6; 
2இராஜா 25:18). 


பிரதான ஆசாரியன்‌ இளங்காளையின்‌ 
இரத்தத்தை எடுத்து. ஆசரிப்புக்‌ 


திரைக்கு அடுத்த பக்கத்தில்‌ உடன்படிக்கைப்‌ 
பெட்டி இருக்கிறது. தெளிக்கப்படும்‌ இடம்‌ 
ஒருவேளை பொன்‌ பலிபீடத்திற்கு முன்பாக 
உள்ள தரைப்பகுதியாக இருக்கலாம்‌. 
அதன்பின்பு, கொம்புகளின்மே்ல்‌ அந்த 
இரத்தத்தில்‌ கொஞ்சம்‌ பூசி, மற்ற 
இரத்தத்தையெல்லாம்‌ ஆசரிப்புக்‌ கூடார 
வாசலில்‌ இருக்கிற  தகனபலிபீடத்தின்‌ 
அடியிலே. ஊற்றிவிடவேண்டும்‌. 
(லேவி. -18).. அதின்‌ கொழுப்பு 
முழுவதையும்‌ அதிலிருந்து. எடுத்து. 
பலிபீடத்தின்மேல்‌ தகனித்து, பின்பு 
காளையைப்‌ பாளயத்துக்குப்‌ புறம்பே 
கொண்டுபோய்‌, முந்தின காளையைச்‌ 
சட்டெரித்ததுபோலச்‌  சுட்டெரிக்கக்கடவன்‌. 
(லேவி 4119-21). 


காளையின்‌ இரத்தம்‌ கர்த்தருடைய 
சந்நிதியில்‌ திரைக்கு எதிரே ஊற்றப்படாமல்‌, 
ம்‌ தெளிக்கப்படுகிறது. 


போதுமானதாயிருக்கிறது. 


வர்‌ (நேகம்‌ 
திகள்‌. தென்பர்‌. அத்தம்‌ 
ராஜாக்கள்‌ தங்கள்‌ வாயை மூடுவார்கள்‌; 
ஏனெனில்‌, தங்களுக்குத்‌ 
தெரிவிக்கப்படாதிருந்ததை அவர்கள்‌ 
காண்பார்கள்‌; கேள்விப்படாதிருந்ததை. 
அவர்கள்‌ அறிந்துகொள்வார்கள்‌" 
(ஏசா 52:15) 


காளையின்‌ இரத்தம்‌ கர்த்தருடைய 


ஆறநாட்களிலே சிருஷ்டித்து, 
நாளிலே. ஒய்ந்திருந்தார்‌. 
தெளிப்பது என்பது இயேசகிறிஸ்‌ 
னமாக 

அடையாளமாயிருக்கிறது. 
இவேக்கிிஸ்துவின்‌ இரத்தம்‌, மனுஷருடைய 
ஆத்துமாவை பூரணமாக சுத்தப்படுத்துகிறது. 





BALWETHER 
பிய 


'ஏனெனில்‌ பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை 
ஒரே பலியினாலே இவர்‌ என்றென்றைக்கும்‌. 
பூரணப்படுத்தியிருக்கிறார்‌” (எபி 10:14). 


அபிஷேகம்‌ பெற்ற ஆசாரியன்‌, 


ஆசரிப்புக்கூடாரத்தில்‌ 


ஆசரிப்புக்‌  கூடாரவாசலில்‌ 
தகனபலிபீடத்தின்‌ அடியிலே ஊற்றிவிடுகிறார்‌ 
(லேவி 4:18). 


அபிஷேகம்‌ பெற்ற ஆசாரியன்‌ 
பாவநிவாரண பலியாக செலுத்தப்பட்ட 
காளையின்‌ அதின்‌ கொழுப்பு முழுவதையும்‌ 
அதிலிருந்து எடுத்து, பலிபீடத்தின்மேல்‌. 
தகித்து, பாவநிவாரணபலியின்‌ காளையைச்‌ 
செய்தபிரகாரம்‌ இந்தக்‌ காளையையும்‌ 
செய்யவேண்டும்‌. இவ்வண்ணமாய்‌ ஆசாரியன்‌ 
அவர்களுக்குப்‌ பாவநிவிர்த்தி செய்ய 
வேண்டும்‌: அப்பொழுது அது அவர்களுக்கு 
மன்னிக்கப்படும்‌ (லேவி 4:19,20), 

“பின்பு காளையைப்‌ பாளயத்துக்குப்‌ 
புறம்பே கொண்டுபோய்‌, முந்தின காளையைச்‌ 
சுட்டெரித்ததுபோலச்‌  சுட்டெரிக்குக்கடவன்‌;: 
இது சபைக்காகச்‌ செய்யப்படும்‌. 
பாவநிவாரணபலி" (லேவி 4:21) என்று. 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ 

பாவநிவாரண பலியாக செலுத்தப்பட்ட 
காளை கொல்லப்பட்டு, அதன்‌ இரத்தம்‌ 
'நெளிக்கப்படுகிறது. இதன்‌ மூலமாக 
இஸ்ரவேல்‌ சபையார்‌ எல்லோருக்கும்‌ 
பாவநிவிர்த்தி செய்யப்படுகிறது. அப்பொழுது 
அவர்களுடைய பாவம்‌ அவர்களுக்கு 
மன்னிக்கப்படும்‌ என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. பாவநிவிர்த்தியின்‌ 
வாக்குத்தத்தத்திற்கு, பாவநிவாரண பலி 
ஆதாரமாயிருக்கிறது. 


பிரபு 
லேவி. 4:22-26 


லேவி 422. ஒரு பிரபு தன்‌ 
தேவனாகிய கர்த்தருடைய 
கட்டளைகளில்‌  யாதொன்றை மீறி, 
அறியாமையினால்‌ செய்யத்தகாததைச்‌ 
செய்து, பாவத்துக்குட்பட்டுக்‌. 
குற்றவானியானால்‌, 


லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கேவி 4:28. தான்‌ செய்தது பாவம்‌ 
என்னு தனக்குத்‌ தெரியவரும்போது, 
அவன்‌ வென்னாடுகளில்‌ பழுதற்ற 

இனங்கடாவைப்‌ பலியாகக்‌ 
ண்டுவ ந்து! 


லேவி 4:24. அந்தக்‌ கடாவின்‌ தலைமேல்‌. 
தன்‌ கையை வைத்து, கர்த்தருடைய 
சுத்திதியில்‌ சர்வாங்க தகனபலி. 
கொல்லப்படும்‌ இடத்தில்‌ அதைக்‌ 
கொல்லக்கடவன்‌; இது 
பாவதிவாரணபலி. 


லேவி 4:25. அப்பொழுது ஆசாரியன்‌ 
அதின்‌ இரத்தத்தில்‌ கொஞ்சம்‌ தன்‌ 
விரலால்‌ எடுத்து, 
கொம்புகனின்மேல்‌ 
இரத்தத்தைத்‌ தகனபலிபீடத்தின்‌ 
அடியிலே ஊற்றிவிட்டு, 
கேவி ௧:28, அதின்‌ கொழுப்பு 
முழுவதையும்‌, சமாதானபலியின்‌ 
கொழுப்பைப்போல, பலிபீடத்தின்மேல்‌ 
தகனித்து, இவ்வண்ணமாய்‌ ஆசாரியன்‌ 
அவன்‌ செய்த பாவத்தைக்குநித்து 
அவனுக்காகப்‌. பாவதிவிர்த்தி 
செய்யக்கடவன்‌; அப்பொழுது அது 
அவனுக்கு மன்னிக்கப்படும்‌. 

கர்த்தர்‌ அபிஷேகம்பண்‌ ணப்பட்ட 
ஆசாரியனின்‌ பாவத்தை பார்ப்பதுபோலவும்‌, 
இஸ்ரவேல்‌ சபையார்‌ எல்லாருடைய 
பாவங்களைப்‌ பார்ப்பதுபோலவும்‌, இஸ்ரவேல்‌ 
புத்திரருடைய பிரபுவின்‌ பாவத்தையும்‌. 
கண்ணோக்கிப்‌ பார்க்கிறார்‌. பிரபுக்கள்‌ பாவம்‌ 
செய்யும்போது கர்த்தர்‌ அவர்கள்மேலும்‌ 
கோபப்படுகிறார்‌. 


ஒரு பிரபு தன்‌ தேவனாகிய 
கர்த்தருடைய கட்டளைகளில்‌ யாதொன்றை 
மீறி. அறியாமையினால்‌ செய்யத்தகாததைச்‌ 
செய்து. பாவத்துக்குட்பட்டுக்‌ 
குற்றவாளியாகிறான்‌ (லேவி 4:22). 


பிரகாரம்‌ 
உள்ளன. 


நியாயப்பிரமாணத்தின்‌ 
இரண்டுவிதமான பாவங்கள்‌ 


அவையாவன : 
1. அறியாமல்‌ செய்த 
(லேவி 4:21344, 


லேவி 51518: 
(உபா 19:4). 


பாவங்கள்‌ 
22-2327-28; 


எண்‌ 15:24-29, 





லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


பாவங்கள்‌ 
(யாத்‌ 21:14; எண்‌ 15:30; உபா 1:43; 
1712-13; உபா  18:20-22; 
1993; பேதுரு 2:10, 
லேவி 2411-16; எபி 10:26-31). 


குற்றவாளியான பிரபு தான்‌ செய்தது 
பாவம்‌ என்று தனக்குத்‌ தெரியவரும்போது. 
அவன்‌ வெள்ளாடுகளில்‌ பழுதற்ற ஒரு 
இளங்கடாவைப்‌ பலியாகக்‌ கொண்டுவந்து, 
அந்தக்‌ சுபாவின்‌ தலைமேல்‌ தன்‌ கையை 
வைத்து, கர்த்தருடைய சந்நிதியில்‌ சர்வாங்க 
தகனபலி கொல்லப்படும்‌ இடத்தில்‌ அதைக்‌ 
கொல்லவேண்டும்‌; இது பாவநிவாரணபலி 
(லேவி 4:23,24). 


சாதாரண. மனுஷரைப்‌ போலவே 
பிரபுக்களும்‌ தங்களுடைய பாவங்களுக்குப்‌. 
பாவநிவாரணம்‌. செய்ய வேண்டும்‌ 
(லேவி 4:23-26), பிரபுக்களின்‌ ஐசுவரியம்‌, 
அந்தஸ்து அதிகாரம்‌ ஆகிய எதுவும்‌ 
அவர்களுடைய பாவங்களை மன்னிக்காது. 
பிரபுக்கள்‌ மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக 
இருக்க வேண்டியவர்கள்‌. 


ஒருவேளை குற்றம்‌ செய்த பிரபுவின்‌ 
மனச்சாட்சி, அவனுடைய பாவத்தை 
அவனுக்கு உணர்த்தியிருக்கலாம்‌. அல்லது 
அவனுடைய சிநேகிதர்கள்‌ அவனுடைய 
பாவத்தை அவனுக்கு கண்டித்து. 
உணர்த்தியிருக்கலாம்‌. பிரபுவின்‌ பாவத்திற்கு 
நிவாரணமாக, வெள்ளாடுகளும்‌ பழுதற்ற ஒரு 
இளங்கடாவும்‌ பாவநிவாரண பலியாக 
செலுத்தவேண்டும்‌. என்று கர்த்தர்‌ 
நியமித்திருக்கிறார்‌ 
கம்‌ 0 சாரியனும்‌, 
ரதம்‌ பன்ச்‌ அராகம்‌ 
பாவத்திற்குட்பட்டு த்தகிகளாத்ப்பே த. 
அவர்களுக்கு பாவநிவாரண பலியாக ஒரு 
இளங்காளையை கர்த்தர்‌ நியமிக்கிறார்‌. 
பிரபுவின்‌ பாவத்தை நிவிர்த்தி பண்ணுவதற்கு 
ஒரு... இளங்காளை நியமிக்கப்படாமல்‌, 
வெள்ளாடுகளில்‌ ஒரு இளங்கடா மாத்திரமே. 
நியமிக்கப்பட்டிருக்கிறது. 


QODNENS 
PUBLISHERS 


௮ 
தெளிக்கப்படுகிறது. ஆனால்‌ 
பாவத்தை நிவிர்த்தி 
இளங்கடாவின்‌ இரத்தம்‌ திரைக்கு 
தெளிக்கப்படவில்லை. 


பிரபுவின்‌. பாவத்தை ர்த்தி 
பண்ணுவதற்காக, ஆசாரியன்‌ பாவநிவாரண 
பலியாக கொல்லப்பட்ட இளங்கடாவின்‌ 
இரத்தத்தில்‌, கொஞ்சம்‌ தன்‌ விரலால்‌ 
எடுத்து, தகனபலிபீடத்துக்‌ கொம்புகளின்மேல்‌ 
பூசி, மற்ற இரத்தத்தைத்‌ தகனபலிபீடத்நின்‌ 
அடியிலே ஊற்றிவிடவேண்டும்‌ (லேவி 4:25). 


அபிஷேகம்‌ பெற்ற ஆசாரியனுடைய 
பாவத்தை நிவிர்த்தி பண்ணுவதற்காகவும்‌, 
இஸ்ரவேல்‌ சபையார்‌ எல்லாருடைய பாவத்தை 
நிவிர்த்தி பண்ணுவதற்காகவும்‌ ஒரு 
பலியாக 
அந்தக்‌ காளை 
பாளையத்திற்கு புறம்பே 
கட்டைகளின்மேல்‌ போட்டு, அக்கினியாலே. 
சுட்டெரிக்கவேண்டும்‌ என்று கர்த்தர்‌ 
கட்டளை கொடுத்திருக்கிறார்‌ 
(லேவி 41221) 


பிரபுவுக்கு பாவறிவிர்த்தி செய்வதற்காக, 
ஆட்டுக்கடா கொல்லப்படும்போது, அந்தக்‌ 
கடாவானது பாளயத்திற்கு புறம்பே 
சுட்டெரிக்கப்படவில்லை. 


அபிஷேகம்‌ பெற்ற ஆசாரியனுடைய 
பாவமும்‌, இஸ்ரவேல்‌ சபையார்‌ எல்லாரும்‌ 
செய்கிற பாவமும்‌, பிரபு செய்கிற 
பாவத்தைவிட மிகவும்‌ பெரிய பாவமாகவும்‌, 
கடுமையான பாவமாகவும்‌ கர்த்தருடைய 
பார்வையில்‌ தெரிகிறது. ஆகையினால்‌ 
ஆசாரியனுக்கும்‌ இஸ்ரவேல்‌ சபையாருக்கும்‌ 
செலுத்தப்படும்போது, 
பாளயத்திற்கு புறம்பே 
சுட்டெரிக்கப்படுகிறது. 
பிரபுவின்‌ பாவத்திற்காக 
பலியாக செலுத்தப்படும்‌ 
ஆப்டுக்கடாவின்‌ மாம்சம்‌ பாளயத்திற்கு 
புறம்பே அக்கினியிலே 
சுட்டெரிக்கப்படவில்லை. 





லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


அபிஷேகம்‌ பெற்ற ஆசாரியன்‌ அந்த 
ஆட்டுக்கடாவின்‌ கொழுப்பு முழுவதையும்‌, 
சமாதானபலியின்‌ கொழுப்பைப்போல, 
பலிபீடத்தின்மேல்‌ தகனிக்குவேண்டும்‌. 
இவ்வண்ணமாய்‌ ஆசாரியன்‌ அந்தப்‌ பிரபு 
செய்த பாவத்தைக்குறித்து அவனுக்காகப்‌ 
பதத செய்யவேண்டும்‌: அப்பொழுது 
அவனுக்கு மன்னிக்கப்படும்‌ 

லேவி 4:26). பிரபுவின்‌ பாவம்‌ 
மன்னிக்கப்படவேண்டுமென்றால்‌ அவன்‌ 
ன்‌ பாவத்திற்கு மனந்திரும்பவேண்டும்‌. 
"புதுப்பிக்கப்பட 


அதுபோகவே 


பாவமன்னிப்பு கிடைப்பதற்கு வாய்ப்பில்லை. 


சாதாரண ஜனங்களில்‌ ஒருவன்‌ 
லேவி 4:27-85 


லேவி 4:27. சாதாரண ஜனங்களில்‌ 
ஒருவன்‌ அறியாமையினால்‌ கர்த்தரின்‌ 
கட்டளைகளில்‌ யாதொன்றை மீறி, 
செய்யத்தகாததைச்‌ செய்து, 
பாவத்துக்குட்பட்டுக்‌. 
குற்றவானியானால்‌, 


லேவி 428. தான்‌ செய்தது பாவம்‌ 
என்று தனக்குத்‌ தெரியவரும்போது, 
அவன்‌ தான்‌ செய்த பாவத்தினிமித்தம்‌ 
வென்னாடுகனில்‌ பழுதற்ற ஒரு 
பெண்குட்டியைப்‌ பலியாகக்‌. 
கொண்டுவந்து, 


லேவி 459. பாவநிவாரணபலியின்‌ 
தலைமேல்‌ தன்‌ கையை வைத்து, 
சர்வாங்க தகனபலியிடும்‌ இடத்தில்‌ 
அந்தப்‌ பாவதிவாரண பலியைக்‌ 
கொல்லக்கடவன்‌. 


லேவி. 4:90. அப்பொழுது ஆசாரியன்‌. 
அதின்‌ இரத்தத்தில்‌ கொஞ்சம்‌ தன்‌ 
விரலால்‌ எடுத்து, தகணபலிபீடத்துக்‌ 
கொம்புகனின்மேல்‌ பூசி, ்‌] 
இரத்தமெல்லாம்‌ பலிபீடத்தின்‌. 
அடியிலே ஊற்றிவிட்டு, 


QOODNENS 
PUBLISHERS 


லேவி 41. சமாதானபலியிலிருந்து, 
கொழுப்பை எடுப்பதுபோல்‌, அதின்‌ 
கொழுப்பு முழுவதையும்‌ எடுத்து, 
ஆசாரியன்‌. பலிபீடத்தின்மேல்‌ 
கர்த்தருக்குக்‌ ௬கந்த வாசனையாகத்‌ 
தகனித்து, இவ்வண்ணமாய்‌ 
அவனுக்குப்‌ பாவதிவிர்த்தி 
செய்யக்கடவன்‌; அப்பொழுது அது 
அவனுக்கு மன்னிக்கப்படும்‌. 


லேவி 42. அவன்‌ பாவதிவாரண 
பலியாக ஒரு  ஆட்டுக்குட்டியைக்‌ 
கொண்டுவருவானாகில்‌, பழுதற்ற 
பெண்குட்டியைக்‌ கொண்டுவந்து, 


லேவி 4:33. அந்தப்‌ பாவதிவாரணபலி. 
யின்‌ தலைமேல்‌ தன்‌ கையை வைத்து, 
சர்வாங்க த௲னபலி கொல்லப்படும்‌ 
இடத்தில்‌ அதைப்‌ பாவதிவாரண பலி. 
யாகக்‌ கொல்லக்கடவன்‌. 


லேவி 4:94. அப்பொழுது ஆசாரியன்‌ 
அந்தப்‌ பாவநிவாரண பலியின்‌ 
இரத்தத்தில்‌ கொஞ்சம்‌ தன்‌ விரலால்‌ 
எடுத்து, 'தகனபலிப்டத்துக்‌ 
கொம்புகளின்மேல்‌ பூசி, மற்ற 
இரத்தமெல்லாம்‌. பலிபீடத்தின்‌ 
அடியிலே ஊற்றிவிட்டு, 


லேவி 495. 
ஆட்டுக்குட்டியின்‌ கொழுப்பை 
எடுக்கிறது போல, அதின்‌ கொழுப்பு 
எடுத்து, கர்த்தருக்கு 
'தகனபலிகனைப்‌ 
பலிபீடத்தின்மேல்‌ ஆசாரியன்‌ 
'தகனிக்கவேண்டும்‌; இவ்வண்ணமாய்‌. 
அவன்‌ செய்த பாவத்துக்கு ஆசாரியன்‌. 
பாவதிவிர்த்தி. செய்யக்கடவன்‌; 
அப்பொ அது அவனுக்கு 
மன்னிக்கப்படும்‌. 


சமாதான பலியான 


பிரபு பாவத்திற்குட்பட்டு 
குற்றவாளியாகும்போது, அவனுடைய 
பாவத்திற்காக கொண்டு வரப்படும்‌. 
பாவநிவாரண பலிக்கும்‌, சாதாரண 
ஜனங்களில்‌ ஒருவன்‌ பாவத்திற்குட்பட்டு 
குற்றவாளியாகும்போது. அவனுடைய 
பாவத்திற்காக கொண்டு வரப்படும்‌. 
பாவநிவாரண பலிக்கும்‌ அதிகவித்தியாசம்‌. 
எதுவுமில்லை. 





லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


குற்றவாளியானால்‌, நான்‌ செய்தது பாவம்‌ 
என்று தனக்குத்‌ தெரியவரும்போது, அவன்‌ 
தான்‌ செய்த பாவத்தினிமித்தம்‌ 
வெள்ளாடுகளில்‌ பழுதற்ற ஒரு 
பெண்குட்டியைப்‌ பலியாகக்‌. 
கொண்டுவரவேண்டும்‌ (லேவி 4:27.28). 


ஆசாரியர்கள்‌, பிரபுக்கள்‌, மூப்பர்கள்‌ 
ஆகியோரைத்‌ தவிர இஸ்ரவேலின்‌ மற்ற 
ஜனங்கள்‌ சாதாரண ஜனங்கள்‌ என்று 
அழைக்கப்படுகிறார்கள்‌. சாதாரண ஜனங்கள்‌ 
பாவநிவாரண பலியாகப்‌ பெண்குட்டியைப்‌ 
பலியிடுகிறார்கள்‌. ஆசாரியர்களும்‌ 
(லேவி 4:14), பிரபுக்களும்‌ (லேவி 4:22-23) 
மிருகஜீவன்களில்‌ ஆண்குட்டியைப்‌ பலியிட 
வேண்டும்‌. பலியிடப்படுவது ஆணாக 
இருந்தாலும்‌, பெண்ணாக இருந்தாலும்‌. அது 
பழுதற்றதாக இருக்க வண்டும்‌. 
பாவநிவாரண பலியாக ங்ககரங்கப்டும்‌ 
விதமாக அது இருக்க வேண்டியது மிகவம்‌ 
அவசியம்‌ (லேவி 4:28). 


அவன்‌ தான்‌ செய்த பத்தினித்‌ 
வெள்ளாடுகளில்‌ பழுதற்ற 
பெண்குட்டியைப்‌ பலியாகக்‌ கொண்டுவா 
வேண்டும்‌, தன்னுடைய பாவத்தை அவன்‌ 
அங்கிகரித்து. தன்னுடைய 
பாவநிவிர்த்திக்காக செலுத்த வேண்டிய 
பலிகளை உடனடியாகச்‌ செலுத்த வேண்டும்‌. 


பிரபு பாவநிவாரண பலியாக. 
வெள்ளாடுகளில்‌ ஒரு இளங்கடாவை பலியாக 
கொண்டு வரவேண்டும்‌. சாதாரண 
ஜனங்களில்‌ ஒருவன்‌, பாவநிவாரண பலியாக, 
வெள்ளாடுகளில்‌ ஒரு பெண்‌ குட்டியை 
பலியாக கொண்டு வரவேண்டும்‌. பிரபுவுக்கு 
ஆண்கடாவும்‌, சாதாரண ஜன: 
ஒருவனுக்கு பெண்குட்டியும்‌ பாவநிவாரண 
பலியாக நியமிக்கப்பட்டிருக்கிறது. 
சாதாரண ஜனங்களில்‌ ஒருவன்‌ 
கர்த்தரின்‌ கட்டளையை 
'செய்யத்தகாததை செய்து 
ஏராளமான 


கர்த்தரிடத்தில்‌ தனக்காக 
ஜெபம்பண்ணுகிறார்‌. இப்படிப்பட்ட இரகசிய 
பாவங்கள்‌, நம்மையும்‌ அறியாமல்‌ நம்மிடத்தில்‌ 
இருப்பதற்கு வாய்ப்புள்ளது. 
தன்‌ பிழைகளை உணருகிறவன்‌ யார்‌? 
குற்றங்களுக்கு என்னை 
ங்‌ 7922) என்று 
சங்கீதக்காரர்‌ ஜெபம்பண்ணுவதுபோல நாமும்‌ 
ஜெபம்பண்ணவேண்டும்‌. 
சாதாரண ஜனங்களில்‌ ஒருவன்‌ 
பாவத்திற்குட்பட்டு குற்றவாளியாகும்போது, 
அவன்‌ ஒரு பெண்குட்டியை பலியாகக்‌ 
கொண்டு வந்து பாவநிவாரணபலியின்‌ 
தலைமேல்‌ தன்‌ கையை வைத்து, சர்வாங்க 
த௲னபலியிடும்‌. இடத்தில்‌ அந்தப்‌ 
பாவநிவாரணபலியைக்‌ கொல்ல வேண்டும்‌. 
(லேவி 4:29). 


அப்பொழுது ஆசாரியன்‌ அதின்‌ 
இரத்தத்தில்‌ கொஞ்சம்‌ தன்‌ விரலால்‌ 
எடுத்து, தகனபலிபீடத்துக்‌ கொம்புகளின்மேல்‌ 
பூசி, மற்ற இரத்தமெல்லாம்‌ பலிபீடத்தின்‌ 
அடியிலே ஊற்றிவிட்டு, 
சமாதானபலியிலிருந்து கொழுப்பை 
எடுப்பதுபோல, அதின்‌ கொழுப்பு 

வதையும்‌ எடுத்து. ஆசாரியன்‌ பலி 
£டத்தின்மேல்‌ கர்த்தருக்குச்‌ சுகந்த 
வாசனையாகத்‌ தகனித்து, இவ்வண்ணமாய்‌ 
அவனுக்குப்‌ பாவநிவிர்த்தி செய்யக்கடவன்‌; 
அப்பொழுது அது அவனுக்கு மன்னிக்கப்படும்‌ 
(லேவி 4:30.31). 


சாரியர்களுக்கும்‌, 
னம்‌ 


பொதுஜனங்களுக்கும்‌. 
செய்யப்படும்போது, இரண்டு முக்கியமான 


வேறுபாடுகள்‌ 
அவையாவன: 


1. ஆசாரியருக்குப்‌ பாவநிவாரண பலி 
செலுத்தப்படும்போது. அதன்‌ 
இரத்தத்தை மகா பரிசுத்த ஸ்தலத்தில்‌ 
கர்த்தருடைய  சந்நிதிதானத்திற்கு 

கவும்‌. பொன்பலிபீடத்திலுள்ள 
கொம்புகளிலும்‌ தெளிக்க வேண்டும்‌. 
(லேவி 4:6-7) சாதாரண ஜனங்களுக்கு 
வெண்கல. பலிபீடத்திலுள்ள 
கொம்புகளில்‌ தெளிக்க வேண்டும்‌. 


காணப்படுகின்றன. 





லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


2, ஆசாரியர்களுக்காகச்‌ செலுத்தப்படும்‌ 
பாவநிவாரண பலியின்‌ மிருகஜீவனை 
வெண்கல பலிபீடத்திலும்‌, பாளயத்திற்கு 
வெளியேயும்‌ முழுவதுமாகத்‌ தகனிக்க 
வேண்டும்‌. (லேவி 4:8-12) சாதாரண 
ஜனங்களுக்காகச்‌ செலுத்தப்படும்‌ 
பாவநிவாரண பலியில்‌, ஒரு பாகத்தைத்‌ 
தகனித்துவிட்டு, மற்றொரு பாகத்தை 
ஆசாரியர்‌ புசிக்கலாம்‌. (லேவி 4:31; 
உபா 6:26) 


“சமாதான பலியான ஆட்டுக்குட்டியின்‌ 
கொழுப்பை எடுக்கிறதுபோல, அதின்‌ 
கொழுப்பு முழுவதையும்‌ எடுத்து, கர்த்தருக்கு 
இடப்படும்‌ தக௲னபலிகளைப்‌ போல, 
பலிபீடத்தின்மேல்‌ ஆசாரியன்‌ 
தகனிக்கவேண்டும்‌; இல்வண்ணமாய்‌ அவன்‌ 
செய்த பாவத்துக்கு ஆசாரியன்‌ பாவதியரத்து 
செய்யக்கடவன்‌; அப்பொழுது அது அவனுக்கு 
மன்னிக்கப்படும்‌" (லேவி 4:35) என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 


சாதாரண 


ஜனங்களில்‌ ஒருவன்‌ 
பாவநிவாரண பலியாக ஒரு 
ஆட்டுக்குட்டியைக்‌ கொண்டுவருவானாகில்‌, 
பழுதற்ற பெண்குட்டியைக்‌ கொண்டுவந்து, 


அந்தப்‌ பாவநிவாரணபலியின்‌ தலைமேல்‌: 
தன்‌ கையை வைத்து, சர்வாங்க தகனபலி 
கொல்லப்படும்‌ இடத்தில்‌ அதைப்‌ 
பாவநிவாரண பலியாகக்‌ கொல்ல வேண்டும்‌ 


ல்‌ இரத்தத்தில்‌ வல்‌ 
தன்‌ விரலால்‌ எடுத்து, 

பீடத்துக்‌ கொம்புகளின்மேல்‌ ப 
இரத்தமெல்லாம்‌ பலிபீடத்தின்‌ 
ஊற்றிவிடவேண்டும்‌ (லேவி 4:34). 


ர 
அடியிலே. 


கர்த்தருடைய பலிபீடத்திலே, 

பாவநிவாரண பலியை செலுத்துவதற்காக, 

ஐசுவரியவானும்‌ தரித்திரனும்‌, பிரபுவும்‌ 

சாதாரண ஜனங்களில்‌ ஒருவனும்‌, 
1ஷேகம்பண்ணப்பட்ட. ஆசாரியனும்‌ 

வருமாறு அழைக்கப்படுகிறார்கள்‌. 

கர்த்தருடைய பலிபீடம்‌ 

பாவங்களும்‌ நிவிர்த்தி 

ஸ்தலமாகயிருக்கிறது. 

பட்சபாதமில்லை. 


QOODNENS 
PUBLISHERS 


புதிய ஏற்பாட்டுக்காலத்தில்‌ பாவிகள்‌ 
எல்லோரும்‌ தம்மிடத்தில்‌ வரலாம்‌ என்றும்‌, 
தம்முடைய இரத்தத்தின்‌ மூலமாக அவர்கள்‌ 
தங்களுடைய பாவமன்னிப்பைப்‌ 
பெற்றுக்கொள்ளலாம்‌ என்றும்‌ நம்முடைய 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து அழைக்கிறார்‌. 


இப்படியிருக்க, பிரபுக்களின்‌ 
முகத்தைப்பாராமலும்‌, ஏழையைப்பார்க்கிலும்‌ 
ஐசுவரியவானை அதிகமாய்‌ எண்ணாமலும்‌ 
இருக்கிறவரை நோக்கி இப்படிச்‌ 
சொல்லலாமா? இவர்கள்‌ எல்லாரும்‌ அவர்‌ 
கரங்களின்‌ கிரியையே" (யோபு 3419). 


பாவநிவாரண பலிகளின்‌ மூலமாக, 
நாம்‌ ஒரு சில ஆலிக்குரிய உபதேசங்களைக்‌ 
குற்றுக்கொள்கிறோம்‌. நாம்‌ எல்லோருமே 
பாவங்களை வெறுக்கவேண்டும்‌. நாம்‌ 
பாவத்திற்கு விரோதமாக மிகவம்‌ 
எச்சரிப்பாக ஜீலிக்கவேண்டும்‌. பாவம்‌ 
செய்யாதவாறு நம்முடைய ஆத்துமாவைக்‌ 
காத்துக்கொள்ள வேண்டும்‌. 


நம்முடைய 2 
இயேசுகிறிஸ்துவே நமக்கு 
பாவநிவாரண பலியாக 
இயேசுகிறிஸ்துவின்‌ இரத்தம்‌ 
பாவங்களையெல்லாம்‌ நீக்கி 
சுத்திகரிக்கிறது. 

நம்முடைய பாவங்களை 
நீக்குவதற்கும்‌, நம்மை. 
காளை, வெள்ளாட்டுக்கடா 
இரத்தம்‌ போதுமானதல்ல. 

கர்த்தர்‌ 
பாவநிவாரண பலிகள்‌ 
கட்டளைகளை சொல்லுகிறார்‌. 
பொதுவான விவரம்‌ வருமாறு : 


1. அபிஷேகம்‌ பெற்ற 
பாவஞ்‌ செய்தால்‌, 
பாவத்தினிமித்தம்‌. 

ஒரு இளங்காளையை 
பலியாகக்‌ 

சந்நிதியில்‌ 
(லேவி 4:2-3). 


இரட்சகராகிய 
மெய்யான 
இருக்கிறார்‌. 
நம்முடைய 
நம்மை 


முற்றிலுமாய்‌ 
குத்திகரிப்பதற்கும்‌ 
ஆகியவற்றின்‌: 


மோசே யினிடத்தில்‌ 
சம்பந்தமான 
அதன்‌ 


ஆசாரியன்‌, 
தான்‌ செய்த 
பழுதற்ற 
பாவநிவாரண 
கர்த்தருடைய 
கொண்டுவரக்கடவன்‌ 


ந்தக்‌ காளையை ஆசரிப்புக்‌ 
கர்த்தருடைய 
கொண்டுவரக்கடவன்‌. 





லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


அதைக்‌ கொல்லக்கடவன்‌. 


அபிஷேகம்‌ பெற்ற ஆசாரியன்‌: 
அந்தக்‌ காளையின்‌ இரத்தத்தில்‌ 
கொஞ்சம்‌ எடுத்து, அதை ஆசரிப்புக்‌ 
கூடாரத்தில்‌ கொண்டுவரக்கடவன்‌ 
(லேவி 4:5). 


தன்‌ விரலை இரத்தத்தில்‌ தோய்த்‌ 
பரிசுத்த ஸ்தலத்தின்‌ திரைக்கு ௭; 
கர்த்தருடைய சந்நிதியில்‌ ஏழுதரம்‌ 
தெளிக்கக்கடவன்‌ (லேவி 4:6. 


ஆசாரியன்‌ அந்த இரத்தத்தில்‌ 
கொஞ்சம்‌ எடுத்து, ஆசரிப்புக்‌. 
கூடாரத்திலே கர்த்தருடைய சந்நிதியில்‌ 
இருக்கும்‌ சுகந்த  தூபபீடத்துக்‌ 
கொம்புகளின்‌ மேல்‌ பூசக்கடவன்‌. 
(லேவி 4:7). 


சாரியன்‌ காளையினுடைய மற்ற 
த்தம்‌ முழுவதையும்‌ ஆசரிப்புக்‌ 
கூடார வாசலுக்கு முன்பாக இருக்கிற 
தகனபலிபீடத்தின்‌ அடியிலே. 
ஊற்றிவிடக்கடவன்‌. 


பாவநிவாரணபலியான காளையின்‌ 
எல்லாக்‌ கொழுப்புமாகிய குடல்களை 
மூடிய கொழுப்பை, அவைகள்மேல்‌: 
இருக்கிற £ழுப்பு முழுவதையும்‌, 
இரண்டு குண்டிக்காய்களையும்‌, 
'அவைகள்மேல்‌ சிறு குடல்களினிடத்தில்‌ 
இருக்கிற கொழுப்பையும்‌, குண்டிக்‌ 
காய்களோடே கூடக்‌ கல்லீரலின்மேல்‌ 
இருக்கிற ஜல்வையும்‌, சமாதானபலி 
யின்‌ காளையிலிருந்து எடுக்கிறதுபோல. 


தகனிக்கக்கடவன்‌. (லேவி 4:8-10). 
9. காளையின்‌ தோலையும்‌, அதின்‌ மாம்சம்‌ 


தொடைகளையும்‌, 
குடல்களையும்‌, அதின்‌ சாணியையும்‌, 
காளை முழுவதையும்‌ பாளயத்துக்குப்‌ 
புறம்பே சாம்பல்‌ கொட்டுகிற சுத்தமான 
இடத்திலேகொண்டுபோய்‌, கட்டைகளின்‌ 
மேல்‌ போட்டு, அக்கினியாலே. 
சுட்டெரிக்கக்கடவன்‌ ; சாம்பல்‌. 
கொட்டியிருக்கிற இடத்திலே 
சுட்டெரிக்கக்கடவன்‌. (லேவி 4:1-12). 


QOODNENS 
PUBLISHERS 


10. இஸ்ரவேல்‌ சபையார்‌ எல்லாரும்‌ 
அறியாமையினால்‌ பாவஞ்செய்தால்‌, 
சபையார்‌ அந்தப்‌ பாவத்தினிமித்தம்‌ 
ஒரு இளங்காளையை  ஆசரிப்புக்‌ 
கூடாரத்துக்கு முன்பாகப்‌ 
பலியிடக்‌ கொண்டுவரவேண்டும்‌. 
(லேவி 4113-14). 


சபையின்‌ மூப்பர்‌ கர்த்தருடைய 
சந்நிதியில்‌ தங்கள்‌ கைகளை அதின்‌ 
தலைமேல்‌ வைக்கக்கடவர்கள்‌; பின்பு 
கர்த்தருடைய சந்நிதியில்‌ அந்தக்‌ 
காளையைக்‌ கொல்லவேண்டும்‌. 
(லேவி 415). 


அபிஷேகம்‌. பெற்ற ஆசாரியன்‌ அதின்‌ 
இரத்தத்தில்‌ கொஞ்சம்‌ எடுத்து, 
ஆசரிப்புக்கூடாரத்தில்‌ கொண்டுவரக்‌ 
கடவன்‌. (லேவி 4:16). 


தன்‌ விரலை இரத்தத்தில்‌ தோய்த்து, 
கர்த்தருடைய சந்நிதியில்‌ திரைக்கு 
எதிரே ஏழுதரம்‌ தெளிக்கக்கடவன்‌. 
(லேவி 4:17. 


ஆசாரியன்‌ ஆசரிப்புக்‌ கூடாரத்தில்‌ 
கர்த்தருடைய “சந்நிதியில்‌ இருக்கும்‌ 
பலிபீடத்தின்‌ கொம்புகளின்மேல்‌ அந்த 
இரத்தத்தில்‌ கொஞ்சம்‌ பூசக்கடவன்‌. 
(லேவி 418) 


.. ஆசாரியன்‌ மற்ற இரத்தத்தையெல்லாம்‌ 
ஆசரிப்புக்‌ கூடாரவாசலில்‌ இருக்கிற 
தகனபலிபீடத்தின்‌ அடியிலே. 
ஊற்றிவிடக்கடவன்‌. 

என்லன முழுவதையும்‌ 
ந்‌; எடுத்து, 
பலிபீடத்தின்சேல்‌ தகனிக்கக்கடவன்‌. 

(லேவி 4:19-20). 


காளையைப்‌ பாளயத்துக்குப்‌ புறம்பே 
கொண்டுபோய்‌, சுட்டெரிக்கக்கடவன்‌ 


(லேவி 4:21) 


ஒரு பிரபு தான்‌ செய்தது பாவம்‌ 
என்று தனக்குத்‌ தெரியவரும்போது, 
அவன்‌ வெள்ளாடுகளில்‌ பழுதற்ற 
ஒரு  இளங்கடாவைப்‌ பலியாகக்‌ 
கொண்டு வரக்கடவன்‌. 
(லேவி 4:22-23) 





லேவியராகமம்‌ - விரிவுரை CONES 
LEVITICUS - COMMENTARY PUBLISHERS 


'கொல்லக்கடவன்‌. (லேவி 1:11, 4:24). 


ஆசாரியன்‌ அதின்‌ இரத்தத்தில்‌ 
ாஞ்சம்‌ தன்‌ விரலால்‌ எடுத்து. 
தகனபலிபீடத்துக்‌ கொம்புகளின்‌ மேல்‌ 
பூசி, மற்ற த்தத்தைத்‌ 
தகனபலிபீடத்தின்‌ அடியிலே 
ஊற்றிவிடக்கடவன்‌ (லேவி 4:25). 
ஆசாரியன்‌ அதின்‌ கொழுப்பு 
முழுவதையும்‌, பலிபீடத்தின்மேல்‌ 
'தகனிக்கக்கடவன்‌. 

(லேவி 3:3-5, 4:26). 


வின ஜனங்களில்‌ ஒருவன்‌ தான்‌ 
செய்தது பாவம்‌ என்று தனக்குத்‌ 


வெள்ள ஈடுகளில்‌ 


ஒரு 
பலியாகக்‌  கொண்டுவரக்கடவன்‌. 
(லேவி 4:27-28,32). 


23. பாவநிவாரணபலியின்‌ தலைமேல்‌ 


பாவம்‌ செய்த சாதாரண ஜனங்களில்‌ 
ஒருவன்‌ தன்‌ கையை வைத்து, 
சர்வாங்க தகனபலியிடும்‌ இடத்தில்‌ 
அந்தப்‌ பாவநிவாரணபலியைக்‌ 
கொல்லக்கடவன்‌. (லேவி 111, 
லேவி 4:29,32-33) 


சாரியன்‌ அதின்‌ இரத்தத்தில்‌ 
ஈஞ்சம்‌ தன்‌ விரலால்‌ எடுத்து, 
தகனபலிபீடத்துக்‌ கொம்புகளின்‌ மேல்‌ 
மூசி, மற்ற இரத்தத்தையெல்லாம்‌. 
பலிபீடத்தின்‌ அடியிலே 
ஊற்றிவிடக்கடவன்‌ (லேவி 4:30.34) 


25. ஆசாரியன்‌ அதின்‌ கொழுப்பு 


முழுவதையும்‌ எடுத்து, ஆசாரியன்‌ 
பலிபீடத்தின்மேல்‌ கர்த்தருக்குச்‌ 
சுகந்த வாசனையாகத்‌ 
தகனிக்கக்கடவன்‌. (லேவி 3:3-5, 
லேவி 4:335). 





லேவியாராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


த அதிகாரத்தில்‌ 
பலியைப்பற்றிச்‌ 
பாவநிவாரண 
பலிக்கும்‌ 
எதுவுமில்லை. 
ஒருவருடைய 
பண்ணுவதற்காகவே 
பொதுவான பாவங்களை 
பண்ணுவதற்கு பாவநிவாரண பலியையும்‌, 
ஒரு சில குறிப்பிட்ட பாவங்களை நிவிர்த்தி 
பண்ணுவதற்கு குற்றநிவாரண பலியையும்‌ 
கர்த்தர்‌ நியமனம்‌ செய்திருக்கிறார்‌. 


குற்றநிவாரண 


சொல்லப்பட்டிருக்கிறது. 
பலிக்கும்‌, 
அதிகமா 


குற்றநிவாரண 


அக்கிரமமாக 
பாவங்கள்‌. ஒருவன்‌ 
இடப்பட்ட ஆணையை கேட்டிருந்தும்‌, 
தான்‌ கண்டதையும்‌  அறிந்ததையும்‌ 
தெரிவியாதிருப்பது (லேவி $1. 
அசுத்தமான யாதொரு வஸ்துவை 
அறியாமல்‌ தொடுவது (லேவி 522.3) 
பதறி ஆணையிடுவது (லேவி 5:4) 


மனுஷருக்கு 
சொல்லப்பட்டிருக்கிற 


பரிசுத்தமானவைகளில்‌ 
குற்றம்‌ செய்வது (லேவி 54-16) 
கர்த்தருடைய கட்டளைகளினால்‌ 
விலக்கப்பட்டதை செய்வது (லேவி 5:17-19), 


கர்த்தருக்குரிய 


மேலும்‌ சில பாவங்களை நிவிர்த்தி 
பண்ணுவதற்காக குற்றநிவாரண பலிகள்‌ 
செலுத்தப்பட்டிருக்கிறது (லேவி 6:2-47 
14112; 19:21; எண்‌ 642). 


குற்றநிவாரண பலி - 
அல்லது ஒரு பெண்குட்டி 
இரண்டு  காப்டுப்புறாக்கள்‌ அல்லது 
இரண்டு புறாக்குஞ்சுகள்‌ (லேவி 5:7-10). 
மெல்லிய மாவு (லேவி 5:1-13). குற்றநிவாரண 
பலியாக பழுதற்ற ஆட்டுக்கடா 
நியமிக்கப்பட்டிருக்கிறது (லேவி 515-19). 


வெள்ளாடு 
(லேவி 5:58). 


அக்கிரமம்‌, குற்றம்‌ 
லேவி 5:1-6 


லேவி 5. சாட்சியாகிய ஒருவன்‌, 
இடப்பட்ட ஆணையைக்‌ 
கேட்டிருத்தும்‌, தான்‌ கண்டதையும்‌ 
அறித்ததையும்‌ தெரிவியாதிருத்து 
பாவஞ்செய்தால்‌, அவன்‌ தன்‌ 
அக்கிரமத்தைச்‌ ௬ுமப்பான்‌. 


லேவி: 52. 
மிருகத்தின்‌ 


அசுத்தமான காட்டு 

உடலையாவது, 
அசுத்தமான நாட்டு மிருகத்தின்‌ 
உடலையாவது, அசுத்தமான ஊரும்‌ 
பிராணிகளின்‌ உடலையாவது, இவ்வித 
அசுத்தமான யாதொரு 
வஸ்துவையாவது, ஒருவன்‌ அறியாமல்‌ 
தொட்டால்‌, அவன்‌ தீட்டும்‌ குற்றமும்‌ 
உள்ளவனாவான்‌. 


லேவி. 6. அல்லது, எந்த 
அசுத்தத்தினாலாகிலும்‌  தீட்டுப்பட்ட 
மனிதனை ஒருவன்‌ அழியாமல்‌ 
தாட்டு, பின்பு அதை 
அதிந்துகொண்டால்‌, அவன்‌ 
குற்றமுன்னவனாவாளன்‌.. 


லேவி 5:4. மனிதர்‌ பதறி ஆணையிடும்‌ 
எந்தக்‌ காரியத்திலானாலும்‌, ஒருவன்‌: 
தீமை செய்கிறதற்காவது நன்மை 
செய்கிறதற்காவது, தன்‌ மனம்‌: 
அறியாமல்‌, தன்‌ உதடுகளினால்‌ பதறி 
ஆணையிட்டு, பின்பு அவன்‌ அதை 
அறித்துகொண்டால்‌, அதைக்‌ குறித்துக்‌ 
குற்றமுன்னவனாவான்‌.. 


லேவி 5:5. 
ஒன்றில்‌, 
குற்றமுன்னவனாகும்போது, 
தான்‌ செய்தது பாவம்‌ 
அறிக்கையிட்டு, 


கேவி 5:6. தான்‌ செய்த பாவத்துக்குப்‌ 
பாவதிவாரணபலியாக, ஆடுகளிலாவது 
வென்னாடுகளிலாவது, ஒரு 
பெண்குட்டியைக்‌. குற்றதிவாரண 
பலியாகக்‌ கர்த்தருடைய சத்திதியில்‌ 
கொண்டுவர வேண்டும்‌; அதினாலே 
ஆசாரியன்‌: அவன்‌ செய்த 
பாவத்தைக்குறித்து அவனுக்காகப்‌ 
பாவதிவிர்த்தி செய்யக்கடவன்‌. 


இப்படிப்பட்டவைகள்‌' 


ஒருவன்‌ 
அவன்‌ 


என்று 





லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


கர்த்தருடைய ஜனத்தார்‌ உண்மையை 
மாத்திரமே பேசவேண்டும்‌. உள்ளதை 
உள்ளதென்றும்‌, இல்லாததை 
இல்லாததென்றும்‌ சொல்லவேண்டும்‌. 
உண்மையை மூடிமறைப்பதும்‌, பாதி 
உண்மையை மறைத்து மீதி உண்மையை 
பேசுவதும்‌, பொய்பேசுவதும்‌ பாவமாகும்‌. 
நீதிமன்றத்திலே நாம்‌ சாட்சியாக: 
நிற்கும்போது, நாம்‌ கண்டதையும்‌, 
அறிந்ததையும்‌ குறித்து உண்மையாய்ச்‌ சாட்சி 
சொல்லவேண்டும்‌. 


“சாட்சியாகிய 

ஆணையைக்‌ 

கண்டதையும்‌ 

தெரிவியாதிருந்து 

அவன்‌ தன்‌ அக்கிரமத்தைச்‌ சுமப்பான்‌” 
(லேவி 5:1) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


- யூதருடைய 
வழக்குகளைக்‌ 
சொல்லுகிறவர்களை, 
ஆணையிட்டு சொல்லச்‌ சொல்லுவார்கள்‌ 
சாட்சிக்காரர்களை மாத்திரமல்லாமல்‌, 
சந்தேகப்படுகிறவர்களையும்‌ தங்களுக்கு 
தெரிந்த உண்மையைச்‌ சொல்லுமாறு, 
நீதிபதிகள்‌ ஆணையிடுவார்கள்‌. 
புதிய ஏற்பாட்டுக்காலத்தில்‌ நம்முடைய 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து பிரதான 
ஆசாரியனுக்கு முன்பாக விசாரிக்கப்பட்டார்‌ 
யூதர்கள்‌ இயேசுகிறிஸ்துவுக்கு விரோதமாக 
சாட்சி சொன்னார்கள்‌. இயேசுவோ 
அவர்களுக்கு பிரதியுத்தம்‌ ஒன்றும்‌ 
சொல்லாமல்‌ பேசாமலிருந்தார்‌. ஆனாலும்‌ 
தேவன்பேரில்‌ ஆணையிட்டுக்‌ கேட்டபோது, 
கிறிஸ்துவானவர்‌ அமைதியாயிராமல்‌, 
அவர்களுக்கு சத்தியத்தைச்‌ சொன்னார்‌. 
பிரதான ஆசாரியன்‌ 
அவரை நோக்கி: 
உனக்கு விரோதமாய்ச்‌ 
சாட்சிசொல்லுகிறதைக்‌ குறித்து நீ ஒன்றும்‌ 
சொல்லுகிறதில்லையா என்றான்‌. இயேசுவோ 
பேசாமலிருந்தார்‌. அப்பொழுது, பிரதான 
ஆசாரியன்‌ அவரை நோக்கி: நீ தேவனுடைய 
குமாரனாகிய  கிறிஸ்துதானா? அதை 
எங்களுக்குச்‌ சொல்லும்படி ஜீவனுள்ள 
'தேவன்பேரில்‌ உன்னை ஆணையிட்டுக்‌. 
கேட்கிறேன்‌ என்றான்‌” (மத்‌ 26:62,63). 


QOODNENS 
PUBLISHERS 


இயேசு: நீர்‌ 
கொள்ளக்‌, அன்றியும்‌, மனுஷகுமாரன்‌ 
சர்வவல்லவருபை! வலதுபாரிசத்தில்‌ 
வீற்றிருப்பதையும்‌ வானத்தின்‌ மேகங்கள்‌ மேல்‌ 
வருவதையும்‌ இதுமுதல்‌ காண்பீர்களென்று, 
உங்களுக்குச்‌ சொல்லுகிறேன்‌ என்றார்‌” 
(மத்‌ 26:64) 


லேவி 54- ஆவது வசனத்தில்‌ 

ஒருவன்‌ பாவம்‌. ய்தால்‌' என்று 

சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வாக்கியத்திற்கு 

த்துமா பாவம்‌ செய்தால்‌” 

ளாகும்‌. ஆத்துமாவே பாவம்‌ 

ஒருவனுடைய ஆத்துமா, 

கண்டதையும்‌ அறிந்ததையும்‌ 

ஆணையிடப்படும்போது, 

உண்மை சொல்லுவதற்கு 

மறுக்கக்கூடாது. அது உண்மையை 

மறைத்து பொய்சொல்லவம்‌ கூடாது, 
ஆத்துமா மவுனமாயும்‌ இருக்கக்கூடாது. 


நாம்‌ கண்டதையும்‌ 


[நிந்ததையும்‌ 
தெரிவிக்கவேண்டும்‌. ரணை 


நாம்‌ காணாததையும்‌, 
அறியாததையும்‌, கண்டது போலவும்‌, 
அறிந்ததுபோலவும்‌ பாவித்து, நம்முடைய 
இஷ்டப்பிரகாரம்‌ எதையும்‌ சொல்லக்கூடாது. 
ஒரு காரியத்தைக்‌ குறித்து சாட்சி 
சொல்லுகிறவர்கள்‌ மிகவும்‌ கவனமாகப்‌ 
பேசவேண்டும்‌. 


புதிய ஏற்பாட்டுக்காலத்து 
விசுவாசிகளாகிய நாமும்‌ பல சமயங்களில்‌ 
சாட்சி சொல்லவேண்டியவர்களாயிருக்கிறோம்‌. 
நாம்‌ சாட்சி சொல்லும்போது, இந்த 
வசனத்தை நினைவுகூர்ந்து சாட்சி 
சொல்லவேண்டும்‌. நாம்‌ த்‌ 
ஆணையிட்டு பேசும்போது, ம்‌ 
கவனமாகவும்‌ எச்சரிப்பாகவும்‌ பேசவேண்டும்‌. 
கர்த்தருடைய நாமத்தினால்‌ ஆணையிடுவது 
மிகவும்‌ பரிசத்தமானது. கர்த்தருடைய 
நாமத்தினாலே பேசுகிறவர்கள்‌ மிகவும்‌ 
கவனமாகவும்‌, எச்சரிப்பாகவும்‌ பேசவேண்டும்‌. 
கவனக்குறைவாகவும்‌, உண்மையை 
மறைக்கும்‌. வண்ணமாகவும்‌, 
ஏனோதானோவென்றும்‌ பேசுவது 
கர்த்தருக்கு விரோதமான பாவம்‌. 





லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


அசுத்தமான யாதொரு வஸ்தையும்‌: 
தொடுவது தீட்டும்‌ குற்றமும்‌ ஆகும்‌ என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. “அசுத்தமான காட்டு 
ன்‌ உடலையாவது. அசுத்தமான 


தொட்டால்‌, 

குற்றமும்‌ உள்ளவனாவான்‌" 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ 

அல்லது, எந்த அசுத்தத்தினாலாகிலும்‌ 
தீட்டுப்பட்ட ஒரு ம: ஒருவன்‌ 
அறியாமல்‌ தொட்டு, அதை 
அறிந்துகொண்டால்‌, அவன்‌ 
குற்றமுள்ளவனாவான்‌ (லேவி 5:3) 


பின்பு 


அசுத்தமான  யாதொன்றை 
கர்த்தருடைய 


ஒருவன்‌ 
தொட்டுவிட்டு, 
அரப்பு பாத்தற்கள்ளே 
சுத்தம்பண்ணாமல்‌ 


நியாயப்பிரமாணத்தில்‌ 


பிரகாரம்‌, 
முதலாவதாக சுந்தம்பண்ணவேண்டும்‌. 
அவனுடைய குற்றமும்‌ தீட்டும்‌ அவனை 
விட்டு நீங்கவேண்டும்‌. அதன்‌ பின்பே 
அவன்‌ கர்த்தருடைய வாசஸ்தலத்திற்கு வந்து 
பலியையோ அல்லது காணிக்கையையோ 
செலுத்தவேண்டும்‌. 
லாவ, 
நீங்கவேண்டும்‌.. 
பாவநிவாரணமும்‌, 
செலுத்தவேண்டும்‌ 
பிரமாணம்‌. 


தீட்டும்‌ குற்றமும்‌ 
இதற்கு பின்பே 
.... குற்றநிவாரணமும்‌ 
என்பது கர்த்தருடைய 


மனுஷன்‌ ஆணை 
ரன வக்‌ னக 
“மனிதர்‌ பதறி ஆணையிடும்‌ எந்தக்‌. 
காரியத்திலானாலும்‌, ஒருவன்‌ தீமை 
செய்கிறதற்காவது நன்மை 
செய்கிறதற்காவது, தன்‌ மனம்‌ அறியாமல்‌, 
தன்‌ உதடுகளினால்‌ பதறி யிட்டு, 
பின்பு அவன்‌ அதை அறிந்துகொண்டால்‌, 
அதைக்‌ குறித்துக்‌ குற்றமுள்ளவனாவான்‌" 
(லேவி 5:4) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


ஆணையிடுகிறவன்‌ 
ஆணைக்கு கட்டுப்பபவேண்டும்‌. 
வந்தாலும்‌ தான்‌ 


அந்த 
தனக்கு 
பண்ணின 


அறிந்துகொள்கிறார்கள்‌. 

ஒருவன்‌ பதறி  ஆணையிட்டாலும்‌, 
தான்‌ ஆணையிட்டதை 
நிறைவேற்றாமலிருப்பது அலனுக்கு 
குற்றமாயிருக்கும்‌. இந்தக்‌ குற்றத்தை அவன்‌ 
மனமறியாமல்‌, தன்‌ உதடுகளினால்‌ பதறி 
ஆணையிட்டிருந்தால்‌, ரான்‌ குற்றத்திற்கு 
நிவாரணமாக, குற்று 
செலுத்தலாம்‌. 

குற்றமுள்ளவர்கள்‌ , குற்றநிவாரண 
பலியை செலுத்துவதற்கு முன்பாக, தங்கள்‌ 
பாவத்தைக்‌ குறித்து முதலாவதாக அறிக்கை 
செய்யவேண்டும்‌. அதன்பின்பே 
குற்றநிவாரண பலியை செலுத்தவேண்டும்‌. 


ப்பட்டவைகள்‌ ஒன்றில்‌, ஒருவன்‌ 
கலக்க, அவன்‌ தான்‌ 
செய்தது. பாவம்‌ என்று அறிக்கையிட்டு, 
தான்‌ செய்த பாவத்துக்குப்‌ 
பாவநிவாரணபலியாக, ஆடுகளிலாவது, 
வெள்ளாடுகளிலாவது, ஒரு பெண்குட்டியைக்‌ 
ர்‌ பலியாகக்‌ கர்த்தருடைய 
கொண்டுவர வேண்டும்‌; 
அதினாலே ஆசாரியன்‌ அவன்‌ செய்த 
பாவத்தைக்குறித்து அவனுக்காகப்‌ 
பாவநிவிர்த்தி செய்யக்கடவன்‌" (லேவி 5:5,6) 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


பாவமன்னிப்பு பெறுவது இயலாத காரியம்‌. 
குற்றமுள்ளவன்‌, தன்னுடைய பாவத்தைக்‌ 
குறித்து அறிக்கை செய்யவில்லையென்றால்‌, 
அவன்‌ செலுத்தும்‌ குற்றநிவாரண 
காணிக்கையை கர்த்தர்‌ அங்கீகரிக்கமாட்டார்‌ 





லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


பாவங்கள்‌. 
கர்த்தருடைய 
பலிகளையும்‌ 
காணிக்கைகளையும்‌ கொண்டு 
வருகிறவர்கள்‌, முதலாவதாக தங்களுடைய 
பாவத்திற்காக மனம்‌ திரும்பவேண்டும்‌. 
தாங்கள்‌ செய்த பாவங்களை கர்த்தருடைய 
சமுகத்திலே அறிக்கை பண்ணவேண்டும்‌. 
கர்த்தர்‌ தாமே தம்முடைய கிருபையினாலும்‌ 
இரக்கத்தினாலும்‌ தங்களுடைய பாவங்களை 
மன்னித்தருளவேண்டுமென்று, கர்த்தருடைய 
சமுகத்திலே மிகுந்த பணிவோடும்‌ 
பயபக்தியோடும்‌ ஜெபம்பண்ணவேண்டும்‌. 


பாவம்‌ செய்தவன்‌ கர்த்தருடைய 
சமுகத்தில்‌ பணிவோடு 
ஜெபம்பண்ணவேண்டும்‌. ஆசாரியன்‌ அவன்‌ 
செய்த பாவத்தைக்‌ குறித்து, அவனுக்காக 
பாவநிவிர்த்தி செய்யவேண்டும்‌. 


மோசேயினிடத்தில்‌ 
'பண்ணவேண்டிய 
சொல்லுகிறார்‌. அதன்‌ 


தங்களுடைய 
மன்னிக்கப்படவேண்டுமென்று 
சமுகத்திலே 


கர்த்தர்‌ 
பாவநிவாரணம்‌. 
காரியங்களைப்பற்றி 
விவரம்‌ வருமாறு : 

1. சாட்சியாகிய 
ஆணையைக்‌ 
கண்டதையும்‌ 
தெரிவியாதிருந்து 
(லேவி 5:1:எண்‌ 5:21) 


ருவன்‌, இடப்பட்ட 
கேட்டிரந்தம்‌, தான்‌ 
அறிந்ததையும்‌ 
பாவஞ்செய்தல்‌. 


சுத்தமான யாதொரு வஸ்துவையாவது, 
ஒருவன்‌ அறியாமல்‌ தொட்டுப்‌ பாவம்‌ 
செய்தல்‌ (லேவி 5:2-3). 


மனிதன்‌ தன்‌ மனம்‌ அறியாமல்‌, தன்‌ 
உதடுகளினால்‌ பதறி ஆணையிட்டு 
பாவம்‌ செய்தல்‌ (லேவி 5:4). 


தீட்டு என்னும்‌ 
முதல்‌ தடவையாக 
பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. (லேவி 5:2. 
நோவாவின்‌ மிருகஜீவன்களில்‌ தீட்டனவை 
என்னும்‌ பாகுபாடு காணப்படவில்லை. 
(ஆதி 7:2) 


வார்த்‌ 


தீட்டுப்படுத்தும்‌ 
பரிசுத்த வேதாகமத்தில்‌ 
அதன்‌ விவரம்‌: 


அருன்‌ 
காரியங்களைப்பற்றி 
சொல்லப்பட்டிருக்கிறது. 
வருமாறு 


மரித்தோருடைய சரீரத்தைத்‌ தொடுவது. 
(எண்‌ 9:10; எண்‌ 19:13) 
அசுத்தமான நபரைத்‌ தொடுவது. 
(லேவி 5:3; லேவி 22:4-6) 


அசுத்தமான மிருகஜீவன்களைப்‌ 
புசிப்பது (லேவி 11; உபா 14) 
பிள்ளையைப்‌ பெற்றிருக்கும்‌ 
(லேவி 1211-8) 


ஸ்திரீ 
வியாதியஸ்தர்‌ (லேவி 131-15:33) 
தீட்டான வீடு 


தானாக இறந்துபோன 
(லேவி 17:15) 


(லேவி 14:34-57) 
மிருகஜீவன்‌. 


ஆசாரியர்‌ 


(எண்‌ 19) 


செய்யும்‌ சில சேவைகள்‌ 


நெருங்கிய உறவினரிடையே சேருதல்‌, 
(லேவி 20:19-21) 


மனுஷ எலும்பையாவது, 
பிரேதக்‌ குழியையாவது தொடுதல்‌ 


(எண்‌ 1916) 
செத்துப்போன 
கூடாரத்தில்‌ 


(எண்‌ 19:14) 


மனுஷனுடைய 
பிரவேசித்தல்‌ 


பாவம்‌ செய்தவன்‌ 
பாவத்திற்கு நிவாரணமாக 
பலியை செலுத்தவேண்டும்‌. 
அவன்‌ மோசேயின்‌ 
சொல்லப்பட்டிருக்கிற 
குற்றநிவாரண உபலியையும்‌, 
தகனபலியையும்‌ செலுத்தவேண்டும்‌. 
செய்தவன்‌. நிவாரண 
செலுத்துவதோடு, வேறு 
காரியங்களையும்‌ செய்யவேண்டும்‌ 
என்று பரிசுத்த வேதாகமத்தில்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. அதன்‌ விவரம்‌: 


தன்னுடைய 
பாவநிவாரண 
மேலும்‌ 
பிரமாணத்தில்‌ 
பிரகாரம்‌, 
சர்வாங்க 


ன்‌ பாவத்தைக்‌ 
குற்றமுள்ளவனாக 
(லேவி 5:5) 


குறித்து 


வேண்டும்‌. 


2. தான்‌ செய்தது பாவம்‌ 
அறிக்கையிட வேண்டும்‌. 


என்று 





லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


3 தான்‌ செய்த பாவத்துக்குப்‌ 
பாவநிவாரண பலி செலுத்த வேண்டும்‌. 
(லேவி 5:6) 


பரிசுத்தவேதாகமத்தில்‌ ஒரு சில 
பாவங்கள்‌ குற்றங்கள்‌” என்று 
அழைக்கப்படுகிறது. அது பற்றிய விவரம்‌ 
வருமாறு 
1. ஆணையைக்‌ குறித்து 
உண்மையில்லாதிருத்தல்‌ (லேவி 53. 


அசுத்தமானதைத்‌ தொடுதல்‌. 


(லேவி 5:2-3) 
பதறி ஆணையிடுதல்‌. (லேவி 5:4) 
பரிசுத்தமான 


அறியாமையினால்‌ 
(லேவி 515; 


கர்த்தருக்குரிய 
சடங்குகளில்‌ 
குற்றம்‌ செய்தல்‌. 
லேவி 2214-16) 
ன்‌ வசத்தில்‌ நம்பி ஒப்படைக்கப்பட்ட 
பொருளில்‌. அநியாயம்‌ செய்தல்‌ 
(லேவி 62-3: யாத்‌ 22943; 
எண்‌ 516-27) 
குற்றநிவாரண பலியாக 
வேண்டியவை பற்றி கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. அவற்றின்‌ 
வருமாறு 
1. ஆடுகளில்‌ ஒருபெண்குட்டி (லேவி 5:6) 


செலுத்த 
மோசேக்கு 
விவரம்‌ 


2. வெள்ளாடுகளில்‌ ஒரு பெண்குட்டி 
3. காட்டுப்புறா (லேவி 5:7) 
புறா 


5, ஒரு எப்பா அளவான மெல்லிய மாவிலே 
பத்தில்‌ ஒரு பங்கு (லேவி 511) 


ஆட்டுக்கடா (லேவி 51518) 


பாவதிவாரணபலி. 
மெல்லியமா 
லேவி 5:7-13 


லேவி ஆட்டுக்குட்டியைக்‌. 
கொண்டுவர அவனுக்குச்‌. 
சுக்தியில்லாதிருந்தால்‌, அவன்‌ செய்த 


குற்றத்தினிமித்தம்‌ 
காட்டுப்புறாக்களையாவது, 
புறாக்குஞ்ககனையாவது, 
பாவதிவாரண 
மற்றொன்றைச்‌ 

யாகவும்‌, கர்த்தருடைய 
கொண்டு வரக்கடவன்‌. 


சுத்திதியில்‌ 


5:8. அவைகளை 
கொண்டு 
பாவதிவாரண 


தலையை 
கின்னி, 
இரண்டாக்காமல்‌ வைத்து, 


லேவி 5, 
கொஞ்சம்‌ 
பக்கத்தில்‌ 
இரத்தத்தைப்‌ 
அடியிலே வடியவிடுவானாக; 
பாவதிவாரணபலி. 


அதின்‌ 
எடுத்து, 
தெளித்து, 


இரத்தத்தில்‌ 
பலிபீடத்தின்‌ 

மீதியான 
பலிபீடத்தின்‌ 
இது, 


லேவி 5:10. மற்றதை நியமத்தின்படியே 
அவன்‌ 'தகனயலியாய்ச்‌ 
செலுத்தக்கடவன்‌; இவ்விதமாக அவன்‌ 
செய்த பாவத்தை ஆசாரியன்‌ 
திவிர்த்திசெய்யக்கடவன்‌; அப்பொழுது 
அது அவனுக்கு மன்னிக்கப்படும்‌. 


லேவி. ட்ப இரண்டு 
காட்டுப்புதாக்களையாவது இரண்டு 
புறாக்குஞ்சகனையாவது கொண்டு வர 
அவனுக்குச்‌ சக்தியில்லாதிருந்தால்‌, 
பாவம்‌ செய்தவன்‌: 
பாவதிவாரணத்துக்காக ஒரு எப்பா 
அனவான மெல்லிய மாவிலே யத்தில்‌ 
ஒரு பங்கைத்‌ தன்‌ காணிக்கையாகக்‌ 
கொண்டுவருவானாக; அது 
பாவதிவாரண  பலியாயிருப்பதிணால்‌, 
அதின்மேல்‌ எண்ணெய்‌ வார்க்காமலும்‌ 
தூபவர்க்கம்‌ போடாமலும்‌ இருத்து, 


லேவி 5:12. அதை ஆசாரியனிடத்தில்‌ 
கொண்டு வரவேண்டும்‌; அதிலே 
ஆசாரியன்‌ ஞாபகக்குறியான பங்காகத்‌ 
தன்‌ கைப்பிடி நிறைய எடுத்து, 
கர்த்தருக்கு இடும்‌ தகனபலி. 
கனைப்போல, பலிபீடத்தின்‌ மேல்‌ 
தகனிக்கக்கடவன்‌; இத 
பாவதிவாரணபலி.. 





(யய 
பிய 


லேவி 5:18. இவ்விதமாக மேற்சொல்லிய 
காரியங்கன்‌ ஒன்றில்‌ அவன்‌ செய்த 
பாவத்துக்காக 

பாவதிவிர்த்தி. 

அப்பொழுது (தூ 
மன்னிக்கப்படும்‌, மீதியானது போஜன. 
பலியைப்போல ஆசாரியணைச்‌ சேரும்‌ 
என்றார்‌. 


ஒருவன்‌ செய்த பாவத்திற்கு, 
பாவநிவாரணபலியாக. டுகளிலாவது. 
வெள்ளாடுகளிலாவது, ஒரு பெண்டு ஒன்‌ 
குற்றநிவாரண பலியாக. தம்முடைய 
சந்நிதியில்‌ கொண்டு வரவேண்டும்‌ என்று 
கர்த்தர்‌ சொல்லியிருக்கிறார்‌. ஒரு சிலருக்கு 
இப்படிப்பட்ட மிருகஜீவன்களை 
குற்றநிவாரண பலியாக கொண்டு வர 
திராணியிருக்காது. அவர்களிடத்தில்‌ 
பொருளாதார சக்தி இருக்காது. அவர்கள்‌ 
ஏழைகளாகயிருப்பார்கள்‌. 


இசுவரியவான்‌ குற்றம்‌ செய்தாலும்‌, 
தரித்திரன்‌ குற்றம்‌ செய்தாலும்‌, 
அவனுடைய குற்றம்‌ நிவிர்த்தி 
பண்ணப்படவேண்டும்‌. தான்‌ செய்தது 
குற்றம்‌ என்பதை அவனுடைய மனச்சாட்சி 
உணர்த்தவேண்டும்‌ 

தரித்திரனும்‌ கர்த்தருடைய 


செய்யவேண்டும்‌. அதன்‌ பின்பு அவர்கள்‌ 
கர்த்தர்‌ நியமித்திருக்கிற குற்றநிவாரண 
பலியை செலுத்தவேண்டும்‌. 


'ஆட்டுக்குட்டியைக்‌ கொண்டுவர 
அவனுக்குச்‌ சக்தியில்லாதிருந்தால்‌, அவன்‌ 
செய்த குற்றத்தினிமித்தம்‌ இரண்டு 
காட்டுப்புறாக்களையாவது. இரண்டு 
புறாக்குஞ்சுகளையாவது. ஒன்றைப்‌ 
பாவநிவாரண பலியாகவும்‌ மற்றொன்றைச்‌ 
சர்வாங்க தகனபலியாகவும்‌, கர்த்தருடைய 
சந்நிதியில்‌ கொண்டு வரக்கடவன்‌" 
(லேவி 5:7) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


கொடுக்கிறார்‌. தேவனுடைய நிபந்தனைகளை 


யாரும்‌ எளிதாகக்‌ கைக்கொள்ளலாம்‌. 
செல்வந்தருக்கு ஒரு பாவநிவாரணமும்‌. 
ஏழை எளியவர்களுக்கு வேறுவிதமான 
பாவநிவாரணமும்‌ நியமிக்கப்பட்டிருக்கிறது. 


லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆட்டுக்கடாவிலிருந்து காட்டுப்புறா 

வரையிலும்‌ பலியாகச்‌ செலுத்தலாம்‌, 
ஒன்றும்‌ முடியாதவர்கள்‌ மெல்லிய மாவில்‌ 
பத்தில்‌ ஒரு பங்கைக்கூட செலுத்தலாம்‌ 
(லேவி 5:67 1175). 


தான்‌ செய்த பாவத்திற்கு பாவநிவாரண 
ஆடுகளிலாவது, 
ரணமாக. ஒரு ெங்று ய 
குற்றிவாரண பலியாக கர்த்தருடைய 
சந்நிதியில்‌ கொண்டு வர 
சக்தியில்லாதிருந்தால்‌, அவன்‌ இரண்டு 
காட்டுப்புறாக்களையாவது. இரண்டு 
புறாக்குஞ்சகளையாவது, கர்த்தருடைய 
சந்நிதியில்‌ கொண்டு வரவேண்டும்‌. 


அவனுக்கு இந்தப்‌ பறவைகளை 
கொண்டு வரக்கூட சக்தியில்லாதிருந்தால்‌, 
பாவம்‌ செய்தவன்‌, பாவநிவாரணத்திற்காக 
ஒரு எப்பா அளவான மாவிலே 
பத்தில்‌ ஒரு பங்கை தன்‌ காணிக்கையாக 
கொண்டு வரவேண்டும்‌. 


“இரண்டு காட்டுப்புறாக்களையாவது 
இரண்டு புறாக்குஞ்சகளையாவது கொண்டு 
வஹா அவனுக்குச்‌ சக்தியில்லாதிருந்தால்‌, 
பாவம்‌ செய்தவன்‌ பாவநிவாரணத்துக்காக 
ஒரு எப்பா அளவான மெல்லிய மாவிலே 
பத்தில்‌ ஒரு பங்கைத்‌ தன்‌ காணிக்கையாகக்‌ 
கொண்டுவருவானாக" (லேவி 5:1) என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


சிலர்‌ மிகவும்‌ ஏழையாக இருப்பார்கள்‌. 
அவர்களால்‌. ஆட்டுக்குட்டியையோ, 
வெள்ளாட்டுக்‌ குட்டியையோ, புறாக்களையோ, 
காட்டுப்‌ புறாக்களையோ கொண்டுவர 
முடியவில்லை. என்றால்‌, ஒரு எப்பா மெல்லி 
ல்‌ ஒரு பங்கைக்‌ 

பலிசெலுத்தலாம்‌. 
போஜனபலியில்‌ 
தூபவர்க்கமோ 


இந்தப்‌ 
சேர்க்கப்படலாகாது. 


லேவியராகமம்‌ 2: 
கூறப்பட்டிருப்பது பாவு 
அது ஸ்தோத்திரபலியல்ல. (லேவி 5/1; 
லேவி 16). மிகவம்‌ ஏழைகளாக 
இருக்கிறவர்கள்‌ மட்டுமே மிருகஜீவன்களைப்‌ 
பலியிடுவதற்குப்‌ பதிலாகப்‌ போஜனபலியைச்‌ 
செலுத்துவதற்கு  அனுமதிக்கப்படுகிறார்கள்‌ 
லேவி 5:71). 


ம்‌ அதிகாரத்தில்‌ 


ரண பலி. 





லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


தரித்திரரானாயிருந்தாலும்‌, 
பாவத்தை 


ஒருவன்‌ 
அவன்‌ செய்த 
பண்ணுவதற்கு, கர்த்தர்‌ 

பிரமாணத்தில்‌ வாய்ப்பை 
கொடுத்திருக்கிறார்‌. ஒருவனுடைய தரித்திரம்‌ 
அவனுடைய பாவமன்னிப்புக்கு 
'தடையாகயிருக்காது. விசுவாசிகளாகிய நாம்‌ 
எல்லோருமே  பரலோகத்தை நோக்கி 
பிரயாணம்‌ செய்துகொண்டிருக்கிறோம்‌. 
பரலோகத்திற்குப்‌ போவதற்கு, நம்முடைய 
வறுமையும்‌, தரித்திரமும்‌ ஒருபோதும்‌ 
'தடையாயிருப்பதில்லை. 


ப 
குற்றத்தினிமித்தம்‌ 
காட்டுப்புறாக்களையாவது, 
புறாக்குஞ்சகளையாவது, 
பாவநிவாரண பலியாகவும்‌ 
சர்வாங்க தகனபலியாகவும்‌, 


பலியை செலுத்தவேண்டும்‌. 


பாவம்‌ முதலாவதாக. 
பண்ணப்படவேண்டும்‌. 


பாவநிவாரண பலியை செலுத்திய 


அங்கீகரித்து, அவருக்கு நன்றி சொல்லும்‌ 
வண்ணமாக, அவர்கள்‌ கர்த்தருக்கு 
சர்வாங்க தகனபலியை செலுத்துகிறார்கள்‌. 
சர்வாங்க தகனபலி கர்த்தரை கனம்பண்ணும்‌ 
வண்ணமாகவும்‌, அவரை துதிக்கும்‌ 
வண்ணமாகவும்‌ செலுத்தப்படுகிறது. 
பாவநிவாரணபலி டைய 
பாவங்கள்‌ நிவிர்த்திபண்ணப்படுவதற்காக 
செலுத்தப்படுகிறது. 
பாவம்‌ செய்தவன்‌, 
குற்றத்தினிமித்தமாக 
காட்டுப்புறாக்களை 
புறாக்குஞ்சுகளை 


தான்‌ செய்த 
இரன்‌ 


அதின்‌ கழுத்தினிடத்தில்‌, கிள்ளி. 
அதை இரண்டாக்காமல்‌ வைத்து, அதின்‌ 
இரற்தந்தில்‌. கொஞ்சம்‌. எடுத்து. 
பலிபீடத்தின்‌ பக்கத்தில்‌ தெளித்து, மீதியான 
இரத்தத்தைப்‌ பலிபீடத்தின்‌ அடியிலே 
வஷியவிடவேண்டும்‌: இது பாவநிவாரணபலி 
(லேவி 5:89). 


இரண்டு புறாக்கள்‌ அல்லது இரண்டு 
காட்டுப்புறாக்களில்‌ ஒன்றைப்‌ பாவநிவாரண 
பலியாகச்‌ செலுத்தவேண்டும்‌ (லேவி 5:7-9) 
மற்றொன்றைச்‌ சர்வாங்கத்‌ தகனபலியாகத்‌ 
தகனிக்கவேண்டும்‌ லேவி 54-13 ஆகிய 
வசனங்களில்‌ கூறப்பட்டிருக்கும்‌ பாவநிவாரண 
பலிகளுக்கும்‌, லேவி 41-35 
ஆகிய வசனங்களில்‌ கூறப்பட்டிருக்கும்‌ 
பாவநிவாரண உ பலிகளுக்கும்‌ வித்தியாசம்‌. 


மற்றதை நியமத்தின்பூயே. ஆசாரியன்‌ 

செலுத்த! வண்டும்‌; 

அவன்‌ செய்த பாவத்தை 

ஆசாரியன்‌ நிவிர்த்திசெய்யக்கடவன்‌ என்றும்‌, 

அப்பொழுது அது அவனுக்கு மன்னிக்கப்படும்‌ 
என்றும்‌ கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ (லேவி 


பாவநிவாரண பலியைக்‌ குறிப்பதற்கு 
அஷூம்‌" என்னும்‌ எபிரெய வார்த்தை 
பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. பொதுவாக இந்த 
வார்த்தை நீதிநெறியை மீறிய பாவம்‌ அல்லது 
சடங்காசாரத்தை மி பாவம்‌, 
அறியாமையினால்‌ செய்த பாவம்‌ 
ஆகியவற்றைக்‌ குறிக்கும்‌. தான்‌ செய்த 
பாவம்‌ ஒருவனுக்கு உணர்த்தப்படும்போது 
அதற்குரிய நிவாரண பலியைச்‌ செலுத்தி, 
தன்‌ பாவத்திலிருந்து பாவநிவாரணம்‌ பெற்றுக்‌ 
கொள்ள வேண்டும்‌. அஷாம்‌ என்னும்‌. 
எபிரெய வார்த்தை பாவத்தையும்‌, பலியையும்‌ 
குறிக்கும்‌. 


எபிரெய மொழியில்‌ அஷாம்‌ என்னும்‌ 
வார்த்தையைப்போலவே 
என்னும்‌ எபிரெய 
பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. 
பாவத்தையும்‌, பாவநிவாரண உ பலியையும்‌ 
குறிக்கும்‌. எங்கெல்லாம்‌ பாவம்‌ இருக்கிறதோ 
அங்கெல்லாம்‌ பாவநிவாரணமும்‌ 
தேவைப்படுகிறது. 





லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


பாவநிவாரணமாகச்‌ 
முதலாவது புறாவின்‌ 
காட்டுப்புறாவின்‌ த்தம்‌ 
வேண்டும்‌. இரண்டாவது 
காட்டுப்புறா சர்வாங்க தகனபலியாகத்‌ 
தகிக்கப்படுகிறது. இந்தப்‌ பாவநிவாரண 
பலியைத்‌ தேவன்‌ அங்கீகரித்து, திருப்தி 
அடைந்திருக்கிறார்‌ என்பதை. 
விளக்குகிறது. இது கர்த்தருக்குச்‌ சுகந்த 
வாசனையான பலியாகும்‌ (லேவி 1:9,13, 17). 


இயேசு கிறிஸ்து. ்‌ 
பதிலீடாகத்‌ தேவனுக்குப்‌ பூரணமாகக்‌. 
கீழ்ப்டிந்து தம்மையே பலியாக 
ஒப்புக்கொடுத்தார்‌. பாவநிவாரண பலியும்‌, 
குற்ற நிவாரண பலியும்‌ இயேசு கிறிஸ்துவின்‌ 
பதிலீட்டு மரணத்திற்கு அடையாளமாகும்‌. 
(லேவி 5:10) 


செலுத்தப்பட்ட 
்‌்‌ A து 
சிந்தப்பட 
புறா அல்லது. 


மனுஷருடைய 


பாவம்‌ செய்தவன்‌ தன்னுடைய 
பாவநிவாரணத்திற்காக ஒரு எப்பா அளவான 
மெல்லிய மாவிலே பத்தில்‌ ஒரு பங்கை 
தன்‌ காணிக்கையாக ஆசாரியனிடத்தில்‌ 
கொண்டு வரவேண்டும்‌: அது பாவநிவாரண 
பலியாமிருப்பதினால்‌, அதின்மேல்‌ எண்ணெய்‌ 
வார்க்காமலும்‌ தூபவர்க்கம்‌ போடாமலும்‌ 
இருக்கவேண்டும்‌. 


அந்த மாவிலே ஆசாரியன்‌ 
ஞாபகக்குறியான பங்காகத்‌ தன்‌ கைப்பிடி 
நிறைய எடுத்து, கர்த்தருக்கு இடும்‌ 
தகனபலிகளைப்போல, பலிபீடத்தின்‌ மேல்‌. 
தகனிக்கவேண்டும்‌: இது பாவநிவாரணபலி 


எபி 9:22) 

எல்லோருடைய பாவத்தையும்‌ நிவாரணம்‌ 
செய்வதற்கு இரத்தம்‌ சிந்துதல்‌ தேவையாக 
இருக்கிறது. ஆசாரியர்‌ மூலமாக இஸ்ரவேல்‌ 
ஜனங்கள்‌ மிருகஜீவன்களைப்‌ பலி செலுத்தி, 
தங்கள்‌ பாவத்திற்கு நிவாரணம்‌ செய்தார்கள்‌. 
அவ்வாறு நிவிர்த்தி செய்ய முடியாதவர்கள்‌ 
பாவநிவாரணத்தின்‌ 

செலுத்தப்படும்‌ 


(லேவி 512-13; லேவி 161-34). 


QOODNENS 
PUBLISHERS 


மழைகள்‌ மெல்லிய மாவைக்‌ 
கொண்டுவரும்போது, பாவநிவாரண பலியில்‌ 
தங்களுக்குள்ள நம்பிக்கையை 
வெளிப்படுத்துகிறார்கள்‌. மற்றவர்கள்‌ 
இவர்களுக்காகப்‌ பாவநிவாரண பலிகளைச்‌ 
செலுத்துகிறார்கள்‌. ஏழைகள்‌ தங்களால்‌ 
முடிந்ததைக்‌ கொடுக்கிறார்கள்‌. இது ஏழை 
விதவை இரண்டு வெள்ளிக்காசகளைக்‌ 
கொடுப்பது போன்று உள்ளது(லூக்கா 21;1-4). 
மெல்லிய மாவின்‌ ஒரு பகுதி தகனிக்கப்பட்ட 
பின்பு, மீதமுள்ள மாவு ஆ சாரியரைச்‌ சேரும்‌. 
பாவநிவாரண பலியோடு போஜனபலி அல்லது, 
பானபலி சேர்த்துச்‌ செலுத்தப்படமாட்டாது 
(எண்‌ 15111) 


இவ்விதமாக மேற்சொல்லிய 
காரியங்கள்‌ ஒன்றில்‌ அவன்‌ செய்த 
பாவத்துக்காக ஆசாரியன்‌  பாவநிவிர்த்தி 
செய்யக்கடவன்‌ என்றும்‌, அப்பொழுது அது 
அவனுக்கு மன்னிக்கப்படும்‌, மீதியானது 
போஜனபலியைப்போல ஆசாரியனைச்‌ சேரும்‌ 
என்றும்‌, கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ (லேவி 5:13) 


டய சமுகத்திலே கொண்டு 
வரப்படும்‌ சிய வ வான்‌ 
பலியாக இருக்கிறது. ஆகையினால்‌. 
அதின்மேல்‌ எண்ணெய்‌ வார்க்கக்கூடாது. 
அதின்மேல்‌ தூபவர்க்கம்‌ போடக்கூடாது. 
மாவின்மேல்‌ எண்ணெய்‌ வார்த்து தூபவர்க்கம்‌ 
போடும்போது அதிகமாய்‌ பணம்‌ செலவாகும்‌. 
பாவம்‌ செய்த தரித்திரனுக்கு இந்தப்‌ 
பணத்தை செலவு பண்ணும்‌ சக்தி இருக்காது. 
இது ஏழைகளின்‌ பாவநிவாரணத்திற்காக 
நியமிக்கப்பட்டிருக்கிற பாவநிவாரண பலி. 
ஆகையினால்‌ இந்தப்‌ பலியானது மிகவும்‌ 
எளிமையான முறையில்‌ செலுத்தப்படுகிறது. 


பாவம்‌ செய்தவன்‌ தன்னுடைய 
பாவத்திற்காக மனம்‌ வருந்தவேண்டும்‌. 
அவனுடைய மனச்சாட்சியில்‌, பாவத்தைக்‌ 


பலியாக கர்த்தருடைய பலிபீடத்தின்மேல்‌ 
நசனிக்கப்படுகிறு. ஆகையினால்‌ அந்தப்‌ 
சுவையாகயிருக்கவேண்டும்‌ 
த்தன எண்ணெய்‌ வார்க்க வேண்டிய 
அவசியமில்லை. மேலும்‌ அந்தப்‌ 
பலி நறுமணமுள்ளதாகமிருக்கவேண்டும்‌. 
என்பதற்காக, அந்த மாவின்மேல்‌ தூபவர்க்கம்‌. 
போடவேண்டிய அவசியமுமில்லை. 





லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


குற்றநிவாரண பலி - அபராதம்‌ 
லேவி 5:14-19 


லேவி 54. பின்னும்‌ 
மோசேயை நோக்கி: 


கர்த்தர்‌ 


லேவி 5௭5. ஒருவன்‌ 
கர்த்தருக்குரிய பரிசுத்தமானவைகளில்‌ 
குற்றஞ்செய்து, அறியாமையினால்‌. 
பாவத்துக்குட்பட்டால்‌, அவன்‌ தன்‌ 
குற்றத்தினிமித்தம்‌ பரிசுத்த ஸ்தலத்துச்‌. 
சேக்கல்‌ கணக்கின்படியே, நீ அவன்‌ 
மேல்‌ சுமத்தும்‌ அபராதம்‌ எவ்வனவோ, 
அவ்வனவு வென்விச்‌ சேக்கல்‌ பெறும்‌. 
பழுதற்ற ஒரு ஆட்டுக்கடாவைக்‌ 
குற்ததிவாரணபலியாகக்‌ கர்த்தருடைய 
சந்நிதியில்‌ கொண்டுவந்து, 


லேவி 5:16. பரிசுத்தமானதைக்குறித்துத்‌ 
தான்‌: செய்த தப்பிதத்தினால்‌ 
உண்டான நஷ்டத்தைச்‌ செலுத்தி, 
அதினோடு ஐந்தில்‌ ஒரு பங்கை 
அதிகமாகக்‌ கூட்டி, ஆசாரியனுக்குக்‌ 
கொடுப்பானாக; குற்ததிவாரண 
பலியாகிய ஆட்டுக்கடாவினாலே. 
அவனுக்காக ஆசாரியன்‌ பாவநிவிர்த்தி: 
செய்யக்கடவன்‌; அப்பொழுது அது 
அவனுக்கு மன்னிக்கப்படும்‌. 


லேவி 57. 
செய்யத்தகாதென்று. 
கட்டனைகளினால்‌ விலக்கப்பட்ட 
யாதொன்றைச்‌ செய்து 
பாவத்துக்குட்பட்டால்‌, அதை அவன்‌ 
அறியாமையினால்‌ செய்தாலும்‌, அவன்‌ 
குற்றமுன்னவனாயிருத்து, தன்‌. 
அக்கிரமத்தைச்‌ ௬மப்பான்‌. 


ஒருவன்‌. 
கர்த்தருடைய 


லேவி 5:18. அதினிமித்தம்‌ அவண்‌: 
குற்றதிவாரணபலியாக, ந 
மதிப்புக்குச்‌ சரியான பழுதற்ற 
ஆட்டுக்கடாவை ஆசாரியனிடத்தில 
கொண்டுவருவானாக; 

அறியாமல்‌ செய்த 

ஆசாரியன்‌ 

திவிர்த்திசெய்யக்கடவன்‌; அப்பொழுது 
அது அவனுக்கு மன்னிக்கப்படும்‌. 


QOODNENS 
PUBLISHERS 


லேவி 5:19. இது குற்றநிவாரணபலி; 
அவன்‌ கர்த்தருக்கு விரோதமாய்க்‌ 
குற்றஞ்செய்தான்‌ என்பது திச்சயம்‌ 
என்றார்‌. 


சாட்சியாக ஒருவன்‌ தான்‌ கண்டதையும்‌ 
அறிந்ததையும்‌ தெரிவியாதிருந்தால்‌, 
அவனுக்கு ஒரு பாதிப்பும்‌ ஏற்படாது. 
ஆனால்‌ நிரபராதியாகயிருக்கிறவனுக்கு 
பாதிப்பு ஏற்படும்‌. கர்த்தர்‌ இதுவரையிலும்‌ 
இப்படிப்பட்ட அக்கிரமத்தை 
நிவிர்த்திபண்ணுவதற்கு செலுத்தவேண்டிய 
குற்றநிவாரண பலியைப்பற்றிச்‌ சொன்னார்‌. 


இப்போது, ஒருவன்‌ கர்த்தருக்குரிய 
பரிசுத்தமானவைகளில்‌ குற்றம்‌ செய்து, 
பாவத்திற்குட்படுவதைப்பற்றியும்‌, அதற்காக 
செலுத்தப்படவேண்டிய 
பலியயைப்பற்றியும்‌, 
வசனப்பகுதியில்‌ 
கர்த்தருக்குரிய 
குற்றம்‌ செய்வதினால்‌ மனுஷருக்கு ஒரு 
பாதிப்பும்‌ ஏற்படாது. ஆனால்‌ இது, 
கர்த்தருக்கு விரோதமாக செய்யும்‌ 
பாவமாகயிருக்கும்‌. 


லேவி வ ஈரத்தின்‌ 
முடிவிலும்‌, ன்‌ எடது அதிகாரத்தின்‌ 
ஆரம்பத்திலும்‌ “கர்த்தருக்குரிய 
பரிசுத்தமானவைகளில்‌ ம்‌ செய்து, 
கர்த்தருக்கு விரோதமாக அநியாயம்‌ 
செய்வதைப்பற்றியும்‌ குற்றம்‌ செய்தவன்‌ 
அதற்காக செலுத்தவேண்டிய குற்றநிவாரண 
பலியைப்பற்றியும்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 

கர்த்தருக்குரிய பரிசுத்தமானவைகள்‌. 
கர்த்தருக்கே உரியது. அதை மனுஷன்‌: 
தன்னுடைய சொந்த உபயோகத்திற்கு. 
பயன்படுத்தக்கூடாது. கர்த்தருக்கு 
பிரதிஷ்டைபண்ணப்பட்டதை, மனுஷன்‌ 
தனக்கு. சொந்தமானதாக 
மாற்றிக்கொள்ளக்கூடாது. கர்த்தருக்கு 
அற்பணிக்கப்பட்டது பரிசுத்தமானது. அதை 
மனுஷன்‌ தன்னுடைய சொந்த 
உபயோகத்திற்கு பயன்படுத்துவது, 
கர்த்தருக்கு செய்யப்படும்‌ 
அநியாயமாகும்‌. 


விரோதமாக 





லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


அவன்‌ தன்‌ குற்றத்தினிமித்தம்‌ 
ஸ்தலத்துச்‌ சேக்கல்‌ கணக்கின்படியே நீ 
அவன்‌ மேல்‌ சுமத்தும்‌ அபராதம்‌ எவ்வளவோ, 
னம்‌ வெள்ளிச்‌ சேக்கல்‌ பெறும்‌ பழுதற்ற 
.. ஆட்டுக்கடாவைக்‌ குற்றநிவாரணபலி 
நிதியில்‌ 


சந்‌] 
51415) 


“பரிசுத்தமானதைக்குறித்துத்‌ 
தப்பிதத்தினால்‌ 
செலுத்தி, 
பங்கை 


தான்‌ 
உண்டான 
அதினோடு 
அதிகமாகக்‌ 

ஆசாரியனுக்குக்‌ 
கொடுப்பானாக;  குற்றநிவாரணபலியாகிய 
ஆப்டுக்கடாவினாலே அவனுக்காக 
ஆசாரியன்‌ பாவநிவிர்த்தி செய்யக்கடவன்‌; 
அப்பொழுது அவனுக்கு. 
மன்னிக்கப்படும்‌" என்றும்‌. 
சொல்லுகிறார்‌. 


அது 
(லேவி 5:16) 


ர்த்தருக்கு செலுத்தவேண்டிய 
| காணிக்கைகள்‌, முதற்கனிகள்‌ 
தலையீற்றுக்கள்‌ 
தன்னுடைய 
உபயோகத்திற்கு 
பயன்படுத்திக்கொள்ளக்கூடாது. 
கர்த்தருக்கு பரிசுத்தமானது. 
கர்த்தருடைய சந்நிதியில்‌ 


மனுஷன்‌. 


இவை 
இவற்றை 

பரிசுத்தமான. 

காணிக்கைகளாக படைக்கவேண்டும்‌ 


கர்த்தருடைய சந்நிதியில்‌ 
செலுத்தப்படும்‌ பலிகளில்‌ ஒரு பகுதி 
ஆசாரியரை சேரும்‌. அவற்றை சாரியர்‌ 
மாத்திரமே கர்த்தருடைய பிரமாணத்தின்படி 
புசிக்கவேண்டும்‌. ஆசாரியர்‌ மாத்திரம்‌: 
புசிக்கவேண்டியதை, சாதாரண மனுஷன்‌ 
புசிப்பது கர்த்தருடைய கட்டளைக்கு மீறுகிற 


பாவத்துக்குட்பட்டால்‌, 
அறியாமையினால்‌ 


குற்றமுள்ளவனாயிருந்து. தன்‌ அக்கிரமத்தைச்‌ 
சுமப்பான்‌ (லேவி 5:7). 


QOODNENS 
PUBLISHERS 


பாவத்தின்‌ சம்பளம்‌ மரணம்‌. ஒருவன்‌ 
துணிகரமாகப்‌ பாவம்‌ செய்யும்போது, 
அவனுக்கு நிச்சயமாய்‌ தண்டனை 
கொடுக்கப்படும்‌. அவன்‌ அறியாமையினால்‌ 
பாவம்‌ செய்தால்‌ அந்தப்‌ பாவம்‌ அவனுக்கு 
மன்னிக்கப்படும்‌. அறியாமையினால்‌ செய்த 

_ குற்றநிவாரண பலியை 


'மோசேயினுடைய  பிரமாணத்தைத்‌ 
தள்ளுகிறவன்‌ இரக்கம்பெறாமல்‌ இரண்டு 
மூன்று சாட்சிகளின்‌ வாக்கினாலே. 
சாகிறானே” (எபி 10:28). 


ஒருவன்‌ கர்த்தருடைய கட்டளைக்கு 
விரோதமான காரியத்தை அறியாமல்‌ செய்து, 
பாவத்திற்குட்பட்டு, தன்‌ அக்கிரமத்தை 
சுமக்கும்போது. அதினிமித்தம்‌ அவன்‌ 
குற்றநிவாரணபலியாக, மோசேயின்‌. 
மதிப்புக்குச்‌ சரியான பழுதற்ற ஒரு 
ஆட்டுக்கடாவை. ஆசாரியனிடத்தில்‌ 
கொண்டுவரவேண்டும்‌; அவன்‌ அறியாமல்‌ 
செய்த தப்பிதத்தை ஆசாரியன்‌ அவனுக்காக 
நிவிர்த்திசெய்யவேண்டும்‌; அப்பொழுது அது 
அவனுக்கு மன்னிக்கப்படும்‌ (லேவி 5:18) 
து குற்றநிவாரணபலி; அவள்‌ 
கர்த்தருக்கு விரோதமாய்க்‌ குற்றஞ்செய்தான்‌ 
என்பது நிச்சயம்‌" (லேவி 5:19) என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 


கர்த்தர்‌ பழுதற்ற 503 
குற்றநிவாரண பலியாக 


ட்டுக்கடாவை 


நியமித்திருக்கிறார்‌ 


கூட்டிக்கொடுக்கவேண்டும்‌. 
பலிக்கும்‌ 
க இடையே 
உள்ளன. அவற்றின்‌ விவரம்‌ வருமாறு 


1. தான்‌ செய்த  தப்பிநத்நினால்‌ 
உண்டான ஈடாகக்‌ 


நஷ்டத்திற்கு 
குற்றநிவாரண லி செலுத்தப்படுகிறது. 
(லேவி 5:16; லேவி 6:4-5). 


குற்றநிவாரண பலியோடு நஷ்டத்தைத்‌ 

தொகையை அதோடு சேர்த்து, ஐந்தில்‌ 

ஒரு பங்கை அதிகமாகக்‌ கூட்டியும்‌ 

கொடுக்க வேண்டும்‌ (லேவி 5215-67; 
ன்‌ 5:5-8). 





(யம்‌ 
பரபர 


3, குற்றநிவாரண பலியின்‌ இரத்தம்‌ 
மிகவும்‌ எளிமையாகக்‌ கையாளப்பட்டது. 
(லேவி 5:610131618; லேவி 6:7- 


லேவி 4:5-7,16-18,25,30) 


காளை, ஆடு, 

காட்டுப்புறாக்கள்‌, புறாக்கள்‌, மெல்லிய 
மாவு... ஆகியவற்றிற்குப்‌ பதிலாக 
ஆட்டுக்கடாவைக்‌ குற்றநிவாரண 
பலியாகச்‌ செலுத்தலாம்‌ (வேலி 51578: 
லேவி 6:6எலேவி 4:314,2328; 
லேவி 5:67/11). 


பலிசெலுத்துகிறவருடைய க்‌ 
ஸ்தானங்கள்‌, 


இருந்தாலும்‌ 

பலிகள்‌ 

காரணத்திற்காகவே செறுத்தப்பிகிறது 
(லேவி 5:15-6:7-லேவி 41-5 


வெள்ளாடு, 


தசமபாகங்கள்‌, 

தலையீற்றுகள்‌, தலைப்பிள்ளைகளை மீட்கும்‌ 
கிரயம்‌, வாசஸ்தலத்திற்கும்‌, ஆராதனைக்கும்‌ 
அடுத்த காரியங்கள்‌ கியவை 
கர்த்தருக்குரிய பரிசுத்தமானவைகளாகும்‌. 
இந்தக்‌ காரியங்களில்‌ தவறு செய்யக்கூடாது. 
இதில்‌ பாவம்‌ செய்வது குற்றமாகும்‌. 
(லேவி 27: எண்‌ 5:6-8) 


குற்றநிவாரண பலிகளில்‌ ஆட்டுக்கடா 
மட்டுமே பலியாகர்‌ செலுத்தப்படுகிறது. 
(லேவி 5:15/8: லேவி 6: 


குற்றம்‌ செய்தவன்‌ பரிசுத்த ஸ்தலத்துச்‌ 
சேக்கல்‌  கணக்கின்படியே, 
எல்வளவு அபராதம்‌ விதிக்கப்‌ 
அதை வெள்ளியாகச்‌ செலுத்த வேண்டும்‌. 
அதோடு பழுதற்ற ஒரு ஆட்டுக்‌ கடாவையும்‌ 
குற்ற நிவாரணபலியாகச்‌ செலுத்த வேண்டும்‌. 
அதுமட்டுமல்லாமல்‌, அவனுடைய 
தப்பிதத்தினால்‌ உண்டான நஷ்டத்தில்‌. 
ஐந்தில்‌ ஒரு பங்கை (20சதவீதம்‌) கூட்டிக்‌ 
வேண்டும்‌. (லேவி 545-167 
நஷ்டத்திற்கு ஈடாகக்‌ 
கொடுக்கப்படுகிறது. அவனுடைய 
குற்றத்திற்கு நிவாரணமாக ஆட்டுக்கடா 
பலியாகச்‌ செலுத்தப்படுகிறது. 


லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தான்‌ செய்த குற்றத்தைப்‌ பற்றி 
அவனுக்கு உணர்த்தப்படும்‌ போது, அவன்‌ 
தாமதம்‌ பண்ணாமல்‌ குற்றநிவாரண பலியைச்‌ 
செலுத்தவேண்டும்‌ (லேவி 57-18). 


கர்த்தர்‌ பழுதற்ற கஜீவன்களை 
டுமே 'லுத்துவதற்கு 
நேவகுமாரனாகிய இயேசு 

பழுதற்றவர்‌ 
2 பேதுரு 2:22), கிறிஸ்தவ 


மகிமையுள்ள சபையாக 

அதைத்‌ நமக்குழுன்‌ நிறுத்திக்‌ கொள்வதற்கு 

கிறிஸ்து தம்மைத்தாமே 

ஒப்புக்கொடுத்தார்‌ (எபே 3:27) 

பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நாம்‌ 

பிழையற்ற பரிசுத்தமுள்ளவர்களாக இருக்க 
வேண்டும்‌ [தெச 343: யூதா 1:24). 

. நஷ்டத்தின்‌ மதிப்பைப்‌ பாவம்‌ 
செய்தவனும்‌, நஷ்டம்‌ அடைந்தவனும்‌ 
அங்கிகரிக்க வேண்டும்‌. அதற்கு நஷ்ட ஈடாக 
ன்‌ மதிப்பையும்‌, 

கூட்டியும்‌ 


அதன்‌ 
சதவீதம்‌ 
செய்த 
அவன்‌ 
செலுத்த வேண்டும்‌. 


குற்றநிவாரண 


குற்றம்‌ செய்தவன்‌ 
விரோதமாய்க்‌ குற்றக்‌ 
தன்னுடைய பாவத்தைக்‌ 
உணர்வுடையவனாக 
உணர்வற்றவனாக 


களர்த்தருக்கு, 

செய்கிறான்‌. 
குறித்து அவன்‌ 
இருந்தாலும்‌, 
இருந்தாலும்‌ அவன்‌ 
செய்தது பாவமே அறியாமல்‌ செய்தது 
என்பதினால்‌. எந்தப்‌ ம்‌ 
பாவமில்லாமல்‌ போவதில்லை. 
பரிகாரம்‌ தேடவேண்டும்‌. அறியாமையினால்‌ 
யாரும்‌ பிரமாணத்தை மீறக்கூடாது. 
பிரமாணத்தை மீறுவது எப்பொழுதுமே பாவம்‌. 
அது கர்த்தருக்கு எதிராகச்‌ செய்யப்படும்‌ 
குற்றம்‌. 


பாவமும்‌ 
பாவத்திற்குப்‌ 





லேவியாராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


இந்த அதிகாரத்தின்‌ முதல்‌ பகுதி, 
இதற்கு முந்தின அதிகாரத்தின்‌ 
தொடர்ச்சியாக எழுதப்பட்டிருக்கிறது. இந்த 
வசனப்பகுதியில்‌ குற்றநிவாரண 
பலியைப்பற்றிச்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
(லேவி 651-7). 


மோசேயை நோக்கி மேலும்‌ 
சில பிரமாணங்களை சொல்லுகிறார்‌. 
சர்வாங்க தகனபலிக்குரிய பிரமாணம்‌ 
(லேவி 68-13). போஜனபலியின்‌ பிரமாணம்‌ 
(லேவி 64-18) 


கர்த்தர்‌ 


போஜனபலியின்‌ பிரமாணம்‌ 
(லேவி 629-23), பாவநிவாரண பலியின்‌ 
பிரமாணம்‌ (லேவி 6:24-30). 


குற்றநிவாரணபலி 
லேவி 6:1-7 


லேவி. 6:1. பின்னும்‌ கர்த்தர்‌ மோசேயை 
நோக்கி: 


லேவி 6:2. ஒருவன்‌ கர்த்தருக்கு. 
விரோதமாக அதியாயம்‌ செய்து, தன்‌ 
வசத்தில்‌ ஒப்புவிக்கப்பட்ட. 
பொருவிலாவது, கொடுக்கல்‌. 
வாங்கலிலாவது, தன்‌ அயலானுக்கு. 
மாறாட்டம்பண்ணி, அல்லது ஒரு 
வஸ்துவைப்‌ பலாத்காரமாய்ப்‌ 
பறித்துக்கொண்டு, அல்லது தன்‌ 
அயலானுக்கு இடுக்கண்செய்து, 


லேவி 6:3. அல்லது காணமற்யோனதைக்‌. 
கண்டடைந்தூம்‌ அதை மறுதலித்து, 
அதைக்‌ குறித்தூப்‌ பொய்யாணையிட்டு, 
மனிதர்‌ செய்யும்‌ இவை முதலான 
யாதொரு காரியத்தில்‌ 
பாவஞ்செய்தானே யாகில்‌, 


லேவி 64. 
பாவத்தினாலே. 

படியால்‌, தான்‌. 
யறித்துக்கொண்டதையும்‌, இடுக்கண்‌ 


QOODNENS 
PUBLISHERS 


செய்து பெற்றுக்கொண்டதையும்‌, தன்‌ 
வசத்திலே  ஒப்புவிக்கப்பட்டதையும்‌, 
காணாமற்போயிருத்து தான்‌ 
கண்டெடுத்ததையும்‌, 

லேவி 60, பெொய்யாணையிட்டுச்‌. 
சம்பாதித்த பொருளையும்‌ திரும்பக்‌ 
கொடுக்கக்கடவன்‌; அத்த முதலைக்‌ 
கொடுக்கிறதூம்‌ அல்லாமல்‌, அதினோடு 
இத்தில்‌ ஒரு பங்கு அதிகமாகவுங்‌ 
கூட்டி, அதைத்‌ தான்‌ குற்றநிவாரண 
பலியை இடும்‌ நானில்‌, 
அதற்குரியவனுக்குக்‌ கொடுத்துவிட்டு, 


லேவி 6:6. தன்‌ குற்றதிவாரணபலியாக, 
உன்‌ மதிப்புக்குச்‌ சரியான பழுதற்ற 
ஆட்டுக்கடாவைக்‌ கர்த்தருக்குக்‌ 
செலுத்தும்படி, அதை 
ஆசாரியனிடத்தில்‌ குற்றதிவாரண 
பலியாகக்‌ கொண்டுவருவானாக. 


லேவி 6:7. கர்த்தருடைய சுத்திதியில்‌ 
அவன்‌ பாவத்தை ஆசாரியன்‌. 
திவிர்த்திசெய்யக்கடவன்‌; அப்பொழுது 
அவன்‌ குற்றவானியாகச்‌ செய்த 
அப்படிப்பட்ட எந்தக்‌ காரியமும்‌ 
அவனுக்கு மன்னிக்கப்படும்‌ என்றார்‌. 


ஒரு மனுஷன்‌ கர்த்தருக்கு விரோதமாக 


செய்யும்‌ 

அயலானுக்கு 
பாவத்தைப்பற்றியும்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. 

அயலானுக்கு இடுக்கண்‌ 
அவன்‌ செய்த பாவம்‌, 
விரோதமாக செய்த. 

கருதப்படுகிறது. 


கர்த்தர்‌ மோசேயை நோக்கி, “ஒருவன்‌ 
கர்த்தருக்கு விரோதமாக அநியாயம்‌ செய்து, 
தன்‌ வசத்தில்‌ ஒப்புவிக்கப்பட்ட 
பொருளிலாவது, கொடுக்கல்‌ வாங்கலிலாவது, 
தன்‌ அயலானுக்கு மாறாட்டம்பண்ணி, 
அல்லது ஒரு வஸ்துவைப்‌ பலாத்காரமாய்ப்‌ 
பறித்துக்கொண்டு, அல்லது தன்‌ 
அயலானுக்கு இடுக்கண்செய்து, அல்லது 
காணமற்போனதைக்‌ கண்டடைந்தும்‌ அதை 
மறுதலித்து, அதைக்‌ குறித்துப்‌ 
பொய்யாணையிட்டு, மனிதர்‌ செய்யும்‌ இவை 
முதலான யாதொரு காரியத்தில்‌ 
பாவஞ்செய்தானேயாகில்‌' (லேவி 6:1-3 
என்று சொல்லுகிறார்‌. 


அநியாயத்தைப்பற்றியும்‌, தன்‌ 
விரோதமாக செய்யும்‌ 

இந்த வசனப்பகுதியில்‌ 
அவன்‌ தன்‌ 
செய்தாலும்‌, 
கர்த்தருக்கு 
அநியாயமாகவே 





BALWETHER 
பிய 


பிரமாணத்திற்கு விரோதமான 

பேசுகிறான்‌. கர்த்தருடைய பிரமாணத்திற்கு 
விரோதமாக தீங்கு செய்கிறவன்‌, அந்தப்‌ 
பிரமாணத்தை சொன்ன கர்த்தருக்கு 
விரோதமாகவே தீங்கு செய்கிறான்‌. 
நியாயப்பிரமாணத்திற்கு விரோதமாகப்‌ பாவம்‌ 
செய்கிறவன்‌, நியாயப்பிரமாணத்தைக்‌ 
கட்டளையிடுகிற தேவனுக்கு விரோதமாகப்‌. 
பாவம்‌ செய்கிறான்‌. 


“சகோதரரே, ஒருவருக்கொருவர்‌ 
விரோதமாய்ப்‌ பேசாதிருங்கள்‌; சகோதரனுக்கு 
விரோதமாய்ப்‌ பேசி, தன்‌ சகோதரனைக்‌ 
குற்றப்படுத்துகிறவன்‌ நியாயப்பிரமாணத்திற்கு 
விரோதமாய்ப்‌ பேசி நியாயப்பிரமாணத்தைக்‌ 
குற்றப்படுத்துகிறான்‌ ; நியாயப்பிரமாணத்தைக்‌ 
குற்றப்படுத்துவாயானால்‌, நீ 
நியாயப்பிரமாணத்தின்படி 
செய்கிறவனாயிராமல்‌, 
நியாயாதிபதியாயிருப்பாய்‌. 
நியாயப்பிரமாணத்தைக்‌ 
அவ 


அதற்கு. 


குட்டளையிடுகிறவர்‌ 
இரட்சிக்கவும்‌ 
மற்றவனைக்‌ 
யார்‌?" 

(யாக்‌ 41112). 


ஒருவன்‌ தமக்கு விரோதமாகவும்‌, தன்‌ 
அயலானுக்கு விரோதமாகவும்‌ செய்கிற ஒரு 
சில அநியாயங்களைக்‌ குறித்து கர்த்தர்‌ 
இந்த வசனப்பகுதியில்‌ சொல்லுகிறார்‌ 
நம்பிக்கை துரோகம்பண்ணுவது கர்த்தருக்கு 
விரோதமான பாவம்‌. இது தன்‌ அயலானுக்கு 
விரோதமாக செய்யப்படும்‌ இடுக்கண்‌. 
இப்படிப்பட்ட பாவத்தை செய்கிறவன்‌, 
கர்த்தருக்கு விரோதமாக அநியாயம்‌. 
செய்கிறான்‌. அலன்‌ தன்‌ வசத்தில்‌. 
ஒப்புவிக்கப்பட்ட பொருளிலாவது, கொடுக்கல்‌ 
வாங்கலிலாவது. தன்‌  அயலானுக்கு 
மாறாட்டம்பண்ணி தன்‌ அயலானுக்கு 
இடுக்கண்‌ செய்கிறான்‌. 


கர்த்தருக்கு விரோதமாக அநியாயம்‌ 
செய்கிறவன்‌, தன்‌ அயலானிடத்திலிருந்து. 
ஒரு வஸ்துவைப்‌ 

பறித்துக்கொண்டு, 

இடுக்கண்செய்கிறான்‌. 

பாவத்தை மறைக்க 

எல்லோருக்கும்‌ 
அயலானுடைய வஸ்துவை, 
பறித்துக்கொண்டவன்‌. 


லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


காணமற்போனதைக்‌ 
மறுதலிக்கிறான்‌. 
அதைக்‌ குறித்துப்‌ 
பொய்யாணையிடுகிறான்‌. இவையெல்லாம்‌. 
கர்த்தருக்கு விரோதமாகவும்‌, மனுஷருக்கு 
விரோதமாகவும்‌ செய்யப்படும்‌ பாவமாகும்‌. 


ஒருவன்‌. 
le அதை 


கர்த்தருக்கு விரோதமாக அநியாயம்‌ 
செய்தவனும்‌, தன்‌ அயலானுக்கு விரோதமாக 
இடுக்கண்‌ செய்தவனும்‌, தான்‌ செய்த 
குற்றவாளியாகிறான்‌. 
அநியாயக்காரன்‌, தான்‌ 
பறித்துக்கொண்டதையும்‌, 
இடுக்கண்செய்து பெற்றுக்கொண்டதையும்‌, 
தன்‌ வசத்திலே ஒப்புவிக்கப்பட்டநையும்‌, 
காணாமற்போமிருந்து, நான்‌ 
கண்பெடுத்ததையும்‌, பொய்யாணையிட்டுச்‌ 
சம்பாதித்த பொருளையும்‌ திரும்பக்‌ கொடுக்க 
வேண்டும்‌. 

i யலானுக்‌। விரோதமாக 
இடுக்கண்‌ செய்தவன்‌... தான்‌! அநியாயமாய்‌ 
பறித்துக்கொண்டதை மாத்திரம்‌ திரும்பக்‌ 
கொடுத்தால்‌ போதாது. அவன்‌ அந்த 
முதலைக்‌ கொடுக்கிறதும்‌ அல்லாமல்‌, 
அதினோடு ஐந்தில்‌ ஒரு பங்கு 
அதிகமாகவுங்‌ கூட்டி, அதற்குரியவனுக்குக்‌ 
கொடுக்கவேண்டும்‌. 

மேலும்‌ அந்த அநியாயக்காரன்‌ 

- குற்றநிவாரணபலியாக, மோசேயின்‌ 


சரியான பழுதற்ற 
கர்த்தருக்குச்‌ 


கொண்டுவரவேண்டும்‌ 
சொல்லுகிறார்‌ (லேவி 6:6). 


என்று 


தன்‌ 
குற்றவாளியானவன்‌,, 
பெற்றுக்கொண்ட 
அதற்குரியவனிடத்தில்‌. 
கொடுக்கவேண்டும்‌. தான்‌ 
மாத்திரம்‌ கொடுக்காமல்‌, 
ஐந்தில்‌ ஒரு பங்கு 
கூட்டிக்கொடுக்கவேண்டும்‌ என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. அதன்‌ பின்பு அவன்‌ 
குற்றநிவாரண பலியையும்‌ செலுத்தவேண்டும்‌. 
கர்த்தர்‌ குற்றநிவாரண பலியாக ஒரு பழுதற்ற 
ஆட்டுக்கடாவை நியமித்திருக்கிறார்‌. 





லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


கர்த்தருடைய சந்நிதியில்‌ அவன்‌ 
பாவத்தை ஆசாரியன்‌ நிவிர்த்திசெய்யக்‌. 
கடவன்‌ என்றும்‌, அப்பொழுது அவன்‌ 
குற்றவாளியாகச்‌ செய்த அப்படிப்பட்ட எந்தக்‌ 
காரியமும்‌ கு. மன்னிக்கப்படும்‌ 


அவனுக்‌ 
என்றும்‌, ஹ்‌, கேவி 67) கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


குற்றம்‌ செய்தவன்‌ 
பொய்யாணையிட்டுச்‌ சம்பாதித்த 
பொருளையும்‌, அந்த முதலைக்‌. 
கொடுக்கிறதும்‌ அல்லாமல்‌, அதினோடு 
ஐந்தில்‌ ஒரு பங்கு அதிகமாகவுங்‌ கூட்டிக்‌ 
கொடுக்கக்டவன்‌. அத்தோடு தன்‌ 
குற்றநிவாரணபலியாக, பழுதற்ற ஓர்‌ 
ஆட்டுக்கடாவையும்‌ செலுத்தவேண்டும்‌. 
(லேவி 6:5-6) 


ஒருவன்‌ எந்தெந்த 
காரியங்களிலெல்லாம்‌ பொய்யாணையிடுவான்‌ 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. அதன்‌ விவரம்‌ 
வருமாறு : 


1. தன்‌ வசனத்தில்‌ ஒப்புலிக்கப்பட்ட 
பொருளைப்‌ பற்றி (லேவி 6:2,5) 


கொடுக்கல்‌ வாங்கலில்‌ இடுக்கண்‌ 
செய்தல்‌. (லேவி 6:24) 


வஸ்துவைப்‌ பலாத்காரமாய்த்‌: 
தரித்துக்‌ கொள்ளுதல்‌, (லேவி 6:24) 


ஏமாற்றி ஒரு பொருளைப்‌ பெற்றுக்‌ 
கொள்ளுதல்‌. (லேவி 6:24) 


காணாமற்போமிருந்து கண்டு எடுத்த 

பொருளைப்‌ பற்றி (லேவி 6:34) 

கர்த்தருடைய சந்நிதியில்‌ 
பொய்யாணையிடுகிறவனுடைய பாவத்தை 
ஆசாரியன்‌ நிவிர்த்தி செய்யவேண்டும்‌. 
பிரச்சனையுள்ள மனுஷர்களுக்கு நடுவிலும்‌, 
மேலும்‌ தேவனுக்கும்‌, மனுஷருக்கும்‌ நடுவிலும்‌ 
ஆசாரியர்‌ மத்தியஸ்தராக இருக்கிறார்‌ 
(லேவி 676-7). 


பரிசுத்த வேதாகமத்தில்‌ குற்றநிவாரண 
பலிகளின்‌ பிரமாணத்தைப்பற்றி இவ்வாறு 


சொல்லப்பட்டிருக்கிறது : 


சில குறிப்பிட்ட பாவங்களைச்‌ 
செய்தவன்‌. (லேவி 61-5) தன்‌ 
குற்றறிவாரண பலியைக்‌ கொண்டு 
வரவேண்டும்‌ (லேவி 5:6). 

தான்‌ செய்த 

பாவநிவாரண பலியாக, 
வெள்ளாடுகளிலாவது, 
பெண்குட்டியைக்‌ 

பலியாகக்‌ கர்த்‌ 

கொண்டுவர வேண்டும்‌ (லேவி 5:6). 


அதினாலே ஆசாரியன்‌ அவன்‌ செய்த 
பாவத்தைக்குறித்து அவனுக்காகப்‌ 
பாவநிவிர்த்தி செய்யக்கடவன்‌. 


ஆட்டுக்குட்டியைக்‌ கொண்டுவர 
அவனுக்குச்‌... சக்தியில்லாதிருந்தால்‌, 
அவன்‌ செய்த குற்றத்தினிமித்தம்‌ 
இரண்டு  காட்டுப்புறாக்களையாவது, 
இரண்டு புறாக்குஞ்சுகளையாவது, 
ஒன்றைப்‌ பாவநிவாரண பலியாகவும்‌ 
மற்றொன்றைச்‌ சர்வாங்க 
தகனபலியாகவும்‌, கர்த்தருடைய 
சந்நிதியில்‌ கொண்டு வரக்கடவன்‌. 
(லேவி 57). 


அவைகளை ஆசாரியனிடத்தில்‌ 
கொண்டுவருவானாக. (யாத்‌ 5:8) 


. அவன்‌ பாவநிவாரண பலிக்கானதை 


முன்னே செலுத்தி, அதின்‌ தலையை 
அதின்‌ கழுத்தினிடத்தில்‌ கிள்ளி, அதை 
இரண்டாக்காமல்‌ வைத்து, அதின்‌ 
இரத்தத்தில்‌ கொஞ்சம்‌ எடுத்து, பலி 
பீடத்தின்‌ பக்கத்தில்‌ தெளிப்பானாக 
(யாத்‌ 5:8-9) 
மீதியான இரத்தத்தைப்‌ பலிபீடத்தின்‌ 
யிட ஷியவிடுவானாக;; 


இவ்விதமாக அவன்‌ செய்த பாவத்தை 
ஆசாரியன்‌ நிவிர்த்திசெய்யக்கடவன்‌;;: 
அப்பொழுது அது அவனுக்கு 
மன்னிக்கப்படும்‌. (லேவி 5110) 





லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


காட்டுப்புறாக்களையாவது 
புறாக்குஞ்சுகளையாவது 


பாவநிவாரணத்துக்காக 

எப்பா அளவான 

ல்‌ 

தன்‌ 

காணிக்கையாகக்‌ கொண்டு 
வருவானாக; (லேவி 5:11) 


அதிலே ஆசாரியன்‌ ஞாபகக்குறியான 
பங்காகத்‌ தன்‌ கைப்பிடி நிறைய 
எடுத்து, கர்த்தருக்கு. இடும்‌ 
தகனபலிகளைப்போல, பலிபீடத்தின்‌ 
மேல்‌ தகனிக்கக்கடவன்‌ : 
(லேவி 5:12). 
அவன்‌. செய்த பாவத்துக்காக 
ஆசாரியன்‌ பாவநிவிர்த்தி 
செய்யக்கடவன்‌: அப்பொழுது அது 
அவனுக்கு மன்னிக்கப்படும்‌ 
(லேவி 5:13). 


மீதியானது போஜன பலியைப்போல 
ஆசாரியனைச்‌ சேரும்‌ (லேவி 513) 


ஒருவன்‌ கர்த்தருக்குரிய 
பரிசுத்தமானவைகளில்‌ 
குற்றஞ்செய்து, அறியாமையினால்‌ 
பாவத்துக்குட்பட்டால்‌, 
குற்றத்தினிமித்தம்‌ 
ஸ்தலத்துச்‌ சேக்கல்‌ கணக்கின்படியே 
அவன்‌ மேல்‌ சுமத்தும்‌ அபராதம்‌ 
எவ்வளவோ, அல்வளவு வெள்ளிச்‌ 
சேக்கல்‌ பெறும்‌ பழுதற்ற ஒரு 
ஆட்டுக்கடாவைக்‌ குற்றநிவாரண 
பலியாகக்‌ கர்த்தருடைய சந்நிதியில்‌. 
கொண்டுவந்து, பரிசுத்தமானதைக்‌ 
ன்‌ செய்த 
உண்டான 
பங்கை அதிகமாகக்‌ 


கொடுப்பானாக; 
(லேவி 545-16). 


ஆசாரியனுக்குக்‌ 
குற்றநிவாரண 
ஆட்டுக்கடாவினாலே 


இதை 
கொடுப்பானாக. 
பலியாகிய 
அவனுக்காக 
பாவநிவிர்த்தி செய்யக்‌ 


அப்பொழுது அது அவனுக்கு 
மன்னிக்கப்படும்‌ (லேவி 5:16). 


QOODNENS 
PUBLISHERS 


16. ஒருவன்‌ செய்யத்தகாதென்று 
கர்த்தருடைய  கட்டளைகளினால்‌ 
விலக்கப்பட்ட யாதொன்றைச்‌ செய்து 
பாவத்துக்குட்பட்டால்‌, அதினிமித்தம்‌ 
அவன்‌ குற்றநிவாரணபலியாக, 
பழுதற்ற ஒரு  ஆட்டுக்கடாவை 
ஆசாரியனிடத்தில்‌ கொண்டு 
வருவானாக; சாரியன்‌ 
அவனுக்காக நிவிர்த்திசெய்யக்‌ 
கடவன்‌; அப்பொழுது அது அவனுக்கு 
மன்னிக்கப்படும்‌. (லேவி 517-18) 


17. ஒருவன்‌ கர்த்தருக்கு விரோதமாக 
அநியாயம்‌ செய்து, மனுஷருக்கு 
விரோதமாகவும்‌ அநியாயம்‌ செய்து, 
பாவம்‌ செய்தவன்‌ தான்‌ 
நஷ்டப்படுத்திய 1 இப்ப 
கொடுக்கக்கடவன்‌. ுநினோடு 
ஐந்தில்‌ ஒரு பங்கு on 
கூட்டிக்‌ கொடுக்கக்கடவன்‌. 
(லேவி 67-5) 


குற்றநிவாரணபலியாக, 
பழுதற்ற ஆட்டுக்கடாவைக்‌ 
கர்த்தருக்குச்‌ செலுத்தும்படி, அதை 
ஆசாரியனிடத்தில்‌  குற்றதிவாரண 
ஈகக்‌ கொண்டு வருவானாக. 
கர்த்தருடைய சந்நிதியில்‌ அவன்‌ 
பாவத்தை ஆசாரியன்‌ நிவிர்த்தி 
செய்யக்கடவன்‌. (லேவி 66-7). 


தன்‌ 


சர்வாங்க 
பிரமாணம்‌ 
லேவி 6:8-18 


தகனபலிக்குரிய 


லேவி 6:8. பின்னும்‌ கர்த்தர்‌ மோசேயை 
நோக்கி: 


லேவி 6:9. நீ ஆரோனுக்கும்‌ அவன்‌ 
குமாருக்கும்‌ கற்பிக்கவேண்டிய 
சர்வாங்க த௲னபலிக்குரிய பிரமாணம்‌ 
என்னவென்றால்‌, சர்வாங்க 
தகனபலியானது. இராமுழுவதும்‌ 
விடியற்காலைட்டும்‌ பலிபீடத்தின்மேல்‌ 
எறியவேண்டும்‌; பலிபீடத்தின்‌ 
மேதுன்ன அக்கினி எரித்துகொண்டே 
இருக்கவேண்டும்‌. 





லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


லேவி 6:10. ஆசாரியன்‌ தன்‌ ௪ணல்நூல்‌: 
அங்கியைத்‌ தரித்து, தன்‌ ௪ணல்நூல்‌ 
ஜல்லடத்தை: அரையில்‌ 
போட்டுக்கொண்டு, பலிபீடத்தின்மேல்‌: 
அக்கினியில்‌ எரித்த சர்வாங்க. 
தகனபலியின்‌ சாம்பலை எடுத்து, 
பலிப்டத்துப்‌ பக்கத்தில்‌ கொட்டி, 


லேவி 6:11. பின்பு தன்‌ வஸ்திரங்களைக்‌: 
கழற்றி, வேறு வஸ்திரங்களை 
உடுத்திக்கொண்டு, அத்தச்‌ சாம்பலைப்‌ 
பானயத்துக்குப்‌ புறம்பே சுத்தமான 
ஒரு இடத்திலே கொண்டுபோய்க்‌ 
கொட்டக்கடவன்‌. 


லேவி 6:12. பலிபீடத்தின்மேலிருக்கிற 
அக்கினி. அனியாமல்‌: எரிந்து 
கொண்டிருக்கவேண்டும்‌; ஆசாரியன்‌ 
காலைதோறும்‌ அதின்‌ மேல்‌ எரியும்படி. 
கட்டைகளைப்‌ போட்டு, அதின்மேல்‌ 
சர்வாங்க தகனபலியை வரிசையாக 
வைத்து, அதின்மேல்‌ சமாதான 
பலிகவின்‌ கொழுப்பைப்‌ போட்டுத்‌ 
'தகனிக்கக்கடவன்‌.. 


லேவி 6:13. பலிபீடத்தின்மேல்‌ அக்கினி. 
எப்பொழுதும்‌ எரிந்துகொண்டிருக்க 
வேண்டும்‌ அது ஒருபொழுதும்‌ 
அவித்துபோகலாகாது. 


கர்த்தர்‌ சர்வாங்க 
தகனபலிக்குரிய பிரமாணத்தை 
சொல்லுகிறார்‌. மோசே இந்தப்‌ பிரமாணத்தை 
ஆரோனுக்கும்‌ அவருடைய குமாருக்கும்‌ 
குற்பிக்கவேண்டும்‌. சர்வாங்க 
'த௲னபலியான து, இராமுழுவதும்‌ 
விடியற்காலமட்டும்‌. பலிபீடத்தின்மேல்‌ 
எரியவேண்டும்‌; பலிபீடத்தின்‌ மேலுள்ள 
அக்கினிஎரிந்துகொண்டே இருக்கவேண்டும்‌” 
(லேவி 7:8,9) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


மோசேக்கு 


ஆசாரியர்‌ சர்வாங்க தகனபலியை 
கர்த்தருடைய பிரமாணத்திற்கு கீழ்ப்படிந்து, 
நிறைவேற்றவேண்டும்‌. ஒவ்வொரு நாளும்‌, 
காலையிலும்‌ மாலையிலும்‌, பலிபீடத்தின்மேல்‌ 
ஒரு ஆட்டுக்குட்டியை சர்வாங்க 
'த௲னபலியாக செலுத்தவேண்டும்‌. 
இந்த சர்வாங்க தகனபலி இஸ்ரவேல்‌. 
சபையார்‌ எல்லோருக்கும்‌ பொதுவானதாக 
செலுத்தப்படுகிறது. 


பலிபீடத்தின்‌ மேலுள்ள அக்கினி 
அணைந்துபோகாமல்‌ எரிந்துகொண்டே 
இருக்கவேண்டும்‌. ஆசாரியன்‌ காலைதோறும்‌ 
அதின்மேல்‌ எரியும்படி கட்டைகளைப்‌ 


போடவேண்டும்‌. பலிபீடத்தின்மேல்‌ சர்வாங்க 
கனபலியை 


ஜல்லடத்தை அரையில்‌ போட்டுக்கொண்டு, 
பலிபீடத்தின்மேல்‌ அக்கினிமில்‌ எரிந்த 
சர்வாங்க தகனபலியின்‌ சாம்பலை எடுத்து, 
பலிபீடத்துப்‌ பக்கத்தில்‌ கொட்டவேண்டும்‌. 
பின்பு தன்‌ வஸ்திரங்களைக்‌ கழற்றி, வேறு 
வஸ்திரங்களை உடுத்திக்கொண்டு, அந்தச்‌ 
சாம்பலைப்‌ பாளயத்துக்குப்‌ புறம்பே சுத்தமான 
ஒரு இடத்திலே கொண்டுபோய்க்‌ 
கொட்டவேண்டும்‌ (லேவி 7:10 11) 


பலிபீடத்தின்மேலிருக்கி க்கினி 
அலியாமல்‌ எட துபொண்டருக்கவேண்டும்‌ 
இதைக்கவனிப்பது ஆசாரியருடைய ஊழியம்‌. 
ஆசாரியன்‌ காலைதோறும்‌ அதின்‌ மேல்‌ 
எரியும்படி கட்டைகளைப்‌ போடவேண்டும்‌. 
ஆசாரியன்‌ அந்த பலிபீடத்தின்மேல்‌ சர்வாங்க 
நகனபலியை வரிசையாக வைத்து, 
அதின்மேல்‌ சமாதான பலிகளின்‌ கொழுப்பைப்‌ 
போட்டுத்‌ தகனிக்கவேண்டும்‌ (லேவி 6:12) 


“பலிபீடத்தின்மேல்‌ 
எப்பொழுதும்‌ 


அக்கினி 
எரிந்துகொண்டிருக்க 
வேண்டும்‌: அது ஒருபொழுதும்‌ 
அலிந்துபோகலாகாது' (லேவி 640) என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. ஆசாரியரே 
பலிபீடத்தை சுத்தம்பண்ண வேண்டும்‌. 
சாம்பலை எடுத்து கொட்டுவதும்‌ 
ஆசாரியருடைய ஊழியம்‌. இது போன்ற 
ஊழியத்தை செய்வது தன்னுடைய 
கவுவத்திற்கு குறைவானது என்று எந்த 
ஆசாரியரும்‌ நினைக்கக்கூடாது. பாவம்‌. 
செய்வது மாத்திரமே நமக்கு அவமானம்‌. 
கர்த்தருக்காக நாம்‌ செய்யும்‌ எந்த 
ம்‌ நமக்கு அவமானமல்ல. 
கர்த்தருடைய ஊழியத்தை செய்வது நமக்கு 
கிடைத்திருக்கிற மிகப்பெரிய பாக்கியம்‌. 





லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


பலிபீடத்திலே சர்வாங்க தகனபலி 
காலையிலும்‌ மாலையிலும்‌ செலுத்தப்படுகிறது. 
ஆசாரியர்‌ எல்லா வேளைகளிலும்‌, எப்போதும்‌ 
சர்வாங்க தகனபலிகளை 
செலுத்திக்கொண்டே  இருக்கமாட்டார்கள்‌. 
ஆனாலும்‌ பலிபீடத்தின்மேல்‌ அக்கினி 
எப்பொழுதும்‌ எரிந்துகொண்டிருக்கவேண்டும்‌. 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


நாம்‌ கர்த்தருக்கு எப்போதும்‌ பலிகளை 
செலுத்தாவிட்டாலும்‌ நம்முடைய 
இருதயத்தில்‌ கர்த்தர்மீதுள்ள பரிசுத்தமான 
எரிந்துகொண்டிருக்க 

இடைவிடாமல்‌ 


வேதாகமத்தில்‌ சர்வாங்க 
பிரமாணத்தைப்பற்றி 
இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது. 


1. ஆரோனுக்கும்‌ அவன்‌ 
சர்வாங்க 
பிரமாணத்தைப்‌ 
(லேவி 63). 


குமாருக்கும்‌ 
தகனபலிக்குரிய 
பற்றி குற்பிப்பாயாக. 
சர்வாங்க தகனபலியானது. 
இராமுழுவதும்‌ விடியற்காலட்டும்‌ 
பலிபீடத்தின்மேல்‌ எரியவேண்டும்‌. 
ஆசாரியன்‌ தன்‌ சணல்நூல்‌ 
அங்கியைத்‌ தரித்த. தன்‌ சணல்நூல்‌ 
ஜல்லடந்தை 


த்‌ பக்கத்தி 
வேண்டும்‌ (லேவி 6:10) 


தன்‌ வஸ்திரங்களைக்‌ கழற்றி, வேறு 
வஸ்திரங்களை உடுத்திக்கொண்டு, 
அந்தச்‌ சாம்பலைப்‌ பாளயத்துக்குப்‌ 
புறம்பே சுத்தமான ஒரு இடத்திலே 
கொண்டு போய்க்‌ கொட்டக்கடவன்‌. 
(லேவி 6:1). 


பலிபீடத்தின்மேலிருக்கிற அக்கினி 
அவியாமல்‌ எரிந்துகொண்டிருக்க 
வேண்டும்‌; (லேவி 62) 


QOODNENS 
PUBLISHERS 


6. ஆசாரியன்‌ காலைதோறும்‌ அதின்‌ மேல்‌ 
எரியும்படி கட்டைகளைப்‌ போட்டு, 
அதின்மேல்‌ சர்வாங்க தகனபலியை 
வரிசையாக வைத்து, அதின்மேல்‌: 
சமாதான பலிகளின்‌ கொழுப்பைப்‌ 
போட்டுத்‌ தகனிக்கக்கடவன்‌. 
(லேவி 612). 


பலிபீடத்தின்மேல்‌ 
எப்பொழுதும்‌  எரிந்துகொண்டிருக்க. 
வேண்டும்‌: அது ஒருபொழுதும்‌ 
அவிந்துபோகலாகாது. (லேவி 613) 


ஆசரிப்புக்‌ கூடாரத்திற்கு வெளியில்‌ 
ஆசாரியர்கள்‌ தங்களுடைய விசேஷ ஆசாரிய 
வஸ்திரங்களை அணியக்கூடாது. ஆசரிப்புக்‌ 
கூடாரத்திற்குள்ளேயே _ 


அக்கினி 


இதுபோன்ற 
அறைகள்‌ உள்ளன. 
நாளா 9:26,33; நாளா 
நாளா 2820-12), சாம்பல்‌ சுத்தமான ஒரு 
இடத்திலே கொட்டப்பட வேண்டும்‌. 


காரியங்களுக்காகப்‌ 


இராஜா 


ஆசாரியன்‌ காலைதோறும்‌ அதின்‌ மேல்‌ 
எரியும்படி கட்டைகளைப்‌ போட வேண்டும்‌. 
இதுபோல மாலைதோறும்‌ பலிபீடத்தின்மீது, 
எரியும்படி கட்டைகளைப்‌ போடவேண்டும்‌. 
(எண்‌ 28:4), 


தேவனை 
நன்றோக து: தற்கு 
அடையாளமாகப்‌ பலிபீடத்தின்மேல்‌ அக்கினி 
எப்பொழுதும்‌ எரிந்து கொண்டிருக்கவேண்டும்‌. 
அன்றாட பலிகளைத்‌ தகனிப்பதற்காகவும்‌, 
விசேஷித்த பலிகளைத்‌ தகனிப்பதற்காகவும்‌ 
பலிபீடத்தின்மீது அக்கினி எப்பொழுதும்‌. 
எரிந்து கொண்டிருக்கும்‌. இந்த அக்கினி 
முதலாவதாக வானத்திலிருந்து வந்தது. 
(லேவி 9:24). 


ஆராதிப்பது ஒருபோதும்‌ 


போஜனபலியின்‌ பிரமாணம்‌ 
லேவி 6:14-18 


லேவி 6:14. போஜன பலியின்‌ பிரமாணம்‌. 
என்னவென்றால்‌, ஆரோனின்‌: 
குமாரர்‌ அதைக்‌ கர்த்தருடைய 
சுத்திதியில்‌ பலிபீடத்துக்கு முன்னே 
படைக்கவேண்டும்‌. 





லேவியாராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


லேவி 615. அவன்‌ பேோஜனயலியின்‌ 
மெல்லிய மாவிலும்‌ அதின்‌ 
எண்ணெயிலும்‌ தண்‌ கைப்பிடி நிறைய 
எடுத்து,  போஜனபலியின்மேலுள்ன. 
தூபவர்க்கம்‌ யாவற்றோடும்‌ கூட அதை 
ஞாபகக்குறியாகப்‌ பலிபீடத்தின்மேல்‌: 
கர்த்தருக்குக்‌ சுகத்த வாசனையாகத்‌ 
தகனிக்கக்கடவன்‌.. 


லேவி 6: அதில்‌ மீதியானதை 
ஆரோனும்‌ அவன்‌ குமாரரும்‌ 
புசிப்பார்கனாக; அது புவிப்பில்லா: 
அப்பத்துடன்‌ பரிசுத்த ஸ்தலத்தில்‌ 
புசிக்கப்படக்கடவது; ஆசரிப்புக்‌ 
கூடாரத்தின்‌ பிராகாரத்தில்‌ அதைப்‌ 
புசிக்கவேண்டும்‌. 


லேவி 617. அதைப்‌, 
புனித்தமாவுன்னதாகப்‌ பாகம்பண்ண 
வேண்டாம்‌; அது எனக்கு இடப்படும்‌. 
தகனங்களில்‌ நான்‌ அவர்களுக்குக்‌ 
கொடுத்த அவர்களுடைய பங்கு; 
பாவதிவாரண 
குற்றதிவாரண 


அது 
பலியைப்போலும்‌ 
பலியைப்போலும்‌ மகா பரிசுத்தமானது. 


லேவி 6:18. ஆரோனின்‌ பின்னைகளில்‌ 
ஆண்மக்கள்‌ யாவரும்‌ அதைப்‌ 
புசிப்பார்கனாக; கர்த்தருக்கு இடப்படும்‌ 
'தகனபலிகளில்‌ அது உங்கள்‌ 
தலைமுறைதோறும்‌ நித்திய 
கட்டனையாய்‌ இருக்கக்கடவது; 
அவைகளைத்‌ தொடுகிறவனெவனும்‌ 
பரிசுத்தமாய்‌ இருப்பான்‌ என்று சொல்‌ 
என்றார்‌. 


கர்த்தர்‌ போஜனபலியின்‌ 
பிரமாணத்தைப்பற்றிச்‌ சொல்லுகிறார்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரரோ அல்லது பகம்‌ 
போஜனபலியை படைத்திருக்கலாம்‌. கர்‌ 

இரண்டுவிதமான போஜனபலியைப்பற்ி 
தம்முடைய பிரமாணத்தில்‌ சொல்லுகிறார்‌. 
முதலாவது போஜனபலி பொதுவான 
போஜனபலியாகும்‌. இந்தப்‌ போஜனபலியில்‌ 
ஆசாரியனுடைய கைப்பிடி நிறைய 
எடுக்கப்பட்டு, அது கர்த்தருக்கு சுகந்த 
வாசனையாக தகனிக்கப்படுகிறது. இந்தப்‌ 
போஜனபலியில்‌ மீதியானதை ஆரோனும்‌ 
அவருடைய குமாரரும்‌ புசிக்கவேண்டும்‌. 


ஆரோனின்‌ குமாரர்‌ அதைக்‌ 
கர்த்தருடைய சந்நிதியில்‌ 
பலிபீடத்துக்கு முன்னே படைக்கவேண்டும்‌. 
அவன்‌ போஜனபலியின்‌ மெல்லிய மாவிலும்‌ 
அதின்‌ எண்ணெயிலும்‌ தன்‌ கைப்பிடி நிறைய 
எடுத்து. போஜனபலியின்மேலுள்ள 
தூபவர்க்கம்‌ யாவற்றோடும்‌ கூட அதை 
ஞாபகக்குறியாகப்‌ பலிபீடத்தின்மேல்‌ 
கர்த்தருக்குச்‌ சுகந்த வாசனையாகத்‌ 
தகனிக்கவேண்டும்‌ (லேவி 614,15) 


குமாரரும்‌ 
எவ்வாறு 
தம்முடைய 


ஆரோனும்‌ அவருடைய 
போஜனபலியில்‌  மீதியானதை 
புசிக்கவேண்டும்‌ என்றும்‌ கர்த்தர்‌ 
பிரமாணத்தில்‌ சொல்லுகிறார்‌, அவர்கள்‌ 
அதை புளிப்பில்லா அப்பத்துடன்‌ 
புசிக்கவேண்டும்‌. அவர்கள்‌ அதை பரிசுத்த 
ஸ்தலத்தில்‌ புசிக்கவேண்டும்‌. 

ஆரோனும்‌ அவருடைய குமாரரும்‌ 
போஜனபலியில்‌ மீதியானதை 
ஆசரிப்புக்கூடாரத்தின்‌ பிரகாரத்தில்‌ 
புசிக்கவேண்டும்‌. ஆரோனின்‌ பிள்ளைகளில்‌ 
ஆண்பிள்ளைகள்‌ மாத்திரம்‌ அதைப்‌ 
புசிக்கவேண்டும்‌. ஆசாரியர்களில்‌ 
பரிசுத்தமாயிருக்கிறவர்கள்‌ மாத்திரம்‌ அந்தப்‌ 
போஜனபலியை புசிக்கவேண்டும்‌. 


போஜனபலியில்‌ மீதியானதை ஆரோனும்‌ 
குமாரரும்‌ புசிக்கவேண்டே்‌ 
ல்‌ அப்பத்துடன்‌ பரிசுத்த 


ஆசரிப்புக்‌ 
பிராகாரத்தில்‌ அதைப்‌ 
புசிக்கவேண்டும்‌ (லேவி 616). 


அதைப்‌ புளித்தமாவுள்ளதாகப்‌ 
பாகம்பண்ணவேண்டாம்‌ என்றும்‌, அது 
எனக்கு இடப்படும்‌ தகனங்களில்‌ நான்‌ 
அவர்களுக்குக்‌ கொடுத்த அவர்களுடைய 
பங்கு என்றும்‌ அது பாவநிவாரண 
பலியைப்போலும்‌ குற்றநிவாரண 
பலியைப்போலும்‌ மகா பரிசுத்தமானது என்றும்‌. 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ (லேவி 617). 


கர்த்தர்‌ மோசேயை நோக்கி, 
“ஆரோனின்‌ பிள்ளைகளில்‌ ஆண்மக்கள்‌ 
யாவரும்‌ அதைப்‌ புசிப்பார்களாக; கர்த்தருக்கு 
இடப்படும்‌ தகனபலிகளில்‌ அது உங்கள்‌ 
தலைமுறைதோறும்‌ நித்திய கட்டளையாய்‌ 
இருக்கக்கடவது: அவைகளைத்‌ 
தொடுகிறவனெவனும்‌ பரிசுத்தமாய்‌ இருப்பான்‌ 
என்று சொல்‌" (லேவி 648) என்று 
சொல்லுகிறார்‌. 





லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


பரிசுத்த வேதாகமத்தில்‌ போஜனபலியின்‌ 
பிரமாணத்தைப்பற்றி இவ்வாறு 
சொல்லப்பட்டிருக்கிறது. 

1. ஆரோனின்‌ குமாரர்‌ போஜனபலியைக்‌ 
கர்த்தருடைய சந்நிதியில்‌ 
பலிபீடத்துக்கு முன்னே 
படைக்கவேண்டும்‌ (லேவி 6:14) 


ஆசாரியன்‌ போஜனபலியின்‌ மெல்லிய 
மாவிலும்‌ அதின்‌ எண்ணெயிலும்‌ தன்‌: 
கைப்பிடி நிறைய எடுத்து, 
போஜனபலியின்மேலுள்ள டலா 
யாவற்றோடும்‌ கூட 
ஞாபகக்குறியாகப்‌ பிடத்தின்மேல்‌ 
கர்த்தருக்குச்‌ சுகந்த வாசனையாகத்‌ 
தகனிக்கக்கடவன்‌. (லேவி 6:15) 


இதில்‌ மீதியானதை ஆரோனும்‌ அவன்‌ 
புசிப்பார்களாக;: 


புசிக்கப்படக்கடவது: 


ஆசரிப்புக்‌ கூடாரத்தின்‌ பிராகாரத்தில்‌ 


அதைப்‌ புசிக்கவேண்டும்‌ 
(லேவி 616,18). 


இதைப்‌ புளித்தமாவுள்ளதாகப்‌. 
பண்ணவேண்டாம்‌ (லேவி 67). 
இது கர்த்தருக்கு இடப்படும்‌ 
தகனங்களில்‌ கர்த்தர்‌ ஆசாரியருக்குக்‌. 
கொடுத்த அவர்களுடைய பங்காகும்‌. 
இது உங்கள்‌ லைமுறைதோறும்‌. 
நித்திய கட்டளையாய்‌ இருக்கக்கடவது. 
(லேவி 6:18). 


பாகம்‌ 


பரிசுத்த வேதாகமத்தில்‌ மூன்று பலிகள்‌ 
மகாபரிசுத்தமான பலிகள்‌ என்று 
சொல்லப்பட்டிருக்கிறது. அதன்‌ விவரம்‌. 


வருமாறு 
1. போஜனபலிகள்‌ (லேவி 2:10). 
2, பாவநிவாரண பலிகள்‌ (லேவி 2:10) 


3, குற்றநிவாரண பலிகள்‌ (லேவி 220). 


QOODNENS 
PUBLISHERS 


ஆரோனின்‌ பிள்ளைகளில்‌. 
ஆண்மக்கள்‌ யாவரும்‌' என்னும்‌ வாக்கியம்‌, 
ப்‌ த்‌ ஆராதனையில்‌ 
ஆண்மக்கள்‌ 

அனைவரையும்‌ குறிக்கும்‌. இதை அவர்கள்‌ 
பிராகாரங்களிலும்‌, பரிசுத்த  ஸ்தலத்திலும்‌ 
மட்டுமே புசிக்க வேண்டும்‌. (லேவி 6:16). 30 


வயதிற்கு உட்பட்ட ஆண்மக்கள்‌ யாரும்‌ 
பரிசுத்த ஸ்தலத்திற்குள்‌ பிரவேசிப்பதற்கு 
அனுமதிக்கப்படவில்லை (எண்‌ 4:3,23,30,39). 
போஜனபலியை தொடுகிறவனெவனும்‌. 
பரிசுத்தமாய்‌ இருப்பான்‌ என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. இந்தப்‌ பரிசுத்தம்‌. 
சடங்காரச்சாரமான பரிசுத்தமாகும்‌. தெய்வீக 
ஊழியங்களுக்காக ஆசாரியர்‌ 
வேறுபிரிக்கப்பட்டிருக்கிறார்‌. போஜனபலியைப்‌ 
புசிப்பதற்கு ஆசாரியர்‌ 
அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்‌. 


நித்திய போஜனபலி. 
லேவி 6:19-23 


லேவி 6:19. பின்னும்‌ கர்த்தர்‌ மோசேயை 
நோக்கி: 


கேவி 6:20. ஆரோன்‌ அபிஷேகம்‌ 
பண்ணப்படும்‌ நானில்‌, அவனும்‌ அவன்‌: 
குமாரரும்‌ கர்த்தருக்குக்‌ 
செலுத்தவேண்டிய படைப்பு 
என்னவென்றால்‌, ஒரு எப்பா அனவான 
மெல்லிய மாவிலே பத்தில்‌ ஒரு பங்கை, 
காலையில்‌ பாதியும்‌ மாலையில்‌ 
பாதியும்‌, நித்திய போஜனபலியாகச்‌. 
செலுத்தக்கடவர்கள்‌. 


கேவி 62 அது சட்டியிலே. 
எண்ணெய்விட்டுப்பாகம்பண்ணப்படக்‌. 
கடவது; பாகம்பண்ணப்பட்டபின்‌ பு. 
அதைக்‌ கொண்டுவந்து, 

யாகப்‌ 

துண்டுகளைக்‌ கர்த்தருக்குக்‌ சுகத்த 
வாசனையாகப்‌ படைக்கக்கடவாய்‌. 


கேவி 6:22. அவன்‌ குமாரரில்‌ 
அவனுடைய ஸ்தலத்திலே அபிஷேகம்‌. 
பண்ணப்படுகிற ஆசாரியனும்‌ 
அப்படியே செய்யக்கடவன்‌; அது 
முழுவதும்‌ தகனிக்கப்படவேண்டும்‌; அது 
கர்த்தர்‌ தியமித்த தித்திய கட்டளை. 





BALWETHER 
பிய 


லேவி. 6:28. 
இடப்படும்‌ எந்தப்‌ 
புசிக்கப்படாமல்‌, முட 
'தகனிக்கப்படவேண்டும்‌ என்றார்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தருடைய 
சந்நிதியில்‌ போஜனபலியை பண்பும்‌, 
ஆசாரியர்களும்‌ நித்திய போஜனபலியை 
படைக்கவேண்டும்‌. இது ஆரோன்‌ அபிஷேகம்‌ 
பண்ணப்படும்நாளில்‌, அவரும்‌ அவருடைய 
குமாரரும்‌ கர்த்தருக்குச்‌ செலுத்தவேண்டிய 
படைப்பு ஆகும்‌ (லேவி 6:20). 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
த படைக்கும்‌ போஜனபலியில்‌: 
பாகம்‌ தகனிக்கப்படுகிறது. 
அழல்‌ மீதியானதை ஆரோனும்‌ அவருடைய 
குமாரரும்‌, கர்த்தருடைய பிரமாணத்திற்கு: 
கீழ்ப்படிந்து புசிக்கிறார்கள்‌. ஆசாரியர்‌ 
படைக்கும்‌ போஜனபலியை அவர்கள்‌ 
புசிக்கக்கூடாது. அந்தப்‌ போஜனபலி 
முழுவதுமாக தகனிக்கப்படவேண்டும்‌. 


ஆசாரியனுக்காக. 
போஜனபலியும்‌ 
தும்‌ 


கர்த்தருடைய 


சாரியர்‌ தமக்கு செலுத்தவேண்டிய 
னன்‌. பங்கம்‌ 
கர்த்தர்‌ மோசேக்கு தெளிவாக சொல்லுகிறார்‌ 
கர்த்தர்‌ மோசேயை நோக்கி, 
“ஆரோன்‌ அபிஷேகம்‌ பண்ணப்படும்நாளில்‌, 
அவனும்‌ அவன்‌ குமாரரும்‌ கர்த்தருக்குச்‌ 
செலுத்தவேண்டிய படைப்பு என்னவென்றால்‌, 
ஒரு எப்பா அக மெல்லிய மாவிலே 


மாலையில்‌ 
(லேவி 619,20) ன்று சொல்லுகிறார்‌ 


நித்திய போஜனபலி  சட்டியிலே 
எண்ணெய்விட்டுப்‌. பாகம்பண்ணப்பட 
வேண்டும்‌. பாகம்பண்ணப்பட்டபின்பு அதைக்‌ 
கொண்டுவந்து, போஜனபலியாகப்‌ 
பாகம்பண்ணப்பட்ட துண்டுகளைக்‌ 
கர்த்தருக்குச்‌ சுகந்த வாசனையாகப்‌ 
படைக்கவேண்டும்‌ (லேவி 6:21) 


.... ஆரோனுடைய குமாரரில்‌ அவருடைய 
ஸ்தலத்திலே அபிஷேகம்பண்‌ ணப்படுகிற 
ஆசாரியனும்‌ அப்படியே செய்யவேண்டும்‌: 
அது முழுவதும்‌ தகனிக்கப்படவேண்டும்‌: அது 
கர்த்தர்‌ நியமித்த நித்திய கட்டளை. 
ஆசாரியனுக்காக இடப்படும்‌ எந்தப்‌ 
'போஜனபலியும்‌ புசிக்கப்படாமல்‌, முழுவதும்‌ 
தகனிக்கப்படவேண்டும்‌ என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌ (லேவி 6:22 23). 


லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


பிரதான ஆசாரியன்‌ 


நாளும்‌ 


கர்த்தருக்கு, 
போஜனபலியை 
என்றும்‌, ன்‌ 


செலுத்தவேண்டும்‌ என்றும்‌ யூதமார்க்கத்து 
சரித்திர ஆசிரியர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. 
பிரதான ஆசாரியன்‌ அநுதினமும்‌ 
காலையிலும்‌, மாலையிலும்‌ இரண்டுதரம்‌ 
போஜனபலியை செலுத்துகிறார்‌. அவர்‌ 
அந்தப்‌ போஜனபலியை தன்னுடைய சொந்தக்‌ 
கிரயத்தினால்‌ செலுத்துகிறார்‌ 


சாரியர்‌ செலுத்தும்‌ 
போஜனப்பியோனது. பிக்கபபடுவதுபோல 
வேலிக்கப்படும்‌ என்றும்‌, ஆனாலும்‌ 
ஆசாரியர்‌ அதை புசிப்பதில்லை என்றும்‌, 
அது முழுவதுமாக தகனிக்கப்படும்‌ என்றும்‌ 
யூதமார்க்கத்து சரித்திர ஆசிரியர்கள்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 


பரிசுத்த. வேதாகமத்தில்‌, 
நித்தியபோஜனபலி சம்பந்தமான கட்டளைகள்‌ 
இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது : 


1. ஆரோன்‌ அபிஷேகம்‌ பண்ணப்படும்‌ 
நாளில்‌, அவனும்‌ அவன்‌ குமாரரும்‌ 
கர்த்தருக்கு நித்திய போஜனபலியாகச்‌' 
செலுத்தக்கடவர்கள்‌ 
(லேவி 6:20,22-23). 


ஒரு எப்பா அளவான மெல்லிய 
மாவிலே பத்தில்‌ ஒரு பங்கை, 
காலையில்‌ பாதியும்‌ மாலையில்‌ பாதியும்‌, 

போஜனபலியாகச்‌ 


நித்திய 
செலுத்தக்கடவர்கள்‌. 


அது சட்டிமிலே எண்ணெய்விட்டுப்‌ 
பாகம்பண்ணப்படக்கடவது, 
லேவி 1618,21). 


பாகம்பண்ணப்பட்டபின்பு அதை 
கொண்டுவந்து, ப்‌ 


பாகம்பண்ணப்பட்ட துண்டுகளைக்‌ 
கர்த்தருக்குச்‌ சுகந்த வாசனையாகப்‌ 
படைக்கக்கடலாய்‌. (லேவி 16:21). 





லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


கர்த்தருக்குச்‌ 
படைக்கக்கடவர்கள்‌. 


வேண்டும்‌; (லேவி 6:22-23) அதைப்‌ 
புசிக்கக்கூடாது. இயேசு கிறிஸ்துவின்‌ 
பரிபூரண. பலிக்கும்‌ அவருடைய 
உயிர்த்தெழுதலுக்கும்‌, அவர்‌ 
பரமேறியதற்கும்‌ இது அடையாளமாகும்‌. 
(லூக்கா 24:39-53; அப்‌ 19-11) 


அது கர்த்தர்‌ நியமித்த நித்திய 
கட்டளை (லேவி 6:20,22-23). 


பாவநிவாரணபலியின்‌ 
பிரன்ணம்‌ 
லேவி 6:24-30 


லேவி 6:24. பின்னும்‌ 
மோசேயை நோக்கி: 


லேவி 6:25. நீ ஆரோனோடும்‌ அவன்‌ 
குமாரரோடும்‌ சொல்லவேண்டியதாவது, 
பாவதிவாரணபலியின்‌ பிரமாணம்‌ 
என்னவென்றால்‌, சர்வாங்க த௲னபலி. 
கொல்லப்படும்‌ இடத்தில்‌ 
பாவநிவாரணபலியும்‌ கர்த்தருடைய 
சந்நிதியில்‌ கொல்லப்படக்கடவது; அது 
மகா பரிசுத்தமானது. 


கர்த்தர்‌ 


லேவி 6:26, பாவ திவிர்த்திசெய்ய 
அதைப்‌ பலியிடுகிற ஆசாரியன்‌ அதைப்‌ 
புசிக்கக்கடவன்‌; ஆசரிப்புக்‌ 
கூடாரத்தின்‌ பிராகாரமாகிய பரிசுத்த 
ஸ்தலத்திலே அது புசிக்கப்படவேண்டும்‌. 


லேவி 6:27. அதின்‌ மாம்சத்தில்‌ 
படுகிறது எதுவும்‌ பரிசுத்தமாயிருக்கும்‌; 


தெறித்ததானால்‌, 
இரத்தத்தெறித்த வஸ்திரத்தைப்‌ 
பரிசுத்த ஸ்தலத்தில்‌ கழுவவேண்டும்‌. 


QOODNENS 
PUBLISHERS 


லேவி 6:28, சமைக்கப்பட்ட 
மண்பாண்டம்‌ உடைக்கப்பட, 
வேண்டும்‌; செப்புப்பானையில்‌ 
சுமைக்கப்பட்டதானால்‌, 
வினக்கப்பட்டுத்‌ 

கழுவப்படவேண்டும்‌. 

லேவி 6:29, ஆசாரியரில்‌ ஆண்மக்கள்‌ 
யாவரும்‌ அதைப்‌ புசிப்பார்கனாக; அது 
மகா பரிசுத்தமானது. 


அது 


லேவி 6:30. எத்தப்‌ பாவதிவாரணபலி. 
யின்‌ இரத்தத்தில்‌ கொஞ்சம்‌ 
பரிசுத்த ஸ்தலத்தில்‌ 
பாவதிவிர்த்தியின்‌ பொருட்டு 
ஆசரிப்புக்‌: கூடாரத்திற்குன்னே 
கொண்டுவரப்பட்டதோ, அந்தப்‌ பலி 
புசிக்கப்படலாகாது, அது அக்கினியிலே. 
தகனிக்கப்படவேண்டும்‌. 


ஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தருடைய 
சந்தில்‌ மதனா பலன்‌ 
செலுத்துவதுபோல சாரியரும்‌ 
பாவநிவாரண பலியை செலுத்தவேண்டும்‌. 
கர்த்தர்‌ பாவநிவாரண பலியின்‌ பிரமாணத்தை 
மோசேயினிடத்தில்‌ சொல்லுகிறார்‌. மோசே 
இந்தப்‌ பிரமாணத்தை ஆரோனிடத்திலும்‌, 
அவருடைய குமாரரிடத்திலும்‌ 
சொல்லவேண்டும்‌. 

கர்த்தர்‌ மோசேயை 
ஆரோனோடும்‌ அவன்‌ குமாரரோடும்‌ 
சொல்லவேண்டியதாவது, பாவநிவாரணபலி 
யின்‌ பிரமாணம்‌ என்னவென்றால்‌, சர்வாங்க 
த௲னபலி கொல்லப்படும்‌ இடத்தில்‌ 
பாவநிவாரணபலியும்‌ கர்த்தருடைய சந்நிதியில்‌ 
கொல்லப்படக்கடவது; மகா 
பரிசுத்தமானது" (லேவி என்று 


நோக்கி, "நீ 


அது 
6:24.25) 


அதைப்‌ 

அதைப்‌ 
புசிக்கக்கவேண்டும்‌: பக்‌ கூடாரத்தின்‌ 
பிராகாரமாகிய பரிசுத்த ஸ்தலத்திலே அதை 
புசிக்கவேண்டும்‌ (லேவி 6:26). 


மாம்சத்தில்‌ 
பரிசுத்தமாயிருக்கும்‌; 
இரத்தந்தெறித்த 


ரிசுத்த ஸ்தலத்தில்‌ 
கழுவவேண்டும்‌ என்றும்‌ (லேவி 6:27). 





லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


அது சமைக்கப்பட்ட மண்பாண்டம்‌ 
உடைக்கப்படவேண்டும்‌: செப்புப்பானையில்‌ 
சமைக்கப்பட்டதானால்‌, அது விளக்கப்பட்டுத்‌ 
தண்ணீரில்‌ கழுவப்படவேண்டும்‌ என்றும்‌ 
(லேவி 6:28) கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


பாவநிவாரண பலியாக செலுத்தப்படும்‌ 
மிருகஜீவன்‌ கர்த்தருடைய சந்நிதியில்‌ 
கொல்லப்படவேண்டும்‌. சர்வாங்க தகனபலி 
கொல்லப்படும்‌ இடத்தில்‌ பாவநிவாரண 
பலியும்‌ கொல்லப்படவேண்டும்‌. 
பாவநிவாரணபலி பாவத்தை நிவிர்த்தி 
பண்ணப்படுவதற்கு செலுத்தப்படும்‌ பலியாகும்‌. 
இந்தப்‌ பலியானது ஆசாரியரின்‌ பாவத்தை 
நிவர்த்தி பண்ணுவதற்காக 
செலுத்தப்படுகிறது. 


பாவநிவிர்த்தி செய்த பின்பு அதை 
ஆசாரியர்‌ ஆசரிப்புக்கூடாரத்தின்‌ 
பிரகாரமாகிய ்‌ ஸ்தலத்திலே 
ம்‌ கர்த்தர்‌ 

பலியின்‌ 


தெறித்துவிட்டால்‌, அந்த இரத்தத்தை பரிசுத்த 
ஸ்தலத்திலேயே கழுவவேண்டும்‌ என்றும்‌ 
கர்த்தர்‌ கட்டளையிடுகிறார்‌. 


பாவநிவாரணபலி 
பாத்திரத்தைபபற்றும 
பிரமாணத்தில்‌ 


சமைக்கப்படும்‌ 
கர்த்தர்‌ தம்முடைய 
சொல்லுகிறார்‌. அது 
மண்பானையில்‌ சமைக்கப்பட்டால்‌, அந்தப்‌ 
பானையை உடைத்துப்போடவேண்டும்‌. 
அதை செப்புப்பானையில்‌ சமைத்தால்‌, அதை 
விளக்கி தண்ணீரிலே கழுவவேண்டும்‌. 
கர்த்தர்‌ மோசேயை நோக்கி, 
'ஆசாரியரில்‌ ஆண்மக்கள்‌ யாவரும்‌ அதைப்‌ 
புசிப்பார்களாக: அது மகா பரிசுத்தமானது. 
எந்தப்‌ பாவநிவாரணபலிமின்‌ இரத்தத்தில்‌ 
கொஞ்சம்‌ பரிசுத்த. 'ஸ்தலத்தில்‌. 
பாவநிவிர்த்தியின்பொருட்டு ஆசரிப்புக்‌ 
கூடாரத்திற்குள்ளே கொண்டுவரப்பட்டதோ, 
அந்தப்‌ பலி புசிக்கப்படலாகாது, அது 
அக்கினியிலே. தகனிக்கப்படவேண்டும்‌" 
(லேவி 6:29.30) என்று சொல்லுகிறார்‌. 
பரிசுத்த வேதாகமத்தில்‌ பாவநிவாரண 


பலியின்‌ பிரமாணத்தைப்பற்றி இவ்வாறு 
சொல்லப்பட்டிருக்கிறது. 


நீ ஆரோனோடும்‌. அவள்‌ 
குமாரரோடும்‌ பாவநிவாரணபலியின்‌ 
பிரமாணத்தைச்‌ சொல்லுவாயாக 
(லேவி 6:25). 


சர்வாங்க 
இடத்தில்‌ 
கர்த்தருடைய 
கொல்லப்படக்கடவது; 
லேவி 111) 


பாவ  நிவிர்த்திசெய்ய அதைப்‌ 
பலியிடுகிற ஆசாரியன்‌ அதைப்‌ 
புசிக்கக்கடவன்‌: (லேவி 6:26,29). 


த௲னபலி கொல்லப்படும்‌ 
பாவநிவாரணபலியும்‌ 
சந்நிதியில்‌ 
(லேவி 6:25: 


ஆசரிப்புக்‌ கூடாரத்தின்‌ பிராகாரமாகிய 
பரிசுத்த. ஸ்தலத்திலே. 
புசிக்கப்படவேண்டும்‌ (லேவி 6:26) 


அதின்‌ மாம்சத்தில்‌ படுகிறது எதுவும்‌ 


பரிசுத்தமாயிருக்கும்‌: (லேவி 6:27) 
பய்‌ த்‌ கொஞ்சம்‌ ஒரு 
தெறித்‌ 


த்ததானால்‌, 
இ்தற்றெற்்ச வஸ்திரத்தைப்‌ பரிசுத்த 
ஸ்தலத்தில்‌ கழுவவேண்டும்‌. 
(லேவி 6:27), 
்‌ சமைக்கப்பட்ட மண்பாண்டம்‌ 
உடைக்கப்படவேண்டும்‌: (லேவி 6:28), 
2 செப்புப்பானையில்‌. 
சமைக்கப்பட்டதானால்‌, அது 
விளக்கப்பட்டுத்‌ தண்ணீரில்‌ 
கழுவப்படவேண்டும்‌. (லேவி 6:28). 
பாவநிவாரணபலியின்‌ 
நத்தத்தில்‌ கொஞ்சம்‌ பரிசுத்த 
ஸ்தலத்தில்‌ பாவநிவிர்த்தியின்பொருட்டு 
ஆசரிப்புக்‌ கூடாரத்திற்குள்ளே 
கொண்டுவரப்‌ பட்டதோ, அந்தப்‌ பலி 
புசிக்கப்பலாகாது. (லேவி 6:30; 
லேவி 15-7 16-18; எபி 18417. 
பிராகாரத்தில்‌ தெளிக்கப்பட்ட பலியின்‌ 
ஒரு பங்கைப்‌ புசிக்கலாம்‌. 
(லேவி 4:25,30,34; லேவி 6:26-30; 
லேவி 7:1-10). 


10. அது அக்கினியிலே முழுவதுமாகத்‌ 
தகனிக்கப்படவேண்டும்‌ (லேவி 6:30). 





BALWETHER 
பிய 


பாவநிவாரண பலி மகா பரிசுத்தமானது 
ண்டு டங்களில்‌ 


என்று 
கூறப்பட்டிருக்கிறது. 
காண்க, லேவி 2:10). 


மாம்சத்தை என்ன செய்ய வேண்டுமென்று, 
இந்த வாக்கியம்‌ விளக்குகிறது. கொழுப்பை 
முழுவதுமாகத்‌ தகனிக்க வேண்டும்‌. 
ஆசாரியர்‌ மாம்சத்தைப்‌ புசிக்கவேண்டும்‌. 
(லேவி 6:26; லேவி 4:16-35). கர்த்தர்‌ 
பலிசெலுத்துகிறவர்களுடை பலியை 
அங்கிகரித்திருக்கிறார்‌ என்பதற்குப்‌ புசிப்பது 
ஓர்‌ அடையாளமாகும்‌. இதன்‌ மூலமாகத்‌ 
தேவன்‌ அவர்களோடு மறுபடியும்‌ ஐக்கியமாக 
இருக்கிறார்‌. (லேவி 10:17) 
பரிசுத்த ஸ்தலத்தில்‌ புசிக்கப்படும்‌. 
பலிகளைப்பற்றிய விவரம்‌ வருமாறு : 
1. போஜனபலிகளில்‌ 
(லேவி 21-3; லேவி 7:14) 


மீதமானது. 


2. இஸ்ரவேலரின்‌ 
(லேவி 2:4-10) 


போஜனபலிகள்‌ 


பாவநிவாரண  பலிகளின்‌ மாம்சம்‌. 
(லேவி 4:26; லேவி 6:26; லேவி 10:17) 
குற்றநிவாரண பலிகளின்‌ மாம்சம்‌. 
(லேவி 7:6) 


சமாதானபலிகளின்‌ 
(லேவி 757) 
குஷ்டம்‌ நீங்கி கத்திகரிக்கப்பட்டவன்‌ 
குற்றநிவாரண பலியாகக்‌ 
கொண்டுவரும்‌ ஆழாக்கு எண்ணெய்‌ 
ஆசாரியனுக்குரியது. (லேவி 1490-13) 


லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


7. மெல்லிய மாவிலே புளிப்பாகப்‌ பாகம்‌ 
பண்ணப்பட்ட இரண்டு அப்பங்கள்‌. 
(லேவி 23:17-20) 

8. சமுகத்தப்பம்‌ (லேவி 24:9) 


பாவநிவாரண பலியின்‌ மாம்சத்தில்‌. 
படுகிறது எதுவும்‌ பரிசுத்தமாயிருக்கும்‌. 
பாவநிவாரண  பலியினுடைய மாம்சம்‌ 
பரிசுத்தமானதாகக்‌ கருதப்படுகிறது. 
(லேவி 6:25-29), இது கிறிஸ்துவிற்கு 
அடையாளம்‌. அவர்‌ நமக்காகப்‌ பலியானார்‌. 
நம்முடைய எல்லாப்‌ பாவங்களுக்காகவும்‌ 
அவர்‌ பாவநிவிர்த்தி செய்தார்‌. (பிலி 
எபி 29-18; எபி 914-28; 1பேதுரு 
பாவநிவாரண மாம்சத்தில்‌. 
பரிசுத்தமாயிருப்பதுபோல, 
த்‌ தொடுகிறவர்‌ 
அனைவரும்‌ பரிசுத்தமாவார்கள்‌. 


பாவநிவாரண பலியை புசிக்கக்கூடாது. 
பரிசுத்த ஸ்தலத்திற்குள்‌ கொண்டுவரப்பட்ட 
பலியைப்‌ புசிக்கக்கூடாது. அதை 
அக்கினியிலே. வதுமாகக்‌ தகனிக்க 
வேண்டும்‌. பாவநிவாரண பலிகளில்‌ இரண்டு 
வகைகள்‌ உள்ளன. ஒரு பாவநிவாரண 
பலியின்‌ இரத்தம்‌ பரிசுத்த ஸ்தலத்திற்குள்‌ 
தெளிக்கப்படுகிறது. அதன்‌ மாம்சத்தைப்‌ 
புசிக்கக்கூடாது. அதை முழுவதுமாக 
அக்கினியலே  தகனிக்க வேண்டும்‌. 
(லேவி 4:5-716-8; எபி 131). 
பாவநிவாரண பலியின்‌ 
பிராகாரத்திலுள்ள 

பலிபீடத்தின்மீது. தெளிக்கப்படுகிறது. 
அது அந்தம்‌ பலிபிடத்தின்கீறே 
ஊற்றப்படுகிறது. அதன்‌ மாம்சத்தின்‌ ஒரு 
பகுதியைப்‌ புசிக்கலாம்‌. (லேவி 4:25,30,34: 
லேவி 6:26-30; லேவி 7:1-10; லேவி 6:26). 





லேவியாராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


குற்றநிவாரண பலியின்‌ பிரமாணம்‌ 
(லேவி 7:1-7). தகனபலியும்‌ போஜனபலியும்‌. 
(லேவி 7:8-10).  சமாதானபலிகளின 
பிரமாணம்‌. அது புசிக்கப்படவேண்டிய விதம்‌ 
(லேவி 711-21). கர்த்தருக்கு தகனபலியாக. 
செலுத்தப்படும்‌ மிருகத்தின்‌ கொழுப்பை 
புசிக்கக்கூடாது. இரத்தத்தையும்‌ 
புசிக்கக்கூடாது (லேவி 7:22-27). 
கர்த்தருக்கு செலுத்தப்படும்‌ சமாதானபலியில்‌ 
ஆசாரியரின்‌ பங்கு (லேவி 7:28-34) 
கர்த்தர்‌ பலிகளைப்பற்றி சொல்லியிருக்கிற 
பொதுவான பிரமாணம்‌ (லேவி 7:35-38). 


குற்றநிவாரண பலியின்‌ 
பிரமாணம்‌ 


லேவி 27:1-10 


லேவி 7:1. குற்றநிவாரண பலியின்‌ 
பிரமாணம்‌ என்னவென்றால்‌, அது மகா 
பரிசுத்தமானது. 


லேவி 72. தகனபலி. 
கொல்லப்படும்‌. இடத்தில்‌, 
குற்றநிவாரண பலியும்‌ கொல்லப்பட 
வேண்டும்‌, அதின்‌ இரத்தத்தைப்‌ பலி. 
பீடத்தின்மேல்‌ சுற்றிலும்‌ தெளித்து, 


லேவி 7:3. அதினுடைய கொழுப்பு 
முழுவதையும்‌, அதின்‌ வாலையும்‌, 
குடல்கனை மூடிய கொழுப்பையும்‌, 


லேவி 74. இரண்டு 
குண்டிக்காய்களையும்‌, அவைகளின்‌. 
மேல்‌ சிறு குடல்களினிடத்திலிருக்கிற 


சர்வாங்க 


ஜவ்வையும்‌ எடுத்துச்‌ செலுத்துவானாக.. 


லேவி 7:5. இவைகளை ஆசாரியன்‌ 
பலிபீடத்தின்மேல்‌ கர்த்தருக்குத்‌ 
தகனபலியாகத்‌ தகனிக்கக்கடவன்‌; அது. 
குற்றதிவாரண பலி. 


QOODNENS 
PUBLISHERS 


லேவி 7:6, ஆசாரியரில்‌ ஆண்மக்கள்‌. 
யாவரும்‌ அதைப்‌ புசிப்பார்கனாக; அது 
ஸ்தலத்தில்‌ 

அது. 


பாவதிவாரணபலி 

குற்றதிவாரணபலியும்‌ 

அவ்விரண்டிற்கும்‌ 

பிரமாணம்‌ ஒன்றே; அதினாலே 

பாவதிவிர்த்திசெய்த ஆசாரியனை 
அது சேரும்‌. 


லேவி 7:8, ஒருவனுடைய சர்வாங்க 
தகனபலியைச்‌ செலுத்தின ஆசாரியன்‌ 
தான்‌ செலுத்தின 'தகனபலியின்‌ 
தோலைத்‌ தனக்காக. 
வைத்துக்கொள்ளவேண்டும்‌. 


லேவி. 79. அடுப்பிலே. 
பாகம்பபண்ணப்பட்டதும்‌, ௪ட்டியிலும்‌ 
தட்டின்மேலும்‌ சமைக்கப்பட்டதுமான 
போஜன பலியாவும்‌ அதைச்‌ செலுத்துகிற 
ஆசாரியனுடையவைகளாயிருக்கும்‌. 


லேவி 7:10. எண்ணெயிலே பிசைந்ததும்‌ 
எண்ணெயிலே பிசையாததூமான ௪௧ல்‌ 
போஜனபலியும்‌. ஆரோனுடைய 
குமாரர்‌ யாவருக்கும்‌ சரியங்காகச்‌ 
சே டும்‌. 


பலியைப்போலவே. 
rn 
பலிகளுக்கும்‌ 
பிரமாணத்தையே 


பாவநிவாரண 
குற்றநிவாரண பலியும்‌ 
கர்த்தர்‌ இவ்விரண்டு 
ஒரே மாதிரியான 
சொல்லியிருக்கிறார்‌. 


'பாவநிவாரணபலி 
குற்றநிவாரணபலியும்‌ அப்படியே; 
அவ்விரண்டிற்கும்‌ பிரமாணம்‌ ஒன்றே; 
அதினாலே பாவநிவிர்த்திசெய்த ஆசாரியனை 
அது சேரும்‌” (லேவி 7:7). 


எப்படியோ 


கர்த்தர்‌ மோசேயினிடத்தில்‌ 
குற்றநிவாரணபலியின்‌ பிரமாணத்தைப்பற்றிச்‌ 
சொல்லுகிறார்‌. அது மகா பரிசுத்தமானது. 
சர்வாங்க தகனபலி கொல்லப்படும்‌ இடத்தில்‌, 
குற்றநிவாரண பலியும்‌ கொல்லப்படவேண்டும்‌. 
(லேவி 71,2). குற்றநிவாரண பலியாக 
கொல்லப்படும்‌ மிருகத்தின்‌ இரத்தத்தைப்‌ 
பலிபீடத்தின்மேல்‌ சுற்றிலும்‌ 
தெளிக்கவேண்டும்‌. 





BALWETHER 
பிய 


அந்த. மிருகத்தின்‌ கொழுப்பு 
முழுவதையும்‌, அதின்‌ வாலையும்‌, குடல்களை 
மூடிய கொழுப்பையும்‌, ண்டு 
குண்டிக்காய்களையும்‌, அவைகளின்மேல்‌ சிறு 
குடல்களினிடத்திலிருக்கிற கொழுப்பையும்‌, 
குண்டிக்காய்களோடே கூடக்கல்லீரலின்‌ மேல்‌: 
இருக்கிற ஜல்வையும்‌ எடுத்து குற்றநிவாரண 
பலியாக செலுத்தவேண்டும்‌ (லேவி 7:34). 


த௲னபலியாகத்‌ தகனிக்கவேண்டும்‌; அது 
குற்றநிவாரண பலி. ல்‌ 
ண்மக்கள்‌ 

புசிப்பார்களாக; 

புசிக்கப்படவேண்டும்‌: 

மகாபரிசுத்தமானது (லேவி 7:58). 


குற்றநிவாரண பலியாக கொல்லப்படும்‌ 
மிருகத்தின்‌ இரத்தம்‌, 
ஆசாரியர்‌ அந்த 
மாம்சத்தை புசிக்கவேண்டும்‌. 
ஆசாரியர்‌ பாவநிவாரண பலியின்‌ மாம்சத்தை 
பரிசுத்த ஸ்தலத்திலே புசிப்பதுபோல, 
குற்றநிவாரண பலியின்‌ மாம்சத்தையும்‌, 
பரிசுத்த ஸ்தலத்திலே புசிக்கவேண்டும்‌. 
ற்றநிவாரண பலியாக கொல்லப்படும்‌. 


பிரகாரம்‌, 
அதன்‌ 
நூல்‌ 
சுட்டப்பட்டிருக்கும்‌ 
பலிபீடத்தை இரண்டு த்க்‌ பரக்கும்‌ 
என்றும்‌ சொல்லுகிறார்கள்‌. சர்வாங்க 
தகனபலிமின்‌ இரத்தம்‌ சிகப்பு நூலின்‌ 
மேற்பகுதியிலுள்ள பலிபீடத்தின்மேலும்‌, 
குற்றநிவாரண பலிகள்‌, சமாதான பலிகள்‌ 


லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


குற்றறிலாரண பலியின்‌ மாம்சத்தை 
ஆசாரியரின்‌ ஆண்மக்கள்‌ யாவரும்‌ பரிசுத்த 
ஸ்தலத்திலே புசிக்கவேண்டும்‌. அதன்‌ 
மாம்சம்‌ ஆசாரியருக்குள்ளே பாகம்பண்ணி 
கொடுக்கப்படுகிறது. 


கர்த்தர்‌ தங்களுக்கு கொடுத்திருக்கிற 
ளுக்கும்‌ இரக்கங்களுக்கும்‌ நன்றி 
சொல்லும்‌ வண்ணமாக. சமாதானபலி 
செலுத்தப்படுகிறது. சமாதானபலியை 
செலுத்துகிறவர்கள்‌, அதன்‌ மாம்சத்தை 
புசித்து பந்தியிருக்கிறார்கள்‌. சமாதானபலி 
செலுத்துகிறவர்கள்‌ கர்த்தருடைய 
கிருபையையும்‌ இரக்கத்தையும்‌ பெற்றுக்‌ 
கொண்டதற்காக  சந்தோஷப்படுகிறார்கள்‌. 
அவர்கள்‌ மிகுந்த சந்தோஷத்தோடு 
சமாதானபலியின்‌ மாம்சத்தைப்‌ புசிக்கிறார்கள்‌. 
குற்றநிவாரண பலியை 
செலுத்துகிறவர்களோ, தங்களுடைய 
குற்றங்களுக்கு மனம்‌ வேதனைப்பட்டு, 
வருத்தப்பட்டு, துக்கப்பட்டு, தங்களுடைய 
குற்றங்கள்‌ நிவிர்த்தி பண்ணப்படுவதற்காக 
பலி செலுத்துகிறார்கள்‌. பலி 
செலுத்துபவர்களிடத்தில்‌ தங்கள்‌ பாவத்தைக்‌ 
குறித்த துக்கம்‌ அதிகமாமிருப்பதினால்‌, 
அவர்கள்‌ குற்றநிவாரண பலியின்‌ மாம்சத்தில்‌ 
பந்தியிருப்பது முறையாக இருக்காது. 


பமக்கமாகமிரக்கிறவர்கள்‌. ஒன்றும்‌ 

உபவாசம்பண்ணுவதுநான்‌ 
தவக்குல்‌ ஆகையினால்‌ 
குற்றநிவாரண பலியை செலுத்துகிறவர்கள்‌, 


தீர்மானமாமிருக்கிறார்கள்‌. 
ஏற்கெனவே செய்த  பாவத்தினிமித்தமாக 
மனவேதனையோடிருக்கிறார்கள்‌. 


ஒருவனுடைய சர்வாங்க தகனபலியைச்‌ 
செலுத்தின ஆசாரியன்‌ தான்‌ செலுத்தின 
தக௲னபலிமின்‌ தோலைத்‌ 
வைத்துக்கொள்ளவேண்டும்‌. 

ன்‌ மூலமாக 


இதன்‌ 
பொருளாதார தேவைகள்‌ 


ஆசாரியன்‌ சர்வாங்க 
தோல்களை சேகரித்து, அதை விற்பனை 
செய்து. தன்னுடைய குடும்பத்தின்‌ 
பொருளாதார தேவைகளை 
சந்தித்துக்கொள்வார்‌. 





BALWETHER 
பிய 


போஜனபலியும்‌ _ ஆசாரியருக்குரியது. 
போஜனபலியை உடனே புசிக்கவேண்டும்‌. 
ஆகையினால்‌ போஜனபலியை செலுத்துகிற 
ஆசாரியர்‌ யாவருக்கும்‌ அது சரிபங்காக 
பாகம்பண்ணப்படுகிறது. 


அடுப்பிலே  பாகம்பபண்ணப்பட்டதும்‌, 
சட்டியிலும்‌ தட்டின்மேலும்‌ 
சமைக்கப்பட்டதுமான போஜனபலியாவும்‌ 
அதைச்‌. செலுத்துகிற 
ஆசாரியனுடையலைகளாயிருக்கும்‌. 
எண்ணெயிலே பிசைந்தும்‌ எண்ணெயிலே. 
பிசையாததுமன சகல போஜனபலியும்‌: 
ஆரோனுடைய குமாரர்‌ யாவருக்கும்‌ 
சரிபங்காகச்‌ சேரவேண்டும்‌ (லேவி 7:9,10). 


பரிசுத்த வேதாந்தி குற்றநிவாரண 
பலியின்‌ பிரமாணத்தைப்ப இவ்வாறு, 


சொல்லப்பட்டிருக்கிறது. 


1. சர்வாங்க தகனபலி கொல்லப்படும்‌. 
இடத்தில்‌, குற்றநிவாரண பலியும்‌ 


வெண்கல பலிபீடத்தின்‌ வலதுபுறத்தில்‌, 
கொல்லப்பட வேண்டும்‌. (லேவி 7:2; 


லேவி 1:11). 
இரத்தத்தைப்‌ பலி 
சுற்றிலும்‌ தெளிக்க 
(லேவி 7:2). 


ஆசாரியன்‌ 
பீடத்தின்மேல்‌ 
வேண்டும்‌. 
அதினுடைய கொழுப்பு முழக்கம்‌ 
அதின்‌ வாலையும்‌, 
கொழுப்பை, 
_ குண்டிக்காய்களையும்‌, 


சிறு 
குடல்களினிடத்திலிருக்கிற 


கொழுப்பையும்‌, குண்டிக்காய்களோடே 
கூடக்கல்லீரலின்மேல்‌ 


ஆசாரியரில்‌ ஆண்மக்கள்‌ யாவரும்‌ 
அதைப்‌ புசிப்பார்களாக: அது பரிசுத்த 


சேரும்‌ (லேவி 7:7). 


லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


6. ஒருவனுடைய சர்வாங்க தகனபலியைச்‌ 
செ ஆசாரியன்‌ தான்‌ 
செலுத்தின தகனபலிமின்‌ தோலைத்‌ 
தனக்காக வைத்துக்கொள்ளவேண்டும்‌. 
அடுப்பிலே  பாகம்பபண்ணப்பட்டதும்‌, 
சட்டியிலும்‌: தட்டின்மேலும்‌ 
சமைக்கப்பட்டதுமான போஜன 
பலியாவும்‌ அதைச்‌ செலுத்துகிற 
அயன பலைக காயிரக்கம்‌ 
எண்ணெ! பிசைந்ததும்‌ 
க்‌ பிசையாததுமான சகல 
போஜனபலியும்‌ ஆரோனுடைய குமாரர்‌ 
யாவருக்கும்‌ சரிபங்காகச்‌ 
சேரவேண்டும்‌. (லேவி 7:8-10), 


வேறுபாடுகள்‌ உள்ளன. அவற்றின்‌ விவரம்‌ 
வருமாறு 


1. ஆண்டிள்ளைகளுடைய 
உடன்படிக்கையின்‌ 
இருக்கிறது. 
யாத்‌ 12:44-48). 


மாம்சத்தில்‌ 
அடையாளம்‌ 
(லேவி 12:3; 


ஆண்பிள்ளைகள்‌ ஊழியம்‌ 
செய்வதற்காகத்‌ தேவனுக்குரியவர்கள்‌. 
(யாத்‌ 131215). 


வருஷத்தில்‌ மூன்றுதரம்‌ ஆண்மக்கள்‌ 
யாவரும்‌ தேவனுடைய பிரசன்னத்தில்‌ 
வந்து நிற்க வேண்டும்‌. (யாத்‌ 23:17; 
உபா 1626). 


ஆரோனின்‌ ஆண்‌ புத்திரர்‌ பலிகளில்‌ 

ஒரு பாகத்தைப்‌ புசிக்கவேண்டும்‌. 

லேவி 618,29; லேவி 7:6; 

எண்‌ 1870). 

சர்வாங்க தகனபலியைச்‌ செலுத்தின 
த௲னபலிமின்‌ தோலைத்‌ 


நம்பினார்கள்‌. 
முதலாவது பலிகளின்‌ தோல்களை ஆதாம்‌ 
உடைகளாகத்‌ தரித்துக்‌ கொண்டார்‌ 
(ஆதி 3:21, 





லேவியாராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


சமாதானபலிகளின்‌ பிரமாணம்‌ 
லேவி 7:11-21. 


லேவி 7:11. கர்த்தருக்குக்‌ செலுத்துகிற 
சமாதானபலிகளின்‌. பிரமாணம்‌ 


என்னவென்றால்‌, 


லேவி. 712. 
ஸ்தோத்திரத்துக்காகச்‌ 
செலுத்துவானானால்‌, அவன்‌ 
ஸ்தோத்திர பலியோடுங்கூட. 
எண்ணெயிலே பிசைந்த புனிப்பில்லா 
அதிரசங்களையும்‌, எண்ணெய்‌ 
பூசப்பட்ட புனிப்பில்லா. 
அடைகளையும்‌, எண்ணெயிலே 
பிசைத்து வறுக்கப்பட்ட மெல்லிய 
மாவினால்‌ செய்த அதிரசங்களையும்‌. 
படைக்கக்கடவன்‌. 


அதை 


லேவி 7:13. அவைகளைப்‌ படைக்கிறதும்‌ 
அல்லாமல்‌, புனித்தமாவினால்‌ செய்த 
அப்பத்தையும்‌, தன்னுடைய சமாதான 
பலியாகிய ஸ்தோத்திரபலியோடுகூட 
படைக்க வேண்டும்‌. 


லேவி 7௭4. அந்தப்‌ படைப்பு 
முழுவதிலும்‌ வகைக்கு ஒவ்வொன்றை 
எடுத்துக்‌ கர்த்தருக்கு ஏறெடுத்துப்‌ 
படைக்கும்‌ பலியாகச்‌. 
செலுத்துவானாக; அது சமாதான 
பலியின்‌ இரத்தத்தைத்‌ தெளித்த 
ஆசாரியனுடையதாகும்‌. 


லேவி 705. சமாதாணபலியாகிய 
ஸ்தோத்திரபலியின்‌. மாம்சமானது 
செலுத்தப்பட்ட அன்றைத்தினமே 
புசிக்கப்படவேண்டும்‌; அதில்‌ ஒன்றும்‌ 
விடியற்காலமட்டும்‌ வைக்கப்படலாகாது.. 


அவண்‌ செலுத்தும்‌ 

பொருத்தனையாயாவது 
உற்சாகபலியாயாவது இருக்குமானால்‌, 
அது செலுத்தப்படும்‌ நானிலூம்‌, அதில்‌ 
மீதியானது மறு 'நானிலும்‌ 
புசிக்கப்படலாம்‌. 


QOODNENS 
PUBLISHERS 


லேவி 7:17. பலியின்‌ 
மீதியாயிருக்கிறது. 


மாம்சத்தில்‌: 

மூன்றாம்‌. 
நானில்‌ அக்கினியிலே. 
௬ட்டெரிக்கப்படக்கடவது. 


அங்கிகரிக்கப்படாது; 
செலுத்தினவனுக்கு அது பலிக்காது; 
அது அருவருப்பாயிருக்கும்‌ அதைப்‌ 
புசிக்கிறவன்‌ தன்‌  அக்கிரமத்தைச்‌. 
சுமப்பான்‌.. 

லேவி 718, 
வஸ்துவிலாவது 
பட்டதானால்‌ அது 
அக்கினியிலே. 
கடவது; 


தீட்டன எந்த 
அத்த மாம்சம்‌ 
புசிக்கப்படாமல்‌ 
௬ட்டெரிக்கப்படக்‌. 


மற்ற மாம்சத்தையோ 


சுத்தமாயிருக்கிறவனெவனும்‌ 
புசிக்கலாம்‌. 


லேவி. 7:20. 
தீட்டுன்னவனாயிருக்கையில்‌ 
கர்த்தருடைய சமாதானபலியின்‌ 
மாம்சத்தைப்‌ புசித்தால்‌, அவன்‌ தன்‌ 
ஜனத்தாரில்‌ இராதபடிக்கு அறுப்புண்டு 
போவான்‌. 


லேவி. 7. 
'தீட்டையாவது, 
மிருகத்தையாவது, 
அருவருக்கப்படத்தக்க தீட்டான மற்ற 
எந்த: வஸ்துவையாவது ஒருவன்‌: 
தொட்டிருந்து, கர்த்தருடைய 
சுமாதானபலியின்‌' மாம்சத்திலே 
புசித்தால்‌, அவன்‌ தன்‌ ஜனங்களில்‌ 
இராதபடிக்கு அறுப்புண்டுபோவான்‌. 
என்றார்‌. 


ஒருவன்‌ 


மனுஷருடைய 
தீட்டான 


மோசேயை நோக்கி 


பிரமாணத்தை 


கர்த்தர்‌. 
சமாதானபலிகளின்‌ 
சொல்லுகிறார்‌. சமாதானபலியை 
மூன்றுவிதமான காரணங்களுக்காக 
செலுத்தலாம்‌. அதன்‌ விவரம்‌ வருமாறு 





(யம 
பிய 


1... கர்த்தரிடத்திலிருந்து 
பெற்றுக்கொண்ட 
கிருபைகளுக்கும்‌, 
ஸ்தோத்திரம்‌ 
கர்த்தருக்கு 
செலுத்தலாம்‌. 


தாங்கள்‌ 


இரக்கங்களுக்கும்‌ 
செலுத்துவதற்காக, 
சமாதான பலிகளை 
ஒருவேளை கர்த்தர்‌ 
இவர்களை வியாதியிலிருந்து 
பாதுகாத்திருப்பார்‌. அல்லது இவர்களுக்கு 
வந்த வியாதியை குணப்படுத்தியிருப்பார்‌. 
கர்த்தர்‌ இவர்களுடைய பிரமாணங்களை 
வாய்க்கப்பண்ணியிருப்பார்‌. ர்‌ 
கடல்‌ பிரயாணங்களிலும்‌ 
பிரயாணங்களிலும்‌ 
கொடுத்திருப்பார்‌ இவர்களை 
சிறையிருப்பிலிருந்து மீட்டு த இரட்சிததிரபபார 
இப்படிப்பட்ட காரணங்களுக்காக இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ ஸ்தோத்திரத்திற்காக கர்த்தருக்கு 
சமாதானபலிகளை செலுத்துகிறார்கள்‌. 


2 இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
கர்த்தரிடத்தில்‌ பொருத்தனைபண்ணி 
ஜெபம்பண்ணுகிறார்கள்‌ (லேவி 7:16) 
தாங்கள்‌ கஷ்டங்களையும்‌ வேதனைகளையும்‌, 
பத்துக்களையும்‌ சந்திக்கும்போது, கர்த்தர்‌ 
ந்தப்‌. பிரச்சனைகளிலிருந்து தங்களை 
விடுவித்தால்‌, கர்த்தருக்கு 
காணிக்கைகளை, 

பொருத்தனைபண்‌ ணுகிறார்கள்‌. 

கர்த்தருக்கு செலுத்தும்‌ 
பொருத்தனையின்‌ பலியாகமிருக்கலாம்‌. 

3. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
செலுத்தும்‌ சமாதானபலி உற்சாக 
பூயொக்பிரக்கனம்‌ கேலி, 2 கர்த்தர்‌ 
தங்களுக்கு காண்பித்த விசேஷித்த 
கிருபைகளுக்கும்‌ க்கங்களுக்கும்‌ 
அவருக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கும்‌ 
வண்ணமாக, இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
மனப்பூர்வமாக, உற்சாக பலிகளை 
செலுத்துகிறார்கள்‌. அவர்கள்‌ உற்சாக 
பலிகளை செலுத்துவதோடு, கர்த்தரிடத்தில்‌ 
தங்கள்‌ ஜெபங்களையும்‌ ஏறெடுக்கிறார்கள்‌. 
ஸ்தோத்திரத்திற்காக சமாதான பலிகளை 
செலுத்துகிறவர்கள்‌, அந்தப்‌ பலிகளோடு 
ஜெபவிண்ணப்பங்களை ஏறெடுக்காமல்‌, 
ஸ்தோத்திரங்களை மாத்திரம்‌ 
ஏறெடுக்கிறார்கள்‌. 

இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ தமக்கு. 
சமாதானபலிகளை செலுத்த வேண்டிய 
விதம்‌ பற்றி கர்த்தர்‌ தம்முடைய 
பிரமாணத்தில்‌ சொல்லுகிறார்‌. 


கர்த்தருக்கு. 


லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அவர்கள்‌ அதை 
செலுத்துவார்களானால்‌, 
ஸ்தோத்திர 
பிசைந்த 


ஸ்தோத்திரத்துக்காகச்‌ 

அவர்கள்‌ 
பலியோடுங்கூட எண்ணெயிலே 
பளிப்பில்லா  அதிரசங்களையும்‌, 
எண்ணெய்‌ பூசப்பட்ட புளிப்பில்லா 
அடைகளையும்‌, எண்ணெயிலே பிசைந்து 
வறுக்கப்பட்ட மெல்லிய மாவினால்‌ செய்த 
படைக்கவேண்டும்‌. 


புளிப்பில்லா 
அதிரசங்களும்‌, புளிப்பில்லா அடைகளும்‌, 
மெல்லிய மாவினால்‌ செய்த அதிரசங்களும்‌ 
படைக்கப்படவேண்டும்‌. சமாதானபலிகளில்‌ 
புளிப்புள்ள அப்பம்‌ படைக்கப்படுகிறது. இது 
சமாதானபலியின்‌ விசேஷித்த அம்சமாகும்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ புளிப்பில்லாத 
அடைகளையும்‌, அதிரசங்களையும்‌ 
படைக்கிறதும்‌ அல்லாமல்‌, புளித்தமாவினால்‌. 
செய்த அப்பத்தையும்‌, தன்னுடைய சமாதான 
பலியாகிய ஸ்தோத்திரபலியோடுகூட 
படைக்கவேண்டும்‌ (லேவி 7:13). 


புளிப்பில்லா 
சுவையாகமிருக்காது. இஸ்ரவேல்‌ 


அப்பம்‌ 
புத்திரர்‌ 
பஸ்காவை ஆசரிக்கும்போது புளிப்பில்லாத 


த்தைப்‌ 
அனுமதி கொடுக்கிறார்‌. 
மெதுவாகயிருக்கும்‌. புளிப்பில்லாத அப்பம்‌ 
ம்‌ புளிப்புள்ள 
சுவை இருக்கும்‌. 
சமாதானபலிகளை 
செலுத்துகிறவர்கள்‌, கர்த்தரோடுகூட 
பந்தியிலே. போஜனம்பண்ணுகிறார்கள்‌. 
போஜனம்பண்ணுவது  சந்தோஷமாயிருக்க 
வேண்டும்‌. பந்தியில்‌ சுவையான போஜனம்‌ 
பரிமாறப்படவேண்டும்‌. ஆகையினால்‌. 
கர்த்தருக்கு செலுத்துகிற சமாதானபலிகளில்‌, 
புளிப்புள்ள அப்பங்கள்‌ செலுத்தப்படுகிறது. 





லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


கர்த்தருக்கு ஸ்தோத்திரத்திற்காக 
செலுத்தப்படும்‌ சமாதானபலியின்‌ படைப்பு 
முழுவதிலும்‌ வகைக்கு ஒவ்வொன்றை 
எடுத்துக்‌ கர்த்தருக்கு ஏறெடுத்துப்‌ படைக்கும்‌ 
பலியாகச்‌ செலுத்த வேண்டும்‌: அது 
சமாதான பலியின்‌ இரத்தத்‌ த்‌ 
ஆசாரியனுடையதாகும்‌. 


தைத்‌ தெளித்த 
(லேவி 7:14). 


செலுத்தப்படுகிற. 
மாம்சமும்‌ 
'சமாதானபலியாகிய 
மாம்சமானது 
அன்றைத்தினமே 
புசிக்கப்பவேண்டும்‌; அதில்‌ ஒன்றும்‌. 
விடியற்காலமட்டும்‌ 'வைக்குப்படலாகாது 
(லேவி 7:15) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


கர்த்தருக்‌ 
சமாதானபலியில்‌. 
செலுத்தப்படவேண்டும்‌. 
ஸ்தோத்திரபலியின்‌ 
செலுத்தப்பட்ட 


சமாதானபலியாக. செலுத்தப்படும்‌ 
மாம்சத்தில்‌ ஆசாரியருக்கும்‌, சமாதானபலியை 
கொண்டு  வருகிறவருக்கும்‌ பங்கு 
இருக்கிறது. அவர்கள்‌ தங்களுடைய பாகமாக 
பெற்றுக்கொண்ட ம்‌ 


மட்டும்‌ வைத்திருக்கக்கூடாது. 
சமாதானபலியாக 

மாம்சம்‌ பரிசுத்தமானது 

மாம்சத்தை பரிசுத்த 

மாத்திரம்‌ புசிக்க வேண்டும்‌ என்று கர்த்தர்‌ 

தம்முடைய பிரமாணத்தில்‌ சொல்லவில்லை. 

குற்றநிவாரண பலியின்‌ மாம்சம்‌ பரிசத்த 


ஸ்தலத்தில்‌ மாத்திரமே புசிக்கப்படவேண்டும்‌ 
(லேவி 7:6) 


சமாதானபலிகளின்‌ 
ஆசாரியர்களும்‌, 

கொண்டு வருகிறவர்‌! தங்கள்‌ 
கூடாரங்களுக்கு கொண்டு! அந்த 
மாம்சத்தை தங்கள்‌ குடிப்பத்தாரோடு அங்கே 
புசிக்கலாம்‌. கர்த்தர்‌ மூலமாக: 
குற்றநிவாரணபலிக்கும்‌, சமாதானபலிக்கும்‌ 
வித்தியாசம்‌ ஏற்படுத்தியிருக்கிறார்‌ 


மாம்சத்தை 
சமாதானபலிகளை 


சமாதானபலியின்‌ 
செலுத்தப்பட்ட 
புசிக்கப்படவேண்டும்‌. 


பலியின்‌ மாம்சத்தில்‌ மீதியாமிருக்கிறது 
மூன்றாம்‌. நாளில்‌ 
குட்டெரிக்கப்படக்கடவது 
என்றும்‌, சமாதானபலியின்‌ 
மீதியானது மூன்றாம்‌. 
புசிக்கப்படுமானால்‌ அது அங்கிகரிக்கப்படாது: 
அதைச்‌ செலுத்தினவனுக்கு அது பலிக்காது; 
அது அருவருப்பாமிருக்கும்‌:: அதைப்‌ 
புசிக்கிறவன்‌ தன்‌ அக்கிரமத்தைச்‌ சுமப்பான்‌ 
(லேவி 7:18) என்றும்‌ கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


சமாதானபலியின்‌ மாம்சத்தைப்‌ 
புசிக்கிறவர்கள்‌, கர்த்தருடைய 
பிரமாணத்திற்கு கீழ்ப்படிந்து, அதை மிகுந்த 
பயபக்தியோடு புசிக்கவேண்டும்‌. கர்த்தருடைய 
பிரமாணத்திற்கு கீழ்ப்படியாதவர்கள்‌, அந்தப்‌ 
பிரமாணத்தை அசட்டைபண்ணுவதோடு, 
தப்‌ பிரமாணத்தைக்‌ கொடுத்த 
கர்த்தரையும்‌ அசட்டைபண்ணுகிறார்கள்‌. 


சமாதானபலியின்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
க்கிறார்‌ ஆகையினால்‌. 


கர்த்தருக்கு 

செலுத்துகிறவர்கள்‌, 

அந்த மாம்சத்தில்‌ தங்களுக்கு பாகமாக 

கொடுக்கப்பட்ட பங்கை, தங்களுடைய 

கூடாரங்களுக்கு எடுத்துக்கொண்டுபோய்‌, 

அங்கே தங்களுடைய சிநேகிதரோடு 

சந்தோஷமாய்ப்‌ புசிக்கலாம்‌. அந்த மாம்சத்தில்‌ 

ஒரு பங்கை தரித்திரருக்கும்‌ கொடுத்து 
அவர்களுக்கு உதவிசெய்யலாம்‌. 


கர்த்தருக்கு போஜனபலியாக 
ம்‌ மாம்சம்‌ பரிசுத்தமானது. 
சுத்தமாயிருக்கிறவர்கள்‌ 
அந்த மாம்சத்தைப்‌ 
அசுத்தமானவர்கள்‌, 
சமாதான பலியின்‌ 

மாம்சத்தைப்‌ புசிக்கக்கூடாது. 


தீட்டான. 
அந்த மாம்சம்‌ 
புசிக்கப்படாமல்‌. 
சுட்டெரிக்கப்படவேண்டும்‌;: 

அயா! வற பருக வ வள்‌ 
புசிக்கலாம்‌ (லேவி 7:19). 


எந்த... வஸ்துவிலாவது, 
பட்டதானால்‌ அது 
மால்‌ 





லேவியராகமம்‌ - விரிவுரை மம 
LEVITICUS - COMMENTARY PUBLISHERS 


ஒருவன்‌ தீட்டுள்ளவனாயிருக்கையில்‌ 
கர்த்தருடைய சமாதானபலியின்‌ மாம்சத்தைப்‌ 
புசித்தால்‌, அவன்‌ தன்‌  ஜனத்தாரில்‌. 
இராதபடிக்கு அறுப்புண்டு போவான்‌. 
(லேவி 7:20) என்றும்‌, 


மனுஷருடைய தீட்டையாவது, தீட்டான 
மிருகத்தையாவது, _ அருவருக்கப்படத்தக்க 
தீட்டான மற்ற எந்த வஸ்துவையாவது 
ஒருவன்‌ தொட்டிருந்து, கர்த்தருடைய 
சமாதானபலியின்‌ மாம்சத்திலே பசித்தால்‌, 
அவன்‌ தன்‌ ஜனங்களில்‌ இராதபடிக்கு 
அறுப்புண்டுபோவான்‌ (லேவி 7:21) என்றும்‌ 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 

சமாதானபலியின்‌ மாம்சம்‌ 
பரிசுத்தமானதாகயிருப்பதினால்‌, 
சுத்தமாயிருக்கிறவர்கள்‌ மாத்திரமே அதைப்‌ 
புசிக்கவேண்டும்‌. பரிசுத்தத்திற்கும்‌. 
அசத்தத்திற்கும்‌ ஐக்கியமில்லை. 


தன்னைத்தானே 
சோதித்தது ந்த த்தில்‌ புசித்து, 


இந்தப்பாத்திரத்தில்‌ பானம்‌ பண்ணக்கடவன்‌. 
என்னத்தினாலெனில்‌, அபாத்திரமாய்ப்‌ 
போஜனபானம்‌ பண்ணுகிறவன்‌, கர்த்தருடைய 
சரீரம்‌ இன்னதென்று நிதானித்து. 

அறியாததினால்‌, தனக்கு ஆக்கினைத்‌ தீர்ப்பு 
வரும்படி போஜனபானம்‌ பண்ணுகிறான்‌” 
ரிகொரி 11:28 29). 


பரிசுத்‌ வேதாகமத்தில்‌ 
சமாதானபலிகளின்‌  பிரமாணத்தைப்பற்றி 


இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது. 


1 ஸ்நோ, பன்ந்கட 
எண்ணெயிலே ன்‌ 


அதிரசங்களையும்‌, ன்‌ 
பூசப்பட்ட புளிப்பில்லா அடைகளையும்‌, 
எண்ணெயிலே பிசைந்து வறுக்கப்பட்ட 
மெல்லிய மாவினால்‌ செய்த 
அதிரசங்களையும்‌ படைக்கக்கடவன்‌. 
(லேவி 711-2, 


2. அவைகளைப்‌ படைக்கிறதும்‌ அல்லாமல்‌, 
புளித்தமாவினால்‌ செய்த அப்பத்தையும்‌, 


வேண்டும்‌. (லேவி 7:13). 


அந்தப்‌ படைப்பு முழுவதிலும்‌ வகைக்கு 
ஒவ்வொன்றை எடுத்துக்‌ கர்த்தருக்கு 
ஏறெடுத்துப்‌ படைக்கும்‌ பலியாகச்‌ 
செலுத்துவானாக: அது சமாதான 
பலியின்‌ இரத்தத்தைத்‌ தெளித்த 
ஆசாரியனுடையதாகும்‌. (லேவி 7:14). 
சமாதானபலியாகிய ஸ்தோத்திரபலியின்‌ 
மாம்சமானது செலுத்தப்பட்ட அன்றைத்‌ 
தினமே புசிக்கப்படவேண்டும்‌; அதில்‌: 
ஒன்றும்‌ விடியற்காலமட்டும்‌ 
வைக்கப்படலாகாது (லேவி 7:15). 


5. அவன்‌ செ 
பலி 


ஓத்தும்‌ 
பொருத்தனையாயாவது. 
உற்சாகபலியாயாவது இருக்குமானால்‌, 
அது செலுத்தப்படும்‌ நாளிலும்‌, அதில்‌ 
மீதியானது மறு நாளிலும்‌ 
புசிக்கப்படலாம்‌. பலியின்‌ மாம்சத்தில்‌ 
மீதியாயிருக்கிறது மூன்றாம்‌ நாளில்‌ 
அக்கினியிலே சுட்டெரிக்கப்படக்கடவது. 
(லேவி 716-17). 


சமாதானபலியின்‌ 

மீதியானது மூன்றாம்‌ 
புசிக்கப்படுமானால்‌, 
அங்கிகரிக்கப்படாது; 
செலுத்தினவனுக்கு அது பலிக்காது: 
அது அருவருப்பாயிருக்கும்‌; அதைப்‌ 
புசிக்கிறவன்‌ தன்‌ அக்கிரமத்தைச்‌ 
சுமப்பான்‌. (லேவி 7:18) சமாதான 
பலியின்‌ மாம்சம்‌ பரிசுத்தமானது. அது 
பாழாய்போகக்கூடாது. இந்த மாம்சம்‌ 
பாழாய்ப்போனால்‌, அது தேவனுக்கு 
எதிராகச்‌ செய்யப்பட்ட குற்றமாகக்‌ 
கருதப்படும்‌. ஏனெனில்‌ இந்த மாம்சம்‌ 
தேவனுக்குப்‌ பிரதிஷ்டை 
பண்ணப்பட்டது. சமாதானபலியின்‌ 
மாம்சம்‌ அழுகிப்‌ போகக்கூடாது. 
கிறிஸ்துவின்‌ சரீரம்‌ அழிவைக்‌ 
காண்பதில்லை என்பதற்கு இது 
அடையாளமாகும்‌. (சங்‌ 16:10; 
அப்‌ 2:27-30). 


தீட்டான எந்த வஸ்துலிலாவது அந்த 
மாம்சம்‌ பட்டதானால்‌. 

புசிக்கப்படாமல்‌. 

சுட்டெரிக்கப்படக்கடவது. (லேவி 7:19) 





லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


மாம்சத்தையோ 
சுத்தமாயிருக்கிறவனெவனும்‌ 
புசிக்கலா। 


ஒருவன்‌ தீட்டுள்ளவனாயிருக்கையில்‌: 
கர்த்தருடைய சமாதானபலியின்‌ 
மாம்சத்தைப்‌ புசித்தால்‌, அவன்‌ தன்‌ 
ஜனத்தாரில்‌ இராதபடிக்கு அறுப்புண்டு 
போவான்‌. (லேவி 7:20). 


மனுஷருடைய 

தீட்டான 

அருவருக்கப்படத்தக்க தீட்டான மற்ற 
எந்த வஸ்துவையாவது ஒருவன்‌ 
தொட்டிருந்து. கர்த்தருடைய 
சமாதானபலியின்‌ மாம்சத்திலே. 
புசித்தால்‌, அவன்‌ தன்‌ ஜனங்களில்‌ 
இராதபடிக்கு அறுப்புண்டுபோவான்‌. 
(லேவி 7:21). 


மூன்றுவிதமான 


உள்ளன, அவையாவன: 


சமாதானபலிகள்‌ 


1, ஸ்தோத்திரபலிகள்‌ (லேவி 731-15) 
2. பொருத்தனை பலிகள்‌ (லேவி 76-21) 
3. உற்சாக பலிகள்‌ (லேவி 7:16 
அதிரசங்கள்‌ 
வார்த்தை "கல்லாஹ்‌' 
அதிரசம்‌, 


என்பதற்கான எபிரெய 
என்பதாகும்‌. இதற்கு 
அல்லது துளையிடப்பட்ட அப்பம்‌ 
என்று பொருள்‌. இதற்கான வேர்ச்சொல்‌. 
'கல்லல்‌" என்பதாகும்‌. இதற்குத்‌ 
துளையிடுதல்‌ என்று பொருள்‌. அதிரசங்களை 
வறுக்கும்போது, அதில்‌ துளையிட்டு 
வறுப்பார்கள்‌. 


புளித்தமாவினால்‌ செய்த: எண்தான்‌ 
சமுதாயப்‌ பண்டிகைகளில்‌ பயன்படுத்தப்படும்‌. 
ஸ்தோத்திரப்பலிகளில்‌ 

ஜனங்களின்‌ உள்ளான 

பக்தியை இது வெளிப்படுத்துகிறது. மேலும்‌ 
தேவனுடைய வார்த்தையினாலும்‌, 
ஜெபத்தினாலும்‌ புசிக்கப்படுவது அனைத்தும்‌ 
பரிசுத்தமாக்கப்படுகிறது. தீமோ 4: 
2கொரி 10:23,30) வயிற்றுக்குள்‌ போகிற 
போஜனம்‌ மனுஷரைத்‌ தீட்டுப்படுத்தாது. 
(மத்‌ 15:11). 


QODNENS 
PUBLISHERS 


ஏறெடுத்துப்‌ படைக்கும்‌ பலி 
ஸ்தோத்திர பலியில்‌ படைக்கப்படுகிறது. இது 
கர்த்தருக்கு ஏறெடுத்துப்‌ படைக்கப்படுகிறது. 
ஏறெடுத்துப்‌ படைக்கப்படும்‌ மாம்சத்தை 
ஆசாரியர்‌ புசிக்கலாம்‌. அந்த மாம்சத்தோடு 
பக்‌ செய்த அப்பத்தையும்‌, 

சமாதான பலியாகிய 
ஸ்தோத்திரபலியோடுகூட படைக்க வேண்டும்‌. 


வேண்டும்‌. இவை ஆசாரியனுடையதாகும்‌ 
(லேவி 72-15) 


சமாதானபலியாகிய ஸ்தோத்திரபலியின்‌' 
மாம்சமானது செலுத்தப்பட்ட அன்றைத்தினமே. 
புசிக்கப்படவேண்டும்‌. பலி செலுத்துகிறவர்‌ 
தன்னுடைய உற்றார்‌, உறவினரோடு 
இதைப்புசிக்கலாம்‌. பெரிய காளை, (லேவி 
3:1), வெள்ளாட்டுக்கடா (லேவி 3:7) 
ஆகியவற்றை ஒருவரே ஒரே நாளில்‌ புசிப்பது 
என்பது இயலாத காரியம்‌. ஆசாரியர்‌ உதவி 
செய்தாலும்‌ அதை ஒரே நாளில்‌ புசிக்க 
முடியாது. (லேவி 715-18), ஆகையினால்‌ 
சமாநானபலிமின்‌ மாம்சத்தை உற்றார்‌ 
உறவினரோடு புசிப்பது வழக்கம்‌. 
ஸ்தோத்திர பலிகளை 
(லேவி 712), 
செய்யும்போதும்‌ 
பலிகளைச்‌ 


தேவனுக்கு . 
ஏறெடுக்கும்போதும்‌, 
பொருத்தனைகளைச்‌ 
(லேவி 76), 
செலுத்தும்போதும்‌ சமாதான பலிகள்‌ 
செலுத்தப்படும்‌. சமாதான பலியின்‌ 
மாம்சத்தை அதே நாளில்‌ புசிக்க வேண்டும்‌. 
மீதியிருந்தால்‌ மறுநாளில்‌ புசிக்கலாம்‌. 
ஆனால்‌ மூன்றாம்‌ நாளில்‌ 
புசிக்கக்கூடாது (லேவி 7:18). பலியின்‌ 
மாம்சத்தில்‌ மீதியாமிருக்கிறது. 
மூன்றாம்‌. நாளில்‌ அக்கினியிலே. 
சுட்டெரிக்கப்படவேண்டும்‌. 


உற்சாக 


ப ீட்டான எந்த வஸ்துவிலாவது அந்த 
மாம்சம்‌ பட்டதானால்‌, அது புசிக்கப்படாமல்‌ 
அக்கினியிலே. சுட்டெரிக்கப்படக்கடவது. 
பரிசுத்தமானதைத்‌ தொடும்போது தொட்டது. 
பரிசத்தமாகிறது. அசுத்தமானதைத்‌ 
தொடும்போது தொட்டது அசுத்தமாகிறது. 
(லேவி 7:19-லேவி 6:18: யாத்‌ 29:37; 
யாத்‌ 30:29). இயேசு கிறிஸ்துவைத்‌ 
தொட்டால்‌ குணமாகலாம்‌ என்பதற்கு இது 
அடையாளம்‌ (மத்‌ 8:3). 





(யய 
பிய 


சமாதானபலியின்‌ 


இரத்தமும்‌ 
லேவி 7:22-27 


கொழுப்பும்‌ 


லேவி 7:22, பின்னும்‌ 
மோசேயை நோக்கி: 


லேவி 7:28. நீ இஸ்ரவேல்‌ புத்திரரோடே 
சொல்ல வேண்டியது என்னவென்றால்‌, 
மாடு ஆடு வெள்ளாடு என்‌பவைகளின்‌ 
கொழுப்பை நீங்கள்‌ புசிக்கலாகாது. 


லேவி 7:24.  தானாய்ச்‌ செத்த 
மிருகத்தின்‌ கொழுப்பையும்‌, பீறுண்ட 
மிருகத்தின்‌ கொழுப்பையும்‌ பலவித 
வேலைகளுக்கு வழங்கலாம்‌; ஆனாலும்‌ 
நீங்கள்‌ அதை ஒருபோதும்‌ 
புசிக்கலாகாது. 


கர்த்தர்‌ 


லேவி 7:25. கர்த்தருக்குத்‌ த௲னபலி. 
யாகச்‌ செலுத்தப்படும்‌ மிருகத்தின்‌ 
கொழுப்பைப்‌ புசிக்கிற எத்த 
ஆத்துமாவும்‌ தன்‌. ஜனங்களில்‌ 
இராதபடிக்கு அறுப்புண்டு போவான்‌. 


லேவி 7:26. உங்கள்‌ வாசஸ்தலங்கனில்‌ 
எங்கும்‌ யாதொரு 
இரத்தத்தையாவது, 
மிருகத்தின்‌. 
புசிக்கலாகாது. 


ரு 
இரத்தத்தையாவது 


லேவி 727. எவ்வித 
இரத்தத்தையாகிலும்‌ புசிக்கிற எவனும்‌ 
தன்‌: ஜனங்கவில்‌ இராதபடிக்கு 
அறுப்புண்டுபோவான்‌ என்று சொல்‌ 
என்றார்‌. 

இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தருக்கு 
செலுத்தும்‌ சமாதானபலியின்‌ கொழுப்பையும்‌ 
இரத்தத்தையும்‌ புசிக்கக்கூடாது. இதைப்‌ 
புசிப்பதை. கர்த்தர்‌ ஏற்கெனவே. 
'தடைபண்ணியிருக்கிறார்‌. 


'கொழுப்பையாவது இரத்தத்தையாவது. 
நீங்கள்‌ புசிக்கலாகாது: இது உங்கள்‌ 
வாசஸ்தலங்கள்‌ எங்கும்‌ ங்‌ 
தலைமுறைதோறும்‌ 
கட்டளையாயிருக்கும்‌ என்று 
(லேவி 3:17) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கொழுப்பையும்‌ இரத்தத்தையும்‌ பற்றி 
கர்த்தர்‌ ஏற்கெனவே சொன்ன பிரமாணத்தை, 
இங்கு மறுபடியுமாய்ச்‌ சொல்லுகிறார்‌. 

கர்த்தர்‌ மோசேயை நோக்கி, “நீ 
இஸ்ரவேல்‌ புத்திரரோடே சொல்ல வேண்டியது 
என்னவென்றால்‌, மாடு ஆடு வெள்ளாடு 
என்பவைகளின்‌ கொழுப்பை நீங்கள்‌ 
பரக்ககாகாது. தானாய்ச்‌ செத்த மிருகத்தின்‌ 


புசிக்கலாகாது. 

செலுத்தப்படும்‌ 
கொழுப்பைப்‌ புசிக்கிற எந்த ஆத்துமாவும்‌ 
தன்‌ ஜனங்களில்‌ இராதபடிக்கு அறுப்புண்டு 
போவான்‌” (லேவி 7:22-25) என்று 
சொல்லுகிறார்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ இரத்தத்தையும்‌ 
பசிக்கக்கூடாது. கர்த்தர்‌ மோசேயை நோக்கி, 
"உங்கள்‌. வாசஸ்தலங்களில்‌ எங்கும்‌ 
யாதொரு பறவையின்‌ இரத்தத்தையாவது, 
யாதொரு மிருகத்தின்‌ இரத்தத்தையாவது 
புசிக்கலாகாது. எல்லித இரத்தத்தையாகிலும்‌ 
புசிக்கிற எவனும்‌ தன்‌  ஜனங்களில்‌ 
இராதபடிக்கு அறுப்புண்டுபோவான்‌ என்று 
(லேவி 7:26,27) என்று 

க்‌ 


கர்த்தர்‌ 
நன்மைகளை 


ep 


தங்களுக்கு செய்திருக்கிற 
ஸ்தோத்திரத்தோடு 
வண்ணமாக, இஸ்ரவேல்‌ 
கர்த்தருக்கு கொழுப்பை 
படைக்கிறார்கள்‌ இரத்தமானது மனுஷருடைய 
பாவத்தை நிவிர்த்தி. 
செலுத்தப்படுகிறது. 

கொழுப்பு 

இரத்தம்‌ 
கர்த்தர்‌ 
சிந்துதல்‌ 


தகனிக்கப்படவேண்டும்‌ என்றும்‌, 
சிந்தப்படவேண்டும்‌ என்றும்‌ 
சொல்லுகிறார்‌. இரத்தம்‌ 
இல்லாமல்‌ பாவமன்னிப்பு இல்லை. 

கர்த்தருக்கு பலியாக செலுத்தப்படும்‌. 
மிருகத்தின்‌ கொழுப்பு முழுவதுமாக 
தகனிக்கப்படவேண்டும்‌. இது கல்வாரி 
சிலுவையில்‌ நம்முடைய கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்து தம்மை முழுவதுமாக 
பலியாக ஒப்புக்கொடுத்ததற்கு அடையாளம்‌. 





லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


ஏற்பாட்டுக்காலத்தில்‌ 
குற்றநிவாரண பலி 
மூலமாக, மனுஷருடைய 
பாவங்கள்‌ நிவிர்த்தி பண்ணப்பட்டது. 
ஆனால்‌ அந்த பாவநிவாரணம்‌ 
தற்காலிகமானது. மனுஷன்‌ மறுபடியும்‌ பாவம்‌ 
செய்யும்போது, அவன்‌ தன்னுடைய 
பாவத்தை நிவிர்த்தி பண்ணுவதற்கு, 
மறுபடியும்‌ மறுபடியுமாக, பாவநிவாரண 
பலிகளையும்‌, குற்றநிவாரண பலிகளையும்‌ 
செலுத்தவேண்டும்‌. 


பழைய 
பாவநிவாரண பலி, 
ஆகியவற்றின்‌ 


நம்முடைய. கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்துவோ தம்மை ஒரு தரம்‌ 
மாத்திரமே பலியாக ஒப்புக்கொடுத்தார்‌. அவர்‌ 
ஒரு தரம்‌ மாத்திரமே கல்வாரி சிலுவையிலே. 
மரித்தார்‌. இயேசுகிறிஸ்துவின்‌ இரத்தம்‌ 
எல்லோருடைய பாவங்களையும்‌ நிவிர்த்தி 
பண்ணுவதற்காக, ஒரு தரம்‌ மாத்திரம்‌ 
சிந்தப்பட்டது. அவருடைய இரத்தம்‌ 
மனுபுத்திரர்‌ எல்லோருடைய பாவங்களையும்‌ 
நீக்கி அவர்களை  சுத்திகரிப்பதற்கு 
போதுமானதாகயிருக்கிறது. 


பரிசுத்த வேதாகமத்தில்‌ கொழுப்பு 
இரத்தம்‌ ஆகியவற்றை புசிப்பது 
சம்பந்தமான கட்டளைகள்‌ 
கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதன்‌ விவரம்‌ 


வருமாறு : 


1. மாடு ஆடு வெள்ளாடு என்பவைகளின்‌ 
கொழுப்பை நீங்கள்‌ புசிக்கலாகாது. 
(லேவி 7:23). 


தானாய்ச்‌ செத்த 
கொழுப்பையும்‌, பீறுண்ட 
கொழுப்பையும்‌ 

(லேவி 7:24). 


மிருகத்தின்‌ 
மிருகத்தின்‌ 


கர்த்தருக்குத்‌ 
செலுத்தப்படும்‌ 
கொழுப்பைப்‌: 
(லேவி 7:25) 


புசிக்கலாகாது. 


உங்கள்‌ 
யாதொரு 
இரத்தத்தையாவது, 
மிருகத்தின்‌ 

புசிக்கலாகாது (லேவி 7:26). 


வாசஸ்தலங்களில்‌ 


QOODNENS 
PUBLISHERS 


இங்கு முதன்முறையாகக்‌ கொழுப்பைப்‌ 
புசிப்பதற்கு விரோதமான பிரமாணம்‌ 
கூறப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்பே இரத்தம்‌ 
புசிப்பது, 'தடைபண்ணப்பட்டிருக்கிறது. 
(ஆதி 9:4). இந்தக்‌ கட்டளை மோசேயின்‌ 
பிரமாணத்தில்‌ ஒரு பகுதியாயிற்று 
(லேவி 1:17; லேவி 7:26-27; 
லேவி 17:10,1274). இந்தப்‌ பிரமாணத்தை 
போவான்‌. 
ஏற்பாட்டுக்‌ 
புசிப்பது 


__அறுப்புண்டு 
புதிய 
இரத்தம்‌ 
வப்னம் பதக்கு 
(அப்‌ 1519-2029). கொழுப்பைப்‌ பற்றி புதிய 
ஏற்பாட்டில்‌ ஒன்றும்‌ கூறப்படவில்லை. 


சமாதானபலிகளில்‌ 
ஆசாரியரின்‌ பாகம்‌ 
லேவி 7:28-34 


லேவி 7:28, பின்னும்‌ 
மோசேயை நோக்கி: 


கர்த்தர்‌ 


லேவி 7:29. நீ இஸ்ரவேல்‌ புத்திரரோடே, 
சொல்லவேண்டியது என்னவென்றால்‌, 
கர்த்தருக்குக்‌. சமாதானபலி. 
செலுத்துகிறவன்‌ தான்‌ செலுத்தும்‌ 
சுமாதானபலியைக்‌. கர்த்தருடைய 
சந்நிதியில்‌ கொண்டு வருவானாக. 


லேவி. 7:30. கர்த்தருக்குக்‌ 
தகனபலியாகப்‌. படைப்பவைகனை 
அவன்‌ கைகனே கொண்டுவரவேண்டும்‌; 
மார்க்கண்டத்தையும்‌  அதனோடுகூட, 
அதின்மேல்‌ வைத்த கொழுப்பையும்‌ 
கர்த்தருடைய சுத்நிதியில்‌ 
அசைவாட்டும்‌. யலி 
யாக அசைவாட்டும்படிக்குக்‌ 
கொண்டுவரக்கடவன்‌.. 


கேவி 7:31. அப்பொழுது ஆசாரியன்‌. 
அத்தக்‌ கொழுப்பைப்‌ பலிபீடத்தின்மேல்‌ 
தகனிக்கவேண்டும்‌;  மார்க்கண்டமோ 
ஆரோனையும்‌ அவன்‌ குமாரரையும்‌ 
சேரும்‌. 


லேவி 7:82. உங்கள்‌ சமாதானபலிகளில்‌ 
வலது முன்ன த்தொடையை 
ஏறெடுத்துப்‌ படைக்கும்‌ பலியாகப்‌ 
படைக்கும்படி. ஆசாரியனிடத்தில்‌ 
கொடுப்பீர்கனாக. 





BALWETHER 
பிய 


லேவி 7:39. ஆரோனுடைய குமாரரில்‌, 
சுமாதானபலியின்‌. இரத்தத்தையும்‌ 
கொழுப்பையும்‌ செலுத்துகிறவனுக்கு, 
வலது முன்னத்தொடை பங்காகச்‌. 
சேரும்‌. 


லேவி 7:34. இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ 
சமாதானபலிகளில்‌ அசைவாட்டும்‌. 
மார்க்கண்டத்தையும்‌ 
ஏறெடுத்துப்படைக்கும்‌ 
முன்னத்தொடையையும்‌ நான்‌ அவர்கள்‌ 
கையில்‌ வாங்கி, அவைகளை 
ஆசாரியனாகிய ஆரோனுக்கும்‌ அவன்‌ 
குமாரருக்கும்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்குன்‌ 
நடக்கும்‌ நித்திய கட்டனையாகக்‌. 
கொடுத்தேன்‌ என்று சொல்‌ என்றார்‌. 


கர்த்தருக்கு, சமாதானபலிகளை 
செலுத்துகிறவர்கள்‌, அதை கர்த்தருடைய 
சந்நிதியில்‌ கொண்டு வரவேண்டும்‌. கர்த்தர்‌ 
மோசேயினிடத்தில்‌ இது சம்பந்தமாக 
தம்முடைய பிரமாணத்தை சொல்லும்போது, 
“நீ இஸ்ரவேல்‌ புத்திரரோடே 
சொல்லவேண்டியது. என்னவென்றால்‌, 
கர்த்தருக்குச்‌ சமாதானபலி செலுத்துகிறவன்‌ 
தான்‌... செலுத்தும்‌ சமாதானபலியைக்‌ 
கர்த்தருடைய சந்நிதியில்‌ கொண்டு 
வருவானாக" (லேவி 7:29) என்று 
சொல்லுகிறார்‌ 


கர்த்தருக்குச்‌ 
படைப்பவைகளை அவள்‌ 
கொண்டுவரவேண்டும்‌; மார்க்கண்டத்தையும்‌ 
அதனோடுகூட அதின்மேல்‌ வைத்த 
கொழுப்பையும்‌ கர்த்தருடைய சந்நிதியில்‌ 
அசைவாட்டும்‌ பலியாக அசைவாட்டும்படிக்குக்‌ 
கொண்டுவர வேண்டும்‌. அப்பொழுது 
ஆசாரியன்‌ அந்தக்‌ கொழுப்பைப்‌ பலி 
பீடத்தின்மேல்‌ தகனிக்கவேண்டும்‌ (லேவி 
7:3030 


தகனபலியாகப்‌ 
கைகளே 


மார்க்கண்டமோ ஆரோனையும்‌ அவன்‌ 
குமாரரையும்‌ சேரும்‌ என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. சமாதானபலிகளில்‌ வலது 
முன்னந்தொடையை ஏறெடுத்துப்‌ படைக்கும்‌ 
பலியாகப்‌ படைக்கும்படி ஆசாரியனிடத்தில்‌ 
கொடுக்கவேண்டும்‌. இது ஆசாரியரின்‌ 
பங்கு. ரோனுடைய குமாரரில்‌, 
சமாதானபலியின்‌ இரத்தத்தையும்‌ 
கொழுப்பையும்‌ செலுத்துகிறவனுக்கு, வலது. 


முன்னந்தொடை பங்காகச்‌ சேரும்‌ 
(லேவி 7:31-33). 


லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


தம்முடைய சந்நிதியில்‌ 
ஊழியம்‌ செய்கிற. ஆசாரிய, 
அவருடைய குமாரரையும்‌ போவிக்கிறார்‌. 
கர்த்தர்‌ மோசேயை நோக்கி, “இஸ்ரவேல்‌ 
புத்திரரின்‌ சமாதானபலிகளில்‌ அசைவாட்டும்‌ 
மார்க்கண்டத்தையும்‌ ஏறெடுத்துப்படைக்கும்‌ 
முன்னந்தொடையையும்‌ நான்‌ அவர்கள்‌ 
கையில்‌ வாங்கி, அவைகளை ஆசாரியனாகிய 
ஆரோனுக்கும்‌ அவன்‌ குமாருக்கும்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்குள்‌ நடக்கும்‌ நித்திய 
கட்டளையாகக்‌ கொடுத்தேன்‌ என்று சொல்‌" 
(லேவி 7:34) என்று சொல்லுகிறார்‌. 


கர்த்தர்‌ 


செலுத்தப்படும்‌ 
மார்க்கண்டம்‌, 


கர்த்தருக்கு 
சமாதானபலியில்‌ 
முன்னந்தொடை ஆகியவை ஆசாரியரின்‌ 
பங்கு ஆகும்‌. நம்முடைய கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்துவே நம்முடைய மகாபிரதான 
சமாதானபலியாக இருக்கிறார்‌. அவர்‌ 
தம்மையே பலியாக இபுக்கொடுந்தார 


கொடுப்பதற்காகவும்‌, 
நம்முடைய கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து, 
கல்வாரி சிலுவையிலே, நமக்காக மரித்தார்‌ 


கர்த்தருடைய பலியின்‌ மூலமாக வரும்‌ 
ஆசீர்வாதங்களில்‌, விச்வாசிகளாகி 


நாம்‌ பங்குள்ளவர்களாகயிருக்கிறோம்‌. 
கர்த்தருடைய பந்தியில்‌ நாம்‌ 
பெறும்போது, ரத்‌ 
னு 

பலிமரணத்தின்‌ மூலமாக 
நன்மைகளிலும்‌ பங்கு பெறுகிறோம்‌. 


சமாதானபலிகளில்‌ ஆசாரியரின்‌ 
பாகத்தைப்பற்றிய கட்டளைகள்‌ பரிசுத்த 
வேதாகமத்தில்‌ சொல்லப்பட்டிருக்கிறது அதன்‌ 
விவரம்‌ வருமாறு : 


1. கர்த்தருக்குச்‌ சமாதானபலி. 
செலுத்துகிறவன்‌ தான்‌ செலுத்தும்‌ 
சமாதானபலியை ஆசாரியருக்காகக்‌. 
கர்த்தருடைய சந்நிதியில்‌ கொண்டு 
வருவானாக. (லேவி 7:29-லேவி 714). 





லேவியாராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


(லேவி 7:30-31) 


ஆரோனுடைய 
சமாதானபலியின்‌ இரத்தத்தையும்‌ 
கொழுப்பையும்‌ செலுத்துகிறவனுக்கு, 
வலது முன்னந்தொடை பங்காகச்‌ 
சேரும்‌. (லேவி 7:32-33). 

இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ 
சமாதானபலிகளில்‌ அசைவாட்டும்‌ 
மார்க்கண்டமும்‌, ஏறெடுத்துப்‌ படைக்கும்‌ 
முன்னந்தொடையும்‌ எப்போதும்‌ 
ஆசாரியருக்குச்‌ சேரும்‌. 
(லேவி 7:34). 


அசைவாட்டும்‌ பலி வெண்கல 
பலிபீடத்தை. நோக்கி அசைவாட்டப்படுகிறது. 
இது கர்த்தருக்குப்‌ படைக்கப்படுகிறது. 
என்பதற்கு அடையாளம்‌. பலிபீடத்தை விட்டு 
அசைவாட்டப்படுவதினால்‌, 
ஆசாரியருக்கு அவருடைய 
ஊழியத்திற்காகக்‌ கொடுக்கப்படுகிறது 
என்பதற்கு அடையாளமாகும்‌ 
(லேவி 7:34-36) 


ஏறெடுத்துப்‌ படைக்கும்‌ படைப்பு, மேலும்‌ 
கீழுமாகப்‌ பல தடவை காண்பிக்கப்படும்‌. 
மேலே உயர்த்தப்படும்போது அது கர்த்தருக்கு 
உரியது. கீழே தாழ்த்தப்படும்போது அது 
கர்த்தருடைய ஊழியக்காரராகிய 
ஆசாரியருக்குரியது என்பதற்கு ஏறெடுத்துப்‌ 
படைப்பது, ஓர்‌ அடையாளமாகும்‌. 
(லேவி 7:34-36). 

அபிஷேகம்‌ பண்ணப்பட்டவர்கள்‌ 
என்பது ஆசாரிய ஊழியம்‌ செய்யுமாறு 
அபிஷேகம்‌ செய்யப்பட்ட  ஆரோனையும்‌, 
அவருடைய குமாரரையும்‌ குறிக்கும்‌ 
(லேவி 7:35-36) 


பலிகனின்‌ 
பிரமாணம்‌ 


லேவி 7:85-88. 


லேவி 7:35. கர்த்தருக்கு ஆசாரிய 
ஊழியம்‌ செய்யும்படி ஆரோனும்‌ 
அவன்‌ குமாரரும்‌ தியமிக்கப்பட்ட 


, இத 
அபிஷேகம்பண்ணப்பட்ட 
அவர்களுக்குக்‌ கர்த்தருடைய தகனபலி. 
கனில்‌ கிடைக்கும்படி உண்டான 
கட்டளை. 


லேவி 7:36. இப்படி அவர்களுக்கு 
இஸ்ரவேல்‌: புத்திரர்‌ தங்கள்‌. 
தலைமுறைதோறும்‌ தித்திய தியமமாகக்‌: 
கொடுக்கும்படி. கர்த்தர்‌ அவர்களை: 
அபிஷேகம்பண்ணின நாளிலே 
கட்டளையிட்டார்‌. 


கேவி 7:37. சர்வாங்க தகனபலிக்கும்‌. 
போஜனபலிக்கும்‌ பாவதிவாரண பலி. 
க்கும்‌ குற்ற 

பிரதிஷ்டை 

சமாதான 

பிரமாணம்‌ இதுவே. 


கேவி 7:38, கர்த்தருக்குத்‌ தங்கள்‌. 
பலிகளைச்‌ செலுத்தவேண்டும்‌ என்று 
அவர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்குச்‌ சீனாய்‌ 
வனாந்தரத்திலே கற்பிக்கும்போது 
இவைகளை மோசேக்குச்‌. 
சீனாய்மலையில்‌ கட்டளையிட்டார்‌. 


தமக்கு 


ப்‌ செலுத்தப்படும்‌ 
தகனபலிகளுக்கு முடிவுரையாக கர்த்தர்‌ இந்த 
வசனப்பகுதியில்‌ தம்முடைய பிரமாணங்களை 


சொல்லுகிறார்‌. ஆசாரியர்கள்‌ கர்த்தருடைய 
ஊழியத்தை செய்வதற்கு அபிஷேகம்பண்ணப்‌ 


கிடைக்கவேண்டும்‌. 
புத்திர்‌ எல்லோரையும்‌ 
தமக்கு ஊழியம்‌ செய்கிற 
அவர்களுடைய 
போவிக்கிறார்‌. 





BALWETHER 
சபரிய 


கர்த்தருக்கு ஆசாரிய ஊழியம்‌ 
செய்யும்படி ஆரோனும்‌ அவருடைய 
குமாரரும்‌ நியமிக்கப்பட்ட நாளிலே, இது 
அபிஷேகம்பண்ணப்பட்ட அவர்களுக்குக்‌ 
கர்த்தருடைய தகனபலிகளில்‌ கிடைக்கும்படி 
உண்டான கட்டளை (லேவி 7:35). 


பட தான இரவை 
புத்திரர்‌ தங்கள்‌ தலைமுறைதோறும்‌ நித்திய 
நியமமாகக்‌ கொடுக்கும்படி கர்த்தர்‌ 
அவர்களை அபிஷேகம்பண்ணின நாளிலே. 
கட்டளையிட்டார்‌ (லேவி 7:36). 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தருக்கு 
செலுத்தவேண்டிய பலிகளை தங்கள்‌ 
தலைமுறை தோறும்‌, நித்திய நியமமாக 

லுத்த வேண்டும்‌. அவர்கள்‌ கர்த்தருடைய 
பிரமாணத்தின்படி 
காணிக்கைகளையும்‌ 
செலுத்தவேண்டும்‌. 
பலிகளில்‌, கர்த்தர்‌ 
செய்கிற  ஆசாரியர்களுக்கும்‌ 
நியமித்திருக்கிறார்‌ 

குர்த்தருக்குத்‌ தங்கள்‌ பலிகளைச்‌ 
செலுத்தவேண்டும்‌ என்று அவர்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்குச்‌ சீனாய்‌ வனாந்தரத்திலே 
கற்பிக்கும்போது இவைகளை மோசேக்குச்‌ 
சீனாய்மலையில்‌ கட்டளையிட்டார்‌ 
(லேவி 7:38) 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு தம்மை 
ஆராதிக்கவேண்டிய பிரமாணங்களை 


சொல்லுகிறார்‌. தமக்கு செலுத்தவேண்டிய 
பிரமாணங்களையும்‌ 


பாவநிவாரண பலிக்கும்‌. 
குற்ற நிவாரண பலிக்கும்‌ பிரதிஷ்டை 
பலிகளுக்கும்‌ சமாதான பலிகளுக்கும்‌ அடுத்த 
பிரமாணம்‌ இதுவே (லேவி 7:37). 
கர்த்தர்‌ தமக்கு செலுத்தப்படும்‌ 
பலிகளின்‌ பொதுவான பிரமாணங்களை 
இந்த வசனப்பகுதியில்‌ சொல்லுகிறார்‌. இந்த 
வசனப்பகுதியில்‌ ஒரு சில பலிகளைப்பற்றிச்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. அவற்றின்‌ விவரம்‌: 
வருமாறு : 


1. சர்வாங்க 
(லேவி 1:1-17:லேவி 6:8-13) 


தகனபலிகள்‌ 


லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


போஜனபலிகள்‌ (லேவி 
லேவி 6:14-23; லேவி 10:12) 


பாவநிவாரண பலிகள்‌ (லேவி 411-35; 
லேவி 6:24-30) 


குற்றநிவாரண பலிகள்‌ (லேவி 5: 
லேவி 7:1-10). 


அபிஷேகம்பண்ணப்படுகிற 
ஆசாரியர்கள்‌ (லேவி 69-23; 
லேவி 8:1-10:20; யாத்‌ 29:38-46) 


சமாதான பலிகள்‌ (லேவி 


லேவி 7:1-21) 


31-17; 


பலிகளைப்‌ 
அட்டவணைகளில்‌ சமாதானபலி 
பொதுவாக மூன்றாவதாகக்‌ கூறப்படும்‌. 
(லேவி 31-7), ஆனால்‌ இங்கு கடைசியில்‌ 
கூறப்பட்டிருக்கிறது. (லேவி 711-21), 


பற்றி கூறப்படும்‌ 


இந்தப்‌ பிரமாணங்களை 
சீனாய்‌ மலையிலே மோசேக்கு, 
கட்டளையிட்டார்‌. மற்ற பிரமாணங்கள்‌, 
கட்டளைகள்‌ ஆகியவற்றைப்‌ போல பலிகளின்‌ 
பிரமாணங்களையும்‌ கர்த்தர்‌ சீனாய்‌ 
மலையிலிருந்து கொடுத்தார்‌ 
பிரமாணங்களையும்‌, ப்‌ 
கட்டளையிட்டது போலவே, 

காணிக்கைகள்‌, ஆகியவற்றின்‌ 
பிரமாணங்களையும்‌ கட்டளையிட்டிருக்கிறார்‌ 


கர்த்தர்‌ 


ஏற்பாட்டுக்காலத்து, 
மோசேயின்‌ பிரமாணம்‌ 


அந்தப்‌ 


பதம்‌ 
ஜனங்களுக்கு 
கொடுக்கப்பட்டது. அவர்கள்‌ 
பிரமாணங்களைக்‌ கைக்கொண்டு கர்த்தரை 


ஆர வார்கள்‌ பம கடு 
வாசிகளாகிய நமக்கோ 
இயேசுகிறிஸ்துவின்‌ சுவிசேஷம்‌. 
கொடுக்கப்பட்டிருக்கிறது. விசுவாசிகளாகிய 
நாம்‌ இயேசுகிறிஸ்துவன்‌ சுவிசேஷ 
வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியவேண்டும்‌. 

பழைய ஏற்பாட்டுக்காலத்து 
பரிசுத்தவான்கள்‌ கர்த்தருக்கு பலிகளை 
செலுத்தி அவரை  ஆராதித்தார்கள்‌. 
புதிய ஏற்பாட்டுக்காலத்து விசுவாசிகளாகிய 
நாமோ, கர்த்தரை ஆவியோடும்‌ 
உண்மையோடும்‌ தொழுதுகொள்ளவேண்டும்‌. 





லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


ஆரோனும்‌ 
ஆசாரிய 
பிரதிஷ்டைபண்ணப்படுகிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ சபையாருக்கு 
பிரதிஷ்டைபண்ணப்படுகிறார்கள்‌ 
(லேவி 8-4). கர்த்தர்‌ தனக்கு சொன்ன 
பிரகாரம்‌ மோசே அவர்களை ஆசாரிய 
ஊழியத்திற்கு பிரதிஷ்டைபண்ணுகிறார்‌ 
(லேவி 8:5). 


அவருடைய குமாரரும்‌ 
ஊழியத்திற்கு. 


அவர்கள்‌ 
முன்பாக 


மோசே அவர்களை ஜலத்தினால்‌ 
ஸ்நானம்பண்ணியிருக்கிறார்‌ மோசே 
அவர்களுக்கு ஆசாரிய வஸ்திரங்களை 
போடுகிறார்‌ லேவி 8:6-9]13). 
ஆசரிப்புக்கூடாரமும்‌, பரிசுத்த 
பணிமுட்டுக்களும்‌  அபிஷேகம்பண்ணப்பட்டு, 
பரிசுத்தம்‌ பண்ணப்படுகிறது. அதன்‌ பின்பு 
ஆசாரியரும்‌ அபிஷேகம்பண்ணப்படுகிறார்கள்‌ 
(லேவி 810-12) 


மோசே ஆரோனுக்காகவும்‌, அவருடைய 
குமாரருக்காகவும்‌ பாவநிவாரண பலியை 
செலுத்துகிறார்‌ (லேவி 8114-17). மோசே 
ஆசாரியருக்காக சர்வாங்க தகனபலி 
செலுத்துகிறார்‌ (லேவி 818-21) 
பிரதிஷ்டைப்படுத்துவதற்குரிய ஆட்டுக்கடா 
(லேவி 8:22-30), ஆரோனும்‌ அவருடைய 
குமாரும்‌ ஏழுநாள்‌ ஆசரிப்புக்கூடார வாசலை 
விட்டு புறப்படாமல்‌ அங்கேயே 
தங்கிமிருக்கவேண்டும்‌ (லேவி 8:31-36) 


ஆசாரியரின்‌ அபிஷேகம்‌ 
லேவி 8:1-18 


லேவி 8:1. கர்த்தர்‌ மோசேயை நோக்கி: 


லேவி 8:2. நீ ஆரோணையும்‌ அவன்‌ 
குமாரரையும்‌ வரவழைத்து, 
வஸ்திரங்களையும்‌, அபி 
தைலத்தையும்‌, பாவதிவாரணபலி. 
க்கு ஒரு கானையையும்‌, இரண்டு 
ஆட்டுக்கடாக்களையும்‌, ஒரு கூடையில்‌ 
புனிப்பில்லா அப்பங்களையும்‌ கொண்டு. 
வந்து, 


QOODNENS 
PUBLISHERS 


கேவி 83. சுபையையெல்லாம்‌ 
ஆசாரிப்புக்கூடார வாசலுக்கு. 
முன்பாகக்‌ கூடி.வரச்செய்‌ என்றார்‌. 


லேவி 85. கர்த்தர்‌ தனக்‌ 
கட்டனையிட்டபடியே 
செய்தான்‌; சபை 
கூடாரவாசலுக்கு. 
கூடின போது, 


லேவி 6:5, மோசே. சபையை நோக்கி: 
செய்யும்படி கர்த்தர்‌ கட்டனையிட்ட 
காரியம்‌ இதுவே என்று சொல்லி, 


லேவி 8&6. கர்த்தர்‌ 
கட்டனையிட்டபடியே, 
ஆரோனையும்‌ அவன்‌ குமாரரையும்‌ 
வரவழைத்து, அவர்களை ஜலத்தினால்‌. 
ஸ்நானம்பண்ணுவித்து, 


என்ன்‌, 
முன்பாகக்‌ 


தனக்குக்‌. 
மோசே. 


லேவி 8:7. அவனுக்கு உன்னங்கியைப்‌ 
போட்டு, இடைக்கச்சையைக்‌ கட்டி, 
மேலங்கியை உடுத்தி, ஏயோத்தைத்‌ 
தரித்து, அதின்மேல்‌ ஏயோத்தின்‌ 
விசித்திரமான கச்சையைக்‌ கட்டி, 


லேவி 8:8. அவனுக்கு மார்ப்பதக்கத்தை 
அணிந்து, மார்ப்பதக்கத்திலே ஊரீம்‌ 
தும்மீம்‌ என்பவைகளையும்‌ வைத்து, 


கேவி 8:9, அவன்‌ தலையிலே 
பாகையைத்‌ தரித்து, பாகையின்மேல்‌ 
அவன்‌ நெற்றியிலே பரிசுத்த கிரீடம்‌ 
என்னும்‌ பொற்பட்டத்தைக்‌ கட்டினான்‌. 


லேவி 800. பின்பு மோசே, 
எடுத்து, 


அதிலுள்ள 


:11. அதில்‌ கொஞ்சம்‌ எடுத்து, 
பலிபீடத்தின்மேல்‌ ஏழுதரம்‌ தெளித்து, 
பலிபீடத்தையும்‌ அதின்‌ சகல 
ஙணிமுட்டுகளையும்‌, தொட்டியையும்‌ 
அதின்‌ பாதத்தையும்‌ 
பரிகத்தப்படுத்தும்படிக்கு அபிஷேகம்‌. 
பண்ணி, 





லேவியராகமம்‌ - 


விரிவுரை 


LEVITICUS - COMMENTARY 


லேவி 8:12. அபிஷேகதைலத்திலே 
கொஞ்சும்‌ ஆரோனுடைய சிரசின்மேல்‌ 
வார்த்து, அவனைப்‌ 
பரிசுத்தப்படுத்தும்படி. 
அபிஷேகம்பண்ணினான்‌.. 


லேவி 8:18. பின்பு மோசே, கர்த்தர்‌ 
தனக்குக்‌ கட்டனையிட்டபடியே, 
ஆரோனின்‌ குமாரரை வரவழைத்து, 
அவர்களுக்கு அங்கிகளை உடுத்தி, 
'இடைக்கச்சைகளைக்‌ கட்டி, 


குல்லாக்களைத்‌ தரித்து, 


ஆரோனையும்‌ அவருடைய குமாரரையும்‌ 
ஆசாரிய ஊழியத்திற்கு அபிஷேகம்பண்ணி 
பிரதிஷ்டைபண்ணுமாறு கர்த்தர்‌ மோசேக்கு 
கட்டளை கொடுத்திருக்கிறார்‌. மோசே சீனாய்‌. 
மலையின்மேல்‌ கர்த்தருடைய 
சமுகத்திலிருந்தபோது, கர்த்தர்‌ அவருக்கு 

க்‌ கட்டளையை கொடுத்தார்‌ 


இந்த 
(யாத்‌ 28,29 ஆகிய அதிகாரங்கள்‌). 


கர்த்தர்‌ 


மோசேக்கு ஆசாரிய 
ஊழியத்தைப்பற்றி 


ஏற்கெனவே சொன்ன 
கட்டளைகளை இங்கு மறுடியுமாகச்‌ 
சொல்லுகிறார்‌. ஆசரிப்புக்கூடாரம்‌ ட்‌ 
போடய்ப்டரக்கிறது. ஆனால்‌ 
கர்த்தருக்கு ஊழியம்‌ ர்‌ 
ஒருவருமில்லை. இது விளக்கு இல்லாத 
விளக்குத்தண்டுபோல இருக்கிறது. 

கர்த்தர்‌ பலிகளைப்பற்றிய தம்முடைய 
பிரமாணங்களைச்‌ சொல்லியிருக்கிறார்‌. 
ஆசாரியர்கள்‌ இல்லாமல்‌ பலிகளை செலுத்த 
முடியாது. ஆசரிப்புக்கூடாரத்தில்‌ 
ஆசாரியரின்‌ ஊழியம்‌ தேவைப்படுகிறது. 


ஆரோன்‌. மோசேயின்‌ மூத்த 
ன்னர்‌ ஆரோனும்‌ அவருடைய குமாரரும்‌ 
மோசேக்கு நெருங்கிய உறவுக்காரர்கள்‌. 
கர்த்தர்‌" ஆரோனையும்‌ அவருடைய 
குமாரரையும்‌ ஆசாரிய ஊழியத்திற்கு 
பரிசுத்தம்‌ பண்ணி பிரதிஷ்டைபண்ணுமாறு. 
ஏற்கெனவே கட்டளை கொடுத்திருக்கிறார்‌. 
ஆனாலும்‌ மோசே கர்த்தருடைய 
கட்டளையை உறுதிபண்ண விரும்புகிறார்‌. 
கர்த்தருடைய சமுகத்திலிருந்து ஆரோனுடைய 
ஆசாரிய ஊழியத்தைப்பற்றிய கட்டளை 
மறுபடியுமாய்‌ வரும்‌ வரையிலும்‌, மோசே 
பொறுமையோடு காத்திருக்கிறார்‌. 


மோசே 
வழிநடத்துதல்‌: 
குடும்பத்தாரை இஸ்ரவேல்‌ 
மத்தியிலே மேன்மைப்படுத்தவோ 
உயர்த்தவோ விரும்பவில்லை. கர்த்தருடைய 
ஊழியத்தில்‌ தன்னுடைய குடும்பத்தாரை 
பிரதிஷ்டைபண்ணும்‌ விஷயத்தில்‌ மோசே 
மிகவும்‌ கவனத்தோடும்‌, எச்சரிப்போடும்‌, 
பொறுமையோடும்‌ இருக்கிறார்‌. 


மோசேயை 
அவன்‌ 


கர்த்தருடைய 
இல்லாமல்‌, 


தெளிவான 
தன்னுடைய 
புத்திரர்‌ 
அல்லது 


கர்த்தர்‌ 
ஆரோனையும்‌ 
வரவழைத்து, 
க்‌்‌ 


நோக்கி, “நீ 

குமாரரையும்‌ 
வஸ்திரங்களையும்‌, 
பாவநிவாரணபலிக்கு 
காளையையும்‌, இரண்டு 
அ டுக்கக்களையும்‌! தர கல்ப்‌ 
புளிப்பில்லா அப்பங்களையும்‌ கொண்டு வந்து, 
சபையையெல்லாம்‌. ஆசாரிப்புக்கூடார 
வாசலுக்கு முன்பாகக்‌ கூடிவரச்செய்‌" 
(லேவி 


8:1-3) என்று 
சொல்லுகிறார்‌. 


கர்த்தர்‌ தனக்கு கட்டளையிட்டபடியே 
மோசே செய்கிறார்‌. அவர்‌ இஸ்ரவேல்‌ 
சபையாரையெல்லாம்‌ ஆசரிப்புக்கூடார 
வாசலுக்கு முன்பாக கூடிவரச்செய்கிறார்‌ 
(லேவி 8:4), மோசே ஆரோனையும்‌ 
அவருடைய குமாரரையும்‌, இஸ்ரவேல்‌ 
சபையார்‌ எல்லோருக்கும்‌ முன்பாக, ஆசாரிய 
ஊழியத்திற்கு பரிசுத்தப்படுத்தி 
பிரதிஷ்டைபண்‌ ணுகிறார்‌. பிரதிஷ்டை 
வைபவம்‌ இஸ்ரவேல்‌ சபையார்‌ எல்லாருக்கும்‌. 
முன்பாக நடைபெறுகிறது. 


நரோனையம்‌ அவருடைய குமாரரையும்‌ 
ஊழியத்திற்கு 
ஷ்டைபண்ணுகிற வைபவம்‌ கர்த்தரால்‌ 
நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆசாரிய ஊழியம்‌ 
பரிசுத்தமானது. ஆகையினால்‌ மோசே 
ஆரோனையும்‌ அவருடைய குமாரரையும்‌, 
சாரிய ஊழியத்திற்கு 
பரிசுத்தம்பண்ணுகிறார்‌. ஆசாரியரை 
பிரதிஷ்டைபண்ணுகிற வைபவம்‌ 
கர்த்தருக்கும்‌ இஸ்ரவேல்‌ சபையாருக்கும்‌ 
முன்பாக நடைபெறுகிறது. 





லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


புத்திரரும்‌. 
அவர்கள்‌ 
ஆசாரிய 


கர்த்தரும்‌ 
ஒங்ககிக்கவேண்டும்‌.. 
ஆரோனுடைய குமாரின்‌ 

ஊழியத்தையும்‌ அங்கீகரிக்கவேண்டும்‌. 
ஆகையினால்‌ மோசே இஸ்ரவேல்‌ சபையார்‌ 
எல்லோரையும்‌ ஆசரிப்புக்கூடார வாசலுக்கு 
முன்பாக கூடிவரச்செய்கிறார்‌. ஆரோனையும்‌, 
அவருடைய குமாரரையும்‌ ஆசாரிய 
ஊழியத்திற்கு பிரதிஷ்டைபண்ணுகிற 
வைபவம்‌ ஆசரிப்புக்கூடார வாசலுக்கு 
முன்பாக நடைபெறுகிறது. 


சபையார்‌ 
அவர்கள்‌ 
மாத்திரம்‌ 


எல்லோரும்‌ பார்க்கிறார்கள்‌. 
வெறும்‌ பார்வையாளர்களாக 
இருக்கக்கூடாது. 
ஊழியத்தையும்‌, 


அத்தைய கனம்பண்ணவேண்டும்‌. 


ரோனும்‌ அவருடைய 
த 


கம்‌ 
பிரதிஷ்டைபண்ணப்படுவதை இஸ்ரவேல்‌ 


சபையார்‌ எல்லோரும்‌ தங்கள்‌ கண்களால்‌ 
பார்க்கிறார்கள்‌. அவர்கள்‌ கர்த்தருடைய 
பிரமாணத்திற்கு தங்கள்‌ கண்களால்‌ கண்ட 
சாட்சிகளாயிருக்கிறார்கள்‌. இருந்தாலும்‌, 
இஸ்ரவேல்‌ சபையார்‌ பிற்காலத்தில்‌ 
லேவியின்‌ குமாருக்கு விரோதமாகப்‌ 
பேசுகிறார்கள்‌. “லேவியின்‌ புத்திரராகிய 
நீங்களே மிஞ்சிப்போகிறீர்கள்‌” (எண்‌ 16:7) 
என்று சொல்லுகிறார்கள்‌. 


ஆரோனையும்‌ அவருடைய குமாரரையும்‌ 
ஆசாரிய ஊழியத்திற்கு 
பிரதிஷ்டைபண்ணும்போது. மோசே 
கர்த்தருடைய பிரதிநிதியாக ஊழியம்‌ 
செய்கிறார்‌. மோசே இஸ்ரவேல்‌ சபையார்‌ 
எல்லோரையும்‌ நோக்கி, “செய்யும்படி கர்‌; 
கட்டளையிட்ட காரியம்‌ இதுவே" (லேவி 8:5 
என்று சொல்லுகிறார்‌. கர்த்தர்‌ 
பிரதிஷ்டை வைபவத்தை நடத்துமாறு னக்கு 
கட்டளையிட்டிருக்கிறார்‌ என்று 
இஸ்ரவேல்‌ சபையாருக்கு ன்‌ 


பிரதிஷ்டைபண்ணுகிறார்‌. 
பிரதிஷ்டைபண்ண வேண்டும்‌. 
கட்டளையை தான்‌ த்‌ 
பெற்றுக்கொண்டதாக 
புத்திரருக்கு 
இஸ்ரவேல்‌ சபையாரை நோக்கி, “செய்யும்படி 
கர்த்தர்‌ கட்டளையிட்ட காரியம்‌ இதுவே” 
என்று சொல்லுகிறார்‌. 
கர்த்தர்‌ தனக்கு கட்டளையிட்டபடியே 
சே ஆரோனையும்‌ 
அவருடைய குமாரரையும்‌ ஆசாரிய 
ஊழியத்திற்கு. அபிஷேகம்பண்ணி 
பரிசுத்தப்படுத்துகிறார்‌ 
மோசே ஆரோனையும்‌ அவருடைய 
குமாரரையும்‌ வரவழைத்‌; அவர்களை 
ஜலத்தினால்‌ ஸ்நானம்பண்ணுவிக்கிறார்‌ 
(லேவி 8:6). ஸ்நானம்பண்ணுதல்‌ 
குத்திகரிப்புக்கு அடையாளமாயிருக்கிறது. 
ஆரோனும்‌ அவருடைய குமாரரும்‌ தங்களை 
பாவமான எல்லா. காரியங்களிலிருந்தும்‌ 
த்தம்பண்ணிக்கொள்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
கர்த்தருடைய சமுகத்திற்கு 
ன்‌ ஞூடைய பரிசுத்தத்தை 
'காத்துக்கொள்கிறார்கள்‌. 
அடையாளமாக மோசே 
ஜலத்தினால்‌ 
ஸ்நானம்பண்ணுவிக்கிறார்‌. 


மோசே ஆரோனுக்கு உள்ளங்கியைப்‌ 
போட்டு, இடைக்கர்சையைக்‌ கட்டி, 
மேலங்கியை உடுத்தி, ஏபோத்தைத்‌ தரித்து, 
அதின்மேல்‌ ஏபோத்தின்‌ 
கச்சையைக்‌ கட்டுகிறார்‌. 
ஆரோனுக்கு த்‌ அணிந்து, 
மார்ப்பதக்கத்திலே. 
என்பவைகளையும்‌ அம்‌ மோசே 
ஆரோனின்‌ தலையிலே பாகையைத்‌ தரித்து, 
பாகையின்மேல்‌ அவருடைய நெற்றியிலே. 
பரிசுத்த கிரீடம்‌ என்னும்‌ பொற்பட்டத்தைக்‌ 
கட்டுகிறார்‌ (லேவி 8:7-9). 





லேவியராகமம்‌ - 


விரிவுரை 


LEVITICUS - COMMENTARY 


நம்முடைய மகாபிரதான ஆசாரியராகிய 
இயேசுகிறிஸ்து ஆசாரிய Hr 
கனம்பண்ணப்பட்டதற்கு 
அடையாளமாகும்‌. மோசே சதுக்க 
ஆசாரிய வஸ்திரத்தை உடுத்தியதுபோல, 
ஆரோனுடைய குமாருக்கும்‌ உடுத்துகிறார்‌ 
(லேவி 8:13). புதிய ஏற்பாட்டுக்காலத்து 
விசுவாசிகளாகிய நாம்‌ ஆவிக்குரிய 
ஆசாரியர்களாயிருக்கிறோம்‌. கர்த்தருடைய 
ஜனம்‌ கண்ணியமான வஸ்திரங்களை 
அணிந்திருக்கலேண்டும்‌ என்பதற்கு இது 
அடையாள மாயிருக்கிறது. 


கிறிஸ்துவானவர்‌ நீதியின்‌ 
மார்ப்பதக்கத்தை அணிந்திருக்கிறார்‌. 
அவருடைய சிரசின்மீது பரிசுத்தமான கிரீடம்‌ 
சூட்டப்பட்டிருக்கிறது. 'கிறிஸ்துவான வரே 
சபையின்‌ பிரதான ஆசாரியராமிருக்கிறார்‌. 
அவரே. சபையின்‌ தீர்க்கதரிசியாகவும்‌, 
ராஜாவாகவும்‌ இருக்கிறார்‌ பு 
ஏற்பாட்டுக்காலத்து விசுவாசிகள்‌ அனைவரும்‌ 
நீதியின்‌ வஸ்திரத்தை தரித்திருக்கவேண்டும்‌. 
நாம்‌ பரிசுத்தம்‌ என்னும்‌ பாகையை 
அணிந்திருக்கவேண்டும்‌. விசுவாசிகளுக்கு 
பரிசுத்தமே மெய்யான அழகு. 

மோசே பிரதான 
அபிஷேகம்பண்ணுகிறார்‌ 


அபிஷேக தைலத்தினால்‌ 
பரிசுத்தப்படுத்துகிறார்‌ (லேவி 8:10) 


மோசே அபிஷேக தைலத்தில்‌ கொஞ்சம்‌ 
எடுத்து, பலிபீடத்தின்மேல்‌ பட்‌ தெளித்து. 
பலிபீடத்தையும்‌ 
பணிழுட்டுகளையும்‌, கொக்‌ அதின்‌ 
பாதத்தையும்‌ பரிசத்தப்படுத்தும்படிக்கு 
அபிஷேகம்‌ பண்ணுகிறார்‌ (லேவி 8:11) 

மோசே அபிஷேகதைலத்திலே கொஞ்சம்‌. 
ஆரோனுடைய சிரசின்மேல்‌ வார்த்து, 
அவரைப்‌ பரிசுத்தப்படுத்தும்படி 
அபிஷேகம்பண்ணுகிறார்‌ (லேவி 8:12). 
அபிஷேக தைலம்‌ ஆரோனுடைய சிரசின்‌ 
மேலும்‌ அவருடைய அங்கியின்மேலும்‌ 
வடிகிறது. ஆரோனுடைய அபிஷேகம்‌, 
இயேசுகிறிஸ்துவின்‌ அபிஷேகத்திற்கு. 
அடையாளமாயிருக்கிறது. கர்த்தர்‌ தம்முடைய 
பரிசுத்த ஆவியினால்‌, கிறிஸ்துவானவரை 
அளவில்லாமல்‌ அபிஷேகம்பண்ணியிருக்கிறார்‌. 


ஆசாரளை 


குமாருக்கு 
நியமிக்கப்பட்டிருக்கிற வஸ்திரங்களையும்‌. 
உடுத்துகிறார்‌. பின்பு மோசே, கர்த்தர்‌ 
தனக்குக்‌ கட்டளையிட்டபடியே ஆரோனின்‌ 
குமாரரை வரவழைத்து, அவர்களுக்கு 
அங்கிகளை உடுத்துகிறார்‌. மோசே 
அவர்க்கு 'இடைக்கச்சைகளைக்‌ 
குல்லாக்களைத்‌ தரிக்கிறார்‌ 

வேலி 813). 


லேவியராகமம்‌ புஸ்தகத்தில்‌ மூன்று 
சரித்திர பகுதிகள்‌ உள்ளன. அதன்‌ விவரம்‌ 
வருமாறு : 
1. ஆசாரியருடைய 
அவர்களுடைய 
(லேவி 8:1-10:7) 


மோசே ஆசாரியரைக்‌ 
கூறுகிறார்‌. (லேவி 10:16-20) 


பிரதிஷ்டையும்‌, 
ஊழியமும்‌ 


கடிந்து 


தேவதூஷணம்‌ கூறுவதற்குத்‌ 
தண்டனை (லேவி 2410-23) 


ரோனும்‌, 


முதலாவது பகுதியில்‌ ம்‌ 
ரதிஷ்டை 


அவருடைய குமாரும்‌ 
பண்ணப்பட்ட சம்பவம்‌ சுருக்கமாகக்‌ 
கூறப்பட்டிருக்கிறது. அவர்களைப்‌ 
பரிசுத்தப்படுத்துவதில்‌ மோசே தேவனுடைய 
பிரதிநிதியாகச்‌ செயல்படுகிறார்‌. 
பரிசுத்தப்படுத்துதல்‌ என்பதற்கு தேவனுடைய 
ஊழியத்திற்காக  வேறுபிரித்தல்‌ என்று 
பொருள்‌. 


ஆசாரிப்புக்கூடார வாசலில்‌ இந்த 
ஆசாரியர்‌ பிரதிஷ்டை பண்ணப்பட்டு, 
அபிஷேகம்‌ பண்ணப்படுகிறார்கள்‌. 
ஆசரிப்புக்கூடார வாசலில்‌ பல நிகழ்ச்சிகள்‌ 
நடைபெறுகிறது. இந்த வாக்கியம்‌ 
பஞ்சாகமத்தில்‌ 45 தடவை 
பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. வேதாகமத்தின்‌ 
மற்ற புஸ்தகங்கள்‌ அனைத்திலும்‌ இரண்டு 
தடவைகள்‌ மட்டுமே இந்த வாக்கியம்‌ 
ன டுத்தப்பட்டிரக்கிறது. 





BALWETHER 
பிய 


ஆசரிப்புக்கூடார வாசலில்‌ நடைபெற்ற 
பல நிகழ்ச்சிகளைப்பற்றி பரிசுத்த 
வேதாகமத்தில்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
அவற்றின்‌ விவரம்‌ வருமாறு : 

1. ஆரோனும்‌, அவனுடைய குமாரரும்‌: 
இங்கு பரிவை பண்ணப்பட்பார்கக்‌. 
(யாத்‌ 2931-37). 

ஸ்ரவேல்‌ புத்திரர்‌ பாவம்செய்த பின்பு, 
ஈவா தேவன்‌ அவர்களை இங்கு 
சந்தித்தார்‌. (யாத்‌ 339-10) 
தொட்டிக்குக்‌ காணிக்கைகள்‌ 
செலுத்தப்பட்டன. (யாத்‌ 33:8. 
இஸ்ரவேலின்‌ எல்லா  மிருகஜீவ 
பலிகளும்‌ இங்குக்‌ கொண்டுவரப்பட்டுக்‌ 
கொல்லப்பட்டன. (லேவி 1:3: லேவி 3:2; 
லேவி 4:4; லேவி 12:6; லேவி 17:4-9; 
லேவி 19:21-22; எண்‌ 6313-18). 


வருஷாந்திர  சுத்திகரிப்பின்‌ நாளில்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ அனைவரும்‌ இங்கு 
கூடிவந்தார்கள்‌. (லேவி 16). 


இங்கு 


நசரேய  பொருத்தனைகள்‌ 

வாசலில்‌ நிறைவேறின. (எண்‌ 6). 

இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ சபையார்‌ 

ஆசரிப்புக்கூடார வாசலில்‌ வழக்கமாகக்‌ 

கூடிவந்தார்கள்‌. (எண்‌ 10:3). 

னு புத்திரரைச்‌ சந்திப்பதற்காகத்‌ 
வன்‌ இங்கு இறங்கி வந்தார்‌. 


இந்த 


(எண்‌ 12:5) 
தேவனுக்கு ட்‌ 
பண்ணியவர்கள்‌ இங்கு 
பட்டார்கள்‌. (எண்‌ 
எண்‌ 20:6; எண்‌ 25:0). 


கலகம்‌ 
ஒடுக்கப்‌ 
1618-19; 


எதிராகக்‌ 


இஸ்ரவேலில்‌ வாதை முடிவுக்கு. 
வந்தபோது. மோசே கூடாரவாசலில்‌ 


இருந்தார்‌. (எண்‌ 16:45-50) 


இஸ்ரவேலின்‌ நியாயத்தீர்ப்பு 
இந்த வாசலில்‌ நடைபெற்றது. 
(லேவி 27:2). 


மோசேயைக்‌ 
இங்கு சந்தித்தார்‌ 
சற்று. 


தேவன்‌ 
கடைசி முறையாக 
(மோசேயின்‌ மரணத்திற்குச்‌ 
முன்பாக) (உபா 31:5) 


லேவியராகமம்‌ - 
LEVITICUS - COMMENTARY 


விரிவுரை Cope 


PUBLISHERS 


கர்த்தர்‌ தனக்குக்‌ கட்டளையிட்டபடியே 
மோசே செய்கிறார்‌. மோசே தேவனுடைய 
வார்த்தைக்குப்‌ பரிபூரணமாகக்‌ கீழ்ப்படிகிறார்‌. 
தனக்குக்‌ கொடுக்கப்பட்டிருக்கும்‌ ஊழியத்தை 
நிறைவேற்றுகிறார்‌. 
அவருடைய குமாரரையும்‌ 
சபையார்‌ எல்லோருக்கும்‌ 
முன்பாகப்‌ பிரதிஷ்டை பண்ணுகிறார்‌. கர்த்தர்‌ 
இவர்களைத்‌. தமது ஊழியத்திற்குத்‌ 
தெரிந்தெடுத்திருக்கிறார்‌ என்பது இதன்‌ 
வாயிலாக ஜனங்களுக்குத்‌ தெரிய வரும்‌. 
ஆசாரியரை பிரதிஷ்டைபண்ணுவதற்கு 
மோசே செய்த காரியங்களைப்பற்றி இந்த 
வசனப்பகுதியில்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
அதன்‌ விவரம்‌ வருமாறு : 
1. இஸ்ரவேல்‌ எல்லோரையும்‌ மோசே 
கூடிவரச்செய்கிறார்‌ (லேவி 8:3-5) 


மோரே இஸ்ரவேலரிடம்‌ பேசுகிறார்‌ 
(லேவி 8:5) 
மோசே ஆரோனையும்‌, 
குமாரரையும்‌ 

(லேவி 8:6), 


மோசே அவர்களை 
ஸ்நானம்‌ பண்ணுவிக்கிறார்‌. 
. மோசே ஆரோனுக்கு உள்ளங்கியைப்‌ 
போடுகிறார்‌. (லேவி 8:7), 


மோசே ஆரோனுக்கு 
இடைக்கச்சையைக்‌ கட்டுகிறார்‌. 


அவருடைய 
வரவழைக்கிறார்‌ 


ஜலத்தினால்‌, 


மோசே  ஆரோனுக்கு மேலங்கியை 
உடுத்துகிறார்‌. 


மோசே ஆரோனுக்கு 
தரிக்கிறார்‌. 


ஏபோத்தைத்‌ 
மோசே ஆரோனுக்கு மார்ப்பதக்கத்தை 
அணிவிக்கிறார்‌ (லேவி 8:8). 


மோசே மார்ப்பதக்கத்திலே ஊரீம்‌, 
தும்மீம்‌ என்பவைகளை வைக்கிறார்‌. 

மோசே ஆரோனின்‌ தலையில்‌ 

பாகையைத்‌ தரிக்கிறார்‌ (லேவி 8:9). 





லேவியராகமம்‌ - விரிவுரை மம 
LEVITICUS - COMMENTARY PUBLISHERS 


12. மோசே பாகையின்மேல்‌ ஆரோனின்‌ 
நெற்றியிலே பரிகத்த கிரீடம்‌ என்னும்‌ 
பொற்பட்டத்தைக்‌ கட்டுகிறார்‌. 


மோசே, அபிஷேகதைலத்தை எடுத்து, 
வாசஸ்தலத்தையும்‌ அதிலுள்ள. 
யாவற்றையும்‌ அபிஷேகம்பண்ணி,, 
பரிசுத்தப்படுத்துகிறார்‌ (லேவி 8:10) 


மோசே அதில்‌ கொஞ்சம்‌ எடுத்து. 
த்‌ ஏழுதரம்‌ 


ச தொட்டியையும்‌ 

பாதத்தையும்‌ 

பரிசுத்தப்படுத்தும்படிக்கு அபிஷேகம்‌ 
பண்ணுகிறார்‌ 


மோசே அபிஷேகதைலத்திலே. 
கொஞ்சம்‌ ஆரோனுடைய சிரசின்மேல்‌ 
வார்த்து, அவரைப்‌ 
பரிசுத்தப்படுத்தும்படி அபிஷேகம்‌ 
பண்ணுகிறார்‌ (லேவி 812). 


மோசே, கர்த்தர்‌ தனக்குக்‌ 
கட்டளையிட்ட படியே ஆரோ 
குமாரை வரவழைக்கிறார்‌ 


மோசே அவர்களுக்கு அங்கிக 
உடுத்துகிறார்‌ (லேவி 8:13) 


மோசே அவர்களுக்கு இடைக்‌ 
கச்சைகளைக்‌ கட்டுகிறார்‌. 


மோசே அவர்களுக்குக்‌ 
குல்லாக்களைத்‌ தரிக்கிறார்‌. 
ஆரோனுக்கும்‌, அவருடைய 
குமாரருக்கும்‌ பாவநிவாரண 
பலிக்கான. காளையை மோசே 
கொண்டுவருகிறார்‌ (லேவி 8:14). 


மோசே காளையை அடிக்கிறார்‌ 
(லேவி 8:15) 


மோசே அதின்‌ இரத்தத்தை எடுத்து. 
தன்‌ விரலினால்‌ பலிபீடத்தின்‌. 


கொம்புகளின்மேல்‌ சுற்றிலும்‌. 
பூசுகிறார்‌. 


5. மோசே மற்ற இரத்தத்தைப்‌ பலி 


பீடத்தின்‌ அடியில்‌ ஊற்றிவிடுகிறார்‌. 
கர்த்தர்‌ தனக்குக்‌ 
கட்டளையிட்டபடியே மோசே, 
குடல்கள்மேல்‌ இருந்த கொழுப்பு 
முழுவதையும்‌, கல்லீரலின்‌ மேல்‌ 
இருந்த ஜல்வையும்‌, இரண்டு 
குண்டிக்காய்களையும்‌. அவைகளின்‌ 
கொழுப்பையும்‌ எடுத்து, பலிபீடத்தின்‌ 
மேல்‌ தகனிக்கிறார்‌ (லேவி 8:16) 


காளையையும்‌ அதின்‌ 

ம்‌ மாம்சத்தையும்‌ 
சாணியையும்‌ பாளயத்துக்குப்‌ புறம்பே 
அக்கினிமிலே சுட்டெரிக்கிறார்‌ 
(லேவி 8:17. 


ஆரோனுக்கும்‌, அவருடைய 
குமாருக்கும்‌ சர்வாங்க தகனபலிக்கு 
மோசே ஆட்டுக்கடாவைக்‌ கொண்டு 
வருகிறார்‌. (லேவி 8:18). 


மோசே ஆட்டுக்கடாவைக்‌ 
கொல்லுகிறார்‌ (லேவி 8:19), 


மோசே 
பத்தின்‌ க்‌ 


தெளிக்கிறார்‌ 


மோசே ஆப்டுக்கடாவைச்‌ சந்து 
சந்தாகத்‌ தண்டிக்கிறார்‌ 
(லேவி 8:20). 


ல்‌ ன்‌ 
துண்டங்களையும்‌ 
தகனிக்கிறார்‌. 


தலையையும்‌ 
கொழுப்பையும்‌ 


மோசே குடல்களையும்‌ 
தொடைகளையும்‌ தண்ணீரால்‌ 
கழுவுகிறார்‌ (லேவி 8:21) 


மோசே ஆட்டுக்கடா முழுவதையும்‌ பலி 
பீடத்தின்மேல்‌ கர்த்தருக்குச்‌ சுகந்த 
வாசனைக்கான சர்வாங்க 
தகனபலியாகத்‌ தகனிக்கிறார்‌. 


மோசே ஆரோனையும்‌, அவருடைய 
குமாரரையும்‌ பிரதிஷ்டைப்‌ 
படுத்துவதற்குரிய மற்ற 
ஆட்டுக்கடாவைக்‌ கொண்டு 
வருகிறார்‌ (லேவி 8:22). 


மோசே அந்த  ஆட்டுக்கடாவைக்‌ 
கொல்லுகிறார்‌ (லேவி 8:23) 





லேவியராகமம்‌ - 


விரிவுரை Cope 


LEVITICUS - COMMENTARY PUBLISHERS 


இரத்தத்தில்‌ 
எடுத்து. ஆரோனுடைய 
மடலிலும்‌ 


கொஞ்சம்‌ ஆன்‌ குமாரருடைய 
வலதுகாதின்‌ 

வலதுகையின்‌ 

வலதுகாலின்‌ 

பூசுகிறார்‌ (லேவி 8:24). 


மோசே 
பலிபீடத்தின்மேல்‌ 
தெளிக்கிறார்‌ 


மோசே ஆட்டுக்கடாவின்‌ ஒருசில 
பகுதிகளை எடுத்து, அதோடு 


அசைவாட்டுகிறார்‌ (லேவி 8:25-27). 


மோசே அவைகளை அவர்கள்‌ 
உள்ளங்கைகளிலிருந்து எடுத்து, 
பலிபீடத்தின்மேலிருக்கிற 
தகனபலியின்மேல்‌  தகனிக்கிறார்‌ 
(லேவி 8:28), 


மோசே மார்க்கண்டத்தை எடுத்‌ 
மோ சன்டை ந்த 
அசைவாட்டும்‌ பலியாக 
அசைவாட்டுகிறார்‌. இது மோசேயின்‌ 
பங்கு. (லேவி 8:29). 


மோசே அபிஷேகதை। 
பலிபீடத்தின்மேலிருந்த இரத்தத்தின்‌ 
கொஞ்சம்‌ எடுத்து. ஆரோன்மேலும்‌ 


44. மோசே ஆரோனையும்‌ அவருடைய 
குமாரரையும்‌ நோக்கி, அந்த 
மாம்சத்தை ஆசரிப்புக்‌ 
கூடாரவாசலிலே லேலிக்க 
வேண்டுமென்று கூறுகிறார்‌. 
(லேவி 8:31) அந்த மாம்சத்தைப்‌ 
போஜன பலியோடு அவர்கள்‌ புசிக்க 
வேண்டும்‌. மாம்சத்திலும்‌ அப்பத்திலும்‌ 
மீதியானதை அக்கினியிலே 
சுட்டெரிக்க வேண்டும்‌. (லேவி 8:32) 
பிரதிஷ்டையின்‌ நாட்கள்‌ 
நிறைவேறும்வரைக்கும்‌, ஏழுநாள்‌ 
ஆசரிப்புக்கூடாரவாசலை விட்டு 
அவர்கள்‌ புறப்படக்கூடாது. 
(லேவி 8:33-36) 


பிரதிஷ்டைபண்ணப்படும்‌ 


த இந்த  வசனப்பகுதியில்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. அதன்‌ விவரம்‌ 


வருமாறு : 

1. மோசே அவர்களைக்‌ கர்த்தரிடத்தில்‌ 
அழைத்து வருகிறார்‌ (லேவி 8-5) 
மோசே அவர்களை ஜலத்தினால்‌ 
ஸ்நானம்‌ பண்ணுவிக்கிறார்‌ (லேவி 8:6. 

. மோசே அவர்களுக்கு வஸ்திரங்களை 
அணிவிக்கிறார்‌ (லேவி 8:7-9,13). 


மோசே அவர்களை அபிஷேகம்‌ 
பண்ணுகிறார்‌ (லேவி 810-12) 


அவர்கள்‌ கர்த்தருக்குப்‌ பலிகளைச்‌ 
செலுத்துகிறார்கள்‌. (லேவி 84-30) 


தேவனோடு ஆசாரியருடைய ஐக்கியம்‌. 
(லேவி 8:31-32). 


ஆசாரியர்‌ வேறுமிரிக்கப்படுவதும்‌, 
அவர்களுடைய ஊழியமும்‌. 
(லேவி 8:33-36). 


ஆசாரியரின்‌ பாவநிவாரண பலி. 
லேவி 8:14-80. 


லேவி. 8:14. பாவதிவாரண பலிக்கான 
காளையைக்‌: கொண்டுவந்தான்‌; 
அதினுடைய தலையின்மேல்‌ ஆரோனும்‌ 
அவன்‌ குமாரரும்‌ தங்கள்‌ கைகளை 
வைத்தார்கள்‌; 





BALWETHER 
பிய 


லேவி 805. அப்பொழுது அது 
கொல்லப்பட்டது; மோசே அதின்‌ 
இரத்தத்தை எடுத்து, தன்‌ விரலினால்‌ 
பலிபீடத்தின்‌ கொம்புகளின்மேல்‌: 
கற்றிலும்‌ பூசி, பலிபீடத்திற்காகப்‌ 
பிராயச்சித்தஞ்செய்து, மற்ற 
இரத்தத்தைப்‌ பலிப்டத்தின்‌ அடியில்‌ 
ஊற்றிவிட்டு, அதின்மேல்‌ பாவதிவிர்த்தி. 
செய்யும்பொருட்டு. அதைப்‌ 
பரிசுத்தப்படுத்தினான்‌. 


லேவி 8:16. பின்பு மோசே, கர்த்தர்‌ 

கட்டளையிட்டபடியே, 

இருந்த கொழுப்பு 

கல்லீரலின்மேல்‌ 

ஒவ்வையும்‌, இரண்டு 

குண்டிக்காய்களையும்‌, அவைகளின்‌ 

கொழுப்பையும்‌ எடுத்து, யலி 
பீடத்தின்‌ மேல்‌ தகனித்து, 


லேவி 8:17. காளையையும்‌ அதின்‌ 
தோலையும்‌ மாம்சத்தையும்‌ 
காணியையும்‌ பானயத்துக்குப்‌ புறம்பே 
அக்கினியிலே சுட்டெரித்தான்‌. 


லேவி 8:18. பின்பு அவன்‌ சர்வாங்க. 
தகனபலிக்கு. ஆட்டுக்கடாவைக்‌. 
கொண்டு. வந்தான்‌; அதின்‌ 
தலையின்மேல்‌ ஆரோனும்‌ அவன்‌ 
குமாரரும்‌ தங்கள்‌. கைகளை 
வைத்தார்கள்‌. 
லேவி 8:19. அப்பொழுது அது 
கொல்லப்பட்டது; மோசே அதின்‌ 
இரத்தத்தைப்‌ பலிபீடத்தின்மேல்‌ 
சுற்றிலும்‌ தெனித்தான்‌. 


லேவி 8:20. ஆட்டுக்கடா சந்து 

சந்தாகத்‌ துண்டிக்கப்பட்டது; கர்த்தர்‌ 

கட்டளையிட்டபடியே, 

அதின்‌ தலையையும்‌. 

துண்டங்களையும்‌ கொழுப்பையும்‌. 
தகனித்தான்‌. 


லேவி 8:21. 
தொடைகளையும்‌. 
கழுவினபின்‌, மோசே. ஆட்டுக்கடா 
முழுவதையும்‌ பலிபீடத்தின்மேல்‌ 
கர்த்தருக்குச்‌ ௬கந்த வாசணைக்கான 
சர்வாங்க தகனபலியாகத்‌ தகனித்தான்‌.. 


குடல்கனையும்‌ 
தண்ணீரால்‌. 


லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


லேவி. 8:2௨. 
பிரதிஷ்டைப்படுத்துவதற்குரிய 
ஆட்டுக்கடாவைக்‌ கொண்டு. 
வந்தான்‌; அதின்‌ தலையின்மேல்‌ 
ஆரோனும்‌ அவன்‌ குமாரரும்‌ தங்கள்‌. 
கைகளை வைத்தார்கள்‌. 


லேவி. 8:28. 
கொல்லப்பட்டது; அதின்‌ 
இரத்தத்தில்‌ கொஞ்சும்‌ 
எடுத்து, ஆரோனுடைய வலதுகாதின்‌ 
மடலிலும்‌ வலதுகையின்‌ பெருவிரலிலும்‌ 
வலதுகாலின்‌. பெருவிரலிலும்‌ 
பூசினான்‌. 


பின்பு 
மற்ற 


பின்பு. 
மோசே. 


அது 


லேவி 8:24. பின்பு ஆரோனுடைய 
குமாரரையும்‌ அழைத்தான்‌; மோசே 
அத்த இரத்தத்திலே கொஞ்சம்‌ 
அவர்களுடைய வலதுகாதின்‌ மடலிலும்‌ 
வலதுகையின்‌ பெருவிரலிலும்‌. 
வலதுகாலின்‌ பெருவிரலிலும்‌ 
இரத்தத்தைப்‌ 

சுற்றிலும்‌ தெனித்து, 


லேவி 8:20. கொழுப்பையும்‌, வாலையும்‌, 
குடல்கள்‌ மேலிருந்த கொழுப்பு 
முழுவதையும்‌, கல்லீரலின்‌ மேலிருந்த 
ஜவ்வையும்‌, இரண்டு 
குண்டிக்காய்களையும்‌, அவைகளின்‌ 
கொழுப்பையும்‌, வலது 
முன்னந்தொடையையும்‌ எடுத்து, 


கேவி 8:26. கர்த்தருடைய சுத்திதியில்‌ 
வைத்திருந்த புனிப்பில்லா 
அப்பங்களின்‌ அப்துல்‌ 
புனிப்பில்லா அதிரசுத்தில்‌ ஒன்றையும்‌, 
எண்ணெயிட்ட அப்பமாகிய 
அதிரசத்தில்‌ ஒன்றையும்‌, ஒரு 
அடையையும்‌ எடுத்து, அந்தக்‌ 
கொழுப்பின்‌. மேலும்‌, 
முன்னத்தொடையின்‌ மேலும்‌ 
வைத்து, 


லேவி 8:97. 
ஆரோனுடைய 


அவைகனையெயல்லாம்‌ 

உள்ளங்கைகளிலும்‌ 
அவன்‌ குமாரருடைய 
உள்ளங்கைகளிலும்‌: வைத்து, 
அசைவாட்டும்‌ பலியாகக்‌ கர்த்தருடைய 
சுத்திதியில்‌ அசைவாட்டி, 





லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


லேவி 8:28. பின்பு மோசே அவைகளை 
அவர்கள்‌. உன்னங்கைகனிலிருத்து 


எடுத்து, 

பலிப்டத்தின்மேலிருக்கிற தகனபலியின்‌' 
மேல்‌ தகனித்தான்‌; அவைகள்‌ சுகத்த 
வாசனையான பிரதிஷ்டைப்‌ பலிகள்‌; 
இது கர்த்தருக்குப்‌ தகனபலியானது. 


லேவி 8:29. மோசே. 
மார்க்கண்டத்தை அதைக்‌ 
கர்த்தருடைய சுத்திதியில்‌ 
அசைவாட்டும்‌ பலியாக. 
அசைவாட்டினான்‌. கர்த்தர்‌ மோசேக்குக்‌ 
கட்டனையிட்டபடியே பிரதிஷ்டையின்‌ 
ஆட்டுக்கடாவிலே அது மோசேயின்‌ 
பங்காயிற்று. 


லேவி 8:30. 
அபிஷேகதைலத்திலும்‌, 
பீடத்தின்மேலிருந்த. இரத்தத்திலும்‌ 
கொஞ்சம்‌ எடுத்து, ஆரோன்மேலும்‌ 
அவன்‌ வஸ்திரங்கன்மேலும்‌, அவன்‌ 
குமாரர்மேலும்‌ அவர்கள்‌ வஸ்திரங்கள்‌ 
மேலும்‌ தெளித்து, ஆரோனையும்‌ 
அவன்‌ வஸ்திரங்களையும்‌, அவன்‌ 
குமாரரையும்‌ அவன்‌ குமாரரின்‌ 
வஸ்திரங்களையும்‌ 
பரிசுத்தப்படுத்தினான்‌. 


பின்பு 
எடுத்து, 


மோசே. 
யலி 


ஜனங்கள்‌ கர்த்தருடைய சந்நிதிமிலே 
பலிகளை. கொண்டு வருகிறார்கள்‌. 
ஜனங்களுக்காக பலிகள்‌ 
செலுத்தப்படுவதுபோல ஆசாரியருக்காகவும்‌ 
கர்த்தருடைய 
பலிகளு 


ஆசாரியர்கள்‌ ஜனங்கள்‌ கொண்டு வரும்‌ 
காணிக்கைகளையும்‌ பலிகளையும்‌ குறித்து 
கரிசனையுள்ளவர்களாக இருக்கவேண்டும்‌. 


இஸ்ரவேல்‌ சபையார்‌ தங்களுடைய 
பாவங்களை நிவிர்த்தி பண்ணுவதற்காகவும்‌. 
குற்றங்களை நிவிர்த்தி பண்ணுவதற்காகவும்‌ 
கர்த்தருடைய சந்நிதியில்‌ காணிக்கைகளை 
கொண்டு வருகிறார்கள்‌. அவர்களுடைய 
பாவங்களைக்‌ குறித்தும்‌, குற்றங்களைக்‌ 
குறித்தும்‌ ஆசாரியர்கள்‌ 
கரிசனையுள்ளவர்களாயிருக்கவேண்டும்‌. 
அவர்கள்‌ அறியாமையால்‌: 
இந்த தப்பிதத்களை செய்திருந்தாலும்‌, 


QOODNENS 
PUBLISHERS 


ஆசாரியர்கள்‌ அவர்கள்மீது 
அன்புள்ளவர்களாகவும்‌ 
மனதுருக்கமுள்ளவர்களாகவும்‌ இருக்க 
வேண்டும்‌. இஸ்ரவேல்‌ சபையாரைப்போலவே 
ஆசாரியர்களும்‌ பாவங்களையும்‌ 
குற்றங்களையும்‌ செய்வதற்கு வாய்ப்புள்ளது. 
இஸ்ரவேல்‌. 
பலிகளை, 
அவற்றை 
தகனபலியாகவும்‌ 


கர்த்தருடைய சந்நிதியில்‌ 
புத்திர்‌ கொண்டு வரும்‌. 
ஆசாரியர்கள்‌ பெற்றுக்கொண்டு, 
பலிபீடத்திலே சர்வாங்க 
பாவநிவாரண பலியாகவும்‌ 
செலுத்துகிறார்கள்‌. பலி செலுத்துகிற 
ஆசாரியர்கள்‌ பரிசுத்தமாமிருக்கவேண்டும்‌. 
ஆசாரியரின்‌ பாவங்கள்‌ 
நிவிர்த்திபண்ணப்பட்டிருக்கவேண்டும்‌. 
ஆகையினால்‌ மோசே ஆசாரியருக்காக 
பாவநிவாரண பலியை செலுத்துகிறார்‌. 

மோசே பலிக்கான 


வருகிறார்‌ 


பாவநிவாரண 
காளையை கொண்டு 
பாவநிவாரண பலியாக செலுத்தப்படும்‌. 
மிருகங்களில்‌ காளையே மிகவும்‌ பெரியது. 
அது அதிக விலை மதிப்புள்ளது. 
ஆசாரியரின்‌ பாவங்களை நிவிர்த்தி 
பண்ணுவதற்கு, பாவநிவாரண பலியாக 
காளை நியமிக்கப்பட்டிருக்கிறது (லேவி 8:14) 


இஸ்ரவேல்‌ சபையாரின்‌ பாவங்களை 
நிவிர்த்தி பண்ணுவதற்காக ஆசாரியர்கள்‌ 
பாவநிவாரண பலிகளை செலுத்துகிறார்கள்‌. 
அவர்கள்‌ இஸ்ரவேல்‌ ஜனத்தாருக்கு 
பாவநிவிர்த்தியை அறிவிக்கிறார்கள்‌. 
பாவநிவாரண பலிகளை 
செலுத்துகிறவர்களின்‌ பாவங்கள்‌ 
மன்னிக்கப்பட்டிருக்கிறது. என்று 
ஆசாரியர்கள்‌ அறிவிக்கும்போது, 
தங்களுடைய பாவங்கள்‌ 
மன்னிக்கப்பட்டிருக்கிறது என்னும்‌ நிச்சயமும்‌ 
உறுதியும்‌ ஆசாரியர்களிடத்தில்‌ 
இருக்கவேண்டும்‌. 


கர்த்தர்‌ 


ஆசாரியரிடத்தில்‌ 
ஒப்புரவாகுநலின்‌ ஊழியத்‌ 


த்தை 
நியமித்திருக்கிறார்‌. இந்த ஊழியத்தை 
செய்கிற ஆசாரியர்கள்‌ முதலாவதாக 
கர்த்தரோடு ஒப்புரவாகவேண்டும்‌. தாங்கள்‌ 
ஒப்புரவான பின்பு, மற்றவர்களை 
ஒப்புரவாக்கவேண்டும்‌. 





லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


ஆசாரியரின்‌ பாவங்களை நிவிர்த்தி 
பண்ணுவதற்காக, மோசே பாவநிவாரண 
பலிக்கான காளையை கொண்டு வருகிறார்‌. 
இந்தக்‌ காளை பாவநிவாரணபலியாக 
செலுத்தப்படும்‌ விதம்‌ பற்றி 
வசனப்பகுதியில்‌ 

பாவநிவாரண பலிக்கான காளையினுடைய 
தலையின்மேல்‌ ஆரோனும்‌ அவருடைய 
குமாரரும்‌ தங்கள்‌ கைகளை வைக்கிறார்கள்‌ 
(லேவி 8:14). 


ஆட்டுக்கடாவின்‌ தலையின்மேல்‌ 
ஆரோனும்‌ அவரும்‌ குமாரரும்‌ தங்கள்‌ 
கைகளை வைக்கிறார்கள்‌. ஆட்டுக்கடா 
அவர்களுடைய பாவத்திற்குப்‌ பதிலீடாகிறது. 
அவர்களுடைய பாவம்‌ ஆட்டுக்கடாவிற்குக்‌ 
கடந்து போகிறது. 


அப்பொழுது பாவநிவாரண பலிக்கான 
காளை கொல்லப்படுகிறது: மோசே அதின்‌ 
இரத்தத்தை எடுத்து, தன்‌ விரலினால்‌ 
பலிபீடத்தின்‌ கொம்புகளின்மேல்‌ சுற்றிலும்‌ 
பூசி, பலிபீடத்திற்காகப்‌ பிராயச்சித்தஞ்செய்து, 

இரத்தத்தைப்‌ பலிபீடத்தின்‌ 

ஊற்றிவிட்டு, அதின்மேல்‌ 


பரிசுத்தப்படுத்துகிறார்‌ (லேவி 815) 


பின்பு மோசே, கர்த்தர்‌ தனக்குக்‌ 
தட்டனையிப்படியே. கடங்கள்மேல்‌ இரந்த 
கல்லீரலின்மேல்‌ 


தகனித்து, காளையையும்‌ அதின்‌ தோலையும்‌ 
மாம்சத்தையும்‌ சாணியையும்‌ பாளயத்துக்குப்‌ 
புறம்பே அக்கினிமிலே  சுட்டெரிக்கிறார்‌ 
(லேவி 8:16,7), 


மோசே ஆசாரியருடைய 
நிவிர்த்தி பண்ணுவதற்கு 


பாவங்களை 
பாவநிவாரண 


அதன்‌ பின்பு அவர்‌ 

ஆட்டுக்கடாவைக்‌ கொண்டு வருகிறார்‌: 
அந்த ஆட்டுக்கடாவினுடைய தலையின்மேல்‌ 
ஆரோனும்‌ அவருடைய குமாரரும்‌ தங்கள்‌ 
கைகளை வைக்கிறார்கள்‌ (லேவி 8:18). 


QOODNENS 
PUBLISHERS 


ஆட்டுக்கடா 


ஆட்டுக்கடா சந்து சந்தாகத்‌ 
துண்டிக்கப்படுகிறது; கர்த்தர்‌ தனக்குக்‌ 
கட்பளையிட்டடியே, மோரே அதின்‌ 
தலையையும்‌ துண்டங்களையும்‌ கொழுப்பையும்‌ 
தகனிக்கிறார்‌. குடல்களையும்‌ 
தொடைகளையும்‌ தண்ணீரால்‌, கழுவினபின்‌, 
மோசே. ஆட்டுக்ககா முழுவதையும்‌ 
பலிபீடத்தின்மேல்‌ கர்த்தருக்குச்‌ சுகந்த 
வாசனைக்கான சர்வாங்க தகனபலியாகத்‌ 
தகனிக்கிறார்‌ (லேவி 8:19-21). 


சாரியரின்‌ பாவம்‌ 
பண்ணப்படுவதற்கு காளை பாவநிவாரண 
பலியாக செலுத்தப்படுகிறது. கர்த்தர்‌ 
ஆரோனுக்கும்‌ அவருடைய குமாருக்கும்‌ 
ஆசாரிய ஊழியத்தைக்‌ கொடுத்திருக்கிறார்‌. 
ஆசாரிய ஊழியம்‌ கனமுள்ளது. அது 
மகிமையானது. கர்த்தர்‌ ஆசாரிய 
த்‌ தங்களுக்கு கொடுத்திருப்பதன்‌ 
கர்‌ 
கனப்படுத்தியிரக்கிறார்‌ 
ஆசாரியர்கள்‌ அங்கீகரிக்கிறார்கள்‌. 
அதற்காக அவர்கள்‌ கர்த்தரை நன்றியோடு 
குதிக்கிறார்கள்‌. 


கிறிஸ்துவானவர்‌ தனக்கு 
பி்‌ ன்‌ 
கொடுத்திருப்பதற்காக, அப்போஸ்தலர்‌ பவுல்‌ 
கிறிஸ்துவுக்கு நன்றி சொல்லுகிறார்‌ 


“என்னைப்‌ ப்படுத்த நம்முடைய 


கர்த்தராகிய இயேசுகி 
பண்கள்‌ ளவளல்தென்‌ ன 

ஊழியத்திற்கு ஏற்படுத்தின படியால்‌, 
ஸ்தோத்திரிக்கிறேன்‌” 1தீமோ 1:12). 


என்னை 


இந்த 
அவரை 


இதன்‌ பின்பு, மோசே 
பிரதிஷ்டைப்படுத்துவதற்குரிய மற்ற 
ஆட்டுக்கடாவைக்‌ கொண்டு வருகிறார்‌. 
இது பிரதிஷ்டைபடுத்துவதற்குரிய 
ஆட்டுக்கடா. ஆகும்‌. இது சமாதானபலியாக 
செலுத்தப்படுகிறது. 

ஆட்டுக்கடாவினுடைய 

ஆரோனும்‌ அவருடைய குமாரரும்‌ தங்கள்‌ 
கைகளை வைக்கிறார்கள்‌ (லேவி 8:22) 





லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


ஆட்டுக்கடா 

அதின்‌ 

எடுத்து. 

ஆரோனுடைய  வலதுகாதின்‌ மடலிலும்‌, 

வலதுகையின்‌ பெருவிரலிலும்‌, வலதுகாலின்‌ 
பெருவிரலிலும்‌ பூசுகிறார்‌ (லேவி 8:23) 


குமாரரும்‌ 
ஆரம்பிக்கும்‌ வரையிலும்‌ மோசேயே ஆசாரிய 
ஊழியத்தைச்‌ செய்கிறார்‌. மோசே ஒரு 
தீர்க்கதரிசி (உபா 1825-20). அவர்‌ ஒரு 
ஆசாரியர்‌. (லேவி 9:23). அவர்‌ ஒரு ராஜா 
(உபா 33:5). 


பின்பு மோசே 

குமாரரையும்‌ அழைக்கிறார்‌ 
த்தத்திலே கொஞ்சம்‌ 

வலதுகாதின்‌ மடலிலும்‌: 

பெருவிரலிலும்‌ வலதுகாலின்‌ 

பூசி இரத்தத்தைப்‌ 

சுற்றிலும்‌ தெளிக்கிறார்‌ (லேவி 8:24) 


மோசே கொல்லப்பட்ட அந்த 
ஆட்டுக்கடாவின்‌ கொழுப்பையும்‌, வாலையும்‌, 
குடல்கள்‌ மேலிருந்த கொழுப்பு 

கல்லீரலின்‌ மேலிருந்த 


(லேவி 8:25.26) 


புளிப்பில்லா அப்பங்களும்‌, கூடைகளில்‌ 
மற்ற அப்பங்களும்‌ கொண்டுவரப்படுகிறது. 
ஆசாரியர்‌ பிரதிஷ்டை பண்ணப்படுவதற்கு 
முன்பாகவே, இவைகள்‌ அனைத்தும்‌ 
செய்யப்பட்டு விட்டன. மோசேயின்‌ 
ஊழியத்தை ஆசாரியர்கள்‌ தொடர்ந்து 
செய்கிறார்கள்‌ (லேவி 8:2,26). 


QOODNENS 
PUBLISHERS 


மோசே அவைகளையெல்லாம்‌ 
ஆரோனுடைய உள்ளங்கைகளிலும்‌ அவர்‌ 
குமாரருடைய உள்ளங்கைகளிலும்‌ வைத்து. 
அசைவாட்டும்‌ பலியாகக்‌ கர்த்தருடைய 
சந்நிதியில்‌ அசைவாட்டுகிறார்‌ (லேவி 8:27). 

மோசே அப்பங்களின்‌ கூடைகளை 
ஆரோனுடைய உள்ளங்கைகளிலும்‌ அவர்‌ 
குமாரருடைய உள்ளங்கைகளிலும்‌ 
வைக்கிறார்‌. அதை அசைவாட்டும்‌ பலியாகக்‌ 
கர்த்தருடைய சந்நிதியில்‌ அசைவாட்டுகிறார்‌ 
அதன்‌ பின்பு அவைகளை அவர்கள்‌ 
உள்ளங்கைகளிலிருந்து எடுத்து, பலிபீடத்தின்‌ 
மேலிருக்கிற தகனபலியின்மேல்‌ தகனிக்கிறார்‌ 
(லேவி 8:27-28). 


இதன்‌ பின்பு, மோசே மார்க்கண்டத்தை 
எடுத்து, அதைக்‌ கர்த்தருடைய சந்நிதியில்‌ 
அசைவாட்டும்‌ பலியாக அசைவாட்டுகிறார்‌. 
(லேவி 8:29), இதன்‌ பின்பு மார்க்கண்டம்‌ 
பிரதான ஆசாரியனிடத்றில்‌ 
கொடுக்கப்படுகிறது. அசைவாட்டப்பட்ட மற்ற 
பாகங்கள்‌ மற்ற ஆசாரியரிடம்‌ 
கொடுக்கப்படுகிறது. (லேவி 7:34; 
லேவி 10:14-15; யாத்‌ 29:27) 


பின்பு மோசே அவைகளை அவர்கள்‌ 
உள்ளங்கைகளிலிருந்து. எடுத்து, 
பலிபீடத்தின்மேலிருக்கிற தகனபலியின்மேல்‌ 
தகனிக்கிறார்‌; அவைகள்‌ சுகந்த 
வாசனையான பிரதிஷ்டைப்‌ பலிகள்‌; இது 
கர்த்தருக்குப்‌ தகனபலியானது (லேவி 8:28). 


பின்பு மோசே மார்க்கண்டத்தை 
எடுத்து. அதைக்‌ கர்த்தருடைய சந்நிதியில்‌ 
அசைவாட்டும்‌ பலியாக அசைவாட்டுகிறார்‌. 
கர்த்தர்‌ மோசேக்குக்‌ கட்டளையிட்டபடியே 
பிரதிஷ்டைமின்‌ ஆட்டுக்கடாவிலே அது 
மோசேயின்‌ பங்காயிற்று (லேவி 8:29) 
மோசே அபிஷேகதைலத்திலும்‌, 
பலிபீடத்தின்மேலிருந்த இரத்தத்திலும்‌ 
கொஞ்சம்‌ எடுத்து; ஆரோன்மேலும்‌ 
அவருடைய வஸ்திரங்கள்மேலும்‌, அவருடைய 
குமாரர்மேலும்‌ அவர்கள்‌ வஸ்திரங்கள்‌ மேலும்‌ 
தெளித்து; ஆரோனையும்‌ அவருடைய 
வஸ்திரங்களையும்‌, அவருடைய குமாரரையும்‌ 
அவருடைய குமாரின்‌ வஸ்திரங்களையும்‌ 
பரிசுத்தப்படுத்துகிறார்‌ (லேவி 8:30). 





லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


கர்த்தர்‌ தனக்கு கட்டளையிட்டபடியே, 
மோசே ஆரோனையும்‌ அவருடைய 
குமாரரையும்‌ ஆசாரிய ஊழியத்திற்கு 
பிரதிஷ்டைபண்ணுகிறார்‌. அவர்களை 
அபிஷேகப்பண்ணி பரிசத்தப்படுத்துகிறார்‌ 
மோசே அவர்களுக்காக பாவநிவாரண 
பலிக்கான காளையையும்‌, சர்வாங்க 
'தகனபலிக்கு ஆட்டுக்கடாவையும்‌, 
பிரதிஷ்டைபடுத்துவதற்குரிய மற்ற 
ஆட்டுக்கடாவையும்‌ கர்த்தருடைய 
சந்நிதியில்‌ செலுத்துகிறார்‌ 
அவர்களுடைய 
"இரத்தமும்‌, 


பிரதிஷ்டை 
பரிசுத்தப்படுத்தப்படுதல்‌ ஆகிய சடங்குகளின்‌ 
முடிவாகும்‌. முன்பு 
ஆசாரியர்கள்மீதும்‌, A 
பலிபீடத்தின்மீதும்‌ (லேவி 84-15) இரத்தம்‌ 
தெளிக்கப்பட்டது. ஆரோன்‌ ஏற்கெனவே. 
பிரதான  ஆசாரியனாக அபிஷேகம்‌ 
பண்ணப்பட்டிருக்கிறார்‌ (லேவி 810-13) 


ஆகையினால்‌ 
அவர்களுடைய 


இந்தச்‌ சடங்கு 
பாவநிவிர்த்திக்காகவோ 
அல்லது, அவர்களைப்‌ 
பரிசுத்தப்படுத்துவதற்காகவோ செய்யப்பட 
வில்லை. இரத்தத்தில்‌ தொடர்ந்து நம்பிக்கை 
வைக்க வண்டும்‌ என்பதை. 
கத்துதல்‌ இங்கு இரத்தம்‌. 
'தெளிக்கப்படுகிறது. அத்துடன்‌ பரிசுத்த. 
ஆலியானவரின்‌ 

ஆசாரியருக்குத்‌ 
வேண்டும்‌ என்பதை 
அபிஷேக தைலம்‌ தெளிக்கப்படுகிறது. 


பிஷேகதைலம்‌. சம்பந்தமான 
சடங்குகள்‌ தேவனுடைய தெரிந்தெடுபிற்கு 
அடையாளம்‌. தேவன்‌ ஒருவரை அழைத்து, 
தாம்‌ நியமித்திருக்கும்‌ ஊழியத்திற்கு அவரை 
அபிஷேகித்து, தமது வல்லமையை. 
அவருக்குத்‌ தருகிறார்‌. ஆசாரியர்‌, 
தீர்க்கதரிசிகள்‌, ராஜாக்கள்‌ ஆகியோரைக்‌ 
கர்த்தர்‌ அபிஷேகம்‌ பண்ணியிருக்கிறார்‌. 
தங்களுடைய அழைப்பிற்கு அவர்கள்‌ 
உண்மையுள்ளவர்களாக நடந்து கொண்டால்‌, 
தேவனுடைய ஆதரவு அவர்களுக்குக்‌. 
கிடைக்கும்‌. 


தொடர்ந்து 
வலியுறுத்‌ 


அவர்கள்‌ பாவம்‌ செய்து, தேவனுக்கு 
எதிராகக்‌ கலகம்‌ பண்ணினால்‌, 
அவர்களுக்குத்‌ தேவனுடைய சாபமே வரும்‌. 
அவர்கள்‌ மனந்திருந்தி, தாங்கள்‌ 
அழைக்கப்பட்ட அழைப்பிற்கு மறுபடியும்‌ 
திரும்பி வந்து, அந்த ஊழியத்தை 
நிறைவேற்ற வேண்டும்‌. அவர்கள்‌ திரும்பி 
வரவில்லையென்றால்‌, தேவனுடைய சாபம்‌ 
அவர்களிடத்தில்‌ நித்திய காலமாக இருக்கும்‌ 
இது தேவதூதர்களுக்கும்‌ பொருந்தும்‌. 
(எசே 2811-17; ஏசா 1412-14; மத்‌ 24:41; 
வெளி 12:10-12; வெளி 20:10) 


ஆசாரியருக்கு கட்டளை 
லேவி 8:31-36 


லேவி 821 பின்பு மோசே. 
ஆரோனையும்‌ அவன்‌ குமாரரையும்‌ 
நோக்கி: நீங்கள்‌ அந்த மாம்சத்தை. 
ஆசரிப்புக்‌ கூடாரவாசலிலே வேவித்து, 
ஆரோனும்‌ அவன்‌ குமாரரும்‌ அதைப்‌ 
புசிப்பார்களாக. என்று 
கட்டனையிட்டிருக்கிறபடியே, அங்கே 
அதையும்‌ உங்கள்‌. பிரதிஷ்டைய்‌. 
பலிகளூன்ன கூடையில்‌ இருக்கிற 
அப்பத்தையும்‌ புசித்து, 


லேவி 8:92. மாம்சத்திலூம்‌ அப்பத்திலூம்‌ 
மீதியானதை அக்கினியிலே 
சுட்டெரித்து, 


லேவி 8:38. பிரதிஷ்டையின்‌ நாட்கள்‌: 
திறைவேறும்வரைக்கும்‌, ஏழுநான்‌. 
ஆசரிப்புக்கூடாரவாசலை விட்டுப்‌ 
புதப்படாதிருங்கள்‌; ஏழுநாவனவும்‌ 


நீங்கள்‌. 
பிரதிஷ்டைப்படுத்‌தப்படுவீர்கன்‌. 
லேவி 8:34, இன்று செய்ததுபோல, 


உங்கள்‌ பாவதிவிர்த்திக்காக 
இனிமேலும்‌ செய்யவேண்டும்‌ என்று 
கர்த்தர்‌ கட்டனையிட்டார்‌. 


கேவி 8:35. நீங்கள்‌ காகாதபடிக்கு. 
ஏழுநான்‌ இரவும்‌ பகலும்‌ ஆசரிப்புக்‌ 
கூடாரவாசலிலிருத்து, கர்த்தருடைய 
காவலைக்‌ காக்கக்‌ கடவீர்கள்‌; இப்படி 
நான்‌ கற்பிக்கப்பட்டேன்‌ என்றான்‌. 





BALWETHER 
சபரிய 


லேவி 8:38. கர்த்தர்‌ 
மோசேயைக்கொண்டு கட்டளையிட்ட 
எல்லாக்‌ காரியங்களையும்‌ ஆரோனும்‌ 
அவன்‌ குமாரரும்‌ செய்தார்கள்‌. 


மோசே இதுவரையிலும்‌ ஆரோனையும்‌ 
அவருடைய குமாரரையும்‌ ஆசாரிய 
ஊழியத்திற்கு பிரதிஷ்டைபண்ணுகிறார்‌. 
பிரதிஷ்டை வைபவம்‌ முடிந்த பின்பு கர்த்தர்‌ 
தனக்கு சொன்ன கட்டளைகளை மோசே 
ஆரோனுக்கும்‌ அவருடைய குமாருக்கும்‌. 


சாரிய 


பிரதிஷ்டைபண்ணப்‌ 
இனிமேல்‌ அவர்கள்‌ 
ஆசாரிய ஸ்தானத்தில்‌, 
கர்த்தருக்கு ஆசாரிய ஊழியம்‌ 
செய்யவேண்டும்‌. ஆசாரிய ஊழியத்தை 
எவ்வாறு செய்யவேண்டும்‌ என்று மோசே 
அவர்களுக்கு கற்றுக்கொடுக்கிறார்‌. 
மோசே ஆரோனையும்‌ அவருடைய 
க நீங்கள்‌ அந்த 
கூடாரவாசலிலே 


பட்டிருக்கிறார்கள்‌. 
மோசேயின்‌ 


குமாரரையும்‌ 


கட ்க்கதக்வே அங்கே அதையும்‌ 
உங்கள்‌ பிரதிஷ்டைப்‌ பலிகளுள்ள கூடையில்‌ 
இருக்கிற அப்பத்தையும்‌ புசித்து, மாம்சத்திலும்‌ 
அப்பத்திலும்‌ மீதியானதை. யிலே. 
சட்டெரிக்கவேண்டும்‌ 
என்று சொல்லுகிறார்‌. 


ஆரோனும்‌ அவருடைய குமாரரும்‌: 
சமாதான பலியின்‌ மாம்சத்தை வேகவைக்க 
வேண்டும்‌. வேவிக்கப்பட்ட அந்த மாம்சத்தை 
ஆசாரியர்கள்‌ ஆசாரிப்புக்கூடாரத்தின்‌ 
ிரகாரத்திலே புசிக்கவேண்டும்‌. மீதமுள்ள 
மாம்சத்தை அவர்கள்‌ அக்கினியிலே. 
சுட்டெரிக்கவேண்டும்‌. இதுவே மோசே 
அவர்களுக்கு சொல்லுகிற முதலாவது. 
கட்டளை. 


(லேவி 8:31,32) 


கர்த்தருக்குச்‌ செலுத்தப்படும்‌ பலி 
பழுதற்றதாக இருக்கவேண்டும்‌. அது 
பாழாய்ப்போகக்கூடாது. ஆகையால்‌, அது 
பாழாவதற்கு முன்பாகவே அதைப்‌ புசிக்க 
வேண்டும்‌. மீதியானதை கட்டெரித்துவிட 
வேண்டும்‌. கர்த்தருக்குப்‌ பலியாகச்‌ 
செலுத்தப்பட்டதைப்‌. பாழாய்ப்போக. 
விடக்கூடாது. 


லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


ஆரோனும்‌ அவருடைய குமாரரும்‌ 
ஆசரிப்புக்கூடாரத்திலே. ஏழுநாட்களுக்கு 
தங்கியிருக்கவேண்டும்‌. மோசே அவர்களை 
நோக்கி, 'பிரதிஷ்டையின்‌ நாட்கள்‌ 
நிறைவேறும்வரைக்கும்‌, ஏழுநாள்‌ 
ஆசரிப்புக்கூடாரவாசலை விட்டுப்‌ 
ஏழுநாளளவும்‌ நீங்கள்‌ 
பிரதிஷ்டைப்படுத்தப்படுவீர்கள்‌" (லேவி 8:33) 
என்று சொல்லுகிறார்‌. 


பிரதிஷ்டையின்‌ சடங்குகள்‌ ஏழு 
நாட்களுக்கு நடைபெறும்‌. இந்த ஏழு 
நாட்களுக்கும்‌ சாரியர்‌  ஆசரிப்புக்‌ 
கூடாரத்தை விட்டு, வெளியே போகக்கூடாது. 
(லேவி 8133-35; யாத்‌ 29:35-37). 
ஆசாரியருக்குக்‌ கொடுக்கப்படும்‌ பலிகளின்‌ 
பங்கை அவர்கள்‌ புசித்து, பிராகாரத்தில்‌ 
படுத்தத்‌ தூங்கவேண்டும்‌. ஒருவேளை 
அவர்களுக்குக்‌ கொடுக்கப்படும்‌ தோல்களைத்‌ 
தரையில்‌ விரித்துக்‌ கொள்ளலாம்‌. 


ஆசாரிய 


ஊழியமானது நல்ல 
போராட்டத்தைப்‌ 


போராடுவதற்கு சமமான 
ஊழியம்‌, யுத்தக்களத்திலே. 

யுத்தம்பண்ணுகிறவர்கள்‌ கடினமான 
பமிற்சிகளை மேற்கொள்வார்கள்‌. அவர்கள்‌ 
பல்வேறுவிதமான கஷ்டங்களை சகிப்பதற்கு 
தங்களை ஆயத்தம்பண்ணிக்கொள்வார்கள்‌. 
உலகப்பிரகாரமான காரியங்களிலிருந்து 
விலகி, யுத்தம்பண்ணுவதிலேயே 
குவனமாமிருப்பார்கள்‌ 


“நீயும்‌ இயேசுகிறிஸ்துவுக்கு நல்ல: 
போர்ச்சேவகனாய்த்‌ தீங்கநுபவி. 
தக (சாவவ்பவனுக்த வதும்‌ 
தன்னைச்‌ சேவசுமெழுதிக்கொண்டவனுக்கு, 
ஏற்றவனாயிருக்கும்படி,  பிழைப்புக்கடுத்த 
அலுவல்களில்‌ சிக்கிக்‌ கொள்ளமாட்டான்‌" 
(தீமோ 2:3,4). 


உலகசிநேகம்‌ தேவனுக்கு விரோதமான 
பகை. கர்த்தருடைய ஆசாரியர்கள்‌ 
உலகத்தையும்‌, உலகப்பிரகாரமான 
காரியங்களையும்‌ நேசிக்காமல்‌, 
கர்த்தரையே நேசிக்கவேண்டும்‌. கர்த்தருடைய 
ஊழியங்களில்‌ கவனம்‌ செலுத்தவேண்டும்‌. 
இதற்காக அவர்களுக்கு ஊழியப்பயிற்சி 
கொடுக்கப்படுகிறது. இந்தப்‌ பயிற்சியின்‌ 
ஒரு பகுதியாக அவர்கள்‌ ஏழுநாட்களுக்கு 
ஆசரிப்புக்கூடார வாசலை விட்டு வெளியே 
போகாமல்‌, அந்த ஏழுநாட்களும்‌ அவர்கள்‌ 
ஆசரிப்புக்கூடாரத்திற்குள்ளேயே 
தங்கியிருக்கவேண்டும்‌. 





BALWETHER 
பிய 


ஈரியருடைய பிரதிஷ்டையின்‌ 

ஏழாம்‌ நாளில்‌ நிறைவேறுகிறது. 

அந்த ஏழுநாட்களும்‌ 
வாசலை 


அடையாளபாயிருக்கிறது. 

ஆறுநாட்களாக இந்தப்‌ பூமியையும்‌, 
பூமியிலுள்ள சர்வசிருஷ்டி 
சிருஷ்டித்து ஏழாம்‌ நாளிலே ஒய்ந்திருந்தார்‌. 
கர்த்தர்‌ ஒய்வுநாளை கனம்பண்ணுகிறார்‌. 


ஆசாரியருடைய பிரதிஷ்டையின்‌: 
நாட்கள்‌ ஏழுநாட்களுக்கு நடைபெறுகிறது. 
ஏழாம்‌ நாளிலே தாங்கள்‌ செய்யவேண்டிய 
ஊழியத்திற்கு, ஆசாரியர்கள்‌ தங்களை 
ஆறுநாட்களுக்கு ஆயத்தப்பண்ணுகிறார்கள்‌. 
இவர்கள்‌ கர்த்தருடைய கட்டளையை 
காத்துக்கொள்கிறார்கள்‌. 


விசுவாசிகளாகிய நாம்‌ எல்லோருமே 
நித்திய தேவனுடைய மகிமையைக்‌ 
காத்துக்கொள்ள வேண்டும்‌. கர்த்தரைக்‌ 
கனம்பண்ணும்‌ காரியங்களை மாத்திரமே நாம்‌ 
செய்யவேண்டும்‌. கர்த்தர்‌ நமக்கு கொடுக்கும்‌. 
ஊழியங்களை  காத்துக்கொள்ளவேண்டும்‌. 
நம்முடைய ஆத்துமாவின்‌ பரிசுத்தத்தையும்‌ 
நம்முடைய ஜீவியத்தின்‌ சாட்சியையும்‌ நாம்‌. 
காத்துக்கொள்ள வேண்டும்‌ 


ஆரோனும்‌ 
குமாரரும்‌ 
பிரதிஷ்டைபடுத்தப்படுகிறார்கள்‌. 
பிரதிஷ்டையின்‌ நாட்கள்‌ ஏழாம்‌ நாளில்‌: 
நிறைவேறுகிறது. மோசே ஆரோனையும்‌ 
அவருடைய குமாரரையும்‌ நோக்கி, “நீங்கள்‌ 
சாகாதபடிக்கு ஏழுநாள்‌ இரவும்‌ பகலும்‌ 
ஆசரிப்புக்‌ கூடாரவாசலிலிருந்து, 
கர்த்தருடைய காவலைக்‌ காக்கக்‌ கடவீர்கள்‌ 
இப்படி நான்‌ கற்பிக்கப்பட்டேன்‌" (லேவி 8:35) 
என்று சொல்லுகிறார்‌. 

கர்த்தர்‌ மோசேயைக்கொண்டு 
கட்டளையிட்ட எல்லாக்‌ காரியங்களையும்‌ 
ஆரோனும்‌ அவன்‌ குமாரரும்‌ செய்கிறார்கள்‌ 
(லேவி 8:36). 


அவருடைய 
எழுநாளளவம்‌ 


ஆரோனும்‌ அவருடைய குமாரரும்‌: 
ஆசரிப்புக்கூடாரத்தில்‌ ஆசாரிய ஊழியம்‌ 
செய்கிறார்கள்‌. அவர்களுடைய ஆசாரிய 
ஊழியம்‌ குறைவுள்ளது. 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்துவே 
மகாபிரதான ஆசாரியராயிருக்கிறார்‌. 


நம்முடைய 
நமக்கு. 


லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆசாரியராக்கப்பட்டது. 
விசேஷித்த. காரியமோ, 

அல்வளவு விசேஷித்த உடன்படிக்கைக்குப்‌ 

பிணையாளியானார்‌” (எபி 7:21,22). 


மோசே ஆரோனுக்கும்‌ அவருடைய 
குமாருக்கும்‌  பாவநிவாரண பலியை 
செலுத்துகிறார்‌. இதன்‌ மூலமாக ஆசாரியரின்‌ 
பாவங்கள்‌ நிவிர்த்திபண்ணப்பட்டாலும்‌ 
அவர்கள்‌ மறுபடியும்‌ பாவம்‌ செய்வதற்கு 
வாய்ப்புள்ளது. ஆகையினால்‌ மோசே 
அவர்களை நோக்கி, “இன்று செய்ததுபோல, 
உங்கள்‌ பாவநிவிர்த்திக்காக இனிமேலும்‌ 
செய்யவேண்டும்‌ என்று கர்த்தர்‌ 
கட்டளையிட்டார்‌" (லேவி என்று 


சொல்லுகிறார்‌. 
சாரியருடைய 


கடசி. கட்டளைகளைப்ப்றி 
வசனப்பகுதியில்‌  சொல்லப்பட்டிருக்கிறது. 
அவற்றின்‌ விவரம்‌ வருமாறு : 
1. பலிகளின்‌ மாம்சத்தை  ஆசரிப்புக்‌ 
கூடாரவாசலிலே வேலிக்க வேண்டும்‌. 
(லேவி 8:31) 


8:34) 


குமாரரும்‌ 
புசிக்க 


.. ஆரோனும்‌, 
அதே இட 
வேண்டும்‌. 
ஆரோனும்‌, அவருடைய 


அவருடைய 
த்தில்‌ அதைப்‌ 


குமாரரும்‌ 
அதையும்‌ கூடையிலிருக்கிற 
அப்பத்தையும்‌ புசிக்க வேண்டும்‌. 
மாம்சத்திலும்‌ அப்பத்திலும்‌ மீதியானதை 
அக்கினியிலே சுட்டெரிக்க வேண்டும்‌. 
(லேவி 8:32). 


ஏழுநாள்‌ இரவும்‌ பகலும்‌ ஆசரிப்புக்‌ 
கூடாரவாசலில்‌ இருக்க வேண்டும்‌. 
(லேவி 8:33,357. 


இன்று செய்ததுபோல , அவர்கள்‌, 
தங்கள்‌ பாவநிவிர்த்திக்காக இனிமேலும்‌ 
ஏழுநாட்களுக்குச்‌ செய்யவேண்டும்‌. 
(லேவி 8:34; யாத்‌ 29:35-37). 


ஏழுநாள்‌ இரவும்‌ பகலும்‌ கர்த்தருடைய 
காவலைக்‌ காக்க வேண்டும்‌. 
(லேவி 8:35). 





He லேவியராகமம்‌ - விரிவுரை i 11] 
பய LEVITICUS - COMMENTARY PUELSHERS 


ஏற்பாட்டுக்காலத்து 


பழைய 

ஆசாரியரின்‌ ஊழியம்‌ விசேஷித்த 

ஊழியமாகமிருந்தாலும்‌, அவர்களுடைய 

ஊழியம்‌ நிலைத்திருக்கவில்லை. 

இயேசுகிறிஸ்துவினுடைய ஆசாரிய ஊழியம்‌ 

மாத்திரமே மாறாத ஆசாரிய ஊழியமாகவும்‌, 
ஊழியமாகவும்‌ 





லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


ஆரோனும்‌ அவருடைய குமாரரும்‌ 
ஆசாரிய ஊழியத்திற்காக 
பிரதிஷ்டைபண்ணப்பட்டிருக்கிறார்கள்‌. 
எழுநாளளவும்‌ அவர்கள்‌ பிரதிஷ்டைபண்ணப்‌ 
படுகிறார்கள்‌. எட்டாம்‌ நாளிலே ஆரோனும்‌ 
அவருடைய குமாரரும்‌ ஆசாரிய ஊழியத்தை 
செய்ய ஆரம்பிக்கிறார்கள்‌. 


ஆசாரியர்கள்‌ ஸ்ரவேல்‌ 
சபையாருடைய பிரதிநிதியாக கர்த்தருடைய 
சமுகத்திற்கு முன்பாக ஊழியம்‌ 
செய்கிறவர்கள்‌. மோசே  ஆரோனையும்‌ 
அவருடைய குமாரரையும்‌ கர்த்தருடைய 
சந்நிதியில்‌ பலியிடுமாறு சொல்லுகிறார்‌ 
கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
தரிசனமாவார்‌ என்றும்‌ மோசே சொல்லுகிறார்‌ 
(லேவி 911-7). 


ஆரோன்‌ தன்‌ பாவங்களை நிவிர்த்தி 
பண்ணுவதற்கு பாவநிவாரண  பலியையும்‌ 
சர்வாங்க தகனபலியையும்‌ செலுத்துகிறார்‌ 
(லேவி 9;8-14). அதன்‌ பின்பு அவர்‌ 
இஸ்ரவேல்‌ சபையாருக்காக பலிகளை 
செலுத்துகிறார்‌. ஆரோன்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனங்களை ஆசீர்வதிக்கிறார்‌ 
(லேவி 9115-22) 


கர்த்தருடைய மகிமை சகல 
ஜனங்களுக்கும்‌ காணப்படுகிறது. 
(லேவி 9:23). கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து. 
அக்கினி புறப்பட்டு, பலிபீடத்தின்மேல்‌. 
இருந்த சர்வாங்க தகனபலியையும்‌, 
கொழுப்பையும்‌ எரித்துவிடுகிறது 
(லேவி 9:24) 


ஆசாரியரின்‌ பாவநிவாரண பலி. 
லேவி 9:1-7 


லேவி 9:1. எட்டாம்‌ நாளிலே மோசே: 
ஆரோனையும்‌ அவன்‌ குமாரரையும்‌ 
இஸ்ரவேலின்‌ மூப்பரையும்‌ அழைத்து, 


லேவி 9:2. ஆரோனை நோக்கி: தீ 
பாவதிவாரண பலியாகப்‌ பழுதற்ற ஒரு 
கன்றுக்குட்டியையும்‌, ற்‌ 
தகனபலியாகப்‌ பழுதற்ற 
ஆட்டுக்கடாவையும்‌ தெரித்து கொண்டு, 
கர்த்தருடைய சுத்திதியில்‌ 
யலியிடக்கடவாய்‌. 


லேவி 9:3. மேதூம்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரை 
நோக்கி: கர்த்தருடைய சந்நிதியில்‌ 
பலியிடும்படிக்கு, நீங்கள்‌. 
பாவதிவாரணபலியாகப்‌ பழுதற்ற ஒரு 
வென்னாட்டுக்கடாவையும்‌, சர்வாங்க 
தகனபலியாக ஒரு வயதான பழுதற்ற 
ஒரு கன்றுக்குட்டியையும்‌, ஒரு 
ஆட்டுக்குட்டியையும்‌, 


சமாதானபலிகளாக ஒரு 
காளையையும்‌, ஒரு 
ஆட்டுக்கடாவையும்‌,  எண்ணொயிலே. 
பிசைந்த. போஜன பலி. 
யையும்‌ கொண்டுவாருங்கள்‌; இன்று 
கர்த்தர்‌ உங்களுக்குத்‌ தரிசனமாவார்‌ 
என்று சொல்‌ என்றான்‌. 


லேவி! 9:5. மோசே. 
கட்டனையிட்டவைகளை' அவர்கள்‌ 
ஆசரிப்புக்‌ கூடாரத்துக்கு முன்பாகக்‌ 
கொண்டுவந்தார்கள்‌.. சபையார்‌ 
எல்லாரும்‌ சேர்ந்து, கர்த்தருடைய 
சத்திதியில்‌ தின்றார்கள்‌. 


கேவி 9:6. அப்பொழுது மோசே: கர்த்தர்‌ 
கட்டனையிட்ட இந்தக்‌ காரியத்தைச்‌ 
செய்யுங்கள்‌; கர்த்ததுடைய மகிமை 
உங்களுக்குக்‌ காணப்படும்‌ என்றான்‌. 


லேவி 9:7. மோசே. ஆரோனை நோக்கி: 
நீ பலிபீடத்தண்டையில்‌ சேர்ந்து, 
கர்த்தர்‌ கட்டனையிட்டபடியே உன்‌ 
பாவதிவாரணபலியையும்‌ உன்‌ 
சர்வாங்க த௲னபலியையும்‌ செலுத்தி, 
உனக்காகவும்‌ ஜனங்களுக்காகவும்‌ 
பாவதிவிர்த்தி செய்து, ஜனங்களுடைய 
பலியையும்‌ செலுத்தி, 
அவர்களுக்காகவும்‌ பாவநிவிர்த்தி செய்‌ 
என்றான்‌. 





லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


எட்டாம்‌ நாளிலே மோசே ஆரோனையும்‌ 
அவருடைய குமாரரையும்‌ இஸ்ரவேலின்‌: 
மூப்பரையும்‌ அழைத்து, கர்த்தர்‌ 
தனக்குசொன்ன கட்டளைகளை 
அவர்களுக்கு சொல்லுகிறார்‌. 
ஆசாரியர்கள்‌ ஏழுநாளளவும்‌ 
பிரதிஷ்டைபடுத்தப்பட்டிருக்கிறார்கள்‌. 
அவர்களுடைய பிரதிஷ்டையின்‌ நாட்கள்‌ 
நிறைவேறியவுடன்‌, எட்டாம்‌ நாளிலே, மோசே 
ஆசாரியருக்கு கட்டளை கொடுக்கிறார்‌. 
பிரதிஷ்டை வைபவம்‌ முடிந்த பின்பு 
ஆசாரியருக்கு ஒய்வு கொடுக்கப்படவில்லை. 
அவர்கள்‌ ஆசாரிய ஊழியத்தை உடனே 
செய்ய ஆரம்பித்துவிடுகிறார்கள்‌. 


ஊழியம்‌ மிகவும்‌ 
சோம்பேறியாக 


கர்த்தருடைய 
விசேஷமானது. அது 
செய்யப்படும்‌ ஊழியமல்ல. கர்த்தருக்கு 
ஊழியம்‌ செய்கிறவர்கள்‌  உற்சாகமாயும்‌, 
சுறுசுறுப்பாயும்‌ ஊழியம்‌ செய்யவேண்டும்‌. 
அப்போதுதான்‌ கர்த்தர்‌ நம்முடைய 
ஊழியங்களையும்‌, கைகளின்‌ 
பிரயாசங்களையும்‌ ஆசீர்வதிப்பார்‌. 

மோசே 
குமாரரையும்‌, 


ரோனையும்‌, அவருடைய 
“இஸ்ரவேலின்‌ மூப்பும்‌ 
அழைத்து, “இன்று கர்த்தர்‌ உங்களுக்கு 


தரிசனமாவார்‌' என்று சொல்லுகிறார்‌ 
மோசே இந்த வாக்கியத்தை ஆரோனிடத்தில்‌ 
சொல்லுகிறார்‌. மோசே தனக்கு சொன்ன 
இந்த வாக்கியத்தை ஆரோன்‌ தன்‌ 
குமாருக்கும்‌, இஸ்ரவேலின்‌ மூப்பருக்கும்‌ 
சொல்லவேண்டும்‌. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
மத்தியிலே கர்த்தருடைய தரிசனத்தைக்‌. 
காணவேண்டும்‌ என்னும்‌ எதிர்பார்ப்பு 
உண்டாகவேண்டும்‌. 


பழைய ஏற்பாட்டுக்காலத்தில்‌ கர்த்தர்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு தரிசனமானதுபோல: 
புதிய ஏற்பாட்டுக்காலத்து விசுவாசிகளாகிய 
நமக்கு, கர்த்தருடைய தரிசனம்‌. 
எல்லோருக்கும்‌, எல்லா வேளையிலும்‌, 
பிரத்தியட்சமாய்‌ கிடைப்பதில்லை. நம்முடைய 
மாம்சப்பிரகாரமான கண்களால்‌ கர்த்தரை 
நம்மால்‌ எப்போதும்‌ பிரத்தியட்சமாய்ப்‌ பார்க்க 
முடியும்‌ என்று எதிர்பார்க்கக்கூடாது. 


நமக்கு தரிசனம்‌ 
அந்த தரிசனத்தை 
பார்த்துக்கொள்ளலாம்‌, 
கர்த்தர்‌ நமக்கு தரிசனம்‌ 
கொடுக்காவிட்டாலும்‌, நாம்‌ 
விசுவாசத்தினால்‌, நம்முடைய 
மனக்கண்களால்‌ கர்‌ 
தரிசிக்கவேண்டும்‌. புதிய ஏற்பாட்டுக்காலத்து. 
விசுவாசிகளாகிய நாம்‌ தரிசித்து நடவாமல்‌, 
விசுவாசித்து நடக்கிறோம்‌. 


கர்த்தர்‌ 
கொடுக்கும்போது. 
பயபக்தியோடு, 


நாம்‌ கர்த்தருக்கு அருகாமையில்‌ 
வரும்போது, கர்த்தரும்‌ நமக்கு அருகாமையில்‌ 
வருகிறார்‌. தமக்கு அருகாமையில்‌: 
வருகிறவர்களை, கர்த்தர்‌ தம்மோடுகூட 
சேர்த்துக்கொள்கிறார்‌. பழைய 
ஏற்பாட்டுக்காலத்து, பரிசுத்தவான்கள்‌ 
கர்த்தருக்கு பாவநிவாரண பலிகளையும்‌, 
சர்வாங்க 'தகனபலிகளையும்‌, 
சமாதானபலிகளையும்‌, போஜனபலிகளையும்‌ 
செலுத்தினார்கள்‌. புதிய ஏற்பாட்டுக்காலத்து 
விசுவாசிகளாகிய நாமோ கர்த்தருக்கு 
ஆலிக்கேற்ற பலிகளை செலுத்துகிறோம்‌. 


கர்த்தர்‌ பழைய ஏற்பாட்டுக்காலத்தில்‌ 
இஸ்ரவேல்‌ சபையாரின்‌ பலிகளை 
அங்கீகரித்துபோல, புதிய ஏற்பாட்டுக்காலத்து 
விசுவாசிகளாகிய நம்முடைய ஆலிக்குரிய 
பலிகளையும்‌ அங்கீகரிக்கிறார்‌. 
விசுவாசத்தினால்‌ செலுத்தும்‌. 
காணிக்கைகளும்‌ பலிகளும்‌ கர்த்தருக்கு 
பிரியமானது. ஆலிக்கேற்ற பலிகளை 
செலுத்துகிற நாம்‌, ஆலிக்கேற்ற பிரகாரமாக 
ஜீவிக்கவேண்டும்‌. 


கர்த்தருடைய தரிசனத்தைக்‌ 
காணவேண்டுமென்று ஆசாரியர்‌, இஸ்ரவேல்‌ 
சபையார்‌. எல்லோரும்‌ ஆவலாய்க்‌ 
காத்திருக்கிறார்கள்‌. கர்த்தரும்‌ தம்முடைய 
தரிசனத்தை அவர்களுக்கு காண்பிக்க 
சித்தமுள்ளவராயிருக்கிறார்‌. 
தரிசனத்தைக்‌ காண்பதற்கு 
அவர்கள்‌ எல்லோரையும்‌ 
ஆயத்தம்பண்ணுகிறார்‌. அதற்காக மோசே, 
எட்டாம்‌ நாளிலே ஆரோனையும்‌ அவருடைய 
குமாரரையும்‌ இஸ்ரவேலின்‌ மூப்பரையும்‌ 
அழைக்கிறார்‌ (லேவி 9). 





லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


“எட்டாம்‌ நாள்‌” என்பது ஏழுநாள்‌ 
பிரதிஷ்டைக்குப்‌ பின்பு வரும்‌ எட்டாம்‌ நாள்‌ 
ஆகும்‌. (லேவி 8:31-36) பிரதிஷ்டையின்‌ 
ஏழுநாட்கள்‌ எந்தக்‌ கிழமையில்‌ ஆரம்பித்து 
இருந்தாலும்‌ அதில்‌ ஒரு ன்‌ 
வந்திருக்கும்‌. ஒய்வநாளில்‌ ஒருவேலையும்‌ 
செய்யக்கூடாது என்பது உலகப்பிராகாரமான 
வேலையைக்‌ குறிக்கும்‌. ஒய்வுநாளில்‌ செய்ய 
வேண்டிய வேலையை ஒய்வுநாளுக்கு முந்திய 
நாளிலோ அல்லது பிந்திய நாளிலோ செய்து 
கொள்ளலாம்‌.  ஓய்வநாளில்‌ கர்த்தரை 
ஆராதனை செய்வதில்‌ எந்தத்‌ தடையும்‌ 

ஏழாம்‌ நாளிலும்‌ ஆராதனை 
நடைபெறுகிறது. எட்டாம்‌ நாளிலும்‌. 
ஆராதனை நடைபெறுகிறது. 


சொல்லப்பட்டிருக்கிறது. 
வருமாறு : 
ர. 


ய 
ஆண்தலையீற்றுகளை எட்டாம்‌ நாளில்‌ 


தேவனுக்குக்‌ கொடுக்க வேண்டும்‌. 
(யாத்‌ 22:30). 

ஆசாரியர்‌ எட்டாம்‌ நாளில்‌ ஊழியத்தை 
ஆரம்பிக்கவேண்டும்‌ (லேவி 9:1). 


நாளில்‌ இஸ்ரவேலின்‌ 
விருத்தசேதனம்‌ 
வேண்டும்‌ 


எட்டாம்‌. 
ஆண்மக்கள்‌ 
பண்ணிக்கொள்ள. 
(லேவி 12:3). 


எட்டாம்‌ 


குஷ்டரோகிகள்‌ 
்‌ செய்ய 


சுத்திகரிப்ப 
(லேவி 14:10,23). 


நாளில்‌ 


எட்டாம்‌. 
ததிகரிபபு 
(லேவி 15:14-15). 


நாளில்‌ 


(லேவி 15:29). 


கூடாரங்களின்‌ பண்டிகையின்போது. 
எட்டாம்‌ நாள்‌ சபை கூடும்‌ பரிசுத்த. 
நாளாகும்‌. (லேவி  23:36,39; 
எண்‌ 9:35). 


QOODNENS 
PUBLISHERS 


8. நசரேயனுடைய கடைசி சடங்குகள்‌ 
எட்டாம்‌ நாளில்‌ நிறைவேற்றப்படும்‌. 
(எண்‌ 6:10. 


ஆரோன்‌ 


நோக்கி, 

பலியாகப்‌ பழுதற்ற ஒரு கன்றுக்குட்டியையும்‌, 
சர்வாங்க தகனபலியாகப்‌ பழுதற்ற ஒரு 
ஆப்டுக்கடாவையும்‌ தெரிந்து கொண்டு, 
கர்த்தருடைய சந்நிதியில்‌ பலியிடக்கடவாய்‌" 
(லேவி 9:2) என்று சொல்லுகிறார்‌. 


ஆரோன்‌ தன்னுடைய பாவநிவாரண 
பலியாக பழுதற்ற ஒரு கன்றுக்குட்டியை 
கர்த்தருக்கு பலி செலுத்தவேண்டும்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
வனாந்தரத்திலிருந்தபோது. ஆரோன்‌ 
அவர்களுக்கு ஒரு பொன்கன்றுக்குட்டியை 
வார்ப்பித்து கொடுத்தார்‌. இது 
ஆரோனுடைய பாவம்‌. அவருடைய பாவம்‌ 
நிவிர்த்தி பண்ணப்படவேண்டும்‌. ஆரோன்‌ 
பொன்கன்றுக்குட்டியை வார்ப்பித்து, 
கர்த்தருக்கு, விரோதமாகப்‌ பாவம்‌ 
செய்தததினால்‌, அவருடைய பாவத்தை 
நிவிர்த்திபண்‌ ணுவதற்கு, பழுதற்ற ஒரு 
கன்றுக்குட்டியை பாவநிவாரண பலியாக 
செலுத்தவேண்டும்‌ என்று மோசே 
சொல்லுகிறார்‌. 


ஆரோன்‌ தனக்கு 


பாவநிவாரண 
பலியை செலுத்துவதுபோல, 


ஆரோனுடைய 

இஸ்ரவேல்‌ புத்திரரும்‌, 
தங்களுடைய  பாவநிவாரண பலிகளை 
செலுத்துவதற்கு ஆயத்தம்பண்ணவேண்டும்‌. 
அவர்கள்‌ எல்லோரும்‌ பாவநிவாரண 
பலிகளை கொண்டு வரவேண்டும்‌ என்று 
ஆரோன்‌ அவர்களிடத்தில்‌ சொல்லவேண்டும்‌. 


மோசே ஆரோனை நோக்கி, "நீ 
இஸ்ரவேல்‌ புத்திரரை நோக்கி: கர்த்தருடைய 
சந்நிதியில்‌ பலியிடும்டிக்கு, நீங்கள்‌ 
பாவநிவாரணபலியாகப்‌ பழுதற்ற ஒரு 
வெள்ளாட்டுக்கடாவையும்‌, சர்வாங்க தகனபலி 
யாக ஒரு வயதான பழுதற்ற ன்‌ 
கன்றுக்குட்டியையும்‌, 
ஆட்டுக்குட்டியையும்‌, சமாதானபலிகளாக ர 
காளையையும்‌, ஒரு ஆட்டுக்கடாவையும்‌, 
எண்ணெயிலே பிசைந்த போஜனபலியையும்‌ 
கொண்டுவாருங்கள்‌ என்று சொல்‌" 
(லேவி 9:34) என்று சொல்லுகிறார்‌. 





லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


பாவநிவாரண பலியை செலுத்தவேண்டும்‌. 
தன்னுடைய பாவம்‌ நிவிர்த்தி பண்ணப்பட்ட 
பின்பு. ஆரோன்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருடைய 
பாவங்களை நிவிர்த்தி ்‌ 
அவர்களுக்காக 
செலுத்தவேண்டும்‌. 


மோசே. ஆரோனை 
“நீ... பகிமிடத்தண்டையில்‌ 
கர்த்தர்‌. கட்டளையிட்டபடியே, 
பாவநிவாரணபலியையும்‌ உன்‌ சர்வாங்க 
தகனபலியையும்‌ செலுத்தி, உனக்காகவம்‌ 
ஜனரங்களுக்காசவம்‌ பாவஜிலி்ததி செய்து 
ஜனங்களுடைய பலியையும்‌ செலுத்தி, 
அவர்களுக்காகவும்‌ பாவநிவிர்த்தி செய்‌” 
(லேவி 9:7) என்று சொல்லுகிறார்‌. 


பிரதான 


ஆசாரியர்‌ தன்னுடைய 
பாவத்திற்காக 


பாவநிவாரண பலியை 
செலுத்துகிறார்‌ அவர்‌ 
ஆசாரியராகமிருந்தாலும்‌, பாவிகளில்‌ 
ஒருவராகயிருக்கிறார்‌. பிரதான ஆசாரியரும்‌ 
பாவிகளோடு சேர்ந்து அவர்களுடைய 
பாவங்களுக்கு பங்காளியாயிருக்கிறார்‌ 


ஏற்பாட்டுக்காலத்து, 
நம்முடைய 


டார்‌ நமக்கு, 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்துவே மகாபிரதான 
ஒரு பாவமும்‌ 

அறியாதவர்‌. 
பாவிகளிடமிருந்து 

ஆகையினால்‌. 
கிறிஸ்துவுக்கு பாவநிவாரணம்‌ தேவையில்லை. 


பாவம்‌ 


வேறுபிரிக்கப்பட்டிருக்கிறார்‌. 


கர்த்தராகிய 


பாவநிவாரண பலியாக மரித்தார்‌. 


QOODNENS 
PUBLISHERS 


ஆரோன்‌ 
செய்த பின்பு, 
ஜனங்களுக்காகவும்‌ 
செய்யவேண்டும்‌. 
சபையாருடைய 
அவர்களுக்காகவும்‌ 
செய்யவேண்டும்‌. கர்த்தர்‌ 

ஜனத்தார்மீது தம்முடைய 
இரக்கத்தையும்‌ காண்பிக்கிறார்‌. 
ஜனங்களுக்காக 
செய்யப்படுவதை கர்த்தர்‌ அங்கீகரிக்கிறார்‌. 
அது மாத்திரமல்ல அவர்களுக்காக 
பாவநிவிர்த்தி பண்ணப்படவேண்டும்‌ என்றும்‌ 
கர்த்தர்‌ கட்டளையிடுகிறார்‌. 


பாவநிவிர்த்தி 
இஸ்ரவேல்‌ 
பாவறிவிர்த்தி 
ஆரோன்‌ இஸ்ரவேல்‌ 
பலிகளை செலுத்தி, 
பாவதி 
இஸ்ரவேல்‌ 
கிருபையையும்‌ 
இஸ்ரவேல்‌. 
பாவநிலிர்த்தி 


தனக்காக 
அவர்‌ 


ஆகையினால்‌ இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 
கர்த்தருடைய சந்நிதியில்‌ பாவநிவாரண 
பலிகளை செலுத்தும்போது, தங்களுடைய 
பாவங்கள்‌ மன்னிக்கப்படுமா என்று 
'சந்தேகப்படவேண்டிய அவசியமில்லை. கர்த்தர்‌ 
தம்முடைய வார்த்தையில்‌ உண்மையுள்ளவர்‌, 
கர்த்தர்‌ தாமே, "ஜனங்களுடைய பலியையும்‌ 
செலுத்தி, அவர்களுக்காக பாவநுலிர்த்தி 
ன்‌ 


என்று கட்டளை 
கொடுத்திருக்கிறார்‌, கர்த்தருடைய 
வார்த்தையின்‌ பிரகாரம்‌, ஜனங்களுக்காக 
பலிகள்‌ செலுத்தப்படும்போது, அவர்களுடைய 
பாவங்கள்‌ நிவிர்த்தி செய்யப்படும்‌. 


டய பாலங்கள்‌ நிவிர்த்தி 

பண்ணப்படுவதற்காக, இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
பாவநிவாரண பலிகளையும்‌, சமாதான 
பலிகளையும்‌, போஜனபலிகளையும்‌ 
கர்த்தருடைய சந்நிதியில்‌ 
கொண்டுவரவேண்டுமென்று, மோசே 
அவர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை 
சொல்லுகிறார்‌. 

மோசே கட்டளையிட்டவைகளை 
அவர்கள்‌  ஆசரிப்புக்‌  கூடாரத்துக்கு 
முன்பாகக்‌ கொண்டுவருகிறார்கள்‌. சபையார்‌ 
எல்லாரும்‌ சேர்ந்து, கர்த்தருடைய சந்நிதியில்‌ 
நிற்கிறார்கள்‌ (லேவி 9:5). 

அப்பொழுது மோசே அவர்களை 
நோக்கி, “கர்த்தர்‌ கட்டளையிட்ட இந்தக்‌ 
காரியத்தைச்‌ செய்யுங்கள்‌: கர்த்தருடைய 
மகிமை உங்களுக்குக்‌ காணப்படும்‌" 
(லேவி 9:6) என்று சொல்லுகிறார்‌ 





BALWETHER 
பிய 


மோசே இதுவரையிலும்‌ 
ஆசாரிய ஊழியம்‌ செய்து வந்தார்‌. இப்போது 
ஆசாரியர்கள்‌ ஊழியம்‌ செய்ய 
ஆரம்பிக்கிறார்கள்‌. ஆசாரியரின்‌ முதலாவது 
ப தைப்‌ இந்த வசனப்பகுதியில்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. அதன்‌ விவரம்‌ 
வருமாறு 


கர்த்தருக்கு. 


1. பாவநிவாரண பலியாகப்‌ பழுதற்ற ஒரு 
கன்றுக்குட்டியையும்‌, சர்வாங்க 
'தகனபலியாகப்‌ பழுதற்ற ஒரு 
ஆட்டுக்கடாவையும்‌ தெரிந்து கொண்டு, 
கர்த்தருடைய சந்நிதியில்‌ பலி 
யிடவேண்டும்‌ (லேவி 93-2). 


இஸ்ரவேல்‌ புத்திரரை 
கர்த்தருடைய 

பலியிடும்படிக்கு, 
பாவநிவாரணபலியாகப்‌ பழுதற்ற ஒரு 
வெள்ளாட்டுக்கடாவையும்‌, சர்வாங்க 
நகனபலியாக ஒரு வயதான பழுதற்ற 
ஒரு கன்றுக்குட்டியையும்‌, ஒரு ஆட்டுக்‌ 
கவ்‌ சமாதானபலிகளாக 


ஆப்டக்காவைம்‌, 
பிசைந்த 

கொண்டுவாருங்கள்‌; இன்று கர்த்தர்‌ 
உங்களுக்குத்‌ தரிசனமாவார்‌ என்று 
சொல்ல வேண்டும்‌ (லேவி 9:3-4) 


ஆரோன்‌ பலிபீடத்தண்டையில்‌ சேர்ந்து, 
கர்த்தர்‌ கட்டளையிட்டபடியே தன்‌ 
பாவநிவாரணபலியையும்‌ தன்‌ சர்வாங்க 
த௲னபலியையும்‌ செலுத்த வேண்டும்‌ 
(லேவி 9:7). 
ஆரோன்‌ தனக்காகவும்‌ 
ஜனங்களுக்காகவும்‌  பாவநிவிர்த்தி 
செய்து, ஜனங்களுடைய பலியையும்‌ 
செலுத்தி, அவர்களுக்காகவும்‌ 
பாவநிவிர்த்தி செய்ய வேண்டும்‌. 
(லேவி 9:7). 


ஆரோன்‌ செலுத்திய பலிகள்‌ 
லேவி 9:8-22. 


லேவி 9:8. அப்பொழுது ஆரோன்‌ 
பலிபீடத்தண்டையில்‌ சேர்த்து, தண்‌ 
பாவதிவாரணபலியாகிய 
கன்றுக்குட்டியைக்‌ கொன்றான்‌. 


லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


லேவி 99. ஆரோனின்‌ குமாரர்‌ 
அதின்‌ இரத்தத்தை அவனிடத்தில்‌ 
கொண்டுவந்தார்கள்‌; அவன்‌ தன்‌ 
விரலை அத்த இரத்தத்தில்‌ தோய்த்து, 
பலிபீடத்தின்‌ கொம்புகளின்‌ மேல்‌ பூசி, 
மற்ற இரத்தத்தைப்‌ பலிபீடத்தின்‌ 
அடியிலே ஊற்றி, 


லேவி 9:10. பாவதிவாரணபலியிண்‌ 
கொழுப்பையும்‌, குண்டிக்காய்களையும்‌, 
கல்லீரலில்‌ எடுத்த ஜவ்வையும்‌, கர்த்தர்‌ 
மோசேக்குக்‌ கட்டனையிட்டபடியே, 
பலிபீடத்தின்‌ மேல்‌ தகனித்து, 


லேவி 9:11. மாம்சத்தையும்‌ தோலையும்‌ 
பானயத்துக்குப்‌ புறம்பே அக்கினியிலே 
சுட்டெரித்தான்‌. 


கேவி 912. 
'தகனபலியையும்‌ 


பின்பு சர்வாங்க. 


கொன்றான்‌; 


ஆரோனின்‌ குமாரர்‌ அதின்‌ இரத்தத்தை 
கொண்டுவந்தார்கள்‌;; 
யலி 


அவனிடத்தில்‌ 
அதை அவன்‌ 
பிடத்தின்மேல்‌ சுற்றிலும்‌ தெனித்தான்‌. 


லேவி 9:18. சர்வாங்க தகனபலியின்‌ 
துண்டங்களையும்‌ தலையையும்‌ 
அவனிடத்தில்‌ கொண்டுவந்தார்கள்‌; 
அவன்‌ அவைகளைப்‌ பலிபீடத்தின்மேல்‌ 
தகனித்து, 


லேவி. 9:14. குடல்கனையும்‌ 
தொடைகளையும்‌. கழுவி, யலி 
பீடத்தின்மேல்‌ இருந்த சர்வாங்க 
தகனபலியின்மேல்‌ தகனித்தான்‌. 


கேவி 9:15. பின்பு அவன்‌ ஜனங்களின்‌ 
பலியையக்‌ கொண்டுவந்து, 
ஜனங்களின்‌: பாவதிவிர்த்திக்குரிய 
வெள்னாட்டுக்கடாவைக்‌ கொன்று, 
முத்தினதைப்‌ பலியிட்டது போல, 
அதைப்‌ பாவதிவாரணபலியாக்கி, 


லேவி 9:16. சர்வாங்க தகனபலியையும்‌. 
'தியமத்தின்படி. 


கேவி 9:19: போஜனபலியையும்‌ 
கொண்டுவந்து, அதில்‌ கைநிறைய 
எடுத்து, அதைக்‌ காலையில்‌ செலுத்தும்‌ 
சர்வாங்க  தகனபலியுடனே பலி. 
பீடத்தின்மேல்‌ தகனித்தான்‌. 





BALWETHER 
பிய 


லேவி 9:18. பின்பு 
சமாதானபலிகளாகிய காளையையும்‌. 
ஆட்டுக்கடாவையும்‌ கொன்றான்‌; 
ஆரோனின்‌ குமாரர்‌ அதின்‌ இரத்தத்தை 
அவனிடத்தில்‌ கொண்டுவத்தார்கள்‌;. 
அவன்‌ அதைப்‌ பலிபீடத்தின்மேல்‌ 
சுற்றிலும்‌ தெளித்து, 


லேவி. 9-19. 

ஆட்டுக்கடாவிலும்‌ 

கொழுப்பையும்‌, வாலையும்‌, குடல்கனை 

மூடிய ஜவ்வையும்‌, 

குண்டிக்காய்களையும்‌, கல்லீரலின்மேல்‌ 
ஜவ்வையும்‌ 


ஜனங்களின்‌ 


கொழுப்பை 
ல்‌ 


மார்க்கண்டங்களின்‌ 
வைத்தார்கள்‌; அத்தக்‌ கொழுப்பைப்‌ 
பலிபீடத்தின்மேல்‌ தகனித்தான்‌. 


லேவி 9:21. மார்க்கண்டங்களையும்‌ 
வலது முன்ன ந்தொடையையும்‌, மோசே: 
கட்டனையிட்டபடியே, ஆரோன்‌ 
கர்த்தருடைய சுந்திதியில்‌ 
அசைவாட்டும்‌. பலியாக. 
அசைவாட்டினான்‌.. 


லேவி 922. பின்பு ஆரோன்‌ 
ஜனங்களுக்கு நேராகத்‌ தன்‌ கைகளை 
உயர்த்தி, அவர்களை ஆசிர்வதித்து, 
தான்‌ பாவதிவாரணபலியையும்‌, 
சர்வாங்க தகனயலியையும்‌, சமாதான 
பலிகளையும்‌. செலுத்தின 
இடத்திலிருந்து இறங்கினான்‌. 


குமாரரும்‌ 
ஆசாரிய ஊழியத்திற்கு 
பிரதிஷ்டைபண்ணப்பட்டிருக்கிறார்கள்‌. மோசே 
இதுவரையிலும்‌ கர்த்தருடைய சந்நிதியில்‌ 
பலிகளை செலுத்தினார்‌. ஆரோனை பிரதான 
ஆசாரியராக பிரதிஷ்டையண்ணுவதற்கு 
ன்பாக, மோசே ஆசாரிய ஊழியம்‌ செய்தார்‌. 
ப்போது ஆரோன்‌ ஆசாரிய ஊழியத்தை 
ஆரம்பிக்கிறார்‌. லேவியருடைய ஆசாரிய 
ஊழியம்‌ ஆரம்பமாகிறது. 


லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


QODNENS 
PUBLISHERS 


ஆரோன்‌ 
சேர்ந்து தன்‌ 
கன்றுக்குட்டியைக்‌ 
(லேவி 94). ஆரோன்‌ இந்தக்‌ 
கன்றுக்குட்டியை தன்னுடைய சொந்தக்‌ 
கைகளினால்‌ கொல்லுகிறார்‌. 
கன்றுக்குட்டியை கொல்லுவது பிரதான 
ஆசாரியருடைய வேலையல்ல. இந்த 
வேலையை பிரதான ஆசாரியருக்கு கீழே 
பணிபுரியும்‌ மற்ற ஆசாரியர்கள்‌ 
செய்யவேண்டும்‌... ஆனால்‌ பிரதான 
ஆசாரியனாகிய ஆரோனே இப்போது, தன்‌ 
பாவநிவாரண பலியாகிய கன்றுக்குட்டியை, 
தன்னுடைய சொந்தக்‌ கைகளினால்‌ 
கொல்லுகிறார்‌. 


ரையிலும்‌ மோசே கர்த்தருடைய 
சந்தான... சககஙிதமாள்‌. பகைப்‌ 
செலுத்தினார்‌. இப்போது அந்தப்‌ பலிகளை 
ஆரோன்‌... செலுத்துகிறார்‌. ஆரோன்‌ 
சர்வாங்க தகனபலிகளையும்‌, மற்ற 
பலிகளையும்‌ கர்த்தருடைய சந்நிதியில்‌ 
கொண்டு வந்து, அவையெல்லாவற்றையும்‌ 
நியமத்தின்படி பலியிடுகிறார்‌ (லேவி 9:16) 


அப்பொழுது 
பலிமீடத்தண்டையில்‌ 
பாவநிவாரண பலியாகிய 
கொல்லுகிறார்‌ 
இரத்தத்தை 


பலிபீடத்தண்டையில்‌ 
பாவநிவாரண பலியாகிய 
'கொல்லுகிறார்‌ 


கன்றுக்குட்டியைக்‌ 
ஆரோனின்‌ குமாரர்‌ அதின்‌ 

அவரிடத்தில்‌ 
கொண்டுவருகிறார்கள்‌: ஆரோன்‌ தன்‌ 
விரலை அந்த இரத்தத்தில்‌ தோய்த்து, 
பலிபீடத்தின்‌ கொம்புகளின்‌ மேல்‌ பூசி, மற்ற 
இரத்தத்தைப்‌ பலிபீடத்தின்‌ அடியிலே 
ஊற்றுகிறார்‌ (லேவி 9:89). 


ர விரலை அந்த 
த்தில்‌ தோய்க்கிறார்‌ பின்பு 
பலிபீடத்தின்‌ கொம்புகளின்‌ மேல்‌ பூசி, மற்ற 
இரத்தத்தைப்‌ பலிபீடத்தின்‌. அடியிலே 
ஊற்றுகிறார்‌. சாதாரண உபிரமாணத்தைப்‌ 
போல ஆரோன்‌ இதை செயல்படுத்தவில்லை. 
(லேவி 4:5-776-18) பிரதிஷ்டையின்போது 
மோசே பாவநிவாரண பலி செலுத்தியதுபோல 
ஆரோன்‌ செயல்படுகிறார்‌ (லேவி 8:15) 
பரிசுத்த ஸ்தலத்தில்‌ ஆரோன்‌ இன்னும்‌. 
பிரதான ஆசாரியனாக அறிமுகம்‌ செய்து 
வைக்கப்படவில்லை (லேவி 9:23. 





லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


பாவநிவாரணபலியின்‌ 
கொல்ல குண்டிக்காய்களையும்‌, 
கல்லீரலில்‌ எடுத்த ஐல்வையும்‌, கர்த்தர்‌ 
மோசேக்குக்‌ கட்டளையிட்டபடியே, 
பலிபீடத்தின்‌ மேல்‌ தகனிக்கிறார்‌. ஆரோன்‌ 
மாம்சத்தையும்‌ தோலையும்‌ பாளயத்துக்குப்‌ 
ம க்கினிமிலே சுட்டெரிக்கிறார்‌ 


புறம்பே 
(லேவி 9:10-1). 


ஆரோன்‌  பாவநிவாரண பலியின்‌ 
மாம்சத்தையும்‌ தோலையும்‌ பாளயத்துக்குப்‌ 
புறம்பே அக்கினியில்‌ சுட்டெரிக்கிறார்‌. எல்லா 
சாபமும்‌ பதிலீடாகப்‌ பலியிடப்பட்ட 
மிருகஜீவன்மீது விழுகிறது. முழுபலியும்‌ 
'தகனிக்கப்பட்டால்‌ மட்டுமே பாவநிவாரணம்‌ 
பூர்த்தியாகும்‌. ஆகையினால்‌ இங்கு 
மாம்சமும்‌, தோலும்‌ ge புறம்பே 
அக்கினியில்‌ சுட்டெரிக்கப்படுகிறது 
(லேவி 9:10; எபி 1351-13). 


பின்பு ஆரோன்‌ சர்வாங்க 
தகனபலியையும்‌ கொல்லுகிறார்‌! அனோனின்‌ 
குமாரர்‌ அதின்‌ இரத்தத்தை அவரிடத்தில்‌ 
கொண்டுவருகிறார்கள்‌; அதை ஆரோன்‌ 
பலிபீடத்தின்மேல்‌ சுற்றிலும்‌ தெளிக்கிறார்‌ 
(லேவி 9112. 


ரோனின்‌ குமாரர்‌. சர்வாங்க 
'தகனபலியின்‌ துண்டங்களையும்‌ தலையையும்‌ 
அவனிடத்தில்‌ கொண்டுவருகிறார்கள்‌ 
ஆரோன்‌ அவைகளைப்‌ பலிபீடத்தின்மேல்‌. 
தகனிக்கிறார்‌. அவர்‌  குடல்களையும்‌. 
தொடைகளையும்‌ கழுவி, பலிபீடத்தின்மேல்‌. 
இருந்த சர்வாங்க தகனபலியின்மேல்‌ 
தகனிக்கிறார்‌ (லேவி 9:13,4) 


ஆரோன்‌ அவைகளைப்‌ 
பலிபீடத்தின்மேல்‌ தகனிக்கிறார்‌. ஆரோன்‌ 
தன்னுடைய பாவநிவாரண பலியாக இதைச்‌ 
செய்கிறார்‌. ஒவ்வொரு பாவத்திற்கும்‌. 
பாவநிவாரண பலி செலுத்தப்படவேண்டும்‌. 
சர்வாங்க தகனபலி 
குற்றங்களுக்கும்‌, 
செலுத்தப்படும்‌. கிறிஸ்து 
எல்லாப்‌ பாவங்களையும்‌ 
பண்ணுவதற்குப்‌ 
இருக்கிறார்‌ 
அடையாளமாகும்‌. 
॥பேதுரு 2:24). 


ஆரோனுடைய 
நபபடிகளைப்பற்றி இந்த வசனப்பகுதியில்‌ 
சொல்லப்பட்டிரக்கிறது. அதன்‌ விவரம்‌ 


ae, 
ளிடம்‌ 
கொண்டுவருகிறார்கள்‌. 


சர்வாங்க 
இரத்தத்தை 
கொண்டு 


ஆரோனின்‌. 
நகனபலியின்‌ 
ஆரோனிடத்தில்‌ 
வருகிறார்கள்‌; (லேவி 91 


குமாரர்‌ 


குமாரர்‌ சர்வாங்க 
துண்டங்களையும்‌ 

தலையையும்‌ ஆரோனிடத்தில்‌ கொண்டு 

வருகிறார்கள்‌ (லேவி 9:13) 


ஆரோனின்‌ குமாரர்‌ சமாதானபலியின்‌. 
இரத்தத்தை A கொண்டு 
வருகிறார்கள்‌; 918) 
கொழுப்பையு க்‌ ஜல்வையும்‌, 
பலிபீடத்திற்குக்‌ கொண்டுவருகிறார்கள்‌ 
(லேவி 9:19-20) 


ஆரோனின்‌ 
பலிசெலுத்துவதிலும்‌, 

துண்டங்களாக 

பாத்திரங்களில்‌ இரத்தத்தைப்‌ 

உதவி செய்திருக்க வேண்டும்‌. ஆரோன்‌ 
அவர்களுடைய எல்லா வேலைகளையும்‌ 
மேற்பார்வையிட்டு, பிரதான ஆசாரியருக்குரிய 
எல்லா ஊழியங்களையும்‌ செய்திருப்பார்‌ 


பின்பு. ஆரோன்‌ ஜனங்களின்‌ 

க்‌ கொண்டுவந்து ஜனங்களின்‌ 
பாவநிவிர்த்திக்குரிய வெள்ளாட்டுக்கடாவைக்‌ 
கொன்று. முந்தினதைப்‌ பலியிட்டது போல, 
அதைப்‌ பாவநிவாரணபலியாக்கி, சர்வாங்க 
தகனபலியையும்‌ கொண்டு வந்து, 
நியமத்தின்படி அதைப்‌ பலியிடுகிறார்‌. அவர்‌ 
போஜனபலியையும்‌ கொண்டுவந்து, அதில்‌ 
கைநிறைய எடுத்து, அதைக்‌ காலையில்‌: 
செலுத்தும்‌ சர்வாங்க தகனபலியுடனே 
பலிபீடத்தின்மேல்‌. தகனிக்கிறார்‌ 
(லேவி 9215417). 





லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


தன்னுடைய 
பாவநிவிர்த்திக்குப்‌ பாவநிவாரண பலி 
செலுத்திய பின்பு (லேவி  9:8-4) 
இஸ்ரவேல்‌ ஜனங்களின்‌ பாவநிவிர்த்திக்குப்‌ 
பாவநிவாரண பலி செலுத்துகிறார்‌. சர்வாங்க 
தகனபலி பூரண கீழ்ப்படிதலுக்கு அடையாளம்‌. 
(லேவி 96) போஜனபலி ஸ்தோத்திரம்‌ 
பண்ணுவதற்கு அடையாளம்‌. (லேவி 9:17) 
சமாதான பலி தேவனோடு ஐக்கியமாக 
இருப்பதற்கு அடையாளம்‌ (லேவி 9:18-21) 


பின்பு ஆரோன்‌ 
'சமாதானபலிகளாகிய 
ஆட்டுக்கடாவையும்‌ கொல்லுகிறார்‌; 
ஆரோனின்‌ குமாரர்‌ அதின்‌ இரத்தத்தை 
அவரிடத்தில்‌ கொண்டுவருகிறார்கள்‌; அவர்‌ 
அதைப்‌ பலிபீடத்தின்மேல்‌ சுற்றிலும்‌ 
தெளிக்கிறார்‌ (லேவி 9:18). 


ஆரோனின்‌ குமாரர்‌ காளையிலும்‌ 
ஆப்டுக்கடாவிலும்‌ எடுத்த கொழுப்பையும்‌, 
வாலையும்‌, குடல்களை மூடிய ஜவ்வையும்‌, 
குண்டிக்காய்களையும்‌, கல்லீரலின்‌ மேல்‌ 
இருந்த ஜல்வையும்‌ கொண்டுவந்து, 
கொழுப்பை  மார்க்கண்டங்களின்‌ மேல்‌ 
வைக்கிறார்கள்‌; ரோன்‌ அந்தக்‌ 
கொழுப்பைப்‌ பலிபீடத்தின்மேல்‌ தகனிக்கிறார்‌ 
(லேவி 919,20), 


ஜனங்களின்‌ 
காளையையும்‌ 


பின்பு மார்க்கண்டங்களையும்‌ 
வலது. முன்னந்தொடையையும்‌, மோசே 
கட்டளையிட்டபடியே ஆரோன்‌ கர்த்தருடைய 
சந்நிதியில்‌ அசைவாட்டும்‌ பலியாக 
அசைவாட்டுகிறார்‌ (லேவி 9:21) 


நியமத்தின்பி எல்லா பலிகளையும்‌: 
செலுத்திய பின்பு, ஆரோன்‌ ஜனங்களுக்கு: 
நேராகத்‌ தன்‌ கைகளை உயர்த்தி, 
அவர்களை ஆசீர்வதிக்கிறார்‌. ஜனங்களை 
எப்பொழுது ஆசீர்வதிக்கவேண்டும்‌ என்பதை 
ஆரோனே தீர்மானம்பண்ணுகிறார்‌. அவர்‌ 
தன்‌ கைகளை உயர்த்தி ஜனங்களை 
ஆசீர்வதிக்கும்போது. கர்த்தருடைய 
ஆசீர்வாதம்‌ அவர்கள்மீது வந்து தங்கும்‌. 
கர்த்தருடைய சிங்காசனம்‌ பரலோகத்தில்‌ 
இருக்கிறது. ஆரோன்‌ தன்‌ கைகளை 
உயர்த்தி இஸ்ரவேல்‌ கல! 
ஆசீர்வதிக்கும்போது. 

ஆசீர்வாதம்‌ பகோகத்திலிரந்து. ப இறங்கி 
வருகிறது. 


QOODNENS 
PUBLISHERS 


ஆரோன்‌ தன்‌ கைகளை உயர்த்தி 
ஜனங்களை ஆசீர்வதித்தாலும்‌, மெய்யான 
ஆசீர்வாதம்‌. கர்த்தரிடத்திலிருந்தே 
வருகிறது. கர்த்தர்‌ ஆசீர்வதிக்கும்‌ 
ஆசீர்வாதமே தங்கியிருக்கும்‌ ஆரோன்‌ தன்‌ 
கைகளை உயர்த்தி 
ஆசீர்வதிக்கவேண்டுமென்று 

அவருக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார்‌. 
ஆரோனும்‌ கர்த்தருடைய வார்த்தைக்கு 
கீழ்ப்படிந்து இஸ்ரவேல்‌ ஜனங்களை 
ஆசிர்வதிக்கிறார்‌. 


ஆரோன்‌ தன்‌ கைகளை உயர்த்தி 
ஜனங்களை ஆசிர்வதிக்கும்போது, 
ஆசீர்வாதம்‌ பரலோகத்திலிருந்து இறங்கி 
வருகிறது. கிறிஸ்துவானவர்‌ தம்முடைய 
சீஷர்களை ஆசீர்வதித்து, பரலோகத்திற்கு 
ஏறிப்போனார்‌. 


க ககக டர்‌ 


ர்‌ பின்பு தான்‌ 
பன்ர ய வ்‌ 


சர்வாங்க 
தகனபலியையும்‌, சமாதான பலிகளையும்‌ 
செலுத்தின. இடத்திலிருந்து இறங்குகிறார்‌ 
(லேவி 9:22), 

ஆரோன்‌ 
தன்‌ கைகளை 
ஆசிர்வதிக்கிறார்‌. ஆசாரியர்‌ 
ஊழியம்‌ செய்த பின்பு, 
கைகளை உயர்த்தி, 
ஆசீர்வதிப்பது வழக்கம்‌. ஆசீர்வதிக்கும்போது 
ஆசாரியர்‌ என்ன கூறினார்கள்‌ என்பது 
தெரியவில்லை. 


நேராகத்‌ 
அவர்களை 
ஆசாரிய 


ஜனங்களுக்கு 
ரதத, 


எண்‌ 6:24-26 ஆகிய வசனங்களில்‌ 
ஆசாரியர்‌ கூறவேண்டுமென்று 
நியமிக்கப்பட்டிருக்கிற வாக்கியத்தை அவர்கள்‌ 
கூறியிருக்கலாம்‌. (நாளா 6:3-11; சங்‌ 90:17). 
யூதருடைய பாரம்பரிய வழக்கத்தின்‌ பிரகாரம்‌ 
ஆசாரியர்‌ ஜனங்களை “உங்களுடைய 
பலிகள்‌ ஏற்றுக்‌ கொள்ளப்படுவதாக. கர்த்தர்‌ 
உங்கள்‌ மத்தியில்‌ வாசம்பண்ணுவாராக. அவர்‌ 
உங்கள்‌ பாவங்களை மன்னிப்பாராக" என்று 
கூறி ஆசீர்வதிப்பார்கள்‌. 





செலுத்துவாகள்‌. ஆரோன்‌ 


லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


சர்வாங்க 
ஆசாரியர்கள்‌ 
அதிலிருந்து 


இறங்குகிறார்‌ (யாத்‌ 27:5). 


தலப்‌ நடபடிகளைப்பற்றி 
சொல்லப்பட்டிருக்கிறது. 


அதிகாரத்தில்‌ 
விரிவாக. 


அதன்‌ விவரம்‌ 


9-ஆவது 


வருமாறு : 


1 


ஆரோன்‌. பலிபீடத்தண்டையில்‌. 
சேருகிறார்‌ (லேவி 9:8) 


தன்‌ பாவநிவாரணபலியாகிய கன்றுக்‌ 
குட்டியைக்‌ கொல்லுகிறார்‌ (லேவி 9:8; 
எபி 51-4; எபி 7:27-28). 


ரோன்‌ தன்‌ 
பிவநிவாரணபலியின்‌ 
தோய்த்து, பலிபீடத்தின்‌ 
மேல்‌ பூசுகிறார்‌ (லேவி 9:9). 
மற்ற இரத்தத்தைப்‌ பலிபீடத்தின்‌ 
அடியிலே ஊற்றுகிறார்‌. 
பாவநிவாரணபலிமின்‌ கொழுப்பையும்‌, 
குண்டிக்காய்களையும்‌, கல்லீரலில்‌ 
எடுத்த ஜவ்வையும்‌, பலிபீடத்தின்‌ மேல்‌ 
தகனிக்கிறார்‌ (லேவி 9:10). 


மாம்ச; தோலையும்‌ 
னவத்து புறம்பே அக்கினிமிலே 
சுட்டெரிக்கிறார்‌ (லேவி 9:1). 
ஆரோன்‌ சர்வாங்க 'பலியைக்‌ 
கொல்லுகிறார்‌ (லேவி 9:12) 


ரோன்‌ சர்வாங்க 

த்தற்தைப்‌ 
சுற்றிலும்‌ தெளிக்கிறார 
சர்வாங்க 
துண்டங்களையும்‌ 
பலிபீடத்தின்மேல்‌ 
(லேவி 9:13. 


தகனபலியின்‌ 
பலிபீடத்தின்மேல்‌ 


தகனபலியின்‌ 
தலையையும்‌ 
தகனிக்கிறார்‌ 


QOODNENS 
PUBLISHERS 


குடல்களையும்‌ தொடைகளையும்‌ 
கழுவுகிறார்‌ (லேவி 9:14) 


அவைகளைப்‌ பலிபீடத்தின்மேல்‌ இருந்த 
சர்வாங்க தகனபலியின்மேல்‌ 
தகனிக்கிறார்‌. 


ஆரோன்‌ ஜனங்களின்‌ பாவநிவாரண 
பலியை வெண்கல பலிபீடத்திற்குக்‌ 
கொண்டு வருகிறார்‌ (லேவி 9:15). 
ஜனங்களின்‌ பாவறிவிர்த்திக்குரிய 
வெள்ளாட்டுக்டாவை ஆரோன்‌ 
கொன்று, முந்தினதைப்‌ பலியிட்டது. 
போல, அதைப்‌  பாவநிவாரண 
பலியாக்குகிறார்‌. 


சர்வாங்க த௲னபலியையும்‌ கொண்டு 
வந்து, நியமத்தின்டி ஆரோன்‌ 
அதைப்‌ பலியிடுகிறார்‌ (லேவி 9116. 


போஜனபலியையும்‌ கொண்டுவந்து, 
அதில்‌ கைநிறைய எடுத்து, அதைக்‌ 
தகனிக்கிறார்‌ (லேவி 9:17) 

ங்களின்‌ 


காளையையும்‌. 
கொல்லுகிறார்‌ 


ஆரோன்‌ 
சமாதானபலிகளாகிய 
ஆட்டுக்கடாவையும்‌ 
(லேவி 9:18). 


ரே! ளின்‌ த்தத்தைப்‌ 
தத்தன்‌ தற்று 


தெளிக்கிறார்‌. 


ஆரோன்‌ கொழுப்பையும்‌, வாலையும்‌, 
குடங்களை மூடிய ஜல்வையும்‌, 
குண்டிக்காய்களையும்‌, 
கல்லீரலின்மேல்‌ இருந்த ஐல்வையும்‌ 
கொண்டுவந்து, அவைகளைப்‌ 
பலிபீடத்தின்மேல்‌. தகனிக்கிறார்‌ 
(லேவி 9:19-20), 


ஆரோன்‌ கர்த்தருடைய சந்நிதியில்‌ 
மார்க்கண்டங்களையும்‌ வலது 
கன்னந்தொடைவய்‌ அசைவாட்டும்‌ 

பலியாக அசைவாட்டுகிறார்‌ 
(லேவி 9:21) 





லேவியராகமம்‌ - 
LEVITICUS - COMMENTARY 


20. ஆரோன்‌ ஜனங்களுக்கு நேராகத்‌ தன்‌ 
கைகளை உயர்த்தி, அவர்களை 


ஆசீர்வதிக்கிறார்‌ (லேவி 9:22) 


ஆரோன்‌ பலிகளைச்‌ செலுத்தின 
பலிபீடத்திலிருந்து இறங்குகிறார்‌. 


கர்த்தருடைய மகிமை 
(லேவி 9:28,24. 


லேவி 928. பின்பு மோசேயும்‌ 
ஆரோனும்‌ ஆசரிப்புக்கூடாரத்துக்குன்‌ 
பிரவேசித்து, 

ஜனங்களை 

அப்பொழுது கர்த்துடைய மகிமை 
சகல ஜனங்களுக்கும்‌ காணப்பட்டது. 


லேவி 9:24. அன்றியும்‌ கர்த்தருடைய 
சுத்திதியிலிருந்து அக்கினி புறப்பட்டு, 
பலிபீடத்தின்மேல்‌ இருந்த சர்வாங்க 
தகனபலியையும்‌ கொழுப்பையும்‌ 
எரித்துவிட்டது; ஜனங்கனெல்லாரும்‌ 
அதைக்‌ கண்டபோது ஆரவாரித்து 
முகங்குப்புற விழுந்தார்கள்‌. 
மோசேயும்‌ ஆரோனும்‌ ஆசரிப்புக்‌ 
கூடாரத்திற்குள்‌ பிரவேசிக்கிறார்கள்‌ 
9:23) £ல்‌ அவர்கள்‌ அங்கே 
தத்வம்‌ சித்தரின்‌ என்பது 
பற்றியோ, அங்கு என்ன செய்தார்கள்‌ என்பது 
வசனப்பகுதியில்‌ 
கர்த்தருடைய 
சகல ஜனங்களுக்கும்‌ 
காணப்படவேண்டும்‌ என்று 
ஜெபம்பண்ணுவதற்காக அவர்கள்‌ இருவரும்‌ 
ஆசரிப்புக்கூடாரத்திற்குள்‌  பிரவேசித்ததாக 
யூதமார்க்கத்து ரபீமார்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. 
பிராகாரத்திலுள்ள வெண்கல பீடத்தில்‌ 
இதுவரையிலும்‌ ஆரோன்‌ பலிசெலுத்திக்‌: 
கொண்டிருந்தார்‌. இப்பொழுது மோசே 
ஆரோனை  ஆசரிப்புக்‌ கூடாரத்திற்குள்‌ 
அழைத்துச்‌ செல்கிறார்‌. பரிசுத்த ஸ்தலத்தில்‌ 
ஆரோனின்‌ ஆசாரிய ஊழியத்தைப்‌ பற்றி 
எடுத்துக்‌ கூறுவதற்காக மோசே ஆரோனை 
அங்கு அழைத்துச்‌ சென்றிருக்கலாம்‌ 


மோசேயும்‌ ஆரோனும்‌ 
ஆசரிப்புக்கூடாரத்திலிருந்து வெளியே வந்து. 
ஜனங்களை ஆசீர்வதிக்கிறார்கள்‌. ஜனங்கள்‌ 
எல்லோரும்‌ கர்த்தருடைய சந்நிதியில்‌ 
கூடிவந்திருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
கர்த்தருடைய மகிமையை காணவேண்டும்‌. 


விரிவுரை 


QOODNENS 
PUBLISHERS 


எதிர்பார்ப்போடும்‌ 
இன்று கர்த்தர்‌ 


என்னும்‌ ஆர்வத்தோடும்‌, 
அங்கே காத்திருக்கிறார்கள்‌. 
உங்களுக்கு தரிசனமாவார்‌" (லேவி 9:4) 
என்று இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
வாக்குத்தத்தமாக  சொல்லப்பட்டிருக்கிறது. 
மேலும்‌, “கர்த்தருடைய மகிமை உங்களுக்கு 
காணப்படும்‌" (லேவி 9:6) என்று மோசேயும்‌ 
சொல்லியிருக்கிறார்‌. 

மோசேயும்‌ ஆரோனும்‌ 
ஆசீர்வதிக்கிறார்கள்‌ (லேவி 9:23) 
இரண்டாம்‌ முறையாக இந்தப்‌ பகுதியில்‌ 
ஜனங்கள்‌ ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள்‌. 
முதலாவதாக ஆரோன்‌ மட்டும்‌ ஜனங்களை 
ஆசீர்வதித்தார்‌. (லேவி 9:22) இப்போது 
ஆரோனும்‌, மோசேயும்‌ சேர்ந்து ஜனங்களை 
ஆசீர்வதிக்கிறார்கள்‌. 


மோசேயும்‌ ஈனு 
ஆரரிப்ுக்கூடாரத்ிற்குள்‌ பிரவேசிக்க 
கர்த்தருடைய மகிமை சகல தளங்களுக்கும்‌ 
காணப்படவேண்டும்‌. என்று 
ஜெபம்பண்ணுகிறார்கள்‌ அவர்களுடைய 
ஜெபத்திற்கு பதில்‌ கொடுக்கும்‌ வண்ணமாக, 
கர்த்தருடைய மகிமை சகல ஜனங்களுக்கும்‌ 
காணப்படுகிறது. 


ஆரோன்‌ 


ஜனங்களை 


கர்த்தருடைய சந்நிதியில்‌ 
சத்தினை. பல்கால்‌. கா 
தகனபலிகளையும்‌,  போஜனபலிகளையும்‌ 
செலுத்தியபோது கர்த்தருடைய மகிமை சகல 
ஜனங்களுக்கும்‌ காணப்படவில்லை. 
ஆனால்‌. மோசேயும்‌ ஆரோனும்‌ 
ஜெபம்பண்ணியபோது, தக்க மகிமை 
சகல ஜனங்களுக்கும்‌ காணப்படுகிறது. 
பரிசுத்தவான்‌களின்‌. ஜெபம்‌ ஜீவனும்‌ 
வல்லமையுமுள்ளது. 

ஆலிக்குய ஆசாரியர்கள்‌, கர்த்தரை 
தறிக்க "அவர்கள்‌ கர்த்தருடைய 
ஸ்தோத்திரபலிகளையும்‌ 


ஏறெடுக்கவேண்டும்‌. 
காணிக்கைகளையும்‌ 


இல்பல 


பிரியமானதாயிருக்கிறது. 
ஏற்பாட்டுக்காலத்‌ 

நாமே கர்த்தருக்கு. 
ஆசாரியர்களாயிருக்கிறோம்‌. 


விசுவாசிகளாகிய 
ஆவிக்கேற்ற 





லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


மகிமை சகல 
ஜனங்களுக்கும்‌ காணப்படுகிறது. அந்த 
மகிமை எப்படியிருக்கிறது என்று அதைப்பற்றி 
இந்த வசனத்தில்‌ விவரமாக 
சொல்லப்படவில்லை. கர்த்தருடைய மகிமையும்‌ 
தோற்றமும்‌ எப்படிப்பட்டது என்று நமக்கு 
தெரியவில்லை. ஆனாலும்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனங்கள்‌ எல்லோரும்‌ கர்த்தருடைய 
மகிமையை பிரத்தியட்சமாய்க்‌ காண்கிறார்கள்‌. 
தாங்கள்‌ காண்பது கர்த்தருடைய மகிமை 
என்பதை அவர்கள்‌ ல்‌ 
அங்கீகரிக்கிறார்கள்‌. 

ஆலயத்திலே நாம்‌ 
தங்கியிருக்கும்போது, 

நாம்‌ தரிசிப்போம்‌. 


கர்த்தருடைய 


எரித்துவிடுகிறது. 

பரலோகத்திலிருந்து வந்த அக்கினியா 
அல்லது மகாபரிசுத்த ஸ்தலத்திலிருந்து வந்த 
அக்கினியா அல்லது சகல ஜனங்களுக்கும்‌ 
பிரத்தியட்சமாய்க்‌ காணப்பட்ட கர்த்தருடைய 
மகிமையிலிருந்து புறப்பட்டு வந்த அக்கினியா 
என்பது தெரியவில்லை. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
த்த பலிகளை அங்ககர்திரக்கிறார்‌ 
என்பதற்கு அடையாளமாக, கர்த்தருடைய 
சந்நிதியிலிருந்து அக்கினி புறப்பட்டு, 
பலிபீடத்தின்மேல்‌ இருக்கிற சர்வாங்க 
'தகனபலியையும்‌ கொழுப்பையும்‌ 
எரித்துவிடுகிறது. 


ட்‌ “அக்கினி. ர எரித்துவிடுகிறது'' 
என்னும்‌ வாக்கியத்திற்கு, அக்கினி 
பட்சித்துப்போடுகிறது அல்லது அக்கினி 
புசித்துவிடுகிறது என்று பொருள்‌ 
சொல்லலாம்‌. இஸ்ரவேல்‌ ங்கள்‌ 
கர்த்தருடைய சந்நிதியில்‌ 
செதுக்க 


அக்கினி புசித்து விடுகிறது. 


வெண்கல பலிபீடத்தில்‌ எரிந்து 
கொண்டிருக்கும்‌ அக்கினியைக்‌ 
கர்த்தருடைய  சந்நிதியிலிருந்து புறப்பட்டு 
வந்த அக்கினி முதலாவதாக எரித்தது என்று 
யூதருடைய பாரம்பரிய வரலாறு கூறுகிறது. 
சாலொமோன்‌ கட்டிய தேவாலயம்‌ பிரதிஷ்டை 
பண்ணப்படும்‌ வரையிலும்‌ இந்த அக்கினி 
எரிந்தது என்றும்‌, அப்போது மறுபடியும்‌ 
கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து அக்கினி 
புறப்பட்டு வந்தது என்றும்‌ யூதருடைய 
வரலாறு கூறுகிறது (2நாளா 7). 

பலிபீடத்தில்‌ ஏற்கெனவே அக்கினி 
எரிந்து கொண்டிருந்தது. (லேவி 8:16; 
லேவி 911013; யாத்‌ 40:29) இப்போது 
கர்த்தருடைய 
புறப்பட்டு 
பிரசன்னத்‌ 
வெளிப்பாடாகும்‌. கர்‌ 
அங்கிகரித்திருக்கிறார்‌. ல்க 
அடையாளம்‌. (ஆதி 4:4; நியா 
நியா 1349-20;  1இராஜா 
நாளா 21:26-28) தேவனுடைய பிரசன்னம்‌ 
லேவி. 9:45 ஆகிய வசனங்களில்‌ 
கூறப்பட்டிருக்கும்‌ தீர்க்கதரிசனத்தை. 
நிறைவேற்றுகிறது. 


சந்நிதிமிலிரந்து அக்கினி 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 

“பலிகளை  அங்கிகரிக்கிறார்‌. 

அவர்கள்மீது 

பற்றியெரிந்த தேவனுடைய கோபம்‌ இப்போது 
தணிந்திருக்கிறது என்பதற்கு இது 
அடையாளம்‌. கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து 


பட்சித்துப்போட்டதினால்‌, 
அவர்களுடைய பாவநிவாரண பலிகளை 
அங்கீகரித்து. அவர்களுடைய பாவங்களை 
நிவிர்த்தி செய்திருக்கிறார்‌ என்பதற்கு இது, 
அடையாளம்‌. 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
செலுத்தின 


சந்நிதியிலிருந்து புறப்பட்ட 
எரித்துப்போட்டதினால்‌, கர்த்தர்‌ 
அவர்களோடு மறுபடியும்‌ உடன்படிக்கை 
செய்திருக்கிறார்‌ என்பதற்கும்‌, 
அவர்களோடு ஐக்கியமாயிருக்கிறார்‌. 
என்பதற்கும்‌ இது அடையாளம்‌. 


கர்த்தருடைய 
பலிகளை, 





லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து 
புறப்பட்ட அக்கினி, பலிபீடத்தின்மேல்‌ வந்து 
க இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ எல்லோரும்‌ 
கர்த்தருடைய மகிமையையும்‌, அவருடைய 
ங்‌ சந்நிதியிலிருந்து புறப்பட்ட அக்கினியையும்‌ 
புதிய ஏற்பாட்டுக்காலத்தில்‌ | கண்டபோது முகங்குப்புற விழுகிறார்கள்‌. 
அப்போஸ்தலர்கள்மீது பரிசுத்த ஆவியானவர்‌ [ அவர்கள்‌ மிகுந்த மனத்தாழ்மையோடு, 
அக்கினியாக இறங்கி வந்தார்‌. கர்த்தர்‌ மீதுள்ள தங்கள்‌ பக்தியை 
வெளிப்படுத்துகிறார்கள்‌. அவர்கள்‌ 
“அல்லாமலும்‌ அக்கினிமயமான | கர்த்தருடைய மகிமையையும்‌, 
நாவுகள்போலப்‌ * ந்திருக்கம்‌ நாவுகள்‌ | மகத்துவத்தையும்‌, மாட்சிமையையும்‌ 
அவர்களுக்குக்‌ காணப்பட்டு, அவர்கள்‌ | கனம்பண்ணுகிறார்கள்‌. 
வந்து 
கர்த்தருடைய ச ல்‌ 
பரிசுத்தவான்கள்‌ நிற்தம்போது 
அவர்களுடைய மனோபாவங்கள்‌ 
வித்தியாசமாகயிருக்கும்‌. கர்த்தர்மீது 
தாங்கள்‌ வைத்திருக்கும்‌ பக்தியையும்‌ 
விசுவாசத்தையும்‌ அவர்கள்‌ ஒவ்வொரு 
விதமாக: வெளிப்படுத்துவார்கள்‌. 
மாம்சத்தின்‌ இச்சைகளை பரிசுத்த அக்கினி | பரிசுத்த வேதாகமத்தில்‌: ஒரு 
எரித்துப்போடும்‌ கர்த்தர்‌ நம்மையும்‌, | சில மனோபாவங்களைபற்றிச்‌ 
நம்முடைய ஊழியங்களையும்‌ | சொல்லப்பட்டிருக்கிறது. அதன்‌ விவரம்‌ 
அங்கீகரிக்கிறார்‌ என்பதற்கு, பரிசுத்த | வருமாறு : 
ஆவியானவரின்‌ அக்கினி நம்மீது இறங்கி £ ல 
வருவது அடையாளமாயிருக்கிறது. 1. துதித்து ஆரவாரிப்பது 


கர்த்தருடைய ந ல்‌ 2. சத்தமிட்டு ஜெபிப்பது 
கூடிவந்திருக்கி| ்‌ ர்‌ he. ்‌ 
டப ன்‌ 3. பெருமூச்சுவிட்டு ஜெபிப்பது 
காண்கிறார்கள்‌. 


கரத்தை ந்திதிமிிகு்து அக்கினி த 
புறப்பட்‌। டத்தின்‌ ந்த சர்வாங்க ம்‌ 
தகனபலியையும்‌ கொழுப்பையும்‌ ரித்து | * இககித்தப்‌ புலம்புவது, 
விடுகிறதையும்‌ அவர்கள்‌ பார்க்கிறார்கள்‌. நடனமாடுவது 


ஜனங்கள்‌ எல்லோரும்‌ கர்த்தருடைய கட்டுவதும்‌ 

மகிமையையும்‌, கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து உயர்த்துவதும்‌ 

புறப்பட்ட  அக்கினியையும்‌ கண்டபோது 

ஆரவாரித்து, முகங்குப்புற விழுகிறார்கள்‌. நடுநடுங்குதலும்‌, தத்தளித்தலும்‌ 

தங்களுக்கு கர்த்தருடைய கிருபை 

கிடைத்திருக்கிறது என்பதை இஸ்ரவேல்‌. சாஷ்டாங்கமாய்‌ விழுதல்‌ 

ஜனத்தார்‌ அறிந்து மிகுந்த சந்தோஷப்பட்டு க 

ஆரவாரிக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 1) தேவனுடைய பிரசன்னத்தில்‌ 

கர்த்தருக்குள்‌ பரிசுத்தமான சந்தோஷம்‌ மகிமையினால்‌ சாஷ்டாங்கமாய்‌ 
ஆர்ப்பரிந்து மகிழுகிறார்கள்‌. விழுதல்‌ 


என்ர (2 ஆராதனையிலும்‌ 
ஆரவாரிக்கிறார்கள்‌. ஜெபத்திலும்‌ மனோ வாஞ்சையாய்‌ 
அவர்களுடைய ஆரவாரம்‌, அவர்களுடைய சாஷ்டாங்கமாய்‌ விழுதல்‌. 
இருதயத்தில்‌ காணப்படுகிற சந்தோஷத்தின்‌ 
க்கு அடையாளம்‌ (3) ஜெபத்தின்‌  பாரத்தினால்‌ 
கத மை பகடி 





லேவியராகமம்‌ - விரிவுரை i 
LEVITICUS - COMMENTARY PUBLISHERS 


ட லூக்கா 1619-31 
வசனங்களில்‌ கூறப்பட்டிருக்கிறது. 





லேவியராகமம்‌ - 
LEVITICUS - COMMENTARY 


குமாரராகிய நாதாப்‌ 
கியோரின்‌ பாவமும்‌, 
(லேவி 10:1,2). 
ஒன்றும்பேசாமல்‌ 


கக்கத்‌ (லேலி 10:3). 


மோசேயினுடைய கரந்தன்‌ யே 
நாதாபும்‌ அபியூவும்‌ 
அடக்கம்பண்ணப்படுகிறார்கள்‌ 


(லேவி 10:47) ஆசாரியர்கள்‌ 


சரிப்புக்கூடாரத்திற்குள்‌ பிரவேசிக்கிறபோது 
நிரட்சாத்தையம்‌ மதுவையும்‌ 
10:8-11). கர்த்தர்‌ 
ஆசாரியர்கள்‌ 
பலிகளை 


குடிக்கக்கூடாது. (லேவி 
தங்களுக்கு நியமித்தபடியே. 
கர்த்தருடைய சந்நிதியில்‌ 
செலுத்தவேண்டும்‌ (லேவி 10:12-20) 


அந்நிய அக்கினி 
லேவி 10:1,2 


லேவி. 10:1. 
குமாரராகிய 


கட்டனையிடாத அத்திய அக்கினியை 
அவருடைய சந்நிதியில்‌. 
கொண்டுவந்தார்கள்‌. 


லேவி 10:2. அப்பொழுது அக்கினி. 
கர்த்தருடைய சுத்திதியிலிருத்து 
புறப்பட்டு, அவர்களைப்‌ பாட்சித்தது; 
அவர்கள்‌ கர்த்தருடைய சத்திதியில்‌ 
செத்தார்கள்‌. 


ஆரோனின்‌ குமாரராகிய நாதாபும்‌ 
அபியூவும்‌ கர்த்தருக்கு விரோதமாக 
மிகப்பெரிய பாவம்‌ செய்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
கர்த்தருடைய சந்நிதியில்‌ அந்நிய 
அக்கினியை கொண்டு வருகிறார்கள்‌. 


விரிவுரை Cope 


PUBLISHERS 


ஆரோனின்‌ குமாரராகிய நாதாபும்‌ 
அபியூவும்‌ தன்தன்‌ தூபகலசத்தை எடுத்து, 
அவைகளில்‌ அக்கினியையும்‌ அதின்மேல்‌ 
தூபவர்க்கத்தையும்‌ போட்டு, கர்த்தர்‌ 
தங்களுக்குக்‌ கட்டளையிடாத அ 
அக்கினியை அவருடைய சந்‌ 
கொண்டுவருகிறார்கள்‌ (லேவி. 103). இந்த 
சம்பவம்‌ எண்‌ 3:4-ஆவது வசனத்திலும்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. 

மோசேயோடு. எழுப 
சீனாய்மலைக்குச்‌ சென்று அங்கு கர்த்தரோடு 
பந்தியிருந்தார்கள்‌. யாத்‌ 244410) 
அவர்களில்‌ நாதாபும்‌, அபியூவும்‌ 
இருந்தார்கள்‌. இவர்கள்‌ இருவரும்‌ 
சமீபத்தில்தான்‌ ஆசாரிய ஊழியத்திற்காக 
வேறுபிரிக்கப்பட்டவர்கள்‌. (லேவி 8:13-36) 
இஹ்ர்கள்‌ தங்களை உயர்த்தியதினாலும்‌, 
சுயபெருமையினாலும்‌, மதுபானவெறியினாலும்‌ 
பாவம்‌ செய்தார்கள்‌. அவர்கள்‌ ஆசாரிய 
ஊழியத்தின்‌ பிரமாணத்திற்குக்‌ கீழ்ப்படியாமல்‌ 
தவறுசெய்ததினால்‌ கர்த்தரிடத்திலிருந்து 
புறப்பட்டு வந்த அக்கினி அவர்களை 
அழித்துப்போடுகிறது (லேவி 101-7). 


மோசே ஆரோனையும்‌ அவருடைய 
குமாரரையும்‌ ஆசாரிய ஊழியத்திற்கு 
பிரதிஷ்டை செய்திருக்கிறார்‌. ஆரோனின்‌ 
நான்கு குமாரர்களில்‌, நாதாப்‌, அறிய 
ஆகிய இருவரும்‌ தங்கள்‌ மனதில்‌ 
பெருமையுள்ளவர்களாயிருக்கிறார்கள்‌. 

கர்த்தர்‌ தம்முடைய கிருபையினால்‌ அவர்கள்‌ 
இருவருக்கும்‌ ஆசாரிய ஊழியத்தைக்‌ 
கொடுத்து, அவர்களைக்‌ 
கனப்படுத்தியிருக்கிறார்‌. ஆனால்‌ நாதாபும்‌ 
அபியூவுமோ கர்த்தரைக்‌ கனம்பண்ணாமல்‌, 
தங்களை கனம்பண்ணுகிறார்கள்‌. 


ஆசாரியர்கள்‌ 
கட்டளைக்கு கீழ்ப்படியவேண்டும்‌. ஆனால்‌ 
நாதாபும்‌. அபியூவும்‌ கர்த்தர்‌ 
கட்டளையிடாததையும்‌ செய்து தங்களுக்கு 
பெயரும்‌ புகழும்‌ உண்டாகவேண்டுமென்று 
நினைக்கிறார்கள்‌. கர்த்தர்‌ ஆசாரிய 
ஊழியத்தைப்பற்றி மோசேக்கு கட்டளை 
கொடுத்திருக்கிறார்‌. மோசேயும்‌ கர்த்தருடைய 
கட்டளைகளை ஆசாரியருக்கு தெளிவாக 
சொல்லியிருக்கிறார்‌. நாதாபுக்கும்‌ 
அபியூவுக்கும்‌ கர்த்தருடைய கட்டளைகள்‌ 
தெரியும்‌. ஆனாலும்‌ அவர்கள்‌, கர்த்தர்‌ 
ங்களுக்‌ கட்டளையிடாத அந்நிய 

அவருடைய சந்நிதியில்‌ 
கொண்டு வருகிறார்கள்‌. 


கர்த்தருடைய 





BALWETHER 
சபரிய 


படைக்கவேண்டாம்‌:: 
அதின்மேல்‌ பானபலியை ஊற்றவும்வேண்டாம்‌" 
(யாத்‌ 30:9). 


ஆனால்‌ , நாதாபும்‌ 
கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல்‌, 
தங்களுடைய சுயஇஷ்டத்தின்‌ பிரகாரமும்‌ 
சுயவிருப்பத்தின்‌ பிரகாரமும்‌ கர்த்தருக்கு 
ஊழியம்‌ செய்யலாம்‌ என்று நினைக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ கர்த்தருடைய சந்நிதியில்‌ அந்நிய 
அக்கினியை கொண்டு வந்தது. அவர்கள்‌ 
அறியாமையினால்‌ செய்த பாவமல்ல. 
அவர்கள்‌ கர்த்தருடைய கட்டளையை 
அறிந்தும்‌, துணிகரமாய்‌ இந்தப்‌ பாவத்தை 
செய்திருக்கிறார்கள்‌. 


அபியூவும்‌: 


கர்த்தருடைய சந்நிதியில்‌ அக்கினி 
எரிந்துகொண்டிருக்கிறது. அது பரிசுத்த 
அக்கினி. ஆசாரியர்கள்‌ அந்த அக்கினியை 
மாத்திரம்‌ பயன்படுத்தவேண்டும்‌. 
நாதாபும்‌ அபியூவுமோ கர்த்தர்‌ 
கட்டளையிட்ட பரிசுத்தமான 
பயன்படுத்தாமல்‌, 
கர்த்தருடைய 
வருகிறார்கள்‌. கர்த்தர்‌ கட்டளையிட்டிருக்கிற 
பரிசுத்தமான அக்கினியை மாத்திரமே, 
பலிபீடத்திலே பலிகளை சர்வாங்கமாக: 
தகனிப்பதற்கும்‌, தூபபீடத்திலே தூபங்களை 
எரிப்பதற்கும்‌ பயன்படுத்தவேண்டும்‌. 


“பின்பு, அந்தத்‌ தூதன்‌ தூபகலசத்தை 
எடுத்து, அதைப்‌ பலிபீடத்து நெருப்பினால்‌ 
நிரப்பி, பூமியிலே கொட்டினான்‌; 


நாதாபும்‌ அபியூவும்‌ பலிபீடத்திலுள்ள 
பரிசுத்தமான அக்கினியை பயன்படுத்தாமல்‌, 
சமாதான பலிகளை வேவிப்பதற்கு 
பயன்படுத்தப்படும்‌ பொதுவான அக்கினியை 
கர்த்தருடைய சந்நிதியில்‌ கொண்டு 
வருகிறார்கள்‌. அவர்கள்‌ இருவரும்‌ 


அந்நிய அக்கினி என்று சொல்லுகிறார்‌. 


லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தருக்கு தூபம்காட்டும்போது, ஒரு 
ஆசாரியர்‌ மாத்திரமே தூபங்காட்டவேண்டும்‌. 
ஒரு ஆசாரியர்‌ மாத்திரம்‌ தன்‌ கையில்‌ 
தூபகலசத்தைப்‌ பிடித்திருக்கவேண்டும்‌. 
ஆனால்‌ இங்கே இவர்கள்‌ இருவரும்‌ தன்‌ 
தன்‌ கையிலே, ஆளுக்கு ஒரு தூபகலசத்தை 
பிடித்துக்கொண்டு நிற்கிறார்கள்‌. அவர்கள்‌ 


கொண்டு வருகிறார்கள்‌. 


கர்த்தருக்‌ சாரிய ஊழியம்‌ 
செய்கிறவன்‌ it பக்தியோடும்‌ 
பரிசுத்தத்தோடும்‌ செய்யவேண்டும்‌. கர்த்தர்‌ 
தங்களுக்கு நியமித்திருக்கிற பிரகாரம்‌, 
கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து 
அவருக்கு ஆசாரிய ஊழியம்‌ 
செய்யவேண்டும்‌. ஆனால்‌. நாதாபும்‌ 
அபியூவமோ கர்த்தரமீது பக்திமில்லாமல்‌, 
அவசரப்பட்டு, கர்த்தருடைய கட்டளையை 
தியானித்துப்‌ பார்க்காமல்‌, தங்களுடைய 
சுயவிருப்பம்போல அவருடைய சந்நிதியில்‌ 
பிரவேசிக்கிறார்கள்‌. 


மகிமை சகல. 
காணப்படுகிறது. 
சந்நிதியிலிருந்து அக்கினி 
புறப்பட்டு, பலிபீடத்தின்‌ மேலிருந்த 
சர்வாங்க தகனபலியையும்‌, கொழுப்பையும்‌ 
எரித்துவிடுகிறது. ஜனங்கள்‌ எல்லோரும்‌ 

அதைக்‌ கண்டபோது ரவாரித்து, 
முகங்குப்புற விழுந்து கிடக்கிறார்கள்‌ 
(லேவி 9:23,24). ஆனால்‌ ஆரோனின்‌ 
குமாரராகிய நாதாபும்‌ அபியூவுமோ, கர்த்தர்‌ 
தங்களுக்கு  கட்டளையிடாத அந்நிய 
அக்கினியை கர்த்தருடைய சந்நிதியில்‌ 
கொண்டு வருகிறார்கள்‌. 


கர்த்தருடைய 
ஜனங்களுக்கும்‌. 
கர்த்தருடைய 


நாதாபும்‌ 
மதுபானமும்‌ 


அபியூவம்‌ திராட்சரசமும்‌ 
பானம்பண்ணி 
வெறித்திருப்பதற்கும்‌ 
அவர்கள்‌ குடிபோதையிலே 
சந்நிதியில்‌ பிரவேசிக்கிறார்கள்‌. ஆசாரிப்புக்‌ 


வாய்ப்புள்ளது. 
கர்த்தருடைய 
கூடாரத்திற்குள்‌ பிரவேசிக்கிறபோது 
ஆசாரியர்கள்‌ திராட்சரசத்தையும்‌, 


மதயானத்தையம்‌ குரக்கவேண்டாம்‌ என்று 
கர்த்தர்‌ விசேஷமாய்க்‌ கட்டளை 


கொடுக்கிறார்‌. 





லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


கர்த்தர்‌ ஆரோனை நோக்கி, 
உன்னோடேகூட உன்‌ 
சாகாதிருக்கவேண்டுமானால்‌, 
கூடாரத்துக்குள்‌ பிரவேசிக்கிறபோது. 
திராட்சரச த்தையும்‌ மதுவையும்‌ 
குடிக்கவேண்டாம்‌' (லேவி 10:89) என்று 
சொல்லுகிறார்‌. 


ஆசாரியர்‌ சமாதான  பலிகளின்‌ 
மாம்சத்தைப்‌ புசிக்கவேண்டும்‌. அது 
பரிசுத்தமான மாம்சம்‌. ஆசாரியர்கள்‌ அந்த 
மாம்சத்தை பரிசுத்தத்தோடு புசிக்கவேண்டும்‌. 
அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது. 
நாதாபும்‌ அபியூவும்‌ சமாதானபலிகளின்‌ 
மாம்சத்தை பரிகத்தமில்லாமல்‌, 
பெருந்தீனி உண்பதுபோல புசித்து, 
திராட்சரச த்தையும்‌ மதுபானத்தையும்‌ 
பானம்பண்ணியிருக்கிறார்கள்‌ அவர்கள்‌ 
குடித்து வெறித்திருக்கிறார்கள்‌. 


சி்‌ 
பத்தியும்‌. தெளி சதா இதக்‌ 


நாதாபும்‌ பகா குடிவெறியில்‌, 


நிதானமிழந்து, தன்‌ தன்‌ தூபகலசத்தை 
ளில்‌ அக்கினியையும்‌, 


போட்டு, 
கர்த்தர்‌ தங்களுக்கு கட்டளையிடாத அந்நிய 
கினியை அவருபை 


அக்‌ 
கொண்டு வருகிறார்கள்‌. 
விரோதமான ம்‌ 
அறியாமையினால்‌ செய்த பாவமல்ல. 
பாவத்தை அவர்கள்‌ இருவரும்‌ துணிகரமாக 
செய்திருக்கிறார்கள்‌. 

.. நாதாபும்‌  அபியூவும்‌, 

தங்களுக்கு கட்டளையிடாத 

அக்கினியை அவருடைய 

கொண்டு வந்தபோது, அக்கினி கர்த்தருடைய 
சந்தியிலிருந்து புறப்பட்டு, அவர்களைப்‌ 


அவர்கள்‌ கர்த்தருடைய 
செத்துப்போகிறார்கள்‌ 


சந்நிதியில்‌ 


அபியூ ஆகியோரின்‌ 

பாவங்களைப்பற்றிய விவரம்‌ வருமாறு : 

ஊழியத்திற்கான 
கீழ்ப்படிந்து, 


1. ஆசாரிய 
பிரமாணங்களுக்குக்‌. 
ஊழியம்‌ செய்யவில்லை. 


அவர்கள்‌ கர்த்தர்‌ தங்களுக்குக்‌ 
கட்டளையிடாத அந்நிய அக்கினியை 
அவருடைய சந்நிதிமில்‌ கொண்டு 
வருகிறார்கள்‌. (லேவி 10:1; எண்‌ 3:4) 


அவர்கள்‌ தவறான நேரத்தில்‌, தவறான 
ஸ்தலத்தில்‌ அக்கினியைக்‌ கொண்டு 


வருகிறார்கள்‌. 


தேவனுக்கு முன்பாக ்‌ 
தங்களையும்‌, சபையாரையும்‌ 
பரிசுத்தப்படுத்திக்‌ கொள்ளவில்லை. 
(லேவி 10:3; லேவி 9:24) 

5. அவர்கள்‌ இருவரும்‌ திராட்சரசமும்‌, 


மதுவும்‌ குடித்து வெறியிருக்கிறார்கள்‌. 
(லேவி 10:39) 


அவர்கள்‌ 


கர்த்தர்‌ அவர்கள்‌ இருவருக்கும்‌ 
கடினமான தண்டனையைக்‌ கொடுக்கிறார்‌. 
தாம்‌ கொடுக்கும்‌ தண்டனையை 
காலதாமதம்பண்ணாமல்‌, உடனே 
கொடுத்துவிடுகிறார்‌. நாதாபும்‌ அபியூவும்‌ 
பிரதான  ஆசாரியனாகிய 

குமாரர்கள்‌. ஆரோன்‌. 


சகோதரர்‌. கர்த்தர்‌ 
ஆளாக்கும்‌ ச அவருடைய குடும்பத்தாருக்கும்‌. 

'ஷித்த கிருபைகளையும்‌, ஊழியத்தையும்‌ 
கொடுத்து, 


அவர்களை 
கனம்பண்ணியிருக்கிறார்‌. 


ஆனால்‌ இப்போது நாதாபம்‌ அிழூவம 
கர்த்தருடைய சந்நிதியில்‌ செத்துக்‌ 
கிடக்கிறார்கள்‌. கர்த்தருடைய 
சந்நிதியிலிருந்து புறப்பட்ட அக்கினியே 
அவர்கள்‌ இருவரையும்‌ பட்சித்துப்போடுகிறது. 

ருடைய 
ண்டு 
பார்வையில்‌ 


நாதாபும்‌ அமியூவும்‌ கர்த்‌ 
சந்நிதியில்‌ அந்நிய அக்கினியை 

கர்த்தருடைய 

பாவமாகவும்‌, மிகப்பெரிய 
துரோகமாகவும்‌ இருக்கிறது. அவர்கள்‌. 
மோசேயின்‌ வார்த்தைக்கும்‌ கீழ்ப்படியவில்லை. 
தேவனுடைய தெய்வீக பிரமாணத்திற்கும்‌ 
மூலமாக, 


குமாருக்கும்‌. 
பிரமாணத்தைக்‌ கொடுத்திருக்கிறார்‌. 





லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


நாதாபும்‌ அமியூவும்‌ கர்த்தருடைய 
மோசேக்கு கட்டளையிட்ட ம்‌ | சந்நிதியில்‌ செத்துப்போனது கர்த்தருடைய 
ஒவ்வொரு: த்தையும்‌ | நீதியாயிருக்கிறது. கர்த்தர்‌ இப்போதுதான்‌ 
செய்திருக்கிறார்கள்‌. ர்கள்‌ | ஆரோனுக்கும்‌ அவருடைய குமாருக்கும்‌. 
இதுவரையிலும்‌ கர்த்தருடைய கட்டளையை ன்‌ 

மீறவில்லை. ஆசாரிய ஊழியம்‌ 

இதுவரையிலும்‌ கர்த்தருடைய வார்த்தையின்‌ 

பிரகாரம்‌, நடைபெற்று வருகிறது. | ஆசாரிய 

ஆனால்‌ இப்போதோ நாதாபும்‌ அபியூவும்‌, | பிரதிஷ்டைபண்ணப்பட்டிருக்கிறார்கள்‌. 
கந்தர்‌ தங்களுக்கு கட்டளையிடாத அந்நிய | கர்த்தர்‌ ஆசாரிய ஊழியத்தின்‌ பிரதிஷ்டையை 
அக்கினியை அவருடைய சந்நிதியில்‌ | கனம்பண்ணுகிறார்‌. 


கொண்டு வருகிறார்கள்‌. 
ஆசாரிய ஊழியத்தில்‌ எந்தவிதமான 
அவர்கள்‌ இருவரும்‌ கர்த்தர்‌ | தப்பிதமும்‌, முறைகேடும்‌ காணப்படக்கூடாது. 
தங்களுக்கு கட்டளையிட்டதை செய்யாமல்‌, | என்பதில்‌ கர்த்தர்‌ மிகவும்‌ 
தங்களுடைய சுயபுத்திமினாலே தங்களுக்கு | சுவனமாயிருக்கிறார்‌.  நாதாயும்‌ அபியூவும்‌ 
தாங்களே கட்டளை கொடுத்து. | ஆரம்பத்திலேயே கர்த்தருடைய கட்டளைக்கு 
கர்த்தருக்கு விரோதமான பாவத்தை | கீழ்ப்படியாமல்‌ பாவம்‌ செய்கிறார்கள்‌. கர்த்தர்‌ 
செய்கிறார்கள்‌. கர்த்தருக்கு | ஆசாரியரின்‌ பாவத்தை ஆரம்பத்திலேயே 
பலிசெலுத்துவதைவிட அவருடைய | தண்டித்து, அவர்களை எச்சரிக்கிறார்‌ 
பிரமாணத்திற்கு கீழ்ப்படிவது மிகவும்‌ | ஆசாரியர்கள்‌ இனிமேலும்‌ இதுபோன்ற 
முக்கியமானது. கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ | பாவத்தை செய்யாதவாறு, கர்த்தர்‌ 
சபையாருக்கு தம்முடைய வார்த்தைக்கு | அவர்களை ஆரம்பத்திலேயே தண்டித்து 
கீழ்ப்படிவதின்‌ அவசியத்தையும்‌ | உணர்த்துகிறார்‌ 
முக்கியத்துவத்தையும்‌ உணர்த்த 
விரும்புகிறார்‌. கர்த்தர்‌ அவர்களுக்கு 
த்த பன போதிக்க 
்‌ 
ஸு ம ித்தப்போடுகிறதைய்‌ 
கர்த்தருடைய ஊழியக்காரர்‌, தாங்கள்‌ | சபையார்‌ எல்லோரும்‌ பார்க்கிறார்கள்‌. 
ங்கிற" வகார கா பதாம்‌ அவர்கள்‌ இகல்‌ ட்‌ 
கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து | கண்களுக்கும்‌ முன்பாக, கர்த்தருடைய 
செய்யவேண்டும்‌. சகலமும்‌ கர்த்தருடைய | சந்நிதியில்‌ செத்துப்போகிறார்கள்‌. 
சித்தத்தின்‌ பிரகாரமாகவும்‌, விருப்பத்தின்‌ | அவர்களுடைய மரணம்‌ இரகசியமாக 
பிரகாரமாகவும்‌ நடைபெறவேண்டும்‌. | நடைபெற்ற மரணமல்ல. எல்லோருக்கும்‌ 
இஸ்ரவேல்‌ சபையாரில்‌. ஒருவரும்‌ அவர்கள்‌ செத்துப்போகிறார்கள்‌. 
கர்த்தருடைய கட்டளையை மீறக்கூடாது. ர்களுடைய பாவம்‌ எல்லோருக்கும்‌ 
ஆனால்‌ இங்கு ஆரோனின்‌ குமாரராகிய ந்திருக்‌ கர்த்தர்‌ அவர்களுக்கு 
இரண்டு ஆசாரியர்கள்‌ கர்த்தருடைய த்த தண்டனையையும்‌ எல்லோரும்‌ 
கட்டளையை மீறியிருக்கிறார்கள்‌. பார்த்திருக்கிறார்கள்‌. ஆகையினால்‌ பாவம்‌. 
செய்கிறவர்கள்‌ இனிமேல்‌ பயப்படுவார்கள்‌. 
| கர்த்தருக்கு ஆசாரிய ஊழியம்‌ | கர்த்தர்‌ தம்முடைய நீதிமினால்‌ 
செய்கிறவர்கள்‌, கர்த்தருக்கு முன்பாகவும்‌ | நாதாபையும்‌ அபியூவையும்‌ தண்டித்ததுபோல 
ஜனங்களுக்கு முன்பாகவும்‌ பரிசுத்தமாயும்‌, [ தங்களையும்‌ தண்டிப்பார்‌ என்னும்‌ பயம்‌ 
எடுத்துக்காட்டாயும்‌. இருக்கவேண்டும்‌. | ஆசாரியர்‌ எல்லோருடைய இருதயத்திலும்‌ 
ஆனால்‌ இந்த ஆசாரியர்களில்‌ இருவரும்‌ | இருக்கும்‌. அவர்களிடத்தில்‌ கர்த்தர்மீது 
பக்தி மாத்திரமல்ல பயமும்‌ கலந்திருக்கும்‌. 


உடனே தண்டித்து, ர்க்‌ கோபத்தையும்‌ 
நீதியையும்‌ வெளிப்படுத்துகிறார்‌. 





பயம 
பரபர 


புதிய ஏற்பாட்டுக்காலத்தில்‌ பரிகத்த 
ஆவியானவர்‌ விசுவாசிகள்மீது அக்கினியாக 
இறங்கி வருகிறார்‌. அனனியாவும்‌ சப்பீராளும்‌ 
பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக 
பொய்சொன்னார்கள்‌. கர்த்தர்‌ அவர்கள்‌ 
இருவரையும்‌ அடித்தார்‌. அவர்கள்‌ இருவரும்‌ 
உடனே செத்துப்போனார்கள்‌. 

கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து 
புறப்பட்டு வந்த அக்கினிமினால்‌ ஏற்பட்ட 
அழிவுகளைப்பற்றி பரிசுத்த வேதாகமத்தில்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. அதன்‌ விவரம்‌ 
வருமாறு 


1. சோதோம்‌, கொமோரா (ஆதி 19:24) 
2, எகிப்தின்மீது வாதை (யாத்‌ 9:23-24) 
3. இஸ்ரவேலில்‌ வாதை (எண்‌ 111-3) 


250 மனுஷர்‌ 
: எண்‌ 260) 


5. எலியாலினால்‌ 102 
(இராஜா 1:10-14) 
வருங்காலத்தில்‌ அக்கினிமினால்‌ 

வரப்போகும்‌ அழிவைப்பற்றியும்‌ பரிசுத்த 

வேதாகமத்தில்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. அதன்‌ 
விவரம்‌ வருமாறு 


மனுஷர்‌ 


எக்காள 


நியாயத்தீர்ப்பு 


1. முதலாம்‌. 
(வெளி 8:7) 


இரண்டு சாட்சிகளிடமிருந்து 
அக்கினி. (வெளி 11:5) 


வந்த 
3. பாபிலோனின்‌ அழிவு. (வெளி 18:8) 


கலகக்காரர்களைத்‌ 
வானத்‌ ந்‌ 


அக்‌: 
(வெளி 20:9) 


அக்கினி பூமியைப்‌ 
பேதுரு 310-13) 


புதுப்பிக்கும்‌. 


லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


பிரியப்‌] 
UBLISHERS 


நாதாபும்‌ அபியூவும்‌ 
லேவி 10:3-7. 


லேவி 10:3. அப்பொ 
ஆரோனை நோக்கி: என்னிடத்தில்‌ 
சேருகிறவர்கனால்‌ நான்‌ பரிசுத்தம்‌ 
பண்ணப்பட்டு, ௪௧௨ ஜனங்களுக்கும்‌ 
முன்பாக நான்‌ மகிமைப்படுவேன்‌ என்று 
கர்த்தர்‌ சொன்னது இதுதான்‌ என்றான்‌; 
ஆரோன்‌ பேசாதிருத்தான்‌.. 


மோசே. 


லேவி 10:4. பின்பு மோசே ஆரோனின்‌: 
சிறிய தகப்பனான ஊசியேலின்‌ 
குமாரராகிய மீசவேலையும்‌ 
எல்சாபானையும்‌ அழைத்து: நீங்கள்‌. 
கிட்டவந்து, உங்கள்‌ சகோதரரைப்‌ 
பரிசுத்த ஸ்தலத்துக்கு முன்னின்று 
எடுத்து, பாளயத்துக்குப்‌ புறம்பே 
'கொண்டுபோங்கள்‌ என்றான்‌. 


லேவி. 
அவர்கள்‌ 
அவர்கள்‌ 
சட்டைகளோடும்‌ 
பானயத்துக்குப்‌ 
கொண்டுபோனார்கள்‌.. 


10:5. மோசே. 
கிட்டவந்து, 


சொன்னபடி. 
அவர்களை 
உடுத்தியிருந்த 
எடுத்துப்‌ 
புறம்பே 


லேவி 10:6. மோசே ஆரோனையும்‌ 
எலெயாசார்‌ இத்தாமார்‌ என்னும்‌ அவன்‌ 
நோக்கி: நீங்கள்‌. 


கடுங்கோபம்‌ 


இருப்பீர்கனாக; உங்கன்‌ சகோதரராகிய 
இண்ரவேல்‌ குடும்பத்தார்‌ யாவரும்‌. 
கர்த்தர்‌ கொளுத்தின. இத்த 
அக்கினிக்காகப்‌ புலம்புவார்கனாக. 


நீங்கள்‌ சாகாதபடிக்கு 

கூடாரவாசலிலிருந்து 

கர்த்தருடைய 

உங்கள்மேல்‌: 

அவர்கள்‌: 

மோசேமினுடைய வார்த்தையின்படியே 
செய்தார்கள்‌. 





BALWETHER 
பிய 


தன்னுடைய குமாரராகிய நாதாபும்‌ 
அபியூவம்‌ செத்துப்போனதைப்‌ பார்த்து, 
ஆரோன்‌ அதிர்ச்சியடைகிறார்‌. அவர்களைச்‌ 
சுற்றிலுமிருக்கிற எல்லோருக்கும்‌ மிகுந்த 
பயமும்‌ நடுக்கமும்‌ உண்டாயிற்று. மோசேயும்‌ 
இளகிய மனதுள்ளவர்‌. ஆரோனுடைய 
குமாரர்‌ இருவரும்‌  செத்துப்போனதைப்‌ 
பார்த்து மோசேயும்‌ துக்கப்பட்டிருப்பார்‌. 
ஆனாலும்‌ மோசே தன்னுடைய மனதை 
தேற்றிக்கொண்டு, கர்த்தர்‌ தனக்கு 
சொல்லுகிற வார்த்தைகளை, 
பட்ட சொல்லுகிறார்‌. 


மோசே ஆரோனை 
என்னிடத்தக்‌. 'மோருகிறவச்களால்‌. 
நான்‌ பரிசுத்தம்‌ பண்ணப்பட்டு, 
சகல ஜனங்களுக்கும்‌ முன்பாக நான்‌ 
மகிமைப்படுவேன்‌ என்று கர்த்தர்‌ சொன்னது 
இதுதான்‌" (லேவி 10:3) என்று சொல்லுகிறார்‌ 
ஆரோன்‌ பேசாதிருக்கிறார்‌. 


நோக்கி, 


தேவன்‌ நாதாபையும்‌, அபியூவையும்‌ 
அழித்துப்போடுகிறார்‌.. வன்‌ 
மதுபானவெறியில்‌ இருந்தார்கள்‌. கர்த்தர்‌ 
அவர்களை நியாயந்தீர்க்கவில்லையென்றால்‌, 
பின்வரும்‌ சந்ததிகளில்‌ ஆசாரிய ஊழியம்‌ 
செய்கிறவர்கள்‌ மதுபான வெறிகொண்டு, 
ஊழியம்‌ செய்வதற்கு துணிந்து விடுவார்கள்‌. 
வருங்கால சந்ததியாருக்கு 
எடுத்துக்காட்டாக 
வேண்டுமென்பதற்காகக்‌ 
அவர்களைக்‌ கொன்றுபோட்டார்‌. 
இதை அங்கீகரித்து, 
பேசாதிருக்கிறார்‌ 

கர்த்தருடைய 
துக்கத்தோடும்‌, வேதனையோடும்‌ 


சந்நிதியில்‌ 
இருக்கிற 
தன்னுடைய மூத்த சகோதரன்‌ ஆரோனைப்‌ 


பார்த்து, “கர்த்தர்‌ சொன்னது இதுதான்‌” 
என்று மோசே சொல்லுகிறார்‌. கர்த்தர்‌ எதை 
சொன்னார்‌ என்பது ஆரோனுக்கு தெரியும்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய கிருபையினால்‌ நம்‌ 
எல்லோருடைய இருதயங்களிலும்‌ பேசுகிறார்‌. 


“என்னிடத்தில்‌ சேருகிறவர்களால்‌ நான்‌ 
பரிசுத்தம்‌ பண்ணப்பட்டு. 
ஜனங்களுக்கும்‌. முன்பாக 
மகிமைப்படுவேன்‌' என்பதே 
சொல்லுகிற வார்த்தை. ஆரோன்‌ 
வார்த்தையைக்‌ கேட்டு பேசாமல்‌. 
அமைதியாயிருக்கிறார்‌. மோசே சொல்லுகிற 
வார்த்தை ஆரோனை அமைதிப்படுத்துகிறது. 


லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தன்னுடைய குமாரராகிய  நாதாபும்‌ 
அபியூவும்‌ மரணத்திற்கு பாத்திரவான்கள்‌ 
என்பதை ஆரோன்‌ அறிந்துகொள்கிறார்‌. 
அவர்கள்‌ இருவரும்‌ கர்த்தரை 
பரிகத்தம்பண்ணவில்லை.அவர்கள்‌ கர்த்தரை 
மகிமைப்படுத்தவில்லை. கையினால்‌ 
நாதாபும்‌ அபியூவம்‌ ஜனங்கள்‌ மத்தியில்‌ 
இல்லாதவாறு அறுப்புண்டுபோனார்கள்‌. 

கர்த்தர்‌ மகிமைப்படும்‌ வண்ணமாக, 
தன்னுடைய குமாரராகிய நாதாபும்‌ அபியூவும்‌ 
செத்துப்போனார்கள்‌ என்பதை ரோன்‌ 
அறிந்துகொள்கிறார்‌. கர்த்தரிடத்தில்‌ 
பட்சபாதமில்லை. நீதியுள்ளவர்‌. 
கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு நீதியும்‌ 
நியாயமுமுள்ளதாக இருக்கும்‌. நாதாபும்‌ 
அபியூவும்‌ ஆரோனின்‌ குமாரராயிருந்தாலும்‌, 
அவர்கள்‌ இருவரும்‌ ஆசாரிய ஊழியத்திற்கு 
பிரதிஷ்டைபண்ணப்பட்டவர்களாகயிருந்தாலும்‌, 
கர்த்தர்‌ பட்சபாதமில்லாமல்‌, அவர்களுடைய 
பாவத்தினிமித்தமாக, அவர்களை 
தண்டிக்கிறார்‌. 

மோசே தன்னிடத்தில்‌ 
கர்த்தருடைய வார்த்தைகளை 
பொறுமையோடு கேட்கிறார்‌. 
குமாரர்களில்‌ இருவர்‌ 


அவர்‌ 


சொல்லுகிற 
ஆரோன்‌ 
ஆரோனுடைய 
கர்த்தருடைய 
செத்துக்கிடக்கிறார்கள்‌. 

சந்நிதியிலிருந்து புறப்பட்ட 

க்‌ அவர்களை பட்சித்துப்போட்டது. 
செத்துக்கிடக்கிற தன்னுடைய இரண்டு 
குமாரர்களையும்‌ பார்த்து, ஆரோதுடைய 
க்கமும்‌ 'வதனையும்‌ 


ஒப்புக்கொடுக்கிறார்‌. 
ஆரோன்‌ கர்த்தருக்கு முன்பாகவும்‌, 
மோசேக்கு முன்பாகவும்‌, இஸ்ரவேல்‌ 
சபையாருக்கு முன்பாகவும்‌, தன்னுடைய 
காத்துக்கொள்கிறார்‌ 


த்‌ 

ஆரோனைப்போல பேசாமல்‌ அமைதியாயிருக்க 
வேண்டும்நாம்‌ வேதனைகளை அனுபவிக்கும்‌. 
போது கர்த்தரிடத்தில்‌ விவாதம்‌ 
பண்ணக்கூடாது. கர்த்தருக்கு விரோதமாக 
வாக்குவாதம்பண்ணக்கூடாது. நாம்‌. 

கர்த்தரிடத்தில்‌ சண்டைபோடுகிறவர்‌ 
களாயிருக்கக்கூடாது. நாம்‌ கர்த்தருடைய 
நீதிக்கும்‌, ியாயந்திற்கம்‌ கீழப்டியவேண்டும்‌ 
கர்த்தருடைய சித்தமும்‌ விருப்பமும்‌ நம்முடைய 
சித்தமாகவும்‌ விருப்பமாகவும்‌ மாறவேண்டும்‌. 





(யம்‌ 
பிய 


நம்முடைய மீறுதல்களினிமித்தமாகவும்‌ 
அக்கிரமங்களினிமித்தமாகவும்‌ கர்த்தர்‌ 
நம்மைத்‌ தண்டிக்கும்போது, அந்தத்‌ 
தண்டனைகளை ஏற்றுக்கொள்ளவேண்டும்‌. 
அவற்றை பயபக்தியோடு 
தாங்கிக்கொள்ளவேண்டும்‌. நம்மைத்‌ 
எனவோ. என்னு, சித்த டுடையு 
விருப்பமல்ல. நம்முடைய பாவத்திற்கு நாம்‌ 
மனந்திரும்பவேண்டும்‌ என்பதே கர்த்தருடைய 
விருப்பம்‌. கர்த்தர்‌ காரணமில்லாமல்‌ 
யாரையும்‌ எப்போதும்‌ தண்டிக்கமாட்டார்‌. 


நம்முடைய பாவத்தினிமித்தமாக கர்த்தர்‌ 
நம்மைத்‌ தண்டிக்கும்போது, கர்த்தருடைய 
நாமம்‌ மகிமைப்படுவதைப்‌ பார்த்து. 
நம்முடைய இருதயத்தில்‌ நமக்கு ஆறுதலும்‌ 
சமாதானமும்‌ ஏற்படவேண்டும்‌. நாம்‌. 
வேதனைகளையும்‌ பாடுகளையும்‌ 
அனுபவிக்கும்போது, நம்முடைய மனது 
குழப்பமடையாமல்‌, கர்த்தருக்குள்‌ 
சமாதானமாயிருக்கவேண்டும்‌. நம்முடைய 
வேதனைகளைவிட, கர்த்தருடைய நாமம்‌ 
மகிமைப்படவேண்டும்‌ என்பதே நம்முடைய 
விருப்பமாயிருக்கவேண்டும்‌. 


ஆரோன்‌ கர்த்தரைவிட 
குமாரரைக்‌ கனம்பண்ண 
தன்னுடைய இரண்டு 
செத்துப்போனது 
துக்கமாகயிருந்தாலும்‌, 


தன்னுடைய 
ம்பவில்லை. 
குமாரும்‌ 


ஆறுதலடைகிறார்‌ 
கர்த்தருடைய நாமம்‌ த்து 
முக்கியமானதாயிருக்கிறது.  ஆரோனுக்கு 
தன்னுடைய குமாரரைவிட, தேவனுடைய 
நாமமும்‌, அவருடைய ஆசரிப்புக்கூடாரமும்‌, 
அவருடைய பிரமாணமும்‌, 
முக்கியமானதாகவும்‌, பெரிதாகவும்‌ 
இருக்கிறது. 


ஆரோன்‌. தன்னுடைய குடும்ப 
கவுரவத்திற்கு முக்கியத்துவம்‌ 
கொடுக்கவில்லை. ஸ்ரவேல்‌ சபையார்‌ 
மத்தியில்‌ தனக்கும்‌ தன்னுடைய 
குடும்பத்தாருக்கும்‌ இருக்கிற மதிப்பையும்‌ 
மரியாதையையும்‌ யோசித்துப்‌ பார்க்கவில்லை. 
கர்த்தர்‌ சொன்ன பிரகாரம்‌, “என்னிடத்தில்‌ 
சேருகிறவர்களால்‌ நான்‌ பரிகத்தம்‌ 
பண்ணப்பட்டு, சகல ஜனங்களுக்கும்‌ 
முன்பாக நான்‌ மகிமைப்படுவேன்‌” என்னும்‌ 
வார்த்தை, தன்னுடைய குமாரர்‌ இரண்டு 


லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பேருடைய மரணத்தின்‌ மூலமாக 
நிறைவேறுவதைப்‌ பார்த்து ஆரோன்‌ ஒன்றும்‌ 
பேசாமல்‌ அமைதியாயிருக்கிறார்‌. அவருடைய 
மனதிலே. குழப்பமில்லாமல்‌ ஆறுதலும்‌ 
சமாதானமும்‌ ஏற்பட்டிருக்கிறது. 

ஆரோனின்‌ குமாரராகிய நாதாபும்‌ 
அபியூவம்‌ கர்த்தருடைய சந்நிதியில்‌ 
செத்துக்கிடக்கிறார்கள்‌. கர்த்தருடைய சந்நிதி 
பரிசுத்தமானது. அவர்களுடைய பிரேதங்கள்‌ 
அங்கேயே கிடப்பது முறையானதல்ல. 
நாதாபும்‌: அபியூவும்‌ தங்களுடைய 
பாவத்தினிமித்தமாக செத்துக்கிடக்கிறார்கள்‌. 
ஆனாலும்‌ மோசே அவர்கள்மீது 
இரக்கப்பட்டு, அவர்களுக்கு கண்ணியமான 
அடக்க ஆராதனை நடைபெறுவதற்கு 
ஒழுங்குபடுத்துகிறார்‌. அவர்கள்‌ இருவரும்‌ 
தேவனுடைய நீதியினால்‌ செத்துப்போனாலும்‌, 
அவர்களுக்கு மனுஷருடைய இரக்கத்தினால்‌ 
நல்ல அடக்கம்‌ கிடைக்கிறது. 
மோசே ஆரோனின்‌ சிறிய 
தகப்பனான  ஊசியேலின்‌ குமாரராகிய 
மீசவேலையும்‌ எல்சாபானையும்‌ அழைத்து: 
“நீங்கள்‌ கிட்டவந்து, உங்கள்‌ சகோதரரைப்‌ 
பரிசுத்த ஸ்தலத்துக்கு முன்னின்று எடுத்து, 
பாளயத்துக்குப்‌ புறம்பே கொண்டுபோங்கள்‌" 
என்று சொல்லுகிறார்‌. மோசே சொன்னபடி 
அவர்கள்‌ கிட்டவந்து. அவர்களை 
அக்‌ உடுத்தியிருந்த சட்டைகளோடும்‌ 

த்துப்‌ பாளயத்துக்குப்‌ புறம்பே 
கொண்டுபோகிறார்கள்‌ (லேவி 10:4,5) 


பின்பு 


,  எல்சாபானும்‌ 
ஆரோனுடைய 
அவர்கள்‌. 


ஆகிய 
நெருங்கிய 
உறவினர்கள்‌. இதுவரையிலும்‌ 
ஆசாரிய ஊழியத்திற்குத்‌ 
தெரிந்தெடுக்கப்படவில்லை (யாத்‌ 6:22) 


மீசவேலும்‌, 
இருவரும்‌ - 


போகப்படுவதை பார்த்து இஸ்ரவேல்‌ சபையார்‌ 
மிகுந்த துக்கமடைகிறார்கள்‌. அவர்களுடைய 
ம்‌, கலக்கமும்‌ 





லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


இஸ்ரவேல்‌ சபையாருக்கு நாதாபையும்‌ 
அபியூவையும்‌ பற்றி ஏற்கெனவே நன்றாய்த்‌ 
தெரியும்‌. அவர்கள்‌ இருவரும்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ மத்திமிலே அதிக கனமும்‌ மகிமையும்‌ 
'மேன்மையுள்ளவர்கள்‌. மோசே சீனாய்‌ 
மலைக்கு போனபோது. நாதாபும்‌ அபியூவம்‌ 
அவரோடு கூடப்போனவர்கள்‌. 


“பின்பு அவர்‌ மோசேயை நோக்கி: 
நீயும்‌ ஆரோனும்‌ நாதாபும்‌ அபியூவும்‌ 
இஸ்ரவேலின்‌ மூப்பரில்‌ எழுபதுபேரும்‌ 
கர்த்தரிடத்தில்‌ ஏறிவந்து, தூரத்திலிருந்து 
பணிந்துகொள்ளுங்கள்‌' (யாத்‌ 24:1) என்று 
சொன்னார்‌. 


நாதாபும்‌ அபியூவும்‌ பரலோகத்திலிருந்து. 

வித்‌ கிருபைகளையும்‌, 
 பெற்றிருந்தார்கள்‌. 

ஜனத்தாருக்கு 

பண்டை வ்ணறு 

பாதோ அவர்கள்‌ 

இருவரும்‌ கர்த்தருடைய சந்நிதியிலே. 
செத்துக்கிடக்கிறார்கள்‌. அவர்களுடைய 
பிரேதங்களைப்‌ பார்த்து இஸ்ரவேல்‌ சபையார்‌ 


முன்பாக, இப்போது அவர்கள்‌ இருவருடைய 


பிரேதங்களும்‌, அவர்கள்‌ உடுத்தியிருந்த: 
ஆசாரிய வஸ்திரங்களோடு பாளயத்திற்கு 
புறம்பே கொண்டு போகப்படுகிறது. 


மலையின்மீது, 

ஏறிப்போனவர்கள்‌ 

செத்துப்போனவர்களாக, 

கொண்டுபோகப்படுகிறார்கள்‌. தேவனுடைய 

கோபம்‌ பிரத்தியட்சமாக வெளிப்படுகிறது. 

தேவனுடைய. நீதியில்‌ பட்சபாதம்‌ 

எதுவுமில்லை. கர்த்தருடைய வார்த்தைக்கும்‌, 

அவருடைய கட்டளைக்கும்‌ எல்லோரும்‌ 
கீழ்ப்படியவேண்டும்‌. 


இஸ்ரவேல்‌ 
பேசமுடியவில்லை. 
பரிசுத்தமான 
முன்பாக 
சாமு 6:20) 


அழமுடிகிறது. 


ஜனத்தாரால்‌ 
அவர்களால்‌ 

தேவனாகிய 

நிற்கத்தக்கவன்‌ 


QOODNENS 
PUBLISHERS 


குமாரராகிய நாதாபும்‌ 
செத்துப்போனதற்காக 
அழுது புலம்பக்கூடாது. 
மரித்தவர்களுக்காக துக்கம்‌ 
கொண்டாடக்கூடாது. மோசே ஆரோனையும்‌ 
எலெயாசார்‌ இத்தாமார்‌ என்னும்‌ அவருடைய 
குமாரரையும்‌ நோக்கி, “நீங்கள்‌ 
சாகாதடிக்கும்‌, சபையனைத்தின்‌ மேலும்‌ 
கடுங்கோபம்‌ வராதடடிக்கும்‌, நீங்கள்‌ உங்கள்‌ 
தலைப்பாகையை எடுத்துப்போடாமலும்‌, 
உங்கள்‌ வஸ்திரங்களைக்‌ கிழிக்காமலும்‌ 
இருப்பீர்களாக" (லேவி 10%) 


ஆரோனுக்கும்‌ 
குமாருக்கும்‌ - சொன்ன 
கட்டளைகளைப்பற்றிய விவரம்‌ வருமாறு : 


1. நீங்கள்‌ உங்கள்‌ தலைப்பாகையை 
எடுத்துப்போடாமல்‌ இருங்கள்‌. 

2. நீங்கள்‌ உங்கள்‌ 
கிழிக்காமல்‌ இருங்கள்‌. 
உங்கள்‌ சகோதரராகிய இஸ்ரவேல்‌. 
குடும்பத்தார்‌ யாவரும்‌ கர்த்தர்‌ 


கொளுத்தின இந்த அக்கினிக்காகப்‌ 
புலம்புவார்களாக. ஆனால்‌ நீங்கள்‌ 


புலம்பக்கூடாது. 


வஸ்திரங்களைக்‌ 


நீங்கள்‌ சாகாதபடிக்கு 
ஆசரிப்புக்‌ கூடாரவாசலிலிருந்து 
புறப்படாதிருங்கள்‌ (லேவி 10:7). 


தலைப்பாகையை  எடுத்துப்போடுவதும்‌, 
வஸ்திரங்களைக்‌ கிழிப்பதும்‌ துக்கத்திற்குப்‌ 
அடையாளங்களாகும்‌. 

ஆதி 4413; 

யோபு 1:20; 


ஆசாரியர்கள்‌ 
புலம்பக்‌ கூடாது. 


மரித்தோருக்காகப்‌ 


மரித்த சடலங்களைத்‌ 
தொடவும்‌ கூடாது. (லேவி 21:10-12) 
நாதாபும்‌ அபியூவம்‌ மரித்துப்போனது 
ர்‌ பாவங்களுக்காகத்‌ தேவன்‌ 

ப்‌ ஆசாரியர்‌ 

தேவனுடைய நியாயத்தீர்ப்பைக்‌ கனப்படுத்த 
வேண்டும்‌. ஆசாரியருடைய செயல்களில்‌. 
தங்களுக்கும்‌ பங்குள்ளது. என்பதைக்‌ 
குறிப்பதற்காகவும்‌, தாங்களும்‌ பாவம்‌ 
செய்தவர்கள்‌ என்பதை 
அங்கீகரிப்பதற்காகவும்‌ னங்கள்‌. 
துக்கப்படுவதற்கு அனுமதிக்கப்படுகிறார்கள்‌. 





BALWETHER 
பிய 


யாவரும்‌, மரித்துப்போன நாதாபுக்காகவும்‌ 
அபியூவுக்காகவும்‌ அழுது புலம்பவதில்‌: 
தடை எதுவுமில்லை. மோசே அவர்களை 
நோக்கி, “உங்கள்‌ சகோதரராகிய இஸ்ரவேல்‌ 
குடும்பத்தார்‌ யாவரும்‌ கர்த்தர்‌ கொளுத்தின 
இந்த  அக்கினிக்காகப்‌ புலம்புவார்களாக” 
(லேவி 10:6) என்று சொல்லுகிறார்‌. 


குமாரர்‌ 
ரோன்‌ அழுது. 


தன்னுடைய 
மரித்துப்போனதற்காக 
புலம்பக்கூடாது. அதுபோலவே தங்களுடைய 
சகோதரர்‌ மரித்துப்போனதற்காக, 
ஆரோனின்‌ மற்ற இரண்டு குமாரரும்‌ அழுது 
புலம்பக்கூடாது. இவர்கள்‌ கர்த்தருடைய 
சந்நிதியில்‌ ஆசாரிய ஊழியம்‌ செய்கிறவர்கள்‌. 
அவர்கள்‌ கர்த்தருடைய  காவலைக்‌ 
காத்துக்கொண்டிருக்கிறார்கள்‌ ஆசாரிய 
ஊழியத்திற்கு தடை எதுவும்‌ ஏற்படக்கூடாது. 
மனுஷருடைய துக்கமோ, வேதனையோ, 
பிரச்சனைகளோ ஊழியத்திற்கு ஒருபோதும்‌ 
'தடையாயிருக்கக்கூடாது. 


“அப்பொழுது 
ஆட்களை அனுப்பி: நா 
செய்கிறேன்‌, நான்‌ 
அந்த வேலையைவிட்டு. 
வருகிறநினால்‌ 

மினக்கட்டுப்போவானேன்‌. 
சொல்லச்சொன்னேன்‌" (நெகே 6:3). 


நான்‌ அவர்களிடத்திற்கு 
ன்‌ பெரிய வேலையைச்‌ 
வரக்கூடாது: நான்‌ 
உங்களிடத்திற்க 
அது 

என்று 


சாரியர்கள்‌ கர்த்தரைக்‌ 
கனம்பண்ணும்‌ ஊழியத்தை செய்கிறார்கள்‌. 
தங்களுடைய குடும்பத்திலுள்‌ எவர்கள்‌ 
மரித்துப்போனாலும்‌, அவர்கள்‌ 
டக்‌ துக்கத்தில்‌ பங்குபெறாமல்‌, 
ஆசாரிய ஊழியத்தில்‌: 
கவனமாயிருக்கவேண்டும்‌. ஆசாரிய ஊழியம்‌ 
பரிசுத்தமானது. இந்த ஊழியம்‌ 
மரித்துப்போனவர்களால்‌ தீட்டுப்படக்கூடாது. 


நாதாபும்‌ அபியூவும்‌ கர்த்தருடைய 
க மறி. இவருடைய தமல்‌ 
நிய அக்கினியை கொண்டு வந்தார்கள்‌. 


இதனா கர்த்தர்‌ அவர்களை அடித்தார்‌. 
அவர்கள்‌ இருவரும்‌ தேவனுடைய சந்நிதியில்‌ 


லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அவருடைய குடும்பத்தாரும்‌ 
அங்கீகரிக்கவேண்டும்‌. ஆசாரியர்கள்‌. 
செத்துப்போனவர்களுக்காக அழுது 
புலம்பும்போது, கர்த்தருடைய நியாயத்தீர்ப்புக்கு 
கீழ்ப்படியாமல்‌, கர்த்தரை 
கனவீனம்பண்ணுவார்கள்‌. ஆகையினால்‌ 
ஆசாரியர்கள்‌ செத்துப்போனவர்களுக்காக 
அழுது புலம்பவேண்டாம்‌ என்று மோசே 
சொல்லுகிறார்‌. 


நாதாபும்‌ அபியூவும்‌ 
செத்துப்போனதினால்‌. ஆரோனுக்கும்‌, 
அவருடைய மற்ற இரண்டு குமாருக்கும்‌ 
துக்கம்‌ அதிகமாயிருக்கும்‌, இந்த 
சூழ்நிலையில்‌ அவர்களால்‌ 
செத்துப்போனவர்களுக்காக அழாமல்‌ 
இருக்க முடியாது. ஆனாலும்‌ அவர்கள்‌ 
தங்கள்‌ துக்கத்தை தாங்கிக்கொள்ள 
வேண்டும்‌. அழுகையை அடக்கிக்கொள்ள 
வேண்டும்‌. கர்த்தருடைய நியாயத்தீர்ப்புக்கு 
பொறுமையோடு கீழ்ப்படியவேண்டும்‌. 
வேதனைகளையும்‌ பாடுகளையும்‌ 
சகித்துக்கொள்ளவேண்டும்‌. 


விசுவாசிகளாகிய நம்மை கர்த்தரே 
ஆளுகை செய்கிறார்‌. நம்முடைய காலங்கள்‌ 
கர்த்தருடைய கரத்திலிருக்கிறது. நம்முடைய 
உணர்வுகளும்‌, ஆசைகளும்‌ நமக்கு 
கட்டுப்படும்‌. நம்முடைய உணர்வுகள்‌ நம்மை 
ஆளுகை செய்யாமல்‌, நாம்‌ உணர்வுகளை 
ஆளுகை செய்வோம்‌. கர்த்தர்மீது 
பாரத்தை வைத்துவிட்டு, அவர்மீது 
நம்பிக்கையாமிருப்பதே விசுவாசிகளுக்கு 
மிகுந்த ஆறுதல்‌. ஆரோனும்‌, அவருடைய 
ப்‌ குமாரரும்‌ தங்கள்‌ 


வேதனைகளையும்‌ 
சீகத்துக்கொண்டு, தங்கள்‌ கண்ணீரை 
அடக்கிக்கொண்டு, கர்த்தருக்கு ஆசாரிய 
ஊழியத்தை தொடர்ந்து செய்கிறார்கள்‌. 
மோசே ஆரோனையும்‌ எலெயாசார்‌ 
இத்தாமார்‌ என்னும்‌ அவருடைய குமாரரையும்‌ 
நோக்கி, “ நீங்கள்‌ சாகாதபடிக்கு ஆசரிப்புக்‌ 
கூடாரவாசலிலிருந்து. புறப்படாதிருங்கள்‌; 
கர்த்தருடைய அபிஷேகதைலம்‌ உங்கள்மேல்‌ 
இருக்கிறதே" (லேவி 10:7) என்று 
சொல்லுகிறார்‌: அவர்கள்‌ மோசேயினுடைய 
வார்த்தையின்படியே செய்கிறார்கள்‌. 





(யய 
பிய 


“நீங்கள்‌ சாகாதபடிக்கு ஆசரிப்புக்‌ 
கூடாரவாசலிலிருந்து  புறப்பபாதிருங்கள்‌"' 
என்று மோசே ஆரோனுக்கும்‌, அவருடைய 


குமாரரில்‌ 
இரண்டு பேருக்கும்‌ 
லேவி 2110-2 ஆகிய 
கூறப்பட்டிருக்கும்‌ பிரமாணங்கள்‌ 
கொடுக்கப்படவில்லை. 


அபியூவுக்காகவும்‌ 
ஆசாரியர்கள்‌ அழுது புலம்பாவிட்டாலும்‌, 
இஸ்ரவேல்‌ குடும்பத்தார்‌ அவர்களுக்காக 
அழுது புலம்புவதற்கு தடை ஏதுமில்லை. 
மோசே ஜனங்களை நோக்கி, "உங்கள்‌ 
சகோதரராகிய இஸ்ரவேல்‌ குடும்பத்தார்‌ 
யாவரும்‌ கர்த்தர்‌ கொளுத்தின இந்த 
அக்கினிக்காக புலம்புவார்களாக" 
(லேவி 10:6) என்று சொல்லுகிறார்‌. 


நாதாபுக்கும்‌ 


தங்களுடைய 
இரண்டுபேர்‌ 
இஸ்ரவேல்‌ 
புலம்பவேண்டும்‌. அவர்கள்‌ 
மாத்திரமல்ல, கர்த்தருடைய 
அவருடையசந்நிதியில்‌ வெளிப்பட்டதற்காகவும்‌ 
இஸ்ரவேல்‌ குடும்பத்தார்‌ யாவரும்‌ அழுது 
புலம்பவேண்டும்‌. 


குடும்பத்தார்‌. 


திராட்சரசுமும்‌ மதுவும்‌ 
லேவி 10:8-11 


லேவி 10:8. கர்த்தர்‌ ஆரோனை நோக்கி: 


லேவி 10:9. நீயும்‌ உன்னோடேகூட, உன்‌ 
குமாரரும்‌ சாகாதிருக்கவேண்டுமானால்‌, 
ஆசரிப்புக்‌ கூடாரத்துக்குள்‌ 
பிரவேசிக்கிறபோது, 
திராட்கரசுத்தையும்‌ 
குடிக்கவேண்டாம்‌. 


மதுவையும்‌ 


லேவி 10:10. பரிசுத்தமுன்னதற்கும்‌ 
பரிசுத்‌ தமில்லாததற்கும்‌, 
தீட்டுள்னதற்கும்‌ தீட்டில்லாததற்கும்‌, 
வித்தியாச ம்பண்ணும்படிக்கும்‌, 
லேவி. 10:11. 
மோசேயைக்கொண்டு இஸ்ரவேல்‌: 
புத்திரருக்குச்‌ கொன்ன: 
சுகலபிரமாணங்களையும்‌ அவர்களுக்குப்‌ 
போதிக்கும்படிக்கும்‌ இது உங்கள்‌ 
தலைமுறைதோனும்‌ நித்திய 
கட்டளையாயிருக்கும்‌ என்றார்‌. 


கர்த்தர்‌ 


லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


கர்த்தர்‌ மோசேயின்‌ மூலமாக சொன்ன 
வார்த்தைகளுக்கும்‌ ஆரோன்‌ 
கவனமாக செவிகொடுத்து, அதற்கு 
கீழ்ப்படிகிறார்‌. இப்போது கர்த்தர்‌ 
ஆரோனிடத்தில்‌ நேரடியாகவே பேசுகிறார்‌. 
ஆரோனுக்கு கிடைத்திருக்கிற 


எல்லா. 


இ. 
மிகப்பெரிய சிலாக்கியமும்‌ பாக்கியமுமாகும்‌. 


கர்த்தர்‌ ஆரோனை நோக்கி, 
உன்னோடேகூட உன்‌ குமாரரும்‌ 
சாகாதிருக்கவேண்டுமானால்‌,  ஆரரிப்புக்‌ 
கூடாரத்துக்குள்‌ பிரவேசிக்கிறபோது. 
திராட்சரசத்தையும்‌ மதுவையும்‌ 
குடிக்கவேண்டாம்‌” 10:89) என்று 
சொல்லுகிறார்‌. அவர்கள்‌ 
ஆசரிப்புக்கூடாரத்தில்‌ பிரவேசிக்கிறபோது. 
திராட்சரசமும்‌ மதுவும்‌ குடித்தவர்களாக 
பிரவேசித்தால்‌, அவர்கள்‌ செத்துப்போவார்கள்‌. 
இது கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு. 


“நீயும்‌ 


(லேவி 


நாதாபும்‌ அபியவம்‌ 
ஆசாரிப்புக்கூடாரத்திற்குள்‌ பிரவேசித்தபோது 
ஒரு வேளை திராட்சரசமும்‌ மதுவும்‌ 
குடித்தவர்களாக பிரவேசித்திருப்பதற்கு 
இதனால்‌ அக்கினி 
ந்‌ ந புறப்பட்டு, 
பட்சித்துப்போட்டதற்கும்‌. 
வாய்ப்புள்ளது. நாதாபுக்கும்‌ அபியூவுக்கும்‌. 
ஏற்பட்ட மரணத்தைப்‌ பார்த்து ஆரோனும்‌ 
அவருடைய மற்ற இரண்டு குமாரரும்‌ 
எச்சரிப்படையவேண்டும்‌. 
ஆசாரியர்கள்‌ 
கூடாரத்திற்குள்‌ 
திராட்சரசத்தையும்‌ 


சரிப்புக 

பிரவேசிக்கிறபோது 
மதுவையும்‌ குடிக்க 
வேண்டாம்‌ என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
கர்த்தர்‌ இவ்வாறு சொல்லுவதினால்‌, 
அவர்கள்‌ ஆசரிப்புக்கூடாரத்திற்குள்‌ 
பிரவேசிக்காத மற்ற வேளைகளில்‌, 
திராட்சரசத்தையும்‌ மதுவையும்‌ குடிக்கலாம்‌ 
என்று பொருள்‌ கொள்ளமுடியாது. 
ஒவ்வொரு ஆசாரியரும்‌ நசரேய 
விரதமிருக்கிறவர்‌. நசரேயர்கள்‌ 
திராட்சரசமோ மதுவோ குடிக்கமாட்டார்கள்‌. 

ஒருவேளை ஆசாரியர்கள்‌, 
ஆசரிப்புக்கூடாரத்திற்கு வெளியே 
இருக்கும்போது, திராட்சரசத்தையும்‌ 
மதுவையும்‌ குடித்திருந்தாலும்‌,  ஆசரிப்புக்‌ 
கூடாரத்திற்குள்‌ பிரவேசிக்கிறபோது. 
அவர்கள்‌ அதை குடிக்கக்கூடாது. 





லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


எசேக்கியேல்‌ தேவாலயத்தை 
தரிசனத்தில்‌ கண்டபோது, ஆசாரியருக்குரிய 
பிரமாணத்தை சொல்லுகிறார்‌. ஆசாரியர்கள்‌ 
திராட்சரசம்‌ குடிக்கக்கூடாது. என்று 
எசேக்கியேலும்‌ சொல்லுகிறார்‌. 
“ஆசாரியர்களில்‌ ஒருவனும்‌, 
உட்பிராகாரத்துக்குள்‌ பிரவேசிக்கும்போது, 
திராட்சரசம்‌ குடிக்கலாகாது" (எசே 44:21). 


ஏற்பாட்டுக்காலத்திலே, 
ஊழியக்காரர்களும்‌, 


அடிமையாயிருக்கக்கூடாது. அவர்கள்‌ குடித்து 
வெறித்தவர்களாயிருக்கக்கூடாது. 


மதுபானப்பிரியனும்‌, 
இ! 


தனக எனத தன்‌ சொந்தக்‌ 
குடும்பத்தை நன்றாய்‌ நானும்‌ 
தன்‌ பிள்ளைகளைச்‌ 
நல்லொழுக்கமுள்ளவர்களாகக்‌ 
பண்ணுகிறவனுமாயிருக்கவேண்டும்‌"' 
(தீமோ 3:3). 


கிற்படியப்‌ 


சாரியர்கள்‌ சரிப்ுக்‌ 
ரததர்கள்‌ பிரவேசிக்கிறபோது. 
திராட்சரசத்தையும்‌, மதுவையும்‌ 
குடிக்கிறவர்களாய்‌  பிரவேசிக்கக்கூடாது. 
அதைக்‌ குடித்துவிட்டு, அதற்குள்ளே 
பிரவேசித்தால்‌, கர்த்தருடைய நீதியான கரம்‌ 
அவர்களைக்‌ கொன்றுபோடும்‌. 


நியாயத்தீர்ப்பு எப்போது வரும்‌ என்று 
நமக்கு தெரியாது. அது நாம்‌ நினையாத 
நேரத்தில்‌ நம்மீது வருவதற்கு வாய்ப்புள்ளது. 
ஆகையினால்‌ ஊழியக்காரர்கள்‌, 
கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, 
பயபக்தியோடு ஊழியம்‌ செய்யவேண்டும்‌. 

“உங்கள்‌ இருதயங்க: 
பெருந்திண்டியினாலும்‌ வெறியினாலும்‌ லக்க 
கவலைகளினாலும்‌  பாரமடையாதபிடிக்கும்‌, 
நீங்கள்‌ நினையாத நேரத்தில்‌ அந்த நாள்‌ 
உங்கள்மேல்‌ வாதிக்கும்‌ 
எச்சரிக்கையாயிருங்கள்‌" (லூக்‌ 21:34). 


QOODNENS 
PUBLISHERS 


ஆசாரியர்கள்‌ கர்த்தருடைய சந்நிதியில்‌ 
சமாதானமாயும்‌, தெளிந்த புத்தியோடும்‌, 
தெளிந்த சிந்தனையோடும்‌ ஊழியம்‌ 
செய்யவேண்டும்‌. திராட்சரசமும்‌ மதுபானமும்‌. 
குடிக்கிறவர்களுடைய இருதயம்‌ 
கலக்கத்திலிருக்கும்‌. அவர்களுக்கு தெளிந்த 
சிந்தனை இருக்காது. அவர்களுடைய 
வார்த்தைகள்‌ உளறும்‌. 

இவர்களும்‌ 
திராட்சரசத்தால்‌ மயங்கி, மதுபானத்தால்‌ 
வழிதப்பிப்போகிறார்கள்‌;: ஆசாரியனும்‌. 
தீர்க்கதரிசியும்‌ மதுபானத்தால்‌ மதிமயங்கி, 
திராட்சரசத்தால்‌ விழுங்கப்பட்டு, 
சாராயத்தினால்‌ வழிதப்பி, தீர்க்கதரிசனத்தில்‌ 
மோசம்போ, நியாயந்தீர்க்கிறதில்‌ 
இடறுகிறார்கள்‌" (ஏசா 28:7). 


ஆனாலும்‌ 


ஆசாரியர்கள்‌ கர்த்தருக்கு பரிசுத்தமான 
ஊழியத்தை செய்கிறார்கள்‌. அவர்களுக்கு 
பரிசுத்தத்திற்கும்‌, அசுத்தத்திற்கும்‌. 
வித்தியாசம்‌. தெரியவேண்டும்‌. குடித்து 
வெறித்திருக்கிறவர்களால்‌ பரிசு்தத்திற்கும்‌ 
அசுத்தத்திற்கும்‌ இடையே உள்ள 
வித்தியாசத்தைக்‌ காணமுடியாது. அவர்கள்‌ 
குடிவெறிமினால்‌  குழப்பத்திலிருப்பார்கள்‌. 
அவர்களிடத்தில்‌ தெளிந்த புத்தியும்‌ 
தெளிந்த சிந்தனையும்‌ இருக்காது. 


ஆரோனை 
“பரிசுத்தமுள்ளதற்கும்‌ 
தீட்டுள்ளதற்கும்‌. 
வித்தியாசம்‌ 
கர்த்தர்‌ 
இஸ்ரவேல்‌. 
சொன்ன 
அவர்களுக்குப்‌ 
உங்கள்‌ 


பரிசுத்தமில்லாததற்கும்‌, 
தீட்டில்லாததற்கும்‌, 
பண்ணும்படிக்கும்‌, 
மோசேயைக்கொண்டு 
புத்திரருக்குச்‌ 
சகலபிரமாணங்களையும்‌ 
மேதிக்கும்படிக்கும்‌, இது 
தலைமுறைதோறும்‌ நித்திய 
குட்டளையாயிருக்கும்‌” (லேவி 10:10,11) என்று 


சொல்லுகிறார்‌. 

, ஆசாரியர்களுக்கு  பரிசுத்தத்திற்கும்‌ 
இடையே வித்தியாசம்‌ 
தெரிந்திருக்கவேண்டும்‌. 

உபதேசங்களையும்‌, 
ஆசாரியர்கள்‌ 
போதிக்கவும்வேண்டும்‌. 
ஆசாரிய ஊழியம்‌ 
ஜனங்களுக்கு போதிக்கிற 
ஊழியத்தையும்‌ செய்யவேண்டும்‌. 





லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


(உபா 33110) 


திராட்சரசத்தையும்‌ மதுவையும்‌ குடித்து 
வெறித்திருக்கிற ஆசாரியர்களால்‌ 
கர்த்தருடைய பிரமாணங்களை ஜனங்களுக்கு 
தெளிவாக போதிக்க முடியாது. குடிகாரர்கள்‌ 
தங்களுடைய மாம்சத்தின்‌ இச்சைகளுக்கு 
அடிமைகளாயிருக்கிறார்கள்‌. இவர்களால்‌. 
ஆவிக்குரிய விடுதலையைப்பற்றி போதிக்க 
முடியாது. குடிகாரர்களின்‌ போதனைகளும்‌, 
அவர்களுடைய 
முரண்பட்டிருக்கும்‌. அவர்கள்‌ தாங்கள்‌ 
சொல்லுகிறபடி ஜீவிக்கமாட்டார்கள்‌. 
அவர்களுடைய வார்த்தைகளும்‌ கிரியைகளும்‌ 
வெவ்வேறாயிருக்கும்‌. அவர்கள்‌ 
சொன்னதை செய்யமாட்டார்கள்‌. செய்வதை 
சொல்லவும்‌ மாட்டார்கள்‌. 


மாம்சத்திற்கு 
அடிமைகளாகமிருக்கிறவர்களால்‌, ஆலிக்குரிய 
விடுதலையைப்பற்றி 

இவர்கள்‌. தே 

கட்டியெழுப்பும்‌ 

பிரயோஜனமில்லாதவர்கள்‌. 

ஆசாரியர்கள்‌, 

கட்டியதை, 

இடித்துப்போடுவார்கள்‌. 

கர்த்தருக்கு பிரியமான 
பிரயோஜனமான 

செய்யவேண்டும்‌. 


கர்த்தர்‌ ஆரோனுக்கு 
கட்டளையின்‌ விவரம்‌ வருமாறு : 


1. ஆசரிப்புக்‌ 
பிரவேசிக்கிற 
திராட்சரச த்தையும்‌ மதுவையும்‌ 
குடிக்கவேண்டாம்‌. (லேவி 10:9). 


கூடாரத்துக்குள்‌ 
போது, 


பரிசுத்தமுள்‌ எதற்கும்‌ 
பரிகுத்தமில்லாததற்கும்‌, தீட்டுள்ளதற்கும்‌ 
தீட்டில்லாததற்கும்‌, வித்தியாசம்பண்ண 
வேண்டும்‌ (லேவி 10:10). 


QOODNENS 
PUBLISHERS 


மோசேயைக்கொண்டு 

புத்திரருக்குச்‌ சொன்ன 

பிரமாணங்களையும்‌ 

ஜனங்களுக்குப்‌ போதிக்க வேண்டும்‌. 
(லேவி 10111). 


பரிசுத்த 'வதாகமத்தில்‌ 
தரட்சரசத்தைப்ப்றி ஒரு சில செய்திகள்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. அதன்‌ விவரம்‌ 
வருமாறு : 


1. யாமீன்‌ என்னும்‌ எபிரெய வார்த்தை 
குடித்து வெறிக்கச்‌ செய்யும்‌ 
மதுபானத்தைக்‌ குறிக்கும்‌. 
யாமீன்‌ என்னும்‌ எபிரெய வார்த்தை 
மதுபானமல்லாத சாதாரண திராட்ச 
ரசத்தையும்‌ குறிக்கும்‌. (ஏசா 16. 
எரே 48:33; மத்‌ 9:17; மாற்கு 2:22; 
யோவான்‌ 2:3-10). 


மோசேயின்‌ பிரமாணத்‌ குடித்து 
வெறித்திருக்காத அளவுக்கு மதுபானம்‌ 
அங்கிகரிக்கப்படுகிறது. (உபா 14:26) 


நசரேய விரதமிருக்கிறவர்கள்‌ மதுபானம்‌ 
அருந்தக்கூடாது (எண்‌ 6) 


திராட்சரசம்‌ தேவனுக்குப்‌ பானபலியாகப்‌ 
படைக்கப்பட்டது. (யாத்‌ 29:40; 
லேவி 23:13; எண்‌ 15540; 
எண்‌ 28:14). 


யாமீன்‌ என்னும்‌ திராட்சரசத்திற்கும்‌, 
ஆற்‌, சாதாஹ்‌ என்னும்‌ 
மதுபானங்களுக்கும்‌ வேறுபாடுள்ளது. 
கண்கள்‌ திராட்சரசத்தினால்‌ 
சிவப்பாகும்‌. (ஆதி 492). 

திராட்சரசம்‌ பரியாசம்‌ 
நீதி 204. 


செய்யும்‌ 


மதுபானம்‌ இரத்தவருணமாயிருக்கும்‌ 
போது அதைப்‌ பயன்படுத்தக்கூடாது. 
நீதி 23:31) 


திராட்சரசம்‌ 
குடிப்பது ராஜாக்களுக்குத்‌ தகுதியல்ல. 
(நீதி 31:4) 


திராட்சரசத்தை மற்ற பானங்களோடு 


கலந்து பருகுவார்கள்‌. (நீதி 9:2; 
நீதி 23:30; உன்‌ 8:2; மாற்கு 15:23) 





12. மெல்கிசேதேக்கு 


லேவியராகமம்‌ - 


விரிவுரை 


LEVITICUS - COMMENTARY 


ஆபிரகாமிற்குத்‌ 
திராட்சரசம்‌ கொடுத்தார்‌. 
(ஆதி 14:18) 


பரிசுத்த வேதாகமத்தில்‌: 


திராட்சரசத்திற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கும்‌ 


பல்வேறு 


எபிரெய பெயர்களின்‌ விவரம்‌ 


வருமாறு 


1. 


திராட்சரசம்‌ (நற) - “திய்ரோஷ்‌" 
(ஆதி  27:28,37; உபா 3; 
உபா 1114; உபா 18:4; உபா 2: 
உபா 33:2 2இராஜா 18; 
2நாளா 31; “ற” (நெகே 10: 
நெகே 13:5,12; நீதி 3:10; ஏசா 2: 
ஏசா 65 சி 41; ஓசி 
யோவே 1:10; ஆகாய்‌ 141; சக 
“eet” (மீகா 616) 

திய்ரோஷ்‌. திராட்சரசத்தில்‌ 
தசமபாகம்‌ செலுத்த 6 

(உபா 1; உபா 14:23) 
என்னும்‌ திராட்சரசத்தில்‌ தசமபாகம்‌ 
செலுத்த வேண்டியதில்லை. ஏனெனில்‌ 
திய்ரோஷ்‌ புதிய ரசமாகும்‌. யாயீன்‌ 
பழைய ரசமாகும்‌. கர்த்தர்‌ 
முதற்கனிகளை விரும்புகிறார்‌ 
(யாத்‌ 13:2757 2346-19; 
யாத்‌ 34:26). 


947) 


என்னும்‌ 


யாத்‌ 


திராட்சைரசம்‌ 
“ஏனாப்‌" (ஓசி 


ரஷ ஸர்வ - 
31) 


திராட்சரசம்‌ (grape 
“அவ்சேஷ்‌” (ஏசா 49:26; யோ! 
யோவே 3:18; ஆமோ 9:13) 


juice) 
வே 1: 


மதுபானம்‌  (6tர௦றத 
“சாய்கால்‌" (உபா 14:26). 


drink) 


ஆலை “யாக்கேப்‌” (உபா 1613) 
சிவந்ததிராட்சரசம்‌ (pure red wine) 
“கேமேர்‌" (ஏசா 27:2) 


சிவந்ததிராட்சரசம்‌ (ரச ஸர - 
“காமார்‌" (எஸ்றா 6:9; எஸ்றா 7:22; 
தானி 51,24,23) 


ஆலை  (winepres) “காத்‌” 
(நியா 61; புல 145) “winefat” (ஏசா 
632) 


திராட்சரசம்‌ 
வசனப்பகுதிகளைப்பற்றிய 
வருமாறு : 


9. திராட்சரசம்‌ (ட்‌ 
'சோபே" (ஏசா 1:22) 


wine) 


10. கலப்புள்ள சாராயம்‌ (xed wine) 
மம்சாக்‌" (நீதி 23:30) 
புதிய ல்‌ 

பயன்படுத்தப்பட்டிருக்கும்‌ 

விவரம்‌ 


1. புதிய ரசம்‌ (மத்‌ 9:17; மாற்கு 2:22; 
லூக்கா 5:37- 39). அப்‌ 243 ஆவது 
வசனத்தில்‌ மதுபானம்‌ என்று 
கூறப்பட்டிருப்பது இனிப்பான திராட்ச 
ரசத்தைக்‌ குறிக்கும்‌. கிரேக்க 
மொழியில்‌ ஆயினோஸ்‌ என்னும்‌. 
வார்த்தை மதுபானத்தைக்‌ குறிக்கும்‌. 
வெள்ளைப்போளம்‌ கலந்த திராட்சரசம்‌. 
(மாற்கு 15:23) 


3. திராட்சரசமும்‌, மதுவும்‌ (லூக்கா 115) 
திராட்சரசம்‌ 
பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. 
(லூக்கா 10:34) 
இயேசு தண்ணீரைத்‌ திராட்சரசமாக 


மாற்றினார்‌. (யோவான்‌ 2:3, ஏசா 10; 
யோவான்‌ 4:46) 


மருந்தாகப்‌ 


மதுபானம்‌ பண்ணாமல்‌ இருக்கிறது 
நன்மையாயிருக்கும்‌ என்று பவல்‌ 
கூறுகிறார்‌ (ரோமர்‌ 14:21) 


துன்மார்க்கத்துக்கேதுவான மதுபான 
வெறி கொள்ளக்கூடாது. (எபே 518) 
மதுபானம்‌. பண்ணக்கூடாது. 
பேதுரு 4:3) மதுபானப்பிரியராய்‌ 
இருக்கக்கூடாது. (தீமோ 3:3 8; தீத்து, 
17 தீத்து 2:3) என்று தேவன்‌ 
தம்முடைய பிள்ளைகளை 
எச்சரித்திருக்கிறார்‌. 

அடிக்கடி நேரிடுகிற 
பலவீனங்களுக்காகக்‌ கொஞ்சம்‌ 
திராட்சரசம்‌ கூட்டிக்கொள்‌ என்று பவுல்‌ 
தீமோத்தேயுவிற்கு ஆலோசனை 
கூறுகிறார்‌. (தீமோ 5:23) 





லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


9. மது என்னும்‌ 
அடையாளமாகப்‌ பயன்படுத்தப்‌ 
பட்டிருக்கிறது. (வெளி 14:80: 
வெளி 16:19; வெளி 17:2: வெளி 18:3). 


வார்த்தை 


10. திராட்சரசத்தை சேதப்படுத்தக்கூடாது. 
(வெளி 6:6, வெளி 18:13) 


வேதாகமத்தில்‌ 
என்னும்‌ வார்த்தை 
சாதாரண திராட்ச பழத்தின்‌ ரசத்திற்கும்‌ 
பொதுவாகப்‌ பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. 
திராட்சைக்குலையிலுள்ள 

திராட்சரசம்‌ என்னும்‌ 
வழங்கப்பட்டிருக்கிறது. (ஏசா 65:8), 

ரசம்‌ என்பது திராட்சைப்‌ 
அப்பொழுது தான்‌ பிழிந்து தயாரிக்கப்படும்‌ 
ரசமாகும்‌. மதுபான வெறியர்கள்‌ தேவனுடைய 
ராஜ்யத்தைச்‌ சுதந்தரிப்பதில்லை. 
(லூக்கா 2:34; ரோமர்‌ 13413; 
2கொரி 69-11; கலா 5:19-21). 


திராட்சரசம்‌” 
மதுபானத்திற்கும்‌, 


ஆசாரியரின்‌ பாகம்‌ 
லேவி 10:12-20 


லேவி 10:12. மோசே ஆரோனையும்‌ 
மீதியாயிருந்த அவன்‌ குமாரராகிய 
எலெயாசாரையும்‌ இத்தாமாரையும்‌. 
நோக்கி: நீங்கள்‌. கர்த்தருடைய 
தகனபலிகளில்‌ மீதியான போஜனபலி. 
யை எடுத்து, பலிபீடத்தண்டையிலே 
புளிப்பில்லாததாகப்‌ புசியுங்கள்‌; அது 
மகா பரிசுத்தமானது. 


லேவி 10:13. 
ஸ்தலத்திலே 


அதைப்‌ பரிகத்த 
புசியுங்கள்‌; அது 
கர்த்தருடைய 'தகனபலிகளில்‌ 
உனக்கும்‌ உன்‌ குமாரருக்கும்‌. 
ஏற்படுத்தப்பட்ட தாயிருக்கிறது;. 
இப்படிக்‌ கட்டளை யெற்றிருக்கிறேன்‌.. 


லேவி 10:14. 
மார்க்கண்டத்தையும்‌, ஏறெடுத்துப்‌ 
படைக்கும்‌ முன்னத்தொடையையும்‌, 
நீயும்‌ உன்னோடேகூட உன்‌ குமாரரும்‌ 
குமாரத்திகளும்‌ சுத்தமான ஸ்தலத்திலே 
புசிப்பீர்கனாக; 

புத்திரருடைய 

அவைகள்‌. 

யின்னைகளுக்கும்‌ 
ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது.. 


அசைவாட்டும்‌ 


QOODNENS 
PUBLISHERS 


லேவி. 10415. 
தகனபலிகனோடே. 
கர்த்தருடைய 
அசைவாட்டும்‌. பலியாக 
அசைவாட்டும்படி. ஏறெடுத்துப்‌ 
முன்னத்தொடையையும்‌, 
ம்‌ மார்க்கண்டத்தையும்‌ 
கொண்டுவருவார்கன்‌; அது கர்த்தர்‌ 
கட்டனையிட்டபடியே உனக்கும்‌ உன்‌ 
பீன்னைகளுக்கும்‌ நித்திய 


கட்டனையாக 
ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது என்றான்‌. 


லேவி 10:16. பாவதிவாரணபலியாகள்‌ 
செலுத்தப்பட்ட வெள்னாட்டுக்கடாவை 
மோசே தேடிப்பார்த்தான்‌; அது 
தகனிக்கப்பட்டிருந்தது; ஆகையால்‌, 
மீதியாயிருத்த எலெயாசார்‌ இத்தாமார்‌ 
என்னும்‌ ஆரோனின்‌ குமாரர்மேல்‌ 
அவன்‌ கோபங்கொண்டு: 


லேவி 10:17. பாவநிவாரணபலியை 
நீங்கள்‌. பரிசுத்த ஸ்தலத்தில்‌ 
புசியாமற்போனதென்ன? அது மகா 
பரிசுத்தமாயிருக்கிறதே; சபையின்‌ 
அக்கிரமத்தைச்‌ சுமந்து தீர்ப்பதற்குக்‌ 
கர்த்தருடைய குந்திதியில்‌ 
அவர்களுக்காகப்‌ மாவதிவிர்த்தி. 
செய்யும்பொருட்டு, அதை 
உங்களுக்குக்‌ கொடுத்தாரே. 


லேவி. அதின்‌ இரத்தம்‌ 
பரிசுத்த ஸ்தலத்துக்குன்னே 
கொண்டுவரப்படவில்லையேடி நான்‌ 
கட்டனையிட்டபடி நீங்கள்‌ அதைப்‌ 
பரிசுத்த ஸ்தலத்தில்‌. 
புசிக்கவேண்டியதாயிருந்ததே 

என்றான்‌. 


கொழுப்பாகிய 
அவர்கள்‌ 
சந்நிதியில்‌: 


10:18. 


லேவி 10:19. அப்பொழுது ஆரோன்‌ 
மோசேயை நோக்கி: அவர்கள்‌ தங்கள்‌ 
பாவதிவாரண பலியையும்‌, தங்கள்‌ 
சர்வாங்க. 'த௲னபலியையும்‌ 
கர்த்தருடைய சத்திதியில்‌ செலுத்தின 
இன்றுதானே எனக்கு இப்படி, 
நேரிட்டதே; பாவதிவாரணபலியை 
இன்று நான்‌ புசித்தேனானால்‌, அது 
கர்த்தரின்‌ பார்வைக்கு நன்றாய்‌ 
இருக்குமோ என்றான்‌. 

கேவி 1020. மோசே அதைக்‌ 
கேட்டபோது அமைதலாயிருத் தான்‌. 





BALWETHER 
பிய 


மோசே ஆரோனையும்‌, மீதியாயிருக்கிற 
அவருடைய இரண்டு குமாரரையும்‌, ஆசாரிய 
ஊழியத்தை செய்யுமாறு வழிநடத்துகிறார்‌. 
நாதாபும்‌ அபியூவும்‌ கர்த்தருடைய சந்நிதியில்‌ 
செத்துப்போனதினால்‌, அவர்களுடைய 
ஆசாரிய ஊழியத்தில்‌ சிறிய தடை ஏற்பட்டது. 
செத்துப்போனவர்களை பாளயத்திற்கு 
புறம்பே கொண்டுபோய்‌ அடக்கம்பண்ணுமாறு 
மோசே கட்டளையிடுகிறார்‌ 


மீதியாயிருக்கிற 


ஆரோனும்‌, 
சாகாதபடிக்கு 


அவருடைய குமாரரும்‌ 
ஆசரிப்புக்கூடார வாசலிலிருந்து 
புறப்படாதிருக்கவேண்டும்‌ என்றும்‌ மோசே 
அவர்களுக்கு கட்டளை கொடுக்கிறார்‌. 
கர்த்தரும்‌ ஆரோனிடத்தில்‌, ஆசரிப்புக்‌ 
கூடாரத்திற்குள்‌ பிரவேசிக்கிறபோது. 
திராட்சரசத்தையும்‌ மதுவையும்‌ 
குடிக்கவேண்டாம்‌ என்று கட்டளையிடுகிறார்‌ 


தாயும்‌ வம்‌ கர்த்தருடைய 
சந்தில்‌ செத்து னால்‌ ஆரோனும்‌, 
மீதியாயிருக்கிற அவருடைய இரண்டு 
குமாரரும்‌ வருத்தப்படுகிறார்கள்‌. 
அவர்களுடைய மனதில்‌ துக்கம்‌ 
நிரம்பிமிருக்கிறது. ஆனாலும்‌ அவர்களுடைய 
துக்கம்‌ ஆசாரிய ஊழியத்திற்கு 
தடையாயில்லை. அவர்கள்‌ ஊழியம்‌ 
செய்வதை நிறுத்திவிட்டு, செத்துப்போன 
நாதாபுக்காகவும்‌, அபியூவுக்காகவும்‌ அழுது 
புலம்பிக்கொண்டிருக்கவில்லை. 


கர்த்தருடைய ஊழியத்தை 
செய்கிறவர்களுக்கும்‌ துக்கமும்‌ வேதனையும்‌ 
வரும்‌. நம்முடைய  ஊழியங்களுக்கு 
துக்கம்‌ நடையாகயிருக்கக்கூடாது. நாம்‌ 
கர்த்தருக்காக செய்யும்‌ 
இன்னும்‌ அதிக 
செய்வதற்கு, நம்முடைய 
உதவியாயிருக்கவேண்டும்‌. 

மோசே ஆரோனையும்‌ மீதியாயிருக்கிற 
அவன்‌ குமாரராகிய எலெயாசாரையும்‌ 


இத்தாமாரையும்‌ நோக்கி ஆசாரிய 
ஊழியக்காரியங்களைக்‌ குறித்து பேசுகிறார்‌. 


லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இரண்டு குமாரர்கள்‌ 
சந்நிதியில்‌ 
ஆரோனுடைய 
குடும்பத்திலே பெரிய இழப்பு உண்டாயிற்று. 
ஆரோன்‌ செத்துப்போன தன்‌ குமாரரை 
நினைத்து துக்கப்படாமல்‌, உயிரோடிருக்கிற 
மற்ற இரண்டு குமாரர்களை நினைத்து 
ஆறுதலடையவேண்டும்‌. கர்த்தர்‌ தமது 
கிருபையினால்‌, தன்னுடைய 
முழுக்குடும்பத்தையும்‌ அழித்துப்போடாமல்‌, 
தன்னுடைய குமாரரில்‌ இரண்டு பேரை 
உயிரோடு வைத்திருக்கிறார்‌ என்பதை 
நினைத்து ஆரோன்‌ கர்த்தரை 
துதிக்கவேண்டும்‌. அவர்‌ கர்த்தருடைய 
சமுகத்திலே ஆறுதல்‌ பெறவேண்டும்‌. 
ஆரோனின்‌. கும்ரரிக்‌ இரண்டுபேர்‌ 
செத்துப்போகாமல்‌  உயிரோடிருப்பதினால்‌, 
கர்த்தர்‌ அவர்களுடைய 
ஊழியத்தை அங்கீகரிக்கிறார்‌ 
அடையாளமாயிருக்கிறது. 


ஆசாரிய 
என்பதற்கு 
கர்த்தர்‌ 


செய்யவேண்டும்‌. அதிகாரம்‌, 
தங்களுக்கு கொடுத்திருக்கும்‌ 
நிறுத்திப்போடுவதற்கு 
தேடிக்கொண்டிராமல்‌, ஊழியத்தை தொடர்ந்து 
செய்வதற்கு, கர்த்தருடைய கிருபையை 
பெற்றுக்கொள்ளவேண்டும்‌. 
மோசே ஆரோனுடைய நான்கு. 
குமாரரையும்‌ ஆசாரிய ஊழியத்திற்கு 
பிரதிஷ்டைபண்ணினார்‌. அந்த நான்கு 
ஆசாரியர்களில்‌ இரண்டு பேர்‌ கர்த்தருடைய 
சந்நிதியில்‌ செத்துப்போனார்கள்‌. இப்போது, 
மீதமுள்ள இரண்டு ஆசாரியர்‌ மாத்திரமே. 
உயிரோடிருக்கிறார்கள்‌.  உயிரோடிருக்கிற 
இரண்டு ஆசாரியர்களும்‌, செத்துப்போன 
இரண்டு ஆசாரியர்களுடைய 
கூடுதலாக 
இதன்‌ மூலமாக, 
ஆரோனுடைய குமாரரில்‌, உயிரோடிருக்கிற 
இரண்டு ஆசாரியர்களுக்கும்‌ ஆசாரிய 
ஊழியம்‌ இரண்டு மடங்காக அதிகரிக்கிறது. 
அவர்கள்‌ ஆசாரிய ஊழியத்தை இன்னும்‌ 
மிகுந்த கவனத்தோடும்‌, மிகுந்த 
உற்சாகத்தோடும்‌ செய்யவேண்டும்‌. நான்கு 
ஆசாரியர்கள்‌ செய்யவேண்டிய ஊழியத்தை, 
இரண்டு ஆசாரியர்கள்‌. 


இனிமேல்‌ 
செய்யவேண்டும்‌. 





BALWETHER 
பிய 


கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
செலுத்தப்படும்‌ பலிகளில்‌ ஆசாரியரின்‌ 
பங்கைப்பற்றி, மோசே ஏற்கெனவே 
அவர்களுக்கு சொல்லியிருக்கிறார்‌. அவர்கள்‌ 
தங்களுக்கு பாகமாக கொடுக்கப்படும்‌ 
பங்கை, பரிசுத்தஸ்தலத்திலே புசிக்கவேண்டும்‌. 


மோசே ஆரோனையும்‌ மீதியாயிருக்கிற 
அவருடைய குமாரராகிய எலெயாசாணயும்‌ 


அதைப்‌ பரிசுத்த ஸ்தலத்திலே புசியுங்கள்‌; 
அது கர்த்தருடைய தகனபறிகளில்‌ 
உனக்கும்‌ உன்‌ A 
எற்படுத்தப்பட்டதாமிருக்கிறது; 
கட்டளை பெற்றிருக்கிறேன்‌” 
என்று சொல்லுகிறார்‌ 


மேலும்‌ மோசே அவர்களை நோக்கி, 
'அசைவாட்டும்‌ மார்க்கண்டத்தையும்‌, 
ஏறெடுத்துப்‌ படைக்கும்‌. 
முன்னந்தொடையையும்‌, நீயும்‌ 
உள்னோடேகூட உன்‌ குமாரரும்‌ 
குமாரத்திகளும்‌ சுத்தமான ஸ்தலத்திலே 
புசிப்பீர்களாக: இஸ்ரவேல்‌ புத்திரருடைய 
சமாதானபலிகளில்‌ அவைகள்‌ உனக்கும்‌ 
உன்‌ பிள்ளைகளுக்கும்‌ கிடைக்கும்படி 
ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது” (லேவி 10:14) 
என்றும்‌, 


(லேவி 109213) 


முன்னந்தொடையையும்‌, அசை! 
மார்க்கண்டத்தையும்‌ கொண்டுவருவார்கள்‌ ; 
அது கர்த்தர்‌ கட்டளையிட்டபடியே உனக்கும்‌ 
உன்‌ பிள்ளைகளுக்கும்‌ நித்திய கட்டளையாக 
ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது” (லேவி 10:15) 
என்றும்‌ சொல்லுகிறார்‌. 


ஆசாரியரின்‌ பங்கு 
கட்டளைகளின்‌ விவரம்‌ : 


சம்பந்தமான 


1. த௲னபலிகளில்‌ மீதியான போஜன 
பலியை எடுத்துக்‌ கொள்ள வேண்டும்‌. 


2. புளிப்பில்லாததாகப்‌ புசிக்க வேண்டும்‌. 


லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


வேண்டும்‌. (லேவி 10:13) 


மார்க்கண்டத்தையும்‌, 
படைக்கும்‌ 


அசைவாட்டும்‌ 
ஏறெடுத்துப்‌ 
முன்னந்தொடையையும்‌, 
ஆசாரியருடைய குடும்பத்தார்‌ 
அனைவரும்‌ சுத்தமான ஸ்தலத்திலே. 
புசிக்க வேண்டும்‌. (லேவி 10:14), 
சந்நிதியில்‌ 
பலியாக 
ஏறெடுத்துப்‌ 
முன்னந்தொடையும்‌, 
மார்க்கண்டமும்‌ 
பங்காகும்‌. 


கர்த்தருடைய 
அசைவாட்டும்‌ 
அசைவாட்டும்படி 
படைக்கும்‌. 
அசைவாட்டும்‌ 
ஆசாரியருடைய 
(லேவி 10:15) 


அது கர்த்தர்‌ குட்டளையிட்டபடியே 
ஆசாரியருக்கு நித்திய கட்டளையாக 
ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது (லேவி 10:15) 


ஆசாரிய ஊழியம்‌ செய்யும்‌ பிரதான 
ஆசாரியனும்‌, மற்ற ஆசாரியரும்‌ சர்வாங்க 
தகனபலிகளின்‌ இந்தப்‌ பகுதியைப்‌ பரிசுத்த 
ல்‌ புசிக்க வேண்டும்‌. ஆசாரிய 
செய்யாதவர்கள்‌ பரிசுத்த 
ள்‌ வரக்கூடாது. அவர்கள்‌ 
தகனபலிகளில்‌ மீதியானதைப்‌ 
புசிக்கக்கூடாது. சமாதானபலிகளின்‌ ஒரு 
பங்கை... ஆசாரியரின்‌  குடுப்பத்தார்‌ 
பரிசுத்தமான புசிக்கலாம்‌ 
(லேவி 1044-15), இந்தப்‌ பரிசுத்த இடம்‌ 
வெளிப்பிராகாரத்திலோ அல்லது ஆசரிப்புக்‌ 
கூடாரத்திற்கு வெளியிலோ இருக்கலாம்‌. 
போஜனபலியை புசிப்பது சம்பந்தமாக 
மோசே அவர்களுக்கு, நியமித்த 
காரியங்களில்‌, ஆரோனும்‌, உயிரோடிருக்கிற 
அவருடைய இரண்டு குமாரரும்‌ ஒரு 
காரியத்தை மீறுகிறார்கள்‌. 


பாவதிவாரண பலியாக செலுத்தப்பட்ட 
வெள்ளாட்டுக்கடாவை மோசே 
தேடிப்பார்க்கிறார்‌. 

தகனிக்கப்பட்டிருக்கிறது. 
அவரக குமரகம்‌ பாவதிலாரண பசியை 


அது 
ஆரோனும்‌ 


ஸ்தலத்தில்‌ 
மனன்‌ 101677). 


புசிக்கவில்லை. 





BALWETHER 
சபரிய 


பாவநிவாரணபலியாகச்‌ செலுத்தப்பட்ட 
வெள்ளாட்டுக்கடாவைப்‌ பற்றிய பிரமாணம்‌ 
லேவி 24-16; லேவி 9:15-6 ஆகிய 
வசனங்களில்‌ தெளிவாகக்‌ 


கூறப்பட்டிருக்கிறது. நாதாப்‌, அபிய 


கியோருடைய மரணத்தினால்‌ ஆசாரியர்‌ 
ஆ ole த்தி! ஆ: 
பனி 
வெள்ளாட்டுக்கடா 
புசிக்கப்படுவதற்குப்‌ பதிலா; 
தகனிக்கப்பட்டிருக்கிறது. (லேவி 10:17-19). 


உண்டாயிற்று. 


ஆசாரியனுடைய 
பழுது. தான்‌ 
நியமிக்கப்பட்டிருக்கிறார்‌. அவருடைய ஊழியம்‌ 
நன்றாக நடைபெற்றது. 
(லேவி 91-24) ஆரோனுடைய குமாரர்கள்‌ 
ஆசாரிய ஊழியம்‌ செய்ய ஆரம்பிக்கும்போது, 
எல்லாமே பிரச்சனையாகிவிடுகிறது. 
(லேவி 101-20) 


பிரதான 
இப்ப 


“பின்பு அவன்‌ ங்களின்‌ 
புலியைக்‌ கொண்டுவந்து... ஜனங்களின்‌ 
பாவநிவிர்த்திக்குரிய வெள்ளாட்டுக்கடாவைக்‌ 
கொன்று, முந்தினதைப்‌ பலியிட்டது போல, 
அதைப்‌ பாவநிவாரணபலியாக்கி, சர்வாங்க 
தகனபலியையும்‌ கொண்டு வந்து. 
நியமத்தின்படி அதைப்‌ பலியிட்டு 
போஜனபலியையும்‌ கொண்டுவந்து, அதில்‌ 
கநிறைய எடுத்து, அதைக்‌ காலையில்‌ 
லுத்தும்‌ சர்வாங்க தகனபலியுடே 
தின்றேன்‌ தகனித்தான்‌' 
(லேவி 9415-17). 
ஜனங்களின்‌ பாவநிவர்த்திக்குரிய 
கடக்க! ர்க்க 
அதனுடைய இரத்தம்‌. பரிசுத்த 
ஸ்தலத்திற்குள்‌ கொண்டு வரப்படவேண்டும்‌. 
ஆசாரியரின்‌ பாவநிவிர்த்திக்குரிய பலியில்‌ 
செய்யப்படுவதுபோலவே, 
பாவநிவிர்த்திக்குரிய 
செய்யப்படவேண்டும்‌. 
கொல்லப்பட்ட வெள்ளாட்டுக்கடாவின்‌ மாம்சம்‌ 
பாளயத்திற்கு புறம்பே 
தகனிக்கப்படவேண்டும்‌. 


அந்த வெள்ளாட்டுக்கடாவின்‌. 
பாளயத்திற்கு புறம்பே சட்டெரிக்கப்படுகிறது. 


லேவியராகமம்‌ - 
LEVITICUS - COMMENTARY 


விரிவுரை மரமா 


PUBLISHERS 


மோசே மீதியாயிருந்த 
த்தாமார்‌ என்னும்‌ ஆரோனின்‌ 
கோபங்கொள்கிறார்‌. மோசே 
நோக்கி, “பாவநிவாரணபலியை 
பரிசுத்த 
புசியாமற்போனதென்ன? 
பரிசுத்தமாயிருக்கிறதே: 
அக்கிரமத்தைச்‌ சுமந்து. தீர்ப்பதற்குக்‌ 
கர்த்தருடைய சந்நிதியில்‌ அவர்களுக்காகப்‌ 
பாவநிவிர்த்தி செய்யும்பொருட்டு, அதை 
உங்களுக்குக்‌ கொடுத்தாரே. அதின்‌ 
இரத்தம்‌ பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே 
கொண்டுவரப்படவில்லையே; நான்‌ 
கட்டளையிட்டபடி நீங்கள்‌ அதைப்‌ பரிசுத்த 
ஸ்தலத்தில்‌ புசிக்கவேண்டியதாயிருந்ததே" 
(லேவி 10:17,18) என்று சொல்லுகிறார்‌. 


ஆரோனின்‌ குமாரர்கள்‌ இரண்டுபேரும்‌, 
தங்கள்‌ தகப்பனாருடைய வழிநடத்துத 
பிரகாரமாக பாவநிவாரண பலியாக 
செலுத்தப்பட்ட வெள்ளாட்டுக்கடாவின்‌ 
இரத்தத்தை, பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே 
கொண்டு வராமலும்‌, அதன்‌ மாம்சத்தை 
பரிசுத்த ஸ்தலத்திலே. புசியாமலும்‌ 
இருந்திருக்கலாம்‌. மோசே ஆரோனுடைய 
குமாரரிடத்தில்‌ இது பற்றிகேட்டபோது. 
ல்‌ மோசேக்கு ப சொல்லவில்லை. 
வர்களுக்கு பதிலா ஆரோன்‌ 
மோசேக்கு தியத்தாம்‌ சொல்லுகிறார்‌ 


ரோன்‌ மோசேயை நோக்கி, 
“அவர்கள்‌ தங்கள்‌ பாவநிவாரண பலியையும்‌, 
தங்கள்‌ சர்வாங்க  தகனபலியையும்‌ 
கர்த்தருடைய சந்நிதியில்‌ செலுத்தின 
இன்றுதானே எனக்கு இப்படி நேரிட்டதே; 
பாவநிவாரணபலியை இன்று நான்‌ 
புசித்தேனானால்‌, அது கர்த்தரின்‌ பார்வைக்கு 
நன்றாய்‌ இருக்குமோ" (லேவி 10:19) என்று, 
சொல்லுகிறார்‌. 


ஆரோன்‌ மோசேயினிடத்தில்‌, “எனக்கு 
இப்படி நேரிட்டதே" என்று சொல்லுவது, 
நாதாப்‌ அபியூ ஆகியோரின்‌ மரணத்தைக்‌ 
குறிக்கிறது. அவர்கள்‌ இருவரும்‌: 
கர்த்தருடைய சந்நிதியில்‌ 
செத்துப்போனதினால்‌. ஆரோனுடைய 
இருதயம்‌ வேதனைப்படுகிறது. ஆகையினால்‌ 
ஆரோன்‌  இதுபற்றிச்‌ சொல்லும்போது, 
'அவர்கள்‌ தங்கள்‌ பாவநிவாரண பலியையும்‌, 
தங்கள்‌ 
கர்த்தருடைய 
இன்றுதானே எனக்கு இப்படி நேரிட்டதே” 
என்று மனவேதனையோடு சொல்லுகிறார்‌. 





லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


பிரதான 
ஆசாரியனாகயிருந்தாலும்‌, அவருடைய 
இருதயத்திலும்‌ பாசம்‌ இருக்கிறது. 
தன்னுடைய குமாரரைக்‌ குறித்து அவருடைய 
மனதில்‌ அக்கரையிருக்கிறது. ஆரோன்‌ 
ஆசாரியரின்‌ பரிசுத்த வஸ்திரத்தை: 
தரித்திருந்தாலும்‌, அவருடைய மனதிலே 
ஒரு தகப்பனுடைய பாசமும்‌ நேசமும்‌ 
நிரம்பியிருக்கிறது. அந்தப்‌ பாசம்‌ அவரை 
விட்டு நீங்கவில்லை. 


ாதாபும்‌ வும்‌ 
சந்ததியில்‌ செந்தப்பொன்தைப்பற்றிட மோசே 
ஆரோனிடத்தில்‌ சொன்னபோது. ஆரோன்‌ 
பேசாமல்‌ அமைதியாயிருந்தார்‌ வேலி 10:3). 
அவருடைய வாயிலிருந்து வார்த்தைகள்‌ 
வெளிப்படாவிட்டாலும்‌, அவருடைய 
இருதயத்திலிருந்து துக்கமும்‌ வேதனையும்‌ 
வெளிப்படுகிறது. அவருக்குள்ளே 
வருத்தமும்‌ கலக்கமும்‌ நிரம்பி வழிகிறது. 


ஆரோனும்‌ அவருடைய குமாரரும்‌ 
மன்றில்‌ மாம்சத்தை, மோசே 
அவர்களுக்கு கட்டளையிட்டபடி, பரிசுத்த 
ஸ்த ல புசித்திருக்கவேண்டும்‌. ஆனால்‌ 
அவர்களோ அதை அங்கே புசிக்கவில்லை. 
ஆரோன்‌... இதுபற்றி மோசேயினிடத்தில்‌ 
சொற்துவியாது. . இன்றுக்கே எனக்கு 
இப்படி நேரிட்பதே; பாவநிவாரணபலியை 
இன்று நான்‌ புசித்தேனானால்‌, அது 
கர்த்தரின்‌ பார்வைக்கு நன்றாய்‌ இருக்குமோ" 
என்று கேட்கிறார்‌. மோசே அதைக்‌ 
கேட்டபோது ஒன்றும்‌ பேசாமல்‌ 
அமைதலாயிருக்கிறார்‌ 


பாவநிவாரண பலியின்‌ மாம்சத்தை: 
ஆரோனும்‌ அவருடைய குமாரரும்‌ பரிசுத்த 

ஸ்தலத்திலே புசிக்கவேண்டும்‌ என்று மோசே 
கட்டளை கொடுத்திருக்கிறார்‌. ஆனாலும்‌ 
ஆரோனும்‌, உயிரோடிருக்கிற அவருடைய 
இரண்டு குமாரரும்‌, மிகுந்த துக்கத்திலும்‌, 


புசியாதிருக்கிறார்கள்‌. அவர்களுடைய ஆவி 
துக்கமாயிருக்கிறது. அவர்களுடைய மனது 
கலங்கியிருக்கிறது. 


ஆரோன்‌ தன்னுடைய மனதிலே. 
துக்கத்தையும்‌, வேதனையையும்‌ 
சுமந்துகொண்டிருக்கிறார்‌. இப்படிப்பட்ட 
துக்கமான சூழ்நிலையில்‌, தான்‌ பாவநிவாரண 
பலியை புசிப்பது கர்த்தரின்‌ பார்வைக்கு 
நன்றாயிருக்குமோ என்று கேட்கிறார்‌. 
ஆரோன்‌ சொல்லுகிற காரணத்தை 
மோசே அங்கீகரித்து, ஒன்றும்‌ பேசாமல்‌ 
அமைதியாயிருக்கிறார்‌ 


ஆரோனும்‌ அவருடைய குமாரரும்‌ 
பாவநிவாரண பலியின்‌  மாம்சத்தைப்‌ புசிப்பது 
சம்பந்தமாக தான்‌ சொன்ன கட்டளையை 
மீறியிருந்தாலும்‌, அவர்கள்‌ செய்தது 
மோசேயின்‌ பார்வைக்கு நியாயமானதாக 
தெரிகிறது. பாவநிவாரணபலியின்‌ 
மாம்சத்தில்‌ மீதமாமிருப்பது பாளயத்திற்கு 
புறம்பே சுட்டெரிக்கப்படவேண்டும்‌. 
ஆரோனும்‌ அவருடைய குமாரரும்‌, 
பாவநிவாரண பலியின்‌ மாம்சத்தை, பரிசுத்த 
ஸ்தலத்தில்‌ புசியாமலேயே, அதை 
பாளய; புறம்பே 
சுட்டெரித்துப்போடுகிறார்கள்‌. 


ஆசாரியரின்‌ 
தோல்லிகளைப்பற்றியும்‌ இந்த 


குழப்பங்களைப்பற்றியும்‌, 


வசனப்பகுதியில்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
அதன்‌ விவரம்‌ வருமாறு : 


1. நாதாபும்‌, 
மதுபானவெறியோடு 
ஆசாரிய ஊழியம்‌ செய்ய முயற்சி 
பண்ணினார்கள்‌. அவர்கள்‌ 
கொல்லப்பட்டதற்கு இதுவும்‌ ஒரு 
காரணம்‌. (லேவி 1031-59). 


அபியவம்‌ 
கர்த்தருக்கு 


மற்ற ஆசாரியர்களுக்குக்‌ கடுமையான 
எச்சரிப்பு கொடுக்கப்படுகிறது. 
கர்த்தருடைய பிரமாணத்திற்கு எதிராக 
ஆசாரியர்கள்‌ செயல்படக்கூடாது. 
செத்துப்போன  நாதாபு, அடிய 
ஆகியோருக்காக இவர்கள்‌ துக்கம்‌ 
அனுசரிக்கவம்‌ கூடாது. இதை 
மீறினால்‌ இவர்களும்‌ 
கொல்லப்படுவார்கள்‌ (லேவி 10:6-7). 


மதுபான வெறியைக்‌ குறித்து, ன 


உண்டாயிற்று. (லேவி 10:9), 





லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


பரிசுத்தமுள்ளதற்கும்‌, 
பரிசுத்தமில்லாததற்கும்‌ தீட்டுள்ளதற்கும்‌, 
தீட்டில்லாததற்கும்‌ வித்தியாசம்‌ பண்ண 
வேண்டும்‌ என்னும்‌ கட்டளையை 
வலியுறுத்த வேண்டிய அவசியம்‌ 
உண்டாயிற்று. (லேவி 10:10). 


மோசேயைக்கொண்டு 
புத்திரருக்குச்‌ சொன்ன 
பிரமாணங்களையும்‌ 
போதிக்கும்படிக்கு 
கொடுக்கப்பட்டது. 


கர்த்தர்‌ 
இஸ்ரவேல்‌ 
சகல 
அவர்களுக்குப்‌ 
நித்திய கட்டளை 
(லேவி 10:11. 


கர்த்தருடைய தகனபலிகளில்‌ மீதியான 
போஜனபலியை எடுத்து பலி 
பீடத்தண்டையிலே  புளிப்பில்லாததாகப்‌ 
புசிக்க வேண்டும்‌ என்னும்‌ கட்டளை 
ஆசாரியருக்கு மறுபடியும்‌. 
கூறப்படுகிறது (லேவி 10:12-20). 


ஆசாரியர்‌ கீழ்ப்படியாமையின்‌ இரண்டு 
காரியங்களைச்‌ செய்து தவறு 
பண்ணுகிறார்கள்‌. (லேவி 10:18) 


ஆசாரியரின்‌ தோல்வி மோசேக்கும்‌, 
பிரச்சனையாயிற்று. . தேவன்‌ தங்களை 
நியாயந்தீர்பபாரோ என்னும்‌ பயம்‌ மோசேக்கு 
வந்தது. தேவன்‌ ஆரோனிடம்‌ முதல்‌ மூன்று 
கட்டளைகளைக்‌ கூறுகிறார்‌. (லேவி 10:8-11) 
மேலும்‌ ஆறு கட்டளைகளை மோசே 
கூறுகிறார்‌. (லேவி 1042-15) ஆசாரியர்‌ 
கீழ்ப்படியாமல்‌ தவறு செய்கிறார்கள்‌. மோசே 
அவர்களைக்‌ கடந்து கொள்கிறார்‌. 
(லேவி 1076-20) 


அதை 

கொடுத்தாரே” 

(லேவி 10:17) என்று மோசே ஆசாரியருக்கு 
சொல்லுகிறார்‌. 


ஆசாரியர்‌, அவருடைய 
பலிசெலுத்தும்‌ இஸ்ரவேலர்‌ 
பலிகளின்‌ பகுதியைப்‌. 
பாவநிவாரண 


த்தார்‌, 
ஆகியோர்‌ 
புசிப்பது, 
'கிரியையோடு 
தொடர்புடையது. அது மகா பரிசுத்தமானது. 


ஒரு 


(லேவி 1092-9). புதிய ஏற்பாட்டு 
விசவாசிகளுக்குக்‌ கர்த்தருடைய பந்தி 
எல்வளவு முக்கியமானதோ அந்தளவிற்குப்‌ 


QOODNENS 
PUBLISHERS 


பழைய ஏற்பாட்டுக்‌ காலத்தில்‌ பாவநிவாரண 
பலியின்‌ ஒரு பகுதியைப்‌ புசிப்பது மிகவும்‌. 
முக்கியமானதாயிருக்கிறது (2கொரி 11) 


ஆசாரியர்‌ கீழ்ப்படியாமல்‌ 
தவறுகளைப்பற்றிய விவரம்‌ வருமாறு : 


1. க்‌ பலியின்‌ இரத்தம்‌ 
ஸ்தலத்துக்குள்ளே 
கொண்டுவாப்படவில்கை, இரத்தம்‌ 
பரிசுத்த. ஸ்தலத்திற்குள்‌ 
கொண்டுவரப்பட்டு, தேவனுடைய 
சமுகத்திற்கு முன்பாகத்‌ தெளிக்கப்பட 
வேண்டும்‌. பொன்பலி பீடத்திலுள்ள 
கொம்புகளில்‌ பூசப்பட வேண்டும்‌. 
ஆனால்‌ இதைச்‌ செய்வதற்கு 
சாரியர்கள்‌ இரத்தத்தைப்‌ 
சுத்த ஸ்தலத்திற்குள்‌ 
கொண்டுவரவில்லை. 
(லேவி 4:5-7 15-19; லேவி 9:15) 


பாவநிவாரண பலியின்‌ மாம்சந்தை 
அவர்கள்‌ பரிசந்த ஸ்தலத்தில்‌ 
புசிக்கவில்லை. 6:26,29; 
லேவி 7:6-7 ஆகிய வசனங்களில்‌ 
அவர்கள்‌ பரிசுத்த ஸ்தலத்தில்‌ அதைப்‌ 
புசிக்க வேண்டுமென்று கட்டளை 
கொடுக்கப்பட்டிருக்கிறது. 


செய்த 


"அது... கர்த்தரின்‌ பார்வைக்கு 
நன்றாய்‌ இருக்குமோ” (லேவி 10.19) என்று 
ஆரோன்‌ மோசேயினிடத்தில்‌ கேட்கிறார்‌. 
வோன்‌ தன்னுடைய இரண்டு 
குமாரர்களையும்‌ இப்பொழுதுதான்‌ 
இழந்திருக்கிறார்‌. இப்படிப்பட்ட சூழ்நிலையில்‌ 
தன்னைத்தானே கட்டாயப்படுத்தி அவரால்‌ 
பாவநிவாரண பலியைப்‌ புசிக்க முடியாது. 
கர்த்தரும்‌ அதில்‌ பிரியப்படமாட்டார்‌ என்று 
கூறுகிறார்‌. 

மோசே. அதைக்‌ கேட்டபோது 
பகவ மடன்‌ மோசே இதற்கு 
மேலும்‌. ஆரோனோடு வாக்குவாதம்‌ 
பண்ணவில்லை. இரண்டு மகன்களையும்‌ 
இழந்த. தந்தைமினுடை மனநிலை 
எப்படியிருக்கும்‌ என்பதை மோசே புரிந்து 
கொள்கிறார்‌. நாதாவும்‌, அபியூவும்‌ 


புசிக்கும்‌ மனநிலை ஆரோனுக்கு இராது 
என்பதைப்‌ புரிந்து கொண்டு மோசே 
அமைதலாயிருக்கிறார்‌. 





லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


எபிரெயருக்கு நிருபம்‌ எழுதின 
ஆசிரியர்‌ சடங்கார்சா 
பிரமாணங்களைப்பற்றி எழுதியிருக்கிறார்‌ 


இக்காலத்திற்கு. 
ஒப்பனையாயிருக்கிறது:: 

செலுத்தப்பட்டுவருகிற 
பலிகளும்‌ ஆராதனை 
மனச்சாட்சியைப்‌ 


இவைகள்‌ 


“அந்தக்‌ கூடாரம்‌ 
உதவுகிற 
அதற்கேற்றபடியே 
காணிக்கைகளும்‌ 
செய்கிறவனுடைய. 
பூரணப்படுத்தக்கூடாதவைகளாம்‌. 
சீர்திருத்தல்‌ உண்டாகும்‌ காலம்வரைக்கும்‌ 
நடந்தேறும்படி கட்டளையிடப்பட்ட 
போஜனபானங்களும்‌, பலவித ஸ்நானங்களும்‌, 
சரீரத்திற்கேற்ற சடங்குகளுமேயல்லாமல்‌ 
வேறல்ல" (எபி 9970). 
கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
காணிக்கைகள்‌, பலிகள்‌, 
ஆகியவை சம்பந்தமான 
சொல்லியிருக்கிறார்‌. 
போஜனபானங்கள்‌. 
ஸ்நானங்கள்‌ 


ஜனத்தாருக்கு: 
ராதனைகள்‌ 
ரமாணத்தை 


அதுபோலவே அவர்‌ 
பல்வேறுவிதமான 
ஆகியவற்றைப்பற்றியும்‌ 
பிரமாணத்தில்‌ 


புசிக்கத்தக்க. 
புசிக்க 
பிரிக்கப்பட்டிருக்கிறது. ர்‌ 
இவ்விரண்டு விதமான மிருகஜீவன்களுக்கும்‌ 
வித்தியாசம்‌ சொல்லுகிறார்‌. சுத்தமான 
மிருகஜீவன்களை புசிக்கலாம்‌. அசுத்தமான 
மிருகஜீவன்களை புசிக்கக்கூடாது. 


பிரமாணம்‌ 
ஜலத்திலிருக்கிற 


பிரமாணம்‌ 


மேவி. அந்துக்களைப்பற்றிய 


மச்சங்களைப்பற்றிய 
(லேவி 1159-12),  பறவைகளைப்பற்றிய 
பிரமாணம்‌ (லேவி 114349), ஊரும்‌ 
பிராணிகள்‌ பற்றிய பிரமாணம்‌ 
(லேவி 11:20-28). தரையில்‌ ஊருகிற 
பிராணிகள்‌ பிரமாணம்‌ 
(லேவி 11:29-43). 


QOODNENS 
PUBLISHERS 


சுத்தமானதற்கும்‌ 
வித்தியாசம்‌ 
சுத்தமான 
பொதுவான 
மிருகஜீவன்களை 
காரணம்‌ 


கர்த்தர்‌ 
அசுத்தமானதற்கும்‌ 
சொல்லுகிறார்‌. 
மிருகஜீவன்களைப்பற்றிய 
பிரமாணம்‌. அசுத்தமான 
புசியாமலிருப்பதற்கான 
(லேவி 11:44-47). 


ஜீவ ஜந்துக்கள்‌: 
லேவி 11:1-8 


லேவி 111. கர்த்தர்‌ மோசேயையும்‌ 
ஆரோனையும்‌ நோக்கி: 


லேவி 112. நீங்கள்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரரோடே சொல்லவேண்டியது 
என்னவென்றால்‌, பூமியிலிருக்கிற ௪கல. 
மிருகங்களிலும்‌ நீங்கள்‌ புசிக்கத்தக்க 
ஜீவ ஜந்தூக்கன்‌ யாதெனில்‌: 


லேவி 118. மிருகங்களில்‌ 
விரிகுனம்புன்னதாயிருந்து, குளம்புகள்‌: 
இரண்டாகப்‌ பீரித்திருக்கிறதும்‌ 
அசைபோடுகிறதுமானவைகளை. 
யெல்லாம்‌ நீங்கள்‌ புசிக்கலாம்‌. 


லேவி. 11:4. ஆனாலும்‌, 
அசைபோடுகிறதும்‌ 
விரிகுனம்புன்னதுமானவைகளில்‌ 
ஓட்டகமானது. 

போடுகிறதாயிருந்தாலும்‌, 
விரிகுவம்பில்லாதபடி.யால்‌, 

உங்களுக்கு அசுத்தமாமிருக்கும்‌. 


லேவி 115, குழிமுசலானது. 
அசைபோடுகிறதாயிருத்தாலும்‌, அதற்கு 
விரிகுனம்பில்லை அது உங்களுக்கு 
அசுத்தமாயிருக்கும்‌. 


லேவி. 118. 
அசைபோடுகிறதாயிருந்தும்‌, 


முயலானது 
அதற்கு 





லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


லேவி 11:8. இவைகளின்‌ மாம்சத்தைப்‌ 
புசிக்கவும்‌, இவைகளின்‌ உடல்களைத்‌ 
தொடவும்‌ வேண்டாம்‌ இவைகள்‌ 
உங்களுக்குத்‌ தீட்டாமிருக்கக்கடவது.. 

ஆரோன்‌ தேவனுடைய வீட்டிற்கு 
பிரதான ஆசாரியராக 
பிரதிஷ்டைபண்ணப்பட்டிருக்கிறார்‌. கர்த்தர்‌ 
இப்போது மோசேயோடு பேசும்போது. 
ஆரோனோடும்‌ சேர்ந்து பேசுகிறார்‌. 
மோசேயும்‌ ஆரோனும்‌ கர்த்தருக்கு உடன்‌ 
ஊழியக்காரர்களாயிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
இருவரும்‌ ஒருமனப்பட்டு கர்த்தருடைய 
சித்தத்தை. இஸ்ரவே ஜனங்களுக்கு 
அறிவிக்கவேண்டும்‌. 


ஆசாரியர்கள்‌ 
அசுத்தமானதற்கும்‌ 
வேண்டும்‌. ட அவர்களுக்கு 
அசுத்தத்திற்கும்‌ 
தெரிந்திருக்கவேண்டும்‌. 
அவர்களால்‌, 
அதத்தமானதையும்‌ பற்றி ஜனங்களுக்கு 
போதிக்க முடியும்‌ ஆசாரியர்கள்‌ 
ஜனங்களுக்கு போதிக்கவேண்டியவர்கள்‌. 


சுத்தமானதற்கும்‌ 


ரவேல்‌ ஜனத்தார்‌ என்ன 
செய்யவேண்டும்‌. என்றும்‌, என்ன 
செய்யக்கூடாது என்றும்‌ ஆசாரியர்கள்‌ 
அவர்களுக்கு போதிப்பார்கள்‌. ஆசாரியர்கள்‌ 
மாம்சத்தைப்‌ புசிக்கலாம்‌. ஆனாலும்‌. 
எல்லாவிதமான மாம்சங்களையும்‌ அவர்கள்‌ 
புசிக்கக்கூடாது. ஒரு சில ஜீவஜந்துக்களின்‌: 
மாம்சங்கள்‌ அசுத்தமானவை. ஆசாரியர்கள்‌ 
அவற்றை புசிக்கக்கூடாது. அவை 
அவர்களுக்கு தீட்டானவை. 
ஆசாரியர்கள்‌ சுத்தமான மாம்சத்தை 
புசிக்கலாம்‌. ஜீவஜந்துக்களில்‌ சில. 
அசுத்தமாயிருக்கிறது. கர்த்தர்‌ மோசேக்கும்‌. 
தம்முடைய பிரமாணத்தை 
கர்த்தருடைய 
பிரமாணத்தின்படி, ஆசாரியர்கள்‌ 
அசுத்தமான  மாம்சத்தைப்‌ புசிப்பதற்கு. 
'தடைபண்ணப்பட்டிருக்கிறார்கள்‌. அசுத்தமான 
மிருகத்தின்‌ மாம்சங்கள்‌: புசிப்பதற்கு 
தகுதியற்றவை. 


QOODNENS 
PUBLISHERS 


ஒரு சில மிருகஜீவஜந்துக்களின்‌ 
மாம்சத்தை சுத்தமானது. என்று நாம்‌ 
நினைப்போம்‌. ஆனால்‌ கர்த்தரோ அதை. 
அகத்தமானது என்று சொல்லுகிறார்‌. 
ஆசாரியர்கள்‌ கர்த்தருடைய பிரமாணத்திற்கு 
கீழ்ப்படியவேண்டும்‌. எந்த ஜீவஜந்துக்களை 
கர்த்தர்‌ அதத்தமானது என்று 
சொல்லுகிறாரோ, அந்த ஜீவஜந்துக்கள்‌ 
ஆருக்கும்‌ அகத்தமாயிருக்கவேண்டும்‌. 
குழிமுசலை  சாப்பிடுகிறார்கள்‌. 
கழிக்க சுத்தமான ஜீவஜந்து என்று 
ஜனங்கள்‌ நினைக்கிறார்கள்‌. கர்த்தரோ 
குழிமுசலை அசுத்தமானது என்று சொல்லி, 
அதை புசிப்பதற்கு தடைபண்ணிவிடுகிறார்‌. 


பல... தேசங்களிலே பன்றியின்‌ 
மாம்சத்தைப்‌  புசிக்கிறார்கள்‌. ஆனால்‌ 
கர்த்தருடைய பிரமாணத்தின்படி 
பன்றியானது அசுத்தமான ஜீவஜந்தாகவே 
கர்த்தர்‌ எந்தெந்த 

புசிக்கக்கூடாது என்று 

அவற்றை நாம்‌ 

நமக்கு நல்லது. அந்த 

மாம்சம்‌ நம்முடைய 
தீமையானதாகயிருக்கலாம்‌. 

ம்‌ புசிப்பதினால்‌ 

ஆரோக்கியம்‌ 


கர்த்தரே நம்முடைய சரீரத்திற்கு 
ஆண்டவராயிருக்கிறார்‌. நம்முடைய சரீரத்தை 
கர்த்தர்‌ ஆளுகை செய்யவேண்டும்‌. 
நம்முடைய சுயஇஷ்டங்களும்‌, 
சுயஇச்சைகளும்‌, சுய ஆசைகளும்‌ நம்முடைய 
சரீரங்களை ஆளுகை செய்யக்கூடாது. 
நம்முடைய சரீரத்தின்‌ ஆசைகளையும்‌, 
இச்சைகளையும்‌ நிறைவேற்றுவதற்காக, 
நமக்கு இஷ்டமானதை புசித்து, 
நம்முடைய சரீர ஆரோக்கியத்தை 
கெடுத்துப்போடக்கூடாது. நம்முடைய 
சரீரத்தை கெடுத்துப்போடுவது, கர்த்தருக்கு 
விரோதமாக நாம்‌ செய்கிற பாவம்‌. 
மாம்சத்தின்‌ 

செய்ய 


நம்முடைய 
இச்சைகளுக்கு 
நாடாமல்‌, கர்த்தருக்கு பிரியமானதை செய்ய 


பிரியமானதை 


நாம்‌ நாடவேண்டும்‌. நம்முடைய 
விஷயங்களில்‌ நாம்‌ மிகுந்த 
கவனத்தோடிருக்கவேண்டும்‌. பெருந்தீனி 
உண்பது நம்முடைய சரீர ஆரோக்கியத்தைக்‌ 
கெடுத்துப்போடும்‌. 


போஜன 





BALWETHER 
பிய 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ ஜனத்தாருக்கு. 
'போஜனம்பண்ணுவது 'சம்பந்தமான 
பிரமாணத்தை சொல்லுவதற்கு முன்பாகவே, 
இஸ்ரவேல்‌ ஜனத்தாருக்கும்‌, புறஜாதி 
ஜனத்தாருக்கும்‌ போஜனவி. 
வித்தியாசம்‌ இருந்தது. 
தேசத்தாரும்‌ தங்களுடைய 
வழக்கத்தின்‌ பிரகாரமாக, ஒரு சில. 
போஜனங்களை புசிக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
வேறு சில போஜனங்களை  அகத்தமானது 
என்று தள்ளிவிடுகிறார்கள்‌. ஒரு 
தேசத்தாருக்கு சுத்தமான மாம்சமாயிருப்பது, 
மற்ற தேசத்தாருக்கு 
அசுத்தமானதாயிருக்கிறது. 

ஒரு தேசத்தாருக்கு 

மற்ற தேசத்தாருச்கு அசுத்தமானதாகவோ 
அருவருப்பானதாகவோ இருப்பதில்லை. 


பூர்வகாலங்களில்‌ 
சகப்ியக்கம்‌ | என்ற்‌ 
போஜனம்பண்‌ 


ஒவ்வொரு 
பாரம்பரிய 


எபிரெயர்களும்‌ 
அமர்ந்து 


செய்வது 
அருவருப்பாயிருக்கும்‌:: 

அவனுக்குத்‌ தனிப்படவும்‌, 

தனிப்படவும்‌, அவனோடே 
எகிப்தியருக்குத்‌ அவர்களுக்குத்‌ தனிப்படவும்‌ 
வைத்தார்கள்‌" (ஆதி 43:32). 


கர்த்தர்‌ ஜீவஜந்துக்களில்‌ 
மிருகங்களை. புசிக்கக்கூடாது. 
தடைபண்ணுகிறார்‌. இந்த 
கர்த்தருடைய 
அசுத்தமானதாகவும்‌, தீட்டானதாகவும்‌ 
இருக்கிறது. புறஜாதியார்‌ 
மிருகஜீவன்களை ங்‌ 
விக்கரகங்களுக்குபலியாகசெலுத்துகிறார்க்‌ 
அவர்கள்‌ தங்களுடைய விக்கிரகாரா 
தனையிலும்‌, குறிசொல்லுவதிலும்‌ இந்த 
மிருகங்களில்‌ மாம்சத்தைப்‌ 
பயன்படுத்துகிறார்கள்‌. ஆகையினால்‌. 
கர்த்தர்‌ இந்த மிருகங்களை அசுத்தமான 
மிருகங்கள்‌ என்று சொல்லுகிறார்‌. 


கர்த்தர்‌ இசுத்தமானது என்று 
சொல்லும்‌ மிருகங்கள்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாருக்கும்‌. அசுத்தமானதாயிருக்க 
வேண்டும்‌. மிருகங்கள்‌ கர்த்தருடைய 
பார்வையில்‌ அருவருப்பானவை. ந்த 
மிருகங்களின்‌ மாம்சம்‌ தீட்டானது. இஸ்ரவேல்‌ 
க்‌ த மாம்சத்தைப்‌ புசித்து, 


கர்த்தருக்கு முன்பாக 
நீட்டப்டுத்திக்கொள்ளக்கூடாது. 


லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்ட 
மாம்சத்தை இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
புசிக்கக்கூடாது. அப்படிப்பட்ட மாம்சத்தை 
கர்த்தருடைய ஜனத்தார்‌ அருவருத்து 
ஒதுக்கி தள்ளவேண்டும்‌. விக்கிரகங்களுக்கு 
படைக்கப்பட்ட மாம்சத்தைப்‌ புசிக்கிறவர்கள்‌ 
கர்த்தருக்கு விரோதமாகப்‌ பாவம்‌ 
செய்கிறார்கள்‌. அவர்கள்‌ தங்களைத்‌ 
தாங்களே சோதனைக்குட்படுத்திக்‌ 
கொள்கிறார்கள்‌. விக்கிரகங்களுக்கு 
படைக்கப்பட்ட மாம்சத்தைப்‌ புசிக்கிறவர்கள்‌, 
விக்கிரகாராதனையில்‌ ஈடுபடுவதற்கும்‌. 
வாய்ப்புள்ளது. 
விக்கிரகங்களை 
ஒவ்வொரு 
ஒரு மிருகத்தை 
நியமித்திருக்கிறார்கள்‌. இந்த 
அவர்களுடைய 
விக்கிரகாராதனையில்‌ மிகவும்‌ முக்கியமானது. 


புறஜாதி ஜனத்தார்‌ 
ஆராதிக்கும்போது, 


கிரேக்க ய வீனஸ்‌. 
தெய்வத்திற்கு பன்றியின்‌ 
பரிசுத்தமானது. அவர்களுடைய மினர்வா 
என்னும்‌ தெய்வத்திற்கு ஆந்தையும்‌, 
யூப்பித்தருக்கு கழுகும்‌, கேகேட்‌ என்னும்‌ 
விக்கிரகத்திற்கு நாயும்‌ பரிசுத்தமான 
மிருகங்களாகும்‌. விக்கிரகங்களுக்கு 
மிசுத்தான இந்த மிருகங்களை, 
கர்த்தர்‌ தம்முடைய பிரமாணத்தில்‌ 
அதத்தமானது என்றும்‌, தீட்டானது என்றும்‌ 
சொல்லுகிறார்‌. 


என்னும்‌ 
மாம்சம்‌ 


சோசேயையும்‌ ஆரோனையும்‌ 
“நீங்கு இஸ்ரவேல்‌. 
சொல்லவேண்டியது 


பூமியிலிருக்கிற சகல. 
மிருகங்களிலும்‌ நீங்கள்‌ புசிக்கத்தக்க ஜீவ 
ஜந்துக்கள்‌ யாதெனில்‌: மிருகங்களில்‌ 
விரிகுளம்புள்ளதாமிருந்து. குளம்புகள்‌ 
இரண்டாகப்‌ பிரிந்திருக்கிறதும்‌ 
அசைபோடுகிறதுமானவைகளையெல்லாம்‌. 
நீங்கள்‌ புசிக்கலாம்‌" (லேவி 114-3) என்று 
சொல்லுகிறார்‌. 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ பூமியிலிருக்கிற 
சகல... மிருகங்களிலும்‌, புசிக்கத்தக்க 
ஜீவஜந்துக்களின்‌. அட்டவணை 
உபா 14:4-6-ல்‌ கொடுக்கப்பட்டிருக்கிறது. 





லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


புசிக்கத்தகும்‌ 
மிருகங்களாவன: மாடும்‌, செம்மறியாடும்‌, 
வெள்ளாடும்‌, மானும்‌, வெளிமானும்‌, 
கலையானும்‌, வரையாடும்‌, புள்ளிமானும்‌, 
சருகுமானும்‌ புல்வாயுமே மிருகங்களில்‌ 
விரிகுளம்புள்ளதாயிருந்து, குளம்புகள்‌ 
இரண்டாகப்‌ ரித்திருக்கிறதும்‌. 
அசைபோடுகிறதுமான சகல மிருகங்களையும்‌ 
நீங்கள்‌ புசிக்கலாம்‌” (உபா 14:4-6). 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
தங்களுக்கு அனுமதித்திருக்கிற சுத்தமான 
மிருகங்களை மாத்திரமே புசிக்கவேண்டும்‌. 
அவர்கள்‌ எந்தெந்த மிருகங்களை 
புசிக்கக்கூடாது. என்றும்‌ கர்த்தர்‌ 
தம்முடைய பிரமாணத்தில்‌ சொல்லுகிறார்‌. 


கர்த்தர்‌ 


கர்த்தர்‌ 
ஆரோனையும்‌ 
ஆனாலும்‌, 
விரிகுளம்புள்ள துமானவைகளில்‌ 
ஒட்டகமானது அசைபோடுகிறதாயிருந்தாலும்‌, 
அதற்கு விரிகுளம்பில்லாதபடியால்‌, 
அது அசுத்தமாயிருக்கும்‌" 
என்றும்‌, 


உங்களுக்கு 


"குழிமுசலா 
மறக்க லும்‌. 
விரிகுளம்பில்லை: அது 
அசுத்தமாயிருக்கும்‌. 
அசைபோடுகிறதாயிருந்தும்‌, 
விரிகுளம்பில்லை; 


அசுத்தமாயிருக்கும்‌. 


அதற்கு 
உங்களுக்கு 
முயலானது 


விரிகுளம்பும்‌ 
பிரிந்ததுமாயிருந்தும்‌, 


அது உங்களுக்கு 

(லேவி 11:4-7) என்றும்‌ சொல்லுகிறார்‌. 
சுத்தமான மிருகங்களின்‌ 

'குணாதிசயங்களைப்பற்றி கர்த்தர்‌. இங்கு. 

சொல்லுகிறார்‌. அவையாவன : 1. அவை 

விரிகுளம்புள்ளதாயிருக்கவேண்டும்‌. 

2. அவற்றின்‌ குளம்புகள்‌ கம்‌ 

பிரிந்திருக்கவேண்டும்‌. 

டு ல்வைவ்லும்‌ 


கர்த்தர்‌ சுத்தமான ஜீவஜந்துக்களையும்‌, 
த ஜீவஜந்துக்களையும்‌ பற்றி 


பிரமாணம்‌, உபாகமம்‌ 
மறுபடியுமாய்ச்‌ 


QOODNENS 
PUBLISHERS 


'நீங்கள்‌ 
மிருகங்களாவன: 
வெள்ளாடும்‌. மானும்‌, வெளிமானும்‌, 
கலைமானும்‌, வரையாடும்‌, புள்ளிமானும்‌, 
சருகுமானும்‌ புல்வாயுமே" (உபா 14:45) 


புசிக்கத்தகும்‌ 


மாடும்‌, செம்மறியாடும்‌, 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ ஜனங்களை 
மிருகங்களின்‌ மாம்சத்தை புசியாதபடிக்கு. 
பட்டினி போடவில்லை. அவர்கள்‌ புசிப்பதற்கு 
விதவிதமான மிருகஜீவன்களை 
அனுமதிக்கிறார்‌. அவர்கள்‌ விரிகுளம்புள்ள 
மிருகங்கள்‌ எல்லாவற்றையும்‌ புசிக்கலாம்‌. 
அவர்கள்‌ குளம்புகள்‌ இரண்டாக 
பிரிந்திருக்கிற அனைத்து மிருகங்களையும்‌ 
புசிக்கலாம்‌. அசைபோடுகிற எல்லா 
மிருகங்களின்‌ மாம்சத்தையும்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனத்தார்‌ புசிக்கலாம்‌. 


கர்த்தர்‌ சொல்லுகிற 
பிரமாணத்தின்படி, ல்‌ 
முயல்‌, பன்றி ஆகியவை 
புசிப்பதற்கு தடைபண்ணப்பட்டிருக்கிற 
மிருகமாயிருக்கிறது. இந்த மிருகங்கள்‌ 
எல்லாம்‌ அசுத்தமானவை, அருவருப்பானவை, 
தீட்பானவை. பக்தியுள்ள யூதர்கள்‌ 
கர்த்தருடைய பிரமாணத்திற்கு கீழ்ப்படிந்து, 
சுத்தமான  மிருகஜீவன்களை மாத்திரமே 
புசித்தார்கள்‌. அவர்கள்‌ அசுத்தமானதை 
புசிப்பதுமில்லை. அவற்றின்‌ உடல்களை 
தொடுவதுமில்லை. 


அசுத்தமான 

பெயர்களை 
கக்கம்‌ தக்கா சொல்லுகிறார்‌. 
அதன்‌ பின்பு கர்த்தர்‌ அவர்களை நோக்கி, 
“இவைகளின்‌ புசிக்கவும்‌, 


தீட்டாமிருக்கக்கடவது' (லேவி 11:8) என்றும்‌ 


சொல்லுகிறார்‌. 


யூதர்கள்‌ பன்றியின்‌ மாம்சத்தைப்‌ 
புசிப்பதில்லை. யூதர்களுடைய இந்த உணவுப்‌ 
பழக்கத்தினிமித்தமாக, அந்தியோகஸ்‌ 
என்பவன்‌, பன்றியின்‌ மாம்சத்தைப்‌ புசிக்காத 
யூதர்களில்‌ அநேகரை கொன்றுபோட்டான்‌. 





லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


கேடுண்டாக்கக்‌ டி 

இஸ்ரவேல்‌ ஜனங்களை போதுகரியங்களில்‌ 

எச்சரிக்கிறார்‌. அவர்கள்‌  அகத்தமானதை 
தங்கள்‌ சரீர 


புசித்து 
ஆரோக்கியத்தை கெடுத்துப்போடக்கூடாது. 


கர்த்தர்‌ அசுத்தமான ரு. 
சில... மிருகஜீவன்களைப்பற்றி ங்கு 
சொல்லும்போது, அவர்‌ நமக்கு எச்சரிப்பான 
சில உபதேசங்களையும்‌ சொல்லுகிறார்‌. 
நாம்‌ பன்றிகளைப்போல அசுத்தமாயிருக்கக்‌ 
கூடாது. குழிமுசல்களைப்போல இருதயம்‌ 
சோர்ந்துபோனவர்களாயும்‌ இருக்கக்கூடாது. 
நாம்‌ இந்தப்‌ பூமிமிலே முயல்களைப்போல 


நிலையில்லாமல்‌ அலையக்கூடாது. 
(சுத்தமான . மிருகங்களெல்லாம்‌ 
அழிப்போம்‌ நாம்‌ கர்த்தருக்கு 
பரிசுத்தமானவர்கள்‌. நாம்‌ இந்தப்‌ 
பிரபஞ்சத்தில்‌: ;த்தமான இந்த 
முதுகங்களைபிபல்‌ ரீலிதத. அண 
அழிந்துபோவதுபோல நாமும்‌ 
அழிந்துபோகக்கூடாது. நாம்‌ 
பரிசுத்தமானதை மாத்திரம்‌ புசித்து, 
கர்த்தருக்கு பரிசுத்தமாய்‌ ஜீவிக்கவேண்டும்‌. 
அசுத்தமான மிருகஜீவன்களைப்பற்றிய 
விவரம்‌ வருமாறு : 


1. ஒட்டகம்‌ (உபா 147) 


2. குழிமுசல்‌ 


30:24) 


(லேவி 11:5; உபா 14:7; நீதி 


3. முயல்‌ (லேவி 11:6; உபா 14:7) 


4. பன்றி (லேவி 11:7; உபா 14:8) 


ஜலத்திலிருக்கிறவைகள்‌ 
லேவி 11:9-12 


லேவி 11:9. ஜலத்திலிருக்கிறவைகளில்‌ 
நீங்கள்‌ புசிக்கத்தக்கது யாதெனில்‌: 
கடல்களும்‌ ஆறுகளுமாகிய 
தண்ணீர்களிலே சிறகும்‌ செதிளும்‌ 
உள்ளவைகளையெல்லாம்‌. நீங்கள்‌ 
புசிக்கலாம்‌. 


QOODNENS 
PUBLISHERS 


லேவி 11:10. ஆனாலும்‌, கடல்களும்‌ 
ஆறுகளூமாகிய தண்ணீர்களில்‌ 
தீத்துகிறதும்‌ வாழ்கிறதூமான 
பிராணிகளில்‌ சிறகும்‌ செதிளும்‌ 
'இல்லாதவைகள்‌ யாவும்‌ உங்களுக்கு 
அருவருப்பாயிருப்பதாக. 


லேவி 11:11. அவைகள்‌ உங்களுக்கு 
அருவருப்பாயிருக்கக்கடவது; 
அவைகளின்‌ மாம்சத்தைப்‌ 
புசியாதிருத்து, அவைகளின்‌. 
உடல்களை அருவருப்பீர்கனாக. 


லேவி. 11:12. தண்ணீர்களிலே சிறகும்‌ 
செதிளும்‌ இல்லாத யாவும்‌ உங்களுக்கு 
அருவருப்பாயிருக்கக்கட வது. 


ஜலத்திலிருக்கிற மச்சங்களில்‌ 
சுத்தமான. மச்சங்களுக்கும்‌, அசுத்தமான 
மச்சங்களுக்கும்‌ கர்த்தர்‌ வித்தியாசம்‌. 
சொல்லுகிறார்‌. தண்ணீர்களிலே 
செதிளம்‌. உள்ளவைகள்‌ 
சுத்தமானவை, சிறகும்‌ 
இல்லாதவைகள்‌ அசுத்தமானவை. 
க ரோணையும்‌ 
லத்திலிருக்கிறவைகளில்‌ 
கதக்‌ யாதெனில்‌: 
கடல்களும்‌ ஆறுகளுமாகிய தண்ணீர்களிலே 
சிறகும்‌ செதிஞம்‌ உள்ளவைகளையெல்லாம்‌. 
நீங்கள்‌ புசிக்கலாம்‌" (லேவி 11:9) என்று 
சொல்லுகிறார்‌. 


மேலும்‌ கர்த்தர்‌ அவர்களை நோக்கி, 
னாலும்‌, கடல்களும்‌ ஆறுகளுமாகிய 
தண்ணிர்களில்‌ நீந்துகிறதும்‌ வாழ்கிறதுமான 
பிராணிகளில்‌ சிறகும்‌ செதிளும்‌ 
இல்லாதவைகள்‌ யாவும்‌ உங்களுக்கு 
அருவருப்பாயிருப்பதாக” என்றும்‌, 

அவைகள்‌ உங்களுக்கு 
அருவருப்பாயிருக்கக்கடவது: அவைகளின்‌ 
புசியாதிருந்து; அவைகளின்‌ 
அருவருப்பீர்களாக. 
சிறகும்‌ 
யாவும்‌ 
அருவருப்பாயிருக்கக்கடவது” 

(லேவி 1110-12) என்றும்‌ சொல்லுகிறார்‌. 





BALWETHER 
பிய 


மீன்களில்‌ புசிப்பதற்கு 
'தடைபண்ணப்பட்டிருக்கிறவைகள்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கு அகத்தமானவை மாத்திரமல்ல, 
அவை அவர்களுக்கு அருவருப்பானதாகவும்‌ 
இருக்கவேண்டும்‌. கர்த்தர்‌ 
தடைபண்ணியிருக்கிற மீன்களை புசிக்கலாம்‌ 
என்னும்‌ எண்ணம்கூட இஸ்ரவேல்‌ 
புத்திரருடைய மனதிலே எழும்பக்கூடாது. 
அவர்கள்‌ அசுத்தமான மீன்களை 
புசியாதிருப்பதோடு, அவற்றை அருவருத்து, 
அவற்றை விட்டு விலகுவும்வேண்டும்‌. 


கர்த்தருடைய பிள்ளைகள்‌ 
ஆவிக்குரிய... இல்வேனாலிருககதகக்‌, 
கர்த்தருடைய ஜனத்தார்‌ உலகப்பிரகாரமான 
ஜனங்களைவிட விசேஷமானவர்கள்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய பிள்ளைகளோடு சுவிசேஷத்தின்‌ 
மூலமாக உடன்படிக்கை செய்திருக்கிறார்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய ஜனத்தை, தமக்கு. 
சொந்தமான ஜனமாக 
தெரிந்துகொண்டிருக்கிறார்‌. 

விசுவாசிகளாகிய நாம்‌ 
சுவீகார புத்திரராமிருக்கிறோம்‌. 


கர்த்தருடைய 


நாம்‌ 
பிள்ளைகளாயிருப்பதோடு, 
சிநேகிதராகவும்‌ 
விசுவாசிகளாகிய 
சொல்லப்பட்டிருக்கிற 
கறப்பயேண்டும்‌. 
சுயஇச்சைகளுக்கும்‌,  சுயஆசைகளுக்கும்‌ 
முக்கியத்துவம்‌ கொடுக்காமல்‌, கர்த்தருடைய 
விருப்பத்திற்கு முக்கியத்துவம்‌ 
கொடுக்கவேண்டும்‌. அவருடைய 
சித்தத்திற்கு கீழ்ப்படியவேண்டும்‌. 


நாம்‌ 


கர்த்தராகிய 
அடிச்சுவடுகளைப்‌ 


நம்முடைய ட்‌ 
இங்சகிறஸ்துவன்‌ 
பின்பற்றுகிறவர்கள்‌, அவருடைய சிலுவையை 


சுமப்பதற்கும்‌  ஆயத்தமாயிருக்கவேண்டும்‌. 
நம்முடைய சுயத்தை சிலுவையில்‌ அறைந்து, 
கிறிஸ்துவுக்காக ஜீவிக்க நம்மை 
ஒப்புக்கொடுக்கவேண்டும்‌. 


ஜலத்திலிருக்கிறவைகளில்‌ 
எவையெல்லாம்‌ அருவருப்பானது என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறாரோ, அவற்றை நாம்‌ 
அருவருக்கவேண்டும்‌. கர்த்தர்‌ எதை 
புசிக்கக்கூடாது என்று சொல்லுகிறாரோ, 
அதை நாம்‌ புசிக்கக்கூடாது. மாம்சத்தின்‌ 
இச்சைகளை  நிறைவேற்றவேண்டுமென்று 
விரும்புகிற ஜனங்கள்‌ கர்த்தருடைய 
சித்தத்திற்கு கீழ்ப்படியமாட்டார்கள்‌. 


லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


அவர்களுக்கு கர்த்தருடைய விருப்பத்தைவிட, 
தங்களுடைய சொந்த விருப்பமே. 
முக்கியமானதாயிருக்கும்‌. 

பறவைகள்‌, மிருகஜீவன்கள்‌ 
ஆகியவற்றைப்போல. சுத்தமான, 
அசுத்தமான மீன்களின்‌ பெயர்கள்‌ 
அட்டவணையாகக்‌ கொடுக்கப்படவில்லை. 
மீன்களுக்குப்‌ பொதுவான பிரமாணங்கள்‌ 
கொடுக்கப்பட்டிருக்கிறது. கடல்களும்‌ 
ஆறுகளுமாகிய தண்ணீர்களிலே சிறகும்‌ 
செதிளும்‌ உள்ளவைகளையெல்லாம்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ புசிக்கலாம்‌. சிறகும்‌. 
செதிளும்‌ இல்லாதவைகள்‌ யாவும்‌ அவர்கள்‌ 
புசிக்கக்கூடாது. 


பறவைகள்‌ 
லேவி 11:13-19 


லேவி 11:13. பறவைகளில்‌ நீங்கள்‌: 
புசியாமல்‌ அருவருக்கவேண்டியவைகள்‌ 


யாதெனில்‌: கழுகும்‌, கருடனும்‌, 
கடதுராஞ்சியும்‌, 


லேவி 1114. 
வல்தூலும்‌, 


லேவி 11:15. சகலவித காகங்களும்‌, 


லேவி 11:16. தீக்குருவியும்‌, கூகையும்‌, 
செம்புகமும்‌, சகலவித டேகையும்‌, 


பருந்தும்‌, சகலவித. 


லேவி 11:17. ஆந்தையும்‌, நீர்க்காகமும்‌, 
கோட்டானும்‌, 


லேவி 11:18. நாரையும்‌, கூழக்கடாவும்‌, 
குருகும்‌, 


கேவி 1109. கொக்கும்‌, சகலவித: 


ராஜானியும்‌, புழுக்கொத்தியும்‌, 
வெளவாலும்‌ ஆகிய இவைகளே. 


பறவைகளில்‌ எவையெல்லாம்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு அருவருப்பாயிருக்க 
வேண்டுமென்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
சுத்தமான பறவைகளையும்‌, அசுத்தமான 
பறவைகளையும்‌ வேறு பிரிப்பதற்கு, கர்த்தர்‌ 
;த வசனப்பகுதியில்‌. பொதுவான 
எதையும்‌ சொல்லவில்லை, 
பறவைகளையெல்லாம்‌. 
புசிக்கக்கூடாதோ அந்த பறவைகளின்‌ 
அட்டவணை இந்த  வசனப்பகுதியில்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. 


விதிமுறை 
எந்தெந்த 





லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


கர்த்தர்‌ மோசேயையும்‌ ஆரோனையும்‌ 
நோக்கி, “பறவைகளில்‌ நீங்கள்‌ புசியாமல்‌ 
அருவருக்கவேண்டியவைகள்‌ யாதெனில்‌: 
கழுகும்‌, கருடனும்‌, கடலுராஞ்சியும்‌, பருந்தும்‌, 
சகலலித வல்லூறும்‌, சகலவித க்‌ 


இவைகளே" (லேவி 
சொல்லுகிறார்‌. 

கர்த்தர்‌ 
தடைபண்ணியிருக்கிறாரோ 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ புசிக்கக்கூடாது. இந்த 
பறவைகளெல்லாம்‌ அசுத்தமானவை. 
அவை தீட்பானவை. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
தீட்டான இந்தப்‌ பறவைகளை 
அருவருக்கவேண்டும்‌. புசிப்பதற்கு 
தடைபண்ணியிராத மற்ற பறவைகளை 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ புசிக்கலாம்‌ 

ந்து, 
கோட்டான்‌ 
உயிரினங்களை 
புசிக்கிறது. 
இவற்றின்‌ குணம்‌ மிகவம்‌ கொடூரமானது. 
இந்தப்‌ பறவைகள்‌ மற்ற மிருகஜீவன்களின்‌ 


இரத்தத்தையும்‌ 
பசிக்கிறது. இப்படிப்பட்ட கொடூர 
பறவைகளை இஸ்ரவேல்‌ 
அருவருத்து 
ஒதுக்கவேண்டும்‌. 


மனுஷரிலும்‌ 
கொடுரகுணமுள்ளவர்களாயிருக்கிறார்கள்‌. 


அவர்கள்‌ குற்றமில்லாத 
சிந்துகிறவர்கள்‌. இப்படிப்பட்டவர்கள்‌ 
இரத்தப்பிரியராயிருப்பார்கள்‌. கர்த்தருடைய 
ஜனமாகிய நாம்‌, கொடூரகுணமுள்ள 
துன்மார்க்கரைவிட்டு விலகி 
ஜீவிக்கவேண்டும்‌. நாம்‌ அவர்களைப்போல. 
குற்றமில்லாத இரத்தத்தை சிந்தக்கூடாது. 
நாம்‌ 'துன்மார்க்கரைப்போல. 
இரத்தப்பிரியராயிருக்கக்கூடாது. 


இரத்தத்தை 


பறவைகளில்‌: 
சாந்தகுணமுள்ளது. மனுஷன்‌ 
மாம்சத்தைப்‌ புசிக்கலாம்‌. 
ஜனத்தார்‌ கர்த்தருக்கு புறாக்களை 
காணிக்கையாக செலுத்தலாம்‌. ஆனாலும்‌ 
கழுகு, கருடன்‌ போன்ற மாம்ச பட்சிகளை 
இஸ்ரவேல்‌. ஜனத்தார்‌ புசிக்காமல்‌ 
அருவருக்கவேண்டும்‌. அவற்றை வெறுத்து 
ஒதுக்கவேண்டும்‌. இப்படிப்பட்ட அசுத்தமான 
பறவைகள்‌ கர்த்தருக்கும்‌ மனுஷருக்கும்‌ 
அருவருப்பானவை. 


ஒரு சில. பறவைகள்‌ கூட்டமாகப்‌ 
பறக்காமல்‌ எப்போதும்‌ தனிமையிலிருக்கும்‌. 
அவை இருளில்‌ வாசம்பண்ணும்‌. ஆந்தை 
தனிமையான இடத்தில்‌ தங்கியிருக்கும்‌. 
'வனாந்தர நாரைக்கு ஒப்பானேன்‌; பாழான 
இடங்களில்‌ தங்கும்‌ ஆந்தையைப்‌ 
போலானேன்‌” (சங்‌ 102:6). 


நாரை, ஆந்தை ஆகிய பறவைகள்‌ 
எப்போதும்‌ அுக்கமுகத்தோடிருக்கும்‌. 
கர்த்தருடைய ஜனம்‌ துக்கப்படக்கூடாது. 
கர்த்தர்‌ நம்முடைய துக்கத்தை சந்தோஷமாய்‌ 
மாற்றிமிருக்கிறார்‌. நம்முடைய கவலைகள்‌, 
பாரங்கள்‌ எல்லாவற்றையும்‌ கர்த்தருடைய 
பாதபடியில்‌ சமர்ப்பித்து விட்டு, நாம்‌ 
கர்த்தருக்குள்‌ சந்தோஷமாயிருக்கவேண்டும்‌. 


"நாரையும்‌. முள்ளம்பன்றியும்‌ அதைச்‌ 
சுதந்தரிக்கும்‌, ஆந்தையும்‌ காக்கையும்‌ 
அதிலே குடியிருக்கும்‌: அதின்மேல்‌ 
வெட்டவெளியின்‌ நூலையும்‌, வெறுமையின்‌ 
தூக்கையும்‌ பிடிப்பார்‌" (ஏசா 3431) 


கர்த்தருடைய இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 
மிகவும்‌ விசேஷமானவர்கள்‌. அவர்கள்‌ 
எப்போதும்‌ துக்கமாக 
இருக்கவேண்டியவர்களல்ல. இஸ்ரவேல்‌. 
ஜனத்தார்‌ கர்த்தருக்குள்‌ சந்தோஷமாயிருக்க 
வேண்டியவர்கள்‌. அதற்கு அடையாளமாக, 
துக்கமான முகமுடைய பறவைகளை, 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ புசிக்கக்கூடாது என்று 
கர்த்தர்‌ தடைபண்ணுகிறார்‌. 


னம்‌ 
எப்போதும்‌ 


கர்த்தருடைய 
ஆந்தைகளைப்போல 
தனிமையிலும்‌ இருக்கக்கூடாது. 
விசுவாசிகள்‌ மற்ற  விசுவாசிகளோடு 
பரிசுத்தமான ஐக்கியத்தில்‌ நிலைத்திருக்க 
வேண்டும்‌. நாம்‌ எப்போதும்‌ துக்கமுகமாகவும்‌, 
தனிமையிலும்‌ இருக்கவேண்டும்‌ என்பது 
கர்த்தருடைய சித்தமல்ல. 





BALWETHER 
பிய 


பருந்து, வல்லூறு போன்ற பறவைகள்‌ 


கெட்டுப்போகும்‌ 
புசிப்பதினால்‌, 
தட்டுப டுத்திக்கொள்வோம்‌ ஆகையினால்‌ 
அசுத்தமான இந்தப்‌ பறவைகளை நாம்‌. 
அருவருத்து விலகவேண்டும்‌ என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 


கருடன்‌, பருந்து போன்ற பறவைகளை 
புறஜாதியார்‌ தங்களுடைய தெய்வங்களாக 
நினைத்து அதை ஆராதிக்கிறார்கள்‌. 
அவற்றை. குறிசொல்லுவதற்கும்‌ 
பயன்படுத்துகிறார்கள்‌. ஒரு சில பறவைகளை 
அக்கருத்து வாகனங்கள்‌ என்று 
சொல்லி, ஜாதியார்‌ அவற்றை 
வழிபடுகிறார்கள்‌. கர்த்தருடைய ஜனத்திற்கு 
இப்படிப்பட்ட அசுத்தமான பறவைகள்‌, 
அருவருப்பானதாயிருக்கவேண்டும்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ புறஜாதியாரின்‌ 
பழக்க வழக்கங்களை பின்பற்றி, 
பறவைகளை  ஆராதிக்கக்கூடாது. நாம்‌ 
சிருஷ்களை  ஆராதியாமல்‌, சிருஷ்டிகரை 
மாத்திரமே ஆராதிக்கவேண்டும்‌. 
அசுத்தமான பறவைகளின்‌ விவரம்‌: 
வருமாறு : 
1 கழுகு 
2, கருடன்‌ (லேவி 11:13; உபா 14:12) 
3, கடலுராஞ்சி (லேவி 1143; உபா 1422) 


பருந்து (லேவி 1144: உபா 1413) 


சகலவித வல்லூறு (லேவி 
உபா 14:13; யோபு 28:7) 


M4; 


சகலவித காகங்கள்‌ (லேவி 1145; 


உபா 14:14) 
தீக்குருவி (லேவி 11:16; உபா 14:15) 
கூகை (லேவி 11:16; உபா 14:15) 


செம்புகம்‌ (லேவி 11:16; உபா 14:15) 


லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


10. சகலவித டேகை (லேவி 


உபா 14:15) 


M16; 


11. ஆந்தை (லேவி 1147; உபா 14:16) 
நீர்க்காகம்‌ (லேவி 1127: உபா 14:17) 
கோட்டான்‌ (லேவி 1117: உபா 14:16) 
நாரை (லேவி 1148; உபா 14:16) 


5. கூழக்கடா (லேவி 11:18; உபா 1417; 


சங்‌ 102:6) 
குருகு (லேவி 11:18; உபா 14:17) 
கொக்கு (லேவி 11:19; 
சகலவித. 


உபா 14:18) 


19. புழுக்கொத்தி (லேவி 1119; உபா 14:18) 


உபா 14:18) 


ராஜாளி (லேவி 1119; 


20. வெளவால்‌ (லேவி 11:19; உபா 14:18) 


மம்‌ பறவைகள்‌ 
லேவி 11:20-42 


கேவி 1120. பறக்கிறவைகளில்‌ 
நாதுகாலால்‌ 'நடமாடுகிற 
ஊரும்பிராணிகள்‌ யாவும்‌ உங்களுக்கு 
அருவருப்பாயிருப்பதாக. 


கேவி 11:21. ஆகிலும்‌, பறக்கிறவைகளில்‌ 
நாலுகாலால்‌ நடமாடுகிற யாவிலும்‌, 
நீங்கள்‌ புசிக்கத்தக்கது யாதெனில்‌: 
ரயிலே தத்துகிறதற்குக்‌ 
தொடைகள்‌ 


தை 
கால்களூக்குமேல்‌ 
உண்டாமிருக்கிறவைகளிலே, 


லேவி. 11:22. வெட்டுக்கினி 
ஜாதியாமிருக்கிறதையும்‌, சோலையாம்‌ 
என்னும்‌ கினிஜாதியாமிருக்கிறதையும்‌, 
அர்கொல்‌ என்னும்‌ 
கினிஜாதியாயிருக்கிறதையும்‌, ஆகாபு 
என்னும்‌ கினிஜாதியாயிருக்கிறதையும்‌ 
தீங்கன்‌ புசிக்கலாம்‌. 

லேவி 11:28. பறக்கிறவைகளில்‌ நாலு 
காலால்‌ நடமாடுகிற மற்ற யாவும்‌ 
உங்களுக்கு அருவருப்பாயிருப்பதாக.. 





(யய 
பிய 


லேவி. 11:24. அவைகனாலே 
தீட்டுப்படுவீர்கள்‌;. அவைகளின்‌ 
உடலைத்‌ தொடுகிறவன்‌ எவனும்‌ 
சாயங்காலம்மட்டும்‌ 
தீட்டுப்பட்டிருப்பான்‌. 


லேவி 11:25. அவைகளின்‌ உடலைச்‌. 
சமந்தவன்‌ எவனும்‌ தன்‌ 
வஸ்திரங்கனைத்‌ தெொரய்க்கக்கடவன்‌; 
அவன்‌ சாயங்காலம்மட்டும்‌. 
தீட்டுப்பட்டிருப்பான்‌. 


லேவி 11:26. 
விரிநகங்களுன்னவைகளாயிருந்தும்‌, 
இருபினவான 

அசைபோடாமலும்‌ 

மிருகங்கள்‌ யாவும்‌ 
அசுத்தமாயிருப்பதாக;. 

தொடுகிறவன்‌ எவனும்‌ தீட்டுப்படுவான்‌. 


லேவி 11:27. நாலுகாலால்‌ நடக்கிற சகல. 
ஜீவன்களிலும்‌ தங்கள்‌ 
உன்னங்கால்கனை ஊன்றி நடக்கிற 
யாவும்‌ உ 
அகசுத்தமாயிருப்பதாக; அவைகளின்‌ 
உடலைத்‌ தொடுகிறவன்‌ எவனும்‌ 
காயங்காலம்மட்டும்‌ 
தீட்டுப்பட்டிருப்பான்‌. 


லேவி 11:28. அவைகளின்‌ உடலைச்‌ 
சுமந்தவன்‌ தன்‌ வஸ்திரங்களைத்‌ 
தோய்க்கக்கடவன்‌;. அவன்‌ 
சாயங்காலம்மட்டும்‌ 
தீட்டுப்பட்டிருப்பான்‌; இவைகள்‌. 
உங்களுக்குத்‌ திட்டாயிருக்கக்கடவது.. 


லேவி 11:29, 
பிராணிகளில்‌ 

அசுத்தமானவைகள்‌. 

பெருச்சானியும்‌, எலியும்‌, சகலவிதமான 
ஆமையும்‌, 


லேவி 11:80. உடும்பும்‌, அழுங்கும்‌, 
ஒணானும்‌, பல்லியும்‌, பச்சோத்தியும்‌ 
ஆகிய இவைகளே. 


லேவி 1131. ஊரும்‌ 
பிராணிகளிலும்‌ இவைகள்‌ 
உங்களுக்குத்‌ தீட்டாயிருக்கக்கடவது; 
அவைகளில்‌ செ.த்ததைத்‌ தொடுகிறவன்‌. 
எவனும்‌ சாயங்காலம்மட்டும்‌ 
தீட்டுப்பட்டிருப்பான்‌.. 


சகல 


லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


லேவி 11:32. அவைகளில்‌ செத்தது 
ஒன்று யாதொன்றின்மேல்‌ விழுந்தால்‌ 
அது தீட்டுப்பட்டிருக்கும்‌; அது 
மரப்பாத்திரமானாலும்‌, 
வஸ்திரமானாலும்‌, 
பையானாலும்‌, 
செய்கிறதற்கேற்ற ஆயுதமானாலும்‌ 
சாயங்காலம்மட்டும்‌ தீட்டாயிருக்கும்‌; 
அது தண்ணீரில்‌ போடப்படவேண்டும்‌, 
அப்பொழுது சுத்தமாகும்‌. 


லேவி. 
மண்பாண்டத்திற்குன்‌. 
அதற்குள்‌. இருக்கிறவை 
தீட்டுப்பட்டிருக்கும்‌; 
உடைத்தூப்போடவேண்டும்‌. 


லேவி. 11:84. புசிக்கத்தக்க 
போஜனபதார்த்தத்தின்மேல்‌ அந்தத்‌ 
தண்ணீர்‌ பட்டால்‌, அது திட்டாகும்‌; 
குடிக்கத்தக்க. எத்தப்‌ பானமும்‌ 
அப்படிப்பட்ட யாத்திரத்தினால்‌. 
தீட்டுப்படும்‌. 

லேவி 11:85. அவைகளின்‌ உடலில்‌ 
யாதொன்று எதின்மேல்‌ விழுதே, 
அதுவும்‌ தீட்டுப்படும்‌; அடுப்பானாலும்‌ 
மண்தொட்டி. யானாலும்‌ 
தகர்க்கப்படுவதாக; 
தீட்டுப்பட்டிருக்கும்‌; 
அவைகள்‌. 
தீட்டாயிருக்கக்கடவது. 


லேவி 11:96. ஆனாலும்‌ நீருற்றும்‌ ப க்‌ 
ஜலம்‌. உண்டாகிய 
சுத்தமாயிருக்கும்‌; 
உடலைத்‌ 
தீட்டுப்படுவான்‌. 


லேவி. 11:87. மேற்சொல்லியவைகளின்‌' 
உடலில்‌ யாதொன்று 
விதைத்தானியத்தின்மேல்‌ விழுந்தால்‌, 
அது தீட்டுப்படாது. 


தோலானாலும்‌, 
வேலை 


11:83. அவைகளில்‌ ஒன்று 
விழுந்தால்‌, 
யாவும்‌ 
அதை 


அவைகள்‌. 
ஆகையால்‌, 
உங்களுக்குத்‌ 


ம்‌ 
தொடுகிறவனோ 


லேவி 11:88. அத்த உடலில்‌ யாதொன்று 
தண்ணீர்‌ வார்க்கப்பட்டிருக்கிற. 
விதையின்மேல்‌ விழுந்ததானால்‌, அது 
உங்களுக்குத்‌ தீட்டாமிருக்கக்கடவது. 





லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


லேவி 11:39. உங்களூக்கு. 
ஆகாரத்துக்கான ஒரு மிருகம்‌ செத்தால்‌, 
அதின்‌ உடலைத்‌ தொடுகிறவன்‌. 
சாயங்காலம்மட்டும்‌. 
தீட்டுப்பட்டிருப்பான்‌. 


லேவி 11:40. அதின்‌ மாம்சத்தைப்‌ 
புசித்தவன்‌ தன்‌ வஸ்திரங்களைத்‌ 
தோய்க்கக்கடவன்‌;; அவன்‌: 
சாயங்காலம்மட்டும்‌ 
தீட்டுப்பட்டிருப்பான்‌; அதின்‌ உடலை 
எடுத்துப்போனவனும்‌ தன்‌ 
வஸ்திரங்களைத்‌ தோய்க்கக்கடவன்‌; 
அவனும்‌ சாயங்காலம்மட்டும்‌. 
தீட்டுப்பட்டிருப்பான்‌. 

லேவி 11:41. தரையில்‌ ஊருகிற 
பிராணிகலெல்லாம்‌ உங்களுக்கு. 
அருவருப்பாயிருக்கக்கடவது; 
புசிக்கப்படலாகாது. 


அவை 


லேவி 11:42. தரையில்‌ ஊருகிற ௬௧௨ 
பிராணிகளிலும்‌, வயிற்றினால்‌ 
நகருகிறவைகளையும்‌, "நாலுகாலால்‌ 
'நடமாடுகிறவைகளையும்‌, அநேகங்‌ 
கால்களுள்ளவைகளையும்‌. 
புசியாதிருப்பீர்களாக; 

அருவருப்பானவைகள்‌. 


அவைகள்‌ 


ஈக்கள்‌, தேனீக்கள்‌, குளவிகள்‌ 
ஆகியவற்றை புசிக்கக்கூடாது. இஸ்ரவேல்‌ 
ஜனற்தாருக்கு இவையெல்லாம்‌. 
அருவருப்பாயிருக்கவேண்டும்‌. இந்தப்‌ 
பூச்சிகள்‌ பறக்கிறவைகளாகயிருந்தாலும்‌, 
நாலுகாலால்‌ 

நடக்கிறவைகளாயிருக்கிறது. 
'பறக்கிறவைகளில்‌ நாலுகாலால்‌ நடமாடுகிற 
ஊரும்பிராணிகள்‌ யாவும்‌ உங்களுக்கு 
அருவருப்பாயிருப்பதாக” (லேவி 11:20) என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 

பறக்கிறவைகளில்‌ நாலு 
நடக்கிற ஊரும்‌ பிராணிகள்‌ 
புசிப்பதற்கு தகுதியற்றவை. 
பறக்கிறலைகளில்‌ நாலு 
நடமாடுகிறவைகளில்‌ ஒரு 
புசிக்கலாம்‌ என்றும்‌ 
சொல்லுகிறார்‌. 


காலால்‌ 
யாவும்‌ 
ஆனாலும்‌ 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ மோசேயையும்‌ ஆரோனையும்‌ 
நோக்கி, “பறக்கிறவைகளில்‌ நாலுகாலால்‌. 
நடமாடுகிற யாவிலும்‌, நீங்கள்‌ புசிக்கத்தக்கது 
யாதெனில்‌: தரையிலே தத்துகிறதற்குக்‌ 
கால்களுக்குமேல்‌ தொடைகள்‌ 
உண்டாமிருக்கிறவைகளிலே, வெட்டுக்கிளி 
ஜாதியாயிருக்கிறதையும்‌, சோலையாம்‌ 
என்னும்‌ கிளிஜாதியாயிருக்கிறதையும்‌, 
அர்கொல்‌ என்னும்‌ 
கிளிஜாதியாயிருக்கிறதையும்‌, ஆகாபு என்னும்‌ 
கிளிஜாதியாயிருக்கிறதையும்‌ ங்கள்‌ 
புசிக்கலாம்‌” (லேவி 11:21,22) என்று 
சொல்லுகிறார்‌. 


தரையில்‌ 
அநேகம்‌ பிராணிகள்‌ 
அசுத்தமானவைகளாகு 
பிராணிகளில்‌ 
அசத்தமானவைகள்‌ 
பெருச்சாளியும்‌, எலியும்‌, சகலவிதமான 
ஆமையும்‌, உடும்பும்‌, அழுங்கும்‌, ஒணானும்‌, 
பச்சோந்தியும்‌ ஆகிய இவைகளே" 
(லேவி 11:29,30) என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 


தரையில்‌ ஊருகிற பிராணிகளைப்பற்றி 
கர்த்தர்‌ இங்கு சொல்லுகிற வாக்கியம்‌, இந்த 
அதிகாரத்தில்‌ மறுபடியுமாய்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. “தரையில்‌ ஊருகிற 
பிராணிகளெல்லாம்‌. உங்களுக்கு 
அகுவருப்பாயிுக்கக்கடவது: அவை 
புசிக்கப்படலாகாது. தரையில்‌ ஊருகிற சகல 
பிராணிகளிலும்‌, வமிற்றினால்‌ 
நகருகிறவைகளையும்‌, நாலுகாலால்‌ 
நடமாடுகிறவைகளையும்‌, அநேகங்‌ 
கால்களுள்ளவைகளையும்‌ 
புசியாதிருப்பீர்களாக;: அவைகள்‌ 
அருவருப்பானவைகள்‌"' (லேவி 11:41,42). 


எல்லாவிதமான பாம்பு வகைக 
இதில்‌ அடங்கும்‌. நான்குகால்களுக்கு 
அதிகமான கால்களையுடைய மிருகஜீவன்கள்‌ 
தீட்டானவைகள்‌. (லேவி 11:41-43). 


எபிரெய மொழியில்‌ எழுதப்பட்டிருக்கும்‌ 
தோரா" (பஞ்சாகமம்‌! புஸ்தகத்தில்‌ "வயிறு" 
என்பதைக்‌ குறிக்கும்‌ எபிரெய வார்த்தை 
“காச்சோன்‌" என்பதாகும்‌. இந்த எபிரெய 
வார்த்தை இந்தப்‌ புஸ்தகத்தின்‌ மத்தியில்‌ 
வருகிறது. இந்த எபிரெய வார்த்தையின்‌, 
மைய எழுத்தாகிய “ச்‌” என்னும்‌ எழுத்து 
பஞ்சாகமம்‌ புஸ்தகத்தின்‌ மைய எழுத்தாகும்‌. 





லேவியராகமம்‌ - 
LEVITICUS - COMMENTARY 


ஊருகிற பிராணிகளில்‌, 
இஸ்ரவேல்‌ னக்கு அருவருப்பானவைகள்‌ 
எவை என்பதையும்‌, கர்த்தர்‌ தம்முடைய 
பிரமாணத்தில்‌ சொல்லுகிறார்‌. 


கர்த்தர்‌ மோசேயையும்‌ ஆரோனையும்‌ 
நோக்கி, “தரையில்‌ ஊருகிற பிராணிகளில்‌ 
உங்களுக்கு அசுத்தமானவைகள்‌: 
எவையெனில்‌:  பெருச்சாளியும்‌, எலியும்‌, 
சகலவிதமான ஆமையும்‌, உடும்பும்‌, 
அழுங்கும்‌, ஒணானும்‌, பல்லியும்‌, 
பச்சோந்தியும்‌ ஆகிய இவைகளே" 
(லேவி 11:29,30) என்று சொல்லுகிறார்‌. 


ஊரும்‌ பிராணிகள்‌  தரைமிலுள்ள 
மண்ணைப்‌ புசிக்கிறது. மண்ணே அவற்றின்‌ 
பிரதான ஆகாரம்‌. ஆகையினால்‌ தரையில்‌. 
ஊருகிற சகல பிராணிகளையும்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ புசிக்கக்கூடாது என்று கர்த்தர்‌ 
கட்டளையிடுகிறார்‌. மண்ணை புசிக்கும்‌. 
ஊரும்‌ பிராணிகள்‌ மனுஷருடைய 
போஜனத்திற்கு தகுதியானதல்ல. 

பறவைகளில்‌ நாலுகாலால்‌ நடமாடுகிற 
ஊரும்‌ பிராணிகளில்‌ புசிக்க தகுந்தவை 
எவையெனில்‌ : 


1. வெட்டுக்கிளி (மத்‌ 3:4) 
2. சோலையாம்‌ 

3. அர்கொல்‌ 

4. ஆகாபு 


துபாய்‌ நாலு காலால்‌ 


சரீரத்தைக்குறித்தும்‌ கர்த்தர்‌ 
பிரமாணத்தில்‌ சொல்லுகிறார்‌. 

கர்த்தர்‌ மோசேயையும்‌ ஆரோனையும்‌ 
நோக்கி, “அவைகளாலே தீட்டுப்படுவீர்கள்‌: 
அவைகளின்‌ உடலைத்‌ தொடுகிறலன்‌ 
எவனும்‌ சாயங்காலம்மட்டும்‌ 
தீட்டுப்பட்டிருப்பான்‌. அவைகளின்‌ உடலைச்‌ 
சுமந்தவன்‌ எவனும்‌ தன்‌ வஸ்திரங்களைத்‌ 
தொய்க்கக்கடவன்‌; 
சாயங்காலம்மட்டும்‌ 
என்றும்‌, 


அனை 
தடடு்பட்டிரப்பான்‌" 


விரிவுரை மரமா 


PUBLISHERS 


விரிநகங்களுள்ளவைகளாயிருந்தும்‌, 
இருபிளவான 
அசைபோடாமலும்‌ இருக்கிற 
யாவும்‌ உங்களுக்கு அசுத்தமாயிருப்பதாக: 
அவைகளைத்‌ தொடுகிறவன்‌ எவனும்‌ 
தீட்டுப்படுவான்‌" என்றும்‌, 


நாலுகாலால்‌ நடக்கிற சகல 
ஜீவன்களிலும்‌ தங்கள்‌ உள்ளங்கால்களை 
ஊன்றி நடக்கிற யாவும்‌ உங்களுக்கு. 
அசத்தமாமிருப்பதாக: அலைகளின்‌ 
உடலைத்‌ தொடுகிறவன்‌ எவனும்‌ 
சாயங்காலம்மட்டும்‌. தீட்டுப்பட்டிருப்பான்‌, 

ன்‌ உடலைச்‌ சுமந்தவன்‌ நன்‌ 
வஸ்திரங்களைத்‌ தோய்க்கக்கடவன்‌: அவன்‌ 
சாயங்காலம்மட்டும்‌. தீட்டுப்பட்டிருப்பான்‌; 
இவைகள்‌ உங்களுக்குத்‌ 
தீட்டாமிருக்கக்கடவது' (லேவி 1/:24-28) 
என்றும்‌ சொல்லுகிறார்‌. 


மிருகஜீவன்களைச்‌ 
அசத்தமானவை என்று வேறுபிரிப்பதற்கு 
அவற்றின்‌ நகங்கள்‌, குளம்புகள்‌ 
ஆகியவற்றைச்‌ சோதித்துப்‌ பார்க்க வேண்டும்‌. 
சத்தமான மிருகங்களைத்‌ தொடுகிறவள்‌ 
எவனும்‌ தீட்டுப்படுவான்‌. அவைகளின்‌ 
உடலைத்‌ தொடுகிறவன்‌ எவனும்‌. 
சாயங்காலம்மட்டும்‌ தீட்டுப்பட்டிருப்பான்‌. 
அவைகளின்‌ உடலைச்‌ சுமந்தவன்‌ நன்‌ 
வஸ்திரங்களைத்‌ தோய்க்கக்கடவன்‌; அவன்‌ 
'சாயங்காலம்மட்டும்‌. தீட்டுப்பட்டிருப்பான்‌; 
(லேவி 11:26-28). 


சுத்தமானவை, 


தரையில்‌ ஊருகிற 
அகத்தமானவைகள்‌ எ 


பிராணிகளில்‌ 
1. பெருச்சாளி 

2.எலி 

3.ஆமை 

4. உடும்பு 

5.அழுங்கு 

6.ஓணான்‌ 

7. பல்லி 


8, பச்சோந்தி 





லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


மிருகங்களின்‌: 
தொடுகிறவர்கள்‌ 
தீட்டுப்பட்டவர்கள்‌. இவர்கள்‌ சடங்காச்சாரப்‌ 
பிரகாரமாக அசுத்தமாயிருக்கிறார்கள்‌. 
செத்துப்போன அசுத்தமான 
மிருகங்களின்‌ சரீரத்தைத்‌ 
தொட்டவர்கள்‌, தீட்டுப்பட்டிருப்பதினால்‌, 
அவர்கள்‌ ஆசரிப்புக்கூடாரத்திற்குள்‌ 
பிரவேசிக்கக்கூடாது. அவர்கள்‌ 
பரிசுத்தமானது. எதையும்‌ புசிக்கக்கூடாது. 
தீட்டுப்பட்டர்கள்‌ தங்கள்‌ உற்றார்‌ 
உறவினரோடும்‌, அயலகத்தாரோடும்‌ 
நெருக்கமாக பேசி பழக்கக்கூடாது. 


செத்துப்போன மிருகங்களின்‌ 
சரீரத்தை தொட்டதினால்‌ தீட்டுப்பட்டவர்கள்‌. 
சாயங்காலம்‌ வரைக்கும்‌ மாத்திரமே 
தீட்டுப்பட்டவர்களாயிருப்பார்கள்‌. “அவைகளின்‌ 
உடலைத்‌ தொடுகிறவன்‌ எவனும்‌ சாயங்காலம்‌. 
மட்டும்‌ தீட்டுப்பட்டிருப்பான்‌” (லேவி 11:24) 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. இந்தப்‌ 
பிரமாணத்திலிருந்து நாம்‌ ஆவிக்குரிய 
சத்தியத்தைக்‌ கற்றுக்கொள்ள வேண்டும்‌ 


ஒவ்வொரு நாள்‌ 


னத்தின்‌ பகல்‌ வேளையிலே நாம்‌ செய்த. 
பாவங்களுக்காக கர்த்தருடைய சமுகத்திலே 
மன்னிப்பு கேட்கவேண்டும்‌. கர்த்தர்‌ தாமே 
தம்முடைய இரத்தத்தினால்‌ நம்‌ 


செய்யப்போகும்போது 
அசுத்தமானவர்களாகவும்‌, 
தீட்டுப்பட்டவர்களாகவும்‌ நித்திரை செய்யாமல்‌, 
சுத்திகரிக்கப்பட்டவர்களாய்‌. நித்திரை 
பண்ணவேண்டும்‌. 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ செத்துப்போன 
ஊரும்‌ பிராணிகளின்‌ சரீரத்தைத்‌ 
தொட்டாலும்‌, அல்லது செத்துப்போன 
சரீரம்‌ வீட்டிலுள்ள பாத்திரத்தில்‌ 
விழுந்தாலும்‌. அந்தப்‌ பாத்திரமும்‌ 
தீட்டுப்பட்டதாயிருக்கும்‌. சகல ஊரும்‌ 
பிராணிகளிலும்‌ இவைகள்‌ 
தீட்டாயிருக்கக்கடவது; 
செத்ததைத்‌ தொடுகிறவன்‌ 
சாயங்காலம்மட்டும்‌ தீட்டுப்பட்டிருப்பான்‌” 
(லேவி 11:31) என்றும்‌, 


ஆயுதமானாலும்‌ 
சாயங்காலம்மட்டும்‌ தீட்டாமிருக்கும்‌: அது 
தண்ணீரில்‌ போடப்படவேண்டும்‌, அப்பொழுது 
சுத்தமாகும்‌" (லேவி 11:32) என்றும்‌ கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 

தட்டுப்பட்ட 

மண்பாண்டமாயிருந்தால்‌. 
உடைத்துப்போடவேண்டும்‌. 
ஒன்று மண்பாண்டத்திற்குள்‌. 


1 விழுந்தால்‌, 
அதற்குள்‌ இருக்கிறவை 


யாவும்‌ 


தீட்டுப்பட்டிருக்கும்‌:: அதை 
உடைத்துப்போடவேண்டும்‌" (லேவி 11:33) 


பக ஒன்று 
மண்பாண்டம்‌, 

ன்‌ பதார்த்தம்‌, பானம்‌, 
ஆகியவற்றின்மீது விழுந்தால்‌, 
தீட்டுப்பட்டிருக்கும்‌. தட்டுப்பட்ட 
பொருட்களைச்‌ சுத்திகரிப்பதற்குத்‌ தனியாகப்‌ 
ம்‌ சொல்லப்பட்டிருக்கிறது 


செத்துப்போன ஊரும்‌ பிராணிகளில்‌ 
ஒன்று போஜன பதார்த்தத்தின்மேல்‌ பட்டாலும்‌, 
அல்லது அதன்‌ உடல்‌ வேறு எதன்‌ மேல்‌ 
விழுந்தாலும்‌, அவையெல்லாமே 
தீட்டுப்பட்டிருக்கும்‌. 
கர்த்தர்‌ 

ஆனைப்‌ நோக்கி,  “ 
போஜனபதார்த்தத்தின்மேல்‌ அந்தத்‌ தண்ணீர்‌ 
பட்டால்‌, அது தீட்டாகும்‌; குடிக்கத்தக்க 
எந்தப்‌ பானமும்‌ அப்படிப்பட்ட பாத்திரத்தினால்‌ 
தீட்டுப்படும்‌. அவைகளின்‌ உடலில்‌ 
யாதொன்று எதின்மேல்‌ விழுதோ, 
அதுவம்‌ தீட்டுப்படும்‌: அடுப்பானாலும்‌ 
மண்தொட்டியானாலும்‌ தகர்க்கப்படுவதாக; 
அவைகள்‌ தீட்டுப்பட்டிருக்கும்‌: 
ஆகையால்‌, அவைகள்‌ உங்களுக்குத்‌ 
தீட்டாமிருக்கக்கடவது' (லேவி 11:34,35) 
என்று சொல்லுகிறார்‌ 





BALWETHER 
பிய 


ஊரும்‌ பிராணிகளில்‌ அசுத்தமான 
பிராணி செத்துப்போனாலும்‌, அதன்‌ 
சரீரம்‌ கிணற்றில்‌ விழும்போது அந்த 
கிணறு தீட்டுப்படுவதில்லை. செத்துப்போன 
ஊரும்‌ பிராணிகளின்‌ சரீரம்‌ நீரூற்றிலும்‌, 
கிணற்றிலும்‌ விழும்போது. ஆனாலும்‌ 
நீருற்றும்‌ மிகுந்த ஜலம்‌ உண்டாகிய கிணறும்‌ 
கத்தமாயிருக்கும்‌: அவைகளிலுள்ள உடலைத்‌ 
தொடுகிறவனோ தீட்டுப்படுவான்‌. 
மேற்சொல்லியவைகளின்‌ உடலில்‌ யாதொன்று 
விதைத்தானியத்தின்மேல்‌ விழுந்தால்‌, 
அது தீட்டுப்படாது' (லேவி 11:36,37) என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 

செத்துப்போன ஊரும்‌ பிராணியின்‌ 
சரீரம்‌ விதையின்மேல்‌ விழுந்தாலும்‌, 
ஆகாரத்தின்மேல்‌ விழுந்தாலும்‌, அது 
தீட்டுப்பட்டிருக்கும்‌. அந்த உடலில்‌ 
யாதொன்று தண்ணீர்‌ வார்க்கப்பட்டிருக்கிற 
விதையின்மேல்‌ விழுந்ததானால்‌, அது 
உங்களுக்குத்‌ தீட்டாயிருக்கக்கடவது. 
உங்களுக்கு ஆகாரத்துக்கான ஒரு மிருகம்‌ 
செத்தால்‌, அதின்‌ உடலைத்‌ தொடுகிறவன்‌ 
சாயங்காலம்மட்டும்‌. தீட்டுப்பட்டிருப்பான்‌” 
(லேவி 113839) என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 


செத்துப்போன ஊரும்‌ பிராணிமினால்‌ 
தீட்டப்பட்டவன்‌, 


ட்‌ ன்‌. 
தப்பவும்‌ தன்‌ வஸ்திரங்களைத்‌ 


நோய்க்கக்கடவன்‌ ; அவனும்‌ 
சாயங்காலம்மட்டும்‌ தீட்டுப்பட்டிருப்பான்‌"' 
(லேவி 11:40) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ 


கர்த்தர்‌ மோசேயையும்‌ ஆரோனையும்‌ 
நோக்கி சரீரம்‌ தீட்டுப்படுலது. பற்றிய 
தம்முடைய பிரமாணத்தை தெளிவாக 
சொல்லியிருக்கிறார்‌ நம்முடைய 
ஆத்துமாவும்‌ மிகவும்‌ விசேஷமானது. அது 
'விலையேறப்பெற்றது. பாவத்தினால்‌ 
கறைபடாதபடி நம்முடைய ஆத்துமாவை நாம்‌ 
காத்துக்கொள்ள வேண்டும்‌. நம்முடைய 
ஆத்துமா பாவத்தினால்‌ கறைபடும்போது, 
அதை காலதாமதம்பண்ணாமல்‌ உடனே 
சுத்தம்பண்ண வேண்டும்‌. கர்த்தருடைய 
மன்னிக்கும்‌ கிருபையே நம்முடைய 
ஆத்துமாவை சுத்திகரிக்கும்‌. 


லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


பழைய ஏற்பாட்டுக்காலத்தில்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திர்‌ தங்களுடைய சரீரங்களையும்‌, 
வீட்டில்‌ பயன்படுத்துகிற பாத்திரங்களையும்‌ 
சுத்தமாக வைத்திருந்தார்கள்‌. 
தீட்டுப்பட்டு அசுத்தமாகும்போது, 

உடனே சுத்தம்பண்ணினார்கள்‌. 

புத்திரருக்கு, சடங்காச்சாரமான 
அதகத்தங்களெல்லாமே  தீட்டனவை. அதை 
அருவருக்கவேண்டுமென்று கர்த்தர்‌ 
இஸ்ரவேல்‌. புத்திரருக்கு கட்டளை 
கொடுத்திருக்கிறார்‌. 


ஊருகிற பிராணிகள்‌: 
லேவி 11:43-47 


லேவி 11:48. 
பிராணிகளிலும்‌ 
அருவருப்பாக்கிக்‌ கொள்ளாமலும்‌, 
அவைகளால்‌ தீட்டுப்படாமலும்‌ 
இருப்பீர்கனாக; அவைகளாலே நீங்கள்‌ 
தீட்டுப்படுவிர்கள்‌. 


லேவி 11244. நான்‌ உங்கள்‌ தேவனாகிய 
கர்த்தர்‌, நான்‌ பரிசுத்தர்‌; ஆகையால்‌, 
தரையில்‌ ஊருகிற எந்தப்‌ 
பிராணிகளிலும்‌ உங்களைத்‌ 
தீட்டுப்படுத்தாமல்‌, உங்களைப்‌ 
பரிசுத்தமாக்கிக்கொண்டு, 

பரிசுத்தராயிருப்பீர்களாக. 


ஊருகிற எந்தப்‌. 


உங்களை 


லேவி 11:45. நான்‌ உங்கள்‌. 
'தேவனாயிருக்கும்படி உங்களை எகிப்து 
தேசத்திலிருந்து வரப்பண்ணின 
கர்த்தர்‌, நான்‌ பரிசுத்தர்‌; ஆகையால்‌, 
நீங்களும்‌ பரிசுத்தராயிருப்பீர்களாக. 


கத்தமானதற்கும்‌ 

புசிக்கத்தக்க 

க்கு புசிக்கத்தகாத 

எத்தச்சண்க்கம்‌ வித்தியாகம்பண்ணும்‌. 
பொருட்டு, 


லேவி. 11:47. மிருகத்துக்கும்‌ 
பறவைகளுக்கும்‌, தண்ணீர்களில்‌ 
தீந்துகிற சகல ஜீவஜந்துக்களுக்கும்‌, 
பூமியின்மேல்‌ ஊருகிற சகல 
பிராணிகளுக்கும்‌ அடுத்த பிரமாணம்‌. 
இதுவே என்று சொல்லுங்கள்‌ என்றார்‌. 





BALWETHER 
பிய 


ஜீவஜந்துக்களில்‌ எவை புசிக்க 
தகுந்தது என்பதையும்‌, எவை புசிக்க தகாதது. 
என்பதையும்‌ கர்த்தர்‌ இந்த வசனப்பகுதியில்‌ 
தெளிவாக சொல்லுகிறார்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
பிரமாணத்தின்‌ மூலமாக இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கு பரிசுத்தத்தைப்பற்றி உபதேசம்‌ 
பண்ணுகிறார்‌. கர்த்தர்‌ சொல்லுகிற. 
ஒவ்வொரு வார்த்தையும்‌ நமக்கு மிகவும்‌ 
பிரயோஜனமுள்ளது. கர்த்தர்‌ தம்‌ 


அறிந்துகொள்ள வேண்டும்‌. 

நோயாளிகள்‌ மருத்துவர்களை பார்க்கப்‌ 
போகும்போது, அவர்கள்‌ உணவு 
பதார்த்தங்களை குறித்து ஆலோசனை 
சொல்லுவார்கள்‌. நோயாளிகள்‌ எப்படிப்பட்ட 
உணவுகளை. புசிக்கவேண்டும்‌ என்றும்‌, 
எதை புசிக்குக்கூடாது என்றும்‌ மருத்துவர்கள்‌ 
அவர்களுக்கு தெளிவபடுத்துவார்கள்‌. 
கர்த்தரே நம்முடைய பரமவைத்தியர்‌. நாம்‌ 
பரிசுத்தமாயிருக்க வேண்டும்‌ என்பது. 
கர்த்தருடைய விருப்பம்‌. 

இஸ்ரவேல்‌ 


சரீரங்களை 


ஜனத்தார்‌ தங்கள்‌ 
தீட்டுப்படுத்திக்கொள்ளாமல்‌, 
தங்களை எவ்வாறு. சுத்திகரித்து, 
பரிசுத்தமாய்‌ ஜீவிக்கவேண்டும்‌ என்று, 
கர்த்தர்‌ இந்தப்‌ பிரமாணங்களின்‌ மூலமாக 
குற்றுக்கொடுக்கிறார்‌ 

“ஊருகிற எந்தப்‌ 
உங்களை  அருவருப்பாக்கிக்கொள்ளாமலும்‌, 
அவைகளால்‌ தீட்டுப்படாமலும்‌ இருப்பீர்களாக: 
அவைகளாலே நீங்கள்‌ தீப்டுப்படுவீர்கள்‌" 
(லேவி 11:43) என்றும்‌, 


“நான்‌ உங்கள்‌ தேவனாகிய கர்த்தர்‌, 
நான்‌ பரிசுத்தர்‌: ஆகையால்‌, தரையில்‌ 


ஊருகிற எந்தப்‌ பிராணிகளிலும்‌ 
உங்களைத்‌ மல்‌, 
உங்களைப்‌ பரிசுத்தமாக்கிக்கொண்டு, 
பரிசுத்தராயிருப்பீர்களாக” (லேவி 11:44) 
என்றும்‌ கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
பரிசுத்தமாக்குதல்‌ 
தேவனுடைய 
தப பவம்‌ பகல்‌ 
தேவஊழியம்‌ செய்கிற மனுஷர்‌ தங்களைப்‌ 
பரிசுத்தப்படுத்திக்‌ கொள்ள வேண்டும்‌. 
த்திகரிக்கப்படுவது என்பது 
'பொருளாகாது. தேவனுக்காக 
வ தன்‌ 


பிராணிகளிலும்‌ 


லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


என்னும்‌ பெயருக்கு 
அகத்தமானவை, அருவருப்பானவை 
ஆகியவற்றிலிருந்து, வேறுபிரிந்திருப்பது 
என்று பொருள்‌. பாவத்திலிருந்து வேறுபிரிந்து, 
தேவன்‌ எந்த ஊழியத்திற்காகப்‌ பிரதிஷ்டை 
பண்ணியிருக்கிறாரோ அந்தப்‌ 
பிரதிஷ்டையைக்‌ கொள்வது 
பரிசுத்தமாகும்‌. 


பரிசுத்தம்‌ 


காத்துக்‌ 


லேவி 19:2-37; லேவி 20:2-27 ஆகிய 
வசனங்களில்‌ கூறப்பட்டிருக்கும்‌ பரிசுத்தம்‌ 
அவர்களுடைய நீதிநெறியான பரிசுத்தத்தைக்‌ 
குறிக்கும்‌. தெச 4:3; 1தெச 5; 
12:14). வெளிப்பிராகாரமான 
பரிசுத்தமல்ல. உள்ளான 
சுத்திகரிப்பதே பரிசுத்தமாகும்‌. 
மாற்கு 719-21; ரோமர்‌ 
2கொரி 69-11; கலா 5:19-21). 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
சரியான ஐக்கியத்தில்‌ 
வேண்டுமென்றால்‌ அவர்கள்‌ சுத்தமானதற்கும்‌ 
அசுத்தமானதற்கும்‌,. பாவத்திற்கும்‌, 
பரிசுத்தத்திற்கும்‌, சரியானதற்கும்‌, 
தவறானதற்கும்‌. ஈசம்‌ பண்ண 
வேண்டும்‌. (எபி 12:14. 


ரிசாமு 167; 
118-32; 


தேவனோடு 
இருக்க 


பரிசுத்தமில்லாமல்‌ எந்த மனுஷனாலும்‌ 
கரந்தை. (தரிசிக்க. (முடியாது... ஆதிங்லை. 
ஆதாம்‌ கர்த்தருக்கு விரோதமாகப்‌ பாவம்‌ 
செய்து, தன்னை தீட்டுப்படுத்திக்கொண்டார்‌. 
ஆதாம்‌ தேவமகிமையை இழந்தார்‌. புதிய 
ஏற்பாட்டுக்காலத்து விசுவாசிகளாகிய நாம்‌ 
கிறிஸ்துவோடு ஒப்புரவாகவேண்டும்‌. 
கிறிஸ்துவானவர்‌ தம்முடைய 
திருஇரத்தத்தினால்‌ நம்முடைய 
பாவக்கறைகளையும்‌, தீட்டுக்களையும்‌, 
அசத்தங்களையும்‌ கழுவி 
சுத்தம்பண்ண வேண்டுமென்று, அவருடைய 
சமுகத்திலே. பணிவாய்‌ 
விண்ணப்பம்பண்ண வேண்டும்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
விழுந்து அசுத்தமாயிருந்த 
இல்வலகத்தின்‌ வழிபாடுகளுக்கு 
அமைப்பட்டவர்களாயிருந்தார்கள்‌. *) 
குறித்த காலம்வரைக்கும்‌ 
காரியக்காரருக்கும்‌ 
விசாரணைக்காரருக்கும்‌ கீழ்ப்பட்டிருக்கிறான்‌. 
அப்டியே நாமும்‌ சிறுபிள்ளைகளாயிருந்த 
காலத்தில்‌ இவ்வுலகத்தின்‌ வழிபாடுகளுக்கு 
அடிமைப்பட்டவர்களாயிருந்தோம்‌" 
(கலா 4:23). 





(யம 
பிய 


கர்த்தர்‌ பரிகத்தர்‌. கர்த்தருடைய 
பிள்ளைகளாகிய நாமும்‌ பரிகுத்தமாயிருக்க 
வேண்டும்‌ என்பது கர்த்தருடைய சித்தம்‌. 
“உங்களை தீட்டுப்படுத்தாமல்‌, 
உங்களை பரிசுத்தமாக்கிக்கொண்டு.. 
பரிசுத்தமாயிருப்பீர்களாக” (லேவி 11:44) 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


நம்மை பரிசுத்தமாக்கிக்‌ 
கொள்வதற்காகவே, கர்த்தர்‌ தம்முடைய 
பிரமாணத்தை நமக்கு சொல்லியிருக்கிறார்‌. 
நாம்‌ பரிசுத்தராயிருக்கவேண்டும்‌ 
என்பதற்காகவே கர்த்தர்‌ தம்முடைய 
பிரமாணத்தை நமக்கு 
வெளிப்படுத்திிருக்கிறார்‌ எவ்வாறு 
பரிசுத்தராமிருப்பது என்று 
கற்றுக்கொள்‌ வேண்டும்‌. கர்த்தருடைய 
பிரமாணம்‌ நமக்கு போதிக்கும்‌. 


நாம்‌ 


கர்த்தருடைய பிள்ளைகள்‌ எல்லா 
விஷயங்களிலும்‌ பரிசுத்தமாயிருக்கவேண்டும்‌. 
இந்த அதிகாரத்தில்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாரின்‌ போஜனவிஷயங்களைக்‌ குறித்து 
கர்த்தர்‌ தம்முடைய த்தில்‌ 


ங்களிலும்‌ 
கர்த்தரை தரிசிக்கவேண்டும்‌. 


பன்றியின்‌ மாம்சத்தைப்‌ புசிக்கிறவன்‌ 

தன்னை தீட்டுப்படுத்துகிறான்‌. பன்றியின்‌ 

கர்த்தருடைய பலிபீடத்தில்‌ 

கர்த்தருக்கு விரோதமான 

பன்றியின்‌ மாம்சத்தைப்‌ புசிப்பது. 

இரத்தத்தை பலிபீடத்தில்‌ 

செலுத்துவதற்கு ஒப்பான பாவமாயிருக்கிறது. 

'துன்மார்க்கருடைய பலி கர்த்தருக்கு 

அருவருப்பானது: செம்மையானவர்களின்‌ 
ஜெபமோ அவருக்குப்‌ பிரியம்‌" (நீதி 15:8). 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ பு்திரருக்கு 
ய 


கீழ்ப்டிந்தே ஆகவேண்டும்‌. 
பிரமாணத்திற்கு 

இஸ்ரவேல்‌ 
நியமிக்கப்பட்டிருக்கிற கடமை. 
முழுஇருதயத்தோடு 
வார்த்தைக்கு கீழ்ப்படியவேண்டும்‌. 


லேவியராகமம்‌ - 
LEVITICUS - COMMENTARY 


விரிவுரை மரமா 


PUBLISHERS 


“நான்‌ 
(லேவி 11:44) என்று சொல்லி, 
(லேவி 11:45) என்று 
சொல்லுகிறார்‌. கர்த்தர்‌ 
கர்த்தருடைய 
ஜனமும்‌ பரிகத்தராமிருக்கவேண்டும்‌. 


கர்த்தர்‌ பரிசுத்தராயிருப்பதினால்‌, 
நாமும்‌ பரிசுத்தராமிருந்தால்‌ மாத்திரமே 
கர்த்தர்‌ நம்மை ஏற்றுக்கொள்வார்‌. 
கர்த்தருடைய ஜனமாகிய நாம்‌ இந்த 
உலகத்திற்கு ஒத்த வேஷம்‌ தரிக்கக்கூடாது. 
விசுவாசிகள்‌ எல்லோரும்‌ கர்த்தருக்கு 
பிரியமானவர்களாகவும்‌, அவருக்கு 
பிரயோஜனமுள்ளவர்களாகவும்‌ 
இருக்கவேண்டும்‌. கர்த்தர்‌ 
என்பதையும்‌, 
பரிசுத்தமாயிருக்கவேண்டும்‌. 
நமக்கு உபதேசம்பண்ணுவதற்காகவே, 
கர்த்தர்‌ தம்முடைய பிரமாணத்தை நமக்கு 
சொல்லியிருக்கிறார்‌ 

“நீங்கள்‌ உங்கள்‌ 
அறியாமையினாலே கொண்டிருந்த 
இச்சைகளின்படி இனிநடவாமல்‌, கீழ்ப்படிகிற 
பிள்ளைகளாயிருந்து, உங்களை அழைத்தவர்‌ 
பரிசுத்தராயிருக்கிறதுபோல, நீங்களும்‌ உங்கள்‌ 
நடக்கைகளெல்லாவற்றிலேயும்‌ 
பரிசுத்தராயிருங்கள்‌" (1பேது 14475) 


பரிசுத்தர்‌ 
நாமும்‌ 
என்பதையும்‌ 


முன்னே 


வேல்‌... புத்திரருக்‌। 
கண்பத்‌ நான்‌ 
தேவனாயிருக்கும்படி உங்களை 
எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின 
கர்த்தர்‌, நான்‌ பரிசுத்தர்‌: ஆகையால்‌, 
நீங்களும்‌ பரிசுத்தராயிருப்பீர்களாக" 
(லேவி 11:45) என்று சொல்லுகிறார்‌. 
கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ ஜனத்தாருக்கு. 
காரியங்களை செய்திருக்கிறார்‌ 
கர்த்தர்‌ அவர்கள்‌ மத்தியில்‌ அநேக 
அற்புதங்களையும்‌, அதிசயங்களையும்‌ 
நடப்பித்திருக்கிறார்‌. ஆகையினால்‌ கர்த்தர்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனத்தாரிடத்திலிருந்து அதிகமாய்‌ 
எதிர்பார்க்கிறார்‌. கர்த்தர்‌ மற்ற ஜாதியாருக்கு 
செய்ததைவிட, இஸ்ரவேல்‌ ஜாதியாருக்கு 
நன்மைகளை செய்திருக்கிறார்‌. 
ல்‌ கர்த்தர்‌ தம்முடைய 
இஸ்ரவேல்‌ ஜாதியாரிடமிருந்து 


காரியங்களை 





லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


கர்த்தர்‌ தம்முடைய பிரமாணத்தின்‌ 
மூலமாக சுத்தமானதற்கும்‌. 
அசுத்தமானதற்கும்‌ இடையே உள்ள 
வித்தியாசத்தை சொல்லுகிறார்‌. 
குத்தமானதற்கும்‌ அகுத்தமானதற்கும்‌, 
புசிக்கத்தக்க ஐந்துக்களுக்கும்‌ புசிக்கத்தகாத 
ஐந்துக்களுக்கும்‌ 

வித்தியாசம்பண்‌ ணும்பொருட்டு, 
மிருகத்துக்கும்‌ 

தண்ணீர்களில்‌ ,துகிற 
ஜீவஜந்துக்களுக்கும்‌, பூமியின்மேல்‌ ஊருகிற 
சகல பிராணிகளுக்கும்‌ அடுத்த பிரமாணம்‌ 
இதுவே (லேவி 11:46,47). 


கர்த்தர்‌ இந்தப்‌ பிரமாணத்தை 
மோசேக்கும்‌ ஆரோனுக்கும்‌ சொல்லுகிறார்‌. 
அவர்கள்‌ கர்த்தருடைய பிரமாணத்தை 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு சொல்லவேண்டும்‌. 
கர்த்தருடைய பிரமாணம்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாருக்கு நித்திய பிரமாணமாக 
சொல்லப்பட்டிருக்கிறது. 

புதிய ஏற்பாட்டுக்காலத்து. 
விசுவாசிகளாகிய நாம்‌, 
இயேசுகிறிஸ்துவினுடைய  சுவிசேஷத்தின்‌ 
கீழ்‌ இருக்கிறோம்‌. நாம்‌ எதைப்‌ புசிக்கலாம்‌ 
என்று கர்த்தர்‌ நமக்கு 
'தெளிவுபடுத்தியிருக்கிறார்‌. கர்த்தர்‌ 
சுத்தமாக்கினவைகளை தீட்டாக 
எண்ணக்கூடாது. 


நாம்‌ 


குத்தமாக்கினகைகளை! (ந 


நீட்டாக 
எண்ணாதே என்று இரண்டாந்தரமும்‌ சத்தம்‌ 
அவனுக்கு உண்டாயிற்று” (அப்‌ 10:15). 


இத்‌ க்‌ மரணத்தின்‌ 


மூலமாக, பிரமாணம்‌ 
ஒழிந்துபோயிற்று பிய ஏற்பாட்டுக்காலத்து, 
வாசிகள்‌ பழைய பிரமாணத்திற்கு 


நம்மை 


நமக்கு ஒரு குறைவுமில்லை" (1கொரி 8:8). 


பொருளும்‌ தன்னிலே 
தட்டுள்ளதல்லவென்‌ று கர்த்தராகிய 
இயேசுவுக்குள்‌ அறிந்து நிச்சயித்திருக்கிறேன்‌ ; 
ஒரு பொருளைத்‌ தீட்டுள்ளதென்று எண்ணிக்‌ 
கொள்ளுகிறவனெவனோ அவனுக்கு 
அதுதீட்டுள்ளதாயிருக்கும்‌" (ரோம 1474) 


வாய்க்குள்ளே 
மனுஷனைத்‌ தீட்டுப்படுத்தாது, வாயிலிருந்து 
புறப்படுகிறதே மனுஷனைத்‌ தீட்டுப்படுத்தும்‌' 
(மத்‌ 1541) என்று நம்முடைய கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்துவம்‌ நமக்கு உபதேசம்‌. 
செய்திருக்கிறார்‌. 


ஏற்பாட்டுக்காலத்து 


கர்த்தரைத்‌ துதிக்கவேண்டும்‌ 
கத்தம்பண்ணின யாவற்றையும்‌ 
ஸ்தோத்திரத்தோடே புசிக்கலாம்‌. 


புதிய ஏற்பாட்டுக்காலத்து விசுவாசிகள்‌ 
பழைய பிரமாணத்திற்கு அடிமைகளாயிராமல்‌, 
கிறிஸ்துவுக்குள்‌ விடுதலை பெறவேண்டும்‌. 
விசுவாசத்தில்‌ நிலைத்திருக்கவேண்டும்‌. 
கிறிஸ்துவோடு சமாதானமாயிருக்கவேண்டும்‌. 
நம்மிடத்தில்‌ பேராசை இருக்கக்கூடாது, 
கர்த்தர்‌ நமக்கு கொடுக்கும்‌ போஜனத்தில்‌ 
திருப்தியடையவேண்டும்‌. 


கிருபை அவருடைய 
எப்பொழுதும்‌ 


கர்த்தருடைய 
பிள்ளைகளுக்கு 
போதுமானதாயிருக்கும்‌. பேராசை 
பிடித்தவர்கள்‌ ஒருபோதும்‌ 
திருப்தியடையமாட்டார்கள்‌. அவர்கள்‌ எதைப்‌ 
புசித்தாலும்‌ திருப்தியடையாமல்‌, பெருந்தீனி 
உண்டு, தங்களுடைய சரீரத்தின்‌ 
ஆரோக்கியத்தைக்‌ கெடுத்துப்போடுவார்கள்‌. 
நம்முடைய ஆத்துமா சுத்தமாமிருக்க 
வேண்டும்‌ என்பதும்‌, நம்முடைய சரீரம்‌ 
ஆரோக்கியமாயிருக்கவேண்டும்‌ என்பதும்‌. 
கர்த்தருடைய சித்தம்‌. 


அசுத்தமானவை 


பிரமாணத்தின்‌ 


மிருகங்களில்‌ 
விரிகுளம்புள்ளதாயிருந்து. குளம்புகள்‌ 
இரண்டாகப்‌ பிரிந்திருக்கிறதும்‌ 
அசைபோடுகிறதுமானவைகளையெல்லாம்‌. 
நீங்கள்‌ புசிக்கலாம்‌. (லேவி 112-3) 


2. மற்றவை உங்களுக்கு. 
அகத்தமாயிருக்கும்‌. (லேவி 11:4-7) 





லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


இவைகளின்‌ மாம்சத்தைப்‌ புசிக்கவும்‌, 
இவைகளின்‌ உடல்களைத்‌ தொடவும்‌ 
வேண்டாம்‌: இவைகள்‌ உங்களுக்குத்‌ 
தீட்டாமிருக்கக்கடவது. (லேவி 11:8). 


க்கிறவைகளில்‌ நீங்கள்‌ 
பதக்‌ யாதெனில்‌: கடல்களும்‌ 
ஆறுகளுமாகிய 

சிறகும்‌ 

உள்ளவைகளையெல்லாம்‌. 

புசிக்கலாம்‌. (லேவி 11:9). 


கடல்க 


தண்ணீர்களில்‌ 


தம்‌ 
அலைகள்‌ 


அருவருப்பாயிருக்கக்கடவது. 
(லேவி 1190-12) 


பறவைகளில்‌ நீங்கள்‌ புசியாமல்‌ 
அருவருக்கவேண்டியவைகள்‌ 

(லேவி 1113-19) ஆகிய வசனங்களில்‌ 
அப்டவணையாகக்‌ கூறப்பட்டிருக்கிறது. 


பறக்கிறவைகளில்‌: நாலுகாலால்‌ 
நடமாடுகிற ஊரும்பிராணிகள்‌ யாவும்‌ 
உங்களுக்கு  அருவருப்பாயிருப்பதாக. 
(லேவி 11:20). 
பறக்கிறலைகளில்‌ நாலுகாலால்‌ 
நடமாடுகிற யாவிலும்‌, நீங்கள்‌ 
புசிக்கத்தக்கது லேவி 11:21-22 ஆகிய 
வசனங்களில்‌ கூறப்பட்டிருக்கிறது. 
பறக்கிறவைகளில்‌ நாலு காலால்‌: 
நடமாடுகிற மற்ற யாவும்‌ உங்களுக்கு 
அருவருப்பாயிருப்பதாக. (லேவி 11:23). 
அவைகளாலே தீட்டுப்படுவீர்கள்‌;: 
அவைகளின்‌ உடலைத்‌ தொடுகிறவன்‌ 
எவனும்‌ சாயங்காலம்மட்டும்‌ தீட்டுப்‌ 
பட்டிருப்பான்‌. (லேவி 11:24). 


பட்டிருப்பான்‌. (லேவி 11:25) 


12. 


. தரையில்‌ 


QOODNENS 
PUBLISHERS 


விரிநகங்களுள்ளவைகளாயிருந்தும்‌, 
இருபிளவான குளம்பில்‌ 
அசை போடாமலும்‌ 
மிருகங்கள்‌ யாவும்‌ 
அசுத்தமாயிருப்பதாக; 
தொடுகிறவன்‌ 

தீட்டுப்படுவான்‌. (லேவி 11:26. 


நாலுகாலால்‌ சகல 
ஜீவன்களிலும்‌ தங்கள்‌ 
உள்ளங்கால்களை ஊன்றி நடக்கிற 
யாவும்‌ உங்களுக்கு 
அசத்தமாமிருப்பதாக (லேவி 11:27), 


நடக்கிற 


அவைகளின்‌ 
உடலைத்‌ தொடுகிறவன்‌ எவனும்‌ 
சாயங்காலம்மட்டும்‌ தீட்டுப்‌ 
பட்டிருப்பான்‌ (லேவி 11:26-27). 


அவைகளின்‌ உடலைச்‌ சுமந்தவள்‌ 

தன்‌ வஸ்திரங்களைத்‌ 
தோய்க்கக்கடவன்‌ ; அவன்‌ 
சாயங்காலம்மட்டும்‌. நீம்‌ 
பட்டிருப்பான்‌ (லேவி 11:28) 


ஊருகிற பிராணிகளில்‌ 
உங்களுக்கு அசுத்தமானவைகள்‌ 
லேவி 11:29-30 ஆகிய வசனங்களில்‌ 
கூறப்பட்டிருக்கிறது. 


செத்ததைத்‌ தொடுகிறவன்‌ 
எவனும்‌ சாயங்காலம்மட்டும்‌ 
தீட்டப்பட்டிருப்பான்‌ (லேவி 11:3). 
அலைகளில்‌ செத்‌ ஒன்று 
வாதொன்றின்மெஸ்‌: விழுர்கான்‌! அது 
தீட்டுப்பட்டிருக்கும்‌ (லேவி 11:32) 


மரப்பாத்திரமானா 
வஸ்திரமானாதும்‌, தோலானாலும்‌, 
பையானாலும்‌, வேலை 
செய்கிறதற்கேற்ற ஆயுதமானாலும்‌ 
சாயங்காலம்மட்டும்‌ தீட்டாயிருக்கும்‌; 
அது தண்ணீரில்‌ போடப்படவேண்டும்‌, 
அப்பொழுது. சுத்தமாகும்‌ 
(லேவி 11:32) 


அவைகளில்‌ 
மண்பாண்டத்திற்குள்‌ விழுந்தால்‌, 
அதற்குள்‌ இருக்கிறவை யாவும்‌ 
தீட்டுப்பட்டிருக்கும்‌; அதை உடைத்துப்‌ 
போடவேண்டும்‌. (லேவி 11:33) 


ஒன்று 





லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


புசிக்கத்தக்க போஜன 
பதார்த்தத்தின்மேல்‌ அந்தத்‌ தண்ணீர்‌ 
பட்டால்‌, அது தீட்டாகும்‌. 
(லேவி 11:34). 


குடிக்கத்தக்க எந்தப்‌ பானமும்‌. 
அப்படிப்பட்ட எத்தரத்தினால்‌ 
தீட்டுப்படும்‌ (லேவி 11:34) 


அவைகளின்‌ உடலில்‌ யாதொன்று 
ஏதின்மேல்‌ விழுதோ, அதுவும்‌: 
தீட்டுப்படும்‌; அடுப்பானாலும்‌ 
'மண்தொட்டியானாலும்‌ 
தகர்க்கப்படுவதாக (லேவி 11:35). 


ஆனாலும்‌ நீருற்றும்‌ மிதந்த ஐ ஜலம்‌ 
உண்டாகிய 

சுத்தமாயிருக்கும்‌: 

உடலைத்‌ 

தீட்டுப்படுவான்‌ (லேவி 11:36). 
மேற்சொல்லியவைகளின்‌ உடலில்‌ 
யாதொன்று விதைத்தானியத்தின்மேல்‌ 


விழுந்தால்‌, அது தீட்டுப்படாது. அந்த 
உடலில்‌ யாதொன்று தண்ணீர்‌ 


கார்ககப்பட்டரக்கிற க வகா 


விழுந்ததா 
உங்களுக்குத்‌ '“தப்பாலிருக்கக்கடவது. 
(லேவி 11:37-38). 


உங்களுக்கு ஆகாரத்துக்கான ஒரு 
மிருகம்‌ செத்தால்‌, அதின்‌ 

றவன்‌ 
தீட்டுப்பட்டிருப்பான்‌ (லேவி 11:39). 


QOODNENS 
PUBLISHERS 


27. அதின்‌ மாம்சத்தைப்‌ புசித்தவன்‌ தன்‌ 
வஸ்திரங்களைத்‌ தோய்க்கக்கடவன்‌; 
அவன்‌ சாயங்காலம்மட்டும்‌ தீட்டுப்‌ 
பட்டிருப்பான்‌ (லேவி 11:40. 


அதின்‌ உடலை எடுத்துப்போனவனும்‌. 
அதன்‌ வஸ்திரங்களைத்‌ தோய்க்கக்‌ 
கடவன்‌; அவனும்‌ சாயங்காலம்பட்டும்‌ 
தீட்டுப்பட்டிருப்பான்‌ (லேவி 11:40). 


தரையில்‌ ஊருகிற 
பிராணிகளெல்லாம்‌ உங்களுக்கு 
அருவருப்பாயிருக்கக்கடவது: அவை 
புசிக்கப்படலாகாது (லேவி 11:4/-42) 


தரையில்‌ ஊருகிற 
சகல பிராணிகளிலும்‌, வயிற்றினால்‌ 
நகருகிறவைகளையும்‌, நாலுகாலால்‌ 
நடமாடுகிறவைகளையும்‌, அநேகங்‌ 
கால்களுள்ளவைகளையும்‌ 
புசியாதிருப்பீர்களாக; 

அருவருப்பானவைகள்‌. 

(லேவி 11:41-42) 


அவைகள்‌ 


பிராணிகளிலும்‌ 
அருவருப்பாக்கிக்‌ 
அவைகளால்‌ 
இருப்பீர்களாக 


ஊருகிற எந்தப்‌ 
உங்களை 
கொள்ளாமலும்‌, 
தீட்டுப்படாமலும்‌ 
(லேவி 11:43-44). 
தரையில்‌. ஊருகிற எந்தப்‌ 
பிராணிகளிலும்‌ உங்களைத்‌ 
தீட்டுப்படுத்தாமல்‌ இருப்பீர்களாக 
(லேவி 11:44-45). 

உங்களைப்‌ பரிசுத்தமாக்கிக்கொண்டு, 
பரிசுத்தராயிருப்பீர்களாக.. 





லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


இதுவரையிலும்‌ 
மோசேயினிடத்திலும்‌ ஆரோனிடத்திலும்‌ 
போஜனம்‌ சம்பந்தமான தம்முடைய 
பிரமாணத்தை சொன்னார்‌. சுத்தமான 
போஜனத்திற்கும்‌, அசுத்தமான 
போஜனத்திற்கும்‌ கர்த்தர்‌ அவர்களுக்கு 
வித்தியாசம்‌ காண்பித்தார்‌. 

போஜனங்களில்‌ சுத்தமான போஜனம்‌ 
என்றும்‌, அசுத்தமான போஜனம்‌. 
என்றும்‌ வித்தியாசம்‌ இருப்பதுபோல, 
மனுஷருக்குள்ளும்‌ சுத்தமானவர்கள்‌, 
அசுத்தமானவர்கள்‌ என்னும்‌ வித்தியாசம்‌ 
இருக்கிறது. 


ஸ்திரீகளுக்கு பிள்ளைப்பேறு. 
உண்டாகும்போது அவர்கள்‌ சடாங்காச்சார 
பிரகாரமாக அசுத்தமாயிருப்பார்கள்‌. 
ஸ்திரீகள்‌ நீட்டாயிருப்பது பற்றிய 
பிரமாணத்தை கர்த்தர்‌ இந்த அதிகாரத்தில்‌ 
சொல்லுகிறார்‌ (லேவி 12:1-5). தீட்டாமிருக்கிற 
ஸ்திரீ, இந்த அசுத்தத்திலிருந்து தன்னை 
சுத்திகரித்துக்கொள்வது சம்பந்தமான 
பிரமாணத்தையும்‌ கர்த்தர்‌ இந்த 
அதிகாரத்தில்‌ சொல்லுகிறார்‌ (லேவி 12:6-8) 


கர்த்தர்‌ 


உதிரச்சுத்திகரிப்பு 
லேவி 12:1-5 


லேவி 18:1. பின்னும்‌ கர்த்தர்‌ மோசேயை 
நோக்கி: 


லேவி 12:2, நீ இஸ்ரவேல்‌ புத்திரரோடே. 
சொல்ல வேண்டியது என்னவென்றால்‌: 
ஒரு ஸ்திரீ கர்ப்பவதியாகி. 
ஆண்பின்னையைப்‌ பெற்றால்‌, அவன்‌ 
சூதகஸ்திரீ விலக்கமாயிருக்கும்‌ 
நாட்களுக்குச்‌ சரியாக ஏழுநான்‌ 
தீட்டாயிருப்பான்‌. 

லேவி 12:3. எட்டாம்‌ நானிலே அத்தப்‌ 
பின்னையினுடைய நுனித்தோலின்‌ 
மாம்சம்‌ விருத்தசேதனம்‌. 
பண்ணப்படக்கடவது. 


லேவி 124. பின்பு 
முப்பத்துமூன்றுநான்‌ தன்‌: 
சுத்திகரிப்பு நிலையிலே. 
சுத்திகரிப்பின்‌' 
'திறைவேறுமனவும்‌ 
யாதொரு வஸ்துவைத்‌ 
ஸ்தலத்துக்குன்‌. 


அவன்‌ 
உதிரச்‌. 
இருத்து, 
நாட்கள்‌ 
பரிசுத்தமான 
தொடவும்‌ 
வரவுங்‌ 


லேவி 125.  பெண்பின்னையையப்‌ 
பெற்றானாகில்‌, அவன்‌, இரண்டு வாரம்‌ 
சூதகஸ்திரீயைப்‌ போலத்‌ 
தீட்டாயிருத்து, மிண்டு 
அறுபத்தாறுநான்‌ உதிரச்‌ சுத்திகரிப்பு 
நிலையிலே இருக்கக்கடவன்‌. 


ஒரு கர்ப்பவதியாகி 
பிள்ளையைப்‌ வெற்றெடக்கும்போது அவள்‌ 
சடங்காச்சார பிரகாரமாக தீட்டாமிருக்கிறாள்‌. 
ஸ்திரீயானவள்‌ பிள்ளைப்‌ 
பெற்றெடுக்காமல்‌, அந்தப்‌ பிள்ளையானது. 
ஸ்திரீயின்‌ 

கலைந்துபோனாலும்‌, 

தீட்டாமிருப்பாள்‌ என்று 

பாரம்பரியம்‌ சொல்லுகிறது. 
கர்பபத்திலிருக்கிற 

ஆண்பிள்ளை அல்லது பெண்பிள்ளை என்று 
வித்தியாசம்‌ காணமுடியுமானால்‌, அந்தப்‌ 
பிள்ளை பிறக்காவிட்டாலும்‌, அல்லது அந்தப்‌ 
பிள்ளை ஸ்திரீயின்‌ கர்ப்பத்திலே 
கலைந்துபோனாலும்‌, யூதருடைய 
பாரம்பரிய வழக்கத்தின்‌ பிரகாரம்‌ அது 
பிறந்த பிள்ளையைப்போலவே 
பாவிக்கப்படும்‌. 


ஸ்திரீயானவள்‌ பிள்ளை 
பெற்றெடுத்தவுடன்‌, ஒரு சில நாட்களுக்கு 
விலக்கமாயிருக்கவேண்டும்‌. 
தன்னுடைய புருஷனை 
சிநேகிதரை விட்டும்‌ பிரிந்திருக்கவேண்டும்‌. 
பிள்ளையைப்‌ பெற்றெடுக்கும்‌ ஸ்திரீக்கு 
மருத்துவ சிகிச்சை கொடுக்கிறவர்களும்‌, 
அந்த ஸ்திரீயை பராமரிக்கிறவர்களும்‌, 
சடங்காச்சார பிரகாரமாக 
தீட்டுப்பட்டிருப்பார்கள்‌. 





BALWETHER 
பிய 


ஆகையினால்தான்‌. இஸ்ரவேல்‌ 
யுத்திரரில்‌, ஆண்‌ பிள்ளை பிறக்கும்போது. 
அந்தப்‌ பிள்ளைக்கு எட்டு நாள்‌ ஆகும்‌ 
வரையிலும்‌: 
தாயாருக்கு 
'கொடுக்கிறவர்களும்‌, 
பராமரிக்கிறவர்களும்‌, பிள்ளை பிறக்கும்போது. 
அவளோடு கூடவே இருக்கிறார்கள்‌. 
கையினால்‌ தாயானவள்‌ 
தீட்டுப்பட்டிருப்பதுபோல, அவளோடுகூட 
இருக்கிறவர்களும்‌ தீட்டுப்பட்டிருப்பார்கள்‌. 
கர்த்தர்‌ மோசேயை நோக்கி, “நீ 
இஸ்ரவேல்‌ புத்திரரோடே சொல்ல வேண்டியது. 
என்னவென்றால்‌: ஒரு ஸ்திரீ கர்ப்பவதியாகி 
ஆண்பிள்ளையைப்‌ பெற்றால்‌, அவள்‌ 
கூறகஸ்திரீ விலக்கமாயிருக்கும்‌ 
நாட்களுக்குச்‌ சரியாக ஏழுநாள்‌ 
தீட்டாமிருப்பாள்‌. எட்டாம்‌ நாளிலே அந்தப்‌ 
பிள்ளையினுடைய நுனித்தோலின்‌ மாம்சம்‌ 
விருத்தசேதனம்‌ பண்ணப்படக்கடவது" (லேவி 
121-3) என்று சொல்லுகிறார்‌. 


ண்பிள்ளைக்‌ ஏழுநா 
பெண்றோளைக்கு 14. நாளும்‌ ட்டம்‌ 
பெற்றவள்‌ தீட்டாயிருப்பாள்‌ (லேவி 12:25. 
ஆண்பிள்ளையைப்‌ பெற்றவள்‌ 
முப்பத்துமுன்றுநாள்‌ தன்‌ உதிரச்‌ சுத்திகரிப்பு 
நிலையிலே இருந்து, சுத்திகரிப்பின்‌ நாட்கள்‌ 
நிறைவேறுமனவும்‌ பரிகத்தமான யாதொரு 
வஸ்துவைத்‌ ஈடவும்‌ பரிசுத்த 
ஸ்தலத்துக்குள்‌ வரவுங்‌ கூடாது. (லேவி 12:4). 
பெண்பிள்ளையைப்‌ 

அறுபத்தாறுநாள்‌ உதிரச்‌ 

நிலையிலே இருக்கக்கடவள்‌. 
பெண்பிள்ளையைப்‌ ற்றவ। 
அதிகநாட்களுக்கு ஏன்‌ சுத்திகரிப்பு செய்து 
கொள்ள வேண்டுமென்று வேதாகமத்தில்‌ 
விளக்கப்படவில்லை. 


எட்டாம்‌ நாளிலே. அந்தப்‌ 
பிள்ளையினுடைய நுனித்தோலின்‌ மாம்சம்‌ 
விருத்தசேதனம்பண்ணப்படப்படவேண்டும்‌. 
யூதர்கள்‌ ஓய்வநாளாக இருந்தாலும்‌ எட்டாம்‌ 
நாளிலே ஆண்பிள்ளைக்கு விருத்தசேதனம்‌. 
பண்ணுவார்கள்‌. (யோவான்‌ 7:23) ஓய்வநாள்‌ 
பிரமாணத்தைவிட விருத்தசேதனம்‌ 
பண்ணும்‌ பிரமாணம்‌ முக்கியமானதாகக்‌ 
கருதப்படுகிறது. விருத்தசேதனம்‌ பண்ணிய 
ஆண்பிள்ளை தேவனுடைய உடன்படிக்கைக்கு 
உட்பட்டவனாகிறான்‌. 


லேவியராகமம்‌ - 
LEVITICUS - COMMENTARY 


விரிவுரை 


தேவனுடைய உடன்பூடிக்கைக்குத்‌ தான்‌ 
கீழ்ப்படிந்து நடப்பான்‌ என்பதற்கும்‌, 
தொடர்ந்து கீழ்ப்படிந்து நடப்பான்‌ என்பதற்கும்‌ 

சேதனம்‌ பண்ணுவது ஓர்‌ 
அடையாளமாக. இருக்கிறது. 
வியாதிகளிலிருந்து  பாதுகாப்பதற்காகவும்‌, 
விருத்தசேதனம்‌ உதவுகிறது என்று ஒரு 
கருத்து நிலவுகிறது. 


தீட்டான ஸ்திரீயை சுத்திகரிப்பதற்கு 
அநேக நாட்கள்‌ நியமிக்கப்பட்டிருக்கிறது. 
கத்திகரிப்பின்‌ நாட்கள்‌ நிறைவேறுமளவும்‌ 
ஸ்திரீயானவள்‌  ஆசரிப்புக்கூடாரத்திற்குள்‌ 
பிரவேசிக்கக்கூடாது. அவள்‌ பஸ்கா 
போஜனத்தையும்‌, சமாதான பலிகளையும்‌ 
புசிக்கக்கூடாது. 


பிள்ளையைப்‌ 
ஸ்திரீயானவள்‌, ஆசாரியரின்‌ 
இருப்பாள்‌ என்றால்‌, அவள்‌ 
பரிசுத்தமாக படைக்கப்பட்ட 
புசிக்கக்கூடாது. 


ற்றெடுத்த 
மனைவியாக 
கர்த்தருக்கு 
எதையும்‌ 


ஆண்பிள்ளையை பெற்றெடுத்த 
ஸ்திரீயானவள்‌ முப்பத்துமூன்‌ றுநாள்‌ 
தன்‌ உதிரச்‌ சந்திகரப்ப நிலையிலே. 
இருக்கவேண்டும்‌. சுத்திகரிப்பின்‌ நாட்கள்‌ 
நிறைவேறுமளவும்‌ அவள்‌ பரிசுத்தமான 
யாதொரு வஸ்துவைத்‌ தொடவும்‌ பரிசுத்த 
ஸ்தலத்துக்குள்‌ வரவுங்கூடாது (லேவி 12:4). 


ஸ்திரீயானவள்‌  பெண்பிள்ளையைப்‌ 
பெற்றாளாகில்‌, அவள்‌, இரண்டு வாரம்‌ 
சூதகஸ்திரீயைப்‌ லத்‌ 
தீட்டாமிருக்கவேண்டும்‌. பின்பு அவள்‌ 
அறுபத்தாறுநாள்‌ உதிரச்‌ சுத்திகரிப்பு 
நிலையிலே இருக்கக்கடவள்‌ என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌ (லேவி 12:5). 
ய முற்பிதாக்களாகிய 
ஏவாளும்‌. கர்த்தருக்கு 

பாவம்‌ செய்தார்கள்‌. 

மனுக்குலத்திற்குள்ளே 


Fe 
ஆதாமும்‌ 
விரோதமாகப்‌ 
அவர்கள்‌ மூலமாக 
பாவம்‌ பிரவேசித்திருக்கிறது. ஆகையினால்‌ 


மனுஷரை சுத்திகரிப்பு 
அவசியமாயிருக்கிறது. 
முற்பிதாக்கள்‌ 
பிரவேசிக்கவில்லையென்றால்‌, 
'சடங்காச்சாரமான அகத்தமோ 
தீட்டோ எதுவும்‌ ஏற்பட்டிருக்காது. 


செய்யவேண்டியது 
நம்முடைய 
பாவத்தில்‌. 
நமக்கு 
அல்லது 





BALWETHER 
பிய 


பிள்ளையைப்‌ 
சந்தோஷமான 


ஸ்திரீயானவள்‌ 
பெற்றெடுப்பது மிகவும்‌ 
சம்பவம்‌. இதன்‌ மூலமாக குடும்பத்திற்கு 
மிகுந்த சந்தோஷமும்‌, ஆசீர்வாதமும்‌ 
உண்டாகிறது. ஆனாலும்‌ ஆதாம்‌ ஏவாள்‌ 
ஆகியோருடைய பாவத்தினால்‌, பிள்ளையைப்‌ 
பெற்றெடுத்த ஸ்திரீயானவள்‌ 
அசுத்தமானவளாகவும்‌, தீட்டனவளாகவும்‌ 
இருக்கிறாள்‌. 


ஆதாம்‌ ஏவாளுடைய 
மனுக்குலத்திற்குள்ளே 

பிரவேசித்திருக்கிறது. இது நம்முடைய 
ஜென்ம பாவம்‌. அவர்கள்‌ பாவம்‌. 
செய்யவில்லையென்றால்‌, பிள்ளையைப்‌ 
பெற்றெடுத்த ஸ்திரீயையும்‌, அந்தப்‌ 
பிள்ளையையும்‌ கழுவி சுத்தம்பண்ணினாலே 
போதுமானது. பிள்ளையும்‌ அதைப்‌ 
பெற்றெடுத்த ஸ்திரீயு்‌ 


தீட்டாயிருக்கமாட்டார்கள்‌. 


பாவத்தினால்‌ 


பாவம்‌ 


கர்த்தர்‌ நம்மை பலுகிப்பெருகுமாறு 
கட்டளையிட்டிருக்கிறார்‌. "ஸ்திர்கள்‌ 
பிள்ளைகளைப்‌ பெற்றெடுப்பது கர்த்தருக்கு 
ஆனாலும்‌. மனுஷருடைய 
பாவத்தினால்‌, பிள்ளையைப்‌ 
ஸ்திரீயானவள்‌ 
தீட்டானவளாயிருக்கிறாள்‌. இந்த தீட்டும்‌ 
அசுத்தமும்‌ 'த்திகரிக்கப்பட 
வேண்டியதாயிருக்கிறது. 
பிள்ளையைப்‌. பெற்றெடுத்த 
ஸ்திரீ விலக்கமானவளாகவும்‌, 
அசுத்தமானவளாகவும்‌, தீட்டானவளாகவும்‌ 


பிரவேசிக்கக்கூடாது. அவள்‌ 
கர்த்தகுடைய பரிசுத்தமான காரியங்களில்‌ 
பங்குபெறவும்‌ கூடாது. இவையெல்லாம்‌ 
மனுஷருடைய ஜென்ம பாவத்தினால்‌ வந்த 
தீயவிளைவுகள்‌ ஆகும்‌. 


கர்த்தர்‌ மனுக்குலத்தின்மீது, 
பிரியமுள்ளவராகயிருக்கிறார்‌. ஆகையினால்‌ 
பிள்ளையைப்‌ பெற்றெடுத்த ஸ்திரீயானவள்‌ 
தீட்டானவளாக இருந்தாலும்‌, அந்த 
தீட்டை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர்‌ ஒரு 
உபாயத்தையும்‌ நியமித்திருக்கிறார்‌. 
ஸ்திரீயின்‌ அசுத்தத்தை சுத்தம்பண்ணுவதற்கு 
சுத்திகரிப்பின்‌ நாட்களை கர்த்தர்‌ 
ஏற்படுத்தியிருக்கிறார்‌. கர்த்தர்‌ 
மனுக்குலத்திற்கு காண்பித்திருக்கும்‌' 
மிகப்பெரிய சிலாக்கியமாகும்‌. 


லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மனுஷருக்கு  சுத்திகரிப்பின்‌ 
நியமிக்கவில்லையென்றால்‌, 

நிரந்தரமாகவே 
இருப்பார்கள்‌. அவர்கள்‌ 
கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலத்தில்‌ 
பிரவேசிக்க முடியாமல்‌, நிரந்தரமாக 
கர்த்தரை விட்டுப்‌ பிரிந்திருப்பார்கள்‌. கர்த்தர்‌ 
தமது கிருபையினால்‌  மனுக்குலத்திற்கு 
சுத்திகரிப்பின்‌ நாட்களை நியமித்து, நம்மை 
சத்தம்பண்ணுகிறார்‌. 


கர்த்தர்‌ 
உபாயத்தை 

மனுக்குலத்தார்‌ 
தீட்டானவர்களாக 


சுத்திகரிப்பின்‌ நாட்கள்‌ 
லேவி 12:6-8 


லேவி 126. 
ஆண்பின்னையையாவது. 
பெண்பின்னையையாவது. 
பெற்றதற்காக. 
சுத்திகரிப்பின்‌ 
திறைவேறினபின்பு, 


அவளுடைய 
நாட்கள்‌. 
அவள்‌ 


இரு 
வயதான ஆட்டுக்குட்டியை சர்வாங்க 


'த௲னபலியாகவும்‌, ஒரு 
புறாக்குஞ்சையாவது காட்டுப்‌ 
புறாவையாவது பாவநிவாரண பலி. 
யாகவும்‌, ஆசரிப்புக்‌ 
கூடாரவாசலில்‌ ஆசாரியனிடத்திற்குக்‌ 
 கொண்டுவரக்கடவன்‌. 


கேவி 12:7. அதை அவன்‌ கர்த்தருடைய 
சந்நிதியில்‌ பலியிட்டு, அவளுக்காகப்‌ 
பாவதிவிர்த்தி. செய்வானாக; 
அப்பொ அவன்‌ தன்‌ உதிர 
ஊறலின்‌ தீட்டு நீங்கிச்‌ ௬த்தமாவான்‌. 
இது ஆண்பின்னையையாவது 
பெண்பின்னையையாவது 
பெற்றவனைக்குறித்த பிரமாணம்‌. 


லேவி 128. 
கொண்டுவர 
சக்தியில்லாதிருந்தால்‌, 
காட்டுப்பறாக்களையாவது. 
புறாக்குஞ்சுகனையாவது, 
சர்வாங்க. 
மற்றொன்றைப்‌. பாவதிவாரணபலி. 
யாகவும்‌ கொண்டுவரக்கடவள்‌;; 
அதினால்‌ ஆசாரியன்‌ அவளுக்காகப்‌ 
பாவறிவிர்த்தி. செய்யக்கடவன்‌;. 
அப்பொழுது அவன்‌ சுத்தமாவான்‌ 
என்று சொல்‌ என்றார்‌. 


ஆட்டுக்குட்டியைக்‌. 
அவளுக்குச்‌ 
இரண்டு 
இரண்டு 





லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


ஆண்பிள்ளையை பெற்றெடுத்த ஸ்திரீ 
ஏழுநாட்களுக்கு தீட்டாயிருப்பாள்‌. அதன்‌ 
பின்பு அவள்‌ முப்பத்துமூன்று நாட்கள்‌ 
தன்‌ உதிர சுத்திகரிப்பு நிலையிலே 
இருப்பாள்‌. பெண்பிள்ளையை பெற்றெடுத்த 
ஸ்திரீயானவள்‌. 
அதாவது 
தீட்டாயிருப்பாள்‌. 
அறுபத்து ஆறு நாட்களுக்கு தன்‌ 
சுத்திகரிப்பு நிலையிலிருப்பாள்‌. 

ஆண்பிள்ளையை 
ஸ்திரீயைவிட, பெண்பிள்ளையை 
பெற்றெடுத்த ஸ்திரீயானவளுக்கு, இரண்டு 
மடங்கு அதிகமாக விலக்கமாயிருக்கும்‌ 
நாட்களும்‌, குத்திகரிப்பின்‌ நாட்களும்‌ 
நியமிக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள்‌ 
சுத்திகரிப்பின்‌ நாட்கள்‌ நிறைவேறுமளவும்‌ 
பரிசுத்த ஸ்தலத்தில்‌ பிரவேசிக்கக்கூடாது. 
சுத்திகரிப்பின்‌ நாட்கள்‌ நிறைவேறின பின்பு. 
அவர்கள்‌ ஆசரிப்புக்கூடாரத்திற்குள்‌ 
பிரவேசிக்கலாம்‌. அவ்வாறு, 
பிரவேசிக்கும்போது, அவர்கள்‌ 
காணிக்கைகளைக்‌ கொண்டுவரவேண்டும்‌. 


பெற்றெடுத்த 


ஸ்திரீயானவள்‌ ஆண்பிள்ளையையாவது 


பெண்பிள்ளையையாவது. 
அவளுடைய த்‌ 


பெற்றதற்காக 
சுத்திகரிப்பின்‌ நாட்கள்‌ 
நிறைவேறினபின்பு, அவள்‌ ஒரு வயதான 
ஆட்டுக்குட்டியை சர்வாங்க 
தகனபலியாகவும்‌, ஒரு புறாக்குஞ்சையாவது 
காட்டுப்‌ புறாவையாவது பாவநிவாரண 
பலியாகவும்‌, ஆசரிப்புக்‌ கூடாரவாசலில்‌ 
ஆசாரியனிடத்திற்குக்‌ கொண்டுவரக்கடவள்‌ 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ (லேவி 12:6). 
பிள்ளையைப்‌ பெற்றெடுத்த 
ஸ்திரீயானவள்‌ ஆசரிப்புக்கூடாரத்திற்கு, 
சர்வாங்க தகனபலியைக்‌ கொண்டு 
வரவேண்டும்‌. ஒரு வயதான ஆட்டுக்குட்டி 
சர்வாங்க தகனபலியாக 
நியமிக்கப்பட்டிருக்கிறது; ஆட்டுக்குட்டியை 
கொண்டுவர அவளுக்கு. 
சக்தியில்லாதிருந்தால்‌, ஒரு 
காட்டுப்புறாவையோ. அல்லது ஒரு 
புறாக்குஞ்சையோ சர்வாங்க தகனபலியாக 
கொண்டு வரலாம்‌. 


பிள்ளைப்பேறு காலத்தில்‌ கர்த்தர்‌ 
ஸ்திரீயானவளுக்கு தம்முடைய கிருபையையும்‌ 
இரக்கத்தையும்‌ காண்பித்திருக்கிறார்‌. கர்த்தர்‌ 
தாமே ஸ்திரீயானவளை பிரசவ 
வேதனையிலிருந்து  பாதுகாத்திருக்கிறார்‌. 
ஸ்திரீயையும்‌ அவளுடைய பிள்ளையையும்‌ 
பாதுகாப்பாக வேறு, 
பிள்ளைப்பேற்றின்போது 
அனுபவிக்கும்‌ எல்லா 
பாடுகளிலும்‌, வேதனைகளிலும்‌ கர்த்தர்‌ 
தமது கிருபையை அவளுக்கு காண்பித்து, 
அவளைப்‌ பலப்படுத்தியிருக்கிறார்‌. கர்த்தர்‌ 
தனக்கு காண்பித்த கிருபைக்கும்‌ 
இரக்கத்திற்கும்‌ நன்றி சொல்லும்‌ 
வண்ணமாக, ஸ்திரீயானவள்‌ 
ஆசரிப்புக்கூடாரத்திற்கு சர்வாங்க 
தகனபலியை கொண்டு வருகிறாள்‌. 
கர்த்தர்‌ தனக்கும்‌ தான்‌ பெற்ற 
பிள்ளைக்கும்‌ இன்னும்‌ அதிகமான 
கிருபைகளையும்‌, நன்மைகளையும்‌, 
இரக்கங்களையும்‌ காண்பிக்கவேண்டுமென்று 
எதிர்பார்த்து அவள்‌ ஆசரிப்புக்கூடாரத்திற்கு 
சர்வாங்க தகனபலியை கொண்டு வருகிறாள்‌. 


பிறக்கும்போது அந்தப்‌ 
பெற்றெடுத்த ஸ்திரீக்கும்‌, 
குடும்பத்தாருக்கும்‌, உற்றார்‌ 
சிநேகிதருக்கும்‌ மிகுந்த 
சந்தோஷமுண்டாகிறது. பிறந்த பிள்ளையின்‌ 
மூலமாக, அதன்‌ தாய்க்கும்‌, குடும்பத்திற்கும்‌. 
ஒரு நம்பிக்கை ஏற்படுகிறது. 
தனக்கு கிடைத்த சந்தோஷத்திற்காக 
ஸ்திரீயானவள்‌ கர்த்தருக்கு நன்றி சொல்லும்‌ 
வண்ணமாக, சர்வாங்க தகனபலியை 
கொண்டு வருகிறாள்‌. 


சர்வாங்க 

பாவநிவாரண பலியையும்‌ 

ன்டுமென்‌ கர்த்தர்‌ 

பிள்ளைப்பேற்றின்போது 

ஸ்திரீயானவள்‌ வேதனை தாங்கமுடியாமல்‌ 

மனுஷரை சபித்திருப்பதற்கு வாய்ப்புள்ளது. 

ஆகையினால்‌ அவள்‌ 

ஆசரிப்புக்கூடாரத்திற்கு பாவநிவாரண 
பலியையும்‌ கொண்டு வரவேண்டும்‌. 





பாவநிவாரண 
புறாக்குஞ்சையாவது, 
ஆசரிப்புக்கூடாரத்திற்கு, 


லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


பலியாக ஒரு 


காட்டுப்புறாவையாவது. 


கொண்டு 


பிள்ளையைக்‌ 


வரவேண்டுமென்று கர்த்தர்‌ 
ஐசுவரியமுள்ளவர்களுக்கும்‌, தரித்திரருக்கும்‌ 
ஒரே விதமான பாவநிவாரண பலியே 
நியமிக்கப்பட்டிருக்கிறது. பாவநிவாரணத்தில்‌ 
ஐசுவரியமுள்ளவர்களுக்கும்‌ 
தரித்திரருக்கும்‌ வித்தியாசமோ 
வேறுபாடோ இல்லை. 


சொல்லுகிறார்‌. 


அல்லது 


)சுவரியவான்‌. ம்‌ 

கத்தில்‌ வெல்வேறு நிரலி 
அவர்களுடைய 

அதிகாரத்திலும்‌, ஐசவரியத்ிலும்‌ 
காணப்படலாம்‌. ஆனால்‌ கர்த்தரிடத்தில்‌ 
பட்சபாதம்‌ எதுவுமில்லை. ஆகையினால்‌ 
கர்த்தர்‌ ஐசுவரியவானுக்கும்‌ ஏழைக்கும்‌ ஒரே 
மாதிரியான  பாவநிவாரண பலியை 
நியமிக்கிறார்‌ 


பிள்ளைப்பெற்ற 
தீட்டாமிருக்கிறாள்‌. 
நீங்கி சத்திகரிக்கப்படுவதற்கு, சத்திகரிப்ின்‌ 
நாட்கள்‌ நியமிக்கப்பட்டிருக்கிறது. அந்த 
சுத்திகரிப்பின்‌ நாட்கள்‌ நிறைவேறிய பின்பு 
ஸ்திர்யானவள்‌... ஆசரிப்ு்கபாரத்திற்கு 
பாவநிவாரண யை கொண்டு 
வரவேண்டும்‌. 

ஸ்திரீயானவள்‌. பிள்ளையைப்‌ 
பெற்றெடுப்பது பாவமான காரியமல்ல. 
ஆனாலும்‌ பிள்ளை பெற்ற ஸ்திரீயானவள்‌ 
சடங்காச்சார 
தீட்டானவளாயிருக்கிறாள்‌. 
சடங்காச்சார தீட்டு, 
நெறியின்‌ ட்‌ 
அடையாளமாயிருக்கிறது. 


ஆசரிப்புக்கூடாரத்திற்கு 
வருகிறாள்‌. 
பெற்றெடுக்கும்போது, 


ஆசைப்பட்டிருப்பதற்கும்‌. 
வாய்ப்புள்ளது. கர்த்தருடைய சித்தத்திற்கு 
விரோதமாக. சிந்திப்பது பாவம்‌. 
ஆகையினால்‌ பிள்ளைப்பெற்ற ஸ்திரீயானவள்‌ 
தன்‌ சுத்திகரிப்பின்‌ நாட்கள்‌ நிறைவேறின 
பின்பு, சர்வாங்க தகனபலியோடு, 
பாவநிவாரண பலியையும்‌ 
ஆசரிப்புக்கூடாரத்திற்கு. கொண்டு. 
வரவேண்டுமென்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
நம்முடைய கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து 
கன்னிமரியாளின்‌ வயிற்றிலே உற்பத்தியானார்‌. 
அவர்‌ பரிசுத்த ஆவியினால்‌ பிறந்தவர்‌, மற்ற 


நியாயப்பிரமாணத்தின்படியே அவர்களுடைய 
சுத்திகரிப்பின்‌ நாட்கள்‌ நிறைவேறின போது, 


முதற்பறான எந்த  ஆண்பிள்ளையும்‌ 
கர்த்தருக்குப்‌ பரிசுத்தமானதென்னப்படும்‌. 
என்று கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தில்‌ 
எழுதியிருக்கிறபடி அவரைக்‌ கர்த்தருக்கென்று 
ஒப்புக்கொடுக்கவும்‌, கர்த்தருடைய 
நியாயப்பிரமாணத்தில்‌ சொல்லியிருக்கிறபடி, 
ஒரு ஜோடு காட்டுப்புறாவையாவது இரண்டு 
புறாக்குஞ்ககளையாவது பலியாகச்‌ 
செலுத்தவும்‌. அவரை எருசலேமுக்குக்‌ 
கொண்டு போனார்கள்‌" (லூக்‌ 2:22-24) 


இயேசுகிறிஸ்துவின்‌ உலகப்பிரகாரமான 
பெற்றோர்‌. இன்டத்தர ககம சர்வாங்க 
தகனபலியாக செலுத்த ஒரு 
ஆட்டுக்குட்டியை கொண்டு வர 
அவர்களுக்கு சக்தியில்லை. ஆகையினால்‌ 
இயேசுகிறிஸ்துவின்‌ பெற்றோர்‌, ஒரு 
காட்டுப்புறாவையாவது அல்லது ஒரு 
புறாக்குஞ்சையாவது சர்வாங்க தகனபலியாக 





BALWETHER 
பரபர 


நியாயப்பிரமாணத்திற்குட்பட்டவர்களை 
இரட்சிப்பதற்காக, கிறிஸ்துவானவர்‌ தம்மை 
நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்படுத்தகிறார்‌ 

இயேசு கிறிஸ்துவின்‌ தாயாகிய 
மரியாள்‌ ட்டுக்குட்டியைக்‌ 
கொண்டுவருவதற்குச்‌ சக்தியில்லாத பரம 
ஏழையாக இருக்கிறாள்‌. (லூக்கா 2:24) 
இயேசு கிறிஸ்து நமக்காகத்‌ தரித்திரரானார்‌. 
அவருடைய தரித்திரத்தினால்‌ 
ஐசுவரியவான்‌௧ளானோம்‌ (மத்‌. 
2கொரி 8:9). 


பிள்ளைப்பெற்ற ஸ்திரீயானவள்‌, 


சர்வாங்க த௲னபலியையும்‌ பாவநிவாரண 


பலியையும்‌  ஆசரிப்புக்கூடார வாசலில்‌ 
ஆசாரியனிடத்திற்கு கொண்டு வரவேண்டும்‌. 
அதை அவன்‌ கர்த்தருடைய சந்நிதியில்‌ 
பலியிட்டு, அவளுக்காகப்‌  பாவநிவிர்த்தி 
செய்வான்‌. அப்பொழுது அவள்‌ தன்‌ உதிர 
ஊறலின்‌ தீட்டு நீங்கிச்‌ சுத்தமாவாள்‌. 
இது, ஆண்பிள்ளையையாவது 
பெண்பிள்ளையையாவது பெற்றவளைக்குறித்த 
பிரமாணம்‌ (லேவி 12:77. 


ஒவ்வொரு முறையும்‌ ஒரு ஸ்திரீ 
குழந்தையைப்‌ பெற்றெடுக்கும்போது அவள்‌: 
பாவம்‌ செய்கிறாள்‌ என்பது இதன்‌ 
பொருளல்ல. பிள்ளைப்பேற்றின்போது. 
அவளுக்கு உண்டாகும்‌ சரீர வருத்தம்‌ 
ஆதியிலே ஏவாள்‌ செய்த பாவத்தின்‌ 
விளைவாக வந்தது. அதற்காகவே. 
பிள்ளைபெற்ற ஸ்திரீ பாவநிவிர்த்தி 
செய்கிறாள்‌. 


பிள்ளைபேற்றின்‌ போது, தான்‌ சாகாமல்‌ 
பாதுகாக்கப்பட்டதற்காக அவள்‌ பாவநிவாரண 


உலகத்திற்கு வந்த வரையிலும்‌, அவர்கள்‌ 


லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பலிசெலுத்திக்‌ 
(எபி 10:3). 


கொண்டிருந்தார்கள்‌ 
| 3). இயேசு கிறிஸ்து நமக்கு 
இரட்சகராய்‌ இருக்கிறார்‌. நம்முடைய 
பாவத்திற்குப்‌ பதிலீடாக த்தார்‌ 
ஆகையினால்‌, நம்முடைய 
மன்னிக்கப்படுவதற்கு ம்‌ 

பலிசெலுத்த வேண்டிய 

(எபி 10:1-18) 


லேவி 1117 ஆகிய அதிகாரங்களில்‌ 
கூறப்பட்டிருக்கும்‌ சுத்திகரிப்புக்கள்‌ எல்லாம்‌ 
சடங்குகளாகும்‌. பாவத்திலிருந்து 
உண்மையான சுத்திகரிப்பு இரட்சகராகிய 
இயேசுகிறிஸ்துவின்‌ மீது வைக்கும்‌ 
விசுவாசத்தினால்‌. வருகிறது. 
(ரோமர்‌ 41-25; ரோமர்‌ S1-11; 
கலா 3844; எபே 211-8; எபி 4:2; 
எபி 1121-40; 1பேதுரு 1) 


பிள்ளைபெற்றவ சாரியன்‌ 
பாவநிவிர்த்தி பாது ல்‌ 
சுத்தமாவாள்‌ என்று கூறப்பட்டிருக்கிறது. 
பிள்ளைபேற்றின்போது அவளுடைய இரத்தம்‌ 
அசுத்தமாயிற்று என்பது இதன்‌ பொருளல்ல. 
உதிரத்தின்‌ ஊறல்‌ ஏற்பட்டதினால்‌ அதற்குரிய 
சுத்திகரிப்பு தேவையாயிருக்கிறது. 

பிள்ளைப்பெற்ற ஸ்திரீயானவளுக்கு 
ஆட்டுக்குட்டியைக்‌ கொண்டுவர 
சக்தியில்லாதிருந்தால்‌, அவள்‌ இரண்டு 
காட்டுப்புறாக்களையாவது. இரண்டு 
புறாக்குஞ்சுகளையாவது, ஒன்றைச்‌ சர்வாங்க 
தகனபலியாகவும்‌ மற்றொன்றைப்‌ 
பாவநிவாரணபலியாகவும்‌ கொண்டுவரலாம்‌; 
அதினால்‌ ஆசாரியன்‌ அவளுக்காகப்‌ 
பாவநிவிர்த்தி செய்ய வேண்டும்‌: அப்பொழுது 
அவள்‌ சுத்தமாவாள்‌ (லேவி 12:8). 





லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


குஷ்டரோகம்‌ சடங்காச்சார 
அசுத்தமாயிருக்கிறது. கர்த்தர்‌ 
குஷ்டரோகத்தைப்பற்றிய பிரமாணத்தை 
விரிவாக சொல்லுகிறார்‌. இந்த அதிகாரத்தில்‌ 
குஷ்டரோகம்‌ கண்டுபிடிக்கப்படுவது பற்றியும்‌ 
அடுத்த அதிகாரத்தில்‌ குஷ்டரோகத்தை 
சுத்தம்பண்ணுவது பற்றியும்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. 


பரிசுத்த வேதாகமத்தில்‌ லேவியருடைய 
பிரமாணம்‌ அதிகமாய்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
எல்லா பிரமாணங்களிலும்‌ 
குஞ்டரோகத்தைய்பற்றிய பிரமாணமே மிக 
அதிகமாகவும்‌, விரிவாகவும்‌ 
சொல்க ருக்கு. 

குஷ்டரோகம்‌ 


மனுஷனுக்கு 
இல்லையா என்பதை 


தீர்மானம்பண்ணவேண்டும்‌ 
அடையாளங்கள்‌ 


ரீதியான 


ரு 
உள்ளதா, 
ஆசாரியன்‌ 
குஷ்டரோகத்திற்கான 
இந்த வசனப்பகுதியில்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 


உண்டாயிருக்கிற புண்‌ (லேவி 


சரீரத்தின்மேல்‌ நெருப்பு பட்டதினாலே 
ந்‌ அந்த இடத்தில்‌ காணப்படும்‌ 
லது வெண்மையான 
13:24-28). தலையிலாவது 
காணப்படும்‌ சொறி 


13:18-23) 


தாடியிலாவது 
(லேவி 13:29-37) 


சரீரத்தின்மேல்‌ காணப்படும்‌ 
வெள்ளைப்புள்ளிகள்‌ (லேவி  13:38,39), 
தலைமயிர்‌ உதிர்ந்த மொட்டை. மொட்டை 
தலையில்‌ காணப்படும்‌ சிவப்பு கலந்த 
'வெண்மையான படர்‌ (லேவி 13:40-44). 


ஆசாரியன்‌ 
தீட்டுள்ளவன்‌ என்று 
லேவி 13:45,46). 
ஆகியவற்றில்‌ 
(லேவி 1347-59 


குஷ்டரோகியை 
தீர்க்கவேண்டும்‌. 
ஆட்டுமயிர்‌, வஸ்திரம்‌ 
தோன்றும்‌ குஷ்டம்‌ 


குஷ்டரோகம்‌ 
லேவி 18:1-17 


கேவி 180. பின்னும்‌ கர்த்தர்‌ 
மோசேயையும்‌ ஆரோனையும்‌ நோக்கி: 
லேவி. 18:2. 


சரீரத்தின்மேல்‌ 
போலிருக்கிற 


மனிதனுடைய 
குஷ்டரோகம்‌ 
ஒரு தடிப்பாவது 
அசறாவது வென்னைப்படராவது 
உண்டானால்‌, அவன்‌ ஆசாரியனாகிய 
ஆரோனிடத்திலாகிலும்‌, ஆசாரியராகிய 
அவன்‌ குமாரரில்‌ ஒருவனிடத்திலாகிலும்‌ 
கொண்டுவரப்படக்கட வன்‌. 


லேவி 13:3. அப்பொழுது ஆசாரியன்‌ 
அவன்‌ சரீரத்தின்மேல்‌ இருக்கிற. 
ரோகத்தைப்‌ பார்க்கவேண்டும்‌; ரோகம்‌ 
இருக்கும்‌ இடத்தில்‌ மயிர்‌ வெளுத்தும்‌, 
ரோகமுன்ன இடம்‌ அவனுடைய மற்றச்‌ 
சரீரத்தைப்‌ பார்க்கிலும்‌ அதிகமாய்க்‌ 
குழித்தும்‌ இருத்தால்‌ அது குஷ்டரோகம்‌; 
ஆசாரியன்‌ அவனைப்‌ பார்த்தபின்பு, 
அவனைத்‌  தீட்டுள்னவன்‌ என்று 
தீர்க்கக்கடவன்‌.. 


லேவி 18:4. அவன்‌ சுரீரத்தின்மேல்‌ 
வென்னைப்படர்த்திருத்தாலூம்‌, 
அவ்விடம்‌ அவனுடைய 
தோலைப்பார்க்கிலும்‌ 
பன்னமாமிராமலும்‌, அதின்‌ 
வென்னையாக மாறாமலும்‌ இருந்தால்‌, 
ஆசாரியன்‌ அவனை ஏழுநான்‌' 
அடைத்து வைத்து, 


லேவி 13:5, ஏழாம்‌ நானில்‌ அவனைப்‌ 
பார்க்கக்கடவன்‌; தோலில்‌ ரோகம்‌ 
அதிகப்படாமல்‌, அவன்‌ பார்வைக்கு 
ரோகம்‌ நின்றிருந்தால்‌, ஆசாரியன்‌ 
இரண்டாத்தரம்‌ அவனை  ஏழுநான்‌. 
அடைத்துவைத்து, 


லேவி 18:6. இரண்டாந்தரம்‌ அவனை: 
ஏழுரம்நானில்‌ பார்க்கக்கடவன்‌; தோலில்‌ 
ரோகம்‌. அதிகப்படாமல்‌ 
குருங்கியிரு த்தால்‌, ஆசாரியன்‌ 
அவனைச்‌  ௬த்தமுன்னவன்‌ என்று 
தீர்க்கக்கடவன்‌; அது அசறு; அவன்‌ தன்‌: 
வஸ்திரங்கனைத்‌. தோய்த்துச்‌ 
சுத்தமாயிருப்பானாக. 





லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


லேவி 18:7. தன்னைச்‌ சுத்தமுன்னவண்‌. 
என்று தீர்க்கிறதற்கு அவன்‌ தன்னை 
ஆசாரியனுக்குக்‌ காண்பித்த பின்பு, 
அசறுதோலில்‌ அதிகமாய்ப்‌ 
படர்த்திருத்தால்‌, அவன்‌ மறுபடியும்‌ 
ஆசாரியனுக்குத்‌ தன்னைக்‌ 
காண்பிக்கக்கடவன்‌. 


லேவி 18:8, அப்பொழுது அசறு தோலி 
லே படர்ந்தது என்று ஆசாரியன்‌. 
கண்டால்‌, ஆசாரியன்‌ அவனைத்‌ 
தீட்டுன்னவன்‌ என்று தீர்க்கக்கடவன்‌; 
அது குஷ்டரோகம்‌. 


லேவி 199. குஷ்டரோகம்‌ ஒரு 
மனிதனுக்கு இருந்தால்‌, அவனை 
ஆசாரியனிடத்தில்‌ 
கொண்டுவரவேண்டும்‌. 


லேவி 19:10, அப்பொழுது ஆசாரியன்‌. 
அவளைப்‌. பார்த்து, தோலிலே. 
வென்னையான தடிப்பிருந்து, அது 
மயிரை வெண்மையாக. 
மாறப்பண்ணிற்றென்றும்‌, அந்தத்‌: 
தடிப்புன்ன இடத்திலே இரணமாம்சம்‌. 
உண்டென்றும்‌ கண்டால்‌, 


லேவி 13:11. அது அவன்‌ சமீரத்தினுன்‌ன. 
நான்பட்ட குஷ்டம்‌; 
தீட்டுன்னவன்‌. ஆதலால்‌, எண்டார்‌ 
அவனை. அடைத்து. வைக்காமல்‌, 
திட்டுன்னவன்‌ என்று தீர்க்கக்கடவன்‌.. 


லேவி 18:12. ஆசாரியன்‌ பார்க்கிற 
இடங்களெங்கும்‌ தோலிலே குஷ்டம்‌ 
தோன்றி, அத்த ரோகமுன்னவனுடைய 
தலைதொடங்கி அவன்‌ கால்மட்டும்‌ அது 
தேகமுழுவதையும்‌ 
மூடியிருக்கக்கண்டால்‌, 


லேவி 19:18. அப்பொழுது ஆசாரியன்‌ 
பார்த்து, குஷ்டம்‌ அவன்‌ சரீரம்‌. 
முழுவதையும்‌ மூடியிருத்தால்‌, அவனைச்‌: 
சுத்தமுன்னவன்‌ என்று தீர்க்கக்கடவன்‌; 
அவன்‌ உடம்பெல்லாம்‌ 
வெண்மையாய்ப்போனபாடியால்‌, அவன்‌ 
சுத்தமுன்னவன்‌.. 


லேவி. 18:14. ஆனாலும்‌, இரணமாம்சம்‌ 
அவனில்‌ காணப்பட்டால்‌, அவன்‌ 
தீட்டுன்னவன்‌. 


QOODNENS 
PUBLISHERS 


லேவி. 18415. ஆகையால்‌, 
இரணமாம்சத்தை ஆசாரியன்‌ 
காணும்போது, அவனைத்‌ தீட்டுண்னவன்‌ 
என்று தீர்க்கக்கடவன்‌; இரணமாம்சம்‌ 
தீட்டுன்னது; அது குஷ்டம்‌. 


லேவி 19:16. அல்லது, இ.ரணமாம்சம்‌. 
மாதிவெண்மையானால்‌, அவன்‌ 
ஆசாரியனிடத்தூக்கு வரவேண்டும்‌. 


லேவி 19:17. 
பார்த்து, 


ஆசாரியன்‌ அவனைப்‌. 
ரோகமுன்ன இடம்‌ 
வெண்மையாக. மாதினதெதற்று 
கண்டால்‌, ஆசாரியன்‌ அவனைச்‌ 
சுத்தமுன்னவன்‌ என்று தீர்க்கக்கடவன்‌; 
அவன்‌ ௬த்தமுன்னவன்‌. 

குஷ்டரோகத்தை ஒரு நோய்‌ என்று 
சொல்லுவதைவிட, அதை ஒரு அசுத்தம்‌ 
அல்லது தீட்டு என்று சொல்லுவது 
பொருத்தமாகயிருக்கும்‌. இந்த அதிகாரத்தில்‌ 
குஷ்டரோகத்தைப்பற்றியும்‌, அது சம்பந்தமாக 
கர்த்தர்‌ சொல்லும்‌ பிரமாணத்தைப்பற்றியும்‌ 
விரிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. 

குஷ்டரோகம்‌ ஒரு வியாதியல்ல. அது 
ஒரு தீட்டு. ஆகையினால்‌ குஷ்டரோகத்தை 
கவனிக்கும்‌ பொறுப்பு மருத்துவருக்கு. 
கொடுக்கப்படாமல்‌, ஆசாரியருக்கு 
கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து 
குஷ்டரோகிகளை சுத்தம்பண்ணினார்‌. அவர்‌ 
குஷ்டரோகிகளை சொஸ்தமாக்கினார்‌ 
என்று வேதாகமத்தில்‌. 
சொல்லப்படவில்லை. 


குஷ்டரோகத்‌ 
ஒருவர்‌ மரித்துப்போனார்‌ 
பரிசுத்தவேதாகமத்தில்‌ எந்த 
வசனப்பகுதியிலும்‌ சொல்லப்படவில்லை. 
குஷ்டரோகத்தினால்‌ யாரும்‌ மரிக்கவில்லை. 
குஷ்டரோகம்‌: பிடித்தவர்கள்‌ 
மரித்துப்போகாவிட்டாலும்‌, அவர்கள்‌ 
உயிரோடு அடக்கம்பண்ணப்பட்டவர்களைப்‌ 
போல, அநேக வேதனைகளையும்‌, 
பாடுகளையும்‌ அனுபவித்தார்கள்‌. 


யாராவது 
என்று 





லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


குஷ்டரோகமுள்ளவர்கள்‌ ஜனங்கள்‌ 
மத்தியிலே வாசம்பண்ணக்கூடாது. அவர்கள்‌ 
தங்கள்‌ உற்றார்‌ உறவினர்களையும்‌, 

சிநேகிதரையும்‌ 
ஊருக்கு வெளியே 
வாசம்பண்ண வேண்டும்‌. 
குஷ்டரோகமுள்ளவர்கள்‌ உயிரோடிருந்தாலும்‌, 
அவர்கள்‌ செத்துப்போனவர்களைப்போல, 
யாரோடும்‌ பேசாமல்‌, பழகாமல்‌ தங்கள்‌ 
காலத்தை கழிக்கவேண்டும்‌. 


குடும்பத்தினரையும்‌, 
விட்டு 
தனிமை! 


பிரிந்து, 
யில்‌ 


குஷ்டரோகிகள்‌ மற்றவர்களோடு 
பேசவோ பழகவோ கூடாது. அவர்களுடைய 
வேதனைகள்‌ நாளுக்கு நாள்‌ அதிகரிக்கும்‌. 
குஷ்டரோகம்‌ முதன்முதலில்‌ எகிப்து 
நேசத்தில்‌ ஆரம்பமாயிற்று என்றும்‌ 
அதன்பின்பு அது சீரிய தேசத்திற்கு 
பரவிற்று என்றும்‌ சரித்திர ஆசிரியர்கள்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 


கர்த்தர்‌ 


எகிப்து 
அடிமைகளாயிருந்த 


இஸ்ரவேல்‌ னை 
விடுதலை செய்து. கானான்‌ தேசத்திற்கு 
அழைத்துக்கொண்டு. வந்தார்‌. அவர்கள்‌ 
எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டபோது, 
தாங்கள்‌ அந்த தேசத்தில்‌ கற்றுக்கொண்ட 
பழகின டக்க பழக்க 
வழக்கங்களை ளோடு கானான்‌ 
தேசத்திற்கு மொண்டு வ வந்தார்கள்‌. இதனால்‌. 
கர்த்தர்‌ அவர்கள்மீது கோபங்கொண்டு 
தம்முடைய நீதிமினால்‌ அவர்களை 


நியாயத்தீர்ப்பினால்‌, 
ல்‌ காணப்படுகிற வியாதிகள்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரர்மீதும்‌ வந்தது. இஸ்ரவேல்‌ 
ஜனத்தார்‌. எகிப்து தேசத்திலிருந்து 
புறப்பட்டு வந்தபோது, தங்களோடுகூட 
குஷ்டரோகத்தையும்‌ கொண்டு வந்தார்கள்‌. 
சீரிய தேசத்து படைத்தளபதியாகிய 
நாகமான்‌ ஒரு குஷ்டரோகி. “சீரிய ராஜாவின்‌ 
படைத்தலைவனாகிய நாகமான்‌ என்பவன்‌ 
தன்‌ ஆண்டவனிடத்தில்‌ பெரிய மனுஷனும்‌ 
எண்ணிக்கையுள்ளவனுமாயிருந்தான்‌. 
அவனைக்கொண்டு கர்த்தர்‌ சீரியாவக்கு 
இரட்சிப்பைக்‌ கட்டளையிட்டார்‌; மகா 
பராக்கிரமசாலியாகிய அவனோ. 
குஷ்டரோகியாயிருந்தான்‌" (2இராஜா 5: 


QOODNENS 
PUBLISHERS 


காணப்படும்‌. 

அடையாளம்‌. 

குஷ்டரோகம்‌ என்று சொல்ல முடியாது. ஒரு 
சில ரோகங்கள்‌ குஷ்டரோகத்தைப்போல 
இருக்கும்‌. ஆனால்‌ அவை குஷ்டரோகம்‌ 
அல்ல. ஒரு ரோகம்‌ குஷ்டமா அல்லது 
அது குஷ்டமில்லையா என்பதை ஆசாரியனே 
தீர்மானம்பண்ணவேண்டும்‌. 


ஒரு சிலருடைய  சரீரத்தின்மேல்‌ 
குஷ்டரோகம்‌ போல்‌ இருக்கிற தடிப்பு, 
அசறு. வெள்ளைப்படர்‌ ஆகியவை இருக்கும்‌. 
இவை குஷ்டரோகமாகயிராது. ஆகையினால்‌ 
இப்படிப்பட்ட அடையாளமுள்ளவர்கள்‌, 
சடங்காச்சார ரீதியாக அசுத்தமானவர்களல்ல. 
ஆனாலும்‌ இந்த அடையாளங்கள்‌ 
மனுஷனுக்கு அதிகமான வேதனைகளைக்‌ 
கொடுக்கும்‌. 


ஒருவனுக்கு 
என்பதை 


குஷ்டமுள்ளதா 
ஆசாரியனே 
திமானம்பண்ணவேண்டும்‌. ஜனங்கள்‌: 
குஷ்டரோகிகளைப்‌ பார்க்கும்போது, 
அவர்களை அருவருப்பாக பார்க்கிறார்கள்‌. 
தேவனுடைய நியாயத்தீர்ப்பு 
குஷ்டரோகிகள்மீது வந்திருக்கிறது என்று 
சொல்லுகிறார்கள்‌. 'பொதுஜனங்களுக்கு 
குஷ்டரோகத்திற்கும்‌, குஷ்டரோகத்தைப்போல 
காணப்படுகிற மற்ற  ரோகத்திற்கும்‌ 
வித்தியாசம்‌ தெரியாது. அவர்கள்‌ சரீரத்தில்‌ 
காணப்படும்‌ ரோகத்தைப்‌ பார்ப்பதற்கே 
அருவருப்பார்கள்‌. 


சரீரத்தின்மேல்‌ காணப்படும்‌. 
தடிப்பையும்‌, வெள்ளைப்படரையும்‌, அசறையும்‌ 
ஆசாரியன்‌ நோக்கிப்‌ பார்த்து. அது 
குஷ்டமா, இல்லையா என்பதை 
தீர்மானம்பண்ணவேண்டும்‌. கர்த்தர்‌ இந்த 
ஊழியத்தை ஆசாரியருடைய கையிலே 
ஒப்புக்கொடுத்திருக்கிறார்‌. கர்த்தருடைய 
கிருபையினாலே. ஆசாரியர்கள்‌ 
குஷ்டரோகிகளை பகுத்தறிகிறார்கள்‌. 

பாவத்தினால்‌ மனுஷருடைய மனது 
கறைபடிகிறது. ஒரு சிலருக்கு சரீரத்தில்‌ 
குஷ்டம்‌ இருக்கும்‌ வேறு சிலருக்கு 
சரீரத்தில்‌ குஷ்டம்‌ காணப்படாது. ஆனால்‌ 
அவர்களுடைய ஆத்துமாவில்‌ குஷ்டம்‌ 
ஏற்பட்டு அது அசுத்தமாயிருக்கும்‌. 
ஆத்துமாவின்‌ குஷ்டரோகம்‌ மனுஷனுடைய 
மனச்சாட்சியைக்‌ கெடுத்துப்போடுகிறது. 





லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


கிருபையின்‌ வல்லமை நம்மை சுத்திகரிக்கும்‌ 
வல்லமையாயிருக்கிறது. 

லேலியருடைய  கோத்திரத்திலிருந்து 
நியமிக்கப்பட்டிருக்கிற ஆசாரியர்கள்‌ 
குன்டரோகிகளை அடையாளம்‌ காண்பார்கள்‌. 
அவர்களால்‌ குஷ்டரோகத்தை குணப்படுத்த 
முடியாது. 


குஷ்டரோகிமை 
நம்முடைய 
இயேசுகிறிஸ்துவினால்‌ 
பாவங்களை அகற்றிப்போட முடியும்‌. 
குஷ்டரோகியை 
இயேசுகிறிஸ்துவினால்‌, 
பாவங்களையும்‌ மன்னிக்க 
ஒருவனுக்கு குஷ்டரோகம்‌ 
இல்லையா என்பதை 
ஆசாரியரால்‌ கண்டுபிடிக்க முடியும்‌ 


நியாயப்பிரமாணமான து 
பாவத்தைப்பற்றிய அறிவை நமக்கு 
வெளிப்படுத்துகிறது. ஒரு காரியம்‌ 
பாவமானதா அல்லது அது பாவமில்லாததா 
என்பதை நியாயப்பிரமாணம்‌ தெளிவுபடுத்தும்‌. 
நியாயப்பிரமாணத்தினால்‌ பாவத்தை 
மன்னிக்க முடியாது. 

கர்த்தராகிய 
குஷ்டரோகியை 


அவரால்‌ 
மன்னிக்கவும்‌ 


நம்‌ 
இயேசகிறில்துவினால்‌ 
குணப்படுத்தவும்‌ 
மனுஷருடைய 
முடியும்‌. 


_ முடியும்‌. 
பாவங்களை 


(அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன்‌: 
வந்து அவரைப்‌ பணிந்து: ஆண்டவரே! 
உமக்குச்‌ சித்தமானால்‌, என்னைச்‌ _அத்காக்க 


QOODNENS 
PUBLISHERS 


நம்முடைய ஆவிக்குரிய 
குஷ்டரோகத்தை நம்மால்‌ எளிதாக 
பகுத்தறிய முடியாது. இது சிரமமான காரியம்‌. 
நம்முடைய ஆத்துமாவின்‌ குஷ்டரோகத்தை 
கண்டுபிடிப்பது மிகவும்‌ முக்கியமான காரியம்‌. 
நம்முடைய ஆவிக்குரிய நிலமையை நாம்‌ 
நிதானித்தறியவேண்டும்‌. 


(ப ந்தோரியன்‌ குஞ்டரோகியை சோதித்து 
பார்ப்பதுபோல, நாமும்‌ நம்முடைய 
ஆலிக்குரிய நிலமையை சோதித்து 
பார்க்கவேண்டும்‌. மனுஷனுடைய சரீரத்தில்‌ 
காணப்படுகிற தடிப்பையும்‌, அசறையும்‌, 
வெள்ளைப்படரையும்‌ ஆசாரியன்‌ 
சந்தேகப்பட்டு சோதித்துப்‌ "பார்ப்பான்‌. 
ஆசாரியரைப்போலவே, நாமும்‌ நம்முடைய 
ஆத்துமாவில்‌ காணப்படும்‌. தடி்பையம்‌ 
அசறையு! வெள்ளைப்படரையும்‌. 
சந்தேகப்பட்டு சோதித்தறியவேண்டும்‌ 


ய சரீரத்தின்மேலும்‌, 
ஆத்துமாவிலும்‌ தடிப்பு, அசறு, வெள்ளைப்படர்‌ 
ஆகியவை காணப்படுகிறதா. என்பது, 
நமக்கு முக்கியமல்ல. நாம்‌ சுத்தமானவர்களா 
அல்லது அசத்தமானவர்களா என்பதே நமக்கு 
முக்கியம்‌. நம்மிடத்தில்‌ அசுத்தம்‌ 
காணப்படுமாயில்‌, அந்த அசுத்தத்தை 
உடனே நீக்கி, நம்மை சுத்திகரிக்கவேண்டும்‌. 


கர்த்தர்‌ மோசேயையும்‌ ஆரோணையும்‌ 
நோக்கி, “மனிதனுடைய  சரீரத்தின்மேல்‌ 
குஷ்டரோகம்போலிருக்கிற ஒரு தடிப்பாவது 
அசறாவது, வெள்ளைப்படராவது, 
உண்டானால்‌, அவன்‌ ஆசாரியனாகிய 
ஆரோனிடத்திலாகிலும்‌, ஆசாரியராகிய 
அவன்‌ குமாரரில்‌ ஒருவனிடத்திலாகிலும்‌ 
கொண்டுவரப்படக்கடவன்‌" (லேவி 13:,2) 
என்று சொல்லுகிறார்‌. 

பழைய ஏற்பாட்டுக்‌. காலத்தில்‌ 
பலவிதமான தோல்‌ வியாதிகளைக்‌ 
குறிப்பதற்கு, அதை “குஷ்டரோகம்‌” என்று 
அழைத்தார்கள்‌. இந்த வியாதி மற்றவருக்கும்‌ 
படரும்‌ என்பதினால்‌ அதைக்‌ குறித்து மிகுந்த 
எச்சரிக்கையோடு இருந்தார்கள்‌. 
'குஷ்டரோகி வஸ்திரம்‌ கிழிந்தவனாயும்‌, தன்‌ 
தலையை மூடாதவனாயும்‌ இருந்து, அவன்‌ 
தன்‌ தாடியை மூடிக்கொண்டு, “தீட்டு, தீட்டு" 
என்று சத்தமிடவேண்டும்‌” (லேவி 13:45). 
பிற்காலத்தில்‌ யானைக்கால்‌ வியாதியைக்கூட 
குஷ்டரோகம்‌ என்று கருதினார்கள்‌. 





லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


குஷ்டரோகம்‌ என்பதற்கு எபிரெய 

மொழியில்‌ “ட்சாராத்‌' என்னும்‌ வார்த்தை 

பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இதற்கு அடித்தல்‌ 

கிரேக்க மொழியில்‌ 

வார்த்தை 

குறிக்கும்‌. 

குஷ்டரோகத்தினால்‌ தாக்கப்பட்டவன்‌ அல்லது 

அடிக்கப்பட்டவன்‌ தன்னை ஆசாரியருக்கு 

முன்பாகக்‌ காண்பிக்க வேண்டும்‌. 

அவனுக்குக்‌ குஷ்டரோகம்‌ உள்ளதா, 

இல்லையா என்பதை ஆசாரியன்‌ தீர்மானம்‌. 

பண்ண வேண்டும்‌. 

கதம்‌ கண்டுபிடிக்கும்‌ 

கர்த்தர்‌ 

போச்மிளிபந்திலம்‌ ஆரோனிடத்திலும்‌ 
சொல்லுகிறார்‌. அதன்‌ விவரம்‌ வருமாறு : 


1 டய சரீரத்தின்மேல்‌ 
கன்ட கம்‌ 


போலிருக்கிற ஒரு 
தடிப்பாவது 


அசறாவது 
க உண்டானால்‌, 
ஆசாரியனாகிய 
அரோனிடத்திககிதம்‌ ஆசாரியராகிய 
அவன்‌ குமாரரில்‌ ஒருவனிடத்திலாகிலும்‌ 
கொண்டுவரப்‌ படக்கடவன்‌ (லேவி 
13:2). 


அப்பொழுது ஆசாரியன்‌ அவன்‌ 
சரீரத்தின்மேல்‌ இருக்கிற ரோகத்தைப்‌ 
பார்க்கவேண்டும்‌; ரோகம்‌ இருக்கும்‌ 
இடத்தில்‌ மயிர்‌ வெளுத்தும்‌, 
ரோகழுள்ள இடம்‌ அவனுடைய மற்றச்‌ 
சரீரத்தைப்‌ பார்க்கிலும்‌ அதிகமாய்க்‌ 
குழிந்தும்‌ இருந்தால்‌ அது 
குஷ்டரோகம்‌; ஆசாரியன்‌ அவனைப்‌ 
பார்த்தபின்பு. அவனைத்‌ தீட்டுள்ளவன்‌ 
என்று தீர்க்கக்கடவன்‌ (லேவி 13:3). 


குஷ்டரோகத்தின்‌ 
அறிகுறிகளைப்பற்றியும்‌ இந்த அதிகாரத்தில்‌ 
விரிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதன்‌ 


விவரம்‌ வருமாறு : 


1. ரோகம்‌ இருக்கும்‌ இடத்தில்‌ 
வெளுத்தும்‌, ரோகமுள்ள இடம்‌ 
அவனுடைய மற்றச்‌  சரீரத்தைப்‌ 
பார்க்கிலும்‌ அதிகமாய்க்‌ குழிந்தும்‌ 
இருந்தல்‌ அது குஷ்டரோகம்‌. 
(லேவி 13:2,10,14-15). 


மயிர்‌ 


ஒரு தடிப்பாவது அசறாவது வெள்ளைப்‌ 
படராவது உண்டானால்‌ அது 
குஷ்டரோகம்‌ (லேவி 13:2; யாத்‌ 4:6; 
எண்‌ 12:10; 2இராஜா 5:27). 


ஒரு , வெள்ளைத்‌ தடிப்பாவது 
சிவப்புக்கலந்து ஒரு 
வெள்ளைப்படராவது உண்டானால்‌ அது, 
குஷ்டம்‌ (லேவி 13:219). 


மற்றத்‌ தோலைப்பார்க்கிலும்‌ 
குழிந்திருக்கவம்‌ அதின்‌ மிர்‌ 
வெள்ளையாக மாறிமிருக்கவும்‌ 
கண்டால்‌, அது புண்ணில்‌ எழும்பின 
குஷ்டம்‌ (லேவி 3:20-22), 


ஒருவனுடைய சரீரத்தின்மேல்‌ சிவப்பான 
படராவது வெண்மையான படராவது 
உண்டாகி, அந்தப்‌ படரிலே மயிர்‌ 
வெண்மையாக மாறி, அவ்விடம்‌ 
மற்றத்‌ தோலைப்‌ பார்க்கிலும்‌ 
பள்ளமாமிருந்தால்‌, அது 
வேக்காட்டினால்‌ எழும்பின குஷ்டம்‌, 
(லேவி 13:24-25). 


. தலைமிலாவது தாடியிலாவது மற்றத்‌ 
தோலைப்பார்க்கிலும்‌ பள்ளமும்‌ 
அதிலே மயிர்‌ பொன்‌ நிறமும்‌ 
மிருதுவுமாயிருக்கக்‌. கண்டால்‌ 
தலையிலும்‌ தாடியிலும்‌ உண்டாகிற 
சொறிகுஷ்டம்‌ (லேவி 13:29-34) 


மொட்டைத்தலையிலாவது அரை 
மொட்டைத்தலையிலாவது சிவப்புக்‌ 
கலந்த வெண்மையான படர்‌ 
உண்டானால்‌, அது அதில்‌ எழும்புகிற 
குஷ்டம்‌ (லேவி 13:42-44) 


மனுஷனுக்கு ஷ்டரோகம்‌ 
என்பதை சோதித்தறிவதற்கு 


இருக்கிறதா 
கர்த்தர்‌ ஒரு சில உபாயங்களை இந்த 
வசனப்பகுதியில்‌ சொல்லுகிறார்‌. ஆசாரியர்கள்‌ 
கர்த்தருடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படிந்து, 


ஒருவனுக்கு குஷ்டரோகமுள்ளதா என்பதை 


தீர்மானம்பண்ணவேண்டும்‌. 





லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


(டைய சரீரத்தின்மேல்‌. 
வெள்ளைப்படர்ந்திரந்தாலம்‌, பல்லடம்‌ 
அவனுடைய மற்றத்‌ தோலைப்பார்க்கிலும்‌ 
அதிக பள்ளமாயிராமல்‌ போனால்‌, அவன்‌ 
குஷ்டரோகியாயிராமல்‌, சுத்தமாயிருப்பதற்கு 
வாய்ப்புள்ளது (லேவி 13:4). ரோகம்‌ இருக்கும்‌ 
இடத்தில்‌ மமிர்‌ வெளுத்தும்‌, ரோகமுள்ள 
இடம்‌ அவனுடைய மற்றச்‌ சரீரத்தைப்‌ 


பார்க்கிலும்‌ அதிகமாய்க்‌ குழிந்‌, 
இருந்தால்‌ அது குஷ்டரோகம்‌ (லேவி 13:3). 


ஒரு மனுஷனு! 
இருக்கிறதா என்பதை: 
பற்றிய தம்முடைய பிரமாணத்தை கர்த்தர்‌ 
'மோசேக்கும்‌, ஆரோனுக்கும்‌ சொல்லுகிறார்‌. 
அதன்‌ விவரம்‌ வருமாறு : 
1 லைப்பார்க்கி 
சாரற்‌. தன்‌ டட ட்ட 
வெள்ளையாக மாறாமலும்‌ த்தான்‌ 


ஆசாரியன்‌ இரண்டாந்தரம்‌ அவனை 
ஏழுநாள்‌ அடைத்துவைத்திருப்பான்‌. 
(லேவி 135), 


இரண்டாந்தாம 


கக்கன்‌. 1 (லேவி 13:6). 


தன்‌ வஸ்திரங்களைத்‌ 
ததர சுத்தமாயிருப்பானாக. 


அசறு தோலிலே படர்ந்தது என்று 
ஆசாரியன்‌ கண்டால்‌, ஆசாரியன்‌ 
அவனைத்‌ தீட்டுள்ளவன்‌ என்று 
தீர்க்கக்கடவன்‌; அது குஷ்டரோகம்‌ 
(லேவி 13:8). 


நம்மிடத்தில்‌ பாவங்களும்‌, குறைகளும்‌ 
இருந்தாலும்‌, கர்த்தருடைய பெரிதான கிருபை 
நமக்கு கிடைக்கும்போது அது நம்‌ 
ஆத்துமாவின்‌ ஆழத்திலே 
ஏற்படுத்தாது. குஷ்டரோகியின்‌ ரோகமுள்ள 
மற்ற 
குழிந்து, 
நமக்கோ 
நம்முடைய 
நம்முடைய 
பாதிப்பை 
நம்முடைய 
அதிகமாய்‌ 


சரீரத்தைப்பார்க்கிலும்‌ 
இருக்கும்‌. விசுவாசிகளாகிய 
கர்த்தருடைய கிருபையினால்‌, 


மனுஷனுக்கேற்றபடி 
தேவனுை ப மல்‌ 
பிரியமாயிருக்கிறேன்‌. ஆகிலும்‌ என்‌ 
மனதின்‌ பிரமாணத்துக்கு விரோதமாய்ப்‌ 
போராடுகிற வேறொரு பிரமாணத்தை 
என்‌ அவயவங்களில்‌ இருக்கக்‌ காண்கிறேன்‌ ; 
அது என்‌ அவயவங்களில்‌ உண்டாயிருக்கிற 
பாவப்‌ பிரமாணத்துக்கு என்னைச்‌ 
சிறையாக்கிக்‌ கொள்ளுகிறது" 
(ரோம 7:22,23) 


மான ன்‌ 
த்‌ ந்துப்டட 
விடுதலையாக்குவார்‌? நம்முடைய கர்த்தராகிய 
இயேசு கிறிஸ்து மூலமாய்‌ தேவனை 
ஸ்தோத்திரிக்கிறேன்‌. ஆதலால்‌ நானே என்‌ 
மனதினாலே. தேவனுடைய 
நியாயப்பிரமாணத்துக்கும்‌, 
மாம்சத்தினாலேயோ பாவப்பிரமாணத்துக்கும்‌. 
ஊழியஞ்செய்கிறேன்‌" (ரோம 7:24,25). 
நம்மிடத்தில்‌ 
நம்முடைய 
கர்த்தருடைய 


பாவம்‌ பத்‌ 
உள்ளான 
மாணத்தின்மேல்‌ 
பிரியமாயிருக்கவேண்டும்‌. ஒரு சிலருடைய 
புறம்பான சரீரம்‌ குத்தமாயிருக்கும்‌. 
ஆனாலும்‌ அவர்களுடைய ஆத்துமா 
கைல்‌ நம்முடைய உள்ளான 
பாதிப்படைவது. நமக்கு 
ம்‌ ஆபத்தானது. சரீரத்தின்‌ 
வெளிக்காயத்தைவிட, உள்காயமே நமக்கு 
அதிக பாதிப்பை ஏற்படுத்தும்‌. 





லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


ஆசாரியன்‌ மனுஷனுடைய சரீரத்தின்‌: 
மேலிருக்கிற சோகத்தைப்‌ பார்க்க 
வேண்டுமென்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
அந்த மனுஷன்‌ குஷ்டரோகியா, குஷ்டரோகி 
இல்லையா என்பதை ஆசாரியனே 
தீர்மானம்பண்ணவேண்டும்‌. 


கர்த்தர்‌ மொசேலையம்‌ ஆரோணையும்‌ 
நோக்கி, “ஆசாரியன்‌ அவன்‌ சரீரத்தின்மேல்‌ 
இருக்கிற ரோகத்தைப்‌ பார்க்கவேண்டும்‌; 
ரோகம்‌ இருக்கும்‌ இடத்தில்‌ மமிர்‌ 
வெளுத்தும்‌, ரோகமுள்ள இடம்‌ அவனுடைய 
மற்றச்‌ சரீரத்தைப்‌ பார்க்கிலும்‌ அதிகமாய்க்‌ 
கழிந்தும்‌ இருந்தால்‌ அது குஷ்டரோகம்‌: 
ஆசாரியன்‌ இவனைப்‌ பார்த்தபின்பு, 
அவனைத்‌ தீட்டுள்ளவன்‌. என்று 
தீர்க்கக்கடவன்‌" (லேவி 13:3) என்று 


சொல்லுகிறார்‌. 


சரீரத்தின்மேல்‌ 
படராமலிருந்தால்‌ 
ஆசாரியன்‌ சரீரத்தின்மேல்‌ 
வெள்ளைப்படரை 
பார்க்கவேண்டும்‌. அவன்‌ சரீரத்தின்மேல்‌ 
வெள்ளைப்படர்ந்திருந்தாலும்‌, அவ்விடம்‌ 
அவனுடைய மற்றத்‌ தோலைப்பார்க்கிலும்‌ 
அதிக பள்ளமாயிராமலும்‌, அதின்‌ மயிர்‌ 
வெள்ளையாக மாறாமலும்‌ இருந்தால்‌, 
ஆசாரியன்‌ அவனை ஏழுநாள்‌ அடைத்து 
வைக்கவேண்டும்‌. 


இருக்கிற ரோகம்‌ 
அது குஷ்டரோகமல்ல. 
காணப்படும்‌ 
சோதித்துப்‌ 


ஆசாரியன்‌ ஏழாம்‌ நாளில்‌ அவனைப்‌ 
தோலில்‌ 


பார்க்கக்கடவன்‌ ; ரோகம்‌ 
அதிகப்படாமல்‌, அவன்‌ பார்வைக்கு ரோகம்‌. 
நின்றிருந்தால்‌, ஆசாரியன்‌ இரண்டாந்தரம்‌ 
அவனை. ஏழுநாள்‌ அடைத்துவைத்து, 
இரண்டாந்தரம்‌ அவனை. ஏழாம்நாளில்‌: 
பார்க்கக்கடவன்‌: தோலில்‌ ரோகம்‌ 
அதிகப்படாமல்‌ சுருங்கியிருந்தால்‌, ஆசாரியன்‌ 
அவனைச்‌ சுத்தமுள்ளவன்‌ என்று 
தீர்க்கக்கடவன்‌: அது அசறு: அவன்‌ தன்‌ 
வஸ்திரங்களைத்‌ தோய்த்துச்‌ 
சுத்தமாயிருப்பானாக என்று ்‌ 
சொல்லுகிறார்‌ (லேவி 13:4-6). 
ஒரு மனிதனுடைய சரீரத்தின்மேல்‌ 
அதிகமாய்ப்‌ 


சரீரத்தில்‌ அசறுள்ளவன்‌, 
கத்தமுள்ளவன்‌ என்று 
தீர்க்கிறதற்கு அவன்‌ தன்னை 
ஆசாரியனுக்குக்‌ காண்பித்த பின்பு, 
அசறுதோலில்‌ அதிகமாய்ப்‌ படர்ந்திருந்தால்‌, 
அவன்‌ மறுபடியும்‌ ஆசாரியனுக்குத்‌ தன்னைக்‌ 
காண்பிக்கக்கடவன்‌. அப்பொழுது அசறு 
தோலிலே படர்ந்தது என்று ஆசாரியன்‌ 
கண்டால்‌, ஆசாரியன்‌ அனைத்‌ 
தீட்டுள்ளவன்‌ என்று தீர்க்கக்கடவன்‌; அது 
குஷ்டரோகம்‌ என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ 
(லேவி 13:7 8) 


ப்‌ 
தன்னைச்‌ 


தோலில்‌ 
குருங்கியிருந்தால்‌, 
அந்த ரோகம்‌ 
அசறாகயிருக்கும்‌. 
பாலத்தினால்‌ அவனுடைய 
கறைபடுகிறது. பாவம்‌ 

அந்த ஆத்துமா 

கெட்டுப்போகும்‌. நம்மிடத்தில்‌ பாவம்‌ உண்டா 
என்பதை நாம்‌ சோதித்துப்‌ பார்க்கவேண்டும்‌. 
நம்மிடத்தில்‌ பாவம்‌ காணப்படும்போது, 
அந்தப்‌ பாவம்‌ வளர்ந்து பெரிதாகிவிடாமல்‌ 
அதை நாம்‌ தடுத்து நிறுத்தவேண்டும்‌. 


ரோகம்‌ அதிகப்படாமல்‌. 
அவன்‌ குஷ்டரோகியல்ல. 
குஷ்டரோகமாயிராமல்‌ 


இருதயத்தில்‌ 
பண்கள்‌ இடம்‌ கொடுத்தால்‌, 
நம்முடைய இருதயம்‌ முழுவதையும்‌ 
பாவம்‌ நிரப்பிவிடும்‌. நம்முடைய மொத்த 
மனச்சாட்சியும்‌ கெட்டுப்போகும்‌. 
நமக்குள்‌ வளர விடாதபடிக்கு 
நிறுத்தினால்‌, கறைபட்டிருக்கிற நம்முடைய 
இருதயத்தை சுத்திகரிப்பதற்கு வதில்‌ 
பாவத்தை கண்டுகொள்ளாமல்‌ அப்படியே 
விட்டுவிட்டால்‌, அந்தப்‌ பாவம்‌ ஒவ்வொரு 
நாளும்‌ பெரிதாகி, நம்மை மொத்தமாக 


ஒரு மனிதனுக்கு 
அவனை  ஆசாரியனிடத்தில்‌ 
கொண்டுவரவேண்டும்‌. அப்பொழுது 
ஆசாரியன்‌ அவனைப்‌ பார்த்து, தோலிலே. 
வெள்ளையான தடிப்பிருந்து, அது மயிரை 
வெண்மையாக மாறப்பண்ணிற்றென்றும்‌, 
அந்தத்‌ தடிப்புள்ள இடத்திலே இரணமாம்சம்‌ 
உண்டென்றும்‌ கண்டால்‌, அது அவன்‌ 
சரீரத்திலுள்ள நாள்பட்ட குஷ்டம்‌; அவன்‌ 
தீட்டுள்ளவன்‌. ஆதலால்‌, ஆசாரியன்‌ 
அவனை அடைத்து வைக்காமல்‌, 
தீட்டுள்ளவன்‌ என்று தீர்க்கக்கடவன்‌ என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ (லேவி 13:91). 





BALWETHER 
பிய 


மனுஷருக்கு சரீரப்பிரகாரமான 
குஷ்டரோகம்‌ ஏற்படுவதுபோல, ஆவிக்குரிய 
குஷ்டரோகமும்‌ ஏற்படுவதற்கு வாய்ப்புள்ளது. 
இருதயத்தில்‌ காணப்படும்‌ 
அகந்தை,  மனமேட்டிமை, 
சுயமாம்ச பலத்தின்மீது நம்பிக்கை வைப்பது, 
கர்த்தருடைய வார்த்தை பாவத்தைக்‌ குறித்து 
கண்டித்து உணர்த்தும்போது. அதற்கு 
கீழ்ப்படியாமல்‌ எதிர்த்து நிற்பது, பரிசுத்த 
ஆவியானவருக்கு விரோதமாக போராடுவது 
ஆகியவையெல்லாம்‌ ஆவிக்குரிய 
குஷ்டரோகத்தின்‌ அடையாளங்களாகும்‌. 


மனுஷனுடைய தோலிலே. 
வெள்ளையான தடிப்பும்‌, அந்த தடிப்புள்ள 
இடத்திலே 'இரணமாம்சமும்‌ 
உண்டாயிருக்குமென்றால்‌ அது நாள்பட்ட 
குஷ்டம்‌. 


ஆசாரியன்‌ பார்க்கிற இடங்களெங்கும்‌ 
தோலிலே குஷ்டம்‌ தோன்றி, அந்த 
ரோகழுள்ளவனுடைய தலைதொடங்கி அவன்‌ 
கால்மட்டும்‌ அது தேகமுழுவதையும்‌ 
மூடியிருக்கக்கண்டால்‌ அப்பொழுது 
ஆசாரியன்‌ பார்த்து, குஷ்டம்‌ அவன்‌ சரீரம்‌ 
முழுவதையும்‌ மூடியிருந்தால்‌, அவனைச்‌ 
சுத்நமுள்ளவன்‌ என்று தீர்க்கக்கடவன்‌;: 
அவன்‌ உடம்பெல்லாம்‌ 
வெண்மையாய்ப்போனபடியால்‌, வன்‌ 
சுத்தமுள்ளவன்‌ (லேவி 1391213) 
மனுஷனுடைய. ல தொடங்கி 
காங்க தோனி னப்‌ 
மூடியிருக்குமென்றால்‌, 
தியில்‌ 'த்திரமே 
அவனுடைய சரீரத்தின்‌ 
அவயவங்கள்‌ எதுவும்‌ 
குஷ்டரோகத்தினால்‌ பாதிப்படையவில்லை. 
சரீரத்தின்‌ தோலிலே காணப்படும்‌ குஷ்டம்‌ 
இயற்கையாகவே குணமாகிவிடும்‌. 
ஆகையினால்‌ ஆசாரியன்‌ அவனை 
சுத்தமுள்ளவன்‌ என்று தீர்க்கவேண்டும்‌. 
அவன்‌ உடம்பெல்லாம்‌ குஷ்டம்‌ நீங்கி 
வெண்மையாய்ப்போயிற்று. 


ஒரு மனுஷனுடைய உள்ளான சரீரத்தில்‌ 
குஷ்டம்‌ இருக்குமென்றால்‌, ஆசாரியன்‌ அதை 
கவனமாய்‌ கண்டுபிடிக்கவேண்டும்‌. 
வெளிப்படையான குஷ்டரோகத்தை எளிதாக 
குணப்படுத்திவிடலாம்‌. சரீரத்திற்குள்ளே 
மறைவாயிருக்கும்‌ குஷ்டரோகத்தை 
குணப்படுத்துவது கடினம்‌. 


லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


நம்முடைய பாவங்களை அறிக்கை 
செய்யாமல்‌ மூடிமறைத்தால்‌, பாவம்‌ 
மன்னிப்படைவதற்கு வாய்ப்பில்லை. நம்முடைய 
பாவத்தை வெளிப்படையாக அறிக்கை 
செய்தால்‌, கர்த்தர்‌ தம்முடைய கிருபையினால்‌. 
அதை மன்னிப்பார்‌. மாய்மாலக்காரர்‌ தங்கள்‌. 
பாவங்களை மூடி மறைக்க முயற்சி 
செய்கிறார்கள்‌. மாய்மாலக்காரர்‌ பாவமன்னிப்பு 
பெறுவதற்கு வாய்ப்பில்லை. தங்கள்‌ பாவத்தை 
மூடி மறைக்காமல்‌ அறிக்கை செய்கிறவர்கள்‌ 
பாவமன்னிப்பு பெறுவதற்கு வாய்ப்புள்ளது. 


வேதபாரகரும்‌ பரிசேயரும்‌ தேவனுடைய 
ராஜ்யத்தில்‌ பிரவேசிப்பதற்கு முன்பாக, 
ஆயக்காரரும்‌ வேசிகளும்‌ அதிலே எளிதாக 
பிரவேசிக்கிறார்கள்‌. வேதபாரசரும்‌ 
பரிசேயரும்‌ தங்கள்‌ பாவங்களை மறைத்து 
பக்தியின்‌ வேஷத்தை தரித்திருக்கிறார்கள்‌ 
ஆயக்காரரும்‌ வேசிகளுமோ தங்களுடைய 
பாவங்களை 

கர்த்தருடைய 

மனத்தாழ்மையோடு 

செய்கிறார்கள்‌. தன்‌ பாவத்தை மறைக்கிறவன்‌ 
வாழ்வடையமாட்டான்‌. அதை அறிக்கை 
செய்து விட்டுவிடுகிறவனோ 
நேவனிடத்தகிருந்து இரக்கம்‌ பெறுவான்‌. 


ஒரு சிலர்‌ தங்களுடைய பாவமான 
உணர்ச்சிகளை அடக்கி வைக்காமல்‌ 
திடீரென்று வெளிப்படுத்திவிடுவார்கள்‌. 
அவர்களுடைய பாவஇச்சைகள்‌ முழுமையாய்‌ 
வெளிப்படும்‌. வேறு சிலரோ தங்களுடைய 
பாவமான உணர்ச்சிகளையும்‌, 
பாவஇச்சைகளையும்‌ வெளிப்படுத்தாமல்‌ 
தங்களுக்குள்ளே மறைவாக அடைத்து 
வைத்திருப்பார்கள்‌. வெளிப்படையாக. 
காணப்படும்‌ பாவத்தைவிட, 
மறைவாக. அடைத்து வைக்கப்படும்‌ 
பாவம்‌ ஆபத்தானது. 


குஷ்டரோகமும்‌ 

ஆபத்தானது. 
மனுஷனுடைய சரீரத்தின்‌ தோலிலே 
வெளியே தெரியாமல்‌, அவனுக்குள்ளே 
இருக்கும்‌ குஷ்டரோகம்‌ மிகவும்‌ மோசமானது. 
வெளிப்படையாக தெரியும்‌ குஷ்டரோகமோ 
சுத்தமாக கூடியது. 


மனுஷருடைய 
மறைவான பாவத்தைப்போல 





BALWETHER 
பிய 


சரீரத்தில்‌ குஷ்டம்‌ உண்டு என்பதை கண்டு 
அதை அங்கீகரித்தால்‌, கர்த்தர்‌ நம்மை 
கத்தமாக்குவார்‌. அதுபோலவே நம்மிடத்தில்‌ 
பாவம்‌ உண்டு என்பதை கண்டு, அதை 
கர்த்தரிடத்தில்‌ அறிக்கை செய்தால்‌, கர்த்தர்‌ 
நம்முடைய பாவங்களை மன்னித்து, நம்மை 
குத்திகரிப்பார்‌. நமக்கு கர்த்தருடைய 
கண்களில்‌ தயவும்‌ கிருபையும்‌ கிடைக்கும்‌. 
சரீரத்தில்‌ ரோகழுள்ளவர்கள்‌ 
ஆசாரியனிடத்தில்‌ தங்களை காண்பிக்க 
வேண்டும்‌. ஆசாரியனும்‌ அவசரப்பட்டு எந்த 
முடிவும்‌ எடுத்து விடாமல்‌, அவனுடைய 
ரோகத்தையும்‌, தடிப்பையும்‌, அசறையும்‌ 
கவனமாய்‌ ஆராய்ந்து பார்த்து; அவன்‌ 
குல்டமுள்ளவனா, குஷ்டமில்லாதவனா 
என்பதை தீர்மானம்பண்ணவேண்டும்‌. 
று ம்‌ 
காணப்பட்டால்‌, டுள்ளவன்‌. 
ஆகையால்‌, இரணமாண்த்தை ஆசாரியன்‌ 
காணும்போது, அவனைத்‌ தீட்டுள்ளவன்‌ 
என்று நீர்க்கக்கடவன்‌;  இரணமாம்சம்‌ 
தீட்டுள்ளது; அது குஷ்டம்‌ (லேவி 13:14,15). 


அந்த மனுஷனுடைய இரணமாம்சம்‌ 
மாறிவெண்மையானால்‌, அவனை 
ஆசாரியனிடத்துக்கு வரவேண்டும்‌. 
ஆசாரியன்‌ அவனைப்‌ பார்த்து. ரோகமுள்ள 
இடம்‌ வெண்மையாக மாறினதென்று 
கண்டால்‌, ஆசாரியன்‌ அவனைச்‌ 
சுத்தமுள்ளவன்‌ என்று தீர்க்கக்கடவன்‌;: 
அவன்‌ சுத்தமுள்ளவன்‌ (லேவி 13:16,17). 


புண்ணின்‌ தழும்பு, சொறி. 
லேவி 19:18-87 


லேவி 19:18. சரீரத்தின்மேல்‌ புண்‌ 
உண்டாமிருந்து ஆதிப்போய்‌, 


லேவி 18:19. 
வெள்ளைத்‌ 
சிவப்புக்கலத்த 
வென்னைப்படராவது 

உண்டானால்‌, அதை ஆசாரியனுக்குக்‌ 
காண்பிக்கவேண்டும்‌. 


அவ்விடத்திலே ஒரு 
தடிப்பாவது 
ஒரு 


லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கேவி 18:20. ஆசாரியன்‌ அதைப்‌ 
பார்த்து, அவ்விடம்‌ மற்றத்‌ 
தோலைப்பார்க்கிலும்‌ குழித்திருக்கவும்‌, 
அதின்‌ மயிர்‌ 'வென்னையாக 
மாறியிருக்கவும்‌ கண்டால்‌, ஆசாரியன்‌ 

என்று 


கேவி 1821. ஆசாரியன்‌ அதைப்‌ 
பார்த்து, அதில்‌ வென்னைமமிர்‌ இல்லை 
என்றும்‌, அது மற்றத்‌ 
தோலைப்பார்க்கிலும்‌ குழித்திராமல்‌ 
சுருங்கியிருக்கிறது என்றும்‌ 
கண்டானாகில்‌, ஏழுநான்‌ 
அடைத்துவைத்து, 


அவனை 


லேவி 19:22. அது தோலில்‌ அதிகமாய்ப்‌ 
படர்த்திருக்கக்கண்டால்‌, அவனைத்‌ 
தீட்டுண்ணவன்‌ என்று தீர்க்கக்கடவன்‌; 
அது குஷ்டத்தான்‌. 


லேவி 18:28. அந்த வென்னைப்படர்‌ 
அதிகப்படாமல்‌, அவ்வனவில்‌ 
தின்றிருக்குமாகில்‌, புண்ணின்‌ 
தழும்பாயிருக்கும்‌; ஆகையால்‌, 
ஆசாரியன்‌ அவனைச்‌ ௬த்தமுன்னவன்‌' 
என்று தீர்க்கக்கடவன்‌.. 


லேவி. 18:24. ஒருவனுடைய 
சரீரத்தின்மேல்‌ நெருப்புப்பட்ட தினாலே 
வெந்து, அத்த வேக்காடு ஆறிப்போன 
இடத்திலே சிவப்பான படராவது 
வெண்மையான படராவது 
உண்டானால்‌, 


லேவி 1925. ஆசாரியன்‌ அதைப்‌ 
பார்க்கக்கடவன்‌; அந்தப்‌ படரிலே மயிர்‌ 
வெண்மையாக மாறி, அவ்விடம்‌ மற்றத்‌ 
தோலைப்‌. பார்க்கிலும்‌ 
பன்னமாயிருத்தால்‌, அது 
வேக்காட்டினால்‌ எழும்பின குஷ்டம்‌; 
ஆகையால்‌, ஆசாரியன்‌ அவனைத்‌ 
தீட்டுன்னவன்‌ என்று தீர்க்கக்கடவன்‌; 
அது குஷ்டரோகத்தான்‌.. 


கேவி 18:28. ஆசாரியன்‌ அதைப்‌ 
பார்க்கிறபோது, படரிலே. 
வெள்னைமயிர்‌ இல்லை என்றும்‌, அது 
மற்றத்‌. தோலைப்பார்க்கிலும்‌. 
குழித்திராமல்‌, ௬ருங்கியிருக்கிறது. 
என்றும்‌ கண்டானாகில்‌, அவனை 
ஏழுநான்‌ அடைத்துவைத்து, 





லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


லேவி 18:27. ஏழாம்நானிலே அவனைப்‌: 
பார்க்கக்கடவன்‌; அது தோலில்‌ 
அதிமாய்ப்‌ படர்த்திருத்தால்‌, 
ஆசாரியன்‌ அவனைத்‌ தீட்டுன்னவன்‌ 
என்று தீர்க்கக்கடவன்‌; அது 
குஷ்டரோகம்‌. 


லேவி 18:98, படரானது தோலில்‌ 
பெருகாமல்‌, அவ்வனவில்‌ தின்னு 
சுருங்கியிருந்ததாகில்‌, அது சூட்டினால்‌. 
உண்டான தழும்பு ஆசாரியன்‌ 
அவனைச்‌  சுத்தமுன்னவன்‌ என்று 
தீர்க்கக்கடவன்‌; அது சூட்டினால்‌ வந்த 
வேக்காடு. 


லேவி 1929, 
ஸ்திரீக்காகிலும்‌ 
தாடியிலாவது 
உண்டானால்‌, 


லேவி. ஆசாரியன்‌ அதைப்‌ 
பார்த்து, அவ்விடம்‌ மற்றத்‌ 
தோலைப்பார்க்கிலூம்‌ பன்னமும்‌ அதிலே. 
மயிர்‌ பொன்‌ நிறமும்‌ 
மிருதுவுமாயிருக்கக்கண்டால்‌, 
ஆசாரியன்‌ அவனைத்‌ தீட்டுன்னவன்‌ 
என்று தீர்க்கக்கடவன்‌; அது தலையிலும்‌ 
தாடியிலும்‌ உண்டாகிற சொறிகுஷ்டம்‌. 


13:30. 


லேவி 1331. ஆசாரியன்‌ அந்தச்‌ 
சொறிகுஷ்டத்தைப்‌ பார்க்கும்போது, 
அவ்விடம்‌ மற்றத்‌ தோலைப்பார்க்கிலும்‌ 
பன்னமாயிராமதூம்‌, அதிலே கறுத்த 
மயிர்‌ இல்லாமலூம்‌ இருக்கக்கண்டால்‌, 
ஆசாரியன்‌ அவனை ஏழுநாள்‌. 
அடைத்துவைத்து, 


லேவி 19:82. ஏழாம்நானில்‌ ஆசாரியன்‌ 
அதைப்‌ பார்க்கக்கடவன்‌; அந்தச்‌ சொதி 
இடங்கொள்ளாமலும்‌ அதிலே 
பொன்திறமயிர்‌ இல்லாமலும்‌, அவ்விடம்‌ 
மற்றத்‌ தோலைப்பார்க்கிலும்‌ 
பன்னமில்லாமலூம்‌ இருத்தால்‌, 


லேவி 18:3. அந்தச்‌ சொறியுள்ன 
இடத்தவிர, மற்ற யாவையும்‌ அவன்‌ 
சிரைத்துக்கொன்னக்கடவன்‌; பின்பூ, 
ஆசாரியன்‌ இரண்டாந்தரம்‌ அவனை 
ஏழுநான்‌ அடைத்துவைத்து, 


QOODNENS 
PUBLISHERS 


லேவி 13:34. ஏழாம்நானிலே அதைப்‌ 
பார்க்கக்கடவன்‌; சொறி தோலில்‌ 
' இடங்கொன்னாமலும்‌, அவ்விடம்‌ 
மற்றத்‌ தோலைப்பார்க்கிலும்‌ 
பன்னமில்லாமதூம்‌: இருந்தால்‌, 
ஆசாரியன்‌ அவனைச்‌ ௬த்தமுன்னவன்‌ 
என்னு தீர்க்கக்கடவன்‌; அவன்‌ தன்‌ 
வஸ்திரங்களைத்‌ தோய்த்தபின்‌. 
சுத்தமாயிருப்பான்‌. 


லேவி 1995. அவன்‌ சுத்தமுன்னவன்‌' 
என்று தீர்க்கப்பட்டபின்‌, அந்தச்‌. 
சொறிதோலில்‌ இடங்கொண்ட தானால்‌, 


லேவி 19:96. ஆசாரியன்‌ அவனைப்‌ 
பார்க்கக்கடவன்‌; சொறி தோலில்‌ 
இடங்கொண்டிருந்தால்‌, அப்பொழுது 
மயிர்‌ பொன்திறமா அல்லவா என்று 
ஆசாரியன்‌: விசாரிக்க. 
வேண்டியதில்லை; அவன்‌ 
'தீட்டுன்னவனே. 


லேவி 13:37. அவன்‌ பார்வைக்கு அந்தச்‌ 
சொறி நீங்கி, அதில்‌ கறுத்தமயிர்‌ 
முளைத்ததேயாகில்‌, சொறி. 
சொஸ்தமாயிற்று; அவன்‌ 
சுத்தமுன்னவன்‌; ஆசாரியன்‌ அவனைச்‌. 
௬த்தமுன்னவன்‌ என்று தீர்க்கக்கடவன்‌. 


ஒரு சிலருடைய சரீரத்தில்‌ வெள்ளை 
தடிப்பு அல்லது சிவப்பு கலந்த வெள்ளைப்படர்‌ 
உண்டாயிருக்கும்‌. ஆசாரியன்‌ அதையும்‌ 
ஆராய்ந்து பார்க்கவேண்டும்‌. இது புண்ணின்‌ 
தழும்பா அல்லது குஷ்டரோகமா என்பதை 
ஆசாரியனே முடிவு பண்ணவேண்டும்‌. 


சரத்தின்மேன்‌ பண்‌. உண்டாயிருந்து 

ஆறிப்போய்‌, அல்லிடத்திலே ஒரு வெள்ளைத்‌ 
தடிப்பாவது சிவப்புக்கலந்த ஒரு 
வெள்ளைப்படராவது உண்டானால்‌, அதை 
ஆசாரியனுக்குக்‌ காண்பிக்கவேண்டும்‌ 
(லேவி 13:18 19). 


ஆசாரியன்‌ அதைப்‌ பார்த்து. அல்விடம்‌. 
மற்றத்‌ தோலைப்பார்க்கிலும்‌ குழிந்திருக்கவும்‌, 
அதின்‌ மயிர்‌ வெள்ளையாக  மாறியிருக்கவும்‌ 
கண்டால்‌, 

தீட்டுள்ளவன்‌ என்று தீ 

புண்ணில்‌ எழும்பின குஷ்டம்‌ (லேவி 13:20) 





லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


ஆசாரியன்‌ அதைப்‌ பார்த்து. அதில்‌ 
'வெள்ளைமயிர்‌ இல்லை என்றும்‌, அது மற்றத்‌ 
'தோலைப்பார்க்கிலும்‌ குழிந்திராமல்‌ 
சுருங்கிமிருக்கிறது என்றும்‌ கண்டானாகில்‌, 
அவனை ஏழுநாள்‌ அடைத்துவைத்து, அது 
தோலில்‌ அதிகமாய்ப்‌ படர்ந்திருக்கக்கண்டால்‌, 
அவைத்‌ தீட்டுள்ளவன்‌ என்று 
தீர்க்கக்கடவன்‌; அது ந 
(லேவி 13:21,22) 


பற்றிக்‌ க்‌ அவையாவன: 


1. சரீரத்திலுள்ள நாள்பட்ட குஷ்டம்‌ - 
தோலிலே வெள்ளையான தடிப்பிருந்து. 
அது மமிரை வெண்மையாக மாறப்‌ 
பண்ணியிருக்கும்‌. அந்தத்‌ தடிப்புள்ள 
இடத்திலே. இரணபாம்சம்‌ 
உண்டாயிருக்கும்‌(லேவி 13.10-11,14-15). 


உடம்பெல்லாம்‌ வெண்மையாய்ப்போன 
குஷ்டம்‌ - தோலிலே குஷ்டம்‌ தோன்றி, 
அந்த ரோகழுள்ளவனுடைய தலை 
தொடங்கி அவன்‌ கால்மட்டும்‌ அது 
தேகமுழுவதையும்‌ மூடியிருக்கும்‌. 
(லேவி 13131617). 


மனுஷனுக்‌ ஷ்டரோகம்‌ 
இருக்கிறதா என்பதை கண்டுபிடப்பதத்காக 
ஆசாரியன்‌ அவனை கவனமாய்‌ 
சோதித்துப்‌ பார்க்கவேண்டும்‌. குஷ்டரோகம்‌ 
என்று கண்டுபிடிப்பது பற்றிய தம்முடைய 
பிரமாணத்தை கர்த்தர்‌ இந்த அதிகாரத்தில்‌ 
தெளிவாக சொல்லுகிறார்‌. 


1 குஷ்டரோகம்‌ 

இருந்தால்‌, 
ஆசாரியனிடத்தில்‌ 
வரவேண்டும்‌. 
ஆசாரியன்‌. அவனைப்‌. 
'தோலிலே வெள்ளையான ப்ரை 
அந்தத்‌ தடிப்புள்ள இடத்திலே 
இரணமாம்சம்‌ உண்டென்றும்‌ 
கண்டால்‌, அது அவன்‌ சரீரத்திலுள்ள 
நாள்பட்ட குஷ்டம்‌; அவன்‌ 
தீட்டுள்ளவன்‌. ஆதலால்‌, ஆசாரியன்‌ 
அவனைத்‌ தீட்டுள்ளவன்‌ என்று 
தீர்க்கக்கடவன்‌ (லேவி 130-1). 


ஒரு மனிதனுக்கு. 


அவனை 
கொண்டு 


QOODNENS 
PUBLISHERS 


3. அவன்‌ உடம்பெல்லாம்‌ வெண்மையாய்ப்‌ 
போனபடியால்‌, அவன்‌ சுத்தமுள்ளவன்‌. 
(லேவி 1313) 
இரணமாம்சம்‌ அவனில்‌ காணப்பட்டால்‌, 
அவன்‌ தீட்டுள்ளவன்‌ (லேவி 13:14). 
இரணமாம்சத்தை ஆசாரியன்‌ கா 
போது, அவனைத்‌ தீட்டுள்ளவன்‌ என்று 
தீர்க்கக்கடவன்‌ (லேவி 13:15). 


இரணமாம்சம்‌ மாறிவெண்மையானால்‌, 
அவன்‌ ஆசாரியனிடத்துக்கு 
வரவேண்டும்‌ (லேவி 13:16) 
ஆசாரியன்‌ அவனைப்‌ பார்த்து. 
ரோகமுள்ள இடம்‌ வெண்மையாக 
மாறினதென்று கண்டால்‌, ஆசாரியன்‌ 
அவனைச்‌ சுத்தமுள்ளவன்‌ என்று 
தீர்க்கக்கடவன்‌; அவன்‌ சுத்தமுள்ளவன்‌ 
(லேவி 13:17. 
வெள்ளைப்படர்‌ ப்படாயல்‌, 
எறிருக்குமாகில்‌ 
தழும்பாமிருக்கும்‌; 
ஆகையால்‌, ஆசாரியன்‌ அவனைச்‌ 
சுத்தமுள்ளவன்‌ என்று தீர்க்கக்கடவன்‌ (லேவி 
13:23). 


தன்னிடத்தில்‌ கொண்டு வரப்பட்ட 
மனுஷனுக்கு குஷ்டரோகம்‌ இருக்கிறதா 
என்பதை சோதித்தறிவதற்கு, ஆசாரியன்‌ பல. 
உபாயங்களை கையாளவேண்டும்‌. கர்த்தர்‌ 
அந்த  உபாமங்களைப்பற்றி மோசேக்கும்‌ 
ஆரோனுக்கும்‌ தெளிவாக 
சொல்லியிருக்கிறார்‌. விவரம்‌ 
வருமாறு : 


1. சரீரத்தின்மேல்‌ புண்‌ உண்டாயிருந்து 
ஆறிப்போய்‌, அல்விடத்திலே ஒரு 
வெள்ளைத்‌ தடிப்பாவது சிவப்புக்கலந்து 
ஒரு வெள்ளைப்படராவது உண்டானால்‌, 
அதை ஆசாரியனுக்குக்‌ காண்பிக்க 
வேண்டும்‌ (லேவி 13:18,19). 


அதன்‌ 


ஆசாரியன்‌ அதைப்‌ பார்த்து, அல்விடம்‌ 
மற்றத்‌ 

குழிந்திருக்கவும்‌, 

வெள்ளையாக 

கண்டால்‌, 

தீட்டுள்ளவன்‌ என்று தீர்க்கவேண்டும்‌ 
(லேவி 13:20). 





லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


3. ஆசாரியன்‌ அதைப்‌ பார்த்து. அதில்‌ 
'வெள்ளைமயிர்‌ இல்லை என்றும்‌, அது. 
மற்றத்‌ தோலைப்பார்க்கிலும்‌ 
குழிந்திராமல்‌ சுருங்கியிருக்கிறது. 
என்றும்‌ கண்டானாகில்‌, அவனை 
ஏழுநாள்‌ அடைத்துவைத்திருக்க. 
வேண்டும்‌ (லேவி 13:21. 


ஏழாம்‌ நாளில்‌, அது தோலில்‌ 
அதிகமாய்ப்‌ படர்ந்திருக்கக்கண்டால்‌, 
அவனைத்‌ தீட்டுள்ளவன்‌ என்று 
தீர்க்கக்கடவன்‌; அது குஷ்டந்தான்‌. 
(லேவி 13:22). 
அந்த வெள்ளைப்படர்‌ அதிகப்படாமல்‌, 
அவ்‌ நின்றிருக்குமாகில்‌, அது 
தழும்பாயிருக்கும்‌; 
ப்‌ ஆசாரியன்‌ அவனைச்‌ 
சுத்தமுள்ளவன்‌ என்று தீர்க்கக்கடவன்‌ 
(லேவி 13:23). 


சரீரத்தின்மேல்‌ புண்‌ ஆறிப்போய்‌, 
அல்விடத்தில்‌ வெள்ளைத்தடிப்போ அல்லது. 
சிவப்பு கலந்த வெள்ளைப்படரோ 
உண்டாகும்போது. அது பழைய புண்‌ 
ஆறிப்போனதற்கு அடையாளம்‌. அது. 
குஷ்டரோகத்தின்‌ அடையாளமல்ல. 


புண்‌ போய்‌, அந்‌ 
இடத்திலே ம மறுபடியும்‌. வம்‌ ஏற்படுமானால்‌, 
அது குஷ்டரோகத்தின்‌ 
அடையாளமாயிருக்கலாம்‌. அவனுடைய 
தோலில்‌ வெள்ளைத்தடிப்பு அதிகமாக 
படருமென்றால்‌, குஷ்டத்தின்‌ 
அடையாளமாகும்‌. 


அது 


மனுஷருடைய சரீரத்தில்‌ தீக்காயங்கள்‌ 
ஏற்படலாம்‌. ஒருவனுடைய சரீரத்தின்மேல்‌ 
நெருப்புப்பட்டதினாலே வெந்து, அந்த 
வேக்காடு ஆறிப்போன இடத்திலே சிவப்பான 
படராவது வெண்மையான படராவது. 
உண்டானால்‌, சாரியன்‌ அதைப்‌ 
பார்க்கக்கடவன்‌: அந்தப்‌ படரிலே மயிர்‌ 
வெண்மையாக மாறி, அவ்விடம்‌ மற்றத்‌ 
தோலைப்‌ பார்க்கிலும்‌ பள்ளமாயிருந்தால்‌, 
அது வேக்காட்டினால்‌ எழும்பின குஷ்டம்‌: 
ஆகையால்‌, ஆசாரியன்‌ அவனைத்‌ 
தீட்டுள்ளவன்‌ என்று தீர்க்கக்கடவன்‌; அது 
குஷ்டரோகந்தான்‌ (லேவி 13:24 25). 


QOODNENS 
PUBLISHERS 


ஆசாரியன்‌ அதைப்‌ பார்க்கிறபோது, 
படரிலே வெள்ளைமமிர்‌ இல்லை என்றும்‌, 
அது மற்றத்‌ தோலைப்பார்க்கிலும்‌ 
குழிந்திராமல்‌, சுருங்கியிருக்கிறது என்றும்‌. 
கண்டானாகில்‌, அவனை எழுநாள்‌ 
அடைத்துவைத்து, ஏழாம்நாளிலே அவனைப்‌ 
பார்க்கக்கடவன்‌; அது தோலில்‌ அதிமாய்ப்‌ 
படர்ந்திருந்தால்‌, ஆசாரியன்‌ அவனைத்‌ 
தீட்டுள்ளவன்‌ என்று தீர்க்கக்கடவன்‌; அது 
குஷ்டரோகம்‌ (லேவி 13:26,27). 


வேக்காட்டினால்‌ எழும்பின குஷ்டத்தை 
கண்டுபிடிப்பது பற்றிய தம்முடைய 
பிரமாணத்தை கர்த்தர்‌ இந்த 
வசனப்பகுதியில்‌ சொல்லியிருக்கிறார்‌. அதன்‌ 
விவரம்‌ வருமாறு : 


1. ஒருவனுடைய சரீரத்தின்மேல்‌ நெருப்புப்‌ 
பட்டதினாலே வெந்து, அந்த வேக்காடு 
ஆறிப்போன த்நிலே சிவப்பான 
படராவது வெண்மையான படராவது 
உண்டானால்‌, ஆசாரியன்‌ அதைப்‌ 
பார்க்கக்கடவன்‌. 


அந்தப்‌ படரிலே மயிர்‌ வெண்மையாக 
மாறி, அல்லிடம்‌ மற்றத்‌ தோலைப்‌ 
பார்க்கிலும்‌ பள்ளமாயிருந்தால்‌, அது 
வேக்காட்டினால்‌ எழும்பின குஷ்டம்‌; 
ஆகையால்‌, ஆசாரியன்‌ அவனைத்‌ 
தீட்டுள்ளவன்‌ என்று தீர்க்கக்கடவன்‌ 
(லேவி 


(ஆசாரியன்‌ அதைப்‌ பார்க்கிறபோது, 
படரிலே வெள்ளைமமிர்‌ இல்லை. 
என்றும்‌, அது 
தோலைப்பார்க்கிலும்‌ 
குருங்கியிருக்கிறது. 

கண்டானாகில்‌, 
ஏழுநாள்‌ 

(லேவி 13:26). 


மற்றத்‌ 
குழிந்திராமல்‌, 
ன்றும்‌ 


பணம்‌ 
அடைத்துவைத்திருப்பான்‌ 


ஏழாம்நாளிலே அவனைப்‌ பார்க்கக்‌. 
கடவன்‌; அது தோலில்‌ அதிமாய்ப்‌ 
படர்ந்திருந்தால்‌, ஆசாரியன்‌ அவனைத்‌ 
தீட்டுள்ளவன்‌ என்று தீர்க்கக்கடவன்‌; 
அது குஷ்டரோகம்‌ (லேவி 13:27). 


பபரானது தோலில்‌ பெருகாமல்‌, 
அவ்வளவில்‌. நின்று 
சுருங்கியிருந்ததாகில்‌, அது சூட்டினால்‌ 
உண்டான தழும்பு; ஆசாரியன்‌ 
அவனைச்‌ சுத்தமுள்ளவன்‌ என்று 
தீர்க்கக்கடவன்‌: அது சூட்டினால்‌ வந்த 
வேக்காடு (லேவி 13:28). 





லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


படரானது தோலில்‌ பெருகாமல்‌, 
அவ்வளவில்‌ நின்று கருங்கியிருந்ததாகில்‌, 
அது சூட்டினால்‌ உண்டான தழும்பு: 
ஆசாரியன்‌ அவனைச்‌ சுத்தமுள்ளவன்‌ என்று 
தீர்க்கக்கடவன்‌: அது சூட்டினால்‌ வந்த 
வேக்காடு. புருஷனுக்காகிலும்‌ ஸ்திரீக்காகிலும்‌ 
தலையிலாவது நாடியிலாவது ஒரு சொறி 
உண்டானால்‌, ஆசாரியன்‌ அதைப்‌ பார்த்து. 
அல்லிடம்‌ மற்றத்‌ தோலைப்பார்க்கிலும்‌: 
பள்ளமும்‌ அதிலே மயிர்‌ பொன்‌ நிறமும்‌ 
மிருதுவுமாமிருக்கக்கண்டால்‌, ஆசாரியன்‌ 
அவனைத்‌: தீட்டுள்ளவன்‌ என்று 
தீர்க்கக்கடவன்‌; அது தலையிலும்‌ தாடியிலும்‌ 
உண்டாகிற சொறிகுஷ்டம்‌ (லேவி 13:28-30). 


ஆசாரியன்‌ அந்தச்‌ சொறிகுஷ்டத்தைப்‌ 
பார்க்கும்போது. அவ்விடம்‌ மற்றத்‌ 
தோலைப்பார்க்கிலும்‌ பள்ளமாயிராமலும்‌, 
அதிலே கறுத்த மமிர்‌ இல்லாமலும்‌ 
இருக்கக்கண்டால்‌, ஆசாரியன்‌ அவனை 
ஏழுநாள்‌ அடைத்துவைத்து, ஏழாம்நாளில்‌ 
ஆசாரியன்‌ அதைப்‌ பார்க்கக்கடவன்‌; அந்தச்‌ 
சொறி இடங்கொள்ளாமலும்‌ அதிலே 
பொன்நிறமமிர்‌ இல்லாமலும்‌, அவ்விடம்‌ 
மற்றத்‌ தோலைப்பார்க்கிலும்‌ பள்ளமில்லாமலும்‌. 
ந்தால்‌ அந்தச்‌ 'சொறியுள்ள 
அவன்‌ 
சிரைத்துக்கொள்ளக்கடவன்‌;: பின்பு, 
ஆசாரியன்‌ இரண்டாந்தரம்‌ அவனை 
ஏழுநாள்‌ அடைத்துவைத்து, ஏழாம்நாளிலே 
அதைப்‌ பார்க்கக்கடவன்‌; சொறி தோலில்‌ 
இடங்கொள்ளாமலும்‌, அவ்விடம்‌ மற்றத்‌ 
தோலைப்பார்க்கிலும்‌ பள்ளமில்லாமலும்‌ 
இருந்தால்‌, ஆசாரியன்‌ அவனைச்‌ 
சுத்தமுள்ளவன்‌ என்று தீர்க்கக்கடவன்‌:: 
அவன்‌ தன்‌ வஸ்திரங்களைத்‌ தோய்த்தபின்‌ 
சுத்தமாயிருப்பான்‌ (லேவி 13:31-34). 


தலையிலாவது தாடியிலாவது ஒரு 
சொறி உண்டாகும்போது, அது சொறி 
குஷ்டமா என்பதை கண்டுபிடிப்பதற்காக, 
கர்த்தர்‌ தம்முடைய பிரமாணத்தை 
மோசேக்கும்‌ ஆரோனுக்கும்‌ த 
வனப்பகுதியில்‌ சொல்லியிருக்கிறார்‌. அதன்‌ 


ஸ்திரீக்காகிலும்‌ 
தாடியிலாவது. 
உண்டானால்‌, 


QOODNENS 
PUBLISHERS 


2. ஆசாரியன்‌ அதைப்‌ பார்த்து, அல்விடம்‌ 
மற்றத்‌ தோலைப்பார்க்கிலும்‌ பள்ளமும்‌ 
அதிலே மயிர்‌ பொன்‌ நிறமும்‌ 
மிருதுவுமாயிருக்கக்கண்டால்‌, 
ஆசாரியன்‌ அவனைத்‌ தீட்டுள்ளவன்‌ 
என்று தீர்க்கக்கடவன்‌;: 
தலையிலும்‌ தாடியிலும்‌ 
சொறிகுஷ்டம்‌ (லேவி 13:30) 


து 
உண்டாகிற 


ஆசாரியன்‌ அந்தச்‌ சொறிகுஷ்டத்தைப்‌ 
பார்க்கும்போது. அவ்விடம்‌. 
மற்றத்‌ தோலைப்பார்க்கிலும்‌ 
பள்ளமாயிராமலும்‌, அதிலே கறுத்த 
மமிர்‌ இல்லாமலும்‌ இருக்கக்கண்டால்‌, 
ஆசாரியன்‌ அவனை ஏழுநாள்‌ 
அடைத்துவைத்திருப்பான்‌ (லேவி 13:31), 


ஏழாம்நாளில்‌ ஆசாரியன்‌ அதைப்‌ 
பார்க்கக்கடவன்‌; அந்தச்‌ ட 
இடங்கொள்ளாமலும்‌ 

பொன்நிறமமிர்‌ இல்லாமலும்‌, அல்லிடம்‌ 
மற்றத்‌ தோலைப்பார்க்கிலும்‌ 
பள்ளமில்லாமலும்‌ இருந்தால்‌, அந்தச்‌ 
சொறியுள்ள  இடந்தவிர, மற்ற 
யாவையும்‌ அவன்‌ 
சிரைத்துக்கொள்ளக்கடவன்‌; பின்பு, 
ஆசாரியன்‌ இரண்டாந்தரம்‌ அவனை 
ஏழுநாள்‌ அடைத்து வைத்திருப்பான்‌ 


ஈம்நாளிலே அதைப்‌ பார்க்கக்கடவன்‌:: 
சொறி தோலில்‌ இடங்கொள்ளாமதம்‌, 
அல்விடம்‌ மற்றத்‌ தோலைப்பார்க்கிலும்‌ 
பள்ளமில்லாமலும்‌ இருந்தால்‌, 
ஆசாரியன்‌ அவனைச்‌ சுத்தமுள்ளவன்‌. 
என்று தீர்க்கக்கடவன்‌: அவன்‌ தன்‌ 
வஸ்திரங்களைத்‌ தோய்த்தபின்‌ 
சுத்தமாயிருப்பான்‌ (லேவி 13:34, 


அவன்‌... சுத்தமுள்ளவன்‌ என்று 
தீர்க்கப்பட்டபின்‌,, அந்தச்‌ 
சொறிதோலில்‌ இடங்கொண்டதானால்‌, 
அவனைப்‌ 
தோலில்‌ 
இடங்கொண்டிருந்தால்‌, அப்பொழுது 
மயிர்‌ பொன்நிறமா அல்லவா என்று 
ஆசாரியன்‌ விசாரிக்க 
வேண்டியதில்லை; அவன்‌ 
தீட்டுள்ளவனே (லேவி 13:35-37). 





லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


அவன்‌. சுத்தமுள்ளன்‌ என்று 
தீர்க்கப்பட்டபின்‌, அந்தச்‌ சொறிதோலில்‌ 
இடங்கொண்டதானால்‌, ஆசாரியன்‌ அவனைப்‌ 
பார்க்கக்கடவன்‌: சொறி தோலில்‌ 
இடங்கொண்டிருந்தால்‌, அப்பொழுது மயிர்‌ 
பொன்நிறமா அல்லவா என்று ஆசாரியன்‌ 
விசாரிக்க வேண்டியதில்லை: அவன்‌ 
தீட்டுள்ளவனே (லேவி 13:35,36/. 


வெள்ளைத்தேமல்‌ 
லேவி 13:38-41 


லேவி 1999, ஒரு புருஷனுக்காகிலும்‌ 
ஸ்திரீக்காகிலும்‌ அவர்கள்‌ 


சுரீரத்தின்மேல்‌ வென்னைப்‌ புன்னிகன்‌ 
உண்டாயிருத்தால்‌, 


லேவி 18:99. ஆசாரியன்‌ 
பார்க்கக்கடவன்‌; அவர்கள்‌ சரீரத்திலே. 
மங்கின வெள்ளைப்‌ புன்னிகன்‌' 
இருந்தால்‌, அது தோலில்‌ எழும்புகிற 
வெள்னைத்தேமல்‌; அவர்கள்‌ 
௬த்தமுன்னவர்கள்‌.. 


லேவி 18:40. ஒருவனுடைய தலைமயிர்‌ 
உதிர்ந்து, அவன்‌ 
மொட்டையானானாலும்‌, அவன்‌ 
சுத்தமாயிருக்கிறான்‌. 


லேவி 19:41. அவனுடைய முன்ன, ததன்‌ 
மயிர்‌ உதிர்ந்தால்‌, 
அரைமொட்டையன்‌;; த்‌ 
சுத்தமாயிருக்கிறான்‌.. 


வெள்ளைத்தேமலும்‌, 
மொட்டைத்தலையும்‌ பசர்த்து 
அடையாளமாகாது. ஆசாரியர்‌ வெள்ளைத்‌ 
தேமலையும்‌, மொட்டைத்தலையையும்‌ 
பார்த்து, அதை குஷ்டரோகம்‌ என்று 
தப்பிதமாக தீர்மானம்பண்ணிவிடக்கூடாது. 


ஒரு புருஷனுக்காகிலும்‌ ஸ்திரீக்காகிலும்‌ 
அவர்கள்‌ சரீரத்தின்மேல்‌ வெள்ளைப்‌ 


புள்ளிகள்‌ உண்டாயிருந்தால்‌, ஆசாரியன்‌ 
பார்க்கக்கடவன்‌; அவர்கள்‌ சரீரத்திலே. 
மங்கின வெள்ளைப்‌ புள்ளிகள்‌ இருந்தால்‌, 
அது தோலில்‌ எழும்புகிற வெள்ளைத்தேமல்‌;: 
அவர்கள்‌ சுத்தமுள்ளவர்கள்‌ (லேவி 13:38.29). 


QOODNENS 
PUBLISHERS 


வெள்ளைத்தேமகைக்‌... கண்டுபிடப்பது 
சம்பந்தமான  பிரமாணத்தின்‌: 
வருமாறு : 


1. ஒரு புருஷனுக்காகிலும்‌ ஸ்திரீக்காகிலும்‌ 
அவர்கள்‌ சரீரத்தின்மேல்‌ வெள்ளைப்‌ 
புள்ளிகள்‌ உண்டாயிருந்தால்‌, 
ஆசாரியன்‌ பார்க்கக்கடவன்‌. 


அவர்கள்‌ சரீரத்திலே மங்கின 
வெள்ளைப்‌ புள்ளிகள்‌ இருந்தால்‌, அது 
தோலில்‌ எழும்புகிற வெள்ளைத்தேமல்‌; 
அவர்கள்‌ சுத்தமுள்ளவர்கள்‌ 
(லேவி 13:39) 


ஒருவனுடைய தலைமயிர்‌ 
அவன்‌ மொட்டையானாலும்‌, 
கத்தமாயிருக்கிறான்‌. அவனுடைய 
முன்னந்தலை மயிர்‌ உதிர்ந்தால்‌, 
அவன்‌ அரைமொட்டையன்‌; அவனும்‌ 
குத்தமாயிருக்கிறான்‌ (லேவி 13:40,41/ 


உதிர்ந்து, 
அவன்‌ 


குஷ்டரோகமில்லாமல்‌ 
குத்தமாயிருக்கிறவனுக்கு சடங்காச்சார 
ரீதியான சுத்திகரிப்பு தேவையில்லை. 


மொட்டைத்தலையில்‌ 
வெண்மையான படர்‌ 
லேவி 19:42-44 


லேவி 19:42. மொட்டைத்தலையிலாவது 
அரைமொட்டைத்தலையிலாவது 
சிவப்புக்‌ கலந்த வெண்மையான படர்‌ 
உண்டானால்‌, அது அதில்‌ எழும்புகிற 
குஷ்டம்‌. 

கேவி 18:43. ஆசாரியன்‌ அவனைப்‌ 
பார்க்கக்கடவன்‌; அவனுடைய 
மொட்டைத்தலையிலாவது 
அரைமொட்டைத்தலையிலாவது, 
அங்கங்களின்மேல்‌. 
குஷ்டத்தைப்போல, 
வெண்மையான 
இருக்கக்கண்டால்‌, 


மற்ற 

உண்டாகும்‌ 
சிவப்புக்கலந்த 
தடிப்பு 


லேவி 19:44. அவன்‌ குஷ்டரோகி, அவன்‌ 
தீட்டுன்னவன்‌; ஆசாரியன்‌ அவனைத்‌ 
தீட்டுன்னவன்‌ என்று தீர்க்கக்கடவன்‌; 
அவன்‌ வியாதி அவன்‌ தலையிலே. 
இருக்கிறது. 





லேவியராகமம்‌ - 


விரிவுரை 


LEVITICUS - COMMENTARY 


அரைமொட்டையாகவோ 
குஷ்டரோகமல்ல. மொட்டைத்தலையிலாவது 
அரைமொட்டைத்தலையிலாவது சிவப்புக்‌ 
கலந்த வெண்மையான படர்‌ உண்டானால்‌, 
அது அதில்‌ எழும்புகிற குஷ்டம்‌. 
(லேவி 13:42). 

டய மொட்டைத்தலையோ. 
சிவப்பு கலந்த வெண்மையான தடிப்பு 
இருக்குமென்றால்‌, அது குஷ்டரோகத்திற்கு 
அடையாளம்‌. அவன்‌ தீட்டுள்ளவன்‌. 


ஆசாரியன்‌ அவனைப்‌ பார்க்கக்கடவன்‌; 
அவனுடைய மொட்டைத்தலையிலாவது 
அரைமொட்டைத்தலையிலாவது, மற்ற 
அங்கங்களின்மேல்‌ உண்டாகும்‌ 
குஷ்டத்தைப்போல, சிவப்புக்கலந்த 
வெண்மையான தடிப்பு இருக்கக்கண்டால்‌, 
அவன்‌ குஷ்டரோகி, அவன்‌ தீட்டுள்ளவன்‌; 
ஆசாரியன்‌ அவனைத்‌ தீட்டுள்ளவன்‌ என்று 
தீர்க்கக்கடவன்‌: அவன்‌ வியாதி அவன்‌ 
தலையிலே இருக்கிறது (லேவி 13:43,44) 


'மொட்டைத்தலையிலாவது, 
அரைமொட்டைத்தலையிலா வது. எழும்புகிற. 
குஷ்டரோகத்தை கண்டுபிடிப்பது பற்றிய 
தம்முடைய பிரமாணத்தை கர்த்தர்‌ இந்த 
வனப்பகுதியில்‌ சொல்லியிருக்கிறார்‌. அதன்‌ 
விவரம்‌ வருமாறு : 


1. மொட்டைத்தலையிலாவது 
அரைமொட்டைத்தலையிலாவது சிவப்புக்‌ 
கலந்த வெண்மையான உபர்‌ 
உண்டானால்‌, அது அதில்‌ எழும்புகிற 
குஷ்டம்‌. ஆசாரியனிடத்தில்‌ கொண்டு 
வரக்கடவன்‌. 


ஆசாரியன்‌ அவனைப்‌ பார்க்கக்கடவன்‌;: 
அவனுடைய மொட்டைத்தலையிலாவது, 
அரைமொட்டைத்தலையிலாவது, மற்ற 
அங்கங்களின்மேல்‌ உண்டாகும்‌ 
குஷ்டத்தைப்போல, சிவப்புக்கலந்த 
வெண்மையான தடிப்பு 
இருக்கக்கண்டால்‌, அவன்‌ குஷ்டரோகி, 
அவன்‌ தீட்டுள்ளவன்‌; ஆசாரியன்‌ 
அவனைத்‌ தீட்டுள்ளவன்‌ என்று 
தீர்க்கக்கடவன்‌ (லேவி 13:43-44). 


தீட்டு 
லேவி 13:45,46 


லேவி 18:45, அந்த வியாதி. 
உண்டாயிருக்கிற குஷ்டரோகி வஸ்திரம்‌ 
கிழித்தவனாயும்‌, தன்‌ தலையை 
மூடாதவனாயும்‌ இருத்து, அவன்‌ தன்‌: 
தாடியை மூடிக்கொண்டு, “தீட்டு, தீட்டு” 
என்று சத்தமிடவேண்டும்‌. 


லேவி 19:46. அத்த வியாதி அவனில்‌ 
இருக்கும்‌ நான்வரைக்கும்‌ 
தீட்டுன்னவனாக எண்ணப்படக்கடவன்‌;; 
அவன்‌ தீட்டுன்னவனே; ஆகையால்‌, 
அவன்‌ தனியே குடியிருக்கவேண்டும்‌; 
அவன்‌ குடியிருப்பு பாணயத்துக்குப்‌ 
புறம்யே இருக்கக்கடவது. 


மொட்டைத்தலையிலோ அல்லது 
அரைமொட்டைத்தலையிலோ சிவப்பு சுலந்த 
வெண்மையான. டப்பு இருக்குமென்றால்‌ 
அது குஷ்டம்‌. ஆசாரியன்‌ அவனை 
தீட்டுள்ளவன்‌ என்று தீர்க்கவேண்டும்‌. 


வியாதி உண்டாமிருக்கி 
வஸ்திரம்‌ கிழிந்தவனாயும்‌, 
தலையை மூடாதவனாயும்‌ இருந்து, 
தாடியை மூடிக்கொண்டு, 

என்று சத்தமிடவேண்டும்‌. 


அந்த 
குஷ்டரோகி 
தன்‌ 
அன்‌ எம்‌ 


அந்த வியாதி அவனில்‌ இருக்கும்‌ 
நாள்வரைக்கும்‌ தீட்டுள்ளவனாக 
எண்ணப்படக்கடவன்‌; அவன்‌ தீட்டுள்ளவனே; 
ஆகையால்‌, அவன்‌ தனியே 
குடியிருக்கவேண்டும்‌: அவன்‌ குடியிருப்பு 
பாளயத்துக்குப்‌ புறம்பே இருக்கக்கடவது, 
(லேவி 13:46) 

ஆசாரியன்‌ அவனை தீட்டுள்ளவன்‌. 
என்று தீர்க்கும்போது, குஷ்டரோகியும்‌ தன்‌ 
தலையை மூடாமல்‌, தன்னுடைய 
தலையிலிருக்கும்‌. சிவப்பு கலந்த 
வெண்மையான  தடிப்பை மற்றவர்களுக்கு 
காண்பித்து, தன்‌ தாடியை மூடிக்கொண்டு, 
“தீட்டு தீட்டு" என்று சத்தமிடவேண்டும்‌. 
குஷ்டரோகி தன்னுடைய தீட்டை மறைக்காமல்‌ 
வெளிப்படுத்தி, அதை எல்லோருக்கும்‌ 
முன்பாக அறிக்கை செய்யவேண்டும்‌. 





(யய 
பிய 


அவன்‌ “தீட்டு தீட்டு” 
சத்தமிடும்போது, அவனுடைய 
வேதனையும்‌ 


என்று 
துக்கமும்‌, 
வெளிப்படுகிறது. 
துக்கத்தோடு அழுது புலம்புகிறவர்கள்‌. 
புலம்புவதுபோல, அவன்‌ தன்‌ தாடியை 
மூடிக்கொண்டு, தீட்டு தீட்டு என்று. 
சத்தமிடவேண்டும்‌. 


குஷ்டரோகி தன்னை தீட்டுள்ளவன்‌ 
என்று சத்தமிட்டு சொல்லும்போது, அவன்‌ 
தேவனுடைய வல்லமையான கரத்திற்கு 
முன்பாக தன்னைத்‌ தாழ்த்துகிறான்‌. 
ஆசாரியன்‌ தன்னை தீட்டுள்ளவன்‌ என்று 
தீர்க்கும்போது, குஷ்டரோகி தன்னை 
சுத்தமானவன்‌ என்று சொல்லி 
ஆசாரியனுக்கு விரோதமாக 
விவாதம்பண்ணாமல்‌, தன்னுடைய தீட்டை 
அங்கீகரிக்கிறான்‌. ஆசாரியனுடைய 
தீர்ப்புக்கு குஷ்டரோகி கட்டுப்படுகிறான்‌. 


தன்‌ தலையில்‌ குஷ்டரோகமுள்ளவன்‌, 
தன்னுடைய வஸ்திரத்தைக்‌ 
கிழித்துக்கொள்ளவேண்டும்‌. அவன்‌ தன்‌ 
தலையை மூடாதிருக்கவேண்டும்‌. 
வேளையில்‌ அவன்‌ 
மூடிக்கொள்ளவேண்டும்‌. 
வெட்கத்திற்கும்‌, து 
அவமானத்திற்கும்‌ அடையாளம்‌. 
குஷ்டரோகமுள்‌ எவன்‌ 
அவமானத்தை 
வெளிப்படுத்துகிறான்‌. 
கர்த்தருடைய சமுகத்தில்‌ நம்முடைய 
மால்கள்‌, திக்கை செய்வத்போது நாம்‌ 
மிகுந்த மனத்தாழ்மையோடும்‌, பயபக்தியோடும்‌ 
கர்த்தரிடத்தில்‌ ஜெபம்பண்ண வேண்டும்‌. 
நம்முடைய பாவங்களைக்‌ குறித்து நாம்‌. 
வெட்கப்படவேண்டும்‌. நம்முடைய 
பாவத்தினிமித்தமாக நம்முடைய 


இருதயத்தில்‌ அவமானம்‌ 
இயிபிகுக்கவேண்டும்‌ நம்மை நாமே 
நியாயந்தீர்த்து கர்த்தருடைய சமுகத்திற்கு 
முன்பாக, அவருடைய கிருபையையும்‌ 
இரக்கத்தையும்‌ எதிர்பார்க்கவேண்டும்‌. 
தலையில்‌ குஷ்டரோகமுள்ளவன்‌, “தீட்டு 
தீட்டு” என்று சத்தமிடும்போது. “அவன்‌ 
தன்னுடைய குஷ்டரோகத்தைக்‌ குறித்து 
மற்றவர்களை எச்சரிக்கிறான்‌. 
மற்றவர்களுக்கு அருகாமையில்‌ அவன்‌ 
போகும்போது, அவன்‌ தன்னுடைய 


தன்னுடைய 
மற்றவர்களுக்கு. 


லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


குஷ்டரோகத்தை மற்றவர்களுக்கு 
எச்சரிப்பாகச்‌ சொல்லுகிறான்‌. அவர்களுக்கு 
அருகாமையில்‌ தான்‌ வருவதையும்‌ 
அறிவிக்கிறான்‌. 


தலையில்‌ குஷ்டரோகமுள்ளவன்‌. எங்கே 
போனாலும்‌, அவன்‌ மற்ற ஜனங்களைப்‌ 
ர்க்கும்‌ "தீட்டு தீட்டு” என்று 
ர்‌ தூரத்தில்‌ 

தன்னுடைய 

"சத்தமிட்டு வெளிப்படுத்தவேண்டும்‌. 

ட்டு" என்று சத்தமிட்டு 

“நான்‌ ஒரு குஷ்டரோகி, 

என்னைத்‌ தொடாமல்‌ 

என்னும்‌ அர்த்தத்தில்‌ 


குஷ்டரோகழுள்ளவன்‌ 
தீட்டானவன்‌. அவனை மற்றவர்கள்‌ 
தொடும்போது அல்லது அவன்‌ மற்றவர்களை 
தொடும்போது, அவனுடைய 
சடங்காச்சாரமான தீட்டு, மற்றவர்களையும்‌ 
தொற்றிக்கொள்ளும்‌. குஷ்டரோகியின்‌ 
தீட்டினால்‌, அவனைத்‌ தொட்டவர்களும்‌ 
தீட்டாயிருப்பார்கள்‌. 


நியாயப்பிரமாணத்தினால்‌ பாவத்தையும்‌, 
அசுத்தத்தையும்‌, தீட்டையும்‌ வெளிப்படுத்திக்‌ 
காண்பிக்க மாத்திரமே. முடியும்‌. 
நியாயப்பிரமாணத்திற்கு தீட்டை சுத்திகரிக்கும்‌ 
வல்லமையில்லை. நியாயப்பிரமாணம்‌ 
நம்முடைய பாவத்தை 
காண்பிக்கிறது. 
சுவிசேஷமோ, நம்முடைய 
இயேசுகிறிஸ்துவுக்குள்‌ 
வாக்குப்பண்ணப்பட்டிருக்கிற 
வெளிப்படுத்துகிறது. 
தலையிலே. 
தீட்டுள்ளவன்‌. 
குடியிருக்கவேண்டும்‌. 
குடியிருப்பு 
இருக்கவேண்டும்‌. 
சொல்லுகிறார்‌. 
இப்போ, 


து 
பாளயமிறங்கியிருக்கிறார்கள்‌. 


குஷ்டரோகமுள்ளவன்‌ 
அவன்‌ தனியே 


அவன்‌ 
புறம்பே 


என்றும்‌, 
பாளயத்திற்கு 
என்றும்‌ கர்த்தர்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
வனாந்தரத்திலே. 





BALWETHER 
பிய 


தீட்டுள்ளவனாகயிருப்பதினால்‌, அவன்‌ தான்‌ 
வாசம்பண்ணுகிற பட்டணத்தையோ அல்லது 
கிராமத்தையோ அல்லது நகரத்தையோ விட்டு 
வெளியேறி, பட்டணத்திற்கு புறம்பே தனியே 
குடியிருக்கவேண்டும்‌. அந்த இடங்களிலே 
அவனைப்போல மற்ற குஷ்டரோகிகள்‌ 
மாத்திரமே குடிமிருப்பார்கள்‌. குஷ்டரோகி 
மற்ற _ குஷ்டரோகிகளோடு சகவாசம்‌ 
வைத்துக்கொள்ளலாம்‌. அவன்‌ 
குஷ்டமில்லாமல்‌ சுத்தமாமிருக்கிறவர்களோடு 
எந்தசகவாசமும்‌ வைத்துக்கொள்ளக்கூடாது. 
'மொட்டைத்தலையில்‌ 
எழும்பினவனைப்பற்றிய 
விவரம்‌ வருமாறு : 


குஷ்டம்‌ 
பிரமாணத்தின்‌ 


1. வியாதி. உண்டாயிருக்கிற 
குஷ்டரோகி வஸ்திரம்‌ கிழிந்தவனாய்‌ 
இருக்கவேண்டும்‌. 


நன்‌ தலையை 


இருக்கவேண்டும்‌. 


மூபாதவனாய்‌. 


அவன்‌ தன்‌ தாடியை 
கொள்ளவேண்டும்‌. 


“தீட்டு, தீட்டு 
சந்தமிடவேண்டும்‌. 


அந்த வியாதி அவனில்‌ இருக்கும்‌ 
நாள்வரைக்கும்‌ தீட்டுள்ளவனாக 
எண்ணப்படக்கடவன்‌; அவன்‌ 
தீட்டுள்ளவனே (லேவி 13:46), 


மூடிக்‌ 


என்று 


அவன்‌ தனியே குடியிருக்கவேண்டும்‌; 
அவன்‌ குடியிருப்பு பாளயத்துக்குப்‌ 
புறம்பே இருக்கக்கடவது. 


குஷ்டரோகிகள்‌ பாவிகளுக்கு 
அடையாளமாக இருக்கிறார்கள்‌. மரணமே. 
அவர்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கும்‌ 
தண்டனை. தனக்கு குஷ்டரோகம்‌ வந்த 
படியினால்‌, அவன்‌ மரித்தவனைப்போல. 
துக்கம்‌ கொண்டாடுகிறான்‌. அவன்‌ உயிரோடு 
இருந்தும்‌, செத்தவனைப்‌ போலிருக்கிறான்‌. 
அவன்‌ செய்த பாலத்தின்‌ நிமித்தம்‌ 
அவனுடைய சரீரம்‌ அழுகிப்போயிற்று. பாவம்‌ 
செய்தவன்‌ தேவனிடத்தில்‌ வந்து. தன்னுடைய 
பாவத்தை அறிக்கையிட வேண்டும்‌. 


லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


தன்னிடத்தில்‌ எந்த 
இல்லையென்று, தேவனுடைய சமுகத்தில்‌ 
அங்கிகரிக்க வேண்டும்‌. (சங்‌ SIS; 
2கொரி 5:21; எபே 2: யோவான்‌ 1:9). 


நீதியும்‌ 


தனியே 
அவன்‌ குடியிருப்பு 


குஷ்டரோகி 
குடியிருக்கவேண்டும்‌; 
பாளயத்துக்குப்‌ புறம்பே இருக்கவேண்டும்‌. 
ஆரோக்கியமான மற்ற  ஜனங்களோடு 
குஷ்டரோகிக்கு எந்தவிதமான உறவும்‌, 
தொடர்பும்‌ இருக்கக்கூடாது. இதனால்‌ 
அவர்கள்‌ பாளயத்திற்குப்‌ புறம்பே 
குடிமிருக்குமாறு அனுப்பப்பட்டு 
விடுகிறார்கள்‌(எண்‌ 5:2-4; எண்‌ 1210-15). 


வஸ்திரத்தில்‌ குஷ்டதோஷம்‌ 
லேவி 13:47-59 


லேவி. 19:47. 
வஸ்திரத்திலாவது, 
வண்திரத்திலாவது, 


லேவி 19:48, 
ஆட்டுமயிரான 
ஊடையிலாவது, 
தோலினால்‌ 
வஸ்துவிலாவது 
தோன்றி, 


லேவி 19:49. 


ஆட்டுமயிர்‌ 
பஞ்சுநூல்‌ 


பஞ்சுநூல்‌, அல்லது 
பாவிலாவது, 
தோலிலாவது, 
எந்தவித 
குஷ்டதோஷம்‌: 


ஒரு 
செய்த 


வஸ்திரத்திலாவது, 
தோலிலாவது, ாவிலாவது, 
ஊடையிலாவது, தோலினால்‌ செய்த 
எத்தவித வஸ்துவிலாவது குஷ்டதோஷம்‌ 
பச்சையாயாவது சிவப்பாயாவது 
காணப்பட்டால்‌ அது குஷ்டமாயிருக்கும்‌; 
அதை ஆசாரியனுக்குக்‌ காண்பிக்க 
வேண்டும்‌. 


லேவி 18:50, ஆசாரியன்‌ அதைப்‌ 
பார்த்து, ஏழு நான்‌ அடைத்துவைத்து, 


கேவி 18:51. ஏழாம்‌ நானிலே அதைப்‌ 
பார்க்கக்‌ கடவன்‌; வஸ்திரத்திலாவது, 
பாவிலாவது, ஊடையிலாவது, 
தோலிலாவது, தோலினால்‌ செய்த 
எந்தவித  வஸ்துவிலாவது அது 
அதிகப்பட்டிருத்தால்‌, அது அரிக்கிற 
குஷ்டம்‌; அது தீட்டாயிருக்கும்‌. 





லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


லேவி 19:52. அந்தத்‌ தோஷம்‌ இருக்கிற 
ஆட்டுமயிரினாலும்‌ பஞ்சுநாலினாலும்‌ 
செய்த வஸ்திரத்தையும்‌ பாவையும்‌, 
ஊடையையும்‌, தோலினால்‌ செய்த 
எத்தவித வஸ்துவையும்‌ 
சட்டெரிக்கக்கடவன்‌; அது அரிக்கிற 
குஷ்டம்‌; ஆகையால்‌ அக்கினியில்‌: 
சுட்டெரிக்கப்படவேண்டும்‌. 


லேவி 19:58. வஸ்திரத்தின்‌ பாவிலாவது, 
ஊடையிலாவது, தோலினால்‌ செய்த 
எந்தவித  வஸ்துவிலாவது, அந்தத்‌ 
தோஷம்‌ அதிகப்படவில்லை என்று. 
ஆசாரியன்‌ கண்டால்‌, 


லேவி 19:54. அப்பொழுது ஆசாரியன்‌ 
அதைக்‌ கழுவச்சொல்லி, இரண்டாத்தரம்‌ 
ஏழுநான்‌ அடைத்துவைத்து, 


லேவி 19:55. அது கழுவப்பட்டயின்பு, 
அதைப்‌ பார்க்கக்கடவன்‌; அந்தத்‌ 
தோஷம்‌. அதிகப்படாதிருத்தாலும்‌, 
அது திறம்‌ மாறாததாயிரு ந்தால்‌. 
தீட்டாயிருக்கும்‌ அக்கினியில்‌ அதைச்‌. 
குட்டெரிக்கவேண்டும்‌; அது 
அவ்வஸ்திரத்தின்‌ உட்புறத்திலூம்‌ 
வெளிப்புறத்திலூம்‌ உருவ அரிக்கும்‌. 


லேவி 19:56. கழுவப்பட்டபின்பு அது 
குலுகிற்றென்று ஆசாரியன்‌. 
கண்டானேயாகில்‌, அதை 
வஸ்திரத்திலாவது, தோலிலாவது, 
பாவிலாவது, ஊடையிலாவது. 


இராதபடிக்கு எடுத்துப்போடவேண்டும்‌. 


லேவி 18597. இன்னும்‌ 
வஸ்திரத்திரைவது, பாவிலாவது, 


ஊடையிலாவது, தோலினால்‌ செய்த 
எத்தவித வஸ்துவிலாவது 
காணப்பட்டால்‌, அது படருகிற தோஷம்‌; 
ஆகையினால்‌ அது. உள்ளதை 
அக்கினியில்‌ ௬ட்டெரிக்கவேண்டும்‌. 


அது 


லேவி 18:58. வஸ்திரத்தின்‌ பாவாவது, 
ஊடையாவது, தோலினால்‌ செய்த 
எந்தவித வஸ்துவாவது 
ப்பட்டமின்பு. அத்தத்‌ தோஷம்‌ 
அதை விட்டுப்‌ பேோயிற்றேயானால்‌, 
இரண்டாத்தரம்‌ கழுவப்படவேண்டும்‌; 
அப்பொழுது ௬த்தமாயிருக்கும்‌. 


QOODNENS 
PUBLISHERS 


கேவி 1959. ஆட்டுமயிராலாகிலும்‌ 
பஞ்சுநாலாலாகிலும்‌ நெய்த. 
வஸ்திரத்தையாவது, பாவையாவது, 
ஊடையையாவது, தோலினால்‌ செய்த 
எந்தவித. வஸ்துவையாவது, 
சுத்தமென்றாவது தீட்டென்றாவது 
தீர்க்கிறதற்கு, அதினுடைய 
குஷ்டதோஷத்துக்கடுத்த பிரமாணம்‌ 
இதுவே என்றார்‌. 


ப தால்‌. 
குஷ்டதோஷத்தைப்பற்றியும்‌ 
நியாயப்பிரமாணத்தில்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
இந்த வஸ்திரம்‌ ஆட்டுமயிர்‌ வஸ்திரமாகவோ 
அல்லது பஞ்சநூல்‌ வஸ்திரமாகவோ 
இருக்கலாம்‌. 


வஸ்திரத்தில்‌ காணப்படும்‌ 
குஷ்டதோஷம்‌, சரீரத்தில்‌ காணப்படும்‌ 
குஷ்டதோஷத்தைப்போல  தீட்டானதாகவே 
கருதப்படுகிறது. வஸ்திரத்தில்‌ குஷ்ட தோஷம்‌ 
காணப்படுமென்றால்‌, அந்த வஸ்திரத்தை 
அக்கினியில்‌ சுட்டெரிக்கவேண்டும்‌. ஆனாலும்‌ 
அதை உடனே சுட்டெரித்துப்போடாமல்‌, 
ஆசாரியன்‌ அதிலே குஷ்டதோஷமுள்ளதா 
என்பதை சோதித்துப்‌ பார்த்து, 
உறுதிபண்ணின பின்பு, அதை 
அக்கினியில்‌ சுட்டெரித்துப்போடவேண்டும்‌. 


காணப்படும்‌ 


கர்த்தர்‌ மோசேயையும்‌ ஆரோனையும்‌ 
நோக்கி, “ஆட்டுமமிர்‌ வஸ்திரத்திலாவது, 
பஞ்சுநூல்‌ வஸ்திரத்திலாவது. பஞ்சுநூல்‌, 
அல்லது. ஆட்டுமமிரான 
ஊடையிலாவது, ஒரு 

தோலினால்‌ செய்த 
வஸ்துவிலாவது குஷ்டதோஷம்‌ தோன்றி, 
வஸ்திரத்திலாவது. தோலிலாவது, 
பாவிலாவது, ஊடையிலாவது, தோலினால்‌ 
செய்த எந்தவித வஸ்துவிலாவது 
குஷ்டதோஷம்‌ பச்சையாயாவது சிவப்பாயாவது 
காணப்பட்டால்‌ அது குஷ்டமாயிருக்கும்‌; 
அதை  ஆசாரியனுக்குக்‌ காண்பிக்க 
வேண்டும்‌” (லேவி 13:47-49) என்று 
சொல்லுகிறார்‌. 


ஆசாரியன்‌ அதைப்‌ பார்த்து. ஏழு நாள்‌ 
அடைத்துவைத்து, ஏழாம்‌ நாளிலே அதைப்‌ 
பார்க்கக்‌ கடவன்‌; வஸ்திரத்திலாவது. 
பாவிலாவது, ஊடையிலாவது, தோலிலாவது, 
தோலினால்‌ செய்த எந்தவித வஸ்துவிலாவது 
அது அதிகப்பட்டிருந்தால்‌, அது அரிக்கிற 

்‌ அது தீட்டாயிருக்கும்‌ 


குஷ்டம்‌; 
(லேவி 13:50,31). 





BALWETHER 
பிய 


அந்தத்‌ தோஷம்‌: இருக்கிற 
ஆட்டுமயிரினாலும்‌ பஞ்சுநூலினாலும்‌ செய்த 
வஸ்திரத்தையும்‌ பாவையும்‌, ஊடையையும்‌, 


தோலினால்‌ செய்த எந்தவித வஸ்துவையும்‌ 

சட்டெரிக்கக்கடவன்‌: அது அரிக்கிற குஷ்டம்‌: 
கையால்‌. அ 

சுட்டெரிக்கப்படவேண்டும்‌ (லேவி 13:52). 


க்கினியில்‌ 


வஸ்திரத்தின்‌ பாவிலாவது. 
ஊடையிலாவது, தோலினால்‌ செய்த எந்தவித 
வஸ்துவிலாவது. அந்தத்‌ தோஷம்‌: 
அதிகப்படவில்லை என்று ஆசாரியன்‌ 
கண்டால்‌, அப்பொழுது ஆசாரியன்‌ 
அதைக்‌ கழுவச்சொல்லி, இரண்டாந்தரம்‌ 
ஏழுநாள்‌ அடைத்துவைக்கவேண்டும்‌ 
(லேவி 13:53,54). 
குழுவப்பட்டபின்பு 

அந்தத்‌ 


அது 
பார்க்கக்கடவன்‌ ம்‌ 
அதிகப்படாதிருந்தாலும்‌, நிறம்‌ 
மாறாததாயிருந்தால்‌ தீட்டாமிருக்கும்‌: 
அக்கினியில்‌ அதைச்‌ சுட்டெரிக்கவேண்டும்‌: 
அது... அவ்வஸ்திரத்தின்‌ உட்புறத்திலும்‌ 

வெளிப்புறத்திலும்‌ உருவ அரிக்கும்‌ 
(லேவி 


அதைப்‌ 
தோஷம்‌ 


கழுவப்பட்டபின்பு அது குறுகிற்றென்று 
ஆசாரியன்‌ கண்டானேயாகில்‌, அதை 
வஸ்திரத்திலாவது. தோலிலாவது. 
புவிக்கு, கக்ஸவினாவது.  இளதபக்க்‌ 
எடுத்துப்போடவேண்டும்‌. அது இன்னும்‌ 
வஸ்திரத்திலாவது. பாவிலாவது. 
ஊடையிலாவது, தோலினால்‌ செய்த எந்தவித 
வஸ்துவிலாவது காணப்பட்டால்‌, அது 
படருகிற தோஷம்‌; ஆகையினால்‌ அது 
உள்ளதை அக்கினியில்‌ சுட்டெரிக்கவேண்டும்‌. 
(லேவி 13:56,57) 


த்தின்‌ பாவாவது, ஊடையாவது, 
தோலினால்‌ செய்த எந்தவித வஸ்துவாவது 
குழுவப்பட்டபின்பு. அந்தத்‌ தோஷம்‌ அதை 
விட்டும்‌ போமிந்றேயானால்‌, இரண்டாந்தூம்‌ 
கழுவப்படவேண்டும்‌: அப்பொழுது 
சுத்தமாயிருக்கும்‌ (லேவி 13:58). 


ஆட்டுமயிராலாகிலும்‌ 
பஞ்சுநூலாலாகிலும்‌ நெய்த 
வஸ்திரத்தையாவது, பாவையாவது, 
ஊடையையாவது. தோலினால்‌ செய்த. 
எந்தவித வஸ்துவையாவது, சுத்தமென்றாவது 
தீட்டென்றாவது தீர்க்கிறதற்கு, அதினுடைய 
குஷ்டதோஷத்துக்கடுத்த பிரமாணம்‌ இதுவே 
என்றார்‌ (லேவி 13:59). 


லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


வஸ்திரத்தில்‌. குஷ்டதோஷம்‌ 
உறுதிபண்ணப்பட்டால்‌ அது அக்கினியிலே. 
சுட்டெரிக்கப்படவேண்டும்‌. வஸ்திரத்தில்‌ 
குஷ்டதோஷம்‌ இருப்பது 
சந்தோனாவிரு்துவண்றானே ல 


திகப்பாம்கிகுக்குகொன்னை. 
வஸ்திரத்‌ அக்கினியிலே 
சுட்டெரிக்கவேண்டியதில்லை. அந்த 
வஸ்திரத்தை கழுவினால்‌ போதுமானது. 
நித்தின்‌. ல அம்‌ 
குஷ்டதோஷத்தைப்பற்றியும்‌ கர்த்தர்‌ இந்த 
வசனப்பகுதியில்‌ தெளிவுபடுத்துகிறார்‌. அதன்‌ 
விவரம்‌ வருமாறு : 


1. குஷ்டதோஷமுள்‌ வஸ்திரத்தை 
கப்‌ காண்பிக்க வேண்டும்‌ 


(லேவி 13:47-49). 


எந்தவித 

குஷ்டதோஷம்‌ 

வஸ்திரத்திலாவது, 

பாவிலாவது, 

தோலினால்‌ 

எந்தவித வஸ்துவிலாவது 

குஷ்டதோஷம்‌ பச்சையாயாவது 

"காணப்பட்டால்‌ அது 

ஆசாரியன்‌ 

பார்த்து, ஏழு நாள்‌ 
அடைத்துவைத்திருப்பான்‌ 

(லேவி 13:49-50). 


ஏழாம்‌. நாளிலே அதைப்‌ பார்க்கக்‌ 
குஷ்டதோஷமான 
உஸ்தரத்தி்‌ அது அதிகப்பட்டிருந்தால்‌, 
அது அரிக்கிற குஷ்டம்‌; அது 
தீட்டாயிருக்கும்‌ (லேவி 13:51) 


குஷ்டதோஷமான வஸ்திரத்தைச்‌ 
சுட்டெரிக்கக்கடவன்‌ (லேவி 13:52). 


குஷ்டதோஷமான வஸ்திரத்தில்‌ அந்தத்‌ 
தோஷம்‌ அதிகப்பபவில்லை என்று 
ஆசாரியன்‌ கண்டால்‌, அப்பொழுது 
ஆசாரியன்‌ அதைக்‌ கழுவச்‌ சொல்லி, 
இரண்டாந்தரம்‌ ஏழுநாள்‌ 





BALWETHER 
பிய 


பதினான்கு நாட்களுக்கு பின்‌, அது 
கழுவப்பட்டபின்பு, அதைப்‌ பார்க்கக்‌ 
கடவன்‌; அந்தத்‌ தோஷம்‌: 
அதிகப்படாதிருந்தாலும்‌. அது நிறம்‌. 
மாறாததாயிருந்தால்‌ தீட்டாயிருக்கும்‌:: 
அக்கினியில்‌ அதைச்‌ சுட்டெரிக்க 
வேண்டும்‌; அது அல்வஸ்திரத்தின்‌ 
உட்புறத்திலும்‌ வெளிப்புறத்திலும்‌ உருவ. 
அரிக்கும்‌. (லேவி 13:55). 


பம்‌ அது Al 
ஆசாரியன்‌ கண்டானேயாகில்‌, 
குஷ்டதோஷமான 
இராதபடிக்கு 
(லேவி 13:56). 


வஸ்றிரத்தில்‌ 
எடுத்துப்போடவேண்டும்‌. 


அது இன்னும்‌ குஷ்டதோஷமான 
வஸ்திரத்தில்‌ காணப்பட்டால்‌, அது 
படருகிற தோஷம்‌; ஆகையினால்‌ அது. 
உள்ளதை அக்கினியில்‌ சுட்டெரிக்க 
வேண்டும்‌ (லேவி 13:57). 


லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


9. குஷ்தோஷமான வஸ்திரம்‌ 
கழுவப்பட்டபின்பு, அந்தத்‌ தோஷம்‌ 
அதை விட்டுப்‌ போயிற்றேயானால்‌, 
இரண்டாந்‌ தரம்‌ கழுவப்படவேண்டும்‌:: 
அப்பொழுது சுத்தமாயிருக்கும்‌ 


(லேவி 13:58). 

வஸ்திரத்தின்‌ குஷ்டதோஷம்‌ 
அல்வஸ்திரத்தின்‌. உட்புறத்திலும்‌ 
வெளிப்புறத்திலும்‌ உருவ அரிக்கும்‌. இந்த 
அரிக்கும்‌ என்பதற்கான 
எபிரெய வார்த்தை "பேகேதேத்‌' என்பதாகும்‌, 
“பாகாத்‌' என்னும்‌ 
தொடர்புடையது 
பேகேதேத்‌ என்னும்‌ எபிரெய வார்த்தைக்கு 
உட்புறத்திலும்‌ வெளிப்புறத்திலும்‌ அரித்தல்‌ 
என்றும்‌. பாகாத்‌ என்னும்‌ எபிரெய 
வார்த்தைக்கு, குழி, கெபி, குகை, பள்ளம்‌ 

என்றும்‌ பொருள்‌ சொல்லலாம்‌. 





லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


குஷ்டரோகமுள்ளதா 
அவன்‌ சடங்காச்சார 
அசுத்தமாயிருக்கிறானா 
ஆசாரியன்‌ 
ஆசாரியனே 


என்று 


ஒருவனுக்கு 
என்பதையும்‌, 
பிரகாரமாக 
என்பதையும்‌ 
தீர்மானம்பண்ணவேண்டும்‌. 
குஷ்டரோகியை தீட்டுள்ளவன்‌ 
நியாயந்தீர்க்கவேண்டும்‌. 


ப்ப அதிகாரத்தில்‌ குஷ்டரோகியை 

பிரமாணத்தைப்பற்றிச்‌ 

ச க்கககது இது சடங்காச்சார 

ரீதியான சுத்திகரிப்பு முறையாகும்‌. 

ஆசாரியனால்‌ குஷ்டரோகியை சுத்தமாக்க 

முடியாது. குஷ்டரோகி சுத்தமாகும்போது. 
ஆசாரியன்‌ அவனை சுத்திகரிக்கலாம்‌ 


புதிய ஏற்பாட்டுக்காலத்து 
ஊழியக்காரர்களுக்கு கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்து விசேஷித்த வல்லமையையும்‌ 
அதிகாரத்தையும்‌ கொடுத்திருக்கிறார்‌. 
அவர்கள்‌ குஷ்டரோகியை குணப்படுத்தி, 
சுத்தம்பண்ண வேண்டும்‌. 
ஒருவன்‌ குஷ்டம்‌ நீங்கி 
சுத்தமாயிருக்கிறான்‌ என்பதை ஆசாரியன்‌ 
அறிவிக்கவேண்டிய விதம்‌ (லேவி 142-0). 
குஷ்டரோகி சுத்தமான பின்பு, எட்டாம்‌ 
நாளிலே கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய 
பலிகளைப்பற்றிய விவரம்‌ (லேவி 1410-32). 
வீட்டிலே குஷ்டதோஷத்திற்கான 
அடையாளங்கள்‌ படும்போது, அந்த. 
வீட்டை பராமரிக்க வேண்டிய விதம்‌ 
(லேவி 14:33-53). குஷ்டரோகத்திற்கு அடுத்த 
பொதுவான பிரமாணம்‌ (லேவி 14:54-57. 


குஷ்டரோகியினுடைய 
சுத்திகரிப்பு 
லேவி 1441-9 


லேவி 14:1. பின்பு கர்த்தர்‌ மோசேயை 
நோக்கி: 


QOODNENS 
PUBLISHERS 


லேவி 14:2. குஷ்டரோகியினுடைய 


சுத்திகரிப்பின்‌ நாவில்‌ அவனுக்கடுத்த 


லேவி 143. ஆசாரியன்‌ பாளயத்துக்குப்‌ 
புதம்பே போய்‌; குஷ்டரோகியின்‌ 
குஷ்டவியாதி சொஸ்தமாயிற்று என்று 
கண்டால்‌, 


லேவி. 1424. சுத்திகரிக்கப்பட 
'வேண்டியவனுக்காக, உயிரோடிருக்கும்‌ 
சுத்தமான இரண்டு குருவிகளையும்‌, 
கேதுருக்கட்டையையையும்‌, சிவப்பு 
நூலையும்‌, சசேப்பையும்‌ வாங்கிவரக்‌: 
கட்டளையிடக்கடவன்‌.. 


லேவி 14:9. பின்பு, ஆசாரியன்‌ அந்தக்‌ 
குருவிகளில்‌ ஒன்றை. ஒரு 
மண்பாண்டத்திலுன்ன ஊற்றுநீர்மேல்‌ 
கொல்லச்‌ சொல்லி, 


லேவி. 14:6. உயிருன்ன குருவியையும்‌, 
கேதுருக்கட்டையையும்‌, 
சிவப்புதூலையும்‌, சுசோப்பையும்‌ 

இவைகளையும்‌ உயிருன்ன 
குருவியையும்‌ ஊற்றுநீர்மேல்‌ 
கொல்லப்பட்ட குருவியின்‌: 
இரத்தத்திலே தோய்த்து, 


கேவி 147. குஷ்டம்‌ நீங்கச்‌ 
சுத்திகரிக்கப்படுகிறவன்மேல்‌ ஏழுதரம்‌ 
தெனித்து, அவனைச்‌ சத்தம்பண்ணி, 
உயிருன்ன குருவியை வெளியிலே. 
விட்டுவிடக்கடவன்‌. 


லேவி 14:8. சுத்திகரிக்கப்படுகிறவன்‌ 
தன்‌ வஸ்திரங்களைத்‌ தோய்த்து, தண்‌: 
மயிர்‌ முழுவதையும்‌ சிரைத்து, தான்‌ 
சுத்தமாகும்படி. ஜலத்தில்‌ 
ஸ்நானம்பண்ணி, பின்பு பாணயத்தில்‌ 
பிரவேசித்து, தன்‌ கூடாரத்தூக்குப்‌ 
புறம்பே ஏழுநான்‌ தங்கி, 


லேவி 14:9. 
தலையையும்‌ 
புருவங்களையும்‌ தன்னுடைய மயிர்‌ 
முழுவதையும்‌ சிரைத்து, தன்‌ 
வஸ்திரங்கனைத்‌ தோய்த்து, ஜலத்தில்‌ 
ஸ்நானம்பண்ணவேண்டும்‌; அப்பொழுத 
சுத்தமாயிருப்பான்‌. 


ஏழாம்‌ நானிலே தன்‌ 
தாடியையும்‌ 





(யய 
பிய 


குஷ்டரோகம்‌ குணப்படுத்த முடியாத 


மரித்துப்போகிறார்கள்‌. 
ராஜாவை இதற்கு உதாரணமாக 
சொல்லலாம்‌. உசியா மரணமடைந்த 
நாளிலே, அவர்‌ குஷ்டரோகியாகவே மரித்தார்‌. 
ஆனாலும்‌ மோசேயின்‌ சகோதரியாகிய 
மீரியாமின்‌ குஷ்டரோகம்‌ ஏழுநாளில்‌ 
குணமாயிற்று. ஒருவனுக்கு குஷ்டரோகம்‌ 
பிடிக்கும்போது. அது காலப்போக்கில்‌ 
குணமாகும்‌. 


ஒருவனுக்கு குஷ்டரோகமுள்ளதா 
என்பதை ஆசாரியனே சோதித்துப்‌ பார்த்து 
தீர்மானப்பண்ணவேண்டும்‌. குஷ்டரோகியை 


கொண்டுவரப்படவேண்டும்‌. 
மேசேயினிடத்தில்‌, குஷ்டரோகிமினுடைய 
சுத்திகரிப்பின்‌ பிரமாணத்தை சொல்லுகிறார்‌ 
(லேவி 14:1,2). 

குஷ்டரோகி பாளயத்திற்கு உள்ளே 
தங்கக்கூடாது. அவன்‌ பாளயத்திற்கு புறம்பே 
தங்கியிருக்கவேண்டும்‌. குஷ்டரோகியின்‌ 
குஷ்டவியாதி சொஸ்தமாமிற்றா என்பதை 
கண்டுபிடிப்பதற்கு, ஆசாரியன்‌ பாளயத்திற்கு 
புறம்பே போய்‌, அங்கே தங்கியிருக்கும்‌. 
குஷ்டரோகியை சோதித்துப்‌ பார்க்கவேண்டும்‌. 
(லேவி 14:3) 


குஷ்டரோகி பத ாககந்தாத்‌ 
கர்த்தர்‌ அவன்மீதும்‌ தம்முடைய 
இரக்கத்தையும்‌ கிருபையையும்‌ 
காண்பிக்கிறார்‌. அவன்‌ பாளயத்திற்கு புறம்பே 
தங்கியிருந்தாலம்‌. ஆசாரியன்‌ அங்கே பொய்‌, 
அவனை சோதித்துப்‌ பார்க்கவேண்டுபென்று 
கர்த்தர்‌ கட்டளையிடுகிறார்‌. 


ஷ்டரோகமுள்ளவன்‌. 
பாளயத்திற்குள்ளே தங்கக்கூடாது. என்றும்‌, 
அவன்‌ பாளயத்திற்கு புறம்பே 
தங்கவேண்டுமென்றும்‌ கர்த்தர்‌ தம்முடைய 
பிரமாணத்தில்‌ சொல்லியிருக்கிறார்‌. 
ஆகையினால்‌. குஷ்டரோகியால்‌ 
பாளயத்திற்குள்ளே வந்து ஆசாரியனை 
சந்திக்க முடியாது. ஆனாலும்‌ ஆசாரியன்‌ 
பாளயத்திற்கு புறம்பே போகலாம்‌. அங்கே 
தங்கியிருக்கும்‌ குஷ்டரோகியை ஆசாரியன்‌ 
சோதித்துப்‌ பார்க்கலாம்‌. 


லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


உங்களில்‌ ஒருவன்‌ வியாதிப்பட்டால்‌, 
அவன்‌ சபையின்‌ மூப்பர்களை 
வரவழைப்பானாக: அவர்கள்‌ கர்த்தருடைய 
நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய்பூசி, 
அவனுக்காக ஜெபம்பண்ணக்கடவர்கள்‌" 
(யாக்‌ 5:14). இந்த வசனத்திற்கு, “உங்களில்‌ 
ஒருவன்‌ வியாதிப்பட்டால்‌, ஊழியக்காரர்கள்‌ 
அவனைப்போய்‌ பார்க்கவேண்டும்‌" என்றும்‌ 
பொருள்‌ சொல்லலாம்‌. 


மனுஷனுடைய பாவத்தினால்‌ 
அவனுக்கு ஆவிக்குரிய குஷ்டரோகம்‌ 
உண்டாகிறது. ஜனங்கள்‌ குஷ்டரோகியை 
விட்டு விலகிப்போவதுபோல, விசுவாசிகள்‌ 
பாவிகளை விட்டு விலகி வேறுபிரிந்து 
ஜீவிக்கிறார்கள்‌. ஆவிக்குரிய விசுவாசிகளின்‌ 
மத்தியிலே, பாவிகளுக்கும்‌ துன்மார்க்கருக்கும்‌ 
இடமில்லை. விசுவாசிகள்‌ பாவிகளை 
வெறுத்து ஒதுக்கிவிடுவார்கள்‌. பாவிகளுக்கு 

ரல்‌ மனவேதனையும்‌ அவமானமும்‌ 
ஏற்படுகிறது. 

குஷ்டரோகிகள்‌ பாளயத்திற்கு புறம்பே 
ஜனங்களோடு ஐக்கியமில்லாமல்‌ 
தனிமையிலிருப்பதுபோல, பாவிகளும்‌ 
விசுவாசிகளோடு ஐக்கியமில்லாமல்‌ 
தனிமையிலிருக்கிறார்கள்‌. சாரியன்‌ 
பாளயத்திற்கு புறம்பே போய்‌ குஷ்டரோகியை 
சந்திக்கவேண்டுமென்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. கர்த்தருடைய பிரமாணத்தை 
ஆவிக்குரிய குஷ்டரோகிக்கும்‌ 
பயன்படுத்தலாம்‌. விசுவாசிகள்‌ பாவிகளை 
வெறுத்து ஒதுக்கிவிடக்கூடாது. அவர்களை 
பகைவர்களாக பாவிக்கக்கூடாது. 


விசுவாசிகள்‌ பாவிகள்மீதும்‌ 
அன்புகூர்ந்து, அவர்களை சந்தித்து. 


அவர்களுடைய பாவங்களை அவர்களுக்கு 
எடுத்து சொல்லவேண்டும்‌. கர்த்தருடைய 


பிள்ளைகள்‌ பாலிகளிடத்திலும்‌ 

அன்பாயிருக்கவேண்டும்‌. அவர்களுக்கும்‌ 
டய சகோதர சிநேகத்தை 

வெளிப்படுத்தி காண்பிக்கவேண்டும்‌. 


“ஆனாலும்‌ அவனைச்‌ சத்துருவாக 
எண்ணாமல்‌, சகோதரனாக எண்ணி, 
அவனுக்குப்‌ |த்திசொல்லுங்கள்‌" 
(தெச 3:15). 





லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


கர்த்தர்‌ தம்முடைய பையினால்‌ 
குஞ் ரோகி த்காக்குக்கோயு 
ஆசாரியன்‌ அவனை 

தள்ளிவிடாமல்‌, அவனை 

என்று ஏற்றுக்கொள்கிறான்‌. 

தம்முடைய கிருபையினால்‌ 

பாவத்திற்கு மனந்திரும்புகிற 
மன்னிக்கிறார்‌. கர்த்தர்‌ 

தம்முடைய சமுகத்தில்‌ ஏற்றக்கொள்கிறார 
கர்த்தர்‌ ஒருவனுடைய பாவத்தை மன்னித்து. 
அவனை ஏற்றுக்கொள்ளும்போது. 
விசுவாசிகளும்‌ அவனை ஏற்றுக்கொள்ள 
வேண்டும்‌. 


பாவத்திற்கு 
கர்த்தர்‌ 
ல 
மிகுந்த 
பாவிகள்‌ 
நமக்குள்ளும்‌ 
நாமும்‌ 
அவர்களை 


தன்னுடைய 
மனந்திரும்புகிற ன்‌ 
அன்பாயிருக்கிறார்‌. மனந்திரும்புகிற 
பாவியினிமித்தம்‌ பரலோகத்தில்‌ 
சந்தோஷமுண்டாகிறது. 
மனந்திரும்பும்போது 
சந்தோஷமுண்டாகவேண்டும்‌ 
அவர்கள்மீது அன்புகூர்ந்து, 
அன்பாய்‌ ஏற்றுக்கொள்ளவேண்டும்‌. 


கொரிந்து சபையிலே ஒரு சில 
விசுவாசிகள்‌ ௪ 
வைக்குப்பட்டிருந்தார்கள்‌. 
அவர்களுடைய 
ட்டாட்டங்களுமே 
அகா மக்‌ த்‌ 
தங்கள்‌ ஜீவியத்தில்‌ செொப்படுத்தனமோது, 
அவர்களை மன்னித்து, (வர்களை 
மறுபடியும்‌ சபையில்‌ சேர்த்துக்கொள்ள 
வேண்டுமென்று பவல்‌ ஆலோசனை 
சொல்லுகிறார்‌. 


"ஆதலால்‌ அவன்‌ அதிக துக்கத்தில்‌ 
அறிதந்துபோகாதக்கு, நீங்கள்‌ அவனுக்கு 
மன்னித்து ஆ 
அந்தப்படி, உங்கள்‌ அன்பை 
காண்பிக்கும்படி 
'வேண்டிக்கொள்ளுகிறேன்‌” (2கொரி 2:7 8). 


பாவியின்மீது. 


i 


குஷ்டரோகியின்‌ குஷ்டவியாதி 
சொஸ்தமாயிற்று என்பதை ஆசாரியன்‌: 
காணும்போது, அவனை சுசத்திகரிப்பதற்கான. 
வேலைகளை ஆசாரியன்‌ 
மேற்கொள்‌ வேண்டும்‌. 


QOODNENS 
PUBLISHERS 


சுத்திகரிக்கப்படவேண்டியவனுக்காக, 
உயிரோடிருக்கும்‌ சுத்தமான இரண்டு 
குருவிகளையும்‌, கேதுருக்கட்டையையும்‌, 
சிவப்பு நூலையும்‌, ஈசோப்பையும்‌ வாங்கிவர 
ஆசாரியன்‌ கட்டளையிடவேண்டும்‌. 
(லேவி 14:4). 


குழ்டலியாதி சொஸ்தமானவனோ 
அல்லது. அவனுடைய சிநேகிதனோ 
இரண்டு குருவிகளை கொண்டு வரலாம்‌. 
வனாந்தரத்தில்‌ பிடிக்கப்படும்‌ குருவிகள்‌ 
சுத்தமானதாகயிருக்கும்‌. இரண்டு 
குருவிகளையும்‌ ஆசாரியனிடத்தில்‌ உயிரோடு. 
கொண்டு வரவேண்டும்‌. அந்த குருவிகளோடு 
கேதுரு சட்டையையும்‌, சிவப்பு நூலையும்‌, 
ஈசோப்பையும்‌ ஆசாரியனிடத்தில்‌ கொண்டு 
வரவேண்டும்‌. 

சுத்திகரிக்கப்படுகிறவன்மேல்‌. 
தெளிப்பதற்காக, இரத்தமும்‌ ஊற்று 
நீரும்‌ கலக்கப்படுகிறது. இதற்காக, 
தன்னிடத்தில்‌ கொண்டு வரப்படும்‌ இரண்டு 
குருவிகளில்‌ ஒன்றை, ஆசாரியன்‌ ஒரு 
மண்பாண்டத்திலுள்ள ஊற்று நீர்‌ ல்‌ 
கொல்லச்சொல்லவேண்டும்‌ (லேவி 
அந்த. மண்பாண்டத்தில்‌ ஊற்று 
இருக்கிறது அந்த நீரிலே கொல்லப்பட்ட 
குருவியின்‌ இரத்தம்‌ கலக்கிறது. அது 
தண்ணீரின்‌ நிறத்தை மாற்றுகிறது. 


கொல்லப்பட்ட ஒரு குருவி போக 
இன்னும்‌ ஒரு குருவி உயிரோடிருக்கும்‌. 
ஆசாரியன்‌ உமிருள்ள  குருவியையும்‌, 
கேதுருக்கட்டையையும்‌,  சிவப்புநூலையும்‌, 
எடுத்து. இவைகளையும்‌ 
குருவியையும்‌ ஊற்றுநீர்மேல்‌ 
குருவிமின்‌ இரத்தத்திலே 
தோய்க்கவேண்டும்‌ (லேவி 14:6). 


ஆசாரியன்‌ அந்த இரத்தத்தை, 
குஷ்டம்‌ நீங்கச்‌ சத்திகரிக்கப்படுகிறவன்மேல்‌ 
ஏழுதரம்‌ தெளித்து, அவனைச்‌ 
சுத்தம்பண்ணவேண்டும்‌. அதன்‌ பின்பு 
உயிருள்ள குருவியை வெளியிலே 
விட்டுவிடவேண்டும்‌ (லேவி 14:7). 





லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


கேதுரு கட்டை மிகுந்த பலமுள்ளது. 
குஷ்டவியாதி சொஸ்தமானதும்‌, அவன்‌ 
மறுபடியும்‌ கேதுரு கட்டையைப்போல. 
பெலமுள்ளவனாயிருக்கிறான்‌. என்பதற்கு 
அடையாளமாக, இந்த சுத்திகரிப்பில்‌ கேதுரு 
கட்டை பயன்படுத்தப்படுகிறது. கேதுரு கட்டை. 
குஷ்டவியாதியை சொஸ்தமாக்காது. 
குஷ்டவியாதி சொஸ்தமானவன்‌, மறுபடியும்‌ 
சரீர பலத்தோடிருப்பான்‌ என்பதற்கு கேதுரு. 
கட்டையானது அடையாளமாயிருக்கிறது. 


கல்பம்‌ நீங்கி கத்துக்க ம்போது 


சொஸ்தமாகும்போது. 
தோலின்‌ வெண்மை நிறம்‌, 
சிவப்பு நூலைப்போல நிறம்‌ மாறும்‌ என்பதற்கு 
சிவப்பு நூல்‌ அடையாளமாகும்‌. 
ரிப்பில்‌ ஈசோப்பு 
குஷ்டரோகியின்‌ 
'இரணமாம்சம்‌. 
அவனுடைய 
துர்நாற்றம்‌ வீசம்‌. 
ஈசோப்பு நறுமணமுள்ளது. குஷ்டவியாதி 
சொஸ்தமாகும்போது, அவனுடைய 
சரீரத்திலுள்ள துர்நாற்றம்‌ நீங்கி, மறுபடியும்‌ 
நறுமணம்‌ வெளிப்படும்‌ என்பதற்கு ஈசோப்பு 
அடையாளமாகும்‌. 


பயன்படுத்தப்படுகிறது. 
சரீரத்திலே 
காணப்படுவதினால்‌, 
சரீரத்திலிருந்து 


கேதுருகட்டை 
வலுவானது. ஈசோப்‌ 

அது பலவீனமான | 
சொஸ்நமானவனை 

பலமுள்ள கேதுரு 
பயன்படுத்தப்படுகிறது, 
ஈசோப்பும்‌ பயன்படுத்தப்படுகிறது. 


“லீபனோனில்‌ இருக்கிற கேதுருமரங்கள்‌ 
முதற்கொண்டு சுவரில்‌ முளைக்கிற ஈசோப்புப்‌ 
பூண்டுவரைக்குமுள்ள 
தாபரங்களைக்குறித்தும்‌, 
பறவைகள்‌ ஊரும்பிராணிகள்‌ மச்சங்கள்‌: 
ஆகிய இவைகளைக்குறித்தும்‌ 
வாக்கியங்களைச்‌ சொன்னான்‌” 


(இராஜா 4:33) 


ஆசாரியன்‌ குஷ்டம்‌. 
குத்திகரிக்கப்படுகிறவன்மேல்‌, கொல்லப்பட்ட 
குருவியின்‌ இரத்தத்தையும்‌ ஊற்று நீரையும்‌ 
கலந்து ஏழுதரம்‌ தெளித்து, அவனை 
சத்தினை வேண்டும்‌! வு. எனதும்‌ 

பரிபூரணத்தைக்‌ குறிக்கிறது. 
சத்திகரிக்கப்படுகிறவன்‌ மேல்‌, குருவியின்‌ 
இரத்தம்‌ ஏழுதரம்‌ தெளிக்கப்படும்போது, 
அவன்‌ பரிபூரணமாக சுத்திகரிக்கப்படுகிறான்‌ 
என்பதற்கு அது அடையாளம்‌. 


சுத்திகரிப்பு )மையாகவும்‌, 
பூரணமாகவும்‌ நடைபெறவேண்டும்‌ தாவீது 
தன்னுடைய சுத்திகரிப்பைப்பற்றி 
கர்த்தரிடத்தில்‌ விண்ணப்பம்பண்ணும்போது, 
“என்‌ அக்கிரமம்‌ நீங்க என்னை முற்றிலும்‌ 
கழுவி, என்‌ பாவமற என்னைச்‌ சுத்திகரியும்‌" 
(சங்‌ 51:2) என்று ஜெபம்பண்ணுகிறார்‌. 


சீரியா ராஜாவின்‌ படைத்தலைவனாகிய 
நாகமான்‌ 

குஷ்டரோகியாயிருந்தான்‌. 

அவனிடத்தில்‌ ஆள்‌ அனுப்பி, 
யோர்தானில்‌ ஏழுதரம்‌ ஸ்நானம்பண்ணு, 
அப்பொழுது உன்‌ மாம்சம்‌ மாறி, நீ 
சுத்தமாவாய்‌" என்று சொல்லச்‌ சொன்னார்‌. 


ப்பொ கமான்‌ 
தேவனுடைய ஷன்‌ தக மப 
யோர்தானில்‌ ஏழுதரம்‌ முழுகினபோது, 
அவன்‌ மாம்சம்‌ ஒரு சிறுபிள்ளையின்‌. 
மாம்சத்தைப்போல மாறி, அவன்‌ சுத்தமானான்‌. 
(2இராஜா 5:14). 


ஆசாரியன்‌ 
சுத்திகரிக்கப்படுகிறவன்மேல்‌ கொல்லப்பட்ட 
குருவியின்‌ இரத்தத்தை எழுதரம்‌ 
தெளித்து, அவனை சுத்தம்பண்ணின பின்பு, 
உமிருள்ள குருவியை வெளியிலே. 
விட்டுவிடவேண்டும்‌. உமிருள்ள குருவி 
திறந்த வெளியிலே த்தம்‌ 
பாளயத்திற்கு. புறம்பே 
வைக்கப்பட்டிருந்த குஷ்டரோகி, இப்போது 
சொஸ்தமாகி  சுத்திகரிக்கப்பட்டிருப்பதினால்‌, 
அவன்‌ மறுபடியும்‌ பாளயத்திற்குள்ளே. 
பிரவேசிக்கலாம்‌ என்பதற்கு இது 
அடையாளம்‌. 





லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


எங்கு வேண்டுமானாலும்‌ பிரவேசிக்கலாம்‌. 


உயிருள்ள குருவியை வெளியிலே 
விட்டு விடும்போது, அது வானத்தை நோக்கி 
பறக்கும்‌. வானம்‌ என்பது பரலோகத்திற்கு 
அடையாளம்‌. அந்தக்‌ குருவியைப்போலவே, 
குஷ்டம்‌ சுத்திகரிக்கப்பட்டவனும்‌, 
விடுதலையாகும்போது, வானமாகிய 
பரலோகத்தை. நோக்கிப்‌ பார்த்து, 
தன்னுடைய பிரயாணத்தை தொடரவேண்டும்‌. 


குஷ்டம்‌ நீங்க சுத்திகரிக்கப்பட்டவனுக்கு 
இப்போது. புதிய ழ்‌ 
கிடைத்திருக்கிறது. த 

இதுவரையிலும்‌ பாளயத்திற்கு: 


பிரவேசிக்கும்‌ விடுதலையை பெற்றிருக்கிறான்‌. 
அவனுக்கு புதிய வாழ்வு கிடைத்திருக்கிறது. 
அவள்‌ இனிமேல்‌ பரலோகத்தின்‌ 
காரியங்களை நோக்கிப்‌ பார்த்து தன்னுடைய 
புது வாழ்வை ஜீவிக்கவேண்டும்‌. 


குஷ்டம்‌ நீங்க சுத்திகரிக்கப்பட்டவன்‌ 
தன்னுடைய பழைய வாழ்வுக்கு 
அடிமையாயிருக்கக்கூடாது. அவள்‌ 
கர்த்தருடைய கிருபையினால்‌ புதிய வாழ்வைப்‌ 
பெற்றிருக்கிறான்‌. அவன்‌ இதுவரையிலும்‌ 
குஷ்டரோகத்திற்கு  அடிமையாயிருந்தவன்‌. 
கர்த்தர்‌ அவனை  குஷ்டரோகத்திலிருந்து 
விடுவித்து சுத்திகரித்திருக்கிறார்‌. குஷ்டம்‌ 
நீங்க சுத்திகரிக்கப்பட்டவன்‌. இனிமேல்‌. 
பிரியமான வனாகவும்‌, 
பிரயோஜனமானவனாகவும்‌ 


சுத்திகரிக்கப்பட்டவன்‌ 
ஜீவித்தாலும்‌, அவன்‌ 
உலகத்திற்குரியவனல்ல. 


லை 


எங்கள்‌ ஆத்துமா புழுதிமட்டும்‌ 
தாழ்ந்திருக்கிறது: எங்கள்‌ வயிறுதரையோடு 
ஒட்டியிருக்கிறது' (சங்‌ 44:25) இதுவே 
குஷ்டரோகியின்‌ மனநிலை. குஷ்டம்‌ நீங்க 


விடுவிக்கப்பட்டுக்கிான்‌. 


வெளியிலே விட்டு விடப்பட்ட உயிருள்ள 
குருவி நம்பிக்கையோடு வானத்திலே 
சிறகடித்து பறக்கும்‌. மிகுந்த 
சந்தோஷமாயிருக்கும்‌. அதுபோலவே 
குஷ்டம்‌ நீங்க சுத்திகரிக்கப்பட்டவனுடைய 
இருதயத்தில்‌ விசுவாசமும்‌, நம்பிக்கையும்‌, 
பரிசுத்தமான. அன்பும்‌. சந்தோஷமும்‌ 
நிரம்பியிருக்கவேண்டும்‌. 


சாரியன்‌ குஷ்டவியாதி. 
த? சுத்திகரித்த பின்பு. 
சுத்தமானவன்‌ என்று 
அறிவிக்கலேண்டும்‌. கிறிஸ்து ஒருவனை 
சுத்தமாக்கும்போது அவன்‌ மெய்யாகவே 
சுத்தமாகிறான்‌. மனுஷர்‌ நம்மைப்பற்றி 
என்ன சொன்னாலும்‌, கிறிஸ்து நம்மைப்பற்றி 
என்ன சொல்லுகிறார்‌ என்பதே நமக்கு 
பிரதானம்‌. கிறிஸ்து நம்மை சத்தமானவன்‌ 
என்று சொல்லும்போது, நாம்‌ மெய்யாகவே 
சுத்தமாயிருக்கிறோம்‌. 


நம்முடைய கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து. 
நியாயப்பிரமாணத்தின்‌ முடிவாக 
இருக்கிறார்‌. ஆனாலும்‌ அவர்‌ இந்தப்‌ 
பூமியிலே தம்முடைய மாம்சத்தில்‌ இருந்த 
காலத்தில்‌, அவர்‌ நியாயப்பிரமாணத்திற்கு. 
கீழ்ப்படிந்திருந்தார்‌. ஆகையினால்‌, 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து, தம்முடைய 
தெய்வீக வல்லமையினால்‌ குஷ்டரோகிகளை 
சுத்தமாக்கினாலும்‌, அவர்களை 
ஆசாரியரிடத்தில்‌ காண்பிக்குமாறும்‌, 
நியாயப்பிரமாணத்தின்படி தங்களை 
குத்திகரித்துக்கொள்ளுமாறும்‌ 
கட்டளையிட்டார்‌. 


இயேசு அவனை நோக்கி: இதை நீ 
ஒருவருக்கும்‌ 'சொல்லாதபடி 
எச்சரிக்கையாமிரு: ஆயினும்‌, அவர்களுக்குச்‌ 
சாட்சியாக நீ போய்‌ ஆசாரியனுக்கு 
உன்னைக்‌ காண்பித்து, மோசே 
கட்டளையிட்ட காணிக்கையைச்‌ செலுத்து 
என்றார்‌" (மத்‌ 8:4). 


அது 





லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


“அவர்‌ அவனை நோக்கி: நீ இதை 
ஒருவருக்கும்‌ சொல்லாமல்‌, போய்‌, 
உன்னை ஆசாரியனுக்குக்‌ காண்பித்து. 
நீ சுத்தமானதினிமித்தம்‌, மோசே 
குட்டளையிட்டபடியே, க 
சாட்சியாக 
கட்டளையிட்டார்‌" (லூக்‌ 5:14) 


குஷ்டம்‌ நீங்க சுத்திகரிக்கப்பட்டவனை, 
ஆசாரியன்‌ சுத்தமானவன்‌ என்று 
அறிவித்த பின்பு, அவன்‌ தன்‌ வஸ்திரங்களை 
தோய்த்து, மேலும்‌ சில காரியங்களையும்‌ 
செய்யவேண்டும்‌. 


சுத்திகரிக்கப்படுகிறவன்‌ தன்‌ 
வஸ்திரங்களைத்‌ தோய்த்து, தன்‌ மயிர்‌ 
னல்‌ சிரைத்து, தான்‌ சுத்தமாகும்படி 
ஸ்நானம்பண்ண வேண்டும்‌. 

லேவி 14:8), 
அதன்பின்பு அவன்‌ பாளயத்தில்‌ 
பிரவசி்களாம்‌ னாம்‌ அகன்‌ நன்‌ 
கூடாரத்திற்குள்‌ பிரவேசிக்கக்கூடாது. 
சுத்திகரிக்கப்படுகிறவன்‌ தன்‌ கூடாரத்துக்குப்‌ 
புறம்பே ஏழுநாள்‌ தங்கி, ஏழாம்‌ நாளிலே 
தன்‌ தலையையும்‌. தாடியையும்‌ 
புருவங்களையும்‌ தன்னுடைய மயிர்‌ 
வதையும்‌ சிரைத்து. தன்‌ 
வஸ்திரங்களைத்‌ தோய்த்து, ஜலத்தில்‌ 
ஸ்நானம்பண்ண வேண்டும்‌: அப்பொழுது. 

சுந்தமாயிருப்பான்‌ (லேவி 14:9). 


நீங்க 


எழுதரம்‌ 
அவன்‌ 


குஷ்டம்‌ 
சுத்திகரிக்கப்படுகிறவன்‌ மேல்‌, 
இரத்தம்‌ தெளிக்கப்பட்ட பின்பும்‌, 
மேலும்‌ ஏழுநாள்‌ தன்‌ கூடாரத்திற்கு புறம்பே 


தங்கியிருக்கவேண்டும்‌. 
குஷ்டலியாதி சொஸ்தமானவனை 
சுத்திகரித்தாலும்‌ அவன்‌ பூரணமாக 
சுத்தமாகவேண்டும்‌. அவனுடைய சரீரத்தில்‌ 
குஷ்டவியாதிக்கான அடையாளங்கள்‌ 
ஏதாவது  காணப்படுமென்றால்‌, அதுவம்‌ 
சுத்தமாக்கப்படவேண்டும்‌. குஷ்டம்‌ 
சுத்திகரிக்கப்பட்டவனிடத்தில்‌. 
அசுத்தமோ தீட்டோ 
காணப்படக்கூடாது. அவன்‌ முற்றிலுமாய்‌ 
சுத்தமாயிருக்கவேண்டும்‌. 


ஆசாரியன்‌ 


குஷ்டரோகிக்காக பாவநிவிர்த்தி 
லேவி 14:10-20 


லேவி 14:10. எட்டாம்‌ நானிலே அவன்‌: 
பழுதற்ற இரண்டு 
ஆட்டுக்குட்டிகளையும்‌, ஒரு வயதான 
பழுதற்ற ஒரு 
ne 
போஜன பலிக்காக எண்ணெயிலே 
பிசைந்த ஒரு மரக்காலில்‌ பத்தில்‌ மூன்று 
பங்காகிய மெல்லிய மாவையும்‌, 
ஆழாக்கு. எண்ணெயையும்‌ 
'கொண்டுவரக்கடவன்‌. 


லேவி 14:11. சுத்திகரிக்கிற ஆசாரியன்‌. 
சுத்திகரிக்கப்படும்‌ மனிதனையும்‌. 
அவ்வண்துக்கனையும்‌. ஆசரிப்புக்‌ 
கூடாரவாசலிலே கர்த்தருடைய 
சந்நிதியில்‌ நிறுத்தக்கடவன்‌.. 


லேவி 14:12. பின்பு, ஆசாரியன்‌ ஒரு 
ஆட்டுக்குட்டியைப்‌ பிடித்து, அதையும்‌ 
அத்த ஆழாக்கு எண்ணெயையும்‌ 
குற்றதிவாரணபலியாகக்‌. 
கொண்டுவந்து, கர்த்தருடைய 
சந்நிதியில்‌ அசைவாட்டும்‌ பலியாக. 
அசைவாட்டி, 


லேவி 14:08. பாவநிவாரணாபலியும்‌. 
சர்வாங்க த௲னபலியும்‌ இடும்‌ பரிசுத்த 
ஸ்தலத்திலே அந்த ஆட்டுக்குட்டியைக்‌ 
கொல்லக்கடவன்‌; குற்றநிவாரணபலி. 
பாவதிவாரணபலியைப்யபோல 
ஆசாரியனுக்கு உரியது; அது மகா 
பரிசுத்தமானது. 

லேவி 1444. அத்த குற்றநிவாரண 
பலியின்‌ இரத்தத்தில்‌ ஆசாரியன்‌ 
கொஞ்சம்‌ எடுத்து, 
சுத்திகரிக்கப்படுகிறவன்‌ வலதூகாதின்‌ 
மடலிலும்‌, அவன்‌ வலதூகைமிண்‌ 
பெருவிரலிலும்‌, வலதூகாலின்‌: 
பெருவிரலிலும்‌ பூசக்கடவன்‌. 

கேவி! 14:15. பின்பு, ஆசாரியன்‌ அந்த 
ஆழாக்கு எண்ணெயிலே கொஞ்சம்‌ தண்‌: 
இடது கையில்‌ வார்த்து, 





BALWETHER 
பிய 


லேவி 1416. தன்‌ இடதுகையிலுன்ன 
எண்ணெயில்‌ தன்‌ வலதுகைமிண்‌ 
விரலைத்‌ தோய்த்து, தன்‌ விரலினால்‌ 
ஏழுதரம்‌ அந்த எண்ணெயில்‌ எடுத்து, 
கர்த்தருடைய சத்திதியில்‌ தெனித்து, 


லேவி 14:07. தன்‌ உள்ளங்கையில்‌. 
இருக்கிற மீதியான எண்ணெயிலே. 
கொஞ்சம்‌ எடுத்து 
சுத்திகரிக்கப்படுகிறவன்‌ வலதூகாதின்‌: 
மடலிலும்‌, அவன்‌ வலதுகையின்‌ 
பெருவிரலிலும்‌, வலதூகாலின்‌ பெருவிரலி. 
லும்‌, முத்தப்‌ பூசியிருக்கிற குற்ற 
'நிவாரணபலியினுடைய 

இரத்தத்தின்மேல்‌ பூசி, 


லேவி 14:18. தன்‌ உள்ளங்கையில்‌: 
இருக்கிற மீதியான எண்ணெயைச்‌. 
கத்திகரிக்கப்படுகிறவன்‌ தலையிலே 
வார்த்து, கர்த்தருடைய சந்நிதியில்‌: 
அவனுக்காகப்‌ பாவதிவிர்த்தி. 
செய்யக்கடவன்‌.. 


லேவி 1418. ஆசாரியன்‌ 
பாவதிவாரணபலியையும்‌ செலுத்தி, 
சுத்திகரிக்கப்படுகிறவனின்‌ தீட்டு நீங்க, 
அவனுக்குப்‌ பாவதிவிர்த்தி செய்து, 
பின்பு சர்வாங்க. 'தகனபலியைக்‌ 
கொன்று, 


லேவி 1420. சர்வாங்க தகனபலியையும்‌ 
போஜன பலியையும்‌ பலிபீடத்தின்மேல்‌: 
வைத்து, அவனுக்காகப்‌ பாவதிவிர்த்தி 
செய்யக்கடவன்‌; அப்பொழுது அவன்‌ 
சுத்தமாயிருப்பான்‌. 


ஷ்டரோகியின்‌ 
சொல்தமான பின்பு. 
சுத்திகரிப்பதற்கான பிரமாணத்தை கர்த்தர்‌ 
மோசேயினிடத்தில்‌ சொல்லுகிறார்‌. 
சுத்திகரிக்கிற ஆசாரியன்‌, சுத்திகரிக்கப்படும்‌ 
மனிதனை, பாளயத்திற்கு புறம்பே ஏழுநாள்‌ 
தங்கவைக்கவேண்டும்‌. 


பின்பு, சுத்திகரிக்கப்படும்‌. 

பழுதற்ற இரண்டு 
ஆட்டுக்குட்டிகளையும்‌, ஒரு வயதான 
பழுதற்ற ஒரு பெண்ணாட்டுக்குட்டியையும்‌, 
போஜனபலிக்காக எண்ணெயிலே பிசைந்த 
ஒரு மரக்காலில்‌ பத்தில்‌ மூன்று பங்காகிய 
மெல்லிய மாவையும்‌, ஆழாக்கு 

கொண்டுவரவேண்டும்‌ 


அதன்‌ 


எண்ணெயையும்‌ 
(லேவி 14:10). 


லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


முதல்‌ ஏழுநாளும்‌, சுத்திகரிக்கப்படும்‌ 
கூடாரத்திற்கு புறம்பே 
தங்கியிருக்கவேண்டும்‌. அந்த எழுநாட்களிலும்‌ 
சுத்திகரிப்பு 
நாளிலே. 
மனிதன்‌, 
ஆசரிப்புக்கூடார வாசலிலே. 
நிறுத்தப்படுகிறான்‌. அங்கே அவன்‌ 
கர்த்தருடைய சந்நிதியில்‌ பலிகளையும்‌ 
காணிக்கைகளையும்‌ செலுத்துவதற்காக 
நிறுத்தப்படுகிறான்‌. 
'சுத்திகரிக்கிற 
சுத்திகரிக்கப்படும்‌. 
அவ்வஸ்துக்களையும்‌: ஆசரிப்புக்‌ 
கூடாரவாசலிலே கர்த்தருடைய சந்நிதியில்‌ 
நிறுத்தக்கடவன்‌” (லேவி 14:11) என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 


கர்த்தர்‌ நம்மீது கிருபையாகவும்‌ 
இரக்கமாகவும்‌ இருக்கிறார்‌ நாம்‌ 
கர்த்தருடைய சமுகத்திலே பலிகளையும்‌. 
காணிக்கைகளையும்‌ செலுத்தவேண்டும்‌. 
நம்மையே கர்த்தருக்கு ஜீவபலியாக 
ஒப்புக்கொடுக்கவேண்டும்‌. 


ப்படியிருக்க, சகோதரரே, நீங்கள்‌ 
சரீரங்களைப்‌ ரிசுத்‌ 


ஆசாரியன்‌ 
மனிதனையும்‌ 


உங்கள்‌ 
தேவனுக்குப்பிரியமுமான 
ஒப்புக்கொடுக்கவேண்டுமென்று, தேவனுடைய 


இரக்கங்களை முன்னிட்டு உங்களை 
வேண்டிக்கொள்ளுகிறேன்‌: இதுவே நீங்கள்‌ 
செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை" 
(ரோம 1231) 
கர்த்தர்‌ நம்மை நியாயப்பிரமாணத்தின்‌ 
க்களுக்‌ விடுவிக்கும்போது, 


துக்கங்களையும்‌, 

விட்டு நம்மை 

விடுவிக்கும்போது. முதலாவதாக கர்த்தருக்கு 

நம்முடைய நன்றியையும்‌, துதிகளையும்‌, 

ஸ்தோத்திரங்களையும்‌ ஏறெடுக்கவேண்டும்‌. 

கர்த்தர்‌ நமக்கு செய்த நன்மைகளுக்கும்‌, 

அவர்‌ நமக்கு காண்பித்த கிருபைகளுக்கும்‌ 

இரக்கங்களுக்கும்‌, நாம்‌ 
சாட்சியுள்ளவர்களாயிருக்கவேண்டும்‌. 





லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


மனிதன்‌, 
தன்று குஷ்டவியாதி சொஸ்தமான 
பின்பு, எட்டாம்‌ நாளிலே, கர்த்தருடைய 
சந்நிதியில்‌ மூன்று ஆட்டுக்குட்டிகளை 
கொண்டு வரவேண்டும்‌. அவற்றில்‌ இரண்டு 
பழுதற்ற ஆட்டுக்குட்டிகள்‌. மற்றொன்று ஒரு 
வயதான பழுதற்ற ஒரு பெண்ணாட்டுக்குட்டி. 
அவன்‌ போஜனபலிக்காக: 
எண்ணெயிலே பிசைந்த ஒரு மரக்காலில்‌: 
பத்தில்‌ மூன்று பங்காகிய மெல்லிய 
மாவையும்‌, ஆழாக்கு எண்ணெயையும்‌ 
கொண்டுவரவேண்டும்‌ (லேவி 14:10). 


சுத்திகரிக்கப்படும்‌ மனிதன்‌ கொண்டு. 
வரும்‌ காணிக்கைகள்‌ குற்றநிவாரணபலியாக 
செலுத்தப்படுவதற்கு கொண்டு வரப்படுகிறது. 
அவன்‌ கர்த்தருடைய சந்நிதியில்‌ இந்தக்‌ 
காணிக்கைகளை கொண்டு வரவேண்டும்‌ 


ஆசாரியன்‌ ஒரு ஆட்டுக்குட்டியைப்‌ 
பிடித்து, அதையும்‌ அந்த மாக்கு 
எண்ணெயையும்‌ குற்றநிவாரணபலியாகக்‌ 
கொண்டுவந்து, கர்த்தருடைய சந்நிதியில்‌ 
அசைவாட்டும்‌ பலியாக அசைவாட்டவேண்டும்‌. 
ஆசாரியன்‌ பாவநிவாரணபலியும்‌ சர்வாங்க 
நகனபலியும்‌ இடும்‌ பரிசுத்த ஸ்தலத்திலே 
அந்த ஆட்டுக்குட்டியைக்‌ கொல்லவேண்டும்‌; 
குற்றநிவாரணபலி பாவநிவாரண 
பலியைப்போல ஆசாரியனுக்கு உரியது: அது 
மகா பரிசுத்தமானது (லேவி 1411213). 


சுத்திகரிக்கப்படும்‌ மனிதன்‌ 
ஆசரிப்புக்கூடார வாசலுக்கு வெளியிலே 
நிற்கிறான்‌ ஆசாரியனோ அந்த 
வாசலுக்குள்ளே நிற்கிறான்‌. குஷ்டவியாதி 
சொஸ்தமான மனுஷனை சுத்திகரிக்கும்‌. 
சடங்குகளெல்லாம்‌. சரிப்புக்கூடார 
வாசலிலே நடைபெறுகிறது. ப இஸ்ரவேல்‌ 
புத்திரரைப்போலவே, வியாதி 
சொஸ்தமான மனுஷனும்‌, சத்திகரக்கப்பட்ட 
பின்பு, கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலத்தின்‌ 
பிரகாரத்திற்குள்‌. இஸ்ரவேல்‌. 
புத்திரைப்போலவே, 
பிரவேசிக்கலாம்‌. 


வனும்‌ மறுபடியும்‌: 


QOODNENS 
PUBLISHERS 


குஷ்டவியாதி 
கத்திகரிக்கப்பட்டவன்‌, 
கர்த்தருடைய ஆலயத்தின்‌: 
அதற்கு தடை 

குஷ்டரோகியாயிருந்தவன்‌. 

இப்போதோ அவன்‌ தன்‌ குஷ்டவியாதி நீங்கி 
சொஸ்தமானவன்‌. நியாயப்பிரமாணத்தின்‌ படி 
அவன்‌  சுத்திகரிக்கப்பட்டவன்‌. அவன்‌ 
சுத்திகரிக்கப்பட்டவனாகயிருந்தாலும்‌, 
குஷ்டரோகி என்னும்‌ பழைய பெயர்‌, 
அவனோடு எப்போதும்‌ இணைந்திருப்பதற்கு 
வாய்ப்புள்ளது. அவன்‌ ஜீவனுள்ள 
நாளெல்லாம்‌ குஷ்டரோகி என்றே 
அழைக்கப்படுவான்‌. 


நம்முடைய கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து 


“குஷ்டரோகியாயிருந்த சீமோன்‌" என்றே. 
அழைக்கப்பட்டான்‌. இயேசு பெத்தானியாவில்‌ 
குஷ்டரோகியாமிருந்த சீமோன்‌ வீட்டில்‌ 
இருந்தார்‌ (மத்‌ 26%). 


பாவநிவாரண 
சுத்திகரிக்கப்படும்‌. 
தெளிக்கப்படுகிறது. ட்ட 'து இரத்தம்‌ 
தெளிக்கப்படுவதுபோலவே, எண்ணெயும்‌ 
தெளிக்கப்படுகிறது. 


குற்றநிவாரணபலியின்‌ 
இத்தக ஆசாரியன்‌ கொஞ்சம்‌ எடுத்து, 
த்க்‌ வலதுகாதின்‌ 
மடலிலும்‌, வலதுகையின்‌ 
பெருவிரலிலும்‌, றுக்‌ பெருவிரலிலும்‌. 
பூசவேண்டும்‌ (லேவி 1414). 


பின்பு, 


சாரியன்‌ அந்த ஆழாக்கு 
எண்ெஙினே கொஞ்சம்‌ ன்‌ இது 


கையில்‌ வார்த்து, தன்‌ இடதுகையிலுள்ள 


எண்ணெயில்‌. தன்‌ வலதுகையின்‌ 
விரலைத்‌ தோய்த்து, தன்‌ விரலினால்‌ 
ஏழுதரம்‌ அந்த எண்ணெயில்‌ எடுத்து, 
கர்த்தருடைய சந்நிதியில்‌ தெளிக்கவேண்டும்‌. 
லேவி 14:15,16). 





லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


உள்ளங்கையில்‌ 
எண்ணெயைச்‌ 
தலையிலே வார்த்து, கர்த்தருடைய சந்நிதியில்‌ 
அவனுக்காகப்‌ பாவநிவிர்த்தி செய்யவேண்டும்‌ 
(லேவி 14:17 18). 


சுத்திகரிக்கப்படும்‌ மனிதனுக்காக 
குற்றநிவாரண பலி செலுத்தப்படுவதுபோல, 
பாவநிவாரணபலியும்‌, சர்வாங்க தகனபலியும்‌ 


சுத்திகரிக்கப்படுகிறவனின்‌ தீட்டு 
அவனுக்குப்‌ பாவநிவிர்த்தி செய்து. பின்பு 
சர்வாங்க தகனபலியைக்‌ கொல்லவேண்டும்‌. 
(லேவி 14:19) 


ஆசாரியன்‌ சர்வாங்க நகனபலியையும்‌ 
போஜனபலியையும்‌ பலிபீடத்தின்மேல்‌ வைத்து, 


அவனுக்காகப்‌ பாவநிவிர்த்தி 
செய்யவேண்டும்‌: அப்பொழுது அவன்‌ 
சுந்தமாயிருப்பான்‌ (லேவி 14:20). 


சுத்திகரிக்கப்படும்‌ மனிதனுக்காக 
குற்றநிவாரண பலி செலுத்தப்படும்போதும்‌, 
பாவநிவாரண பலி செலுத்தப்படும்போதும்‌, 
சர்வாங்க தகனபலி செலுத்தப்படும்போதும்‌ 
ஆசாரியன்‌ அவனுக்கு பாவநிவிர்த்தி 
செய்யவேண்டும்‌. இதனால்‌ சுத்திகரிக்கப்படும்‌ 
மனிதனுடைய பாவம்‌, அக்கிரமமும்‌, 
குற்றமும்‌ அவனை விட்டு நீக்கப்படுகிறது. 


சடங்காச்சார 

காணப்பட்ட அசுத்தமும்‌ 

விட்டு விலக்கப்படுகிறது. 
குஷ்டரோகியாயிருந்தபோது சா 
இருந்தபடியினால்‌, அவனால்‌ பரிசுத்தமான 
காரியங்களில்‌ பங்குபெற முடியவில்லை. 
பரிசுத்த காரியங்களில்‌ பங்குபெற 
வ ட்‌ அவன்‌ 
'தடைபண்‌ ணப்பட்டிருந்தான்‌. 


பாவநிவிர்த்தி செய்கிறான்‌. 
அவனுடைய பாவம்‌ நிவிர்த்தி செய்யப்பட்ட 
பின்பு. அவனும்‌ மற்ற இஸ்ரவேல்‌ 
புத்திரரைப்போல, தேவனுடைய 
ஜனமாயிருக்கும்‌ சிலாக்கியத்தை திரும்ப 
பெற்றுக்கொள்கிறான்‌. 


குஷ்டரோகியின்‌ பாவமும்‌, அக்கிரமமும்‌, 
குற்றமும்‌ அவனை தேவனி னிட 
பிரித்து வைத்திருந்தது. அவன்‌ தேவனை 
விட்டு விலகியிருந்தான்‌. இப்போதோ 
அவனுக்கு. பாவநிவிர்த்தி 
செய்யப்பட்டிருக்கிறது. அவன்‌ தேவனோடு 
ஒப்புரவாகி மறுபடியும்‌ ஐக்கியமாயிருக்கும்‌ 
சிலாக்கியத்தைப்‌ பெற்றுக்கொள்கிறான்‌. 


சர்வாங்க தக௲னபலி 
சுத்திகரிக்கப்படுகிறவனுடைய பாவத்தை 
நிவிர்த்தி பண்ணுகிறது. அதே வேளையில்‌ 
அந்த மனுஷன்‌ தேவன்‌ தனக்கு காண்பித்த 
கிருபையையும்‌, இரக்கத்தையும்‌ சர்வாங்க 
த௲னபலியை செலுத்தி அங்கீகரித்து, 
கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறான்‌. 
கர்த்தருடைய பையே தன்னுடைய 
குஷ்டரோகத்திலிருந்து தன்னை 
சுத்தமாக்கிற்று என்பதை 
சுத்திகரிக்கப்படுகிறவன்‌ அங்கீகரிக்கிறான்‌. 
கிருபையையும்‌ 
பெற்றுக்கொண்டவர்கள்‌, 
நன்றி சொல்லவேண்டும்‌. 
கர்த்தர்‌ நமக்கு காண்பித்த தயவுக்காக 
நாம்‌ ஒவ்வொருவரும்‌ கர்த்தருக்கு 
நன்றியுள்ளவர்களாயிருக்கலேண்டும்‌. 


கர்த்தருடைய 
இரக்கத்தையும்‌ 
அவருக்கு 


“இப்டி அவர்‌ சொன்னவுடனே, 
குஷ்டரோகம்‌ அவனை விட்டு நீங்கிற்று, 
அவன்‌ சுத்தமானான்‌. அப்பொழுது அவர்‌ 
அவனை நோக்கி: நீ இதை ஒருவருக்கும்‌ 
சொல்லாதடடிக்கு. எச்சரிக்கையாயிரு:: 
ஆயினும்‌ நீ போய்‌, ஆசாரியனுக்கு உன்னைக்‌ 
காண்பித்து, நீ சுத்தமானதினிமித்தம்‌, 
மோசே கட்டளையிட்டிருக்கிறவைகளை 
அவர்களுக்குச்‌ சாட்சியாகச்‌ செலுத்து என்று 
கண்டிப்பாய்ச்‌ சொல்லி, உடனே அவனை 
அனுப்பிவிட்டார்‌” (மாற்‌ 1:42-44). 





சொல்லப்பட்டிருக்கிறது. 
வருமாறு : 


லேவியராகமம்‌ - 


விரிவுரை 


LEVITICUS - COMMENTARY 


அப க்கு அ டு த்த. 
பிரமாணத்தைப்பற்றி இந்த வசனப்பகுதியில்‌. 
அதன்‌ விவரம்‌ 


1. குஷ்டரோகியினுடைய சுத்திகரிப்பின்‌ 
நாளில்‌, அவன்‌ ஆசாரியனிடத்தில்‌ 
கொண்டுவரப்படவேண்டும்‌. ஆசாரியன்‌: 
பாளயத்துக்குப்‌ புறம்பே போய்‌, 
குஷ்டரோகியை காணவேண்டும்‌. 
(லேவி 14:2-3. 


குஷ்டரோகியின்‌ குஷ்டவியாதி 
சொஸ்தமாயிற்று என்று கண்டால்‌, 
சுத்திகரிக்கப்படவேண்டியவனுக்காக 
உயிரோடிருக்கும்‌ சுத்தமான 
இரண்டு குருவிகளையும்‌ 
கேதுருக்கட்டையையயும்‌, 

நூலையும்‌, ஈசோப்பையும்‌ வாங்கிவரக்‌ 
குட்டளையிடக்கடவன்‌ (லேவி 14:3-4) 


ஆசாரியன்‌ அந்தக்‌ குருவிகளில்‌ 
ஒன்றை ஒரு மண்பாண்டத்திலுள்ள 
ஊற்றுநீர்மேல்‌ கொல்லச்‌ 
சொல்லக்கடவன்‌ (லேவி 14:5). 


i தகை 
ஈசோப்பையும்‌ எடுத்து. இவைகளையும்‌ 
உயிருள்ள குருவியையும்‌ ஊற்றுநீர்மேல்‌ 
கொல்லப்பட்ட குருவியின்‌ இரத்தத்திலே. 


தோய்த்து, குஷ்டம்‌ நீங்கச்‌ 
சுத்திகரிக்கப்படுகிறவன்மேல்‌ ஏழுதரம்‌: 
தெளித்து, அவனைச்‌ குத்தம்பண்ணி, 
உயிருள்ள குருவியை வெளியிலே 
விட்டுவிடக்கடவன்‌ (லேவி 14:6-7). 


சுத்திகரிக்கப்படுகிறவன்‌ தன்‌ 
வஸ்திரங்களைத்‌ தோய்த்து, தன்‌ மயிர்‌ 
முழுவதையும்‌ சிரைத்து, தான்‌ 
சுத்தமாகும்படி. ஜலத்தில்‌. 
ஸ்நானம்பண்ணி, பின்பு பாளயத்தில்‌ 
பிரகேசித்து,.. நன்‌ கூடாரத்ுக்கப்‌ 
புறம்பே ஏழுநாள்‌ தங்கவேண்டும்‌. 
(லேவி 14:8). 


6. ஏழாம்‌ நாளிலே தன்‌ தலையையும்‌ 
தாடியையும்‌ 
தன்னு ல 2 ம்‌ ம்‌ ்‌ 
சிரைத்து, தன்‌ வஸ்திரங்களைத்‌ 
தோய்த்து, , படட. றத்தில்‌ 
ஸ்நானம்பண்ணவேண்டும்‌: அப்பொழுது 
சுத்தமாயிருப்பான்‌ (லேவி 14:9) 


எட்டாம்‌ நாளிலே அவன்‌ பழுதற்ற 
இரண்டு ஆட்டுக்குட்டிகளையும்‌, 
ஒரு வயதான பழுதற்ற ஒரு 
பெண்ணாட்டுக்குட்டியையும்‌, 
போஜனடலிக்காக 
பிசைந்த ஒரு மரக்காலில்‌ 
மூன்று பங்காகிய 
மாவையும்‌, ஆழாக்கு எண்ணெயையும்‌ 
கொண்டுவரக்கடவன்‌. சுத்திகரிக்கிற 
சுத்திகரிக்கப்படும்‌. 
அல்வஸ்துக்களையும்‌ 
கூடாரவாசலிலே 
சந்நிதியில்‌ 
நிறுத்தக்கடவன்‌ (லேவி 14:10-11/ 


. ஆசாரியன்‌ ஒரு ஆம்டுக்குட்டியைப 
டித்து. அதையும்‌ அந்த ஆழாக்கு 
எண்ணெயையும்‌ குற்றநிவாரண 
பலியாகக்‌ கொண்டுவந்து. 
கர்த்தருடைய சந்நிதியில்‌ அசைவாட்டும்‌ 
பலியாக கொண்டு வரக்கடவன்‌ (லேவி 
1412). 


9. பாவநிவாரணடலியும்‌ 
த௲னபலியும்‌ இடும்‌ 
ஸ்தலத்திலே அந்த டம்‌. 
கொல்லக்கடவன்‌ 1413; 
லேவி 111) 


த்‌ ௦ ததன்‌ இரத்தத்தில்‌ 
ஆசாரியன்‌ கொஞ்சம்‌ எடுத்து, 
குத்திகரிக்கப்படுகிறவன்‌ வலதுகாதின்‌ 
மடலிலும்‌ அவன்‌ 
பெருவிரலிலும்‌, 
பெருவிரலிலும்‌ 
(லேவி 14:14) 


1. ஆசாரியன்‌ அந்த 
எண்ணெயிலே கொஞ்சம்‌ தன்‌ இடது 
கையில்‌ வார்த்து கொள்ளவேண்டும்‌. 
(லேவி 14:157. 





லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


தன்‌ இடதுகையிலுள்ள 
எண்ணெயில்‌ தன்‌ வலதுகையின்‌ 
விரலைத்‌ தோய்த்து, தன்‌ விரலினால்‌ 
ஏழுதரம்‌ அந்த எண்ணெயில்‌ எடுத்து. 
கர்த்தருடைய சந்‌ 
தெளிக்கவேண்டும்‌ (லேவி 14:16). 


தன்‌ உள்ளங்கையில்‌ இருக்கிற 
மீதியான எண்ணெயிலே கொஞ்சம்‌ 
எடுத்து சுத்திகரிக்கப்படுகிறவன்‌ 
வலதுகாதின்‌ மடலிலும்‌, அவன்‌ 
வலதுகையின்‌ பெருவிரலிலும்‌, 
வலதுகாலின்‌ பெருவிரலிலும்‌, முந்தப்‌ 
பூசியிருக்கிற குற்ற நிவாரணபலி 
யினுடைய இரத்தத்தின்மேல்‌ பூச 
வேண்டும்‌ (லேவி 14:17). 


தன்‌ உள்ளங்கையில்‌ இருக்கிற 
மீதியான எண்ணெயைச்‌ 
சுத்திகரிக்கப்படுகிறவன்‌ தலையிலே 
வார்த்து, கர்த்தருடைய சந்நிதியில்‌ 
அவனுக்காகப்‌ பாவநிவிர்த்தி 
செய்யக்கடவன்‌ (லேவி 14:18). 

சாரியன்‌  பாவநிவாரணபலியைர்‌ 
செலுத்த, சுத்திகரிக்கப்படுகிறவனின்‌ 
தீட்டு நீங்க, கர்த்தருடைய சந்நிதியில்‌ 
அவனுக்காகப்‌ பாவநிவிர்த்தி 
செய்யக்கடவன்‌. (லேவி 1418-19), 


பின்பு சர்வாங்க தகனபலியைக்‌ 
கொல்லவேண்டும்‌ (லேவி 14:19-20, 


போஜனபலியாகிய 
மாவையும்‌ 
வைக்கவேண்டும்‌. 


தகனபலியையும்‌, 
எண்ணெயையும்‌ 
பலிபீடத்தின்மேல்‌ 
(லேவி 1421-22). 
குஷ்டரோகிக்காகப்‌ 

செய்யக்கடவன்‌. 

குஷ்டரோகி 


குஷ்டலியாதி 
காணும்போது. 
பிரமாணங்கள்‌ 
நிறைவேற்றப்படவேண்டும்‌. அவையாவன : 
1. பாளயத்திற்கு வெளியே செய்யப்பட்டதை 
நிறைவேற்றவேண்டும்‌ (லேவி 14:3-9) 


(லேவி 14:10-32), 


இரண்டு குருவிகள்‌” என்னும்‌ 
வார்த்தை காட்டுப்புறாக்களையோ அல்லது 
புறாக்களையோ குறிக்கும்‌. (லேவி 14:22,30;: 
லேவி 1:14; லேவி 5:7]1; லேவி 15:14; 
லூக்கா 2:24), இவற்றை பரிசுத்த 
ஸ்தலத்திற்கு அருகில்‌ கொண்டுவரக்கூடாது. 
பலிபீடத்தின்‌ மேல்‌ குருவிகளின்‌ மாம்சத்தை 
வைக்கவும்‌ கூடாது. 

கேதுருக்கட்டை, சிவப்பு ல்‌, 
சோப்பு ஆகியவை திகில்‌ 
பயன்படுத்தப்படுகிறது. (யாத்‌ 12:22; 
எண்‌ 19:6; சங்‌ 517; எபி 9:19). சிவப்பு 
நூலால்‌ உயிருள்ள குருவியையும்‌, 
ஈசோப்பையும்‌ கேதுருகட்டையில்‌ கட்ட 
வேண்டும்‌. இதை கொல்லப்பட்ட குருவியின்‌ 
இரத்தத்திலே  தோய்க்க வேண்டும்‌. 
அதன்பின்பு, உயிருள்ள குருவியை 
வெளியிலே விட்டுவிட வேண்டும்‌. 


ஊற்றுநீர்‌ என்பது 
கொண்டுவரப்பட்ட  நீராகவோ 

வெண்கல தொட்டியுள்ள தண்ணீராகவோ 
இருக்கலாம்‌. கொல்லப்படும்‌ பறவையின்‌ 
இரத்தம்‌ தண்ணீருள்ள பாத்திரத்தில்‌ வடிய 
வேண்டும்‌. இரத்தம்‌ கலந்த இந்தத்‌ தண்ணீர்‌ 
தோஷம்‌ கழிப்பதற்குப்‌ பயன்படுத்தப்படும்‌. 
(லேவி 14:52), இந்தத்‌ தண்ணீரில்‌ உயிருள்ள 
குருலியையும்‌, கேதுருகட்டையையும்‌, 
சிவப்புநூலையும்‌, ஈசோப்பையும்‌ தோய்க்க 
வேண்டும்‌. நோய்க்கப்பட்டதைக்‌ குஷ்டம்‌. 
நீங்கச்‌ சுத்திகரிக்கப்படுகிறவன்மேல்‌ ஏழுதரம்‌ 
தெளிக்கவேண்டும்‌. 


யார்‌! குருவியும்‌, செத்த 

இயேசு கிறிஸ்துவி. தந்த ற்கும்‌ 
உயிர்த்தெழுதலுக்கும்‌. அடையாளமாகும்‌. 
மேலும்‌ குஷ்டரோகி தன்‌ சாபத்திலிருந்து, 

விடுதலையாகி, புதிய ஆரோக்கியத்தைப்‌ 
பெற்றுக்‌ கொண்டான்‌ என்பதற்கும்‌ இது 
அடையாளமாகும்‌. சாபம்‌ நீங்கி, 
மீட்கப்பட்டதினால்‌ சுத்தமான குஷ்டரோகிக்கு 
இப்பொழுது தன்‌ ஜனத்தாரோடும்‌, 
தேவனோடும்‌ ஐக்கியம்‌ உண்டாயிருக்கிறது. 





லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


ஏழு என்னும்‌ எண்‌ நிறைவையும்‌, 
பரிழரணத்தையும்‌ குறிக்கும்‌. இயேசு 
கிறிஸ்துவின்‌ மூலமாகப்‌ பாவம்‌, வியாதி, 
வேதனை, பாடு ஆகியவை முற்றிலுமாய்‌ 
நீங்கிப்போகிறது. 


பரிசுத்த வேதாகமத்தில்‌ ஜலத்தில்‌ 
கழுவுதல்‌, ஸ்நானம்பண்ணுதல்‌ போன்ற 
சம்பவங்களைப்பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. 
அவற்றின்‌ விவரம்‌ வருமாறு : 


1. வீட்டிற்குள்‌ நுழைவதற்கு முன்பாகப்‌ 
பாதங்களைக்‌ கழுவுதல்‌. (ஆதி 18: 
ஆதி 19:2; ஆதி 24:32; ஆதி 43:24; 
சாமு 25:41; சோழு 11:8; 1தீமோ 510). 


சமுகத்தில்‌ 

செய்வதற்கு 

ஸ்நானம்‌ 
லேவி 


யாத்‌ 


ஆசாரிய 

முன்பாக 
பண்ணுதல்‌, 
1642426; 
30:19-21; 


தம்‌ செ 
ஜலத்தினால்‌ 


(லேவி 6:27; 
எண்‌ 19:7-21) 


பலிசெலுத்தப்படும்‌ மிருகஜீவன்களின்‌ 
கால்களையும்‌, தொடைகளையும்‌ 
தண்ணீரினால்‌ கழுவுதல்‌. (லேவி 1:9,13: 
லேவி 8:21; லேவி 9:14; யாத்‌ 2917). 


லேவி  16:2628;. 


ஜனங்கள்‌. தேவனை அராநனை 
ய்வதற்குத்‌ தங்களைப்‌ “பரிசுத்தப்‌ 
படுத்துவதற்காகத்‌ தங்கள்‌ 
வஸ்திரங்களைத்‌ தோய்த்தல்‌. 
(யாத்‌ 1920/14) 

பலவிதமான 
சடங்குகளில்‌. 
13:54-58; 


குஷ்டரோகிகள்‌ 
சுத்திகரிப்பு 


கழுவப்பட்டார்கள்‌ (லேவி 


லேவி 14:8-9,47. 


தீட்டான ஜனங்கள்‌ ஒவ்வொரு முறை 
தீட்டாகும்போதும்‌ தங்கள்‌ 
வஸ்திரங்களைத்‌ தோய்க்க வேண்டும்‌. 
(லேவி 11:25-28; லேவி 15:5-27; 
லேவி 1715-6). 


QOODNENS 
PUBLISHERS 


8. தீட்டான ஜனங்கள்‌ ஒவ்வொரு முறை 
தீட்டாகும்போதும்‌ தங்கள்‌ சரீரங்களைக்‌ 
கழுவவேண்டும்‌ (லேவி 14:8-9; 
லேவி 15:5-27 ; லேவி 

உபா 23111). 


பரிசேயர்கள்‌ போஜனம்‌ பண்ணுவதற்கு 
தங்கள்‌ கைகளையும்‌, 
கழுலிக்கொள்வார்கள்‌. 
ச்‌ 7:34; 

லூக்கா 11:38). 


10. பரிசேயர்கள்‌ 
பாத்திரங்களையும்‌ 
சுத்திகரிப்பு 
மாற்று 
எபி 930), 


தங்கள்‌ 
கழுவிச்‌ 
செய்வார்கள்‌. 


7-4-8; லூக்கா 5:2; 


குஷ்டரோகி முதல்‌ நாளிலேயே 
சுத்திகரிக்கப்பட்டு விட்டான்‌. ஏழாம்‌ நாளில்‌ 
தான்‌. சுத்தமானதை மகிழ்ச்சியோடு 

றான்‌. எட்டாம்‌ நாளில்‌ சுத்தமான 
லி பானயத்திற்குள்‌ வந்து, ஆசரிப்பு 
கூடாரத்தில்‌ செலுத்தலாம்‌. 
(லேவி 14:10-20) 


ஒரு ஆட்டுக்குட்டியை கர்த்தருடைய 
சந்நிதியில்‌ அசைவாட்டும்‌ பலியாக 
அசைவாட்டவேண்டும்‌. என்று 
லேவி 1412-ஆவது வசனத்தில்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தில்‌ 
மட்டுமே முழு ஆட்டுக்குட்டியும்‌ அசைவாட்டும்‌ 
பலியாக. அசைவாட்டப்பட்டதாகம்‌ 
கூறப்பட்டிருக்கிறது. 

ஆசாரியன்‌ தன்‌ இடதுகையிலுள்ள 
எண்ணெயில்‌ தன்‌. 'வலதுகையின்‌ 
விரலைத்‌. பண்டல்‌ கர்த்தருடைய சந்நிதியில்‌ 
தெளிக்கவேண்டும்‌. இரத்தமும்‌, 
எண்ணெயும்‌ சுத்திகரிக்கப்‌ படுகிறவனுடைய 
சரீரத்தின்‌ அங்கங்களில்‌ ப்‌ 
திய 3 


வார்க்கப்படுகிறது (லேவி 14:14-18). 


குஷ்டரோகிக்காக மூன்று பலிகள்‌ 
செலுத்தப்படவேண்டும்‌. அவையாவன : 


1. பாவநிவாரண பலி (லேவி 14:19) 
2. சர்வாங்க தகனபலி (லேவி 14:20) 


3. போஜனபலி 





BALWETHER 
பிய 


ஆசாரியன்‌ அவனுக்கு பாவநிவிர்த்தி 
செய்த பின்பு அவன்‌ சுத்தமாயிருப்பான்‌. 
என்று லேவி 14:20-ஆவது வசனத்தில்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. அவன்‌ 
ஆசாரியனிடத்தில்‌ கொண்டுவரப்படுவதற்கு 
முன்பாகவே சுத்தமாகத்தான்‌ 
இருக்கிறான்‌. இங்கு குத்திகரிப்பின்‌ 
சடங்கு நிறைவேற்றப்பட்ட பின்பு. அவன்‌ 
சுத்தமானவன்‌ என்று அறிவிக்கப்படுகிறான்‌. 
இந்தச்சுத்திகரிப்பை இயேசு கிறிஸ்துவும்‌ 
அங்கீகரித்திருக்கிறார்‌ (மத்‌ 8-4) 


திராணியற்ற தரித்திரன்‌ 
லேவி 14:21-82 


லேவி. 14221. அவண்‌: 
இம்மாத்திரம்‌ செய்யத்திராணியற்ற 
தரித்திரனாயிருந்தால்‌, அவன்‌ தண்‌ 
பாவதிவிர்த்திக்கென்று வவ ன்‌ 
குற்றதிவாரணபலியாக 

ஆட்டுக்குட்டியையும்‌, பணம 
எண்ணெயில்‌ பிசைந்த ஒரு மரக்கால்‌ 
மெல்லிய மாவிலே பத்தில்‌ ஒரு 
பங்கையும்‌, ஆழாக்கு எண்ணெயையும்‌, 


லேவி 14:22. தன்‌ திராணிக்குத்‌ தக்கபடி. 
இரண்டு  காட்டுப்புறாக்களையாவதூ 
இரண்டு புறாக்குஞ்சுகனையாவது, 
ஒன்று பாவநிவாரணபலியாகவும்‌, 
மற்றொன்று சர்வாங்க தகனபலி. 
யாகவும்‌ செலுத்தும்படி, வாங்கி, 


லேவி 14:28. தான்‌ 
சுத்திகரிக்கப்படும்படி எட்டாம்‌ நானில்‌ 
ஆசரிப்புக்‌ கூடடாரவாசலிலே. 
கர்த்தருடைய சுத்திதியில்‌ 
ஆசாரியனிடத்துக்குக்‌ 
கொண்டுவருவானாக. 


ஆட்டுக்குட்டியையும்‌ அந்த ஆழாக்கு 
எண்ணெயையும்‌ வாங்கி, கர்த்தருடைய 
சுத்திதியில்‌ அசைவாட்டும்‌ யோஜனயலி. 
யாக அசை வாட்டி, 


லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


லேவி 14:25. குற்றதிவாரண பலிக்கான 
அத்த ஆட்டுக்குட்டியைக்‌ கொன்று, 
குற்றதிவாரணபலியின்‌ இரத்தத்தில்‌ 
கொஞ்சம்‌ எடுத்து, 
சுத்திகரிக்கப்படுகிறவன்‌ வலதுகாதின்‌ 
மடலிலும்‌, அவன்‌  வலதுகையின்‌ 
பெருவிரலிலும்‌, வலதுகாலின்‌ பெருவிரலி. 
லும்‌ பூசி, 

லேவி 1426, அத்த எண்ணெயிலே 
கொஞ்சம்‌ தன்‌ இடதுகையில்‌ வார்த்து, 


லேவி 14:27. தன்‌ இடதுகையிலுள்ன. 
எண்ணெயிலே தன்‌ வலதுவிரலைத்‌ 
தோய்த்து, கர்த்தருடைய சத்திதியில்‌ 
ஏழுதரம்‌ தெளித்து, 


லேவி 14:28. தன்‌ உன்னங்கையில்‌ 
இருக்கிற எண்ணெயில்‌ கொஞ்சம்‌ 
எடுத்துச்‌. சுத்திகரிக்கப்படுகிறவன்‌ 
வலதுகாதின்‌ மடலிலும்‌, அவன்‌ 
'வலதுகையின்‌ பெருவிரலிலும்‌, 
வலதுகாலின்‌ பெருவிரலிலும்‌ குற்ற 
நிவாரண பலியின்‌ இரத்தம்‌ 
பூசியிருக்கிற இடத்தின்மேல்‌ பூசி, 


லேவி 14:29. தன்‌ உன்னங்கையில்‌ 
இருக்கிற மற்ற எண்ணெயைச்‌ 
சுத்திகரிக்கப்படுகிறவன்‌ தலையின்மேல்‌ 
அவனுக்காகக்‌ கர்த்தருடைய 
சத்நிதியில்‌ பாவதிவர்த்தி செய்யும்படி, 
தடவி, 


லேவி 14:30. பின்பு, அவன்‌ தன்‌ 
திராணிக்கும்‌ தகுதிக்கும்‌ 
தக்கதாய்‌ காட்டுப்புறாக்கனையாவது 
புதாக்குஞ்சுகனையாவது. 
கொண்டுவந்து, 


லேவி 14:81. அவைகளில்‌ ஒன்றைப்‌ 
பாவதிவாரணபலியும்‌, மற்றொன்றைச்‌. 
சர்வாங்க 'தகனபலியுமாக்கி, 
போஜன பலியோடே கூடச்‌ செலுத்தி, 
இப்படியே ஆசாரியன்‌ 
சுத்திகரிக்கப்படுகிறவனுக்காக, 

கர்த்தருடைய சுத்திதியில்‌ 
பாவதிவிர்த்தி செய்யக்கடவன்‌.. 





லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


லேவி 1452. தன்‌ 
வேண்டியவைகளைச்‌ 
சும்பாதிக்கக்கூடாத குஷ்டரோகியைக்‌ 
குறித்த பிரமாணம்‌ இதுவே என்றார்‌. 


சுத்திகரிக்கப்படும்‌ 
தரித்திரனாகமிருப்பானென்றால்‌, அவனை 
சுத்திகரிப்பதற்கு கர்த்தர்‌ தம்முடைய 
விசேஷித்த பிரமாணத்தை சொல்லுகிறார்‌. 
குஷ்டவியாதி நீங்கி சொஸ்தமாகிறவன்‌ 
தரித்திரனாகயிருந்தாலும்‌ அவனும்‌ 
குத்திகரிக்கப்படவேண்டியது, 

அவசியமாயிருக்கிறது. தரித்திரனால்‌ மூன்று 
ஆட்டுக்குட்டிகளை ஆசாரியனிடத்தில்‌ 
கொண்டு வருவது என்பது இயலாத காரியம்‌ 
அவன்‌ இம்மாத்திரம்‌ செய்ய திராணியற்ற 
தரித்திரனாயிருக்கும்போது. அவனுடைய 
என்ன 
கர்த்தர்‌ இந்த 

வசனப்பகுதியில்‌ சொல்லுகிறார்‌. 


குஷ்டலியாதி சொஸ்தமாகி, 
சுத்திகரிக்கப்படுகிறவன்‌ பொதுவாக, மூன்று 
ஆட்டுக்குட்டிகளையும்‌, எண்ணெயிலே. 
பிசைந்த ஒரு மரக்காலில்‌ பத்தின்‌ மூன்று 
பங்காகிய மெல்லிய மாவையும்‌ கொண்டு 
வரவேண்டும்‌. சுத்திகரிக்கப்படுகிறவன்‌ 
தரித்திரனாகயிருக்கும்போது. மூன்று 
ஆட்டுக்குட்டிகளுக்கு பதிலாக. ஒரு 
ஆட்டுக்குட்டியையும்‌, மற்ற இரண்டு 
ஆட்டுக்குட்டிகளுக்கு பதிலாக இரண்டு 
காட்டுப்புறாக்களையாவது, அல்லது 
இரண்டு புறாக்குஞ்சுகளையாவது கொண்டு 
வரலாம்‌. 


போஜனபலிக்காக எண்ணெயிலே 
பிசைந்த ஒரு மரக்காலில்‌ பத்தில்‌ மூன்று 


சுத்திகரிப்புக்கு. 


மனுஷன்‌ 


நியமிக்கப்பட்டிருக்கிறது. 


QOODNENS 
PUBLISHERS 


குஷ்டவியாதி நீங்கி சொஸ்தமானவன்‌, 
தன்னுடைய சுத்திகரிப்புக்காக, இம்மாத்திரம்‌ 
செய்யத்திராணியற்ற தரித்திரனாயிருந்தால்‌, 
அவன்‌ தன்‌ பாவநிவிர்த்திக்கென்று 
அசைவாட்டும்‌ குற்றநிவாரணபலியாக ஒரு 
ஆட்டுக்குட்டியையும்‌, போஜனபலிக்கு 
எண்ணெயில்‌ பிசைந்த ஒரு மரக்கால்‌ 
மெல்லிய மாவிலே பத்தில்‌ ஒரு பங்கையும்‌, 
ஆழாக்கு எண்ணெயையும்‌, 
திராணிக்குத்‌ தக்கபடி 
காட்டுப்புறாக்களையாவது 
புறாக்குஞ்சகளையாவது 

வரவேண்டும்‌ (லேவி 14:21,22) என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 


இரண்டு காட்டுப்புறாக்களில்‌ ஒன்று 
அல்லது இரண்டு புறாக்குஞ்சுகளில்‌ ஒன்று 
பாவநிவாரணபலியாகவும்‌, 

சர்வாங்க 

செலுத்தப்படவேண்டும்‌. 


சுத்திகரிக்கப்படுகிறவன்‌. தான்‌ 
சுத்திகரிக்கப்படும்டி எட்டாம்‌ நாளில்‌ 
ஆசரிப்புக்‌ கூடாரவாசலிலே கர்த்தருடைய 
சந்நிதியில்‌ ஆசாரியனிடத்துக்குக்‌ 
கொண்டுவருவானாக (லேவி 14:23). 


சுத்திகரிக்கப்படுகிறவன்‌ 
தரித்திரனாகயிருந்தாலும்‌, 
கர்த்தருடைய சந்நிதியில்‌ 
காணிக்கைகளை கொண்டு வரவேண்டும்‌. 
அவன்‌ தரித்திரனாகயிருப்பதினால்‌, 
அவனுக்கு காணிக்கையில்‌ சலுகை 
கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும்‌ 
அவனுக்கு காணிக்கை செலுத்துவதிலிருந்து 
விலக்கு கொடுக்கப்படவில்லை. 


கர்த்தருடைய ஊழியத்தை: 
விசுவாசிகள்‌ எல்லோரும்‌ செய்யவேண்டும்‌. 
நாம்‌ பணமில்லாத தரித்திரராயிருக்கும்போது, 
நாம்‌ கர்த்தருடைய ஊழியத்தை 
செய்யக்கூடாது என்று நினைத்து, 
சும்மாயிருக்கக்கூடாது. கர்த்தர்‌ 
ஐசுவரியவான்களுக்கு நம்முடை! 
கிருபையை 'வெளிப்படுத்திமிருப்பதுபோலவே, 
தரித்திருக்கும்‌ வெளிப்படுத்தியிருக்கிறார்‌. 





லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


பிள்ளைகள்‌ 
திராணிக்குத்தக்கதாக கர்த்தருடைய 
சந்நிதியிலே காணிக்கையைக்‌ கொண்டு 
வரவேண்டும்‌. அதுபோலவே விசுவாசிகள்‌ 
ஒவ்வொருவரும்‌, கர்த்தர்‌ தங்களுக்கு 
கொடுத்திருக்கும்‌ கிருபைக்கும்‌, 
வரத்திற்கும்‌, தக்கதாக 
கர்த்தருடைய அழியத்தில்‌ 
பங்குபெறவேண்டும்‌. 

நம்மால்‌ 
பலியாக 


தாலந்துக்கும்‌ 


கர்த்தருக்கு காளைகளை 
செலுத்த முடியாவிட்டாலும்‌, 


மத்தின। 
வார்த்தைகளைக்கொண்டு 
திரும்புங்கள்‌: 
எல்லா அக்கிரமத்தையும்‌ நீக்கி, எங்களைத்‌ 
தயவாய்‌ அங்கீகரித்தருளும்‌; அப்பொழுது 
நாங்கள்‌ எங்கள்‌ உதடுகளின்‌ காளைகளைச்‌ 
செலுத்துவோம்‌" (ஓசி 14:,2) 


கர்த்தர்‌ நம்முடைய திராணிக்கு 
அதிகமாக ஒருபோதும்‌ எதிர்பார்க்கமாட்டார்‌. 
நம்மால்‌ தமக்கு எதை காணிக்கையாக 
கொடுக்க முடியும்‌ என்று கர்த்தருக்கு 
தெரியும்‌. நாம்‌ கர்த்தருக்கு காணிக்கையைக்‌ 
கொண்டு வரும்போது, மனப்பூர்வமான 
காணிக்கையைக்‌ கொண்டு வரவேண்டும்‌. 
நம்முடைய இருதயம்‌ கர்த்தருக்கு 
ன்பாக  சுத்தமாயும்‌, சுண்ணியமாயும்‌ 
இருக்கவேண்டும்‌. 


கர்த்தர்‌ இரண்டு ஆட்டுக்குட்டிகளை 
அங்கீகரிப்பதுபோல இரண்டு 
புறாக்குஞ்சுகளையும்‌ அங்கீகரிக்கிறார்‌ 


நாம்‌ 
கர்த்தருக்கு ஆட்டுக்குட்டியை 
செலுத்துகிறோமா அல்லது புறாக்குஞ்சுகளை 
செலுத்துகிறோமோ என்பது முக்கியமல்ல. 
நாம்‌ கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து. 
கர்த்தர்‌ நம்மிடத்திலிருந்து எதிர்பார்ப்பதை 
நாம்‌ செலுத்துகிறோமா என்பதே மிகவும்‌: 
முக்கியமானது. 


QOODNENS 
PUBLISHERS 


சுத்திகரிக்கப்படுகிறவன்‌ 
திராணியற்ற தரித்திரனாகயிருந்தால்‌, அவன்‌ 
குற்றநிவாரண பலியாக செலுத்துவதற்கு 
ஒரு ஆட்டுக்குட்டியை ஆசாரியனிடத்தில்‌ 
கொண்டு வரலாம்‌. அப்பொழுது. 
ஆசாரியன்‌ குற்ற நிவாரணபலிக்குரிய 
ஆட்டுக்குட்டியையும்‌ அந்த ஆழாக்கு. 
எண்ணெயையும்‌ வாங்கி, கர்த்தருடைய 
சந்நிதியில்‌ அசைவாட்டும்‌ போஜனபலியாக 
அசைவாட்ட வேண்டும்‌ (லேவி 14:24) 


ஆசாரியன்‌ குற்றநிவாரண பலிக்கான 
அந்த ஆட்டுக்குட்டியைக்‌. கொன்று, 
குற்றநிவாரணபலியின்‌ இரத்தத்தில்‌ கொஞ்சம்‌ 
எடுத்து, சுத்திகரிக்கப்படுகிறவன்‌ 
வலதுகாதின்‌ மடலிலும்‌, அவன்‌ வலதுகையின்‌ 
பெருவிரலிலும்‌, வலதுகாலின்‌ பெருவிரலிலும்‌ 
பூசவேண்டும்‌ (லேவி 14:25). 


சுத்திகரிக்கப்படுகிறவன்‌ கொண்டு 

வருகிற ஆழாக்கு  எண்ணெயிலே, 

ஆசாரியன்‌ கொஞ்சம்‌ தன்‌ இடதுகையில்‌ 

இடதுகையிலள்ள 

வலதுவிரலைத்‌ 

தோய்த்து, கர்த்தருடைய சந்நிதியில்‌ ஏழுதரம்‌ 
தெளிக்கவேண்டும்‌ (லேவி 14:26,27). 


அதன்‌ பின்பு ஆசாரியன்‌ தன்‌ 
உள்ளங்கையில்‌ இருக்கிற எண்ணெயில்‌ 
கொஞ்சம்‌ எடுத்துச்‌ சுத்திகரிக்கப்படுகிறவன்‌ 
வலதுகாதின்‌ மடலிலும்‌, அவன்‌ 
வலதுகையின்‌ பெருவிரலிலும்‌, வலதுகாலின்‌ 
பெருவிரலிலும்‌ குற்ற நிவாரணபலியின்‌ 
இரத்தம்‌ பூசியிருக்கிற இடத்தின்மேல்‌ 
பூசவேண்டும்‌ (லேவி 14:28). 

அதன்பின்பு ஆசாரியன்‌ தன்‌ 
உள்ளங்கையில்‌ இருக்கிற மற்ற 
எண்ணெயைச்‌ சுத்திகரிக்கப்படுகிறவன்‌ 
தலையின்மேல்‌ அவனுக்காகக்‌ கர்த்தருடைய 
சந்நிதியில்‌ பாவநிவர்த்தி செய்யும்படி 
தடவவேண்டும்‌ (லேவி 14:29). 


சுத்திகரிக்கப்படுகிறவன்‌. 
திராணிக்கும்‌ 
தக்கதாய்‌ காட்டுப்புறாக்களையாவது 
புறாக்குஞ்சகளையாவது கொண்டுவர 
வேண்டும்‌. ஆசாரியன்‌ அவைகளில்‌ ஒன்றைப்‌ 
பாவநிவாரணபலியும்‌, மற்றொன்றைச்‌ 
்‌ தகனபலியுமாக்கி, போஜன 
கூடச்‌ செலுத்தவேண்டும்‌. 
(லேவி 14:30,31/. 


ன்‌ 
தகுதிக்கும்‌ 





லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


ஆசாரியன்‌ 
சுத்திகரிக்கப்படுகிறவனுக்காக, கர்த்தருடைய 
சந்நிதியில்‌ பாவநிவிர்த்தி செய்யக்கடவன்‌ 
என்றும்‌, தன்‌ சுத்திகரிப்புக்கு. 
வேண்டியவைகளைச்‌ க்‌ 
குஷ்டரோகியைக்‌ குறித்த பிரமாணம்‌ 
என்றும்‌ கர்த்தர்‌ மோசேயினிடத்தில்‌ 
சொல்லுகிறார்‌. 


சத்திகரிக்கப்படும்போது, தரித்திரனும்‌, 
பணக்காரனும்‌ லுத்துவதற்குத்‌ 
தங்களுடைய காணிக்கையைக்‌ கொண்டுவர 
வேண்டும்‌. இருவருக்கும்‌ ஒரே 
எண்ணிக்கையில்‌ பறவைகள்‌, ஒரே அளவான 
எண்ணெய்‌ ஆகியவை. 
நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும்‌. 
ஏழையானவன்‌ குறைந்த அளவு மாவைக்‌ 
கொண்டுவந்தால்‌ போதுமானது. மேலும்‌ 
ஏழையானவன்‌ மூன்று ஆடுகளுக்குப்‌ 
பதிலாக ஒரு ஆட்டைக்‌ கொண்டுவரலாம்‌. 
ஏழைக்கும்‌, பணக்காரனுக்கும்‌ 
பலிசெலுத்தப்‌ 
கர்த்தருடைய 
பலியாக 
ஏழையினுடைய 


படும்‌ 

சமுகத்தில்‌ 
அசைவாட்டப்படுகிறது. 

ஆட்டிலிருந்து இரத்தம்‌ 

சிந்தப்பட்ட பின்பு இந்த 

ஆசாரியனுடைய சேவைக்காக 

சாரும்‌ (லேவி 14:21-32). 


ஐசுவரியவானுடைய இரன்‌ 
கருவிகளில்‌ “எரு கருமி. கொக்கப்பறுகிறது 
மற்றொரு குருவி உயிரோடு, 
விட்டுலிடப்படுகிறது பும்‌ இரண்டு 
குருவிகளுமே 


கொண்டுவரப்படும்‌. சுத்திகரிப்பு சடங்குகள்‌ 


அனைத்தும்‌ நிறைவேறிய பின்பு, அவன்‌ 
குஷ்டம்‌ நீங்கி, சுத்தமானவன்‌ என்று 
ஆசாரியரால்‌ அறிவிக்கப்படுவான்‌. 
(லேவி 14:21-23). 


குற்ற நிவாரணபலியின்‌ இரத்தம்‌ 
பூசியிருக்கிற இடத்தின்மேல்‌ எண்ணெய்‌ 
படகை. எண்ணெய்‌ அவனுடைய அதே 
அவயவங்களில்‌: 'இரத்தத்தின்மீது 
பூசப்படுகிறது (லேவி 14:14-17, 25-28). 


குஷ்டரோகி தன்னால்‌ முடிந்த ஒரு 
காணிக்கையைக்‌ கட்டாயம்‌ கொண்டுவர 
வேண்டும்‌. அவன்‌ ஏழையாக இருந்தாலும்‌, 
காணிக்கையைக்‌ 
ஆகவேண்டும்‌. 

(லேவி 14:30-31). 


குஷ்டரோகிமினுடைய சுத்திகரிப்பிற்குக்‌ 
காணிக்கையாக எதைக்‌ கொண்டுவர 
வேண்டும்‌ என்று பிரமாணம்‌ கூறுகிறது. 
(லேவி 14:14,21). இவற்றைக்‌ குஷ்டரோகியால்‌ 
சம்பாதிக்க முடியவில்லையென்றால்‌,அவன்‌ 
குறைந்தபட்சம்‌ ஒரு ஆட்டுக்குட்டியையும்‌, 
இரண்டு புறாக்களை (அல்லது 
காட்டுப்புறாக்களையும்‌ கொண்டு 
வரவேண்டும்‌. (லேவி 14:21-22) 


வீட்டுக்‌ குஷ்டம்‌ 
லேவி 14:88-58 


கேவி 14359. யின்‌ கர்த்தர்‌ 
மோசேயையும்‌ ஆரோனையும்‌ நோக்கி: 


லேவி 1434. நான்‌ உங்களுக்குக்‌. 
காணியாட்சியாகக்‌. கொடுக்கும்‌ 
கானான்‌ தேசத்திலே நீங்கள்‌ போய்ச்‌ 
சேர்த்தயின்பு, உங்கன்‌ 
காணியாட்சியான தேசத்தில்‌ ஒரு 
வீட்டிலே குஷ்டதோஷத்தை நாண்‌: 
'வரப்பண்ணினால்‌, 


லேவி 14:35. அந்த வீட்டிற்கு. 
உடையவன்‌ வத்து, வீட்டிலே தோஷம்‌ 
வந்திருக்கிறதாகக்‌ தோன்றுகிறது என்று 
ஆசாரியனுக்கு அறிவிக்கக்கடவன்‌. 


லேவி 14:38. அப்பொழுது வீட்டிதூன்ன. 
யாவும்‌ தீட்டுப்படாதபடிக்கு, 
ஆசாரியன்‌ அந்தத்‌ தோஷத்தைப்‌ 
பார்க்கப்‌ போகும்முன்னே வீட்டை 
ஒழித்துவைக்கும்படி சொல்லி, பின்பு 
வீட்டைப்‌ பார்க்கும்படி போய்‌, 





லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


லேவி 14:87. அந்தத்‌ தோஷம்‌ இருக்கிற 
இடத்தைப்‌ பார்க்கக்கடவன்‌; 
அப்பொழுது விட்டுச்‌ சுவர்களிலே 
கொஞ்சம்‌. பச்சையும்‌ கொஞ்சம்‌. 
சிவப்புமான குழி விழுந்திருந்து, 
அவைகள்‌ மற்றச்‌ ௬ுவரைப்பார்க்கிலும்‌ 
பன்னமாயிருக்கக்கண்டால்‌, 


லேவி 14:38. ஆசாரியன்‌ 
வீட்டைவிட்டுப்‌ புறப்பட்டு 
வாசற்படியிலே வந்து, வீட்டை, ஏழுநான்‌. 
அடைத்துவைத்து, 


லேவி. 14:99. ஏழாம்நாளிலே திரும்பப்‌ 
போய்ப்‌ பார்த்து, தோஷம்‌ வீட்டுச்‌. 
சுவர்கவில்‌ படர்த்ததென்று கண்டால்‌, 


லேவி 14:40. இருக்கும்‌ 


அவ்விடத்துக்‌ கல்லூகளைப்‌ 
பெயர்க்கவும்‌, பட்டணத்துக்குப்‌ 
புறம்பே அசுத்தமான ஒரு இடத்திலே 
போடவும்‌ அவன்‌ கட்டனையிட்டு, 


தோஷம்‌ 


லேவி 14:41. வீட்டை, உன்னே சுற்றிலும்‌ 
செதுக்கச்சொல்லி, செதுக்கிப்போட்ட. 
மண்ணைப்‌ பட்டணத்துக்குப்‌ புறம்பே 
அகத்தமான ஒரு இடத்திலே 
கொட்டவும்‌, 


லேவி 1442. 
எடுத்துவந்து, 
பதிலாகக்‌ கட்டி, வேறே 
எடுத்து வீட்டைப்‌ 


கட்டளையிடுவானாக. 


வேறே கல்துகளை 
அந்தக்‌ கல்தூகளுக்குப்‌ 
சாத்தை 
பூசவும்‌ 


லேவி 14:48. கல்லூகளைப்‌ பெயர்த்து, 
வீட்டைச்‌. செதுக்கி, 'நவமாய்ப்‌ 
பூசினபின்பும்‌, அத்தத்‌ தோஷம்‌ திரும்ப 
வீட்டில்‌ வந்ததானால்‌, 


லேவி 143௧. ஆசாரியன்‌ போய்ப்‌ 
பார்க்கக்கடவன்‌; தோஷம்‌ வீட்டில்‌ 
படர்த்ததானால்‌, அது விட்டை அரிக்கிற 
குஷ்டம்‌; அது தீட்டாயிருக்கும்‌. 

லேவி 14:45. ஆகையால்‌ 
வீடுமுழுவதையும்‌ இடித்து, அதின்‌ 
கல்லுகளையும்‌, மரங்களையும்‌, அதின்‌ 
சாந்து எல்லாவற்றையும்‌ 
பட்டணத்துக்குப்‌ புறம்பே அசுத்தமான 
இடத்திலே கொண்டுபோகவேண்டும்‌. 


QOODNENS 
PUBLISHERS 


லேவி. 14:48. வீடு 
அடைக்கப்பட்டிருக்கும்‌ நாட்களில்‌ 
பிரவேசிக்கிறவன்‌. 


தீட்டுப்பட்டிருப்பான்‌. 


வ 14:47. அத்த வீட்டிலே படுத்தவன்‌. 

வஸ்திரங்களைத்‌ 
கனங்கவ்பட வள அத்த வீட்டிலே 
சாப்பிட்டவனும்‌ தன்‌ வஸ்திரங்கனைத்‌ 
தோய்க்கக்கடவன்‌. 


லேவி 14:48. ஆசாரியன்‌ திரும்ப வந்து, 
வீடு பூசப்பட்டபின்பு வீட்டிலே அந்தத்‌ 
தோஷம்‌ படரவில்லை என்று 
கண்டானேயாகில்‌, தோஷம்‌. 
திவிர்த்தியானபடியால்‌, ஆசாரியன்‌ 
அந்த வீட்டைச்‌ சுத்தம்‌ என்று 
தீர்க்கக்கடவன்‌. 


லேவி 14:49. அப்பொழுது வீட்டிற்குத்‌ 
தோஷங்கழிக்க, இரண்டு 
குருவிகனையும்‌, 
கேதுருக்கட்டையையும்‌, 
சிவப்புதாலையும்‌, 
எடுத்து, 


கேவி 14:50. ஒரு குருவியை ஒரு 
மண்பாண்டத்திலுன்ன ஊற்றுதீரின்மேல்‌ 
கொன்று, 


சுசோப்பையும்‌ 


லேவி 141. 
ஈசோப்பையும்‌, 
உயிருள்ள 
இவைகளைக்‌. 


கேதுருக்கட்டையையும்‌, 
சிவப்புநாலையும்‌, 
குருவியையும்‌ எடுத்து, 
கொல்லப்பட்ட, 
குருவியின்‌ இரத்தத்திலும்‌ ஊற்று 
நீரிலும்‌ தோய்த்து, வீட்டின்மேல்‌ 
ஏழுதரம்‌ தெளித்து, 


லேவி. 1452. குருவியின்‌ 
இரத்தத்தினாலும்‌, ஊற்றுநீரினாலும்‌, 

உயிருள்ள குருவியினாலும்‌, 
கேதுருக்கட்டையினாலும்‌, 
சசோப்பினாலும்‌, சிவப்புநாலினாலும்‌ 
வீட்டிற்குத்‌ தோஷங்கழித்து, 


லேவி 14:58. உயிருன்ன குருவியைப்‌ 
பட்டணத்துக்குப்‌ புறம்பே வெளியிலே 
விட்டுவிட்டு, இப்படி வீட்டிற்குப்‌ 
பிராயச்சித்தம்‌ செய்யக்கடவன்‌;. 
அப்பொழுது அது சுத்தமாயிருக்கும்‌. 





லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


உண்டாகும்‌ 
குஷ்டதோஷத்தைக்‌ குறித்து கர்த்தர்‌ 
தம்முடைய பிரமாணத்தை  மோசேக்கும்‌ 
ஆரோனுக்கும்‌ சொல்லுகிறார்‌. மனுஷனுடைய 
வஸ்திரத்தில்‌ குஷ்டதோஷம்‌ ஏற்படுவதுபோல. 
வீட்டிலும்‌ குஷ்டதோஷம்‌ ஏற்படுவதற்கு: 
வாய்ப்புள்ளது. 
பின்னும்‌ கர்த்தர்‌ மோசேயையும்‌ 
ஆரோனையும்‌ நோக்கி, “நான்‌ உங்களுக்குக்‌ 
காணியாட்சியாகக்‌ கொடுக்கும்‌ கானான்‌. 
தேசத்திலே நீங்கள்‌ போய்ச்‌ சேர்ந்தபின்பு, 
உங்கள்‌ காணியாட்சியான தேசத்தில்‌ ஒரு 
வீட்டிலே குஷ்டதோஷத்தை நான்‌ 
வரப்பண்ணினால்‌' (லேவி 14:33,24) என்று 
சொல்லுகிறார்‌. 


கானான்‌ 
புத்தருக்கு . 
கொடுக்கப்பட்ட 
தேனும்‌. 
கானான்‌ களிலும்‌ 
குஷ்டதோஷம்‌ ககக வாய்ப்புள்ளது. 
ரவேல்‌ புத்திரருக்‌ 
தத்தத்‌ ன்னை 
கொடுக்கக்‌ அவரே 
தேசத்திலுள்ள 


அந்த 
வீடுகளிலே 
குஷ்டதோஷத்தை வரப்பண்ணுகிறார்‌. 


கானான்‌ தேசம்‌ இஸ்ரவேல்‌. 
ஜனங்களுக்கு காணியாட்சியாக 
கொடுக்கப்பட்டாலும்‌ அவர்கள்‌ 
நேசத்தை ஜெயித்து அத்தாங்காைடும்‌ 
தேவனுடைய திட்டத்தின்‌ பிரகாரம்‌ கானான்‌ 
தேசம்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்குக்‌ 
கொடுக்கப்பட்டிருக்கிறது. 


வன்‌ தம்முடைய பிரமாணத்தின்‌ 
ணம்‌ கிரியை செய்கிறார்‌. மனுஷன்‌ தான்‌ 
விதைத்ததை அறுக்கிறான்‌. (கலா 6:7-8) 
மனுஷனுக்கு வாதைகள்‌ வரும்போது, அந்த 
வாதைக்கு அவனே காரணமானவனாக. 
இருக்கிறான்‌. தேவன்‌ இடைப்பட்டு, அதை 
குணப்படுத்தாமல்‌ விட்டுவிடுகிறார்‌. 
இப்பிப்பப்ட சூழ்நிலைதான்‌, “தேவன்‌ 
குஷ்டரோகத்தை வரப்பண்ணுவதாகும்‌". 
மனுஷருடைய வியாதிகளுக்கும்‌. 
கஷ்டங்களுக்கும்‌, துன்பங்களுக்கும்‌, 
மனுஷனே காரணமானவன்‌. (ஏசா 45:7) 


QOODNENS 
PUBLISHERS 


.... ஒரு வீட்டிலே குஷ்டதோஷம்‌" என்பது 
வீட்டின்‌ சுவரிலும்‌, வஸ்திரங்களிலும்‌ 
காணப்படும்‌ குஷ்டரோகமான குழிகளைக்‌ 
குறிக்கும்‌. இவை குஷ்டரோகியிடமிருந்து 
கடந்து வந்தவை. 

க்‌. ப்‌ மட்கல 
குஷ்டதோஷத்தை வரப்பண்ணும்போது, அந்த 
வீட்டிற்கு உடையவன்‌ வந்து, வீட்டிலே. 
தோஷம்‌ வந்திருக்கிறதாகக்‌ தோன்றுகிறது. 
என்று ஆசாரியனுக்கு அறிவிக்க வேண்டும்‌. 
(லேவி 14:35). 


வீட்டிலே குஞ்டதோஷம்‌ வந்திருப்பதாக 
சந்தேகமுண்டானாலே, வீட்டிற்கு 
உடையவன்‌ அதை  ஆசாரியனிடத்தில்‌ 
அறிவித்துவிடவேண்டும்‌. குஷ்டதோஷத்தை 
மூடி மறைக்க முயற்சிபண்ணக்கூடாது, 
அதை. ஆசாரியனுக்கு அறிவிக்காமல்‌, 
வீட்டிற்குள்ளே குஷ்டதோஷத்தை வளர்த்து 
விடக்கூடாது. 


லட அட்டக்‌ மடயம நலக்‌ 
செய்யும்போது அது அந்த வீட்டிற்கு 
வாதையாகயிருக்கும்‌. மனுஷனுடைய 
இருதயத்தில்‌ பாவம்‌ வாசம்பண்ணும்போது, 
அது அவனுடைய இருதயத்திற்கு 
வாதையாகயிருக்கும்‌. 


்‌ உடையவன்‌ (னுடைய 
வீட்டிலே 9 தோலும்‌ ந்தை 
பார்த்தவுடனே, அதை  ஆசாரியனிடத்தில்‌ 
கர்த்தரே 
வீட்டிலே. 
சொல்லுகிறார்‌. 
புத்திரருடைய 
அவர்களுடைய 

வீடுகளிலே குஷ்டதோஷம்‌ வரலாம்‌. 


| தன்னுடைய வீட்டிலே குஷ்டதோஷம்‌ 
வந்திருப்பதை வீட்டிற்கு உடையவன்‌ 
பார்த்தவுடனே, தன்னுடைய வீட்டாரின்‌. 
அக்கிரமத்தையும்‌ பாவத்தையும்‌ 
அகற்றவேண்டும்‌. வீட்டைவிட்டு பாவம்‌ 
நீங்கவேண்டும்‌. அப்போதுதான்‌ அந்த 
வீட்டைவிட்டு குஷ்டதோஷம்‌ நீங்கும்‌. 

நீர்‌ சர்வவல்லவரிடத்தில்‌ 
மனந்திரும்பினால்‌, திரும்பக்‌ கட்டப்படுவீர்‌; 
அக்கிரமத்தை உமது கூடாரத்துக்குத்‌ 
தூரமாக்குவீர்‌" (யோபு 22:23). 





லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


தன்னுடைய வீட்டிலே குஷ்டதோஷம்‌: 
வந்திருக்கிறதாகத்‌ தோன்றுகிறது என்று 
வீட்டிற்கு உடையவன்‌ ஆசாரியனிடத்தில்‌ 
அறிவிக்கும்போது, ஆசாரியன்‌ அந்த 
தோஷத்தைப்‌ பார்க்க, அந்த வீட்டிற்கு 
போகவேண்டும்‌. அவன்‌ அந்த வீட்டிற்கு 
போகும்‌ முன்னே, வீட்டிலுள்ள யாவும்‌ 
தீட்டுப்படாதபடிக்கு, வீட்டை ச்‌ 
வைக்கும்படி ஆசாரியன்‌ சொல்லவேண்டும்‌. 
அதன்‌ பின்பு அந்த ஆசாரியன்‌ 
தோஷத்தைப்‌ பார்க்கும்படி அந்த 
வீட்டிற்குப்போகவேண்டும்‌ (லேவி 14:36. 


சாரியன்‌ வீட்டைப்‌ பார்க்கும்படி 
ம்போது, அவன்‌ அந்தத்‌ தோஷம்‌ 
இருக்க இடத்தைப்‌ பார்க்கவேண்டும்‌. 
அப்பொழுது வீட்டுச்‌ சுவர்களிலே. 
கொள்ளம்‌. பச்சையும்‌ கொஞ்சம்‌ சிவப்புமான 
குழிவிழுந்திருந்து. அவைகள்‌ 
மற்றச்‌ சுவரைப்பார்க்கிலும்‌ 
பள்ளமாயிருக்கக்கண்டால்‌, ஆசாரியன்‌ 
வீட்டைவிட்டுப்‌ புறப்பட்டு வாசற்படியிலே. 
வந்து, வீட்டை ஏழுநாள்‌ 
அடைத்துவைக்கவேண்டும்‌ (லேவி 14:37,18) 


ஆசாரியன்‌  ஏழாம்நாளிலே அந்த. 
வீட்டிற்குத்‌ திரும்பப்‌ போய்ப்‌ பார்த்து. 
தோஷம்‌ வீட்டுச்‌ சுவர்களில்‌ படர்ந்ததென்று. 
கண்டால்‌, தோஷம்‌ இருக்கும்‌ அல்லிடத்துக்‌ 
கல்லுகளைப்‌ பெயர்க்கவும்‌, பட்டணத்துக்குப்‌ 
புறம்பே அசுத்தமான ஒரு இடத்திலே. 
போடவும்‌ அவன்‌ கட்டளையிடவேண்டும்‌ 
(லேவி 14:39,40), 


இருக்கும்‌  அல்விடத்து 
பெயர்க்கவேண்டும்‌. வீட்டின்‌ 


வ்‌ 
கல்லுகளைப்‌ 
சொந்தக்காரன்‌ இதைச்‌ செய்ய வேண்டும்‌. 


குஷ்டதோஷம்‌ 
விரும்புகிறவன்‌ 


அல்லது அந்த வீட்டிலே 
இருக்கக்கூடாது என்று 
அவனுக்கு உதவி புரியலாம்‌. 


ஆசாரியன்‌ அந்த வீட்டை உள்ளே 
சுற்றிலும்‌ செதுக்கச்சொல்லி, 
செதுக்கிப்போட்ட மண்ணைப்‌ 
பட்டணத்துக்குப்‌ புறம்பே அசுத்தமான ஒரு 
இடத்திலே கொட்டவும்‌, வேறே கல்லுகளை 
எடுத்துவந்து, அந்தக்‌ கல்லுகளுக்குப்‌. 
பதிலாகக்‌ கட்டி, வேறே சாந்தை எடுத்து 
வீட்டைப்‌ பூசவும்‌ கட்டளையிட வேண்டும்‌. 
(லேவி 14:41,42. 


கல்லுகளைப்‌ பெயர்த்து, வீட்டைச்‌ 
செதுக்கி, நவமாய்ப்‌ பூசினபின்பும்‌, அந்தத்‌ 
தோஷம்‌ திரும்ப வீட்டில்‌ வந்தநானால்‌, 
ஆசாரியன்‌ அதை மறுடியும்‌ போய்ப்‌ 
பார்க்கவேண்டும்‌: தோஷம்‌ வீட்டில்‌ 
படர்ந்ததானால்‌, அது வீட்டை அரிக்கிற 
குஷ்டம்‌; அது தீட்டாயிருக்கும்‌ 
(லேவி 14:43 44). 


வீட்டிலே. குஷ்டதோஷத்திற்கு 
அடையாளம்‌ காணப்பட்டால்‌, அந்த தோஷம்‌ 
இருக்கும்‌ இடத்தை மாத்திரம்‌ பெயர்த்துப்‌ 
போட்டால்‌ போதுமானது. வீட்டில்‌ 
காணப்படும்‌. குஷ்டதோஷத்திற்கான 
அடையாளங்களை, பட்டணத்திற்கு 
புறம்பே அசுத்தமான இடத்திலே 
கொட்டவேண்டும்‌. 


ஒரு 


வீட்டின்‌ தோஷத்திற்கான 
அனடயானந்தை அதற்றின பின்பும்‌ அந்த 
வீட்டிலே குஷ்டதோஷம்‌ படர்ந்தால்‌, அந்த 
வீடு முழுவதையும்‌ இடித்துப்‌ போடவேண்டும்‌. 
அந்த வீடுமுழுவதையும்‌ இடித்து, அதின்‌ 
கல்லுகளையும்‌, மரங்களையும்‌. அதின்‌ 
சாந்து எல்லாவற்றையும்‌ பட்டணத்துக்குப்‌ 
புறம்பே அசுத்தமான இடத்திலே 
கொண்டுபோகவேண்டும்‌ (லேவி 14:45) 


ஆசாரியனே வீடு முழுவதையும்‌ இடிக்க 
வேண்டும்‌. லேவி 14:36-42 ஆகிய 
வசனங்களில்‌ மூலஎபிரெய பாஷையில்‌ 
"அவர்கள்‌" என்னும்‌ பிரதிப்பெயர்ச்சொல்‌ 
பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. 

“வீடு அடைக்கப்பட்டிருக்கும்‌ 
நாட்களில்‌ அதற்குள்‌ பிரவேசிக்கிறவன்‌. 
சாயங்காலம்மட்டும்‌ தீட்டுப்பட்டிருப்பான்‌. அந்த 
வீட்டிலே படுத்தவன்‌ தன்‌ வஸ்திரங்களைத்‌ 
தோய்க்கக்கடவன்‌: அந்த வீட்டிலே 
சாப்பிட்டவனும்‌ தன்‌  வஸ்திரங்களைத்‌ 
தோய்க்கக்கடவன்‌" (லேவி 14:46A7) 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. வீடு 
குஷ்டதோஷமாக இருக்கும்போது, அதிலே 
பிரவேசிக்கிற எவனும்‌ தீட்டாயிருப்பான்‌. 


ஆசாரியன்‌ திரும்ப வந்து, வீடு 
பூசப்பட்டபின்பு வீட்டிலே அந்தத்‌ தோஷம்‌ 
படரவில்லை என்று கண்டானேயாகில்‌, 
தோஷம்‌ நிவிர்த்தியானப்டியால்‌, ஆசாரியன்‌ 
அந்த வீட்டைச்‌ கத்தம்‌ என்று தீர்க்கக்கடவன்‌ 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ (லேவி 14:48). 





லேவியராகமம்‌ - 
LEVITICUS - COMMENTARY 


“வீடு 


முறையாகச்‌ சோதித்துப்‌ பார்த்து, வீட்டின்‌ 
குஷ்டதோஷமான பகுதிகளெல்லாம்‌. 
இடிக்கப்பட்ட பின்பு என்று பொருள்‌ 
சொல்லலாம்‌ (லேவி 14:48 


தோஷம்‌ நிவிர்த்தியான வீட்டிற்கு: 
தோஷம்‌ கழிக்கவேண்டும்‌. கர்த்தர்‌ அந்த 
வீட்டிற்கு தோஷம்‌ கழிப்பதற்கான 
பிரமாணத்தை மோசேக்கும்‌ ஆரோனுக்கும்‌ 
சொல்லுகிறார்‌. 


கர்த்தர்‌ மோசேயையும்‌ ஆரோனையும்‌: 
நோக்கி, “அப்பொழுது வீட்டிற்குத்‌. 
தோஷங்கழிக்க, இரண்டு குருவிகளையும்‌, 
கேதுருக்கட்டையையும்‌,  சிவப்புநூலையும்‌, 


ஈசோப்பையும்‌ எடுத்து, ஒரு குருவியை ஒரு 
க்‌ நன்கே 


சொல்லுகிறார்‌ (லேவி 14:49,50) 


வீட்டினுடைய குஷ்டதோஷம்‌ சுத்தமான 
பின்பு, அதற்கு தோஷம்‌ கழித்து, 
சத்திகரிக்கவேண்டும்‌. 
குஷ்டரோகிகளைச்‌ 
செய்வதுபோலவே  குஷ்டதோஷவீட்டிற்கும்‌ 
தோஷங்கழிக்க வேண்டும்‌. (லேவி 14:49-53 - 
லேவி 14:21-32) 
பலிகளோ, பாவநிவாரணமோ 
குஷ்டரோகத்தைச்‌ பர்த்‌ ந்‌ 
இவை சுத்திகரிப்ப சடங்குகள்‌. 
இது. இயயகிறிஸ்துவின்‌ rg 
இரட்சிப்பு வரும்‌ என்பதை அங்கிகரிக்கும்‌ 


ல சிருஷ்டியானது. 
கு அடிமைத்தனத்தினின்று. 
விடுதலையாக்கப்பட்டு, 
பிள்ளைகளுக்குரிய 
சுயாதீனத்தைப்‌ பெற்றுக்‌ கொள்ளும்‌ என்கிற 
நம்பிக்கையோடே, அந்தச்‌ சிருஷ்டியானது. 
சுயஇஷ்டத்தினாலே. அல்ல, 
கீழ்ப்படுத்தின வராலேயே. மாயைக்குக்‌ 
கீழ்ப்பட்டிருக்கிறது" (ரோமர்‌ 8:20-21) 


விரிவுரை Cope 


PUBLISHERS 


இரண்டு குருவிகள்‌ என்பது இரண்டு 
புறாக்கள்‌ அல்லது இரண்டு 
காட்டுப்புறாக்களைக்‌ குறிக்கும்‌. 
(லேவி 14:49-லேவி 14:22) 


| கொல்லப்பட்ட. . குருவியின்‌ 
இரத்தத்திலும்‌ ஊற்று நீரிலும்‌ தோய்த்து, 
வீட்டின்மேல்‌ ஏழுதரம்‌ தெளிக்கவேண்டும்‌. 


தண்ணீரையும்‌, 
இரத்தத்தையும்‌ தெளிப்பது போல உள்ளது. 
(லேவி 14:7,51). 
lnc வலு வ இ வனயன்‌ 
ஆறு பொருட்கள்‌ பயன்படுத்தப்படுகின்றது. 
அவையாவன : 
1. கொல்லப்பட்ட குருவின்‌ இரத்தம்‌, 
2. இரத்தம்‌ கலந்த தண்ணீர்‌ 
3. உயிருள்ள குருவி 
கேதுருமரம்‌ 
5. ஈசோப்பு 
சிவப்புநூல்‌ 
உமிருள்ள குருவியைப்‌ பட்டணத்துக்குப்‌ 
புறம்பே வெளியிலே விட்டுவிடவேண்டும்‌. 
சுத்தமான குஷ்டரோகியைச்‌ 


குத்திகரித்ததுபோலவே இங்கும்‌, உயிருள்ள 
குருவி வெளியிலே விட்டுவிடப்படுகிறது. இது, 
ம்‌. அவனுடைய வீட்டிற்கும்‌ 

வரும்‌ சகல 

உண்டாகும்‌ 

அடையாளமாகும்‌, 


ஆசாரியன்‌  கேதுருக்கட்டையையும்‌, 
ஈசோப்பையும்‌, சிவப்புநூலையும்‌, உயிருள்ள 
குருவியையும்‌ எடுத்து, இலைகளைக்‌ 
கொல்லப்பட்ட குருவியின்‌ இரத்தத்திலும்‌ 
ஊற்று நீரிலும்‌ தோய்த்து, வீட்டின்மேல்‌ 
ஏழுதரம்‌ தெளிக்கவேண்டும்‌ (லேவி 14:51) 
என்றும்‌, 





லேவியராகமம்‌ - 
LEVITICUS - COMMENTARY 


கேதுருக்கட்டையினாலும்‌, 
சிவப்புநூலினாலும்‌ 
தோஷங்கழிக்கவேண்டும்‌ (லேவி 
என்றும்‌ கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
ஆசாரியன்‌ உயிருள்ள குருவியைப்‌ 
பட்டணத்துக்குப்‌ புறம்பே வெளியிலே. 
விட்டுவிட்டு, இப்படி வீட்டிற்குப்‌ பிராயச்சித்தம்‌ 
செய்யக்கடவன்‌ என்றும்‌, அப்பொழுது அது 
சுத்தமாயிருக்கும்‌ என்றும்‌ கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌ (லேவி 14:53). 
தோஷம்‌ கழிக்கிற 
குஷ்டதோஷம்‌ நீங்கி 
சுத்திகரிக்கிற 
ஒன்றுபோலிரக்கிறத. 
எங்கு அசுத்தம்‌ 
உடனே 
கவனம்‌ 
நம்முடைய 
கர்த்தரை 


வீட்டிற்கு 
பிரமாணமும்‌, 
சொஸ்தமானவனை 
பிரமாணமும்‌ 
நம்முடைய குடும்பத்தில்‌ 
காணப்பட்டாலும்‌, அதை 
அகற்றிப்போடுவதற்கு 
செலுத்தவேண்டும்‌. நாமும்‌ 
வீட்டாரும்‌ 
ஆராதிக்கவேண்டியவர்கள்‌. நமக்குள்ளோ 
நம்முடைய வீட்டிற்குள்ளோ பாவமோ 
அசுத்தமோ, தீட்டோ காணப்படக்கூடாது. 


அப்பொழுது யாக்கோபு தன்‌ 
வீட்டாரையும்‌ தன்னோடேகூட இருந்த மற்ற 
அனைவரையும்‌ நோக்கி: உங்களிடத்தில்‌ 
இருக்கிற அந்நிய தெய்வங்களை 
விலக்கிப்போட்டு, ங்களைச்‌ 
சுத்தம்பண்ணிக்கொண்டு, 

வஸ்திரங்களை மாற்றுங்கள்‌ 

என்று சொன்னார்‌. நாம்‌ 

வீட்டை சுத்தமாக வைத்திருப்பது 
அவசியம்‌. 


சகலவித குஷ்டரோகம்‌ 
லேவி 14:54-57 


லேவி 1454... இது சகலவித 
குஷ்டரோகத்துக்கும்‌, சொழிக்கும்‌, 


லேவி 14:55. வஸ்திரக்‌ குஷ்டத்துக்கும்‌, 
வீட்டுக்‌ குஷ்டத்துக்கும்‌, 


விரிவுரை மரமா 


PUBLISHERS 


லேவி 14:56. தடிப்புக்கும்‌, அசறுக்கும்‌, 
வெள்ளைப்‌ பருக்கும்‌ அடுத்த 
பிரமாணம்‌. 


லேவி 1457. குஷ்டம்‌ எப்பொழுது 
தீட்டுன்னது என்றும்‌, எப்பொழுது 
தீட்டில்ரைதது என்றும்‌ தெரிவிப்பதற்குக்‌ 
குஷ்டரோகத்துக்கு அடுத்த பிரமாணம்‌ 
இதுவே என்றார்‌. 


குஷ்டரோகத்தைப்பற்றிய தம்முடைய 
பிரமாணத்திற்கு முடிவுரையாக கர்த்தர்‌ 
இந்த வார்த்தைகளைச்‌ சொல்லுகிறார்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய இஸ்ரவேல்‌ புத்திரரை 
தமது கிருபையினால்‌. பாதுகாத்து, 
பராமரிக்கிறார்‌. 


சீரிய தேசத்து படைத்தள। 
நாகமான்‌ தன்னுடைய குஷ்டரோகத்‌ 
சுத்தமாக்கப்பட்டான்‌. ஆனாலும்‌, 
நாகமானை  ஆசாரியனிடத்தில்‌ 
காண்பிக்க சொல்லவில்லை. 
யோர்தான்‌ நதியில்‌: ஏழுதரம்‌ 
சுத்தமானாலும்‌, அவனுக்கு 
சொன்ன சுத்திகரிப்பின்‌ 
நியமிக்கப்படவில்லை. 


கிய 
லிருந்து 
எலிசா 
போய்‌ 
நாகமான்‌ 
முங்கி 
கர்த்தர்‌ 
பிரமாணம்‌ 


விசுவாசிகளாகிய 
ஆலிக்குரிய குஷ்டரோகம்‌ 
வாய்ப்புள்ளது. 
செய்யக்கூடாது. 


நமக்குள்ளே 
வருவதற்கு 
பாவம்‌ நம்மை ஆளுகை 

பாவசிந்தனைகளும்‌, 


தகுதியுள்ளவர்களாகயிருக்கவேண்டும்‌. 
கர்த்தர்‌ பரிசுத்தர்‌. 
பிள்ளைகளாகிய 
ரிசுத்தமாமிருக்கவேண்டும்‌. 


கர்த்தர்‌ மோசேயையும்‌ 
ஆரோனையும்‌ நோக்கி, “இது சகலவித 
குஷ்டரோகத்துக்கும்‌, சொறிக்கும்‌, வஸ்திரக்‌ 
குஷ்டத்துக்கும்‌ வீட்டுக்‌ குஷ்டத்துக்கும்‌, 
தடிப்புக்கும்‌, அசறுக்கும்‌, வெள்ளைப்‌ 
பருக்கும்‌ அடுத்த பிரமாணம்‌. குஷ்டம்‌ 
எப்பொழுது தீட்டுள்ளது என்றும்‌, எப்பொழுது 
தீட்டில்லதது என்றும்‌ தெரிவிப்பதற்குக்‌ 
குஷ்டரோகத்துக்கு அடுத்த பிரமாணம்‌. 
இதுவே' (லேவி 14:54:57) என்று 
சொல்லுகிறார்‌. 





(ம்‌ லேவியராகமம்‌ - விரிவுரை im 
wil LEVITICUS - COMMENTARY PUBLISHERS 


த. வசனப்பகுதியில்‌ ஏழுவிதமான 
குஞ்டங்களைப்பற்றிர்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
அவையாவன 

1, குஷ்டரோகம்‌ 


2. சொறி 


3 தடிப்பு 
4.அசறு 
5, வஸ்திரக்‌ குஷ்டம்‌. 


6. வீட்டுக்‌ குஷ்டம்‌. 


7. வெள்ளைப்‌ படர்‌ 





லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


சரீரத்தில்‌ 


அவன்‌ 


ஒரு. மனுஷனுடைய 
குஷ்டரோகம்‌ காணப்படும்போது, 
சடங்காச்சார பிரகாரமாக 
அசுத்தமானவனாகவும்‌ தீட்டானவனாகவும்‌ 
இருக்கிறான்‌. அதுபோலவே மனுஷனுடைய 
சரீரத்தில்‌ காணப்படும்‌ ஒரு சில 
இயற்கையான காரியங்களும்‌ அவனுக்கு 
அசுத்தமானதாகவும்‌ தீட்டானதாகவும்‌ 
கருதப்படுகிறது. 


பிரமியத்தினால்‌ 
(லேவி 1511-18). 
சரீரத்திலுள்ள 
தீட்டுப்பட்டிருக்கிறாள்‌ 


மனுஷனுக்கு 
உண்டாகும்‌ தீட்டு 
சூதகஸ்திரீ தன்‌ 
ஊறலினிமித்தம்‌ 
(லேவி 1519-33) 


பிரமியாம்‌ 
லேவி 15:1-15 


லேவி 1501. பின்னும்‌ கர்த்தர்‌ 
மோசேயையும்‌ ஆரோனையும்‌ நோக்கி: 


நீங்கள்‌ இஸ்ரவேல்‌. 
புத்திரரோடே சொல்லவேண்டியது 
என்னவென்றால்‌: ஒருவனுக்குப்‌ 
பிரமியம்‌ உண்டானால்‌, அவன்‌ தன்‌ 
பிரமியத்தினாலே தீட்டானவன்‌. 


லேவி 152. 


லேவி. 155, 
மாம்சுத்திலுன்ன மிரமியம்‌. 
மகறிக்கொண்டிருந்தாலும்‌, அவன்‌ 
யிரமியம்‌ அடையட்டிருத்தாலும்‌, 
அதினால்‌ அவனுக்குக்‌ தீட்டுண்டாகும்‌. 


லேவி 15:4. பிரமியமுன்னவன்‌ படுக்கிற 
எந்தப்‌ படுக்கையும்‌ தீட்டாகும்‌; அவன்‌ 
எதின்மேல்‌ உட்காருகிறானோ அதுவும்‌ 
தீட்டாகும்‌. 


லேவி 15: அவன்‌ படுக்கையைத்‌ 
தொடுகிறவன்‌ தன்‌ வஸ்திரங்கணைத்‌ 
தோய்த்து, தண்ணீரில்‌ முஜுகக்கடவன்‌; 
காயங்காலம்மட்டும்‌ 
தீட்டுப்பட்டிருப்பானாக. 


அவனுடைய 


QOODNENS 
PUBLISHERS 


லேவி 15:8. பிரமியம்‌ உன்னவன்‌ 
உட்கார்த்ததின்‌ மேல்‌ உட்காருகிறவன்‌ 
தன்‌  வஸ்திரங்களைத்‌ தோய்த்து, 
தண்ணீரில்‌ முழுகி, சாயங்காலம்மட்டும்‌ 
தீட்டுப்பட்டிருப்பானாக. 


லேவி 15:7. பிரமியம்‌ உள்ளவனின்‌' 
சரீரத்தைத்தொடுகிறவன்‌. தண்‌ 
வஸ்திரங்களைத்‌ தோய்த்து, தண்ணீரில்‌ 
சாயங்காலம்மட்டும்‌. 
தீட்டுப்பட்டிருப்பானாக. 


15:8. யிரமியாம்‌ உள்ளவன்‌. 


வஸ்திரங்களைத்‌ தோய்த்து, தண்ணீரில்‌ 
சாயங்காலம்மட்டும்‌ 
தீட்டுப்பட்டிருப்பானாக. 


லேவி 15:9. பிரமியம்‌ உன்னவன்‌ ஏனும்‌ 
எந்தச்‌ சேணமும்‌ தீட்டாயிருக்கும்‌. 


லேவி 15:10. 
எதையாகிலும்‌ 
சாயங்காலம்மட்டும்‌ 

தீட்டுப்பட்டிருப்பான்‌; 
கொண்டு 


அவனுக்குக்‌ கீழிருந்த 
தொடுகிறவன்‌. 


அதை எடுத்துக்‌ 
போகிறவன்‌ தன்‌ 
வஸ்திரங்களைத்‌ தோய்த்து, தண்ணீரில்‌ 
காயங்காலம்மட்டும்‌ 
தீட்டுப்பட்டிருப்பானாக. 


லேவி 15:11. பிரமியம்‌ உவ்னவன்‌ தன்‌: 
கைகளைத்‌ தண்ணீரினால்‌ கழுவாமல்‌ 
ஒருவனைத்‌ தொட்டால்‌, இவன்‌ தன்‌ 
வஸ்திரங்களைத்‌ தோய்த்து, தண்ணீரில்‌ 
சாயங்காலம்மட்டும்‌. 
ட்டுப்பட்டிருப்பணகம்‌ 


லேவி 15:12. பிரமியம்‌ உன்னவன்‌ 
தொட்ட மண்பாண்டம்‌ 
உடைக்கப்படவும்‌, மரச்சாமான்‌ எல்லாம்‌. 
தண்ணீரினால்‌ கழுவப்படவும்‌ வேண்டும்‌. 


லேவி 15:18. பிரமியாம்‌ உள்ளவன்‌ தன்‌ 
யிரமியம்‌ நீங்கிச்‌ ௬த்தமானால்‌, தன்‌ 
சுத்திகரிப்புக்கென்று. ஏழுநான்‌ 
எண்ணிக்கொண்டிருத்து, தன்‌: 
வஸ்திரங்களைத்‌ தோய்த்து, தன்‌ 
தேகத்தை ஊற்றுநீரில்‌ கழுவக்கடவன்‌; 
அப்பொழுது சத்தமாயிருப்பான்‌.. 





BALWETHER 
பிய 


லேவி 15:14. எட்டாம்நானிலே, அவன்‌ 
இரண்டு காட்டுப்‌ புறாக்களையாவது, 
இரண்டு. புறாக்குஞ்ச்களையாவது, 
ஆசரிப்புக்‌ கூடாரவாசலிலே. 
கர்த்தருடைய சந்நிதியில்‌ 
கொண்டுவந்து,  ஆசாரியனிடத்தில்‌ 
கொடுக்கக்கடவன்‌. 


லேவி 15:15. ஆசாரியன்‌ அவைகளில்‌ 
ஒன்றைப்‌ பாவதிவாரணபலியும்‌ 
மற்றொன்றைச்‌ சர்வாங்க தகணபலி. 
யுமாக்கி, அவனுக்காகக்‌ கர்த்தருடைய 
சுத்திதியில்‌ அவன்‌ பிரமியத்தினிமித்தம்‌ 
பாவதிவிர்த்தி செய்ய வேண்டும்‌. 


பிரமியம்‌ 
தன்‌ 


, மனுஷனுக்கு 
உண்டாகும்போது. அவள்‌ 
பிரமியத்தினால்‌  தீட்டனவன்‌. இது 
சடங்காச்சார ரீதியான தீட்டு. வியாதியின்‌ 
நிமித்தமாக மனுஷனுடைய மாம்சத்தில்‌ 
பிரமியம்‌ ஊறுகிறது. பாவத்தினால்‌ வியாதியும்‌ 
வியாதியினால்‌. மரணமும்‌ மனுஷனுக்கு 
வருகிறது. பாவத்தின்‌ சம்பளம்‌ மரணம்‌. 
பி பத்தின 
தீட்டைப்‌ 
க இராதக்கம்‌ 


உண்டாகும்‌ 

மோசேக்கும்‌. 
சொல்லுகிறார்‌ கர்த்தர்‌ 
மோசேயையும்‌ ஆரோனையும்‌ நோக்கி, 
“நீங்கள்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரோடே 
சொல்லவேண்டியது என்னவென்றால்‌: 
ஒருவனுக்குப்‌ பிரமியம்‌ உண்டானால்‌, அவன்‌ 
தன்‌ பிரமியத்தினாலே  தீட்டானவன்‌. 
அவனுடைய  மாம்சத்திலுள்ள  பிரமியம்‌: 
ஊறிக்கொண்டிருந்தாலும்‌, அவன்‌ பிரியம்‌ 
அடைபட்டிருந்தாலும்‌, அதினால்‌ அவனுக்குக்‌ 
தீட்டுண்டாகும்‌' (லேவி 15:1-3) என்று 
சொல்லுகிறார்‌. 


எபிரெய மொழியில்‌ பிரமியம்‌ என்னும்‌ 
வார்த்தைக்கு “ஜய்‌” என்னும்‌ வார்த்தை 
பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இதற்கு ஒழுகுதல்‌, 
ஓடுதல்‌, வடிதல்‌ என்று பலவிதமாகப்‌ பொருள்‌ 
கூறலாம்‌. கானான்‌ தேசம்‌ பாலும்‌, தேனும்‌ 
ஒடுகிற பூமி. இங்கு “ஓடுகிற” என்‌ 
இந்த எபிரெய 
பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. 
யாத்‌ 3:8,7). 


(லேவி 20:24: 


லேவியராகமம்‌ - 
LEVITICUS - COMMENTARY 


விரிவுரை மரமா 


PUBLISHERS 


லி 152 ஆவது வானத்தில 
பயன்படுத்தப்பட்டிருக்கும்‌ “ஜுப்‌" என்னும்‌ 
வார்த்தை சரீரத்தின்‌ அசுத்தத்தைக்‌ 
குறிக்கும்‌. செய்துவஜிந்த்‌ பதிப்பில்‌ 
ஆண்களுக்கும்‌. (லேவி 15:2-15), 
பெண்களுக்கும்‌ (லேவி 15:19-30) வரும்‌ 
பால்வினை நோயை குறிப்பதாக இந்த 
வார்த்தை மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. 

பூர்வகாலத்தில்‌ விக்கிரகாராதனையும்‌, 
வேசித்தனமும்‌ ஒன்றாகக்‌ கலந்திருந்தது. 
புறஜாதி மார்க்க வழிபாடுகளில்‌ மனுஷர்‌ 
மத்தியிலே இதுபோன்று பால்வினை நோய்கள்‌ 
தாராளமாகக்‌ காணப்பட்டன. ஜாப்‌ 
என்னும்‌ எபிரெய வார்த்தைக்கு, 
இணையாக “ஜோப்‌" என்னும்‌ வார்த்தையும்‌ 
அதே பொருளைக்‌ குறிப்பதற்குப்‌ 
பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. 

பிரமியம்‌ உண்டானவன்‌ 
ஆசரிப்புக்கூடாரத்திற்கு அருகாமையில்‌ 
வரக்கூடாது. அவன்‌ மற்ற மனுஷரை விட்டு 
விலகியே இருக்கவேண்டும்‌.  பிரமியம்‌ 
உண்டானவன்‌ தீட்டாயிருப்பதினால்‌ 
அவனையும்‌, அவனுடைய 
வஸ்துக்களையும்‌ தொடுகிறவர்களும்‌ 
தீட்டானவர்களாயிருப்பார்கள்‌. 


பிரமியமுள்ளவன்‌ படுக்கிற எந்தப்‌ 
படுக்கையும்‌ தீட்டாகும்‌: அவன்‌ எதின்மேல்‌ 
உட்காருகிறானோ அதுவும்‌ தீட்டாகும்‌. அவன்‌ 
படுக்கையைத்‌ தொடுகிறவன்‌ 
வஸ்திரங்களைத்‌ தோய்த்து, 
முழுகக்கடவன்‌; சாயங்காலம்மட்டும்‌ அவன்‌ 
தீட்டுப்பட்டிருப்பான்‌ (லேவி 15:45). 


பிரமியம்‌ உள்ளவன்‌ உட்கார்ந்ததின்‌ 
மேல்‌ உட்காருகிறவன்‌ தன்‌ வஸ்திரங்களைத்‌ 
தோய்த்து, தண்ணீரில்‌ முழுகி, 
சாயங்காலம்மட்டும்‌ தீட்டுப்பட்டிருப்பான்‌. 
பிரமியம்‌ ள்‌ ன்‌ 
சரீரத்தைத்தொடுகிறவன்‌ 
வஸ்திரங்களைத்‌ தோய்த்து, 

கி, சாயங்காலம்மட்டும்‌ 
தீட்டுப்பட்டிருப்பான்‌ (லேவி 15:67. 


பிரமியம்‌ உள்ளவன்‌ சுத்தமாயிருக்கிற 
ஒருவன்மேல்‌ துப்பினால்‌, இவன்‌ தன்‌ 
வஸ்திரங்களைத்‌ தோய்த்து, தண்ணீரில்‌ 
முழுகி, சாயங்காலம்மட்டும்‌ 
தீட்டுப்பட்டிருப்பன்‌. பிரமியம்‌ உள்ளவன்‌ ஏறும்‌ 
எந்தச்‌ சேணமும்‌ தீட்டாயிருக்கும்‌ 
(லேவி 15:89) 





லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


கிழக்கு தேசத்தில்‌ ஒருவர்மீது தப்புதல்‌ 
அந்த நபரை அவமதிக்கக்கூடிய செயலாகும்‌. 
(எண்‌ 12114; உபா 259; யோபு 30:0; 
ஏசா 50:6; மத்‌ 26:67). 


பிரமியமுள்ளவன்‌ சாயங்காலம்மட்டும்‌. 
நீட்டுப்பட்டிருப்பான்‌. சூரியன்‌. 
அஸ்தமனமாகும்வரையிலும்‌  சுத்திகரிப்பின்‌: 
பிரமாணத்தின்‌ பிரகாரம்‌ அவன்‌ 
தீட்டானவனாகவே கருதப்படுகிறான்‌. அவன்‌ 
தீட்டுப்பட்டிருக்கும்‌ காலத்தில்‌ எந்தப்‌ பலியும்‌ 
செலுத்தக்கூடாது. 
லேவி 
“தீட்டாயிருக்கும்‌" 
சொல்லப்பட்டிருக்கும்‌ 


159-ஆவது 


வசனத்தில்‌ 

என்று 
வாக்கியம்‌, 
"சாயங்கால 


சொல்லப்பட்டிருக்கிறது. 


பிரமியமுள்ளவனுக்குக்‌ 
எதையாகிலும்‌ ம்‌ 
சாயங்காலம்மட்டும்‌. 
அதை எடுத்துக்‌ கொண்டு தன்‌ நன்‌ 
வஸ்திரங்களைத்‌ தோய்த்து, தண்ணீரில்‌ 
'சாயங்காலம்மட்டும்‌. 

தீட்டுப்பட்டிருப்பான்‌ (லேவி 1540) 

பிரமியம்‌ உள்ளவன்‌ தன்‌ கைகளைத்‌ 
தண்ணீரினால்‌ கழுவாமல்‌ ஒருவனைத்‌ 
தொட்டால்‌, இவன்‌ தன்‌ வஸ்திரங்களைத்‌ 
தோய்த்து, தண்ணீரில்‌ 
சாயங்காலம்மட்டும்‌ தீட்டுப்பட்டிருப்பான்‌. 
பிரமியம்‌ உள்ளவன்‌ தொட்ட மண்பாண்டம்‌. 
உடைக்கப்படும்‌, மரச்சாமான்‌ எல்லாம்‌. 
தண்ணீரினால்‌ கழுவப்படவும்‌ வேண்டும்‌. 
(லேவி 154112). 


மண்பாண்டத்திலுள்ள. 
துவாரங்களில்‌ அசுத்தங்களும்‌, 


கழுவினால்‌ போதுமானது. 

மெல்லிய துவாரங்கள்‌ இல்லை. ஆகையினால்‌ 
இதில்‌ கிருமிகள்‌ தங்கிமிருக்காது. இதில்‌ 
இருக்கும்‌ கிருமிகளும்‌ கழுவினால்‌. 
போய்விடும்‌. 


பிரமியமுண்டானவன்‌ 
பிரமியத்தினால்‌ தீட்டானவன்‌. அவனைத்‌ 
தொடுகிறவனும்‌ தீட்டுப்படுகிறான்‌. பிரமியம்‌ 
உண்டானவனுடைய தீட்டு மற்றவர்களுக்கும்‌ 
பரவுகிறது. அதுபோலவே ஒருவனுடைய 
பாவம்‌ மற்றவர்களுக்கும்‌ பரவும்‌ வாய்ப்புள்ளது. 
ஆகையினால்‌ நாம்‌ துன்மார்க்கருடைய 
பாவங்களைக்‌ குறித்து, மிகவும்‌ 
எச்சரிப்பாமிருக்கவேண்டும்‌. அவர்களுடைய 
பாவங்களினாலும்‌, அசுத்தங்களினாலும்‌ நாம்‌ 
கறைபடாதபடிக்கு, நம்மை பரிசுத்தமாக 
காத்துக்கொள்ளவேண்டும்‌. 


பிரமியமுள்ளவன்‌ பிரமியம்‌ நீங்கி 
சுத்தமாவதற்கு வாய்ப்புள்ளது. ஆனாலும்‌ 
அவன்‌ சுத்திகரிக்கும்‌ பிரமாணத்திற்கு 
கீழ்ப்படிந்து. பலிகளை செலுத்த வேண்டியது 
அவசியமாயிருக்கிறது. 


'பிரமியம்‌ உள்ளவன்‌ தன்‌ பிரமியம்‌ 


எண்ணிக்கொண்டிருந்து. 
வஸ்திரங்களைத்‌ தோய்த்து, தன்‌ தேகத்தை 
ஊற்றுநீரில்‌ கழுவக்கடவன்‌; அப்பொழுது 
அவன்‌ சுத்தமாயிருப்பான்‌ (லேவி 15:13) 


கிருமிகள்‌ வேகமாகப்‌ பரவக்கூடியவை. 
ஆகையினால்‌ பிரமியம்‌ உள்ளவன்‌ தன்‌ 
தேகத்தை ஓடுகிற ஊற்றுநீரில்‌ 
கழுவவேண்டும்‌. தேங்கியிருக்கும்‌ தண்ணீரில்‌ 
கழுவக்கூடாது. பூர்வகாலத்திலேயும்‌, 
இதுபோன்ற மருத்துவ சம்பந்தமான 
ஞானத்தைக்‌ கர்த்தர்‌ தம்முடைய 
பிள்ளைகளுக்குக்‌ கொடுத்திருக்கிறார்‌. 


பாக்டீரியாக்களைப்‌ பற்றி 
கண்டுபிடிக்கப்படுவதற்கு ஆயிரக்கணக்கான 
ளுக்கு முன்பாகவே தேவனுடைய 
ஞானத்தினால்‌. 
பாக்டீரியாக்களைப்‌ பற்றியும்‌, 
வரக்கூடிய வியாதிகளைப்‌ 
அறிந்திருந்தார்‌. மனுஷர்‌ ஆரோக்கியமாக 
இருப்பதற்குத்‌ தேவையான பிரமாணங்களை 
தேவஅருளினால்‌ தம்முடைய 
அங்கங்கு கொடுக்கிறார்‌. இதனால்‌ 
அக்காலத்தில்‌ மற்ற தேசத்து ஜனங்களைவிட 
இஸ்ரவேல்‌. ஜனத்தார்‌ சரீர 
ஆரோக்கியத்தோடு இருந்தார்கள்‌. 





லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


பிரமியமுள்ளவன்‌ தன்‌ பிரமியம்‌ நீங்கி 
சுத்தமான  எட்டாம்நாளிலே, ண்டு 
காட்டுப்‌ புறாக்களையாவது, இரண்டு 
புறாக்குஞ்சுகளையாவது, ஆசரிப்புக்‌. 
கூடாரவாசலிலே கர்த்தருடைய சந்நிதியில்‌ 
கொண்டுவந்து, ஆசாரியனிடத்தில்‌. 
கொடுக்கவேண்டும்‌ (லேவி 1514). 

ஆசாரியன்‌ அவைகளில்‌ ஒன்றைப்‌ 
பாவநிவாரணபலியும்‌ மற்றொன்றைச்‌ சர்வாங்க 
தகனபலியுமாக்கி, க்காகக்‌ 
கர்த்தருடைய ல்‌ க 
பிரமியத்தினிமித்தம்‌ பாவநிவிர்த்தி செய்ய 
வேண்டும்‌ (லேவி 1515). 


பிரமியமுள்ளவன்‌ தன்‌ பிரமியம்‌ நீங்கி 
சுத்தமாகும்போது அவன்‌ தன்‌ 

ஊற்று நீரில்‌ கழுவவேண்டும்‌. புதிய 
ஏற்பாட்டுக்காலத்து விசுவாசிகளாகிய நமக்கு 


நீராயிருக்கிறது. 9 7 
பாவங்களையும்‌ 
நீக்கி நம்மை சுத்திகரிக்கும்‌. 


பக்கது. நாம்‌ இயேசுகிறிஸ்துவின்‌ 
இரத்தத்தினால்‌ நீதிமான்களாக்கப்படுகிறோம்‌. 
அது மாத்திரமல்ல அவருடைய கிருபையினால்‌ 
நாம்‌ பரிசுத்தமும்‌ ஆக்கப்படுகிறோம்‌. 

ம ரத்த அவன்‌ பட்டர்‌ 
தீட்டுள்ளவர்களைப்பற்றியும்‌, 
சொல்லுகிறார்‌. 


கர்த்தர்‌ 
அதிகாரத்தில்‌ 
தீட்டானவைகளைப்பற்றியும்‌ 
அதன்‌ விவரம்‌ வருமாறு : 


1. ஒருவனுக்குப்‌ பிரமியம்‌ உண்டானால்‌, 
அவன்‌ தன்‌  பிரமியத்தினாலே 
தீட்டானவன்‌. அவனுடைய 
மாம்சத்திலுள்ள பிரமியம்‌ ஊறிக்‌ 
கொண்டிருந்தாலும்‌, அவன்‌ பிரமியம்‌ 
அடைடட்டிருந்தாலும்‌, அதினால்‌ 
அவனுக்குத்‌ தீட்டுண்டாகும்‌. 
(லேவி 15:2-3) 


பிரமியமுள்ளவன்‌ படுக்கிற எந்தப்‌ 
படுக்கையும்‌ தீட்டாகும்‌ (லேவி 15:4) 
பிரமியமுள்ளவன்‌. எதின்மேல்‌. 
உட்காருகிறானோ அதுவும்‌ தீட்டாகும்‌. 


QOODNENS 
PUBLISHERS 


பிரமியமுள்ளவன்‌ படுக்கையைத்‌ 
தொடுகிறவனும்‌ சாயங்காலம்மட்டும்‌ 
தீப்டுப்பட்டிருப்பானாக. (லேவி 15:5) 


பிரமியம்‌ உள்ளவன்‌ உட்கார்ந்ததின்‌ 
மேல்‌ உட்காருகிறவன்‌ சாயங்காலம்‌ 
மட்டும்‌ தீட்டுப்பட்டிருப்பானாக. 
(லேவி 15:6) 


பிரமியம்‌ உள்ளவனின்‌  சரீரத்தைத்‌ 
தொடுகிறவன்‌ சாயங்காலம்மட்டும்‌ 
தீட்டுப்பட்டிருப்பானாக. (லேவி 15:7) 


பிரமியம்‌ உள்ளவன்‌ சுத்தமாயிருக்கிற 
ஒருவன்மேல்‌ துப்பினால்‌, 
அவன்‌ சாயங்காலம்மட்டும்‌ 
தீட்டுப்பட்டிருப்பனாக. (லேவி 15:8) 


பிரமியம்‌ உள்ளவன்‌ ஏறும்‌ எந்தச்‌ 
சேணமும்‌ தீட்டாயிருக்கும்‌ (லேவி 15:9). 


உள்ளவனுக்குக்‌ கீழிருந்த 
எதையாகிலும்‌. தொடுகிறவன்‌ 
சாயங்காலம்மட்டும்‌ தீட்டுப்பட்டிருப்பான்‌ 
(லேவி 15:10) 


தீட்டானவற்றை எடுத்துக்‌ கொண்டு 
போகிறவன்‌ சாயங்காலம்மட்டும்‌ 


தீட்டுப்பட்டிருப்பானாக 

பிரமியம்‌ உள்ளவன்‌ தன்‌ கைகளைத்‌ 

ன்ணீரினால்‌ கழுவாமல்‌ 

தொட்டால்‌, 

சாயங்காலம்மட்டும்‌ 
தீட்டுப்பட்டிருப்பானாக (லேவி 15:1) 


12. பிரமியம்‌ உள்ளவன்‌ தொட்ட 
மண்பாண்டம்‌. தீட்டாயிருக்கும்‌. 
(லேவி 15:12) 


மாம்சத்திலுள்ள பிரமியம்‌ ஊறிக்‌ 
கொண்டிருந்தாலும்‌, அவன்‌ பிரமியம்‌ அடை 
பட்டிருந்தாலும்‌. அவன்‌  தீட்டானவன்‌. 
இப்படிப்பட்ட  பிரச்சனையுள்ள மனுஷன்‌ 
சரீரப்பிரகாரமாகவும்‌, சுத்திகரிப்பின்‌ 
பிரகாரமாகவும்‌ சுத்தமாகும்‌ வரையிலும்‌, 
அவன்‌ தீட்டானவனாகவே கருதப்படுகிறான்‌. 
(லேவி 1513-15) 


பிரமியமுள்ளவன்‌ படுக்கிற எந்தப்‌ 
படுக்கையும்‌ தீட்டாகும்‌. இதுபோன்ற 
தீட்டுள்ளவர்கள்‌ தனிமைப்படுத்த வேண்டும்‌. 
(லேவி 15:4-12). 





BALWETHER 
பிய 


தன்‌ சரீரத்தில்‌ தண்ணீரில்‌ மூழ்கி, 


ஸ்நானம்பண்ணி 
தோய்க்கவேண்டிய 
பரிசுத்த 
சொல்லப்பட்டிருக்கிறது. 
வருமாறு : 


1 


.. சூதகஸ்திரீயை 


பிரமியம்‌ உள்ளவன்‌ படுக்கையைத்‌: 
'தொடுகிறவன்‌. (லேவி 15:5). 

பிரமியம்‌ உள்ளவன்‌ உட்கார்ந்ததின்‌ 
மேல்‌ உட்காருகிறவன்‌. (லேவி 15:67 
பிரமியம்‌ உள்ளவனின்‌ 
தொடுகிறவன்‌. (லேவி 15:7) 
பிரமியம்‌ உள்ளவன்‌ சுத்தமாயிருக்கிற 
ஒருவன்மேல்‌ துப்பினால்‌ அவன்‌. 
(லேவி 15:8) 


சரீரத்தைத்‌ 


பிரமியம்‌ உள்ளவன்‌ ஏறும்‌ எந்தச்‌ 
சேணத்நையும்‌ தொடுகிறவன்‌ 
(லேலி 15:9) 


பிரமியம்‌ உள்ளவனுக்குக்‌ 
எதையாகிலும்‌ தொடுகிறவன்‌ 
எடுத்துக்‌ கொண்டு போகிறவன்‌. 
(லேவி 1590) 

பிரமியம்‌ உள்ளவன்‌ தன்‌ கைகளைத்‌ 
தண்ணீரினால்‌ கழுவாமல்‌ ஒருவனைத்‌ 
தொட்டால்‌ அவன்‌. (லேவி 1541) 


ற்‌ உள்ளவன்‌ தன்‌ பிரமியம்‌ 

அத்தலாக்‌ தன்‌ 
நதறகாப்ப்கென்‌ ஏழுநாள்‌ 
வால்கள்‌ எக்கு தன்‌ 
வஸ்திரங்களைத்‌ தோய்த்து, தன்‌ 
தேகத்தை ஊற்றுநீரில்‌ கழுவக்கடவன்‌ 
(லேவி 1513-15) 


ஒருவனிலிருந்து 
குழிந்ததுண்டானால்‌, 
தண்ணீரில்‌ 

(லேவி 1516-17) 


இந்திரியம்‌ 


அவன்‌ 
முழுகவேண்டும்‌ 


ந்திரியம்‌ கழிந்தவனோடே 
ஸ்திரீ படுத்துக்கொண்டிருந்தால்‌, 
இருவரும்‌ தண்ணீரில்‌ முழுகக்கடவன்‌ 
(லேவி 1548) 


.... தொடுகிறவன்‌ 
எவனும்‌ தண்ணீரில்‌ முழுகக்கடவன்‌ 
(லேவி 1519) 


லேவியராகமம்‌ - 
LEVITICUS - COMMENTARY 


விரிவுரை 


QOODNENS 
PUBLISHERS 


சூதகஸ்திரீயின்‌ படுக்கையைத்‌ 
தொடுகிறவன்‌. (லேவி 15:21) 
சூதகஸ்திரீயின்‌ 
மணையைத்‌ 
(லேவி 15:22-27). 
தீட்டுப்படுத்துகிற யாதொரு ஊரும்‌ 


பிராணியையாகிலும்‌ தொட்டவன்‌. 
(லேவி 22:6) 


உட்கார்ந்த 
தொடுகிறவன்‌ 


ஆகாரத்துக்கன ஒரு 
செத்தால்‌ அதின்‌ 
புசித்தவன்‌ (லேவி 11:40) 


விரிநகங்களுள்ளவைகளாயிருந்தும்‌, 
இருபிளவான குளம்பில்லாமலும்‌ 
அசைபோடாமலும்‌ இருக்கிற 
மிருகங்களின்‌ உடலைச்‌ சுமந்தவனும்‌, 
நாலுகாலால்‌ நடக்கிற சகல 
ஜீவன்களிலும்‌ தங்கள்‌ 
உள்ளங்கால்களை ஊன்றி 
நடக்கிறவைகளின்‌ உடலைச்‌: 
சுமந்தவனும்‌ தன்‌ வஸ்திரங்களைத்‌ 
தோய்க்கக்கடவன்‌ (லேவி 11:25-28) 


ஆசாரியன்‌, குஜ்டரோகமுள்ளவனைச்‌ 
சுத்தமுள்ளவன்‌. என்று 
தீர்க்கப்பட்டபின்பு, அவன்‌ தன்‌ 
வஸ்திரங்களைத்‌ தோய்த்த பின்‌ 
சுத்தமாயிருப்பான்‌. (லேவி  13:6,34; 
லேவி 14:8-9) 


18. தோஷமுள்ள. வீடு 


அடைக்கப்பட்டிருக்கும்‌. நாட்களில்‌ 
அதற்குள்‌ பிரவேசிக்கிறவனும்‌ அந்த 
வீட்டிலே. படுத்தவனும்‌ தன்‌ 
வஸ்திரங்களைத்‌ தோய்க்கக்கடவன்‌ 
(லேவி 14:47) 


போகவிடப்படும்‌. போக்காடாகிய 
வெள்ளாட்டுக்கடாவைக்‌ கொண்டு 
போய்‌ விட்டவன்‌, தன்‌ 
வஸ்திரங்களைத்‌ தோய்த்து. 
ஜலத்தில்‌ ஸ்நானம்பண்ணி, பின்பு 
பாளயத்துக்குள்‌ வருவானாக 
(லேவி 16:26) 





BALWETHER 
பிய 


வருவானாக 
ண்‌ 19:5-8), 


தானாய்‌ இறந்தால்‌ 
பீறுண்டதையாவது. புசித்தவன்‌ 
எவனும்‌, அவன்‌ சுதேசியானாலும்‌ 
பரதேசியானாலும்‌, 
தன்வஸ்திரங்களைத்‌ 
தண்ணீரில்‌ 
(லேவி 17:15). 


தோய்த்து, 
முழுகக்கடவன்‌ 


பலியிடப்படும்‌ மிருகஜீவனின்‌ 
சாம்பலைச்‌ சுமந்தவன்‌. (எண்‌ 19:10) 


செத்துப்போனவனுடைய பிரேதத்தைத்‌ 
தொட்டவன்‌ ஏழுநாள்‌ 
தீட்டுப்பட்டிருப்பான்‌. அவன்‌ மூன்றாம்‌ 
நாளிலும்‌ ஏழாம்‌ 
தீட்டுக்கழிக்கும்‌ 

தன்னைச்‌ 

(எண்‌ 1911-21) 


ஏழாம்‌ நாளில்‌. 
ஈய்க்கவேண்டும்‌. 


யுத்தத்திற்கு 
வஸ்திரங்களை 
(எண்‌ 31:24). 


சாயங்காலத்திலே தீட்டுப்பட்டவன்‌ 
ஜலத்தில்‌ ஸ்நானம்பண்ணி, சூரியன்‌ 
அஸ்தமிக்கும்போது பாளயத்திற்குள்‌ 
வரக்கடவன்‌ (உபா 2311) 


சுத்தமானவன்‌ என்று 


அறிலிெய்ுவதந்க முன்பாக, அவன்‌ 
காரியங்களை செய்யவேண்டும்‌. 


வஸ்திரங்களைத்‌ 
வேண்டும்‌. (லேவி 15:5-11) 


தோய்க்க 


2, தன்‌ சரீரத்தைத்‌ தண்ணீரில்‌ முழுகி 
ஸ்நானம்‌ பண்ண வேண்டும்‌. 

3 சாயங்காலம்மட்டும்‌ 
தீட்டுப்பட்டிருப்பவனாக. இருக்க 
வேண்டும்‌. 


லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இத்திரியம்‌ 
லேவி 15:16-18 


லேவி. 15:18. ஒருவனிலிருந்து 
இந்திரியம்‌ கழித்ததுண்டானால்‌, அவன்‌ 
தண்ணீ! முழுகவேண்டும்‌; 
டக இல்‌ அவன்‌ 
தீட்டுப்பட்டிருப்பானாக. 


லேவி 15:17. கழிந்த இந்திரியம்‌ பட்ட 
வஸ்திரமும்‌ தோதூம்‌ தண்ணீரினால்‌ 
கழுவப்பட்டு, சாயங்காலம்மட்டும்‌. 
தீட்டாயிருப்பதாக. 


லேவி. 15:18. 
கழிந்தவனோடே. ஸ்திரீ 


படுத்துக்கொண்டிருந்தால்‌, இருவரும்‌ 
தண்ணீரில்‌ முழுகி, சாயங்காலம்மட்டும்‌ 
தீட்டுப்பட்டிருப்பார்களாக. 


இந்திரியம்‌ 


ஒருவளிலிருந்து இந்திரியம்‌ 
கழியும்போது அவனும்‌ தீட்டுப்படுகிறான்‌. 
அவனையோ அவனுடைய வஸ்திரத்தையோ 
தொடுகிறவர்களும்‌ தீட்டுப்படுகிறார்கள்‌. 

ருவனிலிருந்‌; ரியம்‌ 
கழித்ததண்டானால்‌... அவன்‌ னல்‌ 
முழுகவேண்டும்‌; சாயங்காலம்மட்டும்‌ அவன்‌ 
தீட்டுப்பட்டிருப்பான்‌ (லேவி 1546) என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


கழிந்த இந்திரியம்‌ பட்ட வஸ்திரமும்‌ 
தோலும்‌ தண்ணீரினால்‌. வமர 
சாயங்காலம்மட்டும்‌ தீட்டாயிருக்கவேண்டும்‌. 
இந்திரியம்‌ கழிந்ததனோடே ஸ்திரீ 
படுத்துக்கொண்டிருந்தால்‌, இருவரும்‌ 
தண்ணீரில்‌ முழுகி, சாயங்காலம்மட்டும்‌. 
தீட்டுப்பட்டிருப்பார்கள்‌ (லேவி 151718) என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


சூதகஸ்திரீ 
லேவி 15:19-33. 


லேவி 1519, சூதகஸ்திர்‌ தன்‌ 
சரீரத்திலுன்ன உதிர ஊறலினிமித்தம்‌ 
விலக்கத்தில்‌ 
அவனைத்‌ 
எவனும்‌ சாயங்காலம்‌ 

மட்டும்‌ தீட்டுப்பட்டிருப்பானாக. 





ALWETHER 
RAAT IMAL 


லேவி 15:90. அவன்‌ 
விலக்கலாயிருக்கையில்‌, எதின்மேல்‌ 
படுத்துக்கொள்ளுகிறானோ, எதின்மேல்‌ 
உட்காருகிறானோ அதெல்லாம்‌ 
தீட்டாயிருக்கும்‌. 

லேவி 15:21. அவன்‌ படுக்கையைத்‌: 
தொடுகிறவன்‌ எவனும்‌ தன்‌ 
வஸ்திரங்களைத்‌ தோய்த்து, தண்ணீரில்‌ 
முழுகி, சாயங்காலம்மட்டும்‌. 
தீட்டுப்பட்டிருப்பானாக. 


லேவி 1522. அவன்‌ உட்கார்ந்த 
மணையைத்‌ தொடுகிறவன்‌ எவனும்‌ 
தன்‌  வஸ்திரங்களைத்‌ தோய்த்து, 
தண்ணீரில்‌ முழுகி, சாயங்காலம்மட்டும்‌. 
தீட்டுப்பட்டிருப்பானாக. 


லேவி 15:28. அவன்‌ 
படுக்கையின்மேலாகிலூம்‌, அவன்‌ 
உட்கார்ந்த. மணையின்மேலாகிதும்‌ 
இருந்த எதையாகிலும்‌ தொட்டவன்‌, 
சாயங்காலம்‌. மட்டும்‌. 
தீட்டுப்பட்டிருப்பானாக. 


லேவி 15:24. அவனோடே 
படுத்துக்‌ கொண்டதும்‌, அவன்‌ தீட்டு 
அவன்மேல்‌ பட்டதுமுண்டானால்‌, அவன்‌ 
ஏழுநான்‌ தீட்டாயிருப்பாணாக; அவன்‌ 
படுக்கிற படுக்கையும்‌ தீட்டுப்படும்‌. 


லேவி. 35:25. ஒரு 
விலகியிருக்கவேண்டிய காலம்‌ 
அல்லாமல்‌ அவளுடைய உதிரம்‌ 
அநேகநான்‌ ஊதறிக்கொண்டிருத்தால்‌, 
அல்லது அந்தக்‌ காலத்துக்கு மிஞ்சி அது 
கண்டிருக்கும்‌ நானெல்லாம்‌ ஊறிக்‌ 
கொண்டிருந்தால்‌, தன்‌ விலக்கத்தின்‌ 
நாட்களிலிருத்ததுபோல அவன்‌ 
தீட்டாயிருப்பானாக. 


ஸ்திரீ 


லேவி 15:26. அத்த நாட்களெல்லாம்‌. 
அவன்‌ படுக்கும்‌ எந்தப்‌ படுக்கையும்‌, 
அவன்‌ விலக்கத்தின்‌. 
படுக்கையைப்போல, அவளுக்குத்‌ 
தீட்டாயிருக்கும்‌ அவன்‌ உட்கார்ந்த 
மணையும்‌, அவளுடைய விலக்கத்தின்‌ 
தீட்டைப்போலவே தீட்டாயிருக்கும்‌. 


லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


லேவி 15:27. அப்படிப்பட்டவைகளைத்‌ 
தொடுகிறவன்‌. எவனும்‌ தன்‌ 
'வஸ்திரங்களைத்‌ தோய்த்து, தண்ணீரில்‌ 
சாயங்காலம்மட்டும்‌. 
தீட்டுப்பட்டிருப்பானாக. 


லேவி 15:28. அவன்‌ தன்‌ உதிர ஊறல்‌ 
நின்று சுத்தமானபோது, அவன்‌ 
ஏழுநான்‌ எண்ணிக்‌ கொள்வானாக; 
அதின்யின்பு சுத்தமாயிருப்பான்‌. 


லேவி 15:29. எட்டாம்நானிலே இரண்டு. 
காட்டுப்‌ புறாக்களையாவது, இரண்டு 
புறாக்குஞ்சுகனையாவது, ஆசரிப்புக்‌ 
கூடாரவாசலில்‌  ஆசாரியனிடத்தில்‌ 
கொண்டுவரக்கடவன்‌. 


லேவி 15:30. ஆசாரியன்‌ அவைகளில்‌ 
ஒன்றைப்‌ பாவநிவாரணபலியும்‌, 
மற்றொன்றைச்‌. சர்வாங்க 
தகனபலியுமாக்கி, அவளுக்காகக்‌ 
கர்த்தருடைய சந்நிதியில்‌ அவளுடைய 
உதிர ஊறலினிமித்தம்‌ பாவறிவிர்த்தி 
செய்யக்கடவன்‌. 


லேவி 15:31. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
தங்கன்‌ நடுவே இருக்கிற என்னுடைய 
வாசஸ்தலத்தைத்‌ தீட்டுப்படுத்தி, 
தங்கள்‌ தீட்டுகளால்‌ சாகாதபடிக்கு, 
இப்படி நீங்கள்‌ அவர்கள்‌ தீட்டுகளுக்கு 
அவர்களை விலக்கிவைக்கக்‌ கடவீர்கள்‌. 


லேவி 15:32. பிரமியமுன்னவனுக்கும்‌, 
இத்திரியக்‌. கழிவினாலே 
தீட்டானவனுக்கும்‌, 


லேவி. 15:38. சூதக 
பலவீனமுன்னவளுக்கும்‌, பிரமியமுன்ன 
ஸ்திரீ புருஷருக்கும்‌, 
தீட்டாயிருக்கிறவனோடே படுத்துக்‌ 
கொண்டவனுக்கும்‌ ஏற்ற பிரமாணம்‌ 
இதுவே என்றார்‌. 


சூதகஸ்திரீயானவள்‌ 
சரீரத்திலள்ள உதிர 
தீட்டுப்படுகிறாள்‌ 
விலகியிருக்கவேண்டிய 
அவளுடைய உதிரம்‌ அநேகநாள்‌ 
ஊறிக்கொண்டிருந்தால்‌, அல்லது அந்தக்‌ 
காலத்துக்கு மிஞ்சி அது கண்டிருக்கும்‌. 
நாளெல்லாம்‌ ஊறிக்‌ கொண்டிருந்தால்‌, தன்‌ 
விலக்கத்தின்‌ நாட்களிலிருந்ததுபோல அவள்‌ 
தீட்டாமிருப்பாள்‌ (லேவி 15:25). 


தன்‌ 
ஊறலினியித்தம்‌ 
ஸ்திரீ 


காலம்‌ அல்லாமல்‌ 


ஒரு 





லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


தீட்டானவர்களாயிருப்பார்கள்‌. 


தீட்டாயிருக்கும்‌ 


சூதகஸ்திர்‌ 
பு நாட்களெல்லாம்‌... அவன்‌ 


வளுடை! 

தீட்டைப்போலவே 

அப்படிப்பட்டவைகளைத்‌. 

தொடுகிற: எவனும்‌ தன்‌ வஸ்திரங்களைத்‌ 

து. தண்ணீரில்‌ முழுகி, 

சாயங்காலம்மட்டும்‌ தீட்டுப்பட்டிருப்பான்‌ (லேவி 
15:26,27). 


ஸ்திரீ... தன்‌ சரீரத்திலுள்ள 
கதிர ஊதலினிமித்தம்‌ ஏழுநாள்‌ நன்‌ 
விலக்கத்தில்‌ இருக்கவேண்டும்‌; 
அவளைத்‌ தொடுகிறவன்‌ எவனும்‌ 


சாயங்காலம்‌ மட்டும்‌ தீட்டுப்பட்டிருப்பான்‌. 
எதின்மேல்‌. 
எதின்மேல்‌. 
அதெல்லாம்‌ 


அவள்‌ விலக்கலாயிருக்கையில்‌, 
படுத்துக்கொள்ளுகிறாளோ, 
உட்காருகிறாளோ 
தீட்டாயிருக்கும்‌ (லேவி 1519.20). 
ஸ்திரீயின்‌ படுக்கையைத்‌ 
நொடுக்றவன்‌. எவனும்‌ தன்‌ வள்திரங்களைத்‌ 
தோய்த்து, தண்ணீரில்‌ 
சாயங்காலம்மட்டும்‌ தீட்டுப்பட்டிருக்க 
வேண்டும்‌. அதுபோலவே அவள்‌ உட்கார்ந்த 
த்‌ தொடுகிறவன்‌ எவனும்‌ 
த்‌... தோய்த்து, 
'சாயங்காலம்மட்டும்‌ 


படுக்கையின்‌ 

அவள்‌ உட்கார்ந்த 

மனையின்‌ வேனிற்‌ | இருந்த எதையாகிலும்‌ 

தொட்டவன்‌, சாயங்காலம்மட்டும்‌ 

தீட்டுப்பட்டிருப்பான்‌. ஒருவன்‌ அவளோடே 

படுத்துக்‌ கொண்டதும்‌. அவள்‌ தீட்டு 

அவன்மேல்‌  பட்டதுமுண்டானால்‌, அவன்‌ 

ஏழுநாள்‌ தீட்டாயிருப்பான்‌: அவன்‌ படுக்கிற 
படுக்கையும்‌ தீட்டுப்படும்‌ (லேவி 15:23,24). 


உதிரத்தின்‌ ஊறல்‌ வியாதியினாலோ, 
சூதகத்தினாலோ அல்லது வேறு ஏதாவது. 
காரணத்தினாலோ அவள்‌ படுக்கையின்‌ 
மேலாகிலும்‌, அவள்‌ உட்கார்ந்த மணையின்‌ 
மேலாகிலும்‌ படுவதற்கு வாய்ப்புள்ளது. 


அவளோடே படுத்துக்‌ 
என்று லேவி 15:24-ஆவது 
வசனத்தில்‌ சொல்லப்பட்டிருப்பது பாலுறவு 
அல்ல.  சூதகஸ்திரீயோடே பாலுறவு 
கொள்கிறவனுக்கும்‌, அந்த ஸ்திரீக்கும்‌ 
மரணதண்டனை விதிக்கப்படும்‌ 
(லேவி 20:18; லேவி 18:19; எசே 18:6) 
செப்துவஜிந்த்‌ பதிப்பில்‌ “ஒருவன்‌ அவளருகில்‌ 
படுத்துக்‌ கொண்டிருந்தால்‌" என்று 
வழ்க பட்டிருக்கிறது. லேவி 1518. 
வசனத்தில்‌ “இந்திரியம்‌ 
கறிந்தவனோடே ஸ்திரீ படுத்துக்‌ 
கொண்டிருந்தால்‌" என்னும்‌ வாக்கியத்திற்கும்‌. 
இதன்‌ அடிப்படையிலேயே பொருள்கூற. 


ஒருவன்‌ 
கொண்டதும்‌" 


வேண்டும்‌. 
தகஸ்திரீமின்‌ உதிர ஊறல்‌ 
நின்றுபோகும்போது அவள்‌ சரீரப்பிரகாரமாக 
கத்தமாகிறாள்‌. ஆனாலும்‌ உதிர ஊறல்‌ 
நின்றுடனே அவள்‌  சடங்காச்சாரப்‌ 
பிரகாரமாக சுத்தமாவதில்லை. அவளுடைய 
உதிர ஊறல்‌ நின்றுபோயிற்றா என்பதை 
உறுதிபண்ணவேண்டும்‌. அதற்காக அவள்‌ 
தன்‌ உதிர ஊறல்‌ நின்று சுத்தமானபோது, 
எண்ணிக்கொள்ள 


உதிர ஊறல்‌ நின்று சுத்தமானவள்‌ 
பிரமாணத்தில்‌ சொல்லப்பட்டிருக்கிற 
பிரகாரம்‌. கர்த்தருடைய சந்நிதியில்‌ 
காணிக்கைகளைக்‌ கொண்டு வந்து 
தன்னை சுத்திகரிப்பு செய்யவேண்டும்‌. 
அவள்‌  எட்பாம்நாளிலே இரண்டு காட்டுப்‌ 
பறாக்களையாவது, இரண்டு 
புறாக்குஞ்சுகளையாவது, ஆசரிப்புக்‌ 
கூடாரவாசலில்‌ ஆசாரியனிடத்தில்‌ 
கொண்டுவர வேண்டும்‌ (லேவி 15:29). 


சாரியன்‌ அவைகளில்‌: 
தலா கபன்‌ 


சர்வாங்க 


ஒன்றைப்‌ 

மற்றொன்றைச்‌ 
'தகனபலியுமாக்கி, 
அவளுக்காகக்‌ கர்த்தருடைய சந்நிதியில்‌ 
அவளுடை உதிர  ஊறலினிமித்தம்‌ 
பாவநிவிர்த்தி செய்யக்கடவன்‌ (லேவி 15:30) 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 





BALWETHER 
பிய 


சூதகஸ்திரீயின்‌ உதிர ஊறல்‌ பற்றிய 
பிரமாணம்‌ ந்த  வசனப்பகுதியில்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. அதன்‌ விவரம்‌ 
வருமாறு : 


1. சூதகஸ்திரீ தன்‌ சரீரத்திலுள்ள உதிர 
ஊறலினிமித்தம்‌ ஏழுநாள்‌ தன்‌ 
விலக்கத்தில்‌ இருக்கக்கடவள்‌. 


தொடுகிறவன்‌. 
சாயங்காலம்‌ மட்டும்‌ 
தீட்டுப்பட்டிருப்பானாக. 


விலக்கலாயிருக்கையில்‌, 
பின்க்‌ படுத்துக்கொள்ளுகிறாளோ, 
அதெல்லாம்‌ தீட்டாமிருக்கும்‌ 
(லேவி 15:20). 


உட்காருகிறாளோ, 
த்க்‌ தீட்டாயிருக்கும்‌. 


அவள்‌ படுக்கையைத்‌ தொடுகிறவன்‌ 


சாயங்காலம்மட்டும்‌. 
தீட்டுப்பட்டிருப்பானாக (லேவி 15 


உட்கார்ந்த க 
தொடுகறவள்‌ எவனும்‌ 

வஸ்திரங்களைத்‌ தோய்த்து, தண்ணீரில்‌ 
முழுகி, 'சாயங்காலம்மட்டும்‌. 
தீட்டுப்பட்டிருப்பானாக (லேவி 15:22). 


ஒருவன்‌ ; அவளோடே. படுத்தக்‌ 
ாண்டதும்‌, அவள்‌ தீட்டு. ல்‌ 
பட்டதுமுண்டானால்‌, அவன்‌ ஏழுநாள்‌ 
தீட்டாமிருப்பானாக (லேவி 15:24) 


ஒரு ஸ்திரீ விலகியிருக்கவேண்டிய 
காலம்‌ அல்லாமல்‌ அவளுடைய உதிரம்‌: 
அநேகநாள்‌ ஊறிக்கொண்டிருந்தால்‌, 
அல்லது அந்தக்‌ காலத்துக்கு மிஞ்சி 
அது கண்டிருக்கும்‌ நாளெல்லாம்‌ 
ஊறிக்‌ கொண்டிருந்தால்‌, தன்‌ 
விலக்கத்தின்‌ நாட்களிலிருந்ததுபோல. 
அவள்‌ தீட்டாமிருப்பாளாக 
(லேவி 15:25). 


லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


அவள்‌ உட்கார்ந்த மணையும்‌, 
அவளுடைய விலக்கத்தின்‌ தீட்டைப்‌ 
போலவே தீட்டாமிருக்கும்‌. 


அப்படிப்பட்டவைகளைத்‌ தொடுகிறவன்‌ 

வஸ்திரங்களைத்‌ 

தண்ணீரில்‌ 

சாயங்காலம்மட்டும்‌ 
தீட்டுப்பட்டிருப்பானாக (லேவி 15:27). 


அவள்‌ தன்‌ உதிர ஊறல்‌ நின்று 

குத்தமானபோது, அவள்‌ ஏழுநாள்‌ 
எண்ணிக்‌ கொள்வாளாக; 
அதின்பின்பு சுத்தமாயிருப்பாள்‌ 
(லேவி 15:28). 


எட்டாம்நாளிலே இரண்டு காட்டுப்‌ 
புறாக்களையாவது, இரண்டு 
புறாக்குஞ்சுகளையாவது,  ஆசரிப்புக்‌ 
கூடாரவாசலில்‌ ஆசாரியனிடத்தில்‌ 
கொண்டுவரக்கடவள்‌ (லேவி 15:29). 


ஆசாரியன்‌ அவைகளில்‌ ஒன்றைப்‌ 
பாவநிவாரணபலியும்‌, மற்றொன்றை 
சர்வாங்க தகனபலி 
யுமாக்கி, அவளுக்காகக்‌ 
கர்த்தருடைய சந்நிதியில்‌ அவளுடைய 
உதிர ஊறலினிமித்தம்‌ பாவநிவிர்த்தி 
செய்யக்கடவன்‌ (லேவி 15:30). 


இஸ்ரவேல்‌ 
விசேஷித்த 
பரிசுத்தம்பண்ணப்படுகிறார்கள்‌. கர்த்தர்‌ 
பரிசுத்தர்‌. ஆகையினால்‌ கர்த்தருடைய 
ஜனமும்‌ பரிசுத்தமாயிருக்கவேண்டும்‌. 
இஸ்ரவேல்‌ தேசம்‌ பரிசுத்தமான தேசம்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ கர்த்தருடைய 
ராஜ்யத்தில்‌ ஆசாரியர்களாமிருந்து அவரை 
சேவிக்கவேண்டும்‌. 


கர்த்தருக்கு 
ஜனமாக 


ஜனங்கள்‌ 


கர்த்தரை ஈதிக்கிறவர்கள்‌. 
உண்மையோடும்‌ பரிகத்தத்தோடும்‌ அவரை 


ஆராதிக்கவேண்டும்‌. அவர்கள்‌ தங்கள்‌ 
பரிசுத்தத்தைக்‌ காத்துக்கொள்ளவேண்டும்‌. 
பரிசுத்தமே கர்த்தருடைய ஆலயத்திற்கு 
அழகாயிருக்கிறது. பரிசுத்தத்தைக்‌ 
காத்துக்கொள்கிறவர்கள்‌ பாவத்தின்‌ 
அசுத்தங்களுக்கு விலகியிருக்கவேண்டும்‌. 





லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


கர்த்தருடைய ஜனம்‌ பாவத்தினால்‌ 
தங்களை. கறைபடுத்திவிடாதபடி. 
பாவத்திற்கும்‌, அசுத்தத்திற்கும்‌, தீட்டுக்கும்‌ 
விலகி ஜீவிக்கவேண்டும்‌. இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ தீட்டாயிருக்கும்போது, கர்த்தருடைய 
பிரமாணத்தில்‌ ட்ப பிரகாரம்‌, 
பலிகளை செலுத்தி, தங்களை 
குத்திகரித்துக்கொள்ளவேண்டும்‌. 

இஸ்ரவேல்‌ புத்திரரை 
சுத்திகரிக்கும்‌ பிரமாணத்தில்‌ 
ஆசரிப்புக்கூடாரத்தைப்பற்றியும்‌ விசேஷமாய்ச்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. அது கர்த்தருடைய 
வாசஸ்தலம்‌. கர்த்தருடைய பரிசுத்த 
பிரசன்னம்‌ ஆசப்புககூடாரத்தல்‌ 
தங்கியிருக்கிறது. அசுத்தமானவர்களும்‌ 
தீட்டானவர்களும்‌ ஆசரிப்புக்கூடாரத்திற்குள்‌ 
பிரவேசிக்கக்கூடாது. கர்த்தர்‌ தம்முடைய 
பரிசுத்த ஸ்தலத்தை கனம்பண்ணுகிறார்‌. 


பழைய ஏற்பாட்டுக்காலத்தில்‌, 
அசத்தமுள்ளவன்‌ எவனும்‌ கர்த்தருடைய 
சந்நிநியில்‌ பிரவேசிக்கக்கூடாது என்று 
தடைபண்ணப்பட்டிருக்கிறார்கள்‌. கர்த்தருடைய 
ஆசரிப்புக்கூடாரத்தை மனுஷர்‌ 

ப்படுத்திவிடக்கூடாது. தீட்டுப்பட்டவர்கள்‌ 
கர்த்தருடைய சந்நிதிக்கு தூரமாய்‌ 
விலகியிருக்கவேண்டும்‌. அவர்கள்‌ மிகுந்த. 
நடுக்கத்தோடும்‌.. பயத்தோடும்‌... கர்த்தரை 
ஆராதிக்கலேண்டும்‌.  தீட்டுள்ளவர்களுக்கு 
கர்த்தருடைய சந்நிதியில்‌ பிரவேசிப்பதற்கு 
அனுமதியில்லை. 


சற்ட்டக்காத்து 


பரனனைத்திதக 
அதன்‌ நுகம்‌ 


புதிய 
விசுவாசிகளாகிய 
ஏற்பாட்டுக்காலத்து 
அடிமைப்பட்டவர்களல்ல. 
நம்மை விட்டு நீக்கப்பட்டிருக்கிறது. பாவம்‌ 


நாம்‌, 


மாத்திரமே நம்மை  தீட்டுப்படுத்துகிறது. 
பாவத்தை தவிர வேறு எதுவும்‌ நம்மை 
அசுத்தப்படுத்துவதில்லை. புதிய 
ஏற்பாட்டுக்காலத்து விசுவாசிகளாகிய நாம்‌ 
கர்த்தருடைய கிருபாசனத்தண்டையில்‌. 
இக்‌ Os 
'சிலாக்கியத்தைப்‌ பெற்றிருக்கிறோம்‌. 


QOODNENS 
PUBLISHERS 


தற்காலத்து விசுவாசிகளாகிய 
சபையிலே. கர்த்தருடைய 
விசுவாசத்தோடும்‌, 
பங்குபெறுகிறோம்‌. பழைய 
ஏற்பாட்டுக்காலத்து. பிரமாணத்தின்படி, 
'சமாதானபலியை புசிக்க முடியாதவர்கள்கூட, 
புதிய ஏற்பாட்டுக்காலத்திலே, கர்த்தருடைய 
பந்தியிலே பங்குபெறுகிறார்கள்‌. பரிசுத்தமே 
நமக்கு பெலன்‌. 


நம்முடைய இருதயம்‌ விசுவாசத்தினால்‌. 
குத்திகரிக்கப்படவேண்டும்‌. இருதயத்தில்‌ 
சுத்தமில்லாமல்‌ நம்மால்‌ தேவனை தரிசிக்க 
முடியாது. மெய்யான பரிசுத்தமே நம்முடைய 
சந்தோஷத்திற்கு ஆதாரம்‌. பழைய 
ஏற்பாட்டுக்காலத்து ஜனங்கள்‌ வ மாணத்றில்‌ 
சொல்லப்பட்டிருக்கிற பிரகாரம்‌ தங்களை 
கத்தம்பண்ணினார்கள்‌. 
ஏற்பாட்டுக்காலத்து 
நாமோ, நம்முடைய கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்துவின்மீது நம்பிக்கை 
வைக்கவேண்டும்‌. கிறிஸ்துவின்‌ இரத்தம்‌ 
நம்முடைய சகல பாவங்களையும்‌ நீக்கி 
நம்மை சுத்தம்பண்ணும்‌. 


நாம்‌, 
பந்தியில்‌ 
பயபக்தியோடும்‌ 


புதிய 
விசுவாசிகளாகிய 


வாசஸ்தலம்‌. 
தங்கியிருக்கிற 
இருக்கிறது. 


கர்த்தருடைய 
இஸ்ரவேல்‌. புத்திரர்‌ 
பாளயத்திற்கு நடுவே 
அவர்கள்‌ தம்முடைய வாசஸ்தலத்தை 
தீட்டுப்படுத்தக்கூடாது என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. “இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
தங்கள்‌ நடுவே இருக்கிற என்னுடைய 
வாசஸ்தலத்தைத்‌ தீட்டுப்படுத்தி, தங்கள்‌ 
தீட்டுகளால்‌ சாகாதபடிக்கு, இப்படி நீங்கள்‌ 
அவர்கள்‌  தீட்டுகளுக்கு அவர்களை 
விலக்கிவைக்கக்‌ கடவீர்கள்‌" (லேவி 15:31) 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


சரீர ஆரோக்கியம்‌ 
பிரமாணம்‌ இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ மத்தியில்‌ 
கடினமாகக்‌ கைபிடிக்கப்பட்டு வந்தது. 
ஒருவருக்கு வந்த வியாதி அடுத்தவருக்கு வர 
வாய்ப்பிருப்பதினால்‌, தீட்டுப்பட்டிருக்கிறவர்கள்‌ 
மற்ற ஜனத்தாரிடமிருந்து 
வைக்கப்பட்டார்கள்‌. 
உள்ளவர்கள்‌ 

ப்படுத்தப்பட்ட 


தனிமைப்‌! 
ஜீவித்தார்கள்‌. 


சம்பந்தமான 





HA லேவியராகமம்‌ - விரிவுரை ம்மா 
MIGHATIONAL LEVITICUS - COMMENTARY PUBLISHERS 


கர்த்தர்‌ மோசேயையும்‌ ஆரோனையும்‌: 
நோக்கி, “பிரமியமுள்ளவனுக்கும்‌, இந்திரியக்‌ 
கழிவினாலே தீட்டானவனுக்கும்‌, சூதக 
பலவீனமுள்ளவளுக்கும்‌, பிரமியமுள்ள ஸ்திரீ 
புருஷருக்கும்‌, தீட்டாமிருக்கிறவளோடே 
படுத்துக்‌ கொண்டவனுக்கும்‌ ஏற்ற பிரமாணம்‌ 
இதுவே'(லேவி 15:32,33) என்று 
சொல்லுகிறார்‌. 

லேவி  15-ஆவது அதிகாரத்தில்‌ 
கர்த்தர்‌ ஐந்து. பிரமாணங்களைப்பற்றிச்‌ 
சொல்லியிருக்கிறார்‌. அவையாவன 


1, ஒருவனுக்குப்‌ பிரமியம்‌ உண்டாதல்‌ 


ஒருவனிலிருந்து இந்திரியம்‌ கழிதல்‌ 
(லேவி 15:16-18,32-33) 


3. பாலுறவு (லேவி 1518) 


சூதகஸ்திரீயின்‌ ஊறல்‌ 
(லேவி 1519-33) 

ஒருவன்‌ சூதகஸ்திரயோடே படுத்துக்‌ 
கொள்ளுதல்‌ (லேவி 15:24,32-33) 





லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


கர்‌ வேல்‌ ருக்‌ 
பவான அறன்‌. இவர்‌ 
பண்ணுகிறார்‌. அவர்கள்‌ 

வருஷமும்‌ தங்களுக்காக 

சந்நிதியில்‌. பாவநிவாரண 
செலுத்தவேண்டும்‌. 


ஒவ்வொரு 
கர்த்தருடைய 
பலியை 


கர்த்தர்‌ 
சடங்காச்சார 
சொல்லுகிறார்‌. 
பாவநிவாரண 
பிரமாணமானது, 
சுவிசேஷப்பிரமாணத்திற்கு 
அடையாளமாயிருக்கிறது. 

“இரண்டாங்கூடாரத்திலே 


இஸ்ரவேல்‌  புத்திரருக்கு 
பிரமாணங்களை 
அந்தப்‌ ப்ப Sa 


இவககறிஸ்குவின்‌ 


பிரதான 


ஆசாரியன்மாத்திரம்‌ வருஷத்திற்கு ஒருதரம்‌ 


இரத்தத்தோடே பிரவேசித்து, அந்த 
இரத்தத்தைத்‌ தனக்காகவும்‌ ஜனங்களுடைய 
தப்பிதங்களுக்காகவும்‌ செலுத்துவான்‌" 
(எபி 9:7). 


இஸ்ரவேல்‌ தேசத்தார்‌. எல்லோரும்‌ 
கர்த்தருடைய சந்நிதியில்‌ ஒவ்வொரு 
வருஷமும்‌ கூடிவந்து, தங்களுடைய 
பாவங்களை நிவிர்த்தி பண்ணுவதற்காக, 
பாவநிவாரண பலியை செலுத்தவேண்டும்‌. 
பிரதான... ஆசாரியன்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனத்தார்‌ அனைவருக்காக, கர்த்தருடைய 


பாவநிவாரண நாளின்போது, பிரதான 
ஆசாரியன்‌ பலிசெலுத்தாமல்‌ மகாபரிசுத்த 
ஸ்தலத்திற்குள்ளே பிரவேசிக்கக்கூடாது. 
பிரதானஆசாரியன்‌ 

சர்வாங்க 

பரிசுத்த 

பிரவேசிக்கவேண்டும்‌. 


பிரதான ஆசாரியனாகிய ஆரோன்‌ 
பரிசுத்த ஸ்தலத்திற்குள்‌ பிரவேசிக்கும்போது, 
பரிசுத்தமான சணல்‌ நூல்‌ சட்டையை 
தரித்துக்கொள்ளவேண்டும்‌ (லேவி 
ஆரோன்‌. பரிகத்த 
பிரவேசிக்கும்‌ முன்பாக ஒரு 
பாவநிவாரண பலியாகவும்‌, 
ஆப்டுக்கடாவை சர்வாங்க தகனபலியாகவம்‌ 
செலுத்தவேண்டும்‌. 


ஆரோன்‌ 


16:4). 


தனக்காகவும்‌, 
வீட்டாருக்காகவும்‌ எவறிலிர்்தி 
ய்யும்டிக்‌ பாவநிவாரண பலியின்‌ 
செலுத்தவேண்டும்‌. மேலும்‌ 

ண்டு வெள்ளாட்டுக்கடாவில்‌ 
வெள்ளாட்டுக்கடாவை 
பாவநிவாரணபலியாக சேரப்பண்ண வேண்டும்‌. 
ஆரோன்‌ மகாபரிசத்த 
பிரவேசிக்கும்‌ முன்பாக, 
பாவநிவாரணத்திற்காக 
காளையின்‌ இரத்தத்தில்‌ 
எடுத்து செல்லவேண்டும்‌ 


புத்திரராகிய 
பலியாக 


வெள்ளாட்டுக்கடாக்களையும்‌, 
அவர்களுடைய சர்வாங்க தகனபலியாக 
ஒரு ஆட்டுக்கடாவையும்‌ செலுத்தவேண்டும்‌ 
(லேவி 1657-9), வெள்ளாட்டுக்கடாவின்‌ 
இரத்தத்தை கிருபாசனத்தின்‌ மேலும்‌, 
அதற்கு முன்பாகவும்‌ தெளிக்கவேண்டும்‌. 
(லேவி 164517). அதன்‌ பின்பு காளையின்‌ 
இரத்தத்திலும்‌, வெள்ளாட்டுக்கடாவின்‌ 
இரத்தத்திலும்‌ கொஞ்சம்‌ எடுத்து 
பலிபீடத்து கொம்புகளின்மேல்‌ சுற்றிலும்‌ 
பூசவேண்டும்‌ (லேவி 16:18,19). 
வெள்ளாட்டுக்கடாக்களில்‌. 


இரண்டு 
போக்காடாக விடப்படுகிறது. 
1690). இஸ்ரவேல்‌ புத்திரருடைய 
பாவங்களையும்‌, சகல 
மீறுதல்களையும்‌, போக்காடாக விடப்படும்‌ 
வெள்ளாட்டுக்கடாவினுடைய தலையின்மேல்‌ 
சுமத்தி அதை வனாந்தரத்திற்கு 
அனுப்பிவிடவேண்டும்‌ (லேவி 16:20-22). 
போக்காட்ட வனாந்தரத்தில்‌ கொண்டு 
போய்‌ விட்டவன்‌ சடங்காச்சார பிரகாரமாக 
அகுத்தமானவன்‌ (லேவி 16:26). 





லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


தன்‌ சர்வாங்க 
தகனபலியையும்‌, ஜனங்களின்‌ சர்வாங்க 
தகனபலியையும்‌ செலுத்தவேண்டும்‌. அவன்‌ 
பாவநிவாரண பலியின்‌ கொழுப்பை 
பலிபீடத்தின்மேல்‌ தகனிக்கவேண்டும்‌. 
பாவநிவாரண பலியாகிய காளையையும்‌, 
வெள்ளாட்டுக்கடாவையும்‌ பாளயத்திற்கு 
புறம்பே அக்கினியிலே சுட்டெரிக்கவேண்டும்‌ 
(லேவி 16:23-25,27 28). 


பாவநிவாரண 
இஸ்ரவேல்‌ புத்திரருடைய பாவங்கள்‌ 
சுத்திகரிக்கப்படும்படி, அவர்களுக்காக 
பாவநிவிர்த்தி ள்‌ அந்த 
நாள்‌ அவர்களுக்‌ விசேஷித்த 
ஒய்வநாளாயிருக்க வேண்டும்‌. இது நித்திய 
கட்டளை என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ 
(லேவி 16:29-34). 


நாளின்போது 


பரிசுத்த ஸ்தலத்திக்குன்‌' 
பிரவேசிக்க வேண்டிய விதம்‌ 
லேவி 16:1-4 


லேவி 16:1. ஆரோனின்‌ இரண்டு குமாரர்‌ 
கர்த்தருடைய சுந்நிதியிலே சேர்ந்து 
மரித்துப்‌ போனபின்பு, கர்த்தர்‌ 
மோசேயை நோக்கி: 


லேவி 16:2. கிருபாசனத்தின்மேல்‌ ஒரு 


மேகத்தில்‌ நான்‌  காணப்படுவேன்‌; 
ஆதலால்‌ உன்‌ சகோதரனாகிய 
ஆரோன்‌ சாகாதபடி, பரிசுத்த 
ஸ்தலத்திலே திரைக்கு உட்புறத்திலி. 
௬ுக்கிற பெட்டியின்மேலுன்ன 
கிருபாசன மூடிக்கு முன்பாகச்‌ சகல்‌ 
வேளையிலும்‌ வரவேண்டாம்‌ என்று 
அவனுக்குக்‌ சொல்‌. 


லேவி 16:3. ஆரோன்‌ பரிசுத்த 
ஸ்தலத்துக்குன்‌ பிரவேசிக்கவேண்டிய 
விதமாவது: அவன்‌ ஒரு கானையைப்‌ 
பாவதிவாரணபலியாகவும்‌, ஒரு 
ஆட்டுக்கடாவைச்‌. சர்வாங்க. 
'தகனபலியாகவும்‌ செலுத்திப்‌ 
யிரவேசிக்கவேண்டும்‌. 


லேவி 16:4. அவன்‌ பரிசுத்தமான 
சணல்நூல்‌ சட்டையைத்‌ தரித்து, தன்‌ 
அரைக்குச்‌ சணல்நூல்‌ ஜல்ல்டத்தைப்‌ 
போட்டு, கணல்நூல்‌ 
இடைக்கச்சையைக்‌ கட்டி, சணல்நூல்‌ 
பாகையைத்‌ தரித்துக்‌ கொண்டிருக்க 

பரிசுத்த 

ஜலத்திலே 
அவைகளைத்‌ 


அவன்‌ 


தரித்துக்கொண்டு, 


ர்‌... பாவநிவாரண நாளின்‌ 
ப்‌ மோசேக்கு சொல்லுகிறார்‌. 
அவர்‌ இந்தப்‌ பிரமாணத்தை சொல்லும்‌ 
காலம்‌ இந்த வசனத்தில்‌ 
சொ்லபட்டகக்கேது, ஆரோனின்‌ இரண்டு 
குமாரர்‌ கர்த்தருடைய சந்நிதியிலே 
சேர்ந்து மரித்துப்‌ போனபின்பு, கர்த்தர்‌ 
மோசேயை நோக்கி, பாவநிவாரண 
நாளின்‌ பிரமாணத்தை சொல்லுகிறார்‌ 
(லேவி 163) 


ரோனின்‌ இரண்டு குமாரரும்‌ 
செத்துப்போன சம்பவம்‌ லேவி 10:12 ஆகிய 
வசனங்களில்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 


பின்பு ஆரோனின்‌ குமாரராகிய 
நாதாபும்‌. யல்‌ தன்தன்‌ தூபகலசத்தை 
எடுத்து, அவைகளில்‌  அக்கினியையும்‌ 
அதின்மேல்‌ தூபவர்க்கந்தையும்‌ போட்டு, 
கர்த்தர்‌ தங்களுக்குக்‌ கட்டளையிடாத அந்நிய 
அக்கினியை அவருடைய சந்நிதியில்‌ 
வொள்டுவத்தார்கள அப்பொழுது அக்கினி 
கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து புறப்பட்டு, 
அவர்களைப்‌. பட்சித்தது; அவர்கள்‌ 
கர்த்தருடைய சந்நிதியில்‌ செத்தார்கள்‌" 
(லேவி 1032). 


தன்னுடைய இரண்டு குமாரின்‌ 

பாவங்களும்‌, மீறுதல்களும்‌, தன்னுடைய 

பாதிக்குமோ என்னும்‌ பயம்‌ 

மனதிலே ஏற்பட்டிருக்கிறது. 

ஆரோனுடைய பயத்தை 

விரும்புகிறார்‌. தன்னுடைய 

எவ்வாறு பாவநிவாரணம்‌. 

பண்ணுவது என்று கர்த்தர்‌ ஆரோனுக்கு, 

மோசேயின்‌ மூலமாக 'தம்முடைய 
பிரமாணத்தை சொல்லுகிறார்‌. 





லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


கர்த்தருடைய 
சம்பவம்‌ 


நாதாபும்‌ அபியூவும்‌ 
சந்நிதியில்‌ செத்துப்போன 
ஆசாரியர்‌ எல்லோருடைய மனதிலும்‌ 
பயத்தை உண்டுபண்ணிற்று. கர்த்தருடைய 
பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசிக்கிறவர்கள்‌ 
மிகுந்த பயத்தோடும்‌, பக்தியோடும்‌ 
பிரவேசிக்கவேண்டும்‌ என்று 
எச்சரிக்கப்படுகிறார்கள்‌ 
ஆசாரியன்‌ 
பிரவேசிக்க வேண்டிய 
விதத்தைப்பற்றி கர்த்தர்‌ மோசேக்கு. 
சொல்லுகிறார்‌. பரிசுத்த  ஸ்தலத்திற்கும்‌, 
மகாபரிசுத்த ஸ்தலத்திற்கும்‌ இடையே ஒரு 
திரைச்சீலை தொங்க விடப்பட்டிருக்கிறது. 
திரைசீலைக்குள்ளே மகாபரிசுத்த 
ஸ்தலமுள்ளது. அங்கே கர்த்தருடைய 
உடன்படிக்கைபெட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. 
இது அவருடைய பிரசன்னத்திற்கு 
அடையாளம்‌. 

கர்த்தருடைய 
கேரூபின்களுக்கு 
வாசம்பண்ணுகிறது. அவருடைய ஷேக்கைனா 
மகிமை மகாபரிசுத்த ஸ்தலத்திலே, 
கேரூபின்களுக்கு நடுவே தங்கியிருக்கிறது. 


தவ்றாத்தி்கள்ளே 
வறு யாரும்‌ 
பிரவேசிக்கக்கூடாது. பிரதான 
ஆசாரியனும்‌ வருஷத்திற்கு ஒரு தரம்‌ 
மாத்திரமே மகாபரிசுத்த ஸ்நலத்திற்குள்‌ 
பிரவேசிக்கலாம்‌. இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ பழைய 
ஏற்பாட்டுக்காலத்து 
பிரமாணத்திற்குட்பட்டவர்கள்‌. புதிய 
ஏற்பாட்டுக்காலத்து விசுவாசிகளாகிய 
நாமோ இயேசுகிறிஸ்துவின்‌ 
சுவிசேஷத்திற்குட்பட்டவர்கள்‌. 


ஏற்பாட்டுக்காலத்தில்‌ 
ஜனங்கள்‌ மகாபரிகுத்த 


மதன்‌ 
ஸ்தலத்திற்குள்‌ 


பரிகத்த 


மகாபரிசுத்‌ 
பிரதான ஆசா 


பழைய 
இஸ்ரவேல்‌ 
ஸ்தலத்திற்குள்‌ பிரவேசிக்கக்கூடாது. 
ஏற்பாட்டுக்காலத்து விசுவாசிகளாகிய நாமோ 


கர்த்தருடைய கிருபாசனத்தண்டையில்‌. 
தைரியமாய்க்‌ கிட்டிச்சேரும்‌ சிலாக்கியத்தைப்‌ 
பெற்றிருக்கிறோம்‌. 


QOODNENS 
PUBLISHERS 


'ஆகையால்‌, சகோதரரே, நாம்‌ 
பரிசுத்தஸ்தலத்தில்‌ பிரவேசிப்பதற்கு 
இயேசுவானவர்‌ தமது மாம்சமாகிய திரையின்‌ 
வழியாய்ப்‌ புதிதும்‌ ஜீவனுமான மார்க்கத்தை 
நமக்கு... உண்டுபண்ணினபடியால்‌, அந்த 
மார்க்கத்தின்வழியாய்ப்‌ பிரவேசிப்பதற்கு 

இரத்தத்தினாலே நமக்குத்‌ 

உண்டாயிருக்கிறபடியினாலும்‌, 

வீட்டின்மேல்‌ அதிகாரியான 

நமக்கு ஒருவர்‌ 

துர்மனச்சாட்சி 

தெளிக்கப்பட்ட 

இருதயமுள்ளவர்களாயும்‌, சுத்த ஜலத்தால்‌ 

கழுவப்பட்ட சரீரமுள்ளவர்களாயும்‌, 

உண்மையுள்ள இருதயத்தோடும்‌ 

விசுவாசத்தின்‌ பூரண நிச்சயத்தோடும்‌ 
சேரக்கடவோம்‌' (எபி 10:19-22) 


ஏற்பாட்டுக்காலத்தில்‌, 
தன்ட 'ஆசாரியனாகிய ஆரோன்‌ மிகுந்த 
நடுக்கத்தோடும்‌, பயத்தோடும்‌, உயிர்‌ 
பிழைப்போமா என்னும்‌ சந்தேசுத்தோடும்‌. 
பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே பிரவேசித்தான்‌. 
புதிய ஏற்பாட்டுக்காலத்து விசுவாசிகளாகிய 
நாமோ, கர்த்தருடைய 
கிருபாசனத்தண்டையில்‌ தைரியமாய்க்‌ 
கிட்டிச்சேருகிறோம்‌. 


"ஆதலால்‌, நாம்‌ இரக்கத்தைப்‌ 
பெறவும்‌, ஏற்ற சமயத்தில்‌ சகாயஞ்செய்யுங்‌ 
கிருபையை அடையவும்‌, நைரியமாய்க்‌ 
கிருபாசனத்தண்டையிலே  சேரக்கடவோம்‌" 
(எபி 416). 

ஆரோன்‌ பரிசுத்த ஸ்தலத்திலே 
திரைக்கு உட்புறத்திலிருக்கிற பெட்டியின்‌ 
மேலுள்ள கிருபாசன மூடிக்கு முன்பாக 
சகலவேளையிலும்‌ வரக்கூடாது. அவ்வாறு 
வந்தால்‌ அலன்‌ செத்துப்போவான்‌ 
(லேவி 16:2). பரிசுத்த ஸ்தலம்‌. 
மனுஷருடைய கைகளினால்‌ செய்யப்பட்டது. 
புதிய ஏற்பாட்டுக்காலத்து விசுவாசிகளாகிய 
நாமோ, மனுஷருடைய கைகளால்‌ 
செய்யப்படாத பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே 
எப்போதும்‌ கிட்டிச்சேருகிற சிலாக்கியம்‌ 
பெற்றிருக்கிறோம்‌. 





லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


கர்த்தர்‌ மோசேயினிடத்தில்‌ 
பேசும்போது. ஆரோனை “உன்‌ சகோதரன்‌” 
என்று சொல்லுகிறார்‌. வேதாகமத்தில்‌ பத்து 
வசனங்களில்‌ ஆரோன்‌ மோசேயின்‌ 
சகோதரர்‌ என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறார்‌. 
(லேவி 16:2; யாத்‌ 4114, 

யாத்‌ 2811,2,4,41; எண்‌ 20:8; 

உபா 32:50). 


இந்த வாக்கியத்தில்‌ பரிசுத்த ஸ்தலம்‌ 
என்பது மகா பரிசுத்த ஸ்தலத்தைக்‌ குறிக்கும்‌. 
(யாத்‌ 2633-34). பொதுவாக பரிசுத்த ஸ்தலம்‌ 
என்பது ஆசரிப்புக்‌ கூடாரத்தின்‌ முதலாவது 
பகுதியையே குறிக்கும்‌ ஆனால்‌ இந்த 
வாக்கியத்தில்‌ இது மகா பரிசுத்த 
ஸ்தலத்தைக்‌ குறிக்கிறது. (யாத்‌ 28:3543; 
யாத்‌ 29:30-31; யாத்‌ 31:1; யாத்‌ 35: 
38:24; யாத்‌ 39.141) 


திரைக்கு... உட்புறம்‌" 
உடன்படிக்கைப்‌ பெட்டி 
பரிசுத்த ஸ்தலம்‌, 
யாத்‌ 26:33: எண்‌ 18:7; 


16:27215: 
எபி 649). 


“ஆரோன்‌ சாகாதபடி' என்று கர்த்தர்‌ 
ய வார்த்தைகளை சொல்லுகிறார்‌ 
ஆசாரியனோ அல்லது மற்ற 
ஆசாரியரோ வருஷத்திற்கு ஒருமுறை 

மட்டுமே மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்‌ 

செல்ல முடியும்‌. மீறினால்‌ அவர்களுக்கு 

மரணம்‌ நிச்சயம்‌. (லேவி 16:2,34, 

இந்த. அதிகாரத்தில்‌ 

கூறப்பட்டிருக்கும்‌ செய்திகள்‌ அனைத்தும்‌ 
எபி 9:7-12,24-26 ஆகிய வசனங்களுக்கு 
அடையாளமாகும்‌. 


த "கம, ஒரு மேகத்தில்‌ 
நான்‌ காணப்படு? என்பது. 
தேவனுடைய வாக்குத்தத்தம்‌ கிருபாசனத்தின்‌ 
மீது தேவன்‌ காணப்படுவார்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனத்தாரோடு 
(லேவி 16:2; யாத்‌ 25:22). 
மகிமைப்‌ பிரகாசத்தை மேகம்‌ மூடியிருக்கும்‌. 

விசுவாசிகளாகிய நாம்‌ கர்த்தருடைய 
சமுகத்திற்கு முன்பாக வரும்போது, நமக்கு. 
மரணமுண்டாவதில்லை. நமக்கு ஜீவன்‌ 
உண்டாகிறது. நாம்‌ கர்த்தருடைய 
சமுகத்திற்கு முன்பாக வராவிட்டால்தான்‌ 


பிரதான 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தருடைய 
விலகி 
ஆலிக்குரிய 
ரீதியாக 


நமக்கு மரணமுண்டாகும்‌. 
சமுகத்தை விட்டு 
பிரிந்திருக்கிறவர்கள்‌, 
ஜீவனில்லாமல்‌, ஆவிக்குரிய 
மரித்துப்போவார்கள்‌. 


பிரதான ஆசாரியனாகிய ஆரோன்‌ 


பரிசுத்த ஸ்தலத்திற்குள்‌ பரவேசிக்கவேண்டிய 


பிரவேசிக்கவேண்டும்‌. அதுவும்‌ வருஷத்திற்கு 
ம்‌ மாத்திரமே பிரவேசிக்கலாம்‌. 
நாளின்போது, பிரதான 

ஆசாரியன்‌. மாத்திரம்‌, பரிசுத்த. 
ஸ்தலத்திற்குள்‌ பிரவேசிக்கலாம்‌. அவன்‌ ஒரு 
காளையைப்‌ பாவநிவாரணபலியாகவும்‌, ஒரு 
ஆட்டுக்கடாவைச்‌ சர்வாங்கதகனபலியாகவும்‌ 
செ பிரவேசிக்கவேண்டும்‌ 
(லேவி 16:3) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ 


பிரதான சாரின்‌ பரி 

ற்குள்‌ பிரவேசிக்கும்போது, gon 
பிரதான  ஆசாரியனுக்குரிய வஸ்திரம்‌ 
தரித்திருக்கக்கூடாது. சாதாரண 
ஆசாரியனுக்குரிய பொதுவான வஸ்திரத்தை 
மாத்திரமே அவன்‌ தரித்துக்கொள்ள 
வேண்டும்‌. அவனுடைய மார்பில்‌ ஏபோத்நோ, 
விலையுயர்ந்த... கற்கள்‌ பதிக்கப்பட்ட 
வஸ்திரமோ தரித்திருக்கக்கூடாது. 


பிரதான சாரியன்‌ பரி 
தகத்திததங்கே 5 பரலேிக்குமபோத, 
பரிசுத்தமான... சணல்நூல்‌ சட்டையைத்‌ 
தரித்திருக்கவேண்டும்‌. அவன்‌ தன்‌ 
அரைக்குச்‌ சணல்நூல்‌ ஜல்லடத்தைப்‌ போட்டு, 
சணல்நூல்‌ இடைக்கச்சையைக்‌ கட்டி 
சணல்நூல்‌ பாகையைத்‌ தரித்துக்‌ 
கொண்டிருக்க வேண்டும்‌: அலைகள்‌ பரிசுத்த 
வஸ்திரங்கள்‌; அவன்‌ ஜகத்திலே ஸ்நானம்‌ 
அவைகளைத்‌ 
ரகம்‌ (லேவி 16:4), 


பரிசுத்த வஸ்திரங்களில்‌ நான்கு 
முக்கிய பாகங்கள்‌ உள்ளன. அவையாவன. 


1. சணல்நூல்‌ சட்டை 
2. சணல்நூல்‌ ஜல்லடம்‌. 
3. சணல்நூல்‌ இடைக்கச்சை 


4. சணல்நூல்‌ பாகை 





ய்ய லேவியராகமம்‌ - விரிவுரை 
பட்ட LEVITICUS - COMMENTARY 


பிரதான ஆசாரியன்‌ இரண்டு 
வேளைகளில்‌ ஜலத்திலே. 
ஸ்நானம்பண்ணுகிறான்‌. அவையாவன : 
1. பரிசுத்த வஸ்திரங்களைத்‌ தரித்துக்‌ 
கொள்ளும்‌ முன்பாக. 
2. பாவநிவாரண பலியைச்‌ செலுத்திய 
பின்பு (லேவி 16:23-24). 


சணல்‌ நூல்‌ வஸ்திரம்‌ சாதாரண 
ஆசாரியர்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற 
பொதுவான வஸ்திரமாகும்‌. பாவநிவாரண 
நாளின்போது இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
கர்த்தருடைய சமுகத்திற்கு முன்பாக 
தங்களை தாழ்த்தவேண்டும்‌. அவர்களுடைய 
பாவநிவாரண நாளானது. அவர்களுக்கு 
தாழ்மையின்‌ நாளாகயிருக்கிறது. 
மனத்தாழ்மையிலிருக்கிறவர்களுக்கு 
அலங்காரமான வஸ்திரம்‌ தேவைப்படாது. 
சாதாரணமான வஸ்திரமே போதுமானது. 


பிரதான ஆசாரியன்‌ 
ஸ்தலத்திற்குள்‌ மவேரி்கம்போது, 
சாதாரண சணல்‌ நூல்‌ சட்டையை 
தரித்திருந்தாலும்‌, அவன்‌ பரிசுத்தமான 
சணல்நூல்‌ சட்டையை தரித்திருக்கவேண்டும்‌. 
பரிசுத்த. 

பிரவேசிக்கிறவன்‌ 


பிரமாணம்‌ இந்த அதிகாரத்தில்‌ விரிவாக: 
சொல்லப்பட்டிருக்கிறது. அதன்‌ விவரம்‌. 
வருமாறு 


1. உன்‌ சகோதரனாகிய ஆரோன்‌ 

சாகாதப்டி, பரிசுத்த ஸ்தலத்திலே 
திரைக்கு உட்புறத்திலிருக்கிற 
பெட்டியின்மேலுள்ள கிருபாசன 
மூடிக்கு முன்பாகச்‌ சகல வேளையிலும்‌ 
வரவேண்டாம்‌ என்று அவனுக்குச்‌ 
சொல்‌ (லேவி 16:2,29). 
2 ஆரோன்‌ பரிசுத்த: 
ஸ்தலத்துக்குள்‌ பிரவேசிக்கவேண்டிய 
விதமாவது: அவன்‌ தனக்காகவும்‌, தன்‌ 
வீட்டாருக்காவும்‌ பாவநிவிர்த்தி 
செய்யும்படி, தன்னுடைய 
பாவநிவாரணத்துக்கான ஒரு 
காளையைப்‌ பாவநிவாரணபலியாகவும்‌, 
ஒரு ஆட்டுக்கடாவைச்‌ சர்வாங்க. 
'தகனபலியாகவும்‌ செலுத்திப்‌ 
பிரவேசிக்கவேண்டும்‌ (லேவி 16:31) 


ஆரோன்‌ பரிசுத்தமான  சணல்நூல்‌ 
சட்டையைத்‌ தரித்து, தன்‌ அரைக்குச்‌ 
சணல்நூல்‌ ஐல்லடத்தைப்‌ போட்டு, 
சணல்நூல்‌ இடைக்கச்சையைக்‌ கட்டி, 
சணல்நூல்‌  பாகையைத்‌ தரித்துக்‌ 
கொண்டிருக்க வேண்டும்‌. (லேவி 16:4). 


ஆரோன்‌ ஜலத்திலே ஸ்நானம்‌ பண்ணி, 
அவைகளைத்‌ தரித்துக்கொள்ள 
வேண்டும்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரராகிய 
சபையாரிடத்திலே, 
பாவநிவாரணபலியாக இரண்டு 
வெள்ளாட்டுக்கடாக்களையும்‌, சர்வாங்க 
தகனபலியாக ஒரு ஆட்டுக்கடாவையும்‌ 
வாங்க வேண்டும்‌. (லேவி 16:5). 


ரோன்‌ தனக்காகவும்‌ தன்‌ 
ட்டாருக்காகவும்‌ பாவநிவிர்த்தி 
தன்னுடைய 

காளையைக்‌ 

கொண்டு வரவேண்டும்‌. (லேவி 16:61), 


ஆரோன்‌ இரண்டு வெள்ளாட்டுக்‌ 
கடாக்களையும்‌ கொண்டுவந்து, 
ஆசரிப்புக்‌ கூடாரவாசலிலே 
கர்த்தருடைய சந்நிதியில்‌ நிறுத்த 
வேண்டும்‌ (லேவி 16:7). 


இரண்டு வெள்ளாட்டுக்கடாக்களையுங்‌ 
குறித்துக்‌ கர்த்தருக்கென்று 
சீட்டும்‌, போக்காடாக 
வெள்ளாட்டுக்‌ கடாவுக்கென்று ஒரு 
சீட்டும்‌ போட வேண்டும்‌ (லேவி 16:8) 


கர்த்தருக்கென்று சீட்டு ந்த 
வெளாட்டுககடாவைப்‌ வ்‌ 
பகியாகர்‌ செலுத்தவேண்டும்‌. 
(லேவி 16:9). 


போக்காடாக விடப்படச்‌ சீட்டு 

வெள்ளாட்டுக்கடாவை, 

கொண்டு  பாவநிவிர்த்தி 

உண்டாக்கவும்‌ அதைப்‌ போக்காடாக 

வனாந்தரத்திலே. போகவிடவும்‌, 

கர்த்தருடைய சந்நிதியில்‌ உயிரோடே 
நிறுத்தவேண்டும்‌ (லேவி 160), 





லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


நிரப்பி, பொடியாக்கப்பட்ட சுகந்த 
தூயவர்க்கத்திலே தன்‌ கைப்பிடிகள்‌ 
நிறைய எடுத்துக்கொள்ள வேண்டும்‌. 
(லேவி 16:12). 


'பொடியாக்கப்பட்ட சுகந்த 
தூபவர்க்கத்திலே தன்‌ கைப்பிடிகள்‌ 
நிறைய எடுத்து, திரைக்கு 
உட்புறமாகக்‌ கொண்டு வந்து. 
கர்த்தருடைய சந்நிதியில்‌ 
அக்கினியின்‌ மேல்‌ தூபவர்க்கத்தைப்‌ 
போடக்கடவன்‌ (லேவி 16:12-13 


தெளித்து, மேலும்‌ கிருபாசனத்துக்கு 
முன்பாகக்‌ சழதாம்‌. தன்‌. டன்‌ 
னால்‌ தெளிக்க வேண்டும்‌. (லேவி 
16:14), 


ஜனத்தினுடைய  பாவநிவாரண பலி 
யான வெள்ளாட்டுக்கடாவை அவன்‌ 
கொன்று. அதின்‌ இரத்தத்தைத்‌ 
திரைக்கு உட்புறமாகக்‌ 
கொண்டுவந்து, 


கடசாளத்தின் லேத்‌ 
முன்பாகவும்‌ தெளிக்க 
(லேவி 1645). 


இஸ்ரவேல்‌ ர்‌ 
தீட்டுகளினிமித்தமும்‌, அவர்களுடைய 


தீட்டுகளுக்குள்ளே 

ஆசரிப்புக்‌ 

கூடாரத்திற்காகவும்‌ அப்படியே 
செய்யக்கடவன்‌ (லேவி 16:16). 


பாவநிவிர்த்தி செய்யும்படி அவன்‌ 
பரிசுத்த ஸ்தலத்துக்குள்‌ பிரவேசித்து. 
தனக்காகவும்‌ தன்‌ வீட்டாருக்காகவும்‌ 
இஸ்ரவேல்‌ சபையால்‌ 
அனைவருக்காகவும்‌ பாவநிவிர்த்தி 
செய்து, வெளியே வருமளவும்‌ 
ஆசரிப்புக்‌ கூடாரத்தில்‌ ஒருவரும்‌ 
இருக்கலாகாது (லேவி 16:17. 


ஆரோன்‌, கர்த்தருடைய சந்நிதியில்‌ 
இருக்கிற பலிபீடத்தண்டை வந்து, 
அதற்காக  பிராயச்சித்தஞ்செய்து, 
காளையின்‌: இரத்தத்திலும்‌ 
வெள்ளாட்டுக்‌ கடாவின்‌ 
இரத்தத்திலும்‌ கொஞ்சம்‌ எடுத்து, பலி 
பீடத்துக்‌ கொம்புகளின்‌ 
சுற்றிலும்‌ பூச வேண்டம்‌ 
(லேவி 1618-20), 


ஆரோன்‌... இப்படிப்‌ பரிசுத்த 
ஸ்தலத்துக்கும்‌. சரிப்புக்‌ 
கூடாரத்துக்கும்‌ பலிபீடத்துக்கும்‌ 
பிராயச்சித்தஞ்செய்து தீர்ந்தபின்பு, 
உயிரோடிருக்கிற 
வெள்ளாட்டுக்கடாவைச்‌ சேரப்பண்ண 
வேண்டும்‌ (லேவி 16:20). 


வெள்ளாட்டுக்கடாவின்‌ 
தலையின்மேல்‌ ஆரோன்‌ தன்‌ 
இரண்டு கைகளையும்‌ வைத்து, 
அதின்மேல்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருடைய 
சகல: அக்கிரமங்களையும்‌ 
அவர்களுடைய எல்லாப்‌ 
பாவங்களினாலும்‌ உண்டான 
அவர்களுடைய சகல 
மீறுதல்களையும்‌ அறிக்கையிட்டு, 
அவைகளை 
வெள்ளாட்டுக்கடாவினுடைய 
தலையின்மேல்‌ சுமத்தி, அதை 
அதற்கான ஆள்வசமாய்‌ 
வனாந்தரத்துக்கு அனுப்பி விட 
வேண்டும்‌. (லேவி 16:21). 


வெள்ளாட்டுக்கடா 


தன்மேல்‌ 

குடியில்லாத 

போவதாக; அவன்‌ 

வெள்ளாட்டுக்கடாவை 

வனாந்தரத்திலே போகவிடவேண்டும்‌. 
(லேவி 16:22). 





லேவியராகமம்‌ - விரிவுரை மம்மா 
LEVITICUS - COMMENTARY PUBLISHERS 


ஆரோன்‌ ஆசரிப்புக்‌ கூடாரத்துக்குள்‌ 
வந்து, தான்‌ பரிசுத்த ஸ்தலத்துக்குள்‌ 
பிரவேசிக்கும்போது. உடுத்தியிருந்த. 
சணல்நூல்‌ வஸ்திரங்களைக்‌ 
களைந்து, அங்கே 
வைத்துவிடவேண்டும்‌ (லேவி 16:23). 
பரிசுத்த இடத்திலே ஜலத்தில்‌: 
ஸ்நானம்பண்ணி, தள்‌ 
வஸ்திரங்களை உடுத்திக்கொண்டு, 
வெளியே வந்து, தன்‌ 
த௲னபலியையும்‌ 

சர்வாங்க 

வயம்‌ இடு, 
ஜனங்களுக்காகவும்‌ 

செய்யவேண்டும்‌ (லேவி 16:3,524). 


பாவநிவாரணபலிமின்‌ கொழுப்பைப்‌ 

பலிபீடத்தின்மேல்‌ தகனிக்கவேண்டும்‌ 

(லேவி 16:25). 

போகவிடப்படும்‌ போக்காடாகிய 
ஈட்டுக்கடாவைக்‌ கொன்டு 

போய்‌. விட்டவன்‌, 

வஸ்திரங்களைத்‌ தோய்த்து, திக 

ஸ்நானம்பண்ணி, 

பாளயத்துக்குள்‌. வேண்டும்‌ 

(லேவி 16:20). 


பாவநிலிர்த்திக்கென்று, பரிசுத்த 
ஸ்தலத்துக்குள்‌ இரத்தம்‌ 
கொண்டுவரப்‌ பட்ட பாவநிவாரண 
பலியாகிய காளையையும்‌, 
பாவ நிவாரணபலியாகிய 
வெள்ளாட்டுக்கடாவையும்‌, 
பாளயத்துக்குப்‌ புறம்பே 
கொண்டுபோய்‌, அலைகளின்‌ 
தோலையும்‌ மாம்சத்தையும்‌ 
'சாணியையும்‌ அக்கினியிலே. 
சுட்டெரிக்க வேண்டும்‌. (லேவி 16:27). 


ஸ்நானம்பண்ணி, பின்பு 
க்குள்‌ வரவேண்டும்‌. 
(லேவி 16:28). 
ஏழாம்‌ மாதம்‌ பத்தாம்‌ தேதியிலை, 


சுதேசியானாலும்‌ உங்களுக்குள்‌ 
ங்கும்‌ பரதேசியானாலும்‌, 


இருக்கவேண்டும்‌ (லேவி 16:29-30) 


28. ஏழாம்‌ மாதம்‌ பத்தாம்‌ தேதியிலே, 
சுதேசியானாலும்‌: உங்களுக்குள்‌ 
தங்கும்‌ பரதேசியானாலும்‌, 
தங்கள்‌ ஆத்துமாக்களைத்‌ 
தாழ்மைப்படுத்துவது மன்றி, 
வேலை 


நித்திய 
இருக்கக்கடவது. (லேவி 16:29) 


உங்களுக்கு அது விசேஷித்த 
ஒய்வு நாள்‌; அதிலே உங்கள்‌ 
ஆத்துமாக்களைத்‌ 
தாழ்மைப்படுத்தக்கடவீர்கள்‌ 

(லேவி 16:31) 


உங்களுக்கு அது விசேஷித்த ஓய்வு 
நாள்‌; இது நித்திய கட்டளை. 


அபிஷேகம்‌ பெற்றவனும்‌, தன்‌ 
தகப்பன்‌ பட்டத்திற்கு வந்து ஆசாரிய 
ஊழியஞ்செய்யப்‌ பிரதிஷ்டைபண்ணப்‌ 
பட்டவனுமாகிய ஆசாரியனே பாவ 
நிவிர்த்தி செய்யக்கடவன்‌. அவன்‌ 
பரிசுத்த. வஸ்திரங்களாகிய 
சணல்நூல்‌ வஸ்திரங்களை உடுத்திக்‌ 
கொள்ள வேண்டும்‌ (லேவி 16:32) 


பரகந்த ஸ்தவததுக்கும்‌ ஆர்ப்ப 
கூடாரத்துக்கும்‌ லிபீடத்துக்கும்‌ 
பிராயச்‌ “சித்தஞ்செய்த 
ஆசாரியருக்காகவும்‌ சபையின்‌ சகல 
ஜனங்களுக்காகவும்‌ பாவ நிவிர்த்தி. 
செய்யக்கடவன்‌ (லேவி 16:33) 


வருஷத்தில்‌ ஒருமுறை இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்காக, அவர்களுடைய சகல 
பாவங்களுக்கும்‌. பாவநிவிர்த்தி 
செய்வது, உங்களுக்கு நித்திய 
குட்டளையாயிருக்கக்கடவது, 

(லேவி 16:34). 


ஆரோனுக்காக பாவநிவாரண 
பலி லேவி 16:5-14 


லேவி. 165. இஸ்ரவேல்‌ 
யுத்திரராகிய சபையாரிடத்திலே, 
பாவதிவாரணபலியாக இரண்டு 
வெள்ளாட்டுக்கடாக்களையும்‌, 
சர்வாங்க. தகனபலியாக. ஒரு 
ஆட்டுக்கடாவையும்‌ வாங்கக்கட வன்‌. 





BALWETHER 
பிய 


லேவி 1 பின்பு. ஆரோன்‌ 
தனக்காகவும்‌ தண்‌ ன்ட்டாருக்காகவும்‌ 
பாவதிவிர்த்தி செய்யும்படிக்கு, 
தன்னுடைய பாவதிவாரண பலியின்‌ 
கானையைச்‌ சேரப்பண்ணி, 


லேவி 162. அந்த 
வென்னாட்டுக்கடாக்கனையும்‌ 
கொண்டுவத்து, 

கூடாரவாசலிலே 


சுத்திதியில்‌ நிறுத்தி, 
லேவி 16:8, 


இரண்டு 


ஆசசிப்புக்‌ 
கர்த்தருடைய 


கர்த்தருக்கென்று 
போக்காடாக 
வென்னாட்டுக்கடாவுக்கென்று 
சீட்டும்‌ போட்டு, 


லேவி 16:9. கர்த்தருக்கென்று சிட்டு. 
விழுந்த: வென்னாட்டுக்கடாவைப்‌ 
பாவதிவாரணபலியாகச்‌ சேரப்பண்ணி, 


லேவி 16:10. போக்காடாக விடப்படச்‌ 
சீட்டு விழுந்த வெள்ளாட்டுக்கடாவை, 
அதைக்‌ கொண்டு பாவதிவிர்த்தி 
உண்டாக்கவும்‌ அதைப்‌ போக்காடாக. 
வனாந்தரத்திலே. போகவிடவும்‌, 
கர்த்தருடைய சத்திதியில்‌ உயிரோடே 
திலுத்தி; 


லேவி 16:11. யின்பு ஆரோன்‌ 
தனக்காகவும்‌, தன்‌ வீட்டாருக்காவும்‌ 
பாவதிவிர்த்தி. செய்யும்படி, 
தன்னுடைய பாவதிவாரணத்துக்காண 
காளையைக்‌ கொண்டு வந்து, அதைக்‌ 
கொன்று, 


லேவி 16-12. 
சத்திதியிலிருக்கும்‌ 
யீடத்தின்மேலுன்ன நெருப்புத்தணலி. 
னால்‌... தூபககசத்தை திரப்டி, 
பொடியாக்கப்பட்ட சுகந்த 
தூபவர்க்கத்திலே தன்‌ கைப்பிடிகள்‌ 
திறைய எடுத்து, திரைக்கு உட்புறமாகக்‌ 
கொண்டு வந்து, 


கர்த்தருடைய 
யலி. 


லேவி 16:18, தான்‌ 
தூபமேகமானது 
பெட்டியின்மேல்‌ இருக்கும்‌ 
கிருபாசனத்தை மூடத்தக்கதாக, 
கர்த்தருடைய சந்திதியில்‌ அக்கினியின்‌ 
மேல்‌ தூயவர்க்கத்தைய்‌ போடக்கடவன்‌.. 


காகாதபடிக்குத்‌ 
காட்சிப்‌ 


லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


லேவி. 16:14. 
இரத்தத்திலே கொஞ்சம்‌ எடுத்து, 
கீழ்ப்புறமாக தின்று, தன்‌ விரலினால்‌ 
கிருபாசனத்தின்மேல்‌ தெனித்து, அத்த. 
இரத்தத்தில்‌ கொஞ்சம்‌ எடுத்துக்‌ 
கிருபாசனத்துக்கு முன்பாக 
ஏழுதரம்‌ தன்‌ விரலினால்‌ 
தெனிக்கக்‌ கடவன்‌. 


பாவநிவாரண 
முன்பதாகவே, 
தேவாலயத்தில்‌ 


பின்பு. 


நாளுக்கு, 
பிரதான 


ஏழுநாள்‌ 
ஆசாரியன்‌ 
அவனுக்கென்று 
ஒதுக்கப்பட்டிருக்கும்‌ அறையிலே வந்து 
தங்கிமிருப்பன்‌ என்று யூதருடைய 
சரித்திர ஆசிரியர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. 
பாவநிவாரண நாளுக்காக 
ஆயத்தம்பண்ணுகிறான்‌. 
நாட்களிலும்‌ பிரதான 
சாதாரண ஆசாரியர்கள்‌ 


ஆசாரியன்‌, 
எல்லா வேலைகளையும்‌ 


செய்யவேண்டிய 
செய்வான்‌. 
பிரதான 
வேளையிலே. 
சத்தம்பண்ணவேண்டும்‌. ஆசாரியனுக்குரிய 
வஸ்திரத்தை அவன்‌ தரித்துக்கொள்ள 
வேண்டும்‌. அதன்பின்பு அவன்‌ மறுபடியுமாக 
தன்‌ கைகளையும்‌ கால்களையும்‌ கழுவி 
சுத்தம்பண்ண வேண்டும்‌. கர்த்தருடைய 
சந்நிதியில்‌ காலைவேளையிலே 
செலுத்தவேண்டிய பலியையும்‌ பிரதான 
ஆசாரியனே செலுத்தவேண்டும்‌. 


ஆசாரியன்‌. 
தன்னைக்‌ 


பிரதான ஆசாரியன்‌ அதிகாலை. 
வேளையில்‌ கர்த்தருடைய சந்நிதியில்‌ 
பலிசெலுத்திய பின்பு, பலிபீடத்தின்‌ மேலுள்ள 
நெருப்பு தண்டினால்‌ தூபகலசத்தை 
நிரப்பவேண்டும்‌. அவன்‌ கர்த்தருடைய 
சந்நிதியில்‌ அக்கினியின்‌ மேல்‌ 
தூபவர்க்கத்தைப்‌ போடவேண்டும்‌. 
ஆசரிப்புக்கூடாரத்திலுள்ள விளக்குகள்‌ 
அணைந்துபோகாதபடி அவற்றிலே 
எண்ணெய்‌ ஊற்றி, திரிகளை எரிய 
வைக்கவேண்டும்‌. அன்றாடம்‌ செலுத்த 
வேண்டிய பலிகளை தவிர, நியமிக்கப்பட்ட 
விசேஷித்த பலிகளையும்‌ பிரதான 
ஆசாரியனே செலுத்தவேண்டும்‌. 





லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


ஆசாரியன்‌ பாவநிவாரண 
பிரதான ஆசாரியனுக்குரிய 
வஸ்திரத்தை தரித்துக்கொள்ளாமல்‌, 
சாதாரண ஆசாரியனுக்கு 
நியமிக்கப்பட்டிருக்கிற சணல்நூல்‌ சட்டையை 
தரித்துக்கொள்ளவேண்டும்‌. அவன்‌ பிரதான 
ஆசாரியனின்‌ விசேஷித்த வஸ்திரத்தை 
குழற்றிப்போட்டுவிட்டு, தன்னை 
தண்ணீரிலே கழுவி சுத்தம்பண்ணிவிட்டு, 
பரிசுத்தமான  சணல்நூல்‌ சட்டையை 
தரித்துக்கொள்ளவேண்டும்‌. 


நாளின்போது, 


பின்பு பிரதான ப்‌ 
ஆரோன்‌. தனக்காகவும்‌ 

வீட்டாருக்காகவும்‌ பாவறிவிர்த்தி 
செய்யும்படிக்கு, தன்னுடைய பாவநிவாரண 
பலியின்‌ காளையைச்‌ சேரப்பண்ணவேண்டும்‌ 


இஸ்ரவேல்‌  புத்திரராகிய 
,. பாவநிவாரணபலியாக 
வெள்ளாட்டுக்கடாக்களையும்‌, 


வெள்ளாட்டுக்கடாக்களையுங்குறித்துக்‌ 
கர்த்தருக்கென்று ஒரு 

போக்காடாக 

வெள்ளாட்டுக்கடாவுக்கென்று 

சீட்டும்‌ போடவேண்டும்‌. கர்த்தருக்கென்று 
சீட்டு விழுந்த வெள்ளாட்டுக்கடாவைப்‌ 
பாவநிவாரணபலியாகச்‌ 
சேரப்பண்ணவேண்டும்‌ (லேவி 16:89). 


இரண்டு வெள்ளாட்டுக்குட்டிகளில்‌, 


பாவங்களினிமித்தமாக, கர்த்தருடைய நீதி 
வெளிப்படுகிறது என்பதற்கு அடையாளமாக, 
இரண்டு வெள்ளாடுகளில்‌ ஒரு வெள்ளாடு 
'கொல்லப்படுகிறது. 


QOODNENS 
PUBLISHERS 


மற்றொரு வெள்ளாடு போக்காடாக 
வெளியே விடப்படுகிறது. தேவனுடைய 
கிருபையினாலும்‌ இரக்கத்தினாலும்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரருடைய பாவங்கள்‌ 
மன்னிக்கப்பட்டு, அவர்கள்‌ தங்களுக்கு 
வரவேண்டிய தண்டனைக்கு தப்பித்து 
ஜீவனோடிருக்கிறார்கள்‌ என்பதற்கு 
அடையாளமாக, போக்காடு வனாந்தரத்திலே 
உயிரோடு விடப்படுகிறது. 


இஸ்ரவேல்‌ புத்திராகிய 
பாவநிவாரண பலியாக 
வெள்ளாடுகளையும்‌ 
அந்த இரண்டு 
ஆசரிப்புக்கூடாரத்திலே. 
சந்நிதியில்‌ 


ஆரோன்‌ 
சபையாரிடத்தில்‌ 
இரண்டு 
வாங்கவேண்டும்‌. 
வெள்ளாடுகளும்‌ 
கர்த்தருடைய 
நிறுத்தப்படவேண்டும்‌. 

அந்த இரண்டு 
வெள்ளாட்டுக்கடாக்களையுங்குறித்துக்‌ 
கர்த்தருக்கென்று ஒரு சீட்டும்‌, போக்காடாக 
விடப்படும்‌ வெள்ளாட்டுக்கடாவுக்கென்று ஒரு 
சீட்டும்‌ போடப்படவேண்டும்‌ (லேவி 16:8) 


ேக்காடாக. விடம்பச்‌ சட்டு விழுந்த 


வெள்ளாட்டுக்கடாவை, அதைக்‌ கொண்டு 
பாவநிவிர்த்தி உண்டாக்கவும்‌ அதைப்‌ 
போக்காடாக வனாந்தரத்திலே போகவிடவும்‌, 
கர்த்தருடைய சந்நிதிமில்‌ உயிரோடே 
நிறுத்தவேண்டும்‌ (லேவி 16.10) 


லேவி 


16-ஆவது அதிகாரத்தில்‌ 
“இரண்டு” 


என்னும்‌ வார்த்தை ஒரு சில. 
விசேஷமான சம்பவங்களில்‌ 
பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த 
சம்பவங்களைப்பற்றிய விவரம்‌ வருமாறு : 

1. ஆரோன்‌, 
பாவநிவாரண 
ஆட்டுக்கடாவைச்‌ 
தகனபலியாகவும்‌ 
(லேவி 16:3). 


ஒரு காளையைப்‌ 
பலியாகவும்‌, ஒரு 
சர்வாங்க 
செலுத்தவேண்டும்‌. 


பலிசெலுத்த யத்த 
வேண்டிய காரியங்கள்‌ 
ஸ்நானம்‌ பண்ணி, பரிசுத்தமான 
வஸ்திரங்களை தரித்துக்‌ கொள்ள 
வேண்டும்‌ (லேவி 16:4) 


பண்ண 


ஆயத்தம்‌ வ 
ஜலத்திலே. 


இரண்டு வகையான பலிகள்‌ - 
பாவநிவாரணபலி, சர்வாங்க தகனபலி 
(லேவி 16:3,571) 





லேவியராகமம்‌ - 
LEVITICUS - COMMENTARY 


வெள்ளாட்டுக்‌ 
சர்வாங்க 
ஆட்டுக்கடாவும்‌ வாங்க: 
(லேவி 16:5) 

ரோன்‌ தனக்காகவும்‌ 


[்பாருக்காகவத்‌ பாவதிலிரத்தி செய்ய 
வேண்டும்‌. (லேவி 16:6) 


பாவநிவிர்த்திச்‌ செய்வதற்காக 
இரண்டு வெள்ளாட்டுக்கடாக்களைக்‌. 
கொண்டுவர வேண்டும்‌ 
(லேவி 16-10) 


பிரதான சாரியன்‌ 
ஜலத்தில்‌ ஸ்நானம்பண்ணுதல்‌. 
(லேவி 16:4,23-24). 

வெள்ளாட்டுக்கடாக்களின்‌ இரண்டு 
விதமான முடிவுகள்‌. (லேவி 169-1015) 


'தூபபகலசத்தில்‌ போடப்படும்‌. 
தூபவர்க்கங்கள்‌ (லேவி 1612-13). 


காளையின்‌ 
கொஞ்சம்‌ எடுத்து, 
மேலும்‌, 


ஆரோனுடைய 
இரத்தத்திலே 
கிருபாசனத்தின்‌ 


கிருபாசனத்துக்கு 
தெளிக்கவேண்டும்‌. (லேவி 16:14) 


முன்பாகவும்‌ 


ஜனத்தினுடைய பாவநிவாரண 
பலியான வெள்ளாட்டுக்கடாவின்‌ 
இரத்தத்தைக்‌ கிருபாசனத்தின்மேலும்‌ 
அதற்கு முன்பாகவும்‌ 
தெளிக்கவேண்டும்‌ (லேவி 16:15). 

ஸ்தலத்திற்குள்‌ 


சம்பவங்கள்‌. 


மகா பரிசுத்த 
பிரவேசிக்கும்‌. 
(லேவி 1614-15) 


விரிவுரை மரமா 


PUBLISHERS 


ர்‌ 
புத்திரருடைய தட்டுகளில்‌ 
அவர்களுடைய சகல 
பாவங்களினாலும்‌ உண்டான 
அவர்களுடைய 
மீறுதல்களினிமித்தமும்‌ காளையின்‌ 
இரத்தத்தைத்‌ தெளிக்க வேண்டும்‌ 
(லேவி 1675-16). 
கர்த்தருடைய 
இரத்தம்‌ பூசப்படும்‌. 
(லேவி 1618-19) 


சந்நிதியில்‌ 
இடங்கள்‌. 


உயிரேடிருக்கிற 
வெள்ளாட்டுக்கடாவின்‌. 
தலையின்மேல்‌ ஆரோன்‌ தன்‌ 
இரண்டு கைகளையும்‌ வைக்கு 
வேண்டும்‌ (லேவி 16:21) 


கர்த்தருக்கு முன்பாக 
சகல. அக்கிரமங்களையும்‌, 

மீறுதல்களையும்‌ 
அறிக்கையிடலேண்டும்‌ (லேவி 1621) 


.. இரண்டு முக்கியமான செய்கைகள்‌ - 
அக்கிரமங்களையும்‌ பாவங்களினாலும்‌ 
உண்டான மீறுதல்களையும்‌ 
வெள்ளாட்டுக்‌. கடாவினுடைய 
தலையின்‌ மேல்‌ சுமத்தி, அதை 
அதற்கான ஆள்வசமாய்‌. 
வனாந்தரத்துக்கு அனுப்பி 
விடவேண்டும்‌. (லேவி 
16:21-22) 
பிரதான ஆசாரியன்‌ தன்‌ 
வஸ்திரங்களை உடுத்தும்‌ வேளைகள்‌. 
(லேவி 16:4, 23-24) 


பலிசெலுத்தும்‌ 
(லேவி 16:6,15.24). 
பாவநிவாரண 


சுட்டெரிக்கும்‌ 
(லேவி 16:25, 27) 


பலியைச்‌ 


இடங்கள்‌. 


ண்டு. உதவியாளர்கள்‌ 

போக்காட்டைக்‌ கொண்டுபோய்‌ 
விடுகிறவன்‌. (லேவி 16:26) 
தக௲னபலியைச்‌  சுட்டெரிக்கிறவன்‌. 
(லேவி 16:28). 





(யம்‌ 
பிய 


23. இரண்டு உதவியாளரின்‌ 
சுத்திகரிப்புக்கள்‌ - போக்காடாகிய 
வெள்ளாட்டுக்கடாலைக்‌ கொண்டு 
போய்‌ விட்டவனும்‌ பாவ நிவாரண 
பலியாகிய வெள்ளாட்டுத்‌ தோலையும்‌ 
மாம்சத்தையும்‌ 'சாணியையும்‌ 
அக்கினியிலே. கட்டெரித்தவனும்‌ 
ஜலத்திலே ஸ்நானம்‌ 
பண்ணவேண்டும்‌. (லேவி 16:26,28) 


சுதேசியானாலும்‌ உங்களுக்குள்‌ 
தங்கும்‌ பரதேசியானாலும்‌ செய்ய 
வேண்டிய இரண்டு காரியங்கள்‌. 
தங்கள்‌ ஆத்துமாக்களைத்‌ 
தாழ்மைப்படுத்துவதுமன்றி, ஒரு 
வேலையும்‌ செய்யாமல்‌ 
இருக்கவேண்டும்‌ (லேவி 16:29.) 


ண்டு வெள்ளாட்டுக்கடாக்களையும்‌ 
குறித்து சீட்டுப்போடப்படுகிறது. ஊர்‌, 
தும்மீம்‌ ஆகியவற்றால்‌ சீட்டுப்போடப்படும்‌. 
இரண்டு வெள்ளாட்டுக்கடாக்களுக்கு நடுவில்‌ 
ஆசாரியன்‌ நின்றுகொண்டு, சீட்டுப்போட்டு 


எந்த வெள்ளாட்டுக்கடாவைப்‌ பலிசெலுத்த 
வேண்டும்‌ என்றும்‌, எந்த 
வெள்ளாட்டுக்கடாவைப்‌ 
விட்டுவிடவேண்டுமென்றும்‌ முடிவு 
பண்ணுவான்‌. 


போக்காடாக. 


யூதருடைய பாரம்பரியத்தின்‌ பிரகாரம்‌ 
இவ்விரண்டு வெள்ளாட்டுக்கடாக்களும்‌ ஒரே 
நிறம்‌, ஒரே அளவு, ஒரே மதிப்புடையவையாக 
இருக்கும்‌. பிரதான ஆசாரியன்‌ இல்விரண்டு 
'வெள்ளாட்டுக்கடாக்களையும்‌ கர்த்தருடைய 
சமுகத்தில்‌ அர்ப்பணித்து, பின்பு சீட்டுப்‌ 
போடுகிறான்‌. அதன்‌ அடிப்படையில்‌ எந்த 
ஆட்டைப்‌ பலியிட வேண்டுமென்றும்‌, எந்த 
ஆட்டைப்‌ போக்காடாக. விட்டுவிட 
வேண்டுமென்றும்‌ தீர்மானம்‌ பண்ணுகிறான்‌. 
(லேவி 16:8-10,15-22) 

“போக்காடு" கள்‌ எபிரெய 
வார்த்தை என்பதாகும்‌. இதில்‌ 
இரண்டு எபி வர்க்கத்‌ உள்ளன. 
அவையாவன: 1. “ஏஜ்‌" ஆடு 2. ஆஜல்‌ 
'போகவிடுதல்‌ (லேவி 16:810,26) என்பதாகும்‌. 


ஒரு சிலர்‌ போக்காடு பற்றி தவறான. 
உபதேசம்‌ பண்ணுகிறார்கள்‌. அதுபற்றி 
சொல்லப்படும்‌ ஒரு சில தவறான 
உபதேசங்களின்‌ விவரம்‌ வருமாறு : 


லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


1. ஆஜஜேல்‌ என்பது பிசாசைக்‌ குறிக்கும்‌. 


2. இது 
பிசாசின்‌ 


ஆஜஜேல்‌ என்னும 
பலியிடப்படுகிறது. 


தேவன்‌ மனுஷருடைய பாவங்களைச்‌ 
சாத்தான்மீது சுமத்துகிறார்‌. அவன்மீது. 
எல்லாப்‌ பாவங்களும்‌ சுமத்தப்படுவதால்‌ 
பாவங்களுக்குத்‌ தண்டனையாக அவன்‌ 
கொல்லப்படுவான்‌. 


த என்பது. யெகோவாவிற்கு 
ஈன நபர்‌. இந்த 

அவருக்காக 
ப்படுகிறது 


5. போக்காடு ஆஜஜேலுக்கு அனுப்பப்‌ 
படுகிறது. ஆகையினால்‌ இந்த 
ஆட்டின்‌ பெயர்‌ போக்காடு 


பொருள்படும்‌ ஆஜஜேல்‌ அல்ல. 
ஆஜஜேல்‌ 
குறிக்கும்‌. 

. ஆஜஜேல்‌ எல்லாப்‌ பயங்கரங்களுக்கும்‌. 
அடையாளம்‌. 


எல்லாத்‌ தீமையையும்‌ 


பாவத்திற்கு... அதிபதியானவனைக்‌ 
கர்த்தர்‌ அங்கிகரித்து அவனுக்கு ஒரு 
ஆட்டைப்‌ பலியாக அனுப்புகிறார்‌. 
இதனால்‌ அவனுடைய வேண்டுகோள்‌ 
நிறைவேறுகிறது. 


போக்காடாக 
மார்க்கத்திலுள்ள 
காரியங்களுக்கு 


ஆடு 
விட்டுவிடப்படுவது. 
மாயையான 
அடையாளம்‌. 


10. ல்‌ 

போக்காடு இந்த 
அழைத்து வரப்பட்டு, 
உயிரோடு விட்டுவிடப்படுகிறது. 





லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


பாவத்திற்கு ஒரே. 
இயேசு கிறிஸ்துவின்‌ 
செய்யப்பட்டிருக்கிறது. 
வெள்ளாட்டுக்கடாக்களும்‌ 
பாவநிவாரணத்திற்கு 


பாவநிவாரணம்‌: 


கொண்டு வரப்படும்போதும்‌, 
வியாக்கியானமே 

(லேவி 14:4-8,50-5. 3... 

பலியிடப்படுகிறது. 

காட்டுவழியில்‌ உயிரோடு விட்டுவிடப்படுகிறது. 


பொக்காடு வனாந்தரத்தில்‌ உயிரோடு 
விட்டுவிடப்படும்பொழுது  பாவநிவாரணம்‌ 
பூரணமாகிறது. 

“வெள்ளாட்டுக்கடாவைப்‌ 
பாவநிவாரணபலியாகச்‌ சேரப்பண்ணி" 
என்னும்‌ வாக்கியம்‌, ஒரு பாவமும்‌ அறியாத 
இயேசு கிறிஸ்து நமக்காக பாவமானார்‌ 

பதை வாக்கியம்‌ அடையாளமாக 
விளக்குகிறது (2கொரி 5:21) 


பாவங்களுக்கு நிவிர்த்தி 
பண்ணுவதற்காகப்‌ போக்காடு 
கொல்லப்படவில்லை. போக்காட்டின்‌ மூலமாக 
பூர்த்தியாகிறது. பாவங்கள்‌ 


பல்வ எம ட 3 
என்பதற்கு இந்த வாக்கியம்‌ அடையாளமாகும்‌ 
(ரோமர்‌ 4:25; கொரி 151-23; 
பேதுரு 3:21. 


இஸ்ரவேல்‌ புத்திர்‌ இப்பொழுது 
வனாந்தரத்தில்‌ பாளயமிறங்கியிருக்கிறார்கள்‌. 
ஆகையினால்‌ வனாந்தரத்தில்‌ போக்காடு 
விடப்படுகிறது. இவர்கள்‌ கானான்‌ தேசத்தில்‌. 
குடியேறிய பின்பு, போக்காடு எருசலேமிற்கு 
வெளியே குடிமில்லாத பகுதியில்‌ உயிரோடு 
அனுப்பப்படும்‌. கானான்‌ தேசத்தில்‌ 
ஆஜஜேல்‌ என்னும்‌ பெயரில்‌ எந்த இடமும்‌ 
இல்லை. 


இஸ்ரவேல்‌ புத்திரருடைய பாவங்களை 
நிவிர்த்தி பண்ணுவதற்காக வெள்ளாடு 
பாவநிவாரண பலியாக செலுத்தப்படுகிறது. 
அந்த ஆடுகளின்‌ வாசனை 
வித்தியாசமாயிருக்கும்‌ என்றும்‌, அவை 
மனுஷருடைய பாவத்திற்கு அடையாளம்‌ 
என்றும்‌. யூதமார்க்கத்து ரபீமார்கள்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 


போக்காடாக விடப்பட சீட்டு விழுந்த 
வெள்ளாட்டுக்கடாவை வனாந்தரத்திலே. 
உமிரோடு  போகவிட்ட பின்பு, ஆரோன்‌ 
தனக்காகவும்‌, தன்‌ வீட்பாருக்காவும்‌ 
பாவநிலிர்த்தி செய்யும்படி, தன்னுடைய 
பாவநிவாரணத்துக்கான காளையைக்‌ 
கொண்டு வந்து, அதைக்‌ கொல்லவேண்டும்‌ 
(லேவி 161). 


ஆரோன்‌ குர்த்‌ ட 
பலிபீடத்தின்‌! 

நெருப்புத்தணலினால்‌ தூபகலசத்தை ப்ப, 
பொடியாக்கப்பட்ட சுகந்த தூபவர்க்கத்திலே. 
தன்‌ கைப்பிடிகள்‌ நிறைய எடுத்து, 
திரைக்கு உட்புறமாகக்‌ கொண்டு வந்து, 
தான்‌ சாகாதபடிக்குத்‌ தூபமேகமானது. 
சாட்சிப்‌ பெட்டிமின்மேல்‌ இருக்கும்‌ 
கிராசனத்தை மட்தக்கதாக கர்த்தருடைய 
சந்நிதியில்‌ அக்கி 

தூபவர்க்கத்தைப்‌ 

(லேவி 1612/13). 


கண்டும்‌ 


வெண்கல பலிபீடத்தில்‌ பாவநிவாரண 
பலி செலுத்தப்படும்‌. அந்தப்‌ பலிபீடத்திலுள்ள 
அக்கினி மட்டுமே அங்கிகரிப்பட்டிருக்கிறது. 
தூபகரண்டிகளிலும்‌, பொன்பீடத்திலும்‌ 
தூபவர்க்கங்களை எரிப்பதற்கு இந்த அக்கினி 
மட்டுமே பயன்படுத்தப்படவேண்டும்‌. மற்ற 
அக்கினிகளெல்லாம்‌ அந்நிய அக்கினியாக 
கருதப்படும்‌. (லேவி 9:24; லேவி 10:1). 


என்னும்‌ 


வார்த்தை, 
எப்பொழுதும்‌ 


பரிசுத்த ஸ்தலத்திற்கு 


பகுதியாகும்‌ (யாத்‌ 26:33). 





லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


வெண்கல 
அக்கினி எடுக்கப்படுகிறது. 


பலிபீடத்திலிருந்து 

(லேவி 16:12. 

ஜெபத்திற்கு அடையாளம்‌. 

சமூகத்திற்கு முன்பாக 

மேல்நோக்கி செல்வதுபோல 

ஜெபமும்‌ பரலோகத்தை நோக்கி செல்கிறது 
(வெளி 5:8). 


மகமானது. சாட்சிப்‌ 

ன்மேல்‌ இருக்கம்‌ கிருபாசனத்தை 
டுகிறது தூபசுலசம்‌ கிருபாசனத்தின்மீது 
வைக்கப்‌ பட்டிருக்கலாம்‌. கிருபாசனம்‌. 
சாட்சிப்‌ பெட்டிக்கு மூடியாக இருக்கும்‌. 
பாவநிவாரண பலியின்‌ இரத்தத்தைப்‌ பெற்றுக்‌ 
கொள்வதற்காக ஆசாரியன்‌ வெளியே 
போயிருக்கும்‌ பொழுது, தூபமேகம்‌ 
சாட்சிப்பெடியை கஷஷருக்கும்‌ ஆசாரியன்‌ 
பாவநிவாரண இரத்தத்தைக்‌. 
கிருபாசனத்தின்‌ த்த, பகுதியில்‌ வைத்து, 
அதற்கு முன்பாக ஏழுதரம்‌ தெளிப்பார்‌ 
(லேவி 1613-14). ஆசாரியர்‌ தனக்காகவும்‌, 
தன்‌ வீட்டாருக்காகவும்‌ தெளிக்கிறார்‌. 
(லேவி 16:6,13-14) 


ரோன்‌ கர்த்தருடைய சந்நிதியில்‌ 
அக்கினியின்மேல்‌ தூபவர்க்கத்தைப்‌ போட்ட 
பின்பே அவன்‌ பரிசுத்த ஸ்தலத்திற்குள்‌ 
பிரவேசிக்கவேண்டும்‌. ஆரோன்‌ 
நெருப்புத்தண்டுகளை, மகாபரிசுத்த 
ஸ்தலத்தில்‌ தரையிலே தெளித்து, 
அதன்மீது சுகந்த தூபவர்க்கத்தை 
போடுவான்‌ என்று  யூதமார்க்கத்து 
ஆசிரியர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. மகாபரிசுத்த. 


தூபவர்க்கத்தின்‌ புகையினால்‌ மூடியிருக்கும்‌. 
'தூபமேகமானது சாட்சிப்பெட்டியின்மேல்‌: 
இருக்கும்‌ கிருபாசனத்தை மூடியிருக்கும்‌. 


பிரதான ஆசாரியனாகிய ஆரோன்‌, 
மகாபரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே 
பிரவேசிக்கும்போது. வாசல்‌ வழியாய்‌ 
பிரவேசியாமல்‌, பக்க வழியாய்‌ பிரவேசிப்பான்‌ 
என்று யூதமார்க்கத்து வேதபண்டிதர்கள்‌ 
சொல்லுகிறார்கள்‌. தேவனுடைய 
ஷேக்கைனா மகிமை சாட்சிப்பெட்டியின்மீது. 
தங்கியிருக்கிறது. ஆரோன்‌ கர்த்தருடைய 
மகிமையை தன்‌ கண்களால்‌ பார்க்காமல்‌, 


மகாபரிகத்த ஸ்தலத்தின்‌ பக்கவழியாக 
பிரவேசிக்கிறான்‌. அவன்‌ பரிசுத்த. 
ஸ்தலத்திலிருந்து வெளியேறும்போது, 
சாட்சிப்பெட்டியைப்‌ பார்க்காமல்‌, பின்புறமாக 
திரும்பி வெளியேறுவான்‌ என்றும்‌ 
யூதமார்க்கத்து, பண்டிதர்கள்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 


பிரதான ஆசாரியனாகிய ஆரோன்‌ 
பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே பிரவேசித்த 
பின்பு, ஒரு சிறிய ஜெபத்தை ஏறெடுத்து 
அதன்‌ பின்பு அவன்‌ தன்னை இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாருக்கு வெளிப்படுத்திக்‌ காண்பிப்பான்‌ 
என்றும்‌ வேதபண்டிதர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. 

அதன்‌ பின்பு ஆரான்‌, காலின்‌ 
இரத்தத்திலே கொஞ்சம்‌ 
கீழ்ப்புறமாக நின்று, தன்‌ 
கிருபாசனத்தின்மேல்‌ 
இரத்தத்தில்‌ கொஞ்சம்‌ 
கிருபாசனத்துக்கு முன்பாக ஏழுதரம்‌ தன்‌ 
விரலினால்‌ தெளிப்பான்‌ (லேவி 16:14). 


சிந்தியிருக்கிற 
கொஞ்சம்‌ 
பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே பிரவேசிப்பான்‌. 


காளையின்‌ இரத்தத்திலே. 
எடுத்து, மறுபடியுமாக 


அப்போது தூபமேகமானது, பரிசுத்த 
ஸ்தலத்திலுள்ள சாட்சிப்பெட்டியின்‌ 
மேலிருக்கும்‌ கிருபாசனத்தை மூடியிருக்கும்‌. 
ஆறாம்‌ ஏற்கெனவே கர்த்தருடைய 
சந்நிதியில்‌ அக்கினியின்‌ மேல்‌ 
தூபவர்க்கத்தைப்‌ போட்டிருக்கிறான்‌. 


பாவநிவாரணத்திற்கான 
த ப இர்தத்திலே கா 
மறுபடியும்‌. பரிசுத்த ஸ்தலத்திற்குள்‌ 
பிரவேசித்து, தன்‌ விரலினால்‌ 
கிருபாசனத்தின்மேல்‌. தெளிப்பான்‌. 
கிருபாசனத்தின்‌ மேல்பகுதியில்‌ காளையின்‌ 
இரத்தத்தை தன்‌ விரலினால்‌ ஒரு தரமும்‌, 
அதன்‌ பின்பு அந்த இரத்தத்தில்‌ கொஞ்சம்‌ 
எடுத்து. கிருபாசனத்தின்‌ கீழ்ப்பகுதியில்‌ 
ஏழுதரமும்‌ தன்‌ விரலினால்‌ தெளிப்பான்‌. 





BALWETHER 
பிய 


ஜனத்தினுடைய 
பாவநிவாரணபலி. 
லேவி 16:15-19 


லேவி. 16415. பின்பு 
ஜனத்தினுடைய பாவதிவாரணபலியான 
வென்னாட்டுக்கடாவை அவன்‌ 
கொன்று, அதின்‌ இரத்தத்தைத்‌ 
திரைக்கு உட்புறமாகக்‌ கொண்டுவத்து, 
காளையின்‌ இரத்ததைத்‌ தெளித்தது 
போல, அதின்‌ 
கிருபாசனத்தின்மேலும்‌ 

முன்பாகவும்‌ தெளித்து, 


லேவி 16:16. இஸ்ரவேல்‌ புத்திரருடைய 
திட்டுகளினிமித்தமும்‌, அவர்களுடைய 
சகல்‌ பாவங்கனினாலும்‌ உண்டான 
அவர்களுடைய மீறுதல்களினிமித்தமும்‌, 
பரிகத்தஸ்தலத்திற்காகப்‌ 

யிராயச்சித்தஞ்‌. செய்து, 
அவர்களிடத்தில்‌ அவர்களுடைய 
தீட்டுகளுக்குன்னே நிற்கிற ஆசரிப்புக்‌ 
கூடாரத்திற்காகவும்‌ அப்படியே 
செய்யக்கடவன்‌.. 


லேவி 16:17. பாவதிவிர்த்தி செய்யும்படி. 
அவன்‌. பரிசுத்த  ஸ்தலத்தூக்குன்‌ 
பிரவேசித்து, தனக்காகவும்‌ தன்‌ 
வீட்டாருக்காகவும்‌ இஸ்ரவேல்‌ சபையார்‌. 
அனைவருக்காகவும்‌ பாவதிவிர்த்தி 
செய்து, வெளியே வருமனவும்‌. 
ஆசரிப்புக்‌ கூடாரத்தில்‌ ஒருவரும்‌ 
இருக்கலாகாது. 


லேவி 1648, பின்பு அவண்‌ 
கர்த்தருடைய சந்நிதியில்‌ இருக்கிற 
பலிபீடத்தண்டை வந்து, அதற்காக 
யிராயச்சித்தஞ்செய்து, காணையின்‌ 
இரத்தத்திலும்‌ வென்னாட்டுக்‌ கடாவின்‌ 
இரத்தத்திலும்‌ கொஞ்சம்‌ எடுத்து, 
பலிபீடத்துக்‌ கொம்புகளின்‌ மேல்‌ 
சுற்றிலும்‌ பூசி, 
லேவி 16:19. தன்‌ விரலினால்‌ அத்த 
இரத்தத்தில்‌ எடுத்து, ஏழுதரம்‌ 
அதின்மேல்‌ தெவித்து, அதை 
இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ தீட்டுக்‌ நீங்கச்‌. 
சுத்திகரித்து, பமிசுத்தப்படுத்தக்கடவன்‌. 


லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பிரதான ஆசாரியனாகிய ஆரோன்‌ 
காளையின்‌ இரத்தத்தை தன்‌ விரலினால்‌ 
கிருபாசனத்தின்மேல்‌ தெளிக்கவேண்டும்‌. 
அதன்‌ பின்பு அவன்‌ செய்ய வேண்டிய 
காரியங்களைப்பற்றி இந்த வசனப்பகுதியில்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. 


பிரதான ஆசாரியன்‌ ஜனத்தினுடைய 
பாவநிவாரணபலியான வெள்ளாட்டுக்கடாவை 
கொல்லவேண்டும்‌. அதன்‌ பின்பு அவன்‌ 
மூன்றாம்‌ முறையாக மகாபரிசுத்த 
ஸ்தலத்திற்குள்‌ பிரவேசிக்க வேண்டும்‌. 
வெள்ளாட்டுக்கடாவின்‌ இரத்தத்தை திரைக்கு 
உட்புறமாகக்‌ கொண்டுவந்து, காளையின்‌ 
இரத்ததைத்‌ தெளித்தது போல, அதின்‌: 
இரத்ததையும்‌ கிருபாசனத்தின்மேலும்‌ அதற்கு 
முன்பாகவும்‌ தெளிக்கவேண்டும்‌ (லேவி 16.15. 


ஆசாரியன்‌ தனக்காகவும்‌, தன்‌ 
குடும்பத்திற்காகவும்‌ பாவநிவாரணம்‌ செய்த 
பின்பு, ஜனங்களுக்காகவும்‌ பாவநிவாரணம்‌ 
பண்ணுகிறான்‌ (லேவி 1615-17), 


பிரதான ஆசாரியன்‌ 
வெள்ளாட்டுக்கடாவின்‌. இரத்தத்தை 
கிருபாசனத்தின்மேலும்‌, அதற்கு முன்பாகவும்‌ 
தெளித்து, பரிசத்த  ஸ்தலத்திற்காக 
பிரயாச்சித்தம்‌ செய்யவேண்டும்‌. 
(லேவி 1616). இஸ்ரவேல்‌ புத்திரருடைய 
தீட்டுகளினிமித்தமும்‌, அவர்களுடைய சகல. 
பாவங்களினாலும்‌ உண்டான அவர்களுடைய 
மீறுதல்களினிமித்தமும்‌, பரிசுத்த 
ஸ்தலத்திற்காகப்‌ பிராயச்சித்தஞ்‌ 
செய்யவேண்டியது அவசியமாயிருக்கிறது. 


இஸ்ரவேல்‌. புத்திரருடைய 
தீட்டுகளினிமித்தமும்‌, அவர்களுடைய சகல 
பாவங்களினாலும்‌ உண்டான அவர்களுடைய 
மீறுதல்களினிமித்தமும்‌ மகா பரிசுத்த 
ஸ்தலத்திற்குப்‌ பிராயச்சித்தம்‌ செய்யப்படுகிறது. 
அதுபோலவே பிரதான ஆசாரியனுக்கும்‌. 
அவனுடைய குடும்பத்தாருக்கும்‌ பிராயச்சித்தம்‌ 
செய்யப்படுகிறது. இவர்களிடத்தில்‌ 
தீட்டுக்களும்‌,  மீறுதல்களும்‌ உள்ளன. 
இதற்காக இவர்கள்‌ பாவநிவாரண பலியின்‌ 
ச்‌ செலுத்த வேண்டும்‌. 
பொறுத்தளவில்‌ தேவன்‌ 
சாதாரண ஜனங்களையும்‌ 
ஒன்றுபோலவே பாவிக்கிறார்‌. பாவநிவாரண 
பலியின்‌ இரத்தம்‌ எல்லா பாவங்களையும்‌ 
நிவிர்த்தி பண்ணுவதற்குப்‌ போதுமானதாக 
இருக்கிறது (லேவி 1656; லேவி 17:11; 
எபி 51-4; எபி 9:22). 





லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


மகா பரிசுத்த. ஸ்தலத்திற்குப்‌ 
பிராயச்சித்தம்‌ செய்வதுபோலவே. பொன்‌ 
பலிபீடத்திற்கும்‌ பரிசுத்த ஸ்தலத்திற்கும்‌ 
பிராயச்சித்தம்‌ பண்ண வேண்டும்‌. 
நினைக்கு உள்ளேயிருக்கும்‌ சாட்சிப்பெட்டியில்‌ 
இரத்து! க்கப்பட்டதுபோல: 
பொன்பிடீடத்தன்மதம்‌ 
தெளிக்கப்படவேண்டும்‌ (லேவி 162-146. 


.... ஆசரிப்புக்கூடாரம்‌ இஸ்ரவேல்‌ 
புத்தருடைய தீட்டுகளுக்குள்ளே இருக்கிறது. 
அவர்களுடைய தீட்டுகளினிமித்தமும்‌, 
அவர்களுடைய சகல 
பாவங்களினாலும்‌ உண்டான அவர்களுடைய 
மீறுதல்களினிமித்தமும்‌, 
ஆசரிப்புக்கூடாரத்திற்காக  பிரயாச்சித்தம்‌ 
செய்வதும்‌ அவசியமாயிருக்கிறது. 
பிரதான சாரியன்‌, பரிசுத்த 
ஸ்தலத்திற்காக பிரயாச்சித்தம்‌ செய்ததுபோல, 
வர்களுபைய தீ்டுகளுக்குள்ளே நிற்கிற 
ஆசரிப்புக்‌ கூடாரத்திற்காகவும்‌ அப்படியே 
பிரயாச்சித்தம்‌ செய்யவேண்டும்‌. 
ஆசாரியன்‌ 
ஜனத்தினுடைய பாவநிவாரணபலியான 
வெள்ளாட்டுக்கடாவை கொன்று, 
அதின்‌ இரத்தத்தை கிருபாசனத்தின்மேலும்‌, 
அதற்கு முன்பாகவும்‌ தெளிக்கும்போது, 
கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரோடு 
ஒப்புரவாகுகிறார்‌. கர்த்தர்‌ அவர்களோடு 
தொடர்ந்து ஒப்புரவாகவேண்டும்‌. 


இதற்காக 
ஆரோன்‌, 
ஸ்தலத்திற்காக 
செய்ததுபோல, 
வெளிப்பிரகாரத்திற்காகவும்‌ பிரயாச்சித்தம்‌ 
செய்கிறார்‌. ஏனெனில்‌ ஆசரிப்புக்கூடாரம்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரருடைய தீட்டுகளுக்குள்ளே 
அவர்களுடைய 
சுத்திகரிக்கப்படவேண்டியது 
யிருக்கிறது என்பதை கர்த்தர்‌ 
பிரமாணத்தின்‌ மூலமாக 
தெளிவுபடுத்துகிறார்‌. 


பிரதான 


பிரதான ஆசாரியனாகிய 
மகாபரிகத்த 

பிரயாச்சித்தம்‌ 
ஆசரிப்புக்கூடாரத்தின்‌ 


அதன்‌ பின்பு பிரதான 
சாரியனாகிய ஆரோன்‌ கர்த்தருடைய 
சந்நிதியில்‌ இருக்கிற பலிபீடத்தண்டை வந்து, 
அதற்காக  பிராயச்சித்தஞ்செய்யவேண்டும்‌. 
காளையின்‌ இரத்தத்திலும்‌ வெள்ளாட்டுக்‌ 
கடாவின்‌ இரத்தத்திலும்‌ கொஞ்சம்‌ எடுத்து, 
பலிபீடத்துக்‌ கொம்புகளின்‌ மேல்‌ சுற்றிலும்‌ 
பூசவேண்டும்‌. ஆரோன்‌ தன்‌ விரலினால்‌ 
அந்த இரத்தத்தில்‌ எடுத்து ஏழுதரம்‌ 
அதின்மேல்‌ தெளிக்கவேண்டும்‌. அவன்‌ 
அதை இஸ்ரவேல்‌ த்‌ 
தீட்டுகள்‌ நீங்கச்‌ 
பரிசுத்தப்படுத்தவேண்டும்‌ (லேவி 16:18,19/. 


மகா... பரிசுத்த. ஸ்தலத்திற்கும்‌, 
பரிசுத்த ஸ்தலத்திற்கும்‌ பிராயச்சித்தம்‌ செய்‌ 
பின்பு. பிரதான ஆசாரியன்‌ ஆசரிப்பு. 
கூடாரத்தை விட்டு வெளியே வரவேண்டும்‌. 
(லேவி 1612-16) அங்கு வெளிப்பிராகாரத்தில்‌ 
இருக்கும்‌ வெண்கல  பலிபீடத்திற்காகப்‌ 
பிராயச்சித்தம்‌ பண்ண வேண்டும்‌. 
(லேவி 16:18-19). 


பிரதான ஆசாரியனாகிய ஆரோன்‌ 
பலிபீடத்து கொம்புகளின்மேல்‌ காளையின்‌ 
இரத்தத்தையும்‌, வெள்ளாட்டுக்கடாவின்‌ 
இரத்தத்தையும்‌ பூசுகிறான்‌. 


பாவநிவிர்த்தி செய்யும்படி ஆரோன்‌ 
பரிசுத்த ஸ்தலத்துக்குள்‌ பிரவேசித்து, 
தனக்காகவும்‌ தன்‌ வீட்டாருக்காகவும்‌ 
இஸ்ரவேல்‌ சபையார்‌ அனைவருக்காகவும்‌ 
பாவநிவிர்த்தி செய்து, வெளியே வருமளவும்‌ 
ஆசரிப்புக்‌ கூடாரத்தில்‌ ஒருவரும்‌ 
இருக்கலாகாது (லேவி 1647) என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 


மகா பரிசுத்த ஸ்தலத்தில்‌ பிரதான 
ஆசாரியன்‌ பாவநிவிர்த்தி செய்யும்போது 
ஆசரிப்புக்‌ கூடாரத்திற்குள்‌ ஒருவரும்‌ 
இருக்கக்கூடாது. தேவனுக்கும்‌, மனுஷருக்கும்‌ 
முன்பாகப்‌ பிரதான ஆசாரியன்‌ 
மத்தியஸ்தனாகவும்‌ செயல்பட முடியாது. 
ஏனெனில்‌ பிரதான ஆசாரியனும்‌ தீட்டும்‌. 
மீறுதல்களும்‌ உள்ளவனாக இருக்கிறான்‌. 
இவனுக்கே பாவநிவிர்த்தி தேவைப்படுகிறது. 





லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


இயேசுகிறிஸ்து ஒருவரே நம்முடைய 
நித்திய பிரதான ஆசாரியர்‌. கிறிஸ்துவானவர்‌ 
பிரதான ஆசாரியரின்‌ ஊழியத்தை அவர்‌ 
பரலோகத்தின்‌ தேவாலயத்தில்‌ கள்‌ 
வருகிறார்‌ (எபி 4214-6: எபி 
எபி 6:20; எபி 7:11-17,24-28; எபி 81 
எபி 931-28; எபி 1011-18). மனுஷனுக்கும்‌, 
தேவனுக்கும்‌ நடுவில்‌ இயேசு கிறிஸ்து 
மட்டுமே மத்தியஸ்தராக. இருக்கிறார்‌. 
தீமோ 2:4-6; எபி 9:24). இயேசு கிறிஸ்து 
தம்மை ஏற்கெனவே பலியாக ஒப்புக்‌ 
கொடுத்து விட்டார்‌. ஆகையினால்‌ இனிமேல்‌ 
யாரும்‌ கிறிஸ்துவை மறுபடியும்‌ பலியாகச்‌ 
செலுத்த முடியாது (எபி 7:27; 
எபி 9:26-28; பேதுரு 3:18) 


போக்காடு 
லேவி 16:20-28. 


லேவி 16:20. அவன்‌ இப்படிப்‌ பரிசுத்த 
ஸ்தலத்துக்கும்‌ ஆசரிப்புக்‌ 
கூடாரத்துக்கும்‌ பலிபீடத்துக்கும்‌ 
யிராயச்சித்தஞ்செய்து தீர்ந்தபின்பு, 
உயிரோடிருக்கிற 

வெள்ளாட்டுக்கடாவைச்‌ சேரப்பண்ணி, 


லேவி 16:21. அதின்‌ தலையின்மேல்‌ 
ஆரோன்‌ தன்‌ இரண்டு கைகளையும்‌. 
வைத்து, அதின்மேல்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரருடைய சகல 
அக்கிரமங்களையும்‌. அவர்களுடைய 
எல்லாப்‌ பாவங்கனினாலும்‌ உண்டான 
அவர்களுடைய ௪க௧ல மீறுதல்களையும்‌ 
அறிக்கையிட்டு, அவைகளை 
வெள்ளாட்டுக்கடாவினுடைய 

தலையின்மேல்‌: சுமத்தி, அதை 
அதற்கான ஆன்வசமாய்‌' 
வனாத்தரத்துக்கு அனுப்பிவிடக்கடவன்‌.. 


லேவி 16:22. அந்த வெள்னாட்டுக்கடா 
அவர்களுடைய 
அக்கிரமங்கனையெல்லாம்‌ தன்மேல்‌ 
சுமந்துகொண்டு, குடியில்லாத. 
தேசத்துக்குப்‌ போவதாக; அவன்‌ அத்த 
வென்னாட்டுக்கடாவை 
வனாத்தரத்திலே போகவிடக்கடவன்‌.. 


QOODNENS 
PUBLISHERS 


லேவி 16:28. ஆரோன்‌ ஆசரிப்புக்‌ 
கூடாரத்துக்குன்‌ வத்து, தான்‌ பரிசுத்த 
ஸ்தலத்துக்குன்‌ யிரவேசிக்கும்போது, 
உடுத்தியிருந்த சணல்நூல்‌ 
வஸ்திரங்களைக்‌ அங்கே 
வைத்துவிட்டு, 


லேவி 


ஜலத்தில்‌ 
வஸ்திரங்களை 


களைந்து, 


16:24. பரிசுத்த இடத்திலே 
ஸ்நானம்பண்ணி, தன்‌ 
உடுத்திக்கொண்டு, 
வெனியே வத்து, தன்‌ சர்வாங்க 
தகனபலியையும்‌ ஜனங்களின்‌ 
சர்வாங்க தகனபலியையும்‌ இட்டு, 
தனக்காகவும்‌ ஜனங்களுக்காகவும்‌. 
பாவதிவிர்த்தி செய்து, 


லேவி 16:95, 
கொழுப்பைப்‌: 
தகனிக்கக்கடவன்‌.. 


லேவி 16:28. 
போக்காடாகிய 
வென்னாட்டுக்கடாவைக்‌ கொண்டு, 
போய்‌. விட்டவன்‌, தன்‌ 
வஸ்திரங்கனைத்‌ தோய்த்து, ஜலத்தில்‌ 
ஸ்நானம்பண்ணி, பின்பு 
பானயத்துக்குன்‌ வருவானாக. 


லேவி 16:27. 
பரி௬ுத்தஸ்தலத்துக்குன்‌ 
கொண்டுவரப்பட்ட 
பாவதிவாரணபலியாகிய 
காளையையும்‌, பாவநிவாரணபலி 
யாகிய  வென்னாட்டுக்கடாவையும்‌, 
பானயத்துக்குப்‌ புறம்பே 
கொண்டுபோய்‌, அவைகளின்‌ 
தோலையும்‌ மாம்சத்தையும்‌ 
சாணியையும்‌. அக்கினியிலே 
௬ட்டெரிக்கக்கடவர்கன்‌. 


பாவதிவாரண பலியின்‌ 
பலிபீடத்தின்மேல்‌ 


போகவிடப்படும்‌ 


பாவதிவிர்த்திக்கென்று 
இரத்தம்‌ 


லேவி 16:28. அவைகளைச்‌. 
௬ட்டெரித்தவன்‌ தன்‌ வஸ்திரங்களைத்‌ 
தோய்த்து, ஜலத்திலே ஸ்நானம்பண்ணி,, 
பின்பு பானயத்துக்குள்‌ வருவானாக. 





(யம்‌ 
பிய 


ஆசாரியன்‌ 
பலிகளை செலுத்தி அதன்‌ இரத்தத்தை 
குபசனத்தின்ம்து தெளித்து... பரிசுத்த 
ஸ்தலத்திற்கும்‌, ஆசரிப்புக்கூடாரத்திற்கும்‌, 
பலிபீடத்திற்கும்‌ பிரயாச்சித்தம்‌ செய்கிறான்‌. 
அதன்‌ பின்பு அவன்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரருடைய பாவங்களை கர்த்தருடைய 
சமுகத்திலே அறிக்கை செய்யவேண்டும்‌. 
அதற்காக உமிரோடிருக்கிற 
வெள்ளாட்டுக்கடாவை பிரதான ஆசாரியன்‌ 
தன்னிடத்தில்‌ சேரப்பண்ணுகிறான்‌ 
(லேவி 16:20). 

சரிப்புக்கூடாரத்தில்‌, 


ஆ 
இடங்களில்‌ பிராயச்சித்தம்‌ செய்யப்படுகிற 
அந்த இடங்களின்‌ விவரம்‌ வருமாறு : 


1. மகா பரிசுத்த. 
(லேவி 16:12-16,20) 


ன்‌ 


2, பரிசுத்த ஸ்தலம்‌ (லேவி 161620) 
3. வெண்கல பலிபீடம்‌ (லேவி 1618.20) 


பிராயச்சித்தம்‌. செய்தபின்ட பிரதான 
ஆசாரியன்‌ ப ரோடு. இருக்கி க்கிற. 
வன்ளிக்காககக்‌ கொண்டுவர 
வேண்டும்‌. அது இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ 
பாவங்களை வனாந்தரத்திற்கு எடுத்துச்‌ 
செல்வதற்கு அடையாளமாகப்‌ போக்காடாக 
விட்டுவிடப்படும்‌. இவ்வாறாக 
மகாபாவநிவாரண நாளின்‌ கிரியைகள்‌ 


ஆசாரியனாகிய 
உயிரோடிருக்கிற 
வெள்ளாட்டுக்கடாவினுடைய தலையின்மேல்‌ 
தன்‌ இரண்டு கைகளையும்‌ வைத்து 
இஸ்ரவேல்‌ புத்திரருடைய 
பாவங்களையெல்லாம்‌ அறிக்கை செய்கிறான்‌. 


உயிரோடிருக்கிற 
'வெள்ளாட்டுக்கடாவினுடைய தலையின்மேல்‌: 
ஆரோன்‌ தன்‌ இரண்டு கைகளையும்‌ 
வைக்கிறான்‌. ஆரோன்‌ அதின்மேல்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரருடைய சகல 
அக்கிரமங்களையும்‌ அவர்களுடைய எல்லாப்‌ 
பாவங்களினாலும்‌ உண்டான அவர்களுடைய 
சகல மீறுதல்களையும்‌ அறிக்கையிட்டு, 
அவைகளை  வெள்ளாட்டுக்கடாவினுடைய 
'தலையின்மேல்‌ சுமத்துகிறான்‌ (லேவி 16:21). 


லேவியராகமம்‌ - 
LEVITICUS - COMMENTARY 


விரிவுரை 


பாவநிவாரண சடங்குகளில்‌, பிரதான 
ஆசாரியன்‌ நான்கு காரியங்களை 
செய்யவேண்டும்‌. அவையாவன : 


1. உயிரோடிருக்கிறவெள்ளாட்டுக்கடாவைக்‌ 
கொண்டுவர வேண்டும்‌. 


அதின்‌  தலையின்மேல்‌ பிரதான 
ஆசாரியன்‌ தன்‌ இரண்டு கைகளையும்‌ 
வைக்க வேண்டும்‌. (லேவி 16:21). 
அதின்மேல்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருடைய 
சகலதக்கிரமங்களையும்‌ அவர்களுடைய 
எல்லாப்‌ பாவங்களினாலும்‌ உண்டான 
அவர்களுடைய சகல மீறுதல்களையும்‌ 
அறிக்கையிட வேண்டும்‌. 
உ௰ிரோடிருக்கிற 

வெள்ளாட்டுக்டாவை அதற்கான 
ஆள்வசமாய்‌ வனாந்தரத்துக்கு 
அனுப்பிவிடவேண்டும்‌'லேவி 16:21-22) 


பாவநிவாரண சடங்கிற்கு 


ந்‌! 
வசனத்தில்‌ மட்டுமே பிரதான பக்‌ 


தன்‌ இரண்டு 
ஆட்டுக்கடாவினுடைய 
வைக்குவேண்டுமென்று 
(லேவி 16:21-22). 


கைகளையும்‌ 
'தலையின்மேல்‌ 


கூறப்பட்டிருக்கிறது 


போக்காடை வனாந்தரத்திற்கு அனுப்பி 
விடுவதற்கு ஒரு ஆள்‌ விசேஷமாய்‌ 


ஆளுக்கான 
என்பதாகும்‌. 
வேளைக்காகக்‌ குறிப்பிட்ட நகழ்சசக்காகத்‌ 
தெரிந்தெடுக்கப்பட்ட நபர்‌ என்று பொருள்‌. 
த்‌ 1நாளா 12:8; யோபு 34:18). ஒரு 
முன்பாகவே இந்த ஆளைத்‌ 
நொரந்தெடுத்து விழுவார்கள்‌. என்று 
யூதருடைய பாரம்பரிய வரலாறு கூறுகிறது. 


பலியாக செலுத்தப்படும்‌ 
மிருகத்தினுடைய 'தலையின்மீது 
எப்போதெல்லாம்‌ கைகள்‌ வைக்கப்படுகிறதோ, 
அப்போதெல்லாம்‌ இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
தங்களுடைய பாவங்களை அறிக்கை 
பண்ணுவது வழக்கம்‌. இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
பாவநிவாரண பலிகளை செலுத்தும்போது, 
தங்களுடைய இருதயத்தின்‌ ஆழத்திலிருந்து, 
தங்களுடையபாவங்களையும்‌, மீறுதல்களையும்‌, 
அக்கிரமங்களையும்‌ அறிக்கை செய்வார்கள்‌ 
தங்களுடைய பாவங்களுக்காக மிகவும்‌ மனம்‌ 
வருந்துவார்கள்‌. 





லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


ம்‌: பத்தினின்‌ 

குறைந்துபோயிற்று. 

பிரமாணத்திற்கு 

அதிகமான ,, க்கியத்துவத்தைக்‌ 

கொடுக்கவில்லை. இஸ்ரவேல்‌ ஐனத்தார்‌ 

தங்கள்‌ பாவங்களை அறிக்கை செய்யும்போது. 
கூட, 


பாவதுறிக்கையின்‌ பிரமாணத்தை வாசிக்க 
ஆரம்பித்துவிட்டார்கள்‌. இஸ்ரவேல்‌: 
ஜனத்தாருக்கு தங்களுடைய பாவத்தை: 
அறிக்கை பண்ணுவதும்‌ முன்னோர்களின்‌ 
பாரம்பரிய சடங்காக மாறிவிட்டது. 


ஆரோன்‌ பிரதான ஆசாரியனாக 
இருந்தகாலத்தில்‌, இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
தங்களுடைய சகல பாவங்களையும்‌, 
அக்கிரமங்களையும்‌, சகல மீறுதல்களையும்‌, 
தங்கள்‌ இருதயத்தின்‌ ஆழத்திலிருந்து, 
மெய்யாகவே அறிக்கை செய்கிறார்கள்‌. 
ஆரோன்‌ இஸ்ரவேல்‌ ஜனத்தாருடைய சகல. 
பாவங்களையும்‌ அறிக்கை செய்து, 
அவைகளை. வெள்ளாட்டுக்கடாவினுடைய 
'தலையின்மேல்‌ சுமத்துகிறான்‌. 


பின்பு 

வெள்ள க்‌ அதற்கான ஆர்‌ 

வசமாய்‌ வனாந்தரத்திற்கு அனுப்பி 

விடப்படுகிறது அந்த வனாந்தரம்‌. 

குடியில்லாத. 

வெள்ளாட்டுக்கடா 

அக்கிரமங்களையெல்லாம்‌ 

சுமந்துகொண்டு, குடியில்லாத தேசத்துக்குப்‌ 

போகிறது (லேவி 16:22), இதன்‌ மூலமாக 

இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ தங்கள்‌ 
வதுமாக 

ஈக்காடாக 


பாவங்களிலிருந்து 
மீட்டுக்கொள்ளப்படுகிறார்கள்‌. 
விடப்பட்ட வெள்ளாட்டுக்கடா. 


புத்திரருடைய அக்கிரமங்‌ 
தன்மேல்‌ சுமந்து கொண்டு போகிறது. 


இயேசு கிறிஸ்துவின்‌ மரணத்திற்கும்‌, 
உயிர்த்தெழுதலுக்கும்‌ அடையாளமாக 
இரண்டு வெள்ளாட்டுக்‌ கடாக்களைப்‌ பற்றி 
இங்கு கூறப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து 
உயிர்த்தெழாமல்‌ மரித்தவராகவே 
இருந்துவிட்டால்‌, அவருடைய பிராயச்சித்தக்‌. 
கிரியை வீணானதாக இருக்கும்‌. இயேசு 
கிறிஸ்துவின்‌ உயிர்த்தெழுதல்‌ மூலமாகப்‌ பாவ. 
நிவாரணம்‌ நிறைவேறிற்று. 


குடியில்லாத தேசம்‌” என்பது 
ஜனங்கள்‌ குடியிருக்காத பகுதி. இயேசு 
ள்‌ உயிர்த்தெழுதலில்‌ 
பாவத்தைக்‌  கிழக்குக்கும்‌, 

மேற்குக்கும்‌ எவ்வளவு தூரமோ அவ்வளவு 
தூரத்திற்கு அகற்றிவிட்டார்‌ மேல்‌ 


(சங்‌ 


என்பதற்கான எபிரெய 

என்பதாகும்‌. இதற்கு 
மேய்ச்சல்‌ நிலம்‌ என்று பொருள்‌. இது 
காடுபோன்ற வனாந்தரமல்ல இது ஒரு 


போக்காடாக 
விடப்படுகிறது. தனக்கு 
லை இடத்திற்கு அந்தப்‌ போக்காடு 
இனிமேல்‌ போகலாம்‌. 
பிற்காலத்திலே 
உயிரோடிருக்கிற வெள்ளாட்டுக்கடாவை 
வனாந்தரத்திற்கு போக்காடாக 
வைபவத்தில்‌ ஒரு சில 
பழக்கங்களையும்‌ சேர்த்துக்கொண்டார்கள்‌. 


ர்கள்‌, 


பிற்காலத்து யூதர்கள்‌ போக்கடாக 
விடப்படும்‌ ஆட்டினுடைய கொம்பில்‌ 
ஒரு சிவப்பு நூலையும்‌, தேவாலயத்தின்‌ 
வாசலிலே ஒரு சிவப்பு நூலையும்‌ 
கட்டுவது வழக்கம்‌. அல்லது, போக்காடாக 
விடப்பட்ட ஆடு வனாந்தரத்திலே. 
போனபோது எங்கே காணாமல்‌ போயிற்றோ 
அந்த இடத்திலே ஒரு சிவப்பு நூலையும்‌ 
கட்டுவது வழக்கம்‌. 


சிவப்பு நிற நூல்‌ 
நிறத்திற்கு மாறும்‌ என்று பிற்காலத்து 
யூதர்கள்‌ நம்பினார்கள்‌. இரத்த சிவப்பான 
அவர்களுடைய பாவம்‌ 
பண்ணப்பட்டு, அவர்கள்‌ 
வெண்மையான. 
குத்தமாயிருக்கிறார்கள்‌ 
அடையாளம்‌. 


வெண்மை 


'வழக்காடுவோம்‌ வாருங்கள்‌ என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌; உங்கள்‌ 
பாவங்கள்‌ சிவேரென்றிருந்தாலும்‌ உறைந்த 
மழையைப்போல்‌ வெண்மையாகும்‌; அவைகள்‌ 
இரத்தாம்பரச்‌ சிவப்பாயிருந்தாலும்‌. 
பஞ்சைப்போலாகும்‌” (ஏசா 1118). 





BALWETHER 
பிய 


யூதருடைய பிற்காலத்து சரித்திரத்திலே 
ரோமாபுரியார்‌ எருசலேமை 
அழித்துப்போட்டார்கள்‌. எருசலேம்‌ 
அழிக்கப்படுவதற்கு, நாற்பது. 
வருஷங்களுக்கு முன்பிருந்து. போக்காடாக 
விடப்பட்ட ஆட்டுக்கடாவினுடைய கொம்பில்‌: 
ப்‌ ரத்தாம்பர சிவப்பு நூலும்‌, 

கட்டப்பட்ட 
இரத்தாம்பர சிவப்பு நூலும்‌ வெண்மையான 
நிறமாக மாறவில்லை என்று யூதருடைய 
பாரம்பரிய சரித்திரம்‌ சொல்லுகிறது. 
ர்களுடைய பாவங்க 

மீறதல்களும்‌, அக்கிரமங்களும்‌ இக்காலத்‌ 
மிகுதியாயிற்று என்பதும்‌, அவை நிவிர்த்தி 
பண்ணப்படவில்லை என்பதும்‌ இதன்‌ 
பொருளாகும்‌. யூதர்களும்‌ கர்த்தருடைய 
சமுகத்திலே தங்களுடைய பாவங்களை 
அறிக்கை செய்யவில்லை. தங்கள்‌ பாவத்தை 
மறைக்கிறவர்கள்‌ வாழ்வடையமாட்டார்கள்‌. 
அதை அறிக்கை. 
விட்டுவிடுகிறவர்களோ 
சமுகத்திலிருந்து 
பெற்றுக்கொள்வார்கள்‌. 

பிரதான ஆசாரியனாகிய ஆரோன்‌, 
உமிரோடிருக்கிற வெள்ளாட்டுக்கடாவை 
வனாந்தரத்திலே. போகவிடப்பட்ட பின்பு 
அவன்‌ ஆசரிப்புக்‌ கூடாரத்துக்குள்‌ வந்து, 
தான்‌ சுத்த ஸ்தலத்துக்குள்‌ 
பிரவேசிக்கும்போது. உடுத்தியிருந்த 
சணல்நூல்‌ வஸ்திரங்களைக்‌ களைந்து, 
அங்கே வைத்துவிடவேண்டும்‌ (லேவி 16:23). 


ஆசரிப்புக்‌ கூடாரத்தின்‌ பிராகாரத்தில்‌ 
ஆசாரியரின்‌ வஸ்திரங்களை வைப்பதற்கும்‌, 
மாற்று வஸ்திரம்‌ தரிப்பதற்கும்‌ ஒரு தனி 
அறை இருந்திருக்கலாம்‌. 


ஆசாரியன்‌ மகாபரிசுத்த. 
ஸ்தலத்திற்குள்ளே பிரவேசித்தபோது, 
உடுத்தியிருந்த சணல்‌ நூல்‌ வஸ்திரங்களை, 
அவனோ அல்லது மற்ற ஆசாரியர்களோ 
ஒருபோதும்‌ உடுத்துவதில்லை என்று 
யூதருடைய சரித்திரம்‌ சொல்லுகிறது. 
அவர்கள்‌ ஒவ்வொரு வருஷமும்‌ பாவநிவாரண 
நாளின்போது. பிரதான  ஆசாரியனுக்கு 
சணல்‌ நூல்‌ 

கொடுப்பார்கள்‌ 

வஸ்திரங்களை 

ஸ்தலத்திற்குள்‌ 

யூதருடைய சரித்திரம்‌ சொல்லுகிறது. 


பிரதான 


லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பிரதான ஆசாரியன்‌ பரிகத்த 
ஸ்தலத்திற்குள்‌ பிரவேசிக்கும்போது தான்‌ 
உடுத்தியிருந்த சணல்‌ நூல்‌ வஸ்திரங்களை 
ஆசரிப்புக்கூடாரத்திற்குள்ளே கொண்டு 
வந்து வைக்கவேண்டும்‌. அதன்‌ பின்பு அவன்‌ 
பரிசுத்த இடத்திலே ஜலத்தில்‌ 
ஸ்நானம்பண்ணி, தன்‌ வஸ்திரங்களை 
உடுத்திக்கொள்ளவேண்டும்‌ (லேவி 16:24). 
ஆசாரியன்‌ இப்போது, 
நியமிக்கப்பட்டிருக்கிற, 
ஆசாரியனுக்குரிய வஸ்திரத்தை 
உடுத்திக்கொள்கிறான்‌. 


பிரதான ஆசாரியன்‌ தன்னுடைய 
வஸ்திரங்களை உடுத்திக்கொண்டு, பரிசுத்த 
ஸ்தலத்திற்கு வெளியே வந்து, தன்‌ சர்வாங்க 
தகனபலியையும்‌ ஜனங்களின்‌ சர்வாங்க 
த௲னபலியையும்‌ இட்டு, தனக்காகவும்‌ 
ஜனங்களுக்காகவும்‌ பாவநிவிர்த்தி 
செய்யவேண்டும்‌ (லேவி 16:24). நம்முடைய 
பாவங்கள்‌ நிவிர்த்தி பண்ணப்படும்போது, 
நாம்‌ கர்த்தரை கனம்பண்ணி மகிமைப்படுத்த 
வேண்டும்‌. 
உமிருள்ள 
பத்தை 
அனுப்பப்பட்டபின்பு, 


ஜலத்தில்‌ 


வெள்ளாட்டுக்கடா 
போக்காடாக 
ஆசாரியன்‌ 
ஸ்நானம்‌ பண்ணுகிறான்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனத்தாருடைய பாவங்களை 
ஆரோன்‌ தன்‌ இரண்டு கைகளாலும்‌, 
போக்காட்டின்‌  தலையின்மீது வைத்து 
விட்டான்‌. (லேவி 16:23-25). ஆரோனுக்கு 
இதனால்‌ சுத்திகரிப்பு தேவைப்படுகிறது. 
பாவத்தோடு தொடர்புள்ள எதுவும்‌ 
அகுத்தமாயிருக்கும்‌. 
சுத்திகரிக்கப்படவேண்டும்‌. 


பிரதான 


“பரிசுத்த இடம்‌” என்பது மகா. 
ஸ்தலத்தையோ அல்லது 
ஸ்தலத்தையோ குறிக்காது. பிராகாரத்திலுள்ள 
ஓரிடத்தை மட்டுமே இந்த வார்த்தை 
குறிக்கும்‌. ங்‌ தண்ணீர்‌ 
நிரப்பப்பட்டிருக்கும்‌ வெண்கல தொட்டி 
உள்ளது. இதில்‌ ஆசாரியர்‌ தங்களுடைய 
கால்களையும்‌, கைகளையும்‌ கழுவிக்‌ 
கொள்வார்கள்‌. (யாத்‌ 30:18-21). 


மகா பாவநிவாரண நாளில்‌ இரண்டு 
சர்வாங்க தகனபலிகள்‌ பலியிடப்படுகின்றன. 
இவை தவிர, அன்றாட பலிகளும்‌ பரிசுத்த 
ஸ்தலத்தில்‌ பலியிடப்படும்‌. 





BALWETHER 
பிய 


பிரதான 
தன்னுடைய 
ஜனங்களின்‌ 


ஆசாரியனாகிய ஆரோன்‌ 
சர்வாங்க 


வேண்டியது அவசியமாமிருக்கிறது. வவ 
ஆசாரியன்‌ 
வெள்ளாட்டுக்கடாவையும்‌ 


சுட்டெரிக்கவேண்டும்‌. 


ip பாவங்களுக்கு உண்மையாய்‌ 
கர்த்தருடைய 


மறுபடியுமாய்‌ நம்மைக்‌ குற்ப்படுத்துவதில்கை 
நம்முடைய. பாவங்கள்‌ நிவிர்த்தி 
பண்ணப்பட்டதினால்‌ கர்த்தருடைய 
நியாயத்தீர்ப்பு நமக்கு விரோதமாக எழும்பாது. 


“பாவநிவிர்த்திக்கென்று பரிசுத்த. 
ஸ்தலத்துக்குள்‌ இரத்தம்‌ கொண்டுவரப்பட்ட 
பாவநிவாரண பலியாகிய. காளையையும்‌, 
பாவநிவாரண பலியாகிய. 

வெள்ளாட்டுக்கடாவையும்‌, 
புறம்பே கொண்டுபோய்‌, 
தோலையும்‌ மாம்சத்தையும்‌ 
அக்கினியிலே. 
அவைகளைச்‌: 


பாளயத்துக்குப்‌ 
அவைகளின்‌ 

சாணியையும்‌. 
தி்‌ 


சுட்டெரித்தவன்‌ 
வஸ்திரங்களைத்‌ தோய்த்து, இலத்திலே 
ஸ்நானம்பண்ணி, பின்பு பாளயத்துக்குள்‌ 
வருவானாக" (லேவி 16:27,28) என்று. 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


வனின்‌ கொட வெண்கல 
பதிபக்தி பன்‌ கனக்கும்‌ எனம 
தோல்‌, ஆகிய மற்ற பொருட்கள்‌ 
பாளயத்திற்கு வெளியே எடுத்துச்‌ 
செல்லப்பட்டு அங்கு சுட்பெரிக்கப்படும்‌. 
(லேவி 16:2527). பாளயத்திற்குப்‌ புறம்பே 
இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக 
மரித்ததற்கு இது அடையாளமாகும்‌. 
(எபி 13:11-13). 


லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


போக்காடாக 
வெள்ளாட்டுக்கடாவை 
அழைத்துக்கொண்டு போனவனும்‌, 
பாவநிவாரண பலியாக செலுத்தப்பட்ட 
காளையையும்‌ வெள்ளாட்டுக்கடாவையும்‌ 
பாளயத்திற்கு புறம்பே அக்கினியிலே 
குட்டெரித்தவனும்‌ சடங்காச்சார பிரகாரமாக 
அகத்தமானவர்களாகவும்‌. 
தீட்டானவர்களாகவும்‌ இருக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌. தங்களை சுதத்திகரிக்காமல்‌ 
பாளயத்திற்குள்ளே பிரவேசிக்கக்கூடாது. 
தங்களை சுத்திகரிக்கும்‌ 

அவர்கள்‌ தங்கள்‌ 

தோய்த்து,  ஜலத்திலே ஸ்நானம்பண்ணி, 
அதன்‌ பின்பு அவர்கள்‌ பாளயத்திற்குள்ளே 
வரவேண்டும்‌. பாவத்தினால்‌. 
அசுத்தத்திற்கும்‌, தீட்டுக்கும்‌ 
அடையாளமாயிருக்கிறது. 


போகவிடப்படும்‌. போக்காடாகிய 

வெள்ளாட்டுக்கடாவைக்‌ கொண்டு போய்‌ 

பாவத்தோடு தன்னைத்‌ 

க கொண்டதனால்‌ 

இருக்கிறான்‌. 

தன்‌ பாளயத்திற்குள்‌ திரும்புவதற்கு 

முன்பாக இவனும்‌ நன்‌ வஸ்திரங்களைத்‌ 

தோய்த்து, ஜலத்தில்‌ ஸ்நானம்பண்ண 
வேண்டும்‌. 


பிரதான 
மக்க வற்றையும்‌ 

மறுபடியுமாக 
ஸ்நவத்திற்கள்ளே 
கர்த்தருடைய சந்நிதியிலிருக்கும்‌. 
பலிபீடத்தின்மேலுள்ள நெருப்புத்தணலினால்‌ 
தூபகலசத்தை நிரப்பவேண்டும்‌ 


வனாந்தரத்திற்கு 


ஆசாரியன்‌ 
செய்து முடித்த 
பரிசுத்த 


பிரவேசித்து, 


பின்பு பிரதான ஆசாரியன்‌ 
மிகுந்த சந்தோஷத்தோடு பரிசுத்த 
ஸ்தலத்திலிருந்து வெளியேறி தன்னுடைய 
வீட்டிற்குப்போகலாம்‌. கர்த்தர்‌ தனக்கு 

ஆசாரிய ஊழியத்தை 


பிழைத்திருக்கிறான்‌. ஆகையினால்‌ பிரதான 
ஆசாரியன்‌ தனக்கு நியமிக்கப்பட்ட ஆசாரிய 
ஊழியத்தை செய்து முடித்த பின்பு, தான்‌ 
செத்துப்போகாமல்‌: உயிரோடிருப்பதை 
நினைத்து, மிகுந்த சந்தோஷமாய்‌ 
தன்னுடைய வீட்டிற்கு திரும்பிப்போகிறான்‌. 





BALWETHER 
பிய 


விசேஷித்த ஓய்வுநாள்‌ 
லேவி 16:29-34 


லேவி 19:29. 
தேதியிலே, 
உங்களுக்குள்‌ 
பரதேசியானாலும்‌, 

தங்கள்‌ ஆத்துமாக்கனைத்‌ 
தப தாதா ஒரு 


ஏழாம்‌ மாதம்‌ பத்தாம்‌ 
சுதேசியானாலும்‌ 
தங்கும்‌ 


லேவி 18:90. கர்த்தருடைய சத்திதியில்‌ 
உங்கள்‌. பாவமெல்லாம்‌ நீங்கிச்‌ 
சுத்திகரிக்கப்படும்படி, அந்நானில்‌. 
உங்களைச்‌ சுத்திகரிக்கும்‌ பொருட்டு, 
உங்களுக்காகப்‌ பாவதிவிர்த்தி. 
செய்யப்படும்‌. 


லேவி 18:51. 


உங்களுக்கு 


அது 
விசேஷித்த ஓய்வு நான்‌; அதிலே. 


உங்கள்‌. ஆத்துமாக்கனைத்‌ 
தாழ்மைப்படுத்‌ தக்கடவீர்கன்‌; இது 
நித்திய கட்டனை. 


லேவி 16:32. அபிஷேகம்‌ பெற்றவனும்‌, 
தன்‌ தகப்பன்‌ பட்டத்திற்கு வந்து 
ஆசாரிய ஊழியஞ்செய்யப்‌ 
பிரதிஷ்டைபண்ணப்பட்டவனுமாகிய 

ஆசாரியனே பாவதிவிர்த்தி 
செய்யக்கடவன்‌. அவன்‌ பரிசுத்த 
வஸ்திரங்கனாகிய சுணல்நூல்‌. 
வஸ்திரங்களை உடுத்திக்‌ கொண்டு, 


லேவி 16:33. பரிசுத்த ஸ்தலத்துக்கும்‌ 
ஆசரிப்புக்‌ கூடாரத்துக்கும்‌ 
பலிபீடத்துக்கும்‌ பிராயச்சித்தஞ்செய்து, 
ஆசாரியருக்காகவும்‌ சபையின்‌ ௪௧௯. 
ஜனங்களுக்காகவும்‌ பாவ திவிர்த்தி 
செய்யக்கடவன்‌. 


லேவி 1854. இப்படி வருஷத்தில்‌ 
ஒருமுறை இஸ்ரவேல்‌ புத்திரருக்காக, 
அவர்களுடைய சகல பாவங்களுக்கும்‌. 
பாவதிவிர்த்தி செய்வது, உங்களுக்கு. 
நித்திய கட்டனையாயிருக்கக்கடவது 
என்று சொல்‌ எண்றார்‌. கர்த்தர்‌. 
மோசேக்குக்‌ கட்டனையிட்டபடியே 
ஆரோன்‌ செய்தான்‌. 


லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


தாழ்மைப்படுத்துவதுமன்றி, ஒரு வேலையும்‌. 
செய்யாமல்‌ இருக்கவேண்டும்‌: இது 
உங்களுக்கு நித்திய  கட்டளையாய்‌ 
இருக்கக்கடவது (லேவி 16:29) என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 

பாபிலோனின்‌ சிறையிருப்பு வரையிலும்‌ 
இந்தக்‌ கட்டளை ஆசரிக்கப்பட்டு வந்தது. 
அதன்‌ பின்பு, கிபி. 70 ஆம்‌ ஆண்டில்‌ 
எருசலேம்‌ அழிக்கப்படும்‌ வரையிலும்‌ இந்தக்‌ 
கட்டளையை மறுபடியுமாக ஆசரித்தார்கள்‌. 
ப்‌ புத்திரர்‌ தேவனுக்குக்‌. 
கலகம்‌ பண்ணியதினால்‌. 
நியாயத்தீர்ப்பு அவர்கள்மேல்‌ 
தேவன்‌ அவர்களோடு பண்ணிய 
நிறைவேற்றாமல்‌ 

விட்டுவிடுகிறார்‌ (லேவி 16:29-34) 


"ஏழாம்‌ மாதம்‌ பத்தாம்‌ தேதி” என்பு 
அக்டோபர்‌ மாதம்‌ பத்தாம்‌ திவ்‌ 
குறிக்கும்‌. 


ங்கள்‌ மாக்களைத்‌ தாழ்மைப்‌ 
பத்துது!! என்னும்‌! பம்மாத்து 
உபவாசம்‌ பண்ணுவது என்று பொருள்‌. 
(லேவி 1629௮1; லேவி  23:27,32; 
எண்‌ 29:7; சங்‌ 3513; சங்‌ 69/0, 
ஏசா 38:3570) 

வேலையும்‌. செய்யாமல்‌ 

என்னும்‌ வாக்கியம்‌ ஐந்து 

பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. 
(லேவி 16:29 ; லேவி 23:3,28,31; எண்‌ 29:7). 
பரதேசிகள்‌" 
தேசத்திற்குள்‌ 
குறிக்கும்‌ 


“உங்களுக்குள்‌ தங்கும்‌ 
என்பது இஸ்ரவேல்‌ 
தங்கியிருக்கும்‌ புறஜாதியார்களைக்‌ 
(லேவி 16:29). 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ ஒவ்வொரு 
வருஷமும்‌, ஏழாம்‌ மாதம்‌ பத்தாந்தேதியிலே 
பரிசுத்தமான ஓய்வுநாளை ஆசரிக்கவேண்டும்‌. 
அந்த நாள்‌ அவர்களுடைய பாவங்கள்‌ 
நிவிர்த்தி பண்ணப்படும்‌ நாளாயிருக்கிறது. 
இந்தப்‌ பரிசுத்த நாளிலே இஸ்ரவேல்‌ 
ஜனத்தார்‌  நிறைவேற்றவேண்டிய 
கடமைகளைப்பற்றியும்‌ கர்த்தர்‌ இந்த 
வனப்பகுதியில்‌ சொல்லுகிறார்‌. 





லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
ஒய்வுநாளிலே தங்கள்‌ ஆத்துமாக்களை 
தாழ்மைப்படுத்தவேண்டும்‌ (லேவி 16:29,31) 
சரீரப்பிரகாரமான சந்தோஷங்களுக்கும்‌, 
களியாட்டுக்களுக்கும்‌ அவர்கள்‌ விசேஷித்த 
விலகிமிருக்கவேண்டும்‌. 


விசேஷித்த 


உங்களுக்கு அது விசேஷித்த ஒய்வு 
நாள்‌ என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. இது 
வார ஓய்வுநாள்‌ அல்ல. இது வருஷத்திற்கு 
ஒருதரம்‌ ஆசரிக்கப்படும்‌ விசேஷித்த 
ஓய்வுநாள்‌. இந்த நாளில்‌: ரவேல்‌ 
புத்திரர்கள்‌ ஒய்வெடுத்து உபவாசம்பண்ணி, 
பாவநிவாரணம்‌ செய்ய வேண்டும்‌. அக்டோபர்‌ 
மாதம்‌ பத்தாம்‌ தேதியில்‌ இந்த விசேஷித்த 
ஓய்வுநாள்‌ ஆசரிக்கப்படும்‌. இது எந்தக்‌ 
கிழமையிலும்‌ வரலாம்‌. 


பரிசுத்தமான ஒய்வநாளிலே, 
வியாதியஸ்தர்கள்‌, பிள்ளைகள்‌ ஆகியோரை 
தவிர, மற்ற இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
எல்லோரும்‌, போஜனபதார்த்தங்களை விலக்கி 
உபவாசம்பண்ண வேண்டும்‌. த நாளிலே. 
ஸ்திரீகள்‌ பொன்னாபரணங்களை அணிந்து 
தங்களை அலங்கரிக்கமாட்டார்கள்‌. 


இந்தக்‌ கட்டளை இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கு நித்திய கட்டளையாயிருக்க 
வேண்டுமென்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ 
(லேவி 16:29,34). இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌. 
வருஷத்தில்‌ ஒருமுறை ஏழாம்‌ மாதம்‌ 
பத்தாந்தேதியிலே தங்கள்‌ ஆத்துமாக்களை 
தாழ்த்தி, ஒரு வேலையும்‌ செய்யாமல்‌: 
ஒய்ந்திருக்கவேண்டும்‌. இது ஒவ்வொரு 
வருஷமும்‌, இதே நாளிலே நிறைவேற்ற 
வேண்டிய கடமை. 


பிரதான ஆசாரியன்‌ 
நாளிலே. தன்னுடைய 
இஸ்ரவேல்‌ ஜனத்தாருடைய 
நிவிர்த்தி பண்ணுவதற்காக பாவநிவாரண 
பலிகளை செலுத்தவேண்டும்‌. பாவநிவாரண 
பலி ஒவ்வொரு வருஷமும்‌ செலுத்தப்படுகிறது. 
நம்முடைய கர்த்தராகிய இயேசுகிறிஸ்துவோ 
ஒருதரம்‌ மாத்திரமே தம்மை பலியாக 
ஒப்புக்கொடுத்தார்‌. 


பாவநிவாரண 
பாவத்தையும்‌, 
பாவத்தையும்‌ 


ிறிஸ்‌ துவினுடைய சரீரம்‌ 
ஒரேதரம்‌ பலியிடப்பட்டதினாலே, அந்தச்‌ 
சித்தத்தின்படி நாம்‌ 
பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம்‌. அன்றியும்‌ 
எந்த ஆசாரியனும்‌ நாடோறும்‌ ஆராதனை 
செய்கிறவனாயும்‌, பாவங்களை ஒருக்காலும்‌ 


நிவிர்த்திசெய்யக்கூடாத ஒரேவித பலிகளை 
அநேகந்தரம்‌ செ, 

நிற்பான்‌. 
பலியைச்‌ 


'லுத்திவருகிறவனாயும்‌: 

இலரே, பாவங்களுக்காக ஒரே 

செலுத்தி, என்றென்றைக்கும்‌ 

தேவனுடைய வலதுபாரிசத்தில்‌ உட்கார்ந்து, 

இனித்‌ தம்முடைய  சத்துருக்களைத்‌ 

தமது பாதபடியாக்கிப்போடும்வரைக்கும்‌. 
காத்துக்கொண்டிருக்கிறார்‌" (எபி 10:10-13). 


தரம்‌ 
பாவங்களையும்‌ 
பண்ணுவதற்கு போதுமானதாயிருக்கிறது. 
அவருடைய சரீரம்‌ மறுபடியும்‌ மறுபடியுமாக 
பலியிடப்படவேண்டிய அவசியம்‌ 
ஏற்படவில்லை. 


கர்த்தர்‌ பாவநிவாரண பலியின்‌ 
பிரமாணத்தை மோசேக்கு சொல்லுகிறார்‌. 
இந்தப்‌ பிரமாணத்தில்‌ 
இங்ககிஸ்துவிதுடைய சுவிசேஷத்தின்‌ 
வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. 
மூலமாக மனுக்குலத்திற்கு 
சிலாக்கியங்கள்‌ 
கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவையாவன 
1... நம்முடைய பாவங்கள்‌ நிவிர்த்தி 
பண்ணப்படுவது. 2. நமக்கு தேவனுடைய 
சமுகத்திலே கிட்டிச்சேருகிற சிலாக்கியம்‌. 
கிடைத்திருக்கிறது. 





லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


நம்முடைய கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து, 
கல்வாரி சிலுவையில்‌ தம்மையே 
பாவநிவாரண பலியாக ஒப்புக்கொடுத்தார்‌. 
இயேசுகிறிஸ்துவின்‌. இரத்தத்தினால்‌ 
நம்முடைய பாவங்கள்‌ மன்னிக்கப்படுகிறது. 
கிறிஸ்துவானவர்‌ தம்முடைய பிதாவின்‌ வலது 
பாரிசத்தில்‌ அமர்ந்து. நமக்காக எப்போதும்‌: 
பரிந்து பேசிக்கொண்டிருக்கிறார்‌. இதன்‌ 
மூலமாக, நாம்‌ தேவனுடைய சமுகத்திலே 
கிட்டிச்‌ சேருகிற சிலாக்கியத்தைப்‌ 
பெற்றிருக்கிறோம்‌. 

கிறிஸ்துவானவர்‌ நம்முடைய 
பாவத்தையும்‌, அக்கிரமத்தையும்‌, மீறுதலையும்‌ 
நிவிர்த்தி செய்திருக்கிறார்‌. இதனால்‌ 
பாவத்தினால்‌ ஏற்படும்‌ குற்றவுணர்வுகளுக்கு 
நாம்‌ நீங்கலாயிருக்கிறோம்‌. கிறிஸ்துவான வரே 
பாவநிவாரணத்தை  உண்டுபண்ணினவர்‌. 
அவரே தம்மை பாவநிவாரண பலியாக 
ஒப்புக்கொடுத்தவர்‌. 


'அன்றியும்‌, ஜனத்தின்‌ 
பாவங்களை ரத்த தத்தன்‌ 


தேவகாரியங்களைக்குறித்து 
உண்மையுமுள்ள 

ஆசாரியராமிருக்கும்‌ படிக்கு எவ்விதத்திலும்‌ 
தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக 
வேண்டியதாயிருந்தது" (எபி 2:7). 


பிரதான ஆசாரியன்‌ பாவநிவிர்த்தி 
செய்யும்போது.  அவனோடுகூட ஒருவரும்‌ 
ஆசரிப்புக்கூடாரத்தில்‌ இருக்கக்கூடாது. 
“பாவநிவிர்த்தி செய்யும்படி அவன்‌ பரிசுத்த 
ஸ்தலத்துக்குள்‌ பிரவேசித்து. தனக்காகவும்‌ 
தன்‌ வீட்டாருக்காகவும்‌ இஸ்ரவேல்‌ சபையார்‌ 
அனைவருக்காகவும்‌ பாவநிவிர்த்தி செய்து, 
வெளியே வருமளவும்‌ ஆசரிப்புக்‌ கூடாரத்தில்‌ 
ஒருவரும்‌ இருக்கலாகாது" (லேவி 16:17). 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 

பிரதான 
தனியாக 
பிரவேசித்து, 
வீட்டாருக்காகவும்‌, 


ஆசாரியன்‌ மாத்திரம்‌ 
பரிசுத்த ஸ்தலத்திற்குள்‌ 
தனக்காகவும்‌ தன்‌ 
இஸ்ரவேல்‌ சபையார்‌. 
அனைவருக்காகவும்‌ பாவநிவிர்த்தி 
செய்யவேண்டும்‌. பரிசுத்த ஸ்தலத்திலே 
பிரதான ஆசாரியனுக்கு உதவிசெய்ய வேறு 
ஒருவரும்‌ இருக்கமாட்டார்கள்‌. 


QOODNENS 
PUBLISHERS 


நம்‌ கர்த்தராகிய 
இயேகுகி; திராட்சரச ஆலையை 
தனியாய்‌ மிதிக்கிறவராக நகரத்திற்கு புறம்பே, 
கல்வாரி சிலுவையில்‌ தனியாய்‌ பாடுபட்டார்‌. 
அவர்‌ மாத்திரமே மனுஷருடைய பாவங்களை 
நிவிர்த்தி பண்ணுவதற்காக, தம்முடைய 
ஜீவனை ஒப்புக்கொடுத்தார்‌. மனுஷருடைய 
பாவங்களை நிவிர்த்தி பண்ணும்‌ ஊழியத்தில்‌ 
இயேசுகிறிஸ்துவுக்கு யாரும்‌ 
உதவிசெய்யவில்லை. 


ஒருவனாய்‌. 


என்னோஷிருந்ததிக்லை: 
கோபத்திலே அவர்களை 


அதினால்‌ 


என்‌ 


அவர்கள்‌ 
வஸ்திரங்களின்மேல்‌ 


கறைப்படுத்திக்கொண்டேன்‌" (ஏசா 63:3) 


கெத்செமனே 
போர்ச்சேவகர்கள்‌ 

பிடித்தபோது, 

எல்லோரும்‌ 

ஓடிப்போய்விட்டார்கள்‌. 

தம்முடைய பாடுகளை ப்பதற்‌ 
தனிமையில்‌ விடப்பட்டார்‌. இயேசுகிறிஸ்‌ துவின்‌ 
சீஷர்கள்‌, அவரோடுகூட சிலுவையில்‌ 
அறையப்பட்டிருந்தால்‌, 
கிறிஸ்துவானவருடைய 

கழிக்க. அல்கல்‌ சிக்க 
பங்கு இருந்திருக்கும்‌. ஆனால்‌ கிறிஸ்துவின்‌ 
சீஷர்கள்‌ யாரும்‌ அவரோடுகூட சிலுவையில்‌: 
அறையப்படவில்லை. 


இஸ்ரவேல்‌ 


பிரதான சாரியன்‌ 
க ட்‌ பாவநிவிர்த்தி 


சபையாருக்காக மாத்திரம்‌ 
செய்கிறான்‌. பழைய ஏற்பாட்டுக்காலத்தில்‌ 
புறஜாதியாருக்கு பாவநிவிர்த்தி 
நியமிக்கப்படவில்லை. நம்முடைய கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்துவோ மகாபிரதான 
ஆசாரியராயிருக்கிறார்‌. உலக 
இரட்சகர்‌. கிறிஸ்துவானவர்‌. எல்லா 
ஜனங்களின்‌ பாவங்களையும்‌ நிவிர்த்தி 
பண்ணுவதற்காக, கல்வாரி சிலுவையிலே. 


அவர்‌ 


யூதர்‌ என்றும்‌, புறஜாதியார்‌ 
என்றும்‌ வித்தியாசமில்லை. தேவனிடத்தில்‌ 
பட்சபாதமில்லை. 





லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


கிறிஸ்துவானவரே நம்மை பிதாவாகிய 
தேவனோடு ஒப்புரவாக்குகிறவர்‌. அவரே 
நம்முடைய மீட்பாகவும்‌, ஒப்புரவாதலாகவும்‌ 
இருக்கிறார்‌. 


பிரதான ஆசாரியனாகிய ஆரோன்‌ 
இஸ்ரவேல்‌  புத்திரருடைய பாவங்களை 
நிவிர்த்தி பண்ணுவதற்கு முன்பாக, 
தனக்காகவும்‌ பாவறிவிர்த்தி செய்யவேண்டும்‌. 
ஆரோன்‌. பிரதான  ஆசாரியனாக 
இருந்தாலும்‌, அவன்‌ இஸ்ரவேல்‌. 
புத்திரருக்காக  பாவநிவிர்த்திமின்‌ பலியை 
செலுத்தினாலும்‌, அவனிடத்திலும்‌ பாவமும்‌, 
மீறுதலும்‌, அக்கிரமமும்‌ இருக்கிறது. 


கர்த்தராகிய 
இயேசிறிஸ்தலினிடந்தியோ ஒரு பாவமும்‌ 


பலி 
செலுத்தப்படவேண்டியதில்லை. 
இயேசுகிறிஸ்துவுக்கு, 
தேவையில்லை. 


நம்முடைய கர்த்தராகிய 
மாமிரதான ஆணரியாயிரக்கிற்‌. 
பாவங்களை நிவிர்‌ 
பாவநிவாரண 
கிறிஸ்துவானவரே 
ஒப்புரவாக்குகிறார்‌. ள்‌ 
ஊழியம்‌ ஒப்புரவாதலின்‌ ஊழியமாயிருக்கிறது. 
இஸ்ரவேல்‌ 
பாவநிவாரணத்திற்காக 
வெள்ளாட்டுக்கடாக்கள்‌ 
வரப்படுகிறது. ஒரு வெள்ளாட்டுக்கடா 
பாவநிவாரண பலியாக செலுத்தப்படுகிறது. 
மற்றொரு 


பலியாகவும்‌ இருக்கிறார்‌ 


உயிரோடிருக்கிற 
வெள்ளாட்டுக்கடா 
விடப்படுகிறது. 


பாவநிவாரண 
செலுத்தப்படும்‌ 
இயேசுகிறிஸ்துவுக்கு 
அடையாள மாயிருக்கிறது. 
மனுஷருடைய பாவங்களுக்காக: 
சிலுவையிலே  பாவநிவாரண 
செலுத்தப்பட்டார்‌. 


போக்காடாக 


பலியாக 
வெள்ளாட்டுக்கடா, 

அவர்‌ 
கல்வாரி 
பலியாக 


QOODNENS 
PUBLISHERS 


விடப்பட்ட 
இயேசுகிறிஸ்துவுக்கு 


போக்காடாக 
வெள்ளாட்டுக்கடாவும்‌ 
அடையாளமாயிருக்கிறது. நம்முடைய 
கர்த்தாகிய இயேசுகிறிஸ்து, கல்வாரி 
சிலுவையிலே மரித்து, மூன்றாம்‌ நாளிலே 
உயிரோடு எழும்பினார்‌. நம்மை 
ரன தனக வறின்துனா எட்‌ 
உயிரோடு எழும்பினார்‌. 


பிரதான ஆசாரியன்‌ உமிரோடிருக்கிற 
வெள்ளாட்டுக்கடாவினுடைய நலையின்பேல்‌, 
தன்‌ இரண்டு கைகளையும்‌ வைத்து, 

சகல. 


எல்லா பாவங்களும்‌ முழுமையாக நிவிர்த்தி. 
பண்ணப்படும்‌. அவர்களுக்கு பூரணமான 
பாவநிவாரணம்‌ உண்டாகும்‌. 


புத்திரர்‌ பாவங்களையும்‌, 
அக்கிரமங்களையும்‌ 
ள்‌. குடியில்லாத 
தேசத்திற்கு போகவேண்டியவர்கள்‌. அவர்கள்‌ 
தண்டனைக்கு பாத்திரவான்கள்‌. ஆனாலும்‌, 
போக்காடாக ப்படும்‌ 
வெள்ளாட்டுக்கடாவின்மீது அவர்களுடைய 
பாவங்கள்‌ சுமத்தப்பட்டிருப்பதினால்‌, 
அவர்கள்‌ தங்களுக்கு வரும்‌ தண்டனைக்கு 
தப்பித்துக்கொள்கிறார்கள்‌. போக்காடு 
அவர்களுடைய பாவங்களை சுமக்கிறது. 


பிதாவாகிய தேவன்‌ மனுக்குலத்தின்‌ 
பாவங்களை நம்முடைய கர்த்தராகிய 


இயேசுகிறிஸ்துவின்மீது சுமத்தியிருக்கிறார்‌ 


அவர்மேல்‌ விழப்பண்ணினார்‌" (ஏசா 53:6) 
ம்முடைய பாவங்களின்‌ நிமித்தமாக 
து அனை கொடுக்கப்ப வேண்டும்‌ 
ஆனால்‌ கிறிஸ்துவானவர்‌ நம்முடைய 
பாவங்களை தம்மீது ஏற்றுக்கொண்டதினால்‌, 
நமக்கு கொடுக்கப்படவேண்டிய 
தண்டனைகள்‌, இயேசுகிறிஸ்துவுக்கு 
கொடுக்கப்பட்டிருக்கிறது. 





BALWETHER 
பிய 


நாம்‌. கள செத்து, நீதிக்குப்‌ 


; அவரு 
தழும்புகளால்‌ குணமானீர்கள்‌" (1பேது 2:24). 


கக்க த்‌ 
இஸ்ரவே ருடைய 
அவிக த கொண்டு, 
குடியில்லாத. தேசத்திற்கு போகும்‌. 
தேவஆட்டுக்குட்டியாகிய இயேசுகிறிஸ்து 
இந்த உலகத்தின்‌ பாவங்களை தம்மீது 
சுமந்து கொண்டு போனார்‌. 


'மறுநாளிலே யோவான்‌ இயேசுவைத்‌ 
தன்னிடத்தில்‌ வரக்கண்டு: இதோ, 
உலகத்தின்‌ பாவத்தைச்‌ சுமந்து தீர்க்கிற 
தேவ ஆட்டுக்‌ குட்டி" என்றார்‌ (யோவா 1:29). 


கர்த்தர்‌ நம்முடைய பாவங்களை 
மன்னிக்கும்போது, அவற்றை முற்றிலுமாக: 
மன்னித்து விடுகிறார்‌. கர்த்தர்‌ நம்முடைய 
பாவங்களை மன்னித்த பின்பு, அதை அவர்‌ 
நினைவுகூருவதில்லை. மறந்துவிடுகிறார்‌. 
கர்த்தர்‌. நம்முடைய பாவங்களை மன்னித்து 
அவற்றை எவ்வாறு மறந்துவிடுகிறார்‌ 
என்று ஒரு. வசனங்களில்‌. 
சொல்லப்பட்டிருக்கிறது. அதன்‌ விவரம்‌ 
வருமாறு : 


“ஏனெனில்‌ நான்‌ அவர்கள்‌ 
அநியாயங்களைக்‌ கிருபையாய்‌ மன்னித்து, 
அவர்கள்‌ பாவங்களையும்‌ அக்கிரமங்களையும்‌ 
இனி நினையாமலிருப்பேன்‌ என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌” (எபி 8:12). 


“இதோ, சமாதானத்துக்குப்‌ பதிலாக 
மகா கசப்பு வந்திருந்தது. தேவரீரோ என்‌ 
ஆத்துமாவை நேசித்து அழிவின்‌ குழிக்கு 
விலக்கினீர்‌; என்‌ பாவங்களையெல்லாம்‌ 


உமது முகுதுக்குப்‌ பின்னாக எறிந்துவிட்டீர்‌" 
(ஏசா 3817) 


“அவர்‌ திரும்ப நம்மேல்‌ இரங்குவார்‌; 
நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி, 
நம்முடை பாவங்களையெல்லாம்‌. 
சமத்கதின்‌ ஆழங்களில்‌ போட்டுவிடுவார்‌" 
(மீகா 7:29). 


விலக்கினார்‌" (சங்‌ 103:12). 


லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நம்முடைய கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து 
கல்வாரி சிலுவையிலே மரித்து, மூன்றாம்‌ 
நாளிலே உயிரோடு எழுந்து, அதன்‌ பின்பு 
பரமேறிப்போனார்‌. கிறிஸ்துவானவர்‌ 
இப்பொழுது பிதாவின்‌ வலது பாரிசத்தில்‌ 
அமர்ந்து நமக்காக 
பேசிக்கொண்டிருக்கிறார்‌. 


உயிர்த்தெழுந்த பின்பு 

பிரவேசிப்பதற்கு அடையாளமாயிருக்கிறது. 
எபிரெயருக்கு நிருபம்‌ எழுதின 

ஆசிரியர்‌ இந்த சத்தியத்தை தெளிவாக 

விளக்கியிருக்கிறார்‌. 


இவைகள்‌ இல்லிதமாய்‌ 
ஆயத்தமாக்கப்பட்டிருக்க, ஆசாரியர்கள்‌ 
ஆராதனை முறைமைகளை 
நிறைவேற்றுப்படிக்கு முதலாங்கூடாரத்திலே 
நித்தமும்‌ பிரவேசிப்பார்கள்‌. 

டாங்கூடாரத்திலே பிரதான 
ஆரனின்னைத்தில வருஷத்திற்கு ஒருதரம்‌ 
இரத்தத்தோடே பிரவேசித்து, அந்த 
இரத்தத்தைத்‌ தனக்காகவும்‌ ஜனங்களுடைய 
தப்பிதங்களுக்காகவும்‌ செலுத்துவான்‌ 


லே, 
இதால? 5 பாக்க 
போகிற மார்க்கம்‌ இன்னும்‌. 
'வெளிப்படவில்லையென்‌ று. பரிசுத்த 
ஆலியானவர்‌ தெரியப்படுத்தியிருக்கிறார்‌ 


அந்தக்‌ கூடாரம்‌ இக்காலத்திற்கு 
உதவுகிற. ஒப்பனையாயிருக்கிறது;: 
அதற்கேற்றபடியே செலுத்தப்பட்டுவருகிற 
காணிக்கைகளும்‌ பலிகளும்‌ ஆராதனை 
செய்கிறவனுடைய மனச்சாட்சியைப்‌ 
பூரணப்படுத்தக்கூடாதவைகளாம்‌. 


இவைகள்‌. 
காலம்வரைக்கும்‌ 
கட்டளையிடப்பட்ட 'போஜனபானங்களும்‌, 
பலவித ஸ்நானங்களும்‌, சரீரத்திற்கேற்ற 
'சடங்குகளுமேயல்லாமல்‌ வேறல்ல. 


முதலாங்கூடாரம்‌ 
ஸ்தலத்திற்குப்‌ 


சீர்திருத்தல்‌ உண்டாகும்‌ 
நடந்தேறும்படி 





BALWETHER 
பிய 


கிறிஸ்துவானவர்‌ வரப்போகிற 
நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியராய்‌ 
வெளிப்பட்டு, கையினால்‌ செய்யப்பட்டதாகிய 
இந்தச்‌ சிருஷ்டிசம்பந்தமான கூடாரத்தின்‌ 
வழியாக அல்ல, பெரிதும்‌ உத்தமமுமான 
கூடாரத்தின்‌ வழியாகவும்‌, 
வெள்ளாட்டுக்கடா, இளங்காளை 


உண்டுபண்ணினார்‌" (எபி 9:6-12. 


பரலோகமே மகாபரிகத்த 
ஸ்தலமாமிருக்கிறது. மகா பரிசுத்த ஸ்தலம்‌. 
என்பது ஒரு கட்டிடமல்ல. அது கர்த்தருடைய 
பரிசுத்தமான பிரசன்னமும்‌, 
அவருடைய மகிமையும்‌ தங்கிமிருக்கிற 
ஸ்தலம்‌. நாம்‌ பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே 
விசுவாசத்தோடும்‌, , 
நம்பிக்கையோடும்‌ 


கர்த்தருடைய 
சிலாக்கியத்தைப்‌ பெற்றிருக்கிறோம்‌ 
ஏற்பாட்டுக்காலத்தில்‌ 
புத்திரருக்கு கர்த்தருடைய 
பிரவேசிக்கும்‌ சிலாக்கியம்‌ 
கிடைக்கவில்லை. புதிய ஏற்பாட்டுக்காலத்து 
விசுவாசிகளாகிய நமக்கு கர்த்தருடைய 
கிருபையினால்‌. இந்த சிலாக்கியம்‌ 
கிடைத்திருக்கிறது. பழைய 
ஏற்பாட்டுக்காலத்து, இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாருக்கு, இந்த சத்தியமும்‌ 
தெளிவாக விளக்கப்படவில்லை. நமக்கோ 
சுவிசேஷத்தின்‌ மூலமாக இந்த சத்தியம்‌ 
'தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. 


நம்முடைய கர்த்தராகிய 

இயேசகிறிஸ்துவே நாக்கு “பிரதான 

ஆசாரியராயிருக்கிறார்‌. அவர்‌ கல்வாரி 

ல்‌ மரித்து, மூன்றாம்‌ நாளில்‌. 

எழும்பி, பரமேறிப்போன போது 

பரலோகத்திலே பிரவேசித்தார்‌. அவர்‌ ஒரு 
தரம்‌ மாத்திரமே பரமேறினார்‌. 


லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ரன ஆசாரியன்‌ மகாபரிசுத்த 
ஸ்தலத்தில்‌ பிரவேசிக்கும்போது. 
காளை வெள்ளாட்டுக்கடா ஆகியவற்றின்‌ 
இரத்தத்தோடு பிரவேசித்தான்‌. 
நம்முடைய மகாபிரதான ஆசாரியராகிய 
இயேசுகிறிஸ்துவோ தம்முடைய சொந்த 
இரத்தத்தினாலே. பரலோகத்திலே 
பிரவேசித்தார்‌. 

வெள்ளாட்டுக்கடா, .. இளங்காளை 

அல்ல, 


உண்டுபண்ணினார்‌" (எபி 9:12). 


பிரதான ஆசாரியனாகிய 
காளை 


இரத்தத்தோடு மகாபரிசுத்த 


ஆரோன்‌, 
வெள்ளாட்டுக்கடா ஆகியவற்றின்‌ 
ஸ்தலத்திலே 
இரத்தத்தை 
தெளித்தான்‌. 
ம்‌ மகாபிரதான ஆசாரியராகிய 
இயேசுகிறிஸ்துவோ 


தம்முடைய சொந்த 
இரத்தத்தோடு மகாபரிசுத்த ஸ்தலத்திலே 
பிரவேசித்து, தம்முடைய இரத்தத்தை 
கிருபாசனத்தின்மேல்‌ தெளித்தார்‌. 
இயேசுகிறிஸ்‌ த்தம்‌, 
வெள்ளாட்டுக்க இவ்‌ 
ஆகியவற்றின்‌ இரத்தத்தைவிட அதிக 
மேன்மையானது. வெள்ளாட்டுக்கடா 
இளங்காளை ஆகியவற்றின்‌ இரத்தத்தைவிட 
இயேசுகிறிஸ்துவின்‌ இரத்தம்‌ அதிக 


நன்மையான காரியங்களை பேசும்‌. 


“அதெப்படியெனில்‌, காளை 
வெள்ளாட்டுக்கடா இவைகளின்‌ இரத்தமும்‌, 
தீட்டுப்பட்டவர்கள்மேல்‌. தெளிக்கப்பட்ட 
கடாரிமின்‌ சாம்பலும்‌, சரீரசுத்தியுண்டாகும்படி 
பரிசுத்தப்படுத்துமானால்‌, நித்திய 
ஆவியினாலே தம்மைத்தாமே பழுதற்ற 
பலியாக தேவனுக்கு ஒப்புக்‌ கொடுத்த 


(எபி 91314). 





லேவியராகமம்‌ - 
LEVITICUS - COMMENTARY 


கர்த்தராகிய 

அடிக்கப்பட்ட 
ஆட்டுக்குட்டியாக சிங்காசனத்திற்கு முன்பாக 
நிற்கிறார்‌. “அப்பொழுது. இதோ, அடிக்கப்பட்ட 
வண்ணமாயிருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி 
சிங்காசனத்திற்கும்‌, நான்கு ஜீவன்களுக்கும்‌, 
மூப்பர்களுக்கும்‌ மத்தியிலே நிற்கக்கண்டேன்‌” 
(வெளி 56) 


பிரதான ஆசாரியனாகிய ஈன்‌. 
கர்த்துபைம்‌ ்திதியிலிதக்கும்‌ 
பலிபீடத்தின்‌ மேலுள்ள த்த கனாக்‌ 


தூபகலசத்தை நிரப்பி பொடியாக்கப்பட்ட 
சுகந்த தூபவர்க்கத்திலே தன்‌ கைப்பிடிகள்‌: 
நிறைய எடுத்து, திரைக்கு உட்புறமாகக்‌ 
கொண்டு வருகிறான்‌. தான்‌ சாகாதபடிக்குத்‌ 
தூபமேகமானது சாட்சிப்‌ பெட்டியின்மேல்‌: 
இருக்கும்‌ கிருபாசனத்தை மூடத்தக்கதாக, 
கர்த்தருடைய சந்நிதிமில்‌ அக்கினியின்மேல்‌ 
தூபவர்க்கத்தைப்‌ போடுகிறான்‌ 
(லேலி 1612/13) 


நம்முடைய மகாபிரதான ஆசாரியராகிய 
இயேசுகி பிதாவின்‌  சமுகத்திலே. 
நமக்காக ட்‌ பேரிக்கொண்டிருக்கிறார்‌ 
பிரதான ஆசாரியன்‌ கர்த்தருடைய 
சந்நிதியில்‌ 'தூபவர்க்கம்‌ போடுவது. 
நம்முடைய  மகாபிரதான ஆசாரியராகிய 
இயேசுகிறிஸ்து, பிதாவின்‌  சமுகத்திலே 
நமக்காக பரிந்து பேசுவதற்கு 
அடையாளபாயிருக்கிறது. 


பிரதான ஆசாரியனாகிய ஆரோன்‌ 
பரிசுத்த. ஸ்தலத்திற்குள்‌ பிரவேசித்து, 
முதலாவதாக தனக்காகவும்‌, அதன்‌ பின்பு 
தன்‌ வீட்டாருக்காகவும்‌, அதன்‌ பின்பு 
இஸ்ரவேல்‌ சபையார்‌ அனைவருக்காகவும்‌ 
பாவநிவிர்த்தி செய்கிறான்‌ (லேவி 1697). 


நம்முடைய கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து 
பிதாவின்‌ சமுகத்திலே ஏறெடுத்த ஜெபம்‌ 
யோவா 17-ஆவது அதிகாரத்தில்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. 
ஆத்தும இரட்சிப்புக்கு, 
4 மனந்திரும்புதலும்‌ 
அவசியமாயிருக்கிறது. ஆரோன்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனத்தாருடைய பாவங்களை, 
வெள்ளாட்டுக்கடாவினுடைய தலையின்மேல்‌ 
சுமத்தினான்‌. நாமும்‌ நம்முடைய பாவங்களை 
இயேசுகிறிஸ்துவின்‌ சமூகத்தில்‌ அறிக்கை 
செய்து, அவற்றை அவருடைய பாதபடியில்‌ 
சமர்ப்பிக்கவேண்டும்‌. நம்முடைய நீதிக்கு 
கிறிஸ்துவானவரே ஆண்டவராயிருக்கிறார்‌ 


நம்முடைய 
விசுவாசமும்‌ 


விரிவுரை மரமா 


PUBLISHERS 


என்று அவர்மீது நம்பிக்கை வைக்கவேண்டும்‌. 
நம்முடைய பாவங்களை மன்னித்து, அதை 
நம்முடைய 
பலியாகிய 
இரத்தமே. 
போதுமானதாயிருக்கிறது என்பதை நாம்‌ 
முழுஇருதயத்தோடு நம்பவேண்டும்‌. 


|. நம்முடைய மனந்திரும்புதல்‌ மூலமாக, 
நம்முடைய த்துமாக்களை 
தாழ்மைப்படுத்தவேண்டும்‌. எப்போதாவது 
ஒரு தரம்‌ நம்முடைய சரீரத்தின்‌ 
இச்சைகளுக்கு விலகி, உபவாசம்பண்ணி, 
பரிசுத்தமாய்‌ ஜீவித்தால்‌. 
போதுமானதாயிருக்காது. நம்முடைய 
பாவங்களினிமித்தமாக, நம்முடைய 
ஆத்துமாவை நாம்‌ எப்போதுமே 
தாழ்மைப்படுத்தவேண்டும்‌. நம்முடைய 
சரீரத்தின்‌ இச்சைகளை சிலுவையில்‌ 
அறைந்து, நம்முடைய சுயத்தை வெறுத்து, 
கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களாய்‌ 
ஜீவிக்கவேண்டும்‌. 

மோசேயை 
“ஏழாம்‌ மாதம்‌ பத்தாம்‌ தேதியிலே, 
குதேசியானாலும்‌ உங்களுக்குள்‌ தங்கும்‌ 
பரதேசியானாலும்‌, தங்கள்‌ ஆத்துமாக்களைத்‌ 
தாழ்மைப்படுத்துவதுமன்றி, ஒரு வேலையும்‌ 
செய்யாமல்‌ இருக்கவேண்டும்‌; இது 


உங்களுக்கு. நித்திய குட்டளையாய்‌ 
இருக்கக்கடவது" (லேவி 16:29) என்றும்‌, 


கர்த்தர்‌ நோக்கி, 


“கர்த்தருடைய 
உங்கள்‌ பாவமெல்லாம்‌ 


சந்நிதியில்‌ 
நீங்கிச்‌ 
சுத்திகரிக்கப்படும்படி, அந்நாளில்‌ உங்களைச்‌ 


சுத்திகரிக்கும்‌ பொருட்டு, உங்களுக்காகப்‌ 
பாவநிவிர்த்தி செய்யப்படும்‌. உங்களுக்கு அது 
விசேஷித்த ஒய்வு நாள்‌; அதிலே 
உங்கள்‌ ஆத்துமாக்களைத்‌ 
தாழ்மைப்படுத்தக்கடவீர்கள்‌; இது நித்திய 
கட்டளை” (லேவி 16:30,31) என்றும்‌, 


அபிஷேகம்‌ பெற்றவனும்‌, தன்‌ தகப்பன்‌ 
பட்டத்திற்கு வந்து ஆசாரிய ஊழியஞ்செய்யப்‌ 
பிரதிஷ்டைபண்ணப்பட்டவனுமாகிய 
ஆசாரியனே பாவநிவிர்த்தி செய்யக்கடவன்‌. 
அவன்‌ பரிசுத்த வஸ்திரங்களாகிய சணல்நூல்‌ 
வஸ்திரங்களை உடுத்திக்‌ கொண்டு, பரிசுத்த 
ஸ்தலத்துக்கும்‌ ஆசரிப்புக்‌ கூடாரத்துக்கும்‌ 
பலிபீடத்துக்கும்‌ பிராயச்சித்தஞ்செய்து, 
ஆசாரியருக்காகவும்‌ சபையின்‌ சகல. 
ஜனங்களுக்காகவம்‌ பாவ நிவிர்த்தி 
செய்யக்கடவன்‌ (லேவி 16:32,33) என்றும்‌ 





ம்‌ லேவியராகமம்‌ - விரிவுரை im 
wil LEVITICUS - COMMENTARY ERS 


வருஷத்தில்‌ 


இப்படி 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்காக, 
சகல பாவங்களுக்கும்‌ 
செய்வது, உங்களுக்கு 
கட்டளையாயிருக்கக்கடவது என்று சொல்‌” 
என்றும்‌ (லேவி 16:34) சொல்லுகிறார்‌. 
கர்த்தர்‌ மோசேக்குக்‌ கட்டளையிட்டபடியே 
ஆரோன்‌ செய்கிறார்‌. 





லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ ர்‌ 
சொன்ன பாவநிவாரண பமான த்திற்கு 
கீழ்ப்படியவேண்டும்‌. அந்தப்‌ பிரமாணத்தைக்‌ 
கனம்பண்ணும்‌ வண்ணமாக கர்த்தர்‌ இந்த 
அதிகாரத்தில்‌ மேலும்‌ சில காரியங்களை 
சொல்லுகிறார்‌. 


ஆசாரியர்‌ மாத்திரமே பலிகளை 
செலுத்தவேண்டும்‌. செலுத்தப்படும்‌ பலியை 
ஆசரிப்புக்கூடார வாசலாகிய கர்த்தருடைய 
வாசஸ்தலத்திற்கு முன்பாக 
மாத்திரமே செலுத்தவேண்டும்‌. இந்தப்‌ 
பிரமாணத்திற்கு கீழ்ப்படியாதவன்‌ ்‌ 
ஜனத்திலிராமல்‌ அறுப்புண்டு. 
(லேவி 17:1-9), 


தன்‌ 
போவான்‌ 


இஸ்ரவேல்‌ 
இரத்தத்தைப்‌ புசிக்கக்கூடாது. 
புசிக்கிறவன்‌ தன்‌ ஜனத்திலிராதபடிக்கு 
அறுப்புண்டு போவான்‌ (லேவி 17:10-16) 


புத்திரர்‌ 


பலி செலுத்துகிற ஸ்தலம்‌ 
லேவி 17:1-9 


லேவி 17:1. பின்னும்‌ கர்த்தர்‌ மோசேயை 
நோக்கி: 


லேவி 17:2. நீ ஆரோனோடும்‌ அவன்‌: 
குமாரரோடும்‌ இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
அனைவரோடும்‌ 
சொல்லவேண்டியதாவது: கர்த்தர்‌ 
கட்டனையிடுகிறது என்னவென்றால்‌: 


லேவி 17:2. இஸ்ரவேல்‌ குடும்பத்தாரில்‌ 
எவனாகிலும்‌ மாட்டையாவது 
செம்மறியாட்டையாவது. 
வெள்ளாட்டையாவது 
கூடாரவாசலாகிய 
வாசஸ்தலத்துக்கு 
கர்த்தருக்குக்‌ 
கொண்டுவராமல்‌, 


ஆசரிப்புக்‌ 
கர்த்தருடைய 
முன்பாக, 
செலுத்தும்படி. 


QOODNENS 
PUBLISHERS 


லேவி 

புத்திரர்‌ 
தங்கள்‌ 
கூடாரவாசலில்‌ 
கர்த்தருடைய 
கொண்டுவந்து, அங்கே அவைகளைக்‌ 
கர்த்தருக்குக்‌. சமாதானபலி. 
கனாகச்‌ செலுத்தக்கடவர்கள்‌. 


17:5. ஆகையால்‌ இஸ்ரவேல்‌ 
வெளியிலே பலியிடுகிற 
பலிகளை, அசரிப்புக்‌ 
ஆசாரியனிடத்தில்‌ 
சுத்திதியில்‌ 


லேவி 176, அங்கே ஆசாரியன்‌ 
இரத்தத்தை ஆசரிப்புக்‌ கூடாரவாசலிலி. 
ருக்கிற கர்த்தருடைய பலிபீடத்தின்மேல்‌ 
தெளித்து, கொழுப்பைக்‌ கர்த்தருக்குக்‌ 


வாசனையாகத்‌ 


கேவி 17:7. தாங்கள்‌ கோரமார்க்கமாய்ப்‌ 
பின்பற்றுகிற பேய்களுக்குத்‌ 
தங்கள்‌ பலிகளை இனிச்‌ 
செலுத்தாதிருப்பார்கவாக; இது 
அவர்கள்‌ தலைமுறைதோலும்‌ 
அவர்களுக்கு நித்திய 
கட்டனையாயிருக்கக்கடவது. 


மேலும்‌ நீ அவர்களை 
நோக்கி: இஸ்ரவேல்‌ குடும்பத்தாரிலும்‌ 
உங்கள்‌. நடுவே. 'தங்குகிற 
அத்தியர்களிலும்‌ எவனாகிலும்‌ 
சர்வாங்க தகனபலி 
முதலானவைகளையிட்டு, 


லேவி 17:8. 


கேவி 17:9. ஆசரிப்புக்‌ 
கூடாரவாசலிலே கர்த்தருக்குக்‌ 
செலுத்தும்படி கொண்டு வராவிட்டால்‌, 
அவன்‌ தன்‌ ஜணத்தில்‌ இராமல்‌ 
அறுப்புண்டு போவான்‌ என்னு சொல்‌. 


அதை 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ தங்கள்‌ பலிகளை 
கர்த்தருடைய சந்நிதியில்‌ மாத்திரமே 
செலுத்தவேண்டும்‌. அவர்கள்‌ தங்கள்‌ 
பலிகளை  ஆசரிப்புக்கூடார வாசலில்‌ 
ஆசாரியனிடத்தில்‌ கொண்டு 
கொடுக்கவேண்டும்‌. ரத்‌ 
பலிபீடத்தில்‌ 
செலுத்தவேண்டும்‌. மற்ற இடங்களில்‌ பலி 
செலுத்துவது கர்த்தருடைய பிரமாணத்தை 
மீறுகிற பாவமாகும்‌. 





(யம்‌ 
பிய 


பூர்வகாலங்களில்‌ இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
யார்‌ வேண்டுமானாலும்‌, எங்கு 
வேண்டுமானாலும்‌ பலிபீடங்களை 
கட்டிக்கொள்ளலாம்‌. அவர்கள்‌ தங்களுக்கு 
இஷ்டமான பிரகாரம்‌ அந்தப்‌ பலிபீடங்களில்‌ 
கர்த்தருக்கு பலிகளை செலுத்தலாம்‌. கர்த்தர்‌ 
பாவநிவாரணம்‌ பற்றிய தம்முடைய 
பிரமாணத்தை சொல்லுவதற்கு முன்பாக, 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு பலிபீடம்‌. 
கட்டுவதற்கும்‌, அதிலே பலிசெலுத்துவதற்கும்‌ 
அனுமதி கொடுத்திருந்தார்‌. 


இப்போதோ அவர்கள்‌ 
ஆசரிப்புக்கூடார வாசலாகிய கர்த்தருடைய 
வாசஸ்தலத்திற்கு முன்பாக மாத்திரமே 
பலிகளை செலுத்தவேண்டும்‌ என்று கர்த்தர்‌ 
ட்‌ ்‌ இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
தாங்களாகவே 
அவர்கள்‌ தங்கள்‌ 
ஆசரிப்புக்கூடார வாசலில்‌ 
ஆசாரியனிடத்தில்‌ கொண்டு வரவேண்டும்‌. 
ஆசாரியர்‌ மாத்திரமே பலிகளை 
செலுத்தவேண்டும்‌. 


ர்வகாலங்களில்‌ வேல்‌ புத்திரர்‌ 
வளக்க! நன ப்‌ ல்‌ 
பலிபீடங்களை கட்டுவதும்‌. பலிகளை 
செலுத்துவதும்‌ விக்கிரகாராதனையோடு 
தொடர்புடையதாக இருந்தது. இஸ்ரவேல்‌ 
ஜனந்தார்‌ எகிப்து தேசத்திலே பல 
வரதுங்களாக்‌ அடமைகளாகவிரந்தாரகள்‌. 
எகிப்தியர்கள்‌ பேய்கு 


னால்‌ 


விக்கிரகங்களுக்கும்‌ 
பலிகளை செலுத்தினார்கள்‌. 

செலுத்தப்படும்‌ பலி 

இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ எகிப்து தேசத்திலிருந்த 
போது கற்றுக்கொண்டார்கள்‌. 


கர்த்தர்‌ தம்முடைய பலத்த புயத்தினால்‌, 
எகிப்தின்‌. அடிமைத்தனத்திலிருந்த 
இஸ்ரவேல்‌ புத்திரரை விடுவித்து, கானான்‌ 


இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு முன்பாக 
பிரத்தியட்சமாக: வெளிப்படுத்திக்‌ 
காண்பித்திருக்கிறார்‌. 


லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


இஸ்ரவேல்‌. ஜனத்தார்‌ 
கர்த்தரிடத்திலிருந்து நன்மைகளைப்‌ 
பெற்றிருக்கிறார்கள்‌. ஆனாலும்‌ அவர்களில்‌ 
ள்‌ எகிப்து தேசத்தில்‌ 
விக்கிரகாராதனை 
இப்போதும்‌ 
இஸ்ரவேல்‌. 
ஜனத்தாரில்‌ சிலர்‌ தங்களுக்கு இஷ்டமான 
இடங்களில்‌ கர்த்தருக்கு பலிபீடம்‌ கட்டி, 
அதிலே அவருக்கு பலிகளை 
செலுத்துகிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌.. கர்த்தருக்கு 
சொந்த ஜனமாயிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
கர்த்தருக்கு விசேஷமானவர்கள்‌. இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ கர்த்தருக்கு. பரிசுத்த 
சந்ததியாயிருக்கிறார்கள்‌ அவர்கள்‌ 
கர்த்தரை மாத்திரமே ஆராதிக்கவேண்டும்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ விக்கிரகங்களை 
பின்பற்றக்கூடாது. விக்கிரகங்களை 
ஆராதிக்கவும்‌ கூடாது 
விக்கிரகங்களுக்கு பலிகளை செலுத்தவும்‌ 


சோரமார்க்கமாய்ப்‌ 
பேய்களுக்குத்‌ தங்கள்‌ 
பலிகளை இனிச்‌ செலுத்தாதிருப்பார்களாக: 
இது அவர்கள்‌ தலைமுறைதோறும்‌ 
அவர்களுக்கு நித்திய கட்டளையாயிருக்கக்‌ 
கடவது" (லேவி 17:7) என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 
ம்‌ பின்பற்றுகிறவர்கள்‌ 
சோரமார்க்கமாய்‌ 
பின்பற்றுகிறார்கள்‌. புறஜாதியாருடைய பலிகள்‌ 
பேய்களுக்கே  செலுத்தப்படுகிறது. இந்த 
வாக்கியத்தில்‌ பேய்கள்‌ என்பதற்கான எபிரெய 
வார்த்தை “சாமீர்‌” என்பதாகும்‌. இதற்கு 
ரோமம்‌ மிகுந்த ஆடு என்று பொருள்‌. பழைய 
ஏற்பாட்டில்‌ பிசாசைக்‌ குறிப்பதற்கு 
என்னும்‌ மற்றொரு எபிரெய 
பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. 


"ஷெட்‌" 
வார்த்தையும்‌ 





லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


வருஷத்திற்குள்ளேயே. இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 
சோரமார்க்கத்தைப்‌ பின்பற்றி பாவம்‌ 
செய்கிறார்கள்‌. 
விக்கிரகங்களையும்‌, 
ஆராதிக்கிறார்கள்‌. இஸ்ரவேலருடைய 
பாவத்தினால்‌ 
தோல்லி அடைந்தார்கள்‌. 

ப்பி 


விக்கிரகாராதனையின்‌ 
த்தத்தில்‌ 
அடைக்கப்பட்டிருந்தார்கள்‌ (2இராஜா 17,25) 


கர்த்தருக்கு பலிசெலுத்துகிறவர்கள்‌, 
தங்கள்‌ பலிகளை ஆசரிப்புக்கூடார 
வாசலிலுள்ள பலிபீடத்தில்‌ மாத்திரமே 
செலுத்த வேண்டும்‌ என்பது தற்காலிகமான 
கட்டளையல்ல. அது அவர்களுக்கு நித்திய 
கட்டளையாக நியமிக்கப்பட்டிருக்கிறது. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தருடைய பலிபீடத்தை 
தவிர ங்கும்‌ 


மிருகங்களை கொல்லவேண்டும்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ இதுவரையிலும்‌ 

ள்‌ பலிகளை ஆசரிப்புக்கூடாரத்திற்கு 
வெளியிலே செலுத்தினார்கள்‌. “ஆகையால்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ வெளியிலே பலியிடுகிற 


கர்த்தருடைய சந்நிதியில்‌ 
அங்கே அவைகளைக்‌ 
சமாதானபலிகளாகச்‌ செலுத்தக்கடவர்கள்‌” 
(லேவி 17:5) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ 


ங்ரவேல்‌ புத்திரர்‌ 
பக பாத்தத்க வெளியிலே 
பலியிட்டபோது, அந்தப்‌ பலிகளை 
கர்த்தருக்கு பலியிடாமல்‌, விக்கிரகங்களுக்கு 
பலியிட்டார்கள்‌. அவர்கள்‌ கர்‌ 
ஜனம்‌. அவர்கள்‌ 
விக்கிரகங்களுக்கு 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
ஆசரிப்புக்கூடாரவாசலில்‌ ஆசாரியனிடத்தில்‌ 
கொண்டு வரவேண்டும்‌. ஆசாரியன்‌ அந்த 
பலிகளை கர்த்தருடைய சந்நிதியில்‌ 
கர்த்தருக்கு சமாதான பலிகளாக 
செலுத்தவேண்டும்‌. 


ஆசரிப்புக்கூடார 

கர்த்தருடைய பலிபீடத்தில்‌ செலுத்தப்படாத 

பலிகளெல்லாம்‌ கர்த்தருடைய பிரமாணத்தை 
காரியமாகவே இருக்கிறது. 
செலுத்தப்படாமல்‌, 
செலுத்தப்படும்‌ 

கர்த்தருடைய பார்வையில்‌ 

பாவமாயிருக்கிறது. 


“பாளயத்துக்குள்ளேயாகிலும்‌. 
புறம்பேயாகிலும்‌ அதைக்‌ 
கொன்றால்‌, அது அந்த மனிதனுக்கு 
இரத்தப்பழியாக எண்ணப்படும்‌. 
அந்த மனிதன்‌ இரத்தம்‌ சிந்தினபடியால்‌, 
தன்‌ ஜனத்தில்‌ இராமல்‌ அறுப்புண்டு 
போவான்‌” (லேவி 17:4) என்று கர்த்தர்‌ 


சொல்லுகிறார்‌. 

ன்‌ 
தொலககக. நகம்‌ அதற 
பலிசெலுத்துவது பாவமான காரியம்‌. 
இதற்கு மரணதண்டனை விதிக்கப்படுகிறது. 
எல்லாப்‌ பலிகளுமே கர்த்தருடைய 
வாசஸ்தலத்துக்கு முன்பாகவே செலுத்தப்பட 
வேண்டும்‌. ந்த வாக்கியமும்‌, 
உபா 127521 ஆகிய வசனங்களும்‌. 
முரண்படவில்லை. 


மிகப்பெரிய 


பாளயத்துக்குப்‌ 


வனைத்‌ தவிர 


விக்கிரகங்களுக்கு 
விக்கிரகார ண 


எண்ணப்படும்‌. 
ங்களுக்‌ பலியிடுவது 
கொலைசெய்கிற குற்றத்திற்கு சமமானது. 


“மாட்டை வெட்டுகிறவன்‌ மனுஷனைக்‌ 
கொல்லுகிறவனாகவும்‌, ஆட்டைப்‌ 
பலியிடுகிறவன்‌ நாயைக்‌ 
கழுத்தறுக்கிறவனாகவும்‌, காணிக்கையைப்‌ 
படைக்கிறவன்‌ பன்றி இரத்தத்தைப்‌ 
படைக்கிறவனாகவும்‌, தூபங்காட்டுகிறவன்‌ 
விக்கிரகத்தை ஸ்தோத்திரிக்கிறவனாகவும்‌ 
இருக்கிறான்‌: இவர்கள்‌ தங்கள்‌ வழிகளையே 
தெரிந்துகொள்ளுகிறார்கள்‌: இவர்களுடைய 

ஆத்துமா தங்கள்‌ அருவருப்புக்களின்மேல்‌ 
விருப்பமாயிருக்கிறது”' (ஏசா 66:3). 





லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


கர்த்தருடைய பிரமாணத்திற்கு 
கீழ்ப்படியாமல்‌ பலியிடுவது இரத்தப்பழியாக 
எண்ணப்படுகிறது. அவ்வாறு பலியிடுகிற 
மனிதன்‌ இரத்தம்‌  சிந்துகிறான்‌. அவன்‌ 
கொலைப்பாதனாயிருக்கிறான்‌. கர்த்தர்‌ 


என்று சொல்லி கர்த்தர்‌ கட்டளையிடுகிறார்‌. 


இஸ்ரவேல்‌ குும்பத்தாரில்‌ எவனாகிலும்‌ 
மாட்டையாவது, செம்மறியாட்டையாவது. 
வெள்ளாட்டையாவது ஆரரிப்ுக்‌ 
கூடாரவாசலாகிய கர்த்தருடைய 
வாசஸ்தலத்துக்குமுன்பாக, கர்த்தருக்குச்‌ 
செலுத்தும்படி கொண்டுவராமல்‌, 
பாளயத்துக்குள்ளேயாகிலும்‌ பாளயத்துக்குப்‌ 
புறம்பேயாகிலும்‌ வ்‌ கொன்றால்‌, அது 
அந்த மனிதனுக்‌ இரத்தப்பழியாக 
எண்ணப்படும்‌ (லேவி 7 :3,4) என்று கர்த்தர்‌ 


சொல்லுகிறார்‌. 


இஸ்ரவேல்‌ 
பிரமாணத்திற்கு 
அவர்கள்‌ 
புக்திவைராக்கியமாயிருக்கிறார்கள்‌. 
இஸ்ரவேலின்‌ பன்னிரண்டு கோத்திரத்தாரில்‌, 
இரண்டரை கோத்திரத்தார்‌, யோர்தானுக்கு 
அக்கரையிலே ஒரு பலிபீடம்‌ கட்டினார்கள்‌. 
இஸ்ரவேலின்‌ மற்ற கோத்திரத்தார்‌ அதைக்‌ 
கேள்விப்பட்டு, அவர்கள்மீது யுத்தம்பண்ண 
புறப்பட்டுப்போனார்கள்‌. 

“கானான்தேசத்தில்‌ இருக்கிற 
யோர்தானின்‌ எல்லைகளுக்கு வந்தபோது, 
ரூபன்‌ புத்திரரும்‌ காத்‌ புத்திரரும்‌ மனாசேயின்‌ 

கோத்திரத்தாரும்‌, அங்கே 
ன்‌ ஓரத்திலே பார்வைக்குப்‌ 
பீடத்தைக்‌ கட்டினார்கள்‌. 


புத்திரர்‌ கர்த்தருடைய 
கீழ்ப்படிகிறார்கள்‌. 
கர்த்தர்மீது 


QOODNENS 
PUBLISHERS 


ரூபன்‌ புத்திரரும்‌ காத்‌ புத்திரரும்‌ மனாசேயின்‌ 
கோத்திரத்தாரும்‌ கானான்‌ 


பீடத்தைக்‌ கட்டினார்கள்‌ என்று இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ கேள்விப்பட்டார்கள்‌. அவர்கள்‌ 
அதைக்‌ கேள்விப்பட்டபோது, இஸ்ரவேல்‌ 
புத்திரரின்‌ சபையாரெல்லாரும்‌ அவர்களுக்கு 
விரோதமாய்‌ யுத்தம்பண்ணும்படி சீலோவிலே. 
கூடினார்கள்‌" (யோசு 22:10-12. 


இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ சரித்திரத்திலே, 

கர்த்தர்மீதுள்ள 
குறைந்து 
கர்த்தருடைய 
ய்‌ கீழ்ப்படியாமல்‌, 


ப்தி 
போயிற்று, 
பிரமாணத்திற்கு 
தங்களுடைய 
முக்கியத்துவம்‌ 


அவர்களுக்கு. 
வைராக்கியம்‌ 
அவர்கள்‌ 


விக்கிரகங்களுக்கு 
பலிபீடங்களும்‌, மேடைகளும்‌ காணப்பட்டது. 
இஸ்ரவேல்‌ தேசத்தின்‌ ராஜாக்களில்‌ பலர்‌ 
கர்த்தர்மீது, பக்திவைராக்கியமாயிருந்து 
விக்கிரங்களை உடைத்துப்போட்டார்கள்‌. 
அவர்களுடைய காலத்தில்கூட மேடைகள்‌ 
அகற்றப்படாமலும்‌, அழிக்கப்படாமலும்‌ 
இருந்தது. 


இஸ்ரவேல்‌. நேசத்தில்‌. 
விக்கிரகாராதனை முற்றிலுமாய்‌ 
ஒழிக்கப்படவில்லை. அங்கே  மேடைகளும்‌, 
தோப்பு விக்கிரகங்களும்‌ இருந்தது. 
பிற்காலத்தில்‌ இவை இஸ்ரவேல்‌. 
ஜனத்தார்‌ மத்தியிலே விக்கிரகாராதனை 
பிரவேசிப்பதற்கு வழிவகுத்து கொடுத்தது. 


விக்கிரகங்களுக்கு 
செலுத்தக்கூடாது என்றும்‌, 
அவர்கள்‌ கர்த்தருக்கு மாத்திரமே பலிகளை 
செலுத்த வேண்டும்‌ என்றும்‌, அவர்கள்‌ 
தங்களுடைய பலிகளை  ஆசரிப்புக்கூடார 
வாசலில்‌ ஆசரியனிடத்தில்‌ கொண்டு வந்து 
கொடுக்கவேண்டும்‌ என்றும்‌, அவர்கள்‌ 
செலுத்தும்‌ பலிகள்‌ ஆசரிப்புக்கூடார 
வாசலிலுள்ள பலிபீடத்தில்‌ மாத்திரமே 
செலுத்தப்படவேண்டும்‌ என்றும்‌ கர்த்தர்‌ 
நித்திய கட்டளையாக சொல்லுகிறார்‌. 





லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


கர்த்தர்‌ மோசேயை நோக்கி, 
நீ இவர்களை நோக்கி: இஸ்ரவேல்‌ 
குடும்பத்தாரிலும்‌ உங்கள்‌ நடுவே தங்குகிற 
அந்நியர்களிலும்‌ எவனாகிலும்‌ சர்வாங்க 
த௲னபலி முதலானவைகளையிட்டு, அதை 
ஆசரிப்புக்‌ கூடாரவாசலிலே கர்த்தருக்குச்‌ 
செலுத்தும்படி கொண்டு வராவிட்டால்‌, அவன்‌ 
ராமல்‌  அறுப்புண்டு 

(லேவி 17:89) 


கர்த்தருக்‌ 
பிரமாணத்தின்‌ 
ஏற்பாட்டுக்காலத்து விசுவாசிகளாகிய நாமும்‌, 
விக்குரிய போதனைகளைக்‌ 
சுற்றுக்கொள்ளலாம்‌. புதிய ஏற்பாட்டுக்காலத்து, 
விசுவாசிகள்‌ கர்த்தருக்கு மிருகங்களை 
பலியிடவில்லை. நாம்‌ ஆவிக்குரிய பலிகளை 
செலுத்துகிறோம்‌. ஒரு குறிப்பிட்ட 
இடத்தில்தான்‌ கர்த்தரை ஆராதிக்கவேண்டும்‌ 
என்றும்‌, அங்கு மாத்திரமே நாம்‌ 
கர்த்தருக்கு, ஸ்தோத்திரபலிகளை 
ஏறெடுக்கவேண்டும்‌ என்றும்‌ எந்தவிதமான 
நியதிகளும்‌ நமக்கு கொடுக்கப்படவில்லை. 
புதிய ஏற்பாட்டுக்காலத்திலே 
நம்முடைய பலிகளை செலுத்துவதற்கு: 
பலிபீடங்களும்‌ இல்லை. பழைய ஏற்பாட்டுக்‌ 
காலத்து தேவாலயமும்‌ இப்போது இல்லை. 
ஒரு குறிப்பிட்ட இடத்தில்‌ மாத்திரமே 
கர்த்தரை ஆராதிக்கவேண்டுமென்று 
இயேசுகிறிஸ்துவின்‌ சுவிசேஷம்‌ நம்மைக்‌ 
கட்டுப்படுத்தவுமில்லை. 


கர்த்தரை 
ஒருமனதோடும்‌, ஒரே 
அவரை ஆராதிக்க 


ஆனாலும்‌ 
ஆராதிக்கிறவர்கள்‌ 
இருதயத்தோடும்‌ 
வேண்டும்‌. விசுவாசிகளாகிய நாம்‌ ஆவியின்‌ 
ஒற்றுமையைக்‌ காத்துக்கொள்ள வேண்டும்‌. 


கர்த்தராகிய 
நமக்கு, 

அவரே நம்முடைய 
ஆசரிப்புக்கூடாரமாகவும்‌ 


நம்‌ ய 
இயேசகிறிஸ்துவே 
பலிபீடமாயிருக்கிறார்‌. 
மெய்யான. 
இருக்கிறார்‌. 


“பரிசுத்த ஸ்தலத்திலும்‌, மனுஷரால்‌. 
அல்ல, கர்த்தரால்‌ ஸ்தாபிக்கப்பட்ட மெய்யான 
கூடாரத்திலும்‌ ஆசாரிய ஊழியஞ்‌: 
செய்கிறவருமாயிருக்கிற பிரதான ஆசாரியர்‌ 
நமக்கு உண்டு” (எபி 8:2). 


QOODNENS 
PUBLISHERS 


_ “நமக்கு. ஒரு பலிபீடமுண்டு, 
அதற்குரியவைகளை புசிக்கிறதற்குக்‌ 
கூடாரத்தில்‌ ஆராதனை செய்கிறவர்களுக்கு 
அதிகாரமில்லை" (எபி 13:10). 


பிதாவாகிய தேவன்‌ தம்முடைய 
குமாரனாகிய இயேசுகிறிஸ்துவின்‌ மூலமாக 
தம்மை நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார்‌. 
பிதாவானவர்‌ தம்முடைய குமாரன்‌ 
மூலமாக நம்‌ மத்தியிலே வாசம்பண்ணுகிறார்‌. 
நாம்‌ தேவனுக்கு ஏறெடுக்கும்‌ பலிகள்‌ 
எல்லாமே, இயேசுகிறிஸ்துவின்‌ மூலமாகவே 
அங்கீகரிக்கப்படுகிறது. 
கற்களைப்போல. 
மாளிகையாகவும்‌, 
தேவனுக்குப்‌ 
ஆவிக்கேற்ற 
செலுத்தும்படிக்குப்‌ 
சாரியக்கூட்டமாகவும்‌ 
கட்டப்பட்டுவருகிறீர்கள்‌" பேது 2:5). 


மூலமாய்‌ 


இரத்தம்‌ புசிக்கவேண்டாம்‌ 
லேவி 17:10-16 


லேவி. 1710. இஸ்ரவேல்‌ 
குடும்பத்தாரிலூம்‌ உங்களுக்குள்‌ தங்கும்‌ 
அத்தியர்களிலும்‌ எவனாகிலும்‌ இரத்தம்‌ 
என்னப்பட்டதைப்‌ புசித்தால்‌, 
இரத்தத்தைப்‌ புசித்த அவனுக்கு. 
விரோதமாக நான்‌ என்‌ முகத்தைத்‌ 
திருப்பி, அவன்‌ தன்‌ ஜனத்தில்‌ 
இராதபடிக்கு. அவனை 
அறுப்புண்டுபோகப்பண்ணுவேன்‌. 


லேவி 1741. மாம்சத்தின்‌ உயிர்‌ 
எர்த்‌ இருக்கிறது; நான்‌ அதை: 
ங்களுக்குப்‌ பலிபீடத்தின்மேல்‌ 
ங்கள்‌ ஆத்துமாக்களுக்காகப்‌' 
பாவதிவிர்த்தி. செய்யும்படி.க்குக்‌ 
கட்டனையிட்டேன்‌; ஆத்துமாவிற்காகப்‌ 
பாவதிவிர்த்தி செய்கிறது இரத்தமே. 


கேவி 17:12. அதினிமித்தம்‌ உங்களில்‌ 
ஒருவனும்‌ இரத்தம்‌ புசிக்க வேண்டாம்‌, 
உங்கன்‌ நடுவே தங்குகிற அத்தியனும்‌ 
இரத்தம்‌ புசிக்க வேண்டாம்‌ என்று 
'இஸ்ரவேல்‌ புத்திரருக்குச்‌ சொன்னேன்‌. 





லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


லேவி 17:18. இஸ்ரவேல்‌ புத்திரரிலும்‌ 
உங்களுக்குள்‌. தங்குகிற 
அத்தியர்களிலும்‌ எவனாகிலும்‌ 
புசிக்கத்தக்க ஒரு மிருகத்தையாவது 
ஒரு பட்சியையாவது வேட்டையாடிப்‌ 
பிடித்தால்‌ அவன்‌ அதின்‌ இரத்தத்தைச்‌. 
சித்தப்பண்ணி, மண்ணினால்‌ அதை 
மூடக்கடவன்‌. 


லேவி 17:44. சுகல மாம்சத்துக்கும்‌ 
இரத்தம்‌ உயிராயிருக்கிறது; இரத்தம்‌ 
ஜீவனுக்குச்‌ சமானம்‌; ஆகையால்‌ எத்த 
மாம்சத்தின்‌: இரத்தத்தையும்‌ 
புசிக்கவேண்டாம்‌; சகல மாம்சத்தின்‌ 
உயிரும்‌ அதின்‌ இரத்தத்தானே; அதைப்‌ 
புசிக்கிற எவனும்‌ அறுப்புண்டுபோவான்‌ 
என்று. இஸ்ரவேல்‌ புத்திரருக்குச்‌. 
சொன்னேன்‌. 


லேவி 17:15. தானாய்‌ இறந்து 
போனதையாவது, பீறுண்டதையாவது, 
புசித்தவன்‌ 

சுதேசியானாலும்‌ 

தன்‌ வஸ்திரங்களைத்‌: 

தண்ணீரில்‌ முழுகி, சாயங்காலம்மட்டும்‌ 
தீட்டாயிருப்பானாக; மின்பு 
சுத்தமாயிருப்பான்‌. 


லேவி 1716. அவன்‌ தன்‌ 
வஸ்திரங்களைத்‌ தோய்க்காமலும்‌, 
ஸ்நானம்‌ பண்ணாமலும்‌ இருந்தால்‌, தன்‌ 
அக்கிரமத்தைச்‌ சுமப்பான்‌ எண்று சொல்‌ 
என்றார்‌. 
இரத்தம்‌  புசிப்பதற்கு விரோதமாக. 
கர்த்தர்‌ தம்முடைய பிரமாணத்தை 
சொல்லுகிறார்‌. இந்தப்‌ பிரமாணம்‌. 
ஏற்கெனவே சொல்லப்பட்டு, இங்கு 
மறுபடியுமாய்‌ உறுதிபண்ணப்படுகிறது. 


“கொழுப்பையாவது இரத்தத்தையாவது 
புசிக்கலாகாது: இது உங்கள்‌ 
வாசஸ்நலங்கள்‌ எங்கும்‌ உங்கள்‌ 
தலைமுறைதோறும்‌ நித்திய 
கட்டளையாயிருக்கும்‌" (லேவி 3:17) 


“உங்கள்‌ வாசஸ்தலங்களில்‌ எங்கும்‌ 
யாதொரு பறவையின்‌ இரத்தத்தையாவது. 
யாதொரு மிருகத்தின்‌ இரத்தத்தையாவது 
புசிக்கலாகாது” (லேவி 7:26) 


பிரமாணம்‌ நோவாவின்‌. 
சொல்லப்பட்டிருக்கிறது. 
அதின்‌ உயிராகிய 
புசிக்கவேண்டாம்‌" 


_ இந்தப்‌ 


புத்திரர்‌ இரத்தம்‌ 
என்று கர்த்தர்‌ இங்கு 
மறுபடியுமாய்ச்‌ சொல்லுகிறார்‌. அவர்கள்‌ 
ஏன்‌ இரத்தத்தைப்‌ புசிக்கக்கூடாது. 
என்பதற்கான காரணத்தையும்‌ கர்த்தர்‌ 
இங்கு தெளிவுடடுத்துகிறார்‌. 


மாம்சத்‌ உமிர்‌ இரத்தத்தில்‌ 
இருக்கிறது: நான்‌ அதை உங்களுக்குப்‌ 
பலிபீடத்தின்மேல்‌ உங்கள்‌ 
ஆத்துமாக்களுக்காகப்‌ பாவறிவிர்த்தி 
செய்யும்படிக்குக்‌ கட்டளையிட்டேன்‌; 
ஆத்துமாவிற்காகப்‌ பாவநிவிர்த்தி செய்கிறது. 
இரத்தமே. அதினிமித்தம்‌ உங்களில்‌ ஒருவனும்‌. 
இரத்தம்‌ புசிக்க வேண்டாம்‌, உங்கள்‌ நடுவே 
தங்குகிற அந்நியனும்‌ இரத்தம்‌ புசிக்க 
வேண்டாம்‌ என்று இஸ்ரவேல்‌ புத்திரருக்குச்‌ 
சொன்னேன்‌” (லேவி 17:1112) என்று கர்த்தர்‌ 


புசிக்கக்கூடாது. 


உயிர்‌ 
என்னும்‌ 
காரணத்திற்காகத்தான்‌ இரத்தம்‌ 
தடைபண்ணப்பட்டிருக்கிறது. 

மிகப்பெரிய பாவம்‌ 
ஏற்பாட்டிலும்‌ 


இரத்தத்தில்‌: 
இந்தக்‌ 
புசிப்பது 


இது 
17:1,14). 
இரத்தம்‌ 
தடைபண்ணப்பட்டிருக்கிறது. 

(அப்‌ 15:20, 28-29). 


(லேவி 


பிரமாணத்தை 
கடினமான 
கர்த்தர்‌ 
இஸ்ரவேல்‌ 


இந்தப்‌ 
மீறுகிறவர்களுக்கு கர்த்தர்‌ 
தண்டனையைக்‌ கொடுக்கிறார்‌. 
மோசேயை நோக்கி, 
குடும்பத்தாரிலும்‌ உங்களுக்குள்‌ தங்கும்‌ 
அந்நியர்களிலும்‌ எவனாகிலும்‌ இரத்தம்‌ 
என்னப்பட்டதைப்‌ புசித்தால்‌, இரத்தத்தைப்‌ 
புசித்த அவனுக்கு விரோதமாக நான்‌ 
என்‌ முகத்தைத்‌ திருப்பி, அவன்‌ 
தன்‌ ஜனத்தில்‌ இராதபடிக்கு 
அவனை. அறுப்புண்டுபோகுப்பண்ணுவேன்‌" 
லேவி 17:10) என்று சொல்லுகிறார்‌. 





லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


ஆற்துமாவிற்காக பாவநிவிர்த்தி 
செய்கிறது இரத்தமே. பாவத்தின்‌ சம்பளம்‌ 
மரணம்‌. பாவம்‌ செய்கிறவன்‌ மரணத்திற்கு 
பாத்திரவானாயிருக்கிறான்‌. ல்‌ 
பலியாக செலுத்தப்படும்‌. 
கொல்லப்படவேண்டும்‌. மாம்சத்தின்‌ 
இரத்தத்திலிருக்கிறது. 
ஜனங்களுடைய 
பாவநிலிர்த்தி செய்கிறது. 


ஆத்துமாக்களுக்காக 


மனுஷன்‌ 


அதன்‌ 


ஒரு 
கொல்லும்போது, இரத்தத்தைப்‌ 
புசிக்காமல்‌, அதை முழுவதுமாக கீழே 
சிந்திவிடவேண்டும்‌. “இஸ்ரவேல்‌ புத்திரரிலும்‌ 
உங்களுக்குள்‌ தங்குகிற அந்நியர்களிலும்‌ 
எவனாகிலும்‌ புசிக்கத்தக்க ஒரு 
மிருகத்தையாவது. ஒரு பட்சியையாவது 
வேட்டையாடிப்‌ பிடித்தால்‌, அவன்‌ அதின்‌ 
இரத்தத்தைச்‌ சிந்தப்பண்ணி, மண்ணினால்‌ 
அதை மூடக்கடவன்‌" (லேவி 1713) என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 

பலியாக செலுத்தப்படும்‌ மிருகத்தின்‌ 
இரத்தத்தை. ..... பஜிபீடத்தின்மீது 
தெளிக்கவேண்டும்‌ அல்லது பூசவேண்டும்‌ 
அல்லது ஊற்றவேண்டும்‌. “மாம்சத்தின்‌ 
உயிர்‌ இரத்தத்தில்‌ இருக்கிறது: 
நான்‌ அதை உங்களுக்குப்‌ பலிபீடத்தின்மேல்‌ 
உங்கள்‌ ஆத்துமாக்களுக்காகப்‌ 
பாவநிவிர்த்தி. ய்யும்டிக்குக்‌ 
கட்டளையிட்டேன்‌; 
பாவநிவிர்த்தி 
(லேலி 17:11) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 

“நியாயப்பிரமாணத்தின்படி 
கொஞ்சங்குறைய எல்லாம்‌ இரத்தத்தினாலே 
சுத்திகரிக்கப்படும்‌: இரத்தஞ்சிந்துதலில்லாமல்‌ 
மன்னிப்பு உண்டாகாது" (எபி 9:22). 


மாம்சத்துக்கும்‌ இரத்தம்‌ உயிராயிருக்கிறது:: 
இரத்தம்‌ ஜீவனுக்குச்‌ சமானம்‌: ஆகையால்‌ 
எந்த மாம்சத்தின்‌ இரத்தத்தையும்‌ 
புசிக்கவேண்டாம்‌: சகல மாம்சத்தின்‌ உயிரும்‌ 
அதின்‌ இரத்தந்தானே: அதைப்‌ புசிக்கிற 
எவனும்‌ அறுப்புண்டுபோவான்‌ என்று 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்குச்‌ சொன்னேன்‌" 
(லேவி 17:14) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


கர்த்தரே பாவநிவாரண பலியின்‌ 
பிரமாணத்தைநியமித்திருக்கிறார்‌. இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ இரத்தத்தைப்‌ புசிக்கக்கூடாது என்று 
கட்டளையிட்டு, கர்த்தர்‌ பாவநிவாரண 
பலியின்‌ பிரமாணத்தை கனம்பண்ணுகிறார்‌. 


பாவநிவாரண பலியின்‌ 
சடங்காச்சார பிரகாரமானது என்றும்‌, 
ஏற்பாட்டுக்காலத்து விசுவாசிகளை 
பிரமாணம்‌ கட்டுப்படுத்தாது 
வேதபண்டிதர்களில்‌ சிலர்‌ விளக்கம்‌ 
சொல்லுகிறார்கள்‌. நம்முடைய கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்துவின்‌ இரத்தம்‌ மாத்திரமே 
நம்முடைய பாவங்களை நிவிர்த்தி 
பண்ணுகிறது. காளை வெள்ளாட்டுக்கடா 
ஆகியவற்றின்‌ இரத்தம்‌, கிறிஸ்துவின்‌ 
இரத்தத்திற்கு அடையாளமாக மாத்திரமே 
இருக்கிறது. ஆகையினால்‌ இரத்தத்தைப்‌ 
புிபதினல்‌ தவறு ஒன்றுமில்லை 
என்றும்‌ வேதபண்டிதர்களில்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 


பிரமாணம்‌ 
பதிய 
இந்தப்‌ 
என்றும்‌ 


ஏற்பாட்டுக்காலத்தில்‌, 
நம்முடைய 
பாவநிவிர்த்தி 
அந்த இரத்தத்தை 
ஆரோக்கியத்திற்காக 
'வேறபண்டிதர்களில்‌ 


புதிய 
மிருகங்களின்‌ இரத்தம்‌: 
ஆத்துமாக்களுக்காக, 
செய்யாதபடியினால்‌, 
நம்முடைய சரீர 
புசிக்கலாம்‌ என்றும்‌ 
சிலர்‌ சொல்லுகிறார்கள்‌. 


வைத்த 


கருத்து வேறுபாடு உள்ளது. அமெரிக்க 
தேசத்தைச்‌ சேர்ந்த. கர்த்தருடைய 
பிள்ளைகள்‌ மிருகங்களின்‌ இரத்தத்தைப்‌ 
புசிப்பதில்லை. ஐரோப்பிய தேசங்களை 
சேர்ந்த கர்த்தருடைய பிள்ளைகள்‌ 
மிருகங்களின்‌ இரத்தத்தைப்‌ புசிக்கிறார்கள்‌. 
முறையாக பலியிடப்படாத மிருகங்களைப்‌ 
புசிப்பதற்கு விரோதமான பிரமாணத்தையும்‌ 
கர்த்தர்‌ மோசேயினிடத்தில்‌ சொல்லுகிறார்‌. 


ப்‌ பசிக்‌ 
றட கக்க ட 


கர்த்தர்‌ மோசேயை நோக்கி, “தானாய்‌ 
இறந்துபோனதையாவது. பீறுண்டதையாவது. 
புசித்தவன்‌ எவனும்‌, அவன்‌ சுதேசியானாலும்‌ 
பரதேசியானாலும்‌, தன்‌ வஸ்திரங்களைத்‌: 
தோய்த்து. தண்ணீரில்‌ முழுகி, 
சாயங்காலம்மட்டும்‌ தீட்டாயிருப்பானாக; பின்பு 
சுத்தமாயிருப்பான்‌. 
வஸ்திரங்களைத்‌ 
ஸ்நானம்‌ பண்ணாமலும்‌. 

சுமப்பான்‌ என்று சொல்‌” 

(லேவி 17:15,76) என்று சொல்லுகிறார்‌. 





லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


இஸ்ரவேல்‌ 
புறஜாதியாருடைய 
செய்யக்கூடாது. 
சொல்லுகிறார்‌. 
விபசாரத்திற்கு விரோதமான பிரமாணம்‌ 
(லேவி 19:6-18), மிருகத்தைப்‌ புணருவது, 
விக்கிரகாராதனை 
விரோதமான பிரமாணம்‌ 
கானான்‌ தேசத்தார்‌ 
காரியங்களை செய்து 
'தீட்டுப்படுத்தினதினால்‌ 
அழிந்துபோனார்கள்‌ (லேவி 19:24-30). 


கர்த்தருடைய 
கட்டளைகளும்‌ 
லேவி 18:1-5 


நியமங்களும்‌ 


லேவி 18:1. பின்னும்‌ கர்த்தர்‌ மோசேயை. 
நோக்கி: 


லேவி 18:2. நீ இஸ்ரவேல்‌ புத்திரருக்குச்‌ 
சொல்ல்‌ வேண்டியது என்னவென்றால்‌: 


நான்‌ உங்கள்‌ தேவனாகிய கர்த்தர்‌. 
லேவி 18:3. நீங்கள்‌ குடியிருந்த 
எகிப்துதேசத்தாருடைய 
செய்கையின்படி. செய்யாமலும்‌, நான்‌ 
உங்களை அழைத்துப்‌ போகிற கானான்‌ 
தேசத்தாருடைய செய்கையின்படி. 
செய்யாமலும்‌, அவர்களுடைய 
முறைமைகளின்படி. நடவாமலும்‌, 


லேவி 18:4. 
'தியாயங்களின்‌ படி. 
என்னுடைய கட்டளைகளைக்‌ 
கைக்கொண்டு நடவுங்கள்‌; நான்‌ 
உங்கள்‌ தேவனாகிய கர்த்தர்‌. 


என்னுடைய 
செய்து, 


QOODNENS 
PUBLISHERS 


கேவி 185. 
கட்டளைகளையும்‌ 
தியாயங்கணையும்‌ 
கைக்கொள்ளக்கடவீர்கள்‌; 
அவைகவின்படி செய்கிறவன்‌ எவனும்‌ 
அவைகளால்‌ பிழைப்பான்‌; நாண்‌ 
கர்த்தர்‌. 


ஆகையால்‌ 


இதுவரையிலும்‌ சடங்காச்சார 
ரீதியான பிரமாணங்களையும்‌, சுத்திகரிப்பு 
முறைகளையும்‌ சொன்னார்‌. இப்போதோ 
கர்த்தர்‌ நீதிநெறி பிரமாணங்களைப்பற்றி 
இந்த அதிகாரத்தில்‌ சொல்லுகிறார்‌. 


பழைய ஏற்பாட்டுக்காலத்தில்‌ 
சொல்லப்பட்ட சடங்காச்சார பிரமாணங்கள்‌, 
புதிய ஏற்பாட்டுக்காலத்து விசுவாசிகளாகிய 
நமக்கு அடையாளங்க ளாகயிருக்கிறது. 
ஆனாலும்‌, பழைய ஏற்பாட்டுக்காலத்தில்‌ 
சொல்லப்பட்ட நீதிநெறி பிரமாணங்கள்‌, புதிய 
ஏற்பாட்டுக்காலத்து விசுவாசிகளாகிய நாமும்‌ 
கீழ்ப்படியவேண்டிய 
பிரமாணங்களாயிருக்கிறது. 


கர்த்தர்‌ 


சடங்காச்சார பிரமாணங்கள்‌ நமக்கு 
அடையாளம்‌. நீதிநெறி பிரமாணங்களோ 
நாம்‌ கைக்கொள்ள வேண்டிய 
கட்டளைகளும்‌, நியாயங்களாயும்‌ 
இருக்கிறது. 
கர்த்தரே இந்தப்‌ பிரமாணத்தை 
சொல்லுகிறார்‌. இஸ்ரவேல்‌ ஜனத்தாருக்கு 
கட்டளைகளையும்‌ நியாயங்களையும்‌ 
கொடுக்கும்‌ அதிகாரம்‌ கர்த்தருக்குள்ளது. 
ஏனென்றால்‌, கர்த்தர்‌ அவர்கள்‌ 
தேவனாயிருக்கிறார்‌. கர்த்தர்‌ தம்மைப்பற்றிச்‌ 
சொல்லும்போது, “நான்‌ உங்கள்‌ தேவனாகிய 
கர்த்தர்‌" (லேவி 18:2) என்று சொல்லுகிறார்‌. 


தெய்வீக 
இலவே புத்திரருக்கு 
தம்முடைய நியாயங்களையும்‌, 
கட்டளைகளையும்‌ சொல்லுகிறார்‌. 
நான்‌ உங்கள்‌ தேவனாகிய கர்த்தர்‌" என்னும்‌ 
அதிகாரத்தில்‌ 

இடங்களில்‌. 


கர்த்தர்‌ ம்முடைய 


அறிக்‌ 


(லேவி 18:2 4,30). 





லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ எகிப்து 
தேசத்தின்‌ அடிமைத்தனத்திலே இருந்தார்கள்‌. 
எகிப்து தேசம்‌ விக்கிரகாராதனை நிரம்பிய 
தேசம்‌. சர்ர்‌ இக இஸ்ரவேல்‌ புத்திரரை 
எகிப்தின்‌ மத்தனத்திலிருந்து. 
விடுவித்து, கானான்‌. தேசத்திற்கு வழிநடத்தி 
கொண்டு போகிறார்‌. 


கானான்‌ தேசமும்‌ விக்கிரகாராதனை 
நிரம்பிய தேசம்‌. அங்கே அசுத்தமான 
அருவருப்புக்கள்‌ ஏராளமாயிருக்கிறது. 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ கர்த்தருக்கு. 
பரிசுத்தமான. ஜாதியார்‌. அவர்கள்‌ 
புறஜாதியாரின்‌ பழக்க வழக்கங்களை 
பின்பற்றி. தங்களை 
அசுத்தம்பண்ணிக்கொள்ளக்கூடாது. 


கர்த்தர்‌ தம்முடைய நியாயங்களையும்‌ 
கட்டளைகளையும்‌ மோசேமினிடத்தில்‌ 
சொல்லுகிறார்‌. கர்த்தர்‌ மோசேயை நோக்கி, 
“நீ இஸ்ரவேல்‌ புத்திரருக்குச்‌ சொல்ல 
வேண்டியது என்னவென்றால்‌" (லேவி 18:,2) 
என்று சொல்லி தம்முடைய நீதிநெறி 
பிரமாணங்களை சொல்ல ஆரம்பிக்கிறார்‌ 


நான்‌ உங்கள்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
நங்கள்‌. குடியிருந்த எகிப்துதேசத்தாருடைய 
செய்கையின்படி செய்யாமலும்‌, நான்‌ 
உங்களை அழைத்துப்‌ போகிற கானான்‌ 
தேசத்தாருடைய செய்கையின்படி 
செய்யாமலும்‌, ்‌ 
முறைமைகளின்படி நடவாமலும்‌, 
நியாயங்களின்படி செய்து, 
கட்டளைகளைக்‌ கைக்கொண்டு நடவுங்கள்‌; 
நான்‌ உங்கள்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
(லேவி 18:34) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
குடியிருந்த எகிப்து 
விக்கிரகாராதனையினால்‌ 
தீட்டுப்படுத்திக்‌ கொள்ளக்கூடாது. 


பாலும்‌ தேனும்‌ ஓடுகிற செழிப்பான தேசம்‌. 
அதே வேளையில்‌ அந்த தேசம்‌ 
விக்கிரகாரதனை நிரம்பிய தேசம்‌. 


QOODNENS 
PUBLISHERS 


ஜனத்தார்‌ கானான்‌ 
பிரவேசிக்கும்போது, அந்த 
விக்கிரகாராதனையினாலும்‌, 
அகத்தங்களினாலும்‌, அருவருப்புக்களினாலும்‌ 
தங்களை  தீட்டுப்படுத்திக்கொள்ளக்கூடாது. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ தமக்கு பரிசுத்த 
என்று கர்த்தர்‌ 


ஜாதியாயிருக்கவேண்டும்‌ 
அவர்களுக்கு 


விக்கிரகாராதனையைப்பற்றியும்‌, 
அருவருப்புக்களைப்பற்றியும்‌ அவர்களுக்கு 
எச்சரிப்பாய்ச்‌ சொல்லுகிறார்‌. 
இஸ்ரவேல்‌. 
புறஜாதியாருடைய செய்கையின்படியும்‌, 
முறைமையின்படியும்‌ செய்யாமலிருந்தால்‌ 
மாத்திரம்‌ போதாது. அவர்கள்‌ கர்த்தருடைய 
நியாயங்களின்‌ படியும்‌ செய்யவேண்டும்‌. 
அவர்கள்‌ கர்த்தருடைய கட்டளைகளை 
கைக்கொண்டு நடக்கவும்‌ வேண்டும்‌. 


னத்தார்‌ 


எல்லோரும்‌ பாவம்‌ செய்து ஏகமாய்க்‌ 
கெட்டுப்போயிருக்கிறார்கள்‌. தன்னிடத்தில்‌ 
பாவமில்லை என்று யாராலும்‌ சொல்ல 
முடியாது. பாவமே இல்லாத பரிபூரணமான 
பரிசுத்த மனுஷன்‌ ஒருவனுமில்லை. 
ஆனாலும்‌ நம்முடைய ஜீலியத்திலே நாம்‌ 
கர்த்தருடைய நியாயங்களின்டி செய்ய 
வேண்டும்‌. அவருடைய கட்டளைகளை 
உண்மையாய்க்‌ கைக்கொண்டு 
நடக்கவேண்டும்‌. 


நம்முடைய ஜீவியத்தில்‌ பரிபூரணமான 
பரிசுத்தம்‌ காணப்படாவிட்டாலும்‌, நாம்‌ 
கர்த்தருடைய கட்டளைகளை உண்மையாய்க்‌ 
கைக்கொண்டு நடக்கும்போது. நம்முடைய 
மனதிலே. ஆறுதலும்‌ சந்தோஷமும்‌ 
உண்டாகும்‌. நம்முடைய ஆவிக்குரிய 
ஜீவியத்தில்‌ ஆறுதலையும்‌ சந்தோஷத்தையும்‌ 
பெற்றுக்கொள்‌ எவேண்டுமென்றால்‌, 
கர்த்தருடைய கட்டளைகளைக்‌ 
கைக்கொண்டு, அவருடைய 
வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடப்பதை தவிர 
வேறு வழி எதுவுமில்லை. 

“ஆகையால்‌ என்‌ கட்டளைகளையும்‌ 
நியாயங்களையும்‌ 
அவைகளின்படி 
ளால்‌ 
18:5) 


என்‌ 

கைக்கொள்ளக்கடவீர்கள்‌; 
செய்கிறவன்‌ எவனும்‌ 
பிழைப்பான்‌; நான்‌ கர்த்தர்‌” 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


(லேவி 





லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


மோசே rr 
நீதியைக்குறித்து: இவைகளைச்‌ 
செய்கிறமனுஷன்‌ இவைகளால்‌ பிழைப்பான்‌ 
என்று எழுதியிருக்கிறான்‌" (ரோம 10:5). 
நியாயப்பிரமாணமோ 
அவைகளைச்‌ 
அவைகளால்‌ 


விசுவாசத்திற்குரியதல்ல; 
செய்கிற மனுஷனே 
பிழைப்பான்‌” (கலா 312). 

நியாயப்பிரமாணத்தை செய்கிற 
மனுஷன்‌. அவைகளால்‌ பிழைப்பான்‌ 
என்பது சத்தியமான வார்த்தை. 
ஆனாலும்‌ ஒருவராலும்‌ 
நியாயப்பிரமாணத்திலே பிழைக்க முடியாது. 
நியாயப்பிரமாணத்தினால்‌ ஜீவிப்பது என்பது 
வேறு, நியாயப்பிரமாணத்திலே ஜிவிப்பது 
என்பது வேறு. நியாயப்பிரமாணம்‌ நமக்கு: 
ஜீவனைக்‌ கொடுக்காது. ஏனென்றால்‌ 
யாராலும்‌ நியாயப்பிரமாணத்திற்கு 
பரிபூரணமாய்க்‌ கீழ்ப்படிய முடியாது. எந்த ஒரு 
மனுஷனாலும்‌. நியாயப்பிரமாணத்தின்‌ 
கட்டளைகைளை முழுமையாய்க்‌ 
கைக்கொள்ள முடியாது. 


ஏற்பாட்டுக்காலத்து. 
நியாயப்பிரமாண த்தை 


பு 
க்விக்‌ நாம்‌ 
சார்ந்து ஜீவியாமல்‌, நம்முடைய கர்த்தராகிய 


இயேசுகிறிஸ்துவின்‌ கிருபையை சார்ந்து 
ஜீவிக்கவேண்டும்‌. நம்முடைய 
சுயகிரியைகளினால்‌ வரும்‌ நீதியின்மீது நாம்‌ 
சார்ந்திராமல்‌, இபேசுகிறிஸ்துவினுடைய 
கிருபையின்மீது சார்ந்திருக்கவேண்டும்‌. 


நியாயப்பிரமாணத்திற்குக்‌ 
கீழ்ப்பட்டிருக்க 
நியாயப்பிரமாணம்‌ 
கேட்கவில்லையா? 
சொல்லுங்கள்‌. ஆபிரகாமுக்கு. 
குமாரர்‌ இருந்தார்கள்‌ 
எழுதியிருக்கிறது: 


சுயாதீனமுள்ளவளிடத்தில்‌ 
(கலா 4:21,22). 


விபசாரம்‌ செய்யாதிருப்பாயாக 


இனமாகிய ஒருத்தியை 
'நிர்வாணமாக்கும்படி. அவனைச்‌. 
'சேரலாகாது; நான்‌ கர்த்தர்‌. 


QOODNENS 
PUBLISHERS 


லேவி 18:7. உன்‌ தகப்பனையாவது 
உன்‌ தாயையாவது 
திர்வாணமாக்கலாகாது; அவன்‌ உன்‌ 
தாயானவள்‌; அவனை 
'நிர்வாணமாக்கலாகாது. 


லேவி 18:8, உன்‌ தகப்பனுடைய 
மனைவியை  திர்வாணமாக்கலாகாதா; 
அது உன்‌ தகப்பனுடைய திர்வாணம்‌. 


லேவி 18:9, உன்‌ தகப்பனுக்காவது உன்‌: 
தாய்க்காவது வீட்டிலாகிலும்‌ 
புறத்திலாகிலும்‌ பிறந்த 
குமாரத்தியாகிய உன்‌ சகோதரியை 
திர்வாணமாக்கலாகாது. 


லேவி 18:10. உன்‌ குமாரனுடைய 
மகனையாவது. உன்‌ 
குமாரத்தியினுடைய  மகனையாவது 
நிர்வாணமாக்கலாகாது; அது 
உன்னுடைய திர்வாணம்‌. 


லேவி 1841. உன்‌ 
மனைவியினிடத்தில்‌ 
தகப்பனுக்குப்‌ பிறத்த 
நிர்வாணமாக்கலாகாது; 
உனக்குச்‌ சகோதரி. 


கேவி 18:12. உன்‌ தகப்பனுடைய 
சகோதரியை திர்வாணமாக்கலாகாது; 
அவன்‌ உன்‌ தகப்பனுக்கு நெருங்கின 
இனமானவன்‌. 


லேவி 18:18. உன்‌ தாமினுடைய 
சகோதரியை திர்வாணமாக்கலாகாது; 
அவன்‌ உன்‌ தாய்க்கு நெருங்கின 
இனமானவள்‌.. 


லேவி 18:14. உன்‌ தகப்பனுடைய 
சகோதரனை நிர்வாணமாக்கலாகாதூ; 
அவன்‌ மனைவியைச்‌ சேராயாக; அவன்‌ 
உன்‌ தகப்பனுடைய சகோதரி. 


லேவி 18:15. உன்‌ மருமகனை 
திர்வாணமாக்கலாகாது; அவன்‌ உன்‌ 
குமாரனுக்கு மனைவி, அவனை 
திர்வாணமாக்கலாகாது. 


தகப்பனுடைய 
உன்‌ 
குமாரத்தியை 
அவன்‌ 


லேவி 18:16. உன்‌ சகோதரனுடைய 
மனைவியை திர்வாணமாக்கலாகாது; 
அது உன்‌ சகோதரனுடைய நிர்வாணம்‌. 





லேவியராகமம்‌ - விரிவுரை மம 
LEVITICUS - COMMENTARY PUBLISHERS 


7. தாமினுடைய குமாரத்தி (லேவி 18:9) 
8. குமாரனுடைய மகள்‌ (லேவி 18:10) 
9. குமாரத்தியினுடைய மகள்‌ (லேவி 18:10) 


pi, த்‌ 10. தகப்பனுடைய மனைவியினிடத்தில்‌ 
உன்‌ தகப்பனுக்குப்‌ பிறந்த குமாரத்‌ 
இனமானவர்கள்‌; அது முறைகேடு. ்‌ ம்‌ குப்‌ பிறந்த குமாரத்தி 


லேவி 1818, உன்‌ மனைவி 5 
உயிரோடிருக்கையில்‌, அவளுக்கு. ன்‌ (லேவி 18:12; யாத்‌ 6:20) Sea 
உபத்திரவமாக அவன்‌ சகோதரியையும்‌ த்‌ க்‌ 
திர்வாணமாக்கும்பொருட்டு அவளை 12. தாயினுடைய சகோதரி (லேவி 18:13) 
விவாகம்பண்ணலாகாது. 
13. தகப்பனுடைய சகோதரன்‌ 
, பத்துக்கட்டளைகளில்‌ ஏழாவது (லேலி 18:14) 
கட்டளையாக விபசாரம்‌ 
செய்யாதிருப்பாயாக' என்னும்‌ கட்டளை | பூ கப்ஸ்‌. சின்ன்துஸ்ய்‌ 
கொடுக்கப்பட்டிுக்கிறது... கர்த்தர்‌ இந்த மணைவி (வேலி 1814) ன்‌ 
வனப்பகுதியில்‌ சொல்லும்‌ பிரமாணம்‌, 
ஏழாவது கட்டளையோடு தொடர்புடையது. | 15, மருமகள்‌ (லேவி 1815) 
ஒருவனும்‌ தனக்கு நெருங்கின இனமாகிய 
ஒருத்தியை நிர்வாணமாக்கும்டி அவளைச்‌ | 16. சகோதரனுடைய மனைவி 
சோலாகாது: நான்‌ கர்த்தர்‌” (லேவி 18:6) (லேவி 18:16). தன்‌ சகோதரன்‌ 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ சந்தானமில்லாமல்‌ மரித்துப்‌ போனால்‌, 
அவன்‌ மனைவியை விவாகம்பண்ணி, 
நருங்‌ ப அவளுக்குப்‌ புத்திர சந்தானம்‌. 
ய நிர்வாணமாக்குவது ய கொடுக்கலாம்‌. (உபா 25:5; 
பிரமாணத்தை கர்த்தர்‌ இந்த வசனப்பகுதியில்‌ மத்‌ 22:24-30) 
சொல்லுகிறார்‌. யாரெல்லாம்‌ நெருங்கிய 
இனத்தாளாயிருக்கிறாள்‌ என்னும்‌ விவரம்‌: 17. ஒரு ஸ்திரீயையும்‌, அவள்‌ 
வருமாறு மகளையும்‌ (லேவி 18:17) 


தனக்கு. நெருங்கின இனமாகிய | 1. ஒரு ஸ்திரீயையும்‌, அவளுடைய 
ஒருத்தி (லேவி 18:6) குமாரரின்‌ மகளையும்‌ (லேவி 18:17) 


தகப்பன்‌ (லேவி 18:7; ஆதி 19:31-38) 19. ஸ்திரீயையும்‌, அவள்‌ 
ர லின்‌ மகளையும்‌ 
தாய்‌ (லேவி 18:7). (லேவி 18:17) 


தகப்பனுடைய மனைவி (லேவி 18:8; 20. உன்‌ மனைவியையும்‌, அவளுடைய 
லேவி 20:11; உபா 27:20; ஆதி 35:22; சகோதரியையும்‌ (லேவி nr) 
சோமு 16:20-23; 1இராஜா 2:17; யாக்கோபிற்கு ராகேல்‌, லேயாள்‌. 
2கொரி 51-5) ஆகியோரைத்‌ திருமணம்‌ செய்ததால்‌ 

பலபிரச்சனைகள்‌ வந்தன. 


5. சகோதரி (லேவி 18:9) (ஆதி 2915-30:24) 


தகப்பனுடைய குமாரத்தி (லேவி 182; 
ஆதி 2042; சோமு 13121620; 
எசே 2211) 





BALWETHER 
பிய 


நெருங்கிய உறவுக்காரரை திருமணம்‌. 
செய்வதை கர்த்தர்‌ தம்முடைய பிரமாணத்தின்‌ 
மூலமாக  தடைபண்ணுகிறார்‌. விவாகம்‌ 
பரிசுத்தமானது. விவாகமஞ்சம்‌ தேவனுடைய 
தெய்வீக நியமம்‌. குடும்ப வாழ்க்கை 
பரிசுத்தமானதாகவும்‌ கண்ணியமானதாகவும்‌ 
இருக்கவேண்டும்‌. திருமண வாழ்க்கையில்‌ 
இணைக்கப்பட்ட தம்பதியினர்‌ பரிசத்தமான 
சந்ததியை பெற்றெடுக்கவேண்டும்‌. 
மனுஷருக்கும்‌ 
வித்தியாசமுள்ளது. 
மிருகங்களைவிட பல. 
மேன்மையானவர்கள்‌. மனுஷர்‌ கண்ணியமும்‌ 
ஒழுக்கமுமுள்ளவர்கள்‌. மிருகங்களுக்கு 
இடையே திருமணம்‌ நடைபெறுவதில்லை. 
அவை தங்கள்‌ இஷ்டம்போல ஜீவித்து 
இனவிருத்தி செய்யும்‌. கர்த்தரோ மனுஷருக்கு 
விவாக மஞ்சத்தை நியமனம்‌ த்க்‌ 


கணவனும்‌ 
மாம்சமாக 
அவர்கள்‌ 


ரீதியாக ஒரே 


இனத்தால்‌ 
இருவரும்‌ இயற்கையின்‌ 
சரீரமுள்ளவர்களல்ல. கணவனுக்கும்‌ 
மனைவிக்கும்‌ வெவ்வேறு சரீரமுள்ளது. 
அல்லிரண்டு சரீரங்களும்‌ திருமணத்தின்‌ 
மூலமாக ஒரே சரீரமாக இணைக்கப்படுகிறது. 
இயற்கையின்‌ பிரமாணத்தினால்‌ இணைக்க 
முடியாத இரண்டு சரீரங்களை, கர்த்தர்‌ 
விவாக பிரமாணத்தின்‌ மூலமாக, ஒரே 
சரீரமாக இணைக்கிறார்‌. 


திருமணத்தின்‌ மூலமாக கணவனுக்கும்‌. 
மனைவிக்கும்‌ இடையே உள்ள 
வேறுபாடுகளும்‌, வேற்றுமைகளும்‌, உயர்வு 
தாழ்வுகளும்‌ அகற்றப்பட்டு, அவர்கள்‌: 
இருவரும்‌ சமமான நிலமையிலே 
இணைக்கப்படுகிறார்கள்‌. திருமணமாவதற்கு 
முன்பாக புருஷனும்‌: ஸ்திரீயும்‌ 
எஜமானனாகவும்‌, வேலைக்காரியாகவும்‌ 
இருந்திருக்கலாம்‌. அவர்கள்‌ 
இருவரும்‌ ஐசுவரியமுள்ளவனாகவும்‌, 
தரித்திரமுள்ளவளாகவும்‌ இருந்திருக்கலாம்‌. 


லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அவர்களுடைய 
பொருளாதார நிலை. 
எப்படிப்பட்ட வித்தியாசம்‌ 
திருமணத்திற்கு பின்பு அவர்கள்‌ இருவரும்‌ 
சமநிலையிலுள்ள தம்பதிகளாக. 
இணைக்கப்பட்டவர்களாயிருக்கிறார்கள்‌. 


இரத்த சம்பந்தமுள்ள நெருங்கிய 
உறலினருக்கிடையே திருமணம்‌ செய்து 
கொள்வதை கர்த்தர்‌ தடைபண்ணுகிறார்‌. 


சமுதாய அந்தஸ்து, 
ஆகியவற்றில்‌ 


இருந்தாலும்‌, 


உன்‌ தகப்பனையாலது உன்‌ 
தாயையாவது நிர்வாணமாக்கலாகாது: 
அவள்‌ உன்‌ தாயானவள்‌: அவளை 
நிர்வாணமாக்கலாகாது என்றும்‌, 
உன்‌ தகப்பனுடைய மனைவியை 
நிர்வாணமாக்கலாகாது: அது உன்‌: 
தகப்பனுடைய நிர்வாணம்‌ என்றும்‌ 
(லேவி 18:7,8) கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


உன்‌ தகப்பனுக்காலது. உன்‌ 
தாய்க்காவது வீட்டிலாகிலும்‌ புறத்திலாகிலும்‌ 
பிறந்த குமாரத்தியாகிய உன்‌ சகோதரியை 
நிர்வாணமாக்கலாகாது. உன்‌ குமாரனுடைய 
மகளையாவது உன்‌ குமாரத்தியினுடைய 
மகளையாவது நிர்வாணமாக்கலாகாது: அது 
உன்னுடைய நிர்வாணம்‌ (லேவி 1890) 
என்றும்‌ கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 

இந்த வசனத்தில்‌ 
“நிர்வாணமாக்கலாகாது' என்னும்‌ 
வாக்கியத்திற்கு நெருங்கிய உறவுக்கார 
ஸ்திரீயைத்‌ திருமணம்‌ செய்து 
கொள்ளக்கூடாது என்பது பொருளாகும்‌ 
(லேவி 18:6-19) 


உன்‌ தகப்பனுடைய மனைவியினிடத்தில்‌ 
உன்‌ தகப்பனுக்குப்‌ பிறந்த குமாரத்தியை 
நிர்வாணமாக்கலாகாது; அவள்‌ உனக்குச்‌ 
சகோதரி. உன்‌ தகப்பனுடைய சகோதரியை 
நிர்வாணமாக்கலாகாது; அவள்‌ உன்‌ 
தகப்பனுக்கு நெருங்கின இனமானவள்‌ 
(லேவி 18:12) என்றும்‌ கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ தன்‌ தகப்பனுக்கு 
பிறந்த குமாரத்தியை நிர்வாணமாக்கலாகாது 
ஆபிரகாமின்‌ காலத்தில்‌ இந்தப்‌ 
பிரமாணம்‌ கொடுக்கப்படவில்லை. இது 
அக்காலத்திலேயே அமுலில்‌ இருந்ததானால்‌ 
ஆபிரகாம்‌ சாராளைத்‌ மணம்‌ 
செய்திருக்கமாட்டார்‌. (ஆதி 20:12). 





BALWETHER 
பிய 


உன்‌ தாமினுடைய 


நிர்வாணமாக்கலாகாது: 


நிர்வாணமாக்கலாகாது; அவன்‌ மனைவியைச்‌ 
சேராயாக; அவள்‌ உன்‌ தகப்பனுடைய 
சகோதரி (லேவி 181314) என்றும்‌ கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 


உள்‌ 
நிர்வாணமாக்கலாகாது: 

குமாரனுக்கு மனைவி, 
நிர்வாணமாக்கலாகாது. 

சகோதரனுடைய ப்ச்‌ 
நிர்வாணமாக்கலாகாது; உள்‌ 
சகோதரனுடைய நிர்வாணம்‌ லேவி 181516) 


என்றும்‌ கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ 


மருமகளை 
அவள்‌ ன்‌ 


ஒரு ஸ்திரீயையும்‌ அவள்‌ மகளையும்‌ 
நிர்வாணமாக்கலாகாது; அவளுடைய 
குமாரரின்‌ மகளையும்‌ அவளுடைய 
குமாரத்தியின்‌ மகளையும்‌ 
நிர்வாணமாக்கும்படி விவாகம்பண்ணலாகாது: 
இவர்கள்‌ அவளுக்கு நெருங்கின 
இனமானவர்கள்‌; அது முறைகேடு. உன்‌ 
மனைவி உயிரோடிருக்கையில்‌, அவளுக்கு 
உபத்திரவமாக அவள்‌ சகோதரியையும்‌. 
நிர்வாணமாக்கும்பொருட்டு அவளை 
விவாகம்பண்ணலாகாது (லேவி 18:78) 
என்றும்‌ கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
யாக்கோபின்‌ காலத்தில்‌ ந்தப்‌ 
பிரமாணம்‌ இருந்திருந்தால்‌ அவர்‌ தன்‌ 
சகோதர உறவுமுறையிலான ஸ்திரீகளைத்‌ 
திருமணம்‌ செய்திருக்கமாட்டார்‌ 
(ஆதி 2916-31. 
ம்‌ சம்பந்தமுள்ள நெருங்கிய 
ச பட்‌ ந்தன ்‌ ர்‌ 
இருந்தால்‌, ரகத்‌ பிறக்கும்‌ 
பிள்ளைகள்‌ ஆரோக்கியமாயிருக்காது 
என்றும்‌, அவை அங்கவீனமாயிருப்பதற்கு 
அதிக வாய்ப்புள்ளது என்றும்‌ மருத்துவர்கள்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 
விஷயத்திலே கர்த்தர்‌ 
பிரமாணத்திற்கு 
மீறி 
மனதிலே 
பாவத்தினால்‌. 


திருமண 
சொல்லியிருக்கிற 
கீழ்ப்படியாமல்‌, அதை 
விவாகம்பண்‌ ணுகிறவர்களின்‌ 
குற்றவுணர்வு உண்டாகும்‌. 

குற்றவுணர்வு உண்டானவர்கள்‌ கர்த்தரோடு 


சமாதானமாகவும்‌, 
முடியாது. 


ஐக்கியமாகவும்‌ இருக்க 


லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நெருங்கிய உறவினரிடையே விவாக 
சம்பந்தம்‌ ஏற்படுத்திக்கொள்வது. 
கர்த்தருடைய பிரமாணத்தை மீறுகிற 
செயல்‌. இது கர்த்தருடைய பார்வையில்‌ 
அசுத்தமானதாகவும்‌, அருவருப்பானதாகவும்‌ 
இருக்கிறது. கர்த்தர்‌ 
தடைபண்ணியிருக்கிறதை மனுஷன்‌ 
விலக்கவேண்டும்‌. 

'என்னுடைய நியாயங்களின்படி. செய்து, 
என்னுடைய கட்டளைகளைக்‌ கைக்கொண்டு 
நடவுங்கள்‌: நான்‌ உங்கள்‌ தேவனாகிய 
கர்த்தர்‌" (லேவி 18:4) என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. பலிசெலுத்துவதைவிட 
கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதே. 
உத்தமம்‌. 


காரணத்தையும்‌ 


சொல்லுகிறார்‌. 


“உன்‌ சகோதரனுடைய 
நிர்வாணமாக்கலாகாது;: து உன்‌ 
சகோதரனுடைய நிர்வாணம்‌" (லேவி 18:16) 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. ஆனாலும்‌ 
யூதருடைய பாரம்பரிய வழக்கத்தின்‌ 
பிரகாரம்‌, ஒருவன்‌ புத்திர சந்தானமில்லாமல்‌. 
இறந்துபோனால்‌, அவனுடைய சகோதரனோ 
அல்லது நெருங்கி உறவினனோ, 
அவனுடைய விதவை மனைவியை விவாகம்‌. 
செய்து, அவனுக்கு புத்திர சந்தானம்‌. 
உண்டுபண்ணவேண்டும்‌. 


மனைவியை 


ல்‌ ஒன்றாய்க்‌ குடியிருக்கும்‌. 
அவர்களில்‌ ஒருவன்‌ 
ந்ைய்காமன்‌ மரித்தால்‌, 
மரித்தவனுடைய மனைவி புறத்திலிருக்கிற 
அந்நியனுக்கு மனைவியாகக்கூடாது: 
அவளுடைய புருஷனின்‌ சகோதரன்‌ 
அவளைத்‌ தனக்கு மனைவியாகக்‌ கொண்டு, 
அவளிடத்தில்‌ சேர்ந்து, புருஷனுடைய 
சகோதரன்‌ செய்யவேண்டிய கடமையைச்‌ 
செய்யக்கடவன்‌" (உபா 25:5). 





BALWETHER 
பிய 


கர்த்தர்‌ ந்த  வசனப்பகுதியில்‌ 
இரண்டு விதமான விவாக பிரமாணங்களை 
சொல்லியிருக்கிறார்‌. இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌, 
தங்களுடைய சமுதாய சூழ்நிலைகளுக்கேற்ற 
பிரகாரம்‌, கர்த்தருடைய பிரமாணங்களில்‌ 
ஒரு பிரமாணத்தை தேர்ந்தெடுத்து, 
கர்த்தருடைய கட்டளைகளையும்‌, அவருடைய 
நியாயங்களையும்‌ கைக்கொண்டு 
ஜீவிக்கிறார்கள்‌. 


அருவருப்புக்கன்‌ 
லேவி 18:19-80 


லேவி 18:19. ஸ்திரீயானவன்‌ சதகத்தால்‌ 
விலக்கத்திலிருக்கையில்‌, அவனை 
திர்வாணமாக்க அவனோடே சேராதே. 


லேவி 18:90. பிறனுடைய 
மனைவியோடே சேரும்படி. சயனித்து, 
அவனால்‌ உன்னைத்‌ தீட்டுப்படுத்திக்‌ 
கொள்ளவேண்டாம்‌. 


லேவி 1821. நீ உன்‌ சந்ததியில்‌: 
யாரையாகிலும்‌  மோனேகுக்கென்று. 
தீக்கடக்கும்படி இடங்கொடாதே; உன்‌ 
தேவனுடைய நாமத்தைப்‌ பரிசுத்தக்‌ 
குலைச்சலாக்காதே; நான்‌ கர்த்தர்‌. 


லேவி 18:22. பெண்ணோடு சம்யோகம்‌ 
பண்ணுகிறதுபோல ஆணோடே 
சும்யோகம்‌ பண்ணவேண்டாம்‌; அது 
அருவருப்பானது. 


லேவி 18:28. யாதொரு மிருகத்தோடும்‌ 
நீ புணர்ச்சிசெய்து, அதினாலே. 
உன்னைத்‌ தீட்டுப்படு, வ்‌ 
ஸ்திரீயானவன்‌' 
புணரும்படி, 
'திற்கலாகாது; 
தாறுமாறு. 


லேவி 18:24. இவைகளில்‌ ஒன்‌நினாலும்‌. 
உங்களைத்‌ தீட்டுப்படுத்தாதிருங்கன்‌; 
நான்‌ உங்கள்‌. முன்னின்று 
துரத்திவிடுகிற ஜாதிகள்‌ 
'இவைகளெல்லாவற்றினாலும்‌ 
தங்களைத்‌ 
தீட்டுப்படுத்தியிருக்கிறார்கன்‌; தேசமும்‌ 
தீட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது.. 


அதற்கு 
அது 


லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கேவி 18:25. ஆகையால்‌ 
அக்கிரமத்தை விசாரிப்பேன்‌; 
தன்‌ குடிகளைக்‌ கக்கிப்போடும்‌. 


அதின்‌ 
தேசம்‌ 


லேவி. 18:28. இந்த 
அருவருப்புகனை யெல்லாம்‌ 
உங்களுக்குமுன்‌ இருத்த அத்த 
தேசத்தின்‌ மனிதர்‌ செய்ததினாலே 
தேசம்‌ தீட்டாயிற்று. 


லேவி 18:27. இப்பொழுதும்‌ உங்களுக்கு 
முன்‌ இருந்த ஜாதிகனை தேசம்‌ 
கக்கிப்போட்டதுபோல, நீங்கள்‌ அதைத்‌ 
தீட்டுப்படுத்தும்போது அது 
உங்களையும்‌ கக்கிப்‌ போடாதபடிக்கு, 
என்‌: 


லேவி 1828. நீங்கள்‌ 
கட்டனைகனையும்‌ என்‌: 
தியாயங்களையும்‌ கைக்கொண்டு, 
தேசத்திலே பிறத்தவனானாலும்‌ 
உங்கள்‌. நடுவே 
அத்தியனானாலும்‌ 

அருவருப்புகவில்‌ ஒன்றையும்‌ செய்ய 
வேண்டாம்‌. 


லேவி. 18:29. இப்படிப்பட்ட. 
அருவருப்பானவைகளில்‌ யாதொன்றை 
யாராவது செய்தால்‌, செய்த அந்த 
ஆத்துமாக்கள்‌ ஜனத்தில்‌ இராதபடிக்கு 
அறுப்புண்டு போவார்கள்‌. 


தீட்டுப்படுத்திக்கொன்னாதபடிக்கு என்‌ 
கட்டளையைக்‌ கைக்கொள்ளுங்கள்‌; 
நான்‌ உங்கள்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
என்று சொல்‌ என்றார்‌. 
விவாக சம்பந்தமான 
சொல்லுகிறார்‌ 
விவாகம்பண்ணியவர்களும்‌ கர்த்தருடைய 
பிரமாணத்திற்கு கீழ்ப்படிந்து, 
ஆரோக்கியமான சூழ்நிலையில்‌ தாம்பத்திய 
உறவை வைத்துக்கொள்ளவேண்டும்‌. 
'ஸ்திரீயானவள்‌. 

விலக்கத்திலிருக்கையில்‌, 

நிர்வாணமாக்க அவளோடே 

(லேவி 18:19) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


கர்த்தர்‌ 
பிரமாணத்தை 





இஸ்ரவேல்‌ 
சம்பந்தமான 
விவாக 
அவர்கள்‌ 
இல்லாவிட்டாலும்‌, 
பிரமாணத்தின்படியே, 


சம்பந்தம்‌ 


மனைவியோடே 
அவளால்‌ 
கொள்ளவேண்டாம்‌” 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
கர்த்தருடைய 
விக்கிரகாராதனைக்கு 


ஜனத்தார்‌. 
நெருங்கிய 


நெருங்கிய 
தாம்பத்திய உறவை 


லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


ஜனங்கள்‌ 


இரத்த 
'உறவினரிடையே 
பண்ணக்கூடாது. 
உறவுக்காரராய்‌ 
கர்த்தருடைய 


நட்சத்திரங்களையும்‌, 
விக்கிரகங்களையும்‌ 
அவர்களுடைய 
ஆபாசங்களும்‌ 
தங்களுடைய 
குமாரத்திகளையும்‌ 


QOODNENS 
PUBLISHERS 


ஆராதிக்கிறார்கள்‌. 
ஆராதனைகளில்‌ 
கலந்துவிடுகிறது. 
குமாரரையும்‌, 


விக்கிரகங்களுக்குப்‌ 


பலியாக அக்கினியில்‌ சுட்டெரிக்கிறார்கள்‌. 


உன்னைத்‌ 
(லேவி 


18:20) என்று 


பிரமாணம்‌ 


விரோதமாக என்பதற்கு 


பூர்வகாலங்களில்‌ புறஜாதி பார்க்கத்து 


இராஜா 


சொல்லப்ப்டரக்கிறது 
புறஜாதியார்‌ மோளேகு என்னும்‌ 
விக்கிரகத்தை ஆராதித்து. அந்த 
விக்கிரகத்திற்கு தங்களுடைய பிள்ளைகளை 
உயிரோடு அக்கினியினிலே  தகனித்து 
பலிசெலுத்தினார்கள்‌. 


“நீ உன்‌ சந்ததியில்‌ யாரையாகிலும்‌ 
தீக்கடக்கும்படி 


பூர்வகாலத்தில்‌ 


மோளேகு என்னும்‌ 
விக்கிரகத்தை க்கள்‌ அடையாளமாக 


அடையாளமாயிருக்கிறது. 
புறஜாதியார்‌ நம்பினார்கள்‌. 
பலிசெலுத்துவதற்காக 
தங்கள்‌ பிள்ளைகளை 


தகனித்தார்கள்‌. 


மோளேகுக்கு 
புறஜாதியார்‌, 
அக்கினியிலே 


பிள்ளையை 


மோளேகுக்கென்று 
னியில்‌ 


அக்கி! 
தங்களுடைய 
ஆசீர்வாதமாயிருக்கும்‌. 


என்று சொல்லுகிறார்‌. 


இது அம்மோன்‌. 
முக்கியமான தெய்வமாகும்‌. 


எகிப்து தேசத்தில்‌ மோளேகை அமூன்‌, 
அழுன்ரா என்னும்‌ தெய்வங்களாக 
விபாட்டார்கள்‌. இதற்கு தெய்வங்களின்‌ 
ராஜா என்று பொருள்‌. இந்த தெய்வம்‌ 
வெண்கலத்தினால்‌ செய்யப்பட்ட சிலை, இது, 
எப்போதும்‌ தன்‌ கையை விரித்தவாறு நீட்டிக்‌ 
கொண்டிருக்கும்‌. இந்த வெண்கல 
சிலைக்குள்‌ எப்பொழுதும்‌ அக்கினி எரிந்து, 
கொண்டிருக்கும்‌. விரிக்கப்பட்டிருக்கும்‌ 
வெண்கல கை சூடாக இருக்கும்‌. 


மோளேகிற்குப்‌ பிள்ளைகளைப்‌ 
பலியிடுகிறவர்கள்‌ அந்தக்‌ குழந்தைகளைச்‌ 
சூடான  வெண்கலக்கைகளில்‌ வைத்து 
பொசுங்கி 
இராஜா 
மோளேகிற்கு பன்த்தரன்‌ என்று 
வேதத்தில்‌ கூறப்பட்டிருக்கிறது. 
(2இராஜா 16:379-20: தோளா 28:3). 


நான்‌ கர்த்தர்‌" என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. அந்நிய தெய்வங்களைப்பற்றி 
கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ ஜனங்களுக்கு 
எடுத்துக்‌ கூறும்போது, தம்மை மெய்யான 
தேவனாகத்‌ தமது ஜனங்களுக்கு 
வெளிப்படுத்திக்‌ காண்பிக்கிறார்‌. 

பார்வையில்‌ 
புணர்ச்சி 


கர்த்தருடைய 
ஓரினச்சேர்க்கை, 


சம்யோகமல்ல. 
8 
இதுபோன்ற அருவருப்பான 

காரியங்களை செய்கிறார்கள்‌. 





லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


சம்யோகம்‌ 
பண்ணுங்க கோல ஆணோடே சம்யோகம்‌. 
பண்ணவேண்டாம்‌: அது அருவருப்பானது. 


யாதொரு மிருகத்தோடும்‌ நீ புணர்ச்சிசெய்து, 


த்‌ அதற்கு முன்பாக நிற்கலாகாது:: 
அருவருப்பான தாறுமாறு” 
லேவி 18:2223) ன்‌ கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 
பாவிகள்‌ தங்களுடைய 
காரியங்களினால்‌ 
தீட்டுப்படுத்திக்கொள்கிறார்கள்‌. 
பாவமெல்லாம்‌. 
அாழுனறாயகக்கதது எல்லா 


பாவமான 
தங்களைத்‌ 
தீட்டான 
அருவருப்பான 
பாவங்களும்‌ 
மனச்சாட்சியை 
தட்டுப்பு்தகிறது இந்த வசனப்பகுதியில்‌. 
சொல்லப்பட்டிருக்கிற பாவங்கள்‌ 
நம்மைத்‌ தீட்டுப்படுத்துவதோடு, அவை 
அருவருப்பான தாறுமாறாகவும்‌ 
இருக்கிறது. 
ஓரினச்சேர்க்கை. 
இது பாவமான 
வேதாகமத்தில்‌ இந்தப்‌ பாவத்திற்கு 
மரண தண்டனை கொடுக்கப்பப்டருக்கிறது 
(லேவி 18:2226-29; லேவி 20: 
ரோமர்‌ 148-32). 
ஆகிய 
எழ 


அருவருப்பானது. 
கிரியை 


(லேவி 18:24-29). 


இப்படிப்பட்ட அருவருப்பான வைகளில்‌ 
யாதொன்றை யாராவது செய்தால்‌, 
செய்த அந்த ஆத்துமாக்கள்‌ ஜனத்தில்‌: 
இராதபடிக்கு அறுப்புண்டு போவார்கள்‌ 
(லேவி 18:29) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


இந்த வசனத்தில்‌ “யாராவது” என்னும்‌ 
வாக்கியம்‌ இஸ்ரவேல்‌ 
புறஜாதியாரையும்‌ குறிக்கும்‌. 
பிரமாணம்‌ இவர்களை நியாயத்தீர்ப்பிலிருந்து 
தப்புலிக்காது. மீறுகிறவர்களுக்குத்‌ 
'தண்டனை கொடுக்கப்படும்‌. 


QOODNENS 
PUBLISHERS 


மாம்சத்தின்‌ இச்சைகள்‌ ஆத்துமாவுக்கு 


நாம்‌ 
காரியங்களை 
கிருபையும்‌ 
இரக்கமும்‌ நம்மை விட்டு விலகிப்போகும்‌. 
நம்முடைய ஆத்துமாவும்‌ அழிந்துபோகும்‌. 
கானானியர்கள்‌ இதுபோன்ற தாறுமாறான 
அருவருப்புக்களை செய்து தங்களை 
தீட்டுப்படுத்திக்‌ கொண்டார்கள்‌. 
இவைகளில்‌ ஒன்றினாலும்‌ உண்ணார்‌ 
தீட்டுப்படுத்தாதிருங்கள்‌;: 
உங்கள்‌ முன்னின்று தூரத்திவிடுகிற ஜாதிகள்‌ 
இவைகளெல்லாவற்றினாலும்‌ தங்களைத்‌ 
தீட்டுப்படுத்திிருக்கிறார்கள்‌; 
தீட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது' 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


தேசமும்‌ 
(லேவி 18:24) 


கானான்‌ தேசத்தார்‌ அருவருப்பான 
பாவங்களை செய்து அழிந்துபோனார்கள்‌. 
கர்த்தர்‌ அவர்களுடைய அக்கிரமத்தை 
விசாரித்தார்‌. கானான்‌ தேசம்‌ அக்கிரமமும்‌ 
அருவருப்பும்‌ செய்த தன்‌ குடிகளை 
குக்கிப்போட்டது. (லேவி 18:25) 
கானானியர்கள்‌ தங்கள்‌ அக்கிரமத்தினால்‌. 
அழிந்துபோனார்கள்‌. 


இந்த அருவருப்புகளையெல்லாம்‌ 
உங்களுக்குமுன்‌ இருந்த அந்த தேசத்தின்‌ 
மனிதர்‌ செய்தநினாலே தேசம்‌ தீட்டாயிற்று. 
இப்பொழுதும்‌ உங்களுக்கு க இருந்த 
ஜாதிகளை தேசம்‌ கக்கிப்போட்டதுபோல, 
நீங்கள்‌ அதைத்‌ தீட்டுப்படுத்தும்போது, 
அது உங்களையும்‌ கக்கிப்‌ போடாதபடிக்கு, 
நீங்கள்‌ என்‌ கட்டளைகளையும்‌ என்‌ 
நியாயங்களையும்‌ கைக்கொண்டு, தேசத்திலே 
பிறந்தவனானாலும்‌ உங்கள்‌ நடுவே தங்குகிற 
அந்நியனானாலும்‌ இந்த அருவருப்புகளில்‌ 
ஒன்றையும்‌ செய்ய வேண்டாம்‌. 
(லேவி 18:26-28) கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 

கர்த்தர்‌ தம்முடைய பிரமாணத்தில்‌ ஒரு 


மரணதண்டனை. 
பாவங்களின்‌ 


என்று 


அப்படிப்பட்ட 


நெருங்கிய உறவினரைத்‌ திருமணம்‌. 
செய்வது அல்லது அவர்களோடு 
விபசாரம்‌ பண்ணுவது 
(லேவி 18:6-18,24-30) 





லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


உடலுறவு 


'யோடு' 
கொள்வது. (லேவி 1829) 


வேசித்தனம்‌. (லேவி 


2074) 


18:20; யாத்‌ 


விக்கிரகாராதனை (லேவி 18:21; 


யாத்‌ 20:4) 
5. தேவதூஷணம்‌ (லேவி 18:21_ாத்‌ 20:7) 


6, ஓரினச்சேர்க்கை (லேவி 18:22: 


லேவி 20:13) 


மிருகங்களோடு. 
(லேவி 18:23; யாத்‌ 2219) 


தேசத்திலுள்ள எல்ல 
புறஜாதியாரும்‌ இந்தப்‌ பாவங்களைச்‌ 
செய்தார்கள்‌. (லேவி 18:2427-29) கானான்‌ 
தேசத்நாருடைய பாவங்களுக்காக அவர்கள்‌ 
அழிக்கப்பட்டார்கள்‌. அவர்களுடைய கானான்‌ 
தேசம்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்குக்‌ 
காணியாட்சியாகக்‌ கொடுக்கப்பட்டது. 
(லேவி 18:24-30) 


புணர்வது. 


கானான்‌ 


"ங்கு 
தாதை சோ 
நீங்கள்‌ அதை 
தேசம்‌ உங்களையும்‌ கசக்‌ 
(லேவி 18:27) என்று கர்த்தர்‌ ல்லி 
பின்வாங்கிப்போன 

குறிப்பதற்கு 


விசுவாசிகளைக்‌ 
வாக்கியம்‌ பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. 
3:16, லேவி 18:28; லேவி 20:22; 


ன்‌ இருந்த 
கக்கிப்போட்டதுபோல, 


(வெளி 
லேவி 25:27). 


கக்கிப்போடுதல்‌ என்பதற்கான எபிரெய 
வார்த்தை "கோவ்‌” ரதன்‌ களன்‌ 
வயிற்றுக்குள்‌ போனதைத்தான்‌ 
கக்கிப்போடமுடியும்‌. புறஜாதியார்‌ கக்கிப்போடப்‌ 
ற்‌ முன்பாக அவர்கள்மீதும்‌, 
அனுக்கிரகம்‌ இருந்தது 

(ரோமர்‌ 1:21-32). 
இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ புறஜாதியாரின்‌ 
பழக்கவழக்கங்களைத்‌ தொடர்ந்து 
கைக்கொண்டால்‌ அவர்களும்‌ கக்கிப்போடப்‌ 
படுவார்கள்‌. (லேவி 18:28-30) தேவன்‌ 
பட்சபாதம்‌ இல்லாதவர்‌. தமக்கு எதிராகப்‌ 


பாவம்‌ செய்கிறவர்களுடைய பெயரைத்‌ 
தேவன்‌ தமது ஜீவபுஸ்தகத்திலிருந்து 
கிறுக்கிப்போடுவார்‌. (யாத்‌ 32:32-33) 
நியாயப்பிரமாணத்தின்படியும்‌, கிருபைப்‌ 
பிரமாணத்தின்படியும்‌ இதுவே சத்தியமாக 
இருக்கிறது. 

இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ பின்மாற்றம்‌. 
அடைந்து கானானியர்‌ செய்த பாவங்களைச்‌ 
செய்தால்‌, தேவன்‌ அவர்களை 
அகற்றிப்போடுவார்‌. ராஜாக்களுடைய 
காலங்களில்‌ இஸ்ரவேல்‌ நேசம்‌ 
அவர்களுடைய பாவங்களின்‌ நிமித்தமாகச்‌ 
சபிக்கப்பட்டிருந்தது. பாபிலோனிய 
சிறையிருப்பிற்கு இஸ்ரவேல்‌ புத்திரர்கள்‌ 
அடிமைகளாகச்‌ சென்றார்கள்‌. (2இராஜா 25) 


புதிய ஏற்பாட்டுக்‌ காலத்தில்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ தேவனுக்கு எதிராகக்‌ கலகம்‌. 
பண்ணி இயேசு கிறிஸ்துவையும்‌, அவருடைய 
சுவிசேஷத்தையும்‌ ஏற்றுக்‌ கொள்ளாமல்‌ 
புறக்கணித்தபோது, தேசங்கள்‌ மத்தியிலே. 
அவர்கள்‌ சிதறடிக்கப்பட்டார்கள்‌. பல. 
நூற்றாண்டுகளாக இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
தேசங்களில்‌  சிதறடிக்கப்பட்டவர்களாகவே. 
இருந்தார்கள்‌. 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திர 
தம்முடைய பிரமாணத்தை சொல்‌; 

அதன்‌ முடிவுரையாக, “என்‌ பணத்‌ 
கைக்கொள்ளுங்கள்‌" என்று சொல்லுகிறார்‌. 
“ஆகையால்‌ உங்களுக்குமுன்‌ செய்யப்பட்ட 
அருவருப்பான முறைமைகளில்‌ யாதொன்றை 
நீங்கள்‌ செய்து, அவைகளால்‌ உங்களைத்‌ 
தீட்டுப்படுத்திக்கொள்ளாதபடிக்கு என 
கட்டளையைக்‌ கைக்கொள்ளுங்கள்‌; நான்‌ 
உங்கள்‌ தேவனாகிய கர்த்தர்‌” (லேவி 18:30) 
என்று சொல்லுகிறார்‌. கர்த்தர்‌ தனக்கு 
சொன்ன வார்த்தைகளை மோசே இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கு சொல்லவேண்டும்‌. 


பாதுகாக்கவேண்டும்‌. 
ஏற்பாட்டுக்காலத்து விசுவாசிகளாகிய 
நம்முடைய சுயபலத்தை சார்ந்து ஜீவியாமல்‌, 
கர்த்தருடைய கிருபையை சார்ந்து 
ஜீவிக்கவேண்டும்‌. 





BALWETHER 
பிய 


அருவருப்பான காரியங்கள்‌ 
எல்லாவற்றையும்‌ செய்ய வேண்டும்‌ என்னும்‌ 
அவசியமில்லை. ஒன்றைச்‌ செய்தாலே போதும்‌. 
அதற்குரிய தண்டனை கிடைத்துவிடும்‌. 
(ரோமர்‌ 2:17-29; யாக்‌ 2:9-10). 
குற்றவாளிகள்கூட  எல்லாக்குற்றங்களையும்‌ 
செய்ய வேண்டுமென்னும்‌ அவசியமில்லை. 
ஒரு குற்றத்தைச்‌ செய்தாலே அதற்குரிய 
தண்டனை நிச்சயம்‌ கிடைக்கும்‌. 
(கலா 549-21; ரோமர்‌ 1:21-32). 


கதாகக 


அதன்‌ விவரம்‌ 


மனுஷரை 
காரியங்களைப்பற்றி 
சொல்லப்பட்டிருக்கிறது. 
வருமாறு : 


1. பொல்லாத சிந்தனைகள்‌ (2கொரி 10:4, 
மத்‌ 1518) 


2, விபசாரங்கள்‌ (மத்‌ 5:32) 
3, வேசித்தனங்கள்‌ (மத்‌ 5:32) 
4. கொலைபாதகங்கள்‌ 


5, களவுகள்‌ (யாத்‌ 20:15) 


லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


பெற்றுக்‌ 


கற்பனைகளைக்‌ கைக்கொள்ளவேண்டும்‌. 


QOODNENS 
PUBLISHERS 


6. பொருளாசைகள்‌ (லூக்கா 12:15) 

7. துஷ்டத்தனங்கள்‌ (சங்‌ 1:4; சங்‌ 35:26, 
சங்‌ 364; சங்‌ 50:16) 

8. கபடு (சங்‌ 119018) 

9. காமவிகாரம்‌ (கலா 5:19) 


10. வன்கண்‌ (நீதி 23:6-7; நீதி 27:2 


11. தூஷணம்‌ (யாத்‌ 20:7) 
12. பெருமை (சங்‌ 101:5) 


13. மதிகேடு 
2கொரி 


(சங்‌ 144, மாற்கு 7:21, 
2கொரி 117,21) 


கர்த்தருடைய 
கொள்வதற்கு 


ஆசீர்வாதத்தைப்‌ 
அவருடைய 





லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


ந்த ம்‌ காரத்தில்‌ 
'சொல்லப்பட்டிருக்கும்‌ பிரமாணங்களை கர்த்தர்‌ 
யூதருக்கு மாத்திரம்‌ விசேஷமாக 
சொல்லுகிறார்‌. யூதர்கள்‌ கர்த்தருக்கு 
செலுத்தவேண்டிய  சமாதானபலியைப்பற்றிய 
பிரமாணம்‌ (லேவி 19:58). அவர்கள்‌ 
தேசத்தின்‌ பயிரை அறுப்பது சம்பந்தமான 
பிரமாணம்‌ (லேவி 199,10). 


மிருகஜீவன்கள்‌, 
வஸ்திரங்கள்‌ 
இருக்கக்கூடாது. 
கனிகளை 


விதைகள்‌, 
கலப்பு 
1999), 


19:23-25). 
விரோதமான 


பிரமாணம்‌ 
மூடநம்பிக்கைகளுக்கு, 
பிரமாணம்‌ (லேவி 19:26-28) 


கர்த்தர்‌ ப ஏற்பாட்டுக்கால; 
சொன்ன இந்தப்‌. | பானங்கள்‌ (ro 
க தத விசுவாசிகளாகிய 
நாமும்‌ கைக்கொள்ள வேண்டிய 
பிரமாணங்களாயிருக்கிறது. இவையெல்லாமே 
கர்த்தர்‌ சொன்ன பத்துக்கட்டளைகளோடு 
தொடர்புடையவை 


இந்த அதிகாரத்தில்‌ “நான்‌ உங்கள்‌ 
தேவனாகிய கர்த்தர்‌" என்னும்‌ வாக்கியம்‌ 
பதினைந்து தரம்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
பத்துக்கட்டளைகளில்‌ முதல்‌ பகுதி, "நீங்களும்‌ 
பரிசுத்தராமிருங்கள்‌' என்னும்‌ சத்தியத்தை 
விளக்குகிறது. அதன்‌ இரண்டாவது பகுதி 
பிறனிலும்‌ அன்புகூருவாயாக என்‌; 
சத்தியத்தை விளக்குகிறது (லேவி 1918). 


| எனக்கு பிறன்‌ யார்‌" என்னும்‌ 
கேள்விக்கு இந்த அதிகாரத்தில்‌ பதில்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது (லேவி 19:33,3) 
கர்த்தர்‌ த்துக்கட்‌ ள்‌ 


உங்கள்‌ தேவனாகிய கர்த்தர்‌" 
முதலாம்‌ கட்டளையின்‌ விளக்கமாகும்‌. 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு ஒரு 
சில காரியங்களை தடைபண்ணுகிறார்‌. 
அவர்கள்‌  குறிகேட்கக்கூடாது. நாள்‌ 
பார்க்கக்கூடாது (லேவி 19:26). அவர்கள்‌ 
அஞ்சனம்‌ பார்க்கக்கூடாது (லேவி 19: 
குறிகேட்கிறவர்களும்‌. அஞ்சனம்‌ 
பார்க்கிறவர்களும்‌ தங்களுக்கு பிசாசை 
தெய்வமாக்குகிறார்கள்‌. 

இரண்டாவது 
விக்கிரகாராதனைக்கு 
கர்த்தர்‌. தம்முடைய 
விக்கிரகாராதனையை  தடைபண்ணுகிறார்‌ 
(லேவி 19:4), கர்த்தருடைய நாமத்தை 
ரிசுத்தக்குலைச்சலாக்கக்கூடாது 
(லேவி 19:12). இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ ஒய்வு 
நாட்களை பரிசுத்தமாய்‌ ஆசரிக்கவேண்டும்‌ 
(லேவி 19:3,30). 


கட்டளை 
விரோதமானது. 
பிரமாணத்தில்‌ 


பிள்ளைகள்‌ தங்கள்‌ பெற்றோருக்கும்‌ 
(லேவி 19:3), முதிர்வயதுள்ளவர்களுக்கும்‌. 
(லேவி 19:32), மரியாதை கொடுக்கவேண்டும்‌. 
பிறரை பகைக்கக்கூடாது. மற்றவர்களை 
பழிக்கு. பழி வாங்கக்கூடாது பிறர்மீது 
பொறாமை கொள்ளக்கூடாது 
(லேவி 1911718) 


விபசாரத்திற்கு 
(லேவி 19:20-22). 
விரோதமான பிரமாணம்‌ 
நியாயலிசாரணையில்‌ 
செய்யக்கூடாது (லேவி 1915). களவு 
செய்யக்கூடாது (லேவி 1951). பிறரை 
ஒடுக்கக்கூடாது.  கொள்ளையிடக்கூடாது. 
(லேவி 19:13). அளவிலும்‌, நிறையிலும்‌, 
படியிலும்‌ அநியாயம்‌ செய்யக்கூடாது 
(லேவி 19:35) 


விரோதமான பிரமாணம்‌ 
வேசித்தனத்திற்கு 
(லேவி 19:29), 
அநியாயம்‌ 


பொய்சொல்லக்‌. 


ஒருவருக்கொருவர்‌ 
1913). பிறரை 


கூடாது (லேவி 
நிந்திக்கக்கூடாது. (லேவி 1914) 
ஜனங்களுக்குள்ளே கோள்சொல்லித்‌ 
திரியக்கூடாது (லேவி 19:16). சகோதரனை 
தன்‌ உள்ளத்தில்‌ பகைக்கக்கூடாது. இது 
பத்தாவது கற்பனையின்‌ விளக்கமாகும்‌. 
(லேவி 19:17). 





லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


என்னுடைய கட்டளைகள்‌ யாவையும்‌, 
என்னுடைய நியாயங்கள்‌ யாவையும்‌ 
கைக்கொண்டு அவைகளின்படி 
நடக்கக்கடவீர்கள்‌. என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌ (லேவி 19:37). கர்த்தர்‌ 
சொல்லுகிற பிரமாணங்களெல்லாம்‌ 
புரிந்துகொள்வதற்கு எளிதானது. 
இவற்றை நம்முடைய அனுதின. 
ஜீவியத்தில்‌ மிகுந்த ஜாக்கிரதையோடு 
கைக்கொள்ளவேண்டும்‌. 


கர்த்தருடைய பிரமாணங்கள்‌ 
லேவி 19:1-10 


லேவி 19:1. பின்னும்‌ கர்த்தர்‌ மோசேயை 
நோக்கி: 


லேவி 19:2. நீ இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ 
சபை அனைத்தோடும்‌ சொல்ல. 
வேண்டியது என்னவென்றால்‌: உங்கள்‌ 
தேவனும்‌ கர்த்தருமாகிய நான்‌ 
பரிசுத்தர்‌, ஆகையால்‌ நீங்களும்‌ 
பரிசுத்தராயிருங்கள்‌. 


லேவி 19:3. உங்களில்‌ அவனவன்‌ 
தன்தன்‌ தாய்க்கும்‌ தன்தன்‌ 
தகப்பனுக்கும்‌ பயந்திருக்கவும்‌, என்‌ 
ஓய்வுநாட்களை: ஆசரிக்கவும்‌ 
கடவீர்கன்‌; நான்‌ உங்கள்‌ தேவனாகிய 
கர்த்தர்‌. 


லேவி 395௧. 
நாடாமதூம்‌, வார்ப்பிக்கப்பட்ட. 
தெய்வங்களை உங்களுக்கு. 
உண்டாக்காமலும்‌ இருப்பீர்கனாக; நான்‌ 
உங்கள்‌ தேவனாகிய கர்த்தர்‌. 


விக்கிரகங்களை 


லேவி 19:5. நீங்கன்‌ சமாதானபலியைக்‌ 
கர்த்தருக்குச்‌ செலுத்தினால்‌, அதை 
மனோற்காகமாய்ச்‌ செலுத்துங்கள்‌. 


லேவி 18:6. நீங்கள்‌ அதைச்‌ 
செலுத்துகிற நாளிலும்‌ மறுநாவிலும்‌ 
அதைப்‌ புசிக்க வேண்டும்‌; மூன்றாம்‌ 
நான்மட்டும்‌ மீதியானது அக்கினியிலே. 
கட்டெரிக்கப்படக்கடவது. 


லேவி 19:7. மூன்றாம்‌ நானில்‌ அதில்‌ 
ஏதாகிலும்‌ புசிக்கப்பட்டால்‌ 
அருவருப்பாயிருக்கும்‌; அது 
அங்கிகரிக்கப்பட மாட்டாது. 


QOODNENS 
PUBLISHERS 


லேவி 18:8. அதைப்‌ புசிக்கிறவன்‌ 
கர்த்தருக்குப்‌ பரிசுத்தமானதைய்‌ 
பரிகுத்தக்குலைச்சலாக்கின படியால்‌ 
அவன்‌ தன்‌ அக்கிரமத்தைச்‌ சமத்து, 
தன்‌ ஜனத்தில்‌ இராதபடிக்கு 
அறுப்புண்டுபோவான்‌. 


லேவி 19:9. நீங்கள்‌ தேசத்தின்‌ பயிரை 
அறுக்கும்போது, உன்‌ வயலின்‌ ஓரத்திலி. 
குக்கிறதைத்‌ தீர அறுக்காமதூம்‌, 
சித்திக்கிடக்கிற கதிர்களைப்‌: 
பொறுக்காமலும்‌, 


லேவி. 19510. உன்‌ 
திராட்சத்தோட்டத்திலே பின்‌ அறுப்பை 
அறுக்காமலும்‌, அதிலே சிந்திக்கிடக்கிற 
பழங்களைப்‌ பொறுக்காமலும்‌, 
அவைகளை எளியவனுக்கும்‌ 
யரதேசிக்கும்‌ விட்டுவிடுவாயாக; நான்‌ 
உங்கள்‌ தேவனாகிய கர்த்தர்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ சபை 
அனைத்தோடும்‌ சொல்லவேண்டிய தம்முடைய 
பிரமாணங்களை கர்த்தர்‌ மோசேக்கு 
கம்‌ இந்த அதிகாரத்தில்‌ கர்த்தர்‌ 
பிரமாணங்களை சொல்லுகிறார்‌. 
இவற்றில்‌ ஒரு சில பிரமாணங்கள்‌ இதற்கு 
முன்பு ஏற்கெனவே சொல்லப்பட்டிருக்கிறது. 
இஸ்ரவேல்‌. புத்திரர்‌ கர்த்தருடைய 
பிரமாணங்களை மறந்துவிடாமல்‌ நினைவு 
கூரவேண்டும்‌ என்பதற்காக, அவை இங்கு 
மறுபடியுமாய்ச்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 


கர்த்தர்‌ மோசேயை நோக்கி, “நீ 
இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ சபை அனைத்தோடும்‌ 
சொல்ல வேண்டியது என்னவென்றால்‌" 
(லேவி 19:1,2) என்று சொல்லி தம்முடைய 
பிரமாணத்தை சொல்ல ஆரம்பிக்கிறார்‌ 


கர்த்தர்‌ பரிசத்தர்‌, இஸ்ரவேல்‌ புத்திரரும்‌ 
வேண்டு! 


பரிசுத்தமான  ஜனமாயிருக்க 
“உங்கள்‌ தேவனும்‌ 
பரிசுத்தர்‌, ஆகையால்‌. 
பரிசுத்தராயிருங்கள்‌" (லேவி 19:2) 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


கர்த்தருமாகிய நான்‌ 
நீங்களும்‌ 
கன்‌ று 


சொல்லுகிற பிரமாணமாயிருக்கிறது. 





BALWETHER 
பிய 


உங்களை அழைத்தவர்‌ 
பரிசுத்தராயிருக்கிறதுபோல, நீங்களும்‌ உங்கள்‌ 
நடக்கைகளெல்லாவற்றிலேயும்‌ 
பரிசுத்தராயிருங்கள்‌. நான்‌ பரிசுத்தர்‌, 
கையால்‌ நீங்களும்‌ பரிசுத்தராயிருங்கள்‌ 
என்று எழுதியிருக்கிறதே” பேது 1:15,16. 


பழைய ஏற்பாட்டுக்காலத்து இஸ்ரவேல்‌ 
ஜனத்தார்‌ அடையாளங்களினால்‌ 
பரிசுத்தமாக்கப்பட்டார்கள்‌. புதிய 
ஏற்பாட்டுக்காலத்து விசுவாசிகளாகிய நாமோ 
சத்தியத்தினால்‌ பரிசுத்தமாக்கப்படுகிறோம்‌. 


“என்‌ கட்டளைகளைக்‌ கைக்கொண்டு 
நடவுங்கள்‌; நான்‌ உங்களைப்‌ 
பரிசுத்தமாக்குகிற கர்த்தர்‌" (லேவி 20:8). 


சத்தியத்தினாலே. 
உம்முடைய 


“உம்முடைய 
அவர்களைப்பரிசுத்தமாக்கும்‌: 
வசனமே சத்தியம்‌" (யோவா 17:17). 


ம்மைச்‌ சகல 
மீட்டுக்கொண்டு, 
ஜனங்களாகவும்‌, 
செய்ய 
பக்திவைராக்கியமுள்ளவர்களாகவும்‌ நம்மைச்‌ 
சுத்திகரிக்கும்படி, நமக்காகத்‌ தம்மைத்தாமே 
ஒப்புக்கொடுத்தார்‌' (தீத்‌ 274 


பிள்ளைகள்‌ தங்கள்‌ பெற்றோருக்கு 
கீழ்ப்டிந்திருக்கவேண்டும்‌. உங்களில்‌. 
அவனவன்‌ தன்தன்‌ தாய்க்கும்‌ தன்தன்‌ 
தகப்பனுக்கும்‌ பயந்திருக்கக்கடவன்‌"' 
(லேவி 19:3) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
“பயந்திருப்பது' என்னும்‌ வார்த்தைக்கு 
உள்ளத்திலே பக்தியோடும்‌, வெளியிலே. 
மரியாதையோடும்‌ இருப்பது என்று பொருள்‌. 
பெற்றோர்‌ தங்களுக்கு சொல்லும்‌ 
நியாயமான கட்டளைகளுக்கு பிள்ளைகள்‌ 
கீழ்ப்டியவேண்டும்‌. பிள்ளைகள்‌ தங்கள்‌ 
பெற்றோரை கனம்பண்ணி, அவர்களுடைய 
வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து. அவர்களுக்கு 
சந்தோஷத்தைக்‌ கொடுக்கவேண்டும்‌. 
பிள்ளைகள்‌ தங்கள்‌ பெற்றோரை ஒருபோதும்‌ 
துக்கப்படுத்தக்கூடாது. 


“அவர்‌ நு. 
அக்கிரமங்களினின்று 


சொல்லும்‌ 


யூதருடைய பிள்ளைகள்‌. தங்கள்‌ 
பெற்றோரின்‌ வழியிலே குறிக்கிடமாட்டார்கள்‌. 
தங்கள்‌ பெற்றோர்‌ வரும்போது பிள்ளைகள்‌ 
அவர்களுக்கு முன்பாக நிற்கமாட்டார்கள்‌. 
தங்கள்‌ பெற்றோர்‌ அமரும்‌ ஆசனங்களில்‌ 
யூதருடைய பிள்ளைகள்‌ அமரவும்‌ 
மாட்டார்கள்‌. 


லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


மரித்துப்போனாலும்‌ 

பெயரைச்‌ சொல்லுவது 

வழக்கமல்ல, யூதருடைய பிள்ளைகள்‌ நங்கள்‌ 
பெற்றோரை, “அப்பா” என்றோ, "ஜயா" 
என்றோ அழைப்பார்கள்‌. 


பிள்ளைகள்‌ பெரியவர்களாக வளர்ந்த 
பின்பும்‌, அவர்களும்‌ தங்கள்‌ பெற்றோரைக்‌ 
கனம்பண்ணவேண்டும்‌. தாங்கள்‌ வளர்ந்து 
பெரியவர்களாகயிருப்பதினால்‌, தங்களுடைய 
பெற்றோரின்‌ வார்த்தைக்கு கீழ்ப்படிய 
வேண்டியதில்லை என்று எந்தப்‌ பிள்ளையும்‌ 
நினைக்கக்கூடாது. பிள்ளைகள்‌ 
ஞானிகளாகமிருந்தாலும்‌, 
படித்தவர்களாகயிருந்தாலும்‌, 
ஐசவரியவான்௧ளாகயிருந்தாலும்‌, பதவியிலும்‌ 
அந்தஸ்திலும்‌ உயர்ந்த நிலையிலிருந்தாலும்‌ 
பெற்றோரைக்‌ 


தாய்க்கும்‌, 
தகப்பனுக்கும்‌. க ிரக்கவேண்டும்‌' என்று 
சொல்‌ தாய்க்கு முதலாவதாக 
க்கியத்துவம்‌ கொடுக்கிறார்‌. 
யூதமார்க்கத்தில்‌ பொதுவாக _ தகப்பனுக்கே. 
அதிக முக்கியத்துவம்‌ கொடுப்பார்கள்‌. 
தாய்க்கு பிரதான முக்கியத்துவம்‌ 
கொடுப்பதில்லை. ஆனால்‌ கர்த்தரோ இந்த 
வசனத்தில்‌ தாயை கனம்பண்ணி, அவளை 
முதலாவதாக சொல்லுகிறார்‌. பிள்ளைகள்‌ 

தாய்க்கும்‌. தகப்பனுக்கும்‌. 
முக்கியத்துவம்‌ 
கொடுக்கவேண்டும்‌ என்பதே இந்த 
வசனத்தின்‌ விளக்கம்‌. 


“என்‌ ஓய்வுநாட்களை ஆசரிக்கவும்‌ 
கடவீர்கள்‌" (லேவி 19:3) என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. பிள்ளைகள்‌ தங்கள்‌ 
பெற்றோரை  கனம்பண்ணவேண்டுமென்று 
கர்த்தர்‌ தம்முடைய பிரமாணத்தில்‌ 
சொல்லுகிறார்‌. 





லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


பெற்றே தங்களுடைய 
அதிகாரத்தைப்‌ பயன்படுத்தி, தங்கள்‌ 
பிள்ளைகளை ஆவிக்குரிய ரீதியாக நல்ல. 
பிள்ளைகளாக வளர்க்கவேண்டும்‌. கர்த்தரை 
குனம்பண்ணவம்‌, கர்த்தரிடத்தில்‌. 
பக்தியாமிருக்கவும்‌ பெற்றோர்‌ தங்கள்‌ 
பிள்ளைகளுக்கு கற்றுக்‌ 
கொடுக்கவேண்டும்‌. அதிலும்‌ விசேஷமாக 
கர்த்தருடைய ஓய்வுநாளை ஆசரிப்பதற்கு 
பெற்றோர்‌ தங்கள்‌ பிள்ளைகளுக்கு 
கற்றுக்கொடுக்க வேண்டியது மிகவும்‌ 
அவசியம்‌. 


பெற்றோருக்கு _கீழ்ப்படியாத 
பிள்ளைகளும்‌, கர்த்தருடைய ஒய்வுநாட்களை 
பரிசுத்தமாய்‌ ஆசரிக்காத பிள்ளைகளும்‌: 
சீக்கிரமாய்க்‌ கெட்டுப்போவார்கள்‌. 
அவர்களுடைய வாழ்க்கை சீரழிந்துபோகும்‌. 
நம்முடைய ஜீவியத்தில்‌ நாம்‌ கர்த்தரை 


குனம்பண்ண வில்லையென்றால்‌, 
கர்த்தருடைய 

அநுக்கிரகமும்‌ கிடைக்காது. ்‌ 
பிள்ளைகள்‌ செழித்திருக்கவேண்‌ டுமென்றால்‌, 
த்‌ 


ற்றோர்‌ அவர்களுக்கு கர்த்தருடைய 

கட்டளைகளை  உபதேசம்பண்ணி, அந்த 
கட்டளைகளைக்‌ கைக்கொள்ள அவர்களை 
வழிநடத்தவேண்டும்‌. 

இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ கர்த்தருடைய 
ஓய்வுநாளை பரிசுத்தமாய்‌ ஆசரிக்கவேண்டும்‌. 
இதற்கான காரணத்தையும்‌ கர்த்தர்‌ இங்கு 
சொல்லுகிறார்‌. “நான்‌ உங்கள்‌ தேவனாகிய 
கர்த்தர்‌" (லேவி 19:3). 
சொல்லுகிற காரியம்‌. கர்த்‌ 
தேவனாயிருக்கிறார்‌. கர்த்தர்‌ அவர்களுடைய 
பெற்றோருக்கும்‌ தேவனாயிருக்கிறார்‌. 

இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தரை 
மாத்திரமே ஆராதிக்கவேண்டும்‌. அவர்கள்‌ 
மற்ற விக்கிரகங்களையோ, வார்ப்பிக்கப்பட்ட 
தெய்வங்களையோ ஆராதிக்கக்கூடாது. 

'விக்கிரகங்களை நாடாமலும்‌, 
வார்ப்பிக்கப்பட்ட தெய்வங்களை உங்களுக்கு 
உண்டாக்காமலும்‌ இருப்பீர்களாக; நான்‌ 
உங்கள்‌ தேவனாகிய கர்த்தர்‌” (லேவி 19:4) 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


QOODNENS 
PUBLISHERS 


விக்கிரகங்களுக்கு வல்லமையில்லை. 
அவற்றிற்கு ஜீவனில்லை. விக்கிரகங்கள்‌ 
தெய்வங்களல்ல. நாம்‌ கர்த்தருடைய 
கைகளின்‌ கிரியைகளாயிருக்கிறோம்‌. 
நாம்‌ கர்த்தரை மாத்திரமே 
ஆராதிக்கவேண்டியவர்கள்‌. நாம்‌. 
மனுஷருடைய கைகளினால்‌ செய்யப்பட்ட 
விக்கிரகங்களை ஆராதித்து, நம்மை 
தீட்டுப்படுத்திக்கொள்ளக்கூடாது. 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ சமாதான 
பலியை செலுத்த வேண்டிய விதம்‌ பற்றி 
கர்த்தர்‌ இந்த வசனப்பகுதியில்‌ 
சொல்லுகிறார்‌, 
நீங்கள்‌ 
கர்த்தருக்குச்‌ 
மனோற்சாகமாய்ச்‌ 
(லேவி 19:5) என்றும்‌, 


சமாதானபலியைக்‌ 
செலுத்தினால்‌... அதை 
செலுத்துங்கள்‌" 


நீங்கள்‌ அதைச்‌ செலுத்துகிற நாளிலும்‌ 
மறுநாளிலும்‌ அதைப்‌ புசிக்க வேண்டும்‌: 
மூன்றாம்‌ நாள்மட்டும்‌ மீதியானது 
க ல சட்டெரிக்கப்படக்கடவது. 
மூன்றாம்‌ நாளில்‌ அதில்‌ ஏதாகிலும்‌ 
புசிக்கப்பட்டால்‌ அருவருப்பாமிருக்கும்‌; அது 
அங்கிகரிக்கப்படமாட்டாது (லேவி 19:67) 
என்றும்‌, 


“அதைப்‌ புசிக்கிறவன்‌ 
கர்த்தருக்குப்‌ பரிசுத்தமானதைப்‌ 
பரிசுத்தக்குலைச்சலாக்கினபடியால்‌ அவன்‌ 
தன்‌ அக்கிரமத்தைச்‌ சுமந்து, தன்‌ ஜனத்தில்‌ 
இராதபடிக்கு அறுப்புண்டுபோவான்‌" 
(லேவி 19:8) என்றும்‌ கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌ 


தேவனுடைய 

யார்மீதும்‌ 

'திணிக்கப்படுவதில்லை. அதை 
ஒவ்வொருவரும்‌ சுயாதீனமாகத்‌ தீர்மானம்‌ 
பண்ணிக்‌ கொள்ளலாம்‌. அதுபோலவே 
கர்த்தருக்குப்‌ பலிகளைச்‌ செலுத்துவதும்‌ 
கட்டாயமாக அல்ல. தை 
மனோற்சாகமாகவே. செலுத்தவேண்டும்‌. 
(யோவான்‌ 3:16; வெளி 22:17). 


இரட்சிப்பின்‌ திட்டம்‌ 
கட்டாயமாகத்‌ 





BALWETHER 
பிய 


நாள்மட்டும்‌ மீதியானது. 
அக்கினியிலே சுட்டெரிக்கப்படக்கடவது" 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
பலியாகசெலுத்தப்படுவது. தேவனுடைய 
பாவமில்லாத, பரிசுத்தமான, கறைநிரையற்ற, 
பிழையற்ற, குமாரனுக்கு அடையாளமாக 
இருக்கிறது. ஆகையினால்‌. 
கெட்டுப்போனதைத்‌ தேவனுக்குப்‌ பலியாகச்‌ 
செலுத்தக்கூடாது. கெட்டுப்போன 
போஜனத்தைப்‌  புசிக்கக்கூடாது. அது 
அருவருப்பானது. அங்கீகரிக்கப்படமாட்டாது. 
அதைச்‌ சுட்டெரித்துவிடவேண்டும்‌. அதைப்‌ 
புசிக்கிறவன்‌ கர்த்தருக்குப்‌ பரிசுத்தமானதைப்‌ 
பரிுத்தக்‌. குலைச்சலாக்கின படியால்‌ 
அவன்‌ தன்‌ அக்கிரமத்தைச்‌ சுமந்து, தன்‌ 
ஜனத்தில்‌ இராதபடிக்கு அறுப்புண்டுபோவான்‌. 
(லேவி 19:7-8). 


இஸ்ரவேல்‌  ஜனத்தார்‌ தங்கள்‌ 
நேசத்தின்‌ பமிரை அறுக்க வேண்டிய விதம்‌ 
பற்றியும்‌ கர்த்தர்‌ தம்முடைய பிரமாணத்தை 
இந்த வசனப்பகுதியில்‌ சொல்லுகிறார்‌ 


மூன்றாம்‌ 


சிந்திக்கிடக்கிற கதிர்களைப்‌ பொறுக்காமலும்‌, 
உன்‌ திராட்சத்தோட்டத்திலே பின்‌ அறுப்பை 
அறுக்காமலும்‌, அதிலே சிந்திக்கிடக்கிற 
பழங்களைப்‌ பொறுக்காமலும்‌, அவைகளை 
எளியவனுக்கும்‌ பரதேசிக்கும்‌. 
விட்டுவிடுவாயாக; நான்‌ உங்கள்‌ 
தேவனாகிய கர்த்தர்‌” (லேவி 19:50) என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 

இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ தங்கள்‌ வயலிலே 
பமிரை அறுக்கும்போது. அந்த வயலின்‌ 
ஒரத்தில்‌ இருக்கிற பயிரை அறுக்காமல்‌: 
விட்டுவிடவேண்டும்‌. அது எளியவனுக்கும்‌. 
பரதேசிக்கும்‌ உரியது. மொத்த விளைச்சலில்‌ 
பங்கு அறுக்காமல்‌. 
என்று யூதமார்க்கத்து, 

சரித்திர ஆசிரியர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. 
“நிலத்தின்‌ பமிரின்‌ ஒரு பகுதியை 
அறுக்காமல்‌ விட்டுவிடுவதுபோல, 
திராட்சத்தோட்டத்திலே பின்‌  அறுப்பை 
அறுக்காமல்‌ விட்டுவிடவேண்டும்‌. இதுவும்‌: 

எளியவனுக்கும்‌ பரதேசிக்கும்‌ உரியது. 


பயிரை அறுபது பற்றிய பிரமாணத்தை. 
கர்த்தர்‌ வசனப்பகுதியில்‌ 
சொல்லுகிறார்‌. ன்‌ விவரம்‌ வருமாறு : 


லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


1. வயலின்‌ ஓரத்திலிருக்கிறதைத்‌ தீர 
அறுக்கக்கூடாது. 
சிந்திக்கிட க்கிற 
பொறுக்கக்‌ கூடாது. 
திராட்சத்தோட்டத்திலே பின்‌ அறுப்பை 
அறுக்கக்கூடாது. (லேவி 19:10). 
'திராட்சத்தோட்டத்திலே சிந்திக்கிடக்கிற 
பழங்களைப்‌ பொறுக்கக்கூடாது. 
சிந்திக்கிடக்கிற 
எளியவனுக்கும்‌ 
விட்டுவிடவேண்டும்‌. 
தேவன்‌ தரித்திரரையும்‌ பராமரிக்கிறார்‌. 
உதாரத்துவ குணமுடையவர்கள்‌ தங்களுடைய 
தேஷைக்குப்போக மீதியானதை அறுக்காமல்‌ 
விட்டுவிடுகிறார்கள்‌. அவை எளியவனுக்கும்‌, 
பரதேசிக்கும்‌ உதவியாக இருக்கும்‌. இதன்‌ 
வாயிலாக ஐசுவரியவானுக்கும்‌. 
எளியவனுக்கும்‌ இடையே அன்பு பெருகும்‌. 


ர்‌ இந்த அதிகாரத்தில்‌ குடும்ப 


பிரமாணங்களையும்‌, மார்க்க 
பிரமாணங்களையும்‌ சொல்லுகிறார்‌. அவற்றின்‌ 
விவரம்‌ வருமாறு : 


1. இஸ்ரவேல்‌ புத்திரின்‌ சபை 
அனைத்தோடும்‌ சொல்ல வேண்டியது 
என்னவென்றால்‌: நீங்கள்‌ 
பரிகத்தராயிருங்கள்‌ 
தன்தன்‌. 
தகப்பனுக்கும்‌ 
(லேவி 19:3). 


கதிர்களைப்‌ 


பழங்களை 
பரதேசிக்கும்‌ 


தாய்க்கும்‌ தன்தன்‌ 
பதிருக்கேண்டும்‌ 


என்‌ 
ஆசரிக்கக்கடவீர்கள்‌. 


ஒய்வுநாட்களை 


விக்கிரகங்களை நாடாமல்‌ இருங்கள்‌ 
(லேவி 19:4). 


வார்ப்பிக்கப்பட்ட தெய்வங்களை 
உங்களுக்கு உண்டாக்காமல்‌ 
இருப்பீர்களாக 


நீங்கள்‌ சமாதானபலியைக்‌ 
கர்த்தருக்குச்‌ செலுத்தினால்‌, அதை 
மனோற்சாகமாய்ச்‌ செலுத்துங்கள்‌ 
(லேவி 19:5). 





லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


7. சமாதானபலிகளைச்‌ செலுத்துகிற 
நாளிலும்‌ மறுநாளிலும்‌ அதைப்‌ புசிக்க 
வேண்டும்‌; மூன்றாம்‌ நாளில்‌ அதில்‌ 
ஏதாகிலும்‌ புசிக்கப்பட்டால்‌ 


அருவருப்பாமிருக்கும்‌ (லேவி 19:6-7). 


மூன்றாம்‌ நாள்மட்டும்‌ மீதியானது. 
அக்கினியிலே சுட்டெரிக்கப்படக்கடவது 
(லேவி 19:6) 


மூன்றாம்‌ நாளில்‌ சமாதானபலிகளில்‌ 
ஏதாகிலும்‌ புசிக்கப்பட்டால்‌, அதைப்‌ 
புசிக்கிறயன்‌ தன்‌ ஜனத்தில்‌ 
இராதபடிக்கு அறுப்புண்டு போவான்‌. 
(லேவி 19:7-8) 


கர்த்தருடைய போதனைகள்‌. 
லேவி 19:11-18 


லேவி. நய. 
களவுசெய்யாமலும்‌, 
வஞ்சனைபண்ணாமலும்‌, 
ஒருவருக்கொருவர்‌ 
சொல்லாமலும்‌ இருங்கள்‌. 
லேவி நாமத்தைக்‌ 
கொண்டு. 

பொய்யாணையிடுகிறதினால்‌, உங்கள்‌. 
தேவனுடைய "நாமத்தைப்‌ 
பரிசுத்தக்குலைச்சலாக்காமலூம்‌: 
இருப்பீர்களாக; நான்‌ கர்த்தர்‌. 


19:12. என்‌ 


1913. பிறனை 

 கொன்னையிடாமதும்‌ 

கூலி. 

க்காரனுடையகூலி. விடியற்காலம்மட்டும்‌ 
உன்னிடத்தில்‌ இருக்கலாகாது. 


லேவி 19:14. செவிடனை தித்தியாமலும்‌, 
குருடனுக்கு முன்னே தடுக்கலை. 

வையாமலும்‌, 
பயந்திருப்பாயாக; நான்‌ கர்த்தர்‌. 


உன்‌ தேவனுக்குப்‌ 


லேவி 1915. 
அநியாயம்‌ 


தியாயவிசாரணையில்‌ 
செய்யாதிருங்கள்‌; 
சிறியவனுக்கு முகதாட்சிணியம்‌ 
செய்யாமலும்‌, பெரியவனுடைய 
முகத்துக்கு அஞ்சாமதும்‌, தீதியாகப்‌ 
பிறனுக்கு தியாயத்தீர்ப்பாயாக. 


QOODNENS 
PUBLISHERS 


லேவி 19:16. உன்‌ ஜனங்களு: 
அங்குமிங்கும்‌ கோன்சொல்லித்‌ 
திரியாயாக; பிறனுடைய 
இரத்தப்பழிக்கு உட்பட வேண்டாம்‌; 
நான்‌ கர்த்தர்‌. 


லேவி 19:17. உன்‌ சகோதரனை உன்‌: 
உன்னத்தில்‌ பகையாயாக; பிறன்மேல்‌ 
பாவம்‌ சுமராதபடிக்கு அவனை 
எப்படியும்‌ கடிந்து கொன்ன வேண்டும்‌. 


ல 19:18. பழிக்குப்பழி வாங்காமலும்‌, 
ஒனப்புத்திரர்மேல்‌ 
த்வைதம்‌ உன்னில்‌ நீ 
அன்புகூருவதுபோல்‌ பிறனிலும்‌ 
அன்புகூருவாயாக; நான்‌ கர்த்தர்‌. 


இஸ்ரவேல்‌. ஜனத்தார்‌ 
தங்களுடைய வார்த்தையிலும்‌ செய்கையிலும்‌ 
உண்மையுள்‌ளவர்களாயும்‌, 

கண்ணிமுள்ளவர்களாயும்‌ இருக்கவேண்டும்‌. 
விசுவாசிகளாகிய நாம்‌ இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌, 
கர்த்தருக்கு, பிரியமானவர்களாகவும்‌, 
ஜனங்களுக்கு பிரயோஜனமானவர்களாகவும்‌ 
ஜீலிக்கவேண்டும்‌. நம்முடைய வார்த்தையும்‌ 
செய்கையும்‌ கர்த்தரை கனம்பண்ணவேண்டும்‌. 


க்குன்னே 


“நீங்கள்‌ களவுசெய்யாமலும்‌, 
வஞ்சனைபண்ணாமலும்‌, ஒருவருக்கொருவர்‌ 
பொய்‌ சொல்லாமலும்‌ இருங்கள்‌" (லேவி 19:1) 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


நாம்‌ மிகப்பெரிய 
ஐசுவரியவான்௧ளாயிராமல்‌, பொருளாதார 
ரீதியாக நடுத்தர குடும்பத்தாராயிருக்கலாம்‌. 
நம்மிடத்தில்‌ எவ்வளவு ஐசுவரியம்‌ 
இருந்தாலும்‌. அது நேர்மையாகவும்‌, 
உண்மையாகவும்‌ சம்பாதித்தநாக 
இருக்கவேண்டும்‌. அநியாயமாய்‌ சம்பாதித்த 
ஐசுவரியம்‌ நிலைத்திருக்காது. பிறரை 
வஞ்சித்து சம்பாதித்த ஐசுவரியம்‌ நமக்கு 
மெய்யான ஆசீர்வாதமாயிருக்காது. 


கர்த்தருடைய  ஜனமாகிய நாம்‌. 
அவருடைய நாமத்தை  கனம்பண்ணி 
மகிமைப்படுத்தவேண்டும்‌. கர்த்தருடைய 
நாமம்‌ பரிசுத்தமானது. “என்‌ நாமத்தைக்‌ 
கொண்டு பொய்யாணையிடுகிறதினால்‌, 
உங்கள்‌ தேவனுடைய நாமத்தைப்‌ 
மரிசுத்தக்குலைச்சலாக்காமலும்‌ 
இருப்பீர்களாக: நான்‌ கர்த்து 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


(லேவி 19:12) 





லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


தேவனுடைய நாமத்தை அவசரப்பட்டு 
ஆணையிடக்கூடாது. பொய்யை 
மெய்யாக்குவதற்காகத்‌ தேவனுடைய 
நாமத்தை வீணாகப்‌ பயன்படுத்தக்கூடாது. 


உரிமைகளில்‌. 
தலையிடக்கூடாது. 


ம்‌ பிறருடைய 
தேனில்‌ 
நமக்கு நியாயமாக  சொந்தமானதை 
மாத்திரமே நாம்‌ அனுபவிக்கவேண்டும்‌. 
பிறருக்குரியதை நாம்‌ அபகரிக்க முயற்சி 
பண்ணக்கூடாது. பிறரை வஞ்சிக்கக்கூடாது. 
நம்மிடத்தில்‌ வேலை செய்கிறவர்களுக்கு 
நியாயமான கூலி கொடுக்கவேண்டும்‌. 
அதையும்‌ குறிப்பிட்ட நேரத்திற்குள்‌ 
கொடுத்துவிடவேண்டும்‌.  கூலிக்காரனுடைய 
சம்பளத்தை அபகரிப்பது 
விரோதமான பாவம்‌. 


“பிறனை 
கொள்ளையிடாமலும்‌ 

கூலிக்காரனுடைய கூலி விடியற்காலம்மட்டும்‌. 
உன்னிடத்தில்‌ இருக்கலாகாது" (லேவி 19:13) 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


கூலிக்காரன்‌ அன்றாடம்‌ வேலைசெய்‌ 
தன்னுடைய குடும்பத்தைப்‌ பராமரிக்கிறான்‌. 
ஆகையினால்‌ அவன்‌ செய்த வேலைக்குரிய 
கூலியை உடனடியாகத்‌ தாமதம்‌ பண்ணாமல்‌ 
கொடுத்துவிட வேண்டும்‌. (லேவி 19: 
உபா 2414-15; எரே 2213; மல்‌ 
யாக்‌ 5:4). 

ஒரு சிலர்‌ சமுதாயத்தில்‌ 
தரித்திரராகவும்‌, ல்வாக்கு 
இல்லாதவர்களாகவும்‌, வீரமில்லாத 
கோழைகளாகவும்‌ இருப்பார்கள்‌. அவர்களால்‌ 
தங்களுக்கு தாங்களே உதவி செய்து 
கொள்ளமுடியாது நாம்‌ 
அப்படிப்பட்டவர்களுடைய பாதுகாப்புக்கு 
இடையூறாக இருக்கக்கூடாது. அவர்களை 
அச்சுறுத்தும்‌ வண்ணமாக பேசவோ, 


செயல்படவோ கூடாது. 


“செவிடனை 
குருடனுக்கு 
வையாமலும்‌, 
பயந்திருப்பாயாக 
(லேவி 19:14) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ 


நிந்தியாமலும்‌, 
தடுக்கலை. 


QOODNENS 
PUBLISHERS 


தேவன்‌. தரித்திரனுக்கும்‌, 
கூலிக்காரனுக்கும்‌ கரிசனை உடையவர்‌. 
அதே வேளையிலே. அவர்‌ 
ஊனமுற்றோரிடத்திலும்‌ அன்போடும்‌. 
கரிசனையோடும்‌ இருக்கிறார்‌. செவிடனுக்குக்‌ 
காதுகேட்கவில்லை என்பதற்காக அவனைச்‌ 
சபித்துவிடக்கூடாது. குருடனுக்குப்‌ பார்வை 
தெரியாது என்பதற்காக அவனை நிந்திக்கக்‌ 
அவர்களால்‌ எதிர்த்து நிற்க 
அவர்களுடைய பலவீனத்தை 
சாதகமாகப்‌ பயன்படுத்திக்‌ 
கொள்ளக்கூடாது. (லேவி 19:9-19) 


நம்மை. நேசிப்பதுபோல 
பன்ன நேசிக்க வேண்டும்‌. (லேவி 19.18) 
ஒவ்வொரு இஸ்ரவேலனும்‌ தன்னிடத்தில்‌ 
அன்புகூருவதுபோல. பிறனிடத்திலும்‌ 
அன்புகூரவேண்டுமென்பது தேவனுடைய 
சித்தம்‌. 

செவிடன்‌ என்னும்‌ 
இயற்கையாகவே கேட்கும்‌ திறமையை 
இழந்தவர்களையும்‌, நாம்‌ பேசுவதை கேட்க 
முடியாமல்‌. தூரத்திலிருக்கிறவர்களையும்‌ 
குறிக்கும்‌. நாம்‌ தூரத்திலிருக்கிறவர்களுக்கு 
விரோதமாக கோள்‌ சொல்லக்கூடாது. 
அவர்களுக்கு விரோதமாக நாம்‌ பேசும்‌ 
நிந்தையான பேச்சுக்களை அவர்கள்‌ 
கேட்கமாட்டார்கள்‌ என்று நினைத்து, 
நமக்கு இஷ்டமானதை நாம்‌ 
பேசக்கூடாது. நம்முடைய வார்த்தையில்‌ 
உண்மையிருக்கவேண்டும்‌. 


வார்த்தை 


பார்வையில்லா; ருக்‌ 
நாம்‌ கதலி... செய்யவேண்டும்‌. 
அவர்களுடைய பாதுகாப்புக்கு நாம்‌ 
துணையாயிருக்கவேண்டும்‌. நாம்‌ பிறருக்கு 
உபகாரம்‌ பண்ணாவிட்டாலும்‌, உபத்திரவம்‌ 
பண்ணாமலிருக்கவேண்டும்‌. குருடனுக்கு 

முன்னே தடுக்கலை வைக்கக்கூடாது. 
எக்கு (வடகம்‌. பகத்‌ 
இருக்கிறவர்களுக்கு, நாம்‌ அதிகமான 
கஷ்டத்தையும்‌, வேதனையையும்‌ 
கொடுக்கக்கூடாது. 


நாம்‌ குருடருக்கு உதவி 
செய்யவேண்டும்‌. குருடனுக்கு முன்பாக 
தடுக்கல்‌ வைக்கப்பட்டிருந்தால்‌, நாம்‌ 
அந்தக்‌ கல்லை. அவனுடைய 
பாதையிலிருந்து எடுத்து அப்புறப்படுத்த 
வேண்டும்‌. 





லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


யூதர்கள்‌ பொதுவாக குருடனுக்கு 
முன்னே  தடுக்கலை வைக்கமாட்டார்கள்‌. 
யூதர்கள்‌ மாத்திரமல்ல, மனிதாபிமானமுள்ள 
யாரும்‌ இப்படிப்பட்ட 
செய்யமாட்டார்கள்‌. 
“குருடனுக்கு 
வைக்காதிருப்பாயாக" 
அடையாளமாக 
என்று 
சொல்லுகிறார்கள்‌. 
வாக்கியத்திற்கு 
என்றும்‌, 
கள்ளம்கபடமில்லாதவர்களை 
மோசம்‌ போக்கக்கூடாது என்றும்‌ பொருள்‌. 
பிறருக்கு தீயஆலோசனைகளை சொல்லி 
அதனை வஞ்சித்து ப தது ஒரு 
எளிதில்‌ மாந்துவிடுவார்கள்‌. 
பபப களை நம்முடைய 
சுய ஆதாயத்திற்காக ஏமாற்றக்கூடாது. 


நியாயாதிபதிகள்‌ 
நியாயவிசாரணையில்‌ எவ்வாறு 
வழக்குகளை நியாயந்தீர்க்கவேண்டுமென்று 
கர்த்தர்‌ தம்முடைய பிரமாணத்தை 
சொல்லுகிறார்‌. 


நியாயவிசாரணையில்‌ 
செய்யாதிருங்க சிறியவனுக்கு 
முகதாட்சிணியம்‌ செய்யாமலும்‌, 
பெரியவனுடைய முகத்துக்கு அஞ்சாமலும்‌, 
நீதியாகப்‌ பிறனுக்கு நியாயந்தீர்ப்பாயாக" 
(லேவி 19:15) 


அநியாயம்‌ 


பட்சபாதமில்லை. 
நியாயவிசாரணை 

பட்ச பாதமில்லாமல்‌, 

வழக்குகளை விசாரிக்கவேண்டும்‌. 


நீதியாய்‌. 
“வியாச்சியத்திலே தரித்திரனுடைய முகத்தைப்‌ 
பாராயாக" (யாத்‌ 23:3). 


தரித்திரனாயிருக்கிறவன்‌ 
செய்யும்போது, அவன்‌ 
என்பதற்காக. அவனுக்கு 
காண்பிக்கக்கூடாது. குற்றம்‌ செய்தவன்‌ 
யாராகமிருந்தாலும்‌ தண்டிக்கப்படவேண்டும்‌. 
அதுபோலவே குற்றம்‌ செய்யாதவன்‌ 
நிரபராதி என்று நியாயந்தீர்க்கவேண்டும்‌. 


பூர்வகாலத்தில்‌ புறஜாதியார்‌ 
மத்தியிலே 'ஐசுவரியவானுக்கு ஒரு 
நீதம்‌ தரித்திரனுக்கு வேறொரு நீதியும்‌ 
இருந்தது. ஆனால்‌ யூதருடைய 
நீதிமன்றங்களிலே தரித்திரனுக்கும்‌ 
ஐசுவரியவானுக்கும்‌ ஒரே சட்டமே 
கொடுக்கப்பட்டிருக்கிறது. குற்றவாளி 
கூண்டிலே ஐசுவரியவானும்‌ தரித்திரனும்‌ 
நிற்கவேண்டும்‌. அதிலே  அமருவதற்கு 
ஒருவனுக்கும்‌ அனுமதியில்லை. 
என்‌ சகோதரரே, மகிமையுள்ள 
நம்முடைய கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்துவின்‌ மேலுள்ள விசுவாசத்தைப்‌ 
பட்சபாதத்தோடே 
பற்றிக்கொள்ளாதிருப்பீர்களாக” (யாக்‌ 2:1) 

ஏனெனில்‌, பொன்மோதிரமும்‌ 
மினுக்குள்ள வஸ்திரமும்‌ தரித்திருக்கிற 
ஒரு மனுஷனும்‌, கந்தையான வஸ்திரம்‌ 
தரித்திருக்கிற ஒரு தரித்திரனும்‌ உங்கள்‌ 
ஆலயத்தில்‌ வரும்போது, மினுக்குள்ள 
வஸ்திரந்தரித்தவனைக்‌ கண்ணோக்கி: 
நீர்‌ இந்த நல்ல இடத்தில்‌ உட்காரும்‌ என்றும்‌: 
தரித்திரனைப்‌ பார்த்து: நீ அங்கே நில்லு. 

அல்லது இங்கே என்‌ பாதபடியண்டையிலே 

உட்காரு என்றும நீங்கள்‌ சொன்னால்‌, 
உங்களுக்குள்ளே பேதகம்பண்ணி, 
தகாத சிந்தனைகளோடே 
நிதானிக்கிறவர்களாயிருப்பீர்களல்லவா?” 
(யாக்‌ 29-4). 


மற்றவர்களுடைய நற்பெயருக்கு 
நாம்‌ களங்கம்‌ ஏற்படுத்தக்கூடாது. நம்முடைய 
பொதுவான சம்பாஷணைகளில்‌ பிறருக்கு 
விரோதமாக கோள்‌ சொல்லக்கூடாது. 
"உன்‌. ஜனங்களுக்குள்ளே அங்குமிங்கும்‌ 
கோள்சொல்லித்‌ திரியாயாக; பிறனுடைய 
இரத்தப்பழிக்கு உட்பட வேண்டாம்‌; நான்‌ 
கர்த்தர்‌” (லேவி 1916) என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 

ஒருவனுக்கு எதிராகப்‌ பொய்ச்சாட்சி 
கூறுவதினாலோ அல்லது ஒருவனுக்கு 
மரண உபாதை வரும்போது அவனுக்கு உதவி 
புரியாமல்‌, சும்மாயிருப்பதினாலோ 
ஒருவன்‌ மரித்துப்போனால்‌, அவனுடைய 
இரத்தப்பழிக்கு அந்த நபர்‌ உட்பட வேண்டும்‌. 





லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


சொல்லுகிறவர்கள்‌ 
உண்மையை திரித்து பேசுவார்கள்‌. அவர்கள்‌ 
ஒரு வீட்டாரைப்பற்றிய செய்தியை சேகரித்து. 
அந்த செய்தியோடு தங்களுடைய சொந்த 
குற்பனைகளைச்‌ சேர்த்துக்கொண்டு, மற்ற 
வீட்டாரிடத்தில்‌ அவர்களைப்பற்றி கோள்‌ 
சொல்லுவார்கள்‌. 

பொருட்களை வாங்கி விற்கிறவர்கள்‌ 
தரகு வேலைகளை பார்க்கிறவர்கள்‌. 
அதுபோலவே கோள்‌ சொல்லுகிறவர்கள்‌ ஒரு 
செய்தியை மற்றவர்களுக்கு சொல்லி, 
அவர்களிடத்திலிருந்து வேறொரு 
செய்நியை பெற்றுக்கொள்கிற 
தரகர்களாயிருக்கிறார்கள்‌. தரகருக்கு 
ஆதாயமே குறிக்கோள்‌ கோள்‌ 
சொல்லுகிறவர்களுக்கு சுயஆதாயமே 

கோள்‌ 
விரோதமாக 


அன்‌ 


அடக்குகிறான்‌" (நீதி 1113) 
கொண்டு 

இரிய 

ஆதலால்‌ 


திரிகிறவன்‌ 

வெளிப்படுத்துவான்‌; 
உதடுகளினால்‌. 

அலப்புகிறவனோடே கலவாதே”" (நீதி 20:19). 


பதன்‌ 


தன்‌ 


சகோதரனையும்‌ நம்பாதிருங்கள்‌; 
எந்தச்‌ சகோதரனும்‌ மோசம்பண்ணுகிறான்‌, 
எந்தச்‌ சிறு 2 தூற்றித்திரிகிறான்‌. 
அவர்கள்‌ 


நாவைப்‌ பழக்குகிறார்கள்‌, 
உழைக்கிறார்கள்‌" (எரே 9:45). 


“இரத்தஞ்சிந்தும்படிக்கு 
பேசுகிறவர்கள்‌ 
இருக்கிறார்கள்‌; 
சாப்பிடுகிறவர்களும்‌ 
இருக்கிறார்கள்‌: முறைகேடு செய்கிறவர்கள்‌ 
உன்‌ நடுவில்‌ இருக்கிறார்கள்‌” (எசே 22:9). 


QOODNENS 
PUBLISHERS 


ஒரு சிலர்‌ பொதுவான சம்பாஷணையில்‌. 
பிறருக்கு விரோதமாக கோள்‌ சொல்லுவது 
போல, வேறு சிலர்‌ வழக்குகளில்‌ சாட்சி 
சொல்லும்போது பிறருக்கு விரோதமாக 
பொய்யான காரியங்களை சொல்லுவார்கள்‌ 
பிறனுடைய உட்பட 
வேண்டாம்‌: நான்‌ கர்த்தர்‌ 1916 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


(லேவி 


குற்றம்‌ சாட்டப்பட்டன்‌ குற்றம்‌ 
செய்யாத நிரபராதியாகமிருந்தாலும்‌, கோள்‌ 
சொல்லுகிறவர்கள்‌ அவனுக்கு விரோதமாக 
பொய்ச்சாட்சிகளை சொல்லி, அவனை 
குற்றவாளியாக உறுதிபண்ணுவார்கள்‌. 
இப்படிப்பட்டவர்கள்‌ அவனுடைய 
இரத்தப்பழிக்கு உடன்படுகிறவர்கள்‌. 
இவர்கள்‌ குற்றமில்லாத இரத்தத்தை 
சிந்துகிறார்கள்‌. 

“மரணத்துக்கு 
ஒப்பிக்கப்பட்டவர்களையும்‌, கொலையுண்ணப்‌ 
போகிறவர்களையும்‌ விடுவிக்கக்கூடுமானால்‌ 
விடுவி. அதை அறியோம்‌ என்பாயாகில்‌, 
இருநயங்களைச்‌ சோதிக்கிறவர்‌ அறியாரோ? 
உன்‌ ஆத்துமாவைக்‌ காக்கிறவர்‌ 
கவனியாரோ? அவர்‌ மனுஷருக்கு அவனவன்‌ 
கிரியைக்குத்தக்கதாகப்‌ பலனளியாரோ?" (நீதி 
241112). 


நாம்‌ எல்லோரிடத்திலும்‌ 
அன்பாமிருக்கவேண்டும்‌. நம்முடைய 
சத்துக்களையும்‌ நாம்‌ சிநேகிக்கவேண்டும்‌. 
மற்றவர்கள்‌ தப்பு செய்யும்போது, 
நாம்‌ அதைப்‌ பார்த்தும்‌ சும்மாமிருந்து 
விடக்கூடாது. அவர்களுக்கு அன்பான 
வார்த்தைகளை சொல்லி அவர்களைக்‌ 
கடிந்துகொள்ளவேண்டும்‌. 

“உன்‌ சகோதரனை உன்‌ உள்ளத்தில்‌. 
பகையாயாக; பிறன்மேல்‌ பாவம்‌ சுமராதபடிக்கு 
அவனை எப்பயும்‌ கடந்து கொள்ள 
வேண்டும்‌" (லேவி 1947) என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 

மற்றவர்கள்‌ பாவம்‌ செய்வதற்கு 
அவர்களை உற்சாகப்படுத்தாமல்‌ கண்டித்து 
திருத்த வேண்டும்‌. தீமோ 5:20, 
2தீமோ 4:2; தீத்து 1:13; தீத்து 2:15) 





HA லேவியராகமம்‌ - விரிவுரை ம்மா 
பம LEVITICUS - COMMENTARY PUBLISHERS 


பரிசுத்த வேதாகமத்தில்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரரைப்பற்றியும்‌, விசுவாசிகளைப்பற்றியும்‌ 
சொல்லப்பட்டிருப்பதுபோல, பிறரைப்பற்றியும்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. அதன்‌ விவரம்‌ 
வருமாறு 
பிறனுடைய பொருள்களைக்‌ கேட்டு 
வாங்குவார்கள்‌ (யாத்‌ 3:22). 
அயல்வீட்டுக்காரர்களுடன்‌ பங்கிட்டுக்‌ 
கொள்ளுவார்கள்‌ (யாத்‌ 12:4). 
பிறனுக்கு விரோதமாகப்‌. 
பொய்சாட்சிச்சாட்சி 
சொல்லாதிருப்பாயாக (யாத்‌ 20:16) 
ஒருவன்‌  பிறனுக்கு விரோதமாகச்‌ 
சதிமோசஞ்செய்து அவனைக்‌ கொன்று 
போட்டால்‌ அவனை பலிபீடத்திலிருந்தும்‌ 
பிடித்துக்கொண்டு கொலைச்செய்ய 
வேண்டும்‌ (யாத்‌ 21:14) 
பிறனுடைய சொத்துக்களின்‌ மேல்‌ 
விருப்பம்‌ வைக்கக்கூடாது 
(யாத்‌ 227-14) 


ஒருவருக்கொருவர்‌ பொய்‌ சொல்லாமல்‌ 
இருங்கள்‌ (லேவி 6:2-7; லேவி 19:11). 


ஒடுக்குதல்‌ கூடாது 


பிறனை 
(லேலி 19:13) 


பிறனைக்‌ கொள்ளையிடாமல்‌ 

இருப்பாயாக (லேவி 19:13) 

நியாயமாக நியாயவிசாரணை 

செய்யுங்கள்‌ (லேவி 19:15). 
ஜனங்களுக்குள்ளே அங்குமிங்கும்‌ 

கோள்சொல்லித்‌ திரியவேண்டாம்‌. 

(லேவி 19:16). 

பிறன்மேல்‌ பாவம்‌ சுமராதபடிக்கு. 

அவனை எப்படியும்‌ கடிந்து கொள்ள 

வேண்டும்‌ (லேவி 19:17), 


உன்னில்‌ நீ அன்புகூருவதுபோல்‌ 


என்னும்‌ அடிப்படையில்‌ தண்டனை. 
(லேவி 24:19-20) 


பிறனுக்கு எதையாகிலும்‌ விற்றாலும்‌ 
அவனிடத்தில்‌ எதையாகிலும்‌ 
கொண்டாலும்‌ ஒருவருக்கொருவர்‌ 

ம்‌ செய்யக்கூடாது 


தப்பியோடிப்போய்ப்‌ 
பிழைத்திருப்பானாக 


உபா 19:4-11) 


பிறனுடைய விளைச்சலில்‌ 
அரிவாளை இடலாகாது (உபா 23:25) 


ஒளிப்பிடத்திலே பிறனைக்‌ 
கொன்றவன்‌ சபிக்கப்பட்டவன்‌ 
(உபா 27:24). 


உத்தமனாய்‌. நடந்து நீதியை 
நடப்பிக்கிறவன்‌, தன்‌ அயலானுக்குத்‌ 
தீங்கு செய்யாமலும்‌, அவன்‌ மேல்‌ 
சொல்லப்படுகிற நிந்தையான பேச்சு 
எடுக்காமலும்‌ இருக்கிறான்‌ 
£சங்‌ 159-3) 


பிறனை இரகசியமாய்‌ அவதூறு 
பண்ணுகிறவன்‌ சங்கரிக்கப்படுவாள்‌ 
(சங்‌ 101:5) 

உன்னிடத்தில்‌ பொருள்‌ 
இருக்கும்போது உன்‌ இயலானை 
நோக்கி, நீபோய்த்‌ திரும்பவா 
நாளைக்குத்‌ தருவேன்‌ என்று 
சொல்லாதே (நீதி 3:28). 


விரோதமாக 
தீங்கு செய்யாதே (நீதி 3:29) 
மதிகெட்டவன்‌ 

அவமதிக்கிறான்‌ (நீதி 1112) 
தரித்திரன்‌  தனக்கடுத்தவனாலும்‌ 
கைக்கப்படுக்றாண்‌. (நதி 1420, 
நீதி 19:4) 


நியாயமின்றிப்‌ பிறனுக்கு 
விரோதமாய்ச்‌ சாட்சியாக ஏற்படாதே 
(நீதி 24:28) 


5. உன்‌ அயலான்‌ உன்னை வெட்கப்‌ 


படுத்தும்போது நீ என்ன செய்யலாம்‌ 
என்று திகைக்காதே (நீதி 25:8) 





லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


உன்‌ அயலானோடே மாத்திரம்‌ உன்‌ 
வியாஜ்யத்தைக்‌ குறித்து வழக்காடு 
(நீதி 25:9) 


விளையாட்டுக்காகக்கூட 
வஞ்சிக்காதே (நீதி 2619). 


உன்‌ சிநேகிதனையும்‌ அயலானையும்‌ 
விட்டுவிடாதே, ஆபத்துக்காலத்தில்‌ 


பிறனை 


அவனே உதவுவான்‌ (நீதி 27:10) 
கிறிஸ்துவும்‌, 
மத்‌ 09: 


பிறனும்‌ (மத்‌ 5 
மத்‌ 22:39; 
லூக்கா 10;29-36) 

பவலும்‌ பிறனும்‌ (ரோமர்‌ 1390; 
ரோமர்‌ 15:2; எபே 4:25) 


விரோதமாக 


பார்த்துக்கொண்டு 
வேண்டியதில்லை. 
விரோதமாக செய்த தப்பிதத்தை அன்பான 
வார்த்தைகளினால்‌ சொல்லி, அவர்களுக்கு 
உணர்த்தவேண்டும்‌. 


பிறர்‌ நமக்கு விரோதமாக செய்யும்‌ 
தப்பிதங்களை அவர்களுக்கு உணர்த்துவது, 
நல்லது, அவ்வாறு உணர்த்தாமல்‌, 
நம்முடைய மனதிற்குள்ளேயே அவர்களுக்கு 
விரோதமாக 

வைக்கக்கூடாது. அந்தக்‌ 

பொறாமையாக மாறும்‌. 


சமாதானம்‌ 

எல்லோரோடும்‌ சமாதானமாயிருப்பதற்கு 
பிரயாசப்படவேண்டும்‌. நமக்கு விரோதமாய்‌ 
தீங்கு செய்தவர்களிடத்தில்‌ அன்பாய்ப்பேசி, 
அவர்களுடைய தப்பிதங்களை அவர்களுக்கு 
உணர்த்துவது நல்லது. 


பாவத்தின்‌ சம்பளம்‌ மரணம்‌. அவர்களுடைய 
பாவத்தைக்‌ குறித்து நாம்‌ அவர்களுக்கு 
கடிந்து கொள்ளவில்லையென்றால்‌, அவர்கள்‌ 
தங்களுடைய பாவத்தை உணரமாட்டார்கள்‌. 


QOODNENS 
PUBLISHERS 


தாங்கள்‌. செய்த பாவத்திற்கு மனம்‌ 
வருந்தமாட்டார்கள்‌. தங்கள்‌ பாவத்தை 
செய்யமாட்டார்கள்‌. பாவத்தை 
மறைக்கிறவர்கள்‌ வாழ்வடையமாட்டார்கள்‌. 
ற செய்து 
தேவனுடைய 
இரக்கத்தைப்‌ 

பெற்றுக்கொள்வார்கள்‌. 


நமக்கு. விரோதமாகத்‌ தீங்கு 
செய்தவர்களும்‌ தேவனுடைய இரக்கத்தைப்‌ 
பெற்றுக்கொள்ளவேண்டும்‌ என்னும்‌ நல்ல 
நோக்கத்திலே, நாம்‌ அவர்களுடைய 
பாவங்களை அவர்களுக்கு கடிந்து 
சொல்லவேண்டும்‌. 

"உங்களைக்குறித்து 
எச்சரிக்கையாயிருங்கள்‌. உன்‌ சகோதரன்‌ 
உனக்கு விரோதமாய்க்‌ குற்றஞ்செய்தால்‌, 
அவனைக்‌ குடந்துகொள்‌; அவன்‌ 
மனஸ்தாபப்பட்டால்‌, அவனுக்கு 
மன்னிப்பாயாக” (லூக்‌ 


மனுஷனுக்கு விரோதமாகப்‌ பாவம்‌. 
செய்கிறவன்‌, கர்த்தருக்கு விரோதமாகவும்‌ 
பாவம்‌ செய்கிறான்‌. நாம்‌ பாவத்தை 
சிநேகிக்கக்கூடாது. ஆனாலும்‌ நாம்‌ 
பாவிகளை சிநேகிக்கவேண்டும்‌. 
பாவிகள்மீதம்‌ நாம்‌ அன்புகூர்ந்து 
அவர்களுடைய பாவங்களை அவர்களுக்கு 
கண்டித்து உணர்த்தவேண்டும்‌. சகோதர 
சிநேகத்தோடு ஒருவரையொருவர்‌ 
கடிந்துகொண்டு புத்திசொல்லுவது மிகவும்‌ 
நல்லது. கடிந்துகொள்வதற்கு அன்பே 
ஆதாரமாயும்‌, 'பிரதானமாயும்‌ 
இருக்கவேண்டும்‌. கோபத்தினால்‌ 
கடிந்துகொள்வது சண்டை போடுவதற்கு 
சமம்‌. அன்பினால்‌ கடிந்துகொள்வது ஊழியம்‌ 
செய்வதற்கு சமம்‌. 

நீதிமான்‌ என்னைத்‌ தயவாய்க்குட்டி, 
என்னைக்‌ கடிந்துகொள்ளட்டும்‌; 
அது என்‌ தலைக்கு 
போலிருக்கும்‌; என்‌: 
அல்லத்தட்டுவதில்லை:: 
இக்கட்டுகளில்‌ நான்‌ 
ஜெபம்பண்ணுவேன்‌" (சங்‌ 141:5). 





BALWETHER 
பிய 


நாம்‌ நம்மிடத்தில்‌ அன்புகூருவதுபோல 
அன்புகூரவேண்டும்‌. 
பிரதான கற்பனை. 


உன்னில்‌ நீ அன்புகூருவதுபோல்‌ பிறனிலும்‌ 
அன்புகூருவாயாக; நான்‌ கர்த்தர்‌” 
(லேவி 19:18) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


'தரித்துக்கொள்ளவேண்டும்‌. நாம்‌ 

தீங்கு செய்யாதவர்களாய்‌ மாத்திர 
பிறருக்கு நன்மை  செய்கிறவர்களாயும்‌ 
இருக்கவேண்டும்‌. அதுபோலவே நாம்‌ 
பிறர்மீது பொறாமை கொள்ளாதவர்களாய்‌ 
மாத்திரமல்ல, அவர்கள்மீது அன்பு 
கூருகிறவர்களாயும்‌ இருக்கவேண்டும்‌ 


“நீ உன்னில்‌ அன்புகூருவதுபோல்‌ 
பிறனிலும்‌ அன்புகூருவாயாக" என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌ நமக்கு எதுவெல்லாம்‌ 
தேவை என்று நாம்‌ நினைக்கிறோமோ 
அதுவெல்லாம்‌ மற்றவர்களுக்கும்‌ தேவை 
என்று நினைக்கவேண்டும்‌. நம்முடைய 
சுயநலத்தை மாத்திரம்‌ நாம்‌ பார்க்காமல்‌, 
மற்றவர்களுடைய நலத்தையும்‌ நாம்‌ 
பார்க்கவேண்டும்‌. 


தலால்‌, மனுஷர்‌ உங்களுக்கு: 

ர்‌! வற்‌ விருபபகதிர்ளேய 

நீங்களும்‌ அவர்களுக்குச்‌ 

இதுவே நியாயப்பிரமாணமும்‌ 
தீர்க்கதரிசனங்களுமாம்‌" (மத்‌ 7:12) 


"உங்களைப்போல நானும்‌ பேசக்கூடும்‌: 
நான்‌ இருக்கும்‌ நிலைமையில்‌ நீங்கள்‌ 
இருந்தால்‌, நான்‌ உங்களுக்கு விரோதமாக 
வார்த்தைளைக்‌ கோத்து, உங்களுக்கு எதிரே 
என்‌ தலையைத்‌ துலுக்கவங்கூடும்‌. ஆனாலும்‌ 
நான்‌ என்‌ வாயினால்‌ 
திடன்சொல்லுவேன்‌, ்‌ 
அசைவு உங்கள்‌ 
(யோபு 16:4,3) 

ட அற்றவர்களுக்கு 
வண்ணமாய்‌, நம்முடைய 
வெறுக்கவேண்டும்‌. “நான்‌ ஒருவருக்கும்‌ 
அடிமைப்படாதவனாயிருந்தும்‌, நான்‌ அதிக 
ஜனங்களை ஆதாயப்படுத்திக்‌ கொள்ளும்‌ 
படக்கு, என்னைத்தானே எல்லாருக்கும்‌. 
அடிமையாக்கினேன்‌" (1கொரி 9:19) என்றும்‌. 


லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


'யூதரை 
கொள்ளும்படிக்கு 
போலவும்‌ 
கீழ்ப்பட்டவர்களை 
கொள்ளுப்படிக்கு 
கீழ்ப்பட்டவனைப்‌ 
(கொரி 9:20) என்றும்‌, 


ஆதாயப்படுத்திக்‌ 
யூதருக்கு. யூதனைப்‌ 
நியாயப்பிரமாணத்துக்குக்‌ 
ஆதாயப்படுத்திக்‌ 
நியாயப்பிரமாணத்துக்குக்‌ 
போலவுமானேன்‌"' 


ச கமாயப்பிமாணமிக்காதவர்களை 

ஆதாயப்படுத்திக்‌ கொள்ளும்படிக்கு 
அவர்களுக்கு நியாயப்பிரமாணம்‌ 
இல்லாதவனைப்‌ 'போலவுமானேன்‌. 
அப்படியிருந்தும்‌, நான்‌ தேவனுக்கு முன்பாக 
நியாயப்பிரமாணமில்லாதவனாயிராமல்‌, 
கிறிஸ்துவின்‌ பிரமாணத்துக்‌ 
குள்ளாவனாயிருக்கிறேன்‌" கொரி 9:21) 
என்றும்‌, 

“பலவீனரை. ாயப்படு; 

கொள்ளும்படிக்குப்‌ ரகா தப 
பலவீனனைப்‌ போலானேன்‌; எப்படியாகிலும்‌ 
சிலரை இரட்சிக்கும்படிக்கு, நான்‌ 
எல்லாருக்கும்‌ எல்லாமானேன்‌. சுவிசேஷத்தில்‌ 
நான்‌... உடன்‌  பங்காளியாகும்படிக்கு, 
அதினிமித்தம்‌ இப்படிச்‌ செய்கிறேன்‌" (கொரி 
9:22,23) என்றும்‌ அப்போஸ்தலர்‌ பவல்‌ 
சொல்லுகிறார்‌. 


பழைய ஏற்பாட்டுக்காலத்து, 
பிரமாணத்தை விட புதிய ஏற்பாட்டுக்காலத்து, 
சுவிசேஷம்‌ அதிக வல்லமையுள்ளது. 
நம்முடைய கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து 
நமக்காக தம்முடைய ஜீவனையே 
ஒப்புக்கொடுத்தார்‌. நாமும்‌ மற்றவர்களுக்காக 
நம்முடைய ஜீவனை! ஒப்புக்கொடுக்க 
ஆயத்தமாயிருக்கவேண்டும்‌ என்பது, 
கிறிஸ்துவின்‌ உபதேசம்‌. 

ஜீவனை 
அன்பு 
ம்‌; நாமும்‌ 
'சகோதரருக்காக ஜீவனைக்கொடுக்கக்‌ 
'கடனாளிகளாயிருக்கிறோம்‌" யோவா 3:16). 


தம்முடைய 
கொடுத்தநினாலே. 
இன்னதென்று அறிந்திருக்கிறோம்‌; 


நமக்காகக்‌ 


நாம்‌ 
மாத்திரமல்ல, 
அன்புகூருவதைவிட தலால்‌! 
பிறனிடத்தில்‌ அன்புகூரவேண்டும்‌. இதுவே 
இயேசுகிறிஸ்துவின்‌ அடிப்படை உபதேசம்‌. 


நம்மில்‌ அன்புகூருவதுபோல. 
நாம்‌ நம்மில்‌ 





HLMETHER 
RAAT IMAL 


கர்த்தர்‌ இந்த. அதிகாரத்தில்‌ 
சமுதாய பிரமாணங்களையும்‌, மார்க்க 
பிரமாணங்களையும்‌ பற்றிச்‌ சொல்லுகிறார்‌. 
அதன்‌ விவரம்‌ வருமாறு : 


1. களவுசெய்யாமல்‌ 
(லேவி 19:11: யாத்‌ 20:15), 


இருங்கள்‌ 


வஞ்சனைபண்ணாமல்‌. 
(லேவி 19:1; யாத்‌ 20:16). 


இருங்கள்‌ 


பொய்‌ சொல்லாமல்‌ 
(லேவி 19:11; யாத்‌ 20:16). 


இருங்கள்‌ 


என்‌ (தேவனுடைய) நாமத்தைக்‌ 
கொண்டு பொய்யாணையிடாதிருங்கள்‌ 
(லேவி 19:12). 
தேவனுடைய நாமத்தைப்‌ பரிகத்தக்‌ 
குலைச்சலாக்காமல்‌ இருங்கள்‌ 
பிறனை  ஒடுக்காமல்‌ 
(லேவி 19:13). 


இருங்கள்‌ 
பிறனை கொள்ளையிடாமல்‌ இருங்கள்‌. 


கூலிக்காரனுடைய கூலியைத்‌ 
தினந்தோறும்‌ கொடுத்துவிடுங்கள்‌. 
செவிடனை நிந்தியாமல்‌ இருங்கள்‌ 
(லேவி 19:14). 

10. குருடனுக்கு முன்னே தடுக்கலை 
வைக்காதீர்கள்‌. 

ரி. தேவனுக்குப்‌ பயந்திருங்கள்‌. 
நியாயவிசாரணையில்‌ அநியாயம்‌ 
செய்யாதிருங்கள்‌ (லேவி 19:15). 


சிறியவனுக்கு முகதாட்சிணியம்‌ 
செய்யாதிருங்கள்‌. 
'பெரியவனுடைய 
அஞ்சாமல்‌ இருங்கள்‌. 


நீதியாகப்‌ 

நியாயந்தீர்ப்பாயாக 
கோள்சொல்லித்‌ 

(லேவி 19:16). 


முகத்துக்கு 
பிறனுக்கு. 
திரியாதிருங்கள்‌ 


(டைய 


பிறனுடைய இரத்தப்பழிக்கு உட்பட 
வேண்டாம்‌. 


லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


பிரியப்‌ 
UBLISHERS 


18. உன்‌ சகோதரனை உன்‌ உள்ளத்தில்‌ 
பகையாயாக (லேவி 19:17) 

19. பிறன்மேல்‌ பாவம்‌ சுமராதபடிக்கு 
அவனை எப்படியும்‌ கடிந்து கொள்ள 
வேண்டும்‌. 


வாங்காதிருங்கள்‌ 


பழிக்குப்பழி 
(லேவி 19:18). 


உன்‌ ஜனப்புத்திரர்மேல்‌ பொறாமை 
கொள்ளாதிருங்கள்‌. 

உன்னில்‌ நீ அன்புகூருவதுபோல்‌. 
பிறனிலும்‌ அன்புகூருவாயாக. 


என்‌ கட்டளைகளைக்‌ 
கைக்கொள்வீர்களாக (லேவி 19:19), 


உன்‌ மிருகஜீவன்களை வேறு 
ஜாதியோடே பொலியவிடாயாக, 


உன்‌ வயலிலே வெவ்வேறு வகையான 
விதைகளைக்‌ கலந்து விதையாயாக. 


சணல்‌ நூலும்‌ கும்பளிநூலும்‌ கலந்த 
வஸ்திரத்தை உடுத்தாதிருப்பாயாக. 


கர்த்தருடைய கட்டளை 
லேவி 19:19-29 


லேவி 19:19. என்‌ கட்டளைகளைக்‌ 
கைக்கொள்வீர்களாக; உன்‌ 
மிருகஜீவன்கனை வேறு ஜாதியோடே, 
பொலியவிடாயாக; உன்‌ வயலிலே 
வெவ்வேறு வகையான விதைகளைக்‌ 
கலந்து விதையாயாக; சணல்‌ நூலும்‌ 
கம்பனிநூலும்‌ கலந்த வஸ்திரத்தை 
உடுத்தாதிருப்பாயாக. 


லேவி. 1920. ஒருவனுக்கு 
அடிமையானவன்‌ ஒரு புருஷனுக்கு 
தியமிக்கப்பட்டவனாயிருந்து, 
முற்றிலும்‌ மீட்கப்படாமலும்‌ 
தன்னிச்சையாய்‌ விடப்படாமலுமிருக்க, 
அவனோடே ஒருவன்‌ சம்யோகமாய்ச்‌. 
சுயனம்பண்ணினால்‌, அவர்கள்‌ கொலை 
செய்யப்படாமல்‌, அடிக்கப்பட. 
வேண்டும்‌; அவன்‌ 
சுயாதீனமுன்னவன்‌ அல்ல. 





லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


லேவி 1921. 
குற்றதிவாரணபலியாய்‌ 
கூடாரவாசலிலே. கர்த்தருடைய 
சந்திதியில்‌ ஒரு ஆட்டுக்கடாவைக்‌ 
கொண்டுவரக்கடவன்‌. 


லேவி 19:22. அதினாலே ஆசாரியன்‌. 
அவன்‌ செய்த பாவத்தினிமித்தம்‌ 
அவனுக்காகக்‌ கர்த்தருடைய 
சுத்திதியில்‌ பாவதிவிர்த்தி செய்யக்‌ 
கடவன்‌; அப்பொழுது அவன்‌ செய்த 
பாவம்‌ அவனுக்கு மன்னிக்கப்படும்‌. 


லேவி 19:29. நீங்கள்‌ அத்த தேசத்தில்‌ 
வத்து, புசிக்கத்தக்க கனிகளைத்‌ தருகிற 
பலவிதமரங்களை நாட்டினபயின்பு, 
அவைகளின்‌ கனிகளை 
விருத்தசே தனமில்லாதவைகளென்று. 
எண்ணுவீர்களாக; மூண்று வருஷம்‌: 
அது புசிக்கப்படாமல்‌, 
விருத்தசேதனமில்லாததாய்‌ உங்களுக்கு. 
எண்ணப்படவேண்டும்‌. 


அவன்‌ தன்‌ 
ஆசசிப்புக்‌ 


லேவி 1924. 
வருஷத்திலே 
கனிகனெல்லாம்‌ 
துதிசெலுத்துகிறதற்கேற்ற 
பரிசுத்தமாயிருக்கும்‌. 


லேவி 19:25, ஐந்தாம்‌ வருஷத்திலே 
அவைகளின்‌ கனிகளைப்‌ புசிக்கலாம்‌; 
இப்படி. அவைகளின்‌. பலன்‌ 
உங்களுக்குப்‌ பெருகும்‌; நான்‌ உங்கள்‌. 
தேவனாகிய கர்த்தர்‌. 


லேவி 19:96, 
இரத்தத்துடன்‌ 


குறிகேனாமலும்‌, 
இருப்பீர்களாக. 


பின்பு நாலாம்‌. 
அவைகளின்‌ 


கர்த்தருக்குத்‌ 


யாதொன்றையும்‌ 
புசிக்கவேண்டாம்‌. 
நான்பாராமலும்‌. 


லேவி 19:27. உங்கள்‌ தலைமயிரைச்‌ 
சுற்றி. ஒதுக்காமலும்‌, தாடியின்‌. 
ஓரங்களைக்‌ கத்தரிக்காமலும்‌, 


லேவி. 19:28. செ.த்தவனுக்காக உங்கள்‌ 
சரீரத்தைக்‌ கீறிக்கொன்னாமலும்‌, 
அடையானமான எழுத்துக்கனை 
உங்கள்மேல்‌ குத்திக்‌ கொன்னாமலும்‌ 
இருப்பீர்களாக; நான்‌ கர்த்தர்‌. 


QOODNENS 
PUBLISHERS 


லேவி. 19:29. தேசத்தார்‌. 
வேசித்தன ம்பண்ணி. தேசமெங்கும்‌. 
முறைகேடான பாவம்‌ திறையாதபடிக்கு 
உன்‌ குமாரத்தியை வேசித்தனம்பண்ண 
விடுகிறதினாலே பரிசுத்தக்‌ 
குலைச்சலாக்காயாக.. 
தேவன்‌ பூமியிலுள்ள 
காட்டுமிருகங்களையும்‌, 
நாட்டுமிருகங்களையும்‌, 


ஆதியிலே 
ஜாதிஜாதியான 
ஜாதிஜாதியான 


பூமியில்‌ ஊரும்‌ பிராணிகள்‌ எல்லாவற்றையும்‌ 
125) 
கர்த்தர்‌ 


உண்டாக்கினார்‌ (ஆதி 
இயற்கையின்‌ பிரமாணம்‌. 
பிரமாணத்தை மாற்ற. 
ஆகையினால்‌, “மிருகஜீவன்களை வேறு 
ஜாதியோடே பொலிய விடாயாக" 
(லேவி 19:19) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
என்‌ கட்டளைகளைக்‌ கைக்‌ 
கொள்வீர்களாக" என்னும்‌ வாக்கியம்‌ 
தேவனுடைய நியாயங்கள்‌, கற்பனைகள்‌, 
பிரமாணங்கள்‌ ஆகியவற்றை குறிக்கிறது. 


, மிருகஜீவனும்‌ க்‌ 
பெருகவேண்டும்‌. 
ஜாதியோடே 

கலக்கக்கூடாது. கர்த்தர்‌ ல? 
இயற்கையின்‌ பிரமாணத்தை 
மாந்த்க்டாது: கர்த்தர்‌ க்மபைப்‌ செல்க 
ஞானத்தினால்‌, இந்தப்‌ பிரமாணத்தை 
நியமனம்‌ செய்திருக்கிறார்‌. கர்த்தருடைய 
தெய்வீக ஞானமும்‌, அவருடைய தெய்வீக 
திட்டமும்‌, சித்தமும்‌ சகல ஜீவராசிகளுக்கும்‌ 
நன்மையானது என்று நாம்‌ நம்பவேண்டும்‌. 


கர்த்தருடைய தெய்வீக திட்டமும்‌ 
அவருடைய கிரியையும்‌ நமக்கு போதுமானது 
என்னும்‌ திருப்தியோடிருக்கவேண்டும்‌. 
நம்முடைய சுயஞானத்தையும்‌, சுயபுத்தியையும்‌ 
நாம்‌ பயன்படுத்தி, மிருகஜீவன்களிலே. 
இராட்சத. மிருகஜீவன்களை 
உண்டாக்கவேண்டுமென்று 
பேராசைப்படக்கூடாது. 


கட்டளைகளைக்‌ 
கைக்கொள்வீர்களாக; உள்‌ 
மிருகஜீவன்களை வேறு ஜாதியோடே 
பொலியவிடாயாக: உன்‌ வயலிலே வெவ்வேறு, 
வகையான விதைகளைக்‌ கலந்து 
விதையாயாக; சணல்‌ நூலும்‌ கம்பளிநூலும்‌ 
கலந்த வஸ்திரத்தை உடுத்தாதிருப்பாயாக" 
(லேவி 19:19) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


என்‌ 





BALWETHER 


பிய 


(ஆதி 101-12) 
தங்கள்‌ தங்கள்‌ ஜாதி விதையைப்‌ 
பிறப்பிக்கும்‌ பூண்டுகள்‌ (ஆதி 141-12) 
தங்கள்‌ விதையையுடைய கனிகளைத்‌ 
தங்கள்‌ தங்கள்‌ ஜாதியின்படியே. 
கொடுக்கும்‌ கனிவிருட்சங்கள்‌ 
(ஆதி 1871-12). 
மகா மச்சங்கள்‌, ஜலத்தில்‌ தங்கள்‌ 
தங்கள்‌ ஜாதியின்படியே திரளாய்‌ 
ஐநிப்பிக்கப்பட்ட சகலவித நீர்‌ வாழும்‌ 
ஜந்துக்கள்‌ (ஆதி 1:21) 
சிறகுள்ள ஜாதி ஜாதியான சகலலிதப்‌ 
பட்சிகள்‌ (ஆதி 1:21: ஆதி 6:20: 
ஆதி 819) 
ஜாதி ஜாதியான ஜீவஜந்துக்களாகிய 
நாட்டு மிருகங்கள்‌ ஊரும்‌ பிராணிகள்‌, 
காட்டு மிருகங்கள்‌ (ஆதி 1:24: 
ஆதி 609) 
ஜாதிஜாதியான. நாட்டுமிருகங்கள்‌ 
(ஆதி 1:24-25; ஆதி 6:20) 
ஜாதியான ஊரும்‌ பிராணிகள்‌ 
(ஆதி 1:24; ஆதி 6:20: ஆதி 8:19) 
ஜாதிஜாதியான காட்டுமிருகங்கள்‌ 
(ஆதி 1:24; ஆதி 819) 
தேவனுடைய சாயலாகவும்‌ தேவனுடைய 
ரூபத்தின்‌ படியேயும்‌ சிருஷ்டிக்கப்பட்ட 
மனுஷன்‌ (ஆதி 1:26-28; ஆதி 5: 
ஆதி 9:6; யாக்‌ 3:9) 


படியேயும்‌, வேறுவேறு தேசங்களாய்ப்‌ 
பகுக்கப்பட்டன. (ஆதி 10:5) 


இவர்கள்‌ தங்கள்‌ தேசங்களிலும்‌. 
தங்கள்‌ ஜாதிகளிலுமுள்ள தங்கள்‌ 
வம்சங்களின்‌ படியேயும்‌, தங்கள்‌ 
பாஷைகளின்‌ படியேயும்‌ காமுடைய 
சந்ததியார்‌ (ஆதி 10:20) 


லேவியராகமம்‌ - விரிவுரை மம 
LEVITICUS - COMMENTARY PUBLISHERS 


இவர்களே தங்கள்‌ தேசங்களிலும்‌, 
தங்கள்‌ ஜாதிகளிலுமுள்ள தங்கள்‌ 
வம்சங்களின்‌ படியேயும்‌, தங்கள்‌ 
பாஷைகளின்‌ ப்டியேயும்‌ சேமுடைய 
சந்ததியார்‌ (ஆதி 10:31) 


தங்கள்‌ ஜாதிகளிலுள்ள 
தங்களுடைய சந்ததிகளின்‌ படியே 
நோவாவுடைய குமாரின்‌ வம்சங்கள்‌ 

ளே:  ஜலப்பிரளயத்துக்குப்‌ 
பின்பு இவர்களால்‌ பூமியிலே ஜாதிகள்‌ 
பிரிந்தன (ஆதி 10:32) 


பின்னும்‌ அவர்கள்‌: நாம்‌ பூமியின்‌ 
மீதெங்கும்‌  சிதறிப்போகாதபடிக்கு, 
நமக்கு ஒரு நகரத்தையும்‌, 
வானத்தையும்‌, வானத்தை அளவும்‌ 
சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும்‌ 
கட்டி, நமக்குப்‌ பேர்‌ உண்டாகப்‌ 
பண்ணுவோம்‌ வாருங்கள்‌ என்று 
சொல்லிக்கொண்டார்கள்‌ (ஆதி 11:4) 
அவர்களை 
பூமியின்‌ 
சிதறிப்போகப்‌ 
அப்பொழுது நகரம்‌ 
விட்டுவிட்டார்கள்‌ 
(ஆதி 118-9) 
கர்த்தர்‌ ... ஆரிராமுக்குத்‌ 
தரிசனமாகி: உன்‌ சந்ததிக்கு இந்தத்‌ 
தேசத்தைக்‌ கொடுப்பேன்‌ என்றார்‌ 
(ஆதி 12:7) 
அடிமைப்பெண்ணையும்‌ அவள்‌ 
மகனையும்‌: பறம்பேதள்ளும்‌ 
(ஆதி 21:9-16) 


நான்‌ குடியிருக்கிற கானானியருடைய 
குமாரத்திகளில்‌ நீ என்‌ குமாரனுக்குப்‌ 
பெண்கொள்ளாமல்‌: நீ என்‌ 
தேசத்துக்கும்‌ என்‌ 
இனத்தாரிடத்துக்கும்‌ போய்‌, என்‌ 
குமாரனாகிய ஈசாக்குக்குப்‌ 
பெண்கொள்வேன்‌ என்று. 
வானத்துக்குத்‌ தேவனும்‌ பூமிக்குத்‌ 
தேவனுமாகிய கர்த்தர்பேரில்‌ எனக்கு 
ஆணையிட்டுக்‌ கொடுக்கும்படிக்கு, நீ 
உன்‌ கையை என்‌ தொடையின்‌ 
கீழ்‌ வை என்றான்‌ (ஆதி 24:3-4). 





லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


20. ஆபிரகாமுக்கு இருந்த 
'மறுமனையாட்டிகளின்‌ 
பிள்ளைகளுக்கோ ஆபிரகாம்‌ நன்‌ 
கொடைகளைக்‌ கொடுத்து, தான்‌ 
உயிரோடிருக்கும்போதே அவர்களைத்‌: 
தன்‌ குமாரனாகிய ஈசாக்கைவிட்டுக்‌ 
கிழக்கேபோகக்‌. கீழ்தேசத்துக்கு 
அனுப்பிவிட்டான்‌ (ஆதி 25:6) 

வயிற்றில்‌ பிறந்த. 
மூலமாக இரண்டு 
சந்ததியார்‌ தோன்றினார்கள்‌. 
அவர்கள்‌ பிரிக்கப்பட்டார்கள்‌ 


(ஆதி 36; ஆதி 46) 


2. சாராருடைய 
பிள்ளைகள்‌ 


நாற்பது. 

ஏத்தியனான 

குமாரத்தியாகிய 

ஏத்தியனான 

குமாரத்தியாகிய 

விவாகம்‌ 

அவர்கள்‌ 

ஈசாக்குக்கும்‌. ரெபேக்காளுக்கும்‌. 
மனநோவாயிருந்தார்கள்‌ 

(ஆதி 263435) 


ஈசாக்கு யாக்கோபை 
அழைத்து, அவனை ஆசீர்வதித்து. நீ 
கானானியருடைய  குமாரத்திகளில்‌. 
பெண்கொள்ளாமல்‌, எழுந்து 
புறப்பட்டுப்‌, பதான்‌ அராமிலிருக்கிற 
உன்‌ தாமினுடைய தகப்பனாகிய 
பெத்துவேலுடைய வீட்டுக்குப்‌ போய்‌, 
அவ்விடத்தில்‌ உன்‌ தாயின்‌ 
சகோதரனாகிய லாபானின்‌ 
குமாரத்திகளுக்குள்‌  பெண்கொள்‌ 
என்று அவனுக்குக்‌ கட்டளையிட்டான்‌. 


(ஆதி 282-2). 


கலப்பு மணத்தை நாடியதால்‌, ஒரு 
புறறாதி பட்டணம்‌ அழிந்தது 
(ஆதி 34) 

ஜனங்கள்‌ ஜாதிகளோடே கலவாமல்‌ 
தனியே வாசமாயிருப்பார்கள்‌ 
(யாத்‌ 23:31-33; 7:36; 
எண்‌ 23:9) 


உபா 


26. இஸ்ரவேலர்‌ எகிப்திலிருந்த 215 வருஷ 
காலத்தில்‌, அவர்கள்‌ எகிப்தியரோடு 


யாத்‌ 9:26; யாத்‌ 117) 


QOODNENS 
PUBLISHERS 


27. உன்‌ கஜீவன்களை 
வேறு ஜாதியோடே பொலியவிடாயாக 
(லேவி 19:19) 


வயலிலே 
விதைகளைக்‌ 


உன்‌ 
வகையான 
விதையாயாக 
(லேவி 19:19; உபா 22:9) 


வெவ்வேறு 
கலந்து 


சணல்‌ நூலும்‌ கம்பளிநூலும்‌ கலந்த 
வஸ்திரத்தை உடுத்தாதிருப்பாயாக, 
ஆட்டுமமிரும்‌ பஞ்சுநூலும்‌ கலந்த 
வஸ்திரத்தை உடுத்திக்‌ கொள்ளாயாக 
(லேவி 19:19; உபா 22:11), 
மாட்டையும்‌ 
பிணைத்து 
(உபா 22:10) 


கழுதையையும்‌ 
உழாதிருப்பாயாக 


உன்னதமானவர்‌  ஜாதிகளுக்குச்‌ 
சுதந்தரங்களைப்‌ பங்கிட்டு, ஆதாமின்‌ 
புத்திரரை வெவ்வேறாய்ப்‌ பிரித்த 
காலத்தில்‌, இஸ்ரவேல்‌ புத்திரருடைய 
தொகைக்குத்தக்கதாய்‌, 
சர்வஜனங்களின்‌ எல்லைகளைத்‌ 
திட்டம்‌ பண்ணினார்‌. (உபா 32:8-9) 
(அப்‌ 17:26) 


'மனுஷஜாதியான சகல ஜனங்களையும்‌ 
அவர்‌ ஒரே இரத்தத்தினாலே 
தோன்றப்பண்ணி, பூமியின்மீதெங்கும்‌ 
குடியிருக்கச்செய்து, முன்‌ தீர்மானிக்கப்பட்ட 
காலங்களையும்‌ அவர்கள்‌ குடியிருப்பின்‌ 
எல்லைகளையும்‌ குறித்திருக்கிறார்‌" என்று 
அப்போஸ்தலர்‌ 17:26 ஆவது வசனத்தில்‌ 
கூறப்பட்டிருந்தாலும்‌ “சகல ஜனங்களும்‌ 
ஜாதியாரும்‌, பாஷைக்காரரும்‌ அவரையே 
சேவிக்கும்படி, அவருக்குக்‌ கர்த்தத்துவமும்‌ 
மகிமையும்‌ ராஜரிகமும்‌ கொடுக்கப்பட்டது 
(தானி 7:13-14) என்று தானியேல்‌ 
தீர்க்கதரிசி கூறியிருக்கிறார்‌. 


ங்களூுடைய சொந்‌ மியில்‌ 
ம ப தகதக இன்பம்‌ 
தேசத்தார்‌ சகல  ஜாதிகளிலிருந்தும்‌ 
கூட்டிச்சேர்க்கப்படுவார்கள்‌ (ஏசா 1110-12; 
எசே 37; எசே 47-48; மத்‌ 24:31). மற்ற 
தேசத்தார்‌ கர்த்தருடைய தீர்மானத்தின்‌ 
பிரகாரம்‌ அவரவர்களுக்கு 
நியமிக்கப்பட்டிருக்கும்‌. எல்லைகளுக்குத்‌ 
திரும்புவார்கள்‌. கிறிஸ்துவும்‌ உயிர்த்தெழுந்த 
பரிசுத்தவான்களும்‌ அவர்களை நித்திய 
காலமாக ஆளுகை செய்வார்கள்‌. 





BALWETHER 
பிய 


புறஜாதியார்‌ 
விக்கிரகாராதனையிலே. 

கம்பளி நூலும்‌ கலந்த 
உடுத்துகிறார்கள்‌. ர்த்‌ 

புறஜாதியாருக்கு 

தரிக்கக்கூடாது. 

ஆராதிக்கிறவர்கள்‌ அவரை ஆலியோடும்‌ 
உண்மையோடும்‌ தொழுதுகொள்ளவேண்டும்‌. 
பரிசுத்தமே நமக்கு மெய்யான அலங்காரம்‌. 


புறஜாதியாரில்‌ 
குறிசொல்லுகிறவர்களும்‌, 
பார்க்கிறவர்களும்‌ 
வஸ்திரங்களை 


அஞ்சனம்‌ 
விநோதமான 
உடுத்தியிருப்பார்கள்‌. 
அதுபோன்ற வஸ்திரங்கள்‌ நமக்கு 
தேவையில்லை. கர்த்தர்‌ நமக்கு 
நியமித்திருக்கிற வஸ்திரங்களே போதுமானது. 
நம்முடைய வஸ்திரம்‌ எளிமையானதாக. 
யிருந்தாலும்‌ அது சுத்தமானதாகயிருக்க 
வேண்டும்‌... புறஜாதியாரின்‌ வஸ்திரமோ 
பல்வேறு நிறங்களிலிருக்கும்‌. ஆனால்‌ அவை. 
சுத்தமில்லாமல்‌ அசுத்தமாயிருக்கும்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ எளிமையாயும்‌ சுத்தமாயும்‌. 
இருக்கவேண்டும்‌ என்பதே கர்த்தருடைய 
விருப்பம்‌ 
கர்த்தர்‌ 
விரோதமாக 
சொல்லுகிறார்‌ 
அடிமையானவள்‌ ஒரு 
நியமிக்கப்பட்டவளாயிருந்து. 
மீட்கப்படாமலும்‌ 
விடப்படாமலுமிருக்க, 
சம்யோகமாய்ச்‌ 
அவர்கள்‌ கொலை 
அடிக்கப்படவேண்டும்‌; 
சுயாதீனமுள்ளவள்‌ அல்ல! 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


கர்த்தர்‌ விவாக மஞ்சத்தைக்‌ 
கனம்பண்ணுகிறார்‌. ஒரு ஸ்திரீயானவள்‌ 
ஒரு புருஷனுக்கு நியமிக்கப்படும்‌ போதே, 
அவர்களுடைய விவாக சம்பந்தம்‌ 
ஆரம்பித்துவிடுகிறது. ஆனால்‌ இந்த 
வசனத்தில்‌ அடிமையானவளும்‌, அவளுடைய 
எஜமானும்‌ முறையில்லாமல்‌ சம்யோகமாய்‌. 
சயனம்பண்ணுகிறார்கள்‌. ரத்‌ 
பிரமாணத்தின்படி 
கொல்லப்படவேண்டும்‌. ஆனால்‌ 
இந்த வசனத்தில்‌ அவர்களுக்கு. வித்த 
சலுகை காண்பிக்கிறார்‌. அவர்கள்‌ கொலை. 
செய்யப்படாமல்‌ அடிக்கப்படவேண்டுமென்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


விபசாரம்‌ பண்ணுகிறவனுக்கு 
தம்முடைய பிரமாணத்தை 
ஒருவனுக்கு 
புருஷனுக்கு 
னிழற்றிலும்‌ 
னிச்சையாய்‌ 
க ஒருவன்‌ 
'சயனம்பண்ணினால்‌, 

செய்யப்படாமல்‌, 


அவள்‌ 
(லேவி 19:20) 


லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


தன்‌ எஜமானனோடு சம்யோகமாய்‌ 
சயனம்பண்ணினவள்‌ சுயாதீனமுள்ளவளல்ல. 
அவள்‌ அடிமையானவள்‌. பழைய ஏற்பாட்டுக்‌ 
காலத்தில்‌: சுயாதீனமுள்ளவளுக்கும்‌, 
அடிமையானவளுக்கும்‌. வெவ்வேறு 
பிரமாணங்கள்‌ கொடுக்கப்பட்டிருக்கிறது. 


அதைக்குறித்து வேதம்‌ என்ன 
சொல்லுகிறது: அடிமையானவளின்‌ 
மகன்‌ சுயாதீனமுள்ளவாடைய 
குமாரனோடே குதந்தரவாளியாயிருப்பதில்லை;: 
ஆகையால்‌ அடிமையான வளையும்‌, 
அவளுடைய மகனையும்‌ புறம்பே 
தள்ளு என்று சொல்லுகிறது. 
இப்படியிருக்க, சகோதரரே, நாம்‌ 
அடிமையானவளுக்குப்‌ பிள்ளைகளாயிராமல்‌, 
சுயாதீனமுள்ளவர்களுக்கே 
பிள்ளைகளாயிருக்கிறோம்‌" (கலா 4:30,31/ 


இயேசகிறிஸ்துவின்‌ 
சுவிசேஷத்தில்‌ அடிமையானவளுக்கும்‌ 
சுயாதீனமுள்ளவளுக்கும்‌ சம்‌ 
காண்பிக்கப்படவில்லை. இரண்டுபேருமே 
ஒன்றுபோல. பாவிக்கப்படுகிறார்கள்‌. 
கர்த்தரிடத்தில்‌ பட்சபாதமில்லை. 


“அதிலே கிரேக்கனென்றும்‌ 
யூதனென்றுமில்லை, 

விருத்தசேதனமுள்ள வனென்றும்‌, 
விருந்தசேதனமில்லாதவனென்றுமில்லை. 
புறஜாதியானென்றும்‌ 
புறதேசத்தானென்றுமில்லை, அடிமையென்றும்‌ 
சுயாதீனனென்றுபில்லை; கிறிஸ்துவே 
எல்லாரிலும்‌ எல்லாமுமாயிருக்கிறார்‌" 
(கொலோ 3:11, 


எஜமான்‌ 
அடிமையானவளோடே 
சயனம்பண்ணினால்‌, 
புருஷனுக்கு. 

அவர்கள்‌ 
அடிக்கப்படவேண்டுமென்று 
பிரமாணம்‌ சொல்லுகிறது. 
கொலைசெய்யப்படவேண்டிய 


தனக்கு 

சம்யோகமாய்‌ 

அவள்‌ வேறொரு 
நியமிக்கப்பட்டிருந்தால்‌, 


அவர்கள்‌ 





லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


அவன்‌ தன்‌ குற்றநிவாரணபலியாய்‌ 
ஆசரிப்புக்‌ கூடாரவாசலிலே கர்த்தருடைய 
சந்நிதியில்‌ ஒரு ஆட்டுக்கடாவைக்‌ 
கொண்டுவரக்கடவன்‌. அதினாலே ஆசாரியன்‌ 
அவன்‌ செய்த பாவத்தினிமித்தம்‌. 
அவனுக்காகக்‌ கர்த்தருடைய 
சந்நிதியில்‌ பாவநிவிர்த்தி செய்யக்கடவன்‌: 
அப்பொழுது அவன்‌ செய்த பாவம்‌ 
அவனுக்கு மன்னிக்கப்படும்‌” (லேவி 19:21,22) 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


அடிமையோடு சம்யோகமாய்‌ 
சயனம்பண்ணுதல்‌ பற்றிய பிரமாணத்தின்‌ 
விவரம்‌ வருமாறு : 


1 தகக அடிமையானவள்‌ 
புருஷனுக்கு. 


நயயக்கப்ப்டலளாஙிகந்து. முற்றிலும்‌ 
மீட்கப்படாமலும்‌ தன்னிச்சையாய்‌ 


விடப்படாமலுமிருக்க, அவளோடே 
ஒருவன்‌ சம்யோகமாய்ச்‌ 
சயனம்பண்ணினால்‌, அவர்கள்‌ கொலை 
செய்யப்படாமல்‌, அடிக்கப்படவேண்டும்‌. 


தண்டிக்கப்பட 


அடிமையானவளும்‌ 
ன்றும்‌ ரசா. 


கன்னிகையன ஒரு பெண்‌ 
ஒருவனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில்‌, 
மற்றொருவன்‌ அவளை ஊருக்குள்ளே 
கண்டு, அவளோடே சயனித்தால்‌, 
இருவரையும்‌ அந்தப்‌ பட்டணத்து 
வாசலுக்குழுன்‌ கொண்டுபோய்‌, 
அவர்கள்மேல்‌ கல்லெறிந்து கொல்லக்‌ 
கடவீர்கள்‌ (உபா 22:23-24) 


அவன்‌ தன்‌ குற்றநிவாரணபலியாய்‌ 
ஆசரிப்பு கூடாரவாசலிலே 
த்‌ 


கொண்டுவரக்கடவன்‌ லேவி 19:21, 


ஆசாரியன்‌ செய்த 
பாவத்தினிமித்தம்‌ அவனுக்காகக்‌ 
டைய சந்நிதியில்‌ பாவநிவிர்த்தி 
செய்யக்‌ கடவன்‌; அப்பொழுது அவன்‌ 
செய்த பாவம்‌ அவனுக்கு 
மன்னிக்கப்படும்‌ (லேவி 19:22), 


அவன்‌ 


கானான்‌ தேசத்தில்‌ வளருகிற 
கனிதரும்‌ மரங்களைப்பற்றியும்‌ கர்த்தர்‌ 
தம்முடைய பிரமாணத்தில்‌ சொல்லுகிறார்‌. 
'நீங்கள்‌ அந்த தேசத்தில்‌ வந்து, புசிக்கத்தக்க 
கனிகளைத்‌ தருகிற பலவிதமரங்களை 
நாட்டினபின்பு, _ அவைகளின்‌ கனிகளை 
விருத்தசேதனமில்லாதவைகளென்று, 

எண்ணுவீர்களாக; மூன்று வருஷம்‌ அது 
புசிக்கப்படாமல்‌, விருத்தசேதனபில்லாததாய்‌ 
உங்களுக்கு எண்ணப்படவேண்டும்‌" 
(லேவி 19:23) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கானான்‌ தேசத்தில்‌ 
வந்த பின்பு, கனிகளைத்‌ தருகிற ப 
மரங்களை நாட்டுவார்கள்‌. அவை 
வருஷத்திலோ. அல்லது. இண்டு 
வருஷத்திலோ. கனிகளை தரலாம்‌. 
அவர்கள்‌ மூன்று வருஷம்‌ வரையிலும்‌ அந்த 
மரங்களின்‌ கனிகளை புசிக்கக்கூடாது. 
அவை அவர்களுக்கு விருத்தசேதனமில்லாத 
கனிகளாய்‌ எண்ணப்படவேண்டும்‌. 


மரங்கள்‌ கனிகளை தரும்போது, முதல்‌ 
மூன்று வருஷங்களுக்கு, அந்தக்‌ சுனிகளை 
ப்றிக்கவேண்டும்‌. ஆனால்‌ அவர்கள்‌ 
அதைப்‌ புசிக்கக்கூடாது. அந்தக்‌ கனிகளை 
கர்த்தருக்கு முதற்கனிகளாக செலுத்தவும்‌ 
கூடாது. முதல்‌ மூன்று வருஷங்களில்‌ 
பழுக்கிற கனிகள்‌ கர்த்தருக்கும்‌, 
மனுஷருக்கும்‌ பிரயோஜனமற்றது. 

நான்காம்‌ வருஷத்தில்‌, மரங்களில்‌: 
கிடைக்கிற கனிகள்‌ பரிசுத்தமானது. அந்தக்‌ 
கனிகளை கர்த்தருக்கு ற்கனிகளாக 
செலுத்தலாம்‌. “பின்பு நாலாம்‌ வருஷத்திலே. 
அவைகளின்‌ கனிகளெல்லாம்‌. 
கர்த்தருக்குத்‌ துதிசெலுத்துகிறதற்கேற்ற 
பரிசத்தமாமிருக்கும்‌" (லேவி 19:24) என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. நான்காம்‌ 
வருஷத்திலே, கர்த்தருக்கு செலுத்தப்பட்ட 
கனிகளை, ஆசாரியரும்‌ பரிசுத்த ஸ்தலத்திலே 
புசிக்கலாம்‌. 


இன்றேல்‌. புத்திர்‌. ஐந்தாம்‌ 
வருஷத்திலே அந்த மரங்களின்‌ கனிகளை 
புசிக்கலாம்‌ என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
“இப்டி அவைகளின்‌ பலன்‌ உங்களுக்குப்‌ 
ன்‌ உங்கள்‌ தேவனாகிய 

19:25) என்று கர்த்தர்‌ 





லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


தருகிற பலவித. 
மரங்களைப்பற்றிய பிரமாணத்தின்‌ விவரம்‌ 
வருமாறு: 


1. கனிகளைத்‌ தருகிற பலவிதமரங்களை 


சேதனமில்லாதவைகளென்று 
எண்ணாவீர்களாக 
கனிகளைப்‌ புசிக்காதிருங்கள்‌. 


நாலாம்‌ 
கனிகளெல்லாம்‌ 


வருஷத்திலே அவைகளின்‌ 
கர்த்தருக்குத்‌ 
துதி செலுத்துகிறதற்கேற்ற 
பரிசுத்தமாயிருக்கும்‌ (லேவி 19:24). 


வருஷத்திலே அலைகளின்‌ 
ளைப்‌ புசிக்கலாம்‌; இப்படி 
அவைகளின்‌ பலன்‌ உங்களுக்குப்‌ 
பெருகும்‌ (லேவி 19:25). 


ஜந்தாம்‌ 
குனிக, 


கனிகள்‌" 
பறிக்கப்படாத 
பொருளாகும்‌. 


'விருத்தசேதனமில்லாத 
என்னும்‌ வார்த்தைக்கு, 
கனிகள்‌ என்பது 
(லேவி 19:23-25). 


மனுஷரில்‌ தலைப்பிள்ளைகள்‌ 
மிருகங்களின்‌ தலையீற்றுகள்‌, 
மரங்களின்‌ முதற்கனிகள்‌ ஆகியவை. 
கர்த்தருக்குத்‌ துதிசெலுத்துகிறதற்கேற்ற 
பரிசுத்தமாயிருக்கும்‌. ஆசாரியர்‌ இவற்றைப்‌ 
பரிசுத்த  ஊழியங்களுக்குப்‌ 
பயன்படுத்துகிறபடியினால்‌, இவை 
பரிசுத்தமானவை என்று அழைக்கப்படுகிறது. 

கர்த்தருடைய சந்நிதியிலே 
மிருகஜீவன்களை காணிக்கையாக 
கொண்டு வரும்போது. அவை பிறந்து 
குறைந்தது எட்டு நாட்களாவாது. 
நிறைவேறிமிருக்கவேண்டும்‌. பிறந்து எட்டு 
நாட்கள்‌ ஆகாத மிருகஜீவன்களை 
கர்த்தருக்கு காணிக்கையாக 
செலுத்தக்கூடாது. இஸ்ரவேல்‌ புத்திரரில்‌. 
ஆண்பிள்ளை பிறக்கும்போது, அந்தப்‌ 
பிள்ளை பிறந்து எட்டு நாட்களுக்கு. 
பின்பே, அதற்கு விருத்தசேதனம்பண்ணப்பட 
வேண்டும்‌. 


QOODNENS 
PUBLISHERS 


ஒரு கன்றாலது செம்மறியாட்டுக்‌ 
குட்டியாவது, வெள்ளாட்டுக்குட்டியாவது 
பிறந்தால்‌, அது ஏழுநாள்‌ தன்‌ தாயினிடத்தில்‌ 
இரக்கக்கடலது: எட்டாம்‌ நாள்முதல்‌ 
கர்த்தருக்குத்‌ தகனபலியாக 
இங்கிகரிக்கப்படும்‌' (லேவி 22:27). 


மரங்களின்‌ கனிகள்‌ கர்த்தருக்கே 
உரியது. மரங்களின்‌ முதற்கனிகளை 
கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு 
வரவேண்டும்‌. ஆனால்‌ அந்த மரங்களின்‌ 
கனிகளை முதல்‌ மூன்று வருஷங்களுக்கு, 
கர்த்தருக்கு. காணிக்கையாக 
படைக்கக்கூடாது. அதை  மனுஷரும்‌ 
புசிக்கக்கூடாது. பிறந்து ஏழு நாட்களேயான 
ஆட்டுக்குட்டியையும்‌ கன்‌ றுக்குட்டியையும்‌ 
கர்த்தருக்கு பலிசெலுத்தக்கூடாது 
அதுபோல முதல்‌ மூன்று வருஷங்களில்‌ 
கிடைத்த கனிகளை கர்த்தருக்கு 
காணிக்கையாக படைக்கக்கூடாது. 


ஆட்டுக்குட்டியும்‌, 
ஏழுநாளளவும்‌ தன்‌ தாமினிடத்தில்‌ 
இருக்கவேண்டும்‌. இது கர்த்தருடைய 
பிரமாணம்‌. ஆட்டுக்குட்டியும்‌ கன்றுக்குட்டியும்‌ 
பிறந்து எட்டு நாட்களுக்கு பின்பே அவை 
கர்த்தருடைய பலிபீடத்திலே சர்வாங்க 
தகனபலியாக. செலுத்தப்படவேண்டும்‌. 
அப்போதுதான்‌ அந்த  மிருகஜீலன்கள்‌ 
கர்த்தருக்கு காணிக்கையாக செலுத்தப்பட 
தகுதி பெறுகிறது. 


தமக்கு 
பலிகளையும்‌ கர்த்தர்‌ 
எது தகுதியானதோ 


கன்றுக்குட்டியும்‌ 


விருத்தசேதனம்பண்ணப்படாத . 
பிறந்து எட்டு நாட்கள்கூட ஆகாத 
மிருகஜீவன்கள்‌ எந்த பயன்பாட்டிற்கும்‌ 
தகுதியான தல அதிப நய, தட்‌ மன்று 
வருஷங்களில்‌ பழுத்த 

எந்த ஒரு உபயோகத்திற்கு 
பிரயோஜனமற்றவை. 





BALWETHER 
பிய 


புறஜாதியாரின்‌ மார்க்க பழக்க 
வழக்கங்களுக்கு விரோதமாக கர்த்தர்‌ 
தம்முடைய பிரமாணத்தை சொல்லுகிறார்‌ 
“யாதொன்றையும்‌ ரத்தத்துடன்‌ 
புசிக்கவேண்டாம்‌. குறிகேளாமலும்‌, 
நாள்பாராமலும்‌  இருப்பீர்களாக. உங்கள்‌ 
தலைமயிரைச்‌ சுற்றி ஒதுக்காமலும்‌, பாக்‌ 
ஓரங்களைக்‌ 
செத்தவனுக்காக 
கீறிக்கொள்ளாமலும்‌, 
எழுத்துக்களை 
கொள்ளாமலும்‌ 
கர்த்தர்‌” (லேவி 19:26-28) என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 

கர்த்தர்‌ இந்த வசனப்பகுதியில்‌ சமுதாய 
பிரமாணங்களைப்பற்றியும்‌, மார்க்கப்‌ 


பிரமாணங்களைப்பற்றியும்‌ சொல்லுகிறார்‌. 
அதன்‌ விவரம்‌ வருமாறு : 


யாதொன்றையும்‌ இரத்தத்துடன்‌ புசிக்க 
வேண்டாம்‌. 
குறிகேளாமல்‌ இருங்கள்‌. 

3. நாள்‌ பார்க்காமல்‌ இருங்கள்‌ 


உங்கள்‌ தலைமயிரைச்‌ சுற்றி 
ஒதுக்காமல்‌ இருங்கள்‌ (லேவி 19:27). 


தாடியின்‌ ஒரங்களைக்‌ குத்தரிக்காமல்‌ 
இருங்கள்‌. 


செத்தவனுக்காக உங்கள்‌ சரீரத்தைக்‌ 
கீறிக்கொள்ளாதிருங்கள்‌ (லேவி 19:28). 


ப்பம்‌ 
என்னாமல்‌ 


உன்‌ குமாரத்தியை வேசித்தனம்பண்ண 
விடாதேயுங்கள்‌ (லேவி 19:29) 


பகா 


என்‌ ஓய்வநாட்களை  ஆசரியுங்கள்‌ 
(லேவி 19:30). 

என்‌ பரிகத்த ஸ்தலத்தைக்‌ குறித்துப்‌ 
பயபக்தியாயிருப்பீர்களாக. 
அஞ்சனம்‌ பார்க்கிறவர்களை 
நாடாதேயுங்கள்‌ (லேவி 19:31). 


குறிசொல்லுகிறவர்களைத்‌ 
தேடாதிருங்கள்‌. 


லேவியராகமம்‌ - 
LEVITICUS - COMMENTARY 


விரிவுரை 


நரைத்தவனுக்கு 
எழுந்திருங்கள்‌ (லேவி 19:32) 
முதிர்வயதுள்ளவன்‌ முகத்தைக்‌ 
கனம்‌ பண்ணுங்கள்‌. 


உன்‌ தேவனுக்குப்‌ பயப்படுவாயாக. 


யாதொரு அந்நியன்‌ உங்கள்‌ 
தேசத்தில்‌ உங்களோடே தங்கினால்‌, 
அவனைச்‌ சிறுமைப்படுத்தவேண்டாம்‌ 
(லேவி 19:33) 


உங்களிடத்தில்‌ 
அந்நியனைச்‌ 
எண்ணுங்கள்‌ (லேவி 19:34). 


உங்களில்‌  அன்புகூருகிறதுபோல. 
அவனிலும்‌ அன்புகூருவீர்களாக 


நியாயவிசாரணையில்‌ நியாயமாக 
இருப்பீர்களாக (லேவி 19:35) 


அளவிலும்‌, நிறையிலும்‌, படி 
அநியாயம்‌ ன ெண்கக பக 
சுமுத்திரையான தராசும்‌, 
சுமுத்திரையான நிறைகல்லும்‌, 
சுழுத்திரையான மரக்காலும்‌, 
சுமுத்திரையான படியும்‌ உங்களுக்கு 
இருக்க வேண்டும்‌ (லேவி 19:35-36) 
புறஜாதியார்‌ க மாம்ச; 
இரந்ததிதாபே புதிதாகக்‌. அவாகள்‌ 
மிருகங்களை விக்கிரகங்களுக்கு 
பலி செலுத்தும்போது, அதன்‌ இரத்தத்தை 
பாத்திரத்தில்‌ பிடித்து அதை 
பானம்பண்ணுகிறார்கள்‌. இது பேய்களுக்குரிய 
ஆராதனை. இஸ்ரவேல்‌. புத்திரரோ 
யாதொன்றையும்‌ இரத்தத்துடன்‌ 
புசிக்கக்கூடாது. 
கர்த்தருக்கு மிருகங்கள்‌ பலியாக 
செலுத்தப்படுகிறது. அதன்‌ இரத்தம்‌ 
கர்த்தருடைய பலிபீடத்தின்மீது. 
தெளிக்கப்படவேண்டும்‌. மீதியாய்‌ உள்ள 
இரத்தம்‌ பலிபீடத்தின்‌ அடியிலே 
ஊற்றப்படவேண்டும்‌. இதுவே கர்த்தருடைய 
பிரமாணம்‌. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தருக்கு 
மிருகங்களை பலிசெலுத்திவிட்டு, 
த இரத்தத்தைப்‌ பாத்திரத்தில்‌ 
குடித்து விடக்கூடாது. 





லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ குறிகேளாமலும்‌ 
நாள்‌ பாராமலும்‌ இருக்கவேண்டுமென்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. புறஜாதியார்‌ ஒரு 
சில நாட்களை மற்ற நாதனை 
ராசியானது என்றும்‌, அதிர்ஷ்டமானது 
என்றும்‌ சொல்லுகிறார்கள்‌. ஒவ்வொரு 
நாளிலும்‌ ஒரு சில நேரங்களை நல்ல. 
நேரம்‌ என்றும்‌, கெட்ட நேரம்‌ என்றும்‌ 
வெவ்வேறாக பிரிக்கிறார்கள்‌. அஞ்சனம்‌ 
பார்ப்பது, குறிசொல்லுவது. ம்‌ 
பார்ப்பது ஆ 
கண்டுபிடிப்புக்கள்‌. 
விக்கிரகாராதனையின்‌ ஒரு பகுதி. 
தேசத்திலே இதுபோன்ற 
வழக்கங்கள்‌ மிகவும்‌ அதிகமாயிருந்தது. 


எகிப்தியரின்‌ ,சாரியர்க। 
மந்திரவாதிகளும்‌ குறிசொன்னார்கள்‌, கும்‌ 
பார்த்தார்கள்‌. கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
புத்தருக்கு. தம்முடைய பிரமாணத்தை 
சொல்லியிருக்கிறார்‌. கர்த்தருடைய தெய்வீக 


த்‌ ப்‌ தகுக்கு போதுமானது. 


கர்த்தருடைய 
த்‌ பிரமாணங்களையும்‌ 
தள்ளிவிட்டு, பிசாசுகளிடத்தில்‌ ஆலோசனை 
கேட்க போகக்கூடாது. நம்முடைய 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து பிசாசின்‌ 
கிரியைகளை அழிப்பதற்காக இந்தப்‌ 
பூமியிலே தேவகுமாரனாக வெளிப்பட்டார்‌. 
கர்த்தரை. ஆராதிக்கிற பிள்ளைகள்‌ 
குறிகேட்பதும்‌, நாள்‌ பார்ப்பதும்‌ நல்லதல்ல. 
"உங்கள்‌ தலைமமிரைச்‌ சற்றி 
ஒதுக்காமலும்‌, தாடியின்‌ ஓரங்களைக்‌ 
குத்தரிக்காமலும்‌, இருப்பீர்களாக" 
(லேவி 19:27) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
புறஜாதியார்‌ வானராக்கினிகளை தங்கள்‌ 
தெய்வங்களாக ஆராதிக்கிறார்கள்‌. 
வானத்திலுள்ள சுடர்கள்‌ எல்லாமே 
கர்த்தருடைய ல்‌ க்க 
வானத்திலுள்ள கிரகங்களை 
தெய்வங்களாக ஆராதிக்கிறார்கள்‌. ல 
கிரகங்களின்‌ வடிவத்தைப்போலவே தங்கள்‌ 
தலைமயிரை சுற்றி ஒதுக்கிக்கொள்கிறார்கள்‌. 
இதுவும்‌ விக்கிரகாராதனையின்‌ ஒரு பகுதியே. 


காணப்படக்கூடாது 


சொல்லுகிறார்‌. 


பொதுவான 
விக்கிரகங்களுக்குத்‌ 
அர்ப்பணித்ததற்கு 
புறஜாதியார்‌ தங்கள்‌ தலைமயிரைச்‌ 
ஒதுக்குகிறார்கள்‌. தாடியின்‌ 
கத்தரிக்கிறார்கள்‌. ப 
புறஜாதியாரின்‌ பாரம்பரியப்‌ 
வக்கங்களைப்‌ பின்பத்தக்கூடாது' இஸ்ரவேல்‌ 
புத்திரர்கள்‌ அந்நிய தேசத்தாரைப்‌ போல 
விக்கிரகாராதனைக்காரர்‌ அல்ல. இஸ்ரவேலர்‌ 
மெய்யான தேவனை ஆராதிக்கிறவர்கள்‌. 


பழக்கங்களாகும்‌. 

தங்களை 
அடையாளமாகப்‌ 
சுற்றி 


ஓரங்களைக்‌ 


செத்தவனுக்காக உங்கள்‌ சரீரத்தைக்‌ 
கீறிக்கொள்ளாமலும்‌, 
எழுத்துக்களை 
கொள்ளாமலும்‌ 
கர்த்தர்‌" (லேவி 
சொல்லுகிறார்‌. 
புறஜாதியார்‌ விக்கிரகங்களை 
ஆராதிக்கும்போதும்‌, துக்கம்‌ அனுசரிக்கும்‌ 
போது இப்படிப்பட்ட பலாத்காரமான 
செய்கைகளைச்‌ செய்கிறார்கள்‌. தலையிலுள்ள 
தங்கள்‌ முடிகளைப்‌ பிடுங்குதல்‌, சரீரத்தைக்‌ 
கீறிக்கொள்ளுதல்‌, கத்தியினால்‌ குத்திக்‌ 
கொள்ளுதல்‌ ஆகியவை 
விக்கிரகாராதனையில்‌ காணப்படும்‌ சில 
பழக்கங்களாகும்‌ (உபா 14:1; எரே 48:37). 


இருப்பீர்களாக; 
19:28) என்றும்‌ கர்த்தர்‌ 


விக்கிரகங்களின்‌ அடையாளங்களைக்‌ 
கைகளிலும்‌, நெற்றியிலும்‌, சரீரத்தின்‌ 
பிறபகுதிகளிலும்‌ வரையும்‌. வழக்கம்‌ 
விக்கிரகாராதனையில்‌ காணப்படுகிறது. 
தேவன்‌ மனுஷருடைய சரீரத்தைத்‌ தம்முடைய 
சாயலாகவும்‌, தம்முடைய ரூபத்தின்‌ 
பிரகாரமாகவும்‌ சிருஷ்டித்திருக்கிறார்‌. 
மனுஷன்‌ இதை அசசிப்படுத்தக்கூடாது. 

செத்தவனுக்காக 
கொண்டாடும்போதும்‌, 
விக்கிரகாராதனையின்‌ 
பின்பற்றுகிறார்கள்‌. 
தங்கள்‌ சரீரத்தைக்‌ கீறிக்கொள்கிறார்கள்‌. 
விக்கிரகங்களை தங்கள்‌ தெய்வங்கள்‌ 
என்று சொல்லுகிற புறஜாதியார்‌, 
செத்துப்போனவர்களையும்‌ தெய்வங்களாக 
பாவிக்கிறார்கள்‌. விக்கிரகங்களுக்கு முன்பாக 
தங்கள்‌ சரீரத்தைக்‌ கீறிக்கொள்வதுபோல, 
செத்தவனுக்காகவும்‌ தங்கள்‌ சரீரத்தைக்‌ 
கீறிக்கொள்கிறார்கள்‌. இதுபோன்ற 
விக்கிரகாராதனை பழக்க வழக்கங்கள்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரரிடம்‌ காணப்படக்கூடாது 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


துக்கம்‌ 
புறஜாதியார்‌ 
பழக்கங்களை 
செத்தவனுக்காக 





லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


நம்முடைய கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து 
கல்வாரி சிலுவையிலே நமக்காக மரித்தார்‌. 
நம்முடைய பாவத்தைப்‌ போக்குவதற்காக 
கிறிஸ்துவானவர்‌. தம்முடைய சொந்த 
இரத்தத்தையே மீட்பின்‌ கிரயமாக 
செலுத்தினார்‌. கிறிஸ்துவின்‌ பாடுகளும்‌, 
அவருடைய சிலுவை மரணமும்‌, நம்மை 
மரணத்தின்‌ அடிமைத்தனத்திற்கு விடுதலை 
பண்ணியிருக்கிறது. 'கிறிஸ்துவானவர்‌. 
மரித்து உயிரோடு எழும்பியதினால்‌, நாமும்‌ 
உயிரோடு எழும்புவோம்‌ என்னும்‌ நம்பிக்கை 
நமக்கு உண்டு. இது நம்முடைய ஆனந்த 
பாக்கிய நம்பிக்கை. 


புறஜாதியாருக்கோ தங்கள்‌ ஜீவனைக்‌ 
குறித்து நம்பிக்கையில்லை. தங்களுடைய சரீர 
மரணத்தோடு சகலமும்‌ முடிந்துபோயிற்று 
என்று. அவர்கள்‌ 
நம்பிக்கையில்லாதவர்களாயிருக்கிறார்கள்‌. 

அவர்கள்‌ மரித்தவர்களுக்காக 
நம்பிக்கையில்லாமல்‌ துக்கிப்பதுபோல, 
நம்பிக்கையுள்ளவர்களாகிய நாமும்‌ 
துக்கிக்கக்கூடாது. விசுவாசிகளாகிய நமக்கு 
கிறிஸ்து ஜீவனாயிருக்கிறார்‌. சாவு நமக்கு 
ஆதாயமாயிருக்கிறது. 


ஈதியார்‌ ங்களுடைய 
வவ கணவன்‌ ஒர பதிலாக 
வேசித்தனம்‌ பண்ணுகிறார்கள்‌. தங்கள்‌ 
குமாரத்திகளையும்‌ 

விடுகிறார்கள்‌. 

வேசித்தனம்பண்ணி 

முறைகேடான பாவம்‌ நிறையாதபடிக்கு உன்‌ 
குமாரத்தியை வேசித்தனம்பண்ண 
விடுகிறதினாலே. த்தக்‌ 
குலைச்சலாக்காயாக 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


பரிகத்தக்‌ 
(லேவி 19:29) என்று 


பயன்படுத்தும்‌ வழக்கம்‌ 

அதனால்‌ சம்பாதிக்கும்‌. 

அவர்களுடைய விக்கிரகங்களுக்கு 
அர்ப்பணிக்கிறார்கள்‌. 


QOODNENS 
PUBLISHERS 


வேசித்தனத்தை 
கர்த்தருடைய பிரமாணம்‌ 


விபசார 

பாவத்திற்கும்‌ எதிராக பேசுகிறது. 

இஸ்ரவேல்‌. ஜனத்தார்‌ 

விக்கிரகாராதனைக்காருடைய  பாவபழக்க 

க்கங்‌ ஒத்துப்போகக்கூடாது. 

ஜனம்‌. புறஜாதியாரின்‌ 

பங்காளிகளாகயிருக்கக்‌ 

இஸ்ரலேல்‌ புத்திரர்‌ கர்த்தருக்கு 

கர்த்தர்‌ பரிசுத்தர்‌ 

இஸ்ரவேல்‌ புத்திரரும்‌ 
பரிசுத்தராயிருக்கவேண்டும்‌. 


கர்த்தருடைய நியாயங்கள்‌ 
லேவி 19:30-37 


லேவி. 19:30. என்‌ ஓய்வுநாட்களை: 
ஆசரித்து, என்‌ பரிசுத்த ஸ்தலத்தைக்‌ 
குதித்துப்‌ பயபக்தியாயிருப்பீர்களாக; 
நான்‌ கர்த்தர்‌. 


லேவி. 19:31. 
பார்க்கிறவர்கனை 
குறிசொல்லுகிறவர்கனைத்‌ 
'தேடாதிருங்கள்‌; அவர்கணாலே. 
தீட்டுப்படவேண்டாம்‌; நான்‌ உங்கள்‌ 
தேவனாகிய கர்த்தர்‌. 


அஞ்சனம்‌. 
நாடி, 


கேவி 19:32. நரைத்தவனுக்கு முன்பாக 
எழுந்து, முதிர்வயதுன்னவன்‌ 
முகத்தைக்‌ கனம்‌ பண்ணி, உன்‌ 
தேவனுக்குப்‌ பயப்படுவாயாக; நான்‌ 
கர்த்தர்‌. 
லேவி 19:33. யாதொரு அந்நியன்‌ 
உங்கள்‌ தேசத்தில்‌ உங்களோடே 
தங்கினால்‌, 


அவனைச்‌. 
சிறுமைப்படுத்தவேண்டாம்‌. 
லேவி. 19:34. 


வாசம்பண்ணுகிற. 
சுதேசியபோல 


உங்களிடத்தில்‌ 


உங்களில்‌ அன்புகூருகிறதுயோல 
அவனிலும்‌ அன்புகூருவீர்கனாக; 
நீங்களும்‌ எகிப்துதேசத்தில்‌ 
அத்தியராயிருத்‌ தீர்கனே; நான்‌ உங்கள்‌ 
தேவனாகிய கர்த்தர்‌. 





லேவியராகமம்‌ - 
LEVITICUS - COMMENTARY 


லேவி 19:35. தியாயவிசாரணையிலும்‌, 
அளவிலும்‌, திறையிலும்‌, படியிலும்‌ 
அதியாயம்‌ செய்யாதிருப்பீர்களாக. 


லேவி 19:96. சுமுத்திரையான தராசும்‌, 
சுழுத்திரையான 'திறைகல்லும்‌, 
சுழுத்திரையான மரக்காதும்‌, 
சுமுத்திரையான படியும்‌ உங்களுக்கு. 
இருக்க வேண்டும்‌; நான்‌ உங்களை 
எகிப்துதேசத்திலிருந்து 
புறப்படப்பண்ணின 

தேவனாகிய கர்த்தர்‌. 


உங்கள்‌. 


லேவி. 19:87. ஆகையால்‌ என்னுடைய 
கட்டனைகள்‌ யாவையும்‌ என்னுடைய 
தியாயங்கள்‌. யாவையும்‌ 
கைக்கொண்டு, அவைகளின்படி. 
நடக்கக்கடவீர்கன்‌; நான்‌ கர்த்தர்‌ என்னு 
சொல்‌ என்றார்‌. 


ஓய்வுநாளை 
கர்த்தரை 
நியமிக்கப்பட்டிருக்கிற 
ஸ்தலத்தையும்‌ நாமும்‌ 
கர்த்தருடைய 

அவரை 


கர்த்தர்‌ 
பரிசுத்தம்பண்ணிமிருக்கிறார்‌ 
ஆராதிப்பதற்கு 


நாளை! 


பரிசுத்தம்பண்ணவேண்டும்‌. 


வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, 
கனம்பண்ண வேண்டும்‌. 

என்‌ ஒய்வுநாட்களை ஆரரித்து, 
என்‌ பரிசுத்த ஸ்தலத்தைக்‌ குறித்துப்‌ 
பயபக்தியாயிருப்பீர்களாக; நான்‌ கர்த்து 
(லேவி 19:30) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


ஒய்வநாட்களை ஆசரிப்பதும்‌, கர்த்தரை 
ஆராதிப்பதும்‌, அடிக்கடி கூறப்பட்டிருக்கிறது. 
ஏனெனில்‌ ஜனங்கள்‌ இதை ஒருபோதும்‌ 
மறந்துவிடக்கூடாது. இதை மறந்து விட்டால்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்குப்‌ பலவிதமான 
சோதனைகள்‌ வரலாம்‌. 

புதியஏற்பாட்டுக்காலத்து, 
விசுவாசிகளாகிய நமக்கு 
ஆசரிப்புக்கூடாரமோ அல்லது பழைய 
ஏற்பாட்டுக்காலத்து தேவாலயமோ இல்லை. 
கர்த்தர்‌ சர்வவியாபகராயிருக்கிறார்‌. எங்கே 
இரண்டுபேர்‌ மூன்றுபேர்‌, கர்த்தருடைய 
நாமத்தினால்‌ கூடியிருக்கிறார்களோ, அங்கே 
அவர்கள்‌ நடுவிலே கர்த்தர்‌ இருக்கிறார்‌. 
கர்த்தருடைய பிரசன்னம்‌ நம்மத்தியிலே 
இருக்கிறது. 


விரிவுரை மரமா 


PUBLISHERS 


அஞ்சனம்‌ பார்க்கிறவர்களை 
குறிசொல்லுகிறவர்களைத்‌ 
அவர்களாலே. 'தீட்டுப்படவேண்டாம்‌;: 
நான்‌ உங்கள்‌ தேவனாகிய கர்த்தர்‌” 
(லேவி 19:31) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
குறிசொல்லுகிறவர்களை தேடி நாம்‌ 
ஏமாந்துபோகக்கூடாது. அவர்கள்‌ மாயையான 
வார்த்தைகளை சொல்லுவார்கள்‌. 
அவர்களுடைய வார்த்தையில்‌ 
உண்மையிருக்காது. அஞ்சனம்‌ 
பார்க்கிறவர்களும்‌ குறிசொல்லுகிறவர்களும்‌ 
பொய்யான மாயையை உண்மையான 
சம்பவம்‌ போல பேசுவார்கள்‌. கர்த்தருடைய 
ஜனத்தார்‌ அவர்களாலே தீட்டுப்படக்கூடாது. 

அஞ்சனம்‌ பார்ப்பது பிசாசின்‌ 
கிரியையாகும்‌. பிசாசுகள்‌ மரித்தவர்களைப்‌ 
போல பாசாங்கு செய்து, ஜனங்களுக்குக்‌ 
குறிசொல்லும்‌. (தீமோ 41-7). 
சாமு 28 ஆம்‌ அதிகாரத்தில்‌ சாமுவேல்‌ 
சவலுக்குத்‌ "தோன்றியதாகக்‌. 
கூறப்பட்டிருக்கிறது. ஆனாலும்‌ 1நாளா 10:13 
ஆவது வசனத்தில்‌ அஞ்சனம்‌ பார்க்கிற ஆவி 
சாமுவேலைப்போல வெளிப்பட்டநாகத்‌ 
தெரிகிறது. அப்‌ 1676 


தேவனுடைய பிரமாணத்திற்கு எதிரானவை. 
தேவனால்‌ மட்டுமே மறைபொருளான 
இரகசியங்களை வெளிப்படுத்த முடியும்‌. 
பிசாசுகளும்‌ தந்திரம்‌ பண்ணி, தங்களாலும்‌ 
மறைபொருளை வெளிப்படுத்த முடியும்‌ என்று 
நடித்து ஜனங்களை வஞ்சிக்கின்றன. 
(லூக்கா 12:29). 


"நரைத்தவனுக்கு முன்பாக எழுந்து, 
முதிர்வயதுள்ளவன்‌ முகத்தைக்‌ கனம்‌ 
பண்ணி, உன்‌ தேவனுக்குப்‌ பூம்படுவாயாக; 

"(லேவி 


மரியாதையும்‌ கொடுக்கவேண்டும்‌. 


கர்த்தர்‌ ர்வயதுள்ளவர்களுக்கு 
சரீர ஆரோக்கியத்தையும்‌ நீடிய 
கொடுத்து, அவர்களை 
கனம்பண்ணியிருக்கிறார்‌. 
கனம்பண்ணியவர்களை 
கனம்பண்ணவேண்டும்‌. 
நம்முடைய 
களத்திற்கு 


நல்ல சா 
ஆயுசையும்‌ 
ஆசீர்வதித்து 
கர்த்தர்‌ 
நாமும்‌ 
முதிர்வயதுள்ளவர்கள்‌ 
இரட்டிப்பான 
பாத்திரவான்களாயிருக்கிறார்கள்‌. 





BALWETHER 
பிய 


வாலிபர்கள்‌ முதிர்வயதுள்‌ ளவர்களின்‌ 
ஆலோசனைகளை கேட்கவேண்டும்‌. அவர்கள்‌ 
மூலமாக நமக்கு நல்ல ஆலோசனைகளும்‌, 
ஆறுதலான வார்த்தைகளும்‌ கிடைக்கும்‌. 

"ஆதலால்‌ பரசெயேலின்‌ குமாரன்‌: 
எலிகூ என்னும்‌ பூசியன்‌ பிரதியுத்தரமாக: 
நான்‌ இளவயதுள்ளவன்‌ ; நீங்களோ 
விருத்தாப்பியர்‌; ஆகையால்‌ நான்‌ அஞ்சி, 
என்‌ அபிப்பிராயத்தை உங்களுக்கு 
முன்பாக வெளிப்படுத்தப்‌ பயந்திருந்தேன்‌. 
முதியோர்‌ பேசமட்டும்‌, வயதுசென்றவர்கள்‌. 
ஞானத்தை அறிவிக்கட்டும்‌ என்றிருந்தேன்‌" 
(யோபு 32:67). 


குற்றுக்கொடுக்கிறது. நாம்‌ 
கனத்தையும்‌, மதிப்பையும்‌ 
கொடுக்கவேண்டுமோ, 
அவற்றை 
குடன்பட்டவர்களாயிருப்போம்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
ஆதரவாயிருக்கவேண்டும்‌. 


அன்பையும்‌ 
காண்பிக்கவேண்டும்‌ 


அந்நியருக்கும்‌ 
அவர்கள்மீது 
கரிசனையையும்‌ 


உங்கள்‌ 

தங்கினால்‌, 

சிறுமைப்படுத்தவேண்டாம்‌. 

வாசம்பண்ணுகிற 

அந்நியனைச்‌ சுதேசிபோல எண்ணி, நீங்கள்‌ 

உங்களில்‌ அன்புகூருகிறதுபோல அவனிலும்‌ 

அன்புகூருவீர்களாக; நீங்களும்‌ 

எகிப்துதசத்தில்‌ அந்தியாமிருந்தீர்களே; 
ன்‌ உங்கள்‌ தேவனாகிய 
19:33,34) என்று 


கர்த்தர்‌ அந்நியர்‌ பற்றிய தம்முடைய 
பிரமாணத்தை இந்த  வசனப்பகுதியில்‌ 
சொல்லுகிறார்‌. அதன்‌ விவரம்‌ வருமாறு : 


1. அந்நியரைச்‌ சிறுமைப்படுத்தாதீர்கள்‌. 


2. உங்களிடத்தில்‌ வாசம்பண்ணுகிற 


அந்நியனைச்‌ சுதேசிபோல எண்ணாமல்‌, 
உங்களுடன்‌ பிறந்தவன்‌ போல 
எண்ணுங்கள்‌ (லேவி 19:34). 


உங்களில்‌. அன்புகூருகிறதுபோல 
அவனிலும்‌ அன்புகூருவீர்களாக. 


லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


பஞ்சாகமம்‌ புஸ்தகத்தில்‌ “நீங்கள்‌ 
அந்நியராயிருந்தீர்களே' என்று நான்கு. 
இடங்களில்‌ கூறப்பட்டிருக்கிறது (லேவி 19:34; 
யாத்‌ 22:21; யாத்‌ 23:9; உபா 10:19), 


அன்புகூருகிறதுபோல. 
கூரவேண்டும்‌. 
புத்திரர்‌ 
அன்புகூருவதுபோல 
அன்புகூரவேண்டும்‌. 
அவர்கள்‌ அந்நியரையும்‌ தங்கள்‌ சொந்த 
ஜனத்தைப்போல பாவித்து அவர்களுக்கு 
ஆதரவாயிருக்கவேண்டும்‌. 
கர்த்தர்‌ அந்நியரையும்‌ நேசிக்கிறார்‌. 
அவர்‌ 'விதவைகளுக்கும்‌ திக்கற்ற 
பிள்ளைகளுக்கும்‌ ஆதரவாயிருக்கிறார்‌. 


“பரதேசிகளைக்‌ கர்த்தர்‌ 
காப்பாற்றுகிறார்‌; அவா திக்கற்ற 
பிள்ளையையும்‌ த்‌ ஆதரிக்கிறார்‌; 
துன்மார்க்கரின்‌ 'வழியையோ 
கவிழ்த்துப்போடுகிறார்‌" (சங்‌ 1469) 
சர்வசிருஷ்டிகர்‌. அவர்‌ 
புத்திரருக்கு 
பிதாவாயிருப்பதுபோல, எல்லா ஜாதியாருக்கும்‌. 
பொதுவான பிநாவாயிருக்கிறார்‌. 
அந்நயருக்கம்‌ கர்த்தரே தேவனாயிருக்கிறா்‌ 
இஸ்ரவே புத்திரரும்‌ எகிப்து 
தேசத்திலே னும்‌ 


அவர்களுக்கு 
போது புறஜா; 


நாம்‌. 


அப்போது கர்‌ 
விருத்தம்‌, 
இஸ்ரவேல்‌ புத்திர்‌ ம; 


அந்நியராமிருக்கிறார்கள்‌. கர்த்தர்‌ எகிப்து 
தேசத்திலே. இஸ்ரவேல்‌. புத்திரர்மீது 
அன்புகூர்ந்ததுபோல, இப்போது இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ தங்களிடத்தில்‌ வாசம்பண்ணுகிற 
அந்நியரிடத்திலும்‌ அன்புகூரவேண்டும்‌. 


"நியாயலிசாரணையிலும்‌, அளவிலும்‌, 
நிறையிலும்‌, படியிலும்‌ 
செய்யாதிருப்பீர்களாக. 

தராகம்‌,  சுமுத்திரையான 
சுழுத்திரையான மரக்காலும்‌, சுமுத்திரையான 
படியும்‌ உங்களுக்கு இருக்க வேண்டும்‌; 
நான்‌ உங்களை எகிப்துதேசத்திலிருந்து, 
புறப்படப்பண்ணின உங்கள்‌ தேவனாகிய 
கர்த்தர்‌” (லேவி 19:35,36) என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 





[111/1] லேவியராகமம்‌ - விரிவுரை 
ய்ய LEVITICUS - COMMENTARY 


கர்த்தருடைய ஜனத்தார்‌ “ஆகையால்‌ என்னுடைய கட்டளைகள்‌ 
உண்மையுள்ளவர்களாயிருக்கவேண்டும்‌. யாவையும்‌ என்னுடைய நியாயங்கள்‌ 
அவர்களுடைய வார்த்தையிலும்‌ | யாவையும்‌ கைக்கொண்டு, அவைகளின்படி 
செய்கையிலும்‌ உண்மையும்‌ கண்ணியமும்‌ | நடக்கக்கடவீர்கள்‌: ன்‌... கர்த்தர்‌" 
காணப்படவேண்டும்‌. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ | (லேவி 19:37) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ 
மற்றவர்களுக்கு அநியாயம்‌ செய்யக்கூடாது. | கர்த்தர்‌ தம்முடைய கட்டளைகளையும்‌ 
அவர்கள்‌ யாரையும்‌ வஞ்சிக்ககூடாது. | பிரமாணங்களையும்‌ மோசேக்கு 

சொல்லுகிறார்‌. மோசே கர்த்தருடைய 

வார்த்தைகள்‌ எல்லாவற்றையும்‌ இஸ்ரவேல்‌ 
இல்லாததென்றும்‌ சொல்லவேண்டும்‌ அனைத்தோடும்‌. 





லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


மரணதண்டனை 
பாவங்களைப்பற்றி இந்த. 
சொல்லப்பட்டிருக்கிறது. 
தங்களுடைய 


கொடுக்கப்படும்‌ 
அதிகாரத்தில்‌ 
மோளைகுக்கு, 
பிள்ளைகளை 
பலியாக கொடுப்பது (லேவி 209-5) 
அஞ்சனம்‌ பார்க்கிறவர்களையும்‌, 
குறிசொல்லுகிறவர்களையும்‌ பின்தொடர்ந்து 
சோரம்போவது (லேவி 20:6,27). 


தன்‌ பெற்றோரை சபிக்கிறவன்‌ 
(லேவி 20:9). விபசாரம்‌ (லேவி 20:10) 
தன்‌ தகப்பன்‌ மனைவியோடே, அல்லது தன்‌ 
மருமகளோடே அல்லது சயனிக்கக்கூடாத 
நெருங்கிய உறவினரோடே சயனிப்பது, 
(லேவி 20:11 121417 ,19-21). 


ஆணும்பெண்ணும்‌ சம்யோகம்பண்ணும்‌ 
இயற்கையான முறைமைக்கு விரோதமாக 
சம்யோகம்பண்ணுவது (லேவி 2013153628) 
பரிசுத்தமாயிருக்கவேண்டும்‌ 
என்னும்‌ பொதுவான 
(லேவி 20:7 822-26). 


கட்டளைகள்‌ 


மரணதண்டனை 
லேவி 20:1-9 


லேவி 20:1. கர்த்தர்‌ மோசேயை நோக்கி: 
லேவி 20:2. பின்னும்‌ நீ இஸ்ரவேல்‌ 
புத்திரரோடே 

என்னவென்றால்‌: 

புத்திரரிலும்‌ 

வாசம்பண்ணுகிற 

எவனாகிலும்‌ 

பின்னையை 

கொடுத்தால்‌, 

 கொலைசெய்யப்பட 

தேசத்தின்‌ 

கல்லெறியவேண்டும்‌. 


லேவி 20:3. அவன்‌ என்‌ பரிகத்த 
தீட்டுப்படுத்தி, என்‌ 
நாமத்தைப்‌ 


பின்னையை 
கொடுத்ததிணாலே, 
அப்படிப்பட்டவனுக்கு 
எதிர்த்து தின்று, 
ஒனத்தில்‌ 
அறுப்புண்டு. 

போகப்பண்ணுவேன்‌. 


லேவி 20:4. அவன்‌ தன்‌ சந்ததியில்‌ ஒரு 
மின்னையை மோனேகுக்குக்‌ 
கொடுக்கும்போது, தேசத்தின்‌. 
ஜனங்கள்‌ அவனைக்‌ 
கொலைசெய்யாதபடி.க்குக்‌ 
கண்சாடையாயிரு ந்தால்‌, 


லேவி 20:5, நான்‌ அத்த மனிதனுக்கும்‌ 
அவன்‌ குடும்பத்துக்கும்‌ விரோதமாக 
எதிர்த்து தின்று, அவனையும்‌, அவன்‌ 
பிறகே 


மோனேகை. 
யின்பற்றின 

னத்தில்‌ 
அறுப்புண்டு. 


விபசாரமார்க்கமாய்ப்‌ 
யாவரையும்‌, தங்கள்‌. 
இராதபடிக்கு 
போகப்பண்ணுவேன்‌. 


லேவி. 20:6. 
பார்க்கிறவர்களையும்‌ 
'குறிசொல்லுகிறவர்கனையும்‌ 
பின்தொடர்ந்து கோரம்போக எந்த 
ஆத்தூமா அவர்களை நாடுகிறானோ, 
அந்த ஆத்துமாவுக்கு விரோதமாக 
எதிர்த்துதின்று, அவனைத்‌ தன்‌ 
ஒனத்தில்‌ இராதபடிக்கு. 
அறுப்புண்டுபோகப்பண்ணுவேன்‌. 


அஞ்சனம்‌ 


ஆதலால்‌ நீங்கள்‌ 
பரிசுத்தப்படுத்திப்‌ 
பரிசுத்தராயிருங்கள்‌; நான்‌ உங்கள்‌ 
தேவனாகிய கர்த்தர்‌. 
லேவி 20:8, என்‌ கட்டனைகளைக்‌ 
கைக்கொண்டு நடவுங்கள்‌; நான்‌ 
உங்களைப்‌ பரிசுத்தமாக்குகிற கர்த்தர்‌. 





லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


லேவி 20:9, தன்‌ தகப்பணையாவது தன்‌: 
தாயையாவது. சபிக்கிற எவனும்‌ 
கொலைசெய்யப்படக்கடவன்‌; அவன்‌ 
தன்‌ தகப்பனையும்‌ தன்‌ தாயையும்‌. 
சபித்தான்‌, அவன்‌ இரத்தப்பழி. 
அவன்மேல்‌ இருப்பதாக. 


கர்த்தர்‌ மூன்றுவிதமான பாவங்களுக்கு 
தம்முடைய பிரமாணத்திலே மரணதண்டனை 
கொடுக்கிறார்‌. அவையாவன : 


1. மோளேகுக்கு தங்கள்‌ பிள்ளையை 
பலியாக கொடுப்பது. 


2, தன்‌ பெற்றோரை சபிப்பது. 


பார்க்கிறவர்களையும்‌ 
பின்தொடர்ந்து 


3. அஞ்சனம்‌ 
குறிசொல்லுகிறவர்களையும்‌ 
சோரம்போவது. 


பெற்றோர்‌ 


தங்கள்‌ பிள்ளைகளை 
மோளேகுக்கு ்‌ 


பலியாக செலுத்தி, 
அவர்களுக்கு தீங்கு செய்கிறார்கள்‌. 
பெற்றோர்‌ தங்கள்‌ பிள்ளைகள்மீது 
அன்பாயும்‌ கரிசனையாயும்‌ இருக்கவேண்டும்‌. 
பெற்றோர்‌ அவர்களைக்‌ கொன்று 
போடுவதற்கு முயற்சி செய்யக்கூடாது. 


கர்த்தர்‌ மோசேயை 
“பின்னும்‌ நீ இஸ்ரவேல்‌ 
சொல்லவேண்டியது ன்‌ 
இஸ்ரவேல்‌. 
வாசம்பண்ணுகிற 
எவனாகிலும்‌ தன்‌ ல்‌ 
பிள்ளையை மோனேகுக்குக்‌ கொடுத்தால்‌, 
அவன்‌ கொலைசெய்யப்படவேண்டும்‌: 
தேசத்தின்‌ ஜனங்கள்‌ அவன்மேல்‌ 
கல்லெறியவேண்டும்‌” என்றும்‌, 


நோக்கி, 
புத்திரரோடே 


என்‌ 
என்‌ 


பரிசுத்த ஸ்தலத்தைத்‌ 
பரிசுத்த நாமத்தைப்‌ 
பரிசத்தக்‌ குலைச்சலாக்கும்படிக்கு, 
தன்‌ சந்ததியில்‌. ஒரு பிள்ளையை 
மோளேகுக்குக்‌ கொடுத்ததினாலே, நான்‌ 
அப்படிப்பட்டவனுக்கு விரோதமாக எதிர்த்து, 
நின்று. அவனைத்‌ தன்‌ னத்தில்‌ 
இராதபடிக்கு அறுப்புண்டு 
'போகப்பண்ணுவேன்‌"' 2021-3) 
என்றும்‌ சொல்லுகிறார்‌. 


தவன்‌ 
தீட்டுப்படுத்தி, 


(லேவி 


QOODNENS 
PUBLISHERS 


ஒருவன்‌ தன்னுடைய பிள்ளையை 
மோளேகுக்கு கொடுக்கும்போது, அவனை 
எச்சரித்தால்‌ மாத்திரம்‌ போதாது என்றும்‌, 
அவன்‌ கொலைசெய்யப்படவேண்டும்‌ என்றும்‌ 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. ஒரு 
கொலைபாதகனுக்கு கொடுக்கப்படும்‌. 
தண்டனை அவனுக்கு 
நியமிக்கப்பட்டிருக்கிறது. தேசத்தின்‌ ஜனங்கள்‌ 
அவன்மேல்‌ கல்லெறிய வேண்டுமென்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
மேல்‌ கல்லெறிந்து 
கொல்லுவது, யூதர்‌ மத்தியிலே. 
கொடுக்கப்படும்‌ மிகவும்‌ பயங்கரமான 
மரணதண்டனையாகும்‌. தேவனுடைய கரம்‌ 
நீதியுள்ளது. அவர்‌ பாவத்திற்கும்‌ 
அக்கிரமத்திற்கும்‌ விரோதமாக தம்முடைய 
லல கரத்தை நீட்டுகிறார்‌. 
பிள்ளையை போளைகுக்கு 
கொடுக்கிறவுக்கு விரோதமாக கர்த்தர்‌ 
எதிர்த்து நிற்கிறார்‌. 


கர்த்தர்‌ 


ஒருவன்‌ 


தண்டனை கொடுக்குமாறு 
சொல்லும்போது, ற்‌ சமயங்களில்‌ 
ஜனங்கள்‌ அந்‌; தண்டனையை 
நிறைவேற்ற தலறவீடுவார்கள்‌ ஒருவேளை 
தண்டனைக்குரியவன்‌ அவர்களுடைய 
சிநேகிதனாகவோ அல்லது உறவினனாகவோ 
இருக்கலாம்‌. ஆனாலும்‌ மோளேகுக்கு தன்‌ 
பிள்ளையைக்‌ கொடுத்ததனை தண்டித்த 
ஆகவேண்டுமென்று கர்த்தர்‌ தீர்மானமாக 
சொல்லுகிறார்‌. 

தன்‌ சந்ததியில்‌ ஒரு 
பிள்ளையை மோளேகுக்குக்‌ 
கொடுக்கும்போது, தேசத்தின்‌ ஜனங்கள்‌ 
அவனைக்‌ கொலைசெய்யாதபடிக்குக்‌ 
கண்சாடையாயிருந்தால்‌, கர்த்தர்‌ அந்த 
மனிதனுக்கும்‌ அவன்‌ கூடும்பத்துக்கும்‌ 
விரோதமாக க நின்று, அவனையும்‌, 
அவன்‌ மோளேகை. 
கள்வ த்தன யாவரையும்‌, 
தங்கள்‌ ஜனத்தில்‌ இராதபடிக்கு அறுப்புண்டு 
போகப்பண்ணுவார்‌ (லேவி 20:4,5). 


தன்‌ பிள்ளையை  மோளேகுக்குக்‌ 
கொடுத்தவனைக்‌ கொலை பண்ணவேண்டும்‌. 
அவனைக்‌ கொலைசெய்யாத 
புக்குக்‌ கண்சாடையாயிருந்தால்‌, 
கண்சாடையாயிருந்தவனும்‌ கொலை 
'பண்ணப்படவேண்டும்‌ (லேவி 20:4-5) 





லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


கட்டளைகளுக்குப்‌ 
வேண்டும்‌. 


பயந்து 


டடத கத்த ்‌ 
செய்யும்பொழுது, புருஷரும்‌, 
விபசாரம்பண்ணுவதை ஆராதனையின்‌ ஒரு 
அம்சமாக நிறைவேற்றுகிறார்கள்‌. 


இல்ரேின்‌ நியாயாதிபதிகள்‌ 
குற்றத்தை விசாரிக்கவேண்டும்‌. 
ஒருவனுடைய குற்றம்‌ இரண்டு பேருடைய 
சாட்சியினால்‌ உறுதிபண்ணப்படும்‌. சில 
சமயங்களில்‌, சரியான 
சாட்சியில்லாததினால்‌, குற்றவாளியை 
குற்றமற்றவன்‌ என்று தீர்த்துவிடுவதற்கு 
வாய்ப்புள்ளது. 

தன்‌. பிள்ளையை 
போத்து கொடுக்கும்போது, இஸ்ரவேல்‌ 
ஜனங்கள்‌ அவன்மேல்‌ கல்லெறிந்து 
அவனைக்‌ கொல்லவேண்டும்‌. து 
கர்த்தருடைய பிரமாணம்‌. தேசத்தின்‌ 
ஜனங்கள்‌ அவனைக்‌. 
கொலைசெய்யாதபடிக்கு, 
கண்சாடையாயிருந்துவிடலாம்‌. 
விரோதமாக ஒருவரும்‌ சாட்சி சொல்ல. 
வராமல்‌ போகலாம்‌. சரியான சாட்சி 
இல்லையென்றால்‌ குற்றம்‌ நிரூபிக்கப்படாது. 
நியாயாதிபதி குற்றவாளியை தண்டிக்கவும்‌ 
முடியாது. 


இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில்‌: 
த்தரே குற்றவாளியை தன்‌ 
தன்‌ பிள்ளையை 
கொடுத்தவனுக்கும்‌, 
குடும்பத்தாருக்கும்‌ 
எதிர்த்து நிற்கிறார்‌ 
மார்க்கமாய்‌ பின்பற்றிப்போன யாவரையும்‌ 
தங்கள்‌ ர்‌ 
அவர்களை 
'போகப்பண்ணுகிறார்‌. 
மரணம்‌. கர்த்தர்‌ தண்டிக்கும்போது அந்தத்‌ 
தண்டனைக்கு யாரும்‌ தப்பிக்க முடியாது. 
கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு நீதியானது. 
அதுவே முடிவானது. 


அவனுக்கு 


QOODNENS 
PUBLISHERS 


அஞ்சனம்‌ பார்க்கிறவர்களையும்‌ 
குறிசொல்லுகிறவர்களையும்‌ பின்தொடர்ந்து 
சோரம்போக எந்த ஆத்துமா அவர்களை 
நாடுகிறானோ, அந்த  ஆத்துமாவுக்கு 
விரோதமாக எதிர்த்துநின்று அவனைத்‌ 
தன்‌ ஜனத்தில்‌: இராதபடிக்கு 
அறுப்புண்டுபோகப்பண்‌ ணுவேன்‌ (லேவி 20:6) 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 

அஞ்சனம்‌ பார்க்கிறவர்களையும்‌ 
குறிசொல்லுகிறவர்களையும்‌ பின்தொடர்ந்து 
அவர்களை நாடுகிறவர்களைக்‌ 
கர்த்தர்‌ தங்கள்‌ ஜனத்தில்‌ இராதபடிக்கு 
அறுப்புண்டுபோகப்பண்ணுவார்‌ (லேவி 20:27. 


பார்ப்பதும்‌. 
விசாரிப்பதும்‌ 
பாவமான 
ஈடுபடுத்திக்‌. 
தாங்களே 
இவர்கள்‌ 
நாமத்தை 


அஞ்சனம்‌ 
குறிசொல்லுகிறவர்களை 
பிசாசின்‌ கிரியைகள்‌. 
கிரியைகளில்‌ தங்களை 
கொள்கிறவர்கள்‌, தங்களைத்‌ 
தீட்டுப்படுத்திக்கொள்கிறார்கள்‌. 
கர்த்தருடைய பரிசுத்த. 
பரிசுத்தக்குலைச்சலாக்குகிறார்கள்‌. 


இந்தப்‌ 


பிசாசு ஒரு 
மனுக்குலத்திற்கு. 
பொய்யனிடத்தில்‌ 
கேட்கிறவர்களும்‌, 


பொய்யன்‌. அவன்‌ 
சத்துருவாயிருக்கிறான்‌. 

யோசனை 
தங்கள்‌ பகைவனிடத்தில்‌ 
ஆலோசனை கேட்கிறவர்களும்‌ 
மதியீனவர்கள்‌. பிசாசை பின்பற்றி, 
அவனை விசாரிக்கிறவர்களும்‌ ஞானமில்லாத 
காரியங்களை செய்கிறார்கள்‌. 


பார்க்கிறவர்களையும்‌ 
அ க்க 
நாடிப்போகிறவர்கள்‌  சோரம்போகிறார்கள்‌. 
இவை சாத்தானின்‌ ஆழங்களாகயிருக்கிறது. 
கர்த்தர்‌ அவனுக்கு விரோதமாக எதிர்த்து 
நிற்கிறார்‌. அவன்‌ தன்‌ ஜனத்திலிராதபடிக்கு, 
அவனை அறுப்புண்டு போகப்பண்ணுவதாக 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
'தகப்பனையாவது 
சபிக்கிற 


தன்‌ 
எவனும்‌ 
தன்‌ 


தன்‌ 
தாயையாவது. 
கொலைசெய்யப்படக்கடவன்‌; 
தகப்பனையும்‌ தன்‌ தாயையும்‌ சபித்தான்‌, 
அவன்‌ இரத்தப்பழி அவன்மேல்‌ இருப்பதாக 
(லேவி 20:9) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


அவன்‌ 





BALWETHER 
பிய 


இஸ்ரவேலின்‌: நியாயாதிபதிகள்‌ 
கர்த்தரை மகிமைப்படுத்தவேண்டியவர்கள்‌. 
அவர்கள்‌ மனுஷர்‌ மத்தியிலே சாமாதானம்‌ 
ஏற்படுத்துகிறவர்கள்‌. ஒருவன்‌ தன்னுடைய 
தகப்பனையாவது, தன்‌ தாயையாவது 
சபிக்கும்போது, அவன்‌ தன்‌ பெற்றோரை 
தூவிக்கிறான்‌. பெற்றோரைக்‌ 
கனம்பண்ணாதவர்களை நியாயாதிபதிகள்‌ 
தண்டிக்கவேண்டும்‌. 


பெற்றோரை சபிக்கிறவர்கள்‌ 
அவர்களுடைய ஆலோசனைகளுக்கு 
செவிகொடுக்கமாட்டார்கள்‌. பெற்றோர்‌ 
தங்கள்‌ பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய 
வார்த்தைகளையும்‌, கற்பனைகளையும்‌, 
பிரமாணங்களையும்‌ உபதேசம்பண்ணும்போது. 
பிள்ளைகள்‌ அவர்களுடைய உபதேசத்திற்கு 
செவிகொடுக்கமாட்டார்கள்‌. பெற்றோருக்கு 
கீழ்ப்பியாத பிள்ளைகள்‌  கர்த்தருக்கும்‌. 
கீழ்ப்படியமாட்டார்கள்‌. தங்கள்‌ பெற்றோரைக்‌ 
கனம்பண்ணாதவர்கள்‌, கர்த்தரையும்‌ 
கனம்பண்ணமாட்டார்கள்‌. 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 


தேவனாகிய கர்த்தர்‌. என்‌ கட்டளைகளைக்‌ 
கைக்கொண்டு நடவுங்க 
பரிசுத்தமாக்குகிற கர்த்த। 
என்று சொல்லுகிறார்‌ 

மனுஷன்‌ தன்னைத்‌ தேவனுக்காகப்‌ 
பரிசுத்தம்‌ செய்து அர்ப்பணிக்கிறான்‌. 
(லேவி 20:7) தேவன்‌ அவனை அங்கீகரித்து 
அவனை மன்னித்து, அவனைச்‌ சுத்திகரித்து 
சத்தியத்தினாலும்‌ (யோவான்‌ 179) 
விசுவாசத்தினாலும்‌ (அப்‌ 26:18). அவனைப்‌ 
பரிசுத்தமாக்குகிறார்‌. 


(லேவி 20:78) 


எண்ணங்களிலும்‌, 
வார்த்தைகளிலும்‌, 
பரிகுத்தமாமிருக்க 
உங்களை 

என்று 


ம்முடைய 
அறக்கங்களிறல்‌. 
செய்கைகளிலும்‌ 
வேண்டும்‌. நீங்கள்‌ 
பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தராயிருங்கள்‌" 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


நாம்‌ 


வார்த்தைகளிலும்‌, 

கர்த்தருடைய 

அதன்‌ 

பிரகாரம்‌ நடக்கவேண்டும்‌. நாம்‌ கர்த்தருடைய 

கட்டளைகளுக்கு கீழ்ப்படியவேண்டும்‌. “என்‌ 

கட்டளைகளைக்‌ கைக்கொண்டு நடவங்கள்‌" 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நல்லதாகயிருந்தால்‌ 
நல்லதாகமிருக்கும்‌. 
கர்த்தருடைய 


அதன்‌ 
இஸ்ரவேல்‌ 
வார்த்தைக்கு 
கட்டளைகளைக்‌ 
கைக்கொண்டு நடக்கும்போது, அவர்கள்‌ 
தங்களை பரிசுத்தப்படுத்துகிறார்கள்‌. அவர்கள்‌ 
பரிசுத்தராயிருப்பார்கள்‌. 
பரிசுத்தமாயிருக்கிறவர்களுடைய 
வார்த்தைகளும்‌ 
பரிசுத்தமாயிருக்கும்‌. 


செய்கைகளும்‌ 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ ஏன்‌ தங்களை 
பரிசத்தப்படுத்தி, பரிசுத்தராமிருக்கவேண்டும்‌ 
என்பதற்கான காரணத்தையும்‌ கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. “நான்‌ உங்கள்‌ தேவனாகிய 
கர்த்தர்‌" என்பது கர்த்தர்‌ சொல்லுகிற 
முதலாவது காரணம்‌. ஆகையினால்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ பரிசுத்தராயிருக்க 
வேண்டும்‌. கர்த்தர்‌ பரிசுத்தர்‌, 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தருக்கு, 
பரிசுத்தமான ஜனங்கள்‌. இந்த உலகத்தார்‌ 
மத்தியிலே, இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌, 
பரிசுத்தமான கர்த்தருக்கு, 
பிரதிநிதிகளாயிருக்கிறார்கள்‌. ஆகையினால்‌ 
அவர்கள்‌ பரிகுத்தராமிருக்கவேண்டுமென்று 
கர்த்தர்‌ எதிர்பார்க்கிறார்‌. பரிசுத்தமே 
கர்த்தருடைய வாசஸ்தலமாகயிருக்கிறது. 
கர்த்தருடைய வீட்டார்‌ அனைவரும்‌ 
பரிசுத்தராயிருக்கவேண்டும்‌. 


இஸ்ரவேல்‌ புத்‌ 


ர்‌ பரிகத்தராமிருக்க 
வேண்டும்‌. கர்த்தர்‌ பல்‌ 


ற்கான காரணத்தை 
சொல்லும்போது. “நான்‌ உங்களை 
பரிசுத்தமாக்குகிற கர்த்தர்‌" என்று 
இரண்டாவது காரணத்தை சொல்லுகிறார்‌ 
கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரை தம்முடைய 
பிரமாணங்‌ மூலமாகவும்‌, கட்டளைகள்‌ 
மூலமாகவும்‌, விசேஷித்த கிருபைகள்‌, 
விசேஷித்த சிலாக்கியங்கள்‌ மூலமாகவும்‌ 
பரிசுத்தமாக்குகிறார்‌. 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரை மற்ற. 
ஜாதியாரிடத்திலிருந்து வேறுபிரித்திருக்கிறார்‌. 
அவர்கள்மீது தம்முடைய விசேஷித்த 
கிருபையையும்‌, சிலாக்கியத்தையும்‌ 
காண்பித்து, அவர்களை தம்முடைய சொந்த 
ஜனமாக அங்கீகரித்திருக்கிறார்‌. இஸ்ரவேல்‌ 
ஜனத்தார்‌ கர்த்தருக்காக வேறுபிரிக்கப்பட்ட 
பரிசுத்த ஜனமாயிருக்கிறார்கள்‌. 





லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


பிரமாணங்களையும்‌ 
இவையெல்லாம்‌ 

பரிசுத்தமாக்குகிற  உபாயங்களாயிருக்கிறது. 
பரிசுத்த ஆவியானவர்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாருக்கு கர்த்தருை 
வார்த்தைகளையும்‌, பிரமாணங்களையும்‌ 
போதிக்கிறார்‌. 


கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தின்படி 
கொலைசெய்யப்படவேண்டியவர்களைப்பற்றிய 
விவரம்‌ வருமாறு : 


தன்‌ சந்ததியில்‌ ஒரு பிள்ளையை 
மோளேகுக்குக்‌ கொடுப்பவர்கள்‌ 


(லேவி 20:2-3) 


விக்கிரகாராதனைக்குப்‌ பிள்ளைக்‌ 
கொடுப்பவர்களைக்‌ கொலைசெய்யாத 
படிக்கு... கண்சாடையாயிருப்பவர்கள்‌. 
(லேவி 20:4-5) 


பார்க்கிறவர்களையும்‌ 
 ரணனது தங்களைக்‌ 
பின்தொடர்கிறவர்கள்‌ (லேவி 
லேவி 20:27) 


20:6; 


தன்‌ தகப்பனையாவது தன்‌ 
தாயையாவது 'சபிக்கிறவன்‌ 
(லேவி 205) 


பிறனுடைய மனைவியோடே விபசாரம்‌ 
செய்தவன்‌ (லேவி 20:10) 


தன்‌ தகப்பன்‌ மனைவியோடே 
சயனிக்கிறவன்‌ (லேவி 20:11) 


தன்‌ மருமகளோடே 
(லேவி 20:12) 


சயனித்தவன்‌ 


ஒருவன்‌ ஆணோடே 
சம்யோகம்‌ பண்ணினால்‌ 
கொலைசெய்யப்படக்கடவன்‌ 

(லேவி 20:13) 


ஒரு ஸ்திரீயையும்‌ அவள்‌ தாயையும்‌ 
விவாகம்‌ பண்ணினவன்‌ (லேவி 20:14) 

10. ஒருவன்‌ மிருகத்தோடே 
புணர்கிறவன்‌ (லேவி 20:15) 


ஸ்திர த்தோடே சேர்ந்து 
"சனத்து ல்‌, ஸ்திரீயானவளும்‌ அந்த 
மிருகமும்கொலைச்‌ 
செய்யப்படவேண்டும்‌ (லேவி 20:16) 


தன்‌ சகோதரியைச்‌: 
கொண்டவன்‌. (லேவி 20:17.) 


சயனித்தவன்‌ 


சேர்த்துக்‌ 
சூதகஸ்திரீயோடே 
(லேவி 20:18) 


தாமினுடைய சகோதரியை 


தன்‌ 
நிர்வாணமாக்கினவன்‌ (லேவி 20:19) 


தன்‌ தகப்பனுடைய சகோதரியை 
நிர்வாணமாக்கினவன்‌ (லேவி 2019) 


தன்‌ தகப்பனின்‌ சகோதரனுடைய 
மனைவியோடே சயனித்தவன்‌ 
(லேவி 20:20) 


தன்‌ சகோதரன்‌ மனைவியை விவாகம்‌ 
பண்ணினவன்‌ (லேவி 20:21) 


குறிசொல்லுகிறவர்கள்‌ (லேவி 20:27; 
லேவி 20:6) 


விபசாரம்‌ 
லேவி 20:10-21 


லேவி. 20:10. ஒருவன்‌ பிறனுடைய 
மனைவியோடே விபசாரம்‌ செய்தால்‌, 
பிறன்‌ மனைவியோடே விபசாரம்‌. 
செய்த அத்த விபசாரனும்‌ அந்த 
விபசாரியும்‌ கொலை 
'செய்யப்படக்கடவர்கள்‌. 


லேவி 20:11.) தன்‌ தகப்பன்‌ 
மனைவியோடே சயனிக்கிறவன்‌ தன்‌ 
தகப்பனை திர்வாணமாக்கின படியால்‌, 
இருவரும்‌ 
கொலைசெய்யப்படக்கடவர்கள்‌; 
அவர்கள்‌ இரத்தப்பழி அவர்கள்மேல்‌ 
இருப்பதாக. 


கேவி 2012. ஒருவன்‌ தன்‌ 
மருமகனோடே சயனித்தால்‌, இருவரும்‌ 
கொலைசெய்யப்படக்கடவர்கள்‌; 

ப்பான தாறுமாறு. 
பண்ணினார்கன்‌; அவர்கள்‌ இரத்தப்‌ 
பழி அவர்கன்மேல்‌ இருப்பதாக. 





லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


லேவி 20:18. ஒருவன்‌ பெண்ணோடே 
சும்யோகம்‌ யண்ணுகிறதுபோல. 
ஆணோடே  சம்யோகம்பண்ணினால்‌, 
அருவருப்பான காரியம்‌ செய்த 
அவ்விருவரும்‌ 
கொலைசெய்யப்படக்கடவர்கள்‌; 
அவர்கள்‌ இரத்தப்பழி அவர்கள்மேல்‌: 
இருப்பதாக. 


லேவி 20:14. ஒருவன்‌ ஒரு ஸ்திரீயையும்‌. 
அவன்‌ தாயையும்‌ படைத்தால்‌, அது 
முறைகேடு; 

உங்களுக்குள்‌. 

அவனையும்‌ 

அக்கினியில்‌ சுட்டெரிக்க வேண்டும்‌. 


கேலி 2045, ஒருவன்‌ மிருகத்தோடே 
புணர்ந்தால்‌, 

கொலைசெய்யப்படக்‌ கடவன்‌; த 
மிருகத்தையும்‌ கொல்லக்கட வீர்கன்‌. 


லேவி 20:16. ஸ்திரீ யாதொரு 
மிருகத்தோடே சேர்ந்து சயனித்தால்‌, 
அந்த ஸ்திரீயையும்‌ அத்த 
மிருகத்தையும்‌ கொல்லக்கடவாம்‌; இரு 
ஜீவனும்‌ 'கொலைசெய்யப்பட. 
வேண்டும்‌; அவைகளின்‌ இரத்தப்பழி. 
அவைகளின்‌ மேல்‌ இருப்பதாக. 


லேவி 2017. ஒருவன்‌ தன்‌ 
தகப்பனுக்காவது தன்‌ தாய்க்காவதூ 
குமாரத்தியாயிருக்கிற தன்‌ 
சுகோதரியைச்‌ சேர்த்துக்‌ கொண்டு, 
அவன்‌ அவளுடைய நிர்வாணத்தையும்‌, 
அவன்‌ அவனுடைய நிர்வாணத்தையும்‌. 
பார்த்தால்‌, அது பாதகம்‌; அவர்கள்‌ 
தங்கன்‌ ஜனங்களின்‌ கண்களுக்கு 
முன்பாக அறுப்புண்டு. போகக்‌ 
கடவர்கன்‌; அவன்‌ தன்‌ சகோதரியை 
நிர்வாணப்படுத்தினான்‌; அவன்‌ தண்‌ 
அக்கிரமத்தைச்‌ ௬மப்பான்‌. 


லேவி 20-18. ஒருவன்‌ 
சூதகஸ்திரீயோடே சயனித்து, அவனை 
நிர்வாணமாக்கினால்‌, அவன்‌ 
அவளுடைய ந்‌ ஊற்றைத்‌ திறத்து, 
அவளும்‌ உதிர 
வெளிப்படுத்தினபடியால்‌, 

தங்கன்‌ ஜனத்தில்‌ 
அறுப்புண்டுபோக வேண்டும்‌. 


QOODNENS 
PUBLISHERS 


லேவி 20:19. உன்‌ தாமினுடைய 
சுகோதரியையும்‌ உன்‌ தகப்பனுடைய 
சகோதரியையும்‌ நிர்வாணமாக்காயாக, 
அப்படிப்பட்டவன்‌ தன்‌ நெருங்கிய 
இனத்தை அவமான மாக்கினான்‌; 
அவர்கள்‌ தங்கள்‌ அக்கிரமத்தைச்‌ 
௬மப்பார்கள்‌.. 


லேவி 20:20. ஒருவன்‌ தன்‌ தகப்பனின்‌: 
சகோதரனுடைய மனைவியோடே. 
சுயனித்தால்‌, அவன்‌ தன்‌ தகப்பனின்‌: 
சகோதரனை  நிர்வாணமாக்கினான்‌; 
அவர்கள்‌ தங்கள்‌ பாவத்தைச்‌. 
சுமப்பார்கன்‌, சத்தானமில்லாமல்‌ 
சாவார்கள்‌. 


லேவி 20:21. ஒருவன்‌ தன்‌ சகோதரன்‌ 
மனைவியை விவாகம்பண்ணினால்‌, அது 
அசுத்தம்‌ தன்‌ சகோதரனை 
திர்வாணமாக்கினான்‌, அவர்கள்‌ 
சத்தானமற்றிருப்பார்கள்‌. 


விபசார பாவத்திற்கு 
தம்முடைய பிரமாணத்தை 

கர்த்தருடைய பார்வையிலே 
பண்ணுவது. மிகவும்‌ 
பாவமாயிருக்கிறது. “ஒருவன்‌ 
மனைவியோடே விபசாரம்‌ 
செய்தால்‌, பிறன்‌ மனைவியோடே விபசாரம்‌ 
செய்த அந்த விபசாரனும்‌ அந்த விபசாரியும்‌ 
கொலை செய்யப்படக்கடவர்கள்‌ 
(லேவி 20:0) என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 


விபசார பாவத்‌ விபசாரனும்‌, 
விபசாரியும்‌ சேர்ந்து செங்கற்கள்‌ கர்த்தர்‌ 
அவர்கள்‌ இருவருக்கும்‌ சேர்ந்து தண்டனை 
கொடுக்கிறார்‌. விபசாரனும்‌ விபசாரியும்‌ 
கொலைசெய்யப்படவேண்டும்‌. என்பதே. 
கர்த்தருடைய பிரமாணம்‌. பாவத்தில்‌ 
பங்காளிகளாகயிருக்கிற அனைவருக்கும்‌. 
தண்டனை கொடுக்கப்படுகிறது. ஒரே 
பாவத்தை இருவர்‌ சேர்ந்து செய்யும்போது, 
கர்த்தர்‌ ஒருவனை பாவி என்றும்‌, 
நிரபராதி என்றும்‌ 
ல்லை. கர்த்தருடைய 
ப்பு நீதியானது. அவரிடத்தில்‌ 
பட்சபாதம்‌ எதுவுமில்லை. 


கர்த்தர்‌ 
விரோதமாக. 





லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


கர்த்தருக்கு 
கனமுள்ளது. விவாகம்பண்ணுகிறவர்கள்‌ 
பரிசுத்தமான 

பெற்றெடுக்கவேண்டும்‌. கர்த்தர்‌ 
புத்திரருக்கு 

சம்பந்தமான 

கொடுத்திருக்கிறார்‌. 

மீறி பாவம்‌ செய்கிறவர்கள்‌, 

மாம்சத்தின்‌ இச்சைகளை 
விபசாரம்பண்ணுகிறார்கள்‌. 

தம்முடைய பிரமாணத்தில்‌ அவர்களுக்கு 
தண்டனை கொடுக்கிறார்‌. 


மனைவியோடே 
தகப்பனை 


இருவரும்‌ 


தன்‌ தகப்பன்‌ 
சயனிக்கிறவன்‌ நன்‌ 
நிர்வாணமாக்கின படியால்‌, 
கொலைசெய்யப்படக்கடலர்கள்‌: அவர்கள்‌ 
இரத்தப்பழி அவர்கள்மேல்‌ இருப்பதாக 
(லேவி 20:1) என்றும்‌, 
மருமகளோடே 


ஒருவன்‌ > 
சயனித்தால்‌, இருவரும்‌ 
கொலைசெய்யப்படக்கடவர்கள்‌: அருவருப்பான 


தன்‌ 


ந 3 
சயனித்த ஒரு சிலரைப்பற்றி வேதாகமத்தில்‌ 


சொல்லப்பட்டிருக்கிறது. 
வருமாறு 


1. ரூபன்‌ (ஆதி 
நாளா 54) 


அதன்‌ விவரம்‌ 


35:22; ஆதி 49:4; 


2. அப்சலோம்‌ (சாமு 1619-22) 


3. கொரிந்துவிலுள்ள ஒரு கிறிஸ்தவன்‌ 
(2கொரி 5:1) 


சம்யோகம்‌ 

ஆணோடே 
அருவருப்பான. 
அவ்விருவரும்‌: 
கொலைசெய்யப்படக்கடவர்கள்‌: அவர்கள்‌ 
இரத்தப்பழி அவர்கள்மேல்‌ இருப்பதாக 
(லேவி 20:13) என்றும்‌, 


ஒருவன்‌ பெண்ணோடே 


QOODNENS 
PUBLISHERS 


ஒருவன்‌ ஒரு ஸ்திரீயையும்‌ அவள்‌ 
தாயையும்‌ படைத்தால்‌, அது முறைகேடு: 
இவ்வித முறைகேடு ங்‌ 
இராதபடிக்கு, 
அவர்களையும்‌ அக்கினியில்‌ சுட்டெரிக்க. 
வேண்டும்‌ (லேவி 20:14) என்றும்‌ கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 


ஒருவன்‌ தன்‌ தகப்பனுக்காவது தன்‌ 
தாய்க்காவது குமாரத்தியாயிருக்கிற தன்‌ 
சகோதரியைச்‌ சேர்த்துக்‌ கொண்டு, அவன்‌ 
அவளுடைய நிர்வாணத்தையும்‌, அவள்‌ 
அவனுடைய நிர்வாணத்தையும்‌ பார்த்தால்‌, 
அது பாதகம்‌: அவர்கள்‌ தங்கள்‌ ஜனங்களின்‌ 
கண்களுக்கு முன்பாக அறுப்புண்டு போகக்‌ 
குயவர்கள்‌; அவன்‌ தன்‌ சகோதரியை 
நிர்வாணப்படுத்தினான்‌; அவன்‌ தன்‌ 
அக்கிரமத்தைச்‌ சுமப்பான்‌ (லேவி 20:17) 
என்றும்‌, 


உன்‌ தாமினுடைய சகோதரியையும்‌ 
உன்‌ தகப்பனுடைய சகோதரியையும்‌ 
நிர்வாணமாக்காயாக, அப்படிப்பட்டவன்‌ தன்‌ 
நெருங்கிய இனத்தை அவமானமாக்கினான்‌ ; 
அவர்கள்‌. தங்கள்‌ அக்கிரமத்தைச்‌ 
சுமப்பார்கள்‌ (லேவி 20:19) என்றும்‌ கர்த்தர்‌ 


சொல்லுகிறார்‌. 


சகோதரியும்‌, சகோதரனும்‌ உடலுறவில்‌ 
ஈடுபடுவது பாவம்‌. இதற்கு மரண தண்டனை 
கொடுக்கப்படுகிறது (லேவி 20:17, 
லேவி 18:6,9) 


கர்த்தருடைய பிரமாணத்திற்கு 
விரோதமாக சம்யோகம்பண்ணுகிறவர்கள்‌. 
சந்தானமில்லாமல்‌ சாவார்கள்‌. 


ஒருவன்‌ தகப்பனின்‌ 
சகோதரனுடைய மனைவியோடே சயனித்தால்‌, 
அவன்‌ தன்‌ தகப்பனின்‌ சகோதரனை 
நீர்வாணபாக்கினான்‌; அவர்கள்‌ தங்கள்‌ 
பாவத்தைச்‌ சுமப்பார்கள்‌, சந்தானமில்லாமல்‌: 
சாவார்கள்‌ (லேவி 20:20) என்றும்‌, 


ஒருவன்‌ தன்‌ சகோதரன்‌ மனைவியை 
விவாகம்‌ பண்ணினால்‌, அது அசுத்தம்‌; தன்‌ 
சகோதரனை நிர்வாணமாக்கினான்‌, அவர்கள்‌ 
சந்தானமற்றிருப்பார்கள்‌ (லேவி 20:21) 
என்றும்‌ கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 

சந்தானமில்லாமல்‌ சாவார்கள்‌ என்பது, 
மரண தண்டனைக்கு மாற்றுப்‌ பெயராகும்‌. 
(லேவி 20:10,11,12, 14,17,18). 





லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


சகோதரன்‌ புத்திர சந்தானமில்லாமல்‌. 
மரித்துப்‌ போனால்‌ அவனுடைய மனைவியை 
விவாகம்‌ பண்ணலாம்‌ (உபா 25:5; 
மத்‌ 22:24-30). 
விவாகமஞ்சம்‌ பரிகத்தமானது. 
தங்களை விவாக சம்பந்தத்தில்‌ 
இணைத்துக்கொள்கிறவர்கள்‌ பரிசுத்தமான 
சந்ததியைப்‌ பெற்றெடுக்கவேண்டும்‌. 
அவர்கள்‌ சம்யோகம்பண்ணுவதும்‌ 
சுத்தமாயிருக்கவேண்டும்‌. அசுத்தமான 
சூழ்நிலைகளில்‌ சம்யோகம்பண்ணுவதை 
கர்த்தர்‌ தடைபண்ணுகிறார்‌. 
ஒருவன்‌ சூதகஸ்திரீயோடே சயனித்து, 
அவளை நிர்வாணமாக்கினால்‌, அவன்‌ 
அவளுடைய உதிர ஊற்றைத்‌ திறந்து, 
அவளும்‌ தன்‌ உதிர ஊற்றை 
வெளிப்படுத்தினபடியால்‌, இருவரும்‌ தங்கள்‌ 
ஜனத்தில்‌ இராதபடிக்கு அறுப்புண்டுபோக 
ண்டும்‌ (லேவி 20:18) என்று கர்த்தர்‌ 
இந்தப்‌ பாவத்திற்கு 
பேருக்குமே மரண தண்டனை 
கொடுக்கப்படுகிறது. (லேவி 18:19) 


விவாகமஞ்சத்தில்‌ 
இனணைத்துக்கொண்ட்வர்கள்‌ 
தங்களுக்குள்ளே சம்யோகம்பண்ணலாம்‌. 
கர்த்தர்‌ சொல்லியிருக்கிற விவாக 
சம்பந்தமான பிரமாணங்களை ஒருவரும்‌ 
மீறக்கூடாது. ஆணோடே பெண்‌ 
சம்யோகம்பண்‌ ணுவது இயற்கையின்‌ 
பிரமாணம்‌. இயற்கையின்‌ பிரமாணத்தைமீறி 
'சம்யோகம்பண்ணுகிறவர்களுக்கு விரோதமாக 
கர்த்தர்‌ தம்முடைய பிரமாணத்தை 
சொல்லுகிறார்‌. 


தங்களை 


கத்தோடே ர்ந்தால்‌, 
அன்‌ கொலைப்‌ அவள்ட மத்த 
நல்‌ கொல்லக்கடவீர்கள்‌ 
(லேவி 20:15) என்றும்‌, ஒரு ஸ்திரீ யாதொரு 
மிருகத்தோடே சேர்ந்து சயனித்தால்‌, அந்த 
ஸ்திரீயையும்‌ அந்த மிருகத்தையும்‌ 
கொல்லக்கடவாய்‌; இரு ஜீவனும்‌. 
கொலைசெய்யப்பட வேண்டும்‌: அவைகளின்‌ 
இரத்தப்பழி அவைகளின்‌: மேல்‌ 
இராகு லி ம] என்‌ தும காதகா 
சொல்லுகிறார்‌. 


புறஜாதி மார்க்கங்களில்‌ ஸ்திரீகள்‌ 
மத்தியிலும்‌, புருஷர்‌ மத்தியிலும்‌ மிருகத்தோடு. 
புணரும்‌ பழக்கம்‌ இருந்தது. இந்தப்‌ 
பாவத்திற்காகவும்‌, மேலும்‌ பல 
முறைகேடுகளுக்காகவும்‌ கானானியர்‌ 
அழிக்கப்பட்டார்கள்‌. 1819-25, 
லேவி 20:22-24). 


(லேவி 


ஏற்படும்‌ 
ஒரே 


பருஷருக்கும்‌, ஸ்திரீக்கும்‌ 
உடலுறவின்‌ மூலமாக அவர்கள்‌ 
மாம்சமாகிறார்கள்‌. (2கொரி 
மனுஷன்‌ தேவனுடைய 


அவருடைய 

சிருஷ்டிக்கப்பட்ிருக்கிறவன்‌. 

மிருகத்தோடே புணரும்போது, தேவனுடைய 

சாயலை மிருகத்தின்‌ சாயலோடு ஒரே 

மாம்சமாக்கி விடுகிறான்‌. தன்னைச்‌ 

சிருஷ்டித்தவரை அவமதிக்கிறான்‌. 
மிருகத்தோடு  புணருகிறவர்கரு 

தந்து மிருகமும்‌ கொல்ப்ப்பவேண்‌। ம்‌ 

அவர்களுடைய மரணத்திற்கு அவர்களே 

காரணம்‌. தேவன்‌ காரணமல்ல. 


6415-18), 
சாயலாகவும்‌, 


கர்த்தருடைய 
நியாயங்களும்‌ 
லேவி 20:22-27 


கட்டளைகளும்‌ 


லேவி 2022. ஆகையால்‌ நீங்கள்‌. 
குடியிருப்பதற்காக நான்‌ உங்களைக்‌. 
கொண்டுபோகிற தேசம்‌ உங்களைக்‌ 
கக்கிப்போடாதபடிக்கு, நீங்கள்‌ என்‌ 
கட்டனைகள்‌ யாவையும்‌ என்னுடைய 
நியாயங்கள்‌ யாவையும்‌ கைக்கொண்டு, 
நடவுங்கள்‌. 


கேவி 20:23. 
முன்பாகத்‌ 


நான்‌ உங்களுக்கு 
துரத்திவிடுகிற 
ஜனத்தினுடைய வழிபாடுகளில்‌ 
'நடவாதிருங்கள்‌; அவர்கள்‌ 
இப்படிப்பட்ட காரியங்கனையெல்லாம்‌ 
செய்தபடியால்‌ நான்‌ அவர்களை 


அரோசித்தேன்‌. 





லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


தேசத்தைச்‌ க௬தந்தரிப்பீர்கன்‌ என்று 
உங்கனோடே சொன்னேன்‌; பாலும்‌ 
தேனும்‌ ஓடுகிற அத்த தேசத்தை 
உங்களுக்குச்‌. ச௬ுதந்தரமாகக்‌. 
கொடுப்பேன்‌; உங்களை மற்ற 
ஜனங்களை விட்டுப்‌ 
பிரித்தெடுத்த உங்கன்‌ தேவனாகிய 
கர்த்தர்‌ நானே. 


லேவி 20:25. ஆகையால்‌ சத்தமான 
மிருகங்களுக்கும்‌ அசுத்தமான 
மிருகங்களுக்கும்‌, சுத்தமான 
பறவைகளுக்கும்‌ அசுத்தமான 
பறவைகளுக்கும்‌ நீங்கள்‌ வித்தியாசம்‌ 
பண்ணி, நான்‌ உங்களுக்குத்‌ தீட்டாக 
எண்ணச்‌. சொல்லி. விலக்கின்‌ 
மிருகங்கனாலும்‌ பறவைகவாலும்‌ 
தரையிலே ஊருகிற யாதொரு 
பிராணிகனாலும்‌ உங்களை 
அருவருப்பாக்காதிருப்பீர்கனாக. 


லேவி 20:28. கர்த்தராகிய 
பரிகத்தராயிருக்கிறபடியினாலே. 
நீங்களும்‌ எனக்கேற்ற 
பரிசுத்தவான்களாயிருப்பிர்களாக; 
நீங்கள்‌ 
என்னுடையவர்களாயிருக்கும்படிக்கு, 
உங்களை மற்ற ஜனங்களை விட்டுப்‌ 
பிரித்தெடுத்தேன்‌. 


லேவி 
அஞ்சனம்பார்க்கிறவர்களும்‌ 
குறிசொல்லுகிறவர்களுமாயிருக்கிற 
புருஷனாகிலும்‌ ஸ்திரீயாகிலூம்‌ 
கொலைசெய்யப்பட. வேண்டும்‌; 
அவர்கள்‌ மேல்‌ கல்லெறிவார்கனாக; 
அவர்கள்‌ இரத்தப்பழி அவர்கள்‌ மேல்‌ 
இருக்கக்கடவது. என்று சொல்‌ 
என்றார்‌. 


நான்‌ 


20:27. 


அஞ்சனம்‌ பார்க்கிறவர்களுக்கும்‌ 
குறிசொல்லுகிறவர்களுக்கும்‌ விரோதமான 
பிரமாணத்தை கர்த்தர்‌ ஏற்கெனவே 
சொல்லியிருக்கிறார்‌. கர்த்தர்‌ அந்தப்‌ 
பிரமாணத்தை இங்கு மறுபடியுமாய்ச்‌ 
சொல்லுகிறார்‌. 


QOODNENS 
PUBLISHERS 


'அஞ்சனம்பார்க்கிறவர்களும்‌ 
றவ வ கனமாக 
புருஷனாகி, ஸ்திரீயாகிலும்‌ 
கொலைசெய்யப்படவேண்டும்‌; அவர்கள்‌ மேல்‌ 
கல்லெறிவார்களாக: அவர்கள்‌ இரத்தப்பழி 
அவர்கள்‌ மேல்‌ இருக்கக்கடவது” 
(லேவி 20:27) என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. கர்த்தர்‌ இந்தப்‌ பிரமாணத்தை 
மோசேயினிடத்தில்‌ சொல்லுகிறார்‌. மோசே 
கர்த்தருடைய பிரமாணத்தை இஸ்ரவேல்‌ 
சபையார்‌ எல்லோருக்கும்‌ சொல்லவேண்டும்‌. 
பிசாசோடும்‌, 
கிரியைகளோடும்‌. தொடர்பு 
வைத்திருக்கிறவர்கள்‌, பிசாசோடு 
உடன்படிக்கை செய்திருக்கிறார்கள்‌. இதன்‌ 
மூலமாக அவர்கள்‌ மரணத்தோடும்‌ 
உடன்படிக்கை செய்திருக்கிறார்கள்‌. 
அவர்கள்மீது இரத்தப்பழி இருக்கும்‌. 
அவர்கள்‌ கல்லெறிந்து கொல்லப்படுவார்கள்‌. 


ஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
ஜனமாயிருக்கிறார்கள்‌. 
ஆகையினால்‌ 
பரிசுத்தராமிருக்கவேண்டும்‌. கர்த்தர்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனத்தாருக்கு கானான்‌ 
தேசத்தை சுதந்தரமாக கொடுத்திருக்கிறார்‌. 


கானான்‌... தேசத்திலே  புறஜாதி 
ஜனங்கள்‌ இருக்கிறார்கள்‌. அவர்களுடைய 
விக்கிரகாராதனையினிமித்தமாக கானான்‌ 
தேசம்‌ அவர்களை கக்கிப்போட்டது. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தருடைய 
கட்டளைகளையும்‌ நியாயங்களையும்‌ 
கைக்கொண்டு நடக்கவேண்டும்‌. 
இல்லையென்றால்‌ கானான்‌ தேசம்‌ புறஜாதி 
ஜனங்களை கக்கிப்போட்டதுபோல, 
இஸ்ரவேல்‌ ஜனங்களையும்‌ கக்கிப்போடும்‌. 


அவனுடைய 


கர்த்தருக்கு 
கர்த்தர்‌ 
அவர்களும்‌ 


ஆகையால்‌ நீங்கள்‌ குடியிருப்பதற்காக. 
நான்‌ உங்களைக்‌ கொண்டுபோகிற தேசம்‌. 
உங்களைக்‌ கக்கிப்போடாதபடிக்கு, நீங்கள்‌ 
என்‌ கட்டளைகள்‌ யாவையும்‌ என்னுடைய 
நியாயங்கள்‌ யாவையும்‌ கைக்கொண்டு 
நடவுங்கள்‌ (லேவி 20:22) என்றும்‌, 


நான்‌ உங்களுக்கு முன்பாகத்‌ 
கூத்திவிடுகிற ஜனத்தினுடைய வழிபாடுகளில்‌ 
நடவாதிருங்கள்‌; அவர்கள்‌ இப்படிப்பட்ட 
காரியங்களையெல்லாம்‌ செய்தபடியால்‌ நான்‌ 
அவர்களை அரோசித்தேன்‌ (லேவி 20:23) 
என்றும்‌ கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 





லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ ஜனத்தாரை மற்ற 
ஜாதிகளிடத்திலிருந்து வேறுபிரித்து, 
அவர்களை தமக்கு சொந்த ஜனமாக 
பரிசுத்தப்படுத்தியிருக்கிறார்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு த்‌ 
மேன்மைகளையும்‌, சிலாக்கியங்களையும்‌ 
கட்டளையிட்டிருக்கிறார்‌. 

“நீங்கள்‌ அவர்கள்‌ த்தைச்‌ 
சுதந்தரிப்பீர்கள்‌ என்று உங்களோடே 
சொன்னேன்‌; பாலும்‌ தேனும்‌ ஓடுகிற அந்த 
தேசத்தை உங்களுக்குச்‌ குதந்தரமாகக்‌ 
கொடுப்பேன்‌: உங்களை மற்ற ஜனங்களை 
விட்டுப்‌ பிரித்தெடுத்த உங்கள்‌ தேவனாகிய 
கர்த்தர்‌ நானே” (லேவி 20:24) என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 

இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ கர்த்தருடைய 
பாதுகாப்பிலிருக்கிறவர்கள்‌. அவர்கள்‌ 
கர்த்தரால்‌  தெரிந்துகொள்ளப்பட்டவர்கள்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தரை கனம்பண்ணி 
மகிமைப்படுத்த வேண்டியவர்கள்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய ஜனத்தை கனம்பண்ணும்போது, 
அவர்களுக்கு கடமைகளையும்‌ 
கொடுக்கிறார்‌. கர்த்தர்‌ அவர்களுக்கு 
விசேஷித்த சிலாக்கியங்களையும்‌, 
ஆசீர்வாதங்களையும்‌ கொடுத்திருப்பதினால்‌, 
அவர்‌ அவர்களிடத்திலிருந்து விசேஷித்த 
காரியங்களை _ எதிர்பார்க்கிறார்‌. கர்த்தர்‌ 
தங்களுக்கு கொடுத்திருக்கும்‌ கடமைகளை 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ நிறைவேற்றவேண்டும்‌. 

கர்த்தராகிய 
பரிசுத்தராயிருக்கிறபடிபினாலே 


நான்‌ 
நீங்களும்‌ 
எனக்கேற்றபரிசத்தவான்‌ களாயிருப்பீர்களாக: 


நீங்கள்‌ என்னுடையவர்களாயிருக்கும்படிக்‌। 
உங்களை மற்ற ஜனங்களை விட்டுப்‌ 
பிரித்தெடுத்தன்‌ (லேவி 20:26) என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


ஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌. கானான்‌ 
நேரத்திலே... குமிகுகப்போகிறாகள்‌ 
கர்த்தர்‌ அவர்களை கானான்‌ தேசத்திற்கு 
கொண்டு போகிறார்‌. அவர்கள்‌ கானான்‌. 
தேசத்திற்கு போனபின்பும்‌, கர்த்தருடைய 
கட்டளைகள்‌ யாவையும்‌. அவருடைய 
நியாயங்கள்‌ யாவையும்‌ கைக்கொண்டு 
நடக்கவேண்டும்‌. 


QOODNENS 
PUBLISHERS 


கானான்‌ தேசம்‌ பாலும்‌ தேனும்‌ ஓடுகிற 
செழிப்பான தேசம்‌. கர்த்தர்‌ அந்த தேசத்தை 
அவர்களுக்கு சுதந்தரமாகக்‌ 
கொடுத்திருக்கிறார்‌. அந்த தேசத்திலே 
கர்த்தருடைய கட்டளைகளையும்‌, 
நியாயங்களையும்‌ கைக்கொண்டு 
நடந்தால்தான்‌, அந்த தேசம்‌ அவர்களுக்கு 
ஆசீர்வாதமாகயிருக்கும்‌. அப்போதுதான்‌. 
அந்த தேசத்தில்‌ அவர்களுக்கு சந்தோஷமும்‌, 
ஆறுதலும்‌, சமாதானமும்‌ இருக்கும்‌. 
கானான்‌ தேசத்தில்‌ விக்கிரகங்களும்‌ 
விக்கிரகாராதனைகளும்‌  நிரம்பியிருக்கிறது. 
கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ ஜனத்தாரை, கானான்‌ 
தேசத்தாரிடமிருந்து பிரித்தெடுத்திருக்கிறார்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ விக்கிரகங்களுக்கும்‌ 
விக்கிரகாராதனைகளுக்கும்‌. விலகி, 
பரிசுத்தமாய்‌ ஜீவிக்கவேண்டும்‌. “கர்த்தராகிய 
நான்‌ பரிசுத்தராயிருக்கிறபடியினாலே. 
நீங்களும்‌ எனக்கேற்ற 
பரிசுத்தவான்களாயிருப்பீர்களாக" என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


ஆகையால்‌ சுத்தமான மிருகங்களுக்கும்‌ 
அசுத்தமான மிருகங்களுக்கும்‌. சுத்தமான 
பறவைகளுக்கும்‌ அசுத்தமான 
பறவைகளுக்கும்‌ நீங்கள்‌ வித்தியாசம்‌ 
பண்ணி, நான்‌ உங்களுக்குத்‌ தீட்டாக 
எண்ணச்‌ சொல்லி விலக்கின 
மிருகங்களாலும்‌ பறவைகளாலும்‌ தரையிலே 
ஊருகிற யாதொரு பிராணிகளாலும்‌ 
உங்களை  அருவருப்பாக்காதிருப்பீர்களாக 
(லேவி 20:25) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ 


சுத்தமான மிருகங்கள்‌, அசுத்தமான 
மிருகங்கள்‌ ஆகியவற்றின்‌ அட்டவணை 
லேவி 11, உபா 14 ஆகிய அதிகாரங்களில்‌ 
கொடுக்கப்பட்டிருக்கிறது. 


கானான்‌ தேசம்‌ பாலும்‌ தேனும்‌ 
நிரம்பிய தேசமாயிருப்பதுபோல, அது 
விக்கிரகங்களும்‌, விக்கிரகாராதனைகளும்‌, 


கானான்‌ தேசத்திற்கு கொண்டு போகிறார்‌. 
அந்த தேசம்‌ அவர்களைக்‌ 
கக்கிப்போடாதபடிக்கு, அவர்கள்‌ கர்த்தருடைய 
கட்டளைகள்‌ யாவையும்‌ கர்த்தருடைய 
நியாயங்கள்‌ யாவையும்‌ கைக்கொண்டு. 
நடக்கவேண்டும்‌. 





லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


கானான்‌ தேசத்தில்‌ இருந்தவர்கள்‌ 
ம்‌  செய்தபடிமினால்‌, அவர்கள்‌ 
'தூரத்திவிடப்பட்டார்கள்‌. 
பந்தரும்‌ 
தேசத்திற்குப்‌ போனபின்பு, அங்‌ 
செய்தால்‌, அவர்களும்‌ 
துரத்திவிடப்படுவார்கள்‌. 
அவர்களைக்‌ கக்கிப்போடும்‌. இந்த வாக்கியம்‌ 
2இராஜா 17,25 ஆகிய அதிகாரங்களில்‌ 
நிறைவேறிற்று. 


ரட்‌ 1 
பண்டி 





லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


ஆசாரியர்கள்‌ தாங்கள்‌ செய்யும்‌ 
ஆசாரிய ஊழியத்தின்‌ கண்ணியத்தையும்‌ 
மேன்மையையும்‌ காத்துக்கொள்ளவேண்டும்‌. 
அவர்கள்‌ கர்த்தர்‌ தடைபண்ணியிருக்கிற 
காரியங்களினால்‌ தங்களை 
தீட்டுப்படுத்திக்கொள்ளாமல்‌, மிகவம்‌ 
எச்சரிப்பாயும்‌ கவனமாயும்‌, பரிசுத்தமாயும்‌ 
ஜீவிக்கவேண்டும்‌. 


ஆசாரியர்கள்‌ 
இறந்துபோன வர்களுக்காக 
'ீட்டுப்படுத்தக்கூடாது. 
ஆசாரியருடைய 
அவர்களுடைய 
விவாகங்களைப்பற்றியும்‌ தம்முடைய 
பிரமாணத்தில்‌ சொல்லுகிறார்‌ (லேவி 21:1-9, 


தங்களை 

கர்த்தர்‌ 
விவாகங்களைப்பற்றியும்‌. 
பிள்ளைகளின்‌ 


மற்ற 


ஆசாரியர்களைவிட பிரதான 
ஆசாரியன்‌ 


மிகவும்‌ பரிசுத்தமாயிருக்க 
வேண்டும்‌. கர்த்தர்‌ பிரதான ஆசாரியனுக்கு 
விசேஷமான கட்டுப்பாடுகளை 
சொல்லுகிறார்‌ (லேவி 21:10-15). 

ஆசாரியருடைய சந்ததியாருக்குள்ளே 
அங்கவீனமுள்ளவன்‌,  தலைமுறைதோறும்‌ 
தேவனுடைய அப்பத்தை செலுத்தும்படி 
சேரலாகாது (லேவி 2116-24). 


ஆசாரியரின்‌ பரிசுத்தம்‌ 
லேவி. 21:1-9 


லேவி 211. பின்பு கர்த்தர்‌ மோசேயை. 
நோக்கி: ஆரோனின்‌ குமாரராகிய 
ஆசாரியர்களில்‌ ஒருவனும்‌ தன்‌ 
ஜனத்தாரில்‌ இறத்து. போன 
யாதொருவருக்காகத்‌ தங்களைத்‌ 
தீட்டுப்படுத்தலாகாதென்று 
அவர்களோடே சொல்‌. 


லேவி 21:2. தன்‌ தாயும்‌, தன்‌ தகப்பனும்‌, 
தன்‌ குமாரனும்‌, தன்‌ குமாரத்தியும்‌, தன்‌ 
சகோதரனும்‌, 


லேவி. இஃ 
வாழ்க்கைப்படாமல்‌ 
தன்னிடத்திலிருக்கிற 
கன்னியாஸ்திரீயான. தன்‌ 
சுகோதரியுமாகிய தனக்கு நெருங்கின 
இனமான இவர்களுடைய சாவுக்காகத்‌ 
தீட்டுப்படலாம்‌. 
லேவி 214. தன்‌ 
பெரியவனாகிய 
வேறொருவருக்காகவும்‌ 
பரிசுத்தக்குலைச்சலாக்கித்‌ 
தீட்டுப்படுத்தலாகாது. 


லேவி 21:5. அவர்கள்‌ தங்கன்‌ தலையை 
மொட்டையடிக்காமலும்‌, தங்கள்‌. 
தாடியின்‌. ஓரங்களைச்‌ 
சிரைத்துப்போடாமலும்‌, தங்கள்‌ 
தேகத்தைக்‌ கீறிக்கொள்னாமலும்‌. 
இருப்பார்கனாக. 


லேவி 21:8. 


ஜனத்தாரில்‌ 
அவன்‌ 
தன்னைப்‌ 


தங்கள்‌ தேவனுடைய 
நாமத்தைப்‌ பமிசுத்தக்‌ 
குலைச்சலாக்காமல்‌ அவருக்கேற்ற 
பமிசுத்தராயிருப்பார்கனாக; அவர்கள்‌. 
கர்த்தரின்‌ தகனபலிகளையும்‌ தங்கள்‌ 
தேவனுடைய அப்பத்தையும்‌ 
'செலுத்துகிறவர்களனாதலால்‌ 
பரிசுத்தராயிருக்கவேண்டும்‌. 

கேவி 21:7. அவர்கள்‌ தங்கள்‌ 
தேவனுக்குப்‌ பமிசுத்தமானவஙர்கன்‌, 
ஆகையால்‌ வேசியையாகிலும்‌ 
கற்புக்குலைந்தவளையாகிலும்‌ விவாகம்‌ 
பண்ணார்கனாக; தன்‌ புருஷணாலே. 
தன்னப்பட்ட ஸ்திரீயையும்‌ விவாகம்‌ 
பண்ணார்களாக. 


கேவி ௮1:8. அவன்‌ தேவனுடைய 
அப்பத்தைச்‌ செலுத்துகிறபடியால்‌ தீ 
அவனைப்‌ பரிசுத்தப்படுத்த வேண்டும்‌; 
உங்களைப்‌: பரிசுத்தமாக்குகிற 
கர்த்தராகிய நான்‌ 
பரிசுத்தராயிருக்கிறபடியால்‌, அவனும்‌ 
உனக்கு. முன்பாகப்‌ 
ஙரிசுத்தனாயிருப்பானாக. 





லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


லேவி 
குமாரத்தி, 
தன்னைப்‌ 
குலைச்சலாக்கினால்‌, 
தகப்பனையும்‌ 

குலைச்சலாக்குகிறான்‌; 

அக்கினியிலே 'சுட்டெரிக்கப்படக்‌ 
கடவன்‌. 


21:9. ஆசாரியனுடைய 
வேசித்தனம்‌ பண்ணி, 


ஆசாரியர்கள்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
பரிசுத்தமானதற்கும்‌, 
இடையே ள்‌ 


அசுத்தமானதற்கும்‌. 
உள்ள வேறுபாடுகளை 


போதிக்கவேண்டும்‌. 

'த்தமுள்‌ எதற்கும்‌ 
பாசத்தில்‌ தத்கல்‌ 
தீட்டில்லாததற்கும்‌ வித்தியாசம்பண்ணும்‌ 
படக்கும்‌, கர்த்தர்‌ மோசேயைக்கொண்டு 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்குச்‌ சொன்ன 
சகலபிரமாணங்களையும்‌ அவர்களுக்குப்‌ 
போதிக்கும்படிக்கும்‌, இது உங்கள்‌ 
தலைமுறைதோறும்‌ த்‌ 
கட்டளையாயிருக்கும்‌" (லேவி 10:01). 


ஆசாரியர்கள்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
உபதேசம்‌ பண்ணின பிரமாணங்களை, 
தங்களுடைய ஜீவியத்திலேயும்‌ 
கடைப்பிடிக்கவேண்டும்‌. அவர்கள்‌ 
சத்தியத்தைப்‌ போதிக்கிறவர்களாய்‌ மாத்திரம்‌ 
இருக்கக்கூடாது. அவர்கள்‌ சத்தியத்தின்‌ 
பிரகாரம்‌ ஜீலிக்கிறவர்களாயும்‌ 
இருக்கவேண்டும்‌. 

இஸ்ரவேல்‌ புத்திரரில்‌ 
ஜனங்களைவிட, ஆசாரியர்களே 
கர்த்தருடைய சமுகத்தில்‌ மிகவும்‌ 
அருகாமையில்‌ பிரவேசிக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ கர்த்தருடைய பரிசுத்தமான 
காரியங்களில்‌ தங்களை அதிகமாய்‌ 
ஈடுபடுத்திக்கொள்கிறார்கள்‌. ஆகையினால்‌ 
கர்த்தர்‌ ஆசாரியர்களிடத்தில்‌ அதிகமான 
பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார்‌.. ர்கள்‌ 
தீட்டான 
விலகியிருக்கவேண்டுமென்று 
சொல்லுகிறார்‌. 

கர்த்தருக்கு ம்‌ ட 
இருக்கிறவர்கள்‌, பாவங்களையும்‌, 


அசுத்தங்களையும்‌, தீட்டுக்களையும்‌ விட்டு 
தூரமாய்‌ விலகிப்போகவேண்டும்‌. 


தீட்டுள்ளதற்கும்‌ 


சாதாரண 


இஸ்ரவேல்‌ 
இறந்துபோனவர்களுக்காக 
கொண்டாடுவார்கள்‌. 
ஜனங்களைப்போல 
மரித்துப்போனவர்களுக்காக 
கொண்டாடக்கூடாது. 


கூடாரத்தில்‌ ஒரு மனிதன்‌ செத்தால்‌, 

ற்‌ நியமமாவது: அந்தக்‌ 

பிரவேசிக்கிற யாவரும்‌ 

கூடாரத்தில்‌ இருக்கிற யாவரும்‌ ஏழுநாள்‌ 
தீட்டுப்பட்டிருப்பார்கள்‌"' (எண்‌ 19:14) 


ஜனத்தார்‌ 
துக்கம்‌ 
சாதாரண 
ஆசாரியர்கள்‌ 
துக்கம்‌ 


மரித்துப்போனவர்களுடைய பிரேதம்‌ 
இருக்கும்‌ இடத்தைச்‌ சுற்றிலும்‌, ஆறு அடி 
தூரத்திலுள்ள அனைத்து இடமும்‌ தீட்டான 
இடம்‌ என்று யூதர்களுடைய சடங்காச்சாரம்‌ 
சொல்லுகிறது. ஆசாரியர்கள்‌ பிரேதத்திற்கு 
அருகாமையில்‌ வரக்கூடாது, அவர்கள்‌ 
த்‌ அருகாமையில்‌ வந்தாலோ 
அந்தப்‌ பிரேதத்தைத்‌. 
தொட்டாலோ அவர்கள்‌ ஏழுநாட்களுக்கு 
தீட்டாயிருப்பார்கள்‌. 


கர்த்தர்‌ மோசேயை நோக்கி, 
“ஆரோனின்‌ குமாரராகிய ஆசாரியர்களில்‌ 
ஒருவனும்‌ தன்‌ ஜனத்தாரில்‌ இறந்து போன 
யாதொருவருக்காகத்‌ தங்களைத்‌ 
தீட்டுப்படுத்தலாகாதென்று அவர்களோடே 
சொல்‌" (லேவி 21) என்றும்‌, 


தன்‌ தாயும்‌, தன்‌ தகப்பனும்‌, தன்‌ 
குமாரனும்‌, தன்‌ குமாரத்தியும்‌, தன்‌ 
சகோதரனும்‌, புருஷனுக்கு வாழ்க்கைப்படாமல்‌ 
தன்னிடத்திலிருக்கிற கன்னியாஸ்திரீயான 
தன்‌ சகோதரியுமாகிய தனக்கு நெருங்கின 
இனமான இவர்களுடைய சாவுக்காக 
ஆசாரியன்‌ தீட்டுப்பலாம்‌ (லேவி 21:2,3) 
என்றும்‌ சொல்லுகிறார்‌. 

தன்னுடைய நெருங்கின இனத்தாரின்‌ 
சாவுக்காக ஆசாரியர்‌ தீட்டுப்படலாம்‌. 
அவர்கள்‌ தன்‌ ஜனத்தாரில்‌ 
இறந்துபோன வேறு யாதொருவருக்காகவும்‌ 
தங்களைத்‌ தீட்டுப்படுத்தலாகாது. 
தன்‌ ஜனத்தாரில்‌ பெரியவனாகிய 
அவன்‌ வேறொருவருக்காகவும்‌ 
தன்னைப்‌ பரிசுத்தக்குலைச்சலாக்கித்‌ 
தீட்டுப்படுத்தலாகாது' (லேவி 21:4) என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 





(யய 
பிய 


புறஜாதியார்‌ ந்தவர்களுக்காக 
தங்கள்‌ தலையை மொட்டையடிப்பார்கள்‌. 
அவர்கள்‌ தங்கள்‌ தாடியின்‌ ஓரங்களை 
சிறைத்துப்போடுவார்கள்‌. மேலும்‌ அவர்கள்‌ 
தங்கள்‌ தேகத்தை கீறிக்கொள்வார்கள்‌. 
இஸ்ரவேலின்‌ ஆசாரியர்கள்‌, 
புறஜாதியாருடைய வழக்கங்களை 
பின்பற்றக்கூடாது. 


பழக்க: 


ஆசாரியர்கள்‌, தங்கள்‌ தலையை 
மொட்டையடிக்காமலும்‌, தங்கள்‌ தாடியின்‌: 
ஒரங்களைச்‌ சிரைத்துப்போடாமலும்‌, தங்கள்‌ 
தேகத்தைக்‌ கீறிக்கொள்ளாமலும்‌ 
இருப்பார்களாக (லேவி 21:5) என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. புறஜாதியார்‌ செத்துப்போன 
தெய்வங்களாக பாவிக்கிறார்கள்‌. 

இரத்தப்பலி 
அவர்கள்‌ 
தங்கள்‌ 
இரத்தம்‌ 


தகி க்காக 
தேசத்தைக்‌ கீறிக்கொண்டு 
சிந்துவார்கள்‌. 

சாதாரண மனுஷருக்குக்‌ 
கூறப்பட்டிருக்கும்‌ கட்டளைகளே 
ஆசாரியருக்கும்‌ கூறப்பட்டிருக்கிறது. 
தேவனுடைய பிரமாணத்திற்கு ஆசாரியரும்‌ 
கீழ்ப்படிய வேண்டும்‌. ஆசாரியருக்கு எந்த 
விதமான விசேஷித்த விதிவிலக்கும்‌ 
'கொடுக்கப்படவில்லை. (லேவி 19:27-28) 


செத்துப்போன வர்களுக்காக 
தேகத்தைக்‌ கீறிக்கொண்டு, 


ங்கள்‌ 
இரத்தம்‌ 
செத்துப்போனவர்களுடைய 


மன்னிக்கப்படும்‌ 
புறஜாதியாரின்‌ நம்பிக்கை. விக்கிரக 
தெய்வங்களுடைய கோபத்தினால்‌ அந்த 
மனுஷனுக்கு சாவு உண்டாயிற்று என்றும்‌, 
மனுஷருடைய இரத்தத்தை சிந்துவதன்‌. 
மூலமாக, விக்கிரகங்களின்‌ கோபம்‌ தணியும்‌ 
என்றும்‌ புறஜாதியார்‌ நம்புகிறார்கள்‌. 


சாரியர்கள்‌ 
தகனபலிகளையும்‌, தங்கள்‌ 
அப்பத்தையும்‌ 


என்பது. 


கர்த்தருடைய 
தேவனுடைய 
செலுத்துகிறவர்கள்‌. 
ஆயன்‌ ம்‌ கர்த்தருக்கு 
செய்யப்படும்‌ பரிசுத்தமான ஊழியமாகும்‌. 
கர்த்தர்‌ பரிசுத்தர்‌. ஆசாரியரின்‌ ஊழியமும்‌ 
பரிசுத்தமானது. ஆகையினால்‌ ஆசாரியர்கள்‌ 
தங்கள்‌ தேவனுடைய நாமத்தை 
பரிசுத்தக்குலைச்சலாக்காமல்‌ அவருக்கேற்ற 
பரிசுத்தராயிருக்கவேண்டும்‌ (லேவி 21:6). 


லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


தம்முடைய 
பிசுத்தக்குலைச்சலாக்குவது 
தேவன்‌ 13 ல்ல கியர்‌ 


Hi எசே 36:20-: 23; 

ல்‌ 112). தேவனுடைய 

தூஷித்தல்‌, அவமதித்தல்‌, 

பக்தியில்லாதிருத்தல்‌ ஆகியவை பாவமான 
செயல்களாகும்‌ (ஆமோ 2:77. 


சாரியர்கள்‌ 
ஜீலியத்திலும்‌, கர்த்தரை 
இஸ்ரவேல்‌. 


பரிகத்தபான 
ஆராதிப்பதிலும்‌ 
ஜனத்தாருக்கு 
எடுத்துக்காட்டாகவம்‌, முன்மாதிரியாகவும்‌ 
இருக்கவேண்டும்‌. தங்களுடைய நெருங்கிய 
இனமான ஒருவர்‌ செத்துப்போகும்போது. 


தனக்கு எவ்வளவு அதிகமான நெருங்கிய 
உறவினராகயிருந்தாலும்‌,  ஆசாரியருடைய 
மாலு டக்‌ இருக்கவேண்டும்‌. 


துக்கத்தை 
இடக்கிக்கொண்டு, டர்கள்‌. தொன்மக்‌ 
தன்‌ துக்கத்தை வெளிப்படுத்தவேண்டும்‌. 


ஆசாரியருடைய விவாக 
சம்பந்தததைப்பற்றியும்‌ கர்த்தர்‌ தம்முடைய 
பிரமாணத்தில்‌ சொல்லுகிறார்‌. அவர்கள்‌ 
தங்கள்‌ தேவனுக்குப்‌ பரிசுத்தமானவர்கள்‌, 
ஆகையால்‌ வேசியையாகிலும்‌ 
குற்புக்குலைந்தவளையாகிலும்‌ விவாகம்‌ 
பண்ணார்களாக; தன்‌ புருஷனாலே 
தள்ளப்பட்ட ஸ்திரீயையும்‌ விவாகம்‌ 
பண்ணக்கூடாது (லேவி 21:7) என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 


ஆசாரியர்‌ 
பண்ணக்கூடாதவர்களைப்பற்றிய 
வருமாறு: 


விவாகம்‌ 
விவரம்‌ 
1. வேசி (லேவி 21:7; லேவி 21:13-14) 

2. கற்புக்குலைந்தவள்‌ 


3. புருஷனாலே. 
(உபா 241-4) 


தள்ளப்பட்ட 


ஸ்திர 





BALWETHER 
பிய 


கறையில்லாத, மாசில்லாத, கற்புள்ள 
ஸ்திரீகளை மாத்திரமே ஆசாரியர்கள்‌ 
விவாகம்பண்ண வேண்டும்‌. ஆசாரியன்‌ 
தேவனுடைய அப்பத்தைச்‌ செலுத்துகிறபடியால்‌ 
நீ அவனைப்‌ பரிசுத்தப்படுத்த வேண்டும்‌. 
என்று கர்த்தர்‌ மோசேயினிடத்தில்‌ 
சொல்லுகிறார்‌. உங்களைப்‌ பரிகுத்தமாக்குகிற 
கர்த்தராகிய நான்‌ பாப கக்க மக 


அவனும்‌ உன: முன்பா 
பிசத்தளாமிருபபானாக ( லேவி 218) என்றும்‌ 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


மோசே எல்லா ஆசாரியரையும்‌ 
பரிசுத்தப்படுத்த வேண்டும்‌. ஆரோனையும்‌, 
அவனுடைய குமாரரையும்‌ பரிசுத்தப்படுத்த 
வேண்டும்‌. ஆசாரியரைத்‌ தேவனுக்காக 
வேறுபிரித்து சுத்திகரிப்பு செய்து, பிரதிஷ்டை 
பண்ணுவது மோசேயின்‌ வேலை. 
ஆனால்‌ _ கர்த்தர்‌ மட்டுமே ஆசாரியரைப்‌ 


பாவத்திலிருந்து சுத்திகரிக்க ட இந்த 


ட 
தேவனுடைய பரிசுத்தமான காரியத்திற்காக 
வேறீரிக்கப்புவதைக்‌ குறிக்கும்‌. இங்கு 

இல்லையென்றாலும்‌, 
ஸரிசத்தப்படுத்தபபடுதல்‌' அலரியாமிரக்கிறது. 


ஈரியர்கள்‌ 
சமுகத்திலே பரிசுத்தராயிருப்பதுபோல, 
அவர்களுடைய பிள்ளைகளும்‌ 
பரிசத்தராமிருக்கவேண்டும்‌. ஆசாரியனுடைய 
குமாரத்தி, வேசித்தனம்‌ பண்ணி, தன்னைப்‌ 
ஸரிசுத்தக்‌ குலைச்சலாக்கினால்‌, 
தன்‌ தகப்பனையும்‌ 
குலைச்சலாக்குகிறாள்‌; அவள்‌ 
சுட்டெரிக்கப்பட வேண்டும்‌ 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
சாரியனுடைய 
வேசித்தனம்‌ பண்ணினால்‌, 
தகப்பனையும்‌ 
குலைச்சலாக்குகிறாள்‌. 


கர்த்தருடைய 


(லேவி 21:9) 


குமாரத்தி, 
அவள்‌ தன்‌ 
பரிசத்தக்‌ 


அவள்‌ அக்கினியிலே சுட்டெரிக்கப்படக்‌. 
ள்‌ என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
ம்‌ ள்‌ ன்‌ எரிக்கப்பட 


தண்டனை கொடுக்கப்பட்டது. (யோசு 7:25). 


லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆசாரியனுடைய குமாரத்தி அதிக 
அவளுக்கு 
புசிக்கும்‌ 
கொடுக்கப்பட்டிருக்கிறது. 
மற்ற ஸ்திரீகளைவிட 
குமாரத்திக்கு, 
பிரமாணத்தைப்பற்றி 
போதிக்கப்பட்டிருக்கிறது. 
அவள்‌ தன்னை 
பரிசுத்தக்குலைச்சலாக்கக்கூடாது. 
ஆசாரியனைப்போலவே,  ஆசாரியனுடைய 
குமாரத்தியும்‌ பரிகத்தமானவளாயிருக்க 
வேண்டும்‌. 
ஆசாரியரின்‌ 
இஸ்ரவேலின்‌ 
முன்மாதிரியாகவும்‌, 
ஜீவிக்கவேண்டும்‌. ஆகையினால்‌ 
ஆசாரியனுடைய குமாரத்தி 
வேசித்தனம்பண்ணும்போது, அவள்‌ தன்னை 
மாத்திரமல்ல, தன்னுடைய தகப்பனையும்‌: 
பரிசுத்தக்குலைச்சலாக்குகிறாள்‌ என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. ஆகையினால்‌ 
வேசித்தனம்‌ பண்ணினவள்‌ அக்கினியிலே 
சுட்டெரிக்கப்படவேண்டுமென்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 


கர்த்தர்‌ ஆசாரியருக்காக சொல்லும்‌ 
பிரமாணத்தின்‌ பொதுவான விவரம்‌ வருமாறு: 
1. தன்‌ சகோதரியுமாகிய தனக்கு 
நெருங்கின இனமான இவர்களுடைய 
சாவுக்காகத்‌ தீட்டுப்படலாமே தவிர தன்‌ 
ஜனத்தாரில்‌. இறந்து போன 
யாதொருவருக்காகத்‌ தங்களைத்‌ 
தீட்டுப்படுத்தக்‌ கூடாதுலேவி 211-4). 
ஆசாரியர்கள்‌. 


மொட்டையடிக்கம்‌ 
(லேவி 21:5). 


t குடும்பத்தார்‌ 
மற்ற குடும்பத்தாருக்கு 
சாட்சியாகவும்‌ 


தங்கள்‌ தலையை 


கூடாது 


தங்கள்‌ தாடியின்‌ 
சிரைத்துப்போடக்கூடாது. 


ஒரங்களைச்‌ 


தங்கள்‌ தேகத்தைக்‌ கீறிக்கொள்ளக்‌ 
கூடாது. 


தேவனுக்கென்று பரிகுத்தராயிருக்க 
வேண்டும்‌ (லேவி 21:68). 


தேவனுடைய நாமத்தைப்‌ பரிசுத்தக்‌ 


குலைச்சலாக்கக்‌ கூடாது. 





லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


பரிசுத்தராயிருக்கிறபடியால்‌, 
ஆசாரியரையும்‌ பரிசுத்தப்படுத்த. 
வேண்டும்‌. (லேவி 21:8). 


சாரியனுடைய பார; 
வேசித்தனம்‌. பண்ணி, prt 
பரிசுத்தக்‌ குலைச்சலாக்கினால்‌, அவள்‌ 
தன்‌ தகப்பனையும்‌ பரிசத்தக்‌ 
குலைச்சலாக்குகிறாள்‌. அவள்‌ 
அக்கினியிலே சட்டெரிக்கப்படக்கடவள்‌ 
(லேவி 215, 

நெருங்கின 


சாவுக்காக 
அவர்களின்‌ 


தனக்கு 
'மானவர்களுடைய 
ஞூ 
ஆசாரியன்‌ தீட்டுப்படலாம்‌. 


விவரம்‌ வருமாறு : 


1, தாய்‌ (லேவி 21:2) 
2. தகப்பன்‌ 

3 மகன்‌ 

4. குமாரத்தி 

5. சகோதரன்‌ 


6. கன்னியாஸ்திரீயான. 
(லேவி 21:3) 


சகோதரி 


ஆசாரியருக்கு  சொல்லப்பட்டிருக்கும்‌ 


பொதுவான கட்டளைகளின்‌ விவரம்‌ வருமாறு : 


1 ஒரு ஆசாரியன்‌. தன்னைத்தானே 
பரிசுத்தக்‌ குலைச்சலாக்கித்‌ 
தீட்டுப்படுத்தலாகாது (லேவி 21:4) 


தங்கள்‌ தேவனுடைய நாமத்தைப்‌ 
பரிசுத்தக்‌ குலைச்சலாக்காமல்‌ 
இருக்கவேண்டும்‌. (லேவி 21:6; 
லேவி 18:21: லேவி 19:12: லேவி 2 
லேவி 22:2,32). 


5. கர்த்தருக்குப்‌ 


பரிகத்தக்குலைச்சலுக்கு, 


QOODNENS 
PUBLISHERS 


தன்‌ தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்தைப்‌ 
பரிகுத்தக்‌ குலைச்சலாக்காமல்‌ 
இருக்கவேண்டும்‌. (லேவி 211223; 
எசே 23:39; எசே 25:3). 


படைக்கிற 
பரிசுத்தமானலைகளைப்‌ பரிசுத்தக்‌ 
குலைச்சலாக்கக்கூடாது (லேவி 22:15; 
லேவி 22:9; எசே 22:26). 
பரிசுத்த. வேதாகமத்தில்‌ 

ஒரு சில 


எடுத்துக்காட்டுக்கள்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
அதன்‌ விவரம்‌ வருமாறு : 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ ஓய்வுநாட்களைப்‌ 
ரிகுத்தக்‌ குலைச்சலாக்கினார்கள்‌. 
(நெகே 1347; எசே 22:86; 
எசே 23:38). 


தீர்க்கதரிசிகளும்‌, 
தேவனைப்‌ 


ஆசாரியர்களும்‌ 
பரிசுத்தக்‌ 


குலைச்சலாக்கினார்கள்‌(எரே 2311-15: 


எசே 22;25-26). 


சிதேக்கியா இஸ்ரவேலை ஆளுகிற 
அவபக்தியுள்ள துன்மார்க்க அதிபதி 
என்று அழைக்கப்பட்டான்‌(எசே 21:25). 
மிகுத்த ஸ்தலத்தைப்‌  பரிசந்தக்‌ 
குலைச்சலாக்குநல்‌. (எசே 25:3) 
தேவனுடைய பரிசுத்த நாமத்தைப்‌ 
பரிசுத்தக்‌ குலைச்சலாக்குதல்‌ 
(எசே ஆமோ 277 
மல்‌ 142) 

தேவனுடைய பரிகுத்தத்தைப்‌ பரிசத்தக்‌. 
குலைச்சலாக்குதல்‌ (மல்‌ 2:11) 


36:20-23; 


பரிசுத்த உடன்படிக்கையைப்‌ பரிசுத்தக்‌ 
குலைச்சலாக்குதல்‌. (மல்‌ 2:10) 

பாவம்செய்த போது 
என்று தள்ளப்பட்டான்‌. 


லூசிபர்‌ 
ஆகாதவன்‌ 
(எசே 2816) 


ஆசாரியர்‌ தேவாலயத்தைப்‌ பரிசுத்தக்‌ 
குலைச்சலாக்கினார்கள்‌ (மத்‌ 12:5; 
அப்‌ 24:6). 


ஏசா சீர்கெட்டவனாக இருந்தான்‌. 
“எபி 12:16). 





லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


தன்‌ ருதயத்தில்‌ 
பின்வாங்கிப்போகும்போதும்‌, துன்மார்க்கமான 
காரியங்களைச்‌ செய்யும்‌ போதும்‌, அவன்‌ 
தன்னைத்தானே பரிகத்தக்‌ குலைச்சலாக்கிக்‌ 
கொள்கிறான்‌. தேவனுக்கடுத்த காரியங்களில்‌ 
சுவனம்‌. செலுத்துவதற்குப்‌ பதிலாக 
ஆசாரியன்‌ உலகப்‌ பிரகாரமான 
காரியங்களில்‌ கவனம்‌ செலுத்தி, தன்னைத்‌ 
'ீட்டுப்படுத்துகிறான்‌. 


பிரதான 
பரிசுத்தம்‌. 
(லேவி 21:10-15 


ஆசாரியனின்‌ 


லேவி 21:10, தன்‌ சகோதரருக்குன்னே 
பிரதான ஆசாரியனாக தன்‌ சிரசில்‌ 


அபிஷேக தைலம்‌ வார்க்கப்பட்டவனும்‌, 
அவனுக்குரிய வஸ்திரங்கனைத்‌. 
தரிக்கும்படி, பிரதிஷ்டை 
பண்ணப்பட்டவனுமாயிருக்கிறவன்‌ 
எவனோ, அவன்‌ 
பாகையை எடுக்காமலும்‌, 
வஸ்திரங்களைக்‌ 
கொள்ளாமலும்‌, 


தன்‌ 
தன்‌ 
கிழித்துக்‌ 


லேவி 21:11. 


பிரேதம்‌ 
இடத்தில்‌ mn 


போகாமலும்‌, 


கிடக்கும்‌ 
தன்‌ 
'தகப்பனுக்காகவும்‌ தன்‌ தாய்க்காகவும்‌ 


தன்னைத்‌ 
கொள்ளாமலும்‌, 


லேவி 21:12. பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து 
புறப்படாமதும்‌, தன்‌ தேவனுடைய 
பரிசுத்த ஸ்தலத்தைப்‌ பரிசத்தக்‌. 
குலைச்சலாக்காமலும்‌ இருப்பானாக; 
அவனுடைய தேவனின்‌ அபிஷேக. 
தைலம்‌ என்னும்‌ கிரீடம்‌ அவன்மேல்‌ 
இருக்கிறதே: நான்‌ கர்த்தர்‌. 

லேவி 21:18. கண்னிகையாயிருக்கிற 


பெண்ணை அவன்‌ விவாகம்‌ பண்ண 
வேண்டும்‌. 


தீட்டுப்படுத்திக்‌ 


QOODNENS 
PUBLISHERS 


லேவி 21:44. விதவையையானாலும்‌ 
'தன்னப்பட்டவனையானாலும்‌ 
கற்புகுலைத்தவனையானாலும்‌ 
வேசியையானாலும்‌ விவாகம்‌ 
பண்ணாமல்‌, தன்‌ ஜனங்களுக்குன்னே. 
ஒரு கன்னிகையை விவாகம்‌ 
பண்ணக்கடவன்‌. 


லேவி 21:15. அவன்‌ தன்‌ வித்தைத்‌ தன்‌: 
ஜனங்களுக்குன்னே பரிகத்தக்‌ 
குலைச்சலாக்காமல்‌ இருப்பானாக; நான்‌: 
அவனைப்‌ பரிசுத்தமாக்குகிற கர்த்தர்‌ 
என்று சொல்‌ என்றார்‌. 


கர்த்தர்‌ சாதாரண ஜனங்களிடப 
ழக்கு வு வ்ல (ய எண 
ஆசாரியரிடமிருந்து அதிகமான பொக்கை 
எதிர்பார்க்கிறார்‌. அதுபோலவே ௧ 
சாதரண: வாரிவ்சிபம்கத்து. எதிர்பார்க்கும்‌ 
பரிசுத்தத்தை விட. பிரதான 
ஆசாரியனிடமிருந்து அதிகமான பரிசுத்தத்தை 
எறிவார்க்கினர்‌. ஏனென்றால்‌... பதான்‌ 
ஆசாரியனுவை அபிஷேக 
தைலம்‌ வார்‌ த்தான்‌ பிரதான 
ஆசாரியன்‌ தனக்குரிய விசேவித்த 
வஸ்திரங்களை 
பிரதிஷ்டைபண்ணப்பட்டிருக்கிறான்‌. 


தரிக்கும்படி 


ஆகையினால்‌ பிரதான ஆசாரியன்‌ 
தன்‌ பாகையை எடுக்காமலும்‌, தன்‌ 
வஸ்திரங்களைக்‌ கிழித்துக்‌ கொள்ளாமலும்‌, 
பிரேதம்‌ கிடக்கும்‌ இடத்தில்‌ போகாமலும்‌, 
தன்‌ தகப்பனுக்காகவும்‌ தன்‌ தாய்க்காகவும்‌ 
தன்னைத்‌ தீட்டுப்படுத்திக்‌ கொள்ளாமலும்‌, 

ந புறப்படாமலும்‌, 

பரிசுத்த ஸ்தலத்தைப்‌ 
பரிசுத்தக்‌ குலைச்சலாக்காமலும்‌ இருப்பானாக 
(லேவி 2140-42) என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 


பிரதான ஆசாரியன்‌ ஆசாரிய ஊழியம்‌ 
செய்வதற்காகப்‌ பரிசுத்த ஸ்தலத்தில்‌ 
எப்பொழுதும்‌ தங்கியிருக்கலேண்டும்‌. அவன்‌ 
எந்தக்‌ காரணத்தைக்‌ கொண்டும்‌, 
ஆசரிப்புக்கூடார பணிவிடையிலிருந்து, 
'வெளியேறக்கூடாது (லேவி 21:10-12). 





BALWETHER 
பிய 


பிரதான 
ஆசாரியரையும்‌. 

பிரதிஷ்டை பண்ணும்போது. 

வேறுபாடுகள்‌ காணப்படுகிறது. 
ஆசாரியனுடைய சிரசில்‌ அபிஷேக தைலம்‌ 
வார்க்கப்படுகிறது. (லேவி 2140: லேவி 822: 
சங்‌ 133). மற்ற ஆசாரியரைவிட பிரதான 
ஆசாரியருக்கு விசேஷித்த வஸ்திரங்கள்‌ 
தரிப்பிக்கப்படும்‌. (யாத்‌ 28). பிரதான 
ஆசாரியன்‌ தேவனுடைய பிரதிநிதி. 
ராஜாவைப்போல விசேஷித்த அதிகாரம்‌ 
உள்ளவன்‌. தேவனுடைய பிரதான தீர்க்கதரிசி. 
பிரதான... ஆசாரியனுடைய ஊழியம்‌ 
கிறிஸ்துவின்‌ ஊழியத்திற்கு அடையாளமாகும்‌. 
அவனுக்குக்‌ 
தேவனுடைய 

அதிகாரத்தைக்‌ குறித 


பிரதான ஆசாரியன்‌ தன்‌ பாகையை 
எடுக்காமலும்‌, தன்‌ வஸ்திரங்களைக்‌. 
கிழித்துக்‌ கொள்ளாமலும்‌ இருக்கவேண்டும்‌. 
பாகையை எடுப்பது, வஸ்திரங்களைக்‌ 
கிழித்துக்கொள்வது ஆகியவை 
துக்கப்படுவதற்கு அடையாளம்‌. பிரதான 
ஆசாரியன்‌ துக்கப்படக்கூடாது. 

சிரசில்‌ 


பிரதான ஆசா டய 
வர்க கவட அக, பகை 
அவன்மேல்‌: வைக்கப்பட்டிருக்கிற 
கிரீடமாயிருக்கிறது. அவனுடைய 
நேவனின்‌ அபிஷேக தைலம்‌ என்னும்‌ கிரீடம்‌ 
அவன்மேல்‌ இருக்கிறதே: நான்‌ கர்த்தர்‌" 
(லேவி 2112) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ 


ப 
ஆலிப்ளவான்‌. தவில்‌. மங்களன்‌ 
கிரீடமாகவும்‌, ங்காரமான 
பாகையாகவும்‌ இருக்கிறது. பிரதான 
ஆசாரியன்‌ சாதாரண ஆசாரியர்களை விட 
விசேஷமானவன்‌. ஆகையினால்‌ அவன்‌ 
பிரேதம்‌ கிடக்கும்‌ இடத்தில்‌ போகாமலும்‌, தன்‌ 


ஆசாரியரும்‌, 
அபிஷேகம்‌ 


விசுவாசிகளாகிய நமக்‌ 


(லேவி 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


2101 என்று 

பிரதான ஆசாரியன்‌ தகப்பனுக்காகவும்‌ 
தன்‌ தாய்க்காகவும்‌ தன்னைத்‌ தீட்டுப்படுத்திக்‌ 
கொள்ளக்கூடாது. சாதாரண ஆசாரியர்‌ 
இவர்களுக்காகத்‌ துக்கப்படலாம்‌. 
ஆனால்‌ பிரதான ஆசாரியன்‌ இவர்களுக்காக 
துக்கப்படக்கூடாது (லேவி 211-2). 


லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தேவனுக்கும்‌, ஜனத்திற்கும்‌ நடுவில்‌ இரவும்‌, 
பகலும்‌ எந்நேரமும்‌ பிரதான ஆசாரியன்‌ 
ஆசாரிய ஊழியம்‌ செய்வதற்கு ஆயத்தமாக 
இருக்கவேண்டும்‌. 
நம்முடைய மகாபிரதான ஆசாரியராகிய 
இயேசுகிறிஸ்து மரித்தோரின்‌ சரீரங்களை 
லாசருவின்‌ 
யலீருவின்‌ 
மரித்துப்போன குமாரத்திமினுடைய கையைப்‌ 
பிடித்து தூக்கிவிட்டார்‌. விதவையின்‌ 
குமாரன்‌ ஒருவன்‌ மரித்துப்போனபோது, 
கிறிஸ்துவனாவர்‌ அவனுடைய பாடையைத்‌ 
தொட்டார்‌. 


நம்முடைய கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து 

மரணத்தின்‌ கோரத்தையும்‌, அதன்‌ 
சாபத்தையும்‌ அழிப்பதற்காக இந்தப்‌ டண்‌ 
வந்தார்‌. அவர்‌ 
மரணத்தின்‌ 
வல்லமையை 
ஏற்பாட்டுக்காலத்து விசுவாசிகளாகிய நாம்‌ 

மரித்தோரின்‌ சரீரத்தைத்‌ தொடுவதினால்‌, 
நாம்‌ தீட்டுப்படுவதில்லை. 


பிரதான ஆசாரியனுக்கு 
விவாக சம்பந்தமான. 
சொல்லுகிறார்‌ பிரதான 
ஆசாரியன்‌ கன்னிகையாயிருக்கிற 
பெண்ணை விவாகம்பண்ணவேண்டும்‌. அவன்‌ 
விதவையையானாலும்‌. 
தள்ளப்பட்டவளையானாலும்‌. 
கற்புகுலைந்தவளையானாலும்‌ 
வேசியையானாலும்‌ விவாகம்‌ பண்ணாமல்‌, 
தன்‌ ஜனங்களுக்குள்ளே ஒரு கன்னிகையை 
விவாகம்‌ பண்ணவேண்டும்‌ (லேவி 211314) 


என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


விவாக... சம்பந்தத்தில்‌ பிரதான 
ஆசாரியனுக்கும்‌. மற்ற  ஆசாரியருக்கும்‌. 
வித்தியாசம்‌ இருக்கவேண்டுமென்று, 
கர்த்தர்‌ எதிர்பார்க்கிறார்‌. சாதாரண 
ஆசாரியர்கள்‌ ஒரு விதவையை 
விவாகம்பண்ணலாம்‌. ஆனால்‌ பிரதான 
ஆசாரியனோ. வயை 
விவாகம்பண்ணக்கூடாது. கர்த்தர்‌ பிரதான 
ஆசாரியனிடத்திலிருந்து அதிகமான 
பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார்‌. 


கர்த்தர்‌ 
பிரமாணத்தையும்‌ 





(யம 
பிய 


பிரதான ஆசாரியன்‌ தன்‌ வித்தைத்‌ 
தன்‌ ஜனங்களுக்குள்ளே  பரிசுத்தக்‌ 
குலைச்சலாக்கக்கூடாது ; “நான்‌ அவனைப்‌ 
பரிசுத்தமாக்குகிற கர்த்தர்‌” (லேவி 2195) 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. கர்த்தர்‌ 
தனக்கு சொல்லும்‌ பிரமாணத்தை மோசே 
ஆரோனோடும்‌, அவன்‌ குமாரரோடும்‌, 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ அனைவரோடும்‌. 


ஆசாரியனின்‌. 
பிரமாணத்தை 
சொல்லுகிறார்‌. அதன்‌ விவரம்‌ வருமாறு: 
1. கன்னிகையாமிருக்கிற பெண்ணை 
விவாகம்‌ பண்ணவேண்டும்‌. 

தன்‌ ஜனங்களுக்குள்ளே விவாகம்‌ 

பண்ணவேண்டும்‌ (லேவி 21:14) 
விதவையை விவாகம்‌ பண்ணக்கூடாது. 
ராலே 


தள்ளப்பட்ட 


தன்‌ புருஷன 
ஸ்திரீயையும்‌ விவாகம்பண்ணக்கூடாது. 


குற்புக்குலைந்த ஸ்திரீயை விவாகம்‌ 
பண்ணக்கூடாது. 


'வேசியை விவாகம்‌ பண்ணக்கூடாது. 


சாதாரண 
விதலைகளைத்‌ மணம்‌ 
கொள்ளலாம்‌. (லேவி  21:7,14). எல்லா 
ஆசாரியருக்கும்‌ தள்ளப்பட்டவளை விவாகம்‌ 
பண்ணுவது தடைபண்ணப்பட்டிருக்கிறது. 
தள்ளப்பட்டவள்‌  ஆசாரியரைத்‌ தவிர, 
மற்றவர்களைத்‌ திருமணம்‌ செய்து 
கொள்ளலாம்‌ (உபா 24:1-4) 


எந்த ஆசாரியரும்‌ வேசியைத்‌ 
திருமணம்‌ செய்து கொள்ளக்கூடாது. அவள்‌ 
தன்‌ பாவத்திலிருந்து சுத்திகரிக்கப்பட்டிருந்த 
போதிலும்‌ ஆசாரியர்‌ அவளைத்‌ திருமணம்‌ 
செய்து கொள்ளக்கூடாது. ஆசாரிய ஊழியம்‌ 
மிகவும்‌ பரிசுத்தமானது. ஆசாரியர்கள்‌ 
தங்கள்‌ ஊழியத்திற்கு ஏற்றாற்போல்‌ 
ஜீவிக்கவேண்டும்‌. 


ஆசாரியர்கள்‌ 
செய்து 


ஆசாரியன்‌ மற்ற கோத்திரத்திலிருந்து 
தனக்கு மனைவியைத்‌ தெரிந்தெடுக்கலாம்‌. 
ஆனாலும்‌ அவள்‌ இஸ்ரவேல்‌ ஸ்திரீயாக 
இருக்க வேண்டும்‌. 


லேவியராகமம்‌ - 
LEVITICUS - COMMENTARY 


விரிவுரை 


பிரதான 
குமாருக்கு 
விவாகம்பண்ணியிருக்கவேண்டும்‌. 

அவனுடைய குமாரர்கள்‌ இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
மத்தியிலே  பரிகத்தக்குலைச்சலாயிருக்கக்‌. 
கூடாது. ஊழியக்காரர்களுடைய பிள்ளைகள்‌ 
அவிசுவாசிகளை விவாகம்‌ செய்து. 
தேவனுடைய பரிசுத்தமான நாமத்தை 
பரிசுத்தக்குலைச்சலாக்கக்கூடாது. 


ஆசாரியன்‌ கற்பு குலைந்தவளைத்‌ 
திருமணம்‌ செய்து தன்னுடைய வித்தைப்‌ 
பரிசுத்தக்குலைச்சலாக்கக்கூடாது. 
ஆசாரியனுடைய மனைவி 
ஆசாரிய ஊழியத்தில்‌ 
வேண்டும்‌. ஜனங்களும்‌, 
அங்கீகரிக்க வேண்டும்‌. 


ஆசாரியன்‌, தன்னுடைய 


பரிசுத்தமான 


அவனுடைய 
உதவியாயிருக்க 
அவளை 


கர்த்தர்‌ பிரதான ஆசாரியனுக்குரிய 
பிரமாணத்தை இந்த. வசனப்பகுதியில்‌ 
சொல்லுகிறார்‌. அதன்‌ விவரம்‌ வருமாறு : 


1 pe ஆசாரியனாக தன்‌ சிரசில்‌ 

தைலம்‌ வார்க்கப்பட்டவன்‌ 
எவனோ, அவன்‌ தன்‌ பாகையை 
எடுக்காமலும்‌, தன்‌ வஸ்திரங்களைக்‌ 
கிழித்துக்‌ கொள்ளாமலும்‌ இருக்க 
வேண்டும்‌. 


. பிரேம்‌ கிடக்கும்‌ இடத்தில்‌ 
ட்‌ தன்‌ 'தகப்பனுக்காகவும்‌ 

தாய்க்காகவம்‌ தன்னைத்‌ 
தடடுப்புத்ிக கொள்ளாமலும்‌ 
இருக்கவேண்டும்‌ (லேவி 2111). 
பரிசுத்த. , ஸ்தலத்திலிருந்து 
புறப்படாமலும்‌, தன்‌ தேவனுடைய 
மிகுத்த ஸ்தலத்தைப்‌ பரிகத்தக்‌ 
குலைச்சலாக்காமலும்‌ இருக்க 
வேண்டும்‌. (லேவி 21:12). 


கன்னிகையாயிருக்கிற பெண்ணை 
அவன்‌ விவாகம்பண்ணவேண்டும்‌ 
(லேவி 2143) விதவையையானாலும்‌. 
தள்ளப்‌ பட்டவளையானாலும்‌ கற்பு 
குலைந்தவளையானாலும்‌ 
வேசியையானாலும்‌ 
பண்ணக்கூடாது (லேவி 2114). 


விவாகம்‌ 


தன்‌ ஜனங்களுக்குள்ளே ஒரு 
கன்‌; விவாகம்‌ பண்ண 
வேண்டும்‌. அந்நிய ஸ்திரீயை விவாகம்‌. 
பண்ணக்கூடாது. 





லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


ஜனங்களுக்குள்ளே. 
குலைச்சலாக்காமல்‌ இருக்கவேண்டும்‌. 
(லேவி 2115) 


அங்கவீனம்‌ 
லேவி 21:16-24 


லேவி 2118. பின்னும்‌ 
மோசேயை நோக்கி: 


லேவி 2117. தீ ஆரோனோடே 
சொல்லவேண்டியது என்னவென்றால்‌: 
உன்‌ சுத்ததியாருக்குன்னே 
அங்கவீனமுன்னவன்‌. 
தலைமுறைதோறும்‌ 
அப்பத்தைச்‌ 

சேரலாகாது. 


கர்த்தர்‌ 


தேவனுடைய 
செலுத்தும்படி. 


லேவி 21:18. அங்கவீனமுன்ன ஒருவனும்‌ 
அணுகலாகாது; குருடனானாலும்‌, 
சுப்பாணியானாலும்‌, குறுகின அல்லது 
நீண்ட அவயமுவ்வவனானாலும்‌, 


லேவி 21:19. காலொடிந்தவனானாலும்‌, 
கையொடித்தவனானாலும்‌, 


லேவி 21:20. 

குன்ளனானாலும்‌, பூவிழு, 
கண்ணனானாலும்‌, சொறியனானாலும்‌, 
அசறுன்னவனானாதும்‌, விதை 
'நசுங்கினவனானாலும்‌ அணுகலாகாது. 


லேவி ஆசாரியனாகிய 
ஆரோனின்‌. சுந்ததியாரில்‌ 
அங்கவீனமுன்ன ஒருவனும்‌ கர்த்தரின்‌ 
த௲னபலிகளைச்செலுத்தச்‌ சேரலாகாது; 
அவன்‌  அங்கவினமுன்னவனாகையால்‌, 
அவன்‌ தேவனுடைய அப்பத்தைச்‌ 
செலுத்தச்‌ சேரலாகாது. 


லேவி 21:22. அவன்‌ தன்‌ தேவனுடைய 
அப்பமாகிய மகா 
பரிகத்தமானவைகளிலும்‌ மற்ற 
பரிசுத்தமானவைகளிலும்‌ புசிக்கலாம்‌. 


லேவி 21:28. ஆனாலும்‌ அவன்‌ 
அங்கவீனமுன்னவனாகையால்‌, அவன்‌ 
என்‌ பரிசுத்த ஸ்தலங்களைப்‌ பரிசுத்தக்‌ 
குலைச்சலாக்காதபடிக்குத்‌ 
திரைக்குள்னே போகாமலும்‌ பலி. 
ப்டத்தண்டையில்‌ சேராமலும்‌ 
இருப்பானாக; நான்‌ அவர்களைப்‌: 
பரிசுத்தமாக்குகிற கர்த்தர்‌ என்று சொல்‌ 
என்றார்‌. 


2௮. 


QOODNENS 
PUBLISHERS 


மோசே இவைகளை 
ஆரோனோடும்‌ அவன்‌ குமாரரோடும்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ அனைவரோடும்‌ 


சொன்னான்‌. 


ஆசாரிய ஊழியம்‌ ஆரோனுடைய 
குடும்பத்தாருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. 
ஆரோனுடைய சந்ததியாரில்‌, 
ஆண்பிள்ளைகள்‌ எல்லோருமே ஆசாரிய 
ஊழியம்‌ செய்ய நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள்‌. 
ஆசாரிய தழியம்‌ தலைமுறை. 
தலைமுறையாக வருவதினால்‌, ஆரோனின்‌ 
சந்தநியாரில்‌ யாராவது ஒருவர்‌, ஏதாவது, 
ஒரு. தலைமுறையில்‌, அங்கவீனமாய்‌ 
பிறப்பதற்கு வாய்ப்புள்ளது. 


'ரோனுடைய 

ங்களின்முள்ளவன்‌.. நலைழுனைதோறும்‌ 
தேவனுடைய அப்பத்தைச்‌ செலுத்தும்படி 
சேரலாகாது (லேவி 21:17) என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. ஆனாலும்‌ அவன்‌ தன்‌ 
தேவனுடைய அப்பமாகிய மகா 
பரிசுத்தமானவைகளிலும்‌ மற்ற 
பரிசுத்தமானவைகளிலும்‌ புசிக்கலாம்‌ 
(லேவி 21:22) கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 


பாவநிவாரண 
சமுகத்தப்பம்‌ ஆகியவை 
மகாபரிசுத்தமானவைகள்‌. தசமபாகங்கள்‌, 
முதற்கனிகள்‌, சமாதானபலிகள்‌ ஆகியவை 
பரிசுத்தமானவைகள்‌. அங்கவீனமுள்ள 
ஒருவன்‌. தேவனுடைய அப்பத்தை 
செலுத்தும்படி, மகாபரிசுத்த ஸ்தலத்திற்குள்‌ 
பிரவேசிக்கக்கூடாது. ஆனாலும்‌ அவன்‌ 
தேவனுடைய அப்பத்தைப்‌ புசிப்பதில்‌ தடை 
எதுவுமில்லை. 


சந்ததியாருக்குள்ளே 


என்றும்‌ 


பலிகளின்‌ மாம்சம்‌, 


அங்கவீனமாகயிருக்கிறவனால்‌. 
யாதொரு வேலையும்‌ செய்ய முடியாது. 
அவனால்‌ தன்னுடைய ஆகாரத்தை வேலை 
செய்து சம்பாதிக்கவும்‌. முடியாது. 
அங்கவீனமாயிருக்கிறவன்‌ தனக்குத்தானே 
உதவி செய்துகொள்ள திராணியற்றவன்‌. 
கர்த்தர்‌ அங்கவீனமாயிருக்கிறவனை 
பட்டினியாக இருக்குமாறு விட்டுவிடவில்லை. 
அவனையும்‌ போஷித்து பராமரிக்கிறார்‌. 


அங்கவீனமாகயிருக்கிறவன்‌ 
பலிபீடத்திலே ஊழியம்‌ செய்யக்கூடாது. 
மற்ற ஆசாரியர்கள்‌ தூபபீடத்திலே தூபம்‌ 
ஏற்றும்போது. அங்கவீனமாகயிருக்கிறவன்‌ 
அவர்களுக்கு உதவி செய்யவும்‌ கூடாது. 





BALWETHER 
பிய 


்னெொ்ன்ல்‌ உன்‌ சந்ததியாருக்குள்ளே 
அங்கவீனமுள்ளவன்‌  தலைமுறைதோறும்‌ 
தேவனுடைய செலுத்தும்படி 
சேரலாகாது' (லேவி 2197) என்றும்‌, 


“ஆசாரியனாகிய 
சந்ததியாரில்‌ அங்கவீனமுள்ள 
கர்த்தரின்‌ தகனபலிகளைச்‌ 
சேரலாகாது: 
அங்கவீனமுள்ளவனாகையால்‌, 
தேவனுடைய  அப்பத்தைச்‌ 
சேரலாகாது' (லேவி 21:21) என்றும்‌, 


ஆரோனின்‌ 
ஒருவனும்‌. 
செலுத்தச்‌ 
அவன்‌ 
அவன்‌ 
செலுத்தச்‌ 


“ஆனாலும்‌ அவன்‌ 
அங்கவீனமுள்ளவனாகையால்‌, அவன்‌ என்‌ 
பரிசுத்த ஸ்தலங்களைப்‌ பரிசுத்தக்‌ 
குலைச்சலாக்காதபடிக்குத்‌ திரைக்குள்ளே 
போகாமலும்‌ பலிபீடத்தண்டையில்‌ சேராமலும்‌ 
இருப்பானாக நான்‌ அவர்களைப்‌ 
பரிசுத்தமாக்குகிற கர்த்தர்‌ என்று சொல்‌" 
(லேவி 21:23) என்றும்‌ சொல்லுகிறார்‌. 

கர்த்தர்‌ தம்முடைய  வாசஸ்தலத்தை 
பரிசுத்தம்பண்ணுகிறார்‌ தம்முடைய 
மகாபரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே, 
அங்கவீனமுள்ள ஒருவனும்‌ அணுகலாகாது: 
குருடனானாலும்‌, 'சப்பாணியானாலும்‌, 
குறுகின அல்லது நீண்ட 
அவயமுள்ளவனானாலும்‌, 
காலொடிந்தவனானாலும்‌, 
கையொடிந்தவனானாலும்‌ 
குள்ளனானாலும்‌, 
கண்ணனானாலும்‌, 
அசறுள்ளவனானாலும்‌, 
நசங்கினவனானாலும்‌ அணுகலாகாது' (லேவி 
2148-20) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


கூனானாலும்‌, 
பூவிழுந்த 
சொறியனானாலும்‌, 


சரீரப்பிரகாரமான 
கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 


ஆசாரியரின்‌ 
தகுதிகளைப்பற்றி 
வசனப்பகுதியில்‌ 
விவரம்‌ வருமாறு : 


த்‌ 
அதன்‌ 


1. அங்கவீனமுள்ளவனாக இருக்கக்‌ 
கூடாது. (லேவி 2147-1821). இயேசு 
கிறிஸ்து குற்றமில்லாதவராக 
மாசற்றவராக இருந்தார்‌. பேதுரு 1:9). 
சபையும்‌ கிறிஸ்துவிற்கு முன்பாக 
மாசற்றதாக இருக்க வேண்டும்‌. 
(எபே 5:27). 


லேவியராகமம்‌ - 
LEVITICUS - COMMENTARY 


விரிவுரை Cope 


PUBLISHERS 


இருக்கக்கூடாது. 
ஆசாரியரும்‌, பலி 
செலுத்தப்படும்‌ மிருகஜீவன்களும்‌ 
குருடாக இருக்கக்கூடாது. 
(லேவி 22:22; உபா 15:21). 


குருடனாக 
(லேவி 2148), 


சப்பாணியாக இருக்கக்கூடாது. 
(லேவி 21:18; உபா 15:21; மல்‌ 1:8,13). 


அவயவம்‌ உள்ளவனாக 
இருக்கக்கூடாது 1 (லேவி 21:18). 


நீண்ட அவயவம்‌ உள்ளவனாக 
இருக்கக்கூடாது. 
காலொடிந்தவனாக இருக்கக்கூடாது. 
(லேவி 2149). 


கையொடிந்தவனாக 
(லேவி 2129). 


இருக்கக்கூடாது, 


கூனனாக 
(லேவி 21:20). 


இருக்கக்கூடாது. 


குள்ளனாக 
(லேவி 21:20). 


இருக்கக்கூடாது. 


பூலிழுந்த கண்ணனாக 
இருக்கக்கூடாது. (லேவி 21:20) 


சொறியனாக 
(லேவி 21:20). 


இருக்கக்கூடாது. 


அசறுள்ளவனாகவும்‌, விதை 
நவ்களவளாககம்‌ இருக்கக்கட்ாது 
(லேவி 21:20). 


அங்கவீனமுள்ள ஒருவனும்‌ 
கர்த்தரின்‌ தகனபலிகளைச்‌ செலுத்தச்‌ 
சேரலாகாது. இயேசு கிறிஸ்து மாசற்றவர்‌, 


பரிசுத்தமானவைகளிலும்‌ 

பரிசுத்தமானவைகளிலும்‌ புசிக்கலாம்‌. 
தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்திற்குள்‌ 
அங்கவீனமுள்ளவர்கள்‌  பிரவேசிக்கும்போது, 
அது பரிசுத்தக்‌ குலைச்சலாக்கப்படுகிறது. 
ல்‌ அங்கவீனமுள்ளவர்கள்‌ 
ஆசரிப்புக்கூடார 
க்‌ கூடாது. 

(லேவி 2126-23) 





BALWETHER 
பரிய 


புதிய ஏற்பாட்டுக்காலத்து 
விசுவாசிகளாகிய நாம்‌ எல்லோருமே 
கர்த்தருடைய ஊழியத்தை செய்யலாம்‌. புதிய 
ஏற்பாட்டுக்காலத்தில்‌ விசுவாசிகளில்‌ 
அங்கவீனமுள்ளவர்களும்‌ கர்த்தருடைய 
ஊழியத்தை செய்வதற்கு, தடை எதுவுமில்லை. 
விசுவாசிகள்‌ எல்லோருமே கர்த்தருக்கு 
ஆவிக்குரிய பலிகளை செலுத்தவேண்டும்‌. 
நம்மிடத்தில்‌ அங்கவீனம்‌ இருந்தாலும்‌, 
கர்த்தருக்கு 


கர்த்தரை நன்றியோடு துதிக்கவேண்டும்‌. 
சிலருடைய சரீரம்‌ 
அங்கன்மாகமிரந்தாலும்‌. அவர்களுடைய 
ஆரோக்கியமானதாகவும்‌, 
பரிசுத்தமானதாகவும்‌. 
கர்த்தரைத்‌ 
ஆவியோடும்‌ 


தொழுதுகொள்கிறவர்கள்‌ 
' தொழுதுகொள்ளவேண்டும்‌. 


லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


பாவம்‌ 
செய்யக்கூடாது. 

குன்மார்க்கருடைய 
ஆரோக்கியமாயிருக்காது. - 


நம்மை 


அங்கவீனராகவும்‌, தீட்டானவர்களாகவும்‌ 
இருக்கிறார்கள்‌. பரிசுத்தமில்லாதவர்கள்‌ 
கர்த்தருடைய ஊழியத்தை செய்யக்கூடாது. 
இரு பரிசத்தமில்லாதவர்கள்‌ 
ஆவிக்குரிய குருடராகவும்‌, 
கூனர்களாகவும்‌, 
சப்பாணிகளாகவும்‌ இருக்கிறார்கள்‌. 
குருடனால்‌ மற்றொரு குருடனுக்கு 
வழிகாட்ட முடியாது. ஒருவன்‌. 
ஆவிக்குரிய ரீதியாக 
அங்கவீனமுள்ளவனாயிருக்கும்போது, 
அவனால்‌ மற்றவர்களுக்கு ஆலிக்குரிய 
ரீதியாக உதவி செய்ய முடியாது. புதிய 
ஏற்பாட்டுக்காலத்தில்‌. சரீரப்பிரகாரமான 
அங்கவீனத்தைவிட, ஆவிக்குரிய 
அங்கவீனத்திற்கு கர்த்தர்‌ முக்கியத்துவம்‌ 
கொடுக்கிறார்‌. 





லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


அதிகாரத்தில்‌ 
பலிகளைப்பற்றியும்‌ 
பிரமாணங்கள்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர்‌ தம்முடைய 
பரிசுத்த ஸ்தலத்தை கனம்பண்ணுகிறார்‌. 
அவர்‌ அதன்‌ பரிசுத்தத்தைக்‌. 
காத்துக்கொள்கிறார்‌. 


த 
ஆசாரியரைப்பற்றியும்‌, 
கர்த்தருடைய 


ஆசாரியர்‌ அகத்தமாமிருக்கும்போது 
பரிசுத்த வஸ்துக்களை  புசிக்கக்கூடாது. 
(லேவி 221-9), அந்நியன்‌ ஒருவனும்‌ 
பரிசுத்தமானவைகளில்‌ புசிக்கலாகாது (லேவி 
2210-13). அறியாமல்‌ 
பரிசுத்தமானதில்‌ உண்டானால்‌, 
அவன்‌ அதிலே 

அதிகமாய்க்‌ 

பரிசுத்தமானவைகளோடும்கூட ஆசாரியனுக்கு 
கொடுக்கவேண்டும்‌ (லேவி 2214-16) 


பலிகளாக செலுத்தப்படும்‌ மிருகங்கள்‌ 
பழுதற்றதாக இருக்கவேண்டும்‌ 
(லேவி 2217-25), அந்த மிருகம்‌ ஏழுநாள்‌ 
தன்‌ தாமினிடத்தில்‌ இருக்கவேண்டும்‌ 
எட்டாம்‌ நாள்‌ முதல்‌ அது கர்த்தருக்கு 
தகனபலியாக அங்கீகரிக்கப்படும்‌ 
(லேவி 22:26-29), கர்த்தருக்கு. 
செலுத்தப்படும்‌ ஸ்தோத்திரபலி, அந்த 
நாளிலேயே புசிக்கப்படவேண்டும்‌ 
(லேவி 22:29-33) 


பரிசுத்த வஸ்துக்கள்‌ 
லேவி 22:1-9 


லேவி 2௮1. பின்னும்‌ 
மோசேயை நோக்கி: 


கர்த்தர்‌ 


லேவி 2௮௨, இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
எனக்கென்று நியமித்துச்‌ செலுத்துகிற 
பரிசுத்த வஸ்துக்களைக்‌ குறித்து 
ஆரோனும்‌ அவன்‌ குமாரரும்‌ என்‌ 
பரிசுத்த. நாமத்தைப்‌ பரிகுத்தக்‌. 
குலைச்சலாக்காதபடிக்கு 
எச்சரிக்கையாய்‌ இருக்க வேண்டும்‌. 
என்று அவர்களோடே சொல்‌; நான்‌ 
கர்த்தர்‌. 


QOODNENS 
PUBLISHERS 


கேவி 22.3. அன்றியும்‌ நீ அவர்களை: 
நோக்கி: உங்கள்‌ தலைமுறைகளிலுன்ன 
வயல்‌ எவனாகிலும்‌ 

தீட்டுப்பட்டிருக்கும்போது, 
இணையவே ூத்தரர்‌ கர்த்தருக்கு 
'தியமித்துச்‌. செலுத்துகிற 
பரிசுத்தமானவைகனண்டையில்‌ 
சேர்ந்தால்‌, அந்த ஆத்துமா என்‌ 
சுத்திதியில்‌ இராதபடிக்கு. 
அறுப்புண்டுபோவான்‌ என்று சொல்‌; 
நான்‌ கர்த்தர்‌. 


லேவி 22:4. ஆரோனின்‌ சத்ததியாரில்‌ 
எவன்‌  குஷ்டரோகியோ, எவன்‌ 
பிரமியமுன்னவனோ, அவன்‌ 
சுத்தமாகும்மட்டும்‌ 
பரிசுத்தமானவைகளில்‌ புசிக்கலாகாது; 
பிணத்தினாலே 'தீட்டானவைகளில்‌ 
எதையாகிலும்‌ தொட்டவனும்‌, 
இத்திரியங்கழித்தவனும்‌, 


லேவி ஐ,  தட்டுப்படுத்துகிற 
யாதொரு ஊரும்‌ பிராணியையாகிலும்‌ 
தீட்டுன்ன மனிதனையாகிலும்‌ 
தொட்டவனும்‌, 


கேவி 22:6, சாயங்காலம்‌ மட்டும்‌. 
தீட்டுப்பட்டிருப்பான்‌; அவன்‌ ஜலத்தில்‌ 
ஸ்நானம்‌ பண்ணும்‌ வரைக்கும்‌ 
பரிசுத்தமானவைகளில்‌ புசிக்கலாகாது. 


கேவி 22:7. சூரியன்‌ அஸ்தமித்தபின்பு 
சுத்தமாயிருப்பான்‌; அதன்பின்பு அவன்‌: 
பரிசுத்தமானவைகளில்‌ புசிக்கலாம்‌. 
அது அவனுடைய ஆகாரம்‌. 


சனி 35. தானாயள்‌. சத்தையும்‌ 
பீலுண்டதையும்‌ 

புசிக்கிறதினாலே. தன்னைத்‌ 
தீட்டுப்படுத்தலாகாது; நான்‌ கர்த்தர்‌. 


லேவி. 225. ஆகையால்‌ 
பமிகத்தமானதை அவர்கள்‌ பரிகத்தக்‌ 
குலைச்சலாக்குகிறதினாலே, பாவம்‌ 
சமத்து அதினிமித்தம்‌ சாகாதபடிக்கு, 
என்‌ கட்டனையைக்‌ காக்கக்கடவர்கள்‌; 
நான்‌ அவர்களைப்‌ பரிசுத்தமாக்குகிற 
கர்த்தர்‌. 





லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


ஆசாரியரில்‌. 
அங்கவீனமாயிருக்கிறவர்கள்‌ கர்த்தருடைய 
பரிசுத்தஸ்தலத்து ஊழியங்களிலே பங்கு. 
பெறக்கூடாது. ஆனாலும்‌ அவர்கள்‌ 
ரிசுத்தமானலைகளை புசிக்கலாம்‌. 
அங்கவீனமான ஆசாரியர்கள்‌ கர்த்தருக்கு 
பலிகளை செலுத்தக்கூடாது. ஆனாலும்‌ 
அவர்கள்‌ சும்மாமிருப்பதற்கு 
அனுமதியில்லை. 


கர்த்தருக்கு தகனபலிகளை செலுத்த 
ஏராளமான விறகுகள்‌ தேவைப்படும்‌. 
அந்த விறகுகளில்‌ சில புழு பூச்சிகள்‌ 
அரித்ததாகமிருக்கும்‌. அப்படிப்பட்ட 
விறகுகளை சர்வாங்க தகனபலியாக 
செலுத்த பயன்படுத்தக்கூடாது. 
அங்கவீனமான ஆசாரியர்கள்‌, விறகு. 
கட்டைகள்‌ அடுக்கி வைக்கப்படும்‌ இடத்தில்‌ 
அமர்ந்து, புழு பூச்சிகள்‌ அரித்த விறகு 
கட்டைகளை தனியே பிரித்தெடுத்து 
அப்புறப்படுத்தவேண்டும்‌. இதன்‌ மூலமாக 
அங்கவீனமான ஆசாரியருக்கும்‌, 
ஆரரிபபக்கட்ரத்திலே அவர்களால்‌ 
முடிந்த வேலைகள்‌ 
கறுக்க 


குஷ்டரோகம்‌ 
என்பதை ஆசாரியனே 


க்‌்‌ 
பித்திரக்கிறதா 
தீர்மானம்பண்ணவேண்டும்‌. 
தீர்மானம்பண்ணுவதற்கும்‌ 


தைத்‌ 
அங்கவீனமான 
ஆசாரியர்கள்‌ பயன்படுத்தப்பட்டார்கள்‌. 
என்றும்‌ யூதமார்க்கத்து வேதபண்டிதர்கள்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 

அங்கவீனமாக இருக்கிற ஆசாரியன்‌ 
பரிசுத்தமானவைகளை புசிக்கலாம்‌. 
ஆனால்‌ தீட்டுப்பட்டிருக்கிற ஆசாரியன்‌ 
மிசுத்தமானலைகளை புசிக்கக்கூடாது. 


கர்த்தர்‌ மோசேயை நோக்கி, 
'இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ எனக்கென்று நியமித்துச்‌ 
செலுத்துகிற பரிசுத்த வஸ்துக்களைக்‌ 
குறித்து ஆரோனும்‌ அவன்‌ குமாரரும்‌ என்‌ 
பரிசுத்த நாமத்தைப்‌ 
குலைச்சலாக்காதபடிக்கு 

இருக்க வேண்டும்‌ என்று அவர்களோடே 
சொல்‌; நான்‌ கர்த்தர்‌” (லேவி 22:12) 
என்றும்‌, 


QOODNENS 
PUBLISHERS 


அன்றியும்‌ நீ அவர்களை நோக்கி: 


உங்கள்‌ 
சந்ததியாரில்‌ 
தீட்டுப்பட்டிருக்கும்போது, இஸ்ரவேல்‌ ப்‌ 
கர்த்தருக்கு நியமித்துச்‌ செலுத்துகிற 
பரிசுத்தமானவைகளண்டையில்‌ சேர்ந்தால்‌, 
அந்த ஆத்துமா என்‌ சந்நிதியில்‌ 
இராதபடிக்கு அறுப்புண்டுபோவான்‌ என்று 
சொல்‌; நான்‌ கர்த்தர்‌' (லேவி 22:3) என்றும்‌ 
சொல்லுகிறார்‌. 

பரிசுத்த. வஸ்துக்களைக்குறித்து, 
ஆரோனும்‌, அவன்‌ குமாரரும்‌ மிகுந்த 
எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும்‌. 
அவர்கள்‌ தேவனுடைய பரிசுத்த நாமத்தைப்‌ 
பரிசுத்தக்‌ குலைச்சலாக்கக்கூடாது 
(லேவி 22:2-9), தேவனையும்‌ அவருடைய 
வார்த்தையையும்‌ கனப்படுத்த வேண்டும்‌. 
புறக்கணித்துவிடக்கூடாது. தம்முடைய 
பிரமாணத்திற்கு எதிர்த்து நின்று, 
தமக்கு ஊழியம்‌ செய்வதைத்‌ தேவன்‌ 
அங்கீகரிப்பதில்லை. 


இட்டுப்‌ 
தன்னுடைய ஈந்த தீர்மானத்தினால்‌. 
தீட்டுப்பட்டிருப்பான்‌. ஒருவன்‌ 
அங்கவீனமாயிருப்பதற்கு அவன்‌ காரணமல்ல. 
அது பிறப்பில்‌ உண்டான குறைபாடு. 
ஆனாலும்‌ ஒருவன்‌ தீட்டுப்பட்டிருப்பதற்கு 
அவனுடைய கவனக்குறைவே காரணம்‌, 
தீட்டுப்பட்டவன்‌ தன்னுடைய தீட்டு 
தன்னை விட்டு நீங்கும்‌ வரையிலும்‌, அவன்‌ 
பரிசுத்தமானதை புசிக்கக்கூடாது. 

அவன்‌ சூரியன்‌ அஸ்தமித்தபின்பு 
சுத்தமாயிருப்பான்‌: அதன்பின்பு அவன்‌ 
பரிசுத்தமானவைகளில்‌ புசிக்கலாம்‌. அது 
அவனுடைய ஆகாரம்‌ லேலி 22:7) என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 

கர்த்தர்‌ மோசேயை நோக்கி, 
“ஆரோனின்‌ சந்ததியாரில்‌ எவன்‌ 
குஷ்டரோகியோ, எவன்‌ பிரமியமுள்ளவனோ, 
அவன்‌ சுத்தமாகும்மட்டும்‌ 
பரிசுத்தமானவைகளில்‌ புசிக்கலாகாது:: 
பிணத்தினாலே தீட்டானவைகளில்‌ 
எதையாகிலும்‌ தொட்டவனும்‌, 
இந்திரியங்கழிந்தவனும்‌, தீட்டுப்படுத்துகிற 
யாதொரு ஊரும்‌ பிராணியையாகிலும்‌: 
தீட்டுள்ள மனிதனையாகிலும்‌ தொட்டவனும்‌, 
சாயங்காலம்‌ மட்டும்‌ தீட்டுப்பட்டிருப்பான்‌;: 
அவன்‌ ஜலத்தில்‌ ஸ்நானம்‌ பண்ணும்‌ 
வரைக்கும்‌. பரிகத்தமானவைகளில்‌ 
புசிக்கலாகாது” (லேவி 22:4-6) என்று 
சொல்லுகிறார்‌. 


ஆசாரியன்‌, 





லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


(லேவி 22:8) என்றும்‌, 


ஆகையால்‌ பரிசத்தமானதை அவர்கள்‌ 
பரிசத்தக்‌ குலைச்சலாக்குகிறதினாலே, 
பாவம்‌ சுமந்து அதினிமித்தம்‌ சாகாதடடிக்கு, 
என்‌ கட்டளையைக்‌ காக்கக்கடவர்கள்‌; நான்‌ 
அவர்களைப்‌ பரிசுத்தமாக்குகிற கர்த்தர்‌ 
(லேவி 22:9) என்றும்‌, கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


ஆசாரியர்‌ தங்களுடைய பரிசுத்தத்தைக்‌. 
குவனமாய்க்‌ காத்துக்கொள்ளவேண்டும்‌. 
தங்களைத்‌ தீட்டுப்படுத்தும்‌ எல்லா 
காரியங்களுக்கும்‌ அவர்கள்‌ 
விலகியிருக்கவேண்டும்‌. ஆசாரியர்கள்‌ 
இந்தப்‌ பிரமாணங்களை 
கைக்கொள்ளும்போது, இஸ்ரவேல்‌ புத்திரரும்‌ 
பரிசுத்தமான வஸ்துக்களில்‌. 
பயபத்தியாமிருப்பார்கள்‌. 


ஆசாரியர்‌ 


கர்த்தருக்கு 
செய்கிறவர்கள்‌ 


ஆசாரிய 

அவர்கள்‌ ரத்‌ 
பரிசுத்தமாய்‌ செய்யவேண்டும்‌. 
ஆசாரிய ஊழியம்‌ ஆசீர்வாதமானது. 
ஆனாலும்‌ தவறு செய்கிற ஆசாரியர்களுக்கு 
கர்த்தர்‌ தண்டனை கொடுக்கிறார்‌. அதன்‌ 
விவரம்‌ வருமாறு : 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ எனக்கென்று 
பல்கு. எதுத்து மகத்‌ 
வஸ்துக்களிலிருந்து  தகுதியில்லாமல்‌ 
இருக்கும்போது ஆரோனும்‌ அவன்‌ 
குமாரரும்‌ அதிலிருந்து விலகி இருக்க 
வேண்டும்‌ என்று அவர்களோடே 
சொல்‌. 


என்‌ பரிசுத்த நாமத்தைப்‌ 
பரிசுத்தக்‌ குலைச்சலாக்காதபடிக்கு 
எச்சரிக்கையாய்‌ இருக்க வேண்டும்‌. 


உங்கள்‌ தலைமுறைகளிலுள்ள 
சந்ததியாரில்‌ எவனாகிலும்‌ தான்‌ 
தீட்டுப்பட்டிருக்கும்‌ போது, 
பரிசுத்தமானவைகளண்டையில்‌ 
சேர்ந்தால்‌, அந்த ஆத்துமா என்‌ 
சந்நிதியில்‌ இராதபடிக்கு அறுப்புண்டு 
போவான்‌ (லேவி 22:3). 


QOODNENS 
PUBLISHERS 


ஆரோனின்‌ சந்ததியாரில்‌ எவன்‌ 
குஷ்டரோகியோ, எவன்‌ 
பிரமியமுள்ளவனோ, அவன்‌ சுத்தமாகும்‌. 
மட்டும்‌ பரிகத்தமானவைகளில்‌ 
புசிக்கலாகாது (லேவி 22:4). 
தீட்டுப்படுத்துகிற _ 
பிராணியையாகிலும்‌ 
மனிதனையாகிலும்‌  தொட்டவனும்‌, 
சாயங்காலம்‌ மட்டும்‌ 
தீட்டுப்பட்டிருப்பான்‌; அவன்‌ ஜலத்தில்‌ 
ஸ்நானம்‌ பண்ணும்‌ வரைக்கும்‌ 
பரிசுத்தமானவைகளில்‌ புசிக்கலாகாது 
(லேவி 22:4-7. 


யாதொரு ஊரும்‌ 
தீட்டுள்ள 


தானாய்ச்‌ செத்ததையும்‌ பீறுண்டதையும்‌ 
அவன்‌ புசிக்கிறநினாலே தன்னைத்‌ 


தீட்டுப்படுத்தலாகாது (லேவி 22:8). 


ஆரோதும்‌ அவனுடைய சந்ததியாரம்‌ 
குத்தமானதை அவர்கள்‌ பரிசத்தக்‌ 
குலைச்சலாக்குகிறநினாலே பாவம்‌ 
சுமந்து அதினிமித்தம்‌ சாகாதபடிக்கு, 
என்‌ கட்டளையைக்‌ காக்கக்கடவர்கள்‌ 
(லேவி 229). 
ரோனின்‌ அல்லது 

யாரும்‌ 
வேண்டிய 


மாரரோ 
தான்‌ 

இருக்க 

அவசியமில்லை. தேவனுடையஉடன்படிக்கையின்‌ 
பிரகாரம்‌ தேவனுக்குக்‌ கீழ்ப்படிகிறவர்களுக்கு 
வியாதி வராது. தேவன்‌ மாராவில்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரரோடு குணமாக்கும்‌ உடன்படிக்கையை 
ஏற்படுத்தினார்‌. இதன்‌ வாயிலாக இஸ்ரவேல்‌: 


பத்திருக்குச்‌ சரீரச்‌ சுகமும்‌, 
ஆரோக்கியமும்‌ உண்டாகும்‌. (யாத்‌ 15:26) 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ தேவனுக்குக்‌ 
கீழ்ப்படியும்போது அவர்‌ அவர்கள்‌ நடுவில்‌ 
இருந்து. வியாதியை எடுத்துப்‌ போடுவார்‌. 
யாத்‌ 23:25). பாவத்தின்‌ ளவினால்‌ 
வியாதி வருகிறது. (லேவி 26; உபா 28), 
ஸ்ரவேலின்‌ கோத்திரத்தாரில்‌ 
ஒருவனும்‌ 
எல்லோரையும்‌ 
(சங்‌ 105:37; 
சங்‌ 107:20). இஸ்ரவேலருக்கு ஒரு பரிபூரண 
ரம்பம்‌ உண்டாயிற்று. எகிப்து தேசத்தை 
ட்டுப்‌ புறப்படும்போது அவர்கள்‌ 
ஆரோக்கியத்தோடு இருந்தார்கள்‌. 
தேவனுக்கு எதிராக அவர்கள்‌ 
கலகம்பண்ணும்‌ வரையிலும்‌ அவர்கள்‌ 
மத்திமில்‌ ஆரோக்கியம்‌ இருந்தது. 





BALWETHER 
பிய 


லேவி 13-15 ஆகிய அதிகாரங்களில்‌ 
கூறப்பட்டிருக்கும்‌ வியாதிகளைப்‌ பற்றிய 
பிரமாணமும்‌, குஷ்டரோகங்களும்‌, மற்ற 
வியாதிகளும்‌ இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 
தேவனுக்கு எதிராகக்‌ கலகம்‌ பண்ணிய 
பின்பு, அவர்களுடைய பாவங்களுக்குத்‌ 
தண்டனையாக வந்தது. அவர்கள்‌ பாவம்‌ 
செய்தபோது கூட அவர்கள்‌ 
மனந்திரும்பினால்‌, அவர்களைக்‌ 
குணப்படுத்துவதாகத்‌ தேவன்‌ 
வாக்குப்பண்ணியிருக்கிறார்‌. (சங்‌ 3459-10: 
சங்‌ 848) சங்‌ 9:02 சங்‌ 103: 
ஏசா 58). 


மேசியா இஸ்ரவேலை 
வரும்போது, அவர்‌ தேசத்தை 
சரீர ஆரோக்கியத்தைத்‌ தேடி, 
வருகிற அனைவரையும்‌ அவர்‌ 
குணப்படுத்துவார்‌. இயேசு கிறிஸ்து 
எல்லோரையும்‌ குணப்படுத்தினார்‌ என்று 23 
இடங்களில்‌ கூறப்பட்டிருக்கிறது. (மத்‌ 13:58) 
இஸ்ரவேலைப்‌ புதுப்பிக்க 

மோசேமின்‌ நாளைப்போல 

அவர்களுக்கு ஒரு புதிய துவக்கத்தைத்‌ 
உபா 18 ஆவது. 

கூறப்பட்டிருக்கும்‌ 
கர்த்தர்‌ 

போல ஒரு தீர்க்கதரிசியைத்‌ 


மீட்பதற்கு 
இரட்சிப்பார்‌. 
தம்மிடத்தில்‌ 


தரவிரும்புகிறார்‌. 
அதிகாரத்தில்‌ 

தீர்க்கதரிசன த்தைப்போல, 
மோசேயைப்‌ 
தமது ஜனங்களுக்கு அனுப்பியிருக்கிறார்‌. 


பரிசுத்தமானவைகளை 
புசிக்கலாகாதவர்கள்‌ 
லேவி 22:10-16 


லேவி 2210. அத்தியன்‌ ஒருவனும்‌ 
பரிசுத்தமானவைகளில்‌ புசிக்கலாகாது; 
ஆசாரியன்‌ வீட்டில்‌ 
தங்கியிருக்கிறவனும்‌ கூலிவேலை 
செய்கிறவனும்‌ பரிகுத்தமானதில்‌ 
புசிக்கலாகாது. 


லேவி 22:11. 
பணத்துக்குக்‌ கொள்ளப்பட்டவனும்‌, 
அவன்வீட்டிலே பிறத்தவனும்‌ 
அவனுடைய ஆகாரத்தில்‌ புசிக்கலாம்‌. 


ஆசாரியனால்‌ 


லேவி 2212. ஆசாரியனுடைய 
குமாரத்தி அத்தியனுக்கு வாழ்க்கைப்‌ 
பட்டால்‌, அவன்‌ பரிசுத்தமானவைகளின்‌ 
படைப்பிலே புசிக்கலாகாது. 


லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


லேவி 2219. விதவையாய்ப்போன, 
அல்லது 'தன்னப்பட்ட வனான 
ஆசாரியனுடைய குமாரத்தி 
நின்னையில்லாதிருத்து, தன்‌ தகப்பன்‌: 
வீட்டில்‌ தன்னுடைய  இனவயதில்‌ 
இருந்ததுபோல. திரும்பவந்தூ 
இருந்தானேயாகில்‌, அவன்‌ தண்‌ 
தகப்பன்‌ ஆகாரத்தில்‌ புசிக்கலாம்‌; 
அத்தியனாகிய ஒருவனும்‌ அதில்‌ 
புசிக்கலாகாது. 


லேவி 22:14. ஒருவன்‌ அறியாமல்‌ 
பரிசுத்தமானதில்‌ புசித்ததுண்டானால்‌, 
அவன்‌ அதிலே ஐந்தில்‌ ஒரு பங்கு. 
அதிகமாய்க்‌ கூட்டி, 
பரிசுத்தமானவைகளோடுங்கூட 
ஆசாரியனுக்குக்‌ கொடுக்கக்‌ கடவன்‌. 


லேவி 22:15. அவர்கள்‌ கர்த்தருக்குப்‌ 
படைக்கிற இஸ்ரவேல்‌ புத்திரருடைய 
யரிசுத்தமானவைகளைப்‌ பரிசுத்தக்‌ 
குலைச்சலாக்காமலும்‌, 


லேவி 22:16. 
புசிக்கிறதினால்‌. அவர்கள்மேல்‌: 
குற்றமான அக்கிரமத்தைச்‌ 
சுமரப்பண்ணாமலும்‌ இருப்பார்கனாக; 
நான்‌ அவர்களைப்‌ பரிசுத்தமாக்குகிற 
கர்த்தர்‌ என்று சொல்‌ என்றார்‌. 


ஆசாரியரும்‌ 
குடும்பத்தாரும்‌ பரிசுத்தமானவைகளை, 
புசிக்கலாம்‌. அந்நியன்‌ ஒருவனும்‌. 
பரிசுத்தமானவைகளில்‌ புசிக்கலாகாது 
என்றும்‌, ஆசாரியன்‌ வீட்டில்‌ 
தங்கியிருக்கிறவனும்‌. கூலிவேலை 
செய்கிறவனும்‌ பரிசுத்தமானதில்‌ 
புசிக்கலாகாது (லேவி 22:10) என்றும்‌ 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 

ஆசாரியர்கள்‌ பரிசுத்தமானவைகளை 
பரிசுத்தக்குலைச்சலாக்கக்கூடாது. அவர்கள்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்மீது அக்கிரமத்தை 
சுமரப்பண்ணக்கூடாது. 
பரிசுத்தமானவைகளை 
விஷயத்தில்‌ ஆசாரியர்கள்‌ 
கவனமாயிருக்கவேண்டும்‌. 


அவைகளைப்‌ 


அவருடைய 


புசிக்கும்‌ 
மிகவும்‌ 





HLMETHER 
RAAT IMAL 


ஆசாரியர்கள்‌ கர்த்தருக்குப்‌ படைக்கிற 
இஸ்ரவேல்‌. புத்தருடைய 
பரிசுத்தமானவைகளைப்‌ பரிசுத்தக்‌ 
குலைச்சலாக்காமலும்‌, ப்‌ 
புசிக்கிறநினால்‌ அவர்கள்மேல்‌ 
அக்கிரமத்தைச்‌ ப்பண்‌ 
இருப்பார்களாக: 

பரிசுத்தமாக்குகிற கர்த்தர்‌ 

(லேவி 221516) 

சொல்லுகிறார்‌. 


பரிசுத்தமானதில்‌. 
புசிக்கக்கூடாது..... என்னும்‌ 

இருக்கும்‌ போது, அவன்‌ 
புசிப்பானானால்‌, 

பரிசுத்தமானவைகளைப்‌ 
குலைச்சலாக்குகிறான்‌. 

பரிசுத்தமாக இருக்க வேண்டும்‌. பரிசுத்தமான 
காரியங்களைப்‌ பாதுகாக்க வேண்டும்‌. 
பரிசுத்தக்‌ குலைச்சலாக்குதல்‌ ஒரு மீறுதலான 
பாவம்‌. (லேவி 22:16). 


விசுவாசிகளாகிய நாம்‌ நம்மீது 
குற்றமான அக்கிரமத்தை 
சுமரப்பண்ணாமலிருக்கவேண்டும்‌. அதே 
வேளையில்‌ மற்றவர்கள்‌ தங்கள்மீது 
குற்றமான அக்கிரமத்தை  சுமத்தும்போது, 
ம்‌ தடைபண்ணவும்‌ வேண்டும்‌. 
பாவம்‌ செய்யக்கூடாது. 
மற்றவர்களையும்‌ பாவம்‌ செய்ய 
அனுமதிக்கக்கூடாது. ஆசாரியருக்கு 
இவ்விரண்டு பொறுப்புக்களும்‌ உள்ளது. 


ஆசாரியரும்‌ அவருடைய 
குடும்பத்தாரும்‌ பரிசுத்தமானவைகளை 
புசிக்கலாம்‌. எல்லோரும்‌ தங்களை 
ஆசாரியரின்‌ குடும்பத்தைச்‌ சேர்ந்தவர்கள்‌ 
என்று சொல்லக்கூடாது. யாரெல்லாம்‌ 
ஆசாரியரின்‌ குடும்பத்தைச்‌ சேர்ந்தவர்கள்‌ 
என்‌, யாரெல்லாம்‌ ஆசாரியரின்‌ 
குடும்பத்தை சேராதவர்கள்‌ என்றும்‌ கர்த்தர்‌ 
இங்கு தெளிவாக சொல்லுகிறார்‌ 


ஒருவனும்‌ 
புசிக்கலாகாது:: 


றின்‌ 
ரிசு்மானவைகளில்‌ 
ஆசாரியன்‌ வீட்டில்‌ தங்கிமிருக்கிறலனும்‌ 
கூலிவேலை செய்கிறவனும்‌ பரிசுத்தமானதில்‌ 


புசிக்கலாகாது (லேவி 2240). அந்நிய 
ஆசாரியனுடைய வீட்டிலே தங்கியிருந்தாலும்‌, 
அவனுடைய வீட்டிலே. கூலிவேலை. 
செய்தாலும்‌, அவன்‌ ஆசாரியனின்‌. 
குடும்பத்தைச்‌ சேர்ந்தவனல்ல. ஆகையினால்‌ 
பரிசுத்தமானவைகளை புசிப்பதற்கு அவனுக்கு: 
அனுமதியில்லை. 


லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


பிரியப்‌] 
UBLISHERS 


பரிகத்தமானவைகளை 
புசிக்கலாம்‌ (லேவி 2231) 


பரிசுத்தமானவைகளில்‌ 
புசிக்கலாகாதவர்களைப்பற்றி 
சொல்லுகிறார்‌. 
வருமாறு : 
1. அந்நியன்‌ 
2. ஆசாரியன்‌ வீட்டில்‌ தங்கியிருக்கிறவன்‌ 
3. கூலிவேலை செய்கிறவன்‌ 


கர்த்தர்‌ 
அவர்களைப்பற்றிய விவரம்‌ 


வாழ்க்கைப்பட்ட 


4. அந்நியனுக்கு ட்‌ 
குமாரத்தி 


ஆசாரியனுடைய 
(லேவி 22:10-12). 


பரிசுத்தமானவைகளில்‌ புசிப்பது பற்றிய 
பிரமாணத்தையும்‌ கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
அதன்‌ விவரம்‌ வருமாறு : 
1. அந்நியன்‌ ஒருவனும்‌ 
மிசுத்தமானலவைகளில்‌ புசிக்கலாகாது. 
(லேவி 2290113). 
. ஆசாரியன்‌ எட்டில்‌ தங்கிிரக்கிறவன்‌ 
சுத்தமானதில்‌ புசிக்கலாகாது 
(லேவி 22:10) 


கூலிவேலை செய்கிறவனும்‌ 
பரிசுத்தமானதில்‌ புசிக்கலாகாது. 


ஆசாரியனால்‌ பணத்துக்குக்‌ கொள்ளப்‌ 
பட்டவன்‌ ஆசாரியனுடைய ஆகாரத்தில்‌ 
புசிக்கலாம்‌ (லேவி 22111. 


ரத்தி 
வாழ்க்கைப்பட்டால்‌, 
பரிசுத்தமானவைகளின்‌. 
புசிக்கலாகாது 


ஆசாரியனுடைய 
அந்நியனுக்கு 
அவள்‌ 
படைப்பிலே 
(லேவி 22:12). 
விதவையாய்ப்போன, அல்லது 
தள்ளப்பட்டவளான  ஆசாரியனுடைய 
குமாரத்தி பிள்ளையில்லாதிருந்து, தன்‌ 
ப்பன்‌ தன்னுடைய 
இருந்ததுபோல 
இருந்தாளேயாகில்‌, 
அவள்‌ தன்‌ தகப்பன்‌ ஆகாரத்தில்‌ 
புசிக்கலாம்‌ (லேவி 22:13). 





லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


7. ஒருவன்‌ அறியாமல்‌ பரிசுத்தமானதில்‌ 
;துண்டானால்‌, அவன்‌ அதிலே 
ஐந்தில்‌ ஒரு பங்கு அதிகமாய்க்‌ கூட்டி 
பரிசுத்தமானவைகளோடுங்கூட 
ஆசாரியனுக்குக்‌ கொடுக்கவேண்டும்‌. 
(லேவி 22:14-16). 


ஆசாரியரின்‌ 
ஆண்பிள்ளைகளுக்கும்‌ 
பெண்பிள்ளைகளுக்கும்‌ 
ஆசாரியரின்‌ ஆண்பிள்ளைகள்‌ 
பரிசுத்தமானவைகளை புசிப்பதற்கு 
தடையில்லை. ஆனால்‌ பெண்பிள்ளைகளுக்கு 
கர்த்தர்‌ ஒரு சில கட்டுப்பாடுகளை 
சொல்லுகிறார்‌. 


ஆசாரியனுடைய குமாரத்தி 
அந்நியனுக்கு வாழ்க்கைப்‌ பட்டால்‌, அவள்‌ 
பரிசுத்தமானவைகளின்‌ படைப்பிலே. 
புசிக்கலாகாது (லேவி 22:12) என்றும்‌, 


'விதவையாய்ப்போன, அல்லது 
தள்ளப்பட்டவளான ஆசாரியனுடைய 
குமாரத்தி பிள்ளையில்லாதிரந்து தன்‌ 
தகப்பன்‌ வீட்டில்‌ தன்னுடைய இளவயதில்‌. 
இருந்ததுபோல திரும்பவந்து. 
இருந்தாளேயாகில்‌, அவள்‌ தன்‌ தகப்பன்‌ 
ஆகாரத்தில்‌ புசிக்கலாம்‌; அந்நியனாகிய 
ஒருவனும்‌. அதில்‌ புசிக்கலாகாது, 
(லேவி 2213) என்றும்‌ கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ 


குடும்பத்திலுள்ள 
வித்தியாசமுள்ளது. 


பாவமில்லாமலும்‌,  அசுத்தமில்லாமலும்‌ 
போதிலும்‌ விதவையாய்‌ 
தள்ளப்படுவதற்கும்‌ 
வாய்ப்புள்ளது. மறுபடியும்‌ அவர்கள்‌ விவாகம்‌ 
பண்ணிக்‌ கொள்வது உபா 241-4 ஆகிய 
வசனங்களில்‌ கூறப்பட்டிருக்கிறது. 
அவள்‌ விதவையாய்‌ போனவளானாலும்‌, 
தள்ளப்பட்டவளானாலும்‌ அவள்‌ தன்‌ தகப்பன்‌ 
ஆகாரத்தில்‌ புசிக்கலாம்‌. அவளுடைய 
பிள்ளைக்கு ஆசாரியத்துவ ஊழியத்தில்‌ 
பங்கில்லை. தனக்கு ஆதரவாக அவள்‌ வேறு 
ஏதாவது வேலையைத்‌ 
தேடிக்கொள்ளவேண்டும்‌. 


ஒருவன்‌ அறியாமையில்‌ 


பரிசுத்தமானதை புசித்தால்‌, அவன்‌ மீட்பின்‌ 
ஸ்‌ அவன்‌ 


பரிசுத்தமானதில்‌ புசித்ததுண்டானால்‌, அவன்‌ 


QOODNENS 
PUBLISHERS 


அதிலே ஐந்தில்‌ ஒரு பங்கு அதிகமாய்க்‌ 
கூட்டி பரிசுத்தமானவைகளோடுங்கூட 
ஆசாரியனுக்குக்‌ கொடுக்கக்கடவன்‌ 
(லேவி 2214) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
பரிசுத்தமானவைகளை, புசிக்கும்‌. 
த்தில்‌ சூழ்நிலைகளையும்‌ 
பார்க்கவேண்டும்‌. தாவீதும்‌ அவரோடுகூட 
இருந்த மனுஷரும்‌ பரிசுத்தமான 
சமுகத்தப்பங்களை புசித்தார்கள்‌ 
கர்த்தருடைய 
எடுக்கப்பட்ட 
வேறே அப்பம்‌ 
ஆசாரியன்‌ 
பரிசுத்த அப்பத்தைக்‌ 
அலைகள்‌ எடுக்கப்படுகிற 
நாளிலே அதற்குப்‌ பதிலாகச்‌ சூடான அப்பம்‌ 
வைக்கப்படும்‌" (1சாமு 21:6) 


அங்கே... இராதபடியினால்‌ 


தாவீது சமுகத்தப்பங்களை புசித்ததை 
நம்முடைய கர்த்தராகிய இயேசுகிறிஸ்துவும்‌ 
நியாயப்படுத்துகிறார்‌. அவர்‌ தாவீதைக்‌ 
குற்றப்படுத்தவில்லை.. தாம்‌ தாவீதின்‌ 
கிரியைகளை நியாயப்படுத்துவதற்கான 
காரணத்தையும்‌ கிறிஸ்துவானவர்‌ 
சொல்லுகிறார்‌. 
அவர்‌: தாவீதும்‌ 
பசியாமிருந்தபோது 
செய்ததை நீங்கள்‌ வாசிக்கவில்லையா? 
அவன்‌ தேவனுடைய வீட்டில்‌ பிரவேசித்து, 
ஆசாரியர்‌ தவிர வேறொருவரும்‌ 
புசிக்கத்தகாத தேவசமுகத்து அப்பங்களைத்‌ 
தானும்‌ தன்னோடிருந்தவர்களும்‌ 
புசித்தார்களே” (மத்‌ 12:3,4) 

கங்கு 
இன்னதென்று 
குற்றமில்லாதவர்களை 
குற்றப்படுத்தமாட்டீர்கள்‌” (மத்‌ 12:7). 


த்த 
அவனோடிருந்தவர்களும்‌ 


இரக்கத்தையே 
என்பதின்‌ கருத்து, 
அறிந்தீர்களானால்‌, 
நீங்கள்‌ 


சடங்காச்சார 
நீதிநெறி பிரமாணங்களே 
முக்கியமானது. 


பிரமாணங்களைவிட 
மிகவும்‌ 





லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


காணிக்கைகள்‌ 
லேவி 22:17-83 


லேவி 2௮17. 
மோசேயை நோக்கி: 


பின்னும்‌ கர்த்தர்‌ 


லேவி 22:18. தீ ஆரோனோடும்‌ அவன்‌: 
குமாரரோடும்‌ இஸ்ரவேல்‌ புத்திரர்‌: 
அனைவரோடும்‌ சொல்லவேண்டியது. 
என்னவென்றால்‌: இஸ்ரவேல்‌. 
குடும்பத்தாரிலும்‌ இஸ்ரவேலில்‌ 
தங்குகிற அத்தியர்களிலும்‌ 
தங்களுடைய 

பொருத்தனைகவின்‌ படியாகிலும்‌ 
உற்சாகத்தின்படியாகிலும்‌ சர்வாங்க 
தகனபலிகனாகக்‌ கர்த்தருக்குத்‌ தங்கள்‌ 
காணிக்கையை எவர்கன்‌ 
செலுத்தப்போகிறார்களோ, 


லேவி 9219. 
மணதின்படியே 
ஆடுகளிலாகிலும்‌ 
வெள்ளாடுகளிலாகிதூம்‌ பழுதற்ற ஒரு. 
ஆணைப்‌ பிடித்துவந்து 
செலூத்துவார்களாக. 


அவர்கள்‌ தங்கள்‌ 
மாடுகவிலாகிலும்‌ 


லேவி 22:20. பழுதுன்ன ஒன்றையும்‌ 
செலுத்தவேண்டாம்‌; அது 
உங்கள்நிமித்தம்‌. 
அங்கிகரிக்கப்படுவதில்லை. 


லேவி 2221. ஒருவன்‌ விசேஷித்த 
பொருத்தனையாயாவது, 
உற்சாகமாயாவது, 
மாடுகளிலாகிலும்‌ 
சுமாதானபலிகளைச்‌ 
செலுத்தப்போனால்‌, 
அங்கிகரிக்கப்படும்படி, 
பழுதுமில்லாமல்‌ 
உத்தமமாயிருக்கவேண்டும்‌. 


லேவி 29:22. குருடு, நெரிசல்‌, முடம்‌, 
கழலை, சொறி, புண்‌ முதலிய 
பழுதுன்னவைகனை நீங்கள்‌ 
கர்த்தருக்குக்‌. செலுத்தாமலும்‌, 
அவைகளாலே கர்த்தருக்குப்‌ பலி 
பீடத்தின்மேல்‌ 'தகனபலியிடாமலும்‌. 
இருப்பீர்களாக. 


கர்த்தருக்கு. 
ஆடுகவிலாகிலும்‌. 


அது 
ஒரு 


QOODNENS 
PUBLISHERS 


லேவி 22:28. நீண்ட அல்லது குறுகின 

ன்‌ மாட்டையும்‌ 

உற்சாகபலியாக 

இடலாம்‌; பொருத்தனைக்காக அது 
அங்கிகரிக்கப்படமாட்டாது. 


லேவி 2224, விதை நகங்கினதையும்‌ 
தொறுங்கினதையும்‌ காயம்பட்டதையும்‌ 
விதை அறுக்கப்பட்டதையும்‌ நீங்கள்‌. 
கர்த்தருக்குச்‌. செலுத்தாமலும்‌, 
அவைகளை உங்கள்‌ தேசத்திலே பலி. 
யிடாமலும்‌ இருப்பீர்களாக. 


லேவி 2225, அத்திய புத்திரன்‌ 
கையிலும்‌ இப்படிப்பட்டதை வாங்கி, 
தேவனுக்கு. அப்பமாகச்‌ 
செலுத்தீர்கனாக; அவைகளின்‌ கேடும்‌ 
பழுதும்‌ அவைகவில்‌ 
இருக்கிறது; அவைகன்‌ உங்களுக்காக 
அங்கிகரிக்கப்படுவதில்லை. என்று 
சொல்‌ என்றார்‌. 


லேவி. 22:26. 
மோசேயை நோக்கி: 


லேவி ஓர, ஒரு கன்றாவது 
செம்மறியாட்டுக்‌. குட்டியாவது 
வென்னாட்டுக்குட்டியாவது பிறந்தால்‌, 
அது ஏழுநான்‌ தன்‌ தாயினிடத்தில்‌ 
இருக்கக்கடவது; எட்டாம்‌ நான்முதல்‌ 
அது கர்த்தருக்குத்‌. தகனபலியாக. 
அங்கிகரிக்கப்படும்‌. 


பின்னும்‌ கர்த்தர்‌ 


லேவி 22:28, பசுவையும்‌ அதின்‌ 
கன்றையும்‌, ஆட்டையும்‌ அதின்‌ 
குட்டியையும்‌ ஒரே நானில்‌ 
கொல்லவேண்டாம்‌. 


கேவி 22:29, கர்த்தருக்கு ஸ்தோத்திர 
பலியைச்‌: செலுத்துவிர்களானால்‌ 


மனப்பூர்வமாய்‌ அதைச்‌ 
செலுத்துவீர்கனாக. 


லேவி 22:30. அத்நானிலேதான்‌ அது 
புசிக்கப்படவேண்டும்‌; 
விடியற்காலம்மட்டும்‌ நீங்கள்‌ அதில்‌ 
ஒன்னும்‌ மீதியாக வைக்கவேண்டாம்‌; 
நான்‌ கர்த்தர்‌. 

கேவி 2251. நீங்கள்‌ எண்‌ 
கட்டளைகளைக்‌ கைக்கொண்டு, 
அவைகளின்படி செய்யக்கடவீர்கன்‌; 
நான்‌ கர்த்தர்‌. 





BALWETHER 
பிய 


லேவி 22:92. என்‌ பரிசுத்த நாமத்தைப்‌ 
பரிசுத்தக்குலைச்சலாக்கா 
திருப்பீர்களாக; நாண்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ நடுவே பரிசுத்தர்‌ என்று 
மதிக்கப்படுவேன்‌; நான்‌ உங்களைப்‌: 
பரிகத்தமாக்குகிற கர்த்தர்‌. 


லேவி 2௮:38, நான்‌ 
தேவனாயிருப்பதற்காக, உங்களை 
எகிப்து தேசத்திலிருந்து. 
புறப்படப்பண்ணினேன்‌; நான்‌ கர்த்தர்‌ 
என்று சொல்‌ என்ற. 


உங்களுக்கு. 


செலுத்தப்படும்‌. 
பிரமாணத்தை 
வசனப்பகுதியில்‌ 


தமக்கு 
காணிக்கைகளைப்பற்றிய 
கர்த்தர்‌ இந்த 
சொல்லுகிறார்‌. கர்த்தருக்கு. 
செலுத்தப்படும்‌ காணிக்கைகளெல்லாம்‌ 
பழுதற்றதாகயிருக்கவேண்டும்‌. பழுதுள்ள 
காணிக்கைகள்‌ அங்கீகரிக்கப்படுவதில்லை. 

கர்த்தர்‌ மோசேயை நோக்கி, “நீ 
ஆரோனோடும்‌ அவன்‌ குமாரரோடும்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ அனைவரோடும்‌. 
சொல்லவேண்டியது என்னவென்றால்‌: 
இஸ்ரவேல்‌ குடும்பத்தாரிலும்‌ இஸ்ரவேலில்‌ 
தங்குகிற அந்நியர்களிலும்‌ தங்களுடைய 
பொருத்தனைகளின்படியாகிலும்‌ உற்சாகத்தின்‌ 
யாகிலும்‌ சர்வாங்க  தகனபலிகளாகக்‌ 
கர்த்தருக்குத்‌ ங்கள்‌ 
காணிக்கையை 
போகிறார்களோ, 
மனதின்படியே 
ஆடுகளிலாகிலும்‌ வெள்ளாடுகளிலாகிலும்‌ 
பழுதற்ற ஒரு ஆணைப்‌ பிடித்துவந்து 
செலுத்துவார்களாக" என்றும்‌, "பழுதுள்ள 
ஒன்றையும்‌ செலுத்தவேண்டாம்‌; அது 
உங்கள்நிமித்தம்‌ அங்கிகரிக்கப்படுவதில்லை” 
(லேவி 22:17-20) என்றும்‌ சொல்லுகிறார்‌. 
பொருத்தனைகளின்படி 
காணிக்கைகளுக்கும்‌ 
செலுத்தப்படும்‌. 
வித்தியாசம்‌ 


எவர்கள்‌ 
அவர்கள்‌ 


செலுத்தப்படும்‌ 
உற்சாகத்தின்படி 
காணிக்கைகளுக்கும்‌ 
சொல்லுகிறார்‌. 


ஒருவன்‌ 
பொருத்தனையாயாவது, 
கர்த்தருக்கு 
ஆடுகளிலாகிலும்‌ 
செலுத்தப்போனால்‌, 
அங்கிகரிக்கப்படும்படி, ஒரு 
உத்தமமாயிருக்கவேண்டும்‌ 
என்றும்‌, 


கர்த்தர்‌ 


விசேஷித்த. 
உற்சாகமாயாவது. 
மாடுகளிலாகிலும்‌ 
சமாதானபலிகளைச்‌ 
கப்‌ 
பழுதுமில்லாமல்‌ 
(லேவி 2221) 


லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


குருடு, நெரிசல்‌, முடம்‌, கழலை, சொறி, 
பழுதுள்ளவைகளை நீங்கள்‌ 
கர்த்தருக்குச்‌ செலுத்தாமலும்‌, அவைகளாலே 
பலிபீடத்தின்மேல்‌ 
இருப்பீர்களாக 
(லேவி 22:22) என்றும்‌, 

நீண்ட அல்லது குறுகின அவயவமுள்ள 
மாட்டையும்‌ ஆட்டையும்‌ நீ உற்சாகபலியாக 
இடலாம்‌:  பொருத்தனைக்காக 
அங்கிகரிக்கப்படமாட்டாது (லேவி 

என்றும்‌ கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


அது 
22:23) 


பலிகளில்‌ . அங்கீகரிக்கப்படாத 
பழுதுகளைப்பற்றிய விவரம்‌ வருமாறு : 
1. குருடு 
நெரிசல்‌ 


முடம்‌ 


ஒருவன்‌ கர்த்தருடைய சந்நிதியில்‌ 
காணிக்கையைக்‌ கொண்டு வரும்‌ முன்பாக, 
அதை நன்றாய்‌ சோதித்துப்‌ பார்க்கவேண்டும்‌. 
காணிக்கையாக செலுத்த கொண்டு 
வரப்படும்‌ மிருகத்திலே பழுது ஒன்றுமில்லை 
என்பதை உறுதிபண்ணிக்கொள்ள வேண்டும்‌. 


புறஜாதி ஜனங்கள்‌ எப்படிப்பட்ட 
மிருகத்தை வேண்டுமானாலும்‌ 
காணிக்கையாக செலுத்துவார்கள்‌. அவர்கள்‌ 
பழுதில்லாததை தங்கள்‌ சொந்த 
உபயோகத்திற்கு வைத்துக்கொள்வார்கள்‌. 
பழுதுள்ள மிருகங்களை விக்கிரகங்களுக்கு 
காணிக்கையாக செலுத்துவார்கள்‌. இது ஒரு 
மாய்மாலம்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரரிடத்திலே மாய்மாலம்‌ 
இருக்கக்கூடாது. அவர்கள்‌ கர்த்தரை 
ஆவியோடும்‌. உண்மையோடும்‌ 
தொழுதுகொள்ளவேண்டும்‌. இஸ்ரவேலின்‌ 
தேவனாகிய கர்த்தருக்கு பழுதில்லாத 
மிருகத்தையே காணிக்கையாக 
செலுத்தவேண்டும்‌. என்பதை 
புறஜாதியாரும்‌ அறிந்திருந்தார்கள்‌. 





BALWETHER 
பிய 


புதிய ஏற்பாட்டுக்காலத்து 
விசுவாசிகளாகிய நாம்‌ கர்த்தருக்கு 
ஆவிக்குரிய பலிகளை செலுத்துகிறோம்‌. 
நம்மிடத்திலுள்ள முதன்மையானதையும்‌, 
மேன்மையானதையும்‌ கர்த்தருக்கு பலியாக 
செலுத்தவேண்டும்‌. கர்த்தர்மீது. நாம்‌ 
வைத்திருக்கும்‌ பத்தியும்‌, விசுவாசமும்‌ 
அனலுள்ளதாயிருக்கவேண்டும்‌. அது 
அனலுமில்லாமல்‌ குளிருமில்லாமல்‌ 
வெதுவெதுப்பாயிருக்கக்கூடாது. இப்படிப்பட்ட 
விசுவாசம்‌ பழுதுள்ள விசுவாசம்‌. 
நாம்‌ 
ஒருமனப்பட்டு, 
ஆழத்திலிருந்து அவருக்கு நன்றி சொல்லி 
ஆராதிக்கவேண்டும்‌. நம்முடைய 
முழுமனதோடும்‌, 
_ கர்த்தரிடத்தில்‌ 
ஏதாவது 


கர்த்தரை ஆராதிக்கும்போ; 
இருது பத்தின்‌ 


ம்முடைய ஆராத 
ஆராதனையாகவே இருக்கும்‌ 
கர்த்தருக்கு செலுத்துகிற 
பலிகளும்‌ குருடு, நெரிசல்‌, முடம்‌, 
கழலை. சொறி, புண்‌ முதலிய 
பழுதுள்ளவைகளைப்போல  மாசுள்ளதாகவே 
இருக்கும்‌. 


ம்முடை ராதனை 
பழுதுள்ளதாகவே இருக்குமென்றால்‌. கர்த்தர்‌ 
அதை... அங்கீகரிக்கமாட்டார்‌. "பழுதுள்‌ 
ஒன்றையும்‌ செலுத்தவேண்டாம்‌; 
உங்கள்நிமித்தம்‌ ப 
(லேவி 22:20). 


பழுதுள்ள 
நாம்‌ 
ஆவிக்குரிய 


விதை 
நொறுங்கினதையும்‌ காயம்பட்டதையும்‌ விதை 


அடை 
தேசத்திலே பணப்‌ றுக்‌ 
(லேவி 22:24) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


ப அந்நிய புத்திரன்‌. கையிலும்‌ 
இப்படிப்பட்டதை வாங்கி, தேவனுக்கு 
அப்பமாகச்‌ செலுத்தீர்களாக; அவைகளின்‌ 
கேடும்‌ பழுதும்‌ அவைகளில்‌ இருக்கிறது: 
ள்‌ உங்களுக்காக 
(லேவி 22:25) 


அனைவரோடும்‌ சொல்லவேண்டும்‌. 


லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


செலுத்தப்படும்‌ 
எட்டு நாள்‌ 


கர்த்தருக்கு பலியாக 
எந்த மிருகமும்‌, பிறந்து 
சென்றிருக்கவேண்டும்‌. ஒரு கன்றாவது 
செம்மறியாட்டுக்‌ குட்டியாவது 
கா ககன்‌ பிறந்தால்‌, அது 
ஏழுநாள்‌ தாயினிடத்தில்‌ 
இருக்கக்கடவது; டம்‌ நாள்முதல்‌ அது 
கர்த்தருக்குத்‌ தகனபலியாக 
அங்கிகரிக்கப்படும்‌ (லேவி 22:27) என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


முதல்‌ 
கர்த்தருக்கென்று 
அதை 
கர்த்தருடைய 
கொண்டு 


பொருத்தனைபண்ணினாலும்‌, 
எட்டு நாள்‌ முடிந்த பின்பே 
சந்நிதிக்கு பலியிடுமாறு 
வரவேண்டும்‌. 


“உன்‌ மாடுகளிலும்‌ உன்‌ ஆடுகளிலும்‌ 
அப்டியே செய்வாயாக:  குட்டியானது 
ஏழுநாள்‌ தன்‌ தாயோடே இருக்கட்டும்‌: 
எட்டாம்‌ நா அதை எனக்குச்‌ 
செலுத்துவாயாக" (யாத்‌ 22:30) 


பிறந்து எட்டுநாள்கூட ஆகாத மிருகம்‌ 
புசிப்பதற்கு சுவையாயிராது. இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ எட்டுநாள்‌ முழுமையாக 
நிறைவேறாத மிருகத்தை புசிக்கமாட்டார்கள்‌. 


பந்தியிலும்‌ 
ன்‌ தங்களுக்கு சுவையாயிராது 
தள்ளும்‌ மிருகத்தை, 
புத்திரர்‌ கர்த்தருக்கு 
பலிசெலுத்த கொண்டு வரக்கூடாது. 


பசுவையும்‌ அதின்‌ கன்றையும்‌, 
ஆட்டையும்‌ அதின்‌ குட்டியையும்‌ ஒரே நாளில்‌ 
கொல்லவேண்டாம்‌ (லேவி 22:28) என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. இரண்டு ஜீவனையும்‌ 
ஒரே நாளிலே. லிபீடத்திலும்‌ 
கொல்லக்கூடாது. இஸ்ரவேல்‌ ல டப்‌ 
வீடுகளிலும்‌ கொல்லக்கூடாது. ஒரே நாளிலே 
இரண்டு சந்ததிகள்‌  அழிந்துபோவது 
கர்த்தருடைய சித்தமல்ல. இரண்டு 
ஜீவன்களில்‌ ஒன்று செத்துப்போவதை கர்த்தர்‌ 
அனுமதிக்கிறார்‌. 


பசுவையும்‌ அதின்‌ கன்றையும்‌, 
ஆட்டையும்‌ அதின்‌ குட்டியையும்‌ ஒரே நாளில்‌ 
கொல்லவேண்டாம்‌' என்னும்‌ வாக்கியம்‌. 
பெற்றோருக்கும்‌, பிள்ளைகளுக்கும்‌. 
இடையேயுள்ள பரிசுத்தமான உறவை 
விளக்குகிறது. 





யானா லேவியராகமம்‌ - விரிவுரை மரமா 
பம LEVITICUS - COMMENTARY PUBLISHERS 


கர்த்தருக்கு ஸ்தோத்திரபலியைச்‌ இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தருடைய 
செலுத்துவீர்களானால்‌ மனப்பூர்வமாய்‌ | கட்டளைகளைக்‌ கைக்கொள்ளவேண்டும்‌. 
அதைச்‌ செலுத்தவேண்டும்‌ என்றும்‌, | அவர்கள்‌ அவைகளின்படி செய்யவேண்டும்‌. 
அந்நாளிலேதான்‌ அது புசிக்கப்படவேண்டும்‌ | இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ கர்த்தருடைய பரிசுத்த 
என்றும்‌ கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ | நாமத்தை பரிசுத்தக்குலைச்சலாக்கக்கூடாது. 
(லேவி 22:29,30). விடியற்காலம்மட்டும்‌ | இது கர்த்தர்‌ சொல்லுகிற பொதுவான 
நீங்கள்‌ அதில்‌ ஒன்றும்‌ மீதியாக | பிரமாணம்‌. இந்தப்‌ பிரமாணத்தோடு இந்த 
வைக்கவேண்டாம்‌: நான்‌ கர்த்தர்‌ என்றும்‌ | அதிகாரம்‌ நிறைவு பெறுகிறது. 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
னு ட்டும்‌ கர்த்தர்‌ மோசேயை நோக்கி, “ நீங்கள்‌ 
இந்தப்‌ பிரமாணம்‌ இதற்கு முன்பு | என்‌ கட்டளைகளைக்‌ கைக்கொண்டு, 
ஏற்கெனவே சொல்லப்பட்டிருக்கிறது. அவைகளின்படி செய்யக்கடவீர்கள்‌: நான்‌ 
ன்‌ பரிசுத்த நாமத்தைப்‌ 
“சமாதானபலியாகிய பரிசுத்தக்குலைச்சலாக்காதிருப்பீர்களாக:: 
ஸ்தோத்திரபலியின்‌ மாம்சமானது | நான்‌ இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ நடுவே பரிசுத்தர்‌ 
செலுத்தப்பட்ட அன்றைத்தினமே | என்று மதிக்கப்படுவேன்‌; நான்‌ உங்களைப்‌ 
புசிக்கப்படவேண்டும்‌: அதில்‌ ஒன்றும்‌ | பரிசுத்தமாக்குகிற கர்த்தர்‌. நான்‌ 
விடியற்காலமட்டும்‌ வைக்கப்படலாகாது" | உங்களுக்கு தேவனாயிருப்பதற்காக, 
(லேவி 7:13) உங்களை எகிப்துதேசத்திலிருந்து 
ப்படப்பண்ணினேன்‌; நான்‌ கர்த்தர்‌ 
“நீங்கள்‌ அதைச்‌ செலுத்துகிற நாளிலும்‌ | என்று சொல்‌” (லேவி 22:31-33) என்று 
புசிக்க வேண்டும்‌: | சொல்லுகிறார்‌ 


புசிக்கப்பட்டால்‌ ரங்கு கிரக்கம்‌ 
அங்கிகரிக்கப்படமாட்டாது" (லேவி 19:67). 





லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


கர்த்தர்‌ இதுவரையிலும்‌ பரிசுத்தமான 
மனுஷரைப்பற்றியும்‌, 
வஸ்துக்களைப்பற்றியும்‌, 
ஸ்தலங்களைப்பற்றியும்‌ 
பிரமாணங்களை சொன்னார்‌. 
அதிகாரத்தில்‌ பரிசுத்தமான 
நியமனம்‌ பண்ணுகிறார்‌. 

நாளின்‌ வாரப்பண்டிகை 

லேவி ல வருஷாந்திர பண்டிகைகள்‌. 
பஸ்கா பண்டிகையும்‌, புளிப்பில்லா 
அப்பப்பண்டிகையும்‌ (லேவி 23:4-8). இந்தப்‌ 
பண்டிகையின்‌ போது அறுப்பின்‌ 
முதற்பலனாகிய ஒரு கதிர்கட்டை 
ஆசாரியனிடத்தில்‌ கொண்டு வரவேண்டும்‌ 
(லேவி 23:9-14), 


பண்டிகை 

மாதத்தின்‌ 
முதலாம்‌ தேதி 
ஞாபசுக்குறியாக 


விசேஷம்‌. ஏழாம்‌ மாதம்‌ 
எக்காள த்‌ 


ஏழாம்‌ மாதம்‌ பத்தாந்தேதி 

செய்யும்‌ நாள்‌ (லேவி 23:26-32). ஏழாம்‌ 
மாதம்‌ பதினைந்தாம்‌ தேதி முதல்‌ 
ஏழுநாளளவும்‌ கர்த்தருக்கு ஆசரிக்கும்‌ 
கூடாரப்பண்டிகை (லேவி 23:33-44). 


கர்த்தருடைய 
நாட்கள்‌ 
லேவி 23:1,2 


பண்டிகை. 


லேவி 29:1, பின்னும்‌ 
மோசேயை நோக்கி: 


கர்த்தர்‌ 


லேவி. 28:2, 
பூத்திரரோடே 


நீ இஸ்ரவேல்‌ 
சொல்லவேண்டியதூ 
என்னவென்றால்‌: சுபைகூடிவத்து 
பரிசுத்த நாட்களாக ஆசரிக்கும்படி, 
நீங்கள்‌ கூறவேண்டிய கர்த்தருடைய 
பண்டிகை நாட்கணாவன: 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ நியமித்திருக்கிற 
நாட்களைப்பற்றி இந்த அதிகாரத்தில்‌: 
சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர்‌ மோசேயை 
நோக்கி, "நீ இஸ்ரவேல்‌ புத்திரரோடே 
சொல்லவேண்டியது. என்னவென்றால்‌: 
சபைகூடிவந்து, நாட்களாக 
ஆரரிக்கும்படி, நீங்கள்‌ கூறவேண்டிய 
கர்த்தருடைய பண்டிகை நாட்களாவன” 
(லேவி 23:12) என்று சொல்லுகிறார்‌. 


பரிசுத்தமான 


பரிசுத்த 


கர்த்தர்‌ ஒரு நாளை பரிசுத்தமாய்‌ 
நியமிக்கும்போது, அந்த நாள்‌ பரிசுத்த 
நாளாகிறது. அவரே நாட்களுக்கும்‌. 
காலங்களுக்கும்‌ கர்த்தராயிருக்கிறார்‌. கர்த்தர்‌ 
காலங்களை உண்டாக்கினபோது, ஒரு நாளை 
மற்ற நாளிலிருந்து பரிசுத்தப்படுத்தி, அதை 
ஆசீர்வதித்திருக்கிறார்‌ 
“தேவன்‌ தாம்‌ சிருஷ்டித்து 
உண்டுபண்ணின தம்முடைய 
கிரியைகளையெல்லாம்‌ முடிந்தபின்பு 
அதிலே ஒய்ந்திருந்தபடியால்‌, தேவன்‌ ஏழாம்‌ 
நாளை ஆசீர்வதித்து, அதைப்‌ 
பரிசுத்தமாக்கினார்‌" (ஆதி 2:3) 


மனுஷன்‌ டய 

பதம்‌ அகவ கார்‌ 
ஒரு நாளை நல்ல நாளாக்குகிறான்‌ 
மனுஷனால்‌ அதை மாத்திரமே செய்ய 
முடியும்‌. கர்த்தரோ ஒரு நாளை பரிசுத்த 
நாளாக ஆக்குகிறார்‌. 


"ஆதலால்‌ அலங்கமில்லாத ஊர்களில்‌ 
குடியிருக்கிற நாட்டுப்புறத்தாரான யூதர்கள்‌ 
ஆதார்‌ மாதத்தின்‌ பதினாலாந்தேதியைச்‌ 
சந்தோஷமும்‌, விருந்துண்கிற பூரிப்புமான 
நாளும்‌, ஒருவருக்கொருவர்‌ வரிசைகளை 
அனுப்புகிற நாளுமாக்கினார்கள்‌" (எஸ்‌ 9:19). 

கர்த்தர்‌. 
பண்டிகை 
சொல்லுகிறார்‌. பாவநிவாரண 
ஒரு பண்டிகை நாளாகும்‌. 
நாட்கள்‌ பொதுவாக மகிழ்ந்து. 
களிகூருவதற்கும்‌, சந்தோஷமாயிருப்பதற்கும்‌ 
நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆகையினால்‌ 
அந்தப்‌ பரிசுத்தமான நாட்கள்‌, பண்டிகை 
நாட்கள்‌ என்று அழைக்கப்படுகிறது. 


பரிகத்தமான 
நாட்கள்‌" 


நாட்களை 
என்று 
நாளானது 
பண்டிகை 





லேவியராகமம்‌ - 


விரிவுரை 


LEVITICUS - COMMENTARY 


“சபை கூடிவந்து பரிசுத்த நாட்களாக 
ஆசரிக்கும்படி, நீங்கள்‌ கூரவேண்டிய 
கர்த்தருடைய பண்டிகை நாட்கள்‌” என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. இந்‌ 

நாட்கள்‌, “கர்த்தருடைய பண்டிகை நாட்கள்‌” 
என்று அழைக்கப்படுகிறது. கர்த்தர்‌ ப்‌ 
பரிசுத்த நாட்களை, ல்‌ 
நாட்கள்‌" என்று சொல்லுகிறார்‌. 


பண்டிகை நாட்களை 


கர்த்தருடைய 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ எல்லோரோடும்‌ 


மோசே 
சொல்லவேண்டும்‌. 
நாட்களை 
ஆசரிக்கிறார்கள்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
பரிசுத்த நாட்களாக 
கர்த்தருடைய பண்டிகை நாட்கள்‌ 
ஆசாரியருக்கும்‌, இஸ்ரவேல்‌ புத்திரருக்கும்‌ 
பரிசுத்த நாட்களாயிருக்கிறது. 


எல்லோரும்‌ 
ஆசரிக்கிறார்கள்‌. 


கர்த்தருடைய 
'சபையாகக்‌ 


ரி 
ஆசரிக்கவேண்டும்‌. பண்டிகை 


பரிசுத்தமானது. பண்டிகை 
ஆசரிக்கப்படும்‌ ஒவ்வொரு 
பரிசுத்தமானதாயிருக்கவேண்டும்‌. 


கர்த்தருக்கென்று ஓய்த்திருக்கும்‌ 
நான்‌ 
லேவி 23:3 


லேவி. 29௮. ஆதுநாளும்‌. 

வேலைசெய்யவேண்டும்‌; ஏழாம்நான்‌ 

பரிசுத்த சுபைகூடுதலான ஓய்வுநாள்‌, 

வேலையும்‌ 

அது உங்கள்‌. 

வாசஸ்தலங்களிலெல்லாம்‌ 
கர்த்தருக்கென்று. 
'நானாயிருப்பதாக. 


ஒய்ந்திருக்கும்‌ 


ஓய்வுநாள்‌ பிரமாணத்தைப்பற்றி 
கர்த்தர்‌ இங்கு மறுபடியுமாய்ச்‌ சொல்லுகிறார்‌. 
வருஷாந்தர பண்டிகைகள்‌ மிகவும்‌ 
விசேஷமானது. அந்தப்‌ பண்டிகை 
நாட்களின்போது இஸ்ரவேல்‌ ஜனத்தாரின்‌ 
ஆண்மக்கள்‌ எல்லோரும்‌ கர்த்தருடைய 
பரிசுத்த ஸ்தலத்திற்கு கூடிவருவார்கள்‌. 


கர்த்தருடைய வருஷாந்தர 
நாட்கள்‌ விசேஷமான 
நாளாகயிருந்தாலும்‌, 
ஒய்வநாளும்‌ கர்த்தருக்கு 
நாளாயிருக்கிறது. 

ஆறுநாளும்‌ வேலைசெய்யவேண்டும்‌: 
ஏழாம்நாள்‌ பரிசுத்த சபைகூடுதலான 
ஓய்வுநாள்‌, அதில்‌ ஒரு வேலையும்‌ 
செய்யவேண்டாம்‌; அது உங்கள்‌ 
வாசஸ்தலங்களிலெல்லாம்‌ கர்த்தருக்கென்று 
ஒய்ந்திருக்கும்‌ நாளாயிருப்பதாக 
(லேவி 23:3) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 

புதிய 
விசுவாசிகள்‌ 
கூடிவரவேண்டும்‌. 
கூடிவரும்‌ நாளே, 


பண்டிகை 
பரிசுத்த 
வாரத்தின்‌ 
பரிசுத்தமான 


ஏற்பாட்டு ஒய்வநாளிலே. 
எல்லோரும்‌  சபையாகக்‌ 

பரிசுத்தமான சபை 

பரிசுத்தமான ஓய்வுநாள்‌ 
ஆகும்‌. த்தின்‌ முதலாம்‌ நாளிலே, 
நம்முடைய கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து 
தம்முடைய சீஷர்களையெல்லாம்‌ ஒன்றாய்க்‌ 
கூடிவரச்செய்தார்‌. இதுவே சபை கூடிவரும்‌ 
சம்பவமாகும்‌. ஒவ்வொரு வாரமும்‌, 
வாரத்தின்‌ முதல்‌ நாளிலே, கிறிஸ்துவானவர்‌ 
தம்முடைய சீஷர்களை  சபையாகக்‌ 
கூட்டிச்சேர்த்தார்‌ 

பு ஏற்பாட்டுக்கால, 
ரகா னனர அபக பர்‌ 
நாளை பரிசுத்தம்பண்ணவேண்டும்‌. 
விசுவாசிகள்‌ சபையாகக்‌ கூடிவருவதை 
அசட்டைபண்ணிவிடக்கூடாது. 
ஓய்வநாளுக்கும்‌, மற்ற நாட்களுக்கும்‌. 
வப உள்ள வித்தியாசங்களை நாமும்‌, 


குடும்பத்தாரும்‌ 
றிந்திருக்கவேண்டும்‌. 
பரிசுத்தவேதாகமத்தில்‌, 
கர்த்தருடைய பண்டிகைகளைப்பற்றிர்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. அவற்றின்‌ விவரம்‌ 
வருமாறு : 


1. வாராந்திர 
(லேவி 23:2-3) 


ஓய்வுநாள்‌ பண்டிகை 


வருஷாந்திர பஸ்கா 


(லேவி 23:4-5) 


பண்டிகை 


புளிப்பில்லா 
(லேவி 23:6-8) 


வருஷாந்திர 
பண்டை 





HLMETHER 
RAAT IMAL 


வருஷாந்திர முதற்பலன்களின்‌ 
பண்டிகை (லேவி 23:9-14) 


வருஷாந்திர பெந்தெகொஸ்தே 
பண்டிகை (லேவி 23:15-21) 


வருஷாந்திர எக்காளங்களின்‌ பண்டிகை 
(லேவி 23:23-25) 


வருஷாந்திர பாவநிவாரண பண்டிகை 
(லேவி 23:26-32) 
வருஷாந்திர கூடாரப்‌ பண்டிகை 

(லேவி 23:33-34). 

இஸ்ரவேலின்‌ 
கூடிச்சேரவேண்டிய 
பண்டிகைகளாக 
சொல்லப்பட்டிருக்கிறது. 
வருமாறு : 


எல்லா ஆண்மக்களும்‌ 
வருஷாந்தர 

மூன்று பண்டிகைகள்‌ 
அதன்‌ விவரம்‌ 


புளிப்பில்லா 


1. பஸ்கா, 


த்‌ அப்பம்‌, 
முதற்பலன்கள்‌ ஆகியவற்றின்‌ 
பண்டிகைகளை ஒரே காலத்தில்‌ 
ஒரேவேளையில்‌ ஆசரிப்பது வழக்கம்‌. 
(யாத்‌ 12; யாத்‌ 23:14-17). 


பெந்தெகொஸ்தே 
(லேவி 23:15-21; யாத்‌ 2346) 


பண்டிகை 


கூடாரப்பண்டிகை (லேவி 23:33-44; 


யாத்‌ 23:16; யாத்‌ 3418-22). 

இந்தப்‌ பண்டிகைக்கு முன்பாக 
எக்காளப்பண்டிகை, பாவநிவாரண நாள்‌ 
ஆகிய இரண்டு பண்டிகைகளை இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ ஆசரித்தார்கள்‌. பதினைந்து 
நாட்களுக்கு முன்பாகவே இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ கூடிச்சேருவார்கள்‌. இவ்விரண்டு 
பண்டிகைகளிலும்‌ இஸ்ரவேலின்‌ எல்லா. 
ஆண்மக்களும்‌ கூடிசேரவேண்டும்‌. 
(லேவி 23:23-44; 2நாளா 8:13). 

கர்த்தருடைய பண்டிகைகளை தவிர, 
யூதருடைய மற்ற பண்டிகை 
நாட்களைப்பற்றியும்‌ பரிசுத்த வேதாகமத்தில்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. அதன்‌ விவரம்‌. 
வருமாறு 

1 தேசம்‌ கர்த்தருக்கென்று. 

ஒய்வு கொண்டாடுவது. (லேவி 25) 


லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


பிரியப்‌ 
UBLISHERS 


2. மாதப்பிறப்பின்‌ 


பூரிம்‌ பண்டிகை - 
விடுதலை 
கொண்டாடப்படுகிறது. (எஸ்‌ 9) 


தேவாலய பிரதிஷ்டை 
(யோவான்‌ 10:22) 
விளக்குகளின்‌ பண்டிகை 
மறுபெயரும்‌ உண்டு. 


பண்டிகை 
இதற்கு 


என்னும்‌ 


பஸ்கா பண்டிகை 
லேவி 23:4-8 


லேவி. ஓம, சுபைகூடிவந்து 
பரிசுத்தமாய்‌ ஆசரிக்கும்படி, நீங்கள்‌. 
குதித்தகாலத்தில்‌ கூறவேண்டிய 
கர்த்தரின்‌ பண்டிகைகளாவன: 


கேவி 23:5. முதலாம்‌ மாதம்‌ பதினாலாம்‌ 
தேதி அந்திநேரமாகிற வேளையிலே. 
கர்த்தரின்‌ பஸ்கா பண்டிகையும்‌, 


லேவி 23:6. அத்த மாதம்‌ பதினைந்தாம்‌ 
தேதியிலே, கர்த்தருக்குப்‌ புனிப்பில்லா 
அப்பப்பண்டிகையுமாய்‌ இருக்கும்‌; 
ஏழுநான்‌ புனிப்பில்லா அப்பங்களைப்‌: 
புசிக்க வேண்டும்‌. 


லேவி 2:7. முதலாம்‌ நான்‌ 
உங்களுக்குப்‌ பரிசுத்தமான 
சபைகூடுதல்‌; அதிலே சாதாரணமான 
யாதொரு வேலையும்‌ 
செய்யவேண்டாம்‌. 
கேவி 23:8. ஏழுநாளும்‌ கர்த்தருக்குத்‌ 
'தகனபலியிட ண்டும்‌; ஏழாம்நான்‌ 
பரிசுத்தமான சயைகூடுதல்‌; அதில்‌ 
சாதாரணமான யாதொரு வேலையும்‌ 
செய்யலாகாது என்று சொல்‌ என்றார்‌. 





லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


இந்த வசனத்தில்‌ பண்டிகை 
நாட்களானது. “கர்த்தரின்‌ பண்டிகைகள்‌" 
என்று மறுபடியுமாய்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
"சபைகூடிவந்து பரிசுத்தமாய்‌ ஆசரிக்கும்படி. 
நீங்கள்‌ குறித்தகாலத்தில்‌ கூறவேண்டிய 
கர்த்தரின்‌ பண்டிகைகளாவன” (லேவி 23:4) 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
கர்த்தரே பண்டிகை நாட்களை 
நியமித்திருக்கிறார்‌. ஆகையினால்‌ 
நாட்கள்‌ கர்த்தருடைய பண்டிகைநாட்கள்‌ 
என்று அழைக்கப்படுகிறது. 

பொதுவாக பண்டிகை நாட்கள்‌ 
சந்தோஷம்‌ மிகுந்த நாட்களாகமிருக்கும்‌. 
வாரத்தின்‌ ஓய்வுநாள்‌ சந்தோஷமான நாள்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ ஒவ்வொரு வருஷமும்‌ 
சரிக்கும்‌ பண்டிகை நாட்கள்‌ எல்லாமே. 
சந்தோஷமான நாட்களாகவே இருக்கிறது. 
ஆனால்‌ பாவநிவாரண நாள்‌ 
சந்தோஷமான நாளாயிருக்காது. அது 
துக்கப்படுகிற நாள்‌. பாவநிவாரண நாளை 
தவிர, கர்த்தரின்‌ மற்ற பண்டிகை நாட்கள்‌ 
எல்லாமே சந்தோஷமான நாட்களாகும்‌. 


கர்த்தருடைய பண்டிகை நாட்களிலே 
நாம்‌ எவ்வாறு சந்தோஷமாயிருக்கவேண்டும்‌. 
என்றும்‌ கர்த்தர்‌ நமக்கு போதிக்கிறார்‌. 
பண்டிகை நாட்களிலே கர்த்தரை துதித்து. 
அவரை நன்றியுள்ள இருதயத்தோடு 
ஆராதிக்கவேண்டும்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ ஏழுநாள்‌ 
புளிப்பில்லா அப்பங்களை புசிக்கவேண்டும்‌. 
அவர்கள்‌ ஏழுநாளும்‌ கர்த்தருக்கு 
'தகனபலியிடவேண்டும்‌. ஏழாம்நாள்‌ 
பரிசுத்தமான சபை கூடுதல்‌. 


கர்த்தர்‌ மோசேயை நோக்கி, “முதலாம்‌. 
மாதம்‌ பதினாலாம்‌ தேதி அந்திநேரமாகிற 
வேளையிலே. கர்த்தரின்‌ பஸ்கா 
பண்டிகையும்‌, அந்த மாதம்‌ பதினைந்தாம்‌. 
தேதியிலே, கர்த்தருக்குப்‌ புளிப்பில்லா 
அப்பப்பண்டிகையுமாய்‌ இருக்கும்‌: ஏழுநாள்‌ 
புளிப்பில்லா அப்பங்களைப்‌ புசிக்கவேண்டும்‌” 
(லேவி 23:5,6) என்றும்‌, 


QOODNENS 
PUBLISHERS 


முதலாம்‌ நாள்‌ உங்களுக்குப்‌ 
பரிசுத்தமான. சபைகூடுதல்‌; 
சாதாரணமான யாதொரு. 
செய்யவேண்டாம்‌. ஏழுநாளும்‌ கர்த்தருக்குத்‌ 
தகனபலியிட வேண்டும்‌; ஏழாம்நாள்‌ 
பரிசுத்தமான. 'சபைகூடுதல்‌: 
சாதாரணமான யாதொரு 
செய்யலாகாது என்று சொல்‌" (லேவி 23:7,8) 
என்றும்‌ சொல்லுகிறார்‌. 

இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு முதலாம்‌ நாள்‌ 
பரிசுத்தமான சபை கூடும்‌ நாள்‌. அந்த 
நாளிலே அவர்கள்‌ சாதாரணமான 
யாதொரு வேலையும்‌ செய்யக்கூடாது. ஏழாம்‌ 
மாதம்‌ முதலாந்தேதி எக்காள சத்தத்தால்‌ 
ஞாபகுறியாக கொண்டாடுகிற பண்டிகை, 
ஏழாம்‌ மாதம்‌ பத்தாந்தேதி இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கு பாவநிவிர்த்தி செய்யும்‌ நாள்‌. 
ஏழாம்‌ மாதம்‌ பதினைந்தாம்‌ தேதி முதல்‌ 
ஏழுநாளளவும்‌ கர்த்தருக்கு ஆசரிக்கும்‌ 
கூடாரப்பண்டிகை. 


பாவநிவாரண நாளின்போது, 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ தங்கள்‌ பாவங்களுக்காக 
துக்கப்படவேண்டும்‌. இது பரிசுத்தமான 
துக்கம்‌. அவர்கள்‌ ஆறுநாட்களுக்கு 
பரிசுத்தமான சந்தோஷத்திலிருந்து, ஏழாம்‌ 
நாளில்‌ பரிசுத்தமான துக்கத்தை 
ஆசரிக்கவேண்டும்‌. 


புளிப்பில்லா அப்பப்பண்டிகை 
பிரமாணத்தின்‌ விவரம்‌ வருமாறு : 


பற்றிய 


1 மாதம்‌ பதினைந்தாம்‌ 
நக்ஸ்‌ கர்த்தருக்குப்‌ புளிப்பில்லா 
பண்டிகையாக 

ஆரிக்கவேண்டும்‌ (லேவி 23:6). 


அப்பப்பண்டிகையின்‌ ஏழுநாட்களிலும்‌ 
பகை தங்னைப்‌! க்க 


வேண்டும்‌. 


அப்ப்பண்டிகையின்‌ முதலாம்‌ நாள்‌ 
உங்களுக்கு பரிசுத்தமான 
சவைகூடுதல்‌ (லேவி 234). 


அப்பப்பண்டிகையின்‌ முதலாம்‌ நாளிலே 
சாதாரணமான யாதொரு வேலையும்‌ 
செய்யக்கூடாது. 





லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


ஏழுநாளும்‌ கர்த்தருக்குத்‌ தகனபலியிட 

வேண்டும்‌ (லேவி 23:5). 

ஏழாம்நாள்‌ பரிசுத்தமான சபைகூடுதல்‌. 

ஏழாம்‌ நாளில்‌ சாதாரணமான 

யாதொரு வேலையும்‌ செய்யக்கூடாது. 
அறுப்பின்‌ 
பண்டிகை 
லேவி 23:9-14. 


முதற்பலனாகிய 


லேவி 28:9, பின்னும்‌ 
மோசேயை நோக்கி: 


லேவி 2300, நீ இஸ்ரவேல்‌ 
புத்திரரோடே சொல்லவேண்டியது 
என்னவென்றால்‌: நாண்‌ உங்களுக்குக்‌ 
கொடுக்கும்‌ தேசத்தில்‌ நீங்கள்‌ 
போய்ச்சேர்த்து, அதின்‌ 
வெள்ளாண்மையை அறுக்கும்போது, 
உங்கள்‌ அறுப்பின்‌ முதற்பலனாகிய ஒரு 
கதிர்க்கட்டை, ஆசாரியனிடத்தில்‌ 
கொண்டுவரக்கட வீர்கள்‌. 


லேவி 2801. உங்களுக்காக அது 
அங்கிகரிக்கப்படும்படி,. ஆசாரியன்‌ 
அந்தக்‌ கதிர்க்கட்டை ஓய்வுநாளுக்கு 
மறுநாளில்‌ கர்த்தருடைய சத்திதியில்‌ 
அசைவாட்ட, வேண்டும்‌. 


லேவி 2302, நீங்கள்‌ அந்தக்‌. 
கதிர்க்கட்டை அசைவாட்டும்‌ நானில்‌ 
கர்த்தருக்குச்‌ சர்வாங்க தகனபலியாக, 
ஒரு வயதான பழுதற்ற ஒரு 
ஆட்டுக்குட்டியையும்‌, 

லேவி 29:19. கர்த்தருக்குள்‌ சுகந்த 
வாசனையான: 

மரக்காலிலே 

பங்கானதும்‌ 

பிசைத்ததுமான மெல்லிய மாவாகிய 
போஜனபலியையும்‌, 
திராட்சபழரசத்திலே காற்படியாகிய 
மானபலியையும்‌ செலுத்தக்கடவீர்கள்‌.. 
லேவி 29:14. உங்கள்‌ தேவனுக்குக்‌ 
காணிக்கையை நீங்கன்‌ கொண்டுவரும்‌. 
அத்நான்‌ மட்டும்‌, அப்பமும்‌ வாட்டிய 
கதிரும்‌ பச்சைக்கதிரும்‌ புசியிர்கனாக; 
இது உங்கள்‌ வாசஸ்தலங்களிலெல்லாம்‌. 
உங்கள்‌ தலைமுறைதோறும்‌ செல்ல. 
வேண்டிய நித்திய கட்டளை. 


கர்த்தர்‌ 


பஸ்கா பண்டிகையின்‌ 
இங்கு மறுபடியுமாய்ச்‌ 
சொல்லுகிறார்‌. முதலாம்‌ மாதம்‌ பதினாலாம்‌. 
தேதி அந்திநேரமாகிற வேளையிலே 
கர்த்தரின்‌ பஸ்கா பண்டிகை பரிசுத்தமாய்‌ 
ஆசரிக்கப்படுகிறது. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
எகிப்து தேசத்திலிருந்து விடுவிக்கப்பட்ட 
நாளை நினைவுகூரும்‌ வண்ணமாக பஸ்கா 
ஆசரிக்கப்படுகிறது. 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
தலைச்சன்‌ பிள்ளைகளுக்கும்‌, 
தலைச்சன்‌ பிள்ளைகளுக்கும்‌ 
காண்பித்து, தம்முடைய 
இஸ்ரவேல்‌ புத்திரருடைய தலைச்சன்‌. 
பிள்ளைகளை பாதுகாத்தார்‌. கர்த்தர்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரரை மறக்கவில்லை. கர்த்தர்‌ 
தம்முடைய கிருபையையும்‌ இரக்கத்தையும்‌ 
அவர்களுக்கு காண்பித்தார்‌ என்பதற்கு 
அடையாளமாக பஸ்கா பண்டிகை 
ஆசரிக்கப்படுகிறது. 


கர்த்தர்‌ மோசேயை நோக்கி, “நீ 
இஸ்ரவேல்‌ புத்திரரோடே சொல்லவேண்டியது 
என்னவென்றால்‌: நான்‌ 

கொடுக்கும்‌ தேசத்தில்‌ 
போய்ச்சேர்ந்து. அதின்‌ வெள்ளாண்மையை 
அறுக்கும்போது, உங்கள்‌ அறுப்பின்‌ 
முதற்லனாகிய ஒரு  குதிர்க்கட்டை 
ஆசாரியனிடத்தில்‌ கொண்டுவரக்கடவீர்கள்‌"' 
(லேவி 23910) என்று சொல்லுகிறார்‌ 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ ஆசாரியனிடத்தில்‌ 
கொண்டுவருகிற  சூதிர்க்கட்டை கர்த்தர்‌ 
அங்கீகரிக்கவேண்டும்‌. “உங்களுக்காக அது 
அங்கிகரிக்கப்படும்படி, ஆசாரியன்‌ அந்தக்‌ 
ட்‌ ய்‌ க்கு மறுநாளில்‌ 
அசைவாட்ட 

என்று கர்த்தர்‌ 


கர்த்தர்‌ 
பிரமாணத்தை 


புத்திரரின்‌ 
எகிப்தியரின்‌ 
வித்தியாசம்‌ 
கிருபையினால்‌ 


ஆசாரியன்‌ அறுப்பின்‌ முதற்பலனாகிய 
கர்த்தருடைய சந்நிதியில்‌ 
பரலோகத்திலுள்ள 
இந்தக்‌ குதிர்க்கட்டு 
சமர்ப்பிக்கப்படுகிறது. 
அடையாளமாக, ஆசாரியன்‌ 

இந்தக்‌ கதிர்க்கட்டை அசைவாட்டுகிறான்‌. 





லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


கர்த்தரே விளைச்சலை கொடுக்கிறவர்‌. 
கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ தேசத்திலே 
முன்மாரியையும்‌, பின்மாரியையும்‌ கொடுத்து. 
தானியங்களை வளரச்‌ செய்திருக்கிறார்‌. 
தங்களுடைய எல்லா ஆசிர்வாதங்களுக்கும்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தரையே 
சார்ந்திருக்கிறார்கள்‌. இதற்கு அடையாளமாக 
ஆசாரியன்‌ கதிர்க்கட்டை கர்த்தருடைய 
சந்நிதியில்‌ அசைவாட்டுகிறான்‌. 


நிலத்திலே தானியம்‌ 
சத்துருக்கள்‌ அதை திருடிச்‌ 
வெட்டுக்கிளிகள்‌ அதைத்‌ 
தின்றுபோடவில்லை. கர்த்தர்‌ நிலத்தின்‌ 
தானியங்களை இஸ்ரவேல்‌ ஜனத்திற்காக 
பாதுகாத்து, பராமரித்து கொடுத்திருக்கிறார்‌. 


வளரும்போது 
செல்லவில்லை. 


கர்த்தர்‌ தங்களுக்கு காண்பித்த சகல 
நன்மைகளுக்காகவும்‌ இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
அவருக்கு நன்றி சொல்லுகிறார்கள்‌. 
அவர்கள்‌ கானான்‌ தேசத்தில்‌ போய்ச்‌ சேர்ந்த 


புத்திரருடைய மொத்த குதிர்க்கட்டுக்களையும்‌, 
கர்த்தர்‌ பரிசுத்தம்‌ பண்ணுகிறார்‌. இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ கானான்‌ தேசத்திற்கு வந்து, 
ங்கள்‌ அறுப்பின்‌ முதற்பலனாகிய 
கர்த்தருடைய சந்நிதியில்‌ 
வானத்திலிருந்து மன்னா 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ கானான்‌ தேசத்திலே 
மன்னாவை. புசிக்காமல்‌, தேசத்தின்‌ 
வெள்ளாண்மையை அறுத்து, அதன்‌ 
தானியத்தைப்‌ புசிக்கிறார்கள்‌. 


பஸ்காவின்‌ 
அன்றையதினம்‌ அவர்கள்‌ தேசத்தினுடைய 
தானியத்தாலாகிய புளிப்பில்லாத 
அப்பங்களையும்‌ சுட்ட கதிர்களையும்‌ 
புசித்தார்கள்‌. அவர்கள்‌ நேசத்தின்‌ 
தானியத்திலே புசித்த மறுநாளிலே மன்னா 
பெய்யாமல்‌ ஒழிந்தது: அதுமுதல்‌ இஸ்ரவேல்‌ 
பத்திரருக்கு மன்னா இல்லாமற்போய்‌, 
அவர்கள்‌ கானான்‌ தேசத்துப்‌ பலனை அந்த 
வருஷத்தில்தானே புசித்தார்கள்‌” 
(யோசு 5:1112). 


கானான்‌ தேசத்திலே 
புத்திர்‌. தங்கள்‌ வெள்ளாண்மைமை 
அறுக்கிறார்கள்‌. கர்த்தர்‌ அந்த 
அறுவடையை அங்கீகரிக்கவேண்டும்‌. அவர்‌ 
வெள்ளாண்மையை. ஆசிர்வதிக்கவேண்டும்‌, 
கர்த்தர்‌ அதை அங்கீகரிக்கும்‌ வண்ணமாக, 
ஆசாரியன்‌, முதற்பலனாகிய 

கதிர்க்கட்டை, ஒய்வுநாளுக்கு 

கர்த்தருடைய சந்நிதியில்‌ அசைவாட்டுகிறான்‌. 


இஸ்ரவேல்‌ 


மறுவருஷத்திலும்‌ கர்த்தர்‌ கானான்‌ 


தேசத்தின்‌ வெள்ளாண்மையை ஆசீர்வதிப்பார்‌ 


என்று இஸ்ரவேல்‌ 
நம்பிக்கையோடிருக்கிறார்கள்‌. தங்களுடைய 
நம்பிக்கைக்கு அடையாளமாக அவர்கள்‌ 
அறுப்பின்‌ முதற்பலனாகிய ஒரு குதிர்க்கட்டை 
ஆசாரியனிடத்தில்‌ கொண்டு வருகிறார்கள்‌. 
தங்களுக்கு இனிமேல்‌ வானத்திலிருந்து, 
மன்னா பெய்யவேண்டியதில்லை. என்றும்‌, 
கானான்‌ தேசத்தின்‌ வெள்ளாண்மையே 
தங்களுடைய போஜனத்திற்கு போதுமானது 
என்றும்‌. இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
நம்புகிறார்கள்‌. 


ஜனத்தார்‌ 


அறுப்பின்‌ முதற்பலனாகிய கதிர்க்கட்டு 
தபம்‌ காகதராகில இயலி றிள்தியககு 
அடையாளமாயிருக்கிறது. கிறிஸ்துவானவர்‌ 
கல்வாரி சிலுவையில்‌ மரித்து, மூன்றாம்‌ 
நாளிலே. உயிரோடு எழுந்தார்‌. 
“கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்தெழுந்து 
நித்திரையடைந்தவர்களில்‌ முதல்பலனானார்‌” 
கொரி 15:20). 





லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


புத்திரர்‌ அந்தக்‌ 

அசைவாட்டும்‌ நாளில்‌ 

கர்த்தருக்குச்‌ சர்வாங்க தகனபலியாக, ஒரு 

வயதான பழுதற்ற ஒரு ஆட்டுக்குட்டியையும்‌, 

கர்த்தருக்குச்‌ சுகந்த வாசனையான தகனபலி 

யாக ஒரு மரக்காலிலே பத்தில்‌ இரண்டு 

பங்கானதும்‌ எண்ணெயிலே பிசைந்ததுமான 
மெல்லிய மாவாகிய போஜனபலியையும்‌, 

திராட்சபழரசத்திலே காற்படியாகிய பானபலி 
யையும்‌ செலுத்தவேண்டும்‌ (லேவி 23.1213). 


(லேவி 23:1017,20; 
2316-19; 

; எண்‌ 28:26; 
காணிக்கை 
விசேஷித்த 

நீதி 39-10) 
காணிக்கையாகச்‌ 
கிறிஸ்துவின்‌ 


அடையாளம்‌. 


யாத்‌ 34:22,26; எண்‌ 
உபா 2610) இந்தக்‌ 
செலுத்துபவருக்கு 
ஆசீர்வாதங்கள்‌ உண்டு. 
முதந்களிகளைக்‌ 
ஓத்துவது 
உமிர்த்தெழுதலுக்கு 
(2கொரி 15:2-23). 

நாம்‌ ஒவ்வொரு காரியத்தை 
செய்யும்போதும்‌, அந்தக்‌ காரியத்தை 
தேவனோடு செய்ய ஆரம்பிக்கவேண்டும்‌. 
நாம்‌ ஒவ்வொரு நாளிலும்‌ நம்முடைய 
வேலைகளை செய்ய ஆரம்பிக்கும்‌ முன்பாக 
கர்த்தரிடத்தில்‌ ஜெபம்பண்ணவேண்டும்‌. 
நம்முடைய ஜீவியத்தை கர்த்தரோடு ஆரம்பம்‌ 
பண்ணவேண்டும்‌. நாம்‌ ஒவ்வொரு முறை 
போஜனம்பண்‌ ணும்போ தும்‌ கர்த்தருக்கு. 
ஸ்தோத்திரம்பண்ணி, புசிக்கவேண்டும்‌. 
முதலாவதாக நாம்‌ தேவனுடைய 
ராஜ்யத்தையும்‌ அவருடைய நீதியையும்‌ 
தேடவேண்டும்‌. 

உங்கள்‌ தேவனுக்குக்‌ காணிக்கையை 
நீங்கள்‌ கொண்டுவரும்‌ அந்நாள்‌ மட்டும்‌, 

கதிரும்‌ பச்சைக்கதிரும்‌ 


உங்கள்‌ 


தலைமுறைதோறும்‌ செல்ல வேண்டிய நித்திய 
கட்டளை (லேவி 2344) என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 


QOODNENS 
PUBLISHERS 


முதற்பலன்களின்‌ பண்டிகை பற்றிய 


பிரமாணத்தின்‌ விவரம்‌ வருமாறு : 


1. வெள்ளாண்மையை அறுக்கும்போது, 
உங்கள்‌ அறுப்பின்‌ முதற்‌ பலனாகிய 
ஒரு கதிர்க்கட்டை ஆசாரியனிடத்தில்‌ 
கொண்டுவரவேண்டும்‌. 


உங்களுக்காக அறுப்பின்‌ முதற்‌ பலன்‌ 
அங்கிகரிக்கப்படும்படி, அதைக்‌, 
கர்த்தருடைய சந்நிதியில்‌ அசைவாட்ட 
வேண்டும்‌ (லேவி 2311). 


ஆசாரியன்‌ அந்தக்‌ கதிர்க்கட்டை 
ஓய்வநாளுக்கு மறுநாளில்‌ அசைவாட்ட 
வேண்டும்‌. 


கதிர்க்கட்டை அசைவாட்டும்‌ நாளில்‌. 
கர்த்தருக்குச்‌ சர்வாங்க தகனபலியாக, 
ஒரு வயதான பழுதற்ற ஒரு ஆட்டுக்‌ 
குட்டியைக்‌ கொண்டு வரவேண்டும்‌. 
(லேவி 23:12). 


தகனபலியாக கொண்டுவரப்பட்ட 
ஆட்டுக்குட்டியுடன்‌ சுகந்த 
வாசனையான தகனபலியாக ஒரு 
மரக்காலிலே பத்தில்‌ இரண்டு 
பங்கானதும்‌ எண்ணெயிலே 
பிசைந்ததுமான மெல்லிய மாவாசிய 
போஜனபலியையும்‌ கொண்டு 
வரவேண்டும்‌ (லேவி 2313) 


திராட்சபூரசத்திலே  காற்ப்டியாகிய 
பானபலியையும்‌ செலுத்த வேண்டும்‌. 


உங்கள்‌ தேவனுக்குக்‌ காணிக்கையை 
நீங்கள்‌ கொண்டுவரும்‌ அந்நாள்‌ 
மட்டும்‌, அப்பமும்‌ வாட்டிய கதிரும்‌ 
பச்சைக்கதிரும்‌ புசிக்கக்கூடாது. 
(லேவி 23:14) 


இது உங்கள்‌ வாசஸ்தலங்களிலெல்லாம்‌ 
உங்கள்‌ தலைமுறைதோறும்‌ செல்ல 
வேண்டிய நித்திய கட்டளை. 
ற்பலன்களின்‌ பண்டிகையில்‌ 
ரா காணிக்கைகளின்‌ விவரம்‌ 
வருமாறு : 
1. ஒரு வயதான பழுதற்ற ஒரு 
ஆட்டுக்குட்டி 
2, மெல்லிய மாவு 





லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


4. திராட்சைப்பழரசம்‌. 


5. எண்ணெய்‌ 


பெந்தெகொஸ்தே பண்டிகை. 
லேவி 2315-22 


லேவி 2905, தீங்கள்‌ அசைவாட்டும்‌ 
கதிர்க்கட்டைக்‌ கொண்டுவரும்‌. 
ஓய்வுநாளுக்கு மறுநாள்‌ முதற்கொண்டு. 
எண்ணத்துவக்கி, ஏழுவாரங்கள்‌. 
நிறைவேதினபின்பு, 


லேவி 23:16. ஏழாம்‌ ஓய்வுநாளுக்கு. 
மறுநானாகிய ஓம்பதாம்‌ நான்மட்டும்‌. 
எண்ணி, கர்த்தருக்குப்‌ புதிய 
போஜன பலியைச்‌ செலுத்தக்கடவீர்கன்‌.. 


லேவி 29:17. நீங்கள்‌ ஒரு மரக்காலிலே. 
பத்தில்‌ இரண்டு பங்காகிய மெல்லிய 
மாவிலே. புளிப்பாகப்‌ 
பாகம்பண்ணப்பட்ட அசைவாட்டும்‌. 
காணிக்கையாயிருக்கி ற. இரண்டு. 
அப்பங்களை டங்கள்‌. 
வாசஸ்தலங்களிலிருந்து 
கர்த்தருக்கென்று. 

கொண்டுவந்து, 


முதற்பலனாகக்‌. 


லேவி 28:18. அப்பத்தோடேகூடக்‌ 
கர்த்தருக்குச்‌ சர்வாங்க த௲னபலியாக, 
ஒரு வயதான பழுதற்ற 
ஆட்டுக்குட்டிகளையும்‌, 
காளையையும்‌, 
ஆட்டுக்கடாக்களையும்‌ கர்த்தருக்குச்‌. 
சுகந்த வாசனையான தகனபலியாக 
அவைகளுக்கு அடுத்த போஜணபலி. 
யையும்‌, பானபலிகளையும்‌ செலுத்தி, 


லேவி 29:19. 
கடாவைப்‌ 


வென்னாடுகளில்‌ ஒரு. 
பாவதிவாரணபலியாகவும்‌, 
ஒரு வயதான இரண்டு. 
ஆட்டுக்குட்டிகளைச்‌ சமாதான 
பலியாகவும்‌ இடக்கடவீர்கள்‌.. 


QOODNENS 
PUBLISHERS 


லேவி 23:20. அவைகளை ஆசாரியன்‌ 
முதற்பலனாகிய அப்பத்தோடும்‌ 
இரண்டு ஆட்டுக்குட்டிகனோடுங்கூட 
சுத்திதியில்‌ 

பலியாக 
கர்த்தருக்குப்‌ 

அவைகள்‌. 


அசைவாட்டக்கடவன்‌; 
யரிசுத்தமாகிய 
ஆசாரியனுடையவைகனாகும்‌. 


லேவி 2921. அத்த நான்‌ உங்களுக்குச்‌. 
சுபைகூடும்‌ பரிசுத்த நான்‌ என்று 
கூறவேண்டும்‌; அதிலே சாதாரணமான 
யாதொரு வேலையும்‌ செய்யலாகாது; 
இது உங்கள்‌ வாசஸ்தலங்களிலெல்லாம்‌. 
உங்கள்‌ தலைமுறைதோறும்‌ 
செல்லவேண்டிய நித்திய கட்டளை. 


லேவி 23:22. உங்கள்‌ தேசத்தின்‌ 
'வெள்ளாண்மையை நீங்கள்‌ 
அறுக்கையில்‌, வயலின்‌ ஓரத்தில்‌ 
இருக்கிறதை முற்றிலும்‌ அறுக்காமலும்‌, 
சிந்திக்கிடக்கிற கதிர்களைப்‌: 
பொறுக்காமலும்‌, எளியவனுக்கும்‌ 
பரதேசிக்கும்‌ அவைகளை 
விட்டுவிடவேண்டும்‌; நான்‌ உங்கள்‌ 
தேவனாகிய கர்த்தர்‌ என்று சொல்‌ 
எண்றார்‌. 


பெந்தெகொஸ்தே 
வாரங்களின்‌ பண்டிகை என்றும்‌ 
அழைக்கப்படுகிறது. “ஏழு வாரங்களை 
எண்ணுவாயாக; அறுப்பு அறுக்கத்தொடங்கும்‌ 
காலமுதல்‌ நீ அந்த ஏழு வாரங்களையும்‌ 
எண்ண வேண்டும்‌. அவைகள்‌ முடிந்தபோது 
வாரங்களின்‌ பண்டிகையை உன்‌ தேவனாகிய 
கர்த்தருக்கு என்று ஆசரிக்கவேண்டும்‌" 
(உபா 16:90. 


பெந்தெகொஸ்தே பண்டிகை பஸ்கா 
பண்டிகைக்கு ஐம்பது நாட்களுக்கு பின்பு 
அல்லது ஏழு வாரங்களுக்கு பின்பு வருகிறது. 
“நீங்கள்‌ அசைவாட்டும்‌ கதிர்க்கட்டைக்‌ 
கொண்டுவரும்‌ ஒய்வுநாளுக்கு மறுநாள்‌ 
முதற்கொண்டு எண்ணத்துவக்கி, 
ஏழுவாரங்கள்‌ நிறைவேறினபின்பு, 
ஏழாம்‌ ஓய்வநாளுக்கு மறுநாளாகிய ஐம்பதாம்‌ 
நாள்மட்டும்‌ எண்ணி, கர்த்தருக்குப்‌ புதிய 
போஜனபலியைச்‌ செலுத்தக்கடவீர்கள்‌" (லேவி 
231576) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


பண்டிகையானது 





லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


ஏழாம்‌ ஓய்வுநாளுக்கு மறுநாள்‌ என்பது 
முதற்கனிகளின்‌ பண்டிகையிலிருந்து 50 ஆம்‌ 
நாள்‌ (லேவி 237175). கிரேக்க மொழியில்‌ 
“ஐம்பது” என்னும்‌ எண்ணைக்‌ குறிப்பதற்கு 
"பெந்தெகொஸ்தே" என்னும்‌ வார்த்தை 
பயன்படுத்தப்பட்டுள்‌ எது. 


பெந்தெகொஸ்தே பண்டிகையானது. 
அறுப்புக்கால பண்டிகை என்றும்‌ 
அழைக்கப்படுகிறது. “நீ வயலில்‌ விதைத்த 
உன்‌ பமிர்வேலைகளின்‌ முதற்பலனைச்‌ 


செலுத்துகிற அறுப்புக்கால பண்டிகையையும்‌, 
வருஷ முடிவிலே 
வேலைகளின்‌ 


நீ வயலில்‌ உன்‌ 
பலனைச்‌ சேர்த்துத்‌ 
தீர்ந்தபோது. சேர்ப்புக்கால பண்டிகையையும்‌ 
ஆசரிப்பாயாக" (யாத்‌ 2316). 


கர்த்தருடைய 
முதற்பனாகிய. 
கொண்டு 
அறுப்புக்காலத்திற்கு  ஆரம்பமாயிருக்கிறது. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தருடைய சந்நிதியில்‌ 
தங்கள்‌ அறுப்பின்‌ முதற்பலனாகிய ஒரு 
குதிர்க்கட்டை படைத்த பின்பு அவர்கள்‌ 
தேசத்தின்‌ வெள்ளாண்மையை அறுவடை 
செய்யலாம்‌. பெந்தெகொஸ்தே 
பண்டிகையின்போது அறுவடை காலம்‌. 
நிறைவுபெறுகிறது. 

பெந்தெகொஸ்தே பண்டிகையின்போ, 
வக்‌ பத்தன்‌. டர்பன்‌ 
பத்தில்‌ இரண்டு பங்காகிய மெல்லிய மாவிலே. 
புளிப்பாகப்‌ பாகம்பண்ணப்பட்ட அசைவாட்டும்‌. 
காணிக்கையாயிருக்கிற இரண்டு 
அப்பங்களை தங்கள்‌ வாசஸ்தலங்களிலிருந்து 
கர்த்தருக்கென்று முதற்பலனாகக்‌ 
கொண்டுவரவேண்டும்‌ (லேவி 23:77). 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ இரண்டு 
அப்பங்களை தங்கள்‌ வாசஸ்தலங்களிலிருந்து 
கர்த்தருக்கென்று முதற்பலனாக கொண்டு 
வரவேண்டும்‌. ஒவ்வொரு வீட்டிலிருந்தும்‌ 
இரண்டு அப்பங்களை ஆசாரியரிடம்‌ 
கொண்டு வரவேண்டும்‌ என்பது இதன்‌ 
பொருளல்ல. இஸ்ரவேல்‌. புத்திரர்‌ 
அனைவருக்கும்‌ பொதுவானதாக 
அவர்களுடைய வாசஸ்தலங்களிலிருந்து, 
செய்யப்பட்ட இரண்டு அப்பங்களைக்‌ 
கொண்டு வந்து, ஆசாரியரிடம்‌ கொடுக்க 
வேண்டும்‌. 

போஜனபலிகள்‌ அனைத்தும்‌ 
ஆசாரியரையே சாரும்‌. அவர்கள்‌ செய்யும்‌ 
ஆசாரிய ஊழியத்திற்காக இது கர்த்தர்‌ 
அவர்களுக்குக்‌ கொடுக்கும்‌ பங்குலீதம்‌, 
(லேவி 2:2-3,8-10, 14-16). 


அசைவாட்டும்‌ காணிக்கையானது “ஒரு 
மரக்காலிலே பத்தில்‌ இரண்டு பங்காகிய 
மெல்லிய மாவிலே புளிப்பாக 
பாகம்பண்ணப்பட்டிருக்கவேண்டும்‌' இல்வளவு 
மாவினால்‌ சுடப்படும்‌ அப்பம்‌ அளவில்‌ 
பெரியதாக இருக்கும்‌. எமிரெயருடைய 

வரலாற்றின்‌ பிரகாரம்‌ இந்த அப்பம்‌ 28 
அங்குல நீளமும்‌, 16 அங்குல அகலமும்‌, 7 
அங்குலம்‌ கனமும்‌ உள்ளதாக இருக்கும்‌. 
(லேவி 23:17) 


பலிபீடத்தில்‌ புளிப்பிடப்பட்ட எந்த 
அப்பமும்‌ தகனிக்கப்படுவதில்லை (லேவி 2:11) 
ஆகையினால்‌, இங்கு செலுத்தப்படும்‌ 
புளிப்பாகப்‌ பாகம்பண்ணப்பட்ட அப்பங்கள்‌ 
சர்வாங்க. 'த௲னபலியாகச்‌ 
செலுத்தப்படுவதற்கு அல்ல. கர்த்தர்‌ 
தங்களுக்குக்‌. கொடுத்திருக்கும்‌ 
விளைச்சலிலிருந்து உச்சிதமான பொருளை 
ஜனங்கள்‌ கர்த்தருக்கு ஸ்தோத்திர 
காணிக்கையாகச்‌ செலுத்துகிறார்கள்‌. அந்த 
வருஷத்தில்‌ கர்த்தருடைய கிருபையினால்‌ 
விளைச்சல்‌ நன்றாக இருந்தது என்பதை 
அங்கிகரித்து ஜனங்கள்‌ ஸ்தோத்திரப்‌ 
பலிகளைச்‌ செலுத்துகிறார்கள்‌. 


என்பது கோதுமை 


குறிக்கும்‌. 


முதற்பலன்கள்‌. 
அறுவடையின்‌ முதற்பலனைக்‌ 
(லேவி 23:17). 





BALWETHER 
பிய 


பெந்தெகொஸ்தே 
பண்டிகையின்‌ போதோ அவர்கள்‌ புளிப்பாக 
பாகம்பண்ணப்பட்ட அப்பங்களை 
குர்த்தருக்கென்று கொண்டு. லாக்‌ 
கர்த்தர்‌ தங்களுடைய அன்றாட 
போஜனத்திற்கு ஆதரவாயிருக்கிறார்‌ 
என்பதையும்‌, கர்த்தர்‌ தங்களுக்கு செய்த 
நன்மைகளையும்‌ நினைவுகூர்ந்து, இஸ்ரவேல்‌ 
ஜனந்தார்‌ கர்த்தருக்கு புளிப்பாக 
பாகம்பண்ணப்பட்ட அப்பங்களை 
காணிக்கையாக கொண்டு வருகிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ அந்த 
அப்பத்தோடேகூடக்‌ கர்த்தருக்குச்‌ சர்வாங்க 
தகனபலியாக, ஒரு வயதான பழுதற்ற எழு 
ஆட்டுக்குட்டிகளையும்‌, ஒரு காளையையும்‌, 
இரண்டு. ஆட்டுக்கடாக்களையும்‌ 
குர்த்தருக்குச்‌ சுகந்த வாசனையான தகனபலி 
யாக அவைகளுக்கு அடுத்த போஜனபலி 
யையும்‌, பானபலிகளையும்‌ செலுத்தவேண்டும்‌. 
(லேவி 23:18) 
ஒவ்வொரு மிருகஜீவனைப்‌ 
ப ம்பத்‌ அதோடு சேர்ந்து 
அதற்குரிய ல்லிய கணவு 
எண்ணெயையும்‌, தப்த சேர்த்‌ 


சர்வாங்க தகனபலியாக 
பழுதற்ற ஒரு 
செலுத்தவேண்டும்‌ (லேவி 2342). அவர்கள்‌ 
கர்த்தருக்கு புளிப்பாக பாகம்பண்ணபட்ட 
அப்பத்தை சர்வாங்க தகனபலியாக: 
செலுத்தும்போது, ஒரு வயதான பழுதற்ற 
எழு ஆட்டுக்குட்டிகளையும்‌, ஒரு 
காளையையும்‌, இரண்டு 
ஆட்டுக்கடாக்களையும்‌ சுகந்தவாசனையான 
'தகனபலியாக செலுத்தவேண்டும்‌. 
இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தரே 
அவர்களுடைய அறுவடையின்‌ 
தேவனாகயிருக்கிறார்‌. கர்த்தர்‌ தங்களுக்கு 
ஆசீர்வாதமான அறுவடையைக்‌. 
கொடுத்ததற்காக, இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
கர்த்தருக்கு சுகந்த வாசனையான 
தகனபலிகளை செலுத்தி, அவரை 
கனம்பண்ணுகிறார்கள்‌. 


லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


செலுத்தப்படும்‌ 
வெள்ளாடுகளில்‌ 
பலியாக. 
தவிர 
வயதான இரண்டு 
ஆப்டுக்குட்டிகளையும்‌ சமாதான பலிகளாக 
செலுத்துகிறார்கள்‌ (லேவி 
தாங்கள்‌ அறுவடை செய்திருக்கிற 
தானியக்கதிர்கள்மீது, கர்த்தருடைய 
ஆசீர்வாதம்‌ தங்கிமிருக்கவேண்டும்‌ என்று 
பணிவாய்‌... விண்ணப்பம்பண்ணுகிறார்கள்‌. 
தங்கள்‌ விண்ணப்பத்தை உறுதிபண்ணும்‌ 
வண்ணமாய்‌. அவர்கள்‌ ஒரு வயதான 
இரண்டு ஆட்டுக்குட்டிகளை சமாதான 
பலிகளாக செலுத்துகிறார்கள்‌. 


பெந்தெகொஸ்தே பண்டிகையின்போது, 
13 மிருகஜீவன்கள்‌ பலியாகச்‌ 
செலுத்தப்‌ படுகின்றன. அவற்றில்‌ ஒன்று 
பாவநிவாரண பலியாகச்‌ செலுத்தப்படுகிறது. 
(லேவி 23:19; எபி 10:3) பத்து மிருகஜீவன்கள்‌ 
சர்வாங்க தகனபலிகளாகவும்‌, (லேவி 
2318); இரண்டு மிருகஜீவன்கள்‌ சமாதான 
பலிகளாகவும்‌, (லேவி 2319) 
செலுத்தப்படுகின்றன. இவை தவிர, அன்றாட 
பலிகளும்‌, அந்தி சந்தி பலிகளும்‌ 
செலுத்தப்படும்‌. 
இரண்டு ஆட்டுக்குட்டிகள்‌ அப்பம்‌, 
மாவு, எண்ணெய்‌, திராட்சரசம்‌ 
ஆகியவற்றோடு அசைவாட்டும்‌ பலியாகச்‌ 
செலுத்தப்படுகிறது. (லேவி 2319,20) 
பாரம்பரியத்தின்‌ பிரகாரம்‌, 
ஆட்டுக்குட்டிகளும்‌ 
பலிசெலுத்தப்‌ படுவதற்கு முன்பாக உயிரோடு 
அசைவாட்டப்படும்‌. பல சமயங்களில்‌. 
ஆப்டுக்குட்டிகளைப்‌ பலிசெலுத்திய பின்பு, 
ஆசாரியர்கள்‌ அவற்றின்‌ துண்டங்களை 
எடுத்து, தங்கள்‌ கைகளில்‌ பிடித்து 
அசைவாட்டுவார்கள்‌ (யாத்‌ 29:24-27), 
எ ஆசாரியன்‌ 
அப்பத்தோடும்‌ இரண்டு 
கர்த்தருடைய 


அவைகளை 
முதற்பலனாகிய 
ஆட்டுக்குட்டிகளோடுங்கூட 


சந்நிதியில்‌ அசைவாட்டும்‌ 
அசைவாட்டக்கடவன்‌; 

பரிசுத்தமாகிய 

ஆசாரியனுடையலைகளாகும்‌ (கேலி 23:20) 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 





(யய 
பிய 


அந்த நாள்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு. 
சபை கூடும்‌ பரிசுத்தநாளாயிருக்கவேண்டும்‌. 
இந்தப்‌ பரிசுத்த நாளிலே இஸ்ரவேல்‌ 
சபையார்‌ எல்லோரும்‌ ஒன்றாய்க்கூடி 
கர்த்தருடைய பரிசுத்த  சமுகத்திலே 
பிரவேசிக்கிறார்கள்‌. அவர்கள்‌ கர்த்தரை 
தரிசிக்க வந்திருக்கிறார்கள்‌. இஸ்ரவேல்‌ 
சபையார்‌ எல்லோரும்‌ பரிசுத்த ஸ்தலத்திற்கு 
வரும்போது, அவர்கள்‌ ஒருவரையொருவர்‌ 
சந்தித்துக்கொள்கிறார்கள்‌. 

அந்த நாள்‌ உங்களுக்குச்‌ சபைகூடும்‌. 
பரிசுத்த நாள்‌ என்று கூறவேண்டும்‌: அதிலே 
சாதாரணமான யாதொரு 
செய்யலாகாது; இது 
வாசஸ்தலங்களிலெல்லாம்‌ 
தலைமுறைதோறும்‌ செல்லவேண்டிய நித்திய 
கட்டளை (லேவி 23:21) என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 


சாதாரணமான ஒய்வநாட்களோடு, 
பெந்தெகொஸ்தே நாள்‌ ஒரு விசேஷித்த. 
ஒய்வுநாளாகச்‌ சேர்க்கப்படுகிறது. இதனால்‌. 
ஒவ்வொரு வருஷமும்‌ ஓய்வுநாளின்‌ கிழமை 


ம்‌ 


நியமனம்‌ செய்திருக்கிறார்‌. 
பெந்தெகொஸ்தே பண்டிகையை 
ற்‌ ர்‌ ஒரு நாளை 


ஏழுநாட்களை 


அறுவடையின்‌ 

இந்தக்‌ த்‌ "இஸ்ரவேல்‌: 

எல்லோரும்‌ தங்களுடைய 
வெள்ளாண்மையை சுறுசுறுப்பாய்‌ அறுவடை 
செய்யவேண்டும்‌. அவர்கள்‌ ஒரு நாள்‌ 
மாத்திரம்‌ பெந்தெகொஸ்தே பண்டிகையை 
ஆசரித்தால்‌ போதுமானது. ஒரே நாளில்‌. 
பண்டிகையை ஆசரித்து முடித்து விட்டு, 
அவர்கள்‌ தங்களுடைய வெள்ளாண்மையை 
அறுப்பதற்கு, தங்கள்‌ நிலங்களுக்கு 
விரைந்து திரும்பிப்‌ போகவேண்டும்‌. 


பெந்தெகொஸ்தே பண்டிகையானது. 
கர்த்தர்‌ சீனாய்‌ மலையிலே மோசேக்கு 
தம்முடைய  பிரமாணத்தைக்‌ கொடுத்த 
நாளின்‌ நினைவுகூருதலாகவும்‌ இருக்கிறது. 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ எகிப்து தேசத்திலிருந்து 
புறப்பட்ட ஐம்பதாவது நாளில்‌, கர்த்தர்‌ சீனாய்‌. 
மலையிலே. மோசேக்கு தம்முடைய 
கட்டளைகளைக்‌ கொடுத்தார்‌. 


லேவியராகமம்‌ - 
LEVITICUS - COMMENTARY 


விரிவுரை 


புதிய ஏற்பாட்டுக்காலத்திலே. 
பெந்தெகொஸ்தே நாளின்போது, 
மேலறையில்‌ ஒருமனப்பட்டு கூடியிருந்த. 
அப்போஸ்தலர்கள்மீது பரிசுத்த ஆவியானவர்‌ 
ஊற்றப்பட்டார்‌. அப்போது பெந்தெகொஸ்தே 
பண்டிகையானது பரிபூரணமாயிற்று. இந்த 
நாளிலே விசுவாசத்தின்‌ பிரமாணம்‌ 
கொடுக்கப்பட்டது. 


பெந்தெகோஸ்தே என்னும்‌ நாள்‌ 
வந்தபோது, அவர்களெல்லாரும்‌ ஒருமனப்பட்டு 
ஓரிடத்திலே வந்திருந்தார்கள்‌. அப்பொழுது 
பலத்த காற்று அடிக்கிற முழக்கம்போல, 
வானத்திலிருந்து சடிதியாய்‌ ஒரு 
முழக்கமுண்டாகி, அவர்கள்‌ உட்கார்ந்திருந்த 
வீடு முழுவதையும்‌ நிரப்பிற்று. அல்லாமலும்‌ 
அக்கினிமயமான நாவுகள்போலப்‌ 
பரந்திருக்கும்‌ நாவுகள்‌ அவர்களுக்குக்‌ 
காணப்பட்டு, அவர்கள்‌ ஒவ்வொருவர்மேலும்‌ 
வந்து அமர்ந்தது, அவர்களெல்லாரும்‌ 
பரிகுத்தஆவிமினாலே நிரப்பப்பட்டு, 
ஆவியானவர்‌ தங்களுக்குத்‌ தந்தருளின 
வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே. 
பேசத்தொடங்கினார்கள்‌' (அப்‌ 2-4) 


பெந்தெகொஸ்தே பண்டிகை பஸ்கா 
ட ஆசரிக்கப்பட்டு ஐம்பது 

கு. பின்பு வரும்‌. நம்முடைய 
கரத்தனை இயேசுகிறிஸ்துவே நமக்கு 
பஸ்கா ஆப்டுக்குட்டியாகமிருக்கிறார்‌. 
கிறிஸ்துவானவர்‌ கல்வாரி சிலுவையில்‌ 
அறையப்பட்டு, அவர்‌ நமக்காக தம்முடைய 
ஜீவனை ஒப்புக்கொடுத்த நாளுக்கு, ஐம்பது 
நாட்களுக்கு பின்பு, பெந்தெகொஸ்தே. 
பண்டிகை நாள்‌ வருகிறது. அந்த நாளிலே 
அப்போஸ்தலர்கள்‌ பரிசுத்த ஆவியினாலே 
நிரப்பப்பட்டார்கள்‌. 


பெந்தெகொஸ்தே பண்டிகையின்போது, 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ தங்கள்‌ தேசத்தின்‌: 
வெள்ளாண்மையை எவ்வாறு 
அறுக்கவேண்டும்‌ என்றும்‌. கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. அவர்கள்‌ தங்கள்‌ தேசத்தின்‌ 
வெள்ளாண்மையை அறுக்கையில்‌, 
வயலின்‌ ஓரத்தில்‌ இருக்கிறதை 
முற்றிலும்‌ அறுக்காமலும்‌, சிந்திக்கிடக்கிற 
கதிர்களைப்‌ பொறுக்காமலும்‌, 
எளியவனுக்கும்‌ பரதேசிக்கும்‌ அவைகளை 
விட்டுவிடவேண்டும்‌ (லேவி 23:22). 





BALWETHER 
பிய 


புத்திரர்‌ தங்கள்‌ 
வெள்ளாண்மையை அறுப்பது பற்றிய 
பிரமாணத்தின்‌ விவரம்‌ வருமாறு : 
1. வயலின்‌ ஓரத்தில்‌ இருக்கிறதை 
முற்றிலும்‌ அறுக்க வேண்டாம்‌. 
2, சிந்திக்கிடக்கிற 
பொறுக்கக்‌ கூடாது. 


கதிர்களைப்‌: 


3. எளியவனுக்கும்‌ பரதேசிக்கும்‌. 
அவைகளை விட்டுவிடவேண்டும்‌. 


பெந்தெகொஸ்தே பண்டிகை இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கு சந்தோஷமான பண்டிகை. 
அந்தப்‌ பண்டிகை நாளின்போது தரித்திரரும்‌ 
சந்தோஷமாயிருக்கவேண்டும்‌. தங்கள்‌ 
நிலத்திலே அறுவடை செய்கிறவர்கள்‌. 
தரித்திரரையும்‌ நினைவுகூர்ந்து, அவர்களுக்கு 
உதாரத்துவமாய்‌ உதவி செய்யவேண்டும்‌. 


கர்த்தர்‌. மோசேயை நோக்கி 
பெந்தெகொஸ்தே பண்டிகையின்‌ 
பிரமாணத்தை சொல்லும்போது, “நான்‌ 
உங்கள்‌ தேவனாகிய கர்த்தர்‌ என்று 
சொல்‌" என்று சொல்லுகிறார்‌. கர்த்தர்‌ 
தனக்கு சொன்னதை மோரே இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கு சொல்லவேண்டும்‌. மோசே 
கர்த்தருடைய பண்டிகைகளை இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கு தெரிவிக்கிறார்‌ (லேவி 23:44) 
பெந்தெகொஸ்தே பண்டிகை பற்றிய 
பிரமாணத்தின்‌ விவரம்‌ வருமாறு : 
1. ஒய்வநாளுக்கு மறுநாள்‌ முதற்கொண்டு 
எண்ணத்துவக்கி, ஏழுவாரங்கள்‌ 


நிறைவேறின பின்பு நீங்கள்‌ 
அசைவாட்டும்‌ குதிர்க்கட்டைக்‌ 
கொண்டு வாருங்கள்‌ (லேவி 23:15) 

- ஒய்வுநாளுக்கு 


நாள்‌ 
(லேவி 23:16). 


மறுநாளாகிய 
பண்டிகை 


ஐம்பதாம்‌ நாள்மட்டும்‌ எண்ணி, 
கர்த்தருக்குப்‌ புதிய போஜனபலியைச்‌ 
செலுத்த வேண்டும்‌. 


மெல்லிய மாவிலே புளிப்பாகப்‌ பாகம்‌ 
பண்ணப்பட்ட அசைவாட்டும்‌ 
காணிக்கையாயிருக்கிற ண்டு 
அப்பங்களை உங்கள்‌ 
வாசஸ்தலங்களிலிருந்து 
கர்த்தருக்கென்று ற்பலனாகக்‌ 
கொண்டுவாருங்கள்‌ (லேவி 23:17). 


லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


அப்பத்தோடேகூடக்‌ கர்த்தருக்குச்‌ 
சர்வாங்க தகனபலியாக, ஒரு வயதான 
பழுதற்ற ஏழு ஆட்டுக்குட்டிகளையும்‌, 
ஒரு காளையையும்‌, இரண்டு 
ஆட்டுக்கடாக்களையும்‌ செலுத்த 
வேண்டும்‌ (லேவி 23:18). 


கர்த்தருக்குச்‌ சுகந்த வாசனையான 
தகனபலியாக அவைகளுக்கு அடுத்த 
போஜனபலியையும்‌, பானபலிகளையும்‌ 
செலுத்தவேண்டும்‌. 


வெள்ளாடுகளில்‌ ஒரு  கடாவைப்‌ 
பாவநிவாரணபலியாகவும்‌, ஒரு வயதான 
இரண்டு ஆட்டுக்குட்டிகளைச்‌ 
சமாதான பலியாகவும்‌ இடவேண்டும்‌. 
(லேவி 23:19) 


ஆசாரியன்‌ முதற்பலனாகிய 
அப்பத்தோடும்‌. இரண்டு 
ஆட்டுக்குட்டிகளோடுங்கூட 
கர்த்தருடைய சந்நிதியில்‌ அசைவாட்டும்‌ 
பலியாக அசைவாட்டவேண்டும்‌ (லேவி 
23:20). 


கர்த்தருக்குப்‌ பரிசுத்தமாகிய அவைகள்‌ 
ஆசாரியனுடையவைகளாகும்‌. 


அந்த நாள்‌ உங்களுக்குச்‌ சபைகூடும்‌ 
பரிசுத்த நாள்‌ என்று கூறவேண்டும்‌. 
(லேவி 23:21) 


பரிகத்த நாளிலே சாதாரணமான 
யாதொரு வேலையும்‌ செய்யலாகாது. 


து உங்கள்‌ 
வாசஸ்தலங்களிலெல்லாம்‌ உங்கள்‌ 
தலைமுறைதோறும்‌ செல்ல வேண்டிய 
நித்திய கட்டளை. 


ஒய்வநாளுக்கு மறுநாள்‌ என்பது ஆபிப்‌ 
அல்லது நிசான்‌ மாதம்‌ பதினாறாம்‌ தேதியைக்‌ 
க்கும்‌ இத! எத்கம்‌ 
2351115). ஏழுவாரங்கள்‌ 
பண்டிகைக்கு 
பின்பு வரும்‌ நாட்களாகும்‌ 
(லேவி 2361115). ஒய்வுநாளைக்‌ 
குறிப்பதற்கு வாரம்‌ என்னும்‌ வார்த்தை 
பயன்படுத்தப்பட்டிருக்கிறது (லேவி 254; 
மத்‌ 28:1) 


முற்களிகளின்‌ 
நாட்களுக்குப்‌ 





HLMETHER 
RAAT IMAL 


பெந்தெகொஸ்தே 
கொடுக்கப்பட்டிருக்கும்‌ 
விவரம்‌ வருமாறு : 


1. பெந்தெகொஸ்தே 
(அப்‌ 22; அப்‌ 20:16) 


பண்டிகைக்கு 
மறுபெயர்களின்‌ 


என்னும்‌ நாள்‌ 


2. அறுப்புக்கால பண்டிகை (யாத்‌ 23:16) 


3. வாரங்களின்‌ பண்டிகை 
உபா 1670) 


(யாத்‌ 34:22; 
4. முதற்பலன்களைச்‌ செலுத்தும்‌ பண்டிகை: 
நாள்‌ (எண்‌ 28:26) 
பெந்தெகொஸ்தே நாளில்‌. 
செலுத்தப்படும்‌ பலிகளைப்பற்றிய விவரம்‌ 
வருமாறு 


1. ஒரு மரக்காலிலே பத்தில்‌ இரண்டு 
பங்காகிய மெல்லிய மாவு. 


2. ஏழு ஆட்டுக்குட்டிகள்‌ 
3. ஒரு காளை 

4. இரண்டு ஆட்டுக்கடாக்கள்‌ 
5. வெள்ளாடுகளில்‌ ஒரு கடா. 


6. ஒரு வயதான 
ஆட்டுக்குட்டிகள்‌ 


இரண்டு 


7. ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியுடனும்‌, ஒரு 
வெள்ளாடுகளில்‌ ஒரு கடாவுடனும்‌, ஒரு 
மரக்காலில்‌ பத்தில்‌ ஒரு பங்கு மெல்லிய 
மாவு. (எண்‌ 15:3-5) 


8. ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியுடனும்‌, ஒரு 
வெள்ளாடுகளில்‌ ஒரு கடாவடனும்‌, 
காற்படி எண்ணெய்‌. 

9. ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியுடனும்‌, ஒரு 
வெள்ளாடுகளில்‌ ஒரு கடாவுடனும்‌, 
பானபலியாக காற்படி திராட்சரசம்‌. 


10. காளையோடு பத்தில்‌ மூன்று பங்கான 
மெல்லிய மாவு. (எண்‌ 15:8-10) 


ரி. காளையோடு அரைப்படி எண்ணெய்‌. 


12. காளையோடு பானபலியாக அரைப்படி 
திராட்சரசம்‌. 


லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


13. ஒவ்வொரு ஆட்டுக்கடாவுக்கும்‌ பத்தில்‌ 
இரண்டு பங்கான மெல்லிய மாவு, 
(எண்‌ 15:6-7) 


ஒவ்‌ டன 
படியில்‌ மூன்‌, 
எண்ணெய்‌ 


ட்டுக்கடாவுக்கும்‌ ஒரு. 
ஒரு பங்காகிய 


ஒங்கொரு  ஆப்டக்கடாவக்கும 
பானபலியாக ஒரு படியில்‌ மூன்றில்‌ ஒரு 
பங்கு திராட்சரசம்‌. 


எக்கானங்களின்‌ பண்டிகை 


லேவி. 28:23. 
மோசேயை நோக்கி: 


லேவி 24, நீ இஸ்ரவேல்‌ 

புத்திரரோடே சொல்ல வேண்டியது 

என்னவென்றால்‌: உங்களுக்கு ஏழாம்‌ 

முதலாந்தேதி எக்கானச்‌ 

ஞாபகக்குறியாகக்‌ 

பண்டிகை என்கிற 

சபை கூடும்‌ பரிசுத்த ஓய்வுநானாய்‌. 
இருப்பதாக. 


லேவி 29:25. அதிலே சாதாரணமான 
யாதொரு வேலையும்‌ செய்யாமல்‌, 
கர்த்தருக்குத்‌ தகனபலி. 
செலுத்தவேண்டும்‌ சொல்‌ 
என்றார்‌. 


பின்னும்‌ கர்த்தர்‌ 


என்று 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
எக்காளங்களின்‌ பண்டிகையை நியமனம்‌. 
செய்கிறார்‌. இந்தப்‌ பண்டிகை ஏழாம்‌ மாதம்‌ 
முதலாம்‌ தேதியில்‌ கொண்டாடப்படுகிறது. 

கர்த்தர்‌ மோசேயை நோக்கி, “நீ 
இஸ்ரவேல்‌ புத்திரரோடே சொல்ல வேண்டியது 
என்னவென்றால்‌: உங்களுக்கு ஏழாம்‌ மாதம்‌ 
முதலாந்தேதி எக்காளச்‌ சத்தத்தால்‌. 
ஞாபகக்குறியாகக்‌ கொண்டாடுகிற பண்டிகை 
என்கிற சபை கூடும்‌ பரிசுத்த ஒய்வுநாளாய்‌ 
இருப்பதாக” (லேவி 23:23,24) என்று 
சொல்லுகிறார்‌. 





லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


யூதர்கள்‌ ஏழாம்‌ மாதத்தை திஸ்ரி 
என்று அழைத்தார்கள்‌. பிற்காலத்தில்‌ 
'ஏத்நானீம்‌' என்று அழைக்கப்பட்டது. 
இராஜா 8:2) யூதருடைய ஏழாம்‌ மாதம்‌: 
அக்டோபர்‌ மாதத்திற்குச்‌ சமமாக இருக்கும்‌. 
(லேவி 23:24,27,34,39A1). 

எக்காளங்களைப்‌ பற்றிய விளக்கம்‌ 
எண்‌ 10:10 ஆகிய வசனங்களில்‌ 
விவரிக்கப்பட்டிருக்கிறது. ஸ்ரவேலரின்‌ 
பாளயம்‌ அனைத்திலும்‌ எக்காளச்சத்தம்‌ 
தொனிக்கப்படாது.  ஆசரிப்புக்கூடாரத்தில்‌ 
பலிகள்‌ செலுத்தப்படும்போது மட்டுமே 
எக்காளம்‌ தொனிக்கப்படும்‌. 


எக்காளங்களின்‌ பண்டிகை எக்காள 
சத்தத்தால்‌ ஞாபகுகுறியாக கொண்டாடுகிற 


பண்டிகையாயிருக்கிறது. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
மாதப்பிறப்பின்போது 


எக்காளங்களை 


பண்டிகைநாட்களிலும்‌, எக்காளம்‌ ஊதுங்கள்‌" 
(சங்‌ 81:3). 


மாதத்தினுடைய 

மதப்பிபின்போது அவர்கள்‌ சாதாரணமாக 
எக்காளங்களை  ஊதுவதைவிட மிகுந்த 
மரிசுத்தத்தோடு, ப விசேஷமாக 
ஊதுவார்கள்‌. மாதம்‌ 
மாதப்பிறப்பின்போது அதிகாலையிலே சூரியன்‌ 
உதிக்கும்போது எக்காளங்களை ஊத 
ஆரம்பிப்பார்கள்‌. அந்த எக்காளங்கள்‌ 
மாலையிலே சூரியன்‌ அஸ்தமனமாகும்‌ நேரம்‌ 
வரையிலும்‌ தொடர்ந்து ஊதப்படும்‌. 

எக்காளங்களின்‌ பண்டிகையானது. 
ஞாபககுறியாக கொண்டாடப்படும்‌ 
பண்டிகையாகயிருக்கிறது. கர்த்தர்‌ சீனாய்‌. 
மலையிலே மோசேயினிடத்தில்‌ டைய 
கட்டளைகளைக்‌ கொடுத்தபோது 
எக்காளங்கள்‌ ஊதப்பட்டது. ஒருவேளை அந்த 
எக்காளத்திற்கு அடையாளமாக, 
எக்காளங்களின்‌ பண்டிகையின்போது, 
எக்காள சத்தமானது 'ஞாபககுறியாக 
ஊதப்படுகிறது என்று வேதபண்டிதர்கள்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 
கர்த்தருடைய 
மறந்துவிடக்கூடாது. 


QOODNENS 
PUBLISHERS 


எக்காளங்களின்‌ பண்டிகைக்கு 
ஆவிக்குரிய முக்கியத்துவம்‌ இருப்பதாகவும்‌ 
யூதமார்க்கத்து. வேதபண்டிதர்கள்‌ 
சொல்லுகிறார்கள்‌. யூதருடைய மாதத்தின்‌ 
ஆரம்பத்திலே எக்காளம்‌ ஊதப்படுகிறது. 
அவர்களில்‌ காணப்படுகிற ஆவிக்குரிய 
சோம்பல்‌ தனத்தை உதறிவிட்டு, 
உற்சாகமாய்‌ எழுந்திருப்பதற்கு எக்காள 
சத்தம்‌ உதவி செய்யும்‌. மேலும்‌ அவர்கள்‌ 
தங்களுடைய ஆலிக்குரிய நிலமையை 
ஆராய்ந்து பார்ப்பதற்கும்‌, தங்களுடைய 

௭ ஆராய்ந்து பார்ப்பதற்கும்‌, 
தங்களிடத்தில்‌ காணப்படும்‌ தப்பிதங்களை 
திருத்திக்கொள்வதற்கும்‌ எக்காள சத்தம்‌ 
உதவியாயிருக்கும்‌ என்று வேதபண்டிதர்கள்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 


பாவநிவிர்த்தி நாளானது. 
எக்காளங்களின்‌ பண்டிகைக்கு ஒன்பது 
நாட்களுக்கு பின்பு வருகிறது. ஏழாம்‌ மாதம்‌ 
பத்தாந்தேதி இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு. 
பாவநிலிர்த்தி செய்யும்‌ நாளும்‌, சபை கூடும்‌ 
பரிசுத்த நாளும்‌ ஆகும்‌. ஏழாம்‌ மாதம்‌ முதல்‌ 
தேதியிலே  எக்காளங்கள்‌: தைப்படம்போது, 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ அந்த மாதம்‌ 
பத்தாந்தேதிமிலே தங்களுக்கு பாவநிவிர்த்தி 
செய்யும்‌ நாளுக்காக தங்களை 
ஆயத்தம்பண்ணுகிறார்கள்‌. தங்களுடைய 
பாவங்களுக்கு மனந்திரும்புகிறார்கள்‌. 
எக்காளங்களின்‌ பண்டிகை 
ஷத்தைப்‌  பிரசங்கம்பண்ணுவதற்கு 
அடையாளமாயிருக்கிறது. சுவிசேஷ 
பிரசங்கத்தின்‌ மூலமாக மனுஷருடைய 
ஆத்துமாக்களுக்கு சந்தோஷத்தின்‌ தொனி 


முழங்கப்படுகிறது.. அவர்‌ கர்த்தரை 
விக்கவேண்டும்‌ என்றும்‌, அவர்கள்‌ 
கர்த்தருக்காக 


ஆவிக்குரிய பண்டிகைகளை 
ஆசரிக்கவேண்டும்‌ என்றும்‌ சுவிசேஷ 
பிரசங்கத்தின்‌ மூலமாக அவர்களுக்கு எடுத்து, 
சொல்லப்படுகிறது. 

எக்காளங்களின்‌ பண்டிகை நாளிலே. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ சாதாரணமான யாதொரு 
வேலையும்‌ செய்யாமல்‌, சுர்த்தருக்குத்‌ 
தகனபலி செலுத்தவேண்டும்‌ (லேவி 23:25) 





லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


பலிகளில்‌ எதைச்‌ செலுத்த வேண்டும்‌ 
என்று கூறப்படவில்லை. ஆனாலும்‌ 
எண்‌ 29:4-6 ஆகிய வசனங்களில்‌ ஒரு 
இளங்காளை, ஒரு கடா, ஏழு 
ஆட்டுக்குட்டிகள்‌, வெள்ளாடுகளில்‌ ஒரு கடா, 
ஆகிய பத்து மிருகஜீவன்களும்‌ அத்துடன்‌ 
மற்ற பலிகளும்‌ செலுத்தப்பட வேண்டுமென்று 
கூறப்பட்டிருக்கிறது. 

எக்காளங்களின்‌ பண்டிகை பற்றிய 
பிரமாணத்தின்‌ விவரம்‌ வருமாறு : 


1. உங்களுக்கு ஏழாம்‌ மாதம்‌ முதலாந்தேதி 
எக்காளச்‌ சத்தத்தால்‌ 


ஞாபகக்குறியாகக்‌ கொண்டாடுகிற 
பண்டிகை என்கிற சபை கூடும்‌ 


பரிசுத்த ஒய்வுநாளாய்‌ இருப்பதாக. 
அதிலே யாதொரு 
வேலையும்‌ க 


சாதாரணமான 
ய்யக்கூடாது. 
(லேவி 23:25), 


அந்த நாளில்‌ கர்த்தருக்குத்‌ தகனபலி 
செலுத்தவேண்டும்‌. 


பாவநிவர்த்தி செய்யும்‌ நாளின்‌ 
பண்டிகை 
லேவி 23:26-32 


லேவி 28:98. 
மோசேயை நோக்கி: 


பின்னும்‌ கர்த்தர்‌ 


லேவி 29:27. அந்த ஏழாம்‌ மாதம்‌ 
யத்தாந்தேதி உங்களுக்குப்‌ 
பாவறிவிர்த்தி 
சபைகூடும்‌. 
பரிசுத்தநாளுமாயிருப்பதாக; 


செய்யும்‌ நாளும்‌ 


நீங்கன்‌ உங்கள்‌ 
தாழ்மைப்படுத்தி, 


தகனபலி. 


அப்பொழுது 
ஆத்துமாக்கனைத்‌. 
கர்த்தருக்குத்‌ 
செலுத்தக்கட வீர்கள்‌. 


லேவி 29:28. அத்த நான்‌ உங்கள்‌ 
தேவனாகிய கர்த்தருடைய சத்திதியில்‌ 
உங்களுக்காகப்‌ பாவதிவிர்த்தி. 
செய்யப்படும்‌ பாவதிவாரண 
நானாயிருக்கிறபடியால்‌, அதிலே 
யாதொரு வேலையும்‌. 
செய்யவேண்டாம்‌. 


QOODNENS 
PUBLISHERS 


கேவி 29:29. அத்நானிலே தன்னைத்‌ 
தாழ்மைப்படுத்தாத எத்த ஆத்துமாவும்‌ 
தன்‌ ஒனத்தில்‌ இராதபடிக்கு 
அறுப்புண்டுபோவான்‌. 


கேவி 23:30. அத்நானிலே ஒரு ஆத்துமா 
யாதொரு வேலையைச்‌ செய்தால்‌, 
அத்த ஆத்துமாவை அதன்‌ ஜனத்தின்‌ 
நடுவிலே வைக்காமல்‌ அழிப்பேன்‌. 


லேவி 23:31, அதில்‌ தீங்கன்‌ எந்த 
வேலையும்‌ செய்யாதிருப்பது உங்கள்‌ 
வாசஸ்தலங்களிலெல்லாம்‌. உங்கள்‌ 
தலைமுறைதோறும்‌ செல்லவேண்டிய 
நித்திய கட்டனை. 


லேவி 2992. அது உங்களுக்கு 
விசேஷித்த ஓய்வுநான்‌; அதில்‌ உங்கள்‌ 
ஆத்துமாக்களைத்‌  தாழ்மைப்படுத்த: 
வேண்டும்‌; அத்த மாதத்தின்‌: 
ஒன்பதாந்தேதி சாயங்காலம்‌ துவக்கி, 
மறுநான்‌ சாயங்காலம்மட்டும்‌ உங்கள்‌ 
ஓய்வை ஆசரிக்கக்கடவிர்கள்‌ என்றார்‌. 


பாவநிவாரண நாளின்‌ பிரமாணம்‌. 
இங்கு மறுபடியுமாக சொல்லப்படுகிறது. 
இஸ்ரவேல்‌ ஜனத்தாருக்கு இது மிகவும்‌ 
முக்கியமான பிரமாணமாகும்‌. பாவநிவாரண 
நாள்‌ ஜனங்களுடைய  ஆத்துமாவோடு 
தொடர்புடையது. 


கர்த்தர்‌ மோசேயை நோக்கி, “அந்த 
ஏழாம்‌ மாதம்‌ பத்தாந்தேதி உங்களுக்குப்‌ 
பாவநிவிர்த்தி செய்யும்‌ நாளும்‌ சபைகூடும்‌ 
பரிசுத்தநாளுமாயிருப்பதாக; அப்பொழுது 
நீங்கள்‌ உங்கள்‌ ஆத்துமாக்களைத்‌ 
தாழ்மைப்படுத்தி, கர்த்தருக்குத்‌ தகனபலி' 
செலுத்தக்கடவீர்கள்‌" (லேவி 23:26,27), 
என்று சொல்லுகிறார்‌. 

த௲னபலியாக எதைச்‌ செலுத்த 
வேண்டுமென்று இங்கு கூறப்படவில்லை. 
எண்‌ 29:71 ஆகிய வசனங்களில்‌ ஒரு 

ங்காளை, ஒரு கடா, ஏழு 
ஆட்டுக்குட்டிகள்‌, வெள்ளாடுகளில்‌ ஒரு கடா 
ஆகியவற்றை மற்ற பலிகளோடு சேர்த்து 
பாவநிவாரண பலியாகச்‌ செலுத்த வேண்டும்‌. 
லேவி 16 ஆம்‌ அதிகாரத்தில்‌ பாவநிவாரண 
நாளில்‌ செலுத்தப்பட வேண்டிய விசேஷித்த. 
பலிகளைப்‌ பற்றிக்‌ கூறப்பட்டிருக்கிறது. 





BALWETHER 
பிய 


பாவநிவாரண நாளின்போது 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ யாதொரு வேலையும்‌ 
செய்யக்கூடாது. அந்த நாள்‌ உங்கள்‌ 
தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில்‌ 
உங்களுக்காகப்‌ பாவநிவிர்த்தி செய்யப்படும்‌. 
பாவநிவாரண நாளாயிருக்கிறபடியால்‌, அதிலே 
யாதொரு வேலையும்‌ செய்யவேண்டாம்‌. 
(லேவி 23:28) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 

இஸ்ரவேலில்‌ ஒவ்வொரு நாளும்‌: 
பாவநிவிர்த்தி செய்வதற்காகப்‌ பலிசெலுத்தப்‌ 
படும்‌. ஆனாலும்‌ இந்த நாள்‌ ஒரு விசேஷித்த: 
நாள்‌. வருஷத்தில்‌ இந்த ஒரு நாளில்‌ மட்டுமே 
பிரதான... ஆசாரியன்‌ மகா பரிசுத்த 
ஸ்தலத்திற்குள்‌ பிரவேசித்து, தனக்காகவும்‌, 
எல்லா ஜனங்களுடைய எல்லாப்‌. 
பாவங்களுக்காகவும்‌ பாவநிவிர்த்தி செய்ய 
முடியும்‌. (லேவி 23:28; லேவி 16:2-7;. 
எபி 91-10), 


பாவநிவாரண 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ தங்களுடைய 
பாவங்களை நினைவுகூர்ந்து. கர்த்தருடைய 
சமுகத்திலே மன்னிப்பு கேட்கவேண்டும்‌. 
அவர்கள்‌ பாவநிவாரண நாளில்‌ 
உலகப்பிரகாரமான வேலைகளை செய்தால்‌, 
அவர்கள்‌ தங்கள்‌ வேலைகளிலேயே 
கவனமாயிருப்பார்கள்‌. தங்கள்‌ பாவங்கள்‌ 
நிவிர்த்திபண்ணப்படவேண்டும்‌ என்பதை 
மறந்துவிடுவார்கள்‌. 
பாவநிவாரண நாளானது, 
தேவனாகிய கர்த்தருடைய 
தங்களுக்காக பாவநிவிர்த்தி செய்யப்படும்‌ 
பாவநிவாரண நாளாகும்‌. இது வேலை 
செய்கிற நாளல்ல. உலகப்பிரகாரமான 
அன்றாட வேலைகளைப்பற்றிய 
ஆகியவற்றையெல்லாம்‌ 
ப பஷிவிர்ததி செய்யப்படுவதில்‌ 


ஜனத்தார்‌ கவனம்‌ 


நாளின்போது, 


செலுத்தவேண்டும்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ பாவநிவாரண 
நாளிலே தங்கள்‌ ஆத்துமாக்களை 
தாழ்மைப்படுத்தவேண்டும்‌. “நீங்கள்‌ உங்கள்‌ 
ஆத்துமாக்களைத்‌ தாழ்மைப்படுத்தி. 
கர்த்தருக்குக்‌ செலுத்தக்கடவீர்கள்‌"' 
23:27) என்றும்‌, “அந்நாளிலே 
தன்னைத்‌ படுத்தார்‌. 2 நத 
ஆத்துமாவும்‌ தன்‌ ஜனத்தில்‌ இராதபடிக்கு 
அறுப்புண்டுபோவான்‌" (லேவி 23:29) 
என்றும்‌, “அதில்‌ உங்கள்‌ ஆத்துமாக்களைத்‌ 
தாழ்மைப்படுத்தவேண்டும்‌' (லேவி 23:32) 
என்றும்‌ கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


பாவநிவாரண நாளின்போது, 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ போஜனம்பண்ணாமல்‌ 
உபவாசம்பண்ணி தங்கள்‌ சரீரங்களையும்‌ 
ஒடுக்கவேண்டும்‌. 


அந்நாளிலே ஒரு ஆத்துமா 
யாதொரு வேலையைச்‌ செய்தால்‌, அந்த 
ஆத்துமாவை அதன்‌ ஜனத்தின்‌ நடுவிலே 
வைக்காமல்‌ அழிப்பேன்‌. அதில்‌ நீங்கள்‌ எந்த 
வேலையும்‌ செய்யாதிருப்பது உங்கள்‌ 
வாசஸ்தலங்களிலெல்லாம்‌ உங்கள்‌ 
தலைமுறைதோறும்‌ செல்லவேண்டிய நித்திய 
கட்டளை (லேவி 23:30,31) என்று கர்த்தர்‌ 


ட இஸ்ரவேல்‌ 
த்‌ விசேஷித்த 
ஓய்வுநாளாயிருக்கிறது. அந்த நாளில்‌ 
அவர்கள்‌ தங்கள்‌ ஆத்துமாக்களை 
தாழ்மைப்படுத்துவதோடு, அந்த மாதத்தின்‌ 

ஒன்பதாந்தேதி சாயங்காலம்‌ துவக்கி, 
தான்‌ சாயங்காலம்மட்டும்‌ தங்கள்‌ ஓய்வை 
ஆசரிக்கவேண்டும்‌ (லேவி 23:32). 


ஆத்துமாக்களைத்‌ 
என்னும்‌ 


ங்கள்‌ 
தாழ்மைப்படுத்த வேண்டும்‌ 
வாக்கியத்திற்கு உபவாசம்‌ பண்ண வேண்டும்‌ 
என்பது பொருளாகும்‌ (சங்‌ 3513: சங்‌ 69:10; 
ஏசா 581-6). 


பாவநிவாரண நாள்‌ பற்றிய 


பிரமாணத்தின்‌ விவரம்‌ வருமாறு : 
மாதம்‌ பத்தாந்தேதி 
பாவநிவிர்த்தி செய்யும்‌ 


1. ஏழாம்‌ 
உங்களுக்குப்‌ 
நாள்‌. 


அது. உங்களுக்கு சபைகூடும்‌ 
பரிசுத்தநாளாயிருக்க வேண்டும்‌. 


பாவ நிவர்த்தி செய்யும்‌ நாளில்‌ நீங்கள்‌ 
உங்கள்‌ ஆத்துமாக்களைத்‌ தாழ்மைப்‌ 
படுத்துங்கள்‌ (லேவி 23:27,32) 
கர்த்தருக்குத்‌ தகனபலி செலுத்த 
வேண்டும்‌. 

பாவநிவிர்த்தி. செய்யப்படும்‌. 
பாவநிவாரண நாளாயிருக்கிறபடியால்‌, 


அதிலே யாதொரு வேலையும்‌ 
செய்யவேண்டாம்‌ (லேவி 23:28,31) 





லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


தன்னைத்‌ 
தாழ்மைப்படுத்தாத எந்த ஆத்துமாவும்‌ 
தன்‌ ஜனத்தில்‌ இராதபடிக்கு 
அறுப்புண்டுபோவான்‌ (லேவி 23:29). 


அந்நாளிலே ஒரு ஆத்துமா யாதொரு 
வேலையைச்‌ செய்தால்‌, அந்த 
ஆத்துமாவை அதன்‌ ஜனத்தின்‌ 
நடுவிலே வைக்காமல்‌ 
அழிப்பார்‌ (லேவி 23:30). 
உங்கள்‌ தலைமுறைதோறும்‌ 
க்‌ கட்டளை 
(லேவி 23:31). 
அது உங்களுக்கு விசேஷித்த. 
ஓய்வுநாள்‌ (லேவி 23:32). 
மாதத்தின்‌ 
ஒன்ப்தேத சாயங்காலம்‌ துவக்கி, 


மறுநாள்‌ சாயங்காலம்மட்டும்‌ உங்கள்‌ 
ஒய்வை ஆசரிக்கவேண்டும்‌. 


கூடாரங்களின்‌ பண்டிகை 
லேவி 29:93-44. 


லேவி. 23:38. 
மோசேயை நோக்கி: 


பின்னும்‌ கர்த்தர்‌ 


லேவி ஊழிக்‌ நீ இஸ்ரவேல்‌ 
புத்திரரோடே. சொல்லவேண்டியது 
என்னவென்றால்‌: அத்த ஏழாம்‌ மாதம்‌ 
பதினைந்தாந்தேதிமுதல்‌ ஈதல்‌ 
கர்த்தருக்கு ரிக்கும்‌ 
த்க்‌ னை 


லேவி 29:95. முதலாம்‌ நான்‌ சபைகூடும்‌ 
பரிசுத்த நான்‌; அதிலே சாதாரணமான 
யாதொரு வேலையும்‌ செய்யலாகாது. 


லேவி 23:36. ஏழுநாளும்‌ கர்த்தருக்குத்‌ 
தகனபலி செலுத்தக்கடவீர்கன்‌; எட்டாம்‌. 


நான்‌ உங்களுக்குச்‌ சுபைகூடும்‌ 
பரிசுத்தநான்‌; அதிலே கர்த்தருக்குத்‌ 
தகனபலி செலுத்தக்கடவீர்கன்‌; அது 
ஆசரிக்கப்படும்‌. நான்‌; அதிலே 
சாதாரணமான யாதொரு வேலையும்‌ 
செய்யவேண்டாம்‌. 


QOODNENS 
PUBLISHERS 


லேவி 23:37. நீங்கள்‌ கர்த்தருடைய 
ஓய்வுநாட்களில்‌ செலுத்துவதும்‌ தவிர, 
நீங்கள்‌ கர்த்தருக்குப்‌ படைக்கிற 
உங்கன்‌ எல்லாக்‌ காணிக்கைகளும்‌ 
பொருத்தனைகளும்‌ உற்காகபலிகளும்‌. 
தவிர, 


லேவி. 2958. நீங்கள்‌. 
நாளுக்குத்தக்கதாய்க்‌ 
சர்வாங்க தகனபலி, 
இரத்தபலி, 
முதலானவைகளைச்‌ செலுத்தும்படி, 
சபைகூடிவந்து, பரிசுத்தமாய்‌ 
ஆசரிப்பதற்காக நீங்கள்‌ கூறவேண்டிய 
கர்த்தருடைய பண்டிகைகள்‌. 
இவைகளே. 


லேவி 29:99, நிலத்தின்‌ பலனை நீங்கள்‌: 
சேர்த்துவைக்கும்‌ ஏழாம்‌ மாதம்‌ 
பதினைந்தாந்தேதிமுதல்‌ கர்த்தருக்குப்‌ 
பண்டிகையை ஏழுநாள்‌. 
ஆசரிக்கக்கடவீர்கள்‌; முதலாம்‌ நாளிலும்‌ 
ஓய்ஷ எட்டாம்‌ நாவிலும்‌ ஓய்வு. 


கேவி 28:40, முதல்‌ நாவிலே 
அலங்காரமான விருட்சங்களின்‌ 
கனிகளையும்‌ பேரீச்சின்‌ ஓலைகனையும்‌ 
தழைத்திருக்கிற விருட்சங்களின்‌ 
கிளைகளையும்‌. ஆற்றலரிகளையும்‌ 
கொண்டுவந்து, உங்கள்‌ தேவனாகிய 
கர்த்தருடைய சந்நிதியில்‌ ஏழுநாளும்‌ 
மகிழ்ச்சியாயிருங்கன்‌. 


அந்தந்த 
கர்த்தருக்குக்‌ 
போஜன பலி, 
பானபலி. 


லேவி 29:41. வருஷந்தோலும்‌ ஏழுநாள்‌. 
கர்த்தருக்கு இந்தப்‌ பண்டிகையை 
ஆசரிக்கக்கடவீர்கன்‌; இது உங்கள்‌ 
தலைமுறைதோதும்‌ செல்லவேண்டிய 
நித்திய கட்டனை; ஏழாம்‌ மாதத்தில்‌ 
அதை ஆசரிக்கவேண்டும்‌. 


லேவி 28:42, நான்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரரை எகிப்து தேசத்திலிருந்து 
புறப்படப்பண்ணின போது, அவர்களைக்‌ 
கூடாரங்களில்‌ 

குடியிருக்கப்பண்ணினதை 
சந்ததியார்‌ அறியும்படிக்கு, 


லேவி. 29:49. 
குடியிருக்கக்கட 


உங்கள்‌ 


ஏழதான்‌ கூடாரங்களில்‌ 
ர்க: இஸ்ரவேலில்‌ 
நிறத்தவர்கன்‌ எல்லாரும்‌ கூடாரங்களில்‌ 
வாசம்‌ பண்ணவேண்டும்‌; நான்‌ உங்கள்‌. 


தேவனாகிய 
என்றார்‌. 


கர்த்தர்‌ என்று சொல்‌ 





லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


அப்படியே மோசே: 
பண்டிகைகனை 
பூத்திரருக்குத்‌ 


சபையாருக்கு மூன்று 
மிகவும்‌ விசேஷமானது. 
பண்டிகைகளின்போது இஸ்ரவேல்‌ 
ண்மக்கள்‌ எல்லோரும்‌ 
என்பது கர்த்தருடைய 
பிரமாணம்‌. அப்படிப்பட்ட மூன்று பிரதான 
பண்டிகைகளில்‌ கூடாரங்களின்‌ பண்டிகையும்‌ 
ஒன்று. 
கர்த்தர்‌ மோசேயை நோக்கி, 
“நீ இஸ்ரவேல்‌. புத்திரரோடே 
சொல்லவேண்டியது என்னவென்றால்‌: அந்த 
ஏழாம்‌ மாதம்‌ பதினைந்தாந்தேதிமுதல்‌ 
ஏழுநாளளவும்‌ கர்த்தருக்கு 
ஆசரக்கும்‌ கூடாரப்பண்டிகையாயிருப்பதாக” 


23:33,34) என்று 
சொல்லுகிறார்‌. 


பஸ்கா. பண்டிகை, புிப்பில்லா 
அப்பப்பண்டிதை ஆகியவற்றைப்‌ போலவே. 
கூடாரங்களின்‌ பண்டிகையும்‌ பதினைந்தாம்‌. 
தேதி ஆரம்பமாகிறது. இக்காலத்தில்‌ எல்லாக்‌ 

னிகளும்‌, திராட்சைப்பழங்களும்‌, தானிய 
களம அறுவடை செய்யப்பட்டிருக்கும்‌. 
(யாத்‌ 23:16) 


பாவநிவாரண நாள்‌ 
பத்தாந்தேதி ஆசரிக்கப்படுகிறது. 
கூடாரங்களின்‌ பண்டிகை ஏழாம்‌ மாதம்‌ 
பதினைந்தாம்‌ தேதி முதல்‌ ஏழு நாளளவும்‌ 
ஆசரிக்கப்படுகிறது. பாவநிவாரண நாளுக்கு 
ஐந்து நாட்களுக்கு பின்பு, கூடாரங்களின்‌ 
பண்டிகை ஆரம்பமாகிறது. 


ஏழாம்‌ மாதம்‌ 


பாவநிவாரண நாளின்போது, 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ எல்லோரும்‌, அந்தப்‌ 
பண்டிகையை ஆசரிக்க வேண்டும்‌ என்னும்‌ 
கட்டாயமில்லை. ஆனாலும்‌ பக்தியுள்ள 
யூதர்கள்‌, பாவநிவாரண நாளுக்கு 
முக்கியத்துவம்‌ கொடுத்து, கூடாரங்களின்‌ 
பண்டிகை ஆரம்பமாவதற்கு ப்‌ 
கர்த்தருடைய சந்நிதியில்‌ 
தங்களுடைய பாவங்களை நிவிர்த்தி 
செய்துகொள்வார்கள்‌. 


QOODNENS 
PUBLISHERS 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ பாவநிவாரண 
நாளின்போது தங்களுடைய ஆத்துமாக்களை 
தாழ்மைப்படுத்துவார்கள்‌. அவர்கள்‌ தங்கள்‌ 
ஆத்துமாக்களை  தாழ்மைப்படுத்தும்போது, 
கூடாரங்களின்‌ பண்டிகையை 
சந்தோஷமாய்‌ ஆசரிப்பதற்கு அவர்களை 
ஆயத்தம்பண்ணுகிறது. 


நம்முடைய பாவங்களினிமித்தமாக 
நாம்‌ எந்த அளவுக்கு அதிகமாக 
துக்கப்படுகிறோமோ, அந்த அளவுக்கு 
நமக்கு பரிகத்த ஆவியானவரின்‌ ஆறுதல்‌ 
கிடைக்கும்‌. 


கூடாரங்களின்‌ பண்டிகை எட்டு 
நாட்களுக்கு ஆசரிக்கப்படுகிறது. ஏழாம்‌. 
மாதம்‌ பதினைந்தாம்‌ தேதி முதல்‌ எழு 
நாளளவும்‌ கூடாரப்பண்டிகை கர்த்தருக்கு 
ஆசரிக்கப்படுகிறது. இந்த எட்டு 
நாட்களில்‌ முதல்‌ நாளும்‌ கடைசி 
நாளும்‌ பரிசுத்த ஒய்வநாட்களாக 
அப்‌ முதலாம்‌ நாள்‌ சபைகூடும்‌ 

நாள்‌; அதிலே சாதாரணமான 
யாதொரு வேலையும்‌ செய்யலாகாது 
(லேவி 23:35) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
முதலாம்‌ நாளிலும்‌ எட்டாம்‌ நாளிலும்‌ ஒய்வு 
(லேவி 23:39). 


பண்டிகையின்‌ 
நாளில்‌ ல்ஹிக்காக்‌ வேலைகளைச்‌ 
செய்யக்கூடாது. பண்டிகைக்‌, 
காலத்தில்‌ தங்கிமிருப்பதற்காக இஸ்ரவேல்‌ 
புத்திரர்கள்‌: கூடாரங்களைப்‌ 
போடவேண்டும்‌. (லேவி 23:39-40) 
கூடாரப்பண்டிகையின்‌ போது, இஸ்ரவேல்‌ 
ஜனத்தார்‌ கூடாரங்களைப்‌ போட்டு அதில்‌ 
தங்கியிருக்க வேண்டும்‌. கூடாரங்களைப்‌ 
போடுவதும்‌ ஒரு வேலைதான்‌. ஆகையினால்‌, 
ஒய்வநாளில்‌ எந்த வேலையும்‌ செய்யக்கூடாது. 
என்று கூறும்‌ உபதேசம்‌ தவறானது. 
அத்தியாவசியமான வேலைகளை ஓய்வுநாளில்‌ 
செய்துகொள்ளலாம்‌. 


லாவது, 


ழதலாம்‌ நாளிலும்‌ ஓய்வு: எட்டாம்‌. 
நாளிலும்‌ ஒய்வு. எட்டு நாட்களில்‌ இரண்டு 
ஓய்வநாட்கள்‌ வருகிறது. ஆகையினால்‌ 
எல்லா வருஷத்திலும்‌ ஒரே கிழமையில்‌ 
ஓய்வுநாள்‌ வரும்‌ என்று கூற இயலாது. 
ஒவ்வொரு வருஷமும்‌ ஒய்வநாளின்‌ கிழமை 
மாற்றமடைந்திருக்கும்‌ (லேவி 23:34,36,39). 





லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


புத்திரர்‌, 
முதல்‌ நாளிலே. 
அலங்காரமான விருட்சங்களின்‌ கனிகளையும்‌ 
பேரீச்சின்‌ ஒலைகளையும்‌ தழைத்திருக்கிற 
விருட்சங்களின்‌ கிளைகளையும்‌ 
ஆற்றலரிகளையும்‌ கொண்டுவந்து, தங்கள்‌ 
தேவனாகிய 
ஏழுநாளும்‌ 
(லேவி 23:40). 


முதல்‌ நாள்‌ என்பது எட்‌ 

லாவது ஒய்வநாளாகும்‌. 

்ரவேல்‌ புத்திரர்‌ 
கூடாரங்களைப்‌ 
(லேவி 23:39-40). 
போடும்‌ வேலை 
இரண்டாம்‌. நாளில்தான்‌ 
கூடாரப்பண்டிகையின்‌ காரியங்கள்‌ 
நடைபெறுகின்றன. கூடாரங்களைப்‌ போடும்‌ 
முதல்‌ ஒய்வநாளுக்கும்‌, கடைசி 
ஒய்வுநாளுக்கும்‌ இடையில்‌ ஆறு நாட்கள்‌ 
உள்ளன (லேவி 23:36-39: எண்‌ 29:35; 
நெகே 818) 


முதல்‌ நாளில்‌ கூடாரம்‌ 
நடைபெறுவதினால்‌ 


கூடாரங்களில்‌ 
பொருட்களின்‌ விவரம்‌ 


ப ல 
பயன்படுத்தப்பட்ட 
வருமாறு : 

1. அலங்காரமான விருட்சங்களின்‌ கனிகள்‌ 


2, பேரீச்சின்‌ ஓலைகள்‌ 


3. தழைத்திருக்கிற விருட்சங்களின்‌ 
கிளைகள்‌. 


4. ஆற்றலரிகள்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ வருஷந்தோறும்‌ 
ஏழுநாள்‌ கர்த்தருக்கு இந்தப்‌ பண்டிகையை 
ஆசரிக்க வேண்டும்‌. ஏழுநாட்கள்‌ என்பது 
கூடாரப்‌ பண்டிகையின்‌ இரண்டாம்‌ நாளில்‌ 
ஆரம்பமாகி, எட்டாம்‌ நாளில்‌ முடிவு 
பெற்றிருக்கலாம்‌. லேவி 23:41-42 ஆகிய 
வசனங்களின்‌ பிரகாரம்‌, இஸ்ரவேல்‌ 
புத்திரர்கள்‌ ஏழுநாட்களுக்குக்‌ கூடாரங்களில்‌ 
குடியிருக்க வேண்டும்‌. முதல்‌ நாள்‌ முழுவதும்‌ 
அவர்கள்‌ கூடாரம்‌ போடும்‌ வேலைகளைச்‌ 
செய்வதினால்‌ மீதமுள்ள ஏழுநாட்களில்‌: 
அவர்கள்‌ கூடாரங்களில்‌ தங்கியிருக்க. 
வேண்டும்‌. 


QOODNENS 
PUBLISHERS 


நான்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரை எகிப்து 
தேசத்திலிருந்து புறப்படப்பண்ணினபோது, 
அவர்களைக்‌ கூடாரங்களில்‌ 
குடியிருக்கப்பண்ணினதை உங்கள்‌ சந்ததியார்‌ 
அறியும்படிக்கு, ஏழுநாள்‌ கூடாரங்களில்‌ 
குடியிருக்கக்கடவீர்கள்‌:: 


வாசம்‌ பண்ணவேண்டும்‌" (லேவி 23:42,43) 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரரை எகிப்து 
தேசத்திலிருந்து கர்த்தர்‌ 
புறப்படப்பண்ணினபோது, அவர்‌ அவர்களைக்‌ 
கூடாரங்களில்‌ குடிமிருக்கப்‌ பண்ணினார்‌. 
இதை அவர்களுடைய சந்ததியார்‌ அறிய 
வேண்டும்‌. இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ 
அனுபவங்களை நினைவுகூரும்‌ விதமாக 
கூடாரப்பண்டிகை ஆசரிக்கப்படுகிறது. 
(சக 14:16-21). 


கூடாரப்பண்டிகையின்போது யூதர்கள்‌ 
கர்த்தரைத்‌ துதித்து கீதங்களை பாடி, 
சந்தோஷமாய்‌. நடனமாடுவது வழக்கம்‌. 
கூடாரப்பண்டிகை காலத்தின்போது யூதர்கள்‌ 
பாரம்பரிய இசைக்கருவிகளை இசைத்து 
கர்த்தரை துதித்துப்‌ பாடுவார்கள்‌. 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரை எகிப்து 
தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினபோது 
அவர்களை கூடாரங்களில்‌ 
குடியிருக்கப்பண்ணினார்‌. தாங்கள்‌ 
கூடாரங்களில்‌ குடியிருந்ததை நினைவுகூரும்‌. 
வண்ணமாக இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
கூடாரங்களின்‌ பண்டிகையை 
ஆசரிக்கிறார்கள்‌. 


கூடாரப்பண்டிகையான து சேர்ப்புக்கால 
பண்டிகை என்றும்‌ அழைக்கப்படுகிறது. “நீ 
வயலில்‌ விதைத்த உன்‌ பயிர்வேலைகளின்‌ 
பகைவர்‌ செல்க வரா 
பண்டிகையையும்‌, வருஷ முடிவி 

வயலில்‌ உன்‌ வேலைகளின்‌ பலனைச்‌ 
சேர்த்துத்‌ தீர்ந்தபோது சேர்ப்புக்கால 
பண்டிகையையும்‌ 

(யாத்‌ 23:16) 


சாதாரணமான 
செய்யலாகாது (லேவி 23:35). 





லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


அவர்கள்‌ ஏழுநாளும்‌ கர்த்தருக்குத்‌ 
தகனபலி செலுத்த வேண்டும்‌: எட்டாம்‌ நாள்‌ 
அவர்களுக்குச்‌ சபைகூடும்‌ பரிசுத்தநாள்‌:: 
அதிலே அவர்கள்‌ கர்த்தருக்குத்‌ தகனபலி 
செலுத்த வேண்டும்‌; அது ஆசரிக்கப்படும்‌ 
நாள்‌; அதிலே சாதாரணமான யாதொரு 
வேலையும்‌ செய்யக்கூடாது (லேவி 23:36. 


£ ஒவ்வொரு நாளிலும்‌ 
த௲னபலியாக எத்தனை மிருகஜீவன்கள்‌ 
பலிமிடப்பட்டன என்று கூறப்படவில்லை. 
எண்‌ 29:12-40 ஆகிய வசனங்களில்‌ ஒரு 
அட்டவணை கொடுக்கப்‌ பட்டிருக்கிறது. 
அதன்‌ பிரகாரம்‌ 199 மிருகஜீவன்களை 
கூடாரப்‌ பண்டிகையில்‌ பலியாகச்‌ 
செலுத்தினார்கள்‌. அவற்றின்‌ விவரமாவது: 


1. காளைகள்‌ - 71 


பண்டிகையின்‌ 


2, ஆட்டுக்கடாக்கள்‌ - 15 
3. ஆட்டுக்குட்டிகள்‌ - 105 

4. வெள்ளாடுகளின்‌ கடாக்கள்‌ - 8 
எட்டாம்‌... நாள்‌ அவர்களுக்குச்‌ 
சபைகூடும்‌ பரிசுத்தநாள்‌ கூடாரப்பண்டிகை 
ஏழு நாட்களுக்கு ஆசரிக்கப்படும்‌. இது 
அதோடு சேர்க்கப்படும்‌ கூடுதலான 
விசேஷித்த நாள்‌. இது ஒரு விசேஷித்த 
ஒய்வநாள்‌. சபை கூடிவரும்‌ நாள்‌. 
(லேவி 23:36,39; எண்‌ 29:35). ப்‌ 
பண்டிகையும்‌, அந்தெந்த 


ஒல்ககறில்து இந்த ல்‌ 
ஆவியானவரின்‌ பி 


வாக்குப்பண்ணினார்‌ (யோவான்‌ 7:37-39). 


பண்டிகையின்‌ 
பிரதான நாள்‌ 
எட்டாவது நாள்‌ 


கடைசிநாளாகிய 
என்பது பண்டிகையின்‌ 
ஆகும்‌. இந்த நாளில்‌: 
இஸ்ரவேல்‌ ஜனங்களுக்காக பலிகள்‌ 
செலுத்தப்படும்‌. முதல்‌ ஏழு நாட்களுக்கு 
இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ மற்ற தேசங்களுக்காகப்‌ 
பலிகளைச்‌ செலுத்துவார்கள்‌ 
(லேவி 23:34-36). 


எட்டாவது. நாளில்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனங்களுக்காகப்‌ பலிகள்‌ செலுத்தப்‌ 
படுவதினால்‌ தேவாலயத்தில்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ ஏராளமானோர்‌ கூடி வந்திருப்பார்கள்‌. 

தப்‌ பிரதான நாளில்‌ ஆசாரியரில்‌ ஒருவர்‌ 
சீலோவாம்‌ குளத்திலிருந்து பொற்குடத்தில்‌ 
தண்ணீர்‌ கொண்டு வருவார்‌. காலை 
வேளையிலே, பலி செலுத்தப்படும்‌ பொழுது, 
பலிபீடத்தின்மீது சீலோவாம்‌ தண்ணீரைத்‌ 
திராட்சரசத்தோடு கலந்து, ஊற்றுவார்‌ 
அப்போது இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ எல்லோரும்‌ 
சந்தோஷமாகக்‌ கர்த்தரைப்‌ பாடித்‌ 
குதிப்பார்கள்‌. 


பேர்ப்பட்ட சமயத்தில்தான்‌ சு 
கற்க இந்த ந க சதக 
ர்‌. இது பரிசுத்த ஆவியானவரின்‌ 
க்கும்‌ தரக்கதரிசனம்‌ 
ஒவ்வொரு விசுவாசிக்கும்‌ இந்த ஆசீர்வாதம்‌ 
தீர்க்கதரிசனமாகக்‌ கூறப்பட்டிருக்கிறது. 
பண்டிகையின்‌ குடைசிநாளாகிய பிரதான 
நாளிலே இயேசு நின்று, சத்தமிட்டு: ஒருவன்‌ 
தாகுமாமிருந்தால்‌ என்னிடத்தில்‌ வந்து, 
பானம்பண்ணக்கடவன்‌. வேதவாக்கியம்‌. 
சொல்லுகிறபடி என்னிடத்தில்‌ 
விசுவாசமாமிருக்கிறவன்‌ எவனோ, அவன்‌ 
உள்ளத்திலிருந்து ஜீவத்தண்ணீருள்ள நதிகள்‌ 
ஓடும்‌ என்றார்‌. தம்மை விசுவாசிக்கிறவர்கள்‌ 
அடையப்போகிற ஆவியைக்குறித்து இப்படிச்‌ 
சொன்னார்‌. இயேசு இன்னும்‌ மகிமைப்‌ 
படாதிருந்தபடியினால்‌ பரிசுத்த ஆவி இன்னும்‌ 
அருளப்படவில்லை (யோவான்‌ 7:37-39). 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ யாதொரு 
வேலையும்‌ செய்யக்கூடாத நாட்களைப்பற்றிய 
விவரம்‌ வருமாறு : 

(லேவி 


1. வாரஒய்வநாட்கள்‌. 23:3; 


யாத்‌ 20:8-11) 

விசேஷித்த ஓய்வநாட்களும்‌, உபவாச 
நாட்களும்‌ (லேவி 23:6-8,34-36) 
பெந்தெகொஸ்தே நாள்‌. (லேவி 23:21) 


எக்காளங்களின்‌ 
(லேவி 23:25) 


பண்டிகை நாள்‌ 


மகா பாவநிவாரண பண்டிகை நாள்‌ 
(லேவி 23:27-32) 





BALWETHER 
பிய 


'நீங்கள்‌ கர்த்தருடைய ஓய்வநாட்களில்‌ 
செலுத்துவதும்‌ தவிர, நீங்கள்‌ கர்த்தருக்குப்‌ 
படைக்கிற உங்கள்‌ எல்லாக்‌ காணிக்கைகளும்‌ 
பொருத்தனைகளும்‌ உற்சாகபலிகளும்‌ தவிர, 
நீங்கள்‌ அந்தந்த நாளுக்குத்தக்கதாய்க்‌ 
கர்த்தருக்குச்‌ சர்வாங்க , 
போஜனபலி, க்‌ 
முதலானவைகளைச்‌ 

சபைகூடிவந்து, பரிசுத்தமாய்‌ ஆசரிப்பதற்காக 
நீங்கள்‌ கூறவேண்டிய கர்த்தருடைய 
பண்டிகைகள்‌ இவைகளே” (லேவி 23:37,38) 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ கூடாரங்களின்‌ 
பண்டிகையை. ஆசரிக்கவேண்டிய 
காலத்தையும்‌ கர்த்தர்‌ தெளிவுபடுத்துகிறார்‌. 
'நிலத்தின்‌ பலனை நீங்கள்‌ சேர்த்துவைக்கும்‌ 
ஏழாம்‌ மாதம்‌ பதினைந்தாந்தேதிமுதல்‌: 
கர்த்தருக்குப்‌ பண்டிகையை ஏழுநாள்‌ 
கக்க ல்‌ முதலாம்‌ நாளிலும்‌ 

ய்வு: எட்டாம்‌ நாளிலும்‌ ஒய்வு! 
கேலி 23:39) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 

இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ பண்டிகை 
நாட்களிலே கர்த்தருக்கு காணிக்கைகளையும்‌, 
பொருத்தனைகளையும்‌ உற்சாக பலிகளையும்‌ 
செலுத்தவேண்டும்‌. கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாருக்கு ஏராளமான பண்டிகைகளை 
நியமனம்‌ செய்யவில்லை. கர்த்தர்‌ ஒரு சில 
குறிப்பட்ட பண்டிகைகளை மாத்திரமே 
இஸ்ரவேல்‌ ஜனத்தாருக்கு நியமனம்‌ 
செய்திருக்கிறார்‌. இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
கர்த்தருடைய பண்டிகை நாட்களிலே உற்சாக 
பலிகளை தாராளமாய்‌ செலுத்தவேண்டும்‌. 


கர்த்தருக்கு பலிகளை செலுத்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனத்தாருக்கு பாரமானதாகவோ, 
தங்களால்‌ நாங்க முடியாத அளவுக்கு 
அதிக கிரயம்‌ செலுத்தக்கூடியதாகவோ 
இருக்காதவாறு கர்த்தர்‌ 
பார்த்துக்கொள்கிறார்‌. கர்த்தருடைய 
நியமனம்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
ஆசீர்வாதமானது. 


சேர்த்துக்கொள்வார்‌. 
சேர்ப்புக்கால. பண்டிகையாகயிருக்கும்‌. 
அந்தப்‌ பண்டிகை நாள்‌ விசுவாசிகள்‌ 
அனைவருக்கும்‌ மிகுந்த சந்தோஷத்தைக்‌ 
கொடுக்கும்‌ நாளாகயிருக்கும்‌. 


லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கூடாரங்களின்‌ பண்டிகையைப்பற்றிய 
பிரமாணத்தின்‌ விவரம்‌ வருமாறு : 


1. இஸ்ரவேல்‌ புத்திரரோடே சொல்ல. 
வேண்டியது என்னவென்றால்‌: அந்த 
ஏழாம்‌ மாதம்‌ பதினைந்தாந்தேதிமுதல்‌ 
ஏழுநாளளவும்‌ கர்த்தருக்கு ஆசரிக்கும்‌ 
கூடாரப்‌ பண்டிகையாயிருப்பதாக 
(லேவி 23:34). 


முதலாம்‌ நாள்‌ சணகூடும்‌ பரிசுத்த 
நாள்‌ (லேவி 23:35) 


அதிலே சாதாரணமான 
வேலையும்‌ செய்யக்கூடாது. 


யாதொரு 
ஏழுநாளும்‌ கர்த்தருக்குத்‌ தகனபலி 
செலுத்தவேண்டும்‌. (லேவி 23:36). 


5. எட்டாம்‌ நாள்‌ உங்களுக்குச்‌ சபைகூடும்‌ 
பரிசுத்தநாள்‌. 


தகனபலி செலுத்த 


கர்த்தருக்குத்‌ 
வேண்டும்‌. 


எட்டாம்‌ நாளாகிய பரிசத்த நாளிலே 
சாதாரணமான யாதொரு வேலையும்‌ 
செய்யவேனண்டாம்‌. 


ஏழாம்‌ மாதம்‌ பதினைந்தாந்தேதிமுதல்‌ 
கர்த்தருக்குப்‌ பண்டிகையை ஏழுநாள்‌ 
ஆசரிக்க வேண்டும்‌. அந்த ஏழுநாள்‌ 
கூடாரங்களில்‌ குடியிருக்கவேண்டும்‌. 


(லேவி 23:40-42). 


உங்கள்‌ தேவனாகிய கர்த்தருடைய 
சந்நிதியில்‌ ஏழுநாளும்‌ 


(லேவி 23:40-41. 
இது உங்கள்‌ 


செல்லவேண்டிய 
(லேவி 23:41-43). 





லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


அதிகாரத்தில்‌ 
பரிசுத்தமான 
கர்த்தருடைய 
மறுபடியுமாய்ச்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது (லேவி 24:1-0). 


'தேவதூஷணத்திற்கு விரோதமான 
பிரமாணம்‌. தேவதூஷணம்‌ சொன்னவன்‌. 
காவல்‌ படுத்தப்பட்டு, குற்றம்‌ விசாரிக்கப்பட்டு, 

என்று தீர்த்து 
ம்‌ னைக்‌ 
கல்லெறியவேண்டும்‌ (லேவி 24:10-14,23). 


கர்த்தர்‌ தேவனை தூஷிக்கிறவனுக்கு: 
விரோதமாக தம்முடைய பிரமாணத்தை 
உறுதிபண்ணுகிறார்‌ (லேவி 2411576). 
கர்த்தர்‌ சொல்லும்‌ மேலும்‌ சில பிரமாணங்கள்‌ 
(லேவி 2417-22). 


குத்துவிளக்கு 
லேவி 24:1-4 


லேவி 
மோசேயை நோக்கி: 
லேவி 242. குத்துவிளக்கு. 
எப்பொழுதும்‌ 

எரிந்துகொண்டிருக்கும்படி அதற்காக. 
இடித்தூப்பிழித்த தெனிவான ஒலிவ 


அவர்களுக்குக்‌ கட்டனையிடு. 


லேவி 24:3. ஆசரிப்புக்‌ கூடாரத்தில்‌ 
சாட்சிசத்திதியின்‌ திரைக்கு. 
வெளிப்புறமாக ஆரோன்‌ அதை 
எப்பொழுதும்‌ சாயங்காலம்‌ தொடங்கி 
விடியற்காலம்மட்டும்‌ கர்த்தருடைய 
சந்நிதியில்‌ எரியும்படி ஏற்றக்கடவன்‌; 
இது உங்கள்‌ தலைமுறைதோனும்‌ 
செல்லவேண்டிய நித்திய கட்டனை. 


QOODNENS 
PUBLISHERS 


லேவி 244. அவன்‌ எப்பொழுதும்‌ 
கர்த்தருடைய சத்திதியில்‌ பரிகத்தமான 
குத்துவினக்கின்மேல்‌இருக்கிற 
வினக்குகனை எரியவைக்கக்கடவன்‌. 


ஆலயத்தில்‌ 
எப்பொழுதும்‌ 
அதற்காக 
பிழிந்த 


கர்த்தருடைய 
குத்துவிளக்கு 
எரிந்துகொண்டிருக்கவேண்டும்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ இடித்து 
எண்ணெயை கொண்டு வரவேண்டும்‌. 


எரிந்துகொண்டிருக்கும்படி 
இடித்துப்பிழிந்த தெளிவான 

எண்ணெயை. இஸ்ரவேல்‌. 
உன்னிடத்தில்‌ கொண்டுவரும்படி 
அவர்களுக்குக்‌ கட்டளையிடு" 
(லேவி 24.2) என்று சொல்லுகிறார்‌. 


குத்துவிளக்கில்‌ த்துப்‌ 
தெளிவான. வம்‌ ட்‌ 
பன்படுத்தப்படுகிறது. 


ம 
ன்ன 
இந்த எண்ணெய்‌ 

ஒருவேளை 
பயன்படுத்தப்படும்‌ 

இரண்டுமுறை 
பிழிந்ததாகயிருக்கலாம்‌ என்று 
வேதபண்டிதர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. 
ஊழியக்காரர்கள்‌ 
அவருடைய சபைக்கு எரிகிற 
குத்துவிளக்கைப்போல இருக்கிறார்கள்‌. 
கர்த்தருடைய ஆலயத்திலே குத்துவிளக்கு 
எப்பொழுதும்‌ எரிந்துகொண்டிருக்கவேண்டும்‌. 
கர்த்தருடைய ஊழியக்காரர்களும்‌ சபையிலே. 
எப்பொழுதும்‌ எரிந்து கொண்டு, 
பிரகாசமான வெளிச்சத்தைக்‌ 
கொடுக்கவேண்டும்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரரே குத்துவிளக்குக்கு 
எண்ணெயைக்‌ கொண்டு வருகிறார்கள்‌. 
அதுபோல, புதிய ஏற்பாட்டுக்காலத்திலே, 
சபையின்‌ விசுவாசிகளே, ஊழியக்காரர்களை 
பராமரிக்கவேண்டும்‌. 


கர்த்தருடைய 


விளக்கிலே போதுமான அளவு, 
எண்ணெய்‌ ஊற்றப்படவில்லையென்றால்‌ 
அந்தக்‌ குத்துவிளக்கு பிரகாசமாக எரியாது. 
ஊழியக்காரர்களை நல்ல 
பராமரிக்கவில்லையென்றால்‌ 
சரியாக ஊழியம்‌ செய்ய 





BALWETHER 
பிய 


கர்த்தர்‌ குத்து விளக்கைப்பற்றிய 
பிரமாணத்தில்‌ ஆசாரியனுக்கு பொறுப்பு 
கொடுப்பதுபோல, இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கும்‌ பொறுப்பு கொடுக்கிறார்‌. 
அதுபோலவே புதிய ஏற்பாட்டுக்காலத்தில்‌, 
கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்‌ பொறுப்பு 
ஊழியக்காரர்களுக்கும்‌ 

கொடுக்கப்பட்டிருக்கிறது. விசுவாசிகளுக்கும்‌ 
கொடுக்கப்பட்டிருக்கிறது. 


ஆசாரியர்கள்‌ குத்துவிளக்குக்கு 
எண்ணெய்‌ ஊற்றி, திரிகளை ஏற்றி, அந்த 
"தொடங்கி 


பார்த்துக்கொள்ளவேண்டும்‌. 
சுத்தம்பண்ணுவது, அது 

எரிவதற்கு தேவையான எண்ணெயை அதிலே 
ஊற்றுவது ஆகியவையெல்லாம்‌ 
ஆசாரியருடைய பணிவிடைகளாகும்‌ 
மோசேயை 
ஆசரிப்புக்‌ கூடாரத்தில்‌ சாட்சி 
சந்நிதியின்‌ திரைக்கு வெளிப்புறமாக 
ஆரோன்‌ அதை எப்பொழுதும்‌ சாயங்காலம்‌ 
தொடங்கி விடியற்காலம்மட்டும்‌ கர்த்தருடைய 


கர்த்தர்‌ நோக்கி, 


அவன்‌ எப்பொழுதும்‌ கர்த்தருடைய சந்நிதியில்‌. 
பரிசுத்தமான குத்துவிளக்கின்மேல்‌ இருக்கிற. 
விளக்குகளை எரியவைக்கக்கடவன்‌"' 
(லேவி 24:34) என்று சொல்லுகிறார்‌ 


புதிய 
ர்‌ டய 


ஏற்பாட்டுக்காலத்திலே. 
ஊழியக்காரர்கள்‌ 
ஜீவ: பிரகாசமாக 
எரியச்செய்யவேண்டும்‌. இயேசுகிறிஸ்துவின்‌: 
சுவிசேஷம்‌ ஜீவவார்த்தையாகயிருக்கிறது. 
ஊழியக்காரர்கள்‌ புதிய விளக்குகளை 
ஏற்றக்கூடாது. இயேசுகிறிஸ்துவின்‌ 
சுவிசேஷம்‌ மாத்திரமே போதுமானது. 


ஊழியக்காரர்கள்‌ 
தளங்களுக்கு 
அவர்கள்‌ 
சொல்லி 
சத்தியத்தை 
அப்போதுதான்‌. 
பிரகாசமாகவும்‌, 
அது 


கர்த்தருடைய 
சுவிசேஷ வார்த்தையை 
பிரசங்கம்பண்ணவேண்டும்‌. 
வார்த்தைக்கு வியாக்கியானம்‌ 
ஜனங்களுக்கு ளன ர 

தெளிவுபடுத்தவேண்டும்‌. 

சுவிசேஷத்தின்‌ விளக்கு 
தெளிவாகவும்‌ எரியும்‌. 
அணைந்துபோகாமலிருக்கும்‌. 


லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


பரிசுத்தமான மேஜை 
லேவி 24:5-9 


லேவி 24:5. அன்றியும்‌ நீ மெல்லிய 
மாவை எடுத்து, அதைப்‌ பன்னிரண்டு. 
அப்பங்கனாகச்‌. சுடுவாயாக; 
மரக்காலிலே 
மாவினால்‌ 


ஒவ்வெ! அப்பம்‌ 
யத்தில்‌ இரண்டுபங்கு 
செய்யப்படவேண்டும்‌. 


லேவி 246. அவைகளை நீ 
கர்த்தருடைய சத்திதியில்‌ பரிசுத்தமான. 
மேஜையின்மேல்‌ இரண்டு அடுக்காக, 
ஒவ்வொரு அடுக்கில்‌ அவ்வாறு அப்பம்‌ 
இருக்கும்படியாக வைத்து, 


லேவி 247. ஒவ்வொரு 
அடுக்கினிடத்தில்‌ சுத்தமான 
தூபவர்க்கம்‌ பேோடக்கடவாம்‌; அது 
அப்பத்தோடிருத்து, ஞாபகக்குறியாகக்‌ 
கர்த்தருக்கேற்ற தகனபலியாயிருக்கும்‌. 


கேவி 24:8, அப்பத்தை நித்திய 
உடன்படிக்கையாக இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
கையிலே வாங்கி, ஓய்வுநான்தோலும்‌ 
கர்த்தருடைய சந்நிதியில்‌. 
அடுக்கிவைக்கக்கடவன்‌. 


லேவி 24:9. அது ஆரோணையும்‌ அவன்‌ 
குமாரரையும்‌ சேரும்‌; அதைப்‌ பரிசுத்த 
இடத்திலே புசிக்கக்கடவர்கன்‌; நித்திய 
கட்டனையாக கர்த்தருக்கு இடப்படும்‌ 
தகனபலிகவில்‌ அது அவனுக்கு மகா 
பரிசுத்தமாயிருக்கும்‌ என்றார்‌. 


கர்த்தருடைய சந்நிதியில்‌ பரிசுத்தமான. 
மேஜை எப்பொழுதும்‌ விரிக்கப்பட்டிருக்க 
வேண்டும்‌. கர்த்தர்‌ ஏற்கெனவே பரிசுத்தமான 
மேஜையைப்பற்றி தம்முடைய பிரமாணத்தை 
சொல்லியிருக்கிறார்‌. 'மேஜையின்மேல்‌. 
நித்தமும்‌ என்‌ சந்நிதியில்‌ சமுகத்தப்பங்களை 
வைக்கக்கடவாய்‌” (யாத்‌ 25:30). 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
கோத்திரங்களாகமிருக்கிறார்கள்‌. ஒவ்வொரு 
கோத்திரத்திற்கும்‌ ஒவ்வொரு அப்பம்‌ 
வீதமாக, பரிசுத்த 'மேஜையின்மேல்‌ 
பன்னிரண்டு வைக்கப்பட 
வேண்டும்‌. 


பன்னிரண்டு 


அப்பங்கள்‌ 





BALWETHER 
பிய 


கர்த்தர்‌ மோசேயை நோக்கி, “நீ 

ல்‌ மாவை எடுத்து அதைப்‌ 

பன்னிரண்டு அப்பங்களாகச்‌ சடுவாயாக; 

ஒவ்வொரு அப்பம்‌ மரக்காலிலே பத்தில்‌ 

இரண்டுபங்கு மாவினால்‌ 

செய்யப்படவேண்டும்‌" 24:5) 
என்றும்‌, 


(லேவி. 


நீ கர்த்தருடைய 
சந்த்‌ பத்தன்‌ மேஜையின்மேல்‌. 
இரண்டு அக்கா ஒவ்வொரு அடுக்கில்‌ 
அல்வாறு இருக்கும்படியாக. 
வைக்கவேண்டும்‌ “லேவி 24:6) என்றும்‌ 
சொல்லுகிறார்‌. 


இஸ்ரவேலின்‌ சரித்திரத்திலே, 
இஸ்ரவேலாகமிருந்த தேசம்‌, 
இஸ்ரவேல்‌ நேசம்‌ என்றும்‌, 
தாதேசம்‌ என்றும்‌ இரண்டாகப்‌ ர்‌ 

ரவேலின்‌ பத்துக்கோத்திரத்தார்‌ 
தாவீதின்‌ 


வீட்டாருக்கு 
கலகும்பண்ணி, வடக்கு 


தேசமாக பிரிந்துபோனார்கள்‌. 


சமஸ்த 
ள்‌ 


விரோதமாகக்‌: 
இஸ்ரவேல்‌ 


ஆலயம்‌ 


இருந்தது. 


இண்டு தங்கக்‌ 
கர்த்தருடைய ல்‌ 

பரிசுத்தமான மேஜையின்மேல்‌ பன்னிரண்டு 
அப்பங்கள்‌ வைக்கப்பட்டிருந்தது. 

அவர்கள்‌ தினந்தோறும்‌ கர்த்தருக்குச்‌ 
சர்வாங்க 
வாசனையான 
காலையிலும்‌ 
ள்‌ 


தந்துகி அதின்‌ விளக்குகளைச்‌ 
சாயங்காலந்தோறும்‌ 


விலகினீர்கள்‌" (நோளா 131) 


லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இஸ்ரவேலின்‌ பத்துக்கோத்திரத்தார்‌ 
கலகம்பண்ணி வடக்கு இஸ்ரவேல்‌ தேசமாக 
பிரிந்துபோனாலும்‌, 
பக்தியுள்ளவர்கள்‌ 
யூதாதேசத்திலேயே 
எருசலேமிலே தேவாலயம்‌ 
அவர்கள்‌ வடக்கு ல்‌ 
தேசத்திற்கு போகாமல்‌, தெற்கு தேசத்திலேயே 
தங்கியிருக்கவேண்டுமென்று 
தீர்மானித்தார்கள்‌. அவர்கள்‌ கர்த்தருடைய 
ஆலயத்திற்கு வந்து அவரைத்‌. 
தொழுதுகொண்டார்கள்‌. 

பத்துக்கோத்திரத்தாரில்‌, 
தேசத்திலே தங்கியிருக்கிற 
ஜனங்களை ஆசீர்வதிக்கும்‌. 
தம்முடைய (சந்ததியில்‌ 
மேஜையின்மேல்‌, 


அப்பங்களை 
குட்டளையிடுகிறார்‌. 


சிலர்‌ 


தெற்கு 
மீதமான 
வண்ணமாக, 
பரிசுத்தமான. 
அவர்களுக்கும்‌. 
வைக்குமாறு, கர்த்தர்‌ 


பரிசுத்தமான. மேஜையின்மேல்‌ 
பன்னிரண்டு அப்பங்கள்‌ வைக்கப்படுகிறது. 
அவை இரண்டு அடுக்காக, 


ஒவ்வொரு. ம Ad 
தூபவர்க்கம்‌ போடப்படுகிறது. தூபவர்க்கம்‌ 
பொற்பீடத்தின்மேல்‌ போடப்படும்‌. 


பரிசுத்தமான மேஜையின்மேல்‌. 
வைக்கப்பட்ட அப்பம்‌ அகற்றப்படும்போது, 
அவை ஆசாரியருக்கு கொடுக்கப்படும்‌. அந்த 
அப்பம்‌ ர்வு அவருடைய 
குமாரரையும்‌ அவர்கள்‌ இந்த 
அப்பங்களை கக்க த்நிலே 
புசிக்கவேண்டும்‌. 
பொன்பலிபீடத்தின்மேல்‌. 
போடப்படும்‌. இந்த 


அப்பொழுது 
தூபவர்க்கம்‌ 
தூபவர்க்கம்‌ பரிசுத்த 


அப்பங்களுக்கு 
ஞாபககுறியாயிருக்கும்‌. 
அப்பத்தோடிருந்து 
கர்த்தருக்கேற்ற 
(லேவி 24:7). 


தகனபலியாயிருக்கும்‌ 


ஒவ்வொரு ஒல்வநாளிலும்‌ பரிசத்தமான 
மேஜையின்‌! வைக்கப்பட்டிருந்த 
அப்பங்கள்‌ "எடுக்கப்பட்டு அதன்மேல்‌ புதிய 
அப்பங்கள்‌ அடுக்கி வைக்கப்படும்‌. 





லேவியராகமம்‌ - 


விரிவுரை 


LEVITICUS - COMMENTARY 


நித்திய உடன்படிக்கையாக வாங்கவேண்டும்‌. 

அது  ஓய்வுநாள்தோறும்‌ ர்த்‌ 

சந்நிதியில்‌ அடுக்கிவைக்கப்பட 
பரிசுத்தமான 


(லேவி 24:8). 

அடுக்கி வைக்கப்படும்‌ அப்பம்‌ ஆரோனையும்‌ 
அவன்‌ குமாரரையும்‌ சேரும்‌: அதைப்‌ பரிசுத்த 
இடத்திலே புசிக்கக்கடவர்கள்‌; நித்திய 
கட்டளையாக கர்த்தருக்கு இடப்படும்‌ 
த௲னபலிகளில்‌ அது அவனுக்கு மகா 
பரிசுத்தமாயிருக்கும்‌ (லேவி 24:9) என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


பரிசுத்தமான மேஜையின்மேல்‌ 
ஓய்வுநாள்‌ தோறும்‌ புதிய அப்பம்‌ அடுக்கி 
வைக்கப்படுகிறது. கர்த்தருடைய 
ழியக்கார்கள்‌ ஒங்லொரு ஒங்ஷானிதும 
கர்த்தருடைய செய்தியை 
பிரசங்கம்பண்ணும்போது, சபையாருக்கு புதிய 
அப்பங்களை பிட்டுக்கொடுக்கவேண்டும்‌. 
ஒரே செய்தியையே திரும்ப திரும்ப 
பிரசங்கம்பண்ணாமல்‌, புதிய செய்தியை 
பிரசங்கம்பண்ணவேண்டும்‌. 


ஊழியக்காரர்கள்‌ சுவிசேஷ 
வார்த்தைக்கு வியாக்கியானங்களையும்‌ 
விளக்கங்களையும்‌ சொல்லவேண்டும்‌. 
அப்பத்தை ஆயத்தம்பண்ணுவதுபோல, 
ஊழியக்காரர்கள்‌. பிரசங்கச்செய்தியை 
ஆயத்தம்பண்ணவேண்டும்‌. 

வேதவசனங்களை நன்றாய்‌ வாசித்து. அதன்‌ 
சத்தியத்தை கருத்தாய்‌ தியானம்பண்ண 
வேண்டும்‌. அப்போதுதான்‌ ஊழியக்காரர்களால்‌ 
சபையின்‌ விசுவாசிகளுக்கு புதிய 
அப்பத்தைப்‌ படைக்க முடியும்‌. 


நான்‌ தேவனுக்கு 
முன்பாகவும்‌, உமிரோடிருக்கிறவர்களையும்‌ 
மரித்தவர்களையும்‌ நியாயந்தீர்க்கப்போகிற. 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்‌ துவக்கு 
முன்பாகவும்‌, அவருடைய 
பிரசன்னமாகுதலையும்‌ அவருடைய 
ராஜ்யத்தையும்‌ சாட்சியாக. வைத்துக்‌. 
கட்டளையிடுகிறதாவது” (2தீமோ 43). 

“சமயம்‌ வாய்த்தாலும்‌ 
வாய்க்காவிட்டாலும்‌ ஜாக்கிரதையாய்த்‌ 
திருவசனத்தைப்‌ பிரசங்கம்பண்ணு:: 
எல்லா நீடிய சாந்தத்தோடும்‌ உபதேசத்தோடும்‌. 
கண்டனம்பண்ணி, கடிந்துகொண்டு, 
புத்திசொல்லு” (தீமோ 4:2). 


ஏனென்றால்‌, அவர்கள்‌ 
ஆரோக்கியமான உபதேசத்தைப்‌ பொறுக்க 
மனதில்லாமல்‌, செவித்தினவுள்ளவர்களாகி, 
தங்கள்‌ இச்சைகளுக்கேற்ற 
போதகர்களைத்‌ தங்களுக்குத்‌ திரளாகச்‌ 
சேர்த்துக்கொண்டு, சத்தியத்துக்குச்‌ செவியை 
விலக்கி, கட்டுக்கதைகளுக்குச்‌ 
வரும்‌ 


கய 


சாய்ந்துபோகுங்காலம்‌ 
(தீமோ 4:34). 
நீயோ எல்லாவற்றிலும்‌ 
மனத்தெளிவுள்ளவனாயிரு, தீங்கநுபலி, 
சுவிசேஷகனுடைய வேலையைச்‌ செய்‌, உன்‌ 
ஊழியத்தை நிறைவேற்று (2தீமோ 4:5). 


பன்னிரண்டு அப்பங்களும்‌ இரண்டு 
அடுக்காக அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. 
ஒவ்வொரு அடுக்கிலும்‌ ஆறு அப்பங்கள்‌ 
ஒன்றின்மீது ஒன்றாக 
அடுக்கப்பட்டிருக்கிறது. 


ஓய்வநாள்தோறும்‌ சமுகத்தப்பங்கள்‌ 
மாற்றப்படும்‌. அகற்றப்படும்‌ அப்பங்கள்‌ 
ஆரோனையும்‌ அவன்‌ குமாரரையும்‌ சேரும்‌; 
இவர்கள்‌ அதைப்‌ பரிசுத்த இடத்திலே 
புசிக்கவேண்டும்‌. கர்த்தருக்கு இடப்படும்‌ 
தகனபலிகளில்‌ அது அவனுக்கு மகா 
பரிசுத்தமாயிருக்கும்‌ (லேவி 24:8-9) 

விளக்குகள்‌ எப்பொழுதும்‌ எரிந்து 
கொண்டிருக்க வேண்டும்‌. அதுபோலவே 
தேவனுடைய சமுகத்தில்‌ மேஜையின்மீது, 
அப்பங்கள்‌ எப்பொழுதும்‌ இருக்க வேண்டும்‌. 
(லேவி  24:2,3த8-9). இது நித்திய 
உடன்படிக்கை. 


தேவதூஷணம்‌ 
லேவி 24:10-16 


லேவி 24:10. அக்காலத்திலே இஸ்ரவேல்‌ 
ஜாதியான ஸ்திரீக்கும்‌ எகிப்திய 
புருஷனுக்கும்‌ பிறந்த புத்திரனாகிய 
ஒருவன்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரோடே 
கூடப்‌ புறப்பட்டு வந்திருந்தான்‌; 
இவனும்‌ இஸ்ரவேலனாகிய 
மனிதனும்‌ பானயத்திலே 
சண்டைபண்ணினார்கன்‌. 





லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


லேவி 24411, அப்பொழுது இஸ்ரவேல்‌. 
ஜாதியான அத்த ஸ்திரீயின்‌ மகன்‌ 
கர்த்தரின்‌ நாமத்தை திந்தித்தூத்‌ 
தூஷித்தான்‌. அவனை 
மோசேயினிடத்தில்‌ கொண்டு. 
வந்தார்கள்‌. அவன்‌ தாஸின்பேர்‌. 
செலோமித்‌; அவன்‌ தாண்‌ 
கோத்திரத்தானாகிய திப்ரியின்‌ 
குமாரத்தி. 


லேவி 24:12, கர்த்தரின்‌ வாக்கிணாலே. 
தங்களுக்கு உத்தரவு வருமட்டும்‌, 
அவனைக்‌ காவல்படுத்தினார்கன்‌. 


லேவி 24:18. அப்பொழுது கர்த்தர்‌ 
மோசேயை நோக்கி: 


லேவி இக்‌. தூஷித்தவனைப்‌ 
பாளயத்துக்குப்‌ புறம்பே கொண்டுபோ; 
கேட்டவர்கள்‌ எல்லாரும்‌ தங்கள்‌ 
கைகளை அவன்‌  தலையின்மேல்‌ 
வைப்பார்கனாக; பின்பு சபையார்‌. 
எல்லாரும்‌ அவனைக்‌ 
கல்லெறியக்கடவர்கள்‌. 


லேவி 24:15. மேதூம்‌ நீ இஸ்ரவேல்‌: 
புத்திரரை நோக்கி: எவனாகிலும்‌ தன்‌: 
தேவனைத்‌ தூஷித்தால்‌, அவன்‌ தன்‌ 
பாவத்தைக்‌ ௬ுமப்பான்‌. 


லேவி 24:16. கர்த்தருடைய நாமத்தை 


கொலைசெய்யப்பட 
சபையார்‌... எல்லாரும்‌ 
அவனைக்‌ கல்லெறியவேண்டும்‌; 
பரதேசியானாலும்‌ ௬தேசியானாலும்‌. 
கர்த்தரின்‌ நாமத்தைத்‌ தூஷிக்கிறவன்‌. 
கொலைசெய்யப்பட வேண்டும்‌. 


தித்திக்கிறவன்‌. 
வேண்டும்‌; 


தீயபழக்க. 


சட்டங்கள்‌ 


மனுஷருடைய 
வழக்கங்களினால்‌. 
இயற்றப்படுகிறது. ஒருவன்‌ குற்றம்‌ 
செய்வதினால்‌, அந்தக்‌ குற்றத்திற்கு 
விரோதமான சட்டம்‌ இயற்றப்படுகிறது. 


இந்த  வசனப்பகுதியில்‌ ஒருவன்‌ 
கர்த்தரின்‌ நாமத்தை நிந்தித்து தூஷிக்கிறான்‌. 
இவனுடைய பெயர்‌ சொல்லப்படவில்லை. 
ஆனாலும்‌ இவன்‌ செய்த தப்பிதத்தினால்‌, 
தேவனுடைய நாமத்தை நிந்தித்து. 
தூஷிப்பதற்கு விரோதமான பிரமாணத்தை 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


நல்ல 


நாமத்தை நிந்தித்து 
தாயார்‌ இஸ்ரவேல்‌. 
அவளுடைய பெயர்‌ 


தேவனுடைய 
தூவித்தவனுடைய 
ஜாதியை சேர்ந்தவள்‌. 
செலேமித்‌. அவள்‌ தாண்‌ 
கோத்திரத்தானாகிய திப்ரியின்‌ குமாரத்தி. 
தேவனை தூஷித்தவனுடைய தந்தை எகிப்து 
தேசத்தை சேர்ந்தவன்‌. 


அக்காலத்திலே இஸ்ரவேல்‌ ஜாதியான 
ஸ்திரீக்கும்‌ எகிப்திய புருஷனுக்கும்‌ பிறந்த 
புத்திரனாகிய ஒருவன்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரரோடேகூடப்‌ புறப்பட்டு வந்திருந்தான்‌; 
இவனும்‌ இஸ்ரவேலனாகிய ஒரு மனிதனும்‌ 
பாளயத்திலே சண்டைபண்ணுகிறார்கள்‌ 
(லேவி 24:10. 


இஸ்ரவேல்‌. புத்திரர்‌ எகிப்து 
தேசத்திலிருந்து புறப்பட்டபோது, 
அவர்களுக்குள்‌ கலப்பு திருமணம்‌ செய்து 
கொண்டவர்களும்‌ இருந்தார்கள்‌(யாத்‌ 12:38; 
எண்‌ 11:4) மோசேயும்‌ மீதியானிய ஸ்திரீயைத்‌ 
திருமணம்‌ செய்திருந்தார்‌ (யாத்‌ 
எண்‌ 12:1) சிறையிருபபிற்கப்‌ பின்பு, புறறாதி 
விவாகம்‌ பண்ணியவர்கள்‌ இஸ்ரவேல்‌ 
கோத்திரத்திலிருந்து வேறுபிரிக்கப்பட்டார்கள்‌. 
(நெகே 13:3) 


வனாந்தர வர்கள்‌ 
சன்பவத்கொண்ககக்கதபா 
எகிப்திலே இரண்டு இஸ்ரவேலர்கள்‌ 
சண்டைபண்ணிக்கொண்டிருந்தார்கள்‌ 
(யாத்‌ 291-3) 

அப்பொழுது இஸ்ரவேல்‌ ஜாதியான 
அந்த ஸ்திரீயின்‌ மகன்‌ கர்த்தரின்‌ நாமத்தை 
நிந்தித்துத்‌ தூஷிக்கிறான்‌. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
அவனை  மோசேயினிடத்தில்‌ கொண்டு 
வருகிறார்கள்‌. அவன்‌ தாயின்பேர்‌ செலோமித்‌: 
அவள்‌ தாண்‌ கோத்திரத்தானாகிய திப்ரியின்‌' 
குமாரத்தி (லேவி 2431). 

கர்த்தரின்‌ நாமத்தைத்‌. தூஷிந்த 
மனுஷன்‌ இஸ்ரவேலனாகிய 
சண்டை போடுகிறான்‌ 
சண்டைக்கான 
தெளிவுபடுத்தும்‌ வண்ணமாக, 
பெற்றோரின்‌ பூர்வீகத்தைப்பற்றி 
இந்தவசனப்பகுதியில்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 





BALWETHER 
பிய 


மனுஷனுடைய தாயார்‌ 
கனத்த சேர்ந்தவள்‌. 
வனாந்தரத்தில்‌ 


பானமைமிதங்கிருக்கை போது, ஒவ்வொரு 
கோத்திரத்தாரும்‌. அவர்களுக்கு 
நியமிக்கப்பட்டிருக்கிற இடங்களிலே பாளயம்‌. 
போடுகிறார்கள்‌. மனுஷன்‌, தன்‌ 
தாயாரின்‌ கூடாரத்திற்கு அருகாமையில்‌, 
தாண்‌ கோத்திரத்தார்‌ கூடாரம்‌ போட்டிருக்கிற 
இடத்தில்‌, தன்னுடைய கூடாரத்தைப்‌ போட 
முயற்சிபண்ணுகிறான்‌. 


அதை தாண்‌ கோத்திரத்தைச்‌ 
சேர்ந்தவர்கள்‌ தடைபண்ணுகிறார்கள்‌. 
அவனுடைய ந 
எகிப்தியனாகயிருப்பதினால்‌, 
தாண்‌ கோத்திரத்தார்‌ 
கூடாரம்‌ போட 
சொல்லுகிறார்கள்‌. 
மனுஷனும்‌, தாண்‌ சத்திரத்தை ம்‌ 
இஸ்ரவேலனாசிய ்‌ மனிதனும்‌ 
பாளயத்திலே. 'சண்டைபண்ணுகிறார்கள்‌. 
இந்தச்‌ செய்தி யூதருடைய பாரம்பரிய 
சரித்திரத்தில்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 

செலோமித்தின்‌ குமாரன்‌ தன்னை 
இஸ்ரவேலனாக பாலிக்கக்கூடாது. அவன்‌ 
தன்னை அந்நியனாகவே பாவித்துக்கொள்ள 
வேண்டும்‌. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
புறஜாதியாரை விவாகம்பண்ணக்கூடாது. 
ஆனால்‌ இவனோ இஸ்ரவேல்‌ ஸ்திரீக்கும்‌, 
எகிப்திய புருஷனுக்கும்‌ பிறந்தவன்‌. இவன்‌ 
அந்நியருக்காக நியமிக்கப்பட்டிருக்கிற 
இடத்திலே கூடாரம்‌ போடவேண்டும்‌. 

இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ தங்கள்‌ 
ஜாதியாருக்குள்‌ விவாகம்பண்ணாமல்‌, 
வேற்று ஜாதியாரோடு விவாகம்பண்ணினால்‌. 
எப்படிப்பட்ட பிரச்சனைகள்‌ வரும்‌ என்பதை 


தெளிவுபடுத்துவதற்காக, 


சொல்லப்பட்டிருக்கலாம்‌ 
என்ற்‌ தக்கதாக சொல்லுகிறார்கள்‌. 
இஸ்ரவேலனாகிய 
ன்‌ எத்த 
சண்டைபண்ணும்போது இவன்‌ கர்த்தரின்‌ 
நாமத்தை நிந்தித்து தூனிக்கிறான்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய பிரமாணத்தில்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கும்‌ அந்நிய பத்திரருக்கும்‌ 
வித்தியாசம்பண்ணியிருக்கிறார்‌. இது 
தேவனுடைய தெய்வீகநியமனம்‌ ஆனால்‌ 
மனுஷனோ கர்த்தருடைய 
பிரமாணத்தையும்‌ அங்கீகரிக்கவில்லை. 


தாண்‌ 


லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


இவன்‌ அந்நிய புத்திரர்‌ சம்பந்தமான 
பிரமாணத்தையும்‌, அந்தப்‌ பிரமாணத்தை 
இயற்‌ கர்த்தரையும்‌ நிந்தித்து 
இவன்‌ கர்த்தரை 
தூவித்தானா அல்லது 
சண்டைபண்ணின இஸ்ரவேல்‌ 
மூலமாக கர்த்தருடைய 


நாமத்தை நிந்தித்து தூஷித்தானா என்பது 
தெரியவில்லை. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தருடைய 
நாமத்தை நிந்தித்து தூஷித்த மனுஷனை 
மோசேயினிடத்தில்‌ கொண்டு வருகிறார்கள்‌. 
உடனே 
அந்த 


மோசே அவசரப்பட்டு அவனை 
தண்டித்துவிடவில்லை. மோசே 
மனுஷனை காவல்படுத்துகிறார்‌. கர்த்தரின்‌ 
வாக்கினாலை... தங்களுக்கு உத்தரவு 
வருமட்டும்‌, இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ அவனைக்‌ 
காவல்படுத்துகிறார்கள்‌ (லேவி 24112) 


ரவேல்‌ பு ர்‌ கர்த்தரின்‌ 
சந்தத்தை அறிந்துகொள்ள விருப்பின்‌ 
கர்த்தரிடத்தில்‌ விசாரித்து முடிவுபண்ண 
ய்‌ எதிர்பார்க்கிறார்கள்‌ 
மனுஷன்‌ கர்த்தரின்‌ நாமத்தை 
நிந்தித்து தூஷித்திருக்கிறான்‌. அவனுக்கு 
நியாயாதிபதியின்‌ கையினாலே. 
மரணதண்டனை கொடுக்கவேண்டுமா 
கர்த்தருடைய நியாயத்தீர்ப்புக்கு 
விட்டுவிடலாமா என்பதை 
அறிந்துகொள்ள 


மோசேயை 
பாளயத்துக்குப்‌ 
கேட்டவர்கள்‌. 
அவன்‌ 
பின்பு 
அவனைக்‌, 
244374) 


அப்பொழுது கர்த்தர்‌ 
நோக்கி! “தூவித்தவனைம்‌ 
புறம்பே கொண்டுபோ;: 
எல்லாரும்‌ தங்கள்‌ கைகளை 
தலையின்மேல்‌ வைப்பார்களாக; 
சபையார்‌. எல்லாரும்‌. 
கல்லெறியக்கடவர்கள்‌" (லேவி 
என்று சொல்லுகிறார்‌. 
கர்த்தரின்‌ நாமத்தை நிந்தித்து 
தூஷித்த மனுஷனுக்கு வானத்திற்கும்‌ 
பூமிக்கும்‌ நியாயாதிபதியாகயிருக்கிற 
கர்த்தருடைய சமுகத்திலிருந்து நியாயத்தீர்ப்பு 
கொடுக்கப்படுகிறது. கர்த்தருடைய 
வார்த்தையின்‌ பிரகாரம்‌ இஸ்ரவேல்‌ சபையார்‌ 
எல்லாரும்‌ அவன்மேல்‌ கல்லெறிந்து 
அவனைக்‌ கொன்றுபோடுகிறார்கள்‌. 





லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


இந்த சம்பலத்திலிருந்து. கர்த்தர்‌ 
ஒரு பிரமாணத்தை சொல்லுகிறார்‌. 
கர்த்தருடைய நாமத்தை நிந்திக்கிறவனுக்கு 
எப்படிப்பட்ட தண்டனை 
கொடுக்கப்படவேண்டும்‌ கர்த்தர்‌ 
நியமனம்பண்ணுகிறார்‌. 
கர்த்தர்‌ மோசேயை நோக்கி, 

மேலும்‌ நீ இஸ்ரவேல்‌ புத்திரரை நோக்கி: 
எவனாகிலும்‌ தன்‌ தேவனைத்‌ தூவித்தால்‌, 
அவன்‌ தன்‌ பாவத்தைச்‌ சுமப்பான்‌. 
கர்த்தருடைய நாமத்தை  நிந்திக்கிறவன்‌ 
கொலைசெய்யப்பட வேண்டும்‌: சபையார்‌ 
எல்லாரும்‌ அவனைக்‌ கல்லெறியவேண்டும்‌:: 


என்று 


(லேவி 241516) என்று சொல்லுகிறார்‌ 


இஸ்ரவேலின்‌ நியாயாதிபதிகள்‌ 
கர்த்தருடைய நாமத்தின்மீது 
பத்திைராக்கியமாமிருக்கவேண்டும்‌. 
கர்த்தரின்‌ நாமத்தை  தூவிக்கிறவனுக்கு 
விரோதமாக, கர்த்தருடைய பிரமாணத்தின்படி 
தீர்ப்பு சொல்லவேண்டும்‌. தேவதூஷணம்‌. 
சொல்லுகிறவர்கள்‌ கர்த்தருக்கு 
விரோதமாகவும்‌, அவருடைய கைக்கு 
விரோதமாகவும்‌ எதிர்த்து நிற்கிறார்கள்‌. 
இவர்கள்‌ மூலமாக இஸ்ரவேல்‌ சபையார்‌ 
மத்தியிலே குழப்பமும்‌ சண்டையும்‌ ஏற்படும்‌. 
இஸ்ரவேலின்‌ நியாயாதிபதிகள்‌ 
ஜனங்கள்‌ 
சமாதானத்தையும்‌ 
மனுஷர்‌ மத்தியிலே 
உண்டுபண்ணுகிறவர்களை 
அவர்களுக்கு 
பிரமாணத்தின்படி தண்டனை கொடுத்து, 
சபையார்‌... மத்தியிலே அமைதியையும்‌ 
சமாதானத்தையும்‌ ஏற்படுத்தவேண்டும்‌. 


கர்த்தர்‌ மோசேயை நோக்கி, 
“கர்த்தருடைய நாமத்தை நிந்திக்கிறவன்‌ 
கொலைசெய்யப்படவேண்டும்‌: சபையார்‌ 
எல்லாரும்‌ அவனைக்‌ கல்லெறியவேண்டும்‌: 
பரதேசியானாலும்‌ சுதேசியானாலும்‌ 
கர்த்தரின்‌ நாமத்தைத்‌ தூவிக்கிறவன்‌ 
கொலைசெய்யப்படவேண்டும்‌” (லேவி 24:16) 
என்று சொல்லுகிறார்‌. 


QOODNENS 
PUBLISHERS 


தூவித்தவனைப்‌ 
கொண்டுபோய்‌, 


க்‌ கட்டளையிட்டபடியே 
ர்‌ செய்கிறார்கள்‌ 
தேவதூஷணம்‌ 
முறையாக 
இவ்வாறு, தண்டனை 
கொடுக்கப்படுகிறது (யாத்‌ 17:4, 20:7). 


சொன்னவனுக்கு முதன்‌ 


கர்த்தருடைய கட்டளைகள்‌ 
லேவி 24:17-28 


லேவி 24:17. ஒரு மனிதனைக்‌. 
கொல்லுகிறவன்‌ எவனோ அவன்‌ 
கொலைசெய்யப்படவேண்டும்‌. 


லேவி 24:18. மிருகத்தைக்‌ கொன்றவன்‌ 
மிருகத்துக்கு மிருகம்‌ கொடுக்கக்கடவன்‌.. 


லேவி 2419. 
ஊனப்படுத்தினால்‌, 
செய்தபடியே 
செய்யப்படக்கடவது. 


லேவி 24:90. நொறுக்குதலுக்கு 
தொறுக்குதல்‌, கண்ணுக்குக்‌ கண்‌, 
பல்லுக்குப்‌ பல்‌ அவன்‌ ஒரு மனிதனை 
ஊனப்படுத்தினதுபோல்‌ அவனும்‌ 
ஊனப்படுத்தப்படவேண்டும்‌. 


பிறனை 
அவன்‌ 


அவனுக்கும்‌ 


ஒருவன்‌ 


லேவி 24:21. மிருகத்தைக்‌ கொன்றவன்‌. 
யதில்‌ கொடுக்கவேண்டும்‌; 
மனிதனைக்‌ கொன்றவனோ 
'கொலைசெய்யப்படக்கடவன்‌. 


லேவி. 24:22, உங்களில்‌ பரதேசிக்கும்‌ 
சுதேசிக்கும்‌ ஒரே நியாயம்‌ 
இருக்கவேண்டும்‌; நான்‌ உங்கள்‌. 
தேவனாகிய கர்த்தர்‌ என்று சொல்‌ 
என்றார்‌. 


கேவி. 24:28. அப்படியே, 
தூஷித்தவனைப்‌. பானயத்துக்குப்‌ 
புறம்பே கொண்டுபோய்‌, அவனைக்‌ 
கல்லெறியும்படி மோசே இஸ்ரவேல்‌ 
புத்திரரோடே சொன்னான்‌; கர்த்தர்‌ 
மோசேக்குக்‌. கட்டனையிட்ட படியே 





லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


எவனோ அவன்‌ கொலைசெய்யப்படவேண்டும்‌ 
(லேவி 2417) என்றும்‌, மிருகத்தைக்‌ 
கொன்றவன்‌ பதில்‌ கொடுக்கவேண்டும்‌; 
மனிதனைக்‌ கொன்றவனோ 
கொலைசெய்யப்படக்கடவன்‌ (லேவி 24:21) 
என்றும்‌ கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


பிறனை புத்தக்‌ 


கர்த்தர்‌ தண்டனை 
ஒருவன்‌ பிறனை வப்பித்தினால்‌ 
அவன்‌ செய்தபடியே அவனுக்கும்‌. 
செய்யப்படக்கடவது. நொறுங்குநலுக்கு 
நொறுக்குறல்‌, கண்ணுக்குக்‌ கண்‌, பல்லுக்குப்‌ 
அவன்‌ ஒரு மனிதனை 

ஊனப்படுத்தினதுபோல அவனும்‌ 
ஊனப்படுத்தப்படவேண்டும்‌ (லேவி 24:19,20) 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ 

இந்தப்‌ பிரமாணம்‌ இதற்கு முன்பு 
ஏற்கெனவே சொல்லப்பட்டிருக்கிறது. 
“அவன்‌ திருடன மாடாவது கழுதையாவது 
ஆடாவது உமிருபனே அவன்‌ கையில்‌: 
கண்டுபிடிக்கப்பட்டால்‌, இரட்டிப்பாய்‌ அவன்‌ 
கொடுக்கவேண்டும்‌. ஒருவன்‌ பிறனுடைய 
வயலிலாவது திராட்சத்தோட்டத்திலாவது தன்‌ 
மிருகஜீவனை மேயவிட்டால்‌, அவன்‌ தன்‌ 
சுயவயலிலும்‌ திராட்சத்தோட்டத்திலுமுள்ள 
பலனில்‌ உத்தமமானதை எடுத்து, 
செலுத்தக்கடவன்‌" (யாத்‌ 22:- 


என்று ம ண்ஙதாகள்‌ சொல்லுற 
புதிய ஏற்பாட்டுக்காலத்து விசுவாசிகளாகிய 
நாமோ கிருபையின்‌ காலத்திலிருக்கிறோம்‌. 
கர்த்தருடைய பெரிதான கிருபையினால்‌. 
ன்‌ வங்கள்‌ னிக்கப்படுக்றது 
ஏற்பாட்டுக்காலத்தில்‌ 
கடுமையான தண்டனை 
என்று நம்முடைய 


புதிய 
இதுபோன்ற 
தேவையில்லை 
இயேசுகிறிஸ்து சொல்லுகிறார்‌. 


நமக்கு தம்முடைய 
ம கொடுத்திருக்கிறார்‌. 


புதிய 


QOODNENS 
PUBLISHERS 


கண்ணுக்குக்‌ கண்‌, பல்லுக்குப்‌ பல்‌ 
என்று, உரைக்கப்பட்டதைக்‌ 
கேள்விப்பட்டிருக்கிறீர்கள்‌. நான்‌ உங்களுக்குச்‌ 
சொல்லுகிறேன்‌; தீமையோடு எதிர்த்து 
நிற்கவேண்டாம்‌; ஒருவன்‌ உன்னை வலது 
கன்னத்தில்‌ அறைந்தால்‌, அவனுக்கு மறு 
ன்னத்தையும்‌ திருப்பிக்கொடு” 


ஏற்பாட்டுக்காலத்தில்‌ 

தண்டனைகள்‌ 

இக்காலத்திலும்‌ 

தங்கள்‌ கடமைகளை 

மனுஷர்‌ மத்தியிலே 

சமாதானத்தையும்‌, 

நிலைநாட்ட வேண்டிய 

நியாயாதிபதிகளிடத்நில்‌ 
ஒப்புக்கொடுக்கப்பட்டிருக்கிறது. 


மற்றவர்களுடைய 
வேண்டுமென்றே. 
ஏற்படுத்தினவன்‌, 
கொடுக்கவேண்டும்‌. 


மிருகஜீவன்களுக்கு 
த 


அதற்குரிய நஷ்டாடு 


தந்தைக்‌ கொன்றவன்‌ பிருகத்துக்கு 
மிருகம்‌ கொடுக்கக்கடவன்‌ 2418) 


என்றும்‌, மிருகத்தைக்‌ க்கல்‌ பதில்‌ 
கொடுக்கவேண்டும்‌ (லேவி 24:21) என்றும்‌ 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
பட்சபாதமில்லை. 
பரதேசிக்கும்‌. 
நியாயம்‌ 
(லேவி 24:22) என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. பரதேசியை யாரும்‌ 
அநியாயமாய்த்‌ துன்பப்படுத்தக்கூடாது. 
நியாயப்பிரமாணத்தின்‌ மூலமாக பரதேசிக்கும்‌ 
நியாயம்‌ கிடைக்கவேண்டும்‌. 
செய்தவனுக்கு தண்டனையும்‌, 
விடுதலையும்‌ கிடைக்கவேண்டும்‌. 


இருக்கவேண்டும்‌ 


நியாயப்பிரமாணத்திற்கும்‌ 


வேறுபிரிக்கக்கூடாது. 





BALWETHER 
சபரிய 


தம்முடை 
ரணை சதை உ தலை 
தெய்வீக வழிநடத்துதலினாலும்‌, அவருடைய 
தெய்வீக சித்தத்தினாலும்‌ இன்ரன்‌ 
புத்திரர்‌ கானான்‌ தேசத்தை. 
சுதந்தரித்துக்கொள்கிறார்கள்‌. ஆகையினால்‌ 
அவர்கள்‌ அந்த தேசத்தை தேவனுடைய 
பிரமாணத்திற்கு கீழ்ப்படிந்து ஆளுகை 
செய்யவேண்டும்‌. 
மார்க்க 
கானான்‌ தேசத்தை 
கர்த்தருக்கு. 


டைய 
ஆராதனையைப்போல 
ஆளுகை. செய்வதும்‌ 
சித்தமான பிரகாரம்‌ நடைபெறவேண்டும்‌. 
ஆசரிப்புக்கூடாரம்‌ கர்த்தருடைய பரிசுத்த. 
வாசஸ்தலம்‌. கானான்‌ தேசம்‌ அவருடைய 
பரிசுத்த தேசம்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 

நேசத்திலே போய்‌. 
நாளிலிருந்து, ஒவ்வொரு 

வருஷமும்‌ அவர்களுக்கு 
வருஷமாயிருக்கவேண்டும்‌ 
வருஷத்திலே அவர்கள்‌ வயலை 
விதைக்காமலும்‌, தங்கள்‌ 
திராட்சத்தோட்டத்தை கிளைக்கழிக்காமலும்‌, 
இருக்கவேண்டும்‌ (லேவி 251-7) 


இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு ஒவ்வொரு 
ஐம்பதாவது வருஷமும்‌ பிலி 
வருஷமாயிருக்கலேண்டும்‌. 

வருஷத்திலே கானான்‌ 
குடிகளுக்கெல்லாம்‌ 

கூறப்படவேண்டும்‌. இஸ்ரவேல்‌ புத்திரருடைய 
கடன்களெல்லாம்‌ யூபிலி 


கானான்‌ 
சேர்ந்திருக்கும்‌ 
ஏழாவது, 
ஓய்வு 
ஏழாம்‌. 
தங்கள்‌ 


நிர்ணயிக்கப்படும்‌ (லேவி 25:8-17). கானான்‌ 
தேசத்திலுள்ள நிலங்களை விற்பது, மீட்பது, 
சம்பந்தமான பிரமாணம்‌ (லேவி 25:23-28). 


லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சூழ்ந்த  பட்டணத்நிலுள்ள 

விற்பது, மீட்டுக்கொள்வது 
சம்பந்தமான பிரமாணம்‌. லேலியரின்‌ 
காணியாட்சியாகிய பட்டணங்களிலுள்ள 
வீடுகளை மீட்டுக்கொள்வது சம்பந்தமான 
பிரமாணம்‌ (லேவி 25:29-34) 


யூபிலி வருஷத்தில்‌ வேலைக்காரர்களும்‌, 
அடிமைகளும்‌ விடுதலைபண்ணப்படவேண்டும்‌. 
கடன்பட்ட தரித்திரனை ஆதரிக்கவேண்டும்‌ 
(லேவி. 25:48-38). இஸ்ரவேல்‌ புத்திரரில்‌ 
ஒருவன்‌ தரித்திரனாகி அவன்‌ மற்றொரு 
இஸ்ரவேல்‌. புத்திரனுக்கு 
விலைப்பட்டுப்போனால்‌ அவனைப்பற்றிய 
பிரமாணம்‌ (லேவி 25:39-46), இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ பரதேசிக்கோ அல்லது 
அந்நியனுக்கோ விலைப்பட்டுப்போனால்‌. 
அவனைப்பற்றிய பிரமாணம்‌ 
(லேவி 25:47-55). 


ஓய்வு வருஷம்‌ 
லேவி 25:1-7 


லேவி 25:1. கர்த்தர்‌ சீனாய்மலையில்‌ 
மோசேயை நோக்கி: 


லேவி 25:2. நீ இஸ்ரவேல்‌ புத்திரரோடே, 
சொல்ல வேண்டியது என்னவென்றால்‌: 
நாண்‌: உங்களுக்குக்‌ கொடுக்கும்‌ 
தேசத்திலே நீங்கள்‌. போய்ச்‌. 
சேர்த்திருக்கும்போது, தேசம்‌. 
கர்த்தருக்குக்கென்று. ஓய்வு 
கொண்டாடவேண்டும்‌. 


லேவி 25:3. ஆறுவருஷம்‌ உன்‌ வயலை 
விதைத்து, உன்‌ 
திராட்சத்தோட்டத்தைக்‌ கினைகழித்து, 
அதின்‌ பலனைச்‌ சேர்ப்பாயாக. 


லேவி 25:4. ஏழாம்‌ வருஷத்திலே, 
கர்த்தருக்கென்று. ஓய்ந்திருக்கும்‌ 
ஓய்வு தேசத்திற்கு இருக்கவேண்டும்‌; 
அதில்‌ உன்‌ வயலை விதைக்காமலும்‌, 
உன்‌ திராட்சத்தோட்டத்தைக்‌ 
கினைகழிக்காமலும்‌, 





லேவியராகமம்‌ - 
LEVITICUS - COMMENTARY 


லேவி 25. 
பயிரானதை 
கினைக்கழிக்காதே 
திராட்சச்செடியின்‌ 
சேர்க்காமலும்‌ 
தேசத்துக்கு. 
வருஷமாயிருக்கக்கட வது. 


லேவி 25:6. 
பயிராகிறது 
ஆகாரமாயிருப்பதாக; 
'வேலைக்காரனுக்கும்‌, உன்‌ 
வேலைக்காரிக்கும்‌, உன்‌ கூலி. 
க்காரனுக்கும்‌, உன்னிடத்தில்‌ தங்குகிற 
அத்தியனுக்கும்‌, 


லேவி 25:7. உன்‌ நாட்டு மிருகத்துக்கும்‌, 
உன்‌ தேசத்தில்‌ இருக்கிற காட்டு 
மிருகத்துக்கும்‌ அதில்‌ 
வினைந்திருப்பதெல்லாம்‌ 
ஆகாரமாயிருப்பதாக. 


தேசத்தின்‌ ஓய்விலே. 
உங்களூக்கு 


உன்‌ 


மோசேயின்‌ நியாயப்பிரமாணம்‌ 
ஒய்வுநாளுக்கு அதிக முக்கியத்துவத்தைக்‌ 
கொடுக்கிறது. ஒவ்வொரு வாரமும்‌ ஏழாவது 
நாள்‌ ஒய்வநாளாகும்‌. கர்த்தர்‌ ஒய்வநாளை 
கனம்பண்ணியிருக்கிறார்‌. வாரத்தின்‌ 
ஒய்வுநாளைப்போல, கர்த்தர்‌ ஒய்வு, 
வருஷத்தையும்‌ நியமனம்பண்ணுகிறார்‌. 


கர்த்தர்‌ சீனாய்மலையில்‌ மோசேயை 
நோக்கி, "நீ இஸ்ரவேல்‌ பத்திரரோடே 

சொல்ல வேண்டியது என்னவென்றால்‌: 
நான்‌ உங்களுக்குக்‌ கொடுக்கும்‌ தேசத்திலே. 
நீங்கள்‌ போய்ச்‌  சேர்ந்திருக்கும்போது, 
நேசம்‌ கர்த்தருக்குக்கென்று ஒய்வு 
கொண்டாடவேண்டும்‌" (லேவி 25:1,2) என்று 


திராட்சத்தோட்டத்தைக்‌  கிளைகழித்து அதின்‌ 
பலனைச்‌ சேர்க்கவேண்டும்‌. 


(லேவி 25:34). 


விரிவுரை மரமா 


PUBLISHERS 


இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு ஒய்வு 
வருஷம்‌ செப்டம்பர்‌ மாதத்தில்‌ ஆரம்பமாகும்‌. 
இது தேசத்திலே அறுவடை முடிவு பெறுகிற 
மாதம்‌. யூதருடைய நாள்‌ காட்டியின்‌ 
பிரகாரமாக, ஏழாம்‌ மாதத்தில்‌ ஓய்வு வருஷம்‌ 
ஆரம்பமாகிறது. 

இஸ்ரவேல்‌ ஜனத்தாருக்கு சேர்ப்பின்‌ 
பண்டிகை முடிவு பெற்றவுடன்‌ விதை 
விதைக்கும்‌ காலம்‌ ஆரம்பமாகும்‌. ஒய்வு 
வருஷத்தின்போது, இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
சேர்ப்பின்‌ பண்டிகையை ஆசரித்த பின்பு, 
தங்கள்‌ வயலிலே விதை விதைக்கக்கூடாது, 


்‌ பரத 
'இராட்சத்தோட்டத்தை 


ரட்சயங்களும்‌ பழுக்காது. இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ ஓய்வு வருஷத்திலே தானிய 
அறுவடையையும்‌, திராட்சப்பழம்‌ பறிப்பதையும்‌ 
எதிர்பார்க்கமாட்டார்கள்‌. 

இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ வயலிலே 
விதை விதைக்காவிட்டாலும்‌, அது தானாய்‌ 
விளைந்த பயிராகும்‌. "தானாய்‌ விளைந்து 
பமிரானதை அறுக்காமலும்‌, 
கிளைக்கழிக்காதே விட்ட திராட்சச்செடியின்‌ 
பழங்களைச்‌ சேர்க்காமலும்‌ இருப்பாயாக; 
தேசத்துக்கு அது ஒய்வு 
வருஷமாயிருக்கக்கடவது' 25:5) 
என்று காத்தர்‌ சொல்லுகிறார்‌. 

“கிளைக்கழிக்காதே. விட்ட 
திராட்சச்செடி" என்பதற்கு நசரேய 
திராட்சைச்செடி என்னும்‌ மாற்றுப்‌ பெயரும்‌ 
உள்ளது. நசரேயருடைய தலைமயிர்‌ சவரகன்‌ 
கத்தி படாமல்‌ வளர்ந்திருக்கும்‌. அதுபோன்று 
இந்தத்‌ திராட்சச்‌ செடியும்‌ கழிக்கப்படாமல்‌ 
வளர்ந்திருக்கிறது (எண்‌ 6:5). 


நேசத்தின்‌ ஒய்விலே 
இஸ்ரவேல்‌ 
ஆகாரமாயிருக்கும்‌. ஒய்வு 
விளைந்திருப்பதெல்லாம்‌, அவர்களுடைய 
வேலைக்காரனுக்கு! வேலைக்காரிக்கும்‌, 
கூலிக்காரனுக்கும்‌, அவர்களிடத்தில்‌ தங்குகிற 
அந்நியனுக்கும்‌, அவர்களுடைய 
மிருகத்துக்கும்‌, தேசத்தில்‌ 
காப்‌ 


ஆகாரமாயிருக்கவேண்டும்‌ (லேவி 25:67). 


லேவி 


பயிராகிறது. 
ஜனங்களுக்கு 
வருஷத்திலே. 





லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


வேலையும்‌ செய்யக்கூடாது. அறுவடையையும்‌ 
எதிர்ப்பார்க்கக்கூடாது. ஏழாம்‌ வருஷத்தில்‌ 
விவசாய வேலைகள்‌ எல்லாவற்றிற்கும்‌ ஒய்வு. 
கொடுத்துவிடவேண்டும்‌. அந்த வருஷத்திலே. 
வருஷாந்தர வேலைகள்‌ எதுவும்‌ 
நடைபெறக்கூடாது. 


வாரத்தின்‌ ஓய்வுநாளின்போது ஒரு 
வேலையும்‌ செய்யாமல்‌ ஒய்ந்திருப்பதுபோல, 
ஒய்வு வருஷத்தின்போது இஸ்ரவேல்‌ 
ஜனத்தார்‌ தங்கள்‌ நிலங்களிலும்‌, 
திராட்சத்தோட்டங்களிலும்‌ ஒரு வேலையும்‌ 
செய்யாமல்‌ ஒய்ந்திருக்கவேண்டும்‌. தங்கள்‌ 
நிலங்களுக்கும்‌ திராட்சத்தோட்டங்களுக்கும்‌ 
ஒய்வு கொடுக்கவேண்டும்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திர்‌ உயிருள்ள 
ஜீவராசிகளிடத்தில்‌ அன்பாயும்‌ 
கரிசனையாயும்‌இருக்கிறார்கள்‌. ஆகையினால்‌ 
வாரத்தின்‌ ஒய்வநாளின்போது, 
மிருகங்களுக்கு 
கொடுக்காமல்‌ 
ஒங்வகுக்கறர்கள்‌ 
அவர்கள்‌ தங்கள்‌ 
கரிசனையாகயிருந்து, 
வருஷத்தின்போது தங்கள்‌ 
ஒய்வுகொடுக்கிறார்கள்‌. 


ஏழாம்‌. வருஷத்தி 
எட்தக்கம்‌ ஒயர கானான்‌ தேத்த 
இருக்கவேண்டும்‌ஒய்வு வருஷம்‌ ஆவிக்கு 
ஓய்வுக்கு அடையாளமாயிருக்கிறது. 
“லாமேக்கு நூற்றெண்பத்திரண்டு 
வயதானபோது, ஒரு குமாரனைப்‌ பெற்று, 
கர்த்தர்‌ சபித்த பூமியிலே நமக்கு 
உண்டான வேலையிலும்‌, நம்முடைய 
கைகளின்‌ பிரயாசத்திலும்‌. இவன்‌ நம்மைத்‌ 
தேற்றுவான்‌ என்று சொல்லி, அவனுக்கு 
நோவா என்று பேரிட்டான்‌” (ஆதி 5:28,29). 


“ஏற்பாட்டுக்காலத்து 


நோவாவாக 

கிறிஸ்துவானவர்‌ நமக்கு உண்டான எல்லா 

நம்முடைய கைகளின்‌ 

நம்மைத்‌ தேற்றுகிறார்‌. 
சபிக்கப்பட்டிருந்தாலும்‌ 
இயேசுகிறிஸ்துவின்‌ மூலமாக 
வாக்குப்பண்ணப்பட்டிருக்கிறது. 


ஓய்வு வருஷம்‌ பற்றிய பிரமாணத்தின்‌ 
விவரம்‌ வருமாறு : 


1. இஸ்ரவேல்‌ புத்திரரோடே சொல்ல. 
வேண்டியது. என்னவென்றால்‌: நான்‌ 
உங்களுக்குக்‌ கொடுக்கும்‌ தேசத்திலே 
நீங்கள்‌ போய்ச்‌ சேர்ந்திருக்கும்போது, 

கர்த்தருக்குக்கென்‌ றுஒய்வு, 
வேண்டும்‌. 
(யாத்‌ 23:10-11) 


ஆறுவருஷம்‌ உன்‌ வயலை விதைத்து, 
உன்‌ திராட்சத்தோட்டத்தைக்‌ 
கழித்து, அ 
சேர்க்கவேண்டும்‌ (லேவி 25:3). 


கிளை 
பலனைச்‌. 


ஏழாம்‌ வருஷத்திலோ, கர்த்தருக்கென்று 
ஓய்ந்திருக்கும்‌ ஓய்வு தேசத்திற்கு 
இருக்கவேண்டும்‌ (லேவி 25:4) 


5. தேசத்தின்‌ ஓய்விலே பயிராகிறது. 
உங்களுக்கு ஆகாரமாயிருப்பதாக; உன்‌ 
வேலைக்காரனுக்கும்‌, உன்‌ 
வேலைக்காரிக்கும்‌, உன்‌ கூலிக்‌ 
காரனுக்கும்‌, உன்னிடத்தில்‌ தங்குகிற 
அந்நியனுக்கும்‌. உன்‌ நாட்டு 
மிருகத்துக்கும்‌, உன்‌ தேசத்தில்‌ 
இருக்கிற காட்டு மிருகத்துக்கும்‌ 
அதில்‌ விளைந்திருப்பநெல்லாம்‌. 
ஆகாரமாயிருப்பதாக (லேவி 25:5-6) 


யூபிலி வருஷம்‌ 
லேவி 25:8-22 


லேவி 25:8, அன்றியும்‌, ஏழு ஓய்வு 
வருஷங்களூன்ன. ஏழு ஏழு 
வருஷங்கனை எண்ணுவாயாக; அந்த. 
ஏழு ஓய்வு வருஷங்களும்‌ 
நாற்பத்தொன்பது வருஷமாகும்‌. 


கேவி 25:9. அப்பொழுதும்‌ ஏழாம்‌ மாதம்‌ 
பத்தாத்தேதியில்‌ எக்கானச்சத்தம்‌. 
தொனிக்கும்படி செய்ய வேண்டும்‌; 
பாவ  திவாரணநானில்‌ உங்கள்‌ 
தேசமெங்கும்‌. எக்கானச்சத்தம்‌. 
தொளிக்கும்படி. செய்ய வேண்டும்‌. 





லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


லேவி. 25:10. ஐம்பதாம்‌ வருஷத்தைப்‌ 
பரிசுத்தமாக்கி, தேசமெங்கும்‌ அதின்‌ 
குடிகளுக்கெல்லாம்‌ விடுதலை. 
கூறக்கடவீர்கன்‌; அது உங்களுக்கு. 
யூபிலி வருஷம்‌; அதிலே உங்களில்‌ 
ஒவ்வொருவனும்‌ தன்‌ தன்‌ 
காணியாட்சிக்கும்‌ தன்‌ தன்‌ 
குடும்பத்துக்கும்‌ திரும்பி 
போகக்கடவன்‌. 


லேவி 25:11. அந்த ஐம்பதாம்‌ த்‌ 
உங்களுக்கு 

வருஷமாயிருப்பதாக; a 
விதைக்காமலும்‌, தானாய்‌ வினைத்து 
பயிரானதை அலுக்காமலும்‌, 
கினைக்கழிக்காமல்‌ விடப்பட்ட 
திராட்சச்‌ செடியின்‌ பழங்களைச்‌. 
சேர்க்காமலும்‌ இருப்பீர்கனாக. 


லேவி 25:12. அது யூபிலி வருஷம்‌; அது 
உங்களுக்குப்‌ 
பரிசுத்தமாயிருக்கவேண்டும்‌; அந்த 
வருஷத்தில்‌ வயல்வெளியில்‌: 
வினைந்தவைகனை நீங்கள்‌. 
புசிக்கவேண்டும்‌. 


லேவி 25:13. அத்த யூபிலி வருஷத்தில்‌ 
தன்‌ தன்‌ 


உங்களில்‌ அவனவன்‌ 
காணியாட்சிக்குத்‌ 
திரும்பிப்போகக்கடவன்‌. 


லேவி 2514. ஆகையால்‌, பிறனுக்கு. 
எதையாவது விற்றாலும்‌, அவனிடத்தில்‌ 
எதையாவது கொண்டாலும்‌ 
ஒருவருக்கொருவர்‌ அநியாயம்‌ 


தொகைக்கேற்கப்‌ 

கொள்ளுவாயாக; 

வருஷங்களின்‌ தொகைக்கேற்க அவன்‌ 
உனக்கு விற்பானாக. 


லேவி 25:16. பலனுன்ன வருஷங்களின்‌ 
இலக்கத்தைப்‌ பார்த்து அவன்‌ உனக்கு. 
விற்கிறபடியால்‌, வருஷங்களின்‌ 
தொகை ஏறினால்‌ விலையேறவும்‌, 
வருஷங்களின்‌ தொகை குறைந்தால்‌, 
விலை குறையவும்‌ வேண்டும்‌. 


லேவி. 25:17. உங்களில்‌ ஒருவனும்‌ 
நிறனுக்கு அதியாயம்‌ செய்யக்கூடாது; 
உன்‌ தேவனுக்குப்‌ பயப்படவேண்டும்‌; 
நான்‌ உங்கள்‌ தேவனாகிய கர்த்தர்‌. 


லேவி 25:18. என்‌ கட்டனைகளின்படி. 
செய்து, என்‌ நியாயங்களைக்‌ 
கைக்கொண்டு. அவைகவின்படி. 
நடக்கக்கடவீர்கன்‌; அப்பொழுது 
தேசத்திலே சுகமாய்க்‌ குடியிருப்பீர்கள்‌. 


லேவி 25:19. பூமி தன்‌ கனியைத்‌ தரும்‌; 
நீங்கள்‌ திருப்தியாகச்‌ சாப்பிட்டு, 
அதில்‌ சுகமாய்க்‌ குடியிருப்பீர்கள்‌. 


லேவி 25:20. ஏழாம்‌ வருஷத்தில்‌ எதைப்‌ 
புசிப்போம்‌? நாங்கள்‌ விதைக்காமலும்‌, 
வினைந்ததைச்‌ சேர்க்காமலும்‌ இருக்க 
வேண்டுமே! என்று சொல்வீர்கனானால்‌, 


லேவி 25:21. நான்‌ ஆறாம்‌ வருஷத்தில்‌ 
உங்களுக்கு. ஆசீர்வாதத்தை 
அதுக்கிரகம்பண்ணுவேன்‌; 

உங்களுக்கு மூன்று 

பலனைத்‌ தரும்‌. 


எட்டாம்‌. 
ஒன்பதாம்‌. 


லேவி 25:22, நீங்கள்‌ 
வருஷத்திலே விதைத்து, 
வருஷம்மட்டும்‌ பழைய பலனிலே. 
'சாப்பிடுவீர்கள்‌; அதின்‌ பலன்‌ 
வினையும்‌ வரைக்கும்‌ பழைய பலனைச்‌. 
சாப்பிடுவீர்கள்‌. 


ஏழு ஒய்வு வருஷங்களுக்கு பின்பு 
வரும்‌ வருஷம்‌ யூபிலி வருஷமாகும்‌. 
கர்த்தர்‌ யூபிலி வருஷத்தைப்பற்றிய 
பிரமாணத்தை இந்த  வசனப்பகுதியில்‌ 
சொல்லுகிறார்‌. 


ஏழு ஓய்வு வருஷங்களுள்ள ஏழு ஏழு 
வருஒங்களை எண்ணுவாயாக: அந்த ஏழு 
ஓய்வு வருஷங்களும்‌ நாற்பத்தொன்பது 
வருஷமாகும்‌. அப்பொழுதும்‌ ஏழாம்‌ மாதம்‌ 
பத்தாந்தேதியில்‌ எக்காளச்சத்தம்‌ 
தொனிக்கும்படி செய்ய வேண்டும்‌; பாவ 
நிவாரணநாளில்‌ உங்கள்‌ தேசமெங்கும்‌. 
எக்காளச்சத்தம்‌ தொனிக்கும்டி செய்ய 
வேண்டும்‌ (லேவி 25:8,9) என்றும்‌, 





BALWETHER 
பிய 


ஐம்பதாம்‌ வருஷத்தைப்‌ பரிசுத்தமாக்கி, 
தேசமெங்கும்‌ அதின்‌ குடிகளுக்கெல்லாம்‌ 
விடுதலை கூறக்கடவீர்கள்‌; அது உங்களுக்கு 
யூபிலி வருஷம்‌: அதிலே உங்களில்‌ 
ஒவ்வொருவனும்‌ தன்‌ தன்‌ காணியாட்சிக்கும்‌ 
தன்‌ தன்‌ குடும்பத்துக்கும்‌ திரும்பி 
போகக்கடவன்‌ (லேவி 2510) என்றும்‌ கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 


49 வருஷங்களில்‌ ஏழு ஓய்வு. 
வருஷங்கள்‌ வரும்‌. (லேவி 25:3-4) அடுத்த 
வருஷம்‌ ஐம்பதாவது வருஷமாகும்‌. அது 
யூபிலி வருஷம்‌ என்று அழைக்கப்படுகிறது. 
(லேவி 25:8-13). 


ஐம்பதாம்‌ கரத்தல்‌ தேசத்தின்‌ 
கடகளுக்கெலலாம்‌ பதலை தன்ம. 
கடன்கள்‌  மன்னிக்கப்ப வேண்டும்‌. 
(லேவி 25:8-13). யூபிலி வருஷத்தில்‌ எல்லாமே 
மறுபடியும்‌ ஆரம்பமாகும்‌ (லேவி 25:14-17). 


ந்கெல்லாம்‌. 


தேசமெங்கும்‌ டிகளுக்கெல்லாம்‌ 
என்று கர்த்தர்‌ 


விடுதலை கூறக்கடவீர்கள்‌" 
சொல்லுகிறார்‌. அமெரிக்க தேசத்தில்‌ 
பென்சில்வேனியா மாகாணத்தில்‌ 
பிலடெல்பியா பட்டணத்தில்‌ சுதந்திர மணி 
ஒன்றுள்ளது. அதில்‌ இந்த வாக்கியத்தை: 
எழுதி வைத்திருக்கிறார்கள்‌. “ஒரoclum 
liberty throughout all the land unto 
all the inhabitants thereof” 


எக்காளம்‌ தொனித்து அறிவிக்கவேண்டும்‌. 
ஐம்பதாவது வருஷம்‌ யூபிலி வருஷம்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ அந்த வருஷத்தை 
பிகத்தமாக்கி கானான்‌ தேசமெங்கும்‌ 
அதின்‌ குடிகளுக்கெல்லாம்‌ விடுதலையை 
கூறவேண்டும்‌. 
யூபிலி வருஷம்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாருக்கு சந்தோஷத்தின்‌ வருஷமாகவும்‌, 
ஜெயத்தின்‌ இருக்கிறது. 
ஆகையினால்‌. யூபிலி வருஷத்தை 
அறிவிப்பதற்காக கானான்‌ தேசம்‌ எங்கிலும்‌ 
எக்காள சத்தம்‌ தொனிக்கப்படுகிறது. யூபிலி 
'த்தைக்கு, எக்காளத்திலிருந்து 
ஒலிக்கப்படும்‌ விசேஷித்த தொனி என்று 
பொருள்‌. யூபிலி என்னும்‌ தொனிக்கும்‌, 
எக்காளத்தின்‌ மற்ற  தொனிகளுக்கும்‌ 
வித்தியாசமுண்டு. 


லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பாவநிவாரணநாள்‌ நிறைவுபெறும்போது 
எக்காளம்‌. தொனிக்கப்படுகிறது. 
இஸ்ரவேல்‌ ஜனத்தாரின்‌ பாவம்‌ நிவிர்த்தி 
செய்யப்பட்டிருப்பதினால்‌, அவர்கள்‌ 
தேவனோடு ஒப்புரவாகி, அவரிடத்தில்‌ 
'சமாதானமாயிருக்கிறார்கள்‌. இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ தேவனோடு ஒப்புரவாகும்போது, 
அவர்களுக்கு விடுதலை 
அறிவிக்கப்படுகிறது. 

இஸ்ரவேல்‌ ஜனத்தாருக்கு ஒவ்வொரு 
ஐம்பதாவது வருஷமும்‌. யூபிலி 
வருஷமாயிருக்கும்‌. அவர்களுக்கு ஒவ்வொரு 
ஏழாம்‌ வருஷமும்‌ ஒய்வு வருஷம்‌. 
ஏழாம்‌ வருஷத்திலே  கர்த்தருக்கென்று 
ஒய்ந்திருக்கும்‌ ஒய்வு, கானான்‌ 
தேசத்திலிருக்கும்‌. யூபிலி ஷமும்‌ 
பரிசுத்தமான ஒய்வு வருஷம்‌. இந்த யூபிலி 
வருஷம்‌ ஒவ்வொரு ஐம்பதாம்‌ வருஷத்திலும்‌ 
வரும்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திர்‌ ம்பதாம்‌ 
வருஷத்தை பரிசுத்தமாக்கி, கானான்‌. ie 
எங்கும்‌ அதின்‌ குடிகளுக்கெல்லாம்‌ 
விடுதலை கூறவேண்டும்‌. 


அந்த ஐம்பதாம்‌ வருஷம்‌ உங்களுக்கு 


பிலி  வருஷமாயிருப்பதாக; அதிலே 


க்காமலும்‌, நானாய்‌ விளைந்து 
பமிரானதை அறுக்காமலும்‌, 
கிளைக்கழிக்காமல்‌ விடப்பட்ட திராட்சச்‌ 
செடியின்‌ பழங்களைச்‌ சேர்க்காமலும்‌ 
இருப்பீர்களாக (லேவி 2541) என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 


யூபிலி வருஷம்‌: அது 
பரிசுத்தமாமிருக்கவேண்டும்‌; 
வயல்வெளியில்‌. 
அவர்கள்‌ 

புசிக்கவேண்டும்‌ (லேவி 25:12). 


பிலி ன்போ, 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ ரத்தா 
கடன்பட்டிருக்கிறவர்களுக்கு அவர்களுடைய 
கடன்களையெல்லாம்‌ விடுதலை 
பண்ணிவிடுவார்கள்‌. 





லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


பிறனுக்குக்‌ கடன்கொடுத்தவன்‌ எவனும்‌, 
கர்த்தர்‌ நியமித்த விடுதலை 
கூறப்பட்டபடியால்‌, அந்தக்‌ கடனைப்‌ பிறன்‌ 
கையிலாகிலும்‌ தன்‌ சகோதரன்‌ 
கையிலாகிலும்‌ தண்டாமல்‌. 
விட்டுவிடக்கடவன்‌. அந்நிய  ஜாதியான்‌ 
கையிலே நீ கடனைத்‌ தண்டலாம்‌: உன்‌ 
சகோதரனிடத்திலோ: உனக்கு 
வரவேண்டியதை உன்‌ கை 
விட்டுவிடக்கடவது" (உபா 15:23). 


விபரமாவது: 


யூபிலி 
அடைமானமாக 
நிலங்கள்‌, மற்ற  சொத்துக்களெல்லாம்‌ 
மீட்டுக்கொள்ளப்படும்‌. அவை மறுபடியும்‌ 
அந்த நிலத்தின்‌ சொந்தக்காரருக்கே 
திரும்பக்‌ 
யூபிலி வத்தல்‌ 
அவனவன்‌ தன்‌ தன்‌ 
திரும்பிப்போகக்கடவன்‌ (லேவி 25.13) என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 


த்திபிலே 
தங்கள்‌ நிலங்களை விற்பதும்‌ ப 


பிறருடைய 
யூபிலி 
தொகைகேற்ற 
நடைபெறுகிறது. யூபிலி 
விற்ற பொருட்கள்‌ 
அடைமானமாக 
பொருட்கள்‌ 


பிரகாரமாகவே 
வருஷத்தின்போது 
வாங்கிய பொருட்கள்‌, 
வைக்கப்பட்ட 


ஆகியவையெல்லாமே மீட்டுக்கொள்ளப்படும்‌. 


ஆகையால்‌ 
பிறனுக்கு 
அவனிடத்தில்‌ 
ஒருவருக்கொருவர்‌ 
செய்யக்கூடாது (லேவி 25114). 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
எதையாவது விற்றாலும்‌, 
எதையாவது கொண்டாலும்‌ 
அநியாயம்‌ 


வருஷத்துக்குப்‌ பின்வரும்‌ 
வருஷங்க தொகைக்கேற்கப்‌ 
பிறனிடத்தில்‌ கொள்ளுவாயாக; பலனுள்ள 
வருஷங்களின்‌ தொகைக்கேற்க அவன்‌ 
உனக்கு விற்பானாக (லேவி 2515) என்றும்‌, 


பிலி 
ங்களின்‌ 


பலனுள்ள வருஷங்களின்‌ இலக்கத்தைப்‌ 
பார்த்து அவன்‌ உனக்கு 


வருஷங்களின்‌ தொகை 
விலையே! 


குறைந்தால்‌, விலை குறையவும்‌ வேண்டும்‌. 
(லேவி 2516) என்றும்‌, 


உங்களில்‌ ஒருவனும்‌ பிறனுக்கு 
அநியாயம்‌ செய்யக்கூடாது: உன்‌ தேவனுக்குப்‌ 
பயப்படவேண்டும்‌: நான்‌ உங்கள்‌ தேவனாகிய 
கர்த்தர்‌ (லேவி 2596) என்றும்‌ கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 


குத்தகை பொருட்கள்‌, நிலங்களின்‌ 
குத்தகை, வேலையாட்களின்‌ சம்பளம்‌ 
ஆகியவையெல்லாமே யூபிலி வருஷத்திற்கு 
முன்பாக உள்ள வருஷங்களைக்‌ கணக்கில்‌ 
கொண்டே நிர்ணயிக்கப்படும்‌. 
(லேவி 25:15-16). 


தேசத்திலே 


ஒருவன்‌ 
நிலத்தை 


விலைக்கு 
அடைமானமாக 
வாங்கினாலும்‌ அதை அவன்‌ அடுத்து 
வருகிற யூபிலி வருஷம்‌ வரையில்‌ மாத்திரமே 
பயன்படுத்த முடியும்‌. அந்த நிலத்தை 
வரப்போகிற யூபிலி வருஷம்‌ வரையிலும்‌ 
பயிரிட்டு அறுவடை பண்ணலாம்‌. 
யூபிலி வருஷம்‌ வரும்போது விலைக்கு 
வாங்கின நிலத்தையும்‌, அடைமானமாக 
வாங்கின நிலத்தையும்‌ அதன்‌ 
சொந்தக்காரருக்கு திருப்பி 
கொடுத்துவிடவேண்டும்‌. 


ஐம்பதாம்‌ வருஷமாகிய யூபிலி வரும்‌ 
பரிசுத்தமான வருஷம்‌. அந்த வருஷ; 

ள்‌ தேசத்தின்‌ குடிகளுக்கெல்லாம்‌. 

கூறப்படுகிறது. யூபிலி 

இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 

தன்‌ தன்‌ காணியாட்சிக்கும்‌, 

ம்‌ திரும்பிப்போவார்‌. 

ஏற்கெனவே 

- அல்லது 

வைக்கப்பட்டிருந்தாலோ, 

யூபிலி வருஷத்தின்‌ போது அது அவருக்கு 

திரும்பக்‌ கொடுக்கப்படும்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரரில்‌ 
மற்றவருடைய நிலத்தை அதிக பட்சமாக 
ஐம்பது வருஷங்கள்‌ வரையில்‌ அதாவது 
யூபிலி வருஷம்‌ வரையிலும்‌ மாத்திரமே 
வைத்துக்கொள்ள முடியும்‌. யூபிலி வருஷம்‌ 
ஏற்கெனவே தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. 
ஒவ்வொரு ஐம்பதாம்‌ வருஷமும்‌ யூபிலி 
வருஷம்‌ என்று நியமிக்கப்பட்டிருக்கிறது. 
யூபிலி வருஷம்‌ எப்போது வரும்‌ என்பது 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு தெரியும்‌. 


ஒருவன்‌ 





BALWETHER 
பிய 


ஆகையினால்‌ கானான்‌ ப்‌ 
நிலத்தை  வாங்குகிறவர்கள்‌, 
வருஷத்திற்கு பின்வரும்‌ எங்கள்‌ 
'தொகைகேற்ப, அந்த 
மற்றவர்களிடத்தில்‌ 


வியாபார ரீதியாக. 

இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு தங்களுடைய 

காணியாட்சியின்‌ நிலத்தை விற்பதற்கு 

உரிமையில்லை. அவர்கள்‌ தங்கள்‌ நிலத்தை 

ப லி வருஷத்திலிருந்து அடுத்த யூபிலி 

_ குத்தகைக்கு 

குத்தகை 

காலம்‌ அடுத்து வருகிற யூபிலி வருஷத்தை 
தாண்டிப்போய்விடக்கூடாது. 


பார்க்கும்போது. 


கர்த்தர்‌ கானான்‌ 
பங்கிட்டுக்கொடுத்தபோது. 
நிலங்களை அந்தந்த 
சீட்டுப்போட்டு பிரித்துக்‌ கொடுத்தார்‌. 
தேசத்தின்‌ நிலம்‌ விற்பனை செய்யப்படாமல்‌, 
மற்றவர்களுக்கு குத்தகையாக 
கொடுக்கப்படுவதினால்‌, யூபிலி 
வருஷத்தின்போது அந்தந்த 
கோத்திரத்தாரின்‌ நிலம்‌ அவர்களிடத்திலே. 
திரும்பவும்‌ வந்து சேரும்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரரில்‌ ஒருவன்‌ 

எவ்வளவு பெரிய வெக்கத்தில்‌ 


கோத்திரத்தாருக்கு 


அவன்‌ 
யூபிலி 
மீட்டுக்கொள்ளப்படும்‌ 
இந்தப்‌ பிரமாணத்தின்‌ 
மூலமாக, இஸ்ரவேல்‌ ஜனத்தாரால்‌ 
தரித்திரை வஞ்சித்து அவர்களுடைய 
நிலங்களை அபகரிக்க முடியாது. 


'தாங்கள்மாத்திரம்‌ தேசத்தின்‌ நடுவில்‌ 
வாசமாயிருக்கும்படி மற்றவர்களுக்கு 
இடமில்லாமற்போகுமட்டும்‌, வீட்டோடே 
வீட்டைச்‌ சேர்த்து, வயலோடே வயலைக்‌ 
கூட்டுகிறவர்களுக்கு ஐயோ!" (ஏசா 5:8). 


கர்த்தருடைய 


லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இஸ்ரவேல்‌ ஜனத்தாருக்கு 
யூபிலி வருஷத்தின்‌ பிரமாணம்‌ 
நியமிக்கப்பட்டிருப்பதினால்‌, நிலத்தை உழுது 
பமிரிடுவதற்காக மாத்திரமே, இஸ்ரவேல்‌ 
புத்திர்‌ மற்றவர்களிடமிருந்து நிலத்தைக்‌ 
கொள்ளுவார்கள்‌. தங்களுடைய 
சொத்துக்களை  விருத்திபண்ணவேண்டும்‌ 
என்பதற்காக யாரும்‌ நிலங்களை 
கொள்ளமாட்டார்கள்‌. ஏனெனில்‌ ஒவ்வொரு 
யூபிலி வருஷத்தின்போதும்‌, அவர்கள்‌ 
கொண்ட நிலங்களையெல்லாம்‌, அந்த 
நிலத்தின்‌ சொந்தக்காரர்‌ மீட்டுக்கொள்வார்‌. 
பிறந்த 


தன்னுடைய 


குடியிருக்கும்‌ உரிமையைப்‌ 
அவன்‌ தரித்திரனாகி 

நிலத்தை பிறருக்கு 
விற்றுப்போட்டாலும்‌, யூபிலி வருஷத்தின்போது, 
அவன்‌ திரும்பவும்‌ தன்னுடைய காணியாட்சி 
“நிலத்திற்கு. வந்துவிடுவான்‌. பூபிலி 
வருஷத்திலே இஸ்ரவேல்‌ புத்திரரில்‌ 
ஒங்வொருவதும்‌ த தன்‌ தன்‌ காணியாட்சிக்கும்‌ 
குடும்பத்திற்கும்‌' 

திரும்பிப்போகவேண்டும்‌ (லேவி 250) 


என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ தங்களுடைய 
காணியாட்சி நிலத்தை மற்றவர்களுக்கு 
விற்றப்போட்டால்‌, அவர்கள்‌ தங்கள்‌ 
நிலத்திற்கு அந்நியராயிருப்பார்கள்‌. ஆனாலும்‌ 
யூபிலி வருஷத்தின்போது, தாங்கள்‌ 
விற்றுப்போட்ட தங்கள்‌ காணியாட்சியை 
திரும்பவும்‌ மீட்டுக்கொண்டு, அதற்கு 
சொந்தக்காரராவார்கள்‌. இஸ்ரவேல்‌ புத்திரரில்‌ 
தரித்திரராயிருக்கிறவர்களும்‌, கானான்‌ 
தேசத்திலே அந்நியராயிருக்கக்கூடாது 
என்பதற்காக கர்த்தர்‌ யூபிலி வருஷத்தின்‌ 
பிரமாணத்தை நியமனம்‌ செய்திருக்கிறார்‌. 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ நேசத்தில்‌ யூபிலி 
வருஷத்தின்‌ பிரமாணத்தை நியமனம்‌. 
செய்திருப்பதினால்‌, ஐசுவரியவான்கள்‌ 
தரித்திரரை ஒடுக்குவதற்கு வாய்ப்பில்லை. 
ஒருவருக்கொருவர்‌ அநியாயம்‌ செய்வதற்கும்‌ 
வாய்ப்பில்லை. தங்கள்‌ நிலத்தை 
விற்கிறவனாலும்‌, பிறருடைய நிலத்தை 
கொள்ளுகிறவனாலும்‌, யாரும்‌ யாரையும்‌ 
ஏமாற்ற முடியாது. 





BALWETHER 
பிய 


பிறருடைய நிலத்தைக்‌ கொள்ளுகிறவன்‌ 

பின்வரும்‌ 

தொகைக்கேற்கப்‌ 

ன்‌ பலனுள்ள 

வருஷங்களின்‌ தொகைக்கேற்ப அவன்‌ தன்‌ 
நிலத்தை கொள்ளுகிறவனுக்கு விற்பான்‌. 


தன்‌ நிலத்தை விற்கிறவன்‌ பலனுள்ள 


செய்யும்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரரில்‌ 
பிறனுக்கு அநியாயம்‌ 
அவர்கள்‌ 
இஸ்ரவேலின்‌ 
தன்னுடைய 
பிறருடைய நிலத்தை வாங்குகிறவனுக்கும்‌ 
கர்த்தராயிருக்கிறார்‌. 


வேல்‌ புத்திரர்‌ வத்தை 
பத்தாம்‌. வரியின்‌ அவர்களுக்கு 
ஒரு நஷ்டமும்‌ ஏற்படாது. “என்‌ 
குட்டளைகளின்படி செய்து, என்‌ 
நியாயங்களைக்‌ கைக்கொண்டு 
அவைகளின்படி நடக்கக்கடவீர்கள்‌; 
அப்பொழுது தேசத்திலே  சுகமாய்க்‌ 
குடிமிருப்பீர்கள்‌. பூமி தன்‌ கனியைத்‌ தரும்‌; 
நீங்கள்‌ திருப்தியாகச்‌ சாப்பிட்டு, அதில்‌ 
சுகமாய்க்‌ குடியிருப்பீர்கள்‌" (லேவி 25:18,10) 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ 


“தேசத்தில்‌ சுகமாய்க்‌ குடியிருப்பீர்கள்‌” 


மூலமாக ஆபத்து வராது. 
இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ ஆவியும்‌, ஆத்துமாவும்‌, 
சரீரமும்‌ கர்த்தருக்குள்‌ பாதுகாப்பாயிருக்கும்‌. 
அவர்கள்‌ கர்த்தருடைய பிரமாணத்திற்கு: 
கீழ்ப்படியும்போது, கர்த்தர்‌ அவர்களை 
பாதுகாத்து பராமரிக்கிறார்‌. 


கானான்‌ தேசத்தின்‌ பூமி தன்‌ 
கனியைத்‌ தரும்‌. அவர்கள்‌ திருப்தியாய்ச்‌ 
சாப்பிடுவார்கள்‌. இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு. 
பசியோ, பட்டினியோ, பஞ்சமோ ஏற்படாது. 
ஒவ்வொரு ஏழாம்‌ வருஷமும்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கு ஓய்வு வருஷம்‌. 
ஒய்வு வருஷத்திலே அவர்கள்‌ தங்கள்‌ வயலை 
விதைக்கக்கூடாது. 


லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


QOODNENS 
PUELISHERS 


விதைக்கலில்லையென்றால்‌ 
அறுவடையும்‌ இல்லை. ஆனாலும்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ பசியாயும்‌ பட்டினியாயும்‌ 
இருக்கமாட்டார்கள்‌. அவர்கள்‌ திருப்தியாய்ச்‌ 
சாப்பிட்டு, கானான்‌ தேசத்திலே சுகமாய்க்‌ 
குடியிருப்பார்கள்‌. 


ஏழாம்‌ வருஷத்தில்‌ எதைப்‌ புசிப்போம்‌? 
நாங்கள்‌ விதைக்காமலும்‌, விளைந்ததைச்‌ 
சேர்க்காமலும்‌ இருக்கவேண்டுமே! என்று, 
சொல்வீர்களானால்‌, நான்‌ ஆறாம்‌ 
வருஷத்தில்‌ உங்களுக்கு ஆசீர்வாதத்தை 
அநுக்கிரகம்பண்ணுவேன்‌: அது உங்களுக்கு 
மூன்று வருஷத்தின்‌ பலனைத்‌ தரும்‌ 
(லேவி  25:2021 என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 


ஏழாம்‌ வருஷத்தில்‌ விதைக்கக்கூடாது. 
விளைந்ததைச்‌ சேர்க்கக்கூடாது. ஆனாலும்‌ 
கர்த்தர்‌ தம்முடைய பிள்ளைகளைக்‌ 
கைவிடமாட்டார்‌. ஆறாம்‌ வருஷத்தில்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு அதிகமான 
விளைச்சல்‌ இருக்கும்‌ அது ஏழாம்‌ 
வருஷத்திற்கும்‌ போதுமானதாக இருக்கும்‌. 
ஆறாம்‌ வருஷத்தில்‌ கர்த்தருடைய 
அநுக்கிரகம்‌ ப்‌ வருஷங்களுக்கு 
ஆசீர்வாதமாக ஆறாம்‌ 
வருஷத்தின்‌ விளைச்சல்‌ மூன்று வருஷத்தின்‌. 
பலனைத்‌ தரும்‌ (லேவி 25:20-22). 


ஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
வருஷத்திலே விதைத்து, ஒன்பதாம்‌ 
வருஷம்மட்டும்‌. பழைய பலனிலே 
சாப்பிடுவார்கள்‌; அதின்‌ பலன்‌ விளையும்‌ 
வரைக்கும்‌ பழைய பலனைச்‌ சாப்பிடுவார்கள்‌ 
(லேவி 25:22). 


எட்டாம்‌. 


எழாம்‌. 
விதைக்காமல்‌, 
இருப்பதினால்‌, 
குறைவும்‌ ஏற்படாது. கர்த்தர்‌ ஆறாம்‌. 
வருஷத்திலே அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை 
அநுக்கிரகம்‌ பண்ணுகிறார்‌. ஆறாம்‌. 
வருஷத்தின்‌ அறுவடை அவர்களுக்கு 
மூன்று வருஷத்தின்‌ பலனை தரும்‌. புதிய 
பலன்‌ விளையும்‌ வரைக்கும்‌ அவர்கள்‌ 
ஆறாம்‌ வருஷத்தின்‌ ஆசீர்வாதத்தினால்‌, 
பழைய பலனை சாப்பிடுவார்கள்‌. 


வருஷத்தில்‌ 
அறுவடை 


செய்யாமலும்‌ 
இஸ்ரலேல்‌ புத்திரருக்கு ஒரு 





BALWETHER 
பிய 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
சொல்லுகிற 
விசுவாசிகளாகிய நமக்கு 
வார்த்தையாயிருக்கிறது. 


புத்திரருக்கு. 
வாக்குத்தத்தம்‌, 
உற்சாகமான 
எக்காலத்திலும்‌ 
வார்த்தைக்கு 
கர்த்தர்மீது நம்முடைய 
பாரங்களையும்‌ 
கர்த்தரை சார்ந்து 
கர்த்தரை 
நம்புகிறவர்களுக்கு ஒரு குறைவும்‌ ஏற்படாது. 
நாம்‌ கர்த்தருடைய வார்த்தையைக்‌ 
கனம்பண்ணி, அவருடைய பிரமாணத்திற்கு 
கீழ்ப்படியும்போது, கர்த்தர்‌ நம்மைப்‌ பாதுகாத்து 
பராமரிக்கிறார்‌. 


யூபிலி வருஷம்‌ பற்றிய பிரமாணத்தின்‌ 
விவரம்‌ வருமாறு : 


நாம்‌ 


ஏழு ஒய்வு வருஷங்களுள்ள ஏழு எழு 
வருஷங்களை எண்ணுவாயாக; அந்த 
ஏழு ஓய்வு வருஷங்களும்‌ 
நாற்பத்தொன்பது வருஷமாகும்‌. 

ஏழாம்‌ மாதம்‌ பத்தாந்தேதியில்‌ 
எக்காளச்சத்தம்‌ தொனிக்கும்படி செய்ய 
வேண்டும்‌; பாவ நிவாரணநாளில்‌: 
உங்கள்‌ தேசமெங்கும்‌ எக்காளச்சத்தம்‌ 
தொனிக்கும்படி செய்ய வேண்டும்‌ 
(லேவி 2559). 


ஐம்பதாம்‌ வருஷத்தைப்‌ பரிசுத்தமாக்கி, 
தேசமெங்கும்‌ அதின்‌ 
குடிகளுக்கெல்லாம்‌ 

கூறவேண்டும்‌ (லேவி 25:10). 

ஐம்பதாம்‌ 

யூபிலி 

(லேவி 2510-13) 


யூபிலி வருஷத்தில்‌ உங்களில்‌ 
அவனவன்‌ தன்தன்‌ காணியாட்சிக்குத்‌ 
திரும்பிப்‌ போகக்கடவன்‌. 
யூபிலி வருஷத்தில்‌ உங்களில்‌ 
அவனவன்‌ தன்‌ தன்‌ குடும்பத்திற்குத்‌ 
திரும்பிப்‌ போகக்கடவன்‌. 


இருக்கவேண்டும்‌ (லேவி 25:1). 


லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யூபிலி வருஷம்‌; அது உங்களுக்குப்‌ 
பரிசுத்தமாயிருக்கவேண்டும்‌. 
(லேவி 25:12. 


யூபிலி வருஷத்தில்‌: 
விளைந்தவைகளை 
வேண்டும்‌. 


வயல்வெளியில்‌ 
நீங்கள்‌ புசிக்க 


பிறனுக்கு எதையாவது விற்றாலும்‌, 
அவனிடத்தில்‌ எதையாவது 
கொண்டாலும்‌ ஒருவருக்கொருவர்‌ 
அநியாயம்‌ செய்யாமல்‌, யூபிலி 
ல்கள்‌. பின்வரும்‌ 

தொகைக்கேற்கப்‌ 
டத்தில்‌. கொள்ள வேண்டும்‌ 
(லேவி 25:14-17). 


பிறனுக்கு 
(லேவி 


ஒருவனும்‌ 
அநியாயம்‌ 
2514/17). 


செய்யக்கூடாது 
12. உன்‌ தேவனுக்குப்‌ பயப்படவேண்டும்‌. 


தேசம்‌ கர்த்தருடையது 
லேவி 25:23-38 


லேவி. 2௦:23. 
என்னுடை யதாயிருக்கிறபடி.யால்‌, 
நீங்கள்‌ நிலங்களை அறுதியாய்‌ 
விற்கவேண்டாம்‌; நீங்கள்‌ பரதேசிகளும்‌ 
என்னிடத்தில்‌ 
புறக்குடிகளுமாயிருக்கிறீர்கள்‌.. 


லேவி. 25:24. 
காணியாட்சியான 


தேசம்‌ 


உங்கள்‌ 
தேசமெங்கும்‌ 
நிலங்கனை மீட்டுக்கொன்ன 
இடங்கொடுக்கக்கடவீர்கள்‌. 


கேவி 25:25. உங்கள்‌ சகோதரன்‌: 
தரித்திரப்பட்டு, தன்‌ காணியாட்சியிலே. 
சிலதை விற்றால்‌, அவன்‌ இனத்தான்‌ 
ஒருவன்‌ வந்து, தன்‌ சகோதரன்‌: 
விற்றதை மீட்கக்கடவன்‌. 


லேவி 25:28. அதை மீட்க ஒருவனும்‌ 
தானே 


இல்லாமல்‌, 
மீட்கத்தக்கவனானால்‌, 


அதை 





BALWETHER 
பிய 


லேவி 25:27, அதை விற்றபின்‌ சென்ற 
வருஷங்களின்‌ தொகையைத்‌ தன்னி, 
மீத்த தொகையை ஏற்றி, 
கொண்டவனுக்குக்‌ கொடுத்து, அவண்‌. 
காணியாட்சிக்குத்‌ 
திரும்பிப்போகக்கடவன்‌.. 


லேவி. 25:29. அப்படிக்‌ 
கொடுப்பதற்கான நிர்வாகம்‌ அவனுக்கு. 
இல்லாவிட்டால்‌, அவன்‌ விற்றது 
வாங்கினவன்‌ கையிலே யூபிலி 
வருஷம்மட்டும்‌. இருத்து, யூபிலி 
வருஷத்திலே அது விடுதலையாகும்‌; 
அப்பொழுது அவள்‌ தன்‌ 
காணியாட்சிக்குத்‌ திரும்பப்‌ போவான்‌. 


லேவி 25:29, ஒருவன்‌. 
மதில்‌தழ்ந்த பட்டணத்திலுள்ன தன்‌ 
வாசஸ்தல்மாகிய விட்டை விற்றால்‌, 
அதை விற்ற ஒரு வருஷத்துக்குன்‌ 
அதை... மீட்டுக்கொள்னலாம்‌; ஒரு 
வருஷத்துக்குன்னாகவே அதை 
மீட்டுக்கொன்னவேண்டும்‌. 


லேவி 25:30. ஒரு வருஷத்துக்குன்னே 
அதை மீட்டுக்கொன்னாதிருத்தால்‌, 
மதில்தழ்த்த பட்டணத்திலுன்ன அத்த 
வீடு தலைமுறைதோலும்‌ அதை 
வாங்கினவனுக்கே உரியதாகும்‌; யூபிலி 
வருஷத்திலூம்‌ அது விடுதலையாகாது. 


லேவி 2591.  மதில்கூழப்படாத 
கிராமங்களிலுன்ன வீடுகனோ, 
தேசத்தின்‌ 'நிலங்கன்போலவே 
மீட்கப்படலாம்‌; யூபிலி வருஷத்தில்‌ 
அவைகள்‌ விடுதலையாகும்‌. 


லேவி 25:32. 
காணியாட்சியாகிய 
பட்டணங்களிலுன்ன 
லேவியர்‌ 

மீட்டுக்கொள்ளலாம்‌. 


லேவியமின்‌ 


வீடுகனையோ 
எக்காலத்திலும்‌ 


லேவி! 2:38. 
புத்திரருக்குன்னே 

பட்டணங்களிலுன்ன 

அவர்களுக்குரிய 

படியால்‌, லேவியரிடத்தில்‌ அவனுடைய 
காணியாட்சிப்‌ பட்டணத்திலுள்ள 
வீட்டை ஒருவன்‌ வாங்கினால்‌, 
விற்கப்பட்ட அத்த வீடு யூபிலி 
வருஷத்தில்‌ விடுதலையாகும்‌. 


லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


லேவி. ஊக. அவர்கள்‌ 
பட்டணங்கனைச்‌ சூழ்த்த வெளிதிலம்‌ 
விற்கப்படலாகாது; அது அவர்களுக்கு 
நித்திய காணியாட்சியாயிருக்கும்‌. 


லேவி 2535, 
தரித்திரப்பட்டு, 
போன வனானால்‌, 
ஆதரிக்கவேண்டும்‌; பரதேசியைப்‌ 
போலும்‌  தங்கவந்தவனைப்போஜும்‌. 
அவன்‌ உன்னோடே பிழைப்பானாக. 


லேவி 25:38. நீ அவன்‌ கையில்‌ 
வட்டியாவது பொலிசையாவது 
வாங்காமல்‌, உன்‌ தேவனுக்குப்‌ பயந்து, 
உன்‌ சகோதரன்‌ உன்னோடே 
யிறைக்கும்படி செய்வாயாக. 


உன்‌ சகோதரன்‌ 
கையினைத்துப்‌ 
அவனை 


லேவி 25:37. அவனுக்கு உன்‌ பணத்தை: 
வட்டிக்கும்‌, உன்‌ தானியத்தைப்‌ 
பொலிசைக்கும்‌ கொடாயாக. 


லேவி 25:38. உங்களுக்குக்‌ கானான்‌ 
தேசத்தைக்‌ கொடுத்து, உங்களுக்கு. 
'தேவனாயிருக்கும்படி, உங்களை 
எகிப்துதேசத்திலிருந்து: 
புறப்படப்பண்ணின 
தேவனாகிய கர்த்தர்‌ நானே. 


கானான்‌ தேசத்திலுள்ள இஸ்ரவேலரின்‌ 
வீடுகளைப்பற்றிய பிரமாணத்தை கர்த்தர்‌ 
இந்த வசனப்பகுதியில்‌ சொல்லுகிறார்‌. மேலும்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ தரித்திரப்பட்டு, தன்‌ 
காணியாட்சியில்‌ சிலதை விற்கும்போது, 
என்ன செய்யப்படவேண்டும்‌ என்றும்‌ கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 


உங்கள்‌. 


தேசம்‌ என்னுடையதாயிருக்கிற 
நீங்கள்‌ நிலங்களை அறுதியாய்‌ 
நீங்கள்‌ பரதேசிகளும்‌ 


படியால்‌, 
விற்கவேண்டாம்‌; 
என்னிடத்தில்‌ புறக்குடிகளுமாயிருக்கிறீர்கள்‌" 


(லேவி 25:23) என்பதே கர்த்தருடைய 

வார்த்தை. இஸ்ரவேல்‌ தேசம்‌ கர்த்தருடையது. 

ர்‌ கானான்‌ தேசத்தை இஸ்ரவேல்‌ 

சுதந்தரமாகக்‌. 

அந்த தேசத்திலே 

அவர்களுக்கு கூடிிருப்பதற்கு மாத்தரிமே 

உரிமை உண்டு. அதை விற்க கர்த்தர்‌ 
அவர்களுக்கு அனுமதி கொடுக்கவில்லை. 





(யம்‌ 
பிய 


ஆ 
இருக்கக்கூடாது. இவை 
இருக்கவேண்டும்‌. ஏனெனில்‌ 
வருஷம்‌ யூபிலி வருஷம்‌. யூபிலி வத்தல்‌ 
எல்லாம்‌ மீட்கப்படும்‌. அந்த வருஷத்தில்‌ 
விற்கப்பட்ட நிலம்‌ நிலத்தின்‌ 
சொந்தக்காரருக்கே திரும்பப்‌ 
சேர்ந்துவிடும்‌ (லேவி 25;8-17 23-24). 
கானான்‌ தேசத்தில்‌ வாசம்பண்ணுகிற 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ எல்லோரும்‌. 
'ஐசுவரியவான்‌களாயிருப்பதில்லை. 
அவர்களில்‌ சிலர்‌ தரித்திரப்பட்டுப்‌ 
போகிறார்கள்‌ உங்கள்‌ சகோதரன்‌ 
தரித்திரப்பட்டு; தன்‌ காணியாட்சியிலே. 
சிலதை விற்றால்‌, அவன்‌ இனத்தான்‌. 
ஒருவன்‌ வந்து, தன்‌ சகோதரன்‌ விற்றதை 
மீட்கக்கடவன்‌" (லேவி 25:25) என்று கர்த்தர்‌ 
தங்கள்‌ காணியாட்சியான 
நிலங்களை மீட்டுக்கொள்ள 
புத்திரர்‌ இடம்‌ 
கொடுக்கவேண்டுமென்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌ (லேவி 25:24). 
கானான்‌ தேசம்‌ கர்த்தருடையது. 
கர்த்தர்‌ தம்முடைய தேசத்தை 
புத்திரருக்கு 
கொடுத்திருக்கிறார்‌. 
தம்முடைய 
பிரகாரமாக, கானான்‌ தேசத்தின்‌ நிலங்களை 
இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ குடும்பங்களுக்கு பங்கு 
பிரித்து கொடுத்திருக்கிறார்‌. இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ எல்லோருக்கும்‌ கானான்‌ தேசத்தின்‌ 
நிலம்‌ பங்குவீதமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. 
கானான்‌ 


பனி 
கர்த்தருடையதாகயிருப்பதினால்‌, 
தேசத்து நிலங்களை இஸ்ரவேல்‌ புத்தூர்‌ 
அறுதியாய்‌ விற்கக்கூடாது. இஸ்ரவேல்‌ 
ஜனத்தார்‌ கர்த்தரிடத்தில்‌ பரதேசிகளாகவும்‌, 
புறக்குடிகளாகவும்‌ இருக்கிறார்கள்‌. 
வ புத்திரரில்‌ ஒருவன்‌ தரித்திரப்பட்டு, 
காணியாட்சியில்‌ சிதை 
விற்றப்போட்டால்‌. பிற்காலத்தில்‌ அதை 
மீட்டுக்கொள்வதற்கு அவனுக்கு திராணி 
வரும்போது, யூபிலி வருஷம்‌ வருவதற்கு 
ன்பாகவே அவன்‌ அதை 
மீட்டுக்கொள்ளலாம்‌. தன்னுடைய 
காணியாட்சியை மீட்க யூபிலி வருஷம்‌: 
வரும்‌ வரையிலும்‌ காத்திருக்கவேண்டிய 
அவசியமில்லை. 


லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


உங்கள்‌ காணியாட்சியான 
தேசமெங்கும்‌ நிலங்களை மீட்டுக்கொள்ள 
இடங்கொடுக்கக்கடவீர்கள்‌ (லேவி 25:24) 
என்றும்‌, 

உங்கள்‌ சகோதரன்‌ தரித்திரப்பட்டு, 
தன்‌ காணியாட்சியிலே சிலதை விற்றால்‌, 
அவன்‌ இனத்தான்‌ ஒருவன்‌ வந்து, தன்‌ 
சகோதரன்‌ விற்றதை  மீட்கக்குடவன்‌ 
(லேவி 2525) என்றும்‌ கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 


தரித்திரன்‌ விற்றுப்போட்ட 

அல்லது அவனுடைய 

மீட்க வேண்டும்‌ 

(லேவி 25:25-26). மீட்பின்‌ கிரயம்‌ யூபிலி 

வருஷத்திற்கு முந்தியுள்ள வருஷங்களின்‌: 
பிரகாரம்‌ கணக்கிடப்படும்‌ (லேவி 25:8-10). 


அதை மீட்க ஒருவனும்‌ இல்லாமல்‌, 
தானே அதை மீட்கத்தக்கவனானால்‌, அதை 
விற்றபின்‌ சென்ற வருஷங்களின்‌ 
தொகையைத்‌ தள்ளி, மீந்த தொகையை 
ஏற்றி, கொண்டவனுக்குக்‌ கொடுத்து, 
அவன்‌ தன்‌ காணியாட்சிக்குத்‌ 
திரும்பிப்போகக்கடவன்‌ (லேவி 25:2627) 
என்றும்‌ கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


தரித்திரனுக்கு யூபிலி 
மற்றொரு வாய்ப்பு கொடுக்கப்‌ 


அவன்‌ தன்னுடைய 


நிலத்தை 


வருஷத்தில்‌ 
படுகிறது. 

பொருளாதாரக்‌ 

காரியங்களை மறுபடியும்‌ ஆரம்பிக்கலாம்‌. 


ஈன்‌ 
மடடுக்கொள்ளும்போது, யூகி வரரத்த்க 
பின்வரும்‌ ன்‌ தொகைக்கேற்ப, 
அதற்கு கிரயம்‌ 
மீட்டுக்கொள்ளவேண்டும்‌. 


அவன்‌ நன்கு ம்‌ 

மீட்டுக்கொள்ளவேண்டும்‌. 
தன்னுடைய காணியாட்சியை மீட்டுக்கொள்ள 
ஒருவனுக்கு திராணியில்லாமல்‌ போனால்‌, 
அவன்‌ விற்றதை, அவனுடைய சகோதரன்‌ 
மீட்டுக்கொள்ளலாம்‌. 





(யம்‌ 
பிய 


“நீ யார்‌ என்று கேட்டான்‌; அவள்‌, 
நான்‌ உம்முடைய அடியாளாகிய சூத்‌: நீர்‌ 
உம்முடைய அடியாள்மேல்‌ உம்முடைய 
போர்வையை விரியும்‌: நீர்‌ கதந்தரவாளி 
என்றாள்‌" (ரூத்‌ 39). 


இந்த வசனங்களில்‌ “இனத்தான்‌", 
“சுதந்தரவாளி' ஆகிய வார்த்தைகள்‌ 
எபிரெய பாஷையில்‌ “கோயல்‌” என்று. 
அழைக்கப்படுகிறது. கோயல்‌ என்னும்‌ எபிரெய 
வார்த்தைக்கு “மீட்பர்‌” என்று பொருள்‌ 
சொல்லலாம்‌. சுதந்தரவாளி கிறிஸ்துவுக்கு 
அடையாளமானவர்‌. நம்முடைய கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்து மானிட ரூபம்‌ தரித்து, 
நம்முடைய சுதந்தரவாளியானார்‌ 

இஸ்ரவேல்‌  புத்திரரில்‌ ஒருவன்‌ 
தரித்திரப்பட்டு தன்னுடைய காணியாட்சியை 
விற்ற பின்பு, யூபிலி வருஷத்திற்கு முன்பு 
அதை  மீட்டுக்கொள்வதற்கு அவனுக்கு 
'திராணியில்லாமல்‌ போகலாம்‌. அவ்வாறு 
அவன்‌ தன்னுடைய காணியாட்சியை யூபிலி 

திற்‌ முன்பு 
யூபிலி 


வருஷத்திற்கு 
மீட்டுக்கொள்ளவில்லையென்றால்‌, 
வருஷத்தின்போது அவனுடைய காணியாட்சி 
நிலம்‌ தானாகவே விடுதலையாகிவிடும்‌. 
யூபிலி வருஷம்‌ விடுதலையின்‌ வருஷம்‌. 


“அப்படிக்‌ கொடுப்பதற்கான நிர்வாகம்‌: 
அவனுக்கு இல்லாவிட்டால்‌, அவன்‌ விற்றது 
வாங்கினவன்‌ கையிலே யூபிலி வருஷம்பட்டும்‌ 
இருந்து, யூபிலி வருஷத்திலே அது 


திருப்பப்‌ 
என்று கர்த்தர்‌ 


தேவனுடைய 
இலவசமாய்‌ 

நம்மை நாமே 

சந னன்‌ நமக்கு திராணியில்லை. 

பாவிகளாகிய 

கர்த்தராகிய 

மீட்கும்‌ 

இலவசமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. 


லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நம்முடைய ஆதி  பெற்றோராகிய 
ஆதாமும்‌ ஏவாளும்‌: கர்த்தருடைய 
வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல்‌ பாவம்‌ 
செய்தார்கள்‌. அவர்களுடைய 
கீழ்ப்படியாமையினால்‌. பரதீசுக்கு 
அடையாளமான ஏதேன்‌ தோட்டத்திலிருந்து, 
வெளியேற்றப்பட்டார்கள்‌. ஆதாமும்‌ ஏவாளும்‌ 
இழந்துபோன சிலாக்கியத்தை, நம்முடைய 
மீட்பராகிய இயேசுகிறிஸ்துவின்‌ மூலமாக, 
நாம்‌ திரும்ப பெற்றிருக்கிறோம்‌. 
நம்முடைய கர்த்தராகிய இயேசுகிறிஸ்துவின்‌ 
மூலமாக நாம்‌ பரதீசுக்குள்‌ பிரவேசிக்கிற 
சிலாக்கியத்தைப்‌ பெற்றிருக்கிறோம்‌. 
ஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
விற்றுப்போட்ட  காணியாட்சி 
மீட்டுக்கொள்வது போல, 
வீடுகளை விற்றுப்போட்டால்‌, அதையும்‌ 
மீட்டுக்கொள்ளலாம்‌. கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரரின்‌ வீடுகளை இரண்டுவிதமாக 
பிரிக்கிறார்‌. ஒன்று மதில்‌ சூழ்ந்த 
பட்டணத்திலுள்ள வீடுகள்‌. மற்றொன்று மதில்‌ 
சூழப்படாத கிராமங்களிலுள்ள வீடுகள்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ மதில்‌ சூழ்ந்த 
பட்டணத்திலுள்ள தங்கள்‌ வாசஸ்தலமாகிய 
வீட்டை அதிக பிரயாசப்பட்டு 
கட்டிமிருப்பார்கள்‌. அவர்களுடைய 
பிரயாசங்களின்‌ பலனெல்லாம்‌ அந்த 
வீடாகவே இரக்கும்‌. கர்த்தர்‌. இஸ்ரவேல்‌ 
புத்திரரை ஆசீர்வதிக்கும்போது 
அவர்களுக்கு வீடுகளை 
கொடுக்கிறார்‌. ஆனாலும்‌ 
தங்கள்‌ காணியாட்சி 
விற்றுப்போடுவதுபோல, 
வீடுகளையும்‌ விற்றுப்போடுகிறார்கள்‌. 
ஒருவன்‌ மதில்சூழ்ந்த பட்டணத்திலுள்ள 
தன்‌ வாசஸ்தலமாகிய வீட்டை விற்றால்‌ 
அதை ற்ற ஒரு வரு 
அதை மீட்டுக்கொள்ளலாம்‌; 
வருஷத்துக்குள்ளாகவே அதை 
மீட்டுக்கொள்ளவேண்டும்‌ (லேவி 25:29). 


மதில்சூழ்ந்த பட்டணத்திலுள்ள 
வீடுகளுக்கும்‌, மதில்சூழப்‌ படாத 
பட்டணத்திலுள்ள வீடுகளுக்கும்‌ வெவ்வேறு 
பிரமாணங்கள்‌ உள்ளன. ல்‌ 
கிராமங்களிலுள்ள 

நிலங்கள்போலவே 

அவைகள்‌ மீட்கப்படலாம்‌; யூபிலி வருஷத்தில்‌ 
அவைகள்‌ விடுதலையாகும்‌ (லேவி 25:29- 
30- லேவி 25:31) 


தாங்கள்‌ 
நிலத்தை 
தங்களுடைய 


வாசஸ்தலமாக 
இஸ்ரவேல்‌ 
தரித்திரப்பட்டு, 
நிலங்களை 


தங்கள்‌ 





லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


மதில்சூழ்ந்த பட்டணத்திலுள்ளவர்கள்‌ 
தங்களுடைய வீடுகளை விற்றுப்போட்டால்‌, 
அதை விற்ற ஒரு வருஷத்திற்குள்‌ மீட்க 
வேண்டும்‌. இல்லையெனில்‌, அந்த வீடு 
தலைமுறைதோறும்‌ அதை வாங்கின வனுக்கே 
உரியதாகும்‌: யூபிலி வருஷத்திலும்‌ அது. 
காது. 


வருஷத்துக்குள்ளே 
மீட்டுக்கொள்ளாதிருந்தால்‌, மதில்சூழ்ந்த. 
பட்டணத்திலுள்ள அந்த வீடு 
'தலைமுறைதோறும்‌ அதை வாங்கினவனுக்கே 
உரியதாகும்‌: யூபிலி வருஷத்திலும்‌ அது 
விடுதலையாகாது (லேவி 25:30). 


அதை 


கூர்ந்த பட்டணத்திலுள்ள. 
வீட்டை விற்றவன்‌, விற்ற ஒரு 
வருஷத்திற்குள்ளே அதை 
மீட்டுக்கொள்ள வேண்டும்‌. அவ்வாறு 
மீட்டுக்கொள்ளவில்லையென்றால்‌ அந்த வீடு 
பிலி வருஷத்திலே தானாக 
)தலையாகாது. அந்த வீட்டை 
வாங்கினவனுக்கு அது தலைமுறை 
தலைமுறை தோறும்‌ உரியதாகயிருக்கும்‌. 
வாங்கினவனுக்கு வீடு சொந்தமாகிவிடும்‌. 
அவனுடைய தலைமுறையார்‌ அந்த வீட்டிலே 
நிரந்தரமாக குடியிருக்கலாம்‌. 
சூழ்ந்த . 
கர்த்தர்‌ 


மதில்‌ பட்டணத்திலுள்ள 
வீடுகளைப்பற்றி சொல்லுகிற 
பிரமாணம்‌ அந்நியருக்கும்‌ 
யூதமார்க்கத்தமைந்த புறஜாதி ஜனங்களுக்கும்‌ 
பிரயோஜனமாயிருக்கிறது. அவர்கள்‌ 
இஸ்ரவேல்‌ தேசத்திலே வந்து. அங்கே 
தங்களுக்கு வீடுகளை வாங்கி, அதிலே. 
குடியிருப்பதற்கு அவர்களுக்கு வாய்ப்பு 
கிடைக்கிறது. 


அந்நியராலும்‌, யூதமார்க்கத்தமைந்த 
புறஜாதியாராலும்‌ கானான்‌ தேசத்தில்‌: 
நிலங்களை கிரயத்திற்கு வாங்க முடியாது. 
ஆனால்‌ அவர்களால்‌ மதில்‌ சூழ்ந்த 
பட்டணத்திலுள்ள வீடுகளை கிரயத்திற்கு 
வாங்க முடியும்‌. அந்த வீடுகளுக்கு 
அவர்களால்‌ நிரந்தர சொந்தக்காரராக: 
முடியும்‌. 
பட்டணங்களிலுள்ள 
பிரமாணத்தில்‌, 
சிலாக்கியம்‌ 


மதில்சூழ்ந்த 
வீடுகளைப்பற்றிய 
லேலியருக்கு 


விசேஷித்த 
கொடுக்கப்பட்டிருக்கிறது. 


QOODNENS 
PUBLISHERS 


லேலியரின்‌ 
பட்டணங்களிலுள்ள 
எக்காலத்திலும்‌ 
லேவி 25:32). 


காணியாட்சியாகிய 
வீடுகளை, லேவியர்‌ 
மீட்டுக்கொள்ளலாம்‌ 


இஸ்ரவேல்‌. புத்திரருக்குள்ளே 
லேவியருடைய பட்டணங்களிலுள்ள வீடுகள்‌ 
அவர்களுக்குரிய காணியாட்சியானபடியால்‌, 
லேவியரிடத்தில்‌ அவனுடைய காணியாட்சிப்‌ 
பட்டணத்திலுள்ள வீட்டை ஒருவன்‌ 
வாங்கினால்‌, விற்கப்பட்ட அந்த வீடு 
யூபிலி வருஷத்தில்‌ விடுதலையாகும்‌ 
(லேவி 25:33). 


லேலியரின்‌ வீடுகள்‌ 
மீட்கப்படாவிட்டால்‌, அந்த வீடு யூபிலி 
வருஷத்தில்‌ தானாகவே விடுதலையாகும்‌. 
அது மறுபடியும்‌ அந்த  லேவியனுக்கு 
சொந்தமாகும்‌. 


மதில்‌ குழப்ப கிராமங்களிறள்ள 
வீடுகளுக்கு. கர்த்தர்‌ விசேஷித்த 
சொல்லுகிறார்‌. 


பிரமாணத்தை 
ல்சூழப்‌ கிராமங்களிலுள்ள 
தேசத்தின்‌ நிலங்கள்போலவே 
; அவைகள்‌ மீட்கப்படலாம்‌; 


த்தில்‌. அவைகள்‌ 
விடுதலையாகும்‌ (லேவி 25:31) 


லேலியருடைய பட்டணங்களைச்‌ சூழ்ந்த 
வெளிநிலம்‌ விற்கப்படலாகாது: அது 
அவர்களுக்கு ற 
காணியாட்சியாயிருக்கும்‌ (லேவி 25:34) 

இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ தரித்திரரை 
ஆதரிக்கவேண்டும்‌. “உன்‌ சகோதரன்‌ 
தரித்திரப்பட்டு, சையினைத்துப்‌ 
போனவனானால்‌, அவனை 
ஆதரிக்கவேண்டும்‌: பரதேசியைப்‌ போலும்‌. 
தங்கவந்தவனைப்போலும்‌ அவன்‌ உன்னோடே 
பிழைப்பானாக” (லேவி 25:35) என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 


யூபிலி வருஷத்தில்‌ எதை 

விடுதலைபண்ண முடியும்‌, எதை 

விடுதலைபண்ண முடியாது என்பது பற்றி, 

2௭-34... ஆகிய வசனங்களில்‌ 

லேவி 25: 

வசனங்களில்‌ அடிமைகளையும்‌, 

வேலைக்காரரையும்‌ பற்றிய பிரமாணங்கள்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. 





லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


பிரமாணத்தின்‌ விவரம்‌ வருமாறு : 


1. சகோதரன்‌ தரித்திரப்பட்டு, 
கையிளைத்துப்‌ போனவனானால்‌, 
அவனை ஆதரிக்கவேண்டும்‌. 


பரதேசியைப்‌ போலும்‌ தங்கவந்தவனைப்‌ 
உன்னோடே 


சகோதரனுக்கு பணத்தை வட்டி்கும்‌, 
தானியத்தை! பொலிசைக்கும்‌ 
கொடுக்கக்‌ கூடாது கேலி 25:36,37). 


தேவனுக்குப்‌ பயந்து, உன்‌ சகோதரன்‌ 
உன்னோடே பிழைக்கும்டி செய்ய 
வேண்டும்‌ (லேவி 25:36 38). 


தரித்திரப்பட்டு  கையிளைத்துப்போன 
க உதவி புரிய வேண்டும்‌. 

நன்‌ தரித்திரனிமித்தம்‌. 
தேசத்திலிருந்து துரத்தப்பட்டு விடக்கூடாது. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ மத்தியில்‌ ஜீவிப்பதற்கு 
அவனுக்கும்‌ ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட 
வேண்டும்‌. (லேவி 36) 


நாம்‌ எல்லோரையுமே சகோதரராக 
பாவிக்கவேண்டும்‌. நம்முடைய தேவனாகிய 
கர்த்தர்‌ மனுபுத்திரர்‌ எல்லோருக்கும்‌ 
பொதுவான பிதாவாகயிருக்கிறார்‌ 


கும்‌ தத 


ருக்‌ பிதா 
ஒரே 


நம்மைச்‌ 
சிருஷ்டித்ததில்லையோ? நாம்‌. நம்முடைய 
பிதாக்களின்‌ உடன்படிக்கையைப்‌ 
பரிசுத்தக்குலைச்சலாக்கி, அவனவன்‌ தன்‌ 
தன்‌ 'சகோதரனுக்குத்‌ 
துரோகம்பண்ணுவானேன்‌?" (மல்‌ 2:10), 


ஸ்ரவேல்‌ புத்திரர்‌ தரித்திரரை 
ஆதாரிக்கவேண்டும்‌. அவர்கள்‌ தங்களோடே 
பிழைக்கும்படி க 
செய்யவேண்டும்‌. 
வட்டியாவது பொலிசையாவது 
உன்‌ தேவனுக்குப்‌ பயந்து. உன்‌ சகோதரன்‌ 
உன்னோடே பிழைக்கும்படி செய்வாயாக. 
அவனுக்கு உன்‌ பணத்தை வட்டிக்கும்‌, உன்‌ 
தானியத்தைப்‌ பொலிசைக்கும்‌ கொடாயாக" 
(லேவி  25:3637) என்று கர்த்தர்‌ 


சொல்லுகிறார்‌. 


ந்த்‌ 
இல்லையோ? 


QOODNENS 
PUBLISHERS 


தன்னுடைய சொத்தை விருத்தி 
பண்ணுவதற்காக ஏழைகளை அநியாயமாய்‌ 
நடத்தக்கூடாது (லேவி 25:37-38), 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
ஒடுக்கக்கூடாது. அவர்கள்‌ தங்களோடே 
பிழைப்பதற்கு உதவி செய்யவேண்டும்‌. 
அவர்கள்‌ தங்கள்‌ பணத்தை தரித்திரருக்கு 
வட்டிக்கு கொடுக்கக்கூடாது. தங்கள்‌ 
தானியத்தை பொலிசைக்கு கொடுக்கக்‌ 
கூடாது. இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ தரித்திரர்‌ 
கையில்‌ வட்டியாவது,  பொலிசையாவது. 
வாங்காமல்‌, அவர்களும்‌ தங்களோடுகூட 
பிழைப்பதற்கு உதவி செய்யவேண்டும்‌. 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு. 

தம்முடைய பிரமாணத்தை சொல்லும்போது, 

ம்‌ ஏற்கெனவே செய்த 

ஞாபகப்படுத்துகிறார்‌. 

கானான்‌ தேசத்தைக்‌ 

கொடுத்து, உங்களுக்கு தேவனாயிருக்கும்படி, 

எகிப்துதேசத்திலிருந்து 

உங்கள்‌ தேவனாகிய 

நானே" (லேவி 25:38) என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


தரித்திரரை 


"உங்களை... எகிப்துதேரத்திலிருந்து 
ப்‌ பண்ணின உங்கள்‌ தேவனாகிய 
என்று, கர்த்தர்‌ நான்‌ 


மீட்டுக்கொள்வது பற்றிய 


நிலங்களை 
பிரமாணத்தின்‌ விவரம்‌. 


1. தேசம்‌ என்னுடையதாயிருக்கிறபடியால்‌, 
நீங்கள்‌ நிலங்களை அறுதியாய்‌ 
விற்கவேண்டாம்‌. 


சகோதரன்‌ தரித்திரப்பட்டு, தன்‌ 
காணியாட்சியிலே சிலதை விற்றால்‌, 
அவன்‌ இனத்தான்‌ ஒருவன்‌ வந்து, 
தன்‌ சகோதரன்‌ விற்றதை 
மீட்கக்கடவன்‌ (லேவி 25:24-27).. 


நிலத்தை மீட்பதற்கான நிர்வாகம்‌ 
அவனுக்கு இல்லாவிட்டால்‌, அவன்‌ 
விற்றது வாங்கினவன்‌ கையிலே யூபிலி 
வருஷம்மட்டும்‌ இருந்து யூபிலி 
வருஷத்திலே அது விடுதலையாகும்‌; 
அப்பொழுது அவன்‌ தன்‌ 
காணியாட்சிக்குத்‌ திரும்பப்‌ போவான்‌. 
(லேவி 25:28). 





லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


ருவன்‌ மதில்சூழ்ந்த 
பட்டணத்திலுள்ள தன்‌ 
வாசஸ்தலமாகிய வீட்டை விற்றால்‌. 
அதை விற்ற ஒரு வருஷத்துக்குள்‌ 

மீட்டுக்‌ கொள்ளலாம்‌ 
(லேவி 25:29) 


ஒரு வருஷத்துக்குள்ளே 
அதை. மீட்டுக்கொள்ளாதிருந்தால்‌, 
மதில்சூழ்ந்த பட்டணத்திலுள்ள அந்த 
வீடு தலைமுறைதோறும்‌ அதை 
வாங்கினவனுக்கே உரியதாகும்‌; யூபிலி 
வருஷத்திலும்‌ அது விடுதலையாகாது 
(லேவி 25:30). 
மதில்சூழப்படாத. 
வீடுகளோ, 
நிலங்கள்போலவே 
அவைகள்‌  மீட்கப்படலாம்‌; 
வருஷத்தில்‌ அவைகள்‌ விடுதலையாகும்‌ 
(லேவி 25:31). 


லேலியரின்‌ 
பட்டணங்களிலுள்ள 
லேலியர்‌ 


கிராமங்களிலுள்ள 


காணியாட்சியாகிய 
வீடுகளையோ 
எக்காலத்திலும்‌ 

மீட்டுக்கொள்ளலாம்‌ (லேவி 25:32). 


அவனுடைய 
பட்டணத்திலுள்ள 
வாங்கினால்‌, 
வீடு யூபிலி 
விடுதலையாகும்‌ 


ஒருவன்‌ 
அந்த 


பட்டணங்களைச்‌ 
சூழ்ந்த வெளிநிலம்‌ விற்கப்படலாகாது; 
அது அவர்களுக்கு 

காணியாட்சியாயிருக்கும்‌ 


நித்திய 
(லேவி 25:34), 


மனுஷனுக்கு விடுதலை 
லேவி 25:9-55 


லேவி 25:39. உன்‌ சகோதரன்‌ 
தரித்திரணாகி, உனக்கு விலைப்பட்டுப்‌ 
போனால்‌, அவனை அடிமையைப்யோல்‌ 
ஊழியஞ்செய்ய நெருக்கவேண்டாம்‌. 


லேவி 25:40. அவன்‌ கூலிக்காரனைய்‌ 
போலவும்‌ தங்கவத்தவனைப்யோலவும்‌ 
உன்னோடே. இருத்து, யூபிலி 
வருஷம்மட்டும்‌ உன்னிடத்தில்‌ 
சேவிக்கக்கடவன்‌. 


பின்பு, ன்‌ 
பின்னைகனோடுங்கூட உன்னைவிட்டு 
தீங்கலாகி, தன்‌ குடும்பத்தாரிடத்துக்கும்‌ 
தன்‌ பிதாக்களின்‌ காணியாட்சிக்கும்‌ 
திரும்பிப்போகக்கடவன்‌. 


லேவி 25:42. அவர்கள்‌ 


எகிப்துதேசத்திலிருத்து 
புறப்படப்பண்ணின என்னுடைய 
ஊழியக்காரர்‌ ஆகையால்‌, அவர்கள்‌: 
அடிமைகளாக விற்கப்படலாகாது. 


லேவி 26:48. நீ அவனைக்‌ கொடூரமாய்‌ 
ஆனாமல்‌, உன்‌ தேவனுக்குப்‌ பயத்திரு. 


நான்‌ 


லேவி 25:44. உனக்கு இருக்கும்‌ ஆண்‌ 
அடிமையும்‌ பெண்‌ அடிமையும்‌ 
சுற்றிலும்‌ இருக்கிற 
புறஜாதிகனாயிருக்கவேண்டும்‌; 
அவர்களில்‌ நீ ஆண்‌ அடிமையையும்‌ 
பெண்‌ அடிமையையும்‌ விலைக்கு 
வாங்கலாம்‌. 


லேவி 25:45,  உங்களிடத்திலே. 
பரதேசிகளாய்த்‌ தங்குகிற அந்நிய 
புத்திரரிலும்‌, உங்கள்‌. தேசத்தில்‌ 
உங்களிடத்திலே பிறந்திருக்கிற 
அவர்களுடைய குடும்பத்தாரிலும்‌ 
நீங்கன்‌ உங்களுக்கு அடிமைகனைக்‌. 
கொண்டு, அவர்களை உங்களுக்குச்‌. 
சுதந்தரமாக்கலாம்‌. 


கேவி 25:46. அவர்களை உங்களுக்கு 
பின்வரும்‌ உங்கன்‌ சந்ததியாரும்‌ 
சுதந்தரிக்கும்படி நீங்கள்‌ அவர்களைச்‌. 
சுதந்தரமாக்கிக்‌ கொள்ளலாம்‌; 
என்றைக்கும்‌ அவர்கள்‌ உங்களுக்கு 
அடிமைகளாயிருக்கலாம்‌ உங்கள்‌. 
சுகோதரராகிய இஸ்ரவேல்‌ புத்திரரோ 
ஒருவரையொருவர்‌ கொடூரமாக. 
ஆனக்கூடாது. 
லேவி 25:47. உன்னிடத்தில்‌ இருக்கிற 
அத்தியனும்‌ 
அவனிடத்தில்‌ 
சகோதரன்‌ 
அந்தப்‌ 
அத்தியனுக்காவது, 
குடும்பத்தாரில்‌ 
அவன்‌ 
விலைப்பட்டுப்போனால்‌, 





லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


லேவி 
விலைப்பட்டுபோன பின்‌ 
மீட்கப்படலாம்‌; அவன்‌ 
ஒருவன்‌ அவனை மீட்கலாம்‌. 


அவன்‌ 
திரும்ப 
சுகோதரரில்‌ 


லேவி 25:49. அவனுடைய பிதாவின்‌ 
சுகோதரனாவது, அத்தச்‌. 
சுகோதரனுடைய புத்திரனாவது, அவன்‌: 
குடும்பத்திலுன்ன அவனைச்‌ சேர்த்த 
இனத்தாரில்‌ எவனாவது அவனை 
மீட்கலாம்‌; தன்னால்‌ கூடுமானால்‌, 
தன்னைத்‌ தானே மீட்டுக்கொள்ளலாம்‌. 


லேவி 25:50. அவன்‌ தான்‌ விலைப்பட்ட 
வருஷத்தொடங்கி, 

வருஷம்வரைக்கும்‌ 

காலத்தைத்‌ தன்னை விலைக்குக்‌. 
கொண்டவனுடன்‌ 
கணக்குப்பார்க்கக்கடவன்‌; அவனுடைய 
விலைக்கிரயம்‌ கூலிக்காரனுடைய 
காலக்கணக்குப்போல, 
வருஷத்தொகைக்கு 
ஒத்துப்பார்க்கவேண்டும்‌. 


லேவி 51: இன்னும்‌ அநேக 
வருஷங்கள்‌ இருந்தால்‌, அவன்‌ தன்‌ 
விலைக்கிரயத்திலே 
அவைகளுக்குத்தக்கதைத்‌ தன்னை 
மீட்கும்பொருனாகத்‌. திரும்பக்‌. 
கொடுக்கக்கடவன்‌.. 


லேவி 25:52, யூபிலி வருஷம்மட்டும்‌. 
மீதியாமிருக்கிற வருஷங்கள்‌. 
கொஞ்சமேயானால்‌, 
கணக்குப்பார்த்து, 
வருஷங்களுக்குத்தக்கதை, 

மீட்கும்‌. பொருளாகத்‌. 

கொடுக்க வேண்டும்‌. 


லேவி 25:53. இவன்‌ வருஷத்திற்கு. 
வருஷம்‌. கூலியொருத்திக்கொண்ட 


கூலிக்காரனைப்போல, அவனிடத்தில்‌ 
இருக்கவேண்டும்‌; அவன்‌ இவனை 
உனக்கு முன்பாகக்‌ கொடூரமாய்‌ 
ஆளக்கூடாது. 


லேவி 2554. இப்படி இவண்‌ 
மீட்டுக்கொன்னப்படாதிருத்தால்‌, 
இவனும்‌ இவனோடேகூட 
பின்னைகளும்‌ யூபிலி வருஷத்தில்‌ 
வீடுதலையாவார்கள்‌. 


QOODNENS 
PUBLISHERS 


லேவி. 25:55. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ என்‌: 
ஊழியக்காரர்‌; அவர்கள்‌ நான்‌ 
ககம்கவ தறி ன 


த்தின்‌ 

விடுவித்திருக்கிறார்‌. அவர்கள்‌ மறுபடியும்‌ 
அடிமைகளாயிருக்கக்கூடாது. என்பது, 
தேவனுடைய சித்தம்‌. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
அடிமைகளல்ல. அவர்கள்‌ 
சுயாதீனமுள்ளவர்கள்‌. அவர்கள்‌ தேவனுக்கு 
விசேஷித்த ஜனமாயிருக்கிறவர்கள்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனத்தாருக்கு  சேஷ்பபுத்திர 
ஆசீர்வாதம்‌ வாக்குப்பண்ணப்பட்டிருக்கிறது. 


விடுதலையாமிருக்கலேண்டிய 
இஸ்ரவேல்‌ ஜனத்தாரை 
அழிமைப்படுத்தக்கூடாது. 
புத்திரர்கூட தங்கள்‌ 
அடிழையைப்போேல ஊழியம்‌ 
நெருக்கக்கூடாது. “உன்‌ 
தரித்திரனாகி, உனக்கு 
போனால்‌, அவனை  அடிமையைப்போல 
ஊழியஞ்செய்ய நெருக்கவேண்டாம்‌” 
(லேவி 25:39) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ 


இஸ்ரவேல்‌ புத்திரரில்‌ ஒருவன்‌ 
தரித்திரனாகி குடன்பட்டுப்போனதினால்‌, 
அவன்‌ மற்றொரு இஸ்ரவேல்‌ புத்திரனுக்கு 
விலைப்பட்டுப்போகலாம்‌. அல்லது 
தான்‌ செய்த  குற்றத்தினிமித்தமாக, 
இஸ்ரவேல்‌ புத்திரன்‌ கூலிக்காரனைப்போல 
சேவை. செய்யவேண்டியது வரலாம்‌. 
நியாயாதிபதிகள்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரை 
தண்டிக்கலாம்‌. 

இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ தரித்திரனாகி 
விலைப்பட்டுப்போனாலும்‌, தாங்கள்‌ செய்த 
குற்றங்களினிமித்தமாக தண்டிக்கப்பட்டாலும்‌ 
அவர்கள்‌ ஆறு வருஷங்களுக்கு 
மாத்திரமே கூலிக்காரனைப்போல சேவை 
செய்யவேண்டும்‌. ஏழாவது வருஷத்தில்‌ 
அவர்கள்‌ விடுவிக்கப்படவேண்டும்‌. 


யாரும்‌ 
இஸ்ரவேல்‌ 
சகோதரரை 
செய்ய 
சகோதரன்‌ 
விலைப்பட்டுப்‌ 


எபிரெயரில்‌ ஒரு அடிமையைக்‌ 
கொண்டாயானால்‌, அவன்‌ ஆறுவருஷம்‌ 
சேவித்து, ஏழாம்‌ வருஷத்திலே ஒன்றும்‌ 
கொடாமல்‌ விடுதலைபெற்றுப்‌ போகக்கடவன்‌" 
(யாத்‌ 21:2). 





BALWETHER 
பிய 


இஸ்ரவேல்‌ புத்திரரில்‌ ஒருவன்‌ 
தரித்திரனாகி, பிறனிடத்தில்‌ கடன்பட்டு, 
அந்தக்‌ கடனை அடைக்க அவனுக்கு: 
நிர்வாகம்‌ இல்லாதிருக்கும்போது. தனக்கு 
கடன்‌ கொடுத்தவனுக்கு 
விலைப்பட்டுப்போக வாய்ப்புள்ளது. தான்‌ பட்ட 
கடனை அடைப்பதற்கு அவனுக்கு 
எந்தவிதமான நிர்வாகமும்‌ இல்லையென்றால்‌, 
அவனுடைய சரீரமும்‌ ஜீவனும்‌ மாத்திரமே 
அவனிடத்தில்‌ இருக்கும்‌. இஸ்ரவேல்‌. 
புத்திரன்‌ தான்‌ பட்ட கடனுக்காக தன்‌ 
சரீரத்தையும்‌ ஜீவனையும்‌ விலைப்பட்டுப்‌ 
போகப்பண்ணலாம்‌. இப்படிப்பட்ட 
சூழ்நிலையில்‌ விலைப்பட்டுப்‌ போனவனுக்கு 
என்ன செய்யவேண்டும்‌ என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 


உன்‌ சகோதரன்‌ தரித்திரனாகி, 
உனக்கு விலைப்பட்டுப்போனால்‌, அவனை 
அடிமையைப்போல ஊழியஞ்செய்ய நெருக்க 
வேண்டாம்‌. அவன்‌ கூலிக்காரனைப்போலவும்‌ 
தங்கவந்தவனைப்போலவும்‌ உன்னோடே 
இருந்து. யூபிலி வருஷம்மட்டும்‌ உன்னிடத்தில்‌ 
சேவிக்கக்கடவன்‌ (லேவி 25:39,40) என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ 
தரித்தினாகி விலைப்பட்டுப்போன 
இஸ்ரவேல்‌ புத்திரனை, விலைக்கு வாங்கின 
அடிமையைப்போல 
நெருக்கக்கூடாது. 


ப நடத்தக்கூடாது. அவனை 
ஒரு கூலிக்காரனைப்போல நடத்தலாம்‌. 
கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரை எகிப்தின்‌ 
அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்திருக்கிறார்‌. 
கர்த்தர்‌ விடுவித்தவர்களை மனுஷன்‌ 
அடிமைப்படுத்தக்கூடாது 


அவர்கள்‌ நான்‌. எகிப்துதேசத்திலிருந்து 
புறப்படப்பண்ணின என்னுடைய ஊழியக்காரர்‌; 
ஆகையால்‌, அவர்கள்‌ டிமைகளாக 
விற்கப்படலாகாது (லேவி 25:42) 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


விலைப்பட்டுப்போன இஸ்ரவேல்‌ 

விலைக்கு வாங்கினவன்‌ 

ஆளுகை செய்யக்கூடாது. 

விலைக்கு. வாங்கினவனும்‌. 

தேவனாகிய கர்த்தருக்கு 

பேற்திகக்கவேண்டும்‌ தானும்‌ அல்லது 

தன்னுடைய முன்னோரும்‌ ஒரு 

காலத்தில்‌ எகிப்து தேசத்திலே 

அடிமைகளாகமிருந்தவர்கள்‌ என்பதையும்‌, 

கர்த்தர்‌ தாமே எகிப்தின்‌ 

அடிமைத்தனத்திலிருந்து. தங்களை 

விடுவித்தவர்‌ என்பதையும்‌ அவர்கள்‌ 
நினைவுகூரவேண்டும்‌. 


நோக்க 


எகிப்தியர்கள்‌ 


புத்திரர்‌ எகிப்து 
அடிமைகளாகயிருந்தபோது, 
அவர்களை கொடூரமாய்‌ 
எகிப்தியரின்‌: 
அடித்து 
இஸ்ரவேல்‌ 
துன்பமும்‌. 


ஆளுகை. செய்தார்கள்‌. 
அவர்களை 
ஈர்கள்‌. 


அதுபோன்ற 


அப்ட்டப்கம்வாத்‌ 
கூலிக்காரனைப்போல. வேலை 
செய்யவேண்டும்‌. அவனை விலைக்கு 
வாங்கினவன்‌ அவனை அடிமையைப்போல 
ஊழியம்‌ செய்ய நெருக்கக்கூடாது. 
விலைப்பட்டுப்போனவனும்‌ ஆபிரகாமின்‌ 
சந்ததியைச்‌ சேர்ந்தவனாயிருக்கிறான்‌. 
என்னும்‌ எண்ணம்‌, அவனை விலைக்கு 
கொண்டவனுடைய மனதில்‌ இருக்கவேண்டும்‌. 

விலைப்பட்டுப்போன இஸ்ரவேல்‌ 


a யூபிலி வருஷமட்டும்‌, தன்னை 
வாங்கினவனிடத்தில்‌ 
ேலிக்கவேண்டும்‌. 


பின்பு அவன்‌ தன்‌ 
பிள்ளைகளோடுங்கூட உன்னைவிட்டு 
நீங்கலாகி, தன்‌ குடும்பத்தாரிடத்துக்கும்‌ தன்‌ 
பிதாக்களின்‌: காணியாட்சிக்கும்‌ 
திரும்பிப்போகக்கடவன்‌ (லேவி 25:41) என்று 


கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


அவன்‌ 





BALWETHER 
பிய 


_யத்து ட 


பாழும்‌ இன்றேல்‌ 
புத்திரரை விடுதலைபண்ணும்‌ நிகழ்ச்சிகள்‌ 
ரம்பமாகிவிடும்‌ என்று யூதமார்க்கத்தின்‌: 
சரித்திர ஆசிரியர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. 
அப்போது, எஜமான்கள்‌ ங்கள்‌ 
கொடுத்து, அவர்களுக்கு 
உபசரணை செய்து, 
அவர்களுடைய 
அவர்களுடைய பூர்வீக. 
அனுப்பி வைப்பது வழக்கம்‌. 


எபிரெயரில்‌  விலைப்பட்டுப்போனவன்‌ 
பற்றிய பிரமாணத்தின்‌ விவரம்‌ வருமாறு : 


தரித்திரனாகி, 


காணியாட்சிக்கு 


1. உன்‌ 


சகோதான்‌ 
உனக்கு, 


'விலைப்பட்டுப்போனால்‌, 
அலனை.. இடிமையைப்‌ 
சேழியஞ்செய்ய நெருக்கவேண்டாம்‌. 


போல: 


அவன்‌ கூலிக்காரனைப்போலவும்‌ 
தங்கவந்தவனைப்போலவும்‌ உன்னோடே 
இருந்து, யூபிலி வருஷம்மட்டும்‌ 
உன்னிடத்தில்‌ சேவிக்கக்கடவன்‌ (லேவி 
25:40). 


பூமிலி வருஷம்மப்டும்‌ உன்னிடத்தில்‌ 
விக்கக்கடவன்‌. பின்பு, தன்‌ 
பிள்ளைகளோடுங்‌ கூட உன்னைவிட்டு 
நீங்கலாகி, தன்‌ குடும்பத்தாரிடத்துக்கும்‌ 
தன்‌ பிதாக்களின்‌ காணியாட்சிக்கும்‌ 
திரும்பிப்போகக்கடவன்‌ 

(லேவி 25:40-41) 


உன்‌ சகோதரர்கள்‌ அடிமைகளாக. 
விற்கப்படக்கூடாது (லேவி 2542-43). 


நீ அவனைக்‌ கொடூரமாய்‌ ஆளாமல்‌, 
உன்‌ தேவனுக்குப்‌ பயந்திரு 
(லேவி 25:43) 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌, 
சகோதரர்களை அடிமையைப்போல 
செய்ய நெருக்கக்கூடாது. இஸ்ரவேல்‌ 
ஜனத்தார்‌ அடிமைகளாக விற்கப்படலாகாது 


புறஜாதிகளை 
அடிமைகளாக விலைக்கு வாங்கலாம்‌. 


லேவியராகமம்‌ - 
LEVITICUS - COMMENTARY 


விரிவுரை 


உனக்கு இருக்கும்‌ 
அடியையும்‌ பெண்‌ அடிமையும்‌ சுற்றிலும்‌ 
இருக்கிற  புறஜாதிகளாயிருக்குவேண்டும்‌: 
அவர்களில்‌ நீ ஆண்‌ அடிமையையும்‌ பெண்‌ 
அடிமையையும்‌ விலைக்கு வாங்கலாம்‌ 
(லேவி 25:44) என்றும்‌, 


ஆண்‌ 


உங்களுக்கு பின்வரும்‌. 

ம்‌ சுதந்தரிக்கும்படி 

சுதந்தரமாக்கிக்‌ 

அவர்கள்‌ 

உங்களுக்கு அர்கா. உங்கள்‌ 

சகோதரராகிய இஸ்ரவேல்‌ புத்திரரோ 

ஒருவரையொருவர்‌ கொடூரமாக ஆளக்கூடாது. 

(லேவி 25:46) என்றும்‌ கர்த்தர்‌ 

சொல்லுகிறார்‌. அடிமைகளாகயிருக்கிற 

புறஜாதியாரை யூபிலி வருஷத்திலே. 
விடுதலை பண்ணவேண்டியதில்லை. 


புறஜாதியாரில்‌ விலைப்பட்டுப்போனவன்‌ 
பற்றிய பிரமாணத்தின்‌ விவரம்‌ வருமாறு : 
1. உனக்கு இருக்‌ அடிமைகள்‌ 
உள்‌ வாசக ம 
புறஜாதிகளாயிருக்க வேண்டும்‌. 


பரதேசிகளாய்த்‌ தங்குகிற அந்நிய 
ரில்‌ அடிமைகளைக்‌ கொள்ளலாம்‌. 
(லேவி 25:45) 


உங்கள்‌ த்தில்‌ உங்களிடத்திலே 
தக்க நடத்‌ களு 
குடம்பத்தாரிலும்‌ நங்கள்‌ உங்களுக்கு 
அடிமைகளைக்‌ கொள்ளலாம்‌ 
(லேவி 25:45). 


அவர்களை உங்களுக்கு பின்வரும்‌ 
உங்கள்‌ சந்ததியாரும்‌ சுதந்தரிக்கும்படி 
நீங்கள்‌ அவர்களைச்‌ சுதந்தரமாக்கிக்‌ 
கொள்ளலாம்‌; என்றைக்கும்‌ அவர்கள்‌ 
உங்களுக்கு அடிமைகளாயிருக்கலாம்‌; 
ள்‌ சகோதரராகிய இஸ்ரவேல்‌ 
ஒருவரையொருவர்‌ 

ஆளக்கூடாது 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
மற்றொரு இஸ்ரவேல்‌ புத்திரனிடத்தில்‌ 
விலைப்பட்டுப்போவதுபோல, அவன்‌ 
யூதமார்க்கத்தமைந்தவனிடத்திலும்‌, இனை 
தேசத்திலே. பரதேசியும்‌ 
அந்நியனுமாயிருக்கிறவனிடத்திலும்‌ 
விலைப்பட்டுப்போவதற்கு வாய்ப்புள்ளது. 


தரித்திரனாகி, 





லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


இருகை 


அ 
விலைப்பட்டுபோனபின்‌ திரும்ப மீட்கப்படலாம்‌: 
அவன்‌ சகோதரரில்‌ ஒருவன்‌ அவனை 
மீட்கலாம்‌. (லேவி 25:47,48) 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ 


அவனுடைய பிதாவின்‌ சகோதரனாவது, 
அந்தச்‌ சகோதரனுடைய புத்திரனாவது, 
அவன்‌ குடும்பத்திலுள்ள அவனைச்‌ சேர்ந்த 
இனத்தாரில்‌ எவனாவது அவனை மீட்கலாம்‌: 
தன்னால்‌ கூடுமானால்‌, தன்னைத்‌ தானே 
மீட்டுக்கொள்ளலாம்‌ (லேவி 25:49). 


மீட்கும்‌ இனத்தாரின்‌ பிரமாணத்தைப்‌ 
பற்றி கூறப்பட்டிருக்கிறது 
(லேவி 25:25, 48-49) ரூத்தின்‌ புஸ்தகத்தில்‌ 
இதைப்‌ பற்றிய செய்தி தெளிவாக உள்ளது. 


விலைப்பட்டுப்போன இஸ்ரவேல்‌ 
புத்திரனை மீட்டுக்கொள்வதற்கான மீட்பின்‌ 
கிரயத்தைப்பற்றியும்‌ கர்த்தர்‌ த 
வசனப்பகுதியில்‌ சொல்லுகிறார்‌ 

அவன்‌ தான்‌ விலைப்பட்ட 
வருஷந்தொடங்கி, யூபிலி வருஷம்வரைக்கும்‌. 
உண்டான காலத்தைத்‌ தன்னை 
விலைக்குக்‌ கொண்டவனுடன்‌ 
கணக்குப்பார்க்கக்கடவன்‌; 
விலைக்கிரயம்‌ 
க்காரனுடைய காலக்கணக்குப்போல, 
வருஷத்தொகைக்கு ஒத்துப்பார்க்கவேண்டும்‌. 
பன்‌ ப வருஷங்கள்‌ இருந்தால்‌, 

விலைக்கிரயத்திலே. 

அவருக்குத்‌ 


வை | தக்கதைத்‌ தன்னை 
மீட்கும்பொருளாகத்‌ திரும்பக்‌ 


கொடுக்கக்கடவன்‌. யூபிலி வருஷம்மட்டும்‌. 
மீதியாயிருக்கிற வருஷங்கள்‌ 
கொஞ்சமேயானால்‌, அவனோடே 
கணக்குப்பார்த்து. தன்‌ 
வருஷங்களுக்குத்தக்கதை, தன்னை மீட்கும்‌. 
பொருளாகத்‌ திரும்பக்‌ கொடுக்க வேண்டும்‌. 
(லேவி 2550-52) என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 


QOODNENS 
PUBLISHERS 


விலைப்பட்டுப்போன இஸ்ரவேல்‌ 

புத்திரனை விலைக்கு வாங்கின இஸ்ரவேல்‌ 

புத்திரன்‌ அடிமையைப்போல ஊழியம்‌ செய்ய 

நெருக்கக்கூடாது. அதுபோலவே அவனை 

விலைக்கு வாங்கின ம 

அந்நியனுமாயிருக்கிறவன்‌, 

கொடூரமாய்‌ ஆளக்கூடாது. 

புத்திரன்‌ அந்நியனிடத்தில்‌ வருஷத்திற்கு 
ம்‌ கூலிபொருந்திக்கொண்ட 


வருஷம்‌ 
கூலிக்காரனைப்போல, 


எபிரெயரில்‌ அடிமையானவன்‌ ஆறு 
வருஷங்களுக்கு மட்டுமே சகூலிக்காரனாக 
வேலைசெய்வான்‌. அதற்குப்‌ பின்பு, அவன்‌ 
தன்னை மனப்பூர்வமாக ஒப்புக்கொடுத்தால்‌. 
மட்டுமே அவனைக்‌  கூலிக்காரனாக 
வேலைவாங்க முடியும்‌ (யாத்‌ 211-6). 
தன்னை மீட்டுக்கொள்ள இஸ்ரவேல்‌ 
க்‌ திராணியில்லையென்றால்‌ 
மீட்டுக்கொள்ள 


இவனோடேகூட இவன்‌ பிள்ளைகளும்‌ ல 
வருஷத்தில்‌ விடுதலையாவார்கள்‌. 
(கேவி 255 தன்னை மீட்கும்‌ பொருளாக 
விலைக்கிரயத்தை கொடுக்க முடியாத 
இஸ்ரவேல்‌ புத்திரன்‌, யூபிலி வருஷத்திலே 
தானாகவே விடுதலையாவான்‌. இது 
விலைப்பட்டுப்போன இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
கிடைத்திருக்கிற சிலாக்கியம்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ என்‌ ஊழியக்காரர்‌: 
அவர்கள்‌ நான்‌ எகிப்துதேசத்திலிருந்து 
புறப்படப்பண்ணின என்‌ ஊழியக்காரரே; நான்‌ 
உங்கள்‌ தேவனாகிய கர்த்தர்‌ (லேவி 25: 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
அந்நியரிடத்தில்‌ விலைப்பட்டுப்போன. 
எபிரெயரைப்பற்றிய பிரமாணத்தின்‌ விவரம்‌ 
வருமாறு : 
1. உன்னிடத்தில்‌ 
அந்நியனும்‌ 


இருக்கிற பரதேசியும்‌ 

செல்வனாயிருக்க, 
அவனிடத்தில்‌ இருக்கிற உன்‌ 
சகோதரன்‌ தரித்திரப்பட்டு, அந்தப்‌ 
பரதேசிக்காவது, அந்நியனுக்காவது, 
பரதேசியின்‌ குடும்பத்தாரில்‌ 
எவனுக்காவது அவன்‌ விலைப்பட்டுப்‌ 
போனால்‌,அவன்‌ விலைப்பட்டுபோனபின்‌ 
திரும்ப மீட்கப்படலாம்‌. 
(லேவி 25:47-48). 





லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


2. அவனுடைய பிதாவின்‌ சகோதரனாவது, 
அந்தச்‌ சகோதரனுடைய புத்திரனாவது, 
அவன்‌ குடும்பத்திலுள்ள அவனைச்‌ 
சேர்ந்த இனத்தாரில்‌ எவனாவது 
அவனை மீட்கலாம்‌. 
(லேவி 25:48-49). 
தன்னால்‌ கூடுமானால்‌, தன்னைத்‌ 

தானே மீட்டுக்கொள்ளலாம்‌. 

(லேவி 25:49). 


தான்‌ விலைப்பட்ட வருஷந்‌ 


கொண்டவனுடன்‌ 
பார்க்கக்கடவன்‌ 


5. இவன்‌ வருஷத்திற்‌ ஷம்‌ கூலி 
ககன்‌... உலாப்‌ 
போல, அவனிடத்தில்‌ இருக்கவேண்டும்‌. 
(லேவி 25:53). 


அவன்‌ இவனை உனக்கு முன்பாகக்‌ 
கொடூரமாய்‌ ஆளக்கூடாது. 


இவன்‌ மீட்டுக்கொள்ளப்படா 


(லேவி 25:54-55). 


QOODNENS 
PUBLISHERS 


விலைப்பட்டுப்போன 


அந்நியரிடத்தில்‌ 
எபிரெயரை மீட்பது பற்றிய பிரமாணத்தின்‌ 
விவரம்‌ வருமாறு : 


எபிரெயரில்‌ அடிமையாய்‌ விலைப்பட்டுப்‌ 
போனவன்‌ ஆறு வருஷங்களுக்கு 
மட்டுமே ய்வான்‌. 
(யாத்‌ 21:1-6). லேவி 25:40 ஆவது 
வசனத்தில்‌ “யூபிலி வருஷம்‌ மட்டும்‌” 
வாக்கியம்‌. யூபிலி 
முந்திய ஆறு 
. குறிக்கும 
அடிமையானவன்‌ தானாக மனமுவந்து 
ஒப்புக்‌ கொண்டால்‌, அவன்‌ தன்‌ 
வாழ்நாள்‌ முழுவதும்‌ எஜமானுக்குச்‌ 
சேவைசெய்யலாம்‌. (யாத்‌ 21:1-6) 


எபிரெயரில்‌ அடிமையாய்‌ விலைப்பட்டுப்‌ 
போனவன்‌ தன்னால்‌ கூடுமானால்‌, 
தன்னைத்‌ தானே மீட்டுக்கொள்ளலாம்‌. 
அல்லது. அவன்‌ குடும்பத்திலுள்ள 
அவனைச்‌ சேர்ந்த இனத்தாரில்‌ 
எவனாவது அவனை மீட்கலாம்‌. 
(லேவி 25:47-49). 


அவன்‌ தான்‌ விலைப்பட்ட வருஷந்‌ 
தொடங்கி, யூபிலி வருஷம்வரைக்கும்‌. 


(லேவி 25:48-53). 


ஆறாவது வருஷத்தில்‌ 
மீட்டுக்கொள்ளப்படாதிருந்தால்‌, 
இவனும்‌ இவனோடேகூட இவன்‌ 
பிள்ளைகளும்‌ யூபிலி வருஷத்தில்‌ 
விடுதலையாவார்கள்‌ (லேவி 25:54-55). 





ALMETHER 
RAAT IMAL 


கர்த்தருடைய பிரமாணத்தின்‌ 
முக்கியமான அம்சங்கள்‌ அனைத்தும்‌ 
இந்த அதிகாரத்தில்‌ நிறைவுபெறுகிறது. 
கர்த்தருடைய பிரமாணத்திற்கு 
கீழ்ப்படிகிறவர்களுக்கு ஆசீர்வாதமும்‌, 
கீழ்ப்பியாதவர்களுக்கு 'தண்டனையும்‌ 
கொடுக்கப்படும்‌ என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 


கர்த்தர்‌ நம்மை ஆசீர்வதிப்பார்‌ 
என்னும்‌ நம்பிக்கையில்‌ நாம்‌ அவருடைய 
பிரமாணத்திற்கு கீழ்ப்படியவேண்டும்‌. 
அவருடைய பிரமாணத்திற்கு 
கீழ்ப்பியவில்லையென்றால்‌ கர்த்தர்‌ நம்மை 
தண்டிப்பார்‌ என்னும்‌ பயத்தோடு 


இருக்கவேண்டும்‌. நம்முடைய ஆத்துமாவில்‌ 


கர்த்தருக்கு பயப்படும்‌ பயமும்‌, கர்த்தர்மீது 
விசுவாசமும்‌ இருக்கவேண்டும்‌. இவை 
இரண்டும்‌ நம்மை ஆளுகை செய்யும்போது, 
நாம்‌ கர்த்தருக்கு பிரியமானவர்களாய்‌. 
ஜீவிப்போம்‌. 
தாம்‌ ஏற்கெனவே 
பிரமாணங்களை கர்த்தர்‌ 
மறுபடியுமாய்ச்‌ சொல்லுகிறார்‌ (லேவி 26:12) 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தருடைய 
கட்டளைகளின்படி நடந்து அவருடைய 
கற்பனைகளைக்‌ கைக்கொள்ளும்போது, 
கர்த்தர்‌ அவர்களை  ஆசிர்வதிப்பதாக 
வாக்குப்பண்ணுகிறார்‌ (லேவி 26:3-13. 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ கர்த்தருக்கு 
செவிகொடாமல்‌, அவருடைய கற்பனைகள்‌ 
எல்லாவற்றின்படி செய்யாமல்‌, அவருடைய 
வெறுத்து, அவருடைய 
மீறிப்போடுவார்கள்‌ 
அவர்களை 
சொல்லுகிறார்‌. 


சொன்ன 


சபித்துப்போடுவதாக 
(லேவி 2614-39) 


லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


பிரியப்‌ 
UBLISHERS 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ தங்களுடைய 
பாவங்களையும்‌ அக்கிரமங்களையும்‌ 
கர்த்தருடைய சமுகத்திலே அறிக்கை செய்து, 
தங்களுடைய பாவங்களுக்கு மனந்திரும்பி, 
தங்கள்‌ இருதயத்தைத்‌ தாழ்த்தும்போது 
கர்த்தர்‌ அவர்களுடைய பாவங்களை 
மன்னிப்பதாகவும்‌, அவர்களோடு செய்து 
கொண்ட உடன்படிக்கையை நினைத்து 
அவர்களை ஆசீர்வதிப்பதாகவும்‌ 
வாக்குப்பண்ணுகிறார்‌ (லேவி 26:40-46), 


உபாகமம்‌. 28-ஆவது அதிகாரத்தில்‌ 
சொல்லப்பட்டிருக்கிற சம்பவங்களும்‌, இந்த 
அதிகாரத்தில்‌ சொல்லப்பட்டிருக்கிற 
சம்பவங்களும்‌ ஒன்றுபோலுள்ளது. 


ஆசீர்வாதங்கள்‌ 
லேவி 26:1-18 


சித்திரந்தீர்த்த 
'நமஸ்கரிக்கும்பொருட்டு 
தேசத்தில்‌ 
இருப்பீர்களா; 
தேவனாகிய கர்த்தர்‌. 


லேவி 28:2. என்‌ ஓய்வுநாட்கனை 
ஆசரித்து, என்‌ பரிசுத்த ஸ்தலத்தைக்‌ 
குறித்துப்‌ பயயக்தியாயிருப்பீர்களாக; 
நான்‌ கர்த்தர்‌. 
லேவி. 26:3. நீங்கள்‌ என்‌ 
கட்டனைகளின்படி நடந்து, எண்‌: 
கற்பனைகளைக்‌. கைக்கொண்டு, 
அவைகளின்படி செய்தால்‌, 


லேவி 28:4. நான்‌ ஏற்ற காலத்தில்‌ 
உங்களுக்கு. 
மழைபெய்யப்பண்ணுவேன்‌; பூமி தன்‌ 
பலனையும்‌, வெளியிலுன்ன மரங்கள்‌: 
தங்கள்‌ கனியையும்‌ கொடுக்கும்‌. 





BALWETHER 
பிய 


லேவி 26:5. திராட்சப்பழம்‌ பறிக்குன்‌ 
காலம்‌ வரைக்கும்‌ போரடிப்புக்‌ காலம்‌ 
இருக்கும்‌; விதைப்புக்‌ காலம்வரைக்கும்‌. 
திராட்சப்பழம்‌ பறிக்குவ்‌ காலம்‌ 
இருக்கும்‌; நீங்கள்‌ உங்கள்‌ அப்பத்தைத்‌ 
திருப்தியாகச்‌ சாப்பிட்டு, உங்கள்‌ 
தேசத்தில்‌ சுகமாய்க்‌ குடியிருப்பீர்கன்‌. 


லேவி. 

சமாதானம்‌. 

தத்தவிக்கப்பண்ணுவார்‌ 
படுத்துக்கொன்வீர்கன்‌; 

மிருகங்களைத்‌ தேசத்தில்‌ இராதபடிக்கு. 
ஒழியப்பண்ணுவேன்‌; பட்டயம்‌ உங்கள்‌ 
தேசத்தில்‌ உலாவுவதில்லை. 


லேவி 26:7. உங்கள்‌ சத்துருக்களைத்‌ 
துரத்துவீர்கன்‌; அவர்கள்‌ உங்கள்‌ 
முன்பாகப்‌ பட்டயத்தால்‌ விழுவார்கன்‌. 


உங்களில்‌ ஐந்துபேர்‌ 
துரத்துவார்கண்‌; 
உங்களில்‌ நூறுபேர்‌ பதினாயிரம்‌ 
பேரைத்‌ தூரத்தூவார்கள்‌; உங்கள்‌ 
சத்துருக்கள்‌ உங்களுக்கு முன்பாகப்‌ 
பட்டயத்தால்‌ விழுவார்கள்‌. 


லேவி 26:8. 
தூறுபேரைத்‌ 


லேவி 289. நான்‌ உங்கள்‌ மேல்‌ 
கண்ணோக்கமாயிருந்து, உங்களைப்‌ 
பஜுகவும்‌ பெருகவும்‌ பண்ணி, 
உங்கனோடே என்‌ உடன்படிக்கையைத்‌ 
திடப்படுத்துவேன்‌. 


லேவி 26:10. போன வருஷத்துப்‌ பழைய 
தானியத்தைச்‌. சாப்பிட்டு, புதிய 
தானியத்துக்கு இடமுண்டாகும்படி, 
பழையதை விலக்குவீர்கன்‌.. 


லேவி 26:11. உங்கன்‌ நடுவில்‌ என்‌ 
வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன்‌; என்‌ 
ஆத்தூமா உங்களை அரோசிப்பதில்லை. 


லேவி 26:12. நான்‌ உங்கள்‌ நடுவிலே. 
உலாவி, உங்கள்‌ தேவனாயிருப்பேன்‌; 
நீங்கள்‌ என்‌ ஜனமாயிருப்பீர்கள்‌.. 


லேவி 28:18. நீங்கள்‌ எகிப்தியருக்கு. 
அடிமைகளாயிராதபடிக்கு, தான்‌ 
அவர்கள்‌ தேசத்திலிருத்து உங்களைப்‌ 
புறப்படப்பண்ணி, உங்கள்‌ 
நூகத்தடிகளை முறித்து, உங்களை 
நிமிர்ந்து நடக்கப்பண்ணின உங்கள்‌ 
தேவனாகிய கர்த்தர்‌. 


லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
தம்முடைய பிரமாணங்களை 
அவர்களுடைய கீழ்ப்படிதலை. 
பார்க்கிறார்‌. இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
கர்த்தருடைய  கட்டளைகளின்படி நடந்து, 
அவருடைய கற்பனைகளைக்‌ கைக்கொண்டு, 
அவைகளின்படி செய்யவேண்டும்‌. அப்போது 
கர்த்தர்‌ அவர்களை  ஆசிர்வதிப்பதாக 
வாக்குப்பண்ணுகிறார்‌. 


புத்திரருக்கு 
சொல்லி, 


சோதித்துப்‌ 


கர்த்தர்‌ சீனாய்‌ மலையிலே மோசேக்கு 
சொன்ன பத்துக்கட்டளைகளில்‌ 
இரண்டாவது கட்டளையும்‌ நான்காவது 
கட்டளையும்‌ இந்த  வசனப்பகுதியில்‌. 


மறுபடியுமாய்ச்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு 
கட்டளை விக்கிரகாராதனை சம்பந்தமானது. 
மற்றொரு கட்டளை ஓய்வுநாளை ஆசரிப்பது 


உங்களுக்கு 

சுரூபங்களையும்‌ 

உண்டாக்காமலும்‌, உங்களுக்குச்‌ சிலையை 

நிறுத்தாமலும்‌, சித்திரந்தீர்ந்து கல்லை 

நமஸ்கரிக்கும்பொருட்டு உங்கள்‌ தேசத்தில்‌ 

வைக்காமலும்‌ இருப்பீர்களாக: நான்‌ உங்கள்‌ 

தேவனாகிய கர்த்தர்‌" (லேவி 26:1) என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


விக்கிரகாராதனைக்கு 
பிரமாணத்தின்‌ 


கர்த்தர்‌ 
விரோதமாக சொல்லும்‌ 
விவரம்‌ வருமாறு : 
1. உங்களுக்கு விக்கிரகங்களை 
உண்டாக்க வேண்டாம்‌. 
உங்களுக்குச்‌ சுரூபங்களை உண்டாக்க 
வேண்டாம்‌. 
சிலையை 


உங்களுக்குச்‌ நிறுத்த 


வேண்டாம்‌. 


சித்திரந்தீர்ந்த கல்லை நமஸ்கரிக்கும்‌ 
பொருட்டு அவற்றை உங்கள்‌ தேசத்தில்‌ 
வைக்க வேண்டாம்‌. 


5. என்‌  ஓய்வுநாட்களை 
வேண்டும்‌. (லேவி 26:2). 


ஆசரிக்க 


என்‌ பரிசுத்த ஸ்தலத்தைக்‌ குறித்தப்‌ 
பயபக்தியாயிருக்க வேண்டும்‌. 





லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


ரூபத்திற்கு ஒப்பாக எந்த விக்கிரகங்களையும்‌, 
எந்த சரூபங்களையும்‌ உண்டாக்கக்கூடாது. 
கர்த்தரே சர்வசிருஷ்டிகர்‌. கர்த்தருக்கு எந்த 
ரூபத்தையும்‌ சிருஷ்டிக்கக்கூடாது. கர்த்தரை 
தொழுதுகொள்கிறவர்கள்‌ அவரை 
ஆலியோடும்‌ உண்மையோடும்‌. 
'தொழுதுகொள்ளவேண்டும்‌. 


கர்த்தர்‌. சர்வவியாபகர்‌. நித்திய 
ஆலியாகயிருக்கிற கர்த்தர்‌ எல்லா 
இடங்களிலும்‌ இருக்கிறவர்‌. கர்த்தருக்கு ஒரு 
விக்கிரகத்தை உண்டுபண்ணி, அவரை ஒரு 
குறிப்பிட்ட ஸ்தலத்திற்குள்‌ மட்டுப்படுத்த 
வேண்டும்‌ என்று நினைக்கக்கூடாது. 
தங்களுக்கு விக்கிரகங்களையும்‌, 
குரூபங்களையும்‌ உண்டாக்கி, அதை தங்கள்‌ 
தெய்வம்‌ என்று சொல்லி 
பணிந்து, கொள்கிறவர்கள்‌ 
சத்தியத்தைப்‌ பொய்யாக்குகிறார்கள்‌. 
கர்த்தருடைய மகிமையை 
வெட்கப்படுத்துகிறார்கள்‌. 


“என்‌ ஒய்வநாட்களை ஆசரித்து, என்‌ 
பரிசுத்த ஸ்தலத்தைக்‌ றித்துப்‌ 
பயபக்தியாயிருப்பீர்களாக: 

(லேலி 22) 


சொல்லுகிறார்‌ 


ஓய்வுநாளை ஆசரிப்பதும்‌, 
கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலத்தைக்‌ _ குறித்து 
பயபக்தியாமிருப்பதும்‌ மிகவும்‌ 


பிரமாணங்களாகும்‌. 


ங்களா ன்‌ ்‌ இந்த்‌ 
பிரமாணங்களுக்கு கீழ்ப்படியாமல்‌, தப்‌ 


பிரமாணங்களை அசட்டைபண்ணுகிறவர்கள்‌ 
கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலத்தை விட்டும்‌, 
விட்டு 


விலகிப்போய்விடுவார்கள்‌. 


இஸ்ரவேலரின்‌ மார்க்க ஆராதனையில்‌ 
ஒய்வுநாட்களை  ஆசரிப்பதும்‌, அவருடைய 
பரிசுத்த ஸ்தலத்தைக்‌ குறித்தும்‌ 
பயபக்தியாயிருப்பதும்‌ மிகவும்‌ முக்கியமான 
பிரமாணங்களாயிருக்கிறது. 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
பிரமாணங்களுக்கு 
கீழ்ப்படியவேண்டும்‌. 
பிரமாணங்களுக்கு 
கர்த்தர்‌ 


கர்த்தருடைய 
எப்பொழுதும்‌ 
தம்முடைய 
கீழ்ப்படிகிறவர்களுக்கு 
சீர்வாதங்களை 
வாக்குப்பண்ணுகிறார்‌.  உலகப்பிரகாரமான 
ராஜ்யங்களிலே, ஜனங்கள்‌ தேசத்தின்‌ 
சட்டங்களுக்கு கீழ்ப்படியவில்லையென்றால்‌, 
அவர்களுக்கு தண்டனை கொடுக்கப்படும்‌. 
கர்த்தரோ தம்முடைய கட்டளைகளுக்கும்‌, 
கற்பனைகளுக்கும்‌, பிரமாணங்களுக்கும்‌ 

கீழ்ப்படிகிறவர்களை ஆசிர்வதிக்கிறார்‌, 
நீங்கள்‌ என்‌ குட்டளைகளின்படி 
நடந்து, என்‌ கற்பனைகளைக்‌ கைக்கொண்டு, 
ன்படி செய்தால்‌, நான்‌ ஏற்ற 
காலத்தில்‌: உங்களுக்கு, 
மழைபெய்யப்பண்ணுவேன்‌; பூமி தன்‌ 
பலனையும்‌, வெளியிலுள்ள மரங்கள்‌ தங்கள்‌ 
கனியையும்‌ கொடுக்கும்‌" (லேவி 26:34) 

என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 

புத்திரருக்கு 
ஆசீர்வாதங்களை 
சொல்லும்போது, அந்த ஆசீர்வாதங்களைப்‌ 
பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர்‌ அவர்களுக்கு 
ப நந்தனை களையும்‌ சொல்லுகிறார்‌. 
3-45 ஆகிய வசனங்களில்‌ 
பொதுவான 

த்க்‌ விவரம்‌ வருமாறு : 


1. நீங்கள்‌ என்‌ கட்டளைகளின்படி நடந்து, 
என்‌ கற்பனைகளைக்‌ கைக்கொண்டு, 
அவைகளின்‌ படி செய்தால்‌...நான்‌. 
உங்களை ஆசிர்வதிப்பேன்‌. 
(லேவி 262213). 


நீங்கள்‌ எனக்குச்‌ செவிகொடாமலும்‌, 
இந்தக்‌ கற்பனைகள்‌ எல்லாவற்றின்படி 
செய்யாமலும்‌, என்‌ கட்டளைகளை 
வெறுத்து. உங்கள்‌ ஆத்துமா என்‌ 
நியாயங்களை அரோசித்து, என்‌ 
கற்பனைகள்‌  எல்லாவற்றின்ப்டயும்‌. 
செய்யாதடடிக்கு, என்‌ 
உடன்படிக்கையை நீங்கள்‌ மீறிப்‌ 
போடுவீர்களாகில்‌..நான்‌ உங்களைச்‌ 
சபிப்பேன்‌. (லேவி 2614-39). 





லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


எனக்கு விரோதமாகத்‌ 
னர்‌ 


தங்கள்‌ 


அறிக்கையிடுகிறதுமன்‌ றி, க்‌ 
எனக்கு எதிர்த்து நடந்தபடியினால்‌, 
நானும்‌ அவர்களுக்கு எதிர்த்து. நடந்து, 
சத்துருக்களின்‌: 
அவர்களைக்‌ 
விட்டதையும்‌ 
அறிக்கையிட்டு, விருத்தசேதனமில்லாத 
தங்கள்‌ இருதயத்தைத்‌ தாழ்த்தி, 
தங்கள்‌ அக்கிரமத்துக்குக்‌ கிடைத்த 
தண்டனையை நியாயம்‌ என்று ஒத்துக்‌ 
கொண்டால்‌..நான்‌ யாக்கோபோடே 
பண்ணின என்‌ உடன்படிக்கையையும்‌, 
ஈசாக்கோடே பண்ணின என்‌ 
உடன்படிக்கையையும்‌, 
ஆபிரகாமோடே 
உடன்படிக்கையையும்‌ 
தேசத்தையும்‌ 
(லேவி 26:40-46) 


பண்ணின என்‌ 
நினைப்பேன்‌; 


நினைப்பேன்‌. 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
பிரமாணங்களுக்கு 
அவர்களுடைய 
அதிகமாயிருக்கும்‌. 


கழிவது பாது 

விளைச்சல்‌. 
மரங்கள்‌ தங்கள்‌ 
கனிகளைத்‌ திரளாய்க்‌ கொடுக்கும்‌. 
பூமி தன்‌ பலனைக்‌ கொடுக்கும்‌. 
இஸ்ரவேல்‌ தேசத்திலே ஏற்ற காலத்திலே. 
மழை பெய்யும்‌. 


இஸ்ரவேல்‌ ஜனத்தாரை கர்த்தர்‌ 
ஆசீர்வதிக்கும்போது, அந்த ஆசீர்வாதம்‌. 
தாராளமாயும்‌, ஏராளமாயும்‌ இருக்கும்‌. 
திராட்சப்பழம்‌ பறிக்குங்‌ காலம்‌ வரைக்கும்‌ 
போடடிப்புக்‌ காலம்‌ இருக்கும்‌; விதைப்புக்‌ 
காலம்வரைக்கும்‌ திராட்சப்பழம்‌ பறிக்குங்‌ 
காலம்‌ இருக்கும்‌: இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ தங்கள்‌ 
அப்பத்தைத்‌ திருப்தியாகச்‌ சாப்பிட்டு, தங்கள்‌ 


தேசத்தில்‌ சுகமாய்க்‌ குடியிருப்பார்கள்‌ 
(லேவி 26:5) 


தானியம்‌ அறுவடை செய்யப்பட்டவுடன்‌: 
போரடிப்புக்‌ காலம்‌ துவங்கும்‌. விளைச்சல்‌ 
அதிகமாக இருப்பதினால்‌ போரடிப்புக்‌ 
காலமும்‌. அதிகமாக. இருக்கும்‌. 
திராட்சைப்பழம்‌ பறிக்கும்‌ காலம்‌ வரும்‌ 
வரையிலும்‌ அவர்கள்‌ போரடிக்க வேண்டியது 
வரும்‌. திராட்சைப்‌ பழங்களின்‌ விளைச்சலும்‌ 
அதிகமாக இருப்பதினால்‌ அவற்றைப்‌ 
பறிக்கும்‌ காலமும்‌ அதிகமாக இருக்கும்‌. 


விதைப்புக்‌ காலம்‌ வரைக்கும்‌ 
பறிக்குங்‌ காலம்‌ இருக்கும்‌. 
அதிகமான செழிப்பு 


அவர்கள்‌ 


திராட்சப்பழம்‌ 
பூமியில்‌ 


உண்டாயிருக்கும்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரருடைய 
சந்திக்கப்படுவது 

அவர்களுக்கு ஆசீர்வாதங்கள்‌ ஏராளமாய்க்‌ 
கிடைப்பதினால்‌, அவர்களுடைய தேவைகள்‌ 
சந்திக்கப்பட்டதுபோக மீதமும்‌ இருக்கும்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ தங்களுக்கு 
மீதமாயிருப்பதை தரித்திரருக்கு கொடுத்து 
உதவிசெய்வார்கள்‌. போன  வருஷத்துப்‌ 
பழைய தானியத்தைச்‌ சாப்பிட்டு, புதிய 
தானியத்துக்கு இடமுண்டாகும்படி, பழையதை 
விலக்குவார்கள்‌ (லேவி 26:10) 


புதிய தானியத்திற்கு 
ஆயத்தம்பண்ணும்‌ வண்ணமாக, 


களஞ்சியத்திலுள்ள பழைய 
தரித்திரருக்கு. 


உதவிசெய்வார்கள்‌. பழைய 

ம்‌ மீதமாயிருக்கும்‌ புதிய 
தானியங்களின்‌ வரவும்‌ அதிகமாயிருக்கும்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ கர்த்தருடைய 
பிரமாணத்திற்கு கீழ்ப்படியும்போது, 
அவர்களுக்கு ஒரு நன்மையும்‌ குறைவுபடாது. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ தங்கள்‌ தேசத்தில்‌ 
சுகமாய்க்‌  குடிமிருப்பார்கள்‌.  சுகமாய்க்‌ 
குடிப்பார்கள்‌ என்னும்‌ வாக்கியத்திற்கு. 
பாதுகாப்பாய்க்‌ குடியிருப்பார்கள்‌ என்று 
பொருள்‌ கர்த்தரே அவர்களுக்கு 
பாதுகாப்பைக்‌ கட்டளையிடுகிறார்‌. 
சத்துருக்கள்‌ மூலமாக இஸ்ரவேல்‌. 
ஜனங்களுக்கு எந்தப்‌ பிரச்சனையும்‌ வராது. 


இஸ்ரவேல்‌ ஜனத்தாருடைய மனதிலே 
சத்துருக்களைப்பற்றிய பயம்‌ இருக்காது, 
அவர்கள்‌ கர்த்தருடைய வல்லமையையும்‌, 
அவருடைய வாக்குத்தத்தங்களையும்‌ 
தங்களுடைய மன, நினைத்து, 
சமாதானமாகவும்‌, அமைதியாகவும்‌ நித்திரை 
பண்ணுவார்கள்‌. 


இடத்தை 
தன்‌ 


“தேசத்தில்‌ சமாநானம்‌ 
கட்டளையிடுவேன்‌: தத்தளிக்கப்பண்ணுவார்‌ 
இல்லாமல்‌ படுத்துக்கொள்வீர்கள்‌; துஷ்ட 
மிருகங்களைத்‌ தேசத்தில்‌ இராதபடிக்கு 
ஒழியப்பண்ணுவேன்‌; பட்டயம்‌ உங்கள்‌ 
தேசத்தில்‌ உலாவுவதில்லை' (லேவி 26:6) 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 





லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


“சமாதானத்தோடே படுத்துக்கொண்டு 
நித்திரைசெய்வேன்‌; கர்த்தாவே, நீர்‌ ஒருவரே 
என்னை சுகமாய்த்‌ தங்கப்பண்ணுகிறீர்‌” 
(சங்‌ 4:8). 

இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ அந்நிய 
தேசத்தாருக்கு விரோதமாக யுத்தம்பண்ணும்‌ 
போது, அவர்களுக்கு யுத்தத்திலே வெற்றி 
கிடைக்கும்‌. இஸ்ரவேல்‌ தேசத்தில்‌ 
சமாதானமும்‌, சத்துருக்கள்மீது நடக்கும்‌ 
யுத்தத்தில்‌ வெற்றியும்‌ கிடைப்பது. 
அவர்களுக்கு கொடுக்கப்படும்‌ மிகப்பெரிய 
ஆசிர்வாதம்‌. 

இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
சத்துருக்களைத்‌ துரத்துவார்கள்‌: அவர்கள்‌ 
இஸ்ரவேலருக்கு முன்பாகப்‌ பட்டயத்தால்‌. 
விழுவார்கள்‌. இஸ்ரவேல்‌ புத்திரரில்‌ ஐந்துபேர்‌ 
நூறுபேரைத்‌ துரத்துவார்கள்‌: அவர்களில்‌ 

நூறுபேர்‌ பதினாயிரம்‌ பேரைத்‌ 
துரத்நுவார்கள்‌: இஸ்ரவேல்‌ ஜனத்தாருடைய 
சத்துருக்கள்‌ அவர்களுக்‌ முன்பாகப்‌ 


தங்கள்‌ 


கு 
பட்டயத்தால்‌ விழுவார்கள்‌ (லேவி 26.7 8) 
க்‌ ஜனத்தார்‌ 
ட்‌ 


திரளாய்ப்‌ 
பருகுவார்கள்‌. கர்த்தர்‌ 
அவர்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை 
கட்டளையிடுகிறார்‌. “நான்‌ உங்கள்‌ மேல்‌ 
கண்ணோக்கமாயிருந்து. உங்களைப்‌ பலுகவம்‌ 
பெருகவும்‌ பண்ணி, உங்களோடே என்‌ 
உடன்படிக்கையைத்‌ திடப்படுத்துவேன்‌” 
(லேவி 263) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 

கர்த்தருடைய கிருபையினாலேயே 
நமக்கு நன்மையான ஈவுகள்‌ கிடைக்கிறது. 
எல்லா... நன்மைகளுக்கும்‌ கர்த்தருடைய 
கிருபையும்‌, சிலாக்கியழும்‌ ஆதாரமாகவும்‌, 
ஊற்றாகவும்‌, ஊற்றின்‌ கண்ணாகவும்‌ 
இருக்கிறது. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தருடைய 
பிரமாணத்திற்கு கீழ்ப்படியும்போது, கர்த்தர்‌ 
அவர்கள்மேல்‌ கண்ணோக்கமாயிருந்து. 
அவர்களை ஆசீர்வதிப்பார்‌. 

நம்முடைய விசுவாசத்தின்‌ கண்கள்‌ 
கர்த்தர்மேல்‌ கண்ணோக்கமாயிருக்கும்போது. 
கர்த்தருடைய ஆசீர்வாதத்தின்‌ கண்கள்‌ 
நம்மேல்‌ கண்ணோக்கமாயிருக்கும்‌. 

கர்த்தருடைய பிரசன்னம்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ மத்தியிலே இருக்கும்‌. “உங்கள்‌ 
நடுவில்‌ என்‌ வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன்‌ ; 
என்‌ ஆத்துமா உங்களை அரோசிப்பதில்லை. 
நான்‌ உங்கள்‌ நடுவிலே உலாவி, உங்கள்‌ 
'தேவனாயிருப்பேன்‌; நீங்கள்‌ என்‌ 
ஜனமாயிருப்பீர்கள்‌" (லேவி 260112) என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தருடைய வாசஸ்தலம்‌ டைய 
பிரசன்னத்திற்கு அடையாளமாயிருக்கிறது. 
ர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ நடுவிலே 
வாசஸ்தலத்தை ஸ்தாபித்து, 
தம்முடைய பரிசுத்த பிரசன்னத்தை அவர்கள்‌ 
மத்தியிலே உறுதிபண்ணுகிறார்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரரோடே 
தம்முடைய உடன்படிக்கையை 
திடப்படுத்துகிறார்‌. உடன்படிக்கையின்‌ 
கிருபையே எல்லா ஆசீர்வாதங்களுக்கும்‌ 
அஸ்திபாரமாகவும்‌ ஊற்றாகவும்‌ இருக்கிறது. 
கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரோடு 
உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார்‌. 
இஸ்ரவேல்‌. 


உடன்படிக்கையில்‌ 


கர்த்தர்‌ 


ஜனத்தார்‌ இந்த 
தங்கள்‌ பாகத்தை 
அப்போது கர்த்தர்‌, 
உடன்படிக்கையில்‌, தம்முடைய 
நிறைவேற்றுவதில்‌ 

உண்மையுள்ளவராயிருப்பார்‌ கர்த்தர்‌ 
தம்முடைய உடன்படிக்கையின்‌ பிராகரமாக 
இஸ்ரவேல்‌ ஜனத்தாரை பலுகவும்‌ பெருகவும்‌ 
பண்ணுவார்‌. 

கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
நடுவிலே ர்‌ ப்‌ 
தேவனாயிருப்பேன்‌, 
ஜனமாயிருப்பீர்கள்‌" (லேவி 2612) என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ கர்த்தரே 
இஸ்ரவேல்‌ ஜனத்தாருடைய தேவனாகிய 
கர்த்தர்‌. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தருடைய 
ஜனமாகயிருப்பதினால்‌, கர்த்தர்‌ அவர்களை 
எகிப்தின்‌ அடிமைத்தனத்திலிருந்து 
மீட்டுக்கொண்டார்‌. 


“நீங்கள்‌ எகிப்தியருக்கு 
அடிமைகளாயிராதபடிக்கு, நான்‌ அவர்கள்‌ 


தேசத்திலிருந்து உங்களைப்‌ புறப்படப்பண்ணி, 
உங்கள்‌ நுகத்தடிகளை 
உங்களை நிமிர்ந்து 
உங்கள்‌ தேவனாகிய கர்த்தர்‌" 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 

புத்திரருக்கு, 


இஸ்ரவேல்‌ | ்‌ 
ல்லும்‌ .  நிபந்தனையுள்ள 
ஆசீர்வாதங்களின்‌ விவரம்‌ வருமாறு : 


(லேவி 26:13). 


1. நான்‌ ஏற்ற காலத்தில்‌ உங்களுக்கு 
மழைபெய்யப்பண்‌ ணுவேன்‌. 


2. பூமி தன்‌ பலனைக்‌ கொடுக்கும்‌. 





லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


வெளியிலுள்ள மரங்கள்‌ 
கனிகளையும்‌ கொடுக்கும்‌. 


தங்கள்‌ 


திராட்சப்பம்‌  பறிக்குங்‌ காலம்‌ 
வரைக்கும்‌ போரடிப்புக்‌ காலம்‌ இருக்கும்‌. 
(லேவி 26:5). 
விதைப்புக்‌ காலம்வரைக்கும்‌ 
திராட்சப்பழம்‌ பறிக்கங்‌ காலம்‌ 
இருக்கும்‌ 

நீங்கள்‌ உங்கள்‌ 
திருப்தியாகச்‌ சாப்பிடுவீர்கள்‌. 
நீங்கள்‌ உங்கள்‌ தேசத்தில்‌ சுசுமாய்க்‌ 
குடியிருப்பீர்கள்‌. 


அப்பத்தைத்‌ 


தேசத்தில்‌ சமாதானம்‌ 
கட்டளையிடுவேன்‌ (லேவி 26:6). 


தந்தளிக்கப்பண்ணுவார்‌ 
படுத்துக்கொள்வீர்கள்‌:: 


துஷ்ட மிருகங்களைத்‌ தேசத்தில்‌ 
இராதபடிக்கு ஒழியப்பண்ணுவேன்‌. 


தேசத்தில்‌ 


இல்லாமல்‌. 


பட்டயம்‌ உங்கள்‌ 
உலாவுவதில்லை. 
உங்கள்‌ சத்துருக்களைத்‌ 
துரத்துவீர்கள்‌ (லேவி 26:7). 

அவர்கள்‌ உங்கள்‌ 
பட்டயத்தால்‌ 

(லேவி 26:7-8). 


முன்பாகப்‌ 
விழுவார்கள்‌. 


உங்களில்‌ ஐந்துபேர்‌ நூறுபேரைத்‌. 
தூத்துவார்கள்‌; உங்களில்‌ நூறுபேர்‌ 
பதினாயிரம்‌ பேரைத்‌ தூரத்துவார்கள்‌. 
(லேவி 26:8) 

நான்‌ உங்கள்‌ மேல்‌ 
கண்ணோக்கமாயிருப்பேன்‌. 

(லேவி 26:9). 


நான்‌ உங்களைப்‌ பலுகப்பண்‌ ணுவேன்‌. 
நான்‌ உங்களைப்‌ பெருகப்பண்ணுவேன்‌. 


உங்களோடே 


நான்‌ 
ட தல்ல த்‌ 


என்‌ 
திடப்படுத்தவேன்‌ 


போன 
தானியத்தைச்‌' 
தானியத்துக்கு 
பழையதை 
(லேவி 26:10), 


துப்‌ பழைய 
சாப்பிட்டு, புதிய 
இடமுண்டாகும்படி, 

விலக்குவீர்கள்‌. 


உங்கள்‌ நடுவில்‌ என்‌ வாசஸ்தலத்தை 
ஸ்தாபிப்பேன்‌. (லேவி 26:1) 


21. என்‌: ஆத்துமா 
அரோசிப்பதில்லை. 
22, நான்‌ உங்கள்‌ 
உலாவுவேன்‌. (லேவி 26:12). 
23. நான்‌ உங்கள்‌ தேவனாயிருப்பேன்‌ 
24. நீங்கள்‌ என்‌ ஜனமாயிருப்பீர்கள்‌. 
கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
செய்த மூன்று முக்கியமான காரியங்கள்‌ 
இந்த வசனப்பகுதியில்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
அதன்‌ விவரம்‌ வருமாறு : 


புத்திரருக்கு 


1. எகிப்து தேசத்திலிருந்து அவர்களைப்‌ 
புறப்படப்பண்ணினார்‌. 


2. அவர்கள்‌ நுகத்தடிகளை முறித்தார்‌ 


3. அவர்களை நிமிர்ந்து 


நடக்கப்பண்ணினார்‌. 


சாபங்கள்‌ 
லேவி 26:14-89 


நீங்கள்‌. 
எல்லாவற்றின்படி. 


அரோசித்து, 
எல்லாவற்றின்படியும்‌ 
என்‌ 
நீங்கள்‌. 
மீதிப்போடுவீர்களாகில்‌: 





(யம 
பிய 


லேவி 26:16. நான்‌ உங்களுக்குச்‌ 
செய்வது என்னவென்றால்‌, கண்களைப்‌ 
பூத்துப்போகப்‌ பண்ணுகிறதற்கும்‌, 
இருதயத்தைத்‌ 
துயரப்படுத்துகிறதற்கும்‌, திகிலையும்‌ 
சஈனையையும்‌ காய்ச்சலையும்‌ 
உங்களுக்கு வரப்பண்ணுவேன்‌; தீங்கன்‌ 
விதைக்கும்‌ விதை விருதாவாயிருக்கும்‌; 
உங்கள்‌ சத்துருக்கள்‌ அதின்‌ பலனைத்‌ 
திண்பார்கள்‌. 


லேவி 9617. 

விரோதமாக என்‌ 

திருப்புவேன்‌; உங்கள்‌ சத்துருக்களுக்கு 
முன்பாக முறிய அடிக்கப்படுவீர்கன்‌; 
உங்கள்‌ பகைஞர்‌ உங்களை 
ஆளுவார்களன்‌; துரத்துவார்‌ 
இல்லாதிருந்தும்‌ ஓடுவீர்கள்‌. 


லேவி 26:18. இவ்விதமாய்‌ நான்‌ 
உங்களுக்குக்‌ செய்தும்‌, இன்னும்‌ 
நீங்கள்‌ 

செவிகொடாதிருந்தால்‌, 
பாவங்கனினிமித்தம்‌ 

ஏழத்தனையாக உங்களைத்‌ தண்டித்து, 


லேவி 26:19. உங்கன்‌ வல்லமையின்‌ 
பெருமையை முறித்து, உங்கள்‌ 
வானத்தை இரும்பைப்‌ போலவும்‌, 
உங்கள்‌ பூமியை வெண்கலத்தைப்‌ 
போலவும்‌ ஆக்குவேன்‌. 


லேவி 2620. உங்கள்‌ பெலன்‌ 
விருதாவிலே செலவழியும்‌; உங்கள்‌ 
தேசம்‌ தன்‌ பலனையும்‌, தேசத்தின்‌ 
மரங்கள்‌ தங்கள்‌ கனிகளையும்‌. 
கொடுக்கமாட்டாது. 


லேவி 26:21. நீங்கள்‌ எனக்குச்‌ 
செவிகொடுக்க மனதில்லாமல்‌, எனக்கு. 
எதிர்த்து நடப்பீர்கணாணால்‌, நான்‌ 
உங்கள்‌. பாவங்களுக்குத்தக்கதாக 
இன்னும்‌ ஏழத்தனை வாதையை 
உங்கள்‌ மேல்‌ வரப்பண்ணி, 


லேவி 2622. 
வெளியின்‌ துஷ்டமிருகங்களை 
வரவிடுவேன்‌; அவைகள்‌ உங்களைப்‌: 
ஈின்னைகனற்றவர்களாக்கி, உங்கள்‌ 
மிருகஜீவன்கனை அழித்து, உங்களைக்‌: 
குறைந்துபோகப்‌ பண்ணும்‌; உங்கள்‌ 
வழிகள்‌ பாழாய்க்‌ கிடக்கும்‌. 


உங்களுக்‌ 


லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


லேவி 28:28. 
தண்டனையினால்‌ 
குணப்படாமல்‌, 
தடத்தால்‌, 
லேவி 28:24. நாண்‌ 
எதிர்த்து நடத்து, 
பாவங்களினிமித்தம்‌ 
வாதித்து, 


நான்‌ 


எனக்கு. 


லேவி 2625. என்‌ உடன்படிக்கையை 
மீறினதற்குப்‌ பழிவாங்கும்‌ பட்டயத்தை 
உங்கள்‌ மேல்‌ வரப்பண்ணி, நீங்கள்‌: 
உங்கள்‌ பட்டணங்களில்‌ சேர்ந்தபின்‌, 
கொன்னைநோயை உங்கள்‌ நடுவிலே 
அனுப்புவேன்‌; சத்துருவின்‌ கையில்‌ 
ஒப்புக்கொடுக்கப்படு வீர்கள்‌. 


லேவி. 26:26. உங்கள்‌ அப்பம்‌ என்னும்‌ 
ஆதரவுகோலை நாண்‌: 
முறித்துப்போடும்போது, யத்து 
ஸ்திரீகள்‌ ஒரே அடுப்பில்‌ உங்கள்‌ 
அப்பத்தைச்‌ கட்டு, அதைத்‌ திரும்ப 
உங்களுக்கு திறுத்துக்கொடுப்பார்கன்‌; 
நீங்கள்‌. சாப்பிட்டும்‌ 
திருப்தியடையமாட்டீர்கள்‌. 


லேவி. 267. 
இவைகளெல்லாவற்றாலும்‌ 
எனக்குச்‌ செவிகொடாமல்‌, 
எதிர்த்து நடத்தால்‌, 


கேவி 26:28. நானும்‌ உக்கிரத்தோடே 
உங்களுக்கு எதிர்த்து, நடந்து, நானே 
உங்கன்‌ பாவங்களினிமித்தம்‌ உங்களை 
ஏழத்தனையாய்த்‌ தண்டிப்பேன்‌. 


லேவி 28:29, 
மாம்சத்தையும்‌ 
குமார த்திகனின்‌ 
புசிப்பீர்கன்‌.. 


இன்னும்‌ 
நீங்கள்‌. 
எனக்கு 


உங்கள்‌ குமாரரின்‌ 
உங்கள்‌ 
மாம்சத்தையும்‌ 


கேவி 26:90. 
மேடைகளை 
விக்கிரகச்‌. 
திர்த்தூனியாக்கி, உங்கள்‌ உடல்களை 
உங்கள்‌ நரகலான தேவர்களுடைய 
உடல்கன்மேல்‌ எறிவேன்‌; எண்‌ ஆத்துமா 
உங்களை அரோசிக்கும்‌. 


நான்‌ 





BALWETHER 
பிய 


லேவி 28:31. நான்‌ உங்கள்‌ 
பட்டணங்கனை வெறுமையும்‌, உங்கள்‌ 
பரிசுத்த ஸ்தலங்களைப்‌ பாழுமாக்கி, 
உங்கள்‌ சுகத்த வாசனையை 
முகராதிருப்பேன்‌. 


லேவி 26:32. நான்‌ தேசத்தைப்‌ 
மாழாக்குவேன்‌; அதிலே குடியிருக்கிற 
உங்கள்‌ சத்துருக்கள்‌ பிரமிப்பார்கள்‌.. 


லேவி 2695. ஜாதிகளுக்குள்னே. 
உங்களைச்‌ சிதற அடித்து, உங்கள்‌: 
பின்னாகப்‌ பட்டயத்தை உருவுவேன்‌; 
உங்கள்‌ தேசம்‌ பாழும்‌, உங்கள்‌ 
பட்டணங்கள்‌ வனாத்தரமுமாகும்‌. 


லேவி 28:34. நீங்கள்‌ உங்கள்‌ 
சத்துருக்களின்‌ தேசத்தில்‌. 
இருக்கும்போது, தேசமானது பாழாய்க்‌: 
கிடக்கிற "நானெல்லாம்‌ தன்‌ 
ஓய்வுநாட்களை இரம்மியமாய்‌ 
அநூபவிக்கும்‌. அப்பொழுது தேசம்‌ 
ஓய்வடைந்து, தன்‌ ஓய்வு நாட்களை 
'இரம்மியமாய்‌ அநுபவிக்கும்‌. 


லேவி 26:35. நீங்கள்‌ அதிலே. 
குடிமிருக்கும்போது, அது உங்கள்‌ 
ஓய்வு வருஷங்களில்‌ 
ஓய்வடையாதபடியினாலே, 

பாழாய்க்‌ கிடக்கும்‌ 


ஓய்வடைந்திருக்கும்‌. 


லேவி 26:86. உங்களில்‌ உயிரோடு, 
மீதியாயிருப்பவர்கனின்‌ இருதயங்கள்‌: 
தங்கள்‌ சத்துருக்களின்‌ தேசங்களில்‌ 
மனத்தளர்ச்சி! அடையும்படி. 
செய்வேன்‌; அசைகிற இலையின்‌ 
சுத்தமும்‌ அவர்களை ஓட்டும்‌; அவர்கள்‌ 
பட்டயத்திற்குத்‌ தப்பி ஓடுகிறது போல 
ஓடி துரத்துவார்‌ இல்லாமல்‌. 
விழுவார்கள்‌. 


லேவி 26:87. துரத்துவார்‌ இல்லாமல்‌, 
பட்டயத்துக்கு முன்‌ விழுவதுயோக, 
ஒருவர்மேல்‌ ஒருவர்‌ இடறிவிழுவார்கன்‌; 
உங்கள்‌ சத்துருக்களுக்குமுன்‌ நிற்க. 
உங்களுக்குப்‌ பெலன்‌ இராது. 


லேவி 26:98. புறஜாதிகளுக்குன்னே. 
அழித்து போவீர்கள்‌; உங்கள்‌ 
சத்துருக்களின்‌ தேசம்‌ உங்களைப்‌: 
பட்சிக்கும்‌. 


லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


லேவி 28:39. உங்களில்‌ தப்பினவர்கள்‌. 
தங்கள்‌. அக்கிரமங்களினிமித்தமும்‌, 
தங்கள்‌ பிதாக்களின்‌ 
அக்கிரமங்கனினிமித்தமும்‌, உங்கள்‌ 
சத்துருக்களின்‌ தேசங்களில்‌ வாடிப்‌ 
போவார்கள்‌. 


தமக்கு செவிகொடுத்து, 
கட்டளைகளின்படி நடந்து, 
கற்பனைகளைக்‌ கைக்கொண்டு 
அவைகளின்படி செய்கிறவர்கள்‌ 
ஆசீர்வதிக்கப்படுவார்கள்‌ என்று கர்த்தர்‌ 
வாக்குப்பண்ணுகிறார்‌. கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கு வரப்போகும்‌ ஆசீர்வாதங்களை 
சொன்ன பின்பு, அவர்களுக்கு சாபங்கள்‌ 
வருவதற்கும்‌ வாய்ப்புள்ளது என்று சொல்லி, 
கர்த்தர்‌ அவர்களை எச்சரிக்கிறார்‌. 
இஸ்ரவேல்‌  ஜனத்தார்‌ கர்த்தருக்கு 
செவிகொடாமல்‌, அவருடைய 
கற்பனைகளின்படி செய்யாமல்‌ போனால்‌ 
அவர்களுக்கு சாபங்கள்‌ வரும்‌. 

இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ கர்த்தருக்கும்‌, 
அவருடைய பிரமாணத்திற்கும்‌. 
கீழ்ப்படியவில்லையென்றால்‌, அவர்களுக்கு 
தீங்கும்‌ மரணமும்‌ வரும்‌. 


தம்முடைய 
தம்முடைய 


“நீங்கள்‌ எனக்குச்‌ செவிகொடாமலும்‌, 
இந்தக்‌ கற்பனைகள்‌ எல்லாவற்றின்படி 
செய்யாமலும்‌, என்‌ கட்டளைகளை வெறுத்து, 
உங்கள்‌ ஆத்துமா என்‌ நியாயங்களை 
அரோசித்து, என்‌ கற்பனைகள்‌ 
எல்லாவற்றின்படியும்‌ செய்யாதபடிக்கு, என்‌ 
உடன்படிக்கையை நீங்கள்‌ 
மீறிப்போடுவீர்களாகில்‌: நான்‌ உங்களுக்குச்‌ 
செய்வது என்னவென்றால்‌" (லேவி 2614-16) 
என்று சொல்லி, கர்த்தர்‌ அவர்களுக்கு 
வரப்போகும்‌ சாபங்களை எச்சரிப்பாய்‌ 


சொல்லுகிறார்‌. 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திர 
எச்சரித்து சொல்லும்‌ பாவங்களின்‌ 


வருமாறு : 


ம்‌ 


1. நீங்கள்‌ 
போவீர்கள்‌. 


எனக்குச்‌ செவிகொடாமல்‌ 


2, நீங்கள்‌ இந்தக்‌ 
எல்லாவற்றின்படி 
போவீர்கள்‌. 


கற்பனைகள்‌ 
செய்யாமல்‌ 


3. என்‌ கட்டளைகளை வெறுத்தீர்கள்‌. 





லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


4. உங்கள்‌ ஆத்துமா என்‌ நியாயங்களை 
அரோசிக்கும்‌. 

5, என்‌ கற்பனைகள்‌ எல்லாவற்றின்படியும்‌ 
செய்யாதபடிக்கு, என்‌ உடன்படிக்கையை 
நீங்கள்‌ மீறிப்போடுவீர்கள்‌ 
பாவம்‌ 

பாவத்தின்‌ 

அவர்களுடைய 
அவர்கள்மீது 
வரும்‌. 
அவர்களுக்கு 


இஸ்ரவேல்‌  ஜனத்தாரின்‌ 
இங்கு விவரிக்கப்படுகிறது. 
சம்பளம்‌ மரணம்‌. 
பாலங்களினிமத்துாக 
துன்பங்களும்‌ 


கர்த்தருடைய சமுகத்தில்‌ அறிக்கை செய்தால்‌, 
அவர்களுடைய பாவங்கள்‌ மன்னிக்கப்படும்‌ 
அவர்களுடைய பாவங்கள்‌ 
பண்ணப்படவேண்டும்‌ என்பதற்காக, 
தம்முடைய பிரமாணத்தில்‌ 

பலிகளை சொல்லிபிருக்கிறார்‌ 


வராமல்‌, தொடர்ந்து பாவம்‌ 
அவர்கள்மீது சாபம்‌ வரும்‌. மனந்திரும்பாத 
ங்களும்‌, துணிகரமாய்த்‌ தொடர்ந்து, 


அழிவுக்கு 
காரணமாயிருக்கும்‌. 
அவர்கள்‌ கர்த்தருக்கு 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருடைய 
பாவங்களினிமித்தமாக. அவர்களை 


தண்டித்து திருத்தும்போது, அவர்கள்‌ தங்கள்‌ 
உள்ளத்தில்‌ உணர்வடையாமல்‌ கர்த்தருக்கு 


எதிர்த்து நடப்பது. 


இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ பாவங்கள்‌ 
ஆரம்பத்தில்‌: 'கலனக்குறைவினாலும்‌, 
கர்த்தருக்கு செவிகொடாமல்‌ போவதினாலும்‌, 
'கற்பனைகளின்படி 

வருகிறது. 


அசட்டைபண்ணி, தங்களுடைய ஜீவியத்தில்‌ 
கவனக்குறைவாகவும்‌, நிர்விசாரமாகவும்‌ 
ஜீவித்து பாவம்‌ செய்கிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌. 
தம்முடைய 
சொல்லியிருக்கிறார்‌. 
ஜனத்தாரை 
அதிகாரமுள்ளது. கர்த்தருடைய 
கற்பனைகளில்‌ அவருடைய ஆளுகையும்‌, 
அதிகாரமும்‌ இடம்‌ பெற்றிருக்கிறது. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தருடைய 
குற்பனைகளின்படி செய்யாமல்‌ போகும்போது, 
ர்கள்‌ அந்தக்‌ கற்பனைகளையும்‌, 
அந்தக்‌ கற்பனைகளைக்‌ 
கர்த்தரையும்‌ 
அசட்டைபண்ணுகிறார்கள்‌. இஸ்ரவேல்‌ 
ஜனத்தார்‌ கர்த்தருடைய கட்டளைகளை 
வெறுக்கிறார்கள்‌. அவர்கள்‌ மனப்பூர்வமாக 
கர்த்தருடைய கட்டளைகளுக்கு விரோதமாக 
எதிர்த்து நிற்கிறார்கள்‌. 
அவர்களுடைய ஆத்துமா கர்த்தருடைய 
நியாயங்களை அரோசிக்கிறது. கர்த்தருடைய 
கட்டளைகளையும்‌ நியாயங்களையும்‌ 
வெறுக்கிறவர்கள்‌, அதற்கு விரோதமாக 
திரும்பி 'கலகம்பண்ணுவார்கள்‌. 
அவர்களுடைய இருதயம்‌ கர்த்தருடைய 
நியாயங்களை அரோசிக்கும்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தருடைய 
கற்பனைகள்‌ எல்லாவற்றின்படியும்‌ 
செய்யாதடிக்கு, 
உடன்படிக்கையை 
கர்த்தருடைய 


கர்த்தர்‌ புத்திரருக்கு 
கற்பனைகளை 
அவருக்கு இஸ்ரவேல்‌ 

செய்யும்‌ 


அவருடைய 
மீறிப்போடுகிறார்கள்‌. 
கட்டளைகளை 
வெறுக்கிறவர்கள்‌, அதன்பின்பு கர்த்தரையே 


வெறுக்க 

விளைவாக 
கர்த்தரோடு 
வெறுப்பார்கள்‌. 


இதன்‌ 
அவர்கள்‌ 
ஐக்கியமாயிருப்பதையும்‌ 


ஆரம்பித்துவிடுவார்கள்‌. 





லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


கர்த்தருடைய 
நியாயங்களையும்‌, 
வெறுக்கிறவர்கள்‌, 
அவருடைய 
மீறிப்போடுவார்கள்‌. 
புத்திரர்‌ சிறிய 
அளவில்‌ தோன்றிய பாவம்‌, பிற்காலத்தில்‌ 
அது பெரிதாகி, கர்த்தருடைய 
உடன்படிக்கையை அவர்கள்‌ மீறிப்போடும்‌ 
அளவுக்கு வளர்ந்து, அவர்களுக்கு அழிவை 


கர்த்தருக்கு செவிகொடாமல்‌, 
அவருடைய கற்பனைகளின்படி செய்யாமல்‌ 
போனாலும்‌, தாங்கள்‌ பாவம்‌ செய்கிறோம்‌. 
என்பதை உணர்ந்து, தங்களுடைய 
பாவங்களுக்கு மனந்திரும்பி, தங்களுடைய 
பாவங்களை கர்த்தருடைய சமுகத்திலே. 
அறிக்கை செய்தால்‌, அவர்களுடைய 
பாவங்கள்‌ மன்னிக்கப்படுவதற்கு 
வாய்ப்புள்ளது. அவர்கள்‌ தண்டனைக்கும்‌, 
அழிவுக்கும்‌ தப்பித்துக்கொள்ளலாம்‌. 

னால்‌ ஸ்ரவேல்‌ 
கர்த்தருக்கு தத்கல்‌ துணிகரமாய்ப்‌ 
பாவம்‌ செய்கிறார்கள்‌. அவர்களுடைய 
பாவங்களினிமித்தமாக கர்த்தர்‌ அவர்களை 
தண்டித்தாலும்‌, அந்த தண்டனையை 
அங்கீகரித்து, பாவத்திற்கு மனந்திரும்புவதற்கு 
பதிலாக, தொடர்ந்து துணிகரமாய்ப்‌ பாவம்‌ 
செய்கிறார்கள்‌. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ தாங்கள்‌ 
செய்த பாவங்களுக்கு மனந்திரும்ப 
மறுக்கிறார்கள்‌. 

இஸ்ரவேல்‌ 
செய்யும்போது 
தண்டிக்கிறார்‌. 


பத்திரரோ 


பாவம்‌ 
அவர்களை 
அவர்களுக்கு 


புத்திரர்‌ 

கர்த்தர்‌ 
கர்த்தர்‌ 
எப்படிப்பட்ட தண்டனைகளைக்‌ கொடுக்கிறார்‌. 


என்பது த வசனப்பகுதியில்‌ 


சலக பபண்கள்‌ 


கர்த்தர்‌ அவர்களுடைய கண்களைப்‌ 
பூத்துப்போகப்‌ பண்ணுவார்‌. அவர்களுடைய, 
இருதயத்தைத்‌ துயரப்புத்துவார்‌ 
அவர்களுக்கு திகிலையும்‌ ஈளையையும்‌ 
காய்ச்சலையும்‌ வரப்பண்ணுவார்‌; 


நீங்கள்‌ விதைக்கும்‌ விதை 
விருதாவாயிருக்கும்‌; உங்கள்‌ சத்துருக்கள்‌ 
அதின்‌ பலனைத்‌ தின்பார்கள்‌. நான்‌ 
உங்களுக்கு விரோதமாக என்‌ முகத்தைத்‌ 
திருப்புவேன்‌: உங்கள்‌ சத்துருக்களுக்கு 
முன்பாக முறிய அடிக்கப்படுவீர்கள்‌; உங்கள்‌ 
உங்களை ஆளுவார்கள்‌; 
இல்லாதிருந்தும்‌ ஒடுவீர்கள்‌" 
261617) என்று கர்த்தர்‌ 


-ஜனத்தாருடைய 

கர்த்தர்‌ அவர்களை 
இவ்விதமாக தண்டித்தபோதிலும்‌, "இன்னும்‌ 
நீங்கள்‌ எனக்குச்‌ செவிகொடாதிருந்தால்‌, 
உங்கள்‌ பாவங்களினிமித்தம்‌ பின்னும்‌ 
ஏழத்தனையாக உங்களைத்‌ தண்டித்து, 
உங்கள்‌ வல்லமையின்‌ பெருமையை முறித்து, 
உங்கள்‌ வானத்தை இரும்பைப்‌ போலவும்‌, 
உங்கள்‌ பூமியை வெண்கலத்தைப்‌ போலவும்‌ 
ஆக்குவேன்‌" (லேவி 26-18,19) என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 


ஏழந்தனை என்னும்‌ வார்த்தைக்கு. 
கடினமான தண்டனை என்று பொருள்‌, 
லேவி 261607 ஆகிய வசனங்களில்‌ 
கூட்டுக்கு எட்டு தண்டனைகளோடு 
அதிகமா; தண்டனை என்று 
ப 


இஸ்ரவேல்‌ தேசம்‌ தங்களைக்‌ குறித்து 
பெருவைப்புகிறார்கள்‌. ஆனால்‌ கர்த்தரோ 
அவர்களைத்‌ தூசியைப்போல தாழ்த்துவதாக 


எச்சரித்துக்‌ கூறுகிறார்‌. 


கர்த்தர்‌ அவர்களுடைய வானத்தை 
இரும்பைப்‌ போலவும்‌, அவர்களுடைய பூமியை 
வெண்கலத்தைப்‌ போலவும்‌ ஆக்குவார்‌. 
தேவனால்‌ ஆசீர்வதிக்கப்படும்‌ போது 
இஸ்ரவேல்‌ தேசம்‌ அதிகமான விளைச்சலைத்‌ 
தரும்‌. தேவன்‌ அந்தத்‌ தேசத்தைச்‌ 
சபிக்கும்பேதோ அதன்‌ நிலம்‌ 
பாழாய்ப்போகும்‌ (லேவி 2619-20). 





லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


இஸ்ரவேல்‌ 
பாவங்களினிமித்தமாகவும்‌, 
மீறுதல்களினிமித்தமாகவும்‌, 
அக்கிரமங்களினிமித்தமாகவும்‌, 
கீழ்ப்படியாமையினிமித்தமாகவும்‌ 
அவர்களை தண்டிக்கும்போது, 


செவிகொடாதிருந்தால்‌ 
இன்னும்‌ ஏழத்தனை 
தண்டனை வரும்‌. 


“இவ்விதமாய்‌. 


அவர்கள்மீது 
அதிகமான 


நான்‌ 
நீங்கள்‌ 


உங்களுக்குச்‌ 
செய்தும்‌, இன்னும்‌ எனக்குச்‌ 
செவிகொடாதிருந்தால்‌, உங்கள்‌ 
பாவங்களினிமித்தம்‌ பின்னும்‌ ஏழத்தனையாக 
உங்களைத்‌ தண்டிப்பேன்‌" (லேவி 2648) 


நடப்பீர்களானால்‌, 
பாவங்களுக்குத்தக்கதாக 
ஏழந்நனை  வாதைமை 
வரப்பண்ணுவேன்‌ (லேவி 26:21) என்றும்‌, 


/வைகளெல்லாவற்றாலும்‌. 
'விகொடாமல்‌, எனக்கு 


இன்னும்‌ 
நீங்கள்‌ எனக்குச்‌ 
எதிர்த்து நடந்தால்‌, நானும்‌ உக்கிரத்தோடே 


ஏழத்தனை 
வார்த்தைக்கு கடினமான வாதைகள்‌ என்று 
பொருள்‌. இவை லேவி 26:16-17,19-20 ஆகிய 


சோமு 2110: 2இராஜா 17:25). 


கர்த்தருக்கு. 
நடக்கும்போது, 
கர்த்தரும்‌ உக்கிரத்தோடே அவர்களுக்கு. 
விரோதமாக எதிர்த்து நடப்பார்‌ 
(லேவி 26:2123,27). பாவிகள்‌ எல்லோருமே 
கர்த்தருக்கு விரோதமாகவும்‌, அவருடைய 
விரோதமாகவும்‌, 

பிரமாணங்களுக்கு 

அவருடைய 

விரோதமாகவும்‌ 


ஜனத்தார்‌ 
எதிர்த்து 


எதிர்த்து நடக்கிறார்கள்‌. 
பாவிகளுடைய 
மீறுதல்களினிமித்தமாகவும்‌, 
அக்கிரமங்களினிமித்தமாகவும்‌ 
ர்‌ தண்டித்தாலும்‌, 


கர்த்தர்‌ 
அவர்கள்‌ 
மனந்திரும்ப 
கர்த்தருடைய 
பயப்படாமல்‌, 
செய்கிறார்கள்‌. 
பாவத்திலே. 


பாவம்‌ 


கர்த்தர்‌ 
அவர்கள்‌ 
செவிகொடாமல்‌, 
நடந்தால்‌, கர்த்தர்‌ 
அதிகமாய்த்‌. 
திருத்தவேண்டும்‌ என்பதற்காகவே கர்த்தர்‌ 
அவர்களைத்‌ தண்டிக்கிறார்‌. பாவிகளைத்‌ 
தண்டித்து. அவர்களை 
அழித்துப்போடவேண்டும்‌. என்பது 
கர்த்தருடைய விருப்பமல்ல. பாவிகள்‌ தங்கள்‌ 
பாவங்களை உணர்ந்து, மனந்திரும்ப 
வேண்டும்‌ என்பதே கர்த்தருடைய விருப்பம்‌. 


தமக்கு செவிகொடாத 
கர்த்தர்‌ ஏழத்தனையாக 
இந்தத்‌ தண்டனையின்‌ 
தாங்கமுடியாமல்‌, பாவிகள்‌ 
திரும்பி வருவார்கள்‌ என்று 
எதிர்பார்க்கிறார்‌. 
சுமத்தப்பட்டிருக்கிற தண்டனைகள்‌ 
அதிகமாகயிருப்பதினால்‌, தண்டனைக்கு 
தப்பிக்கவும்‌, வேதனையிலிருந்து விடுதலை 
பெறவும்‌. அவர்கள்‌ தம்முடைய சமுகத்தை 
தேடி வருவார்கள்‌ என்று கர்த்தர்‌ 
காத்திருக்கிறார்‌. 


பாவிகளைத்‌ 


ல ர்‌ 


பாலிகளை, 
தண்டிக்கிறார்‌. 
உக்கிரத்தைத்‌ 
தம்மிடத்தில்‌ 
கர்த்தர்‌ 
தங்கள்மீது 





லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


அறியாமல்‌ 
கர்த்தருடைய நீதியான 
பயந்து, தங்களுடைய 
மனந்திரும்புகிறார்கள்‌. 
சமுகத்திலே தங்களுடைய 
அறிக்கை செய்து 
இரக்கத்தையும்‌, மன்னிப்பையும்‌ 
பெற்றுக்கொள்கிறார்கள்‌. ஆனால்‌. 
துணிகரமாய்ப்‌ பாவம்‌ செய்கிறவர்களோ, 
கர்த்தர்‌ அவர்களை  தண்டித்தாலும்‌, 
அவர்கள்‌ கர்த்தருடைய வார்த்தைக்கு 
செவிகொடுக்காமல்‌, தங்கள்‌ பாவங்களுக்கு 
மனந்திரும்பாமல்‌, துணிகரமாய்த்‌ தொடர்ந்து 
பாவம்‌ செய்கிறார்கள்‌. 

துணிகரமாய்ப்‌ பாவம்‌ செய்கிற 
பாவிகள்மீது கர்த்தருடைய கோபம்‌: 
அதிகமாய்‌ வந்து இறங்கும்‌. கர்த்தருடைய 
தண்டனை அவர்களுக்கு ஏழத்தனையாய்‌ 
அதிகரிக்கும்‌. 


செய்கிறவர்கள்‌ 
தண்டனைக்கு 
பாவங்களுக்கு 
கர்த்தருடைய 
பாவங்களை 
அவருடைய 


உங்களுக்குச்‌ 
எனக்குச்‌ 
செலிகொடாதிருந்தால்‌, உங்கள்‌ 
பாவங்களினிமித்தம்‌ பின்னும்‌ ஏழத்தனையாக 
உங்களைத்‌ தண்டித்து, உங்கள்‌ வல்லமையின்‌ 
பெருமமை மறந்து. உங்கள்‌. வானத்தை 
இரும்பைப்‌ போலவும்‌, உங்கள்‌ பூமியை 
வெண்கலத்தைப்‌ போலவும்‌ ஆக்குவேன்‌ 
(லேவி 261819) என்றும்‌, 


இல்லிதமாய்‌ நான்‌ 
செய்தும்‌, இன்னும்‌ நீங்கள்‌ 


உங்கள்‌ பெலன்‌ விருதாவிலே 
செலவழியும்‌; உங்கள்‌ தேசம்‌ தன்‌ பலனையும்‌, 
தேசத்தின்‌ மரங்கள்‌ தங்கள்‌ கனிகளையும்‌ 
கொடுக்கமாட்டாது (லேவி 26:20) என்றும்‌ 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 

எனக்குச்‌ செலிகொடுக்க 
எனக்கு 

நடப்பீர்களானால்‌, நான்‌ 
பாவங்களுக்குத்தக்கதாக 
ஏழந்தனை  வாதையை. 
வரப்பண்ணி, உங்களுக்‌ 
துஷ்டமிருகங்களை வரவிடுவேன்‌; அவைகள்‌ 
உங்களைப்‌ பிள்ளைகளற்றவர்களாக்கி, 
உங்கள்‌ மிருகஜீவன்களை அழித்து. 
உங்களைக்‌ குறைந்துபோகப்‌ பண்ணும்‌; 
உங்கள்‌ வழிகள்‌ பாழாய்க்‌ கிடக்கும்‌. 
(லேவி 26:2,22) என்றும்‌ கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 


நான்‌ செய்யும்‌ தண்டனையினால்‌ 
நீங்கள்‌ குணப்படாமல்‌, எனக்கு எதிர்த்து 
நடந்தால்‌, நான்‌ உங்களுக்கு எதிர்த்து 
நடந்து, உங்கள்‌ பாவங்களினிமித்தம்‌ 
ஏழத்தனையாக வாதித்து, என்‌ 
உடன்படிக்கையை மீறினதற்குப்‌ பழிவாங்கும்‌ 
பட்டயத்தை உங்கள்‌ மேல்‌ வரப்பண்ணி, 
நீங்கள்‌ உங்கள்‌ பட்டணங்களில்‌ சேர்ந்தபின்‌, 
கொள்ளைநோயை உங்கள்‌ நடுவிலே. 
அனுப்புவேன்‌:  சத்துருவின்‌ கையில்‌ 
ஒப்புக்கொடுக்கப்படுவீர்கள்‌(லேவி 26:23-25) 
என்றும்‌, 

உங்கள்‌ அப்பம்‌ என்னும்‌. 
ஆதரவுகோலை நான்‌ முறித்துப்போடும்போது, 
பத்து ஸ்திரீகள்‌ ஒரே அடுப்பில்‌ உங்கள்‌ 
அப்பத்தைச்‌ சுட்டு, அதைத்‌ ள்‌ 
உங்களுக்கு நிறுத்துக்கொடுப்பார்கள்‌; நீங்கள்‌ 
சாப்பிட்டும்‌ திருப்தியடையபாட்டீர்கள்‌ 
(லேவி 26:26) என்றும்‌ கர்த்தர்‌ 


சொல்லுகிறார்‌. 
மதன்‌ மூன்றாம்‌ முறையாக 
என்னும்‌ வாக்கியத்தைப்‌ 
பண்டுத்துிறா்‌ இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ பாவம்‌ 
செய்தால்‌ அவர்களுக்கு. வாதைகள்‌ 
அதிகரிக்கும்‌. லேவி 26-16-17,  18-20,21- 
22 ஆகிய வசனங்களில்‌ கூறப்பட்டிருக்கும்‌ 
வாதைகள்‌ மட்டுமல்லாமல்‌ இன்னும்‌ அநேக 
வாதைகள்‌ உண்டாகும்‌ (லேவி 26:28). 


கர்த்தர்‌ அப்பம்‌ என்னும்‌ 
ஆதரவுகோலை முறித்துப்போடுவார்‌. 
த்‌ புத்திரருக்கு உணவு கிடைக்காமல்‌ 

(சங்‌ 10516; எசே 416; 
ல 6; எசே 1443. 


இஸ்ரவேல்‌  புத்திரரை 
அவர்கள்‌ அப்பத்தைச்‌ 
கொடுப்பார்கள்‌. 


கர்த்தர்‌ 
வாதிக்கும்போது, 
கட்டு நிறுத்துக்‌ 
உணவுப்பொருட்களின்‌ பற்றாக்குறைக்கு 
இது அடையாளம்‌ (2இராஜா 6: 
எரே 1448; புல 42; எசே 5:12; ஓசி 4403 
மீகா ஆகாய்‌ 1:6). 





லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


நீங்கள்‌ எனக்குச்‌ செவிகொடாமல்‌, 
எனக்கு எதிர்த்து நடந்தால்‌, நானும்‌ 
உக்கிரத்தோடே உங்களுக்கு எதிர்த்து, 
நடந்து, நானே உங்கள்‌ பாவங்களினிமித்தம்‌ 
உங்களை ஏழத்தனையாய்த்‌ தண்டிப்பேன்‌. 
உங்கள்‌ குமாரரின்‌ மாம்சத்தையும்‌ உங்கள்‌ 
குமாரத்திகளின்‌ மாம்சத்தையும்‌ புசிப்பீர்கள்‌. 
(லேவி 2:27-29) என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரருடைய துணிகரமான 
பாவங்களினிமித்தமாக, அவர்கள்‌ 
இரண்டுவிதமாக  தண்டிக்கப்படுகிறார்கள்‌. 
அவையாவன : 1. கர்த்தர்‌ உக்கிரத்தோடே 
அவர்களுக்கு எதிர்த்து நடப்பார்‌. 
2, சர்வசிருஷ்டிகளும்‌ துணிகரமாய்ப்‌ பாவம்‌ 
செய்கிறவர்களுக்கு விரோதமாய்‌ எதிர்த்து 
நின்று யுத்தம்பண்ணும்‌. 


ஒருவனுக்கு ரதன்‌ 
எதிர்த்து நிற்கும்பே 
ஆசீர்வதிக்கப்படுவதற்கு 
இல்லாமல்‌ போகிறது. இஸ்ரவேல்‌ பத்திக்கு 
சாபமும்‌, அழிவும்‌ வருவதற்கு, கர்த்தர்‌ 
உக்கிரத்தோடே அவர்களுக்கு விரோதமாக 
எதிர்த்து நிற்பதே பிரதான காரணம்‌. 
மனுஷருக்கு வரும்‌ எல்லா தீங்குகளுக்கும்‌, 
வேதனைகளுக்கும்‌, சாபங்களுக்கும்‌ இதுவே. 
காரணம்‌. 


கர்த்தர்‌ 
ந்‌ 


தம்மை 
கர்த்தரும்‌ 
வெறுக்கிறவர்களை கர்த்தரும்‌ வெறுக்கிறார்‌. 
குர்த்தரைவிட்டு யாராவது விலகிப்போனால்‌, 
கர்த்தரும்‌ அவர்களைவிட்டு 
விலகிப்போய்விடுவார்‌. இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌. 
பாவம்‌ செய்யும்போது கர்த்தர்‌ அவர்களுக்கு 
விரோதமாக தம்முடைய முகத்தை திருப்புவார்‌. 
அவர்களுடைய துணிகரமான 
பாவங்களினிமித்தமாக கர்த்தர்‌ அவர்களைத்‌ 
தண்டிப்பார்‌. 


அவர்கள்‌ தண்டனையை அனுபவித்தும்‌, 
தங்கள்‌ பாவங்களுக்கு இன்னும்‌ 
மனந்திரும்பாமல்‌ போனால்‌, 

அவர்களை 

தண்டிப்பார்‌. 

தண்டனைகளையெல்லாம்‌ 


QOODNENS 
PUBLISHERS 


அவர்கள்‌ 
மனந்திரும்பாமல்‌ 
அழிவு நிச்சயம்‌ 
ஒன்றன்பின்‌ 
வீசுவதுபோல, 


தங்கள்‌ 
போனால்‌. 


பாவங்களுக்கு. 
ப அவர்களுக்கு 
வரும்‌. புயல்காற்று 
ஒன்றாக வலுவாக 
பாவிகள்மீது தேவனுடைய 
சாபமும்‌ ஒன்றன்பின்‌. 


ஜனத்தார்‌ தங்கள்‌ 

மனந்திரும்பாமல்‌, 

தொடர்ந்து பாவம்‌ 

சர்லசிருஷ்டிகளும்‌ 

அவர்களுக்கு விரோதமாக யுத்தம்பண்ணும்‌. 

கர்த்தர்‌ துணிகரபாய்ப்‌ பாவம்‌ 

செய்கிறவர்களுக்கு விரோதமாக 

மாம்சசரீரத்தில்‌ நியாயத்தீர்ப்புகளையும்‌, 

அவர்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில்‌ 
நியாயத்தீர்ப்புகளையும்‌ சொல்லுகிறார்‌. 


ரபர்‌ 
ஈளையையும்‌ காய்ச்சலையும்‌ 


ங்களுக்கு வரப்பண்ணுவேன்‌"' 
(லேவி 26:16) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


சத்துருக்கள்‌ 
அதின்‌ பலனைத்‌ தின்பார்கள்‌" (லேவி 2616) 
என்றும்‌, “உங்கள்‌ பெலன்‌ விருதாவிலே 
செலவழியும்‌; உங்கள்‌ தேசம்‌ தன்‌ பலனையும்‌, 
தேசத்தின்‌ மரங்கள்‌ தங்கள்‌ கனிகளையும்‌ 
கொடுக்கமாட்டாது” (லேவி 26:20) என்றும்‌ 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
இஸ்ரவேல்‌ ஐனத்தார 

விரோதமாக தொடர்ந்து 
செய்யும்போது, 
பிரியமானவர்களில்‌ 
மரித்துப்போவார்கள்‌. 


கர்த்தருக்கு 
பாவம்‌ 
அவர்களுக்கு 
அநேகர்‌ 
உங்களுக்கு 
விரோதமாக என்‌ முகத்தைத்‌ திருப்புவேன்‌; 
உங்கள்‌ சத்துருக்களுக்கு முன்பாக முறிய 


நான்‌ 


அடிக்கப்படுவீர்கள்‌: உங்கள்‌ 
உங்களை ஆளுவார்கள்‌; 
இல்லாதிருந்தும்‌ ஒடுவீர்கள்‌" 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


பகைஞர்‌ 
தூத்துவார்‌ 
(லேவி 26:17) 





லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


என்னைச்‌ 
அந்திய. தேசங்களின்‌ 
சேவிக்கிறதற்கும்‌ இருக்கிற 
ர்கள்‌ அறியும்படிக்கு. 
சேலிக்கிறவர்களாவார்கள்‌ 

என்றார்‌" (நாளா 12:8). 


உங்கள்‌ வல்லமையின்‌ பெருமையை 
முறித்து, உங்கள்‌ வானத்தை இரும்பைப்‌ 
போலவும்‌, உங்கள்‌ பூமியை வெண்கலத்தைப்‌ 
போலவும்‌ ஆக்குவேன்‌. உங்கள்‌ பெலன்‌ 
விருநாவிலே செலவழியும்‌: உங்கள்‌ தேசம்‌ 
தன்‌ பலனையும்‌, தேசத்தின்‌ மரங்கள்‌ தங்கள்‌ 
கனிகளையும்‌ கொடுக்கமாட்டாது 
(லேவி 2619,20) என்றும்‌, 


என்‌ உடன்படிக்கையை மீறினதற்குப்‌ 
பழிவாங்கும்‌ பட்டயத்தை உங்கள்‌ 


வரப்பண்ணி, நீங்கள்‌ உங்கள்‌ பட்டணங்களில்‌. 
கொள்ளைநோயை 


சேர்ந்தபின்‌, உங்கள்‌ 
நடுவிலே வன்‌; சத்துருவின்‌ 
கையில்‌ ஒப்புக்கொடுக்கப்படுவீர்கள்‌ 
உங்கள்‌ அப்பம்‌ என்னும்‌ ஆதரவுகோலை. 
நான்‌ முறித்துப்போடும்போது, பத்து ஸ்திரீகள்‌ 
ஒரே அடுப்பில்‌ உங்கள்‌ அப்பத்தைச்‌ 
சுட்டு, அதைத்‌ திரும்ப உங்களுக்கு 
நிறுத்துக்கொடுப்பார்கள்‌: நீங்கள்‌ சாப்பிட்டும்‌ 
திருப்தியடையமாட்டீர்கள்‌ (லேவி 26:25,26) 


என்றும்‌ கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ தங்கள்‌ 
பாவங்களுக்கு மனந்திரும்பாமல்‌. 
துணிகரமாய்ப்‌ பாவம்‌ செய்தாலும்‌ “உங்கள்‌ 
குமாரின்‌ மாம்சத்தையும்‌ உங்கள்‌ 
குமாரத்திகளின்‌ மாம்சத்தையும்‌ புசிப்பீர்கள்‌. 
நான்‌ உங்கள்‌ மேடைகளை அழித்து, உங்கள்‌ 
விக்கிரகச்‌ சிலைகளை நிர்த்தூளியாக்கி, 
உங்கள்‌ உடல்களை உங்கள்‌ நரகலான 
தேவர்களுடைய உடல்கள்மேல்‌ எறிவேன்‌; 
என்‌ ஆத்துமா உங்களை அரோசிக்கும்‌. 
நான்‌ உங்கள்‌ பட்டணங்களை வெறுமையும்‌, 
உங்கள்‌ பரிசுத்த ஸ்தலங்களைப்‌ பாழுமாக்கி, 
உங்கள்‌ சுகந்த வாசனையை 
முகராதிருப்பேன்‌" (லேவி 26:29-3) என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 

இஸ்ரவேல்‌ தேசத்தார்‌ கர்த்தருக்கு 
விரோதமாக தொடர்ந்து பாவம்‌ 
செய்யும்போது, கர்த்தர்‌ அவர்களுடைய 
தேசத்தையே பாழாக்கிப்போடுவார்‌. 


QOODNENS 
PUBLISHERS 


நான்‌ தேசத்தைப்‌ பாழாக்குவேன்‌; 
அதிலே குடியிருக்கிற உங்கள்‌ சத்துருக்கள்‌ 
பிரமிப்பார்கள்‌. ஜாதிகளுக்குள்ளே உங்களைச்‌ 
சிதற அடித்து, உங்கள்‌ பின்னாகப்‌ 
பட்டயத்தை உருவுவேன்‌; உங்கள்‌ தேசம்‌ 
பாழும்‌, உங்கள்‌ பட்டணங்கள்‌ 
வனாந்தரமுமாகும்‌. நீங்கள்‌ உங்கள்‌ 
சத்துருக்களின்‌ தேசத்தில்‌ இருக்கும்போது, 
தேசமானது பாழாய்க்‌ கிடக்கிற நாளெல்லாம்‌ 
தன்‌  ஓய்வநாட்களை இரம்மியமாய்‌ 
அநுபவிக்கும்‌.. அப்பொழுது தேசம்‌ 
ஒய்வடைந்து, தன்‌ ஓய்வு நாட்களை 
இரம்மியமாய்‌ அநுபவிக்கும்‌" 
(லேவி 26:32-34) என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 


இந்தப்‌ பிரபஞ்சத்தின்‌ சரித்திரத்தில்‌: 
இஸ்ரவேல்‌ புத்திரரைப்போல கர்த்தரால்‌ 
கூட்டிச்சேர்க்கப்பட்ட ஜனம்‌ வேறு 
யாருமில்லை. அதே வேளையில்‌ 
அவர்களுடைய பாவங்களினிமித்தமாக, 
இஸ்ரவேல்‌ புத்திரரைப்போல கர்த்தரால்‌ 
சிதறடிக்கப்பட்ட ஜனமும்‌ வேறு யாருமில்லை. 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ கர்த்தருக்கு 
விசேஷித்த ஜனமாயிருந்தார்கள்‌. கர்த்தர்‌ 
தமது கிருபையினால்‌ அவர்களை புறஜாதி 
ஜனத்தாரிடமிருந்து வேறுபிரித்து, தமக்கு 
பரிசுத்தமான ஜாதியாக தெரிந்து கொண்டார்‌. 
ஆனால்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரோ தங்களுடைய 
குன்மார்க்கத்தினால்‌ புறஜாதியாரோடு கலந்து, 
தங்களை அசுத்தப்படுத்திக்கொண்டார்கள்‌. 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ தேசத்தாருடைய 
பாவங்களினிமித்தமாக அவர்களுடைய 
தேசத்தைப்‌ பாழாக்குவார்‌. அப்போது அந்த 
தேசத்திலே குடியிருக்கிற அவர்களுடைய 
சத்துருக்களும்‌, கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
தேசத்தை பாழாக்குவதைப்‌ பார்த்து 
பிரமிப்பார்கள்‌ (லேவி 26:32). 


கர்த்தர்‌ 
புத்திரருடைய 
அவர்களுடைய 
நிர்தூளியாக்குவார்‌. 
பட்டணங்களை வெறுமையும்‌, அவர்களுடைய 
பரிசுத்த ஸ்தலங்களை பாழுமாக்குவார்‌. 
அதன்‌ பின்பு கர்த்தர்‌ அவர்களுடைய 
த்‌ பாழாக்கிப்போடுவார்‌ 
பாழும்‌, 

பட்டணங்கள்‌ 


முதலாவதாக 
மேடைகளை 


விக்கிரக 


வனாந்தரமுமாகும்‌. 





லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


தேசத்தைப்‌ 
பாழாக்கும்போது, தேசமானது. 
பாழாய்க்கிடக்கும்‌. அது பாழாய்க்‌ கிடக்கிற 
நாளெல்லாம்‌. தன்‌ ஒய்வுநாட்களை 
இரம்மியமாய்‌ அநுபவிக்கும்‌. அப்பொழுது 
தேசம்‌ ஓய்வடைந்து, தன்‌ ஒய்வு நாட்களை 
ய்‌ அநுபலிக்கும்‌. இஸ்ரவேல்‌ 
அதிலே குடியிருக்கும்போது, அது. 
அவர்களுடைய ஒய்வு வருஷங்களில்‌: 
ஒய்வடையாதபடியினாலே, அது  பாழாய்க்‌ 
கிடக்கும்‌ நாளெல்லாம்‌ ஓய்வடைந்திருக்கும்‌ 
(லேவி 26:34,35). 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ தேசத்தை 
அழிக்கும்போது, அதிலுள்ள மேடைகளையும்‌ 
விக்கிரக சிலைகளையும்‌ அழித்துப்போடுவார்‌. 
இஸ்ரவேல்‌ தேசத்திலுள்ள மேடைகளையும்‌ 
விக்கிரக சிலைகளையும்‌ அழித்துப்போடுமாறு 
கர்த்தர்‌ தம்முடைய ஜனத்திற்கு கட்டளை 
கொடுத்தார்‌ னால்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாரோ கர்த்தருடைய கட்டளைக்கு 
கீழ்ப்படியவில்லை. அவர்கள்‌ 
மேடைகளையும்‌ விக்கிரகத்தோப்புக்களையும்‌ 
அழித்துப்போடவில்லை. 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ தம்முடைய 
கட்டளைக்கு கீழ்ப்படியாதபோது, கர்த்தரே 
தம்முடைய வல்லமையினால்‌, தம்‌ 
திட்டத்தை நிறைவேற்றுகிறார்‌. 
செய்ய நினைக்கிற காரியம்‌ 
நடைபடுவதில்லை 


ஒரு காரியத்தை செய்யுமாறு கர்த்தர்‌ 
நமக்கு கட்டளை கொடுக்கும்போது, நாம்‌ 
அந்தக்‌ காரியத்தை செய்யாமல்‌ 
விட்டுவிட்டால்‌, கர்த்தர்‌ தமக்கு சித்தமான 
ஏதாவது ஒரு வழியில்‌ அதை செய்து 
முடிப்பார்‌ நம்முடைய உதவியும்‌ 
ஒத்தாசையும்‌, கீழ்ப்படிதலும்‌ 

ஒன்றும்‌ 
இறுமாப்பாய்‌ 


ய 
கர்த்தர்‌ 
ஒருபோதும்‌ 


இல்லையென்றால்‌ கர்த்தரால்‌ 
செய்யமுடியாது என்று நாம்‌ 


ஊழியம்‌ அவருடைய சித்தத்தின்‌ பிரகாரமாக 
நடைபெறும்‌. ஊழியம்‌ கர்த்தருடையது. 


QOODNENS 
PUBLISHERS 


தங்கள்‌ பாவங்களுக்கு மனந்திரும்பாத 
இஸ்ரவேல்‌ புத்திரர்மீது கர்த்தர்‌ ஆவிக்குரிய 
நியாயத்தீர்ப்புகளையும்‌ கொடுக்கிறார்‌. இந்த 
நியாயத்தீர்ப்புகள்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருடைய 
மனதையும்‌, ஆத்துமாவையும்‌, ஆவியையும்‌ 
பாதிக்கும்‌. கர்த்தர்‌ ரவேல்‌ 
பத்திரரையும்‌, அவர்களுடைய 
ஆராதனையையும்‌ அங்கீகரிக்கமாட்டார்‌ 
'நான்‌ உங்கள்‌ சுகந்த வாசனையை 
முகராதிருப்பேன்‌" (லேவி 26:31) என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
கீழ்ப்பியாமையினால்‌ 
செவிகொடுக்காமல்‌ அவருடைய 
கற்பனைகளை... மீறினார்கள்‌. இஸ்ரவேல்‌ 
ஜனத்தார்‌ கர்த்தருடைய ஓய்வு நாட்களையும்‌, 
ஓய்வு வருஷங்களையும்‌ ஆசரிக்கவேண்டும்‌. 
ஆனால்‌ அவர்களோ கர்த்தருடைய 
ஒய்வுநாள்‌ பிரமாணத்திற்கு கீழ்ப்படியாதே 
போனார்கள்‌ அவர்கள்‌ அதிலே 
குடியிருக்கும்போது, அது உங்கள்‌ ஓய்வு 
ளில்‌ ஒய்வடையாதபடியினாலே, 
அது பாழாய்க்‌ கிடக்கும்‌ நாளெல்லாம்‌ 
ஒய்வடைந்திருக்கும்‌ (லேவி 26:33) 


தங்களுடைய 
கர்த்தருக்கு 


சத்துருக்கள்‌ இஸ்ரவேல்‌ ஜனத்‌ 
யுத்தம்பண்ண வரும்போது, 
புத்திரருடைய இருதயத்திலே  பெலமும்‌, 
தைரியமும்‌, வீரமும்‌ இருக்காது. கர்த்தரே 
அவர்களுக்கு பெலன்‌. ஆனால்‌ அவர்களோ 
கர்த்தரை விட்டு தூரமாய்‌ 
விலகிப்போய்விட்டார்கள்‌. கர்த்தரும்‌ 
அவர்களுக்கு விரோதமாகத்‌ 
திரும்பியிருக்கிறார்‌. 

ஆகையினால்‌ உங்களில்‌ உயிரோடு 
மதியாயிருப்பவர்களின்‌ இருதயங்கள்‌ தங்கள்‌ 
சத்துருக்களின்‌ தேசங்களில்‌ மனத்தளர்ச்சி 
அடையும்படி செய்வேன்‌” (லேவி 26:36) 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. அசைகிற 
இலையின்‌ சத்தமும்‌ அவர்களை ஓட்டும்‌: 
அவர்கள்‌ பட்டயத்திற்குத்‌ தப்பி ஒடுகிறது 
போல. ஓடி... தூத்துவார்‌ இல்லாமல்‌ 
விழுவார்கள்‌. 
பட்டத்துக்கு, 
ஒருவர்மேல்‌ 
தங்களுடைய 
நிற்க அவர்களுக்குப்‌ 
(லேவி 26:36,37). 


தார்மி, 
ரவேல்‌ 


ன்‌ 
ஒருவர்‌ 





பிபி லேவியராகமம்‌ - விரிவுரை மரமா 
ராய்‌ LEVITICUS - COMMENTARY பாம்பு 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 1. கர்த்தருடைய ஆசீர்வாதம்‌ வராது. 
புறஜாதிகளுக்குள்ளே அழிந்து போவார்கள்‌: 
அவர்களுடைய 12. பூமி வெண்கலத்தைப்போல ஆகும்‌. 
அவர்களைப்‌  பட்சிக்கும்‌. ர்களில்‌ (லேவி 2619; உபா 28:24) 
தப்பினவர்கள்‌ ங்கள்‌ ன ்‌ 
அக்கிரமங்களினியித்தமும்‌, ்‌ 1. அவர்கள்‌ பெலன்‌ விருதாவிலே 
பிதாக்களின்‌ த்வாமங்களினிகத்தமம செலவழியும்‌. 
க னன்‌ வாடப்‌ | 4 பூமி பலனைக்‌ கொடுக்காது, 


இஸ்ரவேல்‌  புத்திரருக்கு தங்கள்‌ | 15 தேசத்தின்‌. மரங்கள்‌ தங்கள்‌ 
பாவங்கள்‌ மன்னிக்கப்பட்டிருக்கிறது என்னும்‌ த! டு அட்டாக்‌ 
நம்பிக்கையில்லை. ஆகையினால்‌ கரக தத்த 
கர்த்தருடைய உதவியும்‌, ஒத்தாசையும்‌, 16 ழ்‌ 4 2621 
அதுக்கிகுமும்‌ தங்களுக்கு கிடைக்கும்‌ ணை அன்ப ்‌ 
இல்லாமல்‌ "போயிற்று. நங்கள்‌ |. நல்கும்‌ கேணி அலு ன்‌ 

ம்‌. ( 22) 

சத்துருக்களுக்கு முன்பாக நிற்பதற்கு டு 
அவர்களுக்கு பெலனில்லை. அவர்களுக்கு துஷ்டமிருகங்கள்‌ அவர்களைப்‌ 
கர்த்தரோடு ஐக்கியமில்லை. பிள்ளைகளற்றவர்களாக்கும்‌. 
கர்த்தரைப்பற்றி நினைக்கும்போது, 
தங்களுக்கு உதவி செய்வார்‌ என்‌ துஷ்டமிருகங்கள்‌ அவர்கள்‌ 
நம்பிக்கையும்‌ அவர்களுடைய மிருகஜீவன்களை அழிக்கும்‌. 
ஏற்படவில்லை. இஸ்ரவேல்‌ த்தார்‌ 
கர்த்தருக்கு விறாதமாக ய்ப்‌ | 20. துஷ்டமிருகங்கள்‌ அவர்களைக்‌ 
பாவம்‌ குறைந்துபோகப்‌ பண்ணும்‌. 


21. அவர்கள்‌ வழிகள்‌ பாழாய்க்கிடக்கும்‌. 


செய்யும்போது அவர்களுக்கு 
வாதைகளின்‌ விவரம்‌ வருமாறு : 
1. திகில்‌ (லேவி 2696) பட்டயத்தினால்‌ அழிவு உண்டாகும்‌. 
3) 


(லேவி 26:: 
ஈளை (லேவி 26:16; உபா 28:22) 


சத்துருக்கள்‌ அவர்கள்‌ பட்டணங்களை 
3, காய்ச்சல்‌ (லேவி 26:6; உபா 28:22) முற்றுகையிடுவார்கள்‌. 


அவர்கள்‌ சத்துருக்கள்‌ அதின்‌ 5. பட்டணங்களில்‌ கொள்ளைநோய்‌ 
பலனைத்‌ தின்பார்கள்‌ (லேவி 267). வரும்‌. (லேவி 26:25) 


தேவன்‌ அவர்களுக்கு விரோதமாக தம்‌ சத்துருவின்‌ கையில்‌ 
முகத்தைத்‌ திருப்புவார்‌. ஒப்புக்கொடுக்கப்படுவார்கள்‌. 


யுத்தமும்‌, அழிவும்‌ பஞ்சம்‌ உண்டாகும்‌. (லேவி 26:26) 


அடிமைத்தனம்‌. தேவனுடைய உக்கிரம்‌ ஊற்றப்படும்‌. 
ல்‌ 2 (லேவி 26:27-28) 
பயமும்‌, கோழைத்தனமும்‌ 
க £ 5 கடுமையான நியாயத்தீர்ப்பு 
9. அதிக தண்டனை (லேவி 26:18) கம்‌ 
10. தேசிய அழிவு (லேவி 2619) அல்கா குன்ரரின்‌. மல்திக 
புசிப்பார்கள்‌. (லேவி 26:29) 





லேவியராகமம்‌ - 
LEVITICUS - COMMENTARY 


குமாரத்தியின்‌ 
மாம்சத்தைப்‌ புசிப்பார்கள்‌. 

மேடைகளும்‌ விக்கிரகச்‌ சிலைகளும்‌ 
அழியும்‌. (லேவி 26:30) 

கர்த்தருடைய ஆத்துமா 
அரோசிக்கும்‌. 


அவர்களை 


பட்டணங்கள்‌. 
போகும்‌ 


அவர்கள்‌ 
'வெறுமையாய்ப்‌ 
(லேவி 26:3133) 
அவர்கள்‌ பரிகத்த ஸ்தலங்கள்‌ 
பாழாய்ப்‌ போகும்‌. (லேவி 26:31) 
அவர்கள்‌ பலிகள்‌ 
அங்கிகரிக்கப்படாது. (லேவி 26:31,32) 


பாழாய்ப்போகும்‌ 


தேசம்‌ 
(லேவி 26:32,33) 


அவர்களைப்‌ 
சத்துருக்கள்‌ 
(லேவி 26:32) 


பார்த்து அவர்கள்‌ 
பிரமிப்பார்கள்‌ 


ஜாதிகளுக்குள்ளே சிதறடிக்கப்‌ 
படுவார்கள்‌. (லேவி 26:33-36) 


தேசம்‌ பாழாய்க்‌ 
(லேவி 26:34-35) 


கிடக்கும்‌. 


அவர்களில்‌ உமிரோடு 
மீதியாயிருப்பவர்களின்‌ இருதயங்கள்‌ 
தங்கள்‌ சத்துருக்களின்‌ தேசங்களில்‌ 


மனத்தளர்ச்சி அடையும்‌ 
(லேவி 26:36) 


பயழுண்டாகும்‌. 

பட்டபத்திற்குத்‌ தப்பி ஒடுவார்கள்‌. 
துரத்துவார்‌ இல்லாமல்‌ விழுவார்கள்‌. 
ஒருவர்மேல்‌ ஒருவர்‌ 
இடறிவிழுவார்கள்‌. (லேவி 26:37) 
அவர்கள்‌ சத்துருக்களுக்குமுன்‌ நிற்க 
அவர்களுக்குப்‌ பெலன்‌ இராது. 
புறஜாதிகளுக்குள்ளே அழிந்து 
போவார்கள்‌. (லேவி 26:38) 

அவர்கள்‌ சத்துருக்களின்‌ தேசம்‌ 
அவர்களைப்‌ பட்சிக்கும்‌. 


விரிவுரை மரமா 


PUBLISHERS 


49. தங்கள்‌ அக்கிரமங்களினிமித்தம்‌ 
சத்துருக்களின்‌ தேசங்களில்‌ வாடிப்‌ 
போவார்கள்‌. (லேவி 26:39) 
தங்கள்‌ பிதாக்களின்‌ 
அக்கிரமங்களினிமித்தம்‌, தங்கள்‌ 

சத்துருக்களின்‌ தேசங்களில்‌ வாடிப்‌ 

போவார்கள்‌. 

இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தருக்கு 
விரோதமாகப்‌ பாவம்‌ செய்யும்போது, கர்த்தர்‌ 
தம்முடைய நீதிமினால்‌ அவர்களைத்‌ 

தண்டர்‌ த்‌ A 

தண்டிக்கும்‌ 

வனப்பகுதியில்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 

அதன்‌ விவரம்‌ வருமாறு : 

1. வியாதி, 
உண்டாகும்‌ 
எட்டுவிதமான 
(லேவி 2616-17). 


விவசாயத்தில்‌ உண்டாகும்‌ 
ஏழுவிதமான சாபங்கள்‌லேலி 26:4-5 
ஆகிய வசனங்களில்‌ கூறப்பட்டிருக்கும்‌ 
ஆசிர்வாதம்‌ உண்டாகாது. இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ தேவனுக்குக்‌ கீழ்ப்படிந்தால்‌. 
மட்டுமே விளைச்சலில்‌ ஆசீர்வாதம்‌ 
இருக்கும்‌. (லேவி 2648-20) 


இஸ்ரவேல்‌ தேசத்தில்‌ துஷ்டபிருகங்கள்‌ 
அதிகரிப்பதினால்‌ ஆறுவிதமா 


வாதைகள்‌ உண்டாகும்‌. 


யுத்தம்‌ ஆகியவற்றால்‌ 
அழிவுகளும்‌, 
சாபங்களும்‌ 


யுத்தம்‌, பஞ்சம்‌, 
ஆகியவற்றினால்‌ 


வாதைகள்‌ உண்டாகும்‌. 


தேசத்தில்‌ 27 விதமான சாபங்களினால்‌ 
rio உண்டாகும்‌. இஸ்ரவேல்‌ 

தேசங்கள்‌ மத்தியில்‌ 
சிதறப்போவார்கள்‌ 


கொள்ளைநோய்‌ 


ஆறுவிதமான 


மனந்திரும்புதல்‌ 
லேவி 26:40-46 


கேவி 28:40. அவர்கள்‌ எனக்கு. 
விரோதமாகத்‌ துரோகம்‌ பண்ணி 
நடப்பித்த தங்கள்‌ அக்கிரமத்தையும்‌, 
தங்கள்‌ பிதாக்களின்‌ அக்கிரமத்தையும்‌ 
அறிக்கையிடுகிறதுமன் றி, 





BALWETHER 
பிய 


லேவி 26:41. அவர்கள்‌ எனக்கு எதிர்த்து 
'நடத்தபடியினால்‌, நானும்‌ அவர்களுக்கு. 
எதிர்த்து நடத்து, அவர்களுடைய 
சத்துருக்களின்‌ தேசத்திலே 
அவர்களைக்‌: 
கொண்டுபோய்விட்டதையும்‌ 
அறிக்கையிட்டு, விருத்தசேதனமில்லாத 
தங்கள்‌ இருதயத்தைத்‌ தாழ்த்தி, 
தங்கள்‌ அக்கிரமத்துக்குக்‌ கிடைத்த 
தண்டனையை  தியாயம்‌ என்னு 
ஒத்துக்கொண்டால்‌, 


லேவி 26:42. நான்‌ யாக்கோயோடே. 
பண்ணின என்‌ உடன்படிக்கையையும்‌, 
ஈசாக்கோடே, பண்ணின என்‌ 
உடன்படிக்கையையும்‌, ஆபிரகாமோடே 
பண்ணின என்‌ உடன்படிக்கையையும்‌ 
நினைப்பேன்‌; தேசத்தையும்‌ 
'தினைப்பேன்‌. 


லேவி 20:48. தேசம்‌ அவர்கனாலே 
விடப்பட்டு, பாழாய்க்‌ கிடக்கிறதிணாலே. 
தன்‌ ஓய்வுநாட்கனை இரம்மியமாய்‌: 
அநுபவிக்கும்‌; 

நியாயங்களை 

அவர்களுடைய 

கட்டளைகளை வெறுத்தபடியினால்‌. 
அடைந்த தங்களுடைய அக்கிரமத்தின்‌' 
தண்டனையை நியாயம்‌ என்று. 
ஒத்துக்கொள்ளுவார்கள்‌.. 


லேவி. 26:44. 
குத்துருக்களின்‌' 
நான்‌ 
நிர்மூலமாக்கத்‌தக்கதாகவும்‌, 
அவர்களோடே. பண்ணின 
என்‌ உடன்படிக்கையை 
அபத்தமாக்கத்‌ தக்கதாகவும்‌, நான்‌: 
அவர்களைக்‌ கைவிடவும்‌. 
வெறுக்கவுமாட்டேன்‌; நாண்‌ அவர்கள்‌ 
தேவனாகிய கர்த்தர்‌. 


லேவி 26:45. அவர்களுடைய 
'தேவனாயிருக்கும்படிக்கு, தான்‌ 
புறஜாதிகளின்‌ கண்களுக்கு முன்பாக 
எகிப்துதேசுத்திலிருத்து அவர்களைப்‌: 
புறப்படச்‌ செய்து, அவர்களுடைய 
முன்னோர்களோடே நான்‌ பண்ணின 
உடன்படிக்கையை அவர்கள்‌ திமித்தம்‌. 
'தினைவுகூருவேன்‌; நாண்‌ கர்த்தர்‌ எண்று 
சொல்‌ என்றார்‌. 


அவர்கள்‌ தங்கள்‌ 
தேசுத்திலிருந்தாலும்‌, 
அவர்களை 


நான்‌ 


லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


லேவி 28:46. கர்த்தர்‌ தமக்கும்‌ 
இஸ்ரவேல்‌ சந்ததியாருக்கும்‌ நடுவே 
இருக்கும்படி மோசேயைக்‌ கொண்டு, 
சீனாய்‌ மலையின்மேல்‌ கெடுத்த 
கட்டனைகளும்‌ தியாயங்களும்‌ 
இவைகளே. 


கர்த்தருக்கு விரோதமாகப்‌ பாவம்‌ 
செய்த இஸ்ரவேல்‌ புத்திரர்‌, தங்களுடைய 
பாவங்களையும்‌ அக்கிரமங்களையும்‌ 
கர்த்தருடைய சமுகத்திலே அறிக்கை செய்து, 
மனந்திரும்பும்போது கர்த்தர்‌ அவர்களுடைய 
பாவங்களை மன்னித்து, அவர்களை 
மறுபடியும்‌ ஆசீர்வதிப்பதாக 
வாக்குப்பண்ணுகிறார்‌. இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
கர்த்தரை விட்டு  விலகிப்போனாலும்‌, 
அவர்கள்‌ மறுபடியும்‌ கர்த்தரிடத்தில்‌ திரும்பி 
வரும்போது, கர்த்தர்‌ அவர்களை தம்முடைய 
கிருபையினாலும்‌ இரக்கத்தினாலும்‌ 
தம்மிடத்தில்‌. சேர்த்துக்கொள்கிறார்‌. 
இஸ்ரவேலுக்கு கர்த்தருடைய சமுகத்திலே. 
நம்பிக்கை உண்டு. 
கிருபையையும்‌ 
பெற்றுக்கொள்ள 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
பாவங்களுக்கு 


கர்த்தருடைய 
இரக்கத்தையும்‌ 
வேண்டுமென்றால்‌ 
தங்களுடைய 
மனந்திரப்பவேண்டும்‌. 


“அவர்கள்‌ எனக்கு விரோதமாகத்‌ 
துரோகம்‌ பண்ணி நடப்பித்த தங்கள்‌ 
அக்கிரமத்தையும்‌, தங்கள்‌ பிதாக்களின்‌ 
அக்கிரமத்தையும்‌ அறிக்கையிடுகிறதுமன்றி, 
அவர்கள்‌ எனக்கு எதிர்த்து, 
நடந்தபடியினால்‌, நானும்‌ அவர்களுக்கு 
எதிர்த்து, நடந்து, அவர்களுடைய 
சத்துருக்களின்‌ தேசத்திலே அவர்களைக்‌ 
கொண்டுபோய்விட்டதையும்‌ அறிக்கையிட்டு, 
விருத்தசேதனமில்லாத தங்கள்‌ இருதயத்தைத்‌ 
தாழ்த்தி, தங்கள்‌ அக்கிரமத்துக்குக்‌ கிடைத்த 
தண்டனையை நியாயம்‌ என்று 
ஒத்துக்கொள்ளவேண்டும்‌' (லேவி 26:40,41) 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
இஸ்ரவேல்‌. 

விருத்தசேதனமில்லாத 
இருநயத்தைத்‌ தாழ்த்தி, கர்த்தருடைய 
சமுகத்தில்‌ தங்களுடைய பாவங்களையும்‌: 
அக்கிரமங்களையும்‌ அறிக்கையிடவேண்டும்‌. 
அவர்கள்‌ கர்த்தரிடத்தில்‌ அறிக்கையிட 
வேண்டிய காரியங்களைப்பற்றி இந்த. 
வசனப்பகுதியில்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
அதன்‌ விவரம்‌ வருமாறு : 


புத்திரர்‌ 
தங்களுடைய 





லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


1. தங்கள்‌ அக்கிரமம்‌ 
2, தங்கள்‌ பிதாக்களின்‌ அக்கிரமம்‌ 


அவர்கள்‌ கர்த்தருக்கு விரோதமாகத்‌ 
துரோகம்‌ பண்ணியது. 
எதிர்த்து. 


அவர்கள்‌ கர்த்தருக்கு 


நடந்தது. 
அதனால்‌ கர்த்தரும்‌ அவர்களுக்கு. 
சத்துருக்களின்‌ 
அவர்களைக்‌ 
கொண்டுபோய்விட்டது. 


லிருத்தசேதனமில்லாத தங்கள்‌ 
இருதயத்தைத்‌ தாழ்த்த வேண்டியது. 


தங்கள்‌ அக்கிரமத்துக்குக்‌ கிடைத்த 
தண்டனையை நியாயம்‌ என்று 
ஒத்துக்கொள்ள வேண்டியது. 


தஸ்‌ 
னந்திருவ்கிற 

புத்திரரிடத்திலிருந்து மூன்று காரியங்களை 
எதிர்பார்க்கிறார்‌. அவையாவன : 


1 அவர்கள்‌ கர்த்தருக்கு விரோதமாகத்‌ 
துரோகம்‌ பண்ணி நடப்பித்த தங்கள்‌ 
அக்கிரமத்தையும்‌, தங்கள்‌ பிதாக்களின்‌ 
அக்கிரமத்தையும்‌ அறிக்கையிடவேண்டும்‌. 

2, விருத்தசேதனமில்லாத 
இருதயத்தைத்‌ தாழ்த்தவேண்டும்‌. 


தங்கள்‌ 


ட தங்கள்‌ அக்கிரமத்துக்குக்‌ கிடைத்த 
நியாயம்‌ 


தண்டனையை 
ஒத்துக்கொள்ளவேண்டும்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தருக்கு. 
விரோதமாக துரோகம்பண்ணி அக்கிரமத்தை 
நடப்பித்தார்கள்‌. தங்களுடைய 
அக்கிரமத்தினிமித்தம்‌ அவர்கள்‌ மனம்‌ 
'வேதனைப்படவேண்டும்‌. அவர்கள்‌ தங்கள்‌ 
இருதயத்தில்‌ வெட்கப்படவேண்டும்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ தங்கள்‌ பாவங்களையும்‌ 
அக்கிரமங்களையும்‌ கர்த்தருடைய 
முகத்திலே அறிக்கை செய்து, கர்த்தணக்‌ 
கனம்பண்ண வேண்டும்‌. அவரை 
மகிமைப்படுத்தவேண்டும்‌. 


என்று 


இஸ்ரவேல்‌. 
விரோதமாக 
அவர்களுடைய 


புத்திரர்‌ கர்த்தருக்கு 
துரோகம்பண்ணி நடந்தது. 
அக்கிரமமாகயிருக்கிறது. 
அவர்கள்‌ கர்த்தருக்கு எதிர்த்து 
நடந்தபடியினால்‌, கர்த்தரும்‌ அவர்களுக்கு 
எதிர்த்து நடந்தார்‌. கர்த்தர்‌ அவர்களை 
அவர்களுடைய சத்துருக்களின்‌ தேசத்தில்‌ 
கொண்டுபோய்விட்டார்‌. 


இஸ்ரவேல்‌ ஜனத்தாரின்‌ இருதயம்‌ 
விருத்தசேதனமில்லாதநாயிருக்கிறது. 
அவர்கள்‌ தங்கள்‌ பாவங்களுக்கு 
மனந்திரும்பும்போது, அவர்களுடைய 
இருதயத்திலே மனந்திரும்புதலுக்கேற்ற 
துக்கம்‌ காணப்படவேண்டும்‌. அவர்கள்‌ 
வரந்தரேதகமில்லாத தங்கள்‌ 
இருதயத்தை கர்த்தருக்கு முன்பாக 
தாழ்த்தவேண்டும்‌. 


மனந்திரும்பாத இருதயமும்‌, 
கர்த்தர்மீது நம்பிக்கை வைக்காத இருதயமும்‌, 
தன்னைத்‌: தாழ்த்தாத இருதயமும்‌ 
விருத்தசேதனமில்லாத இருதயம்‌ என்று 
அழைக்கப்படுகிறது. புறஜாதியாரின்‌ இருதயம்‌ 
கர்த்தருக்கு அந்நிய இருதயமாகயிருக்கிறது. 
இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ இருநயமோ 
கர்த்தரோடு உடன்படிக்கை செய்திருக்கிறது. 


“ஆதலால்‌ புறம்பாக யூதனானவன்‌ 
யூதனல்ல, புறம்பாக மாம்சத்தில்‌ செய்யப்படும்‌ 
விருத்தசேதனமும்‌  விருந்தசேதனமல்ல. 
உள்ளத்திலே யூதனானவளே யூதன்‌; 
எழுத்தின்படி உண்டாகாமல்‌, ஆலியின்படி 
இருதயத்தில்‌ உண்டாகும்‌ விருத்தசேதனமே 
விருத்தசேதனம்‌: இப்படிப்பட்டவனுக்குரிய 
புகழ்ச்சி மனுஷராலே அல்ல, தேவனாலே 
உண்டாயிருக்கிறது" (ரோம 2:28,29), 


“இதோ, நாட்கள்‌ வரும்‌; அப்பொழுது 
விருத்தசே தனமில்லாதவர்களோடுங்கூட 
ள்‌ யாவரையும்‌, 


வனாந்தரக்குடிகளான 

தண்டிப்பேன்‌; புறஜாதியார்‌ 
விருத்தசேதனமில்லாதவர்கள்‌:: ஆனாலும்‌, 
இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ அனைவரும்‌ 
இருதயத்திலே விருத்தசேதனமில்லாதவர்கள்‌ 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌” 
(எரே 9:2526). 





லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


தங்கள்‌ 
கர்த்தருக்கு முன்பாக 
விருத்தசே தனமில்லாத 
தாழ்த்தப்படும்போது, 
மன்னிக்கும்‌ கிருபை 
வாய்ப்புள்ளது. நங்கள்‌ 
அறிக்கை செய்து. கர்த்தருடைய சமுகத்திலே 
தாழ்த்துகிறவர்களுக்கு 
பாவத்திலிருந்து. 


விரோதமாகப்‌ பாவம்‌. 
நீதிக்கு 


தேவனுடைய 
தங்களுடைய 


அக்கிரமத்திற்கு கிடைத்த தண்டனையை 
அவர்கள்‌ நியாயம்‌ என்று 
ஒப்புக்கொள்ளவேண்டும்‌. தாங்கள்‌ பாவம்‌ 
செய்திருந்தபோதிலும்‌, தாங்கள்‌ அனுபவிக்கும்‌. 
நண்டனைகளுக்கு விரோதமாக 
முறுமுறுக்கக்கூடாது. கர்த்தர்‌ 
தங்களை அநியாயமாய்த்‌ தண்டித்துவிட்டார்‌ 
என்று அவருக்கு விரோதமாகப்‌ பேசக்கூடாது. 
கர்த்தரிடத்தில்‌ ஒரு அநியாயமும்‌ இல்லை. 
அவருடைய வார்த்தைகளும்‌ செய்கைகளும்‌ 
நீதியும்‌ சத்தியமுமாயிருக்கிறது. 
ர்கள்‌ எனக்கு 
நடந்தடிமினால்‌, நானும்‌ 
எதிர்த்து நடந்து, 
சத்துருக்களின்‌ தேசத்திலே 


எதிர்த்து 
அவர்களுக்கு 
அவர்களுடைய 
அவர்களைக்‌ 
கொண்டுபோய்விட்டதையும்‌ அறிக்கையிட்டு, 
விருத்தசேதனமில்லாத தங்கள்‌ இருதயத்தைத்‌ 
தாழ்த்தி, தங்கள்‌ ல்கள்‌ கிடைத்த 


தண்டனையை 
ஒத்துக்கொள்ளவேண்டும்‌ 
என்றும்‌, 

தேசம்‌ அவர்களாலே விடப்பட்டு, 
பாழாய்க்‌ கிடக்கிறதினாலே தன்‌ 
ஒய்வுநாட்களை இரம்மியமாய்‌ அநுபவிக்கும்‌: 
அவர்கள்‌ என்‌ நியாயங்களை அவமதித்து. 
அவர்களுடைய ஆத்துமா என்‌ கட்டளைகளை 
வெறுத்தபடியினால்‌ அடைந்த தங்களுடைய 
அக்கிரமத்தின்‌ தண்டனையை நியாயம்‌ என்று 
ஒத்துக்கொள்ளுவார்கள்‌ (லேவி 26:43) 
என்றும்‌ கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


என்று 
(லேவி 26:41) 


தங்களை தண்டிக்கும்போது, 
தண்டனையானது தங்கள்‌ 

கிடைத்த நியாயமான 

தண்டனை என்பதை இஸ்ரவேல்‌ புத்திர்‌ 


என்பதற்கான எபிரெய வார்த்தை 

என்பதாகும்‌. இதற்கு கோட்டுக்‌ 
என்னும்‌ பொருளும்‌ உள்ளது. இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ தங்களுக்கு வந்த தண்டனையைச்‌ 
சந்தோஷத்தோடு ஏற்றுக்‌ கொள்கிறார்கள்‌. 
பாவத்தின்‌ சம்பளம்‌ மரணம்‌. தேவன்‌ தாம்‌. 
நேசிக்கும்‌ ஜனங்களைச்‌ சிட்சிக்கிறார்‌. 


தங்கள்‌ பாவங்களுக்கு உண்மையாகவே 
மனந்திரும்பகிறவர்கள்‌, கர்த்தர்‌ தங்களுக்கு 
கொடுக்கும்‌ தண்டனையை நீதியான தீர்ப்ப 
என்று அங்கீகரிப்பார்கள்‌. அவர்கள்‌ 
தங்களுடைய பாவங்களினிமித்தமாக 
தங்கள்மீது குற்றம்‌ சொல்லுவார்கள்‌. 
த நீதியாய்த்‌ தண்டிக்கிற கர்த்தர்மீது 
சொல்லமாட்டார்கள்‌. 
இப்படப்பட்டலர்களே உண்மையாய்‌ 
மனந்திரும்புகிறவர்கள்‌. 


பாவிகள்‌ தங்களைத்‌ 
தங்ளுடைய பாலங்களை 
செய்யும்போது அவர்களுடைய 
மன்னிக்கப்படுகிறது. 
மனந்திரும்பும்போது தேவனுடைய இகம்‌ 
இரக்கமும்‌ அவர்களுக்கு எவ்வாறு 
கிடைக்கிறது என்பது பற்றி இந்த 
வசனப்பகுதி விளக்குகிறது. 

கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌. 
கைவிடவும்‌ வெறுக்கவும்‌ மாட்டார்‌. 
அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர்‌ 

தேசம்‌ அவர்களாலே விடப்பட்டு, 
பாழாய்க்‌ கிடக்கிறதினாலே தன்‌ 
ஓய்வநாட்களை இரம்மியமாய்‌ அநுபலிக்கும்‌; 
அவர்கள்‌ கர்த்தருடைய நியாயங்களை 
அவமதித்து, அவர்களுடைய ஆத்துமா 
கர்த்தருடைய கட்டளைகளை 
வெறுத்தபடியினால்‌ தாங்கள்‌ அடைந்த 
தங்களுடைய அக்கிரமத்தின்‌ தண்டனையை 
நியாயம்‌ என்று ஒத்துக்கொள்ளுவார்கள்‌ 
(லேவி 26:43). 


புத்திரரை 
அவரே 





லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


தங்கள்‌ சத்துருக்களின்‌ 
தேசத்திலிருந்தாலும்‌, கர்த்தர்‌ அவர்களை 
நிர்மூலமாக்கத்தக்கதாகவும்‌, கர்த்தர்‌ 
அவர்களோடே பண்ணின 
தம்முடைய உடன்படிக்கையை 
அபத்தமாக்கத்தக்கதாகவும்‌, கர்த்தர்‌ 
அவர்களைக்‌ கைவிடவும்‌ வெறுக்கவுமாட்டார்‌; 
அவர்‌ அவர்கள்‌ தேவனாகிய கர்த்தர்‌ (லேவி 
26/44), 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ சத்துருக்களின்‌ 
தேசத்தில்‌ ஒடுக்கப்பட்டிருந்தாலும்‌, கர்த்தர்‌ 
அவர்களோடு செய்துகொண்ட தம்முடைய 
வாக்குந்தங்களை 
கர்த்தர்‌ நினைவக ஒரு 
காரியங்களைப்பற்றி க வனப்பகுதியில்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. அதன்‌ விவரம்‌ 
வருமாறு : 


1. நான்‌ அவர்களைக்‌ கைவிடமாட்டேன்‌. 
2. நான்‌ அவர்களை வெறுக்கமாட்டேன்‌. 


3. நான்‌ 
நிர்மூலமாக்கமாட்டேன்‌. 


அவர்களை 


அபத்தமாக்கமாட்டேன்‌. 


அவர்களுடைய 
நான்‌ பண்ணின 
அவர்கள்‌ நிமித்தம்‌ நினைவுகூருவேன்‌. 


முன்னோர்களோடே 
உடன்படிக்கையை 


இந்த வாக்குத்தத்தங்கள்‌ எல்லாம்‌. 
நிறைவேற வேண்டுமானால்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரர்கள்‌ தாங்கள்‌ செய்த பாவங்களுக்காக 
மனந்திருந்தி, தங்களுடைய பாவங்களைக்‌ 
கர்த்தரிடம்‌ அறிக்கையிடவேண்டும்‌. 
(லேவி 26:40-41) 


தேவன்‌ இஸ்ரவேல்‌ 
முன்னறிந்திருக்கிறார்‌. அவர்களைக்‌ 
கைவிட்டு நிர்மூலம்‌ பண்ணமாட்டார்‌. 
அவர்களை  மனந்திரந்த வைத்து, 
அவர்களைத்‌ தம்மோடு ஒப்புரவாக்க வைத்து, 
அவர்களுடைய பாவங்களை மன்னித்து. 
அவர்களைப்‌ பெரிய ஜாதியாக்குவார்‌ 
(ஏசா 1110-12; எசே 27; சக 12: 
147421 லூக்கா 
ரோமர்‌ 11-271-33). 


புத்திரரை 


QOODNENS 
PUBLISHERS 


நிறைவேற்றமாட்டார்‌. 
(ஏசா 1:9, ரோமர்‌ 11:25-33; வெளி 12) 


தேவன்‌ மனுஷர்‌ நிமித்தமாகவே பல 
காரியங்களைச்‌ செய்கிறார்‌. ஆகையினால்‌ 
தேவனுடைய பிள்ளைகள்‌ தேவனுடைய 
சமூகத்தில்‌. மனத்தளர்ச்சியடையாமல்‌. 
நம்பிக்கையோடே 


வாக்குத்தத்தம்‌ பண்ணிய 
பெற்றுக்‌ கொள்ள 

ஏற்பாட்டுக்‌ காலத்தில்‌ புதிய உடன்படிக்கை 
உண்டானபடியினால்‌, தேவன்‌ மோசேயின்‌ 
உடன்படிக்கையை நினைவ கூரமாட்டார்‌ 
லேவி 26:42,44-45 ஆகிய வசனங்களில்‌ 
தேவன்‌ ஆபிரகாமின்‌ உடன்படிக்கையை 
நினைவுகூருவதாக சொல்லுகிறார்‌. 


இஸ்ரவேல்‌. 


புத்திரருக்கு 
பல்‌ 


வார்த்தைகளை 
அவர்‌ தம்முடைய 


அன்பும்‌ 
கரிசனையுமுள்ளவர்‌. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
கர்த்தருக்கு விரோதமாகப்‌ பாவம்‌ செய்து, 
விட்டு விலகிப்போனாலும்‌, 
தம்முடைய கிருபையினாலும்‌ 
இரக்கத்தினாலும்‌ அவர்களை மறுடியுமாய்‌ 
தம்மிடத்தில்‌ சேர்த்துக்கொள்ள விரும்புகிறார்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌: 
விரோதமாக துரோகம்பண்ணி நடமித்த 
தங்கள்‌  அக்கிரமத்தையும்‌, தங்கள்‌ 
பிதாக்களின்‌ அக்கிரமத்தையும்‌ கர்த்தருடைய 
சழுகத்திலே அறிக்கை பண்ணவேண்டும்‌. 
ர்கள்‌ விருத்தசேதனமில்லாத தங்கள்‌ 

கர்த்தருக்கு 

ம்‌ கர்த்தர்‌ 
கொடுத்திருக்கிற தண்டனைகளை, தங்கள்‌ 
அக்கிரமத்திற்கு கிடைத்த நியாயமான 
தண்டனை என்று ஒத்துக்கொள்ளவேண்டும்‌. 


கர்த்தருக்கு 


அப்பொழுது கர்த்தர்‌ யாக்கோபோடே 
பண்ணின தம்முடைய உடன்படிக்கையையும்‌, 
ஈசாக்கோடே பண்ணின தம்முடைய 
உடன்படிக்கையையும்‌, ஆபிரகாமோடே 
பண்ணின தம்முடைய உடன்படிக்கையையும்‌ 
நினைப்பார்‌: கர்த்தர்‌ கானான்‌ தேசத்தையும்‌ 
நினைப்பார்‌ (லேவி 26:42), 





BALWETHER 
பிய 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ கன்‌ 
தேவனாயிருக்கும்படிக்கு, 

புறஜாதிகளின்‌ கண்களுக்கு ணத 
எகிப்துதேசத்திலிருந்து அவர்களைப்‌ புறப்படச்‌ 
செய்து, அவர்களுடைய முன்னோர்களோடே 
தாம்‌ பண்ணின உடன்படிக்கையை அவர்கள்‌ 
பித்தம்‌ நினைவுகூருவார்‌ (லேவி 26:45) 
“நான்‌ கர்த்தர்‌ என்று சொல்‌” என்று கர்த்தர்‌ 

மோசேயினிடத்தில்‌ சொல்லுகிறார்‌. 
தங்கள்‌ 


புத்திரர்‌ 
க்கை செய்து, 
கர்த்தரிடத்தில்‌ திரும்பி வரும்போது. கர்த்தர்‌ 
ஒரு சில காரியங்களை நினைவுகூருவதாக: 
சொல்லுகிறார்‌. அதன்‌ விவரம்‌ வருமாறு : 
1. நான்‌ யாக்கோபோடே பண்ணின என்‌ 
உடன்படிக்கையை நினைப்பேன்‌. 
நான்‌ ஈசாக்கோடே பண்ணின என்‌ 
உடன்படிக்கையை நினைப்பேன்‌. 
நான்‌ ஆபிரகாமோடே பண்ணின என்‌ 
உடன்படிக்கையை நினைப்பேன்‌. 
நான்‌ வாக்குத்தத்தம்‌ 
தேசத்தை நினைப்பேன்‌. 
அவர்கள்‌ தங்கள்‌ சத்துருக்களின்‌ 
தேசத்திலிருந்தாலும்‌, நான்‌ அவர்களை 
நிர்மூலமாக்கத்தக்கதாகவும்‌, நான்‌ 
அவர்களோடே பண்ணின என்‌ 
உடன்படிக்கையை அபத்தமாக்கத்‌ 
தக்கநாகவும்‌, அவர்களைக்‌ 
கைவிடவும்‌ மாட்டேன்‌; 
(லேவி 26:45) 


பண்ணப்பட்ட 


நான்‌ 
வெறுக்கவு 


ஆபிரகாம்‌, ஈசாக்கு, யாக்கோபு ஆகிய 

மூவரும்‌ சேர்த்துக்‌ கூறப்பட்டிருக்கும்‌ 40 

இடங்களில்‌ இந்த இடத்தில்‌ மட்டுமே 

யாக்கோபின்‌ பெயர்‌ ஆபிரகாம்‌, ஈசாக்கு 

ன்‌ பெயர்களுக்கு முன்பாக 

'த்தர்‌ இஸ்ரவேல்‌ தேசத்தையும்‌ 

நினைப்பார்‌. கர்த்தர்‌ முற்பிதாக்களைப்‌ பற்றி 

நினைக்கும்போது வாக்குத்தத்த தேசத்தைப்‌ 
பற்றியும்‌ நினைப்பார்‌. 

புத்திரரோடே 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 

பண்ணின உடன்படிக்கையை 
நினைவுகூருகிறார்‌. கர்த்தர்‌ உண்மையுள்ளவர்‌. 
கர்த்தருடைய உடன்படிக்கையைப்பற்றி இந்த 
வசனப்பகுதியில்‌ மூன்றுமுறை திரும்ப திரும்ப 
சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர்‌ தம்முடைய 
உடன்படிக்கையை மறக்காமல்‌ நினைவு 
கூருகிறார்‌ என்பதற்கு இது அடையாளம்‌. 


லேவியராகமம்‌ - 
LEVITICUS - COMMENTARY 


விரிவுரை மரமா 


PUBLISHERS 


கர்த்தர்‌ நம்மோடு செய்து கொண்ட 
உடன்படிக்கையை நினைவகூருவதுபோல, 
நாமும்‌ அவரோடு செய்துகொண்ட 
உடன்படிக்கையை நினைவுகூரவேண்டும்‌. 
கர்த்தர்‌ உண்மையுள்ளவராகயிருப்பதுபோல, 
நாமும்‌ உண்மையுள்ளவர்களாயிருக்க 
வேண்டும்‌. 


கர்த்தருக்கு விரோதமாக 
நடக்கிறவர்கள்‌ பாவத்தின்‌ பாதையிலே. 
நடக்கிறார்கள்‌. அவர்கள்‌ கர்த்தருடைய 
நியாயத்தீர்ப்புக்கும்‌, தண்டனைகளுக்கும்‌ 
பாத்திரவான்‌களாயிருக்கிறார்கள்‌. 
கர்த்தருக்கு விரோதமாக எதிர்த்து, 
நடக்கிறவர்கள்‌, தங்களுடைய பாவங்களுக்கு 
மனந்திரும்பி, தங்களுடைய இருதயத்தை 
கர்த்தருக்கு முன்பாக தாழ்த்தி, தங்கள்‌ 
பாவங்களை அறிக்கை செய்யும்போது, கர்த்தர்‌ 
தம்முடைய கிருபைகளையும்‌ 
இரக்கங்களையும்‌ அவர்களுக்கு 
வெளிப்படுத்துகிறார்‌. 


பாவத்தின்‌ பாறையில்‌ நடக்கிறார்கள்‌; 
கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பின்‌ பாதையில்‌ 
நடந்தாலும்‌, அவர்கள்‌ தங்கள்‌ பாவங்களுக்கு 
மனந்திரும்பும்போது, அவர்கள்‌ கர்த்தருடைய 
பாதையிலும்‌, 
பாதையிலும்‌ நடக்கிறார்கள்‌. 
நாம்‌ கர்த்தருடைய கிருபையின்‌ பாதையில்‌ 
நடக்கும்போது கர்த்தர்‌ நம்முடைய 
பாவங்களையும்‌, மீறுதல்களையும்‌, 
அக்கிரமங்களையும்‌ நினைவுகூராமல்‌, 
தநத கவ 
உடன்படிக்கையையும்‌, 
உடன்படிக்கையையும்‌ நினை வுகூருகிறார்‌. 


எதிர்த்து 


ட்டன இஸ்ரவேல்‌ 


லு இருக்கும்படி 
மோசேயைக்‌. கொண்டு, சீனாய்‌. 
மலையின்மேல்‌ கொடுத்த கட்டளைகளும்‌ 


நியாயங்களும்‌ இவைகளே (லேவி 26:46). 


கட்டளைகளையும்‌, 

கொடுத்தவர்‌ தேவனே. 

'துவே மோசேயின்‌ உடன்படிக்கையாயிற்று. 

(லேவி 26:46; லேவி ; லேவி 25:1; 

லேவி 27:34). இந்தப்‌ பகுதியுடன்‌, 

லேவி 25:1 ஆகிய வசனத்தில்‌ ஆரம்பமான 
விசேஷித்த பகுதி முடிவுபெறுகிறது. 





லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


கர்த்தர்‌ 


இதுவரையிலும்‌ ஆராதனை 
சம்பந்தமான 


தம்முடைய பிரமாணங்களை 
சொன்னார்‌. அவர்‌ இந்த அதிகாரத்தில்‌ 
விசேஷித்த  பொருத்தனைகளைப்பற்றியும்‌: 
காணிக்கைகளைப்பற்றியும்‌ தம்முடைய 
பிரமாணங்களைச்‌ சொல்லுகிறார்‌. 

கர்த்தர்‌ மோசேயினிடத்தில்‌ தம்முடைய 
பிரமாணங்களை சொல்லுகிறார்‌. கர்த்தர்‌ 
தனக்கு சொன்ன வார்த்தைகளை மோசே 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு சொல்லுகிறார்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ மோசேயின்‌ 
வார்த்தைகளைக்‌ கேட்டு கர்த்தர்மீது பக்தி 
வைராக்கியமாயிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
தங்களையும்‌, தங்களுடைய பிள்ளைகளையும்‌, 
தங்கள்‌ நிலங்களையும்‌ 
பரிசுத்தம்பண்ணுகிறார்கள்‌. 

கர்த்தருக்கு பரிசுத்தமாக நேர்ந்து. 
கொள்ளப்பட்ட  பொருத்தனைகளைப்பற்றி 
இந்த அதிகாரத்தில்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
மனுஷர்கள்‌ (லேவி 27:2-8). மிருகஜீவன்கள்‌ 
(லேவி 27:9-13). வீடுகளும்‌ நிலங்களும்‌ 
(லேவி 27:14-25).  தலையீற்றானவைகள்‌ 
(லேவி 27:26,27),  கர்த்தருக்கென்று 
சாபத்தீடாக நேர்ந்துகொள்ளப்பட்ட 
மிருகஜீவன்களும்‌, காணியாட்சி நிலங்களும்‌ 
(லேவி 27:28,29). தசமபாகங்கள்‌ 
(லேவி 27:30-34). 


மனுஷரையும்‌, 
மிருகஜீவன்களையும்‌ 
பொருத்தனைபண்ணுதல்‌ 
லேவி 27:1-13 


லேவி 2 பின்னும்‌. 
மோசேயை நோக்கி: 


லேவி 27:2. நீ இஸ்ரவேல்‌ புத்திரரோடே 
சொல்லவேண்டியது என்னவென்றால்‌, 
யாதாமொருவர்‌ ஒரு விசேஷித்த 
பொருத்தனை பண்ணியிருத்தால்‌, 
பொருத்தனை யண்ணப்பட்டவர்கள்‌. 

கர்த்தருக்கு. 


கர்த்தர்‌ 


QOODNENS 
PUBLISHERS 


லேவி 97:3. இருபது 
அறுபது வயதுக்கு. 
ஆண்பின்னையை தீ 
ஸ்தலத்தில்‌ சேக்கலாகிய 
வென்னிச்‌ சேக்கலாகவும்‌, 


வயதுமுதல்‌ 
உட்பட்ட 
பரிசுத்த 
ஒம்பது 


லேவி 27:4. பெண்பின்னையை முப்பது 
சேக்கலாகவும்‌ மதிப்பாயாக. 


லேவி 27:5. ஐத்துவயது முதல்‌ இருபது 
வயதுக்கு உட்பட்ட ஆண்பின்னையை 
இருபது சேக்கலாகவும்‌, பெண்பின்னை 
யைப்‌ பத்துச்‌ சேக்கலாகவும்‌, 


லேவி 27:6. ஒரு மாதம்‌ முதல்‌ ஐந்து, 
வயதுக்கு உட்பட்ட ஆண்பின்னையை 
இத்து வெள்ளிச்‌. சேக்கலாகவும்‌, 
பெண்பின்னையை மூன்று வெள்ளிச்‌. 
சேக்கலாகவும்‌, 


லேவி 27:7. அறுபது வயது தொடங்கி, 
அதற்கு. மேற்பட்ட வயதுன்ன 
ஆண்பின்னையைப்‌ பதினைந்து 
சேக்கலாகவும்‌, பெண்பின்னையைப்‌ 
பத்துச்‌ சேக்கலாகவும்‌ மதிக்கக்‌ 
கடவாய்‌. 


லேவி 272. 
செலுத்தக்‌. 
தரித்திரனாயிருந்தால்‌, 
ஆசாரியனுக்கு முன்பாகவத்து 
கடவன்‌; ஆசாரியன்‌ அவனை 
மதிப்பானாக; பொருத்தனை 
பண்ணினவனுடைய திராணிக்கேற்றபடி. 
ஆசாரியன்‌ அவனை மதிக்கக்கடவன்‌, 


உன்‌ மதிப்பின்படி 
கூடாத 
அவன்‌ 


நிற்கக்‌ 


கேவி 27:9. ஒருவன்‌ பொருத்தனை 
பண்ணினது. கர்த்தருக்குப்‌ 
பலியிடப்படத்தக்க மிருக ஜீவனானால்‌ 
அவன்‌ கர்த்தருக்குக்‌ 
கொடுக்கிற அப்படிப்பட்டதெல்லாம்‌ 
பரிகத்தமாயிருப்பதாக. 


லேவி 2700. அதை மாற்றாமலும்‌ 

இருப்பானாக; 

பதிலாக. 

நல்மானதற்குப்‌ 

இனப்பமானதையும்‌ 

செலுத்தாமல்‌ இருப்பானாக; அவன்‌ 

மிருகத்திற்குப்‌ பதிலாக மிருகத்தை 

மாற்றிக்‌ கொடுப்பானாகில்‌, 

அப்பொழுது அதுவும்‌ அதற்குப்‌ 

பதிலாகக்‌ கொடுத்ததும்‌ 
'பரிகத்தமாயிருப்பதாக. 





BALWETHER 
பிய 


லேவி 2701. அது கர்த்தருக்குப்‌. 
பலியிடப்படத்தகாத சுத்தமல்லாத 
யாதொரு மிருகமானால்‌ அதை 
ஆசாரியனுக்கு முன்பாக 
திறுத்தக்கடவன்‌. 


லேவி 2712. ஆசாரியன்‌ அது 
'நல்லதானாலும்‌ இனப்பமான தானாகூம்‌ 
அதை மதிப்பானாக; உன்‌ 
மதிப்பின்‌ படியே இருக்கக்கடவது. 


லேவி 27:19. அதை மீட்டுக்கொன்ன 
மனதாயிருந்தானாகில்‌ உன்‌ 
மதிப்போடே ஐந்தில்‌ ஒரு பங்கைக்‌ 
கூட்டிக்‌ கொடுக்கக்கடவன்‌. 


ஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தருடைய 
கக்‌ த்க்‌ பண்ணுகிறார்கள்‌. 
அவர்கள்‌ தமக்கு பொருத்தனைபண்ண 
வேண்டுமென்று கர்த்தர்‌ எங்கும்‌, 
யாரையும்‌ கட்டாயம்பண்ணவில்லை. 
அவர்கள்‌ மனப்பூர்வமாகவும்‌, 
சுயாதீனமாகவும்‌ கர்த்தருக்கு பொருத்தனை 
பண்ணுகிறார்கள்‌. 

தமக்‌। பொருத்தனை 
வனங்கள்‌ க பிரியப்படுகிறார்‌ 
அவர்கள்‌ தங்கள்‌ பொருத்தனையில்‌ 
உண்மையுள்‌எவர்களாயிருக்கவேண்டும்‌ 


கர்த்தர்‌ மோசேயை நோக்கி, 
நீ இஸ்ரவேல்‌ புத்திரரோடே சொல்ல 
வேண்டியது என்னவென்றால்‌, யாதாமொருவர்‌ 
ஒரு விசேஷித்த. டத்தை 
பண்ணியிருந்தால்‌, பொருத்தனை 
பண்ணப்பட்டவர்கள்‌ உன்‌ ப்பின்‌ 
கர்த்தருக்கு உரியவர்கள்‌ 
என்று சொல்லுகிறார்‌ 


பொதுவாக 


மதிப்பின்படி 
(லேவி 27:12) 


வியாதி, 
பத்து, ஆகிய வரும்போது 
தேவனிடத்தில்‌ வரத்தைப்‌ னர்கள்‌ 
அல்லது தேவனிடத்திலிருந்து 
ஆசீர்வாதத்தைப்‌ பெற்றுக்‌ கொள்ளும்போது 
ஸ்தோத்திரக்‌ காணிக்கையாக ஒரு 
பொருத்தனை பண்ணிக்‌ கொள்வார்கள்‌. 
ஒருவன்‌ தன்னையோ, தன்‌ மனைவியையோ, 
தன்‌ பிள்ளைகளையோ, தன்‌ 
வேலைக்காரரையோ கர்த்தரிடத்தில்‌ 
ம்‌. இவர்களுடைய வயது, 

பாகுபடு ஆகியவற்றின்‌ 

அடிப்படையில்‌ இவர்களுக்கு மதிப்பிடப்பட்டு 
அந்தப்‌ பணத்தை ஆசாரியரிடம்‌ செலுத்த 


வரவருக்கு 


லேவியராகமம்‌ - 
LEVITICUS - COMMENTARY 


விரிவுரை Coops 


PUBLISHERS 


இஸ்ரவேல்‌ 
மனுஷரையும்‌, 
வீடுகளையும்‌, 
பொருத்தனைபண்ணினார்கள்‌. 
தலையீற்றுக்களையும்‌ 
பொருத்தனைபண்ணினார்கள்‌. 


புத்திர்‌ கர்த்தருக்கு 
மிருகஜீவன்களையும்‌, 
நிலங்களையும்‌ 
மிருகங்களின்‌ 


கர்த்தருக்கு 


ஆசரிப்புக்கூடாரத்தின்‌ 
பொருத்தனை 
பொருத்தனை 
ஆசரிப்புக்கூடாரத்திலே 
செய்வார்கள்‌. 
சுத்தம்பண்ணுவது. 


பண்ணப்பட்டவர்கள்‌ 
பணிவிடை 
ஆசரிப்புக்கூடாரத்தை 
சாம்பல்களை எடுத்து பாளயத்திற்கு புறம்பே 
கொட்டுவது போன்ற சாதாரணமான 
வேலைகளை செய்வார்கள்‌. 


கர்த்தருக்கு தங்களை பொருத்தனை 
பண்ணுகிறவர்கள்‌, கர்த்தருடைய 
ஊழியத்திற்காக தங்களை பரிசுத்தம்பண்ணிக்‌ 
கொள்ளவேண்டும்‌. கர்த்தருக்கு பணிவிடை 
செய்கிறவர்கள்‌ முழுமனதோடும்‌, 
முழுஆத்துமாவோடும்‌, முழுஇருதயத்தோடும்‌ 
சேவை செய்யவேண்டும்‌. 


“ஆனாலும்‌ கர்த்தர்‌ என்‌ தகப்பனாகிய 
தாவீதை நோக்கி: என்‌ நாமத்திற்கு, 
ஆலயத்தைக்‌ கட்டவேண்டும்‌ என்கிற 
விரயம்‌ உன்‌ மனதிலே இருந்தது நல்ல 
காரியந்தான்‌" (2நாளா 6:8). 


இஸ்ரவேல்‌ புத்திரரில்‌. சிலர்‌ 
கர்த்தருக்கென்று தங்களை பொருத்தனை 
பண்ணுவார்கள்‌. ஆனால்‌ அவர்களால்‌. 
ஆோனபக்க பாத்தே பணிவிடை 
செய்வதற்கு, அங்கே வேலை எதுவும்‌ 
இருக்காது. சில சமயங்களில்‌ இஸ்ரவேல்‌ 
கோத்திரத்தாரில்‌ ஒரு குறிப்பிட்ட 
கோத்திரத்தார்‌, ஆசரிப்புக்கூடாரத்தின்‌ 
சில குறிப்பிட்ட வேலைகளை செய்து, 
முடித்துவிடுவார்கள்‌. 

கர்த்தருக்கு தங்களை 
பொருத்தனைபண்ணிக்கொண்டவர்கள்‌, 
ஆசரிப்புக்கூடாரத்தில்‌ பணிவிடை 
செய்யவில்லையென்றால்‌, அவர்கள்‌ தங்களை 
மீட்டுக்கொள்ளவேண்டும்‌. 
பொருத்தனைபண்ணப்பட்டவர்கள்‌ 
கர்த்தருக்குரியவர்கள்‌. 





லேவியராகமம்‌ - 
LEVITICUS - COMMENTARY 


மோசே கர்த்தருக்கு விசேஷித்த 
பொருத்தனை  பண்ணிக்கொண்டவர்களை 
தன்னுடைய மதிப்பின்படி மதிக்கவேண்டும்‌. 
பொருத்தனைபண்ணின எல்லோரையும்‌ 
ஒன்றுபோல்‌ மதிக்கக்கூடாது. 
ஒவ்வொருவருக்கும்‌ ஒவ்வொரு விதமான 
மதிப்பை கர்த்தர்‌ நியமனம்‌ செய்திருக்கிறார்‌. 

பொருத்தனைபண்ணப்பட்டவர்கள்‌, 
தாங்கள்‌ மதிக்கப்பட்ட மதிப்பை 
கர்த்தருடைய ஆலயத்தில்‌ காணிக்கையாக 
செலுத்தவேண்டும்‌. பரிசுத்த ஸ்தலத்தை 
பழுதுபார்ப்பதற்கும்‌, 
ஊழியங்களுக்கும்‌ 
'செலவுபண்ணப்படும்‌. 


இந்தக்‌ 


கர்த்தருடைய 
பழுதுபார்க்கும்படிக்கு 
செய்கிறவர்களுக்கே 
கொடுத்தார்கள்‌" (2இராஜா 12:14) 


கர்த்தர்‌ மோசேயை நோக்கி, “இருபது 
வயதுமுதல்‌ அறுபது வயதுக்கு உட்பட்ட 
ஆண்பிள்ளையை நீ பரிசுத்த ஸ்தலத்தில்‌: 
சேக்கலாகிய ஐம்பது வெள்ளிச்‌ 
சேக்கலாகவும்‌, பெண்பிள்ளையை முப்பது, 
சேக்கலாகவும்‌ மதிப்பாயாக” (லேவி 27:34) 
என்றும்‌, 

,. “ஐந்துவயது முதல்‌ 
உட்பட்ட 

சேக்கலாகவும்‌, 


வத்தைப்‌ 
வேலை. 


இருபது வயதுக்கு 
son இருபது 
பெண்பிள்ளையைப்‌ பத்துச்‌ 
சேக்கலாகவம்‌, ஒரு மாதம்‌ முதல்‌ ஐந்து 
வயதுக்கு உட்பட்ட ஆண்பிள்ளையை ஐந்து 
வெள்ளிச்‌ சேக்கலாகவும்‌, பெண்பிள்ளையை 
மூன்று வெள்ளிச்‌ சேக்கலாகவும்‌, அறுபது 


வயது தொடங்கி, அதற்கு மேற்பட்ட 
வயதுள்ள ஆண்பிள்ளையைப்‌ பதினைந்து 
சேக்கலாகவும்‌, பெண்பிள்ளையைப்‌ பத்துச்‌ 
சேக்கலாகவும்‌ மதிக்கக்கடவாய்‌ 
(லேவி 27:5-7) என்றும்‌ சொல்லுகிறார்‌. 


பொருத்தனைப்பண்ணப்பட்டவர்களால்‌ 
தங்களுடைய மதிப்பின்டி “கர்த்தருக்கு 
காணிக்கை செலுத்த முடியாத 
தரித்திரராகயிருக்கலாம்‌. தரித்திரரால்‌. 
தங்கள்‌ மதிப்பின்படி கர்த்தருக்கு காணிக்கை 
செலுத்த முடியாது. 


விரிவுரை Coops 


PUBLISHERS 


பொருத்தனைபண்ணப்பட்டவர்கள்‌ 
மோசேயினுடைய மதிப்பின்டி செலுத்தக்‌ 
கூடாத தரித்திரனாயிருந்தல்‌, அவன்‌ 
ஆசாரியனுக்கு  முன்பாகவந்து நிற்க 
வேண்டும்‌; ஆசாரியன்‌ அவனை 
மதிக்கவேண்டும்‌; பொருத்தனை 
பண்ணினவனுடைய திராணிக்கேற்றபடி 
ஆசாரியன்‌ அவனை மதிக்கவேண்டும்‌ 
(லேவி 27:8). 


பொருத்தனையின்‌ மதிப்பைப்பற்றி 
'த வசனப்பகுதியில்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
அதன்‌ விவரம்‌ வருமாறு : 


1. ஒரு மாதம்‌ முரல்‌ ஐந்து வயதுக்கு 
உட்பட்ட ஆண்பிள்ளை - ஐந்து 
வெள்ளிச்‌ சேக்கல்‌ 


ஒரு மாதம்‌ முதல்‌ ஐந்து வயதுக்கு 
உட்பட்ட பெண்பிள்ளை - மூன்று 
வெள்ளிச்‌ சேக்கல்‌. 


. ஐந்துவயது முதல்‌ இருபது வயதுக்கு 
உட்பட்ட ஆண்பிள்ளை - இருபது 
சேக்கல்‌ 


ஐந்துவயது முதல்‌ இருபது வயதுக்கு 
உட்பட்ட பெண்பிள்ளை - பத்துச்‌ 
சேக்கல்‌ 


இருபது வயதுமுதல்‌ அறுபது வயதுக்கு 
உட்பட்ட ஆண்பிள்ளை - ஐம்பது 
வெள்ளிச்‌ சேக்கல்‌ 


இருபது வயதுமுதல்‌ அறுபது வயதுக்கு 
உட்பட்ட பெண்பிள்ளை - முப்பது, 
வெள்ளிச்‌ சேக்கல்‌ 


அறுபது வயது தொடங்கி, அதற்கு 
மேற்பட்ட வயதுள்ள ஆண்பிள்ளை - 
பதினைந்து சேக்கல்‌ 

அறுபது வயது தொடங்கி, அதற்கு 


மேற்பட்ட வயதுள்ள பெண்பிள்ளை - 
பத்து சேக்கல்‌ 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
தங்களுடைய பிள்ளைகளையும்‌ கர்த்தருக்கு 
விசேஷித்த பொருத்தனைபண்ணுவதுபோல, 
தங்கள்‌ மிருகஜீவன்களையும்‌ கர்த்தருக்கு 
பொருத்தனை பண்ணுகிறார்கள்‌. 


தங்களையும்‌, 





லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


பொருத்தனைபண்ணினது. 
கர்த்தருக்குப்‌ பலியிடப்படத்தக்க மிருக 
ஜீவனானால்‌ அவன்‌ கர்த்தருக்குக்‌ 
கொடுக்கிற. அப்படிப்பட்டதெல்லாம்‌ 
பரிசுத்தமாயிருப்பதாக (லேவி 27:9) என்றும்‌, 


, அதை மாற்றாமலும்‌ வேறுபடுத்தாமலும்‌ 
இருப்பானாக; இளப்பமானதிற்குப்‌ 
நலமானதையும்‌,  நலமானதற்குப்‌. 


பதிலாக மிருக; 

கொடுப்பானாகில்‌, அப்பொழுது அதுவும்‌ 
அதற்குப்‌ பதிலாகக்‌ கொடுத்ததும்‌ 
பரிசுத்தமாயிருப்பதாக (லேவி 27:10) 
என்றும்‌ கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


பொருத்தனைபண்ணப்பட்ட 
மிருகஜீவன்‌, கர்த்தருக்குப்‌ 
பலியிடப்படத்தகாத சுத்தமல்லாத யாதொரு 
மிருகமானால்‌, அதை ஆசாரியனுக்கு 
முன்பாக நிறுத்தவேண்டும்‌. ஆசாரியன்‌ 
அது நல்லதானாலும்‌ இளப்பமானதானாலும்‌ 
ண்டும்‌ அது 
பின்பே 
(லேவி 271112) என்று 

கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ 


பக்க 
பொருத்தனைபண்ணினவன்‌, 
மீட்டுக்கொள்ள கத்தான்‌! 
அவன்‌ மோசேமினுடைய மதிப்போடே ஐந்தில்‌ 
ஒரு பங்கைக்‌ கூட்டிக்‌ கொடுக்கவேண்டும்‌. 
(லேவி 27:13) என்றும்‌ கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 

இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ கர்த்தருக்கு: 
பொருத்தனை பண்ணும்போது அவசரப்பட்டு 
எதையும்‌ பொருத்தனைபண்ணக்கூடாது. 
தங்களுடைய  திராணிக்குத்தக்கதாகவும்‌, 
விசுவாசத்திற்கு தக்கதாகவும்‌ யோசித்துப்‌ 
பார்த்து, தீர்மானம்பண்ணி பொருத்தனை 
பண்ணவேண்டும்‌. பொருத்தனை 
பண்ணியவர்கள்‌ தங்கள்‌ பொருத்தனையில்‌. 
உண்மையுள்ளவர்களாயிருக்கவேண்டும்‌. 
பொருத்தனைபண்ணியதை கர்த்தருக்கு 
செலுத்தாமலிருப்பது பாவம்‌. 


கர்த்தர்மீதுள்ள 
வைராக்கியத்தினால்‌ 
பண்ணிவிட்டு, 
செலுத்தாமலிருக்கிறவர்கள்‌, 
பக்தியினால்‌, தங்களுக்கும்‌. 
குடும்பத்திற்கும்‌ சாபத்தையும்‌, 
வருவித்துக்கொள்கிறார்கள்‌. 


பொருத்தனை 
ப்‌ 
தங்கள்‌ 
தங்கள்‌ 
அழிவையும்‌ 


பொருத்தனைகளைப்பற்றிய 
பிரமாணத்தின்‌ விவரம்‌ வருமாறு : 

1. இஸ்ரவேல்‌ புத்திரரோடே சொல்ல. 
வேண்டியது என்னவென்றால்‌, 
தாமொருவர்‌ ஒரு விசேஷித்த 
பொருத்தனை பண்ணியிருந்தால்‌, 
பொருத்தனை  பண்ணப்பட்டவர்கள்‌ 
இருபது வயதுமுதல்‌ அறுபது னின்‌ 
உட்பட்ட ஆண்பிள்ளையை நீ பரிசத்த 
ஸ்தலத்தில்‌ சேக்கலாகிய ஐம்பது 
வெள்ளிச்‌ சேக்கலாகவும்‌ மதிப்பிட 
வேண்டும்‌ (லேவி 27:2-3). 
பெண்பிள்ளையை 
சேக்கலாகவும்‌ 
(லேவி 27:4) 


க்தி 
மதிப்பிடவேண்டும்‌ 


ஐந்துவயது முதல்‌ இருபது வயதுக்கு 
உட்பட்ட ஆண்பிள்ளைக்கு இருபது 


சேக்கல்‌ (லேவி 27:5). 


ஐந்துவயது முதல்‌ இருபது வயதுக்கு 
உட்பட்ட பெண்பிள்ளைக்குப்‌ பத்துச்‌ 
சேக்கல்‌ (லேவி 27:5), 


5. ஒரு மாதம்‌ முதல்‌ ஐந்து வயதுக்கு 
உட்பட்ட ஆண்மிள்ளைக்கு ஐந்து 
வெள்ளிச்‌ சேக்கல்‌ (லேவி 27:6). 


ஒரு மாதம்‌ முதல்‌ ஐந்து வயதுக்கு 
உட்பட்ட பெண்பிள்ளைக்கு மூன்று, 
வெள்ளிச்‌ சேக்கல்‌ (லேவி 27:6). 


அறுபது வயது தொடங்கி, அதற்கு 
மேற்பட்ட வயதுள்ள ஆண்பிள்ளைக்கு 
பதினைந்து சேக்கல்‌ (லேவி 27:7). 


அறுபது வயது தொடங்கி, அதற்கு 
மேற்பட்ட வயதுள்ள பெண்பிள்ளைக்கு 
பத்துச்சேக்கல்‌ (லேவி 27:7). 





லேவியராகமம்‌ - 
LEVITICUS - COMMENTARY 


9. உன்‌ மதிப்பின்படி செலுத்தக்‌ கூடாத 
தரித்திரனாயிருந்தால்‌, அவன்‌ 
ஆசாரியனுக்கு முன்பாகலந்து நிற்கக்‌ 
கடவன்‌: ஆசாரியன்‌ அவனை 
மதிப்பானாக; பொருத்தனை 
பண்ணினவனுடைய திராணிக்கேற்றபடி 
ஆசாரியன்‌ அவனை மதிக்கக்கடவன்‌ 
(லேவி 27:8). 


மிருகஜீவன்களை பொருத்தனை 
பண்ணுவதுபற்றிய பிரமாணத்தின்‌ விவரம்‌ 
வருமாறு 


1. ஒருவன்‌  பொருத்தனைபண்ணினது. 
கர்த்தருக்குப்‌ பலிமிடப்படத்தக்க மிருக 
ஜீவனானால்‌ அவன்‌ கர்த்தருக்குக்‌. 
கொடுக்கிற அப்படிப்பட்டதெல்லாம்‌. 
பரிசுத்தமாயிருப்பதாக. 


மாற்றாமலும்‌ வேறுபடுத்தாம 
ரமான உ இபன 


இருப்பானாக (லேவி 27:10) 


வன்‌ ப ற்குப்‌ பதிலாக 
மிருகத்தை மாற்றிப்‌ கொடுப்பனாகல்‌ 
அப்பொழுது அதுவும்‌ அதற்குப்‌ 
பதிலாகக்‌ கொடுத்ததும்‌ 
பரிசுத்தமாயிருப்பதாக. 


ர்த்தருக்குப்‌ பலியிடப்படத்தகாத 
சத்தமல்லாத யாதொரு மிருகமானால்‌ 
அதை  ஆசாரியனுக்கு முன்பாக 
நிறுத்தக்கடவன்‌ (லேவி 27:11/ 


ஆசாரியன்‌ அது நல்லதானாலும்‌: 
இளப்பமானதானாலும்‌ அதை 
ப்பானாக; உன்‌ மதிப்பின்படியே 
இருக்கக்கடவது (லேவி 27:12). அந்த 
மதிப்பின்டியே அந்த மிருகம்‌ 
விற்கப்படலாம்‌. 
மீட்டுக்கொள்ள 
உன்‌ 
ஒரு பங்கைக்‌ 
கொடுக்கக்கடவன்‌ 


அதை 
மனதாயிருந்தானாகில்‌ 
மதிப்போடே ஐந்தில்‌ 
கூட்டிக்‌ 

(லேவி 2713). 


விரிவுரை Coops 


PUBLISHERS 


பொருத்தனைகள்‌ அனைத்தும்‌ 
மனப்பூர்வமாகச்‌ செய்யப்படவேண்டும்‌. 
யாரும்‌ பொருத்தனை  பண்ணுவதற்குக்‌ 
கட்டாயப்படுத்தப்‌ படவில்லை. செய்து 
கொண்ட பொருத்தனையை நிறைவேற்ற 
ண்டும்‌ (எண்‌ 30:2; பிர 5:4-6). 
வார்த்தையைக்‌ காத்துக்‌ 
(சங்‌ 15:4) தன்னுடைய 
நிறைவேற வேண்டுமென்றும்‌, 
தன்னுடைய ஜெபத்திற்குப்‌ பதில்‌ கிடைக்க 
வேண்டுமென்றும்‌ பொருத்தனை பண்ணுவது, 
ஆரோக்கியமானதல்ல. 


நமது. விசுவாசமே நம்‌ 
ஜெபத்திற்குப்‌ பதிலைத்தரும்‌. 
அவசரப்பட்டு பொருத்தனை பண்ணி, 
பின்பு அவதிப்பட்டான்‌. (நியா 1129-31, 
பொருத்தனை பண்ணாமலேயே யெப்தாவால்‌ 
தன்‌ சத்துருக்களை அழித்திருக்க முடியும்‌. 
பென்யமீனரை அழிக்க வேண்டுமென்று 
இஸ்ரவேலர்‌ பொருத்தனை பண்ணினார்கள்‌. 
பென்யமீன்‌ கோத்திரத்தாரில்‌ 


மீதியுள்ளவர்களுக்குத்‌ தங்கள்‌ ஸ்திரீகளை 
விவாகம்‌ பண்ணிக்‌ கொடுக்க மறுத்து 
விடுகிறார்கள்‌ ஆனாலும்‌ தங்கள்‌ 
செயலுக்காக. இஸ்ரேல்‌. புத்திரர்கள்‌ 
வருத்தப்பட்டார்கள்‌ (நியா 20-21), 


டைய 
ப்தா 


தேவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட 
மிருகஜீவன்‌ கர்த்தருக்குப்‌ பரிசுத்தமானது 
என்று அழைக்கப்படவில்லை. சுத்தமான. 
மிருகமே கர்த்தருக்குப்‌ பரிசுத்தமானதாகும்‌. 
(லேவி 27:10 -லேவி 2711-13). 


வீடுகளையும்‌ நிலங்களையும்‌ 
நேர்ந்தூகொள்ளுதல்‌ 
லேவி 27:14-25 


லேவி 2744. ஒருவன்‌ தண்‌ வீட்டைக்‌ 
கர்த்தருக்குப்‌. பரிசுத்தம்‌ என்று 
'நேர்த்துகொண்டால்‌, ஆசாரியன்‌ அதின்‌ 
நலத்துக்கும்‌ இனப்பத்துக்கும்‌ தக்கதாக 
அதை மதிக்கக்கடவன்‌; ஆசாரியன்‌ 
மதிக்கிறபடி அது இருக்கக்கடவது. 





லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


லேவி 27:15. தன்‌ வீட்டைப்‌ பரிசுத்தம்‌ 
என்று நேர்த்து கொண்டவன்‌ அதை 
மீட்டுக்‌ கொன்ன மனதாயிருத்தால்‌, நீ 
மதிக்கும்‌ திரவியத்தோடே ஐந்தில்‌ ஒரு 
பங்கைக்‌ கூட்டிக்‌ கொடுக்கக்‌ கடவன்‌; 
அப்பொழுது அது அவனுடையதாகும்‌. 


லேவி 2716. ஒருவன்‌ தன்‌ 
காணியாட்சியான வயலில்‌ யாதொரு 
பங்கைக்‌ கர்த்தருக்குப்‌ பரிசுத்தம்‌ என்று 
நேர்த்துகொண்டால்‌, உன்‌ மதிப்பு 
அதின்‌ விதைப்புக்குத்தக்கதாய்‌ இருக்க 
வேண்டும்‌; ஒரு கலம்‌ வாற்‌ கோதுமை 
விதைக்கிற வயல்‌ ஐம்பது வெள்ளிச்‌. 
சேக்கலாக மதிக்கப்பட வேண்டும்‌. 


லேவி 27:17. யூபிலி வருஷமுதல்‌ அவன்‌: 
தன்‌ வயலைப்‌ பரிசுத்தம்‌ என்று 
நேர்ந்துகொண்டால்‌, அது உன்‌ 
மதிப்பின்படி, இருக்க வேண்டும்‌. 


லேவி 27:18. யூபிலி வருஷத்துக்குப்‌ 
யின்‌ தன்‌ வயலைப்‌ பரிகத்தம்‌ என்று 
நேர்ந்து கொண்டானானால்‌, யூபிலி 
வருஷம்மட்டுமுன்ன. மற்ற 
வருஷங்களின்‌ படியே ஆசாரியன்‌ 
திரவியத்தைக்‌ கணக்குப்‌ பார்த்து, 
அதற்குத்‌ தக்கது உன்‌ மதிப்பிலே 
தன்னப்பட, வேண்டும்‌. 


லேவி 27:19. வயலைப்‌ பரிசுத்தம்‌. 
என்று நேர்ந்து கொண்டவன்‌ அதை 
மீட்டுக்‌ கொன்ன மனதாயிருத்தால்‌, 
உன்‌ மதிப்பான திரவியத்தோடே 
ஐந்தில்‌ ஒரு பங்கைக்‌ கூட்டிக்‌ 
கொடுக்கக்கடவன்‌; அப்பொழுது அது 
அவனுக்கு உறுதியாகும்‌. 


லேவி 2720. 

மீட்டுக்கொன்னாமல்‌, 
வேறொருவனுக்கு விற்றுப்போட்டால்‌, 
அது திரும்ப மீட்கப்படாமல்‌, 


லேவி 27:21. யூபிலி வருஷத்தில்‌ 
மீட்கப்படும்போது, சாபத்தீடான. 
வயலாகக்‌ கர்த்தருக்கென்று. 
நியமிக்கப்பட்ட தாயிருக்கக்கடவது; 
ஆசாரியனுக்குக்‌ 


QOODNENS 
PUBLISHERS 


லேவி 2752. ஒருவன்‌ தனக்குக்‌ 
காணியாட்சி வயலாயிராமல்‌ தான்‌ 
விலைக்கு வாங்கின ஒரு வயலைக்‌ 
கர்த்தருக்குப்‌ பரிசுத்தம்‌ என்று 
நேர்த்துகொண்டால்‌, 
லேவி 728. 
வருஷம்மட்டும்‌, உன்‌ மதிப்பின்படி 
பெறும்‌ விலை இன்னதென்று, 
ஆசாரியன்‌ அவனோடே கணக்குப்‌ 
பார்த்த, அத்த உன்‌ மதிப்பை, 
கர்த்தருக்குப்‌ பரிசுத்தமாயிருக்கும்படி, 
அவன்‌ அத்தானிலே கொடுக்கக்‌ கடவன்‌. 


அது யூபிலி. 


லேவி 2724. யார்கையிலே அந்த 
வயலைக்‌ கொண்டானோ, அந்தக்‌ 
காணியாட்சிக்காரன்‌ வசமாய்‌ அது 
யூபிலி வருஷத்தில்‌ திரும்பச்‌ சேரும்‌. 


லேவி 27:25, உன்‌ மதிப்பெல்லாம்‌. 
பரிசுத்த ஸ்தலத்துச்‌. சேக்கல்‌. 
கணக்காயிருக்கக்‌ கடவ; ஒரு 
'சேக்கலானது இருபது கேரா. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
மிருகஜீவன்களையும்‌ 
பொருத்தனைபண்ணுவதுபோல, 
வீட்டையும்‌, காணியாட்சியான 
கர்த்தருக்கு பரிசுத்தம்‌ 
ர்ந்துகொள்கிறார்கள்‌. 
நேர்ந்துகொள்ளப்பட்டது. 


மனுஷரையும்‌, 
கர்த்தருக்கு. 
தங்கள்‌ 
வயலையும்‌ 
என்று 
கர்த்தருக்கென்று 
எல்லாமே 
அதை 
ங்களுடைய 
உபயோகத்திற்கு அதை 
பயன்படுத்தவேண்டுமென்றால்‌, 
கர்த்தரிடத்திலிருந்து, 


அதை 
மீட்டுக்கொள்ள 


கம்‌ 
கர்த்தருக்கு பம்தன்பிகுக்கம்‌ அவற்றை 
மீட்டுக்கொள்வதற்கான. பிரமாணத்தை 
கர்த்தர்‌ இந்த வனப்பகுதியில்‌ 
சொல்லுகிறார்‌. 
ஒருவன்‌ தன்‌ வீட்டைக்‌ கர்த்தருக்குப்‌ 
பரிசுத்தம்‌ என்று நேர்ந்துகொண்டால்‌, 
ஆசாரியன்‌ அதின்‌ நலத்துக்கும்‌ 
இளப்பத்துக்கும்‌ தக்கதாக அதை மதிக்கக்‌ 
கடவன்‌: ஆசாரியன்‌ மதிக்கிறடி அது 
இருக்கக்கடவது (லேவி 27:14) என்று. 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 





லேவியராகமம்‌ - 
LEVITICUS - COMMENTARY 


வீட்டின்‌ 

மதிக்கவேண்டும்‌. 

நேர்ந்துகொண்டவனுக்கும்‌, 

)டையே பேரம்பேசுவதோ 

கருத்‌ வேறுபாடோ 

ர ஆசாரியன்‌ மதிக்கிறபடி 

அந்த வீட்டின்‌ மதிப்பு இருக்க. 

வேண்டுமென்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
ஆசாரியரின்‌ மதிப்பே முடிவானது. 


நேர்ந்துகொள்ளப்பட்ட 


கர்த்தருக்கு பரிசுத்தம்‌ என்று, 
நேர்ந்துகொள்ளப்பட்ட வீடு, ஆசாரியன்‌ 
மதிக்கிற மதிப்பின்‌ பிரகாரம்‌ கிரயத்திற்கு 
விற்கப்படும்‌. அந்த வீட்டின்‌ விற்பனை 
கிரயம்‌ பரிசுத்த ஸ்தலத்தின்‌ ஊழியத்திற்காக 
பயன்படுத்தப்படும்‌. ஆசரிப்புக்கூடாரத்திலும்‌, 
கர்த்தருடைய தேவாலயத்திலும்‌ 
கர்த்தருக்கு, பரிசுத்தம்‌ என்று 
நேர்ந்துகொள்ளப்பட்ட வீடுகளை விற்ற 
கிரயத்தின்‌ மூலமாக, ஏராளமான 
காணிக்கைகள்‌ வந்து சேர்ந்தது. 


தானும்‌ 

நேர்ந்துகொண்ட 
பொன்னையும்‌ 
கர்த்தருடைய 

கொண்டுவந்தான்‌" 


பதன்‌. தகமதும்‌ 
பரிசுத்தப்படுத்தும்படி 
வெள்ளியையும்‌ 
சழ கவைல அவன்‌ 


ஆலயத்திலே 
இராஜா 1515) 
ஒருவன்‌ தன்‌ வீட்டை 
பரிசுத்தம்‌ என்று நேர்ந்துகொண்ட 
அந்த வீட்டை மற்றவர்களுக்கு விற்காமல்‌, 
தானே மீட்டுக்கொள்ள மனதாயிருந்தால்‌, 
ன்‌ அதை மீட்டுக்கொள்ளலாம்‌. 
்‌ அவன்‌ மீட்டுக்கொள்ள 
அந்த  வீட்டுக்குரிய 
மீட்பின்‌ கிரயத்தை செலுத்தவேண்டும்‌. 
தன்‌ வீட்டைப்‌ பரிசுத்தம்‌ என்று நேர்ந்து 
கொன்டகள்‌ அதை மீட்டுக்‌ கொள்ள 
மனதாயிருந்தால்‌, நீ மதிக்கும்‌ 
திரவியத்தோடே ஐந்தில்‌ ஒரு பங்கைக்‌ 
கூட்டிக்‌ கொடுக்கக்கடவன்‌: அப்பொழுது 
அது அவனுடையதாகும்‌ (லேவி 2745) 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. இந்த 
திரவியமும்‌ பரிசுத்த ஸ்தலத்தின்‌. 
ஊழியத்தில்‌ பயன்படுத்தப்படும்‌. 


விரிவுரை மரமா 


PUBLISHERS 


ஒருவன்‌ தன்‌ வீட்டை 
பரிசுத்தம்‌ என்று 


கர்த்தருக்கு 
நேர்ந்துகொள்வதற்கு 
முன்பாகவே, வீட்டை 
ல்‌ விற்கவேண்டும்‌ அல்லது 
மீட்டுக்கொள்ளவேண்டுமா 
ட்‌ நேர்ந்துகொண்டவன்‌ 
தீர்மானம்பண்ணவேண்டும்‌. 


வீட்டை கர்த்தருக்கு பரிசுத்தம்‌ என்று 
நேர்ந்துகொள்வது பற்றிய பிரமாணத்தின்‌ 
விவரம்‌ வருமாறு : 


1. ஒருவன்‌ தன்‌ வீட்டைக்‌ கர்த்தருக்குப்‌ 
பரிசுத்தம்‌ என்று நேர்ந்துகொண்டால்‌, 
அந்த வீடு கர்த்தருக்குப்‌ 
பரிசுத்தமாயிருக்கும்‌. 
ஆசாரியன்‌ அதின்‌ நலத்துக்கும்‌. 

இளப்பத்துக்கும்‌ தக்கதாக அதை 

மதிக்கக்‌ கடவன்‌. ஆசாரியன்‌ 
மதிக்கிறபடி அது இருக்கக்கடவது. 

தன்‌ வீட்டைப்‌ பரிசுத்தம்‌ என்று நேர்ந்து 

கொண்டவன்‌ அதை மீட்டுக்‌ கொள்ள 

மனதாயிருந்தால்‌, அவன்‌ மதிக்கும்‌. 

'திரவியத்தோடே ஐந்தில்‌ ஒரு பங்கைக்‌ 

கூட்டிக்‌ கொடுக்கக்கடவன்‌ ; 

அப்பொழுது அது அவனுடையதாகும்‌. 

(லேவி 27:15), பரிசுத்தம்‌ என்று நேர்ந்து 

கொள்ளப்படும்‌ வீடுகள்‌, மதில்‌ 

சூழப்படாத பட்டணத்தில்‌ இருந்தால்‌, 
அதை யூபிலி வருஷத்திற்கு முன்பாக 
எப்பொழுதும்‌ மீட்டுக்‌ கொள்ளலாம்‌ 

(லேவி. 25:30) மதில்சூழ்ந்த 

பட்டணத்திற்குள்‌ இருக்கும்‌ வீடுகளை 

ஒரு வருஷத்திற்குள்‌ மீட்டுக்‌ கொள்ள 

வேண்டும்‌ (லேவி 25:29), 


கர்த்தருக்கு பரிசுத்தமானது என்று 
ர்ந்தகொள்வது சம்பந்தமான செய்திகளின்‌ 


மனுஷரை மட்டுமல்லாமல்‌. 
மிருகஜீவன்களையும்‌, வீடுகளையும்‌ 
கர்த்தருக்குப்‌ பரிசுத்தமானது என்று 
நேர்ந்து கொள்ளலாம்‌ 
(லேவி 2714-33). 

வீடுகள்‌, வயல்கள்‌, ஆகிய 
வஸ்துக்களில்‌ பாவம்‌ இருப்பதில்லை. 
மனுஷனே பொருட்களைக்‌ 
கர்த்தருக்குப்‌ பரிகத்தம்‌ என்று நேர்ந்து, 
கொள்ள வேண்டும்‌. 





லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


4. கர்த்தருக்குப்‌ பரிசுத்தம்‌ என்று நேர்ந்து 
'கொள்ளப்படுபவை கர்த்தருக்குப்‌ 
பரிசுத்தமாக இருக்கும்‌. வீடு 
(லேவி 2724-15), நிலம்‌ 
(லேவி 2716-25),  மிருகஜீவன்‌ 
(தலையீற்றுத்தவிர) லேவி 27:26-27), 
மற்ற பொருட்கள்‌ (தசமபாகம்‌ தவிர) 
(லேவி 27:28-33) |வையெல்லாம்‌ 
கர்த்தருக்குப்‌  பரிசுத்தமாயிருக்கும்‌. 
(லேவி 27:14.23. 
பரிசுத்தம்‌. என்று நேர்ந்து 
கொள்ளப்பட்டதை அதன்‌ மதிப்போடு 
சேர்ந்து இருபது  சதவீதத்தைக்‌ 
கூட்டிக்கொடுத்து மீட்டுக்கொள்ளலாம்‌. 
(லேவி 27:15, 19-25,31). 
பரிசுத்‌ என்‌ நேர்ந்‌ 
கொள்ளப்படுபவை எ ஆசாரியணச்‌ 

சேரும்‌. ஆகையினால்‌ இவற்றை மீட்கும்‌ 

கிரயமும்‌ ஆசாரியரையே சாரும்‌. 


கர்த்தருக்கு ஏற்கெனவே உரியதை 
மனுஷன்‌ கர்த்தருக்குப்‌ பரிசுத்தமானது 
என்று நேர்ந்து கொள்ள முடியாது. 
(லேவி 27:26-33). 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ தங்கள்‌ 
வீடுகளை கர்த்தருக்கு பரிசுத்தம்‌ என்று 
நேர்ந்துகொள்வதுபோல, தங்களுடைய 
காணியாட்சியின்‌ மொத்த வயலையும்‌ அல்லது. 
அந்த வயலின்‌ ஒரு பங்கையும்‌ கர்த்தருக்கு 
பரிசுத்தம்‌ என்று நேர்ந்துகொள்ளலாம்‌. 


கர்த்தருக்கு பரிசுத்தம்‌ என்று 
நேர்ந்துகொண்ட வயலை, மற்றவர்களுக்கு 
விற்கலாம்‌. அல்லது தானே அதை 
மீட்டுக்கொள்ளலாம்‌. ற வயலை. 
விற்பனை செய்வது கர்த்தர்‌ 
தம்முடைய இந்த 


அந்த 
சம்பந்தமாக 
பிரமாணத்தை 
வசனப்பகுதியில்‌ சொல்லுகிறார்‌. 


ஒருவன்‌ தன்‌ காணியாட்சியான 
வயலில்‌ யாதொரு பங்கைக்‌ கர்த்தருக்குப்‌ 
பரிசுத்தம்‌ என்று நேர்ந்துகொண்டால்‌, உன்‌ 
மதிப்பு அதின்‌  விதைப்புக்குத்தக்கதாய்‌ 
இருக்க ஒரு கலம்‌ ல 
கோதுமை விதைக்கிற வயல்‌ 
வெள்ளிச்‌ சேக்கலாக மதிக்கப்பட வேண்டும்‌ 
(லேவி 27:16) என்றும்‌, 


வேண்டும்‌: 


QOODNENS 
PUBLISHERS 


யூபிலி வருவழுதல்‌, அவன்‌ தன்‌ 
வயலைப்‌ ரிசுத்தம்‌ என்று 
தேோத்துகொண்டால்‌.. அது உன்‌ மதிப்பின்படி 
இருக்க வேண்டும்‌ (லேவி 27:17) என்றும்‌, 
பின்‌ தன்‌ 
நேர்ந்து 


யூபிலி வருஷத்துக்குப்‌ 

வயலைப்‌ பரிசுத்தம்‌ என்று 
கொண்டானானால்‌, யூபிலி 
வருஷம்மட்டுமுள்ள மற்ற  வருஷங்களின்‌ 
படியே ஆசாரியன்‌ திரவியத்தைக்‌ கணக்குப்‌ 
பார்த்து, அதற்குத்‌ தக்கது உன்‌ மதிப்பிலே 
தள்ளப்பட வேண்டும்‌ (லேவி 27:18) என்றும்‌ 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


தன்னுடைய காணியாட்சியான வயலை 
கர்த்தருக்கு பரிசுத்தம்‌ என்று 
நேர்ந்துகொண்டவன்‌, அதை மீட்டுக்கொள்ள 
மனதாயிருந்தால்‌, அதை மீட்டுக்கொள்ளலாம்‌. 
அந்த வயலை மீட்டுக்கொள்வது. சம்பந்தமாக 
கர்த்தர்‌ தம்முடைய பிரமாணத்தை இந்த 
வசனப்பகுதியில்‌ சொல்லுகிறார்‌ 

வயலைப்‌ 
கொண்டவன்‌ 
மனதாயிருந்தால்‌, 


பரிசுத்தம்‌ என்று நேர்ந்‌ 
அதை மீட்டுக்‌ கொள்ள 
மோசேயின்‌ மதிப்பான 
திரலியத்தோடே ஐந்தில்‌ ஒரு பங்கைக்‌ 
கூட்டிக்‌ கொடுக்கக்கடவன்‌; அப்பொழுது 
அது அவனுக்கு உறுதியாகும்‌ (லேவி 27:19). 
தன்‌ காணியாட்சி வயலை கர்த்தருக்கு, 
பித்தம்‌. என்று நேர்ந்துகொண்ட பின்பு 
அவன்‌ அந்த வயலை மீட்டுக்கொள்ளாமல்‌, 
வயலை வேறொருவனுக்கு விற்றுப்போட்டால்‌, 
அது திரும்ப மீட்கப்படாமல்‌, 
யூபிலி வருஷத்தில்‌ மீட்கப்படும்போது, 
சாபத்ந£ன வயலாகக்‌ கர்த்தருக்கென்று 
நியமிக்கப்பட்டதாயிருக்கக்கடவது:: அது 
ஆசாரியனுக்குக்‌. காணியாட்சியாகும்‌ 
(லேவி 27:20,21) என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 


ந்‌ 

மீட்டுக்கொள்ளாமல்‌, 
வேறொருவனுக்கு விற்றுப்போட்டால்‌ அது 
சாபத்தீடான வயலாகக்‌ கர்த்தருக்கென்று 
நியமிக்கப்பட்டதாயிருக்கும்‌. பிலி 


(லேவி 27:20-21) 





லேவியராகமம்‌ - விரிவுரை மம 
LEVITICUS - COMMENTARY PUBLISHERS 


தனக்குக்‌ காணியாட்சி 
வயலாயிராமல்‌ தான்‌ விலைக்கு வாங்கின 
ஒரு வயலைக்‌ கர்த்தருக்குப்‌ பரிசுத்தம்‌ என்று 
நேர்ந்துகொண்டால்‌, 


த்தள்லிகக்கதம்‌ அவன்‌ அந்நாளிலே 
கொடுக்கவேண்டும்‌. யார்‌ கையிலே அந்த 
வயலைக்‌ கொண்டானோ, அந்தக்‌ 
காணியாட்சிக்காரன்‌ வசமாய்‌ அது 
யூபிலி வருஷத்தில்‌ திரும்பச்‌ சேரும்‌. 
(லேவி 27:22-24), 


பரிசுத்தமாயிருக்கும்படி, 
அந்நாளிலே. 
(லேவி  27:22,23) என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 


அவன்‌ 
கொடுக்கக்கடவன்‌ 


வயலை கிரயத்திற்கு வாங்கினவன்‌. 
யார்கையிலே அந்த வயலைக்‌ கொண்டானோ. 
அந்தக்‌ காணியாட்சிக்காரன்‌ வசமாய்‌ அது. 
யூபிலி வருஷத்தில்‌ திரும்பச்‌ சேரும்‌ 
(லேவி 27:24) 


மோசேயினுடைய மதிப்பெல்லாம்‌ 
பரிசுத்த ஸ்தலத்துச்‌ சேக்கல்‌ கணக்காமிருக்க 
வேண்டும்‌ என்றும்‌, ஒரு சேக்கலானது. 
இருபது கேரா என்றும்‌ (லேவி 27:25) 
என்றும்‌ கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
கர்த்தருடைய பரிசுத்த  ஸ்தலத்திற்கான 
காணிக்கைகள்‌ மிகவும்‌ நேர்மையான 
முறையிலும்‌, கண்ணியமான முறையிலும்‌: 
சேகரிக்கப்படுகிறது. 

வயலை கர்த்தருக்கு பரிசுத்தம்‌ என்று 
நேர்ந்துகொள்வது பற்றிய பிரமாணத்தின்‌ 
விவரம்‌ வருமாறு : 


ஒருவன்‌ தன்‌ காணியாட்சியான 
வயலில்‌ யாதொரு பங்கைக்‌ 
கர்த்தருக்குப்‌ பரிசுத்தம்‌ என்று 
நேர்ந்துகொண்டால்‌, உன்‌ மதிப்பு 
அதின்‌ விதைப்புக்குத்‌ தக்கதாய்‌ 
இருக்க வேண்டும்‌: ஒரு கலம்‌ 
வாற்‌ கோதுமை விதைக்கிற வயல்‌ 
ஜம்பது வெள்ளிச்‌ சேக்கலாக 
மதிக்கப்பட வேண்டும்‌ (லேவி 27:16). 


யூபிலி வருஷமுதல்‌ அவன்‌ 
வயலைப்‌ பரிசுத்தம்‌ 
நேர்ந்துகொண்டால்‌, 
மதிப்பின்டி இருக்க 
(லேவி 27:17. 


(லேவி 27118). 


. வயலைப்‌ பரிசுத்தம்‌ என்று நேர்ந்து 


கொண்டவன்‌ அதை மீட்டுக்‌ கொள்ள 
மனதாயிருந்தால்‌, உன்‌ மதிப்பான 
திரவியத்தோடே ஐந்தில்‌ ஒரு பங்கைக்‌ 
கூட்டிக்‌ கொடுக்கக்‌ கடவன்‌; 
அப்பொழுது. அது அவனுக்கு 
உறுதியாகும்‌ (லேவி 27119). 


அவன்‌ வயலை மீட்டுக்கொள்ளாமல்‌, 
வயலை வேறொருவனுக்கு விற்றுப்‌ 
போட்டால்‌, அது திரும்ப மீட்கப்படாமல்‌, 
(லேவி 27:20) யூபிலி வருஷத்தில்‌ 
மீட்கப்படும்போது. அது 
ஆசாரியனுக்குக்‌ காணியாட்சியாகும்‌. 


ணி வருஷத்தில்‌: 

ட்கப்படும்போது, சாபத்தீடான 
வயலாகக்‌. கர்த்தருக்கென்று 
நியமிக்கப்பட்டதாயிருக்கக்கடவது: அது 
ஆசாரியனுக்குக்‌ காணியாட்சியாகும்‌ 
(லேவி 27:21). 





லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


7. ஒருவன்‌ தனக்குக்‌ காணியாட்சி 
வயலாயிராமல்‌ தான்‌ விலைக்கு 
வாங்கின ஒரு வயலைக்‌ கர்த்தருக்குப்‌ 
பரிசுத்தம்‌ என்று நேர்ந்துகொண்டால்‌, 
அது யூபிலி வருஷம்மட்டும்‌. உன்‌ 
மதிப்பின்படி பெறும்‌ விலை 
இன்னதென்று ஆசாரியன்‌ அவனோடே 

ப்‌ பார்த்து, அந்த உன்‌ 
கர்த்தருக்குப்‌ 

அவன்‌ 

கொடுக்கக்கடவன்‌ 

(லேவி 27:23). 
யார்கையிலே அந்த வயலைக்‌ 
கொண்டானோ, அந்தக்‌ காணியாட்சிக்‌ 
காரன்‌ வசமாய்‌ அது யூபிலி 
வருஷத்தில்‌ திரும்பச்‌ சேரும்‌ 

(லேவி 27:24. 

உன்‌ மதிப்பெல்லாம்‌ 

ஸ்தலத்துக்குச்‌ 

கணக்காயிருக்கக்கடவது: 
சேக்கலானது இருபது 

(லேவி 27:25). 


பரிசுத்த 
சேக்கல்‌ 


ஒரு 
கேரா 


கர்த்தருக்கு பரிசுத்தமானது 
லேவி 27:26-34 


லேவி 97:26. தலையிற்றானவைகள்‌ 
கர்த்தருடையது, (த்‌ ரும்‌. 
தகையித்தாகிய ருகஜிவனைப்‌ 
பரிசுத்தம்‌ என்று நேர்ந்து 
கொன்னலாகாது; அது மாடானாதும்‌. 
ஆடானாலும்‌ கர்த்தருடையது. 


லேவி 2727. சுத்தமல்லாத 
மிருகத்திவுடைய  தலையிற்றானால்‌, 
அதை அவன்‌ உண்‌ மதிப்பின்படி. 
மீட்டுக்கொண்டு, அதனுடனே த்தில்‌ 
ஒரு பங்கைக்‌ கூட்டிக்‌ கொடுக்கக்‌. 
கடவன்‌; மீட்கப்படாமலிருந்தால்‌, உன்‌ 
மதிப்பின்பாடி அது விற்கப்படக்கடவது.. 


லேவி 2728. ஒருவன்‌ தன்‌ 
வசத்திலுன்ன நரஜீவனிலாவது, மிருக 
ஜீவனிலாவது, காணியாட்சி 
நிலத்திரைவது, எதையாகிலும்‌ 
கர்த்தருக்கென்று காபத்தீடாக நேர்ந்து 
கொண்டால்‌, அது விற்கப்படவும்‌. 
மீட்கப்படவும்‌ கூடாது; 
நேர்த்துகொள்ளப்பட்டவைகளெல்லாம்‌. 
கர்த்தருக்காகப்‌ பரிசுத்தமாயிருக்கும்‌.. 


QOODNENS 
PUBLISHERS 


லேவி 27:29. நரஜீவனில்‌ சாபத்தீடாக 
தியமிக்கப்‌ பட்டவைகளெல்லாம்‌. 
மீட்கப்படாமல்‌ கொலைசெய்யப்படக்‌ 
கடவது. 


லேவி. 27:30. தேசத்திலே நிலத்தின்‌ 
வித்திலும்‌, விருட்சங்களின்‌ கனியிலும்‌, 
தசமபாகம்‌ எல்லாம்‌ கர்த்தருக்கு 
உரியது; அது கர்த்தருக்குப்‌ 
பரிசுத்தமானது. 


லேவி 731 
தசமபாகத்திலே 
மீட்டுக்கொள்ன 
மனதாயிருத்தானானால்‌, 
ஐந்தில்‌ ஒரு பங்கைக்‌ 
கொடுக்கக்‌ கடவன்‌. 


லேவி 27:32, கோலின்‌ கீழ்ப்பட்ட 
ஆடுமாடுகளிலே யத்தில்‌ ஒரு 
பங்காகிறதெல்லாம்‌ கர்த்தருக்குப்‌ 
பரிசுத்தமானது. 


கேவி 27:33. அது நல்லதோ 
இனப்பமானதோ என்று அவன்‌ பார்க்க 
வேண்டாம்‌; அதை மாற்றவும்‌ 
வேண்டாம்‌; மாற்றினால்‌, அதுவும்‌ 
அதற்குப்‌ பதிலாகக்‌. 
கொடுக்கப்பட்டதுமாகிய இரண்டும்‌ 
பரிசுத்தமாகும்‌ அது மீட்கப்படக்‌. 
கூடாதென்று அவர்களோடே சொல்‌ 
என்றார்‌. 


ஒருவன்‌ தன்‌ 
எவ்வவவாவது 


அதனுடன்‌ 
கூட்டிக்‌ 


கேவி 27:34. இஸ்ரவேல்‌ புத்திரருக்குக்‌ 
சொல்லும்படி. கர்த்தர்‌ சீனாய்மலையில்‌ 
மோசேக்கு விதித்த கட்டனைகள்‌. 


இவைகளே. 


நியாயப்பிரமாணத்தின்‌ பிரகாரம்‌, சில. 
மிருகஜீவன்கள்‌ ஏற்கெனவே 
கர்த்தருக்குரியதாகயிருக்கிறது. கர்த்தருக்கு 
ஏற்கெனவே உரியதை, மறுபடியும்‌ 
அவருக்கு பரிசுத்தமானது என்று யாரும்‌. 
நேர்ந்துகொள்ளக்கூடாது. 
'தலையீற்றானவைகள்‌. 


கர்த்தருடையது, ஆகையால்‌ ஒருவரும்‌ 


ய்‌ ஆடானாலும்‌ க்கப்ப 
லேவி 27:26). 





BALWETHER 
பிய 


நேர்ந்துகொள்ளப்பட்டவைகளெல்லாம்‌ 
கர்த்தருக்காக பரிசுத்தமாயிருக்கும்‌. 
ஒருவன்‌ தன்‌ வசத்திலுள்ள நரஜீவனிலாவது, 
மிருக ஜீவனிலாலது, காணியாட்சி 
நிலத்திலாவது, எதையாகிலும்‌ 
கர்த்தருக்கென்று சாபத்தீடாக நேர்ந்து 
கொண்டால்‌, அது விற்கப்படவும்‌ மீட்கப்படவும்‌ 
கூடாது; நேர்ந்துகொள்ளப்பட்டவைகளெல்லாம்‌. 
கர்த்தருக்காகப்‌ பரிசுத்தமாயிருக்கும்‌ 
(லேவி 27:28). 
நரஜீவனில்‌ 

நியமிக்கப்பட்டவைகளெல்லாம்‌ 
கொலைசெய்யப்படக்கடவது (லேவி 27:29) 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
நரஜீவன்‌ என்பது மனுஷரைக்‌ குறிக்கும்‌. 
சாபத்திடாக நியமிக்கப்பட்ட  மனுஷரை 
கொன்றுபோடும்‌ அதிகாரம்‌ யாருக்கும்‌ 
கொடுக்கப்படவில்லை. இந்த வசனத்தில்‌, 
“கொலைசெய்யப்படக்கடவது” என்னும்‌ 
வார்த்தைக்கு, அந்த நபர்‌ இஸ்ரவேலுக்கு 
பொதுவான சத்துருவாகயிருப்பார்‌ என்பது, 
பொருளாகும்‌. 


“நரஜீவனிலாவது. மிருக ஜீவனிலாவ 
க்ணியாபசி நிலத்‌ ன்‌ க என்றும்‌ 
வாக்கியம்‌ நரபலியை அங்கிகரிக்கவில்லை. 
வேதாகமத்தில்‌ மனுஷரைப்‌ பலியிடுவது 
தடைபண்ணப்‌ பட்டிருக்கிறது. (யாத்‌ 1 
யாத்‌ 34:20: எண்‌ 1815). பெற்றோர்‌ 
தங்கள்‌ பிள்ளைகளைப்‌ பலியிடக்கூடாது 
(உபா 12:30-31; சங்‌ 106:37-38; எரே 7:31; 
எசே 16:20-21) 


சாபத்தீடாக 


மீட்கப்படாமல்‌. 


மனுஷரை நேர்ந்து கொள்வதற்குப்‌ 
பயன்படுத்தப்‌ பட்டிருக்கும்‌ எபிரெய வார்த்தை 
“கெரெம்‌" என்பதாகும்‌. இதற்கு சாபத்தீடாக 
நேர்ந்து கொள்ளுதல்‌ என்று பொருள்‌. 
[சாமு 15:21; 1இராஜா 20:42) இந்த 
வார்த்தையின்‌ வேர்ச்சொல்லாகிய “கரம்‌” 
என்னும்‌ எபிரெய வார்த்தை யாத்‌ 22:20; 
எண்‌ 21:2-3; உபா 2:34; உபா 7:2 ஆகிய 
வசனங்களில்‌. அழிவு” என்று 
மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. 

சுத்தமல்லாத 
'தலையீற்றானால்‌, 
மதிப்பின்படி 
அதனுடனே ஐந்தில்‌ ஒரு பங்கைக்‌ கூட்டிக்‌ 
கொடுக்கக்கடவன்‌; மீட்கப்படாமலிருந்தால்‌, 
உன்‌ மதிப்பின்டி அது விற்கப்படக்கடவது. 
(லேவி 27:27) என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 


லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


கத்தமல்லாத மிருகத்தினுடைய 
தலையீற்றை. அதன்‌ மதிப்பின்படி மீட்டுக்‌ 
கொண்டு, அதனுடனே ஐந்தில்‌ ஒரு பங்கைக்‌ 
கூட்டிக்‌ கொடுக்க வேண்டும்‌. கழுதையின்‌ 
ஆட்டுக்குட்டியால்‌ மீட்க 

கழுத்து 

(யாத்‌ 1313; 

இப்போதுள்ள புதிய 

பிரமாணத்தின்‌ பிரகாரம்‌ அதன்‌ மதிப்பின்படி 
மீட்டு, அதோடு இருபது சதவீதம்‌ கூட்டிக்‌. 
கொடுக்கலாம்‌. இதன்‌ மூலமாக ஆசாரிய 
ஊழியம்‌ செய்யும்‌ ஆசாரியருக்கு ஆதரவு, 


உண்டாகும்‌. 
மூன்று காரியங்கள்‌ கர்த்தருக்கு 
நித்தியமாக உரியது. அவையாவன : 

ட மனுஷரிலும்‌,  மிருகஜீவன்களிலும்‌ 
தலையீற்றானவைகள்‌ கர்த்தருடையது 
கர்த்தருக்காக 
கொள்ளப்பட்டது 
(லேவி 27:28-29) 


நேர்ந்து 
அனைத்தும்‌ 


ஜனங்களுடைய தசமபாகங்கள்‌ 
அனைத்தும்‌ (லேலி 27:30-33). 
கர்த்தர்‌ இந்த  வசனப்பகுதியில்‌ 
தசமபாகத்தைப்பற்றிய பிரமாணத்தையும்‌ 
சொல்லுகிறார்‌. தசமபாகம்‌ கர்த்தருடைய 
ஊழியத்திலே பயன்படுத்தப்படும்‌. கர்த்தர்‌ 
இந்தப்‌ பிரமாணத்தை சொல்லுவதற்கு 
ள்பாகவே, ஆபிரகாம்‌ தசமபாகம்‌ 
செலுத்தியிருக்கிறார்‌ 

“அன்றியும்‌, உன்னதமான தேவனுடைய 
ஆசாரியனாயிருந்த சாலேமின்‌ ராஜாவாகிய 
மெல்கிசேதேக்கு அப்பமும்‌ திராட்சைரசமும்‌ 
கொண்டுவந்து, அவனை ஆசிர்வதித்து: 
வானத்தையும்‌ பூமியையும்‌ உடையவராகிய 
உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம்‌. 
ஆபிராமுக்கு உண்டாவதாக. உன்‌ 
சத்துருக்களை உன்‌ கையில்‌ ஒப்புக்கொடுத்த 
உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம்‌ 
என்று சொன்னான்‌. இவனுக்கு ஆபிராம்‌ 
எல்லாவற்றிலும்‌ தசமபாகம்‌ கொடுத்தான்‌.” 
(ஆதி 14:18-20). 





(யம 
பிய 


யாக்கோபும்‌ தசமபாகம்‌ செலுத்துவதாக 
வாக்குப்பண்ணியிருக்கிறார்‌. “நான்‌ தூணாக 
நிறுத்தின இந்தக்‌ கல்‌ தேவனுக்கு வீடாகும்‌;: 
தேவரீர்‌ எனக்குத்தரும்‌ எல்லாவற்றிலும்‌ 
உமக்குத்‌ தசமபாகம்‌ செலுத்துவேன்‌ என்று 
சொல்லிப்‌ பொருத்தனை 
பண்ணிக்கொண்டான்‌"' (ஆதி 28:22). 


இஸ்ரவேல்‌ 
விளைச்சலிலும்‌, 

மிருகஜீவன்களிலும்‌ 

தசமபாகம்‌ செலுத்தவேண்டும்‌. 

நிலத்தின்‌ வித்திலும்‌, 

கனியிலும்‌, தசமபாகம்‌ 

கர்த்தருக்கு உரியது: அது கர்த்தருக்குப்‌ 
பரிசுத்தமானது (லேவி 27:30) 


ஒருவன்‌ தன்‌ தசமபாகத்திலே 
எல்வளவாவது மீட்டுக்கொள்ள 
மனதாயிருந்தானானால்‌, அதனுடன்‌ ஐந்தில்‌ 
ஒரு பங்கைக்‌ கூட்டிக்‌ கொடுக்கக்‌ கடவன்‌ 
(லேவி 27:31) என்றும்‌, 


கோலின்‌ கீழ்ப்பட்ட ஆடுமாடுகளிலே 
பத்தில்‌ ஒரு பங்காகிறதெல்லாம்‌ கர்த்தருக்குப்‌ 
பரிசுத்தமானது (லேவி 27:32) என்றும்‌. 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ 

அது நல்லதோ இளப்பமானதோ என்று 
்டம்க்க கண்டகம்‌ அதை மாற்றவும்‌ 
வேண்டாம்‌; மாற்றினால்‌, அதுவும்‌ அதற்குப்‌ 
பதிலாகக்‌ கொடுக்கப்பட்டதுமாகிய இரண்டும்‌ 
பரிசுத்தமாகும்‌: அது மீட்குப்படக்‌ கூடாதென்று 
அவர்களோடே சொல்‌ (லேவி 27:33) 
என்று கர்த்தர்‌  மோசேமினிடத்தில்‌ 
சொல்லுகிறார்‌. 


கர்த்தருக்கு பரிசுத்தம்‌ என்று 
நேர்ந்துகொள்வது பற்றிய  பிரமாணத்தின்‌ 
விவரம்‌ வருமாறு : 


தலையீற்றானலைகள்‌ கர்த்தருடையது. 
ஆகையால்‌ ஒருவரும்‌ தலையீற்றாகிய 
மிருகஜீவனைப்‌ பரிசுத்தம்‌ என்று 
நேர்ந்து கொள்ளலாகாது 
(லேவி 27:26; யாத்‌ 13:2; எண்‌ 313; 
எண்‌ 18:15) 


சுத்தமல்லாத மிருகத்தினுடைய 
தலையீற்றானால்‌, அதை அவன்‌ உன்‌ 

ன்படி மீட்டுக்கொண்டு, 
அதனுடனே ஐந்தில்‌ ஒரு பங்கைக்‌ 
கூட்டிக்‌ கொடுக்கக்கடவன்‌ 
(லேவி 27:27). 


லேவியராகமம்‌ - 
LEVITICUS - COMMENTARY 


விரிவுரை மரமா 


PUBLISHERS 


மீட்கப்படாமலிருந்தால்‌, உன்‌ 
ட்‌ அது விற்கப்பக்கடவது. 

பணம்‌ ஆசாரியனிடம்‌. 
id 


கர்த்தருக்கென்று சாபத்தீடாக நேர்ந்து 
கொண்டால்‌, அது விற்கப்படவும்‌ 
மீட்கப்படவும்‌. கூடாது: 
நேர்ந்து கொள்ளப்பட்டவைகளெல்லாம்‌. 
கர்த்தருக்காகப்‌  பரிசுத்தமாயிருக்கும்‌ 
(லேவி 27:28). 

நரஜீவனில்‌ சாபத்தீடாக நியமிக்கப்‌ 
பட்டவைகளெல்லாம்‌ மீட்கப்படாமல்‌ 


கொலைசெய்யப்படக்கடவது 
(லேவி 27:29) 


தேசத்திலே நிலத்தின்‌ வித்திலும்‌ 
விருட்சங்களின்‌ கனிமிலும்‌, தசமபாகம்‌ 


தன்‌ 
எவ்வளவாவது 


தசமபாகத்திலே. 
மீட்டுக்கொள்ள 
மனதாயிருந்தானானால்‌, அதனுடன்‌ 
ஐந்தில்‌ ஒரு பங்கைக்‌ கூட்டிக்‌ 
கொடுக்கக்கடவன்‌ (லேவி 27:31) 


. கோலின்‌ கீழ்ப்பட்ட 
பத்தில்‌ ஒரு 
கர்த்தருக்குப்‌ 
(லேவி 27:27,32) 


ஆடுமாடுகளிலே. 
பங்காகிறதெல்லாம்‌ 
பரிசுத்தமானது. 


ஆடுமாடுகளிலே. 
பங்காகிறதெல்லாம்‌ 

பரிசுத்தமானது. 

இளப்பமானதோ என்று அவன்‌ பார்க்க 
வேண்டாம்‌ (லேவி 27:3. 


அது. நல்லதோ இளப்பமானதோ 
என்று அவன்‌ பார்க்க வேண்டாம்‌; 
அதை மாற்றவும்‌ வேண்டாம்‌. 
மாற்றினால்‌, அதுவும்‌ அதற்குப்‌ 
பதிலாகக்‌ கொடுக்கப்பட்டதுமாகிய 
இரண்டும்‌ பரிசுத்தமாகும்‌; அது 
மீட்கப்படக்கூடாது. 

உன்‌ எல்லா 
கர்த்தரைக்‌ 


உன்‌ பொருளாலும்‌, 
விளைவின்‌ முதற்பலனாலும்‌ 
கனம்பண்ணு! (நீதி 3:9). 





BALWETHER 
பிய 


தசமபாகம்‌ கர்த்தருடைய ஊழியத்தை 
செய்கிற ஊழியக்காரர்களுக்கும்‌ 
ஆதரவாயிருக்கவேண்டும்‌. 


“மேலும்‌, திருவசனத்தில்‌ 
உபதேசிக்கப்படுகிறவன்‌ 
உபதேசிக்கிறவனுக்குச்‌ சகல நன்மைகளிலும்‌ 
பகிர்ந்துகொடுக்கக்கடவன்‌" (கலா 6:6). 


“நாங்கள்‌ உங்களுக்கு 
ஞானநன்மைகளை விதைத்திருக்க, உங்கள்‌ 
சரீரநன்மைகளை அறுத்தால்‌ அது பெரிய 
காரியமா?" கொரி 9:11). 


கர்த்தர்‌ சொன்ன பிரமாணத்திற்கு 


மோசேக்கு விதித்த கட்டளைகள்‌ rr 
(லேவி 27:34) என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 


கர்த்தருடைய பிரமாணத்தில்‌, பல 
பிரமாணங்கள்‌ நீதிநெறி சம்பந்தமானவை. 
நாம்‌ இந்தப்‌ பிரமாணங்களுக்கு 
கீழ்ப்படிந்து. அவைகளை  உண்மையாய்க்‌ 
கைக்கொள்ளவேண்டும்‌. ஒரு சில 
பிரமாணங்கள்‌ சடங்காச்சாரம்‌ சம்பந்தமானது. 
கர்த்தர்‌ இந்தப்‌ பிரமாணங்களை 
யூதர்களுக்கு பிரத்தியேகமாக. 
கொடுத்திருக்கிறார்‌. 

ஏற்பாட்டுக்கால 
 இதவ்சிகளாகய்‌ நாம்‌ ம்‌ க்‌ 
வந்து சேரவில்லை. இதற்காக ப்ரி 
கர்த்தரைத்‌ துதிக்கவேண்டும்‌. 
.... “அன்றியும்‌, தொடக்கூடியதும்‌, அக்கினி 
பற்றியெரிகிறதுமான 
மந்தாரம்‌ இருள்‌ 
இவைகளினி 


தங்களுக்கு வார்த்தை சொல்லப்படாதபடிக்கு 
வேண்டிக்கொண்டார்கள்‌" (எபி 1218) 

புதிய ஏற்பாட்டுக்காலத்து. 
விசுவாசிகளாகிய நாம்‌ 
நியாயப்பிரமாணத்திற்கு அடிமைகளல்ல. நாம்‌ 
நியாயப்பிரமாணத்தின்‌ இருளில்‌ நடவாமல்‌, 
சுவிசேஷத்தின்‌ வெளிச்சத்தில்‌ நடக்கிறோம்‌. 


லேவியராகமம்‌ - விரிவுரை 
LEVITICUS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


'விசுவாசிக்கிற 
உண்டாகும்படியாகக்‌ 
நியாயப்பிரமாணத்தின்‌ 
(ரோம 10:4). 


எவனுக்கும்‌ நீதி 
கிறிஸ்து 
முடிவாயிருக்கிறார்‌” 


கர்த்தராகிய 
இவேசகிறில்துவே, பிதாவாகிய தேவனுக்கும்‌ 
நமக்கும்‌ மத்தியஸ்தராயிருக்கிறார்‌. 
கிறிஸ்துவைப்பற்றிய அறிவு நம்முடைய 
ஆவிக்குரிய இருளை நம்மைவிட்டு அகற்றும்‌. 


'அதினாலே, முதலாங்கூடாரம்‌ 
நிற்குமளவும்‌ பரிசுத்த ஸ்தலத்திற்குப்‌ போகிற 
மார்க்கம்‌ இன்னும்‌ வெளிப்படவில்லையென்று, 

"ஆவியானவர்‌ 
அந்தக்‌ கூடாரம்‌. 


செலுத்தப்பட்டுவருகிற 
பலிகளும்‌ 


செய்கிறவனுடைய 
பூரணப்படுத்தக்கூடாதவைகளாம்‌. 
சீர்திருத்தல்‌ உண்டாகும்‌ காலம்வரைக்கும்‌. 
நடந்தேறும்படி கட்டளையிடப்பட்ட 
போஜனபானங்களும்‌, பலவித ஸ்நானங்களும்‌, 
சரீரத்திற்கேற்ற சடங்குகளுமேயல்லாமல்‌. 
வேறல்ல" (எபி 9:8-10) 


, "இருதயங்களை அறிந்திருக்கிற 


கத்த சாட்சி கொடுத்தார்‌ 
விசுவாசத்தினாலே. அவர்கள்‌ 
இருதயங்களை அவர்‌ சுத்தமாக்கி, நமக்கும்‌ 
அவர்களுக்கும்‌. யாதொரு 
வித்தியாசமுமிராதபடி செய்தார்‌. 
இப்படியிருக்க, நம்முடைய பிதாக்களாலும்‌ 
நம்மாலும்‌ சுமக்கக்கூடாதிருந்த நுகத்தடியைச்‌ 
சீஷர்‌ கழுத்தின்‌ மேல்‌ சுமத்துவதினால்‌, நீங்கள்‌ 
கர்த்தராகிய 
கிருபையினாலே. 
அவர்கள்‌ இரட்சிக்கப்படுகிறது எப்படியோ, 
அப்படியே நாமும்‌ இரட்சிக்கப்படுவோமென்று 
நம்பியிருக்கிறோமே என்றான்‌” (அப்‌ 15:8-11/ 
புதிய ஏற்பாட்டுக்காலத்து 
விசுவாசிகளாகிய ம்‌ 
ஏற்பாட்டுக்காலத்து 


கீழ்ப்படியவேண்டியவர்கள்‌. 
தேவனை உண்மையாய்‌ 

ஆராதிக்கிறவர்கள்‌ அவரை ஆலவியோடும்‌ 

உண்மையோடும்‌ ஆராதிக்கவேண்டும்‌. 





லேவியராகமம்‌ - விரிவுரை ரட்‌ ng 
LEVITICUS - COMMENTARY PUBLISHERS 


பிதாவைத்‌ தொழுதுகொள்கிறவர்கள்‌ 
குமாரனாகிய இயேசுகிறிஸ்து மூலமாகவே 
அவரைத்‌ தொழுதுகொள்ளவேண்டும்‌. 
நம்முடைய கர்த்தராகிய இயேசுகிறிஸ்துவே, 
ம்‌ பிரதான  ஆசாரியராகவும்‌, 
ஆலயமாகவும்‌, பலிபீடமாகவும்‌, 
'ுத்திகரிப்பாகவும்‌ இருக்கிறார்‌. 
இபேசுகிறிஸ்துவின்‌ இரத்தத்தினால்‌. 
மாத்திரமே நமக்கு கிருபாசனத்தண்டையில்‌ 
தைரியமாய்க்‌ கிட்டிச்சேருகிற சிலாக்கியம்‌ 
கிடைத்திருக்கிறது. 





எண்ணாகமம்‌ - 


விரிவுரை 


NUMBERS - COMMENTARY 


எண்ணாகமம்‌ புஸ்தகத்தின்‌ ஆசிரியர்‌ 
மோசே... பஞ்சாகமத்தில்‌, எண்ணாகமம்‌ 
புஸ்தகம்‌ மூன்றாவது புஸ்தகமாக. 
கோர்க்கப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
எண்ணிற்கு வயத்த சம்பவம்‌ இந்தப்‌ 
புஸ்தகத்தில்‌ 
ணட பதனான்‌ 
புஸ்தகத்திற்கு எண்ணாகமம்‌ 
பெயர்‌ கொடுக்கப்பட்டிருக்கிறது. 


கர்த்தர்‌ 


ஆபிரகாமின்‌ சந்ததியை 
நட்சத்திரங்களைப்போலவும்‌, 
மணலைப்போலவும்‌ திரளாக 
பெருகச்‌ செய்வதாக 
கர்த்தர்‌ சொன்ன 
ஆபிரகாமின்‌ சந்ததியார்‌ 
பெருகியிருக்கிறார்கள்‌ 
பதக்‌ 
இஸ்ரவேல்‌ 


ஓர்‌ 


பிரகாரமாக, 
திரளாய்ப்‌ பலுகிப்‌ 
என்பதற்கு, இந்தப்‌ 
சொல்லப்பட்டிருக்கிற 
புத்திரரின்‌ எண்ணிக்கை 
அடையாளமாகயிருக்கிறது. 


இஸ்ரவேல்‌ புத்திரரை 
எண்ணித்தொகையேற்றும்‌ சம்பவம்‌ இரண்டு 
இடங்களில்‌ நடைபெறுகிறது. ஒன்று சீனாய்‌ 
மலையில்‌ (எண்ணாகமம்‌ 1-ஆவது 
அதிகாரம்‌). இந்த சம்பவம்‌ நடைபெற்ற 
முப்பத்தொன்பது வருஷங்களுக்கு பின்பு 
ன்‌ சமவெளியில்‌, இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
மறுபடி! எண்ணித்‌ 
கொள்க்விற்தயறிகினார்க்‌. என்னாகும்‌ 
26-ஆவது அதிகாரம்‌). 

எண்ணாகமம்‌ புஸ்தகத்தில்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரருடைய சரித்திர சம்பவங்களும்‌, 
கர்த்தர்‌ அவர்களுக்கு சொன்ன 
பிரமாணங்களும்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 


எண்ணித்தொகையேற்றப்படுகிற சரித்த்றம்‌ 
அவர்கள்‌ வனாந்தரத்திலே 
பாளயமிறங்கியிருக்கிற விதமும்‌ (எண்‌ 1-4 
அதிகாரங்கள்‌). பலிபீடமும்‌, 
பிரதிஷ்டைபண்ணப்படுகிற 
(எண்‌ 7,8 ஆகிய அதிகாரங்கள்‌) 
வரிசையாக. 
(எண்‌ 9/0. 

ஆகிய அதிகாரங்கள்‌). 
இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ அவிசுவாசமும்‌, 
ர்கள்‌ கர்த்தருக்கு விரோதமாக 
ம்‌. இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
பாவங்களினிமித்தமாக 
வனாந்தரத்திலே நாற்பது வருஷங்களாக 
சுற்றி அலைகிறார்கள்‌ எண்‌ 114 
ஆகிய. அதிகாரங்கள்‌), கோராகுடைய 
புத்திரரின்‌ கலகம்‌ (எண்‌ 1617 ஆகிய 

அதிகாரங்கள்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ வனாந்தரத்திலே 
சுற்றி அலைந்த நாற்பது வருஷங்களில்‌, 
கடைசி வருஷத்தில்‌ நடைபெற்ற சரித்திர 
சம்பவங்கள்‌ (எண்‌ 20-26 ஆகிய 
அதிகாரங்கள்‌). 


மீதியானியர்‌ மீது  ஜெயழும்‌, 
இஸ்ரவேலின்‌ இரண்டரைக்கோத்தித்தார்‌ 
யோர்தானுக்கு அப்புறத்திலே குடியேறின 
எண்‌ 3132. ஆகிய 

இஸ்ரவேல்‌ பு்திரரின்‌ 


சம்பந்தமான பிரமாணங்கள்‌ 

கிய அதிகாரங்கள்‌). 

ஆசாரியரின்‌ படைவிடைகள்‌ (எண்‌ 18,19 
ஆகிய அதிகாரங்கள்‌). பண்டிகைகள்‌ 
(எண்‌ 28,29 ஆகிய அதிகாரங்கள்‌) 
பொருத்தனைகள்‌ ள்‌ 30-ஆவது 
அதிகாரம்‌. இஸ்‌ ர்‌ கானான்‌ 
தேசத்தில்‌ சம்பவம்‌ 


சுருக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது. 





எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


“நாற்பது வருஷமாய்‌ நான்‌ அந்தச்‌ 
சந்ததியை அரோசித்து, அவர்கள்‌ 
வழுவிப்போகிற இருதயமுள்ள ஜனமென்றும்‌, 
என்னுடைய வழிகளை அறியாதவர்களென்றும்‌ 
சொல்லி, 


சிப்பதில்‌: 
என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன்‌" 
(சங்‌ 95101. 


சங்கீதம்‌ புஸ்தகத்தில்‌ 
சொல்லப்பட்டிருக்கிற சத்தியம்‌, நம்முடைய 
ஆவிக்குரிய ஜீவியத்திற்கு பயனுள்ள. 
உபதேசமாயிருக்கிறது. 


"ஆனபடிபினாலே, 
இளைப்பாறுதலில்‌ பிரவேசிப்பதற்கேதுவான 
வாக்குத்தத்தம்‌ நமக்குண்டாயிருக்க, 


உங்களில்‌ ஒருவனும்‌ அதை அடையாமல்‌ 
பின்வாங்கிப்‌ போனவனாகக்‌ 


காணப்படாதபடிக்குப்‌ பயந்திருக்கக்கடவோம்‌" 
(எபி 4) 


அவருடைய 


பிரபஞ்சத்தின்‌ சரித்திரத்தில்‌ 
ராஜ்யங்கள்‌ பேரரசாக 
மிகப்பெரிய பட்டணங்கள்‌ 
இருந்திருக்கிறது. 
இவையெல்‌ சரித்திர சம்பவங்கள்‌. 
இக்காலத்தில்‌ அந்த ராஜ்யங்களைப்பற்றியோ, 
பட்டணங்களைப்பற்றியோ யாரும்‌ 
பேசுவதுமில்லை. அவை பற்றிய தெளிவான 
சரித்திர ஆதாரங்கள்‌ எழுதப்படவுமில்லை. 
இஸ்ரவேல்‌ ஜனத்தாரோ 
ஆரம்பத்தில்‌ சொற்ப எண்ணிக்கையுள்ள 
ஜனமாயிருந்தார்கள்‌. அவர்கள்‌ கூடாரங்களில்‌ 
வாசம்பண்ணினார்கள்‌. வனாந்தரத்திலே 
அலைந்து திரிந்தார்கள்‌... ஆனாலும்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரரைப்பற்றிய சரித்திரம்‌ 
தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல்‌ 
புத்திரரை யாரும்‌ மறக்கவில்லை. 
அவர்களைப்பற்றி இன்றும்‌ உலகம்‌ முழுவதும்‌ 
பேசிக்கொண்டிருக்கிறோம்‌. 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌. 
விசேஷமான ஜனத்தார்‌ ஆவார்கள்‌. 
கர்த்தர்‌ அவர்களோடு உடன்படிக்கை 
செய்திருக்கிறார்‌. ஆகையினால்‌ அவர்கள்‌ 
உடன்படிக்கையின்‌ ஜனமாகயிருக்கிறார்கள்‌. 
இதன்‌ நிமித்தமாகவே இஸ்ரவேல்‌ புத்திரர்‌, 
இந்த உலகத்திலே. மிகவும்‌ 
விசேஷமானவர்களாகயிருக்கிறார்கள்‌. 


இந்தப்‌ 
ஏராளமான 
விளங்கிற்று, 
அரணிப்பானவைகளாக 


கர்த்தருடைய 


அவர்கள்‌ கர்த்தருடைய சுதந்தரமாக 
இருக்கிறார்கள்‌. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
கர்த்தருடைய பிள்ளைகளாக இருப்பதினால்‌, 
அவர்களுக்கு இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ அதிக 
முக்கியத்துவம்‌ கிடைத்திருக்கிறது. 

. எரிகோவிற்கு அருகிலுள்ள யோர்தான்‌. 
நதிக்கரையில்‌ அமைந்திருந்த மோவாபின்‌ 
சமவெளிகளில்‌ எண்ணாகமம்‌ புஸ்தகம்‌ 

ப்பட்‌ (எண்‌ 36:13). கானான்‌ 

இஸ்ரவேல்‌ புத்திரர்கள்‌ 
பிரவேசிப்பதற்கு முன்பதாக இந்தப்‌ புஸ்தகம்‌ 
எழுதப்பட்டிருக்கிறது. யோர்தானுக்கு கிழக்குப்‌ 
பகுதியிலுள்ள ஓக்‌, சீகோன்‌ ஆகிய 
ராஜ்யங்களை இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ முறியடித்த 
நிகழ்ச்சிகள்‌ இந்தப்‌ புஸ்தகத்தில்‌ 
கூறப்பட்டிருக்கிறது (எண்‌ 21-35) 


சமிப்பதற்காகக்‌, 


ஸ்ரவேலைச்‌ 
ந்‌ பி! லயாமின்‌ 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கானான்‌ தேசத்திற்குள்‌ 
பிரவேசிப்பதற்கு முன்பாக அவர்கள்‌ தங்களை 
ஆயத்தப்படுத்திக்‌ கொண்ட சமயத்தில்‌ இந்தப்‌ 
புஸ்தகம்‌ எழுதப்பட்டிருக்கவேண்டும்‌. 
ஸ்ரவேல்‌ பு ர்கள்‌ ண்‌( 
எண்‌: ப கையேற்றபபடக்ாிகள்‌ எகபி ப்து 
தேசத்திலிருந்து வெளியேறி வந்த இரண்டாம்‌ 
முதல்‌ முறையாகவும்‌ 
வனாந்தரத்தில்‌ அலைந்து 
கானான்‌ தேசத்திற்குள்‌ 
பாக... இரண்டாம்‌. 
(எண்‌ 26-65) இஸ்ரவேல்‌. 
எண்ணித்தொகையேற்றப்‌ 
இல்லிரண்டு 


வருஷ 
(எண்‌ 11-40:36), 


காலஇடைவெளி இருந்தது. 


யாத்திராகமம்‌ புஸ்தகத்தில்‌, இஸ்ரவேல்‌ 
புத்திரர்கள்‌ எகிப்து தேசத்திலிருந்து 
வெளியேறி, வனாந்தரத்திற்கு வந்த வரலாறு 
கூறப்பட்டிருக்கிறது. எண்ணாகமம்‌ புஸ்தகம்‌ 
வனாந்தரத்தில்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ 
வரலாற்றைத்‌ தொடர்ந்து கூறுகிறது. 





BALWETHER 
பிய 


கவாத்து 

எடுத்துக்‌ கொள்ளவில்லை. 

இஸ்ரவேல்‌. புத்திரருக்கு ஏற்பட்ட மோசமான 
விளைவுகள்‌ எண்ணாகமம்‌ புஸ்தகத்தில்‌: 

தெளிவாக விளக்கப்பட்டிருக்கிறது. 

(எண்‌ 131-14:45) 


எண்ணாகமம்‌ புஸ்தகத்தின்‌ 
பெயர்‌ “பேமித்பார்‌' என்பதாகும்‌. 
"வனாந்தரத்தில்‌ என்று பொருள்‌ (எண்‌ 1) 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு வனாந்தரத்தில்‌ 


அவர்களுடைய அனுபவங்களில்‌ ஒன்றாகும்‌. 


எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆதியாகமம்‌ புஸ்தகம்‌ ஆரம்பங்களின்‌ 
புஸ்தகமாகும்‌. இதில்‌ சிருஷ்டிப்பும்‌, 
மனுஷனுடைய வீழ்ச்சியும்‌, 
விவரிக்கப்பட்டிருக்கிறது. யாத்திராகமம்‌ 
புஸ்தகம்‌ தேவனுடைய ஜனங்களின்‌ மீட்பைப்‌ 
பற்றி கூறுகிறது. லேவியராகமம்‌ புஸ்தகம்‌ 
ஆராதனையின்‌ புஸ்தகம்‌. 
எவ்வாறு, ஐக்கியமாக ப்‌ 
நிவாரணபலிகளை எல்வாறு செலுத்துவது 
ஆகிய காரியங்களை லேலியராகமம்‌ புஸ்தகம்‌ 
விரிவாகக்‌ கூறுகிறது. 


எண்ணாகமம்‌ புஸ்தகத்தில்‌ இஸ்ரவேல்‌. 
புத்திரர்‌ கர்த்தருக்கு முன்பாக எவ்வாறு 
ஜீவிக்க வேண்டும்‌, அவருக்கு எவ்வாறு 
ஊழியம்‌ செய்ய வேண்டும்‌ என்பதை 
விவரிக்கிறது. இந்தப்‌. புஸ்தகத்தில்‌ 
இஸ்ரவேலருக்கு மேலும்‌ பல புதிய 
பிரமாணங்களும்‌ கூறப்பட்டிருக்கிறது. 
கானான்‌ தேசத்திற்குள்‌ பிரவேசிப்பதற்கு. 
அவர்கள்‌ ஆயத்தமாக இருந்தபடியினால்‌, 
அதற்குரிய விசேஷித்த பிரமாணங்கள்‌ இந்தப்‌ 
புஸ்தகத்தில்‌ எழுதப்பட்டிருக்கிறது. 
(எண்‌ 615,27,28, 29,30,31,35,36). 





HLWETHER 
RAAT IMAL 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ ஒரு ராஜ்யமாக 
ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறார்கள்‌. இஸ்ரவேலின்‌ 
தேவனாகிய கர்த்தரே அவர்களுடைய 
ராஜாவாகயிருக்கிறார்‌. 


“உங்கள்‌ தேவனாகிய கர்த்தரே 
உங்களுக்கு ராஜாவாயிருந்தும்‌, நீங்கள்‌ 
என்னை நோக்கி: அப்படியல்ல, ஒரு ராஜா 
எங்கள்மேல்‌ ஆளவேண்டும்‌ என்றீர்கள்‌” 
(சாமு 12:12). 


இஸ்ரவேல்‌ தேசத்திலே கர்த்தருடைய 
ஆளுகை நடைபெறுகிறது. மோசே 
கர்த்தருக்கு கீழே இஸ்ரவேல்‌ புத்திரரை 
ஆளுகை செய்கிறார்‌ 

மோசே 
நியாயப்பிரமாணத்தைக்‌ 
யாக்கோபின்‌ சபைக்குச்‌ 
ஜனங்களின்‌ தலைவரும்‌ 
கோத்திரங்களும்‌ 
அவர்‌ யெஷுரனுக்கு 
(உபா 33:45). 


நமக்கு 
கற்பித்தான்‌. 


ஒரு 
நான்‌; அது 
சுதந்தரமாயிற்று. 

இஸ்ரவேலின்‌ 
கூட்டங்கூடினபோது, 
ராஜாவாயிருந்தார்‌" 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரைக்‌ 
கூட்டிச்சேர்த்து அவர்களை ஒரு ராஜ்யமாக 
ஸ்தாபிக்கிறார்‌. அவர்களுக்கு தம்முடைய 
பிரமாணங்களை நியமனம்பண்ணுகிறார்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ ஒழுக்கமாகவும்‌, 

றயாகவும்‌, கர்த்தருக்கு 
'ரியமானவர்களாகவும்‌, 
பிரியமுள்ளவர்களாகவும்‌ ஜீலிப்பதற்கு 
கர்த்தருடைய பிரமாணம்‌ 
அவசியமாயிருக்கிறது. 

கர்த்தருடைய 
வகிக்கிறவர்கள்‌, 
பிரமாணங்களைக்‌ 
ஜனங்கள்‌ 
கிரமமாகவும்‌ 


ராஜ்யத்தில்‌ அங்கம்‌ 
அவருடைய 
கைக்கொள்ளவேண்டும்‌. 
ஒழுங்காகவும்‌ 
இருக்கவேண்டுமென்றால்‌, 
ஜனங்களைப்பற்றிய விவரம்‌ 
சேகரிக்கப்படவேண்டும்‌. அவர்கள்‌ 
எண்ணித்தொகையேற்றப்படவேண்டும்‌. 


எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


பிரியப்‌] 
UBLISHERS 


இஸ்ரவேல்‌ 
எண்ணித்தொகையேற்றுமாறு 
மோசேக்கு 
(எண்‌ 1844) 
எண்ணித்தொகையேற்றுவதற்காக 
நியமிக்கப்பட்ட தலைவர்கள்‌ (எண்‌ 1:5-16). 
ஒவ்வொரு கோத்திரத்திலும்‌. 
எண்ணித்தொகையேற்றப்பட்டவர்கள்‌ 
(எண்‌ 117-43). இஸ்ரவேல்‌ புத்திரருடைய 
வம்சத்திலே இருந்த மொத்த ஜனத்தொகை 
(எண்‌ 1:44-46). லேவி கோத்திரத்தார்‌. 
எண்ணித்தொகையேற்றப்பட வில்லை 
(எண்‌ 1:47-56) 


எண்ணித்‌ தெொகையேற்றுங்கள்‌' 
எண்‌ 1:1-16 


எண்‌ 1:1 இஸ்ரவேலர்‌ எகிப்துதேசத்திலி 
ருந்து புறப்பட்ட இரண்டாம்‌ வருஷம்‌ 
இரண்டாம்‌ மாதம்‌ முதல்‌ தேதியில்‌, 
கர்த்தர்‌ சீனாய்‌ வனாந்தரத்திலிருக்கிற. 
ஆசரிப்புக்‌ கூடாரத்திலே மோசேயை 
நோக்கி: 


எண்‌ 1:2 நீங்கள்‌ இஸ்ரவேல்‌. 
புத்திரரின்‌ முழுச்‌ சபையாயிருக்கிற 
அவர்கள்‌ பிதாக்களுடைய வீட்டு 
வம்சங்களிலுன்ன புருஷர்கனாகிய ௪௧௯ 


தலைகளையும்‌ பேர்பேராக. 
எண்ணித்தொகையேற்றுங்கள்‌. 


எண்‌ 18 இஸ்ரவேலிலே இருபது 
வயதுன்னவர்கள்‌ முதல்‌ யுத்தத்துக்குப்‌ 
புறப்படத்தக்கவர்கள்‌ எல்லாரையும்‌ 
அவர்கள்‌ சேணைகளின்படி நீயும்‌ 
ஆரோனும்‌ எண்ணிப்‌ பார்ப்பீர்கணாக. 


எண்‌ 1:4 ஒவ்வொரு கோத்திரத்துக்கு 
ஒவ்வொரு மனிதன்‌ உங்கனோடே. 
இருப்பானாக; அவன்‌ தன்‌ பிதாக்களின்‌ 
வம்சத்துக்குத்‌ 'தலைவனாயிருக்க. 
வேண்டும்‌. 

எண்‌ 1:5 உங்கனோடே, நிற்கவேண்டிய 
மனிதருடைய நாமங்கவாவன: ரூபன்‌ 
கோத்திரத்தில்‌ சேதேயூருடைய 
குமாரன்‌ எலிக்‌. 





BALWETHER 
பிய 


எண்‌ 1:6 சிமியோன்‌ கோத்திரத்தில்‌ 
சூரிஷதாயின்‌ குமாரன்‌ செதூமியேல்‌. 


எண்‌ 17 யூதா கோத்திரத்தில்‌ 
அம்மினதாபின்‌ குமாரன்‌ நகசோன்‌.. 


எண்‌ 1:8 இசக்கார்‌ கோத்திரத்தில்‌ 
சூவாரின்‌ குமாரன்‌ நெதனெயேல்‌. 


எண்‌ 1:9 செயுலோன்‌ கோத்திரத்தில்‌: 
ஏலோனின்‌ குமாரன்‌ எலியாப்‌. 


எண்‌ 1:40 யோசேப்பின்‌ குமாரராகிய 
எப்பிராயிம்‌ கோத்திரத்தில்‌ 
அம்மியூதின்‌ குமாரன்‌  எலிஷாமா; 
மனாசே கோத்திரத்தில்‌ பெதாசூரின்‌ 
குமாரன்‌ கமாலியேல்‌. 


எண்‌ 1:11 பென்யமீன்‌ கோத்திரத்தில்‌ 
கீதெயோனின்‌ குமாரன்‌ அபீதான்‌. 


எண்‌ 112 தாண்‌ கோத்திரத்தில்‌ 
அம்மிஷதாயின்‌ குமாரன்‌ அகியேசேர்‌. 


எண்‌ 118 ஆசேர்‌ கோத்திரத்தில்‌ 
ஓகிரானின்‌ குமாரன்‌ பாகியேல்‌. 


எண்‌ 114 காத்‌ கோத்திரத்தில்‌ 
தேகுவேலின்‌ குமாரன்‌ எலியாசாப்‌. 


எண்‌ 115 நப்தலி கோத்திரத்தில்‌ 
ஏனானின்‌ குமாரன்‌ அகீரா. 


எண்‌. 1186 இவர்களே 
ஏற்படுத்தப்பட்ட வர்களும்‌, 
தங்கள்‌. 

கோத்திரங்களில்‌ 

இஸ்ரவேலில்‌ 
தலைவருமாயிருப்பவர்கள்‌ என்றார்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரரை 
எண்ணித்தொகையேற்றுமாறு கர்த்தர்‌ 
மோசேக்கு கட்டளை கொடுக்கிறார்‌. 
மோசேயும்‌ கர்த்தருடைய கட்டளைக்கு 
கீழ்ப்படிந்து, இஸ்ரவேல்‌ புத்திரரை. 
எண்ணித்தொகையேற்றுகிறார்‌. 
சம்பவம்‌ நடைபெற்று பல வருஷங்களுக்கு 
பின்பு தாவீதும்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரை 
எண்ணித்தொகையேற்றுகிறார்‌. ஆனால்‌ 
அவர்களை  எண்ணித்தொகையேற்றுமாறு 
கர்த்தர்‌ தாவீதுக்கு கட்டளை 
கொடுக்கவில்லை. 


எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தருடைய கட்டளையில்லாமலேயே, 
தாவீது இஸ்ரவேல்‌. புத்திரரை 
எண்ணித்தொகையேற்றியதினால்‌. 
கர்த்தருடைய கோபம்‌ தாவீதின்மீது வந்தது. 
கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரை 
எண்ணித்தொகையேற்றுமாறு 
மோசேயினிடத்தில்‌ சொன்ன காலம்‌ இந்த 
வசனத்தில்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 


இஸ்ரவேலர்‌  எகிப்துதேசத்திலிருந்து, 
புறப்பட்ட இரண்டாம்‌ வருஷம்‌ இரண்டாம்‌. 
மாதம்‌ முதல்‌ தேதியில்‌, கர்த்தர்‌ சீனாய்‌ 
வனாந்தரத்திலிருக்கிற ஆரரிப்புக்‌ 
கூடாரத்திலே மோசேயை நோக்கி, “நீங்கள்‌ 
இஸ்ரவேல்‌. புத்திரரின்‌ முழுச்‌ 
சபையாயிருக்கிற அவர்கள்‌ பிதாக்களுடைய 
வீட்டு வம்சங்களிலுள்ள புருஷர்களாகிய சகல 
தலைகளையும்‌ பேர்பேராக எண்ணித்‌ 
தொகையேற்றுங்கள்‌" (எண்‌ 11,2) என்று 
சொல்லுகிறார்‌ 


எபிரெய பாஷையில்‌ எண்ணாகமம்‌. 
முதல்‌ அதிகாரம்‌ முதல்‌ வசனம்‌ “ வாயிக்ரா" 
என்னும்‌ வார்த்தையோடு ஆரம்பமாகிறது. 
இந்த வார்த்தைக்கு. மேலும்‌" என்று 
பொருள்‌ சொல்லலாம்‌. மோசேயின்‌ 
பிரமாணத்தில்‌ எண்ணாகமமும்‌ ஒரு பகுதி 
என்பதை இந்த வார்த்தை வலியுறுத்துகிறது. 
பஞ்சாகமத்திலுள்ள ஐந்து புத்தகங்களும்‌ 
சேர்ந்து “தோரா” என்று அழைக்கப்படுகிறது. 
ஐந்து புஸ்தகங்களும்‌ தோராவின்‌ ஐந்து 
பகுதிகளாகும்‌. 

எண்ணாகமம்‌ புஸ்தக கர்த்தர்‌ 
மோசேயோடும்‌, மேலும்‌ ரர அறன்‌ 
சம்பவங்கள்‌ எழுதப்பட்டிருக்கிறது. அதன்‌ 
விவரம்‌ வருமாறு : 


1. மோசேயிடம்‌ மட்டும்‌ ( 
எண்‌ 
எண்‌ 
எண்‌ 
எண்‌ 


ர்‌. 162325: 
எண்‌ 1411; 

எண்‌ 1720; 

25:4,1016; 

27:67278;. 

27:6; எண்‌ 311,25; எண்‌ 34:16) 


எண்‌ 


மோசேயிடமும்‌, ஆரோனிடமும்‌. 
7 தடவைகள்‌ - எண்‌ 21; எண்‌ 
4117; எண்‌ 14:26; எண்‌ 16:20; 
எண்‌ 202,23) 





எண்ணாகமம்‌ - 
NUMBERS - COMMENTARY 


(5 தடவைகள்‌ - 
எண்‌ 6:1: எண்‌ 919; 
எண்‌ 171; எண்‌ 281: 
எண்‌ 34:1; எண்‌ 3579) 
ஆரோனிடமும்‌ 


ழ்‌ அவனுடைய 
குமாரரிடமும்‌ பேசுமாறு மோசேயிடம்‌. 
(எண்‌ 6:22). 


ஆரோனிடம்‌ 
(எண்‌ 8:1) 


பேசுமாறு மோசேமிடம்‌. 


'மோசேயிட ஆரோனிடமும்‌, 


மும்‌, 
மிரியாமிடமும்‌ (எண்‌ 12:4) 


சபையாரிடம்‌ 
(எண்‌ 16:23) 


பேசுமாறு மோசேமிடம்‌ 


எலெயாசாரிடம்‌ பேசுமாறு மோசேயிடம்‌. 
(எண்‌ 16:36) 


ஆரோனிடம்‌ (எண்‌ 18:18) 


லேவியரிடம்‌ பேசுமாறு மோசேயிடம்‌ 
(எண்‌ 18:25) 


இஸ்ரவேல்‌ புத்திரரிடம்‌ பேசுமாறு 
மோசேயிடமும்‌, ஆரோனிடமும்‌. 
எண்‌ 19) 


கன்மலையினிடத்தில்‌ 
மோசேயிடம்‌ (எண்‌ 20:7) 


13. மோசேயிடமும்‌, 
(எண்‌ 2641) 


பேசுமாறு 
எலெயாசாரிடமும்‌ 


14. பிலேயாமிடம்‌ (எண்‌ 23:56). 


“வனாந்தரத்தி 
எபிரெய வார்த்தை "பெமித்பார்‌' 
எண்ணாகமம்‌ புஸ்தகத்தின்‌ 
பெமித்பார்‌ செப்துவஜிந்த்‌: 
கிரேக்க மொழி பழைய ஏற்பாட்டில்‌ 
இப்புஸ்தகத்திற்கு “நம்பர்ஸ்‌” என்னும்‌ பெயர்‌. 
வழங்கப்பட்டிருக்கிறது. 


மூன்றாம்‌ மாதத்தில்‌ இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
சீனாய்‌ வனாந்தரத்திற்கு வந்து சேர்ந்தார்கள்‌. 
(யாத்‌ 194) இரண்டாம்‌ வருஷம்‌ இரண்டாம்‌ 
மாதம்‌ இருபதாம்‌ தேதி வரையிலும்‌ அவர்கள்‌ 
அங்கு தங்கியிருந்தார்கள்‌ (எண்‌ 10:11) 


என்பதற்கான 
என்பதாகும்‌. 
எபிரெய 


பப opel 


PUBLISHERS 


மோசே 
மலையில்‌. 
பெற்றுக்கொண்டார்‌. 
கூடாரத்திலே. 
பேசுகிறார்‌. (எண்‌ 
எண்‌ 26:46; எண்‌ 
யாத்‌ 32; யாத்‌ 34) 


இஸ்ரவேல்‌ 


இதுவணயிலும்‌ சீனாய்‌ 
பிரமாணங்களை 
“இப்பொழுது ஆசரிப்பு 
கர்த்தர்‌ மோசேயோடு 
எண்‌ 2511; 


27:34; யாத்‌ 24; 


புத்திரர்‌ சீனாய்‌ 
வனாந்தரத்தில்‌ சுமார்‌ ஒரு வருஷக்காலம்‌ 
தங்கியிருந்தார்கள்‌. (எண்‌ யாத்‌ 191) 
ஆரரிப்புக்கூடாரம்‌ ஸ்தாபனம்‌ பண்ணப்பட்டு, 
ஒருமாதத்திற்குப்‌ பின்பு, இந்த நிகழ்ச்சி 
நடைபெறுகிறது. (யாத்‌ 407), 
சீனாய்‌ வனாந்தரத்திலிருந்து புறப்படுவதற்கு 
இருபது நாட்களுக்கு முன்பாக இஸ்ரவேல்‌ 
புத்திரரை எண்ணித்‌ 
தொகையேற்றவேண்டிய கட்டளை 
கொடுக்கப்படுகிறது. (எண்‌ 11-218; 
எண்‌ 10:1-13). இந்நாளிலிருந்து ஆரோனின்‌ 
மரணம்‌ வரையிலும்‌ நடைபெற்ற நிகழ்ச்சிகள்‌ 

ம்‌ ல்‌ விரிவாகக்‌ 
33:38) இவை 
ல்‌ நடைபெற்ற 


க, வனாந்தரத்தில்‌ 
கர்த்தருடைய 
வனாந்தரத்திலுள்ள 
தங்கியிருக்கிறது. 


ன த்தார்‌ 
பாளயப்‌ றார்கள்‌. 
பரிசுத்த ன்ன 
ஆசரிப்புக்கூடாரத்தில்‌ 
ஆசரிப்புக்கூடாரமே கர்த்தருடைய பரிசுத்த 
வாசஸ்தலம்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
ஆசரிப்புக்கூடாரத்திலிருந்து இஸ்ரவேல்‌. 
புத்திரரை எண்ணித்தொகையேற்றுமாறு, 
கட்டளைகொடுக்கிறார்‌. 


ள்‌ ல்‌ த்திரர்‌ எகிப்‌, 
தன சில்க்‌ 
கர்த்தர்‌ தம்முடைய பலத்த புயத்தினால்‌ 
இஸ்ரவேல்‌. புத்திரரை எகிப்தின்‌ 
அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து, 
அங்கிருந்து புறப்படப்பண்ணினார்‌. இஸ்ரவேல்‌ 

எகிப்து தேசத்திலிருந்து பு 


இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேல்‌ புத்திரரை 
ஒரு ராஜ்யமாக கூட்டிச்சேர்த்து. அவர்களை 
இரண்டு வருஷங்களாக ராஜ்யபாரம்பண்ணி 
வருகிறார்‌. கர்த்தரே இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
ராஜாதி ராஜாவாகவும்‌, கர்த்தாதி 
கர்த்தாவாகவும்‌ இருக்கிறார்‌. 





எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


ணக க்கு 
ஜீவிக்கவேண்டும்‌. கர்த்தர்‌ 
வருஷம்‌, இரண்டாம்‌ 
ஆரம்பத்திலே, 
கட்டளையிடுகிறார்‌ 
இஸ்ரவேல்‌ 


யாரையெல்லாம்‌. 
வேண்டும்‌. 
நிபந்தனைகளையும்‌ சொல்லுகிறார்‌ 


| இருபது 
வயதுள்ளவர்கள்‌ முதல்‌ யுத்தத்துக்குப்‌ 
புறப்படத்தக்கவர்கள்‌ எல்லாரையும்‌ அவர்கள்‌ 
சேனைகளின்படிநீயும்‌ ஆரோனும்‌ எண்ணிப்‌ 
பார்ப்பீர்களாக" (எண்‌ 1:3) என்று கர்த்தர்‌ 


சொல்லுகிறார்‌. 


_புத்திரரை 


ற்கு புறப்படத்தக்க 
எண்ணித்தொகையேற்றுவது 


யுத்தத்திர 
புருஷர்களை 
பற்றிய பிரமாணத்தின்‌ விவரம்‌ வருமாறு : 
1. நீங்கள்‌ இன்க்‌ பத்திரரின்‌ முழுச்‌ 


சபையாயிருக்கி! அவர்கள்‌ 
பத்க்‌? வீட்டு 
வம்சங்களிலுள்ள புருஷர்களாகிய சகல 
தலைகளையும்‌ பேர்பேராக எண்ணித்‌ 
தொகையேற்றுங்கள்‌ 

யாத்‌ 30:12-16) 


இஸ்ரவேலிலே. இருபது 
வயதுள்ளவர்கள்‌ முதல்‌ யுத்தத்துக்குப்‌ 
புறப்படத்தக்கவர்கள்‌. எல்லாரையும்‌ 
அவர்கள்‌ சேனைகளின்‌ படிநீயும்‌ 
ஆரோனும்‌ எண்ணிப்‌ பார்ப்பீர்களாக. 
(எண்‌ 1:3) 


ஒவ்வொரு 
ஒவ்வொரு. 


கோத்திரத்துக்கு. 
உங்களோடே 
இருப்பானாக; அவன்தன்‌ 
பிதாக்களின்‌ வம்சத்துக்குத்‌ 
'தலைவனாயிருக்கவேண்டும்‌ (எண்‌ 1:4) 


மனிதன்‌ 


QOODNENS 
PUBLISHERS 


இஸ்ரவேலின்‌ புருஷர்களை மாத்திரம்‌ 
எண்ணித்‌ தொகையேற்றவேண்டும்‌. 
அவர்களும்‌ யுத்தத்திற்கு 
புறப்படத்தக்கவர்களாயிருக்கவேண்டும்‌. 
இருபது வயதிற்கு குறைவள்ளவர்களை 
எண்ணக்கூடாது. இஸ்ரவேல்‌ புத்திரரில்‌ 
குருடு, முடம்‌, கொடிய வியாதி போன்றவை 
உள்ளவர்களால்‌ யுத்தம்‌ பண்ண முடியாது. 
சரீரத்தில்‌ அங்கவீனமாக இருக்கிறவர்களால்‌ 
யுத்தத்திற்கு புறப்பட்டுப்போக முடியாது. 
அவர்களையெல்லாம்‌ எண்ண வேண்டாம்‌ 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரரை 
எண்ணித்தொகையேற்றும்போது, அவர்கள்‌ 
பிதாக்களுடைய வீட்டு வம்சங்களிலுள்ள 
புருஷர்களாகிய சகல தலைகளையும்‌ பேர்‌ 
பேராக எண்ணித்‌ தொகையேற்றவேண்டும்‌. 


புத்திரரை இவ்வாறு 

'தொகையேற்றுவதினால்‌, 

மொத்த எண்ணிக்கை 
எத்தனை பேர்‌ என்பதையும்‌, அவர்களுடைய 
பெயர்கள்‌ என்ன என்பதையும்‌, அவர்கள்‌ 
எந்தக்‌ கோத்திரத்தையும்‌, எந்தக்‌ 
குடும்பத்தையும்‌, எந்த வம்சங்களையும்‌. 
சேர்ந்தவர்கள்‌ என்பதையும்‌ அறிந்துகொள்ள 
முடியும்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரரை இவ்வாறு 
எண்ணித்‌ தொகையேற்றுவதினால்‌, 
ஒவ்வொரு இஸ்ரவேல்‌ புத்திரரைப்பற்றிய 
விவரத்தையும்‌ தனித்தனியாகவும்‌, பேர்‌ 
போராகவும்‌ அறிந்துகொள்ள முடியும்‌. 
யுத்தத்திற்கு புறப்பட்டுப்போகிற இஸ்ரவேல்‌ 
புத்திரரைப்பற்றிய முழுமையான விவரங்கள்‌ 
அவசியமாய்த்‌ தேவைப்படுகிறது. 
யுத்தம்பண்ணப்போகிற இஸ்ரவேல்‌ 
தங்களைப்பற்றிய 
தங்களோடு கூடமிருந்து 
விரோதமாக 
யுத்தம்பண்ணுகிறவர்களைப்பற்றிய 
விவரங்களையும்‌ அறிந்திருக்கவேண்டும்‌. 
தாங்கள்‌ எந்த படைப்பிரிவை சேர்ந்தவர்கள்‌ 
என்பதையும்‌, இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ யுத்ததிற்கு 
புறப்பட்டுப்போகும்போது, தாங்கள்‌ எந்த 
அணியில்‌ சேர்ந்திருக்கவேண்டும்‌ என்பதையும்‌ 
அவர்கள்‌ அறிந்திருக்கவேண்டும்‌. 





BALWETHER 
பிய 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ யுத்தத்திற்கு. 
புறப்பட்டுப்போகும்போது. அணியணியாக 
புறப்பட்டுப்போவார்கள்‌... கர்த்தருடைய 
ன்‌ அவர்களுடைய 
வரிசை கிரமம்‌ 
நியமிக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள்‌ 
வனாந்தரத்திலே. பாளயமிறங்கும்போதும்‌, 
கர்த்தருடைய திட்டத்தின்‌ பிரகாரமாக, 
ஒவ்வொரு கோத்திரத்தாரும்‌, அவர்களுக்‌ 
நியமிக்கப்பட்டிருக்கிற 
பாளயமிறங்கவேண்டும்‌. 


கர்த்தர்‌ 
புத்திரரை 
மோசேயினிடத்தில்‌ சொல்லுகிற 
சம்பவத்திற்கு முன்பாகவே, அவர்கள்‌ 
ஒருதரம்‌ எண்ணப்பட்டிருக்கிறார்கள்‌. 
ஆசரிப்புக்கூடாரத்தின்‌ ஊழியத்திற்கு, 
காணிக்கைகளை சேகரிப்பதற்காக அவர்கள்‌ 
எண்ணப்பட்டார்கள்‌. 


“சபையில்‌ எண்ணப்பட்டவர்கள்‌ 
கொடுத்த வெள்ளி பரிசுத்த ஸ்தலத்தின்‌ 
சேக்கலின்படி நூறு தாலந்தும்‌, 


ஆயிரத்தெழுநூற்று எழுபத்தைந்து சேக்கல்‌ 
நிறையுமா। இருந்தது. 
என்னப்‌ ன்‌ தொகையில்‌ சேர்ந்த 


இருபது வயது முதற்கொண்டு அதற்கு 


மேற்பட்ட  ஆறுலப்சத்து மூவாயிரத்து 
ஐந்நூற்று ஐம்பது பேர்களில்‌ ஒவ்வொரு 
தலைக்கு பரிசுத்த ஸ்தலத்தின்‌ சேக்கலின்படி. 
அரைச்சேக்கலாகிய  பெக்கா என்னும்‌: 
விழுக்காடு சேர்ந்தது” (யாத்‌ 38:2526). 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ இதற்கு முன்பு 
எண்ணப்பட்டபோது, அவர்கள்‌ தங்கள்‌ 
பிதாக்களுடைய வீட்டு வம்சங்களின்படி 
எண்ணப்படவில்லை. இப்போதோ 
இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ முழுசபையாயிருக்கிற 
அவர்கள்‌ எல்லோரும்‌, தங்கள்‌ 
பிதாக்களுடைய வீட்டு வம்சங்களின்‌ 
பிரகாரம்‌ எண்ணப்படுகிறார்கள்‌. 
அவர்களுடைய வம்சங்களிலுள்ள புருஷர்கள்‌ 
எல்லாருடைய தலைகளும்‌ பேர்‌ பேராக 
எண்ணித்தொகையேற்றப்படுகிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரரை 
தொகையேற்றும்‌ ஊழியத்தை 
மோசேக்கும்‌ ஆரோனுக்கும்‌ 
“நீயும்‌ ஆரோனும்‌ எண்ணிப்பார்‌! 
(எண்‌ 1:3) என்று கர்த்தர்‌ மோசேயினிடத்தில்‌ 
சொல்லுகிறார்‌. 


எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


மோசேயும்‌ 
புத்திரரை 
அவர்களுக்கு 


ஆரோனும்‌ இஸ்ரவேல்‌ 
எண்ணிப்பார்க்கும்போது, 
உதவி செய்கிறவர்களையும்‌ 
கர்த்தர்‌ நியமிக்கிறார்‌. “ஒவ்வொரு 
கோத்திரத்துக்கு ஒவ்வொரு மனிதன்‌ 
உங்களோடே இருப்பானாக: அவன்‌ தன்‌ 
பிதாக்களின்‌ வம்சத்துக்குத்‌ 
தலைவனாயிருக்க வேண்டும்‌" (எண்‌ 1:4) 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
| பிதாக்களின்‌ வம்சத்து தலைவர்கள்‌, 
தங்கள்‌ கோத்திரத்திற்கு 
தலைவர்களாயிருப்பார்கள்‌. அவர்கள்‌ தங்கள்‌ 
வம்சத்தைப்பற்றியும்‌, தங்கள்‌ 
கோத்திரத்தைப்பற்றியும்‌ நன்றாய்‌ அறிந்து 
ப்பார்கள்‌. 


மோசேயும்‌ ஆரோனும்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரரை எண்ணிப்பார்க்கும்போது, 
அவர்களோடு நிற்கவேண்டிய ஒவ்வொரு 
கோத்திரத்தின்‌ தலைவனுடைய பெயரையும்‌ 


இஸ்‌ 
எண்ணித்தொகையேற்றுவதற்கு உதவிபுரியும்‌ 
தலைவர்களைப்பற்றிய விவரம்‌ வருமாறு : 
1. ரூபன்‌ கோத்திரத்தில்‌ எலிசூர்‌ (எண்‌ 1:5) 
சிமியோன்‌ கோத்திரத்தில்‌ செலூமியேல்‌. 


(எண்‌ 1:6) 


யூதா... கோத்திரத்தில்‌ நகசோன்‌. 


(எண்‌ 1:7) 


இசக்கார்‌ 
நெதனெயேல்‌. (எண்‌ 1:8) 


செயுலோன்‌ கோத்திரத்தில்‌ எலியாப்‌. 
(எண்‌ 1:9) 


கோத்திரத்தில்‌ 


எப்பிராயீம்‌ கோத்திரத்தில்‌ எலிஷாமா 
(எண்‌ 140) 


மனாசே கோத்திரத்தில்‌ குமாலியேல்‌. 
(எண்‌ 1:10) 


பென்யமீன்‌ கோத்திரத்தில்‌ அபீதான்‌. 
(எண்‌ 141) 


தாண்‌ கோத்திரத்தில்‌ 


(எண்‌ 112) 


அகியேசேர்‌. 





எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


ர. காத்‌ கோத்திரத்தில்‌ எலியாசாப்‌ 


(எண்‌ 1:14) 
12. நப்தலி கோத்திரத்தில்‌ 


(எண்‌ 1:15) 


அகீரா 


கர்த்தர்‌ மோசேயை நோக்கி, 
"உங்களோடே நிற்கவேண்டிய மனிதருடைய 
நாமங்களாவன: ரூபன்‌ கோத்திரத்தில்‌ 
சேதேயூருடைய குமாரன்‌ எலிசூர்‌. சிமியோன்‌. 
கோத்திரத்தில்‌ சூரிஷதாமின்‌ குமாரன்‌ 
செலூமியேல்‌. யூதா கோத்திரத்தில்‌ 
அம்மினதாபின்‌ குமாரன்‌ நகசோன்‌ 
(எண்‌ 1:5-7) என்று சொல்லுகிறார்‌. 

வாக்குத்தத்தம்‌. பண்ணப்பட்ட 
சந்ததிமில்‌  நகசோன்‌ சல்மோனின்‌ 
தகப்பனாவான்‌. சல்மோன்‌ எரிகோவிலிருந்த 
ராகாபின்‌ கணவன்‌. சல்மோன்‌ 
பெத்லகேமிலுள்ள போவாசின்‌ முற்பிதா. 
போவாஸ்‌ ரூத்தின்‌ கணவன்‌ (ரூத்‌ 418-22; 
மத்‌ 1:4-5; லூக்கா 3:32). 


கர்த்தர்‌ மோசேயை நோக்கி, இசக்கார்‌ 
கோத்திரத்தில்‌ சூவாரின்‌ ்‌ 
நெதனெயேல்‌. செயலோன்‌ 

ஏலோனின்‌ குமாரன்‌ எலியாப்‌. 

குமாரராகிய எப்பிராயீம்‌ 

அம்மியூதின்‌ குமாரன்‌ 

கோத்திரத்தில்‌ 
கமாலியேல்‌ 
சொல்லுகிறார்‌. 


(எண்‌ 


ஆசாரிய ஊழியம்‌ செய்வதற்காகக்‌ கர்த்தர்‌ 
வேறுபிரிக்கிறார்‌. யோசேப்பின்‌ புத்திரராகிய 
எப்பிராயீம்‌, மனாசே ஆகிய இரண்டு. 
கோத்திரங்களும்‌ சேர்ந்து மறுபடியும்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ பன்னிரண்டு 
கோத்திரங்களாக ஆனார்கள்‌ 
(எண்‌ 312-13) 


கர்த்தர்‌ மோசேயை நோக்கி, 
பென்யமீன்‌ கோத்திரத்தில்‌ கீதெயோனின்‌ 
குமாரன்‌ அமீதான்‌. தாண்‌ கோத்திரத்தில்‌ 
அம்பிஷதாமின்‌ குமாரன்‌ அகியேசேர்‌. 
ஆசேர்‌ கோத்திரத்தில்‌ ஒகிரானின்‌ குமாரன்‌ 
பாகியேல்‌, காத்‌ கோத்திரத்தில்‌ 
தேகுவேலின்‌ குமாரன்‌ எலியாசாப்‌. நப்தலி 
கோத்திரத்தில்‌ ஏனானின்‌ குமாரன்‌ அகீரா 
(எண்‌ 11-15) என்றும்‌, 


சபையில்‌ 
தங்கள்‌ 


இவர்களே ஏற்படுத்தப்‌ 
பட்டவர்களும்‌, தங்கள்‌ 
பிதாக்களுடைய கோத்திரங்களில்‌ 
பிரபுக்களும்‌, இஸ்ரவேலில்‌ ஆயிரவர்களுக்குத்‌ 
தலைவருமாயிருப்பவர்கள்‌ (எண்‌ 146) என்றும்‌ 
சொல்லுகிறார்‌. 

கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌. 
புத்திரரை எண்ணித்தொகையேற்றுமாறு 
சொல்லுவதற்கு தெய்வீக நோக்கங்களும்‌, 
தெய்வீக காரணங்களும்‌ உண்டு 
என்று வேதபண்டிதர்கள்‌ விளக்கம்‌ 
சொல்லுகிறார்கள்‌. அதன்‌ விவரம்‌ வருமாறு: 

நட ர்த்தர்‌... ஆபிரகாமுக்கு 
வாக்குத்த। 
விரும்புகிறார்‌. ஆபிரகாமின்‌ 
வானத்து நட்சத்நிரங்களைப்போலவம்‌, 
கடற்கரை 'மணலைப்போலவும்‌ 
திராளாய்ப்‌ பெருகியிருப்பார்கள்‌ என்று 
கர்த்தர்‌ வாக்குப்பண்ணினார்‌. கர்த்தர்‌ 
ஆபிரகாமுக்கு சொன்ன வாக்குத்தத்தை 
யாக்கோபுக்கும்‌ புதுப்பித்துச்‌ 


சொன்ன 


வார்த்தை 


பத்திர 
அவர்களுடைய திரளான எண்ணிக்கை, 
கர்த்தருடைய வாக்குத்தத்தம்‌ நிறைவேறிற்று 
என்பதற்கு அடையாளமாயிருக்கிறது. 


சந்ததி 
ேற்கேம்‌ 
“தெற்கேயும்‌ 


உன்‌ 


இஸ்ரவேல்‌ 
எண்ணித்தொகையேற்றப்படுகிறார்கள்‌. 


“உன்‌ 
போலிருக்கும்‌; 
வடக்கேயும்‌, 
உனக்குள்ளும்‌. 


தூளைப்‌ 
தரப்‌ 
பரம்புவாய்‌;: 
சந்ததிக்குள்ளும்‌ 
வம்சங்களெல்லாம்‌ 


ஆசீர்வதிக்கப்படும்‌" (ஆதி 28:14). 





எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


செவிகொடும்‌" (சங்‌ 80:1). 


ஒரு மேய்ப்பன்‌ தன்னுடைய ஆடுகளை 
பாதுகாத்து பராமரிப்பதுபோல, கர்த்தர்‌ 


ஆடுகளைப்பற்றிய எல்லா 
அறிந்திருப்பார்‌. தன்னுடைய மந்தையிலுள்ள. 
ஆடுகளெல்லாம்‌ எண்ணிக்கை 
குறையாமலிருக்கிறதா, ஆடுகள்‌ காணாமல்‌ 
போய்விட்டதா “என்பதையெல்லாம்‌ 
அறிந்துகொள்வதற்கு மேய்ப்பன்‌ தன்னுடைய 
ஆடுகளை எண்ணிப்பார்ப்பார்‌ 

பெரிய மேய்ப்பர்கள்‌ தங்கள்‌ 
மந்தையிலுள்ள ஆடுகளை, தங்களுக்கு 
கீழே பணிபுரியும்‌ சின்ன மேய்ப்பர்களிடத்தில்‌ 
ஒப்புக்கொடுக்கும்போது, டுகளை 
எண்ணி, அவர்களிடத்தில்‌ ஒப்புவிப்பார்கள்‌. 
சின்ன மேய்ப்பர்கள்‌ தங்களிடத்தில்‌ 
இபபிக்கப்பட்ட ஆடுகளுக்கு ரப 
பண்ணவேண்டும்‌. ளிடத்தில்‌ 
கெொடுக்கப்பட்குககம்‌ 


எண்ணித்தொகையேற்றுகிறார்‌ 


இஸ்ரவேலின்‌ 
தலைவர்களாகிய __ கோத்திரப்பிதாக்களிடம்‌ 
அவர்களை ஒப்புவிக்கும்போது. கர்த்தர்‌ 
அவர்களை எண்ணி ஒப்புக்கொடுக்கிறார்‌. 
கோத்திரப்பிதாக்கள்‌. தங்களிடத்தில்‌ 
ஒப்புவிக்கப்பட்ட ஜனத்திற்கு உத்திரவாதம்‌ 
பண்ணவேண்டும்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 


வனாந்தரத்தில்‌ 
பிரயாணம்பண்ணும்போது ர்கள்‌ 


புறஜாதி ஜனத்தாருக்கும்‌ 

இனத்தவர்கள்‌. கர்த்தர்‌ மெய்யான இஸ்ரவேல்‌ 
ஜாதியாருக்கும்‌, கலப்பு இஸ்ரவேல்‌. 
ஜாதியாருக்கும்‌ வித்தியாசம்‌ பண்ணுகிறார்‌. 


QOODNENS 
PUBLISHERS 


இஸ்ரவேல்‌ புத்திரரை 
எண்ணித்தொகையேற்றுமாறு 


சபையாயிருக்கிற அவர்கள்‌ க்கள்‌ 
வீட்டு வம்சங்களிலுள்ள புருஷர்களாகிய சகல 
தலைகளையும்‌ பேர்பேராக எண்ணித்‌ 
தொகையேற்றுங்கள்‌" (எண்‌ 1:2) என்பதே 
கர்த்தருடைய கட்டளை. 


இஸ்ரவேல்‌ ஜனத்தாரின்‌ எண்ணிக்கை 
திரளாயிருக்கிறது. அவர்கள்‌ எல்லோரும்‌ 
வனாந்தரத்திலே பிரயாணம்பண்ணுகிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தருடைய திட்டத்தின்‌ 
பிரகாரமாக வனாந்தரத்திலே 
பாளயமிறங்கவேண்டும்‌. அவர்கள்‌ 
கோத்திரம்‌ கோத்திரமாக பிரிக்கப்பட்டு, 
கர்த்தர்‌ நியமித்திருக்கிற வரிசைப்பிரகாரம்‌ 
பாளயமிறங்கவேண்டும்‌. 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ வனாந்தரத்தில்‌ 
பிரயாணம்பண்ணும்போது, அணியணியமாக 
பிரயாணம்‌ பண்ணவேண்டும்‌. யுத்தத்திற்கு 
புறப்பட்டுப்போகிறவர்கள்‌ 
புறப்பட்டுப்போவதுபோல, 
ஜனத்தாரும்‌: 
பிரயாணம்பண்ண வேண்டும்‌. 

ஈக 
வரிசைகளையும்‌ 
செய்திருக்கிறார்‌. எந்தக்‌ கோத்திரம்‌ முதலில்‌. 
போகவேண்டும்‌ என்றும்‌, எந்தக்‌ கோத்திரம்‌ 
கர்த்தருடைய ஆசரிப்புக்கூடாரத்தை சுமந்து 
செல்லவேண்டும்‌ என்றும்‌ கர்த்தர்‌ தீர்மானம்‌. 
செய்திருக்கிறார்‌. 


கர்த்தரே இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
ராஜாவாகயிருக்கிறார்‌. இஸ்ரவேல்‌ புத்திரரை 
நியாயம்‌ விசாரிப்பதற்காக கர்த்தர்‌ 
அவர்கள்‌ மத்தியிலே நியாயாதிபதிகளையும்‌ 
நியமித்திருக்கிறார்‌. அவர்கள்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாரின்‌. வழக்குகளை 
விசாரிக்கவேண்டும்‌. 


இஸ்ரவேல்‌. புத்திரரை 
வழிநடத்துவதற்கும்‌, முறையாக 
செய்வதற்கும்‌, நீதியாக. 
விசாரிப்பதற்கும்‌, 
எண்ணித்தொகையேற்றுவது 
அவசியமாயிருக்கிறது. இப்படிப்பட்ட 
காரணங்களுக்காக, கர்த்தர்‌ தம்முடைய 
தெய்வீக சித்தத்தின்‌ பிரகாரம்‌, இஸ்ரவேல்‌ 
புத்திரரை எண்ணித்‌ தொகையேற்றுமாறு 
மோசேக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார்‌. 


சீராக 
ஆளுகை 
நியாயம்‌. 


அவர்களை 





BALWETHER 
பிய 


இஸ்ரவேலரின்‌: 
எண்ணித்தொகையேற்றிய 


சம்பவங்களைப்பற்றி பரிசுத்த 
சொல்லப்பட்டிருக்கிறது. 
வருமாறு 
1. எகிப்து தேசத்தில்‌ (யாத்‌ 12:37) 
2. கானானில்‌ (யோசு 
நியா 20:15-17; நியா 21:9) 


சவலின்‌ ராஜ்யபாரத்தில்‌ 
சாமு 13:15; 1சாமு 14:17; 


த 


வேதாகமத்தில்‌ 
அதன்‌ விவரம்‌ 


சாமு 11:8; 
சாமு 15:4) 


தாவீதின்‌ ராஜ்யபாரத்தில்‌ (சாமு 189; 
சோழு 24:9-15) 


அமத்சியாவின்‌ காலத்தில்‌(2நாளா 25:5 
செருபாபேலின்‌ காலத்தில்‌ (எஸ்றா 1:8). 


ஸ்ரவேல்‌. 
எண்ணித்தொகையேற்றிய > 
சம்பவங்கள்‌ பரிசுத்த வேதாகமத்தில்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. அவைகளின்‌ ஒரு 
சம்பவம்‌ யாத்திராகமம்‌ புஸ்தகத்திலும்‌, மற்ற 
இரண்டு சம்பவங்கள்‌ எண்ணாகமம்‌ 
புஸ்தகத்திலும்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
அதன்‌ விவரம்‌ வருமாறு : 

1. ஆசரிப்புக்‌ கூடாரத்திற்குக்‌ காணிக்கை 
சேகரிப்பதற்காக எண்ணித்‌ 
தொகையேற்றிய சம்பவம்‌. 
(யாத்‌ 3012-16) 
இஸ்ரவேல்‌ புத்திரரைச்‌ சேனைகளின்படி 
எண்ணிப்பார்த்த முதலாவது சம்பவம்‌. 
(எண்‌ 1:2-46) 
இஸ்ரவேல்‌ புத்திரரைச்‌ சேனைகளின்படி 
எண்ணிப்பார்த்த இரண்டாவது சம்பவம்‌ 
(எண்‌ 26) 


பண்ணுகிறவர்‌. 
திடமாக க்க 
ஆகையினால்‌ இருபது. 
முதல்‌ இஸ்ரவேலின்‌ 
சேனையாக எண்ணப்படுகிறார்கள்‌ 
(எண்‌ 1:318,20 22,24,26,28,30,32,34,36, 
38A0 A2AS). 
இஸ்ரவேல்‌ 
எண்ணப்படும்‌ 
கணக்கிடப்பட்டது (எண்‌ 26:24). 


யுத்தம்‌ 
சரீரம்‌ 
ண்டு 
வயதுள்ளவர்கள்‌ 


எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


மோசேயும்‌, ஆரோனும்‌ முதலாவது 
கணக்கெடுப்பில்‌ எண்ணிப்‌ பார்க்கிறார்கள்‌. 
இரண்டாவது கணக்கெடுப்பில்‌ மோசேயும்‌, 
எலெயாசாரும்‌ எண்ணிப்‌ பார்க்கிறார்கள்‌. 
(எண்‌ 267). 


இஸ்ரவேலின்‌. 
கோத்திரத்தாரும்‌, அவர்களுக்கு 
நியமிக்கப்பட்ட வரிசைகளின்‌ பிரகாரமாக 
பாளயமிறங்குகிறார்கள்‌. அவர்கள்‌ கர்த்தர்‌ 
சொன்ன வரிசையின்‌ பிரகாரமாகவே 
அணியணியாக பிரமாணம்‌ பண்ணுகிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ கோத்திரத்தாருடைய 
வரிசைகளின்‌ விவரம்‌ வருமாறு : 


பன்னிரண்டு 


1. லேயாளின்‌. 
(எண்‌ 1:5-9) 


ஐந்து கோத்திரங்கள்‌ 
ராகேலின்‌ மூன்று கோத்திரங்கள்‌ 
(எண்‌ 10-11) 

பில்காளின்‌ ஒரு கோத்திரம்‌ (எண்‌ 1:12) 
சில்பாளின்‌ இரண்டு 
எண்‌ 193-14) 


கோத்திரங்கள்‌ 


பில்காளின்‌ ஒரு கோத்திரம்‌ 
(எண்‌ 115; ஆதி 29:32-30:21) 


இஸ்ரவேல்‌ 
எண்ணிக்கை 
எண்‌ 1117-43. 


கோத்திரத்தாரின்‌' 


எண்‌ 107 அப்படியே மோசேயும்‌ 
ஆரோனும்‌ பேர்பேராகக்‌ குறிக்கப்பட்ட 
இத்த மனிதரைக்‌ கூட்டிக்கொண்டு, 


எண்‌ 1:18 இரண்டாம்‌ மாதம்‌ முதல்‌ 
தேதியில்‌ சபையார்‌ எல்லாரையும்‌ 
கூடிவரச்செய்தார்கன்‌. அப்பொழுது 
அவர்கள்‌ கன்‌" தங்கள்‌ 
குடும்பத்தின்‌ படிக்கும்‌, பிதாக்களுடைய 
வம்சத்தின்படிக்கும்‌, நாமத்தொகையின்‌ 
படிக்கும்‌, இருபது வயதுன்னவர்கள்‌ 
முதல்‌ தலைதலையாகத்‌ தங்கள்‌ வம்ச 
உற்பத்தியைத்‌ தெரிவித்தார்கள்‌. 





HLMETHER 
RAAT IMAL 


எண்‌ 1:19 இப்படிக்‌ கர்த்தர்‌ 
கட்டனையிட்டபடியே, மோசே. 
அவர்களைச்‌ சீனாய்‌ வனாந்தரத்தில்‌ 
எண்ணிப்பார்த்தான்‌. 


எண்‌ 1:20 இஸ்ரவேலின்‌. 
மூத்தகுமாரணாகிய சூபன்‌ 
புத்திரருடைய பிதாக்களின்‌ வீட்டு, 
வம்சத்தாரில்‌ இருபது வயதுன்னவர்கன்‌ 
முதல்‌ யுத்தத்திற்குப்‌ புறப்படத்தக்க 
புருஷர்கள்‌ எல்லாரும்‌ தலைதலையாக 
எண்ணப்பட்டபோது, 


எண்‌ 121 குயன்‌ கோத்திரத்தில்‌ 
எண்ணப்‌ பட்டவர்கள்‌, 
தாற்பத்தாறாயிரத்து ஐத்நாது பேர்‌. 


எண்‌ 1:22 சிமியோன்‌ புத்திரருடைய 
யிதாக்களின்‌ வீட்டு வம்சத்தாரில்‌ 
இருபது  வயதுன்னவர்கன்‌ முதல்‌ 
யுத்தத்திற்குப்‌ புறப்படத்தக்க 
புருஷர்கள்‌ எல்லாரும்‌ தலைதலையாக. 
எண்ணப்பட்டபோது, 


எண்‌ 1:28 சிமியோன்‌. 
கோத்திரத்தில்‌ எண்ணப்பட்டவர்கன்‌, 
ஜம்பத்தொன்பதினாயிரத்து. 
முத்நாறுபேர்‌. 
எண்‌ 124 காத்‌ புத்திரருடைய 
பிதாக்களின்‌ விட்டு வம்சத்தாரில்‌ 
இருபது வயதூன்னவர்கன்‌ முதல்‌ 
யுத்தத்திற்குப்‌ புறப்படத்தக்க 
புருஷர்கள்‌ எல்லாரும்‌. 
எண்ணப்பட்டபோது, 


எண்‌ 125 காத்‌ 
எண்ணப்பட்டவர்கள்‌, 
நாற்பத்தையாயிரத்து 


கோத்திரத்தில்‌ 


அனுநாற்து 


மூதா புத்திரருடைய 
வீட்டு வம்சத்தாரில்‌ 
வயதுன்னவர்கன்முதல்‌ 
புறப்படத்தக்க 
எல்லாரும்‌ 


யுத்தத்திற்குப்‌ 
புருஷர்கள்‌. 
எண்ணப்பட்டபோது, 


எண்‌ 1:27 யூதா கோத்திரத்தில்‌ 
எண்ணப்பட்டவர்கள்‌, எழுபத்து 
நாலாயிரத்து அனுநூறுயேர்‌. 


எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எண்‌ 1:28 இசக்கார்‌ புத்திரருடைய 
பிதாக்களின்‌ வீட்டுவம்சத்தாரில்‌ 
இருபது வயதுன்னவர்கன்முதல்‌ 
யுத்தத்திற்குப்‌ புறப்படத்தக்க 
புருஷர்கள்‌ எல்லாரும்‌ 
எண்ணப்பட்டபோது, 


எண்‌ 1:29 இசக்கார்‌ கோத்திரத்தில்‌ 
எண்ணப்பட்டவர்கள்‌, ஐம்பத்து 
நாலாயிரத்து நானூறுபேர்‌. 


எண்‌ 1:80 செயுலோன்‌ புத்திரருடைய 
பிதாக்களின்‌ வீட்டு, 
இருபது. 


புருஷர்கள்‌ 
எண்ணப்பட்டபோது, 


எண்‌ 1:31 செபுலோன்‌ கோத்திரத்தில்‌ 
எண்ணப்பட்டவர்கள்‌, 


இம்பத்தேழாயிரத்து நானூறுபேர்‌. 


எண்‌ 1:2 யோசேப்பின்‌ குமாரரில்‌ 
எப்பிராயிம்‌ புத்திரருடைய பிதாக்களின்‌. 
வீட்டு வம்சத்தாரில்‌ இருபது 
வயதுன்னவர்கன்‌ முதல்‌ யுத்தத்திற்குப்‌ 
புறப்படத்தக்க புருஷர்கள்‌ எல்லாரும்‌ 
எண்ணப்பட்டபோது, 


எண்‌ 1:83 எப்பிராயிம்‌ கோத்திரத்தில்‌ 
எண்ணப்பட்டவர்கள்‌, 


நாற்பதினாயிர த்து ஐத்நாறுபேர்‌. 


எண்‌ 1:84 மனாசே புத்திரருடைய 
பிதாக்களின்‌ வீட்டு, 

இருபது  வயதுன்னவர்கன்‌ 
யுத்தத்திற்குப்‌ 

புருஷர்கள்‌. 

எண்ணப்பட்டபோது, 


எண்‌ 1:35 மனாசே கோத்திரத்தில்‌ 
எண்ணப்பட்டவர்கள்‌, 
முப்பத்தீராயிரத்து இருநாறுபேர்‌. 


எண்‌ 1:96 பென்யமீன்‌ புத்திரருடைய 
பிதாக்களின்‌ வீட்டு வம்சத்தாரில்‌ 
இருபது வயதுள்ளவர்கள்முதல்‌ 
யுத்தத்திற்குப்‌ புறப்படத்தக்க 
புருஷர்கள்‌. எல்லாரும்‌ 
எண்ணப்பட்டபோது, 





BALWETHER 
பிய 


எண்‌ 1:87 பென்யமீன்‌ கோத்திரத்தில்‌: 
எண்ணப்பட்டவர்கள்‌, 
முப்பத்தையாயிரத்து நானூறு பேர்‌. 


எண்ணப்பட்டபோது, 


எண்‌ 1899 தாண்‌ கோத்திரத்தில்‌ 
எண்ணப்பட்டவர்கள்‌, 
அறுபத்தீராயிரத்து எழுநாறுபேர்‌. 


ஆசேர்‌ புத்திரருடைய 
வீட்டுவம்ச த்தாரில்‌ 
வயதுன்னவர்கள்முதல்‌ 
புறப்படத்தக்க. 
எல்லாரும்‌ 


எண்‌ 1:40 
பிதாக்களின்‌: 


எண்ணப்பட்டபோது, 


எண்‌ 1:41 ஆசேர்‌ 
கோத்திரத்தில்‌ எண்ணப்பட்டவர்கள்‌, 
நாற்பத்தோராயிரத்து ஐத்நூலுபேர்‌. 


எண்‌ 1:42 நப்தலி புத்திரருடைய 
பிதாக்களின்‌ வீட்டு வம்சத்தாரில்‌ 
இருபது வயதுன்னவர்களன்‌ முதல்‌ 
யுத்தத்திற்குப்‌ புறப்படத்தக்க 
புருஷர்கள்‌. எல்லாரும்‌ 
எண்ணப்பட்டபோது, 


எண்‌ 1:43 நப்தலி கோத்திரத்தில்‌ 
எண்ணப்பட்டவர்கள்‌, ஐம்பத்து 


மூவாயிரத்து நானூறுயேர்‌. 


இஸ்ரவேலர்‌ எகிப்து தேசத்திலிருந்து 
புறப்பட்ட இரண்டாம்‌ வருஷம்‌ இரண்டாம்‌. 
மாதம்‌ முதல்‌ தேதியில்‌ கர்த்தர்‌ மோசேயை 
நோக்கி, இஸ்ரவேல்‌ புத்திரரை 
எண்ணித்தொகையேற்றுங்கள்‌ (எண்‌ 14) 
என்று கட்டளை கொடுக்கிறார்‌. 

மோசே கர்த்தருடைய கட்டளைக்கு 
கீழ்ப்படிந்து அன்றையதினமே இஸ்ரவேல்‌: 
புத்திரரை எண்ணித்தொகையேற்ற 
ஆரம்பிக்கிறார்‌. கர்த்தருடைய கட்டளைக்கு 
கீழ்ப்டிவதில்‌ மோசே காலதாமதம்‌ எதுவும்‌ 
பண்ணவில்லை. மோசேயும்‌ ஆரோனும்‌ 
இரண்டாம்‌ மாதம்‌ முதல்‌ தேதியில்‌ சபையார்‌ 
எல்லாரையும்‌ கூடிவரச்செய்கிறார்கள்‌ 
(எண்‌ 118) 


எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அப்டியே மோசேயும்‌ ஆரோனும்‌. 
பேர்பேராகக்‌ குறிக்கப்பட்ட இந்த மனிதரைக்‌ 
கூட்டிக்கொண்டு, இரண்டாம்‌ மாதம்‌ முதல்‌ 
தேதியில்‌ சபையார்‌ எல்லாரையும்‌ 
கூடிவரச்செய்தார்கள்‌. அப்பொழுது அவர்கள்‌ 
தங்கள்‌ தங்கள்‌ குடும்பத்தின்பூடிக்கும்‌, 
பிதாக்களுடைய வம்சத்தின்‌ படிக்கும்‌, 
நாமத்தொகையின்படிக்கும்‌, இருபது 
வயதுள்ளவர்கள்‌ முதல்‌ தலைதலையாகத்‌ 
தங்கள்‌ வம்ச உற்பத்தியைத்‌ தெரிவித்தார்கள்‌. 
இப்படிக்‌ கர்த்தர்‌ கட்டளையிட்டபடியே, மோசே 
அவர்களைச்‌ சீனாய்‌ வனாந்தரத்தில்‌ 
எண்ணிப்பார்த்தார்‌ (எண்‌ 1:17-19), 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
அனைவரையும்‌ ஒன்று கூட்டிச்சேர்க்கிறார்‌. 
ஆசரிப்புக்‌ கூடாரத்தை ஸ்தாபனம்பண்ணி, 
ஆராதனை முறைமைகளை 
ஒழுங்குபண்ணுகிறார்‌. தமது பிரமாணங்களை 
இஸ்ரவேல்‌  புத்திரருக்குக்‌ கொடுத்து 
ஆசாரியரைப்‌ பிரதிஷ்டை பண்ணுகிறார்‌. 
இப்போது இஸ்ரவேல்‌ சபையார்‌ எல்லாரையும்‌ 
கர்த்தர்‌ கூடிவரச்‌ செய்கிறார்‌. இதற்கான 
காரணம்‌ வருமாறு : 


1. கானான்‌ தேசத்திற்குள்‌ பிரவேசித்து, 
அந்தத்‌ தேசத்தைச்‌ சுதந்தரிப்பதற்கு 
அவர்கள்‌ ஒரு சேனையாக 

ஆகவேண்டும்‌. (யாத்‌ 12:51), 


.. ஆபிரகாம்‌, ஈசாக்கு, 
ஆகியோருக்குக்‌ கர்த்தர்‌ 
வாக்குத்தத்தத்தை 
நிறைவேற்றியிருக்கிறார்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
(ஆதி 121-3). 


சரிப்புக்‌ கூடாரத்தைப்‌ 
பொறுத்தளவில்‌ இஸ்ரவேலின்‌ 
பன்னிரண்டு  கோத்திரத்தார்களும்‌ 
குடும்பம்‌ குடும்பமாக வரிசையாக 
ஒழுங்குபடுத்தப்படவேண்டும்‌ 

(எண்‌ 2:32). 


யாக்கோபு 
கொடுத்த 
அவர்‌ 
என்பதை 
காணவேண்டும்‌. 


ஒவ்வொரு கோத்திரத்தையும்‌ அதன்‌ 
ஒவ்வொரு குடும்பத்தையும்‌ வேறுபிரிக்க. 
வேண்டும்‌. (எண்‌ 2:34). 


யுத்தம்‌ பண்ணும்போது. தங்களுடைய 
வலிமையை இஸ்ரவேல்‌ புத்திரர்கள்‌ 
கொள்ளவேண்டும்‌. 

(எண்‌ 2:32). 





எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


6. வாக்குத்தத்த தேசத்தைச்‌ சுதந்தரிக்கும்‌' 
போது, இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ வரிசைக்‌ 
கிரமமாக இருக்க. வேண்டும்‌. 
(யோசு 13:1-24:31). 


“இரண்டாம்‌ மாதம்‌ முதல்‌ தேதியில்‌' 
என்னும்‌ வாக்கியம்‌, இஸ்ரவேல்‌ புத்திர: 
எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 
நாளிலிருந்து பன்னிரண்டரை மாதமாயிற்று 
என்பதைக்‌ குறிக்கிறது (எண்‌ 14118; 
யாத்‌ 33:3). 


ஒவ்வொரு கோத்திரத்திற்கும்‌ பிதாக்கள்‌ 

இயமிக்கப்பட்பார்கள்‌ அவர்களுக்குக்கீழ்‌ 

ஆயிரங்களுக்குத்‌ தலைவர்களும்‌, 

நூறுபேருக்குத்‌ தலைவர்களும்‌ 
க்கிறார்கள்‌. ஆகையினால்‌ இஸ்ரவேல்‌ 

நாளில்‌ எண்ணித்‌ 

தொகையேற்றியிருக்க முடியும்‌. (யாத்‌ 12:51. 

சீனாய்‌ வனாந்தரத்தில்‌ முதன்‌ முறையாக 

இஸ்ரவேல்‌ 

எண்ணிப்பார்க்கப்படுகிறார்கள்‌. 

முறையாக மோவாபின்‌ 

எண்ணிப்‌ பார்க்கப்படுகிறார்கள்‌ 

(எண்‌ 2611-65) 


த்தா 
சண்ணித்தோகையேற்றப்படுகறாரகள்‌ 


அவர்கள்‌ 
குடும்பத்தின்படிக்கும்‌, 
வம்சத்தின்படிக்கும்‌, 
படக்கும்‌. 


தங்கள்‌ தங்கள்‌ 
பிதாக்களுடைய 
நாமத்தொகையின்‌ 
எண்ணித்‌. 
'தொகையேற்றப்படுகிறார்கள்‌. இஸ்ரவேல்‌ 
சபையாரில்‌ புருஷர்கள்‌ மாத்திரம்‌, இருபது 
வயதுள்ளவர்கள்‌ முதல்‌, தலைத்தலையாக 
தங்கள்‌ வம்ச உற்பத்தின்படி 
எண்ணித்தொகையேற்றப்படுகிறார்கள்‌. 
கர்த்தர்‌ தனக்கு கட்டளையிட்டபடியே மோசே 
அவர்களை சீனாய்‌. வனாந்தரத்தில்‌ 
எண்ணிப்பார்க்கிறார்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ எண்ணிக்கை. 
கோத்திரம்‌ வாரியாக த 
வனப்பகுதியில்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
ஒவ்வொரு. கோத்திரத்திலும்‌ 
எண்ணித்தொகையேற்றப்பட்டவர்களின்‌ 
விவரம்‌ வருமாறு : 


QOODNENS 
PUBLISHERS 


இஸ்ரவேலின்‌ மூத்தகுமாரனாகிய 
ரூபன்‌ புத்திரருடைய பிதாக்களின்‌ வீட்டு 
வம்சத்தாரில்‌ இருபது வயதுள்ளவர்கள்‌ முதல்‌ 
யுத்தத்திற்குப்‌ புறப்படத்தக்க புருஷர்கள்‌ 
எல்லாரும்‌. லையாக 
எண்ணப்பட்டபோது, ரூபன்‌ கோத்திரத்தில்‌ 
எண்ணப்பட்டவர்கள்‌,  நாற்பத்தாறாயிரத்து 
ஐந்நூறு பேர்‌ (எண்‌ 1:20,21) 


புருஷர்கள்‌ மட்டுமே 
எண்ணப்படுகிறார்கள்‌. அதிலும்‌ இருபது 
வயதுள்ளவர்கள்‌ முதல்‌ யுத்தத்திற்குப்‌ 
புறப்படத்தக்க புருஷர்கள்‌ மட்டுமே 
தலைதலையாக எண்ணப்படுகிறார்கள்‌. 

முதலாவது எண்ணிக்கையில்‌ ரூபன்‌ 
கோத்திரத்தார்‌ ஏழாவது ஸ்தானத்தில்‌ 
இருந்தார்கள்‌. இரண்டாம்‌ எண்ணிக்கையில்‌ 
அவர்கள்‌ ஒன்பதாம்‌ ஸ்தானத்திற்கு 
வந்துவிடுகிறார்கள்‌ (எண்‌ 1:21- எண்‌ 26:7). 
38. வருஷ வனாந்தர பிரயாணத்தில்‌ 
இவர்களுடைய யுத்த வீரர்களின்‌ 
எண்ணிக்கையில்‌ 2770 பேர்‌ குறைந்து 
போகிறார்கள்‌ 


சிமியோன்‌ புத்திரருடைய பிதாக்களின்‌ 
வீட்டு வம்சத்தாரில்‌ இருபது வயதுள்ளவர்கள்‌ 
முதல்‌ யுத்தத்திற்குப்‌ புறப்படத்தக்க 
புருஷர்கள்‌. எல்லாரும்‌ தலைதலையாக 
எண்ணப்பட்டபோது, சிமியோன்‌ 
கோத்திரத்தில்‌ எண்ணப்பட்டவர்கள்‌, 
ஐம்பத்தொன்பதினாயிரத்து முந்நூறுபேர்‌ 


(எண்‌ 1:22 23). 


(வது கணக்கெடுப்பில்‌ சிமியோன்‌ 
கோத்திரத்தார்‌ மூன்றாவது இடத்தில்‌ 
இருந்தார்கள்‌. 38 வருஷங்களுக்குப்‌ பின்பு, 
இவர்களுடைய யுத்த வீரர்களின்‌ 
எண்ணிக்கையில்‌ 37/00 பேர்‌ குறைந்து 
போகிறார்கள்‌. (எண்‌ 1:23 - எண்‌ 26114). 
வனாந்தரத்தில்‌ ஏற்பட்ட  வாதைகளில்‌ 
சிமியோன்‌ கோத்திரத்தார்‌ அதிகமாக 
மரித்துப்‌ போகிறார்கள்‌. யாக்கோபு சிமியோன்‌, 
லேவி ஆகியோரைக்குறித்து கூறிய 
தீர்க்கதரினம்‌ நிறைவேறுகிறது 
(ஆதி 49:57 





BALWETHER 
பிய 


காத்‌ புத்திரருடைய பிதாக்களின்‌ வீட்டு 
வம்சத்தாரில்‌ இருபது வயதுள்ளவர்கள்‌ முதல்‌ 
யுத்தத்திற்குப்‌ புறப்படத்தக்க புருஷர்கள்‌ 
எல்லாரும்‌ எண்ணப்பட்டபோது, காத்‌ 
கோத்திரத்தில்‌ எண்ணப்பட்டவர்கள்‌, 
நாற்பத்தையாயிரத்து அறுநூற்று ஐம்பதுபேர்‌ 
(எண்‌ 1:24,25). 

முதலாம்‌ கணக்கெடுப்பில்‌ எட்டாவது 
ஸ்தானத்தில்‌ இருந்தவர்கள்‌ இரண்டாம்‌ 
கணக்கெடுப்பில்‌ பத்தாவது ஸ்தானத்திற்கு 
வருகிறார்கள்‌. (எண்‌ 1:25-எண்‌ 2628). 
இவர்களுடைய எண்ணிக்கையில்‌ 5150 பேர்‌ 
குறைந்துபோகிறார்கள்‌. 
உண்டான வாதைகளில்‌ 
கோத்திரத்தாரும்‌ 
பாதிக்கப்பட்டிருக்க வேண்டும்‌. 
ரருடைய பிதாக்களின்‌ வீட்டு 
பது வயதுள்ளவர்கள்முதல்‌. 
யுத்தத்திற்குப்‌ புறப்படத்தக்க புருஷர்கள்‌ 
எல்லாரும்‌ எண்ணப்பட்டபோது, யூதா 
கோத்திரத்தில்‌ எண்ணப்பட்டவர்கள்‌, எழுபத்து, 


நாலாயிரத்து அறுநூறுபேர்‌ (எண்‌ 
1:26,27). 


யூதா. 
வம்சத்தாரில்‌ 


முதல்‌ எண்ணிக்கையிலும்‌, 
இரண்டாம்‌ எண்ணிக்கையிலும்‌ யூதா 
கோத்திரத்தாரே முதலாவது ஸ்தானத்தில்‌ 
இருக்கிறார்கள்‌. இரண்டாம்‌ எண்ணிக்கையில்‌. 
இவர்களுடைய தொகையில்‌ யுத்தத்திற்குப்‌ 
புறப்படத்தக்க புருஷர்கள்‌ 1900 பேர்‌ 
அதிகரிக்கிறார்கள்‌. (எண்‌ 

எண்‌ 2:22) 


கொண்ட பாவங்களில்‌ யூதா கோத்திரத்தார்‌ 


விலகியே. இருந்தார்கள்‌. யூதா 
யாக்கோபுக்கும்‌, லேயாளுக்கும்‌ பிறந்த. 
நான்காவது குமாரன்‌. (ஆதி 29:35). யூதா 
கோத்திரத்திலிருந்து மேசியா வந்திருக்கிறார்‌. 
(ஆதி 4910; மத்‌ 1:-3; வெளி 5:5) யூதா 
கோத்திரம்‌ ஆளுகை செய்யும்‌ கோத்திரம்‌. 
யூதா கோத்திரத்திலிருந்து வந்த முதலாவது 
ராஜா தாவீது ஆவார்‌. 


இசக்கார்‌ புத்திரருடைய பிதாக்களின்‌ 
வீட்டுவம்சத்தாரில்‌ இருபது 
வயதுள்ளவர்கள்முதல்‌ யுத்தத்திற்குப்‌ 
புறப்பத்தக்க புருஷர்கள்‌ எல்லாரும்‌: 
எண்ணப்பட்டபோது, இசக்கார்‌ கோத்திரத்தில்‌ 
எண்ணப்பட்டவர்கள்‌, ஐம்பத்து நாலாயிரத்து 
நானூறுபேர்‌ (எண்‌ 1:28,29). 


எண்ணாகமம்‌ - 
NUMBERS - COMMENTARY 


விரிவுரை 


இசக்கார்‌ கோத்திரம்‌ 
கணக்கெடுப்பில்‌ ஐந்தாவது 
இருந்தது... இரண்டாவது 
மூன்றாவது ஸ்தானத்திற்கு வருகிறது. 
வருஷக்காலத்தில்‌ 9900 பேர்‌ 
அதிகரித்திருக்கிறார்கள்‌. (எண்‌ 1:29 
எண்‌ 26:25). மற்ற கோத்திரத்தாரைப்‌ போல 
இவர்கள்‌ கலகக்காரர்கள்‌ அல்ல. 
அமைதியானவர்கள்‌. (ஆதி 4944-15) 
இசக்கார்‌ யாக்கோபுக்கும்‌ லேயாளுக்கும்‌ 
பந்த ஐந்தாவது குமாரன்‌, (ஆதி 30:18) 

பத்து, கோத்திரங்களும்‌ 
சிறையிருப்பிறக்‌ சென்ற பின்பு, இசக்கார்‌ 
யூதாவோடு சேர்ந்து கொண்டது 
(நாளா 30:18), 


முதலாவது 
ஸ்தானத்தில்‌ 
கணக்கெடுப்பில்‌ 
38 


செபுலோன்‌ 
பிதாக்களின்‌ வீட்டு 
வயதுள்ளவர்கள்‌ 
புறப்படத்தக்க. 
எண்ணப்பட்டபோது, 
கோத்திரத்தில்‌ 
ஐம்பத்தேழாயிரத்து 
(எண்‌ 1:30,31). 


வம்சத்தாரில்‌ 


எண்ணப்பட்டவர்கள்‌, 


நானூறுபேர்‌ 


முதலாவது, கணக்கெடுப்பிலும்‌, 
இரண்டாவது கணக்கெடுப்பிலும்‌ செபுலோன்‌ 
கோத்திரம்‌ நான்காவது ஸ்தானத்தை 
வகித்தது. (எண்‌ 1:3-எண்‌ 2627). இந்தக்‌ 
கோத்திரத்தில்‌ 3100 பேர்‌ அதிகரித்தார்கள்‌. 
செபுலோன்‌ யாக்கோபுக்கும்‌, லேயாளுக்கும்‌ 
பிறந்த ஆறாவது குமாரன்‌. (ஆதி 30:20; 
35:23; ஆதி 4644) 


குமாரரில்‌ எப்பிராயீம்‌ 

பிதாக்களின்‌ வீட்டு 
வம்சத்தாரில்‌ இருபது வயதுள்ளவர்கள்‌ முதல்‌ 
யுத்தத்திற்குப்‌ புறப்படத்தக்க புருஷர்கள்‌ 
எல்லாரும்‌ எண்ணப்பட்டபோது, எப்பிராயீம்‌ 
கோத்திரத்தில்‌ எண்ணப்பட்டவர்கள்‌, 
நாற்பதினாயிரத்து, ஐந்நூறுபேர்‌ 
எண்‌ 1:32.33). 


எப்பிராமீமும்‌, மனாசேயும்‌, யோசேப்பின்‌ 
குமாரர்கள்‌. பன்னிரண்டு கோத்திரங்களில்‌ 
இவர்கள்‌ இரண்டு கோத்திரங்கள்‌ 
ஆனார்கள்‌ (எண்‌ 1:32-35; ஆதி 48:5-22), 





BALWETHER 
பிய 


எப்பிராயீம்‌ யோசேப்பின்‌ ஸ்தானத்தை 
எடுத்துக்‌ கொண்டார்‌. 


சமஸ்த இஸ்ரவேல்‌ 3 பிளவுண்டபோது. 
எப்பிராயீம்‌ கோத்திரம்‌ அதிக வலுவுள்ளதாக 
இருந்தது. வடக்கு ராஜ்யத்தைக்‌ குறிப்பதற்கு 
பல சமயங்களில்‌ எப்பிராமீமின்‌ பெயரே 
கூறப்பட்டது. 
எப்பிராயீம்‌ கோத்திரம்‌ “யோசேப்பு” 
என்று (வெளி 7:8) அழைக்கப்பட்டிருக்கிறது. 
மற்ற  கோத்திரத்தார்கள்‌ பொறாமைப்படும்‌. 
அளவிற்கு எப்பிராயீம்‌ கோத்திரம்‌ 
ஆசிர்வதிக்கப்பட்டிருந்தது. (ஏசா 1143: 
எரே 7:15: எசே 37:16,19; ஓசி 134) 
எப்பிராயீம்‌ யோசேப்பின்‌ 
இரண்டாவது குமாரனாக இருந்தபோதிலும்‌ 
யாக்கோபின்‌ முதன்மையான மேன்மையான 
ஆசீர்வாதங்களைப்‌ பெற்றுக்கொண்டார்‌. 
(ஆதி 48:5-22), எப்பிராயீம்‌ கோத்திரம்‌ பல 
காரியங்களில்‌ தலைமை தாங்கியிருக்கிறது. 
கிதியோன்‌ (நியா 8:1), யெப்தா (நியா 121), 
(சோமு 29), ரெகொபெயாம்‌. 
; நாளா 10:16). 


கணக்கெடுப்பில்‌ 
வருகிறது. 


இரண்டாவது. 
காலத்தில்‌ எப்பிராயீம்‌ 
8000 போர்வீரர்களை 


கணக்கெடுப்பின்‌ 
கோத்திரத்தார்‌ 
இழந்துபோனார்கள்‌. 
மனாசே 
பிதாக்களின்‌ வீட்டு 


புத்திரருடைய 
வம்சத்தாரில்‌ இருபது 
வயதுள்ளவர்கள்‌ முதல்‌ யுத்தத்திற்குப்‌ 
புறப்படத்தக்க புருஷர்கள்‌ எல்லாரும்‌. 
எண்ணப்பட்டபோது, மனாசே கோத்திரத்தில்‌ 
எண்ணப்பட்டவர்கள்‌, முப்பத்தீராயிரத்து, 
இருநூறுபேர்‌ (எண்‌ 1:34,35). 
மனாசே யோசேப்பிற்கும்‌, 
ஆஸ்நாத்திற்கும்‌ பிறந்த முதலாவது. 
குமாரன்‌. (ஆதி 41:50-591; ஆதி 46:20). 
எப்பிராயீம்‌ வெளி 78 ஆவது 


(எண்‌ 32:33-42; யோசு 16:9; யோசு 17:5-11) 


எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இஸ்ரவேலில்‌ குழப்பம்‌ உண்டாவதற்கு 
கோத்திரமே. மூலகாரணம்‌. 
மீதியானியரோடு நடைபெற்ற 

யுத்தத்தில்‌ மனாசே கோத்திரத்தார்‌ 
கிதியோனோடு சேர்ந்து கொண்டார்கள்‌. 
(நியா 6:34-35). மனாசே கோத்திரத்தாரில்‌ 
மீதியானவர்கள்‌ சிறையிருப்பிலிருந்து திரும்பி 


வந்தார்கள்‌. 


இயேசு 

வருகையின்போது, 
தேசத்திலிருந்த யூதர்கள்‌ இந்தக்‌ 
கோத்திரத்தின்‌ மூலமாக வந்தவர்கள்‌ 
ஆவார்கள்‌. நாளா 9:3). சமஸ்த இஸ்ரவேல்‌ 
ராஜ்யம்‌ பிளவு பட்ட போது, மனாசே 
யூதாவோடு சேர்ந்து கொண்டது. (நாளா 
159; நாளா 34:6-7). 


கிறிஸ்துவின்‌ முதலாம்‌ 


பாலஸ்தீன 


(வது கணக்கெடுப்பில்‌ மனாசே 
கோ, கடைசி ஸ்தானத்தையும்‌, 
இரண்டாவது கணக்கெடுப்பில்‌ ஆறாவது 
ஸ்தானத்தையும்‌ பெற்றிருந்தது. (எண்‌ 1:35 
ண்‌ 26:34). 20,500 போர்வீரர்கள்‌ மனாசே 
கோத்திரத்தில்‌ அதிகரித்தார்கள்‌. 
வனாந்தரத்தில்‌ இஸ்ரவேலரின்‌ பாவங்களில்‌ 


இவர்கள்‌ பங்குபெறாமல்‌ இருந்தார்கள்‌. 


பென்யமீன்‌ ருடைய பிதாக்களின்‌ 
வீட்டு வம்சத்தாரில்‌ இருபது வயதுள்ளவர்கள்‌ 
முதல்‌ யுத்தத்திற்குப்‌ புறப்படத்தக்க புருஷர்கள்‌ 
எல்லாரும்‌ எண்ணப்பட்டபோது, பென்யமீன்‌ 
கோத்திரத்தில்‌ எண்ணப்பட்டவர்கள்‌, 
முப்பத்தையாயிரத்து நானூறு பேர்‌ 
(எண்‌ 1:36.37). 


பென்யமீன்‌ 
ராகேலுக்கும்‌. 
சகோதரன்‌. (ஆதி 3518-1924; 
ஆதி 4629). சோதோமியரோடு நடைபெற்ற 
யுத்தத்தில்‌ பென்யமீன்‌ கோத்திரம்‌ ஓரளவு 
அழிந்து போயிற்று. 
இஸ்ரவேலின்‌ முதலாவது 
சவுல்‌, பென்யமீன்‌ 
சாமு 99777 
புறஜாதியாருக்கு 
பவலும்‌ பென்யமீன்‌. 
கோத்திரத்தார்‌ (ரோமர்‌ 14; பிலி 335) 
பென்யமீன்‌ கோத்திரத்து போர்வீரர்கள்‌ 
வில்வீரர்களாகவும்‌, கவண்களை எறிவதில்‌ 
வல்லவராகவும்‌ இருந்தார்கள்‌. (நியா 345 
நியா 20:16; 1நாளா 8:40; 1நாளா 12:2). 


முழுவதுமாகவே 
(நியா 19-21) 
ராஜாவாகிய 
கோத்திரத்தார்‌. 
சாமு 10:20-21) 
அப்போஸ்தலனாகிய 





BALWETHER 
பிய 


முதலாவது, கணக்கெடுப்பில்‌ 

பென்யமீன்‌ கோத்திரம்‌ பதினொறாவது 

இடத்திலும்‌, இரண்டாவது கணக்கெடுப்பில்‌ 

டத்திலும்‌ வருகிறது. 

இந்தக்‌ 

போர்வீரர்கள்‌ 

வனாந்தரத்தில்‌ 

வாதைகளிலிருந்து பென்யமீன்‌ 

கோத்திரத்தார்‌ அழிந்துபோகாமல்‌ தப்பித்துக்‌ 
கொள்கிறார்கள்‌. 


தாண்‌ புத்திரருடைய பிதாக்களின்‌ 
வீட்டு வம்சத்தாரில்‌ இருபது வயதுள்ளவர்கள்‌ 
முதல்‌ யுத்தத்திற்குப்‌ புறப்படத்தக்க புருஷர்கள்‌ 
எல்லாரும்‌ எண்ணப்பட்டபோது, தாண்‌ 
கோத்திரத்தில்‌ எண்ணப்பட்டவர்கள்‌, 
அறுபத்தீராயிரத்து எழுநூறுபேர்‌ 
(எண்‌ 1:38,39). 
யாக்கோபின்‌ ஐந்தாவது. 
பில்காள்‌. 
தாண்‌ 
காராதனை செய்வதில்‌ 
ோத்திரத்தாணிட முந்திக்‌ 
கொண்டார்கள்‌. (நியா 18:30) 
வெளி 71-8 ஆகிய வசனங்களில்‌: 
கூறப்பட்டிருக்கும்‌ 144,000 யூதர்களில்‌ தாண்‌ 
த்திரத்தார்‌ குறிப்பிடப்படவில்லை. 
இக்காலத்தில்‌ தாண்‌ 
ஒருவரும்‌ தேவனைச்‌ 
சேவிக்காமல்‌ இருந்திருக்கலாம்‌. 


முதலாவது, கணக்கெடுப்பிலும்‌, 
இரண்டாவது கணக்கெடுப்பிலும்‌ தாண்‌ 
கோத்திரத்தார்‌ இரண்டாவது ஸ்தானத்தைப்‌ 
பெற்றிருந்தார்கள்‌. (எண்‌ 1:39-எண்‌ 26. 
இக்கோத்திரத்தில்‌ 1,700 போர்வீரர்கள்‌. 
அதிகரித்திருந்தார்கள்‌. 
ஆசேர்‌ திரகுடைய 
வீட்டுவம்சத்தா 
துரக குதல்‌ 
புறப்படத்தக்க புருஷர்கள்‌ எல்லாரும்‌: 
எண்ணப்பட்டபோது, ஆசேர்‌ கோத்திரத்தில்‌ 
எண்ணப்பட்டவர்கள்‌,  நாற்பத்தோராயிரத்து 
ஐந்நூறுபேர்‌ (எண்‌ 1:40.41. 
ஆசேர்‌ யாக்கோபின்‌ 
குமாரன்‌. லேயாளின்‌ வேலைக்காரியாகிய 
சில்பாளுக்குப்‌ பிறந்த ஒரே குமாரன்‌. 
(ஆதி 30:13; ஆதி 35:26; ஆதி 49:20). 


பிதாக்களின்‌ 
இருப; 


து 
யுத்தத்திற்குப்‌ 


எட்டாவது 


எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


கணக்கெடுப்பில்‌ 
ஒன்பதாவது. 
இரண்டாவது, 
இடத்திலும்‌ 
எண்‌ 26:47). 
போர்வீரர்கள்‌ 


வது 
ஆசேர்‌ கோத்திரத்தார்‌ 
ஸ்தானத்திலும்‌, 
கணக்கெடுப்பில்‌ ஐந்தாவது 
வருகிறார்கள்‌. (எண்‌ 1:41- 
இந்தக்‌ கோத்திரத்தில்‌ 11,900. 
அதிகரித்திருக்கிறார்கள்‌. 


நப்தலி புத்திரருடைய பிதாக்களின்‌ 
வீட்டு வம்சத்தாரில்‌ இருபது 
வயதுள்ளவர்கள்‌ முதல்‌ யுத்தத்திற்குப்‌ 
புறப்படத்தக்க புருஷர்கள்‌ எல்லாரும்‌ 
எண்ணப்பட்டபோது, நப்தலி கோத்திரத்தில்‌ 
எண்ணப்பட்டவர்கள்‌, ஐம்பத்து மூவாயிரத்து 
நானூறுபேர்‌ (எண்‌ 1:42,43) 


நப்தலி யாக்கோபின்‌ ஆறாவது 
குமாரன்‌. இவருடைய தாயார்‌ பில்காள்‌. இவள்‌ 
ராகேலின்‌ வேலைக்காரி (ஆதி 30:7-8; 
ஆதி 3 


(லது கணக்கெடுப்பில்‌ நப்தலி 
கோத்திரத்தார்‌ ன ஆறாவது தானத்தின்‌ 
இரண்டாவது கணக்கெடுப்பில்‌ எட்டாவது 
ஸ்தானத்திலும்‌ வருகிறார்கள்‌. இந்தக்‌ 
கோத்திரத்திதார்‌ 8,000 போர்வீரர்களை 
இழந்துபோனார்கள்‌(எண்‌ 1:43 -எண்‌' 26:50) 


ஸ்ரவேல்‌ கோத்திரத்தாரின்‌ 
எண்வகை விவரம்‌ இந்த 
வனப்பகுதியில்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
இது பற்றி வேதபண்டிதர்கள்‌ ஒரு சில 
விளக்கங்களை சொல்லுகிறார்கள்‌. அதன்‌ 
விவரம்‌ வருமாறு : 


இஸ்ரவேல்‌ கோத்திரத்தாரின்‌ 
எண்ணிக்கை எண்களால்‌ சொல்லப்படாமல்‌, 
எழுத்துக்களால்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
எழுத்துக்களைப்‌ பயன்படுத்தி 
எண்ணிக்கையை சொல்லுவது மிகவும்‌ 
தெளிவாகயிருக்கும்‌. எண்ணிக்கையின்‌ 
வாக்கியம்‌ நீளமாகமிருந்தாலும்‌, அது 
மிகவும்‌ முக்கியமானது என்பதினால்‌, 
பரிசுத்த ஆவியானவர்‌ இஸ்ரவேல்‌ 
கோத்திரத்தாரின்‌ எண்ணிக்கையை 
எண்களால்‌ குறிப்பிடாமல்‌, எழுத்துக்களால்‌ 
குறிப்பிடுவதையே தெரிவு 
செய்திருக்கிறார்‌. 





(யயய 
பிய 


இஸ்ரவேலின்‌ 
கோத்திரத்தாரும்‌ 
எண்ணப்பட்டு 
தொகையேற்றப்பட்டிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
தங்கள்‌ தங்கள்‌ குடும்பத்தின்படிக்கும்‌, 
தங்கள்‌ பிதாக்களுடைய வம்சத்தின்படிக்கும்‌, 
தங்களுடைய நாமத்தொகையின்‌ படிக்கும்‌, 
இருபது வயதுள்ளவர்கள்‌ முதல்‌ தலை 
தலையாக தங்கள்‌ வம்ச உற்பத்தியை 
'மோசேயினிடத்திலும்‌, ஆரோனிடத்திலும்‌ 
தெரிவிக்கிறார்கள்‌. 


பன்னிரண்டு. 
தனித்தனியாக 


மோசேயும்‌ ஆரோனும்‌ இஸ்ரவேல்‌ 
சபையார்‌ எல்லோரையும்‌ இரண்டாம்‌ மாதம்‌. 
ல்‌ தேதியிலே கூடிவரச்செய்கிறார்கள்‌. 
இந்த நாளில்‌ ஆன்‌ சபையார்‌ 
எல்லாரும்‌, பண்டிகையை 
ஆசரிப்பதுபோல, அக்காக்கள்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
எண்ணித்தொகையேற்றப்படுவதினால்‌, 
அவர்கள்‌ ஒவ்வொருவரைப்பற்றிய விவரம்‌, 
யற்ற புத்திரருக்கும்‌ 
உற்றார்‌ 
உறவினர்‌ அவர்களுக்கும்‌. 
தங்களுக்கும்‌ என்ன உறவு, தங்களுக்கு 
அருகாமையிலிருக்கிறவர்கள்‌ தங்களுக்கு. 
எப்பப்பட்ட உறவின்‌ முறையிகிருக்கிறார்க்‌ 
என்னும்‌ விவரங்களையெல்லாம்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரரால்‌ அறிந்துகொள்ள முடிகிறது. 


கர்‌ ரவேல்‌ ரருக்‌ 
தமக பாமானங்களை: செனைகாது 
அவர்களுடைய உறவின்‌ முறையாரின்‌ 
கடமைகளைப்பற்றியும்‌ சில பிரமாணங்களை 
சொல்லியிருக்கிறார்‌. இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ 
காணியாட்சி நிலங்களை மீட்பதிலே, 
அவர்களுடைய உறவின்‌  முறையாருக்கு 
முக்கிய பங்குள்ளது. ஆகையினால்‌ அவர்கள்‌ 
தங்கள்‌ உறவு முறைகளைப்பற்றி 
அறிந்துகொள்ளவேண்டியது மிகவும்‌ 
அவசியமாயிருக்கிறது. 


இஸ்ரவேல்‌ கோத்திரத்தாரின்‌ 
எண்ணிக்கையைப்பற்றிச்‌ சொல்லும்போது. 
எண்ணிக்கை பொதுவாக 


ஐம்பது என்னும்‌ 
இரக்க. ன்‌ 
எண்ணப்பட்டவர்கள்‌, 
நாற்பத்தையாயிரத்து அறுநூற்று ஐம்பதுபேர்‌" 
(எண்‌ 1:25). 


எண்ணாகமம்‌ - 
NUMBERS - COMMENTARY 


பப opel 


PUBLISHERS 


எந்தக்‌ கோத்திரத்தாரின்‌ 
எண்ணிக்கையும்‌, பத்து என்னும்‌ 
இலக்கத்திலோ அல்லது ஐம்பது என்னும்‌ 
இலக்கத்திற்கு கீழே உள்ள இலக்கத்திலோ 


சொல்லப்படவில்லை. 


இஸ்ரவேல்‌. கோத்திரத்து 
எண்ணிக்கையை ஒப்பிட்டுப்‌ பாத்து. 
யூதாகோத்திரத்தாரின்‌ எண்ணிக்கையே மற்ற 
கோத்திரத்தாரின்‌ எண்ணிக்கையைவிட 
அதிகமாயிருக்கிறது. "யூதா கோத்திரத்தில்‌ 


எண்ணப்பட்டவர்கள்‌, எழுபத்து நாலாயிரத்து 


மனாசே ஆசிய 
எண்ணிக்கையைவிட, 

ஙோ த்திறத்தளின்‌ எண்ணிக்கை 
ந மடங்கு அதிகமாகும்‌. பொதுவாக 
கோத்திரத்தாரையும்விட, 
12000 பேர்‌ 


எல்லா 
பூதாகோத்ிரந்தில்‌ 
அதிகமாயிருக்கிறார்கள்‌. 

கர்த்தரைத்‌. 


தாகோத்திரத்தார்‌ 
குறிக்கிற கோத்திரத்தார்‌. 
மேசியா யூதாகோத்திரத்திலிருந்து 
வருகிறார்‌. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
வனாந்தரத்தில்‌ பிரயாணம்பண்ணும்போது, 
யூதாகோத்திரத்தாரே எல்லா 
கோத்திரத்தாருக்கும்‌. முன்பாக 
போகிறார்கள்‌. 
கோத்திரத்தாரைவிட 
எண்ணிக்கையும்‌ 
அவர்கள்‌ மற்ற 


மற்ற 
யூதாகோத்திரத்தாரின்‌. 
அதிகமாயிருக்கிறது. 
கோத்திரத்தாரைவிட அ 
பலமுள்ளவர்களாகவும்‌ இருக்கிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ 
எண்ணித்தொகையேற்றப்பட்ட 
சம்பவங்கள்‌ 


புஸ்தகத்தில்‌ 


புத்திரர்‌ 
ண்டு 
எண்ணாகமம்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. 
எண்ணிக்தொகையேற்றப்பட்ட இவ்விரண்டு 
சம்பவங்களுக்கும்‌ இடைப்பட்ட காலம்‌ 
முப்பத்தெட்டு வருஷங்களாகும்‌. 
எண்ணித்தொகையேற்றப்பட்ட 
இவ்விரண்டு சம்பவங்களிலும்‌, ஒவ்வொரு 
கோத்திரத்தில்‌ எண்ணிக்கையிலும்‌ 
வித்தியாசமுள்ளது. அதன்‌ விவரம்‌ வருமாறு: 
1. ரூபன்‌ கோத்திரம்‌ - 
எண்ணிக்கை 46,500, 
எண்ணிக்கை 43730 - 
-2700 


முதலாவது 
இரண்டாவது 
வித்தியாசம்‌ 





எண்ணாகமம்‌ - 


விரிவுரை 


NUMBERS - COMMENTARY 


சிமியோன்‌ கோத்திரம்‌ 
எண்ணிக்கை 59,300, 
எண்ணிக்கை 22,200 
-37,100 


- முதலாவது 
இரண்டாவது 
வித்தியாசம்‌ 


காத்‌ கோத்திரம்‌ - முதலாவது 
எண்ணிக்கை 45650, இரண்டாவது 
எண்ணிக்கை 40,500 - வித்தியாசம்‌. 
-5150 

யூதா கோத்திரம்‌ - 
எண்ணிக்கை 74,500, 
எண்ணிக்கை 76,500 
11900 
இசக்கார்‌ 
எண்ணிக்கை. 
எண்ணிக்கை 64,300 
+9900 


முதலாவது 
இரண்டாவது 
வித்தியாசம்‌ 


கோத்திரம்‌ - முதலாவது. 
54,400, இரண்டாவது. 
வித்தியாசம்‌ 


செபுலோன்‌ கோத்திரம்‌ 
எணிக்கை. 57,400, 
எண்ணிக்கை 60,500. 
+3100 


-_ முதலாவது. 
இரண்டாவது 


- வித்தியாசம்‌ 


எப்பிராயீம்‌ கோத்திரம்‌ - 
எண்ணிக்கை 40,500, 
எண்ணிக்கை 32,500 
-8000 


முதலாவது 
ண்டாவது 


வித்தியாசம்‌ 


மனாசே கோத்திரம்‌ - 
எண்ணிக்கை 32,200, 
எண்ணிக்கை 52,700 
+20,500 


முதலாவது, 
'ண்டாவது 


வித்தியாசம்‌ 


பென்யமீன்‌ கோத்திரம்‌ - முதலாவது 
எண்ணிக்கை 35,400, இரண்டாவது. 
எண்ணிக்கை 45,600 - வித்தியாசம்‌ 
410,200. 

ாண்‌ கோத்திரம்‌ - வ; 
எண்ணிக்கை 8270, இரண்டாவது 
எண்ணிக்கை 64,400 - வித்தியாசம்‌ 
41700. 
ஆசேர்‌ கோத்திரம்‌ - முதலாவது 
எண்ணிக்கை 41,500, இரண்டாவது 
எண்ணிக்கை 53,400 - வித்தியாசம்‌ 
“1900 

த்‌) நகத்தி ப 
எண்ணிக்கை 53,400, ன்ப 
எண்ணிக்கை 45,400 - வித்தியாசம்‌ 
-8000 


603,550, இரண்டாவது எண்ணிக்கை 
601730 வித்தியாசம்‌ -1820 


வருஷக்காலத்தில்‌ ந்து 
கோத்திரங்களில்‌ (ரூபன்‌, சிமியோன்‌, காத்‌, 
எப்பிராயீம்‌, நப்தலி) 6020 சேனை 
வீரர்களுடைய எண்ணிக்கை 
குறைந்துபோகிறது. ஆயினும்‌ மீதமுள்ள ஏழு 
கோத்திரங்களில்‌ 59,200 பேர்களின்‌ 
எண்ணிக்கை அதிகரிக்கிறது. 


கோத்திரத்தில்‌ மட்டும்‌ 
37100 பேர்‌ குறைந்து போகிறார்கள்‌. 
எண்‌ 250-9 ஆகிய வசனங்களில்‌ 
கூறப்பட்டிருக்கும்‌ வாதையில்‌ 24,000 பேர்‌ 
சிமியோன்‌ கோத்திரத்தில்‌ 
அழிந்துபோகிறார்கள்‌. சிமியோன்‌ புத்திரரின்‌ 
தலைவனாகிய சிம்ரி என்பவன்‌ தன்னுடைய 
கோத்திரத்தாரை இந்தப்‌ பாவத்திற்கு 
வழிநடத்தினான்‌ (எண்‌ 25:14-15), 


இதுதவிர, எண்ணாகமம்‌ புஸ்தகத்தில்‌ 
மட்டும்‌ பத்து வெவ்வேறு வாதைகளைப்‌ பற்றி 
கூறப்பட்டிருக்கிறது. இதிலும்‌ ஏராளமானோர்‌ 
மாண்டுபோனார்கள்‌. ஒரு வாதையில்‌ மட்டும்‌ 
14700. பேர்‌ மடிந்துபோனார்கள்‌. 
(எண்‌ 1644-50) மற்றொரு வாதையில்‌ 
24000 பேர்‌ மாண்டுபோனார்கள்‌ 
(எண்‌ 25:9). 


சிமியோன்‌. 


ஏற்பட்ட 
கடைசியலரந்த 
113), கர்த்தர்‌ 
வாதையாய்‌ 
கொடிய 


ர்வ 


வாதைகள்‌ 
சிலரைப்‌ படித்தது (எண்‌ 
ஜனங்களை பகாயெிய 
வாதித்தார்‌ (எண்‌ 
சர்ப்பங்களினால்‌. ஸ்ர அநேகர்‌ 
மாண்டுபோனார்கள்‌. (எண்‌ 21:6) என்று 
கூறப்பட்டிருக்கிறது. இந்த ஐந்து வாதைகளில்‌ 
மட்டும்‌. சுமார்‌ 82,800 பேர்‌ 
மரித்துப்போயிருக்க வேண்டும்‌. 


இஸ்ரவேல்‌. புத்திரர்‌ எகிப்து 
தேசத்தை விட்டுப்‌ புறப்பட்ட போது, 
யுத்த சன்னத்தாராக இருந்தவர்கள்‌ 
600000 புருஷர்கள்‌ (யாத்‌ 12:37) 

வது கணக்கெடுப்பின்போது 
603,550 புருஷர்கள்‌. இருந்தார்கள்‌. 
12 மாதக்காலத்தில்‌ 3,550 யுத்த வீரர்கள்‌ 
அதிகரித்திருக்கிறார்கள்‌. 





BALWETHER 
பிய 


அடுத்த 
இஸ்ரவேலின்‌ 
காலேபையும்‌, 
மடிந்து 
கணக்கெடுப்பின்போது. 
எல்லோருமே புதியவர்கள்‌. அவர்களுடைய 
எண்ணிக்கை 601,730 வீரர்களாகும்‌. 
இரண்டாம்‌ எண்ணிக்கை 38 
வருஷங்களுக்கு பின்பு நடைபெறுகிறது. 
அந்த எண்ணிக்கையில்‌ ஒவ்வொரு 
கோத்திரத்தாரின்‌ விவரம்‌ வருமாறு : 


லேயாளின்‌ ஆறு குமாரர்கள்‌ : 


1. யூதா - 1900 பேர்‌ அதிகம்‌ 
2, இசக்கார்‌ - 9,900 பேர்‌ அதிகம்‌ 
3, செபுலோன்‌ - 3100 பேர்‌ அதிகம்‌ 
4. லேவி - 1,000 பேர்‌ அதிகம்‌ 
5, ரூபன்‌ - 2,770 பேர்‌ குறைவு 
6, சிமியோன்‌ - 37,100 பேர்‌ குறைவு 
லேயாளின்‌  குமாரர்களில்‌ 
கோத்திரத்தார்‌ யுத்தத்திற்குப்‌ 
மனுஷராக எண்ணப்படவில்லை. 
ராகேலின்‌ இரண்டு குமாரர்கள்‌ : 


லேவி 
போகும்‌. 


1. பென்யமீன்‌ - 10,200 பேர்‌ அதிகம்‌ 
2, யோசேப்பு 


1) மனாசே - 20,500பேர்‌ 


அதிகம்‌ 
(2) எப்பிராயீம்‌ - 
குறைவு 

சில்பாளின்‌ இரண்டு குமாரர்கள்‌ : 


8,000பேர்‌ 


1. ஆசேர்‌ - 11900 பேர்‌ அதிகம்‌ 
2. காத்‌ - 5/50 பேர்‌ குறைவு 
பில்காளின்‌ இரண்டு குமாரர்கள்‌ : 
1. தாண்‌ - 1700 பேர்‌ அதிகம்‌ 


2. நப்தலி - 8,000 பேர்‌ குறைவு 


எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


கிழக்கு பாளயத்தில்‌ இருந்தவர்கள்‌ 
யூதா, இசக்கார்‌, செபுலோன்‌, ஆகிய 
கோத்திரத்தார்‌. இவர்களுடைய எண்ணிக்கை 
அதிகரித்தது. தெற்கு பாளயத்தில்‌ 
இருந்தவர்கள்‌ ரூபன்‌, சிமியோன்‌, காத்‌ 
கோத்திரத்தார்‌. இவர்களுடைய எண்ணிக்கை 
குறைந்துபோயிற்று. கோராகுவின்‌ 
கூட்டத்தாருடைய கலகம்‌ (எண்‌ 169-35), 


போவதற்குக்‌ காரணமாகும்‌. 


மேற்கு பாளயத்தில்‌ இருந்தவர்கள்‌ 
பென்யமீன்‌, மனாசே கிய 
கோத்திரத்தார்‌. இவர்களுடைய எண்ணிக்கை 
அதிகரித்தது. எப்பிராமீம்‌ கோத்திரத்தார்‌ 
கலகக்காரருக்கு அருகில்‌  பாளயம்‌. 
இறங்கியிருந்த  ப்டியினால்‌, அவர்களுடைய 
எண்ணிக்கையும்‌ குறைந்து போயிற்று. வடக்கு 
பாளயத்தில்‌ இருந்தவர்கள்‌ தாண்‌, ஆசேர்‌, 
நப்தலி ஆகிய கோத்திரத்தார்‌ 


இஸ்ரவேலில்‌ 


யுத்தத்திற்குப்‌ 
புறப்படத்தக்கவர்கள்‌' 
எண்‌ 1344-46 


எண்‌ 1:44 எண்ணப்பட்டவர்கள்‌ 
இவர்களே; மோசேயும்‌ ஆரோனும்‌ 
'இஸ்ரவேலுடைய பிதாக்களின்‌: 
வம்சத்தில்‌ ஒவ்வொரு வம்சத்துக்கு 
ஒவ்வொரு. பிரபுவாகிய 
பன்னிரண்டுயேரும்‌ எண்ணினார்கள்‌. 


எண்‌ 1:45 இஸ்ரவேல்‌ புத்திரருடைய 
பிதாக்களின்‌ வம்சத்தில்‌ 
வயதுன்னவர்கள்மூதல்‌, 

யுத்தத்திற்குப்‌ 
புறப்படத்தக்கவர்கனாகிய 
எண்ணப்பட்ட பேர்கள்‌ எல்லாரும்‌, 


எண்‌ 1:46 ஆறுலட்சத்து மூவாயிரத்து 
இத்நாற்து ஐம்பது பேராயிருந்தார்கள்‌.. 





(யம்‌ 
பிய 


சபையாயிருக்கிற அவர்கள்‌ பிதாக்களுடைய 
வீட்டு வம்சங்களிலுள்ள புருஷர்களாகிய சகல 
தலைகளையும்‌. பேர்பேராக எண்ணித்‌ 
'தொகையேற்றுங்கள்‌" 12) என்று 
சொன்னார்‌. 


மோசே கர்த்தருடைய கட்டளைக்கு. 
கீழ்ப்படிந்து இஸ்ரவேல்‌ புத்திரரை 
எண்ணித்‌  தொகையேற்றுகிறார்‌. 
ஊழியத்தில்‌ ஆரோனும்‌ மோசேக்கு 
உதவியாகயிருக்கிறார்‌. 
பிதாக்களின்‌ வம்சத்தில்‌ 
வம்சத்திற்கு ஒவ்வொரு பிரபு 
பன்னிரண்டு பிரபுக்களும்‌, இஸ்ரவேல்‌. 
புத்திரரை எண்ணுகிறார்கள்‌ (எண்‌ 1:45) 


ஸ்ரவேல்‌ புத்திரருடைய பிதாக்களின்‌ 
வம்சத்தில்‌ இருபது வயதுள்ளவர்கள்முதல்‌, 
இஸ்ரவேலில்‌ யுத்தத்திற்குப்‌ 
புறப்படத்தக்கவர்களாகிய எண்ணப்பட்ட 
பேர்கள்‌ எல்லாரும்‌, ஆறுலட்சத்து 
மூவாயிரத்து ஐந்நூற்று ஐம்பது 
போயிருந்தார்கள்‌ (எண்‌ 1:4546). 


எகிப்து ரை 
புத்திரர்கள்‌ போது, 
யுத்தத்திற்குப்‌ ன்‌ புருஷர்களின்‌ 
எண்ணிக்கை 600,000 ஆகும்‌. (யாத்‌ 12:37). 
கணக்கெடுப்பின்போது 


(எண்‌ 


இஸ்ரவேல்‌ 


அவர்களுடைய தொகை 601730 ஆகும்‌. 38 
வருஷக்காலத்தில்‌ இஸ்ரவேல்‌ புத்திரர்கள்‌ 
1820 போர்வீரர்களை இழந்துபோனார்கள்‌. 
(எண்‌ 1:46-எண்‌ 26:91) 


புத்திரர்‌ 
இந்த 
மாதங்களுக்கு 


இஸ்ரவேல்‌ 
எண்ணித்தொகையேற்றப்பட்ட 


சம்பவத்திற்கு, ஒரு சில 
முன்பாக அவர்கள்‌ ஏற்கெனவே 
எண்ணப்டட்டிருந்தார்கள்‌. அப்போதிருந்த 
இஸ்ரவேல்‌ புத்திரருடைய எண்ணிக்கையும்‌, 
இப்போதிருக்கிற அவர்களுடைய 
எண்ணிக்கையும்‌ ஒன்றுபோலுள்ளது. 
“எண்ணப்பட்டவர்களின்‌ தொகையில்‌ 
சேர்ந்த இருபது வயது முதற்கொண்டு 
அதற்கு மேற்பட்ட ஆறுலட்சத்து மூவாயிரத்து 
ஐந்நூற்று ஐம்பது பேர்களில்‌ ஒவ்வொரு 
தலைக்கு பரிசுத்த ஸ்தலத்தின்‌ சேக்கலின்படி 
அரைச்சேக்கலாகிய பெக்கா என்னும்‌: 
விழுக்காடு சேர்ந்தது” (யாத்‌ 38:26. 


எண்ணாகமம்‌ - 
NUMBERS - COMMENTARY 


விரிவுரை 


மோசே 
புத்திரரை 


இப்போது இஸ்ரவேல்‌ 
எண்ணும்போது, லேவி 
கோத்திரத்தாரை எண்ணவில்லை. 
கர்த்தர்‌ லேவிகோத்திரத்தாரை 
எண்ணச்சொல்லவில்லை. 


எண்ணும்போது, அவர்களுடைய 
எண்ணிக்கை மாறாமல்‌. 

இருக்கிறது. லேவி 
எண்ணப்படாவிட்டாலும்‌, இஸ்ரவேலின்‌ மற்ற 
கோத்திரத்தாருடைய மொத்த எண்ணிக்கை 
குறைவுபடவில்லை. 


கர்த்தருடைய ஊழியத்திற்காக ஒரு 
கோத்திரத்தார்‌ பிரித்தெடுக்கப்பட்டாலும்‌, 
இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ மொத்த எண்ணிக்கை 
குறையவில்லை. இது விசுவாசிகளாகிய 
நமக்கு ஒரு ஆவிக்குரிய சத்தியத்தை 
விளக்குகிறது. நாம்‌ கர்த்தருக்காக 
ம்‌ பொருளையோ, சம்பத்தையோ, 
நம்முடைய குடும்பத்தாரையோ 
ஒப்புக்கொடுக்கும்போது, நமக்கு ஒன்றும்‌ 
குறைந்துபோகாது. 


நாம்‌ கர்த்தருடைய ஊழியத்திற்காக 
கொடுப்பது நமக்கு ஒருபோதும்‌ 
இழப்பாகமிருக்காது. நாம்‌ இழந்துபோனதை 
கர்த்தர்‌ ஏதாவது ஒரு வழியில்‌ நமக்கு 
திரும்பக்கொடுப்பார்‌. 


லேவி கோத்திரத்தார்‌ 
எண்‌ 1:47-54 


எண்‌: 1347. லேவியர்‌ தங்கள்‌. 
பிதாக்களுடைய கோத்திரத்தின்படியே, 
மற்றவர்களுடனே எண்ணப்படவில்லை. 


எண்‌ 1:48 கர்த்தர்‌ மோசேயை நோக்கி: 


எண்‌ 1:49 நீ லேவி கோத்திரத்தாரை 
மாத்திரம்‌ எண்ணாமலும்‌, இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்குன்னே அவர்கள்‌ 


தொகையை ஏற்றாமலும்‌, 





BALWETHER 
பிய 


எண்‌ 1:50 லேவியரைச்‌ சாட்சியின்‌ 
வாசஸ்தலத்திற்கும்‌, அதினுடைய சகல்‌ 
பணிமுட்டுகளுக்கும்‌, அதிலுன்ன சமஸ்த 
பொருள்களுக்கும்‌ விசாரிப்புக்காரராக. 
ஏற்படுத்து; 

வாசஸ்தலத்தையும்‌ 
பணிமுட்டுகளையும்‌ 

அதினிடத்தில்‌ 

வாசஸ்தலத்தைச்‌ 
பானயமிறங்கக்கடவர்கள்‌.. 


எண்‌ 1:51 வாசஸ்தலம்‌ புறப்படும்போது, 
லேவியர்‌ அதை இறக்கிவைத்து, அது. 
ஸ்தாபனம்‌ பண்ணப்படும்போது, 
லேவியர்‌ அதை எடுத்து 
திறுத்தக்கடவர்கள்‌; அத்தியன்‌ அதற்குச்‌. 
சமீபத்தில்‌ வந்தால்‌ கொலை 
செய்யப்படக்கடவன்‌.. 


எண்‌ 1:52 இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ தங்கள்‌ 
தங்கள்‌ பானயத்தோடும்‌ தங்கள்‌ 
தங்கன்‌ சேனையின்‌ கொடியோடும்‌ 
கூடாரம்‌ போடக்கடவர்கன்‌. 


எண்‌ 1:58 
சுபையின்மேல்‌ 
வராதபடிக்கு லேவியர்‌ 
வாசஸ்தலத்தைச்‌. சுற்றிலும்‌ 
பானயமிறங்கி, லேவியர்‌ சாட்சியின்‌. 
வாசஸ்தலத்தைக்‌ காவல்காப்பார்கனாக. 
என்றார்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரராகிய 
கடு 


ங்கோபம்‌: 
சாட்சியின்‌ 


எண்‌ 1:54 கர்த்தர்‌ மோசேக்குக்‌ 
கட்டனையிட்டபடி எல்லாவற்றையும்‌ 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ செய்தார்கள்‌. 


ஸ்ரவேலின்‌ ற்‌ 
மொத்திந்தாரகிருத்து லேவிகோத்திரத்தார்‌ 
தனியாக வேறுபிரிக்கப்படுகிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ வனாந்தரத்தில்‌ 
பொன்‌ கன்றுக்குட்டியை வார்ப்பித்து 
அதை ஆராதித்தபோது, லேவி கோத்திரத்தார்‌ 
அந்த விக்கிரகாராதனையில்‌ 
பங்குபெறவில்லை. அவர்கள்‌ கர்த்தர்மீது பக்தி 
வைராக்கியமாயிருந்தார்கள்‌. 

கர்த்தர்‌ 
தனியாகப்‌ பிரிந்து 
வண்டிய மோசே சொன்னபோது, 
கோத்திரத்தார்‌ இஸ்ரவேலின்‌ 

ன கோத்திரத்தாரிலிருந்து பிரிந்து, 
மோசேயினிடத்தில்‌ கூடிவந்தார்கள்‌. 


எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பாளயத்தின்‌ வாசலில்‌ நின்று: 
கர்த்தருடைய பட்சத்தில்‌ இருக்கிறவர்கள்‌. 
யார்‌? அவர்கள்‌ என்னிடத்தில்‌ 
சேரக்கடவர்கள்‌ என்றான்‌. அப்பொழுது 
வேலியின்‌ புத்திரர்‌ எல்லாரும்‌ அவனிடத்தில்‌ 
கூடிவந்தார்கள்‌" (யாத்‌ 32:26). 


ங்கவவிக்கிரகாராதனையிலிதந்து 
வேறுபிரித்துக்கொண்ட 
லேவிகோத்திரத்தான்‌, கர்த்தர்‌ தம்முடைய 
ஊழியத்திற்காக வேறுபிரிக்கிறார்‌. தம்மை 
கனம்பண்ணின லேலிகோத்திரத்தாரை 
கர்த்தர்‌ கனம்பண்ணுகிறார்‌. தம்மை சேவிக்க 
ஒப்புக்கொடுத்த  லேவிகோத்திரத்தாருக்கு, 
கர்த்தர்‌ இன்னும்‌ அதிகமேன்மையான 
ஊழியங்களைக்‌ கொடுக்கிறார்‌. 


இஸ்ரவேலின்‌ ஆலிக்குரிய 
காரியங்களுக்கு லேவிகோத்திரத்தார்‌ 
பொறுப்பானவர்களாக நியமிக்கப்படுகிறார்கள்‌. 
இஸ்ரவேலின்‌ மற்ற கோத்திரத்தார்‌ 
தங்களுடைய சத்துருக்களுக்கு விரோதமாக 
வத்தவண்ண: பயடுபபோக்காரகள்‌! “அது 
மாம்சப்பிரகாரமான யுத்தம்‌. அது 
உலகப்பிரகாரமான யுத்தம்‌. 


லேவி கோத்திரத்தாரோ 
புத்திரருக்காக 
யுத்தம்பண்ணுகிறார்கள்‌ 
விக்கிரகாராதனைக்கு விரோதமாகவும்‌, 
சாத்தானுடைய அந்தகார சக்திகளுக்கு 
விரோதமாகவும்‌ ஆவிக்குரிய யுத்தங்களை 
மேற்கொள்கிறார்கள்‌. 

ஆசரிப்புக்கூடாரத்தையும்‌, அதன்‌ 
பொக்கிஷங்களையும்‌ பராமரிப்பது 

டய ஊழியமாயிருக்கிறது. 

இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ வனாந்தரத்திலே. 
பாளயமிறங்கியிருக்கும்போதும்‌, அங்கே 
பிரயாணம்‌ மேற்கொள்ளும்போதும்‌, 
ஆசரிப்புக்கூடாரத்தையும்‌, பரிசுத்த 
பணிமுட்டுக்களையும்‌ பராமரிப்பதும்‌ 
சுமப்பதும்‌ லேவியருடைய ஊழியமாகும்‌. 

மோசே யுத்தத்திற்கு புறப்படத்தக்க 
இஸ்ரவேல்‌ புத்திரரை 
எண்ணித்தொகையேற்றுகிறார்‌. ஆனால்‌ 
லேவியர்‌ தங்கள்‌ பிதாக்களுடைய 
கோத்திரத்தின்படியே, மற்றவர்களுடனே 
எண்ணப்படவில்லை (எண்‌ 1:47), 


இஸ்ரவேல்‌ 
ஆலிக்குரிய 
அவர்கள்‌ 





BALWETHER 
பிய 


கர்த்தர்‌ மோசேயை நோக்கி, 
“நீ லேவி கோத்திரத்தாரை மாத்திரம்‌ 
எண்ணாமலும்‌, இஸ்ரவேல்‌ பத்தரகுக்கள்ளே 


விசாரிப்புக்காரராக 

(எண்‌ 1:48-50) என்று சொல்லுகிறார்‌. 
லேவியர்கள்‌ 

பன்னிரண்டு 


இஸ்ரவேலின்‌ 
கோத்திரத்தாருக்கும்‌. 
ஊழியக்காரர்கள்‌. ஆகையினால்‌ தேசத்தில்‌ 
அவர்களுக்கு சுதந்தரவீதமும்‌ பிரித்துக்‌ 
கொடுக்கப்படவில்லை எண்‌ 1:47-51) 
லேலியரின்‌ எண்ணிக்கையைப்‌ பற்றி 
எண்‌ 395-39; எண்‌ 26:62 ஆகிய 
வசனங்களில்‌ கூறப்பட்டிருக்கிறது. 


லேலியரைப்பற்றிய பிரமாணத்தின்‌ 
விவரம்‌ வருமாறு : 


1. லேவி கோத்திரத்தாரைமாத்திரம்‌ 
எண்ணாமலும்‌, இஸ்ரேல்‌ 
புத்திரருக்குள்ளே அவர்கள்‌ 
தொகையை ஏற்றாமலும்‌ இருப்பாயாக. 
லேலியரைச்‌ சாட்சியின்‌ 
வாசஸ்தலத்திற்கும்‌, அதினுடைய சகல. 
பணிமுட்டுகளுக்கும்‌, அதிலுள்ள 
சமஸ்த பொருள்களுக்கும்‌ 
விசாரிப்புக்காரராக ஏற்படுத்து; 
(எண்‌ 1:50). 


அவர்கள்‌ வாசஸ்தலத்தையும்‌ அதின்‌ 
சகல. பணிமுட்டுகளையும்‌. 
சுமப்பார்களாக; 


அதனிடந்றில்‌ ஊழியம்‌ 
வாசஸ்நலத்தைச்‌ 

பாளயமிறங்கக்‌ கடவர்கள்‌. 
வாசஸ்தலம்‌ புறப்படும்போது, லேவியர்‌ 


அதை. இறக்கிவைக்குக்கடவர்கள்‌. 
(எண்‌ 1:51). 


செய்து. 
சுற்றிலும்‌ 


அது ஸ்தாபனம்‌ பண்ணப்பட்டபோது, 
லேவியர்‌ அதை எடுத்து. 
நிறுத்தக்கடவர்கள்‌. 

அந்நியன்‌ அதற்குச்‌ சமீபத்தில்‌ 


வந்தால்‌ கொலை செய்யப்படக்கடவன்‌. 


எண்ணாகமம்‌ - 
NUMBERS - COMMENTARY 


விரிவுரை 


க க 

அவர்கள்‌ வாசஸ்தலத்தையும்‌ 

சகல பணிமுட்டுகளையும்‌ 

சுமக்கவேண்டும்‌: அவர்கள்‌ அதினிடத்தில்‌ 

ஊழியம்‌ செய்து, வாசஸ்தலத்தைச்‌ சுற்றிலும்‌ 
பாளயமிறங்கவேண்டும்‌ (எண்‌ 1:50), 

வாசஸ்தலம்‌ புறப்படும்போது, 

ர்‌ அதை இறக்கிவைத்து, 

அது ஸ்தாபனம்‌ பண்ணப்படும்போது, 

கேலியர்‌ அதை எடுத்து நிறுத்தவேண்டும்‌ 

அந்நியன்‌ அதற்குச்‌ சமிபத்தில்‌ வந்தால்‌ 

கொலை செய்யப்படக்கடவன்‌ (எண்‌ 1:51) 

என்றும்‌ கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


காரியங்களை 
கர்த்தருடைய 
அழைக்கப்பட்டவர்கள்‌ 
பரிசுத்தமான பணிமுட்டுக்களை 
தொடுவதற்கோ 
மற்றவர்களுக்கு 


கர்த்தர்‌ பரிசுத்தமான 
கனம்பண்ணுகிறார்‌. 
ஊழியத்திற்கு 
மாத்திரமே, 
பார்ப்பதற்கோ, 
அனுமதிக்கப்படுகிறார்கள்‌. 
அதிலே அனுமதியில்லை. 


வேல்‌ 

ம்போது, 
வாசஸ்தலத்தை 
பாளயமிறங்கவேண்டும்‌. 
ஆசரிப்புக்கூடாரத்திற்கு 
பாளமிறங்கியிருக்கவேண்டும்‌. 


பாளய। 


ரவேல்‌ புத்திரராகிய சபையின்மேல்‌ 

கோஸ்‌ தடுக்கு லேலியர்‌ 

சாட்சியின்‌ வாசஸ்தலத்தைச்‌ சுற்றிலும்‌ 

பாளயமிறங்கி, லேவியர்‌ சாட்சியின்‌ 

வாசஸ்தலத்தைக்‌ காவல்காப்பார்களாக" (எண்‌ 
1:53) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


லேலியர்‌ 
அருகாமையில்‌ 
பரிசுத்தஸ்தலத்திலே ஊழியம்‌ ந, 
எப்போதும்‌. ஆயத்தமாயிருக்கவேண்டும்‌. 
லேவியரே சாட்சியின்‌ வாசஸ்தலத்தை காவல்‌ 
காக்கவேண்டும்‌. என்றும்‌ கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. ஆசரிப்புக்கூடாரத்திற்கு 
அருகாமையில்‌ அந்நியர்கள்‌ வரக்கூடாது. 
பரிசுத்த. ஸ்தலத்தைப்‌ பாதுகாப்பது, 
ஆசாரியரின்‌ ஊழியம்‌. அந்நியர்கள்‌ அதை 
தீட்டுப்படுத்திவிடாதவாறு லேவியர்கள்‌ காவல்‌ 
காக்கவேண்டும்‌. 


ஆரரியக்கூடாத்தற்க 
பாளயமிற 





BALWETHER 
பரிய 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ தங்கள்‌ தங்கள்‌ 
பாளயத்தோடும்‌ தங்கள்‌ தங்கள்‌ சேனையின்‌ 
கொடியோடும்‌ கூடாரம்‌ போடுவார்கள்‌. 
லேலியரோ சாட்சியின்‌ வாசஸ்தலத்தைச்‌ 
ற்றிலும்‌ பாளயமிறங்குவார்கள்‌ 


சுற்‌) 
(எண்‌ 1:52,53). 


இஸ்ரவேலின்‌ 
கோத்திரத்தாரும்‌, ஆசரிப்புக்‌ கூடாரத்தைச்‌ 
சுற்றிலும்‌ தங்களுக்கு நியமிக்கப்பட்ட 
பாளயங்களில்‌ தங்களுடைய ச 
கூடாரம்‌ போடவேண்டும்‌ (எண்‌ 1: 
ஆசாரியருக்கும்‌, வ்கரக்க்‌ 
அவர்களுக்குரிய கொடிகள்‌ உள்ளன. 
(எண்‌ 2:17). 


ஒவ்வொரு 


இஸ்ரவேலின்‌ பன்னிரண்டு 
கோத்திரத்தாருக்கும்‌ பன்னிரண்டு வெவ்வேறு 
கொடிகள்‌ இருந்தன. கொடி என்பதற்கான 
எபிரெய வார்த்தை “தேகேல்‌" என்பதாகும்‌. 
இது “தாகால்‌" என்னும்‌ எபிரெய 
வார்த்தையிலிருந்து வந்திருக்கிறது (சங்‌ 
20:5; உன்‌ 6:40) 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
பரிசுத்த ஜனமாயிருக்கிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ 
புறஜாதியாரிடத்திலிருந்து 
அவர்களை தமக்கு 
'தெரிந்தெடுத்திருக்கிறார்‌. 
மத்தியிலே இஸ்ரவேல்‌ 
கர்த்தருக்கு விசேஷமானவர்கள்‌. 


கர்த்தருக்கு 
கர்த்தர்‌ 
ஜனத்தாரை 
, வேறுபிரித்து, 
பரிசுத்த ஜனமாக. 
புறஜாதியார்‌ 
பத்திரர்‌ 


விசேஷமானவர்களாகயிருக்கிறார்கள்‌. 


எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


QOODNENS 
UBLISHERS 


வாசஸ்தலத்திற்கும்‌, 
பணிமுட்டுக்களுக்கும்‌, 
சமஸ்‌; 
விசாரிப்புக்காரராக 
ஏற்படுத்தப்பட்டிருக்கிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌. 
பிரயாணம்பண்ணும்போது, லேவியரே 
வாசஸ்தலத்தையும்‌ அதின்‌ சகல 
பணிழுட்டுக்களையும்‌ சுமக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ பாளயமிறங்கும்போது, 
லேலியரே அதை இறக்கி வைத்து, 
ஆசரிப்புக்கூடாரத்தை நிறுத்தி வைத்து 
ஸ்தாபனம்பண்ணுகிறார்கள்‌. இஸ்ரவேல்‌ 
ஜனத்தார்‌ பாளயமிறங்கியிருக்கும்போது, 
லேவியரே சாட்சியின்‌ வாசஸ்தலத்தை 
சுற்றிலும்‌ பாளயமிறங்கி, அதைக்‌ காவல்‌ 
காக்கிறார்கள்‌. 


புத்திரர்‌ 


கோத்திரத்தாரை 
ஈண்ணித்தொகையேற்றவேண்டாம்‌ 
என்று கர்த்தர்‌ மோசேக்கு சொன்னார்‌. 
அதன்‌ பிரகாரம்‌ லேவியர்‌ தங்கள்‌ 
பிதாக்களுடைய கோத்திரத்தின்‌ படியே, 
மற்றவர்களுடனே எண்ணப்படவில்லை. 
(எண்‌ 1:47). ஆனாலும்‌... லேலியர்கள்‌. 
பிற்காலத்தில்‌ தங்களைத்‌ தாங்களே 
எண்ணித்தொகையேற்றிக்கொள்கிறார்கள்‌. 
கர்த்தர்‌ தங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிற 
ஊழியத்தை செய்வதற்கு அவர்கள்‌ தங்களை 
ஆயத்தம்பண்ணுகிறார்கள்‌.. 

கர்த்தர்‌ மோசேக்குக்‌ கட்டளையிட்டபடி 
எல்லாவற்றையும்‌ இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
செய்கிறார்கள்‌ (எண்‌ 1:54). 





எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
எண்ணித்தொகையேற்றப்படுகிறார்கள்‌. 
அதன்‌ பின்பு அவர்கள்‌ 
ஆசரிப்புக்கூடாரத்திற்கு. சுற்றிலும்‌ 
பாளயமிறங்குகிறார்கள்‌. ஒவ்வொரு 
கோத்திரத்தாரும்‌ எந்த இடத்தில்‌ 
பாளயமிறங்கவேண்டுமென்று கர்த்தர்‌ இந்த 
அதிகாரத்தில்‌ நியமனம்‌ பண்ணுகிறார்‌. இது. 
கர்த்தருடைய தெய்வீக நியமனம்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ எல்வாறு, 
பாளயமிறங்கவேண்டும்‌ என்று 
கர்த்தர்‌ சொல்லும்‌ பொதுவான கட்டளை 
(எண்‌ 21,2), ஆசரிப்புக்கூடாரத்திற்கு 
நான்கு ல்‌ இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
பாளயமிறங்கவேண்டும்‌. அவர்கள்‌ 
எல்லோரும்‌ நான்கு பாளயங்களாக. 
பிரிக்கப்படுகிறார்கள்‌. ஒவ்வொரு 
பாளயத்திலும்‌ மூன்று கோத்திரத்தார்‌ 
சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள்‌. 


எதிராக 


எங்கே 


றத்திலே 


சரிப்புக்கூடாரத்திற்கு கீழ்ப்பு 
பூதா, இசக்கார்‌, செயுலோன்‌. ஆகிய மூன்று 


கோத்திரத்தாரும்‌ 
(எண்‌ 2:3-9), 


பாளயமிறங்குகிறார்கள்‌ 
ஆசரிப்புக்கூடாரத்திற்கு 
தென்புறத்திலே ரூபன்‌, சிமியோன்‌ 
காத்‌ ஆகிய மூன்றுகோத்திரத்தாரும்‌. 
பாளயமிறங்குகிறார்கள்‌ (எண்‌ 2210-16). 


ஆசரப்பக்கூபாரத்தன்‌ மேற்புறத்திலே 
எப்பிரா। பென்யமீன்‌ 
ஆகிய மூன்று கோத்திரத்தாரும்‌ 
பாளயமிறங்குகிறார்கள்‌ (எண்‌. 

ஆசரிப்புக்கூடாரத்தின்‌ பத்தே 
தாண்‌, ஆசேர்‌, நப்தலி ஆகிய மூன்று 
கோத்திரத்தாரும்‌  பாளயமிறங்குகிறார்கள்‌ 


(எண்‌ 2:25-31/, 


பாளயங்களின்‌ 


ஆசரிப்புக்கூடாரம்‌ 
எண்‌ 217) 


நடுவிலே இருக்கிறது 
இஸ்ரவேல்‌ கோத்திரத்தாரின்‌ 
பாளயங்களைப்பற்றி கர்த்தர்‌ சொல்லும்‌ 
கட்டளையின்‌ முடிவுரை (எண்‌ 2:32-34). 


இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ பானயம்‌ 
எண்‌ 21,2 


எண்‌ 2. கர்த்தர்‌ 
ஆரோனையும்‌ நோக்கி: 


எண்‌ 2:2. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ அவரவர்‌ 
தங்கள்‌ தங்கள்‌ பிதாக்களுடைய 
வம்சத்தின்‌ விருதாகிய தங்கன்‌ தங்கள்‌ 
கொடியண்டையிலே. தங்கள்‌: 
கூடாரங்களைப்‌ போட்டு, ஆசரிப்புக்‌ 
கூடாரத்திற்கு எதிராகச்‌ சுற்றிலும்‌ 
பானயமிறங்கக்கடவர்கன்‌. 


ரவேல்‌ புத்திரர்‌ வனாந்தரத்தில்‌ 
பாசவ்கப்போறப்‌ ல்‌ 


பிரயாணப்பட்டுப்போகும்போதும்‌, 
தங்களுக்கு 
வரிசைப்பிரகாரம்‌  பாளயமிறங்கவேண்டும்‌. 
அதன்‌ பிரகாரமாகவே. அவர்கள்‌ 
அணியணியாக புறப்பட்டுப்போகவேண்டும்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
வனாந்தரத்திலே கூடாரங்களிலே 
தங்கியிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
பிரயாணப்பட்டுப்போகும்போது தங்களுடைய 
கூடாரங்களையும்‌ தங்களோடு 
பேர்த்தெடுத்துக்கொண்டு போகவேண்டும்‌. 


மோசேயையும்‌ 


எல்லோரும்‌. 


கொடியண்டையிலே தங்கள்‌ கூடாரங்களைப்‌ 
போடவேண்டும்‌. ஒரு குறிப்பிட்ட 
கோத்திரத்தைச்‌ சேர்ந்தவர்கள்‌ எல்லோரும்‌ 
ஒரே இடத்தில்‌ தங்கள்‌ கூபாரங்களைப்‌ 
போட்டு பாளயமிறங்கவேண்டும்‌. 


கர்த்தர்‌ மோசேயையும்‌ ஆரோனையும்‌ 
நோக்கி, “இஸ்ரவேல்‌ புத்திரா அவரவர்‌ 
தங்கள்‌ தங்கள்‌ பிதாக்களுடைய 
வம்சத்தின்‌ விருதாகிய தங்கள்‌ தங்கள்‌ 
கொடியண்டையிலே தங்கள்‌ கூடாரங்களைப்‌ 
போட்டு, ஆசரிப்புக்‌ கூடாரத்திற்கு எதிராகச்‌ 
சுற்றிலும்‌ பாளயமிறங்கக்கடவர்கள்‌” 
(எண்‌ 24,2) என்று சொல்லுகிறார்‌. 





BALWETHER 
பிய 


விருது என்னும்‌ வார்த்தைக்கு 
அடையாளம்‌ என்று பொருள்‌. இதற்கான 
எபிரெய வார்த்தை "ஒத்‌" என்பதாகும்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ ஆசரிப்புக்கூடாரத்திற்கு 
எதிராக சுற்றிலும்‌ பாளயமிறங்குகிறார்கள்‌. 
அவர்கள்‌ எல்லோரும்‌ ஆசரிப்புக்கூடாரத்திற்கு 
அருகிலேயே பாளயமிறங்கியிருக்கவேண்டும்‌. 


ஒரே. கோத்திரத்தைச்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ எல்லோரும்‌ 
ஒருவரையொருவர்‌ நன்றாய்‌ அறிந்து 
வைத்திருப்பார்கள்‌. அவர்களுக்குள்‌ 
இயற்கையாகவே அன்பும்‌, பாசமும்‌ 
ஐக்கியமும்‌ அதிகமாயிருக்கும்‌. 

விசுவாசிகளாகிய 
இயல்பாகவே ஏற்பட்டிருக்கிற 
பாசமும்‌, நேசமும்‌, நம்முடைய ஆவிக்குரிய 
ஐக்கியத்தைப்‌ பெலப்படுத்தவேண்டும்‌. 
இதன்‌ மூலமாக கிறிஸ்தவ சகோதர 
சிநேகம்‌ உறுதிப்படவேண்டும்‌ 

இஸ்ரவேல்‌ கோத்திரத்தாரில்‌ 


ஒவ்வொருவரும்‌, பாளயத்திலே தன்னுடைய 
கூடாரம்‌ எங்கே போடப்பட்டிரக்கிறது 


என்பதை அறிந்தரக்கவேண்டம்‌. அஹவர்‌ 
கூடாரத்தைக்‌ 


சேர்ந்த 


தன்‌ 
சாத்துக்கொள்ளவேண்டும்‌ 


கர்த்தர்‌ ஒல்வொரு கோத்திரத்திற்கும்‌ 
ஒரு கொடியை நியமனம்‌ க்கிறார்‌ 
இது அவர்கள்‌ என்கின்‌ வம்சத்தின்‌ 
விருது என்று அழைக்கப்படுகிறது. 


கொடியும்‌ 
வத்வாக தக்கது 


எவ்வாறு. 
என்பது 
ஒவ்வொரு 


எழுதப்பட்டிருக்கும்‌ என்றும்‌ பண்டிதர்கள்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 


பிரதான ஆசாரியன்‌ தன்னுடைய 
மார்பில்லே ஏபோத்தை தரித்திருப்பார்‌. அந்த 
ஏபோத்திலே இஸ்ரவேலின்‌ பன்னிரண்டு 
கோத்தித்தாருடைய பெயர்களும்‌ 
எழுதப்பட்டிருக்கும்‌. பெயர்கள்‌ 
கோத்திரங்களுடைய கொடிகளின்‌ 
பெயர்களிலும்‌ எழுதப்பட்டிருக்கும்‌ என்று 
வேதபண்டிதர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. 


அந்தப்‌ 


எண்ணாகமம்‌ - 
NUMBERS - COMMENTARY 


விரிவுரை 


கொடியிலே விருதின்‌ சித்திரமும்‌. 
வரையப்பட்டிருக்கலாம்‌. யூதாவின்‌ 
கொடியிலே சிங்கத்தின்‌ உருவமும்‌, ரூபன்‌ 
கோத்திரத்தாரின்‌ கொடியிலே மனுஷனுடைய 
உருவமும்‌, யோசேப்பு கோத்திரத்தாரின்‌ 
கொடியிலே எருதின்‌ உருவமும்‌, தாண்‌ 
த கொடியிலே கழுகின்‌ 
வரையப்பட்டிருக்கும்‌ என்று 
வேண்டித்‌ க்கக்‌ இந்தக்‌ 
கருத்து எசே! தரிசனத்தை. 
ஆதாரமாக வைத்து சொல்லப்‌ 


ன்‌ புத்திரரில்‌ ஒவ்வொரு 
கோத்திரத்தாரும்‌  ஆசரிப்புக்கூடாரத்திற்கு 
எதிராக சுற்றிலும்‌ பாளயமிறங்கவேண்டும்‌. 
ஆசரிப்புக்கூடாரம்‌ அவர்கள்‌ நடுவிலே 
இருக்கவேண்டும்‌. 

நடுவிலே 
சேணைத்தளபதியின்‌ கூடாரம்‌ 
போடப்பட்டிருக்கும்‌. அதுபோலவே இஸ்ரவேல்‌ 
புத்திருடைய பாளயங்களின்‌ நடுவிலே 
ஆசரிப்புக்கூடாரம்‌. போடப்பட்டிருக்கிறது. 
இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தரே 


அவர்களுக்கு சேனையின்‌ 
அதிபதியாகயிருக்கிறார்‌. 


ஒரு சேனையில்‌, 
எல்லோரும்‌ தங்கள்‌ சேனாபதிக்கு 
பாதுகாப்பாயிருப்பார்கள்‌. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
எல்லோரும்‌ ஆசரிப்புக்கூடாரத்தைச்‌ சுற்றிலும்‌ 
கூடாரம்போட்டு அதைக்‌, காவல்‌ 
காக்கிறார்கள்‌. 'ஆசரிப்புக்கூடாரத்தின்‌ 
நான்கு திசைகளிலும்‌ லேவியர்‌ கூடாரம்‌ 
போட்டிருக்கிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ 
ஆசரிப்புக்கூடாரத்திற்கு 
பாளயமிறங்கிமிருந்தாலும்‌, 
ஆசரிப்புக்கூடாத்திற்கு அருகாமையில்‌: 
கூடாரம்‌ போடாமல்‌, அதற்கு தூரத்திலே 
கூடாரம்‌ போடுகிறார்கள்‌. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
கர்த்தர்மீது, பயபக்தியாயிருக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ ஆசரிப்புக்கூடாரத்தின்‌ 
பரிசுத்தத்தைக்‌ காத்துக்கொள்கிறார்கள்‌. 


ஆனைக்கு 


போர்வீரர்கள்‌ 


எதிராக கற்க 


அவர்கள்‌ 





(யய 
பிய 


ஆசரிப்புக்கூடாரத்திற்கும்‌, இஸ்ரவேல்‌ 
புத்திரரின்‌ கூடாரங்களுக்கும்‌ இடையிலே 
சுமார்‌ இரண்டாயிரம்‌ முழம்‌ தூரம்‌ 
இருக்கவேண்டும்‌ என்று வேதபண்டிதர்கள்‌ 
சொல்லுகிறார்கள்‌. இரண்டாயிரம்‌ முழம்‌ 
என்பது சுமார்‌ ஆமிரம்‌ மீட்டர்‌ ஆகும்‌. 
யோசு 3:4-ஆவது வசனத்தில்‌ 
சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகளை 
ஆதாரமாக வைத்து வேதபண்டிதர்கள்‌ 
இந்தக்‌ கருத்தை உறுதிபண்ணுகிறார்கள்‌. 


உங்களுக்கும்‌ அதற்கும்‌ இடையிலே 
இரண்டாயிரம்‌ முழத்‌ தூரமான இடம்‌ 
இருக்க வேண்டும்‌: நீங்கள்‌ நடக்கவேண்டிய 
வழியை அறியும்படிக்கு, 
சமீபமாய்‌  வராதிருப்பீர்களாக, 
முன்னே நீங்கள்‌ ஒருபோதும்‌ இந்த வழியாய்‌ 
நடந்துபோகவில்லை என்று சொல்லி. 
கட்டளையிட்டார்கள்‌" (யோசு 3:4). 


பானயங்களின்‌ விவரம்‌ 
எண்‌ 2:8-84 


எண்‌ 23. யூதாவின்‌ பானயத்துக்‌ 
கொடியையுடைய சேனைகள்‌ சூரியன்‌ 
உதிக்கும்‌ கீழ்ப்புறத்திலே 
பானயமிறங்கவேண்டும்‌; 
அம்மினதாபின்‌ குமாரனாகிய நகசோன்‌ 
மூதா சுத்ததிக்குச்‌. 
சேனாபதியாயிருக்கக்கடவன்‌.. 


எண்‌ 24. எண்ணப்பட்ட அவனுடைய 
சேனை எழுபத்து நாலாயிரத்து 
அறுநூறு பேர்‌. 


எண்‌ 25. அவன்‌ அருகே இசக்கார்‌. 
கோத்திரத்தார்‌ பானயமிறங்கவேண்டும்‌; 
சூவாரின்‌ குமாரன்‌  நெதனெயேல்‌ 
இசுக்கார்‌ சுந்ததிக்குச்‌. 
சேனாபதியாமிருக்கக்கடவன்‌.. 


எண்‌ 2:8. எண்ணப்பட்ட அவனுடைய 
சேனை ஜம்பத்தூ "நாலாயிரத்து 
தாஜூறுபேர்‌. 


எண்‌ 2:7. அவன்‌ அருகே செபுலோன்‌ 
கோத்திரத்தார்‌ பானயமிறங்கவேண்டும்‌; 
ஏலோனின்‌ குமாரனாகிய  எலியாப்‌ 
செயுலோன்‌ சுத்ததிக்குச்‌. 
சேனாபதியாமிருக்கக்கடவன்‌.. 


எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


எண்‌ 28. அவனுடைய சேனையில்‌ 
எண்ணப்பட்டவர்கள்‌. 
இம்பத்தேழாயிரத்து நானூறுபேர்‌. 


எண்‌ 29. எண்ணப்பட்ட யூதாவின்‌ 
பானயத்தார்‌ எல்லாரும்‌ தங்கள்‌. 
சேனைகளின்படியே. இலட்சத்து 
எண்பத்து ஆறாயிரத்து நானூறுபேர்‌; 
இவர்கள்‌ பிரயாணத்திலே 
முதற்பானயமாய்ப்‌ போகக்கடவர்கள்‌. 


எண்‌ 2:10. குபனுடைய பானயத்துக்‌ 
கொடியையுடைய சேனைகள்‌: 


தென்புறத்தில்‌ பானயமிறங்கவேண்டும்‌; 
எலிசூர்‌. 
சுபன்‌: சத்ததியாருக்குச்‌ 
சேனாபதியாமிருக்கக்கடவன்‌. 


சேதேயூரின்‌ குமாரனாகிய 


எண்‌ 2:11. அவனுடைய சேனையில்‌ 
எண்ணப்பட்டவர்கள்‌ 


நாற்பத்தாறாயிரத்து ஐந்தாறுபேர்‌. 


எண்‌ 2௮2. அவன்‌ அருகே சிமியோன்‌ 
கோத்திரத்தார்‌ பானயமிறங்கவேண்டும்‌; 
சூரிஷதாயின்‌. குமாரனாகிய 
செலூமியேல்‌ சிமியோன்‌ 
சந்ததியாருக்குச்‌. 
'சேனாபதியாயிருக்கக்கடவன்‌.. 

எண்‌ 213. அவனுடைய 
சேனையில்‌. எண்ணப்பட்டவர்கள்‌. 
ஓம்பத்தொன்பதினாமிரத்து 
முந்தூதுபேர்‌. 


எண்‌ 2:14. அவன்‌ அருகே காத்‌ 
கோத்திரத்தார்‌ பானயமிறங்கவேண்டும்‌; 
'தேகுவேலின்‌ குமாரனாகிய 
எலியாசாப்‌ காத்‌ சந்ததியாருக்குச்‌ 
சேனாபதியாயிருக்கக்கடவன்‌. 


எண்‌ 215. அவனுடைய சேனையில்‌ 
எண்ணப்பட்டவர்கள்‌. 
நாற்பத்தையாயிரத்து 
ஓம்பதுயேர்‌. 


அறுநூற்று: 


எண்‌ 2:16. எண்ணப்பட்ட ரூபனின்‌ 
பானயத்தார்‌ எல்லாரும்‌ தங்கள்‌. 
சேனைகளின்படியே இலட்சத்து, 
இம்பத்து ஓராயிரத்து நானூற்று 
ஓம்பதுபேட்‌; இவர்கள்‌ பிரயாணத்தில்‌ 
இரண்டாம்‌ பானயமாய்ப்‌ 
'போகக்கடவர்கள்‌. 





BALWETHER 
பிய 


எண்‌ 2:17. பின்பு ஆசரிப்புக்‌ கூடாரம்‌. 
'லேவியமின்‌: சேனையோடே 
பானயங்களின்‌. நடுவே 
மிரயாணப்பட்டுப்‌ போகவேண்டும்‌; 
எப்படிப்‌ பானயமிறங்குகிறார்கனோ, 
அப்படியே அவரவர்‌ தங்கள்‌ 
வரிசையிலே தங்கள்‌ கொடிகனோடே 
பிரயாணமாய்ப்‌ போகக்கடவர்கள்‌.. 


எண்‌: 218. 
பானயத்துக்‌ 


எப்பிராயீமுடைய 
கொடியையுடைய 
சேனைகள்‌ மேல்புறத்தில்‌ 
இறங்கவேண்டும்‌, அம்மியூதின்‌ 
குமாரனாகிய எலிஷாமா எப்பிராயீமின்‌ 
சந்ததிக்குச்‌. 
சேனாபதியாயிருக்கக்கட வன்‌. 


எண்‌ 218. அவனுடைய சேனையில்‌ 
எண்ணப்பட்டவர்கள்‌. 


நாற்பதினாயிர த்து ஐத்தாறுபேர்‌. 


எண்‌: 220, அவன்‌ அருகே மனாசே 
கோத்திரத்தார்‌ பானயமிறங்கவேண்டும்‌; 
பெதாகூரின்‌ குமாரனாகிய கமாலியேல்‌ 


மனாசே. சந்ததிக்குச்‌. 
சேனாபதியாயிருக்கக்கடவன்‌.. 


எண்‌ 221, அவனுடைய சேனையில்‌ 
எண்ணப்பட்டவர்கள்‌. 
முப்பத்தீராயிரத்து இருநாறுபேர்‌.. 


எண்‌ 2:22, அவன்‌ அருகே பென்யமீன்‌ 
கோத்திரத்தார்‌ பானயமிறங்கவேண்டும்‌; 
கீதெயோனின்‌ குமாரனாகிய அயீதான்‌ 
பென்யமீன்‌ சந்ததிக்குச்‌. 
சேனாபதியாயிருக்கக்கடவன்‌.. 


எண்‌ 228. அவனுடைய சேனையில்‌ 
எண்ணப்பட்டவர்கள்‌. 
முப்பத்தையாயிரத்து நானூறுபேம்‌. 


224. எண்ணப்பட்ட 
சப்காங்கல்‌ பானயத்தார்‌ எல்லாரும்‌ 
தங்கள்‌. சேனைகளின்‌ படியே 
இலட்சத்து எண்ணாயிரத்து நூறு பேர்‌; 
இவர்கள்‌ பிரயாணத்தில்‌ மூன்றாம்‌. 
பானமாய்ப்‌ போகக்கடவர்கள்‌.. 
எண்‌ 2:25. தாணுடைய பானயத்துக்‌ 
கொடியையுடைய சேனைகள்‌: 
வடபுறத்தில்‌ இறங்கவேண்டும்‌; 
அம்மிஷதாயின்‌ குமாரனாகிய 
அகியேசேர்‌ தாண்‌ வம்கத்திற்குச்‌ 
சேனாபதியாயிருக்கக்கடவன்‌.. 


எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


எண்‌ 228. அவனுடைய சேனையில்‌ 
எண்ணப்பட்டவர்கள்‌. 
அறுயத்தீராயிரத்து எழுநாதுபேர்‌. 


எண்‌ 227. அவன்‌ அருகே ஆசேர்‌ 
கோத்திரத்தார்‌ பானயமிறங்கவேண்டும்‌; 
ஓகிரானின்‌ குமாரனாகிய பாகியேல்‌ 
ஆசேர்‌ சுத்ததிக்குச்‌ 
சேனாபதியாயிருக்கக்கடவன்‌. 

எண்‌ 228. அவனுடைய சேனையில்‌ 
எண்ணப்பட்டவர்கள்‌. 


நாற்பத்தோராயிரத்து ஐத்நூறுபேர்‌. 


எண்‌ 229, அவன்‌ அருகே நப்தலி. 
கோத்திரத்தார்‌ பானயமிறங்கவேண்டும்‌; 
ஏனானின்‌ குமாரனாகிய அகீரா 
நப்தலி. சத்ததியாருக்குச்‌ 
சேனாபதியாயிருக்கக்கடவன்‌. 


எண்‌ 2:30, அவனுடைய சேனையில்‌ 
எண்ணப்பட்டவர்கள்‌ ஏம்பத்து 
மூவாயிரத்து நானூறுபேர்‌. 


எண்‌ 2:31. எண்ணப்பட்ட தாணின்‌ 
பானயத்தார்‌ எல்லாரும்‌ இலட்சத்து 
ஒம்பத்தேழாயிரத்து அறுநூறுபேர்‌; 
இவர்கன்‌ தங்கள்‌ கொடிகனோடே, 
பின்பானயமாய்ப்‌ போகக்கடவர்கள்‌. 


எண்‌ 2:32. இவர்களே தங்கள்‌ தங்கள்‌ 
பிதாக்களின்‌ வம்சத்தின்படி இஸ்ரவேல்‌ 
புத்திரரில்‌ எண்ணப்பட்டவர்கள்‌. 
பானயங்களிலே தங்கள்‌ தங்கள்‌ 
சேனைகளின்படியே 
எண்ணப்பட்டவர்கள்‌ எல்லாரும்‌ 
ஆதுலட்சத்து மூவாயிரத்து ஐத்நூற்று 
ஒம்பது பேராயிருந்தார்கள்‌. 


எண்‌ 2:38. 
மோசேக்குக்‌ 
இஸ்ரவேல்‌ 


லேவியரோ, கர்த்தர்‌ 
கட்டளையிட்டபடி, 
புத்திரருக்குன்னே 


எண்‌ 2:94. கர்த்தர்‌ மோசேக்குக்‌ 
கட்டனையிட்டபடியொல்லாம்‌ 
இண்ரவேல்‌ புத்திரர்‌ செய்து, தங்கள்‌ 
தங்கள்‌ கொடிகளின்கீழ்‌ பானயாமிறங்கி, 
தங்கள்‌ தங்கள்‌ பிதாக்களுடைய 
வம்சண்களின்‌ படியே பிரயாணப்பட்டுப்‌. 
போனார்கள்‌. 





BALWETHER 
பிய 


இஸ்ரவேலின்‌ பன்னிரண்டு 
கோத்திரத்தாரும்‌ ஆசரிப்புக்கூடாரத்திற்கு 
எதிராக சுற்றிலும்‌ 
பாளயமிறங்கியிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
நான்கு பிரிவாக பிரிக்கப்பட்டு தங்கள்‌ 
கூடாரங்களைப்‌ போட்டிருக்கிறார்கள்‌. 
ஒவ்வொரு  பாளயத்திலும்‌ மூன்று 
கோத்திரத்தார்‌ சேர்ந்திருக்கிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ வனாந்தரத்திலே. 
பிரயாணப்பட்டுப்போகும்போது. ல்‌ 
பாளயத்திலுமுள்ள 
கோத்திரத்தாரில்‌, ஒத 
முன்பாகவும்‌, 
நறிய ப தகக ரது பய்‌ 
புறப்பட்டுப்போவார்கள்‌. 

இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ தங்கள்‌ 
கூடாரங்களைப்போடலேண்டிய இடங்களை 
கர்த்தர்‌ தாமே நியமனம்‌ செய்திருக்கிறார்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ மத்தியிலே கசப்பான 
உணர்வோ, போட்டிகளோ, பொறாமைகளோ, 
வாக்குவாதங்களோ, 'சண்டைகளோ 
ஏற்படக்கூடாது. அவர்கள்‌ பன்னிரண்டு 
சோத்திரங்களாக பிரிந்தரந்தாலும்‌. அவர்கள்‌ 
எல்லோருமே கர்த்தருடைய 
ஜனமாயிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
கர்த்தருக்குள்‌ ஒற்றுமையாயும்‌ ஐக்கியமாயும்‌ 
இருக்கவேண்டும்‌. 


விசுவாசிகளை 
ஆசீர்வதிப்பார்‌ 
ஊழியங்களைவிட 


மற்றவர்களுடைய ஊழியங்கள்‌ 
சீர்வாதமாக நடைபெறலாம்‌. கர்த்தர்‌ 
நம்மை உயர்த்துவதைவிட, வேறு சிலரை 
நம்கமலிட அதிகமாக உயர்த்தியிருக்கலாம்‌. 
சூழ்நிலைகளில்‌ நாம்‌ 
பப வாரது! 
கர்த்தர்‌ நம்மை எந்த ஸ்தானத்தில்‌ 
வைத்திருக்கிறாரோ அந்த ஸ்தானத்தில்‌ 
நாம்‌ திருப்தியாயிருக்கவேண்டும்‌. 
விசுவாசிகளாகிய நாம்‌ கர்த்தருடைய 
சித்தத்திற்கும்‌. அவருடைய கிரியைகளுக்கும்‌ 
கீழ்ப்படியவேண்டும்‌. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
எந்த இடத்திலே. தங்கள்‌ கூடாரங்களைப்‌ 


கர்த்தர்‌ 
நம்மைவிட 
நம்முடைய 


மற்ற 
அதிகமாக 


மற்றலர்கள்‌ம து 


எல்லோரும்‌ கீழ்ப்படியவேண்டும்‌. 


எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


புதிய ஏற்பாட்டுக்காலத்து 
விசுவாசிகளாகிய நமக்கும்‌ கர்த்தர்‌ ஒரு 
விசேஷித்த ஸ்தானத்தையும்‌, ஊழியத்தையும்‌ 
நியமித்திருக்கிறார்‌. தாழ்மையான இடமே 
கர்த்தர்‌ நமக்கு நியமித்திருக்கிற இடம்‌. 
மற்றவர்களுக்கு தழியம்‌. செய்வதே 
கர்த்தர்‌ நமக்கு நியமித்திருக்கிற ஊழியம்‌. 


ஒருவனால்‌ 
அழைக்கப்பட்டிருக்கும்போது. 
முதன்மையான இடத்தில்‌ உட்காராதே; 
உன்னிலும்‌ கனமுள்ளவன்‌ ஒருவேளை 
அவனால்‌ அழைக்கப்பட்டிருப்பான்‌. 
அப்பொழுது உன்னையும்‌ அவனையும்‌. 
அழைத்தவன்‌ உன்னிடத்தில்‌ வந்து: இவருக்கு 
இடங்கொடு என்பான்‌; அப்பொழுது நீ 
வெட்கத்தோடே தாழ்ந்த இடத்திற்குப்‌ 
போகவேண்டியதாயிருக்கும்‌. நீ 
அழைக்கப்பட்டிருக்கும்போது, போய்‌, தாழ்ந்த 
இடத்தில்‌ உட்காரு அப்பொழுது உன்னை 
அழைத்தவன்‌ வந்து: சிநேகிதனே, உயர்ந்த 
இடத்தில்‌ வாரும்‌ என்று சொல்லும்போது, 
உன்னுடனே கூடப்‌ பந்திமிருக்கிறவர்களுக்கு 
முன்பாக உனக்குக்‌ கனமுண்டாகும்‌' 
(லூக்‌ 14:8-10) 


கலியாணத்துக்கு, 
பயில்‌ 


அ ங்களுக்குங்கே 
இருக்கலாகாது, உங்களில்‌ 
பெரியவனாயிருக்க 


ப்படி 
எவனாகிலும்‌ 
விரும்பினால்‌, 
அவன்‌ உங்களுக்குப்‌ 
பணிவிடைக்காரனாயிருக்கடவன்‌. உங்களில்‌ 
எவனாகிலும்‌  முதன்மையானவனாயிருக்க 
விரும்பினால்‌, அவன்‌ உங்களுக்குப்‌ 
ஊழியக்காரனாமிருக்கக்கடவன்‌. அப்படியே, 
மனுஷகுமாரனும்‌ ஊழியங்கொள்ளும்படி 
வராமல்‌, ஊழியஞ்செய்யவும்‌, அநேகரை 
மீட்கும்பொருளாகத்‌ தம்முடைய ஜீவனைக்‌ 
கொடுக்கவும்‌ வந்தார்‌ என்றார்‌" 
(மத்‌ 20:26-28). 

கர்த்தருடைய தெய்வீக சித்தத்தின்‌ 
பிரகாரம்‌ தாழ்மையான இடமே கனமுள்ள 
இடமாகமிருக்கிறது. மற்றவர்களுக்கு 
ஊழியம்‌ செய்வதே கர்த்தருடைய பார்வையில்‌: 
கனமுள்ள ஊழியமாயிருக்கிறது. 





BALWETHER 
பிய 


ஒவ்வொரு கோத்திரத்திற்கும்‌ கர்த்தர்‌ 
ஒருவனை சேனாபதியாக நியமித்திருக்கிறார்‌. 
இஸ்ரவேல்‌ பத்திரை 
எண்ணித்தொகையேற்றும்போது 
கோத்திரத்திற்கும்‌ 

ஆரோன்‌ 

கட்பிகுக்கவேண்டுமெண்று 
சொன்னார்‌. அவர்கள்‌ தங்கள்‌ 
பிதாக்களின்‌ வம்சத்திற்கு தலைவராயிருக்க 
வேண்டும்‌ என்றும்‌ கர்த்தர்‌ சொன்னார்‌ (எண்‌ 
14-16), கர்த்தர்‌ சொன்ன தலைவர்களே 
இப்போது, அந்தந்த கோத்திரத்தாருக்கு 
சேனாபதிகளாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள்‌. 
இவர்கள்‌ தங்கள்‌ தங்கள்‌ பிதாக்களுடைய 
கோத்திரங்களில்‌, பிரபுக்களாகவும்‌, 
இஸ்ரவேலில்‌ ஆயிரவர்களுக்கு 
தலைவர்களாகவும்‌ இருக்கிறார்கள்‌. 


இஸ்ரவேலின்‌ 
கோத்திரத்தாருடைய 
பெயர்கள்‌ இந்த. வசனப்பகுதியில்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள்‌ 
அநேகருடைய பெயர்களில்‌ “எல்‌” என்னும்‌ 
வார்த்தை சேர்ந்திருக்கிறது. “எல்‌” என்னும்‌ 
எபிரெய வார்த்தைக்கு “தேவன்‌” என்று 
பொருள்‌. 


பன்னிரண்டு 
சேனாபதிகளின்‌ 


நெதனெயேல்‌ என்‌ 
“தேவனுடைய ஈவு" என்று பொருள்‌. எ: 
என்னும்‌ பெயருக்கு என்‌ 
பிதாவாயிருக்கிறார்‌' என்று 
எலிசூர்‌ என்னும்‌ பெயருக்கு 
கன்மலையாகயிருக்கிறார்‌” 


க்கு 
ரப்‌ 
தேவன்‌ 
பொருள்‌. 
'என்‌ தேவன்‌ 
என்று பொருள்‌. 
செலுமியேல்‌ என்னும்‌ பெயருக்கு “தேவன்‌ 


என்‌  சமாதானமாயிருக்கிறார்‌" என்று 
பொருள்‌. எலியாசாப்‌ என்னும்‌ பெயருக்கு 
தேவன்‌ அதிகமாய்க்‌ கொடுத்திருக்கிறார்‌” 
எலிஷாமா என்னும்‌ 
தேவன்‌ என்‌ விண்ணப்பத்தைக்‌ 
என்று பொருள்‌. கமாலியேல்‌ 
என்னும்‌ பெயருக்கு “தேவன்‌ என்‌ வெகுமதி" 
என்று பொருள்‌. பாகியேல்‌ என்னும்‌ 
பெயருக்கு “தேவன்‌ என்னை சந்தித்தார்‌” 
என்று பொருள்‌. 
ஒரே கொடியண்டையிலே 
கூடாரங்களைப்போட்டவர்கள்‌ 
ஒருவருக்கொருவர்‌: 
உறவுக்காரராயிருக்கிறார்கள்‌. யூதா, 
இசக்கார்‌, செபுலோன்‌ ஆகிய மூன்றுபேரும்‌ 
லேயாளின்‌ மூன்று இளைய குமாரர்கள்‌. 
இவர்கள்‌ எல்லோரும்‌ ஒரே பா. 
தங்கள்‌ கூடாரங்களைப்‌ போட்டிருக்கிறார்கள்‌. 


தங்கள்‌ 
எல்லோரும்‌ 
நெருங்கிய 


எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


இசக்காரும்‌ செபுலோனும்‌ யூதாவின்‌ 
கீழ்‌ இருப்பதற்காக மனவேதனைப்படவில்லை. 
அவர்கள்‌ யூதாவின்‌ இளைய 
சகோதரர்களாயிருக்கிறார்கள்‌. ரூபனும்‌ 
சிமியோனும்‌ யூதாவின்‌ கீழ்‌ இருக்க 
சம்மதிக்கமாட்டார்கள்‌. ஆகையினால்‌ 
நல! மூத்த குமாரனாகிய ரூபன்‌ 
பாளயத்திற்கு தலைவனாக 

நியமிக்கப்பட்டிுக்கிறான்‌. சிமியோன்‌ 
அவனுக்கு கீழே இருக்க சம்மதிப்பான்‌. 

காத்‌ லேயாளின்‌ அடிமைப்பெண்ணாகிய 
சில்பாளின்‌ குமாரன்‌. இவன்‌ வேலிக்கு. 
பதிலாக ரூபனோடு சேர்க்கப்பட்டிருக்கிறான்‌. 

எப்பிராயீம்‌ மனாசே, பன்மீன்‌. 
ஆகியோர்‌ ராகேலின்‌ பிள்ளைகள்‌. தாண்‌ 
பில்காளின்‌ மூத்த குமாரன்‌. இவன்‌ 
அடிமைப்பெண்ணின்‌ குமாரனாகமிருந்தாலும்‌ 
ஒரு பாளயத்திற்கு தலைவனாக 
நியமிக்கப்பட்டிருக்கிறான்‌. தாண்‌ தன்னுடைய 
ஜனங்களை நியாயம்‌ விசாரிப்பான்‌ என்று 
சொல்லப்பட்டிருக்கிறது. 

இஸ்ரவேல்‌ கோத்திரத்தார்‌ எல்லோரும்‌ 
தங்களுக்குள்‌ போட்டிகள்‌, பொறாமைகள்‌, 
வாக்குவாதங்கள்‌, சண்டைகள்‌ 
எதுவுமில்லாமல்‌ சமாதானமும்‌, 
ஒற்றுமையாயும்‌, ஐக்கியமாயும்‌ 
இருக்கவேண்டும்‌ என்பதற்காக, கர்த்தர்‌ 
தம்முடைய தெய்வீக சித்தத்தின்‌ பிரகாரமாக, 
இஸ்ரவேல்‌ கோத்திரத்தார்‌ ஒவ்வொருவரும்‌ 
தங்கள்‌ கூடாரங்களைப்போட வேண்டிய 
இடங்களை தீர்மானம்‌ செய்திருக்கிறார்‌. 

இஸ்ரவேலின்‌ பன்னிரண்டு 
கோத்திரத்தாருக்குள்ளே, 
யூதாகோத்திரத்தாருக்கு கர்த்தர்‌ அதிக 
ன அன கொடுக்கிறார்‌. மற்ற 
ஈத்திரத்தாரைவிட  யூதாகோத்திரத்தாரை 
அதிகமாய்க்‌ கனம்பண்ணுகிறார்‌. அவர்கள்‌ 
சூரியன்‌ உதிக்கும்‌ கீழ்ப்புறத்திலே 
பாளயமிறங்குகிறார்கள்‌. இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ பிரயாணப்பட்டுப்போகும்போது, 
யூதாகோத்திரத்தார்‌ பிரயாணத்திலே. 
முதற்பாளயமாக புறப்பட்டுப்போகிறார்கள்‌. 

யூதாவின்‌ பாளயத்துக்‌ கொடியையுடைய 
சேனைகள்‌ சூரியன்‌ உதிக்கும்‌ கீழ்ப்புறத்திலே 
பாளயமிறங்கவேண்டும்‌; அம்மினதாபின்‌ 
குமாரனாகிய நகசோன்‌ யூதா 
சந்ததிக்குச்‌ சேனாபதியாமிருக்கக்கடவன்‌. 
எண்ணப்பட்ட அவனுடைய 
எழுபத்து நாலாயிரத்து அறுநூறு 
(எண்‌ 2:39). 





BALWETHER 
பிய 


எண்ணப்பட்ட யூதாவின்‌ பாளயத்தார்‌ 
எல்லாரும்‌ தங்கள்‌ சேணைகளின்படியே 
இலட்சத்து எண்பத்து ஆறாயிரத்து 
நானூறுபேர்‌; இவர்கள்‌ பிரயாணத்திலே. 
முதற்பாளயமாய்ப்‌ போகக்கடவர்கள்‌ 
(எண்‌ 2:9). 


யூதாவின்‌ பாளயத்தில்‌ மூன்று 
கோத்திரத்தார்‌ இருக்கிறார்கள்‌. 
அவர்களைப்பற்றிய பிரமாணம்‌ வருமாறு : 


1. தாலின்‌ பாளயத்துக்‌ 
ஈடியையுடைய சேனைகள்‌ சூரியன்‌ 
உதிக்கும்‌ கீழ்ப்புறத்திலே பாளயமிறங்க 
வேண்டும்‌ (எண்‌ 2:3, எண்‌ 10:14). 


அம்மினதாபின்‌ 
நகசோன்‌ யூதா 
'சேனாபதியாயிருக்கக்கடவன்‌ 


(எண்‌ 2:3-4). 


நக கோத்திரத்துக்கு அருகே 
க்கார்‌ கோத்திரத்தார்‌ பாளயமிறங்க 
வேண்டும்‌ (எண்‌ 2:5; எண்‌ 10:15) 


நெதனெயேல்‌ இசக்கார்‌ சந்ததிக்குச்‌ 
சேனாபதியாயிருக்கக்கடவன்‌ 
55, 


(எண்‌ 


குமாரனாகிய 
சந்ததிக்குச்‌ 


தா மற்றும்‌ இசக்கார்‌ 
£த்திரத்துக்கு கிழக்குப்புறமாக 

செபுலோன்‌ கோத்திரத்தார்‌ 

பாளயமிறங்கவேண்டும்‌ (எண்‌ 2:7). 


எலியாப்‌ செபுலோன்‌ 
சேனாபதியாயிருக்கக்கடவன்‌ 


(எண்‌ 2:78; எண்‌ 10:16). 


சந்ததிக்குச்‌ 


யூதாவின்‌ பாளயத்தார்‌ எல்லாரும்‌. 
தங்கள்‌ சேனைகளின்படியே இலட்சத்து. 
எண்பத்து ஆறாயிரத்து நானூறுபேர்‌ 
(எண்‌ 2:9; எண்‌ 10:14). 


இவர்கள்‌ பிரயாணத்திலே முதற்‌ 
பாளயமாய்ப்‌ போகக்கடவர்கள்‌ 
(எண்‌ 29) 


யூதா கோத்திரத்தாருக்கு அவன்‌ 
அருகே இசக்கார்‌ கோத்திரத்தார்‌ 
பாளயமிறங்கவேண்டும்‌: சூவாரின்‌ குமாரன்‌ 
நெதனெயேல்‌  இசக்கார்‌ 
சேனாபதியாயிருக்கக்கடவன்‌. 
அவனுடைய சேனை ஐம்பத்து நாலாயிரத்து 
நானூறுபேர்‌ (எண்‌ 2:58). 


எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இசக்கார்‌ 
அருகே செபுலோன்‌ 
பாளயமிறங்கவேண்டும்‌; ஏலோனின்‌ 
குமாரனாகிய எலியாப்‌ செபுலோன்‌ 
சந்ததிக்குச்‌ சேனாபதியாயிருக்கக்கடவன்‌. 
அவனுடைய சேனையில்‌ எண்ணப்பட்டவர்கள்‌ 
ஐம்பத்தேழாயிரத்து நானூறுபேர்‌ (எண்‌ 27,8. 


கோத்திரத்தாருக்கு. 
கோத்திரத்தார்‌ 


பாளயத்துக்‌ 
சேனைகள்‌ 
பாளயமிறங்கவேண்டும்‌; 
குமாரனாகிய  எலிசூர்‌ 


ரூபன்‌. சந்ததியாருக்குச்‌' 
சேனாபதியாயிருக்கக்கடவன்‌. அவனுடைய 
சேனையில்‌ 


= ந எண்ணப்பட்டவர்கள்‌ 
நாற்பத்தாறாயிரத்து ஐந்நூறுபேர்‌ 
(எண்‌ 2:10]1). 


ன்‌ 
சிமியோன்‌ 
பாளயமிறங்கவேண்டும்‌; 
குமாரனாகிய 
சிமியோன்‌ 


கோ, ருக்‌ கே 
ததிரத்தாருக்கு கோத்திர தர்‌ 
த்தம்‌ 
செலூமியேல்‌ 
சந்ததியாருக்குச்‌ 
சேனாபதியாயிருக்கக்கடவன்‌. அவனுடைய 
சேனையில்‌ எண்ணப்பட்டவர்கள்‌ 
ஐம்பத்தொன்பதினாயிரத்து முந்நூறுபேர்‌ 


(எண்‌ 2273), 


சோத்துக்‌ 
த்‌ கோத்தர்‌ 


எருக்கு 


குமாரனாகிய 
சந்ததியாருக்குச்‌ 
சேனாபதியாயிருக்கக்கடவன்‌. அவனுடைய 
சேனையில்‌ எண்ணப்பட்டவர்கள்‌. 
ல அறுநூற்று ஐம்பதுபேர்‌ 


காத்‌ 


எண்ணப்பட்ட ரூபனின்‌ பாளயத்தார்‌ 
தங்கள்‌ சேனைகளின்டியே 
ஐம்பத்து ஒராமிரத்து நானூற்று 
இவர்கள்‌ பிரயாணத்தில்‌ 
பாளயமாய்ப்‌ போகக்கடவர்கள்‌ 
(எண்‌ 2:16). 


ரூபனுடைய பாளயத்தில்‌ மூன்று 
கோத்திரத்தார்‌. இருக்கிறார்கள்‌. 
அவர்களைப்பற்றிய பிரமாணம்‌ வருமாறு : 





எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


எலிசூர்‌ ரூபன்‌  சந்ததியாருக்குச்‌' 
சேனாபதியாயிருக்கக்கடவன்‌ 
(எண்‌ 20-11, 


ரூபன்‌ கோத்திரத்தாருக்கு தென்புறமாக 
சிமியோன்‌ கோத்திரத்தார்‌ பாளயமிறங்க 
வேண்டும்‌ (எண்‌ 2:12; எண்‌ 10:19). 
செலூமியேல்‌ சிமியோன்‌ 
சந்ததியாருக்குச்‌ 
சேனாபதியாயிருக்கக்கடவன்‌ 


(எண்‌ 212-13). 


சிமியோன்‌ 
தென்புறமாக காத்‌ 
பாளயமிறங்கவேண்டும்‌ 
எண்‌ 10:20. 


கோத்திரத்தாருக்கு 
கோத்திரத்தார்‌. 
(எண்‌ 2:14; 


எலியாசாப்‌ காத்‌ சந்ததியாருக்குச்‌ 
சேனாபதியாயிருக்கக்கடவன்‌ 


(எண்‌ 21475), 


ரூபனின்‌ பாளயத்தார்‌ எல்லாரும்‌ 
தங்கள்‌ சேனைகளின்படியே இலட்சத்து, 
ஐம்பத்து ஓராயிரத்து நானூற்று 
ஐம்பதுபேர்‌ (எண்‌ 276) 
இவர்கள்‌ பிரயாணத்தில்‌ இரண்டாம்‌ 
பாளயமாய்ப்‌ போகுக்கடவர்கள்‌. 
பின்பு ஆசரிப்புக்‌ கூடாரம்‌ லேவியரின்‌ 
சேனையோடே பாளயங்களின்‌ நடுவே 
பிரயாணப்பட்டுப்‌ போகவேண்டும்‌: எப்படிப்‌ 
பாளயமிறங்குகிறார்களோ, அப்படியே அவரவர்‌ 
தங்கள்‌ வரிசையிலே தங்கள்‌ கொடிகளோடே 
பிரயாணமாய்ப்‌ போகக்கடவர்கள்‌ (எண்‌ 227). 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ பிரயாணமாய்ப்‌ 
போகவேண்டிய விவரம்‌ வருமாறு : 

1. ஆசரிப்புக்‌ கூடாரம்‌ லேலியரின்‌ 
'சேனையோடே பாளயங்களின்‌ நடுவே 
பிரயாணப்பட்டுப்‌ போகவேண்டும்‌. 
(எண்‌ 2:17: எண்‌ 10:17) 


பாளயமிறங்குகிறார்களோ, 


தங்கள்‌ 


எப்படிப்‌ 
அப்படியே அவரவர்‌: 
வரிசையிலே தங்கள்‌ கொடிகளோடே 


பிரயாணமாய்ப்‌ போகக்கடவர்கள்‌. 
(எண்‌ 2:17; எண்‌ 10:17) 


QOODNENS 
PUBLISHERS 


லேவியரின்‌: பல 
அவர்களுக்குரிய கொடிகள்‌ 
(எண்‌ 1:52) 


பாளயங்களில்‌ 


இருந்தன. 


எப்பிராயீமுடைய பாளயத்துக்‌ 
கொடியையுடைய சேனைகள்‌ மேல்புறத்தில்‌ 
இறங்கவேண்டும்‌, அம்மியூதின்‌ குமாரனாகிய 
எலிஷாமா எப்பிராமீமின்‌ சந்ததிக்குச்‌ 
சேனாபதியாயிருக்கக்கடவன்‌. அவனுடைய 
சேனையில்‌ எண்ணப்பட்டவர்கள்‌ 
நாற்பதினாயிரத்து ஐந்நூறுபேர்‌ 
(எண்‌ 21819). 


எப்பிராயீம்‌ 
அருகே மனா! 
பாளயமிறங்கவேண்டும்‌; பெதாசூரின்‌ 
குமாரனாகிய  கமாலியேல்‌ மனாசே 
சந்ததிக்குச்‌ சேனாபதியாயிருக்கக்கடவன்‌. 
அவனுடைய சேனையில்‌ எண்ணப்பட்டவர்கள்‌ 
முப்பத்தீராயிரத்து இருநூறுபேர்‌ (எண்‌ 
2:2021). 


கோத்திரத்தாருக்கு 
கோத்திரத்தார்‌ 


மனாசே கோத்திரத்தாருக்‌ கே 
பென்யமீன்‌ en கோத்திரத்தார்‌ 
பாளயமிறங்கவேண்டும்‌; கீதெயோனின்‌ 
குமாரனாகிய  அழீதான்‌ பென்யமீன்‌ 
சந்ததிக்குச்‌ சேனாபதியாயிருக்கக்கடவன்‌. 
அவனுடைய சேனையில்‌ எண்ணப்பட்டவர்கள்‌ 
முப்பத்தையாயிரத்து நானூறுபேர்‌ (எண்‌ 
2:2223). 


எண்ணாமிரத்து நூறு 
பிரயாணத்தில்‌ மூன்றாம்‌ 
போகக்கடவர்கள்‌ (எண்‌ 2:24) 


எப்பிராமீமின்‌ பாளயத்தில்‌ மூன்று, 
கோத்திரத்தார்‌ பாளயமிறங்கியிருக்கிறார்கள்‌. 
அவர்களுடைய பாளயங்களைப்பற்றிய 
பிரமாணம்‌ வருமாறு : 


பாளயமாய்ப்‌ 


பாளயத்துக்‌ 
சேனைகள்‌ 
இறங்கவேண்டும்‌. 
(எண்‌ 2:18; எண்‌ 10:22). 
எலிஷாமா எப்பிராமீமின்‌ சந்ததிக்குச்‌ 
சேனாபதியாயிருக்கக்கடவன்‌ 


(எண்‌ 218-19), 





HLMETHER 
RAAT IMAL 


எப்பிராயீ பாளயத்துக்கு 
மேல்புறத்தில்‌ மனாசே கோத்திரத்தார்‌ 
பாளயமிறங்கவேண்டும்‌ (எண்‌ 2:20: 
எண்‌ 10:23). 


கமாலியேல்‌ மனாசே சந்ததிக்குச்‌ 
சேனாபதியாயிருக்கக்கடவன்‌ 
(எண்‌ 2:20-21). 


மனாசே கோத்திரத்தாருடைய 
பாளயத்துக்கு மேல்புறத்தில்‌ பென்யமீன்‌ 
கோத்திரத்தார்‌ பாளயமிறங்கவேண்டும்‌. 
(எண்‌ 2:22; எண்‌ 10:23). 


அபீதான்‌ பென்யமீன்‌ சந்ததிக்குச்‌ 
சேனாபதியாயிருக்கக்கடவன்‌ 
(எண்‌ 2:22-23), 


எப்பிராமீமின்‌ பாளயத்தார்‌ எல்லாரும்‌ 
தங்கள்‌ சேனைகளின்படியே இலட்சத்து 
எண்ணாயிரத்து நூறு பேர்‌ 
(எண்‌ 2:24), 


இவர்கள்‌ பிரமாணத்தில்‌ மூன்றாம்‌ 
பாளயமாய்ப்‌ போகக்கடவர்கள்‌. 


சேனாபதியாயிருக்கக்கடவன்‌ 
அவனுடைய சேனையில்‌ எண்ணப்பட்டவர்கள்‌ 
அறுபத்தீராயிரத்து எழுநூறுபேர்‌ (எண்‌ 
2:25,26). 
ண்‌ கோத்திரத்தாருக்‌ 
கட. ஆர்‌ நத்தார்‌ 
பாளயமிறங்கவேண்டும்‌; ஒகிரானின்‌ 
குமாரனாகிய பாகியேல்‌ ஆசேர்‌ சந்ததிக்குச்‌ 
சேனாபதியாயிருக்கக்கடவன்‌. அவனுடைய 
சேனையில்‌. எண்ணப்பட்டவர்கள்‌ 
நாற்பத்தோராயிரத்து ஐந்நூறுபேர்‌ 
(எண்‌ 2:27,28). 
ஆசேர்‌ கோத்திரத்தாருக்கு 
அருகே நப்தலி கோத்திரத்தார்‌ 
பாளயமிறங்கவேண்டும்‌;: ஏனானின்‌. 
குமாரனாகிய அகீரா நப்தலி சந்ததியாருக்குச்‌ 
சேனாபதியாயிருக்கக்கடவன்‌. அவனுடைய 
சேனையில்‌ எண்ணப்பட்டவர்கள்‌ ஐம்பத்து 
மூவாயிரத்து நானூறுபேர்‌ (எண்‌ 2:29,30). 


எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எண்ணப்பட்ட தாணின்‌ பாளயத்தார்‌ 
எல்லாரும்‌ இலட்சத்து ஐம்பத்தேழாயிரத்து 
அறுநூறுபேர்‌: இவர்கள்‌ தங்கள்‌ 
கொடிகளோடே பின்பாளயமாய்ப்‌ 
போகக்கடவர்கள்‌ (எண்‌ 2:31) 


தாணுடைய பாளயத்தில்‌ மூன்று 
கோத்திரத்தார்‌ இருக்கிறார்கள்‌. 
அவர்களுடைய பாளயங்களைப்பற்றிய விவரம்‌ 
வருமாறு : 


1. தாணுடைய 
கொடியையுடைய 
வடபுறத்தில்‌ 
(எண்‌ 2:25, 10:25). 


பாளயத்துக்‌ 
சேனைகள்‌ 


இறங்கவேண்டும்‌ 


அகியேசேர்‌ தாண்‌ வம்சத்திற்குச்‌ 
சேனாபதியாயிருக்கக்கடவன்‌ 
(எண்‌ 2:25-26). 


தாண்‌ கோத்திரத்தாரின்‌ பாளயத்துக்கு 
வடபுறத்தில்‌ ஆசேர்‌ கோத்திரத்தார்‌ 
பாளயமிறங்கவேண்டும்‌ (எண்‌ 2:27; 
எண்‌ 10:26). 


பாகியேல்‌ ஆசேர்‌ சந்ததிக்குச்‌ 
சேனாபதியாயிருக்கக்கடவன்‌ 
(எண்‌ 2:27-28). 


. ஆசேர்‌ கோத்திரத்தாரின்‌ பாளயத்துக்கு 


அருகே நப்தலி 
பாளயமிறங்கவேண்டும்‌ 
எண்‌ 10:27). 


அகீரா நப்தலி சந்ததியாருக்குச்‌ 
சேனாபதியாயிருக்கக்கடவன்‌ 


(எண்‌ 2:29-30) 


கோத்திரத்தார்‌ 
(எண்‌ 2:29; 


தாணின்‌  பாளயத்தார்‌ எல்லாரும்‌ 
இலட்சத்து ஐம்பத்தேழாயிரத்து 
அறுநூறுபேர்‌ (எண்‌ 2:31). 
இவர்கள்‌ தங்கள்‌ கொடிகளோடே 
பின்பாளயமாய்ப்‌ போகக்கடவர்கள்‌. 
இவர்களே தங்கள்‌ தங்கள்‌ 
இஸ்ரவேல்‌ 
எண்ணப்பட்டவர்கள்‌ 
தங்கள்‌ தங்கள்‌ 
எண்ணப்பட்டவர்கள்‌ 
ஆறுலட்சத்து மூவாயிரத்து 
ஐம்பது  பேராயிருந்தார்கள்‌ 





HLMETHER 
RAAT IMAL 


எப்பிராயீ பாளயத்துக்கு 
மேல்புறத்தில்‌ மனாசே கோத்திரத்தார்‌ 
பாளயமிறங்கவேண்டும்‌ (எண்‌ 2:20: 
எண்‌ 10:23). 


கமாலியேல்‌ மனாசே சந்ததிக்குச்‌ 
சேனாபதியாயிருக்கக்கடவன்‌ 
(எண்‌ 2:20-21). 


மனாசே கோத்திரத்தாருடைய 
பாளயத்துக்கு மேல்புறத்தில்‌ பென்யமீன்‌ 
கோத்திரத்தார்‌ பாளயமிறங்கவேண்டும்‌. 
(எண்‌ 2:22; எண்‌ 10:23). 


அபீதான்‌ பென்யமீன்‌ சந்ததிக்குச்‌ 
சேனாபதியாயிருக்கக்கடவன்‌ 
(எண்‌ 2:22-23), 


எப்பிராமீமின்‌ பாளயத்தார்‌ எல்லாரும்‌ 
தங்கள்‌ சேனைகளின்படியே இலட்சத்து 
எண்ணாயிரத்து நூறு பேர்‌ 
(எண்‌ 2:24), 


இவர்கள்‌ பிரமாணத்தில்‌ மூன்றாம்‌ 
பாளயமாய்ப்‌ போகக்கடவர்கள்‌. 


சேனாபதியாயிருக்கக்கடவன்‌ 
அவனுடைய சேனையில்‌ எண்ணப்பட்டவர்கள்‌ 
அறுபத்தீராயிரத்து எழுநூறுபேர்‌ (எண்‌ 
2:25,26). 
ண்‌ கோத்திரத்தாருக்‌ 
கட. ஆர்‌ னந்துத்தி்‌ 
பாளயமிறங்கவேண்டும்‌; ஒகிரானின்‌ 
குமாரனாகிய பாகியேல்‌ ஆசேர்‌ சந்ததிக்குச்‌ 
சேனாபதியாயிருக்கக்கடவன்‌. அவனுடைய 
சேனையில்‌. எண்ணப்பட்டவர்கள்‌ 
நாற்பத்தோராயிரத்து ஐந்நூறுபேர்‌ 
(எண்‌ 2:27,28). 
ஆசேர்‌ கோத்திரத்தாருக்கு 
அருகே நப்தலி கோத்திரத்தார்‌ 
பாளயமிறங்கவேண்டும்‌;: ஏனானின்‌. 
குமாரனாகிய அகீரா நப்தலி சந்ததியாருக்குச்‌ 
சேனாபதியாயிருக்கக்கடவன்‌. அவனுடைய 
சேனையில்‌ எண்ணப்பட்டவர்கள்‌ ஐம்பத்து 
மூவாயிரத்து நானூறுபேர்‌ (எண்‌ 2:29,30). 


எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எண்ணப்பட்ட தாணின்‌ பாளயத்தார்‌ 
எல்லாரும்‌ இலட்சத்து ஐம்பத்தேழாயிரத்து 
அறுநூறுபேர்‌: இவர்கள்‌ தங்கள்‌ 
கொடிகளோடே பின்பாளயமாய்ப்‌ 
போகக்கடவர்கள்‌ (எண்‌ 2:31) 


தாணுடைய பாளயத்தில்‌ மூன்று 
கோத்திரத்தார்‌ இருக்கிறார்கள்‌. 
அவர்களுடைய பாளயங்களைப்பற்றிய விவரம்‌ 
வருமாறு : 


1. தாணுடைய 
கொடியையுடைய 
வடபுறத்தில்‌ 
(எண்‌ 2:25, 10:25). 


பாளயத்துக்‌ 
சேனைகள்‌ 


இறங்கவேண்டும்‌ 


அகியேசேர்‌ தாண்‌ வம்சத்திற்குச்‌ 
சேனாபதியாயிருக்கக்கடவன்‌ 
(எண்‌ 2:25-26). 


தாண்‌ கோத்திரத்தாரின்‌ பாளயத்துக்கு 
வடபுறத்தில்‌ ஆசேர்‌ கோத்திரத்தார்‌ 
பாளயமிறங்கவேண்டும்‌ எண்‌ 2:27; 
எண்‌ 10:26). 


பாகியேல்‌ ஆசேர்‌ 
சேனாபதியாயிருக்கக்கடவன்‌ 
(எண்‌ 2:27-28). 


சந்ததிக்குச்‌ 


ஆசேர்‌ கோத்திரத்தாரின்‌ பாளயத்துக்கு, 
அருகே நப்தலி கோத்திரத்தார்‌ 
பாளயமிறங்கவேண்டும்‌ (எண்‌ 2:29: 
எண்‌ 10:27). 


அகீரா நப்தலி சந்ததியாருக்குச்‌ 
சேனாபதியாயிருக்கக்கடவன்‌ 


(எண்‌ 2:29-30) 


தாணின்‌  பாளயத்தார்‌ எல்லாரும்‌ 
இலட்சத்து ஐம்பத்தேழாயிரத்து 
அறுநூறுபேர்‌ (எண்‌ 2:31). 
இவர்கள்‌ தங்கள்‌ கொடிகளோடே 
பின்பாளயமாய்ப்‌ போகக்கடவர்கள்‌. 
இவர்களே தங்கள்‌ தங்கள்‌ 
இஸ்ரவேல்‌ 
எண்ணப்பட்டவர்கள்‌ 
தங்கள்‌ தங்கள்‌ 
எண்ணப்பட்டவர்கள்‌ 
ஆறுலட்சத்து மூவாயிரத்து 
ஐம்பது  பேராயிருந்தார்கள்‌ 





எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


மோசேக்குக்‌ 
இஸ்ரவேல்‌ 
எண்ணப்படவில்லை. 


கர்த்தர்‌ 


புத்திரருக்குள்ளே 
(எண்‌ 2:33). 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
ஆசரிப்புக்கூடாரத்திற்கு எதிராக சுற்றிலும்‌ 
ஐந்து பிரதான பாளயங்களாக 
பாளயமிறங்கியிருக்கிறார்கள்‌. அதன்‌ விவரம்‌ 


பாளயத்தின்‌ நான்கு 

- ஆசரிப்புக்‌ கூடாரத்தைச்‌ 
பாளயமிறங்க வேண்டும்‌. 

சூரியன்‌ உதிக்கும்‌ 

ஆசாரியரின்‌ பாளயம்‌. 
இருக்கவேண்டும்‌ (எண்‌ 3:38) கோகாத்‌ 
புத்திரர்‌ தென்புறமான பக்கத்திலும்‌: 
(எண்‌ 329-30), கெர்சோனியர்‌ 


பாளயமிறங்குவேண்டும்‌ 
பூநாலின்‌ பாளயத்துக்‌ கொடியையுடைய 


னைகள்‌, ஆசாரியருக்கு அடுத்த 
படியாக, சூரியன்‌ உதிக்கும்‌. 
கீழ்ப்புறத்திலே பாளயமிறங்க வேண்டும்‌; 
இந்தப்‌ பிரிவில்‌ யூதா, இசக்கார்‌ 
செபுலோன்‌ ஆகிய கோத்திரத்தார்‌ 
இருப்பார்கள்‌ (எண்‌ 2:3-9). 


ரூபன்‌ பாளயத்துக்‌ கொடியையுடைய 
சேனைகள்‌, கோகாத்தியருக்கு அடுத்த 
படியாக, தென்புறமான பக்கத்திலே 
பாளயமிறங்க வேண்டும்‌: இந்தப்‌ 
பிரிவில்‌ ரூபன்‌, சிமியோன்‌, காத்‌ ஆகிய 
கோத்திரத்தார்‌ இருப்பார்கள்‌ 
(எண்‌ 240-6). 
பாளயத்துக்‌ 
சேனைகள்‌, 
கெர்சோனியருக்கு அடுத்தபடியாக, 
மேற்பயான பக்கத்திலே பாவைமிறங்க 
தப்‌ பிரிவில்‌ எப்பிராயீம்‌, 
பென்யமீன்‌ ஆகிய 
இருப்பார்கள்‌ 


த்‌ 
கோத்திரத்தார்‌ 
(எண்‌ 2118-24). 


QOODNENS 
PUBLISHERS 


5, தாண்‌ பாளயத்துக்‌ கொடியையுடைய 
சேனைகள்‌, மெராரியருக்கு அடுத்த 
பியாக, வடபுறமான பக்க; 
பாளயமிறங்கவேண்டும்‌; இந்தப்‌ பிரிவில்‌ 
தாண்‌, ஆசேர்‌, நப்தலி ஆகிய 
கோத்திரத்தார்‌ இருப்பார்கள்‌ 
(எண்‌ 2:25-3) 
கர்த்தர்‌ மோசேக்குக்‌ 

கட்டளையிட்டபடியெல்லாம்‌ இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 

செய்து. தங்கள்‌ தங்கள்‌ வெர்ன்‌ 


பாளயமிறங்கி, தங்கள்‌ 
பிதாக்களுடைய வம்சங்களீன்படியே 
பிரயாணப்பட்டுப்‌ போகிறார்கள்‌ (எண்‌ 2:34. 


யூதாகோத்திரத்தாரை 
அதிகமாய்க்‌ கனம்பண்ணுகிறார்‌. யூதாவின்‌ 
பாளயத்துக்‌ கொடியையுடைய சேனைகள்‌ 


சூரியன்‌ உதிக்கும்‌ றத்திலே 
பாளயமிறங்கும்‌ சிலாக்கியத்தைப்‌ 
பெற்றிருக்கிறார்கள்‌. யூதாவின்‌ பாளயத்தார்‌ 
எல்லாரும்‌ பிரயாணத்திலே முதற்பாளயமாய்‌ 
புறப்பட்டுப்போகிறார்கள்‌. 


கோத்திரத்தாரைவிட 
பககக அதிகமான 
எண்ணிக்கையிலிருக்கிறார்கள்‌ என்பதற்காக 


யாரையும்‌ கனம்பண்‌ணுகிறவரல்ல. 


ரத்திலிருந்து டைய 
சுகிறிஸ்து வந்திருக்கிறார்‌. 
நிமித்தமாகவே 
கனமும்‌, 


யூதாகோத்‌ 
கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்துவின்‌ 
யூதாகோத்திரத்தாருக்கு 
மேன்மையும்‌ கிடைத்திருக்கிறது. 
சமுதாயத்தில்‌ நாம்‌ உயர்ந்திருக்கிறோம்‌ 
என்றால்‌ அதற்கு நம்முடைய சுயபலமோ, 
நம்முடைய 
காரணமல்ல. 
மாத்திரமே நமக்கு 
கனமும்‌, உயர்வும்‌, மேன்மையும்‌ கிடைக்கிறது. 
யாக்கோபின்‌ 
குமாரர்களில்‌ யூதாவே முதலாவதாக 
ஆசீர்வதிக்கப்படுகிறார்‌. அவர்‌ யாக்கோபின்‌ 
மூத்த குமாரனல்‌ல. ஆனாலும்‌ கர்த்தர்‌ 
யூதாவை விசேஷமாய்‌ ஆசீர்வதிக்கிறார்‌. 
யூதாவே தெய்வீக  ஆசீர்வாதங்களுக்கு 
முதன்மையான வராயிருக்கிறார்‌. 


பன்னிரண்டு 





எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


விசேஷித்த. 
ஆசீர்வாதங்களைப்‌ பெற்றுக்கொண்ட 

யூதா, இஸ்ரவேலின்‌ மற்ற கோத்திரத்தாருக்கு 
ஆசீர்வாதமாயிருக்கவேண்டும்‌. அவர்களுக்கு 
முன்பாக நற்சாட்சியுள்ளவர்களாக. 
ஜீவிக்கவேண்டும்‌. யூதா அவர்களுக்கு 
முன்பாக புறப்பட்டுப்போகவேண்டும்‌. 


லேவி கோத்திரத்தார்‌ 
ஆசரிப்புக்கூடாரத்திற்கு ல்‌ 
பாளயமிறங்குகிறார்கள்‌. 

ஆசரிப்புக்‌ கூடாரம்‌ 

'சேனையோடே  பாளயங்களின்‌ நடுவே 
பிரயாணப்பட்டுப்‌ போகவேண்டும்‌: இஸ்ரவேல்‌ 
கோத்திரத்தார்‌ எப்படிப்‌ 
பாளயமிறங்குகிறார்களோ, அப்படியே அவரவர்‌ 
தங்கள்‌ வரிசையிலே தங்கள்‌ கொடிகளோடே 
பிரயாணமாய்ப்‌ போகவேண்டும்‌ (எண்‌ 17, 


கோத்திரத்தார்‌ 

தரபக்கபாந்த பாதுகாக்கவேண்டும்‌. 

இஸ்ரவேலி கோத்திரத்தார்‌ 

இ பாதுகக்கவேண்டும்‌ 

திட்டங்கள்‌, 

ஊழியத்திற்கும்‌, 

ஆராதனைக்கும்‌, ஆவிக்குரிய 

காரியங்களுக்கும்‌. பாதுகாப்பாயிருக்க 
வேண்டும்‌. 


ண்‌ கோத்திரத்தார்‌ 
வரிக்கு பாத்தி வரதம்‌ 


செயாணபபட்டுப்போகம்போது ல்‌ 
கோத்திரத்தார்‌ தங்கள்‌ கொடிகளோடே 
பின்பாளயமாக புறப்பட்டுப்போகவேண்டும்‌. 
(எண்‌ 2:31). 
இஸ்ரவேல்‌ 
யூதாகோத்திரத்தாரே 
எண்ணிக்கையுள்ளவர்களாயிருக்கிறார்கள்‌ 
தாண்‌ 


கோத்திரத்தாரில்‌, 
அதிக 


யூதாகோத்திரத்தார்‌. முதற்பாளயமாக 
முன்னால்‌ புறப்பட்டுப்போகிறார்கள்‌. தாண்‌ 
கோத்திரத்தார்‌ பின்பாளயமாக, பின்னால்‌ 


புறப்பட்டு வருகிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌. 
பிரயாணப்பட்டுப்போகும்போது, 
போகிறவர்களும்‌ 
பெலமுள்ளவர்களாகயிருக்கவேண்டும்‌. 
பின்னால்‌ வருகிறவர்களும்‌ 
பெலமுள்ளவர்களாகமிருக்கவேண்டும்‌. 
சத்துருக்கள்‌ முன்னால்‌ வந்து தாக்குவதற்கு 
வாய்ப்பு இருப்பதுபோலவே, அவர்கள்‌ 
பின்புறமாக வந்து, தாக்குவதற்கும்‌ 
வாய்ப்புள்ளது. ஆகையினால்‌ கர்த்தர்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ ப வம 
பின்பாளயத்தையும்‌ பெலமுள்ளதாக 
வைத்திருக்கிறார்‌. 

இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ பதினாறு 
பாளயங்களைப்பற்றிய விவரம்‌ வருமாறு ; 


ஆசாரியரின்‌ பாளயம்‌ (எண்‌ 3:38) 


கோகாத்‌ புத்திரரின்‌ பாளயம்‌ 


(எண்‌ 3:29) - 8,600பேர்‌ 


கெர்சோனியரின்‌. 
(எண்‌ 3:23) 


பாளயம்‌ 
= 7,500பேர்‌ 


யூதாவின்‌ 
= 6200 பேர்‌ 


பாளயம்‌ (எண்‌ 3:35) 


யூதாவின்‌ பாளயம்‌ (எண்‌ 2:3-4) 


= 74500 பேர்‌ 


. இசக்காரின்‌ பாளயம்‌ 
= 54400 பேர்‌ 


(எண்‌ 


செபுலோனின்‌ பாளயம்‌ 
= 57400 பேர்‌ 


(எண்‌ 2:7-8) 


ரூபனின்‌ பாளயம்‌ (எண்‌ 210-1) 


- 46500 பேர்‌ 


சிமியோனின்‌ பாளயம்‌ (எண்‌ 2:12-13) 
= 59,300 பேர்‌ 


காத்தின்‌ பாளயம்‌ (எண்‌ 24445) 
= 45550 பேர்‌ 


எப்பிராமீமின்‌ பாளயம்‌ (எண்‌ 2:18-19) 
- 40,500 பேர்‌ 
மனாசேயின்‌ பாளயம்‌ (எண்‌ 2:20-21) 
= 32,200 பேர்‌ 





எண்ணாகமம்‌ - 


விரிவுரை 


NUMBERS - COMMENTARY 


13. பென்யமீனின்‌ பாளயம்‌ (எண்‌ 2:22-23) 
= 35400 பேர்‌ 

14. தாணின்‌ பாளயம்‌ (எண்‌ 2:25-26) 

= 62700 பேர்‌ 


15. ஆசேரின்‌ பாளயம்‌ (எண்‌ 2:27-28) - 
41,500 பேர்‌ 

16. நப்தலியின்‌ பாளயம்‌ 
= 53400 பேர்‌ 


(எண்‌ 2:29-30) 


மொத்தம்‌ - 625,850 பேர்‌ 


லேலியரின்‌ மொத்த எண்ணிக்கை 
22,300 பேர்‌. இவர்களில்‌ கோகாத்புத்திரர்‌ 
8,600. பேர்‌, கெர்சோனியர்‌ 7,500 பேர்‌, 
மெராரியர்‌ 6,200 பேர்‌. (எண்‌ 3:22,28,34). 
இவர்களில்‌ 300 பேர்‌ ஆசாரியர்களாகவும்‌, 
தலைவர்களாகவும்‌ இருந்தார்கள்‌. 
ர எண்ணும்போது. இருபது வயதும்‌, 
மேற்பட்டவரும்‌ என்று 
பதிலாக ஒரு மாதமும்‌, 
என்று நியமித்து. 
மற்ற கோத்திரத்தார்‌ 
யுத்தத்திற்குப்‌. போக வேண்டியவர்கள்‌ 
(எண்‌ 1:3). லேலியரோ ஆசாரிய 
செய்யவேண்டியவர்கள்‌. 


அதற்கு 

எண்ணுவதற்குப்‌ 
அதற்கு மேலும்‌ 
எண்ணினார்கள்‌. 


ஸ்ரவேல்‌ புத்திரர்‌ நான்‌ 
பாவங்களாக, (பிரக்கப்பட்டிரக்கினார்கள்‌. 
அவர்களுடைய சேனையில்‌. 
எண்ணப்பட்டவர்களின்‌ விவரம்‌ வருமாறு : 

1. யூதாவின்‌ பாளயம்‌ (எண்‌ 2:3-9) - 
186,400 பேர்‌ 
ரூபனின்‌ பாளயம்‌ (எண்‌ 20-16) 
= 151450 பேர்‌ 
எப்பிராமீமுடைய பாளயம்‌ 
(எண்‌ 2:18-24) - 108100 பேர்‌ 


பாளயம்‌ (எண்‌ 2:25-31) - 


தாணுடைய 
157,600 பேர்‌ 


மொத்தம்‌ - 603,550 பேர்‌ 


வேதாகமத்தில்‌ இஸ்ரவேல்‌ 
கோத்திரங்களின்‌ 
வசனங்களில்‌. 
அந்த 


பரிசுத்த 
புத்திரருடைய _ 
அட்டவணைகள்‌ யல 
சொல்லப்பட்டிருக்கிறது. 

அட்டவணைகளின்‌ விவரம்‌ வருமாறு : 


பிறப்பி 
கோத்திரத்தலைவர்கள்‌ 
(ஆதி 29:32-30:24), 


மனைவிகளின்‌: 
கோத்திரத்தலைவர்கள்‌. 


யாக்கோபின்‌ 
பிரகாரம்‌. 
(ஆதி 35:23-26) 


மனைவிகள்‌, பிள்ளைகள்‌, 
ஆகியவற்றின்‌ பிரகாரம்‌ 
கோத்திரத்தலைவர்கள்‌ (ஆதி 4618-24). 


தீர்க்கதரிசனத்தின்‌ பிரகாரம்‌ 
கோத்திரத்தலைவர்களின்‌ அட்டவணை 


யாக்கோபோடு 
அட்டவணை. 
யோசேப்பு ஏற்கெனவே. 
இருந்தபடியினால்‌, 
அவனுடைய பெயர்‌ சேர்க்கப்படவில்லை. 
முதல்‌ ஐந்து அட்டவணைகளில்‌ 
லேவியின்‌ பெயரும்‌ சேர்க்கப்படவில்லை. 
பன்னிரண்டு கோத்திரத்தாருக்கு, 
ஊழியம்‌ செய்வதற்கு லேவியர்‌ இன்னும்‌ 
தெரிந்தெடுக்கப்பட வில்லை. அடுத்த 
அட்டவணைகளிலும்‌ 
பெயர்‌ 
சேர்க்கப்படவில்லை. இக்காலத்தில்‌ 
லேவியர்‌ ஆசாரிய ஊழியம்‌ செய்து 
வந்தார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ பிதாக்களுடைய வீட்டு 
வம்சங்களிலுள்ள புருஷர்களாகிய சகல. 
தலைகளையும்‌ பேர்பேராக எண்ணித்‌ 
தொகையேற்றுவதற்கு உதவி புரிந்த 
பிதாக்களின்‌ வம்சத்து தலைவர்களின்‌. 
அட்டவணை (எண்‌ 1:4-16). 


கோத்திரத்தார்‌ 
எண்ணப்பட்ட 


(எண்‌ 1:20-46), 


'தலைதலையாக 
அட்டவணை, 


ஆசரிப்புக்‌  கூடாரத்தைச்‌ சுற்றிலும்‌ 
பாளயமிறங்கியிருந்த கோத்திரத்தாரின்‌ 
அட்டவணை. (எண்‌ 2:2-32). 


பலிபீடம்‌ பிரதிஷ்டை பண்ணப்பட்ட 


(எண்‌ 7112-84). 





எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


வல்‌ 

பண்ணிய. ல மோத்திரத்தாரன்‌ 
வரிசைக்‌ கிரமமான அட்டவணை. 
(எண்‌ 1014-28). லேவியின்‌ பெயர்‌ 
சேர்க்கப்பட்டிருக்கிறது. பிரயாணம்‌ 
பண்ணும்போது அவர்களுக்கும்‌ இடம்‌ 
கொடுக்கப்‌ பட்டிருந்தது. 
கானான்‌ தேசத்தை 
வேவுபார்ப்பதற்காகத்‌ 
தெரிந்தெடுக்கப்பட்டவர்களின்‌ 
அட்டவணை. (எண்‌ 133-17). 
லேவியின்‌ பெயர்‌ சேர்க்கப்படவில்லை. 


மோவாபின்‌ சமவெளியில்‌ 
கோத்திரத்தார்‌ எண்ணப்பட்டபோது 
கொடுக்கப்‌ பட்டிருக்கும்‌ அட்டவணை 
(எண்‌ 264-56). பன்னிரண்டு. 
கோத்திரத்தாருக்கம்‌ பின்பு 

எண்ணிக்கையும்‌ 
றக்க கக்கி, முதலாவது 
எண்ணிக்கையின்‌ போதும்‌, லேவியரின்‌ 
எண்ணிக்கை இல்வாறே. 
கூறப்பட்டிருக்கிறது. எண்‌ 26:57 
எண்‌ 341-449). 


கானான்‌. 
கோத்திரத்தாருக்குச்‌ 

சுதந்தரவீதமாகப்‌ பங்கு 
கொடுத்தவர்களுடைய 
(எண்‌ 3446-29). லேவியருக்குத்‌ 
தேசத்தில்‌ சுதந்தர வீதமில்லை. 
ஆகையினால்‌ லேவியரின்‌ பெயர்‌ 
இங்கு சேர்க்கப்படவில்லை. 


கெர்சீம்‌ மலையிலும்‌, ஏபாலிலும்‌: 
இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ ஸ்தானத்தின்‌ 
ஸ்யான அட்டவணை 
(பா 274214), யாக்கோபின்‌ 
பன்னிரண்டு குமாரருடைய பெயர்கள்‌ 
இங்கு கூறப்பட்டிருக்கிறது. இதில்‌ 
லேவியின்‌ பெயரும்‌, யோசேப்பின்‌ 
பெயரும்‌ அடங்கும்‌. எப்பிராயீம்‌, 
மனாசே ஆகிய கோத்திரத்தாருக்குப்‌ 
பதிலாக லேவி, யோசேப்பு, 
ஆகியோரின்‌ போ்‌ 
கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவர்கள்‌ 
எல்லாக்‌ கோத்திரங்களுக்கும்‌ 
முற்பிதாக்கள்‌ ஆவார்கள்‌. ஆசாரிய 
ஊழியத்திற்கு - லேவியர்‌ 
தெரிந்தெடுக்கப்படுவதற்கு முன்பாக. 
த அட்டவணை கொடுக்கப்பட்டது. 


தேசத்தைக்‌ 


பித்துக்‌ 
அட்டவணை 


15, 


16. 


QOODNENS 
PUBLISHERS 


தீர்க்கதரிசனத்தின்‌ பிரகாரமாகவும்‌, 
கோத்திரங்களின்‌ ஆசீர்வாதங்களின்‌ 
பிரகாரமாகவும்‌  கூறப்பட்டிருக்கும்‌ 
அட்டவணை. லேவியின்‌ பெயர்‌ இதில்‌ 
சேர்க்கப்பட்டிருக்கிறது. ஏதோ ஒரு 
காரணத்திற்காகச்‌ சிமியோனின்‌ 
பெயர்‌ இந்த அட்டவணையில்‌ 
சேர்க்கப்படவில்லை. 

(உபா 33:6-29). 


வாக்குத்தத்த தேசத்தைச்‌ சுதந்தர 
வீதமாகப்‌ பங்குபிரிக்கும்போது 
கூறப்பட்டிருக்கும்‌. அட்டவணை. 
(யோசு  131-21:45), லேவியின்‌ 
பெயரும்‌இதில்‌ சேர்க்கப்பட்டிருக்கிறது. 
பன்னிரண்டு  கோத்திரத்தாரோடு 
லேலியருக்குச்‌ சுதந்தரவீதம்‌ 
கொடுக்கப்படவில்லை. அவர்கள்‌ 
மத்தியில்‌ லேவியருக்கு ஒருசில. 
பட்டணங்கள்‌ கொடுக்கப்பட்டன. 
வாக்குத்தத்த தேசத்‌ 
சுதந்தரிக்காமல்‌ தோல்லியு 
கூறப்பட்டிருக்கும்‌ டவ்‌ 
(நியா 11-36). 


தெபோராள்‌, பாராக்‌ ஆகியோரோடு 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ ஒத்துழைத்தபோது 
கூறப்பட்டிருக்கும்‌ அட்டவணை, 
(நியா 544-18), யூதா, சிமியோன்‌ 
ஆறியோின்‌. பெயர்‌ இதில்‌ கூறப்பட 
ல. மற்ற கோத்திரத்தாரோடு 
இவர்கள்‌ யுத்தத்தில்‌ சேர்ந்து 
கொள்ளவில்லை. லேவியரும்‌ ஆசாரிய 
ஊழியம்‌ செய்தபடியினால்‌, 
அவர்களுடைய பெயரும்‌ 
சேர்க்கப்படவில்லை. 


வன்‌ 


மனாசே, எப்பிராயீம்‌ ஆகியோருக்கு 
முன்பாக இருந்த யாக்கோபின்‌ 
குமாரருடைய அட்டவணை, 
நாளா 2:1-2). 


20. யாக்கோபிலிருந்து தாவீது வரையிலும்‌ 


கோத்திரத்தாரின்‌ அட்டவணையும்‌, 
அவர்களுடைய சந்ததியாரின்‌ 
விவரமும்‌. இதில்‌ லேவியின்‌ பெயர்‌ 
சேர்க்கப்பட்டிருக்கிறது நாளா 
2:23-9:44), செபுலோன்‌, தாண்‌ 
ஆகியோரின்‌ பெயர்‌ ஏதோ ஒரு 


காரணத்திற்காகச்‌' 
சேர்க்கப்படவில்லை. 





BALWETHER 
TERNATIONAL 


உதவி பரிவத்தாக 
தொகையேற்றப்பட்ட 
கனை 


வேலியரும்‌ 


சேர்க்கப்பட்டிருக்கிறது. 


இஸ்ரவேலின்‌ ராஜாவாகிய 
தாவீதின்கீழ்‌ இருந்த po 
தலைவர்களின்‌. 

(நாளா 2716-22) வேலியின்‌ “வெர்‌ 
கூறப்பட்டிருக்கிறது. காத்‌, ஆசேர்‌ 
ஆகியோரின்‌ பெயர்‌ கூறப்படவில்லை. 
மனாசே கோத்தரத்ிறு இரண்டு 
தலைவர்களின்‌ பெயர்கள்‌ 
கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிழக்கு. 
மனாசேக்கு ஒரு தலைவரும்‌, மேற்கு. 
மனாசேக்கு ஒரு தலைவரும்‌. 
இருந்தார்கள்‌. 


நித்திய மீட்பிலும்‌, 
வருங்காலத்திலும்‌ தேவனுடைய 
தெரிந்தெடுப்பின்‌ பிரகாரம்‌ 
கொடுக்கப்பட்டிருக்கும்‌ அட்டவணை. 
(எசே 48). மேசியாவின்கீழ்‌ நித்திய 
ராஜ்யத்தில்‌ லேவியருக்கும்‌ 
பங்குவீதம்‌ இருக்கும்‌. ஆகையினால்‌, 


எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


லேலியரின்‌ பெயரும்‌ 
சேர்க்கப்பட்டிருக்கிறது. 
முடிவில்‌, 13 
அங்கிகரிக்கிறார்‌ 
நெற்றிகளில்‌.. 
முத்திரையைப்‌ 
பாதுகாக்கப்பட்டவர்களின்‌ 
(வெளி 123 
வெளி 14:1-5). தாண்‌ 
பெயர்‌ இதில்‌ 
சேர்க்கப்படவில்லை. லேலியின்‌ 
பெயர்‌ சேர்க்கப்பட்டிருக்கிறது. 
மேலே. 
அட்டவணைகள்‌ 
நோக்கங்களுக்காகக்‌ 
கொடுக்கப்பட்டிருக்கிறது. 
கோத்திரங்களின்‌ 


இங்கு 
தேவன்‌ 
கோத்திரங்களையும்‌ 


தேவனுடைய 
பெற்று 


கூறப்பட்டிருக்கும்‌ 
வெவ்வேறு 


ஆகையினால்‌ 
வரிசை 


9; நாளா 2: 

்‌ கோத்திரங்கள்‌ பிரிந்த போது 

ரூபனும்‌ தலைவர்களாக 

இருந்தார்கள்‌. (உபா 2742-13). எசே 48 

ஆவது அதிகாரத்தில்‌ தாண்‌ கோத்திரம்‌ 
தலைமையாக இருக்கிறது. 





HLMETHER 
RAAT IMAL 


இந்த அதிகாரத்திலும்‌ 
அடுத்த அதிகாரத்திலும்‌ 
கோத்திரத்தாரைப்பற்றிச்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள்‌ 
எண்ணித்தொகையேற்றப்படுகிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ பாளயத்திலே லேவி 
கோத்திரத்தார்‌ பாளயமிறங்க வேண்டிய இடம்‌, 
ஆசரிப்புக்கூடாத்திலே அவர்களுடைய 
பணிவிடைகள்‌ ஆகியவற்றைப்பற்றியும்‌ 
இவ்விரண்டு அதிகாரங்களிலும்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. 


இதற்கு 
லேவி 


(எண்‌ 31-4). 

(எண்‌ 310). 
ஆரோனிடத்திலும்‌ 
அவருடைய குமாரரிடத்திலும்‌ 
ஒப்புக்கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள்‌ 
(எண்‌ 35-9). லேவி புத்திரர்‌ அவர்களுடைய 
பிதாக்களின்‌ வம்சங்களின்படியே 
எண்ணப்படுகிறார்கள்‌ எண்‌ 314-19) 
லேலியரின்‌ எண்ணிக்கை (எண்‌ 3:39) 


லேவியின்‌ குமாரர்‌ தங்கள்‌ 
நாமங்களின்படியே கெர்சோன்‌, கோகாத்‌ 
மிராரி என்பவர்கள்‌. லேவி புத்திரர்‌ அவர்கள்‌ 
பிதாக்களின்‌ வம்சங்களின்படியே 
எண்ணப்படுகிறார்கள்‌. அவர்கள்‌ அதன்‌ 
பிரகாரமாகவே ஆசரிப்புக்கூடாரத்தைச்‌ 
சுற்றிலும்‌ பாளயமிறங்கி, தங்களுக்கு 
நியமிக்கப்பட்ட பணிவிடைகளை 
செய்கிறார்கள்‌. 


ஆரோனின்‌ குமாரர்‌ 
அவர்களுடைய ஊழியம்‌ 
லேலியர்‌ 


கெர்சோனுடைய குமாரர்‌ 
(எண்‌ 317-26). கோகாத்தின்‌ குமாரர்‌ 
(எண்‌ 3:27-32). மெராரியின்‌ குமாரர்‌ 
(எண்‌ 3:33-39). 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
முதற்பேறானவற்றிற்கு 
லேவியரை 

3341-13). 


எடுத்துக்கொள்கிறார்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரரில்‌: 
ஆண்பிள்ளைகளெல்லாம்‌ 
எண்ணப்படுகிறார்கள்‌ (எண்‌ 3:40-49). 


எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


பிரியப்‌] 
UBLISHERS 


இஸ்ரவேல்‌ புத்திரருடைய 
முதற்பேறானவர்களில்‌ லேவியரின்‌ 
தொகைக்கு அதிகமாயிருக்கிறவர்கள்‌ 
மீட்கப்படவேண்டியவர்கள்‌. அவர்கள்‌ 
ஆரோனுக்கும்‌ அவருடைய குமாருக்கும்‌ 
மீட்கப்படும்‌ 'வியத்தைக்‌ 
கொடுக்கவேண்டும்‌ (எண்‌ 3:46-51) 


ஆரோனுடைய குமாரர்‌ 
எண்‌ 9:1-18 


எண்‌ 94. சீனாய்‌ மலையில்‌ கர்த்தர்‌ 
மோசேயோடே பேசின நாளிலே, 
ஆரோன்‌ மோசே என்பவர்களுடைய 
வம்ச வரலாறாவது: 


எண்‌ 3:2. ஆரோனுடைய குமாரர்‌, முதல்‌ 
பிறத்தவனாகிய  நாதாப்‌, அபியூ, 
எலெயாசார்‌, இத்தாமார்‌ என்பவர்களே. 


எண்‌ 33. ஆசாரிய ஊழியம்‌ 
செய்கிறதற்கு அவனால்‌ பிரதிஷ்டை, 
செய்யப்பட்டு அபிஷேகம்பெற்ற. 
ஆசாரியரான ஆரோனுடைய குமாரரின்‌ 
நாமங்கள்‌ இவைகளே. 


எண்‌ 3:4. நாதாபும்‌ அபியூவும்‌ சீனாய்‌ 
வனாந்தரத்தில்‌ அத்திய அக்கினியைக்‌ 
கர்த்தருடைய சுத்நிதியில்‌ 
கொண்டுவந்தபோது, கர்த்தருடைய 
சந்நிதியில்‌ மரித்தூப்போனார்கள்‌; 
அவர்களுக்குப்‌ பின்னைகள்‌ இல்லை; 
எலெயாசாரும்‌ இத்தாமாருமே தங்கள்‌ 
தகப்பனாகிய ஆரோனுக்கு முன்பாக 
ஆசாரிய ஊழியாம்‌ செய்தார்கள்‌. 


எண்‌ 3:5. கர்த்தர்‌ மோசேயை நோக்கி: 


எண்‌ 94. நீ லேவிகோத்திரத்தாரைச்‌ 
சேர்த்து, அவர்கள்‌ ஆசாரியனாகிய 
ஆரோரனுக்குப்‌ பணிவிடை செய்யும்படி. 
அவர்களை நிறுத்து. 


எண்‌ 3:7, அவர்கள்‌ ஆசரிப்புக்‌ 
கூடாரத்துக்கு முன்பாக அவனுடைய 
காவலையும்‌ எல்லாச்‌ சபையின்‌ 
காவலையும்‌ காத்து, வாசஸ்தலத்தின்‌ 
பணிவிடை. வேலைகளைச்‌. 
செய்யக்கடவர்கள்‌. 





(யய 
பிய 


எண்‌ 89. ஆகையால்‌ லேவியரை 
ஆரோனிடத்திலும்‌ அ, 
குமாரரிடத்திலும்‌ 

கொடுப்பாயாக; இஸ்ரவேல்‌ ததர 
இவர்கள்‌ முற்றிலும்‌ அவனுக்கு. 
ஒப்புக்கொடுக்கப்பட்டிருக்கிறார்கன்‌.. 


எண்‌ 3:10. ஆரோனையும்‌ அவன்‌ 
குமாரரையுமோ, தங்கள்‌ ஆசாரிய 
ஊழியத்தைச்‌. செய்வதற்காக 
தியமிக்கக்கடவாய்‌, அத்த 
ஊழியத்தைச்‌ செய்யும்படி சேருகிற 
அத்தியன்‌ 

கொலைசெய்யப்படக்கடவன்‌ என்றார்‌. 


எண்‌ 8:11. பின்னும்‌ கர்த்தர்‌ மோசேயை 
நோக்கி: 


எண்‌ 812. இஸ்ரவேல்‌ புத்திரரில்‌: 
கர்ப்பத்திறத்து பிறக்கிற முதற்பேறான. 
யாவுக்கும்‌ பதிலாக, நான்‌ லேவியரை 
இஸ்ரவேல்‌ புத்திரரிலிருந்து 
எடுத்துக்கொண்டேன்‌; அவர்கள்‌ 
என்னுடையவர்களாயிருக்கிறார்கள்‌. 


எண்‌ 303. முதற்பேறானவையெல்லாம்‌. 
என்னுடையவை; 

எகிப்துதேசுத்தில்‌ 

யாவையும்‌ சங்கமித்த: 
இஸ்ரவேலின்‌ மனிதர்முதல்‌ மிருகஜீவன்‌ 
ட்‌ முதற்பேறான யாவையும்‌ 
எனக்கென்‌, 

பக்த்த்படு ததி தினக்‌ அவைகள்‌ 
என்னுடையவைகளாயிருக்கும்‌; நான்‌ 
கர்த்தர்‌ என்றார்‌. 


ஆரோனும்‌ அவருடைய 
ஆசாரிய ஊழியத்தை 
நியமிக்கப்படுகிறார்கள்‌. கர்த்தர்‌ 
நோக்கி, ஆரோனையும்‌ 
குமாரரையுமோ, தங்கள்‌ ஆசாரிய 
ஊழியத்தைச்‌ செய்வதற்காக நியமிக்கக்‌ 
கடவாய்‌, அந்த ஊழியத்தைச்‌ செய்யும்படி 
சேருகிற அந்நியன்‌ கொலைசெய்யப்படக்‌ 
கடவன்‌” (எண்‌ 3:10) என்று சொல்லுகிறார்‌. 


ஏற்கெனவே ஆரோனையும்‌ 
குமாரரையும்‌  ஆசாரியராக 
அவர்களை ம்‌ 
செய்திருக்கிறார்‌. இப்போது 
அவர்களை ஆசாரிய 
செய்வதற்காக நியமிக்கிறார்‌. 


குமாரரும்‌. 
ய்வதற்காக 
மோசேயை 

அவன்‌ 


கர்த்தர்‌ 
அவருடைய 
நியமித்து 


எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


செய்யக்கடலன்‌” (ரோம 12:7). ஆரோனும்‌ 
அவருடைய குமாரரும்‌ ஆசாரிய ஊழியம்‌ 
செய்ததுபோல, கர்த்தர்‌ நமக்கு கொடுக்கும்‌ 
நாம்‌ உண்மையாயும்‌, 
பரிசுத்தத்தோடும்‌ 


மிகுந்த 

செய்யவேண்டும்‌. 

கர்த்தருடைய பரிசுத்த சமுகத்திலே ஊழியம்‌ 

செய்கிறவர்கள்‌, எப்போதும்‌ அந்த ஊழியத்தில்‌ 

நிலைத்திருக்கவேண்டும்‌. அவர்கள்‌ 

ஆசரிப்புக்கூடாரத்தின்‌ காவலை 
விசாரிக்கவேண்டும்‌. 


ர்த்தர்‌ ஆசாரியருக்‌। சில, 
வலித்த எ கக்கியங்களையும்‌ 
மேன்மைகளையும்‌ கொடுத்திருக்கிறார்‌. 
ஆனாலும்‌ ஆசாரிய ஊழியம்‌ மிகுந்த 
கவனத்தோடும்‌, 'பொறுப்போடும்‌ 
செய்யவேண்டிய ஊழியமாயிருக்கிறது. 


கர்த்தர்‌ ஆரோனையும்‌. 
குமாரரையும்‌ மாத்திரமே 
ஊழியத்தைசெய்வதற்காக நியமித்திருக்கிறார்‌. 
மற்றவர்கள்‌ இந்த ஊழியத்தை 
செய்யக்கூடாது. அந்த ஊழியத்தை 
செய்யும்படி சேருகிற அந்நியன்‌. கொலை 
செய்யப்படக்கடவன்‌ என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. ஆசாரியருடைய ஊழியத்தை, 
ஆரோனும்‌ அவருடைய குமாரரும்‌ தலிர 
வேறு யாரும்‌ செய்யவும்‌ கூடாது, 
அவர்களுடைய ஊழியத்தில்‌ தலையிடவும்‌ 
கூடாது. 


ஆரோனையும்‌ அவருடைய குமாரரையும்‌ 
தவிர மற்ற யாரும்‌ ஆசாரிய 
ஊழியத்தை செய்வதற்காக பரிசுத்த 
ஸ்தலத்திற்கு அருகாமையில்‌ வரக்கூடாது. 
இந்த ஊழியம்‌ ஆரோனுக்கும்‌ 
அவருடைய குமாருக்கும்‌ மாத்திரமே 
நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆரோனையும்‌ 
அவருடைய குமாரரையும்‌ தவிர மற்றவர்கள்‌ 
எல்லோருமே, ஆசாரிய ஊழியத்தைப்‌ 
பொறுத்தவரையில்‌, அந்நியர்களாகவே 
பாவிக்கப்படுகிறார்கள்‌. 





எண்ணாகமம்‌ - 
NUMBERS - COMMENTARY 


குமாரரும்‌ 
வாசலைக்‌ 
கர்த்தருடைய 


ஆரோனும்‌ அவருடைய 
ஆசாரிப்புக்கூடாரத்தின்‌ 
காக்கவேண்டும்‌. 
நியாயப்பிரமாணத்தின்படி, ஆசாரியர்கள்‌ 
மாத்திரமே, மகாபரிசத்த ஸ்தலத்திற்கு 
அருகாமையில்‌ பிரவேசிக்க முடியும்‌. பிரதான 


மற்றவர்கள்‌ யாரும்‌ பிரவேசித்துவிடாதவாறு 
ஆசாரியர்கள்‌ அதன்‌ வாசலைக்‌ காவல்‌ 
காக்கவேண்டும்‌. 


இந்த வசனப்பகுதியில்‌ ஆரோனுடைய 
குடுப்பத்தைப்பற்றி ஒரு சில செய்திகள்‌: 
சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய 
குடும்பத்தாரைப்பற்றி ஏற்கெனவே 
சொல்லப்பட்ட செய்திகள்‌ இங்கு 
மறுபடியுமாய்ச்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
எலெயாசாரும்‌ இத்தாமாரும்‌ ஆரோனுடைய 
இளைய குமாரர்‌. அவர்கள்‌ இருவரும்‌ 
தங்கள்‌ 


இவர்களுடைய ஊழியம்‌ ஆரோனுடைய நேரடி 
மேற்பார்வையில்‌ நடைபெறுகிறது. 


குமாரராகிய 


அவர்கள்‌ இருவரும்‌ வ்‌ க 
மேற்பார்வையில்‌ இல்லாதபோது, 
கர்த்தருடைய சந்நிதியில்‌ அந்நிய 
அக்கினியை கொண்டு வந்திருக்கவேண்டும்‌. 
இதனால்‌ அவர்கள்‌ இரு 
மரித்துப்போனார்கள்‌. 

இந்த 

'சொல்லப்பட்டிருக்கிறது. 


விரிவுரை 


QOODNENS 
PUBLISHERS 


சீனாய்‌ மலையில்‌ கர்த்தர்‌ 
மோசேயோடே பேசின நாளிலே, ஆரோன்‌. 
மோசே என்பவர்களுடைய வம்சவரலாறாவது: 

ஆரோனுடைய குமாரர்‌, முதல்‌ பிறந்தவனாகிய 
நாதாப்‌, அபியூ, எலெயாசார்‌, இத்தாமார்‌ 
என்பவர்களே (எண்‌ 3:1,2. 


ஊழியம்செய்கிறதற்கு 
செய்யப்பட்டு 
ஆசாரியரான 


குமாரின்‌ நாமங்கள்‌ 


இவைகளே (எண்‌ 3:3). 


வசனப்பகுதியில்‌ 


இந்த வனப்‌ 
ஆரோன்‌, மோசே என்பவர்களுடைய 


வம்சவரலாற்றைப்பற்றிச்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்த 
வேதாகமத்தில்‌, இந்த வம்ச 
வரலாற்றைப்போல, மேலும்‌ சில சந்ததியாரின்‌ 
வம்சவரலாறும்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
அதன்‌ விவரம்‌ வருமாறு : 

1. ஆதாம்‌ (ஆதி 51-6:8) 

2. நோவா (ஆதி 69-9:20) 

3. நோவாவின்‌ புத்திரர்‌ (ஆதி 109-19) 

4. சீகேம்‌ (ஆதி 11:10-26) 

5. தேராகு (ஆதி 1127-2511) 

6. இஸ்மவேல்‌ (ஆதி 2512-18) 

7. ஈசாக்கு (ஆதி 2519-35:29) 

8. ஏசா (ஆதி 369-8) 

9. ஏசாவின்‌ குமாரன்‌ (ஆதி 36:9-43) 

10. யாக்கோபு (ஆதி 37-50:26) 

11. ஆரோனும்‌, மோசேயும்‌ (எண்‌ 31-51) 

12. பேரேஸ்‌ (ரூத்‌ 4:18-22) 


13. இயேசுகிறிஸ்து 
லூக்கா 3:23-38) 


மத்‌ 108; 





எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


மோசேயின்‌ புத்திரரைப்‌ பற்றி இங்கு 
கூறப்படவில்லை. யாத்‌ 2:22; யாத்‌ 
[நாளா 2345-17 ஆகிய வசனங்களில்‌ 
அவர்களைப்‌ பற்றிக்‌ கூறப்பட்டிருக்கிறது. 
மோசே தன்னுடைய சொந்த குடும்பத்தாருக்கு 
ஊழியத்தில்‌ எந்தவொரு ஒரு விசேஷித்த 
முக்கியத்துவமும்‌ கொடுக்கவில்லை. 
தன்னுடைய வாழ்நாளில்‌ தன்‌ 
பிள்ளைகளுக்கு எந்தவொரு மேன்மையான 
சிலாக்கிங்களையோ,  அதிகாரங்களையோ 
கொடுக்கவில்லை. தன்‌ மரணத்திற்குப்‌ 
பின்புகூட மோசே தன்னுடைய 
பிள்ளைகளுக்காக ஒன்றும்‌ சேர்த்து 
வைத்ததாகத்‌ தெரியவில்லை. மோசேயின்‌ 
வம்ச வரலாற்றில்‌ அவருடைய தந்தையாகிய 
அம்ராமைப்‌ பற்றியும்‌, கோகாத்தைப்‌ பற்றியும்‌ 
மட்டுமே கூறப்பட்டிருக்கிறது. (எண்‌ 3:27; 
யாத்‌ 616-27) 


"நாதாபும்‌ அபியூவும்‌: 
வனாந்தரத்தில்‌ அந்நிய 
கர்த்தருடைய 
கொண்டுவந்தபோது, 
கர்த்தருடைய 
மரித்துப்போனார்கள்‌; 
பிள்ளைகள்‌ இல்லை: 
எலெயாசாரும்‌ ்‌ 
தகப்பனாகிய ஆரோனுக்கு முன்பாக ஆசாரிய 
ஊழியம்‌ செய்கிறார்கள்‌ (எண்‌ 3:4). 
வேதாகமத்தில்‌. 
இஸ்ரவேலின்‌ ஆதி  ஆசாரியர்களாக 
நான்குபேர்‌ சொல்லப்பட்டிருக்கிறார்கள்‌. 
அவர்களைப்பற்றிய விவரம்‌ வருமாறு : 


அவர்கள்‌ 


பரிசுத்த 


1. மோசே (யாத்‌ 40:17-33; சங்‌ 99:6) 
2, ஆரோன்‌ (யாத்‌ 28-3; லேவி 8) 
3. நாதாப்‌ (எண்‌ 3:2-4; லேவி 103-7) 
4. அபியூ (எண்‌ 3:2-4; லேவி 1011-7) 


5. எலெயாசார்‌ (எண்‌ 3:2-4) 


6. இத்தாமார்‌ (எண்‌ 3:2-4) 


ஆரோனைப்‌ பிரதான ஆசாரியனாகப்‌ 
பிரதிஷ்டை 
தன்னுடைய 
விலகிக்‌ 


பண்ணிய பின்பு, மோசே 
ஆசாரிய ஊழியத்திலிருந்து 
கொள்கிறார்‌. அதன்பின்பு, 
அவருடைய இரண்டு 
குமாரர்களாகிய எலெயாசாரும்‌ 
இத்தாமாரும்‌ ஆசாரிய ஊழியத்தைக்‌ 
கவனத்தோடு செய்து வருகிறார்கள்‌. 


ஆரோனும்‌ 


ஆரோனும்‌ அவருடைய குமாரரும்‌ 
தங்கள்‌ ஆசாரிய ஊழியத்தை செய்வதற்காக 
நியமிக்கப்படுகிறார்கள்‌. இந்த ஊழியத்தில்‌ 
லேவியர்கள்‌ அவர்களுக்கு உதவி 
செய்வதற்காக நியமிக்கப்படுகிறார்கள்‌. 
“ஆகையால்‌ லேவியரை ஆரோனிடத்திலும்‌ 
அவன்‌ 'குமாரரிடத்திலும்‌ 
ஒப்புக்கொடுப்பாயாக: இஸ்ரவேல்‌ புத்திரரில்‌ 
இவர்கள்‌ முற்றிலும்‌ அவனுக்கு 
ஒப்புக்கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள்‌"' 
(எண்‌ 33) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 

கர்த்தர்‌ ஆரோனுக்கு விசேஷித்த 
மேன்மையையும்‌, அதிகாரத்தையும்‌ 
கொடுக்கிறார்‌. லேவி கோத்திரத்திலுள்ள 
மற்ற எல்லாரையும்விட ஆரோனே மிகவும்‌ 
விசேஷமானவர்‌ இஸ்ரவேல்‌ 
கோத்திரத்தாரின்‌ பிரபுக்களுக்கு, 
கொடுக்கப்பட்டிருக்கும்‌ அதிகாரங்களைவிட, 
ஆரோனுக்கு மேன்மையான அதிகாரம்‌ 
கொடுக்கப்பட்டிருக்கிறது. 

லேவியர்கள்‌ ஆசரிப்புக்கூடாரத்துக்கு, 
முன்பாக ஆரோனுடைய காவலையும்‌ 
ப்‌ காவலையும்‌ காத்து, 
வாசஸ்தலத்தின்‌ பணிவிடை வேலைகளைச்‌ 
செய்யவேண்டும்‌ (எண்‌ 3:77. 
கர்த்தர்‌ லேவி கோத்திரத்தாரை 
ஆரோனுக்கு பணிவிடை செய்யும்படி 
ஒப்புக்கொடுக்கிறார்‌. கர்த்தர்‌ மோசேயை 
நோக்கி, “நீ லேவிகோத்திரத்தாரைச்‌ சேர்த்து, 
அவர்கள்‌ ஆசாரியனாகிய ஆரோனுக்குப்‌ 
பணிவிடை செய்யும்படி அவர்களை நிறுத்து” 
(எண்‌ 3:6) என்றும்‌, 


லேலியரை ஆரோனிடத்திலும்‌ அவன்‌ 
குமாரரிடத்திலும்‌ ஒப்புக்கொடுப்பாயாக ; 
இஸ்ரவேல்‌ புத்திரரில்‌ இவர்கள்‌ 
முற்றிலும்‌ அவனுக்கு 
ஒப்புக்கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள்‌ 
(எண்‌ 3:9) என்றும்‌ சொல்லுகிறார்‌. 





BALWETHER 
பிய 


லேவியர்கள்‌ ஆசரிப்புக்‌ கூடாரத்தின்‌ 
தட்டுமுட்டு முதலானவைகளையும்‌, இஸ்ரவேல்‌. 
புத்திரரின்‌ 


காவலையும்‌ காத்து, 
வாசஸ்தலத்தின்‌ பணிவிடைகளைச்‌ 
செய்யவேண்டும்‌ (எண்‌ 3:8). 


கர்த்தருடைய 
தெளிப்பார்கள்‌. அதன்‌ பின்பு ஆசாரியர்கள்‌ 
பலியிடப்பட்ட மிருகத்தின்‌ கொளுப்பை. 
தகனிப்பார்கள்‌ 


ஆசாரியர்கள்‌ தூபபீடம்‌ ஏற்றும்போது 
லேவியர்களே அந்தத்‌ தூபத்தைக்‌ 
கலக்கவேண்டும்‌. தூபபிடம்‌. 
காண்பிப்பதற்கான அனைத்து 
பணிவிடைகளையும்‌ லேவியர்கள்‌ செய்து 
முடித்து அதை ஆசாரியரின்‌ கையிலே 
ஒப்புக்கொடுக்கவேண்டும்‌. அதன்‌ பின்பு 
ஆசாரியர்கள்‌... தூபபீபத்திலே தூபம்‌ 
ஏற்றுவார்கள்‌. 


லேவி கோ, ர்‌. ஆரோனுக்‌ 
பனை. செய்து சந்தக்‌ அமக 
வாசஸ்தலத்தின்‌ பணிவிடை வேலைகளையும்‌, 
இஸ்ரவேல்‌ புத்திரின்‌ காவலையும்‌ 
காக்கவேண்டும்‌. 


இஸ்ரவேலில்‌ முதற்பேர்களுக்கு பதிலாக 
கர்த்தர்‌ வேவியரைத்‌ தெரிந்துகொண்டார 
ஆகையினால்‌ லேவியர்கள்‌ 
கர்த்தருடையவர்களாயிருக்கிறார்கள்‌. 


கர்த்தர்‌ மோசேயை நோக்கி, 
'இஸ்ரவேல்‌ புத்திரரில்‌ கர்ப்பந்திறந்து 
பிறக்கிற முதற்பேறான யாவுக்கும்‌ பதிலாக, 
நான்‌ லேவியரை இஸ்ரவேல்‌ புத்திரரிலிருந்து 
எடுத்துக்கொண்டேன்‌ ; அவர்கள்‌ 


என்னுடையவர்களாயிருக்கிறார்கள்‌' 
(எண்‌ 34112) என்றும்‌, “நான்‌ கர்த்தர்‌" 
(எண்‌ 313) என்றும்‌ சொல்லுகிறார்‌. 


முதற்பேறானவையெல்லாம்‌ 
கர்த்தருடையவை; கர்த்தர்‌ 
எகிப்துதேசத்தில்‌ முதற்பேறான யாவையும்‌ 
சங்கரித்த நாளில்‌, இஸ்ரவேலின்‌ மனிதர்முதல்‌. 
மிருகஜீவன்‌ மட்டுமுள்ள  முதற்பேறான 
யாவையும்‌ தமக்கென்று பரிசுத்தப்படுத்தினார்‌. 
ஆகையினால்‌, அவைகள்‌ 
கர்த்தருடையவைகளாயிருக்கும்‌ (எண்‌ 3:13) 


எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


இஸ்ரவேலின்‌ - முது 
கர்த்தருக்குரியவை. 


அனைத்தும்‌, 


அறிவித்திருக்கிறார்‌. 
யாத்‌ 13:2/2-16) 
இப்பொழுது. இஸ்ரவேலரின்‌ 
முதற்பேறுகளுக்குப்‌ பதிலாகக்‌ கர்த்தர்‌ 
லேலியரைத்‌ தெரிந்து கொள்கிறார்‌. 
(எண்‌ 344-43) 


(எண்‌ 312-13- 


இஸ்ரவேலின்‌ 
எண்ணித்தொகைபேற்றப்படுகின்றன 
நரஜீவன்களுக்குப்‌. பதிலாக 
நரஜீவன்களையும்‌,  மிருகஜீவன்களுக்குப்‌ 
பதிலாக மிருக ஜீவன்களையும்‌ கர்த்தர்‌ 
எடுத்துக்‌ கொண்டார்‌. (எண்‌ 3:44-45) 
லேவியரின்‌ தொகைக்கு அதிகமாக இருந்த 
இஸ்ரவேல்‌ புத்திரருடைய முதற்பேறுகள்‌ 
மீட்கப்பட்டார்கள்‌ (எண்‌ 3:46-51) 


முதற்பேறுகள்‌ 


மிருகஜீவன்களில்‌ தலையீற்றுகளும்‌ 
மீட்கப்பட்டன. கழுதைக்கு ஒரு ஆட்டுக்கு 
மீட்பின்‌ கிரயமாகர்‌ செலுத்தப்பட்டது. 
அசுத்தமான மிருகஜீவன்கள்‌ கிரயத்திற்‌ 

விற்கப்பட்டு அதன்‌ தொகை ஆசாரியருக்கும்‌, 
லேவியருக்கும்‌ அவர்களுடைய ஊழியத்திற்கு 
ஆதரவாகக்‌ கொடுக்கப்பட்டது 
(யாத்‌ 1342-13; யாத்‌ 419-20; 
லேவி 27:26-27; எண்‌ 18:15-17). 


லேவிபுத்திரர்‌ 
எண்‌ 3:14-39 


எண்‌ 8௮4. பின்னும்‌ கர்த்தர்‌ சீனாய்‌ 
வனாந்தரத்தில்‌ மோசேயை நோக்கி: 


எண்‌ 3:15. லேவிபுத்திரரை அவர்கள்‌ 
பிதாக்களின்‌ வம்சங்களின்படியே 
எண்ணுவாயாக;. அவர்களில்‌ 
ஒருமாதம்முதல்‌ அதற்கு மேற்பட்ட 
வயதுன்ன. 
ஆண்பின்னைகளையெல்லாம்‌ 
எண்ணுவாயாக என்றார்‌. 


எண்‌ 8:18. அப்பொழுது கர்த்தருடைய 
வாக்கின்படி, மோசே தனக்குக்‌ 
கற்பிக்கப்பட்டயிரகாரம்‌ அவர்களை 
எண்ணினான்‌. 





(யய 
பிய 


எண்‌ 847. லேவியின்‌ குமாரர்‌ தங்கள்‌. 
நாமங்களின்‌ படியே, கெர்சோன்‌, 
கோகாத்‌, மெராரி என்பவர்கள்‌. 


எண்‌ 9:18. தங்கள்‌ வம்சத்தின்படியே 
கெர்சோனுடைய குமாரரின்‌ நாமங்கள்‌, 
லிப்னி, சீமேயி என்பவைகள்‌. 


எண்‌ 8:19. தங்கள்‌ வம்சங்களின்‌ படியே 
கோகாத்துடைய குமாரர்‌, அம்ராம்‌, 
இத்சேயார்‌, எப்ரோன்‌, ஊசியேல்‌ 
என்பவர்கள்‌. 


எண்‌ 3:20. தங்கள்‌ வம்சங்களின்படியே 
மெராரியினுடைய குமாரர்‌, மகேலி, மூசி 
என்பவர்கள்‌; இவர்களே 
லேவியருடைய பிதாக்களின்‌ 
வம்சத்தார்‌. 


எண்‌ 8:21. கெர்சோனின்‌ வழியாய்‌ 
லிப்னீயரின்‌ வம்சமும்‌ சீமேயியர்‌ 
வம்சமும்‌ தோன்றின; இவைகளே 
கெர்சோனியமின்‌ வம்சங்கள்‌. 


எண்‌ 9:22. அவர்களில்‌ ஒரு மாதம்முதல்‌ 
அதற்கு மேற்பட்ட வயதுன்ன 
ஆண்பின்னைகளெல்லாம்‌. 
எண்ணப்பட்டபோது, 
எண்ணப்பட்டவர்கள்‌. 
இத்தாறுபேராயிருந்தார்கள்‌. 


ஏழாயிரத்து. 


எண்‌ 3:23. கெர்சோனியமின்‌ வம்சங்கள்‌ 
வாசஸ்தலத்தின்‌ பின்புறத்தில்‌ மேற்கே. 
பானயமிறங்கவேண்டும்‌. 


எண்‌ 94.  கெர்சோனியருடைய 
தகப்பன்‌ வம்சத்துக்குத்‌ தலைவன்‌ 
லாயேலின்‌ குமாரனாகிய எலியாசாப்‌ 
என்பவன்‌. 


எண்‌ 825. ஆசரிப்புக்‌ கூடாரத்திலே 
கெர்சோன்‌ புத்திரரின்‌ காவலாவதா: 
வாசஸ்தலமும்‌, கூடாரமும்‌, அதின்‌ 
மூடியும்‌, ஆசரிப்புக் கூடாரவாசல்‌ 
மறைவும்‌, 


எண்‌ 3:28. வாசஸ்தலத்தண்டையிலும்‌ 
பலிப்டத்தண்டையிலும்‌ சுற்திலும்‌ 
இருக்கிற பிரகாரத்தின்‌. 
தொங்குதிரைகளும்‌, 

மூடு திரையும்‌, 

'வேலைகளுக்கெல்லாம்‌. 

அவைகளின்‌ கயிறுகளூமே.. 


எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


எண்‌ 827. கோகாத்தின்‌ வழியாய்‌ 
அம்ராமியமின்‌ வம்சமும்‌ இத்சேயாரின்‌ 
வம்சமும்‌ எப்ரோனியமின்‌ வம்சமும்‌ 
ஊசியேலரின்‌ வம்சமும்‌ தோன்றின; 

கோகாத்தியமின்‌ 


எண்‌ 3:28. ஒரு மாதம்முதல்‌ அதற்கு 
மேற்பட்ட வயதுள்ள 
ஆண்பின்னைகளெல்லாம்‌ 
எண்ணப்பட்டபோது, 
ஸ்தலத்துக்குரியவைகளைக்‌ 
காப்பவர்கள்‌, எண்ணாயிரத்து 
அறுதாறு பேராயிருத்தார்கள்‌. 


கோகாத்‌ புத்திரரின்‌ 


வாசஸ்தலத்தின்‌ 
பக்கத்திலே. 


எண்‌ 929. 
வம்சங்கள்‌. 

தென்புறமான 
பானயமிறங்கவேண்டும்‌. 


எண்‌ 3:30. அவர்களின்‌ தலைவன்‌, 
ஊசியேலின்‌ குமரனாகிய எல்சாபான்‌. 


எண்‌ 3:31. அவர்களுடைய காவலாவது: 
பெட்டியும்‌, மேஜையும்‌, குத்துவினக்கும்‌, 
பீடங்களும்‌ ஆராதனைக்கேற்ற பரிசுத்த 
ஸ்தலத்தின்‌ பணிமுட்டுகளும்‌, 
தொங்குதிரையும்‌, அதினுடைய எல்லா 
வேலைகளுக்கும்‌ ஏற்றவைகளுமே. 


எண்‌ 9:82. ஆசாரியனாகிய ஆரோனின்‌ 
குமாரன்‌ எலெயாசார்‌ எண்பவண்‌ 
'லேவியருடைய தலைவர்களுக்குத்‌ 
தலைவனாய்ப்‌ பரிசுத்த ஸ்தலத்தைக்‌ 
காவல்காக்கிறவர்களுக்கு 
விசாரிப்புக்காரனாயிருக்க வேண்டும்‌. 


எண்‌ 3:33. மெராரியின்‌ வழியாய்‌ 
மகேலியரின்‌ வம்சமும்‌ மூசியரின்‌ 
வம்சமும்‌ தோன்றின; இவைகனே 
மெராரியின்‌ வம்சங்கள்‌. 

எண்‌ 9:84. அவர்களில்‌ ஒரு மாதம்முதல்‌ 
அதற்கு மேற்பட்ட வயதுன்ன ஆண்‌ 
பின்னைகலெல்லாம்‌ 
எண்ணப்பட்டபோது, 
எண்ணப்பட்டவர்கன்‌ ஆறாயிரத்து 
இருநூறுபேராயிருந்தார்கள்‌. 





எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


எண்‌ 35. 
குமாரனாகிய சூரியேல்‌ என்பவன்‌ 
அவர்களுக்குத்‌ தலைவனாயிருத்தான்‌; 
இவர்கன்‌ வாசஸ்தலத்தின்‌ வடபுறமான 
பக்கத்தில்‌ பானயமிறங்க வேண்டும்‌. 


அபியாயேலின்‌ 


எண்‌ 3:38, அவர்களுடைய காவல்‌ 
விசாரிப்பாவது: 'வாசஸ்தலத்தின்‌ 
பலகைகளும்‌, தாழ்ப்பான்களும்‌, 
தூண்களும்‌, பாதங்களும்‌, அதினுடைய 
எல்லாப்‌. ஙணிமுட்டுகளும்‌, 
அதற்கடுத்தவைகள்‌ அணைத்தும்‌, 


எண்‌ 97. சூற்றுப்பிரகாரத்தின்‌ 
தூண்களும்‌, அவைகவின்‌ பாதங்களும்‌, 


முனைகளும்‌, கயிறுகளுமே. 


எண்‌ 3:38. ஆசரிப்புக்‌ கூடாரமாகிய 
வாசஸ்தலத்துக்கு முன்பாக, சூரியன்‌ 
உதிக்கும்‌ கீழ்ப்புறத்திலே மோசேயும்‌ 
ஆரோனும்‌ அவன்‌ குமாரரும்‌ 
கூடாரங்கனைப்‌ போட்டு இறங்கி, 
இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ காவதுக்குப்‌ 
பதிலாகப்‌ பரிசுத்த ஸ்தலத்தைக்‌ காவல்‌ 
காக்கவேண்டும்‌. வாசஸ்தலத்தில்‌ 
சேருகிற அந்நியன்‌ 
கொலைசெய்யப்படக்கடவன்‌.. 


எண்‌ 3:39. மோசேயும்‌ ஆரோனும்‌, 
கர்த்தருடைய வாக்கின்படி, லேவியரில்‌ 
ஒருமாதம்முதல்‌ அதற்கு மேற்பட்ட 
வயதுன்ன 
ஆண்பின்னைகளையெல்லாம்‌ 
அவர்களுடைய வம்சங்கனின்படியே. 
எண்ணினார்கள்‌; அவர்கள்‌. 
'இருபத்தீராயிரம்பேராயிரு ந்தார்கள்‌. 


கர்த்தர்‌ லேவியரை ஆரோனிடத்திலும்‌, 
அவருடைய குமாரரிடத்திலும்‌ 
ஒப்புக்கொடுக்கிறார்‌. அவர்கள்‌ 
ஆசரிப்புக்கூடாரத்திற்கு முன்பாக 
ஆரோனுடைய காவலையும்‌, இஸ்ரவேல்‌ 
சபையார்‌ எல்லாருடைய காவலையும்‌ 
காக்கவேண்டும்‌. அவர்கள்‌ வாசஸ்தலத்தின்‌ 
பணிவிடை வேலைகளையும்‌ செய்யவேண்டும்‌. 
மேலும்‌ அவர்கள்‌ ஆசரிப்புக்கூடாரத்தின்‌ 
தட்டுமுட்டுகள்‌. முதலானவைகளையும்‌ 
காக்கவேண்டும்‌. 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ லேவி கோத்திரத்தாரை 
ஆரோனிடத்தில்‌ ஒப்புக்கொடுத்திருக்கிறார்‌. 
ஆரோன்‌ கர்த்தருடைய சித்தத்தின்‌ பிரகாரம்‌ 
லேலியருக்கு, ஆசரிப்புக்கூடாரத்திலே, 
பணிவிடைகளை பிரித்துக்கொடுக்க 
வேண்டும்‌. ஆரோனும்‌ அவருடைய குமாரரும்‌ 
தங்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஆசாரிய 
ஊழியத்திலே, லேலியரையும்‌ 
பயன்படுத்திக்கொள்ளவேண்டும்‌. 


கர்த்தர்‌ லேவி பத்திரை 
எண்ணித்தொகையேற்றுமாறு சொல்லுகிறார்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ ஏற்கெனவே 
எண்ணித்தொகையேற்றப்பட்டார்கள்‌. 
அப்போது லேவி புத்திரர்‌ எண்ணப்படவில்லை. 
இப்போதோ கர்த்தர்‌ லேவி புத்திரரை 
எண்ணுமாறு சொல்லுகிறார்‌ 


கர்த்தர்‌ சீனம்‌. வனாந்தாத்றல்‌ 
மோசேயை நோக்கி,  “லேலிபுத்திரரை 
அவர்கள்‌ பிதாக்களின்‌ வம்சங்களின்‌ படியே 
எண்ணுவாயாக; அவர்களில்‌ ஒருமாதம்முதல்‌ 
அதற்கு பட்ட வயதுள்ள 
ஆண்பிள்ளைகளையெல்லாம்‌ எண்ணுவாயாக"' 
(எண்‌ 31415) என்று சொல்லுகிறார்‌. 


இஸ்ரவேலின்‌ மற்ற கோத்திரத்தார்‌ 
எண்ணித்தொகையேற்றப்பட்டபோது, 
இஸ்ரவேலிலே இருபது வயதுள்ளவர்கள்‌. 
முதல்‌, யுத்தத்திற்கு புறப்படத்தக்கவர்கள்‌ 
மாத்திரம்‌ எண்ணப்பட்டார்கள்‌. 
அவர்களுடைய வம்சங்களிலுள்ள 
புருஷர்கள்‌ மாத்திரம்‌ பேர்‌ பேராக எண்ணித்‌ 
தொகையேற்றப்பட்டார்கள்‌. 

இப்போதும்‌ 
ஆண்பிள்ளைகள்‌ 
எண்ணப்படுகிறார்கள்‌. 
எண்ணும்போது இருபது வயதுள்ளவர்கள்‌ 
முதல்‌, யுத்தத்திற்கு புறப்படத்தக்கவர்கள்‌ 
என்று கட்டுப்பாடு எதுவுமில்லை. லேவி 
புத்திரில்‌ ஒரு மாதம்‌ முதல்‌ அதற்கு 
மேற்பட்ட வயதுள்ள ஆண்பிள்ளைகள்‌ 
எல்லோரும்‌ எண்ணப்படுகிறார்கள்‌. லேவி 
கோத்திரத்தாரில்‌ சிறு பிள்ளைகளும்‌, சரீரம்‌ 
அங்கவீனமானவர்களும்‌ எண்ணித்‌ 
தொகையேற்றப்படுகிறார்கள்‌. 


லேவி 





எண்ணாகமம்‌ - 
NUMBERS - COMMENTARY 


யுத்‌ ததன்‌ வில்‌ அவர்கள்‌ 
வாசஸ்தலத்தின்‌ பணிவிடை வேலைகளை 
செய்வார்கள்‌. ஆகையினால்‌ யுத்தத்திற்கு 

போகத்தக்க சரீர பெலம்‌ லேவியரிடத்தில்‌ 
இருக்கவேண்டும்‌ என்னும்‌ ல்‌ 

அவர்களுக்கு 

ஆதியிருக்கவேண்டும்‌ என்னும்‌ 

இல்லாமல்‌ போயிற்று. 


குழந்தையால்‌ வாசஸ்தலத்தின்‌ பணிவிடை 
வேலைகளை செய்யமுடியாது. லேவி 
கோத்திரத்தார்‌ மறுடியுமாக 
எண்ணப்படுகிறார்கள்‌. அப்போது 
வாசஸ்தலத்தின்‌ பணிவிடை வேலைகளை 
செய்யக்கூடியவர்கள்‌ தனியாக 
எண்ணித்தொகையேற்றப்படுகிறார்கள்‌. 


“லேலியருடைய பிதாக்களின்‌ வீட்டு 
வம்சங்களில்‌ முப்பது வயதுமுதல்‌ ஐம்பது 
வதுவரைக்குழுள்ளவர்கள்‌ ஆசரிப்பு 
கூடாரத்திலே செய்யும்‌ பணிவிடை 
வேலைக்கும்‌ சுமையின்‌ வேலைக்கும்‌ 
உட்படத்தக்கவர்களும்‌, மோசேமினாலும்‌ 
ஆரோனாலும்‌ இஸ்ரவேலின்‌ பிரபுக்களாலும்‌ 
எண்ணப்பட்டவர்களும்‌ ஆகிய எல்லாரும்‌, 
எண்ணாயிரத்து  ஐந்நூற்று எண்பது. 
பேராயிருந்தார்கள்‌" (எண்‌ 4:46-48), 


பணம்‌ கோத்தித்தார்‌ - முன்று 
வம்சங்களாக பிரிக்கப்படுகிறார்கள்‌. 
லேவியின்‌ குமாரர்‌ தங்கள்‌ நாமங்களின்படியே, 
கெர்சோன்‌, கோகாத்‌, மெராரி என்பவர்கள்‌ 
(எண்‌ 347)... லேலியின்‌ மூன்று 
குமாரருடைய வம்சத்தின்படியே, லேவி 
கோத்திரத்தார்‌ மூன்று வம்சங்களாக 
பிரிக்கப்படுகிறார்கள்‌. ஒவ்வொரு, 
வம்சத்தாரும்‌ பல்வேறு குடும்பங்களாகவும்‌. 
பிரிக்கப்படுகிறார்கள்‌. 

தங்கள்‌ வம்சத்தின்படியே 
கெர்சோனுடைய  குமாரரின்‌ நாமங்கள்‌, 
லிப்னீ, சீமேயி என்பவைகள்‌ (எண்‌ 348). 


தங்கள்‌ வம்சங்களின்படியே 
கோகாத்துடைய குமாரர்‌, அம்ராம்‌, 
இத்சேயார்‌, எப்ரோன்‌, ஊசியேல்‌ என்பவர்கள்‌ 
(எண்‌ 319) 


விரிவுரை 


QOODNENS 
PUBLISHERS 


தங்கள்‌ வம்சங்களின்படியே 
மெராரியினுடைய குமாரர்‌, மகேலி, மூசி 
என்பவர்கள்‌: இவர்களே லேவியருடைய 
பிதாக்களின்‌ வம்சத்தார்‌ (எண்‌ 3:20). 
லேவியரின்‌ மூன்று வம்சங்களைப்பற்றி 
இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது அவர்களின்‌ 
விவரம்‌ வருமாறு : 
1. கெர்சோன்‌ 
(எண்‌ 3:17-18,21-26) 


புத்திரர்‌ 


2. கோகாத்புத்திரர்‌ (எண்‌ 347 79,27-32) 
3. மெராரி புத்திரர்‌ 
(எண்‌ 3:17 2033-38) 


. லேலியருடைய மூன்று பிதாக்களின்‌ 
வம்சத்தாரும்‌ இந்த அதிகாரத்தில்‌ 
தனித்தனியாக  சொல்லப்பட்டிருக்கிறார்கள்‌. 
ஒவ்வொரு பிதாக்களின்‌ வம்சத்தாரைப்பற்றி்‌ 
சொல்லும்போது, அவர்களைப்பற்றி, கீழே 
கொடுக்கப்பட்டிருக்கும்‌. விவரங்களும்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. 

1. எண்ணிக்கை 

2. வம்சங்கள்‌ 

3. பாளயமிறங்கும்‌ இடம்‌. 

4. வம்சத்திற்கு தலைவன்‌ 

5. வாசஸ்தலத்தின்‌ பணிவிடை 


லேவி  கோத்திரத்தாரில்‌, மூன்று 
வம்சங்களின்‌ பிரகாரம்‌ அவர்களுடைய 
எண்ணிக்கைகளின்‌ விவரம்‌ வருமாறு : 


1. கெர்சோனியரில்‌ அவர்களில்‌ 

அதற்கு மேற்பட்ட 

ஆண்பிள்ளைகளெல்லாம்‌ 

எண்ணப்பட்ட போது, எண்ணப்பட்டவர்கள்‌ 

எழாயிரத்து  ஐந்நூறுபேராயிருக்கிறார்கள்‌ 
(எண்‌ 3:22). 


2. கோகாத்தியரில்‌ ஒரு மாதம்முதல்‌ 
அதற்கு மேற்பட்ட வயதுள்ள 
ஆண்பிள்ளைகளெல்லாம்‌ எண்ணப்பட்டபோது. 
பரிசுத்த, ஸ்தலத்துக்குரியவைகளைக்‌ 
காப்பவர்கள்‌, எண்ணாயிரத்து 
அறுநூறுபோயிருக்கிறார்கள்‌ (எண்‌ 3:28). 





BALWETHER 
பிய 


3. மெராரியரில்‌ 
அதற்கு மேற்பட்ட 
பிள்ளைகளெல்லாம்‌. எண்ணப்பட்டபோது, 
எண்ணப்பட்டவர்கள்‌ ஆறாயிரத்து 
இருநூறுபேராயிருக்கிறார்கள்‌ (எண்‌ 3:34). 


லேவியரின்‌ குடும்பத்தார்‌ மூன்றாம்‌ 
முறையாகவும்‌, கடைசி முறையாகவும்‌ இங்கு 
எண்ணப்படுகிறார்கள்‌. இவர்களுடைய 
தொகை 22,300 பேர்‌ (எண்‌ 3:22,28,34). 


ஒரு  மாதம்முதல்‌ 
வயதுள்ள ஆண்‌ 


லேவி கோத்திரத்தாரில்‌, மூன்று 
வம்சங்களின்‌ பிரகாரம்‌ அவர்களுடைய 
வம்சங்களின்‌ விவரம்‌ வருமாறு : 


1. கெர்சோனின்‌ வழியாய்‌ லிப்னீயரின்‌ 
வம்சமும்‌ சீமேமியர்‌ வம்சமும்‌ தோன்றின; 
இவைகளே கெர்சோனியரின்‌ வம்சங்கள்‌ 
(எண்‌ 3:21). 


1 கோகாத்தின்‌ வழியாய்‌ அம்ராமியரின்‌ 
வம்ச இத்சேயாரின்‌ 
எப்ரோனியரின்‌ வம்சமும்‌ 
வம்சமும்‌ தோன்றின. 
கோகாத்தியரின்‌ வம்சங்கள்‌ (எண்‌ 

மோசே, ஆரோன்‌ ஆகியோரின்‌ 
தகப்பன்‌ அம்ராம்‌, இவன்‌  லேவியின்‌ 
குமாரனாகிய கோகாத்தின்‌ குமாரன்‌ 
(யாத்‌ 6416-27). கோகாத்திற்கு நான்கு 
குமாரர்கள்‌ பிறந்தார்கள்‌. அவர்களின்‌ பெயர்‌ 
அம்ராம்‌, இத்சேயார்‌, எப்ரோன்‌, ஊசியேல்‌ 
(எண்‌ 3:27; யாத்‌ 6:18) என்பனவாகும்‌. 
கெர்சோனுக்கு லிப்னீ, சிமேமீ ஆகிய 
இரண்டு குமாரர்கள்‌ பிறந்தார்கள்‌. 
(எண்‌ 3:21; யாத்‌ 6:17). கெர்சோன்‌ புத்திரர்‌ 
7,500 பேர்‌. கோகாத்‌ புத்திரர்‌ 8,500 பேர்‌. 
(எண்‌ 3:22- எண்‌ 3:28). 


கிய 


(எண்‌ 3:33; யாத்‌ 6:19). மெராரியின்‌ புத்திரர்‌ 
6,200 பேர்‌. (எண்‌ 3:34 -எண்‌ 3:22) 
லேவியின்‌  குமாரராகிய கோகாத்தின்‌ 
குடும்பத்திலிருந்து முதலாவது ஆசாரியர்கள்‌ 
தெரிந்தெடுக்கப்பட்டார்கள்‌ (எண்‌ 31-4). 


அரியானாவில்‌ ஆரின்‌ கும்ரன்‌ 
லேலியருடைய 


எலெயாசார்‌ என்பவன்‌ 
தலைவர்களுக்குத்‌ தலைவனாய்ப்‌ பரிகத்த 
ஸ்தலத்தைக்‌ காவல்காக்கிறவர்களுக்கு 
விசாரிப்புக்காரனாயிருக்க. வேண்டும்‌. 
(எண்‌ 3:32). 


எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


கோகாத்‌ புத்திரரின்‌ 
தலைவன்‌. ஆரோனின்‌ குமாரன்‌. 
(எண்‌ 3:4) ஆரோன்‌ அம்ராமின்‌ குமாரன்‌. 
அம்ராம்‌ 'லேவியின்‌ குமாரனாகிய 
கோகாத்தின்‌' குமாரன்‌. 
(யாத்‌ 616-26.  ஆசரிப்புக்கூடாரத்தில்‌ 
பணிவிடைசெய்யும்‌ எல்லா 
ஆசாரியர்களுக்கும்‌ எலெயாசார்‌ மேல்‌ 

விசாரிப்புக்காரனாக இருக்கிறான்‌. 
3. மெராரியின்‌ வழியாய்‌ மகேலியரின்‌ 
வம்சமும்‌ மூசியரின்‌ வம்சமும்‌ தோன்றின; 
மெராரியின்‌ வம்சங்கள்‌ 


லேவி கோத்திரத்தாரில்‌, 
வம்சங்களின்‌ பிரகாரம்‌ 
பாளயமிறங்குகிற 
விவரம்‌ வருமாறு : 


மூன்று 
அவர்கள்‌ 


இடங்களைப்பற்றிய 


1. கெர்சோனியரின்‌ 
வாசஸ்தலத்தின்‌ பின்புறத்தில்‌ 
பாளயமிறங்கவேண்டும்‌ (எண்‌ 3:23) 


வம்சங்கள்‌ 


மேற்கே 


2. கோகாத்‌ புத்திரரின்‌ வம்சங்கள்‌ 
வாசஸ்தலத்தின்‌ தென்புறமான பக்கத்திலே 
பாளயமிறங்கவேண்டும்‌ (எண்‌ 3:29) 


3. மெராரி புத்திரர்கள்‌ 
வாசஸ்தலத்தின்‌ வடபுறமான பக்கத்தில்‌ 
பாளயமிறங்க வேண்டும்‌ (எண்‌ 3:35) 


4. ஆசரிப்புக்‌ 
வாசஸ்தலத்துக்கு முன்பாக, 
உதிக்கும்‌ கீழ்ப்புற 
ஆரோனும்‌. அவருடைய 
கூடாரங்களைப்‌ போட்டு 
வேண்டும்‌ (எண்‌ 3:38). 


கூடாரமாகிய 
சூரியன்‌ 
மோசேயும்‌ 
குமாரரும்‌ 
பாளயமிறங்க 


எத்தனைபேர்‌ 
தெரியவில்லை. 
அவர்களுடைய 
ஆசாரியர்களும்‌ 
வாசலும்குக்‌ 


இந்தக்கூடாரங்களில்‌ 
இருந்தார்கள்‌ என்று 
மோசேயும்‌. ஆரோனும்‌ 
குடும்பத்தாரும்‌, எல்லா 
ஆசரிப்புக்‌ கூடாரத்தின்‌ 
கிழக்குப்‌ பக்கத்தில்‌ கூடாரம்‌ போட்டுத்‌ 
தங்கியிருந்தார்கள்‌. லேவியரில்‌ 300 
புருஷர்கள்‌ இந்தக்‌ கூடாரங்களில்‌ 
தங்கிமிருக்க வேண்டும்‌. 





எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


1, கெர்சோனின்‌ வழியாய்‌ லிப்னீயரின்‌. 
வம்சமும்‌ சீமேமியர்‌ வம்சமும்‌ தோன்றின; 
இவைகளே கெர்சோனியரின்‌ வம்சங்கள்‌ 
(எண்‌ 3:21). 


2. கோகாத்தியருடைய 
வம்சத்திற்கு 
குமரனாகிய எல்சாபான்‌ (எண்‌ 3:30) 


மராரியருடைய 


(எண்‌ 3:35) 


லேவி கோத்திரத்தாரில்‌ 
வம்சங்களின்‌ 
ஆசரிப்புக்கூடாரத்திலே. 

காவலின்‌ விவரம்‌ வருமாறு : 


1, ஆசரிபபக்‌ கூடாரத்திலே கொர்சோன்‌ 

காவலாவது:  வாசஸ்தலமும்‌, 
ளம்‌ அதின்‌ மூடியும்‌, ஆசரிப்புக்‌ 
கூடாரவாசல்‌. மறைவும்‌, 
வாசஸ்தலத்தண்டையிலும்‌ 
பலிபீடத்தண்டையிலும்‌ சுற்றிலும்‌ இருக்கிற 
பிரகாரத்தின்‌ தொங்குதிரைகளும்‌, 
பிரகாரவாசல்‌ மூடுதிரையும்‌. அவைகளின்‌ 
வேலைகளுக்கெல்லாம்‌ உரிய அவைகளின்‌ 
கயிறுகளுமே (எண்‌ 3:25,26). 


புத்திரர்‌ சரிப்புக்‌ 

வதைக்‌ 
கொள்ள வேண்டும்‌. 
ஆசரிப்புக்‌ கூடாரத்தின்‌ 
நூலால்‌ செய்த திரை. 
(யாத்‌ 260-6),  வாசஸ்தலத்தின்மேல்‌ 
கூடாரமாகப்‌ போடும்படி ஆட்டு மயிரால்‌. 
செய்யப்பட்ட மூடுதிரைகள்‌ (யாத்‌ 267-13), 
சிவப்புத்தீர்ந்து ஆட்டுக்கடாத்தோலினால்‌ 
கூடாரத்திற்குப்‌ போடப்பட்ட மூடியும்‌, 
அதன்மேல்‌ போடப்பட்ட தகசுத்தோல்‌ மூடியும்‌ 
(யாத்‌ 2644) ஆகியவற்றையும்‌ பராமரித்துக்‌ 
கொள்ள வேண்டும்‌. 


கெர்சோன்‌ 
கூடாரத்தின்‌ 
கவனித்துக்‌ 
(எண்‌ 4:25-28) 
மெல்லிய 


இவைதவிர, வெளிப்பிரகாரத்தின்‌ 
தொங்குதிரைகள்‌ (யாத்‌. 27945), 
வாசல்திரைகள்‌ (யாத்‌ 27:16-19), கயிறுகள்‌ 
(யாத்‌ 39:40) ஆகியவற்றையும்‌ பராமரிக்க 
வேண்டும்‌. இவை தெர்சோன்‌ புத்திரன்‌ 
பணிவிடையாகும்‌. 


ஆரரிப்புக்கூடாரத்திலே கோகாத்‌ 
பத்தான்‌ காவலாவது பெட்டியும்‌, 
மேஜையும்‌, குத்துவிளக்கும்‌, 
ஆராதனைக்கேற்ற 
பணிமுட்டுகளும்‌, 
அதினுடைய எல்லா 
ஏற்றவைகளுமே (எண்‌ 3:31). 


ஒரு மாதம்முதல்‌ அதற்கு மேற்பட்ட 
வயதுள்ள ஆண்பிள்ளைகளெல்லாம்‌ இந்தப்‌ 
பணிவிடைகளைச்‌ செய்தார்கள்‌ என்று, 
கூறமுடியாது. முப்பது வயது நிரம்பியவர்கள்‌ 
மட்டுமே இந்தப்‌ பணிவிடைகளைச்‌ 
செய்ய வேண்டும்‌ (எண்‌ 4:47). முதிர்‌ 
வயதுடையவர்கள்‌ லேவியருக்கு உதவியாக 
ஆசரிப்புக்‌ கூடாரங்களையும்‌, தங்களுடைய 
கூடாரங்களையும்‌ சுமப்பதற்கு உதவி 
புரிந்திருக்கலாம்‌. 

3. ஆசரிப்புக்கூடாரத்திலே மெராரி 
புத்திரருடைய  காவலாவது : அவர்களுடைய 
காவல்‌ விசாரிப்பாவது: வாசஸ்தலத்தின்‌ 
பலகைகளும்‌, தாழ்ப்பாள்களும்‌, தூண்களும்‌, 

அதினுடைய எல்லாப்‌ 
அதற்கடுத்தவைகள்‌ 
சுற்றுப்பிரகாரத்தின்‌ 
அலைகளின்‌ பாதங்களும்‌, 
கமிறுகளுமே 


(எண்‌ 33637). 


கோகாத்‌ லேலிமின்‌ இரண்டாவது 
குமாரர்‌. ஆனாலும்‌ கெர்சோன்‌ புத்திரரைவிட, 
கோகாத்‌  புத்திரருக்கு வாசஸ்தலத்தின்‌ 
பணிவிடைகளில்‌ அதிக முக்கியத்துவம்‌. 
கொடுக்கப்படுகிறது. ஆரோனும்‌, மற்ற 
ஆசாரியரும்‌ கோகாத்தின்‌ வம்சத்தைச்‌ 
சேர்ந்தவர்கள்‌. 





BALWETHER 
பிய 


லேவியரின்‌ மூன்று 
கோகாத்‌ த்திரரே 
எண்ணிக்கையுள்ளவர்களாயிருக்கிறார்கள்‌. 
ஆகையினால்‌ அவர்களுக்கு வாசஸ்தலத்தின்‌ 
பணிவிடைகளில்‌ முக்கியமான 
பொறுப்புக்களும்காவல்களும்‌ 
கொடுக்கப்படுகிறது. மோசேயும்‌ கோகாத்தின்‌ 
வம்சத்தைச்‌ சேர்ந்தவர்‌. ஒருவேளை 
மோசேயின்‌ நிமித்தமாக, கோகாத்தியருக்கு 
வாசஸ்தலத்தின்‌ பணிவிடைகளில்‌ அதிக 
முக்கியத்துவம்‌ கொடுக்கப்பட்டிருக்கலாம்‌. 


மோசேயின்‌ பின்சந்ததியார்‌ 
யாரும்‌ ஆசாரிய ஊழியத்திற்கு 
நியமிக்கப்படவில்லை. அவர்கள்‌ மற்ற 
லேலியர்களைப்போல,  ஆசாரியர்களுக்கு 
கீழே பணிவிடை செய்கிறார்கள்‌. 


லேவியரின்‌ மொத்த 
22000 பேர்‌. மோசேயும்‌ ஆரோனும்‌, 
கர்த்தருடைய வாக்கின்படி, லேலியரில்‌ 
ஒருமாதம்முதல்‌ அதற்கு மேற்பட்ட வயதுள்ள 
ஆண்பிள்ளைகளையெல்லாம்‌ அவர்களுடைய 
வம்சங்களின்படியே எண்ணுகிறார்கள்‌; 
அவர்கள்‌ இருபத்தீராயிரம்‌ 
பேராயிருக்கிறார்கள்‌ (எண்‌ 3:39) 

லேவியரின்‌ மொத்தத்‌ தொகை 22,000. 
எண்‌ 3:22,28, 34 ஆகிய வசனங்களில்‌ 
லேலியரின்‌ எண்ணிக்கை 22,300 என்று 
கூறப்பட்டிருக்கிறது ம்‌ 
கெர்சோனியர்‌ 7 
மெராரியர்‌ 6,20. 
புருஷர்கள்‌ மோசேயோடும்‌, ஆரோனோடும்‌ 
ஆசாரிய ஊழியம்‌ செய்து தலைவர்களாகப்‌ 
பணிவிடை செய்கிறார்கள்‌. இந்த 300 பேர்‌ 
எந்தப்‌ பாளயத்திலிருந்து வந்தவர்கள்‌ என்று 
தெரியவில்லை. இந்த 300 பேர்கள்‌ தவிர, 
லேவியரின்‌ எண்ணிக்கை 22,000 ஆகும்‌. 


இஸ்ரவேலின்‌ மற்ற எல்லா 
கோத்திரத்தாரைவிட, லேவி கோத்திரத்தாரே 
சொற்ப எண்ணிக்கையுள்ள 
கோத்திரமாயிருக்கிறார்கள்‌. 

இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ சீனாய்‌ 
வனாந்தரத்திலிருந்து நாற்பது வருஷ 
காலங்களாக வனாந்தரத்தில்‌ பிரயாணம்‌ 
பண்ணி, கானான்‌ தேசத்திற்கு வருகிறார்கள்‌. 
லேலியரின்‌ பணிவிடை மிகவும்‌ 
கடினமானதாக இருந்திருக்கும்‌. ஆசரிப்புக்‌ 
கூடாரம்‌ முழுவதையும்‌ பிரித்தெடுத்து, சுமந்து: 
சென்று, மற்றொரு டத்தில்‌ 
ஸ்தாபனம்பண்ணுவது லேவியருடைய வேலை. 


எண்ணிக்கை. 


எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


இத்துடன்‌ 


கூடாரங்களையும்‌, 


இவர்கள்‌ தங்களுடைய 
தங்களுடைய வீட்டுப்‌ 
பொருட்களையும்‌ பராமரிக்க வேண்டும்‌. 
லேலியருக்கு ஆறு கூண்டுவண்டில்கள்‌ 
காணிக்கையாகக்‌ கொடுக்கப்பட்டிருந்தன. 
கெர்சோன்‌ புத்திரருக்கு இரண்டு 
வண்டிகளும்‌, மெராரி புத்திரருக்கு நான்கு 
வண்டிகளும்‌ கொடுக்கப்பட்டது. 
கோகாத்தியருக்கு ஒரு வண்டியும்‌ 
கொடுக்கப்படவில்லை. அவர்கள்‌ 
ஆசரிப்புக்கூடார பி டுகளைத்‌ தங்கள்‌ 
தோள்களில்‌. வேண்டும்‌. 
(ஆதி 42:26; ஆதி கு ஆதி 505, 


எண்‌ 711-9). 


முதற்பேறான ஆண்பின்னைகள்‌ 
எண்‌ 9:40-51 


எண்‌ 940. அதன்பின்பு கர்த்தர்‌ 
மோசேயை நோக்கி: நீ இஸ்ரவேல்‌ 
புத்திரரில்‌ ஒரு மாதம்முதல்‌ அதற்கு. 
மேற்பட்ட வயதுள்ள முதற்பேறான 
ஆண்பின்னைகளையெல்லாம்‌ எண்ணி, 
அவர்கள்‌ நாமங்களைத்‌ தொகையேற்றி, 


எண்‌ 3:41. இஸ்ரவேல்‌ புத்திரபிலுள்ன 
முதற்பேறோன யாவுக்கும்‌ பதிலாக 
லேவியரையும்‌, இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ 
மிருகஜீவன்‌கவிலுன்ன  தலையிற்றான 
யாவுக்கும்‌ பதிலாக லேவியரின்‌' 
மிருகஜீவன்‌கனையும்‌ எனக்கென்று. 
பிரித்தெடு, நான்‌ கர்த்தர்‌ என்றார்‌. 


எண்‌ 3:42. அப்பொழுது 
கர்த்தர்‌ 
கட்டனையிட்டபடியே, 
புத்திரரிலுன்ன 
யாவரையும்‌ எண்ணினான்‌. 


எண்‌ 3:48. ஒருமாதம்முதல்‌ அதற்கு. 
மேற்பட்ட வாயதுன்ன முதற்பேறான 
ஆண்பின்னைகளெல்லாரும்‌ பேர்பேராக 
எண்ணப்பட்டபோது, 
இருபத்தீராயிரத்து இருநாற்று 
எழுபத்துமூன்று பேராயிருத்தார்கன்‌. 


எண்‌ 3544. அப்பொழுது 
மோசேயை நோக்கி: 


கர்த்தர்‌ 





எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


எண்‌ 845. நீ... இஸ்ரவேல்‌ 
புத்திரரிலுன்ன முதற்பேறான 
யாவருக்கும்‌ பதிலாக லேவியரையும்‌, 
அவர்களுடைய மிருகதீவன் களுக்குப்‌ 
பதிலாக 

மிருகஜீவன்களையும்‌ அனார்‌ 
லேவியர்‌ 
என்னுடையவர்கனாயிருப்பார்கன்‌; 
நான்‌ கர்த்தர்‌. 


எண்‌ 9:46. இஸ்ரவேல்‌ பச்திரகுடைய 
முதற்பேறுகளில்‌ யரின்‌ 
தொகைக்கு. அதக்‌ 
மீட்கப்படவேண்டிய இருநூற்று 
எழுபத்துமுன்றுபேரிடத்திலூம்‌, 


எண்‌ 3:47. நீ தலைக்கு ஐந்து சேக்கல்‌ 
வீதமாகப்‌ பரிசுத்த சேக்கல்‌, 
கணக்கின்படி, வாங்குவாயாக; அந்தச்‌. 
சேக்கலானது இருபது கேரா. 


எண்‌ 8:48. லேவியருடைய தொகைக்கு. 
அதிகமானவர்கள்‌ மீட்கப்படும்‌ 
திரவியத்தை ஆரோனுக்கும்‌ அவன்‌ 
குமாரருக்கும்‌ கொடுப்பாயாக என்றார்‌. 


எண்‌ 3:49. அப்படியே லேவியரால்‌ 
மீட்கப்பட்டவர்களின்‌ 
அதிகமாயிருந்து, 
மீட்கப்படவேண்டியவர்களுக்கு ஈடாக: 
மோசே இஸ்ரவேல்‌ புத்திரருடைய 
முதற்பேறானவர்களிடத்தில்‌, 


எண்‌ 350. ஆயிரத்து dl 
அறுபத்தைத்து 

திரவியத்தை, பரிசுத்த க்கக்‌ 
'சேக்கல்‌ கணக்கின்படி வாங்கி, 


எண்‌: 351 கர்த்ததுடைய 
வாக்கின்படியே மீட்கப்பட்டவர்கனின்‌ 
கிரயத்தை  ஆரோனுக்கும்‌ அவன்‌ 
குமாரருக்கும்‌ கர்த்தர்‌ தனக்குக்‌ 
கட்டனையிட்டபடியே கொடுத்தான்‌. 


இஸ்ரவேல்‌ கி்‌ முதற்பேறான 
ஆண்பிள்ளைகளுக்கு பதிலாக, கர்த்தர்‌ 
லேவியரை தம்முடையவர்களாக. 
தெரிந்துகொள்கிறார்‌. தற்காக 
இஸ்ரவேலின்‌ ஆண்பிள்ளைகளையெல்லாம்‌ 
எண்ணித்தொகையேற்றுமாறு சொல்லுகிறார்‌. 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ மோசேயை நோக்கி, “நீ 
இஸ்ரவேல்‌ புத்திரரில்‌ ஒரு மாதம்முதல்‌ 
அதற்கு மேற்பட்ட வயதுள்ள முதற்பேறான 
ஆண்பிள்ளைகளையெல்லாம்‌. எண்ணி, 
அவர்கள்‌ நாமங்களைத்‌ தொகையேற்றி, 
இஸ்ரவேல்‌ புத்திரரிலுள்ள  முதற்பேறான 
யாவுக்கும்‌ பதிலாக லேவியரையும்‌, இஸ்ரவேல்‌ 
புத்திரரின்‌ -மிருகஜீவன்களிலுள்ள 
தலையீற்றான யாவுக்கும்‌ பதிலாக லேவியரின்‌ 
மிருகஜீவன்களையும்‌ எனக்கென்று 
பிரித்தெடு, நான்‌ கர்த்தர்‌” (எண்‌ 3:40,41) 
என்று சொல்லுகிறார்‌. 


இவர்களுடைய எண்ணிக்கை 22,273 
(எண்‌ 3:43) எண்‌ 3:39 ஆவது வசனத்தில்‌ 
கூறப்பட்டிருப்பதைவிட 273 பேர்‌ அதிகம்‌. 


கர்த்தர்‌ லேலியரையும்‌, லேவியருடைய 
மிருசதீவனைப்பற்றியம தம்முடைய 
பிரமாணத்தில்‌ சொல்லுகிறார்‌. அதன்‌ 
விவரம்‌ வருமாறு : 


வே 
1. இஸ்ர! எலா உற்‌ முழற்ான. 


யாவுக்கும்‌ 
எனக்கென்று, பிரித்தெடு 


(எண்‌ 3:4145). 


. இஸ்ரவேல்‌ புத்திர 
ஜீவன்களிலுள்ள 
யாவுக்கும்‌ பதிலாக 
மிருகஜீவன்களை 


பிரித்தெடு. 


ரின்‌ மிருக 
'தலையீற்றான 
லேலியரின்‌ 
எனக்கென்று 


கிய வசனங்களின்‌ 

பிரகாரம்‌ இஸ்ரவேல்‌  புத்திரரின்‌ 

மிருகஜீவன்களிலுள்ள 'தலையீற்றானவை 

அனைத்தும்‌ கர்த்தருக்குரியது. பன்னிரண்டு 

கோத்திரத்தாரின்‌ தலையீற்றுகளின்‌ மொத்த 

ன்‌ தலையீற்றுகளின்‌. 

ஓரளவு சமமாக 

இஸ்ரவேலரின்‌. 

தலையீற்றுகளைக்‌ கிரயம்‌ செலுத்தி மீட்க 

வேண்டும்‌. அந்தக்‌ கிரயம்‌ ஆசாரியருக்கும்‌, 

லேவியருக்கும்‌ அவர்கள்‌ செய்யும்‌ 

பணிவிடைகளுக்காகக்‌ கொடுக்கப்படும்‌. 
(யாத்‌ 12:13; யாத்‌ 34:19-20). 


யாத்‌ 1322-13 


பாத்‌ 13:272-13 ஆகிய வசனங்களில்‌. 

தப்‌ பிரமாணம்‌ கொடுக்கப்பட்டிருக்கிறது. 

ற்கு முன்பு இருந்த இஸ்ரவேல்‌ 

புத்திரிலுள்ள முதற்பேறானவர்களை பற்றி 
இங்கு கூறப்படவில்லை. 





எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


கர்த்தருடைய கட்டளையின்‌. 
பிரகாரம்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரில்‌ ஒரு 
மாதம்‌ முதல்‌ அதற்கு மேற்பட்ட வயதுள்ள 
முதற்பேறான ஆண்பிள்ளைகளெல்லாம்‌ 
எண்ணப்படுகிறார்கள்‌. அவர்களுடைய 
நாமங்கள்‌ எண்ணித்‌ 
'தொகையேற்றப்படுகிறது. 


மோசே, 

கட்டளையிட்டபடியே, 
புத்திரரிலுள்ள முதற்பேறான: 
எண்ணுகிறார்‌. 
மேற்பட்ட வயதுள்ள 
ஆண்பிள்ளைகளெல்லாரும்‌ 
எண்ணப்படுகிறார்கள்‌. 

மொத்த 


கர்த்தர்‌ தனக்குக்‌. 
இஸ்ரவேல்‌ 


யாவரையும்‌: 


ஒருமாதம்முதல்‌ அதற்கு 
முதற்பேறான 

பேர்பேராக. 
அவர்களுடைய 
எண்ணிக்கை, இருபத்தீராமிரத்து, 
இருநூற்று எழுபத்துமூன்று 
(எண்‌ 3:42,43). 


ஆகும்‌ 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ எகிப்து 
தேசத்திலிருந்து வெளியேறியபோது, கர்த்தர்‌ 
முதற்பேறான ஆண்பிள்ளைகளையெல்லாம்‌. 
பரிசுத்தம்பண்ணுகிறார்‌ ஆகையினால்‌ 
அவர்கள்‌ எகிப்து தேசத்திலிருந்து. 
வெளியேறிய பின்பு பிறந்த ஆண்பிள்ளைகள்‌ 
மாத்திரமே, இந்த எண்ணிக்கையில்‌ 
எண்ணப்படுகிறார்கள்‌ என்று 
வேதபண்டிதர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. 

கர்த்தர்‌ மோசேயை நோக்கி, 
“இஸ்ரவேல்‌ புத்திரருக்குள்‌  மனிதரிலும்‌ 
மிருகஜீவன்களிலும்‌ கர்ப்பந்திறந்து பிறக்கிற 

முதற்பேறனைத்தையும்‌ எனக்குப்‌ 
பாசத்த்படந்து அது என்னுடையது” என்று 
சொல்லுகிறார்‌ (யாத்‌ 13:2/ 


இஸ்ரவேல்‌ புத்திரரில்‌ ஒரு மாதம்‌ 
முதல்‌ அதற்கு மேற்பட்ட வயதுள்ள 
முதற்பேறான ஆண்பிள்ளைகளின்‌ 
எண்ணிக்கை மாத்திரம்‌ 22,000 
பேராகயிருக்கிறார்கள்‌. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
மத்தியிலே இத்தனை ஆண்பிள்ளைகள்‌: 
இருக்கும்போது. இந்த எண்ணிக்கைக்கு 
சமமாக பெண்பிள்ளைகளும்‌ இருப்பதற்கு 
வாய்ப்புள்ளது. இவர்கள்‌ எல்லோரும்‌, 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ எகிப்து தேசத்திலிருந்து 
வெளியேறி வந்த பின்பு, முதல்‌ வருஷத்திலே. 
பிறந்தவர்கள்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரரில்‌ இத்தனை 
திரளான பிள்ளைகள்‌ முதல்‌ வருஷத்தில்‌ 
பிறந்திருக்கவேண்டுமென்றால்‌, அவர்கள்‌ 
எகிப்து தேசத்தின்‌ அடிமைத்தனத்திலிருந்த 
கடைசி வருஷத்தில்‌, அவர்கள்‌ மத்தியிலே. 
ஏராளமான விவாக சம்பந்தங்கள்‌ 
நடைபெற்றிருக்கவேண்டும்‌ என்றும்‌ 
வேதபண்டிதர்கள்‌ விளக்கம்‌ 
சொல்லியிருக்கிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌. புத்திரர்‌ எகிப்து 
தேசத்திலிருந்த கடைசி அடிமை வருஷத்திலே, 
அவர்கள்‌ அங்கு அநேக பாடுகளையும்‌, 
அதிகமான வேதனைகளையும்‌ 
அனுபவித்தார்கள்‌. தங்களுடைய 
துன்பங்களுக்கும்‌, உபத்திரவங்களுக்கும்‌ 
மத்தியிலும்‌, இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
தங்களுக்குள்ளே விவாகம்‌ 
செய்துகொள்கிறார்கள்‌. 
ஸ்ரவேல்‌ புத்திரர்‌ எகிப்து 
தேசத்‌ அடிமைத்தனத்திலிருந்தபோது 
தங்களுடைய வேதனைகளுக்கும்‌ 
உபத்திரவங்களுக்கும்‌ அதிக முக்கியத்துவம்‌: 
கொடுக்கவில்லை. அவர்கள்‌ கர்த்தருடைய 
வார்த்தையின்மீதும்‌, அவருடைய 
பலத்தின்மீதும்‌ நம்பிக்கை வைக்கிறார்கள்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய கிருபையினாலும்‌ 
பலத்தினாலும்‌ தங்களை எகிப்தின்‌ 
அடிமைத்தனத்திலிருந்து விடுவிப்பார்‌ 
என்னும்‌ நம்பிக்கையோடிருக்கிறார்கள்‌. அந்த 
நம்பிக்கையிலேயே இஸ்ரவேல்‌ புத்திரர்‌, 
எகிப்து தேசத்திலே தாங்கள்‌ அனுபவித்த 
கடைசி வருஷ அடிமைத்தனத்தின்போது. 
தங்களுக்குள்ளே ஏராளமான விவாக 
சம்பந்தங்களைப்பண்ணுகிறார்கள்‌. 


தங்களுடைய பிள்ளைகள்‌ எகிப்தின்‌ 
அடிமைத்தனத்திலே பிறந்தாலும்‌, கர்த்தர்‌ 
தங்களை இந்த அடிமைத்தனத்திலிருந்து 
விடுவிப்பார்‌ என்றும்‌. தங்களுடைய 
பிள்ளைகள்‌ தங்களோடுகூட விடுவிக்கப்பட்டு, 
சுதந்தரமாகயிருப்பார்கள்‌ என்றும்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ நம்பிக்கையோடிருக்கிறார்கள்‌. 





எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


இஸ்ரவேல்‌ புத்திரரை 
எகிப்தின்‌ அடிமைத்தனத்திலிருந்து 
விடுவிக்கிறார்‌. அவர்களை வனாந்தரத்தின்‌ 
பாதை வழியாக அழைத்துக்கொண்டு. 
போகிறார்‌. கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாரை வனாந்தரத்திலே பாதுகாத்து, 
பராமரிக்கிறார்‌. வனாந்தரத்திலே இஸ்ரவேல்‌ 
ஜனங்களுடைய ஜீவன்கள்‌ 
பாதுகாக்கப்படுவது மாத்திரமல்ல, அவர்கள்‌ 
பலுகிப்பெருகவும்‌ செய்கிறார்கள்‌. 
வனாந்தரம்‌ பத்தா எவ 
இஸ்ரவேல்‌ ஜனத்தாருடைய 
சர்ப்பங்கள்‌  வறட்சியாயில்லை. 
அவர்களுடைய கர்ப்பங்களை 


ஆசீர்வதிக்கிறார்‌. 


க்‌ ஒரு மாதம்‌ 
மற்பட்ட “வயதுள்ள 
ண்பிள்ளைகளின்‌ 
22,273. பேராயிருக்கிறது. 
மாதம்‌ முதல்‌ அதற்கு 
ஆண்பிள்ளைகளின்‌ 


22,000" பேராகமிருக்கிறது. 


ஓரளவு, 
ரின்‌ 


ஆண்பிள்ளைகளைவிட, 
முதற்பேறான 
எண்ணிக்கை 


அதிகமாயிருக்கிறது. 


இஸ்ரவேலின்‌ முதற்பேறான 
ஆண்பிள்ளைகள்‌ எல்லோரும்‌ 
கர்த்தருக்குரியவர்கள்‌. கர்த்தர்‌ அவர்களுக்கு 
பதிலாக லேவி புத்திரரை தமக்கு சொந்தமாக 
நியமித்துக்கொள்கிறார்‌ 


கர்த்தர்‌ மோசேயை 
இஸ்ரவேல்‌ புத்திரரிலுள்ள முதற்பேறான 
யாவருக்கும்‌ பதிலாக லேலியரையும்‌, 
பண்டல்‌ மிருகஜீவன்களுக்குப்‌ பதிலாக 

ரின்‌ மிருகஜீவன்களையும்‌ பிரித்தெடு: 
வ என்னுடையவர்களாயிருப்பார்கள்‌;: 
நான்‌ கர்த்தர்‌" (எண்‌ 3:4445) என்று 


சொல்லுகிறார்‌ 


எண்‌ 34 ஆவது வசனத்தில்‌ 
கூறப்பட்டிருக்கும்‌ பிரமாணம்‌ மறுபடியும்‌ 
இங்கு கூறப்படுகிறது. 


இஸ்ரவேலின்‌ 
ஆண்பிள்ளைகளின்‌ 
273 பேர்‌ 


நோக்கி, “நீ 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ 22,000 லேவியரைக்கொண்டு, 
ல்‌ முதற்பேறான 
மீட்டுக்கொள்கிறார்‌. 

புத்திரரில்‌ இன்றும்‌ 

ர்கள்‌ 273 ர்‌ 


மீட்கப்படவேண்டியவர்களுக்காக, 
திரவியத்தை கர்த்தர்‌ நியமனம்‌ பண்ணுகிறார்‌. 

கர்த்தர்‌ மோசேயை நோக்கி, 
'இஸ்ரவேல்‌ புத்திரருடைய முதற்பேறுகளில்‌ 

லேலியரின்‌ தொகைக்கு அதிகமாயிருந்து, 
மீட்கப்படவேண்டிய இருநூற்று 
எழுபத்துமூன்றுபேரிடத்திலும்‌, நீ தலைக்கு 
ஐந்து சேக்கல்‌ வீதமாகப்‌ பரிசுத்த சேக்கல்‌ 
கணக்கின்டி வாங்குவாயாக: அந்தச்‌ 
சேக்கலானது இருபது கேரா. லேலியருடைய 
தொகைக்கு அதிகமானவர்கள்‌ மீட்கப்படும்‌ 
திரவியத்தை ஆரோனுக்கும்‌ அவன்‌ 
குமாருக்கும்‌. கொடுப்பாயாக! 
(எண்‌ 3:46-48) என்று சொல்லுகிறார்‌. 


லேலியரின்‌ தொகையைவிட இஸ்ரவேல்‌ 
புத்தருடைய  முதற்பேறுகளின்‌ தொகை 
அதிகமாக இருக்கிறது. 273 முதற்பேறுகள்‌ 
அதிகமாக இருக்கிறார்கள்‌. இவர்கள்‌ 
தலைக்கு ஐந்து சேக்கல்‌ வீதமாகப்‌ பரிசுத்த 
சேக்கல்‌ கணக்கின்படி மீட்கப்பட வேண்டும்‌. 
(எண்‌ 246-51) 


றுகளை மீட்ப 
பலத்து ன விவரம்‌ வருமாறு : 


பற்றிய 


1. மீட்கப்பபவேண்டிய இருநூற்று எழுபத்து 
மூன்று பேரிடத்திலும்‌, தலைக்கு ஐந்து 
சேக்கல்‌ வீதமாகப்‌ பரிசுத்த சேக்கல்‌ 
கணக்கின்படி வாங்க வேண்டும்‌. 


2. இந்தத்‌ திரவியத்தை ஆரோனுக்கும்‌ 
அவன்‌  குமாரருக்கும்‌ கொடுக்க 
வேண்டும்‌ (எண்‌ 3:48). 

கர்த்தருடைய கட்டளையின்‌. 

மீட்கப்படவேண்டியவர்களுக்கு 

மீட்கப்படும்‌ திரவியத்தை 
அந்த திரவியம்‌. 


அவருடைய குமாரருக்கும்‌ 
திரலியமாகும்‌. 


தக்கா 
கொடுக்கப்படவேண்டிய 
இஸ்ரவேல்‌ புத்தருடைய முதற்பேறுகளை 
மீட்பதற்கு, கர்த்தர்‌ தலைக்கு ஐந்து 
சேக்கல்‌ வீதமாக நியமிக்கிறார்‌. 





BALWETHER எண்ணாகமம்‌ - விரிவுரை 


NATAL NUMBERS - COMMENTARY 


மோசே 
கட்டளையின்படியே, 
மீட்கப்பட்டவர்களின்‌. 
அதிகமாயிருந்து. 
மீட்கப்படவேண்டியவர்களுக்கு ஈடாக மோசே 
en புத்திரருடைய 
முதற்பேறானவர்களிடத்தில்‌, ஆயிரத்து 
முந்நூற்று அறுபத்தைந்து சேக்கலாகிய 
திரவியத்தை, பரிசுத்த ஸ்தலத்துச்‌ சேக்கல்‌ 
கணக்கின்படி வாங்குகிறார்‌. மோசே 
கர்த்தருடைய வாக்கின்படியே 
மீட்கப்பட்டவர்களின்‌ கிரயத்தை 
ஆரோனுக்கும்‌ அவன்‌ குமாருக்கும்‌, கர்த்தர்‌ 
தனக்குக்‌ கட்டளையிட்டபடியே கொடுக்கிறார்‌ 
(எண்‌ 3:49-51) 





எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


இதற்கு முந்தின அதிகாரத்தில்‌, 
லேவி கோத்திரத்தார்‌ எண்ணித்‌ 
தொகையேற்றப்பட்டபோது, அவர்களில்‌ ஒரு 
மாதம்‌ முதல்‌ அதற்கு மேற்பட்ட 
வயதுள்ள ஆண்பிள்ளைகளெல்லாம்‌ 
எண்ணப்பட்டார்கள்‌ (எண்‌: 325). 


இந்த அதிகாரத்தில்‌ 
கோத்திரத்தார்‌. மறுபடியுமாக: 
எண்ணப்படுகிறார்கள்‌. அவர்கள்‌ 
ஏற்கெனவே எண்ணப்பட்டதுபோல ஒரு 
மாதம்‌ முதல்‌ அதற்கு மேற்பட்ட வயதுள்ள 
ஆண்பிள்ளைகளெல்லாம்‌ எண்ணப்படாமல்‌, 
ஆசரிப்புக்‌ கூடாரத்திலே வேலைசெய்யும்‌ 
சேனைக்கு உட்படத்தக்க முப்பது வயதுமுதல்‌ 
ஐம்பது வயதுவரைக்குமுள்ள எல்லாரும்‌ 
எண்ணப்படுகிறார்கள்‌ (எண்‌ 4:3). 


லேவி 


, ஒரு மனுஷனுக்கு முப்பது வயதுமுதல்‌ 
ஐம்பது வயது வரையிலுமுள்ள காலம்‌ நல்ல 


ஆரோக்கியமான காலமாகயிருக்கும்‌. 
அவனுடைய சரீரம்‌ திடகாத்திரமாகயிருக்கும்‌. 
லேவியர்‌ தங்கள்‌ ஜீவியத்தின்‌ பிரதானமான 
பகுதியிலே ஆசரிப்புக்கூடாரத்திலே வேலை 
செய்யவேண்டும்‌ என்று கர்த்தர்‌ 
நியமனம்பண்ணுகிறார்‌. 
கோகாத்‌ புத்திரர்‌ 
எண்ணப்படுகிறார்கள்‌. 
ஆசரிப்புக்கூடாத்திலே 
'கொடுக்கப்படுகிறது (எண்‌ 4:2-20). 
கெர்சோன்‌. 
எண்ணப்படுகிறார்கள்‌. 
ஆசரிப்புக்கூடாரத்திலே 
'கொடுக்கப்படுகிறது (எண்‌ 4:21-28). 


. மெராரிபுத்திரர்‌ 
அவர்களுக்கும்‌ 
பணிவிடை 


எண்ணப்படுகிறார்கள்‌. 
ஆசரிப்புக்கூடாரத்திலே 

கொடுக்கப்படுகிறது 
(எண்‌ 4:29-33) 


'லேலியருடைய _ மூன்று 
பிதாக்களின்‌ வீட்டு வம்சங்களின்படி 
எண்ணப்பட்டவர்களின்‌ எண்ணிக்கையும்‌, 
லேவி புத்திரரின்‌ மொத்த எண்ணிக்கையும்‌ 
(எண்‌ 4:34-49). 


கோகாத்‌ புத்திரர்‌ 
எண்‌ 4:1-20 


எண்‌ கர்த்தர்‌ மோசேயையும்‌ 
ஆரோனையும்‌ நோக்கி: 

எண்‌ 4:2. லேவியின்‌ புத்திரருக்குன்னே. 
இருக்கிற கோகாத்‌ புத்திரருடைய 
பிதாக்களின்‌ வீட்டு வம்சங்களில்‌, 


எண்‌ 45. ஆசரிப்புக்‌ கூடாரத்திலே 
வேலைசெய்யும்‌ சேனைக்கு, 
உட்படத்தக்க முப்பது வயதுமுதல்‌ 
ஒம்பது வயதுவரைக்குமுன்ன' 
எல்லாரையும்‌ எண்ணி, 
தொகையிடுவாயாக. 


எண்‌ கக்‌. ஆசரிப்புக்‌ கூடாரத்திலே 
கோகாத்‌ புத்திரரின்‌ பணிவிடை மகா 


பரிசுத்தமானவைகளுக்குரியது. 


எண்‌ 43. பானயாம்‌ புறப்படும்போது, 
ஆரோனும்‌ அவன்‌ குமாரரும்‌ வந்து, 
மறைவின்‌ திரைச்சிலையை இறக்கி, 
அதினாலே சாட்சியின்‌ பெட்டியை 
மூடி 


எண்‌ ௬:6. 
முடியைப்‌ 


அதின்மேல்‌ தக௬த்தோல்‌ 

போட்டு, அதின்மேல்‌ 
முற்‌) நிலமான  தூப்பட்டியை 
விரித்து, அதின்‌ தண்டுகளைப்‌ பாய்ச்சி, 


எண்‌ 4:7. சமுகத்தப்ப மேஜையின்மேல்‌ 
நீலத்துப்பட்டியை விரித்து, 
தட்டுகளையும்‌ தூபக்கரண்டிகனையும்‌ 
கிண்ணங்களையும்‌. 

தட்டுகளையும்‌ 

வைப்பார்கனாக; நித்திய அப்பமும்‌ 
அதின்மேல்‌ இருக்கக்கடவது. 


எண்‌ ௧:8. அவைகளின்மேல்‌ அவர்கள்‌ 
சிவப்புத்‌ துப்பட்டியை விரித்து, 
அதைத்‌ தகசுத்தோல்‌ மூடியால்‌ மூடி, 
அதின்‌ தண்டுகளைப்‌ பாய்ச்சி, 

எண்‌ 49. இனநீலத்‌ துப்பட்டியை 
எடுத்து, குத்துவிளக்குத்தண்டையும்‌, 
அதின்‌ அகல்கணையும்‌, அதின்‌ 
கத்தரிகளையும்‌, கம்பல்‌ 
பாத்திரங்களையும்‌, அதற்குரிய 
எண்ணெய்ப்‌ பாத்திரங்களையும்‌ மூடி, 





BALWETHER 
பிய 


எண்‌ 4:20. அதையும்‌ அதற்கடுத்த 
தட்டுமுட்டுகள்‌ யாவையும்‌ தக௬த்தோல்‌ 
முடிக்குன்னே போட்டு, அதை ஒரு 
தண்டிலே கட்டி, 


எண்‌... கம... பொற்பீடத்தின்மேல்‌ 
இனதீலத்‌ தூப்பட்டியை விரித்து, 
அதைத்‌ தகசுத்தோல்‌ மூடியால்‌ மூடி, 
அதின்‌ தண்டுகளைப்‌ பாய்ச்சி, 


எண்‌ 442. பரிசுத்த ஸ்தலத்தில்‌ 
வழங்கும்‌ ஆராதனைக்கேற்ற ௪௧௨. 
தட்டுமுட்டுகளையும்‌ எடுத்து, இன த்லத்‌ 
துப்பட்டியிலே போட்டு, தக௬ுத்தோல்‌ 
முடியினால்‌ மூடி, தண்டின்மேல்‌ கட்டி, 


எண்‌ 4:18. பலிபீடத்தைச்‌ சாம்பலற 
வினக்கி, அதின்மேல்‌ இரத்தாம்பரத்‌ 
துப்பட்டியை விரித்து, 


எண்‌ கக 
ஆராதனைக்கேற்ற சகல 
பணிமுட்டுகளாகிய கலசங்களையும்‌, 
முன்‌ துறடுகளையும்‌, சாம்பல்‌ எடுக்கும்‌ 
கரண்டிகளையும்‌, கலசங்களையும்‌, 
பலிபீடத்திற்கடுத்த எல்லாப்‌ 
பாத்திரங்களையும்‌, அதின்‌ மேல்‌ 
வைத்து, அதின்மேல்‌ தகசுத்தோல்‌ 
மூடியை விரித்து, அதின்‌ தண்டுகளைப்‌ 
பாய்ச்சக்கடவர்கள்‌. 


அதின்மேல்‌ 


எண்‌ 4:15. பானயம்‌ புறப்படும்போது, 
ஆரோனும்‌ அவன்‌ குமாரரும்‌ பரிசுத்த 
ஸ்தலத்தையும்‌ அதினுடைய சகல. 
யணிமுட்டுகளையும்‌ மூடித்‌ தீர்த்தபின்பு, 
கோகாத்‌ புத்திரர்‌ அதை 
எடுத்துக்கொண்டுபோகிறதற்கு 
வரக்கடவர்கன்‌; அவர்கள்‌ 
காகாதபடிக்கு. பரிசுத்தமானதைத்‌ 
தொடாதிருக்கக்கடவர்கள்‌; ஆசரிப்புக்‌. 
கூடாரத்திலே கோகாத்‌ புத்திரர்‌ 
சுமக்கும்‌ சுமை இதுவே. 


எண்‌ 4:19. ஆசாரியனாகிய ஆரோனின்‌ 
குமாரன்‌ எலெயாசார்‌, வினக்குக்கு. 
எண்ணெயையும்‌, சுகந்த 
தூபவர்க்கத்தையும்‌, தினத்தோனும்‌ 
இடும்‌ போஜனபலியையும்‌, அபிஷேக: 
தைலத்தையும்‌, வாசஸ்தலம்‌. 
முழுவதையும்‌, அதிலுன்ன யாவையும்‌, 
பமிகுத்தஸ்தலத்தையும்‌ அதின்‌ 
பணிமுட்டுகளையும்‌, விசாரிக்கக்கடவன்‌ 
என்றார்‌. 


எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எண்‌ 442. கர்த்தர்‌ 
ஆரோனையும்‌ நோக்கி: 


மோசேயையும்‌ 


எண்‌ 4:18. லேவியருக்குன்னே கோகாத்‌ 
வம்சமாகிய கோத்திரத்தார்‌ 
அழித்துபோகாதபடி பாருங்கள்‌. 


எண்‌ ௧09. அவர்கள்‌ மகா 
பரிசுத்தமானவைகளைக்‌ கிட்டுகையில்‌, 
சாகாமல்‌ உயிரோடிருக்கும்படிக்கு, 
நீங்கன்‌ அவர்களுக்காகச்‌. 
செய்யவேண்டியதாவது: 


எண்‌ 420. ஆரோனும்‌ அவன்‌ குமாரரும்‌ 
வந்து, அவர்களில்‌ அவணவனை 
அவனவன்‌ செய்யும்‌ வேலைக்கும்‌ 
அவனவன்‌ சுமக்கும்‌ சமைக்கும்‌ 
தியமிக்கக்கடவர்கள்‌; அவர்களோ 
சாகதபடிக்குப்‌ பரிசுத்தமானவைகன்‌: 
மூடப்படும்போது பார்க்கிறதற்கு. 
உட்பிரவேசியாமல்‌ இருப்பார்கனாக 
என்றார்‌. 


லேவி கோத்திரத்தார்‌ 
எண்ணப்படுகிறார்கள்‌. கர்த்தர்‌ லேலியரை 
இஸ்ரவேல்‌ புத்திரரிலிருந்து தமக்கு 
விசேஷித்த ஜனமாக தெரிந்துகொள்கிறார்‌. 
இவர்கள்‌ ஆசரிப்புக்கூடாரத்திலே பணிவிடை 
செய்யவேண்டும்‌. லேவி கோத்திரத்தார்‌ 
முதன்‌ முறையாக எண்ணப்பட்டபோது, 
அவர்கள்‌ ஒரு மாதம்‌ முதல்‌ அதற்கு 
மேற்பட்ட வயதுள்ள 
ஆண்பிள்ளைகளெல்லாம்‌ எண்ணப்பட்டார்கள்‌. 
இப்போதோ அவர்களில்‌ 
ஆசரிப்புக்கூடாரத்திலே வேலை செய்யும்‌. 
சேனைக்குட்படத்தக்கவர்கள்‌. மாத்திரம்‌ 
எண்ணப்படுகிறார்கள்‌. அவர்களுடைய வயது 
முதல்‌ ஐம்பது வயதிற்குள்‌ 
கவேண்டும்‌. என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 


கர்த்தர்‌ 


டியுமாய்‌ 


ப்‌ ரோனையும்‌ 
நோக்கி, ரருக்குள்ளே 
இருக்கிற த்‌ புத்திரருடைய 
பிதாக்களின்‌ வீட்டு வம்சங்களில்‌, ஆசரிப்புக்‌ 
கூடாரத்திலே வேலைசெய்யும்‌ சேனைக்கு 
உட்படத்தக்க முப்பது வயதுமுதல்‌ ஐம்பது 
வயதுவரைக்குமுள்ள எல்லாரையும்‌ எண்ணி, 
தொகையிடுவாயாக” (எண்‌ 4:1-3) என்று 
சொல்லுகிறார்‌. 





எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


ஆசாரியருக்கும்‌, கோகாத்‌ 
தம்முடைய பிரமாணத்தை 


சொல்லுகிறார்‌. அதன்‌ விவரம்‌ வருமாறு : 


1. லேவியின்‌ புத்திரருக்குள்ளே இருக்கிற 
கோகாத்‌ புத்திரருடைய பிதாக்களின்‌ 


வரைக்குமுள்ள எல்லாரையும்‌ எண்ணி, 
'தொகையிடவேண்டும்‌ (எண்‌ 4:2-3) 


மகா பரிசுத்தமானவைகளைக்‌ காவல்‌ 
காப்பது, பராமரிப்பது, தூக்கிச்‌ சுமப்பது, 
ஆகியவை தோகாத்‌ புத்திரரின்‌ 
பணிவிடையாகும்‌. (எண்‌: 4:4). 


பாளயம்‌ புறப்படும்போது. ஆரோனும்‌ 
அவன்‌ குமாரரும்‌ வந்து மறைவின்‌ 
திரைச்சீலையை இறக்கி, அதினாலே 
சாட்சியின்‌ பெட்டியை மூடவேண்டும்‌ 
(எண்‌ 4:5). 


4. சாட்சியின்‌ பெட்டியின்‌ மல்‌ தககத்தோல்‌ 
மூடியைப்‌ போட்டு, அதின்மேல்‌ 
முற்றிலும்‌ நீலமான துப்பட்டியை 
விரித்து, அதின்‌ தண்டுகளைப்‌ 
பாய்ச்சவேண்டும்‌ எண்‌ 4:6), 


சமுகத்தப்ப மேஜையின்மேல்‌ நீலத்‌ 
நுட்பத்‌ விளித்து, நட்டுகளையம்‌ 
தூபக்கரண்டிகளையும்‌ 


பாய்ச்சவேண்டும்‌ (எண்‌ 4:8). 


6. இளநீலத்‌ த எடுத்து, 


அதையும்‌ அதற்கடுத்த தட்டுமுட்டுகள்‌: 
யாவையும்‌ தகசுத்தோல்‌ மூக்குள்ளே 
போட்டு, அதை ஒரு தண்டிலே 
கட்டவேண்டும்‌ (எண்‌ 49-10) 


7. பொற்பீடத்தின்மேல்‌ 
துப்பட்டியை விரித்து, க்‌ 
தககத்தோல்‌ மூடியால்‌ மூடி, அதின்‌ 
தண்டுகளைப்‌ பாய்ச்சவேண்டும்‌. 
(எண்‌ 471) 


பரிசுத்த ஸ்தலத்தில்‌ வழங்கும்‌ 
ஆராதனைக்கேற்ற சகல. 
தட்டுமுட்டுகளையும்‌ எடுத்து, இளநீலத்‌ 
துப்பட்டியிலே போட்டு, தககுத்நோல்‌. 
மூடியினால்‌ மூடி, தண்டின்மேல்‌: 
கட்டவேண்டும்‌ (எண்‌ 4:12) 


பலிபீடத்தைச்‌ சாம்பலற விளக்கி, 
அ இரத்தாம்பரத்‌ துப்பட்டியை 

அதின்மேல்‌ 
க சகல 
பணிமுட்டுகளாகிய கலசங்களையும்‌, 
முள்‌ துறடுகளையும்‌, சாம்பல்‌ எடுக்கும்‌ 


மூடியை விரித்து, அதின்‌ தண்டுகளைப்‌ 
பாய்ச்சக்‌ கடவர்கள்‌ (எண்‌ 4113-14) 


பாளயம்‌ புறப்படும்போது, 
ஆரோனும்‌ அவன்‌ குமாரரும்‌ பரிசுத்த 
ஸ்தலத்தையும்‌ அதினுடைய சகல 
பணிமுட்டுகளையும்‌ மூடித்‌ தீர்ந்தபின்பு 
கோகாத்‌ புத்திரர்‌ அதை 
எடுத்துக்கொண்டுபோகிறதற்கு 
வரக்கடவர்கள்‌; அவர்கள்‌ 
சாகாதடிக்கு பரிசுத்தமானதைத்‌ 
தொடாதிருக்கக்‌ கடவர்கள்‌ (எண்‌ 4:15; 
எண்‌ 7:9). 


ஆசரிப்புக்‌ கூடாரத்தில்‌ வேலை 
செய்கிறவர்கள்‌ முப்பது வயதுமுதல்‌ ஐம்பது 
வயதுக்குட்பட்டவர்களாக இருக்க வேண்டும்‌. 
இருபது வருஷ காலம்‌ ஊழியம்‌ செய்துவிட்டு 
பின்பு ஓய்வுபெற வேண்டும்‌(எண்‌ 4:3,23,30). 
போர்வீரர்கள்‌ 20 வயதில்‌ தங்கள்‌ சேவையை 
ஆரம்பித்து தங்களால்‌ யுத்தம்‌ பண்ண முடியும்‌ 
வரையிலும்‌ யுத்தவீரர்களாக இருக்கலாம்‌ 
(எண்‌ 1:18-45). 





எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


ஆசாரிய ஊழியம்‌ செய்வதற்கு முப்பது 
வயது என்று நியமிக்கப்பட்டது பின்பு 25 
வயது என்று மாற்றி நிர்ணயிக்கப்படுகிறது. 
ஒருவேளை ஆசாரிய ஊழியம்‌ செய்வதற்கும்‌, 
ஆசரிப்புக்‌ கூடாத்தைக்‌ கழற்றி, சுமந்து 
ஸ்தாபனம்‌ பண்ணுவதற்கும்‌ அதிக ஆட்கள்‌ 
நேவைப்பட்டிருக்கலாம்‌. (எண்‌ 8:24-25) 
தாவீதின்‌ காலத்தில்‌ ஆசாரிய ஊழியம்‌ 
செய்வதற்கு 20 வயது நிரம்பியிருக்க 
வேண்டுமென்று மறுபடியும்‌ மாற்றி நிர்ணயம்‌ 
பண்ணப்படுகிறது நாளா 232; 
2நாளா 31:17). 


நாம்‌. நல்ல ஆரோக்கியத்தோடும்‌, 
சரீர பெலத்தோடும்‌, வாலிப வயதிலும்‌ 


இருக்கும்போது, நாம்‌ 


எதிர்பார்க்கிறார்‌. 
செய்கிறவர்கள்‌ 

முழுஇருதயத்தோடும்‌, முழு, 
முழுபெலத்தோடும்‌ ஊழியம்‌ 
ஐம்பது வயதிற்கு மேற்பட்டவர்கள்‌ 
முதியோர்களாகமிருப்பார்கள்‌. அவர்களுடைய 
சரீர பெலன்‌ குறைந்துபோயிருக்கும்‌. 

வயது முதிர்ந்த லேலியர்களால்‌ 
ஆசரிப்புக்கூடாரத்திலே. கடினமான 
பணிவிடைகளை செய்யமுடியாது. அவர்களால்‌. 
பரிசுத்த பணிமுட்டுக்களை சுமந்து செல்ல. 
முடியாது. ஆகையினால்‌ கர்த்தர்‌ லேவியரை 
மறுபடியுமாய்‌ எண்ணச்‌ சொல்லும்போது. 
அவர்களில்‌ ஆசரிப்புக்கூடாரத்திலே வேலை 
செய்யும்‌ சேனைக்குட்படத்தக்க முப்பது வயது. 
முதல்‌ ஐம்பது வயது வரைக்குமுள்ளவர்களை 
மாத்திரம்‌ எண்ணச்சொல்லுகிறார்‌. 

லேவியர்கள்‌ முப்பது வயது ஆகும்‌ 
வரையிலும்‌, ஆசரிப்புக்கூடாரத்திலே வேலை: 
செய்வதற்கு அவர்களுக்கு. அனுமதி 
கொடுக்கப்படவில்லை. அவர்களுக்கு 


இருபத்தைந்து வயதாகும்போது, மற்ற 
லேவியர்களுக்கு உதவிக்காரராக பணிவிடை 


கர்த்தருடைய 


செய்யவேண்டுமென்று 
கர்த்தருக்கு. 
தங்கள்‌ 
த்துமாவோடும்‌, 


செய்யும்‌ சேனையிலே சேவிக்க வரவேண்டும்‌” 
(எண்‌ 8:24). 


தாவீதின்‌ 
ஆசரிப்புக்கூடாரத்தில்‌ அதிகமான வேலைகள்‌ 
செய்யவேண்டியதாகயிருந்தது. ஆகையினால்‌ 
இருபது வயது நிரம்பிய லேவியர்களும்‌ 
ஆசரிப்புக்கூடாரத்திலே பணிவிடை செய்ய 
ஆரம்பித்தார்கள்‌. 


பிதாக்கு 

பிதாக்களில்‌ 
தலைமைய। புத்திரரின்‌ 
பேர்டாப்பின்படியே, தலைதலையாக 
எண்ணப்பட்ட இருபது வயதுமுதல்‌ அதற்கு 
மேற்பட்ட இவர்களுடைய சந்ததியார்‌ 
கர்த்தருடைய ஆலயத்துப்‌ பணிலிடையைச்‌ 
செய்தார்கள்‌" "நாளா 23:24). 


தாவீதின்‌ காலத்தைப்போலவே, 
எஸ்றாலின்‌ காலத்திலும்‌ இருபது வயது 
நிரம்பிய லேலியர்கள்‌ கர்த்தருடைய 
ஆலயத்திலே. பணிவிடை செய்வதற்கு 
நியமிக்கப்பட்டார்கள்‌. 


எருசலேமிலுள்ள 
வ்‌ வந்த 
இரண்டாம்‌ இரண்டாம்‌ 
மாதத்திலே, செயல்தியேலின்‌. குமாரனாகிய 
செருபாபேலும்‌, யோசநாக்கின்‌ குமாரனாகிய 
யெசுவாவும்‌, மற்றுமுள்ள அவர்கள்‌ 
சகோதரராகிய ஆசாரியரும்‌ லேலியரும்‌, 
எருசலேமுக்கு வந்த 
ஆரம்பஞ்செய்து, 

அதற்கு மேற்பட்ட 
கர்த்தருடைய ஆலயத்தின்‌ 
நடத்தும்படி வைத்தார்கள்‌" 


“அவர்கள்‌ 
தேவனுடைய 


லேலியர்கள்‌ இருபது வயதிலேயே 
ஆசரிப்புக்கூடாரத்திலே வேலை செய்வதற்கு 
நியமிக்கப்பட்டாலும்‌ அவர்கள்‌ தங்கள்‌ 
பணிவிடைகளை செய்ய ஆரம்பிப்பதற்கு. 
முன்பாக, ஐந்து வருஷங்களுக்கு 
ஆசரிப்புக்கூடாரத்தின்‌ பணிவிடைகளை 
கற்றுக்கொள்ளவேண்டும்‌. அவர்கள்‌ 
தங்களுடைய ஊழியத்தை செய்வதற்காக 
காத்திருக்கவேண்டும்‌. லேலியர்கள்‌ 
ஆசரிப்புக்கூடாரத்தின்‌ வேலைகளுக்கு, 
இந்த ஐந்து வருஷகாலத்தில்‌, தங்களை 
தகுதிப்படுத்திக்கொள்‌ வேண்டும்‌. 





BALWETHER 
பிய 


தாவீதின்‌ காலத்தில்‌, லேவியர்‌ பத்து 
வருஷங்களாக, ஆசரிப்புக்கூடாரத்தின்‌ 
வேலையை செய்வதற்கு பயிற்சி பெற்றார்கள்‌. 
லேலியருக்கு இருபது வயது முதல்‌ 
முப்பது வயது வரையிலுமுள்ள காலம்‌. 
ஆசரிப்புக்கூடார வேலைகளை செய்வதற்கு 
பயிற்சி பெறும்‌ காலமாகும்‌. 


ஏற்பாட்டுக்காலத்தில்‌ 
யோவான்ஸ்நானன்‌ முப்பதாவது வயதில்‌ 
ஊழியத்தை ஆரம்பித்தார்‌. நம்முடைய 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து தம்முடைய 
முப்பதாவது வயதிலேயே ஊழியம்‌ செய்ய 
ஆரம்பிக்கிறார்‌. 


இரனபபாடைததுளிடக்கட எனு 
ஊழியத்தை செய்ததுக்கு 
அனுபவம்‌ இருக்கவேண்டும்‌. அவர்கள்‌ 
எல்லாவற்றையும்‌ நிதானித்து அறியும்‌ 
பக்குவமுள்ளவர்களாமிருக்கவேண்டும்‌. 
அவசரப்பட்டு ஊழியம்‌ செய்வதைவிட 
பொறுமையாயும்‌, நிதானமாயும்‌ ஊழியம்‌ 
செய்வது நல்லது. அப்படிப்பட்ட ஊழியமே 
நிலைத்து நிற்கும்‌. 


நல்ல. 


அவன்‌ இறுமாப்படைந்து, பிசாசு 
அடைந்த ஆக்கினையிலே விழாதபடிக்கு, 
நூதன சீஷனாயிருக்கக்கூடாது' 
(தீமோ 36) 


கர்த்தருடைய வார்த்தைகளை 
உபதேசம்பண்ணுகிறவர்கள்‌, முதலாவதாக 
சத்தியத்தைக்‌ கற்றுக்கொள்ள வேண்டும்‌. 
“மேலும்‌, னதாகச்‌ 
சோதிக்கப்படவேண்டும்‌; ர்‌ த்தல்‌ 
சாட்டப்படாதவர்களானால்‌ உதவிக்காரராக 
ஊழியஞ்செய்யலாம்‌" "தீமோ 3:0) 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ வனாந்தரத்திலே 
பிரயாணப்பட்டுப்போகும்போது, லேலியர்கள்‌ 
ஆசரபபக்கூடாரத்தையம்‌ அதிலுள்ள 
சுத்த. பணிமுட்டுக்களையும்‌ சுமந்து 
செல்லவேண்டும்‌. ஐம்பது வயதிற்கு மேற்பட்ட 
லேலியர்களால்‌ இதுபோன்ற கடினமான 
வேலைகளை செய்ய முடியாது. 
ஆகையினால்‌. ஆசரிப்புக்கூடாரத்திலே 
னம்‌ தது இணர்‌ வக 
மேற்பட்ட யாரும்‌ 
ண்ண விக்‌" 


இவர்கள்‌ 


எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ 
பணிவிடைகளைப்பற்றிச்‌ 
'ஆசரிப்புக்கூடாரத்திலே. 
சேனை" என்று 
லேவியர்கள்‌ 
பணிவிடை 
கர்த்தருடைய 
செய்கிறார்கள்‌. 


ஆசரிப்புக்கூடாரத்தின்‌ 
சொல்லும்போது, 
வேலை செய்யும்‌ 
சொல்லுகிறார்‌. 
ஆசரிப்புக்கூடாரத்திலே. 
செய்தாலும்‌, அவர்கள்‌ 
சேனையிலே வேலை. 


ஆசரிப்புக்கூடாரத்திலே வேலை செய்ய 
பிரவேசிக்கிறவர்கள்‌, ஒரு சேனையிலே. 
பணிபுரியும்‌ யுத்தவீரர்களைப்போல 
பிரவேசிக்கவேண்டும்‌. கர்த்தருடைய 
ஊழியத்தை செய்கிறவர்கள்‌, அவருடைய 
சேனையிலே யுத்தம்பண்ணுகிற 
யுத்தவீரர்களாக தங்களை 
பாவித்துக்கொள்ளவேண்டும்‌. கர்த்தருடைய 
ஊழியக்காரர்கள்‌ அவருக்கு நல்ல 
போர்ச்சேவகராக சேவை செய்யவேண்டும்‌. 
“நீயும்‌ இயேசுகிறிஸ்‌ துவக்கு நல்ல 
போர்ச்சேவகனாய்த்‌ தீங்கநுபவி" 
(2தீமோ 2:3). 


கர்த்தர்‌ 
எண்ணிற்தொலைபேற்ற்‌ 
முதலாவதாக கோகாத்‌ 
சொல்லுகிறார்‌. “ஆசரிப்புக்‌ கூடாரத்திலே 
கோகாத்‌ புத்திரரின்‌ பணிவிடை மகா 
மிசுத்தமானவைகளுக்குரியது' (எண்‌ 4:4) 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ 


உடன்படிக்கைப்‌ பெட்டி, சமுகத்தப்ப 
மேஜை, விளக்குத்தண்டு, பொன்பலிபீடமும்‌, 
வெண்கல பலிபீடமும்‌, பணிமுட்டுகள்‌ 
ஆகியவை அனைத்தும்‌ மகா 
மிகுத்தமானலை. இதற்கான எபிரெய 
வார்த்தை “கோடேஷ்‌" என்பதாகும்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ பிரயாணமாய்ப்‌ 
ப்‌ ப கோகாத்‌ 


ஆசரிப்புக்கூடாரத்தை 
ரித்தெடுக்கலேண்டும்‌. அவர்கள்‌ 
பிரயாணம்‌ முடிந்து பாளயமிறங்கும்போது, 
கோகாத்‌ புத்திரர்‌ ஆசரிப்புக்கூடாரத்தைப்‌ 
போடவேண்டும்‌. ஆசரிப்புக்கூடாரத்தைப்‌ 
பிரிப்பதும்‌, அதை  மறுடடியுன்யய்ப்‌ 
போடுவதும்‌, ஒரே நாளில்‌ செய்து 
முடிக்கவேண்டிய வேலை. 


லேலியரை 
செல்லும்போது, 
புத்திரரைப்பற்றிச்‌ 





எண்ணாகமம்‌ - 


விரிவுரை 


NUMBERS - COMMENTARY 


ஆசரிப்புக்கூடாரத்திலுள்ள 
பணிமுட்டுக்களையெல்லாம்‌ 
புத்திரரே சுமந்து செல்லவேண்டும்‌. 
பரிசுத்த ணிமுட்டுக்களெல்லாம்‌. 
மூடப்பட்டிருக்கவேண்டும்‌.. உடன்படிக்கைப்‌ 
பெட்டிக்கும்‌, சமுகத்தப்ப மேஜைக்கும்‌ மூன்று 
மூடிகள்‌ போடப்படுகிறது. மற்ற 
பணிமுட்டுக்கள்‌ அனைத்திற்கும்‌ இரண்டு 
மூடிகள்‌ மாத்திரம்‌ போடப்படுகிறது. 
பலிபீடத்திலுள்ள 
அகற்றப்படுகிறது. பலிபீடம்‌ 
விளக்கப்படுகிறது. 
ஓரிடத்திலிருந்து மற்றொரு 
சுமந்து செல்லும்போது அது 
விளக்கப்பட்டு, 
பலிபீடமாயிருக்கிறது. 


பரிசுத்த 
கோகாத்‌ 


சாம்பல்‌ 


கர்த்தர்‌ மோசேயையும்‌ ஆரோனையும்‌ 
நோக்கி, பாளயம்‌ புறப்படும்போது. ஆரோனும்‌ 
அவன்‌ குமாரரும்‌ வந்து மறைவின்‌ 
திரைச்சீலையை. இறக்கி, அதினாலே 
சாட்சியின்‌ பெட்டியை மூடவேண்டும்‌. 
(எண்‌ 4:5) என்றும்‌, 
தகசுத்தோல்‌ டியைப்‌ 
மான 


அதின்மேல்‌: 
போட்டு, க ின்மேல்‌ ( முற்றிலும்‌ 
குப்பட்டியை விரித்து, அதின்‌ தண்டுகளைப்‌ 


பாய்ச்சி,  சமுகத்தப்ப மேஜையின்மேல்‌ 
நீலத்துப்பட்டியை விரித்து, தட்டுகளையும்‌ 
தூபக்கரண்டிகளையும்‌  கிண்ணங்களையும்‌ 
மூடுகிற தட்டுகளையும்‌ அதின்மேல்‌ 
வைப்பார்களாக; நித்திய அப்பமும்‌ அதின்மேல்‌ 
இருக்கக்கடவது எண்‌ 4:67) என்றும்‌. 
சொல்லுகிறார்‌. 
பாளயம்‌ புறப்படும்போது, ன்‌ 
மட்டுமே ஆசரிப்புக்‌ கூடாரத்தைப்‌ 
சுமப்பது, ஸ்தாபனம்‌ பண்ணுவது ஆ 
வேலைகளைச்‌ செய்யவேண்டும்‌. 
சாட்சிப்பெட்டியை மறைவின்‌ 
திரைச்சீலையினால்‌ மூடவேண்டும்‌. 
பரிசுத்தமானவைகளைச்‌ சாதாரண 
லேலியனோ, ஆசாரிய ஊழியம்‌ 
செய்யாதவனோ தொடக்கூடாது. சாட்சியின்‌ 
பெட்டி திரைச்சீலையினால்‌ மூடப்பட்ட பிறகே, 
ஓரிடத்திலிருந்து மற்றொரு 
ச்‌ சுமந்து செல்ல வேண்டும்‌. 
415). ஆசாரியர்‌ தவிர த 
வேலையை வேறுயாரும்‌ செய்யக்கூடாது. 
செய்தால்‌ அவர்களுக்கு மாண தண்டனை 
கொடுக்கப்படும்‌. எண்‌ 1:51; எண்‌ 3:10; 
எண்‌ 18:4-7). 


பரிசுத்த ஸ்தலத்திற்கும்‌, மகா 
பரிசுத்த ஸ்தலத்திற்கும்‌ நடுவே இந்தத்‌ 
திரைச்சீலை இருக்கிறது. (யாத்‌ 26:31) 
இயேசு கிறிஸ்து சிலுவையில்‌ 
அறையப்பட்ட போது இந்தத்‌ திரைச்சீலை 
மேலிருந்து கீழாக இரண்டாகக்‌ கிழிந்தது 
(மத்‌ 27:51). 


மகாபரிசுத்தமானவைகளை 
மூடுவதற்கு மில்‌ 
பயன்படுத்தப்படுகிறது. அவை மூன்று 
வர்ணங்களில்‌ உள்ளது. அதன்‌ விவரம்‌ 
வருமாறு : 


1. நீலத்துப்பட்டி - பெட்டி (எண்‌ 4:5-6), 
சமுகத்தப்ப மேஜை (எண்‌ 4:7), 
விளக்குத்தண்டு. (எண்‌ 49), 
பொன்பலிபீடம்‌ (எண்‌ 411) 
ஆகியவற்றின்‌ மூடி 


சமுகத்தப்ப 
நீலத்துப்பட்டி 
அதன்மீது 
சமுகுத்தப்பமும்‌ 


சிவப்பு துப்பட்டி 
மேஜையின்‌ மீது 
விரிக்கப்பட்ட பின்பு 
பணிமுட்டுகளும்‌, 
வைக்கப்படும்‌. அதன்‌ பின்பு அது 
சிவப்பு துப்பட்டியினால்‌ மூடப்படும்‌. 
(எண்‌ 4:7-8) 
இளநீலத்துப்பட்டி  - 
பலிபீடத்தை மூடுவதற்குப்‌ 
(எண்‌ 413) 


வெண்கலப்‌ 
பயன்படும்‌. 


ப்பட்டிகள்‌ விர, 
கூடாரத்தின்‌. எல்லா 
பிரயாணம்‌ பண்ணும்‌ 
தககத்தோல்களால்‌ 
எண்‌ 468101214). மழை வெயில்‌ 
ஆகியவற்றிலிருந்து பாதுகாப்பதற்காக 
இவற்றை இவ்வாறு மூடுவது வழக்கம்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ பிரயாணம்‌ பண்ணாமல்‌, 
பாளயமிறங்கியிருக்கும்‌ போது 
மூடிகளெல்லாம்‌ வாசஸ்தலத்தின்‌' 
பகுதியில்‌. பத்திரமாகப்‌ 
வைக்கப்பட்டிருக்கும்‌. 
கூடாரத்திலுள்ள எல்லா 
பிரயாணம்‌ பண்ணுவதற்கு ஆயத்தமாக 
இருக்க. வேண்டும்‌. உடன்படிக்கைப்‌ 
பெட்டியிலுள்ள தண்டுகளும்‌, கழற்றப்படாமல்‌ 
பெட்டியிலேயே இருக்கவேண்டும்‌ 


ஆதிப்‌ 
ட்டுகளும்‌ 
போது 
மூடப்படும்‌ 


(யாத்‌ 25:15). 





BALWETHER 
பிய 


அவைகளின்மேல்‌ அவர்கள்‌ சிவப்புத்‌ 
துப்பட்டியை விரித்து, 

தகசுத்தோல்‌ மூடியால்‌ 

தண்டுகளைப்‌ பாய்ச்சி, இளநீலத்‌ துப்பட்டியை 
எடுத்து, குத்துவிளக்குத்தண்டையும்‌,. 
அதின்‌ அகல்களையும்‌, அதின்‌ 
கத்தரிகளையும்‌, சாம்பல்‌ பாத்திரங்களையும்‌, 
அதற்குரிய எண்ணெய்ப்‌ பாத்திரங்களையும்‌ 
மூடவேண்டும்‌ (எண்‌ 4:89) என்றும்‌, 


மூடிக்குள்ளே போட்டு, அதை ஒரு தண்டிலே 
பொற்பீடத்தின்மேல்‌ இளநீலத்‌ 


(எண்‌ 411011) என்றும்‌, 


பரிசுத்த. ஸ்தலத்தில்‌ 
ஆராதனைக்கேற்ற சகல தட்டுமுட்டுகளையும்‌ 
எடுத்து, இளநீலத்‌ துப்பட்டியிலே போட்டு, 
தகசுத்தோல்‌ மூடியினால்‌ மூடி, நண்டின்மேல்‌ 
கட்டி, பலிபீடத்தைச்‌ சாம்பலற விளக்கி, 
துப்பட்டியை 
விரித்து, ஆராதனைக்கேற்ற 
சகல பணிமுட்டுகளாகிய கலசங்களையும்‌. 
ள்‌ துறடுகளையும்‌, சாம்பல்‌ எடுக்கும்‌. 
கரண்டிகளையும்‌, கலசங்களையும்‌, 
பலிபீடத்திற்கடுத்த எல்லாப்‌ 
பாத்திரங்களையும்‌, அதின்‌ மேல்‌ வைத்து, 
அதின்மேல்‌ தகசுத்தோல்‌ மூடியை விரித்து, 
அதின்‌ தண்டுகளைப்‌ பாய்ச்சக்கடவர்கள்‌. 
(எண்‌ 4424). என்றும்‌ கர்த்தர்‌ 


சொல்லுகிறார்‌. 


பாளயம்‌ புறப்படும்போது. ஆரோனும்‌ 
அவன்‌ குமாரரும்‌ 


அதின்மேல்‌ இரத்தாம்பரத்‌ 
அதின்மேல்‌ 


எடுத்துக்கொண்டுபோகிறதற்கு 
ள்‌ அவர்கள்‌ 
பரிசுத்தமானதைத்‌ 
'தொடாதிருக்கக்கடவர்கள்‌; ஆசரிப்புக்‌ 
கூடாரத்திலே கோகாத்‌ புத்திரர்‌ சுமக்கும்‌. 
சுமை இதுவே (எண்‌ 4:15) என்றும்‌ கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 
சில பொருட்களை வண்டிகளிலும்‌, 
மிருகஜீவன்களிலும்‌ ஏற்றிச்‌ செல்கிறார்கள்‌. 
ஆசரிப்புக்‌ கூடாரத்தின்‌ பணிமுட்டுகள்‌ 
அனைத்தையும்‌ மனுஷர்‌ சுமந்து 
செல்கிறார்கள்‌ (எண்‌ 7-9). 


எண்ணாகமம்‌ - 
NUMBERS - COMMENTARY 


பப opel 


PUBLISHERS 


ஆசாரியர்கள்‌ தேவனுடைய 
ஊழியத்தைச்‌ செய்வதற்குத்‌ 
தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள்‌. ஆனாலும்‌ சகல 
பணிமுட்டுகளையும்‌ மூடி தீர்ந்தபின்பே, 
அவர்கள்‌ த்‌ தொடவேண்டும்‌. 

ல்‌ னில்‌, அவர்களுக்கு மரணம்‌. 
நிச்சயம்‌. (எண்‌ 4:5-14). 


பரிசுத்த பணிமுட்டுக்களெல்லாம்‌. 
மூடப்பட்டிருக்கிறது. அவை வெளியே 
அலகு மூடி மறைக்கப்பட்டிருக்கிறது. 

ஏற்பாட்டுக்காலம்‌, த்தியம்‌ 
வெளிப்படுத்தப்டாமல்‌ மூடி 
மறைக்கப்பட்டிருந்த அதற்கு 
அடையாளமாகவே. பணிமுட்டுக்கள்‌ 
அனைத்தும்‌ மூடப்பட்டிருக்கிறது. 

புதிய 
வெளிச்சத்தின்‌ 


காலம்‌. 


ஏற்பாட்டுக்காலமோ 


கா 
இயேசுகிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தின்‌ 
வெளிச்சத்தினால்‌, மறைவாயிருந்த 
சத்தியங்களெல்லாம்‌ வெளிப்படுத்தப்படுகிறது. 
பழைய ஏற்பாட்டுக்காலத்திலே ஞானிகளுக்கும்‌. 
மறைவாயிருந்த சத்தியங்கள்‌, புதிய 
ஏற்பாட்டுக்காலத்திலே சாதாரண 
ஜனங்களுக்கும்‌ வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. 

பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள்‌ 
மூடிகளை.. மாத்திரமே பார்த்தார்கள்‌. 
அந்த மூடிகளுக்குள்ளே இருந்த பரிசுத்த 
பணிமுட்டுக்களை அவர்களால்‌ பார்க்க 
முடியவில்லை. 


“இப்படியிருக்க, 
நியாயப்பிரமாணமானது வரப்போகிற 
நன்மைகளின்‌ பொருளாயிராமல்‌, அவைகளின்‌ 
நிழலாய்மாத்திரம்‌ இருக்கிறபடியால்‌, 
வருஷந்தோறும்‌ இடைவிடாமல்‌ 
செலுத்தப்பட்டுவருகிற ஒரேவிதமான பலி 
களினாலே அவைகளைச்‌ செலுத்த 
வருகிறவர்களை ஒருக்காலும்‌ 
பூரணப்படுத்தமாட்டாது' (எபி 10.1). 


ஏற்பாட்டுக்காலத்திலே. 


அகற்றிப்போடுவார்‌. 


சகல 
முக்காட்டையும்‌, 

மூடியிருக்கிற மூடலையும்‌, இந்த மலையிலே 
அகற்றிப்போடுவார்‌" (ஏசா 25:7). 





BALWETHER 
பிய 


அவற்றை மூடுவது இவர்களுடைய ஊழியம்‌: 
(எண்‌ 4:45). ஆரோனும்‌ அவருடைய 
குமாரரும்‌, பரிசுத்த ஸ்தலத்தையும்‌, 
அதினுடைய சகல பணிமுட்டுக்களையும்‌ மூடி 
தீர்ந்த பின்பு கோகாத்‌ புத்திரர்‌ 
அதை எடுத்துக்கொண்டு  போகிறதற்கு 
வரவேண்டும்‌. 


புத்திரர்‌ சாகாதடடிக்கு 
எதையும்‌ தொடக்கூடாது. 
அவர்கள்‌ 
சுமக்கும்போது, அவற்றை மூடியிருக்கும்‌ 
மூடிகளை மாத்திரமே தொட்டு 
தூக்குகிறார்கள்‌. அவர்கள்‌ பரிசுத்த. 
பணிழுட்டுக்களை தொடுவதில்லை. 
இதுவே ஆசரிப்புக்கூடாரத்திலே கோகாத்‌ 
புத்திரர்‌ சுமப்பதற்கு நியமிக்கப்பட்டிருக்கிற 
சுமை ஆகும்‌ 
ஆரோனின்‌ மூத்த குமாரனாகிய 
எலெயாசார்‌ கோகாத்தியர்மீது. 
விசாரிப்புக்காரராக நியமிக்கப்படுகிறார்‌ 
“ஆசாரியனாகிய ஆரோனின்‌ குமாரன்‌ 
எலெயாசார்‌, விளக்குக்கு எண்ணெயையும்‌ 
சுகந்த தூபவர்க்கத்தையும்‌, தினந்தோறும்‌ 
இடும்‌ போஜனபலியையும்‌, அபிஷேக 
தலத்தையும்‌, வாசஸ்தலம்‌ முழுவதையும்‌, 
அதிலுள்ள யாவையும்‌, பரிசுத்தஸ்தலத்தையும்‌ 
அதின்‌ பணிமுட்டுகளையும்‌, 


விசாரிக்கக்கடவன்‌' 416) 


கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
ஆசரிப்புக்கூடாரத்திலே. 
செய்கிற லேவியர்கள்‌ 
பரிசுத்தத்தோடிருக்கவேண்டும்‌. 
தங்கள்‌ பரிசுத்தத்தைக்‌ காத்துக்கொள்ள 
வேண்டும்‌. வாசஸ்தலத்தில்‌ சேருகிற 
அந்நியன்‌ கொலைசெய்யப்படக்கடவன்‌ 
(எண்‌ 3:38) என்று கர்த்தர்‌ ஏற்கெனவே 
எச்சரிப்பாய்ச்‌ சொல்லியிருக்கிறார்‌. 


(எண்‌ என்று 


ஊழியம்‌ 
மிகுந்த 


அவர்கள்‌ 


லேலியர்கள்‌ பரிசுத்த பணிமுட்டுக்களை 
தங்கள்‌ கைகளால்‌ தொடவும்‌ கூடாது. 
அவற்றை தங்கள்‌ கண்களால்‌ பார்க்கவும்‌ 


எடுத்துக்கொண்டுபோகிறதற்கு வரவேண்டும்‌. 


எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


“அவர்கள்‌ சாகாதபடிக்கு பரிசுத்தமானதை 
தொடாதிருக்ககடவர்கள்‌” (எண்‌ 4:14) என்று 
கர்த்தர்‌ எச்சரிப்பாய்ச்‌ சொல்லியிருக்கிறார்‌. 
இப்போது அந்த எச்சரிப்பை இங்கு 
மறுபடியுமாய்ச்‌ சொல்லுகிறார்‌. 


ஆசாரியனாகிய ஆரோனின்‌ குமாரன்‌ 
எலெயாசார்‌, விளக்குக்கு எண்ணெயையும்‌, 
சுகந்த தூபவர்க்கத்தையும்‌, தினந்தோறும்‌ 
இடும்‌ போஜனபலியையும்‌, அபிஷேக 
தைலத்தையும்‌, வாசஸ்தலம்‌ முழுவதையும்‌, 
அதிலுள்ள யாவையும்‌, பரிசுத்தஸ்தலத்தையும்‌ 
இதின்‌ பணிமுட்டுகளையும்‌, 
விசாரிக்கக்கடவன்‌ (எண்‌ 4:6) என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 

பிரதான ஆசாரியனுடைய 
காவல்விசாரிப்புக்களின்‌ விவரம்‌ வருமாறு: 


1. விளக்குகளை எரியவைக்க வேண்டும்‌. 


2, சுகந்த தூபவர்க்கத்தை 
ஆயத்தம்பண்ண வேண்டும்‌. 


3. தினந்தோறும்‌ போஜனபலியிடவேண்டும்‌. 


4. எல்லா. அபிஷேக வேலைகளையும்‌ 
செய்ய வேண்டும்‌. 


வாசஸ்தலம்‌ முழுவதையும்‌, அதிலுள்ள 
யாவையும்‌, பரிசுத்தஸ்தலத்தையும்‌. 
அதின்‌ பணிமுட்டுகளையும்‌, விசாரிக்க 
வேண்டும்‌. 


மோசேயையும்‌ ஆரோனையும்‌ 
“லேலியருக்குள்ளே  கோகாத்‌ 
கோத்திரத்தார்‌ 
பாருங்கள்‌” 

(எண்‌ 417,18) என்று சொல்லுகிறார்‌. 


கோகாத்‌ வம்சமாகிய கோத்திரத்தார்‌ 
சாகாமல்‌ உயிரோடிருக்கும்படிக்கு அவர்கள்‌ 
என்ன செய்யவேண்டும்‌ என்றும்‌ கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 





BALWETHER 
பிய 


கோகாத்‌ வம்சமாகிய கோத்திரத்தார்‌ 
மகா பரிசுத்தமானவைகளைக்‌ கிட்டுகையில்‌, 
சாகாமல்‌ உயிரோடிருக்கும்படிக்கு, நீங்கள்‌ 
அவர்களுக்காகச்‌  செய்யவேண்டியதாவது: 
ஆரோனும்‌ அவன்‌ குமாரரும்‌ வந்து. 
அவர்களில்‌ அவனவனை அவனவன்‌ செய்யும்‌ 
வேலைக்கும்‌ அவனவன்‌ சுமக்கும்‌ சுமக்கும்‌ 
நியமிக்கக்கடவர்கள்‌; அவர்களோ 
சாகதடடிக்குப்‌ பரிசுத்தமானவைகள்‌ 
மூடப்படும்போது பார்க்கிறதற்கு 
உட்பிரவேசியாமல்‌. இருப்பார்களாக 
(எண்‌ 4:19,20) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


கர்த்தர்‌ கோகாத்‌ புத்திரரைப்பற்றி 
மூன்று கட்டளைகளை சொல்லுகிறார்‌. அதன்‌ 
விவரம்‌ வருமாறு 


1. லேவியருக்குள்ளே கோகாத்‌ வம்சமாகிய 
கோத்திரத்தார்‌... அழிந்துபோகாதடட 
பாருங்கள்‌. 


ஆரோனும்‌ அவன்‌ குமாரரும்‌ வந்து, 
அவர்களில்‌ அவனவனை அவனவன்‌ 
செய்யும்‌ வேலைக்கும்‌ அவனவன்‌ 
சுமக்கும்‌ சமைக்கும்‌. 
நியமிக்கக்கடவர்கள்‌ (எண்‌ 4:20), 


கோகாத்‌ புத்திரர்‌ 
பரிசுத்தமானவைகள்‌ மூடப்படும்போது 
பார்க்கிறதற்கு உட்பிரவேசியாமல்‌ 
இருப்பார்களாக (எண்‌ 4:20). 


சாகாதபடிக்குப்‌ 


க வசனத்தில்‌ பரிசுத்தமானவைகள்‌ 

கர்த்தருடைய 
வக்கம்‌ குறிக்கும்‌ என்றும்‌, 
அது மூடப்படும்போது. அதைப்‌ 
பார்க்கிறதற்கு லேவியர்கள்‌ மகாபரிசுத்த 
ஸ்தலத்திற்குள்ளே பிரவேசிக்கக்கூடாது. 
என்றும்‌, அவர்கள்‌ அங்கே உட்பிரவேசித்தால்‌ 
செத்துப்போவார்கள்‌ என்றும்‌ 
வேதபண்டிதர்கள்‌ விளக்கம்‌ சொல்லுவார்கள்‌. 


பழைய ஏற்பாட்டுக்காலத்தில்‌' 
கர்த்தருக்கு ஊழியம்‌ செய்த ஊழியக்காரர்கள்‌ 
பயத்தோடும்‌, திகிலோடும்‌. நடுக்கத்தோடும்‌ 
ஊழியம்‌ செய்தார்கள்‌. அது இருளின்‌ 
காலம்‌. புதிய எற்பாட்டுக்காலத்திலே 
நம்முடைய கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து, 
இருளை அகற்றி வெளிச்சத்தைக்‌ 
கொடுத்திருக்கிறார்‌. நாம்‌ கிருபாசனத்திற்கு. 
முன்பாக தைரியமாய்க்‌ கிட்டிச்சேருகிற 
சிலாக்கியத்தைப்‌ பெற்றிருக்கிறோம்‌. 


எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


புதிய ஏற்பாட்டுக்காலத்திலே 
நம்முடைய கர்த்தராகிய இயேசுகிறிஸ்துவை 
கண்களால்‌ காண்பதற்கும்‌, அவரை 
நோக்கிப்‌ பார்ப்பதற்கும்‌, அவரை கைகளால்‌ 
தொடுவதற்கும்‌ அப்போஸ்தலர்களுக்கு 
சிலாக்கியம்‌ கிடைத்திருக்கிறது. 


நாங்கள்‌ நோக்கிப்பார்த்ததும்‌, 
எங்கள்‌ கைகளினாலே தொட்டதுமாயிருக்கிற 
ஜீவவார்த்தையைக்குறித்து. உங்களுக்கு 
அறிவிக்கிறோம்‌" யோவா 1.1). 


கெர்சோன்‌ புத்திரர்‌ 
எண்‌ 4:21-28 


எண்‌ 4:21. பின்னும்‌, கர்த்தர்‌ மோசேயை 
நோக்கி: 


எண்‌ ௧:22. கெர்சோன்‌ புத்திரருடைய 
பிதாக்களின்‌ வீட்டு வம்சங்களிலும்‌ 
ஆசரிப்புக்‌ கூடாரத்திலே பணிவிடை, 
வேலைசெய்யும்‌ சேனைக்கு. 


உட்படத்தக்க, 


எண்‌ 4:28. முப்பது வயதுமுதல்‌ ஐம்பது 
வயது வரைக்குமுன்ன எல்லாரையும்‌ 
எண்ணி, தொகை ஏற்றுவாயாக. 


எண்‌ 434. பணிவிடை செய்கிறதிலும்‌ 
சுமக்கிறதிலும்‌ கெர்சோன்‌ வம்சத்தாரின்‌ 
வேலையாவது: 


எண்‌ 4:25. அவர்கள்‌ வாகஸ்தலத்துக்கும்‌ 
ஆசரிப்புக்‌ கூடாரத்துக்கும்‌ உரிய 
தொங்குதிரையையும்‌, முடியையும்‌, 
அவைகளின்‌ மேல்‌ இருக்கிற 
தகசுத்தோல்‌ முடியையும்‌, ஆசரிப்புக்‌ 
கூடாரவாசல்‌ மறைவையும்‌, 


எண்‌: 4:28. 
தொங்குதிரைகளையும்‌, 
வாசஸ்தலத்தண்டையிலும்‌. பலி 
பிடத்தண்டையிலும்‌ சுற்றிலும்‌ இருக்கிற 
மீரகாரத்தினுடைய வாசல்‌ 
தொங்குதிரையையும்‌, அவைகளின்‌ 
கயிறுகளையும்‌, அவைகளின்‌: 
'வேலைக்கடுத்த கருவிகள்‌ யாவையும்‌ 
சுமந்து, அவைகளுக்காகச்‌ 
செய்யவேண்டிய யாவையும்‌ 
செய்யக்கடவர்கன்‌.. 


பிரகாரத்தின்‌ 





(யய 
பிய 


செய்யவேண்டிய பணிவிடைகளாகிய 
சகல வேலைகளும்‌ ஆரோனும்‌ அவன்‌ 
குமாரரும்‌ சொல்லுகிறபடியே 
செய்யவேண்டும்‌; அவர்கள்‌. 
சுமக்கவேண்டிய சகல சுமைகனையும்‌ 
நீங்கள்‌ நியமித்து, அவர்களிடத்தில்‌ 
ஒப்புவியுங்கன்‌. 


எண்‌ ௮:28, கெர்சோன்‌ புத்திரரின்‌ 
வம்சத்தார்‌ ஆசரிப்புக்‌ கூடாரத்திலே. 
செய்யும்‌ பணிவிடை இதுதான்‌; 
அவர்களை 'வேலைகொள்ளும்‌. 
விசாரணை, ஆசாரியனாகிய 
ஆரோனின்‌ குமாரன்‌ இத்தாமருடைய 
கைக்குன்‌ இருக்கவேண்டும்‌. 


லேவியின்‌ குமாரரில்‌, 
கோகாத்‌ வம்சமாகிய கோத்திரத்தாருக்கு 
கொடுக்கப்பட்டிருக்கிறது. 
கோத்திரத்தாருக்கு 
பணக்‌ 

வர்க 
பணிவிடை 


கொடுக்கப்படாவிட்டாலும்‌, 
ஆசரிப்புக்கூடாரத்திலே 
செய்கிறார்கள்‌. 

கெர்சோன்‌ புத்திரரையும்‌ எண்ணித்‌. 
தொகையேற்றுமாறு கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ 
கர்த்தர்‌ மோசேயை நோக்கி, “கெர்சோன்‌ 
புத்திரருடைய பிதாக்களின்‌ வீட்டு 
வம்சங்களிலும்‌ ஆசரிப்புக்‌ கூடாரத்திலே 
பணிவிடை வேலைசெய்யும்‌ சேனைக்கு 
உட்படத்தக்கு, முப்பது வயதுமுதல்‌ ஐம்பது 
வயது வரைக்குழுள்ள எல்லாரையும்‌. 
எண்ணி, தொகை ஏற்றுவாயாக” 
(எண்‌ 4:21-23) என்று சொல்லுகிறார்‌ 


கர்த்தர்‌ கெர்சோன்‌ வம்சத்தாருக்கு, 
ஆசரிப்புக்கூடாரத்திலே பணிவிடைகளையும்‌ 
நியமிக்கிறார்‌. பணிவிடை செய்கிறதிலும்‌ 
சுமக்கிறதிலும்‌ கெர்சோன்‌ வம்சத்தாரின்‌ 
வேலையாவது: அவர்கள்‌ வாசஸ்தலத்தக்கும்‌ 
ஆசரிப்புக்கூடாரத்துக்கும்‌. 
'தொங்குதிரையையும்‌, 


மேல்‌ 


எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


பிரகாரத்தினுடைய வாசல்‌ 
தொங்குதிரையையும்‌, அவைகளின்‌ 
கயிறுகளையும்‌, அவைகளின்‌ வேலைக்கடுத்த 
கருவிகள்‌ யாவையும்‌ சுமந்து, 
அவைகளுக்காகச்‌ செய்யவேண்டிய யாவையும்‌ 
செய்யக்கடவர்கள்‌ (எண்‌ 4:24-26) 


சுமக்கவேண்டிய 
செய்யவேண்டிய 
வேலைகளும்‌ 


கெர்சோன்‌ புத்திரர்‌ 


சுமைகளும்‌ 
பணிவிடைகளாகிய சகல. 
ஆரோனும்‌ அவன்‌ குமாரரும்‌ 
சொல்லுகிறபடியே செய்யவேண்டும்‌: அவர்கள்‌ 
சுமக்கவேண்டிய சகல சுமைகளையும்‌ நீங்கள்‌ 
நியமித்து. அவர்களிடத்தில்‌ ஒப்புவியுங்கள்‌ 
(எண்‌ 4:27). 

கெர்சோன்‌ புத்திரரின்‌ வம்சத்தார்‌ 
ஆசரிப்புக்‌ கூடாரத்திலே செய்யும்‌ பணிவிடை 
இதுதான்‌: அவர்களை வேலைகொள்ளும்‌ 
விசாரணை,  ஆசாரியனாகிய ஆரோனின்‌ 
குமாரன்‌ இத்தாமருடைய கைக்குள்‌ 
இருக்கவேண்டும்‌ (எண்‌ 4:28) 


கெர்சோன்‌ புத்திரரைப்பற்றிய 
பிரமாணத்தின்‌ விவரம்‌ வருமாறு : 


(ருடைய பிதாக்கு 
வம்சங்களிலும்‌  ஆசரிப்புக்‌ 

கூடாரத்திலே 

வேலைசெய்யும்‌ 

உட்படத்தக்க, 


ஏற்றுவாயாக (எண்‌ 4:22-23), 


அவர்கள்‌ 
ஆசரிப்புக்‌ கூடாரத்துக்கும்‌ உரிய 
தொங்கு திரையையும்‌, மூடியையும்‌, 
அவைகளின்‌ மேல்‌ இருக்கிற 
தககத்தோல்‌ மூடியையும்‌, ஆசரிப்புக்‌ 
கூடாரவாசல்‌ மறைவையும்‌, 
பிரகாரத்தின்‌ தொங்குதிரைகளையும்‌, 
வாசஸ்தலத்‌ தண்டையிலும்‌ பலி 
பீடத்தண்டையிலும்‌ சுற்றிலும்‌ இருக்கிற 
பிரகாரத்தினுடைய வாசல்‌ 
தொங்குதிரையையும்‌, அவைகளின்‌ 
கமிறுகளையும்‌, அவைகளின்‌ 
வேலைக்கடுத்த கருவிகள்‌ யாவையும்‌ 
சுமந்து, அவைகளுக்காகச்‌ செய்ய 
வேண்டிய யாவையும்‌ 
செய்யக்கடவர்கள்‌ (எண்‌ 4:24-26). 


காசஸ்நலத்ுக்கம்‌ 





எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


3. கெர்சோன்‌ புத்திரர்‌ சுமக்கவேண்டிய 

சுமைகளும்‌ செய்யவேண்டிய 
பணிலிடைகளாகிய சகல வேலைகளும்‌ 
ஆரோனும்‌ அவன்‌ குமாரரும்‌ 
சொல்லுகிறடியே செய்யவேண்டும்‌ 
(எண்‌ 4:27). 


அவர்களை 
விசாரணை, 
ஆரோனின்‌ 
கைக்குள்‌ 

(எண்‌ 4:28), 


வேலைகொள்ளும்‌ 
சாரியனாகிய 
த்தாமருடைய 
இருக்கவேண்டும்‌ 


குமாரன்‌ 


மெராரி புத்திரர்‌ 
எண்‌ 4129-33 


எண்‌ 4:29. மெராரி புத்திரருடைய 
பிதாக்களின்‌ வீட்டு வம்சங்களிதூம்‌ 
ஆசரிப்புக்‌ கூடாரத்திலே பணிவிடை 
வேலைசெய்யும்‌ சேனைக்கு 
உட்படத்தக்க, 


எண்‌ 4430. முப்பது வயதுமுதல்‌ ஐம்பது 
வயது வரைக்குழுன்ன எல்லாரையும்‌ 
எண்ணக்கடவாய்‌. 


எண்‌ ௧:31. 
அவர்கள்‌. 
பணிவிடைக்கும்‌. 
விசாரிப்பாவது: 
பலகைகளும்‌, 


ஆசரிப்புக்‌ கூடாரத்தில்‌ 
செய்யும்‌ எல்லாப்‌ 
அடுத்த 
வாசஸ்தலத்தின்‌ 
தாழ்ப்பான்களும்‌, 
தூண்களும்‌, பாதங்களும்‌, 


காவல்‌ 


எண்‌ ௧32. சுற்றிலும்‌ இருக்கிற 
பிரகாரத்தின்‌ தூண்களும்‌, அவைகளின்‌. 
பாதங்களும்‌, முனைகளும்‌, கயிறுகளும்‌, 
அவைகளின்‌. சகல்‌ கருவிகளும்‌, 
அவற்றிற்கு அடுத்த மற்றெல்லா 
வேலையும்தானே; அவர்கள்‌ 
சுமந்து காவல்காக்கும்படி. 
ஒப்புவிக்கப்படுகிறவைகனைப்‌ 
'பேர்பேராக எண்ணக்கடவீர்கள்‌. 


எண்‌ 43% 
ஆரோனுடைய 
இத்தாமாருடைய கைக்குன்னாக 
மெராரி புத்திரின்‌ வம்சத்தார்‌ 
ஆசரிப்புக்‌ கூடாரத்திலே செய்யும்‌ 
பணிவிடைக்கு அடுத்த எல்லா. 
வேலையும்‌ இதுவே என்றார்‌. 


ஆசாரியனாகிய 
குமாரனான 


பெராரி புத்திரரையும்‌ 
எண்ணித்தொகையேற்றுமாறு சொல்லுகிறார்‌. 
அவர்‌ மோசேயை நோக்கி, "மெராரி 
புத்திரருடைய பிதாக்களின்‌ வீட்டு 
வம்சங்களிலும்‌ ஆசரிப்புக்‌ கூடாரத்திலே 
பணிவிடை வேலைசெய்யும்‌ சேனைக்கு 
உட்படத்தக்க, முப்பது வயதுமுதல்‌ ஜம்பது 
வயது வரைக்குமுள்ள எல்லாரையும்‌ 
எண்ணக்கடவாய்‌” (எண்‌ 4:29:30) என்று 


மெராரி 
மசிபகட் பந்த்‌ 
நியமனம்பண்ணுகிறார்‌. 
கூடாரத்தில்‌ அவர்கள்‌ செய்யும்‌ எல்லாப்‌ 
பணிவிடைக்கும்‌ அடுத்த காவல்‌ 
விசாரிப்பாவது: வாசஸ்தலத்தின்‌ பலகைகளும்‌, 
தாழ்ப்பாள்களும்‌, தூண்களும்‌, பாதங்களும்‌, 
பிரகாரத்தின்‌ 
பாதங்களும்‌, 
ம்‌, கயிறுகளும்‌, அவைகளின்‌ சகல. 
அவற்றிற்கு அடுத்த மற்றெல்லா 
அவர்கள்‌ சுமந்து 


புத்திரருக்கு 
பணிவிடைகளை 
ஆசரிப்புக்‌ 


காவல்காக்கும்படி 
ஒப்புலிக்கப்படுகிறலைகளைப்‌ பேர்பேராக 
எண்ணக்கடவீர்கள்‌ (எண்‌ 4:31,32) என்றும்‌, 
ஆசாரியனாகிய ஆரோனுடைய 
குமாரனான இத்தாமாருடைய கைக்குள்ளாக 
மெராரி புத்திரரின்‌ வம்சத்தார்‌ ஆசரிப்புக்‌ 
கூடாரத்திலே செய்யும்‌ பணிவிடைக்கு 
அடுத்த எல்லா வேலையும்‌ இதுவே 
(எண்‌ 4:33) என்றும்‌ கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
மெராரி புத்திரரைப்பற்றிய 
பிரமாணத்தின்‌ விவரம்‌ வருமாறு 
1. மெராரி புத்திரருடைய பிதாக்களின்‌ 
வீட்டு வம்சங்களிலும்‌ ஆசரிப்புக்‌ 
கூடாரத்திலே பணிலி. 
வேலைசெய்யும்‌ 
உட்படத்தக்க, 
வயது 


(எண்‌ 4:29-30). 


வாசஸ்தலத்தின்‌ 
தாழ்ப்பாள்களும்‌, 
பாதங்களும்‌, 
பிரகாரத்தின்தூண்களும்‌, அவைகளின்‌ 
பாதங்களும்‌, முளைகளும்‌, 
கயிறுகளும்‌, அவைகளின்‌ சகல 
கருவிகளும்‌, அவற்றிற்கு அடுத்த 
லா வேலைகளையும்‌ அவர்கள்‌ 


செய்யவேண்டும்‌ (எண்‌ 4:31-32). 





எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


ஆசாரியனாகிய 
குமாரனான 


ஆரோனுடைய 
இத்தாமாருடைய 
கைக்குள்ளாக  மெராரி புத்திரரின்‌ 
வம்சத்தார்‌ ஆசரிப்புக்‌ கூடாரத்திலே 
செய்யும்‌ பணிவிடைக்கு அடுத்த எல்லா 
வேலையும்‌ இது (எண்‌ 4:33) 


லேவி புத்திரரின்‌ எண்ணிக்கை 
எண்‌ 4:84-49 


எண்‌ 4:84. அப்படியே மோசேயும்‌ 
ஆரோனும்‌ சபையின்‌ பிரபுக்களும்‌: 
கோகாத்‌ புத்திரருடைய பிதாக்களின்‌. 
வீட்டு வம்சங்களின்படி  ஆசரிப்புக்‌ 
கூடாரத்திலே பணிவிடை செய்யும்‌ 
சேனைக்கு உட்படத்தக்க, 


எண்‌ 4:85. முப்பது வயதுமுதல்‌ ஒம்பது 
வயது வரைக்குழுன்ன எல்லாரையும்‌ 
எண்ணினார்கள்‌. 


எண்‌ 4:96. அவர்கள்‌ வம்சங்களில்‌ 
எண்ணப்பட்டவர்கன்‌ இரண்டாயிரத்து 


எழுநூற்று ஐம்பதுபேர்‌. 


எண்‌ 497. கர்த்தர்‌ 
கட்டனையிட்டபடியே, 
மோசேயினாலும்‌ ஆரோனாலும்‌ 
கோகாத்‌ வம்சத்தாரில்‌ ஆசரிப்புக்‌ 
கூடாரத்தில்‌ வேலை செய்கிறதற்காக. 
எண்ணித்‌ தொகையிடப்பட்டவர்கள்‌ 
எல்லாரும்‌ இவர்களே. 


மோசேக்குக்‌ 


எண்‌ ௧4:38. கெர்சோன்‌ புத்திரருடைய 
பிதாக்களின்‌ வீட்டு வம்சங்களிலும்‌ 
ஆசரிப்புக்‌ கூடாரத்திலே பணிவிடை 
செய்யும்‌ சேனைக்கு உட்படத்தக்க, 


எண்‌ 4:89. முப்பது வயதுமுதல்‌ ஐம்பது 
வயது  வரைக்குழுன்ன எல்லாரும்‌. 
எண்ணப்பட்டார்கள்‌. 

எண்‌ 4140. அவர்களில்‌ 
எண்ணப்பட்டவர்கள்‌ அவரவர்‌ 
குடும்பத்தின்‌ படிக்கும்‌, பிதாக்களுடைய 
வம்சத்தின்படிக்கும்‌ இரண்டாயிரத்து 
அறுநூற்று முப்பதுயேம்‌. 


QOODNENS 
PUBLISHERS 


எண்‌ ௧41. மோசேயினாலும்‌ 
ஆரோனாலும்‌ கர்த்தர்‌ 
கட்டனையிட்டபடியே கெர்சோன்‌ 
புத்திரரின்‌ வம்சத்தாரில்‌ ஆசரிப்புக்‌ 
கூடாரத்தில்‌ வேலைசெய்ய எண்ணித்‌ 
தொகையிடப்பட்டவர்கள்‌ எல்லாரும்‌ 


இவர்களே. 


எண்‌ 448. மெராரி புத்திரருடைய 
பிதாக்கனின்‌ வீட்டு வம்சங்களிலூம்‌. 
ஆசரிப்புக்கூடாரத்திலே பணிவிடை 
செய்யும்‌ சேனைக்கு உட்படத்தக்க, 


எண்‌ ௮48. முப்பது வயதுமுதல்‌ ஐம்பது 
வயதுன்னவர்கள்‌ ல்லாரும்‌. 
எண்ணப்பட்டார்கள்‌.. 


எண்‌: கக்கி, 
எண்ணப்பட்டவர்கள்‌. 
குடும்பங்களின்‌ படியே 
இருதநாதுபேர்‌. 


எண்‌ 4:45. கர்த்தர்‌ மோசேக்குக்‌ 
கட்டனையிட்டபடியே மோசேயினாலும்‌ 
ஆரோனாலும்‌ மெராரி புத்திரரின்‌ 
குடும்பத்தாரில்‌ எண்ணித்‌ 
தொகையிடப்பட்டவர்கள்‌ எல்லாரும்‌ 
இவர்களே. 


எண்‌ 4:46, லேவியருடைய பிதாக்களின்‌ 
வீட்டு வம்சங்களில்‌ முப்பது வயதுமுதல்‌ 
ஒம்பது  வயதுவரைக்குமுன்னவர்கள்‌ 
ஆசரிப்புக்‌ கூடாரத்திலே செய்யும்‌ 
பணிவிடை வேலைக்கும்‌ சுமையின்‌ 
வேலைக்கும்‌ உட்படத்தக்கவர்களும்‌, 


எண்‌ 447. மோசேயினாதூம்‌ 
ஆரோனாலும்‌ இஸ்ரவேலின்‌ 
பிரபுக்களாலும்‌ எண்ணப்பட்டவர்களும்‌ 
ஆகிய எல்லாரும்‌, 


அவர்களில்‌ 
தங்கள்‌: 
மூவாயிரத்து 


எண்‌ 4:48. எண்ணாயிரத்து ஐத்நாற்று 
எண்பது பேராயிருத்தார்கள்‌. 


எண்‌ 4:49. கர்த்தர்‌ மோசேக்குக்‌ 
கட்டனையிட்டபடியே, அவர்கள்‌ 
தங்கள்‌ தங்கள்‌ பணிவிடைக்கென்றும்‌ 
தங்கள்‌ தங்கன்‌ சுமைக்கென்றும்‌ 
மோசேமினால்‌ எண்ணப்பட்டார்கள்‌; 
இவ்விதமாய்‌, கர்த்தர்‌ மோசேக்குக்‌ 
கட்டனையிட்டபடியே அவர்கள்‌: 
அவனால்‌ எண்ணப்பட்டார்கள்‌.. 





எண்ணாகமம்‌ - 
NUMBERS - COMMENTARY 


லேவி 

வீட்டு வம்சத்தாரும்‌. 
எண்ணித்தொகையேற்றப்படுகிறார்கள்‌. 
அவர்கள்‌ 

ஆசரிப்புக்கூடாரத்திலே. 
சேனைக்குட்படத்தக்க முப்பது வயது முதல்‌ 
ஐம்பது வயது வரைக்குமுள்ள ஆண்மக்கள்‌. 


லேலியருடைய பிதாக்களின்‌ வீட்டு 

வம்சங்களில்‌ முப்பது வயதுமுதல்‌ ஐம்பது 

வயதுவரைக்குமுள்ளவர்கள்‌. 

கூடாரத்திலே 

வேலைக்கும்‌ 

உட்படத்தக்கவர்களும்‌, 

ஆரோனாலும்‌ இஸ்ரவேலின்‌ பிரபுக்களாலும்‌ 

எண்ணப்பட்டவர்களும்‌ ஆகிய எல்லாரும்‌, 

எண்ணாயிரத்து ஐந்நூற்று எண்பது 

பேராயிருக்கிறார்கள்‌ (எண்‌ 4:46-48) 

இஸ்ரவேலின்‌ பிரபுக்கள்‌ என்பது, 

தலைவர்களைக்குறிக்கும்‌. 
புத்திரரை எண்ணிக்‌ 

கணக்கிடுவதற்கு இவர்கள்‌ மோசேக்கும்‌, 

ஆரோனுக்கும்‌ உதவி புரிகிறார்கள்‌ 

(எண்‌ 14-16) 


ரவேல்‌ புத்திரரை எண்ணும்போ, 
கணக்கில்‌ எத்த கொல்கி கள்ல 
வயதில்‌ வேறுபாடுகள்‌ 
விவரம்‌ வருமாறு : 


இஸ்ரவேல்‌ புத்திரரிடம்‌ பொதுவாக 20 
வயதும்‌, அதற்குமேற்பட்ட புருஷரும்‌ 
(எண்‌ 1:3-46) 


உள்ளது. அதன்‌ 


ற்கு 
(எண்‌ 315,22, 28,34) 


ந பெப்ரவரி 
யிலுள்ள 


வரை! 
(எண்‌ 4:23, 30,4347). 


ஆண்கள்‌ 


லேலியரில்‌ 30 வயது முதல்‌ 50 வயது 
வரையிலும்‌ இருந்தவர்களின்‌ எண்ணிக்கை 
8580  பேராகும்‌. வர்களில்‌ கோகாத்‌, 
கெர்சோன்‌, மெராரி ஆகியோரின்‌ புத்திரர்‌ 
அடங்கியிருக்கிறார்கள்‌. (எண்‌ 3:39). 


பப opel 


PUBLISHERS 


லேவி. கோத்திரத்தில்‌ 
ஆசரிப்புக்கூடாரத்தில்‌ வேலை செய்யும்‌ 
சேனைக்குட்படத்தக்கவர்கள்‌ 8,580 பேர்‌ 
மாத்திரமே. மற்ற கோத்திரங்கள்‌ எல்லாருமாக 
சேர்ந்து, இஸ்ரவேல்‌ புத்திரரில்‌ யுத்தத்திற்கு 
புறப்படத்தக்கவர்களின்‌ எண்ணிக்கை 


கோத்திரத்தாரில்‌ 
எண்ணிக்கையுள்ள 
லேலிகோத்திரத்தாரின்‌ 
சேனையில்‌ இருப்பவர்களைவிட நான்கு 
மடங்கு அதிகமாயிருக்கிறார்கள்‌. ஒரு சில 
கோத்திரங்களில்‌ எட்டு மடங்கு 
அதிகமாயிருக்கிறார்கள்‌. 
ந்தப்‌ பிரபஞ்சத்திலும்‌ இப்படிப்பட்ட 
இனன்‌ காணப்படுகிறது. இந்த 
உலகத்திற்காக வேலை செய்கிறவர்களின்‌. 
எண்ணிக்கை 


அதிகமாயிருக்கிறது. 
கர்த்தருக்காக திய. செய்கிறவர்களின்‌ 
எண்‌: 


மிகவும்‌ 
கவொங்குக்கதது, 


மாம்சப்பிரகாரமாக 


போராட்டத்தைப்‌ 
போராடுகிறவர்களின்‌ எண்ணிக்கையோ 
மிகவும்‌ குறைவு. 


இந்த ய்‌ ரிட்‌ ்ு 
லேலிகோத்திரத்தாரின்‌ மூன்று வீட்டு 
வம்சங்களில்‌ உள்ளவர்களின்‌ எண்ணிக்கை 
சொல்லப்பட்டிருக்கிறது. அதன்‌ விவரம்‌ 
வருமாறு : 


1. கோகாத்‌ புத்திரர்‌ மோசேயும்‌ 
ஆரோனும்‌ சபையின்‌ பிரபுக்களும்‌ கோகாத்‌ 
புத்திரருடைய பிதாக்களின்‌: வீட்டு 
வம்சங்களின்படி ஆசரிப்புக்‌ கூடாரத்திலே 
பணிவிடை செய்யும்‌ சேனைக்கு உட்படத்தக்க, 
முப்பது வயதுமுதல்‌ 
வரைக்குமுள்ள 
எண்ணுகிறார்கள்‌ (எண்‌ 4:34.35, 

மோசேயும்‌... ஆரோனும்‌ சமஸ்த 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கும்‌ தலைவர்களாக 
இருந்தார்கள்‌. மோசேக்கு எதிராகக்‌ கலகம்‌. 
பண்ணுவதற்கு ஆரோன்‌ மிரியாமிற்கு ஏன்‌ 
துணை போனான்‌ என்று தெரியவில்லை. 
(எண்‌ 122146). 





BALWETHER 
சபரிய 


அவர்கள்‌ 
எண்ணப்பட்டவர்கள்‌ 
எழுநூற்று ஐம்பதுபேர்‌. 


'தொகையிடப்பட்டவர்கள்‌ எல்லாரும்‌ 
(எண்‌ 4:36,37). 


ஒரு மாதம்‌ 

மேற்பட்டவர்களுடைய 

ட்‌ 2200, ஆகும்‌. 

(எண்‌ 3:28) அவர்களில்‌ ஆசாரிய ஊழியம்‌ 

செய்யக்கூடியவர்கள்‌ 2750 பேர்‌ மட்டுமே 
(எண்‌ 4:36-37). 


2. கெர்சோன்‌ புத்திரர்‌ : 
புத்தருடைய பிதாக்களின்‌ ட்‌ 
வம்சங்களிலும்‌ ஆசரிப்புக்‌ கூடாரத்திலே 
பணிவிடை செய்யும்‌ சேனைக்கு உட்படத்தக்க, 
முப்பது வயதுமுதல்‌ 

வரைக்குமுள்ள 

எண்ணப்படுகிறார்கள்‌ (எண்‌ 4:38.39). 


கெர்சோன்‌ புததிரில்‌ ஒரு மாதம்‌ முதல்‌ 
அதற்கு மேற்பட்டவர்களுடைய எண்ணிக்கை 

7,500 பேர்‌ ஆகும்‌. (எண்‌ 3:22) அவர்களில்‌ 
ஆசாரிய ஊழியம்‌ செய்யக்‌ கூடியவர்கள்‌ 
2530 பேர்‌ மட்டுமே. (எண்‌ 4:40), 


எண்ணப்பட்டவர்கள்‌ 
அவரவர்‌ குடும்பத்தின்‌ படிக்கும்‌, 
பிதாக்களுடைய வம்சத்தின்‌ படிக்கும்‌ 
இரண்டாயிரத்து அறுநூற்று முப்பதுபேர்‌. 
மோசேமினாலும்‌ ஆரோனாலும்‌ கர்த்தர்‌ 
கட்டளையிட்டபடியே கெர்சோன்‌ புத்திரரின்‌ 
வம்சத்தாரில்‌  ஆசரிப்புக்‌ கூடாரத்தில்‌ 
வேலைசெய்ய எண்ணித்‌ 
'தொகையிடப்பட்டவர்கள்‌ எல்லாரும்‌ இவர்களே 
(எண்‌ 4:40,41). 


அவர்களில்‌ 


3. மெராரி புத்திரர்‌ மெொராரி 
புத்தருடைய பிதாக்களின்‌. வீட்டு 
வம்சங்களிலும்‌ ஆசரிப்புக்கூடாரத்திலே 
பணிவிடை செய்யும்‌ சேனைக்கு உட்படத்தக்க, 
முப்பது வயதுமுதல்‌ ஐம்பது வயதுள்ளவர்கள்‌ 
எல்லாரும்‌ எண்ணப்படுகிறார்கள்‌ 
(எண்‌ 4:42,43). 


எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


மெராரி புத்திரரில்‌ ஒரு மாதம்‌ முதல்‌ 
அதற்கு மேற்பட்டவர்களுடைய எண்ணிக்கை 
6200 பேர்‌ ஆகும்‌. (எண்‌ 3:34) அவர்களில்‌ 
ஆசாரிய ஊழியம்‌ செய்யக்‌ கூடியவர்கள்‌ 
3200 பேர்‌ மட்டுமே. (எண்‌ 4:44). 


அவர்களில்‌ எண்ணப்பட்டவர்கள்‌ 


தங்கள்‌ குடும்பங்களின்படியே மூவாயிரத்து 
கர்த்தர்‌ 
யே 


மோசேக்குக்‌ 
மோசேயினாலும்‌ 
புத்திரரின்‌ 
எண்ணித்‌ 
தொகையிடப்பட்டவர்கள்‌ எல்லாரும்‌ இவர்களே 
(எண்‌ 4:44) 


மெராரி 


கர்த்தர்‌ மோசேக்குக்‌ 
கட்பளையிட்டபடியே, அவர்கள்‌ நங்கள்‌ 
தங்கள்‌ பணிவிடைக்கென்றும்‌ தங்கள்‌ தங்கள்‌ 
சுமைக்கென்றும்‌. மோசேயினால்‌ 
எண்ணப்பட்டார்கள்‌; இவ்விதமாய்‌, கர்த்தர்‌ 
மோசேக்குக்‌ கட்டளையிட்டடியே அவர்கள்‌ 
அவனால்‌. எண்ணப்பட்டார்கள்‌ 
(எண்‌ 4:49). 


. லேலியரின்‌ மூன்று வம்சத்தாரில்‌, 
முப்பது வயது முதல்‌ ஐம்பது வயது 
வரைக்குமுள்ள புருஷர்களின்‌ எண்ணிக்கை 
விவரம்‌ வருமாறு : 

1. கெர்சோன்‌ - மொத்த புருஷர்‌ 7,500. 


(எண்‌ 3:22) 30-50 வயது 2630பேர்‌ 
(எண்‌ 4:40) 


கோகாத்‌ - மொத்த 8,600 (எண்‌ 3:28) 
30-50 வயது 2750பேர்‌ (எண்‌ 4:36) 


மெராரி - 
(எண்‌ 3:34) 
(எண்‌ 4:44) 


மொத்த புருஷர்‌ 6,200 
30-50வயது 3,200பேர்‌ 


மொத்த புருஷர்‌ 22,300பேர்‌ 
(எண்‌ 3:39) 30-50வயது (எண்‌ 4:48) 





எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ வனாந்தரத்திலே 
பாளயமிறங்கியிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
ஒவ்வொரு  கோத்திரமாக எந்தெந்த 
இடங்களில்‌ பாளயமிறங்கவேண்டுமென்று 
கர்த்தர்‌ இதுவரையிலும்‌ 
சொன்னார்‌. இப்போது தீட்டுப்பட்டவர்கள்‌ 
யாவரையும்‌ பாளயத்திலிருந்து 
விலக்கிவிடவேண்டுமென்று கர்த்தர்‌ 
கட்டளையிடுகிறார்‌ (எண்‌ 51-4). 
ஒருவன்‌ பாவம்‌ செய்து 
குற்றவாளியாகும்போது, அலன்‌ தன்‌ 
பாவத்தை அறிக்கையிடவேண்டும்‌. தான்‌ 
செய்த குற்றத்தினிமித்தம்‌ அவன்‌, குற்றம்‌ 
செய்யப்பட்டவனுக்கு பாவநிவாரண கிரயத்தை 
செலுத்தவேண்டும்‌. அசலோடு  அபதாரமும்‌ 
சேர்த்து செலுத்தப்படவேண்டும்‌. இந்தப்‌ 
பிரமாணம்‌ ஏற்கெனவே 
சொல்லப்பட்டிருக்கிறது. இது இங்கு 
யச்‌ சொல்லப்படுகிறது 
பரிசுத்தமான 
படைப்புக்களெல்லாம்‌ ஆசரியருக்குரியது. 
(எண்‌ 5910) 


ஸ்திரீயானவள்‌ 
செய்து விட்டாள்‌ 


துரோகம்‌, 
சந்தேகம்‌ 
மனதிலே ர்‌ 
விசாரிக்கவேண்டியது 

பிரமாணம்‌ (எண்‌ 521-31. 


எண்‌ 5:1. கர்த்தர்‌ மோசேயை நோக்கி: 


எண்‌ 5:2. குஷ்டரோகிகன்‌ யாவரையும்‌, 
யிரமியமுன்னவர்கள்‌ யாவரையும்‌, 
சுவத்திணால்‌ தீட்டுப்பட்டவர்கள்‌ 
யாவரையும்‌ பானயத்திலிருத்து 
விலக்கிவிட இஸ்ரவேல்‌ புத்திரருக்குக்‌ 
கட்டனையிடு. 


QOODNENS 
PUBLISHERS 


எண்‌ 55. ஆண்பின்னையானாலும்‌ 
பெண்பின்னையானாலும்‌ 
அப்படிப்பட்டவர்களை நீங்கள்‌ விலக்கி, 
நான்‌ வாசம்பண்ணுகிற தங்கள்‌. 
பானயங்களை அவர்கள்‌. 
தீட்டுப்படுத்தாதபடிக்கு, நீங்கள்‌ 
அவர்களைப்‌ பானயத்திற்குப்‌ 
புறம்பாக்கிவிடக்கடவீர்கள்‌ என்றார்‌. 


எண்‌ 54. கர்த்தர்‌ மோசேக்குச்‌ 
சொன்னபடியே, இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
செய்து, அவர்களைப்‌ பானயத்திற்குப்‌ 
புறம்பாக்கிவிட்டார்கள்‌. 


புத்திரருடைய 
தீட்டுப்பட்டவர்கள்‌ 
விலக்கிவிடவேண்டுமென்று, 
கட்டளைகொடுக்கிறார்‌. 
பிரகாரமாக 


யாவரையும்‌ 
கர்த்தர்‌ 
சடங்காச்சார 
அகத்தமாயிருக்கிறவர்கள்‌, 
பிரமியமுள்ளவர்கள்‌, குஷ்டரோகமுள்ளவர்கள்‌, 
சவத்தினால்‌ தீட்டுப்பட்டவர்கள்‌ ஆகியோர்‌ 
எல்லாம்‌ பாளயத்திலிருந்து 
வெளியேற்றப்படவேண்டும்‌. அவர்கள்‌ 
கர்த்தருடைய பிரமாணத்தின்படி 
சுத்திகரிக்கப்பட்ட பின்பே, மறுபடியும்‌ 
பாளயத்திற்குள்‌ சேர்த்துக்கொள்ளப்பட 
வேண்டும்‌. 

கர்த்தர்‌. மோசேயை நோக்கி, 
“குஷ்டரோகிகள்‌ யாவரையும்‌, 
பிரமியமுள்ளவர்கள்‌ யாவரையும்‌, சவத்தினால்‌ 
தீட்டுப்பட்டவர்கள்‌ யாவரையும்‌ பாளயத்திலி 
ருந்து விலக்கிவிட இஸ்ரவேல்‌ புத்திரருக்குக்‌ 
கட்டளையிடு" (எண்‌ 5:1,2) என்றும்‌, 


ண்பிள்ளையானாலும்‌ 
பெண்டிள்ளையானாலும்‌ அப்படிப்பட்டவர்களை 
நீங்கள்‌ விலக்கி, நான்‌ வாசம்பண்ணுகிற 
தங்கள்‌ பாளயங்களை அவர்கள்‌ 
தீட்டுப்படுத்தாதபடிக்கு, நீங்கள்‌ அவர்களைப்‌ 
பாளயத்திற்குப்‌ புறம்பாக்கிவிடக்கடவீர்கள்‌"' 
(எண்‌ 5:3) என்றும்‌ சொல்லுகிறார்‌. 


செத்துப்போன. சரீரத்தைத்‌ 
தொட்டவன்‌ எழு நாட்களுக்குத்‌ 
தீட்டாமிருப்பான்‌ (எண்‌: 1: செத்துப்போன 
மிருகஜீவன்களின்‌ உடலைத்‌ தொடுகிறவர்கள்‌ 
சாயங்காலமட்டும்‌. 'தீட்டாயிருப்பார்கள்‌. 
(லேவி 11:24,39-40). ஆத்துமாவைத்‌ 
தொடமுடியாது. சரீரத்தை மட்டுமே. 
தொடறுடயும்‌. “சவம்‌' என்பதற்கான எபிரெய 
வார்த்தை “நேபேஷ்‌" என்பதாகும்‌. 





எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


பன்ற ஸி 
கட்டளைக்கு உடனே கீழ்ப்படிகிறார்கள்‌. 
கர்த்தர்‌ மோசேக்குச்‌ சொன்னபடியே, 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ செய்து. அவர்களைப்‌ 
பாளயத்திற்குப்‌ புறய்பாக்கிவிடுகிறார்கள்‌ 
(எண்‌ 5:4). 


குஷ்டரோகமுள்ளவர்கள்‌.. 
பிரமியமுள்ளவர்கள்‌ ஆகிய தொற்று 
வியாதியுடையவர்களை முதன்‌ முறையாகப்‌ 
பாளயத்திலிருந்து புறம்பாக்குகிறார்கள்‌. 
அவர்களுக்கென்று பாளயத்திற்கு வெளியே 
தங்குவதற்குத்‌ 
ஒதுக்கப்பட்டி ருக்கிறது. 
இருந்தாலும்‌ அவர்களை 
முறையிலேயே நடத்துகிறார்கள்‌ 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ வனாந்தரத்திலே 
பாளயமிறங்கவேண்டிய பிரமாணத்தை கர்த்தர்‌ 
இப்போதுதான்‌ நியமனம்‌ செய்திருக்கிறார்‌. 
அவர்கள்‌ கர்த்தருடைய த்தத்தின்‌ 
பிரகாரமாகவும்‌, 
பிரகாரமாகவும்‌, 
இடங்களிலே, 
சகலமும்‌ 
இருக்கிறது. 


மனிதாபிமான 


பாளயமிறங்கியிருக்கிறார்கள்‌. 
ஒழுங்காகவும்‌ கிரமமாகவம்‌ 


சித்தமுள்ளவராயிருக்கிறார்‌. 
கர்த்தருடைய ஆசரிப்புக்கூடாரம்‌ ரவேல்‌ 
புத்திரரின்‌ பாளயத்திற்கு நடுவே 
ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. ஆசரிப்புக்கூடாரம்‌ 
பரிசுத்தமானது. இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
ஆசரிப்புக்கூடாரத்தின்‌ பரிசுத்தத்தைக்‌. 
காத்துக்கொள்ள வேண்டும்‌. இதற்காக 
அசுத்தமானவர்கள்‌, தீட்டானவர்கள்‌ 
எல்லோரையும்‌ பாளயத்திலிருந்து 
விலக்கிவிடவேண்டுமென்று கர்த்தர்‌ 
கட்டளையிடுகிறார்‌. 


நீங்கள்‌ தேவனுடைய 
ஆலயமாயிருக்கிறீர்களென்றும்‌, தேவனுடைய 
ஆவி உங்களில்‌ வாசமாயிருக்கிறாரென்றும்‌ 


அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன்‌ தேவனுடைய 


பரிகத்தமாயிருக்கிறது: 
ஆலயம்‌” கொரி 3167). 


QOODNENS 
PUBLISHERS 


அசுத்தமானவர்கள்‌ அனைவரும்‌ 
பாளயத்திலிருந்து விலக்கிவிடப்படுகிறார்கள்‌. 
கர்த்தர்‌ சுத்தத்திற்கும்‌ அசுத்தத்திற்கும்‌ 
வித்தியாசம்‌ ஏற்படுத்துகிறார்‌. பழைய 
ஏற்பாட்டுக்காலத்திலே  ஆசரிப்புக்கூடாரமும்‌ 
பாளயமும்‌ கத்தமாமிருக்கவேண்டுமென்று 
கர்த்தர்‌ சித்தமாயிருந்ததுபோல, புதிய 
ஏற்பாட்டுக்காலத்திலே. சபையும்‌, 
சபையிலுள்ள விசுவாசிகளும்‌ 
பரிசுத்தமாயிருக்கவேண்டுமென்று கர்த்தர்‌ 
சித்தமுள்ளவராயிருக்கிறார்‌. 

இஸ்ரவேலின்‌ பாளயத்திலிருந்து 
அசுத்தமானவர்கள்‌ வெளியேற்றப்பட்டார்கள்‌. 
இதனால்‌ புதிய எருசலேமிலே அசுத்தமானது 
எதுவும்‌ பிரவேசிப்பதில்லை. 


"தீட்டுள்ளதும்‌. 
பொய்யையும்‌ 
ஒன்றும்‌ அதில்‌ பிரவேசிப்பதில்லை; 
ஆட்டுக்குட்டியானவரின்‌ ஜீவபுஸ்தகுத்தில்‌ 
எழுதப்பட்டவர்கள்‌ மாத்திரம்‌ அதில்‌ 
பிரவேசிப்பார்கள்‌" (வெளி 21:27). 


பாளயத்தை குத்திகரிப்பது 
பிரமாணத்தின்‌ விவரம்‌ வருமாறு : 


அவருவருப்பையும்‌ 
நடப்பிக்கிறதுமாகிய 


பற்றிய 


1. குஷ்டரோகிகள்‌ 
பிரமியமுள்ளவர்கள்‌ 
சவத்தினால்‌. தீட்டுப்பட்டவர்கள்‌ 
யாவரையும்‌ பாளயத்திலிருந்து 
விலக்கிவிட இஸ்ரவேல்‌ புத்திரருக்குக்‌ 
கட்டளையிட வேண்டும்‌. (எண்‌ 5:2) 


யாவரையும்‌, 
யாவரையும்‌, 


ஆண்பிள்ளையானாலும்‌ 
பெண்பிள்ளையானாலும்‌ அப்படிப்‌ 
பட்டவர்களை நீங்கள்‌ விலக்கி, நான்‌ 
வாசம்பண்ணுகிற தங்கள்‌ பாளயங்களை 
அவர்கள்‌ தீட்டுப்படுத்தாதபடிக்கு, 
நீங்கள்‌ அவர்களைப்‌ பாளயத்திற்குப்‌ 
புறம்பாக்கி விடக்கடவீர்கள்‌ (எண்‌ 5:3) 


பாவதிவாரணம்‌ 
எண்‌ 55-10. 


எண்‌ 5:5. மேலும்‌ கர்த்தர்‌ மோசேயை 
நோக்கி: 





எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


எண்‌ 5:6. நீ இஸ்ரவேல்‌ புத்திரரோடே 
சொல்ல வேண்டியது என்னவென்றால்‌: 
ஒரு புருஷனானாலும்‌ ஸ்திரீயாணாலும்‌, 


குற்றவானியானால்‌, 


எண்‌ 5:7. அவர்கள்‌ தாங்கள்‌ செய்த 
பாவத்தை  அறிக்கையிடக்கடவர்கன்‌; 
அப்படிப்பட்டவன்‌ தான்‌ செய்த 
குற்றத்தினிமித்தம்‌ அபராதத்தின்‌' 
முதலோடே ஐந்தில்‌ ஒரு பங்கை 
அதிகமாய்க்‌ கூட்டி, தான்‌ குற்றஞ்‌ 
செய்தவனுக்குச்‌ செலுத்தக்கடவன்‌.. 


எண்‌ ௧8, அதைக்‌ கேட்டு 
வாங்குகிறதற்கு இனத்தான்‌ ஒருவனும்‌ 
இல்லாதிருந்தால்‌, அப்பொழுது: 
அவனுக்காகப்‌ பாவதிவிர்த்தி 
செய்யும்படி. ஆட்டுக்கடா 
செலுத்தப்படுவதுமல்லாமல்‌, கர்த்தருக்கு 
அந்த அபராதம்‌ செலுத்தப்பட்டு, அது 
ஆசாரியனைச்‌ சேரவேண்டும்‌. 

எண்‌ 55. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
ஏறெடுத்துப்‌ 


ஆசாரியனிடத்தில்‌ 
எல்லாப்‌ பரிசுத்தமான 
அவனுடையதாயிருக்கும்‌. 


எண்‌ 5:10. ஒவ்வொருவரும்‌ படைக்கும்‌ 
பரிசுத்தமான வஸ்துக்கள்‌. 
அவனுடையதாயிருக்கும்‌; ஒருவன்‌: 
ஆசாரியனுக்குக்‌ கொடுக்கிறது எதுவும்‌ 
அவனுக்கே உரியது என்று சொல்‌ 
என்றார்‌. 

இஸ்ரவேல்‌ புத்திரரில்‌ ஒருவர்‌ 
பாவம்‌ செய்யும்போது, அவர்‌ கர்த்தருக்கு 
முன்பாகவும்‌, மனுஷருக்கு முன்பாகவும்‌ 
குற்றவாளியாயிருக்கிறார்‌. அவர்‌ 
கர்த்தருடைய கட்டளையை மீறுகிறார்‌. அவர்‌ 
மனுஷருக்கு விரோதமாக பாவம்‌ 
செய்கிறார்‌. பாவம்‌ செய்து 
குற்றவாளியானவன்‌ தன்னுடைய பாவத்தை 
அறிக்கை செய்யவேண்டுமென்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 


QOODNENS 
PUBLISHERS 


குற்றவாளியானவன்‌ தன்னுடைய 
பாவத்தை கர்த்தரிடத்திலும்‌ அறிக்கை 
செய்யவேண்டும்‌, தான்‌ யாருக்கு விரோதமாக 
பாவம்‌ செய்தானோ அவனிடத்திலும்‌ 
அறிக்கை செய்யவேண்டும்‌. தன்னுடைய 
பாவத்தினிமித்தமாக வரும்‌ நிந்தையையும்‌ 
அவமானத்தையும்‌ அவன்‌ தன்மீது 
சுமத்திக்கொள்ள ஆயத்தமாயிருக்க 
வேண்டும்‌. 

கர்த்தர்‌ மோசேயை நோக்கி, “நீ 
இஸ்ரவேல்‌ புத்திரரோடே சொல்ல வேண்டியது 
என்னவென்றால்‌: ஒரு புருஷனானாலும்‌. 
ஸ்திரீயானாலும்‌, கர்த்தருடைய கட்டளையை 
மீறி மனிதர்‌ செய்யும்‌ பாவங்களில்‌ யாதொரு 
பாவத்தைச்‌ செய்து குற்றவாளியானால்‌, 
அவர்கள்‌ தாங்கள்‌ செய்த பாவத்தை 
அறிக்கையிடக்கடவர்கள்‌” (எண்‌ 5;5-7) 
என்று சொல்லுகிறார்‌. 


குற்றம்‌ செய்தவன்‌ தனக்காக 
பாவநிவிர்த்தி செய்யும்படி ஆட்டுக்கடாவை 
பாவநிவாரண பலியாக செலுத்தவேண்டும்‌. 
குற்றம்‌ செய்தவன்‌ தனக்காக பாவநிவிர்த்தி. 
செய்யும்படி ஆட்டுக்கடா 
செலுத்தப்படுவதுமல்லாமல்‌, கர்த்தருக்கு அந்த 
அபராதம்‌. செலுத்தப்பட்டு, 
ஆசாரியனைச்‌ சேரவேண்டும்‌. 
என்றும்‌ கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


(எண்‌. 


பாவம்‌ செய்து குற்றவாளியானவன்‌ 
கர்த்தருடைய கட்டளையை மீறுகிறான்‌. 
ஆகையினால்‌ அவன்‌ தன்னுடைய 
குற்றத்தினிமித்தமாக கர்த்தருக்கு அபராதம்‌ 
செலுத்தவேண்டும்‌. குற்றம்‌ செய்தவன்‌ 
மனுஷனுக்கு விரோதமாகப்‌ பாவம்‌ 
செய்திருக்கிறான்‌. அவனுடைய பாவத்தினால்‌ 
மனுஷனுக்கு சேதமும்‌ நஷ்டமும்‌ 
ஏற்பட்டிருக்கிறது. குற்றம்‌ செய்தவன்‌ அந்த 
நஷ்டத்திற்கு ஈடு செய்யவேண்டும்‌. 

பாவம்‌ செய்தவன்‌ 
பாவத்தை அறிக்கை 
தன்னுடைய பாவத்திற்கு 
மனந்திரும்பவேண்டும்‌. கர்த்தர்‌ தன்னுடைய 
பாலத்தை மன்னிப்பார்‌ என்று அவருடைய 
மன்னிப்பின்‌ கிருபையின்மீது நம்பிக்கை 
வைக்கவேண்டும்‌. இதோடு தனக்காக 
பாவநிவிர்த்தி செய்யும்படி ஆட்டுக்கடாவை 
பாவநிவாரண பலியாக செலுத்தவேண்டும்‌. 
கர்த்தருக்கு அந்த அபதாரம்‌ 
செலுத்தப்படவேண்டும்‌. 


தன்னுடைய 
செய்யவேண்டும்‌. 





BALWETHER 
பிய 


இதுபோக. தான்‌ செய்த 
குற்றத்தினிமித்தம்‌ அபராதத்தின்‌: 
முதலோடே ஐந்தில்‌ ஒரு பங்கை அதிகமாய்க்‌ 
கூட்டி, தான்‌ குற்றஞ்‌ செய்தவனுக்குச்‌ 
செலுத்தவேண்டும்‌ எண்‌ 5:7) என்றும்‌. 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


தான்‌ குற்றம்‌ செய்தவனுக்கு 
அபதாரத்தின்‌ முதலோடே பந்தல்‌ ஒரு பங்கு 


ஆட்டுக்குட்டியை 

அங்கீகரிக்கமாட்டார்‌ 

பாவநிலிர்த்தி ஏற்படாது. குற்றம்‌ செய்தவன்‌ 
தன்னுடைய பாவத்திற்காக மனந்திரும்பி, 
அதை கர்த்தருடைய சமுகத்திலே அறிக்கை 
செய்வதோடு, அவன்‌ மனுஷரிடத்திலும்‌ 
ஒப்புரவாகவேண்டும்‌. 


குற்றம்‌ செய்தவன்‌  அபராதத்தின்‌ 


முதலோடே ஐந்தில்‌ ஒரு பங்கை அதிகமாய்‌ 
கூட்டிச்‌ செலுத்துவதை, அவன்‌ யாருக்கு 
விரோதமாக குற்றம்‌ செய்தானோ, 
செய்தவனிடத்தில்‌ 


குற்றம்‌. 
வாங்கவேண்டும்‌. அல்லது 

பதிலாக அவனுடைய இனத்தான்‌ ஒருவன்‌ 
அதைக்‌ கேட்டு வாங்கவேண்டும்‌. அதைக்‌ 
கேட்டு வாங்குகிறதற்கு இனத்தான்‌ ஒருவன்‌ 
இல்லாதிருந்தால்‌, அது ஆசாரியனை 
சேரவேண்டும்‌ (எண்‌ 5:8). 


குற்றம்‌ செய்தவன்‌ கர்த்தருை 

கட்டளையை மீறி குற்றம்‌ செய்திக்கான, 
ஆகையினால்‌... அவன்‌ கர்த்தரோடு 
ஒப்புரவாகவேண்டும்‌. அவன்‌ மனுஷனுக்கு 
விரோதமாக குற்றம்‌ செய்திருக்கிறான்‌. 

கையினால்‌ குற்றம்‌ செய்தவன்‌ யாருக்கு 
விரோதமாகக்‌ குற்றம்‌ செய்தானோ 
அவனோடும்‌ ஒப்புரவாகவேண்டும்‌. குற்றம்‌ 
செய்தவனுடைய பாவம்‌ 
மன்னிக்கப்படும்போது, அவனுடைய 
மனச்சாட்சியும்‌ சுத்திகரிக்கப்படவேண்டும்‌. 


ஒப்புரவாகுதலின்‌ பிரமாண த்தைப்பற்றிய 
விவரம்‌ வருமாறு : 


1 ஒரு புருஷனானாலும்‌ 
ஸ்திரீயானாலும்‌, கர்த்தருடைய 
கட்டளையை மீறி மனிதர்‌ செய்யும்‌ 
பாவங்களில்‌ யாதொரு பாவத்தைச்‌ 
செய்து குற்றவாளியானால்‌, அவர்கள்‌ 
தாங்கள்‌ செய்த பாவத்தை 
அறிக்கையிடக்கடவர்கள்‌; 


எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அப்படிப்பட்டவன்‌ தான்‌ செய்த 
குற்றத்தினிமித்தம்‌ அபராதத்தின்‌ 
முதலோடே ஐந்தில்‌ ஒரு பங்கை 
அதிகமாய்க்‌ கூட்டி, தான்‌ குற்றஞ்‌ 
செய்தவனுக்குச்‌  செலுத்தக்கடவன்‌ 
(எண்‌ 5:6-7). 


இரத்தம்‌ கட்டு கா்குகிறதற்க 


ஒருவனும்‌ 
இக்காதிருத்தால்‌, அப்பொழுது. 
அவனுக்காகப்‌ பாவநிவிர்த்தி 
செய்யும்படி கர்த்தருக்கு அ 
அபராதம்‌ செலுத்தப்பட்டு, 
ஆசாரியனைச்‌ சேரவேண்டும்‌ 
(எண்‌ 5:8), 


பாவநிவிர்த்தி செய்யும்படி ஆட்டுக்கடா 

செலுத்தப்படவேண்டும்‌. அது 

ஆசாரியனைச்‌ சேரவேண்டும்‌. 

இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ ஏறெடுத்துப்‌ 
படைக்கும்படி ஆசாரியனிடத்தில்‌ 
கொண்டுவருகிற எல்லாப்‌ பரிசுத்தமான 
படைப்பும்‌ ஆசாரியனுடையதாயிருக்கும்‌. 
ஒவ்வொருவரும்‌ படைக்கும்‌ பரிசுத்தமான 
வஸ்துக்கள்‌ ஆசாரியனுடையதாயிருக்கும்‌; 
ஒருவன்‌ ஆசாரியனுக்குக்‌ கொடுக்கிறது 
எதுவும்‌ அவனுக்கே உரியது என்று 
(எண்‌ 5.910) கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


ஆசாரியனுக்கு கொடுக்கிறது எதுவும்‌ 
அவனுக்கே உரியது என்பது கர்த்தருடைய 
பொதுவான பிரமாணம்‌. 


என்பது 

ஒருசில 
பரிசுத்தமான 
(லேவி 240) 


பரிசுத்தமான படைப்பு 
போஜனபலிகள்‌, பலிகளில்‌ 
பகுதிகள்‌ ஆகிய 
வஸ்துக்களைக்‌ குறிக்கும்‌ 
பரிசுத்தமான வஸ்துக்கள்‌ என்பது 
பொருத்தனையின்‌ பிரகாரம்‌ 
த்தில்‌ அர்ப்பணிக்கப்பட்ட 
வஸ்துக்கள்‌ ஆகும்‌ (லேவி 27) 


பரிசுத்தமான. படைப்பின்‌ 
பிரமாணத்தைப்பற்றிய விவரம்‌ வருமாறு 
1. இஸ்ரவேல்‌ புத்திர்‌ ஏறெடுத்துப்‌ 
க்கும்‌ ஆசாரியனிடத்தில்‌ 
எல்லாப்‌ 
படைப்பும்‌ 
ஆசாரியனுடையதாயிருக்கும்‌. 





எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


படைக்கும்‌ 
வஸ்துக்கள்‌ 
ஆசாரியனுடையதாயிருக்கும்‌ 
(எண்‌ 5:10) 


3. ஒருவன்‌ ஆசாரியனுக்குக்‌ கொடுக்கிறது. 
எதுவும்‌ அவனுக்கே உரியது. 


ஸ்திரீயின்‌ தூரோகம்‌ 
எண்‌ 5:11-91 


எண்‌ 541. கர்த்தர்‌ மோசேயை நோக்கி: 


எண்‌ 5:12, நீ இஸ்ரவேல்‌ புத்திரருக்குச்‌. 
சொல்ல வேண்டியது என்னவென்றால்‌: 
ஒருவனுடைய மனைவி பிறர்முகம்‌ 
பார்த்து, புருஷனுக்குத்‌ 
துரோகம்பண்ணி, 


எண்‌: 518. 
சும்யோகமாய்ச்‌ 
விஷயத்தில்‌ 
தீட்டுப்பட்டவனாயிருந்தும்‌, 
அவளுடைய புருஷன்‌ கண்களுக்கு அது 
மறைக்கப்பட்டு வெனிக்கு வராமல்‌ 
இருக்கிறபோதும்‌, சாட்சியில்லாமலூம்‌: 
அவன்‌ கையும்‌ கனவுமாகப்‌ 
பீடிக்கப்படாமலூம்‌ இருக்கிற போதும்‌, 


எண்‌ 5:14. எரிச்சலின்‌ ஆவி அவன்மேல்‌ 
வந்து, அவன்‌ அவனுடைய மணைவி 
தீட்டுப்படுத்தப்பட்டிருக்க, 

தீட்டுப்படுத்தப்பட்ட தன்‌ 
மனைவியின்மேல்‌ குரோதங்‌ 
கொண்டிருந்தாலும்‌, அல்லது அவன்‌ 
மனைவி  தீட்டுப்படுத்தப்படாதிருக்க, 
எரிச்சலின்‌ ஆவி அவன்மேல்‌ வந்து, 
அவன்‌ அவன்மேல்‌. 


குரோதங்கொண்டிருந்தாலும்‌, 


அந்தப்‌ புருஷன்‌ தன்‌ 
ஆசாமியனிடத்தில்‌ 
அழைத்துக்கொண்டு வந்து, அவன்‌ 
நிமித்தம்‌ ஒரு எப்பா அனவான 
வாற்கோதுமை மாவிலே யத்தில்‌ ஒரு 
பங்கைப்‌ படைப்பாகக்‌ கொடுக்கக்‌ 
கடவன்‌; அது எரிச்சலின்‌ காணிக்கையும்‌ 
அக்கிரமத்தை தினைப்பூட்டும்‌ 
காணிக்கையுமாய்‌ இருப்பதினால்‌, 
அதின்மேல்‌ எண்ணெய்‌ வார்க்காமலும்‌. 
தூபவர்க்கம்‌ போடாமலும்‌ 
இருப்பானாக. 


ஒருவனோடே. 


சுயனித்திருத்த 
அவன்‌ 


எண்‌ 5:16. ஆசாரியன்‌ அவனைச்‌ 
சமீபத்தில்‌ அழைத்து, கர்த்தருடைய 
சத்திதியில்‌ நிறுத்தி, 


படுதிவிகே கொஞ்சம்‌ எடுத்த, அந்த 
ஜலத்திலே போட்டு, 


எண்‌ 5:18, ஸ்திரீயைக்‌ கர்த்தருடைய 
சந்திதியில்‌ நிறுத்தி, 
முக்காட்டை நீக்கி, 
காணிக்கையாகிய நினைய்பூட்டுதலின்‌ 
காணிக்கையை. அவன்‌ 
உள்ளங்கையிலே. வைப்பானாக; 
சாபகாரணமான கசப்பான ஜலம்‌ 
ஆசாரியன்‌ கையில்‌ இருக்கவேண்டும்‌. 


எண்‌ 5:19. பின்பு ஆசாரியன்‌ அவனை 
ஆணையிடுவித்து: ஒருவனும்‌ 
உன்னோடே சயனியாமலும்‌, உண்‌: 
புருஷனுக்கு உட்பட்டிருக்கிற தீ 
தீட்டுப்படத்தக்கதாய்ப்‌ யிறர்முகம்‌ 
பாராமலும்‌ இருத்தால்‌, காபகாரணமான 
இந்தக்‌ கசப்பான ஜலத்தின்‌: 
தோஷத்துக்கு தீங்கலாயிருப்பாய்‌. 


எண்‌ 520. உன்‌ புருஷனுக்கு 
உட்பட்டிருக்கிற தீ பிறர்முகம்‌ பார்த்து, 
உன்‌ புருஷனோடேயன்றி 
அத்தியனோடே. சும்யோகமாய்‌ 
சயனித்து தீட்டுப்பட்டிருப்பாயானால்‌, 


எண்‌ 521. கர்த்தர்‌ உன்‌ இடுப்பு 
சூம்பவும்‌, உன்‌ வயிறு வீங்கவும்பண்ணி, 
உன்னை உன்‌ ஜனங்களுக்குள்னே 
சாயமும்‌ ஆணையிடுங்குறியுமாக 
வைப்பாராக. 


எண்‌ 5:22. சாபகாரணமான இந்த ஜலம்‌ 
உன்‌ வயிறு வீங்கவும்‌ இடுப்பு சூம்பவும்‌ 
பண்ணும்படி, உன்‌ குடலுக்குள்‌. 
யிரவேசிக்கக்கடவது என்கிற 
சுாபவார்த்தையாலே ஸ்திரீயை 
ஆணையிடுவித்துச்‌  செல்வானாக. 
அதற்கு அத்த ஸ்திரீ: ஆமென்‌, ஆமென்‌, 
என்று சொல்லக்கடவள்‌. 





BALWETHER 
பிய 


எண்‌ 5:29. பின்பு ஆசாரியன்‌ இத்தச்‌ 
காபவார்த்தைகளை ஒரு சீட்டில்‌ எழுதி, 
அவைகளைச்‌ கசப்பான ஜலத்தினால்‌ 


கழுவிப்போட்டு, 


எண்‌ 5:24. சாபகாரணமாண அந்தக்‌ 
கச௪ப்பான ஜலத்தை அவன்‌ குடிக்கும்படி. 
பண்ணுவான்‌; அப்பொழுது 
காபகாரணமான அத்த ஜலம்‌ 
அவளுக்குள்‌ இறங்கிச்‌ கசப்பாகும்‌. 


எண்‌ 5:25. பின்பு ஆசாரியன்‌ எரிச்சலி. 
ண்‌ காணிக்கையை அத்த ஸ்திரீயின்‌ 
கையிலிருந்து வாங்கி, அதைக்‌ 
கர்த்தருடைய சத்திதியில்‌ அசைவாட்டி, 
பிடத்தின்மேல்‌ செலுத்தி, 


எண்‌ 5:26. ஞாபகக்குறியாக அதிலே 
ஒரு கைப்பிடி நிறைய எடுத்து, 
பீடத்திண்மேல்‌ தகனித்து, பின்பு 
ஸ்திரீக்கு அந்த ஜலத்தைக்‌ குடிக்கும்படி. 
கொடுக்கக்கடவன்‌.. 


எண்‌ 5:27. அந்த ஜலத்தைக்‌ குடிக்கச்‌ 
செய்த பின்பு சம்பவிப்பதாவது: அவன்‌ 
தீட்டுப்பட்டு, தன்‌ புருஷனுக்குத்‌ 
துரோகம்‌ பண்ணியிருந்தால்‌, 
காபகாரணமான அத்த ஜலம்‌. 
அவளுக்குள்‌. மிரவேசித்துக்‌. 
க௫ப்புண்டான தினால்‌, அவன்‌ 
வயிலுவிங்கி, அவன்‌ இடுப்பு கம்பும்‌; 
இப்படியே அந்த ஸ்திரீ தன்‌ 
ஜனங்களுக்குன்னே காபமாக 
இருப்பான்‌. 

எண்‌ 5:28. அந்த ஸ்திரீ ப்பட்ட 
சுத்தமாயிருத்தால்‌, 

அதற்கு தில்லாக, 
கர்ப்பத்தரிக்கத்தக்கவனாயிருப்பான்‌. 


எண்‌ 525, ஸ்திரீ 
புருஷினோடேயன்றி 
புருஷனோடே சேர்த்து 


தன்‌ 
அத்திய 
தீட்டுப்‌ 
பட்டதினால்‌ உண்டான எரிச்சலுக்கும்‌, 

எண்‌ 5:30. புருஷண்மேல்‌ எரிச்சலின்‌ 


ஆவி வருகிறதினால்‌, அவன்‌ தண்‌ 
'மணைவியின்மேல்‌ அடைத்த 
சுமுசயத்துக்கும்‌ அடுத்த பிரமாணம்‌. 
இதுவே. அவன்‌ கர்த்தருடைய 
சுத்திதியில்‌ தன்‌ மனைவியை 
இிறுத்துவானாக; ஆசாரியன்‌ இந்தப்‌ 
பிரமாண த்தின்படி. யெல்லாம்‌ 

அவளுக்குச்‌ செய்யக்கடவன்‌.. 


எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


1. புருஷனானவன்‌ 
காலத்த தீங்கலாயிருப்பான்‌; 
அப்படிப்பட்ட ஸ்திரீயோ, தன்‌ 
அக்கிரமத்தைச்‌ சுமப்பான்‌ என்று சொல்‌ 
என்றார்‌. 


புருஷனுக்கு. தன்‌ மனைவியின்மீது 
சந்தேகம்‌ வரும்போது, அவனுடைய சந்தேகம்‌ 
தெளிவுபடுத்தப்படவேண்டும்‌. அவன்மீது 
எரிச்சலின்‌ ஆவி வரும்போது, அவன்‌ தன்‌ 
மனைவியின்மீது குரோதம்‌ கொண்டிருப்பான்‌. 
தன்‌ மனைவி தீட்டுப்பட்டவளா அல்லது 
சுத்தமுள்ளவளளா என்னும்‌ சந்தேகம்‌ 
புருஷனுக்கு வரும்போது, அவனுக்கு 
அவள்மீது எரிச்சலும்‌ வரும்‌. 
சில சமயங்களில்‌ 
மனைவி அவனுக்கு 
செய்திருக்கலாம்‌. அவள்‌ 
துரோகம்‌ அவளுடைய புருஷனுக்கு. 
மறைக்கப்பட்டிருக்கலாம்‌. அவள்‌ செய்த 
தப்புக்கு சாட்சியில்லாமல்‌ போகலாம்‌. 
வேறு சில 
ஒருவனுடைய மனைவி 
துரோகம்‌ செய்திருக்கமாட்டாள்‌. ஆனாலும்‌ 
புருஷன்‌ அவள்மீது 
அவன்மீது எரிச்சலின்‌ 
அவன்‌ அவள்மீது குரோதம்‌ 
கொண்டிருப்பான்‌. இப்படிப்பட்ட 
ழ்‌ ளில்‌ செய்யவேண்டும்‌ 
இந்த 


ஒருவனுடைய 
துரோகம்‌ 
செய்த 


சமயங்களில்‌ 
அவனுக்கு 


என்ன 
என்பது பற்றி கர்த்தர்‌ 
வசனப்பகுதியில்‌ சொல்லுகிறார்‌. 

புருஷனுக்கு தன்‌ மனைவியின்மீது 
சந்தேகப்படுவதற்கு முகாந்தரமான காரணம்‌ 
ஏதாவது இருக்கும்‌. தன்‌ மனைவி 
தனக்கு துரோகம்பண்ணி வேறொருவனோடே 
சம்யோகமாய்‌ சயனித்திருப்பாளோ என்னும்‌ 
சந்தேகம்‌ அவனுடைய மனதில்‌ 
ஏற்பட்டிருக்கும்‌. அவனுடைய சந்தேகம்‌ 
உண்மையானதாகவும்‌ இருக்கலாம்‌. 


மனைவி 


ஒருவனோடே சம்யோகமாய்ச்‌ சயனித்திருந்த 
விஷயத்தில்‌ அவள்‌ தீட்ுப்பட்டவளாயிரந்தும்‌, 
அவளுடைய புருஷன்‌ கண்களுக்கு அது 
மறைக்கப்பட்டு வெளிக்கு வராமல்‌. 
இருக்கலாம்‌. அவளுடைய துரோகம்‌. 
சாட்சியில்லாமலும்‌ அவள்‌ கையும்‌ களவுமாகப்‌ 
பிடிக்கப்படாமலும்‌ இருக்கலாம்‌ (எண்‌ 5:12,13) 





எண்ணாகமம்‌ - 
NUMBERS - COMMENTARY 


தீட்டுப்படுத்தப்பட்ட தன்‌ மனைவியின்மேல்‌: 
அவன்‌ குரோதங்கொண்டிருக்கலாம்‌. 
அல்லது அவன்‌ மனைவி 
தீட்டுப்படுத்தப்படாதிருக்கலாம்‌. ஆனாலும்‌ 
எரிச்சலின்‌ ஆவி அவன்மேல்‌ வந்து, அவன்‌ 
அவள்மேல்‌ குரோதங்கொண்டிருக்கலாம்‌ 
(எண்‌ 5:14). 


எரிச்சலின்‌ ஆவி பிசாசின்‌ 
கிரியையினாலோ, அல்லது தேவையில்லாத 
குற்பனையினாலோ வருகிறது. புருஷனுடைய 
எரிச்சல்‌ நியாயமானதா என்பதைச்‌ 
சோதித்துப்‌ பார்ப்பதற்காக ஸ்திரீ 
விசாரிக்கப்படுகிறாள்‌. 


ஒரு புருஷன்‌ தன்‌ மனைவியின்மேல்‌ 
குரோதம்‌ கொண்டிருந்தால்‌ என்ன செய்ய 
மென்‌ ே 


தன்‌ புருஷன்‌ மேல்‌ குரோதம்‌ கொண்டிருந்தால்‌ 
என்ன செய்ய வேண்டுமென்று 
வசனப்பகுதி எதுவும்‌ கூறவில்லை 


வேசித்தனமும்‌ , விபசாரம்‌ 
மோசமான பாவங்கள்‌. 
பண்ணுகிறவள்‌ தன்‌ க 
துரோகம்பண்ணுகிறாள்‌. அவள்‌ i 
புருஷனோடு செய்துகொண்ட 
உடன்படிக்கையை மீறி, 
அவமானப்படுத்துகிறாள்‌. 
பண்ணுகிறவர்கள்‌ தங்களைத்‌ தாங்களே 
கெடுத்துக்கொள்வதோடு, தங்களுடைய 
சமுதாயத்தையும்‌ அசுத்தப்படுத்துகிறார்கள்‌. 
புருஷனும்‌ மனைவியும்‌ சேர்ந்து 
குடும்பம்‌ நடத்தும்போது, தன்னுடைய 
மனைவியின்‌ நடத்தையைக்‌ குறித்து 
புருஷனுக்கு. சந்தேகம்‌ வரக்கூடாது. 
சந்தேகம்‌ வரும்போது அவன்மேல்‌ எரிச்சலின்‌ 


விவாக. 


தண்டிக்கப்படவேண்டும்‌. 


ப opel 


PUBLISHERS 


ஒருவனுடைய மனைவி 
செய்யாமலிருக்கும்போது, 
புருஷன்‌ அவள்மேல்‌ சந்தேகப்பட்டால்‌, 
சந்தேகம்‌ அவனை விட்டு 
நீங்கவேண்டும்‌. மனைவியின்‌ நல்ல நடத்தை. 
உறுதிபண்ணப்படவேண்டும்‌. குடும்பத்தின்‌ 
சந்தேகத்திற்கு இடம்‌ கொடுக்கக்கூடாது. 
சந்தேகம்‌ குடும்பத்தின்‌ அமைதியையும்‌ 
ஒற்றுமையையும்‌ கெடுத்துப்போடும்‌. 


தவறு 
அவளுடைய 


மனைவி தப்பு 
செய்யாமலிருக்கும்போது அவளுடைய 
புருஷன்‌... அவள்மேல்‌ அநியாயமாய்‌ 
சந்தேகப்படக்கூடாது. புருஷனும்‌ மனைவியும்‌ 
ஒரே சரீரமாயிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
ஒருவருக்கொருவர்‌ அன்பாயிருந்து, 
்‌ தாம்பத்திய வாழ்க்கையை 


ஒருவனுடைய 


அன்பு நீடிய சாந்தமும்‌ தயவமுள்ளது; 
அன்புக்குப்‌ பொறாமையில்லை; 


தன்னைப்‌ புகழாது, 
அயோக்கியமானனதைச்‌ 
தற்பொழிவை நாடாது, சினமடையாது. நீங்கு 
நினையாது. அநியாயத்தில்‌ சந்தோஷப்படாமல்‌, 
சத்தியத்தில்‌ சந்தோஷப்படும்‌. சகலத்தையும்‌ 
தாங்கும்‌, சகலத்தையும்‌ விசுவாசிக்கும்‌, 
சகலத்தையும்‌ நம்பும்‌, சகலத்தையும்‌ சகிக்கும்‌" 
கொரி 13:4-7) 

எரிச்சல்‌, குரோதம்‌ 
ஆவவதகதப்பற்றல பிரமாணத்தின்‌ விவரம்‌. 
வருமாறு : 


1. ஒருவனுடைய 
பார்த்து, 
'துரோகம்பண்ணி, 
சம்யோகமாய்ச்‌ 


மனைவி பிறர்முகம்‌ 


கையும்‌ களவுமாகப்‌ பிடிக்கப்படாமலும்‌ 
இருக்கிற போதும்‌, எரிச்சலின்‌ ஆவி 
அவன்மேல்‌ வந்து, அந்தப்‌ புருஷன்‌ தன்‌ 


நிறுத்தவேண்டும்‌ (எண்‌ 5116). 





எண்ணாகமம்‌ - 


விரிவுரை 


NUMBERS - COMMENTARY 


வார்த்து, 

தணமிலருக்கும புழுதியிலே கொஞ்சம்‌ 
அந்த ஜலத்திலே 

போடவேண்டும்‌ எண்‌ 547) 


£யைக்‌ கர்த்தருடைய சந்நிதியில்‌ 
நிறுத்தி, அவன்‌ கப்பட நீக்கி 
எரிச்சலின்‌ காணிக்கையாகிய 
நினைப்பூட்டுதலின்‌ காணிக்கையை 
அவள்‌ உள்ளங்கையிலே வைப்பானாக; 
சாபகாரணமான கசப்பான ஜலம்‌. 
ஆசாரியன்‌ கையில்‌ இருக்கவேண்டும்‌. 
(எண்‌ 5:18). 


ஆசாரியன்‌ அவளை ஆணையிடுவித்து: 
ஒருவனும்‌ உன்னோடே. சயனியாமலும்‌, 
உன்‌ புருஷனுக்கு உட்பட்டிருக்கிற நீ 
தீட்டுப்‌ படத்தக்கதாய்ப்‌ பிறர்முகம்‌ 
பாராமலும்‌ இருந்தால்‌, சாபகாரணமான 
இந்தக்‌ கசப்பான ஜலத்தின்‌ 
தோஷத்துக்கு நீங்கலாயிருப்பாய்‌. உன்‌ 
புருஷனுக்கு உட்பட்டிருக்கிற நீ 
பிறர்முகம்‌ பார்த்து. உன்‌ 

அந்நியனோடே 


புருஷனோடேயன்றி 
சம்யோகமாய்‌ சயனித்து தீட்டுப்‌ 
சாபகாரணமான 


பட்டிருப்பாயானால்‌, 
இந்த ஜலம்‌ உன்‌ வயிறு வீங்கவும்‌ 
இடுப்பு சூம்பவும்‌ பண்ணும்படி, உன்‌ 
குடலுக்குள்‌ பிரவேசிக்கக்கடவது (எண்‌ 
519-22), 


தந்த ஸ்திர: ஆமென்‌, ஆமென்‌, என்று 
சொல்லக்கடவள்‌ (எண்‌: 522). 


பின்பு ஆசாரியன்‌ இந்தச்‌ சாப 
வார்த்தைகளை ஒரு சீட்டில்‌ எழுதி 
அவைகளைச்‌ கசப்பான ஜலத்தினால்‌ 
கழுவிப்போடவேண்டும்‌ (எண்‌ 5:23) 

சாபகாரணமான 


அந்தக்‌ கசப்பான 


(எண்‌ 5:24; எண்‌ 5:26). 


ஆசாரியன்‌ எரிச்சலின்‌ காணிக்கையை 
அந்த ஸ்திரீயின்‌ கையிலிருந்து வாங்கி, 
அதைக்‌ கர்த்தருடைய சந்நிதியில்‌. 
அசைவாட்டி, பீடத்தின்மேல்‌ செலுத்த 
வேண்டும்‌ (எண்‌ 5:25). 


தனித்து, பின்பு 
அந்த ஜலத்தைக்‌ 
கொடுக்கக்கடவன்‌ 


அந்த ஸ்திரீ தன்‌ ஜனங்களுக்குள்ளே 

சாபமாக இருப்பாள்‌ (எண்‌ 5:27). 
மதத்த ப பதி. ்‌ 
சுத்தமாயிருந்தால்‌, அவள்‌ அதற்கு 
நீங்கலாகி, கர்ப்பந்தரிக்கத்‌ 
தக்கவளாயிருப்பாள்‌ (எண்‌ 5:28) 


ஒரு ஸ்திரீ தன்‌ 
புருஷனோடேயன்றி அந்நிய 
புரஷனோடே சேர்ந்து “தட்டப்‌ 
பட்டதினால்‌ உண்டான எரிச்சலுக்கும்‌, 
புருஷன்மேல்‌: எரிச்சலின்‌ ஆவி 
வருகிறதினால்‌, அலன்‌ தன்‌ 
மணைவியின்மேல்‌ அடைந்த 
சமுசயத்துக்கும்‌ அடுத்த பிரமாணம்‌ 
இதுவே (எண்‌ 5:29-30)) 

புருஷனானவன்‌. அக்கிரமத்திற்கு 
நீங்கலாயிருப்பான்‌ (எண்‌: 

தீட்டுப்பட்டு 
ஸ்திரீயோ, 


சுமப்பாள்‌. 


தீட்டுப்படாமல்‌ 


13. 


அசுத்தமான 
தன்‌ அக்கிரமத்தைச்‌' 


ஒரு புருஷனுக்கு 
பனைவியினுடைய நடத்தையின்பீது சமம்‌ 


கதுவ மாவிலே பத்தில்‌ ஒரு பங்கைப்‌ 
படைப்பாக ஆசாரியனிடத்தில்‌. 
கொடுக்கக்கடவ்‌: அது எரிச்சலின்‌ 
காணிக்கையும்‌ அக்கிரமத்தை 
நினைப்பூட்டும்‌ காணிக்கையுமாய்‌ இருக்கிறது. 
ஆகையினால்‌, ஆசாரியன்‌ அதின்மேல்‌ 
எண்ணெய்‌ வார்க்காமலும்‌ தூபவர்க்கம்‌ 
போடாமலும்‌ இருக்கவேண்டும்‌ (எண்‌ 5:15) 





BALWETHER 
பிய 


தன்‌ மனைவியின்மீது 
கொண்டிருக்கும்‌ புருஷன்‌ 
காணிக்கையை செலுத்த வேண்டும்‌. இது 
மிகவும்‌ குறைந்த செலவில்‌ செலுத்தப்படும்‌ 
காணிக்கையாகும்‌ (2இராஜா 717618). 
தரித்திரர்‌ மட்டுமே வாற்கோதுமையைக்‌ 
காணிக்கையாகச்‌ செலுத்துவார்கள்‌ 
(நியா 7:13; 2இராஜா 4:42; எசே 412; 
யோவான்‌ 69-13) செல்வந்தர்கள்‌ 
வாற்கோதுமையை ஜீவன்களுக்கு 
ஆகாரமாகக்‌ கொடுப்பார்கள்‌ [இராஜா 4:7). 
வெளி 66 ஆவது வசனத்தில்‌ 
வாற்கோதுமையின்‌ கிரயம்‌ கோதுமையின்‌ 
கிரயத்தில்‌ மூன்றிலொருபங்காக இருக்கும்‌ 
என்று கூறப்பட்டிருக்கிறது. 
எண்ணெயும்‌, தூபவர்க்கமும்‌ 
கிருபையையும்‌, அன்பையும்‌ 
வெளிப்படுத்துகிறது. இங்கு ஸ்திரீ குற்றம்‌ 
சுமத்தப்படுகிறவளாக இருப்பதினால்‌ அந்தக்‌ 
காணிக்கையின்மீது 
வார்க்கப்படவில்லை. 
போடப்படவில்லை. அவள்‌ 
தலையின்‌ முக்காட்டை நீக்கிவிட வேண்டும்‌. 
இது அவமானப்படுவதற்கு ஒர்‌ அடையாளம்‌. 
(எண்‌ 5:18) 


எரிச்சலின்‌ காணிக்கையும்‌ 
அக்கிரமத்தை நினைப்பூட்டும்‌ காணிக்கையும்‌"' 
என்பது. குற்றம்‌ சுமத்தப்பட்டிருக்கிற 
மனைவி 


அவளைச்‌ 


ஒரு மண்பாண்டத்திலே 
பரிசுத்த ஜலம்‌ வார்த்து, வாசஸ்தலத்தின்‌ 
தரையிலிருக்கும்‌ புழுதியலே கொஞ்சம்‌ 
எடுத்து, அந்த ஜலத்திலே போடவேண்டும்‌ 
(எண்‌ 5:16/7). 


வெண்கலத்‌ 
வார்க்கப்பட்டிருக்கும்‌ 
அதைப்‌ பரிசுத்தமான 
பயன்படுத்த வேண்டும்‌. 
மண்பாண்டத்தில்‌ வார்க்கப்படுகிறது. இ 
ஜலத்தைப்‌: பயன்படுத்திய 
மண்பாண்டத்தை உடைத்துப்‌ ப்ட்‌ 
(லேவி 11:33) 


எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


கூடாரத்திலிருக்கும்‌ 
குரோதம்‌, ஆக்கினை 
அடையாளமாகும்‌. 

சங்‌ 72:9; ஏசா 49:23; 


மீகா 717). 


ஏசா 65:25; 


சாரியன்‌ ஸ்திரீயைக்‌ 
கர்த்தருடைய சந்திக்‌  ஒறத்தி, அவள்‌ 
முக்காட்டை நீக்கவேண்டும்‌. ஆசாரியன்‌ 
எரிச்சலின்‌ காணிக்கையாகிய 
நினைப்பூட்டுதலின்‌ காணிக்கையை அவள்‌ 
உள்ளங்கையிலே வைக்கவேண்டும்‌. 
சாபகாரணமான கசப்பான ஜலம்‌ ஆசாரியன்‌ 
கையில்‌ இருக்கவேண்டும்‌ (எண்‌ 5:18) 


ஒரு ஸ்திரீ முக்காடிடுவது அவள்‌ தன்‌ 

கணவனுடைய பாதுகாப்பில்‌ இருக்கிறாள்‌ 

என்பதற்கு அடையாளம்‌. (2கொரி 111-16) 

முக்காடு நீக்கப்படும்போது, 

அவளுடைய கணவனின்‌ 

பாதுகாப்பு இல்லை என்பது பொருள்‌. இங்கு 

அவளுடைய கணவனே அவள்மீது, 

குற்றம்சுமத்துவதினால்‌ அவளுடைய முக்காடு 
நீக்கப்படுகிறது (எண்‌ 5:14-15). 


“ஒருவனும்‌ உன்னோடே சயனியாமலும்‌, உன்‌ 
புருஷனுக்கு. உட்பட்டிருக்கிற நீ 
தீட்டுப்படத்தக்கநாய்ப்‌ பிறர்முகம்‌ பாராமலும்‌ 
இருந்தால்‌, சாபகாரணமான இந்தக்‌ கசப்பான 
தோஷத்துக்கு நீங்கலாயிருப்பாய்‌" 

:19) என்றும்‌, 


“உன்‌ க்கு உட்பட்டிருக்கிற நீ 
பிறர்முகம்‌ பார்த்து, உன்‌ புருஷனோடேயன்றி 
அந்நியனோடே சம்யோகமாய்‌ சயனித்து 
தீட்டுப்பட்டிருப்பாயானால்‌, ன்‌ 
இடுப்பு சூம்பவும்‌, 
வீங்கவும்பண்ணி, 
ஜனங்களுக்குள்ளே 
ஆணையிடுங்குறியுமாக. 
(எண்‌ 5:20.21) என்றும்‌, 


வைப்பாராக" 


'சாபகாரணமான இந்த ஜலம்‌ உன்‌ 
வமிறு வீங்கவும்‌ ப்பு" சூம்பவும்‌ 
பண்ணும்படி, உன்‌ குடலுக்குள்‌ 
பிரவேசிக்கக்கடவது' (எண்‌: 5:22) என்றும்‌ 
சாபவார்த்தையாலே ள்‌ 





எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


பின்பு ஆசாரியன்‌ 
சாபவார்த்தைகளை ஒரு சீட்டில்‌ 
அவைகளைச்‌ கசப்பான 
கழுவிப்போட்டுசாபகாரண மான 
கசப்பான ஜலத்தை அவள்‌ 
பண்ணவேண்டும்‌; 

சாபகாரணமான 


ம்‌ 
இறங்கிச்‌ கசப்பாகும்‌ (எண்‌ 5:23,24. 


ந்தச்‌ 

எழுதி, 
ஜலத்தினால்‌. 
அந்தக்‌ 
குடிக்கும்படி 
அப்பொழுது 
குள்‌ 


'மோசேயைப்போலவே சாதாரண 
ஆசாரியர்களுக்கும்‌ எழுதத்‌ 
தெரிந்திருக்கிறது. அக்காலத்தில்‌ படிப்பறிவு 
நன்றாக இருந்திருக்கிறது. (யாத்‌ 17:14). 


சாபவார்த்தைகளை மையினால்‌ ஒரு 
சீட்டில்‌ எழுதுவார்கள்‌. கசப்பான ஜலத்தில்‌. 
அந்த மையைக்‌ கரைத்து விடுவார்கள்‌. 
சாபகாரணமான அந்தக்‌ கசப்பான ஜலத்தை: 
அவள்‌ குடிக்க வேண்டும்‌. அதில்‌ 
சாபவார்த்தைகள்‌ கரைந்திருக்கிறது. 


ஜலந்தைக்‌ குடிக்கும்‌ 
குற்றமுள்ளவளாக இருந்தால்‌, 


பல பிரச்சனைகள்‌ உண்டாகும்‌. 
குடிப்பது அந்தப்‌ பரீட்சையை அவள்‌ 
அங்கிகரிப்பதற்கு அடையாளம்‌. 
(எண்‌ 5:24,26-27). 


பின்பு சாரியன்‌ எரிச்சலின்‌ 
காணிக்கையை அந்த ஸ்திரீயின்‌ கையிலி 
குந்து வாங்கி, அதைக்‌ கர்த்தருடைய 

சந்நிதியில்‌ இசைவாட்டி, பீடத்தின்மேல்‌: 
செலுத்தவேண்டும்‌... ஞாபகக்குதியாக, அதிலே 
ஒரு கைப்பிடி நிறைய எடுத்து, பீடத்தின்மேல்‌ 
தகனித்து, பின்பு ஸ்திரீக்கு அந்த ஜலத்தைக்‌ 
குடிக்கும்படி கொடுக்கவேண்டும்‌ 
(எண்‌ 5:25,26). 


ஆசாரியன்‌ அந்த ஸ்திர்கமை அந்த 
ஜலத்தைக்‌ குடிக்கச்‌ செய்த பின்பு 
சம்பவிப்பதாவது: அவள்‌ தீட்டுப்பட்டு, தன்‌ 
புருஷனுக்குத்‌ துரோகம்‌ பண்ணியிருந்தால்‌, 
சாபகாரணமான அந்த ஜலம்‌ அவளுக்குள்‌ 
பிரவேசித்துக்‌ குசப்புண்டானதினால்‌, அவள்‌ 
வயிறுவீங்கி, அவள்‌ இடுப்பு சூம்பும்‌; 
இப்படியே அந்த ஸ்திரீ தன்‌ 
ஜனங்களுக்குள்ளே சாபமாக இருப்பாள்‌ அந்த 
ஸ்திரீ தீட்டுப்படாமல்‌ சுத்தமாயிருந்தால்‌, 
அவள்‌ அதற்கு நீங்கலாகி, 
கர்ப்பந்தரிக்கத்த்கவளாயிருப்பாள்‌. 

(எண்‌ 5:27,28. 


ஜலத்தைக்‌ குடிப்பதினால்‌ ஏற்படும்‌ 
விளைவு தெய்வீகக்‌ கிரியையினால்‌ 
உண்டாகிறது. அவள்‌ தீட்டுப்பட்டு, 
தன்‌ புருஷனுக்குத்‌ துரோகம்‌ 
பண்ணியிருந்தால்‌ அவளுடைய வயிறு 
வீங்கும்‌. அவள்‌ இடுப்பு சூம்பும்‌. 

தீட்டுப்படாமல்‌ சுத்தமாயிருக்கிற 
ஸ்திரீக்கு வரும்‌ ஆசீர்வாதங்களின்‌ விவரம்‌ 
வருமாறு: 


1. அவளுடைய 

உறுதியாகும்‌. 
2, அவள்மீது இனிமேல்‌ குற்றம்சுமத்த 
முடியாது. 


குற்புத்தன்மை 


3. அவள்‌ 
கர்ப்பந்தரிக்கத்தக்கவளாயிருப்பாள்‌. 


ஒரு ஸ்திரீ தன்‌ புருஷனோடேயன்றி 
அந்நிய புருஷனோடே சேர்ந்து 
தீட்டுப்பட்டதினால்‌ உண்டான. எரிச்சலுக்கும்‌, 
பருஷன்மேல்‌. எரிச்சலின்‌ ஆவி 
வருகிறதினால்‌, அவன்‌ தன்‌ மனைவியின்மேல்‌ 
அடைந்த சமுசயத்துக்கும்‌ அடுத்த பிரமாணம்‌ 
இதுவே (எண்‌ 5:29,30) என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 

தன்‌ மனைவியின்மீது சந்தேகப்பட்ட 
புருஷன்‌, அவளை கர்த்தருடைய சந்நிதியில்‌ 
நிறுத்தவேண்டும்‌. ஆசாரியன்‌ இந்தப்‌ 
பிரமாணத்தின்படியெல்லாம்‌ அவளுக்குச்‌ 
செய்யவேண்டும்‌. அப்பொழுது 
பருஷானவன்‌ அக்கிரமத்திற்கு 
நீங்கலாயிருப்பான்‌: தன்‌ புருஷனுக்கு 
துரோகம்பண்ணின ஸ்திரீயோ அப்படிப்பட்ட 
ஸ்திரீயோ, தன்‌ அக்கிரமத்தைச்‌ சுமப்பாள்‌ 
(எண்‌ 5:30,31). 


ஸ்திரீ சுத்தமானவளள்‌ என்‌, 
நிரூபிக்கப்பட்டாலும்‌ அவள்மீது குற்றம்‌ 
சுமத்திய புருஷனுக்கு எந்தத்‌ தண்டனையும்‌ 
கூறப்படவில்லை. தேவையில்லாத பொறாமை 
கொடூரமானது. அது ஒரு பாவம்‌. (சங்‌ 8:6) 
தேவனும்‌ தம்முடைய பிள்ளைகளோடு 
வைராக்கியமுள்ளவராக இருக்கிறார்‌. 
தம்முடைய மகிமையை மற்ற தெய்வங்களோடு 
பகிர்ந்து கொள்வதற்கு அவர்‌ சம்மதிக்கவே 
மாட்டார்‌. 





(யய 


பரபர 


எரிச்சலை. சோதித்துப்‌ பார்ப்பதற்காக. 


ஆசாரியர்‌ செய்யவேண்டிய நடபடிகளின்‌ 
விவரம்‌ வருமாறு : 


1 


ஆசாரியன்‌ அவளைச்‌ சமீபத்தில்‌ 
அழைக்க வேண்டும்‌ (எண்‌ 516) 
அவளை கர்த்தருடைய சந்நிதியில்‌ 
நிறுத்தவேண்டும்‌ (எண்‌ 5:16]8) 

ஒரு மண்பாண்டத்திலே பரிசுத்த ஜலம்‌. 
வார்க்கவேண்டும்‌ (எண்‌ 57) 
வாசஸ்நலத்தின்‌  தரையிலிருக்கும்‌ 
புழுதிமிலே கொஞ்சம்‌ எடுத்து, அந்த 
ஜலத்திலே போடவேண்டும்‌. 
ஸ்திரீமினுடைய முக்காட்டை நீக்க 
வேண்டும்‌ (எண்‌ 5:18) 

காணிக்கையை 

உள்ளங்கையிலே வைக்கவேண்டும்‌. 
சாபகாரணமான கசப்பான 
ஆசாரியன்‌ கையில்‌ இன்க்‌ 


ஆசாரியன்‌ அவளை ஆணையிடுவிக்க. 
வேண்டும்‌ (எண்‌ 519-20) 


எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


9. சாபவார்த்தையாலே. 


QOODNENS 
PUBLISHERS 


ஸ்திரீயை 
ஆணையிடுவித்துச்‌ சொல்லவேண்டும்‌. 
(எண்‌ 5:21-22) 


சாபவார்த்தைகளை ஒரு சீட்டில்‌ 
எழுதவேண்டும்‌ (எண்‌ 5:23) 


சீட்டில்‌ எழுதினதை கசப்பான 
ஜலத்தினால்‌ கழுலிப்போடவேண்டும்‌. 
சாபகாரணமான அந்தக்‌ கசப்பான 
ஜலத்தை அவள்‌ குடிக்கும்படி பண்ண 
வேண்டும்‌ (எண்‌ 5:24,26-27) 


ஆசாரியன்‌ எரிச்சலின்‌ 
காணிக்கையை அந்த ஸ்திரீயின்‌ 
கையிலிருந்து வாங்கி, அதைக்‌ 
கர்த்தருடைய சந்நிதியில்‌ 
அசைவாட்டி, பீடத்தின்மேல்‌ செலுத்த 
வேண்டும்‌ (எண்‌ 5:25) 


காணிக்கையிலே 
நிறைய எடுத்து, 
தகனிக்கவேண்டும்‌ 


ஞாபகக்குறியாக 
ஒரு கைப்பிடி 
பீடத்தின்மேல்‌ 
(எண்‌ 5:25-26). 


கர்த்தர்‌ இந்தப்‌ பிரமாணத்தை மோசேக்கு 
ர்‌. கர்த்தர்‌ தனக்கு சொன்ன 
மோசே 


இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு சொல்லவேண்டும்‌. 





எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


இந்த அதிகாரத்தில்‌ நசரேய 
விரதத்தைப்பற்றிய பிரமாணம்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. நசரேய விரதமாகிய 
விசேஷித்த பொருத்தனை 
பண்ணிக்கொண்டவர்கள்‌ செய்ய வேண்டிய 
காரியங்களும்‌, செய்யக்கூடாத காரியங்களும்‌ 
(எண்‌ 61-8) 


நசரேய 
தன்னைத்‌ 
அவனுக்கு 


இருக்கிறவன்‌ 
தீப்ுப்டுத்திக்கொண்டால்‌ 
சுத்திகரிப்பு செய்யவேண்டிய 
பிரமாணம்‌ (எண்‌ 62-12). நசரேய விரதம்‌ 
காக்கும்‌ நாட்கள்‌  நிறைவேறும்போது, 
கர்த்தருக்கு செலுத்தவேண்டிய பலிகள்‌ (எண்‌ 
6413-21). 
ஆசாரியர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
சொல்ல வேண்டிய ஆசீர்வாதத்தின்‌ விவரம்‌ 
(எண்‌ 622-27), 


நசரேய விரதம்‌ 
எண்‌ 611-8 


எண்‌ 6:1. கர்த்தர்‌ மோசேயை நோக்கி: 


எண்‌ 6:2. நீ இஸ்ரவேல்‌ புத்திரரோடே 
சொல்ல்‌ வேண்டியது என்னவென்றால்‌: 
புருஷனாகிலும்‌ ஸ்திரீயாகிலும்‌ 
கர்த்தருக்கென்று. விரதம்‌ 
பண்ணிக்கொண்ட வர்களாயிருக்கும்படி. 
நசரேய விரதமாகிய ஒரு விசேஷித்த 
பொருத்தனையைப்‌ பண்ணினால்‌, 


எண்‌ 6:3. அப்படிப்பட்டவன்‌. 
திராட்சுரசத்தையும்‌ மதுபாணத்தையும்‌ 
விலக்கக்கட.வன்‌; அவன்‌ 
திராட்சரசுத்தின்‌ காடியையும்‌ மற்ற 
மதுபானத்தின்‌ காடியையும்‌, 
திராட்சரசத்தினால்‌ செய்த 
எவ்விதமான பானத்தையும்‌ 
குடியாமதூம்‌, 
திராட்சப்பழங்கனையாவது திராட்ச 
'வற்றல்களையாவது புசியாமலும்‌, 


QOODNENS 
PUBLISHERS 


எண்‌ 6:4. தான்‌ நசரேயனாயிருக்கும்‌ 
"நானெல்லாம்‌ திராட்சக்செடி. 
விதைமுதல்‌ தோல்‌ 
வரையிலுன்னவைகளினால்‌ 
செய்யப்பட்ட யாதொன்றையும்‌ 
புசியாமலும்‌ இருக்கக்கடவன்‌. 


எண்‌ 65. அவன்‌ நசரேய 
விரதங்காக்கும்‌ நானெல்லாம்‌ சவரகன்‌' 
அவன்‌ "தலையின்மேல்‌ 
அவன்‌ கர்த்தருக்கென்று 
விரதங்காக்கும்‌ காலம்‌ 
திறைவேறுமனவும்‌ பரிசுத்தமாயிருத்து, 
தன்‌ தலைமயிரை வனரவிடக்கடவன்‌. 


எண்‌ 6:8. அவன்‌ கர்த்தருக்கென்று 
விரதங்காக்கும்‌ நானெல்லாம்‌ யாதொரு 
பிரேதத்தண்டையில்‌ போகக்கூடாது. 


எண்‌ 6:7. அவன்‌ தன்‌ தேவனுக்கென்று 
செய்த நசரேய விரதம்‌ அவன்‌ 
தலைமேல்‌: இருக்கிறபடியால்‌, 
மரணமடைந்த தன்‌ 
தகப்பனாலாகிலும்‌, 

தாயினாலாகிலும்‌ சகோதரனாலாகிலும்‌ 
சுகோதரியினாலாகிலும்‌ தன்னைத்‌ 
தீட்டுப்படுத்தலாகாது. 


எண்‌ 6:8. அவன்‌ நசரேயனாயிருக்கும்‌ 
நாளெல்லாம்‌ கர்த்தருக்குப்‌ 


பரிசுத்தமாயிருப்பான்‌. 


இதற்கு முந்தின அதிகாரத்தில்‌ 
பாவம்‌ செய்தவர்களுக்கு தண்டனை 
சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அதிகாரத்தில்‌ 
பரிசுத்தமாய்‌ 'விக்கிறவர்களுக்கு 
ஆசீர்வாதம்‌. சொல்லப்பட்டிருக்கிறது. 
தம்மிடத்தில்‌ பயபக்தியாயிருக்கிறவர்களையும்‌, 
தம்மீது தியானமாயிருக்கிறவர்களையும்‌. 
கர்த்தர்‌ ஆசீர்வதித்து உற்சாகப்படுத்துகிறார்‌. 
ஏற்பாட்டுக்காலத்தில்‌ 

இஸ்ரவேல்‌ புத்திரில்‌ கிஷ்‌“ நசறேய 
விரதமாகிய ஒரு விசேஷித்த பொருத்தனை 
பண்ணி, கர்த்தருக்கென்று விரதம்‌ 
பண்ணிக்கொண்டார்கள்‌. அவர்கள்‌ 
மாணத்திற்கு கீழ்ப்படிந்து, 

டும்‌ கட்டுப்பாடோடும்‌. 





எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


இஸ்ரவேல்‌  புத்திரரில்‌ சாதாரண 
ஜனங்களுக்கும்‌, நசரேய விரத பொருத்தனை 
பண்ணிக்கொண்ட ஜனங்களுக்கும்‌. 
அதிகமான வித்தியாசம்‌ இருக்கும்‌. யோசேப்பு 
தன்னுடைய சகோதரர்‌ மத்தியில்‌ ஒரு 
நசரேயர்‌ என்று அழைக்கப்பட்டார்‌. 


“உன்‌ தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள்‌ 
என்‌ பிநாக்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு 
மேற்பட்டதாயிருந்து,  நித்தியபர்வதங்களின்‌ 
முடிவுமட்டும்‌ எட்டுகின்ன; அவைகள்‌ 
யோசேப்புடைய சிரசின்‌ மேலும்‌, தன்‌ 
சகோதரரில்‌ விசேஷித்தவனுடைய 
உச்சந்தலையின்மேலும்‌ வருவதாக" 
(ஆதி 49:26). 

நசரேயர்கள்‌ கர்த்தருக்கென்று 
விரதம்பண்ணிக்கொண்டவர்கள்‌. அவர்கள்‌ 
கர்த்தருக்காக தங்களை  வேறுமிரித்து, 
பரிசுத்தமாய்‌ ஜீலிக்கிறவர்கள்‌. ஒரு சிலர்‌ 
தங்கள்‌ ஜீவியகாலம்‌ முழுவதும்‌ நசரேய 
விரதத்தைக்‌ காத்துக்கொள்வார்கள்‌. 
இவர்களுக்கு தேவனுடயை தெய்வீக 
வெளிப்பாடு கிடைத்திருக்கலாம்‌. 


சிம்சோன்‌, 
ஆகியோர்‌, தெய்வீக 
பிரகாரம்‌, தங்கள்‌ ஜீவியகாலமெல்லாம்‌. 
குர்த்தருக்கென்று  நசரேய விரதம்‌. 
பண்ணிக்கொண்டவர்கள்‌. 


யோவான்ஸ்நானன்‌ 
வெளிப்பாட்டின்‌ 


மாரனைப்‌ 
பவம்‌ புத்தகக்‌ ன்‌ 
கத்தி படலாகாது: 

பிறந்ததுமுதல்‌ 

நசரேயனாமிருப்பான்‌; அவன்‌ க்‌ 
பெலிஸ்தரின்‌ கைக்கு நீங்கலாக்கி 
ரட்சிக்கத்‌ தொடங்குவான்‌ என்றார்‌" 
(நியா 13:5). 


“அவன்‌ கர்த்தருக்கு முன்பாகப்‌ 
பெரியவனாயிருப்பான்‌, திராட்சரச। 
மதுவும்‌ குடியான்‌, தன்‌ தா 
வயிற்றிலிருக்கும்போதே பரிசுத்த ஆகிக்‌ 
நிரப்பப்பட்டிருப்பான்‌" (லூக்‌ 145 


QOODNENS 
PUBLISHERS 


பிள்ளைகளுக்காக 
விசேஷித்த. 
பண்ணிக்கொள்வதும்‌ உண்டு. 
இதற்கு எடுத்துக்காட்டாக 
சாமுவேலின்‌ தாயார்‌, 
பிறக்கப்போகும்‌ மகனுக்காக, 
விரதப்பொருத்தனை பண்ணினாள்‌. 


கர்த்தாவே, தேவரீர்‌ 
உம்முடைய அடியாளின்‌ சிறுமையைக்‌ 
கண்ணோக்கிப்‌ பார்த்து, உம்முடைய 
அடியாளை மறவாமல்‌ நினைந்தருளி, உமது 
அடியாளுக்கு ஒரு ஆண்‌ பிள்ளையைக்‌ 
கொடுத்தால்‌, அவன்‌ உயிரோடிருக்கும்‌ சகல 
நாளும்‌ நான்‌ அவனைக்‌ கர்த்தருக்கு 
ஒப்புக்கொடுப்பேன்‌: அவன்‌  தலையின்மேல்‌ 
சவரகன்‌ கத்திபடுவதில்லை என்று ஒரு 
பொருத்தனை பண்ணினாள்‌" சாமு 1:1) 


“சேனைகளின்‌ 


கர்த்தருடைய பிள்ளைகளில்‌ சிலர்‌ 
தாங்களாகவே கர்த்தருக்கென்று விரதம்‌ 
பண்ணிக்கொண்டவர்களாயிருக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ கர்த்தருக்கென்று, நசரேய 
விரதமாகிய ஒரு விசேஷித்த 
பொருத்தனையை பண்ணுகிறார்கள்‌. இவ்வாறு 
தாங்களாகவே நசரேய விரதப்பொருத்தனை 
பண்ணுவதுபற்றி, கர்த்தர்‌ இந்த அதிகாரத்தில்‌ 
தம்முடைய பிரமாணத்தை சொல்லுகிறார்‌. 

கர்த்தர்‌ மோசேயை நோக்கி, 
“நீ இஸ்ரவேல்‌ புத்திரரோடே சொல்ல 
வேண்டியது என்னவென்றால்‌: புருஷனாகிலும்‌ 
ஸ்திரீயாகிலும்‌ கர்த்தருக்கென்று விரதம்‌ 
பண்ணிக்கொண்டவர்களாயிருக்கும்படி 
நசரேய விரதமாகிய ஒரு விசேஷித்த. 
பொருத்தனையைப்‌ பண்ணினால்‌" 
(எண்‌ 612) என்று சொல்லுகிறார்‌. 


ஒரு புருஷனாகிலும்‌ ஸ்திரீயாகிலும்‌ 
கர்த்தருக்கென்று  நசரேய விரதமாகிய 
ஒரு விசேஷித்த. பொருத்தனை 
பண்ணலாம்‌. தமக்கென்று பொருத்தனை 
பண்ணுகிறவர்களைப்பற்றியும்‌, அந்தப்‌ 
பொருத்தனையை யார்‌, எல்வாறு 
நிறைவேற்றவேண்டும்‌ என்பது பற்றியும்‌ 
கர்த்தர்‌ தம்முடைய பிரமாணத்தில்‌ 
சொல்லியிருக்கிறார்‌. 





எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


நிபந்தனைக்குட்படுத்திக்கொண்டாலும்‌. அவன்‌ 
'சொல்தவறாமல்‌ தன்‌ வாயிலிருந்து. புறப்பட்ட 
வாக்கின்படியெல்லாம்‌ செய்யக்கடவன்‌. தன்‌ 
தகப்பன்‌ வீட்டிலிருக்கிற ஒரு பெண்பிள்ளை 
தன்‌ சிறுவயதிலே கர்த்தருக்குப்‌ 
பொருந்தனைபண்ணி யாதொரு காரியத்தைச்‌ 
செய்யும்படி தன்‌ ஆத்துமாவை 
நிபந்தனைக்குட்படுத்திக்‌ கொண்டால்‌, அவள்‌ 
செய்த பொருத்தனையையும்‌, அவள்‌ 
பண்ணிக்கொண்ட நிபந்தனையையும்‌ 
அவளுடைய தகப்பன்‌ கேட்டும்‌ அவளுக்கு 
ஒன்றும்‌ சொல்லாதிருப்பானானால்‌, அவள்‌ 
செய்த எல்லாப்‌ பொருத்தனைகளும்‌ அவள்‌: 
தன்‌ ஆத்துமாவை நிபந்தனைக்குட்படுத்திக்‌ 
கொண்ட நிபந்தனையும்‌ நிறைவேற. 
வேண்டும்‌" (எண்‌ 30:2-4). 


நசரேய 
பொருத்தனைபண்ணினவர்கள்‌, 
தங்களுடைய நசரேய  விரதகாலத்தில்‌, 
அவர்கள்‌ கர்த்தருக்கென்று 
விரதம்பண்ணிக்கொண்டவர்கள்‌. அவர்கள்‌ 
தங்களுடைய நசரேய விரத காலத்தின்‌ 
பெரும்பகுதியை, நியாயப்பிரமாணத்தை 
வாசித்து அதைத்‌ ம்பா பவனை 
கர்த்தர்மீது பக்தியாயிருப்பதிலும்‌ 
கர்த்தருடைய வார்த்தைகளை 
மற்றவர்களுக்கு  உபதேசம்பண்ணுவதிலும்‌ 
செலவு பண்ணவேண்டும்‌. 


விரதமாகிய 


நசரேயர்கள்‌ 
காரியங்களிலிருந்தும்‌, 
ஜனங்களிலிருந்தும்‌ 
வேறுபிரித்துக்கொள்ளவேண்டும்‌. 
அவர்களைவிட்டு விலகி 
ஜீவிக்கவேண்டும்‌. 


உலகப்பிரகாரமான 
உலகப்பிரகாரமான 
தங்களை 


... நசரேயர்கள்‌ 
மற்ற 
வேறுபிரிந்திருக்கவேண்டும்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரரும்‌, 
தெய்வீக பிரமாணத்தின்படி, 


முழுஇருதயத்தோடு 
அன்பாயிருக்கவேண்டும்‌. 


QOODNENS 
PUBLISHERS 


நசரேய விரதம்‌ இருக்கிறவர்களோ, 
தங்களுடைய விசேஷித்த பொருத்தனையின்‌ 
பிரகாரமாக, தங்களுடைய கிரியைகளில்‌ 
கர்த்தர்‌ மீதுள்ள தங்களுடைய பக்தியை 
வெளிப்படுத்தவேண்டும்‌. தங்கள்‌ ஜீவியத்தில்‌ 
ஆவியின்‌ கனிகளைக்‌ கொடுக்கவேண்டும்‌. 
சாதாரண இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
சொல்லப்படாத விசேஷித்த பிரமாணங்கள்‌, 
நசரேய விரத பொருத்தனை. 
பண்ணினவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. 


புதிய ஏற்பாட்டுக்காலத்தில்‌, 

கர்த்தராகிய இயேசுகிறிஸ்துவையும்‌, அவரைப்‌ 
பின்பற்றுகிறவர்களையும்‌ நசரேயர்கள்‌ என்று 
சொல்லி, சத்துருக்கள்‌ 
பரியாசம்பண்ணினார்கள்‌. 
நியாயப்பிரமாணத்தின்படி ஒரு நசரேயரல்ல. 

அவர்‌. திராட்சரசம்‌ பானம்பண்ணினார்‌. 
பரித்தோரின்‌ சரீரத்தைத்‌ தொட்டார்‌ 
ஆனாலும்‌ இயேசுகிறிஸ்து. பரிசுத்தமானவர்‌. 
அவருடைய பரிகத்தம்‌ பரிரணமானது. 


விசுவாசிகள்‌ எல்லோருமே ஆவிக்குரிய 
நசரேயர்களாமிருக்கவேண்டும்‌. ஒவ்வொரு 
விசுவாசியும்‌ கர்த்தருக்கென்று விரதம்‌ 
பண்ணிக்கொள்ளவேண்டும்‌. 
உலகப்பிரகாரமான காரியங்களிலிருந்து 
வேறுபிரிந்து ஜீவிக்கவேண்டும்‌. 


நசரேய விரதமாகிய விசேஷித்த 
பொருத்தனையை பண்ணிக்கொண்டவர்கள்‌ 
என்னென்ன காரியங்களை விட்டு 
விலகியிருக்கவேண்டும்‌ என்று கர்த்தர்‌ 
இந்த வசனப்பகுதியில்‌ சொல்லுகிறார்‌. 


நசரேய விரதப்பொருத்தனை 
பண்ணினவர்கள்‌ திராட்சரசத்தையும்‌ 
மதுபானத்தையும்‌ விலக்கவேண்டும்‌: அவர்கள்‌ 
த ணன்‌ காடியையும்‌ மற்ற 
மதுபானத்தின்‌ காடியையும்‌, 
திராட்சரசத்தினால்‌ எல்விதமான 
பானத்தையும்‌ குடிக்கக்கூடாது. 
திராட்சப்பழங்களையாவது திராட்ச 
வற்றல்களையாவது. புசிக்கக்கூடாது 
(எண்‌ 6:3) 


செய்த 


நசரேயனாயிருக்கும்‌. 
நாளெல்லாம்‌ திராட்சச்செடி விதைமுதல்‌ 
தோல்‌ வரையிலுள்ளவைகளினால்‌ 
செய்யப்பட்ட யாதொன்றையும்‌ புசிக்கக்கூடாது 
(எண்‌ 6:4) 


அவர்கள்‌ 





எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


பருக 

சோதனைக்காரனுடைய 

செய்கிறான்‌. நீங்களோ 

நசரேயருக்குத்‌ திராட்சரசம்‌ குடிக்கக்‌ 

கொடுத்து, தீர்க்கதரிசிகளை நோக்கி: நீங்கள்‌ 

தீர்க்கதரிசனஞ்சொல்லவேண்டாம்‌ என்று 
குற்பித்தீர்கள்‌" (ஆமோ 2:12). 


சரேயருக்‌। 
கொடுக்கிறவர்கள்‌, 
விரதப்பொருத்தனையை 
முயற்சிபண்ணுகிறாரகள்‌. ்‌ 
'தடைபண்ணப்பட்டிருக்கும்‌ பழங்களையும்‌, 
வற்றல்களையும்‌, ரசத்தையும்‌ பருகுமாறு 
அவர்களை சோதித்துப்‌ பார்க்கிறார்கள்‌. 
விரதம்‌ இருக்கிறவர்கள்‌ 
பிரியப்படாமல்‌, 
பிரியமாயிருக்கிறார்கள்‌. 
ரேகாபியர்கள்‌ மதுபானம்‌ பருகு வதில்லை. 


திராட்சரம்‌ குடிக்க 
நசரேயருடைய 
பலவீனப்படுத்த. 
அவர்களுக்கு 


நசரேய 


“அதற்கு அவர்கள்‌: நாங்கள்‌ 
திராட்சரசம்குடிக்கிறதில்லை: 


ஏனென்றால்‌, 
ரேகாபின்‌ குமாரனாகிய எங்களுடைய 
தகப்பன்‌ யோனதாப்‌, நீங்கள்‌ பரதேசிகளாய்த்‌ 
தங்குகிற தேசத்தில்‌ நீடித்திருக்கும்படிக்கு,, 
நீங்க உங்கள்‌ பிள்ளைகளும்‌ 
என்றென்றைக்கும்‌ திராட்சரசம்‌ குடியாமலும்‌, 
வீட்டைக்‌ கட்டாமலும்‌, விதையை 
விதையாமலும்‌, திராட்சத்தோட்டத்தை 
நாட்டாமலும்‌, அதைக்‌ தையாளாமலும்‌, 
உங்களுடைய எல்லா நாட்களிலும்‌ 
கூடாரங்களிலே குடியிருப்பீர்களாக என்று 
எங்களுக்குக்‌ கட்டளையிட்டார்‌" 
(எரே 35:67). 


நசரேய விரதம்‌ இருக்கிறவர்கள்‌. 
நீடிய பொறுமையுள்ளவர்களுக்கும்‌, தங்கள்‌ 
சுயத்தை வெறுத்து ஜீவிக்கிறவர்களுக்கும்‌ 
எடுத்துக்காட்டாயிருக்கிறார்கள்‌. 

புதிய ஏற்பாட்டுக்காலத்தில்‌, அப்போஸ்தலர்‌ 
பவுல்‌ சிறிதளவு திராட்சரம்‌ 
பானம்பண்ணுவதை அனுமதிக்கிறார்‌. 


“நீ இனிமேல்‌ தண்ணீர்‌ மாத்திரம்‌ 
குடியாமல்‌, உன்‌ வயிற்றிற்காகவும்‌, உனக்கு 
அடிக்கடி நேரிடுகிற பலவீனங்களுக்காகவும்‌, 
கொஞ்சம்‌ திராட்சரசமும்‌ கூட்டிக்கொள்‌” 
தீமோ 5:23). 


ஆனாலும்‌ அளவுக்கு 
திராட்சரசம்‌ பானம்பண்ணுவது. 
வெறிகொள்ளுவது 
பாவமான 
மதுபானம்பண்ணுகிறவர்கள்‌ 
அடிமைகளாயிருப்பார்கள்‌. 


நசரேய விரதம்‌ இருக்கிறவர்கள்‌ 
கர்த்தருடைய ஆராதனையிலே தங்களை 
அதிகமாய்‌ ஈடுபடுத்திக்கொள்ளவேண்டும்‌. 
அவர்கள்‌ மதுபானம்‌ பண்ணக்கூடாது. 
மதுவைக்‌ குடிக்கிறவர்கள்‌ 
நியாயப்பிரமாணத்தை மறந்துவிடுவார்கள்‌. 

'மதுபானம்பண்ணினால்‌. 
நியாயப்பிரமாணத்தை 
சிறுமைப்படுகிறவர்களுடைய 
புரட்டுவார்கள்‌" (நீதி 31:5). 


அவர்கள்‌ 
மறந்து, 
நியாயத்தையும்‌ 


மதுபானம்பண்ணுகிறவர்கள்‌ 
ச விட்டு விலகி, 
வழிதப்பிப்போவார்கள்‌. 


இவர்களும்‌ 
திராட்சரசத்தால்‌ மயங்கி, மதுபானத்தால்‌ 
வழிதப்பிப்போகிறார்கள்‌;: ஆசாரியனும்‌. 
தீர்க்கதரிசியும்‌ மதுபானத்தால்‌ மதிமயங்கி, 
திராட்சரசத்தால்‌ ங்கப்பட்டு, 
சாராயத்தினால்‌ வழிதப்பி, தீர்க்கதரிசனத்தில்‌. 
மோசம்போ, நியாயந்தீர்க்கிறதில்‌ 
இடறுகிறார்கள்‌” (ஏசா 28:7). 


திராட்சரச த்தையும்‌ 

விலக்கவேண்டுமென்று. நசரேயருக்கு 

சொல்லப்பட்டிருக்கிறது. இந்தப்‌ பிரமாணம்‌ 

ம்‌ சொல்லப்பட்டிருப்பதாக 

விசுவாசியும்‌, தங்களுடைய 

நினைத்துக்கொள்‌ எவேண்டும்‌. 

திராட்சரத்தையும்‌ 

விலக்கவேண்டும்‌. 

மதுபானத்திற்கு அடிமைகளாயிருக்கிறவர்கள்‌ 
சாத்தானுக்கும்‌ அடிமைகளாகிவிடுவார்கள்‌. 


“ஆனாலும்‌ 


மதுபானத்தையும்‌ 


நசரேய விரதப்பொருத்தனை 
பண்ணியவர்கள்‌ தங்கள்‌ தலைமயிரை 
சிரைக்கக்கூடாது. நசரேய விரதங்காக்கும்‌ 
நாளெல்லாம்‌ சவரகன்‌ கத்தி அவர்கள்‌ 
தலையின்மேல்‌ படலாகாது: அவர்கள்‌. 
கர்த்தருக்கென்று விரதங்காக்கும்‌ காலம்‌ 
நிறைவேறுமளவும்‌ பரிசுத்தமாயிருந்து, தங்கள்‌ 
தலைமமிரை வளரவிடவேண்டும்‌ (எண்‌ 6:5). 
நசரேயர்கள்‌ தங்களுடைய தலைமயிரை 
மாத்திரமல்ல, தாடி மயிரையும்‌. 
சிரைக்கக்கூடாது. 





BALWETHER 
பிய 


சிரையாமலிருந்து, கர்த்தருடைய விசேஷித்த 
பெலத்தைப்பெற்றுக்கொண்டான்‌. 


தலைமயிர்‌, மனுஷருடைய அழகுக்கும்‌ 
அலங்காரத்திற்கும்‌ அடையாளம்‌. புருஷர்களும்‌ 


பவட தார்க்‌ 

அலங்காரமாயிருக்கும்‌ 

நினைக்கிறார்கள்‌. தலையின்மீதும்‌ சவரகன்‌ 
குத்தி  படவில்லையென்றால்‌, தலைமயிர்‌ 
சிம்சோன்‌ ஒரு நசரேயன்‌. அவன்‌ க 
'தலைமயிரையும்‌, தாடி 
'சிரையாமலிருந்து, கர்த்தருடைய 
பெலத்தைப்பெற்றுக்கொண்டான்‌. 


தலைமயிர்‌, மனுஷருடைய அழகுக்கும்‌ 
அலங்காரத்திற்கும்‌ அடையாளம்‌. புருஷர்களும்‌. 
ஸ்திரீகளும்‌, தங்களுடைய தலைமுடியை 
தங்கள்‌ இஷ்டம்போல வளர்த்து. அதை வாரி 
அழகுபடுத்துகிறார்கள்‌. இது தங்களுக்கு 
அலங்காரமாயிருக்கும்‌ என்று 
நினைக்கிறார்கள்‌. தலையின்மீதும்‌ சவரகன்‌ 
குத்தி படவில்லையென்றால்‌, தலைமயிர்‌ 
அழகாயும்‌ அலங்காரமாயும்‌ இல்லாமல்‌, அது 
'அலங்கோலமாயிருக்கும்‌. 


விரதம்‌ இருக்கிறவர்கள்‌ 
தங்கள்‌ சரீரத்தை  வெறுக்கிறவர்கள்‌. 
அவர்கள்‌ அதன்‌ அழகிலும்‌ 
அலங்காரத்திலும்‌ கவனம்‌ செலுத்தாதவர்கள்‌ 
அவர்கள்‌ கர்த்தருக்கென்று. 
விரதம்பண்ணிக்கொண்டவர்கள்‌. 
கர்த்தருக்காக வேறுபிரிந்து ஜீலிக்கிறவர்கள்‌. 
நசரேய விரதம்‌ 

மாக்க 
சொடுப்பர்களேயல்லாமல்‌ ப 
சரீரத்தின்‌ அலங்காரத்திற்கு முக்கியத்துவம்‌ 
கொடுப்பதில்லை. 

தங்களுடைய ஆத்துமா கர்த்தருக்கு 
பிரியமானதாயிருக்கவேண்டும்‌ 
நசரேயரின்‌ விருப்பம்‌. 
அலங்காரமே ்‌ 
அலங்காரம்‌ 
நினைக்கிறார்கள்‌. 


நசரேய 


எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யூதருடைய பாரம்பரிய வழக்கத்தின்‌ 
பிரகாரம்‌, நீளமான  தலைமமிரானது 
மனத்தாழ்மைக்கு்‌, கீ்ப்படிதலுக்கும்‌ 
அடையாளம்‌. நசரேயரின்‌ தலையில்‌ சவரகன்‌ 
கத்தி படுவதில்லை. அவர்கள்‌ தங்கள்‌ 
தலைமமிரை நீளமாய்‌ வளரவிடுவார்கள்‌. 
அவர்களுடைய நீளமான தலைமயிர்‌, 
இவர்கள்‌ கர்த்தருக்கும்‌. கர்த்தருடைய 
பிரமாணத்திற்கும்‌ கீழ்ப்படிந்து ஜீவிக்கிறார்கள்‌ 
என்பதற்கு அடையாளம்‌. அவர்கள்‌ 
கர்த்தருடைய ஆளுகைக்கு தங்களை 
முழுவதுமாய்‌ ஒப்புக்கொடுத்திருக்கிறார்கள்‌. 


“ஜெபம்‌ பண்ணுகிறபோதாவது, 
தீர்க்கதரிசனஞ்‌ சொல்லுகிறபோதாவது, தன்‌ 
கொண்டிருக்கிற 


தலையை மூடிக்‌ எந்த 


தீர்க்கதரிரனஞ்‌ 
சொல்லுகிறபோதாவது. தன்‌ தலையை மூடிக்‌ 
கொள்ளாதிருக்கிற எந்த ஸ்திரீயும்‌ தன்‌ 
டன்‌ கனவீனப்படுத்துகிறாள்‌; அது 
தலை சிரைக்கப்பட்டது 
போலிருக்குமே ஸ்திரீயானவள்‌ முக்காடிட்டுக்‌ 
கொள்ளாவிட்டால்‌ 'தலைமமிரையும்‌. 
கத்தரித்துப்போடக்கடவள்‌:: தலைமயிர்‌ 
கத்தரிக்கப்படுகிறதும்‌ சிரைக்கப்படுகிறதும்‌ 
ஸ்திரீக்கு வெட்கமானால்‌ முக்காடிட்டுக்‌ 
கொண்டிருக்கக்கடவள்‌. புருஷனானவன்‌. 
தேவனுடைய ப 
மகிமையுமாயிருக்கிறபடியால்‌, 
தனைப்‌ படக்கொள்ளவேண்டுவ் திக்கை. 
ஸ்திரீயானவள்‌ புருஷனுடைய 
மகிமையாயிருக்கிறாள்‌" கொரி 9:4-7) 


நசரேய  விரதமாகிய 
பண்ணியிருக்கிறவன்‌ கர்ந்தருக்கென்று 
விரதங்காக்கும்‌ நாளெல்லாம்‌ யாதொரு 
பிரேதத்தண்டையில்‌ போகக்கூடாது. அவன்‌ 
தன்‌ தேவனுக்கென்று செய்த நசரேய விரதம்‌ 
லைமேல்‌ இருக்கிறபடியால்‌, 

ன்‌ தகப்பனாலாகிலும்‌, 
சகோதரனாலாகிலும்‌ 
தன்னைத்‌ 


பொருத்தனை 


சகோதரியினாலாகிலும்‌ 
தீட்டுப்படுத்தலாகாது (எண்‌ 6:67). 





எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


புருஷனாகிலும்‌: 

கர்த்தருக்கென்று 
பண்ணிக்கொண்டவர்களாயிருக்கும்போது. 
அவர்கள்‌ நசரேயராயிருக்கும்‌ நாளெல்லாம்‌. 
கர்த்தருக்கு பரிசுத்தமாயிருக்கவேண்டும்‌. 
(எண்‌ 68)அழமிம்சோன்‌ ஒரு நசரேயன்‌. 
அவன்‌ தன்‌ தலைமயிரையும்‌, தாடி 
மயிரையும்‌ சிரையாமலிருந்து, கர்த்தருடைய 
விசேஷித்த பெலத்தைப்பெற்றுக்கொண்டான்‌. 


தலைமயிர்‌, மனுஷருடைய அழகுக்கும்‌. 
அலங்காரத்திற்கும்‌ அடையாளம்‌. புருஷர்களும்‌ 
ஸ்திரீகளும்‌, தங்களுடைய தலைமுடியை 
தங்கள்‌ இஷ்டம்போல வளர்த்து. அதை வாரி 
அழகுபடுத்துகிறார்கள்‌. இது தங்களுக்கு: 
அலங்காரமாயிருக்கும்‌ என்று 
நினைக்கிறார்கள்‌. தலையின்மீதும்‌ சவரகன்‌ 
குத்தி படவில்லையென்றால்‌, தலைமயிர்‌ 
அழகாயும்‌ அலங்காரமாயும்‌ இல்லாமல்‌, அது 
அலங்கோலமாயிருக்கும்‌. 


விரதம்‌ இருக்கிறவர்கள்‌ 
தங்கள்‌ சரீரத்தை  வெறுக்கிறவர்கள்‌. 
அவர்கள்‌. அதன்‌ அழகிலும்‌ 
அலங்காரத்திலும்‌ கவனம்‌ செலுத்தாதவர்கள்‌. 
அவர்கள்‌ கர்த்தருக்கென்று 
விரதம்பண்ணிக்கொண்டவர்கள்‌. 
கர்த்தருக்காக வேறுபிரிந்து ஜீவிக்கிறவர்கள்‌. 
நசரேய விரதம்‌ இருக்கிறவர்கள்‌ ர்‌ 
ஆத்துமாக்களுக்கு 
கொடுப்பார்களேயல்லாமல்‌, 

சரீரத்தின்‌ அலங்காரத்திற்கு மக்கல்‌ 
கொடுப்பதில்லை. 


ஞூடைய ஆத்துமா 
ரால்‌ 
நசரேயரின்‌ விருப்பம்‌. 
அலங்காரமே தங்களுக்கு 
அலங்காரம்‌ என்று 
நினைக்கிறார்கள்‌. 
அழகுபடுத்துவதைவிட, 
சமாதானமாய்‌ ஜீவிப்பதே. 
முக்கியமானதாயிருக்கிறது. 


யூதருடைய பாரம்பரிய வழக்கத்தின்‌: 
பிரகாரம்‌, நீளமான  தலைமயிரானது 
மனத்தாழ்மைக்கும்‌, கீழ்ப்படிதலுக்கும்‌ 
அடையாளம்‌. நசரேயரின்‌ தலையில்‌ சவரகன்‌ 
கத்தி படுவதில்லை. அவர்கள்‌ தங்கள்‌ 
தலைமயிரை நீளமாய்‌ வளரவிடுவார்கள்‌. 


நசரேய 


கர்த்தருக்கு. 
என்பதே 
ஆத்துமாவின்‌ 
மெய்யான 
நசரேயர்‌ 
தலைமயிரை 
கர்த்தரோடு 
நசரேயருக்கு 


அவர்களுடைய நீளமான தலைமயிர்‌, 
அவர்கள்‌ கர்த்தருக்கும்‌ கர்த்தருடைய 
பிரமாணத்திற்கும்‌ கீழ்ப்படிந்து ஜீவிக்கிறார்கள்‌ 
என்பதற்கு அடையாளம்‌. அவர்கள்‌ 
கர்த்தருடைய ஆளுகைக்கு தங்களை 
முழுவதுமாய்‌ ஒப்புக்கொடுத்திருக்கிறார்கள்‌. 
ஜெபம்‌ பண்ணுகிறபோதாவது. 
தீர்க்கதரிசனஞ்‌ சொல்லுகிறபோதாவது, நன்‌ 
தலையை மூடக்‌ எந்த 


கொண்டிருக்கிற 


நீர்க்கதரிரனஞ்‌ 
சொல்லுகிறபோதாவது, தன்‌ தலையை மூடிக்‌ 
கொள்ளாதிருக்கிற எந்த ஸ்திரீயும்‌ தன்‌ 
தலையைக்‌ கனவீனப்படுத்துகிறாள்‌; அது 
குத்‌ தலை  சிரைக்கப்பட்டது 
அன்பு ஸ்திரீயானவள்‌ முக்காடிட்டுக்‌ 
கொள்ளாவிட்டால்‌ 'தலைமயிரையும்‌ 
கத்தரித்துப்போடக்கடவள்‌:: தலைமயிர்‌ 
குத்தரிக்கப்படுகிறதும்‌ சிரைக்கப்படுகிறதும்‌ 
ஸ்திரீக்கு வெட்கமானால்‌ முக்காடிட்டுக்‌ 
ல்‌ புருஷனானவன்‌. 
தேவனுபை! ப்‌ 
ன ககக 
ணன்‌ தறத்கொள்ற பண்டத்தின்‌, 
ஸ்திரீயானவள்‌ பருஷனுடைய 
மகிமையாயிருக்கிறாள்‌" ரகொரி 9:4-7). 


நசரேய விரதமாகிய 
பண்ணியிருக்கிறவன்‌ கர்த்தருக்கென்று 
விரதங்காக்கும்‌ நாளெல்லாம்‌ யாதொரு 
பிரேதத்தண்டையில்‌ போகக்கூடாது. அவன்‌ 
தன்‌ தேவனுக்கென்று செய்த நசரேய விரதம்‌ 
அவன்‌ தலைமேல்‌ இருக்கிறபடியால்‌, 
மரணமடைந்த தன்‌ தகுப்பனாலாகிலும்‌, 
தாயினாலாகிலும்‌ சகோதரனாலாகிலும்‌ 
'சகோதரியினாலாகிலும்‌ தன்னைத்‌ 
தீட்டுப்படுத்தலாகாது (எண்‌ 6:67). 


புருஷனாகிலும்‌ ஸ்திரீயாகிலும்‌ 
கர்த்தருக்கென்று விரதம்‌ 
பண்ணிக்கொண்டவர்களாயிருக்கும்போது, 
அவர்கள்‌ நசரேயராயிருக்கும்‌ நாளெல்லாம்‌ 
கர்த்தருக்கு பரிசுத்தமாயிருக்கவேண்டும்‌ 
(எண்‌ 6:8)ரயு அலங்காரமாயும்‌ இல்லாமல்‌, 
அது அலங்கோலமாயிருக்கும்‌. 


பொருத்தனை. 





எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


பருஷனாகிலும்‌ ஸ்திரீயாகிலும்‌ 
கர்த்தருக்கென்று விரதம்‌ 
பண்ணிக்கொண்டவர்களாயிருக்கும்போது.. 
அவர்கள்‌ நசரேயராயிருக்கும்‌ நாளெல்லாம்‌ 
கர்த்தருக்கு பரிசுத்தமாயிருக்கவேண்டும்‌. 
(எண்‌ 6:8. 


நசரேயர்‌ என்பதற்கான எபிரெய 
நல்‌ “நாஜிர்‌! என்பதாகும்‌. 
என்னும்‌ 
வந்திருக்கிறது. 
'நசரேயர்‌” என்னும்‌. 
வார்த்தையைக்‌ குறிப்பதற்கு. நாஜிர்‌ 
என்னும்‌ எபிரெய வார்த்தை மட்டுமே. 
பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இதற்கு 
வேறுபிரிக்கப்பட்டவர்‌, பிரதிஷ்டை 
பண்ணப்பட்டிருக்கிறவர்‌ என்று பொருள்‌. 


வார்த்தயிலிருந்து 
பழைய ஏற்பாட்டில்‌ 


'நாஜர்‌” என்னும்‌. 
“விரதங்காத்தல்‌" 
தருமாறு 


பழைய ஏற்பாட்டு 
எபிரெய வார்த்தை 
என்னும்‌ பொருளை 
பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ரேகாபியர்‌ 
என்னும்‌ வார்த்தை நசரேயர்‌ என்னும்‌: 
கருத்தை ஒட்டியே வந்திருக்க வேண்டும்‌. 
(எரே 35) என்று வேதபண்டிதர்கள்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 


2:23 வது வசன; இயேசு 
அத்து நசன்‌! என்னப்பன்‌ 
என்னும்‌ வார்த்தைக்கும்‌, நசரேய 
விரதத்திற்கும்‌ தொடர்பில்லை. இதற்கு 
நாசரேத்தில்‌ வாசம்பண்ணுகிறவர்‌ என்று 
பொருள்‌. (யோவான்‌ 1:46). இயேசு கிறிஸ்து 
'திராட்சரசத்தைப்‌ பானம்‌ பண்ணியிருக்கிறார்‌. 
மரித்தவர்களுடைய சரீரத்தைத்‌ 
தொட்டிருக்கிறார்‌ இவை நசரேய 
விரதத்திற்கு முரணான காரியங்கள்‌. 
ஆகையினால்‌ இயேசு கிறிஸ்து நசரேய 
விரதமுள்ளவர்‌ என்று கூறமுடியாது என்பது. 
வேதபண்டிதர்களுடைய கருத்தாகும்‌. 
(மத்‌ 9:25; மத்‌ 1119; மத்‌ 26:29; 
மாற்கு 14:25; லூக்கா 734,34; 
லூக்கா 22:18). 


இயேசு கிறிஸ்து நசரேய விரதத்தைக்‌ 
காத்துக்‌ கொள்ளாலட்பாதும்‌ தேவனிடத்தில்‌ 
அவர்‌ தம்மைப்‌ பிரதிஷ்டை பண்ணியிருப்பது 
அதைவிட பரிசுத்தமானது. (யோவான்‌ 10:36) 
பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தின்‌ 
பிரகாரம்‌, அவர்‌ ஊழியம்‌ செய்து வந்தார்‌. 
(யோவான்‌ 3:2,34; யோவான்‌ 1442), 


மதபேதம்‌' என்னும்‌ 
வாக்கியமும்‌, நாசரேத்து ஊர்க்காரராகிய 
இயேசு கிறிஸ்துவினுடைய மதபேதம்‌ என்றே 
பொருள்படும்‌. (அப்‌ 24:5) 


'நசரேயருடைய 


நசரேய விரதத்தின்‌. 
னணைந்தையப்றிய விவரம்‌ வருமாறு : 


1. திராட்சரசத்தையும்‌  மதுபானத்தையும்‌ 
விலக்கக்கடவன்‌ (எண்‌ 6:3). 
அவன்‌  திராட்சரசத்தின்‌ காடியைக்‌ 
குடிக்கக்கூடாது. 
அவன்‌ மற்ற மதுபானத்தின்‌ காடியைக்‌ 
குடிக்கக்கூடாது. 
திராட்சரசத்தினால்‌ செய்த எவ்விதமான. 
பானத்தையும்‌ குடிக்கக்கூடாது. 


திராட்சப்பழங்களைப்‌ புசிக்கக்கூடாது. 
திராட்ச வற்றல்களைப்‌ புசிக்கக்கூடாது. 
திராட்சச்செடி விதை தோல்‌. 


முதல்‌ 
வரையிலுள்ளவைகளினால்‌ செய்யப்பட்ட 
யாதொன்றையும்‌ புசிக்கக்கூடாது. 


. அவன்‌ நசரேய  விரதங்காக்கும்‌ 
நாளெல்லாம்‌ சவரகன்‌ குத்தி அவன்‌ 
தலையின்மேல்‌ படலாகாது. (எண்‌ 6:5) 


அவன்‌ பரிசுத்தமாமிருக்க வேண்டும்‌. 
அவன்‌ சர்த்தருக்கெள்று 
விரதங்காக்கும்‌. 'நாளெ। 
யாதொரு பிரேதத்தண்டையில்‌ 
போகக்கூடாது. (எண்‌ 6:6 - 8) 


நசரேய விரதத்தில்‌ நான்கு. 
விதமான தெய்வீக உறவுகளைப்பற்றிச்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. அவையாவன : 


1. வேறுபிரிக்கப்படுதல்‌ (எண்‌ 64 - 12) 


2. ஆராதனை (எண்‌ 623 - 21) 


3. ஆசீர்வாதம்‌ (எண்‌ 6:22 - 27) 


4. சேவித்தல்‌ (எண்‌ 74 - 89) 





BALWETHER 
பிய 


“மதுபானம்‌! என்னும்‌ வார்த்தையை 
குறிப்பதற்கு இரண்டு எபிரெய வார்த்தைகள்‌ 
பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. அவை “அஜ்‌" 
என்னும்‌ வார்த்தையும்‌, “சேகர்‌'என்னும்‌ 
வார்த்தையும்‌ ஆகும்‌. 


என்னும்‌ வார்த்தை “காபெட்ஸ்‌" 5 
வார்த்தையிலிருந்து வந்திருக்கிறது. இதற்கு 
புளிப்பு, ஊறல்‌ என்று பொருள்‌. 


திராட்சைக்‌ காய்களிலிருந்தும்‌, அதன்‌ 
தோல்களிலிருந்தும்‌ செய்யப்படும்‌ ஒரு 
வகையான மதுபானம்‌. “திராட்சைத்தோல்‌' 
என்பதற்கு எபிரெய மொழியில்‌ “ஜாக்‌” 
என்னும்‌ வார்த்தை 
பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. 


பழத்‌ பலன்‌ பையன்‌. 
(லேவி 21:20: 2இராஜா 2:23; ஏசா 3:24). 
நசரேயர்‌ தங்களுடைய தலைமயிரை நீளமாக 
வளரவிட்டு, தங்களுடைய பெலனையெல்லாம்‌ 
தேவனுக்கு அர்ப்பணிப்பதாகப்‌ பொருத்தனை 
பண்ணுகிறார்கள்‌. 


நசரேய விரதம்‌ காக்கிறவன்‌ 
பிரேதத்தைத்‌ தொடக்கூடாது. தொட்டால்‌ 
அவன்‌ தீட்டுப்பட்டலன்‌. தன்‌ தீட்டைக்‌ 
கழிப்பதற்குத்‌ தன்‌ தலைமயிரைச்‌ சிரைத்து, 
அதற்குரிய பலிசெலுத்த வேண்டும்‌ 
(எண்‌ 69லி2). 


நசரேய விரதம்‌ 
தலைமேல்‌ இருக்கிறது. நசரேய விரதம்‌ 
காக்கிறவனுடைய தலைமுடி அவனுடைய 
பிரதிஷ்டையாய்‌ இருக்கிறது. (எண்‌ 6:5-8) 
ஒய்வு வருஷத்தில்‌ கிளைகழிக்கப்படாத 
திராட்சைச்செடிகூட நசரேயச்‌ செடி என்று 
அழைக்கப்படுகிறது. 


நசரேயன்‌ 


அவன்‌ 


தன்னைத்‌ 
டப டுத காது பிரதான 
ஆசாரியனைப்போல  நசரேய விரதம்‌ 
காக்கிறவனும்‌ தன்னைத்‌ தீட்டுப்படுத்தக்‌ 
கூடாது. தன்னுடைய தந்தை, தாய்‌, சகோதர, 
சகோதரிகள்‌ ஆகியோர்‌ மரணமடைந்தாலும்‌ 
இவன்‌ தன்னைத்‌ தீட்டுப்படுத்திக்‌ 
கொள்ளக்கூடாது. (லேவி 2190-15). 


எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நசரேயனுடைய சுத்திகரிப்பு 
எண்‌ 6:9-12 


எண்‌ 6:9. அவனண்டையிலே ஒருவன்‌: 
சடுதியில்‌ மரணமடைத்ததினால்‌, 
'நசரேய விரதமுன்ன அவனுடைய தலை 
தீட்டுப்பட்டதேயாகில்‌, அவன்‌ தன்‌ 
சுத்திகரிப்பின்‌ நானாகிய ஏழாம்‌ நானில்‌ 
தன்‌ தலைமயிரைச்‌ சிரைத்துக்கொண்டு, 


எண்‌ 6:10. எட்டாம்‌ நானில்‌ இரண்டு. 
காட்டுப்‌ புறாக்கனையாவது இரண்டு 
புதாக்குஞ்ச்களையாவது  ஆசரிப்புக்‌ 
கூடாரவாசலில்‌  ஆசாரியனிடத்தில்‌ 
'கொண்டவரக்கடவன்‌.. 


எண்‌ 61. அப்பொழுது ஆசாரியன்‌ 
ஒன்றைப்‌ பாவதிவாரண பலியாகவும்‌, 
மற்றொன்றைச்‌ சர்வாங்க தகனபலி. 
யாகவும்‌ செலுத்தி, பிணத்தினால்‌ 
அவனுக்கு. உண்டான தீட்டை 
திவிர்த்திசெய்து, அவன்‌ தலையை 
அத்நானில்‌ பரிசுத்தப்படு த்துவானாக. 


எண்‌ 602. அவன்‌ திரும்பவும்‌ தன்‌ 
விரதநாட்கனைக்‌ கர்த்தருக்கென்று 
காத்து, ஒரு வருஷத்து 
த குற்றநதிவாரணபலி. 

கொண்டுவரக்கடவன்‌; 
அவளால்‌ நகரேய விரதம்‌ 
தீட்டுப்பட்டதினால்‌ சென்ற நாட்கள்‌ 


பிரமாணத்தை சொல்லுகிறார்‌. 

ப்‌ மனப்பூர்வமாக வேண்டுமென்றே 
தீட்டுப்படுத்திக்கொள்ளாமல்‌, 

எ விதமாக, எதேச்சையாக 
அவன்‌ தீட்டுப்படும்போது, அவன்‌ 
கத்திகரிக்கப்படுவதற்கு வாய்ப்புள்ளது. 
செத்துப்போனலனுடைய சரீரத்தைத்‌ 
தொடுவது சடங்காச்சார பிரகாரமான தீட்டு, 





BALWETHER 
பிய 


நசரேயன்‌ அண்டையிலே ஒருவன்‌ 
சடுதியில்‌ மரணமடைந்ததினால்‌, நசரேய 
விரதமுள்ள அவனுடைய ச 
தீட்டுப்பட்டதேயாகில்‌, அவன்‌ 

சுத்திகரிப்பின்‌ நாளாகிய ஏழாம்‌ நாளில்‌ தன்‌ 
தலைமயிரைச்‌ சிரைத்துக்கொள்ளவேண்டும்‌. 
அவன்‌ எட்டாம்‌ நாளில்‌ இரண்டு காட்டுப்‌ 
புறாக்களையாவது இரண்டு 
புறாக்குஞ்சுகளையாவது. ஆசரிப்புக்‌ 
கூடாரவாசலில்‌ ஆசாரியனிடத்தில்‌ 
கொண்டவரவேண்டும்‌ (எண்‌ 6:9,10) 


மரணமடைந்த சரீரத்தைத்‌ 
தொட்டவன்‌ ஏழுநாளும்‌ தீட்டுப்பட்டிருப்பான்‌. 
எட்டாம்‌ நாளிலே அவன்‌ தன்னை 
சுத்திகரித்துக்கொள்ளவேண்டும்‌. இஸ்ரவேல்‌ 
புத்திரரில்‌ சாதாரணமான ஜனங்கள்‌, 
செத்துப்போனவர்களுடைய சரீரத்தைத்‌ 
தொட்டாலும்‌ அவர்களும்‌. 
தீட்ுப்பட்டிருப்பார்கள்‌. ஆனாலும்‌ 
்‌ நசரேயனை 

கர்த்தர்‌ 

பிரமாணங்களை 


தகனபலியையும்‌ கொண்டு 
அவனுக்காக 
பண்ணப்படவேண்டும்‌. 
தீட்டுப்பட்ட நசரேயன்‌ ஆசரிப்புக்கூடார 
வாசலில்‌, ஆசாரியனிடத்தில்‌ 
காட்டுப்புறாக்களையாவது. 
புறாக்குஞ்சுகளையாவது 
வரவேண்டும்‌. அப்பொழுது 
ஒன்றைப்‌ பாவநிவாரண 
மற்றொன்றைச்‌ சர்வாங்க தகனபலியாகவும்‌ 
செலுத்துவான்‌. பிணத்தினால்‌ அவனுக்கு 
உண்டான தீட்டை நிவிர்த்திசெய்வான்‌. 
ஆசாரியன்‌ நசரேயனுடைய தலையை 
அந்நாளில்‌ பரிசுத்தப்படுத்துவான்‌ (எண்‌ 6:11) 
அவன்‌ தேவனுக்கென்று செய்த நசரேய 
விரதம்‌ அவன்‌ தலையின்மேல்‌ இருக்கிறது. 
மரணமடைந்தவனுடைய சரீரத்தைத்‌ 
தொட்டதினால்‌, நசரேய விரதமுள்ள 
அவனுடைய தலை. தீட்டுப்படுகிறது. 
அவனுடைய சுத்திகரிப்பின்‌ ஏழாம்‌ நாளில்‌ 
அவன்‌ தலைமயிர்‌ சிரைக்கப்படுகிறது. எட்டாம்‌ 
நாளில்‌ ஆசாரியன்‌ அவன்‌ தலையை 
பரிசுத்தப்படுத்துகிறான்‌. அவனுக்காக 
பாவநிவிர்த்தி செய்யப்பட்ட பின்பு, அவன்‌ 
சுத்திகரிக்கப்படுகிறான்‌. 


எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


விசுவாசிகளாகிய நாமும்‌ சில 
சமயங்களில்‌ துணிகரமாய்ப்‌ பாவம்‌ 
செய்யாமல்‌, எதேச்சையாக பாவம்‌ 
செய்துவிடுவோம்‌. நாம்‌ மனமறிந்து செய்கிற 
பாவமாகயிருந்தாலும்‌, மனமறியாமல்‌ 
செய்கிற பாவமாமிருந்தாலும்‌, பாவம்‌ 
பாவமாகவே இருக்கும்‌. நம்முடைய பாவம்‌. 
மன்னிக்கப்படவேண்டும்‌. நாம்‌ அறியாமல்‌ 
செய்த பாவமாகமிருந்தாலும்‌ அந்தப்‌ 
பாவத்தையும்‌ கர்த்தருடைய சமுகத்திலே 
உடனே அறிக்கை செய்து பாவமன்னிப்பைப்‌ 
பெற்றுக்கொள்ளவேண்டும்‌. 
இயேசுகிறிஸ்துவின்‌ 
நம்முடைய சகல பாவங்களையும்‌ நீக்கி 
நம்மை சுத்திகரிக்கும்‌. இயேசுகிறிஸ்துவின்‌ 
மன்னிக்கும்‌ கிருபைக்காக நாம்‌ ஒவ்வொரு 
நாளும்‌ அவருடைய த்நிலே 
விண்ணப்பம்பண்ண வேண்டும்‌. 
நாளும்‌ நம்முடைய பாவங்களை அறிக்கை 
செய்யவேண்டும்‌. ஒவ்வொரு நாளும்‌ 
நம்முடைய பாவங்கள்‌ மன்னிக்கப்பட்டு, நாம்‌ 
சுத்தமாகவேண்டும்‌. 


இரத்தம்‌ 


ன்‌ பிள்ளைகளே, 
பாவஞ்செய்யாதடடிக்கு 

உங்களுக்கு எழுதுகிறேன்‌: ஒருவன்‌ 
பாவஞ்செய்வானானால்‌ _ நீதிபரராயிருக்கிற 
இயேசுகிறிஸ்து நமக்காகப்‌ பிதாவினிடத்தில்‌. 
பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார்‌. நம்முடைய 
பாவங்களை நிவிர்த்தி செய்கிற கிருபாதாரபலி 
அவரே: நம்முடைய பாவங்களை மாத்திரம்‌ 
அல்ல, சர்வலோகத்தின்‌ பாவங்களையும்‌ 
நலிர்த செய்கிற  பலியாயிருக்கிறார்‌" 
ரியோவா 2:,2). 


நார திறத்தல்‌. நீட்டுவது 
பற்றிய பிரமாணத்தின்‌ விவ: 


விரதமுள்ள ஒருவனுடைய 
தட்டுப்பட்ட தேயாகில்‌, 

ஏழாம்‌ நாள்‌  சுத்திகரிப்புக்குபின்‌. 

எட்டாம்‌ நாளில்‌ ஆசாரியனிடத்தில்‌ 

கொண்டவரக்கடவன்‌ 

(எண்‌ 69-10). 


1. நசரேய 
தலை 


தன்‌ சுத்திகரிப்பின்‌ நாளாகிய ஏழாம்‌ 
வானில்‌ என்‌ நம்‌ பிக்‌ 
கொள்ளவேண்டும்‌ (எண்‌ 6:9). 





எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


எட்டாம்‌ நாளில்‌ இரண்டு காட்டுப்‌ 
புறாக்களையாவது 
புறாக்குக்சகளையாலது  ஆசரிப்புக்‌ 
கூடாரவாசலில்‌ ஆசாரியனிடத்தில்‌ 
கொண்டுவரவேண்டும்‌ (எண்‌ 690). 


ஆசாரியன்‌ ஒன்றைப்‌ பாஷிவாண 
ஈகவும்‌, மற்றொன்றைச்‌ சர்வாங்க 
த௲னபலியாகவும்‌ 
(எண்‌ 6:11). 


செலுத்தவேண்டும்‌ 


பிணத்தினால்‌ அவனுக்கு உண்டான 
தீட்டை நிவிர்த்திசெய்து; அவன்‌ 
தலையை அந்நாளில்‌ ஸரிசுத்தப்‌ 
படுத்துவானாக. 


அவன்‌ 
விரதநாட்களைக்‌ 
காத்து, ஒரு 
ஆட்டுக்குட்டியைக்‌ 
பலியாகக்‌ 

(எண்‌ 6:12) 


கொண்டுவரக்கடவன்‌ 


அவனுடைய நசரேய 
தடடுப்பட்டதினால்‌ சென்ற. நாட்கள்‌ 
விருதாவாகும்‌. அவனுடைய தலை 
தீட்டுப்பட்டதினால்‌ அவன்‌ மறுபடியுமா 
நசரேய விரதம்‌ அநுசரிக்கவேண்டும்‌. 


விரதம்‌ 


மரித்த சடலத்தைத்‌ தொட்டதின்‌ 
மூலமாக அவன்‌ நீதிநெறியாக எந்தப்‌ 
பாவமும்‌ செய்யவில்லை. ஆனாலும்‌ 
இதனால்‌ தீட்டு உண்டாகிறது. இந்தத்‌ தீட்டை 
நிவிர்த்தி செய்வதற்கு அவன்‌ பாவநிவாரண 
பலி செலுத்தவேண்டும்‌. 


நசரேயனுக்குரிய பிரமாணம்‌ 
எண்‌ 6:18-21 


எண்‌ 613. 'நசரேயனுக்குரிய 
பிரமாணமாவது: அவன்‌ விரதங்காக்கும்‌ 
நாட்கவ்‌ நிறைவேறின அன்றே, அவன்‌ 
ஆசரிப்புக்‌ கூடாரவாசலிலே வத்து, 


எண்‌ 6:14. சர்வாங்க த௲னபலியாக ஒரு 
வருஷத்து பழுதற்ற ஒரு 
ஆட்டுகுட்டியையும்‌, பாவதிவாரணபலி. 
யாக ஒரு வருஷத்து பழுதற்ற ஒரு 
பெண்ணாட்டுக்குட்டியையும்‌, 

சுமாதானபலியாக. பழுதற்ற 
ஆட்டுக்கடாவையும்‌, 


ஒரு 


QOODNENS 
PUBLISHERS 


எண்‌ 8:15. கூடையில்‌ 
எண்ணெயிலே பிசைந்த புளிப்பில்லாத 
மெல்லிய மாவினால்‌ செய்த 
அதிரசங்களையும்‌, எண்ணெய்‌ 
தடவப்பட்ட புளிப்பில்லாத 
அடைகளையும்‌, அவைகளுக்கு அடுத்த. 
போஜனபலியையும்‌, பானபலிகளையும்‌. 
கர்த்தருக்குத்‌ தன்‌ காணிக்கையாகச்‌. 
செலுத்தக்கடவன்‌. 


எண்‌ 616. அவைகளை ஆசாரியன்‌: 
கர்த்தருடைய சுத்திதியில்‌ 
கொண்டுவந்து, அவனுடைய 
பாவதிவாரண பலியையும்‌ அவனுடைய 
சர்வாங்க தகனபலியையும்‌ செலுத்தி, 


எண்‌: 617. 
கூடையிலிருக்கும்‌ 
அப்பங்கனோடுங்கூடக்‌ கர்த்தருக்குச்‌. 
சமாதான  பலியாகச்‌ செலுத்தி, 
அவனுடைய போஜனபலியையும்‌ 
பானபலியையும்‌ படைப்பானாக.. 


ஆட்டுக்கடாவைக்‌ 
புளிப்பில்லாத 


எண்‌ 6:18. அப்பொழுது நசரேயன்‌ 
ஆசரிப்புக்‌. கூடாரவாசலிலே, 
பொருத்தனை செய்யப்பட்ட தன்‌ 
தலையைச்‌ சிரைத்து, பொருத்தனை 
செய்யப்பட்ட. தன்‌ தலைமயிரை 
எடுத்து, சமாதானபலியின்கீழ்‌ எரிகிற 
அக்கினியில்‌ போடக்கடவன்‌. 


எண்‌ 649. நசரேயன்‌ பொருத்தனை 
செய்யப்பட்ட தன்‌ தலைமமிரைச்‌. 
சிரைத்துக்‌ கொண்டயின்பு, ஆசாரியன்‌. 
ஆட்டுக்கடாவினுடைய வேவிக்கப்பட்ட 
ஒரு முன்னத்தொடையையும்‌, 
கூடையில்‌ இருக்கிறவைகவிலே. 
புனிப்பில்லாத ஒரு அதிரசத்தையும்‌ 
புனிப்பிலலாக ஒரு  அடையையும்‌ 
எடுத்து, அவனுடைய உள்ளங்கைகளில்‌ 
வைத்து, 


எண்‌ 6:20. அவைகளைக்‌ கர்த்தருடைய 
சத்திதியில்‌ அசைவாட்டக்கடவன்‌; அது 
அசைவாட்டப்பட்ட 
மார்க்கண்டத்தோடும்‌, 
படைக்கப்பட்ட. 
முன்னத்தொடையோடும்‌, 
ஆசாரியனைச்‌ சேரும்‌; 
பரிசுத்தமானது. பின்பு 
திராட்சரசம்‌ குடிக்கலாம்‌. 


ஏறெடுத்துப்‌ 


அது 
நசரேயன்‌ 





BALWETHER 
பிய 


எண்‌ 621. பொருத்தனையண்ணின. 
நசரேயனுக்கும்‌, அவன்‌ தண்‌ கைக்கு. 
உதவுகிறதையல்லாமல்‌, தன்‌ தசரேய 
விரதத்தினிமித்தம்‌ கர்த்தருக்குச்‌ 
செலுத்தும்‌ காணிக்கைக்கும்‌ அடுத்த 
பிரமாணம்‌ இதுவே. அவன்‌ ம 
பொருத்தனையின்‌ படியே 
பொருத்தனையின்‌ த்துக்கு. 
செய்து தீரவேண்டும்‌ என்று சொல்‌ 
என்றார்‌. 


வன்‌ கர்த்தருக்கென்‌ ரேய 
வகா அன்னல்போ த 85 
குறிப்பிட்ட காலம்‌ வரைக்கும்‌ என்றோ 
அல்லது, தன்னுடைய ஜீவியகாலம்‌. 
முழுவதற்கும்‌ என்றோ விசேஷித்த. 
பொருத்தனை பண்ணிக்கொள்ளலாம்‌. அவன்‌ 
நியமித்த நசரேய பொருத்தனையின்‌ காலம்‌ 
முடிவு பெறும்போது, அவன்‌ நசரேய விரத 
பிரமாணத்திற்கு விடுதலையாயிருக்கிறான்‌. 
யூதர்கள்‌ குறைந்த பட்சம்‌ குது 
நாட்களுக்காவது கர்த்தருக்‌! 
நசரேய விரதம்‌ காத்துக்கொள்ளவேண்டும்‌. 
ன்‌ சொல்லுகிறார்கள்‌. யூதர்களில்‌ 
ன்‌ இரண்டு நாட்களுக்கு 
விரதப்பொருத்தனை 
என்று சொன்னாலும்‌, 


காத்துக்கொள்ளவேண்டும்‌. 
நாட்களும்‌ நசரேய 
கீழ்ப்படிந்து ஜீவிக்கவேண்டும்‌. 

புதிய ஏற்பாட்டுக்காலத்தில்‌ 
அப்போஸ்தலர்‌ பவுல்‌  ஏழுநாட்களுக்கு 
மாத்திரமே பொருத்தனை பண்ணினார்‌. 


ஏழுநாட்‌। நிறைவேறி 
ஆசியா நட்விகுந்து வந்த 


“அந்த 
வருகையில்‌, 
யூதர்கள்‌ அவனை தேவாலயத்திலே கண்டு, 


ஜனங்களெல்லாரையும்‌ எடுத்துவிட்டு, 
அவன்மேல்‌ கைபோட்டு" (அப்‌ 21:27). 


நசரேய விரதப்பொருத்தனையின்‌ காலம்‌ 
முடிவு பெறும்போது அவன்‌ நசரேய 
பிரமாணத்திற்கு விடுதலையாயிருக்கிறான்‌. 
அதன்‌ பின்பு அவன்‌ நசரேய 
பொருத்தனைக்கு கட்டுப்பட்டவனல்ல. அவன்‌ 
நசரேய பிரமாணத்திற்கு கீழ்ப்படியவேண்டும்‌. 
என்னும்‌ அவசியமுமில்லை. 


எண்ணாகமம்‌ - 
NUMBERS - COMMENTARY 


விரிவுரை 


ஒருவன்‌ 
விரதக்காலத்திலிருக்கும்போது 
தீட்டுப்பட்டுவிப ள்‌ 
விரத்திலிருந்த காலம்‌, நசரேய விரதகாலமாக 
கணக்கில்‌ எடுத்துக்கொள்ளப்படமாட்டாது. 
அவனுடைய நசரேய விரதம்‌ 
தீட்டுப்பட்டதினால்‌, சென்ற நாட்களெல்லாம்‌ 
வீணாகும்‌. அவன்‌ திரும்பவும்‌ தன்‌ 
விரதநாட்களைக்‌ கர்த்தருக்கென்று 
காத்து, ஒரு வருஷத்து ஆட்டுக்குட்டியைக்‌ 
குற்றநிவாரணபலியாகக்‌ 
கொண்டுவரவேண்டும்‌ (எண்‌ 6:12), 


நசரேயன்‌ விரதங்காக்கும்‌ நாட்கள்‌ 
நிறைவேறின அன்றே, அவன்‌ ஆசரிப்புக்‌ 
கூடாரவாசலிலே. வந்து, சர்வாங்க 
தகனபலியாக ஒரு வருஷத்து பழுதற்ற ஒரு 
ஆப்டுகுட்டியையும்‌, பாவநிவாரணபலியாக ஒரு 
பழுதற்ற 
பெண்ணாட்டுக்குட்டியையும்‌, 
பழுதற்ற ஒரு 
ஆப்டுக்கடாவையும்‌, ஒரு கூடையில்‌ 
எண்ணெமிலே பிசைந்த புளிப்பில்லாத 
மெல்லிய மாவினால்‌. செய்த 
அதிரசங்களையும்‌, எண்ணெய்‌ தடவப்பட்ட 
புளிப்பில்லாத அடைகளையும்‌, அலைகளுக்கு 
அடுத்த போஜனபலியையும்‌, பானபலிகளையும்‌ 
கர்த்தருக்குத்‌ தன்‌ காணிக்கையாகச்‌ 
செலுத்தவேண்டும்‌ (எண்‌ 613-15) 


ப. நாய்‌! விரதம்‌ ற 
எல்லா ஜனங்களுக்கும்‌ முன்பாக 
ஆசரிப்புக்கூடார வாசலிலே வந்து, 
கர்த்தருக்கு தன்‌ காணிக்கையை 
செலுத்தவேண்டும்‌. அவன்‌ கர்த்தருக்கு 
த௲னபலியையும்‌, பாவநிவாரண பலியை 
சமாதானபலியையும்‌, போஜனபலியையும்‌, 
பானபலியையும்‌ செலுத்தவேண்டும்‌. 


காக்கிறவன்‌ 


விரதம்‌ காக்கும்‌ 
கர்த்தர்‌ 
என்பதை 
கர்த்தருக்கு 
பழுதற்ற ஒரு 
ஆப்டுக்கடாவை செலுத்துகிறான்‌. 
'சமாதானபலியோடு போஜனபலியையும்‌ 
பானபலியையும்‌ செலுத்துகிறான்‌. 


, தன்னுடைய நசரேய வி 
நாட்களை நிறைவேற்றுவதற்கு 
உதவிசெய்திருக்கிறார்‌ 
அங்கீகரித்து. அவன்‌ 


சமாதானபலியாக 





எண்ணாகமம்‌ - 
NUMBERS - COMMENTARY 


(யம 
பிய 


'சமாதானபலியோடு செலுத்தப்பட்ட 
அதிரசங்களும்‌, அடைகளும்‌ அசைவாட்டும்‌ 
பலியாக அசைவாட்டப்படுகிறது. நசரேயன்‌ 
பொருத்தனை செய்யப்பட்ட தன்‌ 
தலைமயிரைச்‌ சிரைத்துக்‌ கொண்டபின்பு, 
ஆசாரியன்‌ ட்டுக்கடாவினுடைய 
'வேவிக்கப்பட்ட ஒரு முன்னந்தொடையையும்‌, 
கூடையில்‌ இருக்கிறவைகளிலே 
புளிப்பில்லாத ஒரு அதிரசத்தையும்‌ 
புளிப்பில்லாத ஒரு அடையையும்‌ எடுத்து, 
அவனுடைய உள்ளங்கைகளில்‌ வைத்து. 
அவைகளைக்‌ கர்த்தருடைய சந்நிதியில்‌: 
அசைவாட்ட வேண்டும்‌ (எண்‌ 69). 


அது அசைவாட்டப்பட்ட 
மார்க்கண்டத்தோடும்‌. ஏறெடுத்துப்‌ 
படைக்கப்பட்ட முன்னந்தொடையோடும்‌, 
ஆசாரியனைச்‌ சேரும்‌: அது பரிசுத்தமானது. 
பின்பு நசரேயன்‌ திராட்சரசம்‌ குடிக்கலாம்‌. 
(எண்‌ 6:20). 


அசைவாட்டப்பட்ட  மார்க்கண்டமும்‌, 
ஏறெடுத்து படைக்கப்பட்ட முன்னந்தொடையும்‌ 
ஆசாரியனை சேரும்‌. அது பரிசுத்தமானது. 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. நசரேயன்‌ 
தன்னுடைய விரதம்‌ காக்கும்‌ நாட்களை 
நிறைவேற்றும்போது. அவன்‌ ஆசரிப்புக்கூடார 


அட்பககம்போது:. அசனி! அணை 


நசரேய 
சமுகத்திலே 


விரதத்திற்காக கர்த்தருடைய 
பிர திஷ்டைபண்ணியவன்‌. 


நசரேய விரதம்‌ முடியும்போதும்‌: 


கொடுக்கப்படுகிறது. 


நசரேயன்‌ தன்னுடைய 
காக்கும்‌ நாட்கள்‌ வேதிக்‌ 
நசரேயனுக்குரிய பிரமாணத்தில்‌ சொல்லப்பட்ட 
பலிகளையெல்லாம்‌ 
வாசலிலே கொண்டு வரவேண்டும்‌. 
பலிகள்‌ தவிர அவன்‌ ப்‌ 
காணிக்கைகளையும்‌. 
செலுத்தலாம்‌. 


பப opel 


PUBLISHERS 


நசரேயனுக்கும்‌, 

உதவுகிறதையல்லாமல்‌, 

விரதத்தினிமித்தம்‌ கர்த்தரக்குச்‌ செலுத்தும்‌ 

காணிக்கைக்கும்‌ அடுத்த பிரமாணம்‌ இதுவே. 

அவன்‌ செய்த பொருத்தனையின்படியே தன்‌ 
பிரமாணத்துக்கேற்க 


கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


நசரேயர்கள்‌ தங்களுடைய விரதம்‌. 
காக்கும்‌ நாட்களை நிறைவேற்றும்போது, 
ஆசரிப்புக்கூடார வாசலிலே பலிகளை 
கொண்டு வருவார்கள்‌. அப்போது அவர்கள்‌ 
தங்களுடைய சிநேகிதரையும்‌ 
ஆசரிப்புக்கூடாரத்திற்கு அழைத்துக்கொண்டு 
வருவது வழக்கம்‌. 


அவர்களை நீர்‌ சேர்த்துக்கொண்டு, 
அவர்களுடனேகூடச்‌ சுத்திகரிப்பு செய்து 
கொண்டு, அவர்கள்‌ தலைச்சவரம்பண்ணிக்‌ 
செல்லுமானதைச்‌ செலவு 
ச்‌ செய்தால்‌ உம்மைக்‌ 


நீரும்‌ 
கைக்கொண்டு 
எல்லாரும்‌ 


தல்‌ 
நடக்கிறவரென்றும்‌ 
அறிந்துகொள்வார்கள்‌" (அப்‌ 21:24) 


நசரேயன்‌ தன்னுடைய 
காக்கும்‌ நாட்களை நிறைவேற்றும்‌ ப 
ல்‌ சவரகன்‌ கத்தி 

விரதம்‌ காக்கும்‌. 


ஆசரிப்புக்கூடார வாசலிலே கர்த்தருக்கு 
பலிகளை கொண்டு வருகிறான்‌. 
அவனுடைய தலையில்‌ இதுவரையிலும்‌ 
சவரகன்‌ கத்தி படாமலிருக்கிறது. அவனுடைய 
தலைமயிர்‌ வளரவிடப்பட்டிருக்கிறது. இது, 
நசரேய விரதத்திற்கு அடையாளம்‌. 


இப்பொழுது நசரேயனுடைய விரதம்‌ 
காக்கும்‌ நாட்கள்‌ நிறைவேறிற்று. 
ல்‌ அவனுடைய தலையிலே 
சவரகன்‌. கத்தி படுவதற்கு 
தடையேதுமில்லை. அவன்‌ தன்‌ தலைமயிரை 
என்னும்‌ 


சிரைத்துக்கொள்ளலாம்‌. 





BALWETHER 
பிய 


அப்பொழுது நசரேயன்‌ ஆசரிப்புக்‌ 
கூடாரவாசலிலே, பொருத்தனை செய்யப்பட்ட 
தன்‌ தலையைச்‌ சிரைத்து, பொருத்தனை 
செய்யப்பட்ட தன்‌ தலைமமிரை எடுத்து. 
சமாதானபலியின்கீழ்‌ எரிகிற அக்கினியில்‌ 
போடவேண்டும்‌ (எண்‌ 648) என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 


விரதங்காக்கும்‌ நாட்கள்‌ வேறுபடுகிறது. 
தன்‌ வாழ்நாள்‌ முழுவதும்‌ நசரேய விரதம்‌ 
காத்தவர்களைப்‌ பற்றிய வேதாகமத்தில்‌. 
கூறப்பட்டிருக்கிறது. சிம்சோன்‌ (நியா 13:57; 
நியா 16:17), சாமுவேல்‌ சாமு 1 
யோவான்‌ ஸ்நானன்‌ (லூக்கா 1/5) 
வேதாகமத்தில்‌ சிம்சோன்‌ மட்டுமே நசரேயன்‌ 
என்று அழைக்கப்பட்டிருக்கிறான்‌. சாமுவேலும்‌, 
யோவான்‌ ஸ்நானமும்‌ நசரேயன்‌ என்று 
அழைக்கப்படவில்லை. ஆனாலும்‌ இவர்கள்‌ 
இருவரும்‌ நசரேய விரதம்‌ காத்தவர்களே. 
பவுல்‌ சிறிது காலம்‌ நசரேய விதம்‌ 
காத்திருந்தார்‌. (அப்‌ 21:23ல27) 


நசரேய விரதம்‌ காக்கும்‌ நாட்கள்‌ 
நிறைவேறுதல்‌ பற்றிய பிரமாணத்தின்‌ விவரம்‌. 
வருமாறு : 


1. அவன்‌  விரதங்காக்கும்‌ நாட்கள்‌ 
நிறைவேறின அன்றே, அவன்‌ 
ஆசரிப்புக்‌ கூடாரவாசலிலே 
வரவேண்டும்‌ (எண்‌ 6:13) 

2. தேவனுக்குத்‌ தன்னுடைய 
காணிக்கையைச்‌ செலுத்த வேண்டும்‌. 


(1) சர்வாங்க தகனபலியாக ஒரு 


(3) சமாதானபலியாக பழுதற்ற 
ஒரு ஆட்டுக்கடாவைச்‌ செலுத்த 
வேண்டும்‌. 


(4) ஒரு கூடையில்‌ 
புளிப்பில்லாத 
மாவினால்‌. 
அதிரசங்களைச்‌ 
வேண்டும்‌. (எண்‌ 625) 


எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


6) எண்ணெய்‌ தடவப்பட்ட 
புளிப்பில்லாத அதிரசங்களைச்‌ 
செலுத்த வேண்டும்‌. 

(6) எண்ணெய்‌ தடவப்பட்ட 
புளிப்பில்லாத. அடைகளைச்‌ 
செலுத்த வேண்டும்‌. (எண்‌ 645) 


(7) போஜனபலி 
(8) பானபலி 


ஆசாரியன்‌ கர்த்தருடைய சந்நிதியில்‌. 
கொண்டுவந்து, அவனுடைய 
பாவநிவாரண பலியையும்‌ அவனுடைய 
சர்வாங்க தகனபலியையும்‌ செலுத்த 
வேண்டும்‌ (எண்‌ 6:16ல7) 


நசரேயன்‌ ஆசரிப்புக்‌ கூடாரவாசலிலே, 
பொருத்தனை செய்யப்பட்ட தன்‌ 
தலையைச்‌ சிரைத்து, பொருத்தனை 
செய்யப்பட்ட தன்‌ தலைமயிரை எடுத்து, 
சமாதானபலியின்கீழ்‌ எரிகிற 

க்கினியில்‌ போடக்கடவன்‌ 
(எண்‌ 618) 


நசரேயன்‌ பொருத்தனை செய்யப்பட்ட 
தன்‌ தலைமமிரைச்‌ சிரைத்துக்‌ 
கொண்டபின்பு, ஆசாரியன்‌ 
ஆட்டுக்கடாவினுடைய வேவிக்கப்‌ பட்ட 
ஒரு  முன்னந்‌ தொடையையும்‌, 
கூடையில்‌ இருக்கிறவைகளிலே 
புளிப்பில்லாத ஒரு அதிரசத்தையும்‌ 
புளிப்பில்லா ஒரு அடையையும்‌ எடுத்து, 
அவனுடைய உள்ளங்கைகளில்‌ 
வைக்கவேண்டும்‌ (எண்‌ 6:19). 


ஆசாரியன்‌ பலிகளை கர்த்தருடைய 


சந்நிதியில்‌ அசைவாட்டக்கடவன்‌ 
(எண்‌ 6:20). 


அசைவாட்டப்பட்ட 
மார்க்கண்டத்தோடும்‌, ஏறெடுத்துப்‌ 
படைக்கப்பட்ட முன்னந்‌ 
தொடையோடும்‌, ஆசாரியனைச்‌ சேரும்‌. 


அது பரிசுத்தமானது. பின்பு 
நசரேயன்‌ திராட்சரசம்‌ குடிக்கலாம்‌. 
பொருத்தனை பண்ணின 
நசரேயனுக்கும்‌, அவன்‌ தன்‌ கைக்கு. 
உதவுகிறதையல்லாமல்‌, தன்‌ நசரேய 
கர்த்தருக்குச்‌ 
காணிக்கைக்கும்‌. 
பிரமாணம்‌ இதுவே 

(எண்‌ 6:20-21) 





BALWETHER 
பிய 


நசரேய விரதத்தைப்‌ 
ஸ்திரீகளும்‌ கடைபிடிக்கலாம்‌. 
தற்காலிகமாகவோ, அல்லது ஜீவிய காலம்‌ 
முழுவதற்குமாகவோ கடைபிடிக்கலாம்‌. 


புருஒரும்‌, 
இதை 


நசரேயன்‌ பொருத்தனை செய்யப்பட்ட 
தன்‌ தலை 

'சமாதானபலியின்கீழ்‌ 

போடவேண்டும்‌. 

காக்கிறவனுடைய தலையில்‌ சவரகன்‌ கத்தி 
படக்கூடாது. தேவனுக்கு அவன்‌ தன்னை 
அர்ப்பணித்துக்‌ கொண்டதற்கு அவனுடைய 
நீளமான தலைமுடி ஒரு அடையாளமாகும்‌ 
(எண்‌ 6:3) அவனுடைய பொருத்தனை 
நிறைவுபெறும்போது அவன்‌ தன்‌ தலைமமிரை 
எடுத்து, சமாதானபலியின்கீழ்‌ எரிகிற. 
அக்கினியில்‌ போடவேண்டும்‌. இது ஒரு 
சமாதான  பலியாகச்‌ செலுத்தப்படுகிறது. 
சமாதானபலி தேவனோடு ஐக்கியமாக: 
இருப்பதற்கு ஓர்‌ அடையாளம்‌. 


அசைவாட்டப்படுகிற பலிகள்‌ 
ஆசாரியருக்குரியது. நசரேயன்‌ தன்னுடைய 
பொருத்தனைகளை நிறைவேற்றிய பின்பு 
அசைவாட்டும்‌ பலிகளை ஆசாரியனிடத்தில்‌ 
செலுத்தவேண்டும்‌. ஆசாரியன்‌ அவைகளைக்‌ 
கர்த்தருடைய சந்நிதியில்‌ 
அசைவாட்டவேண்டும்‌. 


ஆசிர்வாதமான வார்த்தை 
எண்‌ 6:22-27 


எண்‌ 6:22. பின்னும்‌ கர்த்தர்‌ மோசேயை 
நோக்கி: 


எண்‌ 6:28. நீ ஆரோனோடும்‌ அவன்‌ 
குமாரரோடும்‌ சொல்லவேண்டியது 
என்னவென்றால்‌: நீங்கள்‌ இஸ்ரவேல்‌: 
புத்திரரை ஆசீர்வதிக்கும்போது, 
அவர்களைப்‌ பார்த்துச்‌. 
சொல்லவேண்டியதாவது: 

எண்‌ 24. கர்த்தர்‌ உன்னை 
ஆசீர்வதித்து, உன்னைக்‌ காக்கக்கடவர்‌. 
எண்‌ 62. 
முகத்தை 
யிரகாசிக்கப்பண்ணி, 
கிருயையாயிருக்கக்கடவர்‌. 


கர்த்தர்‌ டமி 
உன்மேல்‌ 
உன்மேல்‌ 


எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எண்‌ 628. கர்த்தர்‌ தம்முடைய 
முகத்தை உன்‌ மேல்‌ பிரசன்னமாக்கி, 
உனக்குச்‌. சமாதானம்‌. 
கட்டனையிடக்கடவர்‌ என்பதே. 


எண்‌ 6:27. இவ்விதமாய்‌ அவர்கள்‌ என்‌: 
நாமத்தை இஸ்ரவேல்‌ புத்திரர்மேல்‌ 
கூறக்கடவர்கன்‌; அப்பொழுது நான்‌ 
அவர்களை ஆசீர்வதிப்பேன்‌ என்று 
சொல்‌ என்றார்‌. 
கர்த்தர்‌ ஆசாரியருக்கு 
ஆசரிப்புக்கூடாரத்திலே விசேஷித்த 
ஊழியத்தைக்‌ கொடுத்திருக்கிறார்‌. அவர்கள்‌ 
பரிசுத்த ஸ்தலத்திலே கர்த்தருக்கு பணிவிடை 
செய்வதோடு கர்த்தருடைய நாமத்தினாலே. 
இஸ்ரவேல்‌ புத்திரரை ஆசீர்வதிக்கவேண்டும்‌. 
அவர்கள்‌ கர்த்தருடைய நாமத்தை. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்மேல்‌ கூறவேண்டும்‌. 


நோக்கி, “நீ 
குமாரரோடும்‌ 
என்னவென்றால்‌: 


புத்திரரை 


மோசேயை 
அவன்‌ 


கர்த்தர்‌ 
ஆரோனோடும்‌ 
சொல்லவேண்டியது 
நீங்கள்‌ இஸ்ரவேல்‌ 
ஆசீர்வதிக்கும்போது, அவர்களைப்‌ 
பார்த்துச்‌ சொல்லவேண்டியதாவது" 
(எண்‌ 6:22,23) என்று சொல்லுகிறார்‌. 


ஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
ஆசிர்வாதத்தை சொல்ல 
அவர்களால்‌ 
முடியாது 
ஜனத்தாரை 
ஆசீர்வதிக்கிறவர்‌. ஆனாலும்‌ ஆசாரியர்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரரை, கர்த்தருடைய 
நாமத்தினாலே ஆசீர்வதிக்கவேண்டும்‌. 


கர்த்தருக்கு ஆசாரிய ஊழியம்‌ 
செய்கிறவர்கள்‌, இஸ்ரவேல்‌ ஜனங்களுக்காக 
கர்த்தருடைய சமுகத்திலே பரிந்து பேசுகிற 
ஊழியத்தையும்‌ செய்கிறார்கள்‌. கர்த்தரே 
தம்முடைய நாமத்தினால்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரரை ஆசீர்வதிக்குமாறு ஆசாரியருக்கு 
கட்டளை கொடுக்கிறார்‌. ஆசாரியர்‌ 
கர்த்தருடைய நாமத்தினால்‌ ஆசீர்வாதமான 
வார்த்தைகளை சொல்லும்போது, அவர்கள்‌ 
அந்த வார்த்தைகளை பயபக்தியோடும்‌, 
ஜெபத்தோடும்‌ சொல்லவேண்டும்‌. 


ஆசாரியரால்‌ 





எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


இஸ்ரவேல்‌ புத்திரரை கர்த்தருடைய 
நாமத்தினால்‌ ஆசீர்வதிக்கும்‌ அதிகாரத்தை 
கர்த்தர்‌ ஆசாரியருக்கு கொ றார்‌ 
தங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும்‌ தெய்வீக 
அதிகாரத்தை, ஆசாரியர்‌ கர்த்தருடைய 
கட்டளைக்கு கீழ்ப்படிந்து 
பயன்படுத்தவேண்டும்‌. அவர்கள்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரரை ஆசீர்வதிக்கும்போது. அவர்களைப்‌ 
பார்த்து ஆசீர்வாதமான வார்த்தைகளை 
சொல்லவேண்டும்‌. ஆசாரியர்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரரை கண்ணோக்கிப்‌ பார்த்து, 
அவர்களை ஆசீர்வதிக்கவேண்டும்‌ 


ண்ட்‌ 


மகாபிரதான 
பிதாவின்‌ 
எப்போதும்‌ 


நம்மை 
இயேசுகிறிஸ்துவின்‌ 

கிறிஸ்துவானவர்‌ நம்முடைய 
ஆவிக்‌ அவர்‌ 

முகத்திலே நமக்காக 

பரிந்துபெசிக்கொண்டிருக்கிறார்‌, 
இயேசுகிறிஸ்துவின்‌ ஊழியம்‌ 
ஆசீர்வதிக்கிற ஊழியமாயிருக்கிறது. 

“அவர்‌ உங்களெல்லாரையும்‌ உங்கள்‌ 
'பொல்லாங்குகளிலிருந்து விலக்கி, உங்களை 
ஆசிர்வதிக்கும்டி தேவன்‌ தம்முடைய 
பிள்ளையாகிய வை எழுப்பி, முதலாவது 
உங்களிடத்திற்கே அவரை அனுப்பினார்‌" (அப்‌ 
3:26). 


நம்மை 


ஏற்பாட்டுக்காலத்து 
விசுவாசிகளை 


ஊழியக்காரர்கள்‌ 
ஆசீர்வதிக்கவேண்டும்‌. 
முடிந்த பின்பு போதகர்கள்‌ விசுவாசிகளை 


சபை ஆராதனை 


கர்த்தருடைய நாமத்தினால்‌ ஆசீர்வதித்து, 


கட்டளைகளையும்‌ ஜனங்‌ 
வாயாக ஊழியம்‌ செய்கிறார்கள்‌. தங்கள்‌ 
வாயினால்‌ போதிக்கிற, உபதேசம்பண்‌ ணுகிற 
ஊழியக்காரர்கள்‌, தங்கள்‌ வாயினால்‌. 
விசுவாசிகளை ஆசீர்வதிக்கவும்‌ வேண்டும்‌. 
ஆசாரியர்கள்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரை 
எல்வாறு ஆசீர்வதிக்கவேண்டும்‌. 
என்றும்‌ கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
ஆரோனும்‌ அவருடைய குமாரரும்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரரை பார்த்து. “கர்த்தர்‌ 
உன்னை ஆசீர்வதித்து. உன்னைக்‌ 
காக்கக்கடவர்‌. கர்த்தர்‌ தம்முடைய முகத்தை 


உன்மேல்‌ பிரகாசிக்கப்பண்ணி, உன்மேல்‌ 
கிருபையாயிருக்கக்கடவர்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
முகத்தை உன்‌ மேல்‌ பிரசன்னமாக்கி, 
உனக்குச்‌ சமாதானம்‌ கட்டளையிடக்கடவர்‌" 
(எண்‌ 624-26) என்று சொல்லி 
ஆசீர்வதிக்கவேண்டும்‌. 


நாம்‌ கர்த்தருடைய 
கீழ்ப்படியும்போது, 
ஆசீர்வாதங்களும்‌ 
தங்கியிருக்கும்‌. 


பிரமாணங்களும்‌, 


பிரமாணத்திற்கு 
கர்த்தருடைய 
நம்மிடத்தில்‌ 
கர்த்தருடைய 
வாக்குத்தத்தங்களும்‌ 
நமக்காகவே சொல்லப்பட்டிருக்கிறது. 
அதுபோல அவருடைய ஆசிர்வாதங்களும்‌ 
நமக்காகவே சொல்லப்பட்டிருக்கிறது. 


இஸ்ரவேல்‌. புத்திரரை 
ஆசீர்வதிக்கவேண்டுமென்று 
சொல்லும்போது, 
வார்த்தைகளில்‌, 
மூன்று டம்‌ 2 
அவருடைய நாமம்‌ ஒவ்வொரு முறையும்‌ 
சொல்லப்படும்போதும்‌, அது ஒவ்வொரு 
தொனியில்‌ உச்சரிக்கப்படும்‌ என்று 
வேதபண்டிதர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரரை 
ஆசீர்வதிக்கிறவர்‌. அவரே எல்லா 
ஆசீர்வாதங்களுக்கும்‌ காரணகர்த்தாவாக 
இருக்கிறார்‌. நன்மையான எல்லா ஈவகளும்‌ 
கர்த்தரிடமிருந்தே நமக்கு வருகிறது. அவரே 
எல்லா ஆசீர்வாதங்களுக்கும்‌ ஊற்றாகவும்‌, 
ஊற்றின்‌ கண்ணாகவும்‌ இருக்கிறவர்‌. 


சாரியர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரை 
வலத்து... அனத்த உன்னை 
ஆசீர்வதிக்கக்கடவர்‌" என்றும்‌, 


எல்வாறு 


கர்த்தரே 


“கர்த்தர்‌ 
தம்முடைய த்தை உன்மேல்‌ 
பிரகாசிக்கப்பண்ணக்கடவர்‌" என்றும்‌ 
சொல்லவேண்டும்‌. 


பூமியின்மேல்‌ சூரியன்‌ உதிக்கும்போது, 
பூமிக்கு பிரகாசமான வெளிச்சம்‌ கிடைக்கும்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய முகத்தை நம்மேல்‌ 
பிரகாசிக்கப்பண்ணும்போது, நமக்கு 
ஆறுதலும்‌, தெளிவும்‌ உண்டாகும்‌. நம்முடைய 
இருதயம்‌ கர்த்தருடைய வார்த்தையினால்‌. 
புதப்பிக்கப்படும்‌. 





எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


தம்முடைய முகத்தை 
பிரசன்னமாக்கக்கடவர்‌" என்று 
ஆசாரியர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
ஆசீர்வாதமான வார்த்தைகளை 
சொல்லவேண்டும்‌. ஒரு தகப்பன்‌ தன்னுடைய 


கர்த்தர்‌ 
உன்மேல்‌ 


பிரசன்னமாக்கக்கடவர்‌ 
ன்‌ ஆசாரியர்கள்‌ 
ஆசீர்வதிக்கிறார்கள்‌. 
பிள்ளைகளை பார்க்கும்போது 


மிகுந்த 


தகப்பனுக்கு 
சந்தோஷமுண்டாகும்‌.. 
அதுபோலவே இஸ்ரவேல்‌ புத்திரரைப்‌ 
பார்க்கும்போது கர்த்தருக்கும்‌ மிகுந்த. 
சந்தோஷமுண்டாகும்‌. 


காத்துக்கொள்ளவும்‌ 
செய்கிறார்‌. அவர்கள்மேல்‌ கிருபையாயிருந்து 
அவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறார்‌ 
கர்த்தருடைய சீர்வாதமான 
வார்த்தைகளில்‌, இஸ்ரவேல்‌ பத்திரருக்கு 
பாதுகாப்பும்‌, பாவமன்னிப்பும்‌, சமாதானமும்‌. 


i க்கு 
கட்டளையிடுவார்‌. சக்க 


சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களெல்லாம்‌. 
மொத்தமாக கிடைப்பதே மெய்யான 
ஆசீர்வாதம்‌. அதுவே பூரண சந்தோஷத்தைக்‌ 
கொடுக்கும்‌. 


இங்லிதமாய்‌ அவர்கள்‌ என்‌ நாமத்தை 
இனயம்‌ பதன பதக்‌, 
அப்பொழுது நான்‌ அவர்களை 
ஆசீர்வதிப்பேன்‌ (எண்‌ 6:27) என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 
இஸ்ரவேல்‌ 
ஆசீர்வதிக்கும்போது, 
கூறவேண்டியவை : 


1. கர்த்தர்‌ உன்னை ஆசீர்வதிக்கக்கடவர்‌. 


புத்திரரை 
ஆசாரியர்‌ 


2, கர்த்தர்‌ உன்னைக்‌ காக்கக்கடவர்‌. 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ தம்முடைய முகத்தை உன்மேல்‌ 
பிரகாசிக்கப்பண்ணக்கடவர்‌ 
(எண்‌ 6:25), 


கர்த்தர்‌ உன்மேல்‌ கிருபையாயிருக்கக்‌ 


தம்முடைய முகத்தை உன்‌ 
பிரசன்னமாக்கக்கடவர்‌. 
(எண்‌ 6:26). 


கர்த்தர்‌ உனக்குச்‌ 
கட்டளையிடக்கடவர்‌. 


சமாதானம்‌ 


தேவனுக்குத்‌ தம்முடைய 
ஜனத்தாரோடுள்ள உறவின்‌ விவரம்‌ : 
1. ஆசீர்வதிக்கிறவர்‌ 
காக்கிறவர்‌ 
3. பராமரிக்கிறவர்‌ 
நேசிக்கிறவர்‌ 


(எண்‌ 6:25) 


தம்முடைய _ பட முகத்‌ 
பிரசன்னமாக்குகிறவர்‌ (எண்‌ 6:26) 


. சமாதானம்‌ தருகிறவர்‌ 


எண்ணாகமம்‌ 6:24-26 ஆகிய மூன்று 
வசனங்களிலும்‌ கர்த்தர்‌ என்னும்‌ வார்த்தை 
மூன்று முறை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. 
அப்போஸ்தலர்‌ ஆசீர்வாதத்தையும்‌, 
கர்த்தத்துவத்தின்‌ திரித்துவத்தையும்‌, இந்த 
வாக்கியம்‌ 'வெளிப்படுத்துகிறது. 
(கொரி 1344; மத்‌ 28:19; ]யோவான்‌ 5:7, 
ஆதி 19:24) 


“என்‌ நாமத்தை இஸ்ரவேல்‌ புத்திரர்மேல்‌ 


ஆரர்திக்குய்போது! 
நாமத்தைக்‌ கூறி  ஆசீர்வதிக்கவேண்டும்‌. 
இதற்குக்‌ கர்த்தருடைய அதிகாரத்தினால்‌ 
அவர்களை ஆசீர்வதிப்பது என்று பொருள்‌. 





எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ பாளயத்திற்கு 
நடுவே ஆசரிப்புக்கூடாரம்‌ 
ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. அப்போது 
பிதாக்களுடைய வம்சத்தலைவர்களும்‌ 
'கோத்திரப்பிரபுக்களுமாகிய இஸ்ரவேலின்‌ 
பிரபுக்கள்‌, காணிக்கைகளை செலுத்த 


ஆசரிப்புக்கூடாரத்திற்கு வருகிறார்கள்‌. 
ஆசரிப்புக்கூடாரத்தின்‌ 
கா க்‌ களை 


அவர்கள்‌ 
ஊழியத்திற்காக 
செலுத்துகிறார்கள்‌ (எண்‌ 7:1-9) 


இஸ்ரவேலின்‌ பிரபுக்கள்‌ 
அபிஷேகம்‌ பண்ணப்பட்ட நாளிலே, அதின்‌ 
பிரதிஷ்டைக்காக காணிக்கைளை 
செலுத்துகிறார்கள்‌. அவர்கள்‌ பலிபீடத்திற்கு 
முன்பாக தங்கள்‌ காணிக்கைகளை கொண்டு 
வருகிறார்கள்‌ (எண்‌ 7:10-88), 


இஸ்ரவேலின்‌ பிரபுக்கள்‌ 
காணிக்கைகளை கர்த்தர்‌ 
கிருபையினால்‌ அங்கீகரிக்கிறார்‌ 
அடையாளமாக 
ஆசரிப்புக்கூடாரத்தில்‌ 
பேசுகிறார்‌ (எண்‌ 7:89). 


ரண்‌ 
அகதிக்‌ மதத்‌ இரகம்‌ 
புத்திரருக்கு தம்முடைய பிரமாணங்களை 
கூடுதலாக சொன்னார்‌. இந்த அதிகாரத்தில்‌ 
இஸ்ரவே: புத்திரர்‌ கர்த்தருக்காக 
முத்தம்‌ காணிக்கைகளின்‌ விவரம்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. 


பலிபீடம்‌. 


செலுத்தின 
தமது 
அதற்கு 
கர்த்தர்‌ 
மோசேயோடு 


ஆசரிப்புக்கூடாரத்தின்‌ 
ஊழியத்திற்காக காணிக்கைகள்‌ 
எண்‌ 7:1-9 


எண்‌ 71. மோசே வாசஸ்தலத்தை 
ஸ்தாபனம்‌ பண்ணி, அதையும்‌ அதின்‌ 
எல்லாப்‌ பணிமுட்டுகளையும்‌, பலி. 
பீடத்தையும்‌ அதின்‌ எல்லாப்‌ 
பணிமுட்டுகளையும்‌ அபிஷேகம்பண்ணி, 
பரிச௬ுத்தப்படுத்தி முடித்த நானில்‌, 


எண்‌ 7:2. தங்கள்‌ பிதாக்களுடைய 
வம்சத்தலைவரும்‌, 
எண்ணப்பட்டவர்களின்‌ விசாரிப்புக்கு 


செலுத்தினார்கள்‌. 


எண்‌ 7:8. தங்கள்‌ காணிக்கையாக, ஆறு 
கூண்டு வண்டில்களையும்‌, பன்னிரண்டு 
மாடுகளையும்‌, இரண்டிரண்டு 
யிரபுக்களூக்கு ஒவ்வொரு வண்டிலும்‌, 
ஒவ்வொரு பிரபுக்கு. ஒவ்வொரு 
மாடுமாக கர்த்தருக்குக்‌ செலுத்த. 
வாசஸ்தலத்திற்கு முன்பாகக்‌ 
கொண்டுவந்தார்கள்‌.. 


எண்‌ க்‌, அப்பொழுது கர்த்தர்‌ 
மோசேயை நோக்கி: 


எண்‌ 75, தீ 
ஆசரிப்புக்கூடாரத்தின்‌ 
ஊழியத்திற்காக அவைகளை வாங்கி, 
கேவியருக்கு அவரவர்‌ வேலைக்குத்‌ 
தக்கவைகளாகப்‌ பங்கிட்டுக்‌ கொடு, 
என்றார்‌. 


அவர்களிடத்தில்‌ 


எண்‌ 748. அப்பொழுது மோசே அந்த 
வண்டில்களையும்‌. மாடுகளையும்‌ 
வாங்கி, லேவியருக்குக்‌ கொடுத்தான்‌. 


எண்‌ 7:7. இரண்டு வண்டில்களையும்‌. 
நான்கு. மாடுகளையும்‌ கெர்சோன்‌. 
புத்திரருக்கு அவர்கள்‌ வேலைக்குத்தக்க 
பங்காகக்‌ கொடுத்தான்‌. 


எண்‌ 7:8. நான்கு வண்டில்கனையும்‌ 
எட்டு மாடுகளையும்‌ மெராரியின்‌ 
புத்திரருக்கு, ஆசாரியனாகிய 
ஆரோனின்‌ குமாரர்‌ இத்தாமாருடைய 
கையின்‌ கீழிருக்கிற அவர்களுடைய 

பங்காகக்‌ 


எண்‌ 7:9. கோகாத்தின்‌ புத்திரருக்கோ 
ஒன்றும்‌ கொடுக்கவில்லை; தோள்மேல்‌ 
சுமப்பதே அவர்களுக்குரிய பரிசுத்த: 
ஸ்தலத்தின்‌ வேலையாயிருத்தது. 





எண்ணாகமம்‌ - 


விரிவுரை 


NUMBERS - COMMENTARY 


ஆசரிப்புக்கூடாரத்தின்‌ ஊழியத்திற்காக 
பிரபுக்கள்‌ காணிக்கைகளை கொண்டு 
வருகிறார்கள்‌. அவர்கள்‌ அந்தக்‌ 
காணிக்கைகளை கர்த்தருக்கு 
செலுத்துவதற்காக வாசஸ்தலத்திற்கு 
முன்பாக கொண்டு வருகிறார்கள்‌. 

மோசே வாசஸ்தலத்தை ஸ்தாபனம்‌ 
பண்ணுகிறார்‌. மோசே அதையும்‌ அதின்‌ 
எல்லாப்‌ பணிமுட்டுகளையும்‌, பலிபீடத்தையும்‌ 
ன்‌ பணிமுட்டுகளையும்‌ 
பரிசுத்தப்படுத்தி 
அந்த நாளிலே 


79. 
ள்‌ காணிக்கைகளை 


முதலாம்‌ மாதம்‌ தேதியில்‌. 


முதல்‌ 
ஈகிய்தை விட்டு ப்பட தனை 


பரிசுத்தப்படுத்தப்படுகிறது 
எண்‌ 33:3) 
மோசே 
ஸ்தாபித்தபோது 
காரியங்களின்‌ விவரம்‌ வருமாறு : 
1. வாசஸ்தலத்தை. 
பண்ணினார்‌. 


2. வாசஸ்தலத்தை 
பண்ணினார்‌. 


3. வாசஸ்தலத்தைப்‌ பரிசுத்தப்படுத்தினார்‌. 


4. பணிமுட்டுகளை அபிஷேகம்‌ 
பண்ணினார்‌. 
5. பணிமுட்டுகளைப்‌ பரிசுத்தப்படுத்தினார்‌. 
பணிமுட்டுகள்‌ 
கூடாரத்தின்‌ எல்லா. 
குறிக்கும்‌. இதில்‌ உடன்படிக்கைப்பெட்டி,. 
கிருபாசனம்‌, பொற்பீடம்‌, வெண்கலப்பீடம்‌, 
அவற்றின்‌ பாத்திரங்கள்‌, சமுகத்தப்ப மேஜை, 
விளக்குத்தண்டு, தொட்டி, ஆகியவை 
அனைத்தும்‌ அடங்கும்‌ (யாத்‌ 40). 


என்பது ஆசரிப்புக்‌ 
பணிமுட்டுகளையும்‌ 


மோசே வாசஸ்தலத்தை 
ஸ்தாபம்பண்ணி முடிக்கும்‌ வரையிலும்‌, 
இஸ்ரவேலின்‌ பிரபுக்கள்‌ காணிக்கைகளை 
செலுத்தவில்லை. கர்த்தருடைய வாசஸ்தலம்‌ 
ஸ்தாபனம்பண்ணப்பட்டிருக்கிறது. 
இஸ்ரவேலின்‌ பன்னிரண்டு கோத்திரத்தாரும்‌ 
தங்களுக்கு நியமிக்கப்பட்ட இடங்களில்‌ 
பாளயமிறங்கியிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
ஆசரிப்புக்கூடாரத்தைச்‌ சுற்றிலும்‌ “தங்கள்‌ 
கூடாரங்களைப்‌ போட்டிருக்கிறார்கள்‌. 


மோசே வாசஸ்தலத்தையும்‌, அதின்‌ 
எல்லா பணிமுட்டுக்களையும்‌, பலிபீடத்தையும்‌ 
அபிஷேகம்பண்ணி பரிகத்தப்படுத்தி 
முடித்திருக்கிறார்‌. அந்த நாளில்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரரின்‌ பிதாக்களுடைய 
வம்சத்தலைவரும்‌, எண்ணப்பட்டவர்களின்‌ 
விசாரிப்புக்கு வைக்கப்பட்ட கோத்திரப்‌ 
பிரபுக்களுமாகிய இஸ்ரவேலின்‌ பிரபுக்கள்‌ 
காணிக்கைகளைச்‌ செலுத்துகிறார்கள்‌ 
(எண்‌ 7:2). 


இஸ்ரவேலின்‌ பிரபுக்கள்‌ என்பவர்கள்‌ 
எண்‌ 15-6 ஆகிய வசனங்களில்‌: 
அட்டவணையிடப்பட்டிருக்கும்‌ பன்னிரண்டு 
பிரபுக்கள்‌ ஆவார்கள்‌. 


ஸ்ரவேலின்‌ பிரபுக்கள்‌ கர்த்தருக்‌ 
கொன்டு, வத்த, ாிக்கைகளைப்பற்ி 
இந்த வசனப்பகுதியில்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
அவர்கள்‌ தங்கள்‌ காணிக்கையாக, ஆறு 
கூண்டு வண்டில்களையும்‌, பன்னிரண்டு 
மாடுகளையும்‌, இரண்டிரண்டு  பிரபுக்களுக்கு 
ஒவ்வொரு வண்டிலும்‌, ஒவ்வொரு பிரபுக்கு 
ஒவ்வொரு மாடுமாக, கர்த்தருக்குச்‌ செலுத்த 
வாசஸ்தலத்திற்கு முன்பாகக்‌ 

கொண்டுவருகிறார்கள்‌ (எண்‌ 7:3). 
பிரபுக்கள்‌ கூண்டு 


இஸ்ரவேலின்‌ 
ல்‌ ம்‌ மாடுகளையும்‌ 


கொண்டு வருகிறார்கள்‌. 
அவர்களிடத்திலிருந்து 

ஊழியத்திற்காக 

ண்டும்‌. அந்தக்‌ 

லேலியருக்கு 

அவா வேலைக்குத்தக்கவைகளாக 
பங்கிட்டு கொடுக்கவேண்டும்‌. 





BALWETHER 
சபரிய 


தக்கவைகளாகப்‌ 
எண்‌ 7:45) 

அப்பொழுது மோசே அந்த வண்டில்களையும்‌ 
மாடுகளையும்‌ வாங்கி, லேலியருக்குக்‌ 
கொடுக்கிறார்‌ (எண்‌ 7:6). 


பிரபுக்களின்‌ காணிக்கையை பங்கிட்டு 
கொடுக்க வேண்டிய விதமாவது : 


1. அவைகளை வாங்கி, லேலியருக்கு 
அவரவர்‌ வேலைக்குத்‌ தக்கவைகளாகப்‌ 
பங்கிட்டுக்‌ கொடுக்க வேண்டும்‌ 


2. பிரபுக்களின்‌ காணிக்கையை ஆசரிப்புக்‌ 
கூடாரத்தின்‌ பணிமுட்டுகளைப்‌ 
பிரயாணத்தில்‌ எடுத்துச்‌ செல்வதற்குப்‌ 
பயன்படுத்துவதற்காக  லேலியருக்குக்‌ 
கொடுக்கவேண்டும்‌. 

லேவியரில்‌ இரண்டு. 

பிரிவினருக்குக்‌ கொடுக்கப்படுகிறது. 

கெர்சோம்‌ புத்திரருக்கு இரண்டு 
வண்டில்களும்‌, மெராரி _புத்திரருக்கு நான்கு 
வண்டில்களும்‌ கொடுக்கப்படுகின்றன. 
அவர்களுடைய சுமை அதிகக்‌ கனமுள்ளதாக 
இருக்கிறபடியினால்‌, அவர்கள்‌ தங்கள்‌ 
தோள்களில்‌ அவற்றைச்‌ சுமக்காமல்‌, 
வண்டில்களில்‌ ஏற்றிச்‌ செல்லலாம்‌. 
(எண்‌ 77-9-எண்‌  3:25-2631-32,36-37; 


எண்‌ 4:4-15,21-33) 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ வனாந்தரத்திலே: 
நான ம்்காளு. லேவியர்‌: 
ஆசரிப்புக்கூடாரத்தையும்‌, அதிலுள்ள 
பணிமுட்டுகளையும்‌ தங்களோடு எடுத்து: 
செல்லவேண்டும்‌. அவற்றைக்‌ கொண்டு. 
போவதற்கு இந்த கூண்டு வண்டில்கள்‌ 
உபயோகமாயிருக்கும்‌. மாடுகள்‌ கூண்டு 
வண்டில்களை இழுத்துச்‌ செல்லும்‌. 
லேவியர்கள்‌ தங்களுடைய 
பிதாக்களுடைய வம்சத்தின்‌ பிரகாரம்‌, 
மூன்று வம்சமாக பிரிக்கப்பட்டிருக்கிறார்கள்‌. 
இஸ்ரவேலின்‌ பிரபுக்கள்‌ கொண்டு வந்த 
காணிக்கைகளை, மோசே லேலியருக்கு, 
அவர்களுடைய வம்சத்தின்‌ பிரகாரம்‌. 
ங்கிட்டு கொடுக்கிறார்‌. கர்த்தர்‌ லேவியரின்‌ 
ஒவ்வொரு வம்சத்திற்கும்‌ ஒவ்வொரு 
பணிவிடைகளை நியமித்திருக்கிறார்‌. 


வண்டில்கள்‌ 


எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மோசே 
வேலைக்குத்தக்கவைகளாக, 
கூண்டுவண்டில்களையும்‌, 
பங்கிட்டு கொடுக்கிறார்‌. 


கெர்சோன்‌ _ புத்திரருக்கு இரண்டு 
வண்டில்களும்‌, மெராரியின்‌ புத்திரருக்கு 
நான்கு வண்டில்களும்‌ கொடுக்கப்படுகிறது. 
கோகாத்தின்‌ புத்திரருக்கு. ஒன்றும்‌ 
கொடுக்கப்படவில்லை. 

மோசே இரண்டு 
நான்கு மாடுகளையும்‌ கெர்சோன்‌ 
புத்திரருக்கு அவர்கள்‌ வேலைக்குத்தக்க 
பங்காகக்‌ கொடுக்கிறார்‌ (எண்‌ 7:7). 


அவரவர்களுடைய 


மாடுகளையும்‌ 


வண்டில்களையும்‌ 


மோசே நான்கு வண்டில்களையும்‌ எட்டு 
மாடுகளையும்‌ மெராரிமின்‌  புத்திரருக்கு, 
ஆசாரியனாகிய ஆரோனின்‌ குமாரர்‌ 
இத்தாமாருடைய கையின்‌ கீழிருக்கிற 
அவர்களுடைய வேலைக்குத்தக்க பங்காகக்‌ 
கொடுக்கிறார்‌ (எண்‌ 7:8), 


மோசே  கோகாத்தின்‌ 
ஒன்றும்‌ கொடுக்கவில்லை; தோள்மேல்‌ 
சுமப்பதே அவர்களுக்குரிய பரிசுத்த 
ஸ்தலத்தின்‌ வேலையாயிருக்கிறது, 
(எண்‌ 72). 


புத்திரருக்கோ 


கோகாத்தின்‌ புத்திரர்‌ ஆசரிப்புக்‌ 
கூடாரத்தின்‌ பணிமுட்டுகளைத்‌ தங்களுடைய 
தோள்மேல்‌ சுமக்க வேண்டும்‌. அவர்களுக்கு 
வண்டில்கரும்‌ 


எந்த 
கொடுக்கப்படவில்லை. 


யாருக்கு அதிகமான 
வேலைப்பளுவைக்‌  கொடுத்திருக்கிறாரோ, 
அவர்களுக்கு அதிகமான கூண்டு 
வண்டில்களையும்‌, அதிகமான மாடுகளையும்‌ 
கொடுக்கிறார்‌. மெராரி புத்திரர்‌ அதிகமான 
பாரங்களை கொண்டு செல்லவேண்டும்‌. 
இதற்காக அவர்களுக்கு நான்கு 
வண்டில்களும்‌ எட்டு மாடுகளும்‌ 
கொடுக்கப்படுகிறது. லேவியருக்கு அவரவர்‌ 
வேலைக்குத்தக்கவைகளாக  வண்டில்களும்‌ 
மாடுகளும்‌ பங்கிட்டு 
கொடுக்கப்படுகிறது. 


கர்த்தர்‌ 





HLMETHER 
RAAT IMAL 


கோகாத்தின்‌ புத்திரர்‌ பரிகத்தமான 
வஸ்துக்களை சுமந்து செல்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ அந்த சுமைகளை தங்கள்‌ 
தோள்கள்மேல்‌ சுமக்கவேண்டும்‌. மிகவும்‌ 
கவனமாகவும்‌, பயபக்தியோடும்‌ அவர்கள்‌ 
பரிசுத்த வஸ்துக்கள்‌ சுமந்து செல்லவேண்டும்‌. 
ஆகையினால்‌ அவர்களுக்கு கூண்டு 
வண்டில்களோ மாடுகளோ 
கொடுக்கப்படவில்லை. தோள்மேல்‌ சுமப்பதே 
அவர்களுக்குரிய பரிசுத்த ஸ்தலத்தின்‌ வேலை 
என்று கர்த்தர்‌ நியமனம்‌ செய்திருக்கிறார்‌ 


பலிபீடத்தின்‌ பிரதிஷ்டைக்காகக்‌ 
காணிக்கைகள்‌ 
எண்‌ 7:10-88 


எண்‌ 740. பலிபீடம்‌. 
அபிஷேகம்பண்ணப்பட்ட நானிலே, 
பிரபுக்கன்‌ அதின்‌ பிரதிஷ்டைக்காகக்‌. 
காணிக்கைகளைச்‌ செலுத்தி, பலி. 
பீடத்துக்கு. முன்பாகத்‌ தங்கள்‌ 
காணிக்கைகளைக்‌ கொண்டுவத்தார்கன்‌. 


எண்‌ ரய. அப்பொழுது கர்த்தர்‌ 
மோசேயை நோக்கி: பலிபீடத்தின்‌ 


பிரதிஷ்டைக்காக ஒவ்வொரு பிரபுவும்‌: 


எண்‌ 742. அப்படியே முதலாம்‌ நானில்‌ 
தன்‌ காணிக்கையைச்‌ செலுத்தினவன்‌ 
மூதா கோத்திரத்தானாகிய 
அம்மினதாபின்‌ குமாரன்‌ நகசோன்‌.. 


எண்‌ 7:18. அவன்‌ காணிக்கையாவது: 
போஜன பலியாகப்‌ படைக்கும்யொருட்டு 
எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய 
மாவினால்‌ நிறைந்ததும்‌, பரிசுத்த 
ஸ்தலத்தின்‌: சேக்கல்‌ கணக்காக. 
நூற்றுமுப்பது 

'திறையுன்னதூமான. 

வென்வித்தாலமும்‌, 

திறையுன்ன 

ஆகிய இவ்விரண்டும்‌, 


எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


பிரியப்‌ 
UBLISHERS 


எண்‌ 744. 
பத்துச்சேக்கல்‌ 
பொன்னினால்‌ 
தூபகரண்டியும்‌, 


தூயவர்க்கம்‌ நிறைந்த 
திறையுள்ள. 
செய்த ஒரு 


எண்‌ 7:15. சர்வாங்க தகனபலியாக ஒரு 
கானையும்‌, ஒரு ஆட்டுக்கடாவும்‌, ஒரு 
வயதான ஒரு ஆட்டுக்குட்டியும்‌, 


எண்‌ 7:16. பாவதிவாரணபலியாக ஒரு 
வென்னாட்டுக்கடாவும்‌, 


எண்‌ 7:17. சமாதானபலியாக இரண்டு. 
மாடுகளும்‌, ஐந்து ஆட்டுக்கடாக்களும்‌, 
ஜந்து வென்னாட்டுக்கடாக்களும்‌, ஒரு 
வயதான ஐந்து ஆட்டுக்குட்டிகளுமே; 
இது அம்மினதாபின்‌ குமாரனாகிய 
நகசோனின்‌ காணிக்கை. 


எண்‌ 7:18. இரண்டாம்‌ 
இசக்காரின்‌ பிரபுவாகிய 
குமாரன்‌ நெதனெயேல்‌ 
செலுத்தினான்‌. 


நாவில்‌ 
சூவாரின்‌' 
காணிக்கை 


எண்‌ 7:19. அவன்‌ காணிக்கையாவது: 
போஜன பலியாகப்‌ படைக்கும்பொருட்டு 
எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய 
மாவினால்‌ நிறைந்ததும்‌, பரிசுத்த 
ஸ்தலத்தின்‌. சேக்கல்‌ கணக்காக 
நாற்றுமுப்பது சேக்கல்‌. 
நிறையுன்னதுமான 
வெள்ளித்தாலமும்‌, 
நிறையுள்ள. 


இரு 
எழுபது சேக்கல்‌ 
ஒரு வெள்ளிக்கலமும்‌. 
ஆகிய இவ்விரண்டும்‌, 


எண்‌ 7:20. தூயவர்க்கம்‌ நிறைந்த 
பத்தூசேக்கல்நிறையுள்ள 
பொன்னினால்‌ செய்த 
தாபகரண்டியும்‌, 


ஒரு 


எண்‌ 7:21. சர்வாங்க தகன பலியாக ஒரு 
காளையும்‌, ஒரு ஆட்டுக்கடாவும்‌, ஒரு 
வயதான ஒரு ஆட்டுக்குட்டியும்‌, 


எண்‌ 7:22. பாவதிவாரணபலியாக ஒரு 
வெள்ளாட்டுக்கடாவும்‌, 





HLMETHER 
RAAT IMAL 


எண்‌ 7:28. சமாதானபலியாக இரண்டு 
மாடுகளும்‌, ஐந்து ஆட்டுக்கடாக்களும்‌, 
ஜந்து வென்னாட்டுக்கடாக்களும்‌, ஒரு 
வயதான ஐந்து ஆட்டுக்குட்டிகளுமே; 

சூவாரின்‌. குமாரணாகிய 


இது 
நெதனெயேலின்‌ காணிக்கை. 


எண்‌ 7:24. மூன்றாம்‌ நானில்‌ ஏலோனின்‌ 
குமாரனாகிய  எலியாப்‌ என்னும்‌ 
செபுலோன்‌ புத்திரரின்‌. பிரபு 
காணிக்கை செலுத்தினான்‌. 


எண்‌ 7:85. அவன்‌ காணிக்கையாவது: 
போஜன பலியாகப்‌ படைக்கும்பொருட்டு 
எண்ணெயிலே பிசைந்த: மெல்லிய 
மாவினால்‌ நிறைந்ததும்‌, பரிசுத்த 
ஸ்தலத்தின்‌ சேக்கல்‌ கணக்காக. 
நூற்றுழுப்பது சேக்கல்‌ 
திறையுன்னதுமான 

வென்வித்தாலமும்‌, 

நிறையுள்ள ஒரு. 

ஆகிய இவ்விரண்டும்‌, 


எண்‌ 7:28. 
பத்துச்சேக்கல்‌ 
பொன்னினால்‌. 
தூபகரண்டியும்‌, 


ஒரு 
எழுபது சேக்கல்‌ 
ன்விக்கலமும்‌ 


தூயவர்க்கம்‌ நிறைந்த 
நிறையுள்ள 
செய்த ஒரு 


எண்‌ 7:27. சர்வாங்க தகனபலியாக ஒரு 
காளையும்‌, ஒரு ஆட்டுக்கடாவும்‌, ஒரு 
வயதான ஒரு ஆட்டுக்குட்டியும்‌, 


எண்‌ 7:28, பாவதிவாரணபலியாக ஒரு 
வென்னாட்டுக்கடாவும்‌, 


எண்‌ 7:29. ௪மாதானபலியாக இரண்டு 
மாடுகளும்‌, ஐந்து ஆட்டுக்கடாக்களும்‌, 
இந்து வெள்னாட்டுக்கடாக்களும்‌, ஒரு 
வயதான ஐந்து ஆட்டுக்குட்டிகளுமே; 
இது ஏலோனின்‌ குமாரனாகிய எலி. 
யாவின்‌ காணிக்கை. 


எண்‌ 7:30. நான்காம்‌ நாளில்‌ 
சேதேயூரின்‌ குமாரனாகிய எலிசூர்‌ 
என்னும்‌ ரூபன்‌ புத்திரரின்‌ பிரபு 
காணிக்கை செலுத்தினான்‌. 


எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எண்‌ 7:81. அவன்‌ காணிக்கையாவது: 
போஜன பலியாகப்‌ படைக்கும்பொருட்டு 
எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய 
மாவினால்‌ நிறைந்ததும்‌, பரிசுத்த. 
ஸ்தலத்தின்‌ சேக்கல்‌ கணக்காக 
தூற்றுமுப்பது சேக்கல்‌ 
திறையுன்னதுமான ஒரு 
வென்னித்தாலமும்‌, எழுபது சேக்கல்‌ 
நிறையுன்ன ஒரு வெள்ளிக்கலமும்‌ 
ஆகிய இவ்விரண்டும்‌, 


எண்‌ 7:82 தூயவர்க்கம்‌ நிறைந்த 
யத்துச்சேக்கல்‌ திறையுன்ன 
பொன்னினால்‌ செய்த ஒரு 
தூபகரண்டியும்‌, 


எண்‌ 7:99. சர்வாங்க தகனபலியாக ஒரு 
கானையும்‌, ஒரு ஆட்டுக்கடாவும்‌, ஒரு 
வயதான ஒரு ஆட்டுக்குட்டியும்‌, 


எண்‌ 734. பாவதிவாரணபலியாக ஒரு 
வெள்ளாட்டுக்கடாவும்‌, 


எண்‌ 7:95. சமாதானபலியாக இரண்டு. 
மாடுகளும்‌, ஐந்து ஆட்டுக்கடாக்களும்‌, 
இந்து வெள்னாட்டுக்கடாக்களும்‌, ஒரு 
வயதான ஐந்து ஆட்டுக்குட்டிகளுமே; 
இது சேதேயூரின்‌ குமாரனாகிய எலி. 
சூரின்‌ காணிக்கை. 


ஜந்தாம்‌ நாணில்‌ 
குமாரனாகிய 
சிமியோன்‌ 
காணிக்கை 


செலூமியேல்‌ என்னும்‌ 
புத்திரன்‌. பிரபு 
செலுத்தினான்‌. 


எண்‌ 7:87. அவன்‌ காணிக்கையாவது: 
போஜன பலியாகப்‌ படைக்கும்பொருட்டு 
எண்ணெயிலே பிசைந்த. மெல்லிய 
மாவினால்‌ நிறைந்ததும்‌, பரிசுத்த 
ஸ்தலத்தின்‌  சேக்கல்‌ கணக்காக 
நாற்றுமுப்பது சேக்கல்‌ 
திறையுன்னதுமான ஒரு 
வெள்னித்தாலமும்‌, எழுபது சேக்கல்‌ 
நிறையுன்ன ஒரு  வென்ளிக்கலமும்‌ 
ஆகிய இவ்விரண்டும்‌, 

எண்‌ 7:88. தூயவர்க்கம்‌ 
பத்துச்சேக்கல்‌ 
பயொன்னினால்‌ 
தூபகரண்டியும்‌, 


நிறைத்த. 
திறையுன்ன 
செய்த ஒரு 





எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


எண்‌ 7:89. கர்வாங்கதகன பலியாக ஒரு 
காணையும்‌, ஒரு ஆட்டுக்கடாவும்‌, ஒரு. 
வயதான ஒரு ஆட்டுக்குட்டியும்‌, 


எண்‌ 7:40. பாவநிவாரணபலியாக ஒரு 
வென்னாட்டுக்கடாவும்‌, 


எண்‌ 7:41. சமாதானபலியாக இரண்டு. 

மாடுகளும்‌, ஓத்து ஆட்டுக்கடாக்களும்‌, 

ல்‌ வென்னாட்டுக்கடாக்களும்‌, 
வயதான 

நக்கக்‌ 

சூரிஷதாயின்‌ 

செலூமியேலின்‌ காணிக்கை. 


எண்‌ 7:42. ஆறாம்‌ நானில்‌ தேகுவேலின்‌ 
குமாரனாகிய எலியாசாப்‌ என்னும்‌ காத்‌ 
புத்திரரின்‌ யிரபு காணிக்கை. 
செலுத்தினான்‌. 


எண்‌ 7:4, அவன்‌ காணிக்கையாவது: 
போஜன பலியாகப்‌ படைக்கும்பொருட்டு. 
எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய 
மாவினால்‌ நிறைந்ததும்‌, பரிசுத்த 
ஸ்தலத்தின்‌ சேக்கல்‌ கணக்காக. 
நாற்றுழுப்பது சேக்கல்‌ 
'திறையுன்ளதூமான ஒரு 
வெள்வித்தாலமும்‌, எழுபது சேக்கல்‌ 
'நிறையுன்ன ஒரு  வென்னிக்கலமும்‌ 
ஆகிய இவ்விரண்டும்‌, 


எண்‌ 74. 


பத்துச்சேக்கல்‌ 
பொன்னினால்‌ 


தூபகரண்டியும்‌, 


தூபவர்க்கம்‌ நிறைந்த 
நிறையுள்ள 
செய்த ஒரு 


எண்‌ 7:45. சர்வாங்க த௲னபலியாக ஒரு 
கானையும்‌, ஒரு ஆட்டுக்கடாவும்‌, ஒரு. 
வயதான ஒரு ஆட்டுக்குட்டியும்‌, 


எண்‌ 7:46. பாவதிவாரணபலியாக ஒரு 
வென்னாட்டுக்கடாவும்‌, 


எண்‌ 7:47. ௪மாதானபலியாக இரண்டு. 
மாடுகளும்‌, ஐந்தூ ஆட்டுக்கடாக்களும்‌, 
இத்து வெள்னாட்டுக்கடாக்களும்‌, ஒரு 
வயதான ஐந்து ஆட்டுக்குட்டிகளுமே; 
இது தேகுவேலின்‌ குமாரனாகிய எலி. 
யாச பின்‌ காணிக்கை. 


QOODNENS 
PUBLISHERS 


எண்‌ 7:48. ஏழாம்‌ நாவில்‌ அமமியூதின்‌: 
குமாரனாகிய  எலிஷாமா என்னும்‌: 
எப்பிராயீம்‌. புத்திரரின்‌ பிரபு 
காணிக்கை செலுத்தினான்‌. 


எண்‌ 7:49. அவன்‌ காணிக்கையாவது: 
போஜனபலியாகப்‌ படைக்கும்பொருட்டு. 
எண்ணெயிலே பிசைந்த: மெல்லிய 
மாவினால்‌ நிறைந்ததும்‌, பரிகத்த. 
ஸ்தலத்தின்‌ சேக்கல்‌ கணக்காக 
நாற்றுமுப்பது சேக்கல்‌ 
'திறையுன்‌ னதுமான. ஒரு 
வென்வித்தாலமும்‌, எழுபது சேக்கல்‌ 
திறையுன்ன ஒரு  வென்னிக்கலமும்‌ 
ஆகிய இவ்விரண்டும்‌, 


எண்‌ 7:50, 
பத்துச்சேக்கல்‌ 
பொன்னினால்‌. 
தூபகரண்டியும்‌, 


தூபவர்க்கம்‌ நிறைந்த. 


எண்‌ 7:51. சர்வாங்க தகனபலியாக ஒரு 
காளையும்‌, ஒரு ஆட்டுக்கடாவும்‌, ஒரு 
வயதான ஒரு ஆட்டுக்குட்டியும்‌, 


எண்‌ 7:52. பாவநிவாரணபலியாக ஒரு 
வென்னாட்டுக்கடராவும்‌, 


எண்‌ 7:59. சமாதானபலியாக இரண்டு. 
மாடுகளும்‌, ஐந்து ஆட்டுக்கடாக்களும்‌, 
இந்து வென்னாட்டுக்கடாக்களும்‌, ஒரு 
வயதான ஐந்து ஆட்டுக்குட்டிகளுமே; 
இது அம்மியூதின்‌ குமாரனாகிய எலி. 
ஷாமாவின்‌ காணிக்கை. 


எண்‌ 7:54. எட்டாம்நானில்‌ பெதாசூரின்‌ 
குமாரனாகிய கமாலியேல்‌ என்னும்‌ 
மனாசே புத்திரரின்‌ பிரபு காணிக்கை 
செலுத்தினான்‌. 


எண்‌ 755. அவன்‌ காணிக்கையாவது: 
போஜன பலியாகப்‌ படைக்கும்பொருட்டு 
எண்ணெயிலே பிசைந்த. மெல்லிய 
மாவினால்‌ நிறைந்ததும்‌, பரிசுத்த 
ஸ்தலத்தின்‌ சேக்கல்‌ கணக்காக 
நாற்றுமுப்பது சேக்கல்‌. 
திறையுன்னதுமான 
வென்வித்தாலமும்‌, 
திறையுன்ன 


ஒரு 
எழுபது சேக்கல்‌ 
ஒரு வென்னிக்கலமும்‌ 
ஆகிய இவ்விரண்டும்‌, 





BALWETHER 
பிய 


எண்‌ 7:58. 

யத்துக்சேக்கல்‌ 
பொன்னினால்‌ 
தூபகரண்டியும்‌, 


தூபவர்க்கம்‌ நிறைந்த 
நிறையுள்ள. 


செய்த ஒரு 


எண்‌ 7:57. சர்வாங்க தகனபலியாக ஒரு 
காளையும்‌, ஒரு ஆட்டுக்கடாவும்‌, ஒரு 
வயதான ஒரு ஆட்டுக்குட்டியும்‌, 


எண்‌ 7:58, பாவதிவாரணபலியாக ஒரு 
வென்னாட்டுக்கடாவும்‌, 


எண்‌ 7:59. சமாதானபலியாக இரண்டு 
மாடுகளும்‌, ஐந்து ஆட்டுக்கடாக்களும்‌, 
இந்து வெள்ளாட்டுக்கடாக்களும்‌, ஒரு 
வயதான ஒத்து ஆட்டுக்குட்டிகளுமே; 
இது பெதாசூரின்‌ குமாரனாகிய கமாலி. 
யேலின்‌ காணிக்கை. 


எண்‌. 780. ஒன்பதாம்‌ நானில்‌ 
கீதெயோனின்‌ குமாரனாகிய அயீதான்‌ 
என்னும்‌ பென்யமீன்‌ புத்திரரின்‌ பிரபு 
காணிக்கை செலுத்தினான்‌. 


எண்‌ 7:61. அவன்‌ காணிக்கையாவது: 
போஜனபலியாகப்‌ படைக்கும்யொருட்டு 
எண்ணெயிலே பிசைந்த. மெல்லிய. 
மாவினால்‌ நிறைந்ததும்‌, பரிசுத்த 
ஸ்தலத்தின்‌ சேக்கல்‌ கணக்காக. 
நூற்றுமுப்பது சேக்கல்‌ 
'திறையுன்னதுமான' ஒரு 
வெள்வித்தாலமும்‌, எழுபது சேக்கல்‌ 
'நிறையுன்ன ஒரு வென்ளிக்கலமும்‌. 
ஆகிய இவ்விரண்டும்‌, 


எண்‌ 7:02, தூயவர்க்கம்‌ நிறைந்த 
பத்துச்சேக்கல்‌ நிறையுள்ள. 
பொன்னினால்‌ செய்த ஒரு 
தூபகரண்டியும்‌, 


எண்‌ 7:68. சர்வாங்க தகனபலியாக ஒரு 
கானையும்‌, ஒரு ஆட்டுக்கடாவும்‌, ஒரு 
வயதான ஒரு ஆட்டுக்குட்டியும்‌, 


எண்‌ 7:64. பாவதிவாரணபலியாக ஒரு 
வென்னாட்டுக்கடாவும்‌, 


எண்‌ 7:85. சமாதானபலியாக இரண்டு 
மாடுகளும்‌, ஐந்தூ ஆட்டுக்கடாக்களும்‌, 
இந்து வென்னாட்டுக்கடாக்களும்‌, ஒரு 
வயதான ஓத்து ஆட்டுக்குட்டிகளுமே; 
இது கீதெயோனின்‌ குமாரனாகிய 
அபீதானின்‌ காணிக்கை. 


எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


அம்மிஷ. 
அகியேசேர்‌ என்னும்‌ தாண்‌ புத்திரரின்‌ 
பிரபு காணிக்கை செலுத்தினான்‌. 


எண்‌ 7:87. அவன்‌ காணிக்கையாவது: 
போஜனபலியாகப்‌ படைக்கும்பொருட்டு 
எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய 
மாவினால்‌ நிறைந்ததும்‌, பரிசுத்த. 
ஸ்தலத்தின்‌ சேக்கல்‌ கணக்காக 
நாற்றுமுப்பது சேக்கல்‌. 
திறையுன்னதுமான ஒரு 
வென்வித்தாலமும்‌, எழுபது சேக்கல்‌ 
திறையுன்ன ஒரு  வென்னிக்கலமும்‌ 
ஆகிய இவ்விரண்டும்‌, 


எண்‌ 7:68, 
பத்துச்சேக்கல்‌ 
பொன்னினால்‌. 
தூபகரண்டியும்‌, 


தூபவர்க்கம்‌ நிறைந்த. 


எண்‌ 7:89. சர்வாங்க தகனபலியாக ஒரு 
காளையும்‌, ஒரு ஆட்டுக்கடாவும்‌, ஒரு 
வயதான ஒரு ஆட்டுக்குட்டியும்‌, 


எண்‌ 7:70. பாவதிவாரணபலியாக ஒரு 
வெள்ளாட்டுக்கடாவும்‌, 


எண்‌ 2:71. சமாதானபலியாக இரண்டு. 
மாடுகளும்‌, ஐந்து ஆட்டுக்கடாக்களும்‌, 
இந்து வென்னாட்டுக்கடாக்களும்‌, ஒரு 
வயதான ஐந்து ஆட்டுக்குட்டிகளுமே; 
இது அம்மிஷதாயின்‌ குமாரனாகிய 
அகியேசேரின்‌ காணிக்கை. 


எண்‌ 7:72. பதினோராம்‌ நாளில்‌ 
ஓகிரானின்‌ குமாரனாகிய பாகியேல்‌ 
என்னும்‌ ஆசேர்‌ புத்திரரின்‌ பிரபு 
காணிக்கை செலுத்தினான்‌. 


எண்‌ 7:78. அவன்‌ காணிக்கையாவது: 
போஜன பலியாகப்‌ படைக்கும்பொருட்டு 
எண்ணெயிலே பிசைந்த. மெல்லிய 
மாவினால்‌ நிறைந்ததும்‌, பரிசுத்த 
ஸ்தலத்தின்‌ சேக்கல்‌ கணக்காக 
நாற்றுமுப்பது சேக்கல்‌. 
திறையுன்னதுமான 
வென்வித்தாலமும்‌, 
திறையுன்ன 


ஒரு 
எழுபது சேக்கல்‌ 
ஒரு வென்னிக்கலமும்‌ 
ஆகிய இவ்விரண்டும்‌, 





(யம்‌ 
பிய 


எண்‌ 7:74. 
மத்துச்சேக்கல்‌ 
பொன்னினால்‌ 
தூபகரண்டியும்‌, 


தூபவர்க்கம்‌ நிறைந்த 
திறையுன்ன 
செய்த ஒரு 


எண்‌ 7:75. சர்வாங்க தகனபலியாக 
ஒரு காளையும்‌, ஒரு ஆட்டுக்கடாவும்‌, 
ஒரு வயதான ஒரு ஆட்டுக்குட்டியும்‌, 


எண்‌ 7:76. பாவதிவாரணபலியாக ஒரு 
வென்னாட்டுக்கடாவும்‌, 


எண்‌ 7:77. சமாதானபலியாக இரண்டு 
மாடுகளும்‌, ஐந்து ஆட்டுக்கடாக்களும்‌, 
இந்து வென்னாட்டுக்கடாக்களும்‌, ஒரு 
வயதான ஓத்து ஆட்டுக்குட்டிகளுமே; 
இது ஓகிரானின்‌ குமாரனாகிய 
பாகியேலின்‌ காணிக்கை. 


எண்‌ 7:78. பன்னிரண்டாம்‌ நானில்‌ 
ஏனானின்‌ குமாரனாகிய அகரா 
என்னும்‌ நப்தலி புத்திரரின்‌ பிரபு 
காணிக்கை செலுத்தினான்‌. 


எண்‌ 7:79. அவன்‌ காணிக்கையாவது: 
போஜனபலியாகப்‌ படைக்கும்யொருட்டு 
எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய 
மாவினால்‌ நிறைந்ததும்‌, பரிசுத்த 
ஸ்தலத்தின்‌: சேக்கல்‌ கணக்காக. 
நூற்றுமுப்பது சேக்கல்‌. 
நிறையுன்னதுமான ஒரு 
வெள்னித்தாலமும்‌, எழுபது சேக்கல்‌ 
'நிறையுன்ன ஒரு  வென்னிக்கலமும்‌ 
ஆகிய இவ்விரண்டும்‌, 

எண்‌ 7:80. 


பத்துச்சேக்கல்‌ 
பொன்னினால்‌ 


தூபகரண்டியும்‌, 


தூபவர்க்கம்‌ நிறைந்த. 
நிறையுள்ள 
செய்த ஒரு 


எண்‌ 7:81. சர்வாங்க தகன பலியாக ஒரு 
காளையும்‌, ஒரு ஆட்டுக்கடாவும்‌, ஒரு. 
வயதான ஒரு ஆட்டுக்குட்டியும்‌, 


எண்‌ 7:82. பாவதிவாரணபலியாக ஒரு 
வென்னாட்டுக்கடாவும்‌, 


எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


பிரியப்‌] 
UBLISHERS 


எண்‌ 7:88. சமாதானபலியாக இரண்டு 
மாடுகளும்‌, ஓத்து ஆட்டுக்கடாக்களும்‌, 
இத்து வென்னாட்டுக்கடாக்களூம்‌ ஒரு 
வயதான ஒத்து ஆட்டுக்குட்டிகளுமே; 
இது ஏனா குமாரனாகிய 
அகீராவின்‌ காணிக்கை. 


எண்‌ 7:84. பலிபீடம்‌ 
அபிஷேகம்பண்ணப்பட்டபோது, 
இஸ்ரவேல்‌ பிரபுக்கனால்‌ செய்யப்பட்ட. 
பிரதிஷ்டையாவது: 
வென்னித்தாலங்கள்‌ பன்னிரண்டு, 
வென்னிக்கலங்கள்‌ பன்னிரண்டு, 
பொன்‌ தூபகரண்டிகள்‌ பன்னிரண்டு. 


எண்‌ 7:85. ஒவ்வொரு வென்னித்தாலம்‌ 
நூற்று முப்பது சேக்கல்‌ நிறையும்‌, 
ஒவ்வொரு கலம்‌ எழுபது சேக்கல்‌ 
திறையுமாக, இந்தப்‌ பாத்திரங்களின்‌: 
வென்னியெல்லாம்‌ பரிசுத்த ஸ்தலத்தின்‌ 
சேக்கல்‌ கணக்கின்படி. இரண்டாயிரத்து 
தாஜூறு சேக்கல்‌ நிறையாயிரு த்தது. 


எண்‌ 7:88. தூபவர்க்கம்‌ நிறைந்த 
பொன்‌ தூபகரண்டிகள்‌ பன்னிரண்டு, 
ஒவ்வொன்று பரிசுத்த ஸ்தலத்தின்‌: 
சேக்கல்‌ கணக்கின்படி பத்துச்சேக்கல்‌ 
நிறையாக, தூபகரண்டிகவின்‌' 
 பொன்னெல்லாம்‌ நூற்றிருபது சேக்கல்‌ 
திறையாயிருந்தது. 


எண்‌ 7:87. சர்வாங்க தகனபலியாகச்‌ 
செலுத்தப்பட்ட கானைகலெல்லாம்‌ 
பன்னிரண்டு, ஆட்டுக்கடாக்கள்‌ 
பன்னிரண்டு, வயதான 
ஆட்டுக்குட்டிகள்‌ பன்னிரண்டு, 
அவைகளுக்கடுத்த போஜனபலிகளும்‌. 
கூடச்‌. செலுத்தப்பட்டது; 
பாவதிவாரணபலியாகச்‌. 

செலுத்தப்பட்ட 
வென்னாட்டுக்கடாக்கள்‌ பன்னிரண்டு. 
எண்‌: சமாதான பலியாகச்‌ 
செலுத்தப்பட்ட காளைகளெல்லாம்‌. 
இருபத்துநான்கு; ஆட்டுக்கடாக்கன்‌ 
அறுபது, வென்னாட்டுக்கடாக்கள்‌ 
அறுபது, ஒரு வயதான 
ஆட்டுக்குட்டிகன்‌ அறுபது; பலிபீடம்‌ 
அமிஷேகம்பண்ணப்பட்ட பின்பு 
செய்யப்பட்ட அதின்‌ பிரதிஷ்டை 
இதுவே. 





BALWETHER 
பிய 


மோசே 
அபிஷேகம்பண்ணி, 
பிரதிஷ்டைபண்ண வேண்டும்‌. 
சர்வாங்க தகனபலிகளும்‌ தூபபலிகளும்‌ 
செலுத்தப்படவேண்டும்‌. பலிபீடம்‌ 
அபிஷேகம்பண்ணப்பட்டபோது 
ஏற்கெனவே பரிகத்தம்பண்ணப்பட்டிருக்கிறது. 

“பின்பு மோசே, அபிஷேகதைலத்தை 
எடுத்து, வாசஸ்தலத்தையும்‌ அதிலுள்ள 
யாவற்றையும்‌ 'அபிஷேகம்பண்ணி, 
பரிசுத்தப்படுத்தி, அதில்‌ கொஞ்சம்‌ எடுத்து. 
பலிபீடத்தின்மேல்‌ ப தெளித்து. 
பலிபீடத்தையும்‌ சகல. 
பணிமுட்டுகளையும்‌, தொக அதின்‌ 
பாதத்தையும்‌ பரிசுத்தப்படுத்தும்படிக்கு 
அபிஷேகம்‌ பண்ணி, அபிஷேகதைலத்திலே 
கொஞ்சம்‌ ஆரோனுடைய சிரசின்மேல்‌: 
வார்த்து, அவரைப்‌ பரிசுத்தப்படுத்தும்படி 
அபிஷேகம்பண்ணினார்‌" (லேவி 8:10-12). 

வெண்கலப்‌ பலிபீடம்‌ 
நாட்களாக பிரதிஷ்டை பண்ணப்படுகிறது. 
ஒவ்வொரு பிரபுவும்‌ தன்தன்‌ நாளிலே 
பலிபீடத்தின்‌ பதக்க தன்தன்‌ 
காணிக்கையைச்‌ செலுத்துகிறார்கள்‌ 
(எண்‌ 701-78) 


பன்னிரண்டு 


பன்னிரண்டு  பிரபுக்‌ செ 
ர்க்க! தன்றோ? இகலி! 
தங்களுடைய கோத்திரத்தின்‌ _ 

பிரபுக்கள்‌ 

செலுத்துகிறார்கள்‌. எல்லாக்‌. 

கர்த்தருக்குக்‌ காணிக்கை 
நியமிக்கப்பட்டிருக்கிறது. 


எல்லாக்‌ கோத்திரத்தாரும்‌ கர்த்தருக்கு 
வேண்டும்‌. 


நன்றியுள்ளவர்களாக இருக்க 
காணிக்கைகள்‌ 

செலுத்தப்பட்டநினால்‌ இஸ்ரவேல்‌ புத்திர்‌ 
மத்தியில்‌ போட்டி பொறாமை ஏற்பட 
வாய்ப்பில்லை. பகைகள்‌, விரோதங்கள்‌, 
வைராக்கியங்கள்‌, கோபங்கள்‌, சண்டைகள்‌, 
பிரிவினைகள்‌, பொறாமைகள்‌ ஆகியவை 
ஏற்படாதவாறு எல்லாக்‌ கோத்திரத்தின்‌ 
பிரபுக்களும்‌ ஒன்றுபோல காணிக்கை: 
செலுத்துகிறார்கள்‌ (கலா 5:20), 


எல்லா மிருகஜீவன்களும்‌ பழுதில்லாமல்‌ 


சுத்தமாக இருக்கிறது. அவர்களுடைய 
காணிக்கைகளைக்‌ கர்த்தர்‌ அங்கிகரிக்கிறார்‌. 


ஒன்றுபோல்‌. 


எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பலிபீடம்‌ 

ஊழியத்திற்காக 
பிரதிஷ்டைபண்ணப்படுகிறது. பலிபீடம்‌ 
அபிஷேகம்பண்ணப்பட்ட நாளிலே, பிரபுக்கள்‌ 
அதின்‌ பிரதிஷ்டைக்காகக்‌ காணிக்கைகளைச்‌ 
செலுத்தி, பலிபீடத்துக்கு முன்பாகத்‌ தங்கள்‌ 
காணிக்கைகளைக்‌ கொண்டுவருகிறார்கள்‌ 
(எண்‌ 70) 


அப்பொழுது கர்த்தர்‌ மோசேயை 
நோக்கி, படத்தின்‌ பிரதிஷ்டைக்காக 
ஒவ்வொரு பிரபுவும்‌ தன்தன்‌ நாளில்‌ தன்‌ 
தன்‌ காணிக்கையைச்‌ செலுத்தக்கடவன்‌" 
(எண்‌ 7:11) என்று சொல்லுகிறார்‌. 


பிரபுக்கள்‌ 
பிரதிஷ்டைக்காக 


உதாரத்துவமான 


பலிபீடத்தின்‌ 
தங்களுடைய 

காணிக்கைகளை 
மனப்பூர்வமாய்க்‌ கொண்டு வருகிறார்கள்‌. 
கர்த்தருடைய  பிரச்சன்னம்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ மத்தியிலே வாசம்பண்ணுகிறது. 
ன்‌ நிமித்தமாக இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 

சந்தோஷமாயிருக்கிறார்கள்‌. 


இஸ்ரவேலின்‌ பிரபுக்கள்‌ தங்களுடைய 
சந்தோஷத்தையும்‌, பக்தியையும்‌, 
மரியாதையையும்‌ வெளிப்படுத்தும்‌ 
வண்ணமாக கர்த்தருக்கு காணிக்கைகளை 
கொண்டு வருகிறார்கள்‌. 


இஸ்ரவேலின்‌ பிரபுக்கள்‌ தங்கள்‌ 
வம்சத்திற்கு தலைவர்களாயிருக்கிறார்கள்‌ 
அவர்கள்‌ ஒவ்வொருவரும்‌ ஒவ்வொரு 
கோத்தரத்தற்கு பிரபுக்கள்‌.  இஸ்வேலில்‌ 
மொத்தம்‌ பன்னிரண்டு கோத்திரத்தார்‌ 
இருக்கிறார்கள்‌. அவர்களுக்கு 
பன்னிரண்டு கோத்திரப்பிரபுக்களும்‌ 
இருக்கிறார்கள்‌. கர்த்தருக்கு 
காணிக்கைகளை கொண்டு வருவதில்‌, 
பிரபுக்கள்‌ முதன்மையானவர்களாகவும்‌, 
முன்னோடிகளாகவும்‌, மற்றவர்களுக்கு 
எடுத்துக்காட்டுக்களாகவும்‌ இருக்கிறார்கள்‌. 


அதிகமாய்‌ 
அவர்கள்‌ 
ஊழியம்‌ 
யாருக்கு 
கொடுக்கப்பட்டிருக்கிறாதோ 
அவர்களிடத்திலிருந்து அதிகமாய்‌ 
எதிர்பார்க்கப்படும்‌. 


த்தர்‌ யாரை 


ஆசர்வத்த்திரக்கிறாரோ, 





எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


விசுவாசிகள்‌ எல்லோருமே கர்த்தருக்கு 
உண்மையுள்ள உக்கிராணக்காரர்களாயிருக்க 
வேண்டும்‌. கர்த்தர்‌ நமக்கு கொடுத்திருக்கிற 
ஆசீர்வாதங்கள்‌, 


இருதயத்தில்‌ சந்தோஷம்‌ இருக்கவேண்டும்‌. 
உண்மையுள்ள உக்கிராணக்காரருடைய 


மனதில்‌ மாத்திரமே சந்தோஷம்‌ இருக்கும்‌. 
கொடுத்திருக்கும்‌. 
அவருடைய 


கர்த்தர்‌ நமக்கு 
தாலந்துகளை, 
நாமமகிமைக்காகவும்‌, கர்த்தருடைய 
பிள்ளைகளின்‌ பிரயோஜனத்திற்காகவும்‌ 
பயன்படுத்தவில்லையென்றால்‌, நம்மிடத்தில்‌ 
உண்மையில்லை. என்று பொருள்‌. 
உண்மையில்லாதவர்கள்‌, உண்மையுள்ள 
உக்கிராணக்காரர்களாயிருக்கமாட்டார்கள்‌. 


இஸ்ரவேலின்‌ 
ஒவ்வொருவரும்‌, பலிபீடத்தின்‌ 
பிரதிஷ்டைக்காக தங்களுடைய 
காணிக்கைகளை கொண்டு வருகிறார்கள்‌. 
அவர்களுடைய காணிக்கை பெரிதாயும்‌, 
ஐசவரியமுள்ளதாயும்‌, அதிக மதிப்புள்ளதாயும்‌. 
தாராளமாயும்‌ இருக்கிறது. 


இஸ்ரவேலின்‌ பிரபுக்கள்‌ பலிபீடத்தின்‌ 
பிரதிஷ்டைக்கு பயன்படுத்தப்படும்‌ பரிசுத்த 
பணிமுட்டுக்களை காணிக்கையாக கொண்டு 
வருகிறார்கள்‌. இஸ்ரவேலின்‌ பன்னிரண்டு 
பிரபுக்களும்‌ ஒவ்வொருவரும்‌ ஒரு. 
வெள்ளித்தாலம்‌ வீதமாக, பன்னிரண்டு 
வெள்ளித்தாலங்களை கொண்டு 
வருகிறார்கள்‌. இவை ஒவ்வொன்றும்‌ பரிசுத்த 
ஸ்தலத்தின்‌ சேக்கல்‌ கணக்காக 
நூற்றுமுப்பது சேக்கல்‌ நிறையுள்ளது. 

இஸ்ரவேலின்‌ ஒவ்வொரு பிரபுவும்‌ 
ஒரு  வெள்ளிக்கலத்தை பலிபீடத்தின்‌ 
பிரதிஷ்டைக்காக காணிக்கையாக கொண்டு 
வருகிறார்கள்‌. ஒவ்வொரு வெள்ளித்தாலமும்‌ 
எழுபது சேக்கல்‌ நிறையுள்ளது. 


பிரபுக்கள்‌ 


QOODNENS 
PUBLISHERS 


இஸ்ரவேலின்‌: 
பிரபுக்களும்‌ மொத்தம்‌ 
வெள்ளித்தாலங்களையும்‌, 
வெள்ளிக்கலங்களையும்‌ 
பிரதிஷ்டைக்காக 
கொண்டுவருகிறார்கள்‌. 
போஜனபலிகளை செலுத்துவதற்கும்‌, 
வெள்ளிக்கலம்‌ பானபலிகளை 
செலுத்துவதற்கும்‌ பயன்படுத்தப்படும்‌. 

வெள்ளித்தாலங்களில்‌ எண்ணெயில்‌. 
பிசைந்த மெல்லிய மாவு நிறைவாய்‌ 
வைக்கப்பட்டிருக்கும்‌. அந்தத்‌ தாலங்களில்‌ 
பலியாக செலுத்தப்படும்‌ 
மாம்சங்களும்‌ வைக்கப்பட்டிருக்கும்‌. 
கர்த்தருக்கு போஜனபலியாக செலுத்தப்படும்‌. 


பன்னிரண்டு 
பன்னிரண்டு 
பன்னிரண்டு 
பலிபீடத்தின்‌ 
காணிக்கையாக 
வெள்ளித்தாலம்‌ 


கர்த்தருக்கு, பலிசெலுத்தப்படும்‌ 
மிருகங்களின்‌ இரத்தம்‌ வெள்ளிக்கலங்களில்‌ 
சேகரிக்கப்பட்டிருக்கும்‌. இது கர்த்தருக்கு 
பானபலியாக செலுத்தப்படும்‌. 


இஸ்ரவேலின்‌ பிரபுக்கள்‌ 
ஒவ்வொருவரும்‌ தூபவர்க்கம்‌ நிறைந்த 
பத்துச்சேக்கல்‌ நிறையுள்ள பொன்னினால்‌ 
செய்த ஒரு தூபகரண்டியையும்‌ பலிபீடத்தின்‌ 
பிரதிஷ்டைக்காக காணிக்கையாக கொண்டு 
வருகிறார்கள்‌. தூபகரண்டி பொன்பலிபீடத்தில்‌ 
பயன்படுத்தப்படுகிறது. வெண்கல பலிபீடமும்‌, 
பொன்பலிபீடமும்‌ ஒரே நாளில்‌ 
பிரதிஷ்டைபண்ணப்படுகிறது என்று 
வேதபண்டிதர்கள்‌ விளக்கம்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 
இஸ்ரவேலின்‌ பிரபுக்கள்‌ பலிபீடத்தின்‌ 
பிரதிஷ்டைகாக தங்கள்‌ காணிக்கைகளை 
கொண்டு வருகிறார்கள்‌. அந்தக்‌ 
காணிக்கைகளில்‌ சில,  பலிபீடத்திலே 
உடனே  பயன்படுத்தப்படுகிறது. கர்த்தர்‌ 
மோசேயின்‌ மூலமாக பலிகள்‌ சம்பந்தமான 
ம்‌ பிரமாணத்தை 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
பிரமாணத்திற்கு 
கீழ்ப்படிகிறார்கள்‌. 
ஆள்தத்துலத்தை மிகுந்த 
ஏற்றுக்கொள்கிறார்கள்‌. 


பெற்றுக்கொள்கிறார்கள்‌. 





எண்ணாகமம்‌ - 
NUMBERS - COMMENTARY 


சொன்ன 
பலிகளை 


கர்த்தர்‌ 
பலிபீடத்திலே 
காளைகளையும்‌ 
வெள்ளாட்டுக்கடாக்களையும்‌, 
ஆட்டுக்கடாக்களையும்‌. 
வருகிறார்கள்‌. இந்தப்‌ 
பலிபீடத்தின்மேல்‌ உடனே 
செலுத்தலாம்‌. 

பலிபீடம்‌  பிரதிஷ்டைபண்ணப்படுவது. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ அனைவருக்கும்‌. 
மிகுந்த  சந்தோஷமாயிருக்கிறது. 
அவர்களுக்கு மகிழ்ந்து களிகூரும்‌ காலம்‌. 
தங்கள்‌ சந்தோஷத்திற்கு மத்தியிலும்‌ 
இஸ்ரவேலின்‌ கோத்திரத்தார்‌ பாவநிவாரண 
பலிகளையும்‌ செலுத்துகிறார்கள்‌. 


ஒவ்வொரு கோத்திரத்தின்‌ பிரபுவும்‌ 
ஒவ்வொரு நாளிலே, தங்கள்‌ தங்கள்‌ 
காணிக்கைகளை கொண்டு வருகிறார்கள்‌. 
அவர்கள்‌ எந்த வரிசையின்‌ பிரகாரமாக 
காணிக்கைகளை கொண்டு 
வரவேண்டுமென்று கர்த்தர்‌ நியமனம்‌. 
அதன்‌ பிரகாரமாகவே. 
காணிக்கைகளை கொண்டு 
இதனால்‌. பலிபீடத்தின்‌ 
பன்னிரண்டு நாட்களுக்கு 


செய்திருக்கிறாரோ, 


அவர்கள்‌ 
வருகிறார்கள்‌. 
பிரதிஷ்டை 
நடைபெறுகிறது. 


ஒவ்வொரு கோத்திரத்தின்‌ பிரபுவும்‌ 
பலிபீடத்தின்‌ பிரதிஷ்டைக்காக கொண்டு 
வரும்‌ காணிக்கையைப்பற்றி இந்த 
வனப்பகுதியில்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
அவர்கள்‌ எல்லோருமே ஒரே விதமான 
காணிக்கைகளை கொண்டு வருகிறார்கள்‌. 


தாழ்வுகள்‌ இருக்கிறது. ஆனாலும்‌ அவர்கள்‌ 
கொண்டு வரும்‌ காணிக்கைகளை 
பொருத்தவரையில்‌, அவை அனைத்தும்‌: 
ஒரே... அளவிலும்‌, ஒரே மதிப்பிலும்‌ 
இருக்கிறது. 


த மற 


PUBLISHERS 


இஸ்ரவேல்‌ கோத்திரத்தாரின்‌ பிரபுக்கள்‌ 
கொண்டு வரும்‌ காணிக்கை ஒரே 
அளவிலும்‌, ஒரே மதிப்பிலும்‌ இருப்பதினால்‌ 
அவர்கள்‌ எல்லோருக்கும்‌ பலிபீடத்திலே. 
சமங்குள்ளது. பலிகளை செலுத்துவதில்‌ 
அவர்கள்‌ எல்லோரும்‌ 
ஒற்றுமையாயிருக்கிறார்கள்‌. பலிபீடத்தின்‌ 
மூலமாக வரும்‌ ஆசீர்வாதங்களை, 
இஸ்ரவேல்‌ கோத்திரத்தார்‌ எல்லோரும்‌ 
சமமாக பகிர்ந்துகொள்கிறார்கள்‌. 


முதலாம்‌. 
யூதாகோத்திரத்தானாகிய 

காணிக்கை. செலுத்துகி 
தாகோத்திரத்தாருக்கு 

'மையையும்‌ 

கொடுத்திருக்கிறார்‌. 

பாளயத்திலே அவர்கள்‌ 

கூடாரம்‌ போட்டவர்கள்‌. மற்ற கோத்திரத்தார்‌ 
தங்களுக்கு நியமிக்கப்பட்ட இடங்களில்‌, 
யூதாகோத்திரத்திற்கு பின்னால்‌ வந்து 
பாளயம்‌ போடுகிறார்கள்‌. 


இஸ்ரவேலின்‌. பன்னிரண்டு 
கோத்திரத்தாரின்‌ பிரபுக்கள்‌ செலுத்துகிற 
காணிக்கைகள்‌ ஒரே அளவுள்ளதாகவும்‌, 
ஒரே. மதிப்புள்ளதாகவும்‌ இருந்தாலும்‌, 
அவர்கள்‌ ஒவ்வொருவரும்‌ செலுத்தும்‌. 
காணிக்கையைப்பற்றி இந்த வசனப்பகுதியில்‌ 
தனித்தனியாக சொல்லப்பட்டிருக்கிறது. 
ஒரு கோத்திரத்தின்‌ பிரபு செலுத்தும்‌ 
காணிக்கையை விவரிப்பதற்கு என்னென்ன 
வார்த்தைகள்‌ பயன்படுத்தப்பட்டிருக்கிறதோ, 
அதே வார்த்தைகளே மற்ற கோத்திரத்தின்‌ 
பிரபுவுக்கும்‌ பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. 
இஸ்ரவேலின்‌: பன்னிரண்டு 
கோத்திரங்களின்‌ பிரபுக்களும்‌ செலுத்தின 
காணிக்கைகளின்‌ விவரம்‌ வருமாறு : 
1. தாலங்கள்‌ - 12 
2. கலங்கள்‌ - 12 
கரண்டிகள்‌ - 12 
இளங்காளைகள்‌ - 36 
5. ஆட்டுக்கடாக்கள்‌ - 72 
ஆட்டுக்குட்டிகள்‌ - 72. 


வெள்ளாட்டுக்கடாக்கள்‌ - 72 





எண்ணாகமம்‌ - 
NUMBERS - COMMENTARY 


8. மெல்லிய மாவு - 198 சேக்கல்‌ 
9. எண்ணெய்‌ - 468 சேக்கல்‌ 
10. திராட்சரசம்‌ - 468 சேக்கல்‌ 


ஒவ்வொரு கோத்திரத்தாரும்‌ 
சர்வாங்க தகன பலியாக இளங்காளையையும்‌, 
சமாதான 

மாடுகளையும்‌ 

(எண்‌ 71517). எண்‌ 

வசனங்களில்‌ சர்வாங்க 

மாடுகளும்‌, சமாதான பலிக்கு காளையையும்‌ 
பலிபிடப்பட்டதாகக்‌ கூறப்பட்டிருக்கிறது. 


செலுத்தின 


யூதாவின்‌ பிரபு 
காணிக்கையின்‌ விவரம்‌ : 


முதலாம்‌. 
காணிக்கையைச்‌ செ 
கோத்திரத்தானாகிய 
குமாரன்‌ நகசோன்‌. அவன்‌ 
காணிக்கையாவது: போஜனபலியாகப்‌ 
படைக்கும்பொருட்டு எண்ணெயிலே பிசைந்த 
மெல்கிய மானினால்‌. நிறைந்ததும்‌, பாசத்த 
ஸ்தலத்தின்‌ கணக்காக 
நூற்றுமுப்பது பக்கல்‌ பத்தனை ஒரு. 
வெள்ளித்தாலமும்‌, பது ர்‌ 
நிறையுள்ள ஒரு வெள்‌: 

இல்விரண்டும்‌, தூப [னர்‌ 
பத்துச்சேக்கல்‌ நிறையுள்ள பொன்னினால்‌. 
செய்த ஒரு தூபகரண்டியும்‌ செலுத்துகிறான்‌ 
(எண்‌ 7:12-14). 


நாளில்‌ தன்‌ 
னவன்‌ யூதா 
அப்மினதாபின்‌ 


அவன்‌ சர்வாங்க தகனபலியாக ஒரு 
காளையும்‌, ஒரு ஆப்டுக்கடாவும்‌, ஒரு 
வயதான ஒரு ன 
பாவநிவாரண பலியாக 
வெள்ளாட்டுக்கடாவும்‌, சமாதானபகியாக 
இரண்டு மாடுகளும்‌, 

ட்டுக்கடாக்க। 

சுக அகும்‌ 

ஐந்து ஆட்டுக்குட்டிகளுமே:: 
அம்மினதாபின்‌ குமாரனாகிய நகசோனின்‌ 
காணிக்கை (எண்‌ 715-177. 


இரண்டாம்‌... நாளில்‌  இசக்காரின்‌ 
பிரபுவாகிய சூவாரின்‌ குமாரன்‌ நெதனெயேல்‌ 
காணிக்கை செலுத்தினான்‌. அவன்‌ 
காணிக்கையாவது: 'போஜனபலியாகப்‌ 
படைக்கும்பொருட்டு எண்ணெயிலே பிசைந்த 
மெல்லிய மாவினால்‌. நிறைந்ததும்‌, 
பரிசுத்த ஸ்தலத்தின்‌ சேக்கல்‌ கணக்காக 


பப opel 


PUBLISHERS 


நூற்றுமுப்பது சேக்கல்‌ நிறையுள்ளதுமான ஒரு 

ளித்தாலமும்‌. எழுபது சேக்கல்‌ 
நிறையுள்ள ஒரு வெள்ளிக்கலமும்‌ ஆகிய 
இவ்விரண்டும்‌, தூபவர்க்கம்‌ நிறைந்த 
பத்துசேக்கல்நிறையுள்ள பொன்னினால்‌ 
செய்த ஒரு தூபகரண்டியும்‌, சர்வாங்க 
த௲னபலியாக ஒரு காளையும்‌, ஒரு 
ஆப்டுக்கடாவும்‌, ஒரு வயதான ஒரு 
ஆட்டுக்குட்டியும்‌, பாவநிவாரணபலியாக ஒரு 
வெள்ளாட்டுக்கடாவும்‌, சமாதானபலியாக 
இரண்டு மாடுகளும்‌, ஐந்து 
ஆட்டுக்கடாக்களும்‌, ஐந்து 
வெள்ளாட்டுக்கடாக்களும்‌, ஒரு வயதான 
ஐந்து ஆட்டுக்குட்டிகளுமே இது சூவாரின்‌ 
குமாரனாகிய நெதனெயேலின்‌ காணிக்கை 
(எண்‌ 7118-23). 


இரப்ப கூடாரத்தைச்‌ சற்றிலம்‌ 
இஸ்ரவேல்‌ கோத்திரத்தார்‌ எந்த வரிசை! 

பிரகாரம்‌  பாளயமிறங்கியிருக்கிறார்களோ 
அந்த வரிசையின்‌: பிரகாரமாகவே 
தங்களுடைய பலிகளைச்‌ செலுத்ுகிறார்கள்‌ 


மூன்றா 
குமாரனாகிய எலியாப்‌ என்னும்‌ செபுலோன்‌ 
புத்திரரின்‌ பிரபு காணிக்கை 
செலுத்தினான்‌. அவன்‌ காணிக்கையாவது: 
போஜனபலியாகப்‌ படைக்கும்பொருட்டு 
எண்ணெயிலே பிசைந்த ல்லிய 
மாவினால்‌ நிறைந்ததும்‌, பரிசுத்த 
ஸ்தலத்தின்‌ சேக்கல்‌ கணக்காக 
நூற்றுமப்பது சேக்கல்‌ நிறையுள்ளதுமான ஒரு 

வெள்ளித்தாலமும்‌, எழுபது சேக்கல்‌ 
நிறையுள்ள ஒரு வெள்ளிக்கலமும்‌ ஆகிய 
இல்விரண்டும்‌, தூபவர்க்கம்‌ நிறைந்த 
பத்துச்சேக்கல்‌ நிறையுள்ள பொன்னினால்‌ 
செய்த ஒரு தூபகரண்டியும்‌, சர்வாங்க 
தகனபலியாக ஒரு காளையும்‌, ஒரு 
ஆட்டுக்கடாவும்‌, ஒரு வயதான ஒரு 
ஆட்டுக்குட்டியும்‌, பாவநிவாரணபலியாக ஒரு 
வெள்ளாட்டுக்கடாவும்‌, சமாதானபலியாக. 
இரண்டு மாடுகளும்‌, ஐந்து 
ஆப்டுக்கடாக்களும்‌, ஐந்து 
வெள்ளாட்டுக்கடாக்களும்‌, ஒரு வயதான 
ஐந்து ஆட்டுக்குட்டிகளுமே: இது ஏலோனின்‌ 
குமாரனாகிய எலியாவின்‌ காணிக்கை 
(எண்‌ 7:24-29). 





எண்ணாகமம்‌ - 


விரிவுரை 


NUMBERS - COMMENTARY 


யூதா, இசக்கார்‌, செபுலோன்‌ ஆகியோர்‌ 
ஆசரிப்புக்‌ கூடாரத்தின்‌ கிழக்கு 
திசையில்‌ பாளயமிறங்கியிருக்கிறார்கள்‌. 


(எண்‌ 21-9), 


போஜனபலியில்‌ பொதுவாக மாவு. 
எண்ணெய்‌, திராட்சரசம்‌ ஆகியவை மட்டுமே 
இருக்கும்‌. அதில்‌ மிருகஜீவன்களின்‌ மாம்சம்‌ 
இராது. (லேவி 2:1) 

நான்காம்‌ நாளில்‌ சேதேயூரின்‌ 
குமாரனாகிய எலிசூர்‌ என்னும்‌ ரூபன்‌: 
புத்நிரரின்‌ பிரபு காணிக்கை செலுத்தினான்‌. 
அவன்‌ காணிக்கையாவது: போஜனபலியாகப்‌ 
படைக்கும்பொருட்டு எண்ணெயிலே பிசைந்த 
மெல்லிய மாவினால்‌ நிறைந்ததும்‌, பரிசுத்த 
ஸ்தலத்தின்‌ சேக்கல்‌ கணக்காக 
நூற்றுமுப்பது சேக்கல்‌ நிறையுள்ளதுமான ஒரு 
வெள்ளித்தாலமும்‌, எழுபது சேக்கல்‌ 
நிறையுள்ள ஒரு வெள்ளிக்கலமும்‌ ஆகிய 
இல்விரண்டும்‌, தூபவர்க்கம்‌ நிறைந்த 
பத்துச்சேக்கல்‌ நிறையுள்ள பொன்னினால்‌ 
செய்த ஒரு தூ£பகரண்டியும்‌, சர்வாங்க 
த௲னபலியாக ஒரு காளையும்‌, ஒரு 
ஆட்டுக்கடாவும்‌, ஒரு வயதான ஒரு. 
ஆட்டுக்குட்டியும்‌, பாவநிவாரணபலியாக ஒரு 
வெள்ளாட்டுக்கடாவும்‌, சமாதானபலியாக 
இரண்டு மாடுகளும்‌, ஐந்து 
ஆட்டுக்கடாக்களும்‌, ஐந்து 
வெள்ளாட்டுக்கடாக்களும்‌, ஒரு வயதான 
ஐந்து ஆட்டுக்குட்டிகளுமே: இது சேதேயூரின்‌ 
குமாரனாகிய எலிசூரின்‌ காணிக்கை (எண்‌ 
7230-35). 


ரூபன்‌, சிமியோன்‌, காத்‌ ஆகிய 
கோத்திரத்தார்‌ ஆசரிப்புக்‌ கூடாரத்தின்‌ 
தென்பகுதியில்‌ பாளயமிறங்கியிருக்கிறார்கள்‌. 


(எண்‌ 210-16) 


ஐந்தாம்‌ நாளில்‌ 

குமாரனாகிய  செலூமியேல்‌ 

சிமியோன்‌ புத்திரரின்‌ பிரபு 

செலுத்தினான்‌. அவன்‌ காணிக்கையாவது: 
போஜனபலியாகப்‌ படைக்கும்பொருட்டு 
எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய 
மாவினால்‌ நிறைந்ததும்‌, பரிசுத்த ஸ்தலத்தின்‌ 
சேக்கல்‌ கணக்காக நூற்றுமுப்பது சேக்கல்‌ 
நிறையுள்ளதுமான ஒரு வெள்ளித்தாலமும்‌, 
எழுபது சேக்கல்‌ நிறையுள்ள ஒரு 
வெள்ளிக்கலமும்‌ ஆகிய இவ்விரண்டும்‌. 


'தூபவர்க்கம்‌. நிறைந்த பத்துச்சேக்கல்‌ 
நிறையுள்ள பொன்னினால்‌ செய்த ஒரு 
தூபகரண்டியும்‌, சர்வாங்கதகனபலியாக ஒரு 
காளையும்‌, ஒரு ஆப்டுக்கபாவும்‌, ஒரு 
வயதான ஒரு ஆட்டுக்குட்டியும்‌, 
பாவநிவாரணபலியாக ஒரு 
வெள்ளாட்டுக்கடாவும்‌, சமாதானபலியாக 
இரண்டு மாடுகளும்‌, ஐந்து 
ஆட்டுக்கடாக்களும்‌, ஐந்து 
வெள்ளாட்டுக்கடாக்களும்‌, ஒரு வயதான 
ஐந்து ஆட்டுக்குட்டிகளுமே:: இது 
சூரிஷதாயின்‌ குமாரனாகிய செலூமியேலின்‌ 
காணிக்கை (எண்‌ 7:36-41). 


றாம்‌ நாளில்‌ தேகுவேலின்‌ 
குமாரனாகிய எலியாசாப்‌. என்னும்‌. காத்‌ 
பத்தான்‌ பிரபு காணிக்கை செலுத்தினான்‌. 

காணிக்கையாவது: 
ண்ட்‌ படைக்கும்பொருட்டு 
எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவினால்‌ 
நிறைந்ததும்‌, பரிசுத்த ஸ்தலத்தின்‌ சேக்கல்‌ 
கணக்காக  நூற்றுமுப்பது  சேக்கல்‌ 
நிறையுள்ளதுமான ஒரு வெள்ளித்தாலமும்‌, 

சேக்கல்‌ நிறையுள்ள. 


பொன்னினால்‌ செய்த ஒரு 
சர்வாங்க தகனபலியாக 


ஒரு 

ஆட்டுக்குட்டியும்‌, 
பாவநிவாரணபலியாக 
வெள்ளாட்டுக்கடாவும்‌, 
இரண்டு மாடுகளும்‌, 
ஆட்டுக்கடாக்களும்‌, ஐந்து 
வெள்ளாட்டுக்கடாக்களும்‌, ஒரு வயதான 
ஐந்து ஆட்டுக்குட்டிகளுமே:: இது 
தேகுவேலின்‌ குமாரனாகிய எலியாசாபின்‌ 
காணிக்கை (எண்‌ 7:42-47), 


ஒரு 
சமாதானபலியாக 


ஐந்து 


ரூபன்‌, சிமியோன்‌, காத்‌ ஆகிய மூன்று 
கோத்திரத்தாரில்‌ காத்‌ கோத்திரத்தார்‌ 
ஆசரிப்புக்‌ கூடாரத்தின்‌ தென்பகுதியில்‌ 
முதலாவதாக பாளயமிறங்கிமிருக்கிறார்கள்‌. 
(எண்‌ 290-6). 





BALWETHER 
பிய 


ஏழாம்‌ நாளில்‌ அம்மியூதின்‌ 
குமாரனாகிய எலிஷாமா என்னும்‌ எப்பிராயீம்‌ 
புத்திரரின்‌ பிரபு காணிக்கை செலுத்தினான்‌. 
அவன்‌ காணிக்கையாவது: போஜனபலியாகப்‌ 
படைக்கும்பொருட்டு எண்ணெயிலே பிசைந்த 


நூற்றுமுப்பது சேக்கல்‌ நிறையுள்ளதுமான ஒரு 
வெள்ளித்தாலமும்‌, _ எழுபது சேக்கல்‌. 
நிறையுள்ள ஒரு. வெள்ளிக்கலமும்‌ ஆகிய 
இவ்விரண்டும்‌, தூபவர்க்கம்‌ நிறைந்த 
பத்துச்சேக்கல்‌ நிறையுள்ள பொன்னினால்‌. 
செய்த ஒரு தூபகரண்டியும்‌, சர்வாங்க 
த௲னபலியாக ஒரு காளையும்‌, ஒரு 
ஆட்டுக்கடாவும்‌, ஒரு வயதான ஒரு 
ஆப்டுக்குட்டியும்‌, பாவநிவாரணபலியாக ஒரு 
வெள்ளாட்டுக்கடாவும்‌,  சமாதானபலியாக 
இரண்டு மாடுகளும்‌, ந 
ஆட்டுக்கடாக்களும்‌, 
வெள்ளாட்டுக்கடாக்களும்‌, ஒரு 

ஐந்து ஆட்டுக்குட்டிகளுமே: இது அம்மியூதின்‌ 
குமாரனாகிய எலிஷாமாவின்‌ காணிக்கை 
(எண்‌ 7:48-53), 


ஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
ஒய்வநாளாக. 
இருந்தாலும்‌ 


ஏழாம்‌ நாள்‌ 
ஒய்வுநாளாகயிருக்கிறது. 
இருந்தாலும்‌, வேலைநாளாக 


செய்து கொள்ளலாம்‌ என்பது றிஸ்ுவன்‌ 
பிரமாணமாகும்‌. (மாற்கு 2:24-3:7). 


எட்டாய்நாளில்‌ பெதாசூரின்‌ 
குமாரனாகிய கமாலியேல்‌ என்னும்‌ மனாசே 
பத்திரரின்‌ பிரபு காணிக்கை செலுத்தினான்‌ 
அவன்‌ காணிக்கையாவது: போஜனபலியாகப்‌ 
படைக்கும்பொருட்டு எண்ணெயிலே பிசைந்த 
மெல்லிய மாவினால்‌ நிறைந்ததும்‌, பரிசுத்த 

சேக்கல்‌ கணக்காக. 


ஸ்தலத்தின்‌ 
நூற்றுமுப்பது சேக்கல்‌ நிறையுள்ளதுமான ஒரு 


பத்தர்சேக்கல நிறையுள்ள பொன்னினால்‌ 
செய்த ஒரு தூபகரண்டியும்‌, சர்வாங்க 
த௲னபலியாக ஒரு காளையும்‌, ஒரு 
ஆட்டுக்கடாவும்‌, ஒரு வயதான ஒரு 
ஆட்டுக்குட்டியும்‌, பாவநிவாரணபலியாக ஒரு 
பத்துச்சேக்கல்‌ நிறையுள்ள பொன்னினால்‌. 
செய்த. ஒரு தூபகரண்டியும்‌, 
சர்வாங்க தகனபலியாக ஒரு காளையும்‌, 


எண்ணாகமம்‌ - 
NUMBERS - COMMENTARY 


பப opel 


PUBLISHERS 


ஒரு ஆட்டுக்கடாவும்‌, ஒரு வயதான ஒரு 
ஆட்டுக்குட்டியும்‌, பாவநிவாரண பலியாக 
ஒரு வெள்ளாட்டுக்கடாவும்‌, 
சமாநானபலியாகஇரண்டு மாடுகளும்‌, ஐந்து 
ஆட்டுக்கடாக்களும்‌, ஐந்து 
வெள்ளாட்டுக்கடாக்களும்‌, ஒரு வயதான 
ஐந்து ஆட்டுக்குட்டிகளுமே: இது பெதாசூரின்‌ 
குமாரனாகிய கமாலியேலின்‌ காணிக்கை 
(எண்‌ 7:54-59). 


ஒன்பதாம்‌ நாளில்‌  கீதெயோனின்‌ 
குமாரனாகிய அபீதான்‌ என்னும்‌. 
பென்யமின்‌ புத்திரரின்‌ பிரபு காணிக்கை 
செலுத்தினான்‌. அவன்‌ காணிக்கையாவது: 
போஜனபலியாகப்‌ படைக்கும்பொருட்டு 
எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய 
மாவினால்‌ நிறைந்ததும்‌, பரிசுத்த ஸ்தலத்தின்‌ 
சேக்கல்‌ கணக்காக நூற்றுமுப்பது சேக்கல்‌ 
நிறையுள்ளதுமான ஒரு வெள்ளித்தாலமும்‌, 
ல நிறையுள்ள ஒரு 
இவ்விரண்டும்‌, 
பத்துச்சேக்கல்‌. 
பொன்னினால்‌ செய்த ஒரு 
தூபகரண்டியும்‌, சர்வாங்க தகனபலியாக 
ஒரு காளையும்‌, ஒரு ஆட்டுக்கடாவும்‌, ஒரு 
வயதான ஒரு ஆட்டுக்குட்டியும்‌, 
பாவநிவாரணபலியாக ஒரு 
வெள்ளாட்டுக்கடாவும்‌, சமாதானபலியாக 
இரண்டு மாடுகளும்‌, ஐந்து 
ஆட்டுக்கடாக்களும்‌, ஐந்து 
வெள்ளாட்டுக்கடாக்களும்‌, ஒரு வயதான 
ஐந்து... ஆட்டுக்குட்டிகளுமே: 
கீதெயோனின்‌ குமாரனாகிய 
காணிக்கை (எண்‌ 7:60-65). 


இது 
அபீதானின்‌ 


சரிப்பக்‌ கூடாரத்தின்‌ மேற்கு 
பதிக பென்யமீன்‌. கோத்திரத்தார்‌ 
பாளயமிறங்கிமிருக்கிறார்கள்‌ (எண்‌ 2:18-24). 





எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


பத்தாம்‌ நாளில்‌ அம்மிஷதாயின்‌ 
குமாரனாகிய அகியேசேர்‌ என்னும்‌ தாண்‌ 
புத்திரரின்‌ பிரபு காணிக்கை செலுத்தினான்‌. 
அவன்‌ காணிக்கையாவது: போஜனபலியாகப்‌ 
படைக்கும்பொருட்டு எண்ணெயிலே பிசைந்த 
மெல்லிய மாவினால்‌ நிறைந்ததும்‌, பரிசுத்த 
ஸ்தலத்தின்‌ க்கல்‌ கணக்காக 
நூற்றுமுப்பது சேக்கல்‌ நிறையுள்ள துமான ஒரு 
'வெள்ளித்தாலமும்‌, எழுபது சேக்கல்‌. 
நிறையுள்ள ஒரு வெள்ளிக்கலமும்‌ ஆகிய 
இல்விரண்டும்‌, தூபவர்க்கம்‌ நிறைந்த 
பத்துச்சேக்கல்‌ நிறையுள்ள பொன்னினால்‌. 
செய்த ஒரு தூபகரண்டியும்‌, சர்வாங்க 
த௲னபலியாக ஒரு காளையும்‌, ஒரு 
ஆட்டுக்கடாவும்‌. ஒரு வயதான ஒரு 
ஆட்டுக்குட்டியும்‌, பாவநிவாரணபலியாக ஒரு 
வெள்ளாட்டுக்கடாவும்‌,  சமாதானபலியாக 
இரண்டு மாடுகளும்‌, 
ஆட்டுக்கடாக்களும்‌, 
வெள்ளாட்டுக்கடாக்களும்‌, 
ஐந்து ஆட்டுக்குட்டிகளுமே:: 
அம்மிஷதாயின்‌ குமாரனாகிய 
காணிக்கை (எண்‌ 7:66-71) 


பதினோராம்‌. 
குமாரனாகிய 
ஆசேர்‌ புத்திரரின்‌ பிரபு 
செலுத்தினான்‌. அவன்‌ காணிக்கையாவது: 
போஜனபலியாகப்‌ படைக்கும்பொருட்டு 
எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவினால்‌ 
நிறைந்ததும்‌, பரிசுத்த ஸ்தலத்தின்‌ சேக்கல்‌ 
கணக்காக நூற்றுமுப்பது  சேக்கல்‌. 
நிறையுள்ளதுமான ஒரு வெள்ளித்தாலமும்‌, 
எழுபது சேக்கல்‌ நிறையுள்ள ஒரு 
வெள்ளிக்கலமும்‌ ஆகிய இவ்விரண்டும்‌. 
தூபவர்க்கம்‌ நிறைந்த  பத்துச்சேக்கல்‌ 
நிறையுள்ள பொன்னினால்‌ செய்த ஒரு 
தூபகரண்டியும்‌, சர்வாங்க த௲னபலியாக ஒரு 
காளையும்‌, ஒரு ஆட்டுக்கடாவும்‌, ஒரு 
வயதான ஒரு ஆட்டுக்குட்டியும்‌, 
பாவநிவாரணபலியாக ஒரு 
வெள்ளாட்டுக்கடாவும்‌, சமாதானபலியாக 
இரண்டு மாடுகளும்‌, 
ஆட்டுக்கடாக்களும்‌, 
வெள்ளாட்டுக்கடாக்களும்‌, 
ஐந்து ஆட்டுக்குட்டிகளுமே: இது ஓகிரானின்‌ 
குமாரனாகிய பாகியேலின்‌ காணிக்கை 
(எண்‌ 7:72-77). 


பன்னிரண்டாம்‌ நாளில்‌ ஏனானின்‌. 
குமாரனாகிய அகீரா என்னும்‌ நப்தலி 
புத்திரரின்‌ பிரபு காணிக்கை செலுத்தினான்‌. 
அவன்‌ காணிக்கையாவது: போஜனபலியாகப்‌ 
படைக்கும்பொருட்டு எண்ணெயிலே பிசைந்த 
மெல்லிய மாவினால்‌ நிறைந்ததும்‌, பரிசுத்த 
ஸ்தலத்தின்‌ சேக்‌! கணக்காக 
நூற்றுமப்பது சேக்கல்‌ நிறையன்‌ளதுமான ஒரு 

வெள்ளித்தாலமும்‌, எழுபது சேக்கல்‌ 
நிறையுள்ள ஒரு வெள்ளிக்கலமும்‌ ஆகிய 
இவ்விரண்டும்‌, தூபவர்க்கம்‌ நிறைந்த 
பத்துச்சேக்கல்‌ நிறையுள்ள பொன்னினால்‌. 
செய்த ஒரு தூபகரண்டியும்‌, சர்வாங்க 
த௲னபலியாக ஒரு காளையும்‌, ஒரு 
ஆட்டுக்கடாவும்‌, ஒரு வயதான ஒரு 
ஆட்டுக்குட்டியும்‌, பாவநிவாரணபலியாக ஒரு 
வெள்ளாட்டுக்கடாவும்‌,  சமாதானபலியாக 
இரண்டு மாடுகளும்‌, ஐந்து 
ஆட்டுக்கடாக்களும்‌, ஐந்து 
வெள்ளாட்டுக்கடாக்களும்‌ ஒரு வயதான 
ஐந்து ஆட்டுக்குட்டிகளுமே: இது ஏனானின்‌ 
குமாரனாகிய  அகீராவின்‌ காணிக்கை 
(எண்‌ 7:78-83). 


நப்தலி கோத்திரத்தார்‌ ஆசரிப்புக்‌ 
கூடாரத்தின்‌ வடக்குப்‌ பகுதியில்‌ 
பாளயமிறங்கிமிருக்கிறார்கள்‌(எண்‌ 2:25-34) 


புதிய ஏற்பாட்டுக்காலத்தில்‌ நு 
இயேசுகிறிஸ்து, 


கர்த்தராகிய 
தேவாலயத்திலுள்ள காணிக்கைப்பெட்டியிலே 
போடப்படும்‌ காணிக்கைகளை கவனித்துப்‌ 
பார்க்கிறார்‌. 


‘ காணிக்கைப்‌ பெட்டிக்கு 
எதிராக உட்கார்ந்து, ஜனங்கள்‌ காணிக்கைப்‌ 
பெட்டியில்‌. பணம்‌ போடுகிறதைப்‌ 
பார்த்துக்கொண்டிருந்தார்‌; ஐசுவரியவான்கள்‌ 
அநேகர்‌ அதிகமாய்‌ மோட்டார்கள்‌" 


நாம்‌ கர்த்தருக்கு 
காணிக்கையைக்‌ கொடுத்தாலும்‌, நாம்‌ 
கொடுக்கும்‌ காணிக்கை நம்முடைய 
திராணிக்குத்தக்கபடி இருக்கவேண்டும்‌. 


குறைவான 





எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


இஸ்ரவேலின்‌ பிரபுக்கள்‌ அனைவரும்‌ 
பலிபீடத்தின்‌ பிரதிஷ்டைக்காக, செலுத்தின 
மொத்த  காணிக்கையைப்பற்றி த 
வசனப்பகுதியில்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
அவர்கள்‌ தங்கள்‌ காணிக்கைகளை 
உற்சாகமாகவும்‌, மனப்பூர்வமாகவும்‌ 
கர்த்தருக்கு செலுத்தியிருக்கிறார்கள்‌. 
உற்சாகமாய்க்‌ கொடுக்கிறவனிடத்தில்‌ 
கர்த்தர்‌ பிரியமாயிருக்கிறார்‌. 
இஸ்ரவேலின்‌ 
பிரபுக்களும்‌, 
அபிஷேகம்பண்ணப்பட்டபோது 
பிரதிஷ்டையின்‌ விவரம்‌ வருமாறு 
வெள்ளித்தாலங்கள்‌ பன்னிரண்டு, 
'வெள்ளிக்கலங்கள்‌ பன்னிரண்டு, பொன்‌ 
'தூபகரண்டிகள்‌ பன்னிரண்டு. ஒவ்வொரு 
வெள்ளித்தாலம்‌ நூற்று முப்பது சேக்கல்‌ 
நிறையும்‌, ஒவ்வொரு கலம்‌ எழுபது சேக்கல்‌ 
பாத்திரங்களின்‌ 


பன்னிரண்டு 
பலிபீடம்‌ 
செய்யப்பட்ட 


(எண்‌ 7:84,85). 


தூபவர்க்கம்‌ நிறைந்த 
தூபகரண்டிகள்‌ பன்னிரண்டு, ஒவ்வொன்று 
பரிசுத்த ஸ்தலத்தின்‌ சேக்கல்‌ கணக்கின்படி 
பத்துச்சேக்கல்‌ நிறையாக, தூபகரண்டிகளின்‌ 
பொன்னெல்லாம்‌ நூற்றிருபது சேக்கல்‌ 
நிறையாயிருக்கிறது (எண்‌ 7:86. 
இஸ்ரவேலின்‌ 

பிரபுக்களும்‌, 
அபிஷேகம்பண்ணப்பட்டபோது. 
செலுத்துவதற்கு கொண்டு. 
மிருகங்களின்‌ விவரம்‌ வருமாறு : 


பன்னிரண்டு 
பலிபீடம்‌ 
பலிகளாக 


வந்த 


சர்வாங்க தகனபலியாகர்‌ 
செலுத்தப்பட்ட காளைகளெல்லாம்‌ 
பன்னிரண்டு, ஆட்டுக்கடாக்கள்‌ பன்னிரண்டு, 
ஒரு வயதான ஆட்டுக்குட்டிகள்‌ பன்னிரண்டு, 
அவைகளுக்கடுத்த போஜனபலிகளும்‌ கூடச்‌ 
செலுத்தப்பட்டது:  பாவநிவாரணபலியாகச்‌ 
செலுத்தப்பட்ட வெள்ளாட்டுக்கடாக்கள்‌ 
பன்னிரண்டு (எண்‌ 7:87). 


QOODNENS 
PUBLISHERS 


சமாதான பலியாகச்‌ 
காளைகளெல்லாம்‌. 
ஆப்டுக்கடாக்கள்‌ 
வெள்ளாட்டுக்கடாக்கள்‌ 
வயதான 
ட 


செலுத்தப்பட்ட 
இருபத்துநான்கு; 
அறுபது, 
அறுபது, ஒரு 
ஆட்டுப்‌ அறுபது 
பலிபீடம்‌ 

ஷேகம்பண்ணப்பட்ட பின்பு செய்யப்பட்ட 


ததன்‌ பிரதிஷ்டை இதுவே. 


ஒவ்வொரு பிரபுவும்‌, 
பிரதிஷ்டைக்காக கொண்டு வரும்‌ 
காணிக்கைகளை மொத்தமாய்க்‌ கூட்டிச்‌ 
சேர்க்கும்போது, அது திரளாயிருக்கிறது. 
இஸ்ரவேல்‌ கோத்திரத்தார்‌ கர்த்தரை 
அதிகமாய்‌ நேசிக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
கர்த்தருக்கு அதிகமாய்க்‌ காணிக்கை 
கொண்டு வருகிறார்கள்‌. 


பலிபீடத்தின்‌ 


செலுத்தப்பட்ட பலிகளின்‌ விவரம்‌ 


வருமாறு : 
1. பொன்‌, வெள்ளியிலான பாத்திரங்கள்‌ 
(எண்‌  713-1419-20,25-26,31-32,37- 
38,43-44,49-50 55-56,61-62,67-6873-- 
74,79-80,84-86) 


போஜனபலி - எண்ணெயில்‌ 
பிசைந்த மாவு (எண்‌ 7:13)9,25,31, 
37A3A9,556167, 73,7987) 


- காளைகள்‌, 
ஆப்டுக்கடாக்கள்‌, ஆட்டுக்குட்டிகள்‌ 
(எண்‌ 715,21,27,33,39 AS 51, 
576369758187) 


பாவநிவாரண பலி - வெள்ளாட்டுக்‌ 
கடாக்கள்‌ (எண்‌ 7:16,22,28,34, 
40,8652, 58 64,7076 8287) 


சமாதான பலிகள்‌ - காளைகள்‌, 
ஆட்டுக்கடாக்கள்‌, ஆட்டுக்குட்டிகள்‌, 
வெள்ளாட்டுக்கடாக்கள்‌ 

(எண்‌ 71723, 29354147 53,5955, 
7177, 83, 88) 





BALWETHER 
பிய 


தேவன்‌ மோசே யோடே 


பேசுகிறார்‌ 
எண்‌ 7:89 


எண்‌ 7:89. மோசே தேவனோடே 
பேசும்படி, அமுக பர தீதித்தள்‌ 
பிரவேசிக்கும்‌ போது, தன்னோ 
பேசுகிறவரின்‌ 
சுாட்சிப்பெட்டியின்மேலுன்ன' 
கிருபாசனமான இர 
கேருபீன்களின்‌ நடுவிலிருந்துண்டாகக்‌. 
கேட்பான்‌; அங்கே. இருத்து. 
அவனோடே, பேசுவார்‌. 


இஸ்ரவேல்‌ தேசத்தின்‌ பிரபுக்கள்‌ 
செலுத்துகிற காணிக்கைகளை கர்த்தர்‌ 
அங்கீகரிக்கிறார்‌. இதற்கு அடையாளமாக 
கர்த்தர்‌ மோசேயோடே 
மனுஷன்‌ தன்னுடைய 
பேசுவதுபோல, கர்த்தர்‌ 
பேசுகிறார்‌ 


எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


என்‌ தாசனாகிய  மோசேயோ 
அப்படிப்பட்டவன்‌ அல்ல, என்‌ வீட்டில்‌ எங்கும்‌ 
உண்மையுள்ளவன்‌. நான்‌ 
மறைபொருளாக அல்ல, 
_ பிரத்தியட்சமாகவும்‌ 
கர்த்தரின்‌. 
இப்படியிருக்க, 
மோசேக்கு, 
உங்களுக்குப்‌ 
(எண்‌ 12:8) 


அவனுடன்‌ 


பயில்லாமற்போனதென்ன"' 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ 


கர்த்தர்‌ 
கிருபாசனமான 
நடுவிலிருந்து பேசுகிறார்‌. 
மோசேயோடு பேசும்போது, 
தம்முடைய கிரியைகளை இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
எல்லோருக்கும்‌ தெரியப்பண்ணுகிறார்‌. 

“துவர்‌ தமது வழிகளை மோசேக்கும்‌, 


தமது கிரியைகளை இஸ்ரவேல்‌ புத்திரருக்கும்‌ 
தெரியப்பண்ணினார்‌" (சங்‌ 103.7). 


சாட்சிப்பெட்டியின்‌ மேலுள்ள 
இரண்டு கேருபின்களின்‌ 





எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


ஆசரிப்புக்கூடாரத்தில்‌ 
விளக்குகளைப்பற்றி இந்த. 
சொல்லப்பட்டிருக்கிறது. 
விளக்குத்தண்டிற்கு நேரே 
ஆசாரியர்‌ அந்த 
விளக்குத்தண்டிற்கு நேரே 
ஏற்றவேண்டும்‌ (எண்‌ 81-41. 
லேவியர்கள்‌ ஜீவனுள்ள விளக்குகளாக 
இருக்கிறார்கள்‌. கர்த்தருடைய 
ஊழியக்காரர்கள்‌ எரிகிற விளக்காகவும்‌, 
பிரகாசமான வெளிச்சத்தைக்‌ கொடுக்கிற 


ஏற்றப்படும்‌ 
அதிகாரத்தில்‌ 
எழுவிளக்குகள்‌ 
எரியவேண்டும்‌. 
விளக்குகளை 
ஒழுங்காக 


விளக்காகவும்‌ இருக்கிறார்கள்‌. 


தியான்‌. 


முந்தின அதிகாரத்தில்‌ 
ரதிஷ்டையை 
சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அதிகாரத்தில்‌, 
ஆசாரியருக்கு கீழே பணிவிடை செய்கிற 
பிரதிஷ்டையைப்பற்றிச்‌ 
ப்பத்‌ 


லேவியர்‌ _ சுத்திகரிக்கப்படுகிறார்கள்‌ 
(எண்‌ 8:8-8). இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ தங்கள்‌ 
கைகளை லேலியர்‌ மேல்‌ வைக்கிறார்கள்‌ 
(எண்‌ 8:90), லேவியர்‌ கர்த்தருக்கு முன்பாக 
காணிக்கையாக நிறுத்தப்படுகிறார்கள்‌ (எண்‌ 
81-18). 

லேவியரை இஸ்ரவேல்‌. 
புத்திரரிலிருந்து எடுத்து அவர்களை 
ஆரோனுக்கும்‌, அவருடைய குமாருக்கும்‌ 
தத்தமாகக்‌ கொடுக்கிறார்‌ (எண்‌ 8:19). 


இஸ்ரவேல்‌ 


கர்த்தர்‌ 


மோசேயும்‌ ஆரோனும்‌, 


கட்டளையின்‌ 
செய்கிறார்கள்‌ (எண்‌ 8:20-22), 


ஆசரிப்புக்கூடாரத்தின்‌ பணிவிடையை 
செய்யும்‌ சேனையிலே சேவிக்க வரவேண்டிய 
லேவியர்‌. ஐம்பது வயதிற்கு மேற்பட்ட 
லேலியருக்குரிய கட்டளை (எண்‌ 8:23-26 


எரிகிற விளக்குகள்‌ 
எண்‌ 8:1-4 


எண்‌ 8:1. கர்த்தர்‌ மோசேயை நோக்கி: 


எண்‌ 8:2. ந ஆரோனோடே 
சொல்லவேண்டியது என்னவென்றால்‌: 
தீ. வினக்குகனை ஏற்றும்‌ போது ஏழு 
வின: விளக்குத்தண்டிற்கு, 
நேரே எறியவேண்டும்‌ என்று சொல்‌ 
என்றார்‌. 


எண்‌ 8:3. கர்த்தர்‌ 
கட்டனையிட்ட பிரகாரம்‌ ஆரோன்‌ 
செய்து, வினக்குத்தண்டிற்கு நேரே 
ஒழுங்காக. அதின்‌ விளக்குகளை 
ஏற்றினான்‌. 


எண்‌ 8:4. இந்தக்‌ குத்துவிளக்கு, அதின்‌ 
தல்‌ பூக்கன்வரைக்கும்‌ 
அடிப்புவேலையாய்ச்‌ 
செய்யப்பட்டிருத்தது; கர்த்தர்‌ 
மோசேக்குக்‌. காண்பித்த 
மாதிரியின்‌ படியே அவன்‌ 
குத்துவிளக்கை உண்டாக்கினான்‌. 


மோசேக்குக்‌ 


பொன்குத்துவிளக்குகளை செய்வது 
பற்றி கர்த்தர்‌ தம்முடைய பிரமாணத்தை 
ஏற்கெனவே சொல்லியிருக்கிறார்‌. 
பசும்பொன்னினால்‌ ஒரு 
குந்துவிளக்கையும்‌ உண்டாக்குவாயாக; அது 
பொன்னினால்‌ அடிப்புவேலையாய்ச்‌ 
செய்யப்பபவேண்டும்‌: அதின்‌ தண்டும்‌ 
கிளைகளும்‌ மொக்குகளும்‌ பழங்களும்‌: 
பூக்களும்‌ பொன்னினால்‌ 
செய்யப்படவேண்டும்‌" (யாத்‌ 25:31) 


சீனாய்‌ மலையிலே 

சொன்ன பிரகாரமாக 
பொன்குத்துவிளக்கு செய்யப்படுகிறது. 

'குத்துவிளக்கையும்‌ பசும்பொன்னினால்‌. 

அடிப்புவேலையாய்‌ உண்டாக்கினான்‌; 

அதின்‌ தண்டும்‌ கிளைகளும்‌ மொக்குகளும்‌ 

பழங்களும்‌ பூக்களும்‌ பொன்னினால்‌. 

செய்யப்பட்டிருந்தது" (யாத்‌ 3777, 


இப்போது முதல்‌ முறையாக, 
ஏற்றுமாறு 


கர்த்தர்‌ 





BALWETHER 
பிய 


கர்த்தர்‌ மோசேயை நோக்கி, “நீ 
ஆரோனோடே சொல்லவேண்டியது 
என்னவென்றால்‌: நீ விளக்குகளை ஏற்றும்‌ 
போது ஏழுவிளக்குகளும்‌ விளக்குத்தண்டிற்கு 
நேரே எரியவேண்டும்‌ என்று சொல்‌” 
(எண்‌ 81,2) என்று சொல்லுகிறார்‌. 


ஆரோன்‌ 
வேண்டும்‌. 


விளக்குகளை ஏற்ற 
(எண்‌ 8:2-4). எப்போதும்‌ எரிந்து, 
கொண்டிருக்கும்‌ விளக்கு தேவனுடைய 
பிரசன்னத்திற்கு அடையாளம்‌. த 
விளக்கு இப்பொழுது முதல்‌ முறையாக 
ஏற்றப்படுகிறது. 

ஆசரிப்புக்கூடாரத்திலுள்ள பரிசுத்த. 
பணிமுட்டுக்களெல்லாம்‌  ஆராதனையிலே 
பயன்படுத்தப்படும்போது, விளக்குகளும்‌ 
ஏற்றப்படுகிறது. கர்த்தருடைய 
கட்டளையின்பிரகாரம்‌ ஆரோனே இந்த 
விளக்குகளை ஏற்றவேண்டும்‌. 


கட்டளையிட்ட 
செய்து, 
ஒழுங்காக 
ஏற்றுகிறார்‌ 


கர்த்தர்‌ மோசேக்குக்‌ 
பிரகாரம்‌ 
வினக்குத்தண்டிற்கு 
அதின்‌ 


ஆரோன்‌ 
நேரே 
விளக்குகளை 
(எண்‌ 8:3). 


ஆரோன்‌ கர்த்தருடைய சமுகத்திலே, 
இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ பிரதிநிதியாக 
ஊழியம்‌ செய்கிறார்‌. அவர்‌ தேவனுடைய 
வாசஸ்தலத்திலே, கர்த்தருடைய விளக்கை 
ஏற்றி பணிவிடை செய்கிறார்‌. வேலையாள்‌ 
தன்‌ எஜமானருடைய வீட்டிலே, விளக்கை 
ஏற்றுவதுபோல, ஆரோன்‌ கர்த்தருடைய 
வீட்டிலே விளக்கை ஏற்றுகிறார்‌. 


வேதவசனங்கள்‌ பிரகாசமான 
விளக்காயிருக்கிறது. “அதிக உறுதியான 
தீர்க்கதரிசன வசனமும்‌ நமக்கு உண்டு; 
பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள்‌ 
இருதயங்களில்‌ உதிக்குமளவும்‌ இருளுள்ள 
ஸ்தலத்தில்‌ பிரகாசிக்கிற விளக்கைப்போன்ற 
அல்வசனத்தைக்‌ கவனித்திருப்பது 
நலமாயிருக்கும்‌” (2பேது 139). 
ஊழியக்காரர்கள்‌ 
விளக்குகளை 
அவர்கள்‌ தேவனுடைய 
வார்த்தைக்கு அர்த்தமும்‌ விளக்கமும்‌ 
சொல்லவேண்டும்‌. ஊழியக்காரர்கள்‌ 
தேவனுடைய வார்த்தையைப்‌ பயன்படுத்தி 
ஜனங்களுக்கு சத்தியத்தை 
உபதேசம்பண்ணவேண்டும்‌. 


கர்த்தருடைய 
வேதவசனமாகிய 
ஏற்றவேண்டும்‌. 


எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆசாரியன்‌ பலிபீடத்திலுள்ள 
அக்கினியை எடுத்து, விளக்குத்தண்டிலுள்ள 
ஏழுவிஎக்குகளில்‌, நடுவிலுள்ள விளக்கை 
ஏற்றுவார்‌. மற்ற ஆறு விளக்குகளையும்‌ 
ஏற்றுவதற்கு, எரியும்‌ விளக்கிலுள்ள அக்கினி 
பயன்படுத்தப்படும்‌. ஒரு விளக்கு மற்றொரு 
விளக்கை ஏற்றுவதற்கு உதவியாயிருக்கும்‌. 


வெளிச்சத்திற்கும்‌, 
அறிவுக்கும்‌ 


எல்லா 
ஞானத்திற்கும்‌, 
இயேசுகிறிஸ்துவே ஆதாரமாகவும்‌, 
ஊற்றாகவும்‌, ஊற்றின்‌ கண்ணாகவும்‌. 
இருக்கிறார்‌. எல்லா வெளிச்சமும்‌ நம்முடைய 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்துவிடத்திலிருந்தே 
வெளிப்படுகிறது. அவர்‌ ஏழுதக்கினி 
தீபங்களுக்கு அடையாளமாயிருக்கிறார்‌. 


சிங்காசனத்திலிருந்து 
மின்னல்களும்‌ இடிமுழக்கங்களும்‌ 
சத்தங்களும்‌ புறப்பட்டன; தேவனுடைய 
ஏழு ஆவிகளாகிய ஏழு அக்கினி 
தீபங்கள்‌ சிங்காசனத்திற்கு ன்பாக 
எரிந்துகொண்டிருந்தன (வெளி 4:5). 


அந்தச்‌ 


சத்திய வசனத்தை 
வியாக்கியானம்பண்ணும்போது. 
வசனத்தின்‌ 
வியாக்கியானத்தையும்‌, மற்றொரு வசனத்தை 
விளக்கி... வியாக்கியானம்பண்ணுவதற்கு 


விளக்கம்‌ சொல்லவேண்டும்‌. 


விளக்குகளை ஏற்றும்போது, ஏ 
விளக்குகளும்‌. விளக்கு தண்டிற்கு நேரே 
எரியவேண்டும்‌ என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
ஏழு என்னும்‌ எண்‌ பரிபூரணத்திற்கு. 
அடையாளம்‌. விளக்குத்தண்டிலுளள ஏழு: 
கிளைகளும்‌, பரிசுத்த வேதாகமத்தின்‌ 
பரிபூரணத்திற்கு அடையாளமாயிருக்கிறது. 
வேதவசனம்‌ நம்மை இரட்சிப்புக்கு நேராக 
வழிநடத்துவதற்கு போதுமானதாயிருக்கிறது. 


ஈரியன்‌ விளக்குகளை 
ஏற்றும்போது. அவற்றை தனக்கு இஷ்டமான 
பிரகாரம்‌ ஏற்றக்கூடாது. அவற்றை எவ்வாறு 
ஏற்றவேண்டும்‌ என்று கர்த்தர்‌ கட்டளை 
கொடுத்திருக்கிறாரோ , அதன்‌ 
பிரகாரமாகவே, அந்த விளக்குகளை 
ஏற்றவேண்டும்‌. 





எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


எலிக்‌ விளக்குத்தண்டிற்கு 
நேரே வேண்டும்‌. என்றும்‌, 
அந்த வன்பு விளக்குத்தண்டிற்கு 
நேரே ஒழுங்காக ஏற்றவேண்டும்‌ என்றும்‌ 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. விளக்குகள்‌ 
தங்களுக்குத்‌ தாங்களே வெளிச்சம்‌ 
கொடுத்து கொள்வதற்காக 
ஏற்றப்படவில்லை. அந்த விளக்குகள்‌ 
ஆசரிப்புக்கூடாரத்தின்‌ மற்ற பகுதிக்கு 
வெளிச்சம்‌ கொடுக்கவேண்டும்‌. 


விளக்கைக்‌ கொளுத்தி மரக்காலால்‌ 
மூடிவைக்காமல்‌, விளக்குத்‌ தண்டின்மேல்‌ 
வைப்பார்கள்‌; அப்பொழுது அது வீட்டிலுள்ள 
யாவருக்கும்‌ வெளிச்சம்‌ கொடுக்கும்‌” 
(மத்‌ 545). 


மற்றவர்களுக்‌। வெளிச்சம்‌ 
கொடு தத்கல்‌ நம்மிடத்தில்‌ வெளிச்சம்‌ 
கொடுக்கப்பட்டிருக்கிறது. 


இவ்விதமாய்‌, 
நற்கிரியைகளைக்‌ 


பரலோகத்திலிருக்கிற 
மகிமைப்டுததம்பிட 
அவர்கள்‌ முன்பாகப்‌ 
(மத்‌ 546. 
குத்துவிளக்கு, எவ்வாறு, 
செய்யப்பட்டிருக்கிறது என்னும்‌ விவரம்‌ இந்த 
வசனப்பகுதியில்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
இந்தக்‌ குத்துவிளக்கு, அதின்‌ பாதமுதல்‌ 
பூக்கள்வரைக்கும்‌ பொன்னினால்‌ 
அடிப்புவேலையாய்ச்‌ செய்யப்பட்டிருக்கிறது: 
கர்த்தர்‌ மோசேக்குக்‌ காண்பித்த 
மாதிரியின்படியே ஆரோன்‌ குத்துவிளக்கை 
உண்டாக்குகிறார்‌ (யாத்‌ 25:31-40; எண்‌ 8:4). 


உங்கள்‌ 
கண்டு, 
உங்கள்‌ பிதாவை 
உங்கள்‌ வெளிச்சம்‌ 
பிரகாசிக்கக்கடவது'' 


மனுஷர்‌ 


லேவியரின்‌ சுத்திகரிப்பு 
எண்‌ 8:5-22. 


எண்‌ 85. பின்னும்‌ கர்த்தர்‌ மோசேயை 
நோக்கி: 


எண்‌ 8:6. தீ 
சுத்ததியாரினின்று 
பிரித்தெடுத்து, 
கசுத்திகரிப்பாயாக. 


இஸ்ரவேல்‌ 
லேவியரைப்‌. 
அவர்களைச்‌: 


QOODNENS 
PUBLISHERS 


எண்‌ 8:7. அவர்களைச்‌. 
சுத்திகரிக்கும்படி. அவர்களுக்குச்‌ 
செய்யவேண்டியதாவது: அவர்கள்மேல்‌ 
சுத்திகரிக்கும்‌ ஜலத்தைத்‌ 
தெளிப்பாயாக; பின்பு அவர்கள்‌ 
சர்வாங்க சவரம்பண்ணி, தங்கள்‌ 
வஸ்திரங்களைத்‌ தோய்த்து, தங்களைச்‌. 


எண்ணெயிலே பிசைந்த 
மாவாகிய போஜன பலியையும்‌. 
கொண்டுவரக்கடவர்கள்‌; 
பாவதிவாரணபலியாக. 

காளையையும்‌ நீ வாங்கி, 


வேறொரு 


80. 
ரப பன்‌ கன 
வரச்செய்து, இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ 
சபையார்‌. எல்லாரையும்‌ 
கூடி.வரப்பண்ணுவாயாக. 


எண்‌ 810. நீ 
கர்த்தருடைய 
வரப்பண்ணின போது, இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ தங்கள்‌. கைகளை 
'லேவியர்மேல்‌ வைக்கக்கடவர்கள்‌.. 


லேவியர்‌ கர்த்தருக்குரிய 
செய்யும்பொருட்டு, 
அவர்களை இஸ்ரவேல்‌ 
காணிக்கையாகக்‌. 
முன்பாக 
காணிக்கையாய்‌ 


லேவியரைக்‌ 
சந்நிதியில்‌ 


எண்‌ வேட. 
பணிவிடை. 
ஆரோன்‌ 
புத்திரரின்‌. 
கர்த்தருக்கு. 
அசைவாட்டப்படும்‌ 
திதுத்தக்கடவன்‌. 


எண்‌ 8:12. அதன்பின்‌ லேவியர்‌ தங்கள்‌. 
கைகளைக்‌. காளைகளுடைய 
தலையின்மேல்‌ வைப்பார்களாக; பின்பு 
நீ லேவியருக்காகப்‌ பாவதிவிர்த்தி 
செய்யும்பொருட்டு, கர்த்தருக்கு 
அவைகளில்‌ ஒன்றைப்‌ பாவதிவாரண 
பலியாகவும்‌, மற்றொன்றைச்‌ சர்வாங்க 
தகனபலியாகவும்‌ செலுத்தி, 


எண்‌ 8:18. லேவியரை ஆரோனுக்கும்‌ 
அவன்‌ குமாரனுக்கும்‌ முன்பாக திறுத்தி, 
அவர்களைக்‌ கர்த்தருக்கு. 
அசைவாட்டப்படும்‌ காணிக்கையாக்கி, 





BALWETHER 
பிய 


எண்‌ 8:14. 
இஸ்ரவேல்‌ 

பீரித்தெடுக்கக்கடவாய்‌; 
என்னுடையவர்களாயிருப்பார்கள்‌.. 


இப்படி தீ லேவியரை 
புத்திரரிலிருத்த 
லேவியர்‌ 


எண்‌ 815. இப்படி அவச்கனைச்‌ 
சுத்திகரித்து, அவர்களை அசை வாட்டும்‌. 
காணிக்கையாக்கக்கடவாம்‌, 
அதன்பின்பு லேவியர்‌ 
ஆசரிப்புக்கூடாரத்தில்‌ பணிவிடை 
செய்யப்‌ பிரவேசிக்கக்கடவர்கள்‌. 


எண்‌ 8:16. இஸ்ரவேல்‌ புத்திரரிலிருந்தூ 
அவர்கள்‌: எனக்கு முற்றிலும்‌ 
கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள்‌; 

இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ எல்லாரிலும்‌ 
கர்ப்பத்திறந்து பிறக்கிற சக 
முதற்பேறுக்கும்‌ பதிலாக அவர்களை 
எனக்கு எடுத்துக்கொண்டேன்‌.. 


எண்‌ 8:17. இஸ்ரவேல்‌ புத்திரரில்‌ 
மனிதரிலும்‌ மிருகஜீவன்களிலும்‌ 
முதற்பேறானதெல்லாம்‌ என்னுடையது; 
நான்‌ எகிப்துதேசத்திலே முதற்பேறான 
யாவையும்‌ சுங்கரித்த. 
அவைகளை 


யரிகத்தப்படுத்தி, 


எண்‌ 8:18. பின்பு லேவியரை இஸ்ரவேல்‌: 
புத்திரரிலுன்ன முதற்பேது 
சுகலத்திற்கும்‌ பதிலாக. 
எடுத்துக்கொண்டு, 


எண்‌ 8:19. 
புத்திரருடைய 
ஆசரிப்புக்கூடாரத்தில்‌ 
செய்யும்படிக்கும்‌, இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்காகப்‌ பாவதிவிர்த்தி 
செய்யும்படிக்கும்‌, இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
தாங்களே பரிசுத்தஸ்தலத்தில்‌ 
சேருகிறதினால்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரில்‌ 
வாதையுண்டாகாதபடிக்கும்‌ லேவியரை 
அவர்களிலிருந்து எடுத்து, 
ஆரோனுக்கும்‌ அவன்‌ குமாரருக்கும்‌ 
தத்தமாகக்‌ கொடுத்தேன்‌ என்றார்‌. 


லேவியர்‌ இஸ்ரவேல்‌ 
பணிவிடையை 


எண்‌ 8:20. அப்பொழுது மோசேயும்‌ 
ஆரோனும்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ 
சபையார்‌. யாவரும்‌ கர்த்தர்‌ 
கேவியரைக்குறித்து. மோசேக்‌ 
கட்டனையிட்டபடி யெல்லாம்‌ 
லேவியருக்குச்‌ செய்தார்கள்‌. 


எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எண்‌ 8:21. லேவியர்‌ ௬த்திகரிக்கப்பட்டு, 
தங்கள்‌. 'வஸ்திரங்களைத்‌: 
தோய்த்தார்கள்‌; பின்பு ஆரோன்‌ 
அவர்களைக்‌ கர்த்தருக்கு முன்பாக 
அசைவாட்டும்‌ காணிக்கையாக நிறுத்தி, 
அவர்களைச்‌. சுத்திகரிக்க 
அவர்களுக்காகப்‌: பாவநிவிர்த்தி. 
செய்தான்‌. 


எண்‌ 8:22. அதற்குபின்பு லேவியர்‌ 
ஆரோனுக்கும்‌ அவன்‌ குமாருக்கும்‌ 
முன்பாக ஆசரிப்புக்கூடாரத்தில்‌ 
தங்கள்‌ பணிவிடையைச்‌ செய்யும்படி, 
மிரவேசித்தார்கன்‌; கர்த்தர்‌ 
லேவியரைக்குறித்து. மோசேக்குக்‌ 
கட்டனையிட்டபடியே அவர்களுக்குச்‌ 
செய்தார்கள்‌. 


ஸ்ரவேல்‌. 
ாகையேற்றப்பட்டபோது, 
அவர்களோடு 
அதன்‌ பின்பு 
த்திரம்‌ தனியாக 
எண்ணித்தொகையேற்றப்படுகிறார்கள்‌. 


“கர்த்தர்‌ மோசேயை 
நீ  லேலிகோத்திரத்தாரைச்‌ சேர்த்து, 
அவர்கள்‌ ஆசாரியனாகிய ஆரோனுக்குப்‌ 
பணிவிடை செய்யும்படி அவர்களை நிறுத்து, 
அவர்கள்‌ ஆசரிப்புக்‌ கூடாரத்துக்கு முன்பாக 
அவனுடைய காவலையும்‌ எல்லாச்‌ சபையின்‌ 
காவலையும்‌ காத்து வாசஸ்தலத்தின்‌ 
பணிவிடை வேலைகளைச்‌ செய்யக்கடவர்கள்‌' 
(எண்‌ 3:5-7) என்று சொல்லுகிறார்‌. 

இஸ்ரவேல்‌: புத்திரரின்‌ 
பேறுகளுக்குப்‌ பதிலாக லேலியர்கள்‌ 
கர்த்தருக்கு ஊழியம்‌ செய்வதற்குத்‌ 
தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள்‌ (எண்‌ 3:44-51) 
கர்த்தருடைய ஊழியத்தைச்‌ செய்வதற்கு 
லேவியர்‌. பிரித்தெடுக்கப்பட்டு 
சுத்திகரிக்கப்படுகிறார்கள்‌. (எண்‌ 8:5-14). 


நோக்கி: 


முதற்‌ 


சீனாய்‌ 
நோக்கி, 
பிதாக்களின்‌ 
எண்ணுவாயாக; 
அவர்களில்‌ ஒருமாதம்முதல்‌ அதற்கு மேற்பட்ட 
வயதுள்ள ஆண்பிள்ளைகளையெல்லாம்‌ 
எண்ணுவாயாக என்றார்‌” (எண்‌ 31415) 
என்று சொல்லுகிறார்‌. 


கர்த்தர்‌ 





BALWETHER 
பிய 


லேவியர்‌: ஆசரிப்புக்கூடாரத்திலே. 
கர்த்தருக்கு பணிவிடை செய்யவேண்டும்‌. 
இதற்காக அவர்கள்‌ 
பிரதிஷ்டைபண்ணப்படுகிறார்கள்‌. 

கர்த்தர்‌ மோசேயை நோக்கி, 
“நீ இஸ்ரவேல்‌ சந்ததியாரினின்று லேவியரைப்‌ 
பிரித்தெடுத்து, அவர்களைச்‌ 
குத்திகரிப்பாயாக" 8:55) என்று 
சொல்லுகிறார்‌. 


மோசேயும்‌, ஆரோனும்‌, இஸ்ரவேல்‌ 
புத்திரரின்‌ சபையார்‌. யாவரும்‌ கர்த்தர்‌ 
லேவியரைக்குறித்து மோசேக்குக்‌ 
கட்டளையிட்டபடியெல்லாம்‌ லேலியருக்குச்‌ 
செய்கிறார்கள்‌ (எண்‌. 9:20) 
கர்த்தர்‌ சொன்ன பிரகாரம்‌ 
லேவியர்‌ பிரித்தெடுக்கப்பட்டு, 
சுத்திகரிக்கப்படுகிறார்கள்‌ 


(எண்‌ 


லேலியர்‌ தங்களைத்‌ தாங்களே 
ஆசரிப்புக்கூடாரத்தின்‌  பணிவிடைகளுக்கு 
நியமித்துக்கொள்ளவில்லை. கர்த்தரே 
்‌ ்‌ ஊழியத்திற்காக 
சந்ததியாரிலிருந்து 

ஆசரிப்புக்கூடாரத்தின்‌ 

பணிவிடைகளை செய்வதற்காக கர்த்தரே 
லேலியரை சுத்திகரிக்குமாறு சொல்லுகிறார்‌ 


ஸ்ரவேலின்‌ மற்‌ 

தள்‌ பரி்திரந்தால்‌. 

போதாது. லேலியருக்கும்‌, 

மற்ற கோத்திரத்தாருக்கும்‌ 

வித்தியாசம்‌ இருந்தால்‌. 

போதாது. லேவியர்‌ 

அர்ப்பணிக்கப்படவேண்டும்‌. 

சுத்திகரிக்கப்படவேண்டும்‌. 

ர்த்தி பணிவிடைகளை 

செய்வதற்கு லேலியர்கள்‌ 
பிரதிஷ்டைபண்ணப்பட வேண்டும்‌. 


கர்த்தருக்காக ஊழியம்‌ செய்கிறவர்கள்‌ 
எல்லோருமே, அவருக்கு 
அற்பணிக்கப்பட்டவர்களாயிருக்கவேண்டும்‌. 
விசுவாசிகள்‌ தண்ணீரிலே ஞானஸ்நானம்‌. 
பெறவேண்டும்‌. ஊழியக்காரர்கள்‌ 
ஊழியத்திற்கு பிரதிஷ்டைபண்ணப்பட 
வேண்டும்‌. நாம்‌ 

கர்த்தருக்கு நம்மை 
அற்பணிக்கவேண்டும்‌. 

கர்த்தருக்கு சேவை செய்யவும்‌, 

ஊழியத்திலே பணிவிடை செய்யவும்‌ நம்மை 
ஒப்புக்கொடுக்கவேண்டும்‌. 


எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


இந்த வசனப்பகுதியில்‌ லேவியர்‌ 
பிரித்தெடுக்கப்பட்டு, சுத்திகரிக்கப்பட்டு, 
கர்த்தருடைய எழியத்திற்கு 
பிரதிஷ்டைபண்ணப்படுகிற சம்பவம்‌ விரிவாக 
சொல்லப்பட்டிருக்கிறது. 
லேவியரை சுத்திகரிக்கும்படி 
அவர்களுக்கு என்ன செய்யவேண்டும்‌ 
என்று கர்த்தர்‌ மோசேக்கு சொல்லுகிறார்‌. 
மோசே லேவியர்மேல்‌: சுத்திகரிக்கும்‌. 
ஜலத்தைத்‌ தெளிக்கவேண்டும்‌; பின்பு 
அவர்கள்‌ சர்வாங்க சவரம்பண்ணி, தங்கள்‌ 
வஸ்திரங்களைத்‌ தோய்த்து, தங்களைச்‌ 
சுத்திகரிக்க வேண்டும்‌ (எண்‌ 8:7). 
லேலியரை சுத்திகரிக்கும்படி 
அவர்களுக்கு செய்யவேண்டியதாவது : 
1. அவர்கள்மேல்‌ சுத்திகரிக்கும்‌ ஐலத்தைத்‌ 
தெளிக்க வேண்டும்‌. 
2, அவர்கள்‌ 
வேண்டும்‌. 


சர்வாங்க சவரம்பண்ண 


3. தங்கள்‌ 


வேண்டும்‌. 


வஸ்திரங்களைத்‌ தோய்க்க 


சுத்திகரிக்கும்‌ ஜலம்‌  வெண்கலத்‌ 
தொட்டியிலிருந்து எடுக்கப்படுகிறது. 
எண்‌. 191-22 ஆகிய வசனங்களில்‌. 
குறிப்பிடப்பட்டிருக்கிற பிரகாரம்‌ இந்த ஜலம்‌. 
ஆயத்தமாக்கப்படுகிறது. சுத்திகரிப்பின்‌ 
ஜலத்தைப்‌ பாவநிவாரண ஜலம்‌ என்றும்‌ 
அழைக்கலாம்‌. சிவப்புக்கிடாரியின்‌ சாம்பல்‌ 
தண்ணீரில்‌ கலக்கப்பட்டு அந்தத்‌ 
தண்ணீர்‌ ஜனங்கள்மீது தெளிக்கப்படுகிறது 
(எபி 922-14). 


அப்பொழுது லேவியர்‌ 
காளையையும்‌, அதற்கேற்ற எண்ணெயிலே 
பிசைந்த மெல்லிய மாவாகிய 
போஜனபலியையும்‌ கொண்டுவரவேண்டும்‌. 
பாவநிவாரணபலியாக வேறொரு 
காளையையும்‌ மோசே அவர்களிடத்லிருந்து 
வாங்கவேண்டும்‌. மோசே லேலியரை 
ஆசரிப்புக்கூடாரத்துக்கு முன்‌ வரச்செய்து, 
இஸ்ரவேல்‌: புத்திரரின்‌ சபையார்‌ 
எல்லாரையும்‌ கூடிவரப்பண்ணவேண்டும்‌ 
(எண்‌ 8:89). 





BALWETHER 
பிய 


லேவியர்‌ சுத்திகரிக்கப்பட்ட பின்பு, 
தங்களைப்‌ பாவநிவிர்த்தி செய்வதற்கு 
அவர்கள்‌ இரண்டு காளைகளைச்‌ செலுத்த 
வேண்டும்‌. ஒரு காளையைச்‌ சர்வாங்க 
'த௲னபலியாகவும்‌, மற்றொரு காளையைப்‌ 
பாவநிவாரண  பலியாகவம்‌ செலுத்த 
வேண்டும்‌ (எண்‌ 8:8-12) 


மோசே லேவியரைக்‌: 
வரப்பண்ணின போது. 


சந்நிதியில்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ தங்கள்‌ கைகளை 
லேலியர்மேல்‌ வைக்கவேண்டும்‌. லேவியர்‌ 
கர்த்தருக்குரிய பணிவிடை செய்யும்பொருட்டு, 
ஆரோன்‌ அவர்களை இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ 
காணிக்கையாகக்‌ கர்த்தருக்கு 
அசைவாட்டப்படும்‌ 
நிறுத்தவேண்டும்‌ (எண்‌ 810/1). 
லேலியரைச்‌ கத்திகரிக்கும்போது 
லேலியரோடு சேர்ந்து. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
கூடிவரவேண்டும்‌. இஸ்ரவேல்‌ 


கர்த்தருடைய 


இஸ்ரவேலர்கள்‌ 
அவருடைய ஊழியக்காரர்களாக 
அர்ப்பணிக்கிறார்கள்‌. லேவியர்‌ இனிமேல்‌ 
உலரப்பிரகாரமான வேலைகளைச்‌ செய்யாமல்‌, 


தங்களைப்‌ பிரதிஷ்டை பண்ணிக்‌ கொள்ள 
வேண்டும்‌. 


லேலியர்மீது ஆரோனும்‌, 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ அனைவரும்‌ தங்கள்‌ 
கைகளைவைத்து, ஜெபித்து அவர்களைத்‌ 
தேவனிடத்தில்‌ பிரதிஷ்டை பண்ணுகிறார்கள்‌. 
கைகளை வைப்பது 'சபையாரின்‌ 
ஆசீர்வாதத்தைஅவர்களுக்குக்‌ கொடுப்பதற்கு 
அடையாளமாகும்‌. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
இனிமேல்‌ லேலியருக்கு ஆதரவாக இருந்து. 
அவர்களோடு ஒத்துழைப்பார்கள்‌. 

லேலியரை சுத்திகரிக்கும்போது. 
மோசே அவர்கள்மேல்‌ சுத்திகரிக்கும்‌ ஜலத்தை 
தெளிக்கிறார்‌. பின்பு லேவியரே சர்வாங்க 
சவரம்‌ பண்ணி, தங்கள்‌ வஸ்திரங்களைத்‌ 
தோய்த்து, தங்களை சுத்திகரித்துக 
கொள்கிறார்கள்‌. ர்த்‌ 
பாத்திரங்களை 
சுத்தமாயிருக்கலேண்டும்‌. 
லேவியர்மேல்‌ தெளிக்கும்‌ சுத்திகரிக்கும்‌ ஜலம்‌. 
கர்த்தருடைய கட்டளையின்‌ பிரகாரம்‌ 
கலக்கப்பட்டிருக்கிறது. 


எண்ணாகமம்‌ - 
NUMBERS - COMMENTARY 


விரிவுரை 


நம்மை நாமே சுத்தம்பண்ணுவது 
நம்முடைய கடமை. அப்போது கர்த்தர்‌ நம்மை 
சுத்திகரிப்பதாக வாக்குப்பண்ணுகிறார்‌. 


மோசே சுத்திகரிக்கப்பட்ட லேலியரை 
கர்த்தருடைய சந்நிதியில்‌ வரப்பண்ணுகிறார்‌. 
அப்போது இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ தங்கள்‌ 
கைகளை  லேவியர்மேல்‌ வைக்கிறார்கள்‌. 
(எண்‌ 8:10). லேவியர்‌ ஆசரிப்புக்கூடாரத்தின்‌ 
பணிவிடைகளுக்காக 
அற்பணிக்கப்படும்போது, 
சபையார்‌ எல்லோரும்‌. 
ஊழியத்தை அங்கீகரிக்கும்‌ 
தங்களுடைய கைகளை 
வைக்கிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ 
லேலியரின்‌ 
வண்ணமாக 
அவர்கள்மேல்‌ 


லேவியர்‌ கர்த்தருக்கும்‌, 

ஆசரிப்புக்கூடாரத்திற்கும்‌ பணிவிடை 

செய்வதற்காக  நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள்‌. 

இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ தங்கள்‌ கைகளை 

லேவியர்மீது வைப்பதினால்‌, லேவியர்‌ 

ஆசரிப்புக்கூடாரத்தின்‌ பணிவிடைகளை 

குதி பெறமுடியாது. 

லேலியர்மேல்‌ தங்கள்‌ 

அவர்கள்‌ 

ஆசரிப்புக்கூடாரத்தின்‌ ஊழியர்களாக 
ஆவதில்லை. 


ஆதரவாகயிருப்போம்‌. 
பண்ணுகிறார்கள்‌. இஸ்ரவேலின்‌ பிரபுக்களும்‌, 
அவர்களுடைய சேனையும்‌ லேலியருக்கு 
ஆதரவாகயிருக்கும்‌. லேவியர்‌ ஆரோனுக்கும்‌ 
அவருடைய குமாருக்கும்‌ ன்‌ 
ஆசரிப்புக்கூடாரத்தில்‌ 

பணிவிடைகளை செய்யும்போது, இஸ்ரவேல்‌ 
சபையார்‌. எல்லோரும்‌. லேலியரின்‌ 
ஊழியத்திற்கு ஆதரவாயிருப்பார்கள்‌. 


ஆசரிப்புக்கூடாரத்தின்‌ 
பணிவிடைகளுக்காக லேவியரை 
குத்திகரிக்கும்போது, அவர்கள்‌ ஒரு 
காளையையும்‌, அதற்கேற்ற எண்ணெயிலே. 
பிசைந்த மெல்லிய மாவாகிய 
போஜனபலியையும்‌ கொண்டுவர வேண்டும்‌: 
பாவநிவாரணபலியாக 

காளையையும்‌ அவர்கள்‌ 

வரவேண்டும்‌ (எண்‌ 8:8). 





BALWETHER 
சபரிய 


லேலியருக்காக. பாவநிவிர்த்தி 
செய்யப்படவேண்டும்‌. அதற்காக 
பாவநிவாரணபலி  செலுத்தப்படவேண்டும்‌ 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. மோசே 
லேவியருடைய கையிலே. 
பாவநிவாரணபலியாக ஒரு காளையை 
வாங்கவேண்டும்‌. லேவியர்‌ தங்கள்‌ 
கைகளைக்‌ காளைகளுடைய தலையின்மேல்‌. 
வைக்கவேண்டும்‌. ன்‌ 
லேவியருக்காகப்‌ 

செய்யும்பொருட்டு, 

கர்த்தருக்கு பாவநிவாரண 
செலுத்தவேண்டும்‌ (எண்‌ 8:12) 


லேவியர்‌ தங்களைப்‌ பாவநிவிர்த்தி 
செய்யவேண்டும்‌ அவர்கள்‌ காளைகளின்‌ 
தலைகளின்மீது தங்கள்‌ கைகளை வைத்து, 
தங்களுடைய பாவங்களை அவற்றின்மீது 
சுமத்துகிறார்கள்‌ 
பாவங்கள்‌ நிவிர்த்தி 
நாம்‌ 
தகுதியற்றவர்களாயிருக்கிறோம்‌. நம்முடைய 
பாவங்கள்‌ நிவிர்த்தி 
பண்ணப்படவில்லையென்றால்‌, கர்த்தருடைய 
சமுகத்திலே பிரவேசிப்பதற்கும்‌ நாம்‌. 
தகுதிமில்லாதவர்களாகவே இருப்போம்‌ 


பாவங்கள்‌ 
நணாத்திண்ணப்படும்‌ பொருட்டு, நமக்காக 
பாவநிவாரண பலி செலுத்தப்பட்ட பின்பே, 
நாம்‌ தேவனோடு ஒப்புரவாகி, அவரோடு 
சமாதானமாயிருப்போம்‌. 


கர்த்தராகிய 
நம்முடைய பாவங்களை 
செலுத்தப்பட்ட 
பாவநிவாரண பலியாக இருக்கிறார்‌. 
இயேசுகிறிஸ்துவினுடைய பாவநிவாரண பலி 
மரணத்தின்‌ மூலமாகவே நாம்‌ தேவனோடு 
ஒப்புரவாகிறோம்‌. அதன்‌ பின்பே 
கர்த்தரிடத்தில்‌ நம்மை ஒப்புக்கொடுக்க நாம்‌. 
தகுதியுள்ளவர்களாகிறோம்‌. 


இயேசுிறில்துலே. 
நிவிர்த்திபண்‌ ணுவதற்காக 


எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பாவநிவாரணபலியாக  முரித்ததினாலேயே, 
கர்த்தருடைய ஊழியக்காரர்கள்‌, கர்த்தருடைய 
ஊழியத்தை செய்யும்‌ தகுதியையும்‌ 
சிலாக்கியத்தையும்‌ பெற்றிருக்கிறார்கள்‌. 


லேவியர்கள்‌ 
காணிக்கையாக 
நிறுத்தப்படுகிறார்கள்‌. 
கர்த்தருக்குரிய பணிவிடை செய்யும்பொருட்டு, 
ஆரோன்‌ அவர்களை இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ 
காணிக்கையாகக்‌ கர்த்தருக்கு முன்பாக 
அசைவாட்டப்படும்‌ காணிக்கையாய்‌ 
நிறுத்துகிறார்‌ (எண்‌ 8:1). 


இஸ்ரவேல்‌ 
கர்த்தருக்கு 


புத்திரரின்‌ 


முன்பாக 
லேலியர்‌ 


எண்‌ 82-0 ஆகிய 
லேலியரைப்‌ பிரதிஷ்டை பண்ணுவதில்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனங்களின்‌ பங்கும்‌, 
எண்‌ 8:1 ஆவது வசனத்தில்‌ ஆரோனுடைய 
பங்கும்‌, எண்‌ 8:13 ஆவது வசனத்தில்‌ 
ஆசாரியருடைய பங்கும்‌ கூறப்பட்டிருக்கிறது. 


லேவியர்கள்‌ முதலாவதாக தங்களையே 
கர்த்தருக்கு ஒப்புக்கொடுக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ சர்வாங்க தகனம்பண்ணி, தங்கள்‌ 
வஸ்திரங்களை தோய்த்து தங்களை 
சுத்திகரித்துக்கொள்கிறார்கள்‌ (எண்‌ 8.7), 
அதன்பின்பு இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ தங்கள்‌ 
கைகளை லேவியர்‌ மேல்‌ வைக்கிறார்கள்‌. 
இதன்‌ மூலமாக இஸ்ரவேல்‌ சபையார்‌ 
லேவியரை கர்த்தருக்கு 
ஒப்புக்கொடுக்கிறார்கள்‌. அதன்பின்பு 
ஆரோன்‌ லேவியரை இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ 
காணிக்கையாக கர்த்தருக்கு முன்பாக 
ஒப்புக்கொடுக்கிறார்‌. 


லேவியர்‌ 


வசனங்களில்‌. 


சரிப்புக்கூடாரத்தின்‌ 
பணிவிடைகளை செய்யவேண்டும்‌ என்பது, 
கர்த்தருடைய சித்தமாயிருக்கிறது. 
மோசேயும்‌, ஆரோனும்‌, இஸ்ரவேல்‌ புத்திரரும்‌ 
லேவியரை கர்த்தருடைய சமுகத்திலே. 
ஒப்புக்கொடுக்கும்போது, ர்த்தரும்‌ 
லேலியரை  அங்கீகரிக்கிறார்‌. “லேவியர்‌ 
என்னுடையவர்களாயிருப்பார்கள்‌"' 

(எண்‌ 814) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
சுத்திகரிக்கப்பட்டு, 
பண்ணிய பின்பு, 

கர்த்தருக்குரியவர்கள்‌ 


லேவியர்கள்‌ 
தங்களைப்‌ பிரதிஷ்டை 
அவர்கள்‌ 
(எண்‌ 814-26. 





BALWETHER 
பிய 


கர்த்தர்‌ யாரை தம்முடையவர்களாக. 
தெரிந்துகொள்கிறாரோ, அவர்களை கர்த்தர்‌ 
தம்முடைய ஊழியத்திலே பயன்படுத்துகிறார்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய ஊழியத்தில்‌. 
தேவதூதர்களையும்‌ பயன்படுத்துகிறார்‌. 
ஆரோன்‌ லேவியரை இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ 
காணிக்கையாக, கர்த்தருக்கு முன்பாக 
நிறுத்தவேண்டும்‌. அதன்பின்‌ மோசே 
லேலியருக்காக ஒரு காளையை 
பாவநிவாரண உபலியாகவும்‌, மற்றொரு 
காளையை சர்வாங்க தகனபலியாகவும்‌ 
செலுத்தவேண்டும்‌. 


அதன்பின்பு மோசே 
ஆரோனுக்கும்‌ அவருடைய 
முன்பாக. நிறுத்தி 
கர்த்தருக்கு 
காணிக்கையாக்கையாக்க 
இவ்வாறாக மோசே 
இஸ்ரவேல்‌ புத்திரரிலிருந்து பிரித்தெடுக்க 
வேண்டும்‌; லேவியர்‌ 


குர்த்தருடையவர்களாயிருக்கிறார்கள்‌. 


மோசே இப்படி லேலியரைச்‌ 
சுத்திகரித்து, அவர்களை  அசைவாட்டும்‌ 
காணிக்கையாக்கவேண்டும்‌: அதன்பின்பு 
லேவியர்‌ ஆசரிப்புக்கூடாரத்தில்‌ பணிவிடை 
செய்யப்‌ பிரவேசிக்கக்கடவர்கள்‌ (எண்‌ 8:15) 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ 

இஸ்ரவேலின்‌: முதற்பேறுகளுக்குப்‌ 
பதிலாக லேலியர்கள்‌ தெரிந்தெடுக்கப்பட்டு 
(எண்‌ 3:44-51; எண்‌ 8; 
அவர்கள்‌ சுத்திகரிக்கப்பட்டு 
ஊழியத்திற்காகப்‌ பிரதிஷ்டை 
படுகிறார்கள்‌. (எண்‌ 8:6-14). இதன்பின்பே. 
லேவியர்‌ ஆசரிப்புக்கூடாரத்தில்‌ பணிவிடை 
செய்யப்‌ பிரவேசிக்க வேண்டும்‌. 


லேவியரை 
குமாரருக்கும்‌ 
அவர்களைக்‌ 
அசைவாட்டப்படும்‌. 


லேவியர்‌ ஆரோனுக்கும்‌ 
குமாருக்கும்‌ தத்தமாகக்‌ 
கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள்‌ (எண்‌ 89), 
இதன்‌ மூலமாக லேவியர்‌ மூலமாய்‌ 
நடைபெறும்‌ பணிவிடைகளும்‌ ஊன ம்‌, 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ சாவிக்‌! 
ஆசீர்வாதமாயிருக்கும்‌. 


அவருடைய 


ஆரோனும்‌, அவருடைய குமாரரும்‌ 
ஆசரிப்பு" கூடாரத்தில்‌. ஆசாரில்‌ ஊழியம்‌ 
செய்து வருகிறார்கள்‌. ஆசரிப்புக்‌ கூடாரத்து 
பணிவிடைகளில்‌ அவர்களுக்கு உதவி 
புரிவதற்காக லேவியர்களைக்‌ கர்த்தர்‌ 
அவர்களுக்குக்‌ கொடுக்கிறார்‌. 


எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


லேலியரின்‌ பணிவிடைகள்‌ 
பிரமாணத்தின்‌ விவரம்‌ வருமாறு : 


பற்றிய 


1. ஆசரிப்புக்கூடாரத்தைப்‌ பிரிப்பது. 
சுமப்பது. ஸ்தாபிப்பது. (எண்‌ 1:50-51) 


ஆசரிப்புக்கூடாரத்தைக்‌ காலல்காப்பது, 
(எண்‌ 1:53) 


ஆரரிப்பக்கூடார 
பணிவிடைகளில்‌ 
பணிவிடை செய்வது. 
எண்‌ 87522; எண்‌: 
நாளா 6:48; நாளா 35:3-18) 


ஆராதனை 
ஆசாரியராக 
(எண்‌ 3:9; 

18:21-23; 


தேவனுடைய ஊழியக்காரராக ஊழியம்‌ 
செய்வது. (எண்‌ 3239-49; 
நோளா 139-10; தோளா 236; 
நோளா 30:27; நாளா 3:2) 

5. ஆராதனையில்‌ க்கருவிகளை 
சத்து. தோளா ௮2) தா்‌ 
நோளா 29:30; 2நாளா 3015-27) 


தேவனைத்‌ துதிப்பது. (நாளா 8:14) 


.. உபதேசம்‌ பண்ணுவது. 
நெகே 83) 


லேவியர்‌ 


(நாளா 3: 


ஆசரிப்புக்‌ கூடார 
பணிவிடைகளைச்‌ செய்கிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரரை பாவம்‌, வியாதி, 
நரகம்‌ ஆகியவற்றிலிருந்து விலக்கி 
பாதுகாப்பதற்காக லேவியர்‌ ஆசரிப்புக்‌ 
பணிவிடை செய்கிறார்கள்‌. 
ன்‌ அவர்கள்‌ நடுவில்‌ இருக்க 
வேண்டுமென்பதற்காக இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
பாவநிவிர்த்தி செய்கிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ தேசம்‌ முழுமைக்கும்‌, 
தனிநபர்களுக்கும்‌, ஆசாரியர்‌ பாவநிவிர்த்தி 
செய்கிறார்கள்‌. வியாதியும்‌, வாதையும்‌ 
பாவத்தோடும்‌, தேவனுக்குக்‌ கழப்பஷமாமல்‌ 
கலகம்பண்ணுவதோடு தொடர்புடையது. 
வாதைகளிலிருந்து விலகியிருக்க 
வேண்டுமானால்‌, பாவநிவாரணம்‌ செய்ய 
வேண்டும்‌. (எண்‌ 89) 





யயிபி 
பிய 
பாவநிவிர்த்தி செய்தபோது 
வாதைகள்‌ நின்றுபோயிற்று. 
(எண்‌ 16:46-47; எண்‌ 2513; 
2சாமு 24:18-25). ஜனங்கள்‌ ஜெபித்தபோது, 
வாதைகளில்‌ சில நின்றுபோயிற்று. 
(எண்‌ 11:2; எண்‌ 12:13; ஆதி 20). 


புத்திர்‌ தேவனுக்குக்‌ 


ன்ணியிருக்‌ 

கர்த்தருக்குத்‌ தொடர்ந்து "பந்தில்‌, 
அவர்களுக்குப்‌ பூரண ஆரோக்கியம்‌ 
உண்டாகும்‌. (யாத்‌ 15:26; லேவி 
26; உபா 28), கர்த்தர்‌ எல்லோரையும்‌ 
குணப்படுத்துவார்‌. இஸ்ரவேல்‌ மத்தியில்‌: 
முடமானவர்‌ யாரும்‌ இருக்கமாட்டார்கள்‌. 
(சங்‌ 105:37; சங்‌ 107:20). 


மோசேயின்‌ உடன்படிக்கையிலும்‌, 
மேலும்‌ சில விசேஷித்த உடன்புடிக்கையிலும்‌ 
சரீர ஆரோக்கியமும்‌, காதும்‌ 
இடம்‌ பெற்றிருக்கிறது. (யாத்‌. 
தீர்க்கதரிசிகள்‌ 

புத்திரரின்‌ சரீர 
தீர்க்கதரிசனமாகக்‌ 


ஆ! 
தகக 
(சங்‌ 91; சங்‌ 1034-4; ஏசா 53, ஏசா 58). 


தேவன்‌ இயேசு கிறிஸ்துவை 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு முதலாவதாகவும்‌, 
புறஜாதியாருக்கு 


தேவனுடைய உடன்படிக்கையை உறுதிபண்ணி 
நிறைவேற்றினார்கள்‌. 
லேவியர்கள்‌ ஆசாரியருக்கு. 
ஆசரிப்புக்கூடாரத்தில்‌ 
செய்கிறார்கள்‌. அவர்கள்‌ ஆசாரியர்களுக்கு 
ஊழியத்தில்‌ 
உதவிசெய்கிறவர்களாயிருக்கிறார்கள்‌. 
ஆரோன்‌ லேவியரை கர்த்தருக்கு முன்பாக. 
காணிக்கையாக நிறுத்துகிறார்‌ (எண்‌ 821, 
அதன்‌ பின்பு கர்த்தர்‌ லேவியரை 
ம்‌. அவருடைய குமாருக்கும்‌ 
ர்‌ எண்‌ 819). 
கர்த்தருக்கு 
கர்த்தரோ அவர்களை 
ஆரோனுக்கே திரும்ப கொடுத்து விடுகிறார்‌. 


கீழே 


எண்ணாகமம்‌ - 
NUMBERS - COMMENTARY 


விரிவுரை 


நம்முடைய இருதயங்களையும்‌, 
நம்முடைய பிள்ளைகளையும்‌, நம்முடைய 
சம்பத்துக்களையும்‌ நாம்‌ கர்த்தருக்கு 
ஒப்புக்கொடுக்கவேண்டும்‌. அவை நமக்கு 
சொந்தமானதல்ல. அவை கர்த்தருக்கே 
சொந்தமானது. நம்மிடத்தில்‌ இருக்கும்‌ 
ள, கர்த்தருக்கு 
ஒப்புக்கொடுக்கும்போது, கர்த்தர்‌ அவைகளை 
நமக்கு திரும்பக்கொடுப்பார்‌. அப்போது அவை 
ஆளுகையின்‌ கீழிருக்கும்‌. 
பிரமாணத்திற்கும்‌, 
வார்த்தைக்கும்‌, ஆளுகைக்கும்‌ கீழ்ப்படிந்து, 
நம்முடைய இருநயங்களையும்‌, நம்முடைய 
பிள்ளைகளையும்‌, நம்முடைய 
சம்பத்துக்களையும்‌ ஆளுகை 
செய்யவேண்டும்‌. 
லேவியர்‌ ஆசரிப்புக்கூடாரத்திலே 
கர்த்தருக்கு பணிவிடை செய்கிறார்கள்‌. 
கர்த்தருக்கு ஊழியம்‌ செய்கிறவர்கள்‌, 
ஜனங்களுக்கும்‌ ஊழியம்‌ செய்கிறார்கள்‌. 
கர்த்தருடைய ஊழியக்காரர்கள்‌ 
தங்களுடைய ஊழிய ஸ்தானத்திலிருந்து, 
கர்த்தருக்கு பிரியமானதையும்‌, கர்த்தருடைய 
பிள்ளைகளுக்கு பிரயோஜனமானதையும்‌ 
தொடர்ந்து ய்‌ 
இருக்கவேண்டும்‌. 
அவர்களுடைய ஊழியம்‌. 
ஊழியக்காரர்கள்‌ பிரயோஜனமுள்ள 
ஊழியக்காரர்களாயிருக்க வேண்டும்‌. 


“லேவியர்‌ 


நாம்‌ 


என்னுடையவர்களாயிருப்பார்கள்‌ 
(எண்‌ 814) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரரில்‌ முதல்‌ பேறானதெல்லாம்‌ 
கர்த்தருக்குரியதாயிருக்கிறது. கர்த்தரோ 
பதிலாக லேவியரைத்‌ 
ர்‌ கர்த்தர்‌ 
பேறானவர்களை 
மீட்டுக்கொள்கிறார்‌. 
லேவியர்‌ 
கர்த்தருக்குரியவர்களாயிருக்கிறார்கள்‌. 
கர்த்தர்‌ லேவியரை தமக்கு எவ்வாறு 
சொந்தமாக்கிக்கொண்டார்‌ என்னும்‌. 
விவரத்தை, அவர்‌ இந்த வசனப்பகுதியில்‌ 
சொல்லுகிறார்‌. 





எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


“இஸ்ரவேல்‌ புத்திரரிலிருந்து 
அவர்கள்‌ எனக்கு முற்றிலும்‌ 
கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள்‌: இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ எல்லாரிலும்‌ கர்ப்பந்திறந்து பிறக்கிற 
சகல முதற்பேறுக்கும்‌ பதிலாக அவர்களை 
எனக்கு எடுத்துக்கொண்டேன்‌" (எண்‌ 826) 
என்றும்‌, 


“இஸ்ரவேல்‌ புத்திரரில்‌ மனிதரிலும்‌: 
மிருகஜீவன்களிலும்‌  முதற்பேறானதெல்லாம்‌. 
என்னுடையது: நான்‌ எகிப்துதேசத்திலே. 
முதற்பேறான யாவையும்‌ சங்கரித்த நாளிலே. 
அவைகளை எனக்கென்று பரிசுத்தப்படுத்தி. 
பின்பு லேவியரை இஸ்ரவேல்‌ புத்திரரிலுள்ள 

முதற்பேறு சகலத்திற்கும்‌ பதிலாக 
எடுத்துக்கொண்டேன்‌” (எண்‌ 8:78) 


என்றும்‌, 
"லேவியர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருடைய 

பணிவிடையை ஆசரிப்புக்கூடாரத்தில்‌ 

செய்யும்படிக்கும்‌, இஸ்ரவேல்‌ புத்திரருக்காகப்‌ 

பாவநிவிர்த்தி செய்யுப்படிக்கும்‌, இஸ்ரே 

புத்திரர்‌ ங்‌ 

சேருகிறதினால்‌. 

வாதையுண்டாகாதடிக்கும்‌ 

அவர்களிலிருந்து எடுத்து, ஆரோனுக்கும்‌ 

அவன்‌ குமார தத்தமாகக்‌ 

கொடுத்தேன்‌” (எண்‌ 8:19) என்றும்‌ கர்த்தர்‌ 

சொல்லுகிறார்‌. 


கர்த்தர்‌ மோசேயை நோக்கி, 
நீ இஸ்ரவேல்‌ சந்ததியாரினின்று லேலியரைப்‌ 
பிரித்தெடுத்து, அவர்களைச்‌ 
சுத்திகரிப்பாயாக” 8:55) என்று 
சொன்னார்‌. அவர்களை எவ்வாறு. 
பிரித்தெடுத்து குந்திகரிக்கவேண்டும்‌ என்றும்‌ 
கர்த்தர்‌ சொன்னார்‌ 


(எண்‌ 


லேவியரைக்குறித்து 
கட்டளையிட்டபடியெல்லாம்‌, 


கர்த்தர்‌ 
மோசேக்குக்‌ 
மோசேயும்‌ ஆரோனும்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ 


சபையார்‌. யாவரும்‌. 
செய்கிறார்கள்‌ (எண்‌ 8:20). 


லேலியருக்குச்‌ 


லேவியர்‌ சுத்திகரிக்கப்பட்டு, தங்கள்‌ 
வஸ்திரங்களைத்‌ தோய்க்கிறார்கள்‌; பின்பு 
ஆரோன்‌ அவர்களைக்‌ கர்த்தருக்கு முன்பாக 
அசைவாட்டும்‌ காணிக்கையாக நிறுத்தி, 
அவர்களைச்‌ சுத்திகரிக்க அவர்களுக்காகப்‌ 
பாவநிவிர்த்தி செய்கிறார்‌ (எண்‌ 8:21) 


QOODNENS 
PUBLISHERS 


அதற்குபின்பு லேவியர்‌ ஆரோனுக்கும்‌. 
அவருடைய குமாருக்கும்‌ முன்பாக 
ஆசரிப்புக்கூடாரத்தில்‌ தங்கள்‌ 
பணிவிடையைச்‌ செய்யும்படி 
பிரவேசிக்கிறார்கள்‌: கர்த்தர்‌ 
லேலியரைக்குறித்து. மோசேக்குக்‌. 
கட்டளையிட்டபடியே லேவியர்‌ அவர்களுக்குச்‌ 
செய்கிறார்கள்‌ (எண்‌ 8:22) 


லேவியர்‌: சுத்திகரிக்கப்பட்டபோது 
அவர்கள்‌... செய்ததும்‌, அவர்களுக்காக 
செய்யப்பட்டதும்‌ பற்றிய விவரம்‌ வருமாறு : 

1. லேவியர்‌ சுத்திகரிக்கப்பட்டார்கள்‌. 

2. தங்கள்‌ வஸ்திரங்களைத்‌ 
தோய்த்தார்கள்‌. 
ஆரன்‌ அவர்களைக்‌ கர்த்தருக்கு 
அசைவாட்டும்‌. 
வணக்கமாக நிறக ன்‌ 


சுத்திகரிக்க 
பாவநிவிர்த்தி 


ஆரோன்‌ அவர்களைச்‌ 
அவர்களுக்காகப்‌ 
செய்தான்‌. 
லேவியர்‌ சுத்திகரிக்கப்படாமல்‌ 
ஆசரிப்புக்‌ கூடாரத்தில்‌ பிரவேசித்திருந்தால்‌ 
நாதாபும்‌, அமியவம்‌ போல 
மரித்துப்போயிருப்பார்கள்‌ (லேவி 1011-10). 


லேலியரை  சுத்திகரிப்பது பற்றிய 
பிரமாணத்தின்‌ விவரம்‌ வருமாறு : 


சந்ததியாரினின்று 
பிரித்தெடுத்து, 
அவர்களைச்‌ சுத்திகரிக்க வேண்டும்‌. 


அவர்கள்மேல்‌ சுத்திகரிக்கும்‌ ஜலத்தைத்‌ 
தெளிப்பாயாக; பின்பு அவர்கள்‌ 
சர்வாங்க சவரம்பண்ணி, தங்கள்‌ 
வஸ்திரங்களைத்‌ தோய்த்து, தங்களைச்‌ 
சுத்திகரிக்கக்கடவர்கள்‌ (எண்‌ 8:7). 

ஒரு காளையையும்‌, அதற்கேற்ற 
எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய 
மாவாகிய ம்‌ 


காளையையும்‌ 
(எண்‌ 8:82), 


கொண்டுவரவேண்டும்‌ 





எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


லேலியரை  ஆசரிப்புக்கூடாரத்துக்கு, 
முன்‌ வரச்செய்து, இஸ்ரவேல்‌ 
புத்திரரின்‌ சபையார்‌ எல்லாரையும்‌: 
கூடிவரப்பண்ண வேண்டும்‌ (எண்‌ 8:9). 


லேவியரைக்‌ கர்த்தருடைய சந்நிதியில்‌ 
வரப்பண்ணினபோது, இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ தங்கள்‌ கைகளை லேவியர்மேல்‌. 
வைக்கக்கடவர்கள்‌ (எண்‌ 8:10). 


லேவியர்‌ கர்த்தருக்குரிய பணிவிடை 
செய்யும்பொருட்டு, ஆரோன்‌ 
அவர்களை இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ 
காணிக்கையாகக்‌ கர்த்தருக்கு முன்பாக 
அசைவாட்டப்படும்‌ காணிக்கையாய்‌ 
நிறுத்தக்கடவன்‌ (எண்‌ 801). 


லேவியர்‌ தங்கள்‌ 
காளைகளுடைய 
வைத்து, பின்பு பாவநிவிர்த்தி 
செய்யும்பொருட்டு, கர்த்தருக்கு 
அவைகளில்‌ ஒன்றைப்‌ பாவநிவாரண 
பலியாகும்‌, மற்றொன்றைச்‌ சர்வாங்க 
தகனபலியாகவும்‌ செலுத்தவேண்டும்‌. 
(எண்‌ 82), 


கைகளைக்‌ 
தலையின்‌ மேல்‌ 


லேலியரை  ஆரோனுக்கும்‌ அவன்‌ 
குமாரனுக்கும்‌ ல்‌ முன்பாக நிறுத்தி, 
அவர்களைக்‌ கர்த்தருக்கு அசைவாட்டப்‌ 
படும்‌. காணிக்கையாக்கவேண்டும்‌. 
(எண்‌ 8:13). 


இல்ல்‌ 


பிரித்தெடுக்கக்கடவாய்‌; 


லேலியரை 

புத்திரரிலிருந்து 
லேவியர்‌ 

என்னுடையவர்களாயிருப்பார்கள்‌. 

(எண்‌ 8:14). 


லேவியருக்குரிய கட்டளை 
எண்‌ 8:23-26 


எண்‌ 8:23. பின்னும்‌ கர்த்தர்‌ மோசேயை 
நோக்கி: 


எண்‌ 8:24. லேவியருக்குரிய கட்டனை 
என்னவென்றால்‌: இருபத்தைந்து 
வயதுமுதல்‌ அதற்கு மேற்பட்ட 
வயதுள்ள. யாவரும்‌ ஆசரிப்புக்‌ 
கூடாரத்தின்பணிவிடையைச்‌ செய்யும்‌ 
சேனையிலே சேவிக்க வரவேண்டும்‌. 


எண்‌ 825, ஐம்பது வயதுக்கு 
மேற்பட்டவர்கள்‌  வேலைசெய்யாமல்‌ 
திருப்பணி சேனையை விட்டு, 


எண்‌ 8:28. ஆசரிப்புக்கூடாரத்தின்‌' 
காவலைக்‌ காக்கிறதற்குத்‌ தங்கள்‌. 
சுகோதரரோடேகூட ஊழியஞ்‌ 
செய்வதேயன்றி, வேறொரு சேவகமும்‌ 
செய்யவேண்டியதில்லை; இப்படி. 
லேவியர்‌ செய்யவேண்டிய 
'வேலைகளைக்குறித்தூத்‌: 
'திட்டம்பண்ணக்கடவாய்‌ என்‌ றார்‌. 


லேவியர்‌ 
எத்தனை. வய; 
ஆசரிப்புக்கூடாரத்தில்‌ 

செய்யவேண்டும்‌ என்பதை கர்த்தர்‌ நிர்ணயம்‌ 
பண்ணுகிறார்‌. இருபத்தைந்து வயதுமுதல்‌ 
ஐம்பது வயது வரைக்குமுள்ள லேவியர்‌ 
யாவரும்‌ ஆசரிப்பக்கூடாரத்தன்‌ 
பணிவிடையைச்‌ செய்யும்‌ சேனையிலே. 
சேவிக்க வரவேண்டும்‌. இதுவே 
லேவியருக்குரிய கட்டளை 


லேவியர்கள்‌ தங்களுடைய வாலிப 
காலத்திலே. ஆசரிப்புக்கூடாரத்தின்‌ 
பணிவிடைகளை செய்ய ஆரம்பிக்கிறார்கள்‌. 
ஐம்பது வயதிற்குமேல்‌: 
'ஆசரிப்புக்கூடாரத்திள்‌ 
ஒய்வு 
கொடுக்கப்படுகிறது. அவர்கள்‌ வேலை 
செய்யாமல்‌ திருப்பணி சேனையைவிட்டு 
விலகவேண்டும்‌ என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. இராணுவத்தில்‌ பணிபுரிகிற 
போர்ச்சேவகர்கள்‌, தங்கள்‌ சேனையைவிட்டு 
விலகி ஒய்வுபெறுவதுபோல, லேவியர்கள்‌ 
தங்கள்‌ திருப்பணியைவிட்டு விலகி 
ஓய்வுபெறுகிறார்கள்‌. 


இராணுவத்தின்‌ சேனையைப்போலவே, 
ஆசரிப்புக்கூடாரத்தின்‌ பணிவிடையும்‌, ஒரு. 
சேனையின்‌ வேலையைப்போலவே இருக்கிறது. 


ஜம்பது வயதுக்கு மேற்பட்டவர்கள்‌ 
வேலைசெய்யாமல்‌ திருப்பணி சேனையை 
விட்டு, ஆசரிப்புக்கூடாரத்தின்‌ காவலைக்‌ 
காக்கிறதற்குத்‌ தங்கள்‌ சகோதரரோடேகூட 
ஊழியஞ்செய்வதேயன்றி, வேறொரு 
சேவகமும்‌ செய்யவேண்டியதில்லை. 
(எண்‌ 8:25.26). 





எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


ஐம்பது வயதிற்கு மேற்பட்ட 
லேவியருக்கு மிகவும்‌ எளிதான 
பணிவிடைகள்‌ கொடுக்கப்படுகிறது. 
அவர்கள்‌ பரிசுத்த வஸ்துக்களின்‌ 
சுமைகளை சுமக்கவேண்டியதில்லை. 
வயது முதிர்ந்த லேவியர்கள்‌ 
ஆசரிப்புக்கூடாரத்தின்‌ காவலைக்‌ காத்தாலே 
போதுமானது. அவர்கள்‌ வேறொரு 
'சேவகமும்‌ செய்யவேண்டியதில்லை. அவர்கள்‌ 
இதுவரையிலும்‌ ஆசரிப்புக்கூடாரத்திலுள்ள 
பரிசுத்த பணிமுட்டுக்களையெல்லாம்‌. 
சுமந்தவர்கள்‌. இப்போதோ அவர்கள்‌ பாரமான 
சுமைகளை சுமக்காமல்‌ மிகவும்‌ இலகுவான 
பணிவிடைகளைசெய்கிறார்கள்‌. 


லேவியர்‌ சரிப்புக்கூடாரத்து, 
பணிவிடைகளை செய்யவேண்டிய வயது, 
விவரம்‌ வருமாறு : 


1. லேவியரில்‌ இருபத்தைந்து வயதுமுதல்‌ 
அதற்கு. மேற்பட்‌। வயதுள்ள 
யாவரும்‌ ஆசரிபுக்கடாரத்தின்‌ 
பணிவிடையைச்‌ செய்யும்‌ சேனையிலே. 
சேவிக்க வரவேண்டும்‌. 


ளானை கடு வ்வபெறகேண்டும்‌. 
எண்‌ 825) 


மேற்பட்டவர்கள்‌ 


ஐம்பது வயதுக்கு ர்‌ 
காவலைக்‌ 


ஆசரிப்புக்கூடாரத்தின்‌ 
காக்கிறதற்குத்‌ 
சகோதரரோடே 
ஊழியஞ்செய்வதேயன்றி, 
சேவகமும்‌ 

(எண்‌ 8:26) 


QOODNENS 
PUBLISHERS 


லேவியரில்‌ 25 வயது முதல்‌ 50 வயது 

வரைமிலுமுள்ள அனைவரும்‌ யுத்த 

வீரர்களைப்போல. ஆசரிப்புக்கூடார 

பணிவிடைகளைச்‌ செய்வதற்கு எப்பொழுதும்‌ 

இருக்க வேண்டும்‌. எல்லா 

ஒரே நேரத்தில்‌ ஆசரிப்புக்‌ 

பணிவிடைகளைச்‌ செய்ய 

ஆகையினால்‌, அவர்களுக்கு 

பிரகாரம்‌ நியமிக்கப்பட்ட 

ஆசரிப்பக்‌ கூடாரத்து 
பணிவிடைகளைச்‌ செய்ய வேண்டும்‌. 


எஜமான்கள்‌ தங்களுக்கு கீழே வேலை 
செய்கிறவர்களுக்கு மிகவும்‌ கடினமான 
வேலைகளை கொடுக்கக்கூடாது. 
அவர்களால்‌ சுமக்க முடியாத பாரங்களை 
அவர்கள்மீது சுமத்தக்கூடாது. த்‌ 
ஊழியக்காரர்களும்‌. தங்களுக்கு 
பணிபுரிகிற உதவி ஊழியர்களை 
கவனமாய்‌ நடத்தவேண்டும்‌. அவர்களால்‌ 
எவ்வளவு ஊழியம்‌ செய்ய முடியும்‌ என்பதை 
நிதானித்து அறிந்து. அதற்கேற்ற பிரகாரம்‌ 
அவர்களுக்கு ஊழியப்பொறுப்புக்களை 
கொடுக்கவேண்டும்‌. 


முதிர்ந்த. லேலியரிடம்‌ 
குறைவாகயிருந்தாலும்‌, 
ஆவிக்குரிய அனுபவம்‌ 
வர்களுக்கு 
லக்கன வெக்க 
அப்படிப்பட்ட 
த்து, அவர்களை 
அதே வேளையில்‌ 
எப்படிப்பட்ட 
வேண்டுமோ 
கொடுத்து 
ஊழியத்தில்‌ 


வயது. 
சரீர பெலம்‌ 
அவர்களிடத்தில்‌ 
அதிகமாயிரக்கும்‌ 
எப்படிப்பட்ட 
வேண்டுமோ 
பொறுப்புக்களைக்‌ கொடுத்‌, 
ஆதரிக்கவேண்டும்‌. 
வாலிபர்களுக்கு 
பொறுப்புக்களை கொடுக்க 
அப்படிப்பட்ட பொறுப்புக்களை 
அவர்களை 
'பயன்படுத்திக்கொள்ளவேண்டும்‌. 

கர்த்தர்‌ மோசேயை நோக்கி, “இப்படி 
லேவியர்‌ செய்யவேண்டிய வேலைகளைக்‌. 
குறித்துத்‌ திட்டம்பண்ணக்கடவாய்‌" 
(எண்‌ 8:26) என்று சொல்லுகிறார்‌ 





எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


பஸ்காவை 

கர்த்தர்‌ 

சொல்லுகிறார்‌. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ எகிப்து 
தேசத்திலிருந்து புறப்பட்ட இரண்டாம்‌ வருஷம்‌ 
முதலாம்‌ மாதத்தில்‌, குறித்த காலத்தில்‌ 
பஸ்காவை ஆசரிக்கவேண்டும்‌ (எண்‌ 9:1-5) 


மனித 
தீட்டுப்பட்டபடியினால்‌ 
பஸ்காவை ஆசரிக்க 
தகாதவர்களாயிருக்கிறார்கள்‌. அவர்களும்‌ 
கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரிக்கவேண்டும்‌ 
கர்த்தர்‌ அவர்களுக்காக விசேஷித்த 
காலத்தை நியமனம்பண்ணுகிறார்‌ 
(எண்‌ 9:6-4), 

இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
பிரயாணம்பண்‌ ணும்போது, 
பிரசன்னத்திற்கு அடையாளமான 
அக்கினிஸ்தம்பமும்‌, மேகஸ்தம்பமும்‌ 
அவர்களை வழிநடத்துகிறது (எண்‌ 9:15-23) 


இஸ்ரவேல்‌ புத்திரரில்‌ சிலர்‌ 
பிரேதத்தினால்‌ 


வனாந்தரத்தில்‌ 
கர்த்தருடைய 


எண்‌ 90. அவர்கன்‌ எகிப்து தேசத்திலி. 
ருந்து புறப்பட்ட இரண்டாம்‌ வருஷம்‌ 
முதலாம்‌ மாதத்தில்‌ கர்த்தர்‌ சீனாய்‌. 
வன௱ந்தரத்தில்‌ மோசேயை நோக்கி: 


எண்‌ 9:2. குறித்த காலத்தில்‌ இஸ்ரவேல்‌. 
புத்திரர்‌ பஸ்காவை 
ஆசரிக்கக்கடவர்கள்‌. 


எண்‌ 9:3. இத்த மாதம்‌ பதிணாலாத்தேதி. 
அந்திநேரமான வேளையாகிய குறித்த 
காலத்தில்‌ அதை ஆசரிக்கக்கடவீர்கள்‌; 
அதற்குரிய எல்லாக்‌ கட்டனையின்‌ 
படியேயும்‌ முறைமைகளின்படியேயும்‌ 
அதை ஆசரிக்கக்கடவீர்கள்‌ என்றார்‌. 


QOODNENS 
PUBLISHERS 


எண்‌ 9:4. அப்படியே பஸ்காவை 
ஆசரிக்கும்படி மோசே இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்குக்‌ கட்டளையிட்டான்‌. 


எண்‌ 9:5. அதினால்‌ முதலாம்‌ மாதம்‌ 
பதினான்காம்‌ தேதி அத்திநேரமான 
வேளையில்‌, சீனாய்‌ வனாந்தரத்தில்‌. 
பஸ்காவை  ஆசரித்தார்கள்‌; கர்த்தர்‌ 
மோசேக்குக்‌. 

கட்டளையிட்டபடி யெல்லாம்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ செய்தார்கள்‌. 


எண்‌ 96. அத்நானில்‌ சிலர்‌ 
மனித பிரேதத்தினால்‌ 
தீட்டுப்பட்டபடியினால்‌ பஸ்காவை 
ஆசரிக்கத்தகாதவர்களாயிருத்தார்கள்‌; 

அவர்கள்‌ அத்தானிலே மோசேக்கும்‌ 


ஆரோனுக்கும்‌ முன்பாக வந்து: 


எண்‌ 917. 
யீரேதத்தினால்‌ 


நாங்கள்‌. மனித. 
'தீட்டுப்பட்டவர்கள்‌; 
குதித்த காலத்தில்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரரோடேகூடக்‌ கர்த்தருக்குக்‌ 
காணிக்கையைச்‌  செலுத்தாதபடிக்கு, 
நாங்கள்‌ 

விலக்கப்பட்டி.௬ுக்கவேண்டியது என்ன 
என்றார்கள்‌. 


எண்‌ 9:8. மோசே அவர்களை நோக்கி: 
பொறுங்கள்‌; கர்த்தர்‌ 
உங்களைக்குறித்துக்‌ கட்டளையிடுவது. 
என்ன என்று கேட்பேன்‌ என்றான்‌. 


எண்‌ 9:9. கர்த்தர்‌ மோசேயை நோக்கி: 


எண்‌ 9:10. நீ இஸ்ரவேல்‌ புத்திரரோடே 
சொல்ல வேண்டியது என்னவென்றால்‌: 
உங்களிலாகிலும்‌ உங்கள்‌ 
சந்ததியாரிலாகிலும்‌ வன்‌ 
யிரேதத்தினால்‌ தீட்டுப்பட்டாலும்‌, 
பிரயாணமாய்த்‌ தூரம்போயிருந்தாலும்‌, 
கர்த்தருக்குப்‌ பஸ்காவை 
ஆசரிக்கவேண்டும்‌. 
எண்‌ 9:11. அவர்கன்‌ அதை இரண்டாம்‌ 
மாதம்‌ பதிணாலாத்தேதி அத்திநேரமான 
ஆசரித்து, அதைப்‌ 
அப்பங்கனோடும்‌ 
கசப்பான கீரைகளோடும்‌ புசித்து, 





எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


எண்‌ 912. விடியற்காமைட்டும்‌ அதில்‌ 
ஒன்றும்‌ மீதியாக வைக்காமலும்‌, அதில்‌ 
ஒரு எலும்பையும்‌ ப்‌ 
பஸ்காவினுடைய 
முறைமைகளின்படியும்‌ ந 
ஆசரிக்கக்கடவர்கள்‌. 


எண்‌ 918. 
சுத்தமுன்னவனுமாய்ப்‌ 
போகாதவனுமாயிருந்தும்‌, 
பஸ்காவை.ஆசரிக்காதேபோனால்‌, அத்த 
ஆத்துமா குறித்த காலத்தில்‌ கர்த்தரின்‌. 
பலியைச்‌ செலுத்தாதபடியினால்‌ தன்‌: 
ஜனத்தாரில்‌ இராமல்‌ 
அறுப்புண்டுபோவான்‌; அத்த மனிதன்‌: 
தன்‌ பாவத்தைச்‌ சுமப்பான்‌. 


ஒருவன்‌. 
பிரயாணம்‌ 


எண்‌ 914. பரதேசி 
உங்களிடத்திலே தங்கி, கர்த்தருக்குப்‌ 
பஸ்காவை ஆசரிக்க வேண்டுமானால்‌, 
அவன்‌ அதைப்‌ பஸ்காவின்‌ 
கட்டனைப்படியும்‌ அதின்‌ 
முறைமையின்படியும்‌ 
ஆசரிக்கக்கடவன்‌; பரதேசிக்கும்‌ 
சுதேசிக்கும்‌ ஒரே கட்டனை இருக்க 
வேண்டும்‌ என்று சொல்‌ என்றார்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
தேசத்திலிருந்து £னிரண்‌ 
மாதங்களாயிற்று. இது அவர்களுக்கு, 
ர தேசத்திலிருந்து புறப்பட்ட இரண்டாம்‌ 

முதலாம்‌ மாதம்‌ ஆகும்‌. இந்த 

பதம்‌ பன்னாம தேதி இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
பஸ்காவை  ஆசரிக்கவேண்டும்‌ என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 

இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ எகிப்து. 
தேசத்திலிருந்து புறப்பட்ட இரண்டாம்‌ வருஷம்‌ 
முதலாம்‌ மாதத்தில்‌ கர்த்தர்‌ சீனாய்‌ 
வனாந்தரத்தில்‌ மோசேயை நோக்கி, 
குறித்த காலத்தில்‌ இஸ்ரவேல்‌ புத்‌ 
பஸ்காவை ஆசரிக்கக்கடவர்கள்‌. ந்‌ 
மாதம்‌ பதினாலாந்தேதி அந்திநேரமான 
வேளையாகிய குறித்த காலத்தில்‌ அதை 
ஆசரிக்கக்கடவீர்கள்‌; அதற்குரிய 
எல்லாக்‌ கட்டளையின்படியேயும்‌ 
முறைமைகளின்‌ படி யேயும்‌ 
ஆசரிக்கக்கடவீர்கள்‌" (எண்‌ 911-3) 


சொல்லுகிறார்‌ 


எகிப்து. 
புறப்பட்டு பன்னிரண்டு 


என்று 


முதலாம்‌ மாதத்தில்‌ எந்தத்‌ தேதியில்‌ 
கர்த்தர்‌ மோசேயிடம்‌ பேசினார்‌ என்று 
கூறப்படவில்லை. இந்த மாதத்தின்‌ முதலாம்‌ 
நாளில்‌ ஆசரிப்புக்கூடாரம்‌ ஸ்தாபனம்‌ 
பண்ணப்பட்டது. பலிபீடம்‌ பன்னிரண்டு 
நாட்களாகப்‌ பிரதிஷ்டை பண்ணப்பட்டது. 
(எண்‌ 7:31/71-84). இந்தக்‌ காலத்தில்‌ கர்த்தர்‌ 
மோசேயோடு பேசியிருக்கலாம்‌. இந்த 
மாதத்தின்‌ பதினான்காம்‌ தேதிக்கு முன்பாக 
கர்த்தர்‌ மோசேயோடு பேசியிருக்க வேண்டும்‌ 
ஏனெனில்‌ அந்நாளில்‌ பஸ்கா 
ஆட்டுக்குட்டிகள்‌ அடிக்கப்படும்‌. 
(யாத்‌ 12:3-6). இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ எகிப்து 
தேசத்தை விட்டுப்‌ புறப்பட்டு ஒரு. 
வருஷத்திற்குப்‌ பின்பு கர்த்தர்‌ மோசேயிடம்‌ 
இந்த வார்த்தைகளைப்‌ பேசுகிறார்‌ 
(எண்‌ 33:3). 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
வருஷம்‌, இரண்டாம்‌ மாதத்தின்‌ ஆ 
எண்ணித்தொகையேற்றப்படுகிறார்கள்‌. 
அவர்கள்‌ எண்ணப்படுவதற்கு ஒரு சில 
நாட்களுக்கு முன்பு, அவர்கள்‌ பஸ்காவை 
ஆசரிக்கவேண்டிய காலத்தை கர்த்தர்‌ 
குறித்திருக்கிறார்‌ 

இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு இந்த பஸ்கா 
மிகவும்‌ விசேஷமானது. அவர்கள்‌ இந்தப்‌ 
பஸ்காவை ஆசரித்த பின்பு, கானான்‌ 
தேசத்திற்குள்‌ பிரவேசிக்கும்‌ வரையிலும்‌, 
வேறு பஸ்கா எதையும்‌ ஆசரிக்கவில்லை. 


“இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கில்காலில்‌ 
பானமபதங்கவிகந்து, மாதத்தின்‌. பனானா 
ட்ட அந்திநேரத்திலே எரிகோவின்‌ சமனான 

வெளிகளிலே பஸ்காவை ஆசரித்தார்கள்‌” 
(யோசு 5:10). 


வனாந்தரத்தில்‌ பல வருஷங்களாக பஸ்காவை 
ஆசரியாமலிருந்தது சடங்காச்சார பிரமாணம்‌. 
ஒழிந்துபோகும்‌ என்பதற்கு அடையாளமாகும்‌. 





எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


புதிய ஏற்பாட்டுக்காலத்தில்‌ பஸ்காவுக்கு 
பதிலாக, கர்த்தருடைய பந்தி நியமனம்‌ 
செய்யப்பட்டிருக்கிறது. கர்த்தர்‌ பழைய 
ஏற்பாட்டுக்காலத்தில்‌ பஸ்கா பந்தியை 
ஆசரிப்பதற்காக ஒரு குறிப்பிட்ட காலத்தை 
நியமித்ததுபோல, புதிய ஏற்பாட்டுக்காலத்திலே 
கர்த்தருடைய பந்தியை ஆசரிப்பதற்கு, 
எந்த ஒரு குறிப்பிட்ட காலத்தையும்‌ 
நியமிக்கவில்லை. 

புதிய 


ஏற்பாட்டுக்காலத்து சபை 
ஸ்தாபிக்கப்பட்ட ஆரம்ப நாட்களில்‌ 
கர்த்தருடைய பந்தி நியமனம்‌ 
செய்யப்பட்டது என்று உறுதியாக சொல்ல. 
முடியாது. சபை ஸ்தாபிக்கப்பட்ட காலம்‌ 
புதிய ஏற்பாட்டுக்காலத்து விசுவாசிகளுக்கு 
மிகுந்த. உபத்திரவத்தின்‌ காலமாகும்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
அனுபவித்த 
'வேதனைகளையும்விட, 
ஏற்பாட்டுக்காலத்தில்‌, சபையின்‌ ஆரம்பகால 
விசுவாசிகள்‌ மிகுந்த வேதனைகளை 
அனுபவித்தார்கள்‌. 

புதிய ஏற்பாட்டுக்காலத்து, 
ஸ்தாபிக்கப்பட்ட பின்பு. 
கர்த்தருடைய 
ஆச க்‌ 
அப்பம்‌ 


சமை 
அவர்கள்‌ 
அடிக்கடி 
வீடுகள்தோறும்‌ 
என்று வேதத்தில்‌ 


பந்‌; 
றார்கள்‌. 
பிட்டார்கள்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ எகிப்து தேசத்தின்‌ 


அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட்ட 
சம்பவத்தை மறந்துபோகமாட்டார்கள்‌. 
அது எளிதில்‌ மறக்கக்கூடிய 
அனுபவமுமல்ல. கர்த்தர்‌ தம்முடைய பலத்த 


பிரவேசிக்கும்‌ வரையிலும்‌ பல்வேறுவிதமான 
பாடுகளையும்‌, வேதனைகளையும்‌, 
ஆபத்துக்களையும்‌ சந்தித்து வந்தார்கள்‌. 


QOODNENS 
PUBLISHERS 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 


கர்த்தர்‌ 


வனாந்தரத்தில்‌ 
இருந்தபோது. அவர்களுக்கு 
தம்முடைய பிரமாணத்தை 

சொல்லியிருக்கிறார்‌ அவர்களும்‌ 
கர்த்தருடைய பிரமாணங்களுக்கு கீழ்ப்படிந்து 
ஜீவிப்பதாக  வாக்குப்பண்ணியிருக்கிறார்கள்‌. 
இப்படிப்பட்ட காலத்தில்‌ அவர்கள்‌ பஸ்காவை 
ஆசரிக்கவேண்டுமென்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. அவர்கள்‌ பஸ்காவை ஆசரிக்க 
வேண்டிய காலத்தையும்‌ கர்த்தரே 
நியமனம்பண்ணுகிறார்‌. 

இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 

வ யக ப 
அவர்கள்‌ 


வனாந்தரத்தில்‌ 

காலத்தில்‌, 

பஸ்காவை 
ஆெரித்திருக்கவேண்டும்‌ அதன்‌ மூலமாக 
அவர்களுடைய பிள்ளைகளும்‌ பஸ்காவின்‌ 
அர்த்தத்தையும்‌, தாற்பரியத்தையும்‌ 
புரிந்துகொள்வார்கள்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
பலத்த புயத்தினால்‌, தங்கள்‌ பெற்றோரை 
எகிப்தின்‌. அடிமைத்தனத்திலிருந்து 
விடுவித்தார்‌ என்பதை அந்தப்‌ பிள்ளைகளும்‌ 
அறிந்துகொள்வார்கள்‌. 

ஆனால்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரோ 
இப்போது பஸ்காவை ஆசரித்த பின்பு. 
வனாந்தரத்திலே வேறு எந்த இடத்திலும்‌, 
எந்த நாளிலும்‌ பஸ்காவை ஆசரிக்கவில்லை. 
அவர்கள்‌ கானான்‌ தேசத்தில்‌ 
பிரவேசித்த பின்பே மறுபடியும்‌ பஸ்காவை 
ஆசரிக்கிறார்கள்‌. 


பஸ்காவை. ஆசரிக்கும்‌ கட்டளையை 
கர்த்தர்‌ மோசேக்கு சொல்லுகிறார்‌. அப்படியே 
பஸ்காவை ஆசரிக்கும்படி மோசே இஸ்ரவேல்‌. 
புத்திரருக்குக்‌ கட்டளையிடுகிறார்‌ (எண்‌ 9:4). 

மோசே இஸ்ரவேல்‌ புத்திரருக்குப்‌ புதிய 
கட்டளைகளைக்‌ கூறுகிறார்‌. இரண்டாவது 
பஸ்கா சீனாய்‌ வனாந்தரத்தில்‌ நியமிக்கப்பட்ட 
வேளையில்‌. ஆசரிக்கப்படுகிறது. 
(எண்‌ 9-4-5), கானான்‌ தேசத்திற்குள்‌ வரும்‌ 
வரையிலும்‌ வேறு பஸ்கா ஆசரிக்கப்பட்டதாக. 
வேதாகமத்தில்‌ குறிப்பு எதுவுமில்லை. 
(யோக 510-1) 





எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


கர்த்தர்‌ மோசேமின்‌ மூலமாக 
தங்களுக்கு கட்டளையிட்ட படியே பஸ்காவை 
ஆசரிக்கிறார்கள்‌. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
முதலாம்‌ மாதம்‌ வல்லம்‌ 


கட்டளையிட்டபடியெல்லாம்‌ இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
செய்கிறார்கள்‌ (எண்‌ 9:5). 


எகிப்தில்‌ பஸ்கா 
இங்கு பஸ்கா 

வித்தியாசங்கள்‌ உள்ளன. 
புத்திரர்‌ இப்பொழுது 


வாசம்பண்ணுகிறார்கள்‌. 


, ஆசரித்ததற்கும்‌, 
ஆசரிப்பதற்கும்‌ சில. 
இஸ்ரவேல்‌ 


கூடாரங்களில்‌ 
கையினால்‌ 

ப்பதற்கு 
நிலைச்சட்டங்களோ 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ வனாந்தரத்தில்‌. 
பஸ்காவை ஆசரிக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
வனாந்தரத்திலே இருந்தாலும்‌, இஸ்ரவேலின்‌ 
தேவனாகிய கர்த்தர்‌, வனாந்தரத்திலும்‌ 
அவர்களை பாதுகாத்து பராமரிக்கிறார்‌ 
கர்த்தர்‌ சொன்ன கட்டணையின்டடியும்‌, 
முறைமையின்பூடியும்‌ பஸ்காவை ஆசரிப்பதற்கு 
தேவையானவையெல்லாம்‌, அவர்களுக்கு 
வனாந்தரத்தில்‌ கிடைக்கிறது. இது 
கர்த்தருடைய தெய்வீக பராமரிப்பு ஆகும்‌. 


பஸ்காவை ஆசரிக்கிறவர்கள்‌. 
தீட்டுப்பட்டவர்களாயிருக்கக்கூடாது. 
அவர்கள்‌ பரிசுத்தத்தோடு பஸ்காவை. 
புசிக்கவேண்டும்‌. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
எல்லோருமே. பஸ்காவை 
புசிக்கவேண்டுமென்று கர்த்தருடைய 
பிரமாணம்‌ சொல்லுகிறது. கர்த்தருடைய 
கட்டளையின்‌ பிரகாரம்‌ அவர்கள்‌ 
எல்லோரும்‌ தங்களை கழுவி சுத்தம்பண்ணி, 
கர்த்தருடைய பலிபீடத்திற்கு முன்பாக 
கூடிவரவேண்டும்‌. ஆனால்‌ அந்நாளில்‌ 
சிலர்‌ மனித பிரேதத்தினால்‌ 
தீட்டுப்பட்டிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
கர்த்தருடைய பலிபீடத்திற்கு முன்பாக 
வராமல்‌ மோசேக்கும்‌ ஆரோனுக்கும்‌ 
முன்பாக வருகிறார்கள்‌. 


QOODNENS 
PUBLISHERS 


அந்நாளில்‌ சிலர்‌ மனித பிரேதத்தினால்‌ 
தீட்டுப்பட்டபடியினால்‌. பஸ்காவை 
ஆசரிக்கத்தகாதவர்களாயிருக்கிறார்கள்‌; 
அவர்கள்‌ அந்நாளிலே  மோசேக்கும்‌ 
ஆரோனுக்கும்‌ முன்பாக வருகிறார்கள்‌. 
(எண்‌ 9:6). 


இவர்கள்‌ யாரென்று கூறப்படவில்லை. 
இவர்கள்‌ மீசவேலும்‌, எல்சாபானும்‌ என்று 
ஒருசிலர்‌ கூறுகிறார்கள்‌. இவர்கள்‌ இருவரும்‌ 
நாதாபையும்‌, அடியூவையும்‌ அடக்கம்‌ 
பண்ணியவர்கள்‌. (லேவி 10:4). ஆனாலும்‌ 
மனிதப்‌ பிரேதம்‌ என்று ஒருமையில்‌ 
கூறப்பட்டிருக்கிறது. (எண்‌ 9:6-7). இதனால்‌ 
பஸ்கா ஆசரிப்பது பற்றி புதிய கட்டளைகள்‌ 
கூறப்படுகின்றன (எண்‌ 9:9.14) 


மனிதபிரேதத்தினால்‌ தீட்டுப்பட்டவர்கள்‌ 
ஏழுநாட்களுக்கு, தீட்டாமிருப்பார்கள்‌. 
“செத்துப்போனவனுடைய பிரேதத்தைத்‌ 
தொட்டவன்‌ ஏழுநாள்‌ தீட்டுப்பட்டிருப்பான்‌" 
(எண்‌ 19:11). 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ தீட்டாயிருக்கும்‌. 
நாட்களில்‌ பரிசுத்தமானதை புசிக்கக்கூடாது. 
“ஒருவன்‌ தீட்டுள்ளவனாயிருக்கையில்‌ 
கர்த்தருடைய சமாதானபலியின்‌ மாம்சத்தைப்‌ 
புசித்தல்‌, அவன்‌ தன்‌ ஜனத்தாரில்‌ 
இராதபடிக்கு அறுப்புண்டு போவான்‌" 
(லேவி 7:20). 


தீட்டுப்பட்டவர்கள்‌ 
பத்திரரிலிருந்து விலகப்பட்டருக்கிறார்கள்‌. 
ள்‌ தீட்டாயிருக்கும்‌ காலத்தில்‌, 
புத்திரரோடேகூட கர்த்தருக்கு 
காணிக்கையை செலுத்தக்கூடாது. அவர்கள்‌ 
பஸ்காவை புசிக்கக்கூடாதபடிக்கும்‌ 
விலக்கப்பட்டிக்கிறார்கள்‌. 
பிர்தத்தினால்‌ 
தாங்கள்‌ 
யற்ற இஸ்ரேல்‌. 
கர்த்தருக்கு. காணிக்கையை. 
செலுத்தவேண்டும்‌ என்றும்‌, பஸ்காவை 
புசிக்கவேண்டும்‌ என்றும்‌ விரும்புகிறார்கள்‌. 
இதுபற்றிய விளக்கத்தைப்‌ பெற்றுக்கொள்ள 
அவர்கள்‌ மோசேக்கும்‌ ஆரோனுக்கும்‌ 
முன்பாக வருகிறார்கள்‌. 


தீட்டுப்பட்டவர்களோ, 
வைக்கப்படாமல்‌, 


பத்திரரோடுகூட 





எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


பிரேதத்தினால்‌ தீட்டுப்பட்டவர்கள்‌, 
மோசேயையும்‌ ஆரோனையும்‌ நோக்கி, 
“நாங்கள்‌ மனித பிரேதத்தினால்‌ 
தீட்டுப்பட்டவர்கள்‌: குறித்த 

இஸ்ரவேல்‌ புத்திரரோடேகூடக்‌ கர்த்தருக்குக்‌ 
காணிக்கையைச்‌ செலுத்தாதபடிக்கு, 
நாங்கள்‌ விலக்கப்பட்டிருக்கவேண்டியது. 
என்ன" (எண்‌ 9:7) என்று கேட்கிறார்கள்‌. 


மோசே அவர்களுடைய 
தன்னுடைய சொந்த 
சொல்லவில்லை. அவர்‌ 
கர்த்தரிடத்தில்‌ விசாரிக்கவேண்டும்‌ 
விரும்புகிறார்‌. மோசே அவர்களை நோக்கி, 
"பொறுங்கள்‌; கர்த்தர்‌ உங்களைக்குறித்துக்‌ 
கட்டளையிடுவது என்ன என்று கேட்பேன்‌" 
(எண்‌ 9:8) என்று சொல்லுகிறார்‌. 


மோசேயின்‌. மூலமாகத்‌ 
தேவனிடத்திலிருந்து பதிலைப்‌ பெறுவது. 
மிகவும்‌ எளிதான காரியமாக இருக்கிறது. 
(எண்‌ 7:89). 


என்று, 


சொன்ன 
மோசே 
கேட்க 
மனித 
இது 


கர்த்தர்‌ தன்னிடத்தில்‌ 
பஸ்காவின்‌  பிரமாணத்திற்கு 
கர்த்தரிடத்தில்‌ விளக்கம்‌ 
விரும்புகிறார்‌. தீட்டுப்பட்டவர்கள்‌ 
பிரேதத்தினால்‌ தீட்டுப்பட்டவர்கள்‌. 
அவர்களுடைய துணிகரமான பாவமல்ல. 

இரண்டாம்‌ வருஷம்‌ 
பதினாலாம்‌ 
_ புத்திரர்‌ 


என்று, 


முதலாம்‌. 
தேதியிலே, 
பஸ்காவை. 
கர்த்தர்‌ 
ஆனால்‌ 
தீட்டுப்பட்டவர்களோ, 
எழுநாட்களுக்கு தீட்டாமிருப்பார்கள்‌. 
மாதம்‌ பதினாலாம்‌. 
தியில்‌, தீட்டுப்பட்டவர்கள்‌ 
சுத்திகரிக்கப்படவில்லையென்றால்‌, 
அவர்களால்‌ பஸ்காவை ஆசரிக்க முடியாது. 


பிரேதத்தினால்‌ 


சடங்காச்சார 
தீட்டுப்பட்டவர்களும்‌ 
புசிக்கவேண்டும்‌ 

சொல்லுகிறார்‌. அவர்கள்‌ தங்கள்‌ தீட்டோடே 
பஸ்காவை ஆசரிக்க முடியாது. ஆனாலும்‌ 


பிரகாரமாக 
பஸ்காவை. 


என்று கர்த்தர்‌ 


அவர்கள்‌ பட்ட காலம்‌ முடிந்து, 
சுத்திகரிக்கப்பட்ட பின்பு, அவர்கள்‌ பஸ்காவை 
ஆசரிக்கலாம்‌. 


QOODNENS 
PUBLISHERS 


பிரேதத்தினால்‌ 
தீட்டுப்பட்டவர்களைப்போலவே, பிரயாணமாய்த்‌ 
தூரம்போனவர்களாலும்‌, குறித்த காலத்தில்‌ 
பஸ்காவை ஆசரிக்க முடியாது. கர்த்தரோ 
அவர்களும்‌ பஸ்காவை ஆசரிக்கவேண்டும்‌. 
என்று சொல்லுகிறார்‌. 


கர்த்தர்‌ மோசேயை நோக்கி, “நீ 
இஸ்ரவேல்‌ புத்திரரோடே சொல்ல வேண்டியது. 
என்னவென்றால்‌: உங்களிலாகிலும்‌ உங்கள்‌ 
சந்ததியாரிலாகிலும்‌ ஒருவன்‌ பிரேதந்தினால்‌. 
தீட்டுப்பட்டாலும்‌, பிரயாணமாய்த்‌ 
தூரம்போயிருந்தாலும்‌, கர்த்தருக்குப்‌ 
பஸ்காவை ஆசரிக்கவேண்டும்‌” 
(எண்‌ 9:0) என்று சொல்லுகிறார்‌. 


பிரயாணம்‌ பண்ணி, திரும்பி 
வந்தவன்‌ பஸ்காவை ஆசரிக்க வேண்டும்‌. 
பஸ்காவைத்‌ தேசத்திற்கு வெளியே 
ஆசரிக்கக்‌ கூடாது. பவுலும்‌, மற்றவர்களும்‌ 
பஸ்காவையும்‌, மற்ற பண்டிகைகளையும்‌. 
ஆசரிப்பதற்காக எருசலேமிற்கு வந்தார்கள்‌. 
(இப்‌ 21142 அப்‌ 2016; 2கொரி 
16:8), பலிசெலுத்துவதற்கு ஒரே ஒரு இடம்‌ 
மட்டுமே நியமிக்கப்பட்டிருக்கிறது. (லேவி 17; 
உபா 12:3-26; உபா 14:23-25; 
உபா 16:2-16; உபா 18:6; உபா 26:2-9). 


தீட்டுப்பட்டவர்களும்‌, பிரயாணமாய்த்‌ 
தூரம்போனவர்களும்‌ இரண்டாம்‌ வருஷம்‌ 
முதலாம்‌ மாதம்‌ பதினாலாம்‌ தேதியில்‌ 
பஸ்காவை ஆசரிப்பதற்கு பதிலாக, அவர்கள்‌ 
"இரண்டாம்‌ மாதம்‌, 

பஸ்காவை 

க்‌ என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


வர்கள்‌ அதை இரண்டாம்‌ மாதம்‌ 
பதினாலாந்தேதி வக்கா வளையல்‌ 
ஆசரிக்கவேண்டும்‌ என்றும்‌, அதைப்‌ 
புளிப்பில்லாத அப்பங்களோடும்‌ கசப்பான 
கீரைகளோடும்‌ புசிக்கவேண்டும்‌ (எண்‌ 9:11) 

என்றும்‌ கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
பஸ்காவை. ஆசரிக்கிறவர்கள்‌ 
விடியற்காலமட்டும்‌ அதில்‌ ஒன்றும்‌ மீதியாக 
வைக்காமலும்‌, அதில்‌ ஒரு எலும்பையும்‌ 
ம்‌, பஸ்காவினுடைய சகல. 
ம்‌ அதை ஆரரிக்க 
912) என்பது 

கர்த்தருடைய பிரமாணம்‌. 





எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ எல்லோருமே 
பஸ்காவை ஆசரிக்கவேண்டும்‌. 
தீட்டானவர்கள்‌, தங்களுடைய தீட்டுக்காலம்‌ 
முடிந்து சுத்திகரிப்பு செய்த பின்பு, 
அவர்களும்‌ பஸ்காவை ஆசரிக்கவேண்டும்‌. 
பிரயாணமாய்த்‌ தூரம்போனவர்களம்‌, 
தங்கள்‌ பிரயாணக்காலம்‌ முடிந்த பின்பு. 
கர்த்தர்‌ நியமித்திருக்கிற நாளிலே. 
பஸ்காவை ஆசரிக்கவேண்டும்‌. பஸ்காவை. 
ஆசரியாதவனுக்கு கர்த்தர்‌ தண்டனை 
சொல்லுகிறார்‌. 


ஒருவன்‌ சுத்தமுள்ளவனுமாய்ப்‌. 
பிரயாணம்‌ போகாதவனுமாயிருந்தும்‌, 
பஸ்காவைஆசரிக்காதேபோனால்‌, அந்த 
ஆத்துமா குறித்த காலத்தில்‌ கர்த்தரின்‌ 
பலியைச்‌... செலுத்தாதபடிமினால்‌ தன்‌ 
ஜனத்தாரில்‌ இராமல்‌ அறுப்புண்டுபோவான்‌; 
அந்த மனிதன்‌ தன்‌ பாவத்தைச்‌ சுமப்பான்‌ 
(எண்‌ 914) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


இஸ்ரவேல்‌ 


பஸ்காவை 


ஆ! 
அவர்களிடத்திலே தங்கிமிருக்கிற பரதேசியும்‌ 
பஸ்காவை ஆசரிக்கவேண்டும்‌. பஸ்காவை 


மற்ற இஸ்ரவேல்‌ பத்தர்‌ பஸ்காவை எப்படி 
ஆசரிக்கிறார்களோ, அப்படியே அவர்கள்‌ 
மத்திமிலே தங்கியிருக்கிற பரதேசியும்‌. 
பஸ்காவை ஆசரிக்கவேண்டும்‌. 


ஒரு பரதேசி உங்களிடத்திலே தங்கி, 
கர்த்தருக்குப்‌ பஸ்காவை ஆசரிக்க 
வேண்டுமானால்‌, அவன்‌ அதைப்‌ பஸ்காவின்‌ 
கட்டளைப்படியும்‌ அதின்‌ முறைமையின்‌ படியும்‌ 
ஆசரிக்கக்கடவன்‌; பரதேசிக்கும்‌ சுதேசிக்கும்‌ 
ஒரே கட்டளை இருக்க வேண்டும்‌ 
(எண்‌ 9:14) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 

பஸ்காவைப்பற்றிய 
விவரம்‌ வருமாறு : 


1. இஸ்ரவேல்‌ 


பிரமாணத்தின்‌ 


புத்திரரோடே 
சொல்ல. வேண்டியது. 
என்னவென்றால்‌:  உங்களிலாகிலும்‌ 
உங்கள்‌ சந்ததியாரிலாகிலும்‌ ஒருவன்‌ 
பிரேதத்தினால்‌ தீட்டுப்பட்டாலும்‌, 
பிரயாணமாய்த்‌ தூரம்போயிருந்தாலும்‌, 
கர்த்தருக்குப்‌ பஸ்காவை ஆசரிக்க 
வேண்டும்‌. 


அவர்கள்‌ அதை இரண்டாம்‌ மாதம்‌ 
பதினாலாந்தேதி அந்திநேரமான 
வேளையில்‌ ஆசரிக்கவேண்டும்‌ 
(எண்‌ 991) 
புளிப்பில்லாத 
கசப்பான 
புசிக்கவேண்டும்‌. 


அப்பங்களோடும்‌. 
'கீரைகளோடும்‌ 


விடியற்காலமட்டும்‌ அதில்‌ ஒன்றும்‌ 
மீதியாக வைக்காமலும்‌, அதில்‌ ஒரு 
எலும்பையும்‌ முறிக்காமலும்‌ ஆசரிக்க 
வேண்டும்‌ (எண்‌ 9:12) 


பஸ்காவினுடைய சகல முறைமைகளின்‌ 
படியும்‌ அதை ஆசரிக்கவேண்டும்‌. 

ஒரு சுத்தமுள்ளவனுமாய்ப்‌ 
ரயாணம்‌  போகாதவனுமாயிருந்தும்‌, 
பஸ்காவை ஆசரிக்காதேபோனால்‌ நன்‌ 


(எண்‌ 9113). 


. ஒரு பரதேசி உங்களிடத்திலே தங்கி, 
கர்த்தருக்குப்‌ பஸ்காவை ஆசரிக்க 
வேண்டுமானால்‌, அவன்‌ அதைப்‌ 
பஸ்காவின்‌ குட்டளைப்படியும்‌ அதின்‌ 

யின்படியும்‌ ஆசரிக்கக்கடவன்‌ 
(எண்‌ 914). 


பாதேசிக்கும்‌ சுதேசிக்கும்‌ 
கட்டளை இருக்க வேண்டும்‌. 


ஒரே 


ஸ்தம்பங்கள்‌' 
எண்‌ 9:15-23 


எண்‌ 915. வாசஸ்தலம்‌ 
ஸ்தாபனஞ்செய்யப்பட்ட நாளிலே, 
'மேகமானது சாட்சியின்‌ கூடாரமாகிய 
வாசஸ்தலத்தை கூடிற்று; 
சாயங்காலமானபோது, 
வாசஸ்தலத்தின்‌ மேல்‌ அக்கினிமயமான 
ஒரு தோற்றம்‌ உண்டாயிற்று; அது 
விடியற்காலமட்டும்‌ இருத்தது. 


எண்‌ 9:16. i நித்தமும்‌ இருந்ததா; 
பகலில்‌ மேகமும்‌, இரவி, 
அக்கினித்தோற்றமும்‌ ர்க்‌ 
மூடிக்கொண்டிருந்தது.. 





எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


எண்‌ 9:17. மேகம்‌ கூடாரத்திலிருத்தூ 
மேலே எழும்பும்யோது இஸ்ரவேல்‌. 
புத்திரர்‌ பிரயாணம்பண்ணுவார்கள்‌; 
மேகம்‌ தங்குமிடத்தில்‌ இஸ்ரவேல்‌. 
புத்திரர்‌ பானயமிறங்குவார்கள்‌.. 


எண்‌ 9:18. 


கட்டணையின்படியே 


புத்திரர்‌ 
கர்த்தருடைய 


கர்த்தருடைய 

இஸ்ரவேல்‌ 
மிரயாணப்படுவார்கள்‌;; 
கட்டனையின்‌ படியே 
பானயமிறங்குவார்கள்‌; மேகம்‌ 
வாசஸ்தலத்தின்மேல்‌ தங்கியிருக்கும்‌ 
நானெல்லாம்‌ அவர்கள்‌ பானயத்தில்‌ 
தங்கியிருப்பார்கள்‌. 


எண்‌ 919. 
வாசஸ்தலத்தின்‌: மேல்‌ 
தங்கியிருக்கும்போது, இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ பிரயாணப்படாமல்‌ கர்த்தரின்‌ 
காவலைக்‌ காத்துக்கொண்டிருப்பார்கள்‌. 


மேகம்‌ நெடுநான்‌. 


எண்‌ 9:20. மேகம்‌ சிலநான்‌ மாத்திரம்‌ 
வாசஸ்தலத்தின்மேல்‌ 
தங்கியிருக்கும்யோது, 
கட்டனையின்படியே 
பாளயமிறங்கியிருந்து, 
கட்டனையின்படியே. 
பிரயாணப்படுவார்கன்‌. 


கர்த்தருடைய 


கர்த்தருடைய 


எண்‌ 921. 
சாயங்காலத்தொடங்கி. 
விடியற்காலமட்டும்‌ 
விடியற்காலத்தில்‌ 
எழும்பும்போது, 
யிரயாணப்படுவார்கன்‌;. 
பகலிலாகிலூம்‌ இரவிலாகிலும்‌ மேகம்‌ 
எழும்பும்போது பிரயாணப்படுவார்கள்‌.. 


மேகம்‌ 


இருந்து, 
உயர 
உடனே. 


எண்‌: 9.2௨. மேகமானது 
இரண்டுநானவது ஒரு மாதமாவது ஒரு 
வருஷமாவது 'வாசஸ்தலத்தின்மேல்‌ 
தங்கியிருக்கும்யோது, இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ ப ன்‌ 
பானயமிறங்கியிருப்பார்கன்‌; 

உயர சக்த 
மிரயாணப்படுவார்கள்‌.. 


QOODNENS 
PUBLISHERS 


எண்‌ 9:23. கர்த்தருடைய கட்டளையின்‌. 
படியோ பானயாமிறங்குவார்கன்‌; 
கர்த்தருடைய  கட்டனையின்படியே 
பிரயாண ம்பண்ணுவார்கள்‌; கர்த்தர்‌ 
'மோசேயைக்கொண்டு கட்டனையிடுகிற 
படியே கர்த்சுடைய காவலைக்‌ 
காத்துக்கொள்வார்கள்‌. 


இந்த வசனப்பகுதியில்‌ 
மேகஸ்தம்பத்தைப்பற்றியும்‌, அக்கினி 
ஸ்தம்பத்தைப்பற்றியும்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
இது இயற்கையான மேகமோ அல்லது 
இயற்கையான அக்கினியோ அல்ல. இது 
தெய்வீக மேகமும்‌, தெய்வீக அக்கினியும்‌ 
ஆகும்‌. இவை கர்த்தருடைய தெய்வீக 
பிரசன்னத்திற்கு அடையாளம்‌. 


தேவனுடைய தெய்வீக 
இஸ்ரவேல்‌ 

என்பதற்கு 
ஸ்தம்பமும்‌ 
அடையாளபாயிருக்கிறது. 


பிரசன்னம்‌ 
புத்திரரோடு கூடமிருக்கிறது. 
மேகஸ்தம்பம்‌ 


வாசஸ்தலம்‌ ஸ்தாபனம்‌ செய்யப்பட்ட 
நாளிலே, மேகமானது சாட்சியின்‌ 
கூடாரமாகிய வாசஸ்தலத்தை மூடுகிறது. 
அந்த மேகம்‌ ஒரு ஸ்தம்பம்போல, இஸ்ரவேல்‌ 
புத்திரரின்‌ பாளயத்திற்கு மேலாக 
தொங்கிக்கொண்டிருக்கிறது. மேகம்‌ 
சாட்சியின்‌ கூடாரமாகிய வாசஸ்தலத்தை 
மூடிமிருக்கிறது. தம்முடைய பிரசன்னம்‌, 
தம்முடைய ஜனங்கள்‌ மத்தியிலே இருப்பதை, 
கர்த்தர்‌ மேகஸ்தம்பத்தின்‌ மூலமாக 
உறுதிபண்ணுகிறார்‌. 

கர்த்தருடைய பிரமாணங்கள்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு. 
சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள்‌ 
கர்த்தருடைய ஒவ்வொரு பிரமாணத்திற்கும்‌ 
கீழ்ப்படிந்து ஜீவிக்கவேண்டும்‌. கர்த்தர்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு தம்முடைய 
பிரமாணத்தின்‌ மூலமாக தம்மை 
வெளிப்படுத்துகிறார்‌. 


பகலிலே  மேகமானது சாட்சியின்‌ 
கூடாரமாகியு - வாசஸ்தலத்தை முஜற்ு: 
சாயங்காலமானபோது, வாசஸ்தலத்தின்‌ மேல்‌ 
அக்கினிமயமான ஒரு தோற்றம்‌ 
உண்டாயிற்று: அது விடியற்காலமட்டும்‌ 
இருக்கிறது. இப்படி நித்தமும்‌ இருக்கிறது: 
பகலில்‌ மேகமும்‌, இரவில்‌ 
க த்கினித்தோற்றமும 

மூடிக்கொண்டிருக்கிறது (எண்‌ 931516) 





எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


“வாசஸ்தலம்‌ ஸ்தாபனஞ்செய்யப்பட்ட 
நாளிலே" என்பது முதலாம்‌ மாதம்‌ முதல்‌ 
நாளிலே, எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டு 
பதினொன்றரை மாதங்களுக்குப்‌ பின்பு 
என்பதைக்குறிக்கும்‌ (எண்‌ 33:3; யாத்‌ 40:2). 

தேவனுடைய பிரசன்னத்திற்கு. 
அடையாளமான மேகம்‌ யாத்திராகமம்‌ 
புஸ்தகத்தில்‌ முதலாவது தோன்றிற்று 
(யாத்‌ 1321-22; யாத்‌ 14:19-24). அந்த மேகம்‌ 


யாத்‌ 19916; யாத்‌ 2495-18; 1 
யாத்‌ 40:34-38; லேவி 16:2,13) இப்போது. 
மேகுமானது சாட்சியின்‌ கூடாரமாகிய 
வாசஸ்தலத்தை மூடி, தங்கியிருக்கிறது. 


எப்போதும்‌ 
கர்த்தருடைய 
கட்டளைகளும்‌ 

எப்போதும்‌ 


நமக்கு முன்பாக நாம்‌ 


கர்த்தரை நிற்தவேண்டும்‌ 


நிறுத்தப்பட்டிருக்கவேண்டும்‌ 
வேளையிலும்‌, பகல்‌ வேளையிலும்‌ 
நமக்கு அருகாமையிலிருக்கிறார்‌ 
நாம்‌ காணவேண்டும்‌. 


ஏற்பாட்டுக்காலத்திலே, 
மத்தியிலே, பன்‌ 


மேகஸ்தம்பமும்‌, 
வேளையிலே அக்கினி ஸ்தம்பமும்‌ இருந்தது. 


இல்ரவேல்‌ புத்திரர்‌ 
வேளையிலே 


இவை தேவனுடைய பரிசுத்தமான 
பிரசன்னத்திற்கு அடையாளம்‌. கர்த்தர்‌ தமது 
கிருபையினால்‌, பழைய (ற்பாட்டுக்காலத்திலே, 
இப்படிப்பட்ட தெய்வீக வெளிப்பாட்டை 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு கொடுத்திருக்கிறார்‌. 
மேகஸ்தம்பமும்‌  அக்கினிஸ்தம்பமும்‌ 
கரத்தைப்‌ கன்னத்தை 
பிரத்தியட்சமான அடையாளங்களாயிருக்கிறது. 
மேகம்‌ இருளைக்‌ குறிக்கிறது. அக்கினியோ 
பயங்கரத்தைக்‌ குறிக்கிறது. ங்கள்‌ 
ஏற்பாட்டுக்காலம்‌ இருளும்‌, 
நிரம்பிய காலம்‌. புதிய எற்பட்டுக்காலத்தோடு 
ஒப்பிடும்போது, பழைய 
ஏற்பாட்டுக்காலத்திலே, கர்த்தரைப்பற்றிய 
வெளிச்சமாயில்லாமல்‌ 


QOODNENS 
PUBLISHERS 


ஏற்பாட்டுக்காலத்து 
நாம்‌ 
தைரியமாய்க்‌ 
சிலாக்கியத்தைப்‌ 
பெற்றிுக்கிறோம்‌. பழைய 
ஏற்பாட்டுக்காலத்தில்‌ கர்த்தருடைய 
உடன்படிக்கைப்பெட்டியை பார்க்கிறவர்களும்‌. 
தொட்டவர்களும்‌ செத்துப்போனார்கள்‌. 
அவர்கள்‌ கர்த்தருடைய சமுகத்திற்கு 
முன்பாக வருவதற்கே பயப்பட்டார்கள்‌. 


பழைய ஏற்பாட்டுக்காலத்திலே. 
கர்த்தருடைய பிரசன்னம்‌, 
மேகஸ்தம்பமாகவும்‌, அக்கினி ஸ்தம்பமாகவும்‌, 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு  பிரத்தியட்சமாக 
வெளிப்பட்டது. அவர்கள்‌ 
பயங்கரத்திலும்‌ இருந்தார்கள்‌. 
ஏற்பாட்டுக்காலத்து விசுவாசிகளாகிய நமக்கு, 
நம்முடைய கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து, 
ஒளியாகயிருக்கிறார்‌. அவர்‌ மூலமாக நாம்‌ 
இருளிலே நடவாமல்‌, வெளிச்சத்திலே 
நடக்கிறோம்‌. 


புதிய 
விசுவாசிகளாகிய 
கிருபாசனத்தண்டையில்‌ 
கிட்டிச்சேருகிற 


புதிய ஏற்பாட்டுக்காலத்தில்‌, 
கர்த்தருடைய மகிமை  இயேசுகிறிஸ்துவின்‌ 
வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. 
தேவனைப்பற்றிய தெளிவான 
சத்தியமும்‌, ஆறுதலான வார்த்தைகளும்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசிகளாகிய 
க்கு கர்த்தர்மீது த்தியிருக்‌ 
ம்‌ கர்த்தருடைய சமுகத்திலே, 
மூலமாக, பயமில்லாமல்‌, 
தைரியமாய்க்‌ ரப்‌ சிலாக்கியமும்‌ 
நமக்கு கிடைத்திருக்கிறது. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ வனாந்தரத்திலே. 
எப்போது பாளயமிறங்கவேண்டும்‌, அவர்கள்‌ 
எப்போது பிரயாணப்படவேண்டும்‌ என்பதை 
அக்கினி  ஸ்தம்பழம்‌  மேகஸ்தம்பமும்‌ 
அவர்களுக்கு வழிநடத்திற்று. 
கூடாரத்திலிருந்து 
இஸ்ரவேல்‌ 
பிரயாணம்பண்ணுவார்கள்‌; 
தங்குமிடத்தில்‌ இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
பாளயமிறங்குவார்கள்‌. கர்த்தருடைய 
கட்டளையின்படியே இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
பிரயாணப்படுவார்கள்‌; கர்த்தருடைய 
கட்டளையின்படியே பாளயமிறங்குவார்கள்‌; 
மேகம்‌ வாசஸ்தலத்தின்மேல்‌ தங்கியிருக்கும்‌ 
நாளெல்லாம்‌ அவர்கள்‌  பாளயத்தில்‌ 
தங்கியிருப்பார்கள்‌ (எண்‌ 91718). 


மேலே 
புத்திரர்‌ 
மேகம்‌ 





எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


புத்திரர்‌ எப்போதும்‌ 
கூடாரத்திற்குள்‌ இருக்கவில்லை. அவர்கள்‌ 
பாளயமிறங்கியிருந்த பகுதியில்‌ இருந்தார்கள்‌. 
(எண்‌ 9:20,22). 


புதிய ஏற்பாட்டுக்காலத்து. 
விசுவாசிகளாகிய நம்மை வழிநடத்துவதற்கு , 
பிரத்தியட்சமான  மேகஸ்தம்பமோ அல்லது. 
த்‌ ஸ்தம்பமோ கொடுக்கப்படவில்லை. 


பரிசுத்த ஆவியானவரால்‌. 
வழிறடத்தப்படுகிறோம்‌ புதிய 
ஏற்பாட்டுக்காலத்தில்‌ நம்மை 
வழிநடத்துவதற்கு, கர்த்தருடைய 
க அடையாளமான அக்கினி 
ம்பமும்‌ மேகஸ்தம்பமும்‌, நமக்கு முன்பாக. 
பிரத்தியட்சமாய்‌ வரவேண்டும்‌ என்று நாம்‌ 
எதிர்பார்க்கக்கூடாது. நம்மை 
த்துவதற்‌ கர்த்தருடைய 
அவருடைய 
வாக்குத்தத்தங்களும்‌ 
கொடுக்கப்பட்டிருக்கிறது. 


புதிய _ஏற்பாட்டுக்காலத்து 
விசவாசிகளாகிய நாம்‌ ஆவிக்குரிய 
இஸ்ரவேலராமிருக்கிறோம்‌. இக்காலத்தில்‌ 
கர்த்தர்‌ நம்மை மேகஸ்தம்பத்தினாலும்‌ 
அக்கினி ஸ்தம்பத்தினாலும்‌ வழிநடத்தாமல்‌, 
தம்முடைய தெய்வீக ஆலோசனையினால்‌ 
வழிநடத்துகிறார்‌. 


“உம்முடைய ஆலோசனையின்படி நீர்‌ 
சன்ன! தடத்்‌்‌ முடிவிலே எத்தன 
மகிமையில்‌ னத்‌ (சங்‌ 73:24, 
கர்த்தர்‌ மரணபரியந்தம்‌ 
நபத்திவத்த்கு ந்தன வக்கம்‌ 
“இந்த தேவன்‌  என்றென்றைக்குமுள்ள 
சதாகாலங்களிலும்‌ நம்முடைய தேவன்‌; 
மரணபரியந்தம்‌ நம்மை நடத்துவார்‌" 
(சங்‌ 4844) 


பிள்ளைகள்‌ 
"ஆவியினாலே. 
எவர்கள்‌ 


எல்லோ 
நடற்தப்படவேண்டும்‌ 
தேவனுவை ஆவியினாலே 


தே வனுடைய 


நடத்தி றாக்களே, அவர்கள்‌ 
தேவனுடைய புத்திரராயிருக்கிறார்கள்‌" 
(ரோம 8:14). 


நம்முடைய ஜீவியத்தின்‌ ஒவ்வொரு 
பகுதியிலும்‌, நம்முடைய வார்த்தையிலும்‌: 
கிரியையிலும்‌ நாம்‌ பரிசுத்த 
வழிநடத்துதலை 
சத்திய வசனம்‌ நம்மை 
தேவனுடைய தெய்வீக 
ஆவியும்‌, 
ஆத்துமாவும்‌, சரீரமும்‌ கீழ்ப்படியவேண்டும்‌. 
பழைய ஏற்பாட்டுக்காலத்திலே 
வனாந்தரத்தில்‌ தங்கியிருந்த இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌, கர்த்தருடைய பிரசன்னத்திற்கு 
அடையாளமான மேகஸ்தம்பத்தையும்‌ அக்கினி 
ஸ்தம்பத்தையும்‌ பின்பற்றினார்கள்‌. 
மேகம்‌ நெடுநாள்‌ வாசஸ்தலத்தின்‌ மேல்‌. 
தங்கியிருக்கும்போது, இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
பிரயாணப்படாமல்‌ கர்த்தரின்‌ காவலைக்‌ 
காத்துக்கொண்டிருப்பார்கள்‌ (எண்‌ 9:19) 


ஆலியானவின்‌ 
பின்பற்றவேண்டும்‌. 


சிலநாள்‌ மாத்திரம்‌ 
"தங்கிலிருக்கும்போஜ்‌, 
கட்டளையின்படியே 
கர்த்தருடைய 
பிரயாணப்படுவார்கள்‌ 


மேகம்‌ 
வாசஸ்தலத்தின்மேல்‌ 
கர்த்தருடைய 
பாளயமிறங்கியிருந்து, 
கட்டளையின்படியே 
(எண்‌ 9:20). 


மேகம்‌ சாயங்காலந்தொடங்கி 
விடியற்காலமட்டும்‌ இருந்து, விடியற்காலத்தில்‌ 
உயர எழும்பும்போது, உடனே 
பிரயாணப்படுவார்கள்‌ ; பகுலிலாகிலும்‌ 
இரவிலாகிலும்‌ மேகம்‌ எழும்பும்போது 
பிரயாணப்படுவார்கள்‌ (எண்‌ 9:21, 


கொடுக்கிறது. 
வெளிச்சத்தில்‌ நல்ல ஸ்நலமாகப்‌ 
அவர்கள்‌ பாளயமிறங்குகிறார்கள்‌. 


மேகமானது இரண்டவது ஒரு 
மாதமாவது வருஷமாவது. 
வரஸ்ததைதன்கேோ்‌. தஙதிலிக்ககு து 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ பிரயாணம்பண்ணாமல்‌ 
பாளயமிறங்கியிருப்பார்கள்‌: அது உயர 
எழும்பும்போதோ. பிரயாணப்படுவார்கள்‌ 
(எண்‌ 9:22). 





(யய 
பிய 


பாளயமிறங்கியிருக்கும்‌ இடங்களில்‌ 
அவர்கள்‌ ஒரே சீரான காலளவில்‌ எங்கும்‌. 
தங்கியிருக்க வில்லை. பகலில்‌ மட்டும்‌. 
பிரயாணம்‌ செய்து விட்டு, இரவில்‌ 
தங்கிக்கொள்ளலாம்‌ என்னும்‌ நிச்சயமும்‌ 
இல்லை. கர்த்தருடைய வழிநடத்துதலின்‌ படி, 
இஸ்ரவேல்‌ புத்திரர்கள்‌ தங்களுடைய 
பிரயாணத்தை அமைத்துக்‌ கொள்கிறார்கள்‌. 

இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தருடைய 
கட்டளையின்படியே  பாளயமிறங்குவார்கள்‌: 
கர்த்தருடைய கட்டளையின்படியே 
பிரயாணம்பண்ணுவார்கள்‌; கர்த்தர்‌ 
மோசேயைக்கொண்டு கட்டளையிடுகிறபடியே 
கர்த்தருடைய காவலைக்‌ 
காத்துக்கொள்வார்கள்‌ (எண்‌ 9:23). 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ தேவனுக்கு: 
எதிராகப்‌ பல முறை கலகம்‌ பண்ணியவர்கள்‌.. 
அவர்கள்‌ கர்த்தருடைய கட்டளையின்படியே 
பாளயமிறங்குவதும்‌, கர்த்தருடைய 
கட்டளையின்‌ படியே பிரயாணம்பண்ணுவதும்‌, 


எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஒரு மிகப்பெரிய அற்புதமாகும்‌. பகலில்‌. 


மேகஸ்தம்பமும்‌, இரவில்‌ அக்கினி ஸ்தம்பமும்‌ 
அவர்களோடு எப்போதும்‌ கூட இருக்கிறது. 
அதைக்‌ கண்டு அவர்கள்‌ கர்த்‌ 
கீழ்ப்படிகிறார்கள்‌. 
சார்ந்திருக்கிறார்கள்‌. 


கர்த்தருடைய 
உட்படுத்திக்‌ 
கள்‌. அதா 
புத்திரர்கள்‌ வனாந்தரத்தில்‌ 
கற்றுக்கொள்கிறார்கள்‌. 


புதிய ஏற்பாட்டுக்காலத்து 
விசுவாசிகளாகிய நம்மை அக்கினி 
ஸ்தம்பழும்‌, மேகஸ்தப்பமும்‌ வழிநடத்தவில்லை. 
நம்முடைய கர்த்தராகிய இயேசுகிறிஸ்துவே 
நம்முடைய இருதயங்களை 
செய்கிறார்‌. பரிசுத்த ஆவியானவர்‌ 





எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


இரண்டு வெள்ளிப்பூரிகைகள்‌ 
செய்வது சம்பந்தமான பிரமாணம்‌ 
அதிகாரத்தில்‌ சொல்லப்படுகிறது. கர்த்தர்‌ 
சீனாய்‌ மலையிலே மோசேக்கு பல 
பிரமாணங்களை சொல்லியிருக்கிறார்‌. 
அந்தப்‌... நிரமாணங்களில்‌, இரண்டு 
வெள்ளிப்பூரிகைகளை செய்வது 
சம்பந்தமான பிரமாணமே 
கடைசிப்பிரமாணமாகும்‌. இந்தப்‌ பிரமாணம்‌ 
கடைசியில்‌ சொல்லப்பட்டாலும்‌, இதுவும்‌ 
முக்கியத்துவம்‌ மிகுந்த 
பிரமாணமாயிருக்கிறது (எண்‌ 1041-10). 


இஸ்ரவேல்‌  புத்திரரின்‌ பாளயம்‌ 
சீனாய்‌ மலையிலிருந்து அணியணியாகப்‌ 
புறப்பட்டுப்போகிறது. கர்த்தர்‌ தங்களுக்கு 
நியமித்திருக்கிற வரிசையின்‌ பிரகாரம்‌ 
அவர்கள்‌ பாரான்‌ வனாந்தரத்திற்கு 
பிரயாணமாய்ப்‌ போகிறார்கள்‌ (எண்‌ 101-28). 


மோசே ரெகுவேலின்‌ குமாரனாகிய 
ஒபாவோடு உடன்படிக்கை 
செய்துகொள்கிறார்‌. ரெகுவேல்‌ மோசேயின்‌ 
மாமனார்‌. ஒபா மோசேமின்‌ மைத்துனன்‌ 
(எண்‌ 10:29-32). 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
பிரயாணம்பண்ணும்போதும்‌ தங்கும்‌ போதும்‌ 
மோசே கர்த்தரிடத்தில்‌ ஜெபம்பண்ணுகிறார்‌ 
(எண்‌ 10:33-36). 


வெள்ளிப்‌ பூரிகைகள்‌ 
எண்‌ 10:1-10 


எண்‌ 10:1. கர்த்தர்‌ மோசேயை நோக்கி: 


எண்‌ 10:2. 
கூடிவரவழைப்பதற்கும்‌ 
ஙாளயங்களைப்‌ 
பிரயாணப்படுத்துவதற்கும்‌ 
உபயோகமாக இரண்டுவென்னிப்‌ 
பூரிகைகளைச்‌ செய்துகொன்வாயாக; 
அவைகள்‌ ஒரே வென்னித்‌ தகட்டால்‌ 
செய்யப்படவேண்டும்‌. 


சுயையைக்‌. 


QOODNENS 
PUBLISHERS 


எண்‌ 10:3. அவைகளை ஊதும்போது, 
சபையார்‌ எல்லாரும்‌  ஆசரிப்புக்‌ 
கூடாரவாசலில்‌ உன்னிடத்தில்‌ கூடிவர 
வேண்டும்‌. 


எண்‌ 10:4. ஒன்றை மாத்திரம்‌ ஊதினால்‌ 
இஸ்ரவேலில்‌ ஆயிரவர்களுக்குத்‌ 
தலைவராகிய பிரபுக்கள்‌ உன்னிடத்தில்‌ 
கூடிவரக்‌ கடவர்கள்‌. 


எண்‌ 105. நீங்கள்‌ அவைகளைப்‌ 
பெருத்தொனியாய்‌ முழக்கும்போது, 
கிழக்கே இறங்கியிருக்கிற பானயங்கன்‌' 
மிரயாணப்படக்‌ கடவது. 


எண்‌ 100. 
இரண்டாநத்தரம்‌ 
முழ்க்கும்போது, 
இறங்கியிருக்கிற. 
மிரயாணப்படக்கடவது; 
பிரயாணப்படுத்துவதற்குப்‌ 
பெருத்தொனியாய்‌ முழக்க வேண்டும்‌. 


அவைகளை நீங்கள்‌ 
பெருத்தொனியாய்‌ 
தெற்கே 
பானயங்கள்‌ 
அவர்களைப்‌ 


எண்‌ 10:7. சபையைக்‌ கூட்டுகிறதற்கு. 
நீங்கள்‌. ஊதவேண்டியதேயன்‌ நி 
பெருத்தொனியாய்‌ முழக்க வேண்டாம்‌. 


எண்‌ 10:8. ஆரோனின்‌ குமாரராகிய 
ஆசாரியர்‌ பூரிகைகளை  ஊதக்‌ 
கடவர்கன்‌; உங்கள்‌ தலைமுறைதோறும்‌ 
இது உங்களுக்கு நித்திய 
கட்டனையாயிருக்கக்‌ கடவது. 
10:9. உங்கள்‌ தேசத்தில்‌ 
துன்பப்படுத்துகிற 
விரோதமாக 
போகும்போது, 
பெருத்தொனியாய்‌. 
அப்பொழுது 
கர்த்தருடைய 
நீங்கள்‌ 
உங்கள்‌. 
நீங்கலாகி. 


பகைஞருக்கு 
இரட்சிக்கப்படுவீர்கன்‌. 





படட all 
TIT 


எண்‌ 10:10. உங்கன்‌ மகிழ்ச்சியின்‌ 
நாளிலும்‌, உங்கள்‌ பண்டிகைகளிலும்‌, 
மாதப்பிறப்புகளிலும்‌, உங்கள்‌ சர்வாங்க. 
தகனபலிகளும்‌ சுமாதானபலிகளும்‌ 
செலுத்தப்படும்‌ போது பூரிகைகனை 
ஊதவேண்டும்‌; அப்பொழுது அவைகள்‌: 
உங்கள்‌ தேவனுடைய சமுகத்தில்‌: 
உங்களுக்கு ஞாபகக்‌ குறியாயிருக்கும்‌; 
நாண்‌ உங்கள்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
என்றார்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ அனைவருக்கும்‌ 
பொதுவான செய்தியை சொல்லும்போது. 
வெள்ளிப்பூரிகைகள்‌ ஊதப்படவேண்டும்‌. 


மோசேயை நோக்கி, 
கூடிவரவழைப்பதற்கும்‌. 
பிரயாணப்படுத்துவதற்கும்‌ 

இரண்டுவெள்ளிப்‌ 
செய்துகொள்வாயாக;: 
ஒரே... வெள்ளித்‌ தகட்டால்‌ 
(எண்‌ 101,2) என்று 


கர்த்தர்‌ 
சபையைக்‌ 
பாளயங்களைப்‌ 
உபயோகமாக 
பூரிகைகளைச்‌ 
அவைகள்‌ 


செய்யப்படவேண்டும்‌” 


இரண்டு குமாரர்கள்‌ 
சாரிய ஊழியம்‌ செய்கிறார்கள்‌. 
ஆகையினால்‌ இரண்டு பூரிகைகள்‌ மட்டுமே 
செய்யப்படுகிறது. (எண்‌ 10:2; எண்‌ 34-4). 
யோசுவாவின்‌ நாட்களில்‌ ஆட்டுக்கடாவின்‌ 
தட்ப ஏழு பூரிகைகளைச்‌ 
செய்து, ற்‌ த்‌ 
நோக்கிப்ல்குக்கம்‌ 
(யோசு 6:4), சாலொமோனின்‌ காலத்தில்‌ 120 
ஆசாரியர்கள்‌ பூரிகைகளோடு ஊழியம்‌ 
செய்தார்கள்‌ (நாளா 5:12), 

இஸ்ரவேல்‌ 'சபையாரை 
கூடிவரச்செய்வதற்காக அவர்கள்‌ 
சீயோனிலே எக்காளம்‌ ஊதவேண்டும்‌. 
பரிசுத்தமான உபவாச நாளை நியமிப்பதற்கும்‌ 
எக்காளம்‌ ஊதப்படவேண்டும்‌. 

“சீயோனிலே 
பரிசுத்த 
விசேஷித்த. 
(யோவே 2:15]. 


எக்காளம்‌ ஊதுங்கள்‌, 
உபவாசநாளை நியமியுங்கள்‌. 
பவ... தங்கள்‌ 


இந்த. 
புத்திரரின்‌ 
அவைகளை 
எல்லாரும்‌ 
கூடிவரவேண்டும்‌ (எண்‌ 10:3) என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 


எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


வெவ்வேறு 
ஒவ்வொரு 


தொனியாய்‌ ஊதாமல்‌, 
தொனியாக ஊதவேண்டும்‌. 
தொனிக்கும்‌ ஒரு அர்த்தம்‌ உண்டு. 
இரண்டு வெள்ளிப்பூரிகைகளில்‌. 
ஊதினால்‌ இஸ்ரவேலில்‌ 
தலைவராகிய பிரபுக்கள்‌ 
கூடிவருவார்கள்‌ 


வெள்ளிப்பூரிகைகளையும்‌ 
முழக்கும்போது, கிழக்கே 
பாளயங்கள்‌ 
பிரயாணப்படவேண்டும்‌ (எண்‌ 10:5). 


இஸ்ரவேல்‌  புத்திரரின்‌ எல்லா 
பாளயங்களும்‌ பிரயாணப்பட வேண்டும்‌. 
(எண்‌ 10:3). ஒன்றை மாத்திரம்‌ ஊதினால்‌ 
இஸ்ரவேலில்‌ ஆயிரவர்களுக்குத்‌ 
தலைவராகிய பிரபுக்கள்‌ கூடிவரவேண்டும்‌ 
(எண்‌ 10:4). அவைகளை இரண்டாந்தரம்‌ 
பெருந்தொனியாய்‌ முழக்கும்போது, தெற்கே 
இறங்கியிருக்கிற பாளயங்கள்‌ 
பிரயாணப்படவேண்டும்‌: அவர்களைப்‌ 
பிரயாணப்படுத்துவதற்குப்‌ பெருந்தொனியாய்‌ 
முழக்க வேண்டும்‌. (கொரி 14:8, எண்‌ 10:6); 


நான்காந்தரம்‌ 
பூரிகைகளைப்‌ பெருந்தொனியாய்‌ 
முழக்கும்போது வடக்கிலும்‌, மேற்கிலும்‌ 
இறங்கியிருக்கிற பாளயங்கள்‌ பிரயாணப்பட 
வேண்டும்‌. மற்ற இரண்டு பாளயங்களைப்‌ 
பற்றி இங்கு கூறப்படவில்லை. செப்துவஜிந்த்‌ 
பதிப்பில்‌ அவற்றைப்‌ பற்றி கூறப்பட்டிருக்கிறது. 
இஸ்ரவேலரின்‌ பாளயத்திலும்‌, அவர்களுடைய 
பிரயாணத்திலும்‌ ஒரு ஒழுங்குமுறை: 
கடைபிடிக்கப்படுகிறது. 


மோசே 


மூன்றாந்தரம்‌, 


எகிப்து தேசத்தில்‌. 
இராணுவத்தின்‌ தலைவனாக. 
இருந்தபடியினால்‌, அவர்‌ வனாந்தரத்தில்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு நல்ல பயிற்சியைக்‌ 
கொடுத்திருக்கிறார்‌ (யாத்‌ 220). 

இரண்டு  வெள்ளிப்பூரிகைகளையும்‌. 
இற்ண்டாந்தரம்‌ பெருந்தொனியாய்‌ 
முழ்க்கும்போது, தெற்கே இறங்கியிருக்கிற 
பாளயங்கள்‌ பிரயாணப்படவேண்டும்‌:: 
அவர்களைப்‌ பிரயாணப்படுத்துவதற்குப்‌ 
பெருந்தொனியாய்‌ முழக்க வேண்டும்‌ 


(எண்‌ 10:6). 





நாம al 
TIT 


வெள்ளிப்பூரிகைகளை சபையைக்‌ 
கூட்டுகிறதற்கு ஊதவேண்டியதேயன்றி, 
வேறு எதற்கும்‌ பெருந்தொனியாய்‌ 
முழக்கக்கூடாது (எண்‌ 10:7). 


இஸ்ரவேல்‌. புத்திரர்‌ 
வனாந்தரத்திலே பிரயாணம்பண்ணும்போது, 
ஆசரிப்புக்கூடாரத்தின்‌ ஒவ்வொரு 
திசையிலும்‌ பாளயமிறங்கியிருக்கிறவர்கள்‌,, 
தங்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற. 
வரிசையின்‌ பிரகாரம்‌, அணியணியாக 
பிரயாணப்படவேண்டும்‌. ஒவ்வொரு 
திசையிலும்‌  பாளயமிறங்கியிருக்கிறவர்களை, 
பிரயாணப்படப்பண்ணுவதற்கு, பூரிகைகள்‌ 
அதற்கேற்ற தொனியின்‌ பிரகாரம்‌. 
ஊதப்படுகிறது. 


பூரிகைகள்‌ இடைவெளி இல்லாமல்‌: 
பெருந்தொனியாய்‌ ஊதப்படும்போது. அதைக்‌ 
கேட்கிறவர்களின்‌ மனதிலே உற்சாகம்‌: 
பிறக்கும்‌. அவர்கள்‌ தங்கள்‌ 
சத்துருக்களுக்கு விரோதமாக யுத்தம்பண்ண 
வீரத்தோடும்‌ நம்பிக்கையோடும்‌ அணிவகுத்து. 
செல்வார்கள்‌. இஸ்ரவேல்‌ புத்திரராகிய 
சையாரைக்‌ கூட்டுகிறவந்ற்கு பூரிகையானது 
ஒரு தொனியிலும்‌, அவர்கள்‌ 
பிரயாணப்பட்டுப்போவதற்கு, பூரிகையானது. 
வேறொரு தொனியிலும்‌, அவர்கள்‌ 
சத்துருக்களுக்கு விரோதமாக யுத்தம்பண்ண 
போகும்போது, பூரிகையானது வேறொரு 
தொனிமிலும்‌ ஊதப்படுகிறது. கர்த்தரே 
இந்தத்‌ தொனிகளை நியமனம்‌ 
செய்திருக்கிறார்‌. 


ற; 
சமீபமாயிருக்கிறது” (யோவே 23) 


பூரிகைகளை 
ஊதும்போது 
பிரயாணப்படவேண்டும்‌. 
இரண்டாம்தரம்‌ ஊதும்போதும்‌, ரூபன்‌ 
கோத்திரத்தாரும்‌, மூன்றாம்‌ தரம்‌ 
ஊதும்போது எப்பிராயீம்‌ கோத்திரத்தாரும்‌, 
அதை நான்காம்‌ தரம்‌ ஊதும்போது தாண்‌ 
கோத்திரத்தாரும்‌ பிரயாணப்பட வேண்டும்‌. 


முதலாவதாக. 
யூதாகோத்திரத்தார்‌ 
அதை 


எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆரோனின்‌ குமாரராகிய ஆசாரியர்‌ 
பூரிகைகளை  ஊதக்கடவர்கள்‌; உங்கள்‌ 
தலைமுறைதோறும்‌ இது உங்களுக்கு நித்திய 
கட்டளையாயிருக்கக்கடவது (எண்‌ 108) 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
சத்துருக்களுக்கு விரோதமாக 
யுத்தம்பண்ணப்போகும்போது, அவர்கள்‌ 
இரண்டு பூரிகைகளையும்‌ பெருந்தொனியாய்‌ 
முழக்கவேண்டும்‌. 


தங்கள்‌ 


“உங்கள்‌ தேசத்தில்‌ உங்களைத்‌ 
துன்பப்படுத்துகிற சத்துருவுக்கு விரோதமாக 
யுத்தத்துக்குப்‌ போகும்போது, பூரிகைகளைப்‌ 

க்‌ கடலீர்கள்‌; 


இரட்சிக்கப்படுவீர்கள்‌" 
(எண்‌ 10:9) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 

ஸ்ரவேல்‌ புத்திரர்‌ பண்டிகைகளை 
ஆசரிக்கும்போதும்‌, அவர்கள்‌ பலிகளை 
செலுத்தும்போதும்‌ பூரிகைகளை 
ஊதவேண்டும்‌. “உங்கள்‌ மகிழ்ச்சியின்‌ 
நாளிலும்‌, உங்கள்‌ பண்டிகைகளிலும்‌, 
மாதப்பிறப்புகளிலும்‌, உங்கள்‌ சர்வாங்க 
தகனபலிகளும்‌ சமாதானபலிகளும்‌ 
செலுத்தப்படும்‌ போது பூரிகைகளை 
ஊதவேண்டும்‌: அப்பொழுது அலைகள்‌ 
உங்கள்‌ தேவனுடைய சமுகத்தில்‌ உங்களுக்கு 
ஞாபகக்‌ குறியாயிருக்கும்‌: நான்‌ உங்கள்‌ 
தேவனாகிய கர்த்தர்‌" (எண்‌ 10:0) என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 

இஸ்ரவேல்‌. புத்திரரின்‌ 
பண்டிகைகளில்‌ ஒன்று எக்காள சத்தத்தால்‌ 
ஞாபககுறியாக கொண்டாடுகிற பண்டிகை 
என்று அழைக்கப்படுகிறது. 

பின்னும்‌ கர்த்தர்‌ மோசேயை நோக்கி 
“நீ இஸ்ரவேல்‌ புத்திரரோடே சொல்ல 
வேண்டியது என்னவென்றால்‌: உங்களுக்கு 
ஏழாம்‌ மாதம்‌ முதலாந்தேதி எக்காளச்‌ 
சத்தத்தால்‌ ஞாபகக்குறியாகக்‌ 
கொண்டாடுகிற பண்டிகை என்கிற சபை 
கூடும்‌ பரிசுத்த ஓய்வநாளாய்‌ இருப்பதாக. 
அதிலே சாதாரணமான யாதொரு வேலையும்‌ 
செய்யாமல்‌, கர்த்தருக்குத்‌ 'தகனபலி. 
செலுத்தவேண்டும்‌. என்று சொல்‌" 
(லேவி 23:23-25) என்று சொல்லுகிறார்‌. 





எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


புத்திரர்‌ பரிசுத்தமான 
காரியங்களை பரிசுத்தமான சந்தோஷத்தே! 
செய்யவேண்டும்‌. பூரிகைகளின்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ சந்‌ 
அடையாளம்‌. சில சமயங்களில்‌ அந்த சத்தம்‌ 
அவர்களுக்கு எச்சரிப்பின்‌ அடையாளமாகவும்‌ 
இருக்கிறது. 
பூரிகைகளை ஊதுவது 
பிரமாணத்தின்‌ விவரம்‌ வருமாறு : 
1. இரண்டுவெள்ளிப்‌ 
செய்து கொள்வாயாக; 
ஒரே வெள்ளித்‌ 
செய்யப்படவேண்டும்‌. 


பற்றிய 


பூரிகைகளைச்‌ 
அவைகள்‌ 
தகட்டால்‌ 


சபையைக்‌. 

பாளயங்களைப்‌ 
பிரயாணப்படுத்துவதற்கும்‌ பூரிகைகளை 
உபயோகப்படுத்த வேண்டும்‌. 


(எண்‌ 10:2-10). 


கூடிவரவழைப்பதற்கும்‌ 


பூரிகைகளை ஊதும்போது, சபையார்‌ 
எல்லாரும்‌ ஆசரிப்புக்‌ கூடாரவாசலில்‌ 
மோசேயினிடத்தில்‌ கூடிவர வேண்டும்‌ 
(எண்‌ 10:3) 


ன்றை மாத்திரம்‌ ஊதினால்‌ 
ஸ்ரவேலில்‌ யன வதைக்க 
தலைவராகிய பிரபுக்கள்‌ 
மோசேயினிடத்தில்‌ கூடிவரக்கடவர்கள்‌ 
(எண்‌ 10:4) 


பூரிகைகளைப்‌ 
க்கும்போது, 
றங்கியிருக்கிற 
பிரயாணப்படக்கடவது 
எண்‌ 2:3-9). 


பெருந்தொனியாய்‌. 
கிழக்கே 


பாளயங்கள்‌ 


(எண்‌ 10:5; 


பூரிகைகளை 
பெருந்தொனியாய்‌ 


பிரயாணப்படக்கடவது 
எண்‌ 2:10-16). 


இரண்டாந்தரம்‌ 


(எண்‌ 


சபையைக்‌ கூட்டுகிறதற்கு நீங்கள்‌ ஊத 
வேண்டியதேயன்றி பெருந்தொனியாய்‌ 
முழக்க வேண்டாம்‌ (எண்‌ 10:77, 

ரோனின்‌ குமாரராகிய ஆசாரியர்‌ 
பூரிகைகளை தக்கவர்கள்‌ 
(எண்‌ 10:8) 


QOODNENS 
PUBLISHERS 


கட்டளையாயிருக்கக்‌ கடவது. 


10. யுத்தத்துக்குப்‌ போகும்போது, 
பூரிகைகளைப்‌  பெருந்தொனியாய்‌ 
முழக்கக்‌ கடவீர்கள்‌ (எண்‌ 10:9). 


மாதப்பிறப்புகளிலும்‌, 

சர்வாங்க 'த௲னபலிகளும்‌ 
சமாதானபலிகளும்‌ செலுத்தப்படும்‌. 
போது பூரிகைகளை ஊதவேண்டும்‌; 
அப்பொழுது அவைகள்‌ உங்கள்‌ 
தேவனுடைய சமுகத்தில்‌ உங்களுக்கு 
ஞாபகக்‌ குறியாயிருக்கும்‌ 
(எண்‌ 10:10) 


பிரயாணம்‌ 
எண்‌ 10:11-28 


எண்‌ 1041. இரண்டாம்‌ வருஷம்‌. 
இரண்டாம்‌ மாதம்‌ இருபதாம்‌ தேதியில்‌ 
மேகம்‌. கட்சியினுடைய 
வாசஸ்தலத்தின்‌ மீதிலிருந்து உயர 
எழும்பிற்று. 


எண்‌ 10:12. அப்பொழுது இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ சீனாய்‌ வனாந்தரத்திலிருந்து, 
தங்கண்‌ பிரயாண 

புறப்பட்டார்கள்‌; 

வனாந்தரத்தில்‌ தங்கிற்று. 


எண்‌ 10:18. இப்படியே கர்த்தர்‌ 
மோசேயையக்‌. கொண்டு, 
கட்டனையிட்டபடி முதல்‌ பிரயாணம்‌ 
பண்ணினார்கள்‌. 


எண்‌: 10:14. நதா சந்ததியாக 
பானயத்தின்‌ அவர்கள்‌ 


சேனைகளோடே. ம புறப்பட்டது; 
அவனுடைய சேனைக்கு அம்மின தாயின்‌ 
குமாரன்‌ நகசோன்‌' 
தலைவனாயிரு த்தான்‌. 


எண்‌ 10:15. இசக்கார்‌ சந்ததியாருடைய 
கோத்திரத்தின்‌ சேனைக்குச்‌ சூவாரின்‌ 
குமாரன்‌: நெதனெயேல்‌ 
தலைவனாளிருத்தான்‌.. 





படட ராண 
யாய 


எண்‌ 10:16. செபுலோன்‌ 
சுத்ததியாருடைய கோத்திரத்தின்‌: 
சேனைக்கு ஏலோனின்‌ குமாரன்‌ 
எலியாப்‌ தலைவனாயிருத்தான்‌. 


எண்‌ 10:17, அப்பொ. 
இறக்கி வைக்கப்பட்டதா; 
கெர்சோன்‌ புத்திரரும்‌ 
புத்திரரும்‌ சுமந்து: 
புறப்பட்டார்கள்‌. 


எண்‌ 10:18. அதற்குப்‌ பின்பு சுபன்‌ 
சுத்ததியாருடைய பானயத்தின்‌ கொடி. 
அவர்கள்‌ சேனைகனோடே புறப்பட்டது; 
அவனுடைய சேனைக்குச்‌ சேதேயூரின்‌ 


குமாரன்‌ எலிசூர்‌ தலைவனாயிருந்தான்‌.. 


எண்‌ 10:19. 
சுந்ததியாருடைய 
சேனைக்குச்‌. 

குமாரன்‌ 
தலைவனாயிரு ந்தான்‌. 


சிமியோன்‌. 
கோத்திரத்தின்‌ 
கூரிஷதாயின்‌ 
செலூமியேல்‌ 


எண்‌ 10:20. காத்‌ சந்ததியாருடைய 
கோத்திரத்தின்‌ சேனைக்குத்‌ தேகுவேலி. 
ன்‌ குமாரன்‌ எலியாசாப்‌ 
தலைவனாயிரு ந்தான்‌. 


எண்‌ 10:21. 
பரிசுத்தமானவைகளைச்‌ 
சுமந்துகொண்டு புறப்பட்டார்கள்‌; 
இவர்கள்‌ வந்து சேருமுன்‌ மற்றவர்கள்‌ 
வாசஸ்தலத்தை. ஸ்தாபனம்‌. 
பண்ணுவர்கள்‌. 


கோகாத்தியர்‌ 


எண்‌ 10:22. அதற்குப்பின்பு, எப்பிராயீம்‌ 
சுந்ததியாருடைய பானயத்தின்‌ கொடி. 
அவர்கள்‌ சேனைகனோடே, புறப்பட்டது; 
அவனுடைய சேனைக்கு அம்மியூதின்‌ 
குமாரன்‌ எலிஷாமா 
தவைவனாயிருந்தான்‌. 


எண்‌ 10:28. மனாசே: சத்ததியாருடைய 
கோத்திரத்தின்‌ 'சேனைக்குப்‌ 
பெதாகூரின்‌ குமாரன்‌ கமாலியேல்‌ 
'தலைவனாயிருத்தான்‌.. 


எண்‌ 10:24. பென்யமீன்‌. 
சந்ததியாருடைய கோத்திரத்தின்‌ 
சேனைக்குக்‌ கீதெயோனின்‌ குமாரன்‌ 
அபீதான்‌ தலைவனாயிருத்தான்‌.. 


எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எண்‌ 10:25. அதற்குப்பின்பு, தாண்‌ 
சுத்ததியாருடைய பானயத்தின்‌ கொடி. 
சகல பானயங்களுக்கும்‌ பின்னாக 
அவர்கள்‌ சேனைகளோடே புறப்பட்டது; 
அவனுடைய சேனைக்கு. 
அம்மிஷதாயின்‌ குமாரன்‌ அகியேசேர்‌ 
தலைவனாயிரு த்தான்‌. 


எண்‌ 10:28. ஆசேர்‌ சுத்ததியாருடைய 
கோத்திரத்தின்‌ சேனைக்கு ஓகிரானின்‌ 
குமாரன்‌: பாகியேல்‌ 
தலைவனாயிருந்தான்‌.. 


எண்‌ 10:27. நப்தலி. சத்ததியாருடைய 
கோத்திரத்தின்‌ சேனைக்கு ஏனானின்‌. 
குமாரன்‌ அகீரா தலைவனாயிருத்தான்‌. 


எண்‌ 10:28. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
புறப்பட்டபோது, 'இவ்விதமாய்த்‌ 
தங்கன்‌ தங்கள்‌ சேனைகளின்படியே 
ிரயாணம்பண்ணினார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ சீனாய்‌ 
வனாந்தரத்திலிருந்து தங்கள்‌ பிரயாண 
வரிசைகளாய்‌. புறப்பட்டுப்போகிற 
சம்பவம்‌ இந்த வனப்பகுதியில்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள்‌ இந்த 
வனாந்தர பகுதியில்‌ சுமார்‌ ஒரு 
வருஷகாலமாக பாளயமிறங்கியிருக்கிறார்கள்‌. 
கர்த்தர்‌ சீனாய்‌ வனாந்தரத்திலே இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கு தம்முடைய பிரமாணங்களை 
சொல்லியிருக்கிறார்‌. 


இரண்டாம்‌. ஷம்‌ இரண்டாம்‌. 
அதற! இதபன்ம்‌! ந்திரம்‌ பம்‌ 
சாட்சியினுடைய வாசஸ்தலத்தின்‌ 
மீதிலிருந்து உயர எழும்பிற்று (எண்‌ 10.11) 


எகிப்து தேசத்தை விட்டுப்‌ புறப்பட்டு, 
பதினான்கு மாதங்களும்‌, ஐந்து நாட்களும்‌ 
ஆயிற்று. (எண்‌ 33:3). யாத்‌ 18 ஆவது, 
அதிகாரத்தில்‌  எத்திரோவைப்‌ ற்‌ 
கூறப்பட்டிருக்கும்‌ செய்திகள்‌ எண்‌ 
எண்‌ 10:11 ஆகிய வசனங்களுக்கு இடையில்‌ 
வரவேண்டும்‌. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ சீனாய்‌ 
வனாந்தரத்திலிருந்து புறப்பட்ட பின்பே, 
வழக்குகளை விசாரிப்பதற்கு மூப்பர்கள்‌ 

மிக்கப்படுகிறார்கள்‌. (உபா 1:7-14) ஆனால்‌ 

த நிகழ்ச்சி அவர்கள்‌ சீனாய்‌ 
வனாந்தரத்தை விட்டுப்‌ பிரயாணப்படுவதற்கு 
முன்பாக யாத்‌ 18 ஆவது அதிகாரத்தில்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. 





நபரா ரா 
யாய 


மேகம்‌ கூடாரத்திலிருந்து 
எழும்பும்போது, இஸ்ரவேல்‌ 
பிரயாணம்பண்ணுவார்கள்‌. 
தங்குமிடத்தில்‌ 
பாளயமிறங்குவார்க: 
சாட்சியினுடைய 
மீதிலிருந்து உயர எழும்பிற்று. றிது 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ சீனாய்‌. 
வனாந்தரத்திலிருந்து தங்கள்‌ பிரயாண 
வரிசைகளாய்ப்‌ புறப்படுகிறார்கள்‌ 
(எண்‌ 10:12). 


பாரான்‌. வனாந்தரம்‌ மிகப்பெரிய 
வனாந்தரமாகும்‌. வடக்கில்‌ பாலஸ்தீன 
தேசமும்‌, கிழக்கில்‌ அரபா பள்ளத்தாக்கும்‌, 
தெற்கில்‌ சீனாய்‌ மலைகளும்‌, மேற்கில்‌ 
மத்தியதரைக்‌ கடலும்‌ இதன்‌ எல்லைகளாக 
அமைந்துள்ளன. இந்த வசனத்தைப்‌ பார்க்கும்‌ 
போது, பாரான்‌ வனாந்தரம்‌ சீனாய்க்கு 
அருகில்‌ உள்ளது போன்று தோன்றுகிறது. 
ஆனால்‌ எண்‌ 10:33; எண்‌ 113,34- 
35 ஆகிய வசனங்களில்‌ இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
நான்கு நாள்‌ பிரயாணம்‌ செய்து, 
ஆசரோத்திற்குச்‌ சென்று அதன்பின்பு 
பாரான்‌ வனாந்தரத்திற்குச்‌ சென்றார்கள்‌ 
என்று கூறப்பட்டிருக்கிறது. (எண்‌ 12:16). 


கர்த்தர்‌ மோசேயைக்கொண்டு 
கட்டளையிட்டபடி இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ முதல்‌ 
பிரயாணம்பண்ணுகிறார்கள்‌. “கர்த்தருடைய 
கட்டளையின்படியே இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
பிரயாணப்படுவார்கள்‌: கர்த்தருடைய 
கட்டளையின்படியே  பாளயமிறங்குவார்கள்‌; 
மேகம்‌ வாசஸ்தலத்தின்மேல்‌ தங்கியிருக்கும்‌ 
நாளெல்லாம்‌ அவர்கள்‌  பாளயத்தில்‌: 
தங்கியிருப்பார்கள்‌. மேகம்‌ நெடுநாள்‌ 
வாசஸ்தலத்தின்‌ மேல்‌ தங்கியிருக்கும்போது, 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ பிரயாணப்படாமல்‌ 
கர்த்தரின்‌ காவலைக்‌ 
காத்துக்கொண்டிருப்பார்கள்‌" (எண்‌ 9:18 19). 
இந்த அதிகாரத்திலும்‌, இதற்கு 
ந்திய அதிகாரங்களிலும்‌ கர்த்தர்‌. 
மோசேயைக்‌ கொண்டு ஸ்ரவேல்‌. 
புத்திரருக்கு கட்டளையிட்ட 
சொல்லப்பட்டிருக்கிறது. 
புத்திரருடைய பிரயாணங்களில்‌ கர்த்தரே 
அவர்களை வழிநடத்துகிறார்‌. கர்த்தருடைய 
கட்டளை அவர்களை ஆளுகை செய்கிறது. 


ம 


இஸ்ரவேல்‌ 


எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இஸ்ரவேல்‌. புத்திரர்‌ 

வனாந்தரத்திலே ஒரு வருஷகாலமாக 

பாளயமிறங்கியிருக்கிறார்கள்‌. அவர்களுக்கு 

வனாந்தரத்தில்‌ பாதை தெரியவில்லை. 

தங்கள்‌ சொந்த முயற்சியினால்‌. 

பிரயாணம்பண்ணவேண்டுமென்று அவர்கள்‌ 

அவர்களால்‌ எங்கும்‌ 

அவர்கள்‌ முயற்சி 

ஒன்றும்‌ அநுகூலமாக 

கர்த்தருடைய 

காத்திருக்கிறார்கள்‌. 

கர்த்தருடைய வார்த்தைக்கு 
தங்களை ஒப்புக்கொடுக்கிறார்கள்‌. 


சீனாய்‌ 


சாட்சியினுடைய வாசஸ்தலத்தின்‌ 
மீதிலிருந்து உயர எழும்பின மேகம்‌ பாரான்‌ 
வனாந்தரத்தில்‌ தங்கிற்று. அவர்கள்‌ மூன்று 
நாட்களாக. பிரயாணம்பண்‌ ணுகிறார்கள்‌. 
மூன்று பிரயாணத்திற்கு பின்பு 
அவர்கள்‌ பாரான்‌ வனாந்தரத்திலே. 
தங்குகிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌. 
வனாந்தரத்திலிருந்து. 
வரிசைகளாய்‌. புறப்படுகிறார்கள்‌. 
அவர்களுடைய பிரயாண 
வரிசைகளைப்பற்றியும்‌ இந்த வசனப்பகுதியில்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. 


நாள்‌ 


புத்திரர்‌ சீனாய்‌ 
தங்கள்‌ பிரயாண 


யூதா சந்ததியாருடைய 
கொடி அவர்கள்‌ 
புறப்படுகிறது: அவனுடைய 
அம்மினதாபின்‌ குமாரன்‌ 
தலைவனாயிருக்கிறான்‌ (எண்‌ 10:14). 


க்கார்‌ சந்ததியாருடைய 
ததன்‌. பகம்‌ வாரன்‌ 
குமாரன்‌ 

தலைவனாயிருக்கிறான்‌. ட 
செபுலோன்‌ சந்ததியாருடைய கோத்திரத்தின்‌ 
சேனைக்கு ஏலோனின்‌ குமாரன்‌ எலியாப்‌ 
தலைவனாயிருக்கிறான்‌ (எண்‌ 10:16), 


யூதாகோத்திரத்தாருக்கு பின்பு, 
லேவிகோத்திரத்தாரின்‌ இரண்டு வம்சத்தார்‌, 
ஆசரிப்புக்கூடாரத்தை சுமந்து. கொண்டு 
வருகிறார்கள்‌. அதைக்‌ கெர்சோன்‌ புத்திரரும்‌. 
மெராரி புத்திரரும்‌ சுமந்து கொண்டு 
வருகிறார்கள்‌. அவர்கள்‌ பாரான்‌ 
வனாந்தரத்திற்கு வந்தபோது வாசஸ்தலம்‌ 
இறக்கி வைக்கப்படுகிறது (எண்‌ 10:77. 


பாளயத்தின்‌ 
சேனைகளோடே முதல்‌ 


சேனைக்கு 
நகசோன்‌ 





படட ப] 
யாய 


யூதா, இசக்கார்‌, செபுலோன்‌ ஆகியோர்‌ 
முன்னால்‌ செல்கிறார்கள்‌. அவர்களுக்குப்‌ 
பின்பு கெர்சோன்‌ புத்திரரும்‌, மெராரி 
புத்திரரும்‌ வாசஸ்தலத்தைச்‌ சுமந்து 
செல்கிறார்கள்‌. (எண்‌ 1024-7; 
எண்‌ 2:39). கோகாத்தியர்‌ பரிசுத்த 
பணிமுட்டுகளோடு வருவார்கள்‌. இவர்கள்‌ 
வருவதற்கு முன்பாக ஆசரிப்புக்கூடாரம்‌ 
ஸ்தாபனம்‌ பண்ணப்பட்டிருக்க வேண்டும்‌. 
(எண்‌ 10:21) கோகாத்தியர்‌ 
பரிசுத்தமானவைகளைச்‌ சுமந்து கொண்டு 
ரூபன்‌, சிமியோன்‌, காத்‌ ஆகிய 
சேனைகளுக்குப்‌ பின்னால்‌ வருவார்கள்‌. 
(எண்‌ 1018-21; எண்‌ 2:10-16). 


யூதாகோத்திரத்தாருக்கு பின்பு ரூபன்‌ 
சந்ததியார்‌ புறப்பட்டு வருகிறார்கள்‌. ரூபன்‌ 
சந்ததியாருடைய  பாளயத்தின்‌ கொடி 
அவர்கள்‌ சேனைகளோடே புறப்படுகிறது: 
அவனுடைய  சேனைக்குச்‌ சேதேயூரின்‌ 
குமாரன்‌ எலிசூர்‌ நலலவளரலிகக்கிறள்‌ 
(எண்‌ 10:18). 


சந்ததியாருடைய 
சூரிஷதாயின்‌ 
செலூமியேல்‌: 
10:19). காத்‌ 


சிமியோன்‌ 
கோத்திரத்தின்‌ சேனைக்குச்‌ 
குமாரன்‌ 

'தலைவனாயிருக்கிறான்‌ 
சந்தநியாருடைய கோத்திரத்தின்‌ சேனைக்குத்‌ 


(எண்‌ 
நேகுவேலின்‌ குமாரன்‌ எலியாசாப்‌ 
'தலைவனாயிருக்கிறான்‌. 

10:20). 


ரூபன்‌ கோத்திரத்தாருக்கு 
கோகாத்தியர்‌ பரிசுத்தமானவைகளைச்‌ 
சுமந்துகொண்டு புறப்படுகிறார்கள்‌; இவர்‌ 
வந்து சேருமுன்‌ மற்றவர்கள்‌ வாசஸ்தலத்தை 
ஸ்தாபனம்‌ பண்ணுவர்கள்‌ (எண்‌ 10:21/ 
கோத்திரங்களுக்கு 
நடுவில்‌ கோகாத்‌ புத்திரர்‌ பிரயாணம்‌ 
பண்ணுகிறார்கள்‌. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
பிரயாணம்‌ பண்ணிய உவரிசைக்கிரமம்‌. 
யூதா (எண்‌ 10:14), இசக்கார்‌ (எண்‌ 10: 
செபுலோன்‌'எண்‌ 10:16), கெர்சோன்‌ 
புத்திரரும்‌, மெராரி புத்திரரும்‌ (எண்‌ 10:17), 
ரூபன்‌ (எண்‌ 10:18), சிமியோன்‌ (எண்‌ 10:9), 
காத்‌ (எண்‌ 10:20). இவர்களுக்குப்‌ பின்பு 
எப்பிராமீம்‌ (எண்‌ 10:22), மனாசே 
(எண்‌ 10:23), பென்யமீன்‌ (எண்‌ 10:24), 
தாண்‌ (எண்‌ 10:25), ஆசேர்‌ (எண்‌ 10: 
நப்தலி (எண்‌ 10:27). 


பன்னிரண்டு 


எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


உடன்படிக்கைப்‌ பெட்டிக்கு பின்பு 
சந்ததியாருடைய பாளயத்தின்‌ 


தலைவனாயிருக்கிறான்‌ (எண்‌ 10:22). 


மனாசே சந்ததியாருடைய 
கோத்திரத்தின்‌ சேனைக்குப்‌ பெதாசூரின்‌ 
குமாரன்‌ கமாலியேல்‌ தலைவனாயிருக்கிறான்‌. 
(எண்‌ 10:23). பென்யமின்‌ சந்ததியாருடைய 
கோத்திரத்தின்‌ சேனைக்குக்‌ 
கீதெயோனின்‌ குமாரன்‌ அபீதான்‌ 
தலைவனாயிருக்கிறான்‌ (எண்‌ 10:24). 


அதற்குப்பின்பு, தாண்‌ சந்ததியாருடைய 
பாளயத்தின்‌ கொடி சகல பாளயங்களுக்கும்‌ 
பின்னாக அவர்கள்‌ சேனைகளோடே 
புறப்படுகிறது: அவனுடைய சேனைக்கு. 
அம்மிஷதாயின்‌ குமாரன்‌ அகியேசேர்‌ 
தலைவனாயிருக்கிறான்‌ (எண்‌ 10:25). 
சந்ததியாருடைய 
கோத்திரத்தின்‌ சேனைக்கு நரகன்‌ 
குமாரன்‌ பாகியேல்‌ தலைவனாயிருக்கிறான்‌. 


நப்தலி சந்ததியாருடைய கோத்திரத்தின்‌: 
சேனைக்கு ஏனானின்‌ குமாரன்‌ அகீரா 


தலைவனாயிருக்கிறான்‌ (எண்‌ 10:26,27) 
சகல. பாளயங்களுக்கும்‌ 
பின்னாக, அசுத்தமானவர்களும்‌, 
தீட்டுப்பட்டிருக்கிறவர்களும்‌, இஸ்ரவேலரோடு 
கலந்துகொண்ட புறஜாதியாரும்‌, 
பலவீன மாயிருக்கிறவர்களும்‌. புறப்பட்டு 
வருகிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ தங்கள்‌ பிரயாண: 
ஹிசைகளாய்‌. புறப்பட்டுப்போனதைப்பற்றிச்‌ 
சொல்லும்போது, 
தங்கள்‌ தங்கள்‌ 
பிரயாணம்பண்ணினார்கள்‌" 
என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 


தேசத்திற்கு ன்‌ 


பிரயாணம்‌. 
வரிசைக்கிரமமும்‌ 7 களின்‌ 
தலைவர்களும்‌ பற்றிய விவரம்‌ வருமாறு : 


கானான்‌. 


1. யூதா சந்ததியாருடைய சேனைக்கு 
நகசோன்‌ 'தலைவனாயிருந்தான்‌. 
(எண்‌ 10:14; எண்‌ 2:3) 





எண்ணாகமம்‌ - விரிவரை 
NUMBERS - COMMENTARY 


நெதனெயேல்‌ தலைவனாயிருந்தான்‌. 
(எண்‌ 10:15: எண்‌ 2:5) 


செபுலோன்‌ 
சேனைக்கு 
தலைவனாயிருந்தான்‌. 
எண்‌ 2:7) 


சந்ததியாருடைய 
எலியாப்‌. 


(எண்‌ 10:16; 


வாசஸ்தலத்திற்குள்‌ கெர்சோன்‌ 
புத்திரரும்‌, மெராரி புத்திரரும்‌ 
(எண்‌ 10:17: எண்‌ 4:24-28 31-33) 


சந்ததியாருடைய சேனைக்கு 
தலைவனாயிருந்தான்‌. 
(எண்‌ 10:18: எண்‌ 2:10) 


ரூபன்‌ 
ப்‌ 


சிமியோன்‌ சந்ததியாகுடைய சேனைக்கு 
லூமியேல்‌  தலைவனாயிருந்தான்‌. 
(எண்‌ 10:19; எண்‌ 2:12) 


காத்‌ சந்ததியாருடைய சேனைக்கு 
ப வத்த 
(எண்‌ 10:20; எண்‌ 2:14) 


கோகாத்தியர்‌ பரிசுத்தமானவைகளைச்‌ 
சுமந்து கொண்டு புறப்பட்டார்கள்‌. 
(எண்‌ 10:21; எண்‌ 4:4-15) 


எப்பிராயீம்‌ சந்ததியாருடைய சேனைக்கு 
எலிஷாமா தலைவனாயிருந்தான்‌. (எண்‌ 
10:22; எண்‌ 2:18) 


மனாசே 
சேனைக்கு 
தலைவனாயிருந்தான்‌. 
எண்‌ 2:20) 


சந்ததியாருடைய 
'கமாலியேல்‌ 


(எண்‌ 10:23; 


பென்யமீன்‌ 
சேனைக்கு, 
தலைவனாயிருந்தான்‌. 
எண்‌ 2:22) 


சந்ததியாருடைய 
அபீதான்‌ 
(எண்‌ 10:24; 


தாண்‌ சந்ததியாருடைய சேனைக்கு 
அகியேசேர்‌ தலைவனாயிருந்தான்‌. 
(எண்‌ 10:25; எண்‌ 2:25) 


(எண்‌ 10:26; எண்‌ 2:27) 


QOODNENS 
PUBLISHERS 


நப்தலி 

சேனைக்கு 
தலைவனாயிருந்தான்‌. 
(எண்‌ 10:27; எண்‌ 2:29) 


சந்ததியாருடைய 
அகீரா 


மோசேயும்‌ ஓபாவும்‌ 
எண்‌ 10:29-32 


எண்‌ 10:29. வு வ்‌ தன்‌ 
மாமனாகிய என்னும்‌ 
தவத டமான ல்ல ஓபாவை 
நோக்கி: உங்களுக்குத்‌ தருவேன்‌ என்று 
கர்த்தர்‌ சொன்ன ஸ்தலத்துக்கு மல்‌ 
மிரயாணம்போகிறோம்‌; நீயும்‌ 
எங்களோடே கூட உனக்கு. 
நன்மைசெய்வோம்‌; கர்த்தர்‌ 
இஸ்ரவேலுக்கு நல்ல வாக்குத்தத்தம்‌ 
பண்ணியிருக்கிறார்‌ என்றான்‌. 


வா, 


எண்‌ 10:30. அதற்கு அவன்‌: நான்‌ 
வரக்கூடாது; என்‌ தேசத்துக்கும்‌ எண்‌: 
இனத்தாரிடத்துக்கும்‌ போகவேண்டும்‌ 
என்றான்‌. 


எண்‌ 10:31. அப்பொ 
எங்களைவிட்டுப்‌ 
வனாந்தரத்திலே. நாங்கள்‌. 
பானயமிறங்கும்‌ இடங்களை நீ 
அறித்திருக்கிறபடியினால்‌, எங்களுக்குக்‌ 
கண்களைப்‌ போல இருப்பாய்‌. 


மோசே: நீ 
பாகவேண்டாம்‌; 


எண்‌ 10:3௨ நீ எங்கனோடே கூட 
வந்தால்‌, கர்த்தர்‌ எங்களுக்குச்‌ 
செய்தருளும்‌ 'நன்மையின்படியே 
உனக்கும்‌ நன்மைசெய்வோம்‌ என்றான்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கானான்‌ தேசத்தை 
நோக்கி தங்கள்‌ பிரயாண வரிசையாய்ப்‌ 
புறப்பட்டுப்போகிறார்கள்‌. இந்தப்‌ 
பிரயாணத்திலே மோசேயும்‌ ஓபாவும்‌ 
இருக்கிறார்கள்‌. மோசேயின்‌ மாமனாராகிய 
ஒபா என்று 

சிலர்‌ 


சொல்லுகிறார்கள்‌ இந்த வசனப்பகுதியோடு 
யாத்‌ 18-ஆவது அதிகாரம்‌. 
சேர்க்கப்பட்டிருக்கவேண்டும்‌ என்பது, 
இவர்களுடைய கருத்து. 





ளாம al 
TT 
ஒபா எத்திரோவின்‌ குமாரன்‌ என்றும்‌, 


த்திற்கு 

அவர்‌ 

தன்‌ குமாரன்‌ ஒபாவை 

மோசேயினிடத்தில்‌ விட்டுச்‌ சென்றார்‌ என்றும்‌. 

வேதபண்டிதர்கள்‌ விளக்கம்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 


பின்பு மோசே தன்‌ மாமனை 
அனுப்பிவிட்டான்‌; அவன்‌ திரும்பத்‌ தன்‌ 
தேசத்துக்குப்‌ போய்விட்டான்‌" (யாத்‌ 18:27). 

இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ சீனாய்‌ 
வனாந்தரத்தில்‌ பாளயமிறங்கியிருந்தபோது. 
ஒபாவும்‌ அவர்களோடேகூட தங்கியிருந்தான்‌. 
அவனுடைய தேசம்‌ சீனாய்‌ வனாந்தரத்திற்கு 
அருகாமையிலுள்ளது. இப்போது இஸ்ரவேல்‌. 
புத்திரர்‌ சீனாய்‌ வனாந்தரத்திலிருந்து: 
தங்கள்‌ பிரயாண வரிசையாய்‌ 
புறப்பட்டுப்போகிறார்கள்‌. அப்போது ஓபா, 
இஸ்ரவேல்‌ புத்திரரோடு 
பிரயாணம்பண்ணாமல்‌, தன்னுடைய சொந்த 
தேசத்திற்கு. திரும்பிப்போக 
ஆயத்தம்பண்ணுகிறார்‌. அந்த தேசத்தில்‌, 
ஒபாவின்‌ தகப்பனாராகிய  எத்திரோவும்‌, 
அவருடைய தகப்பன்‌ வீட்டாரும்‌, அவருடைய 
உற்றார்‌ உறவினரும்‌ இருக்கிறார்கள்‌. 


இந்த சூழ்நிலையில்‌ தங்களோடுகூட 
பிரயாணப்பண்ணுமாறு மோசே ஓபாவை 
அழைக்கிறார்‌. பழுது மோசே தன்‌ 
மாமனாகிய ல்‌ என்னும்‌ 
மீதியானனுடைய குமாரனான  ஓபாவை. 
நோக்கி, "உங்களுக்குத்‌ தருவேன்‌ என்று 
கர்த்தர்‌ சொன்ன ஸ்தலத்துக்கு நாங்கள்‌ 
பிரயாணம்போகிறோம்‌; நீயும்‌ எங்களோடே 
கூட வா, உனக்கு நன்மைசெய்வோம்‌; 
கர்த்தர்‌ இஸ்ரவேலுக்கு நல்ல வாக்குத்தத்தம்‌ 
பண்ணியிருக்கிறார்‌” (எண்‌ 10:29) என்று 
சொல்லுகிறார்‌ 

ஒபா மோசேயின்‌ 
எத்திரோலின்‌ மகன்‌. (யாத்‌ 3:1; யாத்‌ 4:18) 
எத்திரோவின்‌ மறுபெயர்‌ ரெகுவேல்‌ 
(எண்‌ 10:29), ரெகுவேல்‌ (யாத்‌ 2:18), ஒபா 
(நியா 4:1). இந்த ஓபாவும்‌, நியா 4:1 
ஆவது வசனத்தில்‌ கூறப்பட்டிருக்கும்‌ ஓபாவும்‌ 
ஒரே நபர்‌ என்றால்‌, அவன்‌ மாமன்‌ என்று 
குறிப்பிடப்படாமல்‌ மைத்துனன்‌ என்று 
குறிப்பிடப்படவேண்டும்‌. (நியா 1:46; நியா 411) 


மாமனாகிய 


எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மோசே கானானை நோக்கி 
பிரயாணம்பண்ணுகிறார்‌. புதிய 
ஏற்பாட்டுக்காலத்து விசுவாசிகளாகிய நாமோ, 
பிரயாணம்‌. 
ஒபாவை 
தங்களோடுகூட வருமாறு அழைத்தது போல, 
நாமும்‌ நம்முடைய சிநேகிதர்களையும்‌, 
உற்றார்‌ உறவினர்களையும்‌, நமக்கு 
அறிமுகமானவர்களையும்‌ பரமகானானுக்கு 
வருமாறு அழைக்கவேண்டும்‌. அவர்களும்‌ 
நம்மோடு கூட வருமாறு அவர்களை 
உற்சாகப்படுத்தலேண்டும்‌. 


ஓபாவோ 
கூடப்போகாமல்‌, 
திரும்பிப்போக 
மோசேயை நோக்கி, “நான்‌ வரக்கூடாது: என்‌ 
தேசத்துக்கும்‌. என்‌  இனத்தாரிடத்துக்கும்‌ 
போகவேண்டும்‌" (எண்‌ 10:30) என்று 


சொல்லுகிறான்‌. 


பா மீதியான்‌ தேசத்தைச்‌ சேர்ந்தவன்‌. 
மழயாதியகும்‌... ஆபிரகாமின்‌. சந்ததியில்‌ 
வந்தவர்கள்‌. அவர்கள்‌ கெத்தூராள்‌ 
மூலமாக ஆபிரகாமின்‌ _ சந்ததியைச்‌ 
சேர்ந்தவர்கள்‌. ஆனாலும்‌ மீதியானியர்கள்‌. 
ஆபிரகாமுடைய விசுவாசத்தின்‌ சந்ததியை 
சேர்ந்தவர்களல்ல. 

"விசுவாசத்தினாலே ஆபிரகாம்‌ தான்‌ 
சுதந்தரமாகப்‌ பெறப்போகிற இடத்திற்குப்‌ 
போகும்படி அழைக்கப்பட்டபோது, கீழ்ப்படிந்து, 
தான்‌ போகும்‌ இடம்‌ இன்னதென்று, 
அறியாமல்‌ புறப்பட்டுப்போனான்‌" (எபி 11:8) 


ஓபா விசுவாசத்‌ பிரகாமின்‌ 
சேர்ந்தவனாகயிருந்திருந்தால்‌, 
கூட வருமாறு மோசே 
ஓபா அவருடைய 
அழைப்பை மறுத்திருக்கமாட்டார்‌. ஒபா 
இஸ்ரவேல்‌ புத்திரரோடு பிரயாணம்‌ பண்ண 
மறுத்தாலும்‌, மோசே அவனை மறுபடியும்‌ 
வருந்தி அழைக்கிறார்‌. 
மோசே ஓபாவை நோக்கி, “நீ 
எங்களைவிட்டுப்‌ போகவேண்டாம்‌; 
வனாந்தரத்திலே நாங்கள்‌ பாளயமிறங்கும்‌ 
இடங்களை நீ அறிந்திருக்கிறபடியினால்‌, 
எங்களுக்குக்‌ கண்களைப்‌ போல இருப்பாய்‌. 
நீ எங்களோடே கூட வந்தால்‌, கர்த்தர்‌ 
எங்களுக்குச்‌ செய்தருளும்‌ நன்மையின்படியே 
உனக்கும்‌. நன்மைசெய்வோம்‌" 
(எண்‌ 10:31,32) என்று சொல்லுகிறார்‌. 





படட பி 
சயாம்‌ 


வனாந்தரத்தில்‌ தண்ணீர்‌, விளைச்சல்‌ நிலம்‌ 
ஆகியவை எங்குக்‌ கிடைக்கும்‌ என்பதும்‌ 
வனாந்தரத்தில்‌ எந்த வழியாகப்‌ பிரயாணம்‌ 
பண்ண வேண்டும்‌. என்பதும்‌ ஒபாவிற்கு 
நன்றாகத்‌ தெரிந்திருக்கும்‌. எத்திரோவின்‌ 
பிள்ளைகளில்‌ சிலர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரோடு 
பிரயாணம்‌ பண்ணுகிறார்கள்‌. (நியா 146; 
நியா 441) [சாமு 156) ஒபாவிற்கு 
வனாந்தரத்தைப்‌ பற்றி நன்றாகத்‌. 
தெரிந்திருக்கிறது. ஆகையினால்‌ தங்களுக்கு 
உதவி புரிய வருமாறு மோசே தன்‌ 
மைத்துனனை அழைக்கிறார்‌ 


ஒபா இஸ்ரவேல்‌. புத்திரரோடு 
பிரயாணம்‌ செய்திருந்தால்‌, அவன்‌ 
அவர்களுக்கு. பிரயோஜனமாகயிருப்பான்‌. 
அவன்‌ வனாந்தரத்தின்‌ பாதையை 
நன்றாய்‌ அறிந்திருக்கிறவன்‌. இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ பாளயமிறங்கும்‌ இடங்களையும்‌ ஒபா 
நன்றாய்‌ அறிந்தவன்‌. 


மோசே ஒபாவை 
அழைத்தபோது, ஒபா 
அழைப்பை ஏற்றுக்கொண்டானா என்பது, 
தெரியவில்லை. ஒபா மோசேக்கு என்ன 
பிரதியுத்தரம்‌ சொன்னான்‌ என்று இந்த 
வனப்பகுதியில்‌ சொல்லப்படவில்லை. அவன்‌ 
அமைதியாயிருக்கிறான்‌ என்றும்‌, அமைதி 
சம்மதந்திற்கு அடையாளம்‌ என்றும்‌, ஒபா 
இஸ்ரவேல்‌ புத்திரரோடு  கூடப்போனான்‌ 
என்றும்‌ வேதபண்டிதர்கள்‌ விளக்கம்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 


பா ்ரவேல்‌ 
கப்பன்‌ a 
அவனுடைய 
குடும்பத்தாருக்கோ 
ஏற்படவில்லை என்றும்‌ 
சொல்லுகிறார்கள்‌. தங்கள்‌ 
கீழே சொல்லப்பட்டிருக்கும்‌ 
வசனங்களை அவர்கள்‌ ஆ 
சொல்லுகிறார்கள்‌. 
'மோசேயின்‌ மாமனாகிய கேனியனின்‌ 
ன்‌ புத்திரரோடேகூடப்‌ 
பட்டணத்திலிருந்து. 
ஆராத்திற்குத்தெற்கேயிருக்கிற யூதாவின்‌. 
வனாந்தரத்திற்கு வந்துஜனங்களோடே 
குடியேறினார்கள்‌" (நியா 176) 


மறுபடியும்‌ 
மோசேயின்‌ 


புத்திரரோடே 
அதனால்‌ 
இனத்தாருக்கோ, 


எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


'சவல்‌ கேனியரை 
அமலேக்கியரோடேகூட உங்களையும்‌ 
வாரிக்கொள்ளாதபடிக்கு, நீங்கள்‌ அவர்கள்‌ 
நடுவிலிருந்து புறப்பட்டு விலகிப்போங்கள்‌;: 
இஸ்ரவேல்‌ எகிப்திலிருந்து வந்தபோது, 
நீங்கள்‌ அவர்கள்‌ எல்லாருக்கும்‌ 
தயவுசெய்தீர்கள்‌ என்றான்‌: அப்படியே 
கேனியர்‌ அமலேக்கியரின்‌ நடுவிலிருந்து 
விலகிப்போனார்கள்‌"' (சாமு 15:6). 


நோக்கி: நான்‌ 


மோசேயின்‌ ஜெபம்‌ 
எண்‌ 10:83-86 


எண்‌ 10:38. அவர்கள்‌ கர்த்தருடைய 
பர்வதத்தைவிட்டு, மூண்றுநான்‌. 
பிரயாணம்‌ போனார்கள்‌; மூன்று நான்‌. 
பிரயாணத்திலும்‌ கர்த்தருடைய 
உடன்படிக்கைப்‌ பெட்டி, அவர்களுக்கு 
இளைப்பாறும்‌ ஸ்தலத்தைத்‌ தேடிக்‌ 
காட்டும்படிக்கு அவர்கள்‌ முன்‌ 
சென்றது. 

எண்‌ 10:34. அவர்கள்‌ பானயத்திலி. 
குத்து பிரயாணம்‌ போகிறபோது, 
கர்த்தருடைய மேகம்‌ பகலில்‌. 
அவர்கள்மேல்‌ தங்கியிருந்தது. 


எண்‌ 10:35. பெட்டியானது 
புறப்படும்போது, மோசே: கர்த்தாவே, 
எழுந்தருளும்‌, உம்முடைய சத்துருக்கன்‌ 
சிதறடிக்கப்படுவார்களாக; உம்மைப்‌ 
பகைக்கிறவர்கன்‌ உமக்கு முன்பாக 
ஓடிப்போவார்கனாக என்பான்‌. 


எண்‌ 10:38. அது தங்கும்போது: 
கர்த்தாவே, அநேக ஆயிரவர்கனாகிய 
இஸ்ரவேலரிடத்தில்‌ திரும்புவீராக 
என்று சொல்லுவான்‌. 

சீனாய்‌ வனாந்தரம்‌ கர்த்தருடைய 
பர்வதம்‌ என்று அழைக்கப்படுகிறது. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தருடைய 
பர்வதத்தைவிட்டு, மூன்றுநாள்‌ பிரயாணம்‌ 
போகிறார்கள்‌; மூன்று நாள்‌ பிரயாணத்திலும்‌ 
கர்த்தருடைய உடன்படிக்கைப்‌ பெட்டி 
அவர்களுக்கு இளைப்பாறும்‌ ஸ்தலத்தைத்‌ 
தேடிக்‌ காட்டும்படிக்கு அவர்கள்‌ முன்‌ 
செல்கிறது (எண்‌ 10:33) 





எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


10:3335; யோசு 
5-18; யோசு 624-13; யோசு 7:6; 


சீனாய்‌ 
மகிமையைக்‌. 


ந புத்திரர்‌ 
கர்த்தருடைய 
கண்டார்கள்‌. அவருடைய சத்தத்தைக்‌ 
கேட்டார்கள்‌. அவர்கள்‌ கர்த்தருடைய 
பர்வதத்தை விட்டு புறப்பட்டுப்போகும்போது, 
கர்த்தருடைய உடன்படிக்கைப்‌ பெட்டியை 
தங்களோடு சுமந்து செல்கிறார்கள்‌. 
உடன்படிக்கைப்பெட்டி கர்த்தருடைய 
பிரசன்னத்திற்கு அடையாளம்‌. இஸ்ரவேல்‌ 
புத்திரரின்‌ பிரயாணத்தில்‌ கர்த்தருடைய 
உடன்படிக்கைப்‌ பெட்டியும்‌ அவர்களோடு 


மலையில்‌. 


கர்த்தரோடு 
ஐக்கியமாயிருப்பதற்கு வாய்ப்புள்ளது. 
கர்த்தருடைய உடன்படிக்கைப்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
ஸ்தலத்தை நேடி 
உடன்படிக்கைப்‌ பெட்டி 
போகிறது. 


ன்னால்‌. 
ரசன்னம்‌ தங்களோடு 


அவர்கள்‌ உணருகிறார்கள்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
பிரயாணம்‌ போகிறபோது. 
மேகம்‌ பகலில்‌ 
தங்கியிருக்கிறது (எண்‌ 10:34) 
மோசே இஸ்ரவேல்‌ 
வாயாகமிருந்து ஊழியம்‌ செய்கிறார்‌ 
அவர்கள்‌ உடன்படிக்கைப்‌ பெட்டியை 
தூக்கும்போதும்‌, அவர்கள்‌ அதை கீழே 
இறக்கி வைக்கும்போதும்‌ மோசே 
கர்த்தரிடத்தில்‌ ஜெபம்பண்ணுகிறார்‌. 
கர்த்தருடைய 


ர்த்தருடை 
கூடமிருப்பதை 


பாளயத்திலிருந்து 
கர்த்தருடைய 
அவர்கள்மேல்‌ 


புத்திருக்கு 


உடன்படிக்கைப்‌ 
பெட்டியானது புறப்படும்போது. மோசே. 
“கர்த்தாவே, எழுந்தருளும்‌, உம்முடைய 
சத்துருக்கள்‌ சிதறடிக்கப்படுவார்களாக; 
உம்மைப்‌ பகைக்கிறவர்கள்‌ உமக்கு. 
முன்பாக ஓடிப்போவார்களாக" (எண்‌ 10:35) 
என்று ஜெம்பண்ணுவார்‌. 

மோசே கர்த்தரிடத்தில்‌ ஜெபம்‌: 
பண்ணும்போது. “உம்முடைய சத்துருக்கள்‌ 
சிதறடிக்கப்படுவார்களாக” ன்‌ 
ஜெபம்பண்ணுகிறார்‌. 
கர்த்தருக்கும்‌ சத்துருக்கள்‌ இருக்கிறார்கள்‌. 


QOODNENS 
PUBLISHERS 


இவர்கள்‌ கர்த்தரை பகைக்கிறவர்கள்‌. 
“உம்மை பகைக்கிறவர்கள்‌ உமக்கு முன்பாக 
ஒடிப்போவார்களாக" என்று மோசே 
கர்த்தரிடத்தில்‌ ஜெபம்பண்ணுகிறார்‌. 
கர்த்தருடைய சத்துருக்களும்‌, 
அவரைப்‌: பகைக்கிறவர்களும்‌, 
வெளிப்படையாகவோ ்‌ 
இரசுசியமாகவோ 
சத்துருக்களாகவும்‌, 
பகைக்கிறவர்களாகவும்‌ 
ர்கள்‌ கர்த்தருடைய 
பிரமாணங்களுக்கும்‌, 
நியமங்களுக்கும்‌, அவருடைய 
ஜனங்களுக்கும்‌ சத்துருக்களாயிருப்பார்கள்‌. 
சத்துருக்களும்‌, 
பகைக்கிறவர்களும்‌ 
சிதறடிக்கப்படவேண்டும்‌ என்றும்‌, அவர்கள்‌ 
கர்த்தருக்கு முன்பாக ஓடிப்போகவேண்டும்‌ 
என்றும்‌ மோசே ஜெபம்பண்ணுகிறார்‌. இது 
மோசேயின்‌ விருப்பமும்‌ எதிர்பார்ப்பும்‌ ஆகும்‌. 
இது மோசேயின்‌ விருப்பம்‌ மாத்திரமல்ல. 
கர்த்தருடைய ஜனம்‌ எல்லோருமே, 
அவருடைய சத்துருக்களும்‌, அவரைப்‌ 
பகைக்கிறவர்களும்‌ சிநறரக்கப்படவேண்டும்‌ 
என்றும்‌, அவர்கள்‌ கர்த்தருக்கு 
முன்பாக ஓடிப்போகவேண்டும்‌ என்றும்‌ 
விரும்புகிறார்கள்‌, அதையே 
எதிர்பார்க்கிறார்கள்‌. 
கர்த்தருடைய உடன்படிக்கைப்‌ 
பெட்டியானது. தங்கும்போது. மோசே, 
“கர்த்தாவே, அநேக ஆயிரவர்களாகிய 
இஸ்ரவேலிடத்தில்‌ திரும்புவீராக" 
(எண்‌: 10:36) என்று ஜெபம்பண்ணுவார்‌. 


கர்த்தர்‌ தம்முடைய ஜனத்திற்கு 
ஒய்வைக்‌ கட்டளையிடுவார்‌. “கர்த்தாவே 
இஸ்ரவேலரிடத்தில்‌ திரும்புவீராக" என்னும்‌ 
வாக்கியத்திற்கு, “இஸ்ரவேல்‌ ஜனத்தாருக்கு 
ஒய்வைக்‌  கட்டளையிடுவீராக" என்று 
பொருள்‌. இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ பிரயாணம்‌ 
செய்து களைப்படைந்திருக்கிறார்கள்‌. 
அவர்களுக்கு ஒய்வு தேவைப்படுகிறது. 
கர்த்தர்‌ தாமே தம்முடைய 
ஐனத்திற்கு ஓய்வைக்‌ கொடுக்க, 
அவர்களிடத்திற்கு திரும்ப வேண்டும்‌ என்று 
ம்‌ ர்‌. கர்த்தருடைய 
ஸ்ரவேல்‌  புத்திரரோடு 
தொடர்ந்து தங்கியிருக்கவேண்டும்‌. அதுவே 
மெய்யான சந்தோஷமும்‌, 
ஆறுதலும்‌, மெய்யான 
இளைப்பாறுதலுமாயிருக்கும்‌. 





எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
கர்த்தருடைய. 
மனப்பூர்வமாய்‌ கீழ்ப்படிந்து ஜீவிக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ பொன்கன்றுக்குட்டியை 
வார்ப்பித்து ஆராதித்தது ர்‌ 
சில சம்பவங்களை 
சம்பவங்களிலும்‌ அவர்கள்‌ 
கீழ்ப்படிந்தவர்களாகவே இருக்கிறார்கள்‌. 


கர்த்தருடைய பிரமாணமும்‌, அவருடைய 
சத்தியமும்‌ , ஜனங்களுக்கு 
அவர்கள்‌ கவனமாய்‌ 
செவிகொடுத்து கேட்கிறார்கள்‌. அவர்களுக்கு 
சத்தியத்தை உபதேசம்பண்ணுவது. 
எளிதாயிருக்கிறது. அவர்கள்‌ சத்தியத்தையும்‌ 
பிரமாணத்தையும்‌ கற்றுக்கொள்ள 
ஆர்வமுள்ளவர்களாயிருக்கிறார்கள்‌. 


கர்த்தருடைய கட்டளையின்‌ பிரகாரம்‌ 
அவர்கள்‌ தங்கள்‌ பாளயங்களை 
சுத்தம்பண்ணுகிறார்கள்‌. கர்த்தர்‌ சொன்ன 
பிரகாரமே அவர்கள்‌ ஆசரிப்புக்கூடாரத்தைச்‌ 
சுற்றிலும்‌ தங்கள்‌ கூடாரங்களைப்‌ 
போடுகிறார்கள்‌. பலிபீடம்‌. 
பிரதிஷ்டைபண்ணப்படும்போது இஸ்ரவேலின்‌ 
கோத்திரப்பிரபுக்கள்‌ கர்த்தருக்கு 
மனப்பூர்வமான காணிக்கைகளை 
தாராளமாய்க்‌ கொண்டு வருகிறார்கள்‌. 
கர்த்தர்‌ தங்களை சீக்கிரத்திலே கானான்‌ 
தேசத்திற்கு கொண்டு போய்ச்‌ சேர்ப்பார்‌ 
என்னும்‌ நம்பிக்கை இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
மனதில்‌ பதிந்திருக்கிறது. 


வத்‌ 


அக்கினி அவிந்துபோயிற்று 
(எண்‌ 111-3). 


கர்த்தருடைய கோபத்தின்‌ அக்கினி 
அவிந்துபோனாலும்‌, இஸ்ரவேல்‌ 
புத்திரருடைய வேகம்‌ 
குறையவில்லை. அவர்கள்‌ மறுபடியுமாய்‌ பாவம்‌ 
செய்ய ஆரம்பிக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
இறைச்சியைப்‌ புசிக்கவேண்டும்‌ என்று 
ஆசைப்படுகிறார்கள்‌ (எண்‌ 11:4-9). 

இஸ்ரவேல்‌ ஜனங்களை தான்‌ 
ஒருவனால்‌ தாங்கக்கூடாது என்று 
மோசே கர்த்தரிடத்தில்‌ முறையிடுகிறார்‌ 
(எண்‌ 11105), கர்த்தர்‌ மோசேக்கு உதவி 
செய்வதாக வாக்குப்பண்ணுகிறார்‌ 
(எண்‌ 114617). இஸ்ரவேல்‌ ஜனங்களுக்கு 
இறைச்சி கொடுக்கப்படும்‌ என்றும்‌ கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌ (எண்‌ 11:18-23), 


கர்த்தருடைய ஆவியானவர்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனங்களின்‌ மூப்பரில்‌ எழுபது 
பேரை அபிஷேகம்பண்ணுகிறார்‌. இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாரை ஆளுகை செய்வதற்கு கர்த்தர்‌ 
அவர்களையும்‌ தகுதிப்படுத்துகிறார்‌ 
11:24-30). கர்த்தருடைய 
இஸ்ரவேல்‌ ஜனங்களுக்கு 
கொடுக்கப்படுகிறது 
(எண்‌ 11:31-32). கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு 
இஸ்ரவேல்‌ ஜனங்களை வாதிக்கிறது 
(எண்‌ 11:33-35). 


ஜனங்களின்‌ முறையிடு 
எண்‌ 11:1-3 


ப. பின்பு, ஜனங்கள்‌. 
கதைய கொண்டிருந்தார்கள்‌; அது 
கர்த்தருடைய செவிகளில்‌ 
 பொல்லாப்பாயிருந்தது;. கர்த்தர்‌ 
அதைக்‌ கேட்டபோது, அவருடைய 
கோபம்‌ மூண்டது; கர்த்தருடைய 
அக்கினி. அவர்களுக்குள்ளே 
பற்தியெறித்து, பானயத்தின்‌' 
கடைசியிலிருத்த சிலரைப்‌ பட்சித்தது. 


எண்‌ 11:2. அப்பொழுது ஜனங்கள்‌ 
மோசேயை நோக்கிக்‌ கூப்பிட்டார்கள்‌; 
மோசே. கர்த்தரை நோக்கி 
விண்ணப்பம்பண்ணினான்‌; உடனே 
அக்கினி அவித்துபோயிற்று. 

எண்‌ 113. கர்த்தருடைய 
அக்கினி அவர்களுக்குள்ளே 
யற்றியெறித்ததினால்‌, அவ்விடத்துக்குத்‌ 
தபேரா என்று பேரிட்டான்‌. 





எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


கர்த்தருக்கு. 
பாவம்‌ 
கர்த்தர்‌ 
தம்முடைய 

கொடுத்திருக்கிறார்‌. 
நியாயப்பிரமாணத்தினால்‌ பாவத்தைக்‌ 
கண்டு பிடிக்க முடியும்‌. எது பாவம்‌ என்று 
நியாயப்பிரமாணம்‌ சொல்லும்‌. ஆனாலும்‌ 


பாவத்தை அழிக்கும்‌ வல்லமை 
நியாயப்பிரமாணத்திற்கு இல்லை. 


ஜனங்கள்‌ 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ பாவம்‌ 
செய்யும்போது, அவர்கள்‌ செய்வது பாவம்‌ 
என்று நியாயப்பிரமாணம்‌ சொல்லும்‌. 
ஆனாலும்‌ பாவத்தை மேற்கொள்ளும்‌: 


த ப ட ரர்‌ 
ஜனங்க: 
இது 


இஸ்ரவேல்‌ 
முறையிட்டக்கொண்டிருக்கிறா்கள்‌ 

அவர்களுடைய பாவம்‌. 
அநேக: 


கர்‌ கு 
நன்மைகளை செய்திருக்கிறார்‌. கர்த்தர்‌ 
தங்களுக்கு செய்த நன்மைகளையெல்லாம்‌. 
நினைத்து, அவர்கள்‌ கர்த்தரை நன்றியோடு 
துதிக்கவேண்டும்‌. ஆனால்‌ அவர்களோ 
கர்த்தரை. துதியாமல்‌, தங்களிடத்தில்‌ 
காணப்படுகிற ஒரு சில குறைவுகளை 
நினைத்துப்‌ பார்த்து, கர்த்தருக்கு விரோதமாக 
முறையிடுகிறார்கள்‌. துதியின்‌ வார்த்தைகள்‌ 
வரவேண்டிய அவர்களுடைய வாய்களில்‌, 
முறையிடும்‌ வார்த்தைகள்‌ வருகிறது. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தரிடத்தில்‌ 
முறையிடும்‌ அளவுக்கு, அவர்களிடத்தில்‌ 
ஒரு குறைவும்‌ காணப்படவில்லை. 
அவர்களுக்கு சகலமும்‌ நிறைவாகவும்‌, 
ஆசீர்வாதமாகவும்‌ இருக்கிறது. 
அவர்களுக்கு ஒரு குறைவும்‌ இல்லாதிருந்தும்‌, 
அவர்கள்‌ கர்த்தரிடத்தில்‌ 
முறையிட்டுக்கொண்டிருக்கிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ முறையிடுவதை 
கர்த்தர்‌ செவிகொடுத்து கேட்கிறார்‌. 
அது கர்த்தருடைய செவிகளில்‌ 
'பொல்லாப்பாயிருக்கிறது. 


கர்த்தருக்கு விரோதமாக முறையிடும்போது. 
அவர்கள்‌ கர்த்தருக்கு விரோதமாகப்‌ பாவம்‌ 
செய்கிறார்கள்‌. 


பாவத்தின்‌ சம்பளம்‌ மரணம்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ பாவம்‌ செய்யும்போது 
கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு அவர்களுக்கு 
விரோதமாக வருகிறது. அவர்களுடைய 
பாவத்தினிமித்தமாக கர்த்தர்‌ அவர்களை 
தண்டிக்கவேண்டும்‌ என்று தீர்மானம்‌. 
பண்ணுகிறார்‌. இது கர்த்தருடைய நீதி. 


கர்த்தர்‌ அவர்களுடைய முறையீடுகளை 
கேட்டு, அவர்கள்‌ மீது கோபப்படுகிறார்‌. 
அப்போது, கர்த்தருடைய அக்கினி 
அவர்களுக்குள்ளே பற்றியெரிகிறது. அது 
அவருடைய நியாயத்தீர்ப்பின்‌ அக்கினி. 
அந்த அக்கினி பாளயத்தின்‌ கடைசியிலிருந்த 


முறுமுறுத்திருக்கிறார்கள்‌ 

எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட ஆரம்ப 

நாட்களிலேயே அவர்கள்‌ கர்த்தருக்கு 

விரோதமாக முறுமுறுத்தார்கள்‌. 

அவர்களுடைய முறுமுறுப்பைப்பற்றி 

ஆகிய அதிகாரங்களில்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. 


கர்த்தரிடத்தில்‌ முறையிடுவதும்‌, 
அவருக்கு விரோதமாக  முறுமுறுப்பதும்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ பொதுவான சுபாவம்‌, 
அவர்கள்‌ தமக்கு விரோதமாக 
முறையிட்டாலும்‌ கர்த்தர்‌ உடனே 
அவர்கள்மீது கோபப்படவில்லை. 
அவர்களுடைய பாவங்களினிமித்தமாக 
அவர்களை வாதிக்க வேண்டும்‌ என்றும்‌ 
கர்த்தர்‌ தீர்மானம்பண்ண வில்லை. 


இஸ்ரவேல்‌ 
முறையிடு கர்த்தருடைய 
பொல்லாப்பாயிருக்கிறது. 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ பல அனுபவங்களை 
கடந்து வந்திருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
கர்த்தர்‌ தங்களுக்கு செய்த அநேக 
நன்மைகளை அனுபவித்திருக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ தம்முடைய பிரமாணத்திற்கு 
கீழ்ப்படிந்து ஜீவிக்கவேண்டுமென்று 
கர்த்தர்‌ எதிர்பார்க்கிறார்‌. அவர்களிடத்தில்‌ 
ஆலிக்குரிய வளர்ச்சியும்‌ முதிர்ச்சியும்‌ 
காணப்படவேண்டும்‌. 





(யய 
பிய 


ஆனால்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரோ தங்கள்‌ 
ஆவிக்குரிய. ஜீவியத்தில்‌ இன்‌, 


குழந்தைகளாகவே இருக்கிறார்கள்‌. 
அவர்களுக்கு 
செய்திருந்தும்‌, 
ஆவிக்குரிய 
பெறவில்லை. 
அவர்களைக்‌ கைவிடாமல்‌, 
நன்மை செய்து வந்திருக்கிறார்‌. 
இனிமே 


ஏராளமான. 


அவரிடத்தில்‌ முறையிடுகிறார்கள்‌. 
தங்களுக்கு செய்த நன்மைகளை 
நினைத்துப்‌ பார்த்து. அவரை நன்றியோடு 
துதிப்பதற்கு பதிலாக, அவருக்கு விரோதமாக. 
முறுமுறுக்கிறார்கள்‌. அவர்களுடைய 
முறையிடுகள்‌ கர்த்தருடைய செவிகளில்‌: 
பொல்லாப்பாயிருக்கிறது. கர்த்தர்‌ 
அவர்களுடைய முறையிடுகளை கேட்டபோது, 
அவர்களுக்கு விரோதமாக அவருடைய 
கோபம்‌ மூளுகிறது. 

கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு இஸ்ரவேல்‌ 
புத்திரர்மேல்‌ வருகிறது. கர்த்தருடைய 
அக்கினி அவர்களுக்குள்ளே பற்றியெரிகிறது. 
அந்த அக்கினி அவர்களுடைய பாளயத்தின்‌ 
கடைசியிலிருந்த சிலரை  பட்சிக்கிறது. 
(எண்‌ 11) 


இது தேவனுக்கு எதிராகக்‌ கூறப்படும்‌ 
முறையீடாகும்‌ (சங்‌ 78:19). கர்த்தர்‌ 
குலகக்காரர்களைச்‌ சகித்துக்‌ கொள்வதில்லை. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தருக்கு எதிராக 
முறையிட்ட படயினால்‌, அது, கர்த்தருடைய 
'விகளில்‌. பொல்லாப்பாயிருக்கிறது; 
கர்த்தருடைய அக்கினி அவர்களுக்குள்ளே 
பற்றியெறிந்து. பாளயத்தின்‌ கடைசியிலிருந்த 
சிலரைப்‌ பட்சிக்கிறது (எண்‌ 11:1) 


அவர்களுக்கு நியாயப்பிரமாணம்‌ 
கொடுக்கப்படுவதற்கு முன்பாகவும்‌ அவர்கள்‌ 
தேவனுக்கு எதிராக முறையிட்டார்கள்‌. 
(யாத்‌ 142115; யாத்‌ 15:24-26; 
யாத்‌ 16:2-49,202728; யாத்‌ 4) 
ஆனாலும்‌ நியாயப்பிரமாணம்‌ கொடுக்கப்பட்ட 
பின்பு அவர்கள்‌ தண்டிக்கப்பட்டதுபோல, 
அப்போது தண்டிக்கப்படவில்லை. 


எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அப்பொழுது ஜனங்கள்‌ 
நோக்கிக்‌  கூப்பிடுகிறார்கள்‌; 
கர்த்தரை நோக்கி 
பண்ணுகிறார்‌; உடனே 
அவிந்துபோயிற்று (எண்‌ 11:2). 

ப வத்து்ப்பன்‌ 
மனந்திரும்புதல்‌ வருகிறது. 
ஜனங்களுக்காக ஜெபிக்கிறார்‌. 
நிறுத்தப்படுகிறது (எண்‌ 11:2-3) 


மோசே இஸ்ரவேல்‌ 

கர்த்தரிடத்தில்‌ பரிந்து பசுகிறவர்‌ 

தங்களுக்குள்ளே கர்த்தருடைய அக்கினி 
பற்றியெரியும்போது, இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 

கர்த்தரை நோக்கிக்‌ கூப்பிடாமல்‌ மோசேயை 

நோக்கிக்‌ கூப்பிடுகிறார்கள்‌. மோசே 

தங்களுக்காக 

விண்ணப்பம்பண்ண வேண்டும்‌ 

இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ எதிர்பார்க்கிறார்கள்‌. 


மோரே கர்த்தருக்கும்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திருக்கும்‌ நடுவிலே மத்தியஸ்தராக 
யிருக்கிறார்‌. இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ தன்னை 
நோக்கிக்‌ கூப்பிட்டபோது, மோசே கர்த்தரை 
நோக்கி விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. கர்த்தர்‌ 
மோசேயின்‌ 'விண்ணப்பத்திற்கு 
செவிகொடுக்கிறார்‌. இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 
ம்மிடத்தில்‌ மிட்ட ப்பான 
கரத்து வென்றது கவிக்‌ 
இப்போது மோசேயின்‌ விண்ணப்பத்திற்கும்‌ 
செலிகொடுக்கிறார்‌. 


மோசே கர்த்தரிடத்தில்‌ தங்களுக்காக 
பரிந்து பேசுவார்‌ என்றும்‌, கர்த்தர்‌ மோசேயின்‌ 
விண்ணப்பத்திற்கு செவிகொடுப்பார்‌ என்றும்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ நம்புகிறார்கள்‌. 
கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரர்மீது 
கோபமூண்டாவராகமிருந்தாலும்‌, 
மோசேயின்மீது பிரியமாமிருந்து அவருடைய 
விண்ணப்பத்திற்கு செவிகொடுக்கிறார்‌. 
உடனே இஸ்ரவேல்‌ வபுத்திரருக்குள்ளே 
பற்றியெரிந்த கர்த்தருடைய அக்கினி 
அலிந்துபோயிற்று. இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
விரோதமாக மூண்ட கர்த்தருடைய கோபமும்‌ 
தணிந்துபோயிற்று. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தருக்கு 
விரோதமாக முறுமுறுத்த அந்த ஸ்தலத்திற்கு 
புதிய பெயர்‌ கொடுக்கப்படுகிறது. இஸ்ரவேல்‌ 

ஜனங்களுடைய முறுமுறுப்பின்‌ நிமித்தமாக 
அவர்களுக்கு வெட்கமும்‌ அவமானமும்‌ 
ஏற்படவேண்டும்‌. 


புத்திரருக்காக 
்‌ 





எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


அக்கினி 
அவர்களுக்குள்ளே  பற்றியெறிந்ததினால்‌, 
மோசே அல்லிடத்துக்குத்‌ தபேரா என்று 
பேரிடுகிறார்‌ (எண்‌ 11:3). 


தபேரா 
“பற்றியெறிவது' 


கேள்விப்படுவார்கள்‌. 
தபேரா என்னும்‌. 

தெரியும்‌. இஸ்ரவேல்‌ ஜனங்களுக்குள்ளே 
கர்த்தருடைய அக்கினி பற்றியெரிந்தது. 
என்பதை அவர்கள்‌ அறிந்துகொள்வார்கள்‌. 
அவர்களுடைய மனதிலே கர்த்தருக்கு, 
ஏற்படும்‌ பயம்‌ உண்டாகும்‌. இஸ்ரவேல்‌ 
ஜனந்தார்‌ கர்த்தருக்கு விரோதமாக 
முறுமுறுத்து பாவம்‌ செய்ததுபோல, 
தாங்கள்‌ பாவம்‌ செய்யக்கூடாது. என்னும்‌ 
எச்சரிப்பைப்‌ பெற்றுக்கொள்வார்கள்‌. இதன்‌ 
நிமித்தமாகவே மோசே அவ்விடத்திற்கு: 
தபேரா என்று பேரிடுகிறார்‌. 


எண்ணாகமத்தில்‌  கூறப்பட்டிருக்கும்‌ 
வாதைகளைப்பற்றிய விவரம்‌ வருமாறு : 

1, அக்கினி - இவர்களின்‌ நாவின்‌ 
பொல்லாப்பின்நிமித்தம்‌. (எண்‌ 11:1-3) 
வியாதி - நாவின்‌ பொல்லாப்பும்‌ 
மாம்சத்தின்‌ இச்சையும்‌ (எண்‌ 11:4-35) 

நாவின்‌ பொல்லாப்பு, 

(எண்‌ 1211-16) 


குஷ்டம்‌ - 
பொறாமையும்‌ 
மரணம்‌ - நாவின்‌ பொல்லாப்பும்‌ 
கலகமும்‌ (எண்‌ 14:28-35) 

வியாதி - 
கலகமும்‌ 
எண்‌ 14:37) 


நாவின்‌ பொல்லாப்பும்‌ 
(எண்‌ 13:31-33; 


பூமியதிர்ச்சி - நாவின்‌ பொல்லாப்பும்‌, 
கலகமும்‌ (எண்‌ 161-3,29-33) 

அக்கினி - நாவின்‌ பொல்லாப்பும்‌, 
கலகமும்‌ (எண்‌ 16:-3,34-35). 

வியாதி - நாவின்‌ பொல்லாப்பு, 
கலகமும்‌ (எண்‌ 16-41-50) 


9. கொள்ளிவாய்‌ சர்ப்பங்கள்‌ - 
பொல்லாப்பு (எண்‌ 21:5-9) 


10, வியாதி  -  வேசித்தனமும்‌, 
விக்கிரகாராதனையும்‌ (எண்‌ 251-9) 


நாவின்‌ 


இறைச்சியின்மீது இச்சை: 
எண்‌ 11:4-10 


எண்‌ 
இருத்த 
ஜனங்கள்‌ 
இச்சையுள்ளவர்கனானார்கள்‌; 
இஸ்ரவேல்‌ புத்திரரும்‌ திரும்ப அழுது, 
நமக்கு இறைச்சியைப்‌ 
புசிக்கக்கொடுப்பவர்‌ யார்‌? 


எண்‌ 115. 
கிரயமில்லாமல்‌ சாப்பிட்ட 
மச்சங்களையும்‌, வெள்ளரிக்காய்‌ 
களையும்‌, கொரம்மட்டிக்காய்களையும்‌, 
கீரைகளையும்‌, வெண்காயங்களையும்‌, 
வெள்ளைப்‌ பூண்டுகளையும்‌ 
தினைக்கிறோம்‌. 


11:4. பின்பு அவர்களுக்குள்‌ 
பல்‌ ஜாதியான அத்திய 
மிகுத்த 


நாம்‌ எகிப்திலே. 


எண்‌ 11:6. 
உன்னம்‌ வாடிப்போகிறது; இந்த 
மன்னாவைத்‌ தவிர, நம்முடைய 
கண்களுக்கு முன்பாக வேறொன்றும்‌. 
இல்லையே என்று சொன்னார்கள்‌. 


இப்பொழுது நம்முடைய 


எண்‌ 11:7. அந்த மன்னா கொத்துமல்லி. 
விதையம்மாத்திரமும்‌, அதின்‌ நிறம்‌ 
முத்துப்‌ போலவும்‌ இருத்தது. 


எண்‌ 11:8. ஜனங்கள்‌ போய்‌ அதைப்‌ 
பொறுக்கிக்‌. கொண்டுவந்து, 
ஏத்திரங்களில்‌ அரைத்தாவது 
உரல்களில்‌ இடித்தாவது, 
பானைகளில்‌ சமைப்பார்கள்‌; அதை: 
அப்பங்களுமாகச்‌ கடுவார்கன்‌; அதின்‌ 


இரவிலே பானையத்தின்மேல்‌ 
பனியெய்யும்போது, மன்னாவும்‌ 
அதின்மேல்‌ விழும்‌. 





BALWETHER 
பிய 


எண்‌ 11:10. அத்தத்த வம்சங்களைச்‌: 
சேர்த்த ஜனங்கள்‌ தங்கன்‌ தங்கள்‌ 
கூடாரவாசலில்‌ தின்று அழுகிறதை 
மோசே: கேட்டான்‌; கர்த்தருக்கு மிகவும்‌ 
கோபம்‌ மூண்டது; மோசேயின்‌ 
பார்வைக்கும்‌ 

பொல்லைப்பாயிருத்தது. 


கோத்திரப்பிதாக்களும்‌ 
பிரபுக்களும்‌ கர்த்தருக்கு விரோதமாக 
முறுமுறுக்கிறார்கள்‌ 


கர்த்தருக்கு விரோதமான முறுமுறுப்பு 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்குள்ளே இருந்த பல 
ஜாதியான அந்நிய ஜனங்களிலிருந்து 
ஆரம்பமாயிற்று. அவர்கள்‌ மிகுந்த 
இச்சையுள்ளவர்களாயிருக்கிறார்கள்‌ 
(எண்‌ 114). 

எண்‌ 112, 
வசனங்களில்‌ பல. 
ஜனங்களைப்‌ பற்றி 
இவர்கள்‌ ஆபிரகாம்‌, 
ஆகியோருடைய 


யாத்‌ 12:38 ஆகிய 
ஜாதியான அந்நிய 
கூறப்பட்டிருக்கிறது. 

ஈசாக்கு, யாக்கோபு 

வேலைக்காரர்களாக 

இருக்கலாம்‌. மேலும்‌ ஒருசில இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ எகிப்திய ஜாதிமில்‌ விவாகம்‌ 
செய்து கொண்டார்கள்‌. அந்நிய ஜனங்கள்‌ 
என்பது அவர்களுடைய  சந்ததியாகவும்‌. 
இருக்கலாம்‌. (லேவி 24:10) மேலும்‌ 
கேனானியரும்‌, எகிப்திலிருந்து 
இஸ்ரவேலரோடு  புறப்பட்டுப்போனார்கள்‌. 
(எண்‌ 1131; யாத்‌ 12:37). சிறையிருப்பிற்கு 
தி்‌ 


(எஸ்றா 9:2; எரே 25:20,24; எரே 50:37; 
எசே 30:5) எனவும்‌ அழைக்கப்பட்டார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரரும்‌, பல ஜாதியான 
அந்நிய ஜனங்களும்‌ வெவ்வேறாகவே 
ஜீவிக்கிறார்கள்‌. ஒருசில சமயங்களில்‌ 
மட்டுமே இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ பலஜாதியான 
அந்நிய ஜனங்களை விவாகம்‌ செய்ததற்கான 
குறிப்புக்கள்‌ உள்ளன. யூதா (ஆதி 38) 
மோசே (யாத்‌ 2-3; எண்‌ 12), போவாஸ்‌ 
(ரூத்‌ 4). பலஜாதியான அந்நிய ஜனங்களை 
விவாகம்‌ பண்ணுவது தேவனுடைய 
பிரமாணத்திற்கு எதிரானது. 
(எண்‌ 23:9; உபா 71-6). 


எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ எகிப்தின்‌ 
அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு, 
அந்த தேசத்தை விட்டு வெளியேறி 
வந்தபோது, அவர்களோடேகூட, 
அவர்களுக்குள்‌ இருந்த பல ஜாதியான 
அந்நிய ஜனங்களும்‌ எகிப்து தேசத்தை விட்டு 
வெளியேறி வருகிறார்கள்‌. 


ஜாதியாருக்கோ 
கானான்‌. 
என்னும்‌. 
அந்த 
போகும்போது, கர்த்தர்‌ 
தங்களுக்கு கொடுக்கும்‌ பிரமாணங்களுக்கு 
கீழ்ப்டிய அவர்கள்‌ ஆயத்தமாயில்லை. 
அவர்கள்‌ கர்த்தரிடத்திலிருந்து ஆவிக்குரிய 
பயிற்சிகளையும்‌ பெற்றுக்கொள்ள 
முன்வரவில்லை. ஆசீர்வாதங்களை மாத்திரமே 
எதிர்பார்த்து அவர்களும்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனத்தார்‌ மத்தியிலே இருக்கிறார்கள்‌. 


தேசமாகிய 
போகவேண்டும்‌ 


மாவைப்போல இருக்கிறார்கள்‌. 

புளித்த மா, புளிப்பில்லாத 
மாவையும்‌ புளிப்பாக்கிப்போடும்‌ 
ஜாதியான அந்நிய ஜனங்கள்‌ சொற்ப 
எண்ணிக்கையுள்ளவர்களாகயிருந்தாலும்‌, 
அவர்கள்‌ திரளான எண்ணிக்கையுள்ள 
இஸ்ரவேல்‌ ஜனங்களுக்கு மத்தியில்‌ 
கறைகளாகவும்‌, அசுத்தமாகவும்‌, 
தீட்டுகளாகவும்‌ இருக்கிறார்கள்‌. அந்நிய 
ஜாதியார்‌, இஸ்ரவேல்‌ ஜனங்களை 
அசுத்தப்படுத்தி, தீட்டுப்படுத்தி, 
கறைபடுத்துகிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரருக்குள்ளே 
ன பல ஜாதியான அந்நிய ஜனங்கள்‌ 

மிகுந்த இச்சையுள்ளவர்களாயிருக்கிறார்கள்‌;: 
அப்போது இஸ்ரவேல்‌ புத்திரரும்‌ 
அவர்களோடு சேர்ந்து 
இச்சையுள்ளவர்களாகிறார்கள்‌. இஸ்ரவேல்‌ 
ஜனத்தார்‌ அழுது, “நமக்‌ ச்சியைப்‌ 
புசிக்கக்கொடுப்பவர்‌ யார்‌?” 11:4) 


என்று கேட்கிறார்கள்‌. 

இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ எகிப்து தேசத்தில்‌ 
புசித்த போஜனங்களை 
மேன்மைப்படுத்துகிறார்கள்‌. கர்த்தர்‌ தங்களை 
வனாந்தரத்திற்கு அழைத்து. வந்து, 
தங்களுக்கு புசிக்க போஜனம்‌ கொடுக்காமல்‌, 
தங்களை பட்டினியாக போட்டுவிட்டதுபோல 
அவர்கள்‌ அழுகிறார்கள்‌. 


(எண்‌ 





எண்ணாகமம்‌ - 
NUMBERS - COMMENTARY 


மச்சங்களையும்‌, 
'வெள்ளரிக்காய்களையும்‌, 
கொம்மட்டிக்காய்களையும்‌, 
வெண்காயங்களையும்‌, வெள்ளைப்‌ 
பூண்டுகளையும்‌ நினைக்கிறோம்‌. 
(எண்‌ 11:5) என்று சொல்லுகிறார்கள்‌. 

இஸ்ரவேல்‌. புத்திரர்‌ எகிப்து. 
தேசத்தில்‌ சாப்பிட்ட மச்சங்களையும்‌. 
வெள்ளரிக்காய்களையும்‌ நினைக்கிறார்கள்‌. 
ஆனால்‌ அவர்கள்‌ அந்த தேசத்தில்‌ பட்ட 
கஷ்டங்களை நினைக்கவில்லை. அவர்கள்‌ 
எகிப்து தேசத்திலுள்ள இறப்பு. 
'காளவாய்களையும்‌, செங்கல்‌ 
சூளைகளையும்‌, தங்களை அடித்து 
துன்பப்படுத்தின ஆளோட்டிகளையும்‌ 
நினைத்துப்‌ பார்க்கவில்லை. 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
கீரைகளையும்‌, வெண்காயங்களையும்‌, 
வெள்ளைப்பூண்டுகளையும்‌ நினைக்கிறார்கள்‌. 
ஆனால்‌ அவர்கள்‌ தங்களை ஒடுக்கின 
ஆளோட்டிகளின்‌ அடிகளை நினைக்கவில்லை. 
தாங்கள்‌ கர்த்தருடைய சமுகத்திலே அழுது 
புலம்பியதை நினைக்கவில்லை. 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
ந்த கல்‌ கர்த்தர்‌ 
மன்னாவை போஜனமாக. 
கொடுத்தருக்கிறார இது தேவனுடைய 
விசேஷித்த அப்பம்‌. அவர்கள்‌ வனாந்தரத்தில்‌ 
பிரயாணம்பண்ணும்போது மன்னா 
அவர்களுடைய சரீரத்திற்கு தெம்பையும்‌, 
பெலத்தையும்‌, ஆரோக்கியத்தையும்‌ தரும்‌. 
ஆனால்‌ அவர்களோ மன்னாவின்மீது. 
பிரியப்படவில்லை. 


கீரைகளையும்‌, 


இப்பொழுது டைய உள்ளம்‌. 
வரப்போகிறது. ந்த, மன்னாவைத்‌ தவிர, 
நம்முடைய கண்களுக்கு முன்பாக 
வேறொன்றும்‌ இல்லையே" (எண்‌ 11:6) என்று 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ மனவருத்தத்தோடு 
சொல்லுகிறார்கள்‌. அவர்களுக்கு 
மன்னாவினால்‌ திருப்தி உண்டாகவில்லை. 
கர்த்தர்‌ அவர்களுக்கு வனாந்தரத்திலே 
மன்னாவை புசிக்கக்கொடுத்தாலும்‌, 
அவர்கள்‌ இன்னும்‌ எகிப்து தேசத்திலே 
சாப்பிட்ட மச்சங்களையும்‌, காய்களையும்‌, 
பூண்டுகளையும்‌ நினைத்துப்‌ பார்த்து 
அவைகளின்மேல்‌ ஆசைப்படுகிறார்கள்‌. 


க, மற 


FUEUSHERS 


இஸ்ரவேல்‌. புத்திரர்‌ சீனாய்‌ 
வனாந்தரத்திற்குப்‌ பிரயாணமாய்ப்‌ 
போனபோது தேவன்‌ அவர்களுக்கு 
மன்னாவைப்‌ புசிக்கக்‌ கொடுத்தார்‌. அவர்கள்‌ 
கானான்‌ தேசத்திற்குள்‌ பிரவேசிக்கும்‌ 
வரைக்கும்‌, இடைப்பட்ட நாற்பது, 
வருஷகாலத்தில்‌ அவர்களுக்கு அதுவே 
நிரந்தர உணவாயிற்று. (யாத்‌ 16; 
உபா 8:3/6; யோசு 5112). 


பின்மாற்றத்திற்கும்‌, 
ஜனங்கள்‌ ஒருசில 
காரணங்களை 
விவரம்‌ 


சாக்குப்போக்கான 
சொல்லுகிறார்கள்‌. 
வருமாறு : 


அதன்‌ 


1. மாம்சத்தின்‌ இச்சை, கண்களின்‌ 
இச்சை, ஜீவனத்தின்‌ பெருமை. 
(ஆதி 36; 1யோவான்‌ 2:15-17) 


பொறாமை 
ஆதி 373-1, 18. 
நியா 12; 1சாமு 18:8-26:2) 


(ஆதி 


பயம்‌ (ஆதி. 
ஆதி? 20:21: ஆதி 207) 


. காமலிகாரம்‌ (ஆதி 
ரோமர்‌ 1:18-32) 


பிள்ளைகள்மீது அளவுக்கு அதிகமான 

பாசம்‌. (ஆதி 19:31-38) 

போசை 

2 த்‌ எண்‌ 
ன்‌ 141; யோசு 7) 


ஆதி 
2பேதுரு 2: 


தாகம்‌ (யாத்‌ 15:23-26: யாத்‌ 171-7) 
பசி (யாத்‌ 16:2-13) 
தலைவர்‌ இல்லாமை (யாத்‌ 32) 
10. குடித்து வெறிப்பது (லேவி 10:1-10) 
11. முறையிடுதல்‌ (எண்‌ 11-3) 
12. புசிப்பதற்கான 


(எண்‌ 11:4-35) 


மாம்ச 


இச்சை 





எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


13. கணவனின்‌  சகோதரியினிடத்தில்‌ 
அன்புகூராமை. (எண்‌ 12) 


14. அலிசுவாசம்‌ (எண்‌ 


எபி 41-8; யூதா 1:5) 

15. பெருமையும்‌, தன்னை உயர்த்துவதும்‌. 
(எண்‌ 16; யூதா 1:1) 

16. ஸ்திரீகளின்‌ 
நியா 16; 
1இராஜா 11) 


றுமாப்பு (நியா 2:7-19) 

18. மற்ற தேசங்களைப்போல 
ஆகவேண்டும்‌ என்னும்‌ ஆசை 
சாமு 8:520) 


13:26-14:44: 


(எண்‌ 25; 


அழகு 
சாமு 1; சோமு 13; 


19. சுயசித்தமும்‌, அதிகார மோகமும்‌ 


சாமு 13; 2சாமு 15) 

20. சுயவிருப்பம்‌ (1இராஜா 12:25-33) 

21. மனைவியைச்‌ சந்தோஷப்படுத்துவது. 
(இராஜா 1124-8; 1இராஜா 1631; 
1இராஜா 21:25) 

22. தேவனுடைய சத்தத்தைக்‌ கேட்க 
மறுப்பது (2இராஜா 17:13-18) 

23. வாலிபரின்‌ 
பின்பற்றுவது 
2நாளா 104-11) 


ஆலோசனையைப்‌ 
இராஜா 12:15; 


24. கள்ளத்தீர்க்கதரிசிகளுக்குச்‌ செவி 
ஈடுப்பது (இராஜா 22; 


2நாளா 18) 


25. புகழ்ச்சியை. 
(யோவான்‌ 12:43) 


விரும்புவது. 


இந்த வசனப்பகுதியில்‌ மன்னாவைப்பற்றி 
வாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 
மன்னா கொத்துமல்லி விதையம்பாத்திரமும்‌, 
ப்‌ போலவும்‌. 


பானைகளில்‌ 
அப்பங்களுமாகச்‌ 

ருசி புது ஒலிவ எண்ணெயின்‌ கசியோலி 
ருக்கிறது. இரவிலே பாளையத்தின்மேல்‌: 
பனிபெய்யும்போது, மன்னாவும்‌ அதின்மேல்‌ 
விழும்‌ (எண்‌ 11:7-9). 


QOODNENS 
PUBLISHERS 


மன்னா 
தேவதூதரின்‌ 
ஜனத்தார்‌. 


வானத்தின்‌ அப்பம்‌. அது 
போஜனம்‌. இஸ்ரவேல்‌: 
வனாந்தரத்தில்‌ மன்னாவை 
ஜீவனம்பண்ணியபோது, அவர்கள்‌ 
சாபத்திற்கு விலகி ஜீவித்தார்கள்‌. 
ஆதிப்பெற்றோரின்‌ பாவத்தினால்‌, 
மனுக்குலத்திற்கு சாபம்‌ வந்தது. அவர்கள்‌ 
தங்கள்‌ முகத்தின்‌ வேர்வைமினால்‌ 
அப்பத்தைப்‌ புசிக்கவேண்டும்‌ என்று கர்த்தர்‌ 
மனுக்குலத்தை சபித்திருந்தார்‌ 

மன்னாவை புசிப்பதற்கு இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ தங்கள்‌ முகத்தின்‌ வேர்வையை 
சிந்தவேண்டியதில்லை. ஜனங்கள்‌ போய்‌ 
அதைப்‌ பொறிக்கிகொண்டு வந்து 
புசிக்கலாம்‌. அதின்‌ ருசி புது ஒலிவ 
எண்ணெயின்‌ ருசிபோலிருக்கும்‌. ஆனால்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரரோ மன்னாவில்‌ 
திருப்தியடையவில்லை, அவர்கள்‌ 
மன்னாவைப்‌ புசித்தும்‌, தங்கள்‌ உள்ளம்‌ 
வாடிப்போவதாக சொல்லுகிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌. ஜனத்தாருக்கு 
இறைச்சியைப்‌ புசிக்கவேண்டும்‌ என்னும்‌ 
ஆசை உண்டாயிற்று. அவர்கள்‌ தங்கள்‌ 
மாம்சத்தின்‌ இச்சைகளுக்கு 
கீழ்ப்டிந்திருக்கிறார்கள்‌ தேவனுடைய 
வல்லமையும்‌ நன்மையும்‌ அவர்களுக்கு 
பெரியதாய்‌ தெரியவில்லை. கர்த்தர்‌ தமது 
கிருபையினாலும்‌ வல்லமையினாலும்‌ 
தங்களை குறைவில்லாமல்‌ போவிப்பார்‌ 
என்னும்‌ நம்பிக்கை அவர்களிடத்தில்‌ இல்லை. 


புசிக்கக்‌ 

யார்‌' என்று இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ அழுதுகொண்டே கேட்கிறார்கள்‌. 
கர்த்தர்‌ தங்களுக்கு போஜனம்‌ கொடுப்பார்‌ 
என்னும்‌ நம்பிக்கை அவர்களிடத்தில்‌ 
இல்லாமல்‌ போயிற்று. 


இஸ்ரவேல்‌ புத்திர்‌ இறைச்சியின்மீது 
மிகுந்த இச்சையுள்ளவர்களாயிருக்கிறார்கள்‌. 
இந்த மன்னாவை தவிர தங்களுடைய 
கண்களுக்கு முன்பாக வேறொன்றும்‌. 
என்று நினைத்து மனது 
வாடிப்போயிருக்கிறார்கள்‌. இறைச்சி நல்ல 
போஜனம்தான்‌. இறைச்சியைப்‌ 
புசிப்பது பாவமல்ல. கர்த்தர்‌ 
அனுமதித்திருக்கிற மாம்சத்தை இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ புசிக்கலாம்‌. அவர்கள்‌ 
அசுத்தமான மிருகங்களையும்‌, அசுத்தமான 
பறவைகளையும்‌ புசிக்காமல்‌ 
விலக்கவேண்டும்‌. 





BALWETHER 
பிய 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
றச்‌. புசிக்கவேண்டும்‌ என்று 
இச்சித்து பாவம்‌ செய்கிறார்கள்‌. நியாயமான 
காரியம்கூட, அதை இச்சிக்கும்போது. அது 
நு பாணி னதா ரா நாக்‌ 
போஜனம்‌ கொடுக்கிறார்‌ அந்தப்‌ 
போஜனத்திற்காக கர்த்தரை 
ஸ்தோத்திரம்பண்ணி, நன்றியுள்ள 
இருதயத்தோடு அதைப்‌ புசிக்கவேண்டும்‌. 
போஜனத்தை இச்சையோடு புசிப்பது பாவம்‌. 
பெருந்தீனி உண்பது நம்முடைய சரீர 
ஆரோக்கியத்தைக்‌ கெடுத்துப்போடும்‌. 


ஒரு காரியம்‌ நமக்கு 
நன்மையானதாகமிருந்தாலும்‌, அதன்‌ மீது 
இச்சை வைக்கும்போது, அது நமக்கு 
தீமையாகிவிடும்‌. அளவுக்கு மிஞ்சினால்‌. 
அமிர்தமும்‌ நஞ்சாகிவிடும்‌. ஒரு காரியம்‌ 
நியாயமானதாகயிருந்தாலும்‌, அது அளவுக்கு 
அதிகமாகும்போது அல்லது அதை நாம்‌ 
இச்சிக்கும்போது, அது நமக்கு 
பாவமாகயிருக்கும்‌. 

கர்த்தர்‌ நமக்கு 
அனுமதிக்கிறாரோ 
ஏற்றுக்கொள்ளவேண்டும்‌. கர்த்தர்‌ நமக்கு 
எதைக்கொடுக்கிறாரோ அதைப்‌ 
பெற்றுக்கொள்‌ ளவேண்டும்‌. அதே வேளையில்‌ 
கர்த்தர்‌ நமக்கு எல்வளவு கொடுக்கிறாரோ. 
அதிலே நாம்‌ திருப்தியுள்ளவர்களாயிருக்க 
வேண்டும்‌. 


எதை 
அதை 


இஸ்ரவேல்‌ பத்தாருக்கள்னே இருந்த 
பல  ஜாதியான அந்நிய ஜனங்கள்‌ 
இச்சையுள்ளவர்களாயிருக்கிறார்கள்‌. 
அவர்களுடைய இச்சைகளைப்‌ பார்த்து, 
இஸ்ரவேல்‌ புத்திரரும்‌ இறைச்சியின்மீது. 
இச்சையுள்ளவர்களாயிருக்கிறார்கள்‌ 
தங்களுக்கு 
வேறொன்றும்‌ 
தங்களுக்கு 
புசிக்கக்கொடுப்பவர்‌ யார்‌ என்றும்‌ சொல்லி 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ அழுகிறார்கள்‌. 

அந்தந்த 
இஸ்ரவேல்‌ 
தங்கள்‌ 
அழுகிறதை 


வம்சங்களைச்‌ 
ஜனங்கள்‌ 
கூடாரவாசலில்‌ 
மோசே கேட்கிறார்‌: 
மிகவம்‌ கோபம்‌ மூளுகிறது: 
பார்வைக்கும்‌ 
பொல்லாப்பாயிருக்கிறது (எண்‌ 1120). 


எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எல்லா ஜனங்களும்‌ அழுகிறதைக்‌ 
கேட்கும்போது, அது கேட்போரின்‌ மனதிற்கு 
மிகவும்‌ கஷ்டமாக இருக்கும்‌. மோசேயின்‌ 
பார்வைக்கும்‌ அது பொல்லாப்பாயிருக்கிறது. 
கர்த்தருக்கு மிகவம்‌ கோபம்‌ மூளுகிறது. 
(எண்‌ 11110). 


மோசேயின்‌ விண்ணப்பம்‌ 
எண்‌ 11:11-15 


எண்‌ 1111) அப்பொழுது மோசே. 
கர்த்தரை நோக்கி: நீர்‌ இந்த 
ஜனங்கள்‌ எல்லாருடைய பாரத்தையும்‌ 
என்மேல்‌ சுமத்தினதினால்‌, உமது 
அடியானுக்கு. உயத்திரவம்‌ 
வரப்பண்ணின தென்ன? உம்முடைய 
கண்களில்‌ எனக்குக்‌ கிருபை 
கிடையாதே போனதென்ன? 


எண்‌: 
பிதாக்களூ: 
ர, எத்தகு ந தீ 
இவர்களை முலையுண்கிற பாலகனைத்‌: 
தகப்பன்‌. 


ம்‌ இவர்களுடைய 


சுமந்துகொண்டுபோவதுபோல, உன்‌ 
மார்பிலே அணைத்துக்கொண்டுபோ 
என்று தீர்‌ என்னோடே சொல்லும்படி, 
இந்த ஜனங்களையெயல்லாம்‌. 
கர்ப்பத்தரித்தேனோ? இவர்கனைப்‌ 
பெற்றது நானோ? 


எண்‌ 11418, இந்த ஜனங்கள்‌ 
எல்லாருக்கும்‌ கொடுக்கிறதற்கு எனக்கு. 
இறைச்சி எங்கேயிருந்து வரும்‌? 
எனக்கு இறைச்சி கொடு என்று 
என்னைப்‌ பார்த்து அழுகிறார்களே. 


எண்‌: 11414. இந்த 


ஜனங்களெல்லாரையும்‌. நாண்‌: 
ஒருவனாய்த்‌ தாங்கக்கூடாது; எனக்கு 
இது மிஞ்சின பாரமாயிருக்கிறது.. 


எண்‌: 11:15. உம்முடைய கண்களில்‌ 
எனக்குக்‌ கிருபை கிடைத்ததானால்‌, 
இப்படி எனக்குச்‌ செய்யாமல்‌, என்‌: 
உயத்திரவத்தை நான்‌ காணாதபடிக்கு. 
இப்பொழுதே என்னைக்‌ 





எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


குரலைக்‌ 
மிகவும்‌ கோபம்‌ மூளுகிறது. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்மீது, 
கோபப்படுகிறார்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
அழுது 
கர்த்தருக்கு 
செய்கிறார்கள்‌. 
கை கர்த்தரைக்‌ 
கர்த்தருடைய தெய்வீக 
அவர்களுக்கு நம்பிக்கையில்லை. 
என்பதற்கு, அவர்களுடைய அழுகை 
அடையாளமாயிருக்கிறது. 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
முறுமுறுப்புக்கள்‌ மூலமாக 
கனவீனம்‌ பண்ணுகிறார்கள்‌. 

தங்கள்மீது பிரியமில்லை என்றும்‌, 

இந்த... வனாந்தரத்திலே தங்களைப்‌ 

போஷிப்பதற்கு கர்த்தருக்கு வல்லமையில்லை 

இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 

கையின்‌ மூலமாக 

அவர்களுடைய 

பார்வைக்கும்‌ 


இறைச்சியின்மீது 
புலம்பும்போது, 
விரோதமாகப்‌ 
அவர்களுடைய 
கோபப்படுத்துகிறது. 
பராமரிப்பிலே 


அவர்கள்‌ 
பாவம்‌ 


தங்கள்‌ 
கர்த்தரை 
கர்த்தருக்கு 


பொல்லாப்பாயிருக்கிறது. 


மோசே இஸ்ரவேல்‌ 

கர்த்தருக்கும்‌ 

மத்தியஸ்தராயிருக்கிறார்‌. அவர்‌ து 
ல்‌ ஜனத்திற்காக 


ம்‌ 


தங்கள்‌ 
வாசலிலே அழும்போது. மோசேயின்‌ நிலமை 


மிகவும்‌ பரிதாபமாயிருக்கிறது. 
அவர்‌ கர்த்தருக்கு செய்ய 
ஊழியமும்‌ உள்ளது. 

ஜனத்தாருக்கு அவர்‌ செய்ய 
கடமைகளும்‌ 

தன்னுடைய கடமைகளை 


செய்ய முடியவில்லை. 


QOODNENS 
PUBLISHERS 


மோசே எல்லா சூழ்நிலைகளிலும்‌ 
கர்த்தரை கனம்பண்ண வேண்டும்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ கர்த்தரை கனம்‌ 
பண்ணாவிட்டாலும்‌, மோசே அவரை 
கனம்பண்ணவேண்டும்‌. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
கர்த்தரை நம்பாதே போனாலும்‌, மோசே 
அவரை நம்பவேண்டும்‌. ஆனால்‌ இந்த 
சூழ்நிலையில்‌ கர்த்தரைக்‌ கனம்பண்ணுவதும்‌, 
தன்னுடைய விசவாசத்தைக்‌ 
காத்துக்கொள்வதும்‌ மோசேக்கு மிகப்பெரிய 
சோதனையாயிருக்கிறது. 


மோசேயின்‌ செலிகளில்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரருடைய முறையீடுகளும்‌, 
அழுகையின்‌ கூக்குரலும்‌ அதிகமாய்க்‌ 
கேட்கிறது. மோசே மாத்திரம்‌ கர்த்தரைத்‌ 
துதித்தால்‌ போதாது, இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
எல்லோரும்‌ கர்த்தரைத்‌ துதிக்கவேண்டும்‌. 
இஸ்ரவேல்‌  ஐனத்தார்‌ எல்லோரும்‌ 
கர்த்தருக்கு விரோதமாக  முறுமுறுத்து, 
அவரை. நிந்திக்கும்போது, மோசேயும்‌ 
கர்த்தருக்கு விரோதமாக முறுமுறுக்க 
ஆரம்பிக்கிறார்‌. 


அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, 
ஈநீர்‌ இந்த ஜனங்கள்‌ எல்லாருடைய 
பாரத்தையும்‌ என்மேல்‌ சுமத்தினதினால்‌, 
உமது அடியானுக்கு உபத்திரவம்‌. 
வரப்பண்ணினதென்ன? உம்முடைய 
கண்களில்‌ எனக்குக்‌ கிருபை கிடையாதே 
போனதென்ன?" (எண்‌ 1141) என்று 
கேட்கிறார்‌. 


உபத்திரவங்களை 
அனுமதித்திருக்கிறார்‌ 
என்று மோசே கர்த்தரிடத்தில்‌ 
குறைகூறுகிறார்‌. இஸ்ரவேல்‌ புத்திரரை 
எகிப்து, தேசத்திலிருந்து கானான்‌ தேசத்திற்கு 
வழிநடத்திச்‌ செல்லும்‌ பொறுப்பைக்‌ கர்த்தர்‌ 
மோசேயிடம்‌ கொடுத்திருக்கிறார்‌. அவருடைய 
கண்களில்‌ தனக்கு கிருபை கிடைக்காமல்‌ 
போயிற்றோ என்று மோசே வருத்தமடைகிறார்‌ 
(எண்‌ 114115) 


தனக்கு வந்த 
யெல்லாம்‌ கர்த்தர்‌ 


மோசே தன்னுடைய மனதிலிருக்கும்‌. 
கனை கர்த்தரிடத்தில்‌ சொல்லுகிறார்‌. 

எதையும்‌ மறைக்கவில்லை. 
இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ முறுமுறுப்புக்களையும்‌, 
அழுகை குரலையும்‌ கேட்டு மோசேயின்‌ 
இருதயம்‌ ர்க்க வாக்குககிகளு இந்த 
சூழ்நிலையில்‌ கர்த்தருக்கு 
வம்‌ க்லாம்‌ தனக்கு 
முக்கியத்துவம்‌ கொடுக்கிறார்‌. 





BALWETHER 
பிய 


மகிமையை 
தன்னுடைய 


மோசே கர்த்தருடைய 
குறைத்து மதிப்பிட்டு, 
மகிமையையும்‌ மதிப்பையும்‌ கூட்டுகிறார்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ எல்லாருடைய 
பாரமும்‌ தன்மேல்‌ சுமத்தப்பட்டிருப்பதாக 
மோசே கர்த்தரிடத்தில்‌ முறுமுறுக்கிறார்‌. 
தேவனுடைய தெய்வீக கட்டளையின்‌ 
பிரகாரமாகவும்‌, அவருடைய 
வழிநடத்துதலின்‌ பிரகாரமாகவும்‌, 
மோசே இஸ்ரவேல்‌ ஜனத்தாரை 
ப பது வழிநடத்திக்கொண்டு 
வருகிறார்‌. இது மோசேயின்‌ சொந்த 
முயற்சியல்ல. கர்த்தருடைய உதவியும்‌, 
ஒத்தாசையும்‌, அநுக்கிரகமும்‌ 
றால்‌ மோசேயால்‌ ஒன்றும்‌ 
செய்ய முடியாது. 


மோசே தன்னுடைய உண்மையான 
நிலமையை அறிந்துகொள்ள தவறிவிடுகிறார்‌. 
கர்த்தரே எல்லா பாரங்களையும்‌ சுமக்கிறவர்‌. 
ஆனால்‌ மோசேயோ, எல்லா பாரங்களும்‌ 
தன்மேல்‌ சுமத்தப்பட்டிருப்பதாக நினைத்து, 
வேதனைப்படுகிறார்‌. 


இஸ்ரவேல்‌ ஜனங்களை 
அடிமைத்தனத்திலிருந்து 
அவர்களை கானான்‌ 
அழைத்துக்கொண்டு 

என்பது கர்த்தருடைய சித்தம்‌. 
செய்ய நினைக்கிற காரியம்‌ 
தடைபடாது. ம்‌ 
நிறைவேற்றுவதற்கு 


டைய 
கர்த்தர்‌ 
பயன்படுத்துகிறார்‌. 


தன்னுடைய 


பராக்கிரமத்தினாலும்‌, 
ஜனங்களை இந்த வ 
வழிநடத்துவதாக நினைக்கிறார்‌. 


கர்த்தரே இஸ்ரவேல்‌ புத்திரரை இந்த 
வனாந்தரத்திலே வழிநடத்திக்கொண்டு 
வருகிறார்‌ என்பதை. மோசே 
மறந்துவிட்டு, தானே அவர்களை 
வழிநடத்திக்கொண்டு வருவதாக நினைத்து. 
இந்த பாரம்‌ தன்னால்‌ தாங்கமுடியாத 
பாரமாயிருக்கிறது என்று கர்த்தரிடத்தில்‌ 
முறையிடுகிறார்‌. 


எண்ணாகமம்‌ - 
NUMBERS - COMMENTARY 


பப opel 


PUBLISHERS 


மோசே கர்த்தரை நோக்கி, 
இவர்களுடைய  பிதாக்களுக்கு நான்‌ 
ஆணையிட்டுக்கொடுத்த தேசத்துக்கு நீ 
இவர்களை முலையுண்கிற பாலகனைத்‌ 
தகப்பன்‌ சுமந்துகொண்டுபோவதுபோல, உன்‌ 
மார்பிலே அணைத்துக்கொண்டுபோ என்று 
நீர்‌ என்னோடே சொல்லும்படி இந்த 
ஜனங்களையெல்லாம்‌ கர்ப்பந்தரித்தனோ? 
இவர்களைப்‌ பெற்றது நானோ?" 
(எண்‌ 1142) என்று கேட்கிறார்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரரை போலித்து, 
பராமரிப்பது, கர்த்தருடைய காரியம்‌. 
நகக்‌ வர்களை, போஷிக்க முது, 
அவர்களை மாத்திரமல்ல, கர்த்தரே 
மோசேயையும்‌ போவிக்கவேண்டும்‌. கர்த்தர்‌ 
மோசேயை போவிக்கவில்லையென்றால்‌, 
மோசேக்கு போஜனமில்லை. மோசே 
கர்த்தருடைய தெய்வீக பராமரிப்பை 
மறந்துவிட்டு, தானே இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
எல்லோரையும்‌ போஷித்து பராமரிப்பதாக 
நினைக்கிறார்‌. 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
இறைச்சியை இச்சிக்கும்போது, தன்னால்‌ 
அவர்களுக்கு இறைச்சியைக்‌ கொடுக்க 
முடியாது. என்று மோசே நினைக்கிறார்‌. 
மோசேயால்‌ முடியாத காரியங்களை 
கர்த்தரால்‌ செய்ய முடியும்‌. கர்த்தரால்‌ செய்ய 
முடியாத காரியம்‌ ஒன்றுமே இல்லை. 
இன்பவேல்‌ புத்திர்‌ எல்லோரும்‌ 
தங்கள்‌ தங்கள்‌ கூடார வாசலிலே. 
இறைச்சிக்காக. அழுகிறார்கள்‌. 
அவர்களுடைய புஅிழகையின்‌ சத்தத்தைக்‌ 
கேட்டு, அவர்கள்மீது 
கோபப்படுகிறார்‌. அவர்‌ கர்த்தரை நோக்கிப்‌ 
ர்க்‌ ல்‌ புத்திரரையும்‌, 
பார்க்கிறார்‌ 
வல்லமையை 
சொந்த 


எல்லோரும்‌ 


பலவீனத்தை நினைத்துப்பார்க்கிறார்‌. 
கர்த்தரை நோக்கி, 
ங்கள்‌ எல்லாருக்கும்‌. 
இறைச்சி 
எனக்கு இறைச்சி 
என்னைப்‌ பார்த்து 
எண்‌ 1143) என்று 
சொல்லுகிறார்‌. கர்த்தரே அவர்களை 
போவிக்கிறார்‌ என்பதை மறந்துவிட்டு, 
தான்‌ அவர்களை போஷிப்பதாக நினைத்து, 
மோசே கர்த்தரிடத்தில்‌ முறையிடுகிறார்‌. 


எனக்கு, 
எங்கேயிருந்து வரும்‌? 
கொடு என்று 
அழுகிறார்களே" 





BALWETHER 
பிய 


தேவனுடைய 
இருக்கிறது. 
மினாலேயே மோசே இஸ்ரவேல்‌ ஜனங்களை 
இதுவரையிலும்‌ வழிநடத்திக்கொண்டு. 
வந்திருக்கிறார்‌. இதுவரையிலும்‌ மோசே 
கர்த்தருடைய பெரிதான கிருபையையும்‌, 
அவருடைய பெலத்தையும்‌ நம்பினார்‌. ஆனால்‌ 
இப்போது மோசேயின்‌ விசுவாசம்‌ 
பலவீன மாயிருக்கிறது. மோசே கர்த்தருடைய 
பலத்தை நம்பி உற்சாகமடைவதற்கு பதிலாக, 
தன்னுடைய சொந்த பலவீனத்தைப்‌ பார்த்து 
சோர்ந்துபோகிறார்‌. 


மோசே கர்த்தரை நோக்கி, 
ஜனங்களெல்லாரயும்‌ "நான்‌... ஒருவனாயத்‌ 
தாங்கக்கூடாது: எனக்கு இது மிஞ்சின 
பாரமாமிருக்கிறது' (எண்‌ 1144) என்று 
சொல்லுகிறார்‌. 


மோசேயின்‌ மனதில்‌ பொறுமையில்லை. 
அவருடைய உள்ளத்தில்‌ சோதனைகளை 
தாங்கிக்கொள்ளும்‌ தெம்பும்‌ பெலமுமில்லை. 
நன்னுடைய  சுவலைகள்‌, பாரங்கள்‌ 
எல்லாவற்றையும்‌ கர்த்தருடைய பாதியில்‌ 
வைத்துவிடவேண்டும்‌ என்னும்‌ எண்ணமும்‌ 
மோசேயினிடத்தில்‌ இல்லை. தனக்கு 
வந்திருக்கும்‌ பிரச்சனைகளிலிருந்து தப்பிக்க, 
தான்‌ செத்துப்போகவேண்டும்‌ என்று மோசே 
விரும்புகிறார்‌ 


மோசே கர்த்தரை நோக்கி, “உர்முபைய 
கண்களில்‌ எனக்குக்‌. 
கிைத்த்தானால்‌. இப்டி எனக்குள்‌ 
செய்யாமல்‌, என்‌ உபத்திரவத்தை நான்‌ 
காணாதபடிக்கு இப்பொழுதே என்னைக்‌. 
கொன்றுபோடும்‌' (எண்‌ 145) என்று, 
'வேண்டிக்கொள்கிறார்‌. 
மோசேயை இஸ்ரவேல்‌ 
தலைவராக 
ஆனால்‌ 
பிரபஞ்சத்திலுள்ள 


கர்த்தர்‌ 

புத்திரருக்கெல்லாம்‌ 
தெரிந்தெடுத்திருக்கிறார்‌. 
மோசேயோ இந்தப்‌ 
எல்லா மனுஷர்களை மிகப்பெரிய 
கோழையாயிருக்கிறார்‌. மோசேயைப்போலவே 
இக்காலத்திலும்‌ கர்த்தருடைய பிள்ளைகளில்‌ 
சிலர்‌, தங்களுக்கு வந்திருக்கும்‌ 
சோதனைகளையும்‌, வேதனைகளையும்‌ 
தாங்கிக்கொள்ள முடியாமல்‌, கர்த்தருக்கு 
விரோதமாக முறுமுறுக்கிறார்கள்‌. 
மோசேயைப்போலவே இவர்களும்‌ மனமும்‌ 
சோர்வடைந்து, பலவீனமாயிருக்கிறார்கள்‌. 
மோசேயைப்போல அவிசுவாசமான 
வார்த்தைகளைப்‌ பேசுகிறார்கள்‌. 


எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தருடைய பிரதியுத்தரம்‌ 
எண்‌ 11:16-23 


எண்‌ 11:18. அப்பொழுது கர்த்தர்‌ 
மோசேயை நோக்கி: இஸ்ரவேல்‌. 
ஜனங்களுக்கு மூப்பரும்‌. 
தலைவருமானவர்கள்‌ இன்னார்‌ என்று 
தீ அறித்திருக்கிறாயே அத்த மூப்பரில்‌ 
எழுபதுபேரைக்‌ கூட்டி, அவர்களை 
ஆசரிப்புக்‌ கூடாரத்தினிடத்தில்‌ அங்கே 
உன்னோடே கூட வந்து நிற்கும்படி 
செய்‌. 
எண்‌ 1107. அப்பொழுது நான்‌ 
இறங்கிவந்து, அங்கே உன்னோடே, 
பேசி, தீ ஒருவன்‌ மாத்திரம்‌ 
ஜனங்களின்‌ பாரத்தைச்‌ சுமக்காமல்‌, 
உன்னோடே கூட அவர்களும்‌ அதைச்‌ 
சுமப்பதற்காக உன்மேல்‌ இருக்கிற 
ஆவியை அவர்கள்‌ மேலும்‌ வைப்பேன்‌. 
எண்‌ 11:18. நீ ஜனங்களை நோக்கி: 
நானைக்காக உங்களைப்‌ பரிசுத்தம்‌ 
பண்ணுங்கள்‌; நீங்கள்‌. இறைச்சி. 
சாப்பிடுவீர்கன்‌; எங்களுக்கு இறைச்சி 
சாப்பிடக்‌ கொடுப்பவர்‌ யார்‌ என்றும்‌, 
எகிப்திலே. எங்களுக்குச்‌. 
செனக்கியமாயிருந்தது என்றும்‌, 
செவிகள்‌ கேட்க 
ஆகையால்‌, நீங்கள்‌. 


இறைச்சி கொடுப்பார்‌. 


எண்‌: 11419. நீங்கள்‌ ஒருநாண்‌, 
இரண்டுநான்‌, ஐந்தூநான்‌, பத்துநான்‌, 
இருபதுநான்‌ மாத்திரமல்ல, 


எண்‌ 11:20. ஒரு மாதம்வரைக்கும்‌. 
புசிப்பீர்கள்‌; அது உங்கள்‌ மூக்காலே 
புறப்பட்டு, உங்களுக்குத்‌ 
தெவிட்டிப்போகுமட்டும்‌ புசிப்பீர்கள்‌; 
உங்களுக்குன்னே இருக்கிற கர்த்தரை 
அசட்டைபண்ணி, நாங்கள்‌ ஏன்‌ 
எகிப்திலிருந்து புறப்பட்டோம்‌ என்று 
அவருக்கு முன்பாக அழுதீர்கனே என்று 
சொல்‌ என்றார்‌. 


எண்‌ 1121 மோசே: 
என்னோடிருக்கிற காலாட்கன்‌ 
ஆனுலட்சம்‌ பேர்‌; ஒரு மாதம்‌ முழுவதும்‌ 
புசிக்கும்படி அவர்களுக்கு இறைச்சி 
கொடுப்பேன்‌ என்று சொன்னீரே. 


அதற்கு 





BALWETHER 
சபரிய 


எண்‌ 11:22. ஆடுமாடுகளை 
அவர்களுக்காக அடித்தாலும்‌ 
அவர்களுக்குப்‌ போதுமா? சமுத்திரத்தூ 
மச்சங்களையெல்லாம்‌ அவர்களுக்காகச்‌ 
சேர்த்தாலும்‌ அவர்களுக்குப்‌ போதுமா 
என்றான்‌. 


எண்‌ 11:28. அதற்குக்‌ கர்த்தர்‌ 
மோசேயை நோக்கி: கர்த்தருடைய கை. 
குறுகியிருக்கிறதோ? என்‌ 
வார்த்தையின்‌ படி. 

நடவாதோ என்று, 
காண்பாய்‌ என்றார்‌. 


நடக்குமோ 
நீ இப்பொழுது 


பயினால்‌ 
ரதியுத்தரம்‌ 
ஜனங்கள்‌ 
ஒருவனாய்த்‌ 


கர்த்தர்‌. தமது 
மோசேயின்‌ விண்ணப்பத்திற்கு. 
சொல்லுகிறார்‌. இந்த 
எல்லோரையும்‌ நான்‌ 
தாங்கக்கூடாது. எனக்கு இது 
பாரமாயிருக்கிறது" (எண்‌ 11/14). 
மோசே சொன்னார்‌. 
நிநானமில்லாமல்‌ 
கர்த்தருடைய சமுகத்திலே 
'விண்ணப்பம்பண்‌ ணுகிறார்‌. 
யார்மீதும்‌ சுமக்க 
சுமத்துகிறவரல்ல. 


பவது த்தான்‌ த்‌ 
ஒருவனாய்த்‌ தாங்குவது தனக்கு மிஞ்சின 
பாரமாயிருக்கிறது என்று 
விண்ணப்பம்பண்ணினபடியினால்‌, 

அந்தப்‌ பாரத்தை 

சித்தங்கொள்கிறார்‌. ஜனங்களின்‌ பாரத்தை 
இனிமேல்‌ மோசே மாத்திரம்‌ சுமக்க. 
வேண்டியதில்லை. மோசேயோடுகூட 
அந்தப்‌ பாரத்தை சுமப்பதற்கு கர்த்தர்‌ வேறு 


முடியாத 


மோசேயை 
ஜனங்களுக்கு 
'தலைவருமானவர்கள்‌ இன்னார்‌. 
அறிந்திருக்கிறாயே, அந்த 
எழுபதுபேரைக்‌ கூட்டி, 
ஆசரிப்புக்‌ கூடாரத்தினிடத்தில்‌ 
உன்னோடே கூட 
அப்பொழுது நான்‌ 
உன்னோடே 
ஜனங்களின்‌ பாரத்தைச்‌ சுமக்காமல்‌, 
உன்னோடே கூட அவர்களும்‌ அதைச்‌ 
சுமப்பதற்காக உன்மேல்‌ இருக்கிற 
ஆவியை அவர்கள்மேலும்‌ வைப்பேன்‌” 
(எண்‌ 111677) என்று சொல்லுகிறார்‌. 


நோக்கி, 


மூப்பரும்‌ 
என்று நீ 
மூப்பரில்‌ 
அவர்களை 
அங்கே 
வந்து நிற்கும்படிசெய்‌. 
றங்கிவந்து, அங்கே 
பேசி, நீ ஒருவன்‌ மாத்திரம்‌ 


எண்ணாகமம்‌ - 
NUMBERS - COMMENTARY 


பப opel 


PUBLISHERS 


எழுபது மூப்பர்கள்‌ 
தெரிந்தெடுக்கப்பட்டார்கள்‌. அவர்களைத்‌ 
தெரிந்தெடுத்தது யார்‌ என்னும்‌ விவரம்‌ 
இங்கு அறிவிக்கப்பபவில்லை இந்த 
நிகழ்ச்சிக்கு ஒரு வருஷத்திற்கு 
முன்பாகவே அவர்கள்‌ மூப்பர்களாகத்‌ 
தெரிந்தெடுக்கப்பட்டிருக்க வேண்டும்‌. 
(யாத்‌ 316; யாத்‌ 24-11). இப்பொழுது 
மோசேயோடுகூட அவர்களும்‌ ஜனங்களின்‌ 
பாரத்தைச்‌ சுமப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர்‌ 
அவர்களை அபிஷேகம்‌ பண்ணுகிறார்‌ 
(எண்‌ 1176,24-25). இதுவே ஆலோசனைச்‌ 
சங்கத்தின்‌ ஆரம்பமென்று ரபீமார்கள்‌ 
கூறுகிறார்கள்‌. எழுபது மூப்பர்களில்‌ எந்தெந்த 
கோத்திரத்தில்‌ எத்தனை 
இருந்தார்கள்‌ என்பது 
கோத்திரத்திற்கு ஆறு  மூப்பர்களைத்‌ 
தேர்ந்தெடுத்தாலும்‌ மொத்தம்‌ 72 மூப்பர்கள்‌ 
இருந்திருப்பார்கள்‌. 

மோசே இஸ்ரவேல்‌ 
மூப்பரும்‌ தலைவருமாயிருக்கிறவர்களை 
கூட்டிச்‌ சேர்க்கவேண்டும்‌. அவர்களை 
ஆசரிப்புக்கூடாரத்திலே தன்னோடுகூட 
நிற்கும்படி செய்யவேண்டும்‌. எகிப்து, 
தேசத்திற்கு முதல்‌ முதல்‌ போன 
யாக்கோபின்‌ சந்ததியார்‌ எழுபது 
போராயிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ இப்போது 
இஸ்ரவேல்‌ புத்திரராக திரளாய்ப்‌ பலுகிப்‌ 
பெருகியிருக்கிறார்கள்‌. 

எகிப்து தேசத்திற்குப்போன 
பேருக்கு அடையாளமாக, மோசே. 
பேரைக்‌ கூட்டிச்சேர்க்கவேண்டுமென்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. அவர்கள்‌ 
மோசேயோடுகூட ஜனங்களின்‌ பாரத்தை 
சுமப்பார்கள்‌. கர்த்தர்‌ மோசேயின்மேல்‌ 
இருக்கிற ஆவியை அவர்கள்மேலும்‌ வைத்து, 

ஜனங்களின்‌ பாரத்தை சுமப்பதற்கு 
அவர்களையும்‌ தகுதிப்படுத்துவார்‌. 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
பாரத்தைக்‌ குறித்து 
கவலைப்படவில்லை. அவர்கள்‌ இரை 
குறித்து இச்சையுள்ளவர்களாயிருக்கிறார்கள்‌. 
தாங்கள்‌ எகிப்து தேசத்தில்‌ புசித்த 
இறைர்சிகளையும்‌, காய்களையும்‌, 
பூண்டுகளையும்‌ நினைத்து அவர்களுடைய 
உள்ளம்‌ வாடிப்போயிருக்கிறது. இஸ்ரவேல்‌ 


புத்திரர்‌ இறைச்சியைக்‌ குறித்து ல்லி 
கரிசனையோடிருக்கிறார்கள்‌. 


கர்த்தரிடத்தில்‌ என்ட்‌ பம்‌ பர்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனங்களுடைய 
இச்சையைப்பற்றியும்‌ சொல்லுகிறார்‌. 


எப்பொழுது 


ஜனங்களுக்கு 


எழுபது 
எழுபது 


மோசேயின்‌ 





எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


நீ 


நாளைக்காக 


(எண்‌ 1118) 


இறைச்சி கொடுப்பார்‌" 
என்று சொல்லச்சொல்லுகிறார்‌. 


கர்த்தர்‌ தம்முடைய வார்த்தையை 

தீர்க்கதரிசனமாகச்‌ சொல்லுகிறார்‌. 
தீர்க்கதரிசனம்‌ ஏற்ற 
நிச்சயமாய்‌ நிறைவேறும்‌. 


தேவனுடைய சித்தமும்‌ 
நீர்க்கதரிசனங்களைத்‌. 


தீர்க்கதரிசனம்‌. 
வறிற்று. ஆகையினால்‌. 

ய்வீகு  தீர்க்கதரிசனமாகும்‌. 
தககதரிசனத்தில காணப்படும்‌ 


இந்தத்‌ தீர்க்கதரிசனம்‌ நிறைவேறும்‌ 
காலம்‌ நாளைக்கு என்று துல்லியமாகக்‌ 
கூறப்பட்டிருக்கிறது. (எண்‌ 11:18). 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
மாம்சம்‌ புசிப்பார்கள்‌ 
நடைபெறப்போகும்‌ 
இந்தத்‌. 
கூறப்பட்டிருக்கிறது. 
கர்த்தர்‌ சாப்பிடும்படி, இறைச்சியைக்‌ 

கொடுப்பார்‌ என்று கொடுக்கிறவரைப்‌ 
பற்றியும்‌ கூறப்பட்டிருக்கிறது. 


இதுபோன்ற தீர்க்கதரிசனத்தை 
மனுஷ ஞானத்தினால்‌ யாரும்‌ 
கூறமுடியாது. வட்சணக்கணக்கான 
ஜனங்களுக்கு இறைச்சியைப்‌ புசிக்கக்‌ 
கொடுப்பது என்பது ஒரு 
தெய்வீகக்‌ காரியம்‌. (எண்‌ 1149-20), 


அனைவரும்‌ 
என்று 
காரியம்‌ 
தீர்க்கதரிசனத்தில்‌ 


ஒருமாதக்காலம்‌. வரைக்கும்‌ 
இறைச்சியைத்‌ தெவிட்டிப்போகுமட்டும்‌. 
புசிப்பார்கள்‌ என்று ஒரு காலஅளவும்‌ 
நிர்ணயம்‌ பண்ணப்பட்டிருக்கிறது. 

களுக்கு 
பற்றியும்‌ 

கூறப்பட்டிருக்கிறது. 


சாப்பிட்ட பின்பு, 
வரும்‌ வாதையைப்‌ 
தீர்க்கதரிசனத்தில்‌ 


கர்த்தர்‌ வாக்குத்தத்தத்தைக்‌ காப்பாற்ற 
மாட்டார்‌ என்று இஸ்ரவேலர்கள்‌ 
கர்த்தரை அசட்டைபண்ணியதின்‌ 
நிமித்தமாக அவர்களுக்கு மாம்சம்‌ 
சாப்பிடக்‌ கொடுக்கப்பட்டது என்று 
இதற்கான காரணமும்‌ 
தீர்க்கதரிசனத்தில்‌ கூறப்பட்டிருக்கிறது. 
(எண்‌ 11:20). 


ஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
பகத்தபபணிக்கொள்ளவேண்டும்‌. 
கர்த்தருடைய இரக்கமும்‌ நியாயத்தீர்ப்பும்‌ 
வெளிப்படப்போகிறது. அதை சந்திப்பதற்கு 
இஸ்ரவேல்‌. ஜனத்தார்‌ தங்களை 
ஆயத்தம்பண்ணிக்கொள்‌ எவேண்டும்‌. 
தேவனுடைய வல்லமைக்கு அடையாளமான 
காரியங்கள்‌ ஜனங்கள்‌ மத்தியிலே. 
நடைபெறப்போகிறது. அதை 
எதிர்கொள்வதற்கு இஸ்ரவேல்‌ புத்திரர்‌, 
தங்களை பரிசுத்தம்பண்ணிக்கொண்டு 
ஆயத்தமாயிருக்கவேண்டும்‌. 


ர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு. 

வாக்குத்தத்தத்தையும்‌ சொல்லுகிறார்‌. அந்த 

வாக்குத்தத்தத்தின்‌ மூலமாக கர்த்தர்‌ 

அவர்களை எச்சரிக்கவும்‌ செய்கிறார்‌. 

ஜனத்தாருக்கு 

லும்‌ அவர்கள்‌ 

இச்சையோடிருக்கிறார்கள்‌. 

இச்சிக்கிற இறைச்சியை 

அவர்களுக்கு கொடுப்பதாக கர்த்தர்‌ 

வாக்குப்பண்ணுகிறார்‌. “நீங்கள்‌ சாப்பிடும்படி 

கர்த்தர்‌ உங்களுக்கு இறைச்சி கொடுப்பார்‌" 

என்று மோசேயை ஜனங்களுக்கு, 
சொல்லச்சொல்லுகிறார்‌. 


தங்களை 


இஸ்ரவேல்‌. 


தாராளமாய்க்‌ 


புத்திரருக்கு இறைச்சி 
கிடைக்கும்‌ அவர்கள்‌ 
இச்சித்ததைவிட அவர்களுக்கு அதிகமாய்க்‌ 
கொடுக்கப்படும்‌. 





எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


நோக்கி, “நீங்கள்‌ ஒருநாள்‌, 
ஐந்தநாள்‌, பத்துநாள்‌, 
மாத்திரமல்ல, ஒரு 
புசிப்பீர்கள்‌; அது 
புறப்பட்டு, 
தெவிட்டிப்போகுமட்டும்‌ 
உங்களுக்குள்ளே 
அசட்டைபண்ணி, 
எகிப்திலிருந்து 
அவருக்கு முன்பாக (ழு 

(எண்‌ 119,20) என்று கர்த்தருடைய 
வார்த்தையை சொல்லவேண்டும்‌. 


இருக்கிற 
நாங்கள்‌ 
புறப்பட்டோம்‌ 


தடயம்‌ 
கூறப்பட்டிருக்கிறது. அவர்கள்‌ 
பண்ணுவதற்கு இதுவே காரணம்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
விரோதமாகப்‌ பாவம்‌ 
அவர்களுடைய 
வருமாறு : 


1. முறையிடுதல்‌ (எண்‌ 11:1,18-20) 
2, மாம்சத்தின்‌ இச்சை (எண்‌ 11:4) 


3. தேவனுக்கு எதிராக அழுவதும்‌, 
துக்கமாயிருப்பதும்‌ (எண்‌: 11:4,10,18,20) 


கடந்தகாலத்தை நினைத்து எகிப்தை 
விட்டுப்‌ ந்‌ 


5, கடந்த காலத்தையும்‌, நிகழ்காலத்தையும்‌ 
ஒப்பிட்டுப்பார்த்தல்‌ (எண்‌ 11:5-6) 
அன்றாடத்தேவைகளைக்‌ கர்த்தர்‌ 
சந்திப்பதில்‌ அதிருப்தியடைதல்‌. 
(எண்‌ 11:618-20) 
தேவனுக்குக்‌. 
(எண்‌ 11,10) 


கோபமூட்டுதல்‌ 


தங்கள்‌ தலைவருக்குக்‌ கோபமூட்டி, 
தேவனுக்கு எதிராக அவரையும்‌ பாவம்‌ 
செய்ய வைப்பது. (எண்‌ 11:10-15), 


9. தேவனுடைய 
அவிசுவாசத்தை 
(எண்‌ 11:4,6,18-23) 


வெளிப்படுத்துதல்‌. 


10. கர்த்தரை அசட்டைபண்ணுதல்‌ 
(எண்‌ 11:20) 


கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறுமா 
என்னும்‌ சந்தேகம்‌ மோசேக்கு வந்திருக்கிறது. 
அவர்‌ கர்த்தருடைய வல்லமையின்‌ 
கரத்தை: நோக்கிப்‌ பார்க்காமல்‌, 
திரளான இஸ்ரவேல்‌ ஜனங்களின்‌: 
தலைகளையும்‌ வாய்களையும்‌ பார்க்கிறார்‌. 
அவர்கள்‌ 


ஆறுலட்சம்‌ பேராயிருக்கிறார்கள்‌. அவ்வளவு 
பேருக்கும்‌, ஒரு மாதம்‌ வனரக்கும்‌ 
இறைச்சியைக்‌ கொடுக்கவேண்டுமென்றால்‌, 
ஏராளமான இறைச்சி தேவைப்படும்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ பாளயத்திலே. 
அல்லளவு இறைச்சி இல்லை. கர்த்தர்‌ 
அல்வளவு இறைச்சியை எவ்வாறு கொடுப்பார்‌ 
என்பதும்‌ மோசேக்கு தெரியவில்லை. 


மோசே தன்‌ மனதிலுள்ள சந்தேகத்தை 
தனக்குள்ளே வைத்துக்கொள்ளாமல்‌, 
அதைக்‌ கர்த்தரிடத்தில்‌ கேட்கிறார்‌. மோசே 
கர்த்தரை நோக்கி, “என்னோடிருக்கிற 
கால்கள்‌ ஆறுலட்சம்‌ பேர்‌; ஒரு 
மாதம்‌ ம்‌ புசிக்கும்படி 

ர்‌ கொடுப்பேன்‌ 
என்று சொன்னீரே. ஆடுமாடுகளை 
அவர்களுக்காக அடித்தாலும்‌ அவர்களுக்குப்‌ 
போதுமா? சமுத்திரத்து மச்சங்களையெல்லாம்‌. 
அவர்களுக்காகச்‌ சேர்த்தாலும்‌ 
அவர்களுக்குப்‌ எண்‌ 12122) 
என்று கேட்கிறார்‌. 


தேவனுடைய 
அற்புதங்கள்‌ ம 
லட்சணக்கணக்கான ங்களுக்கு 
ஒருமாதக்‌ “காலத்திற்கு இறைச்சியைக்‌ 
கொடுப்பது மிகப்பெரிய காரியம்‌. மோசே 
மனுஷரீதியாக இதைச்‌ சிந்தித்துப்‌ 
பார்க்கிறார்‌. ஆடுமாடுகளும்‌, சமுத்திரத்து 
மச்சங்களும்‌ அவர்களுக்குப்‌ போதாது என்று 
மனுஷீதியாகத்‌ தேவனிடத்தில்‌ 
முறையிடுகிறார்‌ (எண்‌ 11:21-22). 


போதுமா" 


வல்லமையினால்‌ பல. 
நடைபெறுகின்றன. 





BALWETHER 
பிய 


கர்த்தருடைய 
குறுகியிருக்கவில்லை. ஆனால்‌ மோசேயின்‌ 
விசுவாசமோ குறுகியிருக்கிறது. புதிய 
ஏற்பாட்டுக்காலத்தில்‌ இயேசுகிறிஸ்துவின்‌ 
சீஷர்கள்‌, மோசேயைப்போலவே, 
சந்தேகத்தோடு கேட்டார்கள்‌. 
அந்த நாட்களிலே திரளான 
ஜனங்கள்‌ கூடிவந்திருக்கையில்‌, அவர்கள்‌ 
சாப்பிடுகிறதற்கு ஒன்றுமில்லாதபோது, 
தம்முடைய 
ஜனங்களுக்காகப்‌ 
இப்பொழுது 
மூன்றுநாளாய்ச்‌' ப்‌ 
மில்லாதிருக்கிறார்கள்‌. 
வர்கள்‌ சிலர்‌ தூரத்திலிருந்து 
வந்தவர்களாகையால்‌, 
இவர்களைப்‌ பட்டினியாய்‌ 
அனுப்பிவிட்டால்‌ 
சோர்ந்துபோவார்களே என்றார்‌. 
அவருடைய சீஷர்கள்‌: இந்த க்கி 
ஒருவன்‌ 


தக்கர்‌ 
(மாற்‌ 8-4). 

மோசேயோடு 
காலாட்களின்‌ எண்ணிக்கை ஆறு லட்சம்‌ 
பேர்‌ என்பது உண்மைதான்‌. அதே வேளையில்‌. 
அத்தனைபேருக்கும்‌, ஒரு மாதம்‌. 
வரைக்கும்‌ இறைச்சியைப்‌ 
புசிக்கக்கொடுப்பதற்கு கர்த்தருடைய கை 
குறுகியிருக்கவில்லை என்பதும்‌ 
உண்மையான சத்தியம்‌. கர்த்தருடைய 
வல்லமை. பெரியது. அவர்‌ 
சர்வவல்லமையுள்ளவர்‌. 

நம்முடைய விசுவாசம்‌ 
குறைவுள்ளதாகயிருக்கிறது. நமது 
குறைவான விசுவாசத்தின்‌ பிரகாரமாக, 
கர்த்தருடைய வல்லமையை மட்டுப்படுத்த: 
முயற்சிபண்‌ ணுகிறோம்‌. நம்முடைய 
விசுவாசத்தின்‌ அளவக்குத்தக்கதாக 
கர்த்தருடைய கை ஒருபோதும்‌ 
குறுகிப்போகாது. அவருடைய வல்லமை 
எப்போதுமே சர்வவல்லமையாகவே இருக்கும்‌. 
விசுவாசிகளாகிய நாம்‌, நம்முடைய 
விசுவாசத்தின்‌ அளவை 
அதிகரித்துக்கொள்ளவேண்டும்‌. நம்முடைய 
விசுவாசம்‌ 'குறைவாகயிருக்குமென்றால்‌, 
அதை வர்த்திக்கப்பண்ணுமாறு 
கர்த்தரிடத்தில்‌ ஜெபம்பண்ணவேண்டும்‌. 


எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ ஜனத்தாருக்கு 
சாப்பிடும்படிக்கு இறைச்சியை கொடுப்பதாக 
வாக்குப்பண்ணுகிறார்‌. அவர்‌ எப்படிப்பட்ட 
இறைச்சியைக்‌ கொடுப்பார்‌ என்பது 
மோசேக்கு தெரியாது. அவர்‌ 
ஆடுமொடுகளையும்‌,  . .. சமுத்திரத்து 
மச்சங்களையும்‌ நினைத்துப்‌ பார்க்கிறார்‌. 
மோசேயால்‌. பறவைகளை. நினைத்துப்‌ 
பார்க்க முடியவில்லை. கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ எல்லோருக்கும்‌ பறவைகளை 
புசிக்கக்கொடுப்பார்‌ என்னும்‌ எண்ணம்‌. 
மோசேயின்‌ மனதில்‌ உண்டாகவில்லை. 


இஸ்ரவேல்‌ ஜனங்களுக்கு புசிக்கும்படி 
இறைச்சியைக்‌ கொடுக்க தங்களிடத்திலுள்ள 
ஆடுமாடுகள்‌ போதாது என்று மோசே 
னைக்கினார சமுத்திரத்தின்‌ மச்சங்களும்‌ 
அவர்களுக்கு போதுமானதாயிராது என்று 
மோசே அவிசுவாசத்தோடு சொல்லுகிறார்‌. 
ரத்‌ பரிபூரணமான 

இன்னும்‌ 


நோக்கி, 
“கர்த்தருடைய கை குறுகியிருக்கிறதோ? என்‌ 
வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ 
என்று... நீ இப்பொழுது காண்பாய்‌" 
(எண்‌ 11:23) என்று சொல்லுகிறார்‌. 


“கர்த்தருடைய கை 
குறுகியிருக்கிறதோ?" என்று 
கர்த்தர்‌ மோசேயிடம்‌ கேள்வி கேட்கிறார்‌. 
தேவன்‌ கேள்விகேட்கக்கூடியவர்‌. தேவன்‌ 
கூறும்‌ பதில்கள்‌ பல சமயங்களில்‌ 
கேள்வி வடிவங்களிலையே இருக்கும்‌. 


“என்‌ வார்த்தையின்படி நடக்குமோ 
ன்று, நீ இப்பொழுது காண்பாய்‌" 
ர்‌ மோசேக்கு சொல்லுகிறார்‌ 
கூடாதகாரியம்‌ ஒன்றுமில்லை. 
பொய்கூறுவதற்கு அவர்‌ ஒரு மனுபுத்திரரும்‌ 
அல்ல. அவருடைய வாயின்‌ ஒவ்வொரு 
வார்த்தையும்‌ நிறைவேறும்‌. 
கர்த்தர்‌ சர்வவல்லமையுள்ள தேவன்‌. 
ஆரம்பகாலத்திலேயே. கர்த்தர்‌ தம்மை 
மோசேக்கு, சர்வவல்லமையுள்ள தேவனாகவே 
வெளிப்படுத்தினார்‌. ஆனால்‌. மோசே 
கர்த்தரைப்பற்றிய சத்தியத்தை இன்னும்‌ 
சரியாக புரிந்துகொள்ளவில்லை. கர்த்தர்‌ 
இப்போது தம்முடைய  சர்வவல்லமையை 
மோசேக்கு வெளிப்படுத்த 
சித்தமுள்ளவராயிருக்கிறார்‌. 





BALWETHER 
சபரிய 


கர்த்தருடைய 
என்பதையும்‌, 

என்றும்‌ 
தேவனாகவே 
என்பதையும்‌ கர்த்தர்‌ 
மோசேக்கு தெளிவபடுத்துகிறார்‌. 
மோசே கர்த்தருடைய ஊழியக்காரர்‌. 
அவர்‌ கர்த்தரைப்பற்றி அறிந்திருக்கவேண்டும்‌. 
நாம்‌ ஆராதிக்கிறவர்‌ இன்னார்‌ என்பதை 
அறிந்திருந்தால்‌ மாத்திரமே, நம்மால்‌ 
கர்த்தரைப்பற்றி மற்றவர்களுக்கு பகிர்ந்து 
சொல்ல முடியும்‌. 


அற்புதம்‌ செய்வதற்கு. 
கை... குறுகியிருக்கவில்லை. 
அவர்‌ நேற்றும்‌ இன்றும்‌ 
சர்வவல்லமையுள்ள 
இருக்கிறார்‌ 


எழுபது மூப்பர்‌ 
எண்‌ 11:24-30 
எண்‌ 11:94. அப்பொழுது மோசே 
புறப்பட்டு, கர்த்தருடைய 
வார்த்தைகளை ஜனங்களுக்குச்‌. 
சொல்லி, ஜனங்களின்‌. மப்பில்‌ 
எழுபதுபேரைச்‌ கூட்டி, கூடாரத்தைச்‌ 
சுற்றிலும்‌ அவர்களை நிறுத்தினான்‌. 


எண்‌ 11:25. கர்த்தர்‌ மேகத்தில்‌ 
இறங்கி, அவனோடே, பேசி, அவன்மேலி. 
ரந்த ஆவியை மூப்பராகிய அத்த 
ன்‌ மேலும்‌ வைத்தார்‌; அந்த 

அவர்கள்மேல்‌: வத்து 
கமத ரர்‌ தீர்க்கதரிசனஞ்‌ 
சொன்னார்கள்‌; சொல்லி, பின்பு 
ஓய்ந்தார்கள்‌. 


எண்‌ 11:26. அப்பொழுது இரண்டுபேர்‌ 
பாளையத்தில்‌ இருந்துவிட்டார்கள்‌;; 
ஒருவன்பேர்‌ எல்தாத்‌, மற்றவன்‌ பேர்‌. 
மேதாத்‌; அவர்களும்‌ பேர்வழியில்‌. 
எழுதப்பட்டிருத்தும்‌, கூடாரத்துக்குப்‌ 
போகப்‌ புறப்படாதிருத்தார்கள்‌;. 
அவர்கள் மேலும்‌. ஆவி வந்து 
தங்கின தினால்‌, பாணையத்தில்‌ 
தீர்க்கதரிசனஞ்‌ சொன்னார்கள்‌. 


எண்‌ 11:27. ஒரு பின்னையாண்டான்‌ 
ஓடிவந்து, எல்தாதும்‌ மேதாதும்‌ 
பானயத்தில்‌ தீர்க்கதரிசனஞ்‌ 
சொல்லுகிறார்கள்‌ என்று மோசேக்கு. 
அறிவித்தான்‌. 


எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


11:28. உடனே 
ச மொக்னிப திதிகள்‌. வாலிபரில்‌ 
ஒருவனும்‌ அவனுடைய 
ஊழியக்காரனும்‌ நூனின்‌ குமாரனாகிய 
யோசுவா பிரதியுத்தரமாக: என்‌ 
ஆண்டவனாகிய மோசேயே, 
அவர்களைத்‌ தடையண்ணும்‌ என்றான்‌. 


எண்‌ 11:29. அதற்கு மோசே: நீ 
எனக்காக. வைராக்கியம்‌ 
காண்பிக்கிறாயோ? கர்த்தருடைய 
ஜனங்கள்‌ எல்லாரும்‌ தீர்க்கதரிசனஞ்‌ 
சொல்லத்தக்கதாக, கர்த்தர்‌ தம்முடைய 
ஆவியை அவர்கள்மேல்‌ 
இறங்கப்பண்ணினால்‌ நலமாயிருக்குமே 
என்றான்‌. 


எண்‌ 11:30. பின்பு மோசேயும்‌ 
இஸ்ரவேலின்‌ மூப்பரும்‌ பானயத்திலே. 
வத்து சேர்த்தார்கள்‌. 


இந்த ஜனங்களெல்லாரையும்‌ நான்‌ 
ஒருவனாய்த்‌ தாங்கக்கூடாது: எனக்கு இது 
மிஞ்சின பாரமாமிரக்கிறது! (எண்‌. 1174) 
என்று கர்த்தரிடத்தில்‌ 
ல்லி 


கர்த்தர்‌ மோசேக்கு பிரதியுத்தரமாக, 
இன்னல்‌! அனன்னக்கு ம 
தலைவருமானவர்கள்‌ இன்னார்‌ 
அறிந்திருக்கிறாயே அந்த 
எழுபதுபேரைக்‌ கூட்டி, அவர்களை ஆசரிப்புக்‌ 
கூடாரத்தினிடத்தில்‌ அங்கே உன்னோடே 
கூட வந்து நிற்கும்படி செய்‌ (எண்‌ 1126) 
என்று சொன்னார்‌. 


அப்பொழுது மோசே புறப்பட்டு, 
கர்த்தருடைய வார்த்தைகளை ஐனங்களுக்கு்‌ 
சொல்லி, ஜனங்களின்‌ மூப்பரில்‌ 
கூட்டி  கூபாரத்தைச்‌ 

அவர்களை நிறுத்துகிறார்‌ 


பேரும்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனங்களுக்கு மூப்பர்களாகவும்‌, 
தலைவர்களாகவும்‌ இருக்கிறார்கள்‌. மோசே 
சிறிது நேரம்‌ கர்த்தரிடத்தில்‌ அவிசுவாசமான 
வார்த்தைகளைப்‌ பேசினாலும்‌, இப்போது 
மறுபடியுமாய்‌ கர்த்தருடைய வார்த்தைக்கு 
கீழ்ப்படிந்து, கர்த்தர்‌ தனக்கு 
சொன்ன பிரகாரம்‌ ஒவ்வொரு காரியமாகச்‌ 
செய்கிறார்‌. 


இந்த எழுபது 





BALWETHER 
பிய 


மோசே 
வார்த்தைகளையெல்லாம்‌ 
சொல்லுகிறார்‌. 
வார்த்தைகளை 
முழுவதுமாய்‌ விசுவாசிக்கிறார்‌. 
சொன்ன பிரகாரம்‌, இஸ்ரவேல்‌ 
ஒரு மாதம்‌ முழுவதும்‌ புசிக்கும்டி இறைச்சி 
கொடுப்பார்‌ என்பதை மோசே நம்புகிறார்‌. 
அந்த வார்த்தைகளை மோசே இஸ்ரவேல்‌ 
ஜனங்களுக்கு சொல்லுகிறார்‌ 


கர்த்தருடைய 
ஜனங்களுக்கு 
கர்த்தர்‌ தனக்கு சொன்ன 


கர்த்தர்‌ சொன்ன பிரகாரம்‌ மோசே 
எழுபது மூப்பர்களையும்‌. 
ஆசரிப்புக்கூடாரத்தைச்‌' சுற்றிலும்‌: 
நிறுத்துகிறார்‌. இதுவே மோசேயால்‌ செய்ய 
முடிகிற வேலை. கர்த்தர்‌ தனக்கு சொல்லுகிற 
வேலையை மோசே ஒழுங்காய்ச்‌ செய்கிறார்‌. 
கர்த்தருடைய பிரசன்னம்‌ 
ஆசரிப்புக்கூடாரத்தில்‌ வெளிப்படுகிறது. 
அங்கே அவருடைய கிருபையும்‌ இரக்கமும்‌ 
வெளிப்படுகிறது. கர்த்தர்‌ உடன்படிக்கைப்‌ 
பெட்டிக்கு நடுவிலிருந்து மோசேயோடு 
பேசுவார்‌. 


ந்த 
எழுபதுபேர்‌ 

ஆவி 
வந்து. தங்கினமாத்திரத்ில்‌ 
தீர்க்குதரிசனஞ்‌ சொல்லுகிறார்கள்‌; சொல்லி, 
பின்பு ஒய்கிறார்கள்‌ (எண்‌ 11:25). 


கர்த்தர்‌ மேகத்தில்‌ 
மோசேமோடே பேசி, மோசேயின்‌ 
ஆலியை மூப்பராகிய அந்த 

மேலும்‌ வைக்கிறார்‌: அந்த 
அவர்கள்மேல்‌ 


கர்த்தர்‌ மேகத்தில்‌ இறங்கி. 
மோசேயோடே பேசி, அவர்மேலிருந்த 
ஆவியை மூப்பராகிய அந்த எழுபதுபேர்‌ 
மேலும்‌ வைக்கிறார்‌. எண்‌ 1147 ஆவது 
வசனத்தில்‌ கூறப்பட்டிருக்கும்‌ தீர்க்கதரிசனம்‌. 


மாமனாகிய எத்திரோ 

நியாயம்‌ விசாரிப்பதற்கு. 
தலைவர்களை நியமிக்குமாறு மோசேயிடம்‌ 
கூறினார்‌. மோசே தன்‌ மாமனுடைய 
ஆலோசனையை ஏற்று. பத்துபேர்‌, 
ஜம்பதுபேர்‌, நூறுபேர்‌, ஆயிரம்பேர்‌ 
ஆகியோருக்குத்‌ தலைவர்களை நியமித்தார்‌. 


எண்ணாகமம்‌ - 
NUMBERS - COMMENTARY 


விரிவுரை 


இவர்கள்‌ 


உண்டாகும்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ மத்தியில்‌: 
வழக்குகளை விசாரித்தார்கள்‌ 
(எண்‌ 11:25-29; யாத்‌ 1874-27; 
உபா 1:12-16). 


அந்த ஆலி அவர்கள்மேல்‌ 
வந்து தங்கினமாத்திரத்தில்‌ அவர்கள்‌ 
தீர்க்கதரிசனஞ்‌ சொல்லுகிறார்கள்‌. பரிசுத்த 
ஆவியானவர்‌ ஒருவர்மீது வந்து அவரை 
அபிஷேகம்‌ பண்ணும்‌ போது, அவரிடத்தில்‌ 
ஆலியானவருடைய கிரியைகள்‌ வெளிப்படும்‌. 
(கொரி 1231-1). 


அவர்கள்‌ தீர்க்கதரிசனம்‌ சொன்ன 
“ஒய்ந்தார்கள்‌. அவர்கள்‌ குறிப்பிட்ட 
மட்டும்‌. தீர்க்கதரிசனம்‌. 
கூறினார்கள்‌. அதன்பின்பு அவர்கள்‌ 
தீர்க்கதரிசனம்‌ கூறவில்லை. மூப்பர்களுக்கு 
கொடுக்கப்பட்ட அபிஷேகம்‌ தீர்க்கதரிசனம்‌ 
கூறுவதற்காக அல்ல. நியாயம்‌ 
விசாரிப்பதற்காகவும்‌, கை 
செய்வதற்காகவும்‌ அவர்கள்‌ அபிஷேகம்‌ 
பண்ணப்பட்டார்கள்‌. மற்றவர்கள்‌ ஓய்ந்த 
பின்பு, இரண்டுபேர்‌ மட்டும்‌ பாளயத்தில்‌ 
தீர்க்கதரிசனம்‌ சொல்லுகிறார்கள்‌. 


இந்த வசனப்பகுதியில்‌ மூப்பர்களில்‌ 
இரண்டு பேராகிய எல்தாத்‌, மேதாத்‌ 
ஆகியோரைப்பற்றிச்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
இவர்கள்‌ இருவரும்‌. பாளையத்தில்‌ 
இருந்துவிடுகிறார்கள்‌;: அவர்களும்‌ 
பேர்வழியில்‌ எழுதப்பட்டிருந்தும்‌, 
கூடாரத்துக்குப்‌ ரகப்‌ 
புறப்படாதிருக்கிறார்கள்‌: அவர்கள்மேலும்‌ 
ஆலி வந்து தங்கினதினால்‌, பாளையத்தில்‌ 
தீர்க்கதரிசனஞ்‌ சொல்லுகிறார்கள்‌ 
(எண்‌ 11:26). 


எல்தாத்தும்‌, மேதாத்தும்‌ ஆசரிப்புக 
கூடாரத்திற்குப்‌ போவதற்குப்‌ பதிலாகப்‌ 
பாளயத்திலேயே தங்கியிருக்கிறார்கள்‌. 
ஆசரிப்புக்‌ கூடாரத்தில்தான்‌ தீர்க்கதரிசனம்‌. 
கூறவேண்டுமென்று, யோசுவா 
நினைக்கிறான்‌. ஆனால்‌ மோசேயோ 
தீர்க்கதரிசனம்‌. சொன்னவர்களைத்‌ 

ண்ணாமல்‌, கர்த்தருடைய ஜனங்கள்‌ 
எல்லாரும்‌ தீர்க்கதரிசனம்‌ சொல்லத்தக்கதாக, 
கர்த்தர்‌ தம்முடைய ஆவியை அவர்கள்மேல்‌ 
இறங்கப்‌ பண்ணினால்‌ நலமாயிருக்குமே. 
என்று கூறுகிறார்‌ (எண்‌ 11:27-29), 





எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


இஸ்ரவேலின்‌ மூப்பர்கள்‌ எல்லோரும்‌ 

ஆசரிப்புக்கூடாரத்திற்கு வந்திருக்கும்போது. 

இவர்கள்‌ இருவர்‌ மாத்திரம்‌, 

ஆசரிப்புக்கூடாரத்திற்கு வராமல்‌ தங்கள்‌ 

கூடாரத்திலே இருந்துவிடுகிறார்கள்‌. 

கூட்டிச்சேர்க்க தீர்மானித்திருந்த. 
இவர்கள்‌ 


இருந்துவிடுகிறார்கள்‌. 


மோசே இவர்களை கவனிக்கவில்லை. 
ஆனால்‌ பரிசுத்த ஆவியானவர்‌ இவர்களை 
குவனிக்கிறார்‌. இவர்கள்‌ இகுவர்‌ 
கூடாரத்திற்கு வராமல்‌, 
பாளயத்திகேமே இருத்துகிட்பதை பரிந்த 
;வியானவர்‌ கண்டுபிடிக்கிறார்‌. மூப்பர்கள்‌ 
வரும்‌ மற்ற  மூப்பர்களோடுகூட 
ஆசரிப்புக்கூடாரத்திற்கு வராமல்‌, 
பாளயத்திலுள்ள தளவாடங்கள்‌ மத்தியிலே. 
இருக்கிறார்கள்‌. 


அவர்கள்‌ மே 


ஆவியானவர்‌ 
வந்து தங்குகிறார்‌ 


லும்‌ 
அவர்கள்‌ இருவரும்‌ 
க்கும்‌ பாளயத்தில்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 
பாளயத்திலுள்ள 
தீர்க்கதரிசனம்‌. 
அவர்களுக்கு 


இருவரும்‌ 
மத்தியிலே 
கர்த்தர்‌ 
வரத்தையும்‌, தீர்க்கதரிசனம்‌. 


வரத்தையும்‌, தக்‌ 
கர்த்தர்‌ 
வரங்களை, 


பாளயத்திலே பயன்படுத்துகிறார்கள்‌. 


மூப்பரும்‌ 


இவ்விரண்டு 
மூப்பர்களோடு 
ஆசரிப்புக்க.டாரத்திற்கு 


மூப்பர்கஞும்‌ மற்ற 


கூடிவந்திருக்கிற 
தன்னுடைய 

அபிஷேகம்பண்ண வில்லை. 

மேகத்திலிருந்து ங்கி 

மேலிருந்த ஆவியை, ஆசரிப்புக்கூடாரத்தில்‌ 
கூடிவந்திருக்கிற மூப்பர்கள்மேல்‌ வைக்கிறார்‌. 


QOODNENS 
PUBLISHERS 


தம்முடைய பரிசுத்த ஆவியினால்‌ 
அபிஷேகம்பண்ணுகிறவர்‌ கர்த்தரே என்னும்‌ 
சத்தியத்தை தெளிவுபடுத்துவதற்காகவும்‌, 
உறுதிபடுத்துவதற்காகவும்‌, மூப்பர்களில்‌ 
இரண்டுபேர்‌ பாளயத்திலேயே 
தங்கியிருக்கிறார்கள்‌. மோசே அவர்களோடு 
பாளயத்தில்‌ இல்லை. ஆனாலும்‌ 
கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர்‌ 
அவர்கள்மேல்‌ வந்து தங்கின மாத்திரத்தில்‌, 
அவர்கள்‌ தீர்க்கதரிசனம்‌ சொல்லுகிறார்கள்‌. 


பாளயத்தில்‌ 
சொல்லுகிறவர்களைப்பற்றிய 
மோசேக்கு உடனே  அறிவிக்கப்படுகிறது. 
ஒரு பிள்ளையாண்டான்‌ ஓடிவந்து, எல்தாதும்‌ 
மேதாதும்‌ பாளயத்தில்‌  தீர்க்கதரிசனஞ்‌. 
சொல்லுகிறார்கள்‌ என்று மோசேக்கு 
அறிவிக்கிறான்‌ (எண்‌ 11:27) 


இந்தப்‌ பிள்ளையாண்டான்‌. 


தீர்க்கதரிசனம்‌. 
செய்தி 


யார்‌ 
னாலும்‌ 
தொம்‌ 
தீர்க்கதரிசனம்‌. டல்‌ அவனுடைய 
பார்வையில்‌ ஒழுங்கும்‌ கிரமமுமாகயில்லை. 
அவர்கள்‌ இருவரும்‌ ஆசரிப்புக்கூடாரத்திலே 
மற்ற  மூப்பர்களோடு சேர்ந்திருக்காமல்‌, 
பாளயத்தில்‌ தனியாயிருந்து தீர்க்கதரிசனம்‌ 
சொல்லுவது தாறுமாறான காரியம்‌ என்று 
அந்தப்‌ பிள்ளையாண்டான்‌ நினைக்கிறான்‌. 
கையினால்‌ அவன்‌, அவர்கள்‌ 
தீர்க்கதரிசனம்‌ சொல்லுவதைப்‌ பார்த்தவுடன்‌ 
ஒடி வந்து, மோசேயினிடத்தில்‌ அதைப்பற்றி 
அறிவிக்கிறான்‌. 


பிள்ளையாண்டான்‌. 
சோகத்தில இந்தச்‌ செய்தியைச்‌: 
சொல்லும்போது, மோசேயோடுகூட யோசுவா 
இருக்கிறார்‌. ஆசரிப்புக்கூடாரத்தில்‌ 
கூடிவந்திருக்கிற எழுபது மூப்பர்களில்‌ 
யோகவாவம்‌  ஒருவராகமிருக்கவேண்டும்‌. 
என்று வேதபண்டிதர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. 
உடனே மோசேயினிடத்திலுள்ள 
வாலிபரில்‌ ஒருவனும்‌, அவருடைய 
ஊழியக்காரனும்‌ நூனின்‌ குமாரனாகிய 
யோசுவா பிரதியுத்தரமாக, “என்‌ 
ஆண்டவனாகிய மோசேயே, அவர்களைத்‌ 
தடைபண்ணும்‌' (எண்‌ 11:28) என்று 
சொல்லுகிறார்‌. 





BALWETHER 
பிய 


பாளயத்தில்‌ தீர்க்கதரிசனம்‌ 
சொல்லுகிற இரண்டு மூப்பர்களும்‌ 
தண்டிக்கப்படவேண்டும்‌ என்று யோசுவா. 
சொல்லவில்லை. அவர்கள்‌ வரும்‌ காலத்தில்‌ 
இதுபோல தனிமையாக தீர்க்கதரிசனம்‌ 
சொல்லக்கூடாது. அவர்களை 
தடைபண்ணவேண்டும்‌ என்று மாத்திரமே 
யோசுவா சொல்லுகிறார்‌. 


ஆனால்‌ மோசே யோசுவாவின்‌. 
யோசனையை ஏற்றுக்கொள்ளவில்லை. 
மோசே யோசுவாவை நோக்கி, “நீ எனக்காக 
வைராக்கியம்‌ காண்பிக்கிறாயோ? 
கர்த்தருடைய ஜனங்கள்‌ எல்லாரும்‌ 
தீர்க்கதரிசனஞ்‌ சொல்லத்தக்கதாக, கர்த்தர்‌ 
தம்முடைய ஆவியை அவர்கள்மேல்‌: 
இறங்கப்பண்ணினால்‌ நலமாமிருக்குமே” 
(எண்‌ 11:29) என்று சொல்லுகிறார்‌. 


யோசுவா மோசேயின்‌ 
சிநேகிதர்‌ அவர்‌ 

நம்பிக்கைக்கு பாத்திரமானவர்‌. யோசுவா 
மோசேயின்மீது மிகுந்த மதிப்பும்‌ மரியாதையும்‌ 
வைத்திருக்கிறார்‌ மோசேயும்‌ 
யோசுவாவின்மீது அன்பாயிருக்கிறார்‌ 
னாலும்‌ யோசுவாவின்‌ யோசனையை 
மோசே நிராகரித்துவிடுகிறார்‌. யோசுவா 


கர்த்தருடைய சித்தத்திற்கு விரோதமாகப்‌ 
பேசும்போது, மோசே அவரைத்‌ தடைபண்ண 
தயங்கவில்லை. 


நெருங்கிய 
மோசேயின்‌ 


அப்பொ யோவான்‌ வரை 
நோக்கி: போதகர்‌, நகைப்‌ பின்னவன்‌ 
ஒருவன்‌ உமது நாமத்தினாலே பிசாககளைத்‌ 
தூத்துகிறதைக்‌ கண்டோம்‌: அவன்‌ நம்மைப்‌ 
பின்புற்றாதவனானதால்‌, 
தடுத்தோம்‌ என்றான்‌ 


தீங்குசொல்லமாட்டான்‌. 
விரோதமாயிராதவன்‌ 
பட்சத்திலிருக்கிறான்‌" 
என்றார்‌ 

கர்த்தர்‌ 
நாமும்‌ 
அவர்களை ஒதுக்கி 
அதுபோலவே கர்த்தர்‌ 
காரியங்களை நாமும்‌ அங்கீகரிக்கவேண்டும்‌. 
அந்தக்‌ காரியங்கள்‌ கர்த்தருக்கு. 
சித்தநானவை. கர்த்தருக்கு சித்தமான 
காரியங்களை நாம்‌ தடைபண்ண 
நினைக்கக்கூடாது. 


எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பாளயத்திலே இரண்டு 
தீர்க்கதரிசனம்‌ சொல்லுகிற 
யோசுவாவும்‌ மோசேயும்‌ 
சிந்திக்கிறார்கள்‌. 
தடைபண்ணவேண்டுமென்று 
விரும்புகிறார்‌. 
தடைபண்ணக்கூடாது 
சொல்லுகிறார்‌. அது 
கர்த்தருடைய ஜனங்கள்‌ 
தீர்க்கதரிசனஞ்‌ சொல்லத்தக்கநாக, கர்த்தர்‌ 
அவர்கள்மேல்‌ 
நலமாமிருக்குமே” 
(எண்‌ 11:29) என்றும்‌ மோசே சொல்லுகிறார்‌. 


மோசே இதுவரையிலும்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனங்கள்‌ எல்லோரையும்‌ ஒருவராய்த்‌ 
தாங்கினார்‌. அது அவருக்கு மிஞ்சின 
பாரமாமிருந்தது. மோசே மாத்திரம்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனங்களின்‌ பாரத்தை சுமக்காமல்‌, 
இஸ்ரவேலின்‌ மூப்பர்கள்மேல்‌ கர்த்தர்‌ 
அந்தப்‌ பாரத்தை வைக்கிறார்‌. இப்போது, 
இஸ்ரவேலின்‌ மூப்பர்கள்‌ எல்லோருமாக 
சேர்ந்து. ஜனங்களின்‌ பாரத்தை 
சுமக்கிறார்கள்‌. 

வியானவர்‌ 
என்பதற்கு 
அவர்கள்‌ எல்லோரும்‌ 
சொல்லுகிறார்கள்‌. பின்பு 
இன்‌ மூப்பும்‌ 
பாளயத்திலே சேருகிறார்கள்‌ 
எண்‌ 30). மோசேயோடுகூட மூப்பும்‌ 
சேர்ந்து இஸ்ரவேல்‌ ஜனங்களின்‌ பாரங்களை 
சுமக்கிறார்கள்‌. அவர்கள்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாரை வனாந்தரத்திலே 
வழிநடத்துவதற்கு, மோசேக்கு உதவி 
செய்கிறார்கள்‌. 


'த்தருடைய ஆ 
மூப்பர்கள்மேல்‌ தங்கியிருக்கிறார்‌ 


அடையாளமாக, 
தீர்க்கதரிசனம்‌. 
மோசேயும்‌ 


காடைகள்‌ 
எண்‌ 11:81-85 


எண்‌: 11:31. அப்பொழுது 
கர்த்தமிடத்திலிருத்து புறப்பட்ட ஒரு 
காற்று சழுத்திரத்திலிருத்து 
காடைகளை அடித்துக்கொண்டு வந்து, 
பானையத்திலும்‌. பானையத்தைச்‌. 
சுற்றிலும்‌, இந்தப்பக்கம்‌ ஒருநான்‌. 
மீராயணமட்டும்‌ அந்தப்பக்கம்‌ ஒருநாள்‌ 
மிரயாணமமட்டும்‌, 'தரையின்மேல்‌: 
இரண்டு முடி உயரம்‌ விழுத்துகிடக்கச்‌. 
செய்தது. 





(யய 
பிய 


எண்‌ 11:82. அப்பொழுது ஜனங்கள்‌ 
எழும்பி, அன்று  பகல்முழுவதும்‌, 
'இராமுழுவதும்‌, மறுநான்‌ முழுவதும்‌ 
காடைகளைச்‌. சேர்த்தார்கள்‌; 
கொஞ்சமாய்ச்‌ சேர்த்தவன்‌ பத்து ஓமர்‌ 
அனவு சேர்த்தான்‌; அவைகளைப்‌ 
ஙாளையத்தைச்‌. சுற்றிலும்‌ 
தங்களுக்காகக்‌ குவித்துவைத்தார்கள்‌. 


எண்‌ 11:88. தங்கள்‌ பற்கள்‌ நடுவே 
இருக்கும்‌ இறைச்சியை அவர்கள்‌ 
மென்று தின்னுமுன்னே கர்த்தருடைய 
கோபம்‌ ஜனங்களுக்குள்ளே மூண்டது; 
கர்த்தர்‌ ஜனங்களை மகா பெரிய 
வாதையால்‌ வாதித்தார்‌. 

எண்‌ 11:84. இச்சித்த ஜனங்களை 
அங்கே. அடக்கம்பண்ணின தினால்‌, 
அத்த ஸ்தலத்துக்குக்‌ கிப்ரோத்‌ 
அத்தாவா என்று பேரிட்டான்‌. 


எண்‌ 11:85. பின்பு, ஜனங்கள்‌ கிப்ரோத்‌ 
அத்தாவா என்னும்‌ இடத்தைவிட்டு, 
ஆஸரோத்துக்குப்‌ பிரயாணம்‌ பண்ணி, 
ஆஸரோத்திலே தங்கினார்கள்‌. 


கர்த்தர்‌ மோசேயின்‌ 
விண்ணப்பத்திற்கு செவிகொடுக்கிறார்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனங்களின்‌ பாரங்களை 
சுமப்பதற்கு, கர்த்தர்‌ மூப்பர்களை நியமனம்‌ 
செய்கிறார்‌. இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ இறைச்சி 
சாப்பிடவேண்டும்‌ என்று இச்சித்தார்கள்‌. 
கர்த்தர்‌ அவர்களுக்கு தம்முடைய 
வார்த்தையின்‌ பிரகாரம்‌ இறைச்சியைப்‌ 
புசிக்கக்‌ கொடுக்கிறார்‌ 


, அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து 
புறப்பட்ட ஒரு காற்று சமுத்திரத்திலிருந்து 
காடைகளை அடித்துக்கொண்டு வந்து, 
பாளையத்திலும்‌ பாளையத்தைச்‌ சுற்றிலும்‌, 
இந்தப்பக்கம்‌ ஒருநாள்‌ பிராயணமட்டும்‌ 
அந்தப்பக்கம்‌ ஒருநாள்‌ பிரயாணமட்டும்‌. 
தரையின்மேல்‌ இரண்டு முழ உயரம்‌ 
விழுந்துகிடக்கச்‌ செய்கிறது (எண்‌ 11:31). 
இந்தக்‌ காற்று கர்த்தரிடத்திலிருந்து 
வந்த காற்றாகும்‌. இஸ்ரவேலரின்‌ 
பாளயத்தைச்‌ சுற்றிலும்‌ தக்‌ காற்று 
காடைகளை அடித்துக்‌ கொண்டு வருகிறது. 
லட்சக்கணக்கான காடைகள்‌ ஒரே நேரத்தில்‌ 
வந்து சேர்ந்ததும்‌ மிகப்பெரிய அற்தமாகும்‌. 
அப்பொழுது ஜனங்கள்‌ எழும்பி, 


அன்று பகல்முழுவதும்‌, ராமுழுவதும்‌, 


எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மறுநாள்‌ முழுவதும்‌ காடைகளைச்‌ 
சேர்க்கிறார்கள்‌ க்க சேர்த்தவன்கூட 
பத்து கூடைகள்‌ நிறையச்சேர்க்கிறான்‌. 
அலைகளைப்‌ பாளயத்தைச்‌ சுற்றிலும்‌ 
தங்களுக்காகக்‌ குவித்துவைக்கிறார்கள்‌. 
ஒருவேளை காடைகளின்‌ இறகுகளைப்‌ 
பிரித்து அவைகளைப்‌ பாளயத்தைச்‌ சுற்றிலும்‌ 
குவித்து வைத்திருக்கலாம்‌. 
கர்த்தரிடத்திலிருந்து 
காற்று என்பது. 
இருக்கவேண்டுமென்று 
சொல்லுகிறார்கள்‌. 


ஆகாசத்திலே கீழ்காற்றை 
வரப்பண்ணி, தம்முடைய வல்லமையினால்‌ 
தென்றலையும்‌ வீசச்செய்து, மாம்சத்தைத்‌ 
தூளத்தனையாயும்‌, சிறகுள்ள பறவைகளைக்‌ 

மணலத்தனையாயும்‌ 


புறப்பட்ட 
கீழ்க்காற்றாக 
வேதபண்டிதர்கள்‌ 


இறங்கப்பண்ணினார்‌"' (சங்‌ 78:26-28). 


காடைகள்‌ என்பது எப்படிப்பட்ட 
பறவைகள்‌ என்று தெளிவாக தெரியவில்லை. 
இவை சிறகுள்ள பறவைகள்‌ என்று 
சங்கீதக்காரர்‌ சொல்லுகிறார்‌. காடைகள்‌ 
என்பது வெட்டுக்கிளிகளை குறிக்கலாம்‌ 
என்றும்‌ வேதபண்டிதர்களில்‌ சிலர்‌ விளக்கம்‌ 
சொல்லுகிறார்கள்‌. பாலஸ்தீன தேசத்தில்‌ 
வெட்டுக்கிளிகளானது.. சுவை மிகுந்த 
போஜனமாக கருத்தப்பட்டது. இவை 
காற்றில்‌ குவியல்‌ குவியலாக அடித்துக்‌ 
கொண்டு வரப்படும்‌. சூரிய உஷ்ணத்திலே. 
இவை எல்லாம்‌ உலர்ந்துபோகும்‌. இவற்றைப்‌ 
புசிப்பதற்கு சுவையாகயிருக்கும்‌. 


காடைகள்‌ என்பது எப்படிப்பட்ட 
பறவைகளாகயிருந்தாலும்‌, அவை இஸ்ரவேல்‌ 
இறைச்சியைக்‌ 
அவர்கள்‌ ஒரு மாதம்‌. 
புசிப்பதற்குத்‌ தேவையான 

காடைகளை சேகரிக்கிறார்கள்‌. 


அப்பொழுது ஜனங்கள்‌ 
அன்று பகல்முழுவதும்‌, இராமுழுவதும்‌, 
மறுநாள்‌ முழுவதும்‌ 'காடைகளைச்‌ 
சேர்க்கிறார்கள்‌; கொஞ்சமாய்ச்‌ சேர்த்தவன்‌ 
பத்து ஓமர்‌ அளவு சேர்க்கிறான்‌: 
அவைகளைப்‌ பாளையத்தைச்‌ சுற்றிலும்‌ 
அ குவித்துவைக்கிறார்கள்‌. 


எழும்பி, 





(யய 
பிய 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ இறைச்சியை 
இச்சிக்கிறார்கள்‌. மாம்சத்தின்‌ இச்சைக்கு 
கீழ்ப்படிவது கர்த்தருக்கு விரோதமான பாவம்‌. 
இதன்‌ நிமித்தமாக கர்த்தருடைய 
நியாயத்தீர்ப்பு அவர்கள்மேல்‌ வருகிறது. 


அவர்கள்‌ 
கர்த்தருடைய 
மூளுகிறது: 
ஜனங்களை மகா பெரிய 
வாதிக்கிறார்‌ (எண்‌ 11:33) 


இஸ்ரவேல்‌ புத்திரரில்‌ 
செத்துப்போகிறார்கள்‌ 


ஜனங்களுக்குள்ளே 


பல மாதங்களாக 
புத்திரர்கள்‌ மன்னாவை 
போஜனமாகப்‌ புசித்து 
அவர்களுடைய 
காரணமாகக்‌ 
பெரிய 'வாதையால்‌ 
ஏராளமான ஜனங்கள்‌ 
மாண்டுபோகிறார்கள்‌ (எண்‌ 11:33-34). 


கர்த்தர்‌ 


எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இச்சித்த ஜனங்களை 
அடக்கம்பண்ணுகிறார்கள்‌. ஆகையினால்‌ 
மோசே அந்த ஸ்தலத்துக்குக்‌ கிப்ரோத்‌ 
அத்தாவா என்று பேரிடுகிறார்‌ (எண்‌ 11:34). 
கிப்ரோத்‌ அத்தாவா என்னும்‌ பெயருக்கு 
இச்சையின்‌ பிரேதக்குழிகள்‌ அல்லது 
இச்சித்தவர்களின்‌ பிரேதக்குழிகள்‌ என்று 
பொருள்‌. 


அங்கே 


பின்பு, இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ கிப்ரோத்‌ 
அத்தாவா என்னும்‌ இடத்தைவிட்டு, 
ஆஸரோத்துக்குப்‌ பிரயாணம்‌ பண்ணி, 


ஆஸரோத்திலே. தங்குகிறார்கள்‌ 
(எண்‌ 1135). 


சீனாய்‌. 


இஸ்ரவேல்‌ 
இடம்‌ 
சீனாயிலிருந்து 
மைல்‌: 
காதேசிற்குப்‌ 
பாதையிலுள்ளது. 


புத்திரர்‌ 
ஆஸரோத்தாகும்‌. 
வடகிழக்காக 
தூரத்திலுள்ளது. 





எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


,. இதற்கு முந்தின அதிகாரத்தில்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ முறுமுறுத்த சம்பவம்‌. 
சொல்லப்பட்டிருக்கிறது. இதனால்‌ ச 
அவர்கள்மீது எரிச்சலடைந்தார்‌. 
அதிகாரத்திலே மோசேயோடு கூட பிறந்த 


பிரச்சனை வருகிறது. 


மிரியாமும்‌ ஆரோனும்‌, மோசேயினுடைய 
மனவியினிமித்தம்‌ அவங்க விரோதமாகப்‌ 
பேசுகிறார்கள்‌ (எண்‌ 121-3. கர்த்தர்‌ 
மோசேயையும்‌ ஆரோனையும்‌, 
ஆசரிப்புக்கூடாரத்திற்கு புறப்பட்டு வருமாறு 
சொல்லுகிறார்‌ (எண்‌ 12:6-9) 


கர்த்தர்‌... மிரியாமுக்‌ ண்டனை 
ஒெறுக்கினார்‌: அதன்‌. கடு சோகியாலளைன்‌ 
(எண்‌ 12:10). ஆரோன்‌ மிரியாமுக்காக 
மோசேயினிடத்தில்‌ பரிந்து பேசுகிறார்‌ 
(எண்‌ 12:14-10. 


ஊழியக்காரர்களின்‌ 
சேர்ந்தவர்களாகயிருந்தாலும்‌, 
அவர்களிடத்திலும்‌ போட்டி, பொறாமை, 
மனக்கசப்பு போன்ற மாம்சத்தின்‌ சுபாவங்கள்‌ 
வெளிப்படுவதற்கு வாய்ப்புள்ளது. 


குடும்பத்தைச்‌ 


மிரியாமும்‌ ஆரோனும்‌ 
எண்‌ 12:1-3 


எண்‌ 121. எத்தியோப்பியா தேசுத்தூ 
'மாசே. 


ஸ்திரீயை ே விவாகம்‌ 
பண்ணியிருத்தபடியிணால்‌, மிரியாமும்‌ 
ஆரோனும்‌ அவன்‌ விவாகம்‌ பண்ணின 
எத்தியோப்பியா தேசத்து, 
ஸ்திரீயினிமித்தம்‌. அவனுக்கு 
விரோதமாய்ப்‌ பேசி: 


QOODNENS 
PUBLISHERS 


எண்‌ 122, கர்த்தர்‌ மோசேயைக்‌ 
கொண்டுமாத்திரம்‌ பேசினாரோ, 
எங்களைக்கொண்டும்‌ அவர்‌ 
பேசினதில்லையா என்றார்கள்‌. கர்த்தர்‌ 
அதைக்‌ கேட்டார்‌. 


எண்‌ 122. மோசேயானவன்‌ 
பூமியிலுன்ன ௪கல மனிதரிலும்‌ மிகுத்த 
சாத்தகுணமுன்னவனாயிருந்தான்‌. 

மிரியாமும்‌ ஆரோனும்‌ மோசேக்கு 
விரோதமாகப்‌ பேசுகிறார்கள்‌. கர்த்தர்‌ 
மோசேயை நோக்கி, “இஸ்ரவேல்‌ 
ஜனங்களுக்கு மூப்பும்‌ தலைவருமானவர்கள்‌ 
இன்னார்‌ என்று நீ அறிந்திருக்கிறாயே, 
அந்த மூப்பரில்‌ எழுபதுபேரைக்‌ கூட்டி, 
அவர்களை ஆசரிப்புக்‌ கூடாரத்தினிடத்தில்‌ 
அங்கே உன்னோடே கூட வந்து 
நிற்கும்டி செய்‌. அப்பொழுது நான்‌ 
இறங்கிவந்து, அங்கே உன்னோடே பேசி, 
நீ ஒருவன்‌ மாத்திரம்‌ ஜனங்களின்‌ பாரத்தைச்‌ 
சுமக்காமல்‌, உன்னோடே கூட அவர்களும்‌ 
அதைச்‌ சுமப்பதற்காக உன்மேல்‌ இருக்கிற 
ஆவியை  அவர்கள்மேலும்‌ வைப்பேன்‌” 
(எண்‌ 1146/7) என்று சொன்னார்‌. 


மோசே கர்த்தருடைய 
பிரகாரம்‌ புறப்பட்டு, கர்த்தருடைய 
வார்த்தைகளை ஜனங்களுக்குச்‌ சொல்லி, 
ஜனங்களின்‌ மூப்பரில்‌ எழுபதுபேரைச்‌ கூட்டி, 
கூடாரத்தைச்‌ சுற்றிலும்‌ அவர்களை 
நிறுத்துகிறார்‌ (எண்‌ 11:24), 


மோசே ஜனங்களின்‌  மூப்பரில்‌ 
எழுபது பேரை தேர்ந்தெடுக்கும்போது, 
அது பற்றி ஆரோனையும்‌ மிரியாமையும்‌ 


வார்த்தையின்‌ 


இவர்கள்‌ இருவரையும்‌ பயன்படுத்தவில்லை 
என்றும்‌ வேதபண்டிதர்கள்‌ 
சொல்லுகிறார்கள்‌. இதன்‌ நிமித்தமாக 
மிரியாமுக்கும்‌ ஆரோனுக்கும்‌ மோசேயின்மீது 
பொறாமையும்‌ கோபமும்‌ உண்டாயிற்று 
என்பது வேதபண்டிதர்களின்‌ விளக்கம்‌. 


மிரியாமும்‌ 
விரோதமாக. 


ஆரோனும்‌ 

இரண்டு காரியங்களை 
பேசுகிறார்கள்‌. அவையாவன : 1. மோசே 
எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயை 
விவாகம்பண்ணியிருக்கிறார்‌. 2. கர்த்தர்‌ 
மோசேயைக்கொண்டு மாத்திரம்‌ பேசாமல்‌, 
தங்களைக்‌ கொண்டும்‌ பேசுகிறார்‌. 


மோசேக்கு 





எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


மோசேமினுடைய மனைவியின்‌ பெயர்‌ 
மிரியாமும்‌ ஆரோனும்‌. 
கோபமாயிருக்கிறார்கள்‌. 


மனைவியாகிய சிப்போராளை 
எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீ என்று 
ஏளனமாய்ச்‌ சொல்லுகிறார்கள்‌. 
மோசே இஸ்ரவேல்‌ பத்திருக்கு 
'தலைவராயிருக்கிறார்‌ 
அவருடைய கல 
அதிகமாக தலையிடுகிறாள்‌. 
மோசே 
எழுபது 
தேர்்தெடுக்கும்ளேது அவர்‌ 
ஆரோன்‌ ஆகியோரின்‌ ஆலோசனையையும்‌, 
உதவியையும்‌ நாடவில்லை. மோசே தன்‌ 
சிப்போராளின்‌ 
ஜனங்களின்‌ மூப்பரில்‌ 
தேர்ந்தெடுத்தார்‌. 
மிரியாமுக்கும்‌ ஆரோனுக்கும்‌. 
மோசேயின்‌ மனைவியாகிய சிப்போராள்மீது, 
கோபமுண்டாயிற்று ஆகையினால்‌ 
அவர்கள்‌ மோசேயின்‌ மனைவியை, 
"எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீ” 
என்று ஏளனமாகவும்‌ கோபமாகவும்‌ 
பேசுகிறார்கள்‌. இவர்கள்‌ இருவரும்‌: 
மோசேக்கு விரோதமாக பேசினதற்கு, 
இதுவே காரணம்‌ என்று 
வேறபண்டிதர்கள்‌ விளக்கம்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 


மோசேக்கு. 
வேறொரு. 


ஈனும்‌ 
து 
காரணமும்‌ உண்டு பல | வேதண்டிதர்கள்‌ 
விளக்கம்‌ சொல்‌ மோசே. 
கன்றும்‌ ! ஜீலிப்கண்த்தின்‌. பின்பகுதியில்‌. 


பத்‌ 


சிப்போராளை தவிர, 
தேசத்து ஸ்திரீ ஒருத்தியையும்‌ 
லிவாகம்பண்ணியிருந்தார்‌ என்றும்‌ ஒரு 
கருத்துள்ளது. இவள்‌ அரபு தேசத்து 
ஸ்திரீயாகவும்‌ இருக்கலாம்‌. இந்த ஸ்திரீ, 
மிரியாமையும்‌ ஆரோனையும்‌ மோசேக்கு. 
அருகில்‌. வரவிடவில்லை என்றும்‌, 
இதனால்‌. அந்த ஸ்திரீயின்‌ நிமித்தம்‌, 
இவர்கள்‌ இருவரும்‌: மோசேக்கு. 
விரோதமாகப்‌ பேசினார்கள்‌ என்றும்‌ 
வேதபண்டிதர்களில்‌ சிலர்‌ கருத்து 
சொல்லுகிறார்கள்‌. 


எத்தியோப்பியா 


QOODNENS 
PUBLISHERS 


ஆரோனும்‌ 

ஆளுகையையும்‌, 

தலைமைத்துவத்தையும்‌ 

ஏற்றுக்கொள்ளவில்லை. “கர்த்தர்‌ மோசேயைக்‌ 

கொண்டுமாத்திரம்‌ பேசினாரோ, 

எங்களைக்கொண்டும்‌ அவர்‌ 

(எண்‌ என்று 

மோசே 

தன்னிச்சையாக 

என்றும்‌, ஜனங்களை 

செய்யும்‌ விஷயத்தில்‌ 

முக்கியத்துவமோ, 

பொறுப்புக்களோ கொடுக்கப்படவில்லை 

என்றும்‌ இவர்கள்‌ இருவரும்‌ மோசேயின்மீது 

கோபப்படுகிறார்கள்‌. 

மோசேக்கு எதிராகப்‌ பேசியவர்களில்‌. 

மிரியாமின்‌ பெயர்‌ முதலாவதாகக்‌ 

கூறப்பட்டிருக்கிறது (ஆதி 3:2-6). ஆரோனும்‌ 

தன்‌ சகோதரியாகிய மிரியாமுடன்‌ 

சேர்ந்துகொண்டு மோசேக்கு விரோதமாகத்‌ 

தன்னுடைய வெறுப்பை இரகசியமாக 
வெளிப்படுத்தியிருக்க வேண்டும்‌. 


12:2) 


மோசேயின்‌ மனைவி எத்தியோப்பிய 
தேசத்து ஸ்திரீ. மோசேக்கு எதிராக 
ஆரோனும்‌, மிரியாமும்‌ விரோதமாகப்‌ 
பேசியதற்கு மோசேயின்‌ மனைவி 
உண்மையிலேயே காரணமல்ல. தங்களுடைய 
இளைய சகோதரனின்‌ வெற்றியை 
அவர்களால்‌ தாங்கிக்‌ கொள்ள முடியவில்லை. 
மிரியாம்‌ இஸ்ரவேலின்‌ தீர்க்கதரிசினியாக 
இருந்தவள்‌. இஸ்ரவேலின்‌ ஸ்திரீகள்‌ 
மத்தியில்‌ அவளுக்கு மேன்மையான ஸ்தானம்‌. 
இருந்தது. (யாத்‌ 15:20-21) மோசே, ஆரோன்‌ 
ஆகியோரின்‌ சகோதரி என்னும்‌ செல்வாக்கும்‌. 
அவளுக்கு இருந்தது. 


ஆனாலும்‌, தன்னுடைய குடும்பத்தில்‌ 
எத்தியோப்பிய தேசத்து ஸ்திரீ வந்ததினால்‌, 
தனக்கு முக்கியத்துவம்‌ குறைந்துபோயிற்று 
என்று மிரியாம்‌ நினைக்கிறாள்‌. எத்திரோ 
மோசேயின்‌ மனைவியையும்‌, அவன்‌ 
குமாரரையும்‌ மீதியான்‌ தேசத்திலிருந்து, 
சீனாய்‌ வனாந்தரத்திற்கு அழைத்துவந்து 
மோசே! குடும்பத்தோடு சேர்த்து 
வைக்கிறார்‌. அதோடு மோசேக்கு 
உதவி புரிவதற்காகத்‌ தலைவர்களை 
நியமிக்குமாறும்‌, மோசேக்கு ஆலோசனை 
சொல்லுகிறார்‌ (யாத்‌ 18:14-26). 





BALWETHER 
பிய 


மோசே தன்னுடைய மாமனையும்‌, 
;ன்னுடைய மாமன்‌ மகனையும்‌ 
தன்னோடு பிரயாணத்தில்‌ கலந்து கொண்டு 
தங்களுக்கு உதவி புரியுமாறு அழைக்கிறார்‌. 
(எண்‌ 10;29-33). புதிதாக வந்தவர்களுக்கு 
கொடுப்பது 
பிடிக்கவில்லை. தன்னுடைய 
ஆரோனோடு பகிர்ந்து 
ஆரோனும்‌, மிரியாமும்‌ 

மோசேக்கு விரோதமாகப்‌ பேசுகிறார்கள்‌. 


மோசேக்கு விரோதமாகப்‌ பேசியதில்‌ 
மிரியம்‌ முக்கியபங்கு னால்‌, 
அவளுக்கு மட்டும்‌ கர்த்தர்‌ தண்டனையைக்‌ 
கொடுக்கிறார்‌. (எண்‌ 12:10-15). ரோன்‌ 
தன்‌ சகோதரியின்‌ சொல்லைக்கேட்டு, 
மோசேக்கு விரோதமாக பேசுகிறார்‌. ஆரோன்‌ 
எப்பொழுதுமே பிறர்‌ சொல்லைக்‌ கேட்கிறவர்‌. 
அவர்‌ ஏற்கெனவே இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ 
சொல்லைக்கேட்டு, க 
செய்தவர்‌ (யாத்‌ 

அவருடைய பலவீனம்‌. 

ஆரோனால்‌ அவருடைய 
வரமுடியவில்லை. 


எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீ 
என்னும்‌ இந்த வாக்கியத்திற்கு எபிரெய 
மொழியில்‌ "கூஷித்‌" ன்‌ 
பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ன 
சந்ததியார்‌ என்பது இதன்‌ பொருள்‌. கூஷ்‌ 
காமின்‌ குமாரன்‌. (ஆதி  10:6-8; 
நாளா 1:8-10: ஏசா 1111). வேறுசில 
வசனங்களில்‌ இந்த வாக்கியம்‌ கூஷி 
(சோமு 18:21-32; எரே 3644; செப்‌ 14) 
என்றும்‌, எத்தியோப்பியன்‌ (எண்‌ 124; 
2நாளா 12:3; தோளா 

2நாளா 16:8; 2நாளா 21:16; 

எரே 13:23; எரே 

எரே 469; எசே 


மோசேக்கு 
ஸ்தானத்திற்கு 


மீதியான்‌ தேசத்து ஆசாரியருடைய மகள்‌. 


(யாத்‌ 23: யாத்‌ 34; யாத்‌ 4118-26; 
யாத்‌ 18:1-27; எண்‌ 10:29-36; நியா 1:16; 
நியா 4:1; 1சாமு 15:6). மீதியான்‌ தேசம்‌ 
அரபாவில்‌ உள்ளது. இந்தத்‌ தேசம்‌ கூஷ்‌, 
எத்தியோப்பியா ஆகியோருடைய தேசமாகும்‌. 
கூஷின்‌ ஒரு பிரிவினர்‌ 

இந்தப்‌ பகுதியில்‌ 


எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மீதியான்‌ ஆபிரகாமின்‌ குமாரன்‌, கெத்தூராள்‌ 
பெற்றெடுத்த பிள்ளை. (ஆதி 251-4) 
மோசே ஆபிரகாமின்‌ சந்ததியில்‌ விவாகம்‌ 
பண்ணியிருக்கிறார்‌. கூஷ்‌ 
இருந்தபடியினால்‌ மோசேயின்‌ 
கூஷ்‌ தேசத்தாள்‌ என்று அழைக்கப்படுகிறாள்‌. 


மறைவான காரியம்‌ 
ஒன்றுமில்லை. எமிரெய  நிருபத்தின்‌ 
ஆசிரியர்‌ கர்த்தரைப்‌ பற்றி இவ்வாறு 
எழுதியிருக்கிறார்‌. “அவருடைய பார்வைக்கு 
மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை. 
சகலமும்‌ அவருடைய கண்களுக்குமுன்பாக 
நிர்வாணமாயும்‌ வெளியரங்கமாயுமிருக்கிறது” 
(எபி 4112-13). 


கர்த்தருக்கு 


மோசே இஸ்ரவேல்‌ ஜனங்களுடைய 
பரத்தின்‌ நிமித்தமாக ஒடுக்கப்பட்டிருந்தார்‌. 
ஆகையினால்‌ அவரிடத்தில்‌ தாழ்மையும்‌, 
சாந்தமும்‌ நிரம்பியிருக்கிறது. தன்மீது 
குற்றம்‌ சுமத்தப்படும்‌ போதெல்லாம்‌ 
மோசே தன்னுடைய சாந்தக்குணத்தையே 
வெளிப்படுத்துகிறார்‌. ஆகையினால்தான்‌, 
கர்த்தர்‌ உடனடியாக அங்கு இடைப்பட்டு, 
மோசேக்குச்‌ சாதகமான காரியங்களைச்‌ 
செய்கிறார்‌. (எண்‌ 12:4) 
ஆவியானவர்‌ மனுஷருடைய 
பெலவீனத்தையும்‌ 

வைத்திருக்கிறார்‌. 


உபா 1:37) 


பரிசுத்த 
பெலனையும்‌, 


அறிந்து 
(எண்‌ 2012; யாத்‌ 4:24; 


மிரியாமும்‌ ஆரோனும்‌ 
ப்‌ பேசுவதை 
மோசேயானவர்‌ 
மனிதரிலும்‌ 
சாந்தகுணமுள்ளவராயிருக்கிறார்‌ 
(எண்‌ 12:3). 


மோசேக்கு, 


மிரியாமும்‌ ஆரோனும்‌ மோசேக்கு. 
பல்கால்‌ பேசினாலும்‌, மோசே 
(வர்களுக்கு விரோதமாகப்‌ பேசவில்லை. 
மோசே அவர்களோடு சண்டைபோடவில்லை. 
மோசே காது கேளாதவர்போல. 
அமைதியாகமிருக்கிறார்‌. மோசே மிகுந்த 
சாந்தகுணமுள்ளவர்‌ என்று இந்த 
வசனத்தில்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
அவர்‌  சாந்தகுணமுள்ளவராகமிருந்தாலும்‌, 
கர்த்தரிடத்தில்‌ பக்திவைராக்கிய 
முள்ளவராகவும்‌ இருக்கிறார்‌. 





BALWETHER 
பிய 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ வனாந்தரத்திலே. 
ஒரு பொன்கன்றுக்குட்டியை  வார்ப்பித்து. 
அந்த விக்கிரகத்தை - ப்ள ப்‌ 


க்கள்‌ 


எல்லோரையும்விட, 
மோசேயே கர்த்தர்‌ மீதுள்ள தன்னுடைய பக்தி 
வைராக்கியத்தை அதிகமாய்‌. 
வெளிப்படுத்தினர்‌. 


கர்த்தருடைய நாமம்‌ 
தூவிக்கப்படுவதையும்‌ மோசேயால்‌ 
தாங்கிக்கொள்ள முடியவில்லை. இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ பொன்கன்றுக்குட்டியை செய்து, 
அந்த விக்கிரகத்தை கர்த்தருக்கு ஒப்பான 
விக்கிரகம்‌ என்று சொல்லி, கர்த்தரை 
கனவீனம்பண்ணின போது. மோசேயால்‌ 
கர்த்தருடைய நாமம்‌ கனவீனம்‌ 
பண்ணப்படுவதை சகித்துக்கொள்ள 
முடியவில்லை. 


இப்போது மோசேயின்‌ நற்பெயர்‌ 
களங்கப்படுத்தப்படுகிறது. அவருடைய நாமம்‌ 
கனவீனம்பண்ணப்படுகிறது. ஆனால்‌. 
மோசேயோ யார்மீதும்‌ கோபப்படாமல்‌, 
அமைதியாகவும்‌, சாந்தகுணமுள்ளவராகவும்‌ 
இருக்கிறார்‌. கர்த்தருடைய காரியம்‌ 
என்று வரும்போது மோசே சிங்கம்போல. 

ர்‌ தன்னுடைய 
வரும்போதோ 
ஆட்டுக்குட்டியைப்போல. 


சீறுகிறார்‌. 
தக்கா 
அவர்‌ 
்தியாலிகுக்கிறார்‌ 
பல சமயங்களில்‌ சத்துருக்கள்‌ நமக்கு 


என்று 


இல்பல பேசுகிறார்கள்‌. அவர்கள்‌ 

அதிகமான தீங்குகளையும்‌ 
செய்கிறார்கள்‌. அதே வேளையில்‌ நம்முடைய 
சிநேகிதர்களும்‌, நம்முடைய உற்றார்‌ 
உறவினர்களும்‌, சில சமயங்களில்‌ நமக்கு 
விரோதமாகப்‌ பேசி நமக்கு தீங்கு 
செய்கிறார்கள்‌. 


கோபமான 
நம்முடைய 


சத்துருக்களின்‌ 
வார்த்தைகளைவிட, 
சிநேகிதர்களின்‌ கோபமான வார்த்தைகள்‌ 
அதிகமாய்ப்‌ பாதிக்கும்‌. 

நமக்கு விரோதமாக 

நம்முடைய உற்றார்‌ 

நமக்கு விரோதமாக. 

எழும்பும்போது நமக்கு அதிக சேதம்‌ ஏற்படும்‌. 


எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


சாந்தகுணத்தையும்‌, ர 
நற்குணங்களையும்‌ காத்துக்கொள்வதற்கு, 
மிகவும்‌ கடினமாயிருக்கும்‌. 
வேதாகமத்தில்‌ மோசேக்கு 
பேசப்பட்ட ஒரு 
முறுமுறுப்புக்களைப்பற்றிச்‌ 
க்கத்‌ அதன்‌ விவரம்‌ 
வருமாறு : 


1. தண்ணீருக்காக 
(யாத்‌ 15:24-26) 


நம்முடைய 
இத! 


பரிசுத்த. 
விரோதமாகப்‌ 
இஸ்ரவேல்‌ 


உணவுக்காக 
(யாத்‌ 16:2-8) 


இஸ்ரவேல்‌ 


தண்ணீருக்காக 
(யாத்‌ 17:3-7) 


இஸ்ரவேல்‌ 


மிரியாமும்‌, ஆரோனும்‌ - 
(எண்‌ 12:1-16) 


பொறாமை 


இஸ்ரவேல்‌ - பயமும்‌, கோழைத்தனமும்‌ 
(எண்‌ 1422-38) 


கோராகுவும்‌, அவனுடைய கூட்டத்தாரும்‌ 
- பொறாமை (எண்‌ 163-35) 
இஸ்ரவேல்‌. - 
(எண்‌ 16-41-50) 


. இஸ்ரவேல்‌ - 


(எண்‌ 1711-13) 


கசப்புணர்வு 


பொறாமை 


தண்ணீருக்காக 
(எண்‌ 20143) 


இஸ்ரவேல்‌ 


உணவுக்காக 
(எண்‌ 21:4-9) 


இஸ்ரவேல்‌ 


புத்திரர்‌ 
உணவிற்காகவும்‌ 
அதிகமாக 


பொறாமை, 


இஸ்ரவேல்‌. 
தண்ணீருக்காகவும்‌, 
மோசேக்கு எதிராக 
முறுமுறுத்திருக்கிறார்கள்‌. 
கோழைத்தனம்‌, கசப்புணர்வு, 
ஆகியவையும்‌ அவர்களுடைய 
முறுமுறுப்புக்களுக்குக்‌ காரணமாகும்‌. 





BALWETHER 
பிய 


கர்த்தருடைய கோபம்‌ 
எண்‌ 12:4-9 


எண்‌ 124. 
மோசேயையும்‌ 
மிரியாமையும்‌ நோக்கி: நீங்கள்‌ மூன்று 
பேரும்‌ ஆசரிப்புக்‌ கூடாரத்துக்குப்‌. 
புறப்பட்டுவாருங்கள்‌. என்றார்‌; 
மூன்றுபேரும்‌ போனார்கன்‌. 


எண்‌ 125, கர்த்தர்‌ மேகத்தூணில்‌ 
இறங்கி, கூடாரவாசலிலே நின்று, 
ஆரோனையும்‌ மிரியாமையும்‌ 
கூப்பிட்டார்‌ அவர்கள்‌ இருவரும்‌ 
போனார்கள்‌. 


சடுதியிலே. 


எண்‌ 12:6. அப்பொழுது அவர்‌: என்‌: 
வார்த்தைகளைக்‌: கேளுங்கள்‌; 
உங்களுக்குள்ளே ஒருவன்‌ 
தீர்க்கதரிசியாயிருந்தால்‌, கர்த்தராகிய 
நான்‌ தரிசனத்தில்‌ என்னை அவனுக்கு. 
வெளிப்படுத்தி, சொப்பனத்தில்‌ 
அவனோடே, பேசுவேன்‌. 


எண்‌ 127. என்‌ தாசனாகிய 
மோசேயோ அப்படிப்பட்டவன்‌ அல்ல, 
என்‌ வீட்டில்‌ எங்கும்‌ அவண்‌ 
உண்மையுன்ளவன்‌. 


எண்‌ 12:8, நான்‌ அவனுடன்‌ 
மறையொருனாக அல்ல, முகமுகமாகவும்‌ 
பிரத்தியட்சமாகவும்‌ பேசுகிறேன்‌; 
அவன்‌ கர்த்தரின்‌ சாயலைக்‌ 
காண்கிறான்‌; இப்படியிருக்க, நீங்கள்‌ 
என்‌: தாசனாகிய மோசேக்கு 
விரோதமாய்ப்‌ பேச, உங்களுக்குப்‌. 
பயமில்லாமற்யோன தென்ன என்றார்‌. 


எண்‌ 129. கர்த்தருடைய கோயம்‌. 
அவர்கள்‌ மேல்‌ மூண்டது; அவர்‌ 
போய்விட்டார்‌. 


மிரியாமும்‌ ரோனும்‌ 
விரோதமாக பேசப்போது 
அவர்களுக்கு விரோதமாகப்‌ 
அவர்களுடைய பேச்சினால்‌ 
மனதில்‌ எந்தவிதமான 
ஏற்படவில்லை. மோசேக்கு 
கோபம்‌ 
கர்த்தருடைய 
விரோதமாக 
மோசே 


தனக்கு 
மோசே 
பேசவில்லை. 
மோசேயின்‌ 
பாதிப்பும்‌ 
அவர்கள்மீது 
வரவில்லை. மோசே 
சமுகத்தில்‌ அவர்களுக்கு 
ஜெபம்பண்ணவுமில்லை. 
எப்போதும்போலவே, 

மிகுந்த சாந்தகுணமுள்ளவராயிருக்கிறார்‌. 


எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


மிரியாமும்‌ 
விரோதமாகப்‌ 
செவிகொடுத்து கேட்கவில்லை. 
கர்த்தர்‌ அவர்களுடைய வார்த்தைகளை 
செவிகொடுத்து கேட்கிறார்‌. மோசே 
அவர்களைப்பற்றி கர்த்தரிடத்தில்‌ 
முறையிடாவிட்டாலும்‌, அவர்கள்‌ பேசின 
ஒவ்வொரு வார்த்தையையும்‌ கர்த்தர்‌ 
கேட்கிறார்‌. 


தனக்கு. 
மோசே 
ஆனால்‌ 


ஆரோனும்‌ 
பேசியதை 


மற்றவர்கள்‌ நமக்கு விரோதமாகப்‌ 
பேசும்போதும்‌, அவர்கள்‌ நமக்கு 
விரோதமான காரியங்களை செய்யும்போதும்‌, 
நாம்‌ எந்த அளவுக்கு அமைதியாகவும்‌, 
சாந்தமாகவும்‌ இருக்கிறோமோ, அந்த 
அளவுக்கு நமக்கு நன்மை உண்டாகும்‌. நாம்‌ 
அமைதியாகமிருந்தாலும்‌, நமக்கு 
விரோதமாகப்‌ பேசுகிறவர்களின்‌ 
வார்த்தைகளை கர்த்தர்‌ கேட்பார்‌. நாம்‌ 
மற்றவர்களுக்கு விரோதமாக கர்த்தரிடத்தில்‌ 
'ணவேண்டிய அவசியமில்லை. 
கர்த்தர்‌ சர்வகாரியங்களையும்‌ அறிந்திருக்கிற 
சர்வஞானமுள்ளவராயிருக்கிறார்‌. 
ட பிறர்‌ நம்மீது, 
சுமத்தும்போது. நாம்‌ 
நிரபராதியாகயிருப்போமென்றால்‌, 
நாம்‌ மற்றவர்களுடைய 
குற்றச்சாட்டுக்களினிமித்தம்‌. 
மனவேதனைப்படவேண்டியதில்லை. கர்த்தரே 
நம்முடைய நியாயாதிபதி, அவர்‌ நீதியும்‌ 
உண்மையுமுள்ளவர்‌. அவர்‌ நம்முடைய 
நியாயாதிபதி மாத்திரமல்ல, அவர்‌ நமக்காக 
பரிந்து பேசுகிறவராகவும்‌ இருக்கிறார்‌. அவர்‌ 
நம்மைப்பற்றிய சகல உண்மைகளையும்‌ 
அறிந்திருக்கிறார்‌. மனுஷன்‌ முகத்தைப்‌ 
பார்க்கிறான்‌. கர்த்தரோ நம்முடைய 
இருதயத்தை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார்‌. 


மற்றவர்கள்‌ நமக்கு விரோதமாக 

ய்‌ தூஷண வார்த்தைகளைப்‌ 

எது உண்மை என்பது 

தெரியும்‌. நம்முடைய 

ம்‌ காரியங்களும்‌ 

கரத்திலிருக்கிறது. நாம்‌ 

இரக்கத்திற்காகவும்‌, 

அவருடைய கிருபைக்காகவும்‌, கர்த்தருடைய 

நீதி வெளிப்படவேண்டும்‌ என்பதற்காகவும்‌, 

அவருடைய சமுகத்தில்‌ பொறுமையோடும்‌, 

பயபக்தியோடும்‌, அமைதியோடும்‌ 

காத்திருக்கவேண்டும்‌. இதுவே நாம்‌. 
செய்யத்தக்க புத்தியுள்ள விண்ணப்பம்‌. 


றம்‌ 
குற்றமில்லாத 





BALWETHER 
பிய 


மிரியாமும்‌ ஆரோனும்‌ 
விரோதமாகப்‌ பேசுவதை கர்த்தர்‌ 
சும்மாமிருந்துவிடவில்லை. 


மோசேக்கு 
கேட்டு 


௪( மோசேயையும்‌: 
ஆரோனையும்‌  மிரியாமையும்‌ நோக்கி, 
“நீங்கள்‌ மூன்று பேரும்‌ ஆசரிப்புக்‌ 
கூடாரத்துக்குப்‌ புறப்பட்டுவாருங்கள்‌" என்று 
கூப்பிடுகிறார்‌: மூன்றுபேரும்‌ 
ஆசரிப்புக்கூடாரத்திற்குப்‌ போகிறார்கள்‌ 
(எண்‌ 13:4). 


கர்த்தர்‌ 


கர்த்தர்‌ ஆசரிப்புக்கூடாரத்தில்‌ 
கேருபீன்கள்‌ நடுவிலுள்ள கிருபாசனத்தில்‌ 
தம்மை வெளிப்படுத்துகிறார்‌. இதற்காகவே 
கர்த்தர்‌... மூன்றுபேரையும்‌ ஆசரிப்புக்‌ 
கூடாரத்திற்கு வருமாறு அழைக்கிறார்‌ 
(எண்‌ 11,16,24). 

கர்த்தர்‌ மேகுத்தூணில்‌ இறங்கி, 
கூடாரவாசலிலே நின்று ஆரோனையும்‌ 
மிரியாமையும்‌ கூப்பிடுகிறார்‌; அவர்கள்‌ 
இருவரும்‌ கூடார வாசலுக்குப்‌ போகிறார்கள்‌ 
(எண்‌ 13:5). 


ஜனங்களைப்‌ போலவே கர்த்தரும்‌ 
ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்குப்‌ 
பிரயாணம்‌ பண்ணக்கூடியவர்‌ (ஆதி 11:5-9; 
ஆதி 18:33). 

தங்களை 
சமமாக 
இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ மத்தியிலே. மோசே 
முக்கியமானவராகயிருப்பதுபோல, தாங்களும்‌ 
முக்கியமானவர்கள்‌ என்று அவர்கள்‌ 
இருவரும்‌ தப்பிதமாக நினைக்கிறார்கள்‌. 
மோசேயைவிட தாங்கள்‌ எந்த விதத்திலும்‌ 
குறைந்துபோனவர்களல்ல என்பது 
அவர்களுடைய மனதின்‌ எண்ணம்‌. 


ஆரோனும்‌ 


பாவித்துக்கொள்கிறார்கள்‌. 


எங்களைக்கொண்டும்‌ 

பேசினதில்லையா” 

சொன்னார்கள்‌. 

மோசேக்கு. 

நினைப்போடு, 

போட்டி போடவும்‌ வெங்கிறர்கள்‌ தங்களைக்‌ 
கொண்டு பேசுகிற கர்த்தர்‌, தங்கள்‌ 
மூலமாகவும்‌ கிரியை செய்வார்‌ என்பது. 
இவர்களுடைய விவாதம்‌. 


எண்ணாகமம்‌ - 
NUMBERS - COMMENTARY 


க, மற 


மிள 
கர்த்தரோ மோசேயை இஸ்ரவேல்‌. 
புத்திரர்‌ எல்லாரிலும்‌ உயர்த்தியிருக்கிறார்‌. 
கர்த்தர்‌ ட்டன 
சொல்லும்போது, ம்முடைய 
தீர்க்கதரிசியைப்பற்றி பொதுவான கக்‌ 
சொல்லுகிறார்‌. கர்த்தர்‌ மிரியாமையும்‌. 
ஆரோனையும்‌ நோக்கி, “என்‌ 
வார்த்தைகளைக்‌ கேளுங்கள்‌; 
உங்களுக்குள்ளே ஒருவன்‌ 
தீர்க்கதரிசியாயிருந்தால்‌, கர்த்தராகிய நான்‌ 
தரிசனத்தில்‌ என்னை அவனுக்கு 
வெளிப்படுத்தி, சொப்பனத்தில்‌ அவனோடே 
பேசுவேன்‌" எண்‌ 12%) என்று 
சொல்லுகிறார்‌. 


மெய்யான 


த தீர்க்கதரிசிகளுக்குத்‌ 
வனுடைய 


வெளிப்பாடு கிடைக்கும்‌. 
(இப்‌. 30; எபி 11-3) தரிசனத்திலோ, 
சொப்பனத்திலோ கர்த்தர்‌ தம்முடைய 
பிள்ளைகளோடு பேசுகிறார்‌. 


கர்த்தர்‌ டய தீர்க்கதரிசிகளை 
அனத்த என்பது... காள 
சத்தியம்‌. கர்ந்த்‌  நீர்க்கதாிகருக்க 
தம்மை வெளிப்படுத்துகிறா அவர்கள்‌ 
நித்திரையாயிருக்கும்போது  சொப்பனத்தின்‌ 

அவர்கள்‌ 


ஜனங்களுக்கு வெளிப்படுத்துகிறார்‌. 

ஆனால்‌ கர்த்தரோ தம்மைப்பற்றி 
சல்‌ தரிசனத்தின்‌ மூலமாகவோ 
சொப்பனத்தின்‌ மூலமாகவோ 
வெளிப்படுத்தாமல்‌ பிரத்தியட்சமாக 
வெளிப்படுத்துகிறார்‌. கர்த்தர்‌ ஒரு 
தீர்க்கதரிசிக்கு தம்மைப்பற்றி சொப்பனத்தின்‌ 
தரிசனத்தின்‌ மூலமாகவும்‌ 
தம்மை 
வெண்ப்படுத்துகிறார 
ஆனால்‌ கர்த்தரோ மோசேக்கு தம்மைப்பற்றி 
மறைபொருளாக வெளிப்படுத்தாமல்‌ 
பிரத்தியட்சமாக 'வெளிப்படுத்துகிறார்‌. 
கர்த்தர்‌. மோசேயோடு சொப்பனத்தின்‌ 
மூலமாகவோ, தரிசனத்தின்‌ மூலமாகவோ 

பேசாமல்‌ முகம்‌ முகமாகப்‌ பேசுகிறார்‌. 





எண்ணாகமம்‌ - 
NUMBERS - COMMENTARY 


கர்த்தர்‌ மிரியாமையும்‌ ஆரோனையும்‌ 
நோக்கி, “என்‌ தாசனாகிய  மோசேயோ 
அப்படிப்பட்டவன்‌ அல்ல, என்‌ வீட்டில்‌ எங்கும்‌ 
அவன்‌ உண்மையுள்ளவன்‌. நான்‌ அவனுடன்‌ 
மறைபொருளாக அல்ல, முகமுகமாகவும்‌ 
பிரத்தியட்சமாகவும்‌ பேசுகிறேன்‌ அவன்‌ 
கர்த்தரின்‌ சாயலைக்‌ காண்கிறான்‌" 


(எண்‌ 12:7,8) என்று சொல்லுகிறார்‌. 


தம்முடைய வீட்டில்‌ மோசே எங்கும்‌ 
உண்மையுள்ளவர்‌. என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌ த. வசனப்பகுதியில்‌ 
மோசேயின்‌: குணாதிசயங்கள்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. அதன்‌ விவரம்‌ 
வருமாறு 


1. மோசே கர்த்தருடைய வீட்டில்‌ எங்கும்‌ 
ஊழியக்காரர்‌. 


கர்த்தர்‌ மோசேயோடு மறைபொருளாகப்‌ 
பேசாமல்‌. முகமுகமாகவும்‌. 
பிரத்தியட்சமாகவும்‌ பேசுகிறார்‌. 
(எண்‌ 128, யாத்‌ 3301; எண்‌ 14:14; 
உபா 5: உபா 34: யோசு 6:22; 
2யோவான்‌ 12) 

மோசே கர்த்தருடைய ஆவிக்குரிய 
சரீரத்தைப்‌ பிரத்தியட்சமாகத்‌ 
தரிசித்திருக்கிறார்‌. (எண்‌ 12:8; 
யாத்‌ 24:9-1; யாத்‌ 33:118-23) 


கர்த்தர்‌ மோசேமிடம்‌ சொப்பனங்கள்‌ 
மூலமாகவோ, தரிசனங்கள்‌ மூலமாகவோ, 
மறைபொருளாகவோ பேசுவதற்குப்‌ பதிலாகத்‌ 
தெளிவான வார்த்தைகளில்‌ பேசுகிறார்‌. 
கர்த்தர்‌ மோசேயோடு பேசும்போது 
தரிசனத்தின்‌ மூலமாகவோ,  சொப்பனத்தின்‌ 
மூலமாகவோ தம்மை வெளிப்படுத்தாமல்‌, 
ஞானத்தின்‌ ஆவியானவர்‌ 
மூலமாகவும்‌, வெளிப்பாட்டின்‌ ஆவியானவர்‌ 
மூலமாகவும்‌ தம்மை வெளிப்படுத்துகிறார்‌ 


பப opel 


PUBLISHERS 


புதிய ஏற்பாட்டுக்காலத்து 
விசுவாசிகளாகிய நமக்கு கர்த்தர்‌ தம்மை 
வெளிப்படுத்தும்போது, தரிசனங்கள்‌ 
மூலமாகவும்‌, சொப்பனங்கள்‌ மூலமாகவும்‌ 
'வெளிப்படுத்துவதில்லை. 

கர்த்தர்‌ தம்முடைய 

மூலமாக, 


தம்மை 
மூலமாகவும்‌ சொப்பனங்கள்‌ 
வெளிப்படுத்தாவிட்டாலும்‌, 
கர்த்தருடைய பார்வையில்‌ 
விசேஷித்த தீர்க்கதரிசியாயிருக்கிறார்‌. 
“என்‌ தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்ட 
தீர்க்கதரிசியல்ல' என்று சொல்லுகிறார்‌. 
மோசே சொப்பனங்களையும்‌ 
தரிசனங்களையும்‌ பார்த்து, கர்த்தருடைய 
வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்‌ கிறவரல்ல. 
அவர்‌ மற்ற தீர்க்கதரிசிகளைவிட 
உயர்ந்தவர்‌, மேன்மையானவர்‌. 
மிரியாமும்‌ 
விரோதமாகப்‌ 
அவர்களுக்கு 
பேசவில்லை. 
கோபப்படவில்லை. 


மோசேக்கு 
மோசே 
ஒன்றும்‌ 
அவர்கள்மீது 


ரோனும்‌ 

பேசப்போது, 
விரோதமாக 
மோசே 


“கர்த்தர்‌ மோசேயைக்‌ 
கொண்டுமாத்திரம்‌ பேசினாரோ, எங்களைக்‌ 
கொண்டும்‌ அவர்‌ பேசினதில்லையா" என்று 
சொன்னபோது, மோசே தன்னிடத்திலுள்ள 
நியாயத்தை அவர்களுக்கு எடுத்து 
சொல்லவில்லை, 


மிரியாமும்‌ ரோனும்‌ 
விரோதமாகப்‌ பேசம்போது, 
அவர்களுடைய 
அமைதியாகவும்‌, பொறுமையாகவும்‌, 
சாந்தமாகவும்‌ கேட்டுக்கொண்டிருக்கிறார்‌. 
மோசே அவர்களுக்கு மத்தியில்‌ தன்னை 
உயர்த்தவில்லை. ஆனால்‌ கர்த்தர்‌ 
மோசேயை, அவர்களுக்கு மேலாக 
உயர்த்துகிறார்‌. “என்‌ தாசனாகிய 
மோசேயோ அப்படிப்பட்டவன்‌ அல்ல, 
என்‌ வீட்டில்‌ எங்கும்‌ அவன்‌ 
உண்மையுள்ளவன்‌" (எண்‌ 12:7) என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


தனக்கு 
மோசே 


பேச்சுக்களை 





BALWETHER 
பிய 


மோக்வைப்பறறச்‌ தோல்‌ மோசே 
மிகப்பெரிய தீர்க்கதரிசி என்று 
சொல்லுவதற்கு பதிலாக, "அவர்‌ என்‌ 
வீட்டில்‌ எங்கும்‌ உண்மையுள்ளவர்‌” 


நற்குணம்‌. மோசே சாந்தகுணமுள்ளவர்‌ 
மாத்திரமல்ல, அவர்‌ உண்மையுள்ளவர்‌ 
எல்லா 


பை. 
ல்‌ மேலானது. 
நம்மிடத்திலுள்ள அன்பு, நமக்கு இருக்கும்‌ 
எல்லா அறிவையும்‌, புத்தியையும்‌, 
ஞானத்தையும்‌ விட மேலானது. கர்த்தருடைய 
ஊழியத்தில்‌ உண்மையாயிருப்பதே அதிக 
மேன்மையானது. 
கர்த்தர்‌ தங்களுக்கு கொடுக்கும்‌ 
வரங்களை ஊழியக்காரர்கள்‌ எப்படித்தான்‌ 
பயன்படுத்தினாலும்‌, அவர்கள்‌ ஆவியிலே. 
எல்வளவுதான்‌. அனலாயிருந்தாலும்‌, 
அவர்கள்‌ மூலமாக அற்புதங்களும்‌: 
அடையாளங்க எவ்வளவுதான்‌ 
வெளிப்பட்டாலும்‌, அவர்கள்‌ கர்த்தருடைய 
ஊழியத்தில்‌ உண்மையுள்ளவர்களாமிருக்க 
வேண்டும்‌. தம்முடைய ஊழியக்காரர்கள்‌ 
தம்முடைய வீட்டில்‌ எங்கும்‌. 
உண்மையுள்ளவர்களாயிருக்கவேண்டும்‌. 
என்பதே கர்த்தர்‌ அவர்களிடத்தில்‌ 
எதிர்பார்க்கும்‌ பிரதான காரியமாயிருக்கிறது. 


கர்த்தருக்கு பிரியமானதல்ல. 


மோசே கர்த்தருடைய 
கனமுள்ளவராயிருக்கிறார்‌. 
கர்த்தர்‌ மோசேயோடு 
பேசாமல்‌, முகமுகமாகவும்‌, 
பிரத்தியட்சமாகவும்‌ பேசுகிறார்‌. மோசே 
கர்த்தரின்‌ சாயலைக்‌ காண்கிறார்‌. கர்த்தர்‌ 
மோசேயை ல்‌ 
மிரியாமும்‌ 
தாங்களை 
மோசேக்கு 
அவர்கள்‌ 


மறைபொருளாக 


எண்ணாகமம்‌ - 
NUMBERS - COMMENTARY 


பப opel 


PUBLISHERS 


கர்த்தர்‌ மிரியாமையும்‌ ஆரோனையும்‌ 
பார்த்து, “இப்படியிருக்க, நீங்கள்‌ என்‌ 
தாசனாகிய மோசேக்கு விரோதமாய்ப்‌ பேச, 
உங்களுக்குப்‌ பயமில்லாமற்போனதென்ன"' 
(எண்‌ 12:8) என்று கேட்கிறார்‌. 
ஜனங்கள்‌ 
ஊழியக்காரர்களுக்கு 
பயமில்லாமல்‌ தைரியமாகப்‌ 
தீர்க்கதரிசிகள்‌, 
ஆசாரியர்கள்‌,லேவியர்கள்‌, அப்போஸ்தலர்கள்‌, 
மிஷினெரிகள்‌ ஆகியோரில்‌ அநேகர்‌ 
இரத்தச்சாட்சியாக மரித்திருக்கிறார்கள்‌. 


உலகப்பிரகாரமான ஜனங்கள்‌ கர்த்தருடைய 
பயமுறுத்துகிறார்கள்‌. 


ஊழியக்காரர்களைப்‌ 


சழியக்காரர்களில்‌ 
ஏராளமானோர்‌. இரத்தச்சாட்சியாக மரிக்கப்‌ 
போகிறார்கள்‌ என்று வேதாகமத்தில்‌ 
முன்னறிலிக்கப்பட்டிருக்கிறது (வெளி 69-11; 
வெளி 12: 7; வெளி 1512-4; 
வெளி 17:6-7; வெளி 20:4-6) 


மிரியாம்‌ 
மதியீனத்தையும்‌, 
அவர்களுக்கு 


ஆரோன்‌ ஆகியோருடைய 
தப்பிதத்தையும்‌ கர்த்தர்‌ 
உணர்த்துகிறார்‌. 
அவர்களுடைய பாவத்தினிமித்தமாக 
கர்த்தருடைய கோபம்‌ அவர்களுக்கு 
விரோதமாக எழும்பியரக்கிறது. கர்த்தர்‌ 
தம்முடைய £பத்தை மறைக்காமல்‌, 
அதையும்‌ அவர்களுக்கு. முன்பாக 
வெளிப்படுத்துகிறார்‌. “கர்த்தருடைய கோபம்‌ 
அவர்கள்‌ மேல்‌ மூளுகிறது'' (எண்‌ 12:9) 


எண்‌ 12:10 வது வசனத்தில்‌. 
கர்த்தருடைய கோய்ததினால்‌ ஏற்பட்ட 
விளைவுகளைப்‌ பற்றிக்‌ கூறப்பட்டிருக்கிறது. 


-மிரியாமோடும்‌ 


சொல்லுகிற சாக்குபோக்குகளை கேட்க 
கர்த்தர்‌ ஆயத்தமாயில்லை. கர்த்தர்‌ 
அங்கே இருந்திருந்தால்‌, மிரியாமும்‌. 
ஆரோனும்‌, அவரிடத்தில்‌ ஏதாவது, 
சொல்லியிருப்பார்கள்‌. கர்த்தரோ 
அவர்கள்மீது கோபப்படுகிறார்‌. கர்த்தருடைய 
கோபத்திற்கு அடையாளமாக, அவருடைய 
பிரசன்னம்‌, அந்த இடத்தைவிட்டு 
புறப்பட்டுப்போய்விடுகிறது. 





(யய 
பிய 


கர்த்தருடைய பிரசன்னம்‌ 
விட்டுப்போவது கர்த்தர்‌ 
பிரியமாயில்லை என்பதற்கும்‌, 
கோபமாயிருக்கிறார்‌ என்பதற்கும்‌ 
அடையாளம்‌. கர்த்தருடைய பிரசன்னம்‌ 
நம்மைவிட்டு விலகிப்போய்விடும்‌ அளவுக்கு, 
நாம்‌ கர்த்தருக்கு விரோதமான 
பாவங்களை செய்யக்கூடாது. நம்முடைய 
பாவங்களே கர்த்தருடைய பிரசன்னத்தை 
நம்மைவிட்டு வெளியேறப்பண்ணுகிறது. 
அதுவரையிலும்‌ கர்த்தர்‌ நம்மைவிட்டு 
வெளியேறபாட்டார்‌. 


நம்மை 
re 
அவர்‌ நம்மீது 


மிரியாமின்‌ குஷ்டரோகம்‌ 
எண்‌ 12:10-16 


எண்‌ 12:10. மேகம்‌ கூடாரத்தை விட்டு 
நீங்கிப்‌ போயிற்று; மிரியாம்‌ 
உறைந்த மழையின்‌ வெண்மையோன்ற 
குஷ்டரோகியானான்‌; ஆரோன்‌ 
மிரியாமைப்‌ பார்த்தபோது, அவன்‌ 
குஷ்டரோகியாயிருக்கக்‌ கண்டான்‌. 


எண்‌ 1211. அப்பொழுது ஆரோன்‌ 
மோசேயை நோக்கி: ஆ, 
ஆண்டவனே, நாங்கள்‌ தினக்‌ 
செய்த இந்தப்‌ பாவத்தை எங்கள்‌ 
மேல்‌ கமத்தாதிரும்‌. 


எண்‌ 1212. தன்‌ தாயின்‌ கர்ப்பத்தில்‌ 
பாதி மாம்சம்‌ அழுகிச்‌ செத்துவிழுந்த 
யின்னையைப்‌ போல அவன்‌ 
ஆகாதிருப்பானாக என்றான்‌. 


எண்ட ர அப்பொழுது 6 
கர்த்தரை நோக்கி: ப்‌ 
அவனைக்‌ குணமாக்கும்‌ என்று 
கெஞ்சினான்‌. 

எண்‌ 1244. கர்த்தர்‌ 
நோக்கி: அவன்‌ 
அவன்‌ முகத்திலே 
துப்பினதுண்டானால்‌, 
ஏழுநான்‌ 
அதுபோலவே 
பானயத்துக்குப்‌. 
விலக்கப்பட்டிருந்து, 
சேர்த்துக்கொன்னப்படக்கடவன்‌. 
என்றார்‌. 


மோசேயை 
தகப்பன்‌ 
காறித்‌ 
அவன்‌ 
வெட்கப்படவேண்டாமோ, 
அவன்‌ ல்‌ 


எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


எண்‌ 1215. 
ஏழுநான்‌ பானயத்துக்குப்‌ 
விலக்கப்பட்டி.ர௬ுத்தான்‌; 
சேர்த்துக்கொன்னப்படு. 
ஜனங்கள்‌ 
பண்ணாதிருந்தார்கள்‌. 
எண்‌ 1216. பின்பு ஜனங்கள்‌ 
ஆஸரோத்திலிருந்து புறப்பட்டு, பாரான்‌ 
வனாந்தரத்திலே. 
பானயமிறங்கினார்கள்‌ 


அப்படியே மிரியாம்‌ 
புறம்பே 

மிரியாம்‌ 
மட்டும்‌ 
பிரயாணம்‌ 


கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு 
மிரியாமின்மீது வருகிறது. மேகம்‌ கூடாரத்தை 
கர்த்தர்‌ 
கூடாரவாசலிலே 
கர்த்தருடைய 
பிரசன்னத்திற்கு அடையாளம்‌. மேகம்‌ 
கூடாரத்தைவிட்டு நீங்கிப்போனது, 
கர்த்தருடைய கோபத்திற்கும்‌, அவருடைய 
பிரசன்னம்‌ அவர்களைவிட்டு 
நீங்கிப்போனதற்கும்‌ அடையாளம்‌. 
மிரியாம்‌ உறைந்த மழையின்‌ 
வெண்மைபோன்ற  குஷ்டரோகியாகிறாள்‌:: 
ஆரோன்‌ மிரியாமைப்‌ பார்த்தபோது, அவள்‌ 
குஷ்டரோகியாயிருக்கக்‌ காண்கிறார்‌ 
(எண்‌ 12:10). 


மிரியாமின்‌ நாவு மோசேக்கு 
விரோதமாக தூஷணமான வார்த்தைகளைப்‌ 
பேசிற்று. கர்த்தர்‌ தம்முடைய நீதிமினால்‌ 
மிரியாமைத்‌ தண்டிக்கிறார்‌. அவளுடைய 
முகம்‌ தூஷணமாய்ப்‌ போயிற்று, 
சோசே கர்த்தருடைய பிரசன்னத்தை 
பார்த்தபோது, முகம்‌ 
பிரகாசமாயிருந்தது. த்‌ முகத்தின்‌ 
பிரகாசத்தை மறைப்பதற்காக, மோசே தன்‌ 
முக்காட்டிடுக்கொண்டார்‌. 
மிரியாம்‌ குஷ்டரோகத்தினால்‌. 
தன்னுடைய அவமானத்தை மூடி 
தன்‌ முகத்தின்மீது 
முக்காட்டிக்கொள்கிறாள்‌. 
மிரியாமும்‌ ஆரோனும்‌ 
விரோதமாகப்‌ பேசினார்கள்‌. 
கர்த்தர்‌ மிரியாமை 
குஷ்டரோகத்தினால்‌ 
ஆரோனுக்கு குஷ்டரோகம்‌. 
மோசேக்கு விரோதமாகப்‌ 
மிரியாமே முதலாவதாக பேசினவள்‌. ஆரோன்‌. 
தன்‌ சகோதரி மிரியாம்‌ பேசுவதைப்‌ பார்த்து, 
அவளுக்கு துணை போனார்‌. ஆரோன்‌ 
மிரியாமின்‌ பாவத்திற்கு பங்காளியானார்‌. 


மோசேக்கு. 





எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


பாவத்நிலே 
வழிநடத்துகிறவர்களுக்கும்‌, அவர்களால்‌ 
பாவத்தில்‌ வழிநடத்தப்படுகிறவர்களுக்கும்‌ 
கர்த்தர்‌ வித்தியாசம்‌ காண்பிக்கிறார்‌. 
ஆரோன்‌ பிரதான ஆசாரியன்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ மத்தியில்‌ யாருக்கு 
குஷ்டரோகம்‌ வந்தாலும்‌, ஆரோனே அந்தக்‌ 
குஞ்டரோகத்தைப்‌ பார்த்து. அது குஷ்டமா 
என்பதை தீர்மானம்பண்ணவேண்டும்‌. 


ஆரோன்‌ தன்‌ சகோதரி மிரியாமைப்‌ 
பார்க்கிறார்‌. அவள்‌ குஷ்டரோகியாயிருக்க 
காண்கிறார்‌. மிரியாமுக்கு வந்த குஷ்டரோகம்‌ 
கர்த்தருடைய கோபத்தினாலும்‌, அவருடைய 
நீதியான நியாயத்தீர்ப்பினாலும்‌ 
வந்திருக்கிறது. மிரியாமைப்‌ 0 
ஆரோனுடைய மனதில்‌ திகிலும்‌, 
நடுக்கமும்‌ உண்டாயிற்று. "முக்கு 
வந்ததுபோல, தனக்கும்‌ வக்‌ வா 
வாய்ப்புள்ளது என்பதை க 
உணர்ந்துகொள்கிறார்‌. மிரியாய்‌ 
காணப்படுகிற குற்றவுணர்வு. 
ஆரோனிடத்திலும்‌ காணப்படுகிறது. 


ஆரோன்‌. குஷ்டரோகத்தினால்‌ 
தண்டிக்கப்படவில்லை. அவருடைய சரீரத்திலே 
குஷ்டப்‌ பாதிப்பு ஏற்படவில்லை. ஆனால்‌. 
ஆரோனுடைய மனதிலே பாதிப்பு 
ஏற்பட்டிருக்கிறது. குஷ்டரோகியின்‌ மனதிலே 
எல்வளவு திகிலும்‌ நடுக்கமும்‌, பயமும்‌ 
இருக்குமோ, அவ்வளவு நடுக்கமும்‌ பயமும்‌, 
திகிலும்‌ ஆரோனுடைய  இருதயத்திலும்‌ 
ஏற்படுகிறது. ஆரோனுக்கு சரீரத்தில்‌. 
தண்டனை கொடுக்கப்படாவிட்டாலும்‌, 
அவருடைய மனதிலே. தண்டனை 
கொடுக்கப்படுகிறது. 


ஆரோன்‌ மோசேயின்‌ ஆளுகைக்கு 
தன்னை ஒப்புக்கொடுக்கிறார்‌. தன்னுடைய 
குற்றத்தையும்‌, மிரியாமின்‌ குற்றத்தையும்‌ 
ஆரோன்‌ மோசேயினிடத்தில்‌ அறிக்கை. 
செய்கிறார்‌. ஆரோன்‌ இதுவரையிலும்‌ தன்‌ 
சகோதரி மிரியாமோடு சேர்ந்து. மோசேக்கு 
விரோதமாகப்‌ பேசினார்‌. இப்போதோ 
ஆரோன்‌ மோசேயினிடத்தில்‌, மிரியாமுக்காக 
பரிந்து பேசுகிறார்‌. 


ஆரோன்‌ மோசேயை நோக்கி, “ஆ, 
என்‌ ஆண்டவனே, நாங்கள்‌ புத்திமீனமாய்ச்‌ 
செய்த இந்தப்‌ பாவத்தை எங்கள்‌ மேல்‌ 
குமத்தாதிரும்‌. தன்‌ தாயின்‌ கர்ப்பத்தில்‌ பாதி 
மாம்சம்‌ அழுகிச்‌ செத்துவிழுந்த பிள்ளையைப்‌ 
போல அவள்‌ ஆகாதிருப்பாளாக" 
(எண்‌ 12:12) என்று சொல்லுகிறார்‌. 

_ நியாயத்தீர்ப்பு லகம்‌ 
நின்றுபோகிறது. தங்களுக்கு இரக்கம்‌ 
தேவைப்படுகிறது என்பதைப்‌ பிரச்சனை 
காலத்தில்தான்‌ ஜனங்கள்‌ உணருகிறார்கள்‌. 
(எண்‌ 121-12) 


வரும்போது கலகம்‌ 


ரோன்‌ டய 
er ea 
செய்கிறார்‌. 
புத்திமீனமாய்ச்‌ செய்த இந்தப்‌ 
மோசே தயவாய்‌ 
வேண்டுமென்று, ஆரோன்‌ 


பாவத்தையும்‌, 
பாவத்தையும்‌ 
தாங்கள்‌ 
பாவத்தை, 


தன்‌ 


வேண்டிக்கொள்கிறார்‌. 


மிரியாம்‌ உறைந்த மழையின்‌ வெண்மை 
போன்ற குஷ்டரோகியாயிருக்கிறாள்‌. அவள்‌ 
தன்‌ தாயின்‌ கர்ப்பத்தில்‌ பாதி மாம்சம்‌ 
அழுகி செத்து விழுந்த பிள்ளையைப்போல. 
இருக்கிறாள்‌. மிரியாம்‌ அநேகமாக 
செத்தவளைப்போலவே இருக்கிறாள்‌. 
ஆரோன்‌ தன்‌ சகோதரி மிரியாமுக்காக 
மோசேயினிடத்தில்‌ பரிந்து பேசுகிறார்‌. 
மிரியாம்‌ ரோனுக்கு 
சகோதரியாயிருப்பதுபோல மோசேக்கும்‌ 
சகோதரியாயிருக்கிறாள்‌. மோசே 
தங்கள்மேல்‌ கிருபையாய்‌ இரக்கம்‌. 
காண்பிக்கவேண்டுமென்று ஆரோன்‌ 
தனக்காகவும்‌, மிரியாமுக்காகவும்‌ 
அவரிடத்தில்‌ வேண்டிக்கொள்கிறார்‌. 

முது மோசே மிரியாமுக்காக 
கரந்தாடத்தல்‌ பரிந்து பேசுகிறார்‌. அவர்‌ 
கர்த்தரை நோக்கி, “என்‌ தேவனே, அவளைக்‌ 
குணமாக்கும்‌" (எண்‌ 1213) என்று 


கெஞ்சுகிறார்‌. 





BALWETHER 
பிய 


மேகம்‌ கூடாரத்தைவிட்டு நீங்கிப்‌ 
போயிருக்கிறது. அது கர்த்தருடைய 
பிரசன்னம்‌, அவர்களை விட்டு விலகிப்‌ 
போனதற்கு அடையாளம்‌. கர்த்தருடைய 
கோபம்‌ அவர்கள்மேல்‌ மூண்டிருக்கிறது. 
கர்த்தர்‌ அவர்களை விட்டுப்போய்விடுகிறார்‌. 
மோசே இதைப்‌ பார்த்து கர்த்தரிடத்தில்‌ 
கெஞ்சி ஜெபம்பண்ணுகிறார்‌. மோசே 
தம்மிடத்தில்‌ கெஞ்சி ஜெபம்பண்ணும்போது, 
கர்த்தர்‌ செவிகொடுத்து, மிரியாமை 
குணமாக்குகிறார்‌ 


மிரியாம்‌ 
பேசினாள்‌. 


மோசேக்கு விரோதமாகப்‌ 
மோசேயோ மிரியாமுக்காக 
கர்த்தரிடத்தில்‌ பரிந்துபேசி, கெஞ்சி 
ஜெபம்பண்ணுகிறார்‌, கர்த்தர்‌ கிருபையும்‌ 
நீதியுமுள்ளவர்‌. கர்த்தருடைய நீதியினால்‌ 
மிரியம்‌ தண்டிக்கப்பட்டிருக்கிறாள்‌. 
அவருடைய நீதியான நியாயத்தீர்ப்பினாலே. 
மிரியாம்‌ இப்போது குஷ்டரோகியா 
யிருக்கிறாள்‌. கர்த்தருடைய - ry 
மிரியாமின்மீது 
அவருடைய கிருபை 
கிடைக்கவேண்டும்‌ என்று. 
கர்த்தரிடத்தில்‌ கெஞ்சி ஜெபம்பண்ணுகிறார்‌ 

ஆரோன்‌ மோசேயை நோக்கி, “ஆ என்‌ 
ண்டவனே, நாங்கள்‌ புத்தியீனமாய்ச்‌ செய்த 
ந்தப்‌ பாவத்தை எங்கள்மேல்‌ 
சுமத்தாதிரும்‌' (எண்‌ 12:1). என்று கேட்டுக்‌ 
கொன்டால்‌ சோலா. அணக 
பாவத்தை மன்னிக்கிறார்‌. மாசே 
அவர்களுடைய பாவத்தை மன்னிக்கும்போது, 
கர்த்தரும்‌ அவர்களுடைய பாவத்தை 
மன்னிக்கிறார்‌ 

'எவனுக்கு நீங்கள்‌ மன்னிக்கிறீர்களோ, 
அவனுக்கு நானும்‌ மன்னிக்கிறேன்‌; 
மேலும்‌ எதை நான்‌ மன்னித்திருக்கிறேனோ, 
அதை உங்கள்நிமித்தம்‌ கிறிஸ்துவினுடைய 
சந்நிதானத்திலே மன்னித்திருக்கிறேன்‌" 
(2கொரி 2:10). 


கர்த்தர்‌ தம்முடைய கிருபையினால்‌ 
அவர்களுடைய பாவங்களை: மன்னிக்கிறார்‌. 
இந்த 

கிருபையும்‌, 
படுகிறது. மிரியாம்‌ தன்னை இன்னும்‌ 
அதிகமாய்த்‌ தாழ்த்தவேண்டும்‌ என்று கர்த்தர்‌ 
எதிர்பார்க்கிறார்‌. தங்களுடைய பாவங்களை 
மன்னிக்குமாறு ஆரோன்‌ மாத்திரமே 
'மோசேயினிடத்தில்‌ விண்ணப்பம்பண்ணினார்‌. 
ஆரோன்‌ மாத்திரமே மிரியாமுக்காகவும்‌. 


எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ப] பரிந்து 

பாவத்தை மன்னிக்குமாறு 
மிரியம்‌ இன்னும்‌ மோசேயினிடத்தில்‌ 
கேட்கவில்லை. ஆகையினால்‌ கர்த்தர்‌ 
மிரியாமை இன்னும்‌ தாழ்த்தவேண்டும்‌ 
என்று சித்தங்கொள்கிறார்‌. 


பேசினார்‌. 


கர்த்தர்‌ மோசேயை நோக்கி, 
தகப்பன்‌ அவள்‌ முகத்திலே காறித்‌ 
துப்பினதுண்டானால்‌, அவள்‌ ஏழுநாள்‌ 
வெட்கப்படவேண்டாமோ, அதுபோலவே அவள்‌ 
ஏழுநாள்‌. பாளயத்துக்குப்‌ புறம்பே 
விலக்கப்பட்டிருந்து, பின்பு 
சேர்த்துக்கொள்ளப்படக்கடவள்‌" 
(எண்‌ 12:14) என்று சொல்லுகிறார்‌. 

துப்புவ 


அவளிலாதைக்கு.. ஒர்‌. அவாள்‌ 


(யோபு 30:10; ஏசா 50:6; மாற்கு 14:65 


தனக்கு எதிராகச்‌ செய்யப்பட்ட 
தீங்குகளை மனுஷன்‌ எளிதில்‌ மன்னிக்க 
மாட்டான்‌. ஆனால்‌ கர்த்தரோ கிருபையும்‌, 
இரக்கமும்‌ நிறைந்தவர்‌. கர்த்தரிடத்தில்‌ 
மன்னிப்பைக்‌ கேட்கிறவர்களுக்கு அந்த 
மன்னிப்பு கொடுக்கப்படுகிறது. 

மிரியாமை 
சித்தமாமிருக்கிறார்‌ 
அவளை உடனே 
அவளை ஏழுநாள்‌ குஷ்டரோகத்தினால்‌. 
தண்டிக்க சித்தங்கொள்கிறார்‌. மிரியாமை 
குணமாக்குவது கர்த்தருடைய கிருபை 
அவளை  ஏழுநாட்களுக்கு குஷ்டத்தினால்‌ 
தண்டிப்பது கர்த்தருடைய நீதி. 

மிரியாம்‌ ஏழுநாட்களாக 
குஷ்டரோகியாகவே இருக்கிறாள்‌. அப்படியே 
மிரியாம்‌ ஏழுநாள்‌ பாளயத்துக்குப்‌ புறம்பே 
விலக்கப்பட்டிருக்கிறாள்‌, மிரியாம்‌. 
சேர்த்துக்கொள்ளப்படுமட்டும்‌. ஜனங்கள்‌. 
பிரயாணம்‌ பண்ணாதிருக்கிறார்கள்‌ 
(எண்‌ 12:15). 


பாளயத்திற்கு 
குஷ்டரோகிகளுக்கென்று 
வைக்கப்பட்ட இடத்தில்‌ 
எழுநாட்களுக்கு ஜீவிக்கிறாள்‌. 
(லேவி 13:452126). இக்காலத்தில்‌ 
அவளுக்குச்‌ சுமார்‌ 85 முதல்‌ 90 வயது 
ஆமிருக்கலாம்‌. வயதான காலத்தில்‌ 
இப்படிப்பட்ட தண்டனை அவள்மீது வருவது 
அவளுக்கு மிகுந்த அவமானமாக 
இருந்திருக்கும்‌. 


“அவள்‌ 


குணமாக்க 


வெளியே 
ஒதுக்கி 
மிரியாம்‌ 





BALWETHER 
பிய 


சீனாய்‌. 
பிரயாணம்‌ பண்ணிய பின்பு. தம்‌ புயல்‌ 
அதிக நாள்‌ பாளயமிறங்கியிருக்கிறார்கள்‌. 
மிரியாமின்‌ பாவம்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரைப்‌ 
பிரயாணம்‌  பண்ணவிடாமல்‌ தடுத்து 
விடுகிறது. 


மிரியாம்‌ 


குஷ்டரோகியாயிருக்கும்‌ 
ஏழு நாட்களில்‌, 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
பிரயாணம்‌ பண்ணாதிருக்கிறார்கள்‌. 
மிரியாமின்‌ குஷ்டரோகத்தினால்‌, 
ஜனங்களுடைய பிரயாணம்‌ தடைபடுகிறது. 
மேகம்‌ கூடாரத்தைவிட்டு நீங்கிப்போயிற்று. 

கையினால்‌ ஜனங்கள்‌ 
பிரயாணம்பண்ணாதிருக்கிறார்கள்‌. மேகம்‌ 
எழும்பும்போது மாத்திரமே, இஸ்ரவேல்‌. 


ஜனத்தார்‌ பிரயாணம்பண் ணுவார்கள்‌. 


கூடாரத்தைவிட்டு 
்‌ த்தை த 


மகள்‌ மிரியம்‌ 

பாவத்தை அவர்களும்‌ செய்திருக்கிறார்கள்‌. 
ஆனாலும்‌ அவர்கள்‌ கர்த்தருடைய 
கிருபையினால்‌ தண்டனைக்கு 
தம்பித்திருக்கிறார்கள்‌. தம்முடைய 
பிரசன்னத்திற்கு அடையாளமான மேகத்தை, 
கூடாரத்தைவிட்டு நீங்கிப்போகச்செய்து, 
கர்த்தர்‌ தம்முடைய ஜனங்களை 
குடிந்துகொள்கிறார்‌. தம்முடைய கோபம்‌ 
அவர்கள்மேலும்‌ இருக்கிறது என்பதை 
கர்த்தர்‌ இதன்‌ மூலமாக வெளிப்படுத்துகிறார்‌. 


எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


புறம்பே 

ஏழுநாட்களில்‌, 

பிரயாணம்‌ 

பண்ணியிருந்தால்‌, மிரியாமின்‌ மனவேதனை 

இன்னும்‌ அதிகரித்திருக்கும்‌. அவளுக்கு 

இன்னும்‌ அதிகமான அவமானம்‌ 

ஏற்பட்டிருக்கும்‌. கர்த்தர்‌ மிரியாமைத்‌ 

தண்டித்தாலும்‌, அவளுக்கு தம்முடைய 
கிருபையையும்‌ வெளிப்படுத்துகிறார்‌. 

நாம்‌ 

அவர்களுடைய 


மற்றவர்களை 
பாவங்களினிமித்தமாக 
கடிந்துகொள்ளும்போது, அவர்களை 
அளவுக்கு அதிகமாக கடிந்துகொள்ளக்‌ 
கூடாது. அவர்களுடைய பாவங்களை 
மன்னிப்பதற்கு கர்த்தர்‌ கிருபையும்‌ 
இரக்கமுமுள்ளவராயிருக்கிறார்‌ என்பதையும்‌ 
அவர்களுக்கு அன்பான வார்த்தைகளினால்‌ 
விளக்கிச்‌ சொல்லவேண்டும்‌. பாவிகளை 
சத்துருக்களாக பாவிக்கக்கூடாது. 
அவர்களையும்‌ சிநேகிதர்களாக பாவித்து 
அவர்களுக்கு புத்திசொல்லவேண்டும்‌. 


ஆனாலும்‌ அவனைச்‌ சத்துருவாக 
ல்‌, சகோதரனாக எண்ணி, 
புத்திசொல்லுங்கள்‌" 


ல்‌ அவன்‌ அதிக துக்கத்தில்‌ 

பாகாதபடிக்கு, நீங்கள்‌ அவனுக்கு 
வ ஆறுதல்செய்யவேண்டும்‌" (2கொரி 
227). 


பின்பு, ஜனங்கள்‌ ஆஸரோத்திலிருந்து, 
புறப்பட்டு, பாரான்‌ வனாந்தரத்திலே. 
பாளயமிறங்குகிறார்கள்‌ (எண்‌ 12:16). 


மிரியாம்‌. குஷ்டரோகத்திலிருந்து 
சுகமான பின்பு, பாளயத்திற்குள்‌ சேர்த்துக்‌ 


கொள்ளப்படுகிறாள்‌. அதன்பின்பு, இஸ்ரவேல்‌ 
ஜனங்கள்‌ பிரயாணம்‌ செய்து, பாரான்‌ 
வனாந்தரத்திலே  பாளயமிறங்குகிறார்கள்‌. 
(எண்‌ 12:10-16) 





எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ வனாந்தரத்திலே, 
கானான்‌ தேசத்தின்‌ எல்லை வரைக்கும்‌ 
போய்ச்சேருகிறார்கள்‌. கானான்‌ 
தேசத்தில்‌ பிரவேசிக்க அவர்கள்‌ 
ஆயத்தமாயிருக்கிறார்கள்‌. ஆனாலும்‌ 
அலிசவாசத்தின்‌ 
ப முறுப்புக்களின்‌ 

கர்த்தர்‌ அவர்களைத்‌ 

அவர்கள்‌ கானான்‌ 

பிரவேசியாமல்‌ 

திரும்பி வந்து 

அலைந்து திரிகிறார்கள்‌. 
இந்த சம்பவம்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. 


சங்கீதப்புஸ்தகத்தில்‌ 


அவருடைய சத்தத்தைக்‌ 
கேட்ரினோில்‌, வனாந்தரத்தில்‌ கோபம்‌ 
மூட்டினபோதும்‌ சோதனை 
நடந்ததுபோல, உங்கள்‌ 
குஷினப்படுத்தாதேயுங்கள்‌ 

பிதாக்கள்‌ என்னைச்‌ சோதித்து, என்னைப்‌ 
பரீட்சை பார்த்து, என்‌ கிரியையையும்‌ 
கண்டார்கள்‌. நாற்பது வருஷமாய்‌ நான்‌ 
அந்தச்‌ சந்ததியை அரோசித்து, 
இவர்கள்‌ வழுவிப்போகிற இருதயமுள்ள 
ஜனமென்றும்‌, என்னுடைய வழிகளை 
அறியாதவர்களென்றும்‌ சொல்லி, என்னுடைய 
இளைப்பாறுதலில்‌ 
பிரவேசிப்பதில்லையென்று. 

கோபத்திலே 


(சங்‌ 95:8-1) 


'வாசிகளாகிய 
எழுதியிருக்கிறார்‌ 


கையால்‌, 


நமக்கு 


பரிசுத்தஆவியானவர்‌ 
இன்று அவருடைய 
கேட்பீர்களாகில்‌, 
வனாந்தரத்திலே கோபமூட்டின போதும்‌, 
சோதனைநாளிலும்‌ நடந்ததுபோல, உங்கள்‌ 
கடினப்படுத்தாதிருங்கள்‌. 
பிதாக்கள்‌ என்னைச்‌ 
பரீட்சைபார்த்து, 
வருஷகாலம்‌ என்‌ 


கிரியைகளைக்‌. கண்டார்கள்‌. 


QOODNENS 
PUBLISHERS 


ஆதலால்‌, 
அரோசித்து, 


வத்தலை 
ப்பொழுதும்‌ 


நான்‌ அந்தச்‌ 
அவர்கள்‌ 


வழுலிப்போகிற இருதயமுள்ள ஜனவென்றம்‌, 


என்னுடைய இணைப்பாறுதலில்‌ 
பிரவேசிப்பதில்லையென்று 
கோபத்திலே ஆணையிட்டேன்‌ 


கானான்‌ தேசத்தைச்‌ சுற்றிப்பார்க்கும்படி 
ஒவ்வொரு பிதாக்களின்‌ கோத்திரத்திலும்‌ 
ஒவ்வொரு பிரபு வீதமாக பன்னிரண்டு 
ர்கள்‌ அனுப்பப்படுகிறார்கள்‌ 
(எண்‌ 1316. 
மோசே பன்னிரண்டு 
வேவுகாரருக்கும்‌ கட்டளைகளைக்‌ 
கொடுக்கிறார்‌ (எண்‌ 1317-20). மோசே 
தங்களுக்கு சொன்ன பிரகாரம்‌ கானான்‌ 
தேசத்தைச்‌ த்‌ திரும்பி 
13:21-25) 
பன்னிரண்டு வேவுகாரரும்‌ தாங்கள்‌ 
கொண்டு வந்த செய்தியை 
இஸ்ரவேலின்‌ பாளயத்திலிருக்கிறவர்களுக்கு 
சொல்லுகிறார்கள்‌ (எண்‌ 13:26-33) 


அந்தப்‌ 


வேவுகாரர்‌ 
எண்‌ 13:1-16 


எண்‌ 18:1. கர்த்தர்‌ மோசேயை நோக்கி: 


எண்‌ 132. நான்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்குக்‌ கொடுக்கும்‌ கானான்‌: 
தேசத்தைச்‌ சுற்றிப்‌ பார்ப்பதற்கு நீ 
மனிதரை அனுப்பு; ஒவ்வொரு 
பிதாக்களின்‌ கோத்திரத்திலும்‌ 
ஒவ்வொரு பிரபுவாகிய புருஷனை 
அனுப்ப வேண்டும்‌ என்றார்‌. 

எண்‌ 199. மோசே கர்த்தருடைய 
வாக்கின்‌. படியே அவர்களைப்‌ 
பாரான்‌ வனாந்தரத்திலிருத்து 
அனுப்பினான்‌; அத்த மனிதர்‌ யாவரும்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ தலைவர்கன்‌. 
எண்‌ 13:4. அவர்களுடைய 


நாமங்கனாவன. சூபன்‌ கோத்திரத்தில்‌ 
சக்கூரின்‌ குமாரன்‌ ௪ம்முவா. 


எண்‌ 18:5. சிமியோன்‌ கோத்திரத்தில்‌ 
ஓரியின்‌ குமாரன்‌ சாப்பாத்‌. 





BALWETHER 
பிய 


எண்‌ 18:6. யூதா கோத்திரத்தில்‌. 
எப்புன்னேயின்‌ குமாரன்‌ காலேப்‌. 


எண்‌ 187. இசக்கார்‌ கோத்திரத்தில்‌ 
யோசேப்பின்‌ குமாரன்‌ ஈகால்‌. 


எண்‌ 19:8. எப்பிராயீம்‌ கோத்திரத்தில்‌ 
நூனின்‌ குமாரன்‌ ஓகேயா. 


எண்‌ 18:9. பென்யமீன்‌ கோத்திரத்தில்‌ 
ரப்பூவின்‌ குமாரன்‌ பல்த்தி.. 


எண்‌ 1910. செயுலோன்‌ கோத்திரத்தில்‌ 
சோதியின்‌ குமாரன்‌ காதியேல்‌. 


எண்‌ 1841. யோசேப்பின்‌ 
கோத்திரத்தைச்‌ சேர்த்த மனாசே. 
கோத்திரத்தில்‌ சசின்‌ குமாரன்‌ காதி. 


எண்‌ 1802, தாண்‌ கோத்திரத்தில்‌ 
கெமல்லியின்‌ குமாரன்‌ அம்மியேல்‌. 


எண்‌ 1919. ஆசேர்‌ கோத்திரத்தில்‌ 
மிகாவேலின்‌ குமாரன்‌ சேத்தூர்‌. 


எண்‌ 18614, நப்தலி கோத்திரத்தில்‌ 
ஒப்பேசியின்‌ குமாரன்‌ நாகரி. 


எண்‌ 1805. காத்‌ கோத்திரத்தில்‌ 
மாகியின்‌ குமாரன்‌ கூவேல்‌. 


எண்‌ 18418. தேசத்தைச்‌. 
சற்றிப்பார்க்கும்படி. மோசே அனுப்பின 
மனிதரின்‌ நாமங்கள்‌ இவைகளே; 
நூனின்‌ குமாரனாகிய ஓசேயாவுக்கு 
யோசுவா என்று மோசே. 
பேரிட்டிருத்தான்‌. 


மோசேயை 
நான்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்குக்‌ 
கொடுக்கும்‌ கானான்‌. தேசத்தைச்‌ 
சுற்றிப்‌ பார்ப்பதற்கு நீ மனிதரை அனுப்பு: 
ஒவ்வொரு பிதாக்களின்‌ கோத்திரத்திலும்‌ 
ஒவ்வொரு பிரபுவாகிய புருஷனை அனுப்ப 
வேண்டும்‌" (எண்‌ 1342) என்று 
சொல்லுகிறார்‌. 

இந்தச்‌ சம்பவம்‌ இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
பாரான்‌ வனாந்தரத்தில்‌ தங்கியிருந்தபோது, 
நிகழ்ந்ததாகும்‌. (எண்‌ 13:2-3) 


கர்த்தர்‌ நோக்கி, 


எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


பிரியப்‌ 
UBLISHERS 


அந்த மனிதர்‌ யாவரும்‌ இஸ்ரவேல்‌. 
புத்திரரின்‌ தலைவர்கள்‌ எண்‌ 13:4-15 ஆகிய 
வசனங்களில்‌ இவர்களுடைய பெயர்கள்‌ 


கூறப்பட்டிருக்கிறது. இந்த அட்டவணையும்‌, 
ன்‌ 1: ஆகிய 


வசனங்களில்‌ 


இஸ்ரவேலின்‌ தலைவர்கள்‌ (எண்‌ 13:3). 

கானான்‌ தேசத்தைச்‌ சுற்றிப்பார்க்கும்படி 
பன்னிரண்டு வேவுகாரர்‌ 
அனுப்பப்படுகிறார்கள்‌. இவர்களை 
அனுப்புமாறு கர்த்தரே  மோசேயினிடத்தில்‌ 
சொன்னதுபோல இந்த  வசனப்பகுதியில்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. 


உபாகமம்‌ 


னால்‌ 
ப வேறு 


இந்த சம்பவம்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. 
மோசேயினிடத்தில்‌ வந்து, 
தேசத்தைச்‌  சுற்றிப்பார்க்கும்படி மனுஷரை: 
அனுப்பவேண்டுமென்று. சொன்னதாக 
உபாகமம்‌ புஸ்தகத்தில்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 


புஸ்தகத்தில்‌ 
விதமாக 
ஜனங்கள்‌ 
கானான்‌ 


“அப்பொழுது நீங்கள்‌ 
என்னிடத்தில்‌ வந்து: நமக்காக அந்த 
தேசத்தைச்‌ சோதித்துப்பார்க்கவம்‌, நாம்‌ 
இன்னவழியாக அதில்‌ சென்று, இன்ன 
பட்டணங்களுக்குப்‌ போகலாம்‌ என்று நமக்கு 
மறுசெய்தி கொண்டுவரவும்‌, நமக்கு 
முன்னாக மனிதரை அனுப்புவோம்‌ 
என்றீர்கள்‌" (உபா 1:22), 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு. 
கானான்‌ தேசத்தைக்‌ கொடுப்பதாக 
வாக்குப்பண்ணியிருக்கிறார்‌. கானான்‌ தேசம்‌ 
பாலும்‌ தேனும்‌ ஓடுகிற நலமான தேசம்‌. 
ல்‌ இஸ்ரவேல்‌ ஜனங்களோ 
வார்த்தையை 

கானான்‌ 


எல்லாரும்‌ 


மெய்யான  வார்த்தைதானா என்பதை 
அவர்கள்‌ சோதித்தறிய ஆசைப்படுகிறார்கள்‌. 





BALWETHER 
பிய 


கர்த்தர்‌ ஏற்கெனவே கானான்‌. 
தேசத்தை சோதித்துப்‌ பார்த்து, அது பாலும்‌ 


வாக்குப்பண்ணியிருக்கிறார்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரரோ கர்த்தர்‌ சோதித்துப்‌ 
பார்த்ததையும்‌ நம்பவில்லை, கானான்‌ 
தேசத்தைப்பற்றி கர்த்தர்‌ தங்களுக்கு 
சொன்ன வார்த்தையையும்‌ நம்பவில்லை. 
அவர்கள்‌ அந்த தேசத்தை சோதித்துப்‌. 
பார்க்க தங்களுக்கு முன்னாக 
வேவுகாரரை அனுப்புகிறார்கள்‌. 


கர்த்தருடைய ஜனம்‌ 
வார்த்தையை நம்பவேண்டும்‌. கர்த்தருடைய 
வாக்குத்தத்தங்களெல்லாம்‌ ஆம்‌ என்றும்‌, 
ஆமென்‌ என்றும்‌ இருக்கிறது; கர்த்தர்‌ 
நமக்கு நன்மையான ஈவுகளை 
மாத்திரமே கொடுப்பார்‌ என்னும்‌ நிச்சயம்‌ 
நம்முடைய மனதில்‌ 

நாம்‌ கத்தகுபைய 


அவருடைய 


த்தம்‌ 
நம்பினால்‌, 
அழிந்தபோவோம்‌. 


ஆவிக்குரிய ஜீவியத்தில்‌, 

தெய்வீக வெளிப்பாட்டிற்கு 

கொடுக்கவேண்டும்‌. 

வெளிப்பாட்டிற்கு 

மக்கத்துக்‌ கொடுக்காமல்‌, நம்முடைய 

சுயபுத்திக்கு முக்கியத்துவம்‌ கொடுத்தால்‌, 

நமக்கு சமாதானம்‌ கிடைக்காது. 

நம்முடைய காரியங்கள்‌ எல்லமே. 

குழப்பமாகிவிடும்‌. விசுவாசிகளாகிய நாம்‌ 

தரிசித்து நடவாமல்‌, விசுவாசித்து 
நடக்கவேண்டியவர்கள்‌ 


தேசத்தை 
தங்களுக்கு 
அனுப்பவேண்டும்‌. 
தார்‌ 


கானான்‌. 
அறியும்படி 
ஜனங்களை 
இஸ்ரவேல்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 

அவர்களுக்கு 

அவர்களுடைய 

கர்த்தரிடத்தில்‌ விசாரிக்கிறார்‌... 
ஜனங்களுடைய 

அவர்களை விட்டுவிடுகிறார்‌. 


சோதித்து 
முன்னாக 
என்று 


எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌. 
தெய்வீக ஆலோசனையின்‌ 


தேவனுடைய 
பிரகாரம்‌ 
தங்களுடைய 
பிரகாரமாக 
கர்த்தருடைய 
ஆலோசனை அவர்களை வழிநடத்தாமல்‌, 
அவர்களுடைய மாம்சத்தின்‌ விருப்பங்களும்‌, 
ஆசைகளும்‌, ஆலோசனைகளும்‌ அவர்களை 
வழிநடத்துகிறது. 
... இஸ்ரவேல்‌: 
வார்த்தையை 


தேசத்தை 


தம்முடைய 

நம்பாமல்‌, கானான்‌ 
சோதித்தறிய, ங்களுக்கு 
முன்பாக ஆட்களை அனுப்பவேண்டும்‌. 
என்று சொன்னபோது, கர்த்தரும்‌ 
அவர்களுடைய விருப்பத்திற்கு 
அவர்களை ஒப்புக்கொடுத்துவிடுகிறார்‌ 
“நான்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு கொடுக்கும்‌ 
கானான்‌ தேசத்தைச்‌ சுற்றிப்பார்ப்பதற்கு 
நீ மனிதரை அனுப்பு" (எண்‌ 132) 
என்று கர்த்தர்‌ மோசேயினிடத்தில்‌ 
சொல்லுகிறார்‌. 


மோசே கர்த்தருடைய வாக்கின்‌ படியே 
அவர்களைப்‌ பாரான்‌ வனாந்தரத்திலிருந்து, 
அனுப்புகிறார்‌: யாவரும்‌ 
இஸ்ரவேல்‌. 


(எண்‌ 13:3). 


ஜனத்தார்‌ 


இந்த வனப்பகுதியில்‌ அவர்களுடைய 
சொல்லப்பட்டிருக்கிறது. 
ஒவ்வொருவரும்‌, ஒவ்வொரு 
கோத்திரத்திற்கு 
கோத்திரத்திற்கு 


பெயர்க 
கன்‌! 
பிதாக்களின்‌ 
பிரபுவாகயிருக்கிறார்கள்‌.. 
ஒருவர்‌ வீதமாக, இஸ்ரவேலின்‌ 
பன்னிரண்டு கோத்திரத்தாருக்கும்‌. 
பன்னிரண்டு பிரபுக்கள்‌ அனுப்பப்படுகிறார்கள்‌. 
ஒங்கொருவரும்‌ ங்கள்‌ 


ங்கள்‌ கோத்திரத்திற்கு 
பிரதிநிதியாகமிருக்கிறார்கள்‌. 


கானான்‌. சது சுற்றிப்பார்க்கும்படி 
எத்திரப்பிரபுக்களின்‌ 


ரூபன்‌ கோத்திரத்தில்‌ சக்கூரின்‌: 
குமாரன்‌ சம்முவா. சிமியோன்‌ கோத்திரத்தில்‌ 
ஓரியின்‌ குமாரன்‌ சாப்பாத்‌ யூதா 
கோத்திரத்தில்‌ எப்புன்னேயின்‌ குமாரன்‌ 
காலேப்‌ (எண்‌ 13:4-6). 





(யய 
பிய 


கோத்திரத்தையும்‌, 
கோத்திரத்தையும்‌ 
18872). இவர்கள்‌: 
சுற்றிப்பார்த்து, 
வந்தார்கள்‌. 
(எண்‌ 13:30; எண்‌ 14:24 30,38). 
மோசேக்குப்‌ பின்பு யோசுவா இஸ்ரவேலின்‌ 
'தலைவனானார்‌ (உபா 349-12; 
ஒசி 11-18; ஓசி 3:7-8). 


இசக்கார்‌ கோத்திரத்தில்‌ யோசேப்பின்‌ 
குமாரன்‌ ஈகால்‌. எப்பிராயீம்‌ கோத்திரத்தில்‌ 
நூனின்‌ குமாரன்‌ ஒசேயா. பென்யமீன்‌ 
கோத்திரத்தில்‌ ரப்பூவின்‌ குமாரன்‌ பத்தி. 
செபுலோன்‌ கோத்திரத்தில்‌ சோதியின்‌ 
குமாரன்‌ காதியேல்‌ (எண்‌ 13:7-10) 


மனாசேக்குப்‌ பதிலாக யோசேப்பின்‌ 
பெயரும்‌, லேலிக்குப்‌ பதிலாக எப்பிராயீமின்‌ 
பெயரும்‌ இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 
(எண்‌ 13:8). 


(எண்‌ 


யோசேப்பின்‌ 
சேர்ந்த மனாசே 


சூசின்‌ குமாரன்‌ காதி. தாண்‌ கோத்திரத்தில்‌. 


கெமல்லியின்‌ குமாரன்‌  அம்மியேல்‌, 
ஆசேர்‌ கோத்திரத்தில்‌ மிகாவேலின்‌ 
குமாரன்‌ சேத்தூர்‌. நப்தலி கோத்திரத்தில்‌ 
ஒப்பேசியின்‌ குமாரன்‌ நாகபி. 
காத்‌ கோத்திரத்தில்‌ மாகிமின்‌ குமாரன்‌ 
கூவேல்‌ (எண்‌ 13 

சேத்தூர்‌ என்னும்‌ எபிரெய பெயருக்கு, 
நேவனால்‌ உறுதிபண்ணப்பட்டவர்‌' என்று 
பொருள்‌, எபிரெய மொழியில்‌ எழுத்துக்களே 


அடையாளம்‌ என்று ஒருசிலர்‌ வியாக்கியானம்‌ 
பண்ணுகிறார்கள்‌ (வெளி 13) 


இந்த 
பிரகாரமாகவோ, 
ஆதி 
ஆசரிப்புக்‌ 
சுற்றிலும்‌ 
வரிசைப்பிரகாரமாகவோ 
(எண்‌ 2:3-32) 


அட்டவணை 
(ஆதி 
3526-18). 
கூடாரத்தைச்‌ 
பாளயமிறங்கியிருக்கும்‌ 
கூறப்படவில்லை. 


எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஜனங்களைத்‌ திரு்தப்படுத்துவதற்காக 
வேவுகாரரை அனுப்புகிறார்‌. 
(உபா 1:19-22). வாக்குத்தத்த கானான்‌. 
தேசத்தைப்‌ பற்றி தேவன்‌ அவர்களுக்கு 
ஏற்கெனவே அறிவித்திருக்கிறார்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ அதை 
கானான்‌ தேசத்திற்குள்‌ 
விசுவாசத்தோடு சென்று அதைச்‌ 
சதந்தித்திரபப்கள்‌....... வனாந்தரத்தில்‌ 
அவர்கள்‌ நாற்பது வருஷங்கள்‌ அலைந்து 
திரிந்திருக்க வேண்டிய அவசியம்‌ 
ஏற்பட்டிருக்காது. 


(உபா 8:7-9), 
நம்பியிருந்தால்‌, 


ஒசேயாவுக்கு யோசவா என்று மோசே 
பேரிட்ிருக்கிறார்‌. ஒசேயா என்னும்‌ பெயருக்கு 
இரட்சகர்‌ அல்லது இரட்சிப்பு என்று பொருள்‌ 
மோசே ஒசேயா என்னும்‌ பெயரை யோசுவா 
என்று மாற்றுகிறார்‌ (யாத்‌ 17:9) 
ரி என்னும்‌ பெயருக்கு இரட்சிப்பார்‌ 

தேவனுடைய இரட்சிப்பு என்று 
பொருள்‌ தேவனுடைய பெயரிலுள்ள ஒரு 
எழு யோசுவாவின்‌. பெயரில்‌ 
சேர்க்கப்பட்டிருக்கிறது. 


தேசத்தைச்‌ சுற்றிப்பார்க்கும்படி மோசே 
அனுப்பின மனிதரின்‌ நாமங்கள்‌ இவைகளே; 
நூனின்‌ குமாரனாகிய  ஒசேயாவுக்கு 
யோசுவா என்று மோசே பேரிட்டிருக்கிறார்‌ 
(எண்‌ 1346. 

னு கல்வ வ்தம்‌ 
தங்கு ப அதக மானான்‌ 
பிரபுக்கள்‌ தெரிந்தெடுக்கப்படுகிறார்கள்‌. 
இது மிகவும்‌ நல்ல திட்டம்‌. எந்தக்‌ 
கோத்திரமும்‌ ஒதுக்கி வைக்கப்படவில்லை. 
கானான்‌ தேசத்தைச்‌ சுற்றிப்பார்ப்பதற்கு 
எல்லா. கோத்திரத்தாருக்கும்‌ 
கிடைக்கிறது. இந்த 
நல்லதாகமிருந்தாலும்‌, இதன்‌ மூலமாக நல்ல. 
விளைவு ஏற்படவில்லை. 


கானான்‌. தேசத்தைச்‌ 
சுற்றிப்பாப்பதற்காக. அனுப்பப்பட்ட 
கோத்திரப்பிதாக்களின்‌ குணாதிசயங்களுக்கு 
முக்கியத்துவம்‌ கொடுக்கப்படவில்லை. 
ஒவ்வொரு கோத்திரத்திற்கும்‌ ஒவ்வொரு 
பிரபு அனுப்பப்படுகிறார்‌. ஆனால்‌ 
அனுப்பப்படுகிற அந்த பிரபுக்கு எப்படிப்பட்ட 
நற்குணம்‌ இருக்கவேண்டும்‌ என்பதில்‌ 
யாரும்‌ கவனம்‌ செலுத்தவில்லை. 





எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


கோத்திரப்பிதாக்கள்‌ கானான்‌ 
தேசத்தைச்‌ சுற்றிப்‌ பார்த்துவிட்டு, தாங்கள்‌ 
புறப்பட்ட இடத்திற்கு திரும்பி வருகிறார்கள்‌. 
அவர்கள்‌ இஸ்ரவேலின்‌ 
பாளயத்திலுள்ளவர்களுக்கு சொல்லும்‌ 
செய்திகள்‌ அவர்களுடைய மனம்‌ போலவே. 
இருக்கிறது. தீயசபாவமுள்ளவர்கள்‌ 
'தீயசெய்திகளை சொல்லுகிறார்கள்‌. நல்ல. 
சுபாவமுள்ளவர்கள்‌ நல்ல செய்திகளைச்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 


கானான்‌ தேசத்திற்கு 
அனுப்பப்பட்டவர்களில்‌ பத்துபேர்‌ கர்த்தருடைய 
வார்த்தைக்கும்‌, அவருடைய வல்லமைக்கும்‌ 
முக்கியத்துவம்‌ கொடுக்கவில்லை. 
அவர்கள்‌ கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை 
நம்பவில்லை. அவர்கள்‌ கர்த்தருடைய 
பலத்திற்கு முக்கியத்துவம்‌ கொடுக்காமல்‌, 
தங்களுடைய சொந்த பலத்துக்கும்‌, 
கானான்‌ த்திலிருக்கிற 
கானானியரின்‌ பலத்திற்கும்‌ முக்கியத்துவம்‌ 
கொடுக்கிறார்கள்‌. அவர்கள்‌ கானானியரை 
தங்களோடு ஒப்பிட்டுப்‌ பார்க்கிறார்கள்‌. 

கானான்‌ தேசத்தை சுற்றிப்‌ பா 
போனவர்களில்‌ இருவர்‌ மாத்திரம்‌ 
கர்த்தரையும்‌, அவருடைய வார்த்தையையும்‌ 
நம்புகிறார்கள்‌. அவர்கள்‌ கானானியரின்‌ 
பலத்தை கர்த்தருடைய பலத்தோடு 
ஒப்பிட்டுப்‌ பார்க்கிறார்கள்‌. இஸ்ரவேலின்‌ 
தேவனாகிய கர்த்தர்‌ சர்வவல்லமையுள்ள 


தேவன்‌. 


யோசுவாவின்‌ பழைய பெயர்‌ 
அதிகாரத்தில்‌ 
அவருடைய 


ம பெயர்‌ இந்த 
சொல்லப்பட்டிருக்கிறது. 
பழைய பெயர்‌ 
ன்பதாகும்‌. மோசே 
என்னும்‌ பெயரை, 
மாற்றியிருக்கிறார்‌. 
பெயருக்கு, 
ஜெபம்பண்ணுவது 
ஒசேயா என்னும்‌ 
இரட்சிப்பீர்‌” என்று 
யோசுவா என்னும்‌ 


பொருள்‌ சொல்லலாம்‌. 
பெயர்‌ இரட்சிப்பின்‌ 
வாக்குத்தத்தத்தைக்‌. குறிப்பிடுகிறது. 
யோசுவா என்னும்‌ பெயருக்கு “அவர்‌ 
இரட்சிப்பார்‌” என்று பொருள்‌ சொல்லலாம்‌. 


QOODNENS 
PUBLISHERS 


சேயா என்னும்‌ பெயரும்‌, யோசுவா 
என்னும்‌ பெயரும்‌ இரண்டு வெவ்வேறு 
பெயர்களாகமிருந்தாலும்‌, இவ்விரண்டிற்கும்‌ 
நெருங்கிய தொடர்புள்ளது. ஒரு பெயர்‌ 
ஜெபத்திற்கு அடையாளம்‌. மற்றொரு பெயர்‌ 
வாக்குத்தத்தத்திற்கு அடையாளம்‌. 
மூலமாக வாக்குத்தத்தம்‌ 
நிறைவேறுகிறது. வாக்குத்தத்தம்‌ 
நிறைவேறவேண்டும்‌ என்பதற்காக நாம்‌. 
ஜெபம்பண்ணுகிறோம்‌. 


இயேசு என்னும்‌ பெயரும்‌, யோசுவா 
என்னும்‌ பெயரும்‌ ஒரே பொருளை உடையது. 
நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்துவுக்கு 
இயேசு என்பதே பெயர்‌. மோசேக்கு பின்பு 
யோசுவா இஸ்ரவேல்‌ புத்திரரை 
வழிநடத்தினார்‌. அவரே இஸ்ரவேலின்‌ 
தளபதியாகவும்‌, கானான்‌ தேசத்தைச்‌ 
சுதந்தரிக்கிறவராகவம்‌ இருக்கிறார்‌ 


யோசுவா 


கர்த்தருடைய ஜனங்களை, 
வல்லமைகளிலிருந்து, 
த்‌ இரட்சித்தார்‌. நம்முடைய 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்துவோ தம்முடைய 
ஜனங்களை பாதாளத்தின்‌ 
வல்லமைகளிலிருந்து மீட்டு இரட்சிக்கிறார்‌. 


வேவுகாரருக்கு 
கொடுக்கப்பட்ட கட்டளைகள்‌ 
எண்‌ 19:17-20 


எண்‌ 18:17. அவர்களை மோசே கானான்‌ 
தேசத்தைச்‌. சுற்றிப்‌ பார்க்கும்படி, 
அனுப்புகையில்‌, அவர்களை நோக்கி: 
நீங்கள்‌ இப்படித்‌ தெற்கே போய்‌, 
மலையில்‌ ஏறி, 


எண்‌ 13:18. தேசம்‌ 
எப்படிப்பட்டதென்றும்‌, அங்கே 
குடியிருக்கிற ஜனங்கன்‌ பலவான்‌௧னோ 
பலவீனர்கனோ, கொஞ்சம்பேரோ 
அநேகம்‌ பேரோ என்றும்‌, 


எண்‌ 13:19. அவர்கள்‌ குடியிருக்கிற 
தேசம்‌ எப்படிப்பட்டது, அது நல்லதோ 
கெட்டதோ என்றும்‌, அவர்கள்‌ 
பட்டணங்கள்‌ எப்படிப்பட்டதென்றும்‌, 
அவர்கள்‌. கூடாரங்களில்‌ 
குடியிருக்கிறவர்கனோ கோட்டைகளில்‌ 
குடியிருக்கிறவர்கனோ என்றும்‌, 





BALWETHER 
பிய 


எண்‌ 13:20. நிலம்‌ எப்படிப்பட்டது, அது 
வளப்பமானதோ 'இனப்பமானதோ 
என்றும்‌; அதில்‌ விருட்சங்கள்‌ உண்டோ 
இல்லையோ என்றும்‌ பாருங்கள்‌; 
தைரியங்கொண்டிருத்து, தேசத்தின்‌ 
கனிகளிலே சிலவற்றைக்‌ 
கொண்டுவாருங்கள்‌ என்றான்‌. 
அக்காலம்‌ திராட்சச்செடி முதற்பழம்‌ 
பழுக்கிற காமாயிருத்தது. 


மோசே இஸ்ரவேலின்‌ பன்னிரண்டு 
பிரபுக்களையும்‌ கானான்‌ தேசத்தைச்‌ 
சுற்றிப்பார்க்கும்படி அனுப்புகிறார்‌. அவர்கள்‌ 
கானான்‌ தேசத்தில்‌ எங்கெல்லாம்‌. 
போகவேண்டும்‌ என்றும்‌, அவர்கள்‌ 
எதையெல்லாம்‌ பார்க்கவேண்டும்‌ என்றும்‌, 
அவர்கள்‌ தன்னிடத்தில்‌ மறுடியும்‌ திரும்பி 
வரும்போது, அவர்கள்‌ எதைப்பற்றி 
செய்நிகளை கொண்டுவரவேண்டும்‌ என்றும்‌ 
மோசே அவர்களுக்கு கட்டளை 
கொடுக்கிறார்‌. 


மோசே. அவர்களுக்கு சொன்ன 
கட்டளையில்‌ இரண்டு பகுதிகள்‌ உள்ளது. 
அவையாவன : 1. அவர்கள்‌ கானான்‌ 
ர்க்‌ அறிந்து வரவேண்டும்‌. 

அவர்கள்‌ கானான்‌ 
கிடக்க ஜனங்களைப்பற்றி அறிந்து 
வரவேண்டும்‌. 


மோசே அவர்களை நோக்கி, “நீங்கள்‌ 
இப்படித்‌ தெற்கே போய்‌, மலையில்‌ ஏறி, 
தேசம்‌ எப்படிப்பட்டதென்றும்‌, அங்கே 
குடியிருக்கிற ஜனங்கள்‌  பலவான்களோ 

பலவீனர்களோ, கொஞ்சம்பேரோ அநேகம்‌ 
பேரோ என்றும்‌ (எண்‌ 13778) பாருங்கள்‌ 
என்று சொல்லுகிறார்‌. 


தெற்கு பகுதியில்‌ நேகேப்‌ மலை. 
இருக்கிறது. இது கானானின்‌ 
தென்பகுதியாகும்‌. கானானின்‌ தென்பகுதியும்‌, 
மையப்பகுதியும்‌ மலைகள்‌ சூழ்ந்துள்ள இடம்‌. 


அவர்கள்‌ குடியிருக்கிற தேசம்‌. 
எப்படிப்பட்டது. அது நல்லதோ கெட்டதோ 
என்றும்‌, அவர்கள்‌ பட்டணங்கள்‌ 
எப்படிப்பட்டதென்றும்‌, அவர்கள்‌ 
கூடாரங்களில்‌ குடியிருக்கிறவர்களோ. 
கோட்டைகளில்‌ குடியிருக்கிறவர்களோ. 
என்றும்‌, நிலம்‌ எப்படிப்பட்டது. அது 
வளப்பமானதோ இளப்பமானதோ என்றும்‌; 
அதில்‌ விருட்சங்கள்‌ உண்டோ இல்லையோ 
என்றும்‌ பாருங்கள்‌ (எண்‌  13:1920) 
என்று மோசே வேவுகாரரிடம்‌ சொல்லுகிறார்‌. 


எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


வேவுகாரர்கள்‌ பார்த்து வரவேண்டிய 
காரியங்களைப்பற்றிய விவரம்‌ வருமாறு : 

1. தேசம்‌ எப்படிப்பட்டது என்று 

2. அங்கே குடியிருக்கிற. ஜனங்கள்‌ 
பலவான்சுளோ பலவீனர்களோ என்று 
கொஞ்சம்பேரோ அநேகம்‌ பேரோ என்று 
அவர்கள்‌ குடியிருக்கிற தேசம்‌ 
எப்படிப்பட்டது என்று 
அந்த தேசம்‌ நல்லதோ கெட்டதோ 
என்று 
அவர்கள்‌ 
எப்படிப்பட்டதென்று 
அவர்கள்‌ கூடாரங்களில்‌ 
குடியிருக்கிறவர்களோ கோட்டைகளில்‌ 
குடியிருக்கிறவர்களோ என்று 
நிலம்‌ எப்படிப்பட்டது. அது 
வளப்பமானதோ இளப்பமானதோ என்று 
அதில்‌ விருட்சங்கள்‌ 
இல்லையோ என்று 


மோசே அவர்களைப்‌ பார்த்து, 
தைரியங்கொண்டிருந்து, 
கனிகளிலே. 


உண்டோ 


நீங்கள்‌ 
ப 


சிலவற்றைக்‌ 
(எண்‌ 13:20) என்றும்‌ 
அக்காலம்‌ திராட்சச்செடி 
முதற்பழம்‌ பழுக்கிற காலமாயிருக்கிறது. 
பாலஸ்தீன தேசத்தின்‌ தென்பகுதியில்‌. 
ஜுலை, ஆகஸ்டு, ஆகிய மாதங்கள்‌ 
திராட்சைப்பழங்கள்‌ பழுக்கும்‌ காலமாகும்‌. 
செப்டம்பர்‌, அக்டோபர்‌ ஆகிய மாதங்கள்‌ 
திராட்சைப்பழம்‌ அறுக்கும்‌ மாதமாகும்‌. வடக்கு 
பிரதேசத்தில்‌ திராட்சைப்பழம்‌ பழுக்கும்‌ 
காலமாக இருக்கும்‌. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
சீனாய்‌ வனாந்தரத்திலிருந்து மே மாதம்‌ 20: 
ஆம்‌ தேதி புறப்படுகிறார்கள்‌. (எண்‌ 10.11, 
அதன்பின்பு, கிப்ரோத்‌-அத்தாவாவில்‌ 
ஒரு மாதம்‌ தங்கியிருக்கிறார்கள்‌. அங்கு 
அவர்களுக்குக்‌ காடைகள்‌ 
கொடுக்கப்படுகிறது (எண்‌ 11:20, 31-35) 
அதன்பின்பு. ஆஸரோத்தில்‌ ஏழு நாட்கள்‌ 
தங்கியிருக்கிறார்கள்‌. (எண்‌ 11:35-12:16) 
வரலாற்றைக்‌ கணக்கிட்டுப்‌ 
வேவகாரர்கள்‌ ஜூலை. 
ஆரம்பத்தில்‌ கானான்‌. 
த்‌ வேண்டும்‌ 
என்று தெரியவருகிறது. 





எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


காரியங்களையெல்லாம்‌ 
பார்த்து, இஸ்ரவேலின்‌ பாளயத்திலிருக்கிற 
ஜனங்களுக்கு நல்ல செய்திகளை கொண்டு 
வரவேண்டும்‌. அவர்களுடைய செய்தி 
இஸ்ரவேல்‌. புத்திரரை உற்சாகப்படுத்த 
வேண்டும்‌. 


கானான்‌ தேசம்‌ 
எண்‌ 18:21-25 


எண்‌ 18:21. அவர்கன்‌ போய்‌, சீன்‌ 
வனாத்தரந்‌ தொடங்கி, ஆமாத்துக்குப்‌ 
போகிற வழியாகிய ரேகொப்‌ மட்டும்‌, 
தேசத்தைச்‌ சுற்றிப்‌ பார்த்து, 


எண்‌ 1922, தெற்கேயும்‌ சென்று, 
எபிரோன்மட்டும்‌ போனார்கள்‌; அங்கே. 
ஏனாக்கின்‌ குமாரராகிய அகீமானும்‌. 
சேசாயும்‌ தல்மாயும்‌ இருந்தார்கள்‌. 
எபிரோன்‌ எகிப்திலுன்ன சேவானுக்கு. 


ஏழுவருஷத்திற்கு 
கட்டப்பட்டது. 


எண்‌ 18:28. பின்பு, அவர்கன்‌ எஸ்கோல்‌ 
பன்னத்தாக்கு மட்டும்‌ போய்‌, அங்கே 
ஒரே குலையுன்ன ஒரு திராட்சைக்‌. 
கொடியை அறுத்தார்கள்‌; அதை ஒரு 
தடியிலே இரண்டு பேர்‌ கட்டித்‌ 
தூக்கிக்கொண்டு. வந்தார்கள்‌; 
மாதனம்பழங்களிலும்‌ 
அத்திப்பழங்களிலும்‌ 
கொண்டுவந்தார்கள்‌. 


சிலவற்றைக்‌. 


எண்‌ 18:24. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ அங்கே. 
அறுத்த  திராட்சக்குலையினிமித்தம்‌, 
அவ்விடம்‌ எஸ்கோல்‌ பன்னத்தாக்கு. 
என்னப்பட்டது. 

எண்‌ 18:25. அவர்கன்‌ தேசத்தைச்‌ 


சுற்றிப்‌ பார்த்து, 'நாற்பதுநான்‌ 
சென்றபின்பு திரும்பினார்கள்‌. 


பார்க்கப்போகிறார்கள்‌. 


போய்‌, சீன்‌ வனாந்தரந்‌ 

,.. ஆமாத்துக்கப்‌ போகிற 
வழியாகிய ரேகொப்‌ மட்டும்‌, தேசத்தைச்‌ 
சுற்றிப்‌ பார்க்கிறார்கள்‌ (எண்‌ 13:21, 
இஸ்ரவேலின்‌ பன்னிரண்டு பிரபுக்களும்‌ 
கானான்‌ தேசத்தை சுற்றிப்‌ பார்க்கும்போது, 
அவர்கள்‌ வெவ்வேறு பிரிவுகளாக 
பிரிந்து, செல்கிறார்கள்‌. 


பாரானின்‌ வடக்கு பகுதியில்‌ சீன்‌ 
வனாந்தரம்‌ அமைந்திருக்கிது. ரேகோப்‌ 
பாலஸ்தீனத்தின்‌ வடக்கு பகுதியில்‌ உள்ளது. 
சோமு 8:3). இங்கிருந்து இவர்கள்‌ 
தெற்கு பகுதியிலுள்ள  எபிரோனுக்குத்‌ 
திரும்புகிறார்கள்‌. (எண்‌ 13:22) அதன்பின்பு, 
எஸ்கோல்‌ பள்ளத்தாக்கிற்குச்‌ சென்று 
அங்கியிருந்து 'திராட்சைப்பழங்களையும்‌, 
மாதுளம்பழங்களையும்‌, அத்திப்பழங்களையும்‌, 
சேகரித்துக்‌ கொண்டு தங்கள்‌ பாளயத்திற்குத்‌ 
திரும்பி வருகிறார்கள்‌. 

“உங்கள்‌ தென்புறம்‌ சீன்வனாந்தரம்‌ 


தேசத்தின்‌ ஓரமட்டும்‌. 
கிழக்கே இருக்கிற 


தொடங்கி ஏதோம்‌ 
இருக்கும்‌; 
உப்புக்கடலின்‌ கடைசி தொடங்கி உங்கள்‌ 
தென்‌எல்லையாயிருக்கும்‌" (எண்‌ 34:3) 


“ஓர்‌ என்னும்‌ மலை தொடங்கி, 
ஆமாத்திற்குப்‌ போகிற வழியைக்‌ 
குறிப்பாக வைத்து, அங்கேயிருந்து அந்த 
எல்லை. சேதாத்திற்குப்‌ போய்‌, 
அங்கேமிருந்து அது சிப்ரோனுக்கும்‌ போய்‌, 
ஆத்சார்‌ ஏனானிலே முடியும்‌; அதுவே 
உங்களுக்கு வடபுறத்து எல்லையாயிருக்கும்‌" 
(எண்‌ 34:89. 


சொல்லப்பட்டிருக்கிறது. 
அவர்கள்‌ தெற்கேயும்‌ 
எபிரோன்மட்டும்‌ போகிறார்கள்‌; 
ஏனாக்கின்‌ குமாரராகிய 
சேசாயும்‌ தல்மாயும்‌. 
எபிரோன்‌  எகிப்திலுள்ள 
ஏழுவருஷத்திற்கு முன்னே 
(எண்‌ 13:22). 


அகீமானும்‌ 
இருக்கிறார்கள்‌ 
சோவானுக்கு 
கட்டப்பட்டது” 





BALWETHER 
பிய 


ஏனோக்கியரின்‌ கோத்திரப்பிதா அர்பா 
என்பவர்‌. (யோசு 14:15 யோசு 1513) 
எபிரோன்‌ கீரியாத்‌-அர்பா என்று 
அழைக்கப்பட்டது. (ஆதி 23:219). அகீமான்‌, 
சேசாய்‌, தல்மாய்‌ ஆகியோர்‌ 
ஏனோக்கியரின்‌ ராட்சத சந்ததியார்‌ 
்‌ குக்கு ன்ப 


(யோசு 15:14; நியா 1:10). 


எபிரோன்‌ எகிப்திலுள்ள சோவானுக்கு 
ஏழுவருஷத்திற்கு முன்னே கட்டப்பட்டது. 
சோவான்‌ கீழ்‌ எகிப்து தேசத்தின்‌ தலைநகரம்‌. 
இதைவிட எபிரோன்‌ பழமை வாய்ந்தது. 


- எபிரொனிலே 3 
இருக்கிறது. இந்தக்‌. 
இஸ்ரவேலரின்‌ முற்பிதாக்கள்‌ 
செய்யப்பட்டிருக்கிறார்கள்‌. 


மக்பேலா குகை 
ன்‌ 
அடக்கம்‌ 
“அதற்குப்பின்‌ பிரகாம்‌ தன்‌ 
மனைவியாகிய சச்‌ கானான்‌ 
தேசத்தில்‌ எப்பெரோன்‌ ஊர்‌ பூமியான 
மம்ரேக்கு எதிரே இருக்கிற மக்பேலா “என்றும்‌ 
குகையிலே அடக்கம்‌ 

பண்ணினான்‌” ஸதி 2319) 
சற்றிப 


தேசத்தை hk 
இஸ்ரவேலின்‌ 
மத்பேலாவிலுள்ள, 
கல்லறைக்குப்‌ 


கானான்‌ 
பார்க்கப்போன: 
கோத்திரப்பிரபுக்கள்‌ 
தங்கள்‌ முற்பிதாக்களின்‌ 
போகிறார்கள்‌. அந்த பகுதிக்கு. 
பட்டணத்தில்‌ 


அருகாமையிலுள்ள 
ஏனாக்கின்‌ குமாரர்‌ குடிமிருக்கிறார்கள்‌. 


அதற்கு அருகாமையிலுள்ள 
ஏனாக்கின்‌ குமாரர்‌ 
கைப்பற்றியிருக்கிறார்கள்‌. 
பின்பு. அவர்கள்‌ எஸ்கோல்‌ 
பள்ளத்தாக்கு மட்டும்‌ போய்‌, அங்கே ஒரே 
குலையுள்ள ஒரு திராட்சைக்‌ கொடியை 
அறுக்கிறார்கள்‌; அதை ஒரு தடியிலே. 
இரண்டு பேர்‌ கட்டித்‌ தூக்கிக்கொண்டு 


கொண்டுவருகிறார்கள்‌ 
இஸ்ரவேல்‌ 


(எண்‌ 13:23). 
புத்திரர்‌ 5 க 
திராட்சக்குலையினிமித்தம்‌, 


எஸ்கோல்‌ 
(எண்‌ 13:24). 


பள்ளத்தாக்கு என்னப்பட்டது. 


எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எபிரோனின்‌. தென்பகுதியிலுள்ள 
எஸ்கோல்‌ பள்ளத்தாக்கு வளம்‌ நிறைந்தது. 
எஸ்கோல்‌ என்பதற்கு “திராட்சைக்குலை" 
ஆதி 1443) என்று பொருள்‌. வேதாகமத்தில்‌ 
நான்கு இடங்களில்‌ எஸ்கோலைப்‌ பற்றி 
கூறப்பட்டிருக்கிறது. எண்‌ 1323-24; 
எண்‌ 32:9; உபா 1:24), கானான்‌ தேசம்‌ 
யோசுவாவின்கீழ்‌ பங்குபாகம்‌ 
பண்ணப்பட்டபோது, இந்தப்‌ பள்ளத்தாக்கு, 
யூதாவின்‌ பங்குவீதமாகக்‌ கிடைக்கிறது. 


கானான்‌ தேசம்‌ பாலும்‌ தேனும்‌ ஒடுகிற 
செழிப்பான தேசம்‌ என்பதற்கு இந்தத்‌ 
திராட்சப்பழங்களும்‌, மாதுளம்‌ பழங்களும்‌, 
ளும்‌ அடையாளமாயிருக்கிறது. 
ஆகையினால்‌ இந்தப்‌ பள்ளத்தாக்குக்கு 
எஸ்கோல்‌  பள்ளத்தாக்குக்கு என்று 
பேரிடுகிறார்கள்‌. எஸ்கோல்‌ என்னும்‌: 
பெயருக்கு திராட்சக்குலை என்று பொருள்‌. 
காணான்‌ தேசத்திலுள்ள எல்லா 
பழங்களுக்கும்‌, இந்த திராட்சக்குலையானது 
அடையாளமாகவும்‌ அச்சாரமாகவும்‌ 
இருக்கிறது. 
ஸ்ரவேல்‌ 
்னிண்டு பிரபுக்களும்‌ சந்தைச்‌: 
சுற்றிப்‌ பார்த்து, நாற்பதுநாள்‌ சென்றபின்பு 
திரும்புகிறார்கள்‌ (எண்‌ 13:25). 
இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ வேவுகாரர்கள்‌ 
கானான்‌ தேசத்தை நாற்பது நாட்களுக்குச்‌ 
சுற்றி பார்த்துவிட்டு, தங்கள்‌ பாளயத்திற்குத்‌ 
திரும்பி வருகிறார்கள்‌. நாற்பது என்னும்‌ 
எண்ணில்‌ விசேஷித்த ஆவிக்குரிய 
வியாக்கியானம்‌ எதுவுமில்லை. (உபா 4:2; 
உபா 12:32; நீதி 30:6: வெளி 2218-19). 


ரத்தின்‌ 


வேவுகாரரின்‌ வார்த்தைகள்‌ 
எண்‌ 13:26-83 


எண்‌ 18:28. அவர்கள்‌ 
தக்க த 
வத்து, 

க்கை த கன்ம 
புத்திரராகிய 
எல்லாரிடத்திலூம்‌ 
அனைவருக்கும்‌. சமாசாரத்தை 
அறிவித்து, தேசத்தின்‌ கனிகளை 
அவர்களுக்குக்‌ காண்பித்தார்கள்‌. 


பாரான்‌ 
காதேசுக்கு 
ஆரோன்‌ 
இஸ்ரவேல்‌ 
சபையார்‌ 
சேர்ந்து, 
சபையார்‌ 





BALWETHER 
பிய 


எண்‌ 18:27. அவர்கள்‌ மோசேயை 
நோக்கி: நீர்‌ எங்கனை அனுப்பின 
தேசத்துக்கு நாங்கள்‌ போய்வத்தோம்‌; 
அது பாலும்‌ தேனும்‌ ஓடுகிற 
தேசத்தான்‌; இது அதினுடைய கனி. 


எண்‌ 19:28, ஆனாலும்‌, அந்த 
தேசத்திலே குடியிருக்கிற ஜனங்கள்‌. 
பலவான்கள்‌; 
அரணிப்பானவைகளும்‌ 
பெரியவைகளுமாய்‌ 

அங்கே  ஏனாக்கின்‌ 

கண்டோம்‌. 


எண்‌ 13:29. 

தென்புறமான 

குடியிருக்கிறார்கள்‌; 

எபூசியரும்‌, எமோரியரும்‌ மலைநாட்டில்‌ 
குடியிருக்கிறார்கள்‌; கானானியர்‌ கடல்‌ 
அருகேயும்‌  யேர்தானண்டையிலும்‌ 
குடியிருக்கிறார்கன்‌ என்றார்கள்‌. 


எண்‌ 1980. அப்பொழுது காலேப்‌ 
மோசேக்கு முன்பாக ஜனங்களை 
அமர்த்தி: நாம்‌ உடனே போய்‌ அதைச்‌ 
சுதந்தரித்துக்கொன்வோம்‌; நாம்‌ அதை 
எனிதாய்‌ ஜெயித்துக்கொன்னலாம்‌ 
என்றான்‌. 


எண்‌ 18:31. அவனோடே கூடப்‌ 
போய்வந்த மனிதரே: நாம்‌ போய்‌: 
அந்த... ஜங்களோடே எதிர்க்க 
நம்மாலே. கூடாது; அவர்கள்‌ 
நம்மைப்பார்க்கிலும்‌ பலவான்கன்‌ 
என்றார்கள்‌. 


எண்‌ 19:82. நாங்கள்‌ போய்ச்‌ சுற்றிப்‌: 
பார்த்து வந்த அந்த தேசம்‌ தன்‌ 
குடிகளைப்‌ பட்சிக்கிற தேசம்‌; நாங்கள்‌ 
அதிலே கண்ட ஜனங்கன்‌ எல்லாரும்‌ 
மிகவும்‌ பெரிய ஆட்கள்‌. 


எண்‌ 1988. அங்கே இராட்சதப்‌ 
பிறவியான ஏனாக்கின்‌ குமாரராகிய 
இராட்சுதரையும்‌ கண்டோம்‌; நாங்கள்‌ 
எங்கள்‌. பார்வைக்கு. 
வெட்டுக்கினிகனைய்போல்‌ இருத்தோம்‌, 
அவர்கள்‌ பார்வைக்கும்‌, அப்படியே 
இருந்தோம்‌ என்று சொல்லி, இப்படி. 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்குன்னே தாங்கள்‌ 
சுற்றிப்‌ பார்த்துவத்த 
தேசுத்தைக்குறித்து துர்ச்செய்தி. 
பரம்பச்செய்தார்கள்‌.. 


எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கானான்‌ தேசத்தைச்‌ சுற்றிப்பார்க்கப்‌ 
போன பன்னிரண்டு பிரபுக்களும்‌ திரும்பி 
வருகிறார்கள்‌. அவர்கள்‌ ஒரே குலையுள்ள 
ஒரு 'திராட்சக்கொடியையும்‌, 
மாதளம்பழங்களிலும்‌, அத்திப்பழங்களிலும்‌ 
சிலவற்றையும்‌ கொண்டு வருகிறார்கள்‌. 
இவை கானான்‌ தேசம்‌ செழிப்பான தேசம்‌ 
என்பதற்கு அடையாளமாயும்‌ அச்சாரமாயும்‌ 
இருக்கிறது. இதில்‌ அவர்களுக்குள்‌ கருத்து 
வேறுபாடு எதுவுமில்லை. 

மோசே அவர்களிடத்தில்‌ கானான்‌ 
தேசத்தைப்பற்றியும்‌, கானான்‌ தேசத்தில்‌ 
குடியிருக்கிற ஜனங்களையும்‌ பற்றி செய்தி 
கொண்டு வருமாறு சொன்னார்‌. 
பன்னிரண்டு பிரபுக்களும்‌ கானான்‌ தேசம்‌ 
செழிப்பான 
ஒரே 
அவர்களுடைய 
கொண்டு 
அடையாளமாயிருக்கிறது. 


ஆனால்‌ அவர்கள்‌ கானான்‌ 
தேசத்தில்‌ குடியிருக்கிற ஜனங்களைப்பற்றி 
வெவ்வேறு செய்திகளை சொல்லுகிறார்கள்‌. 
பன்னிரண்டு பிரபுக்களில்‌ பத்து 
பிரபுக்கள்‌ கானான்‌ தேசத்திற்கு 
போகவேண்டாம்‌ என்று சொல்லுகிறார்கள்‌. 
அவர்கள்‌ தங்கள்‌ செய்தியினால்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரருடைய இருதயத்தைக்‌ கஷ்ங்கப்‌ 
பண்ணுகிறார்கள்‌. மீதமுள்ள இரண்டு 
பிரபுக்களும்‌, கர்த்தருடைய துணையினால்‌, 
கானான்‌ தேசத்தை சுதந்தரிக்கலாம்‌ என்று 
விசுவாச வார்த்தைகளை சொல்லுகிறார்கள்‌. 

கானான்‌ தேசம்‌ செழிப்பான தேசம்‌. 
என்பதிலும்‌, கனிகொடுக்கும்‌ விருட்சங்கள்‌ 
அங்கு திரளாயிருக்கிறது. என்பதிலும்‌, 
கனிகளும்‌ பெரிதாயிருக்கிறது என்பதிலும்‌ 
பிரபுக்கள்‌ மத்தியிலே கருத்து வேறுபாடு 
எதுவுமில்லை. 


இஸ்ரவேலின்‌ கோத்திரப்பிரபுக்கள்‌ 
பன்னிரண்டு பேரும்‌ கானான்‌ தேசத்தைச்‌ 
சுற்றிப்‌ பார்த்து, நாற்பதுநாள்‌ சென்றபின்பு 
திரும்பி வருகிறார்கள்‌. அவர்கள்‌ பாரான்‌ 
வனாந்தரத்தில்‌ இருக்கிற காதேசுக்கு வந்து, 
மோசே ஆரோன்‌  என்பவர்களிடத்திலும்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரராகிய சபையார்‌ 
எல்லாரிடத்திலும்‌ சேர்ந்து, அவர்களுக்கும்‌ 
சபையார்‌ ம்‌ சமாசாரத்தை 
அறிவித்து, கனிகளை 
அவர்களுக்குக்‌ காண்பிக்கிறார்கள்‌ 
(எண்‌ 13:25,26). 





BALWETHER 
பிய 


(உபா 149). இது 
147). என்று 
எபிரோனிலிருந்து 
தென்பகுதியில்‌ 24 மைல்‌ தூரத்திலுள்ளது. 
எபிரோன்‌ கானான்‌ தேசத்தின்‌ 
தென்பகுதியின்‌ எல்லையாகும்‌. இங்கு. 
மிரியாம்‌ மரித்தார்‌. ஜனங்கள்‌ மோசேக்கும்‌, 
ஆரோனுக்கும்‌ விரோதமாக இங்கு கூட்டம்‌ 
கூடினார்கள்‌. (எண்‌ 20:1-3). 


வேவுகாரர்‌ 
திராட்சைக்குலையை ஒரு தடியில்‌ 
இரண்டுபேர்‌ கட்டி, தூக்கிக்‌ கொண்டு 
வருகிறார்கள்‌ (எண்‌ 13:23). கானான்‌ தேசத்து 
திராட்சைப்பழங்களும்‌, மாதுளம்‌. 
பழங்களும்‌, அத்திப்பழங்களும்‌ அளவில்‌ 
பெரியவை. வளப்பமானவை (எண்‌ 
13:23) 


கானான்‌ 


தேசத்து. 


அவர்கள்‌ மோசேயை 
நீர்‌ எங்களை அனுப்பின 
நாங்கள்‌ போய்வந்தோம்‌; 
தேனும்‌ ஓடுகிற 
அதினுடைய கனி” 
சொல்லுகிறார்கள்‌. 
ர்கள்‌ கானான்‌ 
சொல்வ. பின்பு னன்‌ 
குடியிருக்கிற ங்களத்‌ 
சொல்லுகிறார்கள்‌. ஜனங்களைப்பற்றிச்‌ 
சொல்லும்போது. பிரபுக்கள்‌ மத்தியிலே. 
கருத்து வேறுபாடு காணப்படுகிறது. 
ப்பிரபுக்களில்‌ ந்தப்‌, 
கானான்‌ தேசத்தைப்பற்றிச்‌ சொல்லும்‌! 
அது பாலும்‌ தேனும்‌ ஓடுகிற தேசம்‌ என்று 
சொல்லிவிட்டு, அதன்‌ பின்பு, “நாங்கள்‌ 
போய்ச்‌ சுற்றிப்‌ பார்த்து வந்த அந்த தேசம்‌ 
தன்‌ குடிகளைப்‌ பட்சிக்கிற தேசம்‌" 
(எண்‌ 13:32) என்றும்‌ சொல்லுகிறார்கள்‌. 
அவர்களுடைய வார்த்தையில்‌ உறுதியும்‌ 
நிச்சயமும்‌ இல்லை. நடுக்கமும்‌, பயமும்‌, 
தடுமாற்றமும்‌ இருக்கிறது. 


நோக்கி, 
தேசத்துக்கு 
அது பாலும்‌ 
தேசந்தான்‌; இது 


(எண்‌ 13:27) என்று 


சொல்லுகிறார்கள்‌. 
ஆகையினால்‌ அவர்களுடைய பார்வையில்‌ 
கானான்‌ தேசம்‌ தன்‌ குடிகளை பட்சிக்கிற 
தேசமாக அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது. 


எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கானான்‌ தேசத்தைச்‌ சுற்றிப்பார்த்து 
வந்த பிரபுக்கள்‌, அந்த தேசத்தில்‌ 
குடியிருக்கிற. ஜனங்களைப்பற்றியும்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 
ஆனாலும்‌, அந்த தேசத்திலே 
குடியிருக்கிற ஜனங்கள்‌ பலவான்கள்‌; 
பட்டணங்கள்‌ அரணிப்பானவைகளும்‌ 
மிகவும்‌ பெரியவைகளுமாய்‌ இருக்கிறது; 
அங்கே ஏனாக்கின்‌ குமாரரையும்‌ 
கண்டோம்‌ (எண்‌ 13:28) என்றும்‌, 
அமலேக்கியர்‌ தென்புறமான 
த்தில்‌ “குடியிருக்கிறார்கள்‌; 


யோர்தானண்டையிலும்‌ குடியிருக்கிறார்கள்‌ 
(எண்‌ 13:29) என்றும்‌ சொல்லுகிறார்கள்‌. 
கானான்‌ தேசத்தை 
சுற்றிப்பார்ப்பதற்காக  அனுப்பப்பட்டவர்கள்‌. 
திரும்பி வந்த போது, அவர்களில்‌ அநேகர்‌ 
சொன்ன பொதுவான செய்தியின்‌ விவரம்‌ 
வருமாறு 
. நீர்‌ எங்களை 
நாங்கள்‌ போய்‌! 
தேனும்‌ ஓடுகிற தேசந்தான்‌; 
அதினுடைய கனி. (எண்‌ 13:26-27). 
்‌. அந்த தேசத்திலே குடியிருக்கிற 


ஜனங்கள்‌ பலவான்கள்‌. (எண்‌ 13:28). 


ப்பின தேசத்துக்கு 
வந்தோம்‌! அது பாதம்‌ 


இது 


பட்டணங்கள்‌ அரணிப்பானவைகளும்‌. 
மிகவும்‌ பெரியவைகளுமாய்‌ இருக்கிறது. 


அங்கே இராட்சதப்‌ பிறவியான 
ஏனாக்கின்‌ குமாரராகிய 
இராட்சதரையும்‌ கண்டோம்‌; நாங்கள்‌ 
எங்கள்‌ பார்வைக்கு 
வெட்டுக்கிளிகளைப்போல்‌ இருந்தோம்‌. 
(எண்‌ 13:28-29,32-33). 


நாம்‌ போய்‌ அந்த ஜனங்களோடே 
எதிர்க்க நம்மாலே கூடாது: அவர்கள்‌ 
நம்மைப்பார்க்கிலும்‌ பலவான்கள்‌ 
(எண்‌ 13:31) 





BALWETHER 
பிய 


கானான்‌. தேசத்தைச்‌ சுற்றிப்‌ 
பார்த்துவிட்டு திரும்பி வந்திருக்கிற 
பன்னிரண்டு பிரபுக்கள்‌ மத்தியில்‌ கருத்து 
வேறுபாடு காணப்படுகிறது. அவர்களில்‌. 
பத்துபேர்‌ ஒரே மாதிரியாகவும்‌, மீதமுள்ள 
காலேப்‌, 
இரண்டுபேரும்‌ 
கானான்‌ 
ஜனங்களைப்பற்றியும்‌, அந்த. 
சுதந்தரிப்பது பற்றியும்‌. 
செய்தியை சொல்லுகிறார்கள்‌. 
வேவுகாரர்‌ கண்டதைப்‌ பற்றி 
13:28,32,33 ஆகிய வசனங்களில்‌. 
கூறுகிறார்கள்‌. இறுதியில்‌ தங்களுடைய 
அவிசுவாசத்தை வெளிப்படுத்துவதற்கு. 
"ஆனாலும்‌! என்று  கூறிவிடுகிறார்கள்‌. 
விசுவாசித்து நடக்காமல்‌ தரிசித்து நடந்தால்‌ 
இப்படிப்பட்ட பிரச்சனைகள்‌ வரத்தான்‌ 
செய்யும்‌. (கொரி 57). காவேபும்‌, 
யோசுவாவும்‌ விசுவாசத்தில்‌ நடந்தார்கள்‌. 
கர்த்தரிடத்தில்‌ விசுவாசம்‌ வைக்கிறவர்‌ 
நம்பிக்கையோடு இருப்பார்‌. பயப்படமாட்டார்‌. 
(எண்‌ 13:30; எண்‌ 14:7-9). 


தேசத்தை சுற்றிப்பார்த்து விட்டு வந்த 
பிரபுக்களில்‌ பத்துபேர்‌, கானான்‌ தேசத்தில்‌ 
குடியிருக்கிற. ஜனங்களைப்பார்த்து 
பயப்படுகிறார்கள்‌. 


நாம்‌ போய்‌ அந்த ஜனங்களோடே 
எதிர்க்க நம்மாலே கூடாது: அவர்கள்‌ 
நம்மைப்பார்க்கிலும்‌ பலவான்கள்‌ (எண்‌ 13:31) 
என்றும்‌, நாங்கள்‌ அதிலே கண்ட 
ஜனங்கள்‌ எல்லாரும்‌ மிகவும்‌ பெரிய ஆட்கள்‌ 
(எண்‌ 13:32) என்றும்‌ சொல்லுகிறார்கள்‌. 

த்தில்‌ க்கிறவர்கள்‌ 
தடயம்‌ பாப்ப தம்‌ செல்வமும்‌ 
கொண்டிருப்பார்கள்‌. அவர்கள்‌ எல்லோரும்‌ 
வாதையினால்‌ அழிவார்கள்‌. 


கானான்‌ 


இருக்கிறார்கள்‌. (எண்‌ 13:32-33). 


இராட்சதர்‌. 
பெற்றெடுப்பார்கள்‌. 
நாளா 20:4-8). 
புத்திரர்‌. 
இராட்சதர்கள்‌. (உபா 21 


இராட்சதரைப்‌ 


(சோமு 2146-22, 


எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கானான்‌. தேசத்தைச்‌ 
சுதந்தரிக்கப்போகும்‌ முன்பாகவே அந்த 
தேசத்தை தங்களால்‌ சுதந்தரிக்க முடியாது. 
என்று பத்து பிரபுக்களும்‌ அவிசுவாசமான 
வார்த்தைகளை சொல்லுகிறார்கள்‌. 

பத்து பிரபுக்களும்‌ மோசேயை நோக்கி, 
'அங்கே இராட்சதப்‌ பிறவியான ஏனாக்கின்‌ 
குமாரராகிய இராட்சதரையும்‌ கண்டோம்‌; 
நாங்கள்‌ எங்கள்‌ பார்வைக்கு 
வெட்டுக்கிளிகளைப்போல்‌ இருந்தோம்‌, 
அவர்கள்‌ பார்வைக்கும்‌, அப்படியே 
இருந்தோம்‌" (எண்‌ 13:33) என்று 
சொல்லுகிறார்கள்‌. இவ்வாறாக அவர்கள்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்குள்ளே தாங்கள்‌ சுற்றிப்‌ 
பார்த்துவந்த தேசத்தைக்குறித்து துர்ச்செய்தி 
பரம்பச்செய்கிறார்கள்‌. 


நியாயந்தீர்க்கப்படுகிறார்கள்‌ (எண்‌ 14:37, 


, கானான்‌ தேசத்தைச்‌ சுற்றிப்பார்க்கும்படி 
பிரபுக்களில்‌ 

மாம்சப்பிரகாரமாக 
அவர்கள்‌ கர்த்தருடைய 


சிநதிக்கிறார்கள்‌. 
பலத்தையும்‌ 
நோக்கிப்‌ 
தங்களுடைய 
பார்க்கிறார்கள்‌ ்‌ 
குடியிருக்கிற ஜனங்களோடு ஒப்போ து. 


இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ 
அதிகமாகவே இருக்கிறது. 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 


மாம்ச பலமும்‌ 


கானானியரை 
திரளான எண்ணிக்கை 
உள்ளவர்கள்‌. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
எல்லோருமே கானான்‌ தேசத்திற்குள்‌ 
பிரவேசிக்கவேண்டும்‌. என்னும்‌ ஒரே 
நோக்கத்தோடிருக்கிறார்கள்‌. அவர்களுடைய 
சிந்தனையிலும்‌, செயலிலும்‌ 
ஒற்றுமையிருக்கிறது. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
எல்லோரும்‌, ஒவ்வொரு  கோத்திரமாக 
அணியணியாக புறப்பட்டு வந்திருக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ மத்தியிலே ஒழுங்கும்‌ கட்டுப்பாடும்‌. 
அவர்களுக்கு 
ஞானமும்‌ 
தை! மெய்யாகவே 
இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌: மாம்ச பலம்‌, 
கானான்‌ தேசத்தில்‌ குடியிருக்கிற 
ஜனங்களைவிட அதிகமாகவே இருக்கிறது. 


விட 


அவர்‌ 





BALWETHER 
பிய 


கானான்‌ தேசத்தை வேவுபார்க்கும்படி 
அனுப்பப்பட்டவர்கள்‌, மாம்சப்பிரகாரமாக 
சிந்தித்துப்‌ பார்த்தாலும்‌, ல்‌ 
கோழையாகயிருக்கவேண்டிய அவசியமில்லை. 
“நாம்‌ போய்‌ அந்த ஜனங்களோடே எதிர்க்க 
நம்மாலே கூடாது" என்றோ, “அவர்கள்‌ 
நம்மைப்‌ பார்க்கிலும்‌ பலவான்கள்‌" என்றோ 
கோழைத்தனமாக பேசவேண்டிய 
அவசியமில்லை. வேவுகாரரின்‌ பத்துபேர்‌ 
மனம்‌ தளர்ந்துபோயிருக்கிறார்கள்‌. 


வேவுகாரர்‌ சொன்ன பிரகாரம்‌, 
கானானியர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரைவிட 
பலவான்களாகமிருந்தாலும்‌, அவர்களால்‌ 
கர்த்தரைவிட பெரிய பலவான்களாயிருக்க 
முடியாது. கர்த்தருடைய பிரசன்னத்திற்கு 
அடையாளம்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
மத்தியிலே இருக்கிறது. கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌. 
புத்திரரோடு கூடமிருக்கும்போது. 
அவர்களுக்கு விரோதமாக யாராலும்‌ 
எதிர்த்து நிற்கமுடியாது. 
கானானியரின்‌ 
அரணிப்பானவைகளாகவும்‌, 
பெரியவைகளாகவும்‌ இருக்கிறது என்று 
வேவுகாரர்‌ சொல்லுகிறார்கள்‌. ஆனாலும்‌ 
இந்தப்‌ பிரபஞ்சத்திலுள்ள எந்த ஜனத்தாலும்‌, 
பரலோகத்திற்கு விரோதமாக அரண்களை 
கட்ட முடியாது. இஸ்ரவேலின்‌ தேவனாகிய 
கர்த்தர்‌, பரலோகத்தின்‌ தேவனாகவும்‌ 
இருக்கிறார்‌ 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தருடைய 
புயத்தின்‌ வல்லமையை பல சந்தர்ப்பங்களில்‌: 
அனுபவித்திருக்கிறார்கள்‌. கர்த்தருடைய 
புயம்‌ குறுகிப்போகாத நீண்ட ம்‌ 
அவருடைய புயம்‌ சத்துருக்களுக்கு 
விரோதமாக நீட்டப்பட்டிருக்கிற புயம்‌. 
கர்த்தர்‌ டைய பலத்த புயத்தினால்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரரை பாதுகாக்கிறார்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
வருஷங்களாக எகிப்து 
அடிமைகளாகயிருந்தார்கள்‌. 
தம்முடைய பலத்த புயத்தினால்‌, 
புத்திரரை எகிப்தின்‌ அடிமைத்தனத்திலிருந்து 
மீட்டுக்கொண்டார்‌. கானானியரைப்போலவே 
எகிப்தியரம்‌ பலமுள்ளவர்கள்‌. கர்த்தர்‌ 
எகிப்தியரை. அதம்பண்ணியதுபோல, 
கானானியரையும்‌ அதம்பண்ணுவார்‌. 
ஆனால்‌ வேவுபார்க்கப்போன. 
கோத்திரப்பிரபுக்களுக்கோ, கர்த்தர்மீது 
போதுமான அளவு நம்பிக்கையில்லை. 


பட்டணங்கள்‌ 
மிகவும்‌ 


எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ தம்முடைய பட்டயத்தைப்‌ 

பயன்படுத்தாமலையே, எகிப்தியரின்‌ குதிரை 

வீரர்களையும்‌ இரதங்களையும்‌ செங்கடலிலே 

எகிப்தியர்கள்‌ 

அழிந்துபோனார்கள்‌. 

சிதறிப்போனார்கள்‌. 

புத்திரருக்காக 

இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 

கர்த்தருடைய வார்த்தையை நம்பி, கானான்‌ 

தேசத்திற்குள்‌ பிரவேசிக்கும்போது, கர்த்தர்‌ 

தம்முடைய ஜனத்திற்காக கானானியர்மீது 

யுத்தம்பண்ணுவார்‌. கானானியரால்‌ 

கர்த்தருக்கு விரோதமாய்‌ யுத்தம்பண்ண 
முடியாது. 

கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌  புத்திரருக்கு 

ஆசீர்வாதமான வாக்குத்தத்தங்களைக்‌ 

கொடுத்திருக்கிறார்‌. இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 

கானானியருக்கு விரோதமாக மேற்கொள்ளும்‌ 


ஆபிரகாமின்‌ சந்ததியார்‌ கானான்‌ 
தேசத்தைச்‌ சந்த த்துக்கொள்வார்கள்‌. 
என்று கர்த்தர்‌ ஏற்கெனவே 
வாக்குப்பண்ணியிருக்கிறார்‌. கர்த்தருடைய 
வாக்குத்தத்தம்‌ நிச்சயம்‌ நிறைவேறும்‌. 
அந்நாளிலே கர்த்தர்‌ ஆபிராமோடே 
உடன்படிக்கைபண்ணி, எகிப்தின்‌ நதிதுவக்கி 
த்‌ என்னும்‌ பெரிய 


ரெப்பாயீமியரும்‌, எமோரியரும்‌, கானானியரும்‌, 


கிர்காசியரும்‌, எழூசியரும்‌ என்பவர்கள்‌ 
இருக்கிறதுமான இந்தத்‌ தேசத்தை உன்‌ 
சந்ததிக்குக்‌ கொடுத்தேன்‌ என்றார்‌" (ஆதி 
1518-21) 


'நீ பரதேசியாய்த்‌ தங்கிவருகிறகானான்‌ 
தேசமுழுவதையும்‌, உனக்கும்‌ உனக்குப்‌ 
பின்வரும்‌ உன்‌ சந்ததிக்கும்‌ நித்திய 
சுதந்தரமாகக்‌ கொடுத்து, நான்‌ 
அவர்களுக்குத்‌ தேவனாயிருப்பேன்‌ என்றார்‌” 
(ஆதி 17:8). 
கானானியரை 


கர்த்தர்‌ கேல்‌ 





BALWETHER 
பிய 


“நான்‌ ஒரு தூதனை உங்களுக்கு 
முன்பாக அனுப்பி, கானானியனையும்‌ 
எமோரியனையும்‌ ஏத்தியனையும்‌. 
பெரிசியனையும்‌ ஏவியனையும்‌ எபூசியனையும்‌ 
துரத்திவிடுவேன்‌" (யாத்‌ 33:2). 


கர்த்தர்‌ கானியரை ஒரே வேளையில்‌ 
மொத்தமாக துரத்திவிடாமல்‌, அவர்களை 
தம்முடைய சித்தத்தின்‌ பிரகாரம்‌, கொஞ்சம்‌ 
கொஞ்சமாக துரத்துவார்‌. 


"நீ விருத்தியடைந்து தேசத்தைச்‌ 
சுதந்தரித்துக்கொள்ளும்வரைக்கும்‌, 


அனுப்பப்பட்ட 

கர்த்தரையும்‌, 

வார்த்தைகளையும்‌, வாக்குத்தத்தங்களையும்‌ 
நம்பாமல்‌, "நாம்‌ போய்‌ அந்த எக்கோ 
எதிர்க்க நம்மாலே கூடாது' என்று 
அவிசுவாசமான வார்த்தைகளை 
சொல்லுகிறார்கள்‌. அவர்கள்‌ இவ்வாறு. 


யா 
என்று 


சந்தோசத்தோடு 
கேட்பதற்கு சமம்‌ 

பன்னிரண்டு வேவுகாரரில்‌ ஒருவராகிய 
காலேபு இஸ்ரவேல்‌  ஐஜனங்களிடத்தில்‌ 
விசுவாசமான வார்த்தைகளை சொல்லுகிறார்‌. 
காலேபு சொல்லுகிற வார்த்தைகளை 
யோசுவாவும்‌ அங்கீகரிக்கிறார்‌. காலேபு 


எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
செவிகொடுத்தால்‌ 

முழுஇருதயத்தோடு 
வார்த்தைகளையும்‌, 
நம்புவார்கள்‌. 


கானே) இல்லில்‌ பத்தா நக்கி, 
நாம்‌ உடனே போய்‌ அதைச்‌ 
சுதந்தரித்துக்கொள்வோம்‌: நாம்‌ அதை 
எளிதாய்‌ ஜெயித்துக்கொள்ளலாம்‌" 
(எண்‌ 13:30) என்று சொல்லுகிறார்‌. 


காலேபின்‌ வார்த்தைக்கு 
அவர்களும்‌ 
கர்த்தருடைய 
வாக்குத்தத்தங்களையும்‌ 


காலேபின்‌: வார்த்தையில்‌ 
உறுதியிருக்கிறது. “நாம்‌ அதை எளிதாய்‌ 
ஜெயித்துக்கொள்ளலாம்‌' என்று காலேபு 
சொல்லுகிறார்‌. கானானியர்‌ 
பலவான்களாகயிருந்தாலும்‌, இஸ்ரவேல்‌. 
புத்திரரும்‌ பலவான்களாகவே இருக்கிறார்கள்‌. 
காலேபு. இஸ்ரவேல்‌ புத்திரரை 
உற்சாகப்படுத்துகிறார்‌. “நான்‌ உடனே 

அதை சுதந்தரித்துக்கொள்வோம்‌' 


புறப்பட்டுப்போகிறவர்‌. 

கோத்திரத்தைச்‌ சேர்ந்தவர்‌ 

அவர்களுக்கு 

தைரியத்தையும்‌, 

நம்பிக்கையையும்‌ கொடுத்து, 

அவர்களை வழிநடத்துகிறார்‌. 

கானான்‌. சத்தைச்‌ 

சுதந்தரித்துக்கொள்ளவேண்டும்‌. பதே 

இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ விருப்பம்‌. தங்கள்‌ 

விருப்பத்தை காலதாமதம்பண்ணாமல்‌, 

உடனே நிறைவேற்றிக்கொள்ள 
வேண்டுமென்று காலேபு விரும்புகிறார்‌. 





HLMETHER 
RAAT IMAL 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
விரோதமாக முறுமுறுக்கிறார்கள்‌. 
கர்த்தருடைய வார்த்தையை நம்பாமல்‌ 
அவருக்கு விரோதமாகக்‌. 
கலகம்பண்ணுகிறார்கள்‌. இதனால்‌ 
கர்த்தருக்கும்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்கும்‌. 
இடையே வாக்குவாதமுண்டாயிற்று கர்த்தர்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரர்மீது கோபப்படுகிறார்‌. 
அவர்கள்‌ கானான்‌ தேசத்தின்‌ 
இளைப்பாறுதலில்‌ பிரவேசிப்பதில்லையென்று, 
கர்த்தர்‌ தம்முடைய கோபத்திலே 
சொல்லுகிறார்‌. 


கானான்‌ தேசத்தை சுற்றிப்பார்த்து, 
வந்தவர்களில்‌ பத்துபேர்‌ அந்த தேசத்தைக்‌ 
குறித்து, இஸ்ரவேல்‌ புத்திரருக்குள்ளே 
துர்ச்செய்தி பரம்பச்செய்கிறார்கள்‌. இதனால்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தருக்கு 
விரோதமாகக்‌ கலகம்பண்ணுகிறார்கள்‌ 
(எண்‌ 141-4). 


கர்த்தருக்கு. 
அவர்கள்‌ 


மோசேயும்‌ ரோனும்‌, 
இஸ்ரவேல்‌ 


காலேபும்‌ 
யோசுவாவும்‌ ்‌ 
கலகத்தை. அடக்குவதற்கு 
செய்கிறார்கள்‌. ஆனால்‌ 

முயற்சி பிரயோஜனமில்லாமல்‌ 

(எண்‌ 14:5-10). 


இஸ்ரவேல்‌ 


புத்திரர்‌ கர்த்தருக்கு, 
விரோதமாகக்‌ ம்‌ நார்‌ 


கலகம்பண்ணுகிறார்கள்‌. 
கர்த்தர்‌ அவர்களை 
அழித்துப்போடப்போவதாக, வர்களுக்கு 
எச்சரிப்பாய்ச்‌ சொல்லுகிறார்‌ (எண்‌ 149112). 
மோசே இஸ்ரவேல்‌ பத்திரருக்காக 
கர்த்தருடைய சமுகத்திலே பணிவாய்‌. 
விண்ணப்பம்பண்ணுகிறார்‌ (எண்‌ 14:13-19). 


கர்த்தர்‌ மோசேயின்‌ விண்ணப்பத்திற்கு 
செவிகொடுக்கிறார்‌. அவர்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ எல்லோரையும்‌ அழித்துப்போட வில்லை. 
தம்மை பரீட்சை பார்த்த மனிதரில்‌ ஒருவரும்‌ 
கானான்‌ தேசத்தைக்‌ காணமாட்டார்கள்‌ 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. காலேபும்‌ 
யோசுவாவும்‌, அவர்களுடைய சந்ததியாரும்‌ 
கானான்‌ தேசத்தை சுதந்தரிப்பார்கள்‌ 
(எண்‌ 14:20-33) 


எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கானான்‌ தேசத்தை 
சற்றிப்பார்த்துவிட்டு, இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
மத்தி துர்ச்செய்தியை சொன்னவர்கள்‌, 
கர்த்தருடைய சந்நிதியில்‌ வாதையினால்‌ 
செத்துப்போகிறார்கள்‌ ண்‌ 14:36-39). 
இஸ்ரவேல்‌ யுத்திரரில்‌ அநேகர்‌, 
கர்த்தருடைய அனுமதியில்லாமல்‌, 
கானான்‌ தேசத்திற்குப்போவோம்‌ என்று, 
சொல்லி மலையின்மேல்‌ ஏறித்துணிகிறார்கள்‌ 
(எண்‌ 14:40-45) அமலேக்கியரும்‌ 
கானானியரும்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரை 
முறியடித்து துரத்துகிறார்கள்‌. 


சபையாரின்‌ புலம்பல்‌ 
எண்‌ 1441-4 


எண்‌ 14ம்‌. 
எல்லாரும்‌ 
புலம்பினார்கள்‌; 

அன்று 
அழுதுகொண்டிருத்தார்கன்‌. 


எண்‌ 143. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
எல்லாரும்‌ மோசேக்கும்‌ ஆரோனுக்கும்‌ 
விரோதமாக. முறுமுறுத்தார்கள்‌. 
சபையார்‌ எல்லாரும்‌ அவர்களை 
நோக்கி: எகிப்துதேசத்திலே 
செத்துப்போனேமானால்‌ 

நலமாயிருக்கும்‌; இந்த வனாந்தரத்திலே. 
நாங்கள்‌ செத்தாலும்‌ நலம்‌. 


அப்பொழுது 


எண்‌ 14:3. நாங்கள்‌ பட்டயத்தால்‌ 
மடியும்படிக்கும்‌, எங்கள்‌ 
பெண்ஜாதிகளும்‌ பின்னைகளும்‌ 
கொள்ளையாகதம்படிக்கும்‌, கர்த்தர்‌ 
எங்களை இந்த தேசத்துக்குக்கொண்டு. 
வந்தது என்ன? எகிப்துக்குத்‌ 
திரும்பிப்போகிறதே எங்களுக்கு 
உத்தமம்‌ அல்லவோ என்றார்கள்‌. 

எண்‌ 1434. பின்பு அவர்கள்‌: நாம்‌ 
ஒரு தலைவவனை 
ஏற்படுத்திக்கொண்டு. எகிப்துக்கு. 
திரும்பிப்போவோம்‌ வாருங்கள்‌. 
என்னு. ஒருவரோடொருவர்‌ 
சொல்லிக்கொண்டார்கள்‌. 





(யய 
பிய 


கானான்‌ தேசத்தை சுற்றிப்பார்க்கும்படி 
போனவர்களில்‌ பத்துபேர்‌, இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ மத்தியிலே கானான்‌ தேசத்தைக்‌ 
குறித்து துர்ச்செய்தியை சொல்லுகிறார்கள்‌. 
அப்பொழுது சபையார்‌ எல்லாரும்‌ 
கூக்குரலிட்டுப்‌ புலம்புகிறார்கள்‌: ஜனங்கள்‌ 
அன்று ராமுழுதும்‌ 
அழுதுகொண்டிருக்கிறார்கள்‌ (எண்‌ 143). 


இஸ்ரவேல்‌ ரர்‌ கர்த்தருடைய 
வந்ததது க்வி! வெறுக்கக்‌ 
தங்கள்‌ மத்தியில்‌ துர்ச்செய்தியைப்‌ 
பரம்பச்செய்கிற வேவுகாரரின்‌ வார்த்தைக்கு 
முக்கியத்துவம்‌ கொடுக்கிறார்கள்‌. 
இஸ்ரவேலின்‌ பாளயத்திலிருக்கிறவர்களுக்கு 
இப்போது ஒரு , ஆபத்தும்‌ வரவில்லை. 
ஆனாலும்‌ அவர்கள்‌ தங்களுக்கு 
ஆபத்துக்கள்‌ வந்ததுபோல பாவித்து, 
சபையார்‌ எல்லாரும்‌ கூக்குரலிட்டு 
புலம்புகிறார்கள்‌. அவர்கள்‌ அழுவதற்கு 
நியாயமான காரணம்‌ எதுவுமில்லை. 
ஆனாலும்‌ அவர்கள்‌ அன்று இராமுழுவதும்‌ 
அழுதுகொண்டிருக்கிறார்கள்‌ 

ஸ்ரவேல்‌ புத்திரர்‌ எல்லோரும்‌ 
ரோலுக்கு விரோதமாக 


மோசேக்கம்‌ 
முறுமுறுக்கிறார்கள்‌. அவர்கள்‌ கர்த்தருடைய 


ஊழியக்காரருக்கு விரோதமாக 
முறுமுறுப்பதினால்‌, அவர்கள்‌ கர்த்தருக்கு 
விரோதமாகவும்‌ பேசுகிறார்கள்‌. இஸ்ரவேல்‌ 
புத்தருடைய கூக்குரலுக்கும்‌ புலம்பலுக்கும்‌, 
அவர்களுடைய கோத்திரப்பிதாக்களின்‌ 
பிரபுக்களே காரணம்‌. அவர்கள்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனங்கள்‌... மத்தியில்‌ தூர்ச்செய்தியைப்‌ 
பரம்பச்செய்கிறார்கள்‌. அந்தச்‌ செய்தி 
உண்மையான செய்தியல்‌ அவர்கள்‌ 
சொன்ன செய்திக்கு ஆதாரம்‌ எதுவுமில்லை. 
ஆனாலும்‌ அவர்கள்‌ சொன்ன பொய்யான. 
செய்தியை சபையார்‌ எல்லாரும்‌ கேட்டு 
கூக்குரலிட்டு புலம்புகிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
மோசேயையும்‌, ஆரோனையும்‌ 
“எகிப்துதேசத்திலே செத்துப்போனோமானால்‌. 
நலமாயிருக்கும்‌; இந்த வனாந்தரத்திலே 
நாங்கள்‌ செத்தாலும்‌ நலம்‌. நாங்கள்‌ 
பட்டயத்தால்‌ மடியும்படிக்கும்‌, எங்கள்‌ 
பெண்ஜாதிகளும்‌ பிள்ளைகளும்‌ 
கொள்ளையாகும்படிக்கும்‌, கர்த்தர்‌ எங்களை 
இந்த தேசத்துக்குக்‌ கொண்டு வந்தது 
என்ன? எகிப்துக்குத்‌ தி 
எங்களுக்கு உத்தமம்‌ 
(எண்‌ 14:2,3) என்று சொல்லுகிறார்கள்‌. 


எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ எல்லா வார்த்தைகளையும்‌ 
சீர்தூக்கிப்‌ பார்த்தால்‌ யாரும்‌ தப்பமுடியாது. 
(மத்‌ 12:36) துர்மார்க்கருடைய ஜெபம்‌ 
கர்த்தருக்கு அருவருப்பானது என்று 
சாலொமோன்‌ கூறுகிறார்‌. (நீதி 1338) 
வனாந்தரத்திலே இஸ்ரவேல்‌ புத்திரருடைய 
த ஜெபத்திற்குக்‌ கர்த்தர்‌ அவர்கள்‌ 
கேட்டுக்‌ கொண்ட பிரகாரமாகவே பதில்‌ 
கொடுத்துவிடுகிறார்‌. நாற்பது வருஷக்‌. 
காலத்தில்‌ யோசுவாவையும்‌, காலேபையும்‌ 
தவிர பழைய சந்ததியார்‌ எல்லோரும்‌ 
வனாந்தரத்தில்‌ செத்துப்போகிறார்கள்‌. 
மரணம்‌ உடனடியாக ஆரம்பித்துவிடுகிறது. 
(எண்‌ 14:23-37). 


எகிப்து தேசத்தில்‌ செத்துப்போனால்‌ 
நலமாயிருக்கும்‌ என்று இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
சொல்லுகிறார்கள்‌. அவர்கள்‌ எகிப்து 
தேசத்தை விட்டு புறப்பட்டு வந்து பல 
மாதங்களாயிற்று. இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
வனாந்தரத்தில்‌ இதுவரையிலும்‌ பிரயாணம்‌. 
செய்தார்கள்‌. கர்த்தருடைய பிரசன்னம்‌ 
அவர்களோடு  கூடமிருந்தது. கர்த்தர்‌ 
அவர்களை இதுவரையிலும்‌ போவித்து, 
பராமரித்து பாதுகாத்து வந்திருக்கிறார்‌. 
அவர்கள்‌ கர்த்தருடைய நன்மைகளை 


அனுபவித்து வந்திருக்கிறார்கள்‌. 

ஆனால்‌. இப்போதோ, எகிப்து 
தேசத்திலே செத்துப்போனால்‌ நலமாயிருக்கும்‌ 
என்று சொல்லுகிறார்கள்‌. வனாந்தரத்திலே. 
செத்துப்போவதற்கு பதிலாக, எகிப்து 
தேசத்திலே செத்துப்போவதை விரும்பு 
கிறார்கள்‌. “எகிப்துதேசத்திலே செத்துப்போ 
னாமானால்‌ நலமாயிருக்கும்‌; இந்த 
வனாந்தரத்திலே நாங்கள்‌ செத்தாலும்‌ நலம்‌" 
(எண்‌ 14:2) என்று இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
மோசேக்கும்‌ ஆரோனுக்கும்‌ விரோதமாக 
சொல்லுகிறார்கள்‌. 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரை எகிப்து 


அழைத்து 

கானான்‌ 

வழிநடத்திக்கொண்டு 

கர்த்தர்‌ தம்முடைய ஜனத்திற்கு. 

கானான்‌ தேசத்தை சுதந்தர தேசமாக 
கொடுப்பதாக  வாக்குப்பண்ணியிருக்கிறார்‌. 
ஆனால்‌ இஸ்ரவேல்‌ ஜனங்களோ, “நாங்கள்‌ 
பட்டயத்தால்‌  மடியும்படிக்கும்‌, எங்கள்‌ 
பெண்ஜாதிகளும்‌ பிள்ளைகளும்‌ 
கொள்ளையாகும்படிக்கும்‌, கர்த்தர்‌ எங்களை 
ந்த தேசத்துக்குக்‌ கொண்டு வந்தது, 
ன?” (எண்‌ 14:3) என்று கேட்கிறார்கள்‌. 





BALWETHER 
பிய 


இஸ்ரவேல்‌. புத்திரருடைய 
பெண்ஜாதிகளும்‌, பிள்ளைகளும்‌ ஒரு 
தப்பிதமும்‌ செய்யவில்லை. கர்த்தர்‌ 
அவர்களை பாதுகாத்து பராமரிக்கிறார்‌. 
ஆனால்‌ அவர்கள்‌ கொள்ளையாவார்கள்‌ 
என்று இஸ்ரலேல்‌ புத்திரர்‌ சொல்லுகிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ கானான்‌ 
நேசத்திற்கப்போகவேண்டியவ்க்‌ ஆனால்‌ 
அவர்கள்‌ இப்போது எகிப்து தேசத்திற்கு 
திரும்பிப்போகவேண்டும்‌ என்று 
விரும்புகிறார்கள்‌. எகிப்துக்குத்‌' 
திரும்பிப்போகிறதே எங்களுக்கு உத்தமம்‌ 
அல்லவோ” என்று சொல்லுகிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு மோசே 
'தலைவராயிருக்கிறார்‌. மோசே அவர்களை 
கானான்‌ தேசத்திற்கு நடத்திக்கொண்டு 
போகிறார்‌. ஆனால்‌ இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
மோசேயின்‌ 
ஏற்றுக்கொள்ளவில்லை. 
கட்டளைக்கு கீழ்ப்படிந்து 
தேசத்திற்குப்போக விரும்பவில்லை. அவர்கள்‌ 
மோசேக்கு பதிலாக ஒரு புதிய தலைவனை 
தெரிந்துகொள்ளவேண்டுமென்று 
ஆசைப்படுகிறார்கள்‌. 
புத்திரர்‌. 'நாம்‌ ஒரு 


க ஸ்வேல்‌ 

ஏற்படுத்திக்கொண்டு. 
எகிப்துக்கு திரும்பிப்போவோம்‌ வாருங்கள்‌" 
(எண்‌ 14:4) என்று ஒருவரோடொகுவர்‌ 
சொல்லிக்கொள்கிறார்கள்‌. கிப்து 
தேசத்திற்கு திரும்பிப்போவதே தங்களுக்கு 


அவர்கள்‌ 


கானான்‌ தேசத்தைவிட 
நலமான தேசமாய்த்‌ தெரிகிறது. 


இஸ்ரவேல்‌. புத்திரர்‌ எகிப்து 
தேசத்திலிருந்து வனாந்தரத்தின்‌ வழியாக, 
கானான்‌ தேசத்தின்‌ எல்லைப்பகுதிக்கு 


வந்திருக்கிறார்கள்‌. ஆனால்‌ அவர்கள்‌. 


எண்ணாகமம்‌ - 
NUMBERS - COMMENTARY 


ப opel 


PUBLISHERS 


கானான்‌ தேசம்‌ கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
பருக்க சுதந்தரமாகக்‌ கொடுத்திருக்கிற 

அவர்களுடைய பங்குவீதம்‌ 
கானான்‌ தேசத்திலே இருக்கிறது. ஆனால்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு கானான்‌ தேசம்‌ 
பிடிக்கவில்லை. அவர்களுக்கு எகிப்து 
தேசமே பிடித்திருக்கிறது. எகிப்து தேசம்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரருடைய சுதந்தர 
தேசமல்ல. அங்கே அவர்களுக்கு பங்குவீதம்‌ 
இல்லை. ஆனாலும்‌ அவர்கள்‌ எகிப்து 
தேசத்திற்கு திரும்பிப்போகவிரும்புகிறார்கள்‌. 


கர்த்தர்‌ நமக்கு கொடுத்திருக்கும்‌ 
ஸ்தலத்தில்‌ நாம்‌ திருப்தியாமிருக்கவேண்டும்‌. 
ர்‌ நமக்கு கொடுக்கும்‌ ஊழியத்தை 
உண்மையோடு செய்யவேண்டும்‌. கர்த்தர்‌ 
நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களில்‌ 
நாம்‌. 'திருப்தியடையவில்லையென்‌ றால்‌, 
நமக்கு ஒருபோதும்‌ திருப்தி ஏற்படாது. 
கர்த்தர்‌ நமக்கு கொடுத்திருக்கும்‌ 
ஸ்தானத்தில்‌ திருப்தியடையவேண்டும்‌. அந்த 
ஸ்தானத்தில்‌ நாம்‌ திருப்தியடையாமல்‌, 
ர பிரபஞ்சத்தில்‌ எந்த இடத்திற்கு 
அலைந்தாலும்‌, அங்கே நமக்கு 

த்த ஏற்படப்போவதில்லை. 


கர்த்தர்‌ நம்மை எந்த சூழ்நிலையில்‌ 
வைத்திருந்தாலும்‌, நாம்‌ அந்த சூழ்நிலையில்‌ 
கர்த்தருக்குள்‌ சந்தோஷமாயும்‌, திருப்தியாயும்‌ 
இருக்கவேண்டும்‌. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌, 
“எகிப்து தேசத்திற்கு திரும்பிப்போவது. 
க்‌ என்று சொல்லுவதற்கு 

த்தர்‌ தங்களை எந்த 
வைத்திருக்கிறாரோ அந்த 
திருப்தியாமிருப்பது 


என்று 


ஏற்பட்ட 
விளைவுகளின்‌ விவரம்‌ வருமாறு : 

1. சபையார்‌ எல்லாரும்‌ 
புலம்பினார்கள்‌; ஜனங்கள்‌ 
அன்று இராமுழுதும்‌ 
அழுதுகொண்டிருந்தார்கள்‌. (எண்‌ 14:1) 
இஸ்ரவேல்‌ புத்திர்‌ எல்லாரும்‌. 
மோசேக்கும்‌. ஆரோனுக்கும்‌ 
விரோதமாக முறுமுறுத்தார்கள்‌. 
(எண்‌ 14:2). 


கூக்குரலிட்டுப்‌ 





எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


செத்துப்‌ 
போனோமானால்‌ நலமாயிருக்கும்‌: இந்த 
வனாந்தரத்திலே நாங்கள்‌ செத்தாலும்‌ 
நலம்‌ என்று சபையாரெல்லாரும்‌ 
முறுமுறுத்தார்கள்‌. 


கர்த்தர்‌ தங்களை ஏமாற்றிவிட்டதாக 
அவரைத்‌ தூஷித்தார்கள்‌. (எண்‌ 14:3). 


நாம்‌ ஒரு தலைவனை ஏற்படுத்திக்‌ 
கொண்டு எகிப்துக்கு திரும்பிப்‌ 
போவோம்‌ வாருங்கள்‌ என்று 
ஒருவரோடொருவர்‌ சொல்லிக்‌ 


கொண்டார்கள்‌. (எண்‌ 14:3-49). 


ஞூடைய  துர்ச்செய்திமினால்‌. 
னு புத்திரர்‌ மத்தியில்‌ பயமும்‌, 
கோழைத்தனமும்‌. உண்டாயிற்று. 
(எண்‌ 14:39), 


Ri துர்ச்செய்தியின்நிமித்‌ 

து வரையிலும்‌ அவர்கள்‌ நம்பிக்கை: 
வைத்திருந்த மோசேக்கும்‌, 
ஆரோனுக்கும்‌ எதிராகக்‌ கலகம்‌ 
பண்ணினார்கள்‌. (எண்‌ 14:10) 


சமாதான வார்த்தைகள்‌ 
எண்‌ 14:5-10 


எண்‌ 145. அப்பொழுது மோசேயும்‌ 
ஆரோனும்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌. 
சுபையாராகிய எல்லாக்‌. 
கூட்டத்தாருக்கு பாகவும்‌ 
முகங்குப்புற விழுந்தார்கள்‌. 


எண்‌: 14:8. தேசத்தைச்‌. 
கற்றிப்பார்த்தவர்களில்‌ நூனின்‌' 
குமாரனாகிய யோசுவாவும்‌, 
எப்புன்னேயின்‌. குமாரனாகிய 
காலேபும்‌, தங்கள்‌ வஸ்திரங்களைக்‌ 
கிழித்துக்கொண்டு, 


எண்‌ 147. இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ 
சமஸ்த சபையையும்நோக்கி: நாங்கள்‌ 
போய்ச்‌ சுற்றிப்பார்த்து சோதித்த 
தேசம்‌ மகா நல்ல தேசம்‌. 


எண்‌ 14:8. கர்த்தர்‌ நம்மேல்‌ 
பீரியமாயிருத்தால்‌, அத்தத்‌ தேசத்திலே 
நம்மைக்‌ கொண்டுபோய்‌, பாலும்‌ 
தேனும்‌ ஓடுகிற அத்தத்‌ தேசத்தை 
நமக்குக்‌ கொடுப்பார்‌. 


QOODNENS 
PUBLISHERS 


எண்‌ 1429. கர்த்தருக்கு விரோதமாக 
கலகம்பண்ணாதிருங்கள்‌; 

தேசத்தின்‌: ஜனங்களுக்கு 
பயப்படவேண்டியதில்லை; 
'இரையாவார்கள்‌;; 


பயப்படவேண்டியதில்லை என்றார்கள்‌. 


எண்‌ 14:10. அப்பொழுது அவர்கள்மேல்‌: 
கல்லெறியவேண்டும்‌. என்று 
சபையார்‌ எல்லாரும்‌ சொன்னார்கள்‌; 
உடனே கர்த்தருடைய மகிமை 
ஆசரிப்புக்கூடாரத்தில்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ எல்லாருக்கும்‌ முன்பாகக்‌ 
காணப்பட்டது. 


அலிசுவாசமான 
வார்த்தைகளினால்‌ இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
தங்களுக்குத்‌ தாங்களே அழிவைத்‌ 
தேடிக்கொள்கிறார்கள்‌. அவர்களை 
தப்பிக்க வைப்பதற்காக, 
சிநேகிதர்கள்‌ முயற்சி 
ஆனால்‌ அந்த 
வீணாய்ப்போயிற்று, 
புத்திரர்‌ இன்னும்‌ 


கலககுணமுள்ளவர்களாகவே இருக்கிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌, “நாம்‌ ஒரு 
தலைவவனை ஏற்படுத்திக்கொண்டு 
எகிப்துக்கு திரும்பிப்போவோம்‌ வாருங்கள்‌" 
என்று ஒருவரோடொருவர்‌ 
சொல்லிக்கொள்கிறார்கள்‌ அப்பொழுது, 
மோசேயும்‌ ஆரோனும்‌ இஸ்ரவேல்‌ 
பத்திரரின்‌ சபையாராகிய எல்லாக்‌ 
கூட்டத்தாருக்கு முன்பாகவும்‌ முகங்குப்புற 
விழுகிறார்கள்‌ (எண்‌ 13:5). 


தங்களுடைய 


இதற்கு 
மோசேயும்‌ 
கர்த்தருக்குக்‌ 


முன்பாக 
இஸ்ரவேல்‌ 
கீழ்ப்படிய 

மேற்கொண்டார்கள்‌ (எண்‌ 13:30; உபா 1:29). 


ரோனும்‌, 

பத்தான்‌ 
செய்ய முயற்சி 
ஆனால்‌ அவர்கள்‌ முயற்சி 
தோல்வியுற்றது. வேறுவழியில்லாமல்‌, 
இப்போது கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
முகங்குப்புற விழுகிறார்கள்‌. 





எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


கலகக்காரரின்‌ எண்ணிக்கை 

ஏராளமாயிருக்கிறது. அவர்களுடைய சத்தமும்‌ 

அதிகமாயிருக்கிறது. அவர்கள்‌ மத்தியிலே 

மோசேயும்‌ ஆரோனும்‌ பேசுகிறார்கள்‌. ஆனால்‌. 

மத்தியில்‌. 

கேட்கவில்லை. 

இவர்களுடைய பேச்சைக்‌ கேட்க கலகக்காரர்‌ 
யாரும்‌ ஆயத்தமாயில்லை. 


மோசேயும்‌ ஆரோனும்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரரிடத்தில்‌ பேசுவதற்கு பதிலாக 
வேறொரு உபாயத்தைக்‌ கையாளுகிறார்கள்‌. 
அவர்கள்‌ இருவரும்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ 
சபையாராகிய எல்லாக்‌ கூட்டத்தாருக்கு. 
முன்பாகவும்‌ முகங்குப்புற விழுகிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 
கர்த்தருக்கு விரோதமாகக்‌ 
கலகப்பண்ணிக்கொண்டிருக்கும்போது 
மோசேயும்‌ ஆரோனும்‌ கர்த்தருடைய 


சமுகத்நிலே தங்களை 
ஒப்புக்கொடுத்து 

இஸ்ரவேல்‌ 

விரோதமாகப்‌ பேசுகிறார்கள்‌. தங்களுக்கு 
வேறொரு தலைவனை ஏற்படுத்திக்கொள்ள 
வேண்டுமென்று ஒருவரோடொருவர்‌ 
சொல்லிக்கொள்கிறார்கள்‌. இதனால்‌ 
மோசேயின்‌ ஆவியும்‌, ஆரோனின்‌ ஆவியும்‌ 
கலக்கமடைந்திருக்கிறது. அவர்களுடைய 
மனதிலே குழப்பமுண்டாயிற்று. 


இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 
தேசத்திற்குப்போக மனதில்லாமல்‌, எகிப்து 
தேசத்திற்கு திரும்பிப்போவோம்‌ என்று 
சொல்லுகிறார்கள்‌. அதைக்‌ கேட்டபோது, 
மோசேக்கு அதிர்ச்சி உண்டாயிற்று. 
அவர்கள்‌ கர்த்தருடைய 
கிருபையையும்‌, இரக்கத்தையும்‌ விட்டு 
விலகிப்போவதைப்‌ பார்த்து, மோசேயும்‌ 
ஆரோனும்‌ அதிர்ச்சியடைந்தவர்களாக,, 
தரையிலே முகங்குப்புற விழுகிறார்கள்‌. 


இந்த சம்பவம்‌ உபாகமம்‌ புஸ்தகத்தில்‌ 
மறுபடியுமாய்ச்‌' சொல்லப்பட்டிருக்கிறது. 
மோசே இஸ்ரவேல்‌ ஜனத்தாருக்கு 
சொன்ன வார்த்தைகள்‌, அந்த 
வசனப்பகுதிமில்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 


கானான்‌ 


QOODNENS 
PUBLISHERS 


அப்பொழுது நான்‌ உங்களை நோக்கி: 
நீங்கள்‌ கலங்காமலும்‌ அவர்களுக்குப்‌ 
பயப்படாமலும்‌ இருங்கள்‌. உங்களுக்கு 
முன்‌ செல்லும்‌ உங்கள்‌ தேவனாகிய 
கர்த்தர்‌ தாமே எகிப்தில்‌ உங்களோடிருந்து, 
உங்கள்‌ கண்களுக்கு முன்பாகச்‌ 
செய்ததெல்லாவற்றைப்போலவும்‌, 
வனாந்தரத்தில்‌ செய்துவந்ததுபோலவும்‌, 
உங்களுக்காக யுத்தம்பண்ணுவார்‌" 
(உபா 1:29,30) என்று சொன்னேன்‌ என்று 
மோசே சொல்லுகிறார்‌. 


இஸ்ரவேல்‌ 


எல்லா 


ஆரோனும்‌ 
'சபையாராகிய 
கூட்டத்தாருக்கும்‌ முன்பாக முகங்குப்புற 
விழுந்து கிடக்கும்போது. காலேபும்‌ 
யோசுவாவம்‌ இஸ்ரவேல்‌ ஜனத்தாரிடம்‌ 
பேசுவதற்கு முயற்சி செய்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
இருவரும்‌ தங்கள்‌ வஸ்திரங்களைக்‌ 
கிழித்துக்கொள்கிறார்கள்‌. ஜனங்களுடைய 
பாவத்தினிமித்தமாக அவர்கள்‌ இருவரும்‌ 
மிகுந்த துக்கப்பட்டு தங்கள்‌ 
வஸ்திரங்களைக்‌ கிழித்துக்கொள்கிறார்கள்‌. 


தேவனுடைய கோபம்‌ ஸ்ரவேல்‌ 
புத்திர்மீது வந்திருக்கிறது. கர்த்தருடைய 
கோபம்‌ இப்போதே வெளிப்படப்போவதை 
யோசுவாவும்‌ காலேபும்‌ காண்கிறார்கள்‌. அந்த 
வேதனையை அவர்களால்‌ தாங்க 
முடியவில்லை. அவர்களுடைய வேதனை 
அதிகரிப்பதினால்‌, அவர்கள்‌ இருவரும்‌ 
தங்கள்‌ வஸ்திரங்களை 
கிழித்துக்கொள்கிறார்கள்‌. 


மோசேயும்‌ 
ரின்‌ 


தேசத்தைச்‌ ப புல்‌ எண்ன 
நூனின்குமாரனாகிய ாசுவாவும்‌, 
எப்புன்னேயின்‌ குமாரனாகிய காலேபும்‌, 
தங்கள்‌ வஸ்திரங்களைக்‌ கிழித்துக்கொண்டு, 
இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ சமஸ்த சபையையும்‌ 
நோக்கி பேசுகிறார்கள்‌. யோசுவாவும்‌ காலேபும்‌ 
அதிகாரத்தோடு பேசுகிறார்கள்‌. 

கானான்‌ 
சுற்றிப்பார்க்கப்போன 
காலேபும்‌ யோசுவாவும்‌ 


தேசத்தை 
பிரபுக்களோடு 
போயிருந்தார்கள்‌. 
அது பாலும்‌ தேனும்‌ ஓடுகிற செழிப்பான 


தேசம்‌ என்பதில்‌ யாருக்கும்‌ 
சந்தேகமில்லை. அது நல்ல தேசம்‌. அந்த 
தேசத்தைச்‌ சுதந்தரிக்கும்போது தங்களுக்கு 
என்று 

இஸ்ரவேல்‌ 


ஜனத்தாரிடம்‌ சொல்லுகிறார்கள்‌. 





எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


பாலும்‌ தேனும்‌ ஓடுகிற அந்தத்‌ தேசத்தை 
(எண்‌ 14.7.8) என்று 


நமக்குக்‌ கொடுப்பார்‌" 


கானான்‌ , தேசத்தில்‌ குடியிருக்கிற 
ஜனங்கள்‌ இராட்சதராகமிருந்தாலும்‌, அந்த 
தேசத்தின்‌ ஜனங்களுக்கு இஸ்ரவேல்‌ 
ஜனத்தார்‌ பயப்படவேண்டிய அவசியமில்லை. 
யோசுவாவும்‌ காலேபும்‌ கர்த்தருக்கு. 
முக்கியத்துவம்‌ கொடுத்து பேசுகிறார்கள்‌. 


யோசுவாவும்‌ காலேபும்‌, இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாரை நோக்கி, கர்த்தருக்கு, 
விரோதமாகமாத்திரம்‌ கலகம்‌. 
பண்ணாதிருங்கள்‌; தேசத்தின்‌ 
ஜனங்களுக்கு நீங்கள்‌ 
பயப்படவேண்டியதில்லை: அவர்கள்‌ நமக்கு 
இரையாவார்கள்‌: அவர்களைக்‌ காத்த நிழல்‌ 
அவர்களைவிட்டு விலகிப்போயிற்று: கர்த்தர்‌ 
நம்மோடே இருக்கிறார்‌; அவர்களுக்குப்‌ 
பயப்படவேண்டியதில்லை" (எண்‌ 14:9) என்று 
சொல்லுகிறார்கள்‌. 


கள்‌ ரயாவார்கள்‌" 
என்பது எப்‌ “அழதர்சொன்னத்‌ 
அவர்களை முறியடித்துவிடலாம்‌ என்பது, 
இதன்‌ பொருள்‌. அவர்களைக்‌ காத்த நிழல்‌ 
அவர்களைவிட்டு  விலகிப்போயிற்று. நிழல்‌ 
இல்லையென்றால்‌, அங்கு வெயில்‌ அதிகமாக 
இருக்கும்‌. வெயிலில்‌ மன்னா உருகிப்போகும்‌. 
(யாத்‌ 16:21). அதுபோன்று கானான்‌ 
தேசத்தாரும்‌, காணாமற்போய்விடுவார்கள்‌. 
(யாத்‌ 1515; யோசு 2911; ஏசா 137; 
ஏசா 19:1; எசே 21:7). 


அந்த 


கானான்‌ தேசத்தில்‌ குடியிருக்கிற 
ங்‌ பட்டணங்களில்‌. 


அவர்களுக்கு மெய்யான 
பாதுகாப்பு எதுவுமில்லை. அவர்களைக்‌ காத்த 
நிழல்‌ அவர்களைவிட்டு விலகிப்போயிற்று. 
அவர்களுடைய அரண்கள்‌ அவர்களுக்கு 
பாதுகாப்பை தராது. 


QOODNENS 
PUBLISHERS 


கானான்‌ 

பலத்தையும்‌ 
யோசுவாவும்‌ 
கானானியரின்‌ 
துன்மார்க்கத்தைப்‌ பார்க்கிறார்கள்‌. 
அவர்களுடைய  பாவங்களினிமித்தமாகவும்‌, 
அக்கிரமத்தினிமித்தமாகவும்‌, அவர்களைக்‌ 
காத்த நிழல்‌ அவர்களைவிட்டு 
விலகிப்போயிற்று என்று,  யோசுவாவும்‌ 
காலேபும்‌ சொல்லுகிறார்கள்‌. கர்த்தருடைய 
பாதுகாப்பு பாவிகளுக்கு கிடைக்காது. 


வேவுகாரர்கள்‌ 
உருவத்தையும்‌, 
ஆனால்‌ 


கானானியர்‌ கர்த்தருக்கு 
சத்துருக்களாயிருக்கிறார்கள்‌. அவர்களுடைய 
அக்கிரமங்களினிமித்தமாக, 

அவர்களை 

சித்தமுள்ளவராயிருக்கிறார்‌. 

கர்த்தருக்கு 

கலகம்பண்ணுவதுபோல, 

ஜனத்தார்‌ கர்த்தருக்கு விரோதமாகக்‌ 
குலகம்பண்ணக்கூடாது. கலகம்பண்ணினால்‌ 
கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌  ஜனத்தாருக்கும்‌ 
சத்துருவாமிருப்பார்‌ ஆகையினால்‌, 
“கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம்‌ 
கலகம்பண்ணாதிருங்கள்‌" என்று 
யோசுவாவும்‌ காவேபும்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரிடத்தில்‌ சொல்லுகிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரரோ, யோசுவாவின்‌ 
வார்த்தைக்கும்‌, காலேபின்‌ வார்த்தைக்கும்‌ 
செவிகொடுக்கவில்லை. ஸ்ரவேல்‌ 
புத்திரருடைய கோபம்‌ காலேபின்மீதும்‌ 
யோசுவாவின்மீதும்‌ திரும்புகிறது. 
அவர்களுடைய கோபம்‌ அதிகரிக்கிறது. 
இஸ்ரவேல்‌ சபையார்‌ எல்லாருமாய்ச்‌ சேர்ந்து, 
காலேபின்மேலும்‌ யோசுவாவின்‌ மேலும்‌ 
கல்லெறியவேண்டுமென்று சொல்லுகிறார்கள்‌. 

தாங்கள்‌ இருவரும்‌ கர்த்தருடைய 
சார்பாக பேசுவதை காலேபும்‌ யோசுவாவும்‌ 
அறிந்திருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ கர்த்தரைக்‌ 
கனம்பண்ணுகிறார்கள்‌. கர்த்தர்‌ தங்கள்‌ 
பட்சத்திலிருப்பார்‌ என்றும்‌, அவர்‌ 
தங்களை பாதுகாத்துக்கொள்வார்‌ 
என்றும்‌ காலேபும்‌ யோசுவாவும்‌. 
நம்பிக்கையோடிருக்கிறார்கள்‌. அவர்களுடைய 
நம்பிக்கை வீணாய்ப்போகவில்லை. 
கர்த்தரை நம்புகிறவர்கள்‌ ஒருபோதும்‌ 
வெட்கப்பட்டுப்போவதில்லை. அவர்கள்‌ 
கர்த்தரை நம்பினதினால்‌ 
ஏமாற்றமடையவில்லை. 





எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


கல்லெறிய 
சபையார்‌ 
உடனே 


இஸ்ரவேல்‌ 
சொன்னபோது, 


கர்த்தருடைய மகிமை ஆசரிப்புக்கூடாரத்தில்‌ 


மகிமையைக்‌ காண்கிறார்கள்‌. 
ஊழியக்காரர்கள்மேல்‌ 
வேண்டுமென்று சொன்னவர்களுக்கு 
குழப்பமும்‌, திகிலும்‌, பயமும்‌ உண்டாயிற்று. 
இஸ்ரவேல்‌  புத்திரரின்‌ கலகம்‌ 
உச்சநிலையை அடைகிறது. கர்த்தருடைய 
மகிமை ஆசரிப்புக்‌ கூடாரத்தில்‌ உடனடியாகக்‌ 
காணப்படாமல்‌ போயிருக்குமானால்‌, 
அவர்கள்‌ தங்கள்‌ தலைவர்களைக்‌ 
கல்லெறிந்து கொன்று போட்டிருப்பார்கள்‌. 


கர்த்தருடைய கோபம்‌ 
எண்‌ 1411-12 


எண்‌ 14411. கர்த்தர்‌ மோசேயை நோக்கி: 
எது வரைக்கும்‌ இந்த ஜனங்கள்‌. 
எனக்குக்‌ கோபம்‌ உண்டாக்குவார்கள்‌? 
தங்களுக்குன்ளே நாண்‌ காட்டின. 
சகல்‌ அடையாளங்களையும்‌ 
அவர்கள்‌ கண்டும்‌, எதுவரைக்கும்‌ 
என்னை விசுவாசியாதிருப்பார்கள்‌? 


எண்‌ 14:12. நாண்‌. அவர்களைக்‌ 
கொள்ளைநோயிணால்‌ வாதித்து, 
௬தந்தரத்துக்கும்‌ புறம்பாக்கிப்போட்டு, 
அவர்களைப்பார்க்கிலும்‌ உன்னைப்‌. 
பெரிதும்‌ பலத்ததுமான 
ஜாதியாக்குவேன்‌ என்றார்‌. 


கர்த்தருடைய மகிமை 
ஆசரிப்புக்கூடாரத்தில்‌ காணப்படுகிறது. 
கர்த்தர்‌ மோசேயை ஆசரிப்புக்கூடாரத்திற்கு 
அழைக்கிறார்‌ என்பதற்கு கர்த்தருடைய 
மகிமை காணப்பட்டது அடையாளமாகும்‌. 
மோசே உடனே  ஆசரிப்புக்கூடாரத்திற்கு 
புறப்பட்டுப்போகிறார்‌. கர்த்தர்‌ 
மோசேயோடு பேசுகிறார்‌. 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ மோசேயை நோக்கி, “எது 
வரைக்கும்‌ இந்த ஜனங்கள்‌ எனக்குக்‌ கோபம்‌ 
உண்டாக்குவார்கள்‌? தங்களுக்குள்ளே நான்‌ 
காட்டின சகல அடையாளங்களையும்‌ 
அவர்கள்‌ கண்டும்‌, எதுவரைக்கும்‌ என்னை 
விசுவாசியாதிருப்பார்கள்‌? நான்‌ 
அவர்களைக்‌ கொள்ளை நோயினால்‌ வாதித்து, 
சுதந்தரத்துக்கும்‌. புறம்பாக்கிப்போட்டு, 
அவர்களைப்பார்க்கிலும்‌ உன்னைப்‌ பெரிதும்‌ 
பலத்ததுமான. ஜாதியாக்குவேன்‌" 
(எண்‌ 142112) என்று சொல்லுகிறார்‌. 


தேவன்‌ தம்முடைய வாக்குத்தத்தத்தை 
நிறைவேற்றுவாரா என்று ஜனங்கள்‌. 
அவிசுவாசத்தோடு கேள்வி 
-கொண்டிருக்கிறார்கள்‌. இயேசு 
அப்போஸ்தலர்களும்‌, 
A இழத தங்களையும்‌ 
அடையாளங்களையும்‌ தங்கள்‌ கண்களால்‌ 
கண்டவர்கள்‌. ஆயினும்‌ அவர்களிடத்திலும்‌ 
அவிசுவாசமும்‌, இருதயக்‌ கடினமும்‌ 
காணப்பட்டது. (மாற்கு 1614 
லூக்கா 24:25), 


"அவர்களைப்பார்க்கிலும்‌ உன்னைப்‌ 
பெரிதும்‌ பலத்ததுமான ஜாதியாக்குவேன்‌"' 
என்று கர்த்தர்‌ மோசேக்கு சொல்லுகிறார்‌. 
யாத்‌ 3210-14 ஆகிய வசனங்களில்‌ கர்த்தர்‌ 
செய்ததுபோல, தேவன்‌ இஸ்ரவேல்‌ தேசம்‌. 
முழுவதையும்‌ அழிக்கப்போவதாக 
எச்சரிக்கிறார்‌ இஸ்ரவேலரின்‌ புதிய 
றக்க மோசே முற்பிதாவாக 
வாய்ப்பு வருகிறது. 
ணும்‌. மோசே! (தன்‌! ஜனங்கள்மீது 
வைத்திருக்கும்‌ அன்பினாலும்‌, 
பிரியத்தினாலும்‌ தேவன்‌ தனக்குக்‌ கொடுக்க 
சிலாக்கியத்தை ஏற்றுக்‌ 
தேவனுடைய நாமம்‌ 
தூவிக்கப்படக்கூடாது. 


ன்பதில்‌ 

கோச நத்தையாடு பதுக்க? 
(எண்‌ 1492-20) 

கந்தர்‌ 6 
மோசேயினீட 
த்க்‌ 14 
கர்த்தர்‌ 
மோசேயினிடத்தில்‌ இரண்டு 
சொல்லுகிறார்‌. அவையாவன :: 
புத்திரரின்‌ 


பாவம்‌. 2. 
பத்திரர்‌ பாவத்தில்‌ 
நிலைத்திருப்பது. 


இஸ்ரவேல்‌ புத்திரரைப்பற்றி 


றபிடுகிறார்‌ 


காரியங்களை 
1. இஸ்ரவேல்‌ 
இஸ்ரவேல்‌. 
தொடர்ந்து 





BALWETHER 
பிய 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
பாவத்தினால்‌ 
தோபமுண்டாக்குகிறார்கள்‌. 
கர்த்தரை மறுதலித்துவிட்டு, அவரை விட்டு 
விலகிப்போய்விடுகிறார்கள்‌. இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாரின்‌ அவிசுவாசமே, வனாந்தரத்தில்‌ 
கர்த்தருக்கு அவர்கள்மீது கோபத்தை 
உண்டுபண்ணுகிறது. “எது வரைக்கும்‌ 
ஜனங்கள்‌ எனக்கு கோபழுண்டாக்குவார்க 
என்றும்‌, “எது வரைக்கும்‌ என்னை 
விசுவாசியாதிருப்பார்கள்‌” என்றும்‌ கர்த்தர்‌ 
கேட்கிறார்‌. 


கர்த்தருக்கு 
அவர்கள்‌ 


நொந்து ஜீவிக்கிறார்கள்‌. 
'அவர்கள்‌ எதுவரைக்கும்‌ 
செய்வார்கள்‌” என்று கர்த்தர்‌ 
கர்த்தர்‌ அவர்களுக்குள்ளே ஏராளமான 
அடையாளங்களைக்‌ காண்பித்திருக்கிறார்‌ 
அவர்களும்‌ அந்த அடையாளங்களை 
தங்கள்‌ கண்களால்‌ கண்டிருக்கிறார்கள்‌. 
ஆனாலும்‌ அவர்கள்‌ கர்த்தரை 
விசுவாசியாதிருக்கிறார்கள்‌. 

கர்த்தர்‌ நமக்காக 
காரியங்களை செய்யும்போது, 
கர்த்தர்மீது, அதிகமாய்‌. 
வைக்கவேண்டும்‌. கர்த்தர்‌ 
அதிகமான நன்மைகளை 
நாம்‌ 
விசுவாசியாதிருப்போமென்றால்‌, 
கர்த்தருடைய கோபம்‌ நமக்கு விரோதமாக 
அதிகமாயிருக்கும்‌. 

இஸ்ரவேல்‌ புத்திரருடைய 
அவிசுவாசத்தினிமித்தமாகவும்‌, அவர்களுடைய 
குலகக்குணத்தினிமித்தமாகவும்‌ கர்த்தர்‌ 
அவர்களுக்கு தம்முடைய நீதியான 
தண்டனையைக்‌ கொடுக்கிறார்‌. 

கர்த்தர்‌ மோசேயை நோக்கி, “நான்‌ 

க கொள்ளை நோயினால்‌ 

சுதந்தரத்துக்கும்‌ 
அவர்களைப்பார்க்கிலும்‌ 
உன்னைப்‌ பெரிதும்‌ பலத்ததுமான 
ஜாதியாக்குவேன்‌” (எண்‌ 1442) என்று 
சொல்லுகிறார்‌. 


த்து, 
புறம்பாக்கிப்போட்டு, 


எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


வனாந்தரத்தில்‌ 

என்று சொன்னார்கள்‌. 

செத்துப்போக 

அவர்களுடைய வேரோ 

அல்லது கிளையோ சமீதமாயிராதபிக்கு, 

அவர்களை முற்றிலுமாய்‌ அழித்துப்போட 

கர்த்தர்‌ சித்தமுள்ளவராயிருக்கிறார்‌. கர்த்தர்‌ 

அவர்களை கொள்ளைநோயினால்‌ வாதித்து, 

அவர்களுக்கு ரண முடிவை 

உண்டுபண்ணப்போகிறார்‌. கர்த்தருடைய 

வாதை அவர்கள்மீது வரும்போது, இப்போது 

மீதியாமிருப்பவையெல்லாம்‌. முற்றிலுமாய்‌ 
அழிந்துபோகும்‌. 


மோசேயின்‌ பரிந்து 
ஜெபம்‌ எண்‌ 14:18-19 


பேசும்‌ 


எண்‌ 1408. மோசே கர்த்தரை 
நோக்கி: எகிப்தியர்‌ இதைக்‌ 
கேட்பார்கன்‌, அவர்கள்‌ நடுவிலிருந்து 
உம்முடைய வல்லமையினாலே இந்த 


ஜனங்களைக்‌ கொண்டுவத்‌ தீரே. 


எண்‌ 1404. கர்த்தராகிய நீர்‌ இந்த 
ஜனங்களின்‌ நடுவே இருக்கிறதையும்‌, 
கர்த்தராகிய தீர்முகமுகமாய்த்‌ 
தரிசனமாகிறதையும்‌, உம்முடைய 
மேகம்‌ இவர்கள்மேல்‌ திற்கிறதையும்‌, 
பகலில்‌ மேகத்தூணிலும்‌, இரவில்‌ 
அக்கினித்தூணிலும்‌, நீர்‌ இவர்களுக்கு 
முன்‌ செல்லுகிறதையும்‌ 
கேட்டிருக்கிறார்கள்‌; இந்த தேசத்தின்‌ 
குடிகளுக்கும்‌ சொல்லுவார்கள்‌. 


எண்‌ 1க415. 
 கொல்லுகிறதுயபோல்‌ இந்த 
ஜனங்கனையெயல்லாம்‌ நீர்‌ 
கொல்வீரானால்‌, அப்பொழுது 
உம்முடைய கீர்த்தியைக்‌ கேட்டிருக்கும்‌ 
புறஜாதியார்‌: 


எண்‌ 14:18. கர்த்தர்‌ அந்த 
ஜனங்களுக்குக்‌ கொடுப்போம்‌ என்று 
தேசத்திலே. 
கொண்டுபோய்‌ 
போனபடியினால்‌, 
வனாந்தரத்திலே. 

கொள்றுபோட்டார்‌ என்பார்களே. 


ஒரே மனிதனைக்‌ 





BALWETHER 
பிய 


எண்‌ 14:17. ஆகையால்‌ கர்த்தர்‌ நீடிய 
சாத்தமும்‌ மிகுத்த கிருபையுமுன்னவர்‌ 
என்றும்‌, அக்கிரமத்தையும்‌ மீறு தலையும்‌ 
மன்னிக்கிறவர்‌ என்றும்‌, 
குற்றமுன்னவர்களைக்‌ 
குற்றமற்றவர்கனாக. விடாமல்‌, 
பிதாக்கள்‌ செய்த அக்கிரமத்தைப்‌ 
பின்னைகளிடத்தில்‌ மூன்றாம்‌ நான்காம்‌. 
தலைமுறைமட்டும்‌. விசாரிக்கிறவர்‌ 
என்றும்‌, தீர்‌ சொல்லிமிருக்கிறபடியே, 


எண்‌ 1448. என்‌ ஆண்டவருடைய 
வல்லமை பெரிதாய்‌ விளங்குவதாக. 


எண்‌ 1449. உமது டய 
மகத்துவத்தின்படியும்‌, எகிப்தை. 
விட்டதுமுதல்‌ இத்நான்‌ வரைக்கும்‌ இத்த 
ஜனங்களுக்கு மன்னித்து: 
வந்ததின்‌ படியேயும்‌, இந்த: 
ஜனங்களின்‌ அக்கிரமத்தை 
மன்னித்தருளும்‌ என்றான்‌. 


ந்தர்‌ மோசேயினிடத்தில்‌ 
இஸ்ரேதுங்கு விரோதமாகப்‌ பேசுகிறார்‌. 
கர்த்தருடைய வார்த்தையில்‌ அவருடைய 
கோபம்‌ வெளிப்படுகிறது. மோசே 
கர்த்தரிடத்தில்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்காக: 
பரிந்து பேசுகிறார்‌. “இந்த ஜனங்களின்‌. 
அக்கிரமத்தை மன்னித்தருளும்‌" 
(எண்‌ 1419) என்பதே மோசேயின்‌ 
சுருக்கமான ஜெபமாகும்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
பாவத்தினிமித்தமாக 
பாத்திரமாகயிருக்கிறார்கள்‌. 
நீதியான நியாயத்தீர்ப்பு 
நீதியான தண்டனையும்‌ 
வேண்டும்‌. அவர்கள்‌ தண்டிக்கப்படுவதற்கு 
பாத்திரராயிருக்கிறார்கள்‌. ஆனாலும்‌ கர்த்தர்‌ 
தமது கிருபையினால்‌, இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ 
அக்கிரமத்தை மன்னித்தருளவேண்டுமென்று. 
மோசே அவர்களுக்காக கர்த்தரிடத்தில்‌ 
பரிந்து பேசுகிறார்‌. 


நம்முடைய கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து 


அறையப்பட்டார்‌. தம்மை 
அறைந்தவர்களுக்காக 
கிறிஸ்துவானவர்‌ பிதாவினிடத்தில்‌ பரிந்து 
பேசினார்‌. “பிதாவே, அவர்களுக்கு மன்னியும்‌" 
என்று கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து, தம்மை 
சிலுவையில்‌ அறைந்தவர்களுக்காக 
பிதாவினிடத்தில்‌ ஜெபித்தார்‌. 


எண்ணாகமம்‌ - 
NUMBERS - COMMENTARY 


ப opel 


PUBLISHERS 


மோசே கர்த்தரிடத்தில்‌ இஸ்ரவேல்‌ 
பத்தரரக்காக பரிந்து பேசும்போது, அவர்‌ 
விண்ணப்பங்களை  ஏறெடுக்கிறார்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய கிருபையினுடைய 
மகத்துவத்தின்படி, இஸ்ரவேல்‌ புத்திரர்மீது. 
கிருபையும்‌ இரக்கமும்‌ காண்பிக்கவேண்டும்‌. 
என்று மோசே இஸ்ரவேல்‌ ஜனத்தாருக்காக 
விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 


மோசே கர்த்தரை நோக்கி, 
எகிப்தியர்‌ இதைக்‌ கேட்பார்கள்‌, அவர்கள்‌ 
நடுவிலிருந்து உம்முடைய வல்லமையினாலே 
இந்த ஜனங்களைக்‌  கொண்டுவந்தீரே” 
(எண்‌ 1413) என்று மோசே கர்த்தருடைய 
வல்லமையை உயர்த்திப்பேசுகிறார்‌. 


பான்‌ 

அத கத்தல்‌ 
ஜெபித்தாரோ அப்படியே இப்போதும்‌ 
ஜெபிக்கிறார்‌. மற்ற தேசங்களுக்கு முன்பாக 
தேவன்‌ இஸ்ரவேல்‌ தேசத்திற்குக்‌ கொடுத்த 
வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுமாறு மோசே 
விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. (எண்‌ 14:13-20 
வாத்‌ 3290-14). வாக்குத்தத்தம்‌ 
நிறைவேறவில்லையென்றால்‌, மற்ற தேசத்தார்‌ 
கர்த்தரைத்‌ தூஷிப்பார்களே என்று 
தேவனிடத்தில்‌ கெஞ்சிப்‌ பிரார்த்தனை 
பண்ணுகிறார்‌. 


தேவனுடைய வாக்குத்தத்தங்களும்‌, 
ஆசீர்வாதங்களும்‌, உடன்படிக்கைகளையும்‌, 
நிறைவேற வேண்டுமானால்‌ அவர்‌ நியமித்து, 
வைத்திருக்கும்‌ நிபந்தனைகளை மனுஷன்‌ 
நிறைவேற்ற வேண்டும்‌. தமக்குக்‌ 
கீழ்ப்படிபவருக்கு ஆசீர்வாதத்தையும்‌, 
கீழ்ப்டியாதோருக்குச்‌ சாபத்தையும்‌ கர்த்தர்‌ 
தமக்கு முன்‌ வைத்திருக்கிறார்‌. மற்றவர்கள்‌ 
தம்மைப்‌ பற்றி எப்படி நினைப்பார்கள்‌ 
என்பதில்‌ கர்த்தர்‌ கவனம்‌ செலுத்துவதற்குப்‌ 
பதிலாகத்‌, தாம்‌ பட்சபாதம்‌ இல்லாத 
நியாயாதிபதி என்பதை நிரூபிக்க 


கர்த்தரைப்பற்றியும்‌, 
ஜனத்தைப்பற்றியும்‌ 
கேட்டிருக்கும்‌ காரியங்களைப்பற்றிய விவரம்‌ 
வருமாறு : 
1. கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ ஜனங்களின்‌ 
நடுவில்‌ இருக்கிறார்‌. 


2. கர்த்தராகிய 


நீர்முகமுகமாய்த்‌ 
தரிசனமாகிறீர்‌. 





(யம 
பிய 


3. உம்முடைய மேகம்‌ இவர்கள்மேல்‌ 
நிற்கிறது. 


4. பகலில்‌ மேகத்தூணிலும்‌, இரவில்‌ 
அக்கினித்தூணிலும்‌, நீர்‌ இவர்களுக்கு முன்‌ 
செல்லுகிறீர்‌ 
புறஜாதியார்‌ கர்த்தருடைய மகிமையைக்‌ 
கேள்விப்பட்டிருக்கிறார்கள்‌. இஸ்ரவேல்‌ 
தேசத்தாருக்குக்‌ கர்த்தர்‌ நன்மை செய்ய 
விரும்புகிறார்‌ என்பதும்‌ புறஜாதியாருக்குத்‌ 
தெரிந்திருக்கிறது. ஆகையினால்‌, புறஜாதியார்‌ 
இஸ்ரவேல்‌ தேசத்தாரோடு யுத்தம்‌ பண்ண 
விரும்புவதில்லை (எண்‌ 14:9). 
கர்த்தருடைய மகிமையைப்பற்றி புறஜாதி 
ஜனங்களும்‌ கேள்விப்பட்டிருக்கிறார்கள்‌. 
கர்த்தருடைய நாமம்‌ சகல ஜாதியார்‌ 
மத்தியிலும்‌ உயர்ந்த நாமமாயிருக்கிறது. 
மோசே கர்த்தரை நோக்கி, 
“அர்ந்தாகிய நீர்‌ இந்த ஜனங்களின்‌ நடுவே 
இருக்கிறதையும்‌, கர்த்தராகிய 
, தரிசனமாகிறதையும்‌, 
இவர்கள்மேல்‌ 


குடிகளுக்கும்‌ சொல்லுவார்கள்‌" (எண்‌ 1414) 


என்று சொல்லுகிறார்‌ 


கர்த்தரோ இப்போது 
புத்திரர்மீது கோபமாயிருக்கிறார்‌ 
கொள்ளை நோயினால்‌ 
அவர்களை சுதந்தரத்திற்கு புறம்பாக்கிப்போட 
இதமாம்குகளதம்‌ 

கர்த்தரிடத்தில்‌ 
ல்‌ பரிந்து பேசுகிறார்‌. 


மோசே கர்த்தரை நோக்கி, “ஒரே 
மர்தனைக  ெல்துகிறதுபோல. ஹத 
ஜனங்களையெல்லாம்‌ நீர்‌ கொல்வீரானால்‌, 
உம்முடைய  கீர்த்தியைக்‌ 
புறஜாதியார்‌: கர்த்தர்‌ 
ஜனங்களுக்குக்‌ கொடுப்போம்‌. 
ஆணையிட்டிருந்த தேசத்திலே 
க்‌ கொண்டுபோய்‌. 
அவர்களை 
வனாந்தரத்திலே கொன்றுபோட்டார்‌ 
என்பார்களே" (எண்‌ 144576) என்று சொல்லி 
பரிந்து பேசுகிறார்‌. 


அப்பொழுது 
கேட்டிருக்கும்‌. 
அந்த 
என்று 
அவர்களைக்‌ 

விடக்கூடாதே போனபடியினால்‌, 


எண்ணாகமம்‌ - 
NUMBERS - COMMENTARY 


விரிவுரை 


புறஜாதியார்‌ கர்த்தருடைய கீர்த்தியைக்‌ 
கேள்விப்பட்டிருக்கிறார்கள்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய ஜனங்களை இதுபோல 
கொன்றுபோட்டால்‌, புறஜாதியார்‌ மத்தியில்‌ 
கர்த்தரைப்‌ பற்றிய மதிப்பும்‌, கர்த்தருடைய 
ஜனங்களைப்‌ பற்றிய பயமும்‌ குறைந்து 
போகும்‌. (எண்‌ 1413-20). கர்த்தர்‌ 
மோசேயின்‌ ஜெபத்தைக்‌ கேட்டு, இஸ்ரவேல்‌ 
புத்திரரை ஒரே சமயத்தில்‌ அழித்துப்‌ 
போடுவதை நிறுத்திக்‌ கொள்கிறார்‌. ஆயினும்‌, 
கலகம்‌ பண்ணிய இஸ்ரவேல்‌ புத்திரரை 
நாற்பது. வருஷகாலத்தில்‌ கொஞ்சம்‌ 
கொஞ்சமாக அழித்துப்போட வேண்டும்‌ 
என்பது தேவனுடைய திட்டம்‌. 
(எண்‌ 14:23-35). 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ கர்த்தருக்கு, 
விரோதமாகக்‌ கலகம்பண்ணுகிறார்கள்‌. 
கர்த்தர்‌ தங்களுக்கு செய்த நன்மையான 
காரியங்களையெல்லாம்‌. மறந்துவிட்டு, 
அவர்கள்‌ அவிசுவாசமான வார்த்தைகளைப்‌ 
பேசுகிறார்கள்‌. கலகக்காரர்களையெல்லாம்‌ 
கொள்ளைநோமினால்‌ வாதிக்கவேண்டும்‌. 
என்பது தேவனுடைய விருப்பமாயிருக்கிறது. 
அவர்களால்‌ கர்த்தருடைய நியாயத்தீர்ப்புக்கு 
விரோதமாக கலகம்பண்ண முடியாது. 
அவர்கள்மீது கொள்ளைநோய்‌ வரும்போது, 
அவர்கள்‌ எல்லோரும்‌ மொத்தமாய்‌ 
அழிந்துபோவார்கள்‌. 


இஸ்ரவேல்‌. ஜனத்தார்‌ 
அழிந்துபோவதை எகிப்து தேசத்திலுள்ள 
ஜனங்களும்‌ கேள்விப்படுவார்கள்‌. காத்‌ 
ஊரிலுள்ள ஜனங்கள்‌, இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 
அழிந்துபோனதைப்பற்றி  சந்தோஷமாய்ப்‌ 
பேசிக்கொண்டிருப்பார்கள்‌. ஆஸ்கலோன்‌ 
பட்டணத்து வீதிகளிலே. இஸ்ரவேல்‌ 
புத்திரரின்‌ அழிவைப்பற்றி கதை கதையாகப்‌ 
பேசிக்கொண்டிருப்பார்கள்‌. கர்த்தருடைய 
ஜனம்‌ அழிந்துபோவதைப்‌ பார்க்கும்போது, 
புறஜாதி ஜனங்களுக்கு மிகுந்த 
சந்தோஷமுண்டாகும்‌. புறஜாதியார்‌ தங்கள்‌ 
இருதயத்தில்‌ பெருமைப்படுவார்கள்‌. 


வ்‌ கற்க இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ 
வழும்‌ 





BALWETHER 
பிய 


மோசே இஸ்ரவேல்‌ புத்திரருக்காக 
கர்த்தரிடத்தில்‌ பரிந்து பேசும்போது. 
ஆண்டவருடைய 
விளங்குவதாக” (எண்‌ 
சொல்லுகிறார்‌.  கர்த்தருடை 
ஒரேபிலே மகிமையுள்ளதாக அறிவிக்கப்பட 
வேண்டும்‌. கர்த்தரே தம்முடைய நாமத்தை 
லெளிப்படுத்தியிருக்கிறார்‌ 

கர்‌ அவனுக்‌। பாகக்‌ 
 தபங்கது அன வ கத்தர்‌ 
இரக்கமும்‌, கிருபையும்‌, நீடிய சாந்தமும்‌, மகா. 
தயையும்‌, சத்தியமுள்ள தேவன்‌. ஆயிரம்‌: 
தலைமுறைகளுக்கு ரக்கத்தைக்‌ 
காக்கிறவர்‌; அக்கிரமத்தையும்‌ மீறுதலையும்‌ 
பாவத்தையும்‌ மன்னிக்கிறவர்‌;: 
குற்றவாளியைக்‌ குற்றமற்றவனாக விடாமல்‌, 
பிதாக்கள்‌ செய்த அக்கிரமத்தைப்‌ 
பிள்ளைகளிடத்திலும்‌, பிள்ளைகளுடைய 
பிள்ளைகளிடத்திலும்‌ மூன்றாம்‌ நான்காம்‌. 
தலைமுறைமட்டும்‌ விசாரிக்கிறவர்‌ என்று 
கூறினார்‌" (யாத்‌ 3467. 


மோசே கர்த்தரிடத்தில்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்காக பரிந்து பேசும்போது, 
அவருடைய நாமத்தை தன்னுடைய 
விண்ணப்பத்தில்‌, சொல்லி 
ஜெபம்பண்ணுகிறார்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
நாமத்தை மகிமைப்படுத்தவேண்டும்‌. என்பது, 
மோசேயின்‌ விண்ணப்பமாயிருக்கிறது. 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரை 
தண்டித்து திருத்துவதற்கு விரோதமாக 
மோசே ஒன்றும்‌ சொல்லவில்லை. மோசே 
கர்த்தருடைய தண்டனைக்கு விரோதமாக 
ஜெபம்பண்ணவுமில்லை. கர்த்தர்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரரை கொள்ளை நோயினால்‌ 
வாதித்‌ அவர்களை  சுதந்தரத்திற்கு: 
புதபபாக்கிப்போடுவதாக சொன்னார்‌ 
(எண்‌ 14:12). 


தம்முடைய கிருபையினால்‌ 
புத்திரருடைய பாவங்களையும்‌, 


கர்த்தர்‌ 
இஸ்ரவேல்‌. 
அக்கிரமங்களையும்‌ மன்னித்தருளவேண்டும்‌ 


என்‌, 
சுதந்தாத்திற்கு 


அவர்களை தம்முடைய 
புறம்பாக்கிப்போடாமல்‌, 
தம்முடைய ஜனமாக 
ஏற்றுக்கொள்ளவேண்டும்‌ என்றும்‌, மோசே 
கர்த்தரிடத்தில்‌ விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 


எண்ணாகமம்‌ - 
NUMBERS - COMMENTARY 


பப opel 


PUBLISHERS 


மோசே கர்த்தரிடத்தில்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்காக பரிந்துபேசம்போது. 
ஆகையால்‌ கர்த்தர்‌ நீடிய சாந்தமும்‌ மிகுந்த 
கிருபையுமுள்ளவர்‌ என்றும்‌, அக்கிரமத்தையும்‌ 
மீறுதலையும்‌ மன்னிக்கிறவர்‌ என்றும்‌, 
குற்றமுள்ளவர்களைக்‌ குற்றமற்றவர்களாக 
விடாமல்‌, பிதாக்கள்‌ செய்த அக்கிரமத்தைப்‌ 
பிள்ளைகளிடத்தில்‌ மூன்றாம்‌ நான்காம்‌ 
தலைமுறைமட்டும்‌ விசாரிக்கிறவர்‌ என்றும்‌ 
நீர்‌ சொல்லியிருக்கிறபடியே, 
ண்டவருடைய வல்லமை 
ங்குவதாக” (எண்‌ 1411738) 
சொல்லி ஜெபம்பண்ணுகிறார்‌. 


செய்தவர்கள்‌ தங்கள்‌ 
பாவத்திற்காக மனந்திருந்தி, தேவனிடத்தில்‌ 
பாவ அறிக்கை செய்து, பாவநிவாரண பலி 
செலுத்தும்போது கர்த்தர்‌ அவர்களுடைய 
பாவங்களை மன்னிக்கிறார்‌. அதேவேளையில்‌, 
ஜனங்கள்‌ மனந்திருந்தாமல்‌, பாவத்தில்‌ 
தொடர்ந்து ஜீவித்து, தேவனுக்கு எதிராகத்‌ 
தொடர்ந்து கலகம்‌ பண்ணும்போது, கர்த்தர்‌ 
நீடிய சாந்தமும்‌, மிகுந்த கிருபையும்‌. 
உள்ளவராக இருந்தபோதிலும்‌, அவர்‌ 
நீதிபரராக இருக்கிறபடிமினால்‌, பாவிகளை 
ஆசீர்வதிக்கமாட்டார்‌. யோவான்‌ 1:9). 


என்று 


“எனக்கு விரோதமாய்ப்‌ பாவம்‌ 
செய்தவன்‌ எவனோ, அவன்‌ பேரை என்‌ 
புஸ்தகத்திலிருந்து கிறுக்கிப்போடுவேன்‌" 

:33) என்று கர்த்தர்‌ ஏற்கெனவே 


கொள்ளவேண்டும்‌. 
மனந்திருந்தவில்லையென்றால்‌ 
மன்னிப்பில்லை. கர்த்தர்‌ அவனைக்‌ 
குற்றமற்றவனாகப்‌ பாலிக்கமாட்டார்‌. 
அவனுடைய பாவத்திற்குத்‌ தகுந்தபடி கர்த்தர்‌ 
அவனைத்‌ தண்டித்துப்போடுவார்‌. 


மோசே கர்த்தருடைய 
அன்புக்காகவும்‌, கிருபைக்காகவும்‌, 
வாக்குத்தத்தங்களுக்காகவும்‌ ஜெபிக்கிறார்‌. 
(எண்‌ 1437-20) தேவனுடைய 
குணாதிசயத்தைக்‌ கூறி நாம்‌ ஜெபம்‌ 
பண்ணும்போது. அந்த ஜெபத்திற்கு விரைவில்‌ 
பதில்‌ கிடைக்கிறது. அதே சமயத்தில்‌ நாம்‌ 
தேவனுடைய சித்தம்‌. நிறைவேற. 
வேண்டுமென்றும்‌ ஜெபிக்க வேண்டும்‌. 


அவனுக்கு 





BALWETHER 
பிய 


கர்த்தர்‌ நீடிய சாந்தமும்‌ 
கிருபையுமுள்ளவர்‌. அவர்‌ அக்கிரமத்தையும்‌ 
மீறுதலையும்‌ மன்னிக்கிறவர்‌. 
தமது கிருபையினால்‌. 
புத்திரருடைய 
மீறுதல்களையும்‌ 
கர்த்தர்‌ கடந்த 
ஜனத்தாரை 
மன்னித்ததுபோல, 
மன்னித்தருளவேண்டுமென்று, 
கர்த்தரிடத்தில்‌ பரிந்து பேசுகிறார்‌. 


கர்த்தரை நோக்கி, “உமது, 
கிருபையினுடைய மகத்துவத்தின்‌ படியும்‌, 
எகிப்தை விட்டதுமுதல்‌ இந்நாள்வரைக்கும்‌ 
இந்த ஜனங்களுக்கு மன்னித்து. 
வந்ததின்படியேயும்‌ இந்த ஜனங்களின்‌ 
அக்கிரமத்தை மன்னித்தருளும்‌" 
(எண்‌ 14:19) என்று 
விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 


காலத்தி 
தமது 


பழைய ஏற்பாட்டுக்‌ 
பால்கள்‌... ஜெடிக்குக்போது 
விட்டதுழுதல்‌ இந்நாள்வரைக்கும்‌. 
ஜனங்களுக்கு மன்னித்துவந்ததின்‌ படியே 
என்‌ அக்கிரமத்தை  மன்னித்தருளும்‌" 
என்று ஜெபிப்பது வழக்கம்‌. லூக்கா 1813 
ஆவது வசனத்தில்‌ ஆயக்காரன்‌ ஜெபித்து 
இந்த  ஜெபத்தைப்‌ போன்றிருக்கிறது. 
எகிப்து தேசத்தைவிட்டுப்‌ புறப்பட்ட போது 
கர்த்தர்‌ தங்களை மன்னித்ததுபோல. 
மறுபடியும்‌ மன்னிக்க வேண்டுமென்று 
மோசே கர்த்தரிடத்தில்‌ விண்ணப்பம்‌ 
பண்ணுகிறார்‌ 


கர்த்தர்‌ 
அக்கிரமத்தை 
அவருடைய 
கர்த்தருடைய 
நிந்தை உண்டாகாது. கர்த்தர்‌ 
தமது கிருபையினால்‌ 
புத்திரருடைய அக்கிரமங்களை 
மன்னித்திருக்கிறார்‌. அதே கிருபையினால்‌: 
அவர்‌ இப்போதும்‌, இந்த ஜனங்களின்‌ 
அக்கிரமத்தை மன்னித்தருளவேண்டும்‌ 
என்றும்‌, இதன்‌ மூலமாக கர்த்தருடைய 
வல்லமை. பெரிதாய்‌ விளங்கும்‌ 
என்றும்‌ மோசே கர்த்தரிடத்தில்‌ 
விண்ணப்பம்பண்‌ ணுகிறார்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரருடைய 

மன்னிப்பதினால்‌, 

நீதிக்கு களங்கம்‌ ஏற்படாது. 
கிருபைக்கும்‌ இரக்கத்திற்கும்‌ 
ஏற்கெனவே 
இஸ்ரவேல்‌ 


எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தருடைய 
வார்த்தைகள்‌ 
எண்‌ 14:20-85 


எண்‌ 14:20. அப்பொழுது கர்த்தர்‌: உன்‌ 
வார்த்தையின்‌ படியே மன்னித்தேன்‌. 


எண்‌ 14:21. பூமியெல்லாம்‌ 
கர்த்தருடைய மகிமையினால்‌ 
திறைத்திருக்கும்‌ என்று என்னுடைய 
ஜீவனைக்கொண்டு சொல்லுகிறேன்‌. 


எண்‌ 14:2. என்‌ மகிமையையும்‌, நான்‌: 
எகிப்திலும்‌ வனாத்தரத்திலும்‌ செய்த 
என்‌ அடையாளங்களையும்‌. 


கண்டிருந்தும்‌, என்‌ சத்தத்துக்குச்‌ 
'செவிகொடாமல்‌, இதனோடே, 


பத்துமுறை என்னைப்‌ பரீட்சையார்த்த 
மனிதரில்‌ ஒருவரும்‌. 


எண்‌ 14:28. அவர்கள்‌ பிதாக்களுக்கு, 
ஆணையிட்டுக்கொடுத்த 
காணமாட்டார்கள்‌; 

கோபம்‌. 

உண்டாக்கினவர்களில்‌ ஒருவரும்‌ 


அதைக்‌ காணமாட்டார்கள்‌. 


எண்‌ 14:24. என்னுடைய தாசனாகிய 
காலேப்‌ வேறே ஆவியை உடையவனா 
யிருக்கிறபடியினாலும்‌, உத்தமமாய்‌ 
என்னைப்‌ பின்பற்றி வத்தபடியினாலும்‌, 
அவன்‌ போய்வந்த தேசத்திலே. 
அவனைச்‌. சேரப்பண்ணுவேன்‌; அவண்‌: 
சந்ததியார்‌. அதைச்‌ 
சுதந்தரித்துக்கொள்ளுவார்கள்‌.. 


எண்‌: 14495, அமலேக்கியரும்‌. 
கானானியரும்‌ பன்னத்தாக்கிலே 
குடியிருக்கிறபடியினால்‌,  நானைக்கு 
நீங்கள்‌ திரும்பி. சிவந்த 
சமுத்திரத்துக்குப்‌ போகிறவழியாய்‌. 
வனாநத்தரத்துக்குப்‌ 
மிரயாணம்பண்ணுங்கள்‌ என்றார்‌. 


எண்‌ 1426, பின்னும்‌ கர்த்தர்‌ 
மோசேயையும்‌ ஆரோணையும்‌ நோக்கி: 


எண்‌ 14:27. எனக்கு விரோதமாய்‌ 


த க்கததைல்‌ கேட்டேன்‌. 





BALWETHER 
பிய 


எண்‌ 1428. தீ அவர்களோடே 
சொல்லவேண்டியது என்னவென்றால்‌: 
நீங்கள்‌ என்‌ செவிகள்‌ கேட்கச்‌ 
சொன்ன பிரகாரம்‌ க்குச்‌ 
செய்வேன்‌ என்பதை என்‌ 
ஜீவனைக்கொண்டு சொல்லுகிறேன்‌ 
என்று கர்த்தர்‌ உரைக்கிறார்‌. 


எண்‌ 14:29. இத்த வனாந்தரத்தில்‌: 
உங்கள்‌ மிரேதங்கள்‌ விழும்‌; உங்களில்‌ 
இருபது வயது முதல்‌ அதற்கு. 
மேற்பட்டவர்களாக எண்ணப்பட்டு, 
உங்கள்‌ தொகைக்கு உட்பட்டவர்களூம்‌ 
எனக்கு. விரோதமாய்‌ 
முறுமுறுத்திருக்கிறவர்களுமாகிய 

அனைவரின்‌ பிரேதங்களும்‌ விழும்‌. 


எண்‌ 14:80. எப்புன்னேயின்‌ குமாரன்‌ 
காலேபும்‌, நூனின்‌ 

யோசுவாவும்‌ தவிர, 

நீங்கள்‌. நாண்‌. 

குடியேற்றுவேன்‌ என்று ஆணையிட்டுக்‌ 
கொடுத்த. தேசத்தில்‌ 
பிரவேசிப்பதில்லை. 


எண்‌ 14:91. கொன்னையாவார்கள்‌ 
என்னு நீங்கள்‌ சொன்ன உங்கள்‌ 
குழந்தைகளையோ நான்‌ அதில்‌ 
பிரவேசிக்கச்‌ செய்வேன்‌; நீங்கள்‌ 
அசட்டைப்பண்ணின. தேசத்தை 
அவர்கள்‌ கண்டறிவார்கள்‌. 


எண்‌ 1432. உங்கள்‌ பிரேதங்களோ 
இந்த வனாந்தரத்திலே விழும்‌. 


எண்‌ 14:38. அவைகள்‌ வனாந்தரத்திலே. 
விழுந்து தீருமட்டும்‌, உங்கள்‌. 
பின்னைக்‌ நாற்பது வருஷம்‌. 
வனாந்தரத்திலே திரிந்து, நீங்கள்‌ 
சோரம்போன 'பாதகத்தைச்‌. 
சுமப்பார்கன்‌. 


எண்‌ 1434. நீங்கள்‌ தேசத்தைச்‌. 
௯ற்றிப்பார்த்த நாற்பதுநான்‌ 
இலக்கத்தின்படியே, ஒவ்வொரு நான்‌ 
ஒவ்வொரு வருஷமாக, தீங்கள்‌ நாற்பது 
வருஷம்‌ உங்கள்‌ அக்கிரமங்கனைச்‌. 
சுமத்த, என்‌ உடன்படிக்கைக்கு வத்த 
மாறுதலை உணருவீர்கள்‌. 


எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எண்‌ 14:85. கர்த்தராகிய நான்‌ இதைச்‌ 
சொன்னேன்‌; எனக்கு விரோதமாய்‌ 
கூட்டங்‌ கூடின இத்தப்‌ பொல்லாத: 
யாவருக்கும்‌ இப்படியே 
வனாந்தரத்திலே. 
௧. சாவார்கள்‌. 

என்று சொல்‌ என்றார்‌. 


மோசேயின்‌. 
கர்த்தர்‌ பிரதியுத்தரம்‌. 
கர்த்தருடைய வார்த்தையில்‌ 
இரக்கமும்‌ 
பெற்றிருக்கிறது. 
புத்திரருடைய 
அவர்களை கொள்ளைநோயினால்‌ வாதித்து, 
சுதந்தரத்திற்கு புறம்பாக்கிப்போடவேண்டும்‌. 
(எண்‌ 14:12) என்று தீர்மானித்திருந்தார்‌. 


மோசே கர்த்தருடைய சமுகத்தில்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்காக பரிந்து பேசி 
ஜெபம்பண்ணினார்‌. மோசேயினுடைய 
பணிவான ஜெபத்தினிமித்தமாக, 
கர்த்தருடைய கோபம்‌ தணிகிறது. கர்த்தர்‌ 
மோசேயை நோக்கி, உள்‌ 


விண்ணப்பத்திற்கு 
சொல்லுகிறார்‌ 
அவருடைய 
நியாயத்தர்பபம 
கர்த்தர்‌ 


வார்த்தையின்படியே இஸ்ரவேல்‌ புத்திரரை 
கன்னப்‌ 


(எண்‌ 14:20) என்று 


சொல்லுகிறார்‌ 


மோசேயின்‌ 


விண்ணப்பத்திற்குக்‌ 
உடனடியாகப்‌ 


பதில்‌ தருகிறார்‌ 
மனந்திருந்தி, 
விசுவாசத்தோடு 
அவன்‌ பாவங்களை 
உடனடியாக மன்னிக்கிறார்‌. (ஏசா 
ரோமர்‌ 10,9-10; "யோவான்‌ 1:9). 


மோசேயைப்போலவே நாமும்‌ 
மற்றவர்களுக்காக கர்த்தருடைய சமுகத்திலே 
பரிந்து பேசி ஜெபம்பண்ணவேண்டும்‌. 
பரிந்து பேசும்‌ ஜெம்‌ மிகுந்த 
வல்லமையுள்ளது. நமக்கு மற்றவர்கள்மீது 
அன்பும்‌, கரிசனையும்‌: இருந்தால்‌ 
மாத்திரமே, நாம்‌ அவர்களுக்காக பரிந்து 
பேசி ஜெபம்பண்ணுவோம்‌. நம்முடைய 
சத்துருக்களையும்‌ நாம்‌ சிநேகிக்க 
வேண்டும்‌ என்றும்‌, நமக்கு 
விரோதமாக. தூஷணவார்த்தைகளை 
பேசுகிறவர்களுக்காகவும்‌ ஜெபம்பண்ண 
வேண்டும்‌ என்றும்‌, ம்முடைய 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து நமக்கு 
உபதேசம்பண்ணுகிறார்‌. 





எண்ணாகமம்‌ - 
NUMBERS - COMMENTARY 


மோசேமினுடைய பரிந்து பேகம்‌ 
இஸ்ரவேல்‌ தேசம்‌ முழுவதும்‌ 
தப்பித்துக்கொள்கிறார்கள்‌. 
நீதிமானுடைய ஊக்கமான 
மூலமாக, ஏராளமான 
பாவிகள்‌ தண்டனைக்கு தப்பிக்கிறார்கள்‌. 

கர்த்தர்‌ தம்முடைய வல்லமையை 
விளங்கப்பண்ணுவதோடு, தம்முடைய 
மகிமையையும்‌ தின்ன றா 
“பூமியெல்லாம்‌ கர்த்தருடைய மகிமையினால்‌. 
நிறைந்திருக்கும்‌ என்று என்னுடைய 
ஜீவனைக்கொண்டு சொல்லுகிறேன்‌" 

(எண்‌ 14:21) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


பூரியெல்லாம்‌. ்‌ 
மக்யினால்‌ நிறைந்திருக்கும்‌... 
தீர்க்கதரிசன 

தீர்க்கதரிசனம்‌. 

இது ம்‌ 

நிறைவேறும்‌. ப 

ஏசா 35:2; ஏசா 668-19). எண்‌ 14: 


ஆகிய வசனங்களில்‌. 


திக்கதரிசனம்‌ நிறைவேறிற்று. 


இந்தத்‌ ப ி்சதாசனம்‌ 
நிபந்தனையற்றது 

கருதுகிறார்கள்‌. பாவம்‌ 
செய்யும்போது அங்கு வரும்‌. 
பாவத்தின்‌ சம்பளம்‌ மரணம்‌. கிறிஸ்துவின்‌ 
ஆயிரம்‌ வருஷ அரசாட்சியில்‌ சாபம்‌ 
இராது. ஆகையினால்‌ அப்போது 
பூமியெல்லாம்‌ கர்த்தருடைய மகிமையினால்‌ 
நிறைந்திருக்கும்‌. (2கொரி 15:24- 
28; எபே 1:10; வெளி 20). 


மோசே கர்த்தருடைய சமுகத்திலே 
இர்விலல்‌. புத்திருககாக! பரந்து. பேர்‌ 
ஜெபம்பண்ணியபோது, கர்த்தருடைய 
மகிமைக்கு முக்கியத்துவம்‌ கொடுத்தார்‌. 


என்பதில்‌ 
கவனத்தோடிருந்தார்‌. 
வல்லமை பெரிதாய்‌ 
(எண்‌ 1418) என்பதே. 
அடிப்படை ஜெபமாகும்‌. 


பப opel 


PUBLISHERS 


பாவத்தை வெறுக்கிறவர்‌. 
தம்முடைய சொந்த  ஜனத்தாரிடத்தில்‌ 
பாவம்‌ காணப்பட்டாலும்‌, கர்த்தர்‌ 
அவர்களுடைய பாவங்களையும்‌ 
வெறுக்கிறவர்‌. அவர்‌ குற்றமுள்ளவர்களை 
குற்றமற்றவர்களாக விடமாட்டார்‌. பிதாக்கள்‌ 
செய்த அக்கிரமத்தை, மூன்றாம்‌ நான்காம்‌ 
தலைமுறை மட்டும்‌ விசாரிக்கிறவர்‌. 


கர்த்தர்‌ 


கர்த்தர்‌ நீதியுள்ளவர்‌. அவர்‌ பாவத்தை 
வெறுக்கிறவர்‌. அதே வேளையில்‌ கர்த்தர்‌ 
கிருபையுள்ளவராகவும்‌, பாவிகள்மீது, 
இரக்கம்‌ காண்பிக்கிறவராகவும்‌ இருக்கிறார்‌. 
கர்த்தர்‌ நீடிய சாந்தமும்‌, மிகுந்த 
கிருபையுழுள்ளவர்‌ என்றும்‌, அவர்‌ 
அக்கிரமத்தையும்‌ மீறுதலையும்‌ மன்னிக்கிறவர்‌ 
என்றும்‌ இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ எல்‌ ம்‌ 
அறிந்திருக்கிறார்கள்‌. 

சுபாவங்களெல்லாம்‌. 

நாமமாயிருக்கிறது. 

வல்லமையாயிருக்கிறது. 

வல்லமை பெரிதாய்‌ விளங்கவேண்டுமென்று 
மோசே கர்த்தரிடத்தில்‌ ஜெபம்பண்ணுகிறார்‌. 


ப ஏற்பாட்டுக்கால; டய 
ரகம்‌ ட்‌ பன னர 
பிதாவினிடத்தில்‌ ஜெபம்பண்ணியபோது, 
“பிதாவே உமது நாமத்தை மகிமைப்படுத்தும்‌" 
என்று ஜெபம்பண்ணினார்‌. அப்பொழுது 
பிதாவின்‌ வார்த்தை 

பிதாவானவர்‌ தம்முடைய 
மிலைப்படுத்துவதோடு, 


என்று 


உண்டாயிற்று” 
(யோவா 12:28). 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
அலிசுவாசத்தினிமித்தமாக 
கோபமூட்டுகிறார்கள்‌. அவர்களுடைய 
கலகக்குணம்‌. கர்த்தருக்கு 
விசனமாயிருக்கிறது. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
எல்லோரும்‌ கர்த்தருடைய மகிமையையும்‌, 
அவர்‌ எகிப்திலும்‌ வனாந்தரத்திலும்‌ செய்த 

ய அடையாளங்களையும்‌ 
கண்டிருக்கிறார்கள்‌. ஆனாலும்‌ அவர்கள்‌ 
கர்த்தருடைய சத்தத்திற்கு செவிகொடாமல்‌. 
போகிறார்கள்‌. 


தங்களுடைய 
கர்த்தருக்கு 





BALWETHER 
பிய 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌, தன்னோடே 
பத்துமுறை என்னைப்‌ பரீட்சை பார்த்தார்கள்‌" 
(எண்‌ 14:22) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
“எனக்கு விரோதமாய்‌ முறுமுறுக்கிற 
பொல்லாத சபையாரை எதுவரைக்கும்‌. 
பொறுப்பேன்‌? இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ எனக்கு 
விரோதமாய்‌ முறுமுறுக்கிறதைக்‌ கேட்டேன்‌” 
(எண்‌ 14:27). என்றும்‌ கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 

“என்‌ மகிமையையும்‌, பன்‌ எகிப்திலும்‌ 
வனாந்தரத்திலும்‌ என்‌ 


அடையாளங்களையும்‌ ண தார்‌ 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ தம்முடைய சத்தத்திற்கு 
செவிகொடுக்கவில்லை என்று கர்த்தர்‌ 


சொல்லுகிறார்‌. இந்தக்‌ காரணத்திற்காகத்‌ 

தான்‌ கர்த்தர்‌ வனாந்தரத்தில்‌ தமக்கு 

எதிராகக்‌ கலகம்‌ பண்ணிய இஸ்ரவேல்‌ 
புத்திரரின்‌ பழைய சந்ததியாரை அழித்துப்‌ 

போடுகிறார்‌ (எண்‌ 14:22-23). 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தரை 

பத்துமுறை பரீட்சை பார்த்த சம்பவங்களின்‌ 

விவரம்‌ வருமாறு : 

1. கர்த்தர்‌ தங்களை 
என்றும்‌, எகிப்தியர்‌ தங்களைக்‌ 
கொன்று போடுவதற்காக தங்களை 
ஒரு கண்ணியில்‌ சிக்கவைத்துவிட்டார்‌ 
என்றும்‌ கர்த்தருக்கு எதிராக. 
முறையிட்ட சம்பவம்‌. (யாத்‌ 14:11-12). 


மாராலில்‌ 
(யாத்‌ 15:23-26) 


ஏமாற்றிவிட்டார்‌ 


தண்ணீருக்காக 
முறுமுறுத்தது. 
வனாந்தரத்திற்குப்‌ 
இறைச்சிக்காகவும்‌, அப்பத்திற்காகவும்‌ 
முறுமுறுத்தது. யாத்‌ 16-18 
மன்னாவை 
கொஞ்சம்‌ 
கீழ்ப்படியாமல்‌. 
(யாத்‌ 1679-22) 
.. ரெவிதீமில்‌ 
முறுமுறுத்தது. 


சீனாய்‌ 
' ௬வது 


போய்‌ 
ன்பாக 


விடியற்காலமட்டும்‌ 
மீதியாக வைத்து, 
போனது. 


தண்ணீருக்காக 
(யாத்‌ 1727), 
.... பொன்கன்றுக்குட்டியைச்‌ 
விக்கிரகாராதனை 
(யாத்‌ 32) 


செய்து 
செய்தது. 


தபேராவில்‌ 
(எண்‌ 111-3) 


முறுமுறுத்தது. 


எண்ணாகமம்‌ - 
NUMBERS - COMMENTARY 


ப opel 


PUBLISHERS 


8. இறைச்சிக்காக 
(எண்‌ 11:4-35) 


முறுமுறுத்தது. 


கர்த்தரையும்‌, அவருடைய வார்த்தையும்‌ 
விசுவாசிக்காமல்‌, வேவுகாரரைக்‌ 
கானான்‌ தேசத்திற்கு அனுப்பியது. 
(எண்‌ 13:1-25-உபா 1:20-25). 


10. காதேசில்‌. 
கலகம்‌. 
உபா 1:26-46). 
இஸ்ரலேல்‌ புத்திரர்‌ கர்த்தரை பரீட்சை 
பார்க்கிறார்கள்‌. அவருடைய வல்லமையை 
பரீட்சை பார்க்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
தேவனுடைய நீதியையும்‌, நியாயத்தையும்‌ 
பரீட்சை பார்க்கிறார்கள்‌. தங்களுடைய 
அவிசவாசத்தினிமித்தமாகவும்‌, 
கலகக்குணத்தினிமித்தமாகவும்‌ கர்த்தர்‌ 
தங்களை தண்டிப்பாரா அல்லது 
தண்டியாமல்‌ மன்னித்து விட்டுவிடுவாரா 
என்று இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ பத்துமுறை 
கர்த்தரை பரீட்சை பார்த்திருக்கிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ பொல்லாத 
ஜனமாயிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ கர்த்தருக்கு 
விரோதமாக முறுமுறுக்கிறார்கள்‌. இஸ்ரவேல்‌ 
விரோதமாக 
கேட்கிறார்‌. 
சாந்தமும்‌, நீடிய 
பொறுமையுள்ளவராகயிருந்தாலும்‌, “எனக்கு 
விரோதமாய்‌ முறுமுறுக்கிற இந்த பொல்லாத 
சபையாரை எதுவரைக்கும்‌ பொறுப்பேன்‌' 
(எண்‌ 14:27) என்று கர்த்தர்‌ கேட்கிறார்‌ 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 


அடையாளங்களையும்‌, 
எகிப்து தேசத்திலும்‌ வனாந்தரத்திலும்‌ 
கண்டிருக்கிறார்கள்‌. அதன்‌ பின்பும்‌ 
அவர்கள்‌ கர்த்தரை பரீட்சை பார்க்கிறார்கள்‌ 


(எண்‌ 14:22) 

“இஸ்ரவேல்‌ புத்திர்‌ இதனோடே 
என்னைப்‌ பரீட்சை 
“ என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
என்னும்‌ வார்த்தைக்கு 
என்று பொருள்‌. கர்த்தரை 
புத்திரரின்‌ 
ர்க்க. இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
எகிப்தின்‌ அடிமைத்தனத்திலிருந்து, 
விடுதலை பெற்றிருந்தாலும்‌, தங்கள்‌ 
பாவசுபாவத்திலிருந்து அவர்கள்‌ 

இன்னும்‌ விடுதலை பெறவில்லை. 


எதிரான 
13:26-14:37; 


கர்த்தருக்கு 
(எண்‌ 


கர்த்தர்‌ 


கர்த்தருடைய 
அவருடைய 
வல்லமையையும்‌ 





BALWETHER 
பிய 


இஸ்ரவேல்‌ 
பாவத்தினிமித்தமாக கர்த்தர்‌ 
தண்டனை கொடுக்கிறார்‌. 
பிதாக்களுக்கு 
ஆணையிட்டுக்கொடுத்த 
காணமாட்டார்கள்‌; எனக்குக்‌ கோபம்‌ 
உண்டாக்கினவர்களில்‌ ஒரு: அதைக்‌ 
காணமாட்டார்கள்‌" (எண்‌ 14:23) என்பதே 
கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு கொடுக்கும்‌ 
'தண்டனையாயிருக்கிறது. 


புத்திரருடைய 
அவர்களுக்கு 
அவர்கள்‌ 
நான்‌ 
தேசத்தைக்‌ 


அவர்களை 
குடியேற்றுவேன்‌ 
னால்‌ 


கர்த்தர்‌ 
தேசத்திலே. 
ணையிட்டார்‌. 
ஆணையிட்டுக்கொடுத்த 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ பிரவேசிக்கமாட்டார்கள்‌ 
(எண்‌ 14:30). இதுவும்‌ கர்த்தர்‌ அவர்களுக்கு 
கொடுக்கும்‌ தண்டனையாயிருக்கிறது. 
கர்த்தருடைய வாக்குத்தத்தம்‌, 
அவருக்கு விரோதமாக கலகம்பண்ணி, 
முறுமுறுக்கிற ஜனங்களுக்கு நிறைவேறாது. 
அவர்கள்‌ கானான்‌ தேசத்தில்‌ 
பிரவேசிக்கமாட்டார்கள்‌. 
அவர்களுடைய பின்சந்ததியாராகிய 
பிள்ளைகளை கர்த்தர்‌ கானான்‌ தேசத்தில்‌ 
பிரவேசிக்கச்‌ செய்வார்‌ 


ஆனாலும்‌ 


கலகம்பண்ணுகிறார்கள்‌. கர்த்தர்‌ அவர்களை 
வனாந்தரத்திற்கு திரும்பிப்போகுமாறு. 
கட்டளையிடுகிறார்‌. தங்கள்‌ 
அவிசுவாசத்தினிமித்தமாக அவர்கள்‌ 
கானான்‌ தேசத்திற்குள்ளே பிரவேசிப்பதற்கு 
ஆயத்தமாயில்லை. கர்த்தர்‌ அவர்களுக்கு 
வாக்குப்பண்ணின த்தை அவர்கள்‌ 
சுதந்தரித்துக்கொள்ள விரும்பவில்லை. 
ஆகையினால்‌. அவர்கள்‌ மறுபடியும்‌. 
வனாந்தரத்திற்கு பின்னிட்டு திரும்பிப்போக 
வேண்டுமென்று கர்த்தர்‌ கட்டளை 
கொடுக்கிறார்‌. 
கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரை நோக்கி, 
க்கியரும்‌ 


கானானியரும்‌ 
ப்‌ க்‌ 


(எண்‌ 14:25) என்று சொல்லுகிறார்‌. 


எண்ணாகமம்‌ - 
NUMBERS - COMMENTARY 


க, மற 


மிள 
இவர்கள்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
எதிராக யுத்தம்‌ பண்ண ஆயத்தமாக 
இருக்கிறார்கள்‌. ஆனால்‌ கர்த்தரோ 
தம்முடைய ஜனங்களை யுத்தம்‌ பண்ணாமல்‌ 
சிவந்த சமுத்திரத்துக்குப்‌ போகிறவழியாய்‌ 
வனாந்தரத்துக்குப்‌ பிரயாணம்‌ 
பண்ணுங்கள்‌ என்று கூறிவிடுகிறார்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ வனாந்தரத்தில்‌ நாற்பது 
வருஷங்களுக்கு அலைந்து திரிய வேண்டும்‌. 
ஆகையினால்‌. அவர்கள்‌ யுத்தம்‌ 
பண்ணுவதைக்‌ கர்த்தர்‌ அனுமதிக்கவில்லை 
(எண்‌ 14:25,33,42-45). 


தமக்கு விரோதமாக முறுமுறுத்து 

கலகம்பண்ணுகிற ஜனங்களுக்கு கர்த்தர்‌ 

தம்முடைய நீதியினால்‌ மரணதண்டனையை 
அவர்கள்‌ 


செத்துப்போவார்கள்‌. 


“இந்த வனாந்தரத்தில்‌ உங்கள்‌ 
பிரேதங்கள்‌ விழும்‌; உங்களில்‌ இருபது வயது 
மேற்பட்டவர்களாக 
உங்கள்‌ தொகைக்கு 
உப்பட்டவர்களும்‌ எனக்கு விரோதமாய்‌ 
முறுமுறுத்திருக்கிறவர்களுமாகிய அனைவரின்‌ 
பிரேதங்களும்‌ விழும்‌" (எண்‌ 14:29) 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
மோசேக்கும்‌ ஆரோனுக்கும்‌ விரோதமாக 
முறுமுறுத்தார்கள்‌. சபையார்‌ எல்லாரும்‌ 
அவர்களை நோக்கி: எகிப்துதேசத்திலே 
செத்துப்போனோமானால்‌ நலமாயிருக்கும்‌; 
இந்த வனாந்தரத்திலே நாங்கள்‌ செத்தாலும்‌ 
நலம்‌ என்று சொன்னார்கள்‌ (எண்‌ 14:2). 


எல்லாரும்‌ 


தங்களுக்கு எது நலமாயிருக்கும்‌ என்று 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ சொன்னார்களோ, 


விழும்‌ என்பது கர்த்தருடைய 
நீதியான நியாயத்தீர்ப்பாயிருக்கிறது. 





BALWETHER 
பிய 


இஸ்ரவேல்‌ புத்திரரை வனாந்தரத்திலே 
கொன்றுபோடவேண்டும்‌ 
கர்த்தருடைய 
ஆனாலும்‌ அவர்கள்‌ 
முன்பாக வனாந்தரத்திலே 
திரிவார்கள்‌ என்றும்‌ கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
பாதைதெரியாத பயணக்காரர்கள்‌ அங்கும்‌ 
இங்கும்‌ அலைந்து திரிவதுபோல, இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ வனாந்தரத்திலே நாற்பது வருஷங்கள்‌ 
அலைந்து திரிவார்கள்‌. 

"உங்கள்‌ பிரேதங்களோ 
வனாந்தரத்திலே விழும்‌. அவைகள்‌ 
வனாந்தரத்திலே விழுந்து தீருமட்டும்‌, உங்கள்‌ 
பிள்ளைகள்‌ நாற்பது 
வனாந்தரத்திலே திரிந்து. 
சோரம்போன  பாதகத்தைச்‌ 
(எண்‌ 14:32,33) என்று 


சொல்லுகிறார்‌. 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ வனாந்தரத்திலே 
நாற்பது வருஷம்‌ அலைந்து திரியும்போது, 
அவர்கள்தம்முடைய முகத்தை தேடவேண்டும்‌ 
என்பதும்‌, அவர்கள்‌ தம்முடைய 
கிருபையையும்‌, இரக்கத்தையும்‌ வாஞ்சித்து 
பெற்றுக்கொள்‌ வேண்டும்‌ என்பதும்‌, 
அவர்கள்‌ தங்களுடைய பாவங்களுக்காக 
மனந்திரும்பி தம்முடைய சமுகத்திலிருந்து 
பாவமன்னிப்பை பெற்றுக்கொள்ளவேண்டும்‌. 
என்பதும்‌ கர்த்தருடைய 
விருப்பமாயிருக்கிறது. 


இஸ்ரவேல்‌ த. 
வனாந்தரத்திலே கர்த்தருக்கு விரோதமாக 
முறுமறுத்து பாவம்‌ செய்து, இங்கேயே 

'த்துப்போனாலும்‌, அவர்கள்‌ மறுமையிலே 
தம்மோடு கூடமிருக்கவேண்டுமென்று கர்த்தர்‌ 
விரும்புகிறார்‌. பாவங்கள்‌ மன்னிக்கப்பட்டால்‌: 
மாத்திரமே பரலோகத்தில்‌ பிரவேசிக்க 
மரவம்‌ அவர்கள்‌ பூமிக்குரிய கானானில்‌. 

'வேசிக்காவிட்டாலும்‌, பரமகானானில்‌ 
பிரவேசிக்க வேண்டும்‌ என்பது தேவனுடைய 
விருப்பமாயிருக்கிறது. 

கர்த்தர்‌ அதற்காக 
நாற்பது வருஷங்களாக வனாந்தரத்திலே. 
அலைந்து, திரியப்பண்ணுகிறார்‌. 
இந்தக்‌ காலத்தில்‌ அவர்கள்‌ தங்களுடைய 
பாவங்களை உணரவேண்டும்‌. கர்த்தருடைய 
வல்லமையையும்‌, அவருடைய மகிமையையும்‌, 


புத்திரர்‌ 


அவர்களை 


அவரு 
புரிந்துகொண்டு, அவருடைய 
தங்களை தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கவேண்டும்‌. 


எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
உடன்படிக்கை செய்திருக்கிறார்‌. 
கர்த்தருக்கு 
ஜனங்களாகயிருக்கிறார்கள்‌. 


அவர்கள்‌ 

உடன்படிக்கையின்‌ 

கர்த்தர்‌ 

வார்த்தையிலும்‌, 

உடன்படிக்கையிலும்‌ 

கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 

செய்து கொண்ட 

ன்‌ படிக்‌ காத்துக்கொள்கிறார்‌. 

ஆனால்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரோ, கர்த்தரோடு 

செய்து கொண்ட உடன்படிக்கையை மீறி, 

அவருக்கு விரோதமாகக்‌ கலகம்பண்ணி, 
முறுமுறுத்து, பாவம்‌ செய்கிறார்கள்‌. 


கர்த்தருடைய உடன்படிக்கையை 
மீறுவது பாவம்‌. இதனால்‌ தங்களுக்கு 
சாபமும்‌, தீங்குகளும்‌, ஆபத்துக்களும்‌ வரும்‌ 
என்பதை இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
உணரவேண்டும்‌. இதை இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
புரிந்துகொள்ளவேண்டும்‌ என்பதற்காகவே, 
கர்த்தர்‌ அவர்களை வனாந்தரத்திலே. 
நாற்பது. வருஷம்‌ அலைந்து 
திரியப்பண்ணுகிறார்‌. 


கர்த்தர்‌ நம்மை ஒருபோதும்‌ கைவிடுகிற 
தேவனல்ல. நம்மை கரம்பிடித்து 
வழிநடத்துகிறவர்‌. அவர்‌ உண்மையுள்ள 
தேவன்‌. அவர்‌ நம்மை முற்றும்‌ முடிய 
கரம்பிடித்து வழிநடத்துவார்‌. ஆனாலும்‌ 
நாம்‌... கர்த்தரோடு செய்துகொண்ட 
உடன்படிக்கையை மீறி, கர்த்தரை விட்டு 
விலகிப்போகும்போது, கர்த்தரும்‌ நம்மை 
விட்டு விலகிப்போய்விடுவார்‌. நாம்‌ அவரை 
கிட்டு க்கும்‌ விலும்‌ அலர்‌ தம்மொடு 

வே இருப்பார்‌. கர்த்தர்‌ ஒருபோதும்‌ 
நம்மைவிட்டு முதலில்‌ விலகிப்போகமாட்டார்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ வவட 
நாற்பது வருஷங்களாக 
அலையும்போது அவர்களுடைய ப 
சந்ததியார்‌ பிறப்பார்கள்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய ஆசீர்வாதங்களை அவர்களுடைய 
பிள்ளைகளுக்கு உடனே 
கொடுத்துவிடமாட்டார்‌. பிள்ளைகள்‌ தங்கள்‌ 
பெற்றோரின்‌ பாதகத்தை வனாந்தரத்திலே 
குமப்பார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ பிரேதங்கள்‌ 
வனாந்தரத்திலே விழுந்து தீருமட்டும்‌, 
அவர்களுடைய பிள்ளைகள்‌ நாற்பது வருஷம்‌ 
வனாந்தரத்திலே திரிந்து, அவர்களுடைய 
சோரம்போன பாதகத்தைச்‌ சுமப்பார்கள்‌ 
(எண்‌ 14:33) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 





BALWETHER 
பிய 


இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ பின்மாற்றத்தின்‌ 
நிமித்தம்‌ அவர்களுடைய பிள்ளைகள்‌ 
வனாந்தரத்தில்‌ நாற்பது வருஷங்களுக்கு 
அலைந்து திரிந்து பாடுகளை 
அனுபவிப்பார்கள்‌. 


ல்‌ புத்திரருடைய பிள்ளைகள்‌ 
பிறந்து வளரும்போது. 
அவர்கள்‌ கர்த்தருடைய கோபத்தை 
அனுபவிப்பார்கள்‌. தங்கள்‌ பெற்றோருடைய 
பாதகத்தினிமித்தமாக, அவர்களுடைய 
பிள்ளைகளுக்கு வேதனைகளும்‌, 
பாடுகளும்‌ உண்டாகும்‌. இந்த 
வேதனைகளையெல்லாம்‌. தங்கள்‌ 
பெற்றோரின்‌ கீழ்ப்படியாமையினால்‌ 
தங்களுக்கு வந்திருக்கிறது என்பதை. 
பிள்ளைகளும்‌ உணர்ந்துகொள்வார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ பிள்ளைகள்‌ 
நாற்பது வருஷம்‌ வனாந்தரத்திலே திரிந்து, 
தங்கள்‌ பெற்றோரின்‌ சோரம்போன 
பாதகத்தை சுமக்கும்போது, பாவத்திற்கு 
விரோதமாக எச்சரிக்கப்படுவார்கள்‌. தங்கள்‌ 
பெற்றோரைப்போல தாங்கள்‌ கர்த்தருடைய 
வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல்‌ 
போய்விடக்கூடாது. பிள்ளைகள்‌ 
மிகுந்த எச்சரிப்பாயும்‌ 
ஜீவிப்பார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ 
பாவத்தினிமித்தமாக கர்த்தர்‌ அவர்கள்மீது, 
தம்முடைய நீதியான நியாயத்தீர்ப்பையும்‌. 
கடினமான தண்டனையையும்‌ சொல்லுகிறார்‌. 
கர்த்தருடைய கோபத்திற்கு மத்தியில்‌, 
அவருடைய கிருபையும்‌ வெளிப்படுகிறது. 
மக்கு விரோதமாக கலகம்பண்ணின 


வனாந்தரத்தில்‌ 


என்று, 
கவனமாயும்‌, 


வனாந்தரத்திலும்‌ 
அடையாளங்களையும்‌ கண்டிருந்தும்‌, 
சத்தத்துக்குச்‌ செவிகொடாமல்‌, 


பிதாக்களுக்கு நான்‌ வன ிட்டக்காடுத் 
தேசத்தைக்‌ காணமாட்டார்கள்‌; எனக்குக்‌. 
கோபம்‌ உண்டாக்கினவர்களில்‌ ஒருவரும்‌ 
அதைக்‌ காணமாட்டார்கள்‌' (எண்‌ 14:22,23) 
என்று சொல்லுகிறார்‌. 


எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


என்னைப்‌ பின்பற்றி 
அவன்‌ போய்வந்த 
அவனைச்‌ சேரப்பண்ணுவேன்‌; 
அவன்‌ சந்ததியார்‌ அதைச்‌ 
சுதந்தரித்துக்கொள்ளுவார்கள்‌" (எண்‌ 14:24) 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
தாசனாகிய காலேப்‌" 
ர்‌ இந்த வசனத்தில்‌: 
காலேபைப்பற்றிச்‌ சொல்லுகிறார்‌. எண்‌ 14:30 
ஆவது வசனத்தில்‌ யோசுவாவையும்‌ பற்றியும்‌, 
யோசு 141; யோசு 2213 திய 
வனங்களில்‌. ஆசாரியரைப்‌ பற்றியும்‌ 
கூறப்பட்டிருக்கிறது. இவர்களும்‌ 
கர்த்தருடைய ஆவியைப்‌ பெற்றிருந்து, 
அவரை உத்தமமாய்‌ பின்பற்றினார்கள்‌. 


தமக்கு விரோதமாக 
இஸ்ரவேல்‌ சபையாரை வனாந்தரத்திலே 
கொன்றுபோடுவதாக கர்த்தர்‌ தம்முடைய 
நியாயத்தீர்ப்பை சொல்லுகிறார்‌. 


கர்த்தர்‌ மோசேயையும்‌ ஆரோனையும்‌. 
நோக்கி, “எனக்கு விரோதமாய்‌ முறுமுறுக்கிற 
இந்தப்‌ பொல்லாத சபையாரை 
எதுவரைக்கும்‌ பொறுப்பேன்‌? இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ எனக்கு விரோதமாய்‌ 
முறுமுறுக்கிறதைக்‌ கேட்டேன்‌. நீ 
அவர்களோடே சொல்லவேண்டியது. 
என்னவென்றால்‌: நீங்கள்‌ என்‌ செவிகள்‌ 
ப்‌ உங்களுக்குச்‌ 
செய்வேன்‌ என்‌ 
'ஜீவனைக்கொண்டு சொல்லுகிறேன்‌ என்று 
கர்த்தர்‌ உரைக்கிறார்‌" (எண்‌ 14:27,28) 
என்றும்‌, 


“இந்த வனாந்தரத்தில்‌ உங்கள்‌ 
பிரேதங்கள்‌ விழும்‌: உங்களில்‌ இருபது வயது 
முதல்‌ அதற்கு மேற்பட்டவர்களாக 
எண்ணப்பட்டு, உங்கள்‌ தொகைக்கு 
உட்பட்டவர்களும்‌ எனக்கு விரோதமாய்‌ 
முறுமுறுத்திருக்கிறவர்களுமாகிய அனைவரின்‌ 
பிரேதங்களும்‌ விழும்‌" (எண்‌ 14:29) 
என்றும்‌ சொல்லுகிறார்‌. 


முறுமுறுத்த 





BALWETHER 
பிய 


உங்கள்‌ தொகைக்கு உட்பட்டவர்கள்‌” 


என்பது இஸ்ரவேல்‌ 


புத்திரரின்‌ இருபது. 
அதற்கு மேற்பட்ட 
வரைக்கும்‌ 


மேற்பட்டவர்களாக 
எண்ணப்பட்டவர்கள்‌ வனாந்தரத்தில்‌ மரித்துப்‌ 
போவார்கள்‌. (எண்‌ 14:29-35) இருபது 
வயதுக்கு உட்பட்ட தங்களுடைய 
பிள்ளைகள்‌ மரித்துப்‌ போகும்‌ என்று 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ பயந்தார்கள்‌. ஆனால்‌ 
அவர்களோ கானான்‌ தேசத்திற்குள்‌ 
பிரவேசித்து, அந்தத்‌ தேசத்தைச்‌ 
சுதந்தரித்துக்‌ கொள்வார்கள்‌. (எண்‌ 14:3). 
மனுஷருடைய பயத்திற்கு ஆதாரமே இல்லை. 
கர்த்தர்‌ நம்பட்சத்தில்‌ இருக்கும்போது 
நமக்கு எதிராக ம்‌ 
கர்த்தர்‌ பெரியவர்‌. 
காரியங்களைச்‌ செய்வார்‌. 


கர்த்தர்‌... இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு, 
சாபமான வார்த்தைகளை சொல்லும்போது, 
தம்மை உத்தமமாய்‌. பின்பற்றின 
காலேபுக்கும்‌ யோசுவாவும்‌ ஆசீர்வாதமான 
வார்த்தைகளையும்‌ சொல்லுகிறார்‌ 

கர்த்தர்‌ மோசேயையும்‌ ஆரோனையும்‌ 
நோக்கி, "எப்புன்னேயின்‌ குமாரன்‌ காலேபும்‌, 
நூனின்‌ குமாரன்‌ யோசுவாவும்‌ தவிர, 
மற்றவர்களாகிய நீங்கள்‌ நான்‌ உங்களைக்‌ 
குடியேற்றுவன்‌ என்று ஆணையிட்டுக்‌ 
கொடுத்த தேசத்தில்‌ ட்‌ 
கொள்ளையாவார்கள்‌. 
சொன்ன உங்கள்‌ 
நான்‌ அதில்‌ பிரவேசிக்கச்‌ 
நீங்கள்‌  அசட்டைப்பண்ணின 
அவர்கள்‌ கண்டறிவார்கள்‌” (எண்‌ 14:30,31) 
என்று சொல்லுகிறார்‌. 


காலேபும்‌ யோசுவாவும்‌ வேறே 
ஆலியையுடையவர்களாயிருக்கிறார்கள்‌. 
இவர்களுடைய ஆவிக்கும்‌, கானான்‌ 
தேசத்தை வேவபார்ப்பதற்காகப்போன மற்ற 
பிரபுக்களின்‌ ஆவிக்கும்‌ வித்தியாசம்‌ 
இருக்கிறது. இவர்கள்‌ இருவரும்‌ கர்த்தரை 
முழுவதுமாய்ப்‌ பின்பற்றுகிறார்கள்‌. 
அவர்கள்‌ கர்த்தருடைய சித்தத்திற்கும்‌. 
விருபபத்திற்கம்‌ திட்ட 
கீழ்ப்படிகிறார்கள்‌. 


எண்ணாகமம்‌ - 
NUMBERS - COMMENTARY 


பப opel 


PUBLISHERS 


கர்த்தர்‌ இவர்கள்‌ இருவருடைய 
கீழ்ப்படிதலையும்‌ கனம்பண்ணுகிறார்‌. கர்த்தர்‌ 


கானான்‌ தேசத்தை சுதந்தரிப்பார்கள்‌. 


கர்த்தர்‌ காலேபுக்கு தம்முடைய 
ஆசீர்வாதத்தை முதலாவதாக சொன்னபோது, 
அங்கே யோசுவாவைப்பற்றி ஒன்றும்‌ 
சொல்லவில்லை (எண்‌ 14:24). கர்த்தர்‌ 
காலேபுக்கு மறுபடியும்‌ ஆசீர்வாதமான 
வார்த்தையைச்‌ சொல்லும்போது, அவர்‌ 
யோசுவாவுக்கும்‌ தம்முடைய ஆசீர்வாதத்தை 
சேர்த்து சொல்லுகிறார்‌ (எண்‌ 14:30,31) 
ஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தருக்‌ 
| அல்‌ பன்‌ எ 
தங்கள்‌ பிள்ளைகளும்‌ செத்துப்போவார்கள்‌ 
என்று ஒரு காரணத்தை சொன்னார்கள்‌, 
“நாங்கள்‌ பட்டயத்தால்‌ மடியும்படிக்கும்‌, 
எங்கள்‌ பெண்ஜாதிகளும்‌ பிள்ளைகளும்‌ 
கொள்ளையாகும்படிக்கும்‌, கர்த்தர்‌ எங்களை 
இந்த தேசத்துக்குக்‌ கொண்டு வந்தது, 
என்ன?” (எண்‌ 14:3) என்று இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ சொன்னார்கள்‌. 
கர்த்தரோ இஸ்ரவேல்‌: 
பிள்ளைகளைக்‌ குறித்து 
திட்டம்‌ வைத்திருக்கிறார்‌ 
புத்திரரே கர்த்தருக்கு 
முறுமுறுத்தவர்கள்‌. 
அவர்களுடைய பிள்ளைகள்‌ ஒருவேளை 
சிறுவர்களாகவோ அல்லது இனிமேல்‌ 
அவர்களுக்கு பிறக்கப்போகிறவர்களாகவோ 
இருக்கலாம்‌. கர்த்தர்‌ அவர்களுடைய 
பிள்ளைகளை உயிரோடு காப்பாற்றுகிறார்‌. 
இது கர்த்தருடைய கிருபை. 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரை நோக்கி, 
"கொள்ளையாவார்கள்‌... என்று நீங்கள்‌ 
சொன்ன உங்கள்‌ குழந்தைகளையோ நான்‌ 
அதில்‌ பிரவேசிக்கச்‌ செய்வேன்‌; நீங்கள்‌ 
அசட்டைப்பண்ணின தேசத்தை அவர்கள்‌ 
கண்டறிவார்கள்‌” (எண்‌ 14௮) என்று, 


சொல்லுகிறார்‌. 


கானான்‌ தேசத்தில்‌ வேரிய்தற்க 
கர்த்தர்‌ ஒரு சந்ததியை 
வைத்திருக்கிறார்‌. இஸ்ரவேல்‌ பத்திர 
கலகக்குணமுள்ளவர்களாயிருந்தாலும்‌, 
கர்த்தர்‌ அவர்களுடைய பிள்ளைகளை 
தண்டியாமல்‌, கானான்‌ தேசத்தை. 
அவர்களுக்கு சுதந்தரமாகக்‌ கொடுக்கிறார்‌. 





BALWETHER 
பிய 


இஸ்ரவேல்‌ 
தேசத்தை 
ஆனால்‌ 
சுதந்தரியாமல்‌ 
முறுமுறுக்கிறார்கள்‌. 
அவிசவாசத்தினிமித்தமாகவும்‌, 
கலகக்குணத்தினிமித்தமாகவும்‌ அவர்கள்‌ 
கானான்‌ தேசத்திற்குள்‌ பிரவேசிப்பதை 
கர்த்தரும்‌ தடைபண்ணுகிறார்‌. அவர்கள்‌ 
மறுபடியும்‌ வனாந்தரத்திற்கு 
திரும்பிப்போகுமாறு கர்த்தர்‌ கட்டளை 
கொடுக்கிறார்‌. அவர்கள்‌ வனாந்தரத்திலே 
நாற்பது வருஷங்களாக சுற்றி அலைவார்கள்‌. 
அவர்கள்‌ கானான்‌ தேசத்திற்குள்‌ 
பிரவேசிக்கமாட்டார்கள்‌. அவர்கள்‌ 
வனாந்தரத்திலே செத்துப்போவார்கள்‌. 


கர்த்தர்‌ மோசேயையும்‌ ஆரோனையும்‌ 
நோக்கி, “நீங்கள்‌ தேசத்தைச்‌ சுற்றிப்பார்த்த 
நாற்பதுநாள்‌ இலக்கத்தின்டியே ஒவ்வொரு 
நாள்‌ ஒவ்வொரு வருஷமாக, நீங்கள்‌ நாற்பது 
வருஷம்‌ உங்கள்‌ அக்கிரமங்களைச்‌ சுமந்து, 
என்‌ உடன்படிக்கைக்குகு வந்த மாறுதலை 
உணருவீர்கள்‌" (எண்‌ 14:34) என்றும்‌, 


புத்திரர்‌ கானான்‌ 
சுதந்தரிக்கவேண்டியவர்கள்‌. 
அவர்களோ தேசத்தை 
கர்த்தருக்கு விரோதமாக 
அவர்களுடைய 


"கர்த்தராகிய நான்‌ தைச்‌ 
சொன்னேன்‌; எனக்கு விரோதமாய்‌ கூட்டங்‌ 
கூடின இந்தப்‌ பொல்லாத சபையார்‌ 
யாவருக்கும்‌ இப்படியே செய்வேன்‌: இந்த 
வனாந்தரத்திலே அழிவார்கள்‌, இங்கே 
சாவார்கள்‌ என்று சொல்‌" (எண்‌ 14:35) 
என்றும்‌ சொல்லுகிறார்‌. 


கர்த்தருக்கு ஒரு நாள்‌ என்பது ஒரு 
ஷம்‌ 


போன்றது. என்பதை 
விளக்குவதற்காக ஒருசிலர்‌ இந்த 
வசனத்தைப்‌ பயன்படுத்துகிறார்கள்‌. ஆனால்‌ 
இதை ஒரு வேதாகமக்‌ கோட்பாடாகக்‌ 
கூறமுடியாது. ஒருநாள்‌ என்பது ஒரு 
நாள்தான்‌. ஒரு வருஷம்‌ என்பது ஒரு 
வருஷம்‌ தான்‌. 

'என்‌ உடன்படிக்கைக்கு வந்த மாறுதல்‌” 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. கர்த்தர்‌ 
நேற்றும்‌ இன்றும்‌ என்றும்‌ மாறாதவர்‌. 
ஆனாலும்‌ கர்த்தர்‌ தம்முடைய தெய்வீக 
சித்தத்தின்‌ பிரகாரமாக, கள 
உடன்படிக்கையில்‌ 
உண்டுபண்ணுகிறார்‌. இஸ்ரவேல்‌ பத்தாரைக்‌ 
கானான்‌ தேசத்திற்கு அழைத்துச்‌ செல்ல 
வேண்டும்‌. அவருடைய உடன்படிக்கை. 


எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


ஆனால்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரோ தங்களுக்கு 
நியமிக்கப்பட்டிருந்த நிபந்தனைகளைக்‌ 
காத்துக்கொள்ளவில்லை. கர்த்தருக்கு 
எதிராகக்‌ கலகம்‌ பண்ணுகிறார்கள்‌ 
கர்த்தர்‌ அவர்களைத்‌ தண்டிக்கிறார்‌. 
அவர்களோடு செய்துகொண்ட 
உடன்படிக்கையைக்‌ கர்த்தர்‌ 
மாற்றிப்போடுகிறார்‌ (எண்‌ 14:22,27-35). 


ஜனங்களின்‌ 
தோல்வியும்‌ 
எண்‌ 14:36-45 


துக்கமும்‌ 


எண்‌ 14:36. அத்த தேசத்தைச்‌. 
சோதித்துப்‌ பார்க்கும்படி, மோசேயால்‌ 
அனுப்பப்பட்டுத்‌ திரும்பி, அந்த 
தேசத்தைக்குறித்துத்‌ துர்ச்செய்தி 
கொண்டுவந்து, 


எண்‌ 14:37. சபையார்‌ எல்லாரும்‌ 
அவனுக்கு விரோமாய்‌ முறுமுறுக்கும்படி. 
அந்தத்‌ துர்ச்செய்தியைச்‌. 
சொன்னவர்களாகிய அந்த மனிதர்‌ 
கர்த்தருடைய சந்நிதியில்‌, 
வாதையினால்‌ செத்தார்கள்‌. 


எண்‌: 14:38. தேசத்தைச்‌ 
சுற்றிப்பார்க்கப்போன அத்த மனிதரில்‌ 
நூனின்‌ குமாரனாகிய யோகுவாவும்‌, 
எப்புன்னேயின்‌ குமாரனாகிய 
காலேபும்மாத்திரம்‌ 
உயிரோடிருத்தார்கள்‌.. 


எண்‌ 1499. மோசே இந்த 
வார்த்தைகளை இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
அனைவரோடும்‌ சொன்னபோது, 
ஜனங்கள்‌ மிகவும்‌ தூக்கித்தார்கள்‌. 


14:40. அதிகாலமே அவர்கள்‌ 


வாக்குத்தத்தம்பண்ணின. 

'நாங்கன்‌ போவோம்‌ என்று 
மலையின்‌ 

ஏறத்துணித்தார்கன்‌.. 

எண்‌ 14:41. மோசே: அவர்களை நோக்கி: 
நீங்கள்‌ இப்படி கர்த்தரின்‌. 
கட்டனையை மீறுகிறதென்ன? அது 
உங்களுக்கு வாய்க்காது. 





BALWETHER 
பிய 


உங்கள்‌. 

முன்பாக 

அடிக்கப்படாதபடிக்கு 

ஏறிப்போகாதிருங்கன்‌; கர்த்தர்‌ 
உங்கள்‌ நடுவில்‌ இரார்‌. 


எண்‌ 14448. அமலேக்கியரும்‌ 
கானானியரும்‌ அங்கே 
உங்களுக்குமுன்னே இருக்கிறார்கள்‌; 
பட்டயத்தினால்‌ விழுவீர்கன்‌; 
நீங்கள்‌. கர்த்தரை விட்டுப்‌ 
பின்வாங்கின படியால்‌, கர்த்தர்‌ 


துணித்தார்கள்‌;. 
உடன்படிக்கையின்‌. 
மோசேயும்‌ பானயத்தை 
போகவில்லை. 


எண்‌ 14245. அப்யெ! 
அமலேக்கியரும்‌ காணானியரும்‌ அத்த 
மலையிலே இருந்து இறங்கி வந்து, 
அவர்களை முறிய அடித்து, அவர்களை 
ஒர்மாமட்டும்‌ துரத்தினார்கள்‌. 


கானான்‌ தேசத்தை வேவுபார்க்கப்‌ 
போனவர்களில்‌ பத்து பிரபுக்கள்‌ திடீரென்று, 
செத்துப்போகிறார்கள்‌. கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனத்தார்மீது தம்முடைய நியாயத்தீர்ப்பை 


வருவதற்கு முன்பாக, 
துர்ச்செய்தியை 


க்கிறார்‌ 


கானான்‌. தேசத்தைச்‌ சோதித்துப்‌ 
பார்க்கும்படி மோசேயால்‌ அனுப்பப்பட்டு. 
திரும்பி, 

துர்ச்செய்தி சபையார்‌ 
எல்லாரும்‌ விரோதமாய்‌ 
முறுமுறுக்கும்டி அந்தத்‌ துர்ச்செய்தியைச்‌ 
சொன்னவர்களாகிய அந்த மனிதர்‌ 
கர்த்தருடைய சந்நிதியில்‌ வாதையினால்‌. 
செத்துப்போகிறார்கள்‌ (எண்‌ 14:36,37). 


எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


செய்தியை சொல்லாமல்‌: 
சொல்லுகிறார்கள்‌. 


தம்முடைய வார்த்தைக்கு விரோதமாகப்‌ 
பேசுகிறவர்கள்மீதும்‌, தம்முடைய வார்த்தையை 
தப்பிதமாக வியாக்கியானம்‌ 
பண்ணுகிறவர்கள்மீதும்‌ கர்த்தருடைய 
கோபமும்‌ நியாயத்தீர்ப்பும்‌ வரும்‌. சத்தியத்தைப்‌ 
புரட்டுகிறவர்கள்‌ மனுஷர்‌ மத்தியிலே. 
துர்ச்செய்தியை பரம்பச்செய்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ தங்களுடைய சாதுரிய 
வார்த்தைகளினாலும்‌ 
பொய்புரட்டுக்களினாலும்‌ மனுஷருடைய 
சிந்தையையும்‌, இருதயத்தையும்‌ 
களங்கப்படுத்துகிறார்கள்‌. 


துர்ச்செய்தியை 


கள்ளப்போதகர்கள்‌ 
போதியாமல்‌, கள்ளஉபநேசங்களைப்‌ 
போதிக்கிறார்கள்‌. இதனால்‌ மனுஷரால்‌ 
கர்த்தருடைய மகிமையையும்‌, வல்லமையையும்‌ 
தியானிக்க ல்‌ 
கள்ளப்போதகர்கள்‌ 

சத்தியத்தைவிட்டு தவறான 

வழிநடத்தி செல்கிறார்கள்‌. 

தம்முடைய பாதையைவிட்டு 

பாதையில்‌ போகிறவர்களையும்‌ தண்டிக்கிறார்‌. 
அந்த தப்பிதமான பாதையில்‌ போகுமாறு 
அவர்களை a வழிநடத்துகிற 
கள்ளப்போதகர்களையும்‌, கர்த்தர்‌ 
முதலாவதாக தண்டிக்கிறார்‌. 


வேவுகாரரில்‌ பத்துபேர்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரரை பாவம்‌ செய்யப்பண்ணினவர்கள்‌. 
சபையார்‌ எல்லாரும்‌ தேவனுக்கு விரோதமாக 
முறுமுறுக்கும்படி இந்தப்‌ பத்துபேரும்‌ 
அவர்களிடத்தில்‌ துர்ச்செய்தி சொன்னவர்கள்‌. 


சத்தியத்தைப்‌ 


கானான்‌ தேசத்தைச்‌ சுற்றிப்பார்க்கும்படி 
பன்னிரண்டு பிரபுக்கள்‌ போனார்கள்‌. 
ன்‌ பத்து பேர்‌ கர்த்தருடைய 

வாதையினால்‌. 
மீதி இரண்டுபேர்‌ 
வாதைக்கு தப்பித்து 


சந்நிதியில்‌ 
செத்துப்போகிறார்கள்‌. 
மாத்திரம்‌ 
உமிரோடிருக்கிறார்கள்‌ 





(யம 
பிய 


தேசத்தைச்‌ சுற்றிப்பார்க்கப்போன அந்த 
மனிதரில்‌ நூனின்‌ குமாரனாகிய 
யோசுவாவும்‌, எப்புன்னேயின்‌ குமாரனாகிய 
காலேபும்மாத்திரம்‌ உமிரோடிருக்கிறார்கள்‌ 
(எண்‌ 14:38). 


நற்செய்தியை 
சொன்னதினால்‌, 
வாதையினால்‌ 
உயிரோடிருக்கிறார்கள்‌. 


தங்களுக்கு 
கொண்டு வந்தவர்களின்‌ வார்த்தைகளை 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ நம்பினார்கள்‌. அவர்கள்‌ 
கர்த்தருக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள்‌. 

ர்‌ தேசத்தில்‌ 


, அவர்கள்‌ 
வனாந்தரத்திலே நாற்பது வருஷங்களுக்கு 
அலைந்து திரிவார்கள்‌ என்றும்‌, 
அவர்களுடைய பிரேதங்கள்‌ வனாந்தரத்திலே 
விழும்‌ என்றும்‌ கர்த்தர்‌ சொல்லியிருக்கிறார்‌. 


கர்த்தர்‌ கானான்‌ 


இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு கர்த்தர்‌ சொன்ன 
வார்த்தைகளை சொல்லுகிறார்‌. மோசே 
இந்த வார்த்தைகளை இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
அனைவரோடும்‌ சொன்னபோது, ஜனங்கள்‌ 
மிகவும்‌ துக்கிக்கிறார்கள்‌ (எண்‌ 14:39). 


கானான்‌ தேசத்திற்குள்‌ உடனடியாகப்‌ 
பிரவேசிக்க முடியாது. இன்னும்‌ நாற்பது 
வருஷங்களாகும்‌. இருபது வயதுக்கு 
மேற்பட்டவர்கள்‌ அனைவரும்‌ வனாந்தரத்தில்‌ 
மடிந்துபோவார்கள்‌ என்று தேவனுடைய 
நியாயத்தீர்ப்பை மோசே ஜனங்களோடு, 
கூறுகிறார்‌. இதைக்‌ கேட்டபோது. ஜனங்கள்‌ 
மிகவும்‌ துக்கிக்கிறார்கள்‌. (எண்‌ 14:39-45) 


அவர்கள்‌ அழுது புலம்பியும்‌, துக்கித்தும்‌ 
அவர்களுக்கு ஒரு நன்மையும்‌ ஏற்படவில்லை. 
தங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்து, 
கர்த்தரைச்‌ சார்ந்திரந்தால்‌ ஒருவேளை 
அவர்கள்‌ மன்னிக்கப்பட்டிருப்பார்கள்‌. 
ஆனால்‌ 
பலத்தின்மீது 
கர்த்தர்‌ 
இடத்துக்கு நாங்கள்‌ 
சொல்லி மலையின்‌ 


துணிகிறார்கள்‌. 


போவோம்‌ 
உச்சியில்‌ 


எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ தங்களுக்கு 
துர்ச்செய்தி சொன்ன பத்துவேவுகாரரின்‌ 
க்‌ கேட்டு கானான்‌ 
போகக்கூடாது என்று 
சொன்னார்கள்‌. அவர்கள்‌  மோசேக்கும்‌ 
ஆரோலுக்கம்‌. விரோதமாகவும்‌, கர்த்தருக்கு 
ஈதமாகவும்‌ முறுமுறுத்தார்கள்‌. அவர்கள்‌ 
கானான்‌ தேசத்தை சுதந்தரிக்கப்போகாமல்‌, 
எகிப்து தேசத்திற்கு திரும்பிப்போக 
வேண்டுமென்று சொன்னார்கள்‌. இப்போதோ 
அவர்கள்‌ தங்களுடைய பாவத்தை 
உணருகிறார்கள்‌. 


கர்த்தர்‌ அவர்களை வனாந்தரத்திற்கு 
திரும்பிப்போகுமாறு சொல்லுகிறார்‌. ஆனால்‌ 
அவர்களோ கானான்‌ தேசத்திற்கு 
புறப்பப்டுப்போக துணிகிறார்கள்‌. அவர்கள்‌ 
அதிகாலமே எழுந்திருந்து. “நாங்கள்‌ 
பாவஞ்செய்தோம்‌, கர்த்தர்‌ வாக்குத்தத்த 
பண்ணின இடத்துக்கு நாங்கள்‌ போவோம்‌” 
என்று சொல்லி மலையின்‌ உச்சியில்‌ 
ஏறத்துணிகிறார்கள்‌ (எண்‌ 14:40). 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ கர்த்தருக்கு 
அ கலகம்பண்ணியபோது, "நாம்‌ 
தலைவனை எற்படுத்திக்கொண்டு. 
எகிப்திற்கு திரும்பிப்போவோம்‌ வாருங்கள்‌" 
(எண்‌ 14:4) என்று ஒருவரோடொருவர்‌ 
சொல்லிக்கொண்டார்கள்‌. ஆனால்‌. 
இப்போதோ அவர்கள்‌ “கர்த்தர்‌ 
வாக்குத்தத்தம்பண்ணின இடத்திற்கு 
நாங்கள்‌ போவோம்‌" என்று சொல்லுகிறார்கள்‌. 
தங்களை கானான்‌ தேசத்திற்கு 
வழிநடத்துமாறு மோசேயை 
கேட்டுக்கொள்கிறார்கள்‌. 


விரோதமாக 


உணர்ந்திருக்கிறார்கள்‌. 
செய்தோம்‌” என்று 
அவர்களுடைய 
கர்த்தருடைய நாமம்‌ 
ஆனாலும்‌ அதனால்‌ அவர்களுக்கு 
ஒரு பிரயோஜனமும்‌ ஏற்படவில்லை. 
அவர்கள்‌ காலம்‌ கடந்து தங்களுடைய 
பாவங்களை உணருகிறார்கள்‌. 
ஆகையினால்‌. அவர்களுக்கு ஒரு 
நன்மையும்‌ உண்டாகவில்லை. 


“நாங்கள்‌ பாவம்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 
மனந்திரும்புதலினால்‌. 
மகிமைப்படுகிறது. 





BALWETHER 
பிய 


கானான்‌ தேசத்திற்குப்போவோம்‌. 
என்று இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ சொல்லும்போது. 
மோசே அவர்களுக்கு, ஆதரவாகப்‌ 
பேசவில்லை. அவர்கள்‌ கானான்‌ 
தேசத்திற்குப்போகக்கூடாது என்றும்‌, 
வனாந்தரத்திற்கு திரும்பிப்போகவேண்டும்‌. 
என்றும்‌ மோசே சொல்லுகிறார்‌. 
மோசே தன்னுடைய சொந்த வார்த்தையை 
பேசவில்லை. அவர்‌ கர்த்தருடைய 
வார்த்தையை அவர்களுக்கு சொல்லுகிறார்‌. 
மோசே அவர்களை நோக்கி, 
“நீங்கள்‌ இப்படி கர்த்தரின்‌ கட்டளையை 
மீறுகிறதென்ன? அது உங்களுக்கு 
வாய்க்காது. நீங்கள்‌ உங்கள்‌ சத்துருக்களுக்கு 
முன்பாக முறிய  அடிக்கப்படாதபடிக்கு 
ஏறிப்போகாதிருங்கள்‌; கர்த்தர்‌ உங்கள்‌ 
நடுவில்‌ இரார்‌. அமலேக்கியரும்‌ 
கானானியரும்‌ அங்கே உங்களுக்குமுன்னே 
இருக்கிறார்கள்‌; பட்டயத்தினால்‌ விழுவீர்கள்‌: 
நீங்கள்‌ கர்த்தரை விட்டுப்‌ 
பின்வாங்கினபடியால்‌, கர்த்தர்‌ உங்களோடே 
இருக்கமாட்டார்‌” (எண்‌ 14:41-43) என்று 
சொல்லுகிறார்‌. 

'கர்த்தர்‌ உங்களோடே 
என்று மோசே 
புத்திரருக்கு சொல்லுகிறார்‌. 
தோல்வியடைந்ததற்கு இதுதான்‌ 
மோசேயும்‌, கர்த்தருடைய 
தங்களோடு வராமல்‌, 
தாங்களாகவே யுத்தம்‌ பண்ண புறப்பட்டு 
போகிறார்கள்‌ (எண்‌ 14:44), மோசே 
முன்னறிவித்ததுபோலவே, இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
யுத்தத்தில்‌ தோல்வியடைகிறார்கள்‌. 
(எண்‌ 14:45), 


இஸ்ரவேல்‌ 
கட்டளையை மீறி, 
புறப்பட்டுப்போனால்‌, 


இருக்கமாட்டார்‌" 
இஸ்ரவேல்‌ 
அவர்கள்‌ 
காரணம்‌. 
பெட்டியும்‌ 


அவர்கள்‌ 


புத்திரர்‌ கர்த்தருடைய 
கானான்‌ தேசத்திற்கு 


அங்கே 
முன்னே இருக்கிறார்கள்‌" 
உங்களோடே 

மோசே 


புத்திரரோடு 


எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ நமக்கு நியமித்திருக்கிற 
பாதையில்‌ நாம்‌ செல்லவில்லையென்றால்‌, 
கர்த்தருடைய பாதுகாப்பும்‌ பராமரிப்பும்‌ 
நமக்கு கிடைக்காது. கர்த்தருக்கு 
விரோதமான பாதை, நம்மை அழிவுக்கு 
நேராக கொண்டு போய்விடும்‌. கர்த்தர்‌ 
நமக்கு நியமித்திருக்கிற ஊழியத்தை 
செய்யவேண்டும்‌. அந்த ஊழியத்தில்‌ 
கர்த்தருடைய ஆசிர்வாதம்‌ இருக்கும்‌. 
கர்த்தருடைய சித்தமும்‌ விருப்பமும்‌ 
நம்முடைய விருப்பமாகயிருக்கவேண்டும்‌. 
கர்த்தர்‌ நம்முடைய சொந்த விருப்பத்தை 
நிறைவேற்றவேண்டும்‌ என்று 
எதிர்பார்க்காமல்‌, கர்த்தருடைய 
விருப்பத்தை நிறைவேற்ற நாம்‌ நம்மை 
முற்றிலுமாய்‌ ஒப்புக்கொடுக்கவேண்டும்‌. 


கர்த்தருடைய சித்தத்திற்கு 
கீழ்ப்படிகிறவர்கள்‌ காலதாமதம்பண்ணாமல்‌, 
உடனே கீழ்ப்படிந்து விடவேண்டும்‌. நமக்கு 
இஷ்டமான நேரத்தில்‌ கர்த்தருடைய 
வார்த்தைக்கு கீழ்ப்படியலாம்‌ என்று 
அசட்டையாயிருக்கக்கூடாது. கர்த்தருடைய 
சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு நாம்‌ 
காலதாமதம்பண்ணக்கூடாது. 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ கர்த்தரை விட்டு 
பின்வாங்கிப்போய்விட்டார்கள்‌. ஆகையினால்‌ 
ர்த்தர்‌ அவர்களைவிட்டு விலகிவிட்டார்‌. 
அவர்கள்‌ தாங்கள்‌ 
செய்த பாவத்தை உணர்ந்து, கர்த்தரிடத்தில்‌ 
திரும்பி வந்திருக்கிறார்கள்‌. தங்களுடைய 
விருப்பமும்‌, ஆசையும்‌ நிறைவேறவேண்டும்‌ 
அவர்கள்‌ 
வந்திருக்கிறார்கள்‌. 
கட்டளைக்கு 
என்னும்‌ தீர்மானம்‌ 
அவர்களிடத்தில்‌ இல்லை. 
அவர்கள்‌ வனாந்தரத்திற்கு 
திரும்பிப்போகவேண்டும்‌. என்பதே. 
கர்த்தருடைய கட்டளை. இஸ்ரவேல்‌. 
ஜனத்தார்‌ கர்த்தருடைய கட்டளைக்கு 
கீழ்ப்டிய தங்களை ஒப்புக்கொடுத்திருந்தால்‌, 
அவர்கள்‌ கானான்‌ தேசத்திற்குள்‌ 
பிரவேசிக்க துணியமாட்டார்கள்‌. கர்த்தர்‌ 
தங்களுக்கு கட்டளையிட்ட பிரகாரம்‌, 
அவர்கள்‌ வனாந்தரத்திற்கு 
திரும்பிப்போயிருப்பார்கள்‌. 





BALWETHER 
பிய 


இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ துணிகரமான 


ஆனால்‌. 
வார்த்தைக்கு 
தங்கள்‌ 
பிரகாரமாகவும்‌, 
பிரகாரமாகவும்‌ 
உச்சியில்‌. 


அவர்களோடு 
கர்த்தருடைய 
ச்ம்‌ "பெட்டியும்‌ மோசேயும்‌ 


கர்த்தருக்கு 
துணிகிறார்கள்‌. 

உடன்படிக்கைப்‌ பெட்டி எப்போதும்‌ மகா 
பரிசுத்த. ஸ்தலத்தில்‌. 


இஸ்ரவேல்‌ புத்தர்‌ 
காரியமாகப்‌ பிரயாணம்‌ 


கர்த்தருடைய உடன்படிக்கைப்‌ பெட்டியையும்‌, 
ங்‌ செல்வது. 


உடன்படிக்கைப்பெட்டி 
செல்லவில்லை. 


எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மோசே இஸ்ரவேல்‌ 
எச்சரித்து சொன்ன பிரகாரம்‌, சத்துருக்கள்‌ 
அவர்களுக்கு விரோதமாக வருகிறார்கள்‌. 
அப்பொழுது அமலேக்கியரும்‌ கானானியரும்‌ 
அந்த மலையிலே இருந்து இறங்கி வந்து, 
அவர்களை முறிய அடித்து, அவர்களை 
ஒர்மாமட்டும்‌ துரத்துகிறார்கள்‌ (எண்‌ 14:45) 


புத்திரரை 


ஜனத்தார்‌ மலையின்‌ 
ஏறத்துணியும்போது, 


இருக்கிறார்கள்‌. 
கானான்‌ தேசத்தைச்‌ 
வேவுகாரரை 
கானானியரிடத்திலும்‌ 
இருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
ஜனத்தாரின்‌ ஒவ்வொரு 

அசைவையும்‌ வேவுபார்க்கிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
ஏறுவதற்கு முன்பாகவே, 
மலையிலிருந்து இறங்கி வருகிறார்கள்‌. 
கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத 
ஜனத்திற்கு, ஆபத்து தேடி வரும்‌. அது 


மலையின்மேல்‌ 
சத்துருக்கள்‌ 


பத்திரரில்‌ அநேகர்‌ செத்துப்போயிருப்பார்கள்‌. 
என்று வேதபண்டிதர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. 





எண்ணாகமம்‌ - 


விரிவுரை 


NUMBERS - COMMENTARY 


எண்‌ 14; 16 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
'கலகம்பண்ணியது. பற்றிச்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அதிகாரத்திலோ 
அவர்கள்‌ கர்த்தருக்கு செலுத்தவேண்டிய 
பலிகளையும்‌, காணிக்கைகளைப்பற்றியும்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல்‌ 
ஜனத்தார்‌ கலகக்காரராயிருந்தாலும்‌ 
கர்த்தர்‌ அவர்களுக்கு தம்முடைய 
ஆராதனையின்‌ பிரமாணத்தை 
சொல்லுகிறார்‌ 


ஈகிகளாகிய 


ஆகிய அதிகாரங்களில்‌ 
கர்த்தருக்கு விரோதமாக 


மனுஷருக்கும்‌. 
வரங்கள்‌ கொடுக்கப்படுகிறது. நம்முடைய 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்துவே அந்த 
வரங்களுக்கு அடையாளமாயிருக்கிறார்‌ 
கிறிஸ்துவானவர்‌ பாவிகளை இரட்சிக்க. 
இந்த உலகத்திற்கு வந்தார்‌. 


வார்‌ உள்ளத்திற்கு எறி, 
சிறைப்பட்டவர்களைச்‌ சிறையாக்கிக்‌ 
கொண்டுபோனீர்‌: தேவனாகிய கர்த்தர்‌ 
மனுஷருக்குள்‌ வாசம்பண்‌, பொருட்டு 
'துரோகிகளாகிய மனுஷர்களுக்காகவும்‌ 
வரங்களைப்‌ பெற்றுக்கொண்டீர்‌" (சங்‌ 68:18). 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ தமக்கு. 

விரோதமாக கலகம்பண்ணியபோது, கர்த்தர்‌ 
அவர்களை  அழித்துப்போடவேண்டமென்று, 
தீர்மானம்பண்ணினார்‌. அவர்கள்‌ 
தங்களுடைய அலிகுவாசத்தினாலும்‌, 
அக்கிரமத்தினாலும்‌, ம்‌ 
கர்த்தருக்கு 
உண்டுபண்ணினார்கள்‌. 

நீதியான 

ஜனத்தாரை 
அழித்துப்போடவேண்டுமென்று 
'சித்தங்கொண்டார்‌. 


மோசே இஸ்ரவேல்‌ ஜனத்தாருக்காக. 
கர்த்தரிடத்தில்‌ பரிந்து பேசி 
ஜெபம்பண்ணியதினால்‌, கர்த்தர்‌ 
அவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறார்‌. 
மறுபடியுன்£ய்‌ 

கிருபையையும்‌ 

வெளிப்படுத்துகிறார்‌. 

இரக்கத்திற்கு அடையாளமாக, 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌. புத்திரருக்கு 
பலிகளைப்பற்றிய பிரமாணங்களையும்‌, 
காணிக்கைகளைப்பற்றிய பிரமாணங்களையும்‌ 
மறுடியுமாய்ச்‌ சொல்லுகிறார்‌. 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரோடு 
ஒப்புரவாகியிருக்கிறார்‌. அவர்கள்‌ தம்மை 
ஆராதிக்கவேண்டுமென்று கர்த்தர்‌ 
சித்தங்கொள்கிறார்‌. ஆகையினால்‌ கர்த்தர்‌ 
அவர்களுக்கு. ஆராதனையின்‌ 
பிரமாணத்தை மறுபடியுமாய்‌ விளக்கிச்‌ 
ர்‌. கர்த்தர்‌ அவர்களுடைய 
மன்னித்ததினாலும்‌, 
ஒப்புரவானதினாலும்‌, 
ராதனையை 
நாம்‌ கர்த்தரோடு 
கர்த்தர்‌ 
ஆராதனையை 


அங்கீகரிக்கிறார்‌. 
ஒப்புரவாகாவிட்டால்‌, 
நம்முடைய 
அங்கீகரிக்கமாட்டார்‌. 

போஜனபலிகளையும்‌, 
பற்றிய பிரமாணம்‌ (எண்‌ 15:1-12), 
பிறந்தவனுக்கும்‌ அந்நியனுக்கும்‌ 
ஒரே பிரமாணம்‌ (எண்‌ 1513-10. 
கர்த்தருக்கு ஏறெடுத்துப்‌ படைக்கும்‌ 
காணிக்கை (எண்‌ 1547-21) 


பானபலிகளையும்‌ 


தேசத்தில்‌ 


அறியாமையினால்‌ செய்த பாவத்திற்கு 
செலுத்தப்படும்‌ காணிக்கை (எண்‌ 15:22-29) 
துணிகரமாய்‌ செய்த பாவத்திற்கு தண்டனை 
(எண்‌ 15:3031. 


நாளை 
கொடுக்கபடும்‌ தண்டனை (எண்‌ 15:32-36). 
வஸ்திரத்தின்‌ ஓரத்தில்‌ தொங்கல்கள்‌ 
(எண்‌ 15:37-41. 


மீறியவனுக்கு 
3 


போஜனபலியும்‌ பானபலியும்‌ 
எண்‌ 15:1-12 


எண்‌ 15:1. கர்த்தர்‌ மோசேயை நோக்கி: 


எண்‌ 15:2. நீ இஸ்ரவேல்‌ புத்திரரோடே 
சொல்லவேண்டியது என்னவென்றால்‌: 
நீங்கள்‌ குடியிருக்கும்படி நான்‌ 
உங்களுக்குக்‌ கொடுக்கும்‌ தேசத்தில்‌ 
நீங்கள்‌ போய்ச்‌ சேர்த்த பின்பு, 





BALWETHER 
பிய 


எண்‌ 15:8. விசேஷித்த 
பொருத்தனையாயாவது, உற்சாக பலி. 
யாயாவது, உங்கள்‌ பண்டிகைகளில்‌ 
செலுத்தும்‌ பலியாயாவது, கர்த்தருக்கு 
மாடுகவிலாகிலும்‌ ஆடுகளிலாகிலும்‌ 
சர்வாங்க தகனபலியையாவது மற்ற 
யாதொரு பலியையாவது கர்த்தருக்குச்‌ 
சுகத்த வாசனையான தகனமாகப்‌ பலி. 
யிடும்போது, 


எண்‌ 15:4, தன்‌ படைப்பைக்‌ 
கர்த்தருக்குக்‌ செலுத்துகிறவன்‌. 
சர்வாங்க தகனபலிக்காகிலும்‌ மற்றப்‌ 
பலிக்காகிலும்‌ ஒரு ஆட்டுக்குட்டியுடனே, 
ஒரு மரக்காலிலே பத்தில்‌ ஒரு பங்கும்‌ 
காற்படி எண்ணெயிலே பிசைந்ததூமான 
மெல்லிய மாவின்‌ பேோஜனபலியைச்‌. 
செலுத்தக்கட.வன்‌. 


எண்‌ 150. பாணபலியாக காற்படி 
திராட்சரசத்தையும்‌ படைக்க வேண்டும்‌. 


எண்‌ 
ஆட்டுக்கடாவாயிருத்ததேயாகில்‌, 
யத்தில்‌ இரண்டு பங்கானதும்‌, 
படியில்‌ மூன்றில்‌ பங்காகிய 
எண்ணெயிலே பிசைத்ததுமான மெல்லி. 
ய மாவின்‌ போஜன பலியையும்‌, 


15:8. 


எண்‌ 15:7. பானபலியாக ஒரு படியில்‌ 
மூன்றில்‌ ஒரு பங்கு திராட்ச 
ரசத்தையும்‌ கர்த்தருக்குச்‌ சுகந்த 
வாசனையான படைப்பாகப்‌ படைக்க. 
வேண்டும்‌. 


எண்‌ 15:8. நீ சர்வாங்க தகனபலி. 


க்காகிலும்‌, விசேஷித்த பொருத்தனை. 
யலிக்காகிலும்‌, சமாதான பலிக்காகிலும்‌, 


காளையைக்‌  கர்த்தருக்குச்‌. 
செலுத்த ஆயத்தப்படுத்தும்போது, 


எண்‌ 159. அதனோடே யத்தில்‌ 
மூன்றுபங்கானதும்‌, அரைப்படி. 
எண்ணெயிலே பிசைந்ததூமான மெல்லி. 
ய மாவின்‌ போஜன பலியையும்‌, 


எண்‌ 15:10. பானபலியாக அரைப்படி. 
திராட்சரசு த்தையும்‌, கர்த்தருக்குச்‌. 
சுகந்த வாசனையான 'தகனபலி. 
யாகப்‌ படைக்க வேண்டும்‌. 


எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


எண்‌ 15:11. இத்தப்‌ பிரகாரமாகவே 
ஒவ்வொரு. மாட்டுக்காகிலும்‌, 
ஆட்டுக்கடாவுக்காகிலும்‌, 
செம்மறியாட்டுக்‌ குட்டிக்காகிலும்‌, 
வென்னாட்டுக்‌ குட்டிக்காகிலும்‌ செய்து 
படைக்க வேண்டும்‌. 


எண்‌ 15:12. 
படைக்கிறவைகளின்‌ 
இலக்கத்திற்குத்தக்கதாய்‌ 
ஒவ்வொன் றிற்காகவும்‌ இத்தப்‌ பிரகாரம்‌ 
செய்ய வேண்டும்‌. 


இஸ்ரவேல்‌ 


நீங்கள்‌ 


புத்திரர்‌ தமக்கு 
செலுத்தவேண்டிய போஜனபலியையும்‌, 
பானபலியையும்‌ பற்றி கர்த்தர்‌ இங்கு 
சொல்லுகிறார்‌. அவர்கள்‌ கர்த்தருக்கு ஒரு 
மிருகத்தை பலியிடும்போது, அதோடு 
சேர்ந்து, அவர்கள்‌ கர்த்தருக்கு 
போஜனபலியையும்‌, பானபலியையும்‌ 
செலுத்தவேண்டும்‌. 


இஸ்ரவேல்‌ ல்‌ இந்தப்‌ ர்‌ 
தமக்கு செலுத்த 
ஆரம்பிக்கவேண்டும்‌. தம்‌ கர்த்தர்‌ இந்த 
வசனப்பகுதிமில்‌ சொல்லுகிறார்‌. 

கர்த்தர்‌ மோசேயை நோக்கி, “நீ 
இஸ்ரவேல்‌ புத்திரரோடே சொல்லவேண்டியது 
என்னவென்றால்‌: நீங்கள்‌ குடியிருக்கும்படி 
நான்‌ உங்களுக்குக்‌ கொடுக்கும்‌ தேசத்தில்‌ 
நீங்கள்‌ போய்ச்‌ சேர்ந்த பின்பு" (எண்‌ 15412) 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


கர்த்தர்‌ தம்முடைய உடன்படிக்கையை 
நிறைவேற்றுவதில்‌ நாற்பது வருஷம்‌ தாமதம்‌ 
பண்ணுகிறார்‌. அவர்‌ உடன்படிக்கையை 
முறித்துப்போடவில்லை. இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 
கானான்‌ தேசத்திற்குப்‌ போவார்கள்‌ என்பது 
கர்த்தருடைய சித்தம்‌ (எண்‌ 14:25 


அடுத்து 19 அதிகாரங்களில்‌ 
இஸ்ரவேல்‌ ன்‌ டள வருஷங்களாக 
அலைந்துதிரிந்த 

பற்றி கூறப்பட்டிருக்கிறது. 

ல்‌ இவர்கள்‌ காதேஸ்‌ 

மோவாபின்‌. 
பிரயாணம்‌ 
சமவெளி 

எரிகோவிற்கு 


பண்ணுகிறார்கள்‌. மோவாபின்‌ 
யோர்தானுக்குக்‌ கிழக்கில்‌ 
அருகிலுள்ளது. (எண்‌ 33:50). 





BALWETHER 
பிய 


வாக்குத்தத்த தேசத்திற்கும்‌ 
போகப்போவதைப்‌ பற்றிய செய்தி 
இளம்‌ தலைமுறையினரை 
உற்சாகப்படுத்துவதற்காகக்‌ கூறப்பட்டிருக்கும்‌. 
செய்தியாகும்‌. (எண்‌ 15:2]8-19) 


இங்கு  பலியிடுவதைப்‌ பற்றியும்‌ 
கூறப்பட்டிருக்கிறது. ஆனால்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரரிடத்தில்‌ பலியிடுவதற்குத்‌ தேவையான 
மிருகஜீவன்களும்‌, மெல்லிய மாவும்‌, 
திராட்சைரசம்‌ போதுமான அளவு 
இருந்திருக்காது. ஆகையினால்‌, நாற்பது. 
ந பிரயாணத்தில்‌ 


காத்த பின்பு, செலுத்த வேண்டிய 
பலிகளாகும்‌. 


கர்த்தர்‌ ஸ்ரவேல்‌. 
கொடுக்கும்‌ சதந்திலே அவர்கள்‌ 
நிச்சயமாய்ப்‌ போய்ச்சேருவார்கள்‌. கர்த்தர்‌ 
அவர்களோடு ஒப்புரவாகியிருக்கிறார்‌ 
என்பதற்கு இந்த வாக்கியம்‌ 
அடையாளமாகமிருக்கிறது. வனாந்தரத்தில்‌ 
கர்த்தருக்கு விரோதமாகக்‌ கலகம்பண்ணின 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ வாக்குத்தத்த 
தேசத்திற்கு போகமாட்டார்கள்‌. அவர்கள்‌ 
எல்லோரும்‌ வனாந்தரத்திலே 
மரித்துப்போவார்கள்‌. 


புத்திரருக்கு 


ஆனாலும்‌ இஸ்ரவேல்‌ 
பிள்ளைகள்‌ 


பத்திரரின்‌ 
கானான்‌ தேசத்திற்கு 
போவார்கள்‌. கர்த்தர்‌ இந்த வசனப்பகுதியில்‌ 


சொல்லுகிற பிரமாணம்‌, கானான்‌ தேசத்திற்கு 
இஸ்ரவேல்‌ 


போகப்போகிற 
பிள்ளைகளுக்கு சொல்லப்படுகிறது. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கானான்‌ தேசத்தில்‌ 


போய்ச்‌ சேர்ந்த பின்பு, அவர்கள்‌ கர்த்தருக்கு 
செலுத்த வேண்டிய பலிகளைப்பற்றி இந்த 


புத்திரரின்‌ 


அளவு எவ்வளவு இருக்கவேண்டும்‌ என்று 
வசனப்பகுதியில்‌ 


எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கானான்‌ ப, 
போய்ச்‌ சேர்ந்த பின்பு, 
பொருத்தனையாயாவது, 

யாயாவது, உங்கள்‌ பண்டிகைகளில்‌ 
செலுத்தும்‌ பலியாயாவது, கர்த்தருக்கு 
மாடுகளிலாகிலும்‌ ஆடுகளிலாகிலும்‌ சர்வாங்க 
த௲னபலியையாவது. மற்ற யாதொரு 
பலியையாவது' (எண்‌ 15:3) கர்த்தருக்குச்‌ 
சுகந்த வாசனையான தனமாகப்‌ 


பலியிடுவார்கள்‌. 


ல்‌ து 


தன்‌ படைப்பைக்‌ குர்த்தருக்குச்‌ 
செலுத்துகிறவன்‌ சர்வாங்க 
தகனபலிக்காகிலும்‌ மற்றப்‌ பலிக்காகிலும்‌ ஒரு 
ஆட்டுக்குட்டியுடனே, ஒரு மரக்காலிலே. 
பத்தில்‌ ஒரு பங்கும்‌ காற்படி எண்ணெயிலே 
பிசைந்ததுமான மெல்லிய மாவின்‌ 
போஜனபலியைச்‌ செலுத்தக்கடவன்‌. 
பானபலியாக காற்படி திராட்சரசத்தையும்‌. 
படைக்க வேண்டும்‌ எண்‌ 15:45) 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
கர்த்தருக்கு செலுத்தவேண்டிய 

நான்கு விதமான பலிகளைப்பற்றி இந்த 
வனப்பகுதியில்‌: சொல்லப்பட்டிருக்கிறது. 
அதன்‌ விவரம்‌ வருமாறு : 

1. விசேஷித்த பொருத்தனை 

2. உற்சாக பலி 

3. பண்டிகைகளில்‌ செலுத்தும்‌ பலி. 

4. சர்வாங்க தகனபலி 

கர்த்தருக்கு பலியாக 
வேண்டியவைகளைப்பற்றியும்‌ 


இந்த 
வனப்பகுதியில்‌ க்கில்‌ ருக்க்கது. 
அதன்‌ விவரம்‌ வருமாறு: 


செலுத்தப்பட 


பசுக்கள்‌. காளை, 
கன்றுக்குட்டிகள்‌, 
எண்‌ 153, 811; 
லேவி 31-17) 


எருதுகள்‌, 
கிடாரிகள்‌ 


லேவி 1-9; 


கடாக்கள்‌, ஆட்டுக்குட்டிகள்‌, 
வெள்ளாட்டுக்கடாக்கள்‌ 


(எண்‌ 15:3, 5]; லேவி 1:10-13) 
புறாக்களும்‌, காட்டுப்புறாக்களும்‌ 
(லேவி 1114-7) 





எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


4. மெல்லிய மாவு, ஒலிவ எண்ணெய்‌, 
திராட்சரசம்‌ (எண்‌ 15:4-10; லேவி 2) 


போஜனபலியின்‌ அளவும்‌, பானபலியின்‌ 
அளவும்‌ எவ்வளவு இருக்கவேண்டுமென்று 
கர்த்தரே தீர்மானம்பண்ணுகிறார்‌. இஸ்ரவேல்‌ 
ஆட்டுக்கடாவை 

அவர்கள்‌ 

பானபலி 


ஆகியவற்றின்‌ அளவு விவரம்‌ வருமாறு : 


ஆட்டுக்கடாவாயிருந்ததேயாகில்‌, பத்தில்‌ 
இரண்டு பங்கானதும்‌, ஒரு படியில்‌ மூன்றில்‌ 
ஒரு பங்காகிய எண்ணெயிலே 
பிசைந்ததுமான மெல்லிய மாவின்‌ 
போஜனபலியையும்‌, பானபலியாக ஒரு படியில்‌ 
மூன்றில்‌ ஒரு பங்கு திராட்சரசத்தையும்‌ 
கர்த்தருக்குச்‌ சுகந்த 
படைப்பாகப்‌ படைக்க. 


ஆகியவற்றின்‌ அளவை கர்த்தர்‌ 
வசனப்பகுதியில்‌ தீர்மானம்பண்ணுகிறார்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
த௲னபலிக்காகிலும்‌, 
பலிக்காகிலும்‌, 
ஒரு 


பகட்க அதனோடே தி்‌ 
மூன்றுபங்கானதும்‌, அரைப்படி எண்ணெயிலே. 
பிசைந்ததுமான மெல்லிய மாவின்‌ போஜனபலி 
யையும்‌, பானபலியாக அரைப்படி 
திராட்சரசத்தையும்‌, கர்த்தருக்குச்‌ சுகந்த 
வாசனையான  தகனபலியாகப்‌ படைக்க 
வேண்டும்‌ (எண்‌ 15:8-10) என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 


இந்தப்‌ பிரகாரமாகவே ஒவ்வொரு 
மாட்டுக்காகிலும்‌,  ஆட்டுக்கடாவுக்காகிலும்‌, 
செம்மறியாட்டுக்‌ குட்டிக்காகிலும்‌, 
வெள்ளாட்டுக்‌ குட்டிக்காகிலும்‌ செய்து 
படைக்க வேண்டும்‌ (எண்‌ 15:11) என்றும்‌, 


நீங்கள்‌ 
இலக்கத்திற்குத்தக்கதாய்‌ 
ஒவ்வொன்றிற்காகவும்‌ தப்‌ 
செய்ய வேண்டும்‌ (எண்‌ 1522) 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


படைக்கிறவைகளின்‌ 


பிரகாரம்‌ 
என்றும்‌ 


ஒவ்வொரு 
செலுத்தப்படும்போது, 


மாடும்‌. 

அதோடு சேர்த்து 
செலுத்தப்பட வேண்டிய படைப்புக்களின்‌ 
விவரம்‌ வருமாறு :ண அதனோடே பத்தில்‌ 
மூன்றுபங்கானதும்‌, அரைப்படி எண்ணெயிலே 
பிசைந்ததுமான மெல்லிய மாவின்‌ போஜனபலி 
யையும்‌, பானபலியாக அரைப்படி 
திராட்சரசத்தையும்‌, கர்த்தருக்குச்‌ சுகந்த 
வாசனையான தக௲னபலியாகப்‌ 
படைக்க வேண்டும்‌. (எண்‌ 15:8-12). 


ஒவ்வொரு ஆப்டுக்கடாவும்‌. 
மலியாகச்‌ செலுத்தப்படும்போது: அதோடு 
சேர்த்து, செலுத்தப்பட வேண்டிய 
படைப்புக்களின்‌. விவரம்‌ வருமாறு : 
ஆட்டுக்கடாவாயிருந்ததேயாகில்‌, பத்தில்‌ 
இரண்டு பங்கானதும்‌, ஒரு படியில்‌ மூன்றில்‌ 
ஒரு பங்காகிய எண்ணெயிலே 
பிசைந்ததுமான மெல்லிய மாவின்‌ போஜனபலி 
யையும்‌, பானபலியாக ஒரு படியில்‌ மூன்றில்‌ 
ஒரு பங்கு திராட்ச ரசத்தையும்‌ கர்த்தருக்குச்‌ 
சுகந்த வாசனையான படைப்பாகப்‌ படைக்க. 
வேண்டும்‌ (எண்‌ 156-771-12) 


ஒவ்வொரு செம்மறியாட்டுக்‌ குட்டியும்‌, 
வெள்ளாட்டுக்‌ குட்டியும்‌ கச்‌ 
செலுத்தப்படும்போது, அதோடு சேர்த்து 
செலுத்தப்பட வேண்டிய படைப்புக்களின்‌ 
விவரம்‌ வருமாறு: தன்‌ படைப்பைக்‌ 
கர்த்தருக்குச்‌ செலுத்துகிறவன்‌ சர்வாங்க 
தகனபலிக்காகிலும்‌ மற்றப்‌ பலிக்காகிலும்‌ ஒரு 
ஆப்டுக்குட்டியுடனே, ஒரு  மரக்காலிலே 
பத்தில்‌ ஒரு பங்கும்‌ காற்பி எண்ணெயிலே 

பிசைந்ததுமான மாவின்‌ 
போஜனபலியைச்‌ வத்தக்‌ பானபலி 
யாக காற்படி திராட்சரசத்தையும்‌ படைக்க 
வேண்டும்‌. (எண்‌ 1. 


பிறந்தவனுக்கும்‌ 
அத்தியனுக்கும்‌ ஒரே பிரமாணம்‌ 


எண்‌ 15:18. ௬தேசத்தில்‌ பிறந்தவர்கள்‌. 
யாவரும்‌ கர்த்தருக்குக்‌ சுகந்த 
வாசனையான "தகனபலியைச்‌ 
செலுத்தும்போது இவ்விதமாகவே 
செய்யவேண்டும்‌. 





BALWETHER 
பிய 


எண்‌ 3514. உங்களிடத்தில்‌ 
தங்கியிருக்கிற அத்தியணாவது, உங்கள்‌ 
நடுவிலே உங்கன்‌ தலைமுறைதோறும்‌: 
குடியிருக்கிறவனாவது, கர்த்தருக்குச்‌ 
சுகத்த வாசனையான 
செலுத்தவேண்டுமானால்‌, 
செய்கிறபடியே அவனும்‌ 
வேண்டும்‌. 


எண்‌ 15:15. சுபையாராகிய 
உங்களுக்கும்‌ உங்களிடத்தில்‌ தங்குகிற 
அத்தியனுக்கும்‌ ஒரே பிரமாணம்‌ இருக்க. 
வேண்டும்‌. என்பது உங்கள்‌ 
தலைமுறைகளில்‌ நித்திய 
கட்டனையாயிருக்கக்‌ கடவது; 
கர்த்தருக்கு முன்பாக  அத்தியனும்‌ 
உங்களைப்போலவே இருக்க வேண்டும்‌. 


எண்‌ 15:16. உங்களுக்கும்‌ 
உங்களிடத்தில்‌ தங்குகிற. 
அத்தியனுக்கும்‌ ஒரே பிரமாணமும்‌ ஒரே 
முறைமையும்‌ இருக்கக்‌ கடவது என்று 
சொல்‌ என்றார்‌. 


கர்த்தரிடத்தில்‌ பட்சபாதமில்லை. 
கானான்‌ தேசத்தில்‌ பிறந்தவர்களுக்கும்‌, 
அவர்கள்‌ மத்தியில்‌ 
தங்கியிருக்கிறவர்களுக்கும்‌ 

வித்தியாசம்‌ பார்க்காமல்‌, 
பிரமாணத்தை சொல்லுகிறார்‌. 


கர்த்தர்‌ மோசேயை நோக்கி, 
'சபையாராகிய உங்களுக்கும்‌ உங்களிடத்தில்‌ 
தங்குகிற அந்நியனுக்கும்‌ ஒரே பிரமாணம்‌ 
இருக்க வேண்டும்‌ என்பது உங்கள்‌ 
றகளில்‌ நித்திய 
கட்டளையாயிருக்கக்‌ கடவது; கர்த்தருக்கு 
முன்பாக அந்நியனும்‌ உங்களைப்போலவே 
இருக்க வேண்டும்‌ (எண்‌ 15:15) என்றும்‌, 


கர்த்தர்‌ 
ஒரே 


உங்களுக்கும்‌ உங்களிடத்தில்‌ தங்குகிற 
அந்நியனுக்கும்‌ ஒரே பிரமாணமும்‌ 
ஒரே முறைமையும்‌ இருக்கக்‌ கடவது என்று 
சொல்‌” (எண்‌ 1546) என்றும்‌ சொல்லுகிறார்‌. 


அந்நியரும்‌ கானான்‌ தேசத்தில்‌ 
குடியிருக்க வரவேற்கப்படுகிறார்கள்‌. அவர்கள்‌ 
தங்களுடைய புறஜாதி மார்க்க 
வழிபாடுகளையும்‌, விக்கிரகாராதனைகளையும்‌, 
பாதியாரின்‌ ப 'பாவப்பழக்க வழக்கங்களையும்‌ 

இஸ்ரவேலின்‌ 


தங்களுடைய 
ஏற்றுக்கொள்ளவேண்டும்‌. 


எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இஸ்ரவேல்‌ புத்திரரைப்போலவே அந்நியரும்‌ 
கர்த்தரையும்‌ அவருடைய வார்த்தையையும்‌ 
விசுவாசிக்கவேண்டும்‌. 


கர்த்தரை 
அவரை ஆலியோடும்‌. 
தொழுதுகொள்‌ எவேண்டும்‌. அந்நியர்கள்‌ 
கானான்‌ தேசத்தில்‌ வந்து, இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ மத்தியிலே தங்கியிருக்கும்போது, 
அவர்களும்‌ ஆவியோடும்‌ உண்மையோடும்‌ 
கர்த்தரை ஆராதிப்பதற்கு 
வரவேற்கப்படுகிறார்கள்‌. 


ஆராதிக்கிறவர்கள்‌ 
'உண்மையோடும்‌ 


பாதியா. ட்தருடைய மார்க்கத்தை 
ஏற்றுக்கொள்ளும்பே அவர்கள்‌ 
யூதமா தத்கல்‌ என்று 
அழைக்கப்படுகிறார்கள்‌. கானான்‌ தேசத்தின்‌ 
அரசாங்க சட்டத்திலே, கானான்‌ தேசத்தில்‌ 
பிறந்த இஸ்ரவேல்‌ புத்திரருக்கும்‌, அவர்கள்‌ 
மத்தியிலே வந்து தங்கியிருக்கிற 
அந்நியருக்கும்‌ வித்தியாசமுள்ளது. ஆனால்‌ 
கர்த்தருடைய பிரமாணத்தில்‌ அவர்கள்‌ 
இருவருக்கும்‌ வித்தியாசமில்லை. தமக்கு 
முன்பாக. அந்நியர்களும்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரரைப்போலவே இருக்கவேண்டும்‌ என்பது 
கர்த்தருடைய நித்திய கட்டளை. 

யூதர்கள்‌ அந்நியர்களையும்‌ 
நேசிக்கவேண்டும்‌. அவர்கள்மீதும்‌ அன்பாயும்‌ 
கரிசனையாயும்‌ இருக்கவேண்டும்‌. இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ அந்நியரை ஒடுக்கக்கூடாது. கர்த்தர்‌ 
தமது கிருபையினால்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரை 
ஏற்றுக்கொண்டதுபோல, இஸ்ரவேல்‌. 
புத்திரரும்‌  அந்நியர்மீது அன்புகூர்ந்து. 
அவர்களையும்‌ தங்கள்‌ மத்தியிலே. 
ஏற்றுக்கொள்ளவேண்டும்‌. 


கானான்‌ தேசத்தில்‌ பிறந்த இஸ்ரவேல்‌ 
அவர்கள்‌ மத்தியிலே. 
ஒரே தேவனை 
அவர்களுக்குள்ளே 
மாம்சப்பிரகாரமான பகைகளை அழிக்கும்‌. 


ஏற்பாட்டுக்காலத்திலே, 
சபையில்‌. ம்‌ 


ட பதிய 
கர்த்தருடைய 
வரவேற்கப்படுகிறார்கள்‌. 
ஏற்பாட்டுக்காலத்தில்‌ 
சொல்லுகிற 
ஏற்பாட்டுக்காலத்து 


கர்த்தர்‌ 
பிரமாணம்‌, 


ராஜ்யத்தில்‌ 
என்பதற்கு 


புறஜாதியாரும்‌ தேவனுடைய 
பிரவேசிப்பார்கள்‌ 


அடையாள மாயிருக்கிறது. 





BALWETHER 
பிய 


ஏற்பாட்டுக்காலத்து, 
நியாயப்பிரமாணத்திலேயே இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கும்‌, அந்‌] 
வித்தியாசமில்லாதிருக்கும்போது. 
ஏற்பாட்டுக்காலத்து 
அவர்களுக்கிடையே 
இருப்பதற்கு வாய்ப்பில்லை. 
கர்த்தராகிய 
பிரிவினையாகிய 
இடித்துப்போட்டார்‌. 


கிறிஸ்துவானவர்‌ யூதருக்காகவும்‌, 
புறஜாதியாருக்காகவும்‌ ஒரே தரம்‌ 
மாத்திரம்‌ சிலுவை! மரித்தார்‌. 
இயேசுகிறிஸ்துவின்‌ ஒப்புரவாகும்‌ ஊழியம்‌, 
யூதருக்கும்‌ புறஜாதியாருக்கும்‌, 
ஒன்றுபோலவே நடைபெறுகிறது. 


பழைய ஏற்பாட்டுக்காலத்தில்‌ ஜனங்கள்‌ 

செலுத்தும்போது, 

இஸ்ரவேல்‌: 
த்திய 


கர்த்தருக்கு பலிகளை 
கானான்‌ தேசத்தில்‌ பிறந்த 


சுதேசத்தில்‌ பிறந்தவர்கள்‌ யாவரும்‌ 
சரத்துக்கு சுகந்த வாசனையான தகனப்கி 


யைச்‌ செலுத்தும்பே இல்விதமாகவே 
செய்யவேண்டும்‌. (எண்‌ 1543) 
என்றும்‌, 

உங்களிடத்தில்‌ தங்கியிருக்கிற 
அந்நியனாவது, உங்கள்‌ நடுவிலே உங்கள்‌ 
தலைமுறைதோறும்‌ ன த்‌ 
கர்த்தருக்குச்‌ சுகந்த வாசனையான தகனபலி 
செலுத்தவேண்டுமானால்‌, நீங்கள்‌ 
செய்கிறபியே அவனும்‌ செய்ய வேண்டும்‌ 
(எண்‌ 15:4) என்றும்‌ கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


இஸ்ரவேல்‌: 
அவர்களிடத்தில்‌ 
அந்நியருக்கும்‌ வித்தியாசம்‌ 
காண்பிப்பதற்காக இந்த வாக்கியம்‌ 
இங்கு கூறப்பட்டிருக்கிறது. இந்தப்‌ 
இஸ்ரே 


புத்திரருக்கும்‌, 
தங்கியிருக்கும்‌ 


பிரமாணம்‌ எல்லாம்‌ 
புத்திரர்‌ கானான்‌ 
குடியேறப்போவதை. 


கூறப்பட்டவையாகும்‌ (எண்‌ 15:13-16). 


எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


கர்த்தர்‌ 

சொல்லுகிற 

வருமாறு : 

1. சுதேசத்தில்‌ 
கர்த்தருக்குச்‌ எல்லா 
பக்‌. 2. திகு 
பிரமாணங்களைப்‌ பின்பற்ற வேண்டும்‌. 
(எண்‌ 15:13) 


இஸ்ரவேலரிடத்தில்‌ 

அந்நியனும்‌, 

தலைமுறைதோறும்‌ குடியிருக்கிறவனும்‌, 
கர்த்தருக்குச்‌ செலுத்தும்‌ எல்லா 
பலிகளிலும்‌ அதற்குரிய 
பிரமாணங்களைப்‌ பின்பற்ற வேண்டும்‌. 
(எண்‌ 15:14). 


சுதேசிக்கும்‌  அந்நியருக்கும்‌ 
பிரமாணத்தின்‌ விவரம்‌ 


பிறந்தவர்கள்‌ 
செலுத்தும்‌ 


யாவரும்‌ 


ஏறெடுத்துப்‌ 
காணிக்கை 
எண்‌ 15:17-21 


எண்‌ 1507. பின்னும்‌ 
மோசேயை நோக்கி: 


எண்‌ 15:18. நீ இஸ்ரவேல்‌ புத்திரரோடே. 
சொல்லவேண்டியது என்னவென்றால்‌: 
நாண்‌. உங்களை அழைத்துக்‌ 
கொண்டுபோகிற தேசத்தில்‌ நீங்கள்‌ 
சேர்த்து, 


எண்‌ 15:19. தேசத்தின்‌ ஆகாரத்தைப்‌ 
புசிக்கும்போது, கர்த்தருக்கு. 
ஏறெடுத்துப்‌ படைக்கும்‌. 
காணிக்கையைச்‌ செலுத்தக்கட வீர்கள்‌. 


எண்‌: 15:20. 
மாவினால்‌ 
அதிரசத்தை. 
ஙடைப்பீர்களாக; 
களத்தின்‌ படைப்பை ஏறெடுத்துப்‌ 
படைக்கிறது போல அதையும்‌ 
'ஏறெடுத்தூப்‌ படைக்க வேண்டும்‌. 


உங்கள்‌ பிசைந்த. 
செய்த முதற்பலனாகிய 
ஏறெடுத்துப்‌ 
போரடிக்கிற 





BALWETHER 
பிய 


எண்‌ 1521. இப்படி உங்கள்‌ 
தலைமுறைதோறும்‌ உங்கள்‌ பிசைந்த 
மாவின்‌ முதற்பலனிலே கர்த்தருக்குப்‌ 
படைப்பை ஏறெடுத்துப்‌ படைக்கக்‌ 


செலுத்தவேண்டும்‌. இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
போஜன பலிகளையும்‌, பானபலிகளையும்‌, 
கானான்‌ தேசத்திலே வந்து சேர்ந்த பின்பு 
செலுத்துவதுபோல, ஏறெடுத்துப்‌ படைக்கும்‌ 
காணிக்கையையும்‌, கானான்‌ தேசத்தில்‌ 
வந்து சேர்ந்த பின்பு செலுத்தினால்‌ 
போதுமானது. 


'த்தரே இஸ்ரவேல்‌ ஜனத்தாரை 
கானான்‌ தோத்து அழைத்துக்கொண்டு 
வருகிறார்‌. கர்த்தருடைய பிரசன்னம்‌ 
அவர்களோடு கூடமிருக்கிறது. கர்த்தர்‌ 
அவர்களை கரம்பிடித்து வழிநடத்துகிறார்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தருடைய 
அடிச்சுவடுகளைப்‌ பின்பற்றி கானான்‌ 
தேசத்திற்கு வந்து சேருகிறார்கள்‌ 

ஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கானான்‌ 
த்தன கத்து! எசகு அபக 
தங்களுடைய வயலில்‌ விளைந்த 
விளைச்சலின்‌ முதல்‌ பலனை கர்த்தருக்கு 
காணிக்கையாக செலுத்தினால்‌ மாத்திரம்‌. 
போதாது. அவர்கள்‌ தங்கள்‌ 
வீடுகளில்‌ போஜனபதார்த்தங்களை 
ஆயத்தம்பண்ணும்போது, அதைப்‌ புசிப்பதற்கு 
முன்பாக, தங்கள்‌ போஜனத்தின்‌ ஒரு 
பகுதியை கர்த்தருக்கு ஏறெடுத்துப்‌ படைக்கும்‌ 
காணிக்கையாக செலுத்தவேண்டும்‌. 

போரடிக்கிற களத்தின்‌ படைப்பை 
ஏறெடுத்து படைக்கிறதுபோல, தங்கள்‌ 
வீடுகளில்‌, ஆகாரத்தைப்‌ புசிக்கும்போது. 
தங்கள்‌ பிசைந்த மாவின்‌ முதற்பலனிலே 
கர்த்தருக்கு படைப்பை ஏறெடுத்து 
படைக்கவேண்டும்‌. 
ஜனத்தார்‌ கானான்‌. 
தங்கள்‌ வீடுகளில்‌. 
ஆயத்தம்பண்ணுகிறார்கள்‌. 


போஜனம்பண்ண ஆயத்தமாயிருக்கிறார்கள்‌. 


எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அப்போது அவர்கள்‌ தங்கள்‌ போஜனத்தில்‌ 
ஒரு பகுதியை கர்த்தருக்கு ஏறெடுத்து 
படைக்கவேண்டும்‌. அவர்கள்‌ ஏற்கெனவே 
தங்கள்‌ போராடிக்கிற களத்தின்‌ படைப்பை 
படைத்திருக்கிறார்கள்‌ 

வீடுகளில்‌ 

தங்கள்‌ 

ஏறெடுத்து 


கர்த்தர்‌ மோசேயை நோக்கி, “நீ 
இஸ்ரவேல்‌ புத்திரரோடே சொல்லவேண்டியது 
என்னவென்றால்‌: நான்‌ உங்களை அழைத்துக்‌ 
கொண்டுபோகிற தேசத்தில்‌ நீங்கள்‌ சேர்ந்து, 
தேசத்தின்‌ ஆகாரத்தைப்‌  புசிக்கும்போது, 
கர்த்தருக்கு. ஏறெடுத்துப்‌ படைக்கும்‌ 
காணிக்கையைச்‌ செலுத்தக்கடவீர்கள்‌' (எண்‌ 
1517-19) என்று சொல்லுகிறார்‌. 


உங்கள்‌ பிசைந்த மாவினால்‌ செய்த 
முதற்பலனாகிய அதிரசத்தை ஏறெடுத்துப்‌ 
படைப்பீர்களாக; போரடிக்கிற களத்தின்‌ 
படைப்பை ஏறெடுத்துப்‌ படைக்கிறது போல 
அதையும்‌ ஏறெடுத்துப்‌ படைக்க வேண்டும்‌ 
(எண்‌ 15:20) என்றும்‌, 


உங்கள்‌ 


த தலைழுறைதோறும்‌ 
உங்கள்‌ பிசைந்த மாவின்‌ முதற்பலனிலே 


கர்த்தருக்குப்‌ படைப்பை ஏறெடுத்துப்‌ 
படைக்கக்‌ கடவீர்கள்‌ (எண்‌ 15:21) என்றும்‌ 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
தேசத்தின்‌ ஆகாரத்தைப்‌ 
கர்த்தருக்கு ஏறெடுத்துப்‌ படைக்கும்‌ 
காணிக்கை, ஆசாரியருக்கும்‌ அவருடைய 
குடும்பத்தாருக்கும்‌. போஜன மாயிருக்கும்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
போஜனம்பண்ணுவதுபோல, கர்த்தருக்கு 
ஊழியம்‌ செய்கிற ஆசாரியரும்‌ லேவியரும்‌, 
அவர்களுடைய குடும்பத்தாரும்‌ 
போஜனம்பண்ண வேண்டும்‌. 


தங்கள்‌ வீடுகளில்‌ 
புசிக்கும்போது. 


கர்த்தர்‌ லேவியருக்கு கானான்‌ 
தேசத்தில்‌ சுதந்தரம்‌ கொடுக்கவில்லை. 
கர்த்தரே அவர்களுக்கு சுதந்தரமாக 
இருக்கிறார்‌. லேவியருக்கு சுதந்தரம்‌ 
இல்லாவிட்டாலும்‌ கர்த்தர்‌ அவர்களையும்‌ 
போவிக்கிறார்‌. கர்த்தருடைய பிரமாணத்தின்‌ 
மூலமாக கர்த்தருடைய ஊழியக்காரருக்கும்‌ 
அன்றன்றுள்ள அப்பம்‌ கொடுக்கப்படுகிறது. 





எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


கர்த்தருக்கு ஊழியம்‌ செய்கிறவர்கள்‌ 
தங்களுடைய அன்றாட  அப்பத்திற்காக 
கர்த்தரையே சார்ந்திருக்கவேண்டும்‌. 
நாம்‌ கர்த்தரிடத்தில்‌ ஜெபம்பண்ணும்போது. 
"இந்த வருஷத்தின்‌ அறுவடையை 
எங்களுக்கு தாரும்‌" என்று 
ஜெபப்பண்ணுவதற்கு பதிகை 
'அன்றன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு 
தாரும்‌” என்று ஜெபம்பண்ணவேண்டும்‌. 
நம்முடைய அன்றாட தேவைகளுக்கு 
கர்த்தரையே சார்ந்து ஜீவிக்கவேண்டும்‌. 


ஏறெடுத்துப்‌ 
காணிக்கையைச்‌ செலுத்துவது 
பிரமாணத்தின்‌ விவரம்‌ வருமாறு : 


1. கானான்‌ தேசத்தில்‌ அந்த தேசத்தின்‌ 
ஆகாரத்தைப்‌ புசிக்கும்போது. 
கர்த்தருக்கு ஏறெடுத்துப்‌ படைக்கும்‌ 
காணிக்கையைச்‌ செலுத்தக்கடவீர்கள்‌. 


(எண்‌ 15:18-19). 


படைக்கும்‌ 


பற்றிய 


உங்கள்‌ பிசைந்த மாவினால்‌ செய்த 
முதற்பலனாகிய அதிரசத்தை 
ஏறெடுத்துப்‌ படைப்பீர்களாக. 
(எண்‌ 15:20). 


உங்கள்‌ தலைமுறைதோ 
பிசைந்த மாவின்‌ 
கர்த்தருக்குப்‌ 
ஏறெடுத்துப்‌ 


(எண்‌ 15:21) 


றும்‌ உங்கள்‌ 
முதற்பலனிலே 
படைப்பை 
படைக்கக்கடவீர்கள்‌. 


அறியாமையினால்‌ 
பாவம்‌ 
எண்‌ 15:22-29 


செய்த 


எண்‌ 15:22. கர்த்தர்‌ மோசேயினிடத்தில்‌ 
சொன்ன இந்தக்‌ கற்பனைகள்‌ 
எல்லாவற்றின்பாடியும்‌, 


எண்‌ 15:28. கர்த்தர்‌ மோசேயைக்‌ 
கொண்டு, கட்டனைகொடுத்த 
நான்முதற்கொண்டு. அவர்‌ 
உங்களுக்கும்‌ உங்கள்‌ சந்ததிகளுக்கும்‌ 
நியமித்த எல்லாவற்றின்‌ படியேயும்‌ 
நீங்கள்‌ செய்யாமல்‌, 


QOODNENS 
PUBLISHERS 


எண்‌ 15:24. 
'நடத்தாலும்‌, 
தெரியாமல்‌ 
செய்தாலும்‌, 
கர்த்தருக்குச்‌ 


அறியாமல்‌ தவறி. 

சபையாருக்குத்‌ 
யாதொரு தப்பிதம்‌ 
சபையார்‌ எல்லாரும்‌. 
சுகந்த வாசனையான 
தகனபலியாக ஒரு காளையையும்‌, 
முஜைமைப்படி, அதற்கேற்ற 
போஜனபலியையும்‌, பானபலியையும்‌, 
பாவதிவாரணபலியாக. 
வென்னாட்டுக்கடாவையும்‌ 
வேண்டும்‌. 


ஒரு 
செலுத்த 


எண்‌ 15:25. அதினால்‌ ஆசாரியன்‌. 
இஸ்ரவேல்‌. புத்திரரின்‌ 
சபையனைத்திற்காகவும்‌ பாவதிவிர்த்தி 
செய்யக்கடவன்‌; அது 
அறியாமையினால்‌ 
செய்யப்பட்டபடியாலூம்‌, 
அதினிமித்தம்‌ அவர்கள்‌ கர்த்தருக்குத்‌ 
தகன பலியையும்‌ பாவநிவாரணபலி. 
யையும்‌ கர்த்துடைய சந்நிதியில்‌ 
கொண்டுவத்ததினாலும்‌, அது 
அவர்களுக்கு மன்னிக்கப்படும்‌. 


எண்‌ 19:26. அது அறியாமையினாலே 
ஜனங்கள்‌ யாவருக்கும்‌ வந்தபடியால்‌, 
அது இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌' 
சபையனைத்திற்கும்‌ அவர்களுக்குள்ளே. 
தங்குகிற அத்தியனுக்கும்‌ 
மன்னிக்கப்படும்‌. 


எண்‌ 15:27, ஒருவன்‌ அறியாமையினால்‌ 
பாவஞ்செய்தானாகில்‌, ஒரு வயதான 
வென்னாட்டைப்‌ பாவதிவாரணபலி. 
யாகச்‌ செலுத்தக்கடவன்‌. 


எண்‌ 15:28. 
அறியாமையினால்‌ 
பாவஞ்செய்தவனுக்காக 
பாவதிவிர்த்தி. 
கர்த்தருடைய 
பாவதிவிர்த்தி. 
அப்பொழுது 
மன்னிக்கப்படும்‌. 


அப்பொழுது 


ஆசாரியன்‌. 
செய்யும்படி. 
சுத்திதியில்‌ 
செய்யக்கடவன்‌; 
அவனுக்கு 


எண்‌ 15:29. இண்ரவேல்‌ புத்திரராகிய 
உங்களில்‌ பிறந்தவனுக்கும்‌. 
உங்களுக்குள்ளே. தங்கும்‌ 
அத்தியனுக்கும்‌, அறியாமையினால்‌. 
பாவஞ்செய்தவனிமித்தம்‌,. ஒரே 
பிரமாணம்‌ இருக்கவேண்டும்‌. 





BALWETHER 
பிய 


அறியாமையினால்‌ செய்யப்பட்ட 
பாவத்திற்கும்‌ நிவிர்த்தி பண்ணப்படவேண்டும்‌. 
அதற்காக செலுத்தப்படவேண்டிய 
பாவநிவாரண பலிகளைப்பற்றி, கர்த்தர்‌ 
தம்முடைய பிரமாணத்தில்‌ சொல்லுகிறார்‌. 
யூதருக்கு விக்கிரகாராதனை ஒரு பாவம்‌ 
என்பது நன்றாய்த்‌ தெரியும்‌. கர்த்தரை 
ஆராதியாமல்‌, விக்கிரகங்களை 
ஆராதிக்கிறவர்கள்‌ பொய்யையும்‌ 
மாயையையும்‌ ஆராதனை செய்கிறார்கள்‌. 
யூதருக்கு மார்க்க 
உபதேசம்பண்ணுகிறவர்கள்‌ 
விக்கிரகாராதனைக்கு 
அவர்களுக்கு உபதேசம்‌ 
யூதமார்க்கத்து ரபிமார்கள்‌ மூலமாக, 
யூதர்கள்‌ யூதமார்க்கத்து ஆராதனை 
முறைமைகளைக்‌ கற்றுக்கொள்கிறார்கள்‌. 


விரோதமாக 
செய்கிறார்கள்‌. 


கர்த்தரை ஆராதிப்பது. 
காணிக்கைகளையும்‌ 

செலுத்துவது ஆகிய பிரமாணங்களையும்‌ 
யூதர்கள்‌ பாதுவாக. அறிந்து 
வைத்திருப்பார்கள்‌. ஆனாலும்‌ சில 
சமயங்களில்‌ யூதர்கள்‌ தாங்கள்‌ செய்ய 
வேண்டிய கடமைகளை செய்ய 
தவறிவிடுவார்கள்‌. மறதியினாலேயோ 
அல்லது அறியாமையினாலேயோ 
இப்படிப்பட்ட தப்பிதங்கள்‌ ஏற்படுவதற்கு 
்பபுள்‌ அறியாமையினால்‌. 


கர்த்தருக்கு. 
பலிகளையும்‌ 


பாவங்களில்‌ சில இஸ்ரவேல்‌ தேசத்தாரின்‌ 
பொதுவான பாவமாக கருதப்படுகிறது. 


கர்த்தர்‌. மோசேயைக்‌ கொண்டு 
கட்டளைகொடுத்த _நாள்முதற்கொண்டு அவர்‌ 


கட்டளைகளையும்‌, நியமங்களையும்‌ 
சமயங்களில்‌ செய்யாமல்‌ மறந்துவிடுவார்கள்‌ 
(எண்‌ 15:23). 


எண்ணாகமம்‌ - 
NUMBERS - COMMENTARY 


பப opel 


PUBLISHERS 


|. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
நடந்தாலும்‌. சபையாருக்குத்‌ 
யாதொரு தப்பிதம்‌ செய்தாலும்‌, 
எல்லாரும்‌ கர்த்தருக்குச்‌ 
வாசனையான த௲னபலியாக 
காளையையும்‌, ப்‌ 


அறியாமல்‌ தவறி 
தெரியாமல்‌ 
சபையார்‌ 
சுகந்த 
பன்‌ 
அதற்கேற்ற 
பாக்‌ 

பாவநிவாரணபலியாக 
வெள்ளாட்டுக்கடாவையும்‌ செலுத்த வேண்டும்‌ 

(எண்‌ 15:24). 


செய்யப்பட்டபடியாலும்‌, 
அவர்கள்‌ கர்த்தருக்குத்‌ தகன 
பாவநிவாரணபலியையும்‌ கர்த்தருடைய 
சந்நிதியில்‌ கொண்டுவந்ததினாலும்‌, அது 
அவர்களுக்கு மன்னிக்கப்படும்‌ (எண்‌ 15:25) 
அது. ஈமைமினாலே ஜனங்கள்‌ 
யாவருக்கும்‌ வந்தபடியால்‌, அது இஸ்ரவேல்‌ 
புத்திரரின்‌ சபையனைத்திற்கும்‌ 
அவர்களுக்குள்ளே தங்குகிற அந்நியனுக்கும்‌ 
மன்னிக்கப்படும்‌ (எண்‌ 15:26) 


இஸ்ரவேல்‌ சபையார்‌ அறியாமலும்‌, 
தெரியாமலும்‌ செய்யும்‌ தவறுகளுக்கும்‌ 
தப்பிதங்களுக்கும்‌ செலுத்த வேண்டிய பலிகள்‌ 
பற்றிய பிரமாணத்தின்‌ விவரம்‌ வருமாறு 


கு மோசேயினிடத்தில்‌ சொன்ன 
இந்தக்‌ கற்பனைகள்‌ 
எல்லாவற்றின்படியும்‌ நீங்கள்‌ 
செய்யாமல்‌, அறியாமல்‌ தவறி 
நடந்தாலும்‌, சபையாருக்குத்‌ தெரியாமல்‌. 
யாதொரு தப்பிதம்‌ செய்தாலும்‌, 
சபையார்‌ எல்லாரும்‌ குர்த்தருக்குச்‌' 
சுகந்த வாசனையான தகனபலியாக 
ஒரு காளையையும்‌, முறைமைப்படி 
அதற்கேற்ற போஜனபலியையும்‌, 
பானபலியையும்‌, பாவநிவாரணபலியாக 
ஒரு வெள்ளாட்டுக்கடாவையும்‌ செலுத்த 
வேண்டும்‌ (எண்‌ 15:22-24). 





எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


2. ஆசாரியன்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ 
சபையனைத்திற்காகவும்‌ பாவறிவிர்த்தி 


(எண்‌ 15:25-26). 
ஒருவன்‌ அறியாமையினால்‌ பாவஞ்‌ 
செய்தானாகில்‌, ஒரு வயதான 
வெள்ளாட்டைப்‌ பாவநிவாரணபலியாகச்‌ 
செலுத்தவேண்டும்‌ (எண்‌ 151-527). 
அறியாமையினால்‌ 
பாவஞ்செய்தவனுக்காக ஆசாரியன்‌ 
பாவநிவிர்த்தி செய்யும்படி கர்த்தருடைய 


(எண்‌ 15:28). 

இஸ்ரவேல்‌ 

கக்கம்‌. 

தங்கும்‌ 

இருக்கவேண்டும்‌ (எண்‌ 15:29), 
இஸ்ரவேல்‌ சபையார்‌ அறியாமையினால்‌ 


செய்யப்படும்‌ பாவங்களுக்கு பாவநிவாரண 
பலியாகச்‌ செலுத்தப்படவேண்டியவை பற்றிய 


பாவநிவாரண 
அதற்கேற்ற 

பானபலியையும்‌ செலுத்த வேண்டும்‌. 
(எண்‌ 15:1-5,24). 


பானபலியையும்‌ செலுத்த வேண்டும்‌. 


QOODNENS 
PUBLISHERS 


இஸ்ரவேல்‌ சபையார்‌ அனைவரும்‌ 
அறியாமல்‌ பாவம்‌ ததி இஸ்ரவேல்‌ 
னிமனிதன்‌, 

ப 


அறியாமையினால்‌ 
ஒரு வயதான 
பாவநிவாரணபலியாகச்‌ 
(எண்‌ 15:27). 
அறியாமையினால்‌. 
பாவஞ்செய்தவனுக்காக. ஆசாரியன்‌ 
பாவநிவிர்த்தி செய்யும்படி கர்த்தருடைய 
சந்நிதியில்‌ பாவநிவிர்த்தி செய்ய வேண்டும்‌ 
அப்பொழுது அவனுக்கு மன்னிக்கப்படும்‌ 
எண்‌ 15:28) 


இஸ்ரவேல்‌. 


ஒருவன்‌ 
பாவஞ்செய்தானாகில்‌, 
வெள்ளாட்டைப்‌ 
செலுத்தவேண்டும்‌. 
அப்பொழுது. 


புத்திர்‌ சபையாராக 
அறியாமையினால்‌ பாவம்‌ செய்தாலும்‌, 
தனிநபராக அறியாமையினால்‌ பாவம்‌ 
செய்தாலும்‌, அந்தப்‌ பாவத்தை நிவிர்த்தி 
பண்ணுவதற்கு, கர்த்தருடைய சமுகத்திலே, 
கர்த்தர்‌ நியமித்திருக்கிற பலிகளை 
செலுத்தவேண்டும்‌. பாவம்‌ செய்த சபையாரோ 
அல்லது தனிமனிதரோ, நியமிக்கப்பட்ட 
பலிகளை. ஆசாரியனிடத்தில்‌ கொண்டு 
வரவேண்டும்‌. ஆசாரியன்‌ அந்தப்‌ பலிகளை 
கர்த்தருடைய சந்நிதியில்‌ 

பாவநிவிர்த்தி செய்யவேண்டும்‌. 

அந்தப்‌ பாவம்‌ இஸ்ரவேல்‌ சபையாருக்கோ 
அல்லது பாவம்‌ செய்த தனிநபர்‌ 
ஆத்துமாவுக்கோ மன்னிக்கப்படும்‌. 


ஏற்பாட்டுக்காலத்து 
நமக்கு, நம்முடைய 
பிரதான 


புதிய 
விசுவாசிகளாகிய 
இங்சகிறிஸ்தியே 
நாம்‌ ல்‌ 


பாவநிவாரண க 
ஒரே தரம்‌ தம்மை 
ஒப்புக்கொடுத்திருக்கிறார்‌. 


... கிறிஸ்துவானவர்‌ கல்வாரி சிலுவையில்‌ 

“பிதாவே இவர்களுக்கு 

தாங்கள்‌ செய்வது 

இவர்கள்‌ 

சொல்லி. 

நாம்‌ அறியாமையினால்‌ 

செய்த பாவங்கள்‌ மன்னிக்கப்படவேண்டும்‌ 

என்பதற்காக, கிறிஸ்துவானவர்‌ பிதாவின்‌ 
சமுகத்திலே நமக்காக பரிந்து பேசினார்‌. 





எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


பவுலும்‌ 

பாவங்களை 
கிறிஸ்துவினுடைய 
மரணத்தினால்‌ பவுலின்‌ 


'அவிசுவாசத்தினாலே. 
க்‌ செய்தபடியினால்‌ இரக்கம்‌ பெற்றேன்‌” 
தீமோ 113) 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ அறியாமையினால்‌ 
பாவம்‌ செய்யும்போது, அவர்களுடைய 
பாவங்கள்‌ மன்னிக்கப்படுவதுபோல, 
அவர்கள்‌ மத்தியிலே 
அந்நியருடைய 
பிரமாணத்தினாலேயே மன்னிக்கப்படுகிறது. 


“இஸ்ரவேல்‌ புத்திரராகிய உங்களில்‌ 
பிறந்தவனுக்கும்‌ உங்களுக்குள்ளே தங்கும்‌ 
அந்நியனுக்கும்‌, அறியாமையினால்‌. 
பாவஞ்செய்தவனிமித்தம்‌, ஒரே பிரமாணம்‌ 
இருக்கவேண்டும்‌' (எண்‌ 15:29) என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


கர்த்தர்‌ 

காணியாட்சிக்குட்பட்டவர்களுக்கும்‌, 

காணியாட்சிக்கு புறம்பானவர்களுக்கும்‌ 

பிரமாணத்தையே நியமித்திருக்கிறார்‌. 
புறஜாதியாரும்‌. 

ஆசீர்வாதங்களுக்கு 


மூலமாக 
ஆபிரகாமின்‌ 
சுதந்தரவாளிகளாயிருக்கிறார்கள்‌. 


துணிகரமாய்‌ செய்த பாவம்‌ 
எண்‌ 15:30,31 


எண்‌ 15:30. அன்றியும்‌ 
தேசத்திலே பிறத்தவர்களிலாகிலும்‌ 
அந்தியர்களிலாகிலும்‌ எவனாவது 
'துணிகரமாய்‌ யாதொன்றைச்‌. 
செய்தால்‌, அவன்‌ கர்த்தரை 
தித்திக்கிறான்‌; அத்த ஆத்துமா தன்‌ 
ஜனத்தாரில்‌ இராதபடிக்கு 
அறுப்புண்டுபோகவேண்டும்‌.. 


QOODNENS 
PUBLISHERS 


எண்‌ 15:51) அவன்‌ கர்த்தரின்‌ 
வார்த்தையை அசட்டைபண்ணி, அவர்‌ 
கற்பனையை மீறினபடியால்‌, அந்த 
ஆத்துமா அறுப்புண்டுபோகவேண்டும்‌; 
அவன்‌ அக்கிரமம்‌ அவன்மேல்‌ 
இருக்கும்‌ என்று சொல்‌ என்றார்‌. 


அறியாமையினால்‌ செய்த பாவம்‌ 
மன்னிக்கப்படுகிறது. ஆனால்‌ துணிகரமாய்‌. 
செய்த பாவத்திற்கு மன்னிப்பு இல்லை. 
அவர்களுக்கு கர்த்தர்‌ தண்டனை 
கொடுக்கிறார்‌. 

அன்றியும்‌ தேசத்திலே 
பிறந்தவர்களிலாகிலும்‌ அந்நியர்களிலாகிலும்‌ 
எவனாவது துணிகரமாய்‌ யாதொன்றைச்‌ 
செய்தால்‌, அவன்‌ கர்த்தரை நிந்திக்கிறான்‌ ; 
அந்த ஆத்துமா தன்‌ ஜனத்தாரில்‌ 
இராதபடிக்கு. அறுப்புண்டுபோகவேண்டும்‌ 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. தேசத்தில்‌ 
தேசத்திலே பிறந்தவர்களாகமிருந்தாலும்‌, 
அவர்கள்‌ அந்நியர்களாகயிருந்தாலும்‌, 
துணிகரமாய்ப்‌ பாவம்‌ செய்தவர்கள்‌ 
அறுப்புண்டு போகவேண்டும்‌ என்பதே 
கர்த்தருடைய பிரமாணம்‌ (எண்‌ 15:30). 


துணிகரமாய்‌ 


என்னும்‌ 


“எவனாவது 
யாதொன்றைச்‌ 
வாக்கியத்திற்கு ஒரு காரியத்தைச்‌ 
செய்யும்போது அது பாவம்‌ என்று 
தெரிந்திருந்தும்‌, அதை துணிந்து செய்வது 
என்று பொருள்‌. எண்‌ 15:30-31- 
எண்‌ 15:22-29; லேவி 4). 


துணிகரமாய்ப்‌ பாவம்‌ செய்த அந்த 
ஆத்துமா தன்‌ ஜனத்தாரில்‌ இராதபடிக்கு 
இழுப்பண்டுபோகவேண்டும்‌ என்று கர்த்தர்‌ 
செய்யும்‌ 
செய்யும்‌ 
உண்டு. 
ஒருவர்‌ 
துணிகரமாகப்‌ பாவம்‌ செய்யும்‌ போது, அந்தத்‌ 
தனிநபரும்‌ (எண்‌ 15:27-29), ஒரு தேசம்‌ 
துணிகரமாகப்‌ பாவத்தைச்‌ செய்யும்போது 
அந்தத்‌ தேசம்‌ முழுவதும்‌ (எண்‌ 15:22-27) 
அதற்கு. பொறுப்பேற்க வேண்டும்‌. 
துணிகரமாகச்‌ செய்யும்‌ பாவத்திற்கு 
மரணமே தண்டனை. 15:30-31) 
அறியாமையினால்‌: செய்யப்படும்‌. 
பாவங்களுக்குப்‌ பலியின்‌ 
மூலமாக கிடைக்கிறது 
(எண்‌ 15:22-29). 


செய்தால்‌" 


(எண்‌ 


பாவநிவாரண 
மன்னிப்பு 





எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


ஆ 
அறுப்புண்டுபோகவேண்டும்‌ என்றும்‌, அவன்‌ 
அக்கிரமம்‌ அவன்மேல்‌ இருக்கும்‌ என்றும்‌ 
(எண்‌ 15:31) கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


“அவன்‌ தேவனுக்கு விரோதமாகக்‌ 
கைநீட்டி, சர்வவல்லவருக்கு விரோதமாகப்‌ 
பராக்கிரமம்‌ பாராட்டுகிறான்‌” (யோபு 15:25). 


கரமாய்ப்‌ பாவம்‌ செய்தவனுக்கு 
கர்த்தருடைய பிரமாணத்தில்‌ பாவநிவாரண 
பலி எதுவும்‌ சொல்லப்படவில்லை. அவனுக்கு 
தண்டனை கொடுக்கப்படுகிறது. கர்த்தர்‌ 
வானத்திற்கும்‌ பூமிக்கும்‌ நீதியுள்ள 
நியாயாதிபதியாயிருக்கிறார்‌. கர்த்தருடைய 
நியாயத்தீர்ப்பு சத்தியமும்‌ நீதியுமுள்ளது. 
அவர்‌ தம்முடைய சர்வஞானத்தினால்‌, 
துணிகரமாய்ப்‌ பாவம்‌ செய்தவனுக்கு, 
தண்டனையை மாத்திரமே நியமித்திருக்கிறார்‌ 
அவனுடைய பாவம்‌ ன்‌ ப்‌ 
பாவநிவாரண 

நியமிக்கப்படவில்லை. 


ஓய்வுநாளை மீறின பாவம்‌ 
எண்‌ 15:32-86 


எண்‌ 
வனாந்தரத்தில்‌ 
ஓய்வுநானில்‌ 
பொறுக்கிக்கொண்டிருத்த. 
மனிதனைக்‌ கண்டுபிடி த்தார்கன்‌. 


எண்‌ 15:88. விறகுகளைப்‌ யொறுக்கின 
அந்த மனிதனைக்‌ கண்டுபிடி த்தவர்கன்‌, 
அவனை மோசே: ஆரோன்‌ 
என்பவர்களிடத்துக்கும்‌. சபையார்‌ 
அனைவரிடத்துக்கும்‌. 
கொண்டுவத்தார்கள்‌. 


15:82, இஸ்ரவேல்‌ 
இரு. 


புத்திரர்‌ 
க்கையில்‌, 
விறகுகளைப்‌ 
ஒரு 


எண்‌ 15:34. அவனுக்குச்‌ செய்ய 
வேண்டியது இன்னதென்றுதீர்க்கமான 
உத்தரவு இல்லாதபடியினால்‌, அவனைக்‌. 
காவலில்‌ வைத்தார்கன்‌.. 


QOODNENS 
PUBLISHERS 


எண்‌ 1535. கர்த்தர்‌ மோசேயை 
நோக்கி: அத்த மனிதன்‌ திச்சயமாய்க்‌ 
 கொலைசெய்யப்படவேண்டும்‌; 
சபையார்‌ எல்லாரும்‌ அவனைப்‌ 
பானயத்திற்குப்‌ புறம்பே 
கல்லெறியக்கடவர்கள்‌ என்றார்‌. 


எண்‌ 15:36. அப: 
எல்லாரும்‌ கர்த்தர்‌ 
கட்டனையிட்டபடியே, அவனைப்‌ 
பானயத்திற்குப்‌ புறம்பே 
கொண்டுபோய்க்‌ கல்லெறித்தார்கள்‌; 
அவன்‌ செத்தான்‌. 

கர்த்தர்‌ 
ரிசுத்தம்பண்ணியிருக்கிறார்‌. 
பரிசுத்தக்குலைச்சலாக்குவது கர்த்தருக்கு 
விரோதமான பாவம்‌. ஓய்வுநாள்‌ 
பிரமாணத்தை மீறின ஒரு மனுஷனைப்பற்றி 
இந்த வசனப்பகுதியில்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. 

இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ வனாந்தரத்தில்‌ 
இருக்கையில்‌, ஓய்வநாளில்‌ விறகுகளைப்‌ 
பொறுக்கிக்கொண்டிருந்த ஒரு மனிதனைக்‌ 
கண்டுபிடிக்கிறார்கள்‌ விறகு: 
பி i 


து சபையார்‌ 
மோசேக்குக்‌ 


ஓய்வுநாளை 
ஒய்வநாளை 


கண்டுபிடித்தவர்கள்‌, 
ஆரோன்‌ என்பவர்களிடத்துக்கும்‌ சபையார்‌ 
அனைவரிடத்துக்கும்‌ கொண்டுவருகிறார்கள்‌ 
(எண்‌ 15:32 33) 

ஒய்வநாளில்‌ தேவையில்லாத 
வேலைகளைச்‌  செய்கிறவனுக்கு மரண 
தண்டனை கொடுக்கப்படுகிறது. 
(எண்‌ 1522-36; யாத்‌ 20:81) 


ஓய்வுநாளில்‌ விறகு 
மனிதன்‌, ஒருவேளை, வீட்டில்‌ 
அப்பம்‌ சடுவதற்காக, இந்த விறகுகளை 
பொறுக்கியிருக்கலாம்‌. ஆனால்‌ ஓய்வுநாளில்‌ 
விறகு பொறுக்க அனுமதியில்லை. 
ஒய்வநாளுக்கு முந்தின நாளிலே அந்த 
மனிதன்‌ தனக்கு தேவையான விறகுகு 
'பொறுக்கிக்கொள்ளவேண்டும்‌. 


பொறுக்கின 
தன்‌ 


அவன்‌ அவர்களை நோக்கி: கர்த்தர்‌ 
சொன்னது இதுதான்‌; நாளைக்குக்‌ 
கர்த்தருக்குரிய பரிசுத்த ஒய்வநாளாகிய 
நீங்கள்‌ குடவேண்டியதைச்சட்டு, 
வேவித்து, 
மீதியாயிருக்கிறதையெல்லாம்‌ நாளைமட்டும்‌ 
உங்களுக்காக வைத்துவையுங்கள்‌ 
என்றான்‌” (யாத்‌ 16:23). 





BALWETHER 
பிய 


இந்த மனிதனுக்கு இய்வநாள்‌ 
ரமாணத்தைபபறறி தெரிந்திருந்தும்‌, அந்தப்‌ 
பிரமாணத்தை மீறி, 
பாவம்செய்கிறான்‌ ன்‌ 
பிரமாணத்திற்கு விரோதமாகவும்‌, 
பிரமாணத்தை நியமனம்‌ 
கர்த்தருக்கு விரோதமாகவும்‌ 
செய்கிறான்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
வனாந்தரத்திலிருந்த காலத்தில்‌ ஓய்வுநாள்‌ 
பிரமாணத்தை மீறுகிற சம்பவங்கள்‌ பல. 
சமயங்களில்‌ நடைபெற்றிருக்கிறது. இஸ்ரவேல்‌. 


ஒய்வுநாள்‌ பிரமாணத்தை மீறுகிறவர்களுக்கு 
கர்த்தர்‌ தண்டனையும்‌ சொல்லியிருக்கிறார்‌. 


ஓய்வநாளை 
உங்களுக்குப்‌ 
பரிசுத்தக்‌ 
கொலையுண்ணக்‌ 


"ஆகையால்‌, 
ஆசரிப்பீர்களாக: அது 
பரிசுத்தமானது: அதைப்‌ 
குலைச்சலாக்குகிறவன்‌ 
கடவன்‌; அதிலே வேலைசெய்கிற எந்த 
த்துமாவும்‌ தன்‌ ஜனத்தின்‌ நடுவில்‌: 
ராதபடிக்கு  அறுப்புண்டு போவான்‌". 
(யாத்‌ 314 


வேலைசெய்ய 


“நீங்கள்‌ ஆறுநாள்‌ 
உங்களுக்குப்‌ 


வேண்டும்‌, ஏழாம்‌ நாளோ 
பரிசுத்த நாளாய்‌ இருப்பதாக; 
அது  கர்த்தருக்கென்று ஓய்ந்திருக்கும்‌ 
ஒய்வு நாள்‌; அதிலே வேலைசெய்கிறவன்‌ 
எவனும்‌ கொலைசெய்யப்படக்கடவன்‌"' 
(யாத்‌ 35:2) 


ஒய்வநாள்‌ 
மீறுகிறவனுக்கு கர்த்தர்‌ 
நியமித்திருக்கிறார்‌. ஆனால்‌ 
இதுவரையிலும்‌, ஓய்வுநாள்‌ பிரமாணத்தை 
மீறின ஒருவனுக்கும்‌ மரணதண்டனை 
கொடுக்கவில்லை. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌, 
ஓய்வுநாள்‌ பிரமாணத்தை மீறி விறகுகளை 
பொறுக்கினவனை, மோசே ஆரோன்‌ 
என்பவர்களிடத்திற்கும்‌, சபையார்‌ 
அனைவரிடத்திற்கும்‌ கொண்டு வருகிறார்கள்‌. 
ஆனால்‌ அவனுக்கு என்ன தண்டனை 
கொடுக்கவேண்டும்‌ என்று ஒருவருக்கும்‌ 


எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அவன்‌ செய்த பாவம்‌ மரணதண்டனைக்கு 
பாவமா என்பது 
சபையாருக்கு நிச்சயமாய்த்‌ 


ஓய்வுநாள்‌ பிரமாணத்தை மீறுகிறவன்‌ 
கொல்லப்படவேண்டும்‌ என்று கர்த்தர்‌ 
தம்முடைய பிரமாணத்தில்‌ ஏற்கெனவே 
சொல்லியிருக்கிறார்‌. ஆனால்‌ அவன்‌ 
எல்வாறு கொல்லப்படவேண்டும்‌ என்று 
கர்த்தர்‌ தம்முடைய பிரமாணத்தில்‌ 
தெளிவுபடுத்தவில்லை. மோசே இதுபற்றி 
கர்த்தரிடத்தில்‌ விசாரிக்கவேண்டுமென்று, 
தீர்மானம்பண்ணுகிறார்‌. கர்த்தரிடத்திலிருந்து 
தெளிவான உத்தரவு வரும்‌ வரையிலும்‌, 
ஒய்வுநாளிலே விறகுகளை 
பொறுக்கிக்கொண்டிருந்தவனை காவலில்‌ 
வைக்கிறார்கள்‌. 

மோசே கர்த்தரிடத்தில்‌ அவன்‌ செய்த 
பாவத்தைப்பற்றியும்‌, அவனுக்கு 
கொடுக்கப்படவேண்டிய தண்டனை பற்றியும்‌ 
விசாரிக்கிறார்‌. கர்த்தர்‌ மோசேயை நோக்கி, 
'அந்த மனிதன்‌ நிச்சயமாய்க்‌ 
கொலைசெய்யப்பட வேண்டும்‌: சபையார்‌ 
எல்லாரும்‌ அவனைப்‌ பாளயத்திற்குப்‌ புறம்பே 
கல்லெறியக்கடவர்கள்‌" (எண்‌ 15:35) என்று 
சொல்லுகிறார்‌. 
இது துணிகரமான 
கொடுக்கப்படும்‌. தண்டனை. 
(எண்‌ 15320-3135). இது தெரிந்திருந்தும்‌ 
பிரமாணத்தை மீறுதல்‌ ஆகும்‌ (எபி 10:28) 
வேதாகமத்தில்‌ கல்லெறியும்‌ சம்பவங்களைப்‌ 
பற்றி ஒன்பது இடங்களில்‌ கூறப்பட்டிருக்கிறது. 
(யாத்‌ 17:4) 


பாவத்திற்குக்‌ 


கர்த்தர்‌ ஓய்வுநாளை 
பரிசுத்தம்பண்ணியிருக்கிறார்‌. ஒய்வநாள்‌ 
பிரமாணத்தை மீறுகிறவர்களுக்கு, கர்‌ 
ஏற்கெனவே சொன்ன 

மாற்றம்‌ எதுவுமில்லை. 

பிரமாணத்தை 

கர்த்தருடைய பார்வையிலே 

பாவம்‌ செய்கிறவர்கள்‌. 


விறகுகளை 


மனிதனை 
கொலைசெய்யவேண்டுமென்று 


யாராவது ஒருவர்‌ கொன்றுபோடவேண்டும்‌. 
என்பது கர்த்தருடைய திட்டமல்ல. 





எண்ணாகமம்‌ - 


விரிவுரை 


NUMBERS - COMMENTARY 


ஓய்வுநாள்‌ பிரமாணத்தை மீறினவனை 
ல்‌ சபையார்‌ 


இஸ்ரவேல்‌ 
மொத்தமாய்ச்‌ சேர்ந்து 


ல்‌, எல்லோரும்‌ பார்க்கும்‌. 
வண்ணமாக கொல்லவேண்டும்‌. 


ஏற்பாட்டுக்காலத்தில்‌. 
என்பது. 
மிகவும்‌ 
கடுமையான தண்டனையாகும்‌. ஒரு கல்லை 
எறிந்தவுடன்‌ அவன்‌ செத்துப்போகமாட்டான்‌. 
அவன்மீது, ஒவ்வொரு கல்லாக. 
எறியப்படும்போது. அவன்‌ உயிர்‌ கொஞ்சம்‌ 
கொஞ்சமாகப்போகும்‌. அவன்‌ மிகுந்த 
வேதனைகளை அனுபவித்து 
செத்துப்போலான்‌. ஒய்வுநாள்‌ பிரமாணத்தை 
மீறினவன்‌ கல்லெறிந்து கொல்லப்பட 
வேண்டுமென்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
இஸ்ரவேல்‌ சபையார்‌ எல்லாரும்‌ அவன்மேல்‌ 
கல்லெறியவேண்டும்‌ என்பது கர்த்தருடைய 
நீதியான தீர்ப்பாயிருக்கிறது. 
ஓய்வுநாள்‌ பிரமாணத்தை மீறுகிறவன்‌ 
அனுபவிக்கும்‌ தண்டனைகளைப்‌ பார்த்து, 
இஸ்ரவேல்‌ சபையாருடைய மனதில்‌ பயமும்‌ 
க்கமும்‌ ன்டாகும்‌ அவர்கள்‌ 


விரோதமான 
செய்யப்‌ பயப்படுவார்கள்‌ 
ஆகையினால்‌ கர்த்தர்‌ அந்த மனிதனுக்கு 
கடினமான தண்டனை கொடுக்கிறார்‌. அந்த 
மனிதன்‌ நிச்சயமாய்‌ 
செய்யப்படவேண்டும்‌ என்றும்‌ 


பிரமாணத்தை மீறுகிறவர்கள்‌ 
வேலைகளை செய்தாலும்‌, அது கர்த்தருடைய 
பார்வையில்‌, துணிகரமான பாவமாகவே 
இருக்கிறது. 

கர்த்தருடைய 
இஸ்ரவேல்‌ சபையார்‌ 
கீழ்ப்படிகிறார்கள்‌. அப்பொழுது 


எல்லாரும்‌ கர்த்தர்‌ 


வார்த்தைக்கு 
எல்லோரும்‌ 
சபையார்‌ 
மோசேக்குக்‌ 


கட்டளையிட்டபடியே, 
பாளயத்திற்குப்‌ புறம்பே 
கல்லெறிகிறார்க. 
செத்துப்போகிறான்‌ (எண்‌ 15:36) 


அ ப்‌ 
கொண்டுபோய்க்‌ 
அவன்‌ 


மனிதன்‌ எத்தனை 
பேர்‌ கல்லெறிந்தார்கள்‌ என்று 
சொல்லப்படவில்லை. இஸ்ரவேல்‌ சபையார்‌. 
எல்லாரும்‌ அவன்மேல்‌ கல்லெறிந்தார்கள்‌ 
என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன்மீது 
எத்தனைபேர்‌ கல்லெறிந்தாலும்‌, அத்தனை 
பேரும்‌ கர்த்தருடைய ஓய்வுநாள்‌ 
பிரமாணத்தை மீறுவதற்கு பயப்படுவார்கள்‌. 

இஸ்ரவேல்‌ சபையார்‌ மத்தியிலே, 
ஓய்வுநாள்‌ பிரமாணத்தை துணிகரமாய்‌ 
மீறுகிறவர்களுக்கு, தேசத்தின்‌ 
நியாயாதிபதிகளே தண்டனை 
கொடுக்கிறார்கள்‌. 


அந்த மீது 


கையால்‌... நான்‌ யூதாவின்‌ 
பெரியவர்களைக்‌ கடிந்துகொண்டு: "நீங்கள்‌ 
ஓய்வுநாளைப்‌ பரிசுத்தக்‌ குலைச்சலாக்குகிற 
இந்தப்‌ பொல்லாத செய்கையென்ன?" 


(நெகே 1317). 
விறகுகளை 
மனிதனை 
கல்லெறிந்து 


நாளில்‌ 
பொறுககிக்கொண்டரந்த 
சபையார்‌ எல்லாரும்‌ 
கொல்லவேண்டுமென்று. கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. இது மிகவும்‌ கடுமையான 
தண்டனை என்றும்‌, சாதாரண தப்பிதத்திற்கு 
இப்படிப்பட்ட மரணதண்டனை மிகவும்‌ 
அதிகமானது என்றும்‌, அது நியாயமற்றது 
என்றும்‌ வேதபண்டிதர்களில்‌ சிலர்‌ விவாதம்‌ 
பண்ணுகிறார்கள்‌. 


கர்த்தரோ தம்முடைய நீதியினாலும்‌, 
ய்‌ ஞானத்தினாலும்‌ ஓய்வுநாள்‌ 

மீறின மனிதனுக்கு, 
கொடுத்திருக்கிறார்‌. 
இந்தத்‌ தண்டனை அதிகமாகயிருந்தாலும்‌, 
மற்றவர்களுக்கு, எச்சரிப்பு 
உண்டாகவேண்டும்‌ என்பதற்காக 
கர்த்தர்‌. இந்தத்‌ ல க 


த்க்‌ 

விரோதமான 

என்பதை இஸ்ரவேல்‌ சபையார்‌ எல்லோரும்‌ 
அறிந்துகொள்ளவேண்டும்‌. அதற்காகவே 
கர்த்தர்‌ இல்வளவு பெரிய 
தண்டனையை அந்த மனிதனுக்கு. 
கொடுத்திருக்கிறார்‌. 





(யம்‌ 
பிய 


வஸ்திரங்கனின்‌ 
தொங்கல்கள்‌ 
எண்‌ 15:87-41 


ஓரங்களிலே 


எண்‌ 1597. மின்னும்‌ 
மோசேயை நோக்கி: 


கர்த்தர்‌ 


எண்‌ 15:38. நீ. இஸ்ரவேல்‌ 
புத்திரரிடத்தில்‌ பேசி, அவர்கள்‌ தங்கள்‌ 
தலைமுறைதோறும்‌ தங்கள்‌ 
வஸ்திரங்களின்‌ ஓரங்கவிலே 
தொங்கல்களை உண்டாக்கி, ஓரத்தின்‌. 
தொங்கலிலே இனநீல நாடாவைக்‌. 
கட்டவேண்டும்‌ என்று அவர்களுக்குச்‌. 
சொல்‌, 


எண்‌ 15:39. தீங்கள்‌ பின்பற்றிச்‌. 
சோரம்போகிற உங்கள்‌ 
இருதயத்துக்கும்‌ உங்கள்‌ கண்களுக்கும்‌ 
ஏற்கநட வமல்‌, அதைப்பார்த்து, 
கர்த்தரின்‌ கற்பனைகளையெல்லாம்‌. 
நினைத்து அவைகளின்‌ படியே 
செய்யும்படிக்கு, அது உங்களுக்குத்‌ 
தொங்கலாய்‌ இருக்கவேண்டும்‌. 


எண்‌: 15:40. நீங்கள்‌ என்‌ 
கற்பனைகளையெல்லாம்‌. நினைத்து, 
அவைகளின்படியே செய்து, உங்கள்‌ 
தேவனுக்குப்‌ பரிசுத்தராயிருக்கும்படி. 
அதைப்‌ பார்ப்பீர்கனாக. 


எண்‌ 15:1, நாண்‌ 
தேவனாயிருக்கும்படி, 
எகிப்துதேசத்திலிருந்து 
புறப்படப்பண்ணின 

தேவனாகிய கர்த்தர்‌; நானே உங்கள்‌ 
தேவனாகிய கர்த்தர்‌ என்று சொல்‌ 
என்றார்‌. 


அறியாமல்‌ செய்த பாவங்கள்‌ 
மன்னிக்கப்படுவதற்காக செலுத்தவேண்டிய 
பாவநிவாரண பலிகளைப்பற்றி கர்த்தர்‌ 
தம்முடைய பிரமாணத்தில்‌ 
சொல்லியிருக்கிறார்‌. ஒருவன்‌ அறியாமல்‌ 
பாவம்‌  செய்யாதிருக்கவேண்டுமென்றால்‌, 
அவன்‌ கர்த்தருடைய பிரமாணங்களையும்‌ 
கட்டளைகளையும்‌ மறவாமல்‌ நினைவில்‌ 
வைத்திருக்கவேண்டும்‌. தம்முடைய 
பிரமாணங்களை எப்போதும்‌ நினைவில்‌. 
வைத்திருப்பதற்கு கர்த்தர்‌ ஒரு சில 
உபாயங்களை த... வசனப்பகுதியில்‌ 
சொல்லுகிறார்‌ 


எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


இஸ்ரவேல்‌ புத்திர்‌ தங்கள்‌ 
தலைமுறைதோறும்‌ தங்கள்‌ வஸ்திரங்களின்‌ 
ஓரங்களிலே தொங்கல்களை 
உண்டாக்கி, ஒரத்தின்‌ தொங்கலிலே இளநீல 
நாடாவைக்‌ கட்டவேண்டும்‌ (எண்‌ 15:38) 
அவர்கள்‌ அந்த தொங்கல்களைப்பார்த்து, 
கர்த்தரின்‌ கற்பனைகளையெல்லாம்‌ 
நனைந்து அவைகளின்படியே செய்யுப்படிக்கு, 
அவர்களுக்குத்‌ தொங்கலாய்‌ 

இருக்கவேண்டும்‌ (எண்‌ 15:39), 
கர்த்தருடைய 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
கற்பனைகளை நினைவுகூராமல்‌ 
மறந்துவிட்டால்‌. அவர்கள்‌ தங்கள்‌ 
இருதயத்திற்கும்‌, தங்கள்‌ கண்களுக்கும்‌ 
ஏற்ற பிரகாரம்‌ நடந்து, மாயையை 
பின்பற்றி சோரம்போய்விடுவார்கள்‌. 
அவர்கள்‌ கர்த்தருடைய கற்பனைகளை 
எப்போதும்‌ நினைவுகூரும்‌ வண்ணமாக, 
தங்கள்‌ வஸ்திரங்களின்‌ ஒரங்களிலே. 
தொங்கல்களை உண்டாக்கவேண்டும்‌. அந்த 
தொங்கல்களின்‌ ஓரத்திலே இளநீல 
நாடாவைக்‌ கட்டவேண்டும்‌. இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ இந்த நாடாவைப்‌ 
பார்க்கும்போதெல்லாம்‌ கர்த்தருடைய 

கற்பனைகளை நினைவுகூரவேண்டும்‌. 
இஸ்ரவேல்‌. புத்திரர்‌ அந்த 
தொங்கல்களைப்‌ பார்க்கும்போதெல்லாம்‌, 
கர்த்தருடைய கற்பனைகளையெல்லாம்‌ 
நினைத்து, அவைகளின்படியே செய்து, 
தங்கள்‌ தேவனுக்கு 
ரிசுத்தராமிரு்கவேண்டும்‌ (எண்‌ 15:40) 

என்பது கர்த்தருடைய திட்டமாகும்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரருடைய 
வஸ்திரங்களின்‌ ஓரங்களிலே. 
உண்டாக்கப்பட்டிருக்கும்‌ தொங்கல்கள்‌ 
ஞாபகக்குறியாகயிருக்கும்‌. 
தொங்கல்களில்‌. அவர்கள்‌ 

இளநீல நாடாவை கட்டியிருப்பார்கள்‌. 


புதிய ஏற்பாட்டுக்காலத்தில்‌, நம்முடைய 
கிய இயேசுகி 


தொங்கல்களை உண்டாக்கியிருந்தார்‌ 





BALWETHER 
பிய 


'அப்பொழுது, பன்னிரண்டு வருஷமாய்ப்‌ 
பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ: நான்‌ அவருடைய 
வஸ்திரத்தை யாகிலும்‌ தொட்டால்‌ 
சொஸ்தமாவேன்‌ என்று தன்‌ உள்ளத்தில்‌ 
எண்ணிக்கொண்டு, அவர்‌ பின்னாலே வந்து. 
அவருடைய வஸ்திரத்தின்‌ ஒரத்தைத்‌ 
தொட்டாள்‌" (மத்‌ 9:20.21). 

பரிசேயர்கள்‌ தங்கள்‌ வஸ்திரங்களின்‌ 
ஒரங்களிலே இள, நாடாவைக்‌ 
கட்டும்போது, அந்த நாடாவின்‌ அகலத்தை 
அதிகமாக்குகிறார்கள்‌. நாடா எவ்வளவு 
அதிகமாகயிருக்கிறதோ அந்த அளவுக்கு 
அவர்கள்‌... பரிசுத்தமானவர்கள்‌ என்றும்‌, 
கர்த்தரிடத்தில்‌ பக்தியுள்ளவர்கள்‌ என்றும்‌ 
மற்ற ஜனங்களுக்கு முன்பாக தங்களைக்‌ 
காண்பித்துக்கொள்கிறார்கள்‌. 


புதிய ஏற்பாட்டுக்காலத்தில்‌. 
வஸ்திரங்களின்‌ ஓரங்களில்‌ கட்டப்பட்டிருந்த 


பிரமாணங்களை நினைத்துப்‌ பார்க்காமல்‌, 
மனுஷர்‌ மத்தியிலே தங்களுக்கு அதிகமான 
பெருமையும்‌, மதிப்பும்‌ ஏற்படவேண்டும்‌. 
என்பதையே நினைத்துப்‌ பார்த்தார்கள்‌. 


தங்கள்‌ 


நாடாக்களையும்‌ 

புத்தருடைய மனச்சாட்சி 
உயிர்ப்பிக்கப்படவேண்டும்‌. அவர்கள்‌ அந்தத்‌ 
தொங்கல்களையும்‌, நாடாக்களையும்‌ பார்க்கும்‌. 
ல்லாம்‌ கர்த்தரைப்பற்றியும்‌, 
பிரமாணங்களைப்பற்றியும்‌. 
கட்டளைகளைப்பற்றியும்‌ 

நினைவுகூ கர்த்தருக்கு பயந்து, 
றக்க அவர்கள்‌ பாவங்களுக்கு 

விலகி பரிசுத்தமாய்‌ ஜீவிக்கவேண்டும்‌. 

தங்கள்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
வஸ்திரங்களின்‌ ஓரங்களிலே. 
உண்டாக்கப்பட்டிருக்கிற தொங்கல்களையும்‌, 

ல்‌ கட்டப்பட்டிருக்கிற இளநீல. 


பார்க்கும்போதெல்லாம்‌, 


எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ தங்கள்‌ வஸ்திரங்களின்‌ 
ஒரத்திலுள்ள தொங்கல்களையும்‌ 
நாடாக்களையும்‌ பார்க்கவேண்டும்‌. இதுவே 
தொங்கல்களையும்‌, நாடாக்களையும்‌. 
குறித்த கர்த்தருடைய திட்டமாகும்‌. 


இளநீலநாடாவைக்‌ கட்டுவது. 
பிரமாணத்தின்‌ விவரம்‌ வருமாறு : 

1. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ தங்கள்‌ 
வஸ்திரங்களின்‌ ஓரங்களிலே. 
தொங்கல்களை உண்டாக்க வேண்டும்‌. 
ஓரத்தின்‌ தொங்கலிலே  இளநீல 


நாடாவைக்‌ கட்டவேண்டும்‌. 


பற்றிய 


கர்த்தருடைய கற்பனைகளை 
நினைத்துப்‌ பார்ப்பதற்கும்‌, 
கீழ்ப்படிவதற்கும்‌ 

புத்திரருக்கு அடையாளமாக இருக்கும்‌. 
(எண்‌ 15:39-40), 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ தங்கு 
வஸ்திரங்களின்‌ நாடாக்களைக்‌ காணு, . 
கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்திற்குத்‌ 
தாங்கள்‌ கீழ்ப்படிய வேண்டுமென்பதையும்‌, 
கர்த்தருக்காக தாங்கள்‌ பரிசுத்த 
ஜாதியாக அழைக்கப்‌ பட்டிருக்கிறவர்கள்‌. 
என்பதையும்‌ நினைவுகூர வேண்டும்‌. 
(எண்‌ 15:38-40). 


ஜெபாலயங்களில்‌ இன்றும்‌ 
நாடாக்களை அணியும்‌ பழக்கம்‌ 
இயேசு கிறிஸ்துவின்‌ காலத்தில்‌ 
பரிசேயர்களுடைய  நாடாக்களைப்‌ பற்றி 
வேதாகமத்தில்‌ குறிப்பு உள்ளது. (மத்‌ 23:5). 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
தேவனாகிய 
பரிசுத்தராயிருக்கவேண்டும்‌. 
கர்த்தருடைய சித்தம்‌. இதற்காகவே 
கர்த்தர்‌ தம்முடைய பிரமாணங்களை 
அவர்களுக்கு திரும்ப திரும்ப சொல்லுகிறார்‌. 
இதன்பின்பு கர்த்தர்‌ மோசேயை 
நோக்கி, “நான்‌ உங்களுக்கு 
தேவனாயிருக்கும்பட, உங்களை 


டைய 


துபோன்ற 
ருக்கிறது. 


தங்கள்‌ 
கர்த்தருக்கு 
என்பதே 





BALWETHER 
பிய 


இஸ்ரவேல்‌ ஐனத்தார்‌ இன்னும்‌: 
கானான்‌ தேசத்திற்குள்‌ பிரவேசிக்கவில்லை. 


பிரமாணங்களைப்பற்றி 
அதிகாரத்தில்‌ சொல்லுகிறார்‌. 

இஸ்ரவேல்‌. 
அவிசுவாசத்தினிமித்தமாகவும்‌, 
கலகக்குணத்தினிமித்தமாகவும்‌, கர்த்தர்‌ 
அவர்களை வனாந்தரத்திற்கு திரும்பவும்‌ 
அனுப்புகிறார்‌. 


புத்திரருடைய 


ஸ்ரவேல்‌ புத்திரரை நோக்கி 
“நீங்கள்‌ சத்தைச்‌ சுற்றிப்பார்த்த 
நாற்பதுநாள்‌ இலக்கத்தின்படியே, ஒவ்வொரு 
நாள்‌ ஒவ்வொரு வருஷமாக, நீங்கள்‌ நாற்பது 
வருஷம்‌ உங்கள்‌ அக்கிரமங்களைச்‌ சுமந்து, 
என்‌ உடன்படிக்கைக்கு வந்த மாறுதலை. 
உணருவீர்கள்‌” (எண்‌ 14:34) என்று 
சொன்னார்‌. 


கர்த்தர்‌ 


கர்த்தருடைய வார்த்தையின்‌ 
பிரகாரமாக இஸ்ரவேல்‌ த்தி 
வனாந்தரத்திலே நாற்பது வருஷங்களாக 
சுற்றி அலைகிறார்கள்‌. அந்த நாற்பது. 
வருஷங்கள்‌ இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ மத்தியில்‌ 
நடைபெற்ற முக்கியமான சம்பவங்களின்‌ 
விவரம்‌ வருமாறு : 


1 புதிய பிரமாணங்கள்‌ 
கொடுக்கப்பட்டது. (எண்‌ 154-31) 
ய்வநாளை மீறுகிறவன்‌ 
கொணசெய்வபபபபான்‌ 


இளநீளநாடாவைக்‌ கட்ட வேண்டும்‌ 


பிரமாணம்‌ 
(எண்‌ 


என்னும்‌ 

கொடுக்கப்பட்டது. 
15:37-41) 

கோராகுவின்‌ கலகம்‌. (எண்‌ 16-33) 

5. கலகக்காரரின்‌ அழிவு (எண்‌ 16:34-40) 


... இஸ்ரவேல்மீதுவாதை (எண்‌ 16:41-50) 


7. 


எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


ஆரோனுடைய கோல்‌ 


(எண்‌ 171-13) 


லேவியர்‌ 
பிரதிஷ்டையும்‌, 
பிரமாணங்கள்‌ 


சாரியர்‌, 
யோன்‌ 
லேலியருடைய 
உறுதிபண்ணப்படுவதும்‌. 
(எண்‌ 18:1-32) 

சிவப்பு 
பிரமாணம்‌. 
(எண்‌ 197-22) 


கிடாரியைப்‌ பற்றிய 
கொடுக்கப்பட்டது. 
மிரியாமின்‌ மரணம்‌ (எண்‌ 20.1) 


மோசே, இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
ஆகியோரின்‌ பாவம்‌ (எண்‌ 20:2-13) 


ஏதோமின்‌ பாவம்‌ (எண்‌ 2044-22). 
ஆரோனின்‌ மரணம்‌(எண்‌ 2023-29) 
கானானியரோடு யுத்தம்‌(எண்‌ 21:1-4) 


வெண்கலச்சர்ப்பம்‌ 
(எண்‌ 215-9) 


நிறுவப்பட்டது. 


பல்வேறு 
(எண்‌ 21:10-20) 


பிரயாணங்கள்‌ 


சீகோன்‌, ஓக்‌ 
வெற்றி 
உபா 2:24-3:11) 


ஆகியோரின்மீது 
(எண்‌ 21:21-35} 


பிலேயாமோடு ஏற்பட்ட அனுபவங்கள்‌ 
(எண்‌ 22:1-24:25) 


விக்கிரகாராதனையும்‌, வேசித்தனமும்‌ 
(எண்‌ 25:1-9) 


பினெகாசின்‌ நித்திய ஆசாரியத்துவ 
பட்டம்‌ (எண்‌ 2590-15) 


மீதியானியரோடு 
(எண்‌ 2516-8) 


யுத்தம்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
க 


தொகையேற்றப்படுதல்‌ 
(எண்‌ 260-65) 


த்‌ 





BALWETHER 
பரபர 


23, 


பய்‌ 
கொடுக்கப்பட்டு, 
தேசத்தைச்‌ சுதந்தரிப்பதற்கு 
ஆயத்தங்கள்‌ (எண்‌ 33:51-35:34) 


(எண்‌ 272-1; 
காணிக்கைகள்‌ 
281-31), பண்டிகைகள்‌ 
291-40), பொருத்தனைகள்‌ 
301-16) ஆகியவற்றைப்‌ பற்றி 


பிரமாணங்கள்‌ 


சுதந்தரவீதங்கள்‌ 
361-13), 


நியாயத்தீர்ப்பு 
(எண்‌ 314-54) 
காத்‌, மனாசேயின்‌ 
ல்‌ கோத்திரத்தார்‌ ஆகியோரின்‌ 
சுதந்தர வீதம்‌ (எண்‌ 321-42; 
உபா 3:12-22) 


பிரமாணங்கள்‌ 
வாக்குத்தத்த 


சீனாய்‌ மலையில்‌ கொடுக்கப்பட்‌ 
பிரமாணங்களை 


தேசத்தில்‌ 'தத்தைப்‌ 
பெறுவதற்குக்‌ கொடுக்கப்பட்டிருக்கும்‌ 
நிபந்தனைகளும்‌ கற்பிக்கப்பட்டது. 
(உபா 4:1-28:68) 


எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பாலஸ்தீன 
(உபா 29:1-30:20) 


உடன்படிக்கை 


மோசேயின்‌ இறுதி ஆலோசனைகள்‌ 
(உபா 31) 


மோசேயின்‌ பாடல்‌ (உபா 32-44) 
மோசே இஸ்ரவேல்‌ புத்திரருக்குக்‌. 
கூறிய கடைசி வார்த்தைகள்‌ 
(உபா 32:44-52) 

இஸ்ரவேலின்‌ கோத்திரத்தார்மீது 
மோசேயின்‌ ஆசீர்வாதம்‌ (உபா 34) 
மோசேயின்‌ தரிசனமும்‌, மரணமும்‌ 
(எண்‌ 2712-14; உபா 3:23-29; 
உபா 341-8) 

மோசேக்குப்‌ பின்பு யோசுவா 


(எண்‌ 2715-23; உபா 349-12; 
யோசு 1) 





எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


இந்த அதிகாரம்‌ எந்த சந்தர்ப்பத்தில்‌ 
எழுதப்பட்டது 


காலத்தைப்பற்றி, 

ஆசிரியர்கள்‌ 

கருத்துக்களை 

இஸ்ரவேல்‌ 

காதேஸ்பர்னேயாவிலிருந்து 

வந்தபின்பு, அவர்கள்‌  கர்த்தருக்கும்‌ 
மோசேக்கும்‌ விரோதமாக மூன்று முறை 
கலகம்பண்ணியிருக்கிறார்கள்‌. 


கர்த்தர்‌ இதற்கு, ந்தின அவ்‌ 
இஸ்ரவேல்‌ ருக்கு 
ரணங்களை கனல்‌ 
இந்த அதிகாரத்தில்‌ 
கலகம்‌ நடைபெறுகிறது. 


அதன்‌ னய 
சொல்லப்பட்டிருக்கிற 


கோரா ஈத்தான்‌, பிராம்‌ 
ஆகியோர்‌ க்‌ ரோதனகவும்‌ 
ஆரோனுக்கு விரோதமாகவும்‌ எழும்பி நின்று, 
துணிகரமாய்க்‌ கலகம்பண்ணுகிறார்கள்‌. 
அவர்களுடைய கலகம்‌ மிகவும்‌ ஆபத்தானது. 
(எண்‌ 161-157. 


கோராகும்‌ அவனுடைய கூட்டத்தாரும்‌ 
ஆரோனுடைய ஆசாரிய ஊழியத்திற்கு 
விரோதமாக எதிர்த்து பேசுகிறார்கள்‌ 
(எண்‌ 16:3). தன்னை எதிர்த்து பேசுகிற 
மோசே  கலகக்காரரோடு சமாதானமாகப்‌ 
பேசுகிறார்‌ தங்களுக்கு மத்தியில்‌. 

ட்டிருக்கிற பிரச்சனைகளை கர்த்தர்‌ 
தாமே தம்முடைய தெய்வீக சித்தத்தின்‌: 
பிரகாரம்‌ தீர்த்து வைக்கவேண்டும்‌ என்று 
மோசே சொல்லுகிறார்‌ (எண்‌ 16:4-11) 


தாத்தானும்‌, அபிராமும்‌ மோசேக்கு 
விரோதமாக. கலகம்பண்ணுகிறார்கள்‌. 
மோசே அவர்களை தன்னிடத்தில்‌ வருமாறு 
அழைத்தனுப்பியபோது, அவர்கள்‌ 
மோசேயினிடத்திற்கு வர 
மறுத்துவிடுகிறார்கள்‌. இதனால்‌ மோசேக்கு 
மிகுந்த மனவேதனையும்‌ துக்கமும்‌. 
உண்டாயிற்று (எண்‌ 1612-15). 


கர்த்தருடைய மகிமை சபைக்கெல்லாம்‌ 
காணப்படுகிறது. கோராகின்‌ கூட்டத்தார்‌ 
ஒவ்வொருவரும்‌ தங்கள்‌ தூபகலசங்களை 
எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய சந்நிதியில்‌ 
வருகிறார்கள்‌. கோராகும்‌, ஆரோனும்‌ தன்‌ 
தன்‌ தூபகலசத்தை எடுத்துக்கொண்டு 
அங்கே வருகிறார்கள்‌. 


கர்த்தருடைய கோபம்‌ கோராகின்மீதும்‌ 
அவனுடைய கூட்டத்தார்மீதும்‌ வருகிறது. பூமி 
தன்‌ வாயைத்திறந்து அவர்கள்‌ எல்லோரையும்‌ 
விழுங்கிப்போடுகிறது. இல்வாறாக 
அவர்கள்‌ சபையின்‌ நடுவிலிருந்து 
அழிந்துபோகிறார்கள்‌. 

இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ 
எல்லோரும்‌ மோசேக்கும்‌. 
விரோதமாக. முறுமுறுக்கிறார்கள்‌. 
கலகம்‌ ஆரம்பமாகிறது (எண்‌ 16:41-43 


கர்த்தருடைய  சந்நிதியிலிருந்து கடும்‌ 
(எண்‌ 1644-46). 


ஜனங்களுக்காக 
ல்‌ பாவநிவிர்த்தி 


கலகக்காரர்‌ 
எண்‌ 16:1-11 


எண்‌ 184. 
கோகாத்தின்‌ 


இத்சேயாரின்‌ 
என்பவன்‌. 


லேவிக்குப்‌ பிறந்த 
குமாரனாகிய 
மகன்‌ கோராகு. 
குபன்‌  வம்சத்திலுன்ள 
எலியாபின்‌. குமாரராகிய 
தாத்தானையும்‌ அபிராமையும்‌ 
பேலேத்தின்‌ குமாரனாகிய ஒனையும்‌ 
கூட்டிக்கொண்டு, 


எண்‌ 182. இஸ்ரவேல்‌ புத்திரரில்‌ 
சபைக்குத்‌ தலைவர்களும்‌ சங்கத்துக்கு 
அழைக்கப்பட்டவர்களும்‌ 
நிரபலமானவர்களூமாகிய இருநூற்று 
ஜம்பது பேர்கனோடும்‌ கூட மோசேக்கு 
முன்பாக எழும்பி, 





BALWETHER 
சபரிய 


எண்‌ 19:8. மோசேக்கும்‌ ஆரோனுக்கும்‌ 
விரோதமாகக்‌ கூட்டங்கூடி, அவர்களை 
நோக்கி: நீங்கள்‌ மிஞ்சிப்போகிறீர்கன்‌; 
சபையார்‌ எல்லாரும்‌ 
பரிசுத்தமானவர்கள்‌; கர்த்தர்‌ அவர்கள்‌ 
நடுவில்‌ இருக்கிறாரே; இப்படியிருக்க, 
கர்த்ருடைய சபைக்கு மேலாக 
உங்களை: உயர்த்தூகிறீர்கள்‌. 
என்றார்கள்‌. 


ஏன்‌ 


எண்‌. 194. 
கேட்டபொழுது, 
விழுந்தான்‌. 


எண்‌ 16:5. பின்பு அவன்‌ கோராகையும்‌ 
அவனுடைய எல்லாக்‌ கூட்டத்தையும்‌ 
நோக்கி: நாளைக்குக்‌ கர்த்தர்‌ 
தம்முடையவன்‌ இன்னான்‌ என்றும்‌, 
தம்மண்டையிலே சேரத்தாம்‌. 
கட்டளையிட்ட பரிசுத்தவான்‌ 
இன்னான்‌ என்றும்‌ காண்பிப்பார்‌; 
அப்பொ எவனைத்‌ 
தெரிந்துகொன்வாரோ, அவனைத்‌ 
தம்மிடத்தில்‌ சேரக்‌ கட்டனையிடுவார்‌. 


ஒன்று செய்யுங்கள்‌; 
கோராகே, கோராகின்‌. 
கூட்டத்தார்கனே, நீங்கன்‌ எல்லாரும்‌ 
தூபகலசங்கனை எடுத்துக்கொண்டு, 


மோசே அதைக்‌. 
முகங்குப்புற 


எண்‌ 169. 


எண்‌ 167. நாளைக்கு அவைகளில்‌ 
அக்கினி போட்டு, கர்த்தருடைய 
கந்திதியில்‌ தூயவர்க்கம்‌ இடுங்கள்‌; 
அப்பொ கர்த்தர்‌ எவனைத்‌ 
தெரிந்துகொள்வாரோ, அவன்‌ 
பரிகத்தவானாயிருப்பான்‌; லேவியின்‌ 
புத்திரராகிய நீங்களே 
மிஞ்சிப்போகிறீர்கன்‌ என்றான்‌. 


எண்‌ 16:8. பின்னும்‌ மோசே. கோராகை. 
நோக்கி! லேவியின்‌ புத்திரரே, 
கேளுங்கள்‌; 


எண்‌ 169. கர்த்தருடைய 
வாசஸ்தலத்தின்‌ பணிவிடைகளைச்‌. 
செய்யவும்‌, சபையாரின்‌ முன்நின்று 
அவர்கள்‌. செய்யவேண்டிய 
வேலைகளைச்‌ செய்யவும்‌, உங்களைத்‌ 
தம்மண்டையிலே  சேரப்பண்ணும்படி. 
இஸ்ரவேலின்‌ தேவன்‌ இஸ்ரவேல்‌. 
சுபையாரிலிருத்து உங்களைப்‌. 
பிரித்தெடுத்ததும்‌, 


எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எண்‌ 16:10. அவர்‌ உன்னையும்‌ 
உன்னோடே கூட லேவியின்‌ 
புத்திரராகிய உன்னுடைய எல்லாச்‌. 
சகோதரரையும்‌ சேரப்பண்ணினதும்‌, 
உங்களுக்கு அற்பகாரியமோ? 
இப்பொழுது ஆசாரியப்பட்டத்தையும்‌ 
'தேடுகிறீர்கனோ? 


எண்‌ 1811. இதற்காக நீயும்‌ உண்‌ 
கூட்டத்தார்‌ அனைவரும்‌ கர்த்தருக்கு 
விரோதமாகவே கூட்டங்கூடினீர்கள்‌; 
ஆரோனுக்கு விரோதமாக நீங்கள்‌. 
முறுமுறுக்கிறதற்கு அவன்‌ எம்மாத்திரம்‌ 
என்றான்‌. 


இஸ்ரவேல்‌  புத்திரரில்‌ சிலர்‌ 
மோசேக்கும்‌ ஆரோனுக்கும்‌ விரோதமாகச்‌ 
கலகம்பண்ணுகிறார்கள்‌. 
கலகக்காரர்களைப்பற்றிய விவரம்‌ 
வசனப்பகுறிமில்‌  சொல்லப்பட்டிருக்கிறது. 
இந்தக்‌ கலகக்கூட்டத்தாருக்கு கோராகு 
என்பவன்‌ தலைவனாயிருக்கிறான்‌. இவன்‌ 
லேவி கோத்திரத்தைச்‌ சேர்ந்தவன்‌. 

லேலிக்குப்‌... பிறந்த  கோகாத்தின்‌ 
குமாரனாகிய ' இத்சேயாரின்‌ மகன்‌ கோராகு 
என்பவன்‌ ரூபன்‌ வம்சத்திலுள்ள எலியாபின்‌ 
குமாரராகிய தாத்தானையும்‌ அபிராமையும்‌ 
பேலேத்தின்‌ குமாரனாகிய ஒனையும்‌ 
கூட்டிக்கொள்கிறான்‌ (எண்‌ 169) 
இவனுடைய கூட்டத்தில்‌ இருநூற்று ஐம்பது 
பேர்‌ இருக்கிறார்கள்‌. 

இஸ்ரவேல்‌ 
தலைவர்களும்‌, 
அழைக்கப்பட்டவர்களும்‌, 
பிரபலமானவர்களுமாகிய இருநூற்று ஐம்பது 
பேர்களோடும்‌ கூட, கோராகு மோசேக்கு, 
முன்பாக எழும்புகிறான்‌ (எண்‌ 16:2). 


கோராகு கூட்டத்தில்‌, 
தாத்தானையும்‌, அபிராமையும்‌ 
கூட்டிக்கொள்கிறான்‌. இவர்கள்‌ இருவரும்‌ 
ரூபன்‌ கோத்திரத்தைச்‌ சேர்ந்தவர்கள்‌. ரூபன்‌ 
யாக்கோபின்‌ மூத்த குமாரன்‌. இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கு ஆரோன்‌ பிரதான ஆசாரியரின்‌ 
ஸ்தானத்தில்‌ ஊழியம்‌ செய்கிறான்‌. 
ஆரோனுடைய ஊழியத்தில்‌ கோராகுக்கு 
திருப்தி ஏற்படவில்லை. ஆகையினால்‌ 
கோராகு தன்னோடு 250 பேரை 
கூட்டிக்கொண்டு, மோசேக்கும்‌ ஆ ரோனுக்கும்‌ 
விரோதமாகக்‌ கலகம்பண்ணுகிறான்‌. 


புத்திரரில்‌ சபைக்குத்‌ 


சங்கத்துக்கு 


தன்னுடைய 





எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


ஆரோன்‌ ஆசாரிய 
செய்வதும்‌ பிடிக்கவில்லை. 
எலிசாப்பான்‌ 

பிடிக்கவில்லை. 


தலைவனாயிருக்கவேண்டுமென்று கோராகு 
ஆசைப்படுகிறான்‌. 


“கோகாத்‌ 
வாசஸ்தலத்தின்‌ 


புத்திரரின்‌ வம்சங்கள்‌ 
தென்புறமான பக்கத்திலே. 
அவர்களின்‌ 
குமாரனாகிய 


பாளயமிறங்கவேண்டும்‌. 
ஊசியேலின்‌ 


(எண்‌ 3:29-31). 


ன்‌ கோத்திரத்தார்‌ 
பூதாகோத்திரத்தார்மீது க்‌ 
கோபமாயிருக்கிறார்கள்‌. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
அணியணியாகப்‌ புறப்பட்டு 
பிரயாணம்பண்ணும்போது, 

யூதாகோத்திரத்தார்‌ முன்னணியில்‌ 
போகிறார்கள்‌ இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
மத்தியிலே யூதாகோத்திரத்தாருக்கு அதிக 
முக்கியத்துவமும்‌ மேன்மையும்‌ 
கொடுக்கப்பட்டிருக்கிறது. இநனால்‌ ரூபன்‌ 
கோத்திரத்தார்‌ யூதாகோத்திரத்தார்மீது, 
'பொறாமைப்படுகிறார்கள்‌. 


கோத்திரத்தார்‌ எதிர்பார்க்கிறார்கள்‌. 


கோராகின்‌ கூட்டத்தாரும்‌, ரூபன்‌ 
கோத்திரத்தின்‌: தலைவர்களாகிய 
தாத்தானும்‌, அபிராமும்‌  மோசேயின்மீது 
கோபமாயிருக்கிறார்கள்‌. இவர்கள்‌ எல்லோரும்‌ 
ஒரே அணியில்‌ சேர்ந்து, மோசேக்கும்‌ 
ஆரோனுக்கும்‌ விரோதமாக எழும்புகிறார்கள்‌. 
இவர்களுடைய கூட்டத்தில்‌ 250 பேர்‌ 
ள்‌. இவர்கள்‌ அனைவரும்‌ 
புத்திரரின்‌ சபைக்கு 
தலைவர்களாகவும்‌, சங்கத்திற்கு 
அழைக்கப்பட்டவர்களாகவும்‌, 
பிரபல்யமானவர்களாகவும்‌ இருக்கிறார்கள்‌. 


QOODNENS 
PUBLISHERS 


கூட்டங்கூடி, 

“நீங்கள்‌ 
எல்லாரும்‌. 

த்‌ ; கர்த்தர்‌ அவர்கள்‌ 
நடுவில்‌ இருக்கிறாரே; இப்படியிருக்க, 
கர்த்தருடைய சபைக்கு மேலாக உங்களை 
ஏன்‌ உயர்த்துகிறீர்கள்‌" (எண்‌ 16:3) என்று 
சொல்லுகிறார்கள்‌. 


கோராகு மோசேக்கு எதிராக ஒரு 
ஆரம்பிக்கிறான்‌. தாத்தானும்‌, 
கோராகுவோடு சேர்ந்து 
சபையாரின்‌ மத்தியில்‌ 
தங்களுக்கு அதிக அதிகாரம்‌ 
வேண்டுமென்று இவர்கள்‌ விரும்புகிறார்கள்‌. 
மோசேக்கும்‌, ஆரோனுக்கும்‌ அளவுக்கு 
அதிகமாக அ அதிகாரம்‌ 
கொடுக்கப்பட்டிருப்பதாக முறுமுறுக்கிறார்கள்‌. 
இஸ்ரவேலின்‌ 250 பிரபுக்கள்‌ இவர்களோடு 
சேர்ந்து கொண்டு, மோசேக்கு எதிராகக்‌ 
கலகம்‌ பண்ணுகிறார்கள்‌. (எண்‌ 167-3) 
இந்தக்‌ கலகத்தில்‌ மொத்தம்‌ 14700 பேர்‌ 
மரித்துப்‌ போகிறார்கள்‌. (எண்‌ 16:49) 
இவர்கள்‌ தவிர, ஆரம்பத்தில்‌ கலகம்‌ 
பண்ணியவர்களும்‌, அவர்களுடைய 
குடும்பத்தாரும்‌ 16:29-34), 250 
பிரபுக்களும்‌ 16:35) மரித்துப்‌ 
போகிறார்கள்‌ 


நோக்கி, 
சபையார்‌ 


கலகத்தை 
அபிராமும்‌ 
கொள்கிறார்கள்‌. 


(எண்‌ 
(எண்‌ 


கோகாத்‌ புத்திரரில்‌ எல்சாபான்‌ 
என்பவன்‌ அவர்களுக்குத்‌ தலைவராக 
நியமிக்கப்பட்டான்‌. (எண்‌ 3:27.30). இவன்‌ 
கோகாத்தியரில்‌ ஒரு சிறிய பிரிவைச்‌ 
சேர்ந்தவன்‌. ஆகையினால்‌ கோராகுவின்‌ 
மனதில்‌ கலக்கமும்‌, பொறாமையும்‌ 
உண்பாலிற்று ஆரியக்‌ கூடத்தின்‌ 
தெற்கு பகுதியில்‌ ரூபன்‌ 
கோத்திரத்தாருக்கு அருகில்‌ கோகாத்தியர்‌ 
பாளயமிறங்கியிருக்கிறார்கள்‌. 


புத்திரருடைய 

பறிக்கப்பட்டுப்‌ போயிற்று. 

மத்தியில்‌ தங்களுக்குரிய 
ஸ்தானம்‌ கொடுக்கப்படவில்லை என்னும்‌ 
குறை ரூபன்‌ புத்திரருக்கு உண்டாயிற்று. 
ஆகையினால்‌, இவ்விரண்டு கோத்திரத்தாரும்‌ 
தங்களுக்கு மத்தியில்‌ ஏற்பட்டிருக்கும்‌ 
மனக்குறைகளை ஒருவருக்கொருவர்‌ பேசிக்‌ 
கொள்வதற்கு வசதியாயிற்று. 


பிறப்புரிமை 





எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


லேவியருக்கும்‌, - _ ஜனங்களுக்கும்‌ 
மத்தியிலுள்ள வித்தியாசத்தை அகற்ற 
வேண்டுமென்பது கோராகுவின்‌ நோக்கமல்ல. 
ஆசாரியத்துவம்‌ தனக்கும்‌, தன்னுடைய 
பிரிவினருக்கும்‌ வரவேண்டும்‌ என்பதே 
கோராகுவின்‌ நோக்கமாகும்‌. 

எல்லா ஜனங்களுமே 
பரிசுத்தமானவர்கள்‌ என்றும்‌, ஆகையினால்‌. 
எல்லா ஜனங்களையும்‌ ஒன்றுபோல்‌ நடத்த 
வேண்டும்‌ என்றும்‌ கூறி கோராகு மோசேக்கு 
எதிராகக்‌ கலகம்‌ பண்ணுகிறான்‌. 

மோசேக்கும்‌ ஆரோனுக்கும்‌ 
சொல்லப்பட்ட குற்றச்சாட்டுக்களின்‌ 
வருமாறு 

1. நீங்கள்‌ மிஞ்சிப்போகிறீர்கள்‌. 


2, சபையார்‌ 
பரிசுத்தமானவர்கள்‌. 


எதிராக 


விவரம்‌. 


கர்த்தருடைய சபைக்கு மேலாக 


உங்களை உயர்த்துகிறீர்கள்‌. 


வனாந்தர, எங்களைக்‌. 

றம்‌ ர து 

தேசத்திலிருந்து எங்களைக்‌ கொண்டு 
வந்தீர்கள்‌. (எண்‌ 16:13) 


எங்கள்மேல்‌ துரைத்தனம்‌ பண்ணப்‌ 


பார்க்கிறீர்கள்‌. 
எகோண்டுகந்தந்கலை. 


எங்களுக்கு வயல்களையும்‌ திராட்சத்‌ 
தோட்டங்களையும்‌ சுதந்தரமாகக்‌ 
கொடுத்ததில்லை. 


நீ எங்களைப்‌ 
தேசத்துக்குக்‌. 
(எண்‌ 16:14). 


ய 


இந்த 
கண்களைப்‌ பிடுங்கப்பார்க்கிறீர்கள்‌ 


ஆரோனுக்கும்‌ 


கொடுக்கப்பட்டதை கோராகும்‌ அவனுடைய 
கூட்டத்தாரும்‌ ஏற்றுக்கொள்ளவில்லை. 


QOODNENS 
PUBLISHERS 


ஆசாரிய பட்டம்‌ தனக்கும்‌ தன்னுடைய 
குடும்பத்திற்கும்‌ கொடுக்கப்பட 
வேண்டுமென்று கோராகு ஆசைப்படுகிறான்‌. 
இதன்‌ நிமித்தமாக கோராகின்‌ கூட்டத்தார்‌ 
மோசேக்கும்‌ ஆரோனுக்கும்‌ விரோதமாகக்‌ 
கலகம்பண்ணுகிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ சபையார்‌ 
பரிசுத்தமானவர்கள்‌ என்று 
கூட்டத்தார்‌ சொல்லுகிறார்கள்‌. கர்த்தர்‌ 
அவர்கள்‌ நடுவிலிருக்கிறார்‌. ஆகையினால்‌ 
அவர்கள்‌ எல்லோரும்‌ பரிகுத்தமானவர்கள்‌ 
என்பு வர்களுடைய விவாதம்‌, கர்த்தர்‌ 
கிருபையினால்‌ அவர்கள்‌ 
நடுவிலிருக்கிறார்‌ கர்த்தருடைய கிருபையைப்‌ 
பெற்றுக்கொள்‌ வதற்கு இஸ்ரவேல்‌ 
சபையாரிடத்தில்‌ பரிசுத்தம்‌ எதுவுமில்லை. 
ஆனால்‌ கோராகின்‌ கூட்டத்தாரோ, 
இஸ்ரவேல்‌ சபையாரின்‌ பரிசுத்தத்தை 
பெருமையாய்ப்‌ பேசுகிறார்கள்‌. 
ஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
ககன்‌ ர்கள்‌ 
பாவம்‌ செய்திருக்கிறார்கள்‌. 


அதன்‌ ம்‌ 

த்தினாலும்‌, அக்கிரமத்தினாலும்‌ 
தீட்டப்பத்தியிருக்கறோர்கள்‌ அவர்களிடத்தில்‌ 
கர்த்தர்‌ எதிர்பார்க்கிற பரிசுத்தம்‌ இல்லை. 
ஆனாலும்‌ கர்த்தர்‌ தமது கிருபையினால்‌ 
அவர்கள்‌ நடுவிலிருக்கிறார்‌. கோராகின்‌ 
கூட்டத்தாரோ, கர்த்தருடைய கிருபைக்கு 
இஸ்ரவேல்‌ சபையாரின்‌ பரிசுத்தமே காரணம்‌ 
என்று சொல்லி, சபையாரைப்‌ புகழ்ந்து 
பேசுகிறார்கள்‌. 


எல்லாரும்‌. 
கோராகின்‌ 


பல சமயங்களில்‌ 
கலகம்பண்ணி 


கோராகின்‌ கூட்டத்தார்‌ 
ஆரோனுக்கும்‌ 
கூட்டங்கூடியிருக்கிறார்கள்‌. 
விரோதமாகப்‌ பேசுகிறார்கள்‌. 
சபைக்கு. மேலாக உங்களை 
உயர்த்துகிறீர்கள்‌" என்று கலகக்காரர்கள்‌, 
மோசேயினிடத்திலும்‌ ஆரோனிடத்திலும்‌ 
நியாயமில்லாமல்‌ கேட்கிறார்கள்‌. 
அவர்களுடைய குற்றச்சாட்டில்‌ உண்மையோ, 
நீதியோ இல்லை. மோசேயும்‌ ஆரோனும்‌. 
கர்த்தருடைய சபைக்கு மேலாக தங்களை 
உயர்த்தவில்லை. கர்த்தரே அவர்களை 
உயர்த்தியிருக்கிறார்‌. கர்த்தரே அவர்களை 

ஊழியத்திற்கு அழைத்தவர்‌. 


அவர்களை 


மோசேக்கும்‌ 





BALWETHER 
பிய 


மேலும்‌, ஆரோனைப்போல தேவனால்‌ 


அழைக்கப்பட்டாலொழிய, ஒருவனும்‌ 


பெருமைக்காரராயிருக்கிறார்கள்‌. தங்களுக்கு 
மேலான அதிகாரம்‌ வேண்டும்‌ என்றும்‌. 
கர்த்தருடைய சபைக்கு மேலாக தாங்களே 
உயர்ந்தவர்களாக இருக்கவேண்டும்‌ என்றும்‌, 
இஸ்ரவேல்‌ சபையாரை தங்கள்‌ 
இஷ்டப்பிரகாரம்‌ அடக்கி ஆளுகை 
செய்யவேண்டும்‌ என்றும்‌ கோராகின்‌ 
கூட்டத்தார்‌ விரும்புகிறார்கள்‌. 


கோராகின்‌ கூட்டத்தார்‌ 
ஆரோனுக்கும்‌ 

கலகப்பண்‌ ணுவதோடு, 

சர்த்தருக்கும்‌ 

கலகம்பண்ணுகிறார்கள்‌. 


மோசேக்கும்‌ 
விரோதமாக 
அவர்கள்‌ 


கலகம்பண்ணுகிறார்கள்‌. 

கர்த்தரே 
ஆரோனையும்‌, கோராகின்‌ கூட்டத்தாருக்கு 
மேலாக... உயர்த்தியிருக்கிறார்‌. அது 
கர்த்தருடைய சித்தம்‌. கோராகின்‌ கூட்டத்தார்‌ 
கர்த்தருடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிந்து, 
கர்த்தர்‌ தெரிந்துகொள்கிற 
ஊழியக்காரர்களை ஏற்றுக்கொள்ள 
வேண்டும்‌. அவர்களுடைய ஆளுகைக்கு 
கீழ்ப்படியவேண்டும்‌. 

ஆனால்‌. கோராகின்‌ 
கூட்டத்தாரோ துன்மார்க்கராகவும்‌, 
பேராசை பிடித்தவர்களாகவும்‌, 
கலககுணமுள்ளவர்களாகவும்‌ பொறாமை 
குணமுள்ளவர்களாகவும்‌, தெளிவாக 
சிந்தியாமல்‌ அவசரப்பட்டு 
சிந்திக்கிறவர்களாகவும்‌ இருக்கிறார்கள்‌. 

கோராகின்‌ கூட்டத்தாருடைய 
வார்த்தையிலும்‌ சுத்தமில்லை. அவர்கள்‌ 
மோசேயையும்‌ ஆரோனையும்‌ நோக்கி, 
“கர்த்தருடைய சபைக்கு மேலாக உங்களை 
ஏன்‌ உயர்த்துகிறீர்கள்‌” என்று கேட்கிறார்கள்‌. 
மோசே அவர்களுடைய வார்த்தைகளைக்‌ 
கேட்டபோது முகங்குப்புற விழுகிறார்‌. 
(எண்‌ 16:4). 


எண்ணாகமம்‌ - 
NUMBERS - COMMENTARY 


ப opel 


PUBLISHERS 


தனக்கு எப்பொழுதெல்லாம்‌ பிரச்சனை 
வருகிறதோ தன்னுடைய இருதயம்‌ 
எப்பொழுதெல்லாம்‌ அமைதியில்லாமல்‌ 
கலக்கத்திலிருக்கிறதோ, அப்பொழுதெல்லாம்‌ 
மோசே கர்த்தருடைய சமுகத்நிலே 
முகங்குப்புற விழுந்து, தன்னைத்‌ தாழ்த்தி, 
தன்னுடைய பிரச்சனைகளையும்‌, 
பாடுகளையும்‌, மனவேதனைகளையும்‌ 
கர்த்தருடைய சமுகத்தில்‌ ஒப்புக்கொடுப்பது 
வழக்கம்‌. 
அலன்‌ பப்ப 
எகிப்துக்கு இருப்போம்‌ 
என்று பகம்‌ 
சொல்லிக்கொண்டார்கள்‌. அப்பொழுது 
மோசேயும்‌ ஆரோனும்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ 
சபையாராகிய எல்லாக்‌ கூட்டத்தாருக்கு 
முன்பாகவும்‌ முகங்குப்புற விழுந்தார்கள்‌" 
(எண்‌ 14:45). 


மோசே. முகங்குப்புற 
சம்பவங்களின்‌ விவரம்‌ வருமாறு : 


1. விக்கிரகாராதனையின்‌ 
சீனாய்‌ 
ஜனங்களை அழிக்க வேண்டுமென்று 
சித்தம்‌ கொண்டிருந்தபோது 
(உபா 9:18 யாத்‌ 32) 


விழுந்த 


காதேஸ்பர்னேயாவில்‌. ஜனங்கள்‌ 
கர்த்தருக்கு எதிராகக்‌ கலகம்‌ 
பண்ணிய போது. (உபா 9:25-எண்‌. 
14:5) 


கோராகுவும்‌, அவனுடைய 
கூட்டத்தாரும்‌ கலகம்பண்ணி 
மோசேக்கும்‌, ஆரோனுக்கும்‌ எதிராகக்‌ 
குற்றம்‌ சுமத்தியபோது. (எண்‌ 16:4) 


கோராகுவின்‌ கலகத்தின்‌ நிமித்தம்‌. 
கர்த்தர்‌ ஜனங்களை அழிக்க 
வேண்டுமென்று தீர்மானம்‌ பண்ணிய 
போது. (எண்‌ 16:22) 


250 பிரபுக்கள்மீது தேவனுடைய 
நியாயத்தீரப்புக்கள்‌ வந்ததின்‌ நிமித்தம்‌ 
கலகம்‌ பண்‌: ஜனங்களைக்‌. 
கர்த்தர்‌ அழிக்க வேண்டுமென்று, 
தீர்மானம்‌ பண்ணியபோது. (எண்‌ 
16:45) 





எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


(எண்‌ 20:6). 


தனக்கு விரோதமாகப்‌ 
கோராகின்‌ கூட்டத்தாருக்கு 
பிரதிரயுத்தரம்‌ சொல்லவேண்டும்‌, 
பிரச்சனையில்‌ தான்‌ 
நடந்துகொள்ளவேண்டும்‌ 
காரியங்களில்‌ மோசேக்கு 


எவ்வாறு 
என்னும்‌ 
கர்த்தருடைய 


ஆலோசனையும்‌, அவருடைய வழிநடத்துதலும்‌ 

தேவைப்படுகிறது. 

சித்தத்தையும்‌, 

அறிந்துகொள்வதற்காக, _ 
த்தில்‌ 


மோசே கர்த்தருடைய 
திட்டத்தையும்‌ 
அவருடைய 
விழுந்து, 


கோராகின்‌ கூட்டத்தார்‌ தனக்கு 

விரோதமாகக்‌ சலகம்பண்ணும்போது, மோசே 

அந்தப்‌ பிரச்சனையை கர்த்தருடைய 

சமுகத்தில்‌ ஒப்புக்கொடுக்கிறார்‌. அவர்கள்‌ 

பேசுகிற வார்த்தைகளை கர்த்தர்‌ 

செவிகொடுத்து கேட்டு, அவரே அவர்களை 

நியாயந்தீர்க்கவேண்டும்‌ என்று மோசே 

எதிர்பார்க்கிறார்‌. கர்த்தரே மோசேயையும்‌ 
ஆரோனையும்‌ தம்முடைய 
அழைத்தவர்‌. கர்த்தருடைய 

பிரகாரமாகவே மோசேயும்‌ ஆரோனும்‌ 

இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ மத்தியிலே ஊழியம்‌ 

செய்கிறார்கள்‌. 

மோசே, ஆரோன்‌ ஆகியோரின்‌ 

த்தில்‌ கர்த்தருக்கு 

கர்த்தர்‌ 

ந்த  ஊழியத்திலிருந்து 

மோசேயும்‌ ஆரோனும்‌. 

திட்டத்திற்கு எதிர்த்து 

இப்போது கோராகின்‌ 

மோசேக்கு விரோதமாகப்‌ 

மோசே, ஆரோன்‌ 

ஊழியத்திற்கு விரோதமாக 

அவர்கள்‌ குற்றம்‌ சொல்லுகிறார்கள்‌. இந்தக்‌ 

குற்றச்சாட்டு அவர்களுடைய சொந்தக்‌ 

குற்றச்சாட்டு. அவர்களுடைய குற்றச்சாட்டை 
கர்த்தர்‌ அங்கீகரிக்கவில்லை. 

. ஆனாலும்‌, கோராகின்‌ கூட்டத்தார்‌ 

விரோதமாகக்‌ குற்றம்‌ 

க்‌ குற்றச்சாட்டைக்‌ 

தீர்மானம்‌. 

விரும்புகிறார்‌. 


இதற்காக மோசே அவர்கள்‌ சொல்லுகிற 
குற்றச்சாட்டுக்களை கர்த்தருடைய 
சமுகத்தில்‌ ஒப்புக்கொடுக்கிறார்‌. தன்னையும்‌, 
தன்னுடைய ஊழியத்தையும்‌ குறித்து கர்த்தரே 
தீர்மானம்பண்ணவேண்டும்‌ என்று மோசே 


ற ்யத்ிகரந்த நீக்கிப்போட்டு, 

பிரியமான வேறுநபர்களை, 
ஊழியத்திற்கு தெரிந்துகொள்ளட்டும்‌ என்று 
மோசே நினைக்கிறார்‌. மோசே இந்தப்‌ 
பிரச்சனைகளை கர்த்தருடைய சமுகத்திலே 
சொல்லுகிறார்‌. 


மோசே 


பிரச்சனைகளைக்‌ 
கோராகிடத்திலும்‌, 
கூட்டத்தாரிடத்திலும்‌. 
பேசுகிறார்‌. 


மோசே கோராகையும்‌ 
எல்லாக்‌ கூட்டத்தையும்‌ நோக்கி, 
“நாளைக்குக்‌ கர்த்தர்‌. தம்முடையவன்‌ 
இன்னான்‌ என்றும்‌, தம்மண்டையிலே சேரத்‌ 
தாம்‌ கட்டளையிட்ட பரிசுத்தவான்‌ இன்னான்‌ 
என்றும்‌ காண்பிப்பார்‌; அப்பொழுது, 
எவனைத்தெரிந்துகொள்வாரோ, அவனைத்‌ 
தம்மிடத்தில்‌ சேரக்‌ கட்டளையிடுவார்‌" 
(எண்‌ 16:5) என்றும்‌, 


அவனுடைய 


செய்யுங்கள்‌: கோராகே, 
கோராகின்‌  கூட்டத்தார்களே, நீங்கள்‌ 
எல்லாரும்‌ தூபகலசங்களை 
எடுத்துக்கொண்டு, நாளைக்கு அவைகளில்‌ 
அக்கினி போட்டு, கர்த்தருடைய சந்திதியில்‌ 
தூபவர்க்கம்‌ இடுங்கள்‌; அப்பொழுது 
கர்த்தர்‌ எவனைத்‌ தெரிந்துகொள்வாரோ, 
அவன்‌ பரிசுத்தவானாயிருப்பான்‌: லேலியின்‌ 
பத்திரராகிய நீங்களே 
மிஞ்சிப்போகிறீர்கள்‌” (எண்‌ 16:67) என்றும்‌ 
சொல்லுகிறார்‌. 


"ஒன்று 





BALWETHER 
பிய 


கர்த்தருடைய தெரிந்தெடுப்பை 
நிரூபிப்பதற்கு மோசே ஒரு பரீட்சையை 
நியமிக்கிறார்‌. (எண்‌ 16:6-19). சபையார்‌ 
எல்லாரும்‌ தன்‌ பக்கம்‌ இருப்பதினால்‌ 
கோராகு இந்தப்‌ பரீட்சையை ஏற்றுக்‌ 
கொள்கிறான்‌. ஜனங்களுடைய 
தெரிந்தெடுப்பைக்‌ கர்த்தர்‌ அங்கிகரிப்பார்‌ 
என்பது கோராகுவின்‌ எண்ணம்‌ (எண்‌ 16:19) 
ஆனால்‌ கோராகுவின்‌ எண்ணம்‌ தவறானது. 
கர்த்தர்‌ மனுஷருடைய சித்தத்தின்‌ பிரகாரம்‌ 
கிரியை செய்யமாட்டார்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
சித்தத்தின்‌ பிரகாரமாகவும்‌, தமது அநாதி 
தீர்மானத்தின்‌ பிரகாரமாகவுமே கிரியை 
செய்வார்‌. 

கோராகும்‌, 
செய்ய வேண்டிய 
வருமாறு : 


1. நாளைக்கு எல்லாரும்‌ தூபகலசங்களை 
எடுத்துக்கொள்ள வேண்டும்‌ 


அவன்‌ கூட்டத்தாரும்‌ 
காரியங்களின்‌ விவரம்‌. 


2. அவைகளில்‌ அக்கினி போடவேண்டும்‌. 
(எண்‌ 16:7). 


3. கர்த்தருடைய சந்திதியில்‌ தூபவர்க்கம்‌ 
இடவேண்டும்‌. 


இஸ்ரவேல்‌ 
ஊழியத்தைக்‌ 
ஊழியக்காரர்களைக்‌ 
வாக்குவாதங்களும்‌ 
ஏற்படும்போது, கர்த்தரே 
பிரச்சனைகளை தீர்த்து வைக்கவேண்டும்‌. 
வாக்குவாதங்களையும்‌ பிரச்சனைகளையும்‌ 
கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
ஒப்புக்கொடுக்கவேண்டும்‌. கர்த்தருடைய 
சித்தத்திற்கும்‌, திட்டத்திற்கும்‌ எல்லோரும்‌ 
கீழ்ப்படியவேண்டும்‌. 


புத்திரர்‌ 


கோராகின்‌ கூட்டத்தார்‌ மோசேக்கும்‌ 
ஆரோனுக்கும்‌ விரோதமாகக்‌. 
கலகம்பண்ணும்போது. மோசே அந்தப்‌ 
பிரச்சனையை கர்த்தருடைய ௪ 
கர்த்தருடைய சித்தத்தின்‌ பிரகாரம்‌ தீர்த்து 
வைக்கவேண்டுமென்று விரும்புகிறார்‌. அவர்‌ 
கோராகின்‌ கூட்டத்தாரை அழைக்கும்போது. 
“லேவிமின்‌  புத்திரராகிய நீங்களே" 
என்றும்‌, மறுபடியுமாக, 
" (எண்‌ 16:8) என்றும்‌. 


167) 


எண்ணாகமம்‌ - 
NUMBERS - COMMENTARY 


பப மற 


PUBLISHERS 


கோராகின்‌ கூட்டத்தார்‌ மோசேக்கும்‌ 
ஆரோனுக்கும்‌ விரோதமாகக்‌ கூட்டங்கூடி, 
அவர்களை நோக்கி, “கர்த்தருடைய சபைக்கு 
மேலாக உங்களை ஏன்‌ உயர்த்துகிறீர்கள்‌" 
என்று கேட்கிறார்கள்‌. மோசேயோ 
அவர்கள்‌ சொல்லுகிற குற்றச்சாட்டுக்களை, 
அவர்கள்மிதே சுமத்துகிறார்‌. மோசே 
அவர்களை நோக்கி, “லேவியின்‌ புத்திரராகிய 
நீங்களே மிஞ்சிப்போகிறீர்கள்‌" (எண்‌ 16.7) 
என்று சொல்லுகிறார்‌. 


மோசேயும்‌. 
தங்களுக்கு கொட 
செய்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
கட்டளைக்கு கீழ்ப்படிந்து, 
திட்டத்தையும்‌ 
நிறைவேற்றுகிறார்கள்‌. கர்த்தர்‌ 
சொன்னதைவிட அதிகமாகவோ அல்லது 
கர்த்தர்‌ தங்களுக்கு சொல்லாததையோ 
மோசேயும்‌ ஆரோனும்‌ செய்யவில்லை. 
கோராகும்‌ 
கர்த்தருடைய 
கீழ்ப்படியாமல்‌ 


ஆரோனும்‌ கர்த்தர்‌ 


லேலி௰ின்‌ புத்திரராகிய 
அவனுடைய கூட்டத்தாருமே, 


சித்தத்திற்கு 
மிஞ்சிப்போகிறார்கள்‌. 


கர்த்தர்‌ லேலியரை தமக்காக 
பிரித்தெடுத்திருக்கிறார்‌. அவர்கள்‌ 
கர்த்தருடைய வாசஸ்தலத்தில்‌ பணிவிடை 
செய்யும்‌ ஊழியந்தை செய்யவேண்டும்‌. இது 
மேன்மையான ஊழியம்‌. கர்த்தர்‌ லேலியருக்கு 
கொடுத்திருக்கும்‌ மேன்மையையும்‌, 
கனத்தையும்‌ கோராகின்‌ 
கூட்டத்தாருக்கு எடுத்துச்‌ 
சொல்லுகிறார்‌. 

மோசே கோராகை 
“லேலியின்‌ புத்திரரே, 
கர்த்தருடைய 


மோசே 
விளக்கமாக. 


நோக்கி, 
கேளுங்கள்‌ 
வாசஸ்தலத்தின்‌ 
பணிவிடைகளைச்‌ செய்யவும்‌, சபையாரின்‌ 
முன்நின்று அவர்கள்‌ செய்யவேண்டிய 
வேலைகளைச்‌ செய்யவும்‌, உங்களைத்‌ 
தம்மண்டையிலே சேரப்பண்ணும்படி 
இஸ்ரவேலின்‌ தேவன்‌ இஸ்ரவேல்‌ 
சபையாரிலிருந்து உங்களைப்‌ 
பிரித்தெடுத்ததும்‌, அவர்‌ உன்னையும்‌ 
உன்னோடேகூட லேவியின்‌ புத்திரராகிய 
உன்னுடைய எல்லாச்‌ சகோதரரையும்‌ 
சேரப்பண்ணினதும்‌, 
அற்பகாரியமோ?' 


உங்களுக்கு 
ஆசாரியப்பட்டத்தையும்‌ 


இப்பொழுது 
தேடுகிறீர்களோ?” 
(எண்‌ 16:8-10) என்று கேட்கிறார்‌. 





BALWETHER 
பிய 


கோராகின்‌ கூட்டத்தார்‌ மோசேக்கும்‌ 
ஆரோனுக்கும்‌ விரோதமாகக்‌ கூட்டங்கூடி, 
அவர்களை நோக்கி, “கர்த்தருடைய சபைக்கு. 
மேலாக உங்களை ஏன்‌ உயர்த்துகிறீர்கள்‌" 
என்று கேட்கிறார்கள்‌. மோசேயோ 
அவர்கள்‌ சொல்லுகிற குற்றச்சாட்டுக்களை, 
அவர்கள்மீதே சுமத்துகிறார்‌. மோசே 
அவர்களை நோக்கி, “லேவியின்‌ புத்திரராகிய 
நீங்களே மிஞ்சிப்போகிறீர்கள்‌" (எண்‌ 16:7) 
என்று சொல்லுகிறார்‌. 


மோசேயும்‌ 
தங்களுக்கு கொட 
செய்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
கட்டளைக்கு கீழ்ப்படிந்து. 
திட்டத்தையும்‌ 
நிறைவேற்றுகிறார்கள்‌. கர்த்தர்‌ 
சொன்னதைவிட 


ரோனும்‌ 
க்கிற 


தங்களுக்கு. 
அதிகமாகவோ அல்லது 
கர்த்தர்‌ தங்களுக்கு சொல்லாததையோ 
மோசேயும்‌ ஆரோனும்‌ செய்யவில்லை. 
லேலியின்‌ புத்திரராகிய கோராகும்‌ 
அவனுடைய கூட்டத்தாருமே கர்த்தருடைய 
சித்தத்திற்கு கீழ்ப்படியாமல்‌ 
மிஞ்சிப்போகிறார்கள்‌. 

தமக்காக 
அவர்கள்‌ 
பணிவிடை 
இது 


கர்த்தர்‌ லே 

பிரித்தெடுத்ிரக்கிறார்‌ 

கர்த்தருடைய வாசஸ்தலத்தில்‌ 

செய்யும்‌ ஊழியத்தை செய்யவேண்டும்‌. 

மேன்மையான ஊழியம்‌. கர்த்தர்‌ லேலியருக்கு 
மேன்‌ 


கொடுத்திருக்கும்‌ 
கனத்தையும்‌ 
கூட்டத்தாருக்கு, 
சொல்லுகிறார்‌. 

மோசே கோராகை 
“லேவியின்‌ புத்திரரே 
கர்த்தருடைய வாசஸ்தலத்தின்‌ 
பணிவிடைகளைச்‌ செய்யவும்‌, சபையாரின்‌ 
முன்நின்று அவர்கள்‌ செய்யவேண்டிய 

லைகளைச்‌ செய்யவும்‌, உங்களைத்‌ 
'தம்மண்டையிலே சேரப்பண்ணும்படி 
இஸ்ரவேலின்‌ தேவன்‌ இஸ்ரவேல்‌. 
சபையாரிலிருந்து உங்களைப்‌ 
பிரித்தெடுத்ததும்‌, அவர்‌ உன்னையும்‌ 
உன்னோடேகூட லேலியின்‌ புத்திரராகிய 
உன்னுடைய எல்லாச்‌ சகோதரரையும்‌ 
சேரப்பண்ணினதும்‌, உங்களுக்கு 
அற்பகாரியமோ?' இப்பொழுது 
ஆசாரியப்பட்டத்தையும்‌ தேடுகிறீர்களோ?” 
(எண்‌ 16:8-10) என்று கேட்கிறார்‌. 


'மையையும்‌, 
கோராகின்‌ 
எடுத்துச்‌ 


மோசே 
விளக்கமாக. 


நோக்கி, 
கேளுங்கள்‌; 


எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


மோசேக்கு எதிராகக்‌ கலகம்‌ பண்ணிய 
மூன்று முக்கியமான தலைவர்களில்‌ கோராகு 
மட்டுமே லேலியன்‌. மோசே இங்கு லேவியின்‌ 
புத்திரரே என்று கூறியிருப்பது கோராகுவின்‌ 
பிள்ளைகளையும்‌, அவனுடைய நெருங்கிய 
உறவினர்களையும்‌ குறிக்கலாம்‌ 
(எண்‌ 16832) 


தேவன்‌ லேலியரைத்‌ 
தெரிந்தெடுத்தற்கான நோக்கங்களின்‌ 
விவரம்‌ வருமாறு : 


1. இஸ்ரவேல்‌ புத்திரரிலிருந்து லேவியரைப்‌ 
பிரித்தெடுக்க வேண்டும்‌. 


லேவியர்கள்‌ கர்த்தருடைய 
வாசஸ்தலத்தின்‌ பணிவிடைகளைச்‌ 
செய்ய வேண்டும்‌. 


சபையாரின்‌ முன்நின்று லேலியர்கள்‌ 
தாங்கள்‌ செய்யவேண்டிய 
வேலைகளைச்‌ செய்யவேண்டும்‌. 


கர்த்தர்‌ லேலியருக்கு 
ஆசரிப்புக்கூடாரத்திலே பணிவிடைகளை 
செய்யும்‌ ஊழியத்தைக்‌ கொடுத்திருக்கிறார்‌. 
இது ஒரு கனமுள்ள ஊழியம்‌, 
கர்த்தர்‌  ஆரோனுக்கும்‌ அவருடைய 
குடும்பத்தாருக்கும்‌ ஆசாரிய ஊழியத்தைக்‌ 
கொடுத்திருக்கிறார்‌. அதுவும்‌ கனமுள்ள 
ஊழியம்‌. 

“இப்பொழுது  ஆசாரியப்பட்டத்தையும்‌ 
தேடுகிறீர்களோ" என்று மோசே கோராகிடம்‌ 
கேட்கிறார்‌. கோராகு கலகம்‌ பண்ணியதற்கு 
உண்மையான நோக்கம்‌ இதுதான்‌. அவன்‌ 
ஆசாரியப்‌ பட்டத்தைப்‌ பெற்றுக்‌ கொள்ள 
விரும்பினான்‌. ஜனங்களுடைய ஆதரவு 
மட்டும்‌ ஆசாரியப்‌ பட்டத்தைப்‌ பெற்றுக்‌ 
கொள்வதற்குப்‌ போதுமானதல்ல. 
கர்த்தருடைய  அங்கிகாரமும்‌ வேண்டும்‌. 
கோராகுவிற்கு ஜனங்களுடைய ஆதரவு 
இருக்கிறது. ஆனால்‌ கர்த்தருடைய 
அங்கிகாரம்‌ இல்லை. (எண்‌ 16:2, 11,1679). 





BALWETHER 
பிய 


"ஆரோனுக்கு விரோதமாக நீங்கள்‌ 
முறுமுறுக்கிறதற்கு அவன்‌ எம்மாத்திரம்‌" 
என்று மோசே கோராகினிடத்தில்‌ 
சொல்லுகிறார்‌. கோராகு ஆரோனின்‌ 
ஆசாரியப்‌ பட்டத்தைப்‌ பெற்றுக்‌ கொள்ள 
விரும்புகிறான்‌. ஆகையினால்‌ அவன்‌ 
ஆரோனையே அதிகமாக எதிர்த்து. 
அவனுக்கு எதிராக முறுமுறுக்கிறான்‌. 
(எண்‌ 1600-11). 


கோராகும்‌ அவனுடைய கூட்டத்தாரும்‌, 
கர்த்தர்‌ தங்களுக்கு கொடுத்திருக்கும்‌ 
வாசஸ்தலத்தின்‌ பணிவிடை ஊழியங்களில்‌ 
திருப்தியடையவில்லை. அவர்களுக்கு 
தங்களுடைய ஊழியத்தின்‌ மேன்மையும்‌, 
ம மகத்துவமும்‌ புரியவில்லை. 
செய்யும்‌ பணிவிடை 
ஆசாரியர்கள்‌ 
ஊழியத்தை 
கோராகின்‌ 
கூட்டத்தார்‌ ஆசைப்படுகிறார்கள்‌. 
கோராகின்‌ 
கர்த்தருடைய 
பணிவிடைகளை 
அற்பகாரியமாக 
அவர்களை நோக்கி, 
உங்களுக்கு 
"இப்பொழுது வனிதை 
நேடுகிறீர்களோ" என்றும்‌ கேட்கிறார்‌ 


கூட்டத்தாருக்கு, 


கோராகின்‌ கூட்டத்தார்‌ 
விரோதமாகவும்‌, ஆரோனுக்கு 
விரோதமாகவும்‌ கூட்டங்கூடி 
கலகம்பண்ணுகிறார்கள்‌. ஆனால்‌ அவர்கள்‌ 
மெய்யாகவே கர்த்தருக்கு விரோதமாகவே 
குலகம்பண்ணுகிறார்கள்‌. கர்த்தர்‌ 
நியமித்திருக்கிற ஆசாரிய ஊழியத்திற்கும்‌, 
வாசஸ்தலத்தின்‌: பணிவிடை 
ஊழியங்களுக்கும்‌ விரோதமாகக்‌. 
கலகம்பண்‌ ணுகிறார்கள்‌. 


தம்முடைய வாசஸ்தலத்தில்‌ பணிவிடை 
ஊழியங்களை செய்வதற்காக கர்த்தர்‌ 
லேவியரை மற்ற இஸ்ரவேல்‌ புத்திரரிலிருந்து 
வேறுபிரித்து ்‌ 
பரிசுத்தம்பண்ணியிருக்கிறார்‌. 

ஊழியத்தை செய்யுமாறு 

லேலியரின்‌ கைகளை சுத்திகரித்திருக்கிறார்‌. 
அவர்கள்‌ தங்களுடைய பரிசுத்தமான 
கைகளினால்‌, கர்த்தருடைய வாசஸ்தலத்தில்‌ 
பணிவிடைகளை செய்யவேண்டும்‌. 


மோசேக்கு. 


எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அவர்களோ மோசேக்கும்‌ 
க்கும்‌ விரோதமாகக்‌ கூட்டங்கூடி, 
வாசஸ்தலத்தில்‌ பணிவிடை செய்யவேண்டிய 
தங்கள்‌ கைகளை, மோசேக்கும்‌ 
ஆரோனுக்கும்‌ விரோதமாக நீட்டுகிறார்கள்‌. 
கர்த்தர்‌ தங்களுக்கு கொடுத்திருக்கும்‌. 
பரிசுத்தத்தையும்‌, பணிவிடை ஊழியத்தையும்‌ 
அசட்டைபண்ணுகிறார்கள்‌. 


கர்த்தருடைய வாசஸ்தலத்தில்‌ 
தாங்கள்‌ செய்து வரும்‌ பணிவிடைகளை 
அற்பகாரியமாக நினைத்து, அதை 
அசட்டைசெய்து, இப்போது ஆசாரிய 
பட்டத்தைத்‌ தேடுகிறார்கள்‌. இதற்காகவே 
கோராகும்‌ அவனுடைய கூட்டத்தாரும்‌. 
மோசேக்கு விரோதமாகவும்‌, ஆரோனுக்கு 
விரோதமாகவும்‌ கூட்டங்கூடி இருக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ தங்களுக்கு விரோதமாகக்‌ 
கூட்டங்கூடியிருந்தாலும்‌, அவர்கள்‌ 
கர்த்தருக்கு விரோதமாகம்‌ கூட்டங்கூடி 
இருக்கிறார்கள்‌ என்று மோசே சொல்லுகிறார்‌. 
'ஆரோனுக்கு விரோதமாக நீங்கள்‌ 
முறுமுறுக்கிறதற்கு அவன்‌ எம்மாத்திரம்‌” 
(எண்‌ 1641) என்று மோசே கோராகின்‌ 
கூட்டத்தாரிடம்‌ கேட்கிறார்‌ 


கல்கமும்‌ ஜெபமும்‌ 


எண்‌ 16:12-22. 

எண்‌ 16:12. பின்பு மோசே எலியாபின்‌ 
குமாரராகிய தாத்தானையும்‌ 
அபிராமையும்‌ அழைத்தனுப்பினான்‌. 
அவர்கன்‌: நாங்கள்‌ வருகிறதில்லை; 


எண்‌ 18:18. இந்த வனாந்தரத்தில்‌ 
எங்களைக்‌ கொன்றுபோடும்படி, பாலும்‌ 
தேனும்‌ ஓடுகிற தேசத்திலிருந்து, 
எங்களைக்‌ கொண்டு வந்தது 
அற்பகாரியமேர, எங்கள்மேல்‌. 
துரைத்தனமும்‌ 
பண்ணப்பார்க்கிறாயோ?' 


எண்‌ 18:14. மேலும்‌ நீ எங்களைப்‌: 
பாலும்‌ தேனும்‌ ஓடுகிற தேசதத்துக்குக்‌ 
கொண்டுவந்ததும்‌. இல்லை, 
எங்களுக்கு. வயல்களையும்‌ 
திராட்சத்தோட்டங்களையும்‌ 

சுதத்தரமாகக்‌ கொடுத்ததும்‌ இல்லை; 
இத்த மனிதருடைய கண்களைப்‌ 
பிடுங்கப்பார்க்கிறாயோ? நாங்கள்‌. 
'வருகிறதில்லை என்றார்கள்‌. 





எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


எண்‌ 1645. அப்பொழுது மோசேக்குக்‌ 
கடுங்கோபம்‌ மூண்டது; அவன்‌ 
கர்த்தரை நோக்கி: அவர்கள்‌ 
செலுத்துங்‌ காணிக்கையை 
அங்கிகரியாதிருப்பீராக; நான்‌ 
அவர்களிடத்தில்‌ ஒரு கழுதையை 
முதலாய்‌ எடுத்துக்கொன்னவில்லை; 
அவர்களில்‌ ஒருவனுக்கும்‌ யாதொரு 
பொல்லாப்பு செய்யவும்‌ இல்லை 
என்றான்‌. 


எண்‌ 16:16. பின்பு மோசே கோராகை 
நோக்கி: நீயும்‌ உன்‌ கூட்டத்தார்‌ 
யாவரும்‌ நானைக்குக்‌ கர்த்தருடைய 
சந்நிதியில்‌ வாருங்கள்‌; தீயும்‌ 
அவர்களும்‌ ஆரோனும்‌ வத்திருங்கன்‌. 


எண்‌ 18:17. உங்களில்‌ ஒவ்வொருவரும்‌ 
தங்கள்‌. தங்கள்‌. தூபகலசங்களை 
எடுத்து, அவைகளில்‌ தாபவர்க்கத்தைப்‌ 
போட்டு, தங்கள்‌. தங்கள்‌ 
'தூபகலச௪ங்களாகிய இருநூற்று. 
ஜம்பது தூபகசைங்கனையும்‌ 
கர்த்தருடைய சுத்திதியில்‌ 
கொண்டுவரவேண்டும்‌; நீயும்‌ 
ஆரோனும்‌ தன்‌ தன்‌ தூபகலைத்தைக்‌ 
கொண்டுவாருங்கள்‌ என்றான்‌. 


எண்‌ 16:18. அப்படியே அவரவர்‌ தங்கள்‌ 
தங்கள்‌ தாபகலசங்களை எடுத்து, 


அவைகளில்‌ அக்கினியையும்‌ 
தூபவர்க்கத்தையும்‌ போட்டு, ஆசரிப்புக்‌ 
கூடாரவாசலுக்கு முன்பாக வந்து 
நின்றார்கள்‌; மோசேயும்‌ ஆரோனும்‌ 
அங்கே நின்றார்கள்‌. 


எண்‌ 19:19. அவர்களுக்கு விரோதமாகக்‌. 
கோராகு சபையையெல்லாம்‌ ஆசரிப்புக்‌ 
கூடாரவாசலுக்கு கக்‌ 
கூடிவரும்படி செய்தான்‌; அப்பொழுது 
கர்த்தருடைய மகிமை சயைக்கெல்லாம்‌ 
காணப்பட்டது. 

எண்‌ 16:20. கர்த்தர்‌ மோசேயோடும்‌. 
ஆரோனோடும்‌ பேசி: 


எண்‌ 16:21. இந்தச்‌ சபையை விட்டுப்‌ 
பிரித்து போங்கள்‌; ஒரு நிமிஷத்திலே 
அவர்களை அதமாக்குவேன்‌ என்றார்‌. 


எண்‌ 1822. அப்பொழுது அவர்கள்‌: 
முகங்குப்புற விழுந்து: தேவனே, 
மாம்சமான யாவருடைய ஆவிகளுக்கும்‌ 
தேவனே, ஒரு மனிதன்‌ பாவம்‌ 
செய்திருக்கச்‌ சபையார்‌ எல்லார்மேலும்‌ 
கடுங்கோபங்கொன்வீரோ என்றார்கள்‌. 


இதுவரையிலும்‌ கோராகும்‌ அவனுடைய 
கூட்டத்தாரும்‌ மோசேக்கும்‌ ஆரோனுக்கும்‌ 
விரோதமாகக்‌ கலகம்பண்ணினார்கள்‌. மோசே 
அவர்களுக்காக கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
ஜெபம்பண்ணிவிட்டு, அவர்களுடைய 
பிரச்சனைகளை வைப்பதற்கு 
ஆலோசனைகளை சொல்லுகிறார்‌. 
அவர்களோடுகூட ரூபன்‌ வம்சத்தாராகிய 
தாத்தானும்‌, அபிராமும்‌ இருக்கிறார்கள்‌. 


கோராகும்‌ அவனுடைய கூட்டத்தாரும்‌. 
லேவியர்கள்‌. அவர்கள்‌. ஆரோனைப்போல 
ஆசாரிய ஊழியம்‌ செய்யவேண்டுமென்று 
ஆரைப்படுகிறார்கள்‌. தாத்தானும்‌ அயிராமும்‌ 
லேவியர்களல்ல. அவர்கள்‌ 
கோத்திரத்தைச்‌ 
இவர்களுக்கு ரோன்மீது 
எதுவுமில்லை. வர்களால்‌ 
ஊழியத்திற்கு வரவும்‌ முடியாது. 

தாத்தான்‌, அபிராம கியோர்‌ 
யூதாகோத்திரத்தாருக்கு தமாக 
முறுமுறுக்கிறார்கள்‌. இவர்கள்‌ கோராகோடும்‌, 
அவனுடைய கூட்டத்தாரோடும்‌ 
சேர்ந்துகொண்டு மோசேக்கு விரோதமாகக்‌ 
கலகம்பண்ணுகிறார்கள்‌. மோசே இப்போது 
நாத்தான்‌ அபிராம்‌. கியோரின்‌ 
பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதற்கு முயற்சி 
பண்ணுகிறார்‌. 

மோசே குமாரராகிய 
தாத்தானையும்‌ அபிராமையும்‌ 
அழைத்தனுப்புகிறார்‌. அவர்கள்‌ தன்னிடத்தில்‌ 
வந்து, தங்களுடைய பிரச்சனைகளை 
எடுத்துச்‌ சொல்லவேண்டுமென்று மோசே 
எதிர்பார்க்கிறார்‌. ஆனால்‌ அவர்களோ 
மோசேயின்‌ வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை. 
நாங்கள்‌ வருகிறதில்லை" என்று மோசேக்கு 
மறுப்பு செய்தி சொல்லியனுப்புகிறார்கள்‌. 


தீர்த்து, 


ரூபன்‌ 
சேர்ந்தவர்கள்‌ 
பிரச்சனை 
ஆசாரிய 


எலியாபின்‌ 





BALWETHER 
பிய 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ கானான்‌. 
தேசத்திற்குள்‌. பிரவேசிக்க முடியாமல்‌: 
போனதற்கு அவர்களுடைய விசுவாசமே 
காரணம்‌. தங்களுடைய அவிசுவாசத்தினால்‌ 
அவர்கள்‌ கானான்‌ தேசத்திற்குள்‌ 
பிரவேசிக்கும்‌ வாசல்களை 
மூடிப்போடுகிறார்கள்‌. ஆனாலும்‌ தாங்கள்‌ 
கானான்‌ நேசத்தை குதந்தரிக்க முடியாமல்‌ 
போனதற்கு மோசேயே காரணம்‌ என்று, 
அவர்மீது குற்றம்‌ சொல்லுகிறார்கள்‌. 


மோசே தாத்தானையும்‌ அபிராமையும்‌ 
தன்னிடத்தில்‌ வருமாறு அழைத்தனுப்புகிறார்‌. 
ஆனால்‌ அவர்களோ மோசேக்கு விரோதமாக 
பொய்யான குற்றச்சாட்டுக்களை சொல்லி, 
"நாங்கள்‌ றதில்லை" 


மறுத்துவிடுகிறார்கள்‌. 
புத்திரருடைய ள்‌ 
பார்க்கிறார்‌ என்றும்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 


நாத்தான்‌  அமிராம்‌ ஆகியோரின்‌ 
வார்த்தைகளை கேட்கும்போது, மோசேக்கு 
கடுங்கோபம்‌ மூளுகிறது. மோசே 
அவர்களைப்பற்றி கர்த்தரிடத்தில்‌ 
முறையிடுகிறார்‌. மோசே கர்த்தரை நோக்கி, 
“அவர்கள்‌ செலுத்துங்‌ காணிக்கையை 
அங்கிகரியாதிருப்பீராக; நான்‌ 
அவர்களிடத்தில்‌ ஒரு கழுதையை முதலாய்‌ 
எடுத்துக்கொள்ளவில்லை: 
ஒருவனுக்கும்‌ யாதொரு. 
செய்யவும்‌ இல்லை' (எண்‌ 
சொல்லுகிறார்‌. 

“அவர்கள்‌ செலுத்துங்‌ காணிக்கையை 
அங்கிகரியாதிருப்பீராக” என்று மோசே 
கர்த்தரிடத்தில்‌ விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 
மோசே தன்னுடைய கோபத்தில்‌ கர்த்தரிடம்‌ 

விண்ணப்பம்‌ பண்ணுகிறார்‌ 


அவர்மீது குற்றம்‌ 


வெகுஜனங்களுடைய 
செவிகொடுக்கக்கூடாது. 
கர்த்தரிடம்‌ விண்ணப்பம்‌ 
(எண்‌ 161579). 

மோசே கர்த்தருக்கு முன்பாக 
உண்மையுள்ளவராயிருக்கிறார்‌. மோசேயின்‌ 
உண்மைக்கும்‌, நேர்மைக்கும்‌, கர்த்தரே 
சாட்சியாயிருக்கிறார்‌. 


எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மோசே அவர்களிடத்திலிருந்து அநியாயமாக. 
எதையும்‌ எடுத்துக்கொள்ளவில்லை. அவர்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரரில்‌ யாருக்கும்‌ எந்தப்‌ 
பொல்லாப்பும்‌ செய்யவில்லை. னால்‌ 
மோசே இஸ்ரவேல்‌ ஜனத்தாருடைய 
கண்களைப்‌ பிடுங்கப்‌ பார்க்கிறார்‌ என்று 
தாத்தானும்‌ அபிராமும்‌ அவர்மீது குற்றம்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 


மோசே இஸ்ரவேல்‌ ஜனங்களுக்காக 
இதுவரையிலும்‌ உண்மையாய்‌ ஊழியம்‌ 
செய்து வந்திருக்கிறார்‌. அவருடைய நல்ல 
ஊழியத்திற்கு இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ யாரும்‌, 
இதுவரையிலும்‌ சம்பளம்‌ எதுவும்‌ 
கொடுக்கவில்லை. மோசே  எத்திரோவின்‌: 
ஆடுகளை  மேய்த்தபோது அவருக்கு 
அதிகமாய்‌ சம்பளம்‌ கொடுக்கப்பட்டிருந்தது. 
இப்போது மோசே, இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
தலைவராயிருக்கிறார்‌. ஒரு ராஜாவைப்போல. 
மோசே அவர்களை ஆளுகை செய்கிறார்‌. 
ஆனால்‌. எத்திரோவின்‌ ஆடுகளை 

ய்த்தபோது மோசேக்கு கிடைத்த 
வருமானத்தைவிட, இஸ்ரவேல்‌ புத்திரரை 
இந்த வனாந்தரத்திலே. பண்ற ஆரன்‌ 
கிடைக்கிற வருமானம்‌ 
குறைவாயிருக்கிறது. 


தன்னுடைய 


சொந்த உபயோக; 
தக ன்‌ கன்றும்‌ என்று தலைப்பு 


மோசே யாரிடத்திலும்‌ ஒரு கழுதையைக்கூட 


எடுத்துக்கொள்ளவில்லை. 
சுயநலத்திற்காக மோசே யாருக்கும்‌ 
யாதொரு பொல்லாப்பும்‌ செய்யவில்லை, 
நாத்தானும்‌ அபிராமும்‌ தனக்கு விரோதமாகக்‌ 
குற்றம்‌ சொன்னாலும்‌, கர்த்தர்‌ தன்னைப்பற்றி 
நன்றாய்‌ அறிந்திருக்கிறார்‌ என்று மோசே 
முழுநிச்சயமாய்‌ நம்புகிறார்‌. 


தன்னுடைய 


தாத்தானும்‌ அபிராமும்‌ தனக்கு 
விரோதமாகக்‌ குற்றச்சாட்டுக்களைச்‌ 
சொல்லும்போது மோசேக்கு அவர்கள்மீது 
கடுங்கோபம்‌ மூளுகிறது. மோசே தன்னுடைய 
மனவேதனையையும்‌, கோபத்தையும்‌ 
கர்த்தரிடத்தில்‌ மறைக்காமல்‌ சொல்லுகிறார்‌. 
ன்‌ தாமே, தனக்கு விரோதமாகக்‌ 
சொல்லுகிறவர்களை 
தண்டிக்கவேண்டுமென்று மோசே 
“அவர்கள்‌ செலுத்தும்‌ 
அங்கீகரியாதிருப்பீராக” 
மோசே கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
தாத்தானுக்கும்‌ அபிராமுக்கும்‌ விரோதமாக 
விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 





BALWETHER 
பிய 


மோசே தாத்தானையும்‌ அபிராமையும்‌ 
கர்த்தருடைய நியாயத்தீர்ப்புக்கு 
ஒப்புக்கொடுத்துவிட்டு, இப்போது. 
கோராகின்‌ பிரச்சனையை தீர்த்து வைக்க 
வருகிறார்‌. 


மோசே கோராகை நோக்கி, “நீயும்‌ உன்‌ 
கூட்டத்தார்‌ யாவரும்‌ நாளைக்குக்‌ 
கர்த்தருடைய சந்நிதியில்‌ வாருங்கள்‌: நீயும்‌ 
அவர்களும்‌ ஆரோனும்‌ வந்திருங்கள்‌. 
உங்களில்‌ ஒவ்வொருவரும்‌ தங்கள்‌ தங்கள்‌ 
தூபகலசங்களை எடுத்து, அவைகளில்‌ 
தூபவர்க்கத்தைப்‌ போட்டு, தங்கள்‌ தங்கள்‌ 
தூபகலசங்களாகிய இருநூற்று ஐம்பது. 
தூபசுலசங்களையும்‌ கர்த்தருடைய சந்நிதியில்‌ 
கொண்டுவரவேண்டும்‌; நீயும்‌ ஆரோனும்‌ தன்‌ 
தன்‌ தூபகலசத்தைக்‌ கொண்டுவாருங்கள்‌" 
(எண்‌ 1616/7) என்று சொல்லுகிறார்‌ 


கர்த்தருடைய சந்நிதியில்‌ அதிகாலை 
வேளையில்‌, கர்த்தருக்கு தூபபலிகள்‌ 
செலுத்தப்படும்‌. கர்த்தருக்கு தூபம்‌ 
காட்டுவதற்காக கோராகும்‌, அவனுடைய 
கூட்டத்தாரும்‌, ஆரோனும்‌ கர்த்தருடைய 
சந்நிதிக்கு வரவேண்டும்‌ என்று மோசே 
சொல்லுகிறார்‌. அவர்கள்‌ எல்லோரும்‌. 
கர்த்தருடைய சந்நிதியில்‌ தங்கள்‌ 
தூபகலசங்களை எடுத்து வரவேண்டும்‌. 
அவர்கள்‌ கர்த்தருக்கு தூபம்‌ காட்டவேண்டும்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய சித்தத்தின்‌ பிரகாரமாக, 
கோராகையும்‌ அவனுடைய கூட்டத்தாரையும்‌, 
ஆரோனையும்‌ நியாயந்தீர்ப்பார்‌ 


மோசேயின்‌ வார்த்தைகளை கோராகு 
ஏற்றுக்கொள்கிறான்‌. மோசே சொன்ன 
பிரகாரமாக தானும்‌: தன்னுடைய 
கூட்டத்தார்‌ யாவரும்‌, மறுநாள்‌ காலையில்‌ 
கர்த்தருடைய சந்நிதியில்‌ வருவதற்கு 
சம்மதிக்கிறான்‌. மோசே சொன்ன 
பிரகாரமாகவே. கோராகும்‌ அவனுடைய 
கூட்டத்தாரும்‌ தங்கள்‌ தூபகலசங்களை 
எடுத்துக்கொண்டு அவைகளில்‌ 
அக்கினியையும்‌ தூபவர்க்கத்தையும்‌ போட்டு 
மறுநாள்‌ காலையில்‌ கர்த்தருடைய 
சந்நிதியில்‌ வருவதற்கு ஆயத்தமாகிறார்கள்‌. 
கோராகு தன்னுடைய 

கர்த்தருடைய சந்நிதியில்‌ 
வரும்போது. 
தூபகலசத்தை கர்த்தருடைய 
கொண்டு வரவேண்டும்‌ 


த்தை 
கொண்டு 
ஆரோனும்‌ தன்னுடைய 


சந்நிதியில்‌. 


எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அவரவர்‌ தங்கள்‌ தங்கள்‌ 
தூபகலசங்களை எடுத்து, அவைகளில்‌ 
அக்கினியையும்‌ தூபவர்க்கத்தையும்‌ போட்டு, 
ஆசரிப்புக்‌ கூடாரவாசலுக்கு முன்பாக வந்து 
நிற்கிறார்கள்‌; மோசேயும்‌ ஆரோனும்‌ அங்கே 
நிற்கிறார்கள்‌ (எண்‌ 16.18). 


மோசேக்கும்‌, ஆரோனுக்கும்‌ எதிராகக்‌ 
கலகம்‌ பண்ணியவர்கள்‌ எல்லோரும்‌ அவரவர்‌ 
தங்கள்‌ தங்கள்‌ தூபகலசங்களை எடுத்து, 
ல்‌ அக்கினியையும்‌ 
தூபவர்க்கத்தையும்‌ போட்டு ஆசரிப்புக்‌ 
கூடாரவாசலுக்கு முன்பாக வந்து 
நிற்கிறார்கள்‌. மிகவும்‌ தைரியமாக 
சபையார்‌ எல்லோரும்‌ 


கருதுகிறார்கள்‌ (எண்‌ 16:18,19), 


தாங்கள்‌ வெகுஜனமாக இருப்பதினால்‌ 
கர்த்தர்‌ தங்களை அங்கிகரிப்பார்‌. தங்களுக்கு 
விரோதமாக ஒன்றும்‌ செய்ய மாட்டார்‌ என்பது 
அவர்களுடைய எண்ணம்‌. ஆனால்‌ கர்த்தரோ 
அவர்களுக்கு மறுபடியும்‌ ஒரு பாடத்தைக்‌ 
கற்றுத்தர சித்தம்‌ கொள்கிறார்‌. வெகுஜனம்‌ 
என்பது. கர்த்தருடைய பார்வைக்கு, 
ஒன்றுமல்ல. மனுஷருடைய பிரபல்யம்‌ 
கர்த்தருக்கு, அற்பமான. காரியம்‌, 
கர்த்தருடைய கற்பனைகளுக்கு ஜனங்கள்‌ 
கீழ்ப்படிய வேண்டும்‌. அவருடைய சித்தம்‌ 
நிறைவேற வேண்டும்‌. இதற்கு எதிராக 
இருக்கிறவர்கள்‌ எத்தனை பேராக 
இருந்தாலும்‌, கர்த்தர்‌ அதைப்‌ பற்றிக்‌ கவலை 
கொள்ளப்போவதில்லை. கர்த்தருடைய 
சித்தத்திற்கு எதிர்த்து நின்றதால்‌ 
கோராகுவின்‌ கூட்டத்தார்‌ மீது கர்த்தருடைய 
நியாயத்தீர்ப்பு வருகிறது. அது இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாரின்‌ நன்மைக்காகவும்‌, இனிமேல்‌: 
வரப்போகும்‌ சந்ததியாரின்‌ நன்மைக்காகவுமே 
வருகிறது. 


கோராகின்‌ கூட்டத்திலே இருநூற்று 
ஐம்பது பேர்‌ இருக்கிறார்கள்‌. இவர்கள்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ சபைக்கு தலைவர்கள்‌. 
இவர்கள்‌ ஒவ்வொருவரும்‌ தங்கள்‌ 
குடும்பத்திற்கு தலைவராயிருக்கிறார்கள்‌. 
பழைய  ஏற்பாட்டுக்காலத்தில்‌, ஒவ்வொரு 
குடுபபத்திற்கம்‌ ஒரு குடும்ப பலிபீடம்‌ 
இருந்திருக்கும்‌ என்றும்‌, அதில்‌ தூபம்‌ 
காட்டுவதற்காக, குடும்பத்தின்‌ 
தலைவர்களிடத்தில்‌ தூபகலசங்கள்‌ 
இருந்திருக்கும்‌ என்றும்‌ வேதபண்டிதர்கள்‌. 
விளக்கம்‌ சொல்லுகிறார்கள்‌. 





BALWETHER 
பிய 


அவர்கள்‌ எல்லோரும்‌ மோசே சொன்ன 
பிரகாரம்‌ ஆசரிப்புக்கூடார வாசலுக்கு 
ன்‌ நிற்கிறார்கள்‌. 
தூபகலசங்களில்‌ 

தூபவர்க்கமும்‌ 

கர்த்தரே அவர்களை 


கர்த்தர்‌ 
குடும்பத்தாரையும்‌ 
நியமித்திருக்கிறார்‌. 


ஆரோனையும்‌ அவருடைய 
ஆசாரிய ஊழியத்திற்கு: 
கோராகும்‌ அவனுடைய 


ஆனால்‌ 
அவர்களோ ஆரோனைப்போல தாங்களும்‌ 
ஆசாரிய ஊழியம்‌ செய்யவேண்டுமென்று 
ஆசைப்படுகிறார்கள்‌. இந்தப்‌ பிரச்சனையை 
கர்த்தர்‌ தீர்த்து வைக்கப்போகிறார்‌. 


கர்த்தருடைய பரிசுத்த சந்நிதியில்‌: 
கோராகும்‌, அவனுடைய கூட்டத்தார்‌ 250 
பேரும்‌, ஆரோனும்‌ தங்கள்‌ 
தூபகுவசங்களோடு நிற்கிறார்கள்‌. கர்த்தர்‌ 


ஆரோனுடைய தூபகலசத்தை 
அங்கீகரித்தால்‌, அவரும்‌ 


குடும்பத்தாரும்‌ மாத்திரம்‌ 
ஆசாரிய ஊழியம்‌ செய்யவேண்டும்‌... 
எல்லோருடைய 
அங்கீகரித்தால்‌, 
ஆரோனைப்போல 
செய்யலாம்‌. 


கர்த்தருடைய 
எதுவாயிருக்கும்‌ என்று 
தெரியவில்லை. அவர்கள்‌ 
ஆசரிப்புக்கூடார வாசலுக்கு முன்பாக வந்து 
நிற்கிறார்கள்‌. அவர்கள்‌ ஒவ்வொருவருடைய 
கையிலும்‌ தூபகலசங்கள்‌ இருக்கிறது. 
அந்தக்‌ கலசங்களில்‌ அக்கினியும்‌, 
தூபவர்க்கமும்‌ போடப்பட்டிருக்கிறது. 

மோசே கோராகை நோக்கி, “நீயும்‌ 
உன்‌ கூட்டத்தார்‌ யாவரும்‌ நாளைக்கு 
கர்த்தருடைய சந்நிதியில்‌ வாருங்கள்‌” என்று 
சொல்லியிருந்தார்‌. கோராகும்‌ அவனுடைய 
கூட்டத்தாரும்‌ மாத்திரம்‌ கர்த்தருடைய 
சந்நிதிக்கு வந்தால்‌ போதுமானது. 
ஆனால்‌ கோராகோ 
இஸ்ரவேல்‌ சபையையெல்லாம்‌ 
ஆசரிப்புக்கூடார வாசலுக்கு 
முன்பாக கூடிவரும்படி செய்திருக்கிறான்‌. 


எண்ணாகமம்‌ - 
NUMBERS - COMMENTARY 


பப opel 


PUBLISHERS 


அவர்கள்‌ எல்லோரும்‌, கோராகையும்‌ 
அவனுடைய கூட்டத்தாரையும்போல, 
மோசேக்கும்‌ ஆரோனுக்கும்‌ விரோதமாக 
கூடிவந்திருக்கிறார்கள்‌. அப்பொழுது 
கர்த்தருடைய மகிமை  சபைக்கெல்லாம்‌ 
காணப்படுகிறது (எண்‌ 16:19). 


வனாந்தரத்தில்‌ கர்த்தருடைய மகிமை 
காணப்பட்ட சம்பவங்களின்‌. விவரம்‌ 


வருமாறு : 


1. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ போஜனத்திற்காக 
முறுமுறுத்தபோது. (யாத்‌ 16:10) 
பலிபீடம்‌ பிரதிஷ்டை பண்ணப்பட்ட 
போது. (லேவி 9:23) 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ காதேசில்‌ கலகம்‌ 
பண்ணிய போது. (எண்‌ 14:10) 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கோராகோடு 
சேர்ந்து கலகம்‌ பண்ணிய போது, 
(எண்‌ 19) 


250 பிரபுக்கள்‌ அழிக்கப்பட்டதினால்‌ 
ஜனங்கள்‌ கலகம்‌ பண்ணியபோது, 
(எண்‌ 16:42) 
தண்ணீருக்காக ஜனங்கள்‌ கலகம்‌ 
பண்ணிய போது. (எண்‌ 20:6) 


மோசே மரிப்பதற்கு ஆயத்தமாக 
இருந்தபோது. (உபா 319 


கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு 
வெளிப்படுவதற்கு இத்திருக்‌! 
நியாயாதிபதி தம்முடைய நியாயாசனத்தில்‌ 
அமர்ந்திருக்கிறார்‌. கர்த்தருடைய மகிமை 
'சபைக்கெல்லாம்‌ காணப்படுகிறது. கர்த்தர்‌ 
இஸ்ரவேல்‌. சபையார்‌ எல்லோருக்கும்‌ 
விரோதமாக தம்முடைய நீதியான தீர்ப்பைச்‌ 
சொல்லப்போகிறார்‌. அதற்கு அடையாளமாக 

சபைக்கெல்லாம்‌. 


ஆரோனை ஆசாரிய ஊழியத்திற்காக 
முதன்முதலாக  பிரதிஷ்டைபண்ணியபோது, 
கர்த்தருடைய மகிமை இதுபோல. 
சபைக்கெல்லாம்‌ காணப்பட்டது. 





எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


ஆசரிப்புக்கூடாரத்துக்குள்‌ 
வெளியே வந்து. 

ஆசிர்வதித்தார்கள்‌; 

கர்த்தருடைய மகிமை சகல ஜனங்களுக்கும்‌. 
காணப்பட்டது” (லேவி 9:23). 


ஆரோனுடைய 
உறுதிபண்ணுவதற்காக, 
காணப்பட்டதுபோல, கர்த்‌ 
மறுபடியுமாக 
ஆரோதுடைய 

ஈதமாக 
எச்சரிப்பதற்காகவும்‌, ஏற்கெனவே காணப்பட்ட 
கர்த்தருடைய மகிமை இப்போது. 
மறுபடியுமாக காணப்படுகிறது. 


கர்த்தருடைய மகிமை சபைக்கெல்லாம்‌. 
காணப்படும்போது, கர்த்தர்‌ மோசேயோடும்‌ 
ஆரோனோடும்‌ பேசுகிறார்‌. இந்தச்‌ 
சபையை விட்டுப்‌ பிரிந்து போங்கள்‌: ஒரு 
நிமிஷத்திலே அவர்களை அதமாக்குவேன்‌” 
(எண்‌ 16202) என்று கர்த்தர்‌ 


சொல்லுகிறார்‌. 


மோசேயும்‌, ஆரோனும்‌ 
விட்டுப்‌ பிரிந்துபோலதற்குப்‌ பதிலாகக்‌ 
கர்த்தருடைய சமுகத்தில்‌ ப்பு 
ழுந்த இஸ்ரேல்‌ திர்‌ எக்லோர்மதும்‌ 
இரக்கம்‌ காண்பிக்க வேண்டுமென்று 
விண்ணப்பம்‌ பண்ணுகிறார்கள்‌ (எண்‌ 16:22). 
கொஞ்ச நேரத்திற்கு முன்பு மோசே 
இஸ்ரவேல்‌ புத்திரர்மீது கடுங்கோபம்‌ 
கொண்டிருந்தார்‌. (எண்‌ 16:15) தேவனுடைய 
கோபாக்கினை இஸ்ரவேல்‌ புத்திரர்மீது 
வந்தபோதோ மோசே தன்‌ 
கோபத்தையெல்லாம்‌. மறந்துவிட்டு, 
தன்னுடைய ஜனங்களைக்‌ கர்த்தருடைய 
கோபாக்கினையிலிருந்து  இரட்சிப்பதற்குத்‌. 
தரையில்‌ முகங்குப்புற விழுந்து, கெஞ்சிப்‌ 
பிரார்த்திக்கிறார்‌ (எண்‌ 16:22). 


சபையாரை 


தீர்மானமாயிருக்கிறது. மோசேயும்‌ ஆரோனும்‌ 
சமுகத்திலே 'ஸ்ரவேல்‌ 
புத்திரருக்காக பரிந்து பேசுகிறார்கள்‌. 


மோசேயும்‌ ஆரோனும்‌ முகங்குப்புற 
விழுந்து. தேவனே, மாம்சமான 
யாவருடைய ஆவிகளுக்கும்‌ தேவனே, ஒரு 
மனிதன்‌ பாவம்‌ செய்திருக்கச்‌ சபையார்‌ 
எல்லார்மேலும்‌. கடுங்கோபங்கொள்வீரோ” 
(எண்‌ 16:22) என்று மிகுந்த பணிவோடு 
கர்த்தரிடத்தில்‌ பரிந்து பேசுகிறார்கள்‌. 
அவர்கள்‌ இருவரும்‌ கர்த்தருக்கு முன்பாக 
சாஷ்டாங்கமாய்‌. விழுந்து, கர்த்தரைப்‌ 
பணிந்துகொள்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
கர்த்தருடைய கிருபைக்கும்‌ இரக்கத்திற்கும்‌. 
கெஞ்சி பிரார்த்தனை பண்ணுகிறார்கள்‌. 
மாம்சமான யாவருடைய 
ஆவிகளுக்கும்‌ தேவனே" என்னும்‌ வாக்கியம்‌ 
இரண்டு முறை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. 
ம்‌ ள்‌ 2716). எல்லா 
த 
கர்த்தருக்குக்‌ 
கணக்கொப்புவிக்க வேண்டும்‌ என்பது இதன்‌ 
பொருளாகும்‌. (யோபு 1210; 2பேதுரு 2:9), 
நாம்‌ எல்லோருமே கர்த்தருடைய கரங்களில்‌ 
ம்‌ செய்த நன்மை 
கர்த்தரிடத்தில்‌ 
நீதிமான்‌ 
மரிக்கும்போது, பரலோகத்திற்குப்‌ போவான்‌. 
(கொரி 5:8; பிலி 1:21-24; எபி 12:23; 
வெளி 69-1) துன்மார்க்கன்‌ மரிக்கும்போது 
நரகத்திற்குப்‌ போவான்‌. (ஏசா 149; 
லூக்கா 169-31; வெளி 20:11-15) 


க 
கணக்கொப்புவிக்கவேண்டும்‌. 


எல்லார்மேலும்‌ 
கடுங்கோபங்‌ கொள்வீரோ" என்று 
மோசே கர்த்தரிடத்தில்‌ கேட்கிறார்‌. 
மோசே ஒருசில குறிப்பிட்ட ஜனங்கள்மீது, 
மட்டுமே கோபமாக இருக்கிறார்‌. (எண்‌ 16:5) 
ஆனால்‌ கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
எல்லோர்‌ மேலும்‌ கோபமாக இருக்கிறார்‌. 
(எண்‌ 16-21-22. 


“சபையார்‌ 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ மோசேக்கும்‌ 
ஆரோனுக்கும்‌ விரோதமாக 
கலகம்பண்ணினார்கள்‌. அவர்கள்‌ 
எல்லோருமாகச்‌ சேர்ந்து, மோசேயையும்‌ 
ஆரோனையும்‌ தனியாகப்‌ பிரித்து, 
அவர்கள்‌ இருவருக்கும்‌ விரோதமாக 
கூட்டங்கூடினார்கள்‌. இஸ்ரவேல்‌ சபையார்‌ 
மோசேக்கும்‌ ஆரோனுக்கும்‌ ஆதரவாயிராமல்‌, 
அவர்களுக்கு விரோதமாக தீங்கு 
நினைக்கிறார்கள்‌. 





BALWETHER 
பிய 


ஆனாலும்‌ மோசேயும்‌ ஆரோனும்‌ 
இஸ்ரவேல்‌ சபையாருக்காக கர்த்தரிடத்தில்‌ 
பரிந்து பேசுகிறார்கள்‌. இது கர்த்தர்‌ 
அவர்களுக்கு கொடுத்திருக்கிற 
அவர்கள்‌ இருவரும்‌ 
ஜனத்தாருக்கு நல்ல 
செய்கிறார்கள்‌. 
திறப்பின்‌ வாசலிலே நின்று 
ஜனத்தாருக்காக கர்த்தருடைய 
ஜெபம்பண்ணுகிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ சபையாராகிய மந்தை மிகப்பெரிய 
ஆபத்திலிருக்கிறது என்பதை. 
மேய்ப்பர்களாகிய மோசேயும்‌ ஆரோனும்‌. 
புரிந்துகொண்டு, அவர்களுக்காக 
கர்த்தரிடத்தில்‌ பரிந்து பேசுகிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ சபையார்‌ மோகேக்கும்‌ 
ஆரோனுக்கும்‌ கீழ்ப்படியவில்லை. 
அவர்களுக்கு விரோதமாகக்‌ கூட்டங்கூடி 
கலகம்பண்ணினார்கள்‌. மோசே 
தாத்தானையும்‌ அறிராயையும்‌ 
அழைத்தனுப்பியபோது, அவர்கள்‌ இருவரும்‌ 
மோசேயினிடத்தில்‌. வருவதற்கு 
மறுத்துவிட்டார்கள்‌. ஆனாலும்‌ மோசேயும்‌ 
இஸ்ரவேல்‌ சபையாருக்காகு 


ஆகும 


ஊழியக்காரர்களுக்கு முன்மாதிரியாகவும்‌, 
எடுத்துக்காட்டாகவும்‌ இருக்கிறார்கள்‌. 
மற்றவர்கள்‌ நமக்கு செய்யவேண்டிய 
கடமைகளை செய்யத்தவறினாலும்‌, நாம்‌ 
அவர்களுக்கு செய்யவேண்டிய கடமைகளை 
தவறாமல்‌ செய்யவேண்டும்‌. மற்றவர்கள்‌ 
நமக்கு நன்மை செய்யாவிட்டாலும்‌, நாம்‌ 
அவர்களுக்கு நன்மை செய்யவேண்டும்‌. 
மற்றவர்கள்‌ நமக்காக ஜெபம்பண்ணா 
விட்டாலும்‌ நாம்‌ அவர்களுக்காக 
ஜெபம்பண்ணவேண்டும்‌. மற்றவர்கள்‌ நம்மீது 
அன்புகூராவிட்டாலும்‌, நாம்‌ மற்றவர்கள்மீது 
அன்புகூரவேண்டும்‌. மற்றவர்கள்‌ நம்முடைய 
நன்மையை  நாடாவிட்டாலும்‌, நாம்‌. 
மற்றவர்களுடைய நன்மையை நாடவேண்டும்‌. 
மோசேயும்‌ ஆரோனும்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்காக கர்த்தரிடத்தில்‌ பரிந்து 
பேசுகிறார்கள்‌. “ஒரு மனிதன்‌ பாவம்‌. 
செய்திருக்கச்‌ சபையார்‌ எல்லார்மேலும்‌: 
கடுங்கோபங்கொள்வீரோ” என்று அவர்கள்‌ 
இருவரும்‌ கர்த்தரிடத்தில்‌ கேட்கிறார்கள்‌. 


எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இவர்கள்‌ இருவரும்‌ பரிந்து பேசுவது, 
ஆபிரகாம்‌ சோதோமுக்காக பரிந்து 
பேசுவதுபோல இருக்கிறது. “அப்பொழுது 
ஆபிரகாம்‌ சம்பமாய்ச்‌ சேர்ந்து: 
துன்மார்க்கனோடே நீதிமானையும்‌ 

18:23) என்று 


'துன்மார்க்கனோடே 

அழிப்பீரோ" என்று 
ஜெபப்பண்ணியதுபோல, மோசேயும்‌ 
“ஒரு மனிதன்‌ பாவம்‌ 

எல்லார்மேலும்‌ 

என்று 


ஜெபம்பண்ணுகிறார்கள்‌. 


கல்கக்காரரின்‌ அழிவு 
எண்‌ 16:28-84 


எண்‌ 16:28. அப்பொழுது கர்த்தர்‌ 
மோசேயை நோக்கி: 


எண்‌: 
அபிராம்‌. 
வாசஸ்தலத்தை: 
விலகிப்போங்கள்‌ 
சபையாருக்குச்‌ சொல்‌ என்றார்‌. 


16:24. கோராகு தாத்தான்‌ 
என்பவர்களுடைய 
விட்டு 

என்று 


மோசே. 
அபிராம்‌. 
போனான்‌; 
அவனைப்‌ 


எண்‌. 1825. உடனே 
எழுந்திருத்து, தாத்தான்‌ 
என்பவர்களிடத்தில்‌ 
இஸ்ரவேலின்‌ மூப்பரும்‌ 
பின்சென்று போனார்கள்‌. 
எண்‌ 18:26. அவன்‌ சபையாரை நோக்கி: 
இந்தத்‌ துஷ்டமனிதரின்‌ சகல 
பாவங்களிலும்‌ நீங்கள்‌. 
வாரிக்கொள்ளப்படாதபடிக்கு, அவர்கள்‌. 
கூடாரங்களை: விட்டு விலகி, 
அவர்களுக்கு உண்டானவைகளனில்‌ 
ஒன்றையும்‌ தொடாதிருங்கள்‌ என்றான்‌. 


எண்‌ 16:27. அப்படியே அவர்கள்‌ 
கோராகு. தாத்தான்‌ அயிராம்‌ 
என்பவர்களுடைய வாசஸ்தலத்தை: 
விட்டு விலகிப்போனார்கன்‌; தாத்தானும்‌ 
அயிராமும்‌ வெனியே வத்து, தங்கள்‌ 
யின்னைகள்‌ 
தங்கள்‌. 

கூடாரவாசலிலே தின்றார்கள்‌. 





எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


எண்‌ 
இத்தக்‌ 
செய்கிறதற்குக்‌ 


16:28. அப்பொழுது மோசே: 
கிரியைகளையெல்லாம்‌. 
கர்த்தர்‌ என்னை 
அனுப்பினார்‌ என்றும்‌, அவைகளை 
நான்‌ என்‌ மனதின்படியே. 
செய்யவில்லை என்றும்‌, நீங்கள்‌ 
எதினாலே அறிவீர்கனென்‌ றால்‌, 


எண்‌ 16:29. ௪கல மனிதரும்‌ சாகிறபடி. 
இவர்கள்‌ செத்து, சகல்‌ மனிதருக்கும்‌ 
நேரிடுகிறதுபோல இவர்களுக்கும்‌ 
நேரிட்டால்‌, கர்த்தர்‌ என்னை 
அனுப்பவில்லை என்று அறிவீர்கள்‌. 


எண்‌ 16:30. கர்த்தர்‌ ஒரு புதிய 
காரியத்தை நேரிடச்செய்வதால்‌, பூமி 
தன்‌ வாயைத்‌ திறத்து, இவர்கள்‌ 
உயிரோடே, பாதானத்தில்‌ 
இறங்கத்தக்கதாக இவர்களையும்‌ 
இவர்களுக்கு உண்டான யாவையும்‌ 
விழுங்கிப்‌ போட்டதேயானால்‌, இந்த 
மனிதர்‌ கர்த்தரை அவமதித்தார்கள்‌. 
என்பதை அறித்துகொள்விர்கள்‌ 
என்றான்‌. 


எண்‌ 16:81. அவன்‌ இந்த 
வார்த்தைகளையெல்லாம்‌. சொல்லி. 
முடித்தவுடனே, அவர்கன்‌ தின்றிருத்த 
நிலம்‌ பினத்தது; 


எண்‌ 16:32. பூமி தன்‌ வாயைத்‌ திறத்து, 
அவர்களையும்‌ அவர்கள்‌ வீடுகளையும்‌, 
கோராகுக்குரிய 
மனிதரையும்‌, அவர்களுக்கு உண்டான 


எல்லா. 


சகல 
விழுங்கிப்போட்டது. 


பொருள்களையும்‌ 


எண்‌ 
உண்டானவை 


16:38. அவர்கள்‌ தங்களுக்கு. 
எல்லாவற்றோடும்‌. 
உயிரோடே பாதானத்தில்‌ 
இறங்கினார்கள்‌; பூமி அவர்களை 
மூடிக்கொண்டது; இப்படிச்‌ சபையின்‌ 
நடுவிலிருந்து அழித்துபோனார்கன்‌. 


எண்‌ 16:34. அவர்களை சூந்திதூம்‌ 
இருந்த இஸ்ரவேலர்‌ யாவரும்‌ அவர்கள்‌ 
கூக்குரலைக்‌ கேட்டு, பூமி நம்மையும்‌ 
விழுங்கிப்போடும்‌ என்று சொல்லி. 
ஓடினார்கள்‌. 


தாத்தானும்‌ அபிராமும்‌ மோசேக்கு 
விரோதமாகக்‌ கலகம்பண்ணுகிறார்கள்‌. 
கோராகும்‌ அவனுடைய கூட்டத்தாரும்‌ 
ஆரோனுக்கு விரோதமாகக்‌ 
கலகம்பண்ணுகிறார்கள்‌. இவர்கள்‌ எல்லோரும்‌ 
கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பினால்‌. 
அழிந்துபோகிறார்கள்‌. அத்தோடு கலகமும்‌ 
முடிந்து போகிறது. 
நாத்தானும்‌ அபிராழும்‌ தங்களுடைய 
குடும்பத்தார்‌. மத்தியி மிகவும்‌ 
விஸ்தாரமான. கூடாரங்களைப்‌. 
போட்டிருக்கிறார்கள்‌ என்று வேதபண்டிதர்கள்‌ 
அக்‌ சொல்லுகிறார்கள்‌. அவர்கள்‌ 
ங்களுடைய கூடாரங்களில்‌, தங்கள்‌ 
கோத்திரப்‌ தக்கணம்‌! (நக்களையம்‌ 
கூடிவரச்செய்து. ஆலோசனை செய்வது 
இவர்களுடைய கூடாரத்தில்‌ 
கொடி 


இந்தக்‌ கூடாரம்‌ “தாத்தான்‌ அபிராம்‌ 
என்பவர்களுடைய வாசஸ்தலம்‌! என்று 
அழைக்கப்படுகிறது (எண்‌ 16:24,27). 


கலகக்காரருடைய 
வாசஸ்தலத்தைவிட்டு 
இஸ்ரவேல்‌ சபையாருக்கு 
எச்சரிப்பு கொடுக்கப்படுகிறது. கர்த்தர்‌ 
மோசேயை நோக்கி, “கோராகு தாத்தன்‌ 
அபிராம்‌ என்பவர்களுடைய வாசஸ்தலத்தை 
விட்டு விலகிப்போங்கள்‌ என்று 
சபையாருக்குச்‌ சொல்‌” (எண்‌ 16:23,24) 
என்று சொல்லுகிறார்‌. 


இஸ்ரவேல்‌ சபையாரை எச்சரிக்குமாறு 
கர்த்தரே மோசேக்கு கட்டளை கொடுக்கிறார்‌. 
மோசே கர்த்தருடைய  சமுகத்திலே. 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்காக பரிந்து பேசினார்‌. 
மோசேயும்‌ ம்‌ ர்‌ 
சமுகத்திலே, 
செய்திருக்கச்‌ 
கடுங்கோபங்கொள்வீரோ" 
என்று ஜெபம்பண்ணினார்கள்‌. 


விலகிப்போகுமாறு 
பொதுவான 


(எண்‌ 





எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


கர்த்தர்‌ மோசேயின்‌ விண்ணப்பத்திற்கு 
செவிகொடுக்கிறார்‌. மோசேயும்‌ ஆரோனும்‌ 
கேட்டுக்கொண்ட பிரகாரமாக, பாவம்‌ 
செய்யாதிருக்கிற சபையாரை கர்த்தர்‌ 
அழிவுக்கு தப்பப்பண்ணுகிறார்‌. இஸ்ரவேல்‌ 
சபையார்‌ எல்லோரையும்‌, கர்த்தர்‌ தம்முடைய 
கோபத்தினால்‌ அழித்துப்போடக்கூடாது. 
என்பது மோசேயின்‌ பணிவான 
விண்ணப்பம்‌. கர்த்தரும்‌ இஸ்ரவேல்‌ 
சபையார்‌ எல்லோரையும்‌ அழிக்கவில்லை. 

கர்த்தர்‌ பாவம்‌ 
இஸ்ரவேல்‌ சபையாரை 
கர்த்தர்‌ நமக்கு கொடுக்கும்‌ 
பயன்படுத்தி, நம்முடைய 
பெற்றுக்கொள்‌ ளவேண்டும்‌. கர்த்தர்‌ 
அற்புதங்களையும்‌ அதிசயங்களையும்‌ 
நடப்பித்து நம்மை இரட்சிப்ப தாக எங்கும்‌. 
வாக்குப்பண்ண வில்லை. நம்முடைய 
ஜீவியத்தில்‌ கர்த்தர்‌ நடத்தும்‌ பொதுவான 
காரியங்களை, நம்முடைய  இரட்சிப்புக்கு 
ஏதுவாக நாம்‌ பயன்படுத்திக்கொள்ள 
வேண்டும்‌. 

பாவம்‌ செய்யாதிருக்கிற இஸ்ரவேல்‌ 
புத்திரரை இரட்சிக்கவேண்டுமென்று 
கர்த்தர்‌ தீர்மானம்பண்ணுகிறார்‌ 
அவர்களை இரட்சிப்பதற்கு. 
அற்புதம்‌ எதையும்‌ செய்யவில்லை. அவர்கள்‌ 
கோராகு, நாத்தான்‌, அபிராம்‌. 
என்பவர்களுடைய  வாசஸ்தலத்தைவிட்டு 
விலகிப்போகவேண்டும்‌. துன்மார்க்கரை 
விட்டு விலகிப்போனால்‌, துன்மார்க்கருக்கு 
வரும்‌ அழிவிலிருந்து ப்‌ 
தப்பித்துக்கொள்வார்கள்‌. 
செய்யாதிருக்கிறவர்கள்‌ துன்மார்க்கணவிட்டு 
விலகிப்போகாமல்‌, தப்பித்துக்கொள்வதற்கு 
வேறு உபாயம்‌ எதுவும்‌ சொல்லப்படவில்லை. 


செய்யாதிருக்கிற 
இரட்சிக்கிறார்‌. 

த 
இரட்சிப்பைப்‌ 


மோசே இஸ்ரவேல்‌ 
கர்த்தருடைய சமுகத்திலே பரிந்து பேசி 
பம்பண்ணினார்‌. சபையாருக்காக 
கர்த்தரிடத்தில்‌ ஜெபம்பண்ணின மோசே, 
, அவர்களுக்கு சொல்லுகிற. 
பிரசங்கம்பண்ணவேண்டும்‌. 


சபையாருக்காக. 


சொல்லவேண்டும்‌. அவர்கள்‌ அழிவிலிருந்து 
தப்பிப்பதற்காக, கர்த்தர்‌ நியமித்திருக்கிற 
உபாயத்தையும்‌ மோசே அவர்களுக்கு. 
அறிவிக்கவேண்டும்‌. 


எழுந்திருந்து, தாத்தான்‌ 
என்பவர்களிடத்தில்‌ போகிறார்‌; 
மூப்பும்‌ மோசேயைப்‌ 

பின்சென்று போகிறார்கள்‌ (எண்‌ 16:25). 
பரிசுத்த ஆவியானவர்‌ வந்து 
தங்கியிருந்த இஸ்ரவேலின்‌ மூப்பர்கள்‌ 
கலகம்‌ பண்ணாமல்‌, மோசேயோடு கூடவே 


இருக்கிறார்கள்‌. (எண்‌ 11:16-17,25) 
இம்மூவருடைய வாசஸ்தலங்களும்‌ 
அருகருகே இருந்திருக்க வேண்டும்‌. கோகாத்‌ 
புத்திரரும்‌, ரூபன்‌ புத்திரரும்‌ சரிப்புக்‌ 
கூடாரத்தின்‌ தென்‌ சையில்‌ 

பாளயமிறங்கியிருக்கிறார்கள்‌ 
எண்‌ 3:29), இவர்கள்‌ தங்கள்‌ 
பிள்ளைகள்‌ 


பெண்ஜாதிகள்‌ 
குழந்தைகளோடும்‌ தங்கள்‌ கூடாரவாசலிலே. 


(எண்‌ 2:10: 


நின்றபோது, அவர்கள்‌ நின்றிருந்த நிலம்‌ 
பிளந்தது. பூமி தன்‌ வாயைத்‌ திறந்து 

கு... உண்டான 
ங்கிப்போடுகிறது. 


அவர்களையும்‌, அவர்க 
சகல பொருட்களையும்‌. 
(எண்‌ 16:27-34). 


மோசே ஏற்கெனவே. 
அபிராமையும்‌ தன்னிடத்‌ 
அழைத்தனுப்பினார்‌. ஆனால்‌ அவர்களோ 
"நாங்கள்‌ வருகிறதில்லை' (எண்‌ 1612) 
என்று சொல்லி, மோசேயின்‌ அழைப்பை 
ஏற்க மறுத்துவிட்டார்கள்‌. 

மோசே 
ஆசரிப்புக்கூடாரத்திலே 
தாத்தான்‌ அபிராம்‌ 
வாசஸ்தலத்திற்குப்போகிறார்‌. 
தன்னிடத்திற்கு வராவிட்டாலும்‌, 
அவர்களைத்‌ தேடிப்போகிறார்‌. இது 
மோசேயின்‌ பணிவான குணமாகும்‌. தான்‌ 
இஸ்ரவேல்‌. சபையாருக்கு 
தலைவராகமிருப்பதினால்‌, ஜனங்கள்‌ 
தன்னை வந்து பார்க்கவேண்டும்‌ என்றும்‌, 
தான்‌ அவர்கள்‌ இருக்கும்‌ இடத்திற்குப்போய்‌. 
அவர்களை பார்க்கமாட்டேன்‌ என்றும்‌, 
மோசே இறுமாப்பாகவோ, ஆணவத்தோடோ 
இருக்கவில்லை. மோசே 
ஆசரிப்புக்கூடாரத்திலிருந்து உடனே 
எழுந்திருந்து கலகக்காரருடைய 
கூடாரத்திற்குப்‌ புறப்பட்டுப்போகிறார்‌. 


தாத்தானையும்‌ 
ல்‌ வருமாறு 


ரோனை 
விட்டுவிட்டு, 
என்பவர்களுடைய 
அவர்கள்‌ 
மோசே 





BALWETHER 
பிய 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தருடைய 
கோபத்திற்கு தப்பிக்கவேண்டுமென்றால்‌, 
அவர்கள்‌ கலகக்காரருடைய 
வாசஸ்தலத்தைவிட்டு விலகிப்போகவேண்டும்‌. 
கலகக்காரர்மீது 

ஆகையினால்‌. 

இரட்சிக்கப்படுவதற்கு 

வாய்ப்புள்ளது. மோசே அந்த வாய்ப்பை 
பயன்படுத்தி, அவர்களையும்‌ இட்ட தன்‌ 
வழிநடத்த விரும்புகிறார்‌. 
கலகக்காரருடைய ரத்தப்‌ 
அவர்களும்‌ கர்த்தருடைய கோபத்திற்கு 
தப்பிக்கவேண்டுமானால்‌, அவர்கள்‌ தங்கள்‌ 
வாசஸ்தலத்தைவிட்டு. விலகிப்போய்விட 
வேண்டுமென்று, அவர்களையும்‌ 
எச்சரிக்கப்போகிறார்‌. 


கர்த்தருடைய இரட்சிப்பின்‌ 
இறவன்‌ எ ச்ம்‌. எக்ணருக்க்‌ 
அறிவிக்கப்படுகிறது. கலகக்காரருடைய 
வாசஸ்தலத்தைவிட்டு விலகிப்போனால்‌, 
அவர்கள்‌ அழிவுக்கு தப்பிப்பார்கள்‌ என்பது, 
கர்த்தருடைய செய்தி. கர்த்தர்‌ சொல்லுகிற 
விடுதலையின்‌ நற்செய்தியை மோசே 
இஸ்ரவேல்‌ சபையார்‌ எல்லோருக்கும்‌ சொல்ல. 
விரும்புகிறார்‌. மனுஷருடைய சயாவங்கள்‌ 
எப்படிப்பட்டதாகமிருந்தாலும்‌. இரட்சிப்பின்‌ 
நற்செய்தி எல்லோருக்கும்‌ 
அறிவிக்கப்படவேண்டும்‌. 


மோசேயால்‌ கர்த்தர்‌ சொன்ன 
விடுதலையின்‌ செய்திய இஸ்ரவேல்‌ 
சபையாருக்கு அறிவிக்க மாத்திரமே முடியும்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
தப்பிக்கலேண்டுமென்றால்‌, 


அதை ஜனங்களே செய்துகொள்ளவேண்டும்‌. 


மோசே சபையாரை நோக்கி, இந்தத்‌ 
துஷ்டமனிதரின்‌ சகல பாவங்களிலும்‌ நீங்க: 
வாரிக்கொள்ளப்படாதபடிக்கு, கள்‌ 
கூடாரங்களை விட்டு விலகி, அவர்களுக்கு 
உண்டானவைகளில்‌ ஒன்றையும்‌ 
தொடாதிருங்கள்‌" 16:26) என்று 
சொல்லுகிறார்‌ 

இஸ்ரவேல்‌ சபையார்‌, மோசே சொன்ன 
பிரகாரம்‌, கோராகு தாத்தான்‌ ஆபிராம்‌. 
என்பவர்களுடைய வாசஸ்தலத்தை விட்டு, 
விலகிப்போகிறார்கள்‌; கோராகு, தாத்தான்‌. 
அபிராம்‌ ஆகியோரோடு கலகம்‌ பண்ணிய 


(எண்‌ 


எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தாத்தானும்‌ அபிராமும்‌ வெளியே வந்து, 
தங்கள்‌ பெண்ஜாதிகள்‌ பிள்ளைகள்‌. 


குழந்தைகளோடும்‌ தங்கள்‌ கூடாரவாசலிலே 
நிற்கிறார்கள்‌ (எண்‌ 16:27)... இவர்கள்‌ 
தங்கள்‌ வாசஸ்தலத்தைவிட்டு 
விலகிப்போகவில்லை. 


பெண்ஜாதிகளும்‌, பிள்ளைக 
மட்டுமே அழிந்து போனார்கள்‌. கோராகு। 
புத்திரர்கள்‌ தங்கள்‌ தகப்பனோடு சேர்ந்து 
பண்ணவில்லை. ஆகையினால்‌ 
மரித்துப்‌ போகவில்லை. 
2641). என்று வேதபண்டிதர்கள்‌ 
விளக்கம்‌ சொல்லுகிறார்கள்‌. 
கலகக்காரர்கள்‌ மோசேயின்‌: 
வார்த்தைக்கு கீழ்ப்படியக்கூடாது. என்று 
தீர்மானமாயிருக்கிறார்கள்‌. மோசே 
தங்களுக்கு இரட்சிப்பின்‌ செய்தியை 
சொன்னாலும்‌, அந்தச்செய்தி மோசேயின்‌ 
மூலமாக அறிலிக்கப்பட்டதினால்‌, 
கலகக்காரர்கள்‌ அவருடைய வார்த்தைக்கு 
கீழ்ப்படிய மறுத்து, தங்கள்‌ கூடார வாசலிலே 
நிற்கிறார்கள்‌. 
கிருபையினால்‌ 
வார்த்தைகளை 
கலகக்காரருடைய 


கர்த்தர்‌ 


தம்முடைய 


எச்சரிப்பின்‌ வார்த்தைகளை சொல்லுகிறார்‌. 
நீதிமினால்‌ 
அவர்களுடைய 
குடினத்திற்கும்‌,. 
ஒப்புக்‌ 
மோசே அவர்களுக்கு 
கர்த்தருடைய வார்த்தையை எச்சரித்து 
சொன்ன பின்பு, கலகக்காரர்கள்‌ தங்கள்‌ 
குடும்பத்தாரோடு தங்கள்‌ கூடார வாசலிலே 
நிற்கிறார்கள்‌. தங்களால்‌ கர்த்தருக்கு 
எதிர்த்து நிற்க முடியும்‌ என்று இவர்கள்‌ 
துணிகரமாய்‌ நிற்கிறார்கள்‌. தங்களை 
அழிப்பதற்கு கர்த்தருக்கு வல்லமையில்லை 
என்றும்‌, கர்த்தருடைய கோபத்தை 
சந்திப்பதற்கு தங்களிடத்தில்‌ அதிக 
வல்லமையுள்ளது என்றும்‌ இவர்கள்‌ 
தங்களைப்பற்றிபெருமையாய்நினைக்கிறார்கள்‌. 
கர்த்தர்‌ சர்வவல்லமையுள்ளவர்‌. எந்த 
மனுஷனாலும்‌ கர்த்தருடைய வல்லமைக்கு 
விரோதமாக எதிர்த்து நிற்கமுடியாது. 


கர்த்தர்‌ 
கலகக்காரர்களை, 
இருநயங்களின்‌ 

கலகக்குணத்திற்கும்‌ 
கொடுத்துவிடுகிறார்‌. 


தம்முடைய 





எண்ணாகமம்‌ - 


விரிவுரை 


NUMBERS - COMMENTARY 


மோசே 
குலகக்காரருக்கு 
அறிவிக்கிறார்‌. கர்த்தருடைய 
சர்வவல்லமையினால்‌ கலகக்காரருக்கு 
தண்டனை கொடுக்கப்படுகிறது. மோசே 
தன்னுடைய சொந்த வல்லமையினால்‌: 
எதையும்‌ செய்யவில்லை. கலகக்காருக்கு 
எப்படிப்பட்ட அழிவு வரும்‌ என்பதையும்‌ 
மோசே இங்கு சொல்லுகிறார்‌. 


மோசே இஸ்ரவேல்‌ சபையாரை நோக்கி, 
“இந்தக்‌ கிரியைகளையெல்லாம்‌ 
செய்கிறதற்குக்‌ கர்த்தர்‌ என்னை 
அனுப்பினார்‌ என்றும்‌, அவைகளை நான்‌ என்‌ 
மனதின்படியே செய்யவில்லை என்றும்‌, 
நீங்கள்‌ எதினாலே அறிவீர்களென்றால்‌, 
சகல மனிதரும்‌ சாகிறபடி இவர்கள்‌ செத்து. 
சகல... மனிதருக்கும்‌ நேரிடுகிறதுபோல 
இவர்களுக்கும்‌ நேரிட்டால்‌, கர்த்தர்‌ என்னை 
அனுப்பவில்லை... என்று அறிவீர்கள்‌” 
(எண்‌ 16:28,29) என்றும்‌, 


கர்த்தருடைய நாமத்தினால்‌ 
நியாயத்தீர்ப்பை 


புதிய காரியத்‌ 
நேரடச்செ்பதால்‌. பூமி ன்ட்‌ வாலைத்‌ 
திறந்து, இவர்கள்‌ உயிரோடே நாளத்தில்‌ 
இறங்கத்தக்கதாக 
இவர்களுக்கு உண்டான 
விழுங்கிப்‌ ப 
கர்த்தரை ர்கள்‌ பதை 
அறிந்துகொள்வீர்கள்‌” எண்‌ 1630) என்றும்‌ 
சொல்லுகிறார்‌. 

பழைய ஏற்பாட்டுக்‌ காலத்திலும்‌ 
ஏற்பாட்டுக்‌... காலத்திலும்‌ 
அடையாளங்களையும்‌, ர்‌ 
நடப்பித்து தம்முடைய 


கர்த்தர்‌ 
அற்புதங்களையும்‌ 

ஊழியக்காரர்களின்‌ 

வார்த்தைகளை உறுதி செய்திருக்கிறார்‌ 


என்ற இப்படிப்பட்ட வார்த்தையை ஒருவர்‌ 
பேசவேண்டுமென்றால்‌, அவர்‌ தேவனுடைய 
நேரடியான ஏவுதல்‌ இல்லாமல்‌ பேசமுடியாது. 
(எண்‌ 16:29-30). 


கர்த்தரை அவமதிப்பது மிகப்பெரிய 
பாவம்‌. இஸ்ரவேலரின்‌ வரலாற்றில்‌ அவர்கள்‌ 
கர்த்தரைப்‌ பலமுறை அவமதித்து. அவருக்குக்‌ 
கோபம்‌ உண்டாக்கியிருக்கிறார்கள்‌. 


கலகக்காரர்மீது. 

நியாயத்தீர்ப்பு உடனே வருகிறது. கர்த்தரும்‌, 
கர்த்தருடைய தாசனாகிய மோசேயும்‌ 
ஒருவரையொருவர்‌ நன்றாய்‌ அறிந்து 
வைத்திருக்கிறார்கள்‌. மோசே சொல்லுகிறார்‌. 
கர்த்தர்‌ செய்கிறார்‌. மோசே இஸ்ரவேல்‌ 
சபையாருக்கு கர்த்தருடைய வார்த்தையை 
சொல்லுகிறார்‌. அவர்‌ இந்த வார்த்தைகளை 
சொல்லி முடித்த உடனே கர்த்தருடைய 
நியாயத்தீர்ப்பு கலகக்காரர்மீது வருகிறது. 


மோசே இந்த வார்த்தைகளையெல்லாம்‌ 
சொல்லி முடித்தவுடனே, அவர்கள்‌ நின்றிருந்த 
நிலம்‌ பிளக்கிறது. பூமி தன்‌ வாயைத்‌ திறந்து, 
அவர்களையும்‌ அவர்கள்‌ வீடுகளையும்‌, 
கோராகுக்குரிய எல்லா மனிதரையும்‌, 
அவர்களுக்கு. உண்டான சகல 
பொருள்களையும்‌ விழுங்கிப்போடுகிறது 
(எண்‌ 16:31,32). 

மோசே கூறி 


பூமி 


தீர்க்கதரிசனத்தைக்‌ 
முடித்தவுடன்‌ கர்த்தர்‌ ஒரு பூகம்பத்தை 
அனுமதிக்கிறார்‌. (எண்‌ 16:21, 
அவர்களை  விழுங்கியதும்‌, அவர்கள்‌ 
பாதாளத்திற்கு, உமிரோடே 
போய்விடுகிறார்கள்‌. பூமியின்‌ மையப்பகுதியில்‌ 
பாதாளம்‌. இருக்கிறது. பூமியின்‌ 
மேற்பகுதிக்கும்‌ மையப்பகுதிக்கும்‌ (ல்‌ ஒரு 
திறப்பு உண்டாயிற்று 
(எண்‌ 16:33: மத்‌ 12:40; எபே 4:8-10). 


'துபோன்ற நியாயத்தீர்ப்பு 
கலகக்காரர்மீது இதுவரையிலும்‌ வந்ததில்லை. 
ஒப்பான நியாயத்தீர்ப்பும்‌ 
இதுவரையிலும்‌ 
தம்முடைய 
ஒரு புதிய காரியத்தை 
சகல மனிதருக்கும்‌ 
கலகக்காரருக்கு 


ற்கு 
கலகக்காரர்மீது 
சொல்லப்படவில்லை. கர்த்தர்‌ 
நியாயத்தீரப்பில்‌ 
நேரிடச்செய்கிறார்‌. 
நேரிடுகிறதுபோல, 
நேரிடவில்லை. 


மோசேக்கும்‌, ஆரோனுக்கும்‌, 
கர்த்தருக்கும்‌ விரோதமாக கலகம்பண்ணின 
பாவிகள்‌ உயிரோடே பாதாளத்தில்‌ 
இறங்குகிறார்கள்‌. தங்களுடைய சொந்த 
பிரேதக்குழிகளுக்குள்‌ உயிரோடே இறங்குவது 
இவர்களுக்கு மிகவும்‌ பயங்கரமான 
தண்டனையாகயிருக்கிறது. 





BALWETHER 
பிய 


கலகம்பண்ணியவர்களை 
மாத்திரம்‌ தண்டியாமல்‌, அவர்கள்‌ 
வீடுகளையும்‌, அவர்களுக்கு உண்டான 
யாவையும்‌ தண்டிக்கிறார்‌. கலகக்காரர்கள்‌ 
உமிரோடே பாதாளத்தில்‌ இறங்கும்போது. 
அவர்களுக்கு உண்டான யாவையும்‌ 
பாதாளம்‌ விழுங்கிப்போடுகிறது பூமி தன்‌ 
வாயைத்‌ திறந்து, அவர்களையும்‌ அவர்கள்‌ 
வீடுகளையும்‌, கோராகுக்குரிய எல்லா 
மனிதரையும்‌, அவர்களுக்கு உண்டான சகல. 
பொருள்களையும்‌ விழுங்கிப்போடுகிறது. 


கர்த்தர்‌ 


கலக்காரர்கள்‌ தங்கள்‌ கூடாரவாசலிலே 
நின்றபோது, அவர்களோடுகூட 
அவர்களுடைய பெண்ஜாதிகளும்‌, 
பிள்ளைகளும்‌, குழந்தைகளும்‌ நின்றார்கள்‌. 
பூமி தன்‌ வாயைத்‌ திறந்து கலகக்காரரை 
விழுங்கியபோது. அவர்களுடைய 
குழந்தைகளையும்‌, பிள்ளைகளையும்‌ 
பெண்ஜாதிகளையும்‌ பூமி 
விழுங்கிப்போடுகிறது. 


உயிரோடே பாதாளத்தில்‌ 

அவர்களோடுகூட 
அவர்களுடைய பிள்ளைகளும்‌ பாதாளத்தில்‌ 
இறங்குவதற்கு, அவர்கள்‌ என்ன பாவம்‌ 
செய்தார்கள்‌ என்று சொல்லப்படவில்லை. 
கர்த்தர்‌ தம்முடைய நீதியினால்‌ 
கலகக்காரருடைய பிள்ளைகளை ஏன்‌ 
தண்டித்தார்‌... என்பதும்‌ தெரியவில்லை. 
ஆனாலும்‌ கர்த்தர்‌ நீதியுள்ளவர்‌ என்பது 
நிச்சயம்‌. அவருடைய 
நியாயத்தர்ப்புகளெல்லாம்‌, நீதியும்‌ நியாயமும்‌ 
உள்ளதாகவே இருக்கம்‌. அவர்‌ ஒருபோதும்‌ 
தவறு செய்கிறவரல்ல. கர்த்தர்‌ 
சர்வஞானமுள்ளவர்‌. அவர்‌ தம்முடைய 
செய்கைகள்‌ எல்லாவற்றையும்‌ அறிந்து 
வைத்திருக்கிறவர்‌. கர்த்தருக்கு ஆலோசனை 
சொல்லத்தக்க மனிதன்‌ இந்தப்‌ பூமியில்‌ 
ஒருவனுமில்லை. 


பூமி தன்‌ வாயைத்‌ திறந்து, 
கலக்காரர்களையும்‌ அவர்கள்‌ வீடுகளையும்‌ 


கோராகுக்குரிய எல்லா மனிதரையும்‌, 
அவர்களுக்கு உண்டான சகல. 
பொருள்களையும்‌ விழுங்கிப்போடுகிறது. 
அவர்கள்‌ தங்களுக்கு உண்டானவை 
எல்லாவற்றோடும்‌ உயிரோடே பாதாளத்தில்‌ 
இறங்குகிறார்கள்‌; பூமி 
மூடிக்கொள்கிறது: 
இப்படிச்‌ 


கலகக்காரர்‌ 
இறங்கும்போது, 


சபையின்‌ 
அழிந்துபோகிறார்கள்‌ (எண்‌ 16:33) 


எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கலகக்காரர்களை சுற்றிலும்‌ இருந்த 
இஸ்ரவேலர்‌ யாவரும்‌ அவர்கள்‌ கூக்குரலைக்‌ 
கேட்டு, பூமி நம்மையும்‌ விழுங்கிப்போடும்‌ 
என்று சொல்லி ஓடுகிறார்கள்‌ (எண்‌ 16:34) 
மற்றவர்களுடைய அழிவு நமக்கு 
எச்சரிப்புக்களாக இருக்கவேண்டும்‌. 


தூபங்காட்டிண கலகக்காரர்‌ 
எண்‌ 16:35-40 


எண்‌ 16:35. அக்கினி கர்த்தருடைய 
சுத்திதியிலிருத்து. புறப்பட்டு, 
தூபங்காட்டின இருநூற்று ஒம்பது 
பேரையும்‌ பட்சித்தூப்போட்டது. 


எண்‌ 18:96. பின்பு கர்த்தர்‌ மோசேயை 
நோக்கி: 


எண்‌ 16:37. அக்கினிக்குன்‌ அகப்பட்ட, 
தூபகலசங்களை எடுத்து, 
அவைகளிலிருக்கிற அக்கினியை 
அப்பாலே. கொட்டிப்போடும்படி. 
ஆசாரியனாகிய ஆரோனின்‌ குமாரன்‌ 
எலெயாசாருக்குச்‌ கொல்‌; அந்தத்‌ 
தூபகலசங்கள்‌ பரிசுத்தமாயின.. 


எண்‌ 18:88. தங்கள்‌ ஆத்துமாக்களுக்கே. 
கேடுண்டாக்கின அந்தப்‌ பாவிகளின்‌: 
தூபகலசங்கனைப்‌ பலிபீடத்தை. 
மூடத்தக்க தட்டையான தகடுகளாய்‌ 
அடிக்கக்கடவர்கள்‌;; அவர்கள்‌. 
கர்த்தருடைய சந்நிதியில்‌ அவைகளைக்‌ 
கொண்டுவந்ததினால்‌ அவைகள்‌ 
பரிசுத்தமாயின; அவைகள்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கு. ஒரு 
அடையானமாயிருக்கும்‌ என்றார்‌. 


எண்‌ 16:39. அப்படியே ஆசாரியனாகிய 
எலெயாசார்‌ ௬ட்டெரிக்கப்பட்டவர்கள்‌. 
கொண்டு வந்திருந்த வெண்கலத்‌ 
தூபகலசங்களை எடுத்து, 


எண்‌ 16:40. ஆரோனின்‌ புத்திரராய்‌ 
இராத அத்தியன்‌ ஒருவனும்‌ 
கர்த்தருடைய சத்திதியில்‌ தூபங்காட்ட 
வராதபடிக்கும்‌, கோராகைப்போலும்‌ 
அவன்‌ கூட்டத்தாரைப்போலும்‌ 
இராதபடிக்கும்‌, இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு. 
ஞாபகக்குறியாயிருக்கும்‌ பொருட்டு, 
கர்த்தர்‌ மோசேயைக்கொண்டு தனக்குச்‌ 
சொன்னபடியே அவைகளைப்‌ பலி 
பீடத்தை மூடும்‌ தகடுகளாக 
அடிப்பித்தான்‌. 





BALWETHER 
பிய 


கர்த்தருடைய ஆசரிப்புக்கூடார 
வாசலுக்கு முன்பாக கோராகின்‌ கூட்டத்தார்‌ 
450 பேர்‌, தங்கள்‌ தூபகலசங்களோடு 
நிற்கிறார்கள்‌. அவைகளில்‌ 
தூபலர்க்கமும்‌ 'போடப்பட்டிருக்கிறது. 
கர்த்தருக்கு 
ஆசாரியருடைய 
கூட்டத்தாரோ லேலியர்கள்‌. களுக்‌ 
கர்த்தருடைய சந்நிதியில்‌ தூபம்‌ காட்டும்‌ 
ஊழியம்‌ நியமிக்கப்படவில்லை. கர்த்தருடைய 
வாசஸ்தலத்தில்‌ பணிவிடை செய்வதே. 
இவர்கள்‌ வேலை. ஆனாலும்‌ கோராகின்‌ 
கூட்டத்தார்‌, தங்களை ஆசாரியர்களைப்போல. 
பாவித்து, அவர்களும்‌ 
தூபகலசங்களை 
ஆசரிப்புக்கூடார 
நிற்கிறார்கள்‌. 
தூபகலசங்களில்‌ 
தூபவர்க்கமும்‌ போடப்பட்டிருக்கிறது. 
கோராகின்‌ கூட்டத்தார்‌ கர்த்தருக்கு தூபம்‌. 
காட்ட ஆயத்தமாயிருக்கிறார்கள்‌. 
மதத வொழுது. அக்கினி 
சந்நிதியிலிருந்து புறப்பட்டு, 
இருநூற்று ஐம்பது 
பட்சித்துப்போடுகிறது. (எண்‌ 
கர்த்தருடைய கோபத்தினால்‌ 
கூட்டத்தார்‌ செத்துப்போகிறார்கள்‌. 

இருநூற்று ஐம்பதுபேர்‌, 
தூபங்காட்டுகிறார்கள்‌. இவர்களைப்‌ பூமி 

ங்கிப்‌ போடவில்லை. அதற்குப்‌ பதிலாக 
கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து புறப்பட்ட 
அக்கினி இருநூற்று ஐம்பது பேரையும்‌ 
பட்சித்துப்போடுகிறது. (எண்‌ 1628-33) 
மூன்றாம்‌ முறையாகக்‌ கர்த்தர்‌ தம்முடைய 
அக்கினியை அனுப்பிக்‌ கலக்காரர்களை 
அழித்துப்‌ போடுகிறார்‌. (எண்‌ 16:35; 
எண்‌ 114-3; லேவி கர்த்தருக்கு 


தங்களுடைய 
எடுத்துக்கொண்டு, 
வாசலுக்கு முன்பாக 
அவர்களுடைய 


கர்த்தருடைய 


கோராகின்‌ 


104-9). 


அக்கினி 
பட்சித்துப்போட்டிருக்கிறது. (லேவி 10). 


இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு இந்தத்‌ 
புதுமையானதல்ல. ஏனென்றால்‌. 
ன்‌ தேவனாகிய. கர்த்தர்‌ 
பட்சிக்கிற எவ்‌ நமக்கு 
நியமிக்கப்படாத. ஊழியத்தை நாம்‌ 
செய்வதற்கு முயற்சி பண்ணக்கூடாது. 
நமக்கு சம்பந்தமில்லாத விஷயங்களில்‌ நாம்‌ 
தலையிடக்கூடாது. கர்த்தர்‌ பரிசுத்தர்‌. 


எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அவர்‌ எரிச்சலுள்ள தேவன்‌. கர்த்தருடைய 
நியமனங்கள்‌ அனைத்தும்‌ பரிகுத்தமானவை. 
கர்த்தருடைய நியமங்களை மாற்றுவதற்கோ, 
அதை நீக்குவதற்கோ நமக்கு 
அதிகாரமில்லை. கர்த்தருடைய காரியங்களில்‌ 
தலையிடுவதற்கு நமக்கு உரிமையுமில்லை. 


கர்த்தர்‌ கோராகுக்கும்‌ அவனுடைய 
கூட்டத்தாருக்கும்‌ தம்முடைய வாசஸ்தலத்தில்‌ 
பணிவிடை செய்யும்‌ ஊழியங்களைக்‌ 
கொடுத்திருக்கிறார்‌. அவர்கள்‌ எல்லோரும்‌ 

ர்கள்‌ ள்‌ ஊழியம்‌ 


கனம்பண்ணியிருக்கிறார்‌. 

கர்த்தர்‌ தங்களுக்கு கொடுத்திருக்கிற 
பணிவிடைகளில்‌ லேவியர்கள்‌ 
திருப்தியோடிருக்கவேண்டும்‌. தாங்கள்‌ செய்ய 
வேண்டிய. பணிவிடை  ஊழியங்களை 
அவர்கள்‌ சந்தோஷமாய்ச்‌ செய்யவேண்டும்‌. 
கர்த்தருடைய வாசஸ்தலத்திலே பணிவிடை 
ஊழியங்களை செய்ய  லேலியருக்கு 
எந்தத்‌ தகுதியுமில்லை. ஆனாலும்‌ கர்த்தர்‌ 
தம்முடைய கிருபையினால்‌ அவர்களுக்கு 
பணிவிடை ஊழியங்களைக்‌ 
கொடுத்திருக்கிறார்‌. 


கர்த்தர்‌ தங்களுக்கு கொடுத்திருக்கும்‌ 
ஊழியத்தை லேலியர்கள்‌ சந்தோஷமாய்ச்‌ 
செய்யவேண்டும்‌. கர்த்தருடைய ஊழியத்தை 
செய்து அவர்கள்‌ ஜீவனம்‌ பண்ணவேண்டும்‌. 
இந்த ஊழியத்தில்‌ கர்த்தர்‌ தங்களுக்கு 
க்கிற ஒட்டத்தை ஓடி முடித்து 
கர்த்தருக்குள்‌ நித்திரையடையவேண்டும்‌. 
ததுவே அவர்களுக்கு மேன்மையும்‌ 
பாக்கியமுமானது. 
கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து 
ட்ட அக்கினி, தூபம்‌ காட்டின 250 
பட்சித்துப்போடுகிறது. 
இங்கு 


கர்த்தருடைய கோபத்தையும்‌, 
நியாயத்தீர்ப்பையும்‌ மறந்துவிடக்கூடாது. 
தத்‌ தூபகலசங்கள்‌ பரிசுத்தமானவை. 
கர்த்தர்‌ அந்தத்‌ தூபகலசங்களைப்பற்றி 
தம்முடைய தீர்மானத்தை சொல்லுகிறார்‌. 





BALWETHER 
பிய 


அப்பாலே கொட்டிப்போடும்படி ஆசாரியனாகிய 
ஆரோனின்‌ குமாரன்‌ எலெயாசாருக்குச்‌ 
சொல்‌; அந்தத்‌ தூபகலசங்கள்‌ 
பரிசுத்தமாயின” (எண்‌ 16:36,37) 
என்று சொல்லுகிறார்‌. தூபகலசங்களை 
சேகரிக்கும்‌ வேலை 
ஆரோனின்‌ குமாரனாகிய 
எலெயாசாரிடத்தில்‌ 
ஒப்புக்கொடுக்கப்பட்டிருக்கிறது. 

எலெயாசார்‌ தூபகலசங்களிலிருக்கிற 
அக்கினியை தட கொட்டிப்போட 
வேண்டும்‌. தூபகலசங்களில்‌ 
அக்கினியோடு  தாயவர்க்கமும்‌ இருக்கிறது. 
இவை இரண்டும்‌ கலந்து தூபகலசங்களில்‌ 
போடப்பட்டிருக்கிறது. இந்த அக்கினியையும்‌, 
அதிலுள்ள தூபவர்க்கத்தையும்‌ பாளயத்திற்கு 

அப்பாலை, அசுத்தமான இடத்திலே. 
கொட்ர்கண்டும்‌... கர்த்தர்‌ அகத்தனன 
காணிக்கையை அங்கீகரிப்பதில்லை. கர்த்தர்‌ 
அசுத்தத்தை அருவெறுக்கிறவர்‌. 
துன்மார்க்கருடைய பலிகளும்‌. 
காணிக்கைகளும்‌ கர்த்தருக்கு 
அருவருப்பானது. 


எலெயாசார்‌ 
அக்கினியை 

கொட்டவேண்டும்‌. 
தூபகலசங்களை 
இவை அக்கினிக்குள்‌ 
அந்த தூபகலசங்கள்‌ பரிசுத்தமாயிருக்கிறது. 
கோராகின்‌ கூட்டத்தார்‌ தங்கள்‌ 
தூபகலசங்களை கர்த்தருடைய சந்நிதியில்‌ 
கொண்டு வந்ததினால்‌ அவைகள்‌ 
பரிசுத்தமாயின என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
கர்த்தருடைய அக்கினியினால்‌ தூபகலசங்கள்‌ 


'தூபகலசங்களிலுள்ள 
பாளயத்திற்கு அப்பாலே 
ஆனாலும்‌ அவர்‌ 
சேகரிக்கவேண்டும்‌. 
அதப்பட்டிருக்கிறது. 


அடிக்கவேண்டுமென்று 
சொல்லுகிறார்‌. 


எண்ணாகமம்‌ - 
NUMBERS - COMMENTARY 


பப opel 


PUBLISHERS 


கர்த்தர்‌ மோசேயை நோக்கி, 
தங்கள்‌ ஆத்துமாக்களுக்கே 
கேடுண்டாக்கின அந்தப்‌ பாவிகளின்‌ 
தூபகலசங்களைப்‌ பலிபீடத்தை மூடத்தக்க 
தட்டையான தகடுகளாய்‌ அடிக்கக்கடவர்கள்‌;: 
அவர்கள்‌ கர்த்தருடைய சந்நிதியில்‌ 
வத்தில்‌ 

அவைகள்‌ 


த்திருக்கு ஒரு 
அடையாளமாயிருக்கும்‌" (எண்‌ 16:38) என்று 
சொல்லுகிறார்‌. 


மோசே கர்த்தருடைய 

ஆசாரியனாகிய ஆரோனின்‌ 
எலெயாசாருக்கு சொல்லுகிறார்‌. அப்படியே 
ஆசாரியனாகிய எலெயாசார்‌ 
குட்டெரிக்கப்பட்டவர்கள்‌ கொண்டு வந்திருந்த 
வெண்கலத்‌ தூபகலசங்களை எடுக்கிறார்‌ 


வார்த்தையை 
குமாரன்‌ 


ஆரோனின்‌ புத்திரராய்‌ இராத அந்நியன்‌ 
ஒருவனும்‌ 


கர்த்தருடைய சந்நிதியில்‌ 
தூபங்காட்ட க்கும்‌ 
கோராகைப்போலும்‌ 

கூட்டத்தாரைப்போலும்‌ இராதடிக்கும்‌, 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
ஞாபகக்குறியாயிருக்கும்‌ பொருட்டு, கர்த்தர்‌ 
மோசேயைக்கொண்டு தனக்குச்‌ 
சொன்னபடியே எலெயாசார்‌ அவைகளைப்‌ 
பலிபீடத்தை. மூடும்‌ 'தகடுகளாக. 
அடிப்பிக்கிறார்‌ (எண்‌ 16:39,40) 


சந்நிதியில்‌ 
தூயங்காட்டுவதுபோல. 
தூபம்காட்டலாம்‌ என்று 
கோராகின்‌ கூட்டத்தார்‌ 
தங்களுடைய செய்கை! 
ஆசாரிய ஊழியத்தை 
எல்லோருக்கும்‌ பொதுவானதாக மாற்றலாம்‌ 
என்று நினைத்தார்கள்‌. ஆனால்‌ கர்த்தரோ 
ஆசாரிய பட்டத்தை ஆரோனுக்கும்‌ 
அவருடைய குமாருக்கும்‌ 
ஒப்புக்கொடுத்திருக்கிறார்‌. 


ஆரோனின்‌ புத்திரராயிராத அந்நியன்‌ 
ஒருவனும்‌ கர்த்தருடைய சந்நிதியில்‌ தூபம்‌ 
காட்ட வரக்கூடாது என்பது கர்த்தருடைய 
நியமமாமிருக்கிறது. இஸ்ரவேல்‌ புத்திரரில்‌ 
ஒருவனும்‌ கோராகைப்போலும்‌, அவனுடைய 
கூட்டத்தாரைப்போலும்‌, கர்த்தருடைய 

விரோதமாகக்‌. 


கர்த்தருடைய ஆனம்‌ 





எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


கோராகின்‌ கூட்டத்தார்‌ பலிபீடத்தின்‌ 
என்று 
கர்த்தரோ 


பரிசுத்தத்தை அழித்துப்போடலாம்‌ 
ஆனால்‌ 


அடையாளமாயிருக்கிறது. 
அவருடைய புத்திரரும்‌ 

கர்த்தருடைய சந்நிதியில்‌ தூபம்‌ 
வரவேண்டும்‌ என்பதை இந்த அடையாளம்‌ 
உறுதிபண்ணுகிறது. 


இஸ்ரவேல்‌ ௪பையாரின்‌ கலகம்‌ 
எண்‌ 16:41-50 


எண்‌ 16:41. மறுநானில்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரரின்‌ சபையார்‌ எல்லாரும்‌ 
மோசேக்கும்‌ ஆரோனுக்கும்‌ விரோதமாக. 
முலுழுறுத்து: நீங்கள்‌. கர்த்தரின்‌ 
ஜனங்களைக்‌ கொண்று போட்டீர்கள்‌ 
என்றார்கள்‌. 


எண்‌ 16:42. சபையார்‌ மோசேக்கும்‌ 
ஆரோனுக்கும்‌ விரோதமாகக்‌ கூடி. 
ஆசரிப்புக்்‌ கூடாரத்துக்கு நேரே 
பார்க்கிறபோது, மேகம்‌ அதை மூடினது, 
கர்த்தரின்‌ மகிமை காணப்பட்டது. 


எண்‌ 16:49. மோசேயும்‌ ஆரோனும்‌ 


ஆசரிப்புக்கூடாரத்துக்கு முன்பாக 
வந்தார்கள்‌. 


எண்‌ 18:44. அப்பொழுது கர்த்தர்‌ 
மோசேயை நோக்கி: 


எண்‌ 16:45. இந்தச்‌. சபையாரை விட்டு. 
விலகிப்‌ போங்கள்‌; ஒரு நிமிஷத்தில்‌: 
அவர்களை அதமாக்குவேன்‌ எண்றார்‌. 
அவர்கள்‌ முகங்குப்புற விழுந்தார்கள்‌. 
எண்‌ 16:46. மோசே ஆரோனை நோக்கி: 
தீ தூப கசைத்தை எடுத்து, பலிபிடத்திலி. 
ரூக்கிற அக்கினியை அதில்‌ போட்டு, 
அதின்மேல்‌ தூயவர்க்கம்‌. இட்டு, 
சீக்கிரமாய்ச்‌ சபையினிடத்தில்‌ போய்‌, 
அவர்களுக்காகப்‌ பாவ நிவிர்த்தி செய்ந 
கர்த்தருடைய சத்திதியிலிருத்து 
கடுங்கோபம்‌ புறப்பட்டது, வாதை 
தொடங்கிற்று என்றான்‌. 


QOODNENS 
PUBLISHERS 


எண்‌ 16:47. 
ஆரோன்‌ அதை 
சபையின்‌ 


மோசே சொன்னபடி. 
எடுத்துக்கொண்டு 
நடுவில்‌ ஓடினான்‌; 
ஜனங்களுக்குன்னே. வாதை. 
தொடங்கியிருந்தது; அவன்‌ 
தூபவர்க்கம்‌ போட்டு, ஜனங்களுக்காகப்‌ 
பாவ திவிர்த்தி செய்து, 


எண்‌ 19:48.  செத்தவர்களுக்கும்‌. 
உயிரோடிருக்கிறவர்களுக்கும்‌ நடுவே 
தின்றான்‌; அப்பொழுது வாதை 
நிறுத்தப்பட்டது. 


எண்‌ 16:48. 
காரியத்தினிமித்தம்‌ 
தவிர, அத்த 
செத்துப்போனவர்கள்‌ 
யதினாலாயிரத்து எழுநாறுபேர்‌. 


கோராகின்‌ 
செத்தவர்கள்‌ 
வாதையினால்‌ 


எண்‌. 1650. வாதை நிறுத்தப்பட்டது 
அப்பொழுது ஆரோன்‌ 
ஆசரிப்புக்கூடார வாசலுக்கு 
மோசேயினிடத்தில்‌ திரும்பி வந்தான்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌. 
மோசேக்கும்‌ ஆரோனுக்கும்‌ விரோதமாக 
கலகம்பண்ணுகிறார்கள்‌ ஏற்கெனவே 
கர்த்தருடைய சந்நிதியில்‌ தூபம்‌ காட்டின 450 
பேரையும்‌ கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து 
புறப்பட்ட அக்கினி பட்சித்துப்போட்டது (எண்‌ 
16:35) கர்த்தர்‌ கலகக்காரரை 
கொன்றுபோட்டதைப்‌ பார்த்து, ர்‌ 
சபையார்‌ எல்லோரும்‌ 
நடுக்கத்தோடும்‌, 
இருக்கிறார்கள்‌. 

ஆனா; பயம்‌ சீக்கிரத்தில்‌ நீங்கிப்‌ 
தப அவரக சதாம்‌. பாம்‌ 
இருதயத்தில்‌ இறுமாப்பும்‌ துணிகரமும்‌ 
கொண்டு, கலகக்காரர்கள்‌ என்ன பாவம்‌ 
செய்தார்களோ அதே பாவத்தை, இவர்களும்‌ 
செய்கிறார்கள்‌. கர்த்தருக்கு விரோதமாக 
கலகம்பண்ணினவர்கள்‌ செத்துப்போனார்கள்‌. 
ஆனாலும்‌ இஸ்ரவேல்‌ சபையார்‌ மனதிலே. 
பாவத்தைக்‌ குறித்து பயம்‌ ஏற்படவில்லை. 
கர்த்தருடைய கோபத்தையும்‌ அவருடைய 
நீதியான. நியாயத்தீர்ப்பையும்‌ 
இஸ்ரவேல்புத்திரர்‌ அசட்டைபண்ணுகிறார்கள்‌. 


மறுநாளிலே 





BALWETHER 
பிய 


கோராகும்‌ அவனுடைய கூட்டத்தாரும்‌, 
தாத்தானும்‌, அபிராமும்‌ மோசேக்கு: 
விரோதமாகவும்‌ ஆரோனுக்கு விரோதமாகவும்‌, 
கர்த்தருக்கு விரோமாகவும்‌ கலகம்ப 
க்ஷ்க்ஷண்ணினார்கள்‌. கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ எல்லோரையும்‌ அழித்துப்போட 
வேண்டுமென்று தீர்மானம்பண்ணினார்‌. 
ஆனான்‌ அல்‌ பவம்‌ 


தி , பேசி 
கலகக்காரர்‌ 
ந்திரம்‌ அழிந்துபோகிறார்கள்‌. இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாரில்‌ அநேகர்‌, கர்த்தருடைய 
கிருபையினாலும்‌ இரக்கத்தினாலும்‌ 
அழிவுக்கு தப்பித்துக்கொள்கிறார்கள்‌. 
ஆனாலும்‌ உயிரோடிருக்கிற இஸ்ரவேல்‌ 
சபையாருக்கு கர்த்தரைக்‌ குறித்த பயமும்‌, 
அவருடைய நியாயத்தீர்ப்பைக்‌ குறித்த பயமும்‌ 
ஒரே நாளில்‌ குறைந்துபோயிற்று. 
மறுநாளில்‌ இஸ்ரவேல்‌ _புத்திரரின்‌ 
ர்‌ எல்லாரும்‌ மோசேக்கும்‌. 
விரோதமாக முறுமுறுத்து, 
ஜனங்களைக்‌ கொன்று 
(எண்‌ 16:41) என்று 
சொல்லுகிறார்கள்‌. 
மாம்ச சுயாவழுள்ள மனுஷன்‌ 
கர்த்தருக்கு எதிராகக்‌ கலகம்‌ பண்ணிக்‌ 
கொண்டேயிருப்பான்‌. இப்பொழுதுதான்‌ 
கலகம்‌ பண்ணிய இஸ்ரவேல்‌ புத்திரரைப்‌ பூமி 
விழுங்கிற்று. ஜனங்கள்‌ மறுநாளில்‌ மறுபடியும்‌ 
கலகம்‌ பண்ணுகிறார்கள்‌. கர்த்தருக்காக 
ஊழியம்‌ செய்தவர்களை மோசேயும்‌, 
ஆரோனும்‌ கொன்றுபோட்டார்கள்‌ என்று 
கூறுகிறார்கள்‌. இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு வந்த 
வாதைகளை மோசே அனுப்பவில்லை. 
கர்த்தரே அனுப்பினார்‌. இதை அவர்கள்‌ 
மறந்துவிட்டு, தங்கள்‌ தலைவர்களுக்கு 
எதிராகக்‌ கலகம்‌ பண்ணுகிறார்கள்‌. 
மோசே இவர்களை 
தன இவர்களுடைய 
நிலமை பரிதாபமாக இருந்திருக்கும்‌. இதற்கு 
ஒரு முறை, இவர்கள்‌: 
கொன்றுபோட்டு 


முன்பு 
தலைவர்களைக்‌. 
தேசத்திற்குத்‌ 
போய்விடவேண்டுமென்று 
(எண்‌ 14:10; எண்‌ 15:35-36). 

கர்த்தர்‌ தம்முடைய பிள்ளைகளைப்‌ 
பாதுகாப்பதற்காக ஆயிரக்கணக்கான. 
கலகக்காரர்களை அழித்துப்‌ போடுகிறார்‌. 
(எண்‌ 16:42-50). 


எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


கலகக்காரரின்‌ 
மோசேயும்‌ 
மோசே 


ஆரோனும்‌ 
கர்த்தருடைய 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
கர்த்தர்‌ தனக்கு சொல்லுகிற வார்த்தைகளை, 


கோபமாயிருக்கும்போது, மோசே கர்த்தருடைய 

சமுகத்தில்‌ அவர்களுக்காக பரிந்து பேசி 
ஜெபம்பண்ணுகிறார்‌. ஆனால்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாரோ, செத்துப்போன ஜனங்களுக்கு 
மோசேயும்‌, ஆரோனுமே காரணம்‌ என்று 
அவர்கள்மீது நியாயமில்லாமல்‌, அநியாயமாக 
குற்றம்‌ சொல்லுகிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ சபையார்‌ 
ஆரோனுக்கும்‌ விரோதமாகக்‌ குற்றம்‌ 
சொல்லும்போது, அவர்கள்‌ கர்த்தருக்கு 
விரோதமாகவே குற்றம்‌ சொல்லுகிறார்கள்‌. 
கர்த்தரே கலகக்காரர்களை 
கொன்றுபோட்டவர்‌. அவர்‌ தம்முடைய 
நீதியான நியாயத்தீர்ப்பினால்‌ அவர்களைக்‌ 
கொன்றுபோட்டார்‌. இஸ்ரவேல்‌ சபையாரோ, 
ஜனங்கள்‌ செத்துப்போனதற்கு, மோசேயும்‌ 
ஆரோனும்‌ காரணம்‌ என்று சொல்லி, 
அவர்களுக்கு, விரோதமாக 
முறுமுறுக்கிறார்கள்‌. 

இஸ்ரவேல்‌ சபையார்‌ செத்துப்போன 
கலகக்காரர்களை “கர்த்தரின்‌ ஜனங்கள்‌" 
என்று சொல்லுகிறார்கள்‌. அவர்கள்‌ 
பெயரளவில்‌ கர்த்தருடைய 
ஜனமாகமிருந்தாலும்‌. தங்கள்‌ நடத்தையிலும்‌ 
சுபாவத்திலும்‌, அவர்கள்‌ கர்த்தருக்கு 
விரோதமாகக்‌ கலகம்பண்ணுகிறவர்களாகவே 
இருக்கிறார்கள்‌. 

இஸ்ரவேல்‌ ஜனத்தாருடைய 
கீழ்ப்டியாமையினாலேயே கர்த்தருடைய 
நியாயத்தீர்ப்பு அவர்கள்மீது வந்தது. 
இப்போது உயிரேடிருக்கிறவர்கள்‌ 
கர்த்தருடைய கோபத்திற்கு 
கொண்டவர்கள்‌. ள்‌ 


ஜனமாயிருந்தாலும்‌, 


மோசேக்கும்‌ 


தப்பிக்கச்‌ செய்திருக்கிறார்‌. 
ஜீவனோடிருப்பதற்காக இவர்கள்‌ கர்த்தருக்கு 
நன்றியுள்ளவர்களாயிருக்க வேண்டும்‌. 
த்தில்‌ காணப்படுகிற 
கீழ்ப்படியாமையையும்‌. 
தங்களை விட்டு நீக்கிப்போடவேண்டும்‌. 





எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


இஸ்ரவேல்‌ சணயாரோ 
கர்த்தருடைய கோபத்தையும்‌, அவருடைய 
நியாயத்தீர்ப்பையும்‌ பார்த்து பயப்படவில்லை. 
அவர்கள்‌ மறுநாளிலேயே மோசக்கும்‌. 
ஆரோனுக்கும்‌ விரோதமாக 
முறுமுறுக்கிறார்கள்‌. அவர்களுடைய 
இருதயங்களிலும்‌ ஜீவியங்களிலும்‌ இன்னும்‌: 
மாற்றம்‌ ஏற்படவில்லை. பயத்தினாலும்‌ 
தண்டனையினாலும்‌ ஒருவருடைய 
இருதயத்தை மாற்ற முடியாது. அதை 
அன்பினால்‌ மாத்திரமே மாற்ற முடியம்‌. 
பயமுறுத்தி செய்ய முடியாத காரியங்களை, 
அன்பு செலுத்தி செய்ய முடியும்‌ 


ரவேல்‌ 
கேண்டுவென்றா்‌ 


இருதயத்திலும்‌, 


நல்ல மாற்றம்‌ 


சபையார்‌ மனந்திரும்ப 
அவர்களுடைய 
மனதிலும்‌, ஜீவியத்திலும்‌ 
ஏற்படவேண்டுமென்றால்‌, 
அவர்களுக்கு கர்த்தருடைய கிருபையும்‌. 
இரக்கமும்‌, அன்பும்‌ இன்னும்‌ அதிகமாய்த்‌ 
தேவைப்படுகிறது. மோசே இந்த சத்தியத்தை 
நன்றாய்‌ அறிந்திருக்கிறார்‌. ஆகையினால்‌ 
கர்த்தர்‌ எப்போதெல்லாம்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கு விரோதமாக தம்முடைய 
கோபமான வார்த்தைகளை சொல்லுகிறாரோ 


இரக்கத்திற்காகவும்‌ 
பிரார்த்தனைபண்ணுகிறார்‌ 

சபையார்‌ மோசேக்கும்‌ ஆரோனுக்கும்‌ 
விரோதமாகக்‌ கூடி ஆசரிப்புக்‌ கூடாரத்துக்கு 
நேரே பார்க்கிறபோது, மேகம்‌ அதை 
மூடுகிறது, கர்த்தரின்‌ மகிமை 
காணப்படுகிறது. மோசேயும்‌ ஆரோனும்‌. 
ஆசரிப்புக்‌  கூடாரத்துக்கு முன்பாக 
வருகிறார்கள்‌ (எண்‌ 16:42,43. 


கர்த்தருடைய மகிமை காணப்படுவது 

பிரசன்னத்திற்கு 

(எண்‌ 164229; 

எண்‌ 20:6) 

சமயங்களில்‌. 

பிரமாணத்தை 

அவர்களைத்‌ 

கர்த்தருடைய மகிமை. 
காணப்பட்டிருக்கிறது. 


கர்த்தர்‌ ஒருவராய்‌, 
சாவாமையுள்ளவரும்‌, சேரக்கூடாத ஒளியில்‌ 
வாசம்பண்ணுகிறவரும்‌, மனுஷரில்‌ ஒருவரும்‌ 
கண்டிராதவரும்‌, காணக்‌ 
கூடாதவருமாயிருக்கிறவர்‌. (தீமோ 6:16) 

- முகத்தை ஜனங்கள்‌ கண்டு, 
மரித்துப்‌ போய்விடாதவாறு கர்த்தர்‌ 
பலசமமங்களில்‌ தமது மகிமையின்‌ 
பிரகாசத்தை மறைத்திருக்கிறார்‌. புதிய 
பூமியில்‌ கர்த்தருடைய ஊழியக்காரர்கள்‌ 
அவருடைய சமுகத்தைத்‌ தரிசிப்பார்கள்‌. 
தேவனாகிய கர்த்தரே அவர்கள்மேல்‌ 
பிரகாசிப்பார்‌ (வெளி 21:3; வெளி 22:4-5) 


இஸ்ரவேல்‌ சபையார்‌ 
ஆரோனுக்கும்‌ விரோதமாக 
கலகம்பண்ணும்போது. ருடைய 
பிரசன்னம்‌ தாமதமில்லாமல்‌ அந்த இடத்தில்‌ 
உடனே வெளிப்படுகிறது. இஸ்ரவேல்‌. 
சபையார்‌... மோசேயையும்‌ ஆரோனையும்‌ 
கொன்றுபோடவேண்டுமென்று தீர்மானம்‌ 
செய்திருக்கலாம்‌. கர்த்தர்‌ அவர்களுடைய 
மனதை அறிந்திருக்கிறார்‌. கலகம்பண்ணுகிற 
சபையார்‌ ஆசரிப்புக்கூடாரத்திற்கு நேரே 
பார்க்கிறார்கள்‌. 


மோசேக்கும்‌ 
முறுமுறுத்து 


.... ஆரோனுக்கும்‌ 
முறுமுறுப்பது பாவம்‌ 
அவர்களைக்‌ கொன்றுபோடுவது, 
விரோதமான காரியம்‌ 
இஸ்ரவேல்‌ சபையாருக்கும்‌ 
தெரிந்திருக்கிறது. தங்களுடைய மனதின்‌ 
விருப்பப்படி செய்தால்‌, கர்த்தர்‌ தங்களைத்‌ 
தண்டிப்பாரோ என்னும்‌ பயமும்‌ இஸ்ரவேல்‌ 
சபையாரின்‌ மனதிலே ஏற்பட்டிருக்கிறது. 
அவர்கள்‌ அந்தப்‌ 
ஆசரிப்புக்கூடாரத்திற்கு 
பார்க்கிறார்கள்‌. தாங்கள்‌ 
ஆரோனுக்கும்‌. 
கூடியிருக்கும்போது, கர்த்தர்‌ 
விரோதமாக. வருகிறாரா 
அறிந்துகொள்ள, 
ஆசரிப்புக்கூடாரத்திற்கு 
பார்க்கிறார்கள்‌. 





எண்ணாகமம்‌ - 
NUMBERS - COMMENTARY 


மோசேயும்‌ ஆரோனும்‌ கர்த்தருடைய 
ஊழியக்காரர்கள்‌. இஸ்ரவேல்‌ சபையார்‌ 
அவர்களுக்கு விரோதமாக முறுமுறுத்து 
'கலகம்பண்ணுகிறார்கள்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
ஊழியக்காரர்களை பாதுகாத்துக்கொள்வார்‌ 
என்பதை ஸ்ரவேல்‌ சபையார்‌ 
அறிந்திருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ மோசேக்கும்‌ 
ஆரோனுக்கும்‌ விரோதமாக. 
கூடியிருக்கும்போது, கர்த்தரைக்‌ குறித்த 
பயமும்‌ அவர்களுடைய மனதில்‌: 
இருக்கிறது. அவர்கள்‌ பயத்தோடே 
ஆசரிப்புக்கூடாரத்திற்கு நேராக 
பார்க்கிறார்கள்‌. அப்போது. மேகம்‌ 
ஆசரிப்புக்கூடாரத்தை மூடுகிறது. அங்கே 
கர்த்தரின்‌ மகிமை காணப்படுகிறது. 


கர்த்தர்‌ தம்முடைய ஊழியக்காரர்களை 
பாதுகாக்கிறார்‌. தமக்கு விரோதமாகவும்‌, 
தம்முடைய 'ஊழியக்காரர்களுக்கு 
விரோதமாகவும்‌ கூட்டங்கூடிமிருக்கிற 
கலகக்காரர்களை கலங்கப்‌ 
பண்ணுவதற்காகவும்‌, அவர்களைத்‌: 
தண்டிப்பதற்காகவும்‌, கர்த்தரின்‌ மகிமை 
அங்கு காணப்படுகிறது. மோசேயும்‌ 
ஆரோனும்‌ ஆசரிப்புக்கூடாரத்திற்கு முன்பாக 
ர்‌ அவர்கள்‌ இருவரும்‌ 
சமுகத்திலே முகங்குப்புற 

ந்‌ இஸ்ரவேல்‌ சபையாருக்காக 
பரிந்து பேசி ஜெபம்பண்ணுகிறார்கள்‌. 


அப்பொழுது கர்த்தர்‌ மோசேயை 
நோக்கி, “இந்தச்‌ சபையாரை விட்டு விலகிப்‌ 
போங்கள்‌; ஒரு நிமிஷத்தில்‌ அவர்களை 
அதமாக்குவேன்‌” என்று சொல்லுகிறார்‌. 
மோசேயும்‌ ஆரோனும்‌ கர்த்தருடைய 
வார்த்தையைக்கேட்டு, அவருடைய 
சமுகத்‌ முகங்குப்புற விழுகிறார்கள்‌ 
(எண்‌ 16-4445. 

மறுபடியுமாகக்‌. 
புத்திரர்மீது 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
தமது கோபாக்கினையை 
வெளிப்படுத்துகிறார்‌. மோசேயும்‌, ஆரோனும்‌ 
மறுபடியுமாகக்‌ கர்த்தருடைய சமுகத்தில்‌. 


முகங்குப்புற விழுந்து இஸ்ரவேல்‌ புத்திரரை 
அதமாக்கவேண்டாமென்று 


விண்ணப்பம்‌ பண்ணுகிறார்கள்‌ (எண்‌ 16:45; 
எண்‌ 16:21-22; எண்‌ 14:5-20; யாத்‌ 32). 


பப opel 


PUBLISHERS 


மோசேயும்‌ ஆரோனும்‌, இதுபோல பல 
சமயங்களில்‌, ரவேல்‌ சபையாருக்காக, 
கர்த்தருடைய சமுகத்தில்‌ முகங்குப்புற 
விழுந்து. பரிந்து பேசி 
ல்க கள்‌ இஸ்ரவேல்‌ 

புத்திரர்‌ மோசேக்கும்‌ ஆரோனுக்கும்‌ 
விரோதமாக எழும்பினாலும்‌, இவர்கள்‌ 
இருவரும்‌ இஸ்ரவேல்‌ ஜனங்களுக்காக 
கர்த்தருடைய சமுகத்திலே பரிந்து பேசி 
விண்ணப்பம்பண்ணுகிறார்கள்‌. 


கர்த்தர்‌ தமது கோபத்தினாலும்‌, 
நீதிமினாலும்‌ இஸ்ரவேல்‌ சபையாரை 
தண்டிக்கவேண்டுமென்று தீர்மானம்பண்ணும்‌ 
போதெல்லாம்‌, மோசேயும்‌ ஆரோனும்‌ 
அவர்களுக்காக பரிந்து பசி 
விண்ணப்பம்பண்ணுவதைக்‌ கேட்டு, கர்த்தர்‌ 
இஸ்ரவேல்‌ சபையாரை தண்டியாமல்‌, 
அவர்கள்மீது தமது கிருபையையும்‌. 
இரக்கத்தையும்‌ வெளிப்படுத்தியிருக்கிறார்‌. 
என்றும்‌ மாறாதவர்‌. 
என்றுமுள்ளது. 
கர்த்தருடைய 
த்தில்‌, கிருபைக்காகவும்‌ 
இரக்கத்திற்காகவும்‌ ஜெபம்பண்ணியதுபோல, 
நாமும்‌ ஜெபம்பண்ணவேண்டும்‌. துதி 
பெருகும்போது கர்த்தருடைய கிருபையும்‌ 
பெருகும்‌. நாம்‌ கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
சோர்ந்துபோகாமல்‌ எப்போதும்‌ 
ஜெபம்பண்ணவேண்டும்‌. 


தாம்‌ சொன்ன பிரகாரமாக, கர்த்தர்‌ 
கலகக்காரர்களை அதமாக்க ஆரம்பிக்கிறார்‌. 
கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து கடுங்கோபம்‌ 
புறப்பட்டதையும்‌, இஸ்ரவேல்‌ சபையார்‌ 
மத்தியிலே வாதை தொடங்கிற்று என்ப 

ஆரோன்‌ 
சபையாருக்கு 
கர்த்தருடைய 
சமுகத்திலே இஸ்ரவேல்‌ சபையாரின்‌ 
பாவத்தை நிவிர்த்தி பண்ணுகிற ஊழியத்தை 
செய்யவேண்டும்‌. 


ஆசாரியராயிருக்கிறார்‌. அவர்‌ 





BALWETHER 
பிய 


கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து 
கடுங்கோபம்‌ புறப்படுகிறது. இஸ்ரவேல்‌ 
சபையார்‌ மத்தியிலே வாதை தொடங்கிற்று. 
மோசேயும்‌ ஆரோனும்‌ கர்த்தருடைய 
சந்நிதியில்‌ முகங்குப்புற விழுந்து 
கிடக்கிறார்கள்‌. ஆரோன்‌ இப்போது 
தன்னுடைய ஆசாரிய ஊழியத்தை 
செய்யவேண்டும்‌. அவர்‌ கர்த்தருடைய 
சந்நிதியில்‌, இஸ்ரவேல்‌ புத்திரருக்காக 


கர்த்தருடைய 
சபையாருக்காக 

ஜெபம்பண்ணும்போது, ஆரோன்‌ 
சபையாரின்‌ பாவங்களை 

பண்ணுகிற ஊழியத்தை செய்யவேண்டும்‌. 
என்று மோசே தீர்மானிக்கிறார்‌. அதற்காக 
மோசே ஆரோனை அனுப்புகிறார்‌. 


வாதை தொடங்கிற்று" 
சொல்லுகிறார்‌ 


மோசே சொன்னபடி ஆரோன்‌ 
தூபகலசத்தை எடுத்துக்கொண்டு சபையின்‌ 
நடுவில்‌ ஓடுகிறார்‌: ஜனங்களுக்குள்ளே 
வாதை தொடங்கியிருக்கிறது: ஆரோன்‌ 
தூபவர்க்கம்‌ போட்டு, ஜனங்களுக்காகப்‌ 
பாவ நிவிர்த்தி செய்கிறார்‌. 
ஆரோன்‌. செத்தவர்களுக்கும்‌ 
உயிரோடிருக்கிறவர்களுக்கும்‌. நடுவே 
நிற்கிறார்‌ (எண்‌ 16:47,48). 

ஆரோன்‌ நற்குணமுள்ளவர்‌. 
மோசேயின்‌ வார்த்தைக்கு உடனே 
கீழ்ப்படிகிறார்‌. அவர்‌ மெய்யாகவே 
இஸ்ரவேல்‌ சபையார்மீது அன்பாயிருக்கிறார்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ தனக்கு விரோதமாகக்‌ 
குலகம்பண்ணினாலும்‌, அவர்கள்‌ தன்மீதும்‌, 
தனக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஆசாரிய 
ஊழியத்தின்‌ மீதும்‌ பொறாமைப்பட்டாலும்‌, 
ஆரோன்‌ அவர்கள்மீது அன்பாகவே 
இருக்கிறார்‌. கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து 
கடுங்கோபம்‌ புறப்படும்போது. 
இஸ்ரவேல்‌ சபையார்‌ அழிந்துபோகக்கூடாது 
என்று ஆரோன்‌ அவர்கள்மீது 
கரிசனையோடிருக்கிறார்‌. 


(எண்‌ 16:46) ந 


அவர்‌ 


எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இஸ்ரவேல்‌ சபையார்‌ மத்தியில்‌ வாதை 
தொடங்கிற்று. கர்த்தருடைய கோபத்தினால்‌ 
சபையாரில்‌ அநேகர்‌ செத்துப்போனார்கள்‌. 
இன்னும்‌ எல்லோரும்‌ சாகவில்லை. அங்கே 
செத்தவர்களும்‌ உமிரோடிருக்கிறவர்களும்‌ 
இருக்கிறார்கள்‌. ஆரோன்‌ 
மனதைரியமுள்ளவர்‌. அவர்‌ 
செத்தவர்களுக்கும்‌. 
உயிரோடிருக்கிறவர்களுக்கும்‌ 
இருக்கிறார்‌. 


நடுவே 


ஜனங்கள்‌ மத்தியிலே வாதை 
தொடங்கிற்று. ஜனங்கள்‌ எல்லோரும்‌ அந்த 
வாதையினால்‌. செத்துப்போவதற்கு 
வாய்ப்புள்ளது. அவர்கள்‌ மத்தியிலே. 
ஆரோன்‌ நிற்கும்போது அவரும்‌ 
செத்துப்போவதற்கு வாய்ப்புள்ளது. ஆனாலும்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனங்களுடைய ஜீவனை 
பாதுகாக்கவேண்டும்‌ என்பதற்காக, ஆரோன்‌ 
தன்னுடைய ஜீவனை கர்த்தருடைய கரத்திலே 
ஒப்புக்கொடுத்துவிட்டு  செத்தவர்களுக்கும்‌ 
உயிரோடிருக்கிறவர்களும்‌ நடுவில்‌ நிற்கிறார்‌. 


ஜனங்களுக்குள்ளே வாதை 


தொடங்கியிருக்கிறது. 
சந்நிதியில்‌ அவர்களுக்காக பாவநிவிர்த்தி 
செய்யவேண்டும்‌. இது ஆரோனுக்கு 
நியமிக்கப்பட்ட ஊழியம்‌. ஆரோன்‌ 
தூபகலசத்தை எடுத்து,  பலிபீடத்திலிருக்கிற 
அக்கினியை அதில்‌ போட்டு, அதின்மேல்‌ 
தூபவர்க்கமட்டு, 

சபையினிடத்தில்‌ போகிறார்‌. 


ஆரோன்‌ பகசல, 

எடுத்துக்கொண்டு, இஸ்ரவேல்‌ சாயாருக்கு 
பாவநிவிர்த்தி செய்ய அவர்‌ சபையின்‌ 
நடுவிலே ஓடுகிறார்‌. ஜனங்களுக்குள்ளே 
வாதை தொடங்கியிருப்பதினால்‌, 
ஜனங்களில்‌ அநேகர்‌ ஏற்கெனவே 
செத்துப்போனார்கள்‌. இன்னும்‌ சிலர்‌ 
செத்துப்போகாமல்‌ உயிரோடிருக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ தங்கள்‌ மரணத்திற்கு 
அருகாமையிலிருக்கிறார்கள்‌. இப்படிப்பட்ட 
சூழ்நிலையில்‌ ஆரோன்‌ செத்தவர்களுக்கும்‌, 
உயிரோடிருக்கிறவர்களுக்கும்‌. நடுவே 
நின்று. ஜனங்களுக்காக பாவநிவிர்த்தி 
செய்கிறார்‌. 


கர்த்தருடைய 


சீக்கிரமாய்‌ 





BALWETHER 
பிய 


சபையார்‌ செத்துப்போகும்போது. 
தானும்‌ i த வாய்ப்பு 


பாவநிவிர்த்தி 
கர்த்தர்‌ தனக்கு கொடுத்த 
செய்து முடிக்க வேண்டும்‌ 
என்பது ஆரோனுடைய விருப்பம்‌. ஆரோன்‌ 
தன்னுடைய ஆசாரிய ஊழியத்தில்‌ 
வைராக்கியமாயிருக்கிறார்‌. இதற்காக அவர்‌ 
தன்னுடைய ஜீவனையே பணயம்‌ வைக்கிறார்‌ 
தன்னுடைய காலங்கள்‌ கர்த்தருடைய 
கரத்திலிருக்கிறது என்பதை 
நன்றாய்‌ அறிந்திருக்கிறார்‌. 
சொந்த  ஜீவனைவிட, 
சபையாரின்‌ ஜீவனே 


நற்குணமுள்ளவராகவும்‌ 

வராகவும்‌ இருப்பதுபோல, 

க்‌ பயந்து ஜீவிக்கிற. 

மனுஷனாகவும்‌ இருக்கிறார்‌ 

அவர்‌ ஜனங்கள்‌ மத்தியிலே கர்த்தருடைய 

ஊழியத்தை செய்வதற்காக 

அபிஷேகம்பண்ணப்பட்டவர்‌. ஆரோன்‌ 

தேவனுக்கடுத்த காரியங்களில்‌ ஊழியம்‌: 

ர்‌... ஆரோனை 

ஆசாரிய ஊழியத்திற்கு ல்‌ 
பல்‌ ரஸ்‌ 

அபிஷேகம்‌ 


தனக்கு கொடுத்திருக்கும்‌. 
ஆரோன்‌ 
இஸ்ரவேல்‌ 


கர்த்தர்‌ 
ஊழியத்தில்‌ 
உண்மையுள்ளவராயிருக்கிறார்‌. 
சபையார்‌... ஆரோனுக்கு விரோதமாக 
முறுமுறுத்தாலும்‌, அவருடைய ஆசாரிய 
ஊழியத்தின்மீது பொறாமைப்பட்டு, 
அவருக்கு விரோதமாகத்‌ 
தூஷணவார்த்தைகளைப்‌ பேசினாலும்‌, 
ஆரோன்‌ அவர்களுக்காக பாவநிவிர்த்தி 
செய்கிறார்‌. இந்த சம்பவத்தின்‌ மூலமாக, 
ஆரோனுடைய ஆசாரிய ஊழியம்‌ 
உறுதிபண்ணப்படுகிறது. 
ஆரோன்‌ கர்த்தராகிய இயேசுகிறிஸ்துவுக்கு 
அடையாளயமாயிருக்கிறார்‌. கிறிஸ்துவானவர்‌. 
மனுக்குலத்தினுடைய பாவங்களை நிவிர்த்தி 
பண்ணுவதற்காக இந்தப்‌ பூமிக்கு வந்தார்‌. 
ஆரோன்‌. பழைய ஏற்பாட்டுக்காலத்தில்‌, 
இஸ்ரவேல்‌ ஜனங்களுக்காக பாவநிவிர்த்தி 
செய்தார்‌. 


எண்ணாகமம்‌ - 
NUMBERS - COMMENTARY 


க, மற 


PUBLISHERS 


எண்ணாகமம்‌ புஸ்தகத்தில்‌ பத்து 
வாதைகளைப்பற்றிச்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
அவற்றின்‌ விவரம்‌ வருமாறு : 


1 ஜெயம்‌ 
நிறத்திற்று 


இரண்டாம்‌ வாதையில்‌ நியாயத்தீர்ப்பு 
வெளிப்பட்டது. (எண்‌ 11:33) 


முதலாவது 
(எண்‌ 1131-3). 


வாதையை 


மூன்றாம்‌ வாதையில்‌ 
பாவதுறிக்கையும்‌ னி 


(எண்‌ 12:10-16). 


ஜெபமும்‌, 
புரிந்தது. 


நான்காம்‌ வாதையில்‌ நியாயத்தீர்ப்பு 
வெளிப்பட்டது. (எண்‌ 14:28-35), 
ஐந்தாம்‌ வாதையில்‌ நியாயத்தீர்ப்பு 
வெளிப்பட்டது. (எண்‌ 14:36-37). 

ஆறாம்‌ வாதைமில்‌ நியாயத்தீர்ப்பு 
வெளிப்பட்டது. (எண்‌ 16:29-33) 

ஏழாம்‌... வாதையில்‌ நியாயத்தீர்ப்பு 
வெளிப்பட்டது. (எண்‌ 16:35) 

. பாவநிவாரணம்‌ எட்டாம்‌ 
நிறுத்திற்று. (எண்‌ 16:46) 


பாவநிவாரணத்திற்கு அடையாளமானது. 
ஒன்பதாம்‌ வாதையில்‌ உதவிபுரிந்தது. 
(எண்‌ 21:6-9; யோவான்‌ 314) 


வாதையை 


பத்தாம்‌ வாதையில்‌ நியாயத்தீர்ப்பு 
வெளிப்பட்டது. (எண்‌ 25:1-9) 
இஸ்ரவேல்‌. 

வந்தபோது, 


புத்திரர்மீது வாதைகள்‌ 
அவர்கள்‌ ஜெபம்‌ 
பண்ணினார்கள்‌. தங்களுடைய பாவங்களை 


அறிக்கையிட்டார்கள்‌. பல சமயங்களில்‌ 
அவர்கள்மீது வந்த வாதை இதனால்‌. 
நின்றுபோமிற்று. இந்த வாதைகளையெல்லாம்‌. 

ன்‌ ள்‌ தியானித்து 


எழுதப்பட்டிருக்கிறது. (2கொரி 10:1-14) 





BALWETHER 
பிய 


சபையார்‌ செத்துப்போகும்போது. 
தானும்‌ i த வாய்ப்பு 


பாவநிவிர்த்தி 
கர்த்தர்‌ தனக்கு கொடுத்த 
செய்து முடிக்க வேண்டும்‌ 
என்பது ஆரோனுடைய விருப்பம்‌. ஆரோன்‌ 
தன்னுடைய ஆசாரிய ஊழியத்தில்‌ 
வைராக்கியமாயிருக்கிறார்‌. இதற்காக அவர்‌ 
தன்னுடைய ஜீவனையே பணயம்‌ வைக்கிறார்‌ 
தன்னுடைய காலங்கள்‌ கர்த்தருடைய 
கரத்திலிருக்கிறது என்பதை 
நன்றாய்‌ அறிந்திருக்கிறார்‌. 
சொந்த  ஜீவனைவிட, 
சபையாரின்‌ ஜீவனே 


நற்குணமுள்ளவராகவும்‌ 

வராகவும்‌ இருப்பதுபோல, 

க்‌ பயந்து ஜீவிக்கிற. 

மனுஷனாகவும்‌ இருக்கிறார்‌ 

அவர்‌ ஜனங்கள்‌ மத்தியிலே கர்த்தருடைய 

ஊழியத்தை செய்வதற்காக 

அபிஷேகம்பண்ணப்பட்டவர்‌. ஆரோன்‌ 

தேவனுக்கடுத்த காரியங்களில்‌ ஊழியம்‌: 

ர்‌... ஆரோனை 

ஆசாரிய ஊழியத்திற்கு ல்‌ 
பல்‌ ரஸ்‌ 

அபிஷேகம்‌ 


தனக்கு கொடுத்திருக்கும்‌. 
ஆரோன்‌ 
இஸ்ரவேல்‌ 


கர்த்தர்‌ 
ஊழியத்தில்‌ 
உண்மையுள்ளவராயிருக்கிறார்‌ 
சபையார்‌ ஆரோனுக்கு விரோதமாக 
முறுமுறுத்தாலும்‌, அவருடைய ஆசாரிய 
ஊழியத்தின்மீது பொறாமைப்பட்டு, 
அவருக்கு விரோதமாகத்‌. 
தூஷண வார்த்தைகளைப்‌ பேசினாலும்‌, 
ன்‌ அவர்களுக்காக பாவநிவிர்த்தி 

ந ம்பவத்தின்‌ மூலமாக, 


அடையாளயமாயிருக்கிறார்‌. கிறிஸ்துவானவர்‌ 
மனுக்குலத்தினுடைய பாவங்களை நிவிர்த்தி 
பண்ணுவதற்காக இந்தப்‌ பூமிக்கு வந்தார்‌. 
ஆரோன்‌ பழைய ஏற்பாட்டுக்காலத்தில்‌, 
இஸ்ரவேல்‌ ஜனங்களுக்காக பாவநிவிர்த்தி 
செய்தார்‌. 


எண்ணாகமம்‌ - 
NUMBERS - COMMENTARY 


க, மற 


PUBLISHERS 


எண்ணாகமம்‌ புஸ்தகத்தில்‌ பத்து 
வாதைகளைப்பற்றிச்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
அவற்றின்‌ விவரம்‌ வருமாறு : 


1 ஜெயம்‌ 
நிறத்திற்று 


இரண்டாம்‌ வாதையில்‌ நியாயத்தீர்ப்பு 
வெளிப்பட்டது. (எண்‌ 11:33) 


முதலாவது 
(எண்‌ 1131-3). 


வாதையை 


மூன்றாம்‌ வாதையில்‌ 
பாவதுறிக்கையும்‌ னி 


(எண்‌ 12:10-16). 


ஜெபமும்‌, 
புரிந்தது. 


நான்காம்‌ வாதையில்‌ நியாயத்தீர்ப்பு 
வெளிப்பட்டது. (எண்‌ 14:28-35), 
ஐந்தாம்‌ வாதையில்‌ நியாயத்தீர்ப்பு 
வெளிப்பட்டது. (எண்‌ 14:36-37). 

ஆறாம்‌ வாதைமில்‌ நியாயத்தீர்ப்பு 
வெளிப்பட்டது. (எண்‌ 16:29-33) 

ஏழாம்‌... வாதையில்‌ நியாயத்தீர்ப்பு 
வெளிப்பட்டது. (எண்‌ 16:35) 

. பாவநிவாரணம்‌ எட்டாம்‌ 
நிறுத்திற்று. (எண்‌ 16:46) 


பாவநிவாரணத்திற்கு அடையாளமானது. 
ஒன்பதாம்‌ வாதையில்‌ உதவிபுரிந்தது. 
(எண்‌ 21:6-9; யோவான்‌ 314) 


வாதையை 


பத்தாம்‌ வாதையில்‌ நியாயத்தீர்ப்பு 
வெளிப்பட்டது. (எண்‌ 25:1-9) 
இஸ்ரவேல்‌. 

வந்தபோது, 


புத்திரர்மீது வாதைகள்‌ 
அவர்கள்‌ ஜெபம்‌ 
பண்ணினார்கள்‌. தங்களுடைய பாவங்களை 


அறிக்கையிட்டார்கள்‌. பல சமயங்களில்‌ 
அவர்கள்மீது வந்த வாதை இதனால்‌. 
நின்றுபோயிற்று. இந்த வாதைகளையெல்லாம்‌. 

ன்‌ ள்‌ தியானித்து 


எழுதப்பட்டிருக்கிறது. (2கொரி 10:1-14) 





எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


ஆரோன்‌  தூபவர்க்கம்‌ போட்டு 
ஜனங்களுக்காக பாவநிவிர்த்தி செய்த 
பொழுது, வாதை நிறுத்தப்படுகிறது. 
கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து கடுங்கோபம்‌ 
புறப்பட்டது. இஸ்ரவேல்‌ சபையார்‌ மத்தியில்‌ 
வாதை தொடங்கிற்று. அந்த வாதையில்‌ 
கோராகின்‌ காரியத்தினிமித்தம்‌ 
செத்தவர்கள்‌ தவிர, அந்த வாதையினால்‌: 
செத்துப்போனவர்கள்‌. புதினாலாயிரத்து 
எழுநூறுபேர்‌ (எண்‌ 16:49), 


கோராகின்‌ காரியத்தினிமித்தம்‌. 
செத்தவர்கள்‌ 253 பேர்‌, மேலும்‌ 14700 பேர்‌ 
இந்த வாதையில்‌ மரித்துப்‌ போனார்கள்‌. 
ஆக மொத்தம்‌ 14953பேர்‌ மரித்துப்‌ 
போயிருக்க வேண்டுமென்று 
வேதபண்டிதர்கள்‌ கணக்கிடுகிறார்கள்‌ (எண்‌ 
16:27-35,49), 


ஆரோன்‌ தூபவர்க்கம்போட்டு 
ஜனங்க க்காக பாவநிவிர்த்தி செய்வதற்கு 
முன்பாகவே, இஸ்ரவேல்‌ சபையாரில்‌ அநேகர்‌ 
செத்துப்போகிறார்கள்‌. “ஒரு நிமிஷத்தில்‌ 
அவர்களை அதமாக்குவேன்‌" (எண்‌ 16:45) 
என்று கர்த்தர்‌ சொன்னார்‌. ஆரோனும்‌. 
தூபகலசத்தை எடுத்துக்கொண்டு, 
ஜனங்களுக்காக  பாவநிவிர்த்தி செய்ய, 
ஜனங்கள்‌ நடுவில்‌ ஓடினார்‌. ஆனாலும்‌ 
அதற்குள்ளாக இத்தனைபேர்‌ 
செத்துப்போனார்கள்‌. 


வாதை நிறுத்தப்பட்ட பின்பு, 
ஆரோன்‌. ஆசரிப்புக்கூடாரவாசலுக்கு 
மோசேயினிடத்தில்‌ திரும்பி வருகிறார்‌ 


(எண்‌ 16:50). 


ப வாதையை நிறுத்துவதற்காக 
இரத்தமும்‌, தூபவர்க்கமும்‌ பலிசெலுத்தப்பட்ட 
பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து ஆரோன்‌ திரும்பி 
வருகிறார்‌ (எண்‌ 16:46,50). 


ஊழியங்களை உற்சாகமாயும்‌, சுறுகறுப்பாயும்‌. 
பயபக்தியோடும்‌. செய்யவேண்டும்‌. 


ஒவ்வொரு 
ஜனங்கள்‌ 
சுவிசேஷத்தைக்‌ 
மரித்துக்‌ 
கொண்டிருக்கிறார்கள்‌ என்பதை ஒவ்வொரு 
ஊழியக்காரரும்‌ நினைவுகூரவேண்டும்‌. 


கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து 
கடுங்கோபம்‌ புறப்பட்டபோது, இஸ்ரவேல்‌ 
சபையார்‌ மத்திமிலே வாதை தொடங்கிற்று. 
கர்த்தருடைய கோபத்தினால்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனங்களில்‌ அநேகர்‌ செத்துப்போனார்கள்‌. 
ஆரோன்‌ ஜனங்களுக்காக பாவநிவிர்த்தி 
செய்தபோது, வாதை நிறுத்தப்படுகிறது. 
கர்த்தர்‌ தம்முடைய வல்லமையினால்‌. 
ஜனங்களுக்கு என்ன செய்ய முடியும்‌ 
என்பதையும்‌, தம்முடைய நீதியினாலும்‌. 
கோபத்தினாலும்‌ ஜனங்களுக்கு என்ன 
செய்ய முடியும்‌ என்பதையும்‌, தம்முடைய 
அன்பினாலும்‌ இரக்கத்தினாலும்‌ 
ஜனங்களுக்கு என்ன செய்ய முடியும்‌ 
என்பதையும்‌ இந்த சம்பவத்தின்‌ மூலமாக 
தெளிவுபடுத்துகிறார்‌. 


ர்‌ இஸ்ரவேல்‌ ஜனத்தார்மீது 
கோபப்பட்டாலும்‌, அவர்கள்‌ தவறு 
செய்யும்போது அவர்களை தம்முடைய 
நீதிமினால்‌ நியாயந்தீர்த்து தண்டித்தாலும்‌, 
கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ ஜனத்தாரை தமக்கு 
சொந்த ஜனமாக பாதுகாத்துக்கொள்கிறார்‌. 
கர்த்தருடைய கோபத்திற்கு மத்தியிலும்‌. 
அவருடைய அன்பும்‌ இரக்கமும்‌ 
வெளிப்படுகிறது. கர்த்தருடைய கோபம்‌ 
வெளிப்படும்போதெல்லாம்‌, மோசே 
இஸ்ரவேல்‌ சபையாருக்காக கர்த்தருடைய 
முகத்தில்‌ பரிந்து பேசி 


நாம்‌ காலதாமதம்பண்ணுகிற 


ச 
விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 


ஏற்பாட்டுக்காலத்தில்‌, 
அம்‌ க 


மத்தியஸ்தராக ஊழியம்‌ செய்வது நமக்கு 
கிடைத்திருக்கிற பாக்கியம்‌. 





எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


லேவி 
கோராகும்‌ 
ஆரோனுக்கும்‌ 
ஊழியத்திற்கும்‌ க 
முறுமுறுத்தார்கள்‌. கர்த்தர்‌ 
முறுமுறுப்புக்களையும்‌,. 
அடக்குகிறார்‌. அதன்‌ பின்பு இஸ்ரவேலின்‌ 
மற்ற கோத்திரங்களைச்‌ சேர்ந்த பிரபுக்கள்‌. 
ஆரோனுக்கு விரோதமாகவும்‌, அவருடைய 
ஆசாரிய ஊழியத்திற்கு விரோதமாகவும்‌ 
முறுமுறுக்கிறார்கள்‌ 


லேவி கோத்திரத்தின்‌ பிரபு 
ஆசாரிய ஊழியம்‌ செய்யும்போது, மற்ற 
கோத்திரங்களின்‌ பிரபுக்கள்‌ ஏன்‌ ஆசாரிய 
ஊழியம்‌ செய்யக்கூடாது. என்பது, 
அவர்களுடைய விவாதமாகும்‌. கர்த்தர்‌ 
மனுஷருடைய 
அவர்களுடைய 
அறிந்திருக்கிறார்‌ 


அவனுடைய 


பிரச்சனையை தீர்த்து வைக்கிறார்‌ 
ஆசாரிய ஊழியம்‌ செய்யும்‌ கதத, 
லேவி கோத்திரத்தாருக்கும்‌, 
கோத்திரத்தாருக்கும்‌ இடையே 
பிரச்சனைகளும்‌, போட்டிகளும்‌, 
பொறாமைகளும்‌, வாக்குவாதங்களும்‌,. 
சண்டைகளும்‌ வருவதற்கு வாய்ப்புள்ளது. 
்‌ கர்த்தர்‌ முன்னறிகிறார்‌ 
இஸ்ரவேல்‌ 


கோத்திரத்தார்‌ மத்தியிலே ஒரு அமைதியான 
சூழ்நிலையை ஏற்படுத்துகிறார்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ இதற்கு முன்பு, 
மோசேக்கும்‌ ஆரோனுக்கும்‌ விரோதமாக 
முறுமுறுத்தபோது.... கர்த்தர்‌ அவர்கள்மீது, 
கோபப்பட்டு, அவர்களுக்கு தம்முடைய 
நீதியான நியாயத்தீர்ப்பைச்‌ சொன்னார்‌. 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ அனுப்பின வாதையினால்‌ 
கலகக்காரர்களில்‌ அநேகர்‌ 
செத்துப்போனார்கள்‌. அப்போது கர்த்தர்‌ 
கோபத்தினால்‌ அற்புதத்தை: 
கர்த்தர்‌ தம்முடைய 
கிருபையினாலே அற்புதத்தை செய்கிறார்‌. 

கர்த்தருடைய 
இஸ்ரவேலின்‌ 
பிரபுக்களும்‌, 
பன்னிரண்டு கோல்களை 
வரவேண்டும்‌ (எண்‌ 17:1-7). 
கோல்களில்‌ ரோனின்‌ கோல்‌ 
துளிர்த்திருக்கிறது. கர்த்தர்‌ ஆரோனின்‌ 
ஆசாரிய ஊழியத்தை அங்கீகரித்திருக்கிறார்‌ 
என்பதற்கு இது அடையாளம்‌ (எண்‌ 17:89). 


சந்நிதிக்கு முன்பாக, 
பன்னிரண்டு வம்சத்து 
ஒவ்வொரு கோல்‌ வீதமாக, 

கொண்டு 
பன்னிரண்டு 


கர்த்தர்‌ ஆரோனுடைய கோலை. 
துளிர்க்கச்செய்து, இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
மத்தியிலே முறுமுறுப்பு ஏற்படுவதை தடுத்து 
கர்த்தருடைய 


நிறுத்துகிறார்‌ (எண்‌ 17:10] 
வாசஸ்தலத்தின்‌ கிட்டே 


(எண்‌ 17:12,13) 


பன்னிரண்டு கோல்கள்‌ 
எண்‌ 17:1-7 


எண்‌ 17:1. பின்பு கர்த்தர்‌ மோசேயை 
நோக்கி: 


எண்‌ 17:2. நீ இஸ்ரவேல்‌ புத்திரரோடே 

பேசி, அவர்கள்‌: பிதாக்களின்‌. 
வம்சங்களாகிய ஒவ்வொரு 
வம்சத்துனுடைய  பிரபுவினிடத்தில்‌, 
ஒவ்வொரு கோலாகப்‌ பன்னிரண்டு 
கோலை வாங்கி, அவனவன்‌ கோலில்‌ 
அவனவன்‌ பேரை எழுதுவாயாக. 


எண்‌ 
கோன்மேல்‌ 
எழுதக்கடவாய்ர; 
பிதாக்களின்‌ 
வம்ச. த்தலைவனுக்காகவும்‌ 
கோல்‌ இருக்கவேண்டும்‌. 


17:3. லேவியினுடைய 
ஆரோனின்‌ பேரை 

அவர்களுடைய 
ஒவ்வொரு 
ஒவ்வொரு 


எண்‌ 17:4. அவைகளை ஆசரிப்புக்‌ 
கூடாரத்திலே நான்‌ உங்களைச்‌. 
சந்திக்கும்‌. ஸ்தானமாகிய 
சாட்சிப்பெட்டிக்கு முன்னே வைக்கக்‌ 
கடவாய்‌. 





BALWETHER 
பிய 


எண்‌ 175. அப்பொழுது நான்‌ 
தெரித்துகொள்ளுகிறவனுடைய கோல்‌ 
துனிர்க்கும்‌ இப்படி இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ உங்களூக்கு விரோதமாய்‌ 
முறுமுறுக்கிற அவர்கள்‌ முறுமுதுப்பை: 
என்னைவிட்டு ஒழியப்பண்ணுவேன்‌. 
என்றார்‌. 


எண்‌ 17:6. இதை மோசே இஸ்ரவேல்‌. 
புத்திரரோடே. சொன்னான்‌; 
அப்பொழுது அவர்களுடைய யிரபுக்கன்‌ 
எல்லாரும்‌ தங்கள்‌ பிதாக்களுடைய 


கொடுத்தார்கள்‌; ஆரோனின்‌ கோலும்‌ 
அவர்களுடைய கோல்களுடனே 
இருத்தது. 

எண்‌ 17:7. அந்தக்‌ கோல்களை மோசே: 
காட்சியின்‌ கூடாரத்திலே 
கர்த்தருடைய சமுகத்தில்‌ வைத்தான்‌. 


ர்த்தர்‌ ஆரே a அவருடைய 
அபத்த ரையும்‌ ஆசாரிய 


செய்வன்‌ எத நியமத்திருக்கிறார்‌ 
த்‌ ஆசாரிய பட்டத்தை, ஒரு 
பதலை வை கதர்‌ உறுதிபண்ண 
விரும்புகிறார்‌. ஆசாரிய ஊழியம்‌ கனமுள்ளது. 
இந்தக்‌ கனமும்‌ பேன்மையம்‌ 


கிடைக்க வேண்டுமென்று, 
மற்ற கோத்திரத்தாரும்‌ 
வாய்ப்புள்ளது. 

ஆசாரிய ஊழியம்‌ ஆரோனுக்கும்‌, 
அவருடைய  குடும்பத்தாருக்கும்‌ மாத்திரம்‌ 
கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை கர்த்தர்‌ 
உறுதிபண்ணுகிறார்‌. இதனால்‌ இஸ்ரவேலின்‌ 
மற்ற கோத்திரத்தார்‌ ஆரோனுக்கு 
விரோதமாக முறுமுறுக்காமல்‌ அமைதியா 
இருக்கிறார்கள்‌. 

ஆரோனுக்கும்‌ 
த்தம்‌ 
முறுமுறுக்கிறவர்கள்‌, 
அவருடைய நியமத்திற்கும்‌ 
முறுமுறுக்கிறார்கள்‌. 
விரோதமாக முறுமுறுக்கிறவர்கள்‌ அவருக்கு 
விரோதமாகக்‌ கலகம்பண்ணுகிறார்கள்‌. 
கர்த்தர்‌ கலகக்காரரை தண்டிப்பார்‌. 
இஸ்ரவேல்‌ சபையார்‌, கர்த்தருடைய 
நியமத்தை ஏற்றுக்கொண்டு, கர்த்தருக்கு 
விரோதமாக முறுமுறுக்காமல்‌ தண்டனைக்கு 
தப்பித்துக்கொள்கிறார்கள்‌. 


க 


அவருடைய ஆசாரிய 


எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


கர்த்தர்‌ மோசேயை 
இஸ்ரவேல்‌ புத்திரரோடே பேசி, அவர்கள்‌ 
பிதாக்களின்‌ வம்சங்களாகிய ஒவ்வொரு. 
வம்சத்தினுடைய பிரபுவினிடத்தில்‌, 
ஒவ்வொரு கோலாகப்‌ பன்னிரண்டு 
கோலை வாங்கி, அவனவன்‌ கோலில்‌ 
அவனவன்‌ பேரை எழுதுவாயாக" 
(எண்‌ 17:12) என்று சொல்லுகிறார்‌. 
மொத்தம்‌ 13 கோல்கள்‌ இருந்தன 
என்று வேதபண்டிதர்களில்‌ சிலர்‌ விளக்கம்‌ 
சொல்லுகிறார்கள்‌. பன்னிரண்டு 
கோத்திரத்தாருக்கு பன்னிரண்டு. 
லேவியின்‌ கோத்திரத்‌ 
கோலுமாகச்‌ சேர்ந்து, 
கோல்கள்‌ (எண்‌ 17:2-3,6) 
கோல்களில்‌ கோத்திரத்துப்‌ பிரபுவின்‌ பேரை 
எழுதும்போது, அதை அவர்களுடைய 
பிறப்பின்‌ வரிசைப்‌ பிரகாரமாக எழுதவில்லை. 
(ஆதி 29:32-30:24: ஆதி 3516-20) 
ஆசரிப்புக்‌ கூடாரத்தைச்‌ சுற்றிலும்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரர்கள்‌ பாளயமிறங்கியிருந்த வரிசைப்‌ 
பிரகாரம்‌ அவர்களுடைய பெயர்கள்‌ 
கோல்களில்‌ எழுதப்படுகிறது. (எண்‌ 2:3-34) 


“லேலிமினுடைய கோலின்மேல்‌. 
ஆரோனின்‌ பேரை  எழுதக்கடவாய்‌; 
அவர்களுடைய பிதாக்களின்‌ ஒவ்வொரு 
வம்சத்‌ தலைவனுக்காகவும்‌ ஒவ்வொரு கோல்‌ 
இருக்கவேண்டும்‌" (எண்‌ 17:3) என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌ 

கோல்களில்‌ 
எழுதவேண்டும்‌ 


நோக்கி, “நீ 


யாருடைய பேரை 
என்னும்‌ குழப்பமில்லாமல்‌ 
அது தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. 
(எண்‌ 17:6). 


லேவி கோத்திரத்தாரில்‌ ஒருசிலர்‌ 
கோராகோடு சேர்ந்து கொண்டு, கலகம்‌ 
பண்ணினார்கள்‌. தேவன்‌ ஆரோனைத்‌ தமது 
ஊியத்திற்காகத்‌ தெரிந்நெடுந்திருப்பநை 
மறுபடியும்‌. உறுதிபண்ணுவது 
அவசியமாயிருக்கிறது. கோராகுவைப்‌ போல 
வேறு யாராவது எழும்பி, ஆரோனுக்கு 
எதிராகக்‌ கலகம்‌ பண்ணக்கூடாது. ஆரோன்‌ 
செய்த. பாவநிவிர்த்தியின்‌ மூலமாக 
இஸ்ரவேல்‌ புத்திரர்களுக்கு வந்த வாதை 
நின்றுபோயிற்று. (எண்‌ 16:45-50) தேவன்‌ 
ஆரோனைத்‌ தெரிந்தெடுத்திருப்பதற்கு இது 
ஓர்‌... அடையாளமாகும்‌. தன்னுடைய 
தெரிந்தெடுப்பைத்‌ தேவன்‌ மறுபடியுமாக 
உறுதிபண்ணுகிறார்‌. கோலை துளிர்க்க 
வைத்து உறுதிபண்ணுகிறார்‌. (எண்‌ 17:1-11). 





எண்ணாகமம்‌ - 
NUMBERS - COMMENTARY 


கனமுள்ள 
ஸ்ரவேல்‌. 


பணப்பை ந்‌ 
இவர்கள்‌ மத்தியிலே 
பொறாமைகளும்‌ ஏற்படுகிறது. 


கர்த்தர்‌ தம்மு 
சித்தத்தின்‌ பிரகாரமாக, 


ரட்‌ ௮ 
சா 
நியமனம்‌ 


ஊழியம்‌ கர்த்தருடைய பரிசுத்த 
இஸ்ரவேல்‌ சபையார்‌ எல்லோரும்‌ 
கர்த்தருடைய நியமத்திற்கு 
கீழ்ப்படியவேண்டும்‌. ஆரோனைப்போல. 
அல்லது ஆரோனுக்கு பதிலாக தாங்களும்‌ 
ஆசாரிய ஊழியம்‌ செய்யவேண்டுமென்று. 
ஆசைப்படுவது, கர்த்தருடைய தெய்வீக 
நியமத்திற்கு எதிர்த்து நிற்கும்‌ காரியமாகும்‌. 
டய பிரமாணத்தின்‌ 
இஸ்ரவேல்‌ சபையாரை ஆளுகை 
செய்கிறார்‌. ஆனால்‌ இஸ்ரவேல்‌ சபையாரோ 
கர்த்தருடைய பிரமாணத்திற்கு கீழ்ப்படிய 
மறுக்கிறார்கள்‌. அவர்கள்‌ கர்த்தருக்கு 
விரோதமாக முறுமுறுத்து 
கலகம்பண்ணுகிறார்கள்‌. 
கர்த்தர்‌... நீதியுள்ளவர்‌ 
கிருபையுள்ளவராகவும்‌ 


அவர்‌ 
இருக்கிறார்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தருக்கு விரோதமாக 


முறுமுறுத்து கலகம்பண்ணும்போது. கர்த்தர்‌ 
வர்களைத்‌ தண்டிப்பார்‌. இது கர்த்தருடைய 
நீதி. இஸ்ரவேல்‌ சபையார்‌ தமக்கு 
விரோதமாக முறுமுறுப்பதற்கு முன்பாகவே, 
கர்த்தர்‌ தம்முடைய கிருபையினால்‌, 
அவர்களுடைய முறுமுறுப்புக்களை 
'தடைபண்ணுகிறார்‌. அவர்கள்‌ 
தண்டிக்கப்படாமல்‌ அவர்களை 
பாதுகாக்கிறார்‌. 


மோசே இஸ்ரவேல்‌ புத்திரருடைய 
வம்சங்களின்‌ பிரபுக்களிடத்திலிருந்து 
கோல்களை வாங்கவேண்டும்‌. ஒவ்வொரு 
பிரபுவுக்கும்‌ ஒரு கோல்‌ வீதமாக 
பன்னிரண்டு கோல்களை வாங்கவேண்டும்‌. 
இந்தக்‌ கோல்கள்‌ வாதுமை மரத்தின்‌ 
கோல்கள்‌ என்று வேதபண்டிதர்கள்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 


ப opel 


PUBLISHERS 


ஆரோன்‌ லேவி கோத்திரத்தைச்‌ 
சேர்ந்தவர்‌. இஸ்ரவேல்‌ சபையாரில்‌ லேவி 
கோத்திரத்தார்‌ ஒரு தனி கோத்திரமாக 
எண்ணப்படும்போது, எப்பிராயீம்‌, மனாசே 
ஆகிய இரண்டு வம்சத்தாரும்‌ ஒரே 
கோத்திரமாக எண்ணப்படுவார்கள்‌. இவர்கள்‌ 
இருவரும்‌ யோசேப்பின்‌ குமாரர்‌. 

மோசே இஸ்ரவேல்‌ வம்சத்தாரிடத்தின்‌ 
பிரபுக்களிடத்தில்‌ பன்னிரண்டு கோல்களை 
வாங்குகிறார்‌. இந்தக்‌ கோல்களில்‌ 
ஆரோனுடைய கோலும்‌ ஒன்று என்று 
வேதபண்டிதர்களில்‌ சிலர்‌ சொல்லுகிறார்கள்‌. 
ஆரோனுடைய கோலைச்‌ சேர்த்து மொத்தம்‌ 
பதிமூன்று கோல்கள்‌ என்றும்‌ சிலர்‌ 
சொல்லுகிறார்கள்‌. ஒவ்வொரு கோலிலும்‌, 
ஒவ்வொரு பிரபுவின்‌ பெயர்‌ எழுதப்படுகிறது. 
லேலிமினுடைய கோலின்மேல்‌ ஆரோனுடைய 
பெயர்‌ எழுதப்படுகிறது. 

மோசே 
கோல்களையும்‌ 
ஆசரிப்புக்‌ கூடாரத்திலே. கர்த்தர்‌ 
அவர்களைச்‌ சந்திக்கும்‌ ஸ்தானமாகிய 
சாட்சிப்பெட்டிக்கு முன்னே வைக்கவேண்டும்‌. 
(எண்‌ 17:4). பன்னிரண்டு கோல்களும்‌ 
மகாபரிசுத்த ஸ்தலத்திலுள்ள. 
சாட்சிப்பெட்டிக்கு முன்பாக ஒரு நாள்‌ இரவு 
முழுவதும்‌ வைக்கப்பட்டிருக்கும்‌. 


இந்தப்‌ 
வாங்கி, 


பன்னிரண்டு 
அவைகளை 


“கர்த்தர்‌ அவர்களைச்‌ சந்திக்கும்‌ 
ஸ்தானம்‌" என்பது ஆசரிப்புக்‌ கூடாரத்தில்‌ 
உடன்படிக்கைப்‌ பெட்டி இருக்கும்‌ ஸ்தலம்‌. 
இது தேவன்‌ மோசேயோடு பேசிய இடம்‌ 
எண்‌ 17:47:10; யாத்‌  29:42-43; 
யாத்‌ 30:6,36). 


சாட்சிப்பெட்டியில்‌ கிருபாசனம்‌ உள்ளது. 
தேவனுடைய பிரசன்னம்‌ அங்கே இருக்கிறது 
என்பதற்கு கர்த்தருடைய சாட்சிப்பெட்டி 
அடையாளமாகவும்‌, சாட்சியாகவும்‌ 
இருக்கிறது. 
கர்த்தர்‌ எந்தக்‌ கோத்திரத்தின்‌ பிரபுவை. 
தமக்கு ஆசாரிய ஊழியம்‌ செய்யுமாறு 
தெரிந்துகொள்கிறாரோ, அந்தப்‌ 
பிரபுவினுடைய கோல்‌ தளிர்க்கும்‌. கர்த்தர்‌ 
அந்தப்‌ பிரபுவை ஆசாரிய ஊழியத்திற்கு 
தெரிந்தெடுத்திருக்கிறார்‌ என்பதற்கு 
அந்தக்‌ கோல்‌ துளிர்ப்பது ஒரு அடையாளம்‌. 
கர்த்தர்‌ இந்தத்‌ திட்டத்தை மோசேக்கு 
சொல்லுகிறார்‌. 





எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


கர்த்தர்‌ மோசேயை நோக்கி, 
தெரிந்துகொள்ளுகிறவனுடைய 
துளிர்க்கும்‌: இப்படி இஸ்ரவேல்‌ 
உங்களுக்கு விரோதமாய்‌ 
அவர்கள்‌ முறுமுறுப்பை. 
ஒழியப்பண்ணுவேன்‌" (எண்‌ 
சொல்லுகிறார்‌. 


கர்த்தர்‌ தனக்கு சொன்னதை மோசே 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு சொல்லுகிறார்‌. 
அப்பொழுது அவர்களுடைய பிரபுக்கள்‌ 


வ்வொரு 
கோல்களை மோசேயினிடத்தில்‌ 
வருகிறார்கள்‌; ஆரோனின்‌ 
அவர்களுடைய கோல்களுடனே 
அந்தக்‌ கோல்களை மோசே 
கூடாரத்திலே கர்த்தருடைய 
வைக்கிறார்‌ (எண்‌ 17:67). 
ஆசாரிய பட்டம்‌ 
விதம்‌ வருமாறு : 

1. நீ. இஸ்ரவேல்‌ புத்திரரோடே பேரி, 
அவர்கள்‌ பிதாக்களின்‌ வம்சங்களாகிய 
ஒவ்வொரு வம்சத்தினுடைய 
பிரபுவினிடத்தில்‌, ஒவ்வொரு கோலாகப்‌ 
பன்னிரண்டு கோலை வாங்கி 
அவனவன்‌ கோலில்‌ அவனவன்‌ பேரை 
எழுதுவாயாக. (எண்‌ 17:2-35). 


உறுதிபண்ணப்பட்ட 


லேலியினுடைய 
ஆரோனின்‌ 
(எண்‌ 17:3) 


கோலின்மேல்‌. 


பேரை எழுதக்கடவாய்‌. 


அவைகளை ஆசரிப்புக்‌ கூடாரத்திலே 
நான்‌உங்களைச்‌ சந்திக்கும்‌ 
ஸ்தானமாகிய சாட்சிப்பெட்டிக்கு 
முன்னே வைக்கக்‌ கடவாய்‌ 
(எண்‌ 17:4) 

அப்பொழுது நான்‌ 


கொள்ளுகிறவனுடைய 
துளிர்க்கும்‌. (எண்‌ 17:5). 


தெரிந்து 
கோல்‌. 


ஆரோனின்‌ 
துளிர்த்திருந்தது 
எண்‌ 17:8-13 


எண்‌ 17:8. மறுநான்‌ மோசே சாட்சியின்‌: 
கூடாரத்துக்குன்‌ பிரவேசித்தபோது, 
இதோ, லேவியின்‌ குடும்பத்தாருக்கு 
இருத்த ஆரோனின்‌ கோல்‌ 
துவிர்த்திருத்தது; அது துளிர்விட்டு, 
பூப்பூத்து, வாதுமைப்‌ பழங்களைக்‌ 
கொடுத்தது. 


எண்‌ 179, அப்பொ 
கர்த்தருடைய சமுகத்தி, 

 கோல்கனை யெல்லாம்‌ 

இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ எல்லாரும்‌ காண 
வெளியே கொண்டுவத்தான்‌; அவர்கள்‌ 
கண்டு, அவரவர்‌ தங்கள்‌ தங்கள்‌ 
"கோல்களை வாங்கிக்கொண்டார்கள்‌. 


எண்‌ 1740. அப்பொழுது கர்த்தர்‌ 
மோசேயை நோக்கி: ஆரோனின்‌ கோல்‌ 
அந்தக்‌ கலகக்காரருக்கு விரோதமான 
அடையானமாகும்பொருட்டு, அதைத்‌ 
திரும்பவும்‌ சாட்சிப்பெட்டிக்கு முன்னே 
கொண்டு போய்‌ வை. இப்படி. அவர்கள்‌: 
எனக்கு விரோதமாய்‌ முறுமுறுப்பதை 
ஒழியப்பண்ணுவாய்‌, அப்பொழுது 
அவர்கள்‌ சாகமாட்டார்கள்‌ என்றார்‌. 


எண்‌ 1: கர்த்தர்‌ ல்‌ 
கட்டனையிட்டபடியே 
செய்தான்‌. 


எண்‌ 17:12. அப்பொழுது இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ மோசேயை நோக்கி: இதோ, 
செத்து அழித்துபோகிறோம்‌; நாங்கள்‌ 
எல்லாரும்‌ அழிந்துபோகிறோம்‌. 


எண்‌ 17:18. கர்த்தரின்‌ வாசஸ்தலத்தின்‌ 
கிட்டே வருகிற எவனும்‌ சாகிறான்‌; 
நாங்கள்‌ எல்லாரும்‌ செத்தூத்தான்‌ 
தீருமோ என்றார்கள்‌. 





BALWETHER 
பிய 


உண்டாயிற்று. கர்த்தர்‌ 
ட வல்‌ 


பிரகாரமாக, 
சாட்சியின்‌ 


க தபு 
மறுநாள்‌ மோசே சாட்சியின்‌ 
கூடாரத்துக்குள்‌ பிரவேசிக்கிறார்‌. அப்போது. 
“இதோ, லேலியின்‌ குடும்பத்தாருக்கு இருந்த 
ஆரோனின்‌ கோல்‌ துளிர்க்கிறது: அது 
துளிர்விட்டு, பூப்பத்து வாதுமைப்‌ 
பழங்களைக்‌ கொடுக்கிறது" (எண்‌ 17:8) 


மோசே கோல்களை 
ஆசரிப்புக்கூடாரத்தில்‌ எங்கு வைத்தார்‌ 
என்று கூறப்படவில்லை. சோதிக்கப்பட்ட 
பின்பு, ஆரோனுடைய கோல்‌ உடன்படிக்கைப்‌ 
பெட்டிக்குள்‌ வைக்கப்படுகிறது. (எண்‌: 17:10: 
எபி 9:4). சாலொமோனின்‌ நாட்களில்‌ 
உடன்படிக்கைப்‌ பெட்டிக்குள்‌ ஆரோனின்‌ 
கோல்‌ காணப்படவில்லை. இராஜா 8:9) 
பெலிஸ்தியர்‌ உடன்படிக்கைப்‌ பெட்டியை 
அபகரித்துச்‌ சென்றபோது, ஆரோனின்‌ கோள்‌ 
காணாமற்போயிருக்கலாம்‌ (சாமு 4-7). 


ஆசரிப்புக்‌ கூடாரத்திற்குச்‌ சாட்சியின்‌ 
கூடாரம்‌ என்னும்‌ பெயரும்‌ உண்டு. சாட்சி 


என்பது பத்துக்‌ கட்டளைகளடங்கிய 
கற்பலகைகளைக்‌ குறிக்கும்‌. 

ஆரோனின்‌ கோலில்‌ காணப்பட்ட 
காரியங்களைப்பற்றிய விவரம்‌ வருமாறு : 


1. ஆரோனின்‌ கோல்‌ துளிர்த்திருந்தது. 
2. அது பூப்பூத்தது. 


3 அது வாதுமைப்‌ பழங்களைக்‌ 


காணப்படும்‌ 

தேவனுடைய 
அற்புதமாகும்‌. உலர்ந்து போன கோல்‌ ஒரே 
நாளில்‌ துளிர்க்கிறது. ஆரோனின்‌ கோல்‌ 
என்னும்‌ வாக்கியம்‌ வேதாகமத்தில்‌ இரண்டு 
இடங்களில்‌ பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. 
(எண்‌ 17:17; எபி 9:4). 


எண்ணாகமம்‌ - 
NUMBERS - COMMENTARY 


விரிவுரை 


அப்பொழுது மோசே கர்த்தருடைய 

சமுகத்திலிருந்த அந்தக்‌ கோல்களையெல்லாம்‌ 
எடுத்து, இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ எல்லாரும்‌ காண 
வெளியே கொண்டுவருகிறார்‌; அவர்கள்‌ 
கண்டு, அவரவர்‌ தங்கள்‌ தங்கள்‌ கோல்களை 
வாங்கிக்கொள்கிறார்கள்‌ (எண்‌ 175). 


த ம்‌ 
உலர்ந்தகோல்‌. 


அற்புதத்தை இஸ்ரவேல்‌ 
எல்லோரும்‌ காண்கிறார்கள்‌ (எண்‌ 


கோல்‌ 
மற்ற கோல்கள்‌ 
அவையெல்லாம்‌ எப்படி 
அப்படியே இருக்கிறது. 
ஆரோனுடைய கோல்‌ துளிர்த்தது 
ரமல்ல, அது பூப்பூத்து வாதுமை 
பழங்களையும்‌... கொடுத்திருக்கிறது. ரே 
நாள்‌ இரவில்‌ ஆரோனுடைய கோலில்‌ 
இவ்வளவு க்கள்‌ நடைபெற்றிருக்கிறது. 


மோசே சாட்சி கூடாரத்திலே 
கர்த்தருடைய சமுகத்தில்‌ வைக்கப்பட்டிருந்த 
பன்னிரண்டு கோல்களையும்‌ 
எடுத்துக்கொண்டு வெளியே வருகிறார்‌. 
அந்தக்‌ கோல்களைக்‌ காண்பதற்காக 
இஸ்ரேல்‌ புத்திரர்‌ எல்லோரும்‌ 
காத்திருக்கிறார்கள்‌. 
கோத்திவ்பிரக்களெக்காம்‌ 'அங்கே 
அவர்களோடு கூடமிருக்கிறார்கள்‌. மோசே 
பன்னிரண்டு கோல்களையும்‌ வெளியே 
கொண்டு வந்த போது, அவரவர்‌ தங்கள்‌ 
தங்கள்‌ கோல்களை மோசேயினிடத்திலிருந்து 
வாங்கிக்கொள்கிறார்கள்‌. 


ரோனுடைய 
குளிர்த்திருக்கிறது. 
குளிர்க்கவில்லை. 
வைக்கப்பட்டதோ 


ஆரோனும்‌ 


தன்னுடைய கோலை 
வாங்கிக்கொள்கிறார்‌. 


, ஆரோனுடைய 
பூப்பூத்து, 


நிலமையிலிருக்கிறது. இது 

அற்புதம்‌. கர்த்தரே ஆரோனின்‌ கோலை. 
துளிர்விடச்‌ செய்கிறவர்‌. அவரே மற்ற 
கோல்களை துளிர்விடாமலிருக்கச்‌ 
செய்கிறவர்‌. 





BALWETHER 
பிய 


கோத்திய்பியக்களுக்கு 
அடையாளமாயிருக்கிறது. கர்த்தர்‌ 
ஆரோனையும்‌ அவருடைய குடும்பத்தாரையும்‌ 
மாத்திரம்‌ ஆசாரிய ஊழியத்திற்கு நியமனம்‌ 
செய்திருக்கிறார்‌ என்பதற்கு து 
அடையாளம்‌. மற்ற கோத்திரத்தின்‌ பிரபுக்கள்‌ 
தமக்கு சாரிய ஊழியம்‌ செய்ய 
நியமிக்கப்படவில்‌ என்பதற்கும்‌ இது 
அடையாளம்‌. 


பொதுவாக ஒரே நாள்‌ இரவில்‌ ஒரு 
கோல்‌ துளிர்விட்டு, பூப்பூத்து வாதுமை 
பழங்களை கொடுக்காது. இது கர்த்தருடைய 
அற்புதமான கிரியையாகயிருப்பதினால்‌, 
இந்தக்‌ கோல்‌ ஒரே நாள்‌ இரவில்‌ 
துளிர்விட்டு, பூப்பத்து வாதுமை பழங்களை 
கொடுத்திருக்கிறது. 


இந்த விஷயத்தில்‌ மோசே யாரையும்‌ 
ஏமாற்றவில்லை. அவர்‌ பன்னிரண்டு. 
கோல்களையும்‌ சாட்சியின்‌ கூடாரத்திலே 
கர்த்தருடைய சமுகத்தில்‌ வைத்துவிட்டு, 
இரவு வேளையிலே யாருக்கும்‌ தெரியாமல்‌, 
ஆரோனுடைய கோலுக்கு 
துளிர்விட்ட 
வைத்திருப்பதற்கு 
ஆரோனுடைய  கோலோ 

த்திரமல்ல, அது பூப்பூத்து, 

ன 


நடைபெற்றிருக்கிறது. 


,சாரிய ஊழியத்திற்கு கர்த்தர்‌ 
ஆரோனை 'தெரிந்தெடுத்திருக்கிறார்‌ 
என்பதற்கு இது அடையாளம்‌. கர்த்தருடைய 
ரங்கன்‌ கனிகொடுக்கிறவர்களாக 
இருக்கவேண்‌। கர்த்தர்‌ நம்மை. 
ஊழியத்திற்கு  த்கத்க்க்‌ என்பதற்கு 
இதுவே அடையாளம்‌. நம்முடைய ஊழியத்தில்‌ 
நாம்‌ வா்‌ 
கர்த்தர்‌ ஊழியத்திற்கு 
த்க்‌ எ என்பது சந்தேகமாகவே 
இருக்கும்‌. 


“நீதிமான்‌ பனையைப்போல்‌ செழித்து. 
லீபனோனிலுள்ள கேதுருவைப்போல்‌ 
வளருவான்‌. கர்த்தருடைய 
நாட்டப்பட்டவர்கள்‌ 
பிராகாரங்களில்‌ 


எண்ணாகமம்‌ - 
NUMBERS - COMMENTARY 


க, oes 


PUBLISHERS 


கர்த்தர்‌ உத்தமரென்றும்‌, என்‌ கன்மலையாகிய 
அவரிடத்தில்‌: அநீதியில்லையென்றும்‌, 
விளங்கப்பண்ணும்படி, அவர்கள்‌ 
முதிர்வயதிலும்‌ கனிதந்து. புஷ்டியும்‌ 
பசுமையுமாயிருப்பார்கள்‌" (சங்‌ 92:12-15) 


கர்த்தருடைய 
உலர்ந்துபோன விருட்சங்களைப்போல. 
இருந்தாலும்‌, அவை சாரமுள்ள 
விருட்சங்களாயிருக்கும்‌. அவை ஏற்ற 
காலத்தில்‌ துளிர்விட்டு, பூப்பூத்து. கனிதரும்‌. 
கர்த்தர்‌ மோசேயை நோக்கி, 
ரோனின்‌ கோல்‌ அந்தக்‌ கலகக்காரருக்கு, 
தமான  அடையாளமாகும்பொருட்டு, 
அதைத்‌ திரும்பவும்‌ சாட்சிப்பெட்டிக்கு முன்னே 
கொண்டு போய்‌ வை. இப்படி அவர்கள்‌ 
எனக்கு விரோதமாய்‌ முறுமுறுப்பதை 
ண்ணுவாய்‌, அப்பொழுது அவர்கள்‌ 
சாகமாட்டார்கள்‌" (எண்‌ 17:10) என்று 


சொல்லுகிறார்‌. 


விருட்சங்கள்‌ 


“அதைத்‌ திரும்பவும்‌ சாட்சிப்பெட்டிக்கு. 
முன்னே கொண்டு வை' என்னும்‌ இந்த 
வாக்கியத்தில்‌ “திரும்பவும்‌” என்னும்‌ 
வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருப்பது, இதற்கு 
முன்பே அந்தக்‌ கோல்‌ சாட்சிப்‌ பெட்டிக்கு 
முன்னே இருந்ததைக்‌ குறிப்பிடுகிறது. 
ஆரோனின்‌ கோலோடு மற்ற பன்னிரண்டு 
கோல்களும்‌ சாட்சிப்‌ பெட்டிக்கு முன்பாக 
வைக்கப்பட்டிருந்தது. மறுநாளில்‌ துளிர்த்து, 
பூப்பூத்து, கனிகொடுத்த அந்த கோல்‌ சாட்சிப்‌ 

அடையாளமாக 

9:4). தேவன்‌ 
கைத்‌ தமது ஆசாரிய ஊழியத்தைச்‌ 
செய்வதற்காகத்‌  தெரிந்தெடுத்திருக்கிறார்‌ 
என்பதற்கு இது அடையாளமாகும்‌. 


சாரிய 
ஆசாரிய 


ஆரோனுக்கு, 


ஊழியத்தைக்‌ லவன்‌ 


பட்டம்‌. 
கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை கர்த்தர்‌ 


உறுதிபண்ணுகிறார்‌. ஆரோனுடைய கோல்‌ 
துளிர்விட்டு, பூப்பூத்து. கனிகொடுத்தது, 
கர்த்தருடைய சித்தத்திற்கும்‌, அவருடைய 
திட்டத்திற்கும்‌, அவருடைய தீர்மானத்திற்கும்‌ 
அடையாளம்‌. 


ஆசாரிய ஊழியம்‌: 
ஊழியமாயிருக்கவேண்டும்‌. 
ஊழியக்காரர்கள்‌: கர்த்தருக்கு 
பிரியமானவர்களாகவும்‌, கர்த்தருடைய 
சபையாருக்கு பிரயோஜனமானவர்களாகவும்‌ 
இருக்கவேண்டும்‌. 


கனிகொடுக்கும்‌ 
கர்த்தருடைய 





எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


ஆ கர்த்தருக்கு ஆசாரிய 
ஊழியம்‌ செய்யும்போது, ஆரோனுடைய 
குமாரரும்‌ கர்த்தருக்கு ஆசாரிய ஊழியம்‌ 
செய்வார்கள்‌ என்பது கர்த்தருடைய திட்டம்‌. 
இந்த திட்டத்திற்கு அடையாளமாக, 
ஆரோனுடைய கோல்‌ வாதுமை பழங்களை 
கொடுப்பது மாத்திரமல்ல, அது துளிர்விட்டு 
பூப்பூக்கவும்‌ செய்கிறது. பூ காயாகி, அது 
கனியாகும்‌. ஆரோன்‌ இப்போது. 
பழமாகயிருக்கிறார்‌.  ஆரோனுடைய குமாரர்‌ 
இப்போது பூத்த பூக்களைப்போல 
இருக்கிறார்கள்‌. அவர்களும்‌ இனிமேல்‌ 
கனிகளாவார்கள்‌. ஆரோனுக்கு பின்பு, 
அவருடைய குமாரரும்‌ ஆசாரிய ஊழியத்தை 
செய்வார்கள்‌ என்பதற்கு இது அடையாளம்‌. 


ஆசாரிய ஊழியம்‌ ஆரோனுக்கும்‌. 
அவருடைய குடும்பத்தாருக்கும்‌' நித்திய 
ஊழியமாக நியமிக்கப்படவில்லை. 
நியமித்திருக்கிற காலம்‌ வரையிலும்‌ 
ஆரோனுடைய குடும்பத்தார்‌ ஆசாரிய 
ச செய்வார்கள்‌. ஒரு விருட்சத்தின்‌ 

கிளை இப்போது துளிர்த்திருந்தாலும்‌, அது 
வாடிப்போவதற்கும்‌, 
உதிர்ந்துபோவதற்கும்‌ 
விருட்சத்தின்‌ 


கர்த்தர்‌ 


பட்டுப்போவதற்கும்‌. 
வாய்ப்புள்ளது. ஒரு 
துளிர்களும்‌, பூக்களும்‌ காய்ந்து 
உதிர்ந்துபோவதுபோல, இப்போது ஆசாரிய 
ஊழியம்‌ செய்கிறவர்கள்‌, இனிமேல்‌ அந்த 
ஊழியத்தை செய்ய முடியாமல்‌ போவதற்கும்‌ 
வாய்ப்புள்ளது. 

ஆரோனுடைய கோல்‌ 
ப்பத்து 

ei 


சாட்சியின்‌ 

சமுகத்தில்‌ 
துளிர்விட்டு வந்ததன்‌ நம்முடைய 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்துவும்‌, தம்முடைய 
பிதாவின்‌ சமுகத்திலே துளிர்விட்டு 
வளருகிறார்‌. 


இளங்கிளையைப்போலவும்‌, வறண்ட 
நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரைப்போலவும்‌ 
அவனுக்கு முன்பாக எழும்புகிறார்‌; அவருக்கு 
அழகுமில்லை, செளந்தரியமுமில்லை: அவரைப்‌ 
பார்க்கும்போது, நாம்‌ அவரை விரும்பத்தக்க 
ரூபம்‌ அவருக்கு இல்லாதிருந்தது" 
(ஏசா 53:2, 


மோசே கர்த்தருடைய வார்த்தையின்படி, 
கர்த்தருடைய  சமுகத்திலிருந்த அந்தக்‌ 
கோல்களையெல்லாம்‌ எடுத்து, இஸ்ரவேல்‌ 
புத்திர்‌ எல்லாரும்‌ காண வெளியே 
கொண்டுவருகிறார்‌: அவர்கள்‌ கண்டு, 
அவரவர்‌ தங்கள்‌ தங்கள்‌ கோல்களை 
வாங்கிக்கொள்கிறார்கள்‌ (எண்‌ 175). 


கர்த்தர்‌ மோசேயை நோக்கி, 
ஆரோனின்‌ கோல்‌ அந்தக்‌ கலகக்காரருக்கு 
விரோதமான அடையாளமாகும்பொருட்டு, 

த்‌ திரும்பவும்‌ சாட்சிப்பெட்டிக்கு முன்னே 
கொண்டு போய்‌ வை" (எண்‌ 17:11) என்று 
சொல்லுகிறார்‌. கர்த்தர்‌ தனக்கு 
கட்டளையிட்டடியே மோரே செய்கிறார்‌. 
அவர்‌ ஆரோனுடைய குளிர்த்த கோலை, 
திரும்பவும்‌ சாட்சிப்பெட்டிக்கு முன்னே 
கொண்டு போய்‌ வைக்கிறார்‌. 


பாவ 
பாலத்தில்‌ 
அவர்களை 
கர்த்தருடைய 
கர்த்தர்‌ தம்முடைய 
நம்முடைய பாவங்களை 
ஒழியப்பண்ணுகிறார்‌. 

இதனால்‌ நாம்‌ மரணத்திற்கு தப்பிக்கிறோம்‌. 


கர்த்தர்‌. ஆரோனுடைய 
ஊழியத்தை உறுதிபண்ணுகிறார்‌. 
இஸ்ரவேல்‌ சபையார்‌ 

விரோதமாக முறுமுறுப்பதை 
நிறுத்திக்கொள்வார்கள்‌. அவர்கள்‌ பாவம்‌ 
செய்யாமல்‌. தப்பித்துக்கொள்வார்கள்‌. 
அவர்கள்‌ பாவத்தின்‌ சம்பளமாகிய 
மரணத்திற்கு தப்பித்துக்கொள்வார்கள்‌. 


மனுக்குலத்தினுடைய 
நீக்குவதும்‌, மனுபுத்திரர்‌ 


விழுந்துவிடாதவாறு 


ஆசாரிய 
இதனால்‌ 
கர்த்தருக்கு 


கர்த்தர்‌ நம்மை திருத்துவதற்கு 
பல்வேறு உபாயங்களைக்‌ கையாளுகிறார்‌. 
பல சமயங்களில்‌ கர்த்தர்‌ நம்மோடு அன்பாய்ப்‌ 
பேசுகிறார்‌. சில சமயங்களில்‌ அலர்‌ 
நம்மோடு கோபமாய்ப்‌ பேசுகிறார்‌. நம்மைத்‌ 
தண்டிக்கிறார்‌. கர்த்தர்‌ நமக்காக எதை 
சாகாமல்‌ 





யய 
பரிய 


அப்பொழுது 
மோசேயை நோக்கி, “இதோ, செத்து 
அழிந்துபோகிறோம்‌; நாங்கள்‌ எல்லாரும்‌ 
அழிந்துபோகிறோம்‌. கர்த்தரின்‌ 
வாசஸ்தலத்தின்‌ கிட்டே வருகிற எவனும்‌ 
சாகிறான்‌; நாங்கள்‌ எல்லாரும்‌ செத்துத்தான்‌ 
தீருமோ” (எண்‌ 173213) என்று 
சொல்லுகிறார்கள்‌. 


- கோராகுவினுடைய கலகத்தின்‌ 
ம்‌ இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ மத்தியில்‌ 
வந்தது. தேவன்‌ மேலும்‌ பல. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 


(எண்‌ 1712- 


வருவதற்கே பயப்படுகிறார்கள்‌. 
13) 


தேவன்‌ லேலியரோடு தமது 
ஆசீர்வாதங்களை மறுபடியும்‌ புதுப்பிக்கிறார்‌ 
ஆசரிப்புக்‌ கூடாரத்து சாரியப்‌ 
பணிவிடைகள்‌ பற்றிய பிரமாணங்களைக்‌ 
கொடுக்கிறார்‌. (எண்‌ 184-32) சிவப்புக்‌ 
கிடாரியின்‌ பிரமாணம்‌, இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 
வேறுபிரிந்து ஜீவிக்க வேண்டிய பிரமாணம்‌, 
ஆசரிப்புக்‌ கூடாரத்திற்குள்‌ பிரவேசிப்பதற்கு 
முன்பாக தங்களைச்‌ சுத்திகரிக்க வேண்டிய 
பிரமாணம்‌ போன்ற பல பிரமாணங்களைக்‌ 
கர்த்தர்‌ தம்முடைய பிள்ளைகளுக்குக்‌ 
கொடுக்கிறார்‌. (எண்‌ 19-22). 


ஜனத்தார்‌ 
இவ்வாறு 


இஸ்ரவேல்‌ 
மோசேயினிடத்தில்‌ 
சொன்னார்கள்‌ என்பதற்கு வேதபண்டிதர்கள்‌ 


ஏன்‌ 


'திருப்தியடையவில்லை. அவர்கள்‌ 
கர்த்தருக்குவிரோதமாக குறை கூறுகிறார்கள்‌. 


எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


2. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ தங்கள்‌ பாவங்களுக்கு 
அவர்கள்‌ 


தங்களை ஒப்புக்கொடுக்கிறார்கள்‌. 

இஸ்ரவேல்‌ சபையார்‌ கர்த்தருக்கு, 
விரோதமாக கலகம்பண்ணியபோது, 
கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு அவர்கள்மேல்‌ 
வந்தது. அவர்கள்‌ தங்கள்‌ பாவங்களுக்கு 
மனந்திரும்பினால்‌, கர்த்தருடைய 
நியாயத்தீர்ப்பு நீதியானது என்பதையும்‌, 
தாங்கள்‌ தண்டிக்கப்படவேண்டியவர்கள்‌ 
என்பதையும்‌ அங்கீகரிப்பார்கள்‌. 


அவர்களுடைய மனதிலே பெருமையும்‌, 
இருதயத்திலே கடினமும்‌ இருக்குமென்றால்‌, 
அவர்கள்‌ தாங்கள்‌ செய்ததை பாவம்‌ என்று 
அங்கீகரிக்கமாட்டார்கள்‌. தங்களுடைய 
வார்த்தைகளும்‌ செய்கைகளும்‌ நீதியானது 
என்று சொல்லி கர்த்தருக்கு விரோதமாக 
முறுமுறுப்பார்கள்‌. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ இங்கு 
பேசுவது, கர்த்தருக்கு விரோதமாய்‌ 
முறுமுறுக்கும்‌ வார்த்தையாகமிருக்கலாம்‌ 
என்று வேதபண்டிதர்களில்‌ சிலர்‌ விளக்கம்‌ 


சொல்லுகிறார்கள்‌. 

வேதபண்டிதர்களில்‌ வேறு சிரோ, 
வசனங்களுக்கு வேறுவிதமாக 
சொல்லுகிறார்கள்‌. கர்த்தர்‌ 

ஆசாரிய பட்டத்திற்கு 
இது கர்த்தருடைய 
இஸ்ரவேல்‌ சபையார்‌ 


இந்த 
விளக்கம்‌ 
ஆரோனை 
நியமித்திருக்கிறார்‌. 
தெய்வீக நியமனம்‌. 


கலகம்பண்ணமாட்டோம்‌ என்றும்‌, அவ்வாறு 
இனிமேல்‌ கலகம்பண்ணினால்‌ தங்களுக்கு 
அழிவு நிச்சயமாய்‌ வரும்‌ என்றும்‌ இஸ்ரவேல்‌ 





எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


ஆரோனுக்கு ஆசாரிய ஊழியப்பட்டம்‌ 
பரிபூரணமாக உறுதிபண்ணப்படுகிறது. 
கர்த்தர்‌ ஆரோனுடைய ஊழியத்தைக்‌ 
குறித்து இந்த அதிகாரத்தில்‌ 
சொல்லுகிறார்‌. இங்கு சொல்லப்பட்டிருக்கிற 
சம்பவம்‌ ஏற்கெனவே சொல்லப்பட்டிருந்தாலும்‌, 
அவை இந்த அதிகாரத்திலும்‌ மறுபடியுமாய்ச்‌ 
சொல்லப்படுகிறது. 


ஆரோனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற 
ஊழியங்களைப்பற்றிய விவரம்‌. லேவியர்‌ 
மூலமாக ஆரோனுக்கு கிடைக்கும்‌ உதவிகள்‌ 
(எண்‌ 18:1-7). 


ஆரோனும்‌ லேலியரும்‌ கர்த்தருடைய 
ஊழியத்தை செய்யும்போது 

கொடுக்கப்படும்‌ சம்பளம்‌. 

கொடுக்கப்படும்‌ விசேஷித்த. 

(எண்‌ 188-19). லேலியருக்கு கொடுக்கப்படும்‌ 
சம்பளம்‌ (எண்‌ 18:25-32), 


ஆசாரியரின்‌ ஊழியம்‌ 
எண்‌ 18:1-7 


எண்‌ 18:1. பின்பு கர்த்தர்‌ ஆரோனை 
நோக்கி: நீயும்‌ உன்ணோடேகூட உன்‌ 
குமாரரும்‌ உன்‌ தகப்பன்‌ வம்சத்தாரும்‌ 
பரிசுத்த ஸ்தலத்தைப்பற்றிய 
அக்கிரமத்தைச்‌ ௬ுமக்கவேண்டும்‌; நீயும்‌ 
உன்னோடேகூட உன்‌ குமாரரும்‌. 
உங்கள்‌ ஆசாரிய ஊழியத்தைப்பற்றிய 
அக்கிரமத்தைச்‌ ௬ுமக்கவேண்டும்‌.. 


எண்‌ 18:2. உன்‌ தகப்பனாகிய 
லேவியின்‌ கோத்திரத்தாரான உன்‌ 
சகோதரரையும்‌ உன்னோடே. 
கூடியிருக்கவும்‌ உன்னிடத்திலே. 
சேவிக்கவும்‌ அவர்களைச்‌. 
சேர்த்துக்கொள்‌; நீயும்‌ உன்‌ 
குமாரருமோ சாட்சியின்‌ 
கூடாரத்துக்குமுன்‌ ஊழியம்‌ 
செய்யக்கடவீர்கன்‌. 


எண்‌ 18:3. அவர்கள்‌ உன்‌ காவலையும்‌ 
கூடாரம்‌ அனைத்தின்‌ காவலையும்‌ 
காக்கக்கடவர்கன்‌; ஆகிலும்‌ அவர்களும்‌ 
நீங்களும்‌ சாகாதபடிக்கு, அவர்களும்‌ 
பரிசுத்த. ஸ்தலத்தின்‌ 
பணிமுட்டுகளண்டையிலும்‌ 
பலிபீடத்தண்டையிலும்‌ சேராமல்‌, 


எண்‌ 18:4. உன்னோடே, 
கூடிக்கொண்டு,  கூடாரத்துக்கடுத்த 
எல்லாப்‌ பணிவிடையையும்‌ செய்ய, 
ஆசரிப்புக்கூடாரத்தின்‌. 
காவலைக்காக்கக்கடவர்கன்‌; அத்தியன்‌ 
உங்களிடத்தில்‌ 


இஸ்ரவேல்‌ புத்திரர்மேல்‌ 
இனிக்‌ கடுங்கோபம்‌ வராதபடிக்கும்‌, 
நீங்கள்‌ பரிசுத்த ஸ்தலத்தின்‌ 
காவலையும்‌ பலிபீடத்தின்‌ காவலையும்‌ 
காக்கக்கடவீர்கன்‌. 


எண்‌ 18:8. ஆசரிப்புக்கூடாரத்தின்‌' 
பணிவிடையைச்‌ செய்ய, கர்த்தருக்குக்‌ 
கொடுக்கப்பட்ட உங்கள்‌ சகோதராகிய 
லேவியரை நான்‌. இஸ்ரவேல்‌ 
புத்திரரிலிருத்து பிரித்து, உங்களுக்கு 
தத்தமாகக்‌ கொடுத்தேன்‌. 


எண்‌: 18:7. ஆகையால்‌ நீயும்‌ 
உன்னோடேகூட உன்‌ குமாரரும்‌ பலி. 
பீடத்துக்கும்‌ திரைக்கு உட்புறத்துக்கும்‌ 
அடுத்த எல்லாவற்றையும்‌ 
செய்யும்பொருட்டு, உங்கன்‌ ஆசாரிய 
ஊழியத்தைக்‌ காத்துக்‌ 
சேவிக்கக்கடவீர்கன்‌; உங்கள்‌ ஆசாரிய 
ஊழியத்தை உங்களுக்கு தத்தமாக 
அருனினேன்‌; அதைக்‌ செய்யும்படி. 
சேருகிற அந்தியன்‌ கொலை 
செய்யப்படக்கடவன்‌ என்றார்‌. 


ரது 


வாசஸ்தலத்தின்‌ கிட்டே 
சாகிறான்‌; நாங்கள்‌ எல்லாரும்‌ செத்துத்தான்‌. 
தீருமோ” எண்‌ 171213) என்று 
சொன்னார்கள்‌. அவர்களால்‌ கர்த்தரின்‌ 
வாசஸ்தலத்தின்‌ கிட்டே போகமுடியவில்லை. 





BALWETHER 
சபரிய 


தம்முடைய வாசஸ்தலத்தின்‌ கிட்டே 
ஆசாரியர்‌ வரவேண்டும்‌ என்பது 
கர்த்தருடைய திட்டம்‌. தங்களால்‌ 
வாசஸ்தலத்தின்‌ கிட்டே வரமுடியவில்லை 
என்று இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
முறையிடுகிறார்கள்‌. கர்த்தர்‌ அவர்களுடைய 
முறையீடுகளுக்கு அதிகாரத்தில்‌. 

பிரதியுத்தரம்‌ சொல்லுகிர 
ஆசாரியர்கள்‌ மாத்திரமே 
கர்த்தருடைய வாசஸ்தலத்தின்‌ கிட்டே வந்து 
அவருக்கு ஊழியம்‌ செய்யவேண்டும்‌. 
சர்த்ததடைய ஊழியத்தில்‌ ஆசாரியர்கள்‌ 
புத்திரரின்‌ 


இதுநதிகளாமிரக்கிறாரகள்‌ கர்த்தர்‌ 
ஆரோனையும்‌, அவருடைய ஆசாரிய 
ஊழியத்தையும்‌ கனம்பண்ணியிருக்கிறார்‌. 
கர்த்தர்‌ இந்த அதிகாரத்தில்‌, 
ஆரோனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும்‌ 
ஊழியப்பொறுப்புக்களைப்பற்றி சொல்லுகிறார்‌. 
ஆரோன்‌ ஒரு ஆசாரியராகமிருந்து, அவர்‌ 
கர்த்தருக்கு செய்யவேண்டிய 
ஊழியங்களெல்லாம்‌ இந்த வசனப்பகுதியில்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. 


ஆசாரிய ஊழியம்‌ 
ஊழியமாகுமிருந்தாலும்‌, ஆரோன்‌ 
ஊழியத்தை மிகுந்த 
பயபக்தியோடும்‌, 
நடுக்குத்தோடும்‌ 
ஆரோனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும்‌. 
ஊழியம்‌ மிகவும்‌ விசேஷமானது. அது 
பரிசுத்தமானது. கர்த்தர்‌ தனக்கு 
்‌ "ஆசாரிய ஊழியத்தை 
பரிசுத்தத்தோடு 


கனமுள்ள 
அந்த 


கர்த்தர்‌ ஆரோனை நோக்கி: நீயும்‌ 
உன்னோடேகூட உன்‌ குமாரரும்‌ உன்‌ 
தகப்பன்‌ வம்சத்தாரும்‌ பரிசுத்த. 
ஸ்தலத்தைப்பற்றிய அக்கிரமத்தைச்‌ 
சுமக்கவேண்டும்‌: நீயும்‌ உன்னோடேகூட உன்‌ 
குமாரரும்‌ உங்கள்‌ ஆசாரிய 
ஊழியத்தைப்பற்றிய அக்கிரமத்தைச்‌ 
சுமக்கவேண்டும்‌. 181) என்று 
சொல்லுகிறார்‌. 


(எண்‌ 


எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இஸ்ரவேல்‌. புத்திரரின்‌ 
அக்கிரமங்களுக்கு ஆரோனும்‌, அவனுடைய 
குமாரரும்‌ பொறுப்பேற்க வேண்டும்‌. 
பாவநிலிர்த்திக்காக செய்யவேண்டிய 
பாவநிவாரண பலிகளையெல்லாம்‌ இவர்கள்‌ 
செலுத்த வேண்டும்‌. பரிசுத்த ஸ்தலத்தில்‌ 
இவர்கள்‌ செய்யும்‌ ஆசாரிய ஊழியத்தின்‌ 
மூலமாக இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ பாவங்களை 
இவர்கள்‌ சுமந்து அவற்றிற்குப்‌ 
பாவநிவாரணம்‌ செய்ய வேண்டும்‌. 


அக்கிரமம்‌ என்பது பாவம்‌ செய்வது, பாவம்‌ 
செய்ய வேண்டுமென்று நினைப்பது ஆகிய 
இரண்டையுமே குறிக்கும்‌. கீழ்ப்பியாமையின்‌ 
பிள்ளைகளிடத்தில்‌ பிசாசானவன்‌ கிரியை 
செய்து, அவர்களை  அக்கிரமக்காரரின்‌: 
கிரியைகளைச்‌ செய்ய வைக்கிறான்‌ 
(யோவான்‌ 8:44; எபே 

யோவான்‌ 3:8; வெளி 12:9). 


கர்த்தர்‌. பரிசத்த ஸ்தலத்தின்‌ 
ne ஆசாரிய  ஊழியத்தையும்‌ 
பற்றிச்‌ சொல்லும்போது, ஆரோனும்‌ 
அவருடைய குமாரரும்‌, அவருடைய தகப்பன்‌ 
வம்சசத்தாரும்‌ “பரிசுத்த ஸ்தலத்தைப்பற்றிய 
அக்கிரமத்தைச்‌ சுமக்கவேண்டும்‌' என்றும்‌, 
ஆரோனும்‌ அவருடைய குமாரரும்‌ “ஆசாரிய 
அ த்தைப்பதறிய அக்கிரமத்தைச்‌ 
சுமக்கவேண்டும்‌" என்றும்‌ சொல்லுகிறார்‌. 


பரிசுத்த. ஸ்தலத்தைப்பற்றிய 
அத்கிரத்தைச்‌ சுமக்கவேண்டிய பொறுப்பு 
ஆரோனுக்கு அவருடைய 
குடும்பத்தாரு லேலியருக்கும்‌ 
கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆசாரிய 
ஊழியத்தைப்பற்றிய அக்கிரமத்தை சுமக்க 
வேண்டிய பொறுப்பு ஆரோனுக்கும்‌ 
அவருடைய குமாருக்கும்‌ மாத்திரம்‌ 
கொடுக்கப்பட்டிருக்கிறது. 


ஆரோனும்‌ அவருடைய 
லேலியரும்‌ 
கர்த்தருடைய 
ஸ்தலத்திலே இவர்களை 
அந்நியர்கள்‌ யாரும்‌ 
வார்க்க அந்நியர்கள்‌ என்னும்‌ 
பரிகத்தமில்லாமல்‌ 
தட்டாமிருக்கிறவர்களையும்‌ குறிக்கும்‌. 
இவர்கள்‌ பரிசுத்த ஸ்தலத்திற்கு வெளியே 
இருக்கவேண்டியவர்கள்‌. 


ரும்‌, 
காவலாயிருக்கவேண்டும்‌. 


பரிசுத்த 
தவிர 





எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


பரிசுத்த ஸ்தலத்திலே 
அந்நியர்களோ 

அசுத்தமானவர்களோ பிரவேசிக்கும்போது 
பரிசுத்த ஸ்தலம்‌ தீட்டுப்படும்‌. கர்த்தர்‌ 
எரிச்சலுள்ள தேவன்‌. தம்முடைய பரிசுத்த 
ஸ்தலம்‌ சுத்தமாயிருக்கவேண்டும்‌ என்றும்‌, 
பரிசுத்த ஸ்தலத்தைப்பற்றிய காவலை 
ஆரோனும்‌ அவருடைய குமாரரும்‌, லேலியரும்‌ 
காக்கவேண்டும்‌ என்றும்‌ கர்த்தர்‌ 
தீர்மானித்திருக்கிறார்‌. 


ஆசாரியர்‌, லேவியர்‌ ஆகியோருடைய 
காவலையும்‌ மீறி அந்நியர்‌ யாராவது. 
பரிசுத்த. ஸ்தலத்திலே  பிரவேசித்தால்‌, 
அதற்கு ஆசாரியரும்‌, லேலியரும்‌ 
பொறுப்பேற்கவேண்டும்‌. தம்முடைய பரிசுத்த 
ஸ்தலத்தை தீட்டுப்படுத்தின குற்றத்திற்காக 
கர்த்தர்‌ ஆசாரியரையும்‌, லேவியரையும்‌ 
தண்டிப்பார்‌. ஆகையினால்‌ ஆசாரியரும்‌ 
லேலியரும்‌ “பரிசுத்த ஸ்தலத்தைப்பற்றிய 
அக்கிரமத்தை  சுமக்கவேண்டும்‌' என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
பரிசுத்த ஸ்‌; ஊழியத்திலே, 
வெமியர்கள்‌ கக்கு உதவி 
செய்வதற்கு... நியமிக்குப்பட்டிருக்கிறார்கள்‌. 
பரிசுத்த ஸ்தலம்‌ 
ஆசாரியர்‌ அதற்கான 
ஏற்கவேண்டும்‌ ஆசாரியரோடு 
லேலியரும்‌ அதற்கான 
ஏற்கவேண்டும்‌. பரிசுத்தஸ்தலத்தை காவல்‌. 
காக்கவேண்டிய பொறுப்பு ஆசாரியரையும்‌ 
லேவியரையும்‌ சேரும்‌. பரிசுத்த ஸ்தலம்‌. 
அசுத்தமாகும்போது. கர்த்தர்‌ 
ஆசாரியணயும்‌ ந்‌ விசாரிப்பார்‌. 
க்கும்‌ தண்டனை 
ஆவன்‌ ஆசாரியரும்‌ 
பரிசுத்த வாசஸ்தலத்தைப்பற்றிய 
சுமக்கவேண்டுமென்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
ஆசாரிய ஊழியத்தைப்பற்றிய 
அக்கிரமத்தைச்‌ சுமக்கும்‌ பொறுப்பை. கர்த்தர்‌ 
ஆரோனுக்கும்‌ அவரோடேகூட அவருடைய 
குமாரருக்கும்‌ ஒப்புக்கொடுக்கிறார்‌. ஆசாரிய 
ஊழியத்தைப்பற்றிய அக்கிரமத்தைச்‌ சுமக்கும்‌ 
பொறுப்பு லேவியருக்கு கொடுக்கப்படவில்லை. 
இந்தப்‌ பொறுப்பு ஆரோனுக்கும்‌ அவருடைய 
குமாருக்கும்‌ மாத்திரம்‌ 
கொடுக்கப்பட்டிருக்கிறது. 


தவிர 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ ஆசாரியருக்கு 
நியமித்திருக்கிற வேலைகளை அவர்கள்‌ 
சரியாக செய்யவேண்டும்‌. ஆசாரியர்‌ 

க்‌ பொறுப்புக்களை சரியாக 


ஊழியத்தை, ஆசாரியரைத்தலிர, 
யாராவது செய்தால்‌, அந்த அக்கிரமத்தையும்‌ 
ஆசாரியரே சுமக்கவேண்டும்‌. 


ஊழியத்தை, 
செய்வது. 
மிகப்பெரிய 


ஆசாரியருடைய 
சாரியரைத்‌ தவிர மற்றவர்‌ 
கர்த்தருடைய பார்வையில்‌: 
அக்கிரமமாகயிருக்கிறது. 
அல்லாத அந்நியர்‌ 
ஊழியத்தை தங்கள்‌ 
அபகரித்துக்கொள்ளாதவாறு, ஆசாரியர்கள்‌ 
தங்கள்‌ ஊழியத்தைக்‌ காவல்‌ 
காக்கவேண்டும்‌. ஆசாரிய ஊழியம்‌ கர்த்தர்‌ 
நியமித்த பிரகாரமே நடைபெறவேண்டும்‌ 
ஆசாரிய ஊழியத்தில்‌ குறைவு 
காணப்பட்டாலும்‌, இந்த ஊழியம்‌ கர்த்தர்‌ 
நியமித்த பிரகாரம்‌ நடைபெறாவிட்டாலும்‌, 
இதற்கு ஆரோனும்‌ அவருடைய குமாரருமே 
பொறுப்பேற்க வேண்டும்‌. கர்த்தர்‌ 
இவர்களுடைய அக்கிரமத்தினிமித்தமாக. 
இவர்களைத்‌ தண்டிப்பார்‌. 

கர்த்தர்‌ 


குமாருக்கும்‌ 
கொடுக்கிறார்‌. 


ஆரோனுக்கும்‌ அவருடைய 
ஊழியப்பொறுப்புக்களைக்‌ 
நம்‌ உன்‌ குமாரருமோ 


ஆரோனுக்கு 

“சாட்சியின்‌ கூடாரத்திற்கு முன்‌" 
வார்த்தைக்கு, “மகாபரிசுத்த ஸ்தலத்திற்கு 
முன்‌” என்று பொருள்‌. சாட்சியின்‌ 
கூடாரத்திலே கர்த்தருடைய உடன்படிக்கைப்‌ 
பெட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. 

லேவியர்கள்‌ 
கூடாரத்திற்குள்‌ ஊழியம்‌ செய்யக்கூடாது. 
கூடாரத்திற்குள்‌ ஆசாரியர்கள்‌ மட்டுமே. 
பணிவிடை செய்ய வேண்டும்‌. லேவியர்கள்‌ 
கூடாரத்துக்கு வெளியே பணிவிடை செய்ய 
வேண்டியவர்கள்‌ (எண்‌ 18:3,5,7). 


சாட்சியின்‌ 





BALWETHER 
பிய 


லேவியர்கள்‌. ஆரோனுக்குக்கீழ்‌ 
பணிவிடை செய்கிறார்கள்‌. ஆரோனுக்குப்‌ 
பின்பு, ஆரோனுடைய ஆசாரியப்‌ பட்டத்திற்கு 
வரும்‌ பிரதான ஆசாரியதுக்ுக்கழ்‌ அவர்கள்‌ 
பணிவிடை வேண்டும்‌. 
(எண்‌ 18;3-6). த ஆசரிப்புக்‌ 
கூடாரத்தின்‌ பிராகாரத்திலும்‌, வெண்கல 
பலிபீடத்திலும்‌, சில பணிவிடைகள்‌ 
ஒதுக்கப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஸ்தலத்தின்‌ 
பணிமுட்டுக்கள்‌. அருகிலோ, 
பொற்பலிபீடத்தின்‌ அருகிலோ லேலியர்கள்‌ 
வரக்கூடாது. இந்தப்‌ பிரமாணத்தை மீறுகிற 
'லேவியருக்கும்‌, மற்ற ஜனங்களுக்கும்‌ மரண 
தண்டனை விதிக்கப்படு! 


வெண்கல பலிபீடத்தில்‌ பலிகளைச்‌ 
செலுத்தும்‌. பணிவிடைகளும்‌, பரிசுத்த 
ஸ்த ள்ளும்‌, மகா பரிசுத்த 
ஸ்தலத்திற்குள்ளும்‌ செய்ய வேண்டிய 
பணிவிடைகளும்‌ ஆசாரியரின்‌ ஊழியமாகும்‌. 
(எண்‌ 18:37). 


ஆரோனும்‌ அவருடைய குமாரரும்‌ 
ஆசரிப்புக்கூடாரத்திலே, திரைக்கு 
வெளிப்புறத்தில்‌ ஊழியம்‌ செய்யவேண்டும்‌. 
அவர்கள்‌ ஆசரிப்புக்கூடாரத்தின்‌ 
உட்புறத்தில்‌ ஊழியம்‌ செய்யவேண்டும்‌. 
ஆசாரியர்கள்‌ பொற்பலிபீடம்‌, சமுகத்தப்ப 
மேஜை, பொன்விளக்குத்தண்டு ஆகியவற்றில்‌ 
ஊழியம்‌ செய்யவேண்டும்‌. 


இந்தப்‌ பரிசுத்த த்திற்கு லேவியர்கள்‌ 
யாரும்‌ பிரவேசிக்க அனுமதியில்லை. 
ஆகையால்‌ நீயும்‌ உன்னோடேகூட 
உன்‌ குமாரரும்‌ பலிபீடத்துக்கும்‌ 
உட்புறத்துக்கும்‌ அடுத்த 
செய்யும்பொருட்டு, ்‌ 
ஊழியத்தைக்‌ காத்துச்‌ சேவிக்கக்கடவீர்கள்‌; 
உங்கள்‌ ஆசாரிய ஊழியத்தை உங்களுக்கு 
தத்தமாக அருளினேன்‌: அதைச்‌ செய்யும்படி 
சேருகிற அந்நியன்‌ கொலை 
செய்யப்படக்கடவன்‌" (எண்‌ 18:7) என்று 
கர்த்தர்‌ ஆரோனுக்கு சொல்லுகிறார்‌. 


கர்த்தர்‌ 

நியமித்திருக்கிற 

சொல்லும்போது, 

ஊழியத்தைக்‌ காத்து சேவிக்கக்கடவீர்கள்‌” 
என்று சொல்லுகிறார்‌. கர்த்தர்‌ 
அவர்களுக்கு, 'உங்கள்‌ ஆசாரிய 
ஊழியத்தைக்‌ காத்து ஆளுகை 
'செய்யக்கடவீர்கள்‌” என்று சொல்லவில்லை. 


எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஊழியக்காரர்கள்‌ தங்களைப்பற்றி 
நினைக்கும்போது. தங்களை கர்த்தருடைய 
ஊழியக்காரர்களாகவே நினைக்கவேண்டும்‌. 
அவர்கள்‌ ஊழியம்‌ கொள்ளுவதற்காக 
கர்த்தர்‌ அவர்களை 
செய்வதற்காகவே. 
கர்த்தருடைய 
மற்றவர்களை ஆளுகை 
இருக்கக்கூடாது. 
மற்றவர்களுக்கு ஊழியம்‌ 
இருக்கவேண்டும்‌. 
மனத்தாழ்மையும்‌, 
நேர்மையும்‌, உண்மையும்‌ இருக்கவேண்டும்‌. 


நியமிக்கப்படவில்லை. 


ஊழியம்‌ 
நியமித்திருக்கிறார்‌ 
ஊழியக்காரர்கள்‌ 


சாரியருடைய 
ய்வதற்காக 
நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள்‌. கர்த்தர்‌ 
ஆரோனை நோக்கி, "உன்‌ தகப்பனாகிய 
லேவியின்‌  கோத்திரத்தாரான உன்‌ 
சகோதரரையும்‌ உன்னோடே கூடியிருக்கவும்‌ 
உன்னிடத்திலே சேவிக்கவும்‌ அவர்களைச்‌ 
சேர்த்துக்கொள்‌. அவர்கள்‌ உன்‌ காவலையும்‌ 
கூடாரம்‌ அனைத்தின்‌ காவலையும்‌ 
காக்கக்கடவர்கள்‌; ஆகிலும்‌ அவர்களும்‌ 
நீங்களும்‌ சாகாதபடிக்கு, அவர்களும்‌ பரிசுத்த 
ஸ்தலத்தின்‌ பணிமுட்டுகளண்டையிலும்‌ 
பலிபீடத்தண்டையிலும்‌ சேராமல்‌, உன்னோடே 
கூடாரத்துக்கடுத்த 
பணிவிடையையும்‌ 
- ஆசரிப்புக்கூடாரத்தின்‌ 
காலலைக்காக்கக்கடவர்கள்‌; அந்நியன்‌ 
ஒருவனும்‌ உங்களிடத்தில்‌ சேரக்கூடாது” 
(எண்‌ 18:2-4) என்று சொல்லுகிறார்‌. 
லேவியர்கள்‌ 


ஆசாரியருக்கு 
உதவிசெய்வதற்காக 


"நியமிக்கப்பட்டாலும்‌, 


கக்கத்‌ ப்‌ 
கர்த்தர்‌ தெளிவாகச்‌ சொல்லுகிறார்‌. 
லேவியர்‌ ஆசரிப்புக்கூடாரத்தின்‌ 
காவலைக்‌ காக்கவேண்டும்‌. பரிசுத்தமான 
காரியங்களை யாரும்‌ 
தீட்டுப்படுத்திலிடாதவாறு, லேலியர்‌ மிகுந்த 
கவனத்தோடும்‌, எச்சரிப்போடும்‌ 
ஆசரிப்புக்கூடாரத்தின்‌ காவலைம்‌ 
காக்கவேண்டும்‌. 
லேவியர்‌ ஆசரிப்புக்கூடாரத்தின்‌ 
காவலைக்‌ காக்கும்போது. ஆசாரியர்‌ 
பரிசுத்த ஸ்தலத்தின்‌ காவலையும்‌, 
பலிபீடத்தின்‌ காவலையும்‌ காக்கவேண்டும்‌. 





(யய 
பிய 


கர்த்தர்‌ ஆரோனை நோக்கி, 
“இஸ்ரவேல்‌ புத்திரர்மேல்‌ இனிக்‌ கடுங்கோபம்‌ 
வராதபிக்கும்‌, நீங்கள்‌ பரிசுத்த ஸ்தலத்தின்‌: 
காவலையும்‌... பலிபீடத்தின்‌ 
காக்கக்கடவீர்கள்‌' (எண்‌ 


சொல்லுகிறார்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ . 
ஸ்தலத்தின்‌ 

எவ்வளவு 

என்றும்‌, அவர்கள்‌ 

சேராமல்‌ அதிலிருந்து எவ்வளவு 
விலகியிருக்கவேண்டும்‌ என்றும்‌ ஆசாரியர்‌ 
ஜனங்களுக்கு போதிக்கவேண்டும்‌. 
அவர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையையும்‌, 
பிரமாணங்களையும்‌, நியமங்களையும்‌, 
கட்டளைகளையும்‌ போதிக்கவேண்டும்‌. 


ஆசாரிய ஊழியத்தை. 
அவருடைய குமாரருக்கும்‌. 
அருளியிருக்கிறார்‌. கர்த்தர்‌ 
ஆரோனை நோக்கி, “நீயும்‌ உன்னோடேகூட 
உன்‌ குமாரரும்‌ பலிபீடத்துக்கும்‌ திரைக்கு 
உட்புறத்துக்கும்‌ அடுத்த எல்லாவற்றையும்‌ 
செய்யும்பொருட்டு, உங்கள்‌ ஆசாரிய 
ஊழியத்தைக்‌ காத்துச்‌ சேவிக்கக்கடவீர்கள்‌; 
உங்கள்‌ ஆசாரிய ஊழியத்தை உங்களுக்கு 
தத்தமாக அருளினேன்‌: அதைச்‌ செய்யும்படி 
சேருகிற அந்நியன்‌ கொலை 
செய்யப்படக்கடவன்‌" (எண்‌ 18:7) என்று 
சொல்லுகிறார்‌. 
பரிசுத்த ஸ்தலத்தையும்‌, மகா பரிசுத்த 
ஸ்தலத்தையும்‌ இந்தத்‌ திரை பிரிக்கிறது. 
பிரதான ஆசாரியர்‌ மட்டுமே வருஷத்திற்கு 
பாவநிவாரண 
மகா அத 
பிரவேசிக்க முடியும்‌ 
(எபி 9:7). 


ஆசாரியர்‌, லேவியர்‌ ஆகியோரின்‌ 
ஊழியத்தைப்பற்றி கர்த்தர்‌ கொடுத்திருக்கும்‌ 
கட்டளைகளின்‌ விவரம்‌ வருமாறு : 


1. ஆரோனும்‌ அவனோடேகூட அவன்‌ 
குமாரும்‌ அவன்‌ தகப்பன்‌ 
வம்சத்தாரும்‌ பரிசுத்த 
ஸ்தலத்தைப்பற்றிய அக்கிரமத்தைச்‌ 
சுமக்கவேண்டும்‌. (எண்‌ 18:1) 


ஆரோனும்‌ அவனோடேகூட 


சுமக்கவேண்டும்‌ (எண்‌ 18:1) 


எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


ஆரோனின்‌ தகப்பனாகிய 
கோத்திரத்தாரான 

சகோதரரையும்‌ 

கூடியிருக்கவும்‌ 

சேவிக்கவும்‌ 

சேர்த்துக்கொள்‌; 

குமாரருமோ சாட்சியின்‌ கூடாரத்துக்கு 
முன்‌ ஊழியம்‌ செய்யவேண்டும்‌. 
(எண்‌ 18:2) 


லேவியர்கள்‌ உன்‌ காவலையும்‌ கூடாரம்‌ 
அனைத்தின்‌ காவலையும்‌ காக்கக்‌ 
கடவர்கள்‌, கூடாரத்துக்கடுத்த எல்லாப்‌. 
பணிவிடையையும்‌ செய்யக்கடவர்கள்‌ 
(எண்‌ 18:3). 


ங்களும்‌ சாகாதபுடிக்கு, அவர்கள்‌ 
அசத்த 8 தலத்தின்‌ 
பணிமுட்டுகளண்டையிலும்‌ பலி, 
பீடத்தண்டையிலும்‌ சேராமல்‌ 
இருக்கவேண்டும்‌. 


லேவியர்கள்‌ கூடாரத்துக்கடு, 
ரன்‌ பணிவின்‌ 
ஆசரிப்புக்‌ பாக்கித்‌ 
காவலைக்காக்கக்கடவர்கள்‌; அந்நியன்‌ 
ஒருவனும்‌ உங்களிடத்தில்‌ சேரக்கூடாது 
(எண்‌ 18:4) 


.. இஸ்ரவேல்‌ புத்திரர்மேல்‌. ்‌ 
கடுங்கோபம்‌ வராதபடிக்கும்‌, நன்‌ 


பதக ஸ்தலத்தின்‌ காவலையும்‌ 
பலிபீடத்தின்‌ காவலையும்‌ 
காக்கக்கடவீர்கள்‌ (எண்‌ 18:5). 


ஆசரிப்புக்கூடாரத்தின்‌ பணிவிடையைச்‌ 
செய்ய, கர்த்தருக்குக்‌ கொடுக்கப்பட்ட 
உங்கள்‌ சகோதராகிய லேவியரை நான்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரரிலிருந்து பிரித்து, 
உங்களுக்கு தத்தமாகக்‌ கொடுத்தேன்‌. 
(எண்‌ 1836 


நீயும்‌ உன்னோடேகூட உன்‌ குமாரரும்‌ 
பலிபீடத்துக்கும்‌ 

உட்புறத்துக்கும்‌ 

எல்லாவற்றையும்‌ செய்யும்‌ பொருட்டு, 
உங்கள்‌ ஆசாரிய ஊழியத்தைக்‌ 
காத்துச்‌ சேவிக்கக்‌ கடவீர்கள்‌; உங்கள்‌ 
ஆசாரிய ஊழியத்தை உங்களுக்கு 
தத்தமாக அருளினேன்‌: அதைச்‌. 
செய்யும்படி சேருகிற அந்நியன்‌ கொலை. 
செய்யப்படக்கடவன்‌ (எண்‌ 18:7). 





எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ பரிகத்தப்‌ 
படுத்துகிறவைகளிலெல்லாம்‌ எனக்கு 
ஏறெடுத்துப்‌ படைக்கப்படும்‌ 
படைப்புகளைக்‌ காத்துக்‌ 
கொண்டிருக்கிறீர்களே, அவைகளை 
உனக்குக்‌ கொடுத்தேன்‌; 
அபிஷேகத்தினிமித்தம்‌ அலைகளை 
உனக்கும்‌ உன்‌ குமாருக்கும்‌ நித்திய 
கட்டளையாகக்‌ கொடுத்தேன்‌ 
(எண்‌ 18:8). 


ஆசாரியரின்‌ பங்கு 
எண்‌ 18:8-19 


எண்‌ 18:8. பின்னும்‌ கர்த்தர்‌ ஆரோனை: 
நோக்கி: இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
பரி௬த்தப்படுத்துகிறவைகளிலெல்லாம்‌ 
எனக்கு ஏறெடுத்துப்‌ 
படைக்கப்படும்‌ படைய்புகனைக்‌. 
காத்துக்கொண்டிருக்கிறீர்களே, 
அவைகளை உனக்குக்‌ கொடுத்தேன்‌; 
அபிஷேகத்தினிமித்தம்‌ அவைகளை 
உனக்கும்‌ உன்‌ குமாருக்கும்‌ நித்திய 
கட்டனையாகக்‌ கொடுத்தேன்‌. 


எண்‌: 18:9. 
பரிகத்தமானவைகளிலே, 
உட்படுத்தப்படாமல்‌. 

'உன்னுடையதாயிருப்பது. 
எவையெனில்‌, அவர்கள்‌ எனக்குப்‌ 
படைக்கும்‌ எல்லாப்‌ படைப்பும்‌, எல்லாப்‌ 
போஜன பலியும்‌, எல்லாப்‌ 
பாவதிவாரணபலியும்‌, எல்லாக்‌ கு; 
நிவாரணபலியும்‌, உனக்கும்‌ உன்‌ 
குமாரருக்கும்‌ பரிக த்தமாயிருக்கும்‌. 


எண்‌ 18:10. பரிசுத்த ஸ்தலத்திலே 
அவைகளைப்‌ புசிக்கவேண்டும்‌; 
ஆண்மக்கள்‌ யாவரும்‌ அவைகளைப்‌: 
புசிக்கலாம்‌; அவைகள்‌ உனக்குப்‌ 
பரிசுத்தமாயிருப்பதாக. 


எண்‌ 18:11. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
ஏறெடுத்துப்‌ படைக்கிறதும்‌. 
அசைவாட்டுகிறதுமான அவர்களுடைய 
எல்லாக்‌ காணிக்கைகனின்‌ படைப்பும்‌. 
உன்னுடையவைகளாயிருக்கும்‌; 
அவைகளை உனக்கும்‌ உன்‌ 
குமாரருக்கும்‌ உன்‌ குமாரத்திகளூக்கும்‌ 
நித்திய நியமமாகக்‌ கொடுத்தேன்‌; 
உன்‌ வீட்டிலே. சுத்தமானவர்கள்‌. 
எல்லாரும்‌ அவைகளைப்‌ புசிக்கலாம்‌. 


மகா 
அக்கினிக்கு. 


QOODNENS 
PUBLISHERS 


எண்‌ 18:12. அவர்கள்‌ கர்த்தருக்குக்‌ 
கொடுக்கும்‌ அவர்களுடைய 
முதற்பலன்களாகிய உச்சிதமான 
எண்ணெயையும்‌, உச்சிதமான 
திராட்சரசுத்தையும்‌, தானியத்தையும்‌ 
உனக்கு உரியதாகக்‌ கொடுத்தேன்‌. 


எண்‌ 18:18. தங்கன்‌ தேசத்தில்‌ 
முதற்பழுத்த பலனில்‌ அவர்கள்‌ 
கர்த்தருக்குக்‌ கொண்டு வருவதெல்லாம்‌ 
உனக்கு உரியதாகும்‌; உன்‌ வீட்டிலே 
சுத்தமாயிருப்பவர்கள்‌ யாவரும்‌ 
அவைகளைப்‌ புசிக்கலாம்‌. 


எண்‌ 18:14. இஸ்ரவேலிலே காபத்தீடாக 
நேர்த்துகொன்னப்பட்ட தெல்லாம்‌ 
உனக்கு உரியதாயிருக்கும்‌. 


எண்‌ 18:15. மனிதரிலும்‌ மிருகங்களிலும்‌ 
அவர்கள்‌ கர்த்தருக்குச்‌ செலுத்தும்‌ 
சமஸ்த. பிராணிகளுக்குன்னே 
கர்ப்பத்திறத்து. பிறக்கும்‌ யாவும்‌ 
உனக்கு உரியதாயிருக்கும்‌ ஆனாலும்‌ 
மனிதரின்‌ முதற்பேற்றை அகத்தியமாய்‌. 
மீட்கவேண்டும்‌; தீட்டான மிருகஜீவனின்‌. 
'தலையிற்றையும்‌ மீட்க வேண்டும்‌. 


எண்‌ 18:16. மீட்கவேண்டியவைகள்‌ ஒரு 

மாதத்திற்கு மேற்பட்டதானால்‌, உன்‌: 

இசைய பரிசுத்த. 

சேக்கல்‌ கணக்கின்படி, 

இந்து சேக்கல்‌ பணத்தாலே அவைகளை 

மீட்கவேண்டும்‌; ஒரு சேக்கல்‌ இருபது 
கேரா. 


எண்‌ 18:17. மாட்டின்‌ தலையிற்றும்‌, 
செம்மறியாட்டின்‌' 'தலையிற்றும்‌ 
வென்னாட்டின்‌ 'தலையிற்றுமோ 
மீட்கப்படவேண்டாம்‌; அவைகள்‌ 
பரிசுத்தமானவைகண்‌; அவைகளின்‌ 
இரத்தத்தைப்‌ பலிபீடத்தின்மேல்‌ 
தெளித்து, அவைகளின்‌ கொழுப்பைக்‌ 
கர்த்தருக்கு ௬கத்த வாசனையான 
தகனமாகத்‌ தகனிக்கவேண்டும்‌. 


எண்‌ 18-11 
மார்க்கண்டத்தைய்‌. 
முன்னத்தொடையைப்‌ 
அவைகளின்‌ 
உன்னுடையதாகும்‌. 


அசைவாட்டும்‌. 
போலும்‌ வலது 
போலும்‌ 
மாம்சமும்‌. 





(யப்‌ 
பிய 


எண்‌ 18:19. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
கர்த்தருக்கு ஏறெடுத்தூப்‌ படைக்கிற 
பரிசுத்த படைப்புகனை யெல்லாம்‌ 
உனக்கும்‌ உன்‌ குமாரருக்கும்‌ உன்‌ 
குமாரத்திகளுக்கும்‌ 

கட்டனையாகக்‌. 

கர்த்தருடைய 

உனக்கும்‌ 

என்றைக்கும்‌. 

உடன்படிக்கை என்றார்‌. 


சாரிய ஊழியம்‌ தண்டில்‌ 
பண்ணுகிற ஊழியத்திற்கு 
தன்னுடைய சொந்த செலவில்‌ 
தண்டில்‌ சேவகம்‌ ல்‌ ட்‌ 
அவர்களுக்கு 
கொடுக்கப்படவேண்டும்‌. 
ஊழியம்‌ அதிக கனமுள்ளது. அது மிகவும்‌ 
விசேஷமானது. ஆகையினால்‌ ஆசாரியருக்கு 
விசேஷமான சம்பளம்‌. 
கொடுக்கப்படவேண்டும்‌. 


ஆசாரியரின்‌ தனிப்பட்ட தேவைகளும்‌ 
அவர்களுடைய குடும்பத்தின்‌ தேவைகளும்‌ 
குறைவில்லாமல்‌ சந்திக்கப்படவேண்டுமென்று 
கர்த்தர்‌ சித்தமுள்ளவராயிருக்கிறார்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய ஊழியக்காரர்களை போஷித்து, 
பராமரிக்கிறார்‌. விட்தது அயல்‌ 
செய்கிறவர்களுக்கு, பீடத்தில்‌ 
செலுத்தப்படும்‌. க்களில்‌ பங்கு 
கொடுக்கப்படவேண்டும்‌ என்பது கர்த்தருடைய 
சித்தம்‌. 

“ஆசாரிய  ஊழியஞ்செய்கிறவர்கள்‌ 
தேவாலயத்திற்குரியவைகளில்‌ 
புசிக்கிறார்களென்றும்‌, பலிபீடத்தை அடுத்துப்‌ 
பணிவிடை செய்கிறவர்களுக்குப்‌ பலி 
பீடத்நிலுள்ளலைகளில்‌ பங்குஉண்டென்றும்‌ 
அறியீர்களா? அந்தப்படியே சுவிசேஷத்தை 
அறிலிக்கிறவர்களுக்குச சுவிசேஷத்தினால்‌. 
பிழைப்பு உண்டாகவேண்டுமென்று கர்த்தரும்‌ 
கட்டளையிட்டிருக்கிறார்‌' கொரி 911314). 


ஆரோனை 


பரிசுத்தப்படுத்துகிறவைகளிலெல்லாம்‌. எனக்கு 
ஏறெடுத்துப்‌ படைக்கப்படும்‌ படைப்புகளைக்‌ 
காத்துக்கொண்டிருக்கிறீர்களே, அவைகளை 
உனக்குக்‌ கொடுத்தேன்‌; 
அபிஷேகத்தினிமித்தம்‌ அவைகளை உனக்கும்‌ 
உன்‌ குமாருக்கும்‌ நித்திய கட்டளையாகக்‌ 
கொடுத்தேன்‌" எண்‌ 18:8) என்று. 
சொல்லுகிறார்‌. 


எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


படைக்கப்படும்‌ 

அசைவாட்டப்படும்‌ 

சமாதான பலிகளின்‌ ஒரு 

இவை ஆசாரியரின்‌ 

பணிவிடைகளுக்காக அவர்களுக்கு நித்திய 
கட்டளையாகக்‌ கொடுக்கப்பட்டிருக்கிறது. 


ஆசாரியராக 
பண்ணப்பட்டிருக்கிறார்‌ ஆனார்‌. இந்த 
அபிஷேகத்தின்‌ நிமித்தம்‌ சமாதான பலிகளில்‌ 
ஒரு பகுதி ஆரோனுக்கும்‌, அவன்‌ 
குமாரருக்கும்‌ நித்திய கட்டளையாகக்‌ 
கொடுக்கப்படுகிறது. 


னங்கள்‌ கர்த்தருக்கு 


வாணர்கககககள கொண்டு, ர ஐ 


அவைகளை. ஆசாரியருடைய கைகளில்‌ 
கொடுக்கிறார்கள்‌ சாரில்கள்‌ அவைகளை 
கர்த்தருக்கு காணிக்கைகளாக 
செலுத்துகிறார்கள்‌. தமக்கு படைக்கப்படும்‌. 
பரிசுத்தமான  காணிக்கைகளில்‌, கர்த்தர்‌ 
தமக்கு ஊழியம்‌ செய்கிற ஆசாரியருக்கும்‌ 
ஒரு பங்கை நியமனம்‌ பண்ணுகிறார்‌. 

அந்தப்பங்கை ஆசாரியரும்‌ 
அவருடைய குமாரரும்‌, குமாரத்திகளும்‌ 
போஜனம்பண்ண வேண்டும்‌. ஆசாரியருடைய 
வீட்டிலே சுத்தமானவர்கள்‌ எல்லோரும்‌, 
பரிசுத்தகானவைகளை புசிக்கலாம்‌. அவை 
ஆசாரியருக்கு பரிசுத்தமாயிருக்கும்‌ என்றும்‌ 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 

கர்த்தர்‌ ஆரோனை நோக்கி, “மகா 
மரிசுத்தமானவைகளிலே, அக்கினிக்கு 
உட்படுத்தப்படாமல்‌ உன்னுடையதாயிருப்பது 
எவையெனில்‌, அவர்கள்‌ எனக்குப்‌ படைக்கும்‌ 
எல்லாப்‌ படைப்பும்‌, எல்லாப்‌ போஜனபலியும்‌, 
எல்லாப்‌ பாவநிவாரணப்லியும்‌, எல்லாக்‌ குற்ற 
நிவாரணபலியும்‌, உனக்கும்‌ உள்‌ 
குமாருக்கும்‌ பரிசுத்தமாயிருக்கும்‌" 
(எண்‌ 183) என்றும்‌, 


பரிசுத்த ஸ்தலத்திலே அவைகளைப்‌ 
புசிக்கவேண்டும்‌: ஆண்மக்கள்‌ யாவரும்‌ 
அவைகளைப்‌ புசிக்கலாம்‌; அவைகள்‌ 
உனக்குப்‌ பரிசுத்தமாயிருப்பதாக 
(எண்‌ 18:10) என்றும்‌, 





BALWETHER 
பிய 


இஸ்ரவேல்‌ 
படைக்கிறதும்‌ 


புத்திரர்‌ ஏறெடுத்துப்‌ 
அசைவாட்டுகிறதுமான 
அவர்களுடைய எல்லாக்‌ காணிக்கைகளின்‌ 
படைப்பும்‌ உன்னுடையவைகளாயிருக்கும்‌: 
அலைகளை உனக்கும்‌ உன்‌ குமாருக்கும்‌ 
உன்‌ குமாரத்திகளுககம்‌ நந்திய நியமாகக்‌ 
கொடுத்தேன்‌. வீட்டிலே 
சுத்தமானவர்கள்‌ எக்‌ அவைகளைப்‌ 
புசிக்கலாம்‌ (எண்‌ 18:11) என்றும்‌, 


அவர்கள்‌ கர்த்தருக்குக்‌ கொடுக்கும்‌ 
அவர்களுடைய முதற்பலன்களாகிய 
உச்சிதமான எண்ணெயையும்‌, உச்சிதமான 
திராட்சரசத்தையும்‌, தானியத்தையும்‌ உனக்கு 
உரியதாகக்‌ கொடுத்தேன்‌ எண்‌ 18:12) 
என்றும்‌, 

நங்கள்‌ தேசத்தில்‌ முதற்பமுத்த பலனில்‌ 
அவர்கள்‌... கர்த்தருக்குக்‌ கொண்டு 
வருவதெல்லாம்‌ உனக்கு உரியதாகும்‌: உன்‌ 
வீட்டிலே சுத்தமாமிருப்பவர்கள்‌ யாவரும்‌ 
அவைகளைப்‌ புசிக்கலாம்‌ (எண்‌ 18:13) 
என்றும்‌, 

இஸ்ரவேலிலே. சாபத்தீடாக 
நேர்ந்துகொள்ளப்பட்டதெல்லாம்‌ உனக்கு 
உரியதாயிருக்கும்‌ (எண்‌ 19:14) என்றும்‌, 


மனிதரிதும்‌ மிருகங்களிலும்‌ அவர்கள்‌ 
கர்த்தருக்குச்‌ செலுத்தும்‌ 'சமஸ்த 
பிராணிகளுக்குள்ளே கர்ப்பந்திறந்து பிறக்கும்‌ 
யாவும்‌ உனக்கு உரியதாயிருக்கும்‌: ஆனாலும்‌ 
மனிதரின்‌ முதற்பேற்றை 
மீட்கவேண்டும்‌; நீட்டான 
தலையீற்றையும்‌ மீட்க வேண்டும்‌ (எண்‌ 185) 
என்றும்‌, 

மீட்கவேண்டியவைகள்‌ ஒரு 
மாதத்திற்கு. மேற்பட்டதானால்‌, உன்‌ 
மதிப்புக்கு இசைய பரிகத்த ஸ்தலத்தின்‌ 
சேக்கல்‌ கணக்கின்படி ஐந்து சேக்கல்‌ 
பணத்தாலே அவைகளை மீட்கவேண்டும்‌; 
ஒரு சேக்கல்‌ இருபது கேரா (எண்‌ 18:16) 
என்றும்‌, 

தலையீற்றும்‌, 

க்கல்‌ 'தலையீற்றும்‌ வெள்ளாட்டின்‌ 
"தலையீற்றுமோ மீட்கப்படவேண்டாம்‌:: 
அவைகள்‌ பரிசுத்தமானவைகள்‌; அவைகளின்‌ 
இரத்தத்தைப்‌ பலிபீடத்தின்மேல்‌ தெளித்து. 
அவைகளின்‌ கொழுப்பைக்‌ கர்த்தருக்குச்‌ 
சுகந்த, வாசனையான தகனமாகத்‌ 
'தகனிக்கவேண்டும்‌ (எண்‌ 18:17) என்றும்‌, 


எண்ணாகமம்‌ - 
NUMBERS - COMMENTARY 


க, மற 


PUBLISHERS 


அசைவாட்டும்‌  மார்க்கண்டத்தைப்‌ 
போலும்‌ வலது முன்னந்தொடையைப்‌ போலும்‌ 

ன்‌ மாம்சமும்‌ உன்னுடையதாகும்‌ 
(எண்‌ 18:18) என்றும்‌, 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
ஏறெடுத்துப்‌ படைக்கிற பரிசுத்த 
படைப்புகளையெல்லாம்‌ உனக்கும்‌ உன்‌ 
குமாருக்கும்‌ உன்‌ குமாரத்திகளுக்கும்‌. 
நித்திய கட்பளையாகக்‌ கொடுத்தேன்‌; 
கர்த்தருடைய சந்நிதியில்‌ இது உனக்கும்‌ 
உன்‌ சந்ததிக்கும்‌ என்றைக்கும்‌ செல்லும்‌ 
மாறாத உடன்படிக்கை (எண்‌ 18:19) என்றும்‌ 


சொல்லுகிறார்‌. 


ஆசாரியருக்குப்‌ பரிசுத்தமாக இருக்கும்‌. 
காரியங்களைப்பற்றிய விவரம்‌ வருமாறு : 


1. இஸ்ரவேலின்‌ படைப்புக்கள்‌ 


கர்த்தருக்கு. 


போஜனபலி 
3. பாவநிவாரணபலி 
குற்ற நிவாரணபலி 


ஏறெடுத்துப்‌ படைக்கிற காணிக்கைகள்‌ 
(எண்‌ 18:11) 


அசைவாட்டுகிற காணிக்கைகள்‌ 
உச்சித்தமான எண்ணெய்‌ (எண்‌ 18:12) 
. உச்சிதமான திராட்சரசம்‌ 
உச்சிதமான தானியம்‌ 

10. தேசத்தில்‌ முதற்பழுத்த பலன்‌. 

ஆசரிப்புக்‌ கூடாரத்திலுள்ள 
பரிசுத்தமானவைகளைப்பற்றிய விவரம்‌ 
வருமாறு : 

1. திரைக்கு உள்ளே உடன்படிக்கைப்‌ 
பெட்டியிருக்கும்‌ மகா பரிசுத்த ஸ்தலம்‌. 
(யாத்‌ 26:33) 
பொற்பலிபீடம்‌, 
சமுகத்தப்ப 
இருக்கும்‌. 
(யாத்‌ 26:33) 


விளக்குத்தண்டு, 





எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


3. வெளிப்பிரகாரம்‌ (லேவி 6:6,26,29). 


“ஆண்மக்கள்‌ யாவரும்‌ 
அவைகளைப்‌ புசிக்கலாம்‌” (எண்‌ 18:10) 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
பரிசுத்தமானவைகளில்‌ ஏறெடுத்துப்‌ படைக்கிற 
காணிக்கைகளை மட்டும்‌. இது 
குறிப்பிடுகிறது. இதில்‌ ஒரு பகுதி 

சாரியருக்குக்‌ கட்டளையாகக்‌ கொடுக்கப்‌ 
பட்டிருக்கிறது. 

குடும்பத்திலுள்ள 

இவற்றைப்‌ 

புசிக்கலாம்‌. (எண்‌ 18:8-10). இது தவிர, 
பொதுவான ஏறெடுத்துப்‌ படைக்கும்‌. 
காணிக்கைகளையும்‌,  அசைவாட்டப்படுகிற 
காணிக்கைகளையும்‌. ஆசாரியரின்‌ 
குடும்பத்திலுள்ள சுத்தமானவர்கள்‌ 
அனைவரும்‌ புசிக்கலாம்‌ (எண்‌ 18:1,13]9; 
லேவி 22:3-16) 


கர்த்தர்‌ 
உரிமவைகளைப்பற்றி, இந்த வான யல்‌ 
சொல்லியிருக்கிறார்‌. அவற்றின்‌ விவரம்‌ 
வருமாறு : 


1. பாவநிவாரண 
(லேவி 6:25-26) 


பலிகள்‌ 


குற்றநிவாரண பலிகள்‌ (லேவி 71-6) 
சமாதான பலிகள்‌ (லேவி 7:31-34; 
லேவி 23:19-20) 


அறுப்பின்‌ 


கதிர்க்கட்டின்‌ 
(லேவி 23:10) 


முதற்பலனாகிய 
ஒரு பகுதி. 


போஜனபலிகளின்‌ 
(லேவி 2:10) 


ஒரு பகுதி. 


இரண்டு அப்பங்கள்‌ (லேவி 23:77) 
சமுகத்தப்பம்‌ (லேவி 24:9) 
எண்ணெயில்‌ ஒரு பகுதி (லேவி 14:10) 
ஏறெடுக்கப்படும்‌ காணிக்கைகள்‌ 
(எண்‌ 18:11; லேவி 7112-14) 


அசைவாட்டப்படும்‌ காணிக்கைகள்‌ 
(எண்‌ 18:11: லேவி 7:34). 


நசரேய விரதத்து ஆட்டுக்குட்டிகளின்‌ 
ஒரு பகுதி. (எண்‌ 617-20) 

சுத்தமான 
தலையீற்று, 


உபா 1509-20) 


மிருகஜீவன்களின்‌ 
(எண்‌ 18:15; 


முதற்பலன்கள்‌. (லேவி 23:10, 


உபா 18:4) 
தசமபாகங்கள்‌ (எண்‌ 18:2124,28) 

5. அதிரசங்கள்‌ (எண்‌ 15:20) 
தலைப்பிள்ளைகளின்‌ மீட்பின்‌ கிரயம்‌ 
(எண்‌ 18:15) 

மிருகஜீவன்களின்‌ 

மீட்பதற்குச்‌ 
ஆட்டக்குப்ரகன்‌ 


அசுத்தமான 
தலையீற்றுகளை 
செலுத்தப்‌ படும்‌ 
(யாத்‌ 12:2, 124 
கேட்டு வாங்குகிறதற்கு இனத்தான்‌ 
ஒருவனும்‌ இல்லாதிருக்கும்‌ 
பொருட்கள்‌ (எண்‌ 5:8) 


19. சில பலிகளின்‌ தோல்கள்‌ (லேவி 7:8) 


20. லேவியரின்‌ பட்டணங்க( 
அரிமா திக்கம்‌! போச்‌ 
21) 


ர்த்தர்‌ 
க்குப்‌! பண்காலருக்களை.. ரெனின்‌ 
வாக்குப்‌ பண்ணப்பட்ட தேசத்தில்‌ 
லேலியருக்கு. சுதந்தரவீதம்‌ பிரித்துக்‌ 
கொடுக்கப்படவில்லை. (எண்‌ 18:20-28; உபா 
18:1-8). 


சுத்தமான மிருகங்களின்‌ தலையீற்று 
ஆசாரியருக்கும்‌, லேலியருக்கும்‌ உரியது. 
இதை மீட்கப்படவேண்டியதில்லை. 
சுத்தமல்லாத மிருகங்களின்‌ தலையீற்றைர்‌ 
சுத்தமுள்ள மிருகத்தினாலோ அல்லது 
மீட்பின்‌ கிரயத்தினாலோ மீட்க வேண்டும்‌. 
மீட்பின்‌ கிரயம்‌ ஆசாரியரைச்‌ சேரும்‌ 
(யாத்‌ 12:13). 





BALWETHER 
பிய 


இதை “என்றைக்கும்‌ செல்லும்‌ மாறாத: 
உடன்படிக்கை" (எண்‌ 1819) என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. இதற்கு உப்பின்‌ 


உப்பு 
எல்லாப்‌ 
பயன்படுத்துகிறார்கள்‌ (லேவி 
தேவனுடைய உடன்படிக்கை 
என்பதற்கு அடையாளமாக 
பயன்படுத்துகிறார்கள்‌. 


பரிசுத்தமானதாகக்‌ 
பலிகளிலும்‌ 


தசமபாகம்‌ 
எண்‌ 18:20-32 


எண்‌ 18:20. பின்னும்‌ கர்த்தர்‌ 
ஆரோனை நோக்கி: அவர்களுடைய 
தேசத்தில்‌ ஒன்றையும்‌ 
ச௬தந்தரித்துக்கொன்னவேண்டாம்‌, 
அவர்கள்‌ நடுவே உனக்குப்‌ பங்கு. 
உண்டாயிருக்கவும்‌ வேண்டாம்‌; 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ நடுவில்‌ நானே 
உன்‌ பங்கும்‌ உன்‌ சுதத்தரமுமாய்‌ 
இருக்கிறேன்‌. 


எண்‌ 18:21. இதோ, லேவியின்‌ புத்திரர்‌ 
ஆசரிப்புக்‌ கூடாரத்தின்‌ 
பணிவிடையைச்‌. செய்கிற 
அவர்களுடைய வேலைக்காக, 
இஸ்ரவேலருக்குன்னவை. 
எல்லாவற்றிலும்‌ தசம 
அவர்களுக்குச்‌. 

கொடுத்தேன்‌. 


எண்‌ 18:22, இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
குற்றஞ்சுமந்து சாகாதபடிக்கு, இணி 
ஆசரிப்புக்‌ கூடாரத்தைக்‌ 
கிட்டாதிருக்கக்கடவர்கள்‌.. 


பாகத்தை 
ச௬ுதந்தரமாகக்‌. 


எண்‌ 18:25. 

ஆசரிப்புக்‌ 

வேலைகளைச்‌. 
தங்கள்‌. 


லேவியர்மாத்திரம்‌ 
கூடாரத்துக்கடுத்த 
செய்யவேண்டும்‌; 
அக்கிரமத்தைச்‌. 


தலைமுறைதோனதும்‌ 
கட்டனையாயிருக்கும்‌. 


எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எண்‌ 18:24. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
கர்த்தருக்கு ஏறெடுத்துப்‌ படைக்கும்‌ 
படைப்பாகிய தசமபாகத்தை 
லேவியருக்குச்‌. ௬தந்தரமாகக்‌ 
கொடுத்தேன்‌; ஆகையால்‌ இஸ்ரவேல்‌: 
புத்திரரின்‌ நடுவே அவர்களுக்குச்‌. 
சுதந்தரமில்லையயன்று அவர்களுக்குச்‌. 
சொன்னேன்‌ என்றார்‌. 


எண்‌ 1825. பின்னும்‌ 
மோசேயை நோக்கி: 


எண்‌ 1828, தீ 
சொல்லவேண்டியது 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கையில்‌ 
வாங்கிக்கொள்ளும்படி. நான்‌ 
உங்களுக்குச்‌ சுதந்தரமாகக்‌ கொடுத்த 
தசமபாகத்தை நீங்கள்‌ அவர்கள்‌: 
கையில்‌ வாங்கும்போது, தசமபாகத்தில்‌ 
யத்தில்‌ ஒரு பங்கைக்‌ கர்த்தருக்கு 
ஏறெடுத்துப்‌ படைக்கும்‌ படைப்பாகச்‌ 
செலுத்தவேண்டும்‌. 


எண்‌ 18:27. நீங்கள்‌ ஏறெடுத்துப்‌ 
படைக்கும்‌ இந்தப்‌ படைப்பு களத்தின்‌ 
தானியத்தைப்‌ போதும்‌, ஆலையின்‌ 
இரசத்தைப்போதும்‌ உங்களுக்கு 
எண்ணப்படும்‌. 


கர்த்தர்‌ 


லேவியரோடே. 
என்னவென்றால்‌: 


எண்‌ 18:28. இப்படியே நீங்கள்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கையில்‌ வாங்கும்‌ 
தசமபாகமாகிய உங்கள்‌ 
பங்குகனிலெல்லாம்‌ நீங்களும்‌ 
கர்த்தருக்கு என்று ஒரு படைப்பை 
ஏறெடுத்துப்‌ படைத்து, அந்தப்‌ 
படைப்பை ஆசாரியனாகிய 
ஆரோனுக்குக்‌ கொடுக்க வேண்டும்‌. 


எண்‌ 18:29. உங்களுக்குக்‌ 
கொடுக்கப்படுகிற ஒவ்வொரு, 
காணிக்கையிலுமுன்ன  உச்சிதமான 
பரிசுத்த பங்கையெல்லாம்‌ கர்த்தருக்கு 
ஏறெடுத்துப்‌ படைக்கும்‌ படைப்பாகச்‌ 
செலுத்தவேண்டும்‌. 


எண்‌ 18:90. ஆதலால்‌ நீ அவர்கணோடே 
சொல்ல வேண்டியது என்னவென்றால்‌: 
அதில்‌ உச்சிதமானதை நீங்கள்‌ 
ஏறெடுத்துப்‌ படைக்கும்போது, அது 
கணத்தின்‌ வரத்திலும்‌ ஆலையின்‌ 
வரத்திலும்‌ இருத்து எடுத்துச்‌. 
செலுத்துகிறதுபோல்‌ லேவியருக்கு 
எண்ணப்படும்‌. 





எண்ணாகமம்‌ - 
NUMBERS - COMMENTARY 


கூடாரத்திலே செய்யும்‌ பணிவிடைக்கு 
ஈடான உங்கள்‌ சம்பவம்‌. 

எண்‌ 18:32 இப்படி அதில்‌ 
உச்சிதமானதை ஏறெடுத்துப்‌ 
படைத்தீர்கனானால்‌, நீங்கள்‌ 
அதினிமித்தம்‌ பாவம்‌ ௬மக்கமாட்‌டீர்கன்‌; 
'தீங்கன்‌ சாகாதிருக்கும்படிக்கு, 
இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ 
பரிகுத்தமானவைகளனைத்‌. 
தீட்டுப்படுத்தலாகாது சொல்‌ 
என்றார்‌. 


என்று 


செய்கிற 
கர்த்தர்‌ 
கர்த்தருடைய 
தேசத்தின்‌ 


தமக்கு ஊழியம்‌ 
ஆசாரியரையும்‌ லேலியரையும்‌ 
போஷித்து பராமரிக்கிறார்‌ 
ஊழியக்காரர்களுக்கு 
விளைச்சலிலிருந்து 
கொடுக்கப்படுகிறது. கானான்‌ 
ஆசாரியருக்கும்‌ லேவியருக்கும்‌ 
பாகம்‌ கொடுக்கப்படவில்லை. 
இஸ்ரவேலுக்குள்ளவை 
கர்த்தர்‌ ஆசாரியருக்கும்‌ 
தசமபாகமாக கொடுக்கிறார்‌. 


போஜனம்‌. 
தேசத்தில்‌ 
சுதந்தர 
ஆனாலும்‌ 
எல்லாவற்றிலும்‌ 
லேலியரும்கும்‌ 


தாங்கள்‌ குடியிருக்கிற பட்டணங்களில்‌, 
லேலியர்கள்‌ தங்கள்‌ வீடுகளை தங்களுக்கு 
சொந்தமாக்கிக்கொள்ளலாம்‌. ஆனாலும்‌ 
அவர்களுக்கு விளைச்சல்‌ நிலம்‌. 
சுதந்தரமாகக்‌ கொடுக்கப்படவில்லை. 


கர்த்தர்‌ ஆரோனை நோக்கி, 
“அவர்களுடைய தேசத்தில்‌ நீ ஒன்றையும்‌ 
சுதந்தரித்துக்கொள்ளவேண்டாம்‌, அவர்கள்‌ 
நடுவே உனக்குப்‌ பங்கு உண்டாயிருக்கவும்‌ 
வேண்டாம்‌; இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ நடுவில்‌ 
நானே உன்‌ பங்கும்‌ உன்‌ சுதந்தரமுமாய்‌ 
இருக்கிறேன்‌" (எண்‌ 18:20) என்றும்‌, 


இதோ, லேவியின்‌ புத்திரர்‌ ஆசரிப்புக்‌ 
கூடாரத்தின்‌ பணிவிடையைச்‌ செய்கிற 
அவர்களுடைய கா்‌ 
இஸ்ரவேலருக்குள்ளவை. எல்லாவற்றிலும்‌ 
தசம பாகத்தை அவர்களுக்குச்‌ சுதந்தரமாகக்‌ 
கொடுத்தேன்‌ (எண்‌ 18:21) என்றும்‌, 


பப opel 


PUBLISHERS 


புத்திரர்‌ கர்த்தருக்கு 
க்கும்‌ படைப்பாகிய 
லேவியருக்குச்‌ சுதந்தரமாகக்‌ 
கையால்‌ இஸ்ரவேல்‌: 
அவர்களுக்குச்‌ 
அவர்களுக்குச்‌ 


(எண்‌ 18:24) என்றும்‌. 


கானான்‌ தேசத்து  சுதந்தரத்தில்‌ 
ஆசாரியருக்கும்‌, லேவியருக்கும்‌ 
பங்குவீதம்‌ எதுவும்‌ கொடுக்கப்படவில்லை. 
கர்த்தருக்குப்‌ படைக்கப்படும்‌ ஒரு பகுதி 
இவர்களுடைய ஊழியங்களுக்கு 
ஆதரவாகக்‌ கொடுக்கப்படுகிறது. கர்த்தரே 
இவர்களுடைய சுதந்தரமாக இருக்கிறார்‌. 
(எண்‌ 18:20-21). 


லேலியருக்கு ஆதரவாக 
பங்குவீதத்நைப்பற்றி கர்த்தர்‌ 
வசனத்தில்‌ சொல்லுகிறார்‌. 
வருமாறு : 

1. அவர்களுடைய 


இருக்கும்‌ 


தேசத்தில்‌. நீ 
(ஆரோனும்‌, எல்லா ஆசாரியரும்‌, 
எல்லா  லேலியரும்‌) ஒன்றையும்‌ 
சுதந்தரித்துக்‌ கொள்ள வேண்டாம்‌. 
அவர்கள்‌ நடுவே உனக்குப்‌ பங்கு 
உண்டாயிருக்கவும்‌ வேண்டாம்‌; 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ நடுவில்‌ நானே 
உன்‌ பங்கும்‌ உன்‌ சுதந்தரமுமாய்‌ 
இருக்கிறேன்‌. 


இஸ்ரவேலருக்குள்ளவை 
எல்லாவற்றிலும்‌ தசம பாகத்தை 
அவர்களுக்குச்‌ சுதந்தரமாகக்‌ 
கொடுத்தேன்‌ (எண்‌ 18:21,24) 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
சாகாதடிக்கு, 
ஆசரிப்புக்‌ கூடாரத்தைக்‌ 
கிட்டாதிருக்கக்கடவர்கள்‌ (எண்‌ 18:22) 


பம்ப்‌ 


லேலியர்பாத்திரம்‌ ஆசரிப்புக்‌ 
கூடாரத்துக்கடுத்த வேலைகளைச்‌ 
செய்யவேண்டும்‌. (எண்‌ 18:23) 
ஆசாரியருக்கு விசேஷித்‌ 
'கொடுத்திருக்கிறார்‌. 
புத்திரர்‌ ஆசரிப்புக்கூடாரத்தின்‌ 
பணிவிடையை செய்கிறார்கள்‌. ஆனால்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரரோ ஆசரிப்புக்கூடாரத்தை 
கிட்டாதிருக்கவேண்டும்‌. லேவியருக்கு 
மாத்திரமே. ஆசரிப்புக்கூடாரத்தின்‌ 
பணிவிடையை செய்யும்‌ சிலாக்கியம்‌ 
கொடுக்கப்பட்டிருக்கிறது. 





BALWETHER 
பிய 


கர்த்தர்‌ ஆரோனை நோக்கி, 
“இஸ்ரவேல்‌: புத்திரர்‌ குற்றஞ்சுமந்து 
சாகாதபடிக்கு, இனி ஆசரிப்புக்‌ கூடாரத்தைக்‌ 
கிட்டாதிருக்கக்கடவர்கள்‌. லேவியர்மாத்திரம்‌ 
ஆசரிப்புக்‌ மாத்துக்கடுத்த வேலைகளைச்‌ 

தங்கள்‌ 


சுதந்தரம்‌ 
இல்லை என்பது உங்கள்‌ க்‌ 
நித்திய கட்டளையாமிருக்கும்‌" 
(எண்‌ 18:22,23) என்று சொல்லுகிறார்‌. 


ஒவ்வொருவருக்கும்‌. 

ஆசர்வாதங்களைக்‌ 

லேலியருக்கு 

ஆசரிப்புக்கூடாரத்தின்‌ பணிவிடையை 
செய்யும்‌ ஆசீர்வாதம்‌ கிடைத்திருக்கிறது. 
இந்த ஆசீர்வாதம்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
கொடுக்கப்படவில்லை. இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கு கானான்‌ தேசத்தை 
சுதந்தரிக்கும்‌ சிலாக்கியம்‌ கிடைத்திருக்கிறது. 
இந்த ஆசீர்வாதம்‌ லேவியருக்கு 


'கொடுக்கப்படவில்லை. 


தேசத்தின்‌ விளைச்சலில்‌ தசமபாகம்‌ 

ஆசாரியருக்கும்‌ க்கும்‌. 
கொடுக்கப்படுகறது வின்சன்‌ 
முதற்பலன்கள்‌ ஆசாரியருக்கு மாத்திரம்‌. 
கொடுக்கப்படுகிறது 


கர்த்தர்‌ கானான்‌ தேசத்து நிலத்தின்‌ 
விளைச்சல்‌ எல்லாவற்றிலும்‌ தசமயாகத்தை 
லேலியருக்கு கொடுக்கிறார்‌. கர்த்தர்‌ 
ஆரோனை நோக்கி, “இதோ, வேலியின்‌ 
ஆசரிப்புக கூடாரத்தின்‌ 


இஸ்ரவேலருக்குள்ளவை. 

தசம பாகத்தை 

அவர்களுக்குச்‌ குதந்தாமாகக்‌ கொடுத்தேன்‌" 
(எண்‌ 18:21) என்று சொல்லுகிறார்‌ 


இஸ்ரவேலின்‌: 
கோத்திரத்தாரில்‌, 
சொற்ப 
கோத்திரபாமிருக்கிறார்‌ ர்கள்‌. 
அவர்கள்‌ 
ல்‌ து. 
விசேவி 


பன்னிரண்டு 
லேவி கோத்திரத்தார்‌ 
எண்ணிக்கையுள்ள 
ஆனாலும்‌ 


எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


வருஷமும்‌, 
விளைச்சலில்‌ பத்தில்‌ ஒரு பாகம்‌ 


லேவியருக்கு கொடுக்கப்படுகிறது. 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்குள்ளவை. 

எல்லாவற்றிலும்‌ தசமபாகத்தை லேலியருக்கு 

சுதந்தரமாகக்‌ கொடுத்திருக்கிறார்‌ 

பாண்‌ 18:21. தங்களுக்கு கிடைக்கும்‌ 
பத்தில்‌ 


கொடுக்கவேண்டும்‌. இஸ்ரவேல்‌ புத்திரரும்‌. 
தசமபாகம்‌ செலுத்தவேண்டும்‌. லேலியரும்‌ 
தசமபாகம்‌ செலுத்தவேண்டும்‌. 

க்கு, சொல்லவேண்டிய 
கட்டளையை கர்த்தர்‌ மோசேயின்‌ மூலமாக 
சொல்லுகிறார்‌. 


மோசேயை நோக்கி, “நீ 
சொல்லவேண்டியது 
என்னவென்றால்‌: இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கையில்‌ 
வாங்கிக்கொள்ளும்படி நான்‌ உங்களுக்குச்‌ 
சுதந்தரமாகக்‌ கொடுத்த தசமபாகத்தை 
நீங்கள்‌ அவர்கள்‌ கையில்‌ வாங்கும்போது, 
தசமபாகத்தில்‌ 
கர்த்தருக்கு 
படைப்பாகச்‌ 
(எண்‌ 18:26) என்றும்‌, 


நீங்கள்‌ ஏறெடுத்துப்‌ படைக்கும்‌ ந்தப்‌ 
படைப்பு களத்தின்‌ தானியத்தைப்‌ போலும்‌, 
ஆலையின்‌ இரசத்தைப்போலும்‌ உங்களுக்கு 
எண்ணப்படும்‌ (எண்‌ 18:27) என்றும்‌, 

இப்படியே நீங்கள்‌ இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
கையில்‌ வாங்கும்‌ தசமபாகமாகிய உங்கள்‌ 
பங்குகளிலெல்லாம்‌ நீங்களும்‌ கர்த்தருக்கு 
என்று ஒரு படைப்பை ஏறெடுத்துப்‌ படைத்து, 
அந்தப்‌ படைப்பை ஆசாரியனாகிய 
ஆரோனுக்குக்‌ கொடுக்க வேண்டும்‌. 
(எண்‌ 18:28) என்றும்‌, 


படைப்பாகச்‌ செலுத்தவேண்டும்‌ (எண்‌ 18:29) 
என்றும்‌ சொல்லுகிறார்‌. 





BALWETHER 
பிய 


உயர்த்தவேண்டும்‌. நம்முடைய துதிகளோடு 
நம்முடைய காணிக்கைகளையும்‌ கர்த்தருக்கு 
ஏறெடுத்துப்‌ படைக்கும்‌ படைப்பாக 
செலுத்தவேண்டும்‌. 


லேவியர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கையிலே 
தசமபாகம்‌ வாங்குகிறார்கள்‌. தாங்கள்‌ 
வாங்கும்‌ தசமபாகத்தில்‌ பத்தில்‌ ஒரு பங்கை, 
கர்த்தருக்கென்று ஒரு படைப்பை 
ஏறெடுத்துப்‌ படைக்கிறார்கள்‌. லேலியர்கள்‌ 
அந்தப்‌ படைப்பை சாரியனாகிய 
ஆரோனுக்கு கொடுக்கிறார்கள்‌. ஆரோன்‌ 
க தசமபாகத்தை வாங்கி, 
னுடைய பராமரிப்புக்கும்‌, 
தர்க்க சர. ஆரார்‌ சதாம்‌. செல்லை 
ஆசாரியர்களின்‌ பராமரிப்புக்கும்‌ 
பிரித்துக்கொடுக்கிறார்‌. 


லேலியருக்கு 


எண்ணப்படும்‌ (எண்‌ 18:30). 


நீங்களும்‌ 
குப்தா ம எவ்விடத்தில்‌ 
அது நீங்கள்‌ ஆசரிப்புக்‌ ப்‌, 
செய்யும்‌ பணிவிடைக்கு ஈடான உங்கள்‌ 
சம்பளம்‌ (எண்‌ 18:31). 
இப்படி அதில்‌ 
ஏறெடுத்துப்‌ படைத்தீர்களானால்‌, 
அதினிமித்தம்‌ பாவம்‌ சுமக்கமாட்டீர்கள்‌: 


உச்சிதமானதை 
நீங்கள்‌ 


எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நீங்கள்‌ சாகாதிருக்கும்படிக்கு, இஸ்ரவேல்‌ 
த்திரரின்‌ 


பரிசுத்தமானவைகளைத்‌ 
தீட்டுப்படுத்தலாகாது. (எண்‌ 18:32) கர்த்தர்‌ 
இதை மோசேக்கு சொல்லுகிறார்‌. கர்த்தர்‌ 
தனக்கு சொன்னதை மோசே லேவியருக்கு 
சொல்லவேண்டும்‌. 

லேலியருக்கு ஆதரவாய்‌ 
பங்குவீதத்தைப்பற்றி கர்த்தர்‌ 
வசனப்பகுதியில்‌ சொல்லுகிறார்‌. 
விவரம்‌ வருமாறு : 


இருக்கும்‌ 
இந்த 
அதன்‌ 


1. ஒவ்வொரு காணிக்கையிலமுள்ள 
உச்சிதமான பரிசுத்த பங்கையெல்லாம்‌ 
கர்த்தருக்கு ஏறெடுத்துப்‌ படைக்கும்‌. 
படைப்பாகச்‌ செலுத்தவேண்டும்‌. 


படைக்கும்போது, அது கள; 
வரத்திலும்‌ ஆலையின்‌ வரத்திலும்‌ 


இருந்து எடுத்துச்‌ செலுத்துகிறதுபோல 
எண்ணப்படும்‌ 


உச்சிதமானதை நீங்கள்‌ ஏறெடுத்‌, த்தப்‌ 


அது நீங்கள்‌ ஆசரிப்புக்‌ கூடாரத்திலே 
செய்யும்‌ பணிவிடைக்கு ஈடான உங்கள்‌ 
சம்பளம்‌ (எண்‌ 18:31). 


நீங்கள்‌ 
இஸ்ரவேல்‌ 
பரிசுத்தமானவைகளைத்‌ 

படுத்தலாகாது (எண்‌ 18:32) 


சாகாதிருக்கும்படிக்கு, 
புத்திரரின்‌ 
தீட்டுப்‌ 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ தேவனுக்குப்‌ 
ன பத ரவ என க லத்‌ 
வேண்டும்‌. கர்த்தருடைய ஆசீர்வாதங்களுக்கு 
ஸ்தோத்திரம்‌ செலுத்தும்‌ விதமாக இவை 
படைக்கப்படுவதினால்‌, ஜனங்கள்‌ 
உச்சிதமானவற்றையே கர்த்தருக்குப்‌ 
படைக்கவேண்டும்‌. (நீதி 39-10; மத்‌ 22:37). 





எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


;த அதிகாரத்தில்‌ 
தயாரிப்பது 


தீட்டுக்கழிக்கும்‌ 

ஜலத்தை சம்பந்தமாக 
சொல்லப்பட்டிருக்கிறது. ஆட்டுக்கடாரியின்‌ 
சாம்பலோடு ஊற்று ஜலத்தை வார்த்து, 
தீட்டுக்கழிக்கும்‌ ஜலத்தை தயாரிக்கவேண்டும்‌. 


வது அதிகாரத்தின்‌ 
குடைசிப்பகுதியில்‌ ஸ்ரவேல்‌ புத்திர்‌, 
மோசேயினிடத்தில்‌ வந்து, “கர்த்தரின்‌ 
வாசஸ்தலத்தின்‌ கிட்டே வருகிற எவனும்‌ 
நாங்கள்‌ எல்லாரும்‌ செத்துத்தான்‌ 
(எண்‌ 1743) என்று 
சொன்னார்கள்‌. அவர்களுடைய கேள்விக்கு 
பிரதியுத்தரம்‌ சொல்லும்‌ வண்ணமாக இந்த 
அதிகாரம்‌ எழுதப்பட்டிருக்கிறது. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
சுத்திகரித்துக்கொள்ளவேண்டும்‌. 
அப்போதுதான்‌ அவர்களால்‌ 
ஆசரிப்புக்கூடாரத்திற்குள்‌ பிரவேசிக்கமுடியும்‌ 
அவர்கள்‌ எதுவரையிலும்‌ வருவதற்கு 
அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறதோ, 
அதுவரையிலும்‌ அவர்கள்‌ வரலாம்‌. அவர்கள்‌ 
அசுத்தந்தோடும்‌ நீட்டோடும்‌ 
ஆசரிப்புக்கூடாரத்திற்குள்‌ பிரவேசித்தால்‌, 
அவர்கள்‌ ஜனங்கள்‌ மத்தியில்‌ இராதபடிக்கு 
அறுப்புண்டு போவார்கள்‌. 


எண்ணாகமம்‌ 17”, 


தங்களை 


சிவப்பான ஒ கிடாரியை, 
பாளயத்திற்கு வெளியே கொல்லவேண்டும்‌. 
அதன்‌ இரத்தத்தை ஆசரிப்புக்கூடாரத்திற்கு 
எதிராக ஏழுதரம்‌ தெளிக்கவேண்டும்‌. 
கொல்லப்பட்ட கிடாரி எரிக்கப்படவேண்டும்‌. 
கிடாரியின்‌ சாம்பல்‌ 
சுத்தமான ஒரு 
வைக்கப்படவேண்டும்‌. 
சாம்பலில்‌ ஊற்று 
தீட்டுக்கழிக்கும்‌ 
'தயாரிக்கவேண்டும்‌ (எண்‌ 19:1-1). 


ஜலம்‌ வார்த்து. 
ஜலத்தை 


QOODNENS 
PUBLISHERS 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
தீட்டுப்பட்டிருப்பார்கள்‌ என்று கர்த்தர்‌ இந்த 
வசனப்பகுதியில்‌ விரிவாகச்‌ சொல்லுகிறார்‌ 
(எண்‌ 1991-16). தீட்டுக்கழிக்கும்‌ ஜலம்‌. 
பற்றியும்‌, தீட்டுப்பட்ட 
தீட்டுக்கழிக்கும்‌ 
சுத்தம்பண்ணுவது 
வசனப்பகுதியில்‌ 
(எண்‌ 1937-22) 


எப்போதெல்லாம்‌ 


சொல்லப்பட்டிருக்கிறது 


பழைய ஏற்பாட்டுக்காலத்து சுத்திகரிப்பு 
முறைகள்‌ எல்லாமே சடங்காச்சாரமான 
சுத்திகரிப்புக்களாகும்‌. புதிய 
ஏற்பாட்டுக்காலத்தில்‌ நம்முடைய பாவங்கள்‌ 
நீக்கப்பட்டு, நம்முடைய மனச்சாட்சி 
சுத்திகரிக்கப்படுவதற்கு, 
ஏற்பாட்டுக்காலத்து, சடங்காச்சாரமான 
சுத்திகரிப்பு அடையாள மாயிருக்கிறது. 


“அதெப்படியெனில்‌, காளை 
வெள்ளாட்டுக்கடா இவைகளின்‌ இரத்தமும்‌, 
தீட்டுப்பட்டவர்கள்மேல்‌ தெளிக்கப்பட்ட 
குடாரியின்‌ சாம்பலும்‌, சரீரசுத்தியுண்டாகும்படி 
பரிசுத்தப்படுத்துமானால்‌, நித்திய 
ஆவிமினாலே தம்மைத்தாமே பழுதற்ற 
பலியாக தேவனுக்கு ஒப்புக்‌ கொடுத்த 
கிறிஸ்துவினுடைய இரத்தம்‌ ஜீவனுள்ள 
தேவனுக்கு ஊழியஞ்செய்வதற்கு உங்கள்‌ 
மனச்சாட்சியைச்‌ செத்த  கிரியைகளறச்‌ 
சுத்திகரிப்பது  எல்வளவு நிச்சயம்‌!" 
(எமி 913/4) 


சிவப்பான கிடாரி. 
எண்‌ 19:1-10 


எண்‌ 191. கர்த்தர்‌ மோசேயையும்‌ 
ஆரோனையும்‌ நோக்கி: 


எண்‌ 192. கர்த்தர்‌. 
நியமப்பிரமாணவது: பழுதற்றதும்‌ 
ஊனஙமில்லாததும்‌ நுகத்தடிக்கு 
உட்படாததுமாகிய சிவப்பான 
கிடாரியை உன்னிடத்தில்‌ 
கொண்டுவரும்படி. இஸ்ரவேல்‌. 
புத்திரருக்குச்‌ சொல்லுங்கள்‌. 


எண்‌ 19:3. அதை எலெயாசார்‌ என்னும்‌ 
ஆசாரியனிடத்தில்‌ ஒப்புக்கொடுங்கள்‌; 
அவன்‌ அதைப்‌  பாணயத்துக்கு 
வெளியே கொண்டுபோகக்கடவன்‌; 
அங்கே அது அவனுக்கு முன்பாகக்‌ 
கொல்லப்படக்கடவது. 


கற்பித்த 





எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


எண்‌ 19:4. 
ஆசாரியனாகிய 
விரலினால்‌ அதின்‌ 
கொஞ்சம்‌ எடுத்து, 
கூடாரத்துக்கு எதிராக 
தெவிக்கக்கடவன்‌. 


அப்பொழுது 
எலெயாசார்‌ தன்‌ 
இரத்தத்தில்‌ 
ஆசரிப்புக்‌ 
ஏழுதரம்‌. 


எண்‌ 19:5, பின்பு கிடாரியை அவன்‌ 
கண்களுக்கு முன்பாக ஒருவன்‌ 
சுட்டெரிக்கவேண்டும்‌; அதன்‌ தோலும்‌ 
அதின்‌ மாம்சமும்‌ அதின்‌ இரத்தமும்‌. 
அதின்‌ காணியும்‌ 
சுட்டெரிக்கப்படவேண்டும்‌. 


எண்‌ 19:6. அப்பொழுது ஆசாரியன்‌. 
கேதுருக்கட்டையையும்‌ ஈசேரப்பையும்‌ 
சிவப்பு நூலையும்‌ எடுத்து, கிடாரி 
எரிக்கப்படுகிற நெருப்பின்‌ நடுவிலே 
போடக்கடவன்‌.. 


எண்‌ 19:7. பின்பு ஆசாரியன்‌ தன்‌ 
வஸ்திரங்களைத்‌ தோய்த்து, ஜலத்திலே 
ஸ்நானம்பண்ணி, 

பானயத்தில்‌ 

ஆசாரியன்‌ சாயங்கால. 
திட்டுப்பட்டிருப்பான்‌.. 


எண்‌ 19:8. அதைச்‌ சட்டெரித்தவனும்‌ 


தன்‌ வஸ்திரங்களை ஜலத்தில்‌ 
தோய்த்து, ஜலத்திலே ஸ்நான ம்பண்ணி, 
சாயங்காமைட்டும்‌ 

தீட்டுப்பட்டிருப்பான்‌.. 

எண்‌ 19:9. சுத்தமாயிருக்கிற ஒருவன்‌: 
அந்தக்‌ கிடாரியின்‌ சாம்பலை. 
வாரிக்கொண்டு, பானயத்திற்குப்‌ 
புறம்பே சுத்தமான ஒரு இடத்திலே 
கொட்டிவைக்கக்கடவன்‌;; அது 
இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ சயைக்காகத்‌ 
தீட்டுக்கழிக்கும்‌ ஜலத்துக்கென்று காத்து 
வைக்கப்படவேண்டும்‌; அது பாவத்தைப்‌ 
யரிகரிக்கும்‌. 


கிடாரியின்‌ சாம்பலை 
வஸ்திரங்களைத்‌ 
அவன்‌ 


எண்‌ 19:10. 
வாரினவன்‌ தண்‌ 
தோய்க்கக்கடவன்‌; 
காயங்காலமட்டும்‌. 
தீட்டுப்பட்டிருப்பான்‌; இது இஸ்ரவேல்‌: 
புத்திரருக்கும்‌ அவர்கள்‌ நடுவிலே. 
தங்குகிற அத்தியனுக்கும்‌ தித்திய 
கட்டனையாயிருப்பதாக.. 


சிவப்பான ஒரு கிடாரியைக்‌ கொன்று, 
அதை சுட்டெரித்து, அதன்‌ சாம்பலை 
சேகரித்து, தீட்டுக்கழிக்கும்‌ ஜலத்தை 
தயாரிப்பதுபற்றி கர்த்தர்‌ தம்முடைய 
பிரமாணத்தில்‌. சொல்லுகிறார்‌. 
தீட்டுக்கழிக்கும்‌ ஜலம்‌ 
அழகுக்காகவோ,  அலங்காரத்திற்காகவோ, 
ஆடம்பரத்திற்காகவோ செய்யப்படவில்லை. 
அது தீட்டுப்பட்டவர்களை சுத்திகரிப்பதற்காக 
செய்யப்படுகிறது. தீட்டுக்கழிக்கும்‌ ஜலம்‌ 
பாவத்தை பரிகரிக்கும்‌ என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 

தீட்டக்கழிக்கும்‌ 
செய்வதற்காக கொல்லப்படும்‌. 
கிடாரியை எல்வாறு தேர்ந்தெடுக்கவேண்டும்‌ 
என்றும்‌ கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. கர்த்தர்‌ 
சொல்லுகிற நிபந்தனைகளுக்கு 
கீழ்ப்படிந்து, சிவப்பான கிடாரியை 
தெரிந்தெடுக்கவேண்டும்‌. 

கர்த்தர்‌ 
நோக்கி, 
நியமப்பிரமாணவது: 
ஊனமில்லாததும்‌ நுகத்தடிக்கு 
உட்படாததுமாகிய சிவப்பான ஒரு 
கிடாரியை உன்னிடத்தில்‌ கொண்டுவரும்படி 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்குச்‌ சொல்லுங்கள்‌" 
(எண்‌ 191.2) என்று சொல்லுகிறார்‌. 


மோசேயையும்‌ ஆரோனையும்‌ 
“கர்த்தர்‌ கற்பித்த 
பழுதற்றதும்‌ 


கொல்லப்படவேண்டிய 
நிறமான கிடாரி பழுதற்றதும்‌ 
ஊனமில்லாததுமாயிருக்கிறது. நம்முடைய 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து பாவமில்லாமல்‌, 
கறை திரை எதுவுமில்லாமல்‌, பரிபூரணமான 
பரிசுத்தராயிருக்கிறார்‌ என்பதற்கு, 
பழுதற்றதும்‌ ஊனமில்லாததுமான கிடாரி 
அடையாளமாயிருக்கிறது. 


இந்தக்‌ கிடாரி சிவப்பு நிறமானதாக 
இருக்கவேண்டும்‌ என்றும்‌ கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. பொதுவாக கிபாரியின்‌ நிறம்‌ 
சிவப்பாக இருக்காது. பல கிடாரிகளை 
தேடிப்பார்த்து. அவற்றில்‌ சிவப்பு நிற 
கிடாரியை கண்டுபிடிக்கவேண்டும்‌. 
சிவப்பான கிடாரி மிகவும்‌ விசேஷமானது. 
கர்த்தருக்கு செலுத்தப்படும்‌ காணிக்கை 
விசேஷமானதாகமிருக்கவேண்டும்‌ என்பதற்கு 
சிவப்பான கிடாரி அடையாளமாயிருக்கிறது. 


சிவப்பு 





பப all 
TIT 


கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
வேறு எந்த 
பயன்படுத்தியிருக்கக்கூடாது. வேறு எந்த 
விதமான பலிகளையும்‌ செலுத்துவதற்காக, 
இந்தக்‌ கிடாரி நியமிக்கப்பட்டிருக்கக்கூடாது. 
சிவப்பான கிடாரி, தீட்டுக்கழிக்கும்‌ 
ஜலத்தை செய்வதற்காக, விசேஷமாய்‌ 
ஒப்புக்கொடுக்கப்பட்டிருக்கிறது. 


நம்முடைய கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்துவை கல்வாரி சிலுவையில்‌ 
வரிக்குமாறு யாரும்‌ கட்டாயம்பண்ணவில்லை. 
அவர்‌ தாமாகவே மனமுவந்து, மனப்பூர்வமாக, 
தம்மைத்தாமே, கல்வாரி சிலுவையில்‌ 
ஜீவபலியாக ஒப்புக்கொடுத்தார்‌. நுகத்தடிக்கு 
உட்படாத கிடாரி, இயேசுகிறிஸ்துவின்‌ 
மனப்பூர்வமான பலிமரணத்திற்கு 
அடையாளம்‌. 


சிவப்பான கிடாரியை ஆசாரியனிடத்தில்‌ 
கொண்டு வரும்போது. அதன்மீது 
நுகத்தடியை போட்டோ, அதை 
குமிறுகளினால்‌ கட்டியோ கொண்டு 
வரமாட்டார்கள்‌. அது நுகத்தடிக்கு 
உட்படாத கிடாரி அது தானாகவே 
ஆசாரியனிடத்தில்‌ கொண்டு 
வரப்படவேண்டும்‌. இயேசுகிறிஸ்துவும்‌ 
கல்வாரி சிலுவையில்‌ மரிக்கும்போது. அவர்‌ 
அன்பின்‌ நேசக்கமிறுகளினால்‌ 
குட்டப்பட்டிருந்தாரேயல்லாமல்‌, வேறு எந்தக்‌ 
குயிறுகளாலும்‌ கட்டப்படவில்லை. 


கர்த்தர்‌ மோசேயையும்‌ ஆரோனையும்‌ 
நோக்கி, “அதை எலெயாசார்‌ என்னும்‌ 
ஆசாரியனிடத்தில்‌ ஒப்புக்கொடுங்கள்‌; அவன்‌ 
வெளியே 
அது 
முன்பாகக்‌ கொல்லப்படக்கடவது” 

(எண்‌ 19:3) என்று சொல்லுகிறார்‌. 


முதல்‌ முறையாக இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 

தொகையேற்றப்படும்போது 

லேவி கோத்திரத்தாருக்குத்‌ 

தலைவனாக இருந்தார்‌. (எண்‌ 3:32: 

எண்‌ 4:16). ஆரோன்‌ மரிக்கக்கூடிய சமயம்‌ 

வந்துவிட்டது. ஆகையினால்‌ ஆரோனுடைய 

ஆசாரிய ஊழியத்தின்‌ பணிவிடைகளில்‌ சில 

காரியங்கள்‌ எலெயாசாரிடம்‌ பொறுப்பாக 
ஒப்படைக்கப்படுகிறது. 


எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


(எண்‌ 16:37 39; 

எலெயாசாரைப்‌ பற்றிய அடுத்த குறிப்பு 
ஆரோனுடைய மரணத்திற்குப்‌ பின்பு, அவர்‌ 
பிரதான ஆசாரியனாக நியமிக்கப்பட்ட பின்பு 
வருகிறது (எண்‌ 20:23-29). 


ரோனுக்‌। 
வ்‌ "இஸ்ரவேல்‌, 
பிரதான ஆசாரியராக 
செய்யப்போகிறார்‌. 
கொடுக்கப்படுகிற 


அடுத்தபடியாக 
'சபையாருக்கு 

ஊழியம்‌ 
ஆரோனுக்கு 
கனமும்‌ மேன்மையும்‌, 
முக்கியத்துவமும்‌ இனிமேல்‌ எலெயாசாருக்கு 
கொடுக்கப்படும்‌. ஆகையினால்‌ சிவப்பான 
கிடாரியை எலெயாசார்‌ என்னும்‌ 
ஆசாரியனிடத்தில்‌ ஒப்புக்கொடுங்கள்‌ என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 

சிவப்பான கிடாரி பாளயத்திற்கு. 
வெளியே கொல்லப்படவேண்டும்‌. அதத்நமாள 
மிருகங்கள்‌ பாளயத்திற்கு வெளியே 
கொல்லப்படவேண்டும்‌. இஸ்ரவேல்‌ புத்திரரில்‌ 
கல்லெறிந்து கொல்லப்படவேண்டியவர்களை, 
பாளயத்திற்கு புறம்பே கொல்லுவது வழக்கம்‌. 
தீட்டான பொருட்களையும்‌, அசுத்தமான 
பொருட்களையும்‌ பாளயத்திற்கு புறம்பே 
கொண்டுபோய்‌ கொட்டுவது வழக்கம்‌. 

சிவப்பான கிடாரியானது பாளயத்திற்கு 
வெளியே கொண்டு போகப்பட்டு, அங்கே 
அது ஆசாரியனாகிய  எலெயாசாருக்கு 
முன்பாக  கொல்லப்படுகிறது. நம்முடைய 
பாவங்களை நீக்குவதற்கு சடங்காச்சார 
ரீதியான பிரமாணங்கள்‌ போதுமானவையல்ல 
என்பதற்கு இது அடையாளம்‌. 


பாளயத்திற்கு வெளியே சிவப்பான 
கிடாரி கொல்லப்படும்போது, ஆசாரியனாகிய 
எலெயாசார்‌ தன்‌ விரலினால்‌ அதின்‌ 
இரத்தத்தில்‌ கொஞ்சம்‌ எடுத்து, ஆசரிப்புக்‌ 
கூடாரத்துக்கு எதிராக எழுதரம்‌ 
தெளிக்கவேண்டும்‌ (எண்‌ 19:4). இது 
பாவநிவாரணத்திற்கு அடையாளம்‌. 
ஆசரிப்புக்கூடாரத்தில்‌ பாவநிவாரண பலிகள்‌ 
செலுத்தப்படும்போது, பலிசெலுத்தப்படும்‌ 
மிருகத்தின்‌ இரத்தம்‌, கர்த்தருடைய 
சந்நிதிக்கு முன்பாக தெளிக்கப்படும்‌. 





எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


சிவப்பான கிடாரியை பலிசெலுத்துவதில்‌ 
பங்கு வகிப்பவர்களைப்பற்றிய விவரம்‌ 
வருமாறு : 
1. இஸ்ரவேல்‌ 
கிடாரியைக்‌ 
(எண்‌ 19:2) 


எலெயாசார்‌. - 
பெற்‌ 


புத்திர்‌ - சிவப்பு 
கொண்டுவரவேண்டும்‌. 


சிவப்பு கிடாரியைப்‌ 
றுக்‌ கொள்ள வேண்டும்‌. 
(எண்‌ 19:3) 


மற்றொரு மனுஷன்‌ - சிவப்பு கிடாரியை 
அடித்து, அதை அக்கினியில்‌ தகிக்க 
வேண்டும்‌. (எண்‌ 19:35). 


மற்றொரு மனுஷன்‌ - சிவப்பு 
கிடாரியின்‌ சாம்பலை வாரி, அதைப்‌ 
பரிசுத்தமான இடத்தில்‌ பாதுகாத்து, 
வைக்க வேண்டும்‌. (எண்‌ 19:9-10) 


மற்றொரு மனுஷன்‌ - தீட்டுக்‌ கழிக்கும்‌ 
ஜலத்தைத்‌ தெளிக்க வேண்டும்‌. 
(எண்‌ 1997-21) 


கொல்லப்பட்ட சிவப்பான கிடாரியின்‌ 
இரத்தம்‌, ஆசரிப்புக்கூடாரத்திற்கு 

தெளிக்கப்பட்ட பின்பு அந்த கிடாரியை 
ஆசாரியனாகிய எலெயாசாரின்‌ கண்களுக்கு 
முன்பாக ஒருவன்‌  சுட்டெரிக்கவேண்டும்‌: 
அதன்‌ தோலும்‌ அதின்‌ மாம்சமும்‌ அதின்‌ 
இரத்தமும்‌ அதின்‌ சாணியும்‌ 


சுட்டெரிக்கப்படவேண்டும்‌ (எண்‌ 19:5) 
சிவப்பான கிடாரி 
சுட்டெரிக்கப்படும்போது. ஆசாரியன்‌ 
தேதுருக்கட்டையையும்‌ ஈசோப்பையும்‌ சிவப்பு 
நூலையும்‌ எடுத்து, கிடாரி எரிக்கப்படுகிற 
நெருப்பின்‌ நடுவிலே போடவேண்டும்‌. 
(எண்‌ 19:6). 
குஷ்டரோகிகளை 
பயன்படுத்தப்படும்‌ 


சுத்திகரிப்பதற்கு 
பொருட்களாகும்‌ 


QOODNENS 
PUBLISHERS 


உயிருள்ள 
கேதுருக்கட்டையையும்‌, 


கருவியையும்‌, 
சிவப்புநூலையும்‌, 


கததகிக்கப்படுகிறவன் பேல்‌ 
தெளித்து, அவனைச்‌ 
உயிருள்ள குருவியை 
விட்டுவிடக்கடவன்‌" (லேவி 14:6.77. 


சிவப்பான கிடாரி  எரிக்கப்படுகிற 
நெருப்பிலே, கேதுரு கட்டையும்‌, ஈசோப்பும்‌ 
சிவப்பு நூலும்‌ எரியும்‌. அப்போது சிவப்பான 
கிடாரிமின்‌ சாம்பலும்‌, கேதுரு கட்டை, 
ஈசோப்பு, சிவப்பு நூல்‌ ஆகியவற்றின்‌ 
சாம்பலும்‌ ஒன்றாய்க்‌ கலக்கும்‌. இந்த சாம்பல்‌ 
குத்திகரிப்பதற்காக பயன்படுத்தப்படுகிறது. 


சிவப்பான கிடாரி நெருப்பின்‌ நடுவிலே 
எரியும்போது, கிடாரிமின்‌ சாம்பலோடு, 
விறகுகளின்‌ சாம்பலும்‌ கலந்திருக்கும்‌. 
சுத்தமாமிருக்கிற ஒருவன்‌, கிடாரியின்‌ 
சாம்பலையும்‌, அந்தக்‌ கிடாரிமை எரிப்பதற்கு 
பயன்படுத்தப்பட்ட ிறகுகளின்‌ சாம்பலையும்‌ 
தனித்தனியாக பிரித்து, அந்தக்‌ கிடாரியின்‌ 
ட்டும்‌ தனியாக 

அந்த சாம்பலை 

சுத்தமான ஒரு 

வைக்கவேண்டும்‌ 

193) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


தீட்டுக்கழிக்கும்‌ ஜலமானது எண்‌ 8:7 


(எண்‌ 


வேறுபிரிக்கும்‌ ஜலம்‌ என்னும்‌ மறுபெயரும்‌ 
உண்டு. தீட்டான  காரியங்களிலிருந்து, 
தங்களை  வேறுபிரித்துக்‌ கொள்ள 
விரும்புகிறவர்கள்மீது இந்த 
தெளிக்கப்படுகிறது. தீட்டானவர்கள்‌ 
இந்த ஜலம்‌ தெளிக்கப்படும்‌ 
அவர்களுடைய தீட்டு கழிந்துபோகும்‌. 

கிடாரியின்‌ சாம்பலை வாரிக்கொண்டு, 
அதை சுத்தமான இடத்திலே கொட்டி 
வைக்கிறவன்‌, சுத்தமுள்ளவனாயிருக்க 
வேண்டும்‌. கிடாரியின்‌ சாம்பல்‌ இஸ்ரவேல்‌ 
பத்திரரின்‌ சபைக்காகத்‌ தீட்டுக்கழிக்கும்‌ 
ஜலத்துக்கென்று காத்து 
வைக்கப்படவேண்டும்‌: அது பாவத்தைப்‌ 
பரிகரிக்கும்‌ (எண்‌ 19:9) என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 





பட al 
ரியர்‌ 
சிவப்பான கிடாரியை கொல்லுவது. 
அதன்‌ இரத்தத்தை ஆசரிப்புக்கூடாரத்திற்கு 
எதிராக தெளிப்பது, பின்பு அந்தக்‌ 
கிடாரியை சுட்டெரிப்பது. கிடாரி 
எரிக்கப்படுகிற நெருப்பின்‌ நடுவில்‌ கேதுரு 
கட்டை, ஈசோப்பூ சிவப்பு நூல்‌ 
ஆகியவற்றைப்போடுவது, அதன்‌ பின்பு 
அந்தக்‌ கிடாரியின்‌ 
வாரிக்கொண்டு, 
புறம்பே சுத்தமான 

கிய வேலைகளை செய்கிறவர்கள்‌ 
எல்லோருமே, சடங்காச்சார ரீதியாக 
தீட்டானவர்களாயிருக்கிறார்கள்‌. கிடாரியின்‌ 
இரத்தத்தைத்‌ தெளித்த ஆசாரியனாகிய 
எலெயாசாரும்‌ தீட்டுப்பட்டிருக்கிறார்‌. 

.. தீட்டுப்பட்டிருக்கிறவர்கள்‌ 
சடங்காச்சார 
தீடடபபப்பரப்பதால்‌, 

ல்லோரும்‌  சடங்காச்சார 
சத்திகரிக்கப்படவேண்டும்‌. 
சுத்திகரிக்கப்படவேண்டிய 


அனைவரும்‌ 
பிரகாரமாக 


மோசேயையும்‌ ஆரோனையும்‌ 
நோக்கி, “ஆசாரியன்‌ தன்‌ வஸ்திரங்களைத்‌ 
தோய்த்து, ஐலத்திலே ஸ்நானம்பண்ணி, 
அதின்பின்பு பாளயத்தில்‌ 
பிரவேசிக்கக்கடவன்‌: ஆசாரியன்‌ சாயங்கால 
மட்டும்‌ தீட்டுப்பட்டிருப்பான்‌" (எண்‌ 19:7) 
என்றும்‌, 
கட்டெரித்தவனும்‌. தன்‌ 
ஜலத்தில்‌ தோய்த்து, 
ஸ்நானம்பண்ணி, 


நீட்டுப்பட்ிருப்பான்‌” 


வஸ்திரங்களை 


ட்‌ 
சாயங்காலமட்டும்‌. 
(எண்‌ 19:8) என்றும்‌, 
“கிடாரியின்‌ சாம்பலை வாரினவன்‌ தன்‌ 
வஸ்திரங்களைத்‌ தோய்க்கக்கடவன்‌; அவன்‌ 
சாயங்காலமட்டும்‌ தீட்டுப்பட்டிருப்பான்‌” 
(எண்‌ 19:10) என்றும்‌, சொல்லுகிறார்‌. 
பாவத்தை பரிகரிப்பதற்காக 
சிவப்பான கிடாரி கொல்லப்படுகிறது. அதன்‌ 
இரத்தம்‌ தெளிக்கப்படுகிறது. கிடாரி 
எரிக்கப்படுகிறது. அதன்‌ சாம்பல்‌ 
சேகரிக்கப்படுகிறது. இவை அனைத்தும்‌ 
பாவத்தை பரிகரிப்பதற்காக நால்‌ 
பலிகளாக இருப்பதினால்‌, 
'தீட்டானவையாக த 
மனுஷருடைய பாவம்‌ இந்தக்‌ கிடாரியின்மீது. 
சுமத்தப்படுகிறது. இதனால்‌ இந்தக்‌ 
கிடாரியும்‌ பாவமாயிற்று. 


எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


, கர்த்தராகிய 
கட னார்‌ 
பாவமானார்‌. 
தேவனுடைய 
அறியாத 


பாவமாக்கினார்‌" 


பாவம்‌, 
இவேககிறிஸ்துவி்பது 
அவர்‌ நமக்காக 
'நாம்‌ அவருக்குள்‌ 
நீதியாகும்படிக்கு, பாவம்‌ 
அவரை நமக்காகப்‌ 
(கொரி 5:21). 


சிவப்பு கிடாரியை பற்றிய பிரமாணம்‌, 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கும்‌ அவர்கள்‌ நடுவிலே 
தங்குகிற. அந்நியனுக்கும்‌. நித்திய 
குட்டளையாயிருப்பதாக (எண்‌ 19:10) என்று, 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
தீட்டுக்‌ கழிக்கும்‌ ஜலம்‌ பற்றிய 
பிரமாணத்தின்‌ விவரம்‌ வருமாறு : 
ஊனமில்லாததும்‌ 
உட்படாததுமாகிய 
ஒரு கிடாரியை 
(மோசே, ஆரோன்‌. 
ஆகியோரிடத்தில்‌! கொண்டு வரும்படி 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்குச்‌ சொல்லுங்கள்‌ 
(எண்‌ 19:2) 
சிவப்பான ஒரு கிடாரியை, எலெயாசார்‌ 
என்னும்‌ ஆசாரியனிடத்தில்‌ ஒப்புக்‌ 
கொடுங்கள்‌ (எண்‌ 19:3). 


எலெயாசார்‌ கிடாரியைப்‌ பாளயத்துக்கு 
வெளியே கொண்டுபோகக்கடவன்‌. 


எலெயாசாருக்கு முன்பாக 
கொல்லப்படக்கடவது (எண்‌ 19:4). 


அது 


சாரியனாகிய 

லினால்‌. 
கொஞ்சம்‌ 
கூடாரத்துக்கு, 
தெளிக்கக்கடவன்‌. 
கிடாரியை அவன்‌. 


எலெயாசார்‌ தன்‌ 
அதின்‌ இரத்தத்தில்‌ 
எடுத்து,  ஆசரிப்புக்‌ 

எதிராக  ஏழுநரம்‌. 


கண்களுக்கு 
முன்பாக ஒருவன்‌ 
கசுட்டெரிக்கவேண்டும்‌; அதன்‌ 
தோலும்‌ அதின்‌ மாம்சமும்‌ அதின்‌ 
இரத்தமும்‌ அதின்‌ சாணியும்‌: 


சுட்பெரிக்கப்படவேண்டும்‌ (எண்‌ 19:5). 
ஆசாரியன்‌ கேதுருக்கட்டையையும்‌ 
ஈசோப்பையும்‌ சிவப்பு நூலையும்‌ 
எடுத்து. கிடாரி எரிக்கப்படுகிற 
நெருப்பின்‌ நடுவிலே போடக்கடவன்‌ 
(எண்‌ 19:6). 





எண்ணாகமம்‌ - விரிவுரை 


QOODNENS 


NUMBERS - COMMENTARY PUELSHERS 


ஆ தன்‌ வஸ்திரங்களைத்‌ 
தோய்த்து, ஜலத்திலே ஸ்நானம்பண்ணி 
அதின்பின்பு பாளயத்தில்‌ பிரவேசிக்கக்‌ 
கடவன்‌; ஆசாரியன்‌ சாயங்கால மட்டும்‌. 
தீட்டுப்பட்டிருப்பான்‌ (எண்‌ 19.7). 


கிடாரியைச்‌ சுட்டெரித்தவன்‌ தன்‌ 
வஸ்திரங்களை ஜலத்தில்‌ தோய்த்து, 
ஜலத்திலே ஸ்நானம்பண்ணி, சாயங்கால 
மட்டும்‌ தீட்டுப்பட்டிருப்பான்‌ (எண்‌ 19:8). 

சுத்தமாயிருக்கிற ஒருவன்‌ 
அந்தக்‌ கிடாரியின்‌ சாம்பலை 
வாரிக்கொண்டு, பாளத்திற்குப்‌ 
புறம்பே சுத்தமான ஒரு இடத்திலே 


கொட்டிவைக்கக்கடவன்‌ (எண்‌ 1929) 


கிடாரியின்‌ சாம்பல்‌, 
இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ சபைக்காகத்‌ 
தீட்டுக்கழிக்கும்‌ ஜலத்துக்கென்று. 
காத்து வைக்கப்பட வேண்டும்‌; அது 
பாவத்தைப்‌ பரிகரிக்கும்‌. 


கிடாரியின்‌ சாம்பலை. 
வாரினவன்‌ தன்‌ 
வஸ்திரங்களைத்‌ தோய்க்கக்கடவன்‌: 
அவன்‌ சாயங்காலமட்டும்‌ தீட்டுப்‌ 
பட்டிருப்பான்‌ (எண்‌ 19:10), 

இது இஸ்ரவேல்‌ வபுத்திரருக்கும்‌. 
அவர்கள்‌ நடுவிலே தங்குகிற 
அந்நியனுக்கும்‌ நித்திய கட்டளை. 
செத்துப்போனவனுடைய 
பிரேதத்தைத்‌ தொட்டவன்‌ ஏழுநாள்‌ 
தீட்டுப்பட்டிருப்பான்‌ (எண்‌ 1931). 


மூன்றாம்‌ நாளிலும்‌ ஏழாம்‌ 


சுத்தமாவான்‌ (எண்‌ 19:12) 
மூன்றாம்‌ நாளிலும்‌ 
நாளிலும்‌ தன்‌: 
சுத்திகரிக்காமலிருப்பானாகில்‌ 


சுத்தமாகான்‌. 


செத்தவனுடைய பிரேதத்தைத்‌ 
தொட்டும்‌, தன்னைச்‌ 
கத்திகரித்தக்கொள்ளாதவன்‌ 
கர்த்தரின்‌ வாசஸ்நலத்தைத்‌ தீட்டுப்‌ 
படுத்துகிறான்‌; அந்த ஆத்துமா 
இஸ்ரவேலில்‌ இராமல்‌ அறுப்புண்டு 
போவான்‌ (எண்‌ 19:13) 


கூடாரத்தில்‌ ஒரு மனிதன்‌ செத்தால்‌, 
அந்தக்‌ கூடாரத்தில்‌ பிரவேசிக்கிற 
யாவரும்‌ கூடாரத்தில்‌ இருக்கிற 
யாவரும்‌ ஏழுநாள்‌ 
தீட்டுப்பட்டிருப்பார்கள்‌ (எண்‌ 19:14). 


மூடிக்‌ கட்டப்படாமல்‌ திறந்திருக்கும்‌. 
பாத்திரங்கள்‌ எல்லாம்‌ 


தீட்டுப்பட்டிருக்கும்‌ (எண்‌ 19.15) 


வெளியிலே. 
வெட்டுண்டவனையாவது, 
செத்தவனையாவது. மனித 
எலும்பையாவது. 
பிரேதத்குழியையாவது, தொட்டவன்‌ 
எவனும்‌ ஏழுநாள்‌ தீட்டுப்பட்டிருப்பான்‌ 
(எண்‌ 1916. 


பட்டயத்தால்‌ 


தீட்டுப்பட்டவனுக்காக, பாவத்‌ 
பரிகரிக்கும்‌ கிடாரியின்‌ சாம்பலி! 
கொஞ்சம்‌ எடுத்து, ஒரு பாத்திரத்தில்‌ 
போட்டு, அதின்மேல்‌ ஊற்று ஜலம்‌ 
வார்க்கவேண்டும்‌ (எண்‌ 19:17) 


. சுத்தமான ஒருவன்‌ ஈசோப்பை 


எடுத்து, அந்த ஜலத்திலே தோய்த்து, 
கூடாரத்தின்‌ மேலும்‌ அதிலுள்ள 
சகல  பணிமுட்டுகளின்‌ மேலும்‌ 
அங்கேயிருக்கிற ஜனங்களின்‌ 
மேலும்‌ தெளிக்கிறதுமல்லாமல்‌, 
எலும்பையாகிலும்‌ 
வெட்டுண்டவனையாகிலும்‌ 
செத்தவனையாகிலும்‌ பிரேதத்‌ 
குழியையாகிலும்‌ தொட்டவன்மேலும்‌ 
தெளிக்கக்கடவன்‌ (எண்‌ 19:18). 
சுத்தமாயிருக்கிறவன்‌ தீட்டுப்பட்டவன்‌ 
மேல்‌ மூன்றாம்‌ நாளிலும்‌ ஏழாம்‌ 


நாளிலும்‌ தெளிக்கவேண்டும்‌ 
(எண்‌ 19:19), 





ழ்‌ நவள 
யாய 


24. ஏழாம்‌ நாளில்‌ இவன்‌ தன்னைச்‌ 
சுத்திகரித்து, தன்‌ வஸ்திரங்களைத்‌ 
தோய்த்து, ஜலத்தில்‌ 
ஸ்நானம்பண்ணி, சாயங்காலத்திலே 
சுத்தமாயிருப்பான்‌. 


தீட்டுப்பட்டிருக்கிறவன்‌ தன்னைச்‌ 
சுத்திகரித்துக்கொள்ளாதிருந்தால்‌, 
அவன்‌ சபையில்‌ இராதபடிக்கு. 
அறுப்புண்டு போவான்‌: அவன்‌: 
கர்த்தரின்‌ பரிசுத்த ஸ்தலத்தைத்‌ 
ல்‌ தீட்டுக்கழிக்கும்‌ 
அவன்மேல்‌ 
தெனிங்கப்படாத்தினான்‌ அவன்‌ 
தீட்டுப்பட்டிருக்கிறான்‌ (எண்‌ 19:20). 


ட்டுக்கழிக்கும்‌ 
தீ ன்‌ ர 
வஸ்திரங்களைத்‌ தகக கன்‌ 
தீட்டுக்கழிக்கும்‌ 
தொட்டவனும்‌ 
மட்டும்‌ 

(எண்‌ 19:21, 


தீட்டுக்கழிக்கும்‌ 
தொட்டவனும்‌ 


காத்தார்‌ 


சாயங்கால 
தீட்டுப்பட்டிருப்பான்‌ 


ஜலத்தைத்‌: 
சாயங்காலமட்டும்‌ 
தீட்டுப்பட்டிருப்பான்‌ (எண்‌ 19:2122). 


நீட்டுப்பட்டிருக்கிறவன்‌ 
தொடுகிறவைகளெல்லாம்‌ தீட்டுப்படும்‌ 


(எண்‌ 19:22) 


தீட்டுக்கழிக்கும்‌ ஜலம்‌ 
எண்‌ 19:11-22 


எண்‌ 19:11. செத்துப்போனவனுடைய 
பிரேதத்தைத்‌ தொட்டவன்‌ ஏழுநான்‌ 
தீட்டுப்பட்டிருப்பான்‌.. 


மூன்றாம்‌ நானிலும்‌ 
தீட்டுக்கழிக்கும்‌ 
தன்னைச்‌. 
அப்பொழுது 
'நானிலும்‌ 


தன்னைச்‌. 


எண்‌ 19:12. அவண்‌: 
ஏழாம்‌ நாவிலும்‌ 
ஜலத்தினால்‌ 
சுத்திகரிக்கக்கடவன்‌; 
சுத்தமாவான்‌; மூன்றாம்‌ 
ஏழாம்‌ 'நானிலும்‌ 
சுத்திகரிக்காமலிருப்பானாகில்‌ 
சுத்தமாகான்‌. 


எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எண்‌ 19:14. கூடாரத்தில்‌ ஒரு மனிதன்‌ 
செத்தால்‌, அதற்கடுத்த தியமமாவது: 
அந்தக்‌ கூடாரத்தில்‌ பிரவேசிக்கிற 
யாவரும்‌ கூடாரத்தில்‌ இருக்கிற 
யாவரும்‌. ஏழுநான்‌ 
தீட்டுப்பட்டிருப்பார்கள்‌. 


எண்‌ 19:15. மூடிக்‌ கட்டப்படாமல்‌ 
திறத்திருக்கும்‌ பாத்திரங்கள்‌ எல்லாம்‌. 
தீட்டுப்பட்டிருக்கும்‌. 


எண்‌ 1916. 
பட்டயத்தால்‌ 
வெட்டுண்டவனையாவது, 
செத்தவனையாவது, 
எலும்பையாவது, 
பீரேதத்குழியையாவது, தொட்டவன்‌ 


எவனும்‌ ஏழுநாள்‌ தீட்டுப்பட்டிரு ப்பான்‌. 


வெளியிலே. 


மனித 


எண்‌. 1947. 
தீட்டுப்பட்டவனுக்காக, பாவத்தைப்‌ 
பரிகரிக்கும்‌ கிடாரியின்‌ சாம்பலிலே 
கொஞ்சம்‌ எடுத்து, ஒரு பாத்திரத்தில்‌ 
போட்டு, அதின்மேல்‌ ஊற்று ஜலம்‌ 
வார்க்கவேண்டும்‌. 


ஆகையால்‌ 


எண்‌ 19:18. சத்தமான ஒருவன்‌ 
சசோப்பை எடுத்து, அந்த ஜலத்திலே 
தோய்த்து, கூடாரத்தின்மேலும்‌ 
அதிலுன்ன சகல்‌ 
பணிமுட்டுகளின்மேதும்‌ 
அங்கேயிருக்கிற ஜனங்களின்மேலும்‌ 
தெனிக்கிறதுமல்லாமல்‌, 
எலும்பையாகிலும்‌ 
வெட்டுண்டவனையாகிலும்‌ 
செத்தவனையாகிலும்‌ 
பிரேதத்குழியையாகிலூம்‌ 
தொட்டவன்மேலும்‌ தெனிக்கக்கடவன்‌. 


எண்‌ 1919. சுத்தமாயிருக்கிறவண்‌ 
தீட்டுப்பட்டவன்மேல்‌ மூன்றாம்‌ 
நாளிலும்‌ ஏழாம்‌ நாளிலும்‌ 
தெனிக்கவேண்டும்‌; ஏழாம்‌ நானில்‌ 
இவன்‌ தன்னைச்‌ சுத்திகரித்து, தன்‌ 
வஸ்திரங்களைத்‌ தோய்த்து, ஜலத்தில்‌ 
ஸ்நானம்பண்ணி,  காயங்காலத்திலே 
சுத்தமாயிருப்பான்‌. 





ழ்‌ நள 
யாய 


19:20.  தீட்டுப்பட்டிருக்கிறவண்‌. 
தன்னைச்‌: சுத்திகமித்துக்‌ 
கொள்னாதிருத்தால்‌, அவன்‌ சபையில்‌ 
இராதபடிக்கு அறுப்புண்டுபோவான்‌; 
அவன்‌ கர்த்தரின்‌ பரிசுத்த ஸ்தலத்தைத்‌ 
தீட்டுப்படுத்தினான்‌; தீட்டுக்கழிக்கும்‌ 
ஜலம்‌. அவன்மேல்‌ 
தெனிக்கப்படாததினால்‌ அவன்‌ 
தீட்டுப்பட்டிருக்கிறான்‌. 


எண்‌ 19:21. தீட்டுக்கழிக்கும்‌ ஜலத்தைத்‌ 
தெளிக்கிறவனும்‌ தன்‌ வஸ்திரங்களைத்‌: 
தோய்க்கக்கடவன்‌; தீட்டுக்கழிக்கும்‌ 
ஜலத்தைத்‌ தொட்டவனும்‌. 
சாயங்காலமட்டும்‌. 
தீட்டுப்பட்டிருப்பான்‌. 


எண்‌ 1922, தீட்டுப்பட்டிருக்கிறவன்‌ 
தெொடுகிறவைகளெல்லாம்‌ தீட்டுப்படும்‌, 
அவைகளைத்‌ தொடுகிறவனும்‌. 
காயங்காலமட்டும்‌. 

தீட்டுப்பட்டிருப்பான்‌; இது உங்களுக்கு 
நித்திய கட்டனையாயிருக்கும்‌ என்றார்‌. 


சிவப்பான  கிடாரிமின்‌ சாம்பல்‌ 
பாளயத்திற்கு புறம்பே சுத்தமான ஒரு: 
இடத்திலே கொட்டி வைக்கப்படுகிறது. இது 
இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ சபைக்காக 
தீட்டுக்கழிக்கும்‌ ஜலத்திற்கென்று காத்து 
வைக்கப்படுகிறது. தீட்டுக்கழிக்கும்‌ ஜலம்‌ 
பாவத்தை பரிகரிக்கும்‌. தீட்டுக்கழிக்கும்‌ 
ஜலத்தை எவ்வாறு தயாரிக்கவேண்டும்‌. 
என்றும்‌, இந்த ஜலம்‌ தீட்டுப்பட்டவன்மேல்‌: 
தெளிக்கப்படும்போது அவன்‌ எவ்வாறு 
சுத்தமாயிருப்பான்‌ என்றும்‌ கர்த்தர்‌ இந்த 
வசனப்பகுதியில்‌ தெளிவுபடுத்துகிறார்‌ 

பரிசுத்த வேதாகமத்தில்‌ பலவிதமான 
தீட்டுக்களைப்பற்றிச்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
தீட்டுப்பட்டவன்‌  சுத்திகரிக்கப்படவேண்டும்‌. 
இது கர்த்தருடைய பிரமாணம்‌. 
தீட்டுப்பட்டவன்‌ தன்னைச்‌ 
சுத்திகரித்துக்கொள்ளாமல்‌ கர்த்தரின்‌ 
வாசஸ்தலத்திற்குள்‌ பிரவேசிக்கக்கூடாது. 
தன்னைச்‌ சுத்தம்பண்ணாமல்‌, தன்னுடைய 
தீட்டோடும்‌ அசுத்தத்தோடும்‌ ஒருவன்‌ 
கர்த்தரின்‌ வாசஸ்தலத்திற்குள்‌ பிரவேசித்தால்‌,. 
அவன்‌ இஸ்ரவேலில்‌ இராமல்‌ அறுப்புண்டு 
போகவேண்டும்‌. இது தீட்டுப்பட்டவனைக்‌ 
குறித்து கர்த்தர்‌ சொல்லியிருக்கிற. 
பிரமாணம்‌. 


எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இன்றேல்‌ ஜனந்தார்‌ சடங்காச்சார 
ரீதியாக பல்வேறு காரணங்களினால்‌ 
தீட்டுப்படுகிறார்கள்‌. இந்த அதிகாரத்தில்‌. 
செத்தவனுடைய பிரேதத்தை தொட்டத்நினால்‌ 
உண்டாகும்‌ தீட்டைப்பற்றி மாத்திரம்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. செத்தவனுடைய 
பிரேதத்தைத்‌ தொடுகிறவன்‌ 
மாத்திரமல்ல எலும்பையாகிலும்‌, 
வெட்டுண்டவனையாகிலும்‌, 
பிரேதக்குழியையாகிலும்‌' 
தீட்டுப்பட்டிருப்பான்‌. 


தொட்டவனும்‌ 


செத்துப்போனவனுடைய பிரேதத்தைத்‌ 
தொட்டவன்‌ ஏழுநாள்‌ தீட்டு்பட்டிரப்பான்‌. 
அவன்‌ மூன்றாம்‌ நாளிலும்‌ ஏழாம்‌ நாளிலும்‌ 
தீட்டுக்கழிக்கும்‌ ஜலத்தினால்‌ தன்னைச்‌ 
சுத்திகரிக்கக்கடவன்‌:: அப்பொழுது 
சுந்தமாவான்‌; மூன்றாம்‌ நாளிலும்‌ ஏழாம்‌. 
நாளிலும்‌ தன்னைச்‌  சுத்திகரிக்காமலி. 
ருப்பானாகில்‌ சுத்தமாகான்‌ (எண்‌ 19:11]2) 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


மனுஷ. பிரேதத்தின்‌. மூலமாக 
வரக்கூடிய தீட்டு ஏழுநாட்களுக்கு இருக்கும்‌. 
(எண்‌ 1991-2]4-16), சிவப்புக்‌ கிடாரிமின்‌ 
மூலமாக வரக்கூடிய தீட்டு (எண்‌ 19:7-10), 
தீட்டுக்‌ கழிக்கும்‌ ஜலத்தைத்‌ தெளிப்பதினால்‌ 
வரக்கூடிய தீட்டு (எண்‌ 19:19), தீட்டுக்‌ 
கழிக்கும்‌ ஐலத்தைத்‌  தொடுவதினால்‌ 
வரக்கூடிய தீட்டு (எண்‌ 19:21) ஆகியவை 
ஒரு நாளுக்கு மட்டுமே இருக்கும்‌. 


பிரேதந்தைத்‌ 
தன்னைச்‌ 
சத்திகரித்துக்கொள்ளாதவன்‌ கர்த்தரின்‌ 
வாசஸ்தலத்தைத்‌ தீட்டுப்படுத்துகிறான்‌: அந்த 
ஆத்துமா இஸ்ரவேலில்‌ இராமல்‌ அறுப்புண்டு 
போவான்‌; தீட்டுக்கழிக்கும்‌ ஜலம்‌ ரி ந 
தெளிக்கப்படாததினால்‌, 
தீட்டுப்பட்டிருப்பான்‌; அவன்‌ தீட்டு இன்றும்‌ 
அவன்மேல்‌ இருக்கும்‌ (எண்‌ 19:13). 


“அந்த ஆத்துமா இஸ்ரவேலில்‌ இராமல்‌ 
அறுப்புண்டு போவான்‌" என்னும்‌ 
வாக்கியத்திற்கு நியாயப்‌ பிரமாணத்தைப்‌ 
பற்றித்‌ தொரந்திரந்தம்‌, அதற்குக்‌ 
கீழ்ப்படியாமல்‌: துணிகரமாக 
செய்ததினால்‌, அவனுக்கு மரணதண்டனை 
கொடுக்கப்படும்‌ என்று பொருள்‌ (எண்‌ 19:13; 
எண்‌ 15:30-31; யாக்‌ 4:17). 





2 FTE 
TIT 


கூடாரத்தில்‌ ஒரு மனிதன்‌ செத்தால்‌, 
அதற்கடுத்த நியமத்தையும்‌ கர்த்தர்‌ த. 
சொல்லுகிறார்‌. அதன்‌: 
அந்தக்‌ கூடாரத்தில்‌ 
பிரவேசிக்கிற யாவரும்‌ கூடாரத்தில்‌ இருக்கிற 
யாவரும்‌ ஏழுநாள்‌ தீட்டுப்பட்டிருப்பார்கள்‌. 
மூடிக்‌. கட்டப்பபாமல்‌ திறந்திருக்கும்‌ 
பாத்திரங்கள்‌ எல்லாம்‌ தீட்டுப்பட்டிருக்கும்‌. 
(எண்‌ 191415). 
வெளியிலே பட்டயத்தால்‌ 
வெட்டுண்டவனையாவது, செத்தவனையாவது. 
மனித எலும்பையாவது, 
பிரேதத்குழியையாவது, தொட்டவன்‌ எவனும்‌ 
ஏழுநாள்‌ தீட்டுப்பட்டிருப்பான்‌ (எண்‌ 19:16). 
மனுஜனைத்‌ தீட்டுப்ட வைக்கும்‌ 
காரியங்களைப்பற்றிய விவரம்‌ வருமாறு : 
1. சிவப்பு கிடாரியைப்‌ பலியிடுதல்‌. 
(எண்‌ 19:3-7) 


சிவப்பு கிடாரிமை 
சட்டெரித்தல்‌ (எண்‌ 19:8) 


அக்கினியில்‌: 


கிடாரியின்‌ 
(எண்‌ 19:9-10) 


சாம்பலை வாருதல்‌ 


செத்தப்‌ பிரேதத்தைத்‌ தொடுதல்‌ 


(எண்‌ 1901-6) 
செத்துப்போன 
கூடாரத்திற்குள்‌ 
எண்‌ 19:14) 


மனுஷன்‌ இருக்கும்‌ 
பிரவேசித்தல்‌. 


செத்துப்போகும்போது 
டு இருத்தல்‌. 
பட்டயத்தால்‌ 
தொடுதல்‌. 
செத்துப்போன வனுடைய 
எலும்பைத்‌ 

9. பிரேதக்குழியைத்‌ தொடுதல்‌. 


10. தீட்டுக்‌ கழிக்கும்‌ 
தீட்டானவன்மீது 


(எண்‌ 1918-21) 


வெட்டுண்டவனைத்‌ 
(எண்‌ 19:16) 


மனித 


மரித்தோரின்‌ சரீரம்‌ தீட்டாயிருக்கிறது. 


ஆகையினால்‌ 
'தொடுகிறவர்களும்‌ 
தீட்டுப்பட்டவர்களாயிருக்கிறார்கள்‌. 


அந்த சரீரத்தைத்‌ 


எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நியாயப்பிரமாணத்தினால்‌ மரணத்தை 
முடியாது.  இயேசுகிறிஸ்துவின்‌ 


பழைய ஏற்பாட்டுக்காலத்‌ 
பிரமாணத்தினால்‌. எ த்டுப்ப்டதை 
சுத்தம்பண்ண மாத்திரமே முடியும்‌ 
மரித்துப்போன சரீரம்‌, மரித்துப்போனதாகவே 
இருக்கும்‌. இயேசுகிறிஸ்துவின்‌ சுவிசேஷமோ 
நமக்க ஜீவனைக்‌ கொடுக்கிறது. அது நமக்கு 
ஜீவனாயிருக்கும்‌. 
இங்ககிறிஸ்துலிதுடைய சுவிசேஷத்நின்‌ 
மூலமாய்‌, மரித்தோர்களுக்கும்‌ ஒரு நல்ல 
நம்பிக்கை வாக்குப்பண்ணப்பட்டிருக்கிறது. 


நம்முடைய கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து 
கல்வாரி சிலுவையிலே மரித்தார்‌. அவரை 
கல்லறையில்‌ அடக்கம்பண்ணினார்கள்‌. 
ஆனாலும்‌ மரணத்தால்‌ அவரை மேற்கொள்ள 
முடியவில்லை. இஸ்ரவேலின்‌ தேவனாகிய 
கர்த்தரை மரணத்தினால்‌ அழிக்க 
முடியவில்லை. கிறிஸ்துவானவர்‌ மரித்து 
மூன்றாம்‌ நாளிலே உயிரோடு எழும்பினார்‌ 
அவர்‌ மரணத்தை ஜெயித்தார்‌. 
புதிய ஏற்பாட்டுக்காலத்து. 
விசுவாசிகளாகிய நம்மை மரித்தோரின்‌ 
சரீரம்‌ தீட்டுப்படுத்தாது. ஒருவர்‌ 
மரித்துப்போகும்போது, அவரைப்பற்றிய 
நினைவுகளும்‌, அவருடைய பிரிவும்‌ நமக்கு 
வருத்தமாகயிருக்கும்‌. ஆனாலும்‌ 
விசுவாசிகளாகிய நாம்‌ கர்த்தருக்குள்‌ 
தைரியமாமிருந்து, நம்முடைய கவலைகளையும்‌ 
மேற்கொள்ளவேண்டும்‌. 
மரித்தவர்களை 
ரம்‌ 
ஆனந்த பாக்கிய நம்பிக்கை 


i 
தீட்டுப்ப்ட வனை  சுத்தம்பண்ணுவதற்காக 
அவன்மீது தீட்டுக்கழிக்கும்‌ ஜலம்‌ 
தெளிக்கப்படுகிறது. 





ழ்‌ நயனா 
யாய 


ந க்கழிக்கும்‌ தகை தயாரிக்க 
வேண்டிய வருமாறு: 
லட்டு. ததா பரிகரிக்கும்‌ 
'கிடாரியின்‌ சாம்பலிலே கொஞ்சம்‌ எடுத்து. 
ஒரு பாத்திரத்தில்‌ போட்டு, அதின்மேல்‌ 
ஊற்று ஜலம்‌ வார்க்கவேண்டும்‌ (எண்‌ 19:77). 


தீட்டுப்பட்டவன்மேல்‌, தீட்டுக்கழிக்கும்‌ 
ப்‌ ன்‌ 


எலும்பையாகிலும்‌ வெட்டுண்டவணையாகிலும்‌ 
செத்தவனையாகிலும்‌ பிரேதத்குழியையாகிலும்‌ 
தொட்டவன்மேலும்‌ தீட்டுக்கழிக்கும்‌ ஜலத்தை 
தெளிக்கவேண்டும்‌ (எண்‌ 19:19). 


சுத்தமான ஒருவன்‌ என்பது. 
தீட்டுப்படாமல்‌ சுத்தமாயிருக்கும்‌ ஒருவனைக்‌ 
குறிக்கும்‌. ஆசாரியன்‌ மட்டுமே தீட்டுக்‌. 
கழிக்கும்‌ ஜலத்தைத்‌ தெளிக்க வேண்டும்‌ 
என்னும்‌ நியதி எதுவுமில்லை. சுத்தமான 
தீட்டுக்‌ கழிக்கும்‌ ஜலத்தைத்‌ 


னும்‌ 
யாரும்‌ 
தெளிக்கலாம்‌. (எண்‌ 1917-21) 


செத்தவனுடைய பிரேதத்தைத்‌ 
தொட்டவன்‌ ஏழுநாள்‌ தீட்டுப்பட்டிருப்பான்‌ 
என்றும்‌, அவன்‌ மூன்றாம்‌ நாளிலும்‌ ஏழாம்‌ 
நாளிலும்‌ தீட்டுக்கழிக்கும்‌ ஜலத்தினால்‌. 
தன்னைச்‌ சுத்திகரிக்கக்கடவன்‌ 
அப்பொழுது சுத்தமாவான்‌; மூன்றாம்‌. 
நாளிலும்‌ ஏழாம்‌ நாளிலும்‌ தன்னைச்‌ 
சுத்திகரிக்காமலிருப்பானாகில்‌ சுத்தமாகான்‌ 
(எண்‌ 199112) என்றும்‌ கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 

தீட்டுப்பட்டவன்மேல்‌ 
ஜலம்‌ ளிக்கப்‌ 
தீட்டுப்பட்டவன்‌ சுத்தமாவது பற்றியும்‌ கர்த்தர்‌ 
இந்த வசனப்பகுதியில்‌ சொல்லுகிறார்‌. 
அதன்‌ விவரம்‌ வருமாறு: 

சுத்தமாயிருக்கிறவன்‌. 

தீட்டுப்பட்டவன்மேல்‌ மூன்றாம்‌ நாளிலும்‌ 
ஏழாம்‌ நாளிலும்‌ தெளிக்கவேண்டும்‌: ஏழாம்‌ 
நாளில்‌ இவன்‌ தன்னைச்‌ சுத்திகரித்து. தன்‌ 
வஸ்திரங்களைத்‌ தோய்த்து, ஜலத்தில்‌ 
ஸ்நானம்பண்ணி, சாயங்காலத்திலே 
குத்தமாயிருப்பான்‌ (எண்‌ 19:19) 


எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தீட்டுப்பட்டிருக்கிறவன்‌. 
சுத்திகரித்துக்கொள்ளாதிருந்தால்‌, 


பரிசுத்த ஸ்தலத்தைத்‌ 

தீட்டுக்கழிக்கும்‌ ஜலம்‌ 

தெளிக்கப்படாததினால்‌ அவன்‌ 
தீட்டுப்பட்டிருக்கிறான்‌ (எண்‌ 19:20). 


சுத்திகரிப்பை விரும்புகிறார்‌ 
சுத்திகரிக்கும்‌ சடங்குகளும்‌ கர்த்தருக்கு 
முக்கியமானவை. தீட்டுப்பட்டிருக்கிறவன்‌ 
சுத்திகரித்துக்கொள்ளாதிருந்தால்‌, 

சபையில்‌ இராதபடிக்கு 
மேப்புண்டுபோவாள்‌ | ஆகையினால்‌, நமது, 


கர்த்தர்‌ 


சுத்தமாயிருக்கிறவனே 
தீட்டுப்பட்டவன்மேல்‌ தீட்டுக்கழிக்கும்‌ ஜலம்‌. 
தெளிக்கிறான்‌. அவன்‌ அந்த ஜலத்தை 
தொட்டதினால்‌. அவனும்‌ 
தீட்டுப்பட்டிருக்கிறான்‌. ஆகையினால்‌ 
தீட்டுக்கழிக்கும்‌ ஜலத்தைத்‌: 
தெளிக்கிறவனும்‌ நன்‌ வஸ்திரங்களைத்‌ 
தோய்க்க வேண்டும்‌:  தீட்டுக்கழிக்கும்‌ 
ஜலத்தைத்‌ தொட்டவனும்‌ சாயங்காலமட்டும்‌ 
தீட்டுப்பட்டிருப்பான்‌. தீட்டுப்பட்டிருக்கிறவன்‌ 
தொடுகிறவைகளெல்லாம்‌ தட்டுப்படும்‌, 
அவைகளைத்‌ தொடுகிறவனும்‌ 
சாயங்காலமட்டும்‌. தீட்டுப்பட்டிருப்பான்‌ 
(எண்‌ 19:2122). 


தீட்டுப்பட்டவனை சுத்திகரிப்பதற்காக. 
கர்த்தர்‌ இந்த அதிகாரத்தில்‌ தம்முடைய 
பிரமாணத்தை சொல்லியிருக்கிறார்‌. இது 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு நித்திய 
குட்டளையாயிருக்கும்‌ என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌ (எண்‌ 19:22). 


சரீரத்தில்‌ உண்டான தீட்டுக்களைச்‌ 
கத்திகரிப்பதற்காகச்‌ சிவப்பு கிடாரியின்‌ 
பிரமாணம்‌ கொடுக்கப்பட்டிருக்கிறது. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ தங்களுடைய பொதுவான 
பணத்திலிருந்து சிவப்பு கிடாரியை வாங்கித்‌ 
தரவேண்டும்‌. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
அனைவருக்கும்‌  தீட்டுக்கழிக்கும்‌ ஜலம்‌. 
செய்வதற்காக சிவப்பு கிடாரியின்‌ இரத்தம்‌ 
பயன்படுத்தப்படும்‌. 





படட al 
TIT 


கிடாரி சிவப்பு நிறத்தில்‌ இருக்கும்‌. இது. 
இரத்தத்திற்கு அடையாளம்‌. கர்த்தருடைய 
மிருகஜீவன்கள்‌ 


வேண்டுமென்று கூறப்பட்டிருக்கிறது. 

சிவப்புக்‌ கிடாரியைப்‌ பிரதான 
ஆசாரியரிடத்தில்‌ கொடுக்கக்கூடாது. அதை 
எலெயாசாரிடம்‌ கொடுக்க வேண்டும்‌. சிவப்பு 
கிடாரியை அடிப்பதினால்‌ தீட்டு வரும்‌. 
பிரதான  ஆசாரியனுக்கு எந்தவிதமான 
தீட்டும்‌ ஏற்படக்கூடாது (எண்‌ 19:6-7- 
லேவி 21:10-12). 


சிவப்புக்‌ கிடாரியைப்‌ பாளயத்திற்குப்‌ 
புறம்பே அடிக்க வேண்டும்‌. இயேசு கிறிஸ்து 
ஊருக்கு வெளியில்‌ சிலுவையில்‌ 
அறையப்பட்டதற்கு இது அடையாளமாகும்‌. ( 
எண்‌ 19: எபி 1312; லேவி 24:14). 


சிவப்புக்‌ கிடாரியின்‌ இரத்தத்தை 
ஆசரிப்புக்‌ கூடாரத்திற்கு எதிராக ஏழு தரம்‌ 
தெளிக்க வேண்டும்‌. (எண்‌ 19:4) கர்த்தர்‌ 
இந்தப்‌ பலியை அங்கிகரித்திருக்கிறார்‌ 
என்பதற்கு இது அடையாளம்‌. தீட்டுக்‌ 
கழிக்கும்‌ ஜலத்தைத்‌ தெளித்து, ஒருவரைச்‌ 
சுத்திகரிக்கலாம்‌ (எண்‌ 19:12-157-21) 
தீட்டுப்பட்டிருக்கும்‌ நபர்‌ சுத்தமாவதற்கு ஏழு 
நாட்களாகும்‌. இரண்டு முறை அவர்மீது, 
தீட்டுக்கழிக்கும்‌ ஜலத்தைத்‌ தெளிக்க 
வேண்டும்‌. (எண்‌ 19:17-21). 


எகிப்தியரும்‌ இதுபோன்று வருஷத்திற்கு 
ஒரு முறை தைப்போன்‌ என்னும்‌ 
தெய்வத்திற்குப்‌ பலியிடுவது வழக்கம்‌. 
சிவப்புக்‌ கிடாரிக்குப்‌ பதிலாகச்‌ சிவப்புக்‌ 
காளையை எகிப்தியர்‌ பலியிடுகிறார்கள்‌. 


ஒரு குடும்பத்தில்‌ ஒருவர்‌ மரித்துப்‌ 
போனால்‌, அந்தக்‌ குடும்பத்தார்‌ அனைவரும்‌ 
தீட்டுப்பட்டிருப்பார்கள்‌. அந்த வீட்டிற்கு வரும்‌ 
தீட்டுப்பட்டிருப்பார்கள்‌. 
த்‌ பிரேதத்தைத்‌ தொடுவது. 
மரித்துப்போனவரின்‌ எலும்பைத்‌ தொடுவது, 
பிரேதக்‌ குழியைத்‌ தொடுவது ஒரு 
மனுஷனைத்‌ தீட்டுப்படுத்தும்‌ காரியங்களாகும்‌.. 
சிவப்புக்‌ கிடாரியை அடிக்கும்‌ போதும்‌, 
தீட்டுக்‌ கழிக்கும்‌ ஜலத்தை உண்டாக்கும்‌ 
போதும்‌ தீட்டு உண்டாகிறது. 


எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஒரு வீட்டில்‌ ஒரு மனுஷன்‌ மரித்துப்‌ 
அந்த ட்டிலுள்ளவர்கள்‌. 
தீட்டுப்பட்டிருக்கிறார்கள்‌. 
எல்லோருமே சுத்திகரிக்கப்பட 
தட்டுக்‌ கழிக்கும்‌ ஜலத்தை 
தெளிக்க வேண்டும்‌ 
(எண்‌ 1914) 
இஸ்ரவேலரின்‌ ஜனத்தொகை மிகவும்‌ 
அதிகம்‌. தீட்டுக்‌ கழிக்கும்‌ ஜலம்‌ அன்றாடம்‌ 
அதிகமாகத்‌ தேவைப்படும்‌. ஆகையினால்‌, 
அவ்வப்போது, சிவப்புக்‌ கிடாரிகள்‌ 
அடிக்கப்பட்டு, தீட்டுக்கழிக்கும்‌ ஜலம்‌ 
தொடர்ந்து தயாரிக்கப்பட்டிருக்கும்‌ என்று 
வேதபண்டிதர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. 
சிவப்புக்‌  கிடாரியின்‌ சாம்பல்‌ 
வருஷத்திற்கு ஒரு முறை தயாரிக்கப்படும்‌ 
என்றும்‌. அதில்‌ சேர்க்க வேண்டிய 
பொருட்கள்‌ சேர்க்கப்பட்டு, தீட்டுக்‌ கழிக்கும்‌ 
ஜலம்‌ உண்டாக்கப்படும்‌ என்றும்‌ 
யூதமார்க்கத்து வரலாற்று ஆசிரியர்கள்‌ 
கூறுகிறார்கள்‌. இவற்றை இஸ்ரவேலின்‌ 
எல்லா பட்டணங்களுக்கும்‌, சிறிய 
ஊர்களுக்கும்‌ அனுப்புவார்களாம்‌. 


ஆனால்‌ எண்‌ 1929, எண்‌ 1917 ஆகிய 
வசனங்களில்‌ தீட்டுக்‌ கழிக்கும்‌ ஜலம்‌ 
வேறுவிதமாகத்‌ தயாரிக்கப்படுவதாகக்‌ 
கூறப்பட்டிருக்கிறது. தேவைப்படும்‌ 
போதெல்லாம்‌ சிவப்புக்‌ கிடாரியின்‌ சாம்பல்‌ 
உண்டாக்கப்படும்‌. பாவத்தைப்‌ க்கும்‌ 
சிவப்புக்‌ கிடாரிமின்‌ சாம்பல்‌ 
பாத்திரத்தில்‌ போடப்பட 
அதின்மேல்‌ ஊற்று ஜலம்‌ வார்க்கப்பட 
வேண்டும்‌ என்று வேதவசனம்‌ கூறுகிறது. 
எகிப்தியர்கள்‌ மரித்துப்‌ போனவர்களின்‌ 
சடலங்களைப்‌. பாடம்பண்ணி, 
நாட்களுக்கு வைத்திருப்பார்கள்‌. இனம்‌ 
ஜனங்களுக்கு பலவியாதிகள்‌ வருவதற்கு 
வாய்ப்புண்டு. இந்தப்‌ பழக்கத்தை 
இஸ்ரவேலரும்‌ 'கடைபிடிக்கக்கூடாது. 
என்பதற்காக தீட்டுக்கழிக்கும்‌ ஜலத்தைப்‌ 
பிரமாணம்‌ இஸ்ரவேல்‌ 
கொடுக்கப்பட்டிருக்கலாம்‌. 
இஸ்ரவேலின்‌ கூடாரத்தில்‌ ஒருவர்‌ மரித்துப்‌ 
போகும்போது அங்கு தீட்டுண்டவதினால்‌, 
மரித்துப்‌ போன சரீரத்தை உடனடியாக 





எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
நாற்பது வருஷங்களாக சுற்றி அலைகிறார்கள்‌. 
நாற்பதாவது வருஷம்‌, அவர்கள்‌ 
வனாந்தரத்தில்‌ அலைந்து திரிகிற கடைசி 
வருஷமாகும்‌. இஸ்ரவேல்‌  சணையார்‌ 
நாற்பதாவது வருஷத்தின்‌ முதல்‌ மாதத்தில்‌ 
சீன்‌ வனாந்தரத்தில்‌ வந்து சேருகிறார்கள்‌. 
இந்த அதிகாரத்தில்‌ இண்‌ 
புத்திரருடைய நாற்பதாவது 
பிரயாணத்தின்‌ ஆரம்பத்தில்‌ நடைபெற்ற 
வற்‌ எழுதப்பட்டிருக்கிறது. 


வனாந்தரத்தில்‌, 


இஸ்ரவேல்‌ சபையார்‌ 


ளுடைய 
பிரயாணத்தின்‌, இரண்டாம்‌ ன்‌ 


வருஷத்தின்‌ 

கானான்‌ தேசத்தின்‌ 

வரைக்கும்‌ வந்தார்கள்‌. 

அவிசவாசத்தினிமித்தமாக 

அவர்களை அங்கே தண்டித்தார்‌ 
_ நாற்பது 


திரியவேண்டுமென்று கர்த்தர்‌ சொன்னார்‌ 


கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு நீதியானது. 
கர்த்தருடைய திட்டத்தின்‌ பிரகாரமாக. 
இஸ்ரவேல்‌ சபையார்‌ நாற்பது வருஷங்களாக 
வனாந்தரத்தில்‌ அலைந்து திரிகிறார்கள்‌. 
அவர்கள்‌ ங்‌ ந 
பிரயாணத்தில்‌ பல 
அனுபவித்திருக்கிறார்கள்‌. 
பல்வேறு விதமான 
ஏற்பட்டிருக்கிறது. ஆனாலும்‌ 
வேதாகமத்தில்‌, இஸ்ரவேல்‌ 
வனாந்தர பிரயாணத்தில்‌, முதல்‌ வருஷ 
பிரயாண அனுபவத்தையும்‌, கடைசி வருஷ 
பிரயாண அனுபவத்தையும்‌ பற்றி அதிகமாக 


இஸ்ரவேல்‌ சபையார்‌ நாற்பதாவது 
வருஷத்தின்‌, முதல்‌ மாதத்தில்‌, மறுபடியுமாய்‌ 
கானான்‌ த்தின்‌ எல்லைக்கு 
வந்திருக்கிறார்கள்‌. இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ 
சபையார்‌ எல்லாரும்‌ முதல்‌ மாதத்திலே. 
சீன்‌ வனாந்தரத்திலே சேருகிறார்கள்‌ 
(எண்‌ 201). இந்த வசனத்தில்‌ முதல்‌ 
மாதத்திலே என்று சொல்லப்பட்டிருப்பது, 
நாற்பதாவது வருஷம்‌ முதல்‌ மாதத்திலே 
என்று பொருள்படும்‌. 


இஸ்ரவேல்‌  புத்திரரின்‌ 
வருஷ அனுபவம்‌ 
சொல்லப்பட்டிருப்பதுபோல, அவர்களுடைய 
கடைசி வருஷ வனாந்தரப்பிரயாண 
அனுபவமும்‌ விரிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. 


மிரியாமின்‌ மரணம்‌ (எண்‌ 
கன்மலையிலிருந்து தண்ணீர்‌ புறப்பட்டு 
வருகிறது. இஸ்ரவேல்‌ சபையாருக்கு 
தண்ணீர்‌ இல்லாமல்‌ போனபோது, அவர்கள்‌ 
மோசேக்கும்‌ ஆரோனுக்கும்‌ விரோதமாக 
கூட்டங்கூடுகிறார்கள்‌ (எண்‌ 20:2). அவர்கள்‌ 
மோசேயோடே வாக்குவாதம்பண்ணுகிறார்கள்‌ 
(எண்‌ 20:3-5). கர்த்தர்‌ தம்முடைய 
வல்லமையினால்‌. இஸ்ரவேல்‌ பத்திருக்கு 
கன்மலையிலிருந்து, தண்ணீரைப்‌ 
புறப்படப்பண்ணுகிறார்‌ (எண்‌ 20:6-0), 


முதல்‌ 
விரிவாக 


201). 


மோசேயும்‌ ஆரோனும்‌ கன்மலையைப்‌ 
பார்த்து பேசுவதற்கு பதிலாக, மோசே தன்‌ 
கோலினால்‌ கன்மலையை ஒங்கி அடிக்கிறார்‌ 


கர்த்தருடைய கட்டளைக்கு 
(எண்‌ 20:10/1). மோசேயும்‌ 
கர்த்தரை விசுவாசியாமல்‌ 
போனபடியினால்‌, அவர்கள்மீது கர்த்தருடைய 
கோபம்‌ வருகிறது (எண்‌ 2011213). 


ஏதோம்‌. தேசத்தின்‌ வழியாக 
கடந்துபோகும்டி உத்தரவு பெறுவதற்காக 
மோசே  ஏதோமின்‌ ராஜாவினிடத்திற்கு 
தன்னுடைய ஸ்தானாபதிகளை அனுப்புகிறார்‌ 
(எண்‌ 20:1447). இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
தன்னுடைய தேசத்தின்‌ வழியாய்க்‌ 
கடந்துபோவதற்கு ஏதோமின்‌ ராஜா அனுமதி 
கொடுக்கவில்லை (எண்‌ 20:18-21). 





டப ராண 
யாய 


ஓர்‌... மலையில்‌ 
உடுத்தியிருந்த வஸ்திரங்களை மோசே 
கழற்றி, அவைகளை ஆரோனின்‌ 
குமாரனாகிய எலெயாசாருக்கு உடுத்துகிறார்‌. 
ஆரோனின்‌ மரணம்‌. இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ 
எல்லோரும்‌ ஆரோனுக்காக 
ததகங்கொண்டாடுனைக்கள்‌ (எண்‌ 
20:22-29). 


ஆரோன்‌. 


மிரியாமின்‌ மரணம்‌ 
எண்‌ 20:1 


எண்‌ 20:1. இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ 
சபையார்‌ எல்லாரும்‌ முதலாம்‌ சாதத்தில்‌ 
சீன்வனாத்தரத்திலே. 

ஜனங்கள்‌ 

தங்கியிருக்கையில்‌, 

மரணமடைந்து, 
அடக்கம்பண்ணப்பட்டான்‌. 


இஸ்ரவேல்‌ சபையார்‌ தங்களுடைய 
வனாந்தர பிரயாணத்தின்‌ இரண்டாம்‌ வருஷ 
ஆரம்பத்தில்‌, கானான்‌ தேசத்தின்‌ எல்லை 
வரைக்கும்‌ வருகிறார்கள்‌. அவர்களுடைய 
அவிசுவாசத்தினிமித்தமாக கர்த்தர்‌ 
அவர்களை வனாந்தரத்திலே நாற்பது 
வருஷங்களுக்கு அலைந்து திரியுமாறு 
அனுப்பிவிடுகிறார்‌. அவர்கள்‌ மறுபடியும்‌ 
செங்கடலை நோக்கி திரும்பிப்போகிறார்கள்‌. 
அவர்கள்‌ வனாந்தரத்திலே 
முப்பத்தொன்பது வருஷங்களாக 
பிரயாணம்பண்ணியிருக்கிறார்கள்‌. இப்போது 
தங்களுடைய பிரயாணத்தின்‌ நாற்பதாவது. 
வருஷ ஆரம்பத்தில்‌, அவர்கள்‌ மறுபடியுமாய்‌ 
கானான்‌. த்தின்‌ எல்லைக்கு 
வந்திருக்கிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ சபையார்‌ 
எல்லோரும்‌ நாற்பதாவது வருஷத்தின்‌ 
முதலாம்‌ மாதத்தில்‌ சீன்‌ வனாந்தரத்திலே 
வந்து சேர்ந்திருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
முப்பத்தெட்டு வருஷங்களுக்கு முன்பு, 
கானான்‌ த்தின்‌ எல்லைக்கு 
அருகாமையில்‌ வந்தபோது, கர்த்தர்‌ 
அவர்களுடைய  அவிசவாசத்தினிமித்தமாக 
அவர்களை ன்‌ 
நியாயந்தீர்க்கப்பட்ட 
அவர்கள்‌ வந்து சேரநதிரக்கிற இடமும்‌ 
சமீபமாயிருக்கிறது. 


எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


'த்தருடைய தெய்வீக 
நியாயத்தீர்ப்பினாலே இஸ்ரவேல்‌ சபையார்‌ 
வனாந்தரத்திலே நாற்பது வருஷங்களாக 
அலைந்து திரிகிறார்கள்‌. இப்போது அவர்கள்‌ 
சீன்‌ வனாந்தரத்தில்‌ காதேசிலே வந்து 
பாளயமிறங்குகிறார்கள்‌. 


த சம்பவம்‌ எண்‌ 14:28-35 ஆகிய 
வசனங்களுக்குப்‌ பின்பு, இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
வனாந்தரத்தில்‌ நாற்பது வருஷங்களுக்குச்‌ 
குற்றி அலைந்து திரிந்த பின்பு, இஸ்ரவேல்‌ 
புத்திரரின்‌ வரலாற்றில்‌ நடைபெறும்‌ சம்பவம்‌ 
ஆகும்‌. இந்த வாக்கியத்தில்‌ முதலாம்‌ மாதம்‌ 

எகிப்து 
நாற்பதாவது 
மாதம்‌ என்று 


(எண்‌ 20:1- எண்‌ 33:38; 


ஸ்ரவேல்‌. 


இஸ்‌ ஜனங்கள்‌ காதேசிலே 
தங்கியிருக்கையில்‌, 


மிரியாம்‌ மரணமடைந்து, 
அங்கே அடக்கம்பண்ணப்படுகிறாள்‌. 
(எண்‌ 201). மிரியாம்‌ மோசே ஆரோன்‌ 
ஆகியோரின்‌ மூத்த சகோதரி. மோசே 


சிறுபிள்ளையாமிருந்தபோது, அவரை 
பேழையில்‌ 


அதை 
கக்கல்‌ 

நாணற்பெட்டியை எடுத்து, அதற்குப்‌ பதும்‌ 
கீலும்‌ பூசி, அதிலே பிள்ளையை வளர்த்தி, 
நதியோரமாய்‌ நாணலுக்குள்ளே வைத்தாள்‌. 


அதற்கு என்ன சம்பவிக்கும்‌ என்பதை 
அறியும்படி அதின்‌ தமக்கை தூரத்திலே 
நின்றுகொண்டிருந்தாள்‌" (யாத்‌ 2:3,4. 

மிரியாம்‌. ஒரு தீர்க்கதரிசினி. 
அவள்‌ இஸ்ரவேல்‌ ஜனங்களுக்கு 
நன்மையான காரியங்கள்‌ வருவதற்கு 
காரணமாயிருந்தவள்‌. 


“நான்‌ உன்னை எகிப்துதேசத்திலிருந்து 
வரப்பண்ணி, அடிமைத்தன வீட்டிலிருந்த 
உன்னை மீட்டுக்கொண்டு, மோசே ஆரோன்‌ 
மீரியாம்‌ என்பவர்களை உனக்கு முன்பாக 
அனுப்பினேன்‌" (மீகா 6:4). 





எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


மோசேயும்‌ ஆரோனும்‌ 
சபையாருக்கு முன்பாக 
அவர்கள்‌ ங 
வண்ணமாக, 
கோலைப்‌ 
தன்னுடைய. 
எடுத்துக்கொண்டு கர்த்தரைத்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனங்களுக்கு 
புறப்பட்டுப்போனாள்‌. 


இஸ்ரவேல்‌ 
நடந்துபோனார்கள்‌. 
அற்புதங்களை 
தங்கள்‌ 
பிடித்திருந்தார்கள்‌. 


கையில்‌ 


“ஆரோனின்‌ சகோதரியாகிய மிரியாம்‌ 
என்னும்‌ தீர்க்கதரிசியானவளும்‌ தன்‌ 
கையிலே தம்புரை எடுத்துக்கொண்டாள்‌: 
சகல... ஸ்திர்களும்‌ தம்புருகளோடும்‌ 
நடனத்தோடும்‌ அவளுக்குப்‌ பின்னே 
புறப்பட்டுப்‌ போனார்கள்‌" (யாத்‌ 15:20). 
மிரியாம்‌ ஒரு 
தீர்க்கதரிசினியாகமிருந்தாலும்‌, அவள்‌ 
மோசேக்கு விரோதமாக முறுமுறுத்தாள்‌ 
இதனால்‌. மிரியாமால்‌ கானான்‌ 
தேசத்திற்குள்‌ பிரவேசிக்க முடியவில்லை. 


ஸ்திரீயை 


மோசே விவாகம்‌ ப வுகள்‌ 


பேசி: 

கொண்டுமாத்திரம்‌ 
எங்களைக்கொண்டும்‌ 
பேசினதில்லையா என்றார்கள்‌ 
அதைக்‌ கேட்டார்‌" (எண்‌ 12:1,2). 

இஸ்ரவேல்‌  புத்திரரின்‌ சபையார்‌ 
இப்போது காதேசிலே தங்கியிருக்கிறார்கள்‌. 
இங்கு மிரியாம்‌ மரண மடைகிறாள்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ அவளை காதேசிலே 
அடக்கம்பண்ணுகிறார்கள்‌. 

இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ பழைய 
சந்ததியாரில்‌ மோசே கடைசியாக மரிக்கிறார்‌. 
யோசுவா! காலேபும்‌  கானானில்‌ 
மரிக்கிறார்கள்‌. மரித்துப்‌ போன மற்றவர்களில்‌ 
மிரியாமும்‌, ஆரோனும்‌ கடைசியானவர்கள்‌ 
(எண்‌ 20:28-29), 


QOODNENS 
PUBLISHERS 


இஸ்ரவேல்‌ புத்திரர்கள்‌ கானான்‌ தேசத்தைச்‌ 
சுதந்தரியாமல்‌, கலகம்‌ பண்ணியதினால்‌, 
அவர்களால்‌ கானான்‌ தேசத்திற்குள்‌ 
பிரவேசிக்கக்‌. கூடாமற்‌ போயிற்று 
வனாந்தரத்தில்‌ மேலும்‌ நாற்பது 
வருஷங்களுக்கு அலைந்து திரிய கர்த்தர்‌ 
அவர்களை அனுமதித்து விடுகிறார்‌ 
(எண்‌ 14:28-35) 


மிரியாம்‌ காதேசிலும்‌, ஆரோன்‌ ஒர்‌ 
மலையிலும்‌, மோசே பிஸ்கா மலையிலும்‌, 
மரித்துப்‌ போகிறார்கள்‌. 38 வருஷங்களுக்கு 
முன்பாக இதே காதேசில்தான்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரர்கள்‌ தேவனுக்கு எதிராகக்‌ கலகம்‌ 
பண்ணினார்கள்‌. 


மேரிபாவின்‌ தண்ணீர்‌ 
எண்‌ 20:2-13 


எண்‌ 20:2. ஜனங்களுக்குத்‌ தண்ணீர்‌ 

இல்லாதிருந்தது; அப்பொழுது அவர்கள்‌ 
மோசேக்கும்‌ ஆரோனுக்கும்‌ 

விரோதமாகக்‌ கூட்டங்கூடினார்கள்‌. 


எண்‌ 20:9. ஜனங்கள்‌ மோசேயோடே, 
வாக்குவாதம்பண்ணி: எங்கள்‌ சகோதரர்‌ 
கர்த்தருடைய சந்நிதியில்‌ 
மாண்டயபோது நாங்களும்‌. 
மாண்டுபோயிருந்தால்‌ நலமாயிருக்கும்‌. 
எண்‌: நாங்களும்‌ எங்கள்‌ 
மிருகங்களு இங்கே சாகும்படி, 
நீங்கன்‌ கர்த்தரின்‌ சபையை இந்த 
வனாந்தரத்திலே கொண்டு வந்தது 
என்ன; 


எண்‌ 20:5. விதைப்பும்‌, அத்திமரமும்‌, 
திராட்சச்செடியும்‌, மாதனஞ்செடியும்‌, 
குடிக்கத்‌ தண்ணீரும்‌ இல்லாத இந்தக்‌ 
கெட்ட இடத்தில்‌ எங்களைக்‌ 
கொண்டுவரும்படி, நீங்கள்‌ எங்களை 
எகிப்திலிருந்து புறப்படப்பண்ணினது 
என்ன என்றார்கள்‌. 


எண்‌ 20:6. அப்பொழுது மோசேயும்‌ 
ஆரோனும்‌ சுபையாரைவிட்டு, 
ஆசரிப்புக்‌ கூடாரவாசலில்‌ போய்‌, 
முகங்குப்புற விழுந்தார்கள்‌; 
கர்த்தருடைய மகிமை அவர்களுக்குக்‌ 
காணப்பட்டது. 





எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


எண்‌ 20:7. கர்த்தர்‌ மோசேயை நோக்கி: 


எண்‌ 20:8. 

எடுத்துக்கொண்டு, 

சகோதரனாகிய 

சபையாரைக்‌ கூடிவரச்செய்து, 
அவர்கள்‌: கண்களுக்குமுன்னே 
கன்மலையைப்‌ பார்த்துப்‌ பேசுங்கள்‌; 
அப்பொழுது அது தன்னிடத்திலுன்ன 
தண்ணீரைக்‌ கொடுக்கும்‌; இப்படி தீ 
அவர்களுக்குக்‌. 

தண்ணீர்‌ 

சுபையாருக்கும்‌. 

மிருகங்களுக்கும்‌ குடிக்கக்‌ கொடுப்பாய்‌ 
என்றார்‌. 


எண்‌ 209, அப்பொழுது மோசே 
தனக்குக்‌ கர்த்தர்‌ கட்டனையிட்டபடியே 
கர்த்தருடைய சந்திதியிலிருத்த கோலை 
எடுத்தான்‌. 


எண்‌ 20:10. மோசேயும்‌ ஆரோனும்‌ 
சுபையாரைக்‌ கன்மலைக்கு முன்பாகக்‌ 
கூடிவரச்‌ செய்தார்கள்‌; அப்பொழுது 
மோசே அவர்களை நோக்கி: 
கலகக்காரரே, கேளுங்கள்‌, உங்களுக்கு. 


இரண்டுதரம்‌ அடித்தான்‌; 
தண்ணீர்‌ ஏரானமாய்ப்‌ புறப்பட்டது, 
சபையார்‌ குடித்தார்கள்‌; அவர்கள்‌. 
மிருகங்களும்‌ குடித்தது. 


எண்‌ 20:12. பின்பு கர்த்தர்‌ 
மோசேயையும்‌ ஆரோணையும்‌ நோக்கி: 
இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ கண்களுக்கு. 
முன்பாக என்னைப்‌: 
பரிகுத்தம்பண்ணும்படி, 

என்னை 

போனபடியினால்‌, 

சபையாருக்கு நான்‌ 
தேசத்துக்குள்‌ நீங்கள்‌ அவர்களைக்‌: 
கொண்டுபோவதில்லை என்றார்‌. 


QOODNENS 
PUBLISHERS 


எண்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ கர்த்தரோடே, 
வாக்குவாதம்பண்ணின தினாலும்‌, 
அவர்களுக்குள்ளே. அவருடைய 
பரிசுத்தம்‌ வினங்கினதினாலும்‌ இது 
'மேரிபாவின்‌ தண்ணீர்‌ என்னப்பட்டது. 


“அங்டிவேன்‌ ஜனத்தார்‌ id 
வனாந்தரத்தில்‌ வந்து சேர்ந்து, 
காதேசிலே தங்கியிருக்கிறார்கள்‌. இங்கு 
ஜனங்களுக்குத்‌ தண்ணீர்‌ இல்லாதிருக்கிறது. 
இதற்கு முன்பு அவர்கள்‌ தண்ணீர்‌ உள்ள 
தேசத்தில்‌ தங்கியிருந்தார்கள்‌. இயற்கையான 
பராமரிப்பினால்‌ அவர்களுக்கு தண்ணீர்‌ 
கிடைத்தது. 


2018. இங்கே 


ஜனங்களுக்கு 
கிடைக்கும்போது, 
வித்த 


கர்த்தருடைய 
இயற்கையான பராமரிப்பு 
அவருடைய 
நடைபெறுவதில்லை. 
பராமரிப்புக்களையும்‌. 
ஜனத்தார்‌ நன்றியுள்ள 
ஏற்றுக்கொள்ளவேண்டும்‌. 
தங்களுக்கு கொடுக்கும்‌ 
பராமரிப்புக்களுக்காக, 
துதிகளையும்‌, 
ஸ்தோத்திரங்களையும்‌ ஏறெடுக்கவேண்டும்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌. காதேசிலே. 
தங்கிமிருக்கையில்‌ அவர்களுக்கு தண்ணீர்‌ 
இல்லாதிருக்கிறது (எண்‌ 20:2). ஒரு வேளை 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ எல்லோருக்கும்‌, 
அவர்களுடைய கால்நடைகளுக்கும்‌ 
தேவையான தண்ணீர்‌ இங்கே இல்லாமல்‌ 
போயிருக்கலாம்‌. தண்ணீர்‌ பற்றாக்குறை 
ஏற்பட்டிருக்கலாம்‌. 
பரிசுத்த 
சபையாருக்கு 


வேதாகமத்தில்‌, இஸ்ரவேல்‌ 
தண்ணீர்‌ இல்லாதிருந்த 
மூன்று ஸ்தலங்களைப்பற்றிச்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. அவையாவன : 

1. மாரா 


2. ரெவிதீம்‌ (யாத்‌ 17:1) 


(யாத்‌ 15:22) 


3. காதேஸ்‌ (எண்‌ 20:1-2) 





படட al 
மயா 


இந்த சூழ்நிலையில்‌ இஸ்ரவேல்‌. 
ஜனங்கள்‌ கர்த்தரிடத்தில்‌ முறையிடுவதற்கு 
பதிலாக, மோசேக்கும்‌ ஆரோனுக்கும்‌. 
விரோதமாகக்‌ கூட்டங்கூடுகிறார்கள்‌. 
அவர்கள்‌ மோசேக்கும்‌ ஆரோனுக்கும்‌ 
விரோதமாக ஆயுதங்களை 
எடுத்துக்கொள்கிறார்கள்‌. 


தேவனுடைய தெய்வீக: க்கமும்‌ 
கிருபையும்‌ இஸ்ரவேல்‌ ஜனத்தாருக்கு. 
இப்போது போதுமான 
கிடைக்கவில்லை. கர்த்தர்‌ தமது. 
அவர்களுக்கு 
போனதினால்‌, ஜனங்களுக்கு 
இல்லாமல்‌ போயிற்று 
நீதியான கரம்‌ அவர்களுக்கு விரோதமாக 
எழும்பியிருக்கிறது. 

ஸ்ரவேல்‌ னத்தாரில்‌ சிலர்‌ 
த்தல்‌ 'விரோதமாகக்‌. கலகம்பண்ணி 
அவருடைய சந்ததம்‌ மாண்டுபோனார்கள்‌. 
மோசேக்கும்‌ ஆரோனுக்கும்‌ விரோதமாக 
கூட்டங்கூடியிருக்கிற ஜனங்களும்‌, “எங்கள்‌ 
சகோதரர்‌ கர்த்தருடைய சந்நிதியில்‌ 
மாண்டபோது, நாங்களும்‌ 
மாண்டுபோயிருந்தால்‌ நலமாயிருக்கும்‌” 
(எண்‌ 20:3) என்று சொல்லுகிறார்கள்‌. 


, மனுஷனுக்குத்‌ தோல்வியும்‌, சோர்வும்‌ 
வரும்போது அவன்‌ இதுபோன்று, புலம்புவது 
வழக்கம்‌. (எண்‌ 14:2; யாத்‌ 16:3; 
யோசு 7:7; 2சாமு 18:33). 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
செத்துப்போவதைவிட, 
தெய்வீக நியாயத்தீர்ப்பினால்‌ 
விரும்புகிறார்கள்‌. கர்த்தருடைய கிருபையும்‌. 
இரக்கமும்‌ இல்லாமல்‌ அவர்களால்‌ ஜீவிக்க 
யாது. காதேசிலே தண்ணீர்‌ இல்லாமல்‌ 


வனாந்தரத்திற்கு அழைத்து வந்திருக்கிறார்‌. 
ஆனால்‌ இந்த வனாந்தரத்திலே, 
ஜனங்களுக்கு தண்ணீர்‌ இல்லாமல்‌ 
போனபோது, அவர்கள்‌ மோசேக்கும்‌ 
ஆரோனுக்கும்‌ விரோதமாகக்‌ 
கூட்டங்கூடுகிறார்கள்‌. அவர்கள்‌ 
மோசேயோடே வாக்குவாதம்பண்ணுகிறார்கள்‌. 


எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ மோசேயை 
நோக்கி, “நாங்களும்‌ எங்கள்‌ மிருகங்களும்‌ 
இங்கே சாகும்படி, நீங்கள்‌ கர்த்தரின்‌ 
சபையை இந்த வனாந்தரத்திலே கொண்டு 
வந்தது என்ன; விதைப்பும்‌, அத்திமரமும்‌, 
திராட்சச்செடியும்‌, மாதளஞ்செடியும்‌, குடிக்கத்‌ 
தண்ணீரும்‌ இல்லாத இந்தக்‌ கெட்ட 
இடத்தில்‌ எங்களைக்‌ கொண்டுவரும்படி, 
நீங்கள்‌ எங்களை எகிப்திலிருந்து, 
புறப்படப்பண்ணினது என்ன” (எண்‌ 20:45) 
என்று கேட்கிறார்கள்‌. 
கர்த்தருக்கு எதிராக ஷன்‌ 
பிடுவது அர்த்தமற்றது. 38 
வருஷங்களுக்கு முன்பாக இஸ்ரவேல்‌ 
புத்திரர்கள்‌ கர்த்தருக்குக்‌ கீழ்ப்படிந்திருந்தால்‌, 
இப்பொழுது பாலும்‌, தேனும்‌ ஓடுகிற 
கானான்‌ தேசத்தில்‌ சுகித்திருப்பார்கள்‌. 
அவர்கள்‌ அலைந்து திரியும்‌ வனாந்தரத்தில்‌ 
விதைப்பும்‌, அத்திமரமும்‌, திராட்சச்செடியும்‌, 
மாதளஞ்‌ செடியும்‌, குடிக்கத்‌ தண்ணீரும்‌ 
இருக்குமென்‌| வாக்குப்பண்ணப்படவே 
இல்லை. இவையெல்லாம்‌ கானான்‌ 
தேசத்தில்தான்‌ இருக்கும்‌. தங்களுடைய 
பாவத்தின்‌ நிமித்தமாக கர்த்தர்‌ அவர்களுக்கு 
தத க பண்ணியிருந்த அற்புதமான 
அவர்கள்‌ அனுபவிக்காமல்‌ 

பபாது அவதிப்படுகிறார்கள்‌ 


மோசே தங்களை எகிப்திலிருந்து 
பப்படப்பண்ணி,  வளாந்தரத்தின்‌ வழியாக 
அழைத்து வந்ததற்காக, இஸ்ரவேல்‌ 
ஜனத்தார்‌ மோசேயின்மீது 
கோபப்படுகிறார்கள்‌. சீன்‌ வனாந்தரத்திலே 
அவர்களுக்கு தண்ணீர்‌ இல்லை. ஆனால்‌ 
அவர்களோ தண்ணீரை மாத்திரம்‌ 
நினைத்துப்பார்க்காமல்‌, இந்த வனாந்தரத்தில்‌ 
தங்களுக்கு விதைப்பும்‌, அத்திமரமும்‌, 
திராட்சச்செடியும்‌, மாதளஞ்செடியும்‌ இல்லை 


என்கிறார்கள்‌. 


தாங்கள்‌ தங்கியிருக்கும்‌ 
வனாந்தரத்தை, “கெட்ட இடம்‌” என்று 
சொல்லுகிறார்கள்‌. மோசேக்கு விரோதமாக 
குற்றம்‌ சொல்லுகிறவர்கள்‌, குற்றங்களையும்‌ 
குறைகளையும்‌ தேடிக்‌ கண்டுபிடிக்கிறார்கள்‌. 

த இடத்தில்‌ தண்ணீர்‌ மட்டுமே 
இல்லாதிருக்கிறது. ஆனால்‌ அவர்களோ 
அத்திமரமும்‌, திராட்சச்செடியும்‌, 
மாதளஞ்செடியும்‌ இங்கே இல்லை என்று 
சொல்லுகிறார்கள்‌. 





பப al 
யாய 


மோசேக்கும்‌ 
கூட்டங்கூடி, 
வாக்குவாதம்பண்ணும்போது. 
ஆரோனும்‌ அவர்களுக்கு 
பிரதியுத்தரம்‌ ஒன்றும்‌ சொல்லவில்லை. 
அவர்கள்‌ தங்களுடைய பிரச்சனைகளையும்‌, 
இஸ்ரவேல்‌. புத்திரருடைய 
முறுமுறுப்புக்களையும்‌, வாக்குவாதங்களையும்‌ 
கர்த்தருடைய சந்நிதியில்‌ போய்ச்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 
மோசேயும்‌ ஆரோனும்‌ சபையாணவிட்டு, 
சரிப்புக்‌ கூடாரவாசலில்‌ போய்‌, முகங்குப்புற 
கிறார்கள்‌; கர்த்தருடைய மகிமை 
அவர்களுக்குக்‌ காணப்படுகிறது (எண்‌ 20:6). 
இஸ்ரவேல்‌ ஜனத்தாரின்‌ வாக்குவாதத்திற்கு 
புதில்‌ சொல்ல தங்களால்‌ முடியவில்லை 
என்றும்‌, ஆனால்‌ கர்த்தரால்‌ கூடாத 
காரியம்‌ ஒன்றுமில்லை என்றும்‌ நம்‌ 
மோசேயும்‌ ஆரோனும்‌ 
சமுகத்திலே 
விழுந்துகிடக்கிறார்கள்‌ 
கர்த்தர்‌ 
ஆசரிப்புக்கூடாரத்தில்‌ 
தேவனாகவும்‌ இருக்கிறார்‌. ள்‌ 
நியாயாதிபதியாகவும்‌ இருக்கிறார்‌. மோசேயும்‌ 
ஆரோனும்‌ ஆசரிப்புக்கூடார வாசலில்‌ போய்‌ 
முகங்குப்புற விழுகிறார்கள்‌. அங்கே 
நியாயாதிபதியாகிய கர்த்தர்‌, தமக்கு 
விரோதமாக 'கலகம்பண்ணுகிறவர்களை 
தண்டிப்பதற்கு ஆயத்தமாயிருக்கிறார்‌. 
கலகக்காரருக்கு விரோதமாக கர்த்தருடைய 
நியாயத்தீர்ப்பு வெளிப்படுகிறது. 


இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ மோசேக்கும்‌ 
ஆரோனுக்கும்‌ விரோதமாகக்‌ கூட்டங்கூடி, 
அவர்களோடே வாக்குவாதம்பண்‌ ணுகிறார்கள்‌ 
கர்த்தருடைய மகிமை அவர்களுக்கு 
காணப்படுகிறது. கலகக்காரரின்‌ 
முறுமுறப்புக்களையும்‌, அவர்களுடைய 
வாக்குவாதங்களையும்‌ அடக்குவதற்காக 

ம்‌ ர 


எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தருடைய மகிமையைப்பற்றிய தரிசனம்‌ 
நமது இருதயத்தில்‌ பதிந்திருக்கும்போது, 
நம்முடைய பேராசைகளும்‌, மாம்சத்தின்‌ 
இச்சைகளும்‌ அடங்கும்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
ஆரோனுக்கும்‌ விரோதமாக 
வாக்குவாதம்பண்ணும்போது, கர்த்தருடைய 
மகிமை அவர்களுக்கு காணப்படுகிறது. 
அந்த மகிமை அவர்களுடைய வாய்களை 
குடிவாளம்போட்டு  அடக்குகிறது. நாம்‌ 
கர்த்தருடைய மகிமையை தியானிக்கும்போது, 
பாவம்‌ நம்மை மேற்கொள்ளாது, 
கர்த்தருடைய மகிமை பாவசிந்தனைகளையும்‌ 
மாம்சத்தின்‌ இச்சைகளையும்‌ 
குடிவாளம்போட்டு அடக்கும்‌. 


மோசேக்கும்‌. 
கூட்டங்கூடி 


தம்முடைய 
கிருபையின்‌ 
அமர்ந்திருக்கிறார்‌. 
பத்திரருடைய நீதியான 
ள கர்த்தர்‌ சந்திப்பார்‌. 
அவர்களுக்கு அடிப்படை வசதிகளை 
செய்துகொடுப்பார்‌. கர்த்தரே அவர்களை 
பராமரிக்கிறவர்‌. இஸ்ரவேல்‌ ஜனங்களுக்கு 
தண்ணீர்‌ வேண்டும்‌ என்பது கர்த்தருக்கும்‌. 
தெரியும்‌. இது அவர்களுடைய அடிப்படை 
தேவை. கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ சபையாருக்கும்‌, 
அவர்களுடைய மிருகங்களுக்கும்‌ குடிப்பதற்கு 
தண்ணீர்‌ கொடுக்க வேண்டுமென்று 
தீர்மானம்பண்ணுகிறார்‌. 


கர்த்தர்‌ 
ஆசரிப்புக்கூடாரத்தில்‌, 
சிங்காசனத்தின்மீது, 
இஸ்ரவேல்‌: 
தேவைகளை 


கர்த்தர்‌ மோசேயை நோக்கி, “நீ 
கோலை எடுத்துக்கொண்டு, நீயும்‌ உன்‌ 
சகோதரனாகிய ஆரோனும்‌ சபையானைக்‌ 
கூடிவரச்செய்து, அவர்கள்‌ 
கண்களுக்குமுன்னே கன்மலையைப்‌ பார்த்துப்‌ 
பேசுங்கள்‌; அப்பொழுது அது 
தன்னிடத்திலுள்ள தண்ணீரைக்‌ கொடுக்கும்‌; 
இப்படி நீ அவர்களுக்குக்‌ கன்மலையிலிருந்து 
தண்ணீர்‌ புறப்படப்பண்ணி, சபையாருக்கும்‌. 
அவர்கள்‌ மிருகங்களுக்கும்‌ குடிக்கக்‌ 
கொடுப்பாய்‌” (எண்‌ 20:78) என்று 
சொல்லுகிறார்‌. 





எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


கன்மலை மேசியாவிற்கு அடையாளம்‌. 
(கொரி 10:14) கன்மலையிடம்‌ பேசமட்டுமே 
செய்ய வேண்டும்‌. ஏற்கெனவே கன்மலை 
ஒருதடவை அடிக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்து 


போதுமானது 
(யாத்‌ 17:6; ரோமர்‌ 10; எபி 9:25-28). 

- இதற்கு முன்பு கன்மலையை 
அடித்ததினால்‌ உண்டான ஆசிர்வாதம்‌, 
இப்போது கன்மலையைப்‌ பார்த்து பேசினாலே. 
கிடைத்துவிடும்‌. கிறிஸ்துவிடமும்‌ 
இதே பிரமாணம்‌ மெய்யாமிருக்கிறது. 
அப்பொழுது உங்களுக்குக்‌ 

என்று இயேசு 
(மத்‌ 77-11; மத்‌ 21:22; 

யோவான்‌ 1576, 


கேளுங்கள்‌ 
கொடுக்கப்படும்‌ 
கூறியிருக்கிறார்‌ 
மாற்கு 1122-24; 
யோவான்‌ 16:23-26). 


மோசேயும்‌ ஆரோனும்‌. 


கண்க 
பார்த்து 


சபையாருடைய 
கன்மலையைப்‌ 
அப்பொழுது 

தண்ணீரைக்‌ 
கர்த்தருடைய 
தண்ணீர்‌ மறைத்து வைக்கப்பட்டதுபோல 
இருக்கிறது. மோசேயும்‌ ஆரோனும்‌ அந்தக்‌ 
குன்மலையைப்‌ பார்த்து பேசும்போது. அது 
தன்னிடத்தில்‌ மறைவாய்‌ வைக்கப்பட்டிருக்கிற 
தண்ணீரை வெளியே கொடுக்கிறது. 


மோசேயும்‌ ஆரோனும்‌ கேட்கும்போது 

தண்ணீர்‌ புறப்பட்டு வரும்‌. இஸ்ரவேல்‌ 

குறைவு. 

மோசேக்கும்‌ 

விரோதமாகக்‌ 

அவர்கள்‌ 

மோசேயோடே வாக்குவாதம்பண்ணுகிறார்கள்‌. 

கர்த்தர்‌ கலகக்காரரை அவமானப்படுத்த 

சித்தங்கொள்கிறார்‌. இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 

மோசேயின்‌ வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை. 

ஆனால்‌ அந்த வனாந்நரத்திலுள்ள 

கன்மலை மோசேயின்‌ வார்த்தைக்கு. 

கீழ்ப்படியும்‌ என்பதை கர்த்தர்‌ அவர்களுக்கு 
காண்பிக்கிறார்‌. 


கன்மலை 
தண்ணீரைக்‌ கொடுக்கும்‌ என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. கர்த்தர்‌ சொன்ன பிரகாரம்‌ 
அந்தக்‌ கன்மலையிலிருந்து தண்ணீர்‌ 
ஏராளமாய்ப்‌ புறப்படுகிறது. அந்தத்‌ 
தண்ணீரை சபையாருக்கும்‌ அவர்கள்‌ 
மிருகங்களுக்கும்‌ குடிக்கக்‌ கொடுப்பாய்‌ 
என்று கர்த்தர்‌ மோசேயினிடத்தில்‌ 
சொன்னார்‌. அதன்‌ பிரகாரமாகவே 
கன்மலையிலிருந்து புறப்பட்ட தண்ணீரை 
இஸ்ரவேல்‌ சபையாரும்‌ குடிக்கிறார்கள்‌. 
அவர்களுடைய மிருகங்களும்‌ குடிக்கிறது. 
(எண்‌ 20:11). 


மோசேயின்‌ நான்கு செயல்களைப்பற்றி 
இந்த வசனப்பகுதியில்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
அதன்‌ விவரம்‌ வருமாறு : 


1. மோசே தனக்குக்‌ கர்த்தர்‌ 
கட்டளையிட்ட படியே கர்த்தருடைய 
சந்நிதிமிலிருந்த கோலை எடுக்கிறார்‌. 
(எண்‌ 20:9) 


சபையாரைக்‌ 


மோசேயும்‌ ஆரோனும்‌. 
கூடிவரச்‌ 


கன்மலைக்கு முன்பாகக்‌ 
செய்கிறார்கள்‌. (எண்‌ 20:10) 


கன்மலையைப்‌ பார்த்துப்‌ பேசுவதற்கும்‌ 
பதிலாக இஸ்ரவேல்‌ புத்திரரைப்‌ பார்த்து, 
பேசுகிறார்கள்‌. 


கன்மலையைப்‌ பார்த்தப்‌ பேசாமல்‌ 
அதைத்‌ தன்‌ கோலினால்‌ மோசே 
இரண்டுதரம்‌ அடிக்கிறார்‌. கர்த்தருடைய 
கட்டளைக்குக்‌ கீழ்ப்படியவில்லை (எண்‌ 
20M). 


சொன்ன 
தண்ணீர்‌ 


பிரகாரம்‌ 
புறப்பட்டு 


கர்த்தர்‌ 
கன்மலையிலிருந்து 
வருகிறது. கர்த்தருடைய சித்தத்திற்கு 
கன்மலை கீழ்ப்படிகிறது. ஆனால்‌ மோசேயும்‌ 
ஆரோனும்‌ கர்த்தருடைய சித்தத்திற்கு. 
கீழ்ப்படியவில்லை. 


கர்த்தர்‌ மோசேயை நோக்கி, “நீ 
கோலை எடுத்துக்கொள்‌" என்று சொன்னார்‌. 
அப்பொழுது மோசே தனக்குக்‌ கர்த்தர்‌ 
கட்டளையிட்டபடியே கர்த்தருடைய சந்நிதியிலி 
ருந்த கோலை எடுக்கிறார்‌ (எண்‌ 
20:9). 





எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


கர்த்தர்‌ மோசேயை நோக்கி, “நீயும்‌ 
உன்‌ சகோதரனாகிய ஆரோனும்‌ சபையாரைக்‌ 
கூடிவரச்செய்து, அவர்கள்‌ 
கண்களுக்குமுன்னே கன்மலையைப்‌ பார்த்துப்‌ 
பேசங்கள்‌' (எண்‌ 20:8) என்று 


சொல்லுகிறார்‌. 
மோசேயும்‌ டள 


சபையாரைக்‌: 


நாங்கள்‌ 
புறப்படப்பண்ணுவோமோ” என்று சொல்லி.தன்‌ 
கையை ஓங்கி, கன்மலையைத்‌ தன்‌ கோலி 
னால்‌ இரண்டுதரம்‌ அடிக்கிறார்‌. உடனே 
தண்ணீர்‌ ஏராளமாய்ப்‌. புறப்படுகிறது. 
சபையார்‌... குடிக்கிறார்கள்‌: அவர்கள்‌ 
மிருகங்களும்‌ குடிக்கிறது (எண்‌ 20:10/1/. 
மோசே தன்னுடைய 
அவிசவாசத்தினால்‌ கன்மலையைப்‌ பார்த்துப்‌ 
பேசாமல்‌, இஸ்ரவேல்‌. பத்தர்‌ பார்த்துப்‌ 


கட்டளைக்குக்‌ 
கன்மலையைப்‌ 
பதிலாகக்‌ கன்மலையைத்‌ தன்‌ கோலினால்‌ 
இரண்டுதரம்‌ அடித்து விடுகிறார்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ 
முன்பாக மோசே கர்த்தரைப்‌. 
ண்ண வேண்டும்‌. (எண்‌ 2042) மோசே 
இந்தத்‌ தவற்றைச்‌ செய்யும்போது, ஆரோன்‌. 
யோடு பேசி அதைத்‌ தடுத்து 
பன்னாள்‌ கர்த்தர்‌ மோசேயோடு 
என்ன சொன்னார்‌ என்பது ஆரோனுக்குத்‌ 
தெரியும்‌. (எண்‌ 20:6-8) ஆனால்‌ ஆரோன்‌ 
மோசேயைத்‌ தடுத்து. நிறுத்தவில்லை. 
ஆகையினால்‌ இவ்விரண்டுபேருமே கானான்‌ 
தேசத்திற்குள்‌ பிரவேசிக்காமலேயே மரித்துப்‌ 
போகிறார்கள்‌. (எண்‌ 20:12-13). 


QOODNENS 
PUBLISHERS 


மோசே கன்மலையைத்‌ தன்‌ கோலி. 
னால்‌ இரண்டு தரம்‌ அடிக்கிறார்‌. கன்மலை 
இஸ்ரவேலின்‌ ஆவிக்குரிய காரியமாகும்‌. இது 
மேசியாவிற்கு அடையாளம்‌. கன்மலையை 
ஆடப்பது கிறிஸ்துவைச்‌ சிலுவையில்‌ 
அறைவதற்கு அடையாளம்‌. இரண்டுதரம்‌ 


அறைவதற்கு 
சிலுவையில்‌ 
அடையாளமான 
கர்த்தர்‌ அதற்காக 
ர்‌. அதுபோலவே, 
நாம்‌ மறுபடியும்‌ 
அறைகிறவர்களாக 
விடாமல்‌ தண்டிப்பது நிச்சயம்‌. 
கிறிஸ்துவைச்‌ 
அறைந்தவர்களைத்‌ தேவன்‌ நிச்சயமாகவே 
தண்டிப்பார்‌ (எபி 6:4-9; எபி 10:26-29). 
கன்மலையிலிருந்து, தண்ணீர்‌ 
ஏராளமாய்ப்‌ புறப்படுகிறது. முதல்‌ முறையாக 


மோசே கன்மலையை அடித்தபோது தண்ணீர்‌ 


17:6; 2கொரி 10:4) 
இரண்டுதரம்‌ 

ஏராளமாய்‌ 

கிறிஸ்து, 

அறையப்பட்டதினால்‌ உண்டான 
ஆசீர்வாதம்‌ எல்லா ஜனங்களுக்கும்‌ உரியது. 
இருதயங்களைக்‌ கடினப்படுத்தி, 


விசுவாசியாதவர்களுக்கு இயேசு 
கிறிஸ்துவின்‌ சிலுவை மரணத்தினால்‌ ஒரு 
ஆசீர்வாதமும்‌ உண்டாகாது. 


ஜனங்களுடைய கண்களுக்கு முன்னே 
கன்மலையைப்‌ பார்த்து பேசுங்கள்‌ என்று, 
கர்த்தர்‌ மோசேக்கும்‌ ஆரோனுக்கும்‌ 
கட்டளை கொடுத்தார்‌. ஆனால்‌ அவர்களோ 
கன்மலையைப்‌ பார்த்து பேசுவதற்கு பதிலாக, 
இஸ்ரவேல்‌. சபையாரைப்‌ பார்த்து 
பேசுகிறார்கள்‌. மோசே கன்மலையைப்‌ பார்த்‌ 
பேசுவதற்கு பதிலாக, தன்‌ கையை ஓங்கி, 





படட ராண 
யாய 


தன்‌ கோலினால்‌ இரண்டுதரம்‌ அடிக்கிறார்‌. 
கர்த்தர்‌ கன்மலையை அடிக்க 
சொல்லவில்லை. அந்த மலையைப்‌ பார்த்து 
பேசுமாறு சொன்னார்‌. ஆனால்‌ மோசேயோ 
கர்த்தர்‌ தனக்கு சொன்னதை செய்யாமல்‌, 
தனக்கு சொல்லாததை செய்கிறார்‌. 
இதனால்‌ கர்த்தருடைய கோபம்‌ 
மோசேக்கும்‌ ஆரோனுக்கும்‌ விரோதமாக 
எழும்புகிறது. 

கர்த்தர்‌ மோசேயையும்‌ ஆரோனையும்‌ 
நோக்கி, "இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ கண்களுக்கு 
முன்பாக என்னைப்‌ பரிசுத்தம்பண்ணும்படி. 
நீங்கள்‌ என்னை விசுவாசியாமற்‌ 
போனபடியினால்‌, இந்தச்‌ சபையாருக்கு நான்‌ 
கொடுத்த தேசத்துக்குள்‌ நீங்கள்‌ 
அவர்களைக்‌ கொண்டுபோவதில்லை" 
(எண்‌ 20:12) என்று சொல்லுகிறார்‌. 

மோசேயும்‌, ஆரோனும்‌ வாக்குத்தத்த. 
தேசத்திற்குள்‌ ஆராத கிக்க 
முடியாமற்போனதற்கு அவர்களுடைய 
அவிசுவாசமே காரணமாகும்‌ (எண்‌ 20:12,24; 
உபா 318-29). இது மோசேயின்‌ ஜீவியத்தில்‌ 


நடைபெற்ற வருந்தத்தக்க சம்பவம்‌. இதைக்‌ 
குறித்து பல. இடங்களில்‌ 


தரப்புக்கள்‌. 


வேல்‌ புத்திரரை எகிப்‌ 
தேசத்‌ ந்து விடுவித்து, வனாந்தரத்தில்‌ 
நாற்பது வருஷ காலமாக வழிநடத்தி ௦ 
மோசேமினால்‌ கானான்‌ 


பிரவேசிக்க முடியவில்லை. 
மோசேக்குக்‌ கொடுத்த தண்டனையாகும்‌. 
மோசே தன்‌ ஆவிக்குரிய ஜீவனை 
இழந்துபோய்‌, ஆத்துமாவை நஞ்டப்படுத்திக்‌ 
கொள்ளவில்லை. மோசே பரலோகத்தில்தான்‌ 
இருக்கிறார்‌. ஆனாலும்‌ தான்‌ வாஞ்சையோடு 
எதிர்பார்த்த கானான்‌ 
மோசேயினால்‌ பிரவேசிக்க 
இயலவில்லை. மோசேக்கு ஏற்பட்ட அனுபவம்‌ 
தேவனுடைய பிள்ளைகள்‌ ஒவ்வொருவருக்கும்‌ 
ஒரு எச்சரிப்பாகும்‌ நாம்‌ தேவனுக்குப்‌ 
பரிபூரணமாகக்‌ கீழ்ப்படிய வேண்டும்‌. (எபே 
2:7; எபே 30-11) 


எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மோசே கன்மலையைப்‌ பார்த்து 
பேசுவதற்கு பதிலாக, அதை அடித்த 
சம்பவத்தில்‌ மிகப்பெரிய பாவம்‌ இருப்பதாக 


கன்மலையைப்‌ பார்த்து பேசினால்‌, 
அதிலிருந்து தண்ணீர்‌ புறப்பட்டு வராது 
என்று மோசே நினைத்திருக்கலாம்‌. அந்த 
மலையைப்‌ பார்த்து பேசினால்‌ மாத்திரம்‌ 
போதாது என்றும்‌, அந்தக்‌ கன்மலையை 
தன்‌ கோலினால்‌ அடித்தால்‌ மாத்திரமே 
அதிலிருந்து தண்ணீர்‌ புறப்பட்டுவரும்‌ 
என்றும்‌ மோசே நினைத்திருக்கலாம்‌. அந்தக்‌ 
கன்மலையை ஒருதரம்‌ அடித்தால்‌ போதாது, 
அதை இரண்டு தரம்‌ அடிக்கவேண்டும்‌. 
என்றும்‌, அப்போதுதான்‌ இஸ்ரவேல்‌ சபையார்‌ 
எல்லாருக்கும்‌, அவர்களுடைய 
மிருகங்களுக்கும்‌ தேவையான தண்ணீர்‌ 
அந்தக்‌ கன்மலையிலிருந்து புறப்பட்டு வரும்‌ 
என்றும்‌ மோசே நினைத்திருக்கலாம்‌. 


செய்ய நினைக்கிற 
காரியம்‌ தடைபடாது என்பதையும்‌ மோசே 
விசுவாசிக்கவில்லை. கர்த்தருடைய 
வார்த்தைக்கு வல்லமையில்லை என்றும்‌, 
கர்த்தர்‌ சொன்ன வார்த்தையோடு, 
தன்னுடைய சொந்த தீர்மானத்தையும்‌ 
சேர்த்துக்கொள்‌ எவேண்டும்‌. என்றும்‌, 
அப்போதுதான்‌ கர்த்தர்‌ சொன்ன காரியம்‌ 
நிறைவேறும்‌ என்றும்‌ மோசே நினைக்கிறார்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌, 
மாளமமிறங்கியிருக்கும்‌ 
(எண்‌ 20:5) 
கர்த்தரோ 


தண்ணீரை சேமித்து வைத்திருக்கிறார்‌. 





எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


கர்த்தருடைய மகிமையும்‌ வல்லமையும்‌ 
வெளிப்படவேண்டுமென்றால்‌, 
சொன்ன வார்த்தை 


கர்த்தர்‌ 


மாத்திரம்‌ போதாது 


மோசே நினைக்கிறார்‌. 
வார்த்தையோடு, 

வல்லமையும்‌ 

கர்த்தருடைய மகிமை வெளிப்படும்‌ என்பது 
மோசேயின்‌ தீர்மானம்‌. தன்னுடைய 
கைகளின்‌ கிரியைகளுக்கும்‌ வல்லமை 
உண்டு என்றும்‌, தன்னுடைய சுயகிரியைகள்‌ 
நடைபெறாவிட்டால்‌, கர்த்தர்‌ சொன்ன 
காரியம்‌ நடைபெறாது என்றும்‌ மோசே 
நினைக்கிறார்‌. 


மோசேயையும்‌ ஆரோனையும்‌ 
“நீங்கள்‌ 

விசுவாசியாமற்போன படியால்‌" 
என்று சொல்லுகிறார்‌. 


மோசே, ஆரோன்‌ ஆகியோருடைய 
மனதிலே பலவிதமான  அவிசுவாசம்‌. 
காணப்படுகிறது என்று வேதபண்டிதர்கள்‌ 
சொல்லுகிறார்கள்‌. இஸ்ரவேல்‌ சபையார்‌ 
எகிப்து தேசத்தை விட்டு புறப்பட்டு வந்து 
நாற்பது வருஷங்களாயிற்று. அவர்கள்‌ 
கானான்‌ தேசத்திற்குள்‌ பிரவேசிக்கவேண்டும்‌. 
ஆனால்‌ இஸ்ரவேல்‌ சபையாரோ கர்த்தருக்கு 
இன்னும்‌ முறுமுறுக்கிறார்கள்‌. 
கலகக்குணத்தைப்‌ 
கானான்‌ 
பிரவேசிக்க. 
என்றும்‌, அவர்களை 
மறுபடியுமாக வனாந்தரத்திற்கு திரும்ப 
அனுப்பிவிடுவார்‌ என்றும்‌ மோசேயும்‌. 
ஆரோனும்‌ சந்தேகப்படுகிறார்கள்‌. 


(எண்‌ 202) 


அனுமதிக்கமாட்டார்‌ 


கன்மலையிலிருந்து ஏராளமாய்த்‌ தண்ணீர்‌ 
புறப்படுகிறது. இந்தத்‌ தண்ணீர்‌ இஸ்ரவேல்‌ 
சபையாருக்கும்‌, அவர்களுடைய 
மிருகங்களுக்கும்‌ போதுமானதாயிருக்கிறது. 


தண்ணீர்‌ 
வந்துகொண்டேயிருக்கிறது. ஜனங்களுடைய 
தண்ணீர்த்‌ தேவை சந்திக்கப்படுகிறது. 
ஆகையினால்‌ கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
சபையாரை, இந்த வனாந்தரத்தில்‌, 
நீண்டகாலத்திற்கு தங்க வைத்து 
விடுவாரோ என்னும்‌ சந்தேகம்‌ மோசே 
ஆரோன்‌. ஆகியோரின்‌. மனதில்‌ 
உண்டாயிற்று. 

மோசேயும்‌ ஆரோனும்‌ கர்த்தருடைய 
வார்த்தையின்படி இஸ்ரவேல்‌ சபையாரை 
கூடிவரச்செய்கிறார்கள்‌. அதன்‌ பின்பு 
அவர்கள்‌ செய்த ஒவ்வொரு காரியமும்‌, 
அன்பினாலும்‌, பயபக்தியினாலும்‌, 
சாந்தகுணத்தினாலும்‌,  கீழ்ப்படிதலினாலும்‌ 
செய்யப்பட்ட காரியமாக தெரியவில்லை. 
அன்‌ பேச்சும்‌, செய்கையும்‌, 

ாபமும்‌, அவசரமும்‌, ஆத்திரமும்‌ 
ல்க 


மோசே அவர்களை 
ஈகலகுக்காரரே கேளுங்கள்‌, 
ந கன்மலையிலிருந்து நாங்கள்‌ 

புறப்படப்பண்ணுவோமோ" என்று 
சொல்லி, தன்‌ கையை ஒங்கி, கன்மலையைத்‌ 
தன்‌ கோலினால்‌ இரண்டுதரம்‌ அடிக்கிறார்‌ 
(எண்‌ 20:10,1) 


நோக்கி, 
உங்களுக்கு 


மோசேயும்‌ 
சபையாரை 
தலைவர்களாகயிருக்கிறார்கள்‌. 
பின்பற்றுகிறவர்களுக்கு 
முன்மாதிரிகளாகவும்‌ 
எடுத்துக்காட்டுக்களாகவும்‌ இருக்கவேண்டும்‌. 
விசுவாசத்திலும்‌, கர்த்தருடைய வார்த்தைக்கு 
ம்‌ கர்த்தர்மீது நம்பிக்கை 
மனத்தாழ்மையிலும்‌, 
மோசேயும்‌ ஆரோனும்‌. 
இன்றேல்‌ சபையாருக்கு முன்மாதிரியாகவும்‌, 
எடுத்துக்கட்டாகவும்‌ இருக்கவேண்டும்‌. 
ஆனால்‌ அவர்களோ இஸ்ரவேல்‌ சபையார்‌ 
எல்லோரையும்‌ கூடிவரச்செய்து, அவர்களுக்கு 
முன்பு கோபமாகவும்‌, எரிச்சலாகவும்‌ 
பேசுகிறார்கள்‌. மோசே தன்‌ கோபத்தினால்‌ 
கன்மலையை இரண்டு தரம்‌ அடிக்கிறார்‌. 


இஸ்ரவேல்‌ 
வழிநடத்துகிற 
தங்களைப்‌ 
தலைவர்கள்‌ 


ஆரோனும்‌ 





எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


தலைவர்களாகயிருந்தாலும்‌. 
இருவரும்‌ பாவம்‌ செய்யும்போது, 
அவர்களையும்‌ தண்டிக்கிறார்‌. 

கர்த்தர்‌ மோசேயையும்‌ ஆரோனையும்‌: 


நோக்கி, "இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ கண்களுக்கு 
என்னைப்‌ பரிசத்தப்பண்ணும்படி, 


கொண்டுபோவதில்லை" 
(எண்‌ 20:12) என்று சொல்லுகிறார்‌. 


ப்பு நீதியானது. 
கர்த்தர்‌ 
ன்‌ 


கர்த்தருடைய நியாயத்தீர்ப 
இந்த சம்பவத்திலிருந்து 
இரண்டு 

குற்றுக்கொடுக்கிறார்‌. அவையாவன : 


நமக்கு 
ளைக்‌ 


1 ஒருவர்‌ மிகப்பெரிய 
தலைவராகமிருந்தாலும்‌, அவரும்‌ தவறு 
செய்வதற்கு வாய்ப்புள்ளது. ஆகையினால்‌ 
தன்னை நிற்கிறேன்‌ என்று நினைக்கிறவன்‌ 
எவனும்‌, கீழே விழாதிருக்கும்படி மிகுந்த 
எச்சரிப்போடிருக்கவேண்டும்‌. 


2, பாவங்களைக்‌ குறித்து மனுஷன்‌ 
நியாயந்தீர்ப்பதுபோல. கர்த்தர்‌ 
நியாயந்தீர்ப்பதில்லை. கர்த்தருடைய 
நியாயத்தீர்ப்பு எப்போதுமே நீதியானது. 
அவரிடத்தில்‌ பட்சபாதம்‌ எதுவுமில்லை. 
புத்திரர்‌ கர்த்தருக்கு 
கலகம்பண்ணின இந்த 
இடத்திற்கு புதிய பெயர்‌ கொடுக்கப்படுகிறது. 
இங்கே இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தரோடே 
வாக்குவாதம்பண்ணினதினாலும்‌, 
அவர்களுக்குள்ளே அவருடைய பரிசுத்தம்‌ 
விளங்கினதினாலும்‌ இது  மேரிபாவின்‌ 
தண்ணீர்‌ என்னப்படுகிறது (எண்‌ 20:13). 
பரிசுத்த வேதாகமத்தில்‌ ஏற்கெனவே 
மேரிபாவை பற்றிச்‌ 
க ல்வபிடிருக்கிறகு அந்த மேரிபாவுக்கும்‌, 
காதேசில்‌ உள்ள மேரிபாவுக்கும்‌ வித்தியாசம்‌ 
காண்பிப்பதற்காக, இந்த இடம்‌ “காதேசிலே 
மேரிபா' (உபா 32:50) என்று 
அழைக்கப்படுகிறது. 


நீங்கள்‌ சீன்‌ வனாந்தரத்திலுள்ள 
காதேசிலே மேரிபாவின்‌ தண்ணீர்‌ சமீபத்தில்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்குள்ளே என்னைப்‌ 
பரிசுத்தம்பண்ணாமல்‌, அவர்கள்‌ நடுவே என்‌ 
கட்டளைகளை மிறினதினாலே, உன்‌ 
சகோதரனாகிய ஆரோன்‌ ஓர்‌ என்னும்‌. 
மலையிலே மரித்து, தன்‌ ஜனத்தாரிடத்தில்‌ 
சேர்க்கப்பட்டதுபோல நீயும்‌ ஏறப்போகிற 
மலையிலே மரித்து, உன்‌ ஜனத்தாரிடத்தில்‌ 
சேர்க்கப்படுவாய்‌" (உபா 32:50,51). 


மேரிபாவின்‌ தண்ணீர்‌ 
வாக்குவாதத்தின்‌ தண்ணீராகும்‌. இஸ்ரவேல்‌ 
ஜனங்கள்‌ தங்களுடைய பாவங்களையும்‌, 
மோசேயின்‌ பாவங்களையும்‌ 
நினைவகூரவேண்டும்‌ என்பதற்காக, இந்த 
ஸ்தலமானது மேரிபாலின்‌ தண்ணீர்‌ என்று 
அழைக்கப்படுகிறது. ஜனங்கள்‌ 
கர்த்தரோடே  வாக்குவாதம்பண்ணினாலும்‌, 
கர்த்தர்‌ தமது கிருபையினாலே அவர்களுக்கு 
தண்ணீரைக்‌ குடிக்கக்கொடுக்கிறார்‌. 


மோசே தம்மை விசுவாசியாமல்‌ பாவம்‌ 
செய்தாலும்‌, கர்த்தர்‌ அவரை ஒதுக்கி 
தள்ளிவிடாமல்‌, தம்மோடுகூட 
சேர்த்துக்கொண்டு, அவரைக்‌ 
கனம்பண்ணுகிறார்‌. மேரிபாவின்‌. தண்ணீர்‌ 
கர்த்தருடைய நியாயத்தீர்ப்புக்கும்‌, 
அவருடைய கிருபைக்கும்‌ 
அடையாளமாயிருக்கிறது. 

மேரிபா என்னும்‌ எபிரெய வார்த்தைக்கு 
"வாக்குவாதம்‌" என்று பொருள்‌. மேரிபாவின்‌ 
தண்ணீர்‌ என்பதற்கு “வாக்குவாதத்தின்‌ 
தண்ணீர்‌! என்று பொருள்‌ கூறலாம்‌ 
(எண்‌ 2744: உபா 32:51; சங்‌ 106:32; 
யாத்‌ 17:2) 


மேரிபாவின்‌ தண்ணீரைப்‌ 
காரியத்தில்‌ மோசேயின்‌ பாவங்களாவன 


பற்றிய 


1. மோசே தன்‌ ஜனங்களைக்‌ கோபத்தோடு 
“கலக்காரரே”" என்று அழைக்கிறார்‌. 

2. தேவனை மகிமைப்படுத்துவதற்குப்‌ 
பதிலாக தான்‌  செய்யப்போவதை 
வலியுறுத்துகிறார்‌ 





எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


தேவனுடைய தெய்வீகக்‌ கற்பனைக்குக்‌ 
கீழ்ப்படியாமல்‌, கன்மலையைப்‌ பார்த்துப்‌ 
பேசவதற்குப்‌ பதிலாக இஸ்ரவேல்‌ 
புத்திரரைப்‌ பார்த்துப்‌ பேசுகிறார்‌. 
(எண்‌ 20:8) 


கன்மலையைப்‌ பார்த்துப்‌ பேசாமல்‌, 
தேவனுடைய பிரமாணத்தை மீறுகிறார்‌. 

மோசே தன்‌ கையை ஓங்கி, 
கன்மலையைத்‌ கோலினால்‌ 
இரண்டுதரம்‌ அடிக்கிறார்‌. (எண்‌ 2021; 
சங்‌ 106:32-33) 


கர்த்தரை விசுவாசியாமற்‌ போனார்‌. 
(எண்‌ 20:12) 


இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ கண்களுக்கு 
முன்பாகக்‌ கர்த்தரைப்‌ பரிசுத்தம்‌ 
பண்ணாமல்‌ போனார்‌ (எண்‌ 20:12: 
உபா 32:51), 


ஏதோமின்‌ ராஜா 


எண்‌ 20:14-21 


எண்‌ 204, பின்பு மோசே காதேசிலி. 
ருந்து ஏதோமின்‌ ராஜாவினிடத்துக்கு. 
ஸ்தானாபதிகளை அனுப்பி: 


எண்‌ 2015. 
எகிப்துக்குப்‌ 
எகிப்திலே நெடுநான்‌ 
வாசம்பண்ணினதும்‌, எகிப்தியர்‌ 
எங்களையும்‌ எங்கள்‌ பிதாக்களையும்‌ 
உபத்திரவப்படுத்தினதும்‌, 
இவைகளினால்‌ எங்களுக்கு நேரிட்ட 
எல்லா வருத்தமும்‌ உமக்குத்‌ 
தெரித்திருக்கிறது. 


எண்‌ 20:18. கர்த்தரை நோக்கி நாங்கள்‌ 
மன்றாடினோம்‌; அவர்‌ எங்களுக்குச்‌. 
செவி கொடுத்து, ஒரு தூதனை 
அனுப்பி, எங்களை எகிப்திலிருந்து 
புறப்படப்பண்ணினார்‌; இப்பொழுது 
நாங்கள்‌ உமது எல்லைக்கு உட்பட்ட 
காதேஸ்‌ ஊரில்‌ வந்திருக்கிறோம்‌. 


எங்கள்‌: 
போனதும்‌, 


பிதாக்கள்‌ 
நாங்கள்‌ 


QOODNENS 
PUBLISHERS 


எண்‌ 20:17. நாங்கள்‌ உமது தேசத்தின்‌ 
வழியாய்க்‌ கடத்துபோகும்படி. உத்தரவு 
கொடுக்கவேண்டும்‌; வயல்வெளிகள்‌. 
வழியாகவும்‌, திராட்சத்தோட்டங்கள்‌. 
வழியாகவும்‌ நாங்கள்‌ போகாமலும்‌, 
துரவுகனின்‌ தண்ணீரைக்‌ குடி.யாமலும்‌, 
ராஜ பாதையாகவே நடத்து, உமது 
எல்லையைக்‌. கடத்துபோகுமட்டும்‌, 
வலதுபுறம்‌ இடதுபுறம்‌ 
சாயாதிருப்போம்‌ என்று, உமது 
சகோதரனாகிய இஸ்ரவேல்‌ சொல்லி. 
அனுப்புகிறான்‌. என்று 
சொல்லச்சொன்னான்‌.. 


எண்‌ 20:18. அதற்கு ஏதோம்‌: நீ என்‌ 
தேசத்தின்‌ வழியாய்க்‌ 
கடத்துபோகக்கூடாது; போனால்‌ 
பட்டயத்தோடே உன்னை எதிர்க்கப்‌ 
புறப்படுவேன்‌ என்று அவனுக்குச்‌. 
சொல்லச்சொன்னான்‌. 


எண்‌ 20:19. அப்பொழுது இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ அவனை நோக்கி: நடப்பான 
பாதையின்‌ வழியாய்ப்‌ போவோம்‌; 
நாங்களும்‌ எங்கள்‌ மிருகங்களும்‌ உண்‌: 
தண்ணீரைக்‌ குடித்தால்‌, அதற்குக்‌ 
கிரயங்கொடுப்போம்‌; வேறொன்றும்‌ 
செய்யாமல்‌, கால்நடையாய்‌ மாத்திரம்‌ 
கடந்துபோவோம்‌ என்‌ றார்கள்‌. 


எண்‌ 20:20. அதற்கு அவன்‌: நீ 
கடத்துபோகக்‌ கூடாது என்று சொல்லி, 
வெகு ஜனங்களோடும்‌. பலத்த 
கையோடும்‌ அவர்களை எதிர்க்கப்‌ 
புறப்பட்டான்‌. 


எண்‌ 20:21. இப்படி ஏதோம்‌ தன்‌ 
எல்லைவழியாய்க்‌ கடந்துபோகும்படி, 
இஸ்ரவேலருக்கு. உத்தரவு 
கொடுக்கவில்லை; ஆகையால்‌ 
இஸ்ரவேலர்‌ அவனை விட்டு விலகிப்‌ 
 போனார்கன்‌.. 





எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


வனாந்தரத்திலிருந்து கானான்‌ தேசத்திற்கு 
போக வேண்டுமானால்‌, ஏதோம்‌ தேசத்தின்‌ 
வழியாகப்போவது சமீபமான 
பாதையாகயிருக்கும்‌. ஏதோம்‌ தேசத்தின்‌ 
வழியாக பிரயாணம்பண்ணுவதற்கு, அந்த 
தேசத்தினுடைய ராஜாவின்‌ அனுமதி 
பெறவேண்டும்‌. இதற்காக. மோசே 
காதேசிலிருந்து ஏதோமின்‌ 
ராஜாவினிடத்துக்கு ஸ்தானாபதிகளை 
அனுப்புகிறார்‌ (எண்‌ 20:14). 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ இப்போது காதேசில்‌ 
மூன்று அல்லது நான்கு மாதங்களுக்குத்‌ 
தங்கியிருக்கிறார்கள்‌ (எண்‌ 207- 
எண்‌ 33:38). யோர்தான்‌ நதிக்கரைக்கு போக. 
வேண்டுமானால்‌, காதேசின்‌ கிழக்கு பகுதி 
வழியாகப்‌ போக வேண்டும்‌. அந்த வழி தூரம்‌ 
குறைவாக இருக்கும்‌. இதற்காக இவர்கள்‌ 
ஏதோமின்‌ மலைகள்‌ வழியாகப்‌ பிரயாணம்‌ 
பண்ண வேண்டும்‌. இதற்காக 
எண்‌ 2014-17 ஆகிய வசனங்களில்‌ 
கூறப்பட்டிருக்கிற வேண்டுகோள்களை 
ஏதோமின்‌ ராஜாவினிடத்தில்‌ மோசே 
கேட்கிறார்‌. இதுபோன்ற, வேறொரு 
விண்ணப்பம்‌ மோவாபின்‌ ராஜாவினிடத்தில்‌ 
கேட்கப்படுகிறது. (நியா 1127). 


ஏதோமியர்‌ ஏசாவின்‌ சந்ததியார்‌ ஆவர்‌. 
யாக்கோபு, ஆரானிலிருந்து வந்தபோது 
ஏசாவிடம்‌ ஏற்கெனவே நூற்றுக்கணக்கான 
யுத்த வீரர்கள்‌ இருந்தார்கள்‌. (ஆதி 32:6) 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ எகிப்து தேசத்தில்‌ இருந்த 
வருஷங்களில்‌ ஏதோமியருடைய யுத்த 
வீரர்களின்‌ எண்ணிக்கை அதிகமாயிற்று. 
தங்கள்‌ தேசத்தின்‌ வழியாக யாக்கோபின்‌ 
புத்திரர்‌ கடந்துசெல்வதை ஏதோமியர்‌ 
தடைபண்ணுகிறார்கள்‌. எண்‌ 20:1821. 
ஏதோமியரோடு யுத்தம்‌ பண்ண வேண்டாம்‌. 
என்று கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்குக்‌. 
கட்டளை கொடுத்திருக்கிறார்‌ (உபா 2:4-9). 


இஸ்ரவேல்‌ சபையாரும்‌, 

பிரகாம்‌, ஈசாக்கு ஆகியோரின்‌ 
சந்ததியைச்‌ சேர்ந்தவர்கள்‌. இல்விரண்டு 
ஜனத்தாருக்கும்‌ ஆபிரகாமும்‌ ஈசாக்கும்‌. 
பொதுவான முற்பிதாக்களாகமிருக்கிறார்கள்‌. 
மோசே தங்களைப்பற்றிச்‌ சொல்லும்போது, 
தாங்கள்‌ எகிப்து தேசத்தில்‌ 
வாசம்பண்ணியதுபற்றியும்‌, எகிப்து 
தேசத்திலே தாங்கள்‌ அனுபவித்த 
உபத்திரவங்களைப்பற்றியும்‌ ஏதோமின்‌ 
ராஜாவுக்கு சொல்லச்சொல்லுகிறார்‌. 


ஏதோமியரும்‌ 


இஸ்ரவேல்‌: சபையாருக்கும்‌. 
ஏதோமியருக்கும்‌ ஒரே முற்பிதாக்கள்‌. 
இருந்தாலும்‌, இல்விரு ஜனத்தாருக்கும்‌. 
வெவ்வேறு சரித்திரம்‌ இருக்கிறது. இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ வனாந்தரத்தில்‌ அலைந்து 
திரிகிறார்கள்‌. ஏதோமியரோ தங்கள்‌ சொந்த 


தேசத்தில்‌ வாசம்பண்ணுகிறார்கள்‌. 


எகிப்தியர்கள்‌ 
உபத்திரவப்படுத்தின 


தங்களை 
ஏதோமின்‌ 
ராஜாவுக்கும்‌ தெரிந்திருக்கும்‌ என்று மோசே 


சம்பவம்‌ 


நினைக்கிறார்‌. அவர்கள்‌ எல்லோரும்‌ ஒரே 
இனத்தாராகமிருப்பதினால்‌, ஏதோமியர்‌ 
தங்களுக்கு பரக்‌, காரிசனையம்‌, இரக்கமும்‌ 
காண்பிப்பார்கள்‌ என்று 


எதிர்பார்க்கிறார்‌. 


ஏதோமின்‌ ராஜாவுக்கு 
சரித்திரத்தை சுருக்கமாக 


மோசே காதேசிலிருந்து ஏதோமின்‌ 
ராஜாவினிடத்துக்கு ஸ்தானாபதிகளை 
அனுப்பி, “எங்கள்‌ பிதாக்கள்‌ எகிப்துக்குப்‌ 
போனதும்‌, நாங்கள்‌ எகிப்திலே நெடுநாள்‌ 
வாசம்பண்ணினதும்‌, எகிப்தியர்‌ எங்களையும்‌ 
பிதாக்களையும்‌ 


வருத்து 
உமக்குத்‌ தெரிந்திருக்கிறது' (எண்‌ 20:15) 
என்றும்‌, 





எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


“கர்த்தரை நோக்கி நாங்கள்‌ 
மன்றாடினோம்‌; அவர்‌ எங்களுக்குச்‌ செவி 
கொடுத்து, ஒரு தூதனை அனுப்பி, எங்களை 
எகிப்திலிருந்து, புறப்படப்பண்ணினார்‌: 
இப்பொழுது நாங்கள்‌ உமது எல்லைக்கு 
உட்பட்ட காதேஸ்‌ ஊரில்‌ வந்திருக்கிறோம்‌" 
(எண்‌ 20:16) என்றும்‌ சொல்லச்‌ 
சொல்லுகிறார்‌. 


மோசே இஸ்ரவேல்‌ பத்தான்‌ 
வரலாற்று சம்பவங்களை 
வசனப்பகுதியில்‌ சுருக்கமாகச்‌ சொல்லுக்‌, 
அதன்‌ விவரம்‌ வருமாறு : 
1 எங்கள்‌ 
போனார்கள்‌. 


பிதாக்கள்‌ எகிப்துக்குப்‌ 


நாங்கள்‌ எகிப்திலே நெடுநாள்‌ 


வாசம்பண்ணினோம்‌. (215 வருஷங்கள்‌) 


எகிப்தியர்‌ எங்களையும்‌ எங்கள்‌ 
பிதாக்களையும்‌ உபத்திரவப்‌ 
படுத்தினார்கள்‌. (எண்‌ 20415; 
யாத்‌ 1-12:42/ 

கர்‌ நோக்கி 
மன்றாடினோம்‌; அவர்‌ 
செவி கொடுத்தார்‌. 
யாத்‌ 34-12) 


நாங்கள்‌ 
எங்களுக்குச்‌ 
(எண்‌ 20:16; 


அவர்‌ எங்களுக்கு ஒரு தூதனை 
அனுப்பினார்‌. (எண்‌ 20:16; யாத்‌ 3:2; 
யாத்‌ 12:29; யாத்‌ 1499; 
யாத்‌ 23:20-23; யாத்‌ 32:34; 
யாத்‌ 33:2) 

எங்களை ௭ 
பண்ணினார்‌. (எண்‌ 
யாத்‌ 12:40-19:2; எண்‌ 10:11-20:1). 
இப்பொழுது நாங்கள்‌ காதேஸ்‌ ஊரில்‌ 
வந்திருக்கிறோம்‌. (எண்‌ 20:1 
எண்‌ 33:38). 


நடைபெற்ற சுமார்‌ 253 வருஷங்களில்‌ 
இஸ்ரவேலரின்‌ வரலாற்று நிகழ்ச்சிகள்‌ இங்கு 
மிகவும்‌ கருக்கமாக கூறப்பட்டிருக்கிறது. 


புறப்படப்‌ 
2016; 


QOODNENS 
PUBLISHERS 


இஸ்ரவேல்‌ சபையார்‌ காதேசிலிருந்து, 
கானான்‌ தேசத்திற்குப்‌ போவதற்கு, ஏதோம்‌. 
தேசத்தின்‌ வழியாகப்‌ போகவேண்டுமென்று 
மோசே திட்டமிடுகிறார்‌. இதற்காக அவர்‌ 
ஏதோமினுடைய ராஜாவின்‌ அனுமதியைக்‌ 
கேட்கிறார்‌. தங்களுக்கு பொதுவான 
முற்பிதாக்கள்‌ இருப்பதினால்‌, ஏதோமின்‌ 
ராஜா. தன்னுடைய விண்ணப்பத்திற்கு 
அனுமதி கொடுப்பார்‌ என்று மோசே 
எதிர்பார்க்கிறார்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ ஏதோம்‌ தேசத்தின்‌ 
வழியாகப்போகும்போது, அந்த தேசத்தின்‌ 


தேசத்தின்‌ தோட்டங்களுக்கோ 
செய்யாமல்‌ போவதாக 
வாக்குப்பண்ணுகிறார்‌. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
ஏதோம்‌ தேசத்தினுடைய துரவுகளின்‌ 
தண்ணீரைக்கூட குடிக்கமாட்டார்கள்‌ என்று 
மோசே உத்திரவாதம்‌ பண்ணுகிறார்‌. 


மோசே ஏதோமின்‌ ராஜாவினிட 

தனைப்‌ ன்ப, ca 

க்‌ கடந்துபோகும்படி 

வயல்வெளிகள்‌ 

'திராட்சத்தோட்டங்கள்‌ 

நாங்கள்‌ போகாமலும்‌, 

துரவுகளின்‌ தண்ணீரைக்‌ குடியாமலும்‌, ராஜ 

பாதையாகவே நடந்து, உமது எல்லையைக்‌ 

குடந்துபோகுமட்டும்‌, வலதுபுறம்‌ இடதுபுறம்‌. 

சாயாதிருப்போம்‌. என்று, உமது 

சகோதரனாகிய இஸ்ரவேல்‌ சொல்லி 

அனுப்புகிறான்‌" (எண்‌ 20:17) என்று 
சொல்லச்சொல்லுகிறார்‌. 


மோசே இஸ்ரவேல்‌ புத்திரரைப்பற்றிச்‌ 
சொல்லும்போது, தங்களை ஏதோமியருடைய 
சகோதரர்‌ என்று சொல்லுகிறார்‌. ஆனால்‌ 
ஏதோமோ, மோசேயின்‌ விண்ணப்பத்திற்கு 
அனுமதி கொடுக்கவில்லை. ஏதோம்‌, மோசே 
அனுப்பின ஸ்தானாபதிகளை நோக்கி, “நீ 
என்‌ தேசத்தின்‌ ம்‌ 
கடந்துபோகக்கூடாது:: 
பட்டயத்தோடே உன்னை 
புறப்டுவேன்‌” (எண்‌ 2018) 
மோசேக்குச்‌ சொல்லச்சொல்லுகிறான்‌. 





எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


புத்திரருக்கு தி கொடுக்கலில்கை 
அவர்கள்‌ தன்னுடைய அனுமதியில்லாமல்‌, 
தன்‌ தேசத்தின்‌ வழியாய்க்‌ கடந்துபோனால்‌, 
அவர்களுக்கு விரோதமாக 
யுத்தம்பண்ணப்போவதாகவும்‌ ஏதோமின்‌ ராஜா 
சொல்லுகிறான்‌. 


ஏதோமியர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரர்மீது 
கோபமாயும்‌ பொறாமையாயும்‌ இருக்கிறார்கள்‌. 
அவர்களுக்குள்‌ பழைய பகை இருக்கிறது. 
ஏதோமியர்‌ ஏசாவின்‌ சந்ததியைச்‌ 
சேர்ந்தவர்கள்‌. இஸ்ரவேலும்‌ ஏசாவும்‌ 
சகோதரர்களாகமிருந்தாலும்‌, அவர்கள்‌ 
மத்தியிலே பழைய பகை இருப்பதினால்‌, 
ஏதோமின்‌ ராஜா இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
உதவி செய்ய விரும்பவில்லை. 


ஸ்ரவேல்‌ புத்திரர்‌ மூலமாக ஏதோம்‌ 
தேசத்திற்கு ஒரு சேதாரமும்‌ ஏற்படாது. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ ஏதோமின்‌ ராஜாவை. 
நோக்கி, “நடப்பான பாதையின்‌ வழியாய்ப்‌ 
போவோம்‌; நாங்களும்‌ எங்கள்‌ மிருகங்களும்‌ 
குடித்தால்‌, அதற்குக்‌ 

வேறொன்றும்‌. 
மாத்திரம்‌ 


என்று 


திப்‌ 
கடந்துபோவோம்‌' (எண்‌ 20:19) 
சொல்லுகிறார்கள்‌. 

இஸ்ரவேலின்‌ 
'விண்ணப்பங்களைப்பற்றியும்‌, 
ஏதோமிற்குக்‌ 
வாக்குத்தத்தங்களைப்பற்றியும்‌ 
வசனப்பகுறியில்‌ ப 
அதன்‌ விவரம்‌ வருமாறு : 


1. நாங்கள்‌ உமது தேசத்தின்‌ வழியாய்க்‌. 
கடந்துபோகும்படி உத்தரவு கொடுக்க 
வேண்டும்‌. 


வயல்வெளிகள்‌ வத்தல்‌, திராட்சத்‌ 


தோட்டங்கள்‌ 
'போகமாட்டோம்‌. 


ஈகவும்‌ நாங்கள்‌ 


உங்கள்‌ தரவுகளின்‌ தண்ணீரைக்‌. 
குடிக்கமாட்டோம்‌. 


4. ராஜ பாதையாகவே நடந்து போவோம்‌. 


QOODNENS 
PUBLISHERS 


உமது எல்லையைக்‌ கடந்துபோகுமட்டும்‌, 
வலதுபுறம்‌ இடதுபுறம்‌ சாயாதிருப்போம்‌. 


நாங்களும்‌ எங்கள்‌ மிருகங்களும்‌ உன்‌ 
தண்ணீரைக்‌ குடித்தால்‌, அதற்குக்‌ 
கிரயங்கொடுப்போம்‌. (எண்‌ 20:19) 
வேறொன்றும்‌ 
கால்நடையாய்‌ 
கடந்துபோவோம்‌ 


ஏதோம்‌ தேசத்திற்கு தங்கள்‌ மூலமாக 
எந்தப்‌ பாதிப்பும்‌ வராது என்று இஸ்ரவேல்‌ 
சபையார்‌, உத்திரவாதம்‌ கொடுப்பதோடு, 
ஒருவேளை ஏதாவது பாதிப்பு வந்தாலும்‌, 
அதற்கு ஈடாக கிரயம்‌ கொடுப்பதாகவும்‌ 
வாக்குப்பண்ணுகிறார்கள்‌. இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ ஏதோமியரின்‌ தயவையும்‌ பரிவையும்‌, 
கரிசனையையும்‌ எதிர்பார்க்கிறார்கள்‌. 


ஆனால்‌ ஏதோமின்‌ ராஜாவோ, 
இஸ்ரவேல்‌. புத்திரருக்கு உறவி 
செய்யக்கூடாது. என்பதில்‌ 
தீர்மானமாமிருக்கிறான்‌. ஏதோமின்‌ ராஜா 
இஸ்ரவேல்‌ புத்தரை நோக்கி, "நீ 
குடந்துபோகக்‌ கூடாது" (எண்‌ 20:20) என்று 
சொல்லி, வெகு ஜனங்களோடும்‌ பலத்த 
கையோடும்‌ அவர்களை எதிர்க்கப்‌ 


புறப்படுகிறான்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு, 
தேசத்தின்‌ வழியாகப்‌ போவதற்கு 
அனுமதி கிடைக்கவில்லை. ஏதோம்‌ தன்‌ 
எல்லைவழியாய்க்‌ கடந்துபோகும்படி 
இஸ்ரவேலருக்கு உத்தரவு கொடுக்கவில்லை; 
ஆகையால்‌ இஸ்ரவேலர்‌ ஏதோமை விட்டு 
விலகிப்‌ போகிறார்கள்‌ (எண்‌ 20:21). 


செய்யாமல்‌, 


மாத்திரம்‌ 


ஏதோம்‌ 


ஆரோனின்‌ மரணம்‌ 
எண்‌ 20:22-29 


எண்‌ 20:22. இஸ்ரவேல்‌ புத்திரரான 
சபையார்‌ எல்லாரும்‌ காதேசை. விட்டுப்‌ 
பிரயாணப்பட்டு, ஓர்‌ என்னும்‌ 
மலைக்குப்‌ போனார்கள்‌. 


எண்‌ 20:28. ஏதோம்‌ 
எல்லைக்கு அருகான ஓர்‌ 
மலையிலே கர்த்தர்‌ 
ஆரோனையும்‌ நோக்கி: 


தேசத்தின்‌. 
என்னும்‌ 
மோசேயையும்‌. 





பப ராண 
யாய 


எண்‌ 2024. ஆரோன்‌ தன்‌ 
ஜனத்தாரோடே சேர்க்கப்படுவான்‌.. 
மேரிபாவின்‌ தண்ணீரைப்பற்றிய 
காரியத்தில்‌ நீங்கள்‌ எண்‌ வாக்குக்குக்‌ 
கீழ்ப்படியாமற்போனபடியினால்‌, நான்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்குக்‌ கொடுக்கிற 
தேசத்தில்‌ அவன்‌ பிரவேசிப்பதில்லை. 


எண்‌ 2025. தீ ஆரோணையும்‌ அவன்‌: 
குமாரனாகிய எலெயாசாரையும்‌ 
கூட்டிக்கொண்டு, அவர்களை ஓர்‌ 
என்னும்‌ மலையில்‌ ஏறப்பண்ணி, 


எண்‌ 20:26. ஆரோன்‌ உடுத்தியிருக்கிற 
வஸ்திரங்களைக்‌ கழற்றி, அவைகளை 
அவன்‌ குமாரனாகிய எலெயாசருக்கு 
உடுத்துவாயாக; ஆரோன்‌ அங்கே 
மரித்து, தன்‌ ஜனத்தாரோடே. 
'சேர்க்கப்படுவான்‌ என்றார்‌. 


எண்‌ 20:27. 
கட்டனையிட்டபடியே மோசே. 
செய்தான்‌; சபையார்‌ எல்லாரும்‌. 
பார்க்க, அவர்கள்‌ ஓர்‌ என்னும்‌ மலையில்‌ 
ஏறினார்கள்‌. 


கர்த்தர்‌ 


எண்‌ 20:28. அங்கே ஆரோன்‌ 
உடுத்திருந்த வஸ்திரங்களை னத்‌ 
அவைகளை 

ல்த்வகாத்கள்‌ 
உடுத்தினான்‌; அப்பொழுது ஆரோன்‌ 
அங்கே மலையின்‌ உச்சியிலே 
மரித்தான்‌; யின்பு மோசேயும்‌. 
எலெயாசாரும்‌. மலையிலிருந்து. 
'இறங்கினார்கள்‌. 


எண்‌ 20:29. 
ஜீவித்துப்போனான்‌ 
சபையார்‌ எல்லாரும்‌ 
இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ 
ஆரோனுக்காக முப்பது 
துக்கங்கொண்டாடினார்கள்‌. 


ஆரோன்‌ 
என்பதைச்‌. 
கண்டபோது, 
எல்லாரும்‌ 
நான்‌ 


இந்த 
மிரியாமின்‌ 


சொல்லப்பட்டிருக்கிறது. 
முடிவிலோ ஆரோனின்‌ மரணத்தைப்பற்றிச்‌ 


அதிகாரத்தின்‌ ஆரம்பத்தில்‌ 


சொல்லப்பட்டிருக்கிறது. 
மரித்துப்போவதற்கு 
கொடுக்கிறார்‌. 


ஆரோன்‌ 


கர்த்தர்‌ அனுமதி 


எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


இஸ்ரவேல்‌ சபையார்‌ காதேசிலிருந்து, 
ஏதோம்‌ எல்லை வழியாகப்‌ போகாமல்‌, அந்த 
தேசத்தைவிட்டு விலகி பிரயாணப்பட்டு, ஓர்‌ 
்‌ மலைக்குப்போகிறார்கள்‌ 
இந்த மலை ஏதோம்‌ 
எல்லைக்கு 


20: 22). 
அருகாமையிலிருக்கிறது. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்கள்‌ வனாந்தரத்தின்‌ 
இறுதி பிரயாணத்திற்கு வந்திருக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ யோர்தானின்‌ கிழக்குப்‌ 
பகுதியிலிருந்து கானான்‌ தேசத்திற்குள்‌ 
பிரவேசிப்பதற்காக மோவாபையும்‌, 
'ஏதோமையும்‌ சுற்றி வருகிறார்கள்‌. 


கர்த்தர்‌ ஒர்‌ என்னும்‌ மலையிலே. 
மோசேயையும்‌ ஆரோனையும்‌ நோக்கி, 
“ஆரோன்‌ தன்‌ ஜனத்தாரோடே 
சேர்க்கப்படுவான்‌. மேரிபாவின்‌ 
தண்ணீரைப்பற்றிய காரியத்தில்‌ நீங்கள்‌ என்‌ 
வாக்குக்குக்‌  கீழ்ப்படியாமற்போனபடியினால்‌, 
நான்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்குக்‌ கொடுக்கிற 

த்தில்‌ அவன்‌  பிரவேசிப்பதில்லை" 
(எண்‌ 20:24) என்று சொல்லுகிறார்‌. 


கர்த்தர்‌ ஏற்கெனவே, மோசேயையும்‌ 
ஆரோனையும்‌ நோக்கி, “நீங்கள்‌ என்னை 

வாசியாமற்‌ போனப்டியினால்‌, இந்தச்‌ 
சபையாருக்கு நான்‌ கொடுத்த தேசத்துக்குள்‌ 
நீங்கள்‌ அவர்களைக்‌ கொண்டுபோலதில்லை" 
(எண்‌ 20:12) என்று சொன்னார்‌. 


கர்த்தர்‌ வாக்குமாறாதவர்‌ என்பதும்‌, 
அவருடைய நியாயத்தீர்ப்புகள்‌ 
நீதியுள்ளதாயிருக்கும்‌ என்பதும்‌ மோசேக்கு 
ம்‌. இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு தாம்‌ 
ஆரோன்‌ 





எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


கர்த்தர்‌ ஆரோனைப்பற்றிச்‌ சொல்லுகிற 
வார்த்தைகள்‌ மோசேயின்‌ இருதயத்தைத்‌ 
தொடுகிறது. ஏனெனில்‌, ஆரோனோடு 
சேர்ந்து மோசேயும்‌ கர்த்தருடைய வாக்குக்கு 
கீழ்ப்படியவில்லை. மோசேயே தன்‌ கையை 
ஒங்கி, கன்மலையை தன்‌ கோலினால்‌. 
இரண்டுதரம்‌ அடித்தவர்‌. ஆரோன்‌ கானான்‌ 
தேசத்திற்குப்‌ போகமுடியாமல்‌ போனதற்கு, 
தன்னுடைய கீழ்ப்டியாமையே பிரதான 
காரணம்‌ என்று மோசே நினைக்கிறார்‌. 
ஆரோனும்‌. மோசேயின்‌ பாவத்தில்‌ 
பங்காளியாயிருக்கிறார்‌ 


கர்த்தர்‌ தம்முடைய கோபத்தினால்‌ 
போசேக்கும்‌ ஆரோனுக்கும்‌ விரோதமாக 
தம்முடைய நியாயத்தீர்ப்பைச்‌ சொன்னாலும்‌, 
கர்த்தருடைய கிருபையும்‌ இரக்கமும்‌: 
அவர்களுக்கு கிடைக்கிறது ஆரோன்‌ 
தன்னுடைய கீழ்ப்பியாமையினால்‌. 
மரித்துப்போனாலும்‌, ஒரு துன்மார்க்கன்‌ 
மரித்துப்போவதுபோல ஆரோன்‌ 
மரிக்கவில்லை. ஒரு வாதைமினாலோ 
அல்லது, வானத்திலிருந்து வந்த 
அக்கினிபினாலோ ஆரோன்‌ 
செற்துப்போகவில்லை. ஆரோனுடைய மரணம்‌ 
'சமாதானமாயும்‌, கனமுள்ளதாயும்‌ இருக்கிறது. 
இஸ்ரவேல்‌ புத்திரருடைய 
கீழ்ப்படியாமையினிமித்தமாகவும்‌, 
அவர்களுடைய மீறுதல்களினிமித்தமாகவும்‌, 
ர்த்தர்‌ ர்களைத்‌ தண்டிக்கும்போது, 


கர்த்தர்‌ 


தடப்‌ 
சொல்லும்போது, “ஆரோன்‌ அங்கே ல்‌ 
தன்‌ ஜனத்தாரோடே சேர்க்கப்படுவான்‌” (எண்‌ 
20:26) என்று சொல்லுகிறார்‌. தேவனுடைய 
தெய்வீக கிருபையின்‌ கரங்களிலே ஆரோன்‌ 
மரித்துப்போவார்‌. 


மரணத்தைப்பற்றிச்‌ 


பிரதான 
விதத்தைப்பற்றி 
சொல்லப்பட்டிருக்கிறது. 
வருமாறு : 


ஆசாரியப்பட்டம்‌ மாறுகிற 
இந்த  வசனப்பகுதியில்‌ 
அதன்‌ விவரம்‌ 


1. நீ ஆரோனையும்‌ அவன்‌ குமாரனாகிய 
எலெயாசாரையும்‌ கூட்டிக்கொண்டு, 
அவர்களை ஓர்‌ என்னும்‌ மலையில்‌: 
ஏறப்பண்ணு. 

ஆரோன்‌. உடுத்தியிருக்கிற 

வஸ்திரங்களைக்‌ கழற்றி, அவைகளை 
அவன்‌ குமாரனாகிய எலெயாசருக்கு 
உடுத்துவாயாக (எண்‌ 20:26) 


பிரதான ஆசாரியர்‌ 
ஜனங்கள்‌ எல்லோரும்‌ பார்ப்பதற்கு 
அனுமதிக்கப்படுகிறார்கள்‌. ஆரோனுக்குப்‌ 
பின்பு, எலெயாசார்‌ பிரதான ஆசாரியப்‌ 
பட்டத்தைப்‌ பெறுகிறார்‌. கர்த்தர்‌ இதை 
அங்கிகரிக்கிறார்‌. சபையார்‌ எல்லாரும்‌ இதைப்‌ 
பார்த்த படிமினால்‌, பிரதான ஆசாரியனுக்கு 
எதிராக ஏற்கெனவே கலகம்‌ பண்ணியது 
போன்று (எண்‌ 16) இனிமேல்‌ கலகம்‌ 
பண்ணமாட்டார்கள்‌. 


மாற்றப்படுவதை 


ஆரோனுடைய பாணத்தில்‌ ஆலிக்குரிய 
முக்கியத்துவமும்‌ ஆவிக்குரிய 


ஆலிக்குரிய 

அடையாளமும்‌. ற்‌ 

ஆரோன்‌ 

பிரவேசிக்கமாட்டார்‌. 

புத்திரருக்கு, கொடுக்கற 

ஆரோன்‌ பிரவேசிப்பதில்லை' (எண்‌ 20:24) 

என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
டய ஆசாரியத்துவம்‌ 

பரிபூரணமானதல்ல என்பதற்கு இது 

அடையாளம்‌. 


தேசத்தில்‌ 





படட ரா 
யாய 


தன்மீது, சொல்லும்‌ 
ஆரோன்‌ கீழ்ப்படிகிறார்‌. 
எப்படிப்பட்ட மரணத்தை 
அந்த மரணத்தை 
ஆரோனும்‌ 
ஆரோனுடைய 
'சமாதானமாயும்‌, 


கர்த்தர்‌ ஆரோனுடைய 
னத்தை சொல்லும்போது. வ்‌ 
உடுத்தியிருக்கிற ஆசாரிய 
வஸ்திரத்தைப்பற்றியும்‌ மோசேக்கு ஒரு சில. 
காரியங்களை சொல்லுகிறார்‌. 


கர்த்தர்‌ மோசேயை 
'ரோனையும்‌ அவன்‌ 

சாரையும்‌. கூட்டிக்கொண்டு, 
அவர்களை ஓர்‌ என்னும்‌ மலையில்‌ 
ஏறப்பண்ணி, ஆரோன்‌ உடுத்தியிருக்கிற 
வஸ்திரங்களைக்‌ கழற்றி, அவைகளை அவன்‌ 
குமாரனாகிய எலெயாசருக்கு உடுத்துவாயாக: 
ஆரோன்‌. அங்கே மரித்து. தன்‌ 
ஜனத்தாரோடே சேர்க்கப்படுவான்‌" (எண்‌ 
20:25,26) என்று சொல்லுகிறார்‌ 

ஆரோன்‌ மரிக்கும்போது, அவர்‌ 
உடுத்திமிருக்கிற ஆசாரிய வஸ்திரத்தோடு 
மரிக்கக்கூடாது. ஆரோன்‌ மரிக்கும்‌. 
முன்பாகவே, அவர்‌ உடுத்தியிருக்கிற 
ஆசாரிய வஸ்திரத்தைக்‌ கழற்றி, அந்த 
வஸ்திரங்களை, ஆரோனுடைய குமாரனாகிய 
எலெயாசாருக்கு உடுத்தவேண்டும்‌. 
தன்னுடைய  சரீரத்திலிருந்து ஆசாரிய 
வஸ்திரங்கள்‌ கழற்றப்பட்ட பின்பே, ஆரோன்‌ 
மரித்துப்போகிறார்‌. 


நோக்கி, “நீ 
குமாரனாகிய 


எலெயாசாருக்கு ஆசாரிய வஸ்திரம்‌ 
உடுத்தப்படும்போது, மோசேயும்‌, 
ஆரோனும்‌ தன்‌ கண்களால்‌ பார்க்கிறார்கள்‌. 
மோசேயே. ஆரோனுடைய ஆசாரிய 
வஸ்திரங்களை எலெயாசாருக்கு 
உடுத்துகிறார்‌. அவர்கள்‌ ஓர்‌ மலையிலே. 
ஏறியபோது அவர்களோடுகூட, இஸ்ரவேல்‌ 
புத்திரரின்‌ மூப்பர்களும்‌ அங்கே 
ஏறிப்போயிருந்திருக்கவேண்டுமென்று, 
'வேதபண்டிதர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. 


எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆரோன்‌ சமபூமியில்‌ மரிக்காமல்‌ ஓர்‌ 
என்னும்‌ மலையில்‌ ஏறி அங்கே மரிக்கிறார்‌. 
பரிசுத்தவான்‌௧ளின்‌ மரணத்தில்‌, அவர்கள்‌ 
பரமேறிப்போவதும்‌ ஓர்‌ அங்கமாகமிருக்கிறது. 
பாவிகளும்‌ துன்மார்க்கரும்‌ மரித்த பின்பு 
பாதாளத்திற்கு இறங்கிப்போகிறார்கள்‌. 
பரிசுத்தவான்களோ, தாங்கள்‌ மரிக்கும்போது. 
பரலோகத்திற்கு ஏறிப்போகிறார்கள்‌. சபையார்‌ 
எல்லாரும்‌ பார்க்க, அவர்கள்‌ ஒர்‌ என்னும்‌ 
மலையில்‌ ஏறுகிறார்கள்‌ (எண்‌ 
20:27). 


ஆரோனை ஆசாரிய ஊழியத்திற்கு 
பிரதிஜ்டைபண்ணியபோது, 'மோசேயே 


வஸ்திரங்களை 


அதே 


ஊழியத்திற்கு மக்கத்து கொடுத்து 
அதைக்‌ கனப்படுத்துகிறார்‌. ஆரோன்‌ 
ஆசாரிய வஸ்திரங்களோடு 
மரித்துப்போகக்கூடாது. என்பது 
கர்த்தருடைய சித்தமாயிருக்கிறது. 


மோசே ஆரோன்‌. உடுத்திருந்த 
வஸ்திரங்களை கழற்றி, அவைகளை 
ஆரோனுடைய குமாரனாகிய எடுக்க 
உடுத்துகிறார்‌ (எண்‌ 20:28). 


மோசே, ig எலெயாசார்‌ ஆகிய 

மூன்று மலைக்குமேல்‌: 

ஏறிப்போனார்கள்‌. "இப்பொழுது இரண்டு பேர்‌ 
மட்டுமே 


அடக்கம்‌ னப்‌ வேண்டும்‌. 


அந்நாளிலே இல்க்கியா। 
குமாரனாகிய எலியாக்கீம்‌ என்னும்‌ என்‌ 
ஊழியக்காரனை நான்‌ அழைத்து: உன்‌ 
வஸ்திரத்தை அவனுக்குத்‌ தரித்து, உன்‌ 
கச்சையால்‌ அவனை இடைக்கட்டி, உன்‌ 
அதிகாரத்தை அவன்‌ கையிலே கொடுப்பேன்‌; 
அவன்‌ எருசலேமின்‌ குடிகளுக்கும்‌, யூதாவின்‌ 
வம்சத்துக்கும்‌. 'தகப்பனாயிருப்பான்‌" 
(ஏசா 22:20,21). 





ழ்‌ நவள 
யாய 


தான்‌ உடுத்தியிருந்த ஆசாரிய 
வஸ்திரம்‌ கழற்றப்பட்டு, அவை தன்‌ 
குமாரனாகிய எலெயாசாருக்கு உடுத்தப்பட்ட 
பின்பு, ஆரோன்‌ அங்கே மலையின்‌ 
உச்சியிலே மரித்துப்போகிறார்‌. ஆரோனுடைய 
மரணம்‌ மோசேக்கு ஆறுதலாயிருக்கிறது. 
ஆரோன்‌  மரித்துப்போனாலும்‌, 
இதுவரையிலும்‌ செய்து ந்‌ 
EE 
ஆரோனுக்கு 
குமாரன்‌ எலெயாசார்‌ ஆசாரிய ஊழியத்திற்கு 
பிரதிஷ்டைபண்ணப்படுகிறார்‌. 


மனுஷருடைய மரணத்தினால்‌ 
கர்த்தருடைய ஊழியம்‌ நின்றுபோவதில்லை. 
கர்த்தருக்கு ஊழியம்‌ செய்கிற ஒரு சந்ததி 
கடந்துபோகும்போது, கர்த்தருடைய 
ஊழியத்தை அடுத்த சந்ததியார்‌ தொடர்ந்து 
செய்கிறார்கள்‌. ஆரோனுக்கு பின்பு, 
அவருடைய குமாரன்‌ எலெயாசார்‌, ஆசாரிய 
ஊழியத்திற்கு. பிரதிஷ்பையண்ணப்படுகிறார 
இது  மோசேயினுடைய 
சந்தோஷத்தையும்‌ 
கொடுக்கிறது. 


விசுவாசிகளாகிய நாமும்‌ ஆவிக்குரிய 
ஆசாரியர்களாயிருக்கிறோம்‌. நம்முடைய 
காலங்கள்‌ கர்த்தருடைய கரத்திலிருக்கிறது. 
நாம்‌ மரித்துப்போகும்போது. நம்‌ மூலமாக 
நடைபெற்ற ஊழியங்கள்‌, நம்முடைய 
சந்ததியார்‌ மூலமாக தொடர்ந்து 
நடைபெறவேண்டும்‌. நாம்‌ மரித்துப்போகும்‌ 
போது, நாம்‌ செய்து வந்த ஊழியமும்‌ மரித்துப்‌ 
போய்விடக்‌ கூடாது. நாம்‌ செய்து வரும்‌ 
ஊழியங்களை, நம்முடைய பின்சந்ததியாரும்‌ 
செய்யுமாறு, அவர்க! 
ஊழியப்பயிற்சிகளைக்‌ கொடுக்கவேண்டும்‌. 
மோசே ஆரோன்‌ உடுத்தியிருந்த 
ம்‌ அன்ன 
எலெயாசாருக்கு உடுத்துகிறார்‌. ந 
சம்பவத்தைப்‌ பார்க்கும்போது ஆரோனுடைய 
மனதிலும்‌ சந்தோஷம்‌ ஏற்பட்டிருக்கும்‌. 
எலெயாசார்‌ ஆரோனுக்கு பிரியமான 
குமாரன்‌. இதுவரையிலும்‌ 


ங்க 


எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


செய்து வந்த ஆசாரிய ஊழியம்‌, 
தன்னுடைய குமாரனிடத்தில்‌ 
ஒப்புக்கொடுக்கப்படுவதைப்‌ பார்த்து ஆரோன்‌ 
மிகுந்த சந்தோஷமடைந்திருப்பார்‌. ஆரோன்‌ 


ஜீவித்துப்போனார்‌ என்பதைச்‌ 
எல்லாரும்‌ கண்டபோது, 

வம்சத்தார்‌ எல்லாரும்‌ ஆரோனுக்காக முப்பது 
நாள்‌ துக்கங்கொண்டாடுகிறார்கள்‌ 
(எண்‌ 20:29), 


பரிசுத்த, வேதாகமத்தில்‌ 
மரித்தவர்களுக்காக  துக்கங்கொண்டாடிய 
சம்பவங்கள்‌ எழுதப்பட்டிருக்கிறது. அவற்றின்‌ 
விவரம்‌ வருமாறு : 


1. யாக்கோமிற்காக - 70. நாட்கள்‌ 


.. யாக்கோபிற்காக - கானானில்‌ 7 


நாட்கள்‌ (ஆதி 50:10) 
ஆரோனுக்காக  - 30. நாட்கள்‌ 
(எண்‌ 20:29) 


மோசேக்காக. = 
(உபா 34:8) 


30 நாட்கள்‌ 


லாசருவிற்காக - 4 
(யோவான்‌ 11:17 31,39) 
6. கிறிஸ்துவிற்காக - 3 நாட்கள்‌ 
(மத்‌ 12:40; யோவான்‌ 20:1) 


நாட்கள்‌ 





எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


வனாந்தரத்தை விட்டு 
வாசம்பண்ணுகிற 
பிரவேசிக்க 
கர்த்தர்‌ 
ஜனத்தாருக்கு 
கானான்‌ 
அவர்கள்‌ 


பட்டணங்களுக்குள்‌ 
ஆயத்தமாயிருக்கிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ 
வாக்குப்பண்ணியிருக்கிற 
நேசத்தின்‌ எல்லைக்கருகே. 
வந்திருக்கிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கானானியனாகிய 
ஆராத்‌ ராஜாவை சங்காரம்பண்ணுகிறார்கள்‌ 
(எண்‌ 211-3, இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
தேவனுக்கும்‌ மோசேக்கும்‌ விரோதமாக 
முறுமுறுக்கிறார்கள்‌. கர்த்தர்‌ அவர்களைத்‌ 
தண்டிப்பதற்கு கொள்ளிவாய்ச்சர்ப்பங்களை 
அவர்களுக்குள்ளே அனுப்புகிறார்‌. 
கர்த்தருடைய ஆலோசனையின்‌ பிரகாரம்‌: 
மோசே ஒரு வெண்கல சர்ப்பத்தை. 
உண்டாக்குகிறார்‌. சர்ப்பம்‌ ஒருவனைக்‌. 
கடித்தபோது. அவன்‌ அந்த வெண்கல 
சர்ப்பத்தை நோக்கிப்‌ பார்த்து பிழைக்கிறான்‌. 
(எண்‌ 21:4-9). 


இஸ்ரவேல்‌ 
பிரயாணங்களின்‌ sues 
நடைபெற்ற சம்பவங்கள்‌ 
(எண்‌ 2110-20) இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
எமோரியரின்‌ ராஜாவாகிய  சீகோனையும்‌ 
(எண்‌ 21:21-32), பாசானின்‌ ராஜாவாகிய 
ஒகையும்‌ (எண்‌ 21:33-35) 
முறியடித்து அவர்களுடைய தேசத்தை 
கட்டிக்கொள்கிறார்கள்‌. 


புத்திரருடைய 
அவர்களுக்கு 


கானானியனாகிய 


ராஜா 
எண்‌ 21:1-3 


51. வேவுகாரர்‌ காண்பித்த 
இஸ்ரவேலர்‌ வருகிறார்கள்‌ 
தெற்கேவாசம்பண்ணுகிற 
ஆராத்‌ 
'கேள்விப்பட்டபோது, 
இஸ்ரவேலருக்கு, விரோதமாக. 
யுத்தம்பண்ணி, அவர்களில்‌ சிலரைச்‌: 
சிறையிடித்துக்கொண்டுபோனான்‌. 


எண்‌ 21:2. அப்பொழுது இஸ்ரவேலர்‌ 
கர்த்தரை 
இந்த 

கையில்‌ 


நோக்கி: தேவரீர்‌ 
ஜனங்களை எங்கள்‌. 
ஒப்புக்கொடுத்தால்‌, 
பட்டணங்களைச்‌. 
என்று 


அவர்களுடைய 
சங்காரம்பண்ணுவோம்‌ 
பிரதிக்கினை பண்ணினார்கள்‌. 


28. கர்த்தர்‌ இஸ்ரவேலின்‌: 
செவிகொடுத்து, 

கானானியரை 

அப்பொழுது 

அவர்கள்‌ 

சங்காரம்பண்ணி, 

என்று 


கானானியனாகிய 
இஸ்ரவேலரின்‌ பிரயாணத்தைக்‌ குறித்து 
கேள்விப்படுகிறான்‌. அவர்கள்‌ வேவுகாரர்‌ 
காண்பித்த வழியாக வருகிறார்கள்‌ என்னும்‌ 
செய்தியை ஆராத்‌ ராஜா 
கேள்விப்படுகிறான்‌. இவன்‌ ஓர்‌ என்னும்‌ 
மலைக்கு தெற்கே வாசம்பண்ணுகிறவன்‌. 


ட்டு ன்பு, 
சொர ன்ண்ன்டு கவரக்‌ “நே 
தேசத்தின்‌ வழியாக அனுப்பினார்‌. அவர்கள்‌ 
கானான்‌ தேசத்தைச்‌ சுற்றிப்பார்த்து, 
மோசேயினிடத்தில்‌ திரும்பி வந்தார்கள்‌. 
ஆனால்‌ அப்போது ஆராத்‌ ராஜா 
இஸ்ரவேல்‌ புத்திரருடைய வேவுகாரரை 
கண்டுபிடிக்கவில்லை. அப்போது இஸ்ரவேல்‌ 
ஜனத்தார்‌ கானான்‌ தேசத்தின்‌ எல்லையில்‌, 
திரளான 
பாளயமிறங்கியிருந்ததையும்‌, 
ஆராத்‌ ராஜாவால்‌ 
முடியவில்லை. 


ஆராத்‌ ராஜா 





BALWETHER 
பிய 


இப்போது கானானியர்‌ இஸ்ரவேலரைக்‌ 
குறித்து மிகவும்‌ எச்சரிப்பாயிருக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ வனாந்தரத்திலே 
பாளயமிறங்கியிருப்பதையும்‌, பிரயாணம்‌ 
பண்ணுவதையும்‌ தங்கள்‌ வேவுகாரர்கள்‌ 
மூலமாக கவனித்துக்கொண்டிருக்கிறார்கள்‌. 
வேவுகாரர்‌ காண்பித்த வழியாக இஸ்ரவேலர்‌ 
வருகிறார்கள்‌ என்னும்‌ செய்தியை ஆராத்‌ 
ராஜா கேள்விப்படுகிறான்‌. 


இஸ்ரவேலர்‌ வருகிற செய்தியை ஆராத்‌ 
ராஜா கேள்விப்பட்டவுடன்‌, அவர்கள்மீது 
உடனே யுத்தம்பண்ண ஆரம்பிக்கிறான்‌. 
ஆரம்பத்தில்‌, அந்த யுத்தத்தில்‌, ஆராத்‌ 
ராஜாவுக்கு ஜெயம்‌ கிடைக்கிறது. அவன்‌ 
இஸ்ரவேலில்‌ சிலரை சிறைப்பிடித்து 
கொண்டு போகிறான்‌ (எண்‌ 211) 


ஆராத்ராஜா 
என்னும்‌ வாக்கியத்திற்கு “கானானியனாகிய 
ஆராத்தின்‌ ராஜா" என்று பொருள்‌ 
கொள்ளவேண்டும்‌. (யோசு 12:14). 


“வேவுகாரர்‌ காண்பித்த வழி' என்னும்‌ 
வாக்கியத்திற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிற. 
எபிரெய வார்த்தை “அதாரீம்‌' என்பதாகும்‌. 
இது கானானின்‌ தெற்கு பகுதியிலுள்ள ஒரு 
இடத்தின்‌ பெயர்‌. செப்துவஜிந்த்‌ பதிப்பில்‌ 
“அதாரீம்‌ வழியாக” என்று மொழிபெயர்க்கப்‌ 
பட்டிருக்கிறது. 


எபிரெய மொழியில்‌ வேவுகாரர்‌ 
என்பதைக்‌ குறிப்பதற்குப்‌ பயன்படுத்தப்படும்‌ 
பொதுவான வார்த்தை “ராகால்‌' என்பதாகும்‌. 
(ஆதி 42:9-34; யோசு 6:23; 1சாமு 2644; 
சோழு 15:10). வேவுகாரர்கள்‌ கானான்‌ 
தேசத்திற்குப்‌ பிரவேசித்த போது. அதாரீம்‌ 
வழியாகப்‌ போகவில்லை. அவர்கள்‌ காதேசின்‌ 
வடக்கு பகுதியிலிருந்து போனார்கள்‌. 


இஸ்ரவேல்‌: 
காதேசிலிருந்து 
வழியாக ஓர்‌ 
ஏதோமையும்‌, 
யோர்தானின்‌ கிழக்குப்‌. 
கானான்‌ தேசத்திற்குள்‌ பிரவேசிக்கிறார்கள்‌. 


பகுதி 


எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


(எண்‌ 21:4-35; எண்‌ 22:1; எண்‌ 
33:37-50) இந்த வசனத்தில்‌ வேவுகாரர்‌ 
காண்பித்த வழி என்பது வேவுகாரர்‌ சென்ற 
பாதையைக்‌ குறிக்கவில்லை. இது ஒரு 
இடத்தின்‌ பெயராக இருக்க வேண்டும்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ வனாந்தரத்தில்‌, 
பிரயாணம்‌ பண்ணியபோது ஒரு சில 


யுத்தங்களை நடத்துகிறார்கள்‌. அதன்‌ 
விவரம்‌ வருமாறு : 


1. எகிப்தியர்மீது - வெற்றியாத்‌ 141-31) 


2, அமலேக்கியர்மீது - வெற்றி 
(யாத்‌ 17:8-16) 


கானானியர்‌, மீதியானியர்மிது. - 
தோல்வி (தேவன்‌ இஸ்ரவேல்‌ 
தேசத்தைக்‌ கைவிட்ட போது) 
(எண்‌ 14:41-45; உபா 1:44-46) 


கானானியர்மீது - 
(எண்‌ 21:1-4). 


வெற்றி 


ஏமோரியர்மீது - வெற்றி (எண்‌ 21:21- 
32; உபா 2:24-37) 


. பாசானியர்மீது - 
(எண்‌ 21:33-35; உபா 3:1-21) 


ன்‌ வெற்றி 
17-18: எண்‌ 311-54) 


Maras புத்திரரை 
சிலரைச்‌ 

போகிறான்‌. 
தங்களுடைய 

- ஒப்புக்கொள்கிறார்கள்‌. 
முன்பாக 


வெற்றி 


(எண்‌ 


ஆராத்‌ ராஜா 


விண்ணப்பம்பண்ணுகிறார்கள்‌. 

இஸ்ரவேலர்‌ கர்த்தரை நோக்கி, 
“தேவரீர்‌ இந்த ஜனங்களை எங்கள்‌ கையில்‌ 
ஒப்புக்கொடுத்தால்‌, அவர்களுடைய 
பட்டணங்களைச்‌  சங்காரம்பண்ணுவோம்‌" 
என்று பிரதிக்கினை பண்ணுகிறார்கள்‌ 
(எண்‌ 21:2) 





BALWETHER 
சபரிய 


பிரதிக்கினை 
பொருத்தனை என்று பொருள்‌. 
பத்தர்‌ கர்த்தரிடத்தில்‌ 
பண்ணுகிறார்கள்‌. (எண்‌ 21:2-3). கர்த்தரால்‌ 
மட்டுமே தங்களுக்கு ஜெயம்‌ வரும்‌ என்பதை 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ புரிந்து கொள்கிறார்கள்‌. 
தேவனுடைய தயவினால்மட்டும்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரர்களால்‌ கானான்‌ தேசத்தை ஜெயித்து, 
அதைச்‌ சுதந்தரித்துக்‌ கொள்ள முடியும்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ ஆராத்‌ ராஜாவுக்கு 
ள்பாக தோல்வியடைந்திருக்கிறார்கள்‌. 
ஸ்ரவேல்‌. புத்திரரில்‌ சிலர்‌ 
சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள்‌. இஸ்ரவேல்‌ 
க்‌ து ஒரு சோதனைக்காலம்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
தெல்லாம்‌, அவர்களுடைய 
முற்பிதாக்கள்‌ கர்த்தருக்கு முன்பாக 
முறுமுறுப்பது வழக்கம்‌. ஆனால்‌ இப்போதோ 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தருக்கு விரோதமாக 
முறுமுறுக்காமல்‌, அவருடைய சமுகத்திலே 
தங்களைத்‌ தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறார்கள்‌. 
கர்த்தரும்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ 
விசுவாசத்தைச்‌ சோதிக்கிறார்‌. அவர்கள்‌ 
கர்த்தருடைய த்துதலையும்‌ 
அவருடைய பாதுகாப்பையும்‌ பராமரிப்பையும்‌ 
நம்புகிறார்கள்‌. கர்த்தருடைய கிருபையினால்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ தங்களுக்கு வந்த 
சோதனைகளை மேற்கொண்டு, 
கர்த்தருக்கு விரோதமாக முறுமுறுக்காமல்‌, 
கர்த்தருடைய சமுகந்திலே தங்களைத்‌ 
தாழ்த்துகிறார்கள்‌. 


ஆராத்‌ ராஜா இஸ்ரவேல்‌ புத்திரரில்‌. 
ம்‌ கொண்டு. 
போயிருக்கிறான்‌. கர்த்தர்‌ தமது 
வல்லமையினால்‌ சிறைப்பட்டுப்போனவர்களை 
விடுதலை பண்ணுவார்‌ என்றும்‌, 
ஆராத்தையும்‌, அவனுடைய ஜனங்களையும்‌ 
தங்கள்‌ கையில்‌ ஒப்புக்கொடுப்பார்‌ என்றும்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தர்மீது நம்பிக்கை 
வைக்கிறார்கள்‌. அதற்காக அவர்கள்‌ 
கர்த்தரிடத்தில்‌ பிரதிக்கினை 
பண்ணுகிறார்கள்‌. 

கர்த்தர்‌ இஸ்ரவேலின்‌ சத்தத்துக்குச்‌ 
செவிகொடுத்து அவர்களுக்குக்‌ கானானியரை 
ஒப்புக்கொடுக்கிறார்‌; அப்பொழுது இஸ்ரவேல்‌. 
கானானியரையும்‌ அவர்கள்‌ 
சங்காரம்பண்ணி, 
ஒர்மா என்று 

பேரிடுகிறார்கள்‌ (எண்‌ 21:3). 


எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இஸ்ரவேல்‌ புத்திரர்கள்‌ கானானியரைச்‌ 
சங்காரம்‌ பண்ணுகிறார்கள்‌. அதன்பின்பு, 
இஸ்ரவேலர்கள்‌ இங்கு தங்கியிருக்கவில்லை. 
ஆகையினால்‌, இந்தப்‌ பகுதியை மற்றவர்கள்‌ 
பிடித்துக்‌ கொள்கிறார்கள்‌. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
கானான்‌ தேசத்தைச்‌ சுதந்தரித்தபோது, 
இந்தப்‌ பகுதியை மறுபடியும்‌ ஜெயிக்கிறார்கள்‌ 
(நியா 147), 


ஒர்மா என்னும்‌ பெயருக்கு அழிவு 
அல்லது தடைபண்ணுதல்‌ என்று பொருள்‌, 
கானானியர்‌ இங்கு அழிக்கப்பட்டார்கள்‌. 
அவர்கள்‌ தேசத்திற்குள்‌ இராதவாறு 
தடைபண்ணப்பட்டார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கானானியனாகிய 
ஆராத்திற்கு விரோதமாக _யுத்தம்பண்ணப்‌ 
போகிறார்கள்‌. இஸ்ரவேலின்‌ சேனைக்கு 
யோசுவா தலைவராகயிருக்கிறார்‌. 
யோசுவாவின்‌ கீழ்‌ திரளான யுத்தவீரர்கள்‌ 
ஆராத்திற்கு விரோதமாக யுத்தம்பண்ணப்‌ 
அவர்கள்‌ கானானியரை 
த்‌ அவர்களை 
செய்கிறார்கள்‌. 
பட்டணங்களைப்‌ பிடித்து 
நிர்மூலம்பண்ணுகிறார்கள்‌. 


கர்த்தரே இஸ்ரவேல்‌ புத்திரருடைய 
களில்‌ 


கை கானானியரை 
ஒப்புக்கொடுத்திருக்கிறார்‌. தாங்கள்‌ 
கர்த்தருடைய சமுகத்திலே பிரதிக்கினை 
பண்ணின பிரகாரம்‌, இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
கானானியரையும்‌, அவர்களுடைய 
பட்டணங்களையும்‌ சங்காரம்பண்ணி, தங்கள்‌ 
பாளயத்திற்கு திரும்பி வருகிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு ஆரம்பத்தில்‌ 
தோல்வி ஏற்பட்டாலும்‌, முடிவில்‌ அவர்களுக்கு 
ஜெயம்‌ கிடைக்கிறது. ஆரம்பத்தில்‌ 
இஸ்ரவேல்‌. புத்திரரில்‌ சிலர்‌ 
சிறைப்பட்டுப்போனாலும்‌, முடிவிலே அவர்கள்‌ 
கானானியரை சங்காரம்பண்ணுகிறார்கள்‌. 


வெண்கலச்‌ சர்ப்பம்‌ 
எண்‌ 21:4-9 


எண்‌ க. அவர்கள்‌ ஏதோம்‌ 
தேசத்தைச்‌ சுற்றிப்போகும்படிக்கு, ஓர்‌ 
என்னும்‌ மலையை விட்டு, சிவத்த 


சமுத்திரத்தின்‌ வழியாய்ப்‌ பிரயாணம்‌ 
பண்ணினார்கள்‌; வழியினிமித்தம்‌ 


ஜனங்கள்‌ மனமடிவடைத்தார்கன்‌. 





BALWETHER 
பிய 


எண்‌ 21:5. ஜனங்கள்‌ தேவனுக்கும்‌. 
மோசேக்கும்‌ விரோதமாகப்‌ பேசி: 
நாங்கன்‌ வனாத்தரத்திலே சாகும்படி. 
நீங்கள்‌ எங்கனை எகிப்து தேசத்திலி. 
ருந்து வரப்பண்ணினதென்ன? இங்கே. 
அப்பமும்‌ இல்லை, தண்ணீரும்‌ இல்லை; 
இந்த அற்பமான உணவு எங்கள்‌. 
மனதுக்கு வெறுப்பாயிருக்கிறது 
என்றார்கள்‌. 


எண்‌ 21 அப்பொழுது கர்த்தர்‌. 
கொள்ளிவாய்ச்‌ சர்ப்பங்கனை 
ஒனங்களுக்குன்னே அனுப்பினார்‌; 
அவைகள்‌ ஜனங்களைக்‌ கடி.த்ததினால்‌ 
'இஸ்ரவேலருக்குன்ளே அநேக ஜனங்கள்‌: 
செத்தார்கள்‌. 


எண்‌ 217. அதினால்‌ ஜனங்கள்‌ 
மோசேயினிடத்தில்‌ போய்‌: நாங்கள்‌ 
கர்த்தருக்கும்‌ உமக்கும்‌ விரோதமாய்ப்‌ 
பேசினதினால்‌ பாவஞ்‌ செய்தோம்‌; 
சர்ப்பங்கள்‌ எங்களைவிட்டு நீங்கும்படி. 
கர்த்தரை நோக்கி விண்ணப்பம்‌. 
பண்ணவேண்டும்‌ என்றார்கள்‌; மோசே: 
ஜனங்களுக்காக. விண்ணப்பம்‌ 
பண்ணினான்‌. 


எண்‌ 218. 
மோசேயை 
கொன்னிவாய்ச்‌. 
உருவத்தைச்‌ செய்து, 
கம்பத்தின்மேல்‌ 

கடிக்கப்பட்டவன்‌ 

அதை நோக்கிப்பார்த்தால்‌ பிழைப்பான்‌ 
என்றார்‌. 


அப்பொ கர்த்தர்‌ 
த்த தீ ஒரு 
சர்ப்பத்தின்‌ 


எண்‌ 219. அப்படியே மோசே ஒரு 
வெண்கலச்‌ சர்ப்பத்தை உண்டாக்கி, 
அதை ஒரு கம்பத்தின்மேல்‌ 
தூக்கிவைத்தான்‌; சர்ப்பம்‌ ஒருவனைக்‌: 
கடித்தபோது, அவன்‌ அத்த வெண்கலச்‌ 
கர்ப்பத்தை: நோக்கிப்பார்த்தூப்‌ 
பிழைப்பான்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு ஏதோம்‌. 
தேசத்தின்‌ வழியாக கடந்துபோவதற்கு 
அனுமதி கிடைக்கவில்லை. ஆகையினால்‌ 
அவர்கள்‌ ஏதோம்‌ தேசத்தை விட்டு 
விலகிப்போகிறார்கள்‌. அவர்கள்‌ 
ஏதோம்‌ தேசத்தைச்‌ சுற்றிப்போகும்பீடிக்கு, 


எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மலையை விட்டு, சிவந்த 
வழியாய்ப்‌ பிரயாணம்‌ 
பண்ணுகிறார்கள்‌; வழியினிமித்தம்‌ ஜனங்கள்‌ 
மனமடிவடைகிறார்கள்‌ (எண்‌ 21:4). 
புத்திரர்‌ சிவந்த 
சமுத்திரத்‌ வழியாய்‌ 
ணன்‌ ஜன்தன்‌ ஏதோம்‌ வழியாக 
மோவாபிற்குச்‌ செல்லும்‌ நேர்வழி இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கு அடைக்கப்பட்டிருக்கிறது. 
(எண்‌ 20:18,20) ஆகையினால்‌, அவர்கள்‌ 
தென்பகுதியாகப்‌ பிரயாணம்பண்ணி, பின்பு 
கிழக்கு திசையில்‌ பிரயாணம்பண்ணி, 
அதன்பின்பு, வடதிசையில்‌ பிரயாணம்பண்ணி, 
மோவாபிற்கு வருகிறார்கள்‌. (உபா 2:3). 
அர்பாலின்‌, வழியாக... இஸ்ரேல்‌ 
பலநாட்கள்‌ ரரயாணம்‌ 
ராங்க்‌ பிரயாணப்பாதையும்‌ 
கடினமாக இருக்கிறது. அவர்களுக்கு, 
தண்ணீரும்‌ போதுமான அளவு 
கிடைக்கவில்லை. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
மறுபடியும்‌ சோர்வுற்று, தேவனுக்கு எதிராக 
முறுமுறுக்க ஆரம்பிக்கிறார்கள்‌. 
(எண்‌ 21:4-5). 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ ஏதோம்‌ தேசத்தின்‌ 
வழியாகப்‌ போயிருந்தால்‌, அவர்களால்‌ 
கானான்‌ தேசத்தின்‌ எல்லைக்கு சீக்கிரத்தில்‌ 
போயிருக்க முடியும்‌. ஆனால்‌ ஏதோமின்‌ 
ராஜாவோ, இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ தன்னுடைய 
தேசத்தின்‌ வழியாக பிரயாணம்பண்ணுவதை 
அனுமதிக்கவில்லை. இதனால்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ ஏதோம்‌ தேசத்தைச்‌ 
சுற்றிப்போகிறார்கள்‌. 


இஸ்ரலேல்‌ புத்திரர்‌ ஏதோம்‌ த 
சுற்றிப்போவதினால்‌, பிரயாண 
அதிகமாகிறது. இதனால்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கு மிகுந்த களைப்பு உண்டாயிற்று. 
பிரயாணக்களைப்பினிமித்தமாகவும்‌, நீண்ட 
தூரபிரயாணத்தினிமித்தமாகவும்‌, இஸ்ரவேல்‌ 
மனமடிவடைகிறார்கள்‌. 


சூழ்நிலையில்‌ கர்த்தரே 
பலப்படுத்தலேண்டுமென்று 


என்னும்‌ 


இந்த 
ங்களை 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தரை நம்பவில்லை. 


அவர்களுடைய இருதயத்திலே அவிசுவாசம்‌ 
இருக்கிறது. இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 
மனமடிவடைந்தபோது, அவர்கள்‌ தேவனுக்கும்‌ 
மோசேக்கும்‌ விரோதமாகப்‌ பேசுகிறார்கள்‌. 





BALWETHER 
பிய 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார 
தேசத்தைச்‌ சுற்றிப்போனாலும்‌, 
சிவந்த சமுத்திரத்தின்‌ 
பிரயாணம்பண்ணினாலும்‌, 
கிருபையினால்‌. 

தண்ணீரும்‌ 

போவிக்கிறார்‌. ஆனால்‌ க்கள்‌ 
அப்பமும்‌ தண்ணீரும்‌ இல்லை" 
முறுமுறுக்கிறார்கள்‌. 


நாற்பது வருஷ 
வானத்திலிருந்து பெய்யும்‌ மன்னாவை 
இஸ்ரவேல்‌ புத்திரர்கள்‌ புசித்துக்‌ கொண்டு 
வருகிறார்கள்‌. மன்னா அவர்களுக்கு. 
அற்பமான உணவாக இருக்கிறது. அது. 
அவர்கள்‌ மனதிற்கும்‌ வெறுப்பாயிருக்கிறது. 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு. 
மன்னாவை  புசிக்கக்கொடுக்கிறார்‌. இது 
தூதர்களுடைய ஆனால்‌. 
அவர்களுக்கு பிடிக்கவில்லை. 
தூதர்களுடைய அப்பத்தை இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ “அற்பமான உணவு' என்று 
சொல்லுகிறார்கள்‌. அவர்கள்‌ தேவனுக்கும்‌ 
மோசேக்கும்‌ விரோதமாகப்‌ பேசி, “இந்த 
அற்பமான உணவு எங்கள்‌ மனதிற்கு 
வெறுப்பாயிருக்கிறது' என்று 
சொல்லுகிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ மன்னாவைப்பற்றிச்‌ 
சொல்லும்போது, அது “அற்பமான உணவ" 
என்று சொல்லுகிறார்கள்‌. இந்த உணவு 
சிறுபிள்ளைகளுக்கு போதுமானதாயிருக்கும்‌ 
என்றும்‌, புருஷருக்கும்‌, யுத்தவீரருக்கும்‌ 
மன்னா போதுமானதாகயிருக்காது. என்றும்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ நினைக்கிறார்கள்‌. 


மன்னா 


மன்னா கர்த்தர்‌ கொடுக்கிற போஜனம்‌. 
புத்திரர்‌ மன்னாவில்‌ 


கர்த்தர்‌ நமக்கு கொடுத்திருக்கும்‌ 
ஆவிக்குரிய மன்னா. கர்த்தருடைய 
வார்த்தையை, அற்பமான உணவு" 
என்று அலட்சியம்‌ பண்ணக்கூடாது. 


எண்ணாகமம்‌ - 
NUMBERS - COMMENTARY 


பப opel 


PUBLISHERS 


கர்த்தருடைய வசனம்‌ நம்முடைய மனதிற்கு 
வெறுப்பாமிருக்கிறது என்றும்‌ நாம்‌ 
சொல்லக்கூடாது. 


கர்த்தருடைய வார்த்தையே நமக்குக்‌ 
கொடுக்கப்பட்டிருக்கும்‌ மெய்யான போஜனம்‌. 
நம்முடைய விசுவாசத்தினால்‌, நாம்‌ 
நம்முடைய 
பெற்றுக்கொள்ளவேண்டும்‌. 
நித்திய ஜீவனைக்‌ 
மற்றவர்கள்‌ கர்த்தருடைய 
வார்த்தையை அற்பமான உணவு என்று 
சொல்லி ஏளனம்பண்ணினாலும்‌, 
விசுவாசிகளாகிய நமக்கு கர்த்தருடைய 
வார்த்தையே மெய்யான போஜனமாகவும்‌, 
சத்தான உணவுமாக இருக்கவேண்டும்‌. 
நாம்‌ கர்த்தருடைய வார்த்தையில்‌. 
வெறுப்படையக்கூடாது. அதை வாஞ்சையோடு 
பெற்றுக்கொள்ளவேண்டும்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ தமக்கு 
விரோதமாகவும்‌, மோசேக்கு விரோதமாகவும்‌ 
முறுமுறுப்பதைப்‌ பார்த்து கர்த்தர்‌ 
அவர்கள்மீது கோபப்படுகிறார்‌. தேவனுடைய 
நீதியான நியாயத்தீர்ப்பு அவர்கள்மீது 
வருகிறது. அப்பொழுது. கர்த்தர்‌ 
கொள்ளிவாய்ச்‌ சர்ப்பங்களை 
ஜனங்களுக்குள்ளே அனுப்புகிறார்‌: அவைகள்‌ 
ஜனங்களைக்‌ கடித்ததினால்‌. 
இஸ்ரவேலருக்குள்ளே அநேக ஜனங்கள்‌ 
செத்துப்போகிறார்கள்‌ (எண்‌ 21:6). 


கொள்ளிவாய்ச்‌ சர்ப்பங்கள்‌ என்பதற்கு 
இரண்டு எபிரெய வார்த்தைகள்‌ 
பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. எபிரெய 
மொழியில்‌ “சாரப்‌” என்னும்‌ சொல்லுக்குக்‌ 
கொள்ளிவாய்‌ என்று பொருள்‌. “நாகாஷ்‌" 
என்னும்‌ சொல்லுக்குச்‌ சர்ப்பம்‌ என்று 
பொருள்‌. 


இந்தக்‌ கொள்ளிவாய்ச்‌ சர்ப்பம்‌ 
கடிக்கும்போது கடிபட்டவனுக்குத்‌ தாகம்‌ 
உண்டாகும்‌. இதன்‌ கொடிய விஷத்தினால்‌. 
இதற்கு இப்பெயர்‌ உண்டாயிற்று 
(எண்‌ 21:6-9; உபா 8:15). ஏராளமானோர்‌. 
மடிந்துபோவதற்குக்‌ கொள்ளிவாய்ச்‌ சர்ப்பம்‌ 
காரணமாயிற்று. அதே வேளையில்‌, இந்தச்‌ 
சர்ப்பங்கள்‌ கடித்ததினால்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ மத்தியில்‌ மனந்திரும்புதலும்‌, 
பாவ அறிக்கை பண்ணுவதும்‌ உண்டாயிற்று 
(எண்‌ 21:6-7). 





(யய 
பிய 


இஸ்ரவேல்‌ 
வனாந்தரத்திலே 
செய்திருக்கிறார்கள்‌. அந்‌ 
ஏராளமான ர்ப்பங்‌ 
ஆனாலும்‌ இதுவரையிலும்‌ அந்த சர்ப்பங்கள்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு தீங்கு செய்யவில்லை. 
கர்த்தர்‌ தமது பெரிதான கிருபையினால்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரரை 
கொள்ளிவாய்ச்சர்ப்பங்களுக்கு விலக்கிப்‌ 
பாதுகாத்திருக்கிறார்‌. 


"உன்னுடைய பின்நாட்களில்‌ உனக்கு 
நன்மை செய்யும்பொருட்டு, உன்னைச்‌ 
சிறுமைப்படுத்தி உன்னைச்‌ சோதித்து, 
கொள்ளிவாய்ச்‌ சர்ப்பங்களும்‌ தேள்களும்‌, 
'தண்ணீரில்லாத வறட்சியுமுள்ள பயங்கரமான 
பெரிய. வனாந்தரவழியாப்‌ உன்னை 
அழைத்துவந்தவரும்‌, உனக்காகப்‌ பாறையான 
கன்மலையிலிருந்து, தண்ணீர்‌ 
புறப்படப்பண்ணினவருமான" (உபா 8:15) உன்‌ 
தேவனை நினைப்பாயாக. 


இப்போது இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 
வனாந்தரத்திலே கர்த்தருக்கு விரோதமாகப்‌ 
பேசுகிறார்கள்‌. கர்த்தரோ 
கொள்ளிவாய்ச்சர்ப்பங்களை 
ஜனங்களுக்குள்ளே அனுப்புகிறார்‌ 
கர்த்தருடைய பாதுகாப்பு அவர்களுக்கு 
கிடைக்கவில்லை. கொள்ளிவாய்ச்சர்ப்பங்கள்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரரை கடிக்கிறது. அதினால்‌. 
ஜனங்களில்‌ அநேகர்‌ செத்துப்போகிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 
விரோதமாக முறுமுறுக்காத 
கர்த்தர்‌ 
கொள்ளிவாய்ச்சர்ப்பங்களுக்கு 
பாதுகாத்துக்கொள்கிறார்‌. 
கர்த்தருக்கு விரோதமாக: 
ஆரம்பிக்கும்போதோ, 
கர்த்தருடைய பாதுகாப்பு கிடைக்கவில்லை. 


கர்த்தருக்கு 


கர்த்தர்‌ ப்‌ 
“கொள்ளிவாய்ச்சர்ப்பங்கள்‌” 


கோபம்‌ எரிகிற கொள்ளிக்கட்டையைப்போல. 
இருக்கலாம்‌. ஒருவேளை த 
சர்ப்ங்கள்‌ மனுஷரை கடிக்கும்போது. 
உடனே விஷம்‌ தலைக்கு ஏறிவிடலாம்‌. 


எண்ணாகமம்‌ - 
NUMBERS - COMMENTARY 


விரிவுரை 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
இருதயக்கடினத்தினாலும்‌, 
பெருமையினாலும்‌, 

தங்கள்‌ தலைகளை 

மோசேக்கும்‌ விரோதமாக உயர்த்துகிறார்கள்‌. 
கர்த்தரோ அவர்களை தாழ்த்துகிறார்‌. 
அவர்கள்‌ இப்போது தரையில்‌ ஊருகிற 
சாதார கொள்ளிவாய்ச்சர்ப்பங்களைப்‌ 
பார்ப்பதற்காக தங்கள்‌ தலைகளைத்‌ 
தாழ்த்துகிறார்கள்‌. சர்ப்பம்‌ உருவத்தில்‌ 
சிறியதாகயிருந்தாலும்‌, இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
எண்ணிக்கையில்‌ 


அதிகமானோராயிருந்தாலும்‌, அந்த சர்ப்பம்‌ 
அவர்களைக்‌ கடிக்கிறது. இஸ்ரவேல்‌ 
ஜனங்களுக்குள்ளே அநேகர்‌ 
செத்துப்போகிறார்கள்‌. 


தங்களில்‌ அநேகர்‌ செத்துப்போவதைப்‌ 
பார்த்து இஸ்ரவேல்‌ புத்திர்‌ தங்களுடைய 
சலக்கு மனந்திரும்புகிறார்கள்‌. 

பாவத்தை அவர்கள்‌ 

மோசேயினிடத்தில்‌ அறிக்கை செய்கிறார்கள்‌. 

இஸ்ரவேல்‌: 
மோசேயினிடத்தில்‌. 
கர்த்தருக்கும்‌. 
பேசினதினால்‌ 
சர்ப்பங்கள்‌ எங்களைவிட்டு 
கர்த்தரை நோக்கி 
பண்ணவேண்டும்‌” (எண்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 

தங்களுக்கு 
வாதையிலிருந்து. 
வேண்டுமானால்‌, ஜெபம்‌ 
வேண்டுமென்று, இஸ்ரவேல்‌ 
புரிந்து கொள்கிறார்கள்‌. (எண்‌ 21:7-9). 

இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
பாவத்தை உணருகிறார்கள்‌. 'நாங்கள்‌ 
பாவம்‌ செய்தோம்‌" என்று சொல்லி 
தங்கள்‌ பாவத்தை அறிக்கை செய்கிறார்கள்‌. 
தங்கள்‌ பாவத்தை உணராதவர்கள்‌ அதை 
ஒருபோதும்‌ அறிக்கை செய்யமாட்டார்கள்‌. 
கொள்ளவாய்ச்சர்ப்பங்கள்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரரை கடித்ததினால்‌ அவர்களுக்குள்‌ 
வேதனையும்‌ வாதையும்‌ உண்டாயிற்று. 
அவர்கள்‌ அனுபவித்த வேதனை, 
அவர்களுடைய பாவத்தை உணருவதற்கும்‌, 
அதை அறிக்கை செய்வதற்கும்‌ உதவி 
செய்கிறது. 


ஜனங்கள்‌ 
"நாங்கள்‌ 
விரோதமாய்ப்‌ 
செய்தோம்‌; 
நீங்கும்படி 
விண்ணப்பம்‌ 
2:7) என்று 


போய்‌, 
உமக்கும்‌ 
பாவஞ்‌ 


ஏற்பட்டிருக்கும்‌ 
தலை பெற 


பண்ண 


புத்திரர்கள்‌ 


தங்கள்‌ 





BALWETHER 
பிய 


மனுஷனுக்கு: துன்பங்களும்‌: 
கஷ்டங்களும்‌ வரும்போது அவர்களுடைய 
மனநிலை மாறுகிறது. அவர்கள்‌ இதற்கு 
முன்பு கர்த்தருக்கு விரோதமாகவும்‌, 
கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்கு 
விரோதமாகவும்‌ பேசியிருக்கலாம்‌. ஆனாலும்‌ 
அவர்களுடைய வாழ்க்கையில்‌ துன்பம்‌. 
வரும்போது, தாங்கள்‌ இதற்கு முன்பாக 
கர்த்தருக்கு விரோதமாகப்‌ பேசியது தவறு 
என்பதை உணருகிறார்கள்‌. 
பிரச்சனைகள்‌ 
முன்பாக, 
ஜெபம்‌ 
பண்ணியிருக்கமாட்டார்கள்‌. அவர்கள்‌ 
ஜெபம்பண்ணுகிறவர்களையும்‌ 'ஏளனம்‌ 
பண்ணியிருப்பார்கள்‌. அப்படிப்பட்டவர்கள்கூட 
தங்களுடைய வாழ்க்கையில்‌ துன்பம்‌ 
வரும்போது, ஜெபத்திற்கு முக்கியத்துவம்‌ 
கொடுப்பார்கள்‌. தங்களுக்காக ஜெபம்‌ 
பண்ணுமாறு அவர்கள்‌ மற்றவர்களையும்‌ 
கெஞ்சி கேட்டுக்கொள்வார்கள்‌. 


கர்த்தர்‌... கொள்ளிவாய்ச்சர்ப்பங்களை 
ஜனங்களுக்குள்ளே. 
அவைகள்‌ ஜனங்களைக்‌ , 
ஜனங்களில்‌ அநேகர்‌ செத்துப்போனார்கள்‌. 
கொள்ளிவாய்ச்சர்ப்பங்கள்‌ மூலமாக, 
ஜனங்கள்‌ மத்தியிலே மிகப்பெரிய வாதை 
உண்டாயிற்று. அவர்கள்‌ மோசேயினிடத்தில்‌ 
வந்து, “சர்ப்பங்கள்‌ 
தபரக 
கேட்டுக்கொள்கிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
விரோதமாகப்‌ பேசினார்களோ, 
மோசேயினிடத்திலேயே வந்து, 


அந்த 
தங்களுக்கு 
உதவி செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறார்கள்‌. 


அவர்கள்‌ கர்த்தருக்கும்‌, மோசேக்கும்‌ 
விரோதமாகப்‌ பேசினார்கள்‌. இப்போதோ 
அவர்கள்‌ கர்த்தரிடத்தில்‌ ஜெபம்பண்ணுமாறு. 
மோசேயைக்‌ கேட்டுக்கொள்கிறார்கள்‌. 

மோசே அவர்களுடைய பாவங்களை 
மன்னிக்கிறார்‌. தன்னை சபித்த இஸ்ரவேல்‌ 
புத்திரரை மோசே ஆசீர்வதிக்க விரும்புகிறார்‌. 
மோசே கர்த்தரை நோக்கி ஜனங்களுக்காக 
விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. மோசே 
கிறிஸ்துவுக்கு  அடையாளமாயிருக்கிறவர்‌. 
கிறிஸ்துவானவர்‌ தம்மைத்‌ துன்பப்படுத்தி 
யவர்களுக்காகவும்‌, பிதாவினிடத்தில்‌ பரிந்து 
பேசினார்‌. 


எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


நம்முடைய கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்துவே நமக்கு 
முன்மாதிரியாயிருக்கிறார்‌ நம்முடைய 
சத்துருக்களையும்‌ நாம்‌ சிநேகிக்கவேண்டும்‌. 
என்பதும்‌, நம்மை சபிக்கிறவர்களையும்‌ நாம்‌ 
ஆசீர்வதிக்கவேண்டும்‌ என்பதும்‌ நம்முடைய 
ரத்‌ இயேசுகிறிஸ்‌ துவின்‌ 


ஜனங்களுக்காக 

கர்த்தர்‌ 

விண்ணப்பத்திற்கு 

இஸ்ரவேல்‌ 

கொள்ளிவா்கார்ப்பிகளுக்க 

ததுக்கொள்கும்‌ உபாயத்தை கர்த்தர்‌ 
வாய்க்கப்பண்ணுகிறார்‌. 


கர்த்தர்‌ மோசேயை நோக்கி, “நீ ஒரு 
கொள்ளிவாய்ச்சர்ப்பத்தின்‌: உருவத்தைச்‌ 
செய்து, அதை ஒரு கம்பத்தின்மேல்‌ 
தூக்கிவை: கடிக்கப்பட்டவன்‌ எவனோ அவன்‌ 

நோக்கிப்பார்த்தால்‌ பிழைப்பான்‌" 
(எண்‌ 21:8) என்று சொல்லுகிறார்‌. 


கர்த்தர்‌ மோசேயை, 
கொள்ளிவாய்ச்சர்ப்பத்தைப்‌ போன்ற ஒரு 
சர்ப்பத்தை வெண்கலத்தினால்‌ 
உண்டாக்குமாறு சொல்லுகிறார்‌. மோசே 
அந்த சர்ப்பத்தை ஒரு கம்பத்தின்மேல்‌ 
தூக்கி வைக்கவேண்டும்‌. இஸ்ரவேல்‌ 
புத்திர்‌ மோசேயினிடத்தில்‌ வந்து, 
“சர்ப்பங்கள்‌ எங்களை விட்டு 
நீங்கும்படி கர்த்தரை நோக்கி 
விண்ணப்பம்பண்ண வேண்டும்‌” என்று 
கேட்டுக்கொண்டார்கள்‌. 


மோசேயும்‌, இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
தன்னிடத்தில்‌ கேட்டுக்கொண்ட பிரகாரம்‌ 
கர்த்தரிடத்தில்‌ விண்ணப்பம்பண்ணினார்‌. 
ஆனால்‌ கர்த்தரோ இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
எதிர்பார்த்த பிரகாரம்‌, அவர்களுக்கு 
பிரதியுத்தரம்‌ சொல்லவில்லை. சர்ப்பங்களை 
அவர்களைவிட்டு நீங்கும்படி செம்வதற்க 
இஸ்ரவேல்‌ 
அபாத்திரராயிருக்கிறார்கள்‌ என்று கர்த்தர்‌ 
தீர்மானம்பண்ணுகிறார்‌. 
அவர்களுடைய 
நிறைவேற்றவில்லை. ஆனாலும்‌ 
அவர்களுக்கு வந்திருக்கும்‌ 
பிரச்சனைகளிலிருந்து, அவர்கள்‌ விடுதலை 
பெறுவதற்கு, தமக்கு சித்தமான உபாயத்தை 
சொல்லுகிறார்‌. 





BALWETHER 
சபரிய 


மோசே ஒரு கொள்ளிவாய்ச்சர்ப்பத்தின்‌ 


பாளயத்திலுள்ளவர்களும்‌. 

பார்க்கும்‌ வண்ணமாக அந்தக்‌ கம்பம்‌ 
உயரமானதாயிருக்கவேண்டும்‌. இஸ்ரவேல்‌ 
புத்திரரில்‌ 'கொள்ளிவாய்ச்சர்ப்பம்‌ 
யாரையெல்லாம்‌ கடித்ததோ, அவர்கள்‌ 
எல்லோரும்‌, அந்த சர்ப்பத்தைப்‌ பார்க்கும்‌ 
வண்ணமாக, அது உயரமான கம்பத்தில்‌ 
தூக்கி வைக்கப்பட்டிருக்கவேண்டும்‌. 
கடிக்கப்பட்டவன்‌ அந்த 
சர்ப்ந்தை நோக்கிப்‌ 
பிழைப்பான்‌ என்பது 
வார்த்தை. 

இஸ்ரவேல்‌ 
பிரகாரம்‌ 
கொள்ளிவாய்ச்சர்ப்பங்களை 
விட்டு நீங்கும்படி செய்யவில்லை. ஆனாலும்‌ 
கொள்ளிவாய்ச்சர்ப்பங்களால்‌ 
கடிக்கப்பட்டவர்கள்‌ பிழைக்கும்படியான 
உபாயத்தை கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. இதுவே 
கர்த்தருக்கு சித்தமானதாக இருக்கிறது. 
ஜனமாகிய நாம்‌ 
பிரச்சனைகளையும்‌ வேதனைகளையும்‌ 
அனுபவிக்கும்போது, கர்த்தர்‌ நம்முடைய 
ஜெபத்திற்கு, நமக்கு சித்தமான பதிலை, 
நமக்கு சிந்தமான வழியில்‌ கொடுக்காமல்‌ 
இருக்கலாம்‌. ஆனாலும்‌ கர்த்தர்‌ தமக்கு 
சித்தமான வழியிலே, நம்முடைய 
பிரச்சனைகளிலிருந்தும்‌, 
வேதனைகளிலிருந்தும்‌, பாடுகளிலிருந்தும்‌ 
நமக்கு விடுதலை கொடுப்பார்‌ 

வெண்கல  சர்ப்பத்தை நோக்கிப்‌ 
பார்த்தால்‌ பிழைப்பான்‌ என்னும்‌ வார்த்தைக்கு 
யூதமார்க்கத்து ரபீமார்கள்‌ ஒரு ஆவிக்குரிய 
விளக்கம்‌ சொல்லுகிறார்கள்‌. வெண்கல 
சர்ப்பத்தை நோக்கிப்‌ பார்ப்பதினால்‌, 
சர்ப்பத்தினால்‌. கடிக்கப்பட்டவன்‌ 
பிழைக்கமாட்டன்‌ என்று யூதர்கள்‌ 
சொல்லுகிறார்கள்‌. வெண்கல சர்ப்பத்திற்கு, 
குணமாக்கும்‌ வல்லமையில்லை. கர்த்தரே 


ஜனங்கள்‌ 


கர்த்தருடைய 


தங்களை குணமாக்குகிற 
கர்த்தரையே நோக்கிப்‌ 

கர்த்தரே அவர்களை 

என்பது யூதமார்க்கத்து ரபீமார்களுடைய 
வியாக்கியானம்‌. 


எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


வெண்கல. நோக்கிப்‌ 
என்னும்‌ 
செய்தியும்‌ 


சர்ப்பத்தை 
பார்த்தவன்‌ பிழைப்பான்‌ 
வாக்கியத்தி சுவிசேஷச்‌ 
இடம்பெற்றிருக்கிறது. 


சர்ப்பமானது 


வனாந்தரத்திலே. 


மோசேயினால்‌. 
உயர்த்தப்பட்டதுபோல 


மனுஷகுமாரனும்‌ தன்னை விசுவாசிக்கிறவன்‌ 
எவனோ 


அவன்‌ கெட்டுப்‌ போகாமல்‌ 
ஜீவனை அடையும்படிக்கு, 
உயர்த்தப்படவேண்டும்‌” (யோவா 3:14]5. 


வனாந்தரத்‌ 
கொள்ளிவாய்ச்சர்ப்பங்கள்‌ 
இஸ்ரவேலருக்குள்ளே 


கடித்ததினால்‌, 
அநேக 
செத்துப்போனார்கள்‌. 
அவர்களுக்கு வாதையும்‌ வேதனையும்‌ 
உண்டாயிற்று, மோசே கர்த்தருடைய 
வார்த்தையின்‌ பிரகாரம்‌, ஒரு வெண்கல 
சர்ப்த்தை உண்டாக்கி அதை ஒரு 
கம்பத்தின்‌ மேல்‌ தூக்கி வைக்கிறார்‌. 
சர்ப்பம்‌ ஒருவனைக்‌ கடித்தபோது, 
அவன்‌ அந்த வெண்கல சர்ப்பத்தை 
நோக்கிப்‌ பார்த்து பிழைக்கிறான்‌ (எண்‌ 21:9). 
வெண்கல 
அடையாளம்‌. 
ஜனங்களுடைய 
வியாதிகளையும்‌ 
(மத்‌ 817; யோவான்‌ 314; 
10:10; 1பேதுரு 2:24; ஏசா 53) 


சர்ப்பம்‌ 


வெண்கலச்‌ சர்ப்பத்தை நோக்கிப்‌ 
பார்த்தால்‌, கொள்ளிவாய்ச்‌ சர்ப்பத்தினால்‌ 
குடிக்கப்பட்டவன்‌ பிழைப்பான்‌. ஆனால்‌ 
இஸ்ரவேல்‌. புத்திரரோ இந்த 
வெண்கலச்‌ சர்ப்பத்தையே ஒரு 
விக்கிரகமாக ஆக்கிவிட்டார்கள்‌. 
எசேக்கியாவின்‌ நாட்களில்‌ இந்த 
வெண்கலச்‌ சர்ப்பங்கள்‌ அழிக்கப்பட்டது. 
(2இராஜா 18:4). 


வெண்கலச்‌ சர்ப்பத்தை 
த்‌ தன்‌ பெளதீக 
பெற்றுக்‌ கொள்வான்‌. 
கிறிஸ்துவை நோக்கிப்‌ 
ஆவிக்குரிய ஜீவனைப்‌ 
(யோவான்‌ 314-16). 


நோக்கிப்‌ 
சரீரத்தில்‌ 


பார்க்கிறவர்கள்‌ 
பெற்றுக்‌ கொள்வார்கள்‌. 





எண்ணாகமம்‌ - 


விரிவுரை 


NUMBERS - COMMENTARY 


பழைய ஏற்பாட்டுக்காலத்தில்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கு ஏற்பட்ட வாதைகளுக்கும்‌, 
புதிய ஏற்பாட்டுக்காலத்து ஜனங்களுடைய 
வாதைகளுக்கும்‌, அவர்களுடைய வாதைகள்‌ 
நம்முடைய வாதைகள்‌ 

வேதபண்டிதர்கள்‌ ஒற்றுமை 
வியாக்கியானம்‌ 


விவற்ம்‌ 


பழைய பாம்பாகிய 
சர்ப்பமாகமிருக்கிறான்‌. அவன்‌ 
கொள்ளிவாய்ச்சர்ப்பத்தைப்போல, 
வலுசர்ப்பமாகமிருக்கிறான்‌. 


“அப்பொழுது வேறொரு அடையாளம்‌ 
வானத்திலே காணப்பட்டது; எழு 
தலைகளையும்‌, பத்துக்‌ கொம்புகளையும்‌, தன்‌ 
தலைகளின்மேல்‌ எழு முடிகளையுமுடைய 
சிவப்பான பெரிய வலுசர்ப்பமிருந்தது'' 
(வெளி 12:3). 


வலுசர்ப்பம்‌ கடிப்பதுபோல மனுஷருடைய 
பாவமும்‌ அவர்களைக்‌ கடிக்கிறது. பாம்பு 
கடித்தால்‌ சரீரத்தில்‌ வேதனை உண்டாகும்‌. 
்‌ அவர்களைக்‌ 
அவர்களுடைய 
மனச்சாட்சியில்‌ வேதனையும்‌, அவர்களுடைய 
இருதயத்தில்‌ குற்றவுணர்வும்‌ ஏற்படுகிறது. 
பாவம்‌ சர்ப்பத்தின்‌ விஷத்தைப்போல. 
கொடியது. அது நம்முடைய மனச்சாட்சியை 
மழுங்கப்பண்ணிவிடும்‌. சாத்தானுடைய 
சோதனைகள்‌ அக்கினியாஸ்திரங்கள்‌ என்று 
சொல்லப்பட்டிருக்கிறது. 
“பொல்லாங்கன்‌ 
அக்கினியாஸ்திரங்களையெல்லாம்‌ 
அவித்துப்போடத்தக்கதாய்‌, எல்லாவற்றிற்கும்‌ 
மேலாக விசுவாசமென்னும்‌ கேடகத்தைப்‌ 
பிடித்துக்கொண்டவர்களாயும்‌ நில்லுங்கள்‌" 
(எபே 6:16. 


எய்யும்‌ 


ஏற்பாட்டுக்காலத்தில்‌ 
புத்திரர்‌ குணமடைந்ததற்கும்‌, 


கொள்ளிவாய்ச்சர்ப்பத்தின்‌ உருவத்தை 
செய்யுமாறும்‌ அதை ஒரு கம்பத்தில்‌ 
தூக்கிவைக்குமாறும்‌ கர்த்தரே தம்முடைய 
உபாயத்தை சொன்னார்‌. 
கொள்ளிவாய்ச்சர்ப்பத்தினால்‌ 
குடிக்கப்பட்டவர்கள்‌ பிழைப்பதற்கு, கர்த்தரே 
இந்த உபாயத்தை ஏற்படுத்தியிருக்கிறார்‌. 


புதிய ஏற்பாட்டுக்காலத்தில்‌, நம்முடைய 
இரட்சகராகிய இயேசுகிறிஸ்துவின்‌ மூலமாக 
நமக்கு ஆத்தும இரட்சிப்பு 
த்க்‌ இது தேவனுடைய 
ஞானத்தினால்‌. 
கர்த்தர்‌ தாமே 

பதிலீடாக, 
பலிமரணத்தை 


திணானிக்கப்ப்டருக்கறது 


தீர்மானம்‌ செய்திருக்கிறார்‌. 


வெண்கல. சர்ப்பத்தை நோக்கிப்‌ 
பார்த்ததினால்‌, கொள்ளிவாய்ச்சர்ப்பத்தினால்‌. 
கடிக்கப்பட்டவன்‌ குணமடைவானா என்னும்‌ 
சந்தேகம்‌ பதருடைய மனதிலே உண்டாயிற்று. 
அதுபோ இயேசுகிறிஸ்துவின்‌ 
பணத்தினால்‌ நம்முடைய ஆத்துமாவுக்கு 
எல்வாறு இரட்சிப்பு கிடைக்கும்‌ என்று ஒரு 
சிலர்‌ சந்தேகப்படுகிறார்கள்‌. 
இயேசுகிறிஸ்துவைப்பற்றிய உபதேசம்‌ 
யூதருக்கு தடைக்கல்லாகவும்‌, கிரேக்கருக்கு 
பைத்தியமாகவும்‌ இருக்கிறது. 
ல்‌ இஸ்ரவேல்‌ ஜனங்களை 
டித்தது. கர்த்தரோ 
ஒரு கொள்ளிவாய்ச்சர்ப்பத்தின்‌ உருவத்தை 
வெண்கலத்தினால்‌ செய்யுமாறு 
சொல்லுகிறார்‌. வெண்கல சர்ப்பத்தின்‌ 
உருவம்‌ கொள்ளிவாய்ச்சர்ப்பத்தின்‌ 
A) இருக்கிறது. 


கர்த்தராகிய 
பாவமும்‌ 
அவர்‌ பாவம்‌ அறியாத 
பரிசுத்தராகயிருக்கிறார்‌. ஆனாலும்‌ 
கிறிஸ்துவானவர்‌ பாவமம்சத்தின்‌ சாயலானார்‌. 
'அதெப்படியெனில்‌, மாம்சத்தினாலே 
பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம்‌ 
செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு, 
தம்முடைய குமாரனைப்‌ பாவமாம்சத்தின்‌ 
சாயலாகவும்‌, பாவத்தைப்‌ போக்கும்‌ 
பலியாகவும்‌ அனுப்பி, மாம்சத்திலே 
பாவத்தை ஆக்கினைக்குள்ளாகத்‌ தீர்த்தார்‌” 
(ரோம 8:3). 


இயேகிதி்தங்னிததில்‌ ஒரு 
இல்லை. 





எண்ணாகமம்‌ - 
NUMBERS - COMMENTARY 


நம்முடைய கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்துவை, பாவியாகிய மனுஷன்‌ 
என்றே இந்த உலகத்தார்‌ அறிந்திருந்தார்கள்‌ 


“ஆதலால்‌ அவர்கள்‌ குருடனாயிருந்த 
மனுஷனை இரண்டாந்தரம்‌ வழைத்து: நீ 


என்றார்கள்‌'யோவா 9:24). 


வெண்கல சர்ப்பம்‌ ஒரு வப 
தூக்கிவைக்கப்பட்டது. 
கர்த்தராகிய இலேசகிறிஸ்துகம்‌ 
'சிறுவையின்மேல்‌ உயர்த்தப்பட்டார்‌. 

“தாம்‌... இன்னவிதமான 
மரிக்கப்போகிறாரென்பதைக்‌ 
இப்படிச்‌ சொன்னார்‌. 
நோக்கி: கிறிஸ்து 
இருக்கிறார்‌ என்று வேதத்தில்‌ சொல்லியதை 
நாங்கள்‌ கேட்டிருக்கிறோம்‌, அப்படியிருக்க 
மனுஷகுமாரன்‌ உயர்த்தப்பட வேண்டியதென்று 
எப்படிச்‌ சொல்லுகிறீர்‌; இந்த மனுஷகுமாரன்‌ 
யார்‌ என்றார்கள்‌” (யோவா 12:33,34). 


உயர்த்தப்பட்ட 
உலகத்தாருக்கு 
சுவிசேஷத்தை 
மூலமாக 


ஸ்து இந்த 

காட்ரிப்பொருளானார்‌. 
பிரசங்கம்பண்‌। 
கிறிஸ்துவானவர்‌ உயர்த்தப்படுகிறார்‌ 
சர்ப்பமானது ஒரு க்பத்தின்மேல்‌ 
தூக்கிவைக்கப்பட்டது. கம்பம்‌ என்பது ஒரு 
கொடிக்கம்பத்தைக்‌ குறிப்பிடுகிறது. 
சிலுவையில்‌ அறையப்பட்ட இயேசுகிறிஸ்து. 
அவரை நம்புகிற ஜனங்களுக்கு: 
ஜெயக்கொடியாக இருக்கிறார்‌. 

“அக்காலத்திலே, ஜனங்களுக்குக்‌ 
வொய்‌ நித்தம்‌. நசாயின்‌ க்கை 
ஜாதிகள்‌ விசாரித்துக்‌ கேட்பார்க: 
அவருடைய தாபரஸ்தலம்‌ மகிமையாயிருக்கும்‌" 
(எசா 110). 


வெண்கல சர்ப்பம்‌ 
தூக்கிவைக்கப்பட்டது. 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து 
பாம்பாகிய சாத்தான்மீது: 
சிறந்ததற்கு அடையாளம்‌. 
சாத்தானுடைய தலையை நசக்கினார்‌. 


பப opel 


PUBLISHERS 


நம்முடைய கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து 
கல்வாரி சிலுவையில்‌ 
தொங்கிக்கொண்டிருக்கும்போது, 
சாத்தானுடைய அந்தகார வல்லமைகளையும்‌, 
அவனுடைய அதிகாரங்களையும்‌ அழித்து 
நிர்மூலம்பண்ணினவராக 
தொங்கிக்கொண்டிருந்தார்‌. 


'நமக்கு. எதிரிடையாகவும்‌ 
கட்டளைகளால்‌ நமக்கு விரோதமாகவும்‌ 
இருந்த கையெழுத்தைக்‌ குலைத்து, அதை 
நடுவிலிராதபடிக்கு எடுத்து, சிலுவையின்‌ 
மேல்‌ ஆணியடித்து; துரைத்தனங்களையும்‌ 
அதிகாரங்களையும்‌ உரிந்து கொண்டு, 
வெளியரங்கமான கோலமாக்கி, 
அவைகளின்மேல்‌ சிலுவையில்‌ வெற்றி 
சிறந்தார்‌" (கொலோ 2:14,15) 


வனாந்தரத்தில்‌ கொள்ளிவாய்ச்சர்ப்பம்‌ 
ஒருவனைக்‌ கடித்தபோது, அவன்‌ அந்த 
வெண்கல சர்ப்பத்தை நோக்கிப்‌ பார்த்து, 
பிழைத்தான்‌. புதிய ஏற்பாட்டுக்காலத்து, 
விசுவாசிகளாகிய நாம்‌, நம்முடைய 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்துவை நோக்கிப்‌ 
பார்த்து, அழிவுக்கு தப்பித்துக்கொள்கிறோம்‌. 
நாம்‌ விசுவாசத்தினால்‌. சுகிறிஸ்துவை. 
நோக்கிப்‌ பார்க்கிறோம்‌. 


"ஆகையால்‌, மேகம்போன்ற இந்தனை. 
திரளான 
கு்த்துகொண்டிருக்க, 
யாவற்றையும்‌, சுற்றி 
நெருங்கிநிற்கிற பாவத்தையும்‌ தள்ளிவிட்டு, 


டான்‌ 
நம்மைச்‌ ற்‌ 


விசுவாசத்தைத்‌: துவக்குகிறவரும்‌ 
முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி, 
நியமித்திருக்கிற ஒட்டத்தில்‌ 


ஓடக்கடவோம்‌; 


எண்ணாமல்‌, 
தேவனுடைய 
வலதுபாரிசத்தில்‌ 
(எபி 12:12). 


வீற்றிருக்கிறார்‌” 


“பூமியின்‌ எல்லையெங்குமுள்ளவர்களே, 
என்னை நோக்கிப்பாருங்கள்‌: அப்பொழுது 
இரட்சிக்கப்படுவீர்கள்‌; நானே தேவன்‌, 
வேறொருவரும்‌ இல்லை” (ஏசா 45:22). 





எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


வெண்கல சர்ப்பத்தை நோக்கிப்‌ பார்த்தாலும்‌ 
அவர்கள்‌ பிழைப்பார்கள்‌. அவர்கள்‌ 
பலவீனராகயிருந்தாலும்‌, கண்களிலே. 
கண்ணீரோடு இருந்தாலும்‌, அவர்கள்‌ 
கம்பத்தின்மேல்‌ 'தூக்கிவைக்கப்‌ 
வெண்கல  சர்ப்பத்தை. நோக்கிப்‌ 
பார்த்தபோது பிழைக்கிறார்கள்‌. 

அதுபோலவே இயேசுகிறிஸ்துவில்‌ 
விசுவாசம்‌ வைத்திருக்கிற 
யாராகயிருந்தாலும்‌, அவர்களுடைய 
விசுவாசம்‌  பலவீனமானதாகமிருந்தாலும்‌, 
அவர்களும்‌ அழிவுக்கு 
தப்பித்துக்கொள்வார்கள்‌. 

வெண்கல சர்ப்பம்‌ 
அடையாளமாக 


ப்பம்‌ கிறிஸ்துவுக்கு: 
சொல்லப்படுகிறது. அதன்‌ 


விவரம்‌ வருமாறு : 


சர்ப்பம்‌ பாவத்திற்கு அடையாளம்‌. நமது 


படியாகக்‌. 
நமக்காகப்‌ பாவமாக்கப்‌. 


(2கொரி 5:21). 


வெண்கலச்‌ சர்ப்பம்‌ ஒரு கம்பத்தின்மேல்‌ 
தூக்கி வைக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்து 
சிலவை மரத்தின்மீது தூக்கப்பட்டார்‌ 
(யோவான்‌ 3414-15) 


வெண்கலச்‌ 
பார்த்ததினால்‌, 
கடிக்கப்பட்ட 
குணமடைந்தார்கள்‌. மற்றவர்கள்‌ இயேசு 
கிறிஸ்துவை நோக்கிப்‌ பார்த்து, 
குணமடைகிறார்கள்‌. (மத்‌ 837: 
யோவான்‌ 34-15: பேதுரு 2:24: 
ஏசா 53) 


சர்ப்பத்தை நோக்கிப்‌ 


சர்ப்பத்தை நோக்கிப்‌ பார்த்த இஸ்ரவேல்‌ 
மரித்துப்‌ போகாமல்‌ 


அதுபோன்று, இயேசு 
கிறிஸ்துவை நோக்கிப்‌ பார்க்கிறவர்கள்‌ 
நித்திய ஜீவனைப்‌ பெற்றுக்‌ 
கொள்கிறார்கள்‌. (யோவான்‌ 34-15) 


QOODNENS 
PUBLISHERS 


5. இஸ்ரவேலரின்‌ வனாந்தர அனுபவத்தில்‌ 
கர்த்தர்‌ அவர்களுக்கு வேறு பரிகாரம்‌ 
எதையும்‌ கட்டளையிடவில்லை. 
தற்போது இரட்சிக்கப்படுவதற்கு இயேசு 
கிறிஸ்துவின்‌ நாமம்‌ அல்லாமல்‌ வேறு 
எந்த நாமமும்‌ கட்டளையிடப்‌ 
படவில்லை. (யோவான்‌ 34-16: அப்‌ 
316; அப்‌ 4:12; ரோமர்‌ 10:9-10). 

வெண்கலச்‌ சர்ப்பத்தை நோக்கிப்‌ 

பார்த்தால்‌ பிழைப்போம்‌ என்னும்‌ 
நம்பிக்கை இஸ்ரவேல்‌ புத்திரரிடத்தில்‌ 
காணப்பட வேண்டும்‌. அதுபோன்று, 
இன்றைய தினமும்‌ இயேசு 
கிறிஸ்துவிடம்‌ வந்தால்‌, அவர்‌ தரும்‌ 
இரட்சிப்பைப்‌ பெற்றுக்‌ கொள்ளலாம்‌. 
என்ற விசுவாசம்‌  மனுஷரிடத்தில்‌ 
காணப்பட வேண்டும்‌. 
(யோவான்‌ 3:14-16 எபே 2:8-9). 


வெண்கலச்‌ சர்ப்பத்தில்‌ தேவனுடைய 
வல்லமை அதரிசனமாக வெளிப்பட்டது. 
அதுபோன்று, இயேசு கிறிஸ்துவின்‌ 
மூலமாக உண்டாகும்‌ இரட்சிப்பிலும்‌ 
தேவனுடைய வல்லமை அதரிரனமாக 
வெளிப்படுகிறது. மத்‌ 1:21; 
ரோமர்‌ 146; கொலோ 2; 12-13) 


: கப்பத்தின்மேல்‌ தூக்கி 
வெண்கலச்‌ சர்ப்பம்‌ 
சமாதானத்தைக்‌ 
மனுஷரைத்‌ 
ஒப்புரவாக்கிற்று. 
கிறிஸ்துவும்‌ மனுஷருக்குச்‌ 
சந்தோஷத்தையும்‌, சமாதானத்தையும்‌ 
தருகிறார்‌. (கொலோ 1:20-21) 


வைக்கப்பட்ட 
மனுஷருக்குச்‌ 
கொடுத்தது. 
தேவனோடு 
அதுபோன்று 


வெண்கலச்‌ சர்ப்பத்தை நோக்கிப்‌ 
பார்த்து, குணமடைய வேண்டுமானால்‌, 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ தங்கள்‌ 
பாவங்களை அறிக்கை செய்து ஜெபிக்க 
வேண்டும்‌. அதுபோன்று கல்வாரி 
சிலுவையின்‌ மூலமாக வரும்‌ இயேசு 
கிறிஸ்துவின்‌ ஆசீர்வாதங்களைப்‌ 
பெற்றுக்‌ கொள்ள வேண்டுமானால்‌, 
நம்முடைய பாவங்களை அறிக்கை 
செய்து அவரிடத்தில்‌ ஜெபிக்க 
வேண்டும்‌. (யோவான்‌ 34-16: ரோமர்‌ 
70:9-10: யோவான்‌ 1:9). 





(யம 
பிய 


மோவாயபின்‌ 
பிரயாணம்‌ 
எண்‌ 21:10-20 


சமவெளிக்கு 


எண்‌ 2110, இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
மிரயாணப்பட்டுப்போய்‌, ஓயோத்தில்‌ 
பானயமிறங்கினார்கள்‌. 


எண்‌ 21:11. ஓபோத்திலிருந்தூ 
மிரயாணம்பண்ணி, சூரியோதயத்திற்கு. 
நேராய்‌ மோவாபுக்கு. எதிரான 
வனாந்தரத்திலுன்ன அபாரீமின்‌ 
மேடுகளில்‌ பானயமிறங்கினார்கள்‌. 


எண்‌ 21:12. 
பிரயாணப்பட்டுப்‌ 
பன்னத்தாக்கிலே 
பானயமிறங்கினார்கள்‌. 


அங்கேயிரு 
போய்‌, து 


எண்‌ 8. அங்கேயிருந்து 
பிரயாணப்பட்டுப்போய்‌, எமோரியமின்‌ 
எல்லையிலிருந்து 

வனாந்தரத்தில்‌ 

அர்னோன்‌. 


பானயமிறங்கினார்கள்‌; 

அர்னோன்‌' 

எமோரியருக்கும்‌ நடுவே இருக்கிற 
மோவாபின்‌ எல்லை. 


எண்‌ 21:14. அதினால்‌ சூர்ப்பாவிலூன்ன 
வாகேபும்‌, அர்ணனோனின்‌. 
ஆற்றுக்கால்களும்‌, 


எண்‌ 21:15. ஆர்‌ என்னும்‌ ஸ்தலத்துக்குப்‌ 
பாயும்‌ நீரோடையும்‌ மோவாபின்‌ 
எல்லையைச்‌: சார்த்திருக்கிறது என்னும்‌ 
வசனம்‌ கர்த்தருடைய யூத்த 
புஸ்தகத்தில்‌ எழுதியிருக்கிறது. 


எண்‌: 21:16. அன்கேவிருத்தூ 
பேயேருக்குப்‌ போனார்கள்‌; 
ஜனங்களைக்‌ கூடிவரச்‌ செய்‌, 
அவர்களுக்குத்‌ தண்ணீர்‌ கொடுப்பேன்‌. 
என்று கர்த்தர்‌ மோசேக்‌ 
கொன்ன ஊற்று இருக்கிற இடம்‌ 
அதுதான்‌. 


எண்‌ 21:17. அப்பொழுது இஸ்ரவேலர்‌ 
பாடின பாட்டாவது:  ஊற்றுத்‌ 
தண்ணீரே, பொங்கிவா, 
அதைக்குறித்தூப்‌: பாடுவோம்‌ 
வாருங்கள்‌. 


எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எண்‌ 21:18. தியாயப்பிரமாணிக்கனின்‌ 


தண்டாயுதங்கனைக்கொண்டு. 
தோண்டினார்கள்‌ என்று பாடினார்கள்‌. 


எண்‌ 21:19. அத்த வனாநத்தரத்திலிருத்து 
மாத்தனாவுக்கும்‌, மாத்தனாவிலிருத்து 
நகாலியேலுக்கும்‌, நகாலியேலிலிருத்து 
பாமோத்துக்கும்‌, 


எண்‌ 21:20. பன்னத்தாக்கிலுன்ன 
மோவாபின்‌ வெளியில்‌ இருக்கிற 
பாமோத்திலிருந்து எஷிமோனை 
நோக்கும்‌ பிஸ்காவின்‌ உச்சிக்கும்‌ 


போனார்கள்‌. 
ஸ்ரவேல்‌ புத்திரர்‌ ஓர்‌ ம்‌ 
லையை சிவந்த த்தத்தின்‌ 
வழியாய்ப்‌ பிரயாணம்பண்ணுகிறார்கள்‌. 
அங்கே கொள்ளிவாய்ச்சர்ப்பம்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரரை கடித்த சம்பவமும்‌, 
மோசே வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கி, 
கும்பத்தின்மேல்‌ தூக்கி வைத்த 
கொள்ளிவாய்ச்சர்ப்பத்தினால்‌ 
வெண்கல 
பார்த்து 
பிழைத்த சம்பவமும்‌ நடைபெறுகிறது. 
ள்‌ பின்பு ரவேல்‌ 
ன்ன டர்‌ 
பிரயாணம்பண்ணுகிறார்கள்‌ 
சமவெளிக்குப்போகும்‌. 
அவர்கள்‌ வழியிலே 
இடங்களைப்பற்றி இந்த 
வரிசையாக சொல்லப்பட்டிருக்கிறது. 


புத்திரர்‌ 
நேராக 


இஸ்ரவேல்‌. 
பிரயாணப்பட்டுப்போய்‌,. 
பாளயமிறங்குகிறார்கள்‌ 
அவர்கள்‌ 


(எண்‌ 
ஒபோத்திலிருந்து 
பிரயாணம்பண்ணி, சூரியோதயத்திற்கு 
நேராய்‌ மோவாபுக்கு எதிரான 
வனாந்தரத்திலுள்ள அபாரீமின்‌ மேடுகளில்‌ 

(எண்‌ 2141) 

அங்கேயிருந்து 
போய்‌, சாரேத்‌ 
பாளயமிறங்குகிறார்கள்‌ 


பிரயாணப்பட்டுப்‌ 
பள்ளத்தாக்கிலே 
(எண்‌ 21:12). 





BALWETHER 
பிய 


'மோவாபின்‌ சமவெளி கானான்‌. 
தேசத்திற்கு அருகாமையில்‌ இருக்கிறது. 
இந்த  சமவெளியிலிருந்து யோர்தான்‌ 
நதியைக்‌ கடந்து கானான்‌ தேசத்திற்குள்‌ 
பிரவேசிக்கவேண்டும்‌. யோசுவாவின்‌ 
புஸ்தகத்தில்‌ இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
யோர்தானைக்‌ கடந்த சம்பவம்‌ 
எழுதப்பட்டிருக்கிறது. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ இப்போது. 
வாக்குத்தத்த தேசத்திற்கு அருகாமையில்‌ 
வந்திருக்கிறார்கள்‌. அவர்களுடைய மனதில்‌ 
ர்‌ தேசத்திற்குப்போகவேண்டும்‌. 
ர்வம்‌ அதிகமாயிருக்கிறது. 
ர்வம்‌ இருக்கும்போது. 

காரியங்கள்‌ எளிதாக நடைபெறும்‌ 


இஸ்ரவேல்‌ 
"பிரயாணப்பட்டுப்போய்‌" 


புத்திரர்‌ 
(எண்‌ 2110) 
சொல்லப்பட்டிருக்கிறது. 
பிரயாணப்பட்டுப்போகிறார்கள்‌” 
வார்த்தைக்கு, அவர்கள்‌ 
'முன்னேறிப்போகிறார்கள்‌" என்பது, 
பொருளாகும்‌. 
விசுவாசிகளாகிய 
பரமகானானை நோக்கி 
பிரயாணம்பண்ணுகிறோம்‌. நாம்‌. 
பரலோகத்திற்கு அருகாமையில்‌ வந்து 
சேரும்போது, கர்த்தருக்காக நாம்‌ செய்ய 
வேண்டிய. ஊழியங்களை இன்னும்‌ 
அறிகமாயும்‌, உற்சாகமாயும்‌ செய்யவேண்டும்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கானான்‌ 
தேசத்திற்கு அருகாமையில்‌ வரும்போது, 
அவர்களுடைய பிரயாணங்களில்‌ வேகமும்‌, 
முன்னேற்றமும்‌ காணப்படுகிறது. 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு. 
அர்னோன்‌ ஆற்றுக்கு அருகே விசேஷித்த. 
ஆசீர்வாதங்களை கட்டளையிடுகிறார்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ சாரேத்‌ 
பள்ளத்தாக்கிலிருந்து பிரயாணப்பட்டுப்போய்‌, 
எமோரியரின்‌ எல்லையிலிருந்து. 
வருகிறதும்‌ வனாந்தரத்தில்‌ 

அர்னோன்‌ 


நாமும்‌ 


(எண்‌ 21:13) 


எண்ணாகமம்‌ - 
NUMBERS - COMMENTARY 


விரிவுரை 


அதினால்‌ சூர்ப்பாவிலுள்ள வாகேயும்‌, 
அர்னோனின்‌ ஆற்றுக்கால்களும்‌, ஆர்‌ 
என்னும்‌ ஸ்தலத்துக்குப்‌ பாயும்‌ நீரோடையும்‌ 
மோவாபின்‌ எல்லையைச்‌ சார்ந்திருக்கிறது 
என்னும்‌ வசனம்‌ கர்த்தருடைய யுத்த 
புஸ்தகத்தில்‌ எழுதியிருக்கிறது. 
(எண்‌ 211475) 


கர்த்தருடைய யுத்த புஸ்தகத்தைப்பற்றி 
இங்கு கூறப்பட்டிருப்பதைத்‌ தவிர, வேறு எந்த 
விவரம்‌ தெரியவில்லை. கர்த்தர்‌ செங்கடலில்‌ 
செய்த கிரியைகள்‌ யாத்‌ 14-15 கிய 
அதிகாரங்களில்‌ எழுதப்பட்டிருக்கிறது. 
அர்னோன்‌ ஆற்றுக்கரையில்‌ கர்த்தர்‌ 
நடப்பித்த காரியங்கள்‌ வேதாகமத்தில்‌ 
எழுதப்படவில்லை. மோவாபின்‌ சமவெளிகளில்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ பிரவேசித்ததோடு இந்த 
நிகழ்ச்சி தொடர்புடையதாக இருக்கலாம்‌. 
(எண்‌ 2113-14). 


த ஜனத்தார்‌ ஏதோம்‌ 
சுற்றி வருகிறார்கள்‌. கானான்‌ 
தோத்துப்‌ போக பல வழிகள்‌ இருக்கிறது. 

இது கர்த்தருடைய கிருபை. 

புத்திரர்‌ ஒரு 
வழியாகத்தான்‌ கானான்‌ தேசத்திற்கு, 
போகவேண்டும்‌ என்னும்‌ நிர்பந்தம்‌ 
வழி 


கர்த்தர்‌ 


அவர்களுக்கு 
திறந்துகொடுக்கிறார்‌. 


கர்த்தரே இஸ்ரவேல்‌ 
வழிநடத்துகிறார்‌ இஸ்ரவேல்‌ 
மேகஸ்தம்பத்தையும்‌, 
நங்கள்‌ ஸ்தம்பத்தையும்‌ பர்த்து 
பிரயாணம்பண்ணுகிறார்கள்‌. த்தர்‌ 
தங்களை எந்த திசையில்‌ விடத்துகிறாரோ, 
அந்த திசையிலே அவர்கள்‌ 
புறப்பட்டுப்போகிறார்கள்‌. 


புத்திரரை 
ஜனத்தார்‌ 
இரவிலே 


கர்த்தருடைய ஜனத்திற்கு விரோதமாக 
எப்போதுமே சத்துருக்கள்‌ எழும்புவார்கள்‌. 
நாம்‌ போகவேண்டிய பாதையை அவர்கள்‌ 
தடைபண்ண முயற்சிபண்ணுவார்கள்‌. 
சத்துருக்கள்‌ நம்மை எப்படித்தான்‌. 
தடைபண்ணினாலும்‌, கர்த்தர்‌ நமக்கு 
வாக்குப்பண்ணியிருக்கிற பரமகானானுக்குள்‌ 
நாம்‌. பிரவேசிப்பதை, நம்முடைய 
சத்துருக்களால்‌ தடைபண்ண முடியாது. 





(யய 
பிய 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ வனாந்தரத்தில்‌ 
பிரயாணம்பண்ணியபோது, அவர்களுடைய 
சத்துருக்கள்‌ அவர்களுக்கு தடைகளையும்‌, 
பிரச்சனைகளையும்‌, இடையூறுகளையும்‌ 
ஏற்படுத்தினார்கள்‌. கர்த்தர்‌ 
ஜனத்திற்கு கானான்‌. 
வாக்குப்பண்ணியிருக்கிறார்‌. 
கானான்‌ தேசத்திற்குள்‌ 
அவர்களுடைய 
சத்துருக்களால்‌ தடுத்து நிறுத்த முடியாது. 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ன கானானை 
நோக்கிப்‌. பிரயாணம்பண்‌ ணும்போது, 
கர்த்தருடைய வார்த்தைக்கு மிகுந்த 
முக்கியத்துவம்‌ கொடுக்கிறார்கள்‌. 
தங்களுடைய ய்‌ ம்‌ 
அவர்கள்‌ 
கீழ்ப்படிகிறார்கள்‌. 
மோவாபியருக்கு 
யுத்தம்பண்ணக்கூடாது. 
கர்த்தருடைய கட்டளை. 
லோத்தின்‌  சந்ததியைச்‌ 
ஆகையினால்‌ கர்த்தர்‌ மோவாபியருக்கு 
விசேஷித்த சிலாக்கியத்தைக்‌ காண்பிக்கிறார்‌. 


எல்லா 
கர்த்தருடைய 


“அப்பொழுது 
நீ. மோவாபை 
அவர்களோடே 
அவர்கள்‌ 
சுதந்தரமாகக்‌ 
பட்டணத்தின்‌ சீமையை லோத்‌ புத்திரருக்குச்‌ 
சுதந்தரமாகக்‌ கொடுத்தேன்‌" (உபா 2:9). 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
கட்டளைக்கு கீழ்ப்படிந்து, 
வருத்தப்படுத்தாமலும்‌, அவர்களோடே 
போர்செய்யாமலும்‌, தங்களுடைய 
பிரயாணத்தைத்‌ தொடருகிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ அர்னோன்‌ 
ஆற்றிலிருந்து பேயேருக்குப்‌ போகிறார்கள்‌; 
"ஜனங்களைக்‌ கூடிவரச்செய்‌, அவர்களுக்குத்‌ 
தண்ணீர்‌ கொடுப்பேன்‌” என்று கர்த்தர்‌ 
மோசேக்குச்‌. சொன்ன ஊற்று 
இருக்கிற இடம்‌ அதுதான்‌ (எண்‌ 217). 
கர்த்தர்‌ த பேயேரிலே இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாருக்கு அற்புதமாக தண்ணீரைக்‌ 


கர்த்தருடைய 
மோவாபை 


எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


|துவரையிலும்‌ இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
தண்ணீருக்காக கர்த்தருக்கு விரோதமாக 
எழும்புவார்கள்‌. அவர்கள்‌ மோசேக்கும்‌ 
ஆரோனுக்கும்‌ விரோதமாக 
கலகம்பண்ணுவார்கள்‌. அவர்களுடைய 
வேண்டுதலிலும்‌ விண்ணப்பத்திலும்‌ பணிவும்‌ 
பக்தியும்‌. இருக்காது. ஆனாலும்‌ 
அவர்களுடைய அடிப்படை தேவை 
சந்திக்கப்படவேண்டும்‌ என்பதற்காக கர்த்தர்‌ 
தண்ணீரைக்‌ கொடுப்பார்‌. 
ம்‌ சந்தோஷத்தோடும்‌ 
கொடுக்கப்படும்‌ தண்ணீரல்ல. கர்த்தர்‌ 
இதுவரையிலும்‌ அவர்களுக்கு தம்முடைய 
கோபத்தோடும்‌, வெறுப்போடும்‌ தண்ணீரைக்‌ 
கொடுத்தார்‌. 


ஆனால்‌  பேயேரிலே வித்தியாசமான 
சூழ்நிலை காணப்படுகிறது. கர்த்தர்‌ 
அவர்களுக்கு அன்பாயும்‌ சந்தோஷமாயும்‌ 
தண்ணீரைக்‌ கொடுக்கிறார்‌. ஜனங்கள்‌ 
தங்களுக்கு தண்ணீர்‌ வேண்டும்‌ என்று 

ற்கு முன்பாகவே, கர்த்தர்‌ மோசேயை 
நோக்கி, ஜனங்களைக்‌ கூடிவரச்‌ செய்‌, 
அவர்களுக்கு தண்ணீர்‌ கொடுப்பேன்‌” 
(எண்‌ 21:16) என்று வாக்குப்பண்ணுகிறார்‌. 


“ஜனங்களைக்‌ கூடிவரச்செய்‌, 
அவர்களுக்குத்‌ தண்ணீர்‌ கொடுப்பேன்‌” 
(எண்‌ 21:16) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 

தத்‌ தீர்க்கதரிசனம்‌ நிறைவேறிற்று. 
கர்த்தர்‌ தம்முடைய ஜனங்களுக்கு 
அற்புதமாகத்‌ தண்ணீர்‌ கொடுத்த, இடங்களில்‌ 
பேயேரும்‌ ஒன்றாகும்‌. மோசேயின்‌ கட்டளைப்‌ 
பிரகாரம்‌, தோண்டப்பட்ட கிணற்றிலிருந்து, 
தண்ணீர்‌ வருகிறது. (எண்‌ 21:16- 
18). மூன்று சமயங்களில்‌ கர்த்தர்‌ தம்முடைய 
ஜனங்களுக்கு தண்ணீரை அற்புதமாகக்‌ 
கொடுத்திருக்கிறார்‌ (யாத்‌ 17:6; 

; யாத்‌ 2196-8). 


ர்த்தர்‌ அற்புதம்‌ நடப்பிக்கும்போது, 
அந்த இடத்திலே இஸ்ரவேல்‌ புத்திரரை 
கூடிவரப்பண்ணுகிறார்கள்‌. அவர்கள்‌ 
கர்த்தர்‌ செய்யும்‌ அற்புதத்திற்கு 
சாட்சிகளாயிருக்கிறார்கள்‌. இஸ்ரவேல்‌ 
ஜனத்தார்‌ கர்த்தருடைய ஆசீர்வாதத்தையும்‌, 
விசேஷித்த சிலாக்கியத்தையும்‌ சந்தோஷமாய்‌ 
அனுபவிக்கிறார்கள்‌. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
தண்ணீர்‌ வேண்டுமென்று கர்த்தரிடத்தில்‌ 
ஜெபம்பண்ணுவதற்கு முன்பாகவே, கர்த்தர்‌ 
அவர்களுக்கு “தண்ணீர்‌ கொடுப்பேன்‌” 
என்று வாக்குப்பண்ணுகிறார்‌. 





எண்ணாகமம்‌ - 
NUMBERS - COMMENTARY 


புத்திரரும்‌ மிகுந்த 
நன்றியுள்ள 
கர்த்தர்‌ கொடுக்கும்‌ 
ஆசீர்வாதத்தைப்‌  பெற்றுக்கொள்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ கர்த்தருடைய கிருபையையும்‌ 
இரக்கத்தையும்‌ அனுபவிக்கிறார்கள்‌. கர்த்தர்‌ 
க்கும்‌ தண்ணீரை, அவருடைய 
ம்‌ இரக்கத்தோடும்‌ பருகும்போது. 
மிகவும்‌ அருமையாயிருக்கிறது. 
அந்தத்‌ தண்ணீர்‌ அவர்களுக்கு மதுரமான 
தண்ணீராயிருக்கிறது. 
ரவேல்‌ த்திரருக்‌; 
கொடுக்குது... மன்‌ 
பாடுகிறார்கள்‌. 'ஊற்றுத்‌ 
பொங்கிவா, அதைக்குறித்துப்‌ 
பாடுவோம்‌ வாருங்கள்‌” (எண்‌ 21:17) என்று 
பாடுகிறார்கள்‌. இஸ்ரவேல்‌ த்திரர்‌ 
கர்த்தருடைய நாமத்தை 
மகிமைப்படுத்துகிறார்கள்‌. 
புத்திரர்‌ துதிப்பாடலைப்‌ 
ஒருவரையொருவர்‌ உற்சாகப்படுத்துகிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌  புத்திரருக்கு: 


வாக்குத்தத்தம்‌ நிச்சயம்‌ நிறைவேறும்‌ என்னும்‌ 
இஸ்ரவேல்‌ 


நம்பிக்கை புத்தரின்‌ 
இருதயத்தில்‌ காணப்படுகிறது. ஆகையினால்‌ 
அவர்கள்‌ கர்த்தரிடத்தில்‌ 
ஜெபம்பண்ணும்போது, “எங்களுக்கு குடிக்க 
தண்ணீர்‌ தாரும்‌" என்று ஜெபம்பண்ணாமல்‌, 
'ஊற்றுத்தண்ணீரே பொங்கி வா” என்று 
சந்தோஷமாய்ப்‌ பாடுகிறார்கள்‌. 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ ஜனத்தாருக்கு 
ல்‌ பத வாக்குத்தத்தத்தை 


த்‌ 
நன்றியுள்ள 


த 


உயர்த்தப்பட்ட 
இவேசிறிஸதுலிக்கு 

கிறிஸ்துவானவர்‌ 

உயர்த்தப்பட்டார்‌. நம்முடைய ஆத்துமாவுக்கு 
இரட்சிப்பு. கிடைக்கவேண்டும்‌ 
என்பதற்காகவும்‌, நம்முடைய சரீரத்தில்‌ 
சுகமுண்டாகவேண்டும்‌ என்பதற்காகவும்‌ 
நம்முடைய இரட்சராகிய இயேசுகிறிஸ்து 
கல்வாரி சிலுவையில்‌ உயர்த்தப்பட்டார்‌. 


பப opel 


PUBLISHERS 


கர்த்தர்‌ பேயோரிலே 
புத்தருக்கு தண்ணீர்‌ 
வாக்குப்பண்ணுகிறார்‌. 
ஊற்றுத்தண்ணீர்‌. இந்த ஊற்றுத்தண்ணீர்‌ 
பரிசுத்‌ ஆவியானவருக்கு 
கர்த்தர்‌ 
தம்முடைய 
ஊற்றுகிறார்‌. 
ஆவியானவரிடத்திலிருந்து 
நதிகள்‌ நமக்கு. 


த்த 
அடையாளமாயிருக்கிறது. 
நம்முடைய ஆறுதலுக்காக 
ஆலியானவரை 
பரிசுத்த 
ஜீவத்தண்ணீருள்ள 
ஒடி வரும்‌. 


வேதவாக்கியம்‌. 
என்னிடத்தில்‌ விசுவாசமாயிருக்கிறவன்‌ 
ட்‌ அவன்‌ உள்ளத்திலிருந்து 
ஜீவத்தண்ணீருள்ள நதிகள்‌ ஒடும்‌ என்றார்‌” 
(யோவா 7:38). 


சொல்லுகிறபடி 


கர்த்தர்‌ ஸ்ரவேல்‌ _.. புத்திரருக்கு 
இதற்கு முன்பு தம்முடைய கோபத்தினாலும்‌, 
வருத்தத்தினாலும்‌ தண்ணீரைக்‌ கொடுத்தார்‌. 
ஆகையினால்‌ அந்தத்‌ தண்ணீருக்கு, அந்த 
இடத்தின்‌ பெயரைக்‌ கொடுத்து அதை 
“மேரிபாவின்‌ தண்ணீர்‌" என்று அழைத்தார்‌. 
ஜனங்கள்‌ கர்த்தரிடத்தில்‌ தண்ணீருக்காக 
முறுமுறுத்தார்கள்‌. அவர்களுக்கு கர்த்தர்‌ 
வருத்தத்தின்‌ தண்ணீரைக்‌ கொடுத்தார்‌. 
கர்த்தரோ பேயேரிலே அவர்க 
ற்றத்தண்னீனாக்‌. கொடுக்கிற. “ஓத 
சந்தோஷத்தின்‌ தண்ணீர்‌. பேயே! 
தண்ணீர்‌ முறுமுறுப்பின்‌ தண்ணீரல்ல. து 
துதிபின்‌ தண்ணீர்‌. இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
கர்த்தர்‌ கொடுக்கும்‌ தண்ணீரை, துதியின்‌ 
கீதத்தைப்பாடி சந்தோஷமாய்ப்‌ 
பெற்றுக்கொள்கிறார்கள்‌. 
“நியாயப்பிரமாணிக்கனின்‌ ஏவுதலால்‌. 
அதிபதிகள்‌ கிணற்றைத்‌ தோண்டினார்கள்‌; 
ஜனத்தில்‌ மேன்மக்கள்‌ தங்கள்‌ 
தண்டாயுதங்களைக்கொண்டு 
தோண்டினார்கள்‌” (எண்‌ 2118) 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ பாடுகிறார்கள்‌. 


இஸ்ரவேலின்‌ எழுபது மூப்பர்களும்‌ 
கிணற்றை தோண்டுகிறார்கள்‌. தங்களுடைய 
தண்டாயுதங்களினால்‌ மென்மையான 
மணலை  தோண்டுகிறார்கள்‌. 
அந்தக்‌ கிணற்றிலிருந்து 
புறப்படப்பண்ணுகிறார்‌. 
பெரிதான அற்புதத்தினால்‌, இஸ்ரவேலின்‌ 
அதிபதிகள்‌ தோண்டின கிணற்றிலிருந்து 
ஊற்றுத்தண்ணீர்‌ புறப்பட்டு வருகிறது. 


என்று 


கர்த்தர்‌ 
தண்ணீரைப்‌ 
கர்த்தருடைய 





BALWETHER 
பிய 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
தண்ணீரைக்‌ கொடுப்பதாக 
வாக்குப்பண்ணினார்‌. அந்தத்‌ தண்ணீரைப்‌ 
பெற்றுக்கொள்வதற்கு இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
கிணற்றைத்‌ நோண்ட வேண்டும்‌. கிணறு 
தோண்டாமல்‌ ஊற்றுத்தண்ணீர்‌ வருவதற்கு 
வாய்ப்பில்லை. கிணற்றைத்‌ தோண்டுவது 
மனுஷனுடைய வேலை. தோண்டப்பட்ட 
கிணற்றிலிருந்து, ஊற்றுத்தண்ணீரைப்‌ 
புறப்படச்‌ செய்வது கர்த்தருடைய கிருபை. 

கர்த்தர்‌ நமக்கு 
கிருபைகளையும்‌, 
கொடுப்பதாக 


புத்திரருக்கு. 


ஆசீர்வாதங்களைய்‌ 
க்கியங்களையும்‌ 
வாக்குப்பண்ணுகிறார்‌. 
கர்த்தருடைய நன்மைகளை 
பெற்றுக்கொள்வதற்கு, நம்மால்‌ செய்ய 
முடிகிற காரியங்களை நாம்‌ செய்யவேண்டும்‌. 
எல்லாவற்றையும்‌ கர்த்தரே நமக்கு செய்து 
கொடுப்பார்‌ என்று நினைத்து, நாம்‌ ஒரு 
வேலையும்‌ செய்யாமல்‌ சோம்பேறியாக 
சும்மாமிருக்கக்கூடாது. கர்த்தர்‌ நமக்கு 
கொடுக்கும்‌ உபாயங்களை 
பயன்படுத்தவேண்டும்‌. நாம்‌ செய்யவேண்டிய 

வேலைகளை நாமே செய்யவேண்டும்‌. 
நாம்‌ செய்யக்கூடிய வேலைகளை 
எல்வளவுதான்‌ செய்தாலும்‌, அற்புதம்‌ 
செய்கிறவர்‌ கர்த்தரே என்னும்‌ விசுவாசம்‌ 
நமக்குள்‌ இருக்கவேண்டும்‌. தேவனுடைய 
வல்லமையே அற்புதம்‌ செய்கிறது. கர்த்தர்‌ 
்‌ நாமமகிமைக்காகவும்‌, 
அற்புதங்களையும்‌ 
நாம்‌ 
ஆசீர்வாதங்களைப்‌ 
வை. 


த்‌ 
மகத்துவத்திற்காகவும்‌ 
அதிசயங்களையும்‌ செய்கிறார்‌. 


கர்த்தருடைய 
பெற்றுக்கொள்ளும்போது. 
நம்முடைய சுயழுயற்சிபினாலோ, 
சுயபிரயாசத்தினாலோ வந்தது என்று 
நினைக்கக்கூடாது. அற்புதங்கள்‌ எல்லாமே 
கர்த்தருடைய வல்லமையினால்‌ 
நடைபெறுகிறது. அது அவருடைய 
கிருபையினால்‌ நமக்கு கிடைக்கிறது. 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌. பேயேர்‌ 
வனாந்தரத்திலிருந்து புறப்பட்டுப்போகிறார்கள்‌. 
அவர்கள்‌. அந்த  வனாந்தரத்திலிருந்து 
மாத்தனாவுக்கும்‌, மாத்தனாவிலிருந்து நகாலி 
யேலுக்கும்‌, 
பாமோத்துக்கும்‌, 
மோவாபின்‌ 
பாமோத்திலிருந்து எஷிமோனை நோக்கும்‌. 
பிஸ்காவின்‌ உச்சிக்கும்‌ போகிறார்கள்‌ 
(எண்‌ 21:19,20). 


எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எண்‌ 21:18-20 ஆகிய வசனங்களில்‌ 

இடங்களின்‌ பெயர்கள்‌ 

ஆவது அதிகாரத்தில்‌ 

படனம்‌ இஸ்ரவேல்‌. பஜார்‌ இந்த 

இடங்களிலெல்லாம்‌ பாளயமிறங்கியிருந்திருக்க. 
வேண்டும்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ ச்தர்வ்ருக்கு 


பிஸ்கா வரையிலும்‌ பிரயாணம்‌ பண்ணி 
பாளயமிறங்கிய ஸ்தலங்களைப்பற்றிய விவரம்‌ 
வருமாறு : 


1. காதேசிலிருந்து ஓர்‌ 


(எண்‌ 20:1-21:4; எண்‌ 33:37) 


ஓர்‌ மலையிலிருந்து சல்மோனா 
(எண்‌ 21:4; எண்‌ 33:41) 
சல்மோனாலிலிருந்து 

(எண்‌ 21:4; எண்‌ 33:42). 


பூனோன்‌ 


பூனோனிலிருந்து ஒபோத்‌ (எண்‌ 2110; 
எண்‌ 33:43) 


ஒபோத்திலிருந்து அபராமின்‌ மேடுகள்‌ 
(எண்‌ 21:11; எண்‌ 33:44) 


அபராமீன்‌ மேடுகளிலிருந்து சாரேத்‌ 
பள்ளத்தாக்கில்‌ உள்ள தீபோத்காத்‌ 
(எண்‌ 21:12; எண்‌ 5) 


தீபோத்காத்திலிருந்து 
திப்லத்தாயிம்‌ 


எண்‌ 33:46) 


அல்போன்‌ 


எண்‌ 213; 


அல்மோன்‌. 'ிப்லத்தாயிபிலிருந்‌ 
கேலிக்கு முன்பாக உளள அபாரம்‌ 
மலை. (எண்‌ 21:13-15; எண்‌ 33:48) 


பேயேர்‌ (எண்‌ 21:16-18) 


பேயே! 


யரிலிரு்‌ மாத்தனா 
(எண்‌ 2118) 


மாத்தனாலிலிருந்து 
(எண்‌ 21:19) 


நகாலியேலிருந்து 


(எண்‌ 21:19) 


நகாலியேல்‌ 


பாமோத்‌ 


பாமோத்திலிருந்து பிஸ்காவின்‌ உச்சி 
(எண்‌ 21:20) 





(யம்‌ 
பிய 


சிகோன்‌ 
எண்‌ 21:21-30 


எண்‌ 21:21. அப்பொழுது இஸ்ரவேலர்‌ 
எமோரியமின்‌ ராஜாவாகிய 
சிகோனிடத்தில்‌ ஸ்தானாபதிகனை 
அனுப்பி: 


எண்‌ ௮2௨ உமது தேசத்தின்‌ 
வழியாய்க்‌ கடந்துபோகும்படி உத்தரவு 
கொடுக்க வேண்டும்‌; நாங்கள்‌ 
வயல்களிலும்‌, 
திராட்சுத்தோட்டங்களிலும்‌ 
போகாமலும்‌, துரவுகனின்‌ தண்ணீரைக்‌. 
குடியாமலும்‌, உமது 
கடத்துபோகுமட்டும்‌ 

நடத்துபோவோம்‌ 
சொல்லச்சென்னார்கன்‌. 


எண்‌ 21:28. சிகோன்‌ 
எல்லைவழியாய்க்‌ கடந்துபோக 
ர உத்தரவு கொடாமல்‌, 
ஜனங்கனெல்லாரையும்‌ 
டவர்‌, இஸ்ரவேலருக்கு 
விரோதமாக. வனாந்தரத்திலே. 
புறப்பட்டு, யாகாசுக்கு வந்து, 
இஸ்ரவேலரோடே, யுத்தம்பண்ணினான்‌.. 


எண்‌ 21:24. இஸ்ரவேலர்‌ அவனைப்‌ 
பட்டயக்கருக்கினால்‌ வெட்டி, 
அர்னோன்‌ தொடங்கி அம்மோன்‌. 
புத்திரரின்‌ தேசத்தைச்சார்ந்த 
யாப்போக்குவரைக்குமுன்ன 
அவனுடைய 
கட்டிக்கொண்டார்கள்‌; 
புத்திரரின்‌ 
அரணிப்பானதாயிருந்தது.. 


தேகத்தைக்‌ 
அம்மோன்‌ 


எல்லை 


எண்‌: 

பட்டணங்கள்‌. 

பீடித்து, எஸ்போனிதூம்‌ அதைச்‌ 
சார்த்த எல்லாக்‌ கிராமங்களிலும்‌ 
எமோரியருடைய எல்லாப்‌. 
பட்டணங்களிலும்‌ குடியிருத்தார்கள்‌. 


எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எண்‌ 21:26. எஸ்போனானது 
எமோரியரின்‌ ராஜாவாகிய சீகோனின்‌ 
பட்டணமாயிருந்தது; அவன்‌ 
மோவாபியரின்‌ முத்தின ராஜாவுக்கு 
விரோதமாக யுத்தம்பண்ணி, அர்னோன்‌ 
வரைக்கும்‌ இருத்த அவன்‌ 
தேசத்தையெல்லாம்‌ அவன்‌ கையிலி. 
குத்து பறித்துக்கொண்டான்‌. 


எண்‌ 21:27. அதினாலே 
கவிகட்டுகிறவர்கள்‌: எஸ்போனுக்கு 
வாருங்கள்‌; சீகோனின்‌ பட்டணம்‌. 
ஸ்திரமாய்க்‌ கட்டப்படுவதாக. 


எஸ்போனிலிருந்து 
அக்கினியும்‌ சீகோனுடைய 
பட்டணத்திலிருத்து வாலையும்‌ 
புறப்பட்டு, மோவாபுடைய ஆர்‌ என்னும்‌ 
ஊரையும்‌, அர்னோனுடைய 
மேடுகளிலுன்ன ஆண்டவமார்களையும்‌ 
யட்சித்தது. 


எண்‌ 21:28. 


எண்‌ 2120. ஐயோ, மோவாயே, 
கேமோஷ்‌ தேவனின்‌ ஜனமே, நீ 
நாசமானாம்‌; தப்பி ஓடிண தன்‌ 
குமாரரையும்‌ தன்‌ குமாரத்திகளையும்‌ 
ராஜாவாகிய 
சிறைகளாக 


21:80. அவர்களை: 
எய்துபோட்டோம்‌; எஸ்யோன்‌' 
பட்டணம்‌ தியோன்‌ ஊர்வரைக்கும்‌ 
நாசமாயிற்று; மேதேயாவுக்குச்‌. 
சமீபமான நோப்பா பட்டணபரியந்தம்‌. 
அவர்களைப்‌ பாழாக்கினோம்‌ என்று 
பாடினார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு சீகோன்‌, ஒக்‌. 
ஆகியோர்மீதும்‌ ஜெயம்‌ கிடைக்கிறது. இது 
சம்பந்தமான விவரங்கள்‌ இந்த 
வசனப்பகுதியில்‌ எழுதப்பட்டிருக்கிறது. 
இஸ்ரவேலர்‌ எமோரியரின்‌ ராஜாவாகிய 
சீகோனிடத்தில்‌, ஸ்தானாபதிகளை 
அனுப்புகிறார்கள்‌ (எண்‌ 21:21). அவர்கள்‌ 
மூலமாக சீகோனுக்கு சமாதான 
செய்தியை சொல்லியனுப்புகிறார்கள்‌. 
னால்‌. இஸ்ரவேல்‌ ஜனத்தாருக்கு 
'சீகோனிடத்திலிருந்து சமாதானமான 
பிரதியுத்தரம்‌ வரவில்லை. 





BALWETHER 
பிய 


இஸ்ரவேலர்‌ எமோரியரின்‌ ராஜாவாகிய 
சீகோனிடத்தில்‌ ஸ்தானாபதிகளை அனுப்பி, 
'உமது தேசத்தின்‌ 

கடந்துபோகும்படி 

வேண்டும்‌: 


துரவுகளின்‌ ம்‌ குடியாமலும்‌, உமது 
எல்லையைக்‌ கடந்துபோகுமட்டும்‌. 
ராஜபாதையில்‌ நடந்துபோவோம்‌' என்று 
சொல்லச்சொல்லுகிறார்கள்‌ (எண்‌ 21:21,22). 


இஸ்ரவேலர்‌ எமோரியரின்‌ ராஜாவாகிய 
சீகோனிடத்தில்‌ ஸ்தானாபதிகளை 
அனுப்புகிறார்கள்‌. அவனுடைய தேசத்தின்‌ 
வழியாகக்‌ கடந்து போவதற்கு அனுமதி 
கேட்கிறார்கள்‌. ஆனால்‌ 
சீகோனோ தன்‌ இருதயத்தைக்‌ 
குடினப்படுத்துகிறான்‌, அவன்‌ தன்‌ எல்லை 
வழியாகக்‌  கடந்துபோக, இஸ்ரவேல்‌ 
புத்திருக்கு உத்தரவு கொடுக்கவில்லை. 


சீகோன்‌ ஏதோமியரைப்‌ பற்றியும்‌, 
மோவாபியரைப்‌ பற்றியும்‌ 
கேள்விப்பட்டிருக்கலாம்‌. இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கு அவர்கள்‌ பாதை கொடுக்க 
மறுத்தபோது, இஸ்ரவேலர்கள்‌ அவர்களோடு 
யுத்தம்‌ பண்ணுவதற்குப்‌ பதிலாக வேறு பாதை 
வழியாக விலகிச்‌ சென்றார்கள்‌. அவர்கள்‌ 
அதுபோலவே தனக்கும்‌ ய்வார்கள்‌ 
தன்னுடைய ்‌ 
விலகிப்போவார்கள்‌ 

சீகோன்‌ தன்‌ 

கூட்டிக்கொண்டு, 

விரோதமாக வருகிறான்‌. 


ஆனால்‌ இந்த 
யுத்தம்‌ பண்ண, கர்த்தர்‌ 
அனுமதிக்கிறார்‌. 
சீகோனையும்‌, அவனுடைய 
ஜெயிக்கிறார்கள்‌ (எண்‌ 21:23-32). 
தன்‌  எல்லைவழியாய்க்‌ 


இஸ்ரவேலுக்கு உத்தரவு 
அவன்‌ ன்‌ 


(எண்‌ 2121-22). 


சீமோன்‌ 
கடந்துபோக 
கொடுக்கவில்லை. தன்‌ 
ஜனங்களெல்லாரையும்‌ கூட்டிக்கொண்டு, 
இஸ்ரவேலருக்கு விரோதமாக 
வனாந்தரத்திலே புறப்பட்டு, யாகாசுக்கு வந்து. 
இஸ்ரவேலரோடே 

எண்‌ 2123) ந்த 

சீகோனுக்கு தோல்வி உண்டாயிற்று. 


எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இஸ்ரவேலர்‌ சீகோனைப்‌ 
பட்டயக்கருக்கினால்‌ வெட்டுகிறார்கள்‌. 
அவர்கள்‌ அர்னோன்‌ தொடங்கி அம்மோன்‌ 
புத்திரரின்‌ தேசத்தைச்சார்ந்த யாப்போக்கு 
வரைக்குமுள்ள அவனுடைய தேசத்தைக்‌ 
கட்டிக்கொள்கிறார்கள்‌: அம்மோன்‌ புத்திரரின்‌ 
எல்லை. அரணிப்பானதாயிருக்கிறது. 
(எண்‌ 2:24) 


சீகோனின்‌ தேசம்‌ மலைப்‌ பகுதி 
முழுவதையும்‌, யோர்தானின்‌ கிழக்கு 
பகுதியிலுள்ள சமனான பகுதி முழுவதையும்‌ 
கொண்டிருக்கிறது. வடக்கில்‌ யாப்போக்கு 
நதியும்‌, தெற்கில்‌ அர்னோன்‌ நதியும்‌ அதன்‌ 
எல்லையாய்‌ இருக்கிறது. சீகோன்‌ 
மோவாபிடமிருந்து, இந்தத்‌ தேசத்தைப்‌ 
பெற்றிருந்தான்‌. (எண்‌ 21:28), 


எஸ்போன்‌ சீகோனின்‌ 


தலைநகரம்‌. 
நதி சவக்கடலில்‌ 


கலக்கும்‌ 
பட்டணம்‌ 


இஸ்ரவேலர்‌ அந்தப்‌ பட்டணங்கள்‌ 
யாவையும்‌ பிடித்து, எஸ்போனிலும்‌ அதைச்‌ 
சார்ந்த எல்லாக்‌ கிராமங்களிலும்‌ 
எமோரியருடைய எல்லாப்‌ பட்டணங்களிலும்‌ 
குடிமிருக்கிறார்கள்‌ (எண்‌ 21:25) 


ஸ்ரவேல்‌ புத்திரர்‌ சீகோனை 
பக்கா ஸ்‌ வெட்டியதையும்‌, 
அவனுடைய தேசத்தை கட்டிக்கொண்டதையும்‌ 
வேதபண்டிதர்கள்‌ நியாயப்படுத்துகிறார்கள்‌. 
எமோரியரே இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
கோபத்தை உண்டுபண்ணினவர்கள்‌. 
அவர்களே இஸ்ரவேலரோடு 
யுத்தம்பண்ண முதலாவதாக புறப்பட்டு 
வந்தவர்கள்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ எமோரியருடைய 
தேசத்தைக்‌ கட்டிக்கொண்டாலும்‌, அந்த 
தேசம்‌ ஆரம்பத்தில்‌ மோவாபியருக்கு 
வாய்க்கு. 


எஸ்போனானது எமோரியரின்‌ 
ராஜாவாகிய சீகோனின்‌ பட்டணமாயிருந்தது; 
அவன்‌ மோவாபியரின்‌ முந்தின 
ராஜாவுக்கு. விரோதமாக யுத்தம்பண்ணி, 
வரைக்கும்‌. இருந்த 

த்‌ அவன்‌ 
பறித்துக்கொண்டான்‌. 





எண்ணாகமம்‌ - 
NUMBERS - COMMENTARY 


குட்டிக்கொள்வதற்கு முன்பாக, 
ன்‌ ர, அந்த தேசத்தை 
மோவாபியரிடமிருந்து பறித்துக்கொண்டான்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ எமோரியரின்‌ 
கையிலிருந்து மோவாபியரின்‌ தேசத்தை 
கட்டிக்கொள்ளும்‌ வரையிலும்‌, அந்த 
தேசம்‌ எமோரியரின்‌ ராஜாவாகிய 
சீகோனின்‌ பாதுகாப்பிலிருக்கிறது. 
இப்போது. இஸ்ரவேல்‌. புத்திரர்‌ 
மோவாபியரின்‌ தேசத்தை, சீகோனிடமிருந்து 
கட்டிக்கொள்கிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
விரோதமாக யுத்தம்பண்ணி 
தொடங்கி 'அம்மோன்‌ 
தேசத்தைச்சார்ந்த 
வரைக்குமுள்ள அவனுடைய 
குட்டிக்கொள்கிறார்கள்‌ (எண்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
விஸ்தாரமான ்‌ 
கட்டிக்கொண்டார்கள்‌ என்பதற்கான 
காரணம்‌ தெரியவில்லை. டைய 
தெய்வீக சித்தத்தின்‌ பிரகாரமாக ஒவ்வொரு, 
காரியமும்‌ நடைபெறுகிறது. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கட்டிக்கொண்டது. 
எமோரியரின்‌ தேசம்‌ அல்ல என்றும்‌, அந்த 
தேசம்‌ மோவாபியரின்‌ தேசம்‌ என்றும்‌. 
மோவாபியரின்‌ தேசத்தை  எமோரியரின்‌: 
ராஜாவாகிய சீகோன்‌ அவர்களிடத்திலிருந்து 
பறித்தக்கொண்டான்‌ என்றும்‌ த 
வனப்பகுதியில்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
இதற்கு தாரமாக இஸ்ரவேல்‌ 
தேசத்தில்‌ இந்த சம்பவம்‌ பற்றி  நாட்புற 
பாடல்களும்‌ பாடப்படுகிறது. 


சீகோனுக்கு 
அர்னோன்‌ 
புத்திரரின்‌ 
யாப்போக்கு 
தேசத்தைக்‌ 
21:24) 
இவ்வளவு. 


ஏன்‌ 


அதினாலே கவிகட்டுகிறவர்கள்‌:: 
“எஸ்போனுக்கு வாருங்கள்‌: சீகோனின்‌ 
பட்டணம்‌ ஸ்திரமாய்க்‌ குட்டப்படுவதாக. 
எஸ்போனிலிருந்து க்கினியும்‌ 
சீகோனுடைய பட்டணத்திலிருந்து. 
ஜுவாலையும்‌ புறப்பட்டு, மோவாபுடைய ஆர்‌ 
என்னும்‌ ஊரையும்‌. அர்னோனுடைய 
மேடுகளிலுள்ள ஆண்டவமார்களையும்‌ 
பட்சித்தது” (எண்‌ 21:27.28) என்றும்‌, 


பப opel 


PUBLISHERS 


(ஐயோ, மோவாயே கேமோஷ்‌ 
தேவனின்‌ ஜனமே, நீ நாசமானாய்‌; தப்பி 
ஓடின தன்‌ குமாரரையும்‌ தன்‌ 
குமாரத்திகளையும்‌ எமோரியரின்‌ ராஜாவாகிய 
சீகோனுக்குச்‌ சிறைகளாக 
ஒப்புக்கொடுத்தான்‌. அவர்களை 
எய்துபோட்டோம்‌; எஸ்போன்‌ பட்டணம்‌. 
தீபோன்‌ ஊர்வரைக்கும்‌ நாசமாயிற்று; 
மேதேபாவுக்குச்‌ சமீபமான நோப்பா 
பட்டணபரியந்தம்‌. அவர்களைப்‌ 
பாழாக்கினோம்‌' (எண்‌ 21:29:30) என்றும்‌ 
பாடுகிறார்கள்‌. 


'சீகோனுடைய பட்டணத்திலிருந்து, 
ஜுவாலையும்‌ புறப்பட்டது" என்னும்‌ வாக்கியம்‌ 
சீகோன்‌ மோவாபை ஜெயித்ததை 
குறிப்பிடுகிறது (எண்‌ 21:26). 


“கேமோஷ்‌' மோவாபியரின்‌ தேசிய 
தெய்வம்‌. இந்தத்‌ தெய்வம்‌, மோவாபியரைப்‌ 
பாதுகாக்காமல்‌, அவர்களை விரோதிகளின்‌ 
கைகளில்‌ ஒப்புக்‌ கொடுத்துவிடுகிறது. 


அவர்களை எய்துபோட்டோம்‌' என்பது 
இஸ்ரவேல்‌ புத்திர்‌ சீகோளை ஜெமிந்ததை 
குறிப்பிடுகிறது. சீகோன்‌ வல்லமையுள்ள 
தேசம்‌. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ இவர்களை 
ஜெிந்தநினால்‌ சுற்றிலுமுள்ள எல்லா 
தேசத்தாரும்‌ இதைக்‌ கேள்விப்பட்டு, 
இஸ்ரவேல்‌ ஜனங்களுக்கும்‌, இஸ்ரவேலின்‌ 
தேவனுக்கும்‌ எதிராக எழும்பவில்லை. 

இந்தப்‌ பாடலில்‌ ஒரு சில 
பட்டணங்களைப்பற்றிச்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
இவை சீகோனின்‌ பட்டணங்கள்‌ என்று 


சொல்லப்பட்டாலும்‌, ஆரம்பத்தில்‌ இவை 
மோவாபியரின்‌ பட்டணங்களாகவே 


இருந்தது. சீகோன்‌ இந்தப்‌ பட்டணங்களை 
மோவாபியரின்‌ கையிலிருந்து 
பறித்துக்கொண்டான்‌. 


சகோலுக்கும்‌ மோவாபியரக்கும்‌ யுத்தம்‌ 
மோ! 


வாபியர்‌ 
கேமோஷ்‌. 


நடைபெற்ற போது 
முற்றிலுமாய்‌ நாசமானார்கள்‌. 
மோவாபியரின்‌ தெய்வம்‌. 
ராஜாவாகிய சீகோன்‌ 
அழித்துப்போட்டான்‌. 
கேமோஷ்‌ ஒரு விக்கிரகம்‌. சீகோனின்‌ 
கையிலிருந்து மோவாபியரை பாதுகாக்க 
கேமோஷால்‌ முடியவில்லை. அந்த 

விக்கிரகத்திற்கு வல்லமையில்லை. 





BALWETHER 
பிய 


பாசன்‌ ராஜாவாகிய ஓக்‌ 
எண்‌ 21:81-85 


எண்‌ 1 ரவேலர்‌ 
இப்படியே எமோரியரின்‌ தேசத்தில்‌ 
குடியிருத்தார்கள்‌. 


எண்‌ 21:92. பின்பு, மோசே யாசேர்‌ 
பட்டணத்துக்கு வேவு பார்க்கிறவர்களை: 
அனுப்பினான்‌; அவர்கள்‌ 
அதைச்சேர்த்த கிராமங்களைக்‌ 
கட்டிக்கொண்டு, அங்கே இருந்த 
எமோரியரைத்‌ துரத்திவிட்டார்கள்‌.. 


எண்‌ 2199. பின்பு 
போகிற வழியாய்த்‌ 
திரும்பிவிட்டார்கள்‌; அப்பொழுது 
பாசான்‌ ராஜாவாகிய ஓக்‌ என்பவன்‌ 
தன்‌ சமஸ்த ஜனங்கனோடும்‌ அவர்களை: 
எதிர்த்து யுத்தம்பண்ணும்படிக்கு, 
எத்ரேயுக்குப்‌ புறப்பட்டு வத்தான்‌. 


எண்‌ 2194. 
நோக்கி: 
பயப்படவேண்டாம்‌; 

அவன்‌ ஜனங்கன்‌ எல்லாரையும்‌, அவன்‌ 
தேசத்தையும்‌ உன்‌ 
ஒப்புக்கொடுத்தேன்‌; 

வாசமாயிருந்த 

ராஜாவாகிய 

செய்தபடியே இவனுக்கும்‌ செய்வாய்‌ 
என்றார்‌. 


பாசானுக்குப்‌ 


கர்த்தர்‌ 


எண்‌ 21:85, அப்படியே ஒருவரும்‌ 
உயிருடன்‌ மீதியாயிராதபடிக்கு. 
அவனையும்‌, அவன்‌ குமாரரையும்‌, 
அவனுடைய ௪௧ல 
வெட்டிப்போட்டு, 

தேசத்தைக்‌ கட்டிக்கொண்டார்கள்‌. 


இஸ்ரவேலர்‌ இப்படியே எமோரியரின்‌ 
தேசத்தில்‌ குடியிருக்கிறார்கள்‌. பின்பு, மோசே 
யாசேர்‌ பட்டணத்துக்கு வேவு 
பார்க்கிறவர்களை அனுப்புகிறார்‌; அவர்கள்‌ 
அதைச்சேர்ந்த கிராமங்களைக்‌ 
கட்டிக்கொண்டு, அங்கே. இருந்த 
எமோரியரைத்‌ 'தூத்திவிடுகிறார்கள்‌ 
(எண்‌ 21:31,32). 


எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


பட்டணம்‌ 
10மைல்‌ 
இந்தப்‌ 
சீயேரும்‌ 
இஸ்ரவேல்‌ 


யாசேர்‌ என்னும்‌ 
எஸ்போனுக்கு வடக்கில்‌ 
தூரத்தில்‌ அமைந்திருக்கிறது. 
பட்டணமும்‌, தற்போதுள்ள 
ஒன்றாக இருக்கலாம்‌. 
புத்திரரக்கு இங்கு ஏற்பட்ட வெற்றி, 
சீகோனுடைய _ எமோரிய நேசத்தை, 
முழுவதுமாக வெற்றி பெற்று முடிவுற்றது. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்கள்‌ மற்ற 
யுத்தங்களுக்கு ஆயத்தமாகிறார்கள்‌. ரூபன்‌, 
'கோத்திரத்தார்களை விளைச்சல்‌ 


குடியேற்றுவதற்கு ஆவன 
(எண்‌ 32), 


எமோரியரின்‌ 

அருகாமையிலிருக்கிறது. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ எமோரியரின்‌ ராஜாவாகிய 
சீகோனை பட்டயக்கருக்கினால்‌ 
வெட்டியதையும்‌, அவனுடைய தேசத்தைக்‌ 
கட்டிக்கொண்டதையும்‌ பாசானின்‌ 
ராஜாவாகிய ஓக்‌ கவனித்துப்‌ பார்க்கிறான்‌. 
ஒக்‌ ஞானமில்லாதவன்‌. அவனுக்கு 
யுத்த தந்திரம்‌ தெரியவில்லை, இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ 


எமோரியரை 
பண்ணியதைப்‌ பார்த்து, 
ராஜாவாகிய ஒக்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரோடு 
சமாநான உடன்படிக்கை 
செய்திருக்கவேண்டும்‌. 

பாசானின்‌ 
ஓகோ, இஸ்ரவேல்‌. 
சமாநான 
செய்துகொள்ளாமல்‌, 
விரோதமாக யுத்தம்பண்ண 
(எண்‌ 21:33). 


ஆனால்‌ ராஜாவாகிய 
பத்திரரோடு 

உடன்படிக்கை 
அவர்களுக்கு 
வருகிறான்‌ 


பாசான்‌ ராஜாவாகிய 
பட்டணங்களில்‌ ஆட்சி 
(எண்‌ 21:33-35; உபா 31-12). 
சீகோன்‌  தோல்லியுற்றவுடன்‌, 
தோல்வியுறுகிறான்‌ (எண்‌ 
ஓகும்‌, 


ஓக்‌ 60. 
புரிகிறான்‌. 
எத்ரேயில்‌ 
ஒகும்‌ 
21:33; 
அவனுடைய 





(யம்‌ 
பய 


வேவுகாரர்கள்‌ இவர்களைப்‌ பார்த்து. 
இவர்களுடைய பார்வையில்‌ தாங்கள்‌ 
வெட்டுக்கிளிகளைப்‌ போன்று இருப்பதாகக்‌ 
கூறினார்கள்‌. (எண்‌ 13:22-33). பாசானின்‌ 
ராஜாவாகிய ஓக்மீது தங்களுக்குக்‌ கிடைத்த 
வெற்றியை இஸ்ரவேல்‌ புத்திரர்கள்‌ 
தங்களுடைய வரலாற்றின்‌ பல பகுதிகளில்‌ 
குறிப்பிட்டிருக்கிறார்கள்‌. (உபா 1:4: உபா 
4:47; உபா 31:4; யோசு 2:10; யோசு 9:10; 
யோசு 1312.30; சங்‌ 135:1; 

இவனுடைய தேசம்‌ 
கோத்திரத்தாருக்கும்‌, காத்‌ 
கோத்திரத்தாருக்கும்‌, மனாசேயின்‌ பாதிக்‌ 
கோத்திரத்தாருக்கும்‌ பிரித்துக்‌ கொடுக்கப்‌ 
படுகிறது. (எண்‌ 32:33: உபா 3:12-13). 


பாசானின்‌ 
ஆரம்பிக்கிறான்‌. 


ராஜாவே 
பாசான்‌ 


யுத்தத்தை 


தேசம்‌ 
செழிப்பான தேசம்‌. அது ஐசுவரியம்‌ மிகுந்த 
தேசம்‌. பாசானின்‌ கேதுரு மரங்கள்‌ மிகவும்‌ 


பிரசித்திப்பெற்றவை. அதுபோலவே. 
பாசானின்‌ ஆடுகளும்‌, எருதுகளும்‌ அதிகம்‌ 
பிரசித்திப்பெற்றவை. 

பசுவின்‌ வெண்ணெயையும்‌, ஆட்டின்‌ 
பாலையும்‌, பாசானில்‌ மேயும்‌ ஆட்டுக்குட்டிகள்‌ 
ஆப்டுக்கடாக்கள்‌ வெள்ளாட்டுக்கடாக்கள்‌ 
இவைகளுடைய கொழுப்பையும்‌, 
கொழுமையான கோதுமையையும்‌, 
இரத்தம்போன்ற சுயமான திராட்சரசத்தையும்‌ 
சாப்பிட்டாய்‌" (உபா 32:14). 


பாசானின்‌ ராஜாவாகிய ஓக்‌ என்பவன்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு விரோதமாக 
கரன்‌ வரான்‌ புறப்பட்டு வருகிறான்‌. 
வனோடுகூட அவனுடைய சமஸ்த. 
புறப்பட்டு வருகிறார்கள்‌. 

புத்திரர்‌ 


பாசான்‌. 
ராஜாவாகிய ஓகை பார்த்து பயப்படக்கூடாது. 


எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மனம்‌ 
அவர்கள்‌ 


அவனுடைய சேனையைப்‌ பார்த்து 
தளர்ந்துவிடக்கூடாது. 
பார்வைக்கு இரட்சதரைப்போல 
இருக்கிறார்கள்‌. ஆனாலும்‌ அவர்களால்‌ 
கர்த்தருடைய வல்லமைக்கு முன்பாக எதிர்த்து 
நிற்கமுடியாது. 
கர்த்தர்‌ மோசேயை நோக்கி, “பாசான்‌. 
ராஜாவாகிய ஒதுக்குப்‌ பயப்படவேண்டாம்‌; 
அவனையும்‌ அவன்‌ ஜனங்கள்‌ எல்லாரையும்‌, 
அவன்‌ தேசத்தையும்‌ உன்‌ கையில்‌ 
ஒப்புக்கொடுத்தேன்‌;; எஸ்போனிலே. 
வாசமாமிருந்த  எமோரியரின்‌ ராஜாவாகிய 
நீ செய்தபடியே இவனுக்கும்‌. 
2:34) என்று 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
வார்த்தைக்கு ீழ்ப்டிகிறார்கள்‌. 
ஜனங்களில்‌ ஒருவரும்‌ உயிருடன்‌ 
மீதியாயிராதபடிக்கு, இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
ஒகையும்‌, அவன்‌ குமாரரையும்‌, அவனுடைய 
சகல ஜனங்களையும்‌ வெட்டிப்போட்டு, அவன்‌ 
தேசத்தைக்‌ கட்டிக்கொள்கிறார்கள்‌ 
(எண்‌ 21:35). 


கர்த்தருடைய 
பாசானின்‌ 


இந்த வசனத்தில்‌ “அவன்‌ குமாரர்‌' 
என்னு: வாக்கியம்‌ ஒகின்‌ 
தனலை குறிக்கும்‌. இது இராட்சதருக்குப்‌ 
பிள்ளைகளும்‌ உண்டு என்பதைக்‌ குறிக்கும்‌ 
வாக்கியமாகும்‌ (எண்‌ 13:33; 


சோமு 2136-22; 1நாளா 20:4-8). 


பாசான்‌ தேசம்‌ யோர்தானுக்கு 
'கரையிலிருக்கி! 





எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


இந்த. அதிகாரத்திலிருந்து. 
பாலாகையும்‌ பிலோயாமையும்‌ பற்றிய 
சரித்திர சம்பவம்‌ ஆரம்பமாகிறது. அவர்கள்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரரை சபிப்பதற்கு முயற்சி 
பண்ணுகிறார்கள்‌. ஆனால்‌ அவர்களுடைய 
முயற்சி தோல்வியடைகிறது. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தருடைய 
நீதியை அறிந்திருக்கவேண்டும்‌. அதற்காக 
அவர்கள்‌ மோவாபின்‌ ராஜாவாகிய பாலாக்‌ 


பிலேயாமை விசாரித்ததையும்‌, பேயோரின்‌ 
குமாரனாகிய  பிலேயாம்‌ பாலாகுக்கு. 
பிரதியுத்தரம்‌ சொன்னதையும்‌ 
நினைத்துக்கொள்ளவேண்டும்‌ என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 


"என்‌ ஜனமே சோவாயின்‌ ரா 
பாலாக்‌ ஈசனை 
இன்னதென்றும்‌, வான்‌ குமாரனான 
பிலேயாம்‌ அவனுக்குப்‌ பிரதியுத்தரமாகச்‌ 
சொன்னது இன்னதென்றும்‌, சித்தீம்‌ 
தொடங்கி கில்கால்மட்டும்‌ நடந்தது. 
இன்னதென்றும்‌, நீ கர்த்தருடைய நீதிகளை 
அறிந்து கொள்ளும்படி நினைத்துக்கொள்‌" 
(மீகா 65. 


ரா வாகிய 


பாலாக்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ 

நிமித்தம்‌ மிகவும்‌ கலக்கமடைகிறான்‌. அவன்‌ 

இஸ்ரவேல்‌ புத்திரரை 

சதிஆலோசனை 

(எண்‌ 221-4), 

சபிப்பதற்காக 

அழைத்தனுப்புகிறான்‌. 

முயற்சி தோல்வியடைகிறது (எண்‌ 22:5-14). 
பாலாக்‌ இரண்டாம்‌ 

பிலேயாமை அழைத்தனுப்ப தன்‌ மக்களை 

அனுப்புகிறான்‌. இந்த முறை பாலாகின்‌ 

முயற்சி வெற்றி பெறுகிறது. பிலேயாம்‌ 

பாலாகைப்‌ பார்க்க புறப்பட்டு வருகிறான்‌ 

(எண்‌ 22:15-21). 


பிலேயாம்‌ வரும்‌ வழியில்‌ 
தடையும்‌ எதிர்ப்பும்‌ 
(எண்‌ 22:22-35) 
பிலேயாமுக்கும்‌ இடையே 
சம்பாஷணை (எண்‌ 22:36-41). 


அவனுக்கு. 
ஏற்படுகிறது. 
பாலகுக்கும்‌ 
நடைபெறும்‌ 


பாலாகும்‌ பிலேயாமும்‌ 
எண்‌ 221-14 


எண்‌ 22:1. பின்பு இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
பிரயாணம்‌ பண்ணி, எரிகோவின்‌ கிட்ட 
இருக்கும்‌ யோர்தானுக்கு இக்கரையிலே 
மேோவாபின்‌ சமனான வெளிகளில்‌ 
பானயமிறங்கினார்கள்‌. 


எண்‌ ௨௨௨, இஸ்ரவேலர்‌ 
எமோரியருக்குச்‌ செய்த யாவையும்‌ 
சிப்போரின்‌ குமாரனாகிய பாலாக்‌. 
கண்டான்‌. 


எண்‌ 223. 
ஏரானமாயிருத்‌ தபடியினால்‌, மோவாப்‌ 
மிகவும்‌ பயந்து, இஸ்ரவேல்‌ 
புத்திரரினிமித்தம்‌ கலக்கமடைந்து, 


எண்‌ 224. மீதியானரின்‌ மூப்பரை 
நோக்கி: மாடு வெளியின்‌ புல்லை. 
மேய்கிறதுபோல, இப்பொழுது இந்தக்‌ 
கூட்டம்‌ நம்மைச்‌ ௬ற்றியிருக்கிற 
யாவையும்‌ மேய்த்துபோடும்‌ என்றான்‌. 
அக்காலத்திலே சிப்போரின்‌ 
குமாரனாகிய பாலாக்‌ மோவாபியருக்கு 


ராஜாவாயிருந்தான்‌. 


எண்‌ 225. 
குமாரனாகிய 
அழைத்துவரும்படி, 
சுத்ததியாருடைய தேசத்தில்‌ 
நதியருகேயுன்ன. பெத்தூருக்கு 
ஸ்தானாபதிகளை அனுப்பி: எகிப்திலி. 
ருந்து ஒரு ஜனக்கூட்டம்‌ 
வந்திருக்கிறது; அவர்கள்‌ பூமியின்‌: 
விசாலத்தை மூடி, எனக்கு எதிரே 
இறங்கியிருக்கிறார்கள்‌. 


அவர்கள்‌: 


ஜனங்கள்‌ 


பேயோரின்‌ 
பிலேயாமை 
தன்‌ 


அவன்‌ 


நீர்‌ 
ஆசீர்வதிக்கப்‌ 

சுபிக்கிறவன்‌ 

சபிக்கப்பட்டவன்‌ என்று அறிவேன்‌; 
ஆதலால்‌, தீர்‌ வந்து, எனக்காக அந்த 


இனத்தைச்‌ சுபிக்கவேண்டும்‌; 
அப்பொழுது ஒருவேளை நான்‌ 
அவர்களை முறிய அடித்து, அவர்களை 
இத்தேசத்திலிருத்து துரத்திவிடலாம்‌ 
என்று சொல்லச்சொன்னான்‌. 





BALWETHER 
பிய 


எண்‌ 227. அப்படியே மோவாபின்‌. 
மூப்பரும்‌ மீதியானின்‌. மூப்பரும்‌ 
குறிசொல்லுதலுக்கரிய  கூலியைத்‌ 
தங்கள்‌ கையில்‌ எடுத்துக்கொண்டு 
புறப்பட்டு, பிலேயாமிடத்தில்‌ போய்‌, 
பாலாகின்‌ வார்த்தைகளை அவனுக்குச்‌. 
சொன்னார்கள்‌. 


எண்‌ 22:8. அவன்‌ அவர்கனை நோக்கி: 
இராத்திரிக்கு இங்கே தங்கியிருங்கன்‌; 
கர்த்தர்‌ எனக்குச்‌ சொல்லுகிறபடியே 
உங்களுக்கு உத்தரவு கொடுப்பேன்‌ 
என்றான்‌; அப்படியே மோவாபின்‌ 
பிரபுக்கள்‌. பிலேயாமிடத்தில்‌: 
தங்கினார்கள்‌. 


எண்‌ 229. தேவன்‌ பிலேயாமிடத்தில்‌: 
வந்து: உன்னிடத்திலிருக்கிற இந்த 
மனிதர்‌ யார்‌ என்றார்‌. 


எண்‌ 22:10. பிலேயாம்‌ தேவனை 
நோக்கி: சிப்போரின்‌ குமாரனாகிய 
பாலாக்‌ என்னும்‌ மோவாபின்‌ ராஜா 
அவர்களை என்னிடத்துக்கு அனுப்பி. 


எண்‌ 2211. பூமியின்‌ விசாலத்தை 
மூடுகிற ஒரு ஜனக்கூட்டம்‌ எகிப்திலி. 
ருந்து வந்திருக்கிறது; ஆகையால்‌, நீ 
வந்து எனக்காக அவர்களைச்‌. 
சுபிக்கவேண்டும்‌; அப்பொழுது நான்‌. 
அவர்களோடே, யுத்தம்‌ பண்ணி, 
ஒருவேளை அவர்களைத்‌ துரத்தி 
விடலாம்‌ என்று சொல்லச்‌ சொன்னான்‌. 
என்றான்‌. 


எண்‌ 2212. அதற்குக்‌. 
பிலேயாமை நோக்கி: நீ த்க்‌ 
போகவேண்டாம்‌; அத்த ஜனங்களைச்‌ 
சுபிக்கவும்‌ வேண்டாம்‌; அவர்கள்‌ 
ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்‌ என்றார்‌. 


எண்‌ 22:18. பிலேயாம்‌ காலமே எழுத்து, 
பாலாகின்‌ பிரபுக்களை நோக்கி: நீங்கள்‌ 
உங்கள்‌ தேசுத்துக்குப்‌ போய்விடுங்கள்‌; 
நான்‌ உங்கனோடேகூட வருகிறதற்குக்‌ 
கர்த்தர்‌ எனக்கு. உத்தரவு 
கொடுக்கமாட்டோம்‌ என்கிறார்‌ என்னு 
சொன்னான்‌. 

எண்‌: 22:14. அப்படியே 
மோவாபியருடைய பிரபுக்கள்‌ எழுந்து, 
பாலாகினிடத்தில்‌ போய்‌: 
யிலேயாம்‌ எங்கனோடே வரமாட்டேன்‌ 
என்று சொன்னான்‌ என்றார்கள்‌. 


எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ வனாந்தரத்திலே 
சுற்றி அலையும்‌ பிரயாணம்‌ முடிவு 
பெறுகிறது. அவர்கள்‌ பள்ளத்தாக்கிலுள்ள 
மோவாபின்‌ வெளியிலிருக்கிற 
பாமோத்திலிருந்து எஷிமோனை நோக்கும்‌ 
பிஸ்காவின்‌ உச்சிக்குப்போகிறார்கள்‌. 
(எண்‌ 21:20). 


பின்பு இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ பிரயாணம்‌ 
பண்ணி, எரிகோவின்‌ கிட்ட இருக்கும்‌ 
யோர்தானுக்கு இக்கரையிலே. 
மோவாபின்‌ சமனான வெளிகளில்‌ 
பாளயமிறங்குகிறார்கள்‌ (எண்‌ 22:1) 


இந்த வசனத்தில்‌ “பின்பு என்னும்‌ 
வார்த்தைக்கு எமோரியரின்‌ ராஜாவாகிய 
சீகோனை ஜெயித்த பின்பு என்று 
பொருள்‌. (எண்‌ 22:2). இஸ்ரவேல்‌ 


அர்னோன்‌ நதியின்‌ மேற்கு 
நிலத்தையும்‌ 


எல்லா 


மோவாபின்‌ வடக்கு 
இப்பொழுது இஸ்ரவேல்‌ 

யோர்தானின்‌ கிழக்கு பகுதியில்‌ 
எரிகோவிற்கு எதிராகப்‌ 
பாளயமிறங்கியிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
கானான்‌ தேசத்திற்குள்‌ பிரவேசிப்பதற்கு 
ஆயத்தமாக இருக்கிறார்கள்‌ (யோசு 2:1-6:27). 
உபாகமம்‌ புஸ்தகத்தில்‌ 
கூறப்பட்டிருக்கும்‌ செய்திகள்‌, இஸ்ரவேல்‌ 
புத்தருக்கு இந்த இடத்தில்‌ வைத்து 
கூறப்பட்டு எழுதப்பட்டது. சீகோன்‌, ஓக்‌ 
ஆகியோரை  ஜெயிப்பதற்கும்‌, எரிகோவை. 
ஜெயிப்பதற்கும்‌ இடையில்‌ உபாகமம்‌ 
புஸ்தகம்‌ எழுதப்பட்டது. (யோசு 21-627). 
பிலேயாமைப்‌ பற்றிய காரியங்களும்‌ எண்‌: 
221-3613 ஆகிய வசனங்களில்‌ 
கூறப்பட்டிருக்கும்‌ நிகழ்ச்சிகளும்‌, உபாகமம்‌ 
புஸ்து கூறப்பட்டிருக்கும்‌. 
நிகழ்ச்சிகளும்‌ இந்த இடத்தில்‌ நடைபெற்றன. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ இந்த சமவெளியில்‌ 

நீண்டகாலம்‌ தங்கியிருக்கிறார்கள்‌. மோசே 

பின்பு, இஸ்ரவேல்‌ 

யோசுவாவினுடைய 

யோர்தான்‌ நதியை 

அதுவரையிலும்‌ அவர்கள்‌ 

யோர்தானுக்கு இக்கரையிலே. மோவாபின்‌ 

சமனான வெளிகளில்‌ 
பாளயமிறங்கியிருக்கிறார்கள்‌. 





BALWETHER 
பிய 


இஸ்ரவேலர்‌ எமோரியருக்குச்‌ செய்த 
யாவையும்‌ சிப்போரின்‌ குமாரனாகிய பாலாக்‌ 
காண்கிறான்‌. ஜனங்கள்‌ 
ஏராளமாயிருந்தபடியினால்‌, மோவாப்‌ மிகவும்‌ 
பயந்து, இஸ்ரவேல்‌ புத்திரரினிமித்தம்‌: 


கலக்கமடைகிறான்‌ (எண்‌ 22:23). 


இஸ்ரவேல்‌ புத்திரர்கள்‌ 
ராஜாக்களை எளிதாக 

விடுகிறார்கள்‌. இதைப்‌ பார்த்த பாலாகிற்கு 

மிகுந்த பயமும்‌, கலக்கமும்‌ உண்டாயிற்று. 

பிலேயாமை வைத்து, இஸ்ரவேல்‌ புத்திரரைச்‌ 

சபிக்க வேண்டுமென்பது பாலாகின்‌ திட்டம்‌. 

அவனுடைய திட்டம்‌ தோல்வியடைகிறது. 

னாலும்‌, இஸ்ரவேலருடைய வல்லமையின்‌ 

'கசியத்தைப்‌ பாலாக்‌ அறிந்துகொண்டு, 
அவர்களைப்‌ பலவீனப்படுத்தி விடுகிறான்‌. 

புத்திரர்கள்‌ பாவத்தில்‌ 

பாலாக்‌ பலவிதமான 

காரியங்களைச்‌ செய்கிறான்‌. 

பாவம்‌ செய்த இஸ்ரவேல்‌ 

கர்த்தரே சபித்து விடுகிறான்‌. 

5 ஆகிய வசனங்களில்‌. 

ஓர்‌ எடுத்துக்காட்டு 


இதற்கு 
கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வாதையில்‌ 


மட்டும்‌ 24,000 இஸ்ரவேல்‌ புத்திரர்கள்‌ 
மரித்துப்‌ போகிறார்கள்‌. 


பாலாக்‌ மீதியானரின்‌ மூப்பரை நோக்கி, 
“மாடு வெளியின்‌ புல்லை மேய்கிறதுபோல, 
இப்பொழுது இந்தக்‌ கூட்டம்‌ நம்மைச்‌ 
சுற்றிமிருக்கிற யாவையும்‌ மேய்ந்துபோடும்‌” 
(எண்‌ 22:4) என்று சொல்லுகிறான்‌. 
அக்காலத்திலே சிப்போரின்‌ குமாரனாகிய 
பாலாக்‌ மோவாபியருக்கு 
ராஜாவாயிருக்கிறான்‌. 


அடுத்து வரும்‌ நான்கு அதிகாரங்களில்‌ 
மோவாப்‌, மீதியான்‌, பாலாக்‌, பிலேயாம்‌. 

ஆகியோர்‌ பிரபல்யமானவர்கள்‌ 
(எண்‌ 221-2548) இவர்களைப்‌ பற்றி 116 
தடவைகள்‌ குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மோவாப்‌ 
லோத்தின்‌ குமாரன்‌. (ஆதி 19:37) 
மீதியான்‌ ஆபிரகாமின்‌ குமாரன்‌. 
(ஆதி 25:2). பாலாக்‌ ஒரு மோவாபியன்‌ 
(எண்‌ 22:4) பிலேயாம்‌ ஒரு ஏதோமியன்‌. 
ஏதோமியர்‌ ஈசாக்கின்‌ குமாரனாகிய 


ஏசாவின்‌ சந்ததியார்‌. (ஆதி 36:31-32) 


எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


பூர்வகாலத்து 
லோத்தின்‌ 
ஆனால்‌ 


இஸ்ரவேல்‌ 


ஆபிரகாமும்‌ லோத்தும்‌ 
சிநேகிதர்கள்‌. மோவாபியர்‌ 
சந்ததியை சேர்ந்தவர்கள்‌. 
இக்காலத்தில்‌ மோவாபியர்‌ 
புத்திரை பகைக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்மீது சந்தேகப்பட்டு, 
அவர்களை  அழித்துப்போடவேண்டுமென்று, 
தீர்மானமாயிருக்கிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
துர்ச்செய்தி பரப்புகிறார்கள்‌. 
மோவாபியரையும்‌, 
அழித்துப்போடுவார்கள்‌. 
ராஜாவாகியிருக்கிற 
மூப்பருக்கு 


மோவாபியர்‌ 
விரோதமாக. 
அவர்கள்‌ 
மீதியானியரையும்‌ 
என்று மோவாபியருக்கு 
பாலாக்‌ மீதியானரின்‌. 
சொல்லுகிறான்‌. 
மோவாபியருக்கும்‌,  மீதியனருக்கும்‌ 
புத்திரரைக்‌ குறித்து 
தங்களுடைய பயத்தை 
ஒருவருக்கொருவர்‌ 
தங்களுடைய 
பொதுவான பாதுகாப்புக்கு திட்டமிடுகிறார்கள்‌. 


மோவாபியரும்‌ மீதியானரும்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரரை எதிர்க்க நினைப்பதற்கு பதிலாக, 
அவர்களோடு சநேகமாயிருக்க 
நினைக்கவேண்டும்‌. இல்விரண்டு 
ஜாதியாரும்‌ இஸ்ரவேல்‌ ஜனத்தாருக்கு 
உதவி செய்ய முன்‌ வரவேண்டும்‌. 


மோவாபியரின்‌ முற்பிதாவாகிய 
லோத்துக்கு, இஸ்ரவேல்‌  புத்திரரின்‌ 
முற்பிதாவாகிய ஆபிரகாம்‌ ஏராளமான 
ப்ட்‌ செய்திருக்கிறார்‌. ஆபிரகாமும்‌ 

ம்‌ கர்த்தரையே ஆராதித்தார்கள்‌. 
ன்‌ லோத்தின்‌ சந்ததியார்‌ இப்போது 
கர்த்தரை விட்டு வழிவிலகி, விக்கிரகங்களை 
ஆராதிக்கிறார்கள்‌. 


லோத்தின்‌ சந்ததியாரான மோவாபியர்‌ 
ஆபிரகாமையும்‌, ஆபிரகாமின்‌: 
தேவனாகிய  கர்த்தரையும்‌ மறந்துவிட்டு, 
கர்த்தருடைய ஜனத்தைப்‌ பகைக்கிறார்கள்‌. 
மோவாபியருக்கு இஸ்ரவேலின்‌ 
தேவனைப்பற்றித்‌ தெரியும்‌. தேவனாகிய 
கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரோடு 
கூடமிருக்கிறார்‌ என்பதை மோவாபியரின்‌ 
ராஜாவாகிய பாலாக நன்றாய்‌ 
அறிந்திருக்கிறான்‌. 





எண்ணாகமம்‌ - விரிவுரை மம 
NUMBERS - COMMENTARY PUBLISHERS 


அவர்‌ மனுப்புத்திரர்‌ எல்லோரையும்‌ தமது 
வல்லமையினால்‌ ஆளுகை செய்கிறார்‌ 
என்பதையும்‌: மோவாபியர்‌ ஓரளவு 
அறிந்திருக்கிறார்கள்‌. 


அவர்களை  சபித்துவிட்டால்‌, ர்கள்‌ முற்பிதாக்களாகிய ஆபிரகாமும்‌ 
சபிக்கப்பட்ட ஜனமாயிருப்பார்கள்‌. கர்த்தரும்‌ | லோத்தும்‌ இஸ்ரவேலின்‌ தேவனாகிய 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு விரோதமாமிருப்பார்‌ | கர்த்தரை மாத்திரமே  ஆராதித்தார்கள்‌ 
ஆனால்‌. மீதியானர்‌ மத்தியிலும்‌, 
மோவாபியர்‌ மத்தியிலும்‌ கர்த்தர்‌ மீது, 
உண்மையான பக்தியோ, உண்மையான 
பாலாகுக்கு தன்னுடைய சொந்த | விசுவாசமோ காணப்படவில்லை. இவர்கள்‌ 
வல்லமையின்மீதோ, தன்னுடைய | விக்கிரகங்களை ஆராதித்ததினால்‌, 
இராணுவத்தினுடைய  வல்லமையின்மீதோ | கர்த்தரையும்‌ ஒரு விக்கிரகம்‌ போல. 
நம்பிக்கையில்லை. அவன்‌ தன்னுடைய | பாவிக்கிறார்கள்‌. 
புத்தியை நம்புகிறான்‌. பாலாகின்‌ புத்தி 
தாறுமாறாயிருக்கிறது. அவன்‌ தங்கள்‌ தெய்வங்கள்‌ சத்துருக்களை 
மோவாபியரின்‌ பலத்தை நம்பாமல்‌, | சபிக்கும்‌ என்னும்‌ நம்பிக்கை புறஜாதியார்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு விரோதமாக தான்‌ | மத்‌ , இருக்கிறது. சன்னதம்‌. 
மேற்கொள்ளும்‌ சதிஆலோசனைகளை | செய்‌ ம்‌, மந்திரம்‌ ஒதுவதினாலும்‌ 
நம்புகிறான்‌. த தங்களுக்கு 
சபித்துவிடும்‌ என்று 
இஸ்ரவேல்‌ புத்திரரை சபிப்பதற்காக | மோவாபியர்‌ நம்புகிறார்கள்‌. 
ப்ப தீர்க்கதரிசியையோ அல்லது அவர்களை த்‌ ல 
சபிக்கக்கூடிய மனிதனையோ பாலாக்‌. தாங்கள்‌ ஆராதிக்கும்‌ ரகங்களை 
ம்‌ அந்த தீர்க்கதரிசிக்கு | போல, இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தரும்‌, 
சன்னதம்‌ பார்க்க தெரிந்திருக்கவேண்டும்‌. | தங்களுடைய விரோதிகளை சபிப்பார்‌ என்று 
அவனுக்கு மந்திரம்‌ ஒத | மோவாபியரின்‌ ராஜாவாகிய பாலாக்‌ 
அறிந்திருக்கவேண்டும்‌. நம்புகிறான்‌. லோத்தின்‌ சந்ததியார்‌ 
கர்த்தரையும்‌, அவருடைய வார்த்தையையும்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரரை சபிக்கவேண்டும்‌ | விட்டு தூரமாய்‌ விலகிப்போயிருக்கிறார்கள்‌. 
என்றும்‌, அவர்கள்மீது சாபங்களை | ஆகையினால்‌ மோவாபியருக்கு கர்த்தரை 
சுமத்நவேண்டும்‌ என்றும்‌ பாலாக்‌ | ஆவியோடும்‌, உண்மையோடும்‌ எவ்வாறு 
அவன்‌ தேடிப்‌ பார்க்கிற | தொழுதுகொள்ளவேண்டும்‌ என்பது, 
தெரியவில்லை. 


பாலாகையும்‌ அவனுடைய ம்‌ மோவாபின்‌ ராஜாவாகிய பாலாக்‌ 
ஆசீர்வதிக்கவேண்டும்‌. அதே வேளையில்‌ | இஸ்ரவேல்‌ புத்திரரை சபிப்பதற்காக ஒரு 
அந்த தீர்க்கதரிசி இஸ்ரவேல்‌ | தீர்க்கதரிசியை தேடிக்கொண்டிருக்கிறான்‌. 
ஜனத்தாரை சபித்து, அவர்களை | அவன்‌ பேயோரின்‌ குமாரனாகிய 
பலவீனப்படுத்தவேண்டும்‌. அப்போதுதான்‌ | பிலேயாமைப்பற்றி கேள்விப்பட்ிருக்கிறான்‌. 
தன்னால்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு | பிலேயாம்‌ மந்திரம்‌ ஒதுவதையும்‌ பலிகளை 
விரோதமாக யுத்தம்‌ செய்து, அவர்களை | செலுத்துவதையும்‌, சன்னதம்‌ 
மேற்கொள்ள முடியும்‌ என்று பாலாக்‌ | பார்ப்பதையும்‌, குறிசொல்லுவதையும்‌ 
நினைக்கிறான்‌. பாலாக்‌ கேள்விப்பட்டிருக்கிறான்‌. 
கட்க பேயோரின்‌ குமாரனாகிய பிலேயாமை 
மோவாபியர்‌ மத்தியிலே கர்த்தரைக்‌ | தன்னிடத்தில்‌ அந்து வரவேண்டும்‌ 
ண்கள்‌ ஞானமும்‌, அறிவும்‌ | என்றும்‌, அவனுக்கு அதிகமான 
தெளிவாகயில்லை. அவர்கள்‌ கர்த்தருடைய | வெகுமதிகளைக்‌ கொடுத்து, இஸ்ரேல்‌ 
ஒரளவு | புத்திரரை சபிக்கச்‌ சொல்லவேண்டும்‌. 


கர்த்தர்‌ 
வககயில்‌ னு என்றும்‌ பாலாக்‌ திட்டமிடுகிறான்‌. 





BALWETHER 
பிய 


மோவாபின்‌ ராஜாவாகிய 
பேயோரின்‌ குமாரனாகிய 
அழைத்துவரும்படி, தன்‌ சந்ததியாருடைய 
தேசத்தில்‌ நதியருகேயுள்ள பெத்தூருக்கு: 
ஸ்தானாபதிகளை அனுப்புகிறான்‌. பிலேயாம்‌. 
பாலாகுக்கு அருகாமையிலுள்ள தேசத்தில்‌ 
வாசம்பண்ணவில்லை. அவன்‌ வெகுதூரத்தில்‌ 
வாசம்பண்ணுகிறான்‌. ஆபிரகாம்‌ எந்த 
ஊரிலிருந்து வந்தாரோ அந்த ஊரில்‌ 
பிலேயாம்‌ இருக்கிறான்‌. லாபான்‌ எந்த 
தேசத்தில்‌ வாசம்‌ பண்ணினாரோ அந்த 
தேசத்தில்‌ இப்போது பிலேயாம்‌ 
வாசம்பண்ணுகிறான்‌. 
பிலேயாம்‌. க்கி கடந்த 
அவனை எப்படியாவது னிடத்தில்‌ 
வரவழைத்து, இஸ்ரவேல்‌ ல்லை சபிக்கச்‌ 
சொல்லவேண்டுமென்று பாலாக்‌ 
தீர்மானமாயிருக்கிறான்‌. இதற்காக பாலாக்‌ 
ஒரு சில சதிஆலோசனைகளை 
மேற்கொள்கிறான்‌ 
முதலாவதாக பாலாக்‌ பிலேயாமை தன்‌ 
சிநேகிதனாக்குகிறான்‌. அதன்‌ பின்பு அவன்‌ 
தனக்கு தேவனாக்குகிறான்‌. 


பாலாக்‌ 
பிலேயாமை 


ஆசீர்வதிக்கப்பட்டவன்‌, 
சபிக்கப்பட்டவன்‌ 
என்று 
சொல்லுகிறான்‌. 
பிலேயாமின்‌ வார்த்தை தேவனுடைய 


வார்த்தையைப்‌ போன்றது என்றும்‌, பிலேயாம்‌ 
என்ன சொல்லுகிறானோ அது அப்படியே 
நிறைவேறும்‌ என்றும்‌ பாலாக்‌ அவனுக்கு 
சொல்லுகிறான்‌. தன்னுடைய வார்த்தைக்கு 
இல்வளவு வல்லபை றது என்பது 
பிலேயாமுக்கே தெரியாது. ஆனாலும்‌ பாலாக்‌ 
தன்னுடைய க்‌ 
நிறைவேற்றுவதற்காக, 
அதிகமாய்‌ உயர்த்துகிறான்‌. 

பாலாகின்‌ ஸ்தானாபதிகள்‌ பிலேயாமைப்‌ 
பார்த்து, “எகிப்திலிருந்து ஒரு ஜனக்கூட்டம்‌ 
வந்திருக்கிறது; அவர்கள்‌ பூமியின்‌ 
விசாலத்தை மூடி, எனக்கு எதிரே 


இறங்கியிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ என்னிலும்‌ 
பலவான்கள்‌; ஆகிலும்‌, நீர்‌ 


ஆசிர்வதிக்கிறவன்‌ ஆசிர்வதிக்கப்பட்டவன்‌, 


எண்ணாகமம்‌ - 
NUMBERS - COMMENTARY 


க, oooh 


FUEUSHERS 


நீர்‌ சபிக்கிறவன்‌ சபிக்கப்பட்டவன்‌ என்று 
அறிவேன்‌; ஆதலால்‌, நீர்‌ வந்து, எனக்காக 
அந்த ஜனத்தைச்‌  சபிக்கவேண்டும்‌: 
அப்பொழுது ஒருவேளை நான்‌ அவர்களை 
முறிய அடித்து, 
இத்தேசத்திலிருந்து 

(எண்‌ 22:56) 
சொல்லச்சொல்லுகிறான்‌. 


பாலாக்‌ “தன்‌ சந்ததியார்‌” என்று 
சொல்லும்‌ வாக்கியத்திற்கு ஏதோமிலிருந்து 
அசீரியாவிற்கு இவனோடு வந்தவர்கள்‌ 
என்று பொருள்‌ சொல்லலாம்‌. இஸ்ரவேல்‌ 
புத்திரர்கள்‌ ஏமோரியரையும்‌, பாசானியரையும்‌ 
ஜெயித்து, இப்போது மறுபடியும்‌ யுத்தத்திற்கு 
ஆயத்தமாக இருக்கிறார்கள்‌. 


பிலேயாம்‌ கூறும்‌ தீர்க்கதரிசனம்‌. 

நிறைவேறும்‌ என்று எல்லா ஜனங்களுக்கும்‌ 
தெரிந்திருக்கிறது. பாலாக்‌  பிலேயாமின்‌ 
ஊரிலிருந்து நூற்றுக்கணக்கான மைல்‌ 
தூரத்தில்‌ இருந்தாலும்‌, அவனுக்கும்‌ 
இந்தச்‌ செய்தி தெரிந்திருக்கிறது. 
பிலேயாமின்‌ தந்தை ஏதோமின்‌ ராஜாவாக 
இருந்திருக்க வேண்டும்‌. (ஆதி 36:31-32), 


பாலாகின்‌ ஆலோசனை பிரகாரம்‌, 
மோவாபின்‌ மூப்பரும்‌, மீதியானின்‌ மூப்பரும்‌ 
குறிசொல்லுதலுக்குரிய கூலியைத்‌ தங்கள்‌ 
கையில்‌ எடுத்துக்கொண்டு புறப்பட்டு, 
பிலேயாமிடத்தில்‌ போய்‌, பாலாகின்‌ 
வார்த்தைகளை அவனுக்குச்‌ 
சொல்லுகிறார்கள்‌ (எண்‌ 22:7). 


ino ed 


மார்க்கத்தாருக்குக்‌ 
அஞ்சனம்‌ பார்த்தல்‌, பிசாசின்‌ கிரியைகள்‌ 
ஆகியவை மட்டுமே தெரியும்‌. பிலேயாமும்‌ 
இதுபோன்று ஏதோ ஒரு /லையைச்‌: 
செய்யப்‌ போகிறான்‌ என்று பாலாகின்‌ 
மூப்பர்கள்‌ நினைத்திருக்கலாம்‌. பிலேயாம்‌. 
குறிசொல்லுகிற ஆவியினால்‌ இஸ்ரவேலைக்‌ 
குறித்து தீர்க்கதரிசனம்‌ உரைக்கவில்லை, 
மற்ற தீர்க்கதரிசிகளைப்போலவே, 
யாமும்‌ கர்த்தரிடத்திலிருந்து 
அவருடைய வார்த்தையைப்‌ பெற்றுக்கொண்டு 
அதை அப்படியே கூறுகிறான்‌. 





எண்ணாகமம்‌ - 


விரிவுரை 


NUMBERS - COMMENTARY 


புறப்பட்டுப்போய்விடவில்லை. 
அவர்களை நோக்கி, 


தங்கியிருங்கள்‌; 
த்க்‌ க்‌ 
கொடுப்பேன்‌' 
சொல்லுகிறான்‌ ; 

பிரபுக்கள்‌ 


எனக்குச்‌ 
உத்தரவு 
என்று 
மோவாபின்‌ 
தங்குகிறார்கள்‌ 


பி! 


“கர்த்தர்‌ எனக்குச்‌ சொல்லுகிறபடியே 
உங்களுக்கு உத்தரவு கொடுப்பேன்‌" 
என்று பிலேயாம்‌ சொல்லுகிறான்‌. 
அந்த ராத்திரி வேளையில்‌ கர்த்தர்‌ 
தனக்குப்‌ பதில்‌ கொடுப்பார்‌ என்று. 
பிலேயாம்‌ நிச்சயமாக நம்புகிறான்‌. அவன்‌ 
கர்த்தருடைய சமுகத்தில்‌ அடிக்கடி 
ஜெபம்பண்ணி, அவருடைய வார்த்தையைக்‌ 
கேட்டிருக்கிறவன்‌. கையினால்‌. 
கர்த்தர்‌ தன்னோடு பேசுவார்‌ என்பதில்‌ 
பிலேயாமிற்கு எந்தவித சந்தேகமும்‌. 
இல்லை. (எண்‌ 22:8-20). 


இரவு 


கிற மனிதர்‌ யா! 
(எண்‌ 229) என்று கிறார்‌ கர்த்தர்‌ 
சர்வஞானமுள்ளவர்‌. ர்‌ 
எல்லாவற்றையும்‌ 

பிலேயாமைப்‌ 
மோவாபின்‌ 
மூப்பும்‌, 
கர்த்தர்‌ 
பாலாகின்‌ 
அறிந்திருக்கிறார்‌. 
பிலேயாமிடத்தில்‌ 
அவனிடத்திலிருக்கிற 
யார்‌ என்று கேட்கிறார்‌. 


தேவனைச்‌ 


வேளையிலே 
வந்து, 


தேவன்‌: 
பிலேயாமிடத்தில்‌ 
'உன்னிடத்திலிருக்‌ 


பார்க்க 
மூப்பும்‌, _. மீதியானின்‌ 
கர்த்தர்‌ அறிந்திருக்கிறார்‌. 
மோவாபியரின்‌ ராஜாவாகிய 
'சதிஆலோசனையையும்‌ 
ஆனாலும்‌ கர்த்தர்‌ 
- வந்து 
இந்த மனிதர்‌. 
பிலேயாம்‌ 
முயற்சி பண்ணும்‌ 
கர்த்தர்‌ அவனிடத்தில்‌ உடனடியாக 
வந்துவிடுகிறார்‌. (எண்‌ 22:9, 1219-20; 
எண்‌ 23:4-515-16; எண்‌ 2411-4, 15-16). 


சந்திப்பதற்கு 


போதெல்லாம்‌ 


பிலேயாம்‌ தேவனை 
'சிப்போரின்‌ குமாரனாகிய பாலாக்‌ என்னும்‌ 
மோவாயின்‌ ராஜா அவர்களை 
என்னிடத்துக்கு அனுப்பி, பூமியின்‌ 
விசாலத்தை மூடுகிற ஒரு ஜனக்கூட்டம்‌ 
எகிப்திலிருந்து வந்திருக்கிறது; ஆகையால்‌, நீ 
எனக்காக அவர்களைச்‌ 
அப்பொழுது நான்‌ 
அவர்களோடே யுத்தம்‌ பண்ணி, ஒருவேளை 
அவர்களைத்‌ துரத்தி விடலாம்‌ என்று 
சொல்லச்‌ சொன்னான்‌” (எண்‌ 2210,11) 
என்று சொல்லுகிறான்‌. 


பிலேயாம்‌ தேவனிடம்‌ மட்டுமே 
பேசுகிறான்‌. அவன்‌ மந்திர சக்திகளினால்‌ 
குறிசொல்லுகிற ஆவிகளிடமோ அல்லது 
பிசாசுகளிடமோ பேசவில்லை, 2பேதுரு 2:15-16 
ஆகிய வசனங்களில்‌ பிலேயாம்‌ ஒரு 
தீர்க்கதரிசி என்று அழைக்கப்பட்டிருக்கிறான்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரரை 
கர்த்தருக்கு பிரியமான காரியமல்ல, 
பிலேயாம்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரை சபிக்க 
வரவேண்டுமென்று பாலாக்‌ தன்னுடைய 
பிரபுக்களை அனுப்பிமிருக்கிறான்‌. 
கர்த்தரோ பிலையாமை  தடைபண்ணுகிறார்‌. 
பிலேயாமை தடுப்பதற்காக கர்த்தர்‌ 
இரவுவேளையிலே அவளிடத்தில்‌ வருகிறார்‌ 
ஒருவேளை கர்த்தர்‌ பிலேயாமின்‌ 
சொப்பனத்திலே பேசியிருக்கலாம்‌. 


கர்த்தருக்கு 
மூப்பரைப்பற்றியும்‌, 
மூப்பரைப்பற்றியும்‌ நன்றாய்த்‌ 
தெரிந்திருந்தாலும்‌, அதை  பிலேயாமின்‌ 
மூலமாக அறிந்துகொள்ளவேண்டுமென்று 
சித்தங்கொள்கிறார்‌. பிலேயாமும்‌ 
கர்த்தரிடத்தில்‌ உண்மையை மறைக்கவில்லை. 
அவர்கள்‌ தன்னிடத்தில்‌ எதற்காக 
வந்திருக்கிறார்கள்‌ என்னும்‌ விவரத்தை 
பிலேயாம்‌ கர்த்தருக்கு சொல்லுகிறான்‌. 

தேவன்‌ பிலேயாமை நோக்கி, “நீ 
அவர்களோடே போகவேண்டாம்‌; அந்த 
ஜனங்களைச்‌ சபிக்கவும்‌ வேண்டாம்‌;அவர்கள்‌ 
ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்‌" (எண்‌: 2242) 
என்று சொல்லுகிறார்‌. பிலேயாம்‌ பாலாகைப்‌ 
பார்க்க போகக்கூடாது என்பதும்‌, அவன்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரரை சபிக்கக்கூடாது. 
என்றும்‌ கர்த்தருடைய தீர்மானமான 
வார்த்தையாயிருக்கிறது. 


சபிப்பது, 


மோவாபின்‌ 
மீதியானின்‌ 





(யய 
பிய 


ம்‌ ஒருவேளை தான்‌ 

வீட்டிலிருந்தே, தூரத்தில்‌. 
பாளயமிறங்கிமிருக்கிற இஸ்ரவேல்‌ புத்திரரை 
சபிப்பதற்கு வாய்ப்புள்ளது. பிலேயாமின்‌ 
வாயிலிருந்து இஸ்ரவேல்‌: புத்திரருக்கு. 
விரோதமான சாபவார்த்தைகள்‌ வரக்கூடாது 
என்பதில்‌ கர்த்தர்‌ தீர்மானமாயிருக்கிறார்‌. 
பிலேயாமுக்கு இஸ்ரவேல்‌ புத்திரரைப்பற்றி 


வார்த்தையில்‌ சொல்லுகிறார்‌. 
ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்‌" என்பதே 
இஸ்ரவேல்‌ புத்திரரைக்‌ குறித்து சொல்லும்‌ 
வார்த்தையாகும்‌. கர்த்தர்‌ 
ஆசீர்வதிக்கிறவர்களை எந்த மனுஷனும்‌: 
சபிக்கக்கூடாது. 


பிலேயாம்‌ காலமே எழுந்து, பாலாகின்‌ 
பிரபக்களை நோக்கி, “நங்கள்‌. உங்கள்‌ 
தேசத்துக்கும்‌ போய்விடுங்கள்‌? நான்‌ 
உங்களோடேகூட வருகிறதற்குக்‌ கர்த்தர்‌ 
எனக்கு உத்தரவு கொடுக்கமாட்டோம்‌. 
என்கிறார்‌ (எண்‌ 2213) என்று 


சொல்லுகிறான்‌. 
ந்தர்‌ சொன்ன 
கீழ்ப்படிகிறான்‌. 


வார்த்தைக்குப்‌ 
பாலாகின்‌ 


தேசத்திற்கே 


கர்த்து 
பிலேயாம்‌ 
பிரபுக்களை அவர்களுடைய 
திரும்ப அனுப்பிவிடுகிறான்‌. 
(எண்‌ 2213-14) 


கர்த்தர்‌ தனக்கு சொன்ன எல்லா 
வார்த்தைகளையும்‌, பிலேயாம்‌ பாலாகின்‌ 
பிரபுக்களுக்கு அப்படியே சொல்லவில்லை. 
கர்த்தர்‌... பிலேயாமை நோக்கி, “அந்த 
ஜனங்களை சபிக்கவும்‌ வேண்டாம்‌, அவர்கள்‌ 
ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்‌" என்று சொன்னார்‌. 
ஆனால்‌ பிலேயாமோ பாலாகின்‌ 
பிரபுக்களிடத்தில்‌ இந்த வார்த்தைகளை 
சொல்லவில்லை. அதற்கு பதிலாக, “நான்‌ 
உங்களோடே வருகிறதற்கு கர்த்தர்‌ எனக்கு 
உத்தரவு கொடுக்கமாட்டோம்‌ என்கிறார்‌” 
என்று மாத்திரமே சொல்லுகிறான்‌. 
பிலேயாம்‌ பாலாகின்‌ பிரபுக்களிடத்தில்‌, 
'இஸ்ரவேல்‌ ஜனங்களை சபிக்க முடியாது. 
என்றும்‌, அவர்கள்‌ கர்த்தரால்‌. 
ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்‌ என்றும்‌” 
சொல்லியிருக்கவேண்டும்‌. ஆனால்‌ 
பாலாகின்‌ பிரபுக்களிடத்தில்‌ 
கர்த்தர்‌ தனக்கு சொன்ன வார்த்தைகளில்‌ 
ஒரு பகுதியை மாத்திரமே சொல்லுகிறான்‌. 


எண்ணாகமம்‌ - 
NUMBERS - COMMENTARY 


பப opel 


PUBLISHERS 


மோவாபின்‌ மூப்பரும்‌ மீதியானின்‌ 
மூப்பரும்‌ குறிசொல்லுதற்குரிய கூலியை 
தங்கள்‌ கையில்‌ எடுத்துக்கொண்டு 

வந்திருக்கிறார்கள்‌. அந்தப்‌ பணத்தை 
இழப்பதற்கு பிலேயாமுக்கு இஷ்டமில்லை. 
பாலாக்‌ சொன்னபடி செய்தால்‌ மாத்திரமே, 
அவனுடைய பிரபுக்கள்‌ பிலேயாமுக்கு கூலி 
கொடுப்பார்கள்‌. ஆகையினால்‌ பிலேயாம்‌ 
பாலாகின்‌  பிரபுக்களோடு கூடப்போக 
ஆசைப்படுகிறான்‌. ஆனாலும்‌ கர்த்தர்‌ 
தன்னைத்‌  தடுப்பதினால்‌, அவனால்‌ 
அவர்களோடு கூடப்போகமுடியவில்லை. 
பிலேயாம்‌ பணத்தின்மீது ஆசைப்பட்டு, 
கர்த்தர்‌ தனக்கு சொன்ன எல்லா 
வார்த்தைகளையும்‌ பாலாகின்‌ பிரபுக்களுக்கு 
சொல்லாமல்‌, அதில்‌ ஒரு பகுதியை மாத்திரம்‌ 
சொல்லுகிறான்‌. 


அப்படியே மோவாபியருடைய பிரபுக்கள்‌ 
எழுந்து. பாலாகினிடத்தில்‌ 
திரும்பப்போகிறார்கள்‌. பிலேயாம்‌. 
அவர்களோடு போகவில்லை. 
மோவாபியருடைய பிரபுக்கள்‌ பாலாகை 
நோக்கி,  “பிலேயாம்‌ எங்களோடே 
வரமாட்டேன்‌ என்று சொன்னான்‌” 
(எண்‌ 2214) என்று சொல்லுகிறார்கள்‌. 


பிலேயாமைப்‌ பற்றி வேதபண்டிதர்கள்‌ 
பலவிதமாகக்‌ கருத்து கூறுகிறார்கள்‌. இவன்‌ 
குறிசொல்லுகிறவன்‌ என்றும்‌, தேவன்‌ 
இவனைத்‌ தற்காலிகமாகப்‌ பயன்படுத்தினார்‌ 
என்றும்‌ ஒருசிலர்‌ கூறுகிறார்கள்‌. இவன்‌ 
மெய்யாகவே ஒரு தீர்க்கதரிசியாக 
இருந்தவன்‌. வெகுமதிக்காக 

புத்திரரை இறுதியாக 

விடுகிறான்‌. கர்த்தர்‌ இவனுடைய பாவத்தின்‌ 
நிமித்தமாக இவனை விட்டுப்‌ 
போய்விடுகிறார்‌. அதன்‌ பின்பு, இவன்‌ 
குறிசொல்லுகிறவன்‌ ஆனான்‌. அதன்‌ பின்பு 
பரிசுத்த. ஆவியானவர்‌ அவனை 
ஏவவில்லை. 


பிலேயாமைப்பற்றி பரிசுத்த 
வேதாகமத்தில்‌ சொல்லப்பட்டிருக்கும்‌. 
செய்திகளின்‌ விவரம்‌ வருமாறு : 
1... பிலேயாம்‌. 
வார்த்தைக்கு 
உண்டாக்குகிறவன்‌" 





எண்ணாகமம்‌ - 


விரிவுரை 


NUMBERS - COMMENTARY 


பிலேயாம்‌ ஏதோமின்‌ ராஜாவாகிய 
பேயோரின்‌ குமாரன்‌ (ஆதி 36:3-32) 


பிலேயாம்‌ பெத்தூரில்‌ வசித்து வந்தான்‌. 
இது  மெசொப்பொதோமியாவிலுள்ள 
ஐபிராத்து நதிக்கு அப்பால்‌ உள்ளது. 
(எண்‌ 22:5; எண்‌ 23:7; உபா 23:4). 
ஜனங்கள்மீது பிலேயாம்‌ 
ஆசிர்வாதமாகவும்‌, சாபமாகவும்‌ 
தீர்க்கதரிசனம்‌ கூறுவான்‌ என்று 
ஜனங்கள்‌ மத்தியில்‌ பெயர்‌ 
பெற்றிருந்தான்‌. மோவாபின்‌ 
ராஜாவாகிய பாலாக்‌ இஸ்ரவேலைச்‌ 
சபிப்பதற்காக பிலேயாமை 
அழைப்பதற்கு ஆள்‌ அனுப்பினான்‌. 
(எண்‌ 22:5-6). 


இரண்டு தேசங்களின்‌ பிரபுக்களும்‌, 
வெகுமதிகளோடு 
அனுப்பப்பட்டார்கள்‌. 
இஸ்ரவேலைச்‌ சபிப்பதற்காக அவர்கள்‌ 
பிலேயாமை அழைத்தார்கள்‌. 
(எண்‌ 22:7; 2பேதுரு 2:15), 


கர்த்தர்‌ சொல்லுகிற படியே, தான்‌ 


உத்தரவு, கொடுக்கப்போவதாக 
பிலேயாம்‌ மூப்பர்களிடம்‌. 
அறிவிக்கிறான்‌. (எண்‌ 22:8). 
இஸ்ரவேலைச்‌ சபிக்க வேண்டாம்‌. 
அவர்கள்‌ ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்‌ 
என்று தேவன்‌ பிலேயாமிடம்‌ 
கூறுகிறார்‌. (எண்‌ 2229-12) 


மோவாபின்‌ மூப்பரோடும்‌, மீதியானின்‌ 
மூப்பரோடும்‌ போவதற்குக்‌ கர்த்தர்‌ 
தனக்கு உத்தரவு கொடுக்கவில்லை 
என்பதைப்‌ பிலேயாம்‌ உண்மையோடு. 
அறிவிக்கிறான்‌. (எண்‌ 2213-14). 


பாலாக்‌ மறுபடியும்‌ அவர்களிலும்‌ 
கனவான்களான அதிக பிரபுக்களைப்‌ 
பிலேயாமிடம்‌ அனுப்பினான்‌. இஸ்ரவேல்‌ 
ஜனங்களை வந்து சபித்தால்‌ 
பாலாக்‌ பிலேயாமை அதிகமாகக்‌ 
கனம்‌ பண்ணுவதாகவும்‌ வாக்குப்‌ 
பண்ணுகிறான்‌. (எண்‌ 2215-17) 


10. தேவனாகிய கர்த்தரின்‌ கட்டளையை 
மீறக்கூடாது என்று பிலேயாம்‌. 
பாலாக்கின்‌ பிரபுக்களிடம்‌ 
திட்டவட்டமாகக்‌ கூறுகிறான்‌. ஆயினும்‌, 

ர்‌ தனக்கு என்ன சொல்லப்‌ 
ர்‌ என்பதை. மறுபடியும்‌ 
ஆசைப்படுகிறான்‌. 
பிலேயாமிற்கு 

(எண்‌ 22:18- 


மதிக்கு, ஆசைப்பட்டு, 
பாலாகினிடத்தில்‌ ன்‌ றுவிடுவான்‌ 
என்பது கர்த்தருக்குத்‌ தெரியவருகிறது. 
ஆகையினால்‌, தாம்‌ சொல்லும்‌ 
வார்த்தையின்படி மாத்திரம்‌, நீ செய்ய 
வேண்டுமென்று கர்த்தர்‌ பிலேயாமிடம்‌. 
நிபந்தனையை விதித்து, 
அனுப்பிவிடுகிறார்‌. (எண்‌ 22:20). 


பாலாகின்‌ பிரபுக்கள்‌ இரவு வேளையில்‌ 
லேயாமைக்‌ கூப்பிட வந்திருந்தால்‌ 
மட்டுமே, அவன்‌ எழுந்து 
அவர்களோடேகூட போகவேண்டும்‌. 
இஸ்ரவேலைச்‌ சபிப்பதற்காக அல்ல. 
அவர்களை ஆசீர்வதிப்பதற்காகப்‌ 
போகவேண்டும்‌. (எண்‌ 22:20). 
பிலேயாம்‌ இதற்காகக்‌ காத்திருக்க 
வில்லை, பாலகன்‌ க்கள்‌. இரவில்‌ 
அவனைக்‌ கூப்பிடுவதற்கு முன்பாகவே, 
பிலேயாம்‌ காலமே எழுந்து, 
பிரபுக்களோடேகூட போகிறான்‌. அவன்‌ 
போகிறதினாலே தேவனுக்குக்‌ கோபம்‌ 
வருகிறது. வழியில்‌ 

பிலேயாமைத்‌ 

(எண்‌ 22:21-33). 


பிலேயாம்‌ இறுதியாகக்‌ கர்த்தருடைய 
தூதனானவரைக்‌ காண்கிறான்‌. 
தன்னுடைய பாவத்தை உணர்ந்து, வந்த 
வழியே திரும்பிப்‌ போய்விடுவதாக. 
வாக்குப்பண்ணுகிறான்‌. ஆனால்‌ 
கர்த்தருடைய தூதனானவர்‌ 
மோவாபின்‌ பிரபுக்களோடு போவதற்குப்‌ 
பிலேயாமை அனுமதிக்கிறார்‌. 
ஆனாலும்‌, பிலேயாமோடு 
சொல்லும்‌ வார்த்தையை மாத்திரம்‌: 
அவன்‌. சொல்ல. வேண்டும்‌. 
(எண்‌ 22:34-35). 


கர்த்தர்‌ 





எண்ணாகமம்‌ - 
NUMBERS - COMMENTARY 


வார்த்தையை மாத்திரம்‌ சொல்லுவேன்‌. 
என்று பிலேயாம்‌ பாலாகிடம்‌. 
உறுதியாகக்‌ கூறுகிறான்‌. 
(எண்‌ 22:36-38) 


பாகாலுடைய மேடுகளில்‌ ஏறிப்போய்‌, 
பிலேயாம்‌ இஸ்ரவேல்‌ ஜனத்தின்‌ 
கடைசிப்‌ பாளயத்தைப்‌ பார்க்கிறான்‌. 
(எண்‌ 22:39-41). 


பிலேயாம்‌ தேவனுக்குப்‌ பண்றவன்‌ 
பாகாலுக்குப்‌ வில்லை. 
குர்த்தரிடமிருந்தே ர்‌ னத்தை 
எதிர்பார்க்கிறான்‌. (எண்‌ 23-3). 
சந்திக்கிறான்‌. 
பலியிட்டதை: 
(எண்‌ 23:4). 
மிருகங்களைப்‌ 
அவனுக்குப்‌ 
பிரமாணம்‌ 


கர்த்தர்‌ பிலேயாமைச்‌ 
தான்‌ தேவனுக்குப்‌ 
அவரிடம்‌ கூறுகிறான்‌. 
பிலேயாம்‌ சுத்தமான 
பலியிடுகிறான்‌. 
பலிசெலுத்துவதின்‌ 
தெரிந்திருக்கிறது. 
கர்த்தர்‌ பிலேயாமின்‌ வாயிலே வாக்கு 
அருளுகிறான்‌. அதை அவன்‌ அப்படியே 
பாலாகிடம்‌ எடுத்துரைக்கிறான்‌. 
(எண்‌ 23:5-10). 

20, பாலாகிற்கு கோபம்‌ வந்தாலும்‌ கர்த்தர்‌ 
தன்‌ வாயில்‌ அருளினதையே சொல்வது 
தன்‌ கடமை என்று பிலேயாம்‌ கூறி 
விடுகிறான்‌. (எண்‌ 23:1-12), 


௮. பிலேயாம்‌ மறுபடியும்‌ கர்த்தருக்குப்‌ 
பலிசெலுத்தி, கர்த்தரைச்‌ சந்தித்து, 
வரப்போகிறான்‌. (எண்‌ 23-13-15) 


22. கர்த்தர்‌ மறுபடியும்‌ பிலேயாமின்‌ 


வாயிலே வசனத்தை அருளுகிறார்‌. 
பிலேயாம்‌ கர்த்தருடைய வார்த்தையைப்‌ 
பாலாகிடம்‌ அப்படியே கூறிவிடுகிறான்‌. 


(எண்‌ 23:16-24), 


23. பிலேயாம்‌ உண்மை பேசியதினால்‌, 
பாலாகிற்கு அவன்மீது கோபம்‌ 


மூளுகிறது. (எண்‌ 23:25-26) 


பப opel 


PUBLISHERS 


24. பிலேயாம்‌ மறுபடியும்‌ கர்த்தருக்குப்‌ 
பலியிட்டு, கர்த்தருடைய 
வார்த்தைக்காகக்‌ காத்திருக்கிறான்‌. 
(எண்‌ 23:27-24:1). 


25. கர்த்தருடைய ஆவியானவர்‌ 
பிலேயாமின்‌ மீது வந்து 
இறங்கினபடியினால்‌, அவன்‌ 
இஸ்ரவேலைக்‌ குறித்து தீர்க்கதரிசனம்‌ 


உரைக்கிறான்‌. (எண்‌ 24:2-9) 


26. பாலாக்‌ பிலேயாமின்மேல்‌ மறுபடியும்‌ 
கோபம்மூண்டவனாகிறான்‌. மோவாபை 
விட்டு,  வெளியேறிவிடுமாறு பாலாக்‌ 
பிலேயாமிற்கு உத்தரவிடுகிறான்‌. 
(எண்‌ 2410-13). 


27. பிலேயாம்‌ மோவாபை 
புறப்படுவதற்கு முன்பாக, 


விட்டுப்‌ 
இஸ்ரவேல்‌ 


புத்திரர்‌ வரப்போகிற நாட்களில்‌ என்ன 
செய்வார்கள்‌. 
பாலாகிற்கு 


என்பதைக்‌ குறித்து, 
மற்றுமொரு தீர்க்க 
கூறுகிறான்‌. 


கிடைக்கப்போகிற 
வெகுமநியின்‌ மீது பிலேயாம்‌ மறுபடியும்‌ 


பாலாகிற்குக்‌ கூறுகிறான்‌. இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ பாவம்‌ செய்தால்‌, பிலேயாம்‌ 
அவர்களைச்‌ சபிப்பதற்குப்பதிலாக 
கர்த்தரே அவர்களைச்‌ சபித்து 
விடுவார்‌. (எண்‌ 22:717-18; எண்‌: 
24-3எண்‌. 2584-8; எண்‌ 31:16; 
உபா 23:4-5: யோசு 2439-10: நெகே 
13:2; மீகா 1 2பேதுரு 2:13-16; 
யூதா 1:11; வெளி 2:14). 


29. இஸ்ரவேல்‌ புத்திரரைப்‌ பாவத்தில்‌: 
விழவைக்கும்‌ கண்ணியைக்‌ குறித்து, 
பாலாகிடம்‌ கூறியபின்பு, 
வெகுமதிகளை வாங்கிக்‌ 
பிலேயாம்‌ தன்‌ வீட்டிற்குத்‌ திரும்பி 
வருகிறான்‌. எண்‌ 24:25 
பேதுரு 25; யூதா 1:41: வெளி 2:14). 





எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


(யோசு 13:22) 
ஜனங்களையும்‌, 

வஞ்சிக்கும்‌. 
தீர்க்கதரிசியாகவே 
அதன்பின்பே  பிலேயாம்‌ 
சொல்லுகிறவன்‌ ஆனான்‌. 


3... இஸ்ரவேலரோடு எதிர்த்து 
பண்ணுகிற மீதியானியரோடு பிலேயாம்‌ 
சேர்ந்து கொள்கிறான்‌. அத்துடன்‌ 
அவனுடைய வாழ்வு முடிவுபெறுகிறது. 
(எண்‌ 31:8; யோசு 13:22). 


ந்தா 
கறி 


32. பிலேயாம்‌ 
நேர்மையானவனாகவே 
பின்பு 


ர்த்தி 
ந்தான்‌ 
அவன்‌ 
கூலியை 
கர்த்தரை விட்டு 
வழிவிலகிப்‌ போகிறான்‌. (2பேதுரு 2:15) 
சமயத்தில்‌ பிலேயாம்‌ மெய்யான 
தீர்க்கதரிசியாக இருந்தவன்‌. 
(2பேதுரு 2:15) 


34, பிலேயாம்‌ வெகுமதிக்காகத்‌ தவறு 
செய்கிறான்‌. (யூதா 1:11. 


35, பிலேயாம்‌ வெகுமதிக்காகத்‌ தவறான 
த்தியத்‌ உபதேசிக்கிறான்‌. 


சத்தியத்தை 
(வெளி 2:14). 


பிலேயாம்‌ 
மெய்யான 
தன்னுடைய 
தம்முடைய 


ஆரம்பத்தில்‌ தேவனுடைய 

தீர்க்கதரிசியாகவே 
ஜீலியத்தை ஆரம்பிக்கிறான்‌. 
வார்த்தையைக்‌ கூறுவதற்குக்‌ 
கர்த்தர்‌ அவனைப்‌ பயன்படுத்தியிருக்கிறார்‌. 
அதன்பின்பு, அவன்‌ தவறு செய்து, 
குறிசொல்லுகிறவனாக மாறிப்போனான்‌. 
(யோசு 13:22; யூதா 1:1) 


ராஜாவினிடத்தில்‌ பரிசுத்த 
இருந்தார்‌. 


சவுல்‌ 
ஆவியானவர்‌ 
ஆவியானவர்‌ விட்டுப்‌. 
புறப்பட்டுப்போனபின்பு, அவன்‌ 
அஞ்சனம்பார்க்கிறவர்களைத்‌ தேடிப்போனான்‌. 
சாமு 10: 9-4: சோமு 1644 
1சாமு 28-25; 1நாளா 10:13-14) 


அவனை 


பிலேயாமின்‌ பேராசை: 
எண்‌ 22:15-21 


எண்‌ 22:15. பாலாக்‌ மறுபடியும்‌ 
அவர்களிலும்‌ கனவான்‌௧னான அதிக 
நிரபுக்கனை அனுப்பினான்‌. 


எண்‌ 22:16. அவர்கன்‌ பிலேயாமிடத்தில்‌ 
போய்‌, அவனை நோக்கி: சிப்போரின்‌ 
குமாரனாகிய பாலாக்‌ எங்களை 
அனுப்பி நீர்‌ என்னிடத்தில்‌ 
வருகிறதற்குத்‌ தடைபடவேண்டாம்‌; 


மிகவும்‌ 
ம்‌. 


நீ 
சொல்வதையெல்லாம்‌ செய்வேன்‌; நீர்‌ 
வந்து எனக்காக அந்த ஜனங்களைச்‌. 
சபிக்கவேண்டும்‌ என்று 
சொல்லச்செொன்னார்‌ என்றார்கள்‌. 


எண்‌ 2218. பிலேயாம்‌ பாலாகின்‌ 
ஊழியக்காரருக்குப்‌ பிரதியுத்தரமாக: 
பாலாக்‌ எனக்குத்‌ தன்‌ வீடுதிறைய 
வென்னியும்‌ பொன்னும்‌ தந்தாலும்‌, 
சிறிய காரியமானாலும்‌ பெரிய 
காரியமானாலும்‌ செய்யும்‌ பொருட்டு, 
என்‌ தேவனாகிய கர்த்தரின்‌. 
கட்டனையை நான்‌ மீறக்கூடாது. 


எண்‌ 22:19. ஆகிலும்‌, கர்த்தர்‌ இனிமேல்‌ 
எனக்கு என்ன சொல்லுவார்‌ என்பதை. 
நான்‌ அறியும்படிக்கு நீங்களும்‌ இத்த 
இராத்திரி இங்கே தங்கியிருங்கள்‌ 
என்றான்‌. 


எண்‌ 2௨20. இரவிலே தேவன்‌ 
பிலேயாமிடத்தில்‌ வந்து: அந்த மனிதர்‌ 
உன்னைக்‌ கூப்பிட வந்திருந்தால்‌, நீ. 
எழுத்து அவர்களோடே கூடப்போ; 
ஆனாலும்‌, நான்‌ உனக்குச்‌ சொல்லும்‌ 
வார்த்தையின்‌ படிமாத்திரம்‌ தீ 
செய்யவேண்டும்‌ என்றார்‌. 


எண்‌ 22:21. பிலேயாம்‌ காலமே எழுந்து, 
தன்‌ கழுதையின்மேல்‌ சேணங்கட்டி,, 
மோவாபின்‌ பிரபுக்களோடே கூடப்‌ 
போனான்‌. 





BALWETHER 
பிய 


இஸ்ரவேல்‌ புத்திரரை 
பிலேயாமை எப்படியாவது. அழைத்து 
வரவேண்டுமென்று மோவாபியரின்‌ 
ராஜாவாகிய பாலாக்‌ தீர்மானமாயிருக்கிறான்‌. 
பிலேயாம்‌ தன்னுடைய ஸ்தானாபதிகள்‌: 
மூலமாக சொன்ன அழைப்பை முதலில்‌ 
ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும்‌, பாலாக்‌ மனம்‌ 
தளர்ந்துபோகவில்லை பிலேயாமிடம்‌: 
அவர்களிலும்‌ கனவான்களான அதிக 
பிரபுக்களை அனுப்பவேண்டுமென்று 
பாலாக்‌ திட்டமிடுகிறான்‌. 

பாலாக்‌ பிலேயாமை 


ஏற்கெனவே 
கனம்பண்‌। விட இப்போது. 
அதிகமாய்க்‌ கனம்பண்ணுகிறான்‌. முகஸ்துதி 
மனுஷருக்கு சோதனையாயிருக்கிறது. 
பிலேயாமும்‌ தனக்கு காண்பிக்கப்படுகிற 
கனத்தினாலும்‌, வெகுமதியினாலும்‌, 
மரியாதையினாலும்‌ சோதிக்கப்படுகிறான்‌. 
ள்ளவன்‌. 


பிலேயாம்‌ பேராசை குணமுள்‌; 
இப்போது அந்தப்‌ பேராசை குணத்தோடு 
பெருமையும்‌ சேர்ந்துகொள்கிறது. பாலாகும்‌ 
ன்‌ பிலேயாமை எப்படி 
அவன்‌ தன்னுடைய 
என்பது. 
பாலாக்‌ 

ன்னால்‌ யோசித்து, 
தன்னுடைய 

விண்ணப்பத்திற்கு சம்மதிக்க வைக்கிறான்‌. 


பாலாக்‌ பா, ஏற்கெனவே 
வெண்கம்‌ பரம கவ்வி 
'கனவான்களான அதிக பிரபுக்களை 


பிலேயாமினிடத்தில்‌ அனுப்புகிறான்‌. 
(எண்‌ 2275) பிலேயாமின்‌ உதவி 


பாலாகுக்கு அலசரமாய்த்‌ ணப து 


நிவ கிார்கள்‌,. அனகன்‌ 
சபிக்கவேண்டும்‌. பாலாகின்‌ 
அவனைப்போலவே 
தந்திரசாலிகளாயிருக்கிறார்கள்‌. 
பாலாக்‌ பிலேயாமை எளிதாக விட்டுவிட 
விரும்பவில்லை. 
அனுப்பியதைவிட 
கனவான்களான 
அனுப்புகிறான்‌. 


அதிகமாக 
(எண்‌ 22:15-17). 


சபிப்பதற்காக 


எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பாலாகின்‌ பிரபுக்கள்‌ பிலேயாமிடத்தில்‌ 
போய்‌, அவனை நோக்கி, “சிப்போரின்‌ 
குமாரனாகிய பாலாக்‌ எங்களை அனுப்பி: நீர்‌ 
என்னிடத்தில்‌ வருகிறதற்குத்‌ 
தடைபடவேண்டாம்‌: உம்மை மிகவும்‌ 
கனம்பண்ணுவேன்‌; நீர்‌ சொல்வதையெல்லாம்‌. 
செய்வேன்‌: நீர்‌ வந்து எனக்காக அந்த 
ஜனங்களைச்‌ சபிக்கவேண்டும்‌ என்று 
சொல்லச்சொன்னார்‌" (எண்‌ 221877) 
என்று சொல்லுகிறார்கள்‌. 


நீர்‌ என்னிடத்தில்‌ வருகிறதற்கு 
தடைபண்ண வேண்டாம்‌" என்று பாலாகின்‌ 
பிரபுக்கள்‌ பிலேயாமினிடத்தில்‌ 
சொல்லுகிறார்கள்‌. கர்த்தருடைய 
வார்த்தையோ, பிலேயாமின்‌ மனச்சாட்சியோ, 
அல்லது வேறு ஏதாவது பாவமோ அல்லது 
அவமானமோ பிலேயாம்‌ பாலாகினிடத்தில்‌ 
வருவதற்கு தடையாகயிருக்கவேண்டாம்‌. 
என்று பாலாகின்‌ பிரபுக்கள்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 


பாலாக்‌  பிலேயாமை 
கனம்பண்‌ணுவதாகவும்‌ 

வாக்குப்பண்ணுகிறான்‌. மோவாபில்‌. 
ஏராளமான பிரபுக்கள்‌ இருக்கிறார்கள்‌. 
பிலேயாம்‌ பாலாக்‌ சொன்னபடி செய்தால்‌, 
அவன்‌ பிலேயாமை தன்னுடைய பிரபுக்கள்‌ 
எல்லாரிலும்‌ உயர்ந்தவனாக வைத்திருப்பான்‌ 
மோவாப்‌ தேசத்தில்‌ பிலேயாமுக்கு அதிக 
களமும்‌, மேன்மையும்‌ உண்டாகும்‌. 


மிகவும்‌ 


பிலேயாமின்‌ பேராசை பிடித்த மனது, 
பாலாகின்‌. 


யோசித்துப்‌ ய்‌ 
சோதனையில்‌ பிலேயாமின்‌ 
மனச்சாட்சிக்கும்‌, 
ஆசை வார்த்தைகளுக்கும்‌. 
போராட்டம்‌ நடைபெறுகிறது. 
கர்த்தருக்கும்‌ கீழ்ப்படிய 
விரும்புகிறான்‌. அதே வேளையில்‌ அவன்‌ 
பாலாகின்‌ வெகுமதிகளையும்‌ விரும்புகிறான்‌. 
பிலேயாம்‌ இரண்டு எஜமான்களுக்கும்‌. 
ஊழியம்‌ செய்ய ஆசைப்படுகிறான்‌. 
ஆனால்‌ அது இயலாத காரியம்‌. 
பிலேயாமின்‌ மனச்சாட்சி தேவனுடைய 


வார்த்தைக்கு 
சொல்லுகிறது. 


பிலேயாம்‌ 


பிலேயாம்‌ 
மனச்சாட்சிக்கு 


தன்னுடைய 
பாலாகின்‌ பிரபுக்களிடத்தில்‌, 
பயப்படுகிறவன்போல பேசுகிறான்‌. 





BALWETHER 
பிய 


பிலேயாம்‌ பாலாகின்‌ ஊழியக்காரருக்குப்‌ 
பிரதியுத்தரமாக, “பாலாக்‌ எனக்குத்‌ தன்‌ 
வீடுநிறைய வெள்ளியும்‌ பொன்னும்‌ தந்தாலும்‌, 
சிறிய காரியமானாலும்‌ பெரிய 
காரியமானாலும்‌ செய்யும்‌ பொருட்டு, என்‌ 
தேவனாகிய கர்த்தரின்‌ கட்டளையை நான்‌ 
மீறக்கூடாது" (எண்‌ 2218) என்று 
சொல்லுகிறான்‌. 


தேவனுடைய உண்மையான 
தீர்க்கதரிசியாகப்‌ பிலேயாம்‌ செயல்படுகிறான்‌. 
எல்வளவு பெரிய வெகுமதி தனக்குக்‌ 
கொடுக்கப்பட்டாலும்‌, கர்த்தரின்‌ வார்த்தையை 
மீறுவதற்கு பிலேயாம்‌ சம்மதிக்கவில்லை. 
ஆனாலும்‌ இப்பொழுது பிலேயாம்‌ பாலாகின்‌ 
பிரபுக்களைத்‌ திருப்பி அனுப்பிலிடவில்லை. 
கர்த்தருடைய சித்தம்‌ என்ன என்பது தனக்கு 
ஏற்கெனவே தெரிந்திருந்தபோதிலும்‌, 
கர்த்தரிடத்தில்‌ _ மறுபடியுமாக விசாரிக்கப்‌ 
போகிறான்‌. வெகுமதியின்மீது பிலேயாம்‌ 
கொண்ட ஆசையே இதற்குக்‌ காரணம்‌. 
பிலேயாமினுடைய பின்மாற்றத்தில்‌ 

முதலாவது படி. பாலாகின்‌ பிரபுக்கள்‌ 
பிலேயாமைப்‌ பலவீனப்படுத்தி விடுகிறார்கள்‌. 
கர்த்தருடைய வார்த்தையை மட்டுமே தான்‌ 
பேசப்போவதாகவும்‌, ஆகையினால்‌ பாலாகின்‌ 
பிரபுக்களோடு. கூடப்போவதினால்‌. 
தவறொன்றுமில்லை என்றும்‌ பிலேயாம்‌ 
தனக்குள்‌ தீர்மானம்‌ பண்ணிக்‌ கொள்கிறான்‌. 
(எண்‌ 22:18-19). 


பிலேயாமின்‌ 
தெளிவாகயிருக்கிறது. 
ஞானியைப்போலவும்‌, 
ததக பாலகி 
சித்தத்தை நிறைவேற்ற தனால்‌ 
போலவும்‌ சாதுரியமாகப்‌ பேசுகிறான்‌. 
'என்‌ தேவனாகிய கர்த்தரின்‌ கட்டளையை 
நான்‌ மீறக்கூடாது” என்று பிலேயாம்‌. 
சொல்லுகிறான்‌. 
பிலேயாமுடைய வாயின்‌ வார்த்தைகள்‌ 
பக்தியுள்ள வார்த்தைகளாகயிருக்கிறது. 
அது கர்த்தருக்கு பயந்த 
வார்த்தைகளாகயிருக்கிறது. ஆனால்‌. 
அவனுடைய இருதயமோ பேராசையினால்‌. 
கறைபடிந்திருக்கிறது. “என்‌ தேவனாகிய 
கர்த்தரின்‌ கட்டளையை நான்‌ மீறக்கூடாது” 
என்று பிலேயாம்‌ சொன்னாலும்‌, அவனுடைய 
கர்த்தருடைய கட்டளையை 
பாலாக்‌. கொடுக்கும்‌ 
வெகுமதிகளைப்‌ பெற்றுக்கொள்ளவேண்டும்‌ 
என்னும்‌ ஆசை இருக்கிறது. 


வார்த்தைகள்‌ மிகவும்‌ 


அவன்‌ 


எண்ணாகமம்‌ - 
NUMBERS - COMMENTARY 


விரிவுரை 


ஆரம்பத்தில்‌ பிலேயாம்‌ தன்னை 
சோதனைக்கு ஒப்புக்கொடுக்கு மறுத்தான்‌. 
கர்த்தரின்‌ கட்டளையை மீறி தான்‌ எந்தக்‌ 
கா! ம்‌ செய்ய ஆயத்தமாயில்லை 


ரியத்தையும்‌: 
என்று பிலேயாம்‌ உறுதியாய்ச்‌ சொன்னான்‌. 


பிசாசானவன்‌ நம்முடைய கர்த்தராகிய 
சோதித்தான்‌. 
உலகத்தின்‌: 
ராஜ்யங்களையெல்லாம்‌. “ இவேசுகிறிஸதுுக்கு 
தருவாக சொன்னான்‌. ஆனால்‌ 
கிறிஸ்துவானவரோ பிசாசின்‌ சோதனைக்கு 
இடங்கொடுக்கவில்லை. ப்‌ 
சாத்தானே" என்று 
கிறிஸ்துவானவர்‌ பிசாசைத்‌ துரத்தினார்‌. 


பிலேயாம்‌ 
கர்த்தருக்கு 
சோதனைக்கு 
தன்னைக்‌ 


ஆரம்பத்தில்‌: 
பேராசையில்லாதவனாகவும்‌, 
கீழ்ப்படிகிறவனாகவும்‌, 
எதிர்த்து நிற்கிறவனாகவும்‌ 
காண்பிக்கிறான்‌. ஆனால்‌ சீக்கிரத்தில்‌, 
அவனுடைய உண்மையான சுபாவம்‌ 
வெளிப்படுகிறது. அது பேராசை பிடித்த 
பாவசுபாவமாயிருக்கிறது. 


பிலேயாம்‌ 
ஊழியக்காரருக்கு 


பாலாகின்‌ 
பிரதியுத்தரமாக, 


(எண்‌ 22:19) என்று சொல்லுகிறான்‌. 

தன்னுடைய சித்தத்திற்கு 
கர்த்தரைச்‌ சம்மதிக்க வைத்துவிடலாம்‌ என்று 
பிலேயாம்‌ நிச்சயத்தோடு இருக்கிறான்‌. 
பாலாகின்‌ பிரபுக்களோடு போவதில்‌ 
தவறொன்றுமில்லை. கர்த்தருடைய 
வார்த்தையை மட்டுமே பேசவேண்டுமென்பது, 

்‌ எண்ணம்‌. 


கர்த்தருக்கும்‌ 
அதேசமயத்தில்‌ 

பெற்றுக்‌ கொள்ளவும்‌ 

விரும்புகிறான்‌. இதற்கு முன்பு, பிலேயாம்‌ 
பெரிய தொகையைத்‌ தன்‌ 
பார்த்திருக்கமாட்டான்‌. 

ஆசீர்வாதம்‌. 

நிலைதடுமாறி 





BALWETHER 
பிய 


கர்த்தர்‌ ஆரம்பத்திலேயே 
பிலேயாமிடம்‌, நீ அவர்களோடே 
போகவேண்டாம்‌" (எண்‌ 22:12) என்று 
சொல்லிவிட்டார்‌. ஆனாலும்‌ கர்த்தருடைய 
மனதை தன்னால்‌ மாற்ற முடியும்‌ என்று 
பிலேயாம்‌ நம்புகிறான்‌. அவனுக்கு பாலாக்‌ 
கொடுக்கப்போகும்‌ வெகுமதிகள்மீது. 
ஆசையிருக்கிறது. தான்‌ கர்த்தரிடத்தில்‌ 
மறுபடியும்‌ கேட்டால்‌, கர்த்தருடைய சித்தம்‌ 
மாறும்‌ என்‌ பாலாகின்‌ 
ஊழியக்காரரோடே போவதற்கு கர்த்தர்‌ 
தனக்கு அனுமதி கொடுப்பார்‌ என்றும்‌ 
பிலேயாம்‌ நினைக்கிறான்‌. அந்த ஆசையில்‌, 
பாலாகின்‌  ஊழியக்காரரை, 
இராத்திரியிலே. 
தங்கிமிருக்குமாறு சொல்லுகிறான்‌. 


கர்த்தர்‌ மனம்‌ மாறுகிறவரல்ல. அவர்‌ 

நேற்றும்‌ இன்றும்‌ என்றும்‌ மாறாதவர்‌ 

கர்த்தருடைய மனதை தன்னால்‌ மாற்ற 

பிலேயாம்‌ நினைப்பது 

மதியீனம்‌. கர்த்தர்‌ 

கர்த்தருடைய 

திட்டத்திற்கும்‌ எதிர்த்து, 

ரு ட்‌ எந்த மனுஷனுக்கும்‌. 
வல்லமையில்லை. 


த. 
தன்னோடு 


நம்முடைய. 
ஆளுகை செ 
கர்த்தருடைய வார்த்தைக்கு இடம்‌ இல்லாமல்‌ 


போகிறது. நாம்‌ பாவத்திற்கு 
கொடுக்கும்போது. நம்முடைய இருதயத்தைக்‌ 
குடினப்படுத்துகிறோம்‌. தேவனுடைய 
வார்த்தைகளை  மறந்துபோக முயற்சி 
பண்ணுகிறோம்‌. கர்த்தருடைய வார்த்தை 
நம்முடைய மனச்சாட்சியிலே எச்சரித்து 
பேசினாலும்‌, பாவம்‌ செய்யவேண்டும்‌. 
ன்‌ ஆசை நமக்குள்‌ வந்துவிடுகிறது. 
வில்‌, பாவத்தை விட்டு விலகி 
திலிப்பதற்க பதிலாக, அந்தப்‌ பாவத்தை 
செய்வதற்கு அனுமதி கொடுக்குமாறு. 
கர்த்தரிடத்தில்‌ விண்ணப்பம்பண்ணுகிறோம்‌. 
பாவம்‌ செய்யும்போது, சில சாக்குப்போக்கான 
காரணங்களைச்‌ சொல்லி, நமக்கு நாமே 
சமாதானம்‌ சொல்லிக்‌ கொள்கிறோம்‌. 


பிலேயாம்‌ 
ஜெபித்தான்‌ என்று 
சொல்லப்படவில்லை. மனுஷன்‌ முகத்தைப்‌ 
பார்க்கிறான்‌. கர்த்தர்‌ நம்முடைய 
இருதயத்தை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார்‌. 
பிலேயாமின்‌ இருதயத்தில்‌ பேராசையான 
எண்ணம்‌ இருப்பதை கர்த்தர்‌ பார்க்கிறார்‌. 


எண்ணாகமம்‌ - 
NUMBERS - COMMENTARY 


பப மற 


ரிம்‌ 


இரவிலே தேவன்‌ பிலேயாமிடத்தில்‌ 
வந்து, “அந்த மனிதர்‌ உன்னைக்‌ கூப்பிட 
வந்திருந்தால்‌, நீ எழுந்து அவர்களோடே 
கூடப்போ: ஆனாலும்‌, நான்‌ உனக்குச்‌ 
சொல்லும்‌ வார்த்தையின்படிமாத்திரம்‌ நீ 
செய்யவேண்டும்‌' (எண்‌ 22:20) என்று 
சொல்லுகிறார்‌. 


பிலேயாமின்‌ உள்ளத்தில்‌ நடைபெறும்‌ 
போராட்டத்தைக்‌ கர்த்தர்‌ அறிகிறார்‌ 
பொருளுக்கு 

எப்படியும்‌. 

கர்த்தருக்குத்‌. 

ஆகையினால்‌ இரண்டு எத்தன காட்‌ 
கர்த்தர்‌ பிலேயாமைப்‌ பாலாகின்‌ 
பிரபுக்களோடு போவதற்கு அனுமதிக்கிறார்‌. 

1. அந்த மனிதர்‌ உன்னைக்‌ கூப்பிட 
வந்திருந்தால்‌, நீ எழுந்து 
அவர்களோடே கூடப்போ. 
(பாலாகின்‌ பிரபுக்கள்‌ இரவில்‌ வந்து, 
பிலேயாமைக்‌ கூப்பிட்டால்‌ மட்டுமே 
அவன்‌ அவர்களோடு போகவேண்டும்‌. 
ஆனால்‌ பிலேயாம்‌ அவர்கள்‌ கூப்பிட 
வருவதற்கு முன்பாகவே அதிகாலையில்‌ 
எழுந்திருந்து, அவர்களைக்‌ கூட்டிக்‌, 
கொண்டு போய்விட்டான்‌) 


னாலும்‌, நான்‌ உனக்குச்‌ சொல்‌; 
கததி 0 15 1 
வேண்டும்‌. 


கர்த்தருடைய சித்தம்‌ என்ன என்பதை 
பிலேயாம்‌ ஏற்கெனவே அறிந்திருந்த 
போதிலும்‌, தன்னுடைய சய சித்தத்திற்குக்‌ 
கர்த்தரைச்‌ சம்மதிக்க வைக்கிறான்‌. 

பிலேயாமிடத்தில்‌ கர்த்தர்‌ நேரடியாகப்‌ 
பேசினாரா அல்லது தம்முடைய தூதரில்‌ 
ஒருவரை அனுப்பினாரா என்பது 
தெளிவாகத்‌ தெரியவில்லை. பிலேயாம்‌ 
விரும்பினால்‌ அவன்‌ பாலாகின்‌ 
ஊழியக்காரரோடே போவதற்கு கர்த்தர்‌ 
அனுமதி கொடுக்கிறார்‌. கர்த்தர்‌ 
பிலேயாமின்‌ பேராசைக்கும்‌, இருதயத்தின்‌ 
இச்சைகளுக்கும்‌ அவனை 
ஒப்புக்கொடுக்கிறார்‌. 

பிலேயாம்‌. காலமே எழுந்து, 

கழுதையின்மேல்‌ சேணங்கட்டி, 

மோவாபின்‌ பிரபுக்களோடேகூடப்போகிறான்‌ 
(எண்‌ 22:21). 





BALWETHER 
பிய 


பெத்தூரிலிருந்து மோவாபிற்கு 
இடையேயுள்ள தூரம்‌ சுமார்‌ 500 மைல்‌ முதல்‌ 
600 மைல்‌ வரையிலும்‌ உள்ளது. சுமார்‌ 20 
நாட்கள்‌ பிரயாணம்‌ செய்து இந்த இடத்தைக்‌ 
கடந்து செல்லவேண்டும்‌. பிலேயாமிற்கு 
நாற்பது நாட்கள்‌ இடைவெளி கிடைக்கிறது. 
முதலாவது வந்த பிரபுக்கள்‌ திரும்பிச்‌ 
சென்று, இரண்டாவது பிரபுக்கள்‌ 
வந்திருக்கிறார்கள்‌. இந்த நாற்பது நாட்களில்‌ 
பிலேயாம்‌ நன்றாகச்‌ சிந்தித்து, அவர்கள்‌ 
தரும்‌ லெகுமதிகளைப்‌ பெற்றுக்‌ கொள்ள 
வேண்டும்‌ என்று தீர்மானம்‌ பண்ணி 
இருந்திருக்கலாம்‌. 

இந்த சம்பவத்திலிருந்து 
ஆவிக்குரிய 
குற்றுக்கொள்ளவேண்டும்‌. கர்த்தர்‌ சில 
சமயங்களில்‌, நம்மீதுள்ள அன்பினால்‌, 
நம்முடைய ஜெபவிண்ணப்பங்களுக்கு பதில்‌ 
கொடுக்க  மறுத்துவிடுகிறார்‌. அதே 
வேளையில்‌ கர்த்தர்‌ தம்முடைய 
கோபத்தினால்‌, நம்முடைய 
ஜெபவிண்ணப்பங்கள்‌ பாவமானதாகவும்‌, 
துன்மார்க்கமானதாகவும்‌ இருந்தாலும்‌, 
அதை செய்வதற்கு அனுமதி கொடுக்கிறார்‌. 


நாம்‌ ஒரு 
சத்தியத்தைக்‌ 


பிலேயாமின்‌ கழுதை 
எண்‌ 22:22-85 


எண்‌ 92:22. அவன்‌ போகிறதினாலே 
தேவனுக்குக்‌ கோபம்‌ மூண்டது; 
கர்த்தருடைய தூதனானவர்‌ வழியிலே 
அவனுக்கு எதிரானியாக நின்றார்‌. 
அவன்‌ தன்‌ கழுதையின்மேல்‌ 
ஏறிப்போனான்‌; அவன்‌ வேலைக்காரர்‌ 
இரண்டுபேரும்‌ அவனோடே. 
இருந்தார்கள்‌. 


எண்‌ 22:23. கர்த்தருடைய 
தூதனானவர்‌ உருவின பட்டயத்தைத்‌ 
தம்முடைய கையிலே 
பிடித்துக்கொண்டு. வழியிலே 
இிற்கிறதைக்‌ கழுதை கண்டு, வழியை 
விட்டு வயலிலே விலகிப்போயிற்று; 
கழுதையை வழியில்‌ திருப்ப பிலேயாம்‌. 
அதை அடித்தான்‌. 


எண்‌ 22:24. கர்த்தருடைய 
தூதனானவர்‌ இருபுறத்திலும்‌ சுவர்‌ 
வைத்திருத்த திராட்சத்தோட்டங்களின்‌ 
பாதையிலே போய்‌ நின்றார்‌. 


எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எண்‌ 2225. தை கர்த்தருடைய 
தூதனைக்‌ கண்டு, சுவர்‌ ஓரமாய்‌ 
ஒதுங்கி, பிலேயாமின்‌ காலைச்‌ 
சுவரோடே நெருக்கிற்று; திரும்பவும்‌ 
அதை அடித்தான்‌. 


எண்‌ 2226. அப்பொழுது கர்த்தருடைய 
தூதன்‌ அப்புறம்‌ போய்‌, வலதுபுறம்‌ 
இடதுபுறம்‌ விலக வழியில்லாத: 
இடுக்கமான இடத்திலே நின்றார்‌. 


எண்‌ 22:27. கழுதை கர்த்தருடைய 
தூதனைக்‌ கண்டு, பிலேயாமின்‌ கீழ்ப்‌ 
படுத்துக்கொண்டது; பிலேயாம்‌ கோபம்‌ 
முண்டவனாகி, கழுதையை தடியினால்‌ 
அடித்தான்‌. 


எண்‌ 2௨28, உடனே கர்த்தர்‌ 
ந; ம்க்‌ வாயை திறந்தார்‌; அது 

யாமைப்‌ பார்த்து: தீர்‌ என்னை 
இப்பொழுது மூன்று தரம்‌ அடிக்கும்படி, 


நான்‌ உமக்கு என்ன செய்தேன்‌ 
என்றது. 


எண்‌ 22:29. அப்பொழுது பிலேயாம்‌. 
கழுதையைப்‌ பார்த்து: நீ என்னைப்‌ 
பரியாசம்‌ பண்ணிக்கொண்டுவருகிறாய்‌; 
என்‌ கையில்‌ பட்டயம்மாத்திரம்‌ 
இருந்தால்‌, இப்பொழுதே உன்னைக்‌: 
கொன்துபோடுவேன்‌ என்றான்‌. 


எண்‌ 22:30. பிலேயாமை 
நோக்கி: நீர்‌ என்னைக்‌ கைக்கொண்ட, 
காலமுதல்‌ இத்நான்வரைக்கும்‌ நீர்‌ ஏறின 
கழுதை நான்‌ அல்லவா? இப்படி. உமக்கு, 
எப்போதாகிலும்‌ நான்‌ செய்தது 
உண்டா என்றது. அதற்கு அவன்‌: 
இல்லை என்றான்‌. 


எண்‌ 2281. அப்பொழுது கர்த்தர்‌ 
பிலேயாமின்‌ கண்களைத்‌ திறந்தார்‌; 
வழியிலே. நின்று. உருவின 
பட்டயத்தைத்‌ தம்முடைய கையிலே 
ந்த கர்த்தருடைய தூதனை 
கண்டு, தலைகுனிந்து 
டனும்‌ விழுந்து பணித்தான்‌. 


எண்‌: 22:92. கர்த்தருடைய 
தூதனானவர்‌ அவனை நோக்கி: நீ உன்‌ 
கழுதையை இதனோடே மூன்றுதரம்‌ 
அடித்ததென்ன? உன்‌ 

எனக்கு மாறுபாடாயிருக்கிறதினால்‌, 
நான்‌ உனக்கு எதிரியாகப்‌ புறப்பட்டு 
வந்தேன்‌. 





BALWETHER 
பிய 


எண்‌ 22:83. கழுதை என்னைக்‌ கண்டு, 
இந்த மூன்றுதரம்‌ எனக்கு விலகிற்று; 
எனக்கு விலகாமல்‌ இருத்ததானால்‌, 
இப்பொழுது நான்‌: உன்னைக்‌ 
கொன்றுபோட்டு, கழுதையை 
உயிரோடே வைப்பேன்‌ என்றார்‌. 


எண்‌ 22:84. அப்பொழுது பிலேயாம்‌ 
கர்த்தருடைய தூதனை நோக்கி: நான்‌. 
பாவஞ்செய்தேன்‌; வழியிலே நீர்‌ 
எனக்கு. எதிராக 


உமது 
தகாததாயிருக்குமானால்‌, 
திரும்பிப்‌ போய்விடுகிறேன்‌ என்றான்‌. 


எண்‌ 5285. கர்த்தருடைய 
தூதனானவர்‌ பிலேயாமை நோக்கி: 
அந்த மனிதரோடே கூடப்பே; நான்‌ 
உன்னோடே, சொல்லும்‌ 
வார்த்தையைமாத்திரம்‌ தீ 
சொல்லக்கடவாய்‌ என்றார்‌; அப்படியே 
பிலேயாம்‌ பாலாகின்‌ பிரபுக்கனோடே. 
கூடப்போனான்‌. 


பிலேயாம்‌ காலமே எழுந்து, 


தன்‌ 
கழுதையின்மேல்‌ சேணம்‌ கட்டி, மோவாபின்‌ 
பிரபுக்களோடே கூடப்போகிறான்‌. கர்த்தரோ 


பிலேயாம்‌ மோவாபுக்கு நேராகப்போவதை 
தடைபண்ணுகிறார்‌. கர்த்தர்‌ பிலேயாமுக்கு 
எதிர்த்து நிற்கிறார்‌. பிலேயாம்‌ மோவாபுக்கு 
நேராகப்போவது கர்த்தருக்கு பிடிக்கவில்லை. 
அவன்‌ 'மோவாபுக்கு போகிறதினாலே 
தேவனுக்கு கோபம்‌ மூளுகிறது (எண்‌ 22:22) 


, தேவனுக்குக்‌ கோபம்மூளுகிறது. 
அதற்கான காரணங்கள்‌ வருமாறு : 


1. பிலேயாம்‌ தேவனுடைய வார்த்தையை 
மதிக்கவில்லை. (எண்‌ 22:12-20) 


வெகுமதியின்மீது பிலேயாமின்‌ 
பேராசை. (எண்‌ 22:7/7,37: எண்‌: 
241) 

கர்த்தர்‌ தன்னைப்‌ பாலாகின்‌ 
பிரபுக்களோடு அனுப்ப வேண்டும்‌. 
என்று விண்ணப்பம்‌ பண்ணியதில்‌ 
அவனுடைய மாய்மாலம்‌. (எண்‌ 2219) 
இஸ்ரவேலைச்‌ சபிப்பதற்கு அவன்‌ 
ஆயத்தமாக இருந்தது. (எண்‌ 22:14: 
உபா 23:4-5; யோசு 24:10) 


எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தேவனுடைய  கட்டளையையும்மீறி, 
பாலாகின்‌ பிரபுக்களோடு போக 
வேண்டுமென்பதில்‌ உறுதியாக 
இருந்தது. (எண்‌ 22:19-35) 


தேவனுடைய பரிபூரண சித்தத்தைச்‌ 
செய்வதற்கு ஆர்வமற்றிருந்தது. 
(எண்‌ 2292-22) 
பிலேயாமின்‌ மாறுபாடு. (எண்‌ 22:32) 


பிலேயாமின்‌ பிரபுக்கள்‌ இரவில்‌ வந்து, 
அவனைச்‌ சந்திக்கும்‌ வரையிலும்‌ 
காத்திராமல்‌ அதிகாலமே எழுந்து, 
இஸ்ரவேலின்‌ விரோதிகளோடு. 
கூடப்போனது. (எண்‌ 22:20) 


வன்‌ தன்னோடு ஒத்துழைக்க 
வேண்டுமென்று. எதிர்பார்த்து 
பிலேயாம்‌ பல தடவை பலிகளைச்‌ 
செலுத்தியது. வெகுமதிகளைப்‌ பெற்றுக்‌ 
கொள்வதே அவனுடைய எண்ணம்‌, 
(எண்‌ 2219; எண்‌  231-314-15; 
எண்‌ 241) 


வெகுமதிகளைப்‌ பெற்றுக்‌ 
கொள்வதற்காகப்‌ பிலேயாம்‌. 
பலவிதத்திலும்‌ முயற்சி பண்ணியது. 

ல்‌ 22:819; எண்‌ 241; 


யூதா. 10; 


கர்த்தர்‌ பாவிகளுடைய பாவங்களை 
அனுமதிப்பதினால்‌, தங்கள்மீது கர்த்தருக்கு 
கோபமில்லை. என்று பாவிகள்‌ 
நினைக்கக்கூடாது. பாவம்‌ 
செய்கிறவர்களுக்கு விரோதமாக 
கர்த்தருடைய கோபம்‌ மூளும்‌, கர்த்தர்‌ 
பாலத்தை வெறுக்கிறவர்‌. 


கர்த்தருடைய ஜனத்திற்கு விரோதமாக. 
தீங்கு செய்ய நினைப்பது கர்த்தருடைய 
பார்வையில்‌ மிகப்பெரிய பாவமாயிருக்கிறது. 
கர்த்தருடைய ஜனத்திற்கு விரோதமாக 
சத்துருக்கள்‌ சதிஆலோசனைகளை 
பண்ணும்போது கர்த்தர்‌ அவர்கள்மீது 
அதிகமாய்க்‌ கோபப்படுகிறார்‌. கர்த்தருடைய 
பிள்ளைகளை தொடுகிறவர்கள்‌, 
கர்த்தருடைய கண்ணின்‌ மணியையே 
தொடுகிறார்கள்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
ஜனத்தை, தமது உள்ளங்கையில்‌ 
பாதுகாப்பாக வரைந்து வைத்திருக்கிறார்‌. 





யப எண்ணாகமம்‌ விரிவுரை மரமா 
நிறரயருய்‌ NUMBERS - COMMENTARY PUBLISHERS 


கர்த்தருடைய ஜனத்திற்கு விரோதமாக. 
எழும்புகிறவர்கள்‌ கர்த்தருக்கு விரோதமாக 
எழும்புகிறார்கள்‌. அவர்களுக்கு 
விரோதமாக யுத்தம்பண்ணுகிறவர்கள்‌, 
கர்த்தருக்கு விரோதமாக | காண்பிக்கிறார்‌. (எண்‌ 22:20 -எண்‌ 22:35) 
யுத்தம்பண்ணுகிறார்கள்‌. 
பிலேயாமின்‌ கண்கள்‌ திறக்கப்படாமல்‌ 
மூடப்பட்டிருந்தாலும்‌, அவன்‌ தன்னைப்பற்றி 
பிலேயாம்‌ போகிறதினாலே தேவனுக்குக்‌ | பெருமையாக நினைக்கிறான்‌. அவன்‌ 
ம்‌ ரத்‌ தன்னைப்பற்றி சொல்லும்போது, 
கண்‌ திறக்கப்பட்டவன்‌” என்று 
சொல்லுகிறான்‌. பிலேயாம்‌ கர்த்தருடைய 
ஏறிப்போகிறான்‌: | தூதனானவரைக்‌ காணாவிட்டாலும்‌, 
ஈமின்‌ வேலைக்காரர்‌ இரண்டுபேரும்‌ | தான்‌ சர்வவல்லவரின்‌ தரிசனத்தைக்‌ 
அவனோடே இருக்கிறார்கள்‌ (எண்‌ 22:22). | கண்ட, கண்‌ திறக்கப்பட்டவன்‌ என்று 
தன்னைப்பற்றிப்‌ பெருமையோடு 
பிலேயாம்‌ கர்த்தருடைய சித்தத்திற்கு | சொல்லுகிறான்‌. 
கீழ்ப்படியாமல்‌ மோவாபுக்கு போகிறான்‌. 
இதனால்‌ தேவனுடைய உதவியும்‌, “அப்பொ அவன்‌ தன்‌ 
ஒத்தாசையும்‌ அவனுக்கு கிடைக்கவில்லை. | வாக்கியத்தை சஎடுத்துணத்து: பேயோன்‌ 
கர்த்தருடைய தூதனானவர்‌ வழியிலே | குமாரனாகிய பிலேயாம்‌ 
பிலேயாமுக்கு எதிராளியாக ற்கிறார்‌. [ சொல்லுகிறதாவது. கண்திறக்கப்பட்டவன்‌ 
கர்த்தர்‌ ம உரைக்கிறதாவது. தேவன்‌ அருளும்‌ 
சிநேகிதராகயிருக்கவேண்டும்‌. வார்த்தைகளைக்‌ கேட்டு, சர்வவல்லவரின்‌ 
ஆதரவும்‌ அநுக்கிரகமும்‌ க தரிசனத்தைக்‌ கண்டு த ம்போது, 
கிடைக்கவேண்டும்‌. துவ க்கு | கண்திறக்கப்பட்டன்‌ ம்புகிறதாவது 
மெய்யான ஆசீர்வாதம்‌. கர்த்தர்‌ நமக்கு | (எண்‌ 24:34) 
எதிராளியாயிருக்கும்போது, நம்மால்‌ அவரை 
எதிர்த்து நின்று யுத்தம்பண்ண முடியாது. பிலேயாமின்‌ கண்கள்‌ குருடனுடைய 
கண்களைப்போலவே. இருக்கிறது 
பிலேயாம்‌ ஏறிப்போகிற கழுதையின்‌ | அவனுடைய கண்கள்‌ 
கண்கள்‌ திறந்திருக்கிறது. அந்தக்‌ ரை திறக்கப்பட்டிருப்பதைவிட, அவன்‌ 
கர்த்தருடைய  தூதனானவரை பார்க்கிறது. | ஏறிப்போகிற கழுதையின்‌ கண்கள்‌ 
பிலேயாமின்‌ மனக்கண்களோ | நன்றாய்த்‌ 'திறக்கப்பட்டிருக்கிறது. 
மூடப்பட்டிருக்கிறது. அவனுடைய | பிலேயாமின்‌ கண்களோ பேராசையினால்‌ 
மனதெல்லாம்‌ பாலாக்‌ கொடுக்கப்போகும்‌ | மூடப்பட்டிருக்கிறது. 
வெகுமதிகளையே. 
பார்த்துக்கொண்டிருக்கிறது.  பிலேயாமின்‌ மூன்று முறை கழுதை கர்த்தருடைய 
கண்கள்‌ தன்னுடைய வழியிலே தனக்கு | தூதனானவரைக்‌ காண்கிறது 
எதிராளியாக நிற்கிற கர்த்தருடைய | (எண்‌ 22:23, 2527). ஆவிக்குரிய 
'தூதனானவரைப்‌ பார்க்கவில்லை. சரீரங்களில்‌. இருக்கிறவர்களைச்‌ 
சிலரால்‌ தரிசிக்க ம 
கர்த்தருடைய தூதனானவர்‌ உருவின | மற்றவர்களால்‌ தரிசிக்க 
பட்டயத்தைத்‌ தம்முடைய கையிலே | (எண்‌ 22:31; தானி 10:7; 
பிடித்துக்கொண்டு வழியிலே நிற்கிறார்‌. | கடைசியில்‌: பிலேயாமின்‌: 
பிலேயாமின்‌ கழுதை கர்த்தருடைய | திறக்கப்பட்டு அவனும்‌ 
தூதனானவரைக்‌ காண்கிறது. அந்தக்‌ | தாதனானவரைக்‌ 
வழியை விட்டு வயலிலே | (எண்‌ 22:31. 
கழுதையை வழியில்‌: 
பிலேயாம்‌ அதை அடிக்கிறான்‌. 
(எண்‌ 22:23). 





BALWETHER 
பிய 


கர்த்தருடைய 
கர்த்தர்‌ 


ஒரு கழுதைகூட 
தூதனானவரைக்‌ காண்கிறது. 
தமக்கு சித்தமானவனுக்கு தம்மை 
வெளிப்படுத்துகிறார்‌. ஆகையினால்‌ 
தரிசனத்தை பார்த்தது பற்றியோ அல்லது 
வெளிப்பாடு கிடைத்தது பற்றியோ நாம்‌. 
பெருமைப்படக்கூடாது. பிலேயாமின்‌ கழுதை 
கர்த்தருடைய தூதனானவரைப்‌ பார்த்து. 
தன்னையும்‌ தன்மேல்‌ எஏறிமிருக்கிற 
பிலேயாமையும்‌ காப்பாற்ற நினைக்கிறது. 


கர்த்தருடைய தூதனானவர்‌ உருவின 
பட்டயத்தை தம்முடைய கையிலே. 
பிடித்துக்கொண்டு வழியிலே நிற்கிறதை. 
கண்டு, பிலேயாமின்‌ கழுதை ட்‌ 
வயலிலே  இறங்கிப்போயிற்று  பிலேயாம்‌. 
குழுநையினுடைய விநோதமான செய்கையைப்‌ 
பார்த்து, 
எச்சரிப்படைந்திருக்கவேண்டும்‌. 
கர்த்தருடைய தூதனானவரைப்‌ 
பார்த்திருக்கவேண்டும்‌. தான்‌ கர்த்தருடைய 
சித்தத்திற்கு விரோதமாக மோவாப்‌ 
தேசத்தை. நோக்கி பிரயாணப்படுவதை 
உணரவேண்டும்‌. 


ஆனால்‌ பிலேயாமோ தன்னுடைய 
தப்பிதத்தை உணரவில்லை. தன்‌ 
தப்புசெய்கிறது. என்று 
நினைக்கிறான்‌. தன்‌ கழுதை 
கடமையை சரியாய்‌ செய்யவில்லை 
பிலேயாம்‌ ன்‌ 
பிலேயாம்‌ தன்னுடைய 
பார்ப்பதற்கு பதிலாக, ப்‌ 
பார்க்கிறான்‌. கழுதை தப்பிதம்‌ செய்கிறது. 
என்று நினைக்கிறான்‌ 

இக்காலத்தில்‌ பிலேயாமைப்போல ஒரு 
சிலர்‌ இருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ தப்பு 
செய்தாலும்‌, தங்களுடைய தப்பிதத்தை 
உணரமாட்டார்கள்‌. அவர்கள்‌ தங்களை 
நோக்கிப்‌ பார்க்காமல்‌ மற்றவர்களை நோக்கிப்‌ 
பார்ப்பார்கள்‌. இப்படிப்பட்டவர்கள்‌ 
தங்களுடைய தப்பிதத்தை உணராமல்‌, 
மற்றவர்கள்‌ செய்வதெல்லாம்‌ தப்பிதம்‌ என்று 
சொல்லுவார்கள்‌. 


பிலேயாம்‌ தான்‌ செய்யும்‌ தப்பிதத்தின்‌: 
நிமித்தம்‌ தன்மீது கோபப்படவேண்டும்‌. 
ஆனால்‌ அவனோ. தன்னுடைய 
கழுதையின்மீது கோபப்படுகிறான்‌. கழுதை. 
வழியைவிட்டு வயலிலே விலகிப்போனதினால்‌, 
அந்தக்‌ கழுதையை வழியில்‌. 
திருப்ப, பிலேயாம்‌ அதை அடிக்கிறான்‌. 


எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


துணிகரமாய்ப்‌ பாவம்‌ செய்கிறவர்கள்‌ 
பிலேயாமைப்போலவே இருக்கிறார்கள்‌. 
அழிந்துபோகக்கூடாது என்று 


ஆலோசனைகளையும்‌ 
சொன்னால்‌ அவர்கள்‌ 
கோபப்படுவார்கள்‌. அவர்களை திருத்துவது 
கடினமான காரியம்‌. இப்படிப்பட்ட பாவிகள்‌ 
ங்கள்‌ ன்‌ திறந்துகொண்டு, 
போகிறார்கள்‌. 
தங்களை தடுத்து நிறுத்துகிறவர்கள்மீதும்‌ 
கோபப்படுகிறார்கள்‌. 


... பிலேயாம்‌ கழுதையை அடித்ததினால்‌, 
அந்தக்‌ கழுதை மறுபடியும்‌ வயலிலிருந்து 
ஏறி பாதைக்கு வருகிறது. சிறுதூரம்‌ 
போவதற்கு முன்பாகவே அந்தக்‌ கழுதை 
மறுபடியும்‌ கர்த்தருடைய தூதனானவரைப்‌ 


திராட்சத்தோட்டங்களின்‌ பாதையிலே 
நிற்கிறார்‌. எண்‌ 22:24) 
கர்த்தருடைய தூதனைக்‌ கண்டு, 
ஒரமாய்‌ ஒதுங்கி, பிலேயாமின்‌ 
சுவரோடே நெருக்கிற்று: பிலேயாம்‌ திரும்பவும்‌ 
தன்‌ கழுதையை அடிக்கிறான்‌ (எண்‌ 22:25). 


தூதனானவரின்‌ 
பிலேயாமை 


தப்புவிக்கப்பண்ணவேண்டும்‌ என்பதற்காகவே 
கழுதை சுவர்‌ ஒரமாய்‌ ஒதுங்குகிறது. அது 
பிலேயாமின்‌ காலை சுவரோடே நெருகிற்று 
பிலேயாமின்‌ காலில்‌ வலியும்‌ வேதனையும்‌ 
ஏற்படுகிறது. பிலேயாம்‌. ஜீவனோடிருக்க 
வேண்டும்‌ என்பதும்‌, அவன்‌ அழிவுக்கு 
தப்பிக்கவேண்டும்‌ என்பதும்‌ கழுதையின்‌ 
விருப்பம்‌. ஆனால்‌ பிலேயாமோ தனக்கு 
உதவிசெய்ய கழுதையின்மேல்‌ 
கோபப்படுகிறான்‌. 

முதை தனக்கு செய்த உதவி 
பிணக்கு புரியவில்லை. அவனுடைய 


சுவர்‌ ஒரமாய்‌ ஒதுங்கி, அந்த 
நெருக்கியதினால்‌ ஏற்பட்ட 


பிலேயாம்‌ தன்னுடைய 

உணராமல்‌, தன்‌ கழுதை 
தப்பிதம்‌ செய்வதாக நினைத்து, அதைத்‌ 
திரும்பவும்‌ அடிக்கிறான்‌. பிலேயாமின்‌ 
கழுதை இரண்டாந்தரமும்‌ அடி வாங்குகிறது. 





BALWETHER 
பிய 


இடத்திலே நிற்கிறார்‌. கழுதை கர்த்தருடைய 
தூதனைக்‌ கண்டு, பிலேயாமின்‌ 
கீழ்ப்‌ படுத்துக்கொள்கிறது:  பிலேயாம்‌ 
கோபம்‌ மூண்டவனாகி, ௬ 
தடியினால்‌ அடிக்கிறான்‌ (எண்‌ 22:26,27). 


பிலேயாமின்‌ கழுதையோ அவனுக்கு 
நல்லது செய்கிறது. 


பிலேயாம்‌ 
தப்பிக்கவேண்டும்‌ என்பது 
விருப்பம்‌. கழுதை 


முடிந்த வரையிலும்‌ 


நன்மை செய்கிறது. ஆனால்‌ 
பிலேயாமின்‌ 


அந்தக்‌ கழுதை. 
படுத்துக்கொள்கிறது 
பிலேயாமின்‌ கோபம்‌ அதிகரிக்கிறது. 


பிலேயாமை தடைபண்ணுவதற்கு 
முயற்சி பண்ணுகிறார்‌. ஆனால்‌ 
கண்‌ திறக்கப்பட்டவனாகயில்லை. 


ன்பாக. 
பட்டயத்தோடு நிற்கிற 
தூதனானவரை 
பார்க்கவில்லை. பிலேயாம்‌ தன்‌ கழுதையைப்‌ 
பார்க்கிறான்‌. ஆனால்‌ அவன்‌ 
கர்த்தருடைய 'தனானவரைப்‌ 
பார்க்கவில்லை. பிலேயாமின்‌ “பாணத்தை 
தடுத்து நிறுத்துவதற்காக கர்த்தர்‌ 
மேற்கொண்ட முயற்சிகளெல்லாம்‌ 
தோல்லியுறுகிறது. 


கர்த்தர்‌ இப்போது கழுதையின்‌ வாயைத்‌ 
திறக்கிறார்‌. தன்‌ வாய்‌ திறக்கப்பட்டவுடன்‌: 
அந்தக்‌ கழுதை பேச ஆரம்பிக்கிறது. 
அது 


கர்த்தர்‌ 
அவனோ 
தனக்கு 


பிலேயாமைப்‌ 
என்னை 

தரம்‌ அழிக்கும்படி 
என்ன செய்தேன்‌" 
கேட்கிறது. 


இது ஒரு அற்புதம்‌. பேதுரு 
இதைப்‌ பற்றிக்‌ கூறும்போது, “பேசாதமிருகம்‌ 
மனுஷர்‌ பேச்சைப்‌ பேசிற்று' என்று. 
குறிப்பிடுகிறார்‌. (2பேதுரு 21516). 


நான்‌ 


(எண்‌ 22:28) என்று 


எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஒரு கழுதை தன்‌ வாயைத்‌ திறந்து 
பேசுவது மிகப்பெரிய அற்புதம்‌. ஆனால்‌ 
பிலேயாமோ இந்த அற்புதத்தை உணராமல்‌, 
கழுதையோடு பேசுகிறான்‌. பிலேயாம்‌ 
கழுதையைப்‌ பார்த்து, “நீ என்னைப்‌ பரியாசம்‌ 
பண்ணிக்கொண்டுவருகிறாய்‌; என்‌ கையில்‌ 
ஒரு பட்டயம்மாத்திரம்‌ இருந்தால்‌, 
இப்பொழுதே உன்னைக்கொன்றுபோடுவேன்‌"' 
(எண்‌ 22:29) என்று சொல்லுகிறான்‌. 


ஏதேன்‌ தோட்டத்திலே ஆதாமும்‌. 
ஏவாளும்‌ இருந்தார்கள்‌. கர்த்தருக்கு 
விரோதமாகப்‌ பாவம்‌ செய்யுமாறு ஒரு 
சர்ப்பம்‌ அவர்களை வஞ்சித்தது. அவர்களை 
வஞ்சிக்க சாத்தான்‌ சர்ப்பத்தை தன்னுடைய 
கருவியாகப்‌ பயன்படுத்தினான்‌. இங்கோ 
கர்த்தர்‌ பிலேயாமைத்‌ திருத்துவதற்கு, ஒரு 
கழுதையை பயன்படுத்துகிறார்‌. 


பிலேயாமின்‌ கழுதை அவனைப்‌ 
பார்த்து “நீர்‌ என்னை இப்பொழுது மூன்று 
தரம்‌ அழிக்கும்படி நான்‌ உமக்கு என்ன 
செய்தேன்‌" (எண்‌ 22:28) என்று கேட்கிறது. 
கழுதை சாதாரணமான 
மிருகமாகமிருந்தாலும்‌, 
மீருகதிவனாகமிருந்தாறம்‌ 

அந்த 
வனை போஷருக்கார்‌ 


பலவீனமானவர்கள்‌ 
பாதுகாப்புக்காக தாங்களே பேசுவார்கள்‌ 
அல்லது அவர்களுக்காக பேசுவதற்கு 
கர்த்தர்‌ வேறு யாரையாவது நியமிப்பார்‌. 
கர்த்தர்‌ பலவீனமானவர்களையும்‌ கைவிடாமல்‌ 
ஆதரிக்கிறார்‌. 


பிலேயாம்‌ தன்னுடைய இருதயத்தில்‌ 
பெருமையுள்ளவனாகவும்‌, 
மிருகஜீவன்கள்மீது. கனத்த 
இருக்கிறான்‌. அவனுடைய கண்களும்‌ 
குருடாயிருக்கிறது. ஒரு கழுதை பேசுகிறது. 
என்னும்‌ அதிசயத்தைக்கூட அவனால்‌ 
உணரமுடியவில்லை. அவனுக்கு 
கழுதையின்மீது கோயம்‌ வருகிறது. 
கோபத்தைக்‌ கட்டுப்படுத்த முடியாதவர்கள்‌ 
மிகவும்‌ பொல்லாதவர்களாயிருப்பார்கள்‌. 


தங்களுடைய 


பிலேயாம்‌ கழுதையைப்‌ பார்த்து, “நீ 
என்னைப்‌ பரியாசம்‌ 
தக்‌ என்‌ கையில்‌ 

பட்டயம்மாத்திரம்‌ இருந்தால்‌, 
இப்பொழுதே உன்னைக்கொன்‌ றுபோடுவேன்‌" 
(எண்‌ 22:29) என்று சொல்லுகிறான்‌. 





BALWETHER 
பிய 


ஆனால்‌ 
பிலேயாமிடம்‌ 
தன்னிடத்தில்‌ 
இல்லையெ 


அந்தக்‌ கழுதையோ 
விவாதம்பண்ணுகிறது. 
ட்‌ ஒரு. தப்பிதமும்‌ 
றும்‌, தவிர்க்க முடியாத ஒரு 
காரணத்தினால்தான்‌, தான்‌ பிலேயாமின்‌. 
கீழே படுத்துக்கொண்டதாகவும்‌, அந்தக்‌ 
கழுதை தன்னுடைய செய்கைகளை 
நியாயப்படுத்துகிறது. 


கழுதை  பிலேயாமை நோக்கி, 
“நீர்‌ என்னைக்‌ கைக்கொண்ட காலமுதல்‌ 
இந்நாள்வரைக்கும்‌ நீர்‌ ஏறின கழுதை 
நான்‌ அல்லவா? இப்டி உமக்கு 
எப்போதாகிலும்‌ நான்‌ செய்தது உண்டா" 
(எண்‌ 22:30) என்று கேட்கிறது. அதற்கு 
பிலேயாம்‌, “இல்லை” என்று அந்தக்‌ 
கழுதைக்கு பதில்‌ சொல்லுகிறான்‌. 


கர்த்தர்‌ தம்முடைய வல்லமையினால்‌ 
கழுதையைப்‌ பேச வைப்பது மாத்திரமல்ல, 
அதை தன்னுடைய நியாயத்தை 
எடுத்துச்‌ சொல்லவும்‌ பண்ணுகிறார்‌. கழுதை 
எப்படித்தான்‌. பேசினாலும்‌ பிலேயாம்‌ 
உணர்வடையவில்லை. 


காண்கிறான்‌. 
முகங்குப்புற 
தூதனைப்‌. 

பணிந்துகொள்கிறான்‌ (எண்‌ 22:31). 
பிலேயாம்‌ கழுதைக்கு என்ன செய்ய 
நினைத்தானோ அதைக்‌ கர்த்தர்‌ 
அவனுக்குச்‌ செய்யப்‌ போகிறார்‌. 
(எண்‌ 22:29) இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
எதிராக அவன்‌ சர்ப்பனை பண்ணினான்‌. 
முடிவில்‌ அவனே மரித்துப்போனான்‌. 

(எண்‌ 22:31-33;1நாளா 21:16) 


கர்த்தர்‌ பிலேயாமின்‌ கண்களைத்‌ 
திறந்த பிறகே, அவன்‌ உணர்வடைகிறான்‌. 
கர்த்தருடைய கோபம்‌ தன்மீது 
திரும்பியிருப்பதை அவன்‌ 
புரிந்துகொள்கிறான்‌. பிலேயாமின்‌ 
- கடின மானதாகயிருந்தாலும்‌, 
பேராசை 


எண்ணாகமம்‌ - 
NUMBERS - COMMENTARY 


பப copies 


PUBLISHERS 


கர்த்தர்‌ தம்முடைய தெய்வீக சித்தத்தினால்‌, 


அவனுபை 
பிலேயாம்‌ இப்போது கர்த்தருடைய தூதனை 


தலைகுனிந்து: முகங்குப்புற விழுந்து 
பணிந்துகொள்கிறான்‌. 


கர்த்தருடைய தூதனானவர்‌ பிலேயாமை 
நோக்கி, “நீ உன்‌ கழுதையை இதனோடே 
மூன்றுதரம்‌ அடித்ததென்ன? உன்‌ வழி 
எனக்கு மாறுபாடாயிருக்கிறதினால்‌, நான்‌ 
உனக்கு எதிரியாகப்‌ புறப்பட்டு வந்தேன்‌" 
(எண்‌ 22:32) என்றும்‌, 


கழுதை என்னைக்‌ கண்டு, இந்த 
மூன்றுதரம்‌ எனக்கு விலகிற்று: எனக்கு 
விலகாமல்‌ இருந்ததானால்‌, இப்பொழுது நான்‌ 
உன்னைக்‌ கொன்றுபோட்டு, கழுதையை 
உமிரோடே வைப்பேன்‌" (எண்‌ 22:33) 
என்றும்‌ சொல்லுகிறார்‌. 


கர்த்தர்‌ தம்முடைய 
மூன்றுமுறை வெளிப்‌ 
உறுதிபண்ணியிருக்கிறார்‌. 
யோவான்‌ 4:24). 


பிரசன்னத்தை 


(எண்‌ 


கர்த்தருடைய தூதனானவர்‌ பிலேயாமை 
நோக்கி, “நீ 


அடித்ததென்ன"' 
பிலேயாம்‌ 


உணருகிறான்‌. 
தூதனை நோக்கி, “நான்‌ பாவம்‌ செய்தேன்‌" 
என்று சொல்லுகிறான்‌. 


அவன்‌ 


பிலேயாம்‌ கர்த்தருடைய ற்கு 
விரோதமாக பாலாகைப்‌ மர்க்கப்போகிறான்‌ 
கர்த்தருடைய வார்த்தையைவிட அவனுக்கு 
பாலாகின்‌ ஐசுவரியமே  பெரியதாய்த்‌ 


கர்த்தருடைய 
நான்‌ 
நீர்‌ எனக்கு. 
நிற்கிறதை அறியாதிருந்தேன்‌; கத்‌ 
உமது பார்வைக்கு 
தகாததாயிருக்குமானால்‌, நான்‌ க்‌ 
ல்‌ 


(எண்‌ 22:34) 
என்று சொல்லுகிறான்‌. 


தூதனை 
பாவஞ்செய்தேன்‌; 
எதிராக 





BALWETHER 
பிய 


பாலாகின்‌ பிரபுக்களோடு, 
கர்த்தருடைய 

தகாததாயிருக்குமானால்‌ 

போய்விட சம்மதிக்கிறான்‌. 

சித்தம்‌ என்ன என்பது 

ஏற்கெனவே  வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. 
ஆகையினால்‌ அவன்‌ பாலாகின்‌ 
பிரபுக்களோடு, பிரயாணப்பட்டிருக்கவே 
கூடாது. இப்பொழுது பாதி வழியில்‌: 
கர்த்தருக்குப்‌ பிடிக்கவில்லை யென்றால்‌ தான்‌ 
திரும்பிப்‌ போக ஆயத்தமாக 

அரைகுறை மனதோடு கூறுகிறான்‌. 
2212-35). 


பிலேயாமின்‌ கண்கள்‌ 
திறக்கப்படாமலிருக்கிறது. ஆகையினால்‌ 
கர்த்தருடைய தூதனானவர்‌ தனக்கு 
எதிராக நிற்கிறதை அறியாதிருக்கிறான்‌. 
கர்த்தர்‌ அவனுடைய 
திறந்திருக்கிறார்‌ தல்‌ 

போகாமல்‌, 


இருப்பிப்போய்லீடுவதாக 


இதுவரையிலும்‌ 


கர்த்தருடைய 
'நயமான 
அவன்‌ 
அடையாளம்‌ 
தன்னுடைய 
கட்டப்பட்டிருப்பதுபோலவும்‌, 
பார்க்கப்போகாமல்‌ 
பேசுகிறான்‌. 


மனந்திரும்பிபிரு்பதற்கான 
எதுவும்‌ காணப்படவில்லை. 
கைகள்‌ 


பார்க்கப்போவது கர்த்தருடைய பார்வைக்கு 
தகாததாகமிருப்பதினால்‌, பிலேயாம்‌ 
திரும்பிப்போவதாக சொல்லுகிறான்‌. 
பிலேயாமைப்போலவே இக்காலத்திலும்‌ 
அநேகர்‌ தங்கள்‌ பாவத்தை விட்டு விலகி வர 
மனதில்லாதவர்களாயிருக்கிறார்கள்‌. ஒரு 
சிலர்‌ வேறு வழியில்லாமல்‌ பாவத்தை விட்டு 
விலகி வருகிறார்கள்‌. தங்களுக்கு வாய்ப்பு 
கிடைத்தால்‌ அந்தப்‌ பாவத்திற்கு 
திரும்பிப்போய்விடுவார்கள்‌. அவர்கள்‌ 
ங்கள்‌ பாவத்தில்‌ நிலைத்திருப்பார்கள்‌. 


எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பிலேயாமின்‌ ஜீவியத்தில்‌ 
மாற்றம்‌. 


ஏதோ ஒரு 
தெரிகிறது. 
இருதயத்தில்‌ 
ஏற்படவில்லை. 
ஏற்படாமல்‌, 
வாழ்க்கை! மாற்றம்‌  ஏற்படுவதினால்‌ 
ஒரு பிரயோஜனமும்‌ உண்டாகாது. 
இப்படிப்பட்டவர்கள்‌ பக்தியின்‌ வேஷத்தைத்‌ 
தரித்திருப்பார்கள்‌. ஆனாலும்‌ இவர்கள்‌ 
பாவத்திற்கு சிநேகிதர்களாகவும்‌, அதற்கு 
பங்காளிகளாகவும்‌ இருப்பார்கள்‌. 


ஏற்பட்டிருப்பதுபோல. 


மாற்றம்‌ 


நான்‌ திரும்பிப்போய்விடுகிறேன்‌"' 
என்று பிலேயாம்‌ தன்‌ வாயினால்‌ 
அவனுடைய 

கர்த்தர்‌ 


கர்த்தருடைய தூதனானவர்‌ பிலேயாமை 
நோக்கி, “அந்த மனிதரோடே கூடப்போ; 


பிரபுக்களோடே கூடப்போகிறான்‌. 


பாலாகின்‌ 
கூடப்போவதற்குப்‌ 


பிரபுக்களோடு 
பிலேயாமிற்கு அனுமதி 
கர்த்தர்‌ 
வார்த்தையை 
மாத்திரம்‌ பிலேயாம்‌ சொல்லவேண்டும்‌. 
பிலேயாம்‌ பாலாகுக்கு முன்பாகவும்‌, 
மோவாபியரின்‌ பிரபுக்களுக்கு 
முன்பாகவும்‌ தன்னைத்தானே 
அவமானப்படுத்திக்கொள் வதற்காக 
புறப்பட்டுப்போகிறான்‌. பிலேயாம்‌. 
கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தாலும்‌, 
யாவிட்டாலும்‌, அவனால்‌. 
கர்த்தருடைய சித்தத்திற்கு விரோதமான 
வார்த்தைகளைப்‌ பேசமுடியாது. 


ஆசீர்வதிக்கப்போகிறான்‌. 
துவே கர்த்தருடைய சித்தம்‌. கர்த்தர்‌ 
ய்ய நினைக்கிற காரியம்‌ ஒருபோதும்‌ 
தடைபடாது. 





BALWETHER 
பிய 


பிலேயாமும்‌ பாலாகும்‌ 
எண்‌ 22:36-41 


எண்‌ 22:36. பிலேயாம்‌ வருகிறதைப்‌ 
பாலாக்‌ கேட்டமாத்திரத்தில்‌, 
கடைசி எல்லையான அர்னோன்‌ 
நதியின்‌ ஓரத்திலுன்ன மோவாபின்‌. 
பட்டணமட்டும்‌ அவனுக்கு 
எதிர்கொண்டு போனான்‌. 


எண்‌ 2237. பாலாக்‌ பிலேயாமை 
நோக்கி: உம்மை அழைக்கும்படி நான்‌ 
ஆவலோடே உம்மிடத்தில்‌ ஆன்‌ 
அனுப்பவில்லையா?  என்னிடத்திற்கு. 
வராமல்‌ இருத்ததென்ன? 
ஏற்றபிரகாரமாக உம்மை நான்‌ 
கனம்‌ பண்ணமாட்டேனா என்றான்‌. 


எண்‌ 22:98. அப்பொழுது பிலேயாம்‌ 
பாலாகை. நோக்கி: இதே, 
உம்மிடத்திற்கு வந்தேன்‌; ஆனாலும்‌, 
ஏதாகிலும்‌ சொல்லுகிறதற்கு என்னாலே 
ஆகுமோ? தேவன்‌. எண்வாயிலே 
அளிக்கும்‌. வார்த்தையையே 
சொல்லுவேன்‌ என்றான்‌. 


எண்‌ 22:39. பிலேயாம்‌ பாலாகுடனே 
கூடப்போணாண்‌; அவர்கள்‌ கீரியாத்‌ 
ஊசோத்தில்‌ சேர்ந்தார்கள்‌. 


எண்‌ 2240. அங்கே 
ஆடுமாடுகளை: அடித்து, 
பிலேயாமுக்கும்‌ அவனோடிருந்த 
பிரபுக்களுக்கும்‌ அனுப்பினான்‌. 


யாலாக்‌. 


காலமே பாலாக்‌. 
கூட்டிக்கொண்டு, 
பாகாலுடைய 
ஏறப்பண்ணினான்‌;. 
பிலேயாம்‌. 
பானயத்தைப்‌ 


41... மறுநான்‌ 
பிலேயாமைக்‌ 
அவனைப்‌. 
மேடுகளில்‌ 
அவ்விடத்திலிருந்து 
ஜனத்தின்‌ கடைசிப்‌ 
பார்த்தான்‌. 
பிலேயாமும்‌ பாலாகும்‌. 
ஒருவரையொருவர்‌ சந்தித்துக்கொள்கிறார்கள்‌. 
கர்த்தருடைய இஸ்ரவேலுக்கு இவர்கள்‌ 
இருவரும்‌ கூட்டுச்‌ சேர்ந்து 
சத்துருக்களாகயிருக்கிறார்கள்‌. 


எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பிலேயாம்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரை 
சபிப்பான்‌ என்றும்‌, அப்போது அவர்கள்‌ 
சபிக்கப்பட்ட ஜனமாகமிருப்பார்கள்‌ என்றும்‌ 
பாலாக்‌ நம்பிக்கையோடிருக்கிறான்‌. பாலாக்‌ 
பிலேயாமிடம்‌ பேசும்போது. அவனுடைய 
வார்த்தையில்‌ உறுதியும்‌ நம்பிக்கையும்‌. 
இருக்கிறது. 

பிலேயாம்‌ வருகிறதைப்‌ பாலாக்‌ 
கேட்டமாத்திரத்தில்‌, கடைசி எல்லையான 
அர்னோன்‌ நதியின்‌ ஒரத்திலுள்ள மோவாயின்‌ 
பட்டணமட்டும்‌ அவனுக்கு எதிர்கொண்டு 
போகிறான்‌ (எண்‌ 22:36) 

மோவாபின்‌ பட்டணமட்டும்‌" என்பது 

என்னும்‌ பட்டணமாக இருக்கலாம்‌. 
மோவாபியரின்‌ பிரதான பட்டணங்களில்‌ 
இதுவும்‌ ஒன்று. 217528: 
உபா 2:918,29; ஏசா 15). 


(எண்‌ 


பாலாக்‌ பிலேயாமை நோக்கி, “உம்மை 
அழைக்கும்படி நான்‌ ஆவலோடே 
உம்மிடத்தில்‌ ஆள்‌  அனுப்பவில்லையா? 
என்னிடத்திற்கு வராமல்‌ இருந்தென்ன? 
ஏற்றபிரகாரமாக உம்மை நான்‌ கனம்‌ 
பண்ணமாட்டேனா” (எண்‌ 22:37) என்று 
சொல்லுகிறான்‌ 

பிலேயாமின்‌ 
உறுதியுமில்லை. 
நிச்சயமுமில்லை. தான்‌ 
நிறைவேறுமா என்னும்‌ 
பிலேயாமின்‌ மனதில்‌ 
பாலாகோ பிலேயாமை 
நம்புகிறான்‌. ஆனால்‌ 
பிரயோஜனமில்லை என்றும்‌, தன்னால்‌ 
பாலாகுக்கு உதவி செய்ய முடியுமோ 
முடியாதோ என்றும்‌ தனக்கு நிச்சயமாய்த்‌ 
தெரியவில்லை என்பதுபோலவும்‌ பிலேயாம்‌. 
பேசுகிறான்‌. 


வார்த்தையில்‌ 
நம்பிக்கையுமில்லை, 
வந்த காரியம்‌ 
சந்தேகம்‌ 
ஏற்பட்டிருக்கிறது. 
முழுவதுமாய்‌ 
தன்னை நம்பி 


பிலேயாம்‌ பாலாகை நோக்கி, “இதோ, 
ஆனாலும்‌, 


என்னாலே 
(எண்‌ 22:38) என்று சொல்லுகிறான்‌. 


தேவன்‌ 
வார்த்தையை 


தன்‌ வாயில்‌ அளிக்கும்‌ 
மட்டுமே பிலேயாமினால்‌ 
பேசமுடியும்‌. அவர்‌ அவனுடைய வாயில்‌ 
அளிக்காத வார்த்தையைப்‌ பேசுவதற்குப்‌ 
பிலேயாமிற்கு எந்தவித வல்லமையும்‌ இல்லை. 





BALWETHER 
பிய 


“ஏதாகிலும்‌ சொல்லுகிறதற்கு என்னால்‌ 
ஆகுமோ” என்று பிலேயாம்‌ சொல்லுகிற 
வார்த்தைக்கு, “ஏதாகிலும்‌ சொல்லுகிறதற்கு 
தன்னிடத்தில்‌ வல்லமையில்லை" என்பது 
பொருளாகும்‌. பிலேயாம்‌ இஸ்ரவேலை 
சபிக்க விரும்புகிறான்‌. ஆனால்‌ அவனால்‌ 
இஸ்ரவேலை சபிக்க முடியாது. அதற்கு. 
கர்த்தர்‌ அனுமதி கொடுக்கமாட்டார்‌. தேவன்‌ 
தன்‌ வாயிலே அளிக்கும்‌ வார்த்தையை 
மாத்திரமே பிலேயாமால்‌ சொல்ல முடியும்‌. 
அந்த வார்த்தை இஸ்ரவேலை சசிக்கும்‌. 
வார்த்தையாகயிருக்காது. 

பிலேயாம்‌ தன்னிடத்தில்‌ வந்ததினால்‌ 
பாலாக்‌ மிகுந்த சந்தோஷமாயிருக்கிறான்‌. 
தன்னுடைய ஆசை நிறைவேறும்‌ என்னும்‌ 
நம்பிக்கை பாலாகுக்கு இருக்கிறது. ஆனால்‌ 
பாலாகின்‌ ஆசையை நிறைவேற்ற முடியும்‌ 
என்னும்‌ நம்பிக்கை பிலேயாமினிடத்தில்‌ 


இல்லை. 


பிலேயாமின்‌ 
நம்பிக்கையில்லாவிட்டாலும்‌, 

வேலையை தாமதமில்லாமல்‌ 
வேண்டுமென்று நினைக்கிறான்‌. 


பிலேயாம்‌ பாலாகுடனே 
கூடப்போகிறான்‌; அவர்கள்‌ கீரியாத்‌ 
ஊசோத்தில்‌ சேருகிறார்கள்‌. அங்கே பாலாக்‌ 
ஆடுமாடுகளை அடித்து, பிலேயாமுக்கும்‌. 
அவனோடிருந்த பிரபுக்களுக்கும்‌ 
அனுப்புகிறான்‌ (எண்‌ 22:39 40). 


மனதில்‌: 
தான்‌ வந்த 
செய்ய 


“கீரியாத்‌... ஊசோத்‌' 
பெயருக்குத்‌ தெருக்களின்‌ பட்டணம்‌ 
பொருள்‌. 
பாலாக்‌ பிலேயாமுக்கு ஒரு குறைவும்‌ 
வைக்கவில்லை. தன்னுடைய பிரபுக்கள்‌ 
மூலமாக பிலேயாமுக்கு 
சொல்லியனுப்பினதுபோல, பாலாக்‌ அவனை 
நன்றாய்‌ கனம்பண்ணுகிறான்‌. அதிகமாய்‌ 
ல்‌ மோவாப்‌ 
வந்து 


எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மோவாபியர்கள்‌ விக்கிரகங்களை 
ஆராதிக்கிறார்கள்‌. தங்கள்‌ தேசத்திற்கு 
பிலேயாம்‌ பத்திரமாய்‌ வந்து 
சேர்ந்திருப்பதற்காக, பாலாக்‌ தன்‌ 
தெய்வங்களுக்கு. பலிகளை செலுத்தி 
நன்றி சொல்லுகிறான்‌. பாலாக்‌ தன்‌ 
விக்கிரக தெய்வங்களுக்கு 
ஆடுமாடுகளை பலியிட்டு, அந்த 
மாம்சத்தினால்‌, பிலேயாமுக்கும்‌ 
அவனோடு கூடயிருப்பவர்களுக்கும்‌ விருந்து 
செய்கிறான்‌. 

பாலாக்‌ பாகாலுடைய மேடுகளில்‌ ஏறி, 
பலியிட்டிருக்க வேண்டும்‌. பிலேயாமும்‌, 
பிரபுக்‌ கீழேயிருக்கிறார்கள்‌. 
பிலேயாம்‌ பாகாலை வழிபட்டவன்‌ என்பதற்கு 
ஆதாரம்‌ எதுவுமில்லை. ஆனாலும்‌ 
பிலேயாம்‌ பாகாலின்‌ மேடைகளில்‌ ஏறி, 
இஸ்ரவேல்‌ ஜனத்தின்‌ கடைசி பாளயத்தைப்‌ 
பார்க்கிறான்‌ (எண்‌ 22:40-41) 


பாலாகும்‌ 
வீணாக்கவில்லை. 
பாலாக்‌ பிலேயாமைக்‌. 


பிலேயா। நேரத்தை 
மாள்‌ காலமே 
கூட்டிக்கொண்டு, 


பிலேயாமை தன்‌ இரதத்தில்‌ 


தன்னுடைய ராஜ்யத்தின்‌ 
உயர்ந்த மேடுகளில்‌ ஏறப்பண்ணுகிறான்‌. 
பிலேயாம்‌ கர்த்தருக்கு கீழ்ப்படிவதுபோலவும்‌, 
கர்த்தரைப்‌ பிரியப்படுத்துவதுபோலவும்‌ 
நடிக்கிறான்‌. பிலேயாமின்‌ மனதில்‌ 
பாலாகை பிரியப்படுத்தலேண்டும்‌. 
என்னும்‌ எண்ணமே  நிரம்பியிருக்கிறது. 
பாலாக்‌ அந்த அளவுக்கு பிலேயாமை 
உபசரித்து கனம்பண்ணுகிறான்‌. 





எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


பாலாகும்‌ பிலேயாமும்‌ இஸ்ரவேலுக்கு 
விரோதமாகத்‌ தீங்‌ செய்ய 
முயற்சிபண்‌ ஹுகிறார்கள்‌. அவர்களுடைய 
சதிஆலோசனையை  மோசேயோ அல்லது. 
இஸ்ரவேலின்‌ மூப்பர்களோ அறியவில்லை. 
ஆனாலும்‌ கர்த்தருக்கு மறைவான 
இரகசியம்‌ எதுவுமில்லை. கர்த்தர்‌ 
அவர்களுடைய நீயஆலோசனையை 
அறிந்திருக்கிறார்‌. மோசேயும்‌, இஸ்ரவேலின்‌ 
மூப்பரும்‌ இஸ்ரவேல்‌ ஜனத்தாருக்காக 
இப்போது கர்த்தரிடத்தில்‌ பரிந்து பேசி 
ஜெபிக்கவில்லை. ஆனாலும்‌ கர்த்தர்‌ 
இஸ்ரவேலுக்கு விரோதமாக 
சத்துருக்கள்‌ மேற்கொள்ளும்‌ முயற்சிகளை 
முறியடிக்கிறார்‌. 


ரவேலை சபிப்‌ ாக பாலாகும்‌ 
பிலம்‌ ப்‌ கொள்ள்‌ 
முதலாவது முயற்சி, அவர்கள்‌ 
ஏழுபலிபீடங்களைக்‌ கட்டி பலிகளை 
செலுத்துகிறார்கள்‌ (எண்‌ 234-3). கர்த்தர்‌ 
பிலேயாமுக்கு சொல்லும்‌ வார்த்தை 
(எண்‌ 23:43). பிலேயாம்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரரை: சபிப்பதற்கு பதிலாக, 
கர்த்தருடைய கட்டளையினால்‌ அவர்களை 
ஆசீர்வதிக்கிறான்‌ (எண்‌ 23:70). 
பாலாகுக்கு மிகுந்த ஏமாற்றமுண்டாயிற்று 
(எண்‌ 230112) 


இஸ்ரவேலை சபிப்பதற்காக பாலாகும்‌. 
பிலேயாமும்‌ மேற்கொள்ளும்‌ இரண்டாவது 
முயற்சி. அவர்கள்‌ முன்பு செய்ததுபோலவே 
பலிகளை செலுத்துகிறார்கள்‌. இப்போதும்‌ 
பிலேயாம்‌ இஸ்ரவேலை சபிப்பதற்கு, 
பதிலாக அவர்களை ஆசீர்வதிக்கிறான்‌. 
பாலாகுக்கு மிகுந்த ஏமாற்றமுண்டாயிற்று 
(எண்‌ 23:13-28). 
இஸ்ரவேலை சபிப்பதற்காக: 
பிலேயாமும்‌ மேற்கொள்ளும்‌ மூன்றாவது 
(எண்‌ 23:27-30). இதன்‌ 
அடுத்த அதிகாரத்தில்‌. 


பாலாகும்‌ 


முயற்சி 
ம்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. 


இஸ்ரவேலை 
முயற்சி 
எண்‌ 2311-12 


சபிக்க முதலாம்‌ 


280. பிலேயாம்‌ பாலாகை 
கக நீர்‌ இங்கே எனக்கு 
ஏழு யலிபீடங்களைக்‌ கட்டி, 
ஏழு காளைகளையும்‌ 
ஆட்டுக்கடாக்களையும்‌ 
எனக்கு ஆயத்தப்படுத்தும்‌ என்றான்‌. 


எண்‌ 23:2, பிலேயாம்‌ சொன்னபடியே 
பாலாக்‌. செய்தான்‌; பாலாகும்‌ 
பிலேயாமும்‌ ஒவ்வொரு பீடத்தில்‌ 
ஒவ்வொரு கானையையும்‌ ஒவ்வொரு 
ஆட்டுக்கடாவையும்‌ பலியிட்டார்கள்‌. 


எண்‌ 
பாலாகை. 
சர்வாங்க 


233. பின்பு பிலேயாம்‌. 
நோக்கி: உம்முடைய 
'தகனபலியண்டையில்‌ 
நில்லும்‌, நான்‌. போய்வருகிறேன்‌; 
கர்த்தர்‌ வந்து. என்னைச்‌. 
சுந்திக்கிறதாயிருக்கும்‌ அவர்‌ எனக்கு. 
வெளிப்படுத்துவதை. உமக்கு 
அறிவிப்பேன்‌ என்று சொல்லி, ஒரு 
மேட்டின்மேல்‌ ஏறினான்‌. 


எண்‌ 23:4. தேவன்‌ பிலேயாமைச்‌ 
சந்தித்தார்‌. அப்பொழுது அவன்‌ 
நோக்கி: நான்‌ ஏழு பலி. 
ஆயத்தம்பண்ணி, 
பலிபீடத்தில்‌ ஒவ்வொரு 
ஒவ்வொரு 
ஆட்டுக்‌ கடாவையும்‌ பலியிட்டேன்‌' 
என்றான்‌. 
23:5. கர்த்தர்‌ பிலேயாமின்‌ 
அருன்‌: நீ 
திரும்பிப்‌ போய்‌, 
சொல்லக்கடவாய்‌ 


அவனிடத்துக்கு. 
போனான்‌; 


மிரபுக்கனோடுங்கூடத்‌. தன்‌ 
சர்வாங்க 'தகனபலியண்டையிலே 


'தின்றுகொண்டிருத்தான்‌. 





BALWETHER 
பிய 


எண்‌ 29:7. அப்பொழுது அவன்‌ தன்‌: 
வாக்கியத்தை எடுத்துரைத்து: 
மோவாபின்‌ ராஜாவாகிய பாலாக்‌. 
என்னைக்‌ கிழக்கு மலைகவிலுன்ன 
ஆராமிலிருத்து வரவழைத்து: தீ வத்து 
எனக்காக. யாக்கோயைச்‌. சபிக்க. 
வேண்டும்‌; தீ வந்து இஸ்ரவேலை. 
வெறுத்து விடவேண்டும்‌ என்று 
சொன்னான்‌. 


எண்‌ 28:8, தேவன்‌ சபிக்காதவனை 
நான்‌  சபிப்பதெப்படி? கர்த்தர்‌ 
நான்‌ 


நான்‌ அவனைக்‌ கண்டு, குன்றுகளிலி. 
ருந்து அவனைப்‌ பார்க்கிறேன்‌; அத்த 
ஜனங்கள்‌ ஜாதிகனோடே கலவாமல்‌ 
தனியே வாசமாயிருப்பார்கள்‌. 


எண்‌ 29:10. யாக்கோபின்‌ தானை 
எண்ணத்தக்கவன்‌ யார்‌? இஸ்ரவேலின்‌ 
காற்பங்கை எண்ணுகிறவன்‌ யார்‌? 
நீதிமான்‌ மரிப்பதுயோல்‌ நான்‌ 
மரிப்பேனாக, என்‌ முடிவு அவன்‌ 
முடிவுபோல்‌ இருப்பதாக என்றான்‌. 


எண்‌ 2301. அப்பொ பாலாக்‌ 
பீலேயாமை நோக்கி: எனக்கு 
என்னசெய்தீரு என்‌ சத்துருக்களைச்‌ 
சபிக்கும்படி. உம்மை 
அழைப்பித்தேன்‌,தீர்‌ அவர்களை 
ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்தீர்‌ 
என்றான்‌. 


எண்‌ 28:12. அதற்கு அவன்‌: கர்த்தர்‌ என்‌ 
வாயில்‌ அருவினதையே சொல்வது என்‌ 
கடமையல்லவா என்றான்‌. 


இஸ்ரவேல்‌ ஜனங்களை வெறுக்கவேண்டும்‌. 
அவர்களை கர்த்தர்‌ கைவிட்டு 
ஒதுக்கிவிடவேண்டும்‌. கர்த்தர்‌ 
மோவாபியருக்கு ஆதரவாகயிருக்கவேண்டும்‌. 
அல்லது இஸ்ரவேலருக்கு ஆதரவாயிருந்து 
உதவி செய்யாமல்‌ கர்த்தர்‌ 
வகிக்கவேண்டும்‌. இதுவே 

விருப்பம்‌. 


எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


பாலாக்‌ ல்‌ செலுத்தி கர்த்தரைப்‌ 
பிரியப்படுத்தவேண்‌( 
பண்‌ 
கொடுத்து பிலேயாமை 
பிலேயாம்‌ பாலாகின்‌ 
சேர்ந்துகொள்கிறான்‌. 
கர்த்தருக்கு 
கர்‌ 
பிரியப்படுவார்‌ என்றும்‌ 
சாதகமாகயிருப்பார்‌ 


நினைக்கிறான்‌. 


உலதப்பிரகாரமான 
ல பிரியப்படுத்தி அவருடைய 
ஆசீர்வாதங்களையோ அல்லது 
கிருபைகளையோ அல்லது 
சிலாக்கியங்களையோ பெற்றுக்கொள்ள 
முடியாது. நம்முடைய விசவாசத்தினாலும்‌, 
நீதியினாலும்‌, துதியினாலுமே கர்த்தரைப்‌ 
பிரியப்படுத்த முடியும்‌. கர்த்தருக்கு 
பலிகளைவிட நம்முடைய கீழ்ப்படிதலே. 
உத்தமம்‌. 
பாலாகுக்கு கர்த்தரைப்பற்றிய சத்தியம்‌ 
தெரியவில்லை. பிலேயாமுக்கோ 
கர்த்தரைப்பற்றி ஒரளவு மாத்திரமே 
தெரிகிறது. அவனும்‌ கர்த்தரைப்பற்றி சரியாக 
அறியவில்லை. 


பிலேயாம்‌ பாலாகை நோக்கி, “நீர்‌ 
இங்கே எனக்கு ஏழு பலிபீடங்களைக்‌ கட்டி, 
எழு காளைகளையும்‌ எழு 
ஆட்டுக்கடாக்களையும்‌ இங்கே எனக்கு 
ஆயத்தப்படுத்தும்‌' (எண்‌ 23:1) என்று 
சொல்லுகிறான்‌. 
பலிசெலுத்துவதற்கு 
பண்ணுகிறான்‌. 
பிலேயாம்‌ 
போகிறான்‌. 


க்கு 
ஆயத்தம்‌ 


கர்த்‌ 
பிலேயாம்‌ 
(எண்‌ 2311-2), அதன்‌ பின்பு, 
ர்த்தரைச்‌ சந்திப்பதற்காகப்‌ 


ஒவ்வொரு பீடத்தில்‌ ஒவ்வொரு காளையையும்‌ 
ஒவ்வொரு ஆட்டுக்கடாவையும்‌ 
பலியிடுகிறார்கள்‌ (எண்‌ 23:2) 





BALWETHER 
பிய 


பூமியிலுள்ள இவ்விரண்டு மனுஷரும்‌ 
பரலோகத்தின்‌ தேவனாகிய கர்த்தருக்கு 
பலிகளை செலுத்துகிறார்கள்‌. அவர்கள்‌ 
மோவாபியரின்‌ ்‌ 
பலிகளை செலுத்தவில்லை. 
புறதாதியாரின்‌ 
அவர்கள்‌ 
அவர்கள்‌ 
தேவனாகிய கர்த்தருக்கு, ஏழுபலிபீடங்களைக்‌ 
கட்டி ஏழு காளைகளையும்‌, ஏழு 
ஆட்டுக்கடாக்களையும்‌ பலியிடுகிறார்கள்‌. 


பலிகளை செலுத்திய பின்பு, 
பிலேயாம்‌ பாலாகை நோக்கி, 
உம்முடைய சர்வாங்க தகனபலியண்டையில்‌ 
நில்லும்‌, நான்‌ போய்வருகிறேன்‌; 
கர்த்தர்‌ வந்து என்னைச்‌ 
சந்திக்கிறதாயிருக்கு அவர்‌ எனக்கு 
வெளிப்படுத்துவதை உமக்கு அறிவிப்பேன்‌” 
(எண்‌ 23:3) என்று சொல்லி, ஒரு 
மேட்டின்மேல்‌ ஏறுகிறான்‌. 


ட்‌ கர்த்தர்‌ A ந்து 
சந்திக்கிறதாயிருக்கும்‌' 
சொல்லுகிறான்‌. 
கர்த்தரைச்‌ 

இப்பொழுதும்‌ 
பிரகாரமாகவே 


கூறுகிறான்‌. 


அவன்‌ ஒரு மேட்டின்மேல்‌ ஏறி, அடர்ந்த 
தோப்புக்கு மத்தியிலே நின்றிருக்கலாம்‌. 
பிலேயாமுக்கு  கர்த்தரைப்பற்றி இந்த 
அளவுக்கு மாத்திரமே 

கர்த்தரோடு தனிமையிலிருந்தால்‌, அவரோடு 
நெருங்கிய  ஐக்கியத்திலிருக்க முடியும்‌. 
என்றும்‌, அவரோடு சம்பாஷணை 
பண்ணுவதற்கு வாய்ப்பு கிடைக்கும்‌ என்றும்‌ 
பிலேயாம்‌ நினைக்கிறான்‌. 


செய்கிறான்‌ அவனுடைய மனச்சாட்சி 
அவனைக்‌ குற்றப்படுத்துகிறது. ஆனாலும்‌ 
கர்த்தர்‌ வந்து தன்னை 
சந்திக்கவேண்டுமென்று பிலேயாம்‌ 
எதிர்பார்க்கிறான்‌ 


எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


கர்த்தர்‌ இதற்கு முன்பு 

பிலேயாமை சந்தித்தார்‌. அப்போது கர்த்தர்‌ 

கோபத்தை அவனுக்கு 

ஆகையினால்‌ 

தன்னை சந்திப்பாரா 

ம்‌ பிலேயாமுக்கு 

ஏற்பட்டிருக்கிறது. ஆகையினால்‌ பிலேயாம்‌ 

பாலாகிடத்தில்‌ இதுபற்றிச்‌ சொல்லும்போது, 

கர்த்தர்‌ வந்து என்னை 

சந்திக்கிறதாயிருக்கும்‌" என்று 

சொல்லுகிறான்‌. இந்த வாக்கியத்திற்கு, 

கர்த்தர்‌ வந்து ஒரு வேளை என்னை 

சந்தித்தாலும்‌ சந்திப்பார்‌” என்பது 
பொருளாகும்‌. 


பிலேயாயினிடத்தில்‌ 
நம்பிக்கையில்லாவிட்டாலும்‌, 
பிலேயாமை 
நோக்கம்‌ 


தேவன்‌ 
சந்திக்கிறார்‌.  பிலேயாமின்‌ 
எதுவாகமிருந்தாலும்‌, 


பிரியப்படவில்லை. ஆனாலும்‌ 
நாமத்தை. மகிமைப்படுத்தை. 
என்பதற்காக கர்த்தர்‌ 
சந்திக்கிறார்‌. 
தேவன்‌ பிலேயாமைச்‌ சந்திக்கிறார்‌; 


அப்பொழுது பிலேயாம்‌ கர்த்தரை நோக்கி, 
எழு பலிபீடங்களை 


ஒவ்வொரு பலிபீடத்தில்‌ 


(எண்‌ 23:4) என்று தளன்‌ 


பிலேயாம்‌ 
ஆயத்தம்‌ பண்ணி, 
ஏ ஆட்டுக்‌ கடாக்களையும்‌ 

கிறான்‌. இவை கர்த்தருக்காகப்‌ 
பலியிடப்பட்டவை. (எண்‌ 23:1-4), புறஜாதி 
தெய்வங்களுக்குப்‌ பிலேயாம்‌ பலியிடவில்லை. 
புறஜாதி தெய்வங்களுக்குப்‌ பலியிட்டு 
விட்டு, கர்த்தரிடத்தில்போய்‌, பதிலை 
எதிர்பார்க்க முடியாது. 


பலிபீடங்களை 


எழு 
ஏழுகாளைகளையும்‌, 





BALWETHER 
பிய 


அவனுக்‌ 

அதிகமாயிருக்கிறது. அவன்‌ 

ஜனத்தை சபிப்பதற்காக, 

சமுகத்திலே வந்து நிற்கிறான்‌. 

விரோதமான கா! 

பிலேயாம்‌ கர்த்தருடைய 

எதிர்பார்க்கிறான்‌ கர்த்தர்‌ 

சந்திப்பாரா என்னும்‌ சந்தேகம்‌ அவனுக்குள்‌ 
ம்போ கர்த்தர்‌ அவனை 


கர்த்தர்‌ தன்னை சந்திப்பது. 
பிலேயாமுக்கு சந்தோஷமாமிரக்கிறது. 
பிலேயாம்‌ பெருமை குணமுள்ளவன்‌. அவன்‌ 
கர்த்தரிடத்தில்‌ தன்னைப்பற்றியும்‌, தான்‌ 
செய்த காரியங்களைப்பற்றியும்‌ பெருமையாகப்‌ 
பேசுகிறான்‌. “நான்‌ ஏழு பலிபீடங்களை 
ஆயத்தப்பண்ணினேன்‌" 

“ஒவ்வொரு பலிபீடத்தில்‌ 

காளையையும்‌ ஒவ்‌ 
ஆட்டுக்கடாலையும்‌ பலியிட்டேன்‌" 
பிலேயாம்‌ கர்த்தரிடத்தில்‌ கவல்‌ 
சொல்லுகிறான்‌. 


'ுன்மார்க்கரின்‌ பலிகள்‌ கர்த்தருக்கு 

அருவருப்பானது. கர்த்தர்‌ பிலேயாம்‌. 
செலுத்தின... பலியில்‌ பிரியப்படவில்லை. 
ஆனாலும்‌ பிலேயாம்‌ எதிர்பார்த்த 

பிரகாரமாக கர்த்தர்‌ அவனுடைய வாயிலே 

தம்முடைய வாக்கை 

(எண்‌ 23:5). 


பாலாகினிடத்திற்கு 


சொல்லுகிறார்பியோோம்‌ 
திரும்பி போகிறான்‌; பாலாக்‌ 
ன்ப சகல பிரபுக்களோடுங்கூடத்‌ 

சர்வாங்க தகனபலியண்டையிலே 


இஸ்ரவேல்‌ புத்திரரை சபிக்கவேண்டும்‌. 
என்பதற்காகவே பாலாகும்‌ பிலேயாமும்‌ 
இவ்வளவு ஆயத்த வேலைகளையும்‌ 
செய்திருக்கிறார்கள்‌. கர்த்தரோ 
தம்முடைய வல்லமையினால்‌. 
அவர்களுடைய துர்‌ஆலோசனைகளை 
அவமாக்கிப்போடுகிறார்‌. கர்த்தர்‌ 
இஸ்ரவேலை நேசிக்கிறார்‌. 


எண்ணாகமம்‌ - 
NUMBERS - COMMENTARY 


ப opel 


PUBLISHERS 


அவர்‌. இஸ்ரவேலை வெறுக்கவேண்டும்‌. 
என்பது பாலாக்‌, பிலேயாம்‌ ஆகியோரின்‌ 
விருப்பம்‌. அதற்காகவே பாலாகும்‌ 
பிலேயாமும்‌ பலிபீடங்களைக்‌ கட்டி, 
கர்த்தருக்கு பலிகளை 
செலுத்தியிருக்கிறார்கள்‌. 

கர்த்தர்‌ பிலேயாமின்‌ வாயிலே 
தம்முடைய வார்த்தையை அருளுகிறார்‌. அது 
பிலேயாம்‌ எதிர்பார்த்த வார்த்தையல்ல. இந்த 
வார்த்தைகளை பாலாகும்‌ எதிர்பார்க்கவில்லை. 
இஸ்ரவேலை சபிக்கவேண்டும்‌ என்பது 
அவர்களுடைய விருப்பம்‌. னால்‌ 
இஸ்ரவேலை ஆசிர்வதிக்கவேண்டும்‌ என்பது 
கர்த்தருடைய விருப்பம்‌. 


பிலேயாமின்‌ வாயிலே. 
சமிப்பதற்கான 

அவர்களை 
வார்த்தைகளைப்‌ 


கர்த்தர்‌ 
இஸ்ரவேலை 
வார்த்தைகளைப்போடாமல்‌, 
ஆசீர்வதிப்பதற்கான 
போடுகிறார்‌. இஸ்ரவேலை. 
அழித்துப்போடாமல்‌, அவர்களை 
பாதுகாப்பதாக வாக்குப்பண்ணுகிறார்‌ 


கர்த்தர்‌ 


“ன்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
பிலேயாமுக்குச்‌ செவிகொடுக்கச்‌ 
சித்தமில்லாமல்‌, உன்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
உன்மேல்‌ அன்பு கூர்ந்தபடியினால்‌, உன்‌ 
தேவனாகிய கர்த்தர்‌ அந்தச்‌ சாபத்தை 
உனக்கு ஆசீர்வாதமாக மாறப்பண்ணினார்‌' 
(உபா 23:5). 


கர்த்தர்‌ தன்‌ வாயில்‌ போட்ட வாக்கை, 
பிலேயாம்‌ சொல்லவேண்டும்‌. அவன்‌ 
இஸ்ரவேலை  சபிப்பதற்காக வந்தவன்‌. 
ஆனால்‌. பிலேயாமோ இப்போது 
இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கிறான்‌. கர்த்தரை 
மகிமைப்படுத்துகிறான்‌. இஸ்ரவேலுக்கு 
சந்தோஷமும்‌, பாதுகாப்பும்‌, ஆசீர்வாதமும்‌ 
உண்டாகும்‌ என்று, பிலேயாம்‌ 
சொல்லுகிறான்‌. 

கர்த்தர்‌ தன்‌ யில்‌ போட்ட 
வாக்கியத்தை பிலேயாம்‌ எ த்துண்கககான்‌ 
கர்த்தருடைய வாக்கியத்தின்‌ விவரம்‌ 
வருமாறு : 


'மோவாபின்‌ ராஜாவாகிய பாலாக்‌ 
என்னைக்‌ கிழக்கு மலைகளிலுள்ள 
ஆராமிலிருந்து வரவழைத்து: நீ வந்து 
எனக்காக யாக்கோபைச்‌ சபிக்க வேண்டும்‌; 
நீ வந்து இஸ்ரவேலை வெறுத்து 
விடவேண்டும்‌ என்று சொன்னான்‌" 





எண்ணாகமம்‌ - 
NUMBERS - COMMENTARY 


“தேவன்‌ சபிக்காதவனை நான்‌. 
சபிப்பதெப்படி? கர்த்தர்‌ வெறுக்காதவனை 
நான்‌ வெறுப்பதெப்படி?" 


“கன்மலையுச்சியிலிருந்து நான்‌ 
அவனைக்‌ கண்டு, குன்றுகளிலிருந்து. 
அவனைப்‌ பார்க்கிறேன்‌; அந்த ஜனங்கள்‌ 
ஜாதிகளோடே கலவாமல்‌ தனியே 
வாசமாயிருப்பார்கள்‌" 


“யாக்கோபின்‌ 
எண்ணத்தக்கவன்‌ யார்‌? இஸ்ரவேலின்‌ 
காற்பங்கை எண்ணுகிறவன்‌ யார்‌? 
நீதிமான்‌ மரிப்பதுபோல்‌ நான்‌ மரிப்பேனாக, 
என்‌ முடிவு அவன்‌ முடிவுபோல்‌ இருப்பதாக' 
(எண்‌ 23:7-10). 


தூளை 


பிலேயாம்‌ 
மொசொப்பொத்தோமியாவிலிருந்து வந்தவன்‌ 
ஒருசிலர்‌ இவன்‌ | 

வந்தவன்‌ 

“ஆராம்‌' 
உள்ளது 


மொசொப்பொத்தோமியாவில்‌ 
(உபா 23:4). 


யாக்கோபைச்‌ சபிக்க வேண்டுமென்று, 
பாலாகு தன்னை அழைத்து வந்தநாகப்‌ 
பிலேயாம்‌ கூறுகிறான்‌. இதன்‌ நிமித்தம்‌. 
கர்த்தருக்குப்‌ கோபம்‌ உண்டாயிற்று. 
கர்த்தருடைய தீர்க்கதரிசி, கர்த்தருடைய 
ஜனங்களைச்‌ சபிப்பதற்காக இப்படி 
பிரயாசப்பட்டு, பிரயாணம்‌ 
வரக்கூடாது. 


பண்ணி 


“அந்த ஜனங்கள்‌ ஜாதிகளோடே 
கலவாமல்‌ தனியே வாசமாமிருப்பார்கள்‌'' 
என்று மிலேயாம்‌ இஸ்ரவேல்‌ 


புத்திரரைப்பற்றிச்‌ சொல்லுகிறான்‌. இந்த 


தேசத்தில்‌ குடியிருந்தாலும்‌, தங்களுடைய 
பழக்க வழக்கங்களையும்‌, மார்க்கக்‌ 
கோட்பாடுகளையும்‌ காத்துக்‌ கொண்டு. 
வந்திருக்கிறார்கள்‌. (ஆதி 124-3; 
ஆதி 17:6-8; ஏசா 11:10-12; எசே 48). 


பப opel 


PUBLISHERS 


தனியே வாசமாமிருப்பார்கள்‌' என்னும்‌ 
வாக்கியம்‌ அவர்கள்‌ சமாதானத்தில்‌ 
ஜீவிப்பார்கள்‌ என்றும்‌ , மற்ற ஜனங்களுடைய 
பாவங்களிலும்‌, கலகங்களிலும்‌ 
மார்க்கங்களிலும்‌ பங்குபெறாமல்‌ தனியே 
ஜீவிப்பார்கள்‌ என்றும்‌ பொருள்படும்‌ 
(எரே 49:31; மீகா 7:14). இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
எப்போதுமே ஒரு தனி தேசமாகவும்‌, 
வேறுபிரிக்கப்பட்ட ஜனமாகவும்‌ இருக்க 
வேண்டும்‌. (2கொரி 10:32) 


இஸ்ரவேலை சபிக்கலேண்டும்‌. 
என்பதும்‌, அவர்களை வெறுக்கவேண்டும்‌ 
என்பதும்‌ தன்னுடைய திட்டம்‌ என்பதை 
பிலேயாம்‌ ஒத்துக்கொள்கிறான்‌. இஸ்ரவேலை 
சமிப்பதற்காக பாலாக்‌  பிலேயாமை 
அவனுடைய தேசத்திலிருந்து 
வரவழைத்திருக்கிறான்‌. பிலேயாம்‌ பாலாகின்‌ 
நோக்கத்தையும்‌ எடுத்து சொல்லுகிறான்‌ 
பாலாகின்‌ திட்டம்‌ தோல்வியுற்றது. 
என்பதையும்‌ பிலேயாம்‌ சொல்லுகிறா 
பாலாக்‌ விரும்புகிற பிரகாரம்‌ தன்னால்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரரை சபிக்க முடியாது 
என்றும்‌ பிலேயாம்‌ சொல்லுகிறான்‌. 


சபிக்கதவனை நான்‌ 
கர்த்தர்‌ வெறுக்காதவனை 
என்று பிலேயாம்‌ 
கேட்கிறான்‌. இஸ்ரவேலை சபிப்பதும்‌, 
அவர்களை வெறுப்பதும்‌ கர்த்தருடைய 
விருப்பமல்ல. கர்த்தர்‌ விரும்பாத காரியத்தை 
தன்னால்‌ செய்ய முடியாது என்று பிலேயாம்‌ 
சொல்லுகிறான்‌ 

கர்த்தர்‌ விரும்பாத காரியத்‌ ன்‌ 
செயல்‌! என்து சொல்வதோ! 
அதைத்‌ தன்னால்‌ செய்ய முடியாது என்றும்‌ 
பிலேயாம்‌ சொல்லுகிறான்‌. 
சபிக்கவேண்டும்‌ என்று 
விரும்பினாலும்‌, அவனால்‌ 
சபிக்கமுடியாது. 


சபிப்பதெப்படி? 
நான்‌ வெறுப்பதெப்படி?” 


பிலேயாம்‌ 
உண்மையான காரியத்தைப்‌ பேசுகிறான்‌. 
பிலேயாமினிடத்தில்‌ குறிசொல்லுகிற காரியம்‌ 
இருந்தாலும்‌, அவன்‌ சன்னதம்‌. 
பார்க்கிறவனாகயிருந்தாலும்‌, அவனுடைய 
குறிசொல்லுதல்‌ பலவீனமானது என்பதையும்‌, 
கர்த்தருடைய வல்லமைக்கு முன்பாக 
அ சன்னதம்‌ பார்க்கும்‌ 
காரியம்‌ பிரயோஜனமற்றது என்பதையும்‌ 
பிலேயாம்‌ அறிக்கை செய்கிறான்‌. 





BALWETHER 
பிய 


கொடுக்கிறாரோ, 

மாத்திரமே தன்னால்‌ கிரியை செய்ய முடியும்‌ 
என்பதையும்‌ பிலேயாம்‌ அறிக்கை 
செய்கிறான்‌. 


ஐனத்திற்கு தெய்வீக 
க்கிறது என்றும்‌, 
ஜனத்திற்கு விரோதமாக. 
கர்த்தருக்கு விரோதமாக 
என்றும்‌ பிலேயாம்‌. 


கர்த்தருடைய 
பாதுகாப்பு 
கர்த்தருடைய 
எழும்புகிறவர்கள்‌, 
எழும்புகிறார்கள்‌. 
அறிக்கை செய்கிறான்‌. 

பிலேயாம்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரைப்‌ 
பார்க்கும்போது, அவர்களிடத்தில்‌ சில 
விசேஷித்த குணாதிசயங்களைப்‌ பார்க்கிறான்‌. 
இவையெல்லாம்‌ பிலேயாம்‌ எதிர்பார்த்திராத 
காரியங்கள்‌. பிலேயாம்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரை 
கன்மலை உச்சியிலிருந்தும்‌, 
குன்றுகளிலிருந்தும்‌ பார்க்கிறான்‌. அவர்கள்‌ 
ஜாதிகளோடே கலவாமல்‌ தனியே 
வாசமாயிருக்கிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ ஜாதியார்‌ விசேஷித்த 
ஜனமாயும்‌, மற்ற  ஜாதியாரிடமிருந்து 
வித்தியாசமான ஜனமாயும்‌ இருக்கிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரரைப்‌ பார்க்கும்போது, 
பிலேயாமுக்கு மிகவும்‌ 
ஆச்சரியமாகயிருக்கிறது. பாலக்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரரைப்பற்றி பிலேயாமினிடத்தில்‌ 
தப்பிதமான காரியங்களை 
'சொல்லியிருக்கிறான்‌. 

பாலாக்‌ மீதியானரின்‌ மூப்பரை நோக்கி, 
“மாடு வெளியில்‌ புல்லை மேய்கிறதுபோல, 
இப்பொழுது 
நம்மைச்‌ 
மேய்ந்துபோடும்‌" 
இஸ்ரவேல்‌ புத்திரரைப்பற்றிச்‌ சொன்னான்‌. 


சுற்றியிரு 


புத்திரரைப்பற்றி 


எண்ணம்‌ உண்டாயிற்று. 


எண்ணாகமம்‌ - 
NUMBERS - COMMENTARY 


விரிவுரை 


இஸ்ரவேல்‌ 
மந்தையைப்போல: கிரமழும்‌ 
இல்லாதிருப்பார்கள்‌ என்றும்‌, 
அவர்கள்‌ முரட்டுக்குணமுள்ளவர்களாகவும்‌, 
எதற்கும்‌ 'அடங்காதவர்களாகவும்‌, 
கலககுணமுள்ளவர்களாகவும்‌ இருப்பார்கள்‌ 
என்றும்‌ பிலேயாம்‌ எதிர்பார்க்கிறான்‌. 
ஆனால்‌ அவன்‌ கன்மலை உச்சியிலிருந்து, 
இஸ்ரவேல்‌  புத்திரரை பார்த்தபோது, 
அவனுக்கு. அதிர்ச்சி உண்டாயிற்று. 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ தங்களுடைய கோத்திர 
வரிசைப்பிரகாரம்‌, ஒழுங்காகவும்‌ 
கிரமமாகவும்‌ பாளயமிறங்கியிருக்கிறார்கள்‌. 


இஸ்ரவேலரின்‌ பாளயத்தில்‌ 
ஏராளமான ஜனங்கள்‌ இருந்தாலும்‌, அது 
அகத்தமில்லாமல்‌: சுத்தமாயிருக்கிறது. 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ பமிற்சி பெற்ற 
சேனையைப்போல, அணியணியாக 
நிற்கிறார்கள்‌. பிலேயாம்‌ மற்ற தேசத்து 
ஜனங்களையும்‌ பார்த்திருக்கிறான்‌. இப்போது 
அவன்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரையும்‌ 
பார்க்கிறான்‌. புறஜாதி ஜனங்களுக்கும்‌, 
இஸ்ரவேல்‌ ஜனங்களுக்கும்‌ பிலேயாமினால்‌ 
வித்தியாசம்‌ காணமுடிகிறது. 


விசுவாசிகளாகிய நாம்‌ கர்த்தருக்கு 

நம்மை அற்பணித்துக்கொண்டவர்கள்‌. நாம்‌ 

இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம்‌ தரியாமல்‌, 

உலகப்பிரகாரமான 

றிந்து பட 

உலகத்தாருக்கும்‌ நமக்கும்‌ 

காணப்படவேண்டும்‌. 

த்‌ ஜீவித்தாலும்‌, 
பிரியமானவர்களாகவும்‌, 


ஜனத்தார்‌ பாட்டு 


ஒழுங்கும்‌ 


உலகத்தில்‌. 
கர்த்தருக்குப்‌ 
பிரயோஜனமானவர்களாகவும்‌ 


ஜீவிக்கவேண்டும்‌. இது ஒவ்வொரு 
விசுவாசிக்கும்‌ நியமிக்கப்பட்டிருக்கிற கடமை. 


விசுவாசிகளுடைய மனச்சாட்சி 
சுத்தமனச்சாட்சியாயிருக்கவேண்டும்‌. 
கர்த்தருடைய கட்டளைக்கும்‌ அவருடைய 
பிரமாணத்திற்கும்‌ கீழ்ப்படியவேண்டும்‌ 
என்னும்‌ ஆர்வம்‌ நம்முடைய மனதில்‌. 
இருக்கவேண்டும்‌. நாம்‌ கர்த்தருக்கு 
கீழ்ப்படியும்போது, அவருடைய விசேஷித்த 
ஆசீர்வாதங்களும்‌, விசேஷித்த 


நமக்கு கிடைக்கும்‌. கர்த்தருடைய ஜனம்‌ 
எல்லா சூழ்நிலைகளிலும்‌, கர்த்தருக்குள்‌. 
சந்தோஷமாமிருப்பார்கள்‌. 





BALWETHER 
பிய 


இஸ்ரவேல்‌  ஜனத்தார்‌ சொற்ப 
எண்ணிக்கையுள்ள  ஜனமாகயிருப்பார்கள்‌ 
என்று பிலேயாம்‌ எதிர்பார்த்தான்‌. ஆனால்‌ 
அவன்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரை 
குன்றுகளிலிருந்து பார்க்கும்போது, 
அவனுடைய மனதில்‌ அதிர்ச்சியுண்டாயிற்று. 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ திரளான 
எண்ணிக்கையுள்ளவர்களாயிருக்கிறார்கள்‌. 

பாலாக்‌ இஸ்ரவேல்‌ 
பிலேயாமினிடத்தில்‌ 
அவர்கள்‌ சொற்ப 
ஜனங்கள்‌ என்று 


த்தாரைப்பற்றி 
சொன்ன போது, 
எண்ணிக்கையுள்ள 
சொல்லியிருக்கிறான்‌. 
ஆனால்‌ இஸ்ரவேல்‌ ஜனத்தாரோ திரளான 
எண்ணிக்கையிலிருக்கிறார்கள்‌. ஜனத்திரள்‌ 
பெருத்திருப்பதும்‌ கர்த்தருடைய ஆசீர்வாதம்‌. 
பிலேயாம்‌ இஸ்ரவேல்‌ 
திரளான எண்ணிக்கையைப்பற்றிச்‌ 
சொல்லும்போது. “யாக்கோபின்‌ தூளை 
ள்ணத்தக்கவன்‌ ர்‌? இஸ்ரவேலின்‌ 


யார்‌?" 


(எண்‌ 23:10) என்று சொல்லுகிறான்‌. 


மோவாபின்‌ சமவெளிகளில்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரர்கள்‌ கூடியிருக்கிறார்கள்‌. 
ஆபிரகாமோடும்‌, (ஆதி 
யாக்கோபோடும்‌ (ஆதி 28:14; ஆதி 
ஆதி 2217; ஆதி 26:4) பண்ணிய 
உடன்படிக்கையில்‌ இஸ்ரவேலின்‌ 
ஜனங்களைத்‌ தூள்‌ என்று வர்ணிக்கிறார்‌ 
திரளான ஜனமாக இருப்பார்கள்‌ என்பது 
அதன்‌ பொருள்‌, 

இஸ்ரவேல்‌ 
ஏராளமாயிருப்பதைப்‌ பார்த்து 
கலக்கமடைந்திருக்கிறான்‌. 


புத்திரர்‌ 

பாலாக்‌ 
ஆனால்‌ 
திரளான 


பாலாக்‌ 
பிலேயாமினிடத்தில்‌ ஒன்றும்‌ சொல்லவில்லை. 
பாலாக்‌ இஸ்ரவேல்‌ ஜனத்தாரின்‌ திரளான 
எண்ணிக்கையைப்பற்றி மீதியானரின்‌ 
மூப்பரிடத்தில்‌ சொன்னான்‌. 

ஜனங்கள்‌ ஏராளமாயிருந்தபடியினால்‌, 
மோவாப்‌ மிகவம்‌ பயந்து, இஸ்ரவேல்‌ 
புத்திரரினிமித்தம்‌ கலக்கமடைந்து, 
மீதியானரின்‌ மூப்பரை நோக்கி: மாடு 
வெளியின்‌ புல்லை  மேய்கிறதுபோல, 
இப்பொழுது இந்தக்‌ கூட்டம்‌ நம்மைச்‌ 
சுற்றியிருக்கிற யாவையும்‌ மேய்ந்துபோடும்‌. 


எண்ணாகமம்‌ - 
NUMBERS - COMMENTARY 


டப opel 


PUBLISHERS 


யாக்கோபின்‌ சந்ததியார்‌ திரளான 
எண்ணிக்கையிலிருப்பார்கள்‌ என்று கர்த்தர்‌ 
சொல்லியிருக்கிறார்‌. “உன்‌ சந்ததி பூமியின்‌ 
தூளைப்‌ போலிருக்கும்‌; நீ மேற்கேயும்‌, 
கிழக்கேயும்‌, வடக்கேயும்‌, தெற்கேயும்‌, 
பரம்புவாய்‌; உனக்குள்ளும்‌ உன்‌ 
சந்ததிக்குள்ளும்‌ பூமியின்‌ வம்சங்களெல்லாம்‌ 
ஆசிர்வதிக்கப்படும்‌” (ஆதி 28:14). 

இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
பாளயமிறங்கியிருக்கும்போது, அவர்கள்‌ 
ஆசரிப்புக்கூடாரத்தைச்‌ சுற்றிலும்‌, நான்கு 
திசைகளிலும்‌ பாளயமிறங்கியிருக்கிறார்கள்‌. 
இஸ்ரவேலின்‌ பாளம்‌. நான்கு 
காற்பங்குகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. 
பிலேயாம்‌ குன்றுகளிலிருந்து இஸ்ரவேல்‌ 
புத்திரரைப்‌ பார்க்கும்போது, அவன்‌ 
இஸ்ரவேலரின்‌ மொத்த பாளயத்தையும்‌ 
பார்க்கவில்லை. அவர்களுடைய ஒரு 
காற்பங்கை மாத்திரமே பார்க்கிறான்‌ 
அதைக்கூட பிலேயாமால்‌ எண்ண 
முடியவில்லை. 

“இஸ்ரவேலின்‌ காற்பங்கை 
எண்ணுகிறவன்‌ யார்‌" (எண்‌ 23:10) என்று 
பிலேயாம்‌ சொல்லுகிறான்‌. இஸ்ரவேலின்‌ 
காற்பங்கையே எண்ண  முடியாதவர்களால்‌, 
அவர்களுடைய முழுப்பங்கையும்‌ எண்ண 
முடியாது. அவர்கள்‌ அத்தனை திரளான 
எண்ணிக்கையிலிருக்கிறார்கள்‌. 


வியானவரின்‌ ஏவுதலினால்‌ 
பக்‌. இணக்கம்‌ பதப்‌ 
பேசுகிறான்‌. இஸ்ரவேல்‌ புத்தர்கள்‌ நான்கு 


பாளயங்களாகப்‌ 
பாளய। க்கிறார்கள்‌. 
றா 


பிலேயாம்‌ இஸ்ரவேல்‌ ஜனத்தாரைப்‌ 
பார்த்து. அவர்களுக்கு ஆசீர்வாதமான 
வார்த்தைகளைச்‌ சொல்லுகிறான்‌. “நீதிமான்‌ 
மரிப்பதுபோல்‌ நான்‌ மரிப்பேனாக, என்‌ முடிவு 
அவன்‌ முடிவுபோல்‌ இருப்பதாக” 
(எண்‌ 23:10) என்று பிலேயாம்‌ 
சொல்லுகிறான்‌. 

இஸ்ரவேல்‌ 


உடன்படிக்கை 


வனாந்தரத்தில்‌ 


ஜனத்தார்‌ தேவனோடு 

செய்திருக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ கர்த்தருக்கு உடன்படிக்கையின்‌ 
ஜனமாயிருக்கிறார்கள்‌. இந்த உலகத்தில்‌ 
தன்னுடைய முடிவு எப்படியிருக்கும்‌ என்று 
பிலேயாமுக்கு தெரியவில்லை. ஆனாலும்‌ 
தன்னுடைய முடிவு இஸ்ரவேல்‌ ஜனத்தாரின்‌ 
முடிவு போல இருக்கவேண்டும்‌ என்று 
பிலேயாம்‌ ஆசைப்படுகிறான்‌. 





(யய 
பிய 


எல்லோருக்கும்‌ ஒன்றுபோல்‌ சம்பவித்தாலும்‌, 
மரித்த பின்பு நீதிமான்‌ பரலோகத்திற்கும்‌, 
துன்மார்க்கன்‌ நரகத்திற்கும்‌ போவான்‌. 
நாம்‌ இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ 
ஜீவிக்கும்போது. பிலேயாமைப்போல 
நம்முடைய மரணத்தைப்பற்றியும்‌ நினைத்துப்‌ 
பார்க்கவேண்டும்‌. 


பிலேயாம்‌ தன்னுடைய 
மரணத்தைப்பற்றிச்‌ சொல்லும்போது, 
“நீதிமான்‌ வால்‌ நான்‌ மரிப்பேனாக” 
என்று சொல்லுகிறான்‌. நீதிமான்‌ 
சரீரப்பிரகாரமாக மரித்த பின்பு, அவன்‌ 
நித்திய ஜீவனைப்‌ பெற்றுக்கொள்வான்‌. 
அவனுடைய ஆத்துமா பரலோகத்திலே. 
கர்த்தரோடு நித்திய காலமாய்‌. 
ஜீவனோடிருக்கும்‌. நீதிமானுக்கும்‌ 
துன்மார்க்கனுக்கும்‌ ஒன்றுபோல்‌ மரணம்‌ 
வந்தாலும்‌, மரித்த பின்பு அவர்களுடைய 
முடிவு வித்தியாசமாயிருக்கும்‌. 


பிலேயாமின்‌ 
அங்கிகரிக்கப்படவில்லை. 
பட்டயத்தினால்‌ பிலேயாம்‌ மரித்தான்‌. 
அவனுக்கு நியாயத்தீர்ப்பாக 

(எண்‌ 31:8). அநீதத்தின்‌ 

பிலேயாம்‌ விரும்பியதினால்‌ 

215), அவன்‌ அநியாயமாக 
போனான்‌. தேவனோடு 

தனக்குள்ள ஐக்கியத்தைக்‌ கனத்திற்கும்‌, 
ஐசவரியத்திற்கும்‌ பிலேயாம்‌ விற்றுப்‌ 


விண்ணப்பம்‌ 
இஸ்ரவேலின்‌ 


16; யூதா 141; வெளி 214). 
தேவனுடைய கிருபையைப்‌ 
பெற்றருந்தவள்‌ க பொருளாசையினால்‌, 


எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நீதிமானின்‌ மரணம்‌ எப்படியிருக்கும்‌ 
என்று பிலேயாமிற்குத்‌ தெரிந்திருக்கிறது. 
ஆபிரகாம்‌, ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு 
ஆகியோரின்‌ மரணத்தைப்‌ பற்றி பிலேயாம்‌. 
அறிந்திருக்கிறான்‌. அவர்கள்‌ வரப்போகிற 
நகரத்தை எதிர்நோக்கி ஜீவித்தார்கள்‌. (எபி. 
ர: 4-22). நீதிமான்‌ மரிப்பதுபோல மரிக்க 
வேண்டுமானால்‌, அவன்‌ நீதிமானாக இருக்க 


காணப்படவேண்டும்‌. (வெளி 22:11). 


த ணக்ககால்‌ பிகேவோம்‌ | தபல 
"நீதிமான்‌ மரிப்பதுபோல நான்‌ மரிப்பேனாக" 
என்று நினைக்கவேண்டும்‌. நாம்‌ 
கர்த்தருடைய வார்த்தைக்கு செவிகொடுத்து, 
அவருடைய பிரமாணங்களுக்கு கீழ்ப்படிய 
வேண்டும்‌. நாம்‌ உயிரோடிருக்கும்‌ 
நாளெல்லாம்‌ கர்த்தருடைய கற்பனைகளைக்‌ 
கைக்கொண்டு, அவருக்கு 
பிரியமானவர்களாய்‌ ஜீவிக்கவேண்டும்‌. 
கர்த்தரை நம்புகிறவர்கள்‌ பாக்கியவான்கள்‌. 
நீதிமான்கள்‌ ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்‌. 
அவர்கள்‌ இம்மையில்‌ மாத்திரமல்ல, 
மரித்த பின்பு மறுமையிலும்‌ 
ஆசர்வதிக்கப்படுகிறவர்கள்‌ 
ந்தப்‌ நேசர்‌ 
தன்‌ ன துவ பான்‌ 
மரிக்கவேண்டுமென்று ஆசைப்படுகிறார்கள்‌. 
னால்‌ அவர்கள்‌ நீநிமானைப்போல. 
3 நீநிமானைப்போல 
நீதி! 


மரிப்பதுபோல மரிக்கமுடியும்‌. துன்மார்க்கமாய்‌ 
ஜீவிக்கிறவர்கள்‌, துன்மார்க்கன்‌ 
மரிப்பதுபோலவே மரிப்பார்கள்‌. 


பிலேயாமின்‌ வார்த்தைகளைக்கேட்டு 
பாலாக்‌ அதிர்ச்சியடைகிறான்‌. இஸ்ரவேலை 
சபிப்பதற்காகவே  பாலாக்‌. பிலேயாமை 
அழைத்து வந்திருக்கிறான்‌. ஆனால்‌ 
பிலேயாமோ இஸ்ரவேலை சிக்காமல்‌ 
அவர்களை ஆசீர்வதிக்கிறான்‌. 

அப்பொழுது பாலாக்‌ பிலேயாமை 
நோக்கி, “நீர்‌ எனக்கு என்னசெய்தீர்‌: என்‌ 
சத்துருக்களைச்‌ எல்‌ உம்மை 
அழைப்பித்தேன்‌ , அவர்களை 
ஆசிர்வதிக்கவே. ஆசிர்வதித்தார்‌ (எண்‌ 2301) 
என்று சொல்லுகிறான்‌. 





BALWETHER 
பிய 


பாலாக்‌ பிலேயாமின்‌ 
தீர்க்கதரிசனத்தினால்‌ ஏமாற்றமடைகிறான்‌. 
பாலாகின்‌ திட்டத்திற்கு எல்லாம்‌ நேர்மாறாக 
நடைபெறுகிறது. தீமையைச்‌ சிந்தித்து, 
சதியாலோசனை பண்ணுகிறவர்களுக்கு 
ஆரம்பத்தில்‌ எல்லாம்‌ நன்றாக 
நடப்பதுபோன்று இருக்கும்‌ ஆனால்‌ 
துன்மார்க்கரின்‌ முடிவோ அழிவு (நீதி 5:4; 
நீதி 14:12-13; நீதி 20:21. 


பாலாகும்‌ _ பிலேயாமும்‌ 
பலிகளை செலுத்தினார்கள்‌. ன்‌ 
செலுத்தின பலியில்‌ கர்த்தர்‌ பிரியமாயிருப்பார்‌ 
என்றும்‌, தன்னுடைய விருப்பத்தை 
நிறைவேற்றுவார்‌ என்றும்‌ பாலாக்‌ 
எதிர்பார்த்தான்‌. ஆனால்‌ அவனுடைய 
விருப்பத்தின்‌ பிரகாரமாக பிலேயாம்‌ 
பேசவில்லை. பாலாக்‌ கர்த்தரை 
மறந்துவிடுகிறான்‌. அவன்‌ பிலேயாமின்மேல்‌ 


கோபப்படுகிறான்‌ 
நிறைவேற்ற முடியவில்லை. லேயாம்‌ 
பாலாகை நோக்கி, “கர்த்தர்‌ என்‌ வாயில்‌ 
அருளினதையே சொல்வது என்‌ 
கடமையல்லவா" (எண்‌ 23:2) என்று 
சொல்லுகிறான்‌. 


பிலேயாமால்‌ பாலாகின்‌ 


இஸ்ரவேலை சபிக்க இரண்டாம்‌ 
முயற்சி 
எண்‌ 23:18-26 


எண்‌ 28:18. பின்பு பாலாக்‌ அவனை 
நோக்கி: நீர்‌ அவர்களைப்‌ பார்க்கத்தக்க. 
வேறொரு இடத்திற்கு என்னோடே கூட 
வாரும்‌; அங்கே அவர்கள்‌ எல்லாரையும்‌ 
பாராமல்‌, அவர்களுடைய கடைசிப்‌ 
பானயத்தைமாத்திரம்‌ பார்ப்பீர்‌; 
அங்கேயிருந்து எனக்காக அவர்களைச்‌: 
சபிக்கவேண்டும்‌ என்று சொல்லி, 


எண்‌ 28314. அவணைப்‌ பிஸ்காவின்‌ 
கொடுமுடியில்‌ இருக்கிற சேப்ப்மின்‌ 
வெளியிலே. அழைத்துக்கொண்டு. 
போய்‌, ஏழு பலிபீடங்களைக்‌ கட்டி, 
ஒவ்வொரு பீடத்தில்‌ 
கானையையும்‌ 

ஆட்டுக்கடாவையும்‌ 

யிட்டான்‌. 


எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எண்‌ 2805. அப்பொ பிலேயாம்‌ 
பாலாகை நோக்கி: இங்கே. உம்முடைய 
சர்வாங்க 'தகனபலியண்டையில்‌ 
தில்லூம்‌; அங்கே போய்க்‌ 
கர்த்தரைச்‌. சுத்தித்துவருகிறேன்‌ 
என்றான்‌. 


நான்‌ 


எண்‌ 23:16. கர்த்தர்‌ பிலேயாமைச்‌. 
சுத்தித்து, அவன்‌ வாயிலே வசனத்தை 
அருனி: தீ பாலாகினிடத்திற்குத்‌ 
திரும்பிப்போய்‌, இவ்விதமாய்ச்‌ 
சொல்லக்கடவாய்‌ என்றார்‌. 


எண்‌ 23:17. அவனிடத்திற்கு அவன்‌ 
வருகிறபோது, அவன்‌ மோவாயிண்‌ 
பிரபுக்களோடுங்கூடத்‌ தன்னுடைய 
சர்வாங்க 'தகனபலியண்டையிலே 
நின்றுகொண்டிருந்தான்‌; பாலாக்‌ 
அவனை நோக்கி: கர்த்தர்‌ என்ன 
சொன்னார்‌ என்று கேட்டான்‌. 


எண்‌ 23:18. அப்பொழுது அவன்‌ தன்‌ 
வாக்கியத்தை எடுத்துரைத்து: பாலாகே, 
எழுந்திருத்து கேளும்‌; சிப்போரின்‌ 
குமாரனே, எனக்குச்‌ செவிகொடும்‌. 


எண்‌ 23:19. பொய்‌ சொல்ல தேவன்‌ ஒரு 
மனிதன்‌ அல்ல; மனம்மாற அவர்‌ ஒரு 
மனுபுத்திரனும்‌ அல்ல; அவர்‌ சொல்லி. 
யம்‌. செய்யாதிருப்பாரா?அவர்‌ 
வசனித்தும்‌ நிறைவேற்றாதிருப்பாரா? 


எண்‌ 23:20. இதோ, 
கட்டனையெற்றேன்‌; 
ஆசீர்வதிக்கிறார்‌, 
திருப்பக்கூடாது. 


ஆசிர்வதிக்கக்‌ 
அவர்‌ 


அதை நான்‌ 


எண்‌ 2921. அவர்‌ யாக்கோபிலே 
அக்கிரமத்தைக்‌ காண்கிறதும்‌ இல்லை, 
இண்ரவேலிலே குற்றம்‌ பார்க்கிறதும்‌. 
இலை அன்களுடைய 1 வைகிய 
கர்த்தர்‌ அவர்கணோடே இருக்கிறார்‌; 
ராஜாவின்‌ ஜயகெம்பீரம்‌ 
அவர்களுக்குள்ளே இருக்கிறது. 

எண்‌ 2822. தேவன்‌ அவர்கணை 
எகிப்திலிருந்து புறப்படப்பண்ணினார்‌; 
'காண்டாமிருகத்துக்கொத்த பெலன்‌ 
அவர்களுக்கு உண்டு. 





BALWETHER 
பிய 


எண்‌ 23. யாக்கோபுக்கு 
விரோதமான மத்திரவாதம்‌ இல்லை, 
இஸ்ரவேலுக்கு விரோதமான 
குறிகொல்லூதலூம்‌ இல்லை; தேவன்‌ 
என்னென்ன செய்தார்‌ என்று. 
கொஞ்சக்காலத்திலே யாக்கோபையும்‌ 
இஸ்ரவேலையும்‌ குறித்துச்‌. 
சொல்லப்படும்‌. 


எண்‌ 2924. அத்த ஜனம்‌ துஷ்ட 
சிங்கம்போல எழும்பும்‌, பால்‌ 
சிங்கம்போல திமிர்த்து திற்கும்‌; அது 
தான்‌ பிடித்த இரையைப்‌ பட்சித்து, 
வெட்டுண்டவர்களின்‌ இரத்தத்தைத்‌ 
குடிக்குமட்டும்‌ படுத்துக்கொன்வதில்லை 
என்றான்‌. 


எண்‌ 2925, அப்பொழுது பாலாக்‌. 
பிலேயாமை நோக்கி: நீர்‌ அவர்களைச்‌: 
சுபிக்கவும்‌ வேண்டாம்‌, அவர்களை 
ஆசிர்வதிக்கவும்‌ வேண்டாம்‌ என்‌ றான்‌. 


எண்‌ 23:26. அதற்குப்‌ பிலேயாம்‌. 
பாலாகைப்‌ பார்த்து: கர்த்தர்‌ 
சொல்லுகிறபடியெல்லாம்‌ செய்வேன்‌ 
என்று உம்மோடே நான்‌ 
சொல்லவில்லையா என்‌ றான்‌. 


இஸ்ரவேலை சபிப்பதற்கு 
இரண்டாவது முயற்சி மேற்கொள்ளப்படுகிறது. 
அதற்கான ஆயத்த வேலைகளை பாலாகும்‌ 
பிலேயாமும்‌ செய்கிறார்கள்‌. இப்பொழுது இடம்‌. 
மாற்றப்படுகிறது. 

பாலாக்‌ 
அவர்களைப்‌ 
இடத்திற்கு என்னோடேகூட வாரும்‌: அங்கே 
அவர்கள்‌ எல்லாரையும்‌ பாராமல்‌, 
அவர்களுடைய கடைசிப்‌ பாளயத்தைமாத்திரம்‌ 
பார்ப்பீர்‌: அங்கேயிருந்து எனக்காக 
அவர்களைச்‌ சபிக்கவேண்டும்‌” (எண்‌ 23:13) 
என்று சொல்லுகிறான்‌. 


பிலேயாம்‌ ஏராளமான இஸ்ரவேல்‌: 
ஜனங்களைப்‌ பார்த்ததினிமித்தமாக இவ்வாறு 
தீர்க்கதரிசனம்‌ உரைத்தான்‌ என்று பாலாக்‌ 
தீர்மானம்‌ பண்ணுகிறான்‌. ஆகையினால்‌, 
இஸ்ரவேலரின்‌ பாளயத்தில்‌ ஒருசிலரை 
மாத்திரம்‌ பார்க்கக்கூடிய கடைசி பாளயத்தை 
பாலாக்‌ பிலேயாமிற்குக்‌ காண்பிக்கிறான்‌. 
இதன்‌ மூலமாக அடுத்து வரும்‌ 
தீர்க்கதரிசனம்‌ தனக்குச்‌ சாதகமாக 
இருக்குமென்பது பாலாகின்‌ நம்பிக்கை. 


பிலேயாமை 


எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இஸ்ரவேலை சபிப்பதற்காக அவர்கள்‌ 
மேற்கொண்ட முதலாவது முயற்சியில்‌ 
என்னென்ன பலிகளை செலுத்தினார்களோ, 
அதே பலிகளை இப்பொழுதும்‌ 
செலுத்துகிறார்கள்‌. அதற்காக புதிய 
பலிபீடங்களைக்‌ கட்டுகிறார்கள்‌. 


பாலாக்‌ பிலேயாமைப்‌ பிஸ்காவின்‌' 
கொடுமுடியில்‌ இருக்கிற சோப்பீமின்‌ 
வெளியிலே அழைத்துக்கொண்டு போகிறான்‌. 
அங்கே அவன்‌ ஏழு பலிபீடங்களைக்‌ கட்டி, 
ஒவ்வொரு பீடத்தில்‌ ஒவ்வொரு காளையையும்‌ 
ஆட்டுக்கடாவையும்‌ பலி 

(ண்‌ 23:14). பாலாக்‌ 

கூடவே 


சோப்பீம்‌ என்னும்‌ இடம்‌ முதலாவது 
கட்டப்பட்ட ஏழு பலிபீடங்களுக்கு வடக்கு 


எல்லோரையும்‌ பார்க்காமல்‌, 
அவர்களுடைய கடைசி பாளயத்தை மட்டும்‌ 
பார்க்க முடியும்‌. இங்கு மறுபடியும்‌ பலிகள்‌ 
செலுத்தப்படுகிறது. (எண்‌ 23:1). 


அப்பொழுது பிலேயாம்‌ பாலாகை 
நோக்கி, "இங்கே உம்முடைய சர்வாங்க 
தகனபலியண்டையில்‌ நில்லும்‌; நான்‌ அங்கே 
போய்க்‌ கர்த்தரைச்‌ சந்தித்துவருகிறேன்‌" 
எண்‌. 2315) என்று சொல்லி 
புறப்பட்டுப்போகிறான்‌. 
பிலேயாம்‌ மறுபடியும்‌ கர்த்தரை 
சந்திக்கப்‌ புறப்பட்டுப்போகிறான்‌. கர்த்தர்‌ 
இரண்டாம்‌ முறையாக ராமை 
சந்திக்கிற. கர்த்தர்‌ இப்போது அவனுடைய 
வேறொரு வார்த்தையை 
கனா தாம்‌ ஏற்கெனவே சொன்ன 
வார்த்தைகளை கர்த்தர்‌ மாற்றவில்லை. 
கர்த்தர்‌ தாம்‌ ஏற்கெனவே சொன்னதை, 
இப்போது புதிய வார்த்தைகளினால்‌ 
சொல்லுகிறார்‌. 


கர்த்தர்‌... பிலேயாமைச்‌ சந்தித்து, 
அவன்‌ வாயிலே வசனத்தை அருளுகிறார்‌. 
கர்த்தர்‌ பிலேயாமை நோக்கி, நீ 
பாலாகினிடத்திற்குத்‌ 'திரும்பிப்போய்‌, 
இல்விதமாய்ச்‌ சொல்லக்கடவாய்‌" 
(எண்‌ 23:16) என்று சொல்லுகிறார்‌. 





BALWETHER 
பிய 


பிலேயாம்‌ பாலாகினிடத்திற்கு. 
வருகிறான்‌. அப்போது. பாலாக்‌ மோவாபின்‌ 
பிரபுக்களோடுங்கூடத்‌ தன்னுடைய சர்வாங்க 
'தகனபலியண்டையிலே 
கொண்டிருக்கிறான்‌; பாலாக்‌ 
நோக்கி, “கர்த்தர்‌ என்ன 
(எண்‌ 23:17) என்று கேட்கிறான்‌. 

பிலேயாம்‌ இப்போது இஸ்ரவேல்‌ 
புத்திரரை சபிப்பான்‌ என்று ஆசையாய்க்‌: 
காத்துக்கொண்டிருக்கிறான்‌. பிலேயாம்‌ 
தன்னிடத்தில்‌ வந்தவுடனே, பாலக்‌ அவனை 
நோக்கி, “கர்த்தர்‌ என்ன சொன்னார்‌" 
என்று ஆவலாயும்‌ அவசரமாயும்‌ கேட்கிறான்‌. 
இந்த முறை கர்த்தருடைய வார்த்தை 
பாலாகுக்கு தனிப்பட்ட முறையில்‌ சொன்னது. 
போல இருக்கிறது. “பாலாதே, எழுந்திருந்து 
கேளும்‌; சிப்போரின்‌ குமாரனே, எனக்குச்‌ 


செவிகொடும்‌"' (எண்‌ 23:18) என்று பிலேயாம்‌ 
கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறான்‌. 


இஸ்ரவேல்‌ 
ல. 


பிலேயாமால்‌ 
சபிக்க முடியவில்‌ 
ஆசீர்வதிப்பதே 
பிரியமாயிருக்கிறது 
வல்லமையை மீறி பிலேயாமால்‌ ஒன்றும்‌. 
பேசமுடியவில்லை. ஏற்கெனவே கர்த்தர்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு ஆசீர்வாதமான 
வார்த்தைகளை சொன்னார்‌. இப்போதோ 
முந்தின  ஆசீர்வாதத்தைவிட பிந்தின 
ஆசீர்வாதம்‌ மிகவும்‌ அதிகமாயிருக்கிறது. 
அப்பொழுது பிலேயாம்‌ தன்‌ 
வாக்கியத்தை எடுத்துரைக்கிறான்‌. பிலேயாம்‌ 
சொன்ன வாக்கியத்தின்‌ விவரம்‌ வருமாறு: 


பாலாகே, எழுந்திருந்து கேளும்‌; 
சிப்போரின்‌ குமாரனே, எனக்குச்‌ 
செவிகொடும்‌ (எண்‌ 23.19). 


பொய்‌ சொல்ல தேவன்‌ ஒரு மனிதன்‌ 
அல்ல; மனம்மாற அவர்‌ ஒரு மனுபுத்திரனும்‌ 
அல்ல: அவர்‌ சொல்லியும்‌ 
செய்யாதிருப்பாரா 2 அவர்‌ வசனித்தும்‌ 
நிறைவேற்றாதிருப்பாரா? (எண்‌ 2319). 


இதோ, ஆசிர்வதிக்கக்‌. 
கட்டளைபெற்றேன்‌; அவர்‌ ஆசீர்வதிக்கிறார்‌, 
அதை நான்‌ திருப்பக்கூடாது. அவர்‌ 
யாக்கோபிலே அக்கிரமத்தைக்‌ காண்கிறதும்‌ 
இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம்‌ பார்க்கிறதும்‌ 
இல்லை; அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர்‌ 
அவர்களோடே இருக்கிறார்‌: ராஜாவின்‌ 
ஜயகெம்பீரம்‌ அவர்களுக்குள்ளே 
இருக்கிறது (எண்‌ 23:20,21). 


புத்திரரை 
இஸ்ரவேலை. 


ere 
கர்த்தருடைய 


எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தேவன்‌ அவர்களை 
எகிப்திலிருந்து, புறப்படப்பண்ணினார்‌; 
காண்டாமிருகத்துக்கொத்த பெலன்‌ 
அவர்களுக்கு உண்டு (எண்‌ 23:22). 


யாக்கோபுக்கு விரோதமான 
இல்லை, இஸ்ரவேலுக்கு 
குறிசொல்லுதலும்‌ இல்லை: 


செய்தார்‌ என்று 
கொஞ்சக்காலத்திலே 
இஸ்ரவே 


யாக்கோபையும்‌ 
லையும்‌ குறித்துச்‌ சொல்லப்படும்‌ 
(எண்‌ 23:23). 


னம்‌ துஷ்ட சிங்கம்போல 
எழும்பும்‌ பால சிங்கப்போல நிமிர்ந்து நிற்கும்‌; 
அது தான்‌ பிடித்த இரையைப்‌ பட்சித்து, 
வெட்டுண்டவர்களின்‌ இரத்தத்தைத்‌ 
குடிக்குமட்டும்‌ படுத்துக்கொள்வதில்லை. 
(எண்‌ 23:24). 


தேவனைப்‌ பற்‌ சத்தியம்‌ 
வேதாகமத்தில்‌ மிகவம்‌ எளிமையாகவும்‌, 
தெளிவாகவும்‌ வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. 
சத்தியம்‌. தேவன்‌ ஆலியாயிருக்கிறார்‌. அவர்‌ 
ஒரு மனுஷரல்ல. (யோவான்‌ 4:24) 


வேதாகமத்தில்‌ 
குணாதிசயத்தை த்‌ ப்பற்றிச்‌ 
அதன்‌ விவரம்‌ 


பரிசுத்த. 
தேவனுடைய 
சொல்லப்பட்டிருக்கிறது. 
வருமாறு : 


1. தேவன்‌  மனுஷனைப்‌ போல 


பொய்யுரைக்க மாட்டார்‌. 


2. ஒரு காரியத்தைச்‌ செய்துவிட்டு, தேவன்‌ 
மனம்‌ வருந்தமாட்டார்‌. தம்முடைய 
வாக்குத்தத்தங்களை அவர்‌ மாற்றிக்‌ 
கொள்வதில்லை. ஆயினும்‌, மனுஷனைச்‌ 

சிருஷ்டித்ததற்காக தேவன்‌ வருத்தப்‌ 

பட்டார்‌. (ஆதி 6:6) மனுஷனுடைய 
பாவத்தினால்‌ தேவன்‌ பலசமயங்களில்‌ 
தம்முடைய வாக்குத்தத்தங்களை 
நிறைவேற்றாமல்‌  தவிர்த்திருக்கிறார்‌. 
சாமு 15:35). பாவம்‌ செய்‌ 
ஜனங்களுக்குச்‌ சாபமும்‌, 
மனந்திருந்தி, கர்த்தரிடத்தில்‌ 
வரும்போது, அவர்களுக்கு 
ஆசீர்வாதமும்‌. உண்டாகும்‌. 

(யாத்‌ 32:14; நியா 2:18; சங்‌ 106:45) 

ஜனங்களுக்குத்‌ தண்டனை 

அதிகமாகவே கிடைத்திருக்கிற போதும்‌ 
தேவன்‌ தமது மனதை மாற்றிக்‌ 

கொள்வதில்லை. (சாமு 24:16). 





எண்ணாகமம்‌ - 


NUMBERS - COMMENTARY 


3. அவர்‌ சொன்னதைச்‌ செய்கிறவர்‌. 
அவர்‌ வசனிப்பதை நிறைவேற்றுகிறவர்‌. 
பாவம்‌ செய்கிற ஆத்துமா சாகும்‌. 
(ஆதி 217; யாத்‌ 3232-33; 
எசே 18:424-25; ரோமர்‌ 


நன்மையாக ஆக்குவார்‌. இல்லே 

ஏற்கெனவே தமது. 

வெளிப்படுத்தியிருக்கிறார்‌. 

த்‌ தேவன்‌ அழைத்த 

அவருடைய 

வாக்குத்தத்தங்களும்‌, அவருடைய 

உடன்படிக்கைகளும்‌ நித்தியமானவை. 
மாறாதவை. 


இஸ்ரவேல்‌ புத்திரரை ஆசீர்வதிக்குமாறு 
தேவன்‌. பிலேயாமிற்குக்‌ கட்டளை 
கொடுக்கிறார்‌. (எண்‌ 23:20). தேவன்‌ 
தம்முடைய இஸ்ரவேலரை ஏற்கெனவே. 
ஆசீர்வதித்திருக்கிறார்‌. ஆகையினால்‌ தமது 
ஆசீர்வாதத்தை அவர்‌ மாற்றிக்‌ 
கொள்ளமாட்டார்‌. அவர்‌ யாக்கோபிலே. 
அக்கிரமத்தைக்‌  காண்கிறதும்‌ இல்லை, 
இல்ரவேலிலே கூற்றம்‌ பர்க்கிறதும்‌ இல்லை. 
ஏனெனில்‌ இவரே அவர்களுடைய 
தேவனாகிய கர்த்தர்‌. (எண்‌ 23:21-24). 


பரிசுத்த வேதாகமத்தில்‌ 
இஸ்ரவேஸைப்பற்றிக்‌ கூறப்பட்டருக்கிறது. 
அதன்‌ விவரம்‌ வருமாறு : 


1. அவர்‌ யாக்கோபிலே அக்கிரமத்தைக்‌ 
காண்கிறதும்‌ இல்லை, இஸ்ரவேலிலே 
குற்றம்‌ பார்க்கிறதும்‌ இல்லை. 
அக்கிரமம்‌ என்பதற்கான எபிரெய 
வார்த்தை “அவென்‌' என்பதாகும்‌. 
குற்றம்‌ என்பதற்கான எபிரெய 
வார்த்தை “ஆமால்‌” என்பதாகும்‌. 
செப்துவஜிந்த்‌ பதிப்பில்‌ “யாக்கோபில்‌. 
பிரச்சனை இருக்காது. இஸ்ரவேலில்‌ 
வருத்தம்‌ காணப்படாது" என்று 
பொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. 


2 


விரிவுரை 


QOODNENS 
PUBLISHERS 


அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர்‌ 
அவர்களோடே இருக்கிறார்‌ 
பிரயாணத்தில்‌ கர்த்தர்‌ 
எமோரியர்‌, 
இராட்சத 
சீகோனையும்‌, 


பாசானியர்‌ ஆகியோரின்‌ 
ராஜாக்களாகிய 
ஒகையும்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திர்‌ ஜெமித்தபோது, கர்த்தர்‌ 
மறுபடியுமாக இந்த வாக்கியத்தை 
நிரூபித்திருக்கிறார்‌. (எண்‌ 21:21-25). 


ராஜாவின்‌ 
அவர்களுக்குள்ளே 
யுத்தத்தில்‌ வெற்றி பெற்றறினால்‌ 
இஸ்ரவேல்‌. புத்திரர்கள்‌ 
ஜயகெம்பீரத்தோடு ஆர்ப்பரிக்கிறார்கள்‌. 
கர்த்தர்‌ அவர்களோடு இருந்ததினால்‌ 
மாத்திரமே அவர்களுக்கு ஜெயம்‌ 
உண்டாயிற்று. 


ஜயகெம்பீரம்‌ 
இருக்கிறது. 


தேவன்‌ அவர்களை எகிப்திலிருந்து, 
புறப்படப்பண்ணினார்‌ (எண்‌ 23:22, 
யாத்‌ 12:19). 


காண்டாமிருகத்துக்கொத்த பெலன்‌ 
அவர்களுக்கு உண்டு. (எண்‌ 23:22) 


யாக்கோபுக்கு விரோதமான 
மந்திரவாதம்‌ இல்லை, இஸ்ரவேலுக்கு 
விரோதமான குறிசொல்லுதலும்‌ 
(எண்‌ 23:23). கர்த்தர்‌ 
புத்திரருக்கு மத்தியில்‌ 
எல்லாவிதமான. 
மந்திரவாதங்கள்‌ 
ஆகியவற்றிலிருந்து, தமது ஜனத்தைப்‌ 
பாதுகாத்துக்‌ கொள்கிறார்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ வருங்காலம்‌. 
(எண்‌ 2323-24). தேவனுடைய 
உதவியினால்‌ இஸ்ரவேல்‌ புத்திரர்கள்‌ 
தங்களுடைய சத்துருக்களை 
முறியடிப்பார்கள்‌. 





எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


“யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம்‌ 
இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான 
குறிசொல்லுதலும்‌ இல்லை" என்று பிலேயாம்‌. 
சொல்லுகிறான்‌. பிலேயாம்‌ தீர்க்கதரிசனம்‌ 


பயன்படுத்துகிறார்கள்‌. 
வேதத்தில்‌ ஆதாரம்‌ எதுவுமில்லை. பிலேயாம்‌ 
விக்கிரகங்களை ஆராதிக்கவில்லை. எண்‌ 
241 ஆவது வசனத்தில்‌ “அவன்‌ முந்திச்‌ 
செய்துவந்ததுபோல நிமித்தம்‌ பார்க்கப்‌ 
போகாமல்‌" என்னும்‌ வாக்கியம்‌ இருப்பதினால்‌, 
அவன்‌ குறிசொல்லியிருக்க வேண்டுமென்பது 
சிலருடைய  விவாதமாகும்‌. இதற்கும்‌ 
வேதத்தில்‌ ஆதாரம்‌ எதுவுமில்லை. 

இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ மூன்று 
காரியங்களோடு ஒப்பிட்டுச்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறார்கள்‌. அவையாவன :: 

1. காண்டாமிருகம்‌ (எண்‌ 23:22; 
எண்‌ 24:8) 


2. துஷ்ட சிங்கம்‌ 
3. பாலசிங்கம்‌ 


“அது டம்‌ ல்‌ இ பட்சித்து" 


என்று சொல்லுகிறான்‌. 
இஸ்ரவேல்‌ “திகள்‌ கானானிலுள்ள 


தேசங்களையெல்லாம்‌ ஜெயித்து. கானான்‌ 
தேசத்தைச்‌ சுதந்தரித்து, அங்கு 
குடியேறுவார்கள்‌ என்பதை இந்த 
வாக்கியம்‌ முன்னறிவிக்கிறது. 

கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரை 
சபிப்பதற்கோ அல்லது அழிப்பதற்கோ ஒரு 
காரணமுமில்லை. கர்த்தர்‌ காரணமில்லாமல்‌ 
எதையும்‌ செய்கிறவரல்ல. கர்த்தருடைய 
செய்கைகள்‌ எல்லாமே நீதியாயும்‌ 
நியாயமாயும்‌ இருக்கும்‌. இஸ்ரவேல்‌ புத்திரரை 
அழிக்க நினைப்பது வீணான காரியம்‌. 
அது நிறைவேறப்போவதில்லை என்று 
பிலேயாம்‌ பாலாகுக்கு சொல்லுகிறான்‌. 
மாறுகிற தேவனல்ல. 
வல்‌ 


கர்த்தர்‌ மனம்‌ 


ஒருதரம்‌ வாக்குப்பண்ணிவிட்டு,. ன்‌ 
பின்பு மனம்மாறி, தாம்‌ ஏற்கெனவே 
சொன்ன வாக்குத்தத்தத்தை 
திரும்பப்பெற்றுக்கொள்ளமாட்டார்‌. 


QOODNENS 
PUBLISHERS 


இப்போது இஸ்ரவேல்‌ புத்திரரிடத்தில்‌ 

காணப்படவில்லை. 

மத்தியிலே 

விக்கிரகாராதனையில்லை. இஸ்ரவேல்‌ 

ஜனத்தாருடைய விக்கிரகாராதனையே 

கர்த்தருடைய பார்வையில்‌ மிகப்பெரிய 

அக்கிரமமாகவும்‌ மீறுதலாகவும்‌ 

காணப்படுகிறது. ஆனால்‌ அவர்களோ 

இப்போது விக்கிரகங்களை ஆராதியாமல்‌ 
கர்த்தரை மாத்திரமே ஆராதிக்கிறார்கள்‌. 


காணப்படவில்லை. ஆகையினால்‌ கர்த்தர்‌ 
அவர்கள்மீது கோபப்பட்டு அவர்களை 


அழிப்பதற்கு இப்போது வாய்ப்பு இல்லை. 


கர்த்தருடைய 
வல்லமையாயிருக்கிறது. 
சர்வவல்லமையுள்ளவர்‌. 
வல்லமைக்கு... விரோதமாக 
வல்லமையாலும்‌ எதிர்த்து நிற்கழுடியாது. 
கர்த்தருடைய பிரசன்னம்‌ அவர்களோடுகூட, 
அவர்களுக்கு பாதுகாப்பாயிருக்கிறது. 
கர்த்தருடைய பிரசன்னத்தில்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனத்தார்‌ மகிழ்ச்சியாயிருக்கிறார்கள்‌. 
ராஜாவின்‌ ஜெயக்கம்பீரம்‌ அவர்களுக்குள்ளே 
இருக்கிறது. 

பிலேயாம்‌ 
விரோதமாக. 
நியமிக்கப்பட்டிருக்கிறான்‌. 
அவர்களோடு 
அவர்களுக்கு விரோதமாக. 
வாய்ப்பே இல்லை என்பதை 
நன்றாய்‌ அறிந்திருக்கிறான்‌. பிலேயாம்‌ 
இஸ்ரவேலுக்கு விரோதமாக மந்திரவாதம்‌ 
பண்ணினாலும்‌, குறிசொன்னாலும்‌ அது 
சித்திக்கப்போவதில்லை என்பது அவனுக்கு 
நன்றாய்த்‌ தெரியும்‌. 

பிலேயாம்‌. 
சொல்லும்போது. 


வல்லமையும்‌ 


ஸ்ரவேலருக்கு 
நடம்‌ 
கர்த்தர்‌ 
கூடமிருப்பதினால்‌, 
குறிசொல்ல 
பிலேயாம்‌ 


இஸ்ரவேலைப்பற்றிச்‌ 
“யாக்கோபுக்கு 
மந்திரவாதமில்லை" என்றும்‌, 
விரோதமான 
(எண்‌ 23:23). 
பரலோகத்தின்‌ 
விரோதமாக. 
எந்த 


குறிசொல்லுதலும்‌ இல்லை" 
என்றும்‌ சொல்லுகிறான்‌. 
ஆசீர்வாதங்களுக்கு 


நரகத்தின்‌ சாபங்களால்‌ 
கிரியையையும்‌ நடப்பிக்க முடியாது. 





BALWETHER 
பிய 


இஸ்ரவேல்‌ புத்திரரை தன்னால்‌ சபிக்க 
முடியாது... என்பது பிலேயாமுக்கு 
நன்றாய்த்‌ தெரிந்திருக்கிறது. இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாரை அழிக்க முடியாது. அவர்கள்‌ 
பாலாகையும்‌ அவனுடைய  ஜனத்தாரையும்‌ 
அழித்துப்போடுவார்கள்‌. பாலாக்‌. 
இஸ்ரவேலுக்கு விரோதமாக. 
யுத்தம்பண்ணப்போனால்‌ அவனுக்கு 
அழிவு நிச்சயமாய்‌ வரும்‌. பாலாக்‌ தன்னைக்‌ 
காத்துக்கொள்ளவேண்டுமென்றால்‌, 
இஸ்ரவேலுக்கு விரோதமாக யுத்தம்பண்ணப்‌ 
போகாமல்‌, விலகிப்போய்விடவேண்டும்‌. 


பிலேயாம்‌ இஸ்ரவேல்‌ ஜனத்தைப்பற்றிச்‌ 


“பட்சித்து, வெட்டுண்டவர்களின்‌ 


்‌ குடிக்குமட்டும்‌ 
படுத்துக்கொள்வதில்லை' (எண்‌ 23:24) 
என்று சொல்லுகிறான்‌. 


பிலேயாமின்‌ வார்த்தை பாலாகுக்கு. 
ஏமாற்றமாயிருக்கிறது. பாலாகுக்கு 
மாத்திரமல்ல தன்‌ க்ப்‌ புறப்பட்ட 
வார்த்தைகள்‌ லேயாமுக்கும்‌ 
ஏமாற்றமாயிருக்கிறது. தான்‌ த 
பிலேயாமல்‌ பேசமுடியவில்லை. கர்த்தர்‌ 
அனுமதிக்கிற வார்த்தைகளை மாத்திரமே 

பிலேயாமால்‌ பேசமுடிகிறது. 
பாலாக்‌ பிலேயாமை 


கதலி அவர்களைச்‌ சபிக்கவும்‌ 
வேண்டாம்‌, அவர்களை ஆசீர்வதிக்கவும்‌. 
வேண்டாம்‌' (எண்‌ 23:25) என்று 
சொல்லுகிறான்‌. பிலேயாம்‌ ஒரு வார்த்தையும்‌ 
பேசாமல்‌ அமைதியாகமிருந்தால்‌, அதுவே 
தனக்கு ஆறுதலாகயிருக்கும்‌ என்று பாலாக்‌ 
நினைக்கிறான்‌. ஏனென்றால்‌ பிலேயாமின்‌ 
வாயிலிருந்து, இஸ்ரவேலுக்கு விரோதமான 
சாபவார்த்தை ஒன்றுகூட வரவில்லை. 
ஆனால்‌, அவனுடைய வாயிலிருந்து. 
இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கும்‌ ஆசீர்வாதமான 
வார்த்தைகள்‌ தாராளமாய்ப்‌ புறப்பட்டு 
வருகிறது. 

பிலேயாம்‌ இஸ்ரவேலரைக்‌ குறித்து 
நன்மையானவைகளையே தீர்க்கதரிசனமாகக்‌ 
கூறினான்‌. ஆகையினால்‌ இனிமேல்‌ ஒன்றும்‌ 
கூறாமல்‌ சமநிலையில்‌ இருக்குமாறு பாலாக்‌ 
பிலேயாமைக்‌ கேட்டுக்‌ கொள்கிறான்‌. 


நோக்கி 


எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


பிலேயாமால்‌ இஸ்ரவேலை சபிக்க 
முடியாவிட்டாலும்‌, அவன்‌ அவர்களை 
ஆசீர்வதிக்காமலாவது இருக்கவேண்டும்‌ 
என்று பாலாக்‌ எதிர்பார்க்கிறான்‌. அதற்காக 
பாலாக்‌ பிலேயாமை நோக்கி , “நீ அவர்களை 
சபிக்கவும்‌ வேண்டாம்‌, அவர்களை 
ஆசீர்வதிக்கவும்‌ வேண்டாம்‌” என்று, 


சொல்லுகிறான்‌. 


ஆனாலும்‌ பிகாம்‌ இன்னும்‌ தன்னை 
முக்கியமானவன்‌ போ 
கல்‌ பிமேயாம்‌ 
பாலாகைப்‌ “கர்த்தர்‌ 
சொல்லுகிற டியெல்வாம்‌ செய்வேன்‌ என்று 
உம்மோடே நான்‌ சொல்லவில்லையா” 
(எண்‌ 23:27) என்று சொல்லுகிறான்‌. 


பிலேயாம்‌ பாலாகின்‌ வார்த்தைக்குக்‌. 
கீழ்ப்டிய  மறுத்துவிடுகிறான்‌. கர்த்தர்‌ 
சொன்னபடியெல்லாம்‌ செய்வது தன்னுடைய 
கடமை என்று அறிவித்து விடுகிறான்‌ 
(எண்‌ 22:20,35,38: எண்‌ 2312, 26; 
எண்‌ 2412-13), 

பிலேயாம்‌ ஏற்கெனவே 
பாலாகினிடத்தில்‌ இதுபற்றிச்‌' 
சொல்லியிருக்கிறான்‌. அதை இப்போது 
அவனுக்கு மறுபடியும்‌ ஞாபசப்படுத்துகிறான்‌. 
“அப்பொழுது பிலேயாம்‌ பாலாகை நோக்கி: 
இதோ, உம்மிடத்திற்கு வந்தேன்‌; ஆனாலும்‌, 
ஏதாகிலும்‌ சொல்லுகிறதற்கு என்னாலே. 
ஆகுமோ? தேவன்‌ என்வாயிலே அளிக்கும்‌ 
வார்த்தையையே சொல்லுவேன்‌ என்றான்‌” 
(எண்‌ 22:38). 


இஸ்ரவேலை சபிக்க மூன்றாம்‌ 
முயற்சி 
எண்‌ 23:27-30 


எண்‌ 2927. அப்பொழுது பாலாக்‌ 
பிலேயாமை நோக்கி: வாரும்‌, வேறொரு 
இடத்திற்கு. உம்மை 
அழைத்துக்கொண்டு போகிறேன்‌; நீர்‌ 
அங்கேயிருத்தாவது எனக்காக 
அவர்களைச்‌ சபிக்கிறது தேவனுக்குப்‌ 
பிரியமாயிருக்கும்‌ என்று சொல்லி, 


எண்‌ 29:28. அவனை எஷிமோனுக்கு 
எதிராயிருக்கிற பேயோரின்‌ 
கொடுமுடிக்கு. அழைத்துக்கொண்டு. 
போனான்‌. 





BALWETHER 
பிய 


எண்‌ 29:29. அப்பொழுது பிலேயாம்‌ 
பாலாகை நோக்கி: இங்கே எனக்கு ஏழு 
பலிபீடங்களைக்‌ கட்டி, இங்கே எனக்கு. 
ஏழு கானைகனையும்‌ ஏழு ஆட்டுக்‌ 
கடாக்கனையும்‌  ஆயத்தம்பண்ணும்‌ 
என்றான்‌. 


எண்‌ 23:30, பிலேயாம்‌ சொன்னபடி. 
பாலாக்‌ செய்து, ஒவ்வொரு பீடத்தில்‌ 
ஒவ்வொரு கானையையும்‌ ஒவ்வொரு 
ஆட்டுக்கடாவையும்‌ பலியிட்டான்‌. 


பிலேயாம்‌ இஸ்ரவேலை சபிக்காமல்‌ 
அவர்களை ஆசிர்வதிக்கிறான்‌. ஆனாலும்‌ 
பாலாக்‌ இன்னும்‌ மனம்‌ தளர்ந்துபோகவில்லை. 
அவன்‌ தன்னுடைய நம்பிக்கையை இன்னும்‌ 
இழந்துவிடவில்லை. இஸ்ரவேலை சபிப்பதற்கு 


வேறொரு இடத்திற்கு 
அழைத்துக்கொண்டு போகிறேன்‌; 
அங்கேயிருந்தாவது எனக்காக 
அவர்களைச்‌ சபிக்கிறது தேவனுக்குப்‌ 
மிரியமாமிருக்கும்‌' (எண்‌ 23:27) என்று 
சொல்லுகிறான்‌. 
இஸ்ரவேலைச்‌ சபிப்பதற்காகப்‌ பாலாக்‌ 
மூன்றாம்‌ முறையாக பிலேயாமை மற்றொரு 
இடத்திற்கு அழைத்துச்‌ செல்கிறான்‌. பல. 
இடங்களுக்கு அழைத்துச்‌ சென்று, பல 
பலிகளைச்‌ செலுத்தினால்‌, இஸ்ரவேலைச்‌ 
சபிப்பதற்குக்‌ கர்த்தர்‌ பிலேயாமிற்கு அனுமதி 
கொடுப்பார்‌ என்று பாலக்‌ 
நினைக்கிறான்‌. 
பாலாக்‌ பிலேயாமை எவஷிமோனுக்கு 
பேயோரின்‌ கொடுமுடிக்கு 
அழைத்துக்கொண்டு. போகிறான்‌ 
தேசத்தில்‌ 
மிகவும்‌ 


எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அங்கே பாகாலை ஆராதிக்கிறார்கள்‌. இந்த 
சிகரம்‌ பாகால்பேயோர்‌ என்று 
அழைக்கப்படுகிறது. இந்த சிகரத்திலிருந்து 
இஸ்ரவேல்‌. புத்திரரை சபிப்பது 
தேவனுக்கு  பிரியமாயிருக்கும்‌ என்று 
பாலாக்‌ நினைக்கிறான்‌. பிலேயாமும்‌ 
பாலாகின்‌ முயற்சிகளை அங்கீகரிக்கிறான்‌. 


மோவாபின்‌ 


பாகால்‌-பேயோருக்கு 
உள்ளது. 
வேசித்தனங்களும்‌ 
கடைபிடிக்கப்பட்டு வந்தது. 
புத்திரருக்குப்‌ பிற்காலத்தில்‌ 
கண்ணியாயிற்று. (எண்‌ 25:1-9) 


ஆலயம்‌ 
விக்கிரகாராதனைகளும்‌, 
அதிகமாகக்‌ 


இங்கு 


(எண்‌ 21:20; எண்‌ 33: 
சாமு 2611-3) 


சாமு 23:19,24; 


பிலேயாம்‌ பாலாகை நோக்கி, 
“இங்கே எனக்கு ஏழு பலிபீடங்களைக்‌ கட்டி, 
இங்கே எனக்கு ஏழு காளைகளையும்‌ 
எழு ஆட்டுக்‌ கடாக்களையும்‌ 
ஆயத்தம்பண்ணும்‌' (எண்‌ 23:29) 
என்று சொல்லுகிறான்‌. 


பிலேயாம்‌ சொன்னபடி பாலாக்‌ செய்து, 
ஒவ்வொரு பீடத்தில்‌ ஒவ்வொரு 
காளையையும்‌ ஒவ்வொரு ஆட்டுக்கடாவையும்‌ 
பலியிடுகிறான்‌ (எண்‌ 23:30). 


மூன்றாம்‌ முறையாக ஏழு பலிபீடங்கள்‌ 
கூட்டப்பட்டு, அங்கு ஏழு காளைகளும்‌, 
ஏழு ஆட்டுக்குடாக்களும்‌ பலிமிடப்படுகிறது. 


உடன்படுகிறான்‌ 
(எண்‌ 23:1-314,29; எண்‌ 23:1). 





எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


இஸ்ரவேலை சபிப்பதற்காக பாலாகும்‌ 
பிலேயாமும்‌ மேற்கொள்ளும்‌ 
முய்த்சிகளெக்ாம்‌. நோல்லியடைகிறது. இத்த 
தோல்வி. மனுஷருடைய பலத்தினாலோ, 
பராக்கிரமத்தினாலோ ஏற்படாமல்‌, பரிசுத்த 
ஆலியானவருடைய வல்லமையினால்‌ 
ஏற்படுகிறது. சேனைகளின்‌ தேவனாகிய 
கர்த்தர்‌ சத்துருக்களின்‌ சதிஆலோசனையை 
முறியடிக்கிறார்‌ 


பிலேயாம்‌ இஸ்ரவேலை சபிப்பதற்கு: 
முயற்சி பண்ணினான்‌. கர்த்தர்‌ அவனுடைய 
சாபவார்த்தைகளை ஆசீர்வாதமான 
வார்த்தைகளாக மாற்றுகிறார்‌. பிலேயாம்‌ 
இஸ்ரவேலை சபிப்பதற்கு பதிலாக 
அவர்களை ஆசீர்வதிக்கிறான்‌ (எண்‌ 24:1-9, 

பாலாக்‌ பிலேயாமின்‌ மேல்‌ 
கோபங்கொள்கிறான்‌. பிலேயாம்‌ தான்‌ 
ஏற்கெனவே சொன்னதை பாலாகுக்கு 


மறுபடியுமாக ஞாபகப்படுத்துகிறான்‌ 
(எண்‌ 2410-13). 


பிலேயாம்‌ இஸ்ரவேலைக்‌ குறித்தும்‌, 
இஸ்ரவேலை சுற்றிலுமுள்ள மேலும்‌ சில 
தேசங்களைக்‌ குறித்தும்‌ தீர்க்கதரிசன 
வார்த்தைகளை சொல்லுகிறான்‌ 
(எண்‌ 24:14-25). 


இஸ்ரவேலை சபிக்க மூன்றாம்‌ 
முயற்சி 
எண்‌ 24:1-9 


எண்‌ 241. இஸ்ரவேவை 
ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்குப்‌ பிரியம்‌. 
என்று பிலேயாம்‌ கண்டபோது, அவன்‌ 
முந்திச்‌ செய்துவந்தது போல்‌ 
திமித்தம்பார்க்கப்‌ போ: 
வனாத்தரத்திற்கு நேராகத்‌ 
முகத்தைத்‌ திருப்பி, 


தன்‌ 


QOODNENS 
PUBLISHERS 


எண்‌ 2௨. 
ஏறெடுத்து, 


தன்‌ கண்கனை 

இஸ்ரவேல்‌ 
தன்‌ கோத்திரங்களின்படியே 
பானயமிறங்கியிருக்கிறதைப்‌ 
பார்த்தான்‌; தேவஆவி 
வந்தது. 


அவன்மேல்‌ 


எண்‌ 24:3. அப்பொழுது அவன்‌ தன்‌ 
வாக்கியத்தை: எடுத்துரைத்து: 
பேயோரின்‌. குமாரனாகிய 
பிலேயாம்‌ சொல்லுகிறதாவது, 
கண்திறக்கப்பட்டவன்‌. 
உரைக்கிறதாவது, 

எண்‌ 2ல்‌... தேவன்‌ அருளும்‌ 
வார்த்தைகளைக்‌: கேட்டு, 
சுர்வவல்லவரின்‌ தரிசனத்தைக்‌ கண்டு. 
தாழ விழும்போது, கண்திறக்கப்‌ 
பட்டவன்‌ வினம்புகிறதாவது, 


எண்‌ 245. யாக்கோபே, உன்‌ 
கூடாரங்களும்‌, இஸ்ரவேலே, உண்‌: 
வாசஸ்தலங்களும்‌ எவ்வளவு. 
அழகானவைகள்‌! 


எண்‌ 24:6. அவைகள்‌ பரவிப்போகிற 
ஆறுகளைப்‌ போலவும்‌, 
நதியோரத்திலுன்ன தோட்டங்களைப்‌ 
போலவும்‌, கர்த்தர்‌ நாட்டின 
சந்தனமரங்களைப்போலவும்‌, தண்ணீர்‌ 
அருகே உன்ன கேதுரு விருட்சங்களைப்‌ 
போலவும்‌ இருக்கிறது. 


247. அவர்களுடைய 
தச்சால்களிலிருந்து தண்ணீர்‌ பாயும்‌; 
அவர்கன்‌ வித்து திரனான 
'தண்ணீர்களில்‌ பரவும்‌; அவர்களுடைய 
ராஜா ஆகாகைய்‌ பார்க்கிலும்‌ 
உயருவான்‌; அவர்கள்‌ ராஜ்யம்‌ 
மேன்மையடையும்‌. 


எண்‌ 2௧8. தேவன்‌ அவர்களை 
எகிப்திலிருந்து புறப்படப்‌ பண்ணினார்‌; 
காண்டாமிருகத்துக்கொத்த பெலன்‌: 
அவர்களுக்கு உண்டு; அவர்கள்‌ 
தங்கள்‌. சுத்துருக்கனாகிய 
ஜாதிகனைப்‌ பட்சித்து, அவர்கள்‌ 
எலும்புகனை நொறுக்கி, அவர்களைத்‌ 
தங்கள்‌ அம்புகனாலே எய்வார்கன்‌.. 





BALWETHER 
பிய 


எண்‌ 24:9. சிங்கம்‌ போலவும்‌ துஷ்ட 
சிங்கம்போலவும்‌ மடங்கிப்‌ 
படுத்துக்கொண்டிருக்கிறார்கள்‌; 
அவர்களை எழுப்புகிறவன்‌ யார்‌? 
உங்களை ஆசீர்வதிக்கிறவன்‌ 
ஆசீர்வதிக்கப்பட்டவன்‌, உங்களைச்‌ 
சுபிக்கிறவன்‌' சபிக்கப்பட்டவன்‌ 
என்றான்‌. 


பிலேயாம்‌. இதற்கு முன்பு 
இஸ்ரவேலை  சபிப்பதற்கு இரண்டுமுறை 
முயற்சிபண்ணினான்‌. ஆனால்‌ அவனால்‌ 
இஸ்ரவேலை சபிக்க முடியவில்லை. 
இஸ்ரவேலை சபிப்பதற்கு பதிலாக 
அவன்‌ அவர்களை ஆசிர்வதித்தான்‌. 
இஸ்ரவேலை ஆசிர்வதிப்பதே கர்த்தருக்கு 
பிரியம்‌ என்பதை பிலேயாம்‌ காண்கிறான்‌. 


பிலேயாம்‌ இரண்டுமுறையும்‌ 


இஸ்ரவேலை சபிக்காமல்‌ ஆசீர்வதித்தாலும்‌ 
பிலேயாமும்‌ இஸ்ரவேலை 
முறையாகவும்‌ 
அதற்கான 
பேரும்‌ 


பாலாகும்‌. 
சபிப்பதற்கு 
முயற்சி பண்ணுகிறார்கள்‌. 
ஆயத்த வேலைகளை இரண்டு 
செய்கிறார்கள்‌. 

இதற்கு முன்பு 
ஆயத்தங்களிலிருந்து 
வித்தியாசமாயிருக்கிறது. 


பிலேயாம்‌. பு இஸ்ரவேலை 
er Ce டம்‌ இண்‌ 
பார்க்கப்போனான்‌. அவன்‌ நிமித்தம்‌ 


, மந்திரம்‌ ஒதுவதையும்‌, 
நம்பினான்‌. 


மூன்றாம்‌ 


ஆசிர்வதிக்கவேண்டுமென்று 
தீர்மானமாயிருக்கும்போது, 

தீர்மானத்திற்கு விரோதமாக 

ஒன்றும்‌ செய்யமுடியவில்லை. 

கிரியைக பாக 

அனர்‌ செய்துப்‌ 
இஸ்ரவேலை  ஆசீர்வதிக்கவேண்டுமென்று. 
தீர்யானித்திருக்கும்போது. பிசாக 
'இஸ்ரவே சபிக்க நினைப்பது, 
கூடாத காரியம்‌ 


எண்ணாகமம்‌ - 
NUMBERS - COMMENTARY 


வறை, opel 


PUBLISHERS 


இஸ்ரவேவை. ஆசீர்வதிப்பதே 
கர்த்தருக்குப்‌ பிரியம்‌ என்று பிலேயாம்‌ 
கண்டபோது, அவன்‌ முந்திச்‌ செய்துவந்தது. 
போல. நிமித்தம்பார்க்கம்‌ போகாமல்‌, 
வனாந்தரத்திற்கு நேராகத்‌ தன்‌ முகத்தைத்‌ 
திருப்பி, தன்‌ கண்களை ஏறெடுத்து, 
இஸ்ரவேல்‌ தன்‌ கோத்திரங்களின்படியே 
பாளயமிறங்கியிருக்கிறதைப்‌ பார்க்கிறான்‌; 
தேவஆவி அவன்மேல்‌ வருகிறது. 
(எண்‌ 2411,2). 

மற்ற தீர்க்கதரிசிகளுக்கு ஏற்பட்ட 
அனுபவத்தைப்‌ போலவே 
பிலேயாமின்மீதும்‌ தேவ ஆலியானவர்‌ 
வந்திறங்குகிறார்‌. பிலேயாம்‌ று 
செய்வதற்கு முன்பாக 
தேவனுடைய மெய்யான தீர்ககதரிசியாகவே 
இருந்தான்‌. 


பிலேயாம்‌ இதற்கு முன்பு இஸ்ரவேலை 
சபிக்கப்போவதற்காக, தனிமையான 
இடத்திற்குப்போவது வழக்கும்‌. அவன்‌ 
உயர்ந்த மலை சிகரத்தின்மேல்‌ ஏறிப்போலான்‌. 
ஆனால்‌ இப்போதோ பிலேயாம்‌. 
தனிமையான இடத்தை நாடிப்போகவில்லை, 
அவன்‌ வனாந்தரத்திற்கு நேராக தன்‌ 
முகத்தை திருப்பி இஸ்ரவேல்‌ 
புத்திரரைப்‌ பார்க்கிறான்‌. வனாந்தரத்திலே. 
இஸ்ரவேல்‌. புத்திரர்‌ தங்கள்‌ 
கோத்திரங்களின்‌ பிரகாரம்‌ 
பாளயமிறங்கியிருக்கிறார்கள்‌. 


பிலேயாம்‌ 
கோத்திரங்களை பார்த்தபோது, 
அவன்மேல்‌ வருகிறது. ஆவ்‌ 
என்னும்‌ வார்த்தைக்கு, “தீர்க்கதரிசனத்தின்‌ 
ஆவி” என்று வேதபண்டிதர்கள்‌. 
பொருள்‌ சொல்லுகிறார்கள்‌. 


பிலேயாம்‌ தன்‌ வாயைத்‌ திறந்து 
கர்த்தர்‌ தன்‌ வாயில்‌ போட்ட வார்த்தைகளை 


இதற்கு 

இஸ்ரவேல்‌ 

தன்னுடைய 

சொல்லியிருக்கிறான்‌. 

அவன்‌ சொன்ன 

ஆரம்பவார்த்தைகளுக்கும்‌, இப்போது அவன்‌ 

சொல்லுகிற ஆரம்ப வார்த்தைகளுக்கும்‌ 
வித்தியாசம்‌ இருக்கிறது. 





BALWETHER 
பிய 


பிலேயாம்‌ தன்‌ வாக்கியத்தை 
எடுத்துரைத்து, “பேயோரின்‌ குமாரனாகிய 
பிலேயாம்‌ சொல்லுகிறதாவது. 
கண்திறக்கப்பட்டவன்‌ உரைக்கிறதாவது, 
தேவன்‌ அருளும்‌ வார்த்தைகளைக்‌ கேட்டு, 
சர்லவல்லவரின்‌ தரிசனத்தைக்‌ கண்டு தாழ 
விழும்போது, கண்திறக்கப்பட்டவன்‌ 
விளம்புகிறதாவது' (எண்‌ 24:3,4) என்று 
சொல்லுகிறான்‌. 


பிலேயாம்‌ 
தரிசனத்தைக்கண்டு 
பிலேயாமைப்போலவே, 
தரிசனத்தைக்‌ 
தாழவிழுந்தவர்களைப்பற்றி 
வேதாகமத்தில்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. அதன்‌ 
விவரம்‌ வருமாறு : 


1. பிலேயாம்‌ (எண்‌ 24:46). 


2, பேதுரு (அப்‌ 10:10; 
3. பவுல்‌ (அப்‌ 22:17) 


ஒவ்வொரு 


ம்‌ றை 
தன்னைப்பற்றி வா 


உயர்வாகப்‌ 


சொல்லும்போதெல்லாம்‌, 
மகிமைப்படுத்துவான்‌. 

நடைபெறும்‌ தெய்வீக 

தனக்கு முக்கியமான பங்கு இருப்பதுபோல 
காண்பித்துக்கொள்வான்‌. 


பிலேயாம்‌ ஒரு பேராசைக்காரன்‌. 
அவனுடைய இச்சைகள்‌ மதிமீனமானவை. 
பிலேயாமின்‌ ஒவ்வொரு செய்கையும்‌, 
அவனுடைய பேராசையினால்‌. 
வழிநடத்தப்படுகிறது. அவன்‌ தன்னைப்பற்றிச்‌ 
சொல்லும்போது, “கண்‌ திறக்கப்பட்டவன்‌" 
என்று சொல்லுகிறான்‌. அவனுடைய 
கண்கள்‌ திறக்கப்பட்டிருந்தாலும்‌. 
அவனுடைய இருதயம்‌ திறக்கப்படவில்லை. 


எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பிலேயாமைப்போல 
அநேகர்‌, தங்களுடைய சொந்த 
வார்த்தைகளை தீர்க்கதரிசன 
வார்த்தைகளாக சொல்லுகிறார்கள்‌. தாங்கள்‌ 
கண்திறக்கப்பட்டவர்கள்‌ என்று இவர்கள்‌ 
தங்களைப்பற்றிச்‌ சொன்னாலும்‌, 
இவர்களுடைய இருதயம்‌ திறக்கப்படாமல்‌ 
அடைக்கப்பட்டிருக்கிறது. 


இக்காலத்திலும்‌ 


-. மாம்சப்பிரகாரமான வார்த்தைகளை 

வார்த்தைகளாக 

கண்கள்‌ 

அவர்களுடைய 

சுத்தமாக்கப்படாமல்‌, 
அசத்தமானதாகயிருக்கும்‌. 

கண்களை 


ஏறெடுத்து, இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
தங்கள்‌ கோத்திரங்களின்படியே 
பாளயமிறங்கியிருப்பதைப்‌ பார்க்கிறான்‌. 
அவன்‌ உடனே இஸ்ரவேலை ஆசீர்வதிக்க 
ஆரம்பித்துவிடுகிறான்‌. அவன்‌ 

, இரண்டுமுறை 


பிலேயாம்‌ 


இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கிறான்‌. 

பிலேயாம்‌ 
ஏறெடுத்து 
பாளயங்களைப்‌ 
பல... காரியங்கள்‌ ஆச்சரியமாயிருக்கிறது. 
பிலேயாமின்‌ பார்வையில்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரரும்‌, அவர்கள்‌ பாளயமிறங்கியிருக்கிற 
விது மிகவும்‌ நேர்த்தியாயும்‌, 
அழகாயும்‌ இருக்கிறது. 'யாக்கோபே, 
உன்‌. கூடாரங்களும்‌, இஸ்ரவேலே, 
உன்‌  வாசஸ்தலங்களும்‌ எவ்வளவு 
அழகானவைகள்‌!" (எண்‌ என்று 
பிலேயாம்‌ சொல்லுகிறான்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
வனாந்தரத்திலே 
வாசம்பண்ணுகிறார்கள்‌. 
மாடமாளிகைகளோ, 
விசாலமான 
ஆனாலும்‌ 
கோத்திரங்களின்‌ 


கண்களை 


புத்திரரின்‌ 


தன்‌ 
இஸ்ரவேல்‌ 
பார்க்கும்போது அவனுக்கு 


24:5) 


இப்போது 
கூடாரங்களிலே. 
அவர்களுக்கு 
அரண்மனைகளோ, 
வீடுகளோ இல்லை. 
அவர்கள்‌ தங்களுடைய 
வரிசைப்பிரகாரம்‌, 
வனாந்தரத்தில்‌ தங்கள்‌ கூடாரங்களைப்‌ 
போட்டிருக்கிறார்கள்‌. அவர்களுடைய 
கூடாரங்கள்‌ பார்ப்பதற்கு அழகாயிருக்கிறது. 





BALWETHER 
பிய 


தோட்டங்களைப்‌ போலவும்‌, கர்த்தர்‌ நாட்டின 
சந்தனமரங்களைப்போலவும்‌, தண்ணீர்‌ 
அருகே உள்ள கேதுரு விருட்சங்களைப்‌ 
போலவும்‌ இருக்கிறது” (எண்‌ 24:6) என்று 
சொல்லுகிறான்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரருடைய கூடாரம்‌ 
மழையிலும்‌, பனியிலும்‌ நனைந்து 
பாழாய்க்கிடக்கிறது. அது வெயிலில்‌ காய்ந்து 
உலர்ந்துபோயிருக்கிறது. ஆனாலும்‌ 
அவர்களுடைய கூடாரங்களும்‌, 
வாசஸ்தலங்களும்‌ பிலேயாமின்‌ பார்வைக்கு 
மிகவும்‌: 'அழகானவைகளாயிருக்கிறது. 
இஸ்ரவேல்‌ தன்‌ கோத்திரங்களின்படியே 
பாளயமிறங்கியிருக்கிறார்கள்‌ (எண்‌ 24:2) 
இதுவே அவர்களுடைய அழகுக்கு ஆதாரம்‌. 

கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாமும்‌ 
ஒழுங்கும்‌ கிரமமுமாக ஜலிக்கவேண்டும்‌ 
நம்மிடத்தில்‌ தாறுமாறான பேச்சுக்களோ, 
தாறுமாறான நடத்தைகளோ 
காணப்படக்கூடாது. பரிசுத்த ஆவியானவர்‌ 


சகோதரர்‌ ஒருமித்து 
எத்தனை நன்மையும்‌ 


வாசம்பண்ணுகிறது 
எத்தனை இன்பமுமான து?” (சங்‌ 133.1) 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
பலுகிப்பெருகியிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
சொற்ப எண்ணிக்கையுள்ள 
ஜனமாயிருப்பார்கள்‌ என்று பிலேயாம்‌ 
எதிர்பார்த்தான்‌. இதற்கு முன்பு பிலேயாம்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ காற்பங்கு பாளயத்தை 
மாத்திரம்‌ பார்த்தான்‌. அப்போதே 
அவர்களுடைய திரளான எண்ணிக்கையைப்‌ 
பார்த்து பிலேயாம்‌ ஆச்சரியப்பட்டான்‌. 
இப்போது பிலேயாம்‌ இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
எல்லாரும்‌ தங்கள்‌ கோத்திரங்களின்படியே 
பாளயமிறங்கியிருப்பதைப்‌ பார்க்கிறான்‌. 
அவர்களுடைய முழுப்பாளயத்தையும்‌ 
பார்க்கிறான்‌ 


பிலேயாம்‌ இஸ்ரவேல்‌ ஜனத்தாருடைய 
(ணிக்‌; 


எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நதியோரத்திலுள்ள தோட்டங்களைப்போலவும்‌ 
இருக்கிறார்கள்‌. இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
திரளான எண்ணிக்கையிலும்‌ இருக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ செழிப்பாகவும்‌ இருக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ தண்ணீர்‌ அருகே உள்ள கேதுரு 
விருட்சங்களைப்போல செழித்து 
வளர்ந்திருக்கிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரருடைய 
திரளான எண்ணிக்கையையும்‌, 
அவர்களுடைய செழிப்பையும்‌ பற்றிச்‌ 
சொல்லும்போது, “அவைகள்‌ பரவிப்போகிற 
ஆறுகளைப்‌ போலவும்‌, நதியோரத்திலுள்ள 
தோட்டங்களைப்‌ போலவும்‌, கர்த்தர்‌ நாட்டின 
சந்தனமரங்களைப்போலவும்‌,. தண்ணீர்‌ 
அருகே உள்ள கேதுரு விருட்சங்களைப்‌ 
போலவும்‌ இருக்கிறது. அவர்களுடைய 
நீர்ச்சால்களிலிருந்து தண்ணீர்‌ பாயும்‌; 
அவர்கள்‌ வித்து திரளான தண்ணீர்களில்‌ 
பரவும்‌" (எண்‌ 24:67) என்று 
சொல்லுகிறான்‌. 

பிலேயாம்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரை ஒரு 
சில காரியங்களோடு ஒப்பிட்டுச்‌ 
சொல்லுகிறான்‌. அதன்‌ விவரம்‌ வருமாறு : 

1. பரவிப்போகிற ஆறுகள்‌. 


mle அன 


(எண்‌ எண்‌ 23:7). 


பிலேயாம்‌ 


தோட்டங்கள்‌. 


கர்த்தர்‌ நாட்டின 
யோவான்‌ 19:39). 


சந்தனமரங்கள்‌. 


தண்ணீர்‌ அருகே உள்ள கே, 
விருட்சங்கள்‌ (சங்‌ 92:12; சங்‌ 104:16) 


தண்ணீர்‌ 
வாக்கியத்திற்கு 
“வாளிகளிலிருந்து தண்ணீர்‌ ஊற்றப்படும்‌” 
என்று பொருள்‌. கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரர்மீது. பரலோகத்திலிருந்து பவனை, 
ஆசீர்வாதமான 
பெய்யப்பண்ணுவார்‌. என்பது, த்த 
வாக்கியத்தின்‌ பொருளாகும்‌. கர்த்தர்‌ 
வானத்திலிருந்து, தம்முடைய தெய்வீக 
ஆசீர்வாதங்களை, இஸ்ரவேல்‌. 
புத்திரர்மீது, நீர்ச்சால்களிலிருந்து தண்ணீர்‌ 
பாய்வதுபோல பாயப்பண்ணுவார்‌. 
அப்போது அவர்கள்‌ வித்து திரளான 
தண்ணீர்களில்‌ பரவும்‌. 





BALWETHER 
பிய 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
எண்ணிக்கையிலும்‌ 
அவர்கள்‌ கனமும்‌, பலமும்‌, 
மேன்மையுமுள்ளவர்களாக இருக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ யுத்தத்தில்‌ வல்லவர்களாகவும்‌ 
இருக்கிறார்கள்‌. 

பிலேயாம்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரைப்பற்றி 
தீர்க்கதரிசன வார்த்தைகளைச்‌ சொல்லும்‌ 
காலத்தில்‌ ஆகாக்‌ என்பவன்‌ ஜாதிகள்‌ 
மத்தியில்‌ உயர்ந்தவனாகவும்‌, 
பெரியவனாகவம்‌ இருக்கிறான்‌. பிலேயாம்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரரை ஆகாபோடு ஒப்பிட்டுச்‌ 
சொல்லுகிறான்‌. “அவர்களுடைய ராஜா 
ஆகாகைப்‌ பார்க்கிலும்‌ உயருவான்‌: அவர்கள்‌ 
ராஜ்யம்‌ மேன்மையடையும்‌" (எண்‌ 24:7) 
என்று பிலேயாம்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரைப்பற்றி 
உயர்வாகப்‌ பேசுகிறான்‌. 

ரக்‌ 

காக்‌ என்னும்‌ 
கொடுக்கப்பட்டருக்கிறது. எகிப்தியரின்‌ 
ராஜாக்கள்‌ பார்வோன்கள்‌ என்று 
அழைக்கப்பட்டது போன்று, அமலேக்கியரின்‌ 
ராஜாக்கள்‌ ஆகாக்‌ என்று 
அழைக்கப்பட்டார்கள்‌. 


ராஜாக்களுக்கு 
பட்டப்பெயர்‌ 


ஆகாக்‌ என்பதற்கு “உயர்ந்த” என்று 
பொருள்‌, இஸ்ரவேககுடைய  சரலாற்தின்‌ 
இந்தக்‌ காலத்தில்‌ அம! 
பொருந்திய தேசமாக 


(எண்‌ 24:20 


ராஜாவாகிய மேசியாவை 
பிரபல்யமாக இருந்த ஆகாகோடு ஒப்பிட்டுக்‌. 
கூறுகிறான்‌. 

இஸ்ரவேல்‌ 
பெலமுள்ளவர்களாகவும்‌, 
வல்லவர்களாகவும்‌ 
பிலேயாம்‌ 


கர்த்தர்‌ அவர்களுக்காக 
காரியங்களையெல்லாம்‌. 


காண்டாமிருகத்துக்கொத்த 
அவர்களுக்கு உண்டு" (எண்‌ 23:22). 


எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இஸ்ரவேல்‌. புத்திரர்‌ 
இப்போதும்‌ பெலமுள்ளவர்களாயிருக்கிறார்கள்‌. 
ம்‌ பெலமுள்ளவர்களாயிருப்பார்கள்‌. 
அவர்களை நோக்கிப்‌ 
அவர்களிடத்தில்‌ 
பெலமும்‌, அவர்கள்‌ 
சத்துருக்களுக்கு விரோதமாக 
யுத்தம்பண்ணி, அவர்களை மேற்கொள்ளும்‌ 
ஜெயமும்‌, அவனுக்கு தெரிகிறது. 
பிலேயாம்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரைப்பற்றிர்‌ 
சொல்லும்போது, "காண்டாமிருகத்துக்கொத்த 
பெலன்‌ அவர்களுக்கு உண்டு; அவர்கள்‌ 
தங்கள்‌ சத்துருக்களாகிய ஜாதிகளைப்‌ 
பட்சித்து, அவர்கள்‌ எலும்புகளை நொறுக்கி, 
அவர்களைத்‌ தங்கள்‌  அம்புகளாலே. 
எய்வார்கள்‌” எண்‌ 24:8) என்று, 


சொல்லுகிறான்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ வீரமும்‌ 
தைரியமுழுள்ளவர்களாயிருக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ மிகுந்த பாதுகாப்பிலிருக்கிறார்கள்‌. 
ல்ல ஜனத்தார்‌, “சிங்கம்‌ போலவும்‌ 
சிங்கம்போலவும்‌ முடங்கிப்‌ 
படுத்த்கொண்டிரக்கறார்கள்‌; அவர்களை 
எழுப்புகிறவன்‌ யார்‌?" (எண்‌ 249) என்று 


பிலேயாம்‌ சொல்லுகிறான்‌. 
வனாந்தரத்திலே 


தனிப்பட்ட டு] எதுவுமில்லை. 


ஒய்வெடுப்பதற்கென்று தனியாக யா 
அல்லது வாசஸ்தலமோ இருக்காது. அது 
எங்கு வேண்டுமானாலும்‌. மடங்கி 
படுத்துக்கொள்ளும்‌. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
சிங்கம்போல, வனாந்தரத்திலே 
படுத்துக்கொண்டிருக்கிறார்கள்‌. 


எழுப்ப முடியாது என்றும்‌, 
தனக்கு விரோதமாக எந்த மிருகமும்‌ 
பட்சிக்க வரமுடியாது என்றும்‌, சிங்கம்‌ தன்‌ 
பலத்தைப்பற்றி 
நம்பிக்கையோடிருக்கும்‌. 





BALWETHER 
பிய 


பிலேயாம்‌. 
புத்திரரைப்பற்றிச்‌ சொல்லும்போ, 
ஆசீர்வதிக்கிறவன்‌ ஆசீர்வதிக்கப்பட்டவன்‌.. 
உங்களைச்‌ சபிக்கிறவன்‌ சபிக்கப்பட்டவன்‌” 
எண்‌ 249) என்று சொல்லுகிறான்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ அண்டை 
தேசத்தார்‌, அவர்களோடு சிநேகமாகவும்‌, 
சமாதான உடன்படிக்கையிலும்‌ 
இருந்தால்‌, அவர்களுக்கு ஆசீர்வாதம்‌ 
கிடைக்கும்‌. 

இந்த 
இஸ்ரவேலைப்பற்றி 
சொல்லப்பட்டிருக்கிறது. 
வருமாறு 


1 ரவேலின்‌ 
வாசஸ்தலங்களும்‌ 
(எண்‌ 24:5). 


ஸ்ரவேல்‌ பரவிப்போகிற ஆறுகளைப்‌ 
கோ, நதியோ த்தன 
தோட்டங்களைப்‌ போலவும்‌, 
நாட்டின சந்தனமரங்களைப்‌ போலவும்‌, 
தண்ணீர்‌ அருகே உள்ள கேதுரு 
விருட்சங்களைப்‌ போலவும்‌ இருக்கிறது. 
(எண்‌ 24:6). 


வசனப்பகுதியில்‌ 
ஒரு சில செய்திகள்‌ 
அதன்‌ விவரம்‌ 


கூடாரங்களும்‌, 
அழகானலைகள்‌ 


கர்த்தர்‌ 


இஸ்ரவேலின்‌  நீரச்சால்களிலிருந்து, 
தண்ணீர்‌ பாயும்‌: அவர்கள்‌ வித்து 
திரளான  தண்ணீர்களில்‌ பரவும்‌ 
(எண்‌ 24:7). 


இஸ்ரவேலருடைய ராஜா ஆகாகைய்‌ 
பார்க்கிலும்‌ உயருவான்‌; இஸ்ரவேல்‌ 


புத்திரரின்‌ ராஜ்யம்‌ மேன்மையடையும்‌. 
(எண்‌ 24:7). 


தேவன்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரை 
எகிப்திலிருந்து புறப்படப்‌ பண்ணினார்‌. 
(எண்‌ 24:8) 


இஸ்ரவேல்‌ புத்திரர்கள்‌ தங்கள்‌ 
சத்துருக்களாகிய ஜாதிகளைப்‌ பட்சித்து. 
அவர்கள்‌ எலும்புகளை நொறுக்கி, 
அவர்களைத்‌ தங்கள்‌ அம்புகளாலே. 
எய்வார்கள்‌. (எண்‌ 24:8) 


'இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ சத்துருக்கள்‌ 


அவர்களுக்கு எதிராக எழும்ப முடியாது. 
(எண்‌ 249) 


எண்ணாகமம்‌ - 
NUMBERS - COMMENTARY 


க மற 


PUBLISHERS 


கர்த்தருக்கு பிரியமான ஒரு சில 
காரியங்களைப்பற்றி பரிசுத்த வேதாகமத்தில்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. அதன்‌ விவரம்‌ 
வருமாறு : 


1. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது (எண்‌ 24:1) 


2. இஸ்ரவேல்‌ தமது ஜனமாக இருப்பது, 
சாமு 12:22) 
சுயநலமில்லாமல்‌ 
(இராஜா 3:0) 


கிறிஸ்து ஜனங்களுக்காகப்‌ பாடுபடுவது. 
(ஏசா 53:10) 


கிறிஸ்து தமது ஊழியக்காரராக 
இருப்பது. (மத்‌ 3:17; மத்‌ 12:18) 
பிரசங்கத்தினால்‌ ஜனங்க: 
இரட்சிப்பது (2கொரி 148-24) 


கிறிஸ்துவின்‌ சரீரத்தில்‌ 
அவயவங்களாக்குவது (2கொரி 12:18) 


தேவனுடைய உயிர்த்தெழுநலின்‌ திட்டம்‌. 
(கொரி 15:38) 

கர்த்தத்துவத்தில்‌ கிறிஸ்து சரீரத்தில்‌ 
பரிபூரணராக இருப்பது (கொலோ 1:19) 
கிறிஸ்துவின்‌ 
ழக்கார்களை 


(கலா 115) 


ஜெபிப்பது. 


சுவிசேஷத்திற்காக 
ரிப்பது. 


ஜனங்கள்‌ விசுவாசத்தோடு இருப்பது. 
(எபி 115-6) 


ஜனங்கள்‌ 
தொடர்ந்து 
(எபி 13:15-16) 


துதிமின்‌ பலிகளைத்‌ 


செலுத்துவது 


பாலாகின்‌ கோபம்‌ 
எண்‌ 24:10-14 


எண்‌ 24:10. அப்பொழுது பாலாக்‌ 
பிலேயாமின்‌. மேல்‌ கோபம்‌ 
மூண்டவனாகி, கையோடே கைதட்டி, 
பிலேயோமை நோக்கி: என்‌ 
சுத்துருக்கனைச்‌ சபிக்க உன்னை 
நல்கு தீயோ இத்த 
மூன்றுமுறையுு அவர்களை: 
ஆகீர்வதிக்கவே. ஆசீர்வதித்தாய்‌. 





BALWETHER 
பிய 


எண்‌ 24௮1. ஆகையால்‌ உன்‌ 
இடத்துக்கு ஓடிப்போ; உன்னை மிகவும்‌ 
கனம்பண்ணுவேன்‌ என்றேன்‌; தீ 
கனமடையாதபடிக்குக்‌ கர்த்தர்‌ 
தடுத்தார்‌ என்றான்‌. 


எண்‌ 2412, அப்பொழுது பிலேயாம்‌. 
பாலாகை நோக்கி: பாலாக்‌ எனக்குத்‌ 
தன்‌ வீடு நிறைய வெவ்னியும்‌ 
பொன்னும்‌ கொடுத்தாலும்‌, நாண்‌ என்‌ 
மனதாய்‌ நன்மையாகிலும்‌ 
'தீமையாகிலூம்‌ செய்கிறதற்குக்‌. 
கர்த்தரின்‌ கட்டனையை மீறக்கூடாது; 
கர்த்தர்‌ சொல்வதையே சொல்வேன்‌. 
என்னு, 


எண்‌ 24413. நீர்‌ என்னிடத்திற்கு. 
அனுப்பின ஸ்தானாபதிகளிடத்தில்‌ 
நான்‌ சொல்லவில்லையா? 


எண்‌ 24:34. இதோ, நான்‌ என்‌ 
ஒனத்தாரிடத்திற்குப்‌ போகிறேன்‌; 
பிற்காலத்திலே இந்த ஜனங்கள்‌ 
உம்முடைய ஜனங்களுக்குச்‌ செய்வது 
இன்னதென்று உமக்குத்‌ தெரிவிப்பேன்‌ 
வாரும்‌ என்று சொல்லி, 


இஸ்ரவேலை சபிப்பது 
முயற்சி என்பதை பிலேயாமும்‌ பாலாகும்‌ 
அறிந்துகொள்கிறார்கள்‌. இத்துடன்‌ 
அவர்கள்‌ இஸ்ரவேலை சபிக்கும்‌ தங்கள்‌ 

முயற்சிகளை கைவிட்டு விடுகிறார்கள்‌. 
பாம்‌! இணவ. அந்‌ 
அவர்களை  ஆசீர்வதிக்கிறான்‌. இதைப்‌ 
பார்த்து பாலாக்‌ பிலேயாமின்மேல்‌ 
'கோபப்படுகிறான்‌. 


வீணான 


பாலாக்‌ பிலேயாமின்‌ மேல்‌ கோபம்‌ 
மூண்டவனாகி,  கையோடே கைதட்டி. 
பிலேயாமை நோக்கி, “என்‌ சத்துருக்களைச்‌ 
சபிக்க உன்னை அழைத்தனுப்பினேன்‌; நீயோ 
இந்த மூன்‌ றுமுறையும்‌ ர்‌ 
ஆசிர்வதிக்கவே ஆசீர்வதித்தாய்‌. 
உன்‌ இடத்துக்கு ஓடிப்போ” (எண்‌ 2410) 
என்று சொல்லுகிறான்‌. 

பிலேயாம்‌ தன்னிடத்தில்‌ 
வரவேண்டுமென்று பாலக்‌ அவனை விரும்பி 
அழைத்தான்‌. ஆனால்‌ இப்போதோ அவன்‌ 
பிலேயாமை நோக்கி, “உன்‌ இடத்துக்கு. 
ஓடிப்போ என்று கோபத்தோடும்‌, 
வெறுப்போடும்‌ சொல்லுகிறான்‌. 


எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


பாலாக்‌ எதிர்பார்த்த பிரகாரமாக, பிலேயாம்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரை  சபிக்கவில்லை. 
ஆகையினால்‌ பிலேயாமை தன்‌ 
தேசத்தைவிட்டே துரத்திவிடவேண்டுமென்று 
பாலாக்‌ நினைக்கிறான்‌. 


பிலேயாம்‌ இஸ்ரவேலை சமிததருந்தால்‌ 
பாலாக்‌ அவனை 
கனம்பண்ணியிருப்பான்‌. ர 
இஸ்ரவேலை சபிக்க முடியாதபடி, கர்த்தர்‌ 
பிலேயாமைத்‌ தடைபண்ணிவிடுகிறார்‌. 
பிலேயாமால்‌. இஸ்ரவேலை. சபிக்க 
முடியவில்லை. கையினால்‌ பாலாக்‌ 
பிலேயாமை கனம்பண்ணாமல்‌, அவனை 
தன்‌ தேசத்தைலிட்டே  தூரத்துகிறான்‌. 
'நீ கனமடையாதபடிக்கு கர்த்தர்‌ தடுத்தார்‌” 
(எண்‌ 241) என்று பாலாக்‌ சொல்லுகிறான்‌. 


தான்‌ கனமடையாததும்‌, 
வெகுமதி கிடைக்காததும்‌ 
வருத்தமாகயிருக்கிறது. 
பேராசைக்காரன்‌ தன்னுடைய 
சுயபெருமைக்காக அவன்‌ எதையும்‌ பேச 
ஆயத்தமாயிருக்கிறான்‌. ஆனால்‌ 
கர்த்தருடைய அனுமதியில்லாமல்‌, பிலேயாமல்‌ 
ஒன்றும்‌ பேசமுடியவில்லை. 


பாலாக்‌ இப்போது பிலேயாமை 
தன்னுடைய தேசத்தைவிட்டே துரத்துகிறான்‌. 
ஆனாலும்‌ பிலேயாம்‌ தன்னுடைய 
பெருமையை விட்டுக்கொடுக்கவில்லை. 
பாலாக்‌ தன்னை கனப்படுத்தாமல்‌ 
அவமானப்படுத்தினாலும்‌, பிலேயாம்‌ 
தன்னைப்பற்றி பெருமையாகவே. 
நினைக்கிறான்‌. தான்‌ பாலாகை 
ஏமாற்றவில்லையென்றும்‌, கர்த்தர்‌ 
அனுமதிக்கும்‌ வார்த்தையையே தன்னால்‌ 
பேசமுடியும்‌ என்றும்‌ பிலேயாம்‌ 
சொல்லுகிறான்‌. தான்‌ இதுபற்றி 
பாலாகினிடத்தில்‌ ஏற்கெனவே 
அறிவித்திருப்பதாகவும்‌ சொல்லி, தன்னுடைய 
வார்த்தைகளை நியாயப்படுத்துகிறான்‌. 


பிலேயாம்‌ பாலாகை நோக்கி, “பாலாக்‌ 
எனக்குத்‌ தன்‌ வீடு நிறைய வெள்ளியும்‌ 
பொன்னும்‌ கொடுத்தாலும்‌, நான்‌ என்‌ 
மனதாய்‌ நன்மையாகிலும்‌ தீமையாகிலும்‌ 
செய்கிறதற்குக்‌ கர்த்தரின்‌ கட்டளையை 
மீறக்கூடாது: கர்த்தர்‌. சொல்வதையே 
சொல்வேன்‌ என்று, நீர்‌ என்னிடத்திற்கு 
அனுப்பின ஸ்தானாபதிகளிடத்தில்‌ 
நான்‌ சொல்லவில்லையா?” (எண்‌ 24:12,13) 
என்று சொல்லுகிறான்‌. 


தனக்கு 
பிலேயாமுக்கு 


அவன்‌ ஒரு 





BALWETHER 
பிய 


பிலேயாம்‌ தன்‌ வீட்டிற்குத்‌ திரும்பிப்‌ 
போவதற்கு சற்று முன்பாக 
வாக்கியத்தைக்‌ 

(எண்‌ 24:25) 

புகழுக்காகவும்‌ 

'தவறுசெய்யவில்லை (எண்‌ 2412-13). 


பிலேயாமால்‌ பாலாகின்‌ 
சந்தோஷப்படுத்த முடியவில்லை. 
விரும்பிய பிரகாரம்‌, பிலேயாமால்‌ 
புத்திரரை சபிக்க முடியவில்லை. 
தன்னால்‌ முடிந்த வரையிலும்‌, 
பாலாகை 


முயற்சிபண்ணுகிறான்‌. 


பிலேயாம்‌ பாலாகை நோக்கி, “இதோ, 
நான்‌ என்‌ ஜனத்தாரிடத்திற்குப்‌ போகிறேன்‌; 
பிற்காலத்திலே இந்த ஜனங்கள்‌ உம்முடைய 
ஜனங்களுக்குச்‌ செய்வது இன்னதென்று. 
உமக்குத்‌ தெரிவிப்பேன்‌. வாரும்‌" 
(எண்‌ 24:14) என்று சொல்லுகிறான்‌. 


பிலேயாமின்‌ வாயிலே 


இஸ்ரவேல்‌ 
அம்‌ 


ஆனாலும்‌ 

ஜனங்கள்‌, மோவாபின்‌ ஜனங்களுக்கு 
என்ன செய்வார்கள்‌ என்பதை பிலேயாம்‌. 
பாலாகுக்கு அறிவிக்கிறான்‌. 


எப்படிப்பட்ட 

அந்தக்‌ 

அவர்கள்‌ விழுவார்கள்‌ 

என்றும்‌, அதனால்‌ கர்த்தர்‌ அவர்கள்மீது. 

எல்வாறு கோபப்படுவார்‌. என்றும்‌ 
பிலேயாம்‌ அறிந்திருக்கிறான்‌. 


எண்ணாகமம்‌ - 
NUMBERS - COMMENTARY 


பப opel 


PUBLISHERS 


இஸ்ரவேலை அழிப்பதற்கு பாலாகும்‌ 
பிலேயாமும்‌ பலிபீடங்களைக்‌ 
கட்டவேண்டியதில்லை. அவர்கள்‌ 
காளைகளையும்‌ வெள்ளாட்டுக்‌ 
காடாக்களையும்‌ பலிசெலுத்த 
வேண்டியதுமில்லை. அவர்கள்‌ சன்னதம்‌. 
பார்க்க வேண்டி அவசியமுமில்லை. 
இஸ்ரவேல்‌. புத்திரர்‌ தங்களுடைய 
பாவங்களினிமித்தமாக, தங்களைத்‌ 
தாங்களே அழித்துப்போடுவார்கள்‌. கர்த்தர்‌ 
பரிசுத்தர்‌. அவர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
மத்தியிலே பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார்‌. 


இஸ்ரவேல்‌. 
விரோதமாகப்‌ பாவம்‌ 
கர்த்தர்‌. அவர்களை 
விலகிப்போய்விடுவார்‌. 
பாதுகாப்பும்‌ பராமரிப்பும்‌ 
கிடைக்காது. கர்த்தர்‌ 
ஆசீர்வதிப்பதற்கு பதிலாக, 


தண்டிப்பார்‌. 


ஜனத்தார்‌ கர்த்தருக்கு 
ம்‌ செய்யும்போது, 
விட்டு 
கர்த்தருடைய 
அவர்களுக்கு 
அவர்களை 
அவர்களைத்‌ 


பாலாக்‌ இஸ்ரவேலை அழிப்பதற்காக, 
வர்களுக்கு விரோதமாய்‌ 

வேண்டிய அவசியமில்‌ 

புத்திரரை 

அவர்கள்‌ தங்க 

அழித்துப்போடுவார்கள்‌. 

அழிவுக்கு, இஸ்ரவேல்‌ 

காரணமாயிருப்பார்கள்‌. இந்த 

இப்போது உடனே நடைபெறாவிட்டாலும்‌, 

பிற்காலத்தில்‌ நடைபெறுவதற்கு 

வாய்ப்புள்ளது. பிற்காலத்தில்‌ 

நடைபெறப்போகிற சம்பவங்களை 

பாலாகுக்கு எடுத்துச்‌ சொல்லுகிறான்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரரை 
கர்த்தர்‌ அனுமதிக்கவில்லை. 
அவர்களோடு கூடமிருக்கிறார்‌ 
புத்திரரை சபிப்பதற்கு, 
கர்த்தருடைய உதவியைப்‌ 


பிலேயாம்‌ 


சாத்தானுடைய 
முடியும்‌. 
த இரகசியத்தை 
சொல்லுகிறான்‌. 





எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


இஸ்ரவேலுக்கு ஆசீர்வாதம்‌ 
எண்‌ 2415-25 


எண்‌ 24:15. அவன்‌ தன்‌ வாக்கியத்தை 
எடுத்துரைத்து: பேயோரின்‌ குமாரன்‌ 
பிலேயாம்‌. சொல்லுகிறதாவது, 
கண்திறக்கப்பட்டவன்‌. 
உரைக்கிறதாவது, 


எண்‌ 2406. 
வார்த்தைகளைக்‌ 
உன்னதமானவர்‌ அனித்த 
அறிந்து, சர்வவல்லவரின்‌ தரிசனத்தைக்‌ 
கண்டு, தாழவிழும்போது, 
கண்திறக்கப்பட்டவன்‌ 
விளம்புகிறதாவது; 
எண்‌ 24407. அவரைக்‌ காண்பேன்‌, 
இப்பொழுது அல்ல; அவரைத்‌ 
தரிசிப்பேன்‌, சமீபமாய்‌ அல்ல; 
ஒரு நட்சத்திரம்‌ யாக்கேபிலிருத்து 
செங்கோல்‌ 
எழும்பும்‌ அது 
மோவாபின்‌ எல்லைகளை நொறுக்கி, 
சேத்புத்திரர்‌ எல்லாரையும்‌ 
திர்முலமாக்கும்‌. 
எண்‌ 2418. 
சேயிர்‌ தன்‌ 


சுதந்தரமாகும்‌; 
பராக்கிரமஞ்செய்யும்‌. 


ஏதோம்‌ ௬தந்தரமாகும்‌, 
க்களுக்குச்‌. 


சத்துரு, 
இஸ்ரவேல்‌. 


எண்‌ 2419.  யாக்கோபிலிருந்து 
தோன்றும்‌ ஒருவர்‌ ஆளுகை செய்வார்‌; 
பட்டணங்களில்‌ மீதியானவர்கனை 
அழிப்பார்‌ என்‌ றான்‌. 


எண்‌ 2420. 
அமலேக்கைப்‌ 


மேலும்‌, அவன்‌ 
பார்த்து, தன்‌. 
வாக்கியத்தை. எடுத்துரைத்து: 
அமலேக்கு முந்தியெழும்பினவன்‌;; 
ஆனாலும்‌ அவன்‌ முடிவிலே முற்றிலும்‌ 


நாசமாவான்‌ என்றான்‌. 


எண்‌ 2491. 
கேனியனைப்‌ 
வாக்கியத்தை 


அன்றியும்‌ 
பார்த்து, 


QOODNENS 
PUBLISHERS 


எண்‌ 24:22. ஆகிலும்‌ கேனியன்‌ 
அழித்துபோவான்‌; அசர்‌ உன்னைச்‌. 
சிறையிடித்துக்‌ கொண்டுபோக. 
எத்தனைநான்‌ செல்லும்‌ என்றான்‌. 


எண்‌ 24:28. பின்னும்‌ அவன்‌ 
தன்‌ வாக்கியத்தை எடுத்துரைத்து: 
ஜயோ, தேவன்‌ இதைச்‌ செய்யும்போது 


யார்‌ பிழைப்பான்‌; 


எண்‌ 5434. சித்தீமின்‌ 
கரைதுறையிலிருத்து கப்பல்கள்‌ வத்து, 
அதசூரைச்‌ சிறுமைப்படுத்தி, ஏபேரையும்‌ 
வருத்தப்படுத்தும்‌; அவனும்‌ முற்றிலும்‌. 
அழித்துபோவான்‌ என்‌ நான்‌. 


எண்‌ 2425. பின்பு பிலேயாம்‌ 
எழுத்து புறப்பட்டு, தன்‌ இடத்திற்குத்‌ 


திரும்பினான்‌; பாலாகும்‌ தன்‌ வழியே 
போனான்‌. 


தீர்க்கதரிசிகள்‌. கர்த்தருடைய 
நாமத்தினால்‌ ஜனங்களை ஆசிர்வதித்து, 
அவர்களுக்கு, தீர்க்கதரிசனம்‌. 
சொல்லுவார்கள்‌. பிலேயாம்‌ சர்வவல்லவரின்‌ 
தரிசனத்தை கண்டிருக்கிறான்‌. அவன்‌ 
தேவன்‌ அருளும்‌ வார்த்தைகளைக்‌ 
கேட்டிருக்கிறான்‌. பிலேயாம்‌ 
அளித்த 


உன்னதமானவர்‌ அறிவை 
அறிந்திருக்கிறான்‌ ஆகையினால்‌. 
தீர்க்கதரிசனம்‌ சொல்லுவதற்கு 

பிலேயாமை அனுமதித்து 


கர்த்தர்‌ 
அவனை 
வழிநடத்துகிறார்‌. 

பிலேயாம்‌ கர்த்தருடைய அனுமதியோடு 
தீர்க்கதரிசனம்‌. சொல்லுகிறான்‌. 
ஆகையினால்‌ அவனுடைய வாயிலிருந்து, 
புறப்பட்டு வரும்‌ தீர்க்கதரிசன வார்த்தைகள்‌ 

மெய்யான வார்த்தைகளாயிருக்கிறது. 


பன்‌ ப த்தை 
ன்‌. இன்‌ 


பிலேயாம்‌ சொல்லுகிறதாவது, 
கண்திறக்கப்பட்டவன்‌ உரைக்கிறதாவது, 
தேவன்‌ அருளும்‌ வார்த்தைகளைக்‌ கேட்டு, 


பிலேயாம்‌ 
எடுத்துரைத்து, 


கண்திறக்கப்பட்டவன்‌ விளம்புகிறதாவது" 
(எண்‌ 245,16) என்று சொல்லுகிறான்‌. 





BALWETHER 
பிய 


பிலேயாம்‌ இஸ்ரவேலின்‌ தேவனாகிய 
கர்த்தரைப்பற்றிச்‌ சொல்லும்போது. அவரை 
உன்னதமானவர்‌ என்றும்‌, ல்லவர்‌ 


என்றும்‌ சொல்லுகிறான்‌. 


அவனுக்கு கர்த்தர்மீது. 
அன்பும்‌ இல்லை, அவனுக்கு கர்த்தரிடத்தில்‌ 
விசுவாசமுமில்லை. 
இக்காலத்தில்‌ சிலர்‌ பிலேயாமைப்போல 
குர்த்தரையும்‌, பரலோகத்தின்‌ 
காரியங்களையும்‌ அறிந்திருக்கிறார்கள்‌. 
ஆனாலும்‌ அவர்கள்‌  கர்த்தருக்கும்‌, 
பரலோகத்திற்கும்‌ தூரமாயிருக்கிறார்கள்‌. 
இப்படிப்பட்டவர்கள்‌ பரலோகத்தின்‌ 
காரியங்களுக்கு நேராக எவ்வளவுதான்‌ 
அருகாமையில்‌ போனாலும்‌, அவர்கள்‌ 
இன்னும்‌ பரலோகத்திற்கு தூரமாகவே 
இருப்பார்கள்‌. 
பிலேயாம்‌ குர்த்தரைப்பற்றியும்‌, 
இஸ்ரவேல்‌ புத்திரரைப்பற்றியும்‌ த்‌ 
சிங்காசனத்தையும்‌, 
மகிமையைப்பற்றியும்‌ தர்க்கதரிசனமாய்ச்‌ 
சொல்லுகிறான்‌. 


“அவரைக்‌ காண்பேன்‌, பழு; 
அல்ல; அவரைத்‌ ரிசிப்பென்‌ சம்பல்‌ 
அல்ல; ஒரு நட்சத்திரம்‌ யாக்கோபிலிருந்து 
உதிக்கும்‌, ஒரு செங்கோல்‌ இஸ்ரவேலிலி 
ருந்து எழும்பும்‌; அது மோவாபின்‌ 
எல்லைகளை நொறுக்கி,  சேத்புத்திரர்‌ 
எல்லாரையும்‌ நிர்மூலமாக்கும்‌. ஏதோம்‌ 
சுதந்தரமாகும்‌, சேமீர்‌ தன்‌ சத்துருக்களுக்குச்‌ 
சுதந்தரமாகு இஸ்ரவேல்‌: 
பராக்கிரமஞ்செய்யும்‌" 

241718) என்று பிலேயாம்‌. 
வார்த்தைகளை சொல்லுகிறான்‌. 


ஸ்ரவேலிலிருந்து 


(எண்‌ 
தீர்க்கதரிசன 


ஒரு, செங்கோல்‌ 
எழும்பும்‌ என்பதும்‌, ந்து 
ஒரு நட்சத்திரம்‌ வ என்பதும்‌ 
தாவீதைப்பற்றிச்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
என்று வேதபண்டிதர்கள்‌ விளக்கம்‌ 
சொல்லுகிறார்கள்‌. தாவீது மோவாபியரை 
முறியடித்தார்‌. 


எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


'இதற்குப்பின்பு தாவீது பெலிஸ்தரை 
முறிய அடித்து. அவர்களைக்‌ கீழ்ப்படுத்தி,. 
மேத்தேக்‌ அம்மாவைப்‌ பிடித்துக்கொண்டான்‌. 
அவன்‌ மோவாபியரையும்‌ முறிய அடித்து, 
அவர்களைத்‌ தரைமட்டும்‌ பணியப்பண்ணி, 

அவர்கள்மேல்‌ நூல்போட்டு, இரண்டுபங்கு 
மனுஷரைக்‌ கொன்றுபோட்டு, ஒரு பங்கை 
உமிரோடே வைத்தான்‌; இவ்விதமாய்‌ 
மோவாபியர்‌ தாவீதைச்‌ சேவித்து, 
அவனுக்குக்‌ கப்பங்கட்டுகிறவர்களானார்கள்‌"' 


சோமு 8112). 

இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ ஏதோமியரையும்‌ 
தங்களுக்கு கீழ்ப்படுத்தினார்கள்‌. 
பிற்காலத்திலே இந்த ஜனங்கள்‌ உம்முடைய 
ஜனங்களுக்குச்‌ செய்வது இன்னதென்று 
உமக்குத்‌ தெரிவிப்பேன்‌" (எண்‌ 24:14) என்று 
பிலேயாம்‌ பாலாகுக்கு சொன்னான்‌. தாவீதின்‌ 
காலத்தில்‌. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
மோவாபியருக்கு செய்யும்‌ காரியங்களை, 
பிலேயாம்‌ இங்கு தீர்க்கதரிசனமாய்ச்‌ 
சொல்லுகிறான்‌. 


யாக்கோபிலிருந்து ஒரு நட்சத்திரம்‌ 


நம்முடைய கர்த்தராகிய 
குறிக்கும்‌ என்று 
சிலர்‌ விளக்கம்‌ 
சொல்லுகிறார்கள்‌. கிறிஸ்துவானவரே 
வாக்குத்தத்தம்‌ பண்ணப்பட்ட மேசியாகவாக 
இருக்கிறார்‌. இங்கு சொல்லப்பட்டிருக்கிற 
காரியங்களெல்லாம்‌ கிறிஸ்துவானவருக்கும்‌, 
அவருடைய கிரியைகளுக்கும்‌ 
அடையாளமாய்ச்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 


இயேசுகிறிஸ்துவின்‌ 
பபற்று 

சொல்லவேண்டும்‌. 
சித்தமாமிருக்கிறது. 
நடைபெறப்போகும்‌ சம்பவத்தை உமக்குத்‌ 
தெரிவிப்பேன்‌” என்று பிலேயாம்‌ 
பாலாகுக்கு சொல்லுகிறான்‌. பிற்காலம்‌ 
என்பது, சமீபத்தில்‌ வரப்போகிற காலமல்ல. 
பிலேயாம்‌ இங்கு தீர்க்கதரிசனமாகச்‌ 
சொல்லும்‌ காரியம்‌ சுமார்‌ 1500. 
வருஷங்களுக்கு பின்பு நிறைவேறுகிறது. 


வருகையைப்பற்றி 
தீர்க்கதரிசனமாய்ச்‌ 
என்பது தேவனுடைய 

"பிற்காலத்திலே. 





(யய 
பிய 


பிலேயாம்‌ மேசியாவைப்பற்றிய 
தீர்க்கதரிசனத்தை பாலாகுக்கு 
சொல்லுகிறான்‌. பாலாக்‌ இஸ்ரவேலின்‌ 
காணியாட்சிக்குப்‌ புறம்பானவன்‌. அவன்‌ 
'மோவாபியன்‌. ஆனாலும்‌ 
மேசியாவின்‌ வருகையைப்பற்றிய தரிசனம்‌, 
யூதர்களுக்கு மாத்திரம்‌ என்று 
அறிவிக்கப்படாமல்‌, புறஜாதியாருக்கும்‌ 
அறிவிக்கப்படுகிறது. இந்த சத்தியம்‌ 
பாலாகுக்கு அறிவிக்கப்படுவது இதற்கு. 
எடுத்துக்காட்டாயிருக்கிறது. 


இயேசுகிறிஸ்துவின்‌ 
அவருடைய ராஜ்யமும்‌ இஸ்ரவேல்‌ வேல்‌ தேசத்தின்‌ 
எல்லைகளுக்குட்பட்டதல்ல. கிறிஸ்துவானவர்‌ 
உலகஇரட்சகராகயிருக்கிறார்‌. அவர்‌ 
இந்தப்‌ பூமியில்‌ வரப்போவதை பிலேயாம்‌. 
இப்போதோ அறிவிக்கிறான்‌. பிற்காலத்திலே 
வரப்போகிற கிறிஸ்துவை தான்‌ காண்பேன்‌ 
பிலேயாம்‌ 


சொல்லுகிறான்‌. 
இப்பொழுதல்ல, 
'சமீபமாயல்ல'' 
பிலேயாம்‌ 
சொல்லுகிறான்‌. சுமார்‌ 1500 வருஷங்களுக்‌। 
பின்பு! வரப்போகிற... கேசிவாவாகிய 
இயேசுகிறிஸ்துவை, பிலேயாம்‌ இப்போதே 
தரிசனத்தில்‌ காண்கிறான்‌ 


கிறிஸ்துவானவர்‌ யாக்கோபிலிருந்து 
உறிக்கும்‌ நட்சத்திரமாகமிருப்பார்‌. அவர்‌ 
இஸ்ரவேலிலிருந்து எழும்பும்‌ 
செய்காவாகலிருபால்‌! நட்சத்திரம்‌. என்பது 
இயேசுகிறிஸ்துவினுடைய மகிமைக்கு 
அடையாளமான வார்த்தை. அவர்‌ 
பிரகாசமான விடிவெள்ளியாகமிருப்பார்‌. 
செங்கோல்‌ என்பது இயேசுகிறிஸ்துவினுடைய 
வல்லமைக்கும்‌ அதிகாரத்திற்கும்‌ 
அடையாளமான வார்த்தை. 
கிறிஸ்துவானவருக்கு. சர்வஆளுகை 
கொடுக்கப்பட்டிருக்கும்‌. 


இயேசுகிறிஸ்துவின்‌ ராஜ்யம்‌ இந்த 
உலகம்‌ முழுவதிலும்‌ ஸ்தாபிக்கப்பட்டிருக்கும்‌. 
தம்முடைய ராஜ்யத்திற்கு விரோதமாக 
எழும்புகிற எல்லா  எதிர்ப்புக்களையும்‌, 
கிறிஸ்துவானவர்‌ முறியடிப்பார்‌. அவர்‌ 
'ஜெயங்கொள்ளுவார்‌. நம்முடைய 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து. 
'ஜெயக்கிறிஸ்துவாகயிருக்கிறார்‌. 


எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


தாவீது மோவாபின்‌ எல்லைகளை 
நொறுக்கினார்‌. அவர்‌ சேத்‌ புத்திரர்‌ 
எல்லோரையும்‌ நிர்மூலமாக்கினார்‌. ஏதோமை 
தன்னுடைய ஆளுகைக்குட்படுத்தினார்‌. 
தாவீதுக்கு கிடைத்த வெற்றிகளெல்லாம்‌, 
கிறிஸ்துவானவருக்கு கிடைக்கும்‌ 
வெற்றிகளுக்கு அடையாளமாக 
சொல்லப்பட்டிருக்கிறது. 


கிறிஸ்துவானவர்‌  ராஜாவாயிருப்பார்‌ 
அவர்‌ யாக்கோபுக்கும்‌ இஸ்ரவேலுக்கும்‌ 
மாத்திரமல்ல, இந்த உலகத்திலுள்ள எல்லா 
ஜாதியாருக்கும்‌, எல்லா பாஷைக்காரருக்கும்‌. 
ராஜவாமிருப்பார்‌. கிறிஸ்துவானவர்‌ ராஜாதி 
ராஜாவாகவும்‌. கர்த்தாதி கர்த்தாவாகவும்‌ 


த்‌ 
தீர்க்கதரிசனம்‌ 

இஸ்ரவேல்‌ 
பார்க்கும்போது, 
அவன்‌ கேனியன்‌ 
ஆகியோரின்‌ தேசத்தின்‌ ஒரு பகுதியையும்‌ 
பார்க்கிறான்‌. அமலேக்கு இப்போது பல. 
தேசங்களுக்கு தலைவனாயிருக்கிறான்‌. 
அவன்‌ முந்தி எழும்பினவன்‌. ஆனாலும்‌ 
அவன்‌ முடிவிலே முற்றிலும்‌ நாசமாவான்‌ 
என்று பிலேயாம்‌ சொல்லுகிறான்‌ 
(எண்‌ 24:20). 


யாம்‌ 


அமலேக்கியர்‌ யாக்கோபின்‌: 
சகோதரரான ஏசாவின்‌ சந்ததியார்‌ 
(ஆதி 362/6). இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ எகிப்து 
கவ்‌ புறப்பட்டு வந்தபோது, 
இஸ்ரவேலரோடு 
முதலாவதாக 
17:8-16). 
அமலேக்கியரை முழுவதுமாக 
முறியடிக்கவேண்டுமென்று, மோசே கூறிய 
தீர்க்கதரிசனமும்‌, பிலேயாம்‌ அமலேக்கியரைப்‌ 
பற்றிக்‌ கூறிய தீர்க்கதரிசனமும்‌ ஒன்றுபோல்‌ 
உள்ளது. (யாத்‌ 17:16; உபா 25:7-19), 
க்கியருடைய தேசத்தைச்‌ சவுலும்‌ 
15), தாவீதும்‌ (சாமு 27:8) 
ப்‌ போட்டார்கள்‌. அவர்களில்‌ 
மீதியானவர்களைச்‌ சிமியோனியர்கள்‌. 
அழித்துப்போட்டார்கள்‌. (நாளா 4:42-43). 
மோசே அமலேக்கின்‌ அழிவைப்பற்றி 
ஏற்கெனவே சொல்லியிருக்கிறார்‌. மோசே 
சொன்ன. வார்த்தைகளை இப்போது 
பிலேயாமும்‌ உறுதிபண்ணுகிறான்‌. 


(யாத்‌ 





(யம்‌ 
பிய 


பின்பு கர்த்தர்‌ மோசேயை ல்‌ 
இதை நினைவுகூரும்பொருட்டு, நீ 

புஸ்தகத்தில்‌ எழுதி, யோசுவாவின்‌ செவி 
கேட்கும்படி வாசி. அமலேக்கை வானத்தின்‌ 


கர்த்தரின்‌ யுத்தம்‌ நடக்கும்‌. 
என்றான்‌ (யாத்‌ 17:14-16/. 


பிலேயாம்‌ இப்போது கேனியனைக்‌ 
குறித்தும்‌. தீர்க்கதரிசனம்‌. சொல்லுகிறான்‌. 

னியரின்‌ வாசஸ்தலம்‌ மிகவம்‌ 
னித க்‌ அவர்கள்‌ 
தங்கள்‌ கூட்டை கள்மலையில்‌ 
கட்டிமிருக்கிறார்கள்‌. மற்ற தேசங்களைவிட 
கேனியரின்‌ தேசம்‌ அரணானதாகவும்‌ 
பாதுகாப்பானதாகவும்‌ இருக்கிறது. உயரமான 
மலைகள்‌ கேனியரின்‌ த்திற்கு 
இயற்கையான பாதுகாப்பைக்‌ கொடுக்கிறது. 

கழுகு மலை உச்சியில்‌ தன்‌ 
கூட்டைப்‌ பாதுகாப்பாக கட்டுவதுபோல, 
கேனியரும்‌  கன்மலையில்‌ தங்கள்‌ 
பட்டணத்தை பாதுகாப்பாக 
குட்டிமிருக்கிறார்கள்‌ (எண்‌ 24:21) 


கேனியர்‌ மீதியானியரில்‌ ஒரு பிரிவினர்‌. 


பாதுகாப்பாகக்‌ ச ஆனாலும்‌ 
அசூர்‌ (சிரியர்‌) அவர்களைச்‌ 
சிறைப்பிடித்துக்‌ கொண்டுபோவார்கள்‌ என்று 
பிலேயாம்‌ தீர்க்கதரிசனமாக சொல்லுகிறான்‌. 
(எண்‌ 24:21-22), மோசேயின்‌ மாமனாகிய 


எத்திரோ ஒரு கேனியன்‌. 


ஆகிலும்‌ கேனியன்‌ அழிந்துபோவான்‌;: 

உன்னைச்‌ சிறைபிடித்துக்‌ 
கொண்டுபோக எத்தனைநாள்‌ செல்லும்‌" 
(எண்‌ 24:22) என்று பிலேயாம்‌. 


சொல்லுகிறான்‌. 


எண்ணாகமம்‌ - 
NUMBERS - COMMENTARY 


விரிவுரை 


பிலேயாம்‌ 
கோத்திரங்களின்‌ எல்‌ சில்‌ 
சொல்லுகிறான்‌ இதன்பின்பு, 
மீதமுள்ள யூதர்கள்‌ பாபிலோனுக்குச்‌ 
சிறைப்பிடித்துக்‌ கொண்டு போகப்படுவார்கள்‌. 
அப்போது, பாபிலோன்‌ அசீரியவை 


ஆளுகை செய்யும்‌. (இராஜா 17, 
2இராஜா 25). 


தாங்கள்‌ 
கேனியர்கள்‌ 


பாதுகாப்பாக ப்பதாக 
நினைக்கிறார்கள்‌. 
ஆனாலும்‌ அவர்கள்‌ அழிந்துபோவார்கள்‌. 
அவர்கள்‌ ஒரே நாளில்‌, ஒரே 
வேளையில்‌, மொத்தமாய்‌ அழிந்துபோகாமல்‌ 
கொஞ்சம்‌ கொஞ்சமாய்‌ அழிந்துபோவார்கள்‌. 
முடிவிலே அசீரியர்கள்‌ கேனியரை 
சிறைப்பிடித்து கொண்டுபோவார்கள்‌. 


ட] 
சிறைப்பட்டுப்போனார்கள்‌. 

தங்கள்கூட்டை கன்மலையில்‌ கட்டினாலும்‌, 
அந்தக்‌ கன்மலை அவர்களுக்கு 
பாதுகாப்பைக்‌ கொடுக்கவில்லை. கர்த்தர்‌ 
நம்மைப்‌ பாதுகாக்கவில்லையென்றால்‌, 
நமக்கு பாதுகாப்பு இல்லை. 


தீர்க்கதரிசனம்‌. 
அவன்‌ கிரேக்க 
ரோமாபுரி தேசத்தையும்‌ 
தீர்க்கதரிசனம்‌ சொல்லுகிறான்‌ 
வேதபண்டிதர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. 
என்னும்‌ 
பேரரசையும்‌, 

ரோமப்பேரரசையும்‌ குறிக்கிறது. 
பிலேயாம்‌ அமலேக்கைக்‌ குறித்தும்‌, 
க்‌ குறித்தும்‌ தீர்க்கதரிசனம்‌ 


தேன்‌ இ 
பிழைப்பான்‌; 
கப்பல்கள்‌ வந்து, அசூரைச்‌ சிறுமைப்படுத்தி, 


சித்தீமின்‌ கரைதுறையிலிருந்து 


ஏபேரையும்‌ வருத்தப்படுத்தும்‌, 
அவனும்‌ முற்றிலும்‌ அழிந்துபோவான்‌" 
(எண்‌ 24:23,24) என்று சொல்லுகிறான்‌. 


ம்‌ 





BALWETHER 
பிய 


சித்தீம்‌ பாலஸ்தீனத்தின்‌ மேற்கு 
பகுதியிலுள்ள சீப்புரு தீவு. அசூர்‌ என்பவன்‌ 
சேமின்‌ குமாரன்‌. இவன்‌ அசீரிய 
சாம்ராஜ்யத்தை ஸ்தாபித்தவன்‌. 
(ஆதி 101,22; 1நாளா 147; எசே 27:23; 
எசே 32:22; ஓசி 14:3). மனாகேம்‌, அசரியா 
அல்லது உசியா ஆகியோரின்‌ நாட்களில்‌ 
அசிரியர்‌ இஸ்ரவேலரோடு முக்கிய தொடர்பு 
வந்திருந்தார்கள்‌ 

ஏபேர்‌ என்பவன்‌ சேமின்‌ குமாரன்‌: 
இவன்‌ ஆமிரகாமின்‌ முற்பிதா 
(ஆதி 102125; ஆதி 1190-32). ஏபேர்‌ 
என்பதற்கு “மறுபக்கம்‌” என்று பொருள்‌. 
இவர்கள்‌ ஜபிராத்து நதியின்‌ 
மறுகரையிலிருந்து வந்தவர்கள்‌. அல்லது 
இவர்கள்‌ ஆரானிலிருந்து வந்திருக்க 
வேண்டும்‌. ஆபிரகாம்‌ இங்கிருந்து கானான்‌ 
தேசத்திற்குக்‌ குடியேறிப்போனார்‌ 
(ஆதி 11:31; ஆதி 12-7). 

பிலேயாம்‌ கிரேக்‌ த்திற்கும்‌, 
ரோமாபுரி தேசத்திற்கும்‌ தககி 
சொல்லும்போது, தன்னுடைய தீர்க்கதரிசன 
வாக்கியத்தின்‌ முன்னுரையாக, “ஐயோ, 
தேவன்‌ இதைச்‌ செய்யும்போது யார்‌ 
பிழைப்பான்‌" (எண்‌ 24:23) என்று 


செய்யும்போது யார்‌ 
ஒரு தீர்க்கதரிசன 
தீர்க்கதரிசனம்‌. 
உயிரோடு 

யாரும்‌ 


நடைபெறப்போகும்‌ சம்பவங்கள்‌ 
தீர்க்கதரிசனமாகச்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
பிலேயாம்‌ 


இங்கு தீர்க்கதரிசனமாகச்‌ 
சொல்லுகிற காரியம்‌ உடனே 
சம்பவிக்கப்போவதில்லை. 


செய்வார்‌. 


செய்யும்போது 


எண்ணாகமம்‌ - 
NUMBERS - COMMENTARY 


பப opel 


PUBLISHERS 


என்று பிலேயாம்‌ கேட்கிறான்‌. இந்த சம்பவம்‌ 
நடைபெறும்போது, “யார்‌ உயிரோடிருப்பார்கள்‌" 


சம்பவிக்கப்போவதினால்‌, 
அல்லது. பாலாகோ 
உமிரோடிருக்கமாட்டார்கள்‌. 


கிரேக்கு தேசத்திற்கும்‌, ரோமாபுரிக்கும்‌. 
சம்பவிக்கப்போகிற அழிவு 
பேரழிவாகயிருக்கும்‌. அந்த அழிவுக்கு யாரும்‌ 
தப்பிக்க முடியாது. எல்லோருக்கும்‌ 
சர்வசங்காரமும்‌, சர்‌ ம்‌ உண்டாகும்‌. 
ஆகையினால்‌, 

செய்யும்போது யார்‌ 

பிலேயாம்‌ சொல்லுகிறான்‌. 


கிரேக்கு தேசமும்‌ இத்தாலி தேசமும்‌ 
கரைதுறையிலிருக்கிறது. இவை 
கடற்கரையிலுள்ள 
இவர்களுடைய இராணுவங்கள்‌ 
கப்பல்களில்‌ புறப்பட்டுப்போகும்‌. 

பிலேயாம்‌ சித்தீமின்‌ கரைதுறையைக்‌ 
குறித்து சொல்லுகிற தீர்க்கதரிசனத்திற்கு 
வேதபண்டிதர்கள்‌ இவ்வாறு விளக்கம்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 


கிரேக்கு 
அசீரியரின்‌ 
அசீரியர்கள்‌ 
உடன்படிக்கைபண்ணி, 
கூட்டுச்சேர்ந்திருப்பார்கள்‌. மகாஅலெக்சாந்தர்‌ 
அசீரிய தேசத்தின்மீது வெற்றிபெற்றபோது. 
இந்த தீர்க்கதரிசன சம்பவம்‌ நிறைவேறும்‌ 
என்று பண்டிதர்கள்‌ விளக்கம்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 


கிரேக்க. பேரரசின்‌. சேனை! 
ரோமப்பேரரசின்‌ சேனையும்‌ கூட்டாய்ச்‌ 
சேர்ந்து எபிரெயர்களை ஒடுக்குவார்கள்‌ 
என்றும்‌ வேதபண்டிதர்கள்‌ மற்றொரு 
விளக்கம்‌ சொல்லுகிறார்கள்‌. “ஏபேர்‌" என்பது, 
ல பாஷை பேசும்‌ யூதரைக்‌ குறிக்கும்‌ 
வேதபண்டிதர்களின்‌ விளக்கம்‌. 
சித்தம்‌ கரைதுறையிலிருந்து கப்பல்கள்‌ 
வந்து ஏபேரை வருத்தப்படுத்தும்‌. கிரேக்க 
பேரரசு யூநதேசத்தை சிறுமைப்படுத்தி 
வருத்தப்படுத்தினார்கள்‌. அதன்பின்பு 
ரோமப்பேரரசார்‌ யூததேசத்தை முற்றிலுமாய்‌ 
அழித்துப்போட்டார்கள்‌. 


தேசங்கள்‌. 
எல்லாம்‌. 


சத்தின்‌ சேனை 
ககன றில்‌ 


பெர்சியரோடு 





BALWETHER 
பிய 


சித்தம்‌ என்பது ரோமப்போரசைக்‌ 
குறிக்கும்‌ என்றும்‌, ரோமப்பேரரசார்‌ கிரேக்க 
முறியடித்து, அவர்களை 

என்றும்‌ வேதபண்டிதர்கள்‌ 


பற்றி 
தீர்க்கதரிசனமாய்ச்‌ சொல்லியிருக்கிறார்‌. 

“நீர்‌ பார்த்துக்கொண்டிருக்கும்‌ போதே, 
கைகளால்‌ பெயர்க்கப்பாத ஒரு கல்‌ 
பெயர்ந்து உருண்டுவந்தது: அது அந்தச்‌ 
சிலையை இரும்பும்‌ களிமண்ணுமாகிய அதின்‌ 
பாதங்களில்‌ மோதி, அவைகளை 
நொறுக்கிப்போட்டது” (தானி 2:34) 


தானியேல்‌ சொன்ன தீர்க்கதரிசனத்தில்‌ 
கைகளால்‌ பெயர்க்கப்பாத கல்‌ 
ரோமப்பேரரசைக்‌ குறிக்கும்‌ 
வேதயண்டிதர்களின்‌. விளக்கம்‌ 

ளிமண்ணுமாகிய சிலையின்‌ பாதம்‌ என்பது 
கிரேக்க போரைக்‌ குறிக்கும 


பிலேயாம்‌ தன்னுடைய வாக்கியத்தை 
எடுத்துரைக்கும்போது, அவன்‌ இப்போதும்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரரை  சபிக்கவில்லை. 
பிலேயாம்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரை சபிப்பதற்கு 
பதிலாக, அவன்‌ முதலாவதாக 
அமலேக்கையும்‌ அதன்பின்பு 
ரோமப்பேரரசையும்‌ சபிக்கிறான்‌. அமலேக்கும்‌ 
ரோமப்பேரரசும்‌, கர்த்தருடைய ஜனத்திற்கு 
சத்துருக்களாயிருக்கிறவர்கள்‌. 

கர்த்தருடைய ஜனம்‌ எப்போதுமே 
ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாயிருப்பார்கள்‌. 
அவர்களுக்கு விரோதமாக 
எழும்புகிறவர்களோ எப்போதும்‌ 
சபிக்கப்பட்டவர்களாகயிருப்பார்கள்‌. 


பிலேயாம்‌ கர்த்தரைத்‌ தரிசித்த ஒரு 
சில சம்பவங்களைப்பற்றி, எண்ணாகமம்‌ 


புஸ்தகத்தில்‌ சொல்லப்பட்டிருக்கிறது அதன்‌ 
விவரம்‌ வருமாறு : 
1. பிலேயாம்‌ கர்த்தரிடத்தில்‌ முதலாவது. 
விசாரித்தபோது. (எண்‌ 22: 8-2) 
2. பிலேயாம்‌ கர்த்தரிடத்தில்‌ இரண்டாவது 
முறையாக விசாரித்தபோது. 
(எண்‌ 2219-20) 


3. மோவாபிற்குச்‌ 
(எண்‌ 22:22-35) 


செல்லும்‌ வழியில்‌ 


எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


முறையாகப்‌ பலிகளைச்‌ 
செலுத்திய போது. (எண்‌ 23: 4-6) 


இரண்டாம்‌ முறையாகப்‌ பலிகளைச்‌ 
செலுத்திய போது. (எண்‌ 23:16-17) 


முதன்‌ முறையாக கர்த்தருடைய 
தரிசனத்தைக்‌ கண்டு 
தாழவிழுந்தபோது. (எண்‌ 24:2-4) 


இரண்டாம்‌ முறையாக கர்த்தருடைய 
தரிசனத்தைக்‌ கண்டு 


தாழவிழுந்தபோது. (எண்‌ 24:16) 


பிலேயாம்‌ மேசியாவைக்‌ குறித்து 
சொன்ன தீர்க்கதரிசன வாக்கியங்களின்‌ 
விவரம்‌ வருமாறு :: 


1... அவரைக்‌ காண்பேன்‌, இப்பொழுது 
அல்ல (எண்‌ 2417). பிலேயாழும்‌, 
எல்லோரும்‌ கர்த்தரைக்‌ காண்பார்கள்‌, 
எல்லா... முழங்கால்களும்‌ கர்த்தருக்கு 
முன்பாக முடங்கும்‌. எல்லா நாவுக்கு 
கர்த்தரை அறிக்கை பண்ணும்‌. (பிலி 
2941). கர்த்தருடைய பிரசன்னத்தில்‌ 
நரகத்திலுள்ள கலக்காரர்கள்‌ 
அனைவரும்‌ வாதிக்கப்‌ படுவார்கள்‌. 
(வெளி 14:9-11; ஏசா 66:22-24), 


.. ஒரு நட்சத்திரம்‌ யாக்கோபிலிருந்து 
உதிக்கும்‌. (எண்‌ 24:17). இந்த 
நட்சத்திரம்‌ மேசியாவின்‌ வருகைக்கு 
ஒரு அடையாளமாகும்‌. 


ஒரு செங்கோல்‌ இஸ்ரலேலிலிருந்து 
எழும்பும்‌. (எண்‌. 2417). 


இதை முன்‌ 
(ஆதி 4990; சங்‌ 45:6; 
மேசியாவின்‌ 
அதிகாரத்தை இந்த 
முன்னறிவிக்கிறது. 


9:07 
1:32-33; 


(ஏசா 
தானி 713-14; லூக்கா 
வெளி 11:15), 

எல்லைகளை 
(எண்‌ 2477: 


48:47; 
தானி 11:40-41) 





BALWETHER 
பரபர 


5. அவர்‌  சேத்புத்திரர்‌ எல்லாரையும்‌ 
நிர்மூலமாக்குவார்‌. எண்‌ 24:77; 
1நாளா 14). சேத்‌ புத்திரர்‌ என்பது 
மனுக்குலத்தார்‌. அனைவரையும்‌ 
குறிக்கும்‌. எல்லோருமே நோவாவின்‌. 
மூலமாக  சேத்தின்‌ குமாரர்களாக 
இருக்கிறார்கள்‌. ஆதி 5) 
ஜலப்பிரளயத்தில்‌ சேத்‌ புத்திரர்‌ மட்டுமே 
பாதுகாக்கப்பட்டார்கள்‌. மேசியா 
த்‌ சத்துருக்கள்‌ எல்லோரையும்‌ 

ம்முடைய பாதபடியாக்கிப்போடுவார்‌. 
கொரி, 15:24-28). 


ஏதோமைச்‌ சுதந்தரிப்பார்‌. 
சங்‌ 60:8-9; ஏசா 11114; 
தானி 11:40-41: 


ஏதோம்‌, 


ஆதி 36821. 


7. அவர்‌ இஸ்ரவேலை பராக்கிரமஞ்செய்யப்‌ 
பண்ணுவார்‌. (எண்‌ 2418; 
ஏசா 11:14; சக 12:5-9; சக 14:14). 


மேசியா யாக்கோபிலிருந்து 
தோன்றுவார்‌. (எண்‌ 241719; 
ஆதி 490; ஏசா 9:69; 
ஏசா 49:26; ஏசா 659; மத்‌ 1: 
லூக்கா 1:32-33) 


தானி 7:13-14: சக. 9:10; சக 149; 


கொரி 15:24-28: வெளி 
வெளி 20:1-10: வெளி 22:4-5). 


எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


QOODNENS 
UBLISHERS 


10. மேசியா பட்டணங்களில்‌ 
மீதியானவர்களை அழிப்பார்‌. 
(எண்‌. 24:19). இர்மகெதோன்‌. 
யுத்தத்திற்குப்‌ பின்பு இயேசு கிறிஸ்து 
தேசங்களைக்‌ கூட்டிச்‌ சேர்த்து, 
தம்முடைய ராஜ்யத்திற்குள்‌ யார்‌ 
பிரவேசிப்பார்கள்‌, யார்‌ 
பிரவேசிக்கமாட்டார்கள்‌ என்பதைத்‌ 
தீர்மானம்பண்ணுவார்‌. (மத்‌ 25:31-46), 


பிலேயாம்‌ தீர்க்கதரிசனம்‌ சொன்ன 
எழுந்து புறப்பட்டு, தன்‌ இடத்திற்குத்‌ 
றான்‌: பாலாகும்‌ தன்‌ வழியே 
போகிறான்‌ (எண்‌ 24:25) 


பின்பு, 


இது பிலேயாமின்‌ வாழ்வில்‌ ஏற்பட்ட 

பிலேயாமின்‌ 

எல்லாக்‌ காரியங்களைப்‌ 

பற்றியும்‌ வேதாகமம்‌ விவரித்துக்‌ கூறுகிறது. 

கர்த்தருடைய தீர்க்கதரிசியாக இருந்தவன்‌. 

கர்த்தரை விட்டு, பின்வாங்கிக்‌ 

குறிசொல்லுகிறவனானான்‌.  பிலேயாமைப்‌ 

பற்றி அடுத்து கூறப்பட்டிருக்கும்‌ வசனத்தில்‌ 

இவன்‌ இஸ்ரவேலுக்கு சத்துருவாக இருந்து 
மரித்துப்‌ போகிறான்‌. (எண்‌ 31:8). 


யோசுவா இவனைக்‌ 
குறிசொல்லுகிறவன்‌ என்று அழைக்கிறார்‌. 
(யோசு 13:22). தன்னால்‌ இஸ்ரவேலரைச்‌ 
சபிக்க முடியாது என்றும்‌, ஆனால்‌ கர்த்தர்‌ 
அவர்களைச்‌ சபிக்க வேண்டுமானால்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரரைக்‌ கர்த்தருக்கு எதிராகப்‌ 
பாவம்‌ செய்யுமாறு வழிநடத்தவேண்டும்‌. 
என்றும்‌ பிலேயாம்‌ பாலாகிற்கு 
ஆலோசனை கூறுகிறான்‌. 
(எண்‌ 25:1-9; எண்‌ 31:16; 2பேதுரு 2:15; 
யூதா 1:1; வெளி 2:14). 





எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


இஸ்ரவேல்‌ புத்திரரை 
முடியவில்லை. அவர்கள்‌ 
சாபவார்த்தைகளுக்கு. 
தப்பித்துக்கொள்கிறார்கள்‌. ஆனாலும்‌ 
பிலேயாமின்‌ துன்மார்க்கமான 
ஆலோசணையினால்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கு மிகப்பெரிய நிந்தையும்‌, 
அதிகமான அழிவும்‌ உண்டாயிற்று. 


பிலேயாம்‌ பாலாகைவிட்டு தன்னுடைய 
இடத்திற்கு திரும்பிப்போகும்‌ 
முன்பாக, இஸ்ரவேல்‌ புத்திரரை வெகுவாக 
பாதிக்கும்‌ ஒரு யோசனையை அவனுக்கு 
சொல்லிவிட்டுப்போகிறான்‌. 

இஸ்ரவேல்‌ 

பிரிக்கவேண்டுமென்றால்‌, 

புத்திரரிடத்தில்‌ பாவம்‌ காணப்படவேண்டும்‌. 
என்று பிலேயாம்‌ பாலாகுக்கு 
யோசனை சொல்லுகிறான்‌. 


ஸ்ரவேல்‌ புத்‌ டைய 
மாம்சத்தின்‌ க கா்‌ 
சோதிக்கப்படுகிறார்கள்‌. இதன்‌ விளைவாக 
அவர்களில்‌ அநேகர்‌ அழிந்துபோகிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ _புத்திரரின்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 
குமாரத்திகளோடே 
பண்ணுகிறார்கள்‌. 
தேவர்களை 
விக்கிரகாராதனை 
(எண்‌ 25:1-3) 


பாவம்‌. 
மோவாயின்‌ 
வேசித்தனம்‌ 
அவர்களுடைய 
பணிந்துகொண்டு 
செய்கிறார்கள்‌ 


இஸ்ரவேலின்‌ 
வேசித்தனத்தில்‌ 


நியாயாதிபதிகள்‌ 
ஈடுபட்டவர்களையும்‌, 
விக்கிரகாராதனை செய்தவர்களையும்‌ 
தண்டிக்கிறார்கள்‌ (எண்‌. 2524) 
பாவம்‌ செய்தவர்களில்‌ அநேகர்‌ கர்த்தருடைய 
கரத்தினாலும்‌ தண்டிக்கப்படுகிறார்கள்‌ 
(எண்‌ 252) 


எலெயாசாரின்‌ மகன்‌ 
கர்த்தரிடத்தில்‌ 
வைராக்கியமாயிருக்கிறான்‌. அ 
வேசித்தனப்பாவத்தில்‌ ஈடுபட்ட சிம்ரியையும்‌, 
கஸ்பியையும்‌ ஒரு ஈட்டியினால்‌. 
கொன்றுபோடுகிறான்‌ (எண்‌ 25:6814]15). 
பினெகாஸ்‌ இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ நடுவில்‌ 
கர்த்தருடைய நாமத்தினிமித்தம்‌ பக்தி 
வைராக்கியம்‌ காண்பிக்கிறான்‌. கர்த்தர்‌ 

ப்‌ புகழ்ந்து பேசுகிறார்‌. 
(எண்‌ 25:10-13) 


ஆதியிலே ஸ்திரீக்கும்‌ சர்ப்பத்திற்கும்‌ 
பகை ஏற்பட்டதுபோல, இப்போது இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கும்‌ அவர்களை பாவம்‌ செய்ய 
தூண்டின மீதியானியருக்கும்‌ பகை 
உண்டாமிருக்கிறது (எண்‌ 2516-18) 


இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ பாவம்‌ 
எண்‌ 25:1-5 


எண்‌ 25. இஸ்ரவேல்‌ சித்தீமிலே. 
தங்கியிருக்கையில்‌, ஜனங்கள்‌ 
மோவாயபின்‌ குமாரத்திகனோடே 
வேசித்தனம்‌. 
பண்ணத்தொடங்கினார்கள்‌. 


எண்‌ ௨ 


அவர்கள்‌. 
தேவர்களுக்கு இட்ட 
விருத்துண்ணும்படி. 
அழைத்தார்கள்‌; ஜனங்கள்‌ போய்ப்‌ 


தங்கள்‌ 
பலிகளை: 
ஜனங்களை 


புசித்து, அவர்கள்‌. 
பணித்துகொண்டார்கள்‌. 


எண்‌ 25:3. இப்படி இஸ்ரவேலர்‌ 
பாகால்பேயோரைப்‌ 
யற்றிக்கொண்டார்கள்‌; அதனால்‌ 
இஸ்ரவேலர்மேல்‌ கர்த்தருடைய கோபம்‌ 
மூண்டது. 

எண்‌ 25:4. கர்த்தர்‌ மோசேயை நோக்கி: 
கர்த்தருடைய உக்கிரமான கோயம்‌ 
இஸ்ரவேலை விட்டு நீங்கும்படி. 
ந ஜனங்களின்‌ தலைவர்‌ 
ல கூட்டிக்கொண்டு, 


செய்தவர்கனைக்‌. 
த்துல எதிரே 
கர்த்தருடைய 
சத்நிதானத்தில்‌  தூக்கிப்போடும்படி 
செய்‌ என்றார்‌. 


தேவர்களைப்‌ 





BALWETHER 
பிய 


எண்‌ 25:5. அப்படியே மோசே. 
இஸ்ரவேலின்‌ தியாயாதியதிகளை 
நோக்கி: நீங்கள்‌. 
ஙாகால்பேயோரைப்‌ 

உங்கள்‌ 


கொன்றுபோடுங்கள்‌ என்றான்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ சித்தீமிலே 
தங்கியிருக்கிறார்கள்‌. அப்போது _ அவர்கள்‌ 
மோவாபின்‌ குமாரத்திகளோடே வேசித்தனம்‌ 
பண்ண த்தொடங்குகிறார்கள்‌ (எண்‌ 
அவர்கள்‌ மீதியான்‌ தேசத்து ஸ்திரீகளோடும்‌. 
வேசித்தனம்பண்ணுகிறார்கள்‌. மோவாபியரும்‌. 
மீதியானியரும்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
சர்ப்பனைகளை செய்து அவர்களை 
மோசம்போக்குகிறார்கள்‌. 


சித்தீம்‌ என்னும்‌ இடம்‌ எண்‌ 33:49. 
ஆவது வசனத்தில்‌ ஆபேல்‌-சிந்தீம்‌ என்று 
எழுதப்பட்டிருக்கிறது. 

இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ பாகாலின்‌ 
வேசியோடு வேசித்தனம்‌ பண்ணுகிறார்கள்‌. 
பாகாலுக்கு ஏராளமான பக்தர்களை 
வரவழைப்பதற்காக அவர்கள்‌ வேசிகளைப்‌ 
பயன்படுத்துகிறார்கள்‌. 

இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
குமாரத்திகளோடு 
வேசித்தனம்பண்ணுவதோடு, அவர்களுடைய 
விக்கிரகங்களையும்‌ ஆராதிக்கிறார்கள்‌. 
மோவாபிய ஸ்திரீகள்‌ தங்கள்‌ தேவர்களுக்கு 
இட்ட பலிகளை விருந்‌ துண்‌ ணும்படி 
இஸ்ரவேல்‌ ஜனங்களை அழைக்கிறார்கள்‌; 
இஸ்ரவேல்‌ ஜனங்களும்‌ போய்ப்‌ புசித்து, 
அவர்கள்‌ தேவர்களைப்‌ 
பணிந்துகொள்கிறார்கள்‌ (எண்‌ 25:2) 


மோவாபின்‌ 


அந்த. நாட்களில்‌ மோவாபின்‌ 
வேசிகளும்‌, மீதியானின்‌ வேசிகளும்‌ மிகவம்‌ 
அழகான ஸ்திரீகளாக இருப்பார்களாம்‌. 
அவர்கள்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரை 
விக்கிரகாராதனையிலும்‌, வேசித்தனத்திலும்‌ 
விழவைத்துவிடுகிறார்கள்‌. 

இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 
விக்கிகரங்களுக்குபலியிட்ட பலிகளை போய்ப்‌ 
புசித்து, அவர்கள்‌ தேவர்களைப்‌ 
பணிந்துகொள்கிறார்கள்‌. எண்‌ 25:49, 
கொரி 10:8 ஆகிய வசனங்களின்‌ 
பிரகாரம்‌ ஸ்ரவேலருடைய 
ஜனங்களின்‌ தலைவர்களில்‌ 1,000 பேர்களும்‌, 


எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


மேலும்‌ 23000 பேர்களும்‌ அந்நிய 
தேவர்களைப்‌ பணிந்து கொண்டார்கள்‌ என்று 
தெரியவருகிறது. பத்துக்‌ கற்பனைகளில்‌ 
இவர்கள்‌ ஆறு கற்பனைகளை 
மீறிவிடுகிறார்கள்‌. இவர்களுக்கு அதற்காக 
மரண தண்டனை கொடுக்கப்படுகிறது. 
(எண்‌ 25:4, 7-918) 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தருடைய 
கற்பனைகளை மீறுகிறார்கள்‌. அவர்கள்‌ மீறிய 
கற்பனைகளின்‌ விவரம்‌ வருமாறு : 


என்னையன்றி உனக்கு வேறே 
தேவர்கள்‌ உண்டாமிருக்க வேண்டாம்‌. 
(யாத்‌ 20:3) 


நமஸ்கரிக்கவம்‌ 
வேண்டாம்‌. 


நீ அவைகளை 
சேவிக்கவும்‌ 


(யாத்‌ 20:4-5). 
உன்‌ 
நாமத்தை 
வழங்காதிருப்பாயாக (யாத்‌ 20:7). 

உன்‌ தகப்பனையும்‌, உன்‌ தாயையும்‌ 
கனம்பண்ணுவாயாக. (யாத்‌ 20:12) 


விபசாரம்‌ செய்யாதிருப்பாயாக 
(யாத்‌ 20114). 


தேவனாகிய 


கர்த்தருடைய 
வீணிலே 


பிறனுடைய வீட்டை 
இச்சியாதிருப்பாயாக. (யாத்‌ 20:17) 


இஸ்ரவேலர்‌ பாகால்பேயோரைப்‌ 
பற்றிக்கொள்கிறார்கள்‌ ; அதனால்‌ 
இஸ்ரவேலர்மேல்‌ கர்த்தருடைய கோபம்‌ 
மூளுகிறது எண்‌ 25:3). இஸ்ரவேல்‌ 
ஜனங்கள்‌ சரீரப்பிரகாரமாக 
வேசித்தனம்பண்ணுவதோடு, பாகால்பேயோரை 
பற்றிக்கொண்டு, விக்குரிய 
வேசித்தனமும்பண்ணுகிறார்கள்‌. 


மோவாபியரின்‌ விக்கிரக 
தெய்வத்திற்குப்‌ பாகால்‌ என்று பெயர்‌, 
இந்த விக்கிரகத்தை அவர்கள்‌ வைத்து, 
வழிபட்ட ஸ்தலத்தின்‌ பெயர்‌ பேயோர்‌. 
(எண்‌ 2: ; எண்‌ 23:28; யோசு 22:17; 
ஓசி 920). 





BALWETHER 
பிய 


இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ எல்லோரும்‌. 
மோவாபின்‌ குமாரத்திகளோடே வேசித்தனம்‌. 
பண்ணவில்லை. ஆனாலும்‌ அவர்களில்‌ 
அநேகர்‌ மோவாபியரோடு வேசித்தனம்‌ 
பண்ணி. தங்களைக்‌ 
கெடுத்துப்போடுகிறார்கள்‌. மீதியான்‌ தேசத்து 
குமாரத்திகள்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு. 
விரோதமாக. சர்ப்பனைகளைப்பண்ணி, 
அவர்களை மோசம்போக்குகிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரரில்‌ அநேகர்‌ 
மோசம்போகிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌. ஜனத்தார்‌ 
வேசித்தனத்தையும்‌, விக்கிரகாராதனையையும்‌ 
பண்ணுகிறார்கள்‌. இவ்விரண்டுமே. 
கர்த்தருக்கு விரோதமான பாவம்‌. 
வேசித்தனம்பண்ணுகிறவர்கள்‌ தங்களுடைய 
சரீரங்களை கெடுத்துப்போடுகிறார்கள்‌. 
அவர்கள்‌ தங்களுடைய ஆத்துமாவையும்‌ 
'ீட்டுப்படுத்துகிறார்கள்‌. இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 
மோவாபின்‌ குமாரத்திகளோடே 
வேசித்தனம்பண்ணி, தங்களுடைய 
மோகடச்சைகளினால்‌ அவர்களுக்கு 
அடிமைகளாகிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திர 
குமாரத்திகளோடும்‌ மீதியானியரின்‌ 
குமாரத்திகளோடும்‌ வேசித்தனம்பண்ணி, 
இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தருக்கு 
விரோதமாகப்‌ பாவம்‌ செய்கிறார்கள்‌. 
அதனால்‌ இஸ்ரவேலர்மேல்‌ கர்த்தருடைய 
கோபம்‌ மூளுகிறது. அவர்களோ தங்கள்‌ 
மதியீனத்தினால்‌, கர்த்தருடைய 
கோபத்திலிருந்து தப்பிப்பதற்காக, கர்த்தரைப்‌ 
பணிந்துகொள்ளாமல்‌, அந்நிய தேசத்தாரின்‌ 
தேவர்களைப்‌ பணிந்துகொள்கிறார்கள்‌ 

ஸ்ரவேல்‌ 


புத்திரர்‌ 

கனரகதிகளோடு 

ஐக்கியமாகயிருப்பதினால்‌, 

புத்தருக்கு. சர்ப்பனைகளை 

அவர்களை மோசம்போக்குவது மோவாபின்‌ 
குமாரத்திகளுக்கு மிகவும்‌ 
எளிதாகயிருக்கிறது. 


பாகால்‌ 


மோவாபின்‌ 


பேயோரைப்பற்றிக்‌. 
கொள்கிறவர்கள்‌ வேசித்தனமும்‌ 
பண்ணுவார்கள்‌. பாகால்‌ பேயோருடைய 
விக்கிரகாராதனையில்‌, வேசித்தனமும்‌ ஒரு 
பகுதியாகயிருக்கிறது. 


எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இஸ்ரவேல்‌. 
தங்கியிருக்கிறார்கள்‌. 
அவர்களால்‌ கானான்‌ தேசத்தை 
பார்க்க முடியும்‌. அவர்கள்‌ கானான்‌ 
தேசத்திற்குள்‌ பிரவேசித்து... அதை 
சுதந்தரிப்பதற்கு ஆயத்தமாயிருக்கிறார்கள்‌. 
ஆனால்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரோ, சித்தீமிலே 
தங்கியிருக்கையில்‌, மோவாபின்‌ 
குமாரத்திகளோடு வேசித்தனம்பண்ணி, 
பாகால்பேயோரைப்‌ பற்றிக்கொள்கிறார்கள்‌ 
அவர்கள்‌ கர்த்தரை விட்டு 
விலகிப்போகிறார்கள்‌. 

இஸ்ரவேல்‌ புத்திரருடைய 
நிமித்தமாக. கர்த்தருடைய 
அவர்கள்மேல்‌ மூளுகிறது. பிலேயாம்‌ 
'சன்னதம்பார்த்தும்‌ அவனால்‌ இஸ்ரவேல்‌: 
பத்திரை சபிக்க முடியவில்லை. பிலேயாமும்‌ 
பாலாகும்‌ ஏழு பலிபீடங்களைக்‌ குட்டியும்‌, 
காளைகளையும்‌ ஆட்டுக்கடாக்களையும்‌ 
கர்த்தருக்கு பலியாக செலுத்தியும்‌, 
பிலேயாமால்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரை சபிக்க 
முடியவில்லை. கர்த்தரை இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கு விரோதமாக பிலேயாமால்‌ திருப்ப 
முடியவில்லை. 


பிலேயாமால்‌ செய்ய முடியாத 
காரியத்தை, இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
தங்களுடைய பாவத்தினால்‌ செய்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ கர்த்தரைவிட்டு விலகி 
பாகால்பேயோரை பற்றிக்கொள்கிறார்கள்‌. 
கர்த்தருடைய கோபம்‌ இஸ்ரவேலர்‌ மேல்‌ 
மூளுகிறது. 

அப்பொழுது கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரர்மேல்‌ வாதையை அனுப்புகிறார்‌. அந்த 
வாதையினால்‌ செத்தவர்கள்‌ இருபத்து 
நாலாயிரம்பேர்‌ (எண்‌ 25 
பாலாகாலும்‌ இஸ்ரவே 


புத்திரர்‌ சித்தீமிலே. 
இந்த தேசத்திலிருந்து 
நோக்கிப்‌ 


பாவத்தின்‌ 
கோபம்‌ 


விக்கிரகாராதனையினாலும்‌ 

தாங்களை அழித்துப்போடுகிறார்கள்‌. 
கர்த்தருடைய 

இஸ்ரவேல்‌. 

உண்டாயிற்று. 

வேசித்தனமும்‌ விக்கிரகாராதனையும்‌ 

வேகமாக  பரவுவதுபோல கர்த்தரால்‌ 

உண்டான வாதையும்‌ வேகமாக பரவுகிறது. 

பாவம்‌ தொற்றுநோயைப்போல பரவும்‌. 

பாவத்திற்கு தண்டனையான வாதையும்‌ 

தொற்றுநோயைப்போலவே பரவுகிறது. 





BALWETHER 
பிய 


தலை; 
கூட்டிக்கொண்டு, அப்படிச்‌ செய்தவர்களைச்‌ 
சூரியனுக்கு எதிரே கர்த்தருடைய 
சந்நிதானத்தில்‌ தூக்கிப்போடும்படி செய்‌" 
(எண்‌ 25:4) என்று சொல்லுகிறார்‌. 


பனக வ 
ஆராதிக்கிறவர்களுக்கு 
தண்டனை கொடுக்கிறார்‌. 
வருமாறு 

க்கிரகாராதனை செய்கிறவர்களைக்‌ 


கர்த்தருடைய சந்நிதானத்தில்‌ தூக்கிப்‌ 
போடவேண்டும்‌. 


அதன்‌ விவரம்‌ 


பாகால்பேயோரைப்‌ பற்றிக்கொண்ட 
மனிதரைக்‌ கொன்றுபோடவேண்டும்‌. 
(எண்‌ 25:5). 


இந்த வாக்கியத்தில்‌ தலைவர்‌" 
என்பதற்கான எபிரெய. வார்த்தை 
'ரோஷ்‌" என்பதாகும்‌. ஆயிரம்‌ தலைவர்கள்‌ 
மரித்துப்‌ போனார்கள்‌. 
எண்‌ 259... ஆவது வசனத்தின்‌ 
பிரகாரம்‌ மொத்தம்‌ 24000 பேர்‌ 
செற்துப்போனார்கள்‌ கொரி 10:8) ஒரே 
நாளில்‌ 23,000 பேர்‌  மரித்துப்போனார்கள்‌. 
இவர்களோடு ஆயிரம்‌ தலைவர்களும்‌ 
சேர்த்து மொத்தம்‌ 24,000 பேர்‌ மரித்துப்‌ 
போனார்கள்‌ 


தூக்கிப்போடுதல்‌ என்னும்‌ 
வார்த்தைக்கு எபிரெய பாஷையில்‌ “யாக்கா"' 
என்னும்‌ வார்த்தை 
பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இதற்கு, ஒரு 
குட்டையில்‌ சிலுவையில்‌ அறைவதுபோல 
ஆணியில்‌ அறைந்து ஒருவரைத்‌ 
தூக்கிப்போடுவது என்று பொருள்‌. இது 
அக்காலத்து. வழக்கம்‌. ஜனங்களின்‌ 
தலைவர்களை இவ்வாறு தூக்கிப்‌ 
போடுகிறார்கள்‌. 


இந்த வாதையில்‌ 


அவரவர்‌ பாகால்பேயோரைப்‌ பற்றிக்கொண்ட 
உங்கள்‌ மனிதரைக்‌ கொன்றுபோடுங்கள்‌" 
(எண்‌ 25:5) என்று சொல்லுகிறார்‌. 
இஸ்ரவேலில்‌. மொத்தம்‌ 70 
நியாயாதிபதிகள்‌ நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள்‌. 
(எண்‌ 111677, 25-29). 


எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


பிரியப்‌] 
UBLISHERS 


ஒவ்வொரு நியாயாதிபதியும்‌ 14 அல்லது. 15 
தலைவர்களைத்‌ தூக்கிப்போட்டு, மொத்தம்‌. 
1000 "தலைவர்களையும்‌ தூக்கிப்‌ 
போட்டுவிடுகிறார்கள்‌. 


இஸ்ரவேலின்‌ நியாயாதிபதிகள்‌ பாவம்‌ 
செய்தவர்களை பட்டயத்தினால்‌ 
கொன்றுபோடவேண்டும்‌. அதன்‌ பின்பு 
அவர்களுடைய சரீரங்களை சூரியனுக்கு 
எதிரே கர்த்தருடைய சந்நிதானத்தில்‌ 
தூக்கிப்போட்டுவிடவேண்டும்‌. 

அவர்களுடைய செத்த  சரீரங்களைப்‌ 
பார்க்கும்போது, உயிரோடிருக்கிற இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கு பாவத்தைக்‌ குறித்த வெறுப்பும்‌, 
கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பைக்‌ குறித்த 
பயமும்‌ உண்டாகும்‌. இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
தங்களுடைய பாவத்தின்‌ உக்கிரத்தைப்‌ 
புரிந்துகொள்ளவேண்டும்‌. என்பதற்காக, 
கர்த்தர்‌ அவர்களுக்கு கடுமையான 
தண்டனையைக்‌ கொடுக்கச்‌ சொல்லுகிறார்‌. 


எலெயாசாரபின்‌ 
பினெகாஸ்‌ 
எண்‌ 25:6-15 


மகன்‌ 


எண்‌ 25:8, க்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரராகிய 
அனைவரும்‌ ஆசரிப்புக்‌ 
கூடாரவாசலுக்கு முன்பாக 
அழுதுகொண்டு நிற்கையில்‌, அவர்கள்‌ 
கண்களுக்கு முன்பாக இஸ்ரவேல்‌ 
புத்திரரில்‌ ஒருவன்‌ ஒரு மீதியானிய 
ஸ்திரீயைத்‌ தன்‌ சகோதரரிடத்திலே 
அழைத்துக்கொண்டுவந்தான்‌.. 


மோசேயும்‌ 
சபையார்‌ 


எண்‌ 25:7. அதை ஆசாரியனாகிய 
ஆரோனின்‌ குமாரனான எலெயாசாரின்‌ 
மகன்‌ பினெகாஸ்‌ கண்டபோது, அவன்‌ 
நடுச்சபையிலிருத்து எழுந்து, ஒரு 
சஈட்டியைத்‌ தன்கையிலே பிடித்து, 


எண்‌ 25:8. இஸ்ரவேலனாகிய அந்த 
மனிதன்‌ வேசித்தனம்‌. பண்ணும்‌ 
அறையிலே அவன்‌ பின்னாலே போய்‌, 
இஸ்ரவேல்‌ மனிதனும்‌. அத்த 
ஸ்திரீயுமாகிய இருவருடைய 
வயிற்றிலும்‌ எட்டி உருவிப்போக 
அவர்களைக்‌ குத்திப்போட்டான்‌;. 
அப்பொழுது இஸ்ரவேல்‌ புத்திரரில்‌ 
உண்டான வாதை தின்றுபோயிற்று. 





BALWETHER 
பிய 


எண்‌ 255. 
செத்தவர்கள்‌ 
பேர்‌. 


அத்த வாதையால்‌ 
இருபத்துநாலாயிரம்‌. 


எண்‌ . கர்த்தர்‌ மோசேயை 
நோக்கி: 
எண்‌ 2511. 
இஸ்ரவேல்‌ 
நிர்மூலமாக்காதபடிக்கு, 
ஆசாரியனாகிய ஆரோனின்‌ 
குமாரனான எலெயாசாரின்‌ மகன்‌ 
பினெகாஸ்‌, என்‌ திமித்தம்‌ அவர்கள்‌. 
நடுவில்‌ பக்திவைராக்கியம்‌ 
காண்பித்ததினால்‌, இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
மேல்‌ உண்டான என்‌ உக்கிரத்தைத்‌ 
திருப்பினான்‌. 


நான்‌ எண்‌ எரிச்சலில்‌: 
புத்திரரை 


எண்‌ 25:12. ஆகையால்‌, இதோ 
அவனுக்கு என்‌ சமாதானத்தின்‌ 
உடன்படிக்கையைக்‌: 
கட்டனையிடுகிறேன்‌. 


எண்‌ 25:18. அவன்‌ தண்‌ தேவனுக்காக. 
பக்திவைராக்கியாம்‌ காண்பித்து, 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்காகப்‌ 
பாவதிவிர்த்தி: செய்தபடியினால்‌, 
அவனுக்கும்‌ அவனுக்குப்‌ பின்பு அவன்‌ 


. மீதியானிய ஸ்திரியோடே. 

செத்த இஸ்ரவேல்‌ 

சிம்ரி; அவன்‌ 

சல்லூவின்‌ குமாரனும்‌, சிமியோனியரின்‌ 

தகப்பன்‌ வம்சத்தில்‌ ஒரு 
யீரபுவுமாயிருத்‌ தான்‌. 


எண்‌ 25:15. குத்துண்ட மீதியானிய 
ஸ்திரீயின்‌ பேர்‌ கஸ்பி, அவன்‌ சரின்‌ 
குமாரத்தி, அவன்‌ மீதியானியருடைய 
தகப்பன்‌ வம்சத்தாரான ஜனங்களுக்குத்‌ 
தலைவனாயிரு த்தான்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ நடுவே 
ஜன்மா க்கிற்கும்‌ - நீதிக்கும்‌ இடையே ஒரு 
போராட்டம்‌ றது. தப்‌ 
போராட்டத்தில்‌. நீதி. ஜெமப்பெறுகிறது. 
சத்தியம்‌ ஒருபோதும்‌ தோற்றுப்போகாது. 
கர்த்தருடைய நீதி எக்காலத்திலும்‌ நிலைத்து, 
நிற்கும்‌. 


எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சிமியோனின்‌ கோத்திரத்தைச்‌ சேர்ந்த 

சிம்ரி என்பவன்‌ கர்த்தருக்கு விரோதமாகப்‌ 

பாவம்‌ செய்கிறான்‌. இவன்‌ தன்‌ தகப்பன்‌ 

ஒரு பிரபுவாகயிருக்கிறான்‌. 

குமாரன்‌. இவன்‌ 

ஸ்திரீயோடு 

வேசித்தனம்பண்ணுகிறான்‌. அந்த ஸ்திரீயின்‌ 

பெயர்‌ கஸ்பி. அவள்‌ சூரின்‌ குமாரத்தி. 

அவளுடைய தகப்பனும்‌ மீதியானிய 
ஜனங்களுக்கு தலைவனாகயிருக்கிறான்‌. 


வேசித்தனம்பண்ணுகிற 
இல்லிரண்டுபேருமே தங்களுடைய தகப்பன்‌ 
வம்சத்தில்‌ பிரதானமானவர்கள்‌.  சிம்ரி 
எல்லோருடைய கண்களுக்கு முன்பாக, 
மீதியான்‌ தேசத்து ஸ்திரீயை 
வேசித்தனம்பண்ணுவதற்காக 
அழைத்துக்கொண்டு போகிறான்‌. 

அப்பொழுது மோசேயும்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரராகிய சபையார்‌ அனைவரும்‌ ஆசரிப்புக்‌ 
கூடாரவாசலுக்கு முன்பாக அழுதுகொண்டு 
நிற்கிறார்கள்‌. அவர்கள்‌ கண்களுக்கு 
முன்பாக இஸ்ரவேல்‌ புத்திரரில்‌ ஒருவனாகிய 
சிம்ரி என்பவன்‌ மீதியானிய ஸ்திரீயாகிய 
கஸ்பி என்பவளை தன்கூபாரத்திற்கு 
அழைக்கொண்டு போகிறான்‌ (எண்‌ 25:6) 


மோசேயும்‌ இஸ்ரவேல்‌ புத்திரராகிய 
சபையார்‌ யாவரும்‌ ஆசரிப்புக்‌ 
கூடாரவாசலுக்கு முன்பாக அழுதுகொண்டு 
நிற்கிறார்கள்‌. எண்‌ 25:9 ஆவது வசனத்தில்‌ 
கூறப்பட்டிருக்கும்‌ வாதை பாளயத்தில்‌ 
ஏற்கெனவே ஆரம்பமாயிருக்கிறது. 
பக்தியுள்ளவர்கள்‌ எல்லோரும்‌, சிம்ரி இந்தப்‌ 
பாவத்தைத்‌ துணிகரமாகச்‌ செய்தபோது, 
ஆசரிப்புக்‌ கூடார வாசலுக்கு முன்பாக 
அழுது கொண்டு நிற்கிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரரில்‌ ஒருசிலர்‌ 

துணிகரமாகப்‌ பாவம்‌ செய்கிறார்கள்‌. சிம்ரி 
பிரபுக்களில்‌ 

பண்ணியவள்‌ 


அ 

மோவாபியரும்‌ 
தலைவர்களை 
வேசித்தனத்திலும்‌ விழவைத்துவிடுகிறார்கள்‌. 


விக்கிரகாராதனையிலும்‌, 


பின்பற்றி, 
இந்தப்‌ 


தலைவர்களைப்‌ 
ஜனங்களும்‌ 
செய்கிறார்கள்‌. 


சாதாரண 
பாவங்களைச்‌ 





எண்ணாகமம்‌ - 
NUMBERS - COMMENTARY 


மோசேயும்‌, 

நியாயாதிபதிகளும்‌, இன்னும்‌ 

பக்தியுள்ள  அநேகரும்‌ 

ஆனால்‌ தேசத்தில்‌ பாவம்‌ பெருகியிருக்கிறது. 
வேசித்தன பாவமும்‌, விக்கிரகாராதனை 
பாவமும்‌ ஒளிவு மறைவாக நடைபெறாமல்‌, 
எல்லோருடைய கண்களுக்கு. 
பிரத்தியட்சமாகவும்‌, 

நடைபெறுகிறது. 

மத்தியிலே சகன்‌ பயப்படும்‌ பயமில்லை. 
நீதியின்‌ மேல்‌ தாகழும்‌ குறைந்துபோயிற்று. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ ஒவ்வொருவரும்‌ 
தங்களுடைய மனதிற்கு பிடித்த காரியத்தை 
பயப்படாமலும்‌, தயங்காமலும்‌, தாராளமாயும்‌ 
செய்கிறார்கள்‌. 


சரிப்புக்கூடார வாச, 
மோசேயும்‌ “இஸ்ரவேல்‌ ர்‌ 
சபையார்‌ யாவரும்‌ த கொள்்‌ 
நிற்கையில்‌, அவர்களோடேகூட பினெகாகும்‌ 
நிற்கிறான்‌. இவன்‌ ஆரோனின்‌ குமாரனான 
எலெயாசாரின்‌ மகன்‌. தங்களுடைய 
கண்களுக்கு முன்பாக மீதியான 
தேசத்து ஸ்திரீயாகிய கஸ்பிமை 
அழைத்துக்கொண்டு தன்னுடைய 
கூடாரத்திற்குப்போவதை எல்லோரும்‌. 
பார்ப்பதுபோல பினெகாசும்‌ பார்க்கிறான்‌ 
(எண்‌ 25:7). 


ml 


சிம்ரி, 


சிம்ரியின்‌ )ணிகரமான பாவத்தை 
எலெயாசாரின்‌ கன பினெகாஸ்‌ 
காண்கிறான்‌. பினெகாஸ்‌ ஒரு ஈட்டியை 
எடுத்து, சிம்ரியையும்‌, அவனோடு விபசாரம்‌ 
செய்த மீதியானிய ஸ்திரீயையும்‌: 
குத்திப்போடுகிறான்‌. அப்பொழுது இஸ்ரவேல்‌ 
புத்திரரில்‌ உண்டான வாதை நின்றுபோயிற்று 
(எண்‌ 25:7-8) 


கர்த்தருடைய 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
பக்தி 
இஸ்ரவேல்‌ 
பாவத்தினிமித்தமாக 
உக்கிரகோபத்தோடிருக்கிறார்‌. எல்லோருடைய 
கண்களுக்கு முன்பாக சிம்ரி மீதியானிய 
ஸ்திரீயாகிய கஸ்பியை அழைத்துக்கொண்டு 
போவதை, பினெகாஸ்‌ கண்டபோது. அவன்‌ 
நடுச்சபையிலிருந்து எழுந்து ஒரு ஈட்டியை 
தன்‌ கையில்‌ பிடித்துக்கொண்டு சிம்ரிமின்‌ 
கூடாரத்திற்குப்போகிறான்‌. 


நாமத்தினிமித்தம்‌, 
நடுவிலே பினெகாஸ்‌ 
வைராக்கியமாயிருக்கிறான்‌. 

புத்தருடைய 
கர்த்தர்‌ அவர்கள்மேல்‌ 


ப opel 


PUBLISHERS 


பினெகாஸ்‌, இஸ்ரவேலனாகிய அந்த 
மனிதன்‌ வேசித்தனம்‌ பண்ணும்‌ அறையிலே 
அவன்‌ பின்னாலே போய்‌, இஸ்ரவேல்‌ 
மனிதனும்‌ அந்த ஸ்திரீயுமாகிய இருவருடைய 
வயிற்றிலும்‌ ஈட்டி உருவிப்போக அவர்களைக்‌ 
குத்திப்போடுகிறான்‌ (எண்‌ 25:8) 


பினெகாஸ்‌ செய்த காரியத்தை 
வேதபண்டிதர்கள்‌ நியாயப்படுத்துகிறார்கள்‌. 
பினெகாசின்‌ தகப்பனார்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாருக்கு பிரதான 
ஆசாரியனாயிருக்கிற எலெயாசார்‌ 
எலெயாசாருக்கு பின்பு அவனுடைய 
குமாரனாகிய பினெகாசே பிரதான ஆசாரிய 
பட்டத்தை ஏற்கவேண்டும்‌. பினெகாஸ்‌ 
இஸ்ரவேலின்‌ நியாயாதிபதிகளில்‌ 
ஒருவனாகவும்‌ இருக்கிறான்‌. 

சிம்ரியும்‌ கஸ்பியும்‌ 
வேசித்தனம்பண்ணும்போது, பினெகாஸ்‌ 
தன்னுடைய சுயதீர்மானத்தின்‌ பிரகாரமாக, 
அவர்களுடைய அறைக்குப்போய்‌ அவர்களை 
கொன்றுபோடவில்லை என்றும்‌, மோசேயின்‌ 
கட்டளை பிரகாரமாகவே, பினெகாஸ்‌ 
அங்கே. போய்‌ அவர்களைக்‌ 
கொன்றுபோட்டான்‌. என்றும்‌ 
வேதபண்டிதர்கள்‌ விளக்கம்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 

மோசேயும்‌ தெய்வீக ஏவுதலினாலேயே 
இப்படிப்பட்ட தீர்மானம்‌ எடுத்தார்‌ என்றும்‌ 
வேதபண்டிதர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. 
பாகால்பேயோரை பற்றிக்கொண்ட 
இஸ்ரவேல்‌ புத்திரரை 
கொன்றுபோடவேண்டும்‌ என்பதும்‌, 
அவர்களுடைய சரீரங்களை சூரியனுக்கு 
எதிரே கர்த்தருடைய சந்நிதானத்தில்‌ 
தூக்கிப்போடவேண்டும்‌. என்பதும்‌ 
கர்த்தருடைய கட்டளையாக இருக்கிறது. 
மோசேயும்‌ பினெகாகம்‌ கர்த்தருடைய 
கட்டளைக்கு கீழ்ப்படிந்திருக்கிறார்கள்‌. 

பினெகாஸ்‌ சிம்ரியையும்‌ கஸ்பியையும்‌ 
ஈட்டியினால்‌ உருவக்குத்திப்போட்டதை 
ர்த்தரும்‌ அங்கீகரிக்கிறார்‌. பினெகாஸ்‌ 
கர்த்தருடைய நாமத்தினிமித்தமாக, சிம்ரி 
கஸ்பி ஆகியோர்‌ நடுவிலே பக்தி 
வைராக்கியம்‌ காண்பித்தான்‌ என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. இதன்‌ மூலமாக பினெகாஸ்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரர்மேல்‌ உண்டான 
கர்த்தருடைய உக்கிரத்தைத்‌ திருப்புகிறான்‌. 





BALWETHER 
பிய 


கர்த்தர்‌ பினெகாசின்‌ செய்கையை 
அங்கீகரிக்கிறார்‌. பினெகாஸ்‌ இஸ்ரவேலில்‌ 
ஒரு நியாயாதிபதியாயிருந்து, தன்னுடைய 
கடமையை நிறைவேற்றுகிறான்‌. ஆனால்‌ 
கர்த்தரோ பினெகாசை தன்‌ கடமையை 
நிறைவேற்றியவனாகவும்‌ பார்க்கிறார்‌. 
தம்முடைய நாமத்தினிமித்தம்‌ பக்தி 
வைராக்கியம்‌ காண்பித்தவனாகவும்‌ 
அவனைப்‌ பார்க்கிறார்‌. 


ஆசரிப்புக்கூடார 
அழுதுகொண்டு நிற்கையில்‌, 
கஸ்பியைக்‌ கூட்டிக்கொண்டு 
தங்கள்‌ கண்களால்‌ பார்க்கிறார்கள்‌. 
ஆனாலும்‌ அந்த நியாயாதிபதிகளில்‌ 
ஒருவரும்‌, பினெகாசைப்போல. 

அவர்கள்‌ 

அறைக்கேபோய்‌, அவர்களை 

கொன்றுபோட முன்வரவில்லை. 


போவதை 


பிரபுவாகயிருக்கிறான்‌. 
புத்திரர்‌ மத்தியிலே 


பிரபுவாகிய சிம்ரிக்கு மதிப்பும்‌ மரியாதையும்‌ 
கொடுக்கிறார்கள்‌. அவர்கள்‌ சிம்ரிக்கும்‌ 
பயப்படுகிறார்கள்‌. கர்த்தருக்கு 
பயப்படுகிறவர்கள்‌ மனுஷருக்கு 
பயப்படமாட்டார்கள்‌. ஆனால்‌ இஸ்ரவேலின்‌ 
நியாயாதிபதிகளோ கர்த்தருக்கும்‌ 
பயப்படுகிறார்கள்‌, தங்கள்‌ பிரபுவாகிய 
சிம்ரிக்கும்‌ பயப்படுகிறார்கள்‌. 


இஸ்ரவேலின்‌ கத்து 
எலெயாசாரின்‌ 
கர்த்தருக்கு ப்தி 
காண்பிக்கிறான்‌. அவன்‌ 
மாத்திரமே பயப்படுகிறான்‌. 
தங்களுடைய பிரபுவாகிய 
பயப்படவில்லை. சிம்ரி 
கோத்திரத்தைச்‌ சேர்ந்த பிரபு. 
கோத்திரம்‌ முக்கியமான 
கோத்திரமாகயிருந்தாலும்‌, அவனுடைய 
கோத்திரத்தார்‌ மத்தியிலே சிம்ரிக்கு பேரும்‌ 

ம்‌ பினெகாஸ்‌ 

கவலைப்படாமல்‌ 

கர்த்தர்மீது பக்தி வைராக்கியமாயிருக்கிறான்‌. 
இதனால்‌ கர்த்தர்‌ பினெகாசின்மீது 
பிரியமாயிருக்கிறார்‌. 


மத்‌ லே, 
பண்கள்‌ 
வைராக்கியம்‌ 
கர்த்தருக்கு. 
அவன்‌ 
சிம்ரிக்கு 
சிமியோனின்‌ 
அவனுடைய 


எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அப்பொழுது பினெகாஸ்‌ எழுந்து 
நின்று நியாயஞ்செய்தான்‌; அதினால்‌ வாதை 
நிறுத்தப்பட்டது. அது தலைமுறை 
தலைமுறையாக என்றைக்கும்‌ அவனுக்கு 
நீதியாக எண்ணப்பட்டது” (சங்‌ 106:30,31/ 

இஸ்ரவேல்‌. புத்திரருடைய 
பாவத்தினிமித்தமாக கர்த்தருடைய கோபம்‌ 
அவர்கள்மேல்‌ மூண்டிருக்கிறது. அவர்கள்‌ 
மத்தியிலே வாதை புறப்பட்டு வந்திருக்கிறது. 
அந்த வாதையினால்‌ இதுவரையிலும்‌ 
இருபத்து, நாலாயிரம்‌: பேர்‌ 
செத்துப்போயிருக்கிறார்கள்‌. பினெகாஸ்‌, 
வேரித்தனம்பண்ணின சிம்ரியையும்‌ 
கஸ்பியையும்‌ ஈட்டியினால்‌ குத்தி 
கொன்றுபோட்டவுடன்‌, இஸ்ரவேல்‌ புத்திரரில்‌ 
ல்‌ நின்றுபோயிற்று 


ர்த்தர்‌ மோசேயை நோக்கி, “நான்‌ 
என்‌ எரிச்சலில்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரை 
நிர்மூலமாக்காதபடிக்கு, ஆசாரியனாகிய 
ஆரோனின்‌ குமாரனான  எலெயாசாரின்‌ 
மகன்‌ பினெகாஸ்‌, என்‌ நிமித்தம்‌ அவர்கள்‌ 
நடுவில்‌ பக்திவைராக்கியம்‌ காண்பித்ததினால்‌, 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ மேல்‌ உண்டான என்‌ 
உக்கிரத்தைத்‌ திருப்பினான்‌" (எண்‌ 
என்றும்‌, 


“ஆகையால்‌, இதோ 
சமாதானத்தின்‌ உடன்படிக்கையைக்‌ 
கட்டளையிடுகிறேன்‌. அவன்‌ தன்‌ 
தேவனுக்காக பக்திவைராக்கியம்‌ காண்பித்து, 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்காகப்‌ பாவநிவிர்த்தி 
செய்தபடியினால்‌, அவனுக்கும்‌ அவனுக்குப்‌ 
பின்பு அவன்‌ சந்ததிக்கும்‌ நித்திய ஆசாரிய 
பட்டத்திற்குரிய உடன்படிக்கை 
உண்டாயிருக்கும்‌ என்று சொல்‌” 
(எண்‌ 25:12,13) என்றும்‌ சொல்லுகிறார்‌ 


பினெகாஸ்‌ இஸ்ரவேலின்‌ மூன்றாவது 
பிரதான ஆசாரியனாகிறான்‌. 
(எண்‌ 25:12-13; எண்‌ 31:6; யோசு 22:30; 
நியா 20:27-28). துணிகரமாகப்‌ 
செய்து. தேவனுக்கு எதிராகக்‌ 
பண்ணியவர்கள்மீது 
வைராக்கியத்தை இவன்‌ காண்பித்ததினால்‌, 
கர்த்தர்‌ பினெகாசிற்கு 
ஆசாரியத்துவப்‌ பட்டத்தைக்‌ கொடுக்கிறார்‌. 
எண்‌ 2556-8, சங்‌ 106:30). 
மீட்கப்பட்டவர்கள்‌ அனைவருமே 
ராஜாக்களாகவும்‌, ஆசாரியர்களாகவும்‌ இந்தப்‌ 
பூமியை ஆளுகை செய்வார்கள்‌. இவர்களைப்‌ 
போன்று, பினெகாசும்‌ இருப்பான்‌ (வெளி 1:5; 
வெளி 5:10; வெளி 20:4-6; வெளி 22:4-5). 


அவனுக்கு என்‌ 


பாவம்‌ 





BALWETHER 
பிய 


பினெகாசின்‌ ஈட்டியினால்‌ 
செத்துப்போன இஸ்ரவேல்‌ புத்திரனை பற்றிய 


சொல்லப்பட்டிருக்கிறது. 


மீதியானிய ஸ்திரீயோடே குத்துண்டு 
செத்த இஸ்ரவேல்‌ மனிதனுடைய பேர்‌ சிம்ரி: 
அவன்‌ சல்லூலின்‌ குமாரனும்‌, 
சிமியோனியரின்‌ தகப்பன்‌ வம்சத்தில்‌ ஒரு 
பிரபுவமாயிருக்கிறான்‌ (எண்‌ 2514). 


குத்துண்ட மீதியானிய ஸ்திரீயின்‌ பேர்‌ 
கஸ்பி, அவள்‌ சூரின்‌ குமாரத்தி, அவன்‌ 
மீதியானியருடைய தகப்பன்‌ வம்சத்தாரான 
ஜனங்களுக்குத்‌  தலைவனாயிருக்கிறான்‌ 
(எண்‌ 25:15). 


இந்த சம்பவத்தின்‌ மூலமாக கர்த்தர்‌ 
எலெயாசாரின்‌ மகன்‌ பினெகாசுக்கு 
தம்முடைய சமாதானத்தின்‌ 
உடன்படிக்கையை குட்டளையிடுகிறார்‌ 


எலெயாசாருக்கு பின்பு பினெகாஸ்‌ பிரதான 
ஆசாரியனாயிருபபான்‌ 

அவனுக்கு 
நித்திய 


ன்‌. பினெகாசக்கும்‌, 
பின்பு அவன்‌ சந்ததிக்கும்‌ 
ஆசாரிய  பட்டயத்திற்குரிய 
உடன்படிக்கை உண்டாயிருக்கும்‌ என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ தம்மை 
கனம்பண்ணுகிறவர்களை கர்த்தரும்‌ 
கனம்பண்ணுகிறார்‌. 


மீதியானியருக்கு தண்டனை 
எண்‌ 25:16-18 


எண்‌ 25:16. 
நோக்கி: 


கர்த்தர்‌ மோசேயை 


எண்‌ 25:17. மீதியானியரை நெருக்கி 
அவர்களை வெட்டிப்போடுங்கள்‌. 

எண்‌ 25:18. பேயோரின்‌ சங்கதியிலும்‌ 
பேயோரின்‌ திமித்தம்‌ வாதையுண்டான. 
"நாவிலே குத்துண்ட அவர்கள்‌ 
சகோதரியாகிய கஸ்பி என்னும்‌ 
மீதியான்‌ பிரபுவினுடைய 
குமாரத்தியின்‌ சங்கதியிலும்‌, அவர்கள்‌ 
உங்களுக்குச்‌. செய்த 
சுர்ப்பணைகளினால்‌ உங்களை 
மோசம்போக்கி நெருக்கினார்களே. 


எண்ணாகமம்‌ - 
NUMBERS - COMMENTARY 


விரிவுரை 


இஸ்ரவேல்‌. 
பாவங்களினிமித்தமாக கர்த்தர்‌ 
வாதையினால்‌ தண்டிக்கிறார்‌. ஒரு தகப்பன்‌ 
சொந்த பிள்ளைகளை 

கண்டித்து திருத்துவதுபோல, 

இஸ்ரவேல்‌ புத்திரரை 


அவர்களை 


மீதியானியரோ 
புத்திரருக்கு விரோதமாக சர்ப்பனைகளை 
செய்கிறார்கள்‌. அவர்களை வேசித்தனம்‌ 
என்னும்‌ கண்ணியிலும்‌, விக்கிரகாராதனை 
என்னும்‌ பாவத்திலும்‌ விழவைக்கிறார்கள்‌. 
தம்முடைய ஜனத்தை மோசம்‌ போக்கின 
மீதியானியருக்கு கர்த்தர்‌ கடினமான 
தண்டனை கொடுக்கிறார்‌. 


இஸ்ரவேல்‌ 


மோசேயை நோக்கி, 
நெருக்கி அவர்களை 
(எண்‌ 251617) என்று 


கர்த்தர்‌ 
'மீதியானியரை 
வெட்டிப்போடுங்கள்‌" 
சொல்லுகிறார்‌. 


“பேயோரின்‌ சங்கதிமிலும்‌ பேயோரின்‌ 
நிமித்தம்‌ வாதையுண்டான நாளிலே 
குத்துண்ட அவர்கள்‌ சகோதரியாகிய கஸ்பி 
என்னும்‌... மீதியான்‌ பிரபுலினுடைய 
குமாரத்திமின்‌ சங்கதிமிலும்‌, அவர்கள்‌ 
உங்களுக்குச்‌ செய்த சர்ப்பனைகளினால்‌ 
உங்களை மோசம்போக்கி நெருக்கினார்களே"' 
(எண்‌ 25:18) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


கொரி 10:8 ஆவது வசனத்தில்‌ 
கூறப்பட்டிருக்கும்‌. நாள்‌ இதுதான்‌ 
மீதியானியரோடு இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ யுத்தம்‌ 
பண்ணுவதற்கு இதுதான்‌ காரணம்‌. எண்‌ 31 
ஆவது அதிகாரத்தில்‌ மீதியானியர்மீது 
இஸ்ரவேலுக்குக்‌ கிடைத்த வெற்றியைப்‌ பற்றி 
எழுதப்பட்டிருக்கிறது. 
இஸ்ரவேல்‌ 
தேசத்திலிருந்து 


புத்திரர்‌ _ எகிப்து 
விருந்‌ புறப்பட்டு வந்தபோது 
அமலேக்கியர்‌ அவர்களுக்கு தீங்கு 
செய்தார்கள்‌. கர்த்தர்‌ அமலேக்கியரை 
கடினமான தண்டித்தார்‌. அதுபோலவே 
இப்போது கர்த்தர்‌ மீதியானியரை 
தண்டிக்கிறார்‌. 

'பின்பு கர்த்தர்‌ மோசேயை நோக்கி: 
இதை நினைவுகூரும்பொருட்டு, நீ ஒரு 
புஸ்தகத்தில்‌ எழுதி, யோசுவாவின்‌ செவி 
கேட்கும்படி 





எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
எண்ணித்தொகையேற்றப்படுவது சம்பந்தமான 
காரியங்கள்‌ புஸ்தகத்தில்‌. 
எழுதப்பட்டிருப்பதினால்‌, தப்‌ புஸ்தகம்‌ 
எண்ணாகமம்‌" என்று அழைக்கப்படுகிறது. 

மோசே இஸ்ரவேல்‌ புத்திரரை 
ஏற்கெனவே. சீனாய்‌ மலையில்‌ 
எண்ணித்தொகையேற்றினார்‌. இஸ்ரவேல்‌ 
ஜனத்தார்‌ எகிப்து தேசத்திலிருந்து. 
வெளியேறி, ஒரு ps பின்பு, 
அவர்கள்‌ முறையாக 
எண்ணித்தொகையேற்ற்பட்டர்கள்‌. இந்த 
சம்பவம்‌ எண்‌ 1,2 ஆகிய அதிகாரங்களில்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. 


இப்போது இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
இரண்டாம்‌ முறையாக 
எண்ணித்தொகையேற்றப்படுகிறார்கள்‌. 
இவர்கள்‌ மோவாபின்‌ சமவெளியில்‌ 
பாளயமிறங்கியிருக்கிறார்கள்‌. இஸ்ரவேல்‌ 
ஜனந்நார்‌ கானான்‌ தேசத்திற்குள்‌ 
பிரவேசிக்க ஆயத்தமாயிருக்கிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரரை இரண்டாம்‌ முறையாக, 
மோவாபின்‌ சமவெளியில்‌ 
எண்ணித்தொகையேற்றும்‌ சம்பவம்‌ இந்த 
அதிகாரத்தில்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 

ஸ்ரவேல்‌ புத்திரரை 

சனத கதற rr 
மோசேக்கும்‌, ஆரோனின்‌ குமாரனாகிய 
எலெயாசாருக்கும்‌ கட்டளை கொடுக்கிறார்‌ 
(எண்‌ 26-4) 


இஸ்ரவேலின்‌ ஒவ்வொரு 
கோத்திரத்தாரும்‌, அவர்களுடைய ஒவ்வொரு 
குடும்பத்தாரும்‌ 
எண்ணித்தொகையேற்றப்படுகிறார்கள்‌ 
(எண்‌ 26:5-50). அவர்களுடைய மொத்த 
எண்ணிக்கையின்‌ விபரம்‌ (எண்‌ 26:51) 

கானான்‌ தேசம்‌ இஸ்ரவேல்‌ பலவு 
இலக்கத்திற்கு தக்கதாக பங்கிடப்படுகி) 


(எண்‌ 26:52-56). 


QOODNENS 
PUBLISHERS 


லேலியரின்‌ 
எண்ணப்படுகிறது. அவர்களுடைய 
எண்ணிக்கையின்‌ விவரம்‌ (எண்‌ 26:57-62) 
மோசேயும்‌ ஆரோனும்‌ சீனாய்‌ வனாந்தரத்தில்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரரை எண்ணும்போது 
இருந்தவர்களில்‌, இப்போது ஒருவருமில்லை 
என்பதை கர்த்தர்‌ அவர்களுக்கு 
நினைவுபடுத்துகிறார்‌ (எண்‌ 2663-65). 


குடும்பங்களும்‌ 


இஸ்ரவேலரை எண்ணுங்கள்‌ 
எண்‌ 26:1-4 


எண்‌ 26:1. அத்த வாதை தீர்த்தபின்பு, 
கர்த்தர்‌ மோசேயையும்‌ ஆரோனின்‌. 
குமாரனும்‌ ஆசாரியனுமாகிய 
எலெயாசாரையும்‌ நோக்கி: 


எண்‌ 28:2. இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌' 
சமஸ்த சயையாரையும்‌ அவர்கள்‌ 
பிதாக்களுடைய வம்சத்தின்படி, 
இருபது வயதுமுதல்‌ அதற்கு மேற்பட்ட, 

இஸ்ரவேலிலே யுத்தத்திற்குப்‌ 
புறப்படத்தக்கவர்கன்‌ எல்லாரையும்‌ 
எண்ணுங்கள்‌ என்றார்‌. 


எண்‌ 26:3. அப்பொழுது மோசேயும்‌ 
ஆசாரியனாகிய எலெயாசாரும்‌ 
எரிகோவின்‌ அருகே இருக்கும்‌ 
யோர்தானுக்கு இப்பாலே மோவாயின்‌ 
சமனான வெளிகளிலே அவர்களோடே. 
பேசி: 
எண்‌ 2&4. கர்த்தர்‌ மோசேக்கும்‌. 
எகிப்துதேச த்திலிருத்து புறப்பட்ட 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கும்‌ 
கட்டனையிட்டிருக்கிறபடியே இருபது 
வயதுமுதற்கொண்டிருக்கிறவர்களை 
எண்ணுங்கள்‌ என்றார்கள்‌. 

சீனாய்‌ 


புத்திரர்‌, 

ஏற்கெனவே 
எண்ணித்தொகையேற்றப்பட்டார்கள்‌. 
யாரையெல்லாம்‌  எண்ணித்தொகையேற்ற 
வேண்டுமென்று கர்த்தர்‌ கட்டளையிட்டாரோ, 
அவர்கள்‌ மாத்திரமே அப்போது 
எண்ணப்பட்டார்கள்‌. கர்த்தர்‌ இப்போதும்‌ 
அதே கட்டளையைக்‌ கொடுக்கிறார்‌. 
இருபது வயது முதல்‌ அதற்குமேற்பட்ட, 
இஸ்ரவேலிலே: யுத்தத்திற்கு 
புறப்படத்தக்கவர்கள்‌ எல்லோரையும்‌ 
எண்ணுமாறு கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ 
(எண்‌ 26௭.2. 





(யய 
சபரிய 


ஆயத்தமாக ங்கு யுத்தத்திற்குப்‌ 
புறப்படத்தக்க இஸ்ரவேல்‌ புத்திரர்கள்‌ 
எண்ணித்‌ தொகையேற்றப்படுகிறார்கள்‌. (எண்‌. 
3) அத்துடன்‌ இதை அடுத்து இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ கானானையும்‌ சுதந்தரித்துக்‌. 
கொள்வார்கள்‌. அந்தத்‌ தேசத்தில்‌. 
கோத்திரத்தின்‌. 'த்தொகைப்‌ பிரகாரம்‌ 
பங்குவீதம்‌ பிரிப்பதற்கும்‌ இந்த ஜனத்தொகை 
கணக்கெடுப்பு உதவி புரியும்‌. 

மோசே கர்த்தருடைய கட்டளையின்‌ 
பிரகாரம்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரை 
இரண்டுமுறையும்‌ 
எண்ணித்தொகையேற்றுகிறார்‌. தாவீதும்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரரை 
எண்ணித்தொகையேற்றினார்‌. ஆனால்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரரை எண்ணுமாறு கர்த்தர்‌ 
தாவீதுக்கு கட்டளை கொடுக்கவில்லை. 


கர்த்தருடைய மில்லாமலேயே 
தாவீது இஸ்ரவேல்‌ புத்திரரை எண்ணினார்‌ 
இதனால்‌ கர்த்தருடைய கோபம்‌ அவர்மேல்‌ 
வந்தது. தான்‌ செய்த தப்பிதத்திற்காக 
தாவீது மிகப்பெரிய கிரயம்‌ செலுத்தினார்‌. 


மோசே சீனாய்‌. 
முறையாக 

எண்ணித்தொகையேற்றியபோது, 
அவரோடு  கூடமிருந்தார்‌ ஜனங்களை 
எண்ணுவதற்கு ஆரோன்‌ மோசேக்கு 
உதவிசெய்தார்‌. இப்போது ஆரோன்‌ 
உயிரோடில்லை. ஆரோனுக்கு பதிலாக 
அவருடைய குமாரன்‌ எலெயாசார்‌ 
மோசேயோடு கூடமிருக்கிறார்‌ 


இஸ்ரவேல்‌ 
எண்ணித்தொகையேற்றுமாறு 
கொடுக்கும்‌ இரண்டாவது 
மோசேக்கும்‌, ஆரோனின்‌ குமாரனாகிய 
எலெயாசாருக்கும்‌ கொடுக்கப்படுகிறது. 
ஆரோனுக்கு பின்பு எலெயாசார்‌ பிரதான 
ஆசாரிய பட்டத்திற்கு வந்திருக்கிறார்‌ 
என்பதை கர்த்தர்‌ இதன்‌ மூலமாக 
உறுதிபண்ணுகிறார்‌. 

இஸ்ரவேல்‌ புத்திரரை முதல்‌ முறையாக 
எண்ணித்தொகையேற்றுவதற்கு, மோசேயும்‌ 
ஆரோனும்‌ என்னென்ன நியமங்களைப்‌ 
பின்பற்றினார்களோ, அதே நியமங்களை 
மோசேயும்‌ எலெயாசாரும்‌ இப்போது 
பின்பற்றி. இஸ்ரவேல்‌ 
புத்திரரை எண்ணித்தொகையேற்றவேண்டும்‌. 


மலையில்‌. 
ரவேல்‌. 


முதல்‌ 
பத்திரரை 
ஆரோன்‌ 


எண்ணாகமம்‌ - 
NUMBERS - COMMENTARY 


விரிவுரை 


அவர்கள்‌ 
து முத அதற்கு 

மேற்பட்டவர்களாயிருக்கவேண்டும்‌. 

இஸ்ரவேல்‌ கானான்‌ 
தேசத்திற்குள்‌ ரே சிக்கப்போகிறார்கள்‌ 
அந்த தேசத்தில்‌ அவர்கள்‌ சத்துருக்களுக்கு 
விரோதமாக. யுத்தம்பண்ணவேண்டும்‌. 
இஸ்ரவேல்‌. புத்திரர்‌ எல்லோரும்‌, 
யோர்தானுக்கு இப்புறத்திலே, மோவாபின்‌ 
சமவெளியில்‌ பாளயமிறங்கியிருக்கிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனத்தாரை 
எண்ணித்தொகையேற்றுவது, அவர்களை 
யுத்தம்பண்ணுவதற்கு . ஆயத்தப்படுத்துகிற 
சம்பவமாயிருக்கிறது. 
ஸ்ரவேலை. 
ாகையேற்றுமாறு 
மோசேக்கும்‌ எலெயாசாருக்கும்‌ கட்டளை 
கொடுக்கிறார்‌. அப்பொழுது மோசேயும்‌ 
ஆசாரியனாகிய எலெயாசாரும்‌ எரிகோவின்‌ 
அருகே இருக்கும்‌ யோர்தானுக்கு இப்பாலே 
மோவாபின்‌ சமனான ளிகளிலே. 
இஸ்ரவேல்‌ ஜனங்களோடே கள்‌ 
(எண்‌ 26:3). அவர்கள்‌ ஜனங்களை 
நோக்கி, “கர்த்தர்‌ மோசேக்கும்‌ 
எகிப்துதேசத்திலிருந்து புறப்பட்ட இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கும்‌ கட்டளையிட்டிருக்கிறபடியே, 
இருபது வயதுமுதற்கொண்டிருக்கிறவர்களை 
எண்ணுங்க: 


(எண்‌ 2624) என்று 
சொல்லுகிறார்கள்‌ 

இஸ்ரவேல்‌ 
எண்ணிக்கை 
எண்‌ 26:5-51 


எண்‌ கர்த்தர்‌ 


கோத்திரங்களின்‌' 


எண்‌ 28:5. குபன்‌ இஸ்ரவேலின்‌ மூத்த 
குமாரன்‌; குபனுடைய குமாரர்‌, 
ஆனோக்கியர்‌ குடும்பத்துக்குத்‌ 
தகப்பனான ஆனோக்கும்‌, பல்லூவியர்‌ 
குடும்பத்துக்குத்‌ தகப்பணான பல்லூவும்‌, 


எண்‌ 26:6. எஸ்ரோனியர்‌ 
குடும்பத்துக்குத்‌ தகப்பனான 
எஸ்ரோனும்‌, கர்மீயர்‌ குடும்பத்துக்குத்‌ 
'தகப்பனான கர்மீயுமே. 





BALWETHER 
பிய 


எண்‌ 26:7. இவைகளே சூபனியரின்‌. 
குடும்பங்கள்‌; அவர்களில்‌ 
எண்ணப்பட்டவர்கள்‌. நாற்பத்து 
மூவாயிரத்து எழுநூற்று முப்பதுபேர்‌. 


எண்‌ 26:8, பல்தூவின்‌ குமாரன்‌ எலி. 
யாப்‌. 


எண்‌ 269.  எலியாபின்‌ குமாரர்‌ 
நேமுவேல்‌,  தரத்தான்‌, அபிராம்‌. 
என்பவர்கள்‌; இத்தத்‌ தாத்தன்‌ அபிராம்‌ 
என்பவர்களே சபையில்‌ 
பேர்பெற்றவர்களாயிருத்து, கர்த்தருக்கு. 
விரோதமாகப்‌ போராட்டம்‌ பண்ணி, 
கோராகின்‌ கூட்டானிகளாகி, 
மோசேக்கும்‌ ஆரோனுக்கும்‌ விரோதமாக. 
விவாதம்‌ பண்ணினவர்கள்‌. 


எண்‌ 26:10. பூமி தன்‌ வாயைத்‌ திறத்து, 
அவர்களையும்‌. 'கோராகையும்‌. 
விழுங்கின தினாலும்‌, அக்கினி 
இருநாற்று ஜம்பது பேரைப்‌ 
பட்சித்ததினாலும்‌, அந்தக்‌ கூட்டத்தார்‌ 
செத்து, ஒரு அடையானமானார்கள்‌. 


எண்‌ 281. 
சாகவில்லை. 


கோராகின்‌ குமாரரோ 


எண்‌ 26:12. சிமியோனுடைய குமாரின்‌ 
குடும்பங்களாவன: நேமுவேலின்‌ 
சுந்ததியான நேமுவேலரின்‌ குடும்பமும்‌, 
யாமினின்‌ சந்ததியான யாமினியமின்‌ 
குடும்பமும்‌, யாகீனின்‌ சத்ததியான 
யாகீனியமின்‌ குடும்பமும்‌, 


எண்‌ 2619. சேராகின்‌ சந்ததியான 
சேராகியாரின்‌ குடும்பமும்‌, சவுலின்‌: 
சுந்ததியான சவுலியரின்‌ குடும்பமுமே. 


எண்‌: 2614. இவைகளே 
சிமியோனியரின்‌ குடும்பங்கள்‌; 
அவர்கள்‌ இருபத்தீராயிரத்தூ 
இருநாலுபேர்‌. 


எண்‌ 28:15. காத்துவுடைய குமாரரின்‌ 
அ 


குடும்பங்களாவன: 'ப்போனின்‌ 
சந்ததியான சிப்போனியமின்‌ 
குடும்பமும்‌, ஆகியின்‌ சத்ததியான 
ஆகியரின்‌ குடும்பமும்‌, சூணியின்‌ 
சத்ததியான சூனியமின்‌ குடும்பமும்‌, 


எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எண்‌ 26:16. ஒஸ்ணியின்‌ ௪த்ததியான 
ஒஸ்னியரின்‌ குடும்பமும்‌, ஏரியின்‌: 
சுத்ததியான ஏரியரின்‌ குடும்பமும்‌, 


. ஆரோதின்‌ சத்ததியான 
ர அன்‌ குடும்பமும்‌, அரேலியின்‌ 
சுத்ததியான அரேலியரின்‌ குடும்பமுமே. 


இவைகளே காத்‌ 


புத்திரரின்‌ குடும்பங்கள்‌; 
அவர்களில்‌: எண்ணப்பட்டவர்கள்‌ 


'நாற்பதினாயிர த்து ஐத்நாறுபேர்‌. 


எண்‌ 28:18. 


எண்‌ 26:19. யூதாவின்‌ குமாரர்‌ ஏர்‌ 
னான்‌ என்பவர்கள்‌; ஏரும்‌ னானும்‌ 
கானான்‌ தேசத்தில்‌ செத்தார்கள்‌. 


எண்‌ 28:20 யூதாவுடைய மற்றக்‌ 
குமாரரின்‌ குடும்பங்கனாவன: 
சேலாவின்‌ சந்ததியான சேலாவியரின்‌ 
குடும்பமும்‌, பாரேசின்‌ சந்ததியான 
பாரேசியரின்‌ குடும்பமும்‌, சேராவின்‌ 
சந்ததியான. சேராவியமின்‌ 
குடும்பமுமே. 


எண்‌ 28:21 பாரேசுடைய குமாரரின்‌ 
குடும்பங்களாவன: எஸ்ரோனின்‌ 
சுந்ததியான 'எஸ்ரோனியரின்‌ 
குடும்பமும்‌, ஆமூலின்‌ சந்ததியான 
ஆமூலியரின்‌ குடும்பமுமே. 


எண்‌ 26:22. இவைகனே 
யூதாவின்‌. குடும்பங்கள்‌; 
அவர்களில்‌: எண்ணப்பட்டவர்கள்‌ 


எழுபத்தாறாயிரத்து ஐத்நூலுயேர்‌. 

எண்‌ 26:28. இசக்காருடைய குமாரரின்‌ 
குடும்பங்கனாவன: தோலாவின்‌' 
சுந்ததியான தோலாவியரின்‌: 
குடும்பமும்‌, பூவாவின்‌ சந்ததியான 
பூவாவியரின்‌ குடும்பமும்‌, 

எண்‌ 2624. 
யாகபியரின்‌' 
சுத்ததியான 
குடும்பமுமே. 


எண்‌ 


யாசூபின்‌ சந்ததியான 
குடும்பமும்‌, சிம்ரோனின்‌. 
சிம்ரோனியரின்‌ 


26:95. இவைகளே. 
ன்‌ குடும்பங்கள்‌; 
அவர்களில்‌ எண்ணப்பட்டவர்கள்‌. 
அறுபத்துநாலாயிரத்து முத்நூறுபேர்‌. 





BALWETHER 
பிய 


எண்‌. 28:26.  செயுலோனுடைய 
குமாரரின்‌ குடிம்பங்கனாவன: 
சேரேத்தின்‌. சுந்ததியான 
சேரேத்தியரின்‌ குடும்பமும்‌, ஏலோனின்‌ 
சுந்ததியான ஏலோனியமின்‌ குடும்பமும்‌, 
யாலேயேலின்‌ சுத்ததியான யாலேயேலி. 


யரின்‌ குடும்பமுமே. 


எண்‌ 26:27. 
செயுலோனியரின்‌. குடும்பங்கள்‌; 
அவர்களில்‌. எண்ணப்பட்டவர்கள்‌ 
அறுபதினாயிரத்து ஐத்நூறுயேர்‌. 

எண்‌ 26:28. யோசேப்புடைய 


குமாரரான மனாசே எப்பிராயீம்‌ 
என்பவர்களின்‌ குடும்பங்களாவன.. 


"இவைகளே 


எண்‌. 2829. மனாசேமினுடைய 
குமாரரின்‌ குடும்பங்கள்‌; மாகீரின்‌ 
சுந்ததியான மாகீரியமின்‌ குடும்பமும்‌, 
மாகீர்‌ பெற்ற. கிலெயாத்தின்‌: 
சுந்ததியான கிலெயாதியரின்‌. 
குடும்பமும்‌, 


எண்‌. 26:30. கிலெயாத்‌ பெற்ற 
ஈயேசேரின்‌ சந்ததியான ஈயேசேயரின்‌: 
குடும்பமும்‌, ஏலேக்கின்‌ சந்ததியான 
ஏலேக்கியரின்‌ குடும்பமும்‌, 


எண்‌ 26:31. அஸ்ரியேலின்‌ சந்ததியான 
அஸ்ரியேலரின்‌ குடும்பமும்‌, சேகேமின்‌ 
சுந்ததியான சேகேமியரின்‌ குடும்பமும்‌, 


எண்‌ 20:92, செமீதாவின்‌ ௪ந்ததியான 
செம்தாவியரின்‌ குடும்பமும்‌, ஏப்பேரின்‌ 
சுந்ததியான ஏப்பேரியரின்‌ 
குடும்பமுமே. 


எண்‌ 28:33. ஏப்பேரின்‌ குமாரனான 
செலொப்பியாத்திற்குக்‌ குமாரர்‌ 
இல்லாமல்‌, குமாரத்திகள்‌ மாத்திரம்‌ 
இருந்தார்கன்‌; இவர்கள்‌ நாமங்கள்‌ 
மக்லான்‌, நோவான்‌, ஒக்லான்‌, மில்கான்‌, 
திர்சான்‌ என்பவைகள்‌. 

எண்‌ 26:34. இவைகளே 
மனாசேயின்‌ குடும்பங்கன்‌; 
அவர்களில்‌ எண்ணப்பட்டவர்கள்‌. 
இம்பத்தீராயிரத்து எழுநாறுபேர்‌. 


எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எப்பிராவிமுடைய 

குடும்பங்கனாவன: 

சுத்ததியான 

சுத்தெலாகியரின்‌' குடும்பமும்‌, 

பெகேரின்‌ சத்ததியான பெகேரியமின்‌ 

குடும்பமும்‌, தாகானின்‌ சத்ததியான 
தாகானியரின்‌ குடும்பமும்‌, 


எண்‌ 28:38. சத்தெலாக்‌ பெற்ற 
ஏரானின்‌ சந்ததியான ஏரானியரின்‌ 
குடும்பமுமே. 


எண்‌ 26:37. இவைகளே எப்பிராயிம்‌ 
புத்திரரின்‌ குடும்பங்கள்‌; 
அவர்களில்‌: எண்ணப்பட்டவர்கள்‌ 
முப்பத்தீராயிரத்து இத்தாறுபேற்‌ 
இவர்களே யோசேப்பு புத்திரரின்‌ 
குடும்பங்கள்‌. 


எண்‌ பென்யமீனுடைய 
குமாரின்‌ குடும்பங்கணாவன: 
பேலாவின்‌ சந்ததியான பேலாவியமிண்‌ 
குடும்பமும்‌, அஸ்பேலின்‌ சந்ததியான 
அஸ்பேலியரின்‌ குடும்பமும்‌, அகிராமின்‌ 
சுத்ததியான அகிராமியரின்‌ குடும்பமும்‌, 


28:38. 


சுப்பாமின்‌ சந்ததியான 

குடும்பமும்‌, 
உப்பாமின்‌ சத்ததியான உப்பாமியரின்‌. 
குடும்பமும்‌, 


எண்‌ 26:40. பேலா பெற்ற ஆரோதின்‌ 
சுந்ததியான ஆரோதியரின்‌ குடும்பமும்‌, 
'நாகமானின்‌ சுந்ததியான 
நாகமானியரின்‌ குடும்பமுமே. 


எண்‌ 26:41. இவைகளே பென்யமீன்‌ 
புத்திரரின்‌ குடும்பங்கள்‌; அவர்களில்‌: 
எண்ணப்பட்டவர்கள்‌. 
நாற்பத்தையாயிரத்து அறுதாது பேர்‌. 
எண்‌ 26:42. தாணுடைய குமாரரின்‌ 
குடும்பங்களாவன: சூகாமின்‌: 
சந்ததியான சூகாமியரின்‌ குடும்பமே; 
இவைகள்‌ தாணின்‌ குடும்பம்‌. 

எண்‌ 26:48. சூகாமியரின்‌ வம்சங்கனில்‌ 
எண்ணப்பட்டவர்கள்‌. எல்லாரும்‌ 
அலுபத்துநாலாயிரத்து நானூறுபேர்‌. 





BALWETHER 
பிய 


எண்‌ 26:44. ஆசேருடைய குமாரரின்‌ 
குடும்பங்களாவன: இம்னாவின்‌ 
சுந்ததியான இம்னாவியரின்‌ 
குடும்பமும்‌, இஸ்வியின்‌ சத்ததியான. 
இஸ்வியமின்‌ குடும்பமும்‌, பெரீயாவின்‌ 
சுந்ததியான. பெரீயாவியரின்‌ 
குடும்பமும்‌, 

எண்‌ 26:45. பெரியா பெற்ற ஏயேரின்‌ 
சுத்ததியான ஏபேரியரின்‌ குடும்பமும்‌, 
மல்கியேலின்‌ சத்ததியாண மல்கியேலி. 
யரின்‌ குடும்பமுமே. 


எண்‌ 26:46. ஆசேருடைய 
குமாரத்தியின்‌ பேர்‌ காரான்‌. 


எண்‌ 28:47. இவைகளே ஆசேர்‌ 
புத்திரரின்‌ குடும்பங்கள்‌; அவர்களில்‌ 
எண்ணப்பட்டவர்கள்‌ ஒம்பத்து 
மூவாயிரத்து நானூறு பேர்‌. 


எண்‌ 
குமாரரின்‌ 
யாத்சியேலின்‌ 

யாத்சியேலியரின்‌ குடு 
கூணியின்‌ சந்ததியான கூணியரின்‌: 
குடும்பமும்‌, 


எண்‌ 26:49. எத்செரின்‌ சந்ததியான 
எத்செரியமின்‌ குடும்பமும்‌, சில்லேமின்‌ 
சுந்ததியான சில்லேமியமின்‌: 
குடும்பமுமே. 


எண்‌: 


26:48... நப்தலியினுடைய 


26:50, இவைகளே 
நப்தலியின்‌ குடும்பங்கள்‌; 
அவர்களில்‌ எண்ணப்பட்டவர்கள்‌ 


நாற்பத்தையாயிரத்து நானூதுபேர்‌. 


எண்‌ 26:51. இஸ்ரவேல்‌ புத்திரரில்‌ 
எண்ணப்பட்டவர்கள்‌ 

ஆநுலட்சத்தோராயிரத்தூ 
முப்பதுபேராயிருத்தார்கள்‌. 


ஏழுநாற்து: 


கர்த்தர்‌ மோசேக்கும்‌ 
எலெயாசாருக்கும்‌ கட்டளை கொடுத்தது. 
போலவே, இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கோத்திரம்‌ 
கோத்திரமாகவும்‌, அவர்களுடைய குடும்பம்‌. 
குடும்பமாகவும்‌ எண்ணப்படுகிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ சீனாய்‌ மலையில்‌ எந்த 
வரிசைப்பிரகாரம்‌ எண்ணப்பட்டார்களோ, 
அதே வரிசைப்பிரகாரமாகவே இப்போது 
மோவாபின்‌. சமவெளியிலும்‌ 
எண்ணப்படுகிறார்கள்‌. 


எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ கோத்திரங்கள்‌. 
குடும்பங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. 
குடும்ங்கள்‌ என்று சொல்லும்போது, 
அருகருகே கூடாரங்களில்‌ தங்கியிருக்கும்‌ 
ஒரே குடும்பத்தைச்‌ சேர்ந்தவர்கள்‌ என்று 
பொருள்‌ சொல்ல முடியாது. ஒரே 
குடும்பத்தைச்‌ சேர்ந்தவர்கள்‌, தங்கள்‌ 
கோத்திரத்தார்‌ பாளயமிறங்கியிருக்கிற 
எந்தப்‌ பகுதியிலும்‌ கூடாரம்‌ போட்டிருக்கலாம்‌. 
ஆனாலும்‌ ஒவ்வொரு கோத்திரத்தாரும்‌ 
தங்களுடைய முற்பிதாக்களின்‌ குமாரருடைய 
சந்ததியின்‌ பிரகாரம்‌ தனித்தனி 


குடும்பங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறார்கள்‌. 


இஸ்ரவேலின்‌ 
கோத்திரத்தாரின்‌ 


பன்னிரண்டு 
குடும்பங்களும்‌ 
தாண்‌ கோத்திரத்தாரில்‌ 
குடும்பத்தார்‌ மாத்திரமே 
தாணுக்கு ஒரே ஒரு 
புத்திரன்‌ மாத்திரமே இருந்தார்‌. ஆனாலும்‌ 
தாண்‌ கோத்திரத்தார்‌ திரளான 
எண்ணிக்கையுள்ள 
கோத்திரமாயிருக்கிறார்கள்‌. 


ாணுடைய குமாரரின்‌ 
குடும்பங்களாவன: குகாமின்‌ சந்ததியான 
சூகாமியரின்‌ குடும்பமே: இவைகள்‌ தாணின்‌ 
குடும்பம்‌. சூகாமியரின்‌ வம்சங்களில்‌ 
எண்ணப்பட்டவர்கள்‌ எல்லாரும்‌. 
அறுபத்துநாலாயிரத்து நானூறுபேர்‌ 
(எண்‌ 264243) 


செபுலோன்‌ கோத்திரத்தார்‌ மூன்று 

குடும்பங்களாக பிரிக்கப்பட்ிருக்கிறார்கள்‌, 

எப்பிராயீம்‌, இசக்கார்‌, நப்தலி, ரூபன்‌ ஆகிய 

நான்கு கோத்திரத்தாரும்‌, ஒவ்வொரு 

கோத்திரத்திலும்‌ நான்கு குடும்பங்கள்‌ 
வீதமாக பிரிக்கப்பட்டிருக்கிறார்கள்‌. 

யூதா, சிமியோன்‌, ஆசேப்‌ ஆகிய 

மூன்று கோத்திரத்தாரும்‌, ஒவ்வொரு 

கோத்திரத்திலும்‌ ஐந்து குடும்பங்கள்‌ வீதமாக 

பிரிக்கப்பட்டிருக்கிறார்கள்‌. காத்‌, பென்யமீன்‌ 

இரண்டு  கோத்திரங்களிலும்‌, 

இரண்டு 

மனாசே 

குடும்பங்கள்‌ 

எகிப்து 

புறப்பட்டுப்போகும்போது 

அவருடைய த்‌ 

குமாரர்கள்‌ அங்கே புறப்பட்டுப்போனார்கள்‌. 





எண்ணாகமம்‌ - 
NUMBERS - COMMENTARY 


“பென்யமீனுடைய 
பெகேர்‌, அஸ்பேல்‌, 
எகி, ரோஷ்‌, முப்பிம்‌, 
என்பவர்கள்‌” (ஆதி 46:21) 

இப்போது. 


னால்‌ 

பென்பமன்‌ கோத்திரத்தார்‌ 
எண்ணித்தொகையேற்றப்படும்போது. அந்தக்‌ 
கோத்திரத்தில்‌ ஏழு குடும்பத்தார்‌. 
ன்‌ இருக்கிறார்கள்‌. பென்யமீனின்‌ 


மூன்று புத்திரரும்‌ 
சந்ததிவிக்காமல்‌ மரித்துப்போனார்களா 
அல்லது அவர்களுடைய குடும்பத்தார்‌ 
எல்லோரும்‌ அழிந்துபோனார்களா 
என்பது தெளிவாகத்‌ தெரியவில்லை. 


மோசேயும்‌ எலெயாசாரும்‌ மோவாபின்‌ 
சமவெளியிலே இஸ்ரவேல்‌ புத்திரரை 
கோத்திரம்‌ கோத்திரமாகவும்‌, அவர்களுடைய 
குடும்‌ குடும்பமாகவும்‌ 
எண்ணித்தொகையேற்றுகிறார்‌. ஒவ்வொரு 
கோத்திரத்திலும்‌ உள்ளவர்களின்‌ 
எண்ணிக்கை இந்த வசனப்பகுதியில்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ சீனாய்‌ 
வனாந்தரத்தில்‌ முதன்‌ முறையாக 
எண்ணப்பட்டபோது, ஒவ்வொரு 
கோத்திரத்திலும்‌ இருந்த ஜனங்களின்‌ 
எண்ணிக்கைக்கும்‌, இப்போது. 
இரண்டாம்‌ முறையாக அவர்கள்‌ 
எண்ணப்படும்போது, அவர்களுடைய 
எண்ணிக்கைக்கும்‌ வித்தியாசமுள்ளது. 
ஒரு சில கோத்திரங்களில்‌ ஜனங்கள்‌ 
இப்போது அதிகமாயிருக்கிறார்கள்‌. வேறு 

கோத்திரங்களில்‌ ஜனங்கள்‌ 
இப்போது 


முந்தியிருந்ததைவிட 
குறைவாகயிருக்கிறார்கள்‌. 


பேலா 
நாகமான்‌, 
ஆர்து 


குமாரர்‌, 
கேரா, 
உப்பிம்‌ 


கர்த்தராகிய 
முன்னோர்கள்‌. 
சேர்ந்தவர்கள்‌. 
சமவெளியிலே, 


நம்முடைய 
இயேசுகிறிஸ்துவின்‌ 
மூதாகோத்திரத்தைச்‌ 
'வாபின்‌ 
யூதாவின்‌ குடியின்கீழ்‌ பாளயமிறங்கியிருந்த. 


மூன்று கோத்திரத்தாரின்‌ எண்ணிக்கை 


இப்போது அதிகரித்திருக்கிறது. 


வறை, opel 


PUBLISHERS 


வது... கணக்கெடுப்பின்போது 
மனாசே கோத்திரத்தார்‌ 
கோத்திரத்தார்களைவிட 

எண்ணிக்கையுள்ள ஜனமாகயிருந்தார்கள்‌. 
அப்போது மனாசே கோத்திரத்தில்‌ 32,200 
பேர்‌ மாத்திரமே இருந்தார்கள்‌. னால்‌ 
இரண்டாவது 'கணக்கெடுப்பின்போதோ, 
மனாசே கோத்திரத்தாரின்‌ எண்ணிக்கை 
வெகுவாக அதிகரித்திருக்கிறது. 


முதலாவது. கணக்கெடுப்பின்போது 
சிமியோன்‌ கோத்திரத்திரத்தில்‌ 59,300 பேர்‌ 
இருந்தார்கள்‌. இரண்டாவது. 
கணக்கெடுப்பின்போதோ, சிமியோன்‌ 
கோத்திரத்திலே 22,000 பேர்‌ மாத்திரமே. 
இருக்கிறார்கள்‌. சிமியோன்‌ கோத்திரத்தின்‌ 
எண்ணிக்கை மூன்றில்‌ ஒரு பங்காக 
குறைந்துபோகிறது. 


பேயோரின்‌ அக்கிரமத்தினிமித்தமாக, 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ மத்தியிலே வாதை 
உண்டாயிற்று. பேயோர்‌ சிமியோன்‌ 
கோத்திரத்தைச்‌ சேர்ந்தவன்‌. இந்த 
வாதையினால்‌ சிமியோன்‌ கோத்திரத்தைச்‌ 
சேர்ந்த சுமார்‌ 24,000 பேர்‌ 
செத்துப்போனார்கள்‌. 


சிம்ரி சிமியோன்‌ கோத்திரத்து 
பிரபுவாகமிருந்தவன்‌. அவனும்‌ மோவாபிய 
ஸ்திரீயோடு வேசித்தனம்பண்ணி 
செத்துப்போனான்‌. சிமியோன்‌ கோத்திரத்தார்‌ 
கர்த்தருக்கு விரோதமாகப்‌ பாவம்‌ 
செய்ததினால்‌, அந்தக்‌ கோத்திரம்‌ 
விருத்தியடையவில்லை. 


ஈத்தானும்‌ பியூவம்‌ ரூபன்‌ 
சேசத்தித்தை்‌ சேர்த்தவர்கள்‌ அவாகள்‌ 
மோசேக்கும்‌ ஆரோனுக்கும்‌ விரோதமாக, 
கோராகோடு கூட்டுச்‌ ரந 
கலகம்பண்ணின. சம்பவம்‌ 
வசனப்பகுதியில்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. 
வருமாறு : 

பல்லூவின்‌ 
எலியாபின்‌ குமாரர்‌ நேமுவேல்‌, தாத்தான்‌, 
அபிராம்‌ என்பவர்கள்‌: இந்தத்‌ தாத்தன்‌ 
அபிராம்‌. என்பவர்களே. சபையில்‌ 
பேர்பெற்றவர்களாயிருந்து,. கர்த்தருக்கு 
விரோதமாகப்‌ போராட்டம்‌ பண்ணி, 
கோராகின்‌ கூட்டாளிகளாகி, மோசேக்கும்‌ 
ஆரோனுக்கும்‌ விரோதமாக விவாதம்‌. 
பண்ணினவர்கள்‌ (எண்‌ 26:8,9. 





BALWETHER 
பிய 


பூமி தன்‌ வாயைத்‌ திறந்து. 
அவர்களையும்‌ ஈராகையும்‌ 
விழுங்கினதினாலும்‌, அக்கினி இருநூற்று 
ஐம்பது பேரைப்‌ பட்சித்ததினாலும்‌. 
அந்தக்‌ கூட்டத்தார்‌ செத்து ஒரு 
அடையாளமானார்கள்‌. கோராகின்‌ குமாரரோ 
சாகவில்லை (எண்‌ 26:10 ]1). 


டைய 
குடும்ங்களாவன - ரூபனின்‌ 
குடும்பங்கள்‌ - 43730 பேர்‌ 


குமாரின்‌ 
நான்கு. 


1. ஆனோக்கியர்‌ 
தகப்பனான ஆனோக்கு, 


குடும்பத்துக்குத்‌ 


2, பல்லூலியர்‌ 
தகப்பனான பல்லூ 


குடும்பத்துக்குத்‌ 


3. எஸ்ரோனியர்‌ 
தகப்பனான எஸ்ரோன்‌ 


ம பந்தக்கற்‌ 
(எண்‌ 266) 


4. கர்மியர்‌ குடும்பத்துக்குத்‌ தகப்பனான 
கர்மீ 


அவர்களில்‌ எண்ணப்பட்டவர்கள்‌ 
நாற்பத்து மூவாயிரத்து எழுநூற்று முப்பதுபேர்‌ 
- 43730 பேர்‌. முதலாவது எண்ணிக்கையில்‌ 
ரூபனியரின்‌ குடும்பத்தில்‌ இருந்தவர்களைவிட 
இப்பொழுது 2779 பேர்‌ குறைந்து 
போயிருக்கிறார்கள்‌ (எண்‌ 1:20-21) 


மி ன்‌ வாயை 
அன்மை கொளக்‌! மிக்கது: 
கோராகும்‌,  தாத்தானும்‌, அல்‌ 
பூமியால்‌ விழுங்கப்பட்டார்கள்‌. அக்கினி 
பட்சிந்ததினால்‌ மரித்துப்போன 250 
பேரில்‌ இவர்கள்‌ சேர்க்கப்படவில்லை. 
250பேரும்‌ பிரபுக்கள்‌. (எண்‌ 269-10; 
எண்‌ 16:27-35). கோராகுவின்‌ புத்திரரும்‌ 
இந்த வாதையில்‌ மரிக்கவில்லை. அவர்கள்‌ 
தகப்பனோடு சேர்ந்து 
எதிராகக்‌ கலகம்‌ 
(எண்‌ 26:41). பாடகனாகிய 
இந்தக்‌ குடும்பத்தைச்‌ சேர்ந்தவன்‌ 
6:22-38; நாளா 253). 
கோராகுவின்‌ குமாரருக்குப்‌ பத்து 
சங்கீதங்கள்‌ ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது. 
(சங்‌ 42-49, சங்‌ 84-88). 


ஏமான்‌ 
(நாளா 


மோசேயும்‌ 
எலெயாசாரும்‌ மோவாபின்‌. 

கர்த்தர்‌ தங்களுக்கு 

பிரகாரம்‌, 

புத்திரரை எண்ணித்தொகையேற்றுகிறார்கள்‌. 


எண்ணாகமம்‌ - 
NUMBERS - COMMENTARY 


பப மற 


PUBLISHERS 


ரூபன்‌ இஸ்ரவேலின்‌ மூத்த குமாரன்‌; 
ரூபனுடைய குமாரர்‌, ஆனோக்கியர்‌ 
குடும்பத்துக்குத்‌ தகப்பனான ஆனோக்கும்‌, 
பல்லூவியர்‌ குடும்பத்துக்குத்‌ 

ம்‌, எஸ்ரோனியர்‌ 


தகப்பனான 
ரூபனியரின்‌ 

அவர்களில்‌ எண்ணப்பட்டவர்கள்‌ நாற்பத்து 

மூவாயிரத்து எழுநூற்று முப்பதுபேர்‌ 

(எண்‌ 265-7). 


சிமியோனுடைய குமாரரின்‌ 
குடும்பங்களாவன: நேமுவேலின்‌ சந்ததியான 
நேமுவேலரின்‌ குடும்பமும்‌, யாமினின்‌ 
சந்ததியான 


இவைகளே சிமியோனியரின்‌ குடும்பங்கள்‌; 
அவர்கள்‌ இருபத்தீராயிரத்து இருநூறுபேர்‌ 
(எண்‌ 261244). 


சிமியோனுடைய 
குடும்பங்களாவன - 


குமாரின்‌ 
சிமியோனின்‌ ஐந்து 
குடும்பங்கள்‌ - 22,200 பேர்‌. 


1. நேமுவேலின்‌ சந்ததியான நேமுவேலின்‌. 


குடும்பம்‌ (எண்‌ 26:12) 


யாமினின்‌ சந்ததியான யாமினியரின்‌ 


குடும்பம்‌: 


யாகீனின்‌ சந்ததியான யாகீனியரின்‌ 


குடும்பம்‌: 


சேராகின்‌ சந்ததியான சேராகியாரின்‌ 
குடும்பம்‌ (எண்‌ 26:13) 


சவலின்‌ சந்ததியான 
குடும்பழுமே. (எண்‌ 2643) 


இந்த அட்டவணையில்‌ 
பெயர்‌ குறிப்பிபப்படவில்லை. ஆதி 
ஆவது வசனத்தில்‌ ஓகாத்தின்‌ 
குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 


சவுலியரின்‌ 


ஒகாத்தின்‌ 
4610 
பெயர்‌ 





BALWETHER 
பிய 


இருபத்தீராயிரத்து, 
- 22,200பேர்‌. சிமியோனின்‌ 
இரண்டாவது, 
37100 


அவர்கள்‌ 
இருநாறுபேர்‌ 
குடும்பத்தார்‌ 
எண்ணிக்கையின்‌ போது, 
இரக்கக்‌ 

26:14). 
க்கா 
சிமியோனியரின்‌ 
அதிகமான இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. 

இவர்களுடைய குடும்பத்தலைவர்களில்‌ 

ஒருவரான சிம்ரி பாகாலை ஆராதித்ததிலும்‌, 
பண்ணியதிலும்‌, 
சிமியோனின்‌ 

குடும்பத்தைச்‌ சேர்ந்தவன்‌. (எண்‌ 25: 6-14) 
சிம்ரி குடும்பத்தலைவனாக இருந்தபடியினால்‌, 
தன்னுடைய கோத்திரத்தில்‌ ஏராளமான பேரைப்‌ 
பாகாலை. ஆராதிப்பதற்கும்‌. த்‌ 
பண்ணுவதற்கும்‌ 
வேண்டும்‌. இந்தத்‌ 
பாவத்தினால்‌ உண்டான வாதையில்‌ 24,000 
பேர்‌ மரித்துப்‌ போனார்கள்‌. (எண்‌ 255) 
சிமியோனுடைய கோத்திரத்தாரின்‌ 


எண்ணிக்கை குறைந்ததற்கு இதுவும்‌ ஒரு 
காரணமாக இருக்கலாம்‌. 


காத்துவுடைய குமாரரின்‌ 
குடும்பங்களாவன: சிப்போனின்‌ சந்ததியான 
சிப்போனியரின்‌ குடும்பமும்‌, ஆகியின்‌ 
சந்ததியான ஆகியரின்‌ குடும்பமும்‌ சூனியின்‌ 
சந்ததியான சூனியரின்‌ குடும்பமும்‌, 
ஒஸ்னியின்‌  சந்ததியான  ஒஸ்னியரின்‌ 
குடும்பமும்‌, ஏரியின்‌ சந்ததியான ஏரியரின்‌ 

ம்‌ ஆரோதின்‌ சந்ததியான 


அரேலியரின்‌  குடும்பமுமே. 
இவைகளே காத்‌ புத்திரரின்‌ குடும்பங்கள்‌; 
அவர்களில்‌ எண்ணப்பட்டவர்கள்‌ 
நாற்பதினாயிரத்து ந்‌ 
(எண்‌ 2615-18). 


குடும்பங்கள்‌ - 40,500 பேர்‌. 


1. சிப்போனின்‌ 


சிப்போனியரின்‌ குடும்பம்‌ (எண்‌ 26:15) 


சந்ததியான ஆகியரின்‌ 


2. ஆகிமின்‌ 
ம்ம 


3. சூனியின்‌ சந்ததியான சூனியரின்‌ 
ம்ம்‌ 


எண்ணாகமம்‌ - 
NUMBERS - COMMENTARY 


விரிவுரை 


ஒஸ்னியின்‌ சந்ததியான ஒஸ்னியரின்‌ 
குடும்பம்‌ (எண்‌ 26:16) 


5. ஏரியின்‌ சந்ததியான ஏரியரின்‌ குடும்பம்‌ 


ஆரோதின்‌ சந்ததியான ஆரோதியரின்‌ 
குடும்பம்‌ (எண்‌ 2617) 


7. அரேலியின்‌ சந்ததியான அரேலியரின்‌ 
குடும்பம்‌. 


இவர்களுடைய எண்ணிக்கை 
நாற்பதினாயிரத்து ஐந்நூறுபேர்‌ - 40,500பேர்‌. 
இரண்டாவது எண்ணிக்கையில்‌ காத்துடைய 
குமாரரின்‌ குடும்பங்களில்‌ 5150 பேர்‌ 
குறைந்து போகிறார்கள்‌. (எண்‌ 1:24-25) 


யூதாவின்‌ குமாரர்‌ ஏர்‌ ஒனான்‌ 
என்பவர்கள்‌: ஏரும்‌ ஒனானும்‌ கானான்‌ 
தேசத்தில்‌ செத்தார்கள்‌. பூதாவுடைய மற்றக்‌ 
குமாரின்‌ குடும்பங்களாவன:  சேலாவின்‌ 
சந்ததியான சேலாவியரின்‌ குடும்பமும்‌, 
பாரேசின்‌ சந்ததியான பாரேசியரின்‌ 
குடும்பமும்‌, சேராவின்‌ சந்தநியான 
சேராலியரின்‌ குடும்பழுமே. பாரேசுடைய 
குமாரின்‌ குடும்பங்களாவன: எஸ்ரோனின்‌ 

எஸ்ரோனியரின்‌ குடும்பமும்‌, 


இவைகளே 


எண்ணப்பட்டவர்கள்‌ எழுபத்தாறாயிரத்து 
ஐந்நூறுபேர்‌ (எண்‌ 26-19-22) 


ஏரும்‌ ஒனானும்‌ கானான்‌ தேசத்தில்‌ 
செத்தார்கள்‌. இவர்களுடைய வரலாறு ஆதி 
38 ஆவது அதிகாரத்தில்‌ கூறப்பட்டிருக்கிறது. 


மற்றக்‌ குமாரரின்‌ 


"யூதாவுடைய ர ம 
யூதாவின்‌ ஐந்து 


குடும்பங்களாவன”"' 
குடும்பங்கள்‌ - 76,500பேர்‌. 


1. சேலாவின்‌ சந்ததியான சேலாலியான்‌ 
குடும்பம்‌ (எண்‌ 26:20) 


பாரேசின்‌ சந்ததியான பாரேசியரின்‌ 
குடும்பம்‌ 


சேராவின்‌ சந்ததியான சேராலியரின்‌ 
குடும்பம்‌. 


எஸ்ரோனின்‌ சந்ததியான 
எஸ்ரோனியரின்‌ குடும்பம்‌ (எண்‌ 26:21) 


ஆமூலின்‌ சந்ததியான ஆமூலியரின்‌ 
குடும்பம்‌. 





BALWETHER 
பிய 


இந்த அட்டவணையில்‌ முதலாவதாகக்‌ 
கூறப்பட்டிருக்கும்‌ மூன்று பேர்களும்‌: 
யூதாவின்‌ குமாரர்களாவார்கள்‌. 
மற்றவர்களான  எஸ்ரோன்‌,  ஆழூல்‌. 
ஆகியோர்‌ யூதாவின்‌ பேரப்பிள்ளைகள்‌. 
யூதாவின்‌ துன்மார்க்கமான குமாரர்களான 
ஏரையும்‌, ஒனானையும்‌ கர்த்தர்‌ தண்டித்தார்‌. 
(ஆதி 38:39) அவர்களுக்குப்‌ பதிலாக 


பிறந்தவர்கள்‌. தாமார்‌ ஏருக்கும்‌, ஒனானுக்கும்‌ 
மனைவியாக இருந்தவள்‌. 


இவர்களுடைய எண்ணிக்கை 
எழுபத்தாறாயிரத்து ஐந்நூறுபேர்‌ 
76,500பேர்‌, இரண்டாவது எண்ணிக்கையில்‌ 
யூதாவின்‌ குடும்பங்களில்‌ 1900 பேர்‌ 
அதிகரிக்கிறார்கள்‌. (எண்‌ 1:26-27) 


க்காருடைய குமாரரின்‌ 
குடும்பங்களாவன: தோலாவின்‌ சந்ததியான 


எண்ணப்பட்டவர்கள்‌ த்தது 
முந்நூறுபேர்‌ (எண்‌ 26:23-25). 

'இசக்காருடைய குமாரரின்‌ 
குடும்பங்களாவன' இசக்காரின்‌ நான்கு 
குடும்பங்கள்‌ - 64,300பேர்‌ 


1. தோலாவின்‌ சந்ததியான தோலாலியரின்‌ 
குடும்பம்‌ (எண்‌ 26:23) 


பூவாவின்‌ சந்ததியான பூவாவியரின்‌ 
மயம்‌ 


யாசூபின்‌ சந்ததியான யாசூமியரின்‌ 
கடயம்‌ (எண்‌ 
யோபுவின்‌ 


கூறப்பட்டிருக்கும்‌ யோபுவாக இருக்க 
வேண்டும்‌. (ஆதி 4613) 
சிம்ரோனின்‌ 

சிம்ரோனியரின்‌ குடும்பம்‌. 


சந்ததியான 


எண்ணிக்கை 


முந்நூறுபேர்‌ 
இரண்டாவது எண்ணிக்கையில்‌ 


இவர்களுடைய 
அறுபத்துநாலாயிரத்து 
64,300பேர்‌. 


எண்ணாகமம்‌ - 
NUMBERS - COMMENTARY 


விரிவுரை 


இசக்காருடைய குடும்பத்தாரின்‌ 
எண்ணிக்கையில்‌ 9900 பேர்‌ 
அதிகரிக்கிறார்கள்‌. (எண்‌ 1:28-29) 

செபுலோனுடைய 
குடும்பங்களாவன: சேரேத்தின்‌ 
சேரேத்தியரின்‌ குடும்பமும்‌. ஏலோனின்‌ 
சந்ததியான  ஏலோனியரின்‌ குடும்பமும்‌, 
யாலேயேலின்‌ சந்ததியான யாலேபேலியரின்‌ 
குடும்பமுமே இவைகளே செபுலோனியரின்‌ 
குடும்பங்கள்‌ அவர்களில்‌ 
எண்ணப்பட்டவர்கள்‌ அறுபதினாயிரத்து 
ஐந்நூறுபேர்‌ (எண்‌ 26:26,27), 

செபுலோனுடைய குமாரின்‌ 
குடும்பங்களாவன - செபுலோனின்‌ மூன்று 
குடும்பங்கள்‌ - 60,500 பேர்‌ 


1. சேரேத்தின்‌ சந்ததியான சேரேத்தியரின்‌ 
குடும்பம்‌ (எண்‌ 26:26) 


2. ஏலோனின்‌ சந்ததியான ஏலோனியரின்‌ 
குடும்பம்‌ 


3. யாலேயேலின்‌ சந்ததியான யாலேயேலி 


குமாரின்‌ 
சந்ததியான 


எண்ணிக்கை 
ஐந்நூறுபேர்‌" 
60:500பேர்‌. இரண்டாவது எண்ணிக்கையில்‌ 
செபுலோனின்‌ குடும்பத்தாரின்‌. 
எண்ணிக்கையில்‌, 3100 பேர்‌ 
அதிகரிக்கிறார்கள்‌. (எண்‌ 1:30-31) 


யோசேப்புடைய குமாரரான மனாசே. 
எப்பிராயீம்‌ என்பவர்களின்‌ குடும்பங்களாவன. 
மனாசேயினுடைய குமாரின்‌ குடும்பங்கள்‌; 
மாகீரின்‌ சந்ததியான மாகீரியரின்‌ குடும்பமும்‌, 
மாகீர்‌ பெற்ற கிலெயாத்தின்‌ சந்ததியான 
கிலெயாதியரின்‌ குடும்பமும்‌, கிலெயாத்‌ பெற்ற 
ஈயேசேரின்‌ சந்ததியான ஈயேசேயரின்‌ 
குடும்பமும்‌, ஏலேக்கின்‌ சந்ததியான 
ஏலேக்கியரின்‌ குடும்பமும்‌, அஸ்ரியேலின்‌ 
சந்ததியான அஸ்ரியேலரின்‌ குடும்பமும்‌, 
சேகேமின்‌ சந்ததியான சேகேமியரின்‌ 
குடும்பமும்‌, செமீதாவின்‌ சந்ததியான 
செமிதாவியரின்‌ குடும்பமும்‌, ஏப்பேரின்‌ 
சந்ததியான ஏப்பேரியரின்‌ குடும்பமுமே. 
ஏப்பேரின்‌ குமாரனான செலொப்பியாத்திற்குக்‌ 
குமாரர்‌ இல்லாமல்‌, குமாரத்திகள்‌ மாத்திரம்‌ 
ர்கள்‌; இவர்கள்‌ நாமங்கள்‌ மக்லாள்‌, 
ள்‌ திர்சாள்‌ 
மனாசேயின்‌ 
அவர்களில்‌ 
ஐம்பத்தீராயிரத்து 

எழுநூறுபேர்‌ (எண்‌ 26:28-34). 





BALWETHER 
பிய 


'யோசேப்புடைய குமாரரான மனாசேயும்‌, 
எப்பிராமீமும்‌ யோசேப்பு, லேவி ஆகியோரின்‌ 
இடங்களைப்‌ பிடித்துக்‌ கொள்கிறார்கள்‌. 
இவர்களும்‌ இஸ்ரவேலின்‌ பன்னிரண்டு 
கோத்திரங்களில்‌ அங்கம்‌ வகிக்கிறார்கள்‌. 


ஏப்பேரின்‌. குமாரனான 
செலொப்பியாத்திற்குக்‌ குமாரத்திகள்‌ 
மாத்திரம்‌ இருக்கிறார்கள்‌. குமாரர்கள்‌ 
இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையைப்‌ பற்றி 
இந்த வசனத்திலும்‌, எண்‌ 274-1 
ஆகிய வசனங்களிலும்‌ கூறப்பட்டிருக்கிறது. 
இவர்களைப்‌ பற்றி கூறப்பட்டிருப்பதற்குக்‌. 
காரணங்கள்‌ 
1. சிலகுடும்பங்களில்‌ குமாரர்கள்‌ இல்லை. 
2. யுத்தம்‌ பண்ணக்கூடியவர்களை 
மாத்திரம்‌ கணக்கில்‌ எடுத்துக்‌ 
கொண்டு இஸ்ரவேலரின்‌ மொத்த 
எண்ணிக்கையைக்‌ கணக்கிட முடியாது. 
குமாரத்திகளுக்கும்‌ கொடுக்கப்பட 
வேண்டிய சுதந்தர வீதங்களைப்‌ பற்றி 
பிரமாணங்கள்‌ கூறப்படுகிறது. 
(எண்‌ 2711-11; எண்‌ 361-13) 


நோவாள்‌ என்பதற்கும்‌ நோவா 
என்பதற்கும்‌ ஆங்கிலத்தில்‌ “௦ஹ்‌" என்றே 
எழுதப்பட்டிருக்கிறது. இவ்விருவரும்‌ 
வெவ்வேறு நபர்கள்‌. 

மனாசேயின்‌ குடும்பங்கள்‌ - மனாசேயின்‌ 
குடும்பங்கள்‌ எட்டு குடும்பங்கள்‌ - 52700 
பேர்‌ 


1. மாகீரின்‌ சந்ததியான மாகீரியரின்‌ 


குடும்பம்‌ (எண்‌ 26:29) 
மாகீர்‌ பெற்ற கிலேயாதின்‌ சந்ததியான 
கிலெயாதியரின்‌ குடும்பம்‌ 
கிலெயாத்‌ பெற்ற  ஈயேசேரின்‌ 
சந்ததியான ஈயேசேயரின்‌ குடும்பம்‌ 
(எண்‌ 26:30) 
ஏலேக்கின்‌ சந்ததியான ஏலேக்கியரின்‌ 
ல்‌ 

சந்ததியான 
யேன்‌ குடும்பம்‌ (எண்‌ 26:31) 
சேகேமின்‌ சந்ததியான சேகேமியரின்‌ 
குடும்பம்‌ 


எண்ணாகமம்‌ - 
NUMBERS - COMMENTARY 


விரிவுரை 


7. செமீதாவின்‌. 
செமிதாவியரின்‌ குடும்பம்‌ (எண்‌ 26:32) 


8. ஏப்பேரின்‌ சந்ததியான ஏப்பேரியரின்‌ 

குடும்பம்‌. 

இவர்களில்‌ சிலர்‌ பேரப்பிள்ளைகளின்‌. 
பிள்ளைகள்‌. அவர்கள்‌ இப்பொழுது குடும்பத்‌ 
தலைவர்களாகிவிடுகிறார்கள்‌. 

இவர்களுடைய எண்ணிக்கை 
ஐம்பத்தீராயிரத்து எழுநூறுபேர்‌ - 52,700பேர்‌. 
இரண்டாவது எண்ணிக்கையில்‌ மனாசேயின்‌ 
குடும்பத்தாரின்‌ எண்ணிக்கையில்‌ 20,500. 
பேர்‌ அதிகரிக்கிறார்கள்‌. (எண்‌ 1:34-35) 38 
வருஷங்களுக்குப்‌ பின்பு எடுக்கப்பட்ட 
இரண்டாவது கணக்கெடுப்பில்‌ இந்தக்‌ 
கோத்திரத்தாரின்‌ எண்ணிக்கையே மிகவும்‌ 
அதிகரித்திருக்கிறது. இந்தப்‌ பகுதியில்‌ 
கொடுக்கப்பட்டிருக்கும்‌ அட்டவணையில்‌ 
எப்பிராயீமின்‌ குடும்பத்திற்கு முன்பாக 
மனாசேயின்‌ குடும்பம்‌ கூறப்பட்டிருப்பதற்கு 
இதுவே காரணமாக இருக்கலாம்‌. ஆயினும்‌ 
எண்‌ 1ஆவது அதிகாரத்தில்‌ கூறப்பட்டிருக்கும்‌ 
அட்டவணையில்‌: இந்த முறைமை 
பின்பற்றப்படவில்லை. 


எப்பிராயீமுடைய குமாரின்‌ 
குடு்பங்களாவன: சத்தெலாகின்‌ சந்ததியான 
சுத்தெலாகியரின்‌ குடும்பமும்‌, 

சந்ததியான  பெகேரியரின்‌ கற்‌ 
தாகானின்‌ சந்ததியான நாணின்‌ 
குடும்பமும்‌, சுத்தெலாக்‌ பெற்ற ஏரானின்‌ 
சந்ததியான  ஏரானியரின்‌ குடும்பமுமே. 
இவைகளே எப்பிராயீம்‌ புத்திரரின்‌ 
குடும்பங்க அவர்களில்‌ 
எண்ணப்பட்டவர்கள்‌ முப்பத்தீராயிரத்து, 
ஐந்நூறுபேர்‌; இவர்களே யோசேப்பு புத்திரரின்‌ 
குடும்பங்கள்‌ (எண்‌ 26:35-37). 


எப்பிராமீமுடைய குமாரின்‌ 
குடும்பங்களாவன' எப்பிராமீமின்‌ நான்கு 
குடும்பங்கள்‌ - 32,500பேர்‌. 
குத்தெலாகின்‌ 
சுத்தெலாகியரின்‌ 


(எண்‌ 26:35) 


சந்ததியான 
குடும்பம்‌ 


2. பெகேரின்‌ சந்ததியான பெகேரியரின்‌ 
கட 


3. தாகானின்‌ சந்ததியான தாகானியரின்‌ 
குடும்பம்‌ 





எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


(எண்‌ 26:36) 

இவர்களில்‌ ஒருவன்‌ எப்பிராயீமின்‌ 
எப்பிராமீமின்‌ கோத்திரத்தில்‌ அவன்‌ 

(எண்‌ 26:36). 


பேரன்‌. 
பிரபல்யமானான்‌ 


இவர்க எண்ணிக்கை 
முப்பத்தீராயிரத்து ஐந்நூறுபேர்‌ - 32,500பேர்‌. 
இரண்டாவது எண்ணிக்கையில்‌ எப்பிராமீமின்‌ 
குடும்பத்தாரின்‌ எண்ணிக்கையில்‌ 8,000 பேர்‌ 
குறைந்து போகிறார்கள்‌. 


2608-30) சிமியோனின்‌ கோத்திரத்தாரைவிட 
இந்தக்‌ கோத்திரத்தில்‌ அதிகம்‌. 
(எண்‌ 2642-4). 


'சந்ததியான உப்பாமியரின்‌ குடும்பமும்‌, பேலா 
பெற்ற ஆரோதின்‌ சந்ததியான ஆரோதியரின்‌ 
டும்பழும்‌, நாகமானின்‌  சந்ததியான 


எண்ணப்பட்டவர்கள்‌ 
பேர்‌ 
(எண்‌ 26:38-41). 
பென்யமீனுடைய குமாரின்‌ 
குடும்பங்களாவன - பென்யமீன்‌ குமாரரின்‌ 
ஏழு குடும்பங்கள்‌ - 46,600 பேர்‌ 


1. பேலாவின்‌ சந்ததியான பேலாலியரின்‌ 
குடும்பம்‌ (எண்‌ 26:38) 


அஸ்பேலின்‌ சந்ததியான அஸ்பேலி 
யரின்‌ குடும்பம்‌ 


. அகிராமின்‌ சந்ததியான அகிராமியரின்‌ 
குடும்பம்‌. 
சுப்பாமின்‌ சந்ததியான சுப்பாமியரின்‌ 
குடும்பம்‌ (எண்‌ 26:39) 


உப்பாமின்‌ சந்ததியான உப்பாமியரின்‌ 
குடும்ப 


6. பேலா பெற்ற ஆரோதின்‌ சந்ததியான 
ஆரோதியரின்‌ குடும்பம்‌ (எண்‌ 26:40) 


7. நாகமானின்‌ 
நாகமானியரின்‌ குடும்பம்‌. 


சந்ததியான 


இவர்களில்‌ சிலர்‌ பேரப்பிள்ளைகள்‌. 
பென்யமின்‌ புத்திரரின்‌ குடும்பங்களில்‌ 
இவர்கள்‌ பிரபல்யமான தலைவர்களானார்கள்‌. 
(எண்‌ 26:40). பென்யமீன்‌ எகிப்திற்குப்‌ 
போனபோது, அவனுக்கு பத்து 
குமாரர்கள்‌ இருந்தார்கள்‌. (ஆதி 46:21) 
இவர்கள்‌ அனைவருமே குடும்பங்களின்‌ 
தலைவர்கள்‌ ஆகவில்லை என்பது, 
தெளிவாகிறது. 


இவர்களுடைய எண்ணிக்கை 
நாற்பத்தையாயிரத்து அறுநூறு பேர்‌ - 
45500பேர்‌. இரண்டாவது எண்ணிக்கையில்‌ 
பென்யமீனின்‌. குடும்பத்தாரின்‌ 
எண்ணிக்கையில்‌. 10,200 
அதிகரிக்கிறார்கள்‌. (எண்‌ 3 
எண்ணிக்கை அதிகரித்ததில்‌ பென்யமீன்‌ 
கோத்திரம்‌ மூன்றாம்‌ இடத்தைப்‌ 
பிடித்திருக்கிறது. 


ாணுடைய மாரரின்‌ 
குடும்பங்களாவன: குகாமின்‌ சந்ததியான 
சூகாமியரின்‌ குடும்பமே: இவைகள்‌ தாணின்‌ 
குடும்பம்‌. சூகாமியரின்‌ வம்சங்களில்‌ 
எண்ணப்பட்டவர்கள்‌ 
அறுபத்துநாலாயிரத்து. 
(எண்‌ 26:42-43). 


26:42). ஒரே 
ந பேர்‌... எண்ணப்படுகிறார்கள்‌. 
மற்றக்‌ கோத்திரத்தில்‌ பல குடும்பங்கள்‌ 
இருந்தாலும்‌, இவர்களுடைய எண்ணிக்கையே 
அதிகம்‌. 

இவர்களுடைய எண்ணிக்கை 
அறுபத்துநாலாயிரத்து நானூறுபேர்‌ - 
64,400 பேர்‌. இரண்டாவது எண்ணிக்கையில்‌ 
தாணின்‌ குடும்பத்தாரின்‌ எண்ணிக்கையில்‌ 
1700 பேர்‌ அதிகரிக்கிறார்கள்‌ 
(எண்‌ 1:38-39) 





BALWETHER 
பிய 


குமெபமுமே. ஆசேருடைய குமாரத்தியின்‌ பேர்‌ 
சாராள்‌. இவைகளே ஆசேர்‌ புத்திரரின்‌: 
குடும்பங்கள்‌; அவர்களில்‌ 
எண்ணப்பட்டவர்கள்‌ ஐம்பத்து மூவாயிரத்து 
நானூறு பேர்‌ (எண்‌ 26:44-47). 
ஆசேருடைய 
குடும்பங்களாவன  - 
குடும்பங்கள்‌ - 53,400. 


1. இம்னாவின்‌ சந்ததியான இம்னாவியரின்‌ 
குடும்பம்‌ (எண்‌ 26:44) 


இஸ்வியின்‌ சந்ததியான இஸ்வியரின்‌ 
குடும்பம்‌ 


பெரீயாவின்‌ 
பெரீயாவியரின்‌ குடும்பம்‌ 


பெரியா பெற்ற ஏபேரின்‌ சந்ததியான 
ஏபேரியரின்‌ குடும்பம்‌ (எண்‌ 26:45) 
மல்கியேலின்‌ சந்ததியான மல்கியேலி 
யரின்‌ குடும்பம்‌. 


சந்ததியான 


எண்‌ 26:45 வது வசனத்தின்‌ 
மராம்‌ இவர்களை சீன்‌ பொப்ின்னைகள்‌ 


என்பது தெரியவருகிறது. 


இவர்களுடைய எண்ணிக்கை 
'ஐம்பத்து மூவாயிரத்து நானூறு பேர்‌" 
;3,400பேர்‌. இரண்டாவது எண்ணிக்கையில்‌. 
ஆசேரின்‌ குுப்பத்தாரின்‌ எண்ணிக்கையில்‌ 
11900 

(எண்‌ 

எண்ணிக்கையில்‌ 

அட்டவணையில்‌ 


நப்தலியினுடைய 

குடும்பங்களாவன: 

சந்ததியான வாத்தியேலியரின்‌ குடும்பம்‌ 
'சந்ததியான  கூனியரின்‌ 

கற்கும்‌ எத்செரின்‌ சந்ததியான 

எத்செரியரின்‌ குடும்பமும்‌, சில்லேமின்‌ 

சந்ததியான சில்லேமியரின்‌ குடும்பமுமே. 


எண்ணாகமம்‌ - 
NUMBERS - COMMENTARY 


ப மம 


PUBLISHERS 


இவைகளே 
அவர்களில்‌. 
நாற்பத்தையாயிரத்து 
(எண்‌ 26:48-50) 


நப்தலியினுடைய குமாரின்‌ 
குடும்பங்களாவன - நப்தலிமின்‌ நான்கு 
குடும்பங்கள்‌ - 45,400பேர்‌ 


1. யாத்தியேலின்‌ 
யாத்சியேலியரின்‌: 
(எண்‌ 26:48) 


நப்தலியின்‌ குடும்பங்கள்‌; 
எண்ணப்பட்டவர்கள்‌ 
நானூறுபேர்‌ 


சந்ததியான 
குடும்பம்‌ 


கூனியின்‌. 
குடும்பம்‌ 


எத்செரின்‌ சந்ததியான எத்செரியரின்‌ 
குடும்பம்‌ (எண்‌ 26:49) 


சந்ததியான கூனியரின்‌ 


சில்லேமின்‌ சந்ததியான சில்லேமியரின்‌ 
குடும்பம்‌. 


இவர்களுடைய எண்ணிக்கை 
நாற்பத்தையாயிரத்து நானூறுபேர்‌ ல்‌ 
45400 பேர்‌. இரண்டாவது எண்ணிக்கையில்‌ 
நப்தலியின்‌ குடும்பத்தாரின்‌ எண்ணிக்கையில்‌. 
8,000 பேர்‌ குறைந்து போகிறார்கள்‌. (எண்‌ 
1:42-43). 


இஸ்ரவேல்‌ புத்திரரில்‌ 
எண்‌! ர்கள்‌ ஆறுலட்சத்தோராயிரத்து 
ஏழுநூற்று முப்பதுபேராயிருக்கிறார்கள்‌ (எண்‌ 
2 


இந்த எண்ணிக்கையில்‌ லேவி 
கோத்திரத்தாரின்‌ எண்ணிக்கை 
சேர்க்கப்படவில்லை. 38 வருஷ கால 
இடைவெளியில்‌ இஸ்ரவேல்‌ புத்திரர்களின்‌ 
மொத்த எண்ணிக்கையில்‌ 1820 பேர்‌ 
குறைந்து போகிறார்கள்‌. 


கோத்திரங்களின்‌ சுதந்‌ திரம்‌ 
எண்‌ 26:52-56 


எண்‌ 28:52. கர்த்தர்‌ 
நோக்கி: 
எண்‌ 26:58. இவர்களுடைய பேர்களின்‌ 
இலக்கத்திற்குத்‌ தக்கதாய்‌ தேசம்‌ 
இவர்களுக்குச்‌. ௬தத்தரமாகப்‌ 
பங்கிடப்பட வேண்டும்‌. 


மோசேயை 





(யம 
பிய 


எண்‌ 2654. அநேகம்பேருக்கு அதிக 
சுதந்தரமும்‌ கொஞ்சம்பேருக்குக்‌. 
கொஞ்சு (அதத்தரமும்‌ கொடுப்பாயாக, 
அவர்களி! எண்ணப்பட்ட 
இகச்கத்திற்கக்‌ தக்கதாக 
அவரவர்களுக்குச்‌. சுதந்தரம்‌. 
கொடுக்கப்படவேண்டும்‌. 


எண்‌ 26:55. ஆனாலும்‌ சீட்டுப்போட்டு, 
தேசத்தைப்‌ பங்கிடவேண்டும்‌; தங்கள்‌. 
பிதாக்களுடைய கோத்திரங்களுக்குரிய 
நாமங்கனின்படியே 
சுதத்தரித்துக்கொள்ளக்கடவர்கள்‌. 


எண்‌ 26:56. அநேகம்பேர்கனாயினும்‌ 
கொஞ்சம்‌ பேர்கனாமினும்‌ சீட்டு 
விழுந்தபடியே அவரவர்களுடைய 
சுதந்தரங்கள்‌ பங்கிடப்பட வேண்டும்‌. 
என்றார்‌. 


கர்த்தர்‌ டைய தெய்வீக 
ஞானத்தினால்‌. ஸ்ரவேல்‌  புத்திரரை 
எண்ணித்தொகையேற்றுமாறு மோசேக்கும்‌, 
எலெயாசாருக்கும்‌ கட்டளை கொடுக்கிறார்‌ 
அவர்களும்‌ கர்த்தருடைய ஆவியானவரால்‌. 
வழிநடத்தப்பட்ட, இஸ்ரவேல்‌ புத்திரரை 
கோத்திரம்‌ கோத்திரமாகவும்‌, அவர்களுடைய 
குடும்பம்‌ குடும்பமாகவும்‌ பிரித்து, 
ஒவ்வொரு குடும்பத்திலும்‌ உள்ளவர்களை 
எண்ணித்தொகையேற்றுகிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
தேசத்திற்குள்‌ ர்கள்‌ 

ஆயத்தமாயிருக்கிறார்கள்‌. 

எண்ணிக்கை இப்போது. 
விருத்தியடைந்திருக்கிறது. அவர்கள்‌ 
கானான்‌ தேசத்திற்குள்‌ பிரவேசிக்கும்போது. 
அந்த தேசம்‌, இவர்களுக்கு சுதந்தரமாக 


பங்கிடப்படவேண்டும்‌. இவர்களுடைய 
பெயர்களின்‌ இலக்கத்திற்குத்தக்கதாய்‌, 
சுதந்தரம்‌. 


அவரவர்களுக்கு. 
கொடுக்கப்படவேண்டும்‌ என்பது கர்த்தருடைய 

சித்தம்‌. 
கர்த்தர்‌ மோசேயை நோக்கி, 
“இவர்களுடைய பேர்களின்‌ இலக்கத்திற்குத்‌ 
தக்கதாய்‌ தேசம்‌ இவர்களுக்குச்‌ 
சுதந்தரமாகப்‌ பங்கிடப்ப வேண்டும்‌. 
அதிக. சுதந்தாமும்‌ 


கானான்‌ 
பிரவேசிக்க 
அவர்களுடைய 


இலக்கத்திற்குத்‌ தக்கதாக அவரவர்களுக்குச்‌ 
சுதந்தரம்‌ கொடுக்கப்படவேண்டும்‌'' 
(எண்‌ 26-52-54) என்று சொல்லுகிறார்‌. 


எண்ணாகமம்‌ - 
NUMBERS - COMMENTARY 


விரிவுரை 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
இம்மட்டுமாக ஆசீர்வதித்து வத்தி 
வந்திருக்கிறார்‌. கர்த்தருடைய கிருபையினால்‌ 
பலுகிப்பெருகியிருக்கிறார்கள்‌. 
கோத்திரத்தாரின்‌ 

அவர்களுக்கு 

சுதந்திரத்தில்‌ பங்குவீதம்‌ கொடுக்கப்படுகிறது. 
இஸ்ரவேல்‌ புத்திர்‌ கானான்‌ 
சத்திகள்‌ பிரவேசிக்கும்போது, அந்த 
எவ்வாறு  பங்கிடவேண்டும்‌. 

ரத்‌ மோசேக்கு கட்டளை 


ர்‌ மோசேயை நோக்கி, 
சீட்டுப்போட்டு, தேசத்தைப்‌ பங்கிடவேண்டும்‌; 
தங்கள்‌ பிதாக்களுடைய 
கோத்திரங்களுக்குரியி நாமங்களின்படியே 
குதந்தரித்துக்கொள்ளக்கடவர்கள்‌. 
அநேகம்பேர்களாயினும்‌. கொஞ்சம்‌ 
பேர்களாயினும்‌ சீட்டு விழுந்தபடியே 
அவரவர்களுடைய சுதந்தரங்கள்‌ பங்கிடப்பட 
வேண்டும்‌" (எண்‌ 26:55,56) என்று 
சொல்லுகிறார்‌. 

தேசம்‌ ஸ்ரவேல்‌  புத்திரருக்குச்‌ 
சுதந்தரமாகப்‌ பங்கிடப்பட வேண்டியது பற்றிய 
பிரமாணத்தின்‌ விவரம்‌ வருமாறு : 


இவர்களுடைய பேர்களின்‌ 
இலக்கத்திற்குத்‌ தக்கதாய்‌ தேசம்‌ இந்த 
பன்னிரண்டு கோத்திரத்தாருக்குச்‌' 
சுதந்தரமாகப்‌ பங்கிடப்பட வேண்டும்‌. 


2. அநேகம்பேருக்கு அதிக சுதந்தாமும்‌ 
கொஞ்சம்பேருக்குக்‌ 
சுதந்தரமும்‌ கொடுக்கப்ப வேண்டு 


பிதாக்களுடைய கோத்திரங்களுக்குரிய 
நாமங்களின்படியே 
சதந்தரித்துக்கொள்ளவேண்டும்‌. 

(எண்‌ 26:: 





BALWETHER 
பிய 


னங்கள்‌ எண்ணப்பட்டதற்கான 
முக்கியமான காரணம்‌, தேசம்‌ அவர்களுடைய 
எண்ணிக்கைக்கு 

சுதந்தரமாகப்‌ 

என்பதேயாகும்‌. அநேகம்பேருக்கு: 
சுதந்தரமும்‌ கொஞ்சம்பேருக்குக்‌. ஞ்ச 
சுதந்தரமும்‌ கொடுக்கப்படவேண்டும்‌. சீட்டு 
விழுந்தடியே அவரவர்களுடைய 
சுதந்தரங்கள்‌ பங்கிடப்பட வேண்டும்‌. ஊரீம்‌, 
தும்மீம்‌ ஆகியவை இங்கு 
பயன்படுத்தப்படுவதினால்‌ 

மேற்பார்வை இங்கு 
நிருபணமாகிறது. (எண்‌ 26:53-5 


கர்த்தருடைய 
இருப்பது. 


லேவியரின்‌ குடும்பங்கள்‌ 
எண்‌ 26:57-62 


எண்‌ 26:57. எண்ணப்பட்ட லேவியரின்‌ 
குடும்பங்கனாவன: கெர்சோனின்‌: 
சுந்ததியான கெர்கோனியமின்‌ 
குடும்பமும்‌, கோகாத்தின்‌ சந்ததியான 
கோகாத்தியமின்‌ குடும்பமும்‌, 
மெராரியின்‌ ௪ந்ததியான மெராரியமின்‌ 
குடும்பமும்‌ 


எண்‌ 26:08. லேவியின்‌ மற்றக்‌. 
குடும்பங்களாகிய லிப்னீயமின்‌: 
குடும்பமும்‌, எப்ரோணியமின்‌ குடும்பமும்‌, 
மகலியரின்‌ குடும்பமும்‌, மூசியமிண்‌ 
குடும்பமும்‌, கோராகியரின்‌ குடும்பமுமே. 
கோகாத்‌ அம்ராமைப்‌ பெற்றான்‌. 


எண்‌ 28:59. அம்ராமுடைய மனைவிக்கு 
யோகெபேத்‌ என்று பேர்‌; அவன்‌ 
எகிப்திலே லேவிக்குப்‌ யிறந்த 
குமாரத்தி; அவன்‌ அம்ராமுக்கு. 
ஆரோனையும்‌ மோசேயையும்‌ அவர்கள்‌ 
சகோதரியான மிரியாமையும்‌ 
பெற்றான்‌. 


எண்‌ 26:80. ஆரோனுக்கு நாதாபும்‌ 
அபியூவும்‌ எலெயாசாரும்‌ இத்தாமரும்‌ 
பிறந்தார்கள்‌. 
எண்‌ 28:81. நாதாபும்‌ அபியூவும்‌ 
கர்த்தருடைய சுத்திதியில்‌ அந்திய 
அக்கினியைக்‌ கொண்டுவந்தபோது, 
செத்தூப்போனார்கள்‌. 


எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எண்‌ 26:82. அவர்களில்‌ ஒரு மாதத்து 
ஆண்பின்னை முதலாக. 
எண்ணப்பட்டவர்கள்‌. 
இருபத்துமூவாயிரம்யேர்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரரின்‌ நடுவே அவர்களுக்குச்‌. 
சுதந்தரம்‌ கொடுக்கப்படாதபடியினால்‌, 
அவர்கள்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ 
இலக்கத்திற்கு உட்படவில்லை. 


லேவி கோத்திரத்தார்‌ 

கோத்திரத்தார்‌. 

தேசத்தில்‌ பிரவேசித்தபோது 

கோத்திரத்தாருக்கு 

கொடுக்கப்படவில்லை. 

அவர்களுடைய சுதந்திரம்‌. 
கானான்‌. 


தேசத்தில்‌ 
கோத்திரத்தாருக்கு. 
கொடுக்கப்படாதபடியினால்‌, அந்தக்‌ 
கோத்திரத்தார்‌ 
எண்ணித்தொகையேற்றப்படவில்லை. மோசே 
இஸ்ரவேலின்‌ எல்லா கோத்திரத்தாரையும்‌ 
எண்ணித்தொகையேற்றும்போது, 
அவர்களோடு சேர்ந்து லேவி 
கோத்திரத்தாரை எண்ணவில்லை. ஆனாலும்‌ 
லேவி கோத்திரத்தார்‌ மாத்திரம்‌ தனியாக 
எண்ணப்படுகிறார்கள்‌. 

மோசே சீனாய்‌ 

லேவி கோத்திரத்தாரையும்‌, 
மற்ற கோத்திரத்தாரையும்‌ தனித்தனியாக 
எண்ணினார்‌. காலேபும்‌ யோசுவாவும்‌ தவிர, 
இஸ்ரவேல்‌ புத்திரரிலே யாரும்‌ கானான்‌ 
தேசத்திற்குள்‌ பிரவேசிக்கமாட்டார்கள்‌ என்று 
கர்த்தர்‌ சொன்னார்‌. இது கர்த்தருடைய 
நியாயத்தீர்ப்பு. லேவி கோத்திரத்தார்‌ 
இஸ்ரவேலின்‌ மற்ற  கோத்திரத்தாரோடு 
எண்ணித்தொகையேற்றப்படாததினால்‌, 
அவர்கள்‌ கர்த்தருடைய நியாயத்தீர்ப்புக்கு 
தப்பித்துக்கொள்கிறார்கள்‌. கானான்‌ 
தேசத்திற்குள்‌ பிரவேசிக்கமாட்டீர்கள்‌ என்று 
கர்த்தர்‌ சொன்ன. நியாயத்தீர்ப்பு, 
லேவிகோத்திரத்தாருக்கு சொல்லப்படவில்லை. 


கர்த்தருடைய 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கானான்‌ 

லேவி 
சுதந்திரம்‌ 
கர்த்தரே 


லேவி 
சுதந்திரம்‌ 


வனாந்தரத்தில்‌, 
இஸ்ரவேலின்‌ 


லேலி கோத்திரத்தார்‌ யுத்தத்திற்கு 
புறப்படவேண்டியவர்களுமல்ல. அவர்கள்‌ 
கர்த்தருக்கு ஊழியம்‌ செய்யவேண்டியவர்கள்‌. 
கர்த்தர்‌ லேலிகோத்திரத்தாருக்கு 
ஆசரிப்புக்கூடாரத்தின்‌ பணிவிடைகளை 
ஒப்புக்கொடுத்திருக்கிறார்‌. 





BALWETHER 
பிய 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
கானான்‌. 
பிரவேசிக்கமாட்டார்கள்‌ 
நியாயத்தீர்ப்பைச்‌ சொன்னபோது. 
ஆரோனின்‌  குமாரராகிய எலெயாசார்‌, 
இத்தாமார்‌ ஆகியோர்‌ இருபது வயதிற்கு 
மேற்பட்டவர்களாகயிருந்திருக்கவேண்டும்‌. 
ஆனாலும்‌ இவர்கள்‌ கானான்‌ தேசத்திற்குள்‌ 
பிரவேசிக்கிறார்கள்‌. 


பத்தாருக்கு 
தேசத்திற்குள்‌ 
என்னும்‌ 


“ஆசாரியனாகிய ஆரோனின்‌ குமாரன்‌ 
எலெயாசார்‌, விளக்குக்கு எண்ணெயையும்‌, 
சுகந்த தூபவர்க்கத்தையும்‌, தினந்தோறும்‌ 
இடும்‌  போஜனபலியையும்‌, அபிஷேக 
தைலத்தையும்‌, வாசஸ்தலம்‌ முழுவதையும்‌, 
அதிலுள்ள யாவையும்‌, பரிசுத்தஸ்தலத்தையும்‌ 
அதின்‌ பணிமுட்டுகளையும்‌, 
விசாரிக்கக்கடவன்‌ என்றார்‌” (எண்‌ 4:16). 

ஈகெர்சோன்‌ புத்திரரின்‌ வம்சத்தார்‌. 
ஆசரிப்புக்‌ கூடாரத்திலே செய்யும்‌ பணிவிடை 
இதுதான்‌; அவர்களை வேலைகொள்ளும்‌ 
விசாரணை,  ஆசாரியனாகிய ஆரோனின்‌ 
குமாரன்‌. இத்தாமருடைய கைக்குள்‌ 
இருக்கவேண்டும்‌” (எண்‌ 4:28), 


லேவி. கோத்திரத்தாரை, இஸ்ரவேலின்‌ 
மற்ற கோத்திரத்தாரோடு ஒப்பிட்டுப்‌ 
பார்க்கும்போது. அவர்கள்‌ சொற்ப 
எண்ணிக்கையுள்ள ஜனமாகயிருக்கிறார்கள்‌. 
ஆனாலும்‌ முதலாவது கணக்கெடுப்பின்போது, 
இருந்த லேவியரைவிட, இரண்டாவது 
கணக்கெடுப்பின்போது இருக்கிற லேவியரின்‌ 
எண்ணிக்கை அதிகமாயிருக்கிறது. லேவி 
கோத்திரத்தைச்‌ சேர்ந்தவர்கள்‌, 
இரண்டாவது கணக்கெடுப்பின்போது குமார்‌ 
ஆயிரம்பேர்‌ அதிகமாயிருக்கிறார்கள்‌. 
மோசே லேவி கோத்‌ 
அவர்களுடைய குடும்பங்களின்‌ பிரகாரமாக 
எண்ணுகிறார்‌. எண்ணப்பட்ட லேவியரின்‌ 
குடும்பங்களைப்பற்றி இந்த வசனப்பகுதியில்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. 


'த்தாரை: 


ண்ணப்பட்ட லேலியரின்‌ 
குடும்பங்களாவன: கெர்சோனின்‌ சந்ததியான 
கெர்சோனியரின்‌ குடும்பமும்‌. கோகாத்தின்‌ 
சந்ததியான கோகாத்தியரின்‌ குடும்பமும்‌, 


எண்ணாகமம்‌ - 
NUMBERS - COMMENTARY 


விரிவுரை 


மகலியரின்‌ குடும்பமும்‌, மூசியரின்‌ குடும்பமும்‌, 
கோராகியரின்‌' ல்க டும்பமுமே. த்‌ 
அம்ராமைப்‌ பெற்றான்‌ (எண்‌ 26:57 58). 


அம்ராமுடைய மனைவிக்கு யோகெபேத்‌ 
என்று பேர்‌; அவள்‌ எகிப்திலே லேவிக்குப்‌ 
பிறந்த குமாரத்தி: அவள்‌ அம்ராமுக்கு 
ஆரோனையும்‌ மோசேயையும்‌ அவர்கள்‌ 
சகோதரியான  மிரியாமையும்‌ பெற்றாள்‌ 
(எண்‌ 26:59), 


க்கு நாதாபும்‌ அபியூவம்‌ 
i பல்‌ 
நாதாபும்‌ அபியூவம்‌ கர்த்தருடைய சந்நிதியில்‌ 
அந்நிய அக்கினியைக்‌ கொண்டுவந்தபோது, 
செத்துப்போனார்கள்‌ (எண்‌ 26:60 தி) 


அவர்களில்‌ ஒரு மாதத்து ஆண்பிள்ளை 


எண்ணப்பட்டவர்கள்‌ 
இருபத்துமுவாிரப்பர்‌; இஸ்ரவேல்‌ 


புத்திரரின்‌ நடுவே அவர்களுக்குச்‌ சுதந்தரம்‌ 
கொடுக்கப்படாதபடிமினால்‌, அவர்கள்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ இலக்கத்திற்கு 
உட்படவில்லை (எண்‌ 26:62), 


லேலியரின்‌ பொதுவான 


மூன்று 
குடும்பங்களைப்பற்றிய விவரம்‌ வருமாறு : 


1. கெர்சோனின்‌ 
கெர்சோனியரின்‌ குடும்பம்‌ 


2. கோகாத்தின்‌ 
கோகாத்தியரின்‌ குடும்பம்‌ 

3. மெராயின்‌ சந்ததியான மெராரியரின்‌. 
குடும்பம்‌. 


லேலியின்‌ மற்ற 
குடும்பங்களைப்பற்றிய விவரம்‌ வருமாறு: 


சந்ததியான 


சந்ததியான 


ஐந்து 


1. லிப்னீயரின்‌ குடும்பம்‌ (எண்‌ 318) 
2. எப்ரோனியரின்‌ குடும்பம்‌ (எண்‌ 319) 
3. மகலியரின்‌ குடும்பம்‌ (எண்‌ 3:20) 
4. மூசியரின்‌ குடும்பம்‌ (எண்‌ 3:20) 


5. கோராகியரின்‌ குடும்பம்‌ (எண்‌ 3:19; 


எண்‌ 162) 





BALWETHER 
சபரிய 


கூறப்பட்டிருக்கும்‌ 
லேவியரின்‌ இந்தக்‌ 
மட்டுமே 


இ 
அட்டவணையில்‌ 
குடும்பத்தார்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறார்கள்‌. எண்‌ 318-20 
ஆகிய வசனங்களில்‌ கூறப்பட்டிருக்கும்‌. 
லேவியரின்‌ மற்ற குடும்பத்தாரைப்‌ பற்றி 
இங்கு எதுவும்‌ கூறப்படவில்லை. பி 
காரணமும்‌ அறியப்படவில்லை. 
அட்டவணையில்‌ கோகாத்தின்‌ குடய்பத்தில 
அம்ராமைப்‌ பற்றி கூறப்பட்டிருக்கிறது. 
ஆரோன்‌, மோசே, மிரியாம்‌ ஆகியோரும்‌ 
ஆசாரியத்துவ பட்டமும்‌ இந்தக்‌ 
கோத்திரத்திலிருந்தே. வருகிறது. 
(எண்‌ 2658-61). 

அம்ராம்‌ கோகாத்தின்‌ குமாரன்‌. 
கோகாத்‌ லேவியின்‌ குமாரன்‌. இவன்‌ 
யோகெபேத்தைத்‌ திருமணம்‌ செய்து, 
கொண்டான்‌.  யோகெபேத்‌ வேலியின்‌ 
குமாரத்தி. தன்னுடைய நெருங்கிய 
இனத்தாளை அம்ராம்‌ திருமணம்‌ செய்து 
எண்‌ 317). 
ஆகியோர்‌ 
ரோனின்‌ 
எலெயாசார்‌ 


பிறந்தவர்கள்‌. 
குமாரராகிய நாதாப்‌, அபியூ, 
இத்தாமார்‌ ஆகியோர்‌ ஆசாரியராசு 
அபிஷேகம்‌ பண்ணப்பட்டார்கள்‌ 
(எண்‌ 26:60). நாதாபும்‌, அபியூவும்‌ மதுபானம்‌. 
அருந்தி கர்த்தருடைய சந்நிதியில்‌ அந்நிய 
அக்கினியைக்‌ கொண்டு வந்ததினால்‌ 
மரித்துப்‌ போனார்கள்‌. (எண்‌ 26:91: 
லேவி 1011-10). 


லேவியர்களில்‌ ஒரு மாதத்து 
ஆண்பிள்ளை முதலாக எண்ணப்பட்டவர்கள்‌ 
இருபத்து மூவாயிரம்பேர்‌" 
கோத்திரத்தாரில்‌ புதிய 
பிரகாரம்‌ 23,000 பேர்‌ 
இவர்கள்‌ ஒரு மாதத்து ஆண்பிள்ளை 
முதலாக எண்ணப்பட்டவர்கள்‌. லாவது. 
எண்ணிக்கையிலிருந்து இப்பொழுது 1,000. 
பேர்‌ அதிகரித்திருக்கிறார்கள்‌. (எண்‌ 3:39) 
தலைவர்கள்‌ 
எண்‌ 3:22,2834 


சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள்‌. 

கணக்கில்‌ எடுத்தால்‌ 
கோத்திரத்தில்‌ 700பேர்‌. 
அதிகரித்திருக்கிறார்கள்‌. (எண்‌ 3:39) 


எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


வனாத்தரத்தில்‌ செத்தவர்கள்‌' 
எண்‌ 26:63-65 


எண்‌ 26:63. 
ஆசாரியனாகிய 


மோசேயும்‌ 

எலெயாசாரும்‌ 

அருகேயிருக்கும்‌ 

இப்பாலே 

சமனான வெளிகளில்‌ 

புத்திரரை 

எண்ணுகிறபோது இருந்தவர்கள்‌ 
இவர்களே. 


எண்‌ 26:84. முன்பு மோசேயும்‌ 
ஆசாரியனாகிய ஆரோனும்‌ சீனாய்‌. 
வனாந்தரத்தில்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரை 
எண்ணும்போது இருந்தவர்களில்‌ 
ஒருவரும்‌ இவர்களுக்குள்‌ இல்லை. 


எண்‌ 26:05. 
சாவார்கள்‌. 
அவர்களைக்‌. 
யிருந்தார்‌ 
குமாரனாகிய 
குமாரனாகிய 
வேறொருவரும்‌ 
மீதியாயிருக்கவில்லை. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ வனாந்தரத்திலே. 
கர்த்தருக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள்‌ 
வனாந்தரத்தில்‌ சாகவே சாவார்கள்‌ என்று 
கர்த்தர்‌ அவர்களைக்‌ குறித்துச்‌ 
சொல்லியிருந்தார்‌; கர்த்தர்‌ சொன்ன 
பிரகாரமே கலகக்காரர்கள்‌ எல்லோரும்‌ 
செத்துப்போனார்கள்‌. 


வரக்கா கக்‌ சாகவே 
கர்த்தர்‌ 

க்கச்‌ சொல்லி 
எப்புன்னேயின்‌ 
காலேபும்‌ நூனின்‌ 
யோகுவாவும்‌ தவிர, 
அவர்களில்‌ 


“இந்த வனாந்தரத்தில்‌ உங்கள்‌ 
பிரேதங்கள்‌ விழும்‌: உங்களில்‌ இருபது 
வயது முதல்‌ அதற்கு மேற்பட்டவர்களாக 
எண்ணப்பட்டு, உங்கள்‌ தொகைக்கு 
உட்பட்டவர்களும்‌ எனக்கு விரோதமாய்‌ 
முறுமுறுத்திருக்கிறவர்களுமாகிய அனைவரின்‌ 
பிரேதங்களும்‌ விழும்‌" (எண்‌ 14:29). 


மோசேயும்‌ 
ஆரோனும்‌ சீனாய்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திர 
இருந்தவர்களில்‌ ஒருவரும்‌ 
இல்லை (எண்‌ 26:64). 


ஆசாரியனாகிய 
வனாந்தரத்தில்‌ 
எண்ணும்போது 
இவர்களுக்குள்‌ 


முன்பு 





BALWETHER 
பிய 


எண்‌ 14:21-35 ஆகிய வசனங்களில்‌ 
கூறப்பட்ட தீர்க்கதரிசனம்‌ அப்படியே 
நிறைவேறிற்று. இருபது வயதிற்கு மேற்பட்ட 
பழைய சந்ததியாரில்‌ காலேபையும்‌, 
யோசுவாவையும்‌ தவிர, எல்லோரும்‌ மரித்துப்‌ 
போனார்கள்‌. (எண்‌ 26:64-65) 
யோசுவாவையும்‌, காலேபையும்‌ தவிர 
கானானுக்குள்‌  பிரவேசித்தவர்களில்‌ 60 
வயதுக்கு மேற்பட்டவர்கள்‌ ஒருவரும்‌ இல்லை. 
(எண்‌ 14:24,30,38). 


மோசேயும்‌ ஆசாரியனாகிய 
எலெயாசாரும்‌ எரிகோவின்‌ அருகேயிருக்கும்‌ 
யோர்தானுக்கு இப்பாலே மோவாபின்‌ 
சமனான வெளிகளில்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரை 
எண்ணுகிறபோது இருந்தவர்கள்‌ இவர்களே 


(எண்‌ 26:63). 


எலெயாசார்‌ இரண்டாவது பிரதான 
ஆசாரியன்‌. (எண்‌ 20:23-29) இவனுடைய 
குமாரன்‌ பினெகாஸ்‌ மூன்றாவது பிரதான 
ஆசாரியன்‌ (எண்‌ 2541). 


எப்புன்னேமின்‌ குமாரனாகிய காலேபும்‌ 
நூனின்‌ குமாரனாகிய யோசுவாவும்‌ தவிர. 
வேறொருவரும்‌ அவர்களில்‌ 
மீதியாமிருக்கவில்லை (எண்‌ 26:65) 


புத்திரருக்கு 


டு 
இஸ்ரவேல்‌... 
சொன்ன நியாயத்தீர்ப்பு, 
நிறைவேறுகிறது. 
வார்த்தையிலும்‌, 
உண்மையுள்ளவர்‌. 


இஸ்ரவேல்‌ 
விரோதமாக அவர்கள்‌ 
கர்த்தருக்கு கோபத்தை 
உண்டுபண்ணினாலும்‌, கர்த்தர்‌ தம்முடைய 
ம, இரக்கங்களையும்‌, 

அவர்களுக்கு: 


புத்திர்‌ 
முறுமுறுத்தாலும்‌, 


எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சீனாய்‌ மலையில்‌ எண்ணப்பட்ட 
இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ எண்ணிக்கையைவிட, 
சமவெளியில்‌ அவர்கள்‌ 
அவர்களுடைய 
இருந்ததைவிட 
இப்போது குறைந்திருக்கிறது. ஆனாலும்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ 
ஆசிர்வாதத்திற்காகவே, கர்‌, 2 
எண்ணுமாறு சொல்லுகிறார்‌ 


மோவாபின்‌ 
எண்ணப்படுகிற இஸ்ரவேல்‌ 
அநேகர்‌ இருபது. 
மேற்பட்டவர்களாகவும்‌, 
வயதிற்குட்பட்டவர்களாகவும்‌ இருக்கிறார்கள்‌. 
இவர்கள்‌ எல்லோரும்‌ யுத்தத்திற்கு 
புறப்பட்டுப்போகக்கூடியவர்கள்‌. இவர்களுடைய 
சரீர ஆரோக்கியம்‌ நன்றாயிருக்கிறது. 
கர்த்தருடைய நஇமாயத்தரப்பினால்‌ 
இஸ்ரவேல்‌ 
வருஷங்களாய்‌ 
அலைந்தார்கள்‌. 
நாட்களெல்லாம்‌. 
வீணாய்க்‌ கழிந்துபோயிற்று, 
இந்தக்‌ காலத்தில்‌ அவர்கள்‌ 
கட்டளைகளையும்‌, 
நியமங்களையும்‌, 
கற்றுக்கொள்கிறார்கள்‌. 
“வனாந்தரத்தில்‌ சாகவே சாவார்கள்‌" 
(எண்‌ 26:65) என்று கர்த்தர்‌ 
அவர்களைக்‌. , குறித்து நாற்பது 
வருஷங்களுக்கு முன்பு, இந்த வாக்கியத்தைச்‌ 
சொன்னார்‌. அது அப்படியே நிறைவேறி 
விடுகிறது (எண்‌ 14:21-35). 


கர்த்தருடைய 
அவருடைய 
பிரமாணங்களையும்‌ 





எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


செலோபியாத்தின்‌ குமாரத்திகளுடைய 
வழக்கு தீர்த்து வைக்கப்படுகிறது 
(எண்‌ 27:01.  மோசேமின்‌ மரணம்‌ 
சமீபித்திருக்கிறது என்பது அவருக்கு 
அறிவிக்கப்படுகிறது (எண்‌ 27:12-14) 


மோசேக்கு பின்பு. இஸ்ரவேல்‌ 
புத்திரரை வழிநடத்த யோசுவா தலைவராக 
தெரிந்தெடுக்கப்படுகிறார்‌. மோசேயின்‌ ஜெபம்‌ 
(எண்‌ 27:15-17). கர்த்தருடைய நியமனம்‌ 
(எண்‌ 2718-23), 


செலோப்பியாத்தின்‌ குமாரத்தி 
எண்‌ 27:1-11 


எண்‌ 27:1. யோசேப்பின்‌ குமாரனாகிய 
மனாசேயின்‌. குடும்பங்களில்‌, 
மனாசேயின்‌ குமாரனாகிய மாகீரின்‌ 
மகனான கிலெயாத்துக்குப்‌ பிறந்த 
ஏபேருக்குப்‌ புத்திரனாயிருந்த 
செலோப்பியாத்தின்‌ குமாரத்திகளாகிய 
மக்லான்‌, நோவான்‌, ஒக்லான்‌, மில்கான்‌, 
திர்சான்‌ என்பவர்கள்‌ வந்து, 


எண்‌ 27:2. ஆசரிப்புக்‌ கூடாரவாசலிலே. 
மோசேக்கும்‌, ஆசாரியனாகிய 
எலெயாசாருக்கும்‌,  பிரயுக்களுக்கும்‌, 
சுபையனைத்திற்கும்‌ முன்பாக தின்று: 


எண்‌ 273, எங்கள்‌ தகப்பன்‌ 
வனாந்தரத்தில்‌ மரணமடைந்தார்‌; அவர்‌ 
கர்த்தருக்கு விரோதமாகக்‌ கூடின 
கோராகின்‌ கூட்டத்தாரில்‌ சேர்த்தவர்‌. 
அல்ல, தம்முடைய பாவத்திணாலே. 
மரித்தார்‌ அவருக்குக்‌ குமாரர்‌ இல்லை. 


எண்‌ 27:4. எங்கள்‌ தகப்பனுக்குக்‌. 
குமாரன்‌ இல்லாததினாலே, அவருடைய 
பேர்‌ அவருடைய வம்சத்தில்‌ கலப்‌ 
அற்றுப்போகலாமா? 

தகப்பனுடைய தத க்‌ 
எங்களுக்குக்‌ காணியாட்சி கொடுக்க. 
வேண்டும்‌ என்றார்கள்‌. 


QOODNENS 
PUBLISHERS 


எண்‌ 275. மோசே அவர்களுடைய 
தியாயத்‌ கர்த்தருடைய 


தக்‌ 
சுத்திதியில்‌ கொண்டுபோனான்‌. 


எண்‌ 278. அப்பொ 
கேகய தொக்க ரா 


கர்த்தர்‌ 


எண்‌ 277. செலோப்பியாத்தின்‌' 
குமாரத்திகள்‌ சொல்லுகிறது சரிதான்‌; 
அவர்களுக்கு அவர்கள்‌ தகப்பனுடைய 
சகோதரருக்குன்னே சுதந்தரம்‌ கொடுக்க 
வேண்டும்‌; அவர்கள்‌ தகப்பன்‌ 
பின்வைத்த சுதந்தரத்தை அவர்களுக்கு. 
கிடைக்கும்படி செய்வாயாக. 


எண்‌ 27:8. மேலும்‌ நீ இஸ்ரவேல்‌ 
புத்திரரை நோக்கி: ஒருவன்‌ குமாரன்‌ 
இல்லாமல்‌ மரித்தால்‌, அவனுக்குரிய 
சுதந்தரத்தை அவன்‌ குமாரத்திக்குக்‌ 
கொடுக்க வேண்டும்‌. 


எண்‌ 27:9. அவனுக்குக்‌ குமாரத்தியும்‌ 
இல்லாதிருந்தால்‌, அவனுக்குரிய 
சுதந்தரத்தை அவன்‌ சகோதரருக்குக்‌ 
கொடுக்க வேண்டும்‌, 


எண்‌ 27:10. அவனுக்குச்‌ சகோதரரும்‌ 
இல்லாதிருந்தால்‌, அவனுக்குரிய 
சுதந்தரத்தை அவன்‌ தகப்பனுடைய 
சகோதரருக்குக்‌ கொடுக்க வேண்டும்‌. 


எண்‌ 2711. 
சகோதரர்‌ 


அவன்‌  தகப்பனுக்குச்‌. 

இல்லாதிருந்தால்‌, 
அவனுக்குரிய சுதந்தரத்தை அவன்‌: 
வம்சத்திலே அவனுக்குக்‌ கிட்டின 
உறவின்முறையானுக்குச்‌ சுதந்தரமாகக்‌ 
கொடுக்கவேண்டும்‌; இது, கர்த்தர்‌ 
மோசேக்குக்‌. கட்டளையிட்டபடியே, 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
தியாயவிதிப்பிரமாணமாய்‌ இருக்கக்‌ 
கடவது என்று சொல்‌ என்றார்‌. 


சொல்லப்பட்டிருக்கிறது. 
குமாரனான 
இல்லாமல்‌, 
இருந்தார்கள்‌; 
நோவாள்‌, 
ஒக்லாள்‌, மில்காள்‌, திர்சாள்‌ என்பவைகள்‌ 
(எண்‌ 26:33). 


செலொப்பியாத்திற்குக்‌. 
குமாரத்திகள்‌ 


இவர்கள்‌ நாமங்கள்‌ மக்லாள்‌, 


குமாரர்‌ 


மாத்திரம்‌. 





BALWETHER 
பிய 


இவர்களுக்கு 

வந்திருக்கிறது. 

ஆண்பிள்ளைகள்‌ பிறக்கவில்லை. அவருக்கு 
ஐந்து பிள்ளைகள்‌ பிறக்கிறார்கள்‌. ஐந்து 
பேருமே பெண்பிள்ளைகள்‌. 


செலோப்பியாத்தின்‌ காணியாட்சி 
அவருக்கு பிறக்கும்‌ ஆண்பிள்ளைகளுக்கு 
போய்ச்சேரவேண்டும்‌. ஆனால்‌ அவருக்கு 
ஆண்பிள்ளைகள்‌ பிறக்காததினால்‌, 
அவருக்கு பெண்பிள்ளைகள்‌ மாத்திரமே. 
பிறந்ததினால்‌, அவருடைய காணியாட்சி 
தங்களுக்கு  கொடுக்கப்படவேண்டுமென்று, 
செலோப்பியாத்தின்‌ குமாரத்திகள்‌ 
தங்களுடைய வழக்கை முறையிடுகிறார்கள்‌. 


இவர்களுடைய வழக்‌ எண்‌ 
36-ஆவது அதிகாரத்தில்‌ மறுடியுமாகச்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. 


யோசேப்பின்‌ குமாரனாகிய மனாசேயின்‌ 
குடும்பங்களில்‌, மனாசேயின்‌ குமாரனாகிய 
மாகீரின்‌ மகனான கிலெயாத்துக்குப்‌ பிறந்த 
ஏபேருக்குப்‌ புத்திரனாயிருந்த 
செலோப்பியாத்தின்‌ குமாரத்திகளாகிய 
மக்லாள்‌, நோவாள்‌, ஒக்லாள்‌, மில்காள்‌, 
திர்சாள்‌ என்பவர்கள்‌ வந்து. ஆசரிப்புக்‌ 
கூடாரவாசலிலே. மோசேக்கும்‌, 
ஆசாரியனாகிய எலெயாசாருக்கும்‌, 
பிரபுக்களுக்கும்‌, சபையனைத்திற்கும்‌ முன்பாக 
நிற்கிறார்கள்‌ (எண்‌ 2712. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்கள்‌ 

மோவாபின்‌ சம 
தங்கியிருக்கிறார்கள்‌. 
எண்ணிக்கை 
ஒவ்வொரு குடும்பத்தாருக்கும்‌ 
சுதந்தரவீதத்தைப்‌ பங்கு பிரித்துக்‌ 
கொடுப்பதற்காக இஸ்ரவேல்‌ புத்திரர்கள்‌ 
எண்ணித்‌ தொகையேற்றப்‌ படுகிறார்கள்‌. 


செலோப்பியாத்திற்கு ஐந்து 
குமாரத்திகள்‌ இருக்கிறார்கள்‌. அவர்களுடைய 
தகப்பனுக்கு ஆண்‌ பிள்ளைகள்‌ யாரும்‌: 
பிறக்கவில்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில்‌ 
பெண்‌ பிள்ளைகளாகிய தங்களுக்குக்‌ 
குபத்தன்‌ சுதந்தரவீதங்களைப்‌ பங்கு 
பிரித்து தரவேண்டுமென்று இந்த ஸ்திரீகள்‌ 
மோசேயிடம்‌ விண்ணப்பம்‌ பண்ணுகிறார்கள்‌. 


எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


(எண்‌ 271-5). மோசே அவர்களுடைய 
நியாயத்தைக்‌ கர்த்தருடைய சந்நிதியில்‌ 
கொண்டு போகிறார்‌ (எண்‌ 27:61). 


மோசே இவர்களுடைய வழக்கை 
விசாரித்து தீர்ப்பு சொல்லுகிறார்‌. இஸ்ரவேல்‌ 
ர்‌ கானான்‌ தேசத்தை சுதந்தரித்த 
தேசத்‌ சுதந்தரம்‌ 
பங்கிட்டு 
மோசே 
இங்கு செலோப்பியாத்தின்‌ குமாரத்திகளுக்கு 
சொல்லுகிற தீர்ப்பின்‌ பிரகாரம்‌, இஸ்ரவேல்‌ 
பத்திரருக்கு சுதந்தரம்‌ 
பிரித்துக்கொடுக்கப்படுகிறது. 
மனாசேயின்‌ குமாரனாகிய மாகீருக்குப்‌ 
பிறந்த கிலெயாத்‌ குமாரனாகிய 
எப்பேரின்‌ மகன்‌ செலொப்பியாத்துக்கு 
குமாரத்திகள்‌ தவிர குமாரர்‌ இல்லை; அவன்‌ 
குமாரத்திகளின்‌ நாமங்கள்‌, மக்லாள்‌, 


நோவாள்‌, ஒக்லாள்‌, மில்காள்‌, திர்சாள்‌ 
என்பவைகள்‌ (யோசு 17:3). 


அவர்கள்‌ ஆசாரியனாசிய 
எலெயாசாருக்கும்‌ நூனின்‌ குமாரனாகிய 
யோசுவாவுக்கும்‌. பிரபுக்களுக்கும்‌ முன்பாகச்‌ 
சேர்ந்துவந்து: எங்கள்‌ சகோதரர்‌ நடுவே 
எங்களுக்குச்‌ சுதந்தரம்‌ கொடுக்கும்படி 
கர்த்தர்‌... மோசேக்குக்‌ கட்டளையிட்டார்‌ 
என்றார்கள்‌: ஆகையால்‌ அவர்கள்‌ 
தகப்பனுடைய சகோதரரின்‌ நடுவே, 
கர்த்தருடைய வாக்கின்படி, அவர்களுக்குச்‌ 
சுதந்தரம்‌ கொடுத்தான்‌ (யோசு 17:4). 


செலோப்பியாத்தின்‌ குமாரத்திகள்‌ 
நற்குணசாலிகளாகவும்‌, கற்புள்ள 
ஸ்திரீகளாகவும்‌ இருக்கிறார்கள்‌. 
டைய வழக்கு 

அந்த ஸ்திரீகளின்‌ 


அவர்களு, 
விசாரிக்கப்படும்போது, 
நற்குணமும்‌ முக்கியத்துவம்‌ பெறுகிறது. 


மோசே, எலெயாசார்‌, 
சபையார்‌ ஆகியோருக்கு முன்பாக 
செலோப்பியாத்தின்‌ குமாரத்திகள்‌ நின்று, 
எங்கள்‌ தகப்பன்‌ வனாந்தரத்தில்‌ 
மரணமடைந்தார்‌: அவர்‌ கர்த்தருக்கு 
விரோதமாகக்‌ கூடின கோராகின்‌ 
கூட்டத்தாரில்‌ சேர்ந்தவர்‌ அல்ல, தம்முடைய 
பாவத்தினாலே மரித்தார்‌; அவருக்குக்‌ குமாரர்‌ 
இல்லை' (எண்‌ 27:3) என்றும்‌, 


இஸ்ரவேல்‌ 





எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


(எண்‌ 27:4) என்றும்‌ சொல்லுகிறார்கள்‌. 


எண்‌ 14:21-35 ஆகிய வசனங்களில்‌ 


நியமிக்கப்பட்டவர்களில்‌. 


தேசத்தின்‌ தலைவர்களுக்கு முன்பாகவும்‌ 
ஸ்திரீகள்‌ தங்கள்‌ உரிமையைக்‌ குறித்து 
விண்ணப்பம்‌ பண்ணுகிறார்கள்‌. ஸ்திரீகளின்‌ 
உரிமைப்‌ பிரச்சனை வேதாகமத்தில்‌: 
முதன்முறையாக இங்கு கூறப்பட்டிருக்கிறது. 
(எண்‌ 27:4-5, எண்‌ 27:1) 


செலோப்பியாத்தின்‌ 

தங்களுடைய பிரச்சனைகளை 

முன்‌ வந்து சொல்லுகிறார்கள்‌. 
அவர்களுக்காக வழக்காட வேறு யாரும்‌ 
நியமிக்கப்படவில்லை. மோசேயும்‌ 
எலெயாசாரும்‌, பிரபுக்களும்‌, இஸ்ரவேல்‌ 
சபையாரும்‌ ஆசரிப்புக்கூடார வாசலிலே. 
இருக்கிறார்கள்‌. அக்காலத்தில்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனத்தாருக்கு இதுவே பிரதான 
நீதிமன்றம்‌. 


'திறமையுமுள்ளவர்களாயிருக்கிறார்கள்‌. 


அவர்களுடைய பிரச்சனைகள்‌ மிகவும்‌: 
தெளிவாகயிருக்கிறது. அவர்களுடைய 
கோரிக்கைகளும்‌ நியாயமுள்ளதாயிருக்கிறது. 


QOODNENS 
PUBLISHERS 


தகப்பனுக்குக்‌ குமாரன்‌ 


சகோதாருக்குள்ளே 
காணியாட்சி கொடுக்க வேண்டும்‌ என்று 
செலோப்பியாத்தின்‌ குமாரத்திகள்‌ 
இஸ்ரவேலின்‌ நீதிமன்றத்திலே 
முறையிடுகிறார்கள்‌. இவர்கள்‌ கானான்‌ 
தேசத்தில்‌. தங்களுக்கு சுதந்தரம்‌ 
கேட்கிறார்கள்‌. 

கர்த்தர்‌ மோசேயை நோக்கி; 
இவர்களுடைய பேர்களின்‌ இலக்கத்திற்குத்‌ 
தக்கதாய்‌ தேசம்‌ இவர்களுக்குச்‌ 
சுதந்தரமாகப்‌ பங்கிடப்பட வேண்டும்‌” 
(எண்‌ 26:52,53) என்று சொல்லியிருக்கிறார்‌. 


மோசேயும்‌ எலெயாசாரும்‌ இஸ்ரவேல்‌ 
பத்திரை  எண்ணித்தொகையேற்றியபோது, 
அவர்கள்செலோப்பியாத்தின்‌ குமாரத்திகளை 
எண்ணித்தொகையேற்றவில்லை. 
ஆகையினால்‌. கர்த்தர்‌ மோசேக்கு 
சொல்லியிருக்கிற பிரகாரம்‌ கானான்‌ 
தேசத்திலே இவர்களுக்கு சுதந்தரம்‌ பங்கிட்டு 
கொடுக்கப்படுவதற்கு வாய்ப்பில்லை. 


செலோப்பியாத்தின்‌ குமாரத்திகளுக்கு, 
ஒரு சகோதரன்‌ இருந்திருந்தால்‌, அவர்கள்‌ 
தங்கள்‌ வழக்கை மோசேயினிடத்தில்‌ வந்து 
சொல்லியிருக்கமாட்டார்கள்‌. தங்கள்‌ 
தகப்பனுடைய சுதந்தரம்‌, தங்கள்‌ 
சகோதரனுக்கு கொடுக்கப்படும்‌ என்பது 
செலோப்பியா, குமாரத்திகளுக்கு 
தெரியும்‌. ஆனாலும்‌ இவர்களுக்கோ 
சகோதரன்‌ யாருமில்லை. 


செலோப்பியாத்தின்‌ குமாரத்திகள்‌ 
தங்கள்‌ பெற்றோரைக்‌ கனம்பண்ணுகிறார்கள்‌. 
அவர்கள்‌ தங்கள்‌ பெற்றோரைப்பற்றி 
மறந்துவிடாமல்‌, அவர்களை 
நினைவ கூருகிறார்கள்‌. அவர்களுக்கு 
குடும்பத்தின்‌ எல்லா காரியங்களும்‌ நன்றாய்த்‌ 
தெரிந்திருக்கிறது. 

பிள்ளைகள்‌ தங்கள்‌ பெற்றோரைக்‌ 
கனம்பண்ணவேண்டும்‌. “உன்‌ தாயையும்‌ 
தகப்பனையும்‌ கனம்பண்ணுவாயாக" என்பது 
கர்த்தருடைய கட்டளை. பெற்றோரைக்‌ 
கனம்பண்ணுவது பிள்ளைகளின்‌ கடமை. 





BALWETHER 
பிய 


செலோப்பியாத்‌ 
என்பதும்‌ அவருடைய 
தெரிந்திருக்கிறது. 
தகப்பனார்‌ உயிரோடிருந்த காலத்தில்‌ 
எந்தக்‌ குற்றமும்‌ செய்யவில்லை என்று 
அவருடைய குமாரத்திகள்‌ சொல்லுகிறார்கள்‌. 
செலோப்பியாத்தின்‌ குமாரத்திகள்‌, 
மோசேயினிடத்திலும்‌, 'சபையாரிடத்திலும்‌, 
“எங்கள்‌ தகப்பன்‌ வனாந்தரத்தில்‌ 
மரணமடைந்தார்‌; அவர்‌ கர்த்தருக்கு 
கூடின கோராகின்‌ 
சேர்ந்தவர்‌ அல்ல. 
பாவத்தினாலே மரித்தார்‌” 
(எண்‌ 27:3) என்று சொல்லுகிறார்கள்‌. 


எல்வாறு 


மரித்தார்‌. 


குமாரத்திகளுக்கு 
தங்களுடைய 


தங்கள்‌ தகப்பனார்மீ 
வழக்குகள்‌ எதுவுமில்லை என்றும்‌, 
மரணதண்டனைக்கு _ 


குற்ற 
அவா்‌ 
பாத்திரமானவால்ல 


சொல்லுகிறார்கள்‌. 

செலோப்பியாத்தின்‌ சுதந்தரத்தை வேறு 
அபகரித்துக்கொள்ளக்கூடாது 
அவருடைய குமாரத்திகள்‌ 

விவாதம்பண்ணுகிறார்கள்‌. 


மோசே அ டய நியாயத்தைக்‌: 
கர்த்தருடைய த்‌ கொண்டுபோகிறார்‌ 


பிள்ளைகளையும்‌ கைவிடாமல்‌, 
அவர்களுக்கு 


பிரச்சனைகளைச்‌ 


மோசேயும்‌ மிகுந்த 
அவர்கள்‌ சொல்லுவதைக்‌ 


கொண்டு போகிறார்‌. 
விண்ணப்பத்திற்கு 
செலோப்பியாத்தின்‌ _ 


மோசேக்கு சொல்லுகிறார்‌. 


எண்ணாகமம்‌ - 
NUMBERS - COMMENTARY 


பப opel 


PUBLISHERS 


மோசேயை நோக்கி, 
“செலோப்பியாத்தின்‌ குமாரத்திகள்‌ 
சொல்லுகிறது சரிதான்‌; அவர்களுக்கு 
அவர்கள்‌ தகப்பனுடைய சகோதரருக்குள்ளே 
சுதந்தரம்‌ கொடுக்க வேண்டும்‌; அவர்கள்‌ 
தகப்பன்‌ பின்வைத்த சுதந்தரத்தை 
அவர்களுக்கு கிடைக்கும்படி செய்வாயாக” 
(எண்‌ 27:67) என்று சொல்லுகிறார்‌. 


கர்த்தர்‌ 


தேவனுடைய தெய்வீக வாக்கினாலே, 
செலோப்பியாத்தின்‌ குமாரத்திகளுடைய 
வழக்கு தீர்த்து வைக்கப்படுகிறது. 
கர்த்தருடைய வார்த்தையினால்‌ 
அவர்களுக்கு நியாயம்‌ செய்யப்படுகிறது. 
பிற்காலத்தில்‌, இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ மத்தியிலே, 
இதுபோன்ற வழக்குகளும்‌ பிரச்சனைகளும்‌ 
வரும்போது, அவர்களுக்கு எல்வாறு நியாயம்‌ 
செய்யப்படவேண்டும்‌ என்பதை கர்த்தர்‌ 
தம்முடைய வார்த்தையின்‌ மூலமாக 
உறுதிபண்ணுகிறார்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரரில்‌ ஒருவன்‌ குமாரன்‌: 
இல்லாமல்‌ மரித்தால்‌, அவனுக்குரிய 
சுதந்தரத்தை யாருக்கு கொடுக்க வேண்டும்‌ 
என்று கர்த்தர்‌ தெளிவுபடுத்துகிறார்‌. 


கர்த்தர்‌ மோசேயை நோக்கி, “நீ 
இஸ்ரவேல்‌ புத்திரரை நோக்கி: ஒருவன்‌ 
குமாரன்‌ இல்லாமல்‌ மரித்தால்‌, அவனுக்குரிய 
சுதந்தரத்தை அவன்‌ குமாரத்திக்குக்‌ 
கொடுக்க வேண்டும்‌. அவனுக்குக்‌ 
குமாரத்தியும்‌ இல்லாதிருந்தால்‌, அவனுக்குரிய 
சுதந்தரத்தை அவன்‌ சகோதரருக்குக்‌ 
கொடுக்க. வேண்டும்‌, அவனுக்குச்‌ 
சகோதரரும்‌ இல்லாதிருந்தால்‌, அவனுக்குரிய 
சுதந்தரத்தை அவன்தகப்பனுடைய 
சகோதரருக்குக்‌ கொடுக்க வேண்டும்‌. அவன்‌ 
தகப்பனுக்குச்‌ சகோதரர்‌ இல்லாதிருந்தால்‌, 
அவனுக்குரிய சுதந்தரத்தை அவன்‌ 
வம்சத்திலே. அவனுக்குக்‌ கிட்டின 
உறவின்முறையானுக்குச்‌ சுதந்தரமாகக்‌ 
கொடுக்கவேண்டும்‌" (எண்‌ 27:81) என்று 
சொல்லுகிறார்‌. 


இது, த்தர்‌ மோசேக்குக்‌ 
க்க ப்ட்‌ "இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
நியாயவிதிப்பிரமாணமாய்‌ இருக்கிறது 
ந 2721). கர்த்தர்‌ இந்த வசனப்பகுதியில்‌ 

முறையானுக்கு 
கொடுக்கப்பவேண்டிய சுதந்தரத்தைப்பற்றியும்‌ 
சொல்லுகிறார்‌. 





BALWETHER 
பிய 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ 
சுதந்தரங்கள்‌ ற தம்முடைய 
பிரமாணத்தை த. வசனப்பகுதியில்‌ 
சொல்லுகிறார்‌. அதன்‌ விவரம்‌ வருமாறு : 


1. அவர்களுக்கு அவர்கள்‌ தகப்பனுடைய 
சகோதரருக்குள்ளே சுதந்தரம்‌ 
கொடுக்க வேண்டும்‌. (எண்‌ 27:7) 


ஒருவன்‌ குமாரன்‌ இல்லாமல்‌ மரித்தால்‌, 
அவனுக்குரிய சுதந்தரத்தை அவன்‌ 
குமாரத்திக்குக்‌ கொடுக்கவேண்டும்‌. 
(எண்‌ 27:8). 


அவனுக்குக்‌ குமாரத்தியும்‌ 
இல்லாதிருந்தால்‌, அவனுக்குரிய 
சுதந்தரத்தை அவன்‌ சகோதரருக்குக்‌ 
கொடுக்க வேண்டும்‌ (எண்‌ 27:9). 


சகோதரரும்‌ 
இல்லாதிருந்தால்‌, அவனுக்குரிய 
சுதந்தரத்தை அவன்தகப்பனுடைய 
சகோதரருக்குக்‌ கொடுக்க வேண்டும்‌ 
(எண்‌ 27:10) 


அவனுக்குச்‌ 


தகப்பனுக்குச்‌ சகோதரர்‌ 


நண திகந்ால்‌ 


முறையானுக்‌। 
கெடுக ண்டும்‌ (எண்‌ 27:1) 


இது. கர்த்தர்‌ மோசேக்குக்‌ 
கட்டளையிட்ட படியே, இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கு நியாயவிதிப்பிரமாணமாய்‌ 
இருக்கக்கடவது. 


மோசேயின்‌ 
சமீபமாயிற்று 
எண்‌ 2742-14 


மரணம்‌ 


எண்‌ 27:12. பின்பு கர்த்தர்‌ மோசேயை 
நோக்கி: நீ இத்த அபாரீம்‌ மலையில்‌ 
ஏறி, நான்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்குக்‌ 
கொடுத்த தேசத்தைப்‌ பார்‌. 

எண்‌ 27:13. தீ அதைப்‌ பார்த்தபின்பூ, 
உன்‌ சகோதரனாகிய ஆரோன்‌ 
சேர்க்கப்பட்டதுபோல, நீயும்‌ உன்‌ 
ஜனத்தாரிடத்தில்‌ சேர்க்கப்படுவாம்;;. 


எண்ணாகமம்‌ - 
NUMBERS - COMMENTARY 


ப opel 


PUBLISHERS 


எண்‌ 2714. 

வாக்குவாதம்பண்ணின ர்‌ 
வனாத்தரத்தில்‌ தண்ணீருக்கடுத்த 
விஷயத்தில்‌ அவர்கள்‌ கண்களுக்கு 


கட்டனையை மீறிணீர்கனே என்றார்‌. 
இது சீன்‌ வனாந்தரத்தில்‌ காதேஸ்‌ ஊர்‌ 
அருகே உண்டான  மேரிபாவின்‌ 
தண்ணீருக்கடுத்த காரியமே. 


மோசே செய்த தப்பிதத்தை கர்த்தர்‌ 
அவருக்கு எடுத்து சொல்லுகிறார்‌. அவர்‌ 
சீன்‌ வனாந்தரத்திலே, காதேஸ்‌ ஊர்‌ 
அருகே, கர்த்தருடைய கட்டளையின்‌ 
பிரகாரம்‌ கன்மலையைப்‌ பார்த்து பேசாமல்‌, 
அந்தக்‌ கன்மலையை இரண்டுதரம்‌ அடித்தார்‌. 
மோசேயும்‌ ஆரோனும்‌ கர்த்தருடைய 
வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல்‌ போனதினால்‌, 
அவர்கள்‌ இரண்டுபேரும்‌ கானான்‌ 
தேசத்தில்‌ பிரவேசிக்கமாட்டார்கள்‌ என்று 
கர்த்தர்‌ சொல்லிவிடுகிறார்‌. 


கர்த்தர்‌ மோசேயை நோக்கி, “சபையார்‌ 
வாக்குவாதம்பண்ணின சீன்‌ வனாந்தரத்தில்‌ 
தண்ணீருக்கடுத்த விஷயத்தில்‌ அவர்கள்‌ 
கண்களுக்கு முன்பாக என்னைப்‌ பரிசுத்தம்‌. 
பண்ணவேண்டிய நீங்கள்‌ என்‌ கட்டளையை 
மீறினீர்களே என்றார்‌. இது சீன்‌ 
வனாந்தரத்தில்‌ காதேஸ்‌ ஊர்‌ அருகே 
உண்டான மேரிபாவின்‌ தண்ணீருக்கடுத்த 
காரியமே எண்‌ 274) என்று 
சொல்லுகிறார்‌. 
மோசே இப்போது 
முதிர்வயதிலிருக்கிறார்‌. அவருக்கு 
சீக்கிரத்தில்‌ மரணம்‌ சம்பவிக்கப்போகிறது. 
கர்த்தர்‌ மோசேயின்‌ மரணத்தை அவருக்கு 
முன்னறிலிக்கிறார்‌. மோசே  மேரிபாவின்‌. 
தண்ணீருக்கடுத்த காரியத்தில்‌ கர்த்தருடைய 
கட்டளையை மீறினார்‌. ஆனாலும்‌ கர்த்தர்‌ 
மோசேயை விட்டு 'விலகிவிடவில்லை. 
அவருடைய மரணம்‌. சமீபத்தில்‌ 
வரப்போகிறது என்பதை கர்த்தர்‌ அவருக்கு 

முன்னறிவிக்கிறார்‌. 
மோசேயை நோக்கி, “உன்‌ 
ஆரோன்‌ 


கர்த்தர்‌ 
சகோதரனாகிய 
சேர்க்கப்பட்டதுபோல, நீயும்‌ உன்‌ 
ஜனத்தாரிடத்தில்‌ சேர்க்கப்படுவாய்‌" 
(எண்‌ 27:13) என்று சொல்லுகிறார்‌. 





BALWETHER 
சபரிய 


கர்த்தர்‌ மோசேயினிடத்தில்‌, அவருக்கு 
வரப்போகிற. மரணத்தைப்பற்றி 
சொன்னபின்பு, அவர்‌ தம்முடைய 
கட்டளையை மீறி தமக்கு விரோதமாகப்‌ 
பாவம்‌ செய்ததையும்‌ எடுத்து சொல்லுகிறார்‌. 
இதனால்‌ மோசே தன்னுடைய 
பாவத்திற்கு மனந்திரும்பவும்‌, கர்த்தருடைய 
சமுகத்தில்‌ நன்னைத்‌ தாழ்த்தி, 
தன்னுடைய பாவங்களை அறிக்கை செய்து, 
குர்த்தரோடு ஒப்புரவாக்கவும்‌, மோசேக்கு 
வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. 


மோசே சீக்கிரத்தில்‌ மரிக்கப்போகிறார்‌. 
அவர்‌ கானான்‌. தேசத்திற்‌ 
பிரவேரிக்கமாட்டார்‌ என்று 
கர்த்தர்‌ சொல்லிவிட்டார்‌ 
வாக்குத்தத்த 
பிரவேசிக்காவிட்டாலும்‌, 

மோரே நன்‌ கண்களால்‌ 

கர்த்தருடைய 


கர்த்தர்‌ மோசேயை நோக்கி, “நீ இந்த 
அபாரீம்‌ மலையில்‌ ஏறி, நான்‌ இஸ்ரவேல்‌ 


ந கடன ண தேசத்தைப்‌ பார்‌. 
அதைப்‌ 


கக்‌ 
சேர்க்கப்பட்டதுபோல, 
ஜனத்தாரிடத்தில்‌ 

(எண்‌ 271213) என்று சொல்லுகிறார்‌ 


தேசத்திற்கு 
ஆனால்‌ 
பத்தன்‌ நிமித்தமாக 
ற்குள்‌ பிரவேசிப்பதற்கு 
மறுக்கப்பட்டிருக்கிறது. 
மரணம்‌ அடையும்‌ 

ஆயந்தமாகக்‌ கர்த்தர்‌ 


மலைக்கு. ஏறிவருமாறு 
(எண்‌ 2712-14). 


பகுதியையும்‌ காணமுடியும்‌. மோசே அபாரீம்‌ 
மலையில்‌ ஏறிய மலை சிகரத்தின்‌ பெயர்‌ 
நேபோ (பபா 32:49). இதற்கு பிஸ்கா 
(உபா 341) என்னும்‌ மறுபெயரும்‌ உள்ளது. 


எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மோசேயின்‌ மரணம்‌ அவருடைய 
ஜனத்தாரிடத்திலிருந்து, அவரைப்‌ 
பிரித்துவிடவில்லை. “நீ உன்‌ ஜனத்தாரிடத்தில்‌ 
சேர்க்கப்படுவாய்‌" என்று கர்த்தர்‌ 
மோசேயின்‌ மரணத்தைக்‌ குறித்து அவருக்கு 
சொல்லுகிறார்‌. இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
மத்தியிலே, பரிசுத்தமான முற்பிதாக்கள்‌ 
அநேகர்‌ இருந்தார்கள்‌. அவர்கள்‌ 
எல்லோருமே மரித்துப்போனார்கள்‌. மோசே 
மரிக்கும்போது, ்‌ 
சேர்க்கப்படுவார்‌. 
முற்பிதாக்கள்‌ 
இளைப்பாறுதலில்‌ பிரலேசித்தார்கள்‌. 
மரிக்கும்போது, அவர்களோடுகூட 
இளைப்பாறுதலில்‌ பிரவேசிப்பார்‌ 


மோசேயின்‌ மரணம்‌, அவருடைய 
சகோதரனாகிய ஆரோன்‌ இதற்கு முன்பு 
மரித்துப்போனதுபோல இருக்கும்‌. ஆரோன்‌ 
தன்‌ ஜனத்தாரிடத்தில்‌ சேர்க்கப்பட்டதுபோல, 
மோசேயும்‌ தன்‌ ஜனத்தாரிடத்தில்‌ 
சேர்க்கப்படுவார்‌. 


ஆரோன்‌ மரிக்கும்‌. 
அவருடைய ஆசாரிய வஸ்திரம்‌ 
சரீரத்திலிருந்து கழற்றப்பட்டது. 
சம்பவத்தை ஆரோன்‌ 
பார்த்துக்கொண்டிருந்தார்‌. ஆரோன்‌ 
மரிக்கும்போது, அவருடைய ஆசாரியத்துவ 
அவரை விட்டு 
அதன்பின்பு 
அவருடைய சரீரம்‌ மரித்துப்போகிறது. 


ஆரோன்‌ தன்‌ சரீர மரணத்தைப்‌ 
பர்த்து பயப்படவில்லை. மோசேயும்‌ 
அதுபோல பயப்படாதிருக்கவேண்டும்‌. 


மோசேயின்‌ மனதில்‌ டவண்டும்‌ 


“என்னைப்‌ பரிசுத்தம்‌ பண்ணவேண்டிய 
நீங்கள்‌" என்று கர்த்தர்‌ மோசேயைப்பற்றியும்‌ 
ஆரோனைப்பற்றியும்‌ சொல்லுகிறார்‌. 
பரிசுத்தம்‌ பண்ணுதல்‌ என்பதற்கு தெய்வீகப்‌ 
பயன்பாட்டிற்காக வேறுபிரித்தல்‌ என்று 
பொருள்‌. கர்த்தரைப்‌ பரிசுத்தம்‌ பண்ணுதல்‌ 
என்பதற்கு ஒருவன்‌ தன்னுடைய 
இருதயத்திலும்‌, தன்னுடைய நடத்தையிலும்‌ 
கர்த்தரை வேறுபிரித்துப்‌ பரிசுத்தப்படுத்துவது 
என்று பொருள்‌. மேலும்‌ பயபக்தியோடு 

அவருக்குக்‌ கீழ்ப்படிதல்‌ என்றும்‌ இதற்கு! 
பொருள்‌ கூறலாம்‌. (1பேதுரு 345). 





BALWETHER 
பிய 


மோசேக்கு அடுத்த தலைவ: 
எண்‌ 2715-28. 


எண்‌ 27:15. அப்பொழுது மோசே 
கர்த்தரை நோக்கி: 


எண்‌ 2718. கர்த்ததுடைய சமை 
மேய்ப்பன்‌ இல்லாத மத்தையைப்‌ போல்‌ 
இராதபடிக்கு, 


எண்‌ 27:17. அத்தச்‌ சபைக்கு முன்பாகப்‌ 
போக்கும்‌ வரத்துமாய்‌. 
இருக்கும்படிக்கும்‌, அவர்களைப்‌ 
போகவும்‌ வரவும்‌ பண்ணும்படிக்கும்‌, 
மாம்சமான யாவருடைய ஆவிகளுக்கும்‌ 
தேவனாகிய கர்த்தர்‌ ஒரு புருஷனை 
அவர்கள்‌ மேல்‌ அதிகாரியாக. 
ஏற்படுத்‌ தவேண்டும்‌ என்றான்‌. 


5718. கர்த்தர்‌ மோசேயை 

ஆவியைப்பெற்றிருக்கிற 
யோசுவா என்னும்‌: 
குமாரனை: 


எண்‌ 
நோக்கி: 


புருஷனாகிய 
நூனின்‌ 


தீ 
தெரிந்துகொண்டு, அவன்மேல்‌ உன்‌ 


கையை வைத்து, 


எண்‌ 2719. அவனை ஆசாரியனாகிய 
எலெயாசாருக்கும்‌ சபையனை த்திற்கும்‌ 
முன்பாக நிறுத்தி, அவர்கள்‌ 
கண்களுக்கு முன்பாக அவனுக்குக்‌ 
கட்டனைகொடுத்து, 


எண்‌ 27:20. இஸ்ரவேல்‌ புத்திரராகிய 
சபையார்‌. எல்லாரும்‌ அவனுக்குக்‌ 
கீழ்ப்படியும்படிக்கு, உன்‌ கனத்தில்‌ 
கொஞ்சம்‌ அவனுக்குக்‌ கொடு. 


எண்‌ 27:21. அவன்‌ ஆசாரியனாகிய 
எலெயாசாருக்கு முன்பாக. 
திற்கக்கடவன்‌; அவனிமித்தம்‌ அந்த 
ஆசாரியன்‌ கர்த்தருடைய 
சுந்நிதாணத்தில்‌ வந்து, ஊரீம்‌ என்னும்‌ 
நியாயத்தினாலே. ஆ 
கேட்கக்கடவன்‌; 

கட்டனையின்படியே, 

அவனோடே கூட 
புத்திரராகிய 
போகவும்‌ 
கட்டனையின்படியே 
வேண்டியது என்றார்‌. 


சபையார்‌ 


எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


எண்‌ 2722. 


கர்த்தர்‌ 


மோசே தனக்குக்‌ 
கட்டனையிட்டபடியே 
யோகவாவை அழைத்துக்கொண்டு. 
போய்‌, அவனை  ஆசியனாகிய 
எலெயாசாருக்கும்‌ சபையனைத்திற்கும்‌ 
முன்பாக நிறுத்தி, 


எண்‌ 2758. அவன்மேல்‌ தன்‌ கைகளை 
வைத்து, கர்த்தர்‌ தனக்குச்‌. 
சொன்னபடியே அவனுக்குக்‌ 
கட்டனைகொடுத்தான்‌. 


புத்தரரை வழிநடத்தி 
தனக்கு பின்பு ஒரு 
நியமிக்கப்படவேண்டுமென்று 

கர்த்தரிடத்தில்‌ 


| இஸ்ரவேல்‌ 


விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 
மோசேயினிடத்தில்‌ பொறாமை குணமில்லை, 
தான்‌ மட்டுமே தலைவராகயிருக்கவேண்டும்‌ 
தனக்கு போட்டியாக 
வந்துவிடக்கூடாது என்றும்‌ 
ஒருபோதும்‌ நினைக்கவில்லை. 
இப்படிப்பட்ட குணமுள்ளவர்கள்‌ 
பொறாமைக்காரராயிருப்பார்கள்‌. அவர்கள்‌ 
தங்களுக்கு பின்பு, தங்களுடைய 
தலைமை ஸ்தானத்திலே ஒருவரும்‌ 
வந்துவிடக்கூடாது என்றும்‌ நினைப்பார்கள்‌. 
மோசேயோ |ஸ்ரவேல்‌ புத்திரர்மி; 
மிகுந்த கசல்‌ கத்‌ ந 
இஸ்ரவேல்‌ ஜனத்தாருக்காக ஊழியம்‌ 
செய்கிறவர்‌. மோசே அவர்களை ஊழியம்‌ 
கொள்ளுகிறவரல்ல. “நீயும்‌ உன்‌ 
ஜனத்தாரிடத்தில்‌ சேர்க்கப்படுவாய்‌” என்று 
கர்த்தர்‌ தன்னிடத்தில்‌ சொன்ன 
உடனே. மோசே கர்த்தரிடத்தில்‌ 
ஜெபம்பண்ண ஆரம்பிக்கிறார்‌ அவர்‌ 
தனக்காக ஜெபம்பண்ணாமல்‌, கர்த்தர்‌ 
தன்னுடைய ஆயுசுகாலத்தைக்‌ 
கூட்டிக்கொடுக்கவேண்டுமென்று 
தனக்கு பின்பு 
'புத்திரரை வழிநடத்த 
கர்த்தர்‌ தாமே ஒரு புருஷனை அவர்கள்மேல்‌ 
அதிகாரியாக ஏற்படுத்தவேண்டுமென்று 
ஜெபம்பண்ணுகிறார்‌. 





BALWETHER 
பிய 


“கர்த்தருடைய 

மந்தையைப்‌ போல்‌ இராதபடிக்கு, அந்தச்‌ 
சபைக்கு. முன்பாகப்‌ போக்கும்‌ வரத்துமாய்‌ 
இருக்கும்படிக்கும்‌, அவர்களைப்‌ போகவும்‌: 
வரவும்‌ பண்ணும்படிக்கும்‌, மாம்சமான 
யாவருடைய ஆவிகளுக்கும்‌ தேவனாகிய 
கர்த்தர்‌ ஒரு புருஷனை அவர்கள்‌ மேல்‌ 
அதிகாரியாக ஏற்படுத்தவேண்டும்‌” 
(எண்‌ 2745-17) என்று 
விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 


வசனத்தில்‌ 
எபிரெய வார்த்தை 
“எலோஹிம்‌' என்பதாகும்‌. சிருஷ்டிப்போடு 
தொடர்புபடுத்தி கர்த்தருடைய நாமம்‌ 
பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. கர்த்தர்‌ 
சிருஷ்டிகராகவும்‌, மாம்சமான யாவருடைய 
ஆவிகளையும்‌ ஆளுகை செய்கிறவராயும்‌ 
இருக்கிறார்‌ (எண்‌ 16:22) 


இந்த கர்த்தர்‌ 
என்பதற்கான 


இஸ்ரவேலின்‌ மிகப்பெரிய தேவையைக்‌ 
குறித்து மோசே தேவனிடம்‌ விண்ணப்பம்‌ 
பண்ணுகிறார்‌. இஸ்ரவேலின்‌ தலைவன்‌ 
ஆடுகளை மேய்க்கும்‌ ஒரு மேய்ப்பனைப்‌ 
போல இருக்கவேண்டும்‌. ஆடுகளை நல்ல. 
விளைச்சல்‌ நிலத்தின்‌ வழியாக வழிநடத்தி, 
அவர்களைப்‌ பாதுகாத்து பராமரிக்கும்‌ நல்ல. 
மேய்ப்பனைப்போல ஒரு அதிகாரி இஸ்ரவேல்‌. 


புத்திரருக்கு வேண்டும்‌ (எண்‌ 2716-17), 


நாமும்‌ 
கர்த்தரிடத்தில்‌ 
நம்முடைய 
செய்வதுபோல, நமக்கு ள்ல காலத்தில்‌ 
கர்த்தருடைய ஊழியம்‌ தொடர்ந்து 
நடைபெறவேண்டும்‌ என்றும்‌, அந்த 
ஊழியத்தை செய்வதற்கு கர்த்தர்‌ ஒரு புதிய 
சந்ததியை எழுப்பவேண்டும்‌ என்றும்‌ நாம்‌ 
ஜெபம்பண்‌ணவேண்டும்‌. 

மோசே கர்த்தரிடத்தில்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனத்தைப்பற்றிச்‌ சொல்லும்போது... ந்‌ 
கரிசனையோடு பேசுகிறார்‌. 
சபை... மேய்ப்பனில்லாத. 


இப்போது. 


மேய்ப்பனாயிருக்கிறார்‌. அவர்‌ மரித்துப்போன 
பின்பு, அவருடைய ஸ்தானத்தில்‌ 
ஒருவரும்‌  நியமிக்கப்படவில்லையென்றால்‌, 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ மேய்ப்பனில்லாத 
மந்தையைப்போல இருப்பார்கள்‌. 


எண்ணாகமம்‌ - 
NUMBERS - COMMENTARY 


பப opel 


PUBLISHERS 


கர்த்தரிடத்தில்‌ 
ஜெபம்பண்ணும்போது அவர்மீது நம்பிக்கை 


அனுப்பவேண்டும்‌ என்று 
விண்ணப்பம்பண்ணாமல்‌, கர்த்தர்‌ ஒரு 
புருஷனை இஸ்ரவேல்‌ புத்திரர்மேல்‌ 
அதிகாரியாக ஏற்படுத்தவேண்டும்‌ என்று 
விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 


கர்த்தர்‌ தாமே ஒரு 
தெரிந்தெடுக்கவேண்டும்‌ என்பதும்‌, 
அந்த புருஷனை இஸ்ரவேல்‌ ஜனங்கள்மேல்‌ 
அதிகாரியாக ஏற்படுத்தவேண்டும்‌ என்பதும்‌ 
மோசேயின்‌ விண்ணப்பமாகமிருக்கிறது. 
கர்த்தர்‌ தெரிந்துகொள்ளும்‌ மனுஷன்‌, 
இஸ்ரவேல்‌ புத்திரரை வழிநடத்துவதற்கு 
தகுதியுள்ளவராகயிருப்பார்‌. இஸ்ரவேல்‌. 
ஜனத்தாரும்‌ அந்தப்‌ புருஷனை தங்கள்‌ 
தலைவராக ஏற்றுக்கொண்டு, அவருடைய 
வார்த்தைக்கு கீழ்ப்படிவார்கள்‌. 

கர்த்தர்‌ மோசேயின்‌ விண்ணப்பத்திற்கு 
செவிகொடுக்கிறார்‌. மோசே கர்த்தரிடத்தில்‌ 
கேட்டுக்கொண்ட பிரகாரம்‌, அவர்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கு தலைவராக, ஒரு புருஷனைத்‌ 
தெரிந்துகொள்கிறார்‌. நூனின்‌ குமாரனாகிய 
யோசுவா என்பவர்‌ கர்த்தரால்‌. 


தெரிந்துகொள்ளப்படுகிற புருஷர்‌. 


கர்த்தர்‌ மோசேயை நோக்கி, 
“ஆலியைப்பெற்றிருக்கிற புருஷனாகிய 
யோசுவா என்னும்‌ நூனின்‌ குமாரனை நீ 
தெரிந்துகொண்டு, அவன்மேல்‌ உன்‌ கையை 

வை” (எண்‌ 27:18) என்று சொல்லுகிறார்‌. 
மோசே எழுதிய பஞ்சாகம புஸ்தகத்தில்‌, 
மோசே ஜெபிக்கும்‌ போதெல்லாம்‌ கர்த்தர்‌ 
உடனடியாகப்‌ பதில்‌ கொடுக்கிறார்‌ என்று 
கூறப்பட்டிருக்கிறது. ஒரு மனுஷனோடு 
முகமுகமாகப்‌ பேசுவதுபோன்று, கர்த்தர்‌ 
மோசேயோடு பேசுகிறார்‌ (எண்‌ 271168). 
ர்‌ நல்ல உறவில்‌ 
தேவனுடைய 
அவரைக்‌. கிட்டிச்‌ 
(கொரி 3:6-18; எபி 4114-16; 

எபி 8:6; எபி 10:19-23). 





(யய 
பிய 


எகிப்திலிருந்து புறப்பட்டு 
இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ பழைய சந்ததியில்‌ 
இப்பொழுது மோசே, யோசவா, காலேப்‌ 
ஆகியோர்‌ மட்டுமே உயிரோடு 
இருக்கிறார்கள்‌ (எண்‌ 14:21-35; எண்‌ 26:65). 
மோசே விரைவில்‌ மரித்துப்‌ போகப்‌ போகிறார்‌. 
யோசுவாவும்‌, காலேபும்‌ இஸ்ரவேலரின்‌ புதிய 
சந்ததியாரைக்‌ கானான்‌ தேசத்திற்குள்‌ 
வழிநடத்திச்‌ சென்று அதைச்‌ சுதந்தரிக்க 
வேண்டும்‌. யோசுவா மோசேக்கு அடுத்த 
படியாக தலைவராகத்‌ தெரிந்தெடுக்கப்பட்ட 
ப்டியினால்‌, அவர்மீது காலேப்‌ பொறாமை 
கொண்டதாக வேதத்தில்‌ எந்த 
ஆதாரமுமில்லை. ஒவ்வொரு காரியத்தைச்‌ 
செய்வதற்கும்‌ சரியான நபர்‌ யார்‌ என்பது 
கர்த்தருக்குத்‌ தெரியும்‌. 

பழைய 
பெற்றிருந்த 
சொல்லப்பட்டிருக்கிறது. 
வருமாறு : 


1, யோசேப்பு (ஆதி 41:38) 


உடன்படிக்கையில்‌ ஆவியைப்‌ 
புருஷர்களைப்பற்றிச்‌ 
அதன்‌ விவரம்‌ 


2, மோசே (ஏசா 6310-1) 
3. யோசுவா (எண்‌ 2718) 

4. தாவீது (சங்‌ 5:10) 

5. எசேக்கியேல்‌ (எசே 2:2; எசே 3:24) 


6. தானியேல்‌ (தானி 4:8-918; 
தானி 5: 11-14; தானி 6:3) 
7. சீஷர்கள்‌ (மத்‌ 10:20) 

ஏற்பாட்டிலுள்ள 
பரிசுத்தவான்‌களும்‌. 


பழைய 
தீர்க்கதரிசிகளும்‌, 
பரிசுத்த ஆவியானவரின்‌ ஒரு அளவை, ஒரு 
குறிப்பிட்ட காலத்திற்குப்‌ பெற்றிருந்தார்கள்‌. 


இந்த வசனப்பகுதியில்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
அதன்‌ விவரம்‌ வருமாறு : 


எண்ணாகமம்‌ - 
NUMBERS - COMMENTARY 


விரிவுரை 


1. ஆலியைப்பெற்றிருக்கிற புருஷனாகிய 
யோசுவா என்னும்‌ நூனின்‌ குமாரனை 
நீ தெரிந்துகொண்டு, அவன்மேல்‌ உன்‌ 
கையை வை (எண்‌ 27:18). 


அவனை ஆசாரியனாகிய 
எலெயாசாருக்கும்‌ சபையனைத்திற்கும்‌ 
முன்பாக நிறுத்தி, அவர்கள்‌ 
கண்களுக்கு முன்பாக அவனுக்குக்‌ 
கட்டளை கொடு (எண்‌ 27:19). 


இஸ்ரவேல்‌ புத்திரராகிய 
எல்லாரும்‌ 
கீழ்ப்டியும்படிக்கு, உன்‌ 
கொஞ்சம்‌ அவனுக்குக்‌ 
(எண்‌ 27:20). 


சபையார்‌ 
அவனுக்குக்‌ 
கனத்தில்‌ 
கொடு, 


அவன்‌ 


ஆசாரியனாகிய 
எலெயாசாருக்கு 


முன்பாக நிற்க 
வேண்டும்‌; அவனிமித்தம்‌ அந்த 

சாரியன்‌ கர்த்தருடைய 
சந்நிதானத்தில்‌ வந்து, ஊரீம்‌ என்னும்‌ 
நியாயத்தினாலே ஆலோசனை கேட்க 
வேண்டும்‌ (எண்‌ 27:21) 


அவருடைய கட்டளையின்படியே, 
அவனும்‌ அவனோடேகூட இஸ்ரவேல்‌ 
புத்திரராகிய சபையார்‌ எல்லாரும்‌. 
போகவும்‌ அவருடைய 
கட்டளையின்படியே வரவும்‌ வேண்டும்‌. 


யோசுவா இதுவரையிலும்‌ மோசேயோடு 
கூடமிருந்தவர்‌ அமலேக்கியருக்கு 
விரோதமாக நடைபெற்ற யுத்தத்தில்‌, 
யோசுவா மிகுந்த தைரியத்தோடு 
அவர்களுக்கு விரோதமாக 
யுத்தம்பண்ணியவர்‌. யோசுவா மிகுந்த 
மனத்தாழ்மையுள்ளவர்‌. அவர்‌ இதுவரையிலும்‌ 
மோசேக்கு பணிவிடை செய்து வருகிறார்‌. 
அவர்‌ கர்த்தர்மீது மிகுந்த பக்தியும்‌ 
விசுவாசமுமுள்‌ எவர்‌. 


இஸ்ரவேலின்‌ பன்னிரண்டு பிரபுக்கள்‌ 
கானான்‌ தேசத்தைச்‌ சுற்றிப்பார்ப்பதற்காக. 
அனுப்பப்பட்டபோது, அவர்களில்‌ 
யோகாவும்‌ ஒருவராக அனுப்பப்பட்டார்‌. 
அவர்களில்‌ இரண்டுபேர்‌ மாத்திரமே 
இஸ்ரவேல்‌: ஜனத்தாரிடம்‌. நல்ல 
செய்தியை சொன்னவர்கள்‌. அவர்களில்‌ 
யோகவாவம்‌ ஒருவர்‌. துர்ச்செய்தியை 
பரப்பின வேவுகாரர்கள்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரருடைய இருதயங்களைக்‌ 


கரையப்பண்ணினார்கள்‌. 





BALWETHER 
பிய 


யோசுவாவோ கர்த்தர்மீது நம்பிக்கை 
வைத்து, அவர்களிடத்தில்‌ உற்சாகமான 
வார்த்தைகளைப்‌ பேசினார்‌. 


இஸ்ரவேல்‌ 
வழிநடத்துவதற்கு, 
அடுத்தபடியாக கர்த்தர்‌ 
தெரிந்தெடுத்திருக்கிறார்‌ 
ஊழியத்திற்கு அவரை 
பிரதிஷ்டைபண்ணவேண்டுமென்று 
மோசேக்கு கட்டளையிடுகிறார்‌. 
மோசே யோசுவாவின்மேல்‌ தன்‌ கையை 


புத்திரரை 
மோசேக்கு 
யோசவாவை 
அந்த 
எவ்வாறு 
கர்த்தர்‌ 


குமாரனாகிய 
கைகளை 


அவன்‌ னத்தின்‌ 


யோசுவாவின்மேல்‌: 
வைத்தபடியினால்‌ 
ஆவியினால்‌ நிறையப்பட்டான்‌ 


புத்திரர்‌ அவனுக்குக்‌ கீழ்ப்படிந்து, த்ர 
மோசேக்குக்‌ கட்டளையிட்டபடியே 
செய்தார்கள்‌" (உபா 349) 
ஏற்பாட்டுக்காலத்தில்‌, 
ஊழியக்காரர்கள்‌ சபையிலுள்ள 
விசுவாசிகள்மீது தங்கள்‌ கைகளை வைத்து 
ஜெபம்பண்ணுகிறார்கள்‌ விசுவாசிகளை 
சுவிசேஷ ஊழியத்திற்காக 
மிரந்தெடுக்கும்போது, அவர்கள்மீது கைகளை 
வைத்து ஜெபம்பண்ணுவது வழக்கம்‌. 
அவர்கள்‌ கர்த்தருடைய ஊழியத்திற்காக 
பிரதிஷ்டைபண்ணப்படுகிறார்கள்‌. கர்த்தர்‌ 
தாமே அவர்களை தம்முடைய 
ஊழியக்காரர்களாக அங்கீகரிக்கவேண்டு 
மென்றும்‌, தம்முடைய ஊழியத்தை 
செய்வதற்கு கர்த்தர்‌ தாமே அவர்களை 
தகுதிப்படுத்தவேண்டும்‌ என்றும்‌ வாஞ்சித்து.. 
அப்போஸ்தலர்கள்‌ அவர்களுடைய 
தலைகள்மீது தங்கள்‌ கைகளை வைத்து 
ஜெபம்பண்ணுகிறார்கள்‌. 


எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அப்போஸ்தலர்கள்‌ 
ஊழியக்காரர்கள்மேல்‌ கைகளை 
ஜெபம்பண்ணும்போது, அவர்களை 
கிறிஸ்துவுக்கும்‌ அவருடைய சபைக்கும்‌ 
ஜீவபலிகளாக ஒப்புக்கொடுத்து, 
ஜெபம்பண்ணுகிறார்கள்‌. 


மோசே யோசுவாவின்மேல்‌ தன்‌ கையை 
வைத்து ஜெரிக்கவேண்டும்‌. அதன்பின்பு 
அவர்‌ யோசுவாவை ஆசாரியனாகிய 
எலெயாசாருக்கும்‌ சபையனைத்திற்கும்‌ 
முன்பாக நிறுத்தவேண்டும்‌ (எண்‌ 27:19), 


வைத்து, 


 ஆசாரியனாகிய எலெயாசாரிடம்‌ 

தும்மீம்‌ ஆகியவற்றைக்‌ கொண்ட 

க்கம்‌ கர்த்தருடைய 

ஆகியவற்றைப்‌ 

பயன்படுத்தி சபையார்‌ தொந்த கொள்வது 
வழக்கம்‌ (யாத்‌ 28:30). 


ரவேல்‌ ஜனத்தாரை வழிநபு 
கபரிய. வழய்திற்க வந்தா 
போசவாவைத்‌ ட தெரிந்தெடுத்தரக்கிார்‌ 
என்பதை எலெயாசாரும்‌  இஸ்ரவே 
சபையாரும்‌. 'அங்ககரிக்கவேண்டும்‌. 
கர்த்தரே யோசுவாவை தலைவராக 
நியமித்திருக்கிறார்‌ என்பதை அவர்கள்‌ 
எல்லோரும்‌ அறிந்துகொள்ளவேண்டும்‌ 
இதற்காகவே யோசுவாவை 
எலெயாசாருக்கும்‌, த்க்‌ 
அனைத்திற்கும்‌ முன்பாக நிறுத்துகிறார்‌ 

மோசே இஸ்ரவேல்‌ சபையார்‌ 
எல்லாருடைய கண்களுக்கும்‌ முன்பாக 
யோசுவாவுக்கு கட்டளை கொடுக்கவேண்டும்‌. 
(எண்‌ 27:19). 


சபை 


மோசே தன்னுடைய கனத்தில்‌ 
கொஞ்சம்‌ யோசுவாவுக்கு கொடுக்கவேண்டும்‌ 
(எண்‌ 27:20). அப்போது இஸ்ரவேல்‌ 
புத்திரராகிய சபையார்‌ எல்லாரும்‌, மோசேக்கு 
கீழ்ப்படிந்ததுபோல, யோசுவாவுக்கும்‌ 
கீழ்ப்படிவார்கள்‌. 


யோசுவாவிற்குக்‌ கொடுக்க வேண்டும்‌. இதன்‌ 
மூலமாக யோசுவா மோசேயின்‌ நேரடி 
மேற்பார்வையில்‌ இருக்கிறார்‌ என்பதை 
இஸ்ரவேல்‌ ப்தர்கள்‌ பரந்து கொள்வார்கள்‌ 
மேலும்‌ சேயின்‌ மரணத்திற்குப்‌ 
பின்பு, ங்க மோசேயை தங்கள்‌ 
தலைவராக அங்கிகரிப்பார்கள்‌. 





BALWETHER 
பிய 


யோசுவா 
எலெயாசாருக்கு முன்பாக 
யோசுவாவின்‌ நிமித்தம்‌, 
ஆசாரியன்‌ கர்த்தருடைய 
வந்து, ஊரீம்‌ 
நியாயத்தினாலே 
கேட்க வேண்டும்‌ (எண்‌ 27:21). 


ஆசாரியனாகிய 
நிற்கவேண்டும்‌. 


அந்த 
சந்நிதானத்தில்‌. 
என்னும்‌ 
ஆலோசனை 


யோசுவா 
எலெயாசாருக்கு முன்பாக 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
கர்த்தருடைய சந்நிதானத்தில்‌ 
ஊரீம்‌ என்னும்‌ 
ஆலோசனை கேட்க 
அதிகாரத்தைப்‌ 
யோசுவா மோசேக்குக்‌ கீழ்ப்பட்டு இருக்கிறார்‌. 
மோசே பிரதான ஆசாரியனுக்கும்‌ 
மேன்மையானவர்‌. மோசேயே முதலாவது, 
ஆசாரியர்‌ 


சாரியனாகிய 
ந்கவேண்டும்‌ 


சீனாய்‌ மலையில்‌ கர்த்தருடைய 
பிரமாணங்கள்‌ அனைத்தையும்‌ மோசேயே 
பெற்றுக்‌ கொண்டார்‌. தேவனோடு நேரடியாக 
ஐக்கியம்‌ கொண்டிருந்த அனுபவங்கள்‌ 
மோசேக்கு மட்டுமே உள்ளது. 
இதுபோன்ற அனுபவம்‌ யோசுவாவிற்கோ, 
இஸ்ரவேலின்‌ வேறு எந்த தலைவருக்கோ 
கிடைக்கவில்லை. இப்போது இஸ்ரவேலின்‌ 
தலைவர்‌ தேவனுடைய ஆலோசனையைப்‌ 
பிரதான ஆசாரியர்‌ மூலமாகக்‌ கேட்க 
வேண்டும்‌. பிரதான  ஆசாரியரிடத்தில்‌. 
மட்டுமே ஊரீழும்‌, மமீழும்‌. 
உள்ளன.  கிபியோனின்‌ குடிகளைப்‌ 
பொறுத்தளவில்‌ யோசுவா பிரதான 
ஆசாரியனின்‌ ஆலோசனையைக்‌ கேட்காமல்‌, 
வஞ்சிக்கப்படுகிறார்‌ (யோசு 9). 


யோசுவா 
நிரம்பியிருக்கிறார்‌ 
மோசேயின்‌ கனத்தில்‌ 
கொடுக்கப்பட்டிருக்கிறது. 
யோசுவா 
ஆலோசனையைப்‌ 
ஒன்றையும்‌ 
தன்னுடைய 
சுயஆலோசனையின்மீதோ. 
யோசுவா. 


தேவஆவியினால்‌: 
யோசுவாவுக்கு 
கொஞ்சம்‌. 
ஆனாலும்‌. 
தேவனுடைய 
பெற்றுக்கொள்ளாமல்‌. 
செய்யக்கூடாது. அவர்‌ 
சுயபுத்தியின்மீதோ, 
சார்ந்திருக்கக்‌ 
கர்த்தருடைய 
ஊரீம்‌ என்னும்‌ 
ஆலோசனை 


எண்ணாகமம்‌ - 
NUMBERS - COMMENTARY 


விரிவுரை 


.. இஸ்ரவேல்‌ புத்திரர்மீது தேவனுடைய 
தெய்வீக ஆளுகை நடைபெறுகிறது. 
கர்த்தரே அவர்கள்மீது தலைவர்களை 

தலைவர்கள்‌ 


ஆலோசனைகளைப்‌ 
பெற்றுக்கொண்டு, அவருடைய சித்தத்தின்‌ 
பிரகாரமாக ஆளுகை செய்யவேண்டும்‌. 
அவர்கள்‌ கர்த்தருக்காக, இஸ்ரவேல்‌. 
புத்திரரை ஆளுகை செய்யவேண்டும்‌. 


இஸ்ரவேலின்‌ ராஜ்யத்திற்குக்‌ கர்த்தரே 
ராஜாவாக இருக்கிறார்‌. அவர்‌ அதரிசனமான 
ராஜா. தம்முடைய ஜனங்களை 
வழிநடத்துவதற்கு அவர்‌ சில தலைவர்களைத்‌ 
தெரிந்தெடுக்கிறார்‌. இஸ்ரவேலின்‌ ராஜ்யம்‌ 
தெய்வீக ராஜ்யமாக இருக்கிறது. தெய்வீக 


ஸ்ரவேல்‌ புத்திரர்‌ மற்ற தேசங்களைப்‌ 
ல வயக்கரா வேண்டுமென்று 


கேட்பார்களென்றால்‌, இவர்களும்‌ மற்ற 
தேசங்களைப்போலவே  அழிந்துபோவார்கள்‌. 
தேவனை. மறக்கிறலர்களுக்கு அழிவு 
உண்டாகும்‌. ஜனங்கள்‌ மறுபடியும்‌ 
கர்த்தரிடத்தில்‌ வரும்போது, தெய்வீக ராஜ்யம்‌ 
புதுப்பிக்கப்படும்‌. தேவனுடைய ராஜ்யம்‌ 
நித்தியமானது. 

யோசுவா கர்த்தருடைய 
ஆலோசனையைக்‌ கேட்டு, அவருடைய 
கட்டளையின்படியே, யோசுவாவும்‌ 
யோசுவாவோடேகூட இஸ்ரவேல்‌ புத்திரராகிய 
சபையார்‌ எல்லாரும்‌ போகவும்‌ அவருடைய 
கட்டளையின்படியே வரவும்‌ வேண்டும்‌ 
(எண்‌ 27:21). 


மோசே 

கட்டளையிட்டபடியே 
அழைத்துக்கொண்டு போய்‌, அவரை 
ஆசாரியனாகிய எலெயாசாருக்கும்‌ 
சபையனைத்திற்கும்‌ முன்பாக நிறுத்துகிறார்‌. 
மோசே யோசுவாவின்மேல்‌ தன்‌ கைகளை 
வைத்து, கர்த்தர்‌ தனக்குச்‌ சொன்னபடியே 
அவருக்குக்‌ கட்டளைகொடுக்கிறார்‌ 
(எண்‌ 27:22,23). 


கர்த்தர்‌ 
 யோசுவாவை 


தனக்குக்‌ 





எண்ணாகமம்‌ - 
NUMBERS - COMMENTARY 


மிகுந்த 
'ஷத்தோடு  பிரதிஷ்டைபண்ணுகிறார்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
தலைவராக பிரதிஷ்டைபண்ணப்படுவதினால்‌, 
மோசேயின்‌ முக்கியத்துவம்‌ குறைந்துபோகும்‌. 
மோசேயின்‌ கனத்தில்‌ கொஞ்சம்‌ 
யோசுவாவுக்கு  கொடுக்கப்பட்டிருக்கிறது. 
மோசே தன்னுடைய பதவியை ராஜினாமா 
செய்திட்டு. தன்னுடைய கடமையிலிருந்து 
ஒய்வுபெற்றதுபோல இனிமேல்‌ 
விலகியிருக்கவேண்டும்‌. இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
மத்தியிலே மோசேயின்‌ கனமும்‌, மேன்மையும்‌, 
முக்கியத்துவம்‌ குறைந்துபோன துபோல 
இருக்கும்‌. 
மோசே 
பிரதான 
பிரதிஷ்டைபண்ணியிருக்கிறார்‌ 
வேறொரு கோத்திரத்தைச்‌ சேர்ந்த 
யோசுவாவை இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
தலைவராக பிரதிஷ்டைபண்ணுகிறார்‌. 
மோசேக்கும்‌ பிள்ளைகள்‌ இருக்கிறார்கள்‌. 
ஆனால்‌. மோசே ர 
சொந்தப்பிள்ளைகளை 
புத்திரருக்கு தலைவராக 
அவர்கள்‌ சாதாரண லேவியர்களாக, 
ஆசரிப்புக்கூடாரத்தின்‌ பணிவிடைகளை 
செய்கிறார்கள்‌. 
மோசே கர்த்தருடைய சித்தத்திற்கு 
கீழ்ப்படிகிறார்‌. 
சொந்தப்பிள்ளைகள்‌ 
ஜனத்தாருக்கு தலைவராக 
என்னும்‌ விருப்பம்‌ மோசேயின்‌ மனதில்‌ 
இருந்திருக்கலாம்‌. ஆனாலும்‌ மோசே 
தன்னுடைய சொந்த விருப்பத்திற்கு. 
முக்கியத்துவம்‌ கொடுக்காமல்‌, கர்த்தருடைய 
விருப்பத்திற்கு முக்கியத்துவம்‌ கொடுத்து, 
யோசுவாவை இஸ்ரவேல்‌ க்‌ 
தலைவராக 
தன்னுடைய 
செழித்திருக்கவேண்டும்‌ 
விருப்பத்தைவிட, இஸ்ரவேல்‌ 
செழித்திருக்கவேண்டும்‌. 


எலெயாசாரை 
ஆசாரியராக 


இதன்பின்பு. 


ஏற்கெனவே 


விருப்பமும்‌, கர்த்தருடைய 
மகிமைப்படவேண்டும்‌ 

வாஞ்சையும்‌, கர்த்தருடைய 
உயர்ந்திருக்கவேண்டும்‌ 

விருப்பமும்‌ மோசேயின்‌ 
அதிகமாயிருக்கிறது. 


டப opel 


PUBLISHERS 


தான்‌ மரிப்பதற்கு ஆயத்தமாகும்போது. 
மோசே செய்த காரியங்களைப்பற்றிய விவரம்‌ 
வருமாறு : 


1. புதிய தலைவருக்காக ஜெபிக்கிறார்‌. 


(எண்‌ 27:16-17) 
யோசுவாவைப்‌ 
பண்ணுகிறார்‌. (எண்‌ 27: 
37-84-15; உபா 34:9) 
இஸ்ரவேல்‌ 
கட்டளைகளைக்‌ 

(எண்‌ 281 


பிரதிஷ்டை 
18-23; உபா 


புத்திரருக்கு இறுதிக்‌ 
டுகள்‌ 
எண்‌ 35:1-36:13) 
தேவனுடைய கட்டளைப்‌ 
மீதியானியரை 


(எண்‌ 25:16-18; எண்‌ 31:1-54) 


பிரகாரம்‌ 


யோர்தானின்‌ கிழக்கு 
இஸ்ரவேல்‌ புத்திரரில்‌: 


குடியமர்த்துகிறார்‌. (எண்‌ : 
எகிப்து தேசத்திலிருந்து 
தேசம்‌ வரை இஸ்‌ 


331-50) 


வாக்குத்தத்த தேசத்திற்குள்‌ 
மற்றவர்கள்‌ பிரவேசிப்பதற்கு ஆயத்தம்‌ 


பண்ணுகிறார்‌. (எண்‌ 33:51-34:29) 
உபாகமம்‌ புஸ்தகத்தை 


எ கிறார்‌ 
இந்தப்‌ புஸ்தகத்தில்‌ 
புத்திரர்‌ வனாந்தரத்தில்‌ 
அலைந்து திரிந்த 
மோசேயின்‌ 
மறுபடியும்‌ 
சம்பவங்கள்‌, 
மோசேயின்‌ இறுதி வார்த்தைகள்‌, 
ஆலோசனைகள்‌, கட்டளைகள்‌, 
தீர்க்கதரிசனங்கள்‌, எச்சரிப்புக்கள்‌, 
இஸ்ரவேலருக்கு ஆசிர்வாதங்கள்‌, 
மோசேயின்‌ கடைசிப்‌ பாடல்‌. 
ஆகியவை. அடங்கியுள்ளன 
(எண்‌ 14-உபா 34:12), 





எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
எண்ணித்தொகையேற்றப்பட்டிருக்கிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்குரிய சுதந்தரத்தை 
அவர்களுக்கு 
பிரமாணங்களை கர்‌; 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு யோசுவா 
தலைவராக ஏற்படுத்தப்பட்டு, 
பிரதிஷ்டைபண்ணப்பட்டிருக்கிறார்‌. 


இந்த அதிகாரத்தில்‌ ஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ கானான்‌ தேசத்திற்குள்‌ பிரவேசித்த 
பின்பு, அவர்கள்‌ செலுத்த வேண்டிய 
பலிகளைப்பற்றியும்‌, அவர்கள்‌ கர்த்தரை 
ஆராதிக்க வேண்டிய 
முறைமைகளைப்பற்றியும்‌, அவர்கள்‌ 
ஆசரிக்கவேண்டிய கர்த்தருடைய 
நியமங்களைப்பற்றியும்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ கானான்‌ 
தேசத்திற்குள்‌ பிரவேசிக்கும்போது, அவர்கள்‌ 
தங்களுடைய உடமைகளை 
செல்லும்‌, கர்த்தருடைய 


தங்களோடு 
ஈடுத்தர்‌ 
உபதேசங்களையும்‌ எடுத்துச்‌ செல்லவேண்டும்‌. 


கானான்‌ 
கர்த்தருடைய 

அவருடைய 
கட்டளைகளையும்‌, 


மறந்துவிடக்கூடாது. 
தேசத்தைச்‌ 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
தேசத்தில்‌ பிரவேசித்த பின்பு 
வார்த்தைகளையும்‌, 
பிரமாணங்களையும்‌, 
நியமங்களையும்‌ 
அவர்கள்‌ கானான்‌ 
சுதந்தரிப்பதற்கு அநேக 
செய்யவேண்டியது வரும்‌. 
யுத்தத்தில்‌ மும்முரமாக எடுபட்டிருந்தாலும்‌, 
கர்த்தருடைய கற்பனைகளைக்‌ 
கைக்கொள்வதிலும்‌ கவனமாயிருக்கவேண்டும்‌ 
(எண்‌ 28112). 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ செலுத்தவேண்டிய 
பலிகளைப்பற்றிய பிரமாணம்‌ அவர்களுக்கு 
ஏற்கெனவே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்தப்‌ 
பிரமாணங்கள்‌ இப்போது இந்த அதிகாரத்தில்‌ 
மறுபடியுமாய்ச்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 


யுத்தங்களை 
அவர்கள்‌ 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ செலுத்தவேண்டிய 
அன்றாட பலிகள்‌ (எண்‌ 28:3-8). ஒவ்வொரு 
வாரமும்‌ செலுத்த வேண்டிய பலிகள்‌ 
(எண்‌ 28.910). ஒவ்வொரு மாதமும்‌ 
செலுத்தவேண்டிய பலிகள்‌ (எண்‌ 2821-15). 


இஸ்ரவேல்‌ ஐனத்தார்‌ ஒவ்வொரு 
வருஷமும்‌ செலுத்த வேண்டிய பலிகள்‌. பஸ்கா 
பண்டிகையின்போது செலுத்தவேண்டிய 
பலிகள்‌ (எண்‌ 2816-25), பெந்தெகொஸ்தே 
பண்டிகையின்‌ போது, செலுத்தவேண்டிய 
பலிகள்‌ (எண்‌ 28:26-31) 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ ஏழாவது மாதத்தில்‌ 
செலுத்தவேண்டிய பலிகளைப்பற்றி இதற்கு 
அடுத்தஅதிகாரத்தில்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 


அன்றாட பலி 
எண்‌ 28:1-8 


எண்‌ 2841. கர்த்தர்‌ மோசேயை நோக்கி: 


எண்‌ 282௨. எனக்குச்‌. 
சுகந்தவாசனையாக, தகனபலிகளுக்கு 
காணிக்கையையும்‌, 

குறித்தகாலத்தில்‌ 

செலுத்தும்படிக்குக்‌ 

கவனமாயிருக்கக்‌ கடவீர்கள்‌ எண்று நீ. 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்குக்‌ கட்டனையிடு. 


எண்‌ 28:3, மேலும்‌ நீ அவர்களை 
நோக்கி: நீங்கள்‌. கர்த்தருக்குக்‌ 
செலுத்தவேண்டிய 'தகனபலி. 
என்னவென்றால்‌: நித்திய 
சுர்வாங்கதகனபலியாக நாடோறும்‌ ஒரு 
வயதான பழுதற்ற இரண்டு 
ஆட்டுக்குட்டிகளைப்‌ பலியிட வேண்டும்‌. 


எண்‌ 2&4. காலையில்‌ ஒரு 
ஆட்டுக்குட்டியையும்‌ மாலையில்‌ ஒரு 
ஆட்டுக்குட்டியையும்‌ பலியிட்டு, 


எண்‌ 28:5. 
ஒரு மரக்காலிலே. 
பங்கானதும்‌. 


போஜன பலியாக 
பத்தில்‌ ஒரு 
இடித்தூப்பிழிந்த 
காற்படி. எண்ணெயிலே 
பிசைத்ததுமாகிய மெல்லிய 
மாவையும்‌ செலுத்தக்கடவீர்கன்‌. 


எண்‌ 28:6. இது சீனாய்‌ மலையிலே 
கட்டனையிடப்பட்ட நித்திய சர்வாங்க 
தகனபலி; இது கர்த்தருக்குக்‌ சுகத்த 
வாசனைக்கான த௲னபலி. 





BALWETHER 
பிய 


எண்‌ 28:7. காற்படி திராட்சரசம்‌ ஒரு 
ஆட்டுக்குட்டிக்கு அடுத்த பானபலி; 
பரிசுத்த ஸ்தலத்திலே கர்த்தருக்கு அத்த 
இரசம்‌ பானபலியாக 
வார்க்கப்படக்கடவது. 


எண்‌ 28:8, காலையின்‌ போஜனபலி. 
க்கும்‌ அதின்‌ பானபலிக்கும்‌ ஒப்பாகவே 
மாலையில்‌ மற்ற ஆட்டுக்குட்டியையும்‌ 
கர்த்தருக்குக்‌ ௬கத்த வாசனையான 
தகனபலியாகச்‌ செலுத்தக்கடவீர்கள்‌. 


கர்த்தருக்கு செலுத்தவேண்டிய 
பலிகளைப்பற்றி த அதிகாரத்தில்‌ 
பொதுவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள்‌ 
கர்த்தருக்கு, பலிகளையும்‌: 
காணிக்கைகளையும்‌ குறித்த காலத்திலே. 
கொண்டு வரவேண்டும்‌. 


கர்த்தர்‌ மோசேயை நோக்கி, “எனக்குச்‌ 
சுகந்தவாசனையாக, 
அடுத்த 
குறித்தகாலத்தில்‌ 
செலுத்து்படிக்கும்‌. 
குடவீர்கள்‌ என்று 
புத்திரருக்குக்‌ கட்டளையிட” 
என்று சொல்லுகிறார்‌ 
கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
பலிகளைப்பற்றிய பிரமாணத்தை ஏற்கெனவே 
சொல்லியிருக்கிறார்‌. அந்தப்‌ பிரமாணங்களை 
இங்கு மறுபடியுமாய்ச்‌ சொல்லுவது. 
கர்த்தருடைய சித்தமாயிருக்கிறது. கர்த்தர்‌ 
இதற்கு முன்பு பலிகள்‌ சம்பந்தமான 
தம்முடைய பிரமாணத்தைப்பற்றிச்‌ 
சொன்னபோது, அந்தப்‌ பிரமாணத்தை 
தங்கள்‌ செவிகளால்‌ கேட்ட இஸ்ரவேல்‌ 
புத்திரரில்‌ அநேகர்‌ இப்போது உயிரோடில்லை. 
இப்போது உயிரோடிருக்கிறவர்களில்‌ அநேகர்‌, 
அந்தப்‌ பிரமாணம்‌ இதற்கு முன்பு 
சொல்லப்பட்டபோது. இன்னும்‌ 
பிறக்கவில்லை. இவர்கள்‌ எல்லோரும்‌ புதிய 
சந்ததியாயிருக்கிறார்கள்‌. 


குவனமாயிருக்கக்‌ 
ஸ்ரவேல்‌ 


(எண்‌ 2812) 


யுத்தத்திற்கு பறப்படத்தக்க 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ எல்லாம்‌ 
எண்ணித்தொகையேற்றப்பட்டிருக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ கானான்‌ தேசத்தை சுதந்தரிக்கம்‌ 
போகிறார்கள்‌. 


ஈடுபட்டிருக்கும்போது, 
கர்த்தருடைய 
மறந்துவிடக்கூடாது. 


எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தாங்கள்‌ யுத்த சம்பந்தமான காரியங்களில்‌ 
மும்முரமாகயிருப்பதினால்‌, கர்த்தருக்கு 
பலிகளை செலுத்த வேண்டியதில்லை என்று 
நினைத்துவிடக்கூடாது. 
இஸ்ரவேல்‌ புத்திர்‌ சமாதான 
கர்த்தருடைய வார்த்தைக்கு 
அவர்கள்‌ யுத்த 
காலத்திலும்‌ கர்த்தருடைய வார்த்தைக்கும்‌, 
பிரமாணத்திற்கும்‌, 

நியமத்திற்கும்‌ 


தங்கள்‌ 

விரோதமாக 

தங்கள்‌ தேவனாகிய 

சமாதானமாயிருக்கவேண்டும்‌. 

சத்துருக்களுக்கு 

கர்த்தருடைய 

இஸ்ரவேல்‌ 

புத்திரருக்கு கிடைக்கும்‌. கர்த்தருடைய 

வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவர்களால்‌, 
அவரோடு சமாதானமாயிருக்க முடியாது. 


கானான்‌ தேசம்‌ 
ஓடுகிற செழிப்பான தேசம்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய 
வாக்குப்பண்ணியிருக்கிற தேசம்‌, கேல்‌ 
புத்திரர்‌ கானான்‌ தேசத்தின்‌ நன்மைகளை 
அனுபவிக்கப்போகிறார்கள்‌. அவர்கள்‌ அந்த 
தேசத்தின்‌ விளைச்சலை திருப்தியாய்ப்‌ 
புசிக்கப்போகிறார்கள்‌. அவர்கள்‌ கர்த்தர்‌ 
கொடுக்கும்‌ ஆசீர்வாதங்களினால்‌ 
தங்களுக்கு விருந்து போஜனம்‌. 
ஆயத்தம்பண்ணப்போகிறார்கள்‌, அப்போது 
தங்கள்‌ தேவனாகிய கர்த்தருக்கு, அப்பத்தைப்‌ 
படைக்க மறந்துவிடக்கூடாது. இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ தங்களைப்‌ 
போஷித்துக்கொள்ளும்போது, கர்த்தருக்கும்‌. 
போஜனபலியை செலுத்தவேண்டும்‌. 


பாலும்‌ தேனும்‌ 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ செலுத்த ம்‌ 


பலிகளைப்பற்றி கர்த்தர்‌ 
அதிகாரத்தில்‌ விரிவாகச்‌ சொல்லுகிறார்‌. 
அவர்கள்‌ தங்கள்‌ தேவனாகிய கர்த்தருக்கு 
அன்றாட பலிகளையும்‌ செலுத்தவேண்டும்‌. 
ஒவ்வொரு வாரமும்‌ ஒய்வுநாளின்‌ போதும்‌ 
பலிகளை செலுத்தவேண்டும்‌. ஒவ்வொரு 
மாதமும்‌ அவர்கள்‌ பலிகளை 
செலுத்தவேண்டும்‌. ஒவ்வொரு 
வருஷமும்‌ அவர்கள்‌ ஆசரிக்கும்‌ பண்டிகை 
நாட்களிலும்‌ பலிகளை செலுத்தவேண்டும்‌. 





BALWETHER 
பிய 


'தகனபலியைப்பற்றி இந்த வசனப்பகுதியில்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள்‌ 
கர்த்தருக்குச்‌ செலுத்தவேண்டிய தகனபலி 
என்னவென்றால்‌, “நித்திய 
சர்வாங்கதகனபலியாக. 
வயதான ற்‌ 
ஆட்டுக்குட்டிகளைப்‌. 
காலையில்‌ ஒரு 
மாலையில்‌ ஒரு 
பலியிடவேண்டும்‌ (எண்‌ 28:3,4/ 

ஜனத்தார்‌ 


இஸ்ரவேல்‌ 
சர்வாங்க 


செலுத்தும்போது, 

போஜனபலியையும்‌ செலுத்தவேண்டும்‌. 
“போஜனபலியாக ஒரு மரக்காலிலே பத்தில்‌ 
ஒரு பங்கானதும்‌ இடித்துப்பிழிந்த காற்படி 
எண்ணெயிலே பிசைந்ததுமாகிய மெல்லிய 
மாலையும்‌ செலுத்தக்கடவீர்கள்‌"' 
(எண்‌ 28:5) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ 


இது சீனாய்‌ 
குட்டளையிடப்பட்ட ்‌ 
த௲னபலி: இது 
வாசனைக்கான தகனபலி (எண்‌ 28:6). 


நித்திய சர்வாங்க தகனபலியோடு, 
போஜனபலி செலுத்தப்படுகிறது. அதோடு 
கர்த்தருக்கு பானபலியும்‌ செலுத்தப்படுகிறது. 
“காற்படி திராட்சரசம்‌ ஒரு ஆட்டுக்குட்டிக்கு 
அடுத்த பானபலி: பரிசுத்த ஸ்தலத்திலே. 
கர்த்தருக்கு அந்த இரசம்‌ பானபலியாக 
வார்க்கப்படக்கடவது” (எண்‌ 28:7) என்றும்‌, 

"காலையின்‌ போஜனபலிக்கும்‌ அதின்‌ 
பானபலிக்கும்‌ ஒப்பாகவே மாலையில்‌ 
ஆட்டுக்குட்டியையும்‌ கர்த்தருக்குச்‌ கந்த 
வாசனையான தகனபலியாகச்‌ 
செலுத்தக்கடவீர்கள்‌" (எண்‌ 28:8) என்றும்‌. 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


பரிசுத்த ஸ்தலம்‌ என்பது வெளிப்‌ 
பிராகாரத்தைக்‌ குறிக்கும்‌. இரசம்‌ அன்றாடம்‌ 
பானபலியாக வார்க்கப்படுகிறது. சுகந்த 
வாசனைக்கான தகனபலியின்மீதும்‌, 
வெண்கல பலிபீடத்தைச்‌ சுற்றிலும்‌ ம்‌ 
பானபலியாக  வார்க்கப்படுகிறது. 

இரத்தம்‌ சிந்தப்படுவதற்கு ஒரு அடையாளம்‌. 
முழு உலகத்தின்‌: பாவங்களையும்‌ 
நீக்குவதற்கு இரத்தம்‌ சிந்தப்பட வேண்டும்‌. 


எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


புதிய ஏற்பாட்டில்‌ கர்த்தருடைய பந்தியில்‌ 
பரிமாறப்படும்‌ இரசம்‌ இயேசு கிறிஸ்துவின்‌ 

த்திற்கு அடையாளமாகும்‌ 
( ; லூக்கா 22:20: 2கொரி 10:16; 
2கொரி 11;23-30). 


இரசம்‌ என்பதற்கான எபிரெய 
வார்த்தை “சேகர்‌'. இதற்கு மதுபானம்‌ என்று 
பொருள்‌. இந்த மதுபானம்‌ வாற்கோதுமை, 
தேன்‌, பேரீச்சம்பழம்‌ ஆகியவற்றிலிருந்து 
செய்யப்படுகிறது. 
திராட்சப்பழங்கள்‌ 

மினால்‌ 
பதிலாக 
ரசத்தைப்‌ 
வேண்டும்‌. 


வனாந்தரத்தில்‌ 
கிடைப்பதில்லை. 
பழரசத்திற்குப்‌ 
இந்த புதிய 
வார்த்திருக்க 


திராட்சைப்‌ 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 


பானபலியாக. 


அன்றாடம்‌ மிருகஜீவன்களைப்‌ 
பஜியிடும்போது அதோடு போஜனபலியும்‌ 
பானபலியும்‌ செலுத்த வேண்டும்‌. ஜனங்கள்‌ 
தங்களுடைய சம்பத்துக்களையும்‌, 
தங்களுடைய உழைப்பின்‌ கனிகளையும்‌ 
கர்த்தருக்கு அர்ப்பணம்‌ செய்வதற்கு இது 
அடையாளம்‌. அத்துடன்‌ இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
தங்களையும்‌ அர்ப்பணம்‌ செய்கிறார்கள்‌. 


நாடோறும்‌ செலுத்த வேண்டிய 
பலிகளைப்‌ பற்றிய பிரமாணத்தின்‌ விவரம்‌ 


கர்த்தருக்குச்‌... சகந்தவாசனையாக, 


வேண்டும்‌ (எண்‌ 28:2). 


த்‌ 
வயதான 


நித்திய 
நாடோறும்‌ 
பழுதற்ற இரண்டு க புக்குட்டிகளைய்‌ 
பலியிடவேண்டும்‌ (எண்‌ 28:38). 


காலையில்‌ ஒரு ஆட்டுக்குட்டியையும்‌. 
மாலையில்‌ ஒரு ஆட்டுக்குட்டியையும்‌ 
பலியிடவேண்டும்‌ (எண்‌ 28:4,8/ 


பாஜனபலியாக ஒரு மரக்காலிலே 
பத்தில்‌ ஒரு பங்கானதும்‌ 
இடித்துப்பிழிந்த காற்பதாண்ணெலிலே 
பிசைந்ததுமாகிய 

மாலையும்‌ செலுத்த வேண்டும்‌ 
(எண்‌ 28:5) 





எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


படி ட ட தாட்‌. அரு 
ஆட்டுக்குட்டிக்கு அடுத்த 
பானபலியாகச்‌ செலுத்த வேண்டும்‌ 
எண்‌ 28:7). 


6. பரிசுத்த ஸ்தலத்திலே கர்த்தருக்கு 
அந்த இரசம்‌ பானபலியாக வார்க்கப்பட 
வேண்டும்‌. 


ஓய்வுநான்‌ பலி. 
எண்‌ 28:9,10 


எண்‌ 28:9. 
போஜனபலிக்காக 


ஓய்வுநானிலோ. 
ஒரு வயதான 
பழுதற்ற இரண்டு 
ஆட்டுக்குட்டிகனையும்‌, யத்தில்‌ 
இரண்டு பங்கானதும்‌ எண்ணெயிலே 
மிசைந்ததுமான மெல்லிய மாவையும்‌, 
அதின்‌ 'பானபலியையும்‌ 
செலுத்தக்கட வீர்கன்‌. 


எண்‌ 28:10. நித்தமும்‌ செலுத்தும்‌ 
சர்வாங்க தகனபலியும்‌ அதின்‌ பாணபலி. 
யும்‌௮ன்றி ஒவ்வொரு ஓய்வுநாவிலும்‌ 
இந்தச்‌. சர்வாங்க தகனபலியும்‌ 
செலுத்தப்படவேண்டும்‌. 


பரிசுத்த வேதாகமத்தில்‌ ஓய்வுநாட்களும்‌ 
மாதப்பிறப்புக்களும்‌ பொதுவாக சேர்த்தே. 
சொல்வ்படும்‌. இங்லிரண்டுமே இஸ்ரவேல்‌ 
சபையாருக்கு பரிசுத்தமான 
நாட்களாயிருக்கிறது. ஓய்வுநாளில்‌ 
செலுத்தவேண்டிய பலிகளைப்பற்றி இந்த 
வசனப்பகுதியில்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 


ஒவ்வொரு நாளும்‌ செலுத்த வேண்டிய 
அன்றாட பலிகளோடுகூட, ஒய்வுநாளிலே 
விசேஷித்த பலிகளையும்‌ செலுத்தவேண்டும்‌. 
கர்த்தர்‌ மோசேயை நோக்கி, “ஒய்வநாளிலோ 
போஜனபலிக்காக ஒரு வயதான பழுதற்ற 
இரண்டு ஆட்டுக்குட்டிகளையும்‌, பத்தில்‌: 
இரண்டு பங்கானதும்‌ எண்ணெயிலே 
பிசைந்ததுமான மெல்லிய மாவையும்‌. 
அதின்‌ பானபலியையும்‌ செலுத்தக்கடவீர்கள்‌. 
நித்தமும்‌ செலுத்தும்‌ சர்வாங்க தகனபலியும்‌ 
ஒவ்வொரு 
ந்த்‌ சர்வாங்க 
செலுத்தப்படவேண்டும்‌ 

(எண்‌ 28:9,10) என்று சொல்லுகிறார்‌. 


QOODNENS 
PUBLISHERS 


வார ஓய்வுநாளில்‌ செலுத்த வேண்டிய 
காணிக்கைகளைப்பற்றிய விவரம்‌ வருமாறு: 


1. ஓய்வநாளிலே போஜனபலிக்காக ஒரு 
வயதான பழுதற்ற இரண்டு ஆட்டுக்‌ 
குட்டிகளைச்‌ செலுத்த வேண்டும்‌. 
அத்துடன்‌ நித்தமும்‌ செலுத்தும்‌. 
சர்வாங்க தக௲னபலியாக இரண்டு 
ஆட்டுக்‌ குட்டிகளையும்‌ செலுத்த 
வேண்டும்‌ (எண்‌ 28:9-10). 
பத்தில்‌ இரண்டு  பங்கானதும்‌. 
எண்ணெயிலே பிசைந்ததுமான 
மெல்லிய மாவைச்‌ செலுத்த வேண்டும்‌. 
(எண்‌ 28:59; எண்‌ 1524-57 
எண்‌ 29:4) 


அதின்‌ 
வேண்டும்‌. 


பானபலியையும்‌ செலுத்த 


மாதப்பிறப்புகள்‌ 
எண்‌ 28:11-15 


எண்‌ 28:11. உங்கள்‌ மாதப்யிறப்புகளில்‌ 
சர்வாங்க. 


இரண்டு 


ஏரு 

ஒரு வயதான 

பழுதற்ற ஏழு ஆட்டுக்குட்டிகளையும்‌ 
செலுத்தக்கட வீர்கள்‌. 


எண்‌ 28:12. போஜனபலியாக 
ஒவ்வொரு கானைக்குப்‌ பத்தில்‌ 
மூன்றுபங்கானதும்‌ எண்ணெயிலே 
பிசைந்ததுமான மெல்லிய ப்‌ 
போஜன பலியாக 

ஆட்டுக்கடாவுக்குப்‌ பத்தில்‌ இரண்டு 
பங்கானதும்‌. எண்ணெயிலே. 
பிசைந்ததுமான மாவையும்‌, 


எண்‌ 2813. போஜன பலியாக. 
ஒவ்வொரு ஆட்டுக்குட்டிக்குப்‌ பத்தில்‌ 
ஒரு பங்கானதும்‌ எண்ணெயிலே 
மிசைந்ததுமான. மாவையும்‌ 
கர்த்தருக்குக்‌. வாசனையான 
சர்வாங்க. 'தகனபலியாகச்‌. 
செலுத்தக்கடவீர்கள்‌. 


சுகந்த. 





BALWETHER 
பிய 


எண்‌ 2814. அவைகளுக்கேற்ற பானபலி. 
கன்‌ திராட்சுரசத்தில்‌ 
அரைப்படியும்‌, 

படியில்‌ மூன்றில்‌ 
ஆட்டுக்குட்டிக்குக்‌. 

ரசமுமாயிருக்க வேண்டும்‌; 
வருஷமுழுவதும்‌ மாதந்தோறும்‌: 
செலுத்தப்பட வேண்டிய சர்வாங்க. 
தகனபலி. 


எண்‌ 2805. நித்தமும்‌ இடப்படும்‌. 
சர்வாங்க தகனபலியும்‌ அதின்‌ பாணபலி. 
யும்‌ அன்றி, பாவதிவாரண பலியாகக்‌ 
கர்த்தருக்கு ஒரு வென்னாட்டுக்கடாவும்‌ 
செலுத்தப்பட வேண்டும்‌. 


ஆதியிலே தேவன்‌ 
பூமியையும்‌ சிருஷ்டித்தார்‌ 
ஜனத்தார்‌ கர்த்தருடைய 
கிரியைகளை நினைவுகூர்ந்து 
பரிசுத்தமாய்‌ ஆசரிக்கிறார்கள்‌. 


வானத்தையும்‌ 
இஸ்ரவேல்‌ 
சிருஷ்டிப்பின்‌ 
ஒய்வநாளை 


கர்த்தர்‌ பூமியை சிருஷ்டித்து. 
மாத்திரமல்ல, சர்வஜீவராசிகளுக்கும்‌ அவர்‌ 
தம்முடைய தெய்வீக பராமரிப்புக்களையும்‌ 
கொடுக்கிறார்‌. இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
கர்த்தருடைய தெய்வீக பராமரிப்புக்களை 
நினைவுகூர்ந்து மாதப்பிறப்புகளை 
ஆசரிக்கிறார்கள்‌. 


வானத்திலே சந்திரனையும்‌, 

நட்சத்திரங்களையும்‌ 
கர்த்தருடைய திட்டத்தின்‌ 
பிரகாரமாக அவையெல்லாம்‌ இயங்குகிறது. 
இதனால்‌ பூமியிலே பருவகாலங்களும்‌, 
சீதோஷ்ண நிலைகளும்‌ மாற்றமடைகிறது. 
பூமியிலே மழை பெய்கிறது. இவையெல்லாமே. 
கர்த்தருடைய தெய்வீக பராமரிப்புக்கள்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ கர்த்தருடைய 
பராமரிப்பை நினைவுகூர்ந்து, அவருக்கு. 
ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கும்‌ வண்ணமாக, 
மாதப்பிறப்புகளிலே கர்த்தருக்கு பலிகளை 
செலுத்துகிறார்கள்‌. 

கர்த்தர்‌ மோசேயை நோக்கி, “ உங்கள்‌ 
மாதப்பிறப்புகளில்‌ நீங்கள்‌ கர்த்தருக்குச்‌ 
சர்வாங்க தகனபலியாக. இரண்டு 
காளைகளையும்‌, ஒரு ஆட்டுக்கடாவையும்‌, 
ஒரு வயதான பழுதற்ற ஏழு 
ஆட்டுக்குட்டிகளையும்‌ செலுத்தக்கடவீர்கள்‌" 
(எண்‌ 28:11) என்றும்‌, 


கர்த்தர்‌ 
சூரியனையும்‌, 
சிருஷ்டித்தார்‌. 


எண்ணாகமம்‌ - 
NUMBERS - COMMENTARY 


பப opel 


PUBLISHERS 


எண்ணெயிலே பிசைந்ததுமான 
மாவையும்‌, போஜனபலியாக 
ஆட்டுக்கடாவுக்குப்‌ பத்தில்‌ இரண்டு 
பங்கானதும்‌ எண்ணெயிலே பிசைந்ததுமான 
மாவையும்‌, போஜனபலியாக ஒவ்வொரு 
ஆட்டுக்குட்டிக்குப்‌ பத்தில்‌ ஒரு பங்கானதும்‌ 
எண்ணெயிலை பிசைந்ததுமான மாவையும்‌. 
கர்த்தருக்குச்‌ சுகந்த வாசனையான சர்வாங்க. 
தகனபலியாகச்‌ செலுத்தக்கடவீர்கள்‌ (எண்‌. 
281213) என்றும்‌, 


அவைகளுக்கேற்ற பானபலிகள்‌ 
திராட்சரசத்தில்‌ காளைக்கு அரைப்படியும்‌, 
ஆட்டுக்கடாவுக்குப்‌ படியில்‌ மூன்றில்‌ ஒரு 
பங்கும்‌, ஆட்டுக்குட்டிக்குக்‌ 
ரசமுமாமிருக்க வேண்டும்‌; 
வருஷமுழுவதும்‌ மாதந்தோறும்‌ செலுத்தப்பட 
வேண்டிய சர்வாங்க த௲னபலி (எண்‌ 2814) 
என்றும்‌, 

நித்தமும்‌ இடப்படும்‌ சர்வாங்க 
தகனபலியும்‌ அதின்‌ பானபலியும்‌ அன்றி, 
பாவநிவாரண பலியாகக்‌ கர்த்தருக்கு 
வெள்ளாட்டுக்கடாவும்‌ 

(எண்‌ 2815) 


ஒரு 
செலுத்தப்படவேண்டும்‌. 
என்றும்‌ சொல்லுகிறார்‌. 
மாதப்பிறப்புக்களில்‌ செலுத்த வேண்டிய 
பலிகளைப்பற்றிய விவரம்‌ வருமாறு : 


1..... மாதப்பிறப்புகளில்‌ கர்த்தருக்குச்‌' 
சர்வாங்க... தகனபலியாக இரண்டு 
காளைகளையும்‌, ஒரு 
ஆட்டுக்கடாவையும்‌, ஒரு வயதான 
பழுதற்ற எழு ஆட்டுக்குட்டிகளையும்‌ 
செலுத்தவேண்டும்‌. (எண்‌ 28:114) 


போஜனபலியாக. ஒவ்வொரு 
காளைக்குப்‌ பத்தில்‌ மூன்றுபங்கான தும்‌ 
எண்ணெயிலே பிசைந்ததுமான 
மெல்லிய மாவை செலுத்தவேண்டும்‌ 
(எண்‌ 28:12; எண்‌ 15:9). 


போஜனபலியாக 
ஆட்டுக்கடாவுக்குப்‌ பத்தில்‌ இரண்டு 
பங்கானதும்‌ எண்ணெயிலே 
பிசைந்ததுமான மாவை 
செலுத்தவேண்டும்‌. 2812; 
எண்‌ 15:6). 


(எண்‌ 





எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


4. போஜனபலியாக ஒவ்வொரு ஆட்டுக்‌ 
குட்டிக்குப்‌ பத்தில்‌ ஒரு பங்கானதும்‌ 
எண்ணெயிலே பிசைந்ததுமான மாவை 
செலுத்தவேண்டும்‌ (எண்‌ 28:13: 
எண்‌ 15:4-5). 


பானபலியாக 
காளைக்கு 
செலுத்தவேண்டும்‌ 
எண்‌ 15:9-10). 


 ஆட்டுக்கடாவுக்குப்‌ 
பங்கு 


(எண்‌ 2814: 


ஆட்டுக்குட்டிக்குக்‌. 
காற்படி ரசமுமாமிருக்க வேண்டும்‌. 
(எண்‌ 28:14; எண்‌ 15 


ல்‌, மரக்காலிலே 
பத்தில்‌ பங்கானதும்‌ 
இடத்துபபிழிந்த காற்படி எண்ணெயிலே 
பிசைந்ததுமாகிய மெல்லிய 
மாவையும்‌, பானபலியாக காற்படி 
திராட்சரசத்தையும்‌, பாவநிவாரண 
பலியாகக்‌ கர்த்தருக்கு ஒரு 
வெள்ளாட்டுக்‌ கடாவும்‌ 
செலுத்தப்படவேண்டும்‌ 

(எண்‌ 28:5,7]15; எண்‌ 154-5). 


ஒரு 


பஸ்கா பலிகள்‌ 
எண்‌ 28:16-25 


எண்‌ 28:16. முதலாம்‌ மாதம்‌ பதினாலாம்‌ 
தேதி கர்த்தருக்கு உரிய பஸ்கா. 


எண்‌ 28:17. அந்த மாதம்‌ பதினைந்தாம்‌ 
தேதி பண்டிகைநான்‌; ஏழுநானனவும்‌. 
புளிப்பில்லாத அப்பம்‌ புசிக்க வேண்டும்‌. 


எண்‌ 28:18. முதலாம்‌ நானிலே பரிசுத்த 
சபை கூடுதல்‌ இருக்கவேண்டும்‌; 
அன்றைத்தினம்‌ காதாரணமான 
யாதொரு வேலையும்‌ செய்யரைகாது.. 

எண்‌ அப்பொழுது நீங்கள்‌. 
கர்த்தருக்குச்‌ சர்வாங்க தகனபலியாக. 
இரண்டு காளைகளையும்‌, ஒரு 
ஆட்டுக்கடாவையும்‌, ஒரு வயதான 
பழுதற்ற ஏழு ஆட்டுக்குட்டிகளையும்‌, 


QOODNENS 
PUBLISHERS 


எண்‌ 28:90, 
போஜனபலியாக. 
யிசைத்த மெல்லிய மாவிலே. 
கானைக்காகப்‌ யத்தில்‌ மூன்று 
பங்கையும்‌, ஆட்டுக்கடாவுக்காகப்‌ 
யத்தில்‌ இரண்டு பங்கையும்‌, 


ஆட்டுக்குட்டிகளில்‌ 
பத்தில்‌ ஒரு 


அவைகளுக்கேற்ற 
எண்ணெயிலே 


எண்‌ 28:21. ஏழு 
ஒவ்வொன் றிற்காகப்‌. 
பங்கையும்‌, 


எண்‌ 28:2௨. 
பாவதிவிர்த்திக்கென்று 
பாவதிவாரணபலியாக. 
வென்வாட்டுக்கடாவையும்‌ 
செலுத்தக்கடவீர்கள்‌. 


உங்கள்‌. 


ஒரு 


எண்‌ 28:23. காலையிலே நித்தமும்‌ 
செலுத்தும்‌ சர்வாங்க தகனபலியையும்‌ 
அன்றி இவைகளையும்‌ 
செலுத்தக்கடவீர்கள்‌.. 


எண்‌ 28:24. இத்தப்பிரகாரம்‌ 
ஏழுநானனவும்‌ நாடோறும்‌ கர்த்தருக்குக்‌ 
சுகத்த வாசனையான 'தகனபலி. 
செலுத்தக்கடவீர்கள்‌; நித்தமும்‌ 
செலுத்தப்படும்‌ சர்வாங்க தகனபலி. 
யையும்‌ அதின்‌  பானபலியையும்‌ 
அன்றி, இதையும்‌ செலுத்த வேண்டும்‌. 


எண்‌ 28:25. ஏழாம்‌ நாளிலே பரிசுத்த 
சுபைகூடுதல்‌ “இருக்கவேண்டும்‌ அதில்‌ 
சாதாரணமான யாதொரு வேலையும்‌ 
செய்யலாகாது. 


கர்த்தர்‌ பஸ்காவின்போது செலுத்த 
வேண்டிய பலிகளை நியமனம்‌ பண்ணுகிறார்‌ 
ப்பற்றி கர்த்தர்‌ தம்முடைய 

ஏற்கெனவே 


முதலாம்‌ மாதம்‌ பதினாலாம்‌ தேதி 
கர்த்தருக்கு உரிய பஸ்கா, அந்த மாதம்‌ 
பதினைந்தாம்‌ தேதி பண்டிகைநாள்‌; 
ஏழுநாளளவும்‌ புளிப்பில்லாத அப்பம்‌ 
புசிக்க வேண்டும்‌ (எண்‌ 28267) 
என்பது பஸ்காவைப்பற்றிய கர்த்தருடைய 
நியமம்‌ ஆகும்‌. 
இஸ்ரவேல்‌. 
பண்டிகைகளை 
பண்டிகைகளாக 
விவரம்‌ வருமாறு : 


ஜனத்தார்‌ 


ஆறு 
வருஷாந்திர 


ஆசரிக்கிறார்கள்‌. அதள்‌ 





எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


பண்டிகை (எண்‌ 
யாத்‌ 121-39; லேவி 23:5-14) 


28:16; 


ரப்பி 
(எண்‌ 2817-25; 
லேவி 23:6-8) 


ந்த்‌ தினத்தில்‌ முதற்‌ 
பண்டிகை 


அப்பப்பண்டிகை 
யாத்‌ 12:8,15-20; 


(எண்‌ 28:26-31) 


எக்காளங்களின்‌ பண்டிகை 
(எண்‌ 29:1-6; லேவி 23:23-25) 


மகா பாவநிவாரண நாளின்‌ பண்டிகை 
(எண்‌ 29:7-11; லேவி 23:26-32) 


கூடாரங்களின்‌ பண்டிகை 
(எண்‌ 29:12-40; லேவி 23:33-44). 


பஸ்கா பண்டிகை 
ஆசரிக்கப்படுகிறது. 
நாட்களில்‌ முதலாவது நாளும்‌, கடை 
நாளும்‌, ஒய்வநாட்களாக 
பரிசுத்தப்பண்ணப்பட்டிருக்கிறது. 
பரிசுத்தமான ஒய்வுநாள்‌. 
நாளில்‌ பரிசுத்தமான 
இருக்கவேண்டும்‌. 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரை எகிப்தின்‌ 
அடிமைத்தனத்திலிருந்து மீட்டுக்கொண்டார்‌. 
கர்த்தர்‌ 


ஏழுநாட்களுக்கு 
இந்த ஏ 


அந்த 


சபை கூடுதல்‌ 


விசேஷித்த பலிகளை செலுத்துகிறார்கள்‌. 


பஸ்கா பண்டிகை நாட்களுக்கு 
ஆசரிக்கப்படும்போது.. இந்த்‌ 'எழுநாட்களில்‌ 
முதலாவது நாளும்‌ கடைசி நாளும்‌, 
கர்த்தருக்கு அங்ஹுாட்களாக மிகும்‌, 
்‌ விசேஷித்த. 
செலுத்தப்படுகிறது. 
செலுத்தவேண்டிய 
கர்த்தர்‌ இந்த 
வசனப்பகுதிமில்‌ சொல்லுகிறார்‌. 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ மோசேயை நோக்கி, “முதலாம்‌ 
நாளிலே பரிசுத்த. கூடுதல்‌. 
இருக்கவேண்டும்‌; 
சாதாரணமான யாதொரு 
செய்யலாகாது. அப்பொழுது 
கர்த்தருக்குச்‌ சர்வாங்க 
இரண்டு காளைகளையும்‌, 
ஆட்டுக்கடாவையும்‌, ஒரு வயதான பழுதற்ற 
எழு ஆட்டுக்குட்டிகளையும்‌, 
அவைகளுக்கேற்ற போஜனபலியாக 
எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவிலே 
காளைக்காகப்‌ பத்தில்‌ மூன்று பங்கையும்‌, 
ஆதிக்‌ பத்தில்‌ இரண்டு 
பங்கையும்‌, ஆட்டுக்குட்டிகளில்‌ 
ஒவ்வொன்றிற்காகப்‌ பத்தில்‌ ஒரு பங்கையும்‌, 
உங்கள்‌ பாவநிவிர்த்திக்கென்று 
பாவநிவாரண பலியாக ஒரு 
வெள்ளாட்டுக்கடாவையும்‌ 
செலுத்தக்குடவீர்கள்‌" (எண்‌ 28:18-22) என்று 
சொல்லுகிறார்‌. 

இந்தப்‌ பலிகளெல்லாம்‌ ஒய்வுநாளில்‌ 
செலுத்தப்படவேண்டிய பலிகளாகும்‌. இந்தப்‌ 
பலிகளோடு சேர்த்து காலையிலே நித்தமும்‌ 
செலுத்தும்‌ சர்வாங்க தகனபலியையும்‌ 
செலுத்தவேண்டும்‌ (எண்‌ 28:23). 


சபை 


இந்தப்பிரகாரம்‌. எழும்‌ 
நாடோறும்‌ கர்த்தருக்குச்‌ 
வாசனையான தகனபலி செலுத்த வேண்டும்‌; 
நித்தமும்‌ செலுத்தப்படும்‌ சர்வாங்க 
த௲னபலியையும்‌ அதின்‌ பானபலியையும்‌ 
அன்றி, இதையும்‌ செலுத்த வேண்டும்‌ 
(எண்‌ 28:24). 
ஏழாம்‌ நாளிலே பரிசுத்த சபைகூடுதல்‌. 
இருக்கவேண்டும்‌: அதில்‌ சாதாரணமான 
யாதொரு வேலையும்‌ செய்யலாகாது. 
(எண்‌ 28:25) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
| புளிப்பில்லாத. 
அப்பப்பண்டிகையைப்பற்றிய 
விவரம்‌ வருமாறு : 
1 முதலாம்‌ மாதம்‌ பதினாலாம்‌ தேதியில்‌ 
புளிப்பில்லா அப்பப்பண்டிகை 
ஆரம்பமாகும்‌. அதை ஏழுநாட்களுக்கு 
ஆசரிக்க வேண்டும்‌. (எண்‌ 2816-17). 
அந்த மாதம்‌ பதினைந்தாம்‌ தேதி 
பண்டிகைநாள்‌;: ஏழுநாளளவும்‌. 
புளிப்பில்லாத அப்பம்‌ புசிக்க வேண்டும்‌ 
எண்‌ 2847; யாத்‌ 12:85:20, 
லேவி 23:6-8). 


பிரமாணத்தின்‌ 





எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


நாளிலே பரிசுத்த சபை 
கூடுதல்‌ இருக்கவேண்டும்‌: 
அன்றைத்தினம்‌ சாதாரணமான 
யாதொரு வேலையும்‌ செய்யலாகாது 
(எண்‌ 28:18; லேவி 23:7). 


முதலாம்‌ 


கர்த்தருக்குச்‌ சர்வாங்க தகனபலியாக. 
இரண்டு காளைகளையும்‌, ஒரு 
ஆட்டுக்கடாவையும்‌, ஒரு வயதான 
பழுதற்ற ஏழு ஆட்டுக்குட்டிகளையும்‌ 
செலுத்தவேண்டும்‌ (எண்‌ 28:19). 


பங்கை ஆட்டுக்கடாவுக்காகப்‌ 
பத்தில்‌ இரண்டு பங்கையும்‌, எழு: 
ஆட்டுக்குட்டிகளில்‌ ஒவ்வொன்றிற்காகப்‌ 
பங்கையும்‌. 

(எண்‌ 28:20-21; 


எண்‌ 15:2-12). 


பாவநிலிர்த்திக்கென்று  பாவநிவாரண 
பலியாக ஒரு வெள்ளாட்டுக்கடாவையும்‌ 
செலுத்தவேண்டும்‌. (எண்‌ 28:22; 
எண்‌ 28:57 9,14-15; எண்‌ 1: 


போஜனபலியையும்‌ செலுத்த 
வேண்டும்‌ (எண்‌ 28:5-8,24). 


ஏழுநாளளவும்‌ 
கர்த்தருக்குச்‌ சுகந்த 
க்கை தகனபலி செலுத்த 
வேண்டும்‌; நித்தமும்‌ செலுத்தப்படும்‌ 
சர்வாங்க தகனபலியையும்‌ அதின்‌ 
பானபலியையும்‌ அன்றி, இதையும்‌ 
செலுத்த வேண்டும்‌ (எண்‌ 28:24). 


தல்‌ 


ஏழாம்‌ நாளிலே பரிசுத்த சபைகூடுதல்‌. 
இருக்கவேண்டும்‌: அதில்‌ 
சாதாரணமான யாதொரு வேலையும்‌ 
செய்யலாகாது (எண்‌ 28:25). 


மெல்லிய மாவு செலுத்தப்பட்ட 


சம்பவங்களைப்பற்றிய விவரம்‌ வருமாறு : 


1 


முதலாம்‌ மாதம்‌ பதினாலாம்‌ தேதியில்‌ 
புளிப்பில்லா அப்பப்பண்டிகை 
ஆரம்பமாகும்‌. அதை, எழுநாட்களுக்கு 
ஆசரிக்க ண்டும்‌. 
“எண்‌ 2816-17). 


அந்த மாதம்‌ பதினைந்தாம்‌ தேதி 
பண்டிகைநாள்‌:: ஏழுநாளளவும்‌ 
புளிப்பில்லாத அப்பம்‌ புசிக்க வேண்டும்‌ 
(எண்‌ 2817; யாத்‌ 12:815-20; 
லேவி 23:6-8). 
நாளிலே பரிசுத்த சபை 
கூடுதல்‌ இருக்கவேண்டும்‌: 
அன்றைத்தினம்‌ சாதாரணமான 
யாதொரு வேலையும்‌ செய்யலாகாது. 
(எண்‌ 28:18: லேவி 23:7). 


முதலாம்‌ 


கர்த்தருக்குச்‌ சர்வாங்க தகனபலியாக 
இரண்டு காளைகளையும்‌, 
ஆட்டுக்கடாவையும்‌, 

வத்‌ ரக்‌ 
ஆட்டுக்குட்டிகளையும்‌ 
செலுத்தவேண்டும்‌ (எண்‌ 28:19) 
போஜனபலியாக  எண்ணெமிலே 
பிசைந்த மாவிலே. 
காளைக்காகப்‌ பத்தில்‌ மூன்று 
பங்கையும்‌, ஆட்டுக்கடாவுக்காகப்‌ 
பத்தில்‌ இரண்டு பங்கையும்‌, எழு 
ஆட்டுக்குட்டிகளில்‌ ஒவ்வொன்றிற்காகப்‌ 
பத்தில்‌ 


" பாவநிவாரணபலியாக 


வெள்ளாட்டுக்கடாவையும்‌ 
செலுத்தவேண்டும்‌. (எண்‌ 28:22; 
எண்‌ 28:579,14-15: எண்‌ 15:4-5). 
த்‌ சன்‌ பான அனல்‌ 
அன்றி. போஜனபலியையும்‌ செலுத்த 
வேண்டும்‌ (எண்‌ 28:5-8,24). 


இந்தப்பிரகாரம்‌ ஏழுநாளளவும்‌ 
நாடோறும்‌ கர்த்தருக்குச்‌ வந்த 
வாசனையான த௲னபலி செலுத்த 
வேண்டும்‌; நித்தமும்‌ செலுத்தப்படும்‌ 
சர்வாங்க 


செலுத்த வேண்டும்‌ (எண்‌ 28:24). 


ஏழாம்‌ நாளிலே பரிசுத்த சபைகூடுதல்‌ 
இருக்கவேண்டும்‌: அதில்‌ 
சாதாரணமான யாதொரு வேலையும்‌ 
செய்யலாகாது (எண்‌ 28:25) 





HLMETHER 
RAAT IMAL 


மெல்லிய மாவு  செலுத்தப்பட்‌ 
சம்பலங்களைப்பற்றிய விவரம்‌ வருமாறு : 


1. ஒவ்வொரு காளையோடு - பத்தில்‌ 
மூன்று பங்‌ (எண்‌ 28:2028; 
எண்‌ 15:9; எண்‌ 29:3,9,14) 


2. ஒவ்வொரு ஆட்டுக்கடாவோடு - பத்தில்‌ 
இரண்டு பங்கு (எண்‌ 28:20,28; 
எண்‌ 15:6; எண்‌ 29:3914) 

ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியோடு - 

ில்‌ ஒரு ட பங்கு 

(எண்‌ 28:4-5,9,13,21,29, எண்‌ 29:4; 
யாத்‌ 29:40; லேவி 14:10,21). 


ஒவ்வொரு வெள்ளாட்டுக்கடாவோடு - 
பத்தில்‌ ஒரு பங்கு (எண்‌ 28:22: 
எண்‌ 15:3-4) 


இவைதவிர, கள்‌, 


ஆகியவையும்‌ மாவினால்‌ 
கர்த்தருக்குப்‌ படைக்கப்பட்டது. 
லேவி 21-6; லேவி 51; 
லேவி 7:12: லேவி 24:5 
எண்‌ 7:13). 


அதிரசங்கள்‌ 
செய்யப்பட்டு, 
(யாத்‌ 292; 
லேவி 6:15,20:. 
எண்‌ 645; 


பானபலி செலுத்தப்பட்ட 
சம்பவங்களைப்பற்றிய விவரம்‌ வருமாறு : 


1. ஒவ்வொரு காளையோடு - அரைப்படி 
(எண்‌ 28:14: எண்‌ 15:9-10) 


2. ஒவ்வொரு ஆட்டுக்கடாவோடு - படியில்‌ 
மூன்றில்‌ யங்கு 


ஒரு 
(எண்‌ 28:14; எண்‌ 15:7) 


ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியோடு - 
காற்படியில்‌ ஒரு பங்கு (எண்‌ 28:14; 
எண்‌ 15:57 யாத்‌ 29:40; 
லேவி 23:12-13) 


எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


முதற்கனிகனை 


எண்‌ 28:28. அத்த வாரங்களுக்குப்‌ பின்‌ 
நீங்கள்‌ கர்த்தருக்குப்‌ புதிய 
போஜனபலியாக முதற்கனிகளைச்‌. 
செலுத்தும்‌ பண்டிகைநானிலும்‌ பரிசுத்த. 
சுபைகூடுதல்‌ இருக்க வேண்டும்‌; அதில்‌ 
சாதாரணமான யாதொரு வேலையும்‌ 
செய்யலாகாது. 


எண்‌ 28:27, அப்பொழுது நீங்கள்‌. 
கர்த்தருக்குக்‌ ௬கந்த வாசனையான 
சர்வாங்க த௲னபலியாக இரண்டு. 
காளைகளையும்‌, ஒரு 
ஆட்டுக்கடாவையும்‌, ஒரு வயதான ஏழு 
ஆட்டுக்குட்டிகளையும்‌, 


எண்‌ 28:28. அவைகளின்‌ போஜனபலி. 
யாக எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய 
மாவில்‌ ஒரு கானைக்காகப்‌ பத்தில்‌ 
மூன்று பங்கையும்‌, அந்த ஒரு 
ஆட்டுக்கடாவுக்காகப்‌ பத்தில்‌ இரண்டு 
பங்கையும்‌, 


எண்‌ 28:29. ஏழு 


ஒவ்வொன்‌ நிற்காகப்‌. 
பங்கையும்‌, 


ஆட்டுக்குட்டி.களில்‌. 
பத்தில்‌ ஒரு 


எண்‌ 28:30. உங்களுக்காகப்‌ 

பாவதிவிர்த்தி செய்யும்படிக்கு ஒரு 

வென்னாட்டுக்கடாவையும்‌ 

செலுத்தக்கடவீர்கள்‌.. 

எண்‌ 2831. சர்வாங்க 
௮, 


நித்திய 
த௲னபலியையும்‌ (தின்‌ 
போஜனபலியையும்‌ அதின்‌ பாணபலி. 
யையும்‌ அன்றி, இவைகளையும்‌ 
செலுத்தக்கட வீர்கள்‌; இவைகள்‌ 
பழுதற்றவைகனாயிருக்க வேண்டும்‌. 


பண்டிகையின்‌ போது 

பலிகளை நியமனம்‌. 

பெந்தெகொஸ்தே 

பண்டிகையின்‌ போதும்‌ செலுத்த வேண்டிய 

பலிகளையும்‌ நியமனம்பண்ணுகிறார்‌. இந்த 

வசனத்தில்‌ பெந்தெகொஸ்தே பண்டிகை 

என்பது. 'முதற்கனிகளை செலுத்தும்‌ 
பண்டிகை" என்று அழைக்கப்படுகிறது. 





எண்ணாகமம்‌ - 
NUMBERS - COMMENTARY 


நாளுடனும்‌ தொடர்புடையது. லேவி 23:10-14 
ஆகிய வசனங்களில்‌ கூறப்பட்டிருக்கும்‌ 
முதற்‌ பலன்களின்‌ நாளுக்கு ஏழு 
வாரங்களுக்குப்‌ பின்பு வரும்‌. 
ந்த வாரங்களுக்குப்‌ பின்‌ நீங்கள்‌ 
சர்ந்தருக்கும்‌ புதிய ன 
முதற்களிகளைச்‌ செலுத்தும்‌ 
பண்டிகைநாளிலும்‌ பரிசுத்த சபைகூடுதல்‌ 
இருக்க வேண்டும்‌; அதில்‌ சாதாரணமான 
யாதொரு வேலையும்‌ செய்யலாகாது" 
(எண்‌ 29:26) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌. புளிப்பில்லாத 
அப்பப்பண்டிகையின்போது 
தா அறுப்பின்‌ முதற்பலனாகிய ஒரு 
குதிர்க்கட்டை 
காணிக்கையாக 
அவர்களுடைய 
அறுக்கும்‌ ஆரம்பகாலமாகும்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரரோடே 


என்னவென்றால்‌: 


நீ 
சொல்லவேண்டியது. 
நான்‌ உங்களுக்குக்‌ கொடுக்கும்‌ தேசத்தில்‌ 


நீங்கள்‌ போய்ச்சேர்ந்து. அதின்‌ 
வெள்ளாண்மையை. அறுக்கும்போது. 
உங்கள்‌ அறுப்பின்‌ முதற்பலனாகிய ஒரு 
குதிர்க்கட்டை ஆசாரியனிடத்தில்‌ 
கொண்டுவரக்கடவீர்கள்‌" (லேவி 23:10). 


ஏழுவாரங்களுக்கு 
கர்த்தருக்கு ஒரு புதிய போஜனபலிமை 
படைக்கிறார்கள்‌. இப்போது. தங்கள்‌ 
வெள்ளாண்மையை அறுவடை செய்யும்‌ 
காலம்‌ அவர்களுக்கு முடிவு பெறுகிறது. 
இந்தப்‌ பண்டிகை நாள்‌ இஸ்ரவேல்‌: 
புத்திரருக்கு பெந்தெகொஸ்தே பண்டிகை 
நாள்‌ என்று அழைக்கப்படுகிறது. 


ப மற 


PUBLISHERS 


பெந்தேகொஸ்தே 
முதற்கனிகளைச்‌ செலுத்துவது 
பிராமணத்தின்‌ விவரம்‌ வருமாறு : 


நாளில்‌ 
பற்றிய 


போஜனபலியாக  முதற்கனிகளைச்‌ 

செலுத்தும்‌ பண்டிகைநாளில்‌ பரிசுத்த 
சபைகூடுதல்‌ இருக்க வேண்டும்‌: அதில்‌ 
சாதாரணமான யாதொரு வேலையும்‌ 
செய்யலாகாது (எண்‌ 28:26). 


கர்த்தருக்குச்‌ சுகந்த வாசனையான 
சர்வாங்க தகனபலியாக இரண்டு 
காளைகளையும்‌, ஒரு 
ஆட்டுக்கடாவையும்‌, ஒரு வயதான ஏழு 
ஆட்டுக்குட்டிகளையும்‌ 
செலுத்தவேண்டும்‌ (எண்‌ 28:27), 


போஜனபலியாக எண்ணெயிலே. 
பிசைந்த மெல்லிய மாவில்‌ ஒரு 
காளைக்காகப்‌ பத்தில்‌ மூன்று பங்கை 
செலுத்தவேண்டும்‌. (எண்‌ 28:28-29). 


பாவதிலிர்த்தி செய்யும்பிக்கு த்‌ 
வெள்ளாட்டுக்கடாவையும்‌ 
வேண்டும்‌ (எண்‌ 28:30; எண்‌ ர்‌ க 


சர்வாங்க தகனபலியையும்‌ 
போஜனபலியையும்‌ அதின்‌ 


பழுதற்றவைகளாயிருக்க 
(எண்‌ 28:20,24,28,31/ 


பெந்தேகொஸ்தே நாளில்‌ பலியிடப்படும்‌. 
மிருகஜீவன்களைப்‌ பற்றி லேவி 23:15-22 
ஆகிய வசனங்களில்‌ கூறப்பட்டிருக்கிறது. 
அந்த நாளில்‌ ஏழு ஆட்டுக்குட்டிகள்‌, ஒரு 
காளை, இரண்டு ஆட்டுக்கடாக்கள்‌, ஒரு 
வெள்ளாட்டுக்கடா, சமாதான பலியாக மேலும்‌ 
இரண்டு ஆட்டுக்குட்டிகள்‌ பலியிடப்படுகிறது. 
இந்த பலிகளும்‌, எண்‌ 28:27-31 ஆகிய 
வசனங்களில்‌ கூறப்பட்டிருக்கும்‌ பலிகளும்‌ 
பெந்தெகொஸ்தே நாளின்‌ முதற்கனிகளைச்‌ 
செலுத்தும்‌ பண்டிகை நாளில்‌ பலியாகச்‌ 
செலுத்தப்படுகிறது. 

புதிய ஏற்பாட்டுக்காலத்தில்‌, 
ஆவியானவரின்‌ 
பெந்தெகொஸ்தே 
ஊற்றப்பட்டது. 


பரிசத்த 
அருள்மாரி, 


நாளில்‌, சீஷர்கள்மீது 





BALWETHER 
பிய 


“பெந்தெகொஸ்தே என்னும்‌ நாள்‌ 
வந்தபோது. அவர்களெல்லாரும்‌ ஒருமனப்பட்டு 
ஒரிடத்திலே வந்திருந்தார்கள்‌. அப்பொழுது 
பலத்த காற்று அடிக்கிற முழக்கம்போல, 
வானத்திலிருந்து சடிதியாய்‌. ஒரு. 
முழக்கமுண்டாகி, அவர்கள்‌ உட்கார்ந்திருந்த 
வீடு முழுவதையும்‌ நிரப்பிற்று. அல்லாமலும்‌ 
அக்கினிமயமான நாவுகள்போலப்‌ 
பிரிந்திருக்கும்‌ நாவுகள்‌ அவர்களுக்குக்‌ 
காணப்பட்டு, அவர்கள்‌ ஒவ்வொருவர்மேலும்‌ 
வந்து அமர்ந்தது. அவர்களெல்லாரும்‌ 
பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு, 
ஆவியானவர்‌ தங்களுக்குத்‌ தந்தருளின 
வரத்தின்பியே வெவ்வேறு பாஷைகளிலே. 
பேசத்தொடங்கினார்கள்‌" (அப்‌ 2:1-4). 


நாளுக்கு பின்பு 
பரிசுத்த ஆவியினால்‌. 
மத்தியிலே 


பிரசங்கம்பண்ணினார்கள்‌ 
ஆமிரக்கணக்கானோர்‌ இரட்சிககபட்பர்ள்‌. 
இரட்சிக்கப்பட்டவர்கள்‌ கர்த்தருடைய 
சபையிலே சேர்த்துக்கொள்ளப்பட்டார்கள்‌. 


பழைய ஏற்பாட்டுக்காலத்தில்‌ இஸ்ரவேல்‌. 
புத்திரர்‌ தங்கள்‌ அறுப்பின்‌ முதற்பலன்களை 
கர்த்தருக்கு, காணிக்கையாக 
படைத்ததுபோல, புதிய ஏற்பாட்டுக்காலத்திலே 
அப்போஸ்தலர்கள்‌ தங்கள்‌ த்தின்‌ 
மூலமாக இரட்சிக்கப்பட்டவர்களை 
கர்த்தருக்கு முன்பாக படைத்தார்கள்‌. 


சாதாரணமான 
யாதொரு வேலையும்‌ செய்யலாகாது. அந்த 
வாரங்களுக்குப்‌ பின்‌ இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
கர்த்தருக்குப்‌ புதிய போஜனபலியாக 
முதற்கனிகளைச்‌ செலுத்தும்‌ 
பண்டிகைநாளிலும்‌ பரிசுத்த சபைகூடுதல்‌. 
இருக்க வேண்டும்‌: அதில்‌ சாதாரணமான 
யாதொரு வேலையும்‌ செய்யலாகாது. 


எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


புத்திரர்‌ கர்த்தருக்கு 
செலுத்தும்போது, 
காணிக்கையாக 
செலுத்துகிறார்கள்‌. அதன்‌ விவரம்‌ வருமாறு: 


1. ஒவ்வொரு காளையோடு - அரைப்படி 
அல்லது பத்தில்‌ மூன்று பங்கு 
(எண்‌ 15:8-10) 


2. ஒவ்வொரு ஆட்டுக்கடாவோடு - பத்தில்‌ 
இரண்டு பங்கு அல்லது ஒருபடியில்‌ 
மூன்றில்‌ ஒரு பங்கு. (எண்‌ 15:6) 


ஒவ்வொரு ஆட்டுக்குட்டி அல்லது 
வெள்ளாடடுக்கடாவோடு. காற்படி 


மரக்காலில்‌ பத்தில்‌ ஒரு பங்கு, 
(எண்‌ 15:3-4; எண்‌ 28:5; யாத்‌ 29:40) 


கர்த்தருக்கு புதிய போஜனபலியாக 
முதற்‌ செலுத்தும்‌ பண்டிகை 
நாளில்‌, இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ தமக்கு 
செலுத்த. வேண்டிய பலிகளைப்பற்றி 
கர்த்தர்‌ இந்த வசனப்பகுதியில்‌ 
சொல்லுகிறார்‌. கர்த்தர்‌ மோசேயை நோக்கி : 


“நீங்கள்‌ கர்த்தருக்குச்‌ 
வாசனையான சர்வாங்க 


யாக இரண்டு 


சுகந்த 
தகனபலி 


காளைகளையும்‌, ஒரு 
ஆப்டுக்கடாவையும்‌, ஒரு வயதான ஏழு 
ஆட்டுக்குட்டிகளையும்‌ எண்‌ 28:27) 
அவைகளின்‌ போஜனபலியாக எண்ணெயிலே 
பிசைந்த மெல்லிய மாலில்‌ ஒரு 
காளைக்காகப்‌ பத்‌ மூன்று 
பங்கையும்‌, அந்த ஒரு ஆட்டுக்கடாவுக்காகப்‌ 
பத்தில்‌ இரண்டு பங்கையும்‌, 
(எண்‌ 28:28). ஏழு ஆட்டுக்குட்டிகளில்‌ 
ஒவ்வொன்றிற்காகப்‌ பத்தில்‌ ஒரு பங்கையும்‌, 
வ காகப்‌ பாவறிவிர்த்தி 
செய்யும்படிக்கு ஒரு வெள்ளாட்டுக்கடாலையும்‌ 
செலுத்தக்கடவீர்கள்‌ (எண்‌  28:29,30) 
என்று சொல்லுகிறார்‌. 

இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ நித்திய 
சர்வாங்க 'தகனபலியையும்‌ அதின்‌ 
போஜனபலியையும்‌ அதின்‌ பானபலியையும்‌ 
அன்றி, இவைகளையும்‌ செலுத்த வேண்டும்‌; 
இலைகள்‌ பழுதற்றவைகளாயிருக்க 
வேண்டும்‌ (எண்‌ 28:31). 





எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


கர்த்தருக்கு செலுத்தப்படும்‌ சர்வாங்க. 
தகனபலிகளைப்பற்றி இந்த அதிகாரத்தில்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கு, ஏழாம்‌ மாதத்தில்‌, மூன்று 
நாட்கள்‌ மிகவும்‌ விசேஷித்த 
நாட்களாயிருக்கிறது. 


ஏழாம்‌ மாதம்‌ முதல்‌ தேதி, இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கு எக்காளம்‌ ஊதும்‌ நாளாகும்‌ 
(எண்‌ 29:1-6). ஏழாம்‌ மாதம்‌ பத்தாந்தேதி 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு பாவநிவாரண 
பலிகளை செலுத்தும்‌ நாளாகும்‌ 
(எண்‌ 29:7-11), 


நாளாகும்‌. 
அவர்கள்‌ ஏழுநாள்‌ கர்த்தருக்கு பண்டிகை 
ஆசரிக்கவேண்டும்‌ (எண்‌ 2912-38). 

கர்த்தர்‌ இந்த அதிகாரத்தின்‌ முடிவில்‌ 


பொருத்தனைகளையும்‌ உற்சாக பலிகளையும்‌ 
பற்றிச்‌ சொல்லுகிறார்‌ (எண்‌ 29:39 40). 


ஏழாம்‌ மாதம்‌ முதல்தேதி 
எண்‌ 29:1-6 


எண்‌ 29:1. ஏழாம்‌ மாதம்‌ முதல்தேதி 
பரிகத்த சுயைகூடும்‌ 
'நானாயிருக்கக்கடவது; அதில்‌ 
சாதாரணமான யாதொரு வேலையும்‌ 
செய்யலாகாது; அது உங்களுக்கு. 
எக்கானமூதும்‌ நானாயிருக்க வேண்டும்‌. 


எண்‌ 29:2. அப்பொழுது நீங்கள்‌ 
கர்த்தருக்குச்‌ சுகந்த வாசனையான 
சர்வாங்க. 'தகனபலியாக. ஒரு 
காளையையும்‌, ஒரு 
ஆட்டுக்கடாவையும்‌, ஒரு வயதான 
பழுதற்ற ஏழு ஆட்டுக்குட்டிகளையும்‌, 


QOODNENS 
PUBLISHERS 


எண்‌ 29:3. அவைகளுக்கு அடுத்த 
'எண்ணெயிலே 
மாவிலே. 
மூன்று 
ஆட்டுக்கடாவுக்காக 
இரண்டு பங்கையும்‌, 


எண்‌ 2955. ஏழு ஆட்டுக்குட்டிகனில்‌ 
ஒவ்வொன்‌ றிற்காக ஒரு பங்கையும்‌, 


எண்‌ மு, உங்கள்‌ 
பாவதிவிர்த்திக்கான பலியாக ஒரு 
வென்னாட்டுக்கடாவையும்‌ செலுத்தி, 


எண்‌ 29:8. மாதப்பிறப்பின்‌ சர்வாங்க 
தகனபலியையும்‌ அதின்‌ 
போஜன பலியையும்‌, தினந்தோறும்‌: 
இடும்‌ சர்வாங்க தகனபலியையும்‌ 
அதின்‌ போஜன பலியையும்‌, 
அவைகளின்‌ முறைமைக்கேற்ற பானபலி. 
களையும்‌ அன்றி, இவைகளையும்‌ 
கர்த்தருக்குக்‌ ௬கந்த வாசனையான 
சர்வாங்க. 'தகனபலியாகச்‌ 
செலுத்தக்கடவீர்கள்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு வருஷத்தின்‌ 
மற்ற மாதங்களை தவிர, ஏழாம்‌ மாதம்‌ 
மிகவும்‌ பரிசுத்தமான மாதமாகமிருக்கிறது. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ எகிப்து தேசத்தின்‌ 
அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட்ட 
முதலாவது மாதம்‌, வருஷத்தின்‌ ஏழாவது 
மாதமாமிருக்கிறது. 


யூபிலி பற்றிய பிரமாணங்களில்‌, 
வருஷத்தின்‌ ஏழாவது மாதமே, முதலாவது 
மாதமாக கணக்கிடப்படுகிறது. ஏழாவது 
மாதத்தில்‌ கடன்கள்‌ மன்னிக்கப்படும்‌. 
அப்போது அடிமைப்பட்டிருக்கிறவர்கள்‌ 
விடுவிக்கப்படுவார்கள்‌. 


இன்றேல்‌ புத்திர்‌ வருஷத்தின்‌ 


ஒய்வாகயிருப்பார்கள்‌. 


நடுவில்‌ வருகிற மாதமாகும்‌. 

ஜனத்தாருக்கு ஏழாவது மாதத்தில்‌ விதைப்பு 
வேலையும்‌ இருக்காது. அறுவடை வேலையும்‌ 
இருக்காது. அவர்கள்‌ ஒய்வாகயிருப்பார்கள்‌. 





எண்ணாகமம்‌ - 


விரிவுரை 


NUMBERS - COMMENTARY 


இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு ஏழாம்‌ மாதம்‌ 
முதல்தேதி எக்காளம்‌ ஊதும்‌ 
நாளாகயிருக்கிறது. அவர்களுக்கு இரண்டு 
வருஷாந்திர பண்டிகைகள்‌ மிகவும்‌ 
முக்கியமானது. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
பாவநிவாரண நாளிலே தங்கள்‌ 
பாவங்களுக்காக வருத்தப்படுவார்கள்‌. 
அந்நாளில்‌ துக்கத்தோடிருப்பார்கள்‌. அவர்கள்‌ 
கூடாரப்பண்டிகை நாளின்போது மிகுந்த 
சந்தோஷத்தோடிருப்பார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு பாவநிவாரண 
நாள்‌ ஏழாம்‌ மாதம்‌ பத்தாந்தேதியிலும்‌, 
கூடாரப்பண்டிகையின்‌ நாள்‌ 


பண்டிகைகளையும்‌ ல்‌ முன்பாக, 
ஏழாம்‌ மாதம்‌ முதல்‌ தேதியிலே 
எக்காளங்களை ஊதி, கர்த்தருக்கு 
பலிகளை செலுத்தி, தங்களை 
ஆயத்தம்பண்ணுகிறார்கள்‌. 

“ஏழாம்‌ மாதம்‌ முதல்தேதி பரிசுத்த 
சபைகூடும்‌ நாளாயிருக்கக்கடவது: அதில்‌ 
சாதாரணமான யாதொரு வேலையும்‌ 
செய்யலாகாது; அது உங்களுக்கு 
எக்காளமூதும்‌ நாளாயிருக்க வேண்டும்‌" 
(எண்‌ 29:1) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ ஏழாம்‌ மாதம்‌ 
முதல்தேதியிலே எக்காளம்‌ ஊதும்போது. 
அவர்கள்‌ கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய 
பலிகளைப்பற்றி இந்த வசனப்பகுதியில்‌. 
சொல்லப்பட்டிருக்கிறது. 


எக்காளம்‌ ஊதும்‌ நாளிலே இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ கர்த்தருக்குச்‌ சுகந்த வாசனையான 
சர்வாங்க தகனபலியாக ஒரு காளையையும்‌, 
ஒரு ஆட்டுக்கடாவையும்‌, ஒரு வயதான 
பழுதற்ற எழு  ஆட்டுக்குட்டிகளையும்‌ 
செலுத்தவேண்டும்‌ (எண்‌ 29:2). 


கு அடுத்த போஜனபலியாக 
எண்ணெயிலை பி த்‌ மெல்லிய மாவிலே. 


காளைக்காகப்‌ பத்தில்‌ மூன்று பங்கையும்‌, 
ஆட்டுக்கடாவுக்காக இரண்டு பங்கையும்‌, 
ஏழு ஆட்டுக்குட்டிகளில்‌ ஒவ்வொன்றிற்காக 


வெள்ளாட்டுக்கடாவையும்‌ செலுத்தவேண்டும்‌. 
(எண்‌ 29:3-5) 


இஸ்ரவேல்‌ சபையார்‌ மாதப்பிறப்பின்‌ 
சர்வாங்க தகனபலியையும்‌ அதின்‌ போஜனபலி. 
யையும்‌, தினந்தோறும்‌ இடும்‌ சர்வாங்க 

யும்‌ அதின்‌ போஜனபலியையும்‌, 
அவைகளின்‌ முறைமைக்கேற்ற பானபலி 
களையும்‌ அன்றி, இவைகளையும்‌ 
கர்த்தருக்குச்‌ சுகந்த வாசனையான சர்வாங்க 
தகனபலியாகச்‌ செலுத்தவேண்டும்‌ 
(எண்‌ 29:6). 


எக்காளம்‌ ஊதும்‌ நாளைப்பற்றி 
கர்த்தர்‌ சொல்லுகிற பிரமாணத்தின்‌ விவரம்‌ 
வருமாறு : 

1. ஏழாம்‌ மாதம்‌ முதல்தேதி பரிசுத்த 
சபைகூடும்‌ நாளாயிருக்க வேண்டும்‌: 
அதில்‌ சாதாரணமான யாதொரு 
வேலையும்‌ செய்யலாகாது; அது 
உங்களுக்கு எக்காளமூதும்‌ 
நாளாயிருக்க வேண்டும்‌ (எண்‌ 29:1). 


கர்த்தருக்குச்‌ சுகந்த வாசனையான 
சர்வாங்க  தகனபலியாக 


காளையையும்‌, ஒரு ஆட்டுக்கடாவையும்‌, 
ஒரு வயதான பழுதற்ற ஏழு ஆட்டுக்‌ 


குட்டிகளையும்‌ 
(எண்‌ 29:2). 


செலுத்தவேண்டும்‌ 


ல்‌ ஆட்டுக்கடாக்களும்‌ 

கிற 

காக 

அலைகளின்‌ 

போஜனபலியையும்‌, அவைகளின்‌ பான 

பலிகளையும்‌, நித்திய சர்வாங்க தகன 

பலியையும்‌, அதின்‌ போஜனபலியையும்‌, 
அதின்‌ 


பாவ 
வெள்ளாட்டுக்‌ கடாவையும்‌ செலுத்த 
வேண்டும்‌ (எண்‌  29:3-4; எண்‌ 
28:24,28; எண்‌ 15:3-10; எண்‌ 28:5; 
யாத்‌ 29:40). 
காளைகளும்‌  ஆப்டுக்கடாக்களும்‌ 

இருக்கிற 


பானபலிகளையும்‌, பாவநிவாரணபலியாக. 
ஒரு வெள்ளாட்டுக்கடாவையும்‌ 
செலுத்த வேண்டும்‌ (எண்‌ 29:24,28) 





எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


eri 


வோன்‌ வ்‌ தினந்தோறும்‌ அடம்‌ 

ங்‌ தகனபலியையும்‌ அதின்‌: 

அவைகளின்‌ 

பானபலிகளையும்‌ 

அன்றி, இவைகளையும்‌ கர்த்தருக்குச்‌ 

சுகந்த வாசனையான சர்வாங்க 

தகனபலியாகச்‌ செலுத்தவேண்டும்‌ 
(எண்‌ 29:6). 


ஏழாம்‌ மாதம்‌ பத்தாம்‌ தேதி 
எண்‌ 29:7-11 


எண்‌ 29:7. இந்த ஏழாம்‌ மாதம்‌ பத்தாம்‌ 
தேதி உங்களுக்குப்‌ பரிசுத்த 
சுபைகூடும்‌ நானாயிருக்கக்‌ கடவது; 
அதிலே நீங்கள்‌ யாதொரு வேலையும்‌ 
செய்யாமல்‌, உங்கள்‌ ஆத்தூமாக்களைத்‌ 
தாழ்மைப்படுத்தி, 


எண்‌ 29:8. கர்த்தருக்குச்‌ ௬கந்த 
வாசனையான சர்வாங்க தகன பலியாக. 


ஒரு காளையையும்‌, 
ஆட்டுக்கடாவையும்‌, 
பழுதற்ற ஏழு ஆட்டுக்குட்டிகளையும்‌, 


எண்‌ 29:9. அவைகளின்‌ போஜனபலி. 
யாக எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய 
மாவிலே கானைக்காகப்‌ பத்தில்‌ மூன்று 
பங்கையும்‌, அத்த 
ஆட்டுக்கடாவுக்காக 
பங்கையும்‌, 


எண்‌ 29:10. ஏழு ஆட்டுக்குட்டிகளில்‌: 
ஒவ்வொன்றிற்காகப்‌ பத்தில்‌ ஒரு 
பங்கையும்‌, 


ஒரு 
இரண்டு 


எண்‌ 29:11. பாவதிவாரண பலியாக. 
வென்னாட்டுக்கடாவையும்‌ செலுத்தி, 
பாவதிவாரணபலியையும்‌, நித்திய 
சர்வாங்க தகனபலியையும்‌, அதின்‌ 
போஜனபலியையும்‌, அவைகளின்‌ 
பானபலிகனையும்‌ அன்றி, 
இவைகளையும்‌ செலுத்தக்கடனீர்கன்‌. 


.... இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு ஏழாம்‌ மாதம்‌ 
பத்தாம்‌ தேதி  பாவநிவாரண நாளாக 
நியமிக்கப்பட்டிருக்கிறது. லேவி 16-ஆவது 
அதிகாரத்தில்‌ பாவநிவாரண நாளைப்பற்றிய 
பிரமாணம்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 


QOODNENS 
PUBLISHERS 


இஸ்ரவேல்‌. 
பத்தாம்‌ தேதியிலே, 
அன்றாட பலியோடு, 
செலுத்தவேண்டும்‌. 


புத்திரர்‌ ஏழாம்‌ மாதம்‌ 
கர்த்தருக்கு செலுத்தும்‌ 
பாவநிவாரண பலியும்‌ 


ஏழாம்‌ மாதம்‌ பத்தாம்‌ தேதி இஸ்ரவேல்‌ 
சபையாருக்குப்‌ பரிசுத்த சபைகூடும்‌ 
நாளாமிருக்க வேண்டும்‌; அதிலே அவர்கள்‌ 
யாதொரு வேலையும்‌ செய்யாமல்‌, தங்கள்‌ 
ஆத்துமாக்களைத்‌ தாழ்மைப்படுத்தவேண்டும்‌ 
(எண்‌ 29:7). 

இஸ்ரவேல்‌ சபையார்‌ கர்த்தருக்குச்‌' 
சுகந்த வாசனையான சர்வாங்க தகனபலி 
யாக ஒரு காளையையும்‌, ஒரு 
ஆட்டுக்கடாவையும்‌, ஒரு வயதான பழுதற்ற 
ஏழு ஆட்டுக்குட்டிகளையும்‌, அவைகளின்‌ 
போஜனபலியாக எண்ணெயிலே பிசைந்த 
மெல்லிய மாவிலே காளைக்காகப்‌ பத்தில்‌ 
மூன்று பங்கையும்‌, அந்த ஒரு 
ஆட்டுக்கடாவுக்காக இரண்டு பங்கையும்‌, 
ஏழு ஆட்டுக்குட்டிகளில்‌ ஒவ்வொன்றிற்காகப்‌ 
பத்தில்‌ ஒரு பங்கையும்‌, பாவநிவாரணபலி 
வெள்ளாட்டுக்கடாலையும்‌ 
பாவநிவாரணபலியையும்‌, 
'த௲னபலியையும்‌, 
அவைகளின்‌ 
அன்றி, இவைகளையும்‌ 

செலுத்த வேண்டும்‌ (எண்‌ 29:81). 


மகாபாவநிவாரண நாளைப்பற்றி 
கர்த்தர்‌ சொல்லுகிற பிரமாணத்தின்‌ விவரம்‌ 
வருமாறு : 


1. ஏழாம்‌ மாதம்‌ பத்தாம்‌ தேதி 
உங்களுக்குப்‌ பரிசுத்த சபைகூடும்‌. 
நாளாமிருக்க வேண்டும்‌ (எண்‌ 29:7). 
பரிசுத்தநாளில்‌ உங்கள்‌ 

ஆத்துமாக்களைத்‌ 

தாழ்மைப்படுத்தவேண்டும்‌. 
நீங்கள்‌ யாதொரு 
செய்யாமல்‌ இருக்கவேண்டும்‌. 


வேலையும்‌ 


கர்த்தருக்குச்‌ சுகந்த வாசனையான 
சர்வாங்க தகனபலியாக ஒரு 
காளையையும்‌, ஒரு ஆட்டுக்கடாவையும்‌, 
ஒரு வயதான பழுதற்ற ஏழு ஆட்டுக்‌ 
குட்டிகளையும்‌ செலுத்தவேண்டும்‌. 
(எண்‌ 29:8). 





எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


அவைகளின்‌ போஜனபலியாக 
எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய 
மாவிலே காளைக்காகப்‌ பத்தில்‌ மூன்று 
பங்கையும்‌, அந்த ஒரு ஆட்டுக்‌ 
கடாவுக்காக இரண்டு பங்கையும்‌, ஏழு 
ஆட்டுக்குட்டிகளில்‌ ஒவ்வொன்றிற்காகப்‌ 
பத்தில்‌ ஒரு பங்கையும்‌ செலுத்த 
வேண்டும்‌ (எண்‌ 29:9-10; எண்‌ 28:20; 
எண்‌ 28:28; எண்‌ 28:24). 


பாவநிவாரணபலியாக ஒரு 
வெள்ளாட்டுக்‌ கடாவையும்‌ அதனுடன்‌ 
போஜனபலியையும்‌ 'பானபலியையும்‌ 
செலுத்த வேண்டும்‌ (எண்‌ 29:1; 
எண்‌ 28:20,24,28). 


பாவநிவாரணபலியாக ஒரு 
வெள்ளாட்டுக்‌ கடாவையும்‌ செலுத்தி, 
பாவநிவாரணபலியையும்‌. நித்திய 
சர்வாங்க தகனபலியையும்‌, அதின்‌ 
போஜனபலியையும்‌, 

பானபலிகளையும்‌ 

இவைகளையும்‌ 

(எண்‌ 29:11). 


மாதம்‌ பதினைந்தாம்‌ 


எண்‌ 2912-88 


எண்‌ 29:12. ஏழாம்‌ மாதம்‌ பதினைந்தாம்‌ 
தேதி உங்களுக்குப்‌ பரிசுத்த 
சுபைகூடும்‌ 'நானாயிருக்கக்கடவது; 
அதில்‌ சாதாரணமான யாதொரு 
வேலையும்‌ செய்யலாகாது; ஏழுநான்‌ 
கர்த்தருக்குப்‌ பண்டிகை. 
ஆசரிக்கக்கட வீர்கள்‌. 


எண்‌ 29:18. நீங்கள்‌ 
சுகத்த வாசணையுள்ள 
தகனபலியாக பதின்மூன்று 
காளைகளையும்‌, இரண்டு 
ஆட்டுக்கடாக்களையும்‌, ஒரு வயதான 
பழுதற்ற பதினான்கு. 
ஆட்டுக்குட்டிகனையும்‌, 

எண்‌ 29:14. அவைகளின்‌ போஜனபலி. 
யாக எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய 
மாவிலே அந்தப்‌ பதின்மூன்று. 
கானைகளில்‌ ஒவ்வொன்றறிற்காகப்‌ 
யத்தில்‌ மூன்று பங்கையும்‌, அத்த 
இரண்டு ஆட்டுக்கடாக்களில்‌ 
ஒவ்வொன்‌ நிற்காக இரண்டு பங்கையும்‌, 


கர்த்தருக்குச்‌ 
சர்வாங்க 


QOODNENS 
PUBLISHERS 


எண்‌ ஐ. பதினான்கு. 
ஆட்டுக்குட்டிகவில்‌ ஒவ்வொன்றிற்காக 
ஒரு பங்கையும்‌, 


எண்‌ 29:16. தித்திய தகனபலியையும்‌, 
தின்‌. போஜன பலியையும்‌, 
பானபலியையும்‌ 
பாவதிவாரணபலியாக. 

ஒரு வென்வாட்டுக்கடாவையும்‌ 
செலுத்தக்கடவீர்கள்‌. 


எண்‌ 29:17. இரண்டாம்‌ நாவிலே 
பன்னிரண்டு கானைகளையும்‌, இரண்டு 
ஆட்டுக்கடாக்களையும்‌, ஒரு வயதான 
பழுதற்ற பதினான்கு. 
ஆட்டுக்குட்டி களையும்‌, 


எண்‌ 218. காளைகளும்‌ 
ஆட்டுக்கடாக்களும்‌ ஆட்டுக்குட்டிகளும்‌ 
இருக்கிற இலக்கத்திற்குத்‌ தக்கதாக 
முறைமையின்படி. அவைகளின்‌ 
போஜன பலியையும்‌, அவைகளின்‌ 
யானபலிகளையும்‌, 


எண்‌ 29:19. நித்திய சர்வாங்க. 
த௲னபலியையும்‌, அதின்‌ போஜணபலி. 
யையும்‌, அவைகளின்‌ பாணபலி. 
களையும்‌ அன்றி, பாவநிவாரண பலி. 
யாக ஒரு வென்னாட்டுக்கடாவையும்‌ 
செலுத்தக்‌ கடவீர்கள்‌.. 


எண்‌ 2920. மூன்றாம்‌ நாவிலே 
பதினொரு காளைகளையும்‌, இரண்டு. 
ஆட்டுக்கடாக்களையும்‌, ஒரு வயதான 
பழுதற்ற பதினான்கு. 
ஆட்டுக்குட்டிகளையும்‌, 


எண்‌: 29:21. காளைகளும்‌ 
ஆட்டுக்கடாக்களும்‌ ஆட்டுக்குட்டிகளும்‌ 
இருக்கிற இலக்கத்திற்குத்‌ தக்கதாக 
முறைமையின்படி. அவைகளின்‌ 
போஜன பலியையும்‌, அவைகளின்‌ 
பானபலிகனையும்‌, 


எண்‌ 2:2௨ நித்திய சர்வாங்க 
தகனபலியையும்‌, அதின்‌ போஜணபலி. 
யையும்‌ அதின்‌ பாணபலியையும்‌ 
அன்றி, பாவதிவாரணபலியாக. 
வென்னாட்டுக்கடாவையும்‌ 
செலுத்தக்கடவீர்கன்‌.. 





BALWETHER 
பிய 


எண்‌ 29:28. நான்காம்‌ நாளிலே பத்துக்‌ 
காளைகளையும்‌, இரண்டு 
ஆட்டுக்கடாக்களையும்‌, ஒரு வயதான 
பழுதற்ற பதினான்கு. 
ஆட்டுக்குட்டிகளையும்‌, 


எண்‌ 2924. கானைகளும்‌ 
ஆட்டுக்கடாக்களும்‌ ஆட்டுக்குட்டிகளும்‌ 
இருக்கிற இலக்கத்திற்குத்தக்கதாக. 
முறைமையின்படி. அவைகளின்‌. 
போஜன பலியையும்‌, அவைகளின்‌. 
பானபலிகளையும்‌, 


எண்‌ 29:95, நித்திய சர்வாங்க. 
தகனபலியையும்‌, அதின்‌ போஜனபலி. 
யையும்‌, அதின்‌ பாணபலியையும்‌ 
அன்றி,  பாவதிவாரணபலியாக ஒரு 
வென்னாட்டுக்கடாவையும்‌ 
செலுத்தக்கடவீர்கள்‌. 


எண்‌ 29:28. ஐந்தாம்‌ நாளிலே து. 
காளைகளையும்‌, ரண்டு 
ஆட்டுக்கடாக்களையும்‌, ஒரு வயதான 
பழுதற்ற பதினான்கு. 
ஆட்டுக்குட்டிகளையும்‌, 


எண்‌ 29:27. காளைகளும்‌. 
ஆட்டுக்கடாக்களும்‌ ஆட்டுக்குட்டிகளும்‌. 
இருக்கிற இலக்கத்திற்குத்தக்கதாக. 
முறைமையின்படி. அவைகளின்‌ 
போஜன பலியையும்‌, அவைகளின்‌ 
பானபலிகனையும்‌, 


எண்‌ 29:28, நித்திய 
தகனபலியையும்‌, 

போஜன பலியையும்‌,. 
பானபலியையும்‌ 
பாவதிவாரணபலியாக 
வென்னாட்டுக்கடாவையும்‌ 
செலுத்தக்கடவீர்கள்‌. 


சர்வாங்க. 
அதின்‌ 
அதின்‌ 
அன்றி, 
ஒரு 


எண்‌ 29:29. ஆறாம்‌ நாவிலே எட்டுக்‌ 
காளைகளையும்‌, இரண்டு 
ஆட்டுக்கடாக்கனையும்‌, ஒரு வயதான 
பழுதற்ற பதினான்கு 
ஆட்டுக்குட்டிகனையும்‌, 


எண்‌ 29:30. காளைகளும்‌ 
ஆட்டுக்கடாக்களும்‌ ஆட்டுக்குட்டிகளும்‌. 
இருக்கிற இலக்கத்திற்குத்தக்கதாக. 
முறைமையின்படி. அவைகளின்‌. 
போஜன பலியையும்‌, அவைகளின்‌ 
பானபலிகனையும்‌, 


எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


பிரியப்‌ 
UBLISHERS 


எண்‌ 2931. நித்திய 
தகனபலியையும்‌, 

போஜன பலியையும்‌, 
பானபலிகனையும்‌ 
பாவதிவாரணபலியாக. 
வென்னாட்டுக்கடாவையும்‌ 
செலுத்தக்கடவீர்கள்‌.. 


சர்வாங்க 


எண்‌ 29:92. ஏழாம்‌ நானிலே ஏழு 
காளைகளையும்‌, இரண்டு ஆட்டுக்‌ 
கடாக்களையும்‌, ஒரு வயதான பழுதற்ற 
பதினான்கு ஆட்டுக்குட்டி களையும்‌, 


எண்‌: 29:95. காளைகளும்‌ 
ஆட்டுக்கடாக்களும்‌ ஆட்டுக்குட்டிகளும்‌ 
இருக்கிற இலக்கத்திற்குத்தக்கதாக. 
முறைமையின்படி. அவைகளின்‌ 
போஜன பலியையும்‌, அவைகளின்‌ 
பானபலிகனையும்‌, 


எண்‌ 2954. நித்திய சர்வாங்க. 
தகனபலியையும்‌, அதின்‌ போஜனபலி. 
யையும்‌, அதின்‌ பானபலியையும்‌ 
அன்றி, பாவநிவாரணபலியாக ஒரு 
வென்னாட்டுக்கடாவையும்‌ 
செலுத்தக்கடவீர்கள்‌. 


எண்‌ 29:35. எட்டாம்‌ நான்‌ உங்களுக்கு 
விசேஷித்த ஆசரிப்பு நானாயிருக்கக்‌ 
கடவது; அதில்‌ சாதாரணமான 
யாதொரு வேலையும்‌ செய்யலாகாது. 


எண்‌ 29:38. அப்பொழுது நீங்கள்‌ 
கர்த்தருக்குக்‌ சுகந்த வாசனையுள்ள 
தகனமான சர்வாங்க தகனபலியாக ஒரு. 
காளையையும்‌, ஒரு 
ஆட்டுக்கடாவையும்‌, ஒரு வயதான 
பழுதற்ற ஏழு ஆட்டுக்குட்டிகளையும்‌, 


எண்‌ 29:37. காளையும்‌ ஆட்டுக்கடாவும்‌ 
ஆட்டுக்குட்டிகளும்‌ இருக்கிற 
இலக்கத்திற்குத்‌ 

முறைமையின்படி. 


பாவதிவாரணபலியாக 
வென்னாட்டுக்கடாவையும்‌ 
செலுத்தக்கடவீர்கள்‌.. 





எண்ணாகமம்‌ - 


விரிவுரை 


NUMBERS - COMMENTARY 


- பாவநிவாரண 
ஆத்துமாக்களைத்‌ 
, இந்த நாளுக்கு 


விதைக்கிறவர்கள்‌ கெம்பீரத்தோடு அறுவடை 
செய்வார்கள்‌. 
கூடாரங்களின்‌  பண்டிகையைப்பற்றிய 
பிரமாணம்‌ லேவி 2334-44 ஆகிய 
வசனங்களில்‌ ஏற்கெனவே 
சொல்லப்பட்டிருக்கிறது. அதன்‌ விவரம்‌ 
வருமாறு 
இஸ்ரவேல்‌ சபையாருக்‌। 
பண்டிகைகள்‌ மிகவும்‌ ன ன்‌ 
பண்டிகைகளின்போது இஸ்ரவேல்‌ 
ஆண்மக்கள்‌ எல்லோரும்‌. 
பங்குபெறவேண்டும்‌ என்பது வ 
பிரமாணம்‌. அப்படிப்பட்ட 
பிரதான. பண்டிகைகள்‌ கடங்களின்‌. 
பண்டிகையும்‌ ஒன்று. 


கர்த்தர்‌ மோசேயை நோக்கி, 
நீ இஸ்ரவேல்‌ புத்திரரோடே 
சொல்லவேண்டியது என்னவென்றால்‌: அந்த 
ஏழாம்‌ மாதம்‌ பதினைந்தாந்தேதிமுதல்‌ 
ஏழுநாளளவும்‌ கர்த்தருக்கு ஆசரிக்கும்‌ 
ப்‌ 
3,3 


தேதி வம்பினகியது. இக்்லத்தித்‌ எல்லாக்‌ 
கனிகளும்‌, திராட்சைப்பழங்களும்‌, தானிய 
வகைகளும்‌ அறுவடை செய்யப்பட்டிருக்கும்‌. 
(யாத்‌ 23:16). 


பாவநிவாரண நாள்‌ ஏழாம்‌ மாதம்‌ 
பத்தாந்தேதி ஆசரிக்கப்படுகிறது. 
கூடாரங்களின்‌ பண்டிகை ஏழாம்‌ மாதம்‌ 
பதினைந்தாம்‌ தேதி முதல்‌ ஏழு நாளளவும்‌ 
ஆசரிக்கப்படுகிறது. பாவநிவாரண நாளுக்கு 
ஐந்து நாட்களுக்கு பின்பு, கூடாரங்களின்‌ 
பண்டிகை ஆரம்பமாகிறது. 


பாவநிவாரண 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 


நாளின்போது, 
எல்லோரும்‌, அந்தப்‌ 


பண்டிகையை ஆசரிக்க வேண்டும்‌ என்னும்‌ 
கட்டாயமில்லை. 
யூதர்கள்‌, 
முக்கியத்து: 


பக்தியுள்ள 

பாவநிவாரண நாளுக்கு 
(வம்‌ கொடுத்து. கூடாரங்களின்‌ 
பண்டிகை ஆரம்பமாவதற்கு முன்பாகவே 
கர்த்தருடைய சந்நிதியில்‌ வந்து 
தங்களுடைய பாவங்களை நிவிர்த்தி 
செய்துகொள்வார்கள்‌. 


ஆனாலும்‌ 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ பாவநிவாரண 
நாளின்போது தங்களுடைய ஆத்துமாக்களை 
தாழ்மைப்படுத்துவார்கள்‌. அவர்கள்‌ தங்கள்‌ 
ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்தும்போது, 
கூடாரங்களின்‌ பண்டிகையை 
சந்தோஷமாய்‌ ஆசரிப்பதற்கு அவர்களை 
ஆயத்தம்பண்ணுகிறது. 


நம்முடை! பாவங்களினிமித்தமாக 
நாம்‌ எந்த அளவுக்கு. அதிகமாக 
துக்கப்படுகிறோமோ, அந்த அளவுக்கு 
நமக்கு பரிசுத்த ஆவியானவரின்‌ ஆறுதல்‌ 
கிடைக்கும்‌. 


ய 


கூடாரங்களின்‌ எட்டு 
நாட்களுக்கு ஆசரிக்கப்படுகிறது. ஏழாம்‌. 
மாதம்‌ பதினைந்தாம்‌ தேதி முதல்‌ ஏழு 
நாளளவும்‌ கூடாரப்பண்டிகை _ கர்த்தருக்கு, 
ஆசரிக்கப்படுகிறது. இந்த எட்டு 
பதன்‌ முதல்‌ நாளும்‌ கடைசி 
நாளும்‌ பரிசுத்த ஒய்வநாட்களாக 
ஆசரிக்கப்படும்‌. முதலாம்‌ நாள்‌ சபைகூடும்‌ 
த்‌ ள்‌: அதிலே சாதாரணமான 
ம்‌ செய்யலாகாது 
(லேவி 23:35) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
முதலாம்‌ நாளிலும்‌ எட்டாம்‌ நாளிலும்‌ ஓய்வு 
(லேவி 23:39). 
பண்டிகையின்‌ 
நாளில்‌ தேவையில்லாத வேலைகளைச்‌ 
செய்யக்கூடாது. பண்டிகைக்‌ 
காலத்தில்‌ தங்கியிருப்பதற்காக இஸ்ரவேல்‌ 
புத்திரர்கள்‌: கூடாரங்களைப்‌ 
போடவேண்டும்‌ (லேவி 23:39-40) 
கூடாரப்பண்டிகையின்‌ போது, இஸ்ரவேல்‌ 
ஜனத்தார்‌ கூடாரங்களைப்‌ போட்டு அதில்‌ 
தங்கியிருக்க வேண்டும்‌. கூடாரங்களைப்‌ 
போடுவதும்‌ ஒரு வேலைதான்‌. ஆகையினால்‌, 
ஒய்வநாளில்‌ எந்த வேலையும்‌ செய்யக்கூடாது 
என்று கூறும்‌ உபதேசம்‌ தவறானது. 
அத்தியாவசியமான வேலைகளை 
ஓய்வநாளில்‌ செய்துகொள்ளலாம்‌. 


முதலாவது 





எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


முதலாம்‌ நாளிலும்‌ ஒய்வு: எட்டாம்‌ 
நாளிலும்‌ ஒய்வு. எட்டு நாட்களில்‌ இரண்டு 
ஒய்வுநாட்கள்‌ வருகிறது. ஆகையினால்‌ 
எல்லா வருஷத்திலும்‌ ஒரே கிழமையில்‌: 
ஓய்வுநாள்‌ வரும்‌ என்று கூற இயலாது. 
ஒவ்வொரு வருஷமும்‌ ஓய்வுநாளின்‌ கிழமை 
மாற்றமடைந்திருக்கும்‌ (லேவி 23:34,36,39). 

இஸ்ரவேல்‌ புத்திரர்‌, 
கூடாரப்பண்டிகையின்‌ முதல்‌ நாளிலே 
அலங்காரமான விருட்சங்களின்‌ கனிகளையும்‌ 
பேச்சின்‌ ஒலைகளையும்‌ தழைத்திருக்கிற 
விருட்சங்களின்‌ கிளைகளையும்‌ 
ஆற்றலரிகளையும்‌ கொண்டுவந்து, தங்கள்‌ 
தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில்‌ 
ஏழுநாளும்‌ மகிழ்ச்சியாயிருக்கவேண்டும்‌ 
(லேவி 23:40). 


முதல்‌ நாள்‌ என்பது எட்டு நாட்களில்‌ 
முதலாவது ஓய்வுநாளாகும்‌. இந்த நாளில்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ தங்களுக்குக்‌ 
கூடாரங்களைப்‌ போடவேண்டும்‌. 
(லேவி 2339-40). முதல்‌ நாளில்‌ கூடாரம்‌ 
போடும்‌ வேலை  நடைபெறுவதினால்‌. 
இரண்டாம்‌. நாளில்தான்‌ 
கூடாரப்பண்டிகையின்‌ காரியங்கள்‌ 
நடைபெறுகின்றன. கூடாரங்களைப்‌ போடும்‌ 
முதல்‌ ஒய்வுநாளுக்கும்‌ கடைசி 
ஒய்வுநாளுக்கும்‌ இடையில்‌ ஆறு நாட்கள்‌ 
உள்ளன (லேவி 23:36-39: எண்‌ 29:35; 
நெகே 818) 


கூடாரங்களில்‌ 
பொருட்களின்‌ விவரம்‌ 


ங்கும்‌ 
பயன்படுத்தப்பட்ட 
வருமாறு 

1. அலங்காரமான விருட்சங்களின்‌ கனிகள்‌ 


2, பேச்சின்‌ ஓலைகள்‌. 


3. தழைத்திருக்கிற 
கிளைகள்‌. 


விருட்சங்களின்‌ 


4. ஆற்றஸிகள்‌. 


ஆசரிக்க 

என்பது கூடாரப்‌ பண்டிகையின்‌ 
நாளில்‌ ஆரம்பமாகி, எட்டாம்‌ 
முடிவு பெற்றிருக்கலாம்‌. லேவி 
ஆகிய வசனங்களின்‌ பிரகாரம்‌, 


23:41-42 


QOODNENS 
PUBLISHERS 


இஸ்ரவேல்‌ புத்திரர்கள்‌ ஏழுநாட்களுக்குக்‌ 
கூடாரங்களில்‌ குடியிருக்க வேண்டும்‌. முதல்‌ 
நாள்‌ முழுவதும்‌ அவர்கள்‌ கூடாரம்‌ போடும்‌ 
வேலைகளைச்‌ செய்வதினால்‌ மீதமுள்ள 
ஏழுநாட்களில்‌ அவர்கள்‌ கூடாரங்களில்‌ 
தங்கியிருக்க வேண்டும்‌. 


'நான்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரை எகிப்து 
தேசத்திலிருந்து புறப்படப்பண்ணினபோது. 
அவர்களைக்‌ கூடாரங்களில்‌ 
குடியிருக்கப்பண்ணினதை உங்கள்‌ சந்ததியார்‌ 
அறியும்படிக்கு, ஏழுநாள்‌ கூடாரங்களில்‌ 
குடிமிருக்கக்கடவீர்க। இஸ்ரவேலில்‌. 
பிறந்தவர்கள்‌ எல்லாரும்‌ கூடாரங்களில்‌ 
வாசம்‌ பண்ணவேண்டும்‌" (லேவி 23:42,43) 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 

புத்திரரை எகிப்து 
கர்த்தர்‌ 


ம்ப்பண்ணிளனன்‌ அவர்‌ அவர்களைக்‌ 
கூடாரங்களில்‌ குடிமிருக்கப்‌ பண்ணினார்‌. 
இதை அவர்களுடைய சந்ததியார்‌ அறிய 
வேண்டும்‌. 'இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ 
அனுபவங்களை நினைவுகூரும்‌ விதமாக 
கூடாரப்பண்டிகை ஆசரிக்கப்படுகிறது. 
(சக 1416-21). 


கூடாரப்பண்டிகையின்‌போது யூதர்கள்‌ 
கர்த்தரைத்‌ துதித்து கீநங்களை பாடி, 
சந்தோஷமாய்‌ நடனமாடுவது வழக்கம்‌. 
கூடாரப்பண்டிகை காலத்தின்போது யூதர்கள்‌ 
பாரம்பரிய இசைக்கருவிகளை இசைத்து 
கர்த்தரை துதித்துப்‌ பாடுவார்கள்‌. 

கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரை எகிப்து 
தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினபோது 
அவர்களை கூடாரங்களில்‌ 
குடியிருக்கப்பண்ணினார்‌. தாங்கள்‌ 
கூடாரங்களில்‌ குடியிருந்ததை நினைவுகூரும்‌ 
வண்ணமாக இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
கூடாரங்களின்‌ பண்டிகையை 
ஆசரிக்கிறார்கள்‌. 

கூடாரப்பண்டிகையானது சேர்ப்புக்கால 
பண்டிகை என்றும்‌ அழைக்கப்படுகிறது. “நீ 
வயலில்‌ விதைத்த உன்‌ பமிர்வேலைகளின்‌ 
முதற்பலனைச்‌ செலுத்துகிற அறுப்புக்கால 


பண்டிகையையும்‌, வருஷ முடிவிலே நீ 
வயலில்‌ உன்‌ வேலைகளின்‌ பலனைச்‌ 


தீர்ந்தபோது, சேர்ப்புக்கால 
பண்டிகையையும்‌ ஆசரிப்பாயாக" 
(யாத்‌ 23:16). 





BALWETHER 
பிய 


வேலையும்‌ செய்யலாகாது (லேவி 23:35). 
அவர்கள்‌ கர்த்தரக்கு்‌ 
த௲னபலி வேண்டும்‌: 
எட்டாம்‌ அவர்களுக்குச்‌ 
சபைகூடும்‌. தல்‌ அதிலே அவர்கள்‌ 
சர்த்தருக்குத்‌ தகனபலி செலுத்தவேண்டும்‌: 
அது ஆசரிக்கப்படும்‌ நாள்‌; அதிலே. 
சாதாரணமான யாதொரு வேலையும்‌. 
செய்யக்கூடாது (லேவி 23:36). 


ண்‌ 


பண்டிகையின்‌ ஒவ்‌ 
தகனபலியாக எத்தனை கள்ளக்‌ 
பலியிடப்பட்டன என்று கூறப்படவில்லை. 
எண்‌ 29:12-40 ஆகிய வசனங்களில்‌ ஒரு 
அட்டவணை கொடுக்கப்பட்டிுக்கிறது. 
அதன்‌ பிரகாரம்‌ 199 

கூடாரப்‌ பண்டிகையில்‌ 
வெதற்லினாகக்‌! அலிஸ்‌ வன ல்து 


1. காளைகள்‌ - 71 

2, ஆட்டுக்கடாக்கள்‌ - 15 

3. ஆட்டுக்குட்டிகள்‌ - 105 

4. வெள்ளாடுகளின்‌ கடாக்கள்‌ - 8 


எட்டாம்‌ 
சபைகூடும்‌. 
எழு நாட்களுக்கு ஆசரிக்கப்படும்‌ 
அதோடு. சேர்க்கப்படும்‌ 


நாள்‌ 


பகன்‌. அறுக்களுக்கும்‌ 
பரிசத்தநாள்‌ கூடாரப்பண்டிகை 
இது 
கூடுதலான 
விசேஷித்த நாள்‌. இது ஒரு விசேஷித்த 


ஒய்வநாள்‌. சபை கூடிவரும்‌ 
(லேவி 23:3639; எண்‌ 5 
பண்டிகையும்‌, அந்தெந்த 
எல்லாப்‌ பண்டிகைகளும்‌ 
நாளில்‌ முடிவு பெறுகிறது. 
நாளில்‌ ஆசாரியர்கள்‌ 
பலிகளைச்‌ செலுத்துவார்கள்‌. (எண்‌ 29:12- 
38). இயேசுகிறிஸ்து ந்த நாளில்‌ 
பரிசுத்த ஆவியானவரின்‌ அபிஷேகத்தை 
வாக்குப்பண்ணினார்‌ (யோவான்‌ 7:37-39). 


விசேஷித்த. 


எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


பண்டிகையின்‌ 
பிரதான நாள்‌ 


கடைசிநாளாகிய 
என்பது பண்டிகையின்‌ 
எட்டாவது நாள்‌ ஆகும்‌. இந்த நாளில்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனங்களுக்காக பலிகள்‌ 
செலுத்தப்படும்‌. முதல்‌ ஏழு நாட்களுக்கு 
இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ மற்ற தேசங்களுக்காகப்‌ 
பலிகளைச்‌ செலுத்துவார்கள்‌. 
(லேவி 23:34-36). 


எட்டாவது. நாளில்‌ இஸ்ரவேல்‌. 
ஜனங்களுக்காகப்‌ பலிகள்‌ செலுத்தப்‌ 
படுவதினால்‌ தேவாலயத்தில்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ ஏராளமானோர்‌ கூடி வந்திருப்பார்கள்‌. 
இந்தப்‌ பிரதான நாளில்‌ ஆசாரியரில்‌ ஒருவர்‌ 
சீலோவாம்‌ குளத்திலிருந்து பொற்குடத்தில்‌ 
தண்ணீர்‌ கொண்டு வருவார்‌. காலை. 
வேளையிலே, பலி செலுத்தப்படும்‌ பொழுது, 
பலிபீடத்தின்மீது சிலோவாம்‌ தண்ணீரைத்‌ 
திராட்சரசத்தோடு கலந்து, ஊற்றுவார்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 
சந்தோஷமாகக்‌ கர்த்தண்‌ 


இப்பேர்ப்பட்ட சமயத்தில்தான்‌ இயேசு 
கிறிஸ்து “ஒருவன்‌  தாகமாயிருந்தால்‌ 
என்னிடத்தில்‌ வந்து பானம்‌ பண்ணக்கடவன்‌" 
இந்த வாக்கியத்தைக்‌. கூறுகிறார்‌. 
இது பரிசுத்த. வியானவரின்‌ 
அறயேகத்தைக்‌ கறிக்கு. 'திக்கதர்சனம்‌ 
ஒவ்வொரு விசுவாசிக்கும்‌ இந்த ஆசீர்வாதம்‌ 
தீர்க்கதரிசனமாகக்‌ கூறப்பட்டிருக்கிறது. 
பண்டிகையின்‌ குடைசிநாளாகிய பிரதான 
நாளிலே இயேசு நின்று, சத்தமிட்டு: ஒருவன்‌ 
தாகமாயிருந்தால்‌ என்னிடத்தில்‌ வந்து, 
பானம்பண்ணக்கடவன்‌. வேதவாக்கியம்‌ 
சொல்லுகிறபடி என்னிடத்தில்‌ 
விசுவாசமாமிருக்கிறவன்‌ எவனோ, அவன்‌ 
உள்ளத்திலிருந்து ஜீவத்தண்ணீருள்ள நதிகள்‌ 
ஓடும்‌ என்றார்‌. தம்மை விசுவாசிக்கிறவர்கள்‌ 
அடையப்போகிற ஆலிமைக்குறித்து இப்படிச்‌ 
சொன்னார்‌. இயேசு இன்னும்‌ மகிமைப்‌ 
படாதிருந்தபடியினால்‌ பரிசுத்த ஆவி இன்னும்‌ 
அருளப்படவில்லை (யோவான்‌ 7:37-39). 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ யாதொரு 
வேலையும்‌ செய்யக்கூடாத நாட்களைப்பற்றிய 
விவரம்‌ வருமாறு : 


1. வாரஓய்வநாட்கள்‌. (லேவி 23:3; 


யாத்‌ 20:8-11) 


2. விசேஷித்த ஒய்வுநாட்களும்‌, உபவாச 
நாட்களும்‌ (லேவி 23:6-8,34-36) 





எண்ணாகமம்‌ - 
NUMBERS - COMMENTARY 


பெந்தெகொஸ்தே நாள்‌. (லேவி 23:21) 


எக்காளங்களின்‌ 
(லேவி 23:25) 


பண்டிகை நாள்‌. 


மகா பாவநிவாரண பண்டிகை நாள்‌ 
(லேவி 23:27-32) 


“நீங்கள்‌ கர்த்தருடைய ஒய்வுநாட்களில்‌. 
செலுத்துவதும்‌ தவிர, நீங்கள்‌ கர்த்தருக்குப்‌ 
படைக்கிற உங்கள்‌ எல்லாக்‌ காணிக்கைகளும்‌ 
பொருத்தனைகளும்‌ உற்சாகபலிகளும்‌ தவிர, 
நீங்கள்‌ அந்தந்த  நாளுக்குத்தக்கதாய்க்‌ 
கர்த்தருக்குச்‌ சர்வாங்க தகனபலி, 
போஜனபலி, இரத்தபலி, பானபலி 
முதலானவைகளைச்‌ செலுத்தும்படி 
சபைகூடிவந்து, பரிசுத்தமாய்‌ ஆசரிப்பதற்காக 
நீங்கள்‌ கூறவேண்டிய கர்த்தருடைய 
பண்டிகைகள்‌ இவைகளே" (லேவி 23:37,38) 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ கூடாரங்களின்‌ 
பண்டிகையை ஆசரிக்கவேண்டிய 
காலத்தையும்‌ கர்த்தர்‌ தெளிவுபடுத்துகிறார்‌. 
பலனை நீங்கள்‌ சேர்த்துவைக்கும்‌ 
ஏழாம்‌ மாதம்‌ பதினைந்தாந்தேதிமுதல்‌ 
கர்த்தருக்குப்‌ பண்டிகையை ஏழுநாள்‌ 
ஆசரிக்கக்கடவீர்கள்‌: முதலாம்‌ நாளிலும்‌ 
ஒய்வு: எட்டாம்‌ நாளிலும்‌ ஓய்வு" 
(லேவி 23:39) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ பண்டிகை: 
நாட்களிலே கர்த்தருக்கு காணிக்கைகளையும்‌. 
பொருத்தனைகளையும்‌ உற்சாக பலிகளையும்‌ 
செலுத்தவேண்டும்‌. கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாருக்கு ஏராளமான பண்டிகைகளை 
நியமனம்‌ செய்யவில்லை. கர்த்தர்‌ ஒரு சில 


நாட்களிலே உற்சாக பலிகளை தாராளமாய்‌ 
செலுத்தவேண்டும்‌. 


, தர்த்தருக்கு பலிகளை செலுத்துவது 
இஸ்ரவேல்‌ ஜனத்தாருக்கு பாரமானதாகவோ, 
தங்களால்‌ தாங்க முடியாத அளவுக்கு 
அதிக கிரயம்‌ செலுத்தக்கூடியதாகவோ 
இருக்காதவாறு கர்த்தர்‌ 
பார்த்துக்கொள்கிறார்‌. கர்த்தருடைய 
நியமனம்‌ இஸ்ரவேல்‌. புத்திரருக்கு. 
ஆசீர்வாதமானது. 


ர மற 


PUBLISHERS 


கர்த்தருடைய பண்டிகைகள்‌ 
அனைத்திற்கும்‌ ஆவிக்குரிய முக்கியத்துவம்‌ 
உள்ளது. நம்முடைய கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்து இந்தப்‌ பூமிக்கு மறுபடியும்‌ 
வ்து தம்முடைய ஜனங்களையெல்லாம்‌ 
சேர்த்துக்கொள்வார்‌. அது கடைசியான 
சேர்ப்புக்கால. பண்டிகையாகயிருக்கும்‌. 
அந்தப்‌ பண்டிகை நாள்‌ விசுவாசிகள்‌ 
அனைவருக்கும்‌ மிகுந்த சந்தோஷத்தைக்‌ 
கொடுக்கும்‌ நாளாகயிருக்கும்‌. 
கூடாரங்களின்‌ பண்டிகையைப்பற்றிய 
பிரமாணத்தின்‌ விவரம்‌ வருமாறு : 

1. இஸ்ரவேல்‌ புத்திரரோடே சொல்ல. 
வேண்டியது என்னவென்றால்‌: அந்த 
ஏழாம்‌ மாதம்‌ பதினைந்தாந்தே; 
ஏழுநாளளவும்‌ கர்த்தருக்கு பரக்கும்‌ 
கூடாரப்‌ பண்டிகையாயிருப்பதாக 
(லேவி 23:34). 


ம்‌ நாள்‌ சணகூடும்‌ பரிசுத்த 
நாள்‌ (லேவி 23:35). 


அதிலே சாதாரணமான 
வேலையும்‌ செய்யக்கூடாது. 


யாதொரு 
ஏழுநாளும்‌ கர்த்தருக்குத்‌ தகனபலி' 
செலுத்தவேண்டும்‌. (லேவி 23:36). 


. எட்டாம்‌ நாள்‌ உங்களுக்குச்‌ சபைகூடும்‌ 
பரிசுத்தநாள்‌. 


த௲னபலி செலுத்த 


கர்த்தருக்குத்‌ 
வேண்டும்‌. 


எட்டாம்‌ நாளாகிய பரிசுத்த நாளிலே 
சாதாரணமான யாதொரு வேலையும்‌ 
செய்யவேனண்டாம்‌. 
முதலாம்‌ நாளிலும்‌ ஒய்வு: எட்டாம்‌. 
நாளிலும்‌ ஓய்வு (லேவி 23:39). 

ஏழாம்‌ மாதம்‌ பதினைந்தாந்தேதிமுதல்‌ 
கர்த்தருக்குப்‌ பண்டிகையை ஏழுநாள்‌ 
ஆசரிக்க வேண்டும்‌. அந்த ஏழுநாள்‌ 
கூடாரங்களில்‌ குடியிருக்கவேண்டும்‌. 
(லேவி 23:40-42). 


உங்கள்‌ தேவனாகிய கர்த்தருடைய 
ஏழுநாளும்‌ 


(லேவி 23:40-41) 





எண்ணாகமம்‌ - 


விரிவுரை 


NUMBERS - COMMENTARY 


தலைமுறைதோறும்‌ 
நித்திய கட்டளை 


இது உங்கள்‌ 
செல்லவேண்டிய 


(லேவி 23:41-43). 


கூடாரங்களின்‌ பண்டிகை 
ஏழுநாட்களுக்கு ஆசரிக்கப்படுகிறது. 
நாட்களில்‌ 
தக௲னபலிகள்‌ 
ஏழுநாட்களும்‌ 
தகனபலிகள்‌ செலுத்தப்படுகிறது. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கூடாரங்களின்‌ 
பண்டிகையை ஆசரிக்கும்போது மகிழ்ந்து 
களிகூருகிறார்கள்‌. அவர்கள்‌ மகிழந்து 
களிகூரும்‌ நாட்கள்‌, கர்த்தருக்கு பலிகளை 
செலுத்தும்‌ நாட்களாகயிருக்கிறது. 

இஸ்ரவேல்‌. 
கூடாரப்பண்டிகையின்‌ போது, 
கூடாரங்களில்‌ வாசம்பண்ணுவா! அந்த 
நாட்களில்‌ அவர்கள்‌ அன்றாடம்‌ கர்த்தருக்கு 
சர்வாங்க த௲னபலிகளை செலுத்துவார்கள்‌. 
கூடாரங்களின்‌ பண்டிகையின்போது, 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ ஒவ்வொரு நாளிலும்‌ 
கர்த்தருக்கு செலுத்தவேண்டிய சர்வாங்க 
தகனபலிகளைப்பற்றிய விவரம்‌ 
வசனப்பகுதியில்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 


சபையார்‌, 
ஏழுநாட்களும்‌ 


நாளும்‌ ஒரே விதமான 

றது. ஈலும்‌ 

்‌ எலன்‌ 
எண்ணிக்கை ஒவ்வொன்றாக குறைகிறது. 
ம்‌ செலுத்தவேண்டிய 
நியமனம்‌ 


முதலாம்‌ நாளிலே அவர்கள்‌ பதி 
காளைகளை சரமாக. தவர பவலாக. 
செலுத்துகிறார்கள்‌. இரண்டாம்‌ நாளிலோ 
பன்னிரண்டு காளைகளை சர்வாங்க 
'தகனபலியாக செலுத்துகிறார்கள்‌. 
இவ்வாறாக ஒவ்வொரு நாளும்‌ ஒவ்வொரு 
காளையாக குறைகிறது. 
கூடாரப்பண்டிகையின்‌ கடைசி நாளாகிய 
ஏழாம்‌ நாளிலே, இஸ்ரவேல்‌ சபையார்‌ ஏழு 
காளைகளையும்‌ சர்வாங்க தகனபலியாக 
செலுத்துகிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ சபையார்‌ 
பண்டிகையை 
ஆசரிக்கிறார்கள்‌. 
கர்த்தருக்கு 


கூடாரங்களின்‌ 
ஏழுநாட்களுக்கு 
ஒவ்வொரு நாளிலும்‌ 
சர்வாங்க தகனபலிகளை 
ள்‌. சர்வாங்க தகனபலியாக 
காளையே 


இஸ்ரவேல்‌ சபையார்‌ கூடாரங்களின்‌ 
பண்டிகையின்போது ஒவ்வொரு நாளும்‌ 
பலிசெலுத்துகிறார்கள்‌. ஏழு நாட்களும்‌ 
பலிசெலுத்துகிறார்கள்‌. எட்டாம்‌ நாள்‌ 
இஸ்ரவேல்‌ சபையாருக்கு விசேஷித்த 
ஆசரிப்பு நாளாயிருக்கிறது. அந்த நாளிலே 
அவர்கள்‌ கர்த்தருக்கு சுகந்த வாசனையுள்ள 
தனமான சர்வாங்க தகனபலியாக ஒரு 
காளையை மாத்திரம்‌ செலுத்துகிறார்கள்‌ 
(எண்‌ 29:35,36). 


கூடாரங்களின்‌ பண்டிகை 
ஏழுநாட்களுக்கு ஆசரிக்கப்படுகிறது. எட்டாம்‌ 
நாள்‌ அவர்களுக்கு விசேஷித்த ஆசரிப்பு 
நாளாயிருக்கிறது. இந்த நாளில்‌ ஏராளமான 
காளைகள்‌ சர்வாங்க தகனபலியாக 
செலுத்தப்படாமல்‌, ஒரு காளை 
்‌ தகனபலியாக 
எட்டாம்‌ நாள்‌ 

பண்டிகையின்‌ முடிவு நாள்‌ ஆகும்‌. 


புதிய ஏற்பாட்டுக்காலத்தில்‌, 
பண்டிகையின்‌ கடைசி நாளாகிய பிரதான 
நாளிலே, இயேசு நின்று, சத்தமிட்டு, “ஒருவன்‌ 
தாகமாயிருந்தால்‌ என்னிடத்தில்‌ வந்து. 
பானம்பண்ணக்கடவன்‌. வேதவாக்கியம்‌ 
சொல்லுகிறபடி என்னிடத்தில்‌ 
விசுவாசமாயிருக்கிறவன்‌ எவனோ, அவன்‌ 
உள்ளத்திலிருந்து ஜீவத்தண்ணீருள்ள நதிகள்‌ 
ஓடும்‌" (யோவா 7:37,38) என்று சொன்னார்‌. 


கூடாரங்களின்‌ பண்டிகை நாட்களில்‌ 
செலுத்தவேண்டிய எல்லா பலிகளும்‌ செலுத்தி 
முடிக்கப்பட்டு றது. அப்போது 
நம்முடைய கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து 
நின்று சத்தமிட்டு, “ஒருவன்‌ இன்னும்‌ 
நீதியின்‌ ல்‌ 'தாகமாயிருந்தால்‌ 
என்னிடத்தில்‌ வந்து பானம்பண்ணக்கடவன்‌” 
என்று சொல்லுகிறார்‌. 





BALWETHER 
பிய 


விரும்பினால்‌, அவர்கள்‌ 
வரவேண்டும்‌. பழைய ஏற்பாட்டுக்காலத்தில்‌ 
செலுத்தப்பட்ட காளைகள்‌, வெள்ளாட்டுக்‌. 
கடாக்கள்‌ ஆகியவை மனுஷருடைய 
பாவங்களை போக்குவதற்கும்‌, அவர்களை 
நீதிமான்களாக்குவதற்கும்‌ 
போதுமானவையல்ல. நம்முடைய 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்துவின்‌ கிருபாதார 
பலி மரணம்‌ மாத்திரமே, மனுக்குலத்தை 
இரட்சிப்பதற்கு போ துமானதாயிருக்கிறது. 


ஆகையினால்‌ இயேசுகிறிஸ்து 
கூடாரங்களின்‌ பண்டிகையின்‌ கடைசி 
நாளாகிய பிரதான நாளிலே, நின்று, 
சத்தமிட்டு, “ஒருவன்‌ தாகமாயிருந்தால்‌ 
என்னிடத்தில்‌ வந்து பானம்பண்ணக்கடவன்‌' 
என்று தம்முடைய மரணத்தைப்பற்றிச்‌ 
சொல்லுகிறார்‌. 
இங்கொரு நாளும்‌... சச்த்தருக்க 
சர்வாங்க த௲னபலிகள்‌ செலுத்தப்படும்போது, 
அதோடு சேர்ந்து போஜனபலிகளும்‌ 
பானபலிகளும்‌ செலுத்தப்படுகிறது. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ ஏழுநாட்களுக்கும்‌ 
கூடாரங்களின்‌ பண்டிகையை  ஆசரித்து 
'சந்தோஷமாயிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
மகிழ்ந்து களிகூர்ந்தாலும்‌, ஒவ்வொரு நாளும்‌ 
பாவநிவாரண பலியாக. ஒரு 
வெள்ளாட்டுக்கடாவையும்‌ செலுத்துகிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ சபையார்‌ பண்டிகையை 
ஆசரித்து சந்தோஷமாயிருந்தாலும்‌, 
தங்களுடைய பாவங்கள்‌ நிவிர்த்தி 
பண்ணப்படவேண்டும்‌ என்பதிலும்‌ 
செலுத்துகிறார்கள்‌. 
கூடாரங்களின்‌ பண்டிகையின்போது. 
a நாட்களும்‌ கர்த்தருக்கு விசேஷித்த. 
ள்‌ செலுத்தப்படுகிறது. இவையெல்லாம்‌. 
செலுத்தப்படும்போது, அன்றாடம்‌ 
செலுத்தவேண்டிய நித்திய தகனபலியும்‌, 
செலுத்தப்படுகிறது. ஒவ்வொரு நாளும்‌: 
காலையிலும்‌ மாலையிலும்‌ சர்வாங்க 
'த௲னபலி செலுத்தப்படுகிறது. கூடாரங்களின்‌ 
பண்டிகை நாட்களில்‌, விசேஷித்த பலிகள்‌ 
செலுத்தப்படுவதற்கு முன்பாக, காலையிலே 
நித்திய சர்வாங்க தகனபலி முதலாவதாக 
செலுத்தப்படுகிறது. 


கவனம்‌ 


எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அதன்‌ பின்பு, ஒவ்வொரு நாள்‌ மாலையிலும்‌ 
நித்திய சர்வாங்க பலி கடைசியாக 
செலுத்தப்பட்டு, பலிகள்‌ செலுத்தப்படுவது. 
அந்தந்த நாளில்‌ நிறைவுபெறுகிறது. 

நாம்‌ கர்த்தருக்காக எவ்வளவுதான்‌ 
அதிகமாக ஊழியம்‌ செய்தாலும்‌, விசேஷித்த. 
கூட்டங்களை நடத்தினாலும்‌, ஊழியங்களிலே 


கொடுக்கவேண்டும்‌. 
அவருடைய வார்த்தையைப்பற்றியும்‌ நாம்‌ 
அன்றாடம்‌ தியானம்பண்ணவேண்டும்‌. 
நமக்கு அதிகமான ஊழியங்கள்‌ இருக்கிறது 
என்பதற்காக தியானிப்பதையும்‌ 
ஜெபிப்பதையும்‌ நிறுத்திவிடக்கூடாது. 


ஏழாம்‌ மாதம்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
நாளாயிருக்கவேண்டும்‌: 
சாதாரணமான 


குர்த்தரைப்பற்றியும்‌ 


தேதி 
சபைகூடும்‌ 
அவர்கள்‌ 
யாதொரு வேலையும்‌ 
செய்யக்கூடாது. இஸ்ரவேல்‌ சபையார்‌ 
ஏழுநாள்‌ கர்த்தருக்கு கூடாரங்களின்‌ 
பண்டிகையை ஆசரிக்க வேண்டும்‌. 
ஒவ்வொரு நாளிலும்‌ இஸ்ரவேல்‌ 
சபையார்‌ கர்த்தருக்கு செலுத்தவேண்டிய 
பலிகளைப்பற்றி இந்த வசனப்பகுதியில்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. அதன்‌ விவரம்‌ 
வருமாறு : 


பதினைந்தாம்‌ 
பரிகத்த 
அதில்‌ 


நாளிலே அவர்கள்‌ 
வாசனையுள்ள 


பதின்மூன்று 


முதலாம்‌. 
கர்த்தருக்குச்‌ சுகந்த 
சர்வாங்க தகனபலியாக 
காளைகளையும்‌, இரண்டு 
ஆப்டுக்கடாக்களையும்‌, ஒரு வயதான 
பழுதற்ற பதினான்கு ஆட்டுக்குட்டிகளையும்‌, 
அவைகளின்‌ போஜனபலியாக எண்ணெயிலே 
பிசைந்த மெல்லிய 
பதின்மூன்று 
ஒவ்வொன்றிற்காகப்‌ 


பங்கையும்‌, அந்‌; 
ஆட்டுக்கடாக்களில்‌ 


இரண்டு பங்கையும்‌, 
ஆட்டுக்குட்டிகளில்‌ ஒவ்வொன்றிற்காக ஒரு 
பங்கையும்‌, நித்திய தகனபலியையும்‌, அதின்‌ 
ம்‌, அதின்‌ பானபலியையும்‌ 
பாவநிவாரணபலியாக ஒரு 
வெள்ளாட்டுக்கடாவையும்‌ செலுத்தவேண்டும்‌ 
(எண்‌ 2913-16). 





BALWETHER 
பிய 


இஸ்ரவேல்‌ சபையார்‌ 

கூடாரப்பண்டிகையின்‌ முதலாம்‌ நாளில்‌ 

செய்யவேண்டிய காரியங்களின்‌ விவரம்‌ 

வருமாறு : 

1. ஏழாம்‌ மாதம்‌ பதினைந்தாம்‌ தேதி 
உங்களுக்குப்‌ பரிசுத்த சபைகூடும்‌ 
நாளாயிருக்க வேண்டும்‌ (எண்‌ 29:12). 


அதில்‌ சாதாரணமான யாதொரு 
வேலையும்‌ செய்யலாகாது. 

ஏழுநாள்‌ கர்த்தருக்குப்‌ பண்டிகை 
ஆசரிக்கவேண்டும்‌. 

நீங்கள்‌ கர்த்தருக்குச்‌ சுகந்த 
வாசனையுள்ள சர்வாங்க தகனபலியாக 
பதின்மூன்று காளைகளையும்‌, இரண்டு 
ஆட்டுக்கடாக்களையும்‌, ஒரு வயதான 
பழுதற்ற பதினான்கு 
குட்டிகளையும்‌ 
(எண்‌ 29:13). 


பதின்மூன்று 

ஒல்வொள்றிற்காக்‌ 

மூன்று பங்கையும்‌, அந்த 
ஆட்டுக்கடாக்களில்‌. 
ஒவ்வொன்றிற்காக இரண்டு பங்கையும்‌, 


பதினான்கு 
ஒவ்வொன்றிற்காக 

செலுத்தவேண்டும்‌ 

15; எண்‌ 28:24,28). 
பாவநிவாரண பலியாக 
வெள்ளாட்டுக்‌ கடாவையும்‌ அதின்‌ 
போஜனபலியையும்‌, அதின்‌ 

பானகம்‌: செலுத்த ண்டும்‌ 
(எண்‌ 29:16; எண்‌ 15:31 
யாத்‌ 29:40), 


ஆட்டக்குட்டிகளில்‌ 
ஒரு பங்கையும்‌ 
(எண்‌ 29; 14- 


அதின்‌ 
அதின்‌ 
அன்றி, 
ஒரு 
செலுத்த 


பாவநிவாரணபலியாக 
'வெள்ளாட்டுக்கடாவையும்‌ 
வண்டல்‌ 


எண்ணாகமம்‌ - 
NUMBERS - COMMENTARY 


விரிவுரை 


இரண்டாம்‌ நாளிலே. 
பன்னிரண்டு காளைகளையும்‌, இரண்டு 
ஆட்டுக்கடாக்களையும்‌, ஒரு வயதான 
பழுதற்ற பதினான்கு ஆட்டுக்குட்டிகளையும்‌, 
காளைகளும்‌ 'ஆட்டுக்கடாக்களும்‌ 
ஆட்டுக்குட்டிகளும்‌ இருக்கிற 
இலக்கத்திற்குத்‌ தக்கதாக முறைமையின்படி 
அவைகளின்‌ போஜனபலியையும்‌, 
அவைகளின்‌ பானபலிகளையும்‌, நித்திய 
த௲னபலியையும்‌, அதின்‌ 
போஜனபலியையும்‌, அவைகளின்‌ 
பானபலிகளையும்‌ அன்றி,  பாவநிவாரண 
பலியாக ஒரு வெள்ளாட்டுக்கடாவையும்‌ 
செலுத்தவேண்டும்‌ (எண்‌ 29:17-19), 


இஸ்ரவேல்‌. சபையார்‌ 
கூடாரப்பண்டிகையின்‌ இரண்டாம்‌ நாளில்‌ 
செய்யவேண்டிய காரியங்களின்‌ விவரம்‌ 
வருமாறு : 


1. இரண்டாம்‌ 
காளைகளையும்‌, 
குடாக்களையும்‌, 
பழுதற்ற 
ஆட்டுக்குட்டிகளையும்‌ 
வேண்டும்‌ (எண்‌ 29:17) 


அவர்கள்‌ 


நாளிலே பன்னிரண்டு 
இரண்டு ஆட்டுக்‌. 
ஒரு 


காளைகளும்‌ 
ஆட்டுக்குட்டிகளும்‌ 
இலக்கத்திற்குத்‌ 
யின்‌: அவைகளின்‌ 
போஜனபலியையும்‌, அவைகளின்‌ 
பானபலிகளையும்‌ செலுத்த வேண்டும்‌ 
(எண்‌ 29:18; எண்‌ 28:20,24,28). 


வெட்டும்‌. கோணம்‌. அன்‌ 
போஜனபலியையும்‌, அவைகளின்‌ 
பானபலிகளையும்‌ செலுத்த வேண்டும்‌ 
(எண்‌ 2919; எண்‌ 153-11; 
யாத்‌ 29:40). 


ஆட்டுக்கடாக்களும்‌ 
இருக்கிற 
தக்கதாக, 
படி 


பாவநிவாரண பலியாக 


நித்திய சர்வாங்க தகனபலியையும்‌, 

அதின்‌ போஜனபலியையும்‌, அவைகளின்‌. 
பானபலிகளையும்‌ அன்றி, பாவநிவாரண 
பலியாக ஒரு வெள்ளாட்டுக்கடாவையும்‌ 
செலுத்த வேண்டும்‌. 





எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


அவர்கள்‌ 
காளைகளையும்‌, இரண்டு 
ஆட்டுக்கடாக்களையும்‌, ஒரு வயதான 
பழுதற்ற பதினான்கு ஆட்டுக்குட்டிகளையும்‌, 
காளைகளும்‌ ஆட்டுக்கடாக்களும்‌. 
ஆட்டுக்குட்டிகளும்‌ இருக்கிற இலக்கத்திற்குத்‌ 
தக்கதாக முறைமையின்படி அவைகளின்‌ 
போஜனபலியையும்‌, அவைகளின்‌ பானபலி 
களையும்‌, நித்திய சர்வாங்க தகனபலி 
மையும்‌, அதின்‌ போஜன! அதின்‌ 
கயம்‌ அன்றி, பாவநிவாரணபலியாக 
வெள்ளாட்டுக்கடாவையும்‌ 

செலுத்தவேண்டும்‌ (எண்‌ 29:20-22). 


ஸ்ரவேல்‌ சபையார்‌ 
கூடாரப்பண்டிகையின்‌ மூன்றாம்‌ நாளில்‌ 
செய்யவேண்டிய காரியங்களின்‌ விவரம்‌ 
வருமாறு : 


1... மூன்றாம்‌ நாளிலே பதினொரு 
காளைகளையும்‌, இரண்டு ஆட்டுக்‌ 
குடாக்களையும்‌, ஒரு வயதான பழுதற்ற 
பதினான்கு ஆட்டுக்குட்டிகளையும்‌ 
செலுத்தவேண்டும்‌. 
காளைக 
கபக்‌ 
இலக்கத்திற்கு 


பகம்‌, 


ஆட்டுக்கடாக்களும்‌ 

பா 

தக்கதாக 

படி இவைகளின்‌ 

அவைகளின்‌ 

பானபலிகளையும்‌ செலுத்த வேண்டும்‌ 
(எண்‌ 29:21; எண்‌ 28:20,24,28). 


நித்திய சர்வாங்க தகனபலியையும்‌, 

அதின்‌ போஜனபலியையும்‌ அதின்‌ 

பானபலியையும்‌ 

பாவநிவாரணபலியாக 

வெள்ளாட்டுக்கடாவையும்‌ 

வேண்டும்‌. 

நான்காம்‌ நாளிலே அவர்கள்‌ _பத்துக்‌ 
காளைகளையும்‌, இரண்டு 
ஆட்டுக்கடாக்களையும்‌, ஒரு வயதான 
பழுதற்ற பதினான்கு ஆட்டுக்குட்டிகளையும்‌, 
காளைகளும்‌. 
ஆட்டுக்குட்டிகளும்‌ 
இலக்கத்திற்குத்தக்கதாக 


மையும்‌, அதின்‌ போஜனபலியையும்‌, அதின்‌ 
பானபலியையும்‌ அன்றி. பாவநிவாரணபலியாக 
ஒரு வெள்ளாட்டுக்கடாவையும்‌ 
செலுத்தவேண்டும்‌ (எண்‌ 29:23-25) 


QOODNENS 
PUBLISHERS 


சபையார்‌ 
நான்காம்‌ நாளில்‌ 
காரியங்களின்‌ விவரம்‌ 


இஸ்ரவேல்‌. 
கூடாரப்பண்டிகையின்‌ 
செய்யவேண்டிய 
வருமாறு : 


1... நான்காம்‌. நாளிலே பத்துக்‌ 
காளைகளையும்‌, இரண்டு ஆட்டுக்‌ 
கடாக்களையும்‌, ஒரு வயதான பழுதற்ற 
பதினான்கு. ஆட்டுக்குட்டிகளையும்‌ 
செலுத்தவேண்டும்‌. 


காளைகளும்‌ ஆட்டுக்கடாக்களும்‌ 
கட்டகம்‌ இருக்கிற 

ர்‌ தக்கதாக 
அலைகளின்‌ 

அவைகளின்‌ 

செலுத்தவேண்டும்‌ 


பாவநிவாரணபலியாக 
வெள்ளாட்டுக்‌ கடாவையும்‌ 
போஜனபலியையும்‌, அதி 
பானபலியையும்‌ செலுத்த வேண்டும்‌. 
(எண்‌ 29:25; எண்‌ 15:3-11; 
யாத்‌ 29:30) 


நித்திய சர்வாங்க தகனபலியையும்‌, 
அதின்‌ போஜனபலியையும்‌, 
பானபலியையும்‌ 

பாவநிவாரணபலியாக 
வெள்ளாட்டுக்கடாவையும்‌ 

வேண்டும்‌ (எண்‌ 29:25) 


ஐந்தாம்‌ நாளிலே அவர்கள்‌ ஒன்பது 
காளைகளையும்‌, இரண்டு 
ஆப்டுக்கடாக்களையும்‌, ஒரு வயதான 
பழுதற்ற பதினான்கு ஆட்டுக்குட்டிகளையும்‌, 
காளைகளும்‌ ஆட்டுக்கடாக்களும்‌. 
ஆட்டுக்குட்டிகளும்‌ இருக்கிற 
இலக்கத்திற்குத்தக்கதாக  முறைமையின்படி 
அவைகளின்‌ போஜனபலியையும்‌, அவைகளின்‌ 
பானபலிகளையும்‌, நித்திய சர்வாங்க தகனபலி 
யையும்‌, அதின்‌ போஜனபலியையும்‌, அதின்‌ 
பானபலியையும்‌ அன்றி, பாவநிவாரணபலியாக 
ஒரு வெள்ளாட்டுக்கடாவையும்‌ செலுத்த 
வேண்டும்‌ (எண்‌ 29:26-28). 

இஸ்ரவேல்‌ 
கூடாரப்பண்டிகையின்‌ 
செய்யவேண்டிய 
வருமாறு : 


சபையார்‌ 


ஐந்தாம்‌ நாளில்‌. 
காரியங்களின்‌ விவரம்‌ 





எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


ஐந்தாம்‌ நாளிலே ஒன்பது. 
காளைகளையும்‌, இரண்டு 
ஆட்டுக்கடாக்களையும்‌, ஒரு வயதான 
பழுதற்ற உட தினா 
ஆட்டுக்குட்டிகளையும்‌ 
செலுத்தவேண்டும்‌. 

காளைகளும்‌ rare 
ஆட்டுக்குட்டிகளும்‌ இருக்கி, 
இலக்கத்திற்குத்‌ 
முறைமையின்படி. 
போஜன பலியையும்‌, அவைகளின்‌ 
பானபலிகளையும்‌ செலுத்தவேண்டும்‌ 
(எண்‌ 29:27; எண்‌ 28:20,24 28). 


பாவநிவாரணபலியாக ஒரு 
வெள்ளாட்டுக்‌ கடாவையும்‌ அதின்‌ 
போஜனபலியையும்‌, 
பானபலியையும்‌ 
(எண்‌ 29:28; 
யாத்‌ 29:40). 


நித்திய சர்வாங்க தகனபலியையும, 
அதின்‌ போஜனபலியையும்‌, அதின்‌ 
பானபலியையும்‌ அன்றி, 
பாவநிவாரண பலியாக 

வெள்ளாட்டுக்கடாவையும்‌ 
வேண்டும்‌. (எண்‌ 29:28), 


ஒரு 
செலுத்த 


ஆறாம்‌ நாளிலே அவர்கள்‌ தி 
காளைகளையும்‌, இரண்‌! 
ஆட்டுக்கடாக்களையும்‌, ஒரு ட்‌ 
பழுதற்ற பதினான்கு ஆட்டுக்குட்டிகளையும்‌, 
காளைகளும்‌ ஆட்டுக்கடாக்களும்‌. 
ஆட்டுக்குட்டிகளும்‌ இருக்கிற. 
இலக்குத்திற்குத்தக்கதாக  முறைமையின்படி 
அவைகளின்‌ போஜனபலியையும்‌, அவைகளின்‌ 
பானபலிகளையும்‌, நித்திய சர்வாங்க தகனபலி 
யையும்‌, அதின்‌ போஜனபலியையும்‌, அதின்‌ 
பானபலிகளையும்‌ அன்றி, பாவநிவாரணபலி 
யாக ஒரு 'வெள்ளாட்டுக்கடாவையும்‌ 
செலுத்தவேண்டும்‌ (எண்‌ 29:29-31) 

இஸ்ரவேல்‌ 
கூடாரப்பண்டிகையின்‌ 
செய்யவேண்டிய 
வருமாறு 


சபையார்‌ 
ஆறாம்‌ நாளில்‌ 
காரியங்களின்‌ விவரம்‌ 


1. ஆறாம்‌ நாளிலே எட்டுக்‌ 
காளைகளையும்‌, இரண்டு ஆட்டுக்‌ 
கடாக்களையும்‌, ஒரு வயதான பழுதற்ற 
பதினான்கு ஆட்டுக்குட்டிகளையும்‌ 
செலுத்த வேண்டும்‌. 


QOODNENS 
PUBLISHERS 


2. காளைகளும்‌ 
ஆட்டுக்குட்டிகளும்‌ 
இலக்கத்திற்குத்‌ 


ஆட்டுக்கடாக்களும்‌ 
க்கி 


முறைமையின்படி: 

போஜன பலியையும்‌, அவைகளின்‌ பான 
பலிகளையும்‌ செலுத்தவேண்டும்‌. 
(எண்‌ 29:30; எண்‌ 28:20,24,28). 


பாவநிவாரணபலியாக 
வெள்ளாட்டுக்‌ கடாவையும்‌ 
போஜனபலியையும்‌, 

பானபலியையும்‌ செலுத்த வேண்டும்‌ 
(எண்‌ 29:31; எண்‌ 15:3-N; 
யாத்‌ 29:40), 


நித்திய சர்வாங்க தகனபலியையும்‌, 
அதின்‌ போஜனபலியையும்‌, அதின்‌ 
பானபலிகளையும்‌ அன்றி, 
பாவநிவாரணபலியாக ஒரு 
வெள்ளாட்டுக்கடாவையும்‌ செலுத்த 
வேண்டும்‌ (எண்‌ 29:31) 


ஏழாம்‌ நாளிலே அவர்கள்‌ ஏ 
காளைகளையும்‌ இண்டு 
ஆட்டுக்கடாக்களையும்‌, ஒரு வயதான 
பழுதற்ற பதினான்கு ஆட்டுக்குட்டிகளையும்‌, 
காளைகளும்‌. 'ஆட்டுக்கடாக்களும்‌ 
ஆப்டுக்குட்டிகளும்‌ இருக்கிற 
இலக்கத்திற்குத்தக்கதாக  முறைமையின்படி 
அவைகளின்‌ போஜனபலியையும்‌, அவைகளின்‌ 
பானபலிகளையும்‌, நித்திய சர்வாங்க த௲னபலி 
யையும்‌, அதின்‌ போஜனபலியையும்‌, அதின்‌ 
க்‌ அன்றி. பாவநிவாரணபலியாக 
வெள்ளாட்டுக்கடாவையும்‌ 
செலுத்தவேண்டும்‌ (எண்‌ 29:32-34). 


இஸ்ரவேல்‌. 
கூடாரப்பண்டிகையின்‌. 
செய்யவேண்டிய 
வருமாறு : 


சபையார்‌ 
ஏழாம்‌ நாளில்‌ 
காரியங்களின்‌ விவரம்‌ 


1. ஏழாம்‌ நாளிலே ஏழு காளைகளையும்‌, 
இரண்டு ஆட்டுக்கடாக்களையும்‌, ஒரு 
வயதான பழுதற்ற பதினான்கு 
ஆட்டுக்குட்டிகளையும்‌ 
செலுத்தவேண்டும்‌. 


காளைகளும்‌  ஆப்டுக்கடாக்களும்‌. 
ஆட்டுக்குட்டிகளும்‌ இருக்கிற 
இலக்கத்திற்குத்தக்கதாக 
முறைமையின்படி அவைகளின்‌ போஜன 
பலியையும்‌, அவைகளின்‌ பான 
பலிகளையும்‌ செலுத்தவேண்டும்‌. 
(எண்‌ 29:33; எண்‌ 28:20,24,28). 





எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


ஒரு 
வெள்ளாட்டுக்‌ கடாவையும்‌ அதின்‌ 
அதின்‌ 

செலுத்தவேண்டும்‌. 


யாத்‌ 29:40). 


நித்திய சர்வாங்க தகனபலியையும்‌, 
ே 'பலியையும்‌, 


பாவநிவாரணபலியாக 
வெள்ளாட்டுக்கடாவையும்‌ 
வேண்டும்‌ (எண்‌ 29:34). 


எட்டாம்‌ நாள்‌ இஸ்ரவேல்‌ சபையாருக்கு 
விசேஷித்த ஆசரிப்பு நாளாயிருக்கவேண்டும்‌: 
அதில்‌ அவர்கள்‌ சாதாரணமான யாதொரு 
வேலையும்‌ செய்யலாகாது (எண்‌ 29:35). 
எட்டாம்‌ நாளில்‌ அவர்கள்‌ 
கர்த்தருக்குச்‌ சுகந்த வாசனையுள்ள 
தனமான சர்வாங்க தகனபலியாக ஒரு 
காளையையும்‌, ஒரு. ஆட்டுக்கடாவையும்‌, 
ஒரு வயதான பழுதற்ற ஏழு 
ஆட்டுக்குட்டிகளையும்‌, காளையும்‌ 
ஆட்டுக்கடாவும்‌ ஆட்டுக்குட்டிகளும்‌ இருக்கிற 
இலக்கத்திற்குத்‌ தக்கதாக முறைமையின்‌! 


பாவநிவாரணபலியாக: 
வெள்ளாட்டுக்கடாவையும்‌ செலுத்தவேண்டும்‌ 
(எண்‌ 29:36-38) 


இஸ்ரவேல்‌. 
கூடாரப்பண்டிகையின்‌ 
செய்யவேண்டிய 
வருமாறு 


இது க்‌ ஆசரிப்பு நாளாகும்‌. 
சாதாரணமான பலிகள்‌, காணிக்கைகள்‌, 
ஆகியவை செலுத்தப்படுவதோடு விசேஷித்த: 
சடங்குகளும்‌ இந்த நாளில்‌ செய்யப்படும்‌. 
ஆசாரியர்‌ ஒருவர்‌ சீலோவாம்‌ குளத்திற்குச்‌ 
சென்று, அதிலிருந்து பொற்பாத்திரத்தில்‌ 
தண்ணீர்‌ எடுத்து தேவாலயத்திற்குக்‌ 
கொண்டு வருவார்‌. பலிபீடத்தில்‌ அந்திப்பலி 
செலுத்தப்படும்‌ 
நடைபெறும்‌. அதன்‌ 
சீலோவாம்‌ 


வரப்பட்ட 
ரசத்தைக்‌ கலந்து, பலியின்மீது ஊற்றுவார்‌. 


சபையார்‌ 
எட்டாம்‌ நாளில்‌ 
காரியங்களின்‌ விவரம்‌ 


QOODNENS 
PUBLISHERS 


அப்போது ஜனங்கள்‌ கர்த்தருக்கு மிகுந்த 
சந்தோஷத்தோடு பாடலைப்‌ பாடுவார்கள்‌. 
கூடாரங்களின்‌ பண்டிகை முடிவுற்றபின்பு, 
கூடாரங்களைப்‌ பிரித்து எடுத்துவிட்டு, 
ஜனங்கள்‌ தங்கள்‌ வீடுகளுக்குத்‌ திரும்பிப்‌ 
போவார்கள்‌. இந்த நாளைக்‌ குறித்த 
பிரமாணமாவது: 


எட்பாம்‌ நாள்‌ உங்களுக்கு விசேஷித்த 
ஆசரிப்பு நாளாயிருக்கவேண்டும்‌ 


அதில்‌ சாதாரணமான 
வேலையும்‌ செய்யலாகாது. 


யாதொரு 


கர்த்தருக்குச்‌ சுகந்த வாசனையுள்ள 

தகனமான சர்வாங்க தகனபலியாக 
ஒரு காளையையும்‌, ஒரு 
ஆப்டுக்கடாவையும்‌, ஒரு வயதான 
பழுதற்ற ஏழு ஆட்டுக்‌ குட்டிகளையும்‌ 
செலுத்தவேண்டும்‌ (எண்‌ 29:36) 


காளையும்‌ ஆட்டுக்கடாவும்‌ ஆட்டுக்‌ 
குட்டிகளும்‌ இருக்கிற இலக்கத்திற்குத்‌ 
முறைமையின்படி 

போஜனபலியையும்‌, 


எண்‌ 28:20,24,28). 


பாவநிவாரணபலியாக 
வெள்ளாட்டுக்‌ கடாவையும்‌ 
போஜனபலியையும்‌, 

பானபலியையும்‌ செலுத்த வேண்டும்‌. 
எண்‌ 299; எண்‌ 15441 
யாத்‌ 29:40). 


நித்திய சர்வாங்க தகனபலியையும்‌, 
அதின்‌ போஜனபலியையும்‌, 
பானபலியையும்‌ 

பாவநிவாரணபலியாக 
வெள்ளாட்டுக்கடாவையும்‌ 

வேண்டும்‌. (எண்‌ 29:38). 


நீங்கள்‌ உங்கள்‌ 
கர்த்தருக்குச்‌ 

வேண்டியவைகளோடு 
பொருத்தனைகளையும்‌, 
உற்சாகபலிகளையும்‌, உங்கள்‌ சர்வாங்க 
தகனபலிகளையும்‌, உங்கள்‌ போஜனபலி. 
களையும்‌, உங்கள்‌ பானபலிகளையும்‌, 
உங்கள்‌ சமாதான பலிகளையும்‌ 
செலுத்த வேண்டும்‌. (எண்‌ 29:39). 





BALWETHER 
பிய 


கூடாரங்களின்‌ பண்டிகையில்‌ 
ஒவ்வொரு நாளும்‌ செலுத்தப்பட்ட பலிகளின்‌ 
விவரம்‌ வருமாறு : 


1. முதலாம்‌ நாள்‌ - 13 காளைகள்‌, 
2 ஆட்டுக்கடாக்கள்‌, 14வெள்ளாடுகள்‌, 
1 வெள்ளாட்டுக்கடா, இவற்றுடன்‌ மாவு, 
எண்ணெய்‌, இரசம்‌ ஆகியவை. 


இரண்டாம்‌ நாள்‌ - 12 காளைகள்‌, 
2. ஆட்டுக்கடாக்கள்‌, 14வெள்ளாடுகள்‌, 
1 வெள்ளாட்டுக்கடா 


மூன்றாம்‌ நாள்‌ - 11 காளைகள்‌, 
2. ஆட்டுக்கடாக்கள்‌, 14வெள்ளாடுகள்‌, 
1 வெள்ளாட்டுக்கடா 


நான்காம்‌ நாள்‌ - 10 காளைகள்‌, 
2. ஆட்டுக்கடாக்கள்‌, 14வெள்ளாடுகள்‌ 
1 வெள்ளாட்டுக்கடா 


ம்‌ நாள்‌ 9. காளைகள்‌. 
A படக கக ; 14 வெள்ளாடுகள்‌, 
1 வெள்ளாட்டுக்கடா 


ஆறாம்‌ நாள்‌ - 8 காளைகள்‌, 
2' ஆட்டுக்கடாக்கள்‌, 14வெள்ளாடுகள்‌. 
1 வெள்ளாட்டுக்கடா 


ஏழாம்‌ நாள்‌ - 7 காளைகள்‌, 

2 ஆட்டுக்கடாக்கள்‌, 14வெள்ளாடுகள்‌ 

1 வெள்ளாட்டுக்கடா 

எட்டாம்‌ நாள்‌ 1. காளை, 

1 ஆப்டுக்கடா, 7 வெள்ளாடுகள்‌, 

1 ஆடு 

கூடாரங்களின்‌ பண்டிகை நடைபெறும்‌ 
எட்டு நாட்களிலும்‌ செலுத்தப்படும்‌ மொத்த 
பலிகள்‌. 71 காளைகள்‌, 15 ஆட்டுக்கடா, 105 
ஆட்டுக்குட்டி, 8 வெள்ளாட்டுக்கடா அல்லது 
ஆட்டுக்குட்டிகள்‌ இவற்றுடன்‌ நியமிக்கப்பட்ட 
போஜனபலிகளும்‌, பானபலிகளும்‌ 
(எண்‌ 2912-20; எண்‌ 20:23-32) 


இஸ்ரவேல்‌ சபையாருக்காக ஒரு 

வருஷத்தில்‌ செலுத்தப்பட்ட 

ஆட்டுக்குட்டிகளின்‌ விவரம்‌ வருமாறு : 
பலிகள்‌ - தினமும்‌ 


அன்றாட ரண்டு. 
385 நாட்களுக்கு 730 ஆட்டுக்குட்டி: 


எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


வாரஒய்வநாட்கள்‌ - ஒவ்வொரு வார 
ஓய்வநாளிலும்‌ கூடுதலாக இரண்டு 
ஆட்டுக்குட்டிகள்‌. 52 வார ஓய்வநாட்களுக்கு 
104 ஆட்டுக்குட்டிகள்‌. 

மாதப்பிறப்பின்‌ பண்டிகைகள்‌ - 
ஒவ்வொரு மாதப்பிறப்பிலும்‌ ஏழு 
ஆட்டுக்குட்டிகள்‌. பன்னிரண்டு 
மாதப்பிறப்புக்களுக்கு 84 ஆட்டுக்குட்டிகள்‌. 


நாளும்‌ ஏழு ஆட்டுக்குட்டிகள்‌ 
வீதம்‌ 7 நாட்களுக்கு 49 ஆட்டுக்குட்டிகள்‌. 
பண்டிகை. - 
ள்‌ கோதுமை 
அறுப்பில்‌ ட்‌ ஆட்டுக்குட்டிகளும்‌, 
வாற்கோதுமை அறுப்பில்‌ ஒரு 
ஆப்டுக்குட்டியும்‌. ஆக மொத்தம்‌ 17 
ஆட்டுக்குட்டிகள்‌. (லேவி 2312) 


பெந்தெகொஸ்தே. 


க்காளங்களின்‌ 
ஆட்டுக்குட்டிகள்‌ 


பண்டிகை - 7 


பாவநிவாரண நாள்‌ - 7 ஆட்டுக்குட்டிகள்‌ 


கூடாரங்களின்‌ பண்டிகை - முதல்‌ 
ஏழு நாளில்‌ தினமும்‌ 14 ஆட்டுக்குட்டிகள்‌ 
வீதம்‌ 08  ஆப்டுக்குட்டிகள்‌, மேலும்‌ 
எட்டாம்‌ நாளில்‌ 7 ஆட்டுக்குட்டிகள்‌. 
ஆகு மொத்தம்‌ 105 ஆட்டுக்குட்டிகள்‌ 


பலியிடப்பட்ட 


ஆப்டுக்குட்டிகளின்‌ 


பலிகளைச்‌ செலுத்துவது வழக்கம்‌. 


ஒவ்வொரு வருஷத்திலும்‌ செலுத்தப்பட்ட 
பலிகளின்‌ விவரம்‌ வருமாறு: 


1. ஆட்டுக்குட்டிகள்‌ - 1703 
2. காளைகள்‌ - 115 
3. ஆட்டுக்கடாக்கள்‌ - 41 


4. வெள்ளாட்டுக்கடாக்கள்‌ 
ஆட்டுக்குட்டிகள்‌ - 33 





BALWETHER 
சபரிய 


பண்டிகை நாட்களிலும்‌, அன்றாட 
பலிகளிலும்‌ செலுத்தப்படும்‌ பலிகள்‌ தவிர, 
மேலும்‌ பல பலிகளையும்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரர்கள்‌ செலுத்துகிறார்கள்‌. தீட்டுக்‌ 
கழிக்கும்‌ ஜலத்திற்காக சிவப்பு 


கிடாரி, 
அறியாமல்‌ செய்த பாவத்திற்குப்‌ பலிகள்‌, 


சுத்திகரிக்கப்படும்போது 

பலிகள்‌, தீட்டுக்‌ 

செலுத்தப்படும்‌ பலிகள்‌, 
செய்யப்படும்போது செலுத்தப்படும்‌ பலிகள்‌ 
போன்று பலவிதமான பலிகளைச்‌ 
செலுத்துகிறார்கள்‌. 


நித்திய சர்வாங்க  தகனபலியாக 
அனுதினமும்‌ இரண்டு ட்கள்‌ 


29:6, 16 19,22. 


து 
25,28,1,34,38) என்று அழைக்கப்படுகிறது. 


ஒவ்வொரு பலியுடனும்‌ சேர்ந்து, 
அதற்குரிய போஜனபலியையும்‌, 
பானபலியையும்‌ சேர்த்து செலுத்த வேண்டும்‌. 
(எண்‌ 28:20,24,28). 

இஸ்ரவேல்‌ சபையார்‌ கர்த்தருக்கு 
ஐந்து விதமான பலிகளை செலுத்துகிறார்கள்‌. 
அவையாவன 


1. உற்சாக பலிகள்‌ (எண்‌ 

எண்‌ 29:39: லேவி 2218-23: 
லேவி 23:38: உபா 12:67: உபா 
16:0; உபா 23:23: நாளா 3144: 
எஸ்றா 1:4; எஸ்றா 3:5; எஸ்றா 
71316; எஸ்றா 8:28; சங்‌ 119:108). 
சர்வாங்க தனபலிகள்‌ (எண்‌ 7:15-87; 
எண்‌ 28:3-31: எண்‌ 
ஆதி 8:20; ஆதி 
யாத்‌ 

லேவி 

லேவி 

லேவி 91-24) இவை கர்த்தருக்குச்‌ 
செலுத்தப்படும்‌ மிருக ஜீவன்களும்‌ 
'போஜனங்களுமாகும்‌. 


22:213; 


எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


லேவி, 614-23) இ கர்த்தருக்குச்‌ 


செலுத்தப்படுகிறது. (எண்‌ 15:3-10) 


பானபலிகள்‌ 

எண்‌ 15:3-1024; எண்‌ 

எண்‌ 297-39; ஆதி 3514; 
யாத்‌ 29:40-41) ஒவ்வொரு பலியுடனும்‌ 
செலுத்தப்படும்‌ திராட்சரசம்‌ 
(எண்‌ 15:3-10). 


சமாதானபலிகள்‌ (எண்‌ 614-26; 
எண்‌ 717-88; எண்‌ 10:10; எண்‌ 15:8; 
எண்‌ 30:4-14; யாத்‌ 20:24; யாத்‌ 2. 
யாத்‌ 29:28; யாத்‌ 32:6; லேவி 


ஸ்தோத்திரபலிகளும்‌ கர்த்தரோடுள்ள 
ஐக்கியத்தை வெளிப்படுத்தும்‌ பலிகளும்‌ 
ஆகும்‌. 
இவைதவிர குற்ற நிவாரண பலிகள்‌, 
பாவநிவாரண பலிகள்‌, சுகந்தவாசனையான 
பலிகள்‌, சுகந்தவாசனையல்லாத பலிகள்‌ 
ஆகிய பலிகளையும்‌ இஸ்ரவேல்‌ புத்திரர்கள்‌ 
செலுத்துகிறார்கள்‌. (லேவி 1:-8:31) 


பொருத்தனைகள்‌ 
எண்‌ 29:39,40 


எண்‌ 29:39. 
பொருத்தனைகளையும்‌, 
உற்சாகபலிகனையும்‌, 
சர்வாங்க த௲னபலிகளையும்‌, உங்கள்‌ 
போஜன பலிகளையும்‌, உங்கள்‌ 
பானபலிகனையும்‌, உங்கள்‌ சமாதான 
ஙலிகளையும்‌ அன்றி, நீங்கள்‌ உங்கள்‌ 
பண்டிகைகளிலே கர்த்தருக்குக்‌ 
செலுத்த வேண்டியவைகள்‌ இவைகனே 
என்று சொல்‌ என்றார்‌. 


உங்கள்‌. 
உங்கள்‌. 
உங்கள்‌. 





BALWETHER 
பிய 


எண்‌ 29:40. கர்த்தர்‌ பெட்ட 
கட்டனையிட்டபடி யெல்லாம்‌ 


இஸ்ரவேல்‌ பரக்‌ 
சொன்னான்‌. 


கர்த்தர்‌ இதுவரையிலும்‌ சொன்ன 
கட்டளைகள்‌ எல்லாவற்றையும்‌ இஸ்ரவேல்‌ 
சபையார்‌. எல்லோருக்கும்‌ பொதுவானதாக. 


தனிநபராக 
பொருத்தனைகளையும்‌, 
காணிக்கைகளையும்‌ 
இவற்றின்‌ மூலமாக 
கர்த்தருடைய நாமத்தை 


இவை 

புத்திரரில்‌ ஒவ்வொருவரும்‌, 
கர்த்தருக்கு 
உற்சானமான 
செலுத்தவேண்டும்‌. 
அவர்கள்‌ 
'மகிமைப்படுத்தவேண்டும்‌. 


எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ மோசேயை நோக்கி, “உங்கள்‌ 
பொருத்தனைகளையும்‌, உங்கள்‌ 
உற்சாகபலிகளையும்‌, சர்வாங்க 
தகனபலிகளையும்‌, உங்கள்‌ 
போஜனபலிகளையும்‌, உங்கள்‌ 

சமாதான 


உங்கள்‌ 


உங்கள்‌ 


சொல்லுகிறார்‌. 

கர்த்தர்‌ 
கட்டளையிட்டபடியெல்லாம்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்குச்‌ 
(எண்‌ 29:40). 


தனக்கு 
'மோசே 
சொல்லுகிறார்‌ 





எண்ணாகமம்‌ - 
NUMBERS - COMMENTARY 


அதிகாரத்தில்‌ 

உற்சாக. 
கர்த்தர்‌ மோசேக்கு 
இந்த அதிகாரத்தில்‌ கர்த்தர்‌ 
தெளிவாக. 


இதற்கு னர்‌ 
பொருத்தனைகளைப்பற்றியும்‌, 
பலிகளைப்பற்றியும்‌ 
சொல்லுகிறார்‌. 
பொருத்தனைகளைப்பற்றி 
விளக்குகிறார்‌ (எண்‌ 30:12). 


பெண்பிள்ளை 


அந்தப்‌ 
தகப்பன்‌ 


ஒரு 
பொருத்தனைபண்ணும்போது. 
பொருத்தனையை அவளுடைய 
அனுமதிக்கவேண்டும்‌. 
அனுமதிக்கவில்லையென்றால்‌ 
பொருத்தனையை 
வேண்டியதில்லை (எண்‌ 30:3-5). 


அதுபோலவே 
பொருத்தனைபண்ணும்போது. 
பொருத்தனையை அவளுடைய 
அனுமதிக்கவேண்டும்‌. 
அனுமதிக்கவில்லையென்றால்‌ 
பொருத்தனையை 
வேண்டியதில்லை (எண்‌ 30:6-16). 


ஒரு 


பொருத்தனை 
எண்‌ 80:1,2 


எண்‌ 800. மோசே இஸ்ரவேல்‌. 
புத்திரருடைய கேோத்திரங்களின்‌' 
தலைவரை நோக்கி: கர்த்தர்‌ 
கட்டனையிடுவது என்னவென்றால்‌: 


எண்‌ 30:2. ஒருவன்‌ கர்த்தருக்கு. 
யாதொரு பொருத்தனை 
பண்ணினாலும்‌, அல்லது யாதொரு 
காரியத்தைச்‌. செய்யும்படி. 
ஆணையிட்டுத்‌ தன்‌ ஆத்துமாவை 
திபத்தனைக்குட்படுத்திக்கொண்டாலும்‌, 
அவன்‌ சொல்தவறாமல்‌ தண்‌ வாயிலி. 
குத்து புறப்பட்ட வாக்கின்‌ படியெல்லாம்‌ 
செய்யக்கடவன்‌. 


கர்த்தர்‌ பொருத்தனைகளைப்பற்றியும்‌, 
உற்சாக  பலிகளைப்பற்றியும்‌ மோசேக்கு 
சொன்னார்‌. கர்த்தர்‌ க 
கட்டளையிட்டபடியெல்லாம்‌ 


இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 


பப opel 


PUBLISHERS 


பொருத்தனை களைப்பற்றி கர்த்தர்‌ சொன்ன 
பிரமாணங்களை மோசே. 

புத்திரருடைய 

தலைவரிடத்தில்‌ சொல்லுகிறார்‌. 
தலைவர்கள்‌ தங்களுடைய 

கீழுள்ள இஸ்ரவேல்‌ 

கர்த்தருடைய 

போதிக்கவேண்டும்‌. 


ஒருவர்‌ கர்த்தருக்கு. 
பொருத்தனைபண்ணும்போது. அவர்‌ 
தன்னுடைய வார்த்தையில்‌ கர்த்தரை ஒரு 
பங்காளியாக நியமித்துக்கொள்கிறார்‌. 
பொருத்தனைபண்ணுவதும்‌, ஆணையிடுவதும்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரருடைய பிரமாணத்தில்‌: 
அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. 


மோசே இஸ்ரவேல்‌ புத்திரருடைய 
கோத்திரங்களின்‌ தலைவரை நோக்கி, 
“கர்த்தர்‌ கட்டளையிடுவது என்னவென்றால்‌: 
ஒருவன்‌ கர்த்தருக்கு யாதொரு பொருத்தனை 
பண்ணினாலும்‌, அல்லது யாதொரு 
காரியத்தைச்‌ செய்யும்படி 
ஆணையிட்டுத்‌ தன்‌ ஆத்துமாவை. 
நிபந்தனைக்குட்படுத்திக்கொண்டாலும்‌, அவன்‌ 
சொல்தவறாமல்‌ தன்‌ வாயிலிருந்து புறப்பட்ட 
வாக்கின்ப்டியெல்லாம்‌. செய்யக்கடவன்‌" 
(எண்‌ 30912) என்று சொல்லுகிறார்‌ 


நியமத்தின்‌ பிரகாரம்‌ 
மாத்திரமே 
நிறைவேற்ற 
பொருத்தனை 
கர்த்தருடைய 
பொருத்தனை 
அந்தப்‌ 


கர்த்தருடைய 
பொருத்தனைபண்ணினால்‌ 
அந்தப்‌ பொருத்தனையை 
வேண்டிய கடமை 
பண்ணியவருக்கு உண்டு. 
பிரகாரம்‌ 


பொருத்தனைபண்ணுகிறவர்கள்‌ 
கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணுகிறார்கள்‌. 
பொருத்தனை பண்ணுகிறவரும்‌, ஒரு 
காரியத்தைச்‌ செய்யும்படி 
ஆணையிடுகிறவரும்‌, தன்னுடைய 
ஆத்துமாவை நிபந்தனைக்குட்படுத்திக்‌ 
கொள்கிறார்‌. கர்த்தர்‌ 
ஆலவியானவராகயிருக்கிறார்‌.  மனுஷனோ 
தன்‌ ஆத்துமாவிலிருக்கிறான்‌. பொருத்தனை 
பண்ணுகிறவன்‌ தன்னுடைய ஆத்துமாவை, 
நிபந்தனைக்குட்படுத்திக்கொள்கிறான்‌. 





எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


நிபந்தனைக்குட்படுத்துகிறான்‌. 
கர்த்தருக்கு 
பொருத்தனைபண்ணும்போதோ, தன்னுடைய 
ஆத்துமாவை நிபந்தனைக்குட்படுத்துகிறான்‌. 
பொருத்தனைபண்ணியவர்களும்‌, 
ஆணையிட்டவர்களும்‌, 
வாக்கின்படியெல்லாம்‌ செய்யவேண்டும்‌. 
தங்களுடைய பொருத்தனையையும்‌, 
நிபந்தனைகளையும்‌ நிறைவேற்றவேண்டியது. 
மனுஷருடைய கடமை, 


தங்கள்‌ 


பொருத்தனைபண்ணின 
பெண்பிள்ளை 


எண்‌ 80:8-5 


எண்‌ 30:3. தன்‌ தகப்பன்‌ வீட்டிலிருக்கிற 
ஒரு பெண்பின்னை தன்‌ சிறுவயதிலே 
கர்த்தருக்குப்‌  பொருத்தனைபண்ணி. 
யாதொரு காரியத்தைச்‌ செய்யும்படி. 

ஆத்துமாவை 


தன்‌ 
திபத்தனைக்குட்படுத்திக்கொண்டால்‌, 


எண்‌ 80:4. அவன்‌ செய்த 
பொருத்தனையையும்‌, அவன்‌ 
பண்ணிக்கொண்ட  நிபத்தனையையும்‌ 
அவளுடைய தகப்பன்‌. கேட்டும்‌. 
அவளுக்கு ஒன்றும்‌ 
சொல்லாதிருப்பாணானால்‌, அவன்‌ 
செய்த எல்லாப்‌ பொருத்தனைகளும்‌ 
அவள்‌ தன்‌ ஆத்துமாவை 
இிபந்தனைக்குட்படுத்திக்‌ கொண்ட. 
'இிபத்தனையும்‌ நிறைவேற வேண்டும்‌. 


எண்‌ 80:5. அவன்‌ 
பொருத்தனைகளையும்‌, 
செய்யும்படி. தன்‌ 
திபத்தனைக்குட் படுத்தின 
'தியத்தனையையும்‌ அவளுடைய 
தகப்பன்‌ கேட்கிற நானில்‌ அவன்‌ 
வேண்டாம்‌ என்று தடுத்தால்‌, அது 
நிறைவேற வேண்டியதில்லை; 
அவளுடைய தகப்பன்‌ வேண்டாம்‌. 
என்று தடுத்தபடியால்‌, கர்த்தர்‌ அதை 
அவளுக்கு மன்னிப்பார்‌. 


செய்த. 
அவன்‌ 
ஆத்துமாவை 


QOODNENS 
PUBLISHERS 


பொருத்தனைபண்ணியவர்கள்‌ 
பபப Ls பம்‌ 
தாங்கள்‌ செய்த எல்லா 
பொருத்தனைகளையும்‌, தங்கள்‌ ஆத்துமாவை 
நிபந்தனைக்குட்படுத்திக்கொண்ட எல்லா 
நிபந்தனைகளையும்‌, எல்லா ஆணைகளையும்‌ 
நிறைவேற்றவேண்டும்‌. 


ஆனாலும்‌ 
பொருத்தனைபண்ணுவதற்கும்‌, 
சிறுபிள்ளைகள்‌ 
பொருத்தனைபண்ணுவதற்கும்‌ 
வித்தியாசமுள்ளது. சிறுபிள்ளைகள்‌ தங்கள்‌ 
பெற்றோரின்‌ பாதுகாப்பிலும்‌, பராமரிப்பிலும்‌ 
இருக்கிறார்கள்‌. பிள்ளைகள்‌ 
பொருத்தனைபண்ணும்போது, அதை 
நிறைவேற்றவேண்டிய கடமை, பிள்ளையின்‌ 
பெற்றோருக்கு உண்டு. 


ஒரு பெண்பிள்ளை தன்‌ சிறுவயதிலே 


பெரியவர்கள்‌ 


நிறைவேற்றாமல்‌ இருந்துவிடலாமா க்‌ 
பற்றியும்‌ அந்தப்‌ பொருத்தனையை 
நிறைவேற்றவேண்டுமானால்‌, அதை யார்‌ 
நிறைவேற்றவேண்டும்‌ என்பது பற்றியும்‌ 
இந்த வசனப்பகுதியில்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 


ந்தப்‌ பெண்பிள்ளை தன்‌ தகப்பன்‌ 
க்கிறாள்‌. அவள்‌ தன்‌ 
கர்த்தருக்கு பொருந்தனை 
ஒரு 
தத்தன ன்ப! 
பொருத்தனையை அவன்‌ 
வேண்டும்‌. 
பெண்பிள்ளை, தன்‌ தகப்பன்‌ மீட்டருக்கும்‌ 
போது பொருத்தனைபண்ணினால்‌, 
செய்யவேண்டும்‌ என்பது பற்றி 
இந்த வசனத்தில்‌ சொல்லுகிறார்‌. 
தன்‌ தகப்பன்‌ வீட்டிலிருக்கிற ஒரு 
பெண்பிள்ளை தன்‌ சிறுவயதிலே 
கர்த்தருக்குப்‌ பொருத்தனைபண்ணி யாதொரு 
காரியத்தைச்‌ செய்யும்படி தன்‌ ஆத்துமாவை 
நிபந்தனைக்குட்படுத்திக்கொண்டால்‌, அவள்‌ 
செய்த பொருத்தனையையும்‌, அவள்‌ 
பண்ணிக்கொண்ட நிபந்தனையையும்‌ 
அவளுடைய தகப்பன்‌ கேட்டும்‌ அவளுக்கு 
ஒன்றும்‌ சொல்லாதிருப்பானானால்‌, அவள்‌ 
செய்த எல்லாப்‌ பொருத்தனைகளும்‌ அவள்‌ 
தன்‌ ஆத்துமாவை நிபந்தனைக்குட்படுத்திக்‌ 
கொண்ட நிபந்தனையும்‌ நிறைவேறவேண்டும்‌ 
(எண்‌ 30:3,4. 


கர்த்தர்‌ 





எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


தன்‌ சிறுவயதிலே 
சரத்துக்கு ப பொருத்தனையை 
தகப்பனுக்கு 
அறிவித்திருக்கிறாள்‌... தகப்பனோ அவள்‌ 
செய்த பொருத்தனையைக்‌ கேட்டு, 
அதை வேண்டாம்‌ என்று 
தடுக்கவில்லை. சிறுபிள்ளையின்‌ 
பொருத்தனையைக்‌ கேட்டும்‌, அதை 
வேண்டாம்‌ என்று தடுக்காமல்‌, அந்தப்‌ 
பெண்பிள்ளையின்‌ தகப்பன்‌ 
அமைதியாயிருக்கிறார்‌ 


தன்‌ மகள்‌ செய்த பொருத்தனையையும்‌, 
அவள்‌ பண்ணிக்கொண்ட நிபந்தனையையும்‌, 
அவளுடைய தகப்பன்‌ கேட்டும்‌, அவளுக்கு 
ஒன்றும்‌ சொல்லாமல்‌ அமைதியாயிருக்கிறார்‌. 
மவுனமாமிருப்பதும்‌,  அமைதியாயிருப்பதும்‌. 
ஒன்றும்‌ சொல்லாதிருப்பதும்‌ சம்மதம்‌ 
தெரிவிப்பதற்கு அடையாளம்‌. ஆகையினால்‌ 
அவள்‌ செய்த எல்லா பொருத்தனைகளையும்‌ 


ஆத்துமாவை 
நிந்தனைக்குட்படுத்திக்கொண்ட எல்லா 
நிபந்தனைகளையும்‌, அவளுடைய தகப்பன்‌ 
நிறைவேற்றவேண்டும்‌. 


சில... சமயங்களில்‌ தன்‌ மகள்‌ 
செய்த பொருத்தனையை அவளுடைய 
தகப்பன்‌ கேள்விப்பட்டு, அவர்‌ உடனே 
வேண்டாம்‌ என்று தடுத்துவிட்டால்‌, தத்வ 
பொருத்தனையை மகளோ 
தகப்பனோ நிறைவேற்ற வேண்டியதில்லை. 
தகப்பன்‌ அமைதியாயிராமல்‌, வேண்டாம்‌ 
என்று தடுத்திருக்கிறார்‌. 

பெண்பிள்ளை செய்த 
பொருத்தனைகளையும்‌, அவள்‌ செய்யும்படி 
தன்‌ ஆத்துமாவை நிபந்தனைக்குட்படுத்தின 
நிபந்தனையையும்‌ அவளுடைய தகப்பன்‌ 
கேட்கிற நாளில்‌ அவன்‌ வேண்டாம்‌ 
என்று தடுத்தால்‌, அது நிறைவேற 
வேண்டியதில்லை, அவளுடைய தகப்பன்‌ 
வேண்டாம்‌ என்று தடுத்தபடியால்‌, கர்த்தர்‌ 
அதை அவளுக்கு மன்னிப்பார்‌ (எண்‌ 30:5). 

மகள்‌ செய்த பொருத்தனையை 
தகப்பன்‌ வேண்டாம்‌ என்று தடுக்கும்போது, 
அந்தப்‌ பொருத்தனை ஒன்றுமில்லாமல்‌ 
போகிறது. ஒருவேளை தகப்பன்‌ 
தன்‌ குடும்பத்தின்‌ சூழ்நிலையைக்‌ கருதி, 
தன்‌ மகள்‌ செய்த பொருத்தனையை 
வேண்டாம்‌ என்று தடுத்திருக்கலாம்‌. 


அந்தப்‌ பொருத்தனை நிறைவேறினால்‌ 
தன்னுடைய குடும்பத்தில்‌ ஏதாவது 
குடும்பப்பிரச்சனைகள்‌ வரும்‌ என்று 
நினைத்து, அந்தத்‌ தகப்பன்‌ தன்‌ மகளின்‌ 
பொருத்தனையை வேண்டாம்‌ என்று 
தடுத்திருக்கலாம்‌. 


ஒரு பெண்பிள்ளை கர்த்தருக்கு 
பொருத்தனைபண்ணும்போது, அதை நல்ல 
மனதோடும்‌, உண்மையான நோக்கத்தோடும்‌ 
பொருத்தனைபண்ணுகிறாள்‌. கர்த்தரும்‌ 
அவளுடைய பொருத்தனையை 
அங்கீகரிக்கிறார்‌. ஆனாலும்‌ சிறுபிள்ளை 
தன்‌ தகப்பனுக்கு கீழ்ப்படிய வேண்டும்‌. 
பலிசெலுத்துவதைவிட கீழ்ப்படிதலே உத்தமம்‌. 
பெண்பிள்ளை தான்‌ செய்த பொருத்தனையை 
நிறைவேற்றவேண்டும்‌. என்று 
நினைப்பதைவிட, தகப்பனுக்கு 
கீழ்ப்படியவேண்டும்‌. என்றே 
நினைக்கவேண்டும்‌. 


தன்‌ 


பொருத்தனை பண்ணின 
மனைவி 


எண்‌ 80:6-16 


எண்‌ 30:6. அவன்‌ பொருத்தனை 
பண்ணும்‌ போதும்‌, தன்‌ 
உதடுகளைத்‌ திறத்து தன்‌: 
ஆத்துமாவை திபத்தனைக்குட்படுத்திக்‌ 
கொள்ளும்போதும்‌, அவளுக்குப்‌ 
புருஷன்‌ இருந்தால்‌, 


எண்‌ 30:7. அப்பொழுது அவளுடைய 
புருஷன்‌ அதைக்‌ கேட்டிருந்தும்‌, அதைக்‌ 


கேள்விப்படுகிற 
ஒன்றும்‌ 
அவளுடைய 
அவன்‌ 
இியந்தனைக்குட்படுத்‌ தின 
'இிபத்தனையும்‌ நிறைவேற வேண்டும்‌. 


30:8. அவளுடைய புருஷன்‌ 

கேட்கிற நானில்‌ 

என்று தடுத்து, 

பொருத்தனையும்‌ 

ஆத்துமாவை 

இயத்தனைக்குட்படுத்திக்கொண்ட. 

'திபத்தனையும்‌ செல்லாதபடி. 

செய்தானேயானால்‌, அப்பொழுது 
கர்த்தர்‌ அதை அவளுக்கு மன்னிப்பார்‌. 


நாவில்‌ அவளுக்கு. 
சொல்லாதிருத்தால்‌, 
பொருத்தனைகளும்‌ 
ஆத்துமாவை 





BALWETHER 
பிய 


எண்‌ 809. ஒரு விதவையாவது, 
'தன்னப்பட்டுப்‌ போன ஒரு ஸ்திரீயாவது 
தன்‌ ஆத்துமாவை எத்த 
திபத்தனைக்குட்படுத்திக்‌ 
கொள்ளுகிறானோ அத்த திபத்தனை 
நிறைவேற வேண்டும்‌. 


எண்‌ 30:10. அவன்‌ தன்‌ புருஷனுடைய 
வீட்டில்‌ யாதொரு பொருத்தனை 
பண்ணினாலும்‌, அல்லது யாதொரு 
காரியத்தைச்‌ செய்யும்படி, 
ஆணையிட்டுத்‌ தண்‌ ஆத்துமாவை 
இிபத்தனைக்குட்படுத்திக்கொண்டாலும்‌, 


எண்‌ 9011. அவளுடைய புருஷன்‌ 
அதைக்‌ கேட்டும்‌ அவளுக்கு அதை 
வேண்டாமென்று தடுக்காமல்‌ 
மவுனமாயிருத்தால்‌, அவன்‌ செய்த 
எல்லாப்‌ பொருத்தனைகளும்‌, அவன்‌ 
தன்‌ ஆத்துமாவை 
திபத்தனைக்குட் படுத்தின எல்லா 
நிபந்தனைகளும்‌ நிறைவேற வேண்டும்‌. 


எண்‌ 80:12. அவளுடைய புருஷன்‌: 
அவைகளைக்‌ கேட்ட நானில்‌ 
அவைகளைச்‌. செல்லாதபடி. 
பண்ணினால்‌, அப்பொழுது அவன்‌ 
செய்த பொருத்தனைகளும்‌, அவன்‌ தன்‌ 
ஆத்துமாவையுட்படுத்தின 
திபத்தனையைக்‌ குறித்து அவன்‌ 
வாயிலிருந்து புறப்பட்டதொன்றும்‌ 
நிறைவேறவேண்டி.யதில்லை;. 
அவளுடைய புருஷன்‌ அவைகளைச்‌ 
செல்லாதபடி பண்ணின தினாலே. 
கர்த்தர்‌ அதை அவளுக்கு மன்னிப்பார்‌. 


எண்‌: 8018. எந்தப்‌: 
பொருத்தனையையும்‌, ஆத்துமாவைத்‌ 
தாழ்மைப்படுத்தும்படி. செய்யப்பட்ட 
எத்த ஆணையையும்‌, அவளுடைய 
புருஷன்‌ ஸ்திரப்படுத்தவுங்கூடும்‌, 
செல்லாதபடி, பண்ணவும்‌ கூடும்‌. 


எண்‌ 80:14. அவளுடைய புருஷன்‌ 
ஒருநாளும்‌ அவளுக்கு ஒன்றும்‌. 
சொல்லாதிருந்தானாகில்‌, அவன்‌ 
அவளுடைய எல்லாப்‌ பொருத்தனை 
கணையும்‌, அவன்‌ பேரிலிருக்கிற 
அவளுடைய எல்லா நிபந்தனை 
களையும்‌ ஸ்திரப்படுத்துகிறான்‌; அவன்‌ 
அதைக்‌ கேட்ட நானிலே அவளுக்கு. 
ஒன்றும்‌ சொல்லாமற்போன தினால்‌, 
அவைகளை ஸ்திரப்படுத்தூகிறான்‌.. 


எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எண்‌ 30015. 
கேட்டயின்பு 
பண்ணினால்‌, 
அக்கிரமத்தை 
என்றார்‌. 


அவன்‌ அவைகளைக்‌ 
செல்லாதபடி, 
அவளுடைய 


அவன்‌  குமப்பான்‌. 


எண்‌ 30:16. புருஷனையும்‌ 
ஸ்திரீயையும்‌, தகப்பனையும்‌ 
தகப்பனுடைய வீட்டில்‌ சிறுவயதில்‌ 
இருக்கிற அவன்‌ குமாரத்தியையும்‌ 
குறித்து, கர்த்தர்‌ மோசேக்கு விதித்த. 
கட்டளைகள்‌ இவைகளே. 


ஒருவனுடைய மணைவி கர்த்தருக்கு 
பொருத்தனைபண்ணும்போது, ஒரு 
பெண்பிள்ளையின்‌ பொருத்தனைக்கு கர்த்தர்‌ 
சொன்ன  பிரமாணமே, இங்கும்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. 


ஒருவனுடைய மனைவி பொருத்தனை 
பண்ணும்‌ போதும்‌, தன்‌ உதடுகளைத்‌ திறந்து 
தன்‌ ஆத்துமாவை நிபந்தனைக்குட்படுத்திக்‌ 
கொள்ளும்போதும்‌, அவளுக்குப்‌ புருஷன்‌ 
இருந்தால்‌, அப்பொழுது அவளுடைய புருஷன்‌ 
அதைக்‌ கேட்டிருந்தும்‌, அதைக்‌ 
கேள்விப்படுகிற நாளில்‌ அவளுக்கு ஒன்றும்‌ 
சொல்லாதிருந்தால்‌, அவளுடைய 
பொருத்தனைகளும்‌ அவள்‌ தன்‌ ஆத்துமாவை 
ட்‌ நிபந்தனையும்‌ 

(எண்‌ 30:67). 


அவளுடைய புருஷன்‌ அதைக்‌ கேட்கிற 
நாளில்‌ அவன்வேண்டாம்‌ என்று தடுத்து, 
அவள்‌ செய்த பொருத்தனையும்‌ அவள்‌ தன்‌ 
ஆத்துமாவை நிபந்தனைக்குட்படுத்திக்‌ 
கொண்ட நிபந்தனையும்‌ செல்லாதபடி 
செய்தானேயானால்‌, அப்பொழுது கர்த்தர்‌ 
அதை அவளுக்கு மன்னிப்பார்‌ (எண்‌ 30:8). 


தள்ளப்பட்டுப்போன 


பகுஜன்‌, இல்லை 
இவர்கள்‌ கர்த்தருக்கு 
பண்ணின பொருத்தனைகளை அவர்களே 
நிறைவேற்றவேண்டும்‌. “ஒரு விதவையாவது, 
ரம போன ஒரு ஸ்திரீயாவது, 
ஆத்துமாவை. எந்த 
நிந்தனைக்குட்படுத்திக்‌ கொள்ளுகிறாளோ 
அந்த நிபந்தனை நிறைவேற வேண்டும்‌” 
(எண்‌ 30.9) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 





BALWETHER 
பிய 


தன்‌ புருஷன்‌ வீட்டிலிருக்கிற மனைவி 
கர்த்தருக்கு" பொருத்தனைபண்ணும்போது, 
அவளுடைய கணவனே அதை 
நிறைவேற்றவேண்டும்‌. புருஷன்‌ தன்‌ 
மனைவியின்‌ பொருத்தனையை வேண்டாம்‌. 
என்று தடுத்திருந்தால்‌, அவன்‌ அதை 
நிறைவேற்றவேண்டியதில்லை. 


மனைவி தன்‌ புருஷனுடைய வீட்டில்‌ 
யாதொரு பொருத்தனை பண்ணினாலும்‌, 
அல்லது யாதொரு காரியத்தைச்‌ செய்யும்படி 
ஆணையிட்டுத்‌ தன்‌ ஆத்துமாவை 
நிபந்தனைக்குட்படுத்திக்கொண்டாலும்‌, 
அவளுடைய புருஷன்‌ அதைக்‌ கேட்டும்‌. 
அவளுக்கு அதை வேண்டாமென்று 
தடுக்காமல்‌ மவுனமாயிருந்தால்‌, அவள்‌ செய்த 
எல்லாப்‌ பொருத்தனைகளும்‌, அவள்‌ தன்‌ 
ஆத்துமாவை நிபந்தனைக்குட்படுத்தின 
எல்லா நிபந்தனைகளும்‌ நிறைவேற வேண்டும்‌ 
(எண்‌ 30.10/11) 


'அவள்‌ தன்‌ புருஷனுடைய வீட்டில்‌ 
யாதொரு பொருத்தனை பண்ணினாலும்‌" 
என்னும்‌ வாக்கியம்‌ விதவையின்‌ 
பொருத்தனையைக்‌ குறிக்கிறது. இது 
அவளுடைய கணவன்‌ உயிரோடு இருக்கும்‌ 
போது, அல்லது அவளுடைய கணவன்‌ 
அவளைத்‌ தள்ளிவிடாமல்‌ தன்‌ புருஷனோடு 
சேர்ந்திருக்கும்‌ போது செய்து கொண்ட 

(ருத்தனையாகும்‌. (எண்‌ 30-12) 
மு இருக்கும்‌ மனைவியின்‌ 
பொருத்தனையைப்‌ பற்றி எண்‌ 30:6-8 ஆகிய 
வசனங்களில்‌ கூறப்பட்டிருக்கிறது. 

மனைவி பண்ணின 
பொருத்தனைகளை, அவளுடைய புருஷன்‌ 
அவைகளைக்‌ கேட்ட நாளில்‌ அவைகளைச்‌ 
செல்லாதபடி பண்ணினால்‌, அப்பொழுது, 
அவள்‌ செய்த பொருத்தனைகளும்‌ 


பண்ணினதினாலே கர்த்தர்‌ அதை அவளுக்கு 
மன்னிப்பார்‌ (எண்‌ 30:12). 


குடும்பத்தில்‌ புருஷனுக்கு விசேஷித்த 

அதிகாரம்‌ கொடுக்கப்பட்டிருக்கிறது. ச 
பொருத்தனைபண்ணினாலும்‌, 

அவளுடைய புருஷனே நிறைவேற்றவேண்டும்‌. 


எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆனாலும்‌ மனைவி பண்ணின 
பொருத்தனையை, ஸ்திரப்படுத்தவோ, அல்லது 
செல்லாதபடி பண்ணவோ அவளுடைய 


எந்தப்‌ 
ஆத்துமாவைத்‌ 

செய்யப்பட்ட 

அவளுடைய புருஷன்‌ ஸ்திரப்படுத்தவங்கூடும்‌, 
செல்லாதபடி பண்ணவும்‌ கூடும்‌ (எண்‌ 30:13). 


கர்த்தர்‌ குடும்பத்தில்‌ புருஷருக்கு ஒரு 
கொடுத்திருக்கிறார்‌. 

6). குடும்பத்தின்‌ 

காத்துக்‌ கொள்ள 

வேண்டும்‌. கிறிஸ்தவ மார்க்கம்‌ குடும்பத்தை 
உடைக்கும்‌ மார்க்குமல்ல, குடும்பத்தை 
ஒற்றுமையாக வைத்திருக்க உதவும்‌ மார்க்கம்‌, 


காரியங்களைப்‌ பற்றி மத்‌ 19, 2கொரி 7 
ஆகிய அதிகாரங்களில்‌ தெளிவாகக்‌ 
கட்டளையிட்டிருக்கிறார்‌. 


மனைவி 
அவளுடைய 


தன்‌ 

பொருத்தனைபண்ணும்போது, 
புருஷன்‌ ஒருநாளும்‌ அவளுக்கு ஒன்றும்‌ 
சொல்லாதிருந்தானாகில்‌, அவன்‌ அவளுடைய 


எல்லாப்‌. பொருத்தனைகளையும்‌, 
பேரிலிருக்கிற அவளுடைய 
நிபந்தனைகளையும்‌  ஸ்திரப்படுத்துகிறான்‌; 
அவன்‌ அதைக்‌ கேட்ட நாளிலே அவளுக்கு 
ஒன்றும்‌ சொல்லாமற்போனதினால்‌, 
அவைகளை ஸ்திரப்படுத்துகிறான்‌ 


(எண்‌ 30:14). 


செய்துகொண்ட 

A புருஷன்‌ 

என்றால்‌, அவன்‌ 

பொருத்தனையை 

(எண்‌ 306-814) 

பற்றி சிந்திக்க ஒரு 

நாள்‌ அவகாசம்‌ கொடுக்கப்பட்டிருக்கிறது. 

மனைவியின்‌: பொருத்தனை பற்றி 

கேட்டபின்பும்‌, அதைத்‌ தடைபண்ணாமல்‌. 

போனால்‌, அந்த பொருத்தனைக்கு அவனே 

உத்தரவாதம்‌ பண்ண வேண்டும்‌ 

(எண்‌ 3035) பிள்ளைகளின்‌ 

பொருத்தனைகளைப்‌ பற்றி பெற்றோருக்கும்‌, 

மனைவியின்‌. பொருத்தனைகளைப்‌ பற்றி 
புருஷனுக்கும்‌ பொறுப்பு இருக்கிறது. 





BALWETHER 
பிய 


பொருத்தனை பண்ணினால்‌ அதை 
நிறைவேற்ற வேண்டும்‌. அவசரப்பட்டு 
பொருத்தனை பண்ணி, தேவையில்லாத 
பிரச்சனைகளில்‌ சிக்கிக்‌ கொள்ளக்கூடாது. 
பொருத்தனையை விடுதலை பண்ணுவதற்கு 
அதற்குரிய நிவாரணம்‌ பண்ண வேண்டும்‌. 
பொருத்தனை பண்ண வேண்டுமென்று 
வேதாகமம்‌ யாரையும்‌ கட்டாயப்படுத்தவில்லை. 
ஆனால்‌ பொருத்தனை பண்ணியவர்கள்‌. 
அதைக்‌ காத்துக்‌ கொள்ள வேண்டுமென்று 


தனக்கு கேடுண்டாக ஒருவன்‌ பொருத்தனை 
பண்ணினாலும்‌ அதை நிறைவேற்ற வேண்டிய 
பொறுப்பு அவனுக்குள்ளது (சங்‌ 15:4). 


நிபந்தனைகளும்‌, tr 
ஒன்றல்ல. நிபந்தனைகள்‌ 

கட்டுப்படுத்துகிறது. பொருத்தனை ஒன்றச்‌ 

செய்ய வைக்கிறது. ஒருவன்‌ தன்னையோ, 

தனக்குள்ள உடைமைகளையோ கர்த்தருக்குப்‌ 

பண்ணி, அவருக்குக்‌ 

ஒருவன்‌ நிபந்தனைகளை 

ன்‌! 


எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தன்‌ மனைவி 
கணண ப்போ அதைக்‌ கேட்ட 
நாளிலேயே. அவளுடைய புருஷன்‌ அதை 
செல்லாமல்‌ போகப்பண்ண முடியும்‌ 

i ஒன்றும்‌ சொல்லாமல்‌ 
அமைதியாகயிருந்துவிட்டால்‌,. அவன்‌ 
தன்‌ மனைவியின்‌ பொருத்தனையை 
ஸ்திரப்படுத்துகிறான்‌. ஒரு பொருத்தனையை 
புருஷன்‌: ஸ்திரப்படுத்திய பின்பு, 
அதை அவனால்‌ 
முடியாது. 
பொருத்தனையை 
ஆகவேண்டும்‌. 

தன்‌ மனைவி செய்த பொருத்‌ 
அவளுடைய புருஷன்‌ ஸ்திரப்படுத்திய பின்பு, 
அதை நிறைவேற்றாமல்‌ போனால்‌, தன்‌ 
மனைவியின்‌ அக்கிரமத்தை, அவளுடைய 
புருஷன்‌ சுமக்குவேண்டும்‌. புருஷன்‌ 
அவைகளைக்‌ கேட்டபின்பு செல்லாதபடி 
பண்ணினால்‌, அவளுடைய அக்கிரமத்தை 
அவன்‌ சுமப்பான்‌ (எண்‌ 30:15). 


செல்லாதபடி பண்ண 


ஸ்திரப்படுத்தப்பட்ட 
நிறைவேற்றியே 


னையை, 


குமாரத்தியையும்‌ குறித்து, கர்த்தர்‌ மோசேக்கு 
கட்டளைகள்‌ இவைகளே 
(எண்‌ 3016) 





எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


எண்ணாகமம்‌ 31-ஆவது அதிகாரம்‌ 
'கர்த்தருடைய யுத்தப்புஸ்தகத்திலிருந்து” 
எடுக்கப்பட்டிருப்பதாக வேதபண்டிதர்கள்‌ 
சொல்லுகிறார்கள்‌. இந்த அதிகாரம்‌ 
எண்ணாகமம்‌ புஸ்தகத்திற்கு இடையில்‌ 
இங்கே  சேர்க்கப்பட்டிருக்கிறது என்பது. 
அவர்களுடைய கருத்து. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ மீதியானியரோடு 
யுத்தம்பண்ணுகிறார்கள்‌. து ஒரு 
பரிசுத்தமான யுத்தம்‌. இந்த 
யுத்தத்தைப்பற்றிய சரித்திரம்‌ இந்த 
அதிகாரத்தில்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 

மதியான த்தில 


பழிவாங்குவாயாக 
என்று கர்த்தர்‌ மோசேக்கு 
கட்டளையிடுகிறார்‌ (எண்‌ 31:12). இஸ்ரவேல்‌ 


புத்திரர்‌ மீதியானியருக்கு விரோதமாக 
யுத்தம்பண்ண யத்தமாகிறார்கள்‌ 
(எண்‌ 313-6), இந்த யுத்தத்தில்‌ இஸ்ரவேல்‌ 
பத்திரருக்கு மகிமையான வெற்றி 
கிடைக்கிறது (எண்‌ 31:7-12). 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ யுத்தத்தில்‌ வெற்றி 
பெற்று தங்கள்‌ பாளயத்திற்கு திரும்பி 
வருகிறார்கள்‌. மோசே இஸ்ரவேலின்‌ 
யுத்தவீரர்களை கனம்பண்ணுகிறார்‌ 
(எண்‌ 31413). யுத்தத்திற்குப்போனவர்கள்‌ 
மீதியானியருடைய ஸ்திரீகளை 
அழித்துப்போடாமல்‌ அவர்களை 
சிறைப்பிடித்து கொண்டு வந்திருக்கிறார்கள்‌. 
இதன்‌ நிமித்தமாக மோசே அவர்களைக்‌ 
கடிந்துகொள்கிறார்‌ 

இஸ்ரவேலின்‌ யுத்தவீரர்கள்‌ தங்களை 
சுத்திகரித்துக்கொள்ளவேண்டுமென்று மோசே 
கட்டளையிடுகிறார்‌ (எண்‌ 19-24) 
மீதியானியரோடு யுத்தத்திற்குப்போன 
இஸ்ரவேல்‌ அவர்களை 
முறியடித்து திரளான. 
கொள்ளைப்பொருட்களை கொண்டு 
வந்திருக்கிறார்கள்‌. கொள்ளைப்பொருட்கள்‌ 
பங்கிடப்படுகிறது. 


புத்திரர்‌, 


QOODNENS 
PUBLISHERS 


கொள்ளையில்‌ 
யுத்தவீரர்களுக்கும்‌, 

ஸ்ரவேல்‌. 
பிரித்துக்கொடுக்கப்படுகிறது. 
ஜனத்தார்‌ 


கொள்ளைப்பொருளில்‌ 
கொடுக்கிறார்கள்‌ 


பாதி 

அதில்‌ மீதி பாதி 
சபையாருக்கும்‌ 
இஸ்ரவேல்‌ 
பெற்றுக்கொண்ட 
கர்த்தருக்கும்‌ பங்கு 
எண்‌ 3125-47) 
கர்த்தருக்கு 
செலுத்துகிறார்கள்‌ 


மீதியானியரிடத்தில்‌ 
பழிவாங்குவாயாக 
எண்‌ 81:1-6 


எண்‌ 3111. கர்த்தர்‌ மோசேயை நோக்கி: 


எண்‌ 812. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
நிமித்தம்‌ மீதியானியரிடத்தில்‌ 
பழிவாங்குவாயாக; அதன்‌ பின்பு உன்‌ 
ஜனத்தாரிடத்தில்‌ சேர்க்கப்படுவாய்‌ 
என்றார்‌. 


எண்‌ 313, அப்பொழுது மோசே. 
ஜனங்களை நோக்கி: கர்த்தர்‌ நிமித்தம்‌. 
மீதியானியரிடத்தில்‌ 
பழிவாங்கும்யொருட்டு, 
அவர்கள்மேல்‌: 
போகத்தக்கதாக 


பீரித்தெடுங்கள்‌. 


எண்‌ 31:க. இஸ்ரவேலருடைய எல்லாக்‌. 
கோத்திரங்கவிலும்‌ ஒவ்வொரு 
கோத்திரத்தில்‌ ஆயிரம்பேரை 
யுத்தத்திற்கு வேண்டும்‌. 
என்றான்‌. 


உங்களில்‌ 


யுத்தத்திற்குப்‌ 
மனிதரைப்‌ 


அனுப்ப 


எண்‌ 31:5. அப்படியே இஸ்ரவேலராகிய 
அநேகம்‌ ஆயிரங்களில்‌, ஒவ்வொரு 
கோத்திரத்தில்‌ ஆயிரமாயிரம்‌ 
பேராகப்‌ பன்னீராயிரம்‌ பேர்‌ 
யுத்தசன்னத்தராய்‌ 
திறுத்தப்பட்டார்கள்‌.. 
எண்‌ 31:6. மோசே. அவர்களையும்‌ 
ஆசாரியனாகிய எலெயாசாரின்‌ 
குமாரன்‌ பினெகாசையும்‌ யுத்தத்திற்கு 
அவன்‌ கையிலே. 
தட்டுமுட்டுகளையும்‌, 
பூரிகைகளையும்‌ 
கொடுத்து அனுப்பினான்‌. 





(யய 
பிய 


ம்‌ மீதி ருக்கு. 
யுத்தம்பண்ணுமாறு 
கட்டளை கொடுக்கிறார்‌. 
கேத்தூராள்‌ மூலமாக 
சந்ததியைச்‌ சேர்ந்தவர்கள்‌. 


கேத்தூராள்‌ என்னும்‌ 
பேர்கொண்ட ஒரு ஸ்திரீயையும்‌ விவாகம்‌ 
பண்ணியிருந்தான்‌. அவள்‌ அவனுக்குச்‌ 
சிம்ரானையும்‌, யக்ஷானையும்‌, மேதானையும்‌, 
மீதியானையும்‌, இஸ்பாக்கையும்‌, சூவாகையும்‌, 
பெற்றாள்‌" (ஆதி 25.1.2). 


மீதியானியர்‌ பிற்காலத்தில்‌ ல்‌ 
பிரிவுகளாகப்‌ பிரிந்து கானான்‌ தேசத்திற்கு 
அருகாமையில்‌ வாசம்பண்ணுகிறார்கள்‌. 
மீதியானியரின்‌ ஒரு பிரிவினர்‌ கானான்‌ 
தேசத்திற்கு 
குடியிருக்கிறார்கள்‌. 
மாமனாராகிய எத்திரோ, 
ர்‌. இவர்கள்‌ உண்மையான 
ராதிக்கிறவர்கள்‌. கானான்‌ 
பகுதியிலுள்ள மீதியானியர்‌ 
கர்த்தரிடத்தில்‌ பயபக்தியாயிருக்கிறார்கள்‌. 
மீதியானியரில்‌ ம பிரிவைச்‌ 
செர்நதாிகள்‌ கானான்‌ தோத்தறது கிரக்கம்‌ 
ப்‌ குடியிருக்கிறார்கள்‌ இவர்கள்‌ 
அருகாமையிலுள்ள 
தேசத்தாரோடு உடன்படிக்கைப்பண்ணி, 
அவர்களுடைய விக்கிரகங்களை 
ஆராதிக்கிறார்கள்‌. இந்த மீதியானியர்‌ மற்ற 
தேசத்நாரையும்‌ விக்கிரகாராதனையில்‌ 
ஈடுபடுத்துகிறார்கள்‌. 


விக்கிரகங்களை ஆராதிக்கிற 
மீதியானியர்‌ மிகவும்‌ அருவருப்பான 
சுபாவழுள்ளவர்கள்‌. மற்ற தேசத்து ஜனங்கள்‌ 
மத்தியிலே இவர்கள்‌ தங்கள்‌ ஸ்திரீகளை 
அனுப்பி, அவர்களோடு வேசித்தனம்பண்ண 
வைப்பார்கள்‌. இதன்‌ மூலமாக அந்த 
தேசத்து ஜனங்களையும்‌ விக்கிரகாரதனையில்‌ 

வத்து விடுவார்கள்‌. வேசித்தனமும்‌ 
விக்கிரகாராதனையும்‌  மீதியானியருடைய 
பிரதான பாவங்களாயிருக்கிறது. 


ஆபிரகாமின்‌ 


“ஆபிரகாம்‌. 


பிலேயாமின்‌  ஆலோசனைப்பிரகாரம்‌, 


கர்த்தருடைய கோபம்‌ 
விரோதமாக எழும்பியிருக்கிறது. 


எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ மோசேயை நோக்கி, 
இஸ்ரவேல்‌ புத்திர்‌ நிமித்தம்‌ 
மீதியானியரிடத்தில்‌ பழிவாங்குவாயாக" 
(எண்‌ 3112) என்று சொல்லுகிறார்‌. 


கர்த்தர்‌ மீதியானியரை பழிவாங்காமல்‌, 
அவர்களை வேறுவிதமாக 
தண்டித்திருக்கலாம்‌. ஆனால்‌ மீதியானியரை 
பழிவாங்கவேண்டும்‌ என்பது கர்த்தருடைய 
சித்தமாயிருக்கிறது. 
அமலேக்கியர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
விரோதமாக. யுத்தம்பண்ணினார்கள்‌. 
னாலும்‌ கர்த்தர்‌ அமலேக்கியரை உடனே 
வாங்கிவிடவில்லை. நீண்ட காலத்திற்கு 
பின்பே கர்த்தர்‌ அமலேக்கியரை 
பழிவாங்குகிறார்‌. ஆனால்‌ இப்போதோ 
மீதியானியருக்கு விரோதமாக யுத்தம்பண்ணி, 
அவர்களை உடனே பழிவாங்கவேண்டு 
மென்று கர்த்தர்‌ சித்தமுள்ளவராயிருக்கிறார்‌. 


மீதியானியர்கள்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாருக்கு மிகவும்‌ ஆபத்தானவர்கள்‌. 
அவர்களிடத்தில்‌ வேசித்தனமும்‌ 
விக்கிரகாராதனையும்‌ அதிகமாயிருக்கிறது. 
இஸ்ரவேல்‌ புத்திரரோ மீதியானியரோடு 
வேசித்தனம்பண்ணி, அவர்களுடைய 
விக்கிரகங்களை ஆராிக்கிறார்கள்‌. இதனால்‌ 
இஸ்ரவேல்‌ ஐனத்தாரில்‌ அநேகர்‌ கர்த்தரை 
விட்டு விக்கிரகங்களை 
இெ்ற்றப்போகிலார்க்‌ 


இஸ்ரவேல்‌ ஜனத்தாருக்கு மீதியானியர்‌ 
மூலமாக வரும்‌ ஆபத்துக்களை கர்த்தர்‌ 
அறிந்திருக்கிறார்‌. ஆகையினால்‌ “இஸ்ரவேல்‌ 
மீதியானியரிடத்தில்‌ 
என்று கர்த்தர்‌ 
வாங்ததள்‌ காலதாமத 
மில்லாமல்‌ சீக்கிரத்தில்‌ நடைபெறவேண்டும்‌. 
என்பது கர்த்தருடைய கட்டளை. 
தான்‌ உயிரோடிருக்கும்‌ காலத்திலேயே, 
மோசே மீதியானியரை பழிவாங்கவேண்டும்‌. 
மோசே சீக்கிரத்தில்‌ மரிக்கப்போகிறார்‌. 
கர்த்தர்‌ மோசேயின்‌ மரணத்தைப்பற்றிச்‌ 
சொல்லும்போது, மீதியானியரை 
பழிவாங்குவதையும்‌, அவருடைய 
மரணத்தோடு சேர்த்து சொல்லுகிறார்‌. மோசே 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ நிமித்தம்‌ மீதியானியரை 
பழிவாங்கவேண்டும்‌. “அதன்‌ பின்பு உன்‌ 
ஜனத்தாரிடத்தில்‌ சேர்க்கப்படுவாய்‌" 
(எண்‌: 31:2) என்று கர்த்தர்‌ மோசேக்கு 
சொல்லுகிறார்‌. 





BALWETHER 
பிய 


'மீதியானியர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரை 


மத்தியிலே மிகப்பெரிய சேதமுண்டாயிற்று. 
அதைப்‌ பார்த்து மோசேயின்‌ மனது ஸ்ட்‌ 


பாதிக்கப்பட்டிருக்கிறது. 
மீதியானியரை பழிவாங்கவேண்டுமென்று 


கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. மீதியானியர்‌ 

பழிவாங்கப்படுவதைப்‌ பார்த்து மோசேயின்‌ 

மனதில்‌ ஆறுதல்‌ உண்டாகும்‌. 
மலயோனியருக்கு 

யுத்தம்பண்ண, 

ஜனங்களை பத்வா 


மோசே ஜனங்களை நோக்கி, 


விரோதமாக. 
இஸ்ரவேல்‌ 


கர்த்தர்‌ 
நிமித்தம்‌ மீதியானியரிடத்தில்‌ 
பழிவாங்கும்பொருட்டு, உங்களில்‌. 
அவர்கள்மேல்‌ யுத்தத்திற்குப்‌ போகத்தக்கதாக 
மனிதரைப்‌. பிரித்தெடுங்கள்‌ 
இஸ்ரவேலருடைய எல்லாக்‌ கோத்திரங்களிலும்‌ 
ஒவ்வொரு கோத்திரத்தில்‌ ஆயிரம்பேரை 
யுத்தத்திற்கு அனுப்ப வேண்டும்‌" 
(எண்‌ 31:34) என்று சொல்லுகிறார்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ பாவம்‌ செய்வதற்கு 
காரணமாக இருந்த மீதியானியரைப்‌ 
பழிவாங்க. வேண்டுமென்பதே. 
யுத்தத்தின்‌ நோக்கமாகும்‌. (எண்‌ 25) 
இஸ்ரவேலில்‌ பன்னிரண்டு 
கோத்திரத்தார்‌ இருக்கிறார்கள்‌. ஒவ்வொரு, 
கோத்திரத்திலும்‌ ஆயிரம்பேர்‌ வீதமாக, 
பன்னிரண்டாயிரம்‌ பேரை 
பிரித்தெடுக்கிறார்கள்‌. இவர்கள்‌ எல்லோரும்‌ 
மீதியானியர்மேல்‌ யுத்தத்திற்கு 
போகத்தக்கவர்கள்‌. இஸ்ரவேல்‌ ஜனத்தாரின்‌ 
திரளாயிருக்கிறது. 
அவர்களால்‌ 
க 
னால்‌ 


கர்த்தர்‌ அவர்களுக்காக 
கொஞ்சம்‌ பேரைக்‌ 

அநேகம்‌ பேரைக்கொண்டாகிலும்‌ 
கர்த்தரால்‌ இரட்சிக்க முடியும்‌. 


எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யோனத்தான்‌. தன்‌ ஆயுததாரியாகிய 
வாலிபனை நோக்கி: விருத்தசேதனம்‌. 
இல்லாதவர்களுடைய அந்தத்‌ 
தாணையத்திற்குப்‌ போவோம்‌ வா; ஒருவேளை 
கர்த்தர்‌ நமக்காக ஒரு காரியம்‌ செய்வார்‌; 
அநேகம்பேரைக்‌ கொண்டாகிலும்‌, கொஞ்சம்‌ 
பேரைக்கொண்டாகிலும்‌, ரட்சிக்கக்‌ 
கர்த்தருக்குத்‌ தடையில்லை என்றான்‌" 
சோமு 1436. 

இஸ்ரவேல்‌ புத்திரருடைய சேனையில்‌ 
குறைந்த எண்ணிக்கையில்‌ யுத்தவீரர்கள்‌ 
இருக்கிறார்கள்‌ என்பது கர்த்தருக்கு ஒரு 
பிரச்சனையல்ல. இதனால்‌ கர்த்தருடைய 
சித்தம்‌ நிறைவேறாமல்‌ நின்றுபோவதில்லை. 
கர்த்தர்செய்ய நினைக்கிற காரியம்‌ 
ஒருபோதும்‌ தடைபடாது. 

ஸ்ரவேல்‌  ஜனத்தார்‌ 
கக்க கழ்மிகிறார்கள்‌. அப்டியே 
இஸ்ரவேலாகிய அநேகம்‌ ஆயிரங்களில்‌, 
ஒவ்வொரு கோத்திரத்தில்‌ ஆயிரமாயிரம்‌ 
போகப்‌ பன்னீராயிரம்‌ 


யுத்தசன்னத்தராய்‌ கத படுகறார்க்‌ 
(எண்‌ 31:5). 


மோசேயின்‌ 


மோசே அவர்களையும்‌ ஆசாரியனாகிய 
எலெயாசாரின்‌ குமாரன்‌ பினெகாரையும்‌ 
யுத்தத்திற்கு அுப்புக்றார்‌. பினெகாசின்‌ 
கையிலே. பரிசுத்த 
டவ பது தொனிக்கும்‌ 
பூரிகைகளையும்‌ கொடுத்து அனுப்புகிறார்‌ 
(எண்‌ 31:6). 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ யுத்தம்‌ பண்ண 
புறப்பட்ட போது, ஆசாரியரும்‌ யுத்த 
வீரர்களோடு உடன்‌ செல்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ பரிசுத்த பூரிகைகளைத்‌ தங்களோடு 
எடுத்துச்‌ செல்கிறார்கள்‌ (எண்‌ 25:7415,) 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ மீதியானியருக்கு 
விரோதமாக நடத்தப்போகிற யுத்தம்‌ ஒரு 
பரிசுத்தமான யுத்தம்‌. அவர்கள்‌ கர்த்தர்‌ 
மீதியானியரிடத்தில்‌ 

இஸ்ரவேல்‌ 
ஆசாரியனாகிய 


நிமித்தம்‌. 

பழிவாங்கப்போகிறார்கள்‌. 
புத்திரரின்‌ சேனைக்கு. 
பினெகாஸ்‌ தலைவனாகயிருக்கிறான்‌. அவன்‌ 


தன்‌ கையிலே பரிசுத்த 
தட்டுமுட்டுக்களையும்‌, தொனிக்கும்‌. 
பூரிகைகளையும்‌  யுத்தக்களத்திற்குகொண்டு. 
போகிறான்‌. 





(யய 
பிய 


எலெயாசாரின்‌ குமாரனாகிய 
பினெகாஸ்‌ தன்னுடைய மார்பில்‌ நியாயவிதி 
மார்ப்பதக்கமும்‌ அணிந்திருக்கிறான்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ மீதியானியருக்கு 
விரோதமாக. யுத்தம்பண்ணும்போது, 
அவர்கள்‌ கர்த்தரிடத்தில்‌ விசாரிக்கவேண்டிய 
அவசியமான, அவசரமான சூழ்நிலை 
ஏற்பட்டால்‌, ஆசாரியனாகிய பினெகாஸ்‌ 
கர்த்தரிடத்தில்‌ விசாரிப்பதற்கு வசதியாக, 
அவனிடத்தில்‌ நியாயவிதி மார்ப்பதக்கமும்‌ 
இருக்கிறது. 


மீதியானியரை 
பழிவங்குகி றார்கள்‌ 


எண்‌ 81:7-12 


எண்‌ 37. கர்த்தர்‌ மோசேக்குக்‌ 
கட்டனையிட்டபடியே அவர்கள்‌. 
மீதியானியருடன்‌ யுத்தம்‌ பண்ணி, 
புருஷர்கள்‌ யாவரையும்‌ 
கொன்றுபோட்டார்கள்‌. 


எண்‌ 318. அவர்களைக்‌: 
கொள்றுபோட்டதும்‌. அன்றி, 
மீதியானியமின்‌ ஒத்து ராஜாக்கனாகிய 
ஏவி, ரேக்கேம்‌, சூர்‌, ஊர்‌, ரேபா 
என்பவர்களையும்‌. 
கொளன்றுபோட்டார்கள்‌.. 
குமாரனாகிய 
பட்டயத்தினாலே 
கொன்றுபோட்டார்கள்‌.. 


அன்றியும்‌ இஸ்ரவேல்‌: 
மீதியானியமின்‌ 
குழந்தைகளையும்‌ 
அவர்களுடைய மிருக 
ஆடுமாடுகள்‌ 
ஆஸ்திகள்‌ 


பேயோரின்‌. 
ிலேயாமையும்‌ 


எண்‌ 31:9. 
புத்திரர்‌ 
ஸ்திரீகளையும்‌ 
சிறைபிடித்தூ, 
ஜீவன்கனாகிய 
யாவையும்‌, மற்ற 
யாவையும்‌ கொள்ளையிட்டு, 


எண்‌ 31:10. 
ஊர்கள்‌. 


அவர்கள்‌ குடியிருத்த 
கோட்டைகள்‌ யாவையும்‌ 


அக்கினியால்‌ ௬ட்டெரித்து, 


எண்‌ 81:11. தாங்கள்‌ கொள்ளையிட்ட 
பொருளையும்‌ தாங்கள்‌. பிடித்த 
நரஜீவன்‌ மிருக ஜீவன்‌ அனைத்தையும்‌ 
சேர்த்து, 


எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


(OODNEYS 
PUEUSHERS 


எண்‌ 31:12. 
மனிதரையும்‌, 
கொள்ளையிட்ட 


சிறையிடிக்கப்பட்ட 
மிருகங்களையும்‌, 
பொருன்கனையும்‌ 
அருகேயுன்ன 
இக்கரையில்‌ 
சமனான 


பானயத்திலிருந்த. 


எலெயாசாரினிடத்துக்கும்‌, இஸ்ரவேல்‌ 
யுத்திரராகிய சபையாரிடத்துக்கும்‌ 
கொண்டுவத்தார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ சேனை சொற்ப 
எண்ணிக்கையுள்ளதாயிருக்கிறது. ஆனாலும்‌ 
கர்த்தர்‌ அவர்களோடு கூடமிருக்கிறார்‌. 
கர்த்தர்‌ நம்‌ பட்சத்திலிருக்கும்போது, நமக்கு 
விரோதமாக யாராலும்‌ யுத்தம்பண்ணி நம்மை 
ஜெயிக்க முடியாது. 

கர்த்தர்‌ மோசேக்குக்‌ 
கட்டளையிட்டபடியே இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
மீதியானியருடன்‌ யுத்தம்‌ பண்ணி, புருஷர்கள்‌ 
யாவரையும்‌ கொன்றுபோடுகிறார்கள்‌ 
(எண்‌ 312) 


பழைய ஏற்பாட்டுக்காலத்திலே 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ மற்ற தேசத்தாரோடு 
யுத்தம்பண்ணும்போது, கர்த்தருடைய 
சித்தத்தின்‌ பிரகாரம்‌ யுத்தம்பண்ணுவது 
வழக்கம்‌. அவர்கள்‌ யுத்த பிரமாணங்களுக்கு 
கீழ்ப்படிவார்கள்‌. இஸ்ரவேலரின்‌ சேனை 
ஒரு தேசத்திற்கு விரோதமாக 
யுத்தம்பண்ணும்போது, முதலாவதாக 
தேசத்தின்மீது, 
பிரகடனம்பண்ணுவார்கள்‌. 
அவர்களுக்கு 
யுத்தம்பண்‌ ணுவதற்கான 
அவர்களுக்கு அறிவிப்பார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ மற்ற தேசத்தார்மீது 
யுத்தம்பண்ண புறப்பட்டுப்போகும்போது. 
அவசரப்பட்டு உடனே யுத்தம்பண்ணி 
விடமாட்டார்கள்‌. யுத்தத்திற்கான 
காரணத்தையும்‌, தங்கள்‌ பக்கத்திலிருக்கிற 
நியாயத்தையும்‌, எதிரி தேசத்தார்‌ 
பக்கத்திலிருக்கிற அநியாயத்தையும்‌ 
எடுத்துச்‌ சொல்லுவார்கள்‌. எதிரி 
தேசத்தாரை தங்களிடத்தில்‌ 
சரணடையுமாறு அறிவிப்பார்கள்‌. 


காரணத்தையும்‌ 





BALWETHER 
பிய 


எதிரி தேசத்தார்‌. இஸ்ரவேல்‌ 
சேனையிடம்‌ சரணடைந்தால்‌, யுத்தம்‌ 
தவிர்க்கப்படும்‌. இரத்த சேதாரம்‌ ஏற்படாது. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ பொதுவாக எதிரி 
தேசத்தின்‌ தலைவர்களையும்‌, அவர்களுடைய 
பிரபுக்களையும்‌, சேனாபதிகளையும்‌ 
தங்களிடத்தில்‌ சரணடையச்‌ சொல்லுவது. 
வழக்கம்‌. 

கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌  புத்திரருக்கு 
யுத்தப்பிரமாணத்தைக்‌ கொடுத்திருக்கிறார்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனத்தாரும்‌ பிற்காலத்தில்‌, 
கர்த்தருடைய யுத்தப்பிரமாணத்திற்கு 
கீழ்ப்படிந்து, அந்தப்‌ பிரகாரமாகவே எதிரி 
தேசத்தாரோடு யுத்தம்பண்ணுகிறார்கள்‌. 


ற பட்டணத்தின்மேல்‌ யுத்தம்‌ 
பண்ண நெருங்கும்போது, அந்தப்‌ 
பட்டணத்தாருக்குச்‌ சமாதானம்‌ கூறக்கடவாய்‌. 
அவர்கள்‌ உனக்குச்‌ சமாதானமான 
உந்தரவுகொடுத்து, வாசலைத்‌ திறந்தால்‌, 
அதிலுள்ள ஜனங்கள்‌ எல்லாரும்‌ உனக்குப்‌ 
பகுதிகட்டுகிறவர்களாகி, உனக்கு 
ஊழியஞ்செய்யக்கடவர்கள்‌" (உபா 2031011). 


“அங்கே வேலின்‌ 
கோத்திரத்தார்‌ வலியில்‌ கோத்தாபமெங்கம 
ஆட்களை அனுப்பி: உங்களுக்குள்ளே நடந்த 
இந்த அக்கிரமம்‌ என்ன? இப்பொழுது 
கிபியாவில்‌ இருக்கிற பேலியாளின்‌ 
மக்களாகிய அந்த மனுஷரை 

கொன்று, பொல்லாப்பை 

விலக்கும்படிக்கு, 

ஒப்புக்கொடுங்கள்‌ 

சொல்லர்சொன்னார்கள்‌; பென்யமீன்‌ புத்திரர்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரராகிய தங்கள்‌ சகோதரரின்‌ 
சொல்லைக்‌ கேட்க மனமில்லாமல்‌, இஸ்ரவேல்‌ 
புத்திரரோடு யுத்தம்‌ பண்ணப்‌ புறப்படும்படிக்கு, 
பட்டணங்களிலிருந்து கிபியாவுக்கு வந்து 
கூடினார்கள்‌” (நியா 202-14). 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ மீதியானியரிடம்‌: 
யுத்தம்பண்ணி, அவர்களுடைய புருஷர்கள்‌ 
யாவரையும்‌ கொன்றுபோடுகிறார்கள்‌. 
இஸ்ரவேலர்‌ மீதியானியருடைய தேசத்திற்குள்‌ 
எவ்வளவு தூரம்‌ உள்ளே போகமுடியுமோ, 
அவ்வளவு தூரம்‌ உள்ளே சென்று. 
மீதியானியருடைய  புருஷர்களையெல்லாம்‌. 
தங்கள்‌ பட்டயத்தினால்‌ 
கொன்றுபோடுகிறார்கள்‌. அவர்களுக்கு. 
தப்பிக்க இடம்‌ கொடுக்கவில்லை. 


நீ ஒரு 


எண்ணாகமம்‌ - 
NUMBERS - COMMENTARY 


பப opel 


PUBLISHERS 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ மீதியானியருடைய 
புருஷர்கள்‌ யாவரையும்‌ கொன்றுபோட்டதும்‌ 
அன்றி. மீதியானியரின்‌ ஐந்து ராஜாக்களாகிய 
ஏவி, ரேக்கேம்‌, , ஊர்‌, ரேபா 
என்பவர்களையும்‌ கொன்றுபோடுகிறார்கள்‌. 
(எண்‌ 31:8) 


மீதியானியர்மீது இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கு கிடைத்த  வெற்றியைப்பற்றிய 
விவரம்‌ வருமாறு : 
1... மீதியானியருடைய புருஷர்கள்‌ 
யாவரையும்‌ கொன்றுபோட்டார்கள்‌ 
(எண்‌ 317) 


2. மீதியானியரின்‌ ஐந்து ராஜாக்களைக்‌ 
கொன்று போட்டார்கள்‌. 
1) ஏவி (யோசு 13:21) 
(2) ரேக்கேம்‌ (யோசு 13:21) 
; யோசு 


குர்‌ எண்‌ 


13:21) 
(4) ஊர்‌ (யோசு 13:21) 
15) ரேபா (யோசு 13:21) 


3. பேயோரின்‌ குமாரனாகிய பிலேயாமையும்‌ 
பட்பபத்தினாலே சொன்றுபோட்டார்கள 


சிறைபிடித்தார்கள்‌ (எண்‌ 310) 


மீதியானியரின்‌ குழந்தைகளைச்‌ 
சிறைபிடித்தார்கள்‌. 


மீதியானியருடைய 


ஜீவன்களாகிய 


மிருக 
ஆடுமாடுகள்‌ 
யாவையும்‌, மற்ற ஆஸ்திகள்‌ யாவையும்‌ 
கொள்ளையிட்டார்கள்‌. 


மீதியானியர்‌ குடியிருந்த ஊர்கள்‌ 
யாவையும்‌ அக்கினியால்‌ 
சுட்டெரித்தார்கள்‌ (எண்‌ 3190-1). 
மீதியானியருடைய கோட்டைகள்‌ 
யாவையும்‌ அக்கினியால்‌ 
சுட்டெரித்தார்கள்‌. (எண்‌ 3140) 





எண்ணாகமம்‌ - 
NUMBERS - COMMENTARY 


9. சிறைபிடிக்கப்பட்ட 
மிருகங்களையும்‌, 
பொருள்களையும்‌ 
போசேயினிடத்துக்கும்‌, ஆசாரியனாகிய 
எலெயாசாரினிடத்துக்கும்‌. இஸ்ரவேல்‌ 
புத்திரராகிய 'சபையாரிடத்துக்கும்‌. 
கொண்டுவந்தார்கள்‌. (எண்‌ 3112-3) 


மனிதரையும்‌, 
கொள்ளையிட்ட 


ஐந்து 
மூப்பர்கள்‌ 


என்றும்‌ 


ராஜாக்களும்‌, 

என்றும்‌, சீகோனின்‌ அதிபதிகள்‌ 

அழைக்கப்படுகிறார்கள்‌. 
“மீதியானரின்‌ மூப்பரை நோக்கி: மாடு 
வெளியின்‌ புல்லை  மேய்கிறதுபோல, 
இப்பொழுது இந்தக்‌ கூட்டம்‌ நம்மைச்‌ 
சுற்றிமிருக்கிற யாவையும்‌ மேய்ந்துபோடும்‌. 
அக்காலத்திலே... சிப்போரின்‌ 
மோவாபியருக்கு 


எல்லாப்‌. 
பட்டணங்களும்‌, எஸ்போனில்‌ ஆண்டிருந்த 
சீகோன்‌ என்னும்‌ எமோரியருடைய ராஜாவின்‌ 
ராஜ்யம்‌ அவர்கள்‌ 


முழுவதும்‌ 
எல்லைக்குள்ளாயிற்று: அந்தச்‌ சீகோனையும்‌, 


தேசத்தில்‌ குடியிருந்து சீகோனின்‌ 
அதிபதியாயிருந்த ஏவி, ரெக்கேம்‌, சூர்‌, ஊர்‌ 
ரேபா என்னும்‌ மீதியானின்‌ பிரபுக்களையும்‌ 
மோசே வெட்டிப்‌ போட்டான்‌" (யோசு 13:21) 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கொன்றுபோட்ட 
மீதியானியரின்‌ ஐந்து ராஜாக்களின்‌ பெயர்கள்‌ 
இந்த வசனத்தில்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
அவர்களில்‌ சூர்‌ என்பவன்‌ ஒருவன்‌. 
இவன்‌ குஸ்பிமின்‌ தகப்பனாகமிருக்கலாம்‌ 
என்று வேதபண்டிதர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌ 


“குத்துண்ட மீதியானிய ஸ்திரீயின்‌ பேர்‌ 
கஸ்பி, அவள்‌ சூரின்‌ குமாரத்தி, அவன்‌ 
மீதியானியருடைய தகப்பன்‌ வம்சத்தாரான 
ஜனங்களுக்குத்‌ தலைவனாயிருந்தான்‌" 
(எண்‌ 25:15). 

இஸ்ரவேலின்‌ சேனையிலுள்ளவர்கள்‌ 
பேயோரின்‌ குமாரனாகிய பிலேயாமையும்‌: 
பட்டயத்தினாலே  கொன்றுபோடுகிறார்கள்‌. 
(எண்‌ 34:8). பிலேயாம்‌ மீதியானியருடைய 
தேசத்திற்கு எதற்காக போனான்‌ என்பது, 
தெரியவில்லை. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
நிமித்தம்‌ மிதியானியரை பழிவாங்கும்போது. 
பிலேயாமையும்‌ பழிவாங்கவேண்டும்‌ 
என்பது கர்த்தருடைய சித்தமாயிருக்கிறது. 


i. opel 


PUBLISHERS 


தம்முடைய ஜனமாகிய 
புத்திரருக்கு விரோதமாக தீங்கு செய்த 
யாரையும்‌ கர்த்தர்‌ தப்பவிடவில்லை. 
கர்த்தருடைய வழிநடத்துதலினால்‌ பிலேயாம்‌ 
இப்போது மீதியானியருடைய தேசத்திற்கு 
வந்திருக்கிறான்‌. கர்த்தருடைய சித்தத்தின்‌ 
பிரகாரமாகவே, மீதியானியர்‌ 
பழிவாங்கப்படும்போது, பிலேயாமும்‌ அங்கே. 
பழிவாங்கப்படுகிறான்‌. 

இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ மீதியானியரின்‌ 
ஸ்திரீகளையும்‌: குழந்தைகளையும்‌ 
சிறைபிடித்து, இஸ்ரவேல்‌ புத்திரராகிய 
சபையாரிடத்தில்‌ கொண்டு வருகிறார்கள்‌ 
(எண்‌ 31:9). 


இஸ்ரவேல்‌ 


மீதியானியர்‌ குடியிருந்த ஊர்கள்‌, 
கோட்டைகள்‌ யாவையும்‌ இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
அக்கினியால்‌ சுட்டெரித்துப்போடுகிறார்கள்‌ 
(எண்‌ 31:10). 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ க்‌ 
மிருக 


ங்கற, இஸ்ரவேல்‌. த்‌ 
சணையாரிடத்தில்‌ கொண்டு வருகிறார்கள்‌. 
(எண்‌ 212). 


இஸ்ரவேல்‌. 

கொள்ளையிட்ட பொருளையும்‌ தாங்கள்‌ 

பிடித்த  நரஜீவன்‌, மிருக ஜீவன்‌ 

அனைத்தையும்‌. சேர்த்து, சிறைபிடிக்கப்பட்ட 

மிருகங்களையும்‌, 

பொருள்களையும்‌ 

யோர்தானுக்கு 

மோவாபின்‌ சமனான 

பாளயத்திலிருந்த 

ஆசாரியனாகிய 

எலெயாசாரினிடத்துக்கும்‌, இஸ்ரவேல்‌ 

புத்திரராகிய சபையாரிடத்துக்கும்‌ 
கொண்டுவருகிறார்கள்‌ (எண்‌ 21:1,12). 


புத்திரர்‌ 


தாங்கள்‌ 


சுத்திகரிப்பு 
எண்‌ 3118-2௧ 


எண்‌ 31:18. மோசேயும்‌ ஆசாரியனாகிய 
எலெயாசாரும்‌ சபையின்‌ பிரபுக்கள்‌. 
எல்லாரும்‌ அவர்களைச்‌ சந்திக்கப்‌: 
பானயத்திற்கு. வெளியே 
புறப்பட்டுப்போனார்கள்‌. 





ALMETHER 
RAAT IMAL 


எண்‌ 31:14. 


யுத்தத்திலிருத்து 

ஆயிரம்பேருக்குத்‌ 

நூறுபேருக்குத்‌ தலை 
சேனாதியதிகன்‌ மேல்‌ கோபங்கொண்டு, 


எண்‌ 8105. அவர்களை நோக்கி: 
ஸ்திரீகன்‌ எல்லாரையும்‌ உயிரோடே. 
விட்டுவிட்டீர்களா? 


எண்‌ 31:16. பேயோரின்‌ சங்கதியிலே. 
பிலேயாமின்‌. ஆலோசனையினால்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தருக்கு. 
விரோதமாய்த்‌ துரோகம்‌ 
பண்ணக்‌ காரணமாயிருத்தவர்கள்‌ 
இவர்கள்தானே; அதினால்‌ கர்த்தரின்‌ 
சுபையிலே வாதையும்‌ நேரிட்டதே. 


எண்‌ 91:17. ஆகையால்‌ குழந்தைகளில்‌: 
எல்லா ஆண்பின்னைகளையும்‌, 


புருஷசம்யோகத்தை அறிந்த எல்லா 
ஸ்திரீகளையும்‌ கொள்றுபோடுங்கள்‌. 


எண்‌ 81:18. ஸ்திரீகவில்‌ 
புருஷசம்யோகத்தை அறியாத எல்லாப்‌ 
பெண்பின்னைகளையும்‌ உங்களுக்காக: 
உயிரோடே வையுங்கள்‌. 


எண்‌ 8119. பின்பு நீங்கள்‌ ஏழுநான்‌ 
பானயத்திற்குப்‌ புறம்பே தங்குங்கள்‌; 
நரஜீவனைக்‌ கொன்‌ றவர்களும்‌, 
வெட்டுண்டவர்கனைத்‌ 
தொட்டவர்களுமாகிய நீங்கள்‌ யாவரும்‌. 
மூன்றாம்‌ நாவிலும்‌ ஏழாம்‌ நாளிலும்‌ 
உங்களையும்‌ உங்களால்‌ 
சிறையிடிக்கப்பட்டவர்கனையும்‌ 
சுத்திகரித்து, 


எண்‌ 31:20. அந்தப்படியே எல்லா 
வஸ்திரத்தையும்‌, தோலால்‌ செய்த 
கருவிகளையும்‌, வெள்னாட்டுமயிபினால்‌. 
நெய்தவைகளனையும்‌, 
மரச்சாமன்களையும்‌ 

சுத்திகரிக்கக்கட வீர்கள்‌ என்றான்‌. 


எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


பிரியப்‌ 
UBLISHERS 


ஆசாரியனாகிய 

யுத்தத்திற்குப்‌ 

படைவீரரை நோக்கி: 

கர்த்தர்‌ மோசேக்குக்‌ கட்டளையிட்ட 
விதிப்பிரமாணம்‌ என்னவென்றால்‌: 


எண்‌ 812௨. அக்கினிக்கு 
திற்கத்தக்கவைகனாகிய பொன்‌, 
வென்னி, வெண்கலம்‌, இரும்பு, தகரம்‌, 
ஈயம்‌ ஆகிய இவைகளெல்லாம்‌ 
சுத்தமாகும்படிக்கு, 


எண்‌ 31:29. அவைகளை அக்கினியிலே 
போட்டெடுக்கக்கட வீர்கள்‌; 
தீட்டுக்கழிக்கும்‌ தண்ணீராலும்‌ 
அவைகள்‌ சூத்திகரிக்கப்படவேண்டும்‌; 
அக்கினிக்கு 
'நிற்கத்தகாதவைகனையெல்லாம்‌ 
தண்ணீரினால்‌. 
யண்ணக்கடவிர்கள்‌.. 


சுத்தம்‌ 


எண்‌ 31:24. ஏழாம்‌ நானில்‌ உங்கள்‌. 
வஸ்திரங்கனைத்‌ தோய்க்கவேண்டும்‌; 
அப்பொ சுத்தமாயிருப்பீர்கன்‌; 
பின்பு நீங்கள்‌ பானயத்திற்குன்‌ வரலாம்‌ 
என்றான்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ மீதியானியருக்கு 
விரோதமாக யுத்தம்பண்ணி, அவர்களை 
ஜெயித்து, தங்கள்‌ பாளயத்திற்கு 
திரும்பி வருகிறார்கள்‌. அப்பொழுது 
மோசேயும்‌ ஆசாரியனாகிய எலெயாசாரும்‌. 
சபையின்‌ பிரபுக்கள்‌ எல்லாரும்‌. 
அவர்களைச்‌ சந்திக்கப்‌ பாளயத்திற்கு. 
வெளியே. புறப்பட்டுப்போகிறார்கள்‌ 
(எண்‌ 3143). 


சிறைப்பிடிக்கப்பட்டவர்களையும்‌, 
கொள்ளைப்‌ பொருட்களையும்‌, 
பாளயத்திற்குள்‌ உடனடியாகக்‌ கொண்டுவரக்‌ 
கூடாது. அவை சுத்தமானவையா, 
தீட்டானவையா, என்பதைச்‌ சோதித்துப்‌ 
பார்த்த பின்பு, எதை உள்ளே 
அனுமதிக்கவேண்டும்‌. எதை உள்ளே 
அனுமதிக்கக்கூடாது என்று ஆசாரியர்‌ 
முடிவு பண்ணுவார்கள்‌. பாளயம்‌ 
எல்லாத்‌ தீட்டுக்களிலிருந்தும்‌ 
பாதுகாக்கப்பட்டிருக்கும்‌. (எண்‌ ௮0-3). 





BALWETHER 
பிய 


புறப்பட்டுப்போகிறார்கள்‌. 
யுத்தக்களத்திலிருந்து 
வந்திருக்கிற 


வந்திருக்கிற மீதியானியரின்‌ ஸ்திரீகளையும்‌ 
பிள்ளைகளையும்‌ பார்க்கிறார்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ மீதியானியரின்‌ 
புருஷர்களை மாத்திரம்‌ கொன்றுபோட்டார்கள்‌. 
ஆனால்‌ அவர்களுடைய 
கொன்றுபோடாமல்‌ 
விட்டுவிடுகிறார்கள்‌. இதனால்‌ 
அவர்கள்மேல்‌ கோபம்‌ வருகிறது. 
அப்பொழுது மோசே யுத்தத்திலிருந்து 
ஆயிரம்பேருக்குத்‌ 


மோசேக்கு 


வந்த 


நூறுபேருக்குத்‌ 
சேனாதிபதிகள்‌ 
அவர்களை நோக்கி, 


மேல்‌ 


“ஸ்திரீகள்‌ எல்லாரையும்‌ உயிரோடே 
விட்டுவிட்டீர்களா? பேயோரின்‌ சங்கதியிலே 
பிலேயாமின்‌ ஆலோசனையினால்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ கர்த்தருக்கு விரோதமாய்த்‌: 
துரோகம்‌ பண்ணக்‌ காரணமாயிருந்தவர்கள்‌ 
இவர்கள்தானே: அதினால்‌ கர்த்தரின்‌ 
சபையிலே வாதையும்‌ நேரிட்டதே. ஆகையால்‌ 
குழந்தைகளில்‌ எல்லா ஆண்பிள்ளைகளையும்‌, 
புருஷசம்யோகத்தை அறிந்த எல்லா 
ஸ்திரீகளையும்‌ கொன்றுபோடுங்கள்‌ 
(எண்‌ 3114-17) என்று சொல்லுகிறார்‌. 

மோசே கோபப்படுகிற குணமுடையவர்‌ 
அல்ல. அவர்‌ சாந்தகுணமுடையவர்‌. 
நாற்பது வருஷ காலங்களில்‌ மோசே 
பல பிரச்சனைகளைத்‌ தாங்கிக்‌ கொண்டவர்‌. 
கன்மலையைப்‌ பார்த்து, பேசுவதற்குப்‌ 
பதிலாக மோசே அதை  இரண்டுதரம்‌ 
ஆனால்‌ 
கீழ்ப்படியவில்லை 
(எண்‌ 20:8-13) 


எண்ணாகமம்‌ - 
NUMBERS - COMMENTARY 


விரிவுரை 


கலகம்‌ 
சந்தித்தபோது, 

மோசே அமைதியைக்‌ காத்துக்‌ கொண்டார்‌. 
மோசே கோபப்பட்ட சமயங்களிலெல்லாம்‌. 
கர்த்தரும்‌. கோபப்பட்டிருக்கிறார்‌. 
இஸ்ரவேலரின்‌ தொடர்ச்சியான பாவம்‌ 
கர்த்தரைக்‌ கோபப்பட வைத்தது. கர்த்தர்‌ 
மோசேயைப்‌ போல பொறுமையோடு இருக்க 
வேண்டிய அவசியமில்லை. 
கர்த்தருக்கும்‌, ஜனங்களுக்கும்‌ நடுவே 
மத்தியஸ்தராகவும்‌, பரிந்து பேசுகிறவராகவும்‌ 
இருக்கிறார்‌. பல சமயங்களில்‌ மோசே 
கர்த்தருடைய கோபத்தை 
அமைதிப்படுத்தியிருக்கிறார்‌. மோசே பரிந்து 
பேசவில்லையென்றால்‌, கர்த்தர்‌ தமக்கு 
எதிராகக்‌ கலகம்பண்ணிய 
ஆயிரக்கணக்கான ஜனங்களைச்‌ சங்காரம்‌ 
பண்ணியிருந்திருப்பார்‌. 

மோசே கோபங்கொண்ட 
சம்பவங்களைப்பற்றி பரிசுத்த வேதாகமத்தில்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. அதன்‌ விவரம்‌ 
வருமாறு : 


1. பார்வோனை விட்டுப்‌ புறப்பட்ட கடைசி 
சம்பவத்தின்‌ போது. (யாத்‌ 11:8) 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ இறைச்சிக்காக 
முறுமுறுத்தபோது (யாத்‌ 16:20) 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ பொன்கன்றுக்‌ 
குட்டியைச்‌ செய்து பாவம்செய்த போது. 
(யாத்‌ 32:19-22) 


ஆரோனின்‌ குமாரர்‌ மரித்துப்போன 
வேளையில்‌ ஆரோன்‌ பாவநிவாரண 
பலியை ஒழுங்காகச்‌ செலுத்தாதபோது, 
(லேவி 10:16) 


இரண்டாம்‌ 
இறைச்சிக்காக 
முறுமுறுத்தபோது (எண்‌ 11:10-15) 


கோராகு கலகம்‌ பண்ணிய போதும்‌, 
தாத்தானும்‌, அபிராமும்‌ கீழ்ப்படிய 
மறுத்த போதும்‌. (எண்‌ 1625) 


இராணுவத்தின்‌ 
மீதியானியர்‌ 
கொல்லாமல்‌ 
போனபோது. (எண்‌ 31:4) 


தலைவர்கள்‌ 
அனைவரயும்‌ 
கீழ்ப்படியாமல்‌: 





எண்ணாகமம்‌ - 
NUMBERS - COMMENTARY 


வேதாகமத்தில்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. அதன்‌ 
விவரம்‌ வருமாறு : 
1. மோசே தேவனுடைய அழைப்பை ஏற்றுக்‌ 
கொள்ள தாமதித்தபோது. (யாத்‌ 4:14) 
2. பார்வோனை அகற்றிய சம்பவத்தில்‌. 
(யாத்‌ 15:7) 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ பொன்கன்றுக்‌ 
குட்டியைச்‌ செய்து பாவம்‌ செய்த 
(யாத்‌ 3210-1222; 
உபா 9:8-22) 


ஆசாரியர்‌ மதுபானம்‌ அருந்தி, ஆசாரிய 
ஊழியம்‌ செய்தபோது. (லேவி 10:1-1) 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
சுமத்தியபோது. (எண்‌ 1/1) 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ இறைச்சிக்காக 
முறுமுறுத்தபோது. (எண்‌ 11:10) 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
பெருந்தீனியாகப்‌ 


(எண்‌ 11:33) 


குற்றம்‌ 


பேராசைப்பட்டு 


புசித்தபோது. 


மீரியாமும்‌, ஆரோனும்‌ பாவம்‌ செய்த 
போது. (எண்‌ 12:9) 


கோராகுவிற்கும்‌, 

கூட்டத்தாருக்கும்‌ ்‌ 
நியாயத்தீர்ப்பிற்கு எதிராக இஸ்ரவேல்‌. 
புத்திரர்‌ கலகம்‌ பண்ணிய போது. 

பிலேயாமின்‌ இறுமாப்பைக்‌ கர்த்தர்‌ 
கண்டபோது. (எண்‌ 22:22) 
இஸ்ரவேல்‌ 
விக்கிரகாராதனையிலும்‌, 
வேசித்தனத்திலும்‌ 
(எண்‌ 25:34) 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
காதேஸ்பர்னேயாவில்‌ கலகம்‌ பண்ணிய 
போது. (எண்‌ 141-35; 
எண்‌ 3211-14; உபா 1:34) 


புத்திரர்‌ 
விழுந்தபோது. 


மோசே கற்பாறையை இரண்டு தரம்‌ 
அடித்து பாவம்‌ செய்தபோது. 
(உபா 1:37; உபா 3:26; உபா 4:21) 

14. ஆரோன்‌ 
(பா 9:20) 


பாவம்‌ செய்த போது. 


விரிவுரை 


QOODNENS 
PUBLISHERS 


வேதாகமத்தில்‌ கூறப்பட்டிருக்கிற மற்ற 
சம்பவங்களில்‌ கர்த்தர்‌ கோபப்பட்டதாக 
நேரடியாகச்‌ சொல்லப்படாவிட்டாலும்‌, அந்த 
சம்பவங்களிலும்‌ கர்த்தருடைய கோபம்‌ 
வெளிப்படுகிறது. இஸ்ரவேல்‌ மீதும்‌, 
அதைச்‌ சுற்றியுள்ள தேசங்கள்மீதும்‌ 
கர்த்தர்‌ அனுப்பிய 'வாதைகளும்‌, 
நியாயத்தீர்ப்புக்களும்‌ அவருடைய கோபத்தை 
வெளிப்படுத்துகிறது. 
பிலேயாமின்‌ லோசணையின்பேரில்‌. 
மீதியானியர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரை 
விக்கிரகாராதனைக்கும்‌, வேசித்தனத்திற்கும்‌ 
அவர்களை 
கட்டளை 
எந்தத்‌ தேசத்தையும்‌ 
வெறுக்கமாட்டார்‌. 
பிள்ளைகளுக்கும்‌ 


கொடுக்கிறார்‌. கர்த்தர்‌ 
தேவையில்லாமல்‌: 
தமக்கும்‌, தம்முடைய 
எதிராக மீதியானியர்‌ பாவம்‌ செய்த 
படியினால்‌, தேவனுடைய கோபம்‌ 
அவர்கள்மீது எழு்ிற்று 
சிறைப்பிடிக்கப்பட்ட ன்னிகைகள்‌ 
மனைவிகளாக இருக்கலாம்‌. அடிமைகளாக 
இருக்கக்கூடாது (உபா 2110-14) 


மீதியானியரின்‌ ஸ்திரீகளே இஸ்ரவேல்‌ 
புத்திரரை, பாகால்பேயோரின்‌  சங்கதியில்‌ 
வஞ்சித்தவர்கள்‌. இஸ்ரவேல்‌ ஐனத்தார்‌ 
மீதியானியருடைய ஸ்திரீகளோடு, 
வேசித்தனம்பண்ணி, அவர்களுடைய 
விக்கிரகங்களையும்‌ ஆராதித்தார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனத்தாருடைய பாவங்களிலே. 
மீதியானியரின்‌ ஸ்திரீகள்‌, 
பங்களாளிகளாயிருக்கிறார்கள்‌. ஆகையினால்‌ 
அவர்களை உயிரோடு விடக்கூடாது 
என்றும்‌, அவர்களைக்‌ 
கொன்றுபோடவேண்டும்‌ என்றும்‌ மோசே 
சொல்லுகிறார்‌. 


மீதியானியரின்‌ ஸ்திரீகள்‌ 
உயிரோடிருப்பது இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
மிகவும்‌ ஆபத்தானது. இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ அந்த ஸ்திரீகளை சிறைப்பிடித்து 
கொண்டு வந்திருக்கிறார்கள்‌. இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ அந்த ஸ்திரீகளோடு மறுபடியுமா 
வேசித்தனம்பண்ணுவதற்கும்‌, அவர்களுடைய 
விக்கிரகங்களை ஆராதிப்பதற்கும்‌ 
வாய்ப்புண்டாகும்‌. 





BALWETHER 
பிய 


மீதியானியரின்‌ ஸ்திரீகள்‌ இப்போது 
சிறைப்பிடிக்கப்பட்டவர்களாகயிருந்தாலும்‌. 


சிறைப்பிடிக்கப்பட்டவர்கள்‌ 
பெறுவார்கள்‌. இஸ்ரவேல்‌ 
மீதியானயரின்‌ 

கொன்றுபோட்டாலும்‌, 

மீதியானியரின்‌ ஸ்திரீகள்‌ 

புத்திரரை ்‌ 

வாய்ப்புள்ளது. ஆகையினால்‌ மீதியானியரின்‌ 
ஸ்திரீகள்‌ எல்லோரும்‌ கொன்றுபோட 
வேண்டுமென்று மோசே சொல்லுகிறார்‌. 


சிறைப்பிடிக்கப்ப்ட  மீதியானியரில்‌, 
மாரை உயிரோடு வைக்குவேண்டுமென்று. 
யாரை கொன்றுபோடவேண்டும்‌ 
மோசே சொல்லுகிறார்‌. 
யுத்தத்திலிருந்து வந்தவர்களை. 
குழந்தைகளில்‌ 
ஆண்பிள்ளைகளையும்‌, 
அறிந்த எல்லா 
கொன்றுபோடுங்கள்‌. 
புருஷசம்யோகத்தை. 
பெண்பிள்ளைகளையும்‌ 
உயிரோடே வையுங்கள்‌" 
என்று சொல்லுகிறார்‌ 
ஆண்பிள்ளைகள்‌ வளர்ந்து, இஸ்ரவேல்‌. 
பத்திரரைப்‌ பழிவாங்குவதற்கு முயற்சி 
பண்ணக்கூடாது என்பதற்காக இந்தக்‌ 
கட்டளை கொடுக்கப்பட்டிுக்கிறது. 
தாத்தன்‌ வாழ்வில்‌ நடைபெற்ற சம்பவம்‌ 
ஓர்‌ எடுத்துக்காட்டாகும்‌ 
(இதா 11:14-40). 


கர்த்தருடைய 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 


(எண்‌ 314778) 


பிரமாணத்தின்படி 
சுத்திகரித்துக்கொள்ளவேண்டும்‌. 


பாளயத்திற்கு 
அவர்கள்‌ 
நாளிலும்‌ 


ஏழுநாட்களுக்கு 
தங்கவேண்டும்‌. 
மூன்றாம்‌. 
நாளிலும்‌, 


தங்களால்‌  சிறைப்பிடிக்கப்பட்டவர்களையும்‌: 


நரகஜீவன்களைக்‌ 
வெட்டுண்டவர்களை 


கொன்றவர்களாகவும்‌, 
தொட்டவர்களாகவும்‌ 


இது கர்த்தருடைய சுத்திகரிப்பின்‌ பிரமாணம்‌ 
(எண்‌ 31:19). 


எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மோசே யுத்தத்திலிருந்து 
இஸ்ரவேல்‌. பத்திரை நோக்கி, 
நீங்கள்‌ ஏழுநாள்‌ பாளயத்திற்குப்‌ புறம்பே 
தங்குங்கள்‌: நரஜீவனைக்‌ கொன்றவர்களும்‌, 
வெட்டுண்டவர்களைத்‌ தொட்டவர்களுமாகிய 
நீங்கள்‌ யாவரும்‌ மூன்றாம்‌ நாளிலும்‌ ஏழாம்‌ 
நாளிலும்‌ உங்களையும்‌ உங்களால்‌ 
சிறைபிடிக்கப்பட்டவர்களையும்‌ சுத்திகரித்து, 
அந்தப்படியே எல்லா வஸ்திரத்தையும்‌, 
தோலால்‌. செய்த கருவிகளையும்‌, 
வெள்ளாட்டுமயிரினால்‌ நெய்தவைகளையும்‌, 
மரச்சாமன்களையும்‌ சுத்திகரிக்கக்கடவீர்கள்‌"' 
(எண்‌ 3119,20) என்று சொல்லுகிறார்‌. 


வந்த 


ஒவ்வொரு போர்வீரனும்‌ 

நாட்களுக்கு. சத்ிகரித்துக 
கொள்ள இவர்கள்‌ 
மனுஷருடைய மரித்துப்போன தல்‌ 
தொட்டிருப்பார்கள்‌. (எண்‌ 5:2; எண்‌ 671; 
எண்‌ 9:6-0; எண்‌ 19:11-8). அவர்களுடைய 
எல்லா வஸ்திரத்தையும்‌, தோலால்‌ செய்த 
கருவிகளையும்‌, வெள்ளாட்டுமமிரினால்‌ 
நெய்தவைகளையும்‌, மரச்சாமன்களையும்‌ 
சுத்திகரிக்க வேண்டும்‌. (எண்‌ 31:20). 


சுத்திகரிப்பின்‌ நாட்கள்‌ நிறைவேறின 
பின்பு, னவே புத்திரர்‌ தங்கள்‌ 
பாளயங்களுக்குள்‌ பிரவேசிக்கலாம்‌. 
கர்த்தருடைய பிரமாணத்தின்படி அவர்கள்‌ 
சுத்திகரிக்கப்படும்போது, அவர்களுடைய 
சரீரமும்‌ மனதும்‌ சுத்திகரிக்கப்படும்‌. 
அவர்கள்‌ யுத்தக்களத்திலே சத்துருக்களை 
பட்டயத்தினால்‌ வெட்டினார்கள்‌. இதனால்‌ 
அவர்களுடைய சரீரம்‌ தப்பபட்டர்கிறது 
மேலும்‌ சத்துருக்களை வெட்டும்‌ 
(வர்களுடைய 
கொலைவெறியும்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ சுத்திகரிக்கப்படும்போது. 
அவர்களுடைய மனதிலுள்ள கோபங்களும்‌ 
கொலைவெறிகளும்‌ அவர்களை விட்டு 
நீங்கி, அவர்களுடைய மனதும்‌ சுத்தமாகும்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ மீதியானியருடைய 
போரான்‌ கொள்ளையிட்டு கொண்டு 
மீதியானியரின்‌ 
குழந்தைகளையும்‌ 
அவர்களுடைய 
ஆடுமாடுகளையும்‌ கொள்ளையிட்டு கொண்டு 
யுத்தத்திலிருந்து 
இஸ்ரவேல்‌ 
தங்களுடைய 
கொள்ளைப்பொருட்களையெல்லாம்‌ 
சுத்தம்பண்ண வேண்டும்‌. 





BALWETHER 
பிய 


இஸ்ரவேல்‌ 
மூன்றாம்‌ நாளிலும்‌ 
தங்களையும்‌, 
சிறைப்பிடிக்கப்பட்டவர்களையும்‌ 
சுத்திகரிக்கவேண்டும்‌ (எண்‌ 3149). மேலும்‌ 
தாங்கள்‌ கொள்ளையிட்டு கொண்டு 
வந்திருக்கிற கொள்ளைப்பொருட்களையும்‌ 
அவர்கள்‌ சுத்திகரிக்கவேண்டும்‌. 


புத்திரர்‌ 
ஏழாம்‌ 


யாவரும்‌, 
நாளிலும்‌ 


தங்களால்‌ 


கொள்ளைப்பொருட்களில்‌, 

அக்கினிமினால்‌ க 

வேண்டியவைகளை 

அக்கினி௰ினால்‌ 

தீட்டுக்கழிக்கும்‌ 

சுத்தம்பண்ண வேண்டும்‌. 

சாரியனாகிய எலெயாசாரும்‌. 

ற்குப்‌ போய்வந்த  படைவீரரை 

கர்த்தர்‌ மோசேக்குக்‌. 
விதிப்பிரமாணம்‌ 


யுத்தத்‌ 
நோக்கி, 
கட்டளையிட்ட 
என்னவென்றால்‌ : 

கினிக்கு நிற்கத்தக்கவைகளாகிய 
பொன்‌! வெள்ளி, வெண்கலம்‌. இரும்பு நகா்‌ 
ஈயம்‌. ஆகிய இவைகளெல்லாம்‌ 
சுத்தமாகும்படிக்கு, அவைகளை அக்கினியிலே 
போட்டெடுக்கக்கடவீர்கள்‌: தட்ுககழக்கம்‌ 
தண்ணீராலும்‌ 
சுத்திகரிக்கப்படவேண்டும்‌: அக்கினிக்கு 
நிற்கத்தகாதவைகளையெல்லாம்‌ 
தண்ணீரினால்‌ சுத்தம்‌ பண்ணக்கடவீர்கள்‌ 
(எண்‌ 3132-23) என்றும்‌, 


ஏழாம்‌ நாளில்‌ உங்கள்‌ வஸ்திரங்களைத்‌ 
தோய்க்கவேண்டும்‌; அப்பொழுது, 
சுத்தமாயிருப்பீர்கள்‌. நீங்கள்‌ 
பாளயத்திற்குள்‌ வரலாம்‌ 31:24) 
என்றும்‌ சொல்லுகிறார்‌. 

பொன்‌, வெள்ளி ஆகியவற்றைச்‌ 
சுத்திகரிக்கும்‌ விதிப்பிரமாணமாவது : 

1. பொன்‌, வெள்ளி, வெண்கலம்‌, இரும்பு 
தகரம்‌, ஈயம்‌ ஆகிய இவைகளெல்லாம்‌ 
சுத்தமாகும்படிக்கு, அக்கினிமிலே 
போட்டெடுக்க வேண்டும்‌. (எண்‌ 3:23. 


தீட்டுக்கழிக்கும்‌ தண்ணீராலும்‌ 


அவைகள்‌ சுத்திகரிக்கப்படவேண்டும்‌ 
(எண்‌ 31:23; எண்‌ 19:1-22). 


பின்பு 
(எண்‌ 


அங்கினிக்கு நிற்கத்‌. தகாதலைகளை 
யெல்லாம்‌ 


ம்‌ தண்ணி 
பண்ணவேண்டும்‌. எண்‌: கல்லல்‌, 


சுத்தம்‌ 


எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


4. ஏழாம்‌ நாளில்‌ யுத்தவீரர்கள்‌ தங்கள்‌ 
த்‌ தோய்க்கலேண்டும்‌;: 
சுத்தமாயிருப்பார்கள்‌:: 

ள்‌ பாளயத்திற்குள்‌. 


வரலாம்‌ (எண்‌ 31:24). 


கொள்ளையில்‌ பங்குவிதம்‌ 
எண்‌ 81:25-47 


எண்‌ 
நோக்கி: 


எண்‌: பிடித்துக்கொண்டு, 
வரப்பட்ட மனிதரையும்‌ 
மிருகங்களையும்‌ தீயும்‌ ஆசாரியனாகிய 
எலெயாசாரும்‌ சபையினுடைய 
பிதாக்கனாகிய தலைவரும்‌. 
தொகையார்த்து,, 


8125. கர்த்தர்‌ மோசேயை 


31:98. 


எண்‌ 31:27. கொள்ளையிடப்பட்டதை: 
இரண்டு. யங்காகப்‌ பங்கிட்டு, 
யுத்தத்திற்குப்‌ படையெடுத்துப்‌ 
போனவர்களுக்கும்‌ சபையனைத்திற்கும்‌. 


கொடுங்கள்‌. 


81:28. மேலும்‌ 
சதிதான்‌ படைவீரரிடத்தில்‌ 
கர்த்தருக்காக. மனிதரிலும்‌ 
மாடுகளிலும்‌ கழுதைகளிலும்‌ 
ஆடுகளிதும்‌  ஐத்நாற்றிற்கு ஒரு 
பிராணி வீதமாக பகுதி வாங்கி, 


எண்‌: 31:29. அவர்களுடைய 
பாதிப்பங்கில்‌ எடுத்து, கர்த்தருக்கு 
ஏறெடுத்துப்படைக்கும்‌ படைப்பாக 
ஆசாரியனாகிய  எலெயாசாருக்குக்‌. 
கொடுக்க வேண்டும்‌. 


எண்‌ 31:80. இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ 
பாதிய்பங்கிலோ மனிதரிலும்‌ மாடுகள்‌. 
கழுதைகள்‌ ஆடுகனாகிய சகலவித 
மிருகங்களிலும்‌, ஓம்பதிற்கு ஒன்று 
வாங்கி, அவைகளைக்‌ 
வாசஸ்தலத்திண்‌. 
லேவியருக்குக்‌. 

கொடுக்க வேண்டும்‌ என்றார்‌. 


எண்‌ 8191. கர்த்தர்‌ 
கட்டனையிட்டபடியே, 
ஆசாரியனாகிய 


மோசேக்குக்‌ 
மோசேயும்‌. 
எலெயாசாரும்‌ 





BALWETHER 
பிய 


எண்‌ 81:82. படைவீரர்‌ கொள்ளையிட்ட 
பொருவில்‌, ஆறுலட்சத்தூ 
எழுபத்தையாயிரம்‌ ஆடுகளும்‌, 


எண்‌ 8198. 
மாடுகளும்‌, 


எண்‌ 9184.  அறுபத்தோராயிரம்‌. 
கழுதைகளும்‌ மீதியாயிருத்தது.. 


எண்‌ 89195. புருஷசம்யோகத்தை: 
அறியாத ஸ்திரீகனில்‌ 
முப்பத்தீராமிரம்பேர்‌ இருத்தார்கள்‌. 


எண்‌ 81:96. யுத்தஞ்செய்யப்‌ 
போனவர்களுக்குக்‌ கிடைத்த 
பாதிப்பங்கின்‌ தொகையாவது: ஆடுகள்‌: 
மூன்றுலட்சத்து முப்பத்தேழாயிரத்து 
இத்தாறு. 


எண்‌ 3137. இந்த 
கர்த்தருக்குப்‌ பகுதியாக 
அறுநூற்று எழுபத்தைந்து. 
எண்‌ 81:88. மாடுகள்‌ முப்பத்தாறாயிரம்‌; 
அவைகளில்‌ கர்த்தருக்குப்‌ பகுதியாக. 
வந்தது எழுபத்திரண்டு. 


எண்‌ 31:89. தகன: 


முப்பதினாயிரத்து இந்தாலு; 
அவைகளில்‌ கர்த்தருக்குப்‌ பகுதியாக 


வந்தது அறுபத்தொன்று. 


எழுபத்தீராயிரம்‌. 


ஆடுகளிலே 
வந்தது. 


எண்‌ 81:40. நரஜீவன்கன்‌ பதினாயிரம்‌ 
பேர்‌ அவர்களில்‌ கர்த்தருக்குப்‌ 
பகுதியாக வந்தவர்கள்‌ 
முப்பத்திரண்டுபேம்‌. 


எண்‌ 31:41. கர்த்தருக்கு ஏறெடுத்துப்‌ 
படைக்கும்‌ அத்தப்‌ பகுதியை, 
மோசே: கர்த்தர்‌ தனக்குக்‌ 
கட்டனையிட்டபடியே, ஆசாரியனாகிய 


எலெயாசாரிடத்தில்‌ கொடுத்தான்‌. 


எண்‌ 81:42. யுத்தம்பண்ணின 
பேர்களுக்கும்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்கும்‌ 
மோசே: பாதியாதியாகப்‌ 
யங்கிட்டதின்படியே  சயையாருக்கு. 
வந்த பாதிப்பங்காவது: 


எண்‌ 31:48. ஆடுகளில்‌ மூன்றுலட்சத்தூ 
முப்பத்தேழாயிரத்து ஐத்தாறு, 


எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எண்‌ 81:44. 
முப்பத்தாறாயிரம்‌, 


மாடுகளில்‌ 


81:45. கழுதைகளில்‌ 
ர தனனத்‌ இத்தாறு, 


எண்‌: 81:46. 'நரஜீவன்களில்‌ 
பதினாயிரம்பேருமே. 


எண்‌ 31:47, இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ 
வத்த இத்த 
மிருகங்களிலும்‌ 
ஐம்பதுக்கு ஒன்று 
வீதமாக எடுத்து, அவைகளைக்‌ கர்த்தர்‌ 
தனக்குக்‌. கட்டளையிட்டபடியே, 
கர்த்தருடைய வாசஸ்தலத்தின்‌' 
காவலைக்‌ லேவியருக்குக்‌ 
கொடுத்தான்‌. 
யுத்தத்திலிரு வ 
ர வ்‌ 
ஆஸ்திகளை கொள்ளையிட்டு, திரளான 
கொள்ளைப்பொருட்களை கொண்டு 
வந்திருக்கிறார்கள்‌. கொள்ளைப்பொருட்களை 


பங்கிடவேண்டிய பிரமாணத்தை கர்த்தர்‌ 
மோசேக்கு சொல்லுகிறார்‌. 


கர்த்தர்‌ மோசேயை 
பிடித்துக்கொண்டு வரப்பட்ட 
மிருகங்களையும்‌ நீயும்‌. 

எலெயாசாரும்‌ சபையினுடைய 


காக்கிற 


ஸ்ரவேல்‌ 
ருடைய 


நோக்கி: 
மனிதரையும்‌ 
சாரியனாகிய 
தாக்களாகிய 
தலைவரும்‌ தொகைபார்த்து, 
கொள்ளையிடப்பட்டதை இரண்டு பங்காகப்‌ 
ட்‌ பந்தத்திற்கு 
படையெடுத்துப்போனவர்களுக்கும்‌. 
சபையனைத்திற்கும்‌ கொடுங்கள்‌ 
(எண்‌ 31:25-27) என்று சொல்லுகிறார்‌. 


விரோதமாக 
புத்திரரில்‌ 


அவர்கள்‌ 
கொள்ளைப்பொருட்கள்‌ 
ரிக்‌ 


யுத்தத்திற்குப்போகாமல்‌ தங்கள்‌ 
பாளயத்திலேயே தங்கியிருந்த இஸ்ரவேல்‌ 
சபையாருக்கும்‌ கொடுக்கப்படுகிறது. 





BALWETHER 
பிய 


இந்தப்‌ பிரகாரமாக: அவர்கள்‌ 
பிடித்துக்கொண்டு வந்த மனிதரும்‌ 
மிருகங்களும்‌ பங்கிட்டு கொடுக்கப்படுகிறது. 
அவர்கள்‌ கொள்ளையிட்டு கொண்டு 
வந்த பொன்‌, வெள்ளி போன்ற 
கொள்ளைப்பொருட்கள்‌ யுத்தத்திற்குப்‌ 
போனவர்களுக்கு மொத்தமாய்க்‌ 
கொடுக்கப்படுகிறது. 


“ஆகையால்‌, கர்த்தருடைய சந்நிதியில்‌ 
எங்கள்‌ ஆத்துமாக்களுக்காகப்‌ 
பாவநிவிர்த்தி செய்யும்பொருட்டு, 
எங்களுக்குக்‌ கிடைத்த பொற்பணிகளாகிய 
பாதசரங்களையும்‌, 
மோதிரங்களையும்‌, 
காப்புகளையும்‌ 
காணிக்கையாகக்‌ 
என்றார்கள்‌" (எண்‌ 31:50). 


இஸ்ரவேல்‌ 


கொண்டுவந்தோம்‌ 


ஜனந்நார்‌ கானான்‌ 
சுதந்தரிக்கப்போகிறார்கள்‌ 


உழுது பயிரிட்டு விவசாயம்‌ பண்ணவேண்டும்‌. 
தானியத்தை அறுவடை பண்ணவேண்டும்‌. 
விவசாய வேலைகளை செய்வதற்கு 
ஆட்கள்‌ தேவைப்படுவார்கள்‌ உழவு 
வேலைகளை செய்வதற்கு 
மிருகஜீவன்களும்‌ தேவைப்படும்‌. 
யுத்தத்திலிருந்து திரும்பி வந்தவர்கள்‌ 
பிடித்துக்கொண்டு வந்த மனிதரும்‌ விவசாய 
வேலைகளை செய்வதற்கு 
பிரயோஜனமாயிருப்பார்கள்‌. ஆகையினால்‌ 
அவை இஸ்ரவேல்‌ சபையார்‌ எல்லோருக்கும்‌ 
பிரித்துக்கொடுக்கப்படுகிறது. 


யுத்தத்திற்குப்போனவர்கள்‌ 
விசேஷமா கனம்பண்ணப்படுகிறார்கள்‌. 


அவர்களுடைய மொத்த எண்ணிக்கை: 
12,000  பேராகயிருந்தாலும்‌ கொள்ளையில்‌ 
பாதிப்பங்கு அவர்களுக்கு 
கொடுக்கப்படுகிறது. இஸ்ரவேல்‌ சபையாரில்‌ 
மற்றவர்கள்‌ மீதியானியருக்கு 
விரோதமாக யுத்தம்பண்ணப்போகாவிட்டாலும்‌, 
அவர்களுக்கும்‌ பங்கு கொடுக்கப்படுகிறது. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ மீதியானியருக்கு 
விரோதமாக யுத்தம்பண்ணப்போகும்போது, 
கர்த்தருடைய பரிசுத்த பிரசன்னமும்‌ 
அவர்களோடுகூட புறப்பட்டு வந்திருக்கிறது. 


எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ யுத்தம்பண்ணினாலும்‌, 
கர்த்தரே மீதியானியருக்கு விரோதமாக 
யுத்தம்பண்ணினார்‌. கர்த்தரே தம்முடைய 
ஜனத்திற்கு ஜெயத்தைக்‌ கொடுத்திருக்கிறார்‌. 
ஆகையினால்‌. கொள்ளைப்பொருளிலே 
கர்த்தருக்கும்‌ ஒரு பகுதி கொடுக்கப்படுகிறது. 


கர்த்தர்‌ மோசேயை நோக்கி, “மேலும்‌ 
யுத்தத்திற்குப்போன படைவீரரிடத்தில்‌ 
கர்த்தருக்காக மனிதரிலும்‌ மாடுகளிலும்‌ 
கழுதைகளிலும்‌ ஆடுகளிலும்‌ ஐந்நூற்றிற்கு. 
ஒரு பிராணி வீதமாக பகுதி வாங்கி, 
அவர்களுடைய பாதிப்பங்கில்‌ எடுத்து, 
கர்த்தருக்கு ஏறெடுத்துப்படைக்கும்‌ படைப்பாக 
ஆசாரியனாகிய எலெயாசாருக்குக்‌ கொடுக்க 
வேண்டும்‌' (எண்‌  31:2829) என்று 
சொல்லுகிறார்‌. 


ஏறெடுத்துப்‌ படைக்கப்படும்‌ மற்ற 
பலிகளைப்‌ போன்று கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
இது  ஏறெடுக்கப்படுவதில்லை. இங்கு 
“ஏறெடுத்துப்‌ படைத்தல்‌" என்பதற்கான 
எபிரெய வார்த்தை “தெரூமாவ்‌" என்பதாகும்‌, 
“ரூம்‌' என்னும்‌ 

வந்திருக்கிறது. எண்‌. 

31:28 ஆவது. னந்த இந்த வார்த்தை 
என்று 


“பங்கு” 
மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. 
இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ பாதிப்பங்கிலோ 


மனிதரிலும்‌, மாடுகள்‌: 
ஆடுகளாகிய சகலவித மிருகங்களிலும்‌, 
ஐம்பதிற்கு ஒன்று வீதமாய்‌ வாங்கி, 
அவைகளைக்‌ கர்த்தருடைய வாசஸ்தலத்தின்‌: 
காவலைக்காக்கும்‌ லேவியருக்குக்‌ கொடுக்க 
வேண்டும்‌ (எண்‌ 31:30) என்றும்‌ கர்த்தர்‌ 


கழுதைகள்‌ 


மோசேக்குக்‌ 

ட மோசேயும்‌ 

ஆசாரியனாகிய எலெயாசாரும்‌ செய்கிறார்கள்‌ 
(எண்‌ 31:31) 


படைவீரர்‌ கொள்ளையிட்ட 
பொருட்களின்‌ விவரமும்‌, அவர்கள்‌ 
கொண்டு வந்த மிருகஜீவன்களின்‌ விவரமும்‌, 
அவர்கள்‌ சிறைப்பிடித்து கொண்டு 
வந்திருக்கிற புருஷசம்யோகத்தை அறியாத 
ஸ்திரீகளின்‌ விவரமும்‌ இந்த 
வசனப்பகுதிமில்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 





BALWETHER 
பிய 


படைவீரர்‌ கொள்ளையிட்ட பொருளில்‌, 
ஆறுலட்சத்து எழுபத்தையாயிரம்‌ ஆடுகளும்‌, 


இருக்கிறார்கள்‌ (எண்‌ 31:32-35) 


தக்‌ கொள்ளையில்‌ யுத்தஞ்செய்யப்‌ 
போனவர்களுக்குக்‌ கிடைத்த பாதிப்பங்கின்‌ 
தொகையாவது: ஆடுகள்‌ மூன்றுலட்சத்து 
முப்பத்தேழாயிரத்து ஐந்நூறு (எண்‌ 31:36). 


இந்தக்‌ கொள்ளையில்‌ கர்த்தருக்கு: 
பகுதியாக வந்தது பற்றி ந்த 
வசனப்பகுதியில்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 


ஆடுகளிலே கர்த்தருக்குப்‌ பகுதியாக 
வந்தது அறுநூற்று எழுபத்தைந்து. மாடுகள்‌ 
முப்பத்தாறாயிரம்‌; அவைகளில்‌ கர்த்தருக்குப்‌ 
பகுதியாக வந்தது எழுபத்திரண்டு. 
கழுதைகள்‌ முப்பதினாயிரத்து ஐந்நூறு: 
அவைகளில்‌ கர்த்தருக்குப்‌ பகுதியாக வந்தது 
அறுபத்தொன்று. நாஜிவன்கள்‌ பதினாயிரம்‌ 
பேர்‌; அவர்களில்‌ கர்த்தருக்குப்‌ பகுதியாக. 
வந்தவர்கள்‌ முப்பத்திரண்டுபேர்‌ 
(எண்‌ 31:37-40). 


கர்த்தருக்கு ஏறெடுத்துப்‌ படைக்கும்‌ 
அந்தப்‌ பகுதியை, மோசே கர்த்தர்‌ தனக்குக்‌ 
கட்டளையிட்டபடியே, ஆசாரியனாகிய 
எலெயாசாரிடத்தில்‌ கொடுக்கிறார்‌ 
(எண்‌ 31:41) 


ன்ணின பேர்களுக்கும்‌ 
புத்தருக்கும்‌ மோசே 

பங்கிட்டதின்படியே. 
வந்த பாதிப்பங்கைப்பற்றிறய 


xe ல்‌ -.... மூன்றுலட்சத்து 
முப்பத்தேழாயிரத்து ஐந்நூறு, மாடுகளில்‌ 
முப்பத்தாறாயிரம்‌, கழுதைகளில்‌: 
முப்பதினாயிரத்து ஐந்நூறு. நரஜீவன்களில்‌ 
பதினாயிரம்பேருமே (எண்‌ 21:42-46). 


இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ பாதிப்பங்குக்கு. 
வந்த இந்த நரஜீவன்களிலும்‌ மிருகங்களிலும்‌ 
மோசே ஐம்பதுக்கு ஒன்று வீதமாக எடுத்து, 
அலைகளைக்‌ கர்த்தர்‌ "தனக்குக்‌ 
கட்டளையிட்டபடியே, கர்த்தருடைய 
வாசஸ்தலத்தின்‌ காவலைக்‌ காக்கிற 
லேலியருக்குக்‌ கொடுக்கிறார்‌ (எண்‌ 31:47). 


எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கொள்ளையிடப்பட்ட பொருட்களைப்‌ 
பங்கிடுவது பற்றிய விதிப்பிரமாணமாவது : 
1. பிடித்துக்கொண்டு வரப்பட்ட 
யும்‌ மிருகங்களையும்‌ 
தொகைபார்க்க வேண்டும்‌. 


ஆசாரியனாகிய 
சபையினுடைய 
தலைவரும்‌ தொகைபார்க்க வேண்டும்‌. 
இரண்டு 
யுத்தத்திற்குப்‌ 
போனவர்களுக்கும்‌ 
கொடுக்க 


கொள்ளையிடப்பட்டதை 
பங்காகப்‌ பங்கிட்டு, 
படையெடுத்துப்‌ 

சபையனைத்திற்கும்‌ 
வேண்டும்‌. (எண்‌ 31:27). 


யுத்தத்திற்குப்போன படைவீரரிடத்தில்‌ 
கர்த்தருக்காக மனிதரிலும்‌ மாடுகளிலும்‌ 
குழுதைகளிலும்‌ ஆடுகளிலும்‌: 
ஐந்நூற்றிற்கு ஒரு பிராணி வீதமாக 
அவர்களுடைய 

கர்த்தருக்கு 

படைப்பாக 

ஆசாரியனாகிய . எலெயாசாருக்குக்‌ 
கொடுக்க வேண்டும்‌ (எண்‌ 31:28-29) 
இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ பாதிப்பங்கில்‌ 
மனிதரிலும்‌, மாடுகள்‌ கழுதைகள்‌ 
ஆடுகளாகிய சகலவித மிருகங்களிலும்‌ 
ஒன்று வீதமாய்‌ வாங்கி, 
கர்த்தருடைய 

காவலைக்காக்கும்‌ 


லேலியருக்குக்‌ கொடுக்க வேண்டும்‌. 
(எண்‌ 31:30) 
கொள்ளையிடப்பட்ட 
இருந்தவை :: 
1. ஆடுகள்‌ - 675,000. 


பொருளில்‌. 


மாடுகள்‌ - 72,000 


கழுதைகள்‌ - 61,000 


பருஷசம்யோகத்தை அறியாத ஸ்திரீகள்‌ 
- 32900 


த்‌ ய்யப்‌ 
கிடைத்த தொகை - 
பொருளில்‌ பாதி : 


போனவர்களுக்குக்‌ 
கொள்ளையிட்ட 





எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


1. ஆடுகள்‌ - 337,500 
மாடுகள்‌ - 36,000 
3. கழுதைகள்‌ - 30,500 
புருஷசம்யோகத்தை அறியாத ஸ்திரீகள்‌ 
- 16000 
கர்த்தருக்குப்‌ பகுதியாக வந்த தொகை. 
- யுத்தவீரரின்‌ பாதிப்பங்கில்‌ ஐநூற்றிற்கு 
ஒன்று வீதம்‌ : 
1. ஆடுகள்‌ - 675 
2. மாடுகள்‌ - 72 
3. கழுதைகள்‌ - 6 
4. புருஷசம்யோகத்தை 
ஸ்திரீகள்‌ - 32 
கர்த்தருக்குப்‌ பகுதியாக வந்தது 
லேவியருக்குக்‌ கொடுக்கப்படுகிறது. தேவன்‌ 
கொடுத்த. பிரமாணத்தின்‌ பிரகாரமே 


கொள்ளையிடப்பட்ட பொருட்கள்‌ 
பங்கிடப்படுகிறது. . 31:40. யுத்த 


அறியாத 


(எண்‌ 


கொடுக்கப்படுகிறது. 
(எண்‌ 31:28-30) 


சபையாருக்கு வந்த பாதிப்பங்கு - 
(கொள்ளையிட்ட பொருளில்‌ பாதி) : 


1. ஆடுகள்‌ - 337,500 
2, மாடுகள்‌ - 36,000 
3. கழுதைகள்‌ - 30,500 


4. புருஷசம்யோகத்தை அறியாத ஸ்திரீகள்‌ 
- 16000 


வாசஸ்தலத்தின்‌ காவலைக்‌ காக்கிற 
'லேவியரின்‌ பங்கு - சபையாருக்கு வந்த 
பாதிப்பங்கில்‌ ஐம்பதுக்கு ஒன்று வீதம்‌ : 

1. ஆடுகள்‌ - 6,750 

2. மாடுகள்‌ - 720. 

3. கழுதைகள்‌ - 610. 


4. புருஜசம்யோகத்தை அறியாத ஸ்திரீகள்‌ 
- 320 


இந்த 

கணக்கிடப்படும்போது. மீதியானியர்‌ 
முழுவதுமாகச்‌ சங்காரம்‌ பண்ணப்‌ பட்டார்கள்‌ 
போன்று ல 
இஸ்ரவேல்‌. 

செய்வதற்குத்‌ தூண்டியவர்கள்‌ 
அழிக்கப்பட்டார்கள்‌. மீதியானியரில்‌ 
மற்றவர்கள்‌ உயிரோடு தப்புகிறார்கள்‌. 
நியாயாதிபதிகளின்‌ நாட்களில்‌ அவர்கள்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு எதிராக. 
மறுபடியும்‌ யுத்தம்‌ பண்ணுகிறார்கள்‌. 
(நியா 61-81) 


சேனாபதிகளின்‌ காணிக்கை 
எண்‌ 81:48-54. 


எண்‌ 8148, மன்பு ஆயிரம்பேருக்குக்‌ 
தலைவரும்‌ 

தலைவருமான 

மோசேயினிடத்தில்‌ வந்து, 


எண்‌ 31:49. உமது ஊழியக்காரராகிய 
நாங்கவ்‌ எங்கன்‌ கையின்‌ கீழிருக்கிற 
யுத்தமனிதரைத்‌ தொகைபார்த்தோம்‌; 
அவர்களுக்குள்ளே. ஒரு ஆளும்‌ 
குறையவில்லை. 

எண்‌ 81:50. ஆகையால்‌, அவி 
சுத்திதியில்‌ 

ஆத்துமாக்களுக்காகப்‌ பாவறிவிக்த்தி 
செய்யும்பொருட்டு, எங்களுக்குக்‌ 
கிடைத்த பொற்பணிகனாகிய 
பாதசரங்களையும்‌, 
அஸ்தகடகங்களையும்‌, 
மோதிரங்களையும்‌, 
காப்புகளையும்‌ 
காணிக்கையாகக்‌. 
என்றார்கள்‌. 


காதணிகளையும்‌, 
கர்த்தருக்குக்‌ 
கொண்டுவந்தோம்‌ 


எண்‌: 8151. அப்பொழுது மோசேயும்‌ 
ஆசாரியனாகிய 'எலெயாசாரும்‌ 
சகலவித வேலைப்பாடான 
யணிதிகளான அந்தப்‌ 
பொன்னாபரணங்களை 
அவர்களிடத்தில்‌ வாங்கினார்கள்‌. 





BALWETHER 
பிய 


எண்‌ 81:52. இப்படி ஆயிரம்பேருக்குத்‌ 
தலைவரானவர்களாதூம்‌. நாதுபேருக்குத்‌ 
'தலைவரானவர்களாலும்‌. 

ஏறெடுத்துப்‌ 

காணிக்கையாகச்‌ 

பொன்‌ முழுவதும்‌ பதினாறாயிரத்து 
எழுநூற்று ஒம்பது சேக்கல்‌ 
'திறையாயிருந்தது. 


தா 
கொள்ளையிட்டிருத்தார்கள்‌.. 


எண்‌ 81:54. அந்தப்‌ பொன்னை 
மோசேயும்‌ ஆசாரியனாகிய 
எலெயாசாரும்‌ ஆயிரம்‌ பேருக்குத்‌ 
தலைவரானவர்களின்‌ கையிலும்‌, 
நூறுபேருக்குத்‌ தலைவரானவர்கவின்‌ 
கையிலும்‌ வாங்கி, இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கு. ஞாபகக்‌ குறியாக. 
ஆசரிப்புக்கூடாரத்திலே கர்த்தருடைய 
சத்திதியில்‌ கொண்டுவந்து 
வைத்தார்கள்‌. 


மனிதருடைய 
ல்‌ புயபத்தியாயிருக்கிறார்கள்‌ 


சேனாபதிகள்‌ 


சுயபலத்தினாலோ 
சுயபராக்கிரமத்தினாலோ யுத்தத்திலே 
தங்களுக்கு வெற்றி கிடைக்காது, 
என்பதையும்‌, கர்த்தருடைய பலத்தினாலேயே 
தங்களுக்கு வெற்றி கிடைக்கும்‌. 
என்பதையும்‌ இஸ்ரவேலின்‌ சேனாபதிகள்‌ 
அறிந்திருக்கிறார்கள்‌. சத்துருக்களுக்கு 
விரோதமாக யுத்தம்பண்ணும்போது 
கர்த்தரே தங்களை பாதுகாக்கிறார்‌ என்றும்‌, 
அவரே தங்களுடைய சத்துருக்களை 
முறியடிக்கிறார்‌ என்றும்‌ சேனாபதிகள்‌ 
நன்றாய்‌ அறிந்திருக்கிறார்கள்‌. 

மீ; னியரோடு. )டபெற்‌ 
இன்றேல்‌ ட மத்தில்‌ வாகம்‌ 
மரித்துப்போகவில்லை என்று சேனாபதிகள்‌ 
மோசேயிடம்‌ கணக்கொப்புவிக்கிறார்கள்‌. 
இது மிகப்பெரிய அற்புதம்‌. (எண்‌ 31:48-49) 
கானான்‌ தேசத்‌ அவர்கள்‌ 
விரைவில்‌ யுத்தம்‌ வேண்டும்‌. 
இந்த யுத்தத்தில்‌ உதவிபுரிந்தது போன்று, 
கர்த்தர்‌ கானான்‌ தேசத்திலும்‌ 
உதவிபுரிவார்‌ என்னும்‌ நம்பிக்கை. 
புத்திரருக்கு வந்திருக்கிறது. 


எண்ணாகமம்‌ - 
NUMBERS - COMMENTARY 


பப opel 


PUBLISHERS 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ மீதியானியருக்கு 
விரோதமாக யுத்தம்பண்ணிவிட்டு தங்கள்‌ 
பாளயத்திற்கு திரும்பி 
அப்போது அவர்கள்‌ 
கீழிருக்கிற யுத்த 
தொகைப்பார்க்கிறார்கள்‌. அவர்களுக்குள்ளே 
ஒரு ஆளும்‌ குறையவில்லை (எண்‌ 31:49) 
இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ யுத்த மனிதரில்‌: 
ஒருவர்கூட யுத்தக்களத்திலே 
செத்துப்போகவில்லை. கர்த்தர்‌ தம்முடைய 
ஜனத்தைப்‌ பாதுகாக்கிறார்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரரை 
மவனுக்கு விரோதமாக 
யுத்த்பண்ண அனுப்பியபோது, ஒவ்வொரு 
கோத்திரத்திற்கும்‌ ஆயிரம்‌ யுத்த மனிதர்‌ 
வீதமாக, மொத்தம்‌ 12000 யுத்த 
மனிதரை அனுப்பினார்‌.  யுத்தக்களத்திலே. 
அவர்களை வழிநடத்துவதற்கு சேனாபதிகள்‌ 
நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள்‌. சேனாபதிகள்‌ 
ஆயிரம்‌ பேருக்கு தலைவராகவும்‌, 
நூறுபேருக்கு தலைவராகவும்‌ இருக்கிறார்கள்‌. 


சேனாபதிகள்‌ மோசேயினிடத்தில்‌ வந்து, 
அவரை நோக்கி, “உமது ஊழியக்காரராகிய 
நாங்கள்‌ எங்கள்‌ கையின்‌ கீழிருக்கிற 
யுத்தமனிதரைத்‌ தொகைபார்த்தோம்‌;: 
அவர்களுக்குள்ளே ஒரு ஆளும்‌ 
குறையவில்லை. ஆகையால்‌, கர்த்தருடைய 
சந்நிதியில்‌ எங்கள்‌ ஆத்துமாக்களுக்காகப்‌ 
பாவநிவிர்த்தி செய்யும்பொருட்டு, 
எங்களுக்குக்‌ கிடைத்த பொற்பணிகளாகிய 
ம்‌ அஸ்தகடகங்களையும்‌, 
'காதணிகளையும்‌, 
கர்த்தருக்குக்‌ 
கொண்டுவந்தோம்‌" 

(எண்‌ 31:49,50) என்று சொல்லுகிறார்கள்‌. 


சேனாபதிகள்‌ ஆயிரம்‌ பேருக்கும்‌, 
நூறுபேருக்கும்‌ தலைவர்களாகமிருந்தாலும்‌, 
மோசே இஸ்ரவேல்‌ சபையார்‌ 
தலைவராயிருக்கிறார்‌. 
சேனாபதிகளுக்கெல்லாம்‌. 
தன்மை சானாபவா பககக கள்‌ 
மோசேயினிடத்தில்‌ வந்து, தங்களைப்பற்றிச்‌ 
சொல்லும்போது, “உமது ஊழியக்காரராகிய 
நாங்கள்‌" ன்று சொல்லுகிறார்கள்‌. 
மோசேக்கு முன்பாக சேனாபதிகள்‌ 
தங்களை வெகுவாய்த்‌ தாழ்த்துகிறார்கள்‌. 


கன்‌ 





BALWETHER 
பிய 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ மீதியானியருக்கு 
விரோதமாக யுத்தம்பண்ணியபோது, கர்த்தர்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரரை தமது கிருபையினால்‌ 
பாதுகாத்துக்கொள்கிறார்‌. 


ஒரு ஆளும்‌ 
கர்த்தருடைய கிருபை 


. மீதியானியருக்கு 
யுத்தத்திலே இஸ்ரவேலுக்கு 
கிடைத்ததற்காகவும்‌, ள்‌ 
கீழிருக்கிற  யுத்தமனிதரில்‌ 
செத்துப்போகாமல்‌ 
கமிசோடருப்பதற்காகவம்‌, 
மோசே! வந்து. 
வித்த 
பாராட்டுகளையோ கேட்கவில்லை. 


(வேலின்‌ சேனாபதிகள்‌ கர்த்‌ 
பாக்‌ 
பொருட்டு, அவர்களுக்கு விரோதமாக 
யுத்தம்பண்ணினார்கள்‌. தங்களுடைய 

பாராட்டி மோசே தங்களுக்கு 


ஸ்ர 
நிமித்தம்‌ மீதியானியரிடத்தில்‌ 


எதிர்பார்க்கவில்லை. அவர்கள்‌ கர்த்தருடைய 
சந்நிதிமிலே, தங்கள்‌ த்துமாக்களுக்காக 
பாவநிவர்த்தி ய்யப்படவேண்டும்‌. 
என்று சொல்லுகிறார்கள்‌. 

சேனாபதிகள்‌ கர்த்தருக்கு உற்சாக 
காணிக்கைகளைக்‌ கொண்டு வருகிறார்கள்‌. 
யுத்தத்தில்‌ தங்களைக்‌. கர்த்தர்‌ 
பாதுகாத்தற்காக அவருக்கு ஸ்தோத்திரக்‌ 
காணிக்கைகளைச்‌ செலுத்துகிறார்கள்‌. 
தங்களுடைய ஆத்துமாக்களுக்குப்‌ 
பாவநிவிர்த்தியும்‌ செய்கிறார்கள்‌. 
கர்த்தருடைய கட்டளைக்கு முழுவதுமாகக்‌ 
கீழ்ப்படிந்து 
அனைவரையும்‌: 
அதற்காக 
செய்கிறார்கள்‌. (எண்‌ 3:14,50) 


எண்ணாகமம்‌ - 
NUMBERS - COMMENTARY 


த ones 


PUELSHERS 
சேனாபதிகள்‌ கர்த்தருக்கு செலுத்திய 
காணிக்கைகளைப்பற்றிய விவரம்‌ வருமாறு: 
1. பொற்பணிகள்‌ 
2. பாதசரங்கள்‌ (நியா 8:26; உன்‌ 1:10) 
3. அஸ்தகடகங்கள்‌ (ஆதி 24:22,3047; 
ஆதி 3811825; யாத்‌ 35:22; ஏசா 3:19; 
எசே 1641: எசே 23:42) 


மோதிரங்கள்‌ (யாத்‌ 35:22; ஏசா 3:21) 


காப்புகள்‌ 


சேனாபதிகள்‌ காணிக்கையாகக்‌ 

கொண்டுவந்தவை வெறும்‌ உலோகங்கள்‌ 

மட்டுமே ஆகும்‌. இவை ஒரு மதுஷலுடைய 
போக்காது. 


(யாத்‌ 35:22) 


சேனாபதிகள்‌ இவற்றைச்‌ செலுத்துகிறார்கள்‌. 

ரவேலின்‌ சேனாபதிகள்‌, 
[ர க ன்‌ எவனது 
செய்யும்‌ பொருட்டு, தங்களுக்கு கிடைத்த 
பொற்பணிகளாகிய பாதசரங்களையும்‌, 
அஸ்தகடகங்களையும்‌, மோதிரங்களையும்‌, 
காதணிகளையும்‌, காப்புகளையும்‌ 
கர்த்தருக்குக்‌ காணிக்கையாகக்‌ 
கொண்டுவருகிறார்கள்‌. 


அப்பொழுது மோசேயம்‌ ஆசாரியனாகிய 
எலெயாசாரும்‌ சகலவித வேலைப்பாடான 
பணிதிகளான அந்தப்‌ பொன்னாபரணங்களை 
அவர்களிடத்தில்‌ வாங்குகிறார்கள்‌ 
(எண்‌ 31:51. 


ஆயிரம்பேருக்குத்‌ 
தலைவரானவர்களாலும்‌ 
தலைவரானவர்களாலும்‌ 


நூறுபேருக்குத்‌ 
கர்த்தருக்கு 
முழுவதும்‌ 
எழுநூற்று ஜம்பது 

சேக்கல்‌ நிறையாயிருக்கிறது (எண்‌ 31:52). 





யிர்‌ எண்ணாகமம்‌ - விரிவுரை: மரமா 


நிறய NUMBERS - COMMENTARY PUBLISHERS 


யுத்தத்திற்குப்‌ போன மனிதர்‌ 
ஒவ்வொருவரும்‌ தங்கள்‌ தங்களுக்காகக்‌ 
கொள்ளையிட்டிருந்தார்கள்‌. அந்தப்‌ 
பொன்னை மோசேயும்‌ ஆசாரியனாகிய 
எலெயாசாரும்‌ ஆயிரம்‌ பேருக்குத்‌ 
'தலைவரானவர்களின்‌ கையிலும்‌ 
நூறுபேருக்குத்‌ தலைவரானவர்களின்‌ 
கையிலும்‌ வாங்கி, இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கு 
ஆசரிப்புக்கூடாரத்திலே. 
சந்நிதியில்‌ கொண்டுவந்து வைக்கிறார்கள்‌ 
(எண்‌ 31:53,54). 





எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


ரூபன்‌ புத்திரரும்‌ காத்‌ புத்திரரும்‌ 
யோர்தானுக்கு இப்புறத்திலே தங்களுக்கு 
சுதந்திரம்‌ வேண்டும்‌ என்று கேட்கிறார்கள்‌ 
(எண்‌ 321-5), மோசே அவர்களுடைய 
விண்ணப்பத்தைக்‌ குறித்‌ 
'விவாதம்பண்ணுகிறார்‌ (எண்‌ 3236-15) 


ரூபன்‌ புத்திரரும்‌ காத்‌ புத்திரரும்‌ 
தங்களுடைய விண்ணப்பங்களை தெளிவாக 
விளக்கி சொல்லி, பிரச்சனைகளை தீர்த்து 
வைக்கிறார்கள்‌ (எண்‌ 3216-19). 


ரூபன்‌ புத்திரரும்‌, காத்‌ 
கேட்டுக்கொண்ட விண்ணப்பத்தை, 
ஒரு சில நிபந்தனைகளின்‌ 
அங்கீகரிக்கிறார்‌ (எண்‌ 32:20-42). 


புத்திரரும்‌ 
மோசே 
பேரில்‌ 


யோர்தானுக்கு 
இப்புறத்திலுன்ன தேசம்‌ 
எண்‌ 8211-5 


எண்‌ 821. ரூபன்‌ புத்திரருக்கும்‌ காத்‌ 
புத்திரருக்கும்‌ ஆடுமாடுகள்‌ மிகவும்‌ 
திரனாமிருந்தது; அவர்கன்‌ யாசேர்‌ 
தேசத்தையும்‌ கீலேயாத்‌ தேசத்தையும்‌ 
பார்த்தபோது, அது ஆடுமாடுகளுக்குத்‌. 
தகுந்த இட மென்று கண்டார்கள்‌. 


எண்‌ 322, ஆகையால்‌ குபன்‌ புத்திரரும்‌ 
யாயும்‌ 


காத்புத்திரரும்‌ வத்து, மோசே) 
ஆசாரியனாகிய  எலெயாசாரையும்‌. 
சபையின்‌ பிரயுக்களையும்‌ நோக்கி: 


எண்‌ 323. கர்த்தர்‌ 
சுபைக்கு முன்பாக 

அதரோத்‌, தீயோன்‌, 

திம்ரா, எஸ்போன்‌, 

சேயாம்‌, நேபேர,, 

என்னும்‌ பாட்டணங்களைச்‌. 
நாடானது ஆடுமாடுகளுக்குத்‌ தகுத்த 
இடம்‌. 


எண்‌ 3ஐக்‌. உமது அடியாருக்கு. 
ஆடுமாடுகள்‌ உண்டு. 


QOODNENS 
PUBLISHERS 


எண்‌ 32:5. உம்முடைய கண்களில்‌ 
எங்களுக்குத்‌ தயை கிடைத்ததானால்‌, 
எங்களை யோர்தான்‌. நதிக்கு 
அப்புறம்‌ கடத்துபோகப்‌ பண்ணீராக; 
இந்த நாட்டை உமது அடியாருக்குக்‌ 
காணியாட்சியாகக்‌ கொடுக்கவேண்டும்‌. 
என்றார்கள்‌. 


மூல எபிரெய பாஷையில்‌ எண்‌ 32 
ஆவது அதிகாரம்‌ "இப்பொழுது" என்று 
ஆரம்பமாகிறது. யோர்தானின்‌ கிழக்கு 
தேசத்தை இஸ்ரலேல்‌ புத்திரர்கள்‌ இப்பொழுது 
ஜெயித்திருக்கிறார்கள்‌. அதில்‌ 
குடியேறுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார்கள்‌. 

இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ மோவாபின்‌. 
சமவெளிகளில்‌ பாளயமிறங்கியிருக்கிறார்கள்‌. 
மீதியானியர்மீது யுத்தம்‌ முடிவு பெறுகிறது. 
யுத்தத்திலே கொள்ளையிடப்பட்ட 
பொருட்களெல்லாம்‌, கர்த்தருடைய 
திட்டத்தின்‌ பிரகாரம்‌ பங்குபிரித்து 
கொடுக்கப்படுகிறது. இந்தப்‌ 
பிரச்சனைகளெல்லாம்‌ பின்பு, 
இஸ்ரவேல்‌. புத்திரர்‌ சிறிதுகாலம்‌ 
அமைதியாயும்‌ சமாதானமாயும்‌ 
இருக்கிறார்கள்‌ 


சிறிது காலத்திற்கு பின்பு, ரூபன்‌ 
புத்திரர்‌, காத்‌ புத்திரர்‌ ஆகியோர்‌ மூலமாக 
புதிய பிரச்சனை ஆரம்பமாகிறது. இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ எல்லோரும்‌ இப்போது மோவாபின்‌ 
சமவெளியிலே பாளயமிறங்கியிருக்கிறார்கள்‌. 
ரூபன்‌ புத்திரரும்‌ காத்‌ புத்திரரும்‌ தாங்கள்‌ 
பாளயமிறங்கிமிருக்கிற தேசத்தைப்‌ 
பார்க்கிறார்கள்‌ தாங்கள்‌ 
வாசம்பண்ணுவதற்கு நல்ல 
தேசமாயிருக்கும்‌ அவர்கள்‌ 
நினைக்கிறார்கள்‌. 


ரூபன்‌ 
புத்திரருக்கும்‌ 
திரளாயிருக்கிறது: 
தேசத்தையும்‌ 
பார்த்தபோது. 
தகுந்த 


(எண்‌ 32:1), 


முடிந்த 


அதுவே 


என்று 


காத்‌ 
மிகவும்‌ 


புத்திரருக்கும்‌ 
ஆடுமாடுகள்‌ 
அவர்கள்‌ யாசேர்‌ 
கீலேயாத்‌ தேசத்தையும்‌ 
அது ஆடுமாடுகளுக்குத்‌ 
இடமென்று காண்கிறார்கள்‌ 


ரூபன்‌. புத்திரருக்கும்‌ 
புத்திரருக்கும்‌ ஆடுமாடுகள்‌ 
திரளாயிருக்கிறது. இஸ்ரவேல்‌ புத்திரரில்‌: 
இவ்விரண்டு. கோத்திரத்தாரும்‌ 
ஆடுமாடுகளை மேய்ப்பதில்‌ சிறந்தவர்கள்‌. 


காத்‌ 
மிகவும்‌ 





BALWETHER 
பிய 


தேசம்‌ நல்ல விளைச்சல்‌: 
லத்தை கொண்டிருக்கிறது. ரூபன்‌ 
புத்திரரும்‌, காத்‌ புத்திரரும்‌ ஆடுமாடுகளை 
மேய்க்கிறவர்கள்‌. யாசேரைப்‌ பார்த்தவுடன்‌, 
அது தங்களுக்கு உகந்த மேய்ச்சல்‌ நிலம்‌ 
என்று தீர்மானம்‌ பண்ணுகிறார்கள்‌. 
யோர்தானுக்கு அந்தப்‌ பக்கத்திலுள்ள 
கானான்‌ தேசம்‌ எப்படிப்பட்டது. என்‌ 


பண்ணுகிறார்கள்‌ (எண்‌ 321-5). 
, ரூபன்‌ புத்திரரும்‌ காத்‌ 
தங்களுடைய 
'மோசேயினிடத்திலும்‌, 
எலெயாசாரிடத்திலும்‌, 
பிரபுக்களிடத்திலும்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 

ன்‌ பு கா ம்‌ 
a எனக்‌ டக 
எலெயாசாரையும்‌ சபையின்‌ பிரபுக்களையும்‌. 
நோக்கி, “கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ சபைக்கு 
முன்பாக முறிய அடித்த அதரோத்‌. தீபோன்‌, 
யாசேர்‌, நிம்ரா, எஸ்போன்‌, எலெயாலெ, 
சேபாம்‌, நேபோ, பெயோன்‌ என்னும்‌ 
பட்டணங்களைச்‌ சேர்ந்த நாடானது 
ஆடுமாடுகளுக்குத்‌ தகுந்த இடம்‌" 
(எண்‌ 42:23) என்றும்‌, 


புத்திரரும்‌, 
வப 


உமது அடியாருக்கு ஆடுமாடுகள்‌ 
உண்டு. உம்முடைய கண்களில்‌ எங்களுக்குத்‌ 
தயை கிடைத்ததானால்‌, எங்களை யோர்தான்‌ 
நதிக்கு அப்புறம்‌ கடந்துபோகப்‌ பண்ணீராக; 
இந்த நாட்டை உமது அடியாருக்குக்‌ 
காணியாட்சியாகக்‌ கொடுக்கவேண்டும்‌" 
(எண்‌ 32:4,5) என்றும்‌ சொல்லுகிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌. புத்திரர்‌ யாசேர்‌ 
தேசத்தையும்‌ கீலேயாத்‌ தேசத்தையும்‌ 
சமீபத்தில்தான்‌ சுதந்தரித்திருக்கிறார்கள்‌. 
இந்த தேசம்‌ இப்போது இஸ்ரவேலின்‌: 
பன்னிரண்டு கோத்திரத்தாருக்கும்‌ 
பொதுவான தேசமாயிருக்கிறது. ஆனால்‌ 
இந்த தேசத்தை தங்களுக்கு மாத்திரம்‌ 
சுதந்தரமாகக்‌ கொடுக்கவேண்டுமென்று காத்‌. 
புத்திரரும்‌ ரூபன்‌ புத்திரரும்‌ கேட்கிறார்கள்‌. 


எண்ணாகமம்‌ - 
NUMBERS - COMMENTARY 


லப opel 


PUBLISHERS 


எலெயாலெ, சேபாம்‌, 
என்னும்‌ பட்டணங்கள்‌ 


இடம்‌. இங்கே மேய்ச்சல்‌ 
செழிய ஏராளமாயும்‌ இருக்கிறது. 


ரூபன்‌ புத்திரரும்‌ காத்‌ பத்திரம்‌ 
யாசேர்‌ தேசத்தையும்‌, 'லேயாத்‌ 
தேசத்தையும்‌, தங்களுக்கு. கந்தம்‌ 
பெற்றுக்கொள்ளவேண்டுமென்று 
விரும்புகிறார்கள்‌. இதற்கு இரண்டு 
காரணங்கள்‌ உண்டு. அவையாவன 


ஜீவனத்தின்‌ 


1. கண்களின்‌ இச்சை. 2 
பெருமை. 


“ஏனெனில்‌ மாம்சத்தின்‌ 
கண்களின்‌ இச்சையும்‌, 
பெருமையுமாகிய 
உலகத்திலுள்ளவைகளெல்லாம்‌ 
பிதாவினாலுண்டானவைகளல்ல, 
உலகத்தினாலுண்டானவைகள்‌" 
யோவா 2:16). 


யாசேர்‌ கீலேயாத்‌ தேசி 

க்கான! யத்‌ ப பரக்க 
அந்தத்‌ தேசத்தில்‌ செழிப்பான விளைச்சல்‌ 
நிலம்‌ இருக்கிறது. ஆடுமாடுகளுக்குத்‌ 
தேவையான மேய்ச்சல்‌ நிலமும்‌ அங்கு 
அதது. ச டாம்‌ 
புத்திரரிடத்திலும்‌, காத்‌  புத்திரரிடத்திலும்‌, 
மற்ற கோத்திரத்தாரைவிட,, ஆடுமாடுகள்‌ 
ஏராளமாயிருக்கிறது. ஆகையினால்‌ இந்த. 
தேசம்‌ தங்களுக்கு சுதந்தரமாகக்‌ கிடைத்தால்‌ 
நன்றாயிருக்குமென்று இவ்விரண்டு 
கோத்திரத்தாரும்‌ ஆசைப்படுகிறார்கள்‌. 


புத்திரரும்‌ காத்‌ புத்திரரும்‌, 

தங்களுடைய  சுதந்தரத்தைப்‌ 
பெற்றுக்கொள்ளவேண்டும்‌. என்று 
ஆசைப்படுகிறார்கள்‌. இஸ்ரவேலின்‌ மற்ற 
கோத்திரத்தாருக்கு இன்னும்‌ சுதந்தரவீதம்‌ 
கொடுக்கப்பபவில்லை. ஆனாலும்‌ மற்ற 
கோத்திரத்தாருக்கு சுதந்தரவீதம்‌ 
கொடுக்கப்படுவதற்கு முன்பாக, தங்களுக்கு 
சுதந்தரவீதம்‌ இப்போதே 
கொடுக்கப்படவேண்டுமென்று, இவ்விரண்டு 
கோத்திரத்தாரும்‌ ஆசைப்படுகிறார்கள்‌. 
அவர்கள்‌ இவ்வாறு ஆசைப்படுவதற்கு, 
அவர்களுடைய ஜீவனத்தின்‌ பெருமையும்‌, 
காரணமாயிருக்கிறது. 


இச்சையும்‌, 
ஜீவனத்தின்‌ 


அவைகள்‌ 





எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


ரூபன்‌ இஸ்ரவேலின்‌ மூத்த குமாரன்‌. 
இவனே முதலாவது பிறந்தவன்‌. ஆனால்‌ 
ரூபன்‌ தன்னுடைய சேஷ்டபுத்திர பாகத்தை. 
இழந்துவிட்டான்‌. தான்‌ இழந்துபோன புத்திர 
பாகத்தை இப்போது. மறுபடியும்‌ 
பெற்றுக்கொள்ளவேண்டுமென்று ரூபன்‌ 
ஆசைப்படுகிறான்‌. 


யாசேர்‌ தேசமும்‌ கீலேயாத்‌ தேசமும்‌ 
யோர்தானுக்கு இப்புறத்திலே இருக்கிறது. 
இந்த தேசம்‌ கானான்‌ தேசத்திற்கு அப்பால்‌ 
இருக்கிறது. இது ஆசரிப்புக்கூடாரத்திற்கும்‌ 
வெகுதூரத்திலிருக்கிறது. ஆனாலும்‌ ரூபன்‌ 
புத்திரர்‌ இந்த தேசத்திலே தங்களுக்கு 
முதலாவதாக சுதந்தரவீதம்‌ 
கொடுக்கப்படவேண்டுமென்று 

ஆசைப்படுகிறார்கள்‌. இது அவர்களுடைய 
ஜீவனத்தின்‌ பெருமையாகும்‌. 


காத்‌ சில்பாளின்‌ மூத்த குமாரன்‌. 
காத்தின்‌ புத்திரரும்‌ ரூபன்‌ 
புத்திரரைப்போலவே, தாங்கள்‌ இழந்துபோன 
சேஷ்டபுத்திர பாகத்தின்‌ ஆசீர்வாதத்தை 
மறுபடியும்‌ பெற்றுக்கொள்ளவேண்டுமென்று 
ஆசைப்படுகிறார்கள்‌. 


மனாசேயும்‌ யோசேப்பின்‌ 
குமாரன்‌. ஆனாலும்‌ 
கொடுக்கப்பட்ட 


மூத்த 
எப்பிராயீமுக்கு 
வாக்குத்தத்தினால்‌, 
மனாசேயின்‌ முக்கியத்துவம்‌ 
குறைந்துபோயிற்று. தான்‌ இழந்துபோன 
சேஷ்டபுத்திர பாகத்தின்‌ ஆசீர்வாதங்களை, 
மனாசே மறுபடியும்‌ பெற்றுக்கொள்ள 
வேண்டுமென்றும்‌, அதை சீக்கிரத்தில்‌ 
பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றும்‌ 
ஆசைப்படுகிறான்‌. 


மோசேயின்‌ எதிர்ப்பு விவாதம்‌ 
எண்‌ 82:6-15 


எண்‌ 326. அப்பொழுது மோசே: காத்‌ 
புத்திரரையும்‌ ரூபன்‌ புத்திரரையும்‌ 
நோக்கி: உங்கள்‌ சகோதரர்‌ 
யுத்தத்திற்குப்‌ போகையில்‌, நீங்கள்‌ 
இங்கே இருப்பீர்கனோ? 

எண்‌ 327. கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌. 
புத்திரருக்குக்‌ கொடுத்த தேசத்திற்கு. 
அவர்கள்‌ போகாதபடிக்கு, நீண்கன்‌ 
அவர்கள்‌. இருதயத்தைத்‌ 
திடனற்றுப்போகப்பண்ணுகிறதென்ன? 


QOODNENS 
PUBLISHERS 


அவர்களும்‌ இப்படியே செய்தார்கள்‌. 
329. அவர்கள்‌ எஸ்கோல்‌. 
மட்டும்போய்‌, 

வத்து, 


திடனற்றுப்போகப்பண்ணினார்கள்‌. 


எண்‌ 9210. அதினால்‌ கர்த்தர்‌ 
அத்நானிலே கோபம்‌ மூண்டவராகி: 


எண்‌ 92:11. உத்தமமாய்‌ என்னைப்‌ 
யின்பற்றின கேனேசியனான 
எப்புன்னேயின்‌ குமாரன்‌ காலேபும்‌, 
நூனின்‌ குமாரன்‌ யோசுவாவும்‌ தவிர, 


எண்‌: 9212. எகிப்திலிருந்து 
வந்தவர்களில்‌ இருபது வயதுமுதல்‌ 
அதற்கு. மேற்பட்ட மனிதர்களில்‌ 
ஒருவரும்‌ என்னை உத்தமமாய்ப்‌ 
பின்பற்றாதபடியால்‌, அவர்கள்‌. 
ஆபிரகாமுக்கும்‌. 
யாக்கோபுக்கும்‌ 

தேசத்தைக்‌ 


நான்‌ 
ஈசாக்குக்கும்‌ 
ஆணையிட்டுக்கொடுத்த 
காண்பதில்லை என்று 
ஆணையிட்டிருக்கிறார்‌. 


எண்‌ 92:19. அப்படியே கர்த்தருடைய 
கோபம்‌ இஸ்ரவேலின்மேல்‌ மூண்டது; 
கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
பொல்லாப்புச்‌. செய்த அந்தச்‌ 
சுத்ததியெல்லாம்‌ நிர்மூலமாகுமட்டும்‌. 
அவர்களை வனாந்தரத்திலே நாற்பது 
வருஷம்‌ அலையப்பண்ணினார்‌. 


எண்‌ 92:14. இப்பொழுதும்‌ இதோ 
இஸ்ரவேலர்‌ மேலிருக்கும்‌ 
கர்த்தருடைய கோபத்தின்‌ உக்கிரத்தை 
இன்னும்‌ அதிகரிக்கப்பண்ணும்படி, 
நீங்கள்‌. உங்கள்‌. பிதாக்களின்‌ 
ஸ்தானத்திலே பாவமுன்ன 
பெருங்கூட்டமாய்‌ 
எழும்பியிருக்கிறீர்கன்‌. 





BALWETHER 
பிய 


எண்‌ 3215. நீங்கள்‌ அவரைவிட்டுப்‌ 
யின்வாங்கினால்‌, அவர்‌ இன்னும்‌ 
அவர்களை வனாந்தரத்தில்‌ 
இருக்கப்பண்ணுவார்‌; இப்படி. தீங்கள்‌ 
இந்த ஜனங்களையெல்லாம்‌. 
அழியாப்பண்ணுவீர்கள்‌ என்றான்‌. 


மோசே இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
தலைவராகவும்‌, தீர்க்கதரிசியாகவும்‌ 
இருக்கிறார்‌. ரூபன்‌ புத்திரரும்‌, காத்‌ 
புத்திரரும்‌ கேட்டுக்கொண்ட விண்ணப்பத்தை 
மோசே அங்கீகரிக்கவில்லை. இப்படிப்பட்ட 


கால்கள்‌ 
விண்ணப்பம்‌ 


சரியானதாக படவில்லை. 


ரூபன்‌ புத்திரரும்‌ காத்‌ புத்திரரும்‌, 
எங்களை போர்தான்‌. நதிக்கு க 
குடந்துபோகப்பண்ணீராக" (எண்‌ 32:5) 
என்று சொல்லுகிறார்கள்‌. அவர்களுடைய 
வார்த்தை ஆபத்தானது. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
எல்லோருமே 
கடந்துபோய்‌, 


சுதந்தரிக்கவேண்டும்‌. ச இவ்விரண்டு 


கோத்திரத்தார்கள்‌ மாத்திரம்‌, யோர்தான்‌ 
நதியை கடந்துபோகாமலிருப்பதற்கு 


விண்ணப்பம்பண்‌ ணுகிறார்கள்‌. 
கர்த்தர்‌ ஸ்ரவேல்‌  புத்திரருக்‌ 
ன்‌ ல்‌ கத்தை 
வாக்குப்பண்ணியிருக்கிறார்‌. அது. ம்‌ 
தேனும்‌ ஓடுகிற செழிப்பான தேசம்‌. 
ரூபன்‌ புத்திரரும்‌ காத்‌ 
வாக்குப்பண்ணப்பட்ட நல்ல 
கானான்‌ 
அசட்டைபண்ணுகிறார்கள்‌. 
கர்த்தருடைய வாக்குத்தத்த தேசத்திற்கு 
முக்கியத்துவம்‌ கொடுக்காமல்‌, அதை 
ஏளனமாய்‌ நினைக்கிறார்கள்‌. 

கர்த்தர்‌ வாக்குப்பண்ணியிருக்கும்‌ 
கானான்‌ தேசத்தைவிட, யோர்தான்‌ நதிக்கு. 
இப்புறத்திலிருக்கிற யாசேர்‌ தேசமும்‌, 
கீலேயாத்‌ தேசமும்‌ தங்களுக்கு நல்ல 
தேசமென்று இவ்விரண்டு கோத்திரத்தாரும்‌ 
சொல்லுகிறார்கள்‌. ரூபன்‌ புத்திரரும்‌ 
காத்‌ புத்திரரும்‌ போசைக்காரர்களா 
யிருக்கிறார்கள்‌. யோர்தான்‌ நதிக்கு. 
இப்புறத்திலுள்ள தேசம்‌, தங்கள்‌ 
ஆடுமாடுகளுக்கு தகுந்த 
இடமாகயிருப்பதினால்‌, 


எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தங்களுக்கு இந்தத்‌ தேசம்‌ வேண்டுமென்று 
இவ்விரண்டு கோத்திரத்தாரும்‌ அந்த 
தேசத்தை இச்சிக்கிறார்கள்‌. 


இஸ்ரவேலின்‌ 
கோத்திரத்தாரும்‌ 
ஒற்றுமையாயிருக்கிறார்கள்‌ னால்‌ 
இப்போதோ ரூபன்‌ புத்திரரும்‌ காத்‌ புத்திரரும்‌, 
மற்ற கோத்திரத்தாரிடத்திலிருந்து தங்களை 
தனியாக வேறுபிரித்துத இஸ்ரவேல்‌ 
சபையாருக்குள்ளே ஒரு பிரிவினையை 
ஏற்படுத்துகிறார்கள்‌. இவர்கள்‌ தங்களுடைய 
சுயநலத்தை மாத்திரமே பார்க்கிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ சபையாரின்‌ பொதுவான 
நலத்திற்கு இவர்கள்‌ முக்கியத்துவம்‌. 
கொடுக்கவில்லை. 

இஸ்ரவேல்‌ கோத்திரத்தார்‌ எல்லோரும்‌ 
க்‌ 


தக்குதல்‌ 

தேசங்களும்‌ இஸ்ரவேலின்‌ 
கோத்திரத்தாருக்கும்‌. பொதுவானது 
தேசங்களை  சுதந்தரிப்‌। 
கோத்திரத்தாருக்கும்‌ பங்கு இருக்கிறது. 
ஆனால்‌ ரூபன்‌ புத்திரரும்‌ காத்‌ புத்திரரும்‌, 
யோர்தானுக்கு இப்புறத்திலுள்ள இந்த 
தேசத்தை தங்களுக்கு மாத்திரம்‌. 
சொந்தமாக்கிக்கொள்ளவேண்டுமென்று 
ஆசைப்படுகிறார்கள்‌. அவர்கள்‌ மற்ற 
கோத்திரத்தாரின்‌ முயற்சிகளுக்கும்‌, 
அவர்களுடைய தேவைகளுக்கும்‌ மதிப்பு 
கொடுத்ததாக தெரியவில்லை. 


மோசே ரூபன்‌ புத்திரரையும்‌ காத்‌ 
புத்திரரையும்‌ எச்சரிக்கிறார்‌. அவர்களுடைய 
விண்ணப்பம்‌ தவறானது என்பதை மோசே 
அவர்களுக்கு தெளிவுபடுத்துகிறார்‌. 
அவர்களுடைய விண்ணப்பத்தினால்‌ 
சமஸ்த இஸ்ரவேல்‌  சபையாருக்கும்‌ 
வரப்போகிற பாதிப்புக்களை அவர்களுக்கு 
எடுத்துச்‌ சொல்லுகிறார்‌. 


மோசே காத்‌ புத்திரரையும்‌ ரூபன்‌ 
புத்திரரையும்‌ நோக்கி, 


இருப்பீர்களோ? 

(தன்ருக்கக 

அவர்கள்‌ 

அவர்கள்‌ 
திடனற்றுப்போகப்பண்ணுகிறதென்ன? 
(எண்‌ 32:67) என்று கேட்கிறார்‌. 


பன்னிரண்டு 
இதுவரையிலும்‌ 





எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


ரூபன்‌ புத்திரரும்‌, காத்‌ புத்திரரும்‌ 
தங்கி விடுவார்கள்‌ என்றும்‌, 
கானான்‌ தேசத்தைச்‌ சுதந்தரிப்பதற்கு 
மற்ற கோத்திரத்தாருக்கு 
புரியமாட்டார்கள்‌ என்றும்‌ 


நினைக்கிறார்‌. 


38 வருஷத்திற்கு முன்பு, 
காதேஸ்பர்னேயாவில்‌ ஏற்பட்ட கலகத்தைப்‌ 
போன்று மறுபடியும்‌ ஒரு கலகம்‌ 
வந்துவிடுமோ என்று மோசே 
கலக்கத்தோடிருக்கிறார்‌ பயமடைந்திருக்கலாம்‌. 
(எண்‌ 32:8-15) 


இங்கு 


ஆனால்‌ 


புத்திரரும்‌. 


ரூபன்‌ புத்திரரும்‌, 


காத்‌ 


வாக்குப்பண்ணுகிறார்கள்‌. 
இவ்விரு கோத்திரத்தாரும்‌: 
தேசத்திலும்‌, கீலேயாத்‌ 
குடியேறுவதற்கு மோசே 

சம்மதம்‌ தெரிவிக்கிறார்‌. (எண்‌ 3216-42), 


இஸ்ரவேல்‌ கோத்திரத்தார்‌ அனைவரும்‌ 

கானான்‌ தேசத்தில்‌ குடியேற 

வேண்டுமென்பதுதான்‌ , அவர்களுடைய 

திட்டம்‌. யோர்தானுக்குக்‌ கிழக்குப்‌ பகுதியில்‌ 

ர்‌ குடியேறுவதை 

சம்மதிக்கவில்லை 

32:6-15) ஆமிரகாமிற்குக்‌ 

கானான்‌ தேசம்‌ மட்டுமே வாக்குத்தத்த 

தேசமாக வாக்கு கொடுக்குப்பட்டிருக்கிறது 
(ஆதி 1518-21), 


யோர்தான்‌ நதியின்‌ அப்புறத்திலுள்ள 
கிழக்கு தேசம்‌ வாக்குத்தத்த: த்தின்‌ 
எல்லைக்குள்‌ வரவில்லை. 

புத்திரர்‌ தன்னுடைய 

பிரயாணம்‌ 

அனுமதி - 


சீகோன்‌  அழிக்கப்பட்டான்‌. 
புத்திரர்‌ அவனுடைய 
கைப்பற்றிக்‌ கொண்டார்கள்‌. 


பாசானின்‌ ராஜாவாகிய 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ யுத்தம்‌ பண்ணி, 
அவனுடைய தேசத்தையும்‌ கைப்பற்றிக்‌ 
கொண்டார்கள்‌. ஆரம்பத்தில்‌ வாக்குத்தத்தம்‌ 
பண்ணப்பட்ட தேசம்‌ ஐபிராத்து நதியிலிருந்து 
எகிப்தின்‌ நதி வரையிலும்‌ பரவியிருந்தது. 
ஆயிரம்‌ வருஷ அரசாட்சியின்‌ போது, 
வாக்குத்தத்த தேசம்‌ பதிமூன்று பிரிவுகளாகப்‌ 
பிரிக்கப்படும்‌. வடக்கில்‌ ஆமாத்திலிருந்து 
பெருங்கடல்‌ வரையிலும்‌ இந்தத்‌ தேசம்‌ 
பரவியிருக்கும்‌. (எசே 48) இஸ்ரவேல்‌ தேசம்‌ 
எல்லா தேசங்களுக்கும்‌ தலையாக இருக்கும்‌. 
மேசியாவின்‌ ராஜ்யம்‌ பரவி விரிந்திருக்கும்‌. 
(ஏசா 9:6-7; தானி 7:13-14 சக 
149; வெளி 11:15; வெளி 22: 


புத்திரரும்‌ புத்திரரும்‌, 
கண்ணப்‌! தவ்பா 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ மத்தியிலே. 
பாதிப்புக்கள்‌ ஏற்படும்‌ 
கோத்திரத்தாரும்‌ மற்ற 
புத்திரருடைய இருதயத்தை: 
திடனற்றுப்போகப்பண்ணுகிறார்கள்‌. 


இஸ்ரவேலின்‌ 


ஓகோடு 


ரூபன்‌ காத்‌ 
கேட்கிற 


இதனால்‌ 


முற்பிதாக்கள்‌ 
ஏற்கெனவே கானான்‌ தேசத்தை 
வேவுபார்க்கப்போனார்கள்‌. பன்னிரண்டு 
பிரபுக்கள்‌ அந்தத்‌ தேசத்திற்குப்போனார்கள்‌. 
அவர்களில்‌ பத்துபேர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
மத்தியிலே அவிசுவாசமான வார்த்தைகளை 
சொல்லி ஜனங்களை 
கலங்கப்பண்ணினார்கள்‌. இதனால்‌ 
கர்த்தருடைய கோபம்‌ இஸ்ரவேல்‌. 
சபையார்மீது வந்தது. மோசே இந்த சரித்திர 
சம்பவத்தை, ரூபன்‌ புத்திரருக்கும்‌ காத்‌ 
புத்திரருக்கும்‌ நினைவுபடுத்தி சொல்லுகிறார்‌. 


மோசே அவர்களை நோக்கி, “கானான்‌ 
தேசத்தைப்‌ பார்ப்பதற்கு நான்‌ உங்கள்‌ 
பிதாக்களைக்‌ காம ம்ம 
அனுப்பினபோது அவர்களும்‌ இப்படி 

செய்தார்கள்‌. அவர்கள்‌ 
பள்ளத்தாக்கு மட்டும்போய்‌, 


டட 
அத்தேசத்தைப்‌ 
ல்‌ புத்திரர்‌ 
கொடுத்த 
போகாதடிக்கு அவர்கள்‌ 

'திடனற்றுப்போகப்‌ 
(எண்‌ 32:89) என்றும்‌, 


யத்தைத்‌ 
பண்ணினார்கள்‌” 





BALWETHER 
பிய 


'அதினால்‌ கர்த்தர்‌ அந்நாளிலே கோபம்‌ 
மூண்டவராகி: உத்தமமாய்‌ என்னைப்‌ 
பின்பற்றின கேனேசியனான எப்புன்னேயின்‌ 
குமாரன்‌ காலேபும்‌, நூனின்‌ குமாரன்‌ 
யோசுவாவம்‌ தவிர. எகிப்திலிருந்து 
வந்தவர்களில்‌ இருபது வயதுமுதல்‌ அதற்கு 
மேற்பட்ட மனிதர்களில்‌ ஒருவரும்‌ என்னை 
உத்தமமாய்ப்‌ பின்பற்றாதபடியால்‌, அவர்கள்‌ 
நான்‌  ஆபிரகாமுக்கும்‌ ஈசாக்குக்கும்‌. 
யாக்கோபுக்கும்‌ ஆணையிட்டுக்கொடுத்த 
தேசத்தைக்‌ காண்பதில்லை என்று 
ஆணையிட்டிருக்கிறார்‌” (எண்‌ 3220-12) 
என்றும்‌ சொல்லுகிறார்‌ 
காலேபும்‌, யோசுவாவும்‌ கர்த்தரை 
உத்தமமாய்‌ பின்பற்றினார்கள்‌. ஆகையினால்‌ 
இவர்கள்‌ இருவரும்‌ மரித்துப்‌ போகாமல்‌, 
கானான்‌ தேசத்திற்குள்‌ பிரவேசிப்பதற்கு 
அனுமதிக்கப்படுகிறார்கள்‌. 
எகிப்திலிருந்து புறப்பட்ட பழைய 
சந்ததியாரில்‌ மோரே கொக: கணை) 
ஆகியோரைத்‌ தலிர வேறு யாரும்‌ 
வாக்குத்தத்த தேசத்தைக்‌ காணமாட்டார்கள்‌. 
எண்‌ 14:23-35; 
புதிய சந்ததியாரில்‌ 
யாருக்கும்‌ 58 அல்லது 60 வயதிற்கு மேல்‌ 
கத்‌ 


அப்படியே கர்த்தருடைய கோயம்‌ 
ஒன்கே்வ்ல்‌ மூண்டது: கர்த்தருடைய 
த்தில்‌ பொல்லாப்புச்‌ செய்த அந்தச்‌ 
சந்ததியெல்லாம்‌ நிர்மூலமாகுமட்டும்‌ 
அவர்களை வனாந்தரத்திலே நாற்பது வருஷம்‌ 
அலையப்பண்ணினார்‌. (எண்‌ 32:13) என்று 


முற்பிதாக்கள்‌ நாற்பது, 
க்கு முன்பு கர்த்தருக்கு கோபம்‌ 
ல, இப்போது. ரூபன்‌ 
காத்‌ புத்திரரும்‌ கர்த்தருக்கு 
ட்டன என்று மோசே 
சொல்லுகிறார்‌. இவ்விரண்டு கோத்திரத்தாரும்‌ 
இஸ்ரவேல்‌ சபையாரின்‌ பாளயத்திலிருந்து 
தனியாகப்‌ பிரிந்துவிடவேண்டுமென்று 
விரும்புகிறார்கள்‌. இதனால்‌ 
ற்றுபயாலிருக்கிற இஸ்ரவேல்‌ சபையர்‌ 
மத்தியிலே பிரிவினை உண்டாகும்‌. 
பிரிவினை என்பது ஒரு தொற்றுவியாதிபோல. 
இந்தப்பிரிவினை குணம்‌ 
இஸ்ரவேலின்‌ மற்ற கோத்திரத்தாரையும்‌ 
தொற்றிக்கொள்ளும்‌ 


எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மோசே ரூபன்‌ புத்திரரையும்‌ காத்‌ 
புத்திரரையும்‌ பார்த்து, “இப்பொழுதும்‌ இதோ 
இஸ்ரவேலர்‌ மேலிருக்கும்‌ கர்த்தருடைய 
கோபத்தின்‌ உக்கிரத்தை. இன்னும்‌ 
அதிகரிக்கப்பண்ணும்படி, நீங்கள்‌ உங்கள்‌ 
பிதாக்களின்‌ ஸ்தானத்திலே பாவமுள்ள 
பெருங்கூட்டமாய்‌ எழும்பியிருக்கிறீர்கள்‌" 
(எண்‌ 32:14) என்றும்‌, 


நீங்கள்‌ அவரைவிட்டுப்‌ 
பின்வாங்கினால்‌, அவர்‌ இன்னும்‌ அவர்களை 
வனாந்தரத்தில்‌ இருக்கப்பண்ணுவார்‌; இப்படி 
நீங்ள்‌ இந்த  ஜனங்களையெல்லாம்‌ 
அழியப்பண்ணுவீர்கள்‌" (எண்‌ 32:15) என்றும்‌ 
சொல்லுகிறார்‌. 


ண்டாம்‌ லைமுறையாரும்‌, 
க்கக்‌ எதிராகக்‌, கலகம்‌ பண்ணினால்‌. 
அவர்களாலும்‌ கானான்‌ தேசத்திற்குள்‌ 
பிரவேசிக்க முடியாது. 
புத்திரரும்‌ காத்‌ புத்திரரும்‌ 
'விரோதமாகக்‌ 
அவர்‌ மறுடியுமாய்‌ 
சபையாரை வனாந்தரத்திலே 
திரும்பவம்‌ அலையப்பண்ணிவிடுவார்‌ என்று 
அவர்களை எச்சரிக்கிறார்‌ 
புத்திரர்‌ கர்த்தரை விட்டுப்‌ 
ல்‌, கர்த்தர்‌ அவர்களை 
இன்னும்‌ வனாந்தரத்தில்‌ இருக்கப்பண்‌ ணுவார்‌ 
என்று மோசே எச்சரிப்பான வார்த்தைகளை 
சொல்லுகிறார்‌. 


விவாதமும்‌ சமாதானமும்‌ 
எண்‌ 82:16-27 


எண்‌ 9216. அப்பொழுது அவர்கள்‌ 
அவன்‌ சமீபத்தில்‌ வந்து: 
எங்கள்‌ ஆடுமாடுகளுக்காகத்‌ 
'தொழுவங்களையும்‌, எங்கள்‌: 
பின்னைகளுக்காகப்‌ பட்டணங்களையும்‌ 


இங்கே கட்டுவோம்‌. 


எண்‌ 3217. நாங்களோ 
புத்திரரை அவர்கள்‌ 
கொண்டுபோய்ச்‌. 
யுத்தசன்னத்தராய்த்‌ தீவிரத்தோடே 
அவர்களுக்கு முன்பாக நடப்போம்‌; 
எங்கள்‌ பின்னைகள்‌ இத்தேசுத்துக்‌ 
குடிகவினிமித்தம்‌ அரணான 
பட்டணங்களிலே குடியிருக்கக்‌ கேட்டுக்‌ 
கொள்ளுகிறோம்‌. 


இஸ்ரவேல்‌ 
ஸ்தானத்திலே 
சேர்க்குமனவும்‌, 





BALWETHER 
பிய 


எண்‌ 3218. 
யாவரும்‌ தங்கள்‌ 
௬தந்தரத்தைச்‌. ௬தத்தரித்துக்‌ 
கொள்ளும்வரைக்கும்‌, நாங்கள்‌ எங்கள்‌ 
வீடுகளுக்குத்‌ திரும்புவதில்லை. 


எண்‌ 5219. யோர்தானுக்கு. 
இப்புறத்தில கிழக்கே எங்களுக்குச்‌. 
சுதந்தரம்‌ உண்டானபடியினாலே, 
நாங்கள்‌ அவர்கனோடே கூட 
யோர்தானுக்கு அக்கரையிலும்‌, அதற்கு. 
அப்புறத்திலும்‌ சுதந்தரம்‌. 
வாங்கமாட்டோம்‌ என்றார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ 


எண்‌ 3220, அப்பொழுது மோசே. 
அவர்களை நோக்கி: நீங்கள்‌ இத்த 
வார்த்தையின்‌ படியே செய்து, 
கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
யுத்தசன்னத்தராகி, 


எண்‌ 8221. கர்த்தர்‌ தம்முடைய 
சத்துருக்களைத்‌ தம்முடைய முகத்திற்கு. 
முன்னின்று துரத்திவிடுமனவும்‌, நீங்கள்‌: 
யாவரும்‌ அவருடைய சமுகத்தில்‌ 
யுத்தசன்னத்தராய்‌ யோர்தானைக்‌. 
கடத்துபோவீர்கனானால்‌, 


எண்‌ 322௨. அத்தேசம்‌ கர்த்தருக்கு. 
பண்பாக வசப்படுத்தப்பட்டயின்பு, 
ங்கள்‌ திரும்பிவந்து, 
முன்பாகவும்‌ ள்‌ 
முன்பாகவும்‌, குற்றமில்லாதிருப்பீர்கன்‌; 
அதற்குப்பின்பு 

கர்த்தருக்கு முன்பாக 
சுதந்தரமாகும்‌. 


எண்‌ 3228. நீங்கள்‌ 
செய்யாமற்போனால்‌, 

விரோதமாகப்‌ 
செய்தவர்களாயிருப்பீர்கன்‌; உங்கள்‌ 
பாவம்‌ உங்களைத்‌ தொடர்த்தூபிடிக்கும்‌. 
என்று நிச்சயமாய்‌ அறியுங்கள்‌. 


எண்‌ 3224. 
பின்னைகளுக்காகப்‌ 
பட்டணங்கனையும்‌, 
ஆடுமாடுகளுக்காகத்‌ 
தொழுவங்கனையும்‌ கட்டி, உங்கள்‌. 
வாய்மொழிமின்படியே செய்யுங்கள்‌ 
என்றான்‌. 


எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எண்‌ 3225. அப்பொழுது காத்‌ 
புத்திரரும்‌ ரூபன்‌ புத்திரரும்‌ 
மோசேயை நோக்கி: எங்கள்‌ 
ஆண்டவன்‌ கட்டனையிட்டபடியே 
உமது ஊழியக்காரராகிய நாங்கள்‌ 
செய்வோம்‌. 


எண்‌ பெட்ட எங்கள்‌ பின்னைகளும்‌ 

மனைவிகளும்‌, எங்கள்‌ 
ஆடுமாடு முதலான எங்களுடைய 
எல்லா மிருகஜீவன்கனோடும்‌, இங்கே 
கிலேயாத்தின்‌' பட்டணங்களில்‌. 
இருப்பார்கள்‌. 


எண்‌ 3227. உமது ஊழியக்காரராகிய 
நாங்களோ எங்கள்‌ ஆண்டவன்‌ 
சொன்னபடியே, ஒவ்வொருவரும்‌ 
யுத்தசன்னத்தாராய்‌, கர்த்தருடைய 
சமுகத்தில்‌ யுத்தத்திற்குப்‌ போவோம்‌ 
என்றார்கள்‌. 
மோசே ரூபன்‌ புத்திரரோடும்‌ காத்‌ 
புத்திரரோடும்‌. விவாதம்பண்ணுகிறார்‌. 
அவர்கள்‌ எல்லோரும்‌ இப்போது 
யோர்தானுக்கு இப்புறத்திலே இருக்கிறார்கள்‌. 
மோசேயின்‌ விவாத வார்த்தைகளை 
ரூபன்‌ புத்திரரும்‌ காத்‌ புத்திரரும்‌. 
கவனமாய்ச்‌ செலிகொடுத்து கேட்கிறார்கள்‌. 
மோசேயின்‌ வார்த்தைகளைக்‌ குறித்து 
அவ்விரண்டு கோத்திரத்தாரும்‌ தங்களுக்குள்‌ 
ஆலோசனைபண்ணிக்கொள்கிறார்கள்‌. 


அதன்‌ பின்பு ரூபன்‌ புத்திரரும்‌ காத்‌ 


மோசேக்கு சமீபத்தில்‌ 

சமாதானமான வார்த்தைகளைப்‌ 

தாங்கள்‌ யோர்தானைக்‌ 
யுத்தசன்னத்தாராய்‌ தீவிரத்தோடே, 

மற்ற  கோத்திரத்தாருக்கு, 

முன்பாக நடப்போம்‌ என்று இவ்விரண்டு 
கோத்திரத்தாரும்‌  வாக்குப்பண்ணுகிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ யாவரும்‌ தங்கள்‌ தங்கள்‌ 
சுதந்தரிப்பதற்கு தாங்களும்‌ 
ஆதரவாயிருப்போம்‌ என்று சொல்லுகிறார்கள்‌. 
புத்திரரும்‌ புத்திரரும்‌, 
சம்பத்‌ வந்து, 
ஆடுமாடுகளுக்காகத்‌ 
எங்கள்‌ 
பட்டணங்களையும்‌ 
(எண்‌ 3216) என்றும்‌, 


ரூபன்‌ 
மோசேக்கு 
எங்கள்‌ 
தொழுவங்களையும்‌, 
பிள்ளைகளுக்காகப்‌ 


இங்கே கட்டுவோம்‌” 


காத்‌ 





BALWETHER 
பிய 


குடிகளினிமித்தம்‌ அரணான பட்டணங்களிலே. 
குடியிருக்கக்‌ கேட்டுக்‌ கொள்ளுகிறோம்‌" 
(எண்‌ 32:17) என்றும்‌, 


“இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ யாவரும்‌ தங்கள்‌ 
தங்கள்‌ சுதந்தரத்தைச்‌ சுதந்தரித்துக்‌ 
கொள்ளும்வரைக்கும்‌, நாங்கள்‌ எங்கள்‌ 
வீடுகளுக்குத்‌ திரும்புவதில்லை" (எண்‌ 3228) 


உண்டானபடியினாலே, 
அவர்களோடே கூட 
அக்கரையிலும்‌, அதற்கு 
சுதந்தரம்‌ வாங்கமாட்டோம்‌" 
என்றும்‌ சொல்லுகிறார்கள்‌. 


யோர்தானுக்கு 
அப்புறத்திலும்‌ 
(எண்‌ 32:19) 


காத்‌ புத்திரரும்‌ 
எண்ணங்களை 
இஸ்ரவேல்‌ 
ஸ்தானத்திலே 
சேர்க்குமளவும்‌, 
'விரத்தோடே 
நடப்போம்‌ என்று 
(எண்‌ 3216-19), 
அங்கிகரிக்கிறார்‌ 


யுத்தசன்னத்தராய்த்‌ 
அவர்களுக்கு முன்பாக 
வாக்குப்பண்ணுகிறார்கள்‌. 
மோசே இதை 
(எண்‌ 32:20-24). 
இவ்விரண்டு கோத்திரத்தாரின்‌ 
புருஷர்கள்‌ கானான்‌ தேசத்தைச்‌ 
சுதந்தரிப்பதற்காக இஸ்ரவேலின்‌ 
கோத்திரத்தாரோடு த்தம்‌ 


ன்னர்‌ பாதுகாப்பு வேண்டும்‌. 
ஆகையினால்‌, இவர்கள்‌ அரணான 
பட்டணங்களில்‌ குடியிருக்க விரும்புகிறார்கள்‌. 


புத்திரரும்‌ காத்‌ புத்திரரும்‌. 
சொல்லுகிற விளக்கம்‌ 
அவர்கள்‌ 
மற்ற கோத்திரத்தாரைக்‌ 
கரிசனையோடு பேசுகிறார்கள்‌. 


ரூபன்‌ 
ப்போது 
நியாயமானதாகயிருக்கிறது. 


இஸ்ரவேலின்‌. 
குறித்தும்‌ 
ன்‌ 


'திடனற்று போகப்பண்ணுவதற்கு பதிலாக, 


எண்ணாகமம்‌ - 
NUMBERS - COMMENTARY 


விரிவை மற 


PUBLISHERS 


இப்போது அவர்களுடைய இனன்‌ 
திடப்படுத்துகிறார்கள்‌. விரண்டு 
கோத்திரத்தாரும்‌ தங்கள்‌ க்‌்‌ 
வார்த்தைகளினால்‌ இஸ்ரவேல்‌ சபையார்‌ 
எல்லோரையும்‌ உற்சாகப்படுத்துகிறார்கள்‌. 

தங்கள்‌  கோத்திரங்களில்‌ யுத்த 
சன்னத்தராயிருக்கிறவர்கள்‌ எல்லோரும்‌, 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு முன்பாக ஆயுதம்‌ 
ஏந்தி, தீவிரமாய்‌. முன்நடப்பதாக 
வாக்குப்பண்ணுகிறார்கள்‌. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
கானான்‌ தேசத்தைச்‌ சுதந்தரிப்பதற்கு 
தங்களுடைய இரண்டு கோத்திரங்களிலள்ள 
யுத்தவீரர்கள்‌ உதவிசெய்வார்கள்‌ என்று 
சொல்லுகிறார்கள்‌. 


ரூபன்‌ புத்திரரும்‌ காத்‌ புத்திரரும்‌ 
தங்கள்‌ ஆடுமாடுகளையும்‌, தங்கள்‌ 
வீடுகளிலுள்ள வர்களையும்‌ யோர்தானுக்கு 
இப்புறத்திலே விட்டுவிட்டு, தங்களுடைய 
யுத்தவீரர்கள்‌ எல்லோரும்‌, த்‌ 
சன்னத்தராக, இஸ்ரவேல்‌ 


கானான்‌ 

சொற்லுவ்கர்கர்‌ 

கோத்திரத்தாரின்‌ 

ககக இவர்களோடு கூட வராமல்‌, 

அவர்களுடைய வீடுகளில்‌ தங்கிவிட்டால்‌, 

இவர்களால்‌ இஸ்ரவேலின்‌ மற்ற 

கோத்திரத்தாருக்கு அதிகமாய்‌ உதவி 
செய்யமுடியும்‌ 


கானான்‌ 
சுதந்தரிக்கும்போது 
கோத்திரத்தாருக்கும்‌ குடும்ப பாரங்களும்‌, 
குடும்ப பொறுப்புக்களும்‌ இருக்காது. 
கானான்‌ தேசத்தை சுநந்தரிக்கவேண்டும்‌. 
என்றும்‌ ஒரே பொறுப்பும்‌, ஒரே பாரமும்‌ 
தந்திரமே இவ்விரண்டு 
சந்தித்ததில்‌ இருக்கும்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ யாவரும்‌ தங்கள்‌ 
தங்கள்‌  சுதந்தரத்தைச்‌  சுதந்தரித்துக்‌ 
கொள்ளும்வரைக்கும்‌, தாங்கள்‌ தங்கள்‌ 
வீடுகளுக்குத்‌ திரும்புவதில்லை (எண்‌ 32:18) 
என்றும்‌ ரூபன்‌ புத்திரரும்‌ காத்‌ 
புத்திரரும்‌ சொல்லுகிறார்கள்‌. கானான்‌ 


சத்தைச்‌ 
இங்ண்ன்டு 


தங்கள்‌ 
திரும்பிப்போகமாட்டார்கள்‌. 


சுதந்தரத்திற்கு 





எண்ணாகமம்‌ - 


விரிவுரை 


NUMBERS - COMMENTARY 


ரூபன்‌ புத்திரருக்கும்‌ 


புத்திரருக்கும்‌ 
இப்புறத்தில்‌ 


கொடுக்கப்பட்டிருக்கிறது. 
இன்னும்‌ ஒரு சுதந்தரம்‌: 

ஆகையினால்‌ 

கோத்திரத்தாரும்‌, யோர்தானுக்கு 
அக்கரையிலும்‌, அதற்கு அப்புறத்திலுமுள்ள 
கானான்‌ தேசத்திலும்‌ சுதந்தரம்‌ 
வாங்கமாட்டோம்‌ என்று 
வாக்குப்பண்ணுகிறார்கள்‌ (எண்‌ 32:9). 


புத்திரரும்‌ காத்‌ 
'விளக்கத்தை 
புரிந்துகொள்கிறார்‌. அவர்கள்‌ தங்களுடைய 
விண்ணப்பத்தை மிகவும்‌ நியாயமாக 
எடுத்து சொல்லுகிறார்கள்‌. மோசே ஒரு சில 
நிபந்தனைகளோடு, அவர்களுடைய 
விண்ணப்பத்தை ஏற்றுக்கொள்கிறார்‌ 


ரூபன்‌ 
சொல்லுகிற 


சே 


மோசே அவர்களை நோக்கி, “நீங்கள்‌ 
இந்த வார்த்தையின்படியே. செய்து, 
கர்த்தருடைய சமுகத்தில்‌ யுத்தசன்னத்தராகி, 

சத்துருக்களைத்‌ 


யோர்தானைக்‌ கடந்துபோவீர்களானால்‌, 
அத்தேசம்‌ கர்த்தருக்கு முன்பாக 
வசப்படுத்தப்பட்டபின்பு, நீங்கள்‌ திரும்பிவந்து. 
கர்த்தருக்கு, முன்பாகவும்‌ 
இஸ்ரவேலருக்கு முன்பாகவும்‌, 
குற்றமில்லாதிருப்பீர்கள்‌: அதற்குப்பின்பு 
நேசம்‌ கர்த்தருக்கு முன்பாக ௨ குச்‌ 
சுதந்தரமாகும்‌' (எண்‌ 32:20-22) பு 
சொல்லுகிறார்‌ 


மோசே னயோடு ரூபன்‌ 
ப்ரட்‌ நாத்‌! பத்தாம்‌. வின்‌ 
கோரிக்கையை ஏற்றுக்‌ கொள்கிறார்‌. 
இவர்கள்‌ யாவரும்‌ யுத்தசன்னத்தராய்‌ 
யோர்தானைக்‌ கடந்து போகவேண்டும்‌. 
கானான்‌ தேசத்தை வசப்படுத்திய 
பின்பு,  இல்லிரு கோத்திரத்தாரும்‌ 
தங்கள்‌ சுதந்தரத்துக்கு திரும்பி 
போகலாம்‌. (எண்‌ 32:20-24). 


கோத்திரங்களிலிருந்தும்‌ 40,000பேர்‌ 
பங்குபெற்றார்கள்‌. (யோக. 412-13) 
இரண்டாவது கணக்கெடுப்பின்‌ பிரகாரம்‌, 
இவர்களுடைய இரண்டரை 
கோத்திரங்களிலிருந்து யுத்தம்‌ பண்ணக்‌ 
கூடியவர்களின்‌ எண்ணிக்கை 110,580 பேர்‌ 
ஆகும்‌எண்‌ 32:33) 40,000 பேர்‌ 
யுத்தத்திற்குப்‌ போனார்கள்‌. 70,580 பேர்‌ 
தங்கள்‌ குடும்பத்தாரைப்‌ பாதுகாப்பதற்காகத்‌ 
தங்கி விடுகிறார்கள்‌. 


ரூபன்‌ புத்திரரும்‌ காத்‌ புத்திர। 
என்னத்த" தகரந்தோடே இவ்வ 
புத்திரருக்கு முன்பாக நடப்போம்‌ என்று 
வாக்குப்பண்ணுகிறார்கள்‌. மோசேயோ 
அவர்களிடத்தில்‌ பேசும்போது, அவர்கள்‌ 
கர்த்தருடைய சமுகத்திலே யுத்தசன்னத்தராகி 
கர்த்தருக்கு முன்பாக நடக்கவேண்டுமென்று 
சொல்லுகிறார்‌. 


கர்த்தர்‌... இஸ்ரவேல்‌ 
கானான்‌ தேசத்தை சுதந்தர 

த்க்‌ க்‌ 

கர்த்தருடைய 
நிறையேத்தபபேகிறாரிகள்‌ யுத்தம்‌ 
கர்த்தருடையது. ஆகையினால்‌ ரூபன்‌ 
புத்திரரும்‌ காத்‌ புத்திரரும்‌, இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கு முன்பாக யுத்தசன்னத்தராய்‌ 
புறப்பட்டுப்போகாமல்‌, கர்த்தருக்கு முன்பாக 
யுத்தசன்னத்தராய்‌ புறப்பட்டுப்போக 

வேண்டுமென்று மோசே சொல்லுகிறார்‌. 
வத்‌ புத்திரரும்‌, 


புத்திரரும்‌ 
விண்ணப்பத்தை 
நல்ல வார்த்தைகளை 
அவர்கள்‌ 


த்திரருக்‌ 
பர்த்‌ 
இஸ்ரவேல்‌ 
சித்தத்தை 


சொல்லியிருக்கிறார்கள்‌. 
மோசயோடு உடன்படிக்கை 
பண்ணியிருக்கிறார்கள்‌. இரண்டு 
கோத்திரத்தாரும்‌ தங்களுடைய வார்த்தையில்‌ 
உண்மையுள்ளவர்களாயிருக்கவேண்டும்‌. 
உடன்படிக்கையை மீறுவது அவர்களுக்கு 
பாவமாமிருக்கும்‌ என்று மோசே அவர்களை 
எச்சரிக்கிறார்‌. 


மோசே ரூபன்‌ 
புத்திரரையும்‌ நோக்கி, 
செய்யாமற்போனால்‌, 
விரோதமாகப்‌ 
செய்தவர்களாயிருப்பீர்கள்‌: உங்கள்‌ பாவம்‌ 
உங்களைத்‌ தொடர்ந்துபிடிக்கும்‌ என்று 
நிச்சயமாய்‌ அறியுங்கள்‌” (எண்‌ 32:23) என்று 
சொல்லுகிறார்‌. 


புத்திரரையும்‌ காத்‌ 
நீங்கள்‌ இப்படிச்‌ 
கர்த்தருக்கு 

பாவம்‌ 





BALWETHER 
பிய 


புத்திரரும்‌ காத்‌ புத்திரரும்‌, 
வார்த்தையின்படி 

அவர்கள்‌ 
கர்த்தருக்கு விரோதமாகவும்‌, இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கு விரோதமாகவும்‌ பாவம்‌ 
செய்கிறார்கள்‌. அது மாத்திரமல்ல அவர்கள்‌ 
தங்கள்‌ வார்த்தையின்படி 
செய்யவில்லையென்றால்‌, அவர்கள்‌ பாவம்‌ 


அவர்களை தொடர்ந்து பிடிக்கும்‌. 


பாவம்‌ நிச்சயமாகவே, 
தொடர்ந்து பிடிக்கும்‌. 
உடனே  பிடிக்காவிட்டாலும்‌, 
எப்படியாவது பிடித்து விடும்‌. ஆகையினால்‌ 
பாவம்‌ நம்மை பிடிப்பதற்கு முன்பாக, நாம்‌ 
அந்தப்‌ பாவத்தை கண்டுபிடிக்கவேண்டும்‌. 
நம்முடைய பாவத்திற்காக மனந்திரும்பி, 
கர்த்தரிடத்தில்‌ அந்தப்‌ பாவத்தை அறிக்கை 
செய்து, நாம்‌ கண்டுபிடித்த பாவத்தைவிட்டு 
விலகி வரவேண்டும்‌. இல்லையென்றால்‌ 
நம்முடைய பாவம்‌ நம்மைப்‌ பிடித்து, நம்மை 
அழித்துப்போடும்‌. 

ரூபன்‌ புத்திரரும்‌ காத்‌ புத்திரரும்‌ கேட்ட 
விண்ணப்பங்களை மோசே அங்கீகரிக்கிறார்‌ 
மோசே அவர்களை நோக்கி, “உங்கள்‌ 
பிள்ளைகளுக்காகப்‌ பட்டணங்களையும்‌ 
உங்கள்‌ ஆடுமாடுகளுக்காகத்‌ 
தொழுவங்களையும்‌ கட்டி உங்கள்‌ 
வாய்மொழியின்படியே செய்யுங்கள்‌” (எண்‌ 
32:24) என்று சொல்லுகிறார்‌. 


ரூபன்‌ புத்திரரும்‌ காத்‌ புத்திரரும்‌ 
மறுபடியுமாய்‌ மோசேயின்‌ வார்த்தைகளையும்‌, 
அவர்‌. சொல்லும்‌ நிபந்தனைகளையும்‌ 
அங்கீகரிக்கிறார்கள்‌. “எங்கள்‌ ஆண்டவன்‌ 
கட்டளையிட்டபடியே உமது ஊழியக்காரராகிய 
நாங்கள்‌ செய்வோம்‌" (எண்‌ 32:25) என்று 
இல்விரண்டு கோத்திரத்தாரும்‌ 
மோசேயினிடத்தில்‌ வாக்குப்பண்ணுகிறார்கள்‌. 

காத்‌ புத்திரரும்‌ ரூபன்‌ புத்திரரும்‌. 
மோசேயை நோக்கி, “எங்கள்‌ பிள்ளைகளும்‌ 
வ மனைவிகளும்‌. எங்கள்‌ ஆடுமாடு 

லான எங்களுடைய 
மிருகஜீவன்களோடும்‌, இங்கே கிவேயாத்தின்‌ 
பட்டணங்களில்‌ இருப்பார்கள்‌. உமது 
ஊழியக்காரராகிய நாங்களோ எங்கள்‌ 
ஆண்டவன்‌ சொன்னபடியே, ஒவ்வொருவரும்‌ 
யுத்தசன்னத்தாராய்‌, கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
யுத்தத்திற்குப்‌ போவோம்‌" (எண்‌ 32:26,27) 
என்று சொல்லுகிறார்கள்‌. 


எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


மோசேயின்‌ கட்டளை 
எண்‌ 32:28-41 


எண்‌ 8228. அப்பொழுது மோசே 
அவர்களுக்காக ஆசாரியனாகிய 
எலெயாசாருக்கும்‌, நூனின்‌ 
குமாரனாகிய யோகவாவுக்கும்‌, 
இஸ்ரவேல்‌ புத்திருடைய கோத்திர 
பிதாக்கனாகிய தலைவர்களுக்கும்‌ 
கட்டளையிட்டு: 


எண்‌ 3229. காத்‌ புத்திரரும்‌ கபன்‌ 
புத்திரரும்‌ அவரவர்‌ கர்த்தருடைய 
சமுகத்தில்‌. யுத்தசன்னத்தராய்‌. 
உங்கனோடே கூட யோர்தானைக்‌ 
கடத்துபோனால்‌, அத்தேசம்‌ 
உங்களுக்கு. வசப்பட்டயின்பு, 
அவர்களுக்குக்‌ கீலேயாத்‌ தேசத்தைச்‌ 
சுதந்தரமாகக்‌ கொடுக்கக்கட வீர்கள்‌. 


எண்‌ 92490. 
யுத்தசன்னத்தராய்க்‌ 
கடத்துபோகாதிருத்‌ தார்கனேயானால்‌, 
அவர்கன்‌ உங்கள்‌ நடுவே கானான்‌ 
தேசத்திலே. சுதந்தரம்‌ 
அடையக்கடவர்கள்‌ என்றான்‌. 


உங்களோடேகூட 


எண்‌ 32:31. காத்‌ புத்திரரும்‌ கூபன்‌ 
பிரதியுத்தரமாக: 
ஊழியக்காரராகிய 
எங்களுக்குச்‌. 
சொன்னபடியே செய்வோம்‌. 


எண்‌: 32:92. யோர்தானுக்கு. 
இக்கரையிலே எங்கன்‌ சுதந்தரத்தின்‌ 
காணியாட்சி எங்களுக்கு. 
உரியதாகும்படி, நாங்கள்‌ கர்த்தருடைய 
சமுகத்தில்‌: யுத்தசன்னத்தராய்‌ 
கானான்தேசத்திற்குப்‌ போவோம்‌. 
என்றார்கள்‌. 


எண்‌ 3298. அப்பொழுது மோசே 
காத்‌ புத்திரருக்கும்‌, குபன்‌ 
புத்திரருக்கும்‌, யோசேப்பின்‌. 
குமாரனாகிய மனாசேயின்‌ 
பாதிக்கோத்திரத்தாருக்கும்‌, 
எமோரியாருடைய 
சீகோனின்‌: ராஜ்யத்தையும்‌, 
பாசானுடைய ராஜாவாகிய ஓகின்‌ 
ராஜ்யத்தையும்‌, அவைகளைச்‌ சேர்த்த 
தேசங்களையும்‌. அவைகளின்‌ 
எல்லையைச்‌ சுற்றிலுமுன்ன 
பட்டணங்கனையும்‌ கொடுத்தான்‌. 


ராஜாவாகிய 





BALWETHER 
பிய 


எண்‌ 8284. பின்பு காத்‌ சந்ததியார்‌ 
தீயோன்‌, அதரோத்‌ ஆரோவேர்‌. 


எண்‌ 82:85. ஆத்ரோத்‌, சேரபான்‌, 
யாசேர்‌, யொகியேயா. 


எண்‌ 3236. பெத்திம்ரா, பெத்தாரன்‌ 
என்னும்‌ அரணான பட்டணங்கணையும்‌ 
ஆட்டுத்தொழுவங்கனையும்‌ 
கட்டினார்கள்‌. 


எண்‌ 9297. 
எஸ்போன்‌, 
கீரியாத்தாயிம்‌, 


எண்‌ 9298, பேர்கன்‌ மாற்றப்பட்ட 
நேபோ, பாகால்மெயோன்‌, சீப்மா 
என்பவைகளைக்‌ கட்டி, தாங்கள்‌ 
கட்டின பட்டணங்களுக்கு வேறே 
பேர்களைக்‌ கொடுத்தார்கள்‌. 


குபன்‌ சந்ததியார்‌ 


எலெயாலெ, 


எண்‌ 92:99. மனாசேயின்‌ குமாரனாகிய 
மாகீரின்‌ புத்திரர்‌ கீலேயாத்திற்குப்‌ 
போய்‌, அதைக்‌ கட்டிக்கொண்டு, 
அதிலிருந்த 'எமோரியரைத்‌ 
துரத்திவிட்டார்கள்‌. 


எண்‌ 8240. அப்பொழுது மோசே 
கிலேயாத்தை மனாசேயின்‌. 
குமாரனாகிய மாகீருக்குக்‌ கொடுத்தான்‌; 
அவர்கள்‌ அதிலே குடியேதினார்கள்‌. 


எண்‌ 92:41. மனாசேயின்‌ குமாரனாகிய 
யாவீர்‌ போய்‌, அவர்களுடைய 
கிராமங்களைக்‌ கட்டிக்கொண்டு, 
அவைகளுக்கு யாவீர்‌ என்று 
பேரிட்டான்‌. 


ரூபன்‌ புத்திரர்‌, காத்‌ புத்திரர்‌ 
ஆகியோர்‌ மூலமாக ஏற்பட்ட பிரச்சனையை 
மோசே தீர்த்து வைக்கிறார்‌. மோசே 
சீக்கிரத்தில்‌ மரிக்கப்போகிறார்‌. ரூபன்‌ 
புத்திரரும்‌ காத்‌ புத்திரரும்‌, இஸ்ரவேலின்‌ 
மற்ற கோத்திரத்தாரோடுகூட கானான்‌ 
தேசத்திற்கு வந்து, அந்த தேசத்தைச்‌ 
தக்கது. உ கதி (செல்லத்‌ 
வாக்குப்பண்ணுகிறார்கள்‌. ஆனால்‌. 
மோசேயோ கானான்‌ தேசத்திற்குள்‌ 
பிரவேசிக்கமாட்டார்‌. அதற்கு முன்பே 
மரித்துப்போவார்‌. 

ரூபன்‌ 
புத்திரருக்கும்‌ 
வார்த்தைகளையும்‌, 
சொன்ன. 


புத்திரருக்கும்‌, காத்‌ 

தான்‌ சொன்ன 

அவர்கள்‌ தன்னிடத்தில்‌ 
உறுதிமொழிகளையும்‌, 


எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மோசே தனக்கு பின்பு இஸ்ரவேலுக்கு 
தலைவர்களாக இருக்கப்போகிறவர்களிடத்தில்‌ 
சொல்லுகிறார்‌. 


மோசே 
ஆசாரியனாகிய 


அவர்களுக்காக 
எலெயாசாருக்கும்‌, 
நூனின்‌ குமாரனாகிய  யோசுவாவுக்கும்‌, 
இஸ்ரவேல்‌ புத்திருடைய கோத்திர 
பிதாக்களாகிய தலைவர்களுக்கும்‌. 
கட்டளையிடுகிறார்‌ (எண்‌ 32:28). 


ரூபன்‌ புத்திரருக்கும்‌ காத்‌ 
புத்திரருக்கும்‌. தான்‌ சொன்ன 
வார்த்தைகளை, யோசவாவும்‌ எலெயாசாரும்‌, 
இஸ்ரவேல்‌ புத்திரருடைய 
கோத்திரப்பிதாக்களின்‌: தலைவர்களும்‌. 
நிறைவேற்றவேண்டும்‌. ஆகையினால்‌ 
தனக்கும்‌, ரூபன்‌ புத்திரருக்கும்‌, காத்‌ 
புத்திரருக்கும்‌ இடையே 
சம்பாஷணைகளை, 
யோசுவாவுக்கும்‌, இஸ்ரவேலின்‌ 
தலைவர்களுக்கும்‌ சொல்லுகிறார்‌. 

மோசே யோசுவாவையும்‌ 
எலெயாசாரையும்‌, இஸ்ரவேல்‌ புத்திரருடைய 
கோத்திரப்பிதாக்களாகிய தலைவர்களையும்‌ 


நடைபெற்ற 
மோசே 


மற்ற 


யோர்தானைக்‌ கடந்துபோனால்‌, 

க்கு வசப்பட்டபின்பு, அவர்களுக்குக்‌ 
கீலேயாத்‌ தேசத்தைச்‌ சுதந்தரமாகக்‌ 
கொடுக்கக்கடவீர்கள்‌ உங்களோடேகூட 
யுத்தசன்னத்தராய்க்‌ 
கடந்துபோகாதிருந்தார்களேயானால்‌, 
அவர்கள்‌ உங்கள்‌ நடுவே கானான்‌ 
தேசத்திலே சுதந்தரம்‌ அடையக்கடவர்கள்‌"' 
(எண்‌ 32:29,30) என்று சொல்லுகிறார்‌. 


யோர்தான்‌ நதியின்‌ அப்புறத்திலுள்ள 
கிழக்கு தேசத்தை ரூபன்‌ புத்திரருக்கும்‌, 
காத்‌ புத்திரருக்கும்‌ கொடுக்கும்‌ பொறுப்பு 
பிரதான ஆசாரியனாகிய 
எலெயாசாரிடம்‌ ஒப்புவிக்கப்படுகிறது. 
இவ்விரு கோத்திரத்தாரும்‌ தங்களுடைய 
வார்த்தையைக்‌ காத்துக்‌ கொண்டால்‌, அந்தத்‌ 
தேசம்‌ அவர்களுக்குரியதாக வேண்டும்‌. 
ல்‌ றால்‌, மற்ற கோத்திரத்தாரைப்‌ 
போல இவர்கள்‌ கானான்‌ தேசத்திலேயே 
்‌ சுதந்தரவீதத்தைப்‌ 

கொள்ள வேண்டும்‌. 





எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


புத்திரரும்‌. 


சொன்ன 
அங்கீகரிக்கிறார்கள்‌. 
கோத்திரத்தாரும்‌, மோசே, 
எலெயாசார்‌, இஸ்ரவேல்‌ 
கோத்திரப்பிதாக்களாகிய 
ஆகியோருக்கு முன்பாக, 
ஏற்கெனவே சொன்ன 
மறுபடியுமாய்ச்‌ சொல்லி உறுதிபண்ணுகிறார்‌. 


புத்திரரும்‌ 


ரூபன்‌ 


காத்‌ புத்திரரும்‌ ரூபன்‌ 
பிரதியுத்தரமாக: 'உம்முடைய 
ஊழியக்காரராகிய நாங்கள்‌ கர்த்தர்‌ 
எங்களுக்குச்‌ சொன்னபடியே செய்வோம்‌. 
யோர்தானுக்கு இக்கரையிலே எங்கள்‌: 
சுந்தரத்தின்‌ காணியாட்சி எங்களுக்கு: 
உரியதாகும்டி நாங்கள்‌ கர்த்தருடைய 
சமுகத்தில்‌ யுத்தசன்னத்தராய்‌ 
கானான்தேசத்திற்குப்‌ போவோம்‌" 
(எண்‌ 32;31,32) என்று சொல்லுகிறார்கள்‌. 

காத்‌ புத்திரரும்‌ 
ரங்‌ ப்‌ 
இப்புறத்திலுள்ள 

(ர்க 
கொடுக்கிறார்‌ 


முதன்‌ 
மனாசேயின்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. 
இந்த தேசத்தில்‌ பங்கு கொடுக்கப்படுகிறது. 


பாதிக்கோத்திரத்தைப்பற்றிச்‌ 
அவர்களுக்கும்‌. 


மோசே காத்‌ ரருக்கும்‌, பன்‌ 
புத்தருக்கும்‌: வோரேயன்‌. தானாக 
மனாசேயின்‌ பாதிக்கோத்திரத்தாருக்கும்‌, 
எமோரியாருடைய ராஜாவாகிய 
சீகோனின்‌ ராஜ்யத்தையும்‌, பாசானுடைய 
ராஜாவாகிய ஓகின்‌ ஜ்யத்தையும்‌ 
அவைகளைச்‌ சேர்ந்த 
இவைகளின்‌ எல்லையைச்‌ 
பட்டணங்களையும்‌ 
(எண்‌ 32:33). 


சீகோன்‌, ஒக்‌ 
பட்டணங்களைப்பற்றிய விவரம்‌ வருமாறு : 
1. அதரோத்‌ 
2. தீபோன்‌ (எண்‌ 32:3,34; எண்‌ 21:30; 
எண்‌ 33:45; யோசு 13977; 

ஏசா 15:2-9; எரே 48:18,22) 


(எண்‌ 32:3,34) 


QOODNENS 
PUBLISHERS 


யாசேர்‌ (எண்‌ 32:1,3,35; எண்‌ 21:32; 
யோக 13:25). யோர்தானின்‌ கிழக்கு 
அடைக்கல 


ஏசா 1689; 


எரே 48:32) 
நிம்ரா 
ஆவது 


(எண்‌ 32:3) எண்‌ 32:36 
வசனத்தில்‌ பெத்‌-நிம்ரா 
எரே 48:34 ஆகிய 


ராஜாவாகிய சீகோனின்‌ தலைநகரம்‌. 
(எண்‌ 32:37; எண்‌ 21:25-35; உபா 
14). ரூபன்‌ இதைக்‌ 
கட்டினான்‌. (எண்‌ 32:37) 
காத்திற்கு இது பிரித்து, 
கொடுக்கப்பட்டது. (யோசு 21:38-39) 
- மோவாபியரிடமிருந்து 
ந்தப்‌ பட்டணத்தைப்‌ 
துக்‌ கொண்டான்‌ 
21:27-30) அதன்‌ பின்பு, 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ இந்தப்‌ 
பட்டணத்தைப்‌ பிடித்தார்கள்‌ 
(எண்‌ 32:3,27; ஏசா 15:4; ஏசா 169) 


சேபாம்‌ 32:3) மறுபெயர்கள்‌ 
சீப்மா 32:38) சிப்மா 
(யோசு ஏசா 168-9; 
எரே 48:32) 


நேபோ (எண்‌ 32:3,38; நாளா 5:8) 


பெயோன்‌ எண்‌ 32:3). மறுபெயர்‌ 
பாகால்மெயோன்‌ (எண்‌ 32:38). 


(எண்‌ 
(எண்‌ 
1319; 


யோர்தானின்‌ கிழக்குப்‌ பகுதியை ரூபன்‌ 
புத்திரருக்கும்‌, காத்‌ புத்திரருக்கும்‌ மட்டும்‌ 
என்று பிரித்து கொடுப்பதற்குப்‌ பதிலாக 
அதில்‌ ஒரு பகுதியை மனாசேயின்‌ பாதிக்‌ 
கோத்திரத்தாருக்கும்‌ பிரித்துக்‌ 
கொடுக்குமாறு மோசே கூறுகிறார்‌. 
இதற்கான காரணம்‌ தெரியவில்லை. ஆயினும்‌ 
கர்த்தர்‌ எல்லாக்‌ காரியங்களையும்‌ தமது 
சித்தத்தின்‌ பிரகாரமாகவே நிறைவேற்றுவார்‌. 
ஊரீம்‌, தும்மீம்‌ ஆகியவற்றைப்‌ 
பயன்படுத்தியே சுதந்தரவீதம்‌ பங்கு பிரித்துக்‌ 
கொடுக்கப்படுகிறது எண்‌ 2655-56; 

ட்‌ எண்‌ 3413; 





எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


தங்களுக்கு 
கொடுக்கப்பட்ட தேசத்திலே 
பட்டணங்களைக்‌ கட்டுகிறார்கள்‌. பழைய 
பட்டணங்களை புதுப்பிக்கிறார்கள்‌. அந்தப்‌ 
பங்குக்கு கொடுக்கப்பட்டிருந்த 
பெயர்களை மாற்றி, அவற்றிற்கு 

et பெயர்களை கொடுக்கிறார்கள்‌. 


காத்‌ சந்ததியார்‌ தீபோன்‌, அதரோத்‌ 
ஆரோவேர்‌. ஆத்ரோத்‌, சோபான்‌, யாசேர்‌, 
யொகிபேயா. பெத்நிம்ரா, பெத்தான்‌ 
என்னும்‌ அரணான பட்டணங்களையும்‌ 
ஆட்டுத்தொழுவங்களையும்‌ கட்டுகிறார்கள்‌ 
(எண்‌ 3234-36). 

காத்‌ சந்ததியார்‌ கட்டிய அரணான 
பட்டணங்களாவன : 


1. தீபோன்‌ (எண்‌ 32:3) 
அதரோத்‌ (எண்‌ 32:3) 


உபா 312; 


ஆரோவேர்‌ (உபா 2:36; 
ப 1:26; 


உபா 448, 
இராஜா 10:33) 

ஆத்ரோத்‌ (எண்‌ 32:35) 
சோபான்‌ (எண்‌ 32:35) 


யாசேர்‌ (எண்‌ 32:35; 

(எண்‌ 32:13; யோசு 

யோசு 21:39) 

யொகிபேயா (எண்‌ 32:35; நியா 831) 
பெத்நிம்ரா எண்‌ 3236; 

யோசு 13:27) (எண்‌ 32:3) 

(எண்‌ 


பெத்தாரன்‌ 32:36) 


(யோசு 13:27) 


ன்‌ சந்ததியார்‌  எஸ்போன்‌, 
நன்கு ககிய்த்ளிக்க கல்‌ 
மாற்றப்பட்ட  நேபோ, பாகால்மெயோன்‌. 
சீப்மா என்பவைகளைக்‌ கட்டி, 
தாங்கள்‌ கட்டின பட்டணங்களுக்கு வேறே 
பேர்களைக்‌ கொடுக்கிறார்கள்‌ 
(எண்‌ 32:37,38). 


ரூபன்‌ சந்ததியார்‌ கட்டிய அரணான 
பட்டணங்களாவன : 


1. எஸ்போன்‌ (எண்‌ 32:3,-5) 
2. எலெயாலெ (எண்‌ 32:3, -6) 
3. கீரியாத்தாமீம்‌. 


(யோசு 13:19) 
எசே 25:9) 


32:37) 
48123; 


(எண்‌ 


(எரே 


4. நேபோ (எண்‌ 32:3, -8) 
5. பாகால்மெயோன்‌ எண்‌ 32:3, -9). 


6. சீப்மோ (எண்‌ 32:3, -7) 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ இந்தப்‌ 
பட்டணங்களை யுத்தத்தில்‌ கைப்பற்றினார்கள்‌. 
இவை ஏற்கெனவே கட்டப்பட்டவை. அவற்றை 
இஸ்ரவேல்‌ புத்திரர்கள்‌ முழுவதுமாக 
அழிக்கவில்லை. அவர்கள்‌ கட்டாத 
பட்டணங்களை அவர்களுக்குக்‌, 
கொடுப்பதாக கர்த்தர்‌ 
வாக்குப்பண்ணியிருக்கிறார்‌. (உபா 3 
உபா 670: உபா 194) இஸ்ரவேல்‌ புத்திரர்கள்‌ 
அந்தப்‌ பட்டணங்களைக்‌ கைப்பற்றி, 

ற்‌ புதுப்பித்துக்‌ கொள்கிறார்கள்‌. 


(யோசு 13-21) 


மனாசேயின்‌ குமாரனாகிய மாகீரின்‌: 
புத்திரர்‌ கீலேயாத்திற்குப்போய்‌, அதைக்‌ 
கட்டிக்கொண்டு, அதிலிருந்த எமோரியரைத்‌ 
தூத்திவிடுகிறார்கள்‌. அப்பொழுது மோசே 


குடியேறுகிறார்கள்‌ (எண்‌ 32:39 40). 


சீகோன்‌, ஒக்‌ ஆகியோரை வெற்றி 
பெற்றதோடு, இன புத்திரரின்‌ யுத்த 
ற்‌ அவர்கள்‌ 
அதிலிருந்து 

தூத்திவிடுகிறார்கள்‌. 


கோத்திரத்தாருக்குக்‌ 
கொடுக்கப்பட்டிரக்கலாம்‌ (எண்‌ 32:39-42) 


மனாசேயின்‌ குமாரனாகிய யாவீர்‌ 
போய்‌, அவர்களுடைய கிராமங்களைக்‌ 
கட்டிக்கொண்டு, அவைகளுக்கு யாவீர்‌ 
என்று பேரிடுகிறான்‌ (எண்‌ 32:41) 





BALWETHER 
பிய 


யாவீர்‌ கட்டின பட்டணங்கள்‌ 
ஆவோத்‌-யாவீர்‌ என்று அழைக்கப்படுகிறது. 
இதற்கு “பாளயங்கள்‌ அல்லது யாவீரின்‌ 
பாளயங்கள்‌' என்று பொருள்‌. யாவீருக்கு 
முதலில்‌ 23 பட்டணங்கள்‌ கிகந்னன 
நாளா 222) இதன்‌ 30 
பட்டணங்களும்‌ (நியா 10:4) இறுதியில்‌ 60 
பட்டணங்களுமாயிற்று (நாளா 2:23) 


நோபாக்‌ போய்‌, கேனாத்தையும்‌ அதின்‌ 
கிராமங்களையும்‌ கட்டிக்கொண்டு, அதற்குத்‌ 
நன்‌ நாமத்தின்படியே நோபாக்‌ என்று 
பேரிடுகிறான்‌ (எண்‌ 32:42). 
நேபோ, பால்‌ ஆகியவை 
புறஜாதியாருடைய தெய்வங்களின்‌ பெயராகும்‌. 
ஸ்ரவேல்‌ புத்திரர்‌ புறஜாதி தெய்வங்களின்‌ 
பெயர்களைக்கூட உச்சரிக்க விரும்பவில்லை. 


எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


'நான்‌ உங்களுக்குச்‌ சொன்னவைகள்‌ 
யாவற்றிலும்‌ சாவதானமாயிருங்கள்‌. 
அந்நிய தேவர்களின்‌ பேரைச்‌ 
சொல்லவேண்டாம்‌: அது உன்‌ வாயிலிருந்து 
பிறக்கக்‌ கேட்கப்படவம்‌ வேண்டாம்‌” 
(யாத்‌ 23:13) 

காத்‌ புத்திரரும்‌, 
மனாசேயின்‌ 

புறஜாதியாரின்‌. 
புதிய 


ரூபன்‌ புத்திரரும்‌, 
பாதிக்கோத்திரத்தாரும்‌ 
பட்டணங்களுக்கு 
பெயர்களைக்‌ கொடுத்து, 
அவற்றின்‌ பழைய பெயர்களோடு 
தொடர்புடைய விக்கிரகாராதனையையும்‌, 
அதன்‌ நினைவுகளையும்‌, அந்தப்‌ 
பட்டணத்தின்‌ மண்ணில்‌ 
புதைத்துவிடுகிறார்கள்‌. 





எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


இஸ்ரவேல்‌ 
தேசத்திலிருந்து, 
நாற்பத்திரண்டு 
பிரயாணம்பண்ணின விவரம்‌ 
அதிகாரத்தில்‌ சொக்கத்‌. 
அவர்கள்‌ பாளயமிறங்கிமிருந்த இடங்கள்‌, 
அங்கு நடைபெற்ற விசேஷித்த சம்பவங்கள்‌ 
ஆகியவையெல்லாம்‌ இந்த அதிகாரத்தில்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது (எண்‌ 33:1-49). 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கானான்‌ தேசத்தில்‌ 
பிரவேசிக்கும்போது அந்த தேசத்து. 
குடிகளையெல்லாம்‌ தங்களுக்கு முன்பாக 
துரத்திவிடவேண்டும்‌. அவர்களுடைய 
சிலைகளையும்‌ விக்கிரகங்களையும்‌ அழித்து, 
அவர்களுடைய மேடைகளையெல்லாம்‌ 
நிர்மூலமாக்கவேண்டும்‌ (எண்‌ 33:50-56). 


இந்த அதிகாரத்தின்‌ முன்பகுதி, 
வனாந்தரத்தில்‌ இதற்கு முன்பு நடைபெற்ற 
சம்பவங்களைப்பற்றிச்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
இந்த அதிகாரத்தின்‌ பின்பகுதி, இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ கானான்‌ தேசத்தில்‌ பிரவேசித்த 
பின்பு அவர்கள்‌ செய்ய வேண்டிய 
காரியங்களைப்பற்றிச்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 


புத்திரர்‌ 
வெளியேறி. 


எகிப்து 
கடந்த 
வருஷங்களாக 


இஸ்ரவேல்‌ புத்திரருடைய 
பிரயாணங்களின்‌ விபரம்‌ 

எண்‌ 3311-49 
எண்‌ 881. மோசே. 
என்பவர்களுடைய கையின்கீழ்த்‌ 
தங்கன்தங்கள்‌ 'சேனைகளின்படியே 
எகிப்துதேசத்திலிருந்து புறப்பட்ட 
இஸ்ரவேல்‌ புத்திரருடைய 
மிரயாணங்களின்‌ விபரம்‌: 


மோசே தனக்குக்‌ 
கட்டனையிட்டபடியே 
எலிப்துதேசத்திலிருத்தா புறப்பட்ட 
பிரகாரமாக அவர்களுடைய 
பிரயாணங்கனை எழுதினான்‌; அவர்கள்‌. 
ஒவ்வொரு. இடங்களிலிருந்து 
புறப்பட்டுப்பண்ணின 

பிரயாணங்களனாவன: 


ஆரோன்‌ 


i 382. 


QOODNENS 
PUBLISHERS 


எண்‌ 392. தலாம்‌ மாதத்தின்‌ 
பதினைந்தாம்‌ தேதியிலே அவர்கள்‌: 
ராமசேசை விட்டுப்‌ புறப்பட்டார்கள்‌; 
யஸ்காவுக்கு மறுநானிலே, எகிப்தியர்‌ 
எல்லாரும்‌ பார்க்க, இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
பெலத்தகையுடன்‌ புறப்பட்டார்கள்‌. 


எண்‌ 8954. அப்பொழுது எகிப்தியர்‌ 
கர்த்தர்‌ தங்களுக்குன்னே சங்கரித்த. 
தலைச்சன்பின்னைகளையெல்லாம்‌. 
அடக்கம்பண்ணினார்கள்‌; அவர்கள்‌: 
தேவர்களின்‌ பேரிலும்‌ கர்த்தர்‌ 
தீதிசெலுத்தினார்‌. 


எண்‌ 995. பின்பு இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
ராமசேசிலிருத்து புறப்பட்டுப்போய்‌, 
சுக்கோத்திலே பானயமிறங்கினார்கள்‌. 


சுக்கோத்திலிருந்து, 
வனாந்தரத்தின்‌: 
ஏத்தாமிலே. 


எண்‌: 33:8. 

புறப்பட்டுப்போய்‌, 
எல்லையிலிருக்கிற 
பானயமிறங்கினார்கள்‌. 


எண்‌: 337. ஏத்தாமிலிருந்து 
புறப்பட்டுப்போய்‌, பாகால்செயோனுக்கு 
எதிராக. இருக்கிற ஈரோத்‌ 
பன்னத்தாக்கின்‌ முன்னடிக்குத்‌ திரும்பி, 
மிக்தோலுக்கு முன்பாகப்‌ 
பாளயமிறங்கினார்கள்‌.. 


எண்‌: 33:8. 
விட்டுப்புறப்பட்டு, 
நடுவாகக்‌ 
வனாத்தரத்திற்குப்போய்‌, 
வனாந்தரத்திலே 
பிரயாணம்பண்ணி, 
பானயமிறங்கினார்கள்‌. 


ஈரோத்தை 
சமுத்திரத்தை: 
கடத்து 
ஏத்தாம்‌ 
மூன்றுநான்‌. 
மாராவிலே 


எண்‌ 33:9. மாராவிலிருந்து புறப்பட்டு, 
ஏலிமுக்குப்போனார்கன்‌; ஏலிமிலே 
பன்னிரண்டு நீரூற்றுகளும்‌ எழுபது 
பேரீச்சமரங்களும்‌ இருந்தது; அங்கே 
பானயமிறங்கினார்கள்‌. 


எண்‌ 88:10. ஏலிமிலிருந்து புறப்பட்டு, 
சிவத்த சமுத்திரத்தின்‌ அருகே 
பானயமிறங்கினார்கள்‌. 
எண்‌ 33411. சிவந்த. 
சமுத்திரத்தை விட்டுப்‌ 
புறப்பட்டுப்போய்‌, சீன்வனாந்தரத்திலே 
பானமிறங்கினார்கன்‌.. 





BALWETHER 
பிய 


எண்‌ 9942. சீன்வனாத்தரத்திலிருத்து 
புறப்பட்டுப்போய்‌, தொப்காவிலே 
பானயமிறங்கினார்கள்‌.. 


தொப்காவிலிருந்து 
ஆதூசிலே. 


எண்‌ 8818. 
புறப்பட்டுப்போய்‌, 
பானயமிறங்கினார்கன்‌. 
எண்‌ 8814. 
புறப்பட்டுப்போய்‌, 'ரெவி தீமிலே 
பானயமிறங்கினார்கள்‌;. அங்கே 
ஜனங்களுக்குக்‌ குடிக்கத்‌ தண்ணீர்‌ 
இல்லாதிருந்தது. 


எண்‌ 83:15. ரெவிதீமிலிருந்து. 
புறப்பட்டுப்போய்‌, சீனாய்‌ 
வனாந்தரத்திலே பானமிறங்கினார்கள்‌. 


ஆதாசிலிருத்தூ 


எண்‌ 33:16. சீனாய்‌ வனாத்தரத்திலி. 
ருந்து புறப்பட்டுப்போய்‌, கிப்ரோத்‌ 
அத்தாவிலே பானயமிறங்கினார்கள்‌.. 


எண்‌ 9817. கிப்ரோத்‌ அத்தாவிலிருந்து 
புறப்பட்டுப்போய்‌,  ஆஸரோத்திலே. 
பானயமிறங்கினார்கன்‌. 

எண்‌ 89818.  ஆஸரோத்திலிருந்து 
புறப்பட்டுப்போய்‌, ரித்மாவிலே. 
பானயமிறங்கினார்கன்‌. 

எண்‌ 8819. ரித்மாவிலிருந்து. 


புறப்பட்டுப்போய்‌, ரிம்மோன்பேரேசிலே 
பானயமிறங்கினார்கள்‌. 


எண்‌ 9:20, நிம்மோன்பேரேசிலிருத்து 
புறப்பட்டுப்போய்‌, லிப்னாவிலே. 
பானயமிறங்கினார்கள்‌.. 


எண்‌ 3321. 
புறப்பட்டுப்போய்‌, 
பானயமிறங்கினார்கள்‌. 


லிப்னாவிலிருந்து 
ரீசாவிலே 


எண்‌ 33:22, 
புறப்பட்டுப்போய்‌, 
பானயமிறங்கினார்கள்‌. 


ரீசாவிலிருந்து 
கேலத்தாவிலே 


எண்‌ 3928. 
புறப்பட்டுப்போய்‌, 
மலையிலே பானயமிறங்கினார்கள்‌. 


கேலத்தாவிலிருத்து 
சாப்பேர்‌. 


எண்‌ 99:24. சாப்பேர்‌ மலையிலிருத்தூ 
புறப்பட்டுப்போய்‌, ஆரதாவிலே 
பானயமிறங்கினார்கள்‌.. 


எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எண்‌ 89:25. ஆரதாவிலிருத்து 
புறப்பட்டுப்போய்‌, மக்கெலோத்திலே 
பானயமிறங்கினார்கன்‌. 


எண்‌ 3328. மக்கெலோத்திலிருந்து 
புறப்பட்டுப்போய்‌, தாகாத்திலே 
பானயமிறங்கினார்கன்‌. 


எண்‌ 33:27. 


புதப்பட்டுப்போய்‌, 
பானயமிறங்கினார்கள்‌. 


தாகாத்திலிருத்து 
'தாராகிலே 


எண்‌ 33:28. 
புறப்பட்டுப்போய்‌, 
பானயமிறங்கினார்கள்‌. 


தாராகிலிருந்து 
மித்காவிலே 


எண்‌ 38:29, மித்காவிலிருந்து 
புறப்பட்டுப்போய்‌, அஸ்மோனாவிலே. 
பானயமிறங்கினார்கள்‌. 


எண்‌ 9990. அஸ்மோனாவிலிருத்து 
புறப்பட்டுப்போய்‌, மோசெரோத்திலே 
பானயமிறங்கினார்கள்‌. 


எண்‌ 9941. மோசெரோத்திலிருந்து 
புதப்பட்டுப்போய்‌, பெனெயாக்கானிலே 
பானயமிறங்கினார்கள்‌. 


எண்‌ 39:32, பெனெயாக்கானிலிருத்து 
புறப்பட்டுப்போய்‌, கித்காத்‌ மலையிலே 
பானயாமிறங்கினார்கள்‌. 


எண்‌ 33:33. கித்காத்‌ மலையிலிருந்து 
புறப்பட்டுப்போய்‌, யோத்பாத்தாவிலே 
பானயமிறங்கினார்கள்‌. 


எண்‌ 38:34. யோத்பாத்தாவிலிருந்து 
புறப்பட்டுப்போய்‌, எப்ரோனாவிலே 
பானயமிறங்கினார்கள்‌. 


எண்‌ 9995.  எப்ரோனாவிலிருந்து, 
புறப்பட்டுப்போய்‌, எசியோன்‌ 
'கேபேரிலே பானயமிறங்கினார்கள்‌. 


எண்‌ 33:38. எசியோன்‌ கேயேரிலிருந்தூ 
புறப்பட்டுப்போய்‌, காதேசாகிய 
சீன்வனாத்தரத்திலே 
பானயாமிறங்கினார்கள்‌. 


எண்‌ 33:37. காதேசிலிருத்து 
புறப்பட்டுப்போய்‌, ஏதோம்‌ தேசத்தின்‌: 
எல்லையிலிருக்கிற ஓர்‌ என்னும்‌ 
மலையிலே பானயமிறங்கினார்கன்‌. 





(யம்‌ 
பிய 


எண்‌ 3338, அப்பொழுது 
ஆசாரியனாகிய ஆரோன்‌ 
கர்த்தருடைய கட்டனையின்படியே ஓர்‌ 
என்னும்‌ மலையின்மேல்‌ ஏறி, அங்கே 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ எகிப்து தேசத்திலி 
ரத்து புறப்பட்ட நாற்பதாம்‌ வருஷம்‌ 
இத்தாம்‌ மாதம்‌ முதல்‌ தேதியிலே 
மரணமடைந்தான்‌. 


எண்‌ 33:39. ஆரோன்‌ ஓர்‌ என்னும்‌ 
மலையிலே மரணமடைத்தபோது, 
நூற்றிருபத்து மூன்று. 
வயதாயிருத்தான்‌. 


எண்‌ 33:40, அந்நாட்களில்‌ கானான்‌. 
தேசத்தின்‌ தென்‌திசையில்‌ குடியிருந்த 
கானானியனாகிய ஆராத்‌ என்னும்‌: 
ராஜா இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ வருகிறதைக்‌. 
கேள்விப்பட்டான்‌. 


எண்‌ 38:41. 
விட்டுப்‌ 
சல்மோணாவிலே. 
பானயமிறங்கினார்கள்‌. 


ஓர்‌ என்னும்‌ மலையை 
புறப்பட்டுப்போய்‌, 


எண்‌ 3842, 
புறப்பட்டுப்போய்‌, 
பானயமிறங்கினார்கன்‌. 


சல்மோனாவிலிருந்து 
பூனோனிலே. 


எண்‌ 99:48. 
புறப்பட்டுப்போய்‌, 
பானயமிறங்கினார்கள்‌. 


எண்‌ 88:44... ஓபோத்திலிருந்து 
புறப்பட்டுப்போய்‌,  மோவாயின்‌ 


எல்லையிலுன்ன அபாரீமின்‌ மேடுகளிலே 
பானயமிறங்கினார்கள்‌.. 


பூனோனிலிருந்து 
ஓபோத்திலே. 


எண்‌ 38:45. அந்த மேடுகளை விட்டுப்‌ 
புறப்பட்டுப்போய்‌, தீயோன்காத்திலே 
பானயமிறங்கினார்கள்‌. 


திபோன்காத்திலிருத்து 


அல்மோன்‌ 


எண்‌ 88:46, 
புறப்பட்டுப்போய்‌, 
திப்லத்தாயிமிலே 
பானயமிறங்கினார்கள்‌.. 


எண்‌ 99:47. அல்மோன்‌ திப்லத்தாஸிமிலி. 
ருந்து புறப்பட்டுப்போய்‌, நேபோவுக்கு 
எதிரான அபாரம்‌ மலைகளிலே. 
பானயாமிறங்கினார்கள்‌. 


எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எண்‌ 88:48. அபாரீம்‌ மலைகளிலிருந்து 
புறப்பட்டுப்போய்‌, எரிகோவின்‌ அருகே 
யோர்தானைச்சார்த்த மோவாபின்‌ 
சமனான வெணிகனிலே 
பானயமிறங்கினார்கள்‌. 


எண்‌ 33:49. 
மோவாபின்‌ 


யோர்தானைச்‌ சார்ந்த 

சமனான வெளிகளில்‌ 
அவர்கள்‌: பெத்யெசிமோத்தைத்‌ 
தொடங்கி, ஆயேல்சித்தீம்மட்டும்‌ 
பானயமிறங்கியிருத்‌தார்கன்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ இதுவரையிலும்‌ 
வனாந்தரத்தின்‌ வழியாக பிரயாணம்பண்ணி 
வந்திருக்கிறார்கள்‌. அவர்களுடைய 
பிரயாணங்களைப்பற்றிய விவரம்‌ இந்த 
வசனப்பகுதியில்‌ மறுடியுமாய்ச்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. 


மோசே ஆரோன்‌ என்பவர்களுடைய 
கையின்கீழ்த்‌ தங்கள்தங்கள்‌ 
எகிப்துதேசத்திலிருந்து 
இஸ்ரவேல்‌ புத்திரருடைய 
பிரயாணங்களின்‌ விபரம்‌ (எண்‌ 33:1) என்று 
இந்த அதிகாரத்தின்‌ ஆரம்பத்தில்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. 
மோசே தனக்குக்‌ கர்த்தர்‌ 
கட்டளையிட்டடடியே  எகிப்துதேசத்திலிருந்து 
புறப்பட்டபிரகாரமாக அவர்களுடைய 
பிரமாணங்களை எழுதுகிறார்‌ (எண்‌ 33:2). 
கடந்த காலத்தில்‌ கர்த்தர்‌ நமக்கு செய்த 
நன்மைகளையெல்லாம்‌ நாம்‌ 
நினைவுகூரவேண்டும்‌. நம்முடைய தனிப்பட்ட 
ஜீவியத்தில்‌, கர்த்தருடைய கிருபையும்‌ 
இரக்கமும்‌, நமக்கு விசேஷித்த வழியிலே 
வெளிப்படுத்தப்பட்டதை நாம்‌ மறவாமல்‌: 
நினைவுகூரவேண்டும்‌. கடந்தகால 
மறவாமல்‌ நினைவில்‌. 
அவற்றை 
எழுதி 
வைத்திருக்கவேண்டும்‌. 


_ ஜீவியத்தில்‌: 
நமக்கு 


நடைபெற்ற 

திருப்பு 

நம்முடைய 

பாதையிலும்‌ 

ஏற்பட்டிருக்கும்‌. 

நம்முடைய 

வைத்தால்‌, 

அவ்வப்போது நாம்‌ அவற்றை வாசித்து, 
பூர்வகாலங்களை நினைவகூரலாம்‌. 





(யய 
பிய 


மனுஷருடைய ஞாபக சக்தி மிகவும்‌. 
குறைவானது. நாம்‌ சீக்கிரத்தில்‌ பல. 
காரியங்களை மறந்துவிடுவோம்‌. நம்முடைய 
ஜீவியத்தில்‌ நடைபெற்ற சம்பவங்களை நாம்‌. 
எழுதி வைக்கும்போது, அவற்றை நாம்‌ 
ஞாபகத்தில்‌ வைத்திருப்பதற்கு. 
உதவியாயிருக்கும்‌. 


"உன்‌ தேவனாகிய கர்த்தர்‌ உன்னைச்‌ 
சிறுமைப்படுத்தும்படிக்கும்‌, தம்முடைய 
கட்டளைகளை நீ கைக்கொள்வாயோ 
கைக்கொள்ளமாட்டாயோ என்று அவர்‌ 
உன்னைச்‌ சோதித்து, 
இருதயத்திலுள்ளதை நீ அறியம்டிக்கம்‌ 
உன்னை இந்த நாற்பது  வருஷமளவும்‌ 
வனாந்தரத்திலே நடத்திவந்த எல்லா 
வழியையும்‌ நினைப்பாயாக" (உபா 8:2). 


இஸ்ரவேல்‌ புத்திரருடைய 
பிரயாணங்களின்‌ விவரத்தை எழுதுமாறு. 
கர்த்தர்‌ மோசேக்கு கட்டளை கொடுக்கிறார்‌. 
மோசே தனக்குக்‌. கர்த்தர்‌ 
கட்டளையிட்டபடியே எகிப்துதேசத்திலிருந்து 
புறப்பட்டபிரகாரமாக அவர்களுடைய 
பிரயாணங்களை எழுதுகிறார்‌. இஸ்ரவேல்‌ 
புத்திரருடைய பிரயாணம்‌ எகிப்து 

தேசத்திலிருந்து ஆரம்பமாகிறது. 
ஸ்ரவேல்‌ புத்திரர்‌ எகிப்து 


ந்து புறப்பட்டு, வ௱ந்தாத்தின்‌. 
பிரயாணம்பண்ணி, இப்‌? 


தேசத்‌ 
வழியாக 
மோவாபின்‌ 
பாளயமிறங்கியிருக்கிறார்கள்‌ 

ஒவ்வொரு 

புறப்பட்டுப்பண்ணின 

விவரத்தை மோசே இந்த அதிகாரத்தில்‌ 
எழுதுகிறார்‌ 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ தங்கள்‌ தங்‌ 
சேனைகளின்படியே எகிப்து. தச தலித்து 


அடிமைகளாகமிருந்தார்கள்‌. 
அவர்கள்‌ எகிப்து 
புறப்பட்டுப்போகும்போ தோ, 
யுத்தவீரர்களைப்போல, தங்‌ 
சேனைகளின்படியே, 
புறப்பட்டுப்போனார்கள்‌. 


எண்ணாகமம்‌ - 
NUMBERS - COMMENTARY 


விரிவுரை 


ஜனத்தார்‌ 


புறப்பட்டுப்போன போது, திருடர்களைப்போல, 
யாருக்கும்‌ தெரியாமல்‌ மறைவாகப்‌ 
போகவில்லை. அவர்கள்‌ 
கோழைகளைப்போல பயந்து நடுங்கியும்‌ 
பிரயாணம்பண்ணவில்லை. 


'நீங்கள்‌ தீவிரித்துப்‌ புறப்படுவதில்லை;; 
ஒடிப்போகிறவர்கள்போல 

கர்த்தர்‌ உங்கள்‌ 
இஸ்ரவேலின்‌ தேவன்‌ 


உங்களைக்‌ 


நீங்கள்‌ 

ஒடிப்போவதுமில்லை;: 
முன்னே போவார்‌: 
உங்கள்‌ பி 


றகே 
காக்கிறவராயிருப்பார்‌" (ஏசா 52:12) 


எகிப்து 
ஜனத்தாரை 


தேசத்தார்‌. இஸ்ரவேல்‌ 
தங்கள்‌  தேசத்தைவிட்டு 
சீக்கிரத்தில்‌ புறப்பட்டுப்போகுமாறு, 
தரிதப்படுத்தினார்கள்‌. கர்த்தர்‌ 
எகிப்தியருடைய மனதிலே. இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாரைக்‌ குறித்து, மிகப்பெரிய 
பாரத்தை ஏற்படுத்தினார்‌. அந்தப்‌ பிண்ட 
எகிப்தியரால்‌ தாங்க முடியவில்லை. 
ல்‌ எகிப்தியர்கள்‌ இஸ்ரவேல்‌ 


தங்கள்‌ 
சீக்கிரமாய்ப்‌ 
புறப்படப்பண்ணினார்கள்‌. 


நெறிக்‌ அவர்கள்‌. ராமச அயர்‌ 


புறப்பட்டார்கள்‌: பஸ்காவுக்கு மறுநாளிலே, 
எகிப்தியர்‌ எல்லாரும்‌ பார்க்க, இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ பெலத்தகையுடன்‌ புறப்பட்டார்கள்‌ 
(எண்‌ 333). 


முதலாம்‌. த்‌ | பதினைந்தாம்‌ 
தேதி என்பது இஸ்ரவேல்‌ 


நாள்காட்டியில்‌ 


(லேவி 12:2). தல்‌ 
முன்பு யூதருடைய பழைய வருஷம்‌ செப்டம்பர்‌ 
மாதத்தில்‌ ஆரம்பமாயிற்று. இது 
குடிகளின்‌ வருஷம்‌ அல்லது 
வருஷம்‌ என்று அழைக்கப்பட்டது. 

எகிப்து தேசத்திலுள்ள கெய்ரோ 
பட்டணமே அக்காலத்து ராமசேஸ்‌ என்று 
வேதபண்டிதர்கள்‌ கூறுகிறார்கள்‌. 
தேவனுடைய பெலத்த கை, இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கு பாதுகாப்பாக வருகிறது. 
(லேவி 14:8). 





(யய 
பிய 


இஸ்ரவேல்‌ புத்திர்‌ எகிப்து 
தேசத்திலிருந்து முதலாம்‌ மாதத்தில்‌ 
புறப்படுகிறார்கள்‌. அது நிசான்‌ அல்லது 
ஆபிப்‌ மாதத்தின்‌ பதினைந்தாம்‌ நாளாகும்‌. 
யாத்‌ 13:4) இது பஸ்காவிற்கு அடுத்த 
நாளும்‌, ஓய்வநாளுமாகும்‌. (யாத்‌ 12:37-42; 
லேவி 23:5-8). 
அப்பொழுது எகிப்தியர்‌ 
தங்களுக்குள்ளே 
'தலைச்சன்பிள்ளைகளையெல்லாம்‌ 
அடக்கம்பண்ணினார்கள்‌; 
தேவர்களின்பேரிலும்‌ 
நீதிசெலுத்தினார்‌ (எண்‌ 33:4) 


எகிப்து தேசத்திலிருந்து து 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ தொப்‌ 
பிரயாணம்பண்ணுகிறார்கள்‌. 
பிரபஞ்சத்தில்‌,  விசுவாசிகளாகிய நடன 
இஸ்ரவேல்‌ புத்திரரைப்போல, பரமகானானை 
நோக்கி i 
பிரயாணம்பண்ணுகிறோ 
நிலையான நகரம்‌ இந்த்‌ பூமியில்‌ இல்லை. 
பரலோகமே நமக்கு. நித்திய நகரம்‌. 
அதுவே நம்முடைய நித்திய வாசஸ்தலம்‌. 


கர்த்தர்‌ 
சங்கரிந்த 
அவர்கள்‌ 

கர்த்தர்‌ 


எகிப்து 
வனாந்தரத்தின்‌ 
பிரயாணம்பண்ணுகிறார்கள்‌. 
மனுஷசஞ்சாரமில்லாமல்‌ 
ட்‌ ன்‌ 


இஸ்ரவேல்‌. புத்திரர்‌ 
தேசத்திலிருந்து புறப்பட்டு 
வழியாக 


வனாந்தரம்‌ 
இருக்கிறது. 


யாரும்‌ குடிமிருக்கவில்லை. 


எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


வனாந்தரத்தில்‌ பிரயாணம்பண்ணுவதற்கு 
தெளிவான. பாதைகளும்‌ இல்லை. 
மனுஷஜீவியத்திற்குத்‌ தேவையான அடிப்படை 

வசதிகளும்‌ வனாந்தரத்தில்‌ 
காணப்படவில்லை. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
பிரயாணம்பண்ணுகிறபோது, 
தம்முடைய தெய்வீக 
வல்லமையினாலும்‌ 
அடிப்படை 


வனாந்தரத்தில்‌ 
கர்த்தர்‌ 
ஞானத்தினாலும்‌, 
அவர்களுடைய 
ஜீவாதார தேவைகளை 
சந்திக்கிறார்‌ கர்த்தரே அவர்களை 
போஷித்து பராமரிக்கிறார்‌. இதனால்‌ 
கர்த்தருடைய நாமம்‌ மகிமைப்படுகிறது. 


வனாந்தரத்தில்‌ பிரயாணம்பண்ணுகிற 
இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ எண்ணிக்கை 
ஏராளமாயிருக்கிறது. அவர்கள்‌ 
வனாந்தரப்பாதையின்‌ வழியாக நாற்பது 
வருஷங்களாக பிரயாணம்பண்ணுகிறார்கள்‌. 


புத்திரர்‌ எகிப்து 

ராமசேசிலிருந்து, 

சுக்கோத்திலே. 

பாளயமிறங்குகிறார்கள்‌. சுக்கோத்திலிருந்து 

புறப்பட்டுப்போய்‌, வனாந்தரத்தின்‌ 

எல்லையிலிருக்கிற ஏத்தாமிலே 
பாளயமிறங்குகிறார்கள்‌ (எண்‌ 33:5). 





BALWETHER 
பிய 


இஸ்ரவேல்‌. புத்திரர்‌ எகிப்து 
ேந்தி்குந்து முதலாம்‌ மாதத்தில்‌: 
புறப்படுகிறார்கள்‌. அது நிசான்‌ அல்லது 
ஆபிப்‌ மாதத்தின்‌ பதினைந்தாம்‌ நாளாகும்‌. 
யாத்‌ 13:4) இது பஸ்காவிற்கு அடுத்த 
நாளும்‌, ஓய்வநாளுமாகும்‌. (யாத்‌ 12:37-42; 
லேவி 23:5-8). 

நட்ட வாழுது 

தங்களுக்குள்ளே 
'தலைச்சன்பிள்ளைகளையெல்லாம்‌ 
அடக்கம்பண்ணினார்கள்‌:: 
தேவர்களின்பேரிலும்‌ 

நீதிசெலுத்தினார்‌ (எண்‌ 33:4) 


எகிப்து தேசத்திலிருந்து 
இஸ்ரவேல்‌. புத்திரர்‌ 

பிரயாணம்பண்‌ ணுகிறார்கள்‌. 

பிரபஞ்சத்தில்‌, விசுவாசிகளாகிய நாமும்‌, 
இஸ்ரவேல்‌ புத்திரரைப்போல, பரமகானானை 
நோக்கி தொடர்ந்து 
பிரயாணம்பண்ணுகிறோம்‌. நமக்கு 
நிலையான நகரம்‌ இந்தப்‌ பூமியில்‌ இல்லை. 
பரலோகமே நமக்கு நித்திய நகரம்‌. 
அதுவே நம்முடைய நித்திய வாசஸ்தலம்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ எகிப்து. 
தேசத்திலிருந்து புறப்பட்டு வனாந்தரத்தின்‌ 
வழியாக பிரயாணம்பண்ணுகிறார்கள்‌ 
வனாந்தரம்‌ மனுஷசஞ்சாரமில்லாமல்‌ 
இருக்கிறது. அங்கே மனுபுத்திரர்‌ யாரும்‌ 
குடியிருக்கவில்லை. 
பிரயாணம்பண்‌ ணுவதற்கு 


வனாந்தரத்தில்‌ காணப்படவில்லை. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
பிரயாணம்பண்ணுகிறபோது, 
தம்முடைய தெய்வீக 
வல்லமையினாலும்‌, 
அடிப்படை ஜீவாதார 
சந்திக்கிறார்‌ கர்த்தரே 
போஷித்து பராமரிக்கிறார்‌. 
கர்த்தருடைய நாமம்‌ மகிமைப்படுகிறது. 


வனாந்தரத்தில்‌. 
கர்த்தர்‌ 


வனாந்தரத்தில்‌ 
இஸ்ரவேல்‌: புத்திர। 
ஏராளமாயிருக்கிறது. அவர்கள்‌ 
வனாந்தரப்பாதையின்‌ வழியாக நாற்பது 

பிரயாணம்பண்ணுகிறார்கள்‌. 

அவர்கள்‌ மோவாயின்‌ 
'சமவெளியிலே பாளயமிறங்கியிருக்கிறார்கள்‌. 


பிரயாணம்பண்ணுகிற 
(த்திரரின்‌ எண்ணிக்கை. 


எண்ணாகமம்‌ - 
NUMBERS - COMMENTARY 


விரிவுரை 


இத்தனை. வருஷங்களாக கர்த்தர்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு ஒரு குறைவும்‌ 
வைக்கவில்லை. 
இஸ்ரவேல்‌ 
தேசத்திலுள்ள 
புறப்பட்டுப்போய்‌, 
பாளயமிறங்குகிறார்கள்‌. 
புறப்பட்டுப்போய்‌, வனாந்தரத்தின்‌ 
எல்லையிலிருக்கிற ஏத்தாமிலே 
பாளயமிறங்குகிறார்கள்‌ (எண்‌ 33:54). 


புத்திரர்‌ எகிப்து 
ராமசேசிலிருந்து 
சுக்கோத்திலே 
சுக்கோத்திலிருந்து 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ பாளயமிறங்கிய 
இடங்களைப்‌ பற்றிய அட்டவணையில்‌ ஒருசில 
வேறுபாடுகள்‌ காணப்படுகிறது. ஆயினும்‌ 
அதில்‌ முரண்பாடு எதுவும்‌ இல்லை. சுமார்‌ 60. 
இலட்சம்‌ இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ எகிப்தை 
விட்டுப்‌ புறப்பட்டார்கள்‌. அவர்கள்‌ பல 
இடங்களில்‌ பாளயமிறங்கி 
தங்கியிருந்திருக்கிறார்கள்‌. 

யாத்திராகமம்‌ புஸ்தகத்தில்‌ மோசே 
பாளயமிறங்கிய இடங்கள்‌, மோசேயோடு 
உதலிபுரிந்த  கோத்திரத்து தலைவர்கள்‌, 
ஜனங்கள்‌, கியவற்றைப்‌ பற்றிய 
விவரமெல்லாம்‌ இந்தப்‌ புஸ்தகத்தில்‌ 
எழுதப்பட்டிருக்கிறது. 


இந்த அதாத்கில்‌ 


புத்திரர்கள்‌ கா்‌ 


நாட்களாக 


ன்வ்ிலிரந்த ங்கப்‌ பற்றி 


இந்தப்‌ பாளயங்களைச்‌ 
மேய்ச்சல்‌ நிலங்களில்‌. 


மிருகஜீவன்களை மேய்த்தார்கள்‌. 
மட்டும்‌ பாளயமிறங்கியிருந்த 


வனாந்தர; ன்‌ 
இங்கிருந்தான்‌ 
இஸ்ரவேல்‌ 
வனாந்தரத்திற்கு 


த்தாம்‌ 
எல்லையாயிருக்கிறது. 
வனாந்தரம்‌ ஆரம்பமாகிறது. 
புத்திரர்‌ ஏத்தாமிலிருந்து 
உள்ளே பிரயாணம்பண்ணுகிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ ஏத்தாமிலிருந்து 
புறப்பட்டுப்போய்‌, பாகால்செபோனுக்கு. 
எதிராக இருக்கிற ஈரோத்‌ பள்ளத்தாக்கின்‌ 
முன்னடிக்குத்‌ திரும்பி, மிக்தோலுக்கு 
முன்பாகப்‌ பாளயமிறங்குகிறார்கள்‌ 
(எண்‌ 33:7). 





எண்ணாகமம்‌ - 
NUMBERS - COMMENTARY 


அவர்கள்‌ ஈரோத்தை விட்டுப்புறப்பட்டு, 
சமுத்திரத்தை நடுவாகக்‌ கடந்து 
வனாந்தரத்திற்குப்போய்‌, எத்தாம்‌ 
வனாந்தரத்திலே. மூன்றுநாள்‌ 
பிரயாணம்பண்ணி, மாராவிலே. 
'எயமிறங்குகிறார்கள்‌ (எண்‌ 33:8). 


எந்தத்‌ தேசத்தைப்‌ பற்றியும்‌ 
குறிப்பிடப்படாமல்‌ மூன்றுநாள்‌ பிரயாணம்‌: 
பண்ணினார்கள்‌ என்று மட்டுமே இங்கு 
கூறப்பட்டிருக்கிறது. 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ வனாந்தரத்திலே. 
பிரயாணம்பண்ணினாலும்‌ கர்த்தர்‌ 
அவர்களுடைய தேவைகளை சந்திக்கிறார்‌. 
அவர்களுக்கு தண்ணீரும்‌ போஜனமும்‌ 
கொடுத்து அவர்களை ஆதரிக்கிறார்‌. 
வனாந்தரத்தில்‌ தெளிவான பாதை 
இல்லாவிட்டாலும்‌, கர்த்தர்‌ அவர்களை 
பகலிலே மேகஸ்தம்பத்தின்‌ மூலமாகவும்‌, 
இரவிலே. அக்கினி ஸ்தம்பத்தின்‌ 
மூலமாகவும்‌ வழிநடத்துகிறார்‌. 

கர்த்தர்‌ தமக்கு சித்தமான பிரகாரம்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரரை வழிநடத்துகிறார்‌ 
அவர்கள்‌ வனாந்தரத்திலே இங்கும்‌. 
அங்குமாகப்‌ போகிறார்கள்‌. அவர்களுடைய 
பிரயாணம்‌ முன்னோக்கியும்‌ பின்நோக்கியும்‌ 
செல்கிறது. கழன்று. சுழன்று செல்லுகிற. 
சிக்கலான பாதையி 
போவதுபோல, 
வனாந்தரத்தில்‌ பிரயாணம்பண்ணுகிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ திகைப்படைந்தாலும்‌, 
கர்த்தர்‌ தம்முடைய தெய்வீக சித்தத்தின்‌ 
பிரகாரமாக அவர்களை வழிநடத்துகிறார்‌. 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ வனாந்நரத்தின்‌ 
கஷ்டத்தைப்‌ பார்த்தால்‌, அவர்களால்‌ 
பிரயாணம்பண்ண முடியாது. வனாந்தரத்தில்‌ 
தெளிவான பாதையில்லை. கர்த்தரே 
அவர்களை வழிநடத்துகிறார்‌. அக்கினி 
ஸ்தம்பமும்‌ மேகஸ்தம்பமும்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரரை வனாந்தரத்திலே வழிநடத்துகிறது. 

கர்த்தர்‌ தம்முடைய ஜனத்தை தமக்கு: 
சித்தமான பாதையிலே வழிநடத்துகிறார்‌. 
கர்த்தருடைய வழியே நமக்கு நல்ல வழி. சில 
சமயங்களில்‌ கர்த்தர்‌ 
வழியாகக்போனால்‌, நம்முடைய 
சீக்கிரத்தில்‌ 
இருக்கலாம்‌. ஆனாலும்‌ 
வழியையே நாம்‌ பின்ப்நவேன்டும்‌ அந்த 
வழியே நமக்கு பாதுகாப்பான வழி. 


பப opel 


PUBLISHERS 


நாம்‌ கர்த்தருடைய அடிச்சுவடுகளைப்‌ 
பின்பற்றும்போது, நாம்‌ ஒருபோதும்‌ 
காணாமல்‌ போகமாட்டோம்‌. கர்த்தர்‌ நம்மை 
கரம்பிடித்து வழிநடத்தி, நாம்‌ போகவேண்டிய 
இலக்குக்கு நம்மைக்‌ கொண்டு போய்ச்‌ 
சேர்ப்பார்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ வனாந்தரத்தில்‌ 
பிரயாணம்பண்ணின விவரமும்‌, அவர்கள்‌ 
பாளயமிறங்கிமிருந்த இடங்களைப்பற்றிய 
விவரமும்‌, அவர்களுக்கு வனாந்தரத்தில்‌ 
ஏற்பட்ட முக்கியமான 
ங்களைப்பற்றிய விவரமும்‌ இந்த 
வனப்பகுதியில்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
அதன்‌ விவரம்‌ வருமாறு : 
புத்திரர்‌ மாராவிலிருந்‌, 
ஏலிமுக்குப்போனார்கள்‌; 
பன்னிரண்டு  நீரூற்றுகளும்‌ 
எழுபது பேரீச்சமரங்களும்‌ இருந்தது; 
அங்கே பாளயமிறங்கினார்கள்‌ (எண்‌ 33:9). 
ஏலிமிலிருந்து புறப்பட்டு, சிவந்த 
சமுத்திரத்தின்‌ அருகே பாளயமிறங்கினார்கள்‌ 


(எண்‌ 33:10). 


யாத்‌ 15:23-174 ஆகிய வசனங்களில்‌ 
இந்தச்‌ கூறப்படவில்லை. 


சமுத்திரத்திற்கும்‌ 


பாளயமிறங்கியிருந்தபோது, 
ஒரு பகுதியினர்‌ சிவந்த 
அருகிலும்‌, பாளயமிறங்கியிருந்திருக்கலாம்‌. 
சமுத்திரத்தை விட்டுப்‌ 

சீன்வனாந்தரத்திலே. 
(எண்‌ 1). 


வத்த. 
புறப்பட்டுப்போய்‌, 
பாளமிறங்கினார்கள்‌ 


சீன்வனாந்தரத்திலிருந்து 


தொப்காவிலே. 
தொப்காவிலிருந்து 
ஆலூசிலே. 


புறப்பட்டுப்போய்‌, 
பாளயமிறங்கினார்கள்‌. 
புறப்பட்டுப்போய்‌, 
பாளயமிறங்கினார்கள்‌. 
புறப்பட்டுப்போய்‌, 
பாளயமிறங்கினார்கள்‌;: 


பாளமிறங்கினார்கள்‌ (எண்‌ 3312-15). 





BALWETHER 
பிய 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ ராமசேசிலிருந்து 
சீனாய்‌. வரையிலும்‌ மேற்கொண்ட 
பிரயாணங்களைப்பற்றிய விவரம்‌ வருமாறு : 


ராமசேசிலிருந்து 
வரையிலும்‌ 
33:5 ) 


சுக்கோத்து, 


த்‌ 1212-37: எண்‌ 


சுக்கோத்திலிருந்து ஏத்தாம்‌ வரையிலும்‌. 
(யாத்‌ 13:20; எண்‌ 33:6) 
ஏத்தாமிலிருந்து ஈரோத்‌ பள்ளத்தாக்கு. 
வரையிலும்‌ (யாத்‌ 14:2; எண்‌ 33:7) 


ஈரோத்தை விட்டுப்புறப்பட்டு, 
சமுத்திரத்தை நடுவாகக்‌ கடந்து 
வனாந்தரத்திற்குப்‌ போய்‌, ஏத்தாம்‌. 
வனாந்தரத்திலே மூன்றுநாள்‌ 
பிரயாணம்பண்ணி, மாராவிலே 
பாளயமிறங்கினார்கள்‌. (யாத்‌ 15:22; 
எண்‌ 33:8) 


மாராவிலிருந்து ஏலிம்‌ 
(யாத்‌ 15:23-27; எண்‌ 335) 


ஏலிமிலிருந்து சிவந்த. 
வரையிலும்‌ (எண்‌ 33:10) 


சிவந்த  சழுத்திரத்திலிரு] சீன்‌ 
வன்ரந்தூம்‌ வணயிதும்‌ எண்‌ 241] 
சீன்‌ வனாந்தரத்திலிருந்து தொப்கா 
வரையிலும்‌ (எண்‌ 33:12) 


வரையிலும்‌. 


சமுத்திரம்‌ 


தொப்காவிலிருந்து ஆலூஸ்‌ வரையிலும்‌ 
(எண்‌ 3313) 


ஆலூசிலிருந்து ரெவிதீம்‌ வரையிலும்‌ 


(யாத்‌ 17:1; எண்‌ 33:14) 


ரெவிதீமிலிருந்து சீனாய்‌ வனாந்தரம்‌ 
வரையிலும்‌ (எண்‌ 33:15; யாத்‌ 19:1-2) 
இங்கு கூறப்பட்டிருக்கும்‌ பாளயங்களின்‌ 
அட்டவணையும்‌, யாத்‌ 12:37-19:1 ஆகிய 
வசனங்களில்‌ கூறப்பட்டிருக்கும்‌. 
அட்டவணையும்‌ ஒத்திருக்கிறது. செங்கடல்‌ 
அருகில்‌ பாளயமிறங்கிய 
(எண்‌ 3340). 
இடங்களில்‌ 
(எண்‌ 3312-14), 
அட்டவணைகளிலும்‌ 
காணப்படுகிறது. 


எண்ணாகமம்‌ - 
NUMBERS - COMMENTARY 


ப opel 


PUBLISHERS 


சீனாய்‌ வனாந்தரத்திலிருந்து 
புறப்பட்டுப்போய்‌, கிப்ரோத்‌ அத்தாவிலே 
பாளயமிறங்கினார்கள்‌. கிப்ரோத்‌ அத்தாவிலி 
ருந்து புறப்பட்டுப்போய்‌, ஆஸரோத்திலே. 
பாளயமிறங்கினார்கள்‌. ஆஸரோத்திலிருந்து 
புறப்பட்டுப்போய்‌, ரித்மாவிலே 
பாளயமிறங்கினார்கள்‌ (எண்‌ 3316-18). 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ சீனாய்‌ 
வனாந்தரத்திலிருந்து காதேஸ்‌ வரையிலும்‌ 
பிரயாணம்பண்ணிய விவரம்‌ வருமாறு : 


1. சீனாய்‌ வனாந்தரத்திலிருந்து. 
புறப்பட்டுப்போய்‌, கிப்ரோத்‌ அத்தாவிலே 
பாளயமிறங்கினார்கள்‌. (மூன்று நாள்‌ 
பிரயாணம்‌) (எண்‌ 10:11-11:35) 


த்‌ அத்தாவிலிருந்து புறப்பட்டுப்‌ 
ஆஸரோத்திலே 
சங்கன்‌ (எண்‌3317; 


எண்‌ 10:34-35) 


ஆஸரோத்திலிருந்து புறப்பட்டுப்போய்‌, 
ரித்மாலிலே  பாளயமிறங்கினார்கள்‌. 
(எண்‌ 331 

காதேசில்‌ 


ககா (உபா 1:46-21, 


புறப்பட்டுப்போய்‌, 
பாளயமிறங்கினார்கள்‌. 
ரிம்மோன்பேரேசிலிருந்து  புறப்பட்டுப்போய்‌, 
லிப்னாவிலே பாளயமிறங்கினார்கள்‌. 
லிப்னாவிலிருந்து புறப்பட்டுப்போய்‌, ரீசாவிலே 


பாளயமிறங்கினார்கள்‌. 

புறப்பட்டுப்போய்‌, சாப்பேர்‌ மலையிலே 

பாளயமிறங்கினார்கள்‌ (எண்‌ 3319-23), 
மலையிலிருந்து, 
ஆரதாவிலே 
ஆரதாவிலிருந்து 
மக்கெலோத்திலே. 
மக்கெலோத்திலிருந்து 
தாகாத்திலே. 


சாப்பேர்‌ 
புறப்பட்டுப்போய்‌, 
பாளயமிறங்கினார்கள்‌ 
புறப்பட்டுப்போய்‌, 
பாளயமிறங்கினார்கள்‌. 
புறப்பட்டுப்போய்‌, 
பாளயமிறங்கினார்கள்‌ தாகாத்திலிருந்து, 
புறப்பட்டுப்போய்‌, தாராகிலே 
பாளயமிறங்கினார்கள்‌ (எண்‌ 33:24-27), 





BALWETHER 
பிய 


தாராகிலிருந்து புறப்பட்டுப்போய்‌, 
மித்காவிலே பாளயமிறங்கினார்கள்‌. 
மித்காவிலிருந்து புறப்பட்டுப்போய்‌, 
அஸ்மோனாவிலே. பாளயமிறங்கினார்கள்‌. 
அஸ்மோனாவிலிருந்து புறப்பட்டுப்போய்‌, 
மோசெரோத்நிலே  பாளயமிறங்கினார்கள்‌. 
மோசெரோத்திலிருந்து புறப்பட்டுப்போய்‌,. 
பெனெயாக்கானிலே  பாளயமிறங்கினார்கள்‌. 
பெனெயாக்கானிலிருந்து புறப்பட்டுப்போய்‌, 
கித்காத்‌ மலையிலே பாளயமிறங்கினார்கள்‌ 
(எண்‌ 33:28-32). 


உபா 10:6-7 ஆகிய. வசனங்களில்‌ 
மோசெரோத்‌, பெனெயாக்கா; 
யோத்பாத்தா ்‌ 
கூறப்பட்ிருக்கிறது. ஆரோன்‌ மோசெராவில்‌ 
மரித்துப்போனார்‌ என்று, மோசே 
கூறியிருக்கிறார்‌. இது ஓர்‌ மலையாக 
இருக்கலாம்‌ (எண்‌ 20:23-29). இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ காதேசிலிருந்து ஓர்‌ மலைக்குப்‌ 
பிரயாணம்‌ பண்ணி வந்த, நாற்பதாவது 
வருஷத்தைப்‌ பற்றி, உபா 10:6-7 ஆகிய 
வசனங்களில்‌ கூறப்பட்டிருக்கிறது. 
(ஈண்‌ 20:1-29), எண்‌ 3419-3 ஆகிய 
வசனங்களில்‌. கதப்பட்டருக்கம்‌... சல்‌ 
கடலிலுள்ள எசியோன்‌ கேபேரைத்‌ தவிர 
மற்ற 17 இடங்களைப்‌ பற்றி ஒன்றும்‌ 
தெரியவில்லை. (எண்‌ 33:35-36: உபா 2:8; 
1இராஜா 9:26; 1இராஜா 22:49). 

கித்காத்‌ மலையிலிருந்‌ 
பப்ப்டப்போம்‌ கோத்சத்தாலனே 
பாளயமிறங்கினார்கள்‌ யோத்பாத்தாவிலிருந்து 
புறப்பட்டுப்போய்‌, எப்ரோனாவிலே. 
பாளயமிறங்கினார்கள்‌. எப்ரோனாவிலிருந்து. 
புறப்பட்டுப்போய்‌, எசியோன்‌ கேபேரிலே 
பாளயமிறங்கினார்கள்‌. எசியோன்‌ 
கேபேரிலிருந்து புறப்பட்டுப்போய்‌, காதேசாகிய 
சீன்வனாந்தரத்திலே பாளயமிறங்கினார்கள்‌ 
(எண்‌ 33:33-36). 


காதேசிலிருந்து மறுபடியும்‌ காதேஸ்‌ 
வரையிலும்‌ மேற்கொண்ட பிரயாணங்களின்‌ 
விவரம்‌ வருமாறு: 


1. ரித்மாவிலிருந்து 
ஸ்ப 


ளயமிறங்கினார்கள்‌. 


2. ரிம்மோன்பேரேசிலிருந்து 
புறப்பட்டுப்போய்‌, லிப்னாவிலே 
பாளயமிறங்கினார்கள்‌. (எண்‌ 33:20) 


புறப்பட்டுப்போய்‌, 


எண்ணாகமம்‌ - 
NUMBERS - COMMENTARY 


க, மற 


PUBLISHERS 


லிப்னாவிலிருந்து 
ரீசாவிலே. 
(எண்‌ 33:21) 


ரீசாவிலிருந்து புறப்பட்டுப்போய்‌,, 
கேலத்தாவிலே பாளயமிறங்கினார்கள்‌. 
(எண்‌ 33:22) 


கேலத்தாவிலிருந்து புறப்பட்டுப்போய்‌, 
சாப்பேர்‌ மலையிலே 
பாளயமிறங்கினார்கள்‌. (எண்‌ 33:23) 
சாப்பேர்‌ மலையிலிருந்து 
புறப்பட்டுப்போய்‌, ஆரதாவிலே 
பாளயமிறங்கினார்கள்‌. (எண்‌ 33:24) 


புறப்பட்டுப்போய்‌, 
பாளயமிறங்கினார்கள்‌. 


புறப்பட்டுப்போய்‌, 


ஆரதாலிலிருந்து 
மக்கெலோத்திலே. 


பாளயமிறங்கினார்கள்‌. (எண்‌ 33:25) 
மக்கெலோத்திலிருந்து புறப்பட்டுப்போய்‌, 
தாகாத்திலே பாளயமிறங்கினார்கள்‌. 
(எண்‌ 33:26) 
தாகாத்திலிருந்து 
தாராகிலே 
(எண்‌ 33:27) 


தாராகிலிருந்து. 
மித்காலிலே 
(எண்‌ 33:28). 


மித்காவிலிருந்து, 
அஸ்மோனாவிலே 
பாளமமிறங்கினார்கள்‌. (எண்‌ 33:29) 


புறப்பட்டுப்போய்‌, 
பாளயமிறங்கினார்கள்‌ 


புறப்பட்டுப்போய்‌, 
பாளயமிறங்கினார்கள்‌. 


புறப்பட்டுப்போய்‌, 


அஸ்மோனாவிலிருந்து புறப்பட்டுப்போய்‌, 
மோசெரோத்திலே 


பாளயமிறங்கினார்கள்‌. (எண்‌ 33:30) 
மோசெரோத்திலிருந்து புறப்பட்டுப்போய்‌, 
பெனெயாக்கானிலே 
பாளயமிறங்கினார்கள்‌. (எண்‌ 33:31) 


பெனெயாக்கானிலிருந்து புறப்பட்டுப்‌ 
போய்‌, கித்காத்‌ மலையிலே 
பாளயமிறங்கினார்கள்‌. (எண்‌ 33:32) 

5. கித்காத்‌ மலையிலிருந்து 
புறப்பட்டுப்போய்‌,  யோத்பாத்தாவிலே 
பாளயமிறங்கினார்கள்‌. (எண்‌ 33:33) 
யோத்பாத்தாவிலிருந்து புறப்பட்டுப்போய்‌, 
எப்ரோனாவிலே பாளயமிறங்கினார்கள்‌. 
(எண்‌ 33:34) 





எண்ணாகமம்‌ - 
NUMBERS - COMMENTARY 


17. எப்ரோனாவிலிருந்து புறப்பட்டுப்போய்‌, 
எசியோன்‌ கேபேரிலே. 
ளயமிறங்கினார்கள்‌. (எண்‌ 33:35) 


18. எசியோன்‌ கேபோலிரந்து புறப்படும்‌ 
போய்‌, காதேசியாகிய 


வனாந்தரத்திலே ன ம்கல்ல்கக்‌ 


(எண்‌ 33:36) 

இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ 
பிரயாணங்களின்‌ அட்டவணை 
அதிகாரத்தில்‌ கூறப்பட்டிருக்கிறது. பஸ்காவை 


i 


(எண்‌ 33:5) 


சீனாய்‌ வனாந்தரத்திலிருந்து புறப்பட்டுப்‌ 
காதேஸ்பர்னேயாவில்‌. 


தேவனுடைய 


போய்‌, 
பாளயமிறங்குகிறார்கள்‌. 
வார்த்தை... உண்மையானதா என்பதைச்‌ 
சோதித்துப்‌ பார்ப்பதற்காக இங்கிருந்து 
கானான்‌ தேசத்திற்கு இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
வேவுகாரர்களை அனுப்புகிறார்கள்‌ 
(எண்‌ 3316) 


இம்‌, இறுதியாக காதேசிலிருந்து. 
பிரயாணம்பண்ணி, முப்பத்தெட்டு 
காலமாக 
திரிந்துவிட்டு 
திரும்பவும்‌ வந்து தார்கள்‌ (எண்‌ 3319). 
ஏதோமையும்‌, மோவாபையும்‌ சுற்றிலும்‌ 
மேலும்‌ இரண்டு வருஷங்கள்‌ தங்கியிருந்து. 
யோர்தானின்‌ கிழக்குப்‌ பகுதியிலுள்ள 
சீகோனையும்‌, ஒகையும்‌ ஜெயிக்கிறார்கள்‌. 
இத்துடன்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ நாற்பது. 
வருஷ வனாந்தர அலைச்சல்‌ முடிவுறுகிறது. 
இப்பொழுது இஸ்ரவேல்‌ புத்திரர்கள்‌ கானான்‌ 
தேசத்திற்குள்‌ பிரவேசிப்பதற்கு ஆயத்தமாக 
இருக்கிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ தேவனுக்கு 
எதிராகக்‌ கலகம்‌ பண்ணாமல்‌. 
இருந்திருந்தால்‌, நாற்பது வருஷங்களுக்கு 
முன்பாகவே ஒரே நாளில்‌ அவர்கள்‌ கானான்‌ 


இருக்கிறது. வேவுகாரர்கள்‌ திரும்பி வந்து. 


வை, opel 


PUBLISHERS 


துர்ச்செய்தியைப்‌ 
கர்த்தருக்கு 
(எண்‌ 13-14) 


பரப்பினார்கள்‌. 
விசனமாய்‌ 


அது 
இருந்தது 


நாற்பது வருஷக்காலத்து வனாந்தரப்‌ 
பிரயாணத்தில்‌ இஸ்ரவேல்‌ புத்திரர்கள்‌ 17 
இடங்களில்‌ பாளயமிறங்கியிருக்கிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்கள்‌ காதேசிற்கு 
முதல்‌ முறையாக வந்து மறுபடியும்‌ இங்கு 
வருவதற்கு 38 வருஷமாயிற்று, 
(எண்‌ 13:1-14:45, எண்‌ 33:19,36 ) மிரியாம்‌ 
இங்கு மரித்துப்‌ போனாள்‌. (எண்‌ 201-14). 


ந்து, புறப்பட்டுப்போய்‌, 
ன்‌ எல்லையிலிருக்கிற ஒர்‌ 
என்னும்‌ மலையிலே பாளயமிறங்கினார்கள்‌. 
அப்பொழுது ஆசாரியனாகிய ஆரோன்‌ 
கர்த்தருடைய கட்பளையின்படியே ஒர்‌ 
என்னும்‌ மலையின்மேல்‌ ஏறி, அங்கே 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ எகிப்து தேசத்திலிருந்து 
புறப்பட்ட நாற்பதாம்‌ வருஷம்‌ ஐந்தாம்‌ மாதம்‌ 
முதல்‌ தேதிமிலே மரணமடைந்தார்‌. ஆரோன்‌ 
ஓர்‌ என்னும்‌ மலையிலே மரணமடைந்தபோது, 
நூற்றிருபத்து மூன்று வயதாயிருந்தார்‌ 
(எண்‌ 33:37-39). 


காதே 
ஏதோம்‌ தேசத்‌ 


ஆரோனுடைய மரணத்தைப்பற்றி 
இந்த வசனத்தில்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ எகிப்து தேசத்திலிருந்து, 
புறப்பட்ட நாற்பதாம்‌ வருஷம்‌ ஐந்தாம்‌ மாதம்‌ 
முதல்‌ தேதியிலே ஆரோன்‌ மரணமடைகிறார்‌. 


புத்திரர்‌ சீனாய்‌ 
ட்ட 38 அல்லது 39 


எகிப்திலிருந்து புறப்பட்டு, 

நாலரை மாதமும்‌ சென்றபின்பு 
மரித்துப்‌ போகிறார்‌. (எண்‌. 
ஆரோன்‌ 123 ஆவது 
மரித்துப்போகிறார்‌ (எண்‌ 33:39). 


ஆரோன்‌ 
33:3,38). 
வயதில்‌ 


அந்நாட்களில்‌ கானான்‌ தேசத்தின்‌ 
தென்திசையில்‌ குடியிருந்த கானானியனாகிய 
ஆராத்‌ என்னும்‌ ராஜா இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
வருகிறதைக்‌ கேள்விப்பட்டான்‌. இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ ஒர்‌ என்னும்‌ மலையை விட்டுப்‌ 
புறப்பட்டுப்போய்‌, சல்மோனாவிலே 
பாளயமிறங்கினார்கள்‌. சல்மோனாவிலிருந்து 
புறப்பட்டுப்போய்‌, பூனோனிலே 
பாளயமிறங்கினார்கள்‌. பூனோனிலிருந்து 
புறப்பட்டுப்போய்‌, ஒபோத்திலே 
பாளயமிறங்கினார்கள்‌ (எண்‌ 33:40-43). 





(யய 
பிய 


ஒபோத்திலிருந்து புறப்பட்டுப்போய்‌,. 
மோவாபின்‌ எல்லையிலுள்ள அபாரீமின்‌ 


மேடுகளிலே பாளயமிறங்கினார்கள்‌. அந்த 
மேடுகளை விட்டுப்‌ புறப்பட்டுப்போய்‌, 
தீபோன்காத்திலே பாளயமிறங்கினார்கள்‌. 
தீபோன்காத்திலிருந்து புறப்பட்டுப்போய்‌, 
அல்மோன்‌ திப்லத்தாமிமிலே 
பாளயமிறங்கினார்கள்‌ (எண்‌ 33:44-46), 


, அல்மோன்‌ திப்லத்தாயிமிலிருந்து 
புறப்பட்டுப்போய்‌, நேபோவுக்கு எதிரான 
அபாரீம்‌ மலைகளிலே பாளயமிறங்கினார்கள்‌. 
அபாரீம்‌ மலைகளிலிருந்து புறப்பட்டுப்போய்‌, 
எரிகோவின்‌ அருகே யோர்தானைச்சார்ந்த. 
மோவாபின்‌ சமனான வெளிகளிலே 
பாளயமிறங்கினார்கள்‌. யோர்தானைச்‌ சார்ந்த 
மோவாபின்‌ சமனான வெளிகளில்‌ அவர்கள்‌ 
பெற்யெசிமோத்தைத்‌ தொடங்கி, 
ஆடேல்சித்தீம்‌ மட்டும்‌ 
பாளயமிறங்கியிருந்தார்கள்‌ (எண்‌ 33:47-49). 

எகிப்திலுள்ள ராமசேசிலிருந்து 
புறப்பட்டு, நாற்பது வருஷத்தின்‌ இறு; 
மோவாபின்‌ சமனான வெளிகளில்‌ வரும்‌ 
வரையிலும்‌ இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 43 
இடங்களில்‌  பாளயமிறங்கியிருக்கிறார்கள்‌. 
(எண்‌ 33:5, 16/9,37), 


)ரவேல்‌ புத்திரர்‌ 
ன்‌ 


காதேசிலிருந்து 
பண்ணின. 
பிரயாணங்களின்‌ விவரம்‌ வருமாறு : 


சாதேிலிரந்து பட்டுப்போய்‌, ஓர்‌ 
பாளயமிறங்கினார்கள்‌. 


ன்‌ se 237) 


ஒர்‌ என்னும்‌ மலையை விட்டுப்‌ 
புறப்பட்டுப்‌ போய்‌, சல்மோனாவிலே. 
பாளயமிறங்கினார்கள்‌. (எண்‌ 33:41) 


சல்மோனாவிலிருந்து புறப்பட்டுப்போய்‌, 
பூனோனிலே  பாளயமிறங்கினார்கள்‌. 
(எண்‌ 33:42) 


பூனோனிலிருந்து 
ஒபோத்திலே 
(எண்‌ 33:43) 


ஒபோத்திலிருந்து புறப்பட்டுப்போய்‌, 
மோவாபின்‌ எல்லையிலுள்ள அபாரீமின்‌ 
மேடுகளிலே  பாளயமிறங்கினார்கள்‌. 
(எண்‌ 33:44) 


புறப்பட்டுப்போய்‌, 
பாளயமிறங்கினார்கள்‌. 


எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மேடுகளை விட்டுப்‌ 
தீபோன்காத்திலே 
(எண்‌ 33:45) 


அபாரீமின்‌ 
புறப்பட்டுப்போய்‌, 
பாளயமிறங்கினார்கள்‌. 


தீபோன்காத்திலிருந்து புறப்பட்டுப்போய்‌, 
அல்மோன்‌ திப்லத்தாமிமிலே 
பாளயமிறங்கினார்கள்‌. (எண்‌ 33:46) 


அல்மோன்‌ திப்லத்தாயிமிலிருந்து 
புறப்பட்டுப்போய்‌, நேபோவுக்கு எதிரான 
அபாரீம்‌ மலைகளிலே. 
பாளயமிறங்கினார்கள்‌. (எண்‌ 33:47) 


அபாரீம்‌ மலைகளிலிருந்து 
புறப்பட்டுப்போய்‌, எரிகோவின்‌ அருகே 
யோர்தானைச்‌ சார்ந்த 

சமனான 

பாளயமிறங்கினார்கள்‌. (எண்‌ 33:48) 


மோவாயின்‌ 
அவர்கள்‌ 
தொடங்கி, 
சித்தீமில்‌ 


யோர்தானைச்‌ சார்ந்த 
சமனான வெளிகளில்‌ 
பெத்யெசிமோத்தைத்‌ 
ஆபேல்‌ 
பாளயமிறங்கியிருந்தார்கள்‌. 


(எண்‌ 33:49) 


கானான்‌ தேச சுதந்தரம்‌ 
எண்‌ 83:50-55 


எண்‌ 38:50, எரிகோவின்‌ அருகே 
யோர்தானைக்‌ சார்த்த மோவாபின்‌ 
சமனான  வெளிகளனிலே கர்த்தர்‌ 
மோசேயை நோக்கி: 


எண்‌: 8951) நீ இஸ்ரவேல்‌ 
புத்திரரோடே சொல்லவேண்டியது 
என்னவென்றால்‌: 

யோர்தாணைக்‌. 

கானான்தேசத்தில்‌ 


சேரும்போது, 


எண்‌: 33:52, 

குடிகளையெல்லாம்‌. 

முன்பாகத்‌ 

அவர்களுடைய எல்லாச்‌ சிலைகளையும்‌ 

வார்ப்பிக்கப்பட்ட. அவர்களுடைய 

எல்லா விக்கிரகங்கனையும்‌ அழித்து, 
அவர்கள்‌: மேடைகளையெயல்லாம்‌ 


திர்மூலமாக்கி, 





BALWETHER 
பிய 


எண்‌ 33:53. தேசத்திலுன்னவர்கனைத்‌ 
துரத்திவிட்டு, குடியிருக்கக்‌ கடவீர்கன்‌; 
அத்த தேசத்தைச்‌. 
சதத்தரித்துக்கொள்ளும்படி. அதை 
உங்களுக்குக்‌ கொடுத்தேன்‌. 


எண்‌ 89:04. சீட்டுப்போட்டு, தேசத்தை 
உங்கள்‌: குடும்பங்களுக்குச்‌. 
சுதந்தரங்களாகப்‌ பங்கிட்டு, அதிக 
ஜனங்களுக்கு அதிக சதந்தரமும்‌, 
கொஞ்ச ஜனங்களுக்குக்‌ கொஞ்சச்‌ 
சுதந்தரமும்‌ கொடுக்கக்கடவீர்கன்‌; 
அவரவர்க்குச்‌ சீட்டு விழும்‌ இடம்‌ 
எதுவோ, அவ்விடம்‌ அவரவர்க்கு 
உரியதாகும்‌; உங்கள்‌ பிதாக்களுடைய 
கோத்திரங்களின்படியே  சதந்தரம்‌. 
பெற்றுக்கொள்னக்கடவீர்கள்‌. 


எண்‌ 895. நீங்கள்‌ தேசத்தின்‌ 
குடிகளை உங்களுக்கு முன்பாகத்‌ 
துரத்திவிடாமலிருப்பீர்கனானால்‌, 
அப்பொழுது அவர்களில்‌ 
மீதியாக வைக்கிறவர்கள்‌ 
கண்களில்‌. முன்ளுகளும்‌ 
உங்கள்‌ விலாக்கனிலே. 
கூர்களுமாயிருந்து, நீங்கள்‌ 
குடியிருக்கிற தேசத்திலே உங்களை 
உயத்திரவப்படுத்துவார்கன்‌. 


எண்‌ 38:56. அன்றியும்‌, 
அவர்களுக்குச்‌ 

நினைத்ததை உங்களுக்குச்‌. 
செய்வேன்‌ என்று சொல்‌ என்றார்‌. 


எகிப்து நேசத்திிரந்த காலத்தில்‌, 
அவர்கள்‌ எகிப்தியரின்‌ விக்கிரகாராதனைக்கு 
நடுவிலே குடியிருந்தார்கள்‌. 


நீங்கள்‌ 
உங்கள்‌. 


நான்‌ 
செய்ய 


ஆராதித்தார்கள்‌. 
இருந்த 


ஆனாலும்‌ 
இஸ்ரவேல்‌ 
அநேகர்‌, கர்த்தரை மாத்திரமே 
தேவனாக அங்கீகரித்து, 
மாத்திரமே ஆவியோடும்‌ 
தொழுதுகொண்டார்கள்‌. 


எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ வனாந்தரத்தில்‌ 
பிரயாணம்பண்ணியபோது, அவர்கள்‌ மற்ற 
ஜாதியாரிடமிருந்து எந்த 
தொடர்பும்‌ இல்லாமல்‌ 
வேறுபிரிந்து ஜீவிக்கிறார்கள்‌. இதனால்‌ 
அவர்களுடைய விக்கிரகாராதனையின்‌. 
பாதிப்பு இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ மத்தியில்‌: 
ஏற்படவில்லை. இஸ்ரவேல்‌ புத்திரருக்கும்‌. 
விக்கிரகங்களை ஆராதிக்கவேண்டும்‌. 
என்னும்‌ சோதனை உண்டாகவில்லை. 
இப்போது இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
மோவாபின்‌ சமவெளிகளிலே 
பாளயமிறங்கியிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
கானான்‌ தேசத்திற்குள்‌ பிரவேசிக்க 
ஆயத்தமாயிருக்கிறார்கள்‌. மோவாபின்‌ 
சமவெளிக்கும்‌ கானான்‌ தேசத்திற்கும்‌. 
நடுவே யோர்தான்‌ நதி மாத்திரமே 
இருக்கிறது. அவர்கள்‌ யோர்தானைக்‌ 
கடந்தால்‌, கானான்‌ தேசத்திற்குள்‌ 
பிரவேசிக்கலாம்‌. 
கானான்‌ 


தேனும்‌ ஓடுகிற 
அதே வே அது 


விக்கிரகங்களும்‌, விக்கிரகாராதனைகளும்‌, 
விக்கிரகாராதனைக்காரரும்‌ நிரம்பின தேசம்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ கானான்‌ தேசத்திற்குள்‌. 
பிரவேசிக்கும்போது. அங்கே குடியிருக்கிற 
அந்நிய ஜாதியாரோடு  சம்பந்தம்பண்ணி, 
அவர்களுடைய விக்கிரகங்களை 
ஆராதிப்பதற்கு வாய்ப்புள்ளது. இஸ்ரவேல்‌ 
ஜனத்தார்‌ மறுபடியுமாக சோதனைக்குள்‌ 
விழுந்துவிடும்‌ ஆபத்திலிருக்கிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌: புத்திரர்‌ 
கானான்‌. தேசத்திற்குள்‌ 
பிரவேசிக்கும்போது,  விக்கிரகங்களோடும்‌, 
விக்கிரகாராதனைக்காரரோடும்‌ எந்தவித 
இல்லாமல்‌ தனியாக 
பரிசுத்தமாய்‌ 
ஜீவிக்கவேண்டுமென்று கர்த்தர்‌ 
தேவனாகிய கர்த்தர்‌ 
'தேவனாயிருக்கிறார்‌. 
ஜனத்தாரும்‌ கர்த்தருடைய 
இஸ்ரவேலராயிருக்கவேண்டும்‌. அவர்கள்‌ 
கர்த்தரை மாத்திரமே ஆராதிக்கவேண்டும்‌. 


பாலும்‌ 


நேசம்‌. 


தேசம்‌ 
செழிப்பான 
ளையில்‌ 





எண்ணாகமம்‌ - 
NUMBERS - COMMENTARY 


எரிகோவின்‌ அருகே யோர்தானைச்‌ 
சார்ந்த மோவாபின்‌ சமனான வெளிகளிலே 
கர்த்தர்‌ மோசேயை நோக்கி, “நீ இஸ்ரவேல்‌ 
புத்திரரோடே சொல்லவேண்டியது 
என்னவென்றால்‌: நீங்கள்‌ யோர்தானைக்‌ 
கடந்து, கானான்தேசத்தில்‌ போய்ச்‌ 
சேரும்போது. அத்தேசத்துக்‌ 
குடிகளையெல்லாம்‌ உங்களுக்கு முன்பாகத்‌ 

துரத்திவிட்டு, அவர்களுடைய எல்லாச்‌ 
சிலைகளையும்‌ வார்ப்பிக்கப்பட்ட 
அவர்களுடைய எல்லா விக்கிரகங்களையும்‌ 
அழித்து, அவர்கள்‌ மேடைகளையெல்லாம்‌. 
நிர்மூலமாக்கவேண்டும்‌' (எண்‌ 33:50-52) 
என்று சொல்லுகிறார்‌. 

இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ நாற்பது. 
வருஷத்து வனாந்தர பிரயாணத்தின்‌ முடிவில்‌ 
அவர்கள்‌ பாளயமிறங்கிய அட்டவணை 
எழுதப்பட்டிருக்கிறது. (எண்‌ 331-49) 
அவர்கள்‌ கானான்‌ தேசத்திற்குள்‌ 
பிரவேசிப்பதற்கு முன்பாக எண்‌ 33:50-36:13. 
ஆகிய வசனங்களில்‌ கூறப்பட்டிருக்கும்‌ 
கட்டளைகள்‌ அவர்களுக்குக்‌ 
கொடுக்கப்படுகிறது. 


கானான்‌ 
மை 
தங்களுக்கு 
அவர்கள்‌ 
கானான்‌ 
தேசம்‌ கர்த்தருடைய தேசம்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய தேசத்தை புறஜாதி ஜனங்களுக்கு 
சுதந்தரமாய்க்‌ கொடுக்கவில்லை. கர்த்தர்‌ 
இந்த நல்ல தேசத்தை தம்முடைய ஜனமாகிய 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு மாத்திரமே 
சுதந்தரமாகக்‌ கொடுத்திருக்கிறார்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
தேசத்திலுள்ளவர்களைத்‌ 
அங்கே குடியிருக்க 
தேசத்தை சுதந்தரித்துக்கொள்ளும்படி 
கர்த்தர்‌ அதை இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
கொடுத்திருக்கிறார்‌ (எண்‌ 33:53). 

இஸ்ரவேல்‌ 
கானான்‌ 
குடும்பங்களுக்குச்‌ 
பங்கிட்டுக்கொள்ளவேண்டும்‌. 
ஜனங்களுக்கு அதிக சுதந்தரமும்‌, கொஞ்ச. 
ஜனங்களுக்குக்‌ கொஞ்சச்‌  சுதந்தரமும்‌ 
கொடுக்கவேண்டும்‌. 


இஸ்ரவேல்‌: புத்திரர்‌ 
தேசத்திற்குள்‌ பிரவேசிக்கும்போது, 
தேசத்து குடிகளையெல்லாம்‌ 
முன்பாக துரத்திவிடவேண்டும்‌. 
விக்கிரகாராதனைக்காரர்கள்‌. 


கானான்‌ 
துரத்திவிட்டு, 
வேண்டும்‌; அந்த 


புத்திரர்‌ சீட்டுப்போட்டு, 


க, மற 


PUBLISHERS 


'அவரவர்க்குச்‌ 
எதுவோ, 
உரியதாகும்‌," 


சீட்டு விழும்‌ இடம்‌ 
அவ்விடம்‌ அவரவர்க்கு 

என்றும்‌, “உங்கள்‌ 
பிதாக்களுடைய கோத்திரங்களின்படியே 
சுதந்தரம்‌ பெற்றுக்கொள்ளக்கடவீர்கள்‌"' 
(எண்‌ 33:54) என்றும்‌ கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


னான புத்திரர்‌ 
மொத்தமாய்‌ 


சகந்த்துக்கொள்ளவேண்டும்‌ அந்த 
தேசத்திலுள்‌। விக்கிரகங்களையும்‌, 
அவ்வகை அவர்கள்‌ 
தூரத்திவிடவேண்டும்‌. இது கர்த்தருடைய 
கட்டளை. இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ கர்த்தருடைய 
கட்டளைக்கு  கீழ்ப்படியவில்லையென்றால்‌, 
கர்த்தர்‌ அவர்களை தண்டிப்பதாக. 
சொல்லுகிறார்‌. 


கர்த்தர்‌ மோசேயை நோக்கி, 
"நீங்கள்‌ தேசத்தின்‌ குடிகளை உங்களுக்கு 
முன்பாகத்‌ தூரத்திவிடாமலிருப்பீர்களானால்‌, 
அப்பொழுது அவர்களில்‌ நீங்கள்‌ மீதியாக 
வைக்கிறவர்கள்‌ உங்கள்‌ கண்களில்‌ 
முள்ளுகளும்‌ உங்கள்‌ விலாக்களிலே 
கூர்களுமாயிருந்து, நீங்கள்‌ குடியிருக்கிற 
தேசத்திலே உங்களை 
உபத்திரவப்படுத்துவார்கள்‌. அன்றியும்‌, நான்‌ 
அவர்களுக்குச்‌. செய்ய நினைத்ததை 
உங்களுக்குச்‌ செய்வேன்‌ என்று சொல்‌" 
(எண்‌ 33:55,56) என்றார்‌. 


வாக்குத்தத்த 


ஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கானான்‌ 
தேசத்திற்குள்‌ பிரவேசித்த பின்பு, அவர்கள்‌ 
பாவத்தை லிட்டு விலகி பரிசுத்தமாய்‌ 
ஜீவிக்கவேண்டும்‌. அவர்கள்‌ பாவத்திற்கு 
பங்காளிகளாயிருந்தால்‌, அவர்களுடைய 
பாவங்களே அவர்களைப்‌ பிடிக்கும்‌. அவர்கள்‌ 
தங்களை விட்டு பாவத்தை 
துரத்தவில்லையென்றால்‌, பாவம்‌ அவர்களை 

கானான்‌ தேசத்தைவிட்டு துரத்திவிடும்‌. 
நாம்‌ பாவத்தைக்‌ 

அதை நம்மை 

விலக்கவில்லையென்றால்‌, அந்தப்‌ பாவம்‌ 
நம்மைப்‌ பிடித்துக்கொள்ளும்‌. நம்முடைய 
இச்சைகளுக்கு நாம்‌ 
இல்லையென்றால்‌. 
நம்முடைய 

ஆத்துமாவுக்கு மரணத்தைக்‌ கொடுக்கும்‌. 


கண்டுபிடித்து, 





வா எண்ணாகமம்‌ - விரிவுரை 


QOODNENS 


MIATA NUMBERS - COMMENTARY PUBLISHERS 


ஆனால்‌ தேசத்தின்‌ குடிகளை 
இஸ்ரவேல்‌ புத்திரர்கள்‌ முற்றிலுமாகத்‌ 
துரத்திவிடவில்லை. இதனால்‌ அவர்கள்‌ பல. 
சமயங்களில்‌ இஸ்ரவேல்‌ _புத்திரருக்குப்‌ 
பிரச்சனையை உண்டு பண்ணினார்கள்‌. 


விக்கிரகாராதனையும்‌, 
கர்த்தருக்கு எதிரா 
நிறைந்திருந்தது. (2இராஜா 17,24,25) 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ மேசியாவை 
ஏற்றுக்‌ கொள்ளாததினால்‌, இஸ்ரவேல்‌ 
தேசம்‌ ஒரு தேசமாக இராதவாறு 
அழிக்கப்பட்டது. 1,900 வருஷங்களாக 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ சிதறடிக்குப்பட்டவர்களாக 
சிதறியிருந்தார்கள்‌. (மத்‌ 2143-4697 
மத்‌ 23:34-39; லூக்கா 21:20-24), 





எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


கானான்‌ த்தின்‌ எல்லைகள்‌ 
(எண்‌ 34145) இல்‌ புத்திரருக்கு 
பங்கிட்டுக்‌ கொடுக்கும்‌ மனிதரின்‌ நாமங்கள்‌ 
(எண்‌ 3416-29), 


கானான்தேசத்தின்‌ எல்லைகள்‌ 
எண்‌ 8441-15 

எண்‌ 8441. கர்த்தர்‌ மோசேயை நோக்கி: 
எண்‌ 34:2. நீ இஸ்ரவேல்‌ புத்திரருக்குக்‌ 
கட்டனையிட்டுச்‌ சொல்லவேண்டியது 
என்னவென்றால்‌: கானான்‌ தேசம்‌ அதின்‌ 
எல்லைகள்‌ உட்பட உங்களுக்குச்‌ 
சுதந்தரமாகக்‌  கிடைக்கப்போகிறது; 
நீங்கள்‌. கானான்தேசத்தில்‌ 
சேரும்போது, 


எண்‌ 34:3. உங்கள்‌ தென்புறம்‌. 
சீன்வனாந்தரம்‌ தொடங்கி ஏதோம்‌ 
தேசத்தின்‌ ஓரமட்டும்‌ இருக்கும்‌; 
கிழக்கே இருக்கிற உப்புக்கடலின்‌. 
கடைசி தொடங்கி உங்கள்‌ 
இதன்‌ எல்லையாயிருக்கும்‌. 


எண்‌ 944. உங்கள்‌ எல்லை தெற்கிலி. 
குந்தா அக்கராபீம்‌ மேடுகளைச்‌ சற்றி, 
£ன்வனாத்தரம்‌ வரையில்‌ போய்‌, 
தெற்கிலே  காதேஸ்பர்னேயாவுக்கும்‌, 
அங்கேயிருந்து ஆத்கார்‌ அதாருக்கும்‌, 
அங்கேயிருந்து அஸ்மோனாவுக்கும்‌. 
போய்‌, 


எண்‌ 845.  அண்மோனாவிலிருந்து 
எகிப்தின்‌ நதிவரைக்கும்‌ சுற்றிப்போய்க்‌ 
கடலில்‌ முடியும்‌. 
எண்‌ ET 
பெருங்கடலே உங்களூக்கு எல்லை; 
அதுவே உங்களுக்கு மேற்புறத்தூ 
எல்லையாயிருக்கும்‌. 

எண்‌ 34:7. உங்களுக்கு வடதிசை 
எல்லை பெருங்கடல்‌ தொடங்கி, ஓர்‌ 
என்னும்‌ மலையை உங்களுக்கு. 
குறிப்பாக வைத்து, 


மேற்றிசைக்குப்‌ 


QOODNENS 
PUBLISHERS 


எண்‌ 34:8. ஓர்‌ என்னும்‌ மலை 
தொடங்கி, ஆமாத்திற்குப்‌ போகிற 
வழியைக்‌ குறிப்பாக வைத்து, 
அங்கேயிருந்து அந்த எல்லை 
சேதாத்திற்குப்‌ போய்‌, 


எண்‌: 34:9. 
சிப்ரோனுக்குப்‌ 


அங்கேயிருந்து அது 

போய்‌,  ஆத்சார்‌ 
ஏனானிலே முடியும்‌; அதுவே 
உங்களுக்கு. 


வடபுறத்து 
எல்லையாயிருக்கும்‌. 


எண்‌ 34:10. உங்களுக்குக்‌ கீழ்த்திசை. 
எல்லைக்கு ஆத்சார்‌ ஏனானிலிருத்து 
சேப்பாமைக்‌ குறிப்பாக வைத்து, 


சேப்பாமிலிருந்து 
ஆயினுக்குக்‌ 
நிப்ரைபரியத்தமும்‌, 
கின்னரேத்‌. 

அதின்‌ 


8402. 
யோர்தான்பமியத்தமும்‌ 
உய்புக்கடலில்‌ முடியும்‌; இந்தச்‌ 
சுற்றெல்லைகளையுடைய தேசமே 
உங்களுக்குரிய தேசம்‌ என்று சொல்‌ 
என்றார்‌. 


அங்கேயிருந்து 
போய்‌, 


எண்‌ 8419. அப்பொழுது மோசே. 
இஸ்ரவேல்‌ புத்திரரை நோக்கி: 
ஒன்பதரைக்‌. கோத்திரத்தாருக்குக்‌ 
கொடுக்கும்படி. கர்த்தர்‌ 
கட்டனையிட்டதும்‌, நீங்கள்‌ 
சீட்டுப்போட்டுச்‌. ௬தந்தரித்துக்‌ 
'கொள்ளவேண்டியதுமான தேசம்‌ 
இதுவே. 


எண்‌ 34:14. சுபன்‌ புத்திரர்‌ தங்கள்‌. 
பிதாக்களுடைய வம்சத்தின்படியும்‌, 
காத்‌ புத்திரர்‌ தங்கள்‌ பிதாக்களுடைய 
வம்சத்தின்படி.யும்‌, தங்கள்‌ 
சுதந்தரத்தைப்பெற்றுக்கொண்டதும்‌. 
அல்லாமல்‌, மனாசேயின்‌ 
பாதிக்கோத்திரத்தாரும்‌ தங்கள்‌. 
சுதந்தரத்தைப்‌ பெற்றுக்கொண்டார்கள்‌. 
எண்‌: 84:15. இந்த இரண்டரைக்‌ 
கோத்திரத்ததாரும்‌ சூரியோதய 
திசையாகிய கிழக்கே எரிகோவின்‌: 
அருகேயுன்ன யோர்தானுக்கு. 
இப்புறத்திலே தங்கள்‌ ௬தந்தரத்தைப்‌ 
பெற்றுக்கொண்டார்கள்‌ என்றான்‌. 





BALWETHER 
பிய 


கானான்‌ தேசத்தின்‌ நான்கு பக்கத்து 
எல்லைகளையும்‌ 

தீர்மானம்பண்ணுகிறார்‌ 

கர்த்தருக்குரியது. 

விஸ்தீரணம்‌, 

எவ்வளவு தூரத்திற்கு பரவியிருக்கவேண்டும்‌ 
என்பதையும்‌, அந்தத்‌ தேசத்தின்‌ எல்லைகள்‌ 
எதுவாகயிருக்கவேண்டும்‌. என்பதையும்‌ 
கர்த்தர்‌ தம்முடைய தெய்வீக சித்தத்தின்‌ 
பிரகாரமாக தீர்மானித்திருக்கிறார்‌. 


திமள்பண்ணிகர்களர 
புத்திரர்‌, ஏற்ற காலத்திலே, 
வாக்குப்பண்ணப்பட்ட கானான்‌ நத்தைச்‌ 
சுதந்தரித்துக்கொள்வார்கள்‌. அவர்கள்‌ 
கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால்‌, 
கானான்‌ தேசத்தை முழுவதுமாக 
சுதந்தரிப்பார்கள்‌. 
ஜபிராத்‌ வரையிலும்‌ 
பரவியிருக்கும்‌. 

உங்கள்‌ உள்ளங்கால்‌ மிதிக்கும்‌ 
இடமெல்லாம்‌. உங்களுடையதாயிருக்கும்‌:: 
வனாந்தரத்தையும்‌ லீபனோனையும்‌ தொடங்கி, 
ஐபிராத்து நதியையும்‌ தொடங்கி, கடைசிச்‌ 
சமுத்றிரம்வரைக்கும்‌ உங்கள்‌ 
எல்லையாயிருக்கும்‌" (உபா 11:24). 


தாவீதின்‌ காலத்திலும்‌, 
ரண்டு கொத்தும்‌. இனங்கள்‌ 
தேசமானது, விஸ்தாரமாக பரவியிருந்தது. 


'நதிதுவக்கிப்‌ பெலிஸ்தரின்‌: 
தேசமட்டுக்கும்‌ எகிப்தின்‌ எல்லைவரைக்கும்‌. 
இருக்கிற சகல ராஜாக்களையும்‌ அவன்‌ 
ஆண்டான்‌” (நாளா 9:26). 


கர்த்தர்‌ இந்த அதிகாரத்தில்‌, கானான்‌. 
தேசத்தின்‌ எல்லையாக சொல்லுவது. 
யோர்தான்‌ நதிக்கு அப்புறத்திலுள்ள 
தேசத்தையே குறிக்கும்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ 
கோத்திரத்தாருக்கு 
பிரித்துக்‌ கொடுக்கப்படும்‌. 


எண்ணாகமம்‌ - 
NUMBERS - COMMENTARY 


ப opel 


PUBLISHERS 


| கோத்திரத்தாருக்குக்‌ 

கட்டளையிட்டதும்‌, 

சீட்டுப்போட்டுச்‌ 

சுதந்தரித்துக்கொள்ளவேண்டியதுமான தேசம்‌ 
துவே (எண்‌ 3413). 


இரண்டரைக்‌ 


யோர்தானுக்கு. 
ஏற்கெனவே 


அவர்களுடைய 
கோத்திரத்தாருக்கு, 
இப்புறத்திலே உள்ள தேசம்‌, 
ங்குவீதமாக. 
பிரித்துக்கொடுக்கப்பட்டிருக்கிறது. 

ரூபன்‌ புத்திரர்‌ தங்கள்‌ பிதாக்களுடைய 
வம்சத்தின்படியும்‌, காத்‌ புத்திரர்‌ தங்கள்‌ 
பிதாக்களுடைய வம்சத்தின்படியும்‌, தங்கள்‌ 
சுதந்தரத்தைப்பெற்றுக்கொண்டதும்‌ 
அல்லாமல்‌, மனாசேயின்‌ 
பாதிக்கோத்திரத்தாரும்‌ தங்கள்‌ சுதந்தரத்தைப்‌ 
பெற்றுக்கொண்டார்கள்‌ (எண்‌ 34114) 


ண்டரைக்‌ கோத்திரத்ததாரும்‌ 
ட்ப இ திசையாகிய ம்‌ 
எரிகோவின்‌ அருகேயுள்ள கேக்தாறிக்த 
இப்புற்திலே தங்கள்‌ சுதந்தரத்தைப்‌ 
பெற்றுக்கொண்டார்கள்‌ (எண்‌ 3415) 

ஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கானான்‌ 
தேசத்திற்குள்‌ பிரவேசிக்கும்போது, அந்த 
ததத களை துரத்திவிட்டு அதிலே 
குடியிருக்கவேண்டும்‌ (எண்‌ 3353) 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு யாரை துரத்த 
வேண்டும்‌ என்பதும்‌, அவர்களை 
எதுவரைக்கும்‌ துரத்தவேண்டும்‌ என்பதும்‌ 
தெரிந்திருக்கவேண்டும்‌. கானான்‌ 
தேசத்தின்‌ எல்லை  எதுவரையிலும்‌ 
விஸ்தாரமாயிருக்கிறது. என்பதை இஸ்ரவேல்‌ 
பத்திரர்‌ அறிந்திருந்தால்‌ மாத்திரமே, 
அவர்களால்‌ கானானியரை, கானான்‌ 
தேசத்தின்‌ எல்லைக்கு அப்பால்‌ துரத்த 
முடியும்‌. 


கானான்‌ தேசத்தின்‌ விஸ்தீரணம்‌ 160 
மைல்‌ நீளமும்‌, 50 மைல்‌ அகலமுமாகும்‌. 
இந்த தேசம்‌ நல்ல தேசமாகயிருந்தாலும்‌, 
சின்ன தேசமாகயிருக்கிறது. கர்த்தர்‌ இந்த 
தேசத்தையே இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
வாக்குப்பண்ணியிருக்கிறார்‌. வானமும்‌ 
பூமியும்‌ கர்த்தருக்குரியது. கர்த்தர்‌ 
தமக்காக இந்த சின்ன தேசத்தையே, 
சொந்த தேசமாக அங்கீகரித்திருக்கிறார்‌. 





BALWETHER 
பிய 


மகாவிஸ்தாரமாக பரந்து 
விரிந்திருக்கும்‌ இந்தப்‌ பூமிமிலே, கானான்‌ 
தேசத்தில்‌ மாத்திரமே, காலாகாலமாக, 
கர்த்தர்‌ தேவனாக அறியப்பட்டிருக்கிறார்‌. 
இந்தத்‌ தேசத்தில்‌ மாத்திரமே கர்த்தருடைய 
நாமம்‌ காலாகாலமாக 
மகிமைப்பட்டிருக்கிறது. 

"யூதாவில்‌ தேவன்‌ அறியப்பட்டவர்‌: 
இஸ்ரவேலில்‌ அவருடைய நாமம்‌ பெரியது” 
(சங்‌ 764). 


த உலகத்தில்‌ கர்த்தர்‌ தமக்காக 
தெரிந்துகொண்ட தேசமும்‌ சிறியது. கர்த்தர்‌ 
தம்முடைய சொந்த ஜனத்திற்கு 
கொடுப்பதாக வாக்குத்தத்தம்‌ பண்ணின 
தேசமும்‌ சிறியது. 


கானான்‌ தேசம்‌ சிறிய 
தேசமாகயிருந்தாலும்‌, அது பாலும்‌ தேனும்‌ 
ஒடுகிற செழிப்பான தேசமாயிருக்கிறது. 
அது நல்ல தேசமாகயிருக்கிறது. தானியேல்‌ 
புஸ்தகத்தில்‌, கானான்‌. தேசம்‌, 
'சிங்காரமானதேசம்‌" 
சொல்லப்பட்டிருக்கிறது. 

“அவைகளில்‌ 
சின்னதான ஒரு கொம்பு 
தெற்குக்கும்‌, கிழக்குக்கும்‌ எதிராகவும்‌ 
சிங்காரமான தேசத்துக்கு நேராகவும்‌ மிகவும்‌ 
பெரியதாயிற்று” (தானி 8:9). 


கானான்‌ தேசம்‌ 
தேசமாகமிருந்தாலும்‌, அந்த தேசத்தைச்‌ 
சுற்றிலும்‌ வனாந்தரமும்‌, சமுத்திரமும்‌ 
எல்லைகளாயிருக்கிறது. கானான்‌ தேசத்தின்‌ 
எல்லைக்கு அப்பாலுள்ள தேசங்களில்‌ செழிப்பு 
இல்லை. 


சிங்காரமான 


கானான்‌ தேசத்தின்‌ எல்லைகள்‌, 
அந்த தேசத்திற்கு இயற்கையான 
அரண்களாக அமைந்திருக்கிறது. கர்த்தர்‌ 
தம்முடைய தேசத்திற்கு இயற்கையான 
பாதுகாப்பைக்‌ 

கானான்‌ 

நதிவரைக்கும்‌ 

முடியும்‌ என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


எண்ணாகமம்‌ - 
NUMBERS - COMMENTARY 


க, மற 


FUEUSHERS 


பாலும்‌ தேனும்‌ ஓடுகிற இந்த நலமான 
தேசத்திற்கு, தங்களை அழைத்துக்கொண்டு 
வந்திருக்கிறார்‌ என்பதையும்‌ 
நினைவுகூரவேண்டும்‌. 


கானான்‌. நேசத்தின்‌: 
எல்லைகளை இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
கட்டளையிட்டு சொல்லவேண்டும்‌. அந்த 
தேசத்தின்‌ எல்லை எதுவரைக்கும்‌ இருக்கும்‌ 
என்பது மோசேக்கும்‌ தெரியாது. கர்த்தர்‌ 
கானான்‌ தேசத்தின்‌ எல்லைகளை 
முதலாவதாக மோசேக்கு சொல்லுகிறார்‌ 
அதன்‌ பின்பு மோசே அந்த தேசத்தின்‌ 

இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 


கர்த்தர்‌ மோசேயை 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்குக்‌ கட்டளையிட்டுச்‌ 
சொல்லவேண்டியது என்னவென்றால்‌: 
கானான்தேசம்‌ அதின்‌ எல்லைகள்‌ உட்பட 
உங்களுக்குச்‌ சுதந்தரமாகக்‌ 
கிடைக்கப்போகிறது" 3412) என்று 
சொல்லுகிறார்‌. 


நோக்கி, 


(எண்‌ 


எல்லை 
(எண்‌ 34:3) 


கானான்‌ 


சத்தின்‌ 
உப்புக்கடலில்‌ ஆரம்பமாகிறது. 
அதன்‌ எல்லை உப்புக்கடலில்‌ முடிவடைகிறது. 
(எண்‌ 3412) 


கர்த்தர்‌ 
எல்லைகளை 


சொல்லுகிறார்‌. 


கானான்‌ ச. 
கொசேவினிடநதல 
அதன்‌ விவரம்‌ வருமாறு : 
ங்கள்‌ கானான்தேச; 
செரககோது. க்கள்‌ தென்ற 
சீன்வனாந்தரம்‌ தொடங்கி ஏதோம்‌ தேசத்தின்‌ 
ஓரமட்டும்‌ இருக்கும்‌: கிழக்கே இருக்கிற 
உப்புக்கடலின்‌ கடைசி தொடங்கி உங்கள்‌ 
தென்‌எல்லையாமிருக்கும்‌. உங்கள்‌ எல்லை 
தெற்கிலிருந்து அக்கராபீம்‌ மேடுகளைச்‌ 
சுற்றி, சீன்வனாந்தரம்‌ வரையில்‌ போய்‌, 
தெற்கிலே. காதேஸ்பர்னேயாவுக்கும்‌, 
அங்கேயிருந்து ஆத்சார்‌ அதாருக்கும்‌, 
அங்கேயிருந்து அஸ்மோனாவுக்கும்‌ போய்‌, 
அஸ்மோனாவிலிருந்து எகிப்தின்‌ 
நதிவரைக்கும்‌ சுற்றிப்போய்க்‌ கடலில்‌ முடியும்‌ 
(எண்‌ 34:2-5) 


மேற்றிசைக்குப்‌ பெருங்கடலே 
உங்களுக்கு எல்லை; அதுவே உங்களுக்கு 
மேற்புறத்து எல்லையாயிருக்கும்‌ (எண்‌ 34:6) 
பெருங்கடல்‌ என்பது தற்காலத்தில்‌ 
மத்தியதரைக்கடல்‌ என்று அழைக்கப்படுகிறது. 





BALWETHER 
பிய 


க்கடலுககு வேறு சில 
வெல்கம்‌ கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதன்‌ 
விவரம்‌ வருமாறு : 


1. பெருங்கடல்‌ (எண்‌ 34:6-7; யோசு 
யோசு 9:1; யோசு 1512; யோசு 2 
எசே 4710,19-20; எசே 48:28. 
தானி 7:2) 

2. கடைசிச்‌ சமுத்திரம்‌ 
உபா 34:2) 


(உபா 1124: 


3, கீழ்க்கடல்‌ (யோவே 2:20) 
4. மேற்குச்‌ சமுத்திரம்‌ (சக 14:8) 


உங்க வடதிசை எல்லை. 
பெருங்கடல்‌ ாடங்கி, ஓர்‌ என்னும்‌ 
மலையை உங்களுக்கு குறிப்பாக வைத்து, ஓர்‌ 
என்னும்‌ மலை தொடங்கி, ஆமாத்திற்குப்‌ 
போகிற வழியைக்‌ குறிப்பாக வைத்து, 
அங்கேயிருந்து அந்த எல்லை சேதாத்திற்குப்‌ 
போய்‌, அங்கேயிருந்து அது சிப்ரோனுக்குப்‌ 
போய்‌, ஆத்சார்‌ ஏனானிலே முடியும்‌: அதுவே 
உங்களுக்கு வடபுறத்து எல்லையாயிருக்கும்‌. 
(எண்‌ 34:7-9). 


ஆரோன்‌. க ஒர்‌ 
வேறு. இந்த மலை று. 
(எண்‌ 20:23-29) து வடக்கு வீபனோன்‌ 
பர்வதங்களிலுள்ள எர்மான்‌ மலையாகும்‌. 
(உபா 29; உபா 4:48; யோசு 13:5) 


மலை 
வே! 


ஆமாத்‌ மேல்‌ சீரியாவிலூள்ள பட்டணம்‌. 
்‌ யோக 135: 2சாமு 89-10; 
2இராஜா 14:25-; 2 
; ஏசா 1:1; ட 
தானி 1018) 
அருகிலுள்ள 
(எசே 4715) 
சிப்ரோன்‌ வடக்கு பாலஸ்தீனத்திலுள்ள 
ஒரு இடம்‌. ஆத்சார்‌ ஏனான்‌ அறியப்படாத 
ஓர்‌ இடம்‌. இது கானான்‌ தேசத்தின்‌ 
வடகிழக்கு எல்லை. (எண்‌ 34-10: 
எசே 47:17; எசே 481). 


| உங்களுக்குக்‌ கீழ்த்திசை எல்லைக்கு 


கடல்பரியந்தமும்‌ அதின்‌ கீழ்க்கரையோரமாய்‌, 
அங்கேயிருந்து யோர்தான்பரியந்தமும்‌ போய்‌, 


எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


முடியும்‌; இந்தச்‌ 

ளையுடைய தேசமே 

உங்களுக்குரிய தேசம்‌ என்று சொல்‌ என்றார்‌ 
(எண்‌ 3420-12) 


சேப்பாம்‌ ஓர்‌ அறியப்பபாத இடம்‌. 
கானான்‌ தேசத்தின்‌ கிழக்கு எல்லை. 
'எண்‌ 3420-11). 


ரிப்லா ஆமாத்திலுள்ள ஒரு பட்டணம்‌. 
இங்கு கர்த்தர்‌ யூதாவையும்‌, மற்றவர்களையும்‌ 
நியாயந்தீர்த்தார்‌. (எண்‌ 3410-1; 2இராஜா 
23:23; 2இராஜா 25:6,20,21; எரே 39:5-6; 
எரே 52:9,26). 
ஆமின்‌ 
(யோசு 
நாளா 
நாளா 6:59) 


இதன்‌ மறுபெயர்‌ ஆசான்‌ 


கடல்‌ என்ப, 

எனவும்‌, திபேரியாக்கடல்‌ 

எனவும்‌ (யோவான்‌ 61), கெனேசரேத்து கடல்‌ 
எனவும்‌ (லூக்கா 54) அழைக்கப்படுகிறது. 

உப்புக்கடல்‌ என்பதற்கு சவக்கடல்‌ 
என்ற மறுபெரும்‌ உண்டு. (ஆதி 1 
3 யோசு 3 

512; யோசு 18:19) 

இது கிழக்கு சமுத்திரம்‌ (சக 14:8) எனவும்‌ 

அழைக்கப்படுகிறது. 
கானான்‌. 


விவரம்‌ வருமாறு : 


தேசத்து எல்லைகளின்‌ 


நீங்கள்‌ கானான்தேசத்தில்‌ 
சேரும்போது. உங்கள்‌ தென்புறம்‌ 
சீன்வனாந்தரம்‌ தொடங்கி ஏதோம்‌ 
தேசத்தின்‌ ஓரமட்டும்‌ இருக்கும்‌: 
கிழக்கே இருக்கிற உப்புக்‌ கடலின்‌ 
கடைசி தொடங்கி 
தென்‌எல்லையாயிருக்கும்‌. 
எல்லை தெற்கிலிருந்து அக்கராபீம்‌ 
மேடுகளைச்‌ சுற்றி, சீன்வனாந்தரம்‌ 
வரையில்‌ போய்‌, தெற்கிலே 
காதேஸ்பர்னேயாவுக்கும்‌, 
அங்கேயிருந்து ஆத்சார்‌ அதாருக்கும்‌, 
அங்கேயிருந்து அஸ்மோனாவுக்கும்‌ 
அஸ்மோனாவிலிருந்து 
எதன்‌ நதிவரைக்கும்‌ சுற்றிப்போய்க்‌ 
கடலில்‌ முடியும்‌. (சுமார்‌ 80 மைல்‌) 
(எண்‌ 34:2-5) 





எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


உங்களுக்கு. வடதிசை எல்லை. 
பெருங்கடல்‌ தொடங்கி, ஒர்‌ என்னும்‌ 
மலையை உங்களுக்கு குறிப்பாக: 
வைத்து, ஓர்‌ என்னும்‌ மலை தொடங்கி 
ஆமாத்திற்குப்‌ போகிற வழியைக்‌ 
குறிப்பாக வைத்து, அங்கேயிருந்து 
அந்த எல்லை சேதாத்திற்குப்‌ போய்‌, 
அங்கேயிருந்து அது சிப்ரோனுக்குப்‌ 
போய்‌, ஆத்சார்‌ ஏனானிலே முடியும்‌: 
அதுவே உங்களுக்கு  வடபுறத்து 
எல்லையாயிருக்கும்‌ (சுமார்‌ 70 மைல்‌) 
(எண்‌ 34:7-9). 


உங்களுக்குக்‌ கீழ்த்திசை எல்லைக்கு 
ஆத்சார்‌ ஏனானிலிருந்து சேப்பாமைக்‌ 
குறிப்பாக 


வைத்து, சேப்பாமிலிருந்து 


அங்கேமிருந்து யோர்தான்பரியந்தமும்‌. 
போய்‌, உப்புக்கடலில்‌ முடியும்‌: இந்தச்‌ 
சுற்றெல்லைகளையுடைய தேசமே 
உங்களுக்குரிய தேசம்‌ 
(சுமார்‌ 280மைல்‌) (எண்‌ 3410-2). 


இந்த எல்லைக்குட்பட்ட தேசமே, 
இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ ஒன்பதரைக்‌. 
கோத்திரத்தாருக்கு கொடுக்கும்படி, கர்த்தர்‌ 
கட்டளையிட்ட நேசமாகும்‌. 


மோசே இஸ்ரவேல்‌ புத்திரரை நோக்கி, 
'ஒன்பதரைம்‌ கோத்திரத்தாருக்குக்‌ 
கொடுக்கும்படி கர்த்தர்‌ கட்டளையிட்டதும்‌, 
நீங்கள்‌ சீட்டுப்போட்டுச்‌ 
சுதந்தரித்துக்கொள்ளவேண்டியதுமான தேசம்‌ 
இதுவே" (எண்‌ 343) என்று சொல்லுகிறார்‌. 

யோர்தானின்‌ கிழக்கு பகுதியிலுள்ள. 
தேசத்தை இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ 
இரண்டரை (கோத்திரத்தார்‌. சதந்தரமாகப்‌ 
பங்கு பிரித்துக்‌ கொண்டார்கள்‌. 
(எண்‌ 3443-15) மீதமுள்ள ஒன்‌ 
கோத்திரத்தாருக்கு கானான்‌ த்‌ 
சுதந்தரமாகப்‌ பங்கு பிரித்துக்‌ கொடுக்க 
வேண்டும்‌. அதற்காகவே கானான்‌ 
நேசத்தின்‌: எல்லை. இங்கு 
'கொடுக்கப்பட்டிருக்கிறது (எண்‌ 34:1-12) 


கானான்‌. தேத்தி. த்‌ 

மேற்கே  மத்தியதரைக்கடல்‌ 

கிழக்கில்‌ ஐபிராத்து நதி 

வரையிலும்‌, வடக்கில்‌ ஆமாத்‌ வரையிலும்‌, 

சமுத்திரம்‌ வரையிலும்‌ 

அரியத்‌ தீபகற்பம்‌ 
முழுவதும்‌ இதில்‌ அடங்கிவிடும்‌. (எசே 48) 


யோர்தானுக்கு இப்புறத்திலே 
இஸ்ரவேல்‌  புத்திரரின்‌ இரண்டரைக்‌ 
கோத்திரத்தாருக்கு ஏற்கெனவே பங்குவீதம்‌ 
பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. மோசே 
இதுபற்றியும்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
சொல்லுகிறார்‌. 

மோசே இஸ்ரவேல்‌ புத்திரரை நோக்கி, 
ரூபன்‌ புத்திரர்‌ தங்கள்‌ பிதாக்களுடைய 
வம்சத்தின்படியும்‌, காத்‌ புத்திரர்‌ 
தங்கள்‌ பிதாக்களுடைய வம்சத்தின்படியும்‌, 
தங்கள்‌ சுதந்தரத்தைப்பெற்றுக்கொண்டதும்‌ 
அல்லாமல்‌, மனாசேயின்‌ 
பாதிக்கோத்திரத்தாரும்‌ தங்கள்‌ சுதந்தரத்தைப்‌ 
பெற்றுக்கொண்டார்கள்‌' (எண்‌ 3474) 
என்றும்‌, 

“இந்த இரண்டரைக்‌ கோத்திரத்ததாரும்‌ 
கவ்‌ எ தண்யாகிய்‌ அம்‌ 
எரிகோவின்‌ அருகேயுள்ள யோர்தானுக்கு 
இப்புறத்திலே தங்கள்‌ சுதந்தரத்தைப்‌ 
பெற்றுக்கொண்டார்கள்‌" (எண்‌ 3415) 
என்றும்‌ சொல்லுகிறார்‌. 


தேசத்தைப்‌ 
பங்கிட்டுக்கொடுக்கும்‌ 
தலைவர்கள்‌ 

எண்‌ 8416-29. 


எண்‌ 94:16. மேதூம்‌ கர்த்தர்‌ மோசேயை 
நோக்கி: 


எண்‌ 34:17. உங்களுக்கு. 
யங்கிட்டுக்கொடுக்கும்‌ மனிதரின்‌: 
"நாமங்கணாவன: ஆசாரியனாகிய 
எலெயாசாரும்‌, நானின்‌ குமாரனாகிய 
யோசுவாவுமே. 


தேசத்தைப்‌ 


எண்‌ 34:18. அன்றியும்‌ தேசத்தைப்‌ 
யங்கிடும்படி ஒவ்வொரு கோத்திரத்தில்‌ 
தலைவனையும்‌ 





BALWETHER 
பிய 


எண்‌ 8419. அத்த மனிதருடைய 
தாமங்களணாவன: யூதா கோத்திரத்துக்கு 
எப்புன்னேயின்‌. குமாரனாகிய 
காலேயும்‌, 


எண்‌ 84:20, சிமியோன்‌ புத்திரரின்‌ 
கோத்திரத்துக்கு அம்மியூதின்‌. 
குமாரனாகிய சாமுவேலும்‌, 


எண்‌: 34:21. 


கோத்திரத்தூக்குக்‌. 
குமாரனாகிய எல்தாதும்‌, 


எண்‌... 9422. தாண்புத்திரரின்‌ 
கோத்திரத்துக்கு யொக்லியின்‌ 
குமாரனாகிய புக்கி என்னும்‌ பிரபுவும்‌, 


பென்யமீன்‌ 
கிஸ்லோனின்‌ 


34:28. யோசேப்பின்‌. 
குமாரனாகிய மனாசே புத்திரரின்‌ 


கோத்திரத்துக்கு எபோதின்‌ 
குமாரனாகிய அன்னியேல்‌ என்னும்‌ 


பிரபுவும்‌, 


எண்‌ 84:24. எப்பிராயிம்‌ புத்திரரின்‌ 
கோத்திரத்துக்குச்‌. சிப்தானின்‌. 
குமாரனாகிய கேமுவேல்‌ என்னும்‌. 
பிரபுவும்‌, 


எண்‌ 8425. செயுலோன்‌ புத்திரரின்‌ 
கோத்திரத்தூக்குப்‌ பர்ணாகின்‌. 
குமாரனாகிய எலிசாப்பான்‌ என்னும்‌: 
யிரபுவும்‌, 


எண்‌ 


எண்‌ 34:26. இசுக்கார்‌ புத்திரரின்‌ 
கோத்திரத்துக்கு ஆசானின்‌. 
குமாரனாகிய பல்த்தியேல்‌ என்னும்‌: 
பிரபுவும்‌, 


எண்‌ 34:27. 
கோத்திரத்தூக்குச்‌. 
குமாரனாகிய 
பிரபுவும்‌, 


எண்‌ 84:28. 
கோத்திரத்துக்கு 
குமாரனாகிய பெதாக்கேல்‌ 
யிரபுவுமே என்றார்‌. 


ஆசேர்‌... புத்திரரின்‌ 
'செலோமியின்‌ 


அகியூத்‌ என்னும்‌ 


நப்தலி புத்திரரின்‌ 


எண்‌ 4:29. காணான்‌ தேசத்திலே 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்குச்‌ 
சுதந்தரங்கனைப்‌ பங்கிட்டுக்‌. 
கொடுக்கிற தற்குக்‌. கர்த்தர்‌ 
கட்டளையிட்டவர்கள்‌ இவர்களே. 


எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


ஸ்ரவேல்‌ புத்திரருக்கு கானான்‌. 
தேசத்தைப்‌ பங்கிட்டுக்‌ கொடுக்கும்‌ 
தலைவர்களின்‌ நாமங்களையும்‌ கர்த்தர்‌ 
இந்த வசனப்பகுதியில்‌ சொல்லுகிறார்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ இன்னும்‌ கானான்‌ 
தேசத்தை சுதந்தரிக்கவில்லை. அவர்கள்‌ 
இன்னும்‌ கானானியரை தூரத்தவில்லை. 
ஆனாலும்‌ கர்த்தருடைய திட்டத்தின்‌ 
பிரகாரமாக, இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
நிச்சயமாகவே கானான்‌ தேசத்தை 
சுதந்தரிப்பார்கள்‌. அவர்கள்‌ நிச்சயமாகவே 
கானானியரை அந்த தேசத்தைவிட்டு 
தூத்துவார்கள்‌. 


மத்தம்‌ நடைபெறுவதற்கு முன்பாகவே, 
இஸ்ரவேல்‌ " புத்திரருக்கு, 
வாக்குப்பண்ணப்படுகிறது. 
சுதந்தரிப்பதற்கு முன்பாகவே, அந்த 
தேசத்தை பங்கிட்டுக்‌ கொடுக்கிறவர்களின்‌ 
பெயர்கள்‌ சொல்லப்படுகிறது. 


மேலும்‌ கர்த்தர்‌ மோசேயை நோக்கி, 
தேசத்தைப்‌ 
மனிதரின்‌: 
ஆசாரியனாசிய 
குமாரனாகிய 
341617) என்று 


நேசத்தை 


“உங்களுக்கு 
பங்கிட்டுக்கொடுக்கும்‌. 
நாமங்களாவன: 
எலெயாசாரும்‌, 
யோசுவாவுமே" 
சொல்லுகிறார்‌ 


நூனின்‌ 


(எண்‌ 


பங்கிட்டுக்‌ கொடுக்கும்‌ 
எல்லா கோத்திரத்தின்‌ 


தேசத்தைப்‌ 
விஷயத்தில்‌, 
நலைலர்களுக்கும்‌ பங்கு இருக்கவேண்டும்‌ 
இல்லையென்றா இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கு தங்கள்‌ பங்குவீதத்தில்‌ திருப்தி 


ஏற்படாது. யோசுவாவும்‌ எலெயாசாரும்‌ 
பட்சபாதமாக தங்களுக்கு பங்குவிதம்‌ 
கொடுத்திருக்கிறார்கள்‌ என்று, இஸ்ரவேல்‌ 

குற்றம்‌ 


ஆகைமினால்‌ தேசத்தை பங்கிட்டு 
கொடுக்கும்படியாக, ஒவ்வொரு 
கோத்திரத்திலிருந்தும்‌ ஒவ்வொரு பிரபுவை 
கர்த்தர்‌ நியமிக்கிறார்‌ “தேசத்தைப்‌ 
பங்கிடும்டி ஒவ்வொரு கோத்திரத்தில்‌ 
ஒவ்வொரு தலைவனை 
தெரிந்துகொள்ளுங்கள்‌" (எண்‌ 34:8) என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 





BALWETHER 
பிய 


அந்த மனிதருடைய நாமங்களாவன: 
யூதா கோத்திரத்துக்கு எப்புன்னேயின்‌ 
குமாரனாகிய காலேபும்‌, சிமியோன்‌ புத்திரரின்‌ 
கோத்திரத்துக்கு அம்மியூதின்‌ குமாரனாகிய 
சா ம்‌, பென்யமீன்‌ கோத்திரத்துக்குக்‌ 
கிஸ்லோனின்‌ குமாரனாகிய எல்தாதும்‌, 
தாண்புத்திரரின்‌ கோத்திரத்துக்கு யொக்லி 
யின்‌ குமாரனாகிய புக்கி என்னும்‌ பிரபுவும்‌, 
யோசேப்பின்‌ குமாரனாகிய மனாசே 
புத்திரரின்‌ கோத்திரத்துக்கு எபோதின்‌ 
குமாரனாகிய அன்னியேல்‌ என்னும்‌ பிரபுவும்‌, 
எப்பிராயீம்‌ புத்திரரின்‌ கோத்திரத்துக்குச்‌ 
சிப்தானின்‌ குமாரனாகிய கேமுவேல்‌ 
என்னும்‌ பிரபுவும்‌, செபுலோன்‌ புத்திரரின்‌ 
கோத்திரத்துக்குப்‌ பர்னாகின்‌ குமாரனாகிய 
எலிசாப்பான்‌ என்னும்‌ பிரபுவும்‌, இசக்கார்‌ 
புத்திரரின்‌ கோத்திரத்துக்கு ஆசானின்‌ 
குமாரனாகிய பல்த்தியேல்‌ என்னும்‌ பிரபுவும்‌, 
ஆசேர்‌... புத்திரரின்‌  கோத்திரத்துக்குச்‌ 
செலோமியின்‌ குமாரனாகிய அகியூத்‌ என்னும்‌ 
பிரபுவும்‌, நப்தலி புத்திரரின்‌ கோத்திரத்துக்கு 
அம்மியூதின்‌ குமாரனாகிய பெதாக்கேல்‌: 
என்னும்‌ பிரபுவுமே” (எண்‌ 34:19-28) 


கானான்‌ தேசத்திலே இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்குச்‌ சுதந்தரங்களைப்‌ பங்கிட்டுக்‌ 
கொடுக்கிறதற்குக்‌ கர்த்தர்‌ 
கட்டளையிட்டவர்கள்‌ இவர்களே 
(எண்‌ 34:29), 


தேசத்தைப்‌  பங்கிட்டுக்கொடுக்கும்‌ 
மனிதரின்‌ நாமங்களாவன : 


1... ஆசாரியனாகிய எலெயாசார்‌ 


(எண்‌ 34117) 
நூனின்‌ குமாரனாகிய யோசுவா 


யூதா கோத்திரத்துக்கு எப்புன்னேயின்‌ 
குமாரனாகிய காலேப்‌ (எண்‌ 34:19) 


சிமியோன்‌ புத்திரரின்‌ கோத்திரத்துக்கு 
அம்மியூதின்‌ குமாரனாகிய சாமுவேல்‌ 
(எண்‌ 34:20) 


பென்யமீன்‌  கோத்திரத்துக்குக்‌. 
கிஸ்லோனின்‌ குமாரனாகிய எல்தாது 
(எண்‌ 34:21) 


ம்‌ கோத்திரத்துக்கு 
குமாரனாகிய புக்கி 
கன ஜு 


எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


7. யோசேப்பின்‌ குமாரனாகிய மனாசே 
பத்திரரின்‌ கோத்திரந்த்கு எபோதின்‌ 
குமாரனாகிய ன்னியேல்‌ 
(எண்‌ 34:23) 


கான்ட்‌. 
கோத்திரத்துக்குச்‌' 
குமாரனாகிய 
(எண்‌ 34:24) 


புத்திரரின்‌ 
சிப்தானின்‌ 
கேழுவேல்‌. 


இன்‌ 
கோத்திரத்துக்குப்‌ 
குமாரனாகிய 
(எண்‌ 34:25) 


இசக்கார்‌ புத்திரரின்‌ கோத்திரத்துக்கு 
ஆசானின்‌ குமாரனாகிய பல்த்தியேல்‌ 
(எண்‌ 34:26) 


ஆசேர்‌ புத்திரரின்‌ கோத்திரத்துக்குச்‌ 
செலோமியின்‌ குமாரனாகிய அகியூத்‌ 
(எண்‌ 34:27) 


நப்தலி புத்திரரின்‌ கோத்திரத்துக்கு 
அம்மியூதின்‌ குமாரனாகிய பெதாக்கேல்‌ 
(எண்‌ 34:28) 


புத்திரரின்‌ 
பர்னாகின்‌ 
எலிசாப்பான்‌ 


தேசத்தைப்‌ பங்கிட்டுக்‌ 
கொடுப்பவர்களில்‌ ரூபன்‌, காத்‌, மனாசேயின்‌ 
பாதிக்கோத்திரம்‌ ஆகிய ந்து யாரும்‌ 
இடம்பெறவில்லை. இவர்கள்‌ ஏற்கெனவே 
யோர்தானின்‌ கிழக்கு பகுதியில்‌ தங்கள்‌ 
சுதந்தரவீதத்தைப்‌ பெற்றுக்‌ கொண்டார்கள்‌. 
கூறப்பட்டிருக்கும்‌ பெயர்களில்‌, 
யோசுவா, காலேப்‌ ஆதிய 
மட்டுமே பிரபல்யமானவர்கள்‌. 
கொடுக்கப்பட்டிருக்கும்‌. 
அட்டவணையும்‌ எந்த அடிப்படையில்‌ 
இவ்வாறு வரிசைப்‌ படுத்தப்பட்டிருக்கிறது. 
என்பதும்‌ தெரியவில்லை. 


ட்டவணையில்‌ 
கோத்திக்கள்‌ 


எலெயாசார்‌, 
மூன்றுபேர்‌ 
இங்கு 


ன்‌ 
தெற்கு 


இந்த 
பெற்றிருக்கிற 
எல்லையிலிருந்து வடக்கு எல்லை வரையிலும்‌ 


தங்களுடைய சுதந்தர வீதங்களை 
வரிசையாகப்‌ பெற்றிருக்கிறார்கள்‌. 
(யோசு 15:19:32) லேயாளின்‌ குமாரராகிய 
யூதா, சிமியோன்‌ ஆகிய கோத்திரத்தார்‌ 
அருகருகே குடியிருக்கிறார்கள்‌. ராகேலின்‌ 
குமாரனாகிய பென்யமீனும்‌. அவளுடைய 
வேலைக்காரின்‌ குமாரனாகிய  தாணும்‌ 
அருகருகே குடியிருக்கிறார்கள்‌. 





BALWETHER 
பிய 


யோசேப்பின்‌ குமாரராகிய மனாசேயும்‌, 
எப்பிராமீமும்‌ அருகருகே குடிமிருக்கிறார்கள்‌. 
லேயாளின்‌ குமாரராகிய செபுலோனும்‌, 
இசக்காரும்‌ அருகருகே குடியிருக்கிறார்கள்‌. 

லேயாளின்‌ வேலைக்காரியின்‌ 
குமாரனாகிய  ஆசேரும்‌, ராகேலின்‌ 
வேலைக்காரியின்‌ குமாரனாகிய நப்தலியும்‌ 
அருகருகே குடியிருக்கிறார்கள்‌. 


எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 





QOODNENS 
PUBLISHERS 


லேயாளின்‌ குமாரனாகிய ரூபனும்‌, 
லேயாளுடைய வேலைக்காரியின்‌ 
குமாரனாகிய காத்தும்‌ யோர்தானுக்குக்‌ 
கிழக்குப்‌ பகுதியில்‌ அருகருகே 
குடியிருக்கிறார்கள்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
அநாதி ஞானத்தின்பிரகாரம்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்குத்‌ தேசத்தைச்‌ 
சுதந்தரவீதமாகப்‌ பங்கு பிரித்துத்‌ தருகிறார்‌. 


எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


இஸ்ரவேலின்‌ 
கானான்‌ தேசத்தை 
பிரித்துக்கொடுக்கும்போது. 
கோத்திரத்தாருக்கு 
பங்குவீதம்பற்றி 
சொல்லப்பட்டிருக்கிறது. 


ப்ப 
பட்டணங்களையும்‌ 
வெளிநிலங்களையும்‌ 
(எண்‌ 3511-8). 


கோத்திரத்தாருக்கு 
பங்குவீதமாகப்‌ 
லேவி 
கொடுக்கவேண்டிய 


இந்த அதிகாரத்தில்‌ 


நாற்பத்தெட்டு 
அவைகளை சூழ்ந்த 
கொடுக்கவேண்டும்‌ 


லேலியருக்கு கொடுக்கும்‌ 
பட்டணங்களில்‌ அடைக்கலத்திற்காக ஆறு 
பட்டணங்கள்‌ இருக்கவேண்டும்‌. கைப்பிசகாய்‌ 
ஒருவனைக்‌ கொன்றுபோட்டவன்‌ ஒடிப்போய்‌ 
இருக்கத்தக்கமாக அடைக்கலப்பட்டணங்கள்‌ 
குறிக்கப்பட்டிருக்கிறது (எண்‌ 359-15). 


கைப்பிசகாய்‌. 
கொன்றுபோடாமல்‌, ஒரு பறக்கக்‌ 
ஒருவனை கொலைசெய்தவன்‌ 
கொலைபாதகனாயிருக்கிறான்‌. 
கொலைபாதகன்‌ 
செய்யப்படவேண்டும்‌. 
அடைக்கலப்பட்டணத்தில்‌ 
(எண்‌ 3516-21). 


கொலை 
அவனுக்கு 
இடமில்லை 


அடைக்கலப்பட்டணத்தில்‌ 
எப்படிப்பட்டவன்‌ இருக்கலாம்‌ என்னும்‌ 
விவரம்‌ இந்த வசனப்பகுதியில்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது (எண்‌  35:22-24), 
அடைக்கலப்பட்டணத்தில்‌ வந்து 

தங்கியிருக்கிறவனைப்பற்றிய பிரமாணம்‌ 
(எண்‌ 3525-34). 


லேவியருக்கு பட்டணங்களும்‌ 
வெளிதிலங்களும்‌ 
எண்‌ 95:1-8 


எண்‌ 855. எரிகோவின்‌ அருகே 
யோர்தானைச்‌ சேர்த்த மோவாபின்‌ 
சமனான  வெளிகனிலே கர்த்தர்‌ 
மோசேயை நோக்கி: 


எண்‌ 35:2. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ தங்கள்‌ 
காணியாட்சியாகிய ௬தந்தரத்திலே. 
'லேவியருக்குக்‌ குடியிருக்கும்படி 
பட்டணங்களைக்‌ கொடுக்கவேண்டும்‌. 
என்று அவர்களுக்குக்‌ கட்டனையிடு; 
அத்தப்‌ பட்டணங்களைச்‌. 
சூழ்த்திருக்கிறு வெளிதிலங்களையும்‌ 
'லேவியருக்குக்‌ கொடுக்கவேண்டும்‌. 


எண்‌ 35:3. அந்தப்‌ பட்டணங்கள்‌ 
அவர்கள்‌ குடியிருப்பதற்கும்‌, 
அவைகளைச்‌ சூழ்ந்த வெளிதிலங்கள்‌ 
அவர்களுடைய ஆடுமாடுகளுக்கும்‌, 
அவர்களுடைய ஆஸ்திகளுக்கும்‌, 
அவர்களுடைய சகல மிருக 
ஜீவன்களுக்கும்‌ குறிக்கப்படவேண்டும்‌. 


எண்‌ 85:4. நீங்கள்‌ லேவியருக்குக்‌ 
கொடுக்கும்‌ பட்டணங்களைச்‌ சூழ்ந்த. 
'வெளிதிலங்கள்‌. பட்டணத்தின்‌ 
மதில்தொடங்கி, வெளியிலே சுற்றிலும்‌ 
ஆயிரமுழ தூரத்துக்கு எட்டவேண்டும்‌. 


எண்‌ 855. பட்டணம்‌ மத்தியில்‌ இருக்க, 
பட்டணத்தின்‌ வெவிப்புறத்தொடங்கி, 
கிழக்கே இரண்டாயிரமுழமும்‌, தெற்கே 
இரண்டாயிரமுழமும்‌, மேற்கே. 
இரண்டாயிரமுழமும்‌, வடக்கே. 
இரண்டாயிரமுழமும்‌ 
அனத்துவிடக்கடவீர்கன்‌; இது 
அவர்கன்‌ பட்டணங்களுக்கு 
வெளிதிலங்களாயிருப்பதாக. 


எண்‌ 85:6. நீங்கன்‌ லேவியருக்குக்‌ 
கொடுக்கும்‌ பட்டணங்களில்‌ 
அடைக்கலத்துக்காக 
பட்டணங்கள்‌ 
 கொலைசெய்தவன்‌ 
ஓடிப்போகிறதற்கு. 
குறிக்கக்கடவீர்கள்‌; 
அவைகனையல்லாமல்‌, நாற்பத்திரண்டு. 
பட்டணங்கனளை அவர்களுக்குக்‌ 
கொடுக்கவேண்டும்‌. 


நீங்கள்‌ லேவியருக்குக்‌ 

வேண்டிய 

பட்டணங்கனெல்லாம்‌ நாற்பத்தெட்டுப்‌ 

பட்டணங்களும்‌ அவைகளைச்‌ சூழ்ந்த: 
வெளிநிலங்களூமே. 


ஆன 
இருக்கவேண்டும்‌; 


அங்கே தப்பி 
அவைகளைக்‌ 





படட பி 
யாய 


எண்‌ 85:8. நீங்கள்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரபின்‌ சுதத்தரத்திலிருத்து அந்தப்‌ 
பட்டணங்கனைப்‌ பிரித்துக்‌ 
கொடுக்கும்போது, 
அதிகமுன்னவர்களிடத்திலிருத்து: 
அதிகமும்‌, 

ண்ண எனப வடக் திக்திக்‌. 


ந்‌ 
ச௬தத்தரித்துக்கொண்ட. 
சுதந்தரத்தின்படியே தங்கள்‌ 
பட்டணங்களில்‌ லேவியருக்குக்‌. 
கொடுக்கக்கடவர்கள்‌ என்றார்‌. 


இஸ்ரவேல்‌ சபையார்‌ கர்த்தருடைய 
சந்நிதியில்‌ தங்களுடைய காணிக்கைகளையும்‌ 
தசமபாகங்களையும்‌ கொண்டு வருகிறார்கள்‌. 
இவை லேலியருக்கு ஆதரவாயிருக்கும்‌. 
இஸ்ரவேல்‌ சபையார்‌ எல்லோரும்‌ தசமபாகமும்‌ 
காணிக்கைகளும்‌ செலுத்தும்போது. 
ஆசாரியர்களும்‌ லேலியர்களும்‌, 
செல்வந்தர்களாகயிருப்பார்கள்‌ என்று சொல்ல 
முடியாது. ஊழியக்காரர்களுடைய எல்லா 
தேவைகளும்‌ சந்திக்கப்படவேண்டும்‌. கர்த்தர்‌ 
இந்த அதிகாரத்தில்‌ லேலியருக்காக 
ஒரு விசேஷித்த பிரமாணங்களைச்‌ 
சொல்லுகிறார்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கானான்‌ 
தேசத்தைச்‌ சுதந்தரிக்கும்போது, லேலியர்கள்‌ 
ஆசரிப்புக்கூடாரத்தை: சுற்றிலும்‌ 
தங்கியிருப்பார்கள்‌. அவர்கள்‌ வனாந்தரத்தில்‌ 
பாளயமிறங்கிமிருந்தபோது 
தங்கியிருந்தார்களோ, 
அவர்கள்‌ கானான்‌ 
ஆசரிப்புக்கூடாரத்தைச்‌ 
தங்கியிருப்பார்கள்‌. 


லேவியருக்கு தங்கும்‌ இடம்‌ வேண்டும்‌. 
கானான்‌ தேசத்தில்‌ லேவியருக்கு சுதந்தர 
வீதம்‌ கொடுக்கப்படவில்லை. கர்த்தரே 
அவர்களுக்கு சுதந்தரமாயிருக்கிறார்‌. 
ஆகையினால்‌. இஸ்ரவேலின்‌ எல்லா 
கோத்திரத்தாரும்‌, தங்கள்‌ 
சுதந்தரவீதத்திலிருந்து. லேலியருக்கு 
அவர்கள்‌ தங்கக்கூடிய வாச 
ஒதுக்கி கொடுக்கவேண்டும்‌. லேலியர்கள்‌ 
இந்தப்‌ பட்டணங்களில்‌ குடியிருப்பார்கள்‌. 
இதன்‌ மூலமாக லேவியருடைய வாசஸ்தல 
தேவைகள்‌ சந்திக்கப்படும்‌. 


அது. 


எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


லேலியருக்கு பட்டங்களும்‌, 
அதைச்‌ சூழ்ந்த  வெளிநிலங்களும்‌ 
கொடுக்கப்படவேண்டுமென்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. வெளிநிலங்களில்‌ 
லேவியர்கள்‌ பயிரிட்டு 
விவசாயம்பண்ணமாட்டார்கள்‌. அவை 
அவர்களுடைய ஆடுமாடுகளுக்கும்‌, சகல 
மிருகஜீவன்களுக்கும்‌ மேய்ச்சல்‌ 
நிலங்களாகயிருக்கும்‌. 
எரிகோவின்‌ அருகே யோர்தானைச்‌ 
சேர்ந்த மோவாபின்‌ சமனான வெளிகளிலே 
கர்த்தர்‌ மோசேயை நோக்கி, “இஸ்ரவேல்‌ 
காணியாட்சியாகிய 
லேவியருக்கும்‌ 
பட்டணங்களைக்‌ 
கொடுக்கவேண்டும்‌ என்று அவர்களுக்குக்‌ 
கட்டளையிடு: அந்தப்‌ பட்டணங்களைச்‌ 
வெளிநிலங்களையும்‌ 
கொடுக்கவேண்டும்‌" 


குடியிருக்கும்படி 

கொடுக்கவேண்டும்‌. 
லேலியர்‌ ஒருவருக்கொருவர்‌ அருகாமையில்‌ 
குடிமிருக்கும்போது, அவர்கள்‌ கர்த்தருடைய 
பிரமாணங்களைக்‌ 
தியானம்பண்ணுவார்கள்‌. 
பிரமாணங்களிலும்‌, 
கட்டளைகளிலும்‌ லேலியருக்கு ர்‌ 
வரும்போது. அவர்கள்‌ 
லேவியரிடத்திலிருந்து விளக்கம்‌ 
தங்கள்‌ 
தீர்த்துக்கொள்வார்கள்‌. 


லேலியருக்கு கொடுக்கப்படும்‌ 
பட்டணங்கள்‌ அவர்கள்‌ குடியிருப்பதற்கும்‌, 
அவைகளைச்‌ சூழ்ந்த வெளிநிலங்கள்‌ 
அவர்களுடைய ஆடுமாடுகளுக்கும்‌, 
அவர்களுடைய ஆஸ்திகளுக்கும்‌, 
அவர்களுடைய சகல மிருக ஜீவன்களுக்கும்‌ 
குறிக்கப்பவேண்டும்‌ (எண்‌ 35:3) என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


க்கு. 


பெற்று 
சந்தேகங்களை 


லேவியருக்‌ கொடுக்கப்படும்‌ 
வெளிநிலங்களின்‌ விஸ்தீரணத்தைப்பற்றியும்‌ 


கர்த்தர்‌ இந்த வனப்பகுதியில்‌ 
சொல்லுகிறார்‌. கர்த்தர்‌ மோசேயை நோக்கி, 
நீங்கள்‌ லேலியருக்குக்‌ 
பட்டணங்களைச்‌ சூழ்ந்த 
பட்டணத்தின்‌ மதில்தொடங்கி, வெளியிலே. 
சுற்றிலும்‌ ஆயிரமும்‌ தூரத்துக்கு 


எட்டவேண்டும்‌' (எண்‌ 35:4) என்றும்‌, 





2 al 
TIT 


பட்டணம்‌ மத்தியில்‌ 


இருக்க, 


பட்டணத்தின்‌ வெளிப்புறந்தொடங்கி, கிழக்கே 
தெற்‌ 


இரண்டாயிரமுழமும்‌ அளந்துவிடக்கடவீர்கள்‌: 
இது அவர்கள்‌ பட்டணங்களுக்கு 
வெளிநிலங்களாயிருப்பதாக” (எண்‌ 35:5) 
என்றும்‌ சொல்லுகிறார்‌. 

இஸ்ரவேலின்‌ ஒவ்வொரு 
கோத்திரத்தாரும்‌. தங்களுடைய 
பங்குவீதத்திலிருந்து.. லேலியருக்கு 
பட்டணங்களைக்‌ கொடுக்கவேண்டும்‌ 


“நீங்கள்‌ இஸ்ரவேல்‌ பு்திரரின்‌ 
சுதந்தரத்திலிருந்து அந்தப்‌ பட்டணங்களைப்‌ 
பிரித்துக்‌ கொடுக்கும்போது, 
அதிகமுள்ளவர்களிடத்திலிருந்து அதிகமும்‌, 
கொஞ்சமுள்ளவர்களிடத்திலிருந்து 

கொஞ்சமும்‌ பிரித்துக்‌ கொடுக்கவேண்டும்‌: 
அவரவர்‌ சுதந்தரித்துக்கொண்ட 
சுதந்தரத்தின்படியே தங்கள்‌ பட்டணங்களில்‌ 
லேவியருக்குக்‌ கொடுக்கக்கடவர்கள்‌” 
(எண்‌ 35:8) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


ஒவ்வொரு கோத்திரத்தாரும்‌ 
பங்குவீதத்திலிருந்து, லேவியரு: 
பிரித்துக்கொடுக்கும்போது, 
தங்கள்‌ 
கர்த்தருக்கு. 
நன்றியுள்ளவர்களாயிருப்பார்கள்‌. 
லேலியர்களின்‌ பட்டணங்கள்‌ எல்லா 
கோத்திரத்து பங்குவீதங்களிலும்‌ இருக்கிறது. 
த்தியில்‌ லேவியர்கள்‌ 
அந்தந்த 
கோத்திரத்தாருக்கு ஆவிக்குரிய 
ஆசீர்வாதங்கள்‌ கிடைக்கும்‌. லேவியர்கள்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு கர்த்தரைப்பற்றிய 
சத்தியங்களை உபதேசம்பண்ணுவார்கள்‌. 


க்கு நாற்பத்தெட்டு 
அவைகளை சூழ்ந்த 
கொடுக்கப்பட 

சொல்லுகிறார்‌ 
பன்னிரண்டு 
ஒவ்வொரு 
பட்டணங்கள்‌ 
பட்டணங்களை 


பட்டணங்களும்‌, 
வெளிநிலங்களும்‌ 
வேண்டுமென்று 
(எண்‌ 3527) 
கோத்திரத்தாரும்‌, 
கோத்திரத்தாரும்‌ நான்கு 
வீதமாக, நாற்பத்தெட்டு 
லேலியருக்கு கொடுக்கிறார்கள்‌. 


கர்த்தர்‌ 
இஸ்ரவேலின்‌ 


எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


கர்த்தர்‌ ர 
பட்டணங்களைப்பற்றிச்‌ சொல்லும்போது, 
அடைக்கலப்பட்டணங்களைப்பற்றியும்‌ 


சொல்லுகிறார்‌. 


நீங்கள்‌ லேவியருக்குக்‌ கொடுக்கும்‌ 
பட்டணங்களில்‌ அடைக்கலத்துக்காக ஆறு 
பட்டணங்கள்‌ இருக்கவேண்டும்‌; 
கொலைசெய்தவன்‌ அங்கே தப்பி 
ஓடிப்போகிறதற்கு அவைகளைக்‌ 
குறிக்கக்கடவீர்கள்‌: அவைகளையல்லாமல்‌, 
நாற்பத்திரண்டு பட்டணங்களை 
அவர்களுக்குக்‌. கொடுக்கவேண்டும்‌” 
(எண்‌ 35) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ 


அடைக்கலப்பட்டணங்கள்‌ 
எண்‌ 85:9-34 


எண்‌ 35:9. பின்னும்‌ கர்த்தர்‌ மோசேயை 
நோக்கி: 


எண்‌ 0. தீ 
புத்திரரோடே. 
என்னவென்றால்‌: 
யோர்தானைக்‌. கடந்து, 
தேசத்தில்‌ பிரவேசிக்கும்போது, 


எண்‌ 3501, கைப்பிசகாய்‌ ஒருவனைக்‌ 
கொன்று போட்டவன்‌ 
ஒடிப்போயிருக்கத்தக்க. 
அடைக்கலப்பட்டணங்களாகச்‌. சில 
பட்டணங்களைக்‌ குறிக்கக்கடவீர்கள்‌. 


இஸ்ரவேல்‌ 
சொல்லவேண்டியது 

நீங்கள்‌ 
காணான்‌. 


எண்‌: 85:12. 
தியாயசபையிலே 
விசாரிக்கப்படுமுன்‌ 
பழிவாங்குகிறவன்‌ 
கைக்குத்தப்பிப்போயிருக்கும்படி, 
அவைகள்‌ உங்களுக்கு 
அடைக்கலப்பட்டணங்களாய்‌ 
இருக்கக்கடவது. 


எண்‌ 35:18, நீங்கள்‌ கொடுக்கும்‌ 
பட்டணங்களில்‌ ஆறு பட்டணங்கள்‌ 
அடைக்கலத்துக்காக இருக்கவேண்டும்‌. 


கொலைசெய்தவன்‌ 
நியாயம்‌ 
காகாமல்‌, 


எண்‌ 85:14. யோர்தானுக்கு. 
இப்புதத்தில்‌ மூன்று 
ஙாட்டணங்களையும்‌, கானான்தேகத்தில்‌ 
மூன்று பட்டணங்களையும்‌ கொடுக்க 
வேண்டும்‌; அவைகள்‌ 
அடைக்கலப்பட்டணங்களாம்‌. 





பப ராண 
யாய 


எண்‌ 85:15. கைப்பிசகாய்‌ வனைக்‌ 
கொன்றவன்‌ எவனோ, அவன்‌ அங்கே. 
ஓடிப்போயிருக்கும்படிக்கு, அத்த ஆது 
பட்டணங்களும்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கும்‌ உங்கள்‌ நடுவே இருக்கும்‌ 
பரதேசிக்கும்‌ அத்தியனுக்கும்‌ 
அடைக்கலப்பட்டணங்களாய்‌ 
இருக்கவேண்டும்‌. 


எண்‌ 35:16. 
ஆயுதத்தினால்‌ 

வெட்டின தினால்‌ 
செத்துப்போனால்‌, 
கொலைபாதகனாயிருக்கிறான்‌; 
கொலைபாதகன்‌ 
கொலைசெய்யப்படவேண்டும்‌. 


எண்‌ 9517. ஒருவன்‌ ஒரு கல்லை. 
எடுத்து, சாகத்தக்கதாக ஒருவன்மேல்‌: 
எறிகிறதினாலே அவன்‌ 
செத்துப்போனால்‌, கல்லெறிந்தவன்‌ 
கொலைபாதகனாயிருக்கிறான்‌, அவன்‌ 
கொலைசெய்யப்படவேண்டும்‌. 


எண்‌ 35:18. ஒருவன்‌ தன்‌ கையில்‌ ஒரு 
மர ஆயுதத்தை எடுத்து, சாகத்தக்கதாக 
ஒருவனை  அடித்ததினால்‌ அவன்‌ 
செத்துப்போனால்‌, அடித்தவன்‌. 
கொலைபாதனாயிருக்கிறான்‌; 
கொலைபாதகள்‌ 
 கொலைசெய்யப்படவேண்டும்‌.. 


எண்‌ 9519. பழிவாங்கவேண்டியவனே 
கொலைபாதகனைக்‌ கொல்லவேண்டும்‌; 
அவனைக்‌ கண்டமாத்திரத்தில்‌ 
அவனைக்‌ கொன்று போடலாம்‌. 


எண்‌ 85:50. 
ஒருவனை 
விழத்தன்வின தினாலாயினும்‌, 
பதுங்கியிருந்து அவன்‌ சாகத்தக்கதாய்‌. 
அவன்மேல்‌ ஏதாகிலும்‌ 
எறித்ததினாலாயினும்‌, 


ஒருவன்‌ பகையினால்‌ 


எண்‌ 35:21. அவனைப்‌ பகைத்து, தன்‌ 
கையினால்‌ அடித்ததினாலாயினும்‌, 
அவன்‌ செத்துப்போனால்‌, அடித்தவன்‌ 
கொலையாதகன்‌;; அவன்‌ 
கொலைசெய்யப்படவேண்டும்‌, 
பழிவாங்குகிறவன்‌ கொலையாதகனைக்‌ 
கண்ட மாத்திரத்தில்‌ 
கொன்றுபோடலாம்‌. 


எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எண்‌ 85:22. ஒருவன்‌ பகையொன்றும்‌ 
இல்லாமல்‌ சடுதியில்‌ ஒருவனைத்‌ 
தன்னி விழப்பண்ணின தினாலாயினும்‌, 
பதுங்கியிராமல்‌ யாதொரு ஆயுதத்தை 
அவன்மேல்‌ படஎறித்ததினாலாயினும்‌, 


35:28. அவனுக்குப்‌ 
பகனக மைத்‌ அவனுக்குத்‌ தீங்கு. 
செய்ய தினையாமலும்‌ இருக்கையில்‌, 
ஒருவனைக்‌ கொன்று போடத்தக்க ஒரு 
கல்லினால்‌ அவனைக்‌ காணாமல்‌ எறிய, 
அது அவன்மேல்‌ பட்டதினாரையினும்‌, 
அவன்‌ செத்துப்போனால்‌, 


எண்‌ 85:24. 
கெொலைசெய்தவனையும்‌ 
பழிவாங்குகிறவனையும்‌ சபையார்‌ 
இந்த நியாயப்படி, விசாரித்து, 


அப்பொழுது 


எண்‌ 8525. கொலைசெய்தவனைப்‌ 
பழிவாங்குகிறவனுடைய கைக்குத்‌ 
தப்புவித்து, அவன்‌ ஓடிப்போயிருந்த 
அடைக்கலப்பட்டணத்துக்கு அவனைத்‌. 
திரும்பப்‌ போகும்படி, 
செய்யக்கடவர்கன்‌; 

பரிசுத்ததைலத்தினால்‌ அபிஷேகம்‌ 
பெற்ற பிரதான ஆசாரியன்‌ 
மரணமடையுமட்டும்‌ அவன்‌ அதிலே 
இருக்கக்கடவன்‌. 


எண்‌ 35:98. 
 கொலைசெய்தவன்‌ 
ஓடிப்போயிருக்கிற 
அடைக்கலப்பட்டணத்தின்‌ எல்லையை 
விட்டு வெளிப்பட்டிருக்கும்போது, 


எண்‌ 85:27. பழிவாங்குகிறவன்‌ கொலை 
செய்தவனை 
அடைக்கலப்பட்டணத்துக்கு வெளியே 
கண்டுபிடித்துக்‌ கொன்றுபோட்டால்‌, 
அவன்மேல்‌ இரத்தப்பழி இல்லை. 


35:28. 


ஆனாலும்‌ 
தான்‌. 


எண்‌ 
பிரதான 
மரணமடையுமட்டும்‌ 
அடைக்கலப்பட்டணத்திலிருக்க. 
வேண்டும்‌; பிரதான ஆசாரியன்‌ 
மரணமடைத்தபின்பு, தன்‌ ௬தத்தரமான 
காணியாட்சிக்குத்‌ திரும்பிப்போகலாம்‌. 


கொலைசெய்தவன்‌: 
ஆசாரியன்‌ 





எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


வாசஸ்தலங்களிலெங்கும்‌ 
தலைமுறைதோறும்‌ 
'தியாயவிதிப்‌ 
பிரமாணமாயிருக்கக்கடவது. 


எண்‌ 85:80. 
மனிதனைக்‌ 
அப்பொழுது 
வாக்குமுலத்தின்படியே 
கொலைபாதகனைக்‌ 
கொலைசெய்யக்கடவர்கள்‌; 
சாட்சியைக்கொண்டுமாத்திரம்‌ ஒரு 
மனிதன்‌ சாகும்படி தீர்ப்புச்‌. 
செய்யலாகாது. 


எவனாகிலும்‌, ஒரு 
 கொன்றுபேோட்டால்‌, 
சாட்சிகளுடைய 

அத்தக்‌. 


ஒரே 


எண்‌: 85:31. சாகிறதற்கேற்ற 
குற்றஞ்சுமத்த கொலைபாதகனுடைய 
ஜீவனுக்காக நீங்கள்‌ மீட்கும்யொருனை 
வாங்கக்கூடாது; அவன்‌ தப்பாமல்‌: 
கொலைசெய்யப்படவேண்டும்‌. 


எண்‌ 85:82. 
அடைக்கலப்பட்டணத்துக்கு 
ஓடிப்போனவன்‌' ஆசாரியன்‌ 
மரணமடையாததற்கு முன்னே தன்‌ 
நாட்டிற்குத்‌ திரும்பிவரும்படி நீங்கள்‌ 
அவனுக்காக மீட்கும்பொருனை 
வாங்கக்கூடாது. 


தன்‌ 


எண்‌ 35:98, 
தேசத்தைப்‌ 

குலைச்சலாக்காதிருங்கள்‌; 

தேசுத்தைத்‌ தீட்டுப்படுத்தும்‌ இரத்தம்‌ 
சிந்தினவனுடைய 
இரத்தத்தினாலேயொழிய, 

வேறொன்‌ நினாலும்‌ 
சிந்துண்ட 
பாவதிவிர்த்தியில்லை. 


தேசத்திலே 
இரத்தத்திற்காகப்‌ 


எண்‌ 35:34. நீங்கள்‌ குடியிருக்கும்‌ என்‌ 
வாசஸ்தலமாகிய தேசத்தைத்‌ 
திட்டுப்படுத்த வேண்டாம்‌; கர்த்தராகிய 
நான்‌ இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ நடுவே 
வாசம்பண்ணுகிறேன்‌ என்று சொல்‌ 
என்றார்‌. 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ இந்த  வசனப்பகுதியில்‌ 
அடைக்கலப்பட்டணங்களைப்பற்றிய 
தம்முடைய பிரமாணத்தைச்‌ சொல்லுகிறார்‌ 
மனுஷனை கொலை செய்வது பாவம்‌. 
ஆனாலும்‌ சில சமயங்களில்‌, ர்‌ 
கைப்பிசகாய்‌. 
கொன்றுபோடுகிறார்கள்‌. 
செய்யவேண்டுமென்று 
ஆயுதத்தினால்‌ 
கொன்றுபோடுகிறார்கள்‌ 
இவ்வாறு கொல்லுவது கொலைபாதகம்‌. 
கொலைபாதகன்‌ கொலைசெய்யப்பட 
வேண்டுமென்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


யாரெல்லாம்‌ 
கொலைபாதகனாயிருக்கிறான்‌ என்று 
கர்த்தர்‌ இந்த வசனப்பகுதியில்‌ 
சொல்லுகிறார்‌. அதன்‌ விவரம்‌ வருமாறு : 


இருப்பு ஆயுதத்தினால்‌ 
-வெட்டினதினால்‌ ... அவன்‌ 
வெட்டினவன்‌. 
கொலைபாதகனாயிருக்கிறான்‌; 
கொலைபாதகன்‌ கொலைசெய்யப்படவேண்டும்‌ 


ஒரு ஒரு கல்லை எடுத்து, 
சாகத்தக்கதாக ஒருவன்மேல்‌ எறிகிறதினாலே. 
அவன்‌ செத்துப்போனால்‌, கல்லெறிந்தவன்‌ 
கொலைபாதகனாயிருக்கிறான்‌, அவன்‌ 
கொலைசெய்யப்படவேண்டும்‌ (எண்‌ 35117). 


ஒருவன்‌ தன்‌ கையில்‌ ஒரு மர 
ஆயுதத்தை எடுத்து, சாகத்தக்கதாக 
ஒருவனை அடித்ததினால்‌ அவன்‌ 
செத்துப்போனால்‌, அடித்தவன்‌ 
கொலைபாதனாயிருக்கிறான்‌; 
கொலைபாதகன்‌ கொலைசெய்யப்படவேண்டும்‌ 
(எண்‌ 3538). 


பழிவாங்கவேண்டியவனே 
கொலைபாதகனைக்‌ கொல்லவேண்டும்‌: 
அவனைக்‌ கண்டமாத்திரத்தில்‌ அவனைக்‌ 
கொன்று போடலாம்‌ (எண்‌ 3529). 





எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


ஒருவனை 
அழந்தன்ளினதினாவாயிதும்‌ தகு 
அவன்‌ சாகத்தக்கதாய்‌ அவன்மேல்‌ ஏதாகிலும்‌ 
எறிந்ததினாலாயினும்‌, அவனைப்‌ பகைத்து, 
தன்‌ கையினால்‌ அடித்ததினாலாயினும்‌, 
அவன்‌  செத்துப்போனால்‌, 
கொலைபாதகன்‌; 
கொலைசெய்யப்படவேண்டும்‌, 
பழிவாங்குகிறவன்‌ கொலைபாதகனைக்‌ கண்ட 
மாத்திரத்தில்‌ கொன்றுபோடலாம்‌ 
(எண்‌ 35:20,21). 


பொதுவாக பாவம்‌ செய்தவனுக்காக 
மீட்கும்‌ பொருள்‌. வாங்கப்படும்‌. இதன்‌ 
மூலமாக அவனுடைய பாவம்‌ நிவிர்த்தி 
பண்ணப்படும்‌. ஆனால்‌ 
கொலைபாதகனிடத்தில்‌  மீட்கும்பொருளை 
வாங்கக்கூடாது என்றும்‌, கொைாதகன்‌ 
கொலைசெய்யப்படவேண்டும்‌ என்றும்‌, 
பழிவாங்கவேண்டியவனே கொலைபாதகனை 
கொல்லவேண்டும்‌... என்றும்‌, அவனைக்‌ 
கண்ட மாத்திரத்தில்‌ அவனைக்‌. 
கொன்றுபோடலாம்‌ என்றும்‌ கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 


கொலைபாதகனிடத்‌ அவனுக்காக 
மீட்கும்‌ பொருளை வாங்கக்கூடாது. “நீங்கள்‌ 


(எண்‌ 35:33) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ 


மனிதனைக்‌ 
டட அப்பொழுது 
வாக்குமூலத்தின்படியே 

ரட்‌ 


எவனாகிலும்‌, ஒரு 
கொன்றுபோட்டால்‌, 
சாட்சிகளுடைய 
அந்தக்‌ 
கொலைசெய்யவேண்டும்‌: 


சாட்சியைக்கொண்டுமாத்திரம்‌ ஒரு மனிதன்‌ 


சாகிறதற்கேற்ற 
கொலைபாதகனுடைய 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ மீட்கும்பொருளை 
வாங்கக்கூடாது: அவன்‌ தப்பாமல்‌ 
கொலைசெய்யப்படவேண்டும்‌ (எண்‌ 35:31) 


குற்றஞ்சமந்த 
'ஜீவனுக்காக 


ஒருவன்‌ கைப்பிசகாய்‌ ஒருவனைக்‌ 
கொன்றுபோட்டால்‌. அவன்‌ 
கொலைபாதகனல்ல. அவனை 
பழிவாங்கக்கூடாது. 


கொலைசெய்தவனையும்‌ 
பழிவாங்குகிறவனையும்‌ 
நியாயப்படி 


சபையார்‌. இந்த 
விசாரிக்கவேண்டும்‌. 
கொலைசெய்தவளைய்‌ பழிவாங்குகிறவனுடைய 
கைக்குத்‌ தப்புவித்து, அவன்‌ ஓடிப்போயிருந்த 
அடைக்கலப்பட்டணத்துக்கு அவனைத்‌: 
திரும்பப்‌ போகும்படி செய்ய வேண்டும்‌; 
பரிசுத்ததைலத்தினால்‌ அபிஷேகம்‌ பெற்ற 
பிரதான ஆசாரியன்‌ மரணமடையுமட்டும்‌ 
கொலைசெய்தவன்‌ அடைக்கலப்பட்டணத்திலே. 
இருக்கலாம்‌ (எண்‌ 35:24,25 

பகை ஒன்றும்‌ இல்லாமல்‌, 
கைப்பிசகாய்‌ ஒருவனைக்‌ கொன்றுபோடும்‌. 
சம்பவம்‌ பற்றி இந்த வசனப்பகுறியில்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. அதன்‌ விவரம்‌ 
வருமாறு: 


ஒருவன்‌ ப 
சடுதியில்‌. ஒரு! ள்ளி 
விற்பண்ணினதினாகாஙினும, பதுங்கியிராமல்‌ 
யாதொரு ஆயுதத்தை அவன்மேல்‌ 
படஎறிந்ததினாலாயினும்‌, அவனுக்குப்‌ 
பகைஞனாயிராமலும்‌ அவனுக்குத்‌ தீங்கு 
செய்ய நினையாமலும்‌ இருக்கையில்‌, 
ஒருவனைக்‌ கொன்று போடத்தக்க ஒரு கல்லி 
னால்‌ அவனைக்‌ காணாமல்‌ எறிய, அது 
அவன்மேல்‌ பட்டதினாலாயினும்‌, அவன்‌ 
செத்துப்போனால்‌, அப்பொழுது 
கொலைசெய்தவனையும்‌ 

பழிவாங்குகிறவனையும்‌ சபையார்‌ இந்த 
ந்‌ விசாரிக்கவேண்டும்‌. 

2-24). 


கர்த்தர்‌ 
அடைக்கலப்பட்டணங்களைப்பற்றிய தம்முடைய 
பிரமாணத்தை மோசேயினிடத்தில்‌ 
சொல்லுகிறார்‌. 
கர்த்தர்‌ மோசேயை நோக்கி, “நீ 
இஸ்ரவேல்‌ புத்திரரோடே சொல்லவேண்டியது 
என்னவென்றால்‌: நீங்கள்‌ யோர்தானைக்‌ 
கடந்து. கானான்‌ தேசத்தில்‌ 
பிரவேசிக்கும்போது. கைப்பிசகாய்‌ ஒருவனைக்‌ 
கொன்று போட்டவன்‌ ஒடிப்போயிருக்கத்தக்க 
அடைக்கலப்பட்டணங்களாகச்‌ சில 
பட்டணங்களைக்‌ குறிக்கக்கடவீர்கள்‌” 
(எண்‌ 353071) என்று சொல்லுகிறார்‌ 





படட ப] 
யாய 


கொலைசெய்தவன்‌ நியாயசபையிலே 
நியாயம்‌ விசாரிக்கப்படுமுன்‌ சாகாமல்‌, 
பழிவாங்குகிறவன்‌ 

கைக்குத்தப்பிப்போயிருக்கும்படி, அவைகள்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு. உங்களுக்கு. 
அடைக்கலப்பட்டணங்களாய்‌ இருக்கவேண்டும்‌. 
(எண்‌ 35:12). 


கர்த்தர்‌ 
அடைக்கலப்பட்டணங்களைப்பற்றி 
வசனப்பகுதியில்‌ சொல்லுகிறார்‌. 
கொடுக்கும்‌ பட்டணங்களில்‌ ஆறு 
பட்டணங்கள்‌ அடைக்கலத்துக்காக 
இருக்கவேண்டும்‌" (எண்‌ 353) என்றும்‌, 
"யோர்தானுக்கு இப்புறத்தில்‌ மூன்று 
பட்டணங்களையும்‌, கானான்தேசத்தில்‌ மூன்று 
பட்டணங்களையும்‌ கொடுக்க வேண்டும்‌” 
(எண்‌ 35:14) என்றும்‌ கர்த்தர்‌ 


சொல்லுகிறார்‌. 


கைப்பிசகாய்‌ ஒருவனைக்‌ கொன்றவன்‌ 
எவனோ, அவள்‌ அங்கே 
ஒடிப்போயிருக்கும்படிக்கு, அந்த ஆறு 
பட்டணங்களும்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்கும்‌, 
அவர்கள்‌ நடுவே இருக்கும்‌ பரதேசிக்கும்‌ 
அந்நியனுக்கும்‌ அடைக்கலப்பட்டணங்களாய்‌ 
இருக்கவேண்டும்‌ (எண்‌ 35:15). 


ஆறு 


க்கலப்பட்டண, 
தங்கில்ருக்கிவல்‌. ட்ட கர்த்தருடைய 
பிரமாணத்தின்படி நியாயம்‌ 
விசாரிக்கவேண்டும்‌. கொலைசெய்தவனைப்‌ 
ட்‌ ரகவ கைக்குத்‌ தப்புவித்து, 
ஒடிப்போயிருந்த 
மனப பணத்த அவனைத்‌ 
திரும்பப்‌ போகும்படி செய்ய வேண்டும்‌; 


பரிசுத்ததைலத்தினால்‌ 
பெற்ற பிரதான 

மரணமடையுமட்டும்‌ 

கொலைசெய்தவன்‌ அடைக்கலப்பட்டணத்திலே. 
இருக்கவேண்டும்‌ (எண்‌ 35:25) 


ஆனாலும்‌ கொலைசெய்தவன்‌ தான்‌ 
ஒடிப்போயிருக்கிற அடைக்கலப்பட்டணத்தின்‌: 
எல்லையை விட்டு வெளிப்பட்டிருக்கும்போது. 
பழிவாங்குகிறவன்‌. கொலை செய்தவனை 
அடைக்கலப்பட்டணத்துக்கு வெளியே 
கொன்றுபோட்டால்‌, 
x இரத்தப்பழி இல்லை 
(எண்‌ 35:26,27). 


எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கொலைசெய்தவன்‌ பிரதான ஆசாரியன்‌. 
மரணமடையுமட்டும்‌ அடைக்கலப்பட்டணத்திலி 
ருக்கவேண்டும்‌; பிரதான ஆசாரியன்‌ 
மரணமடைந்தமின்பு, தன்‌ சுதந்தரமான 
காணியாட்சிக்குத்‌ திரும்பிப்போகலாம்‌. 
(எண்‌ 35:28) 


சாரியன்‌ 


பிரதான. ்‌ 
அபதல 


பரிசுத்த 
பெற்றவன்‌. 
எல்லாம்‌, 
பட்டணங்களாயிருக்கிறது. 
பிரதான  ஆசாரியனே 
கோத்திரத்தலைவராகயிருக்கிறார்‌. 
அடைக்கலப்பட்டணத்தில்‌  தங்கியிருக்கிற 
கொலைசெய்தவர்கள்‌, பிரதான 
ஆசாரியனுடைய நியாயவிசாரிப்பிலும்‌, 
பாதுகாப்பிலும்‌ இருக்கிறார்கள்‌. 


கர்த்தர்‌ 

அடைக்கலப்பட்டணங்களைப்பற்றி 
சொல்லியிருக்கிற பிரமாணங்கள்‌ இஸ்ரவேல்‌ 
சபையாருடைய  வாசஸ்தலங்கள்‌ எங்கும்‌, 
அவர்களுடைய தலைமுறை தோறும்‌, 
அவர்களுக்கு. 
பிரமாணமாயிருக்கவேண்டும்‌ (எண்‌ 

கானான்‌ தேசம்‌ 
பரிசுத்தமான தேசம்‌. 
இஸ்ரவேல்‌ 
பரிசுத்தக்குலைச்சலாக்கக்கூடாது. 
தேசத்தைத்‌  தீட்டுப்படுத்தும்‌:: ம்‌ 
சிந்தினவனுடைய இந்தந்த வேயோழிய 
வேறொன்றினாலும்‌ தேசத்திலே சிந்துண்ட 
இரத்தத்திற்காகப்‌ பாவநிவிர்த்திமில்லை (எண்‌ 
35:33). 


கர்த்தருக்கு 
அந்த தேசத்தை 
பு 


“நீங்கள்‌ குடியிருக்கும்‌ என்‌ 
வாசஸ்தலமாகிய தேசத்தைத்‌ தீட்டுப்படுத்த 
வேண்டாம்‌: கர்த்தராகிய நான்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ நடுவே வாசம்பண்ணுகிறேன்‌"' 
(எண்‌ 35:34) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


ஏற்பாட்டுக்காலத்து, 
புதிய 


ஏற்பாட்டுக்காலத்தில்‌ இயேசுகிறிஸ்துவின்‌ 
சுவிசேஷத்திற்கு அடையாளமாயிருக்கிறது 


பழைய 
அடைக்கலப்பட்டணங்கள்‌, 


என்று 'வேதபண்டிதர்கள்‌ விளக்கம்‌ 
சொல்லுகிறார்கள்‌. அதன்‌ விவரம்‌ வருமாறு: 
எபிரெயருக்கு நிருபம்‌ எழுதின 
ஆசிரியர்‌, இயேசுகிறிஸ்துவிலே நமக்கு 
வாக்குப்பண்ணப்பட்டிருக்கிற 
அடைக்கலத்தைப்பற்றி இவ்வாறு எழுதுகிறார்‌. 





படட ரா 
யாய 


“நமக்கு, 
நம்பிக்கையைப்‌ 
அடைக்கலமாய்‌ ஓடிவந்த நமக்கு. 
இப்பி டத்‌ 
ஆறுதலண்டாகும்படிக்கு 
பொய்யுரையாத தேவன்‌ அப்படிச்‌ செய்தார்‌" 
(எபி 68). 


“நான்‌ கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக்‌ 
கொள்ளும்படிக்கும்‌, நியாயப்பிரமாணத்தினால்‌ 
வருகிற சுயந்தியை உடையவனாயிராமல்‌, 
கிறிஸ்துவைப்‌ பற்றும்‌ விசுவாசத்தினால்‌ 
வருகிறதும்‌ விசுவாசமூலமாய்த்‌ தேவனால்‌ 
உண்டாயிருக்கிறதுமான நீதியை 
உடையவனாயிருந்து, கிறிஸ்துவுக்குள்‌. 
இருக்கிறவனென்று காணப்படும்படிக்கும்‌" 
(பிலி 39) என்று அப்போஸ்தலர்‌ பவுல்‌ 
தன்னுடைய நிருபத்தில்‌ எழுதியிருக்கிறார்‌. 


கானான்‌ தேசத்திலே நாற்பத்தெட்டு 
பட்டணங்கள்‌ அடைக்கலப்பட்டணங்களாக 
நியமிக்கப்பட்டிருக்கிறது. ்‌ 
அந்த தேசத்தின்‌ வெவ்வேறு பகுதிகளில்‌ 
அமைந்திருக்கிறது. க்‌ 
செய்தவன்‌. இஸ்ரவேல்‌ 
வாசம்பண்ணும்படியாக, 
அடைக்கலப்பட்டணங்கள்‌ 
நியமிக்கப்பட்டிருக்கிறது. 

பொதுவாக 
அடைக்கலப்பட்டணத்திற்கும்‌, 
அடைக்கலப்பட்டணத்திற்கும்‌ 
தூரம்‌, அரைநாளில்‌ ஓடி முடிக்கிற 
தூரமாயிருக்கும்‌. இதனால்‌ மனுஷரைக்‌: 
கொலைசெய்தவன்‌ விரைவாக ஓடி, தனக்கு 
அருகாமையிலிருக்கும்‌ ஏதாவது 
ஒருஅடைக்கலப்பட்டணத்தில்‌ அடைக்கலம்‌ 
பெற்றுக்கொள்ளலாம்‌. 

பழைய ஏற்பாட்டுக்காலத்தில்‌ அநேக 
அடைக்கலப்பட்டணங்கள்‌ இருந்தது. ஆனால்‌ 
புதிய ஏற்பாட்டுக்காலத்திலோ 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து 


ஒரு 
மற்றொரு 
இடையிலுள்ள 


ஒருவரே. 
இருக்கிறோமோ 
அடைக்கலமாகிய 


அடைக்கலம்‌ 
இருக்கிறது. 
எங்கும்‌ ஓடவேண்டிய அவசியமில்லை. 


எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அடைக்கலமாகிய 

நமக்கு உதவிசெய்ய 

ஆயத்தமாயிருக்கிறார்‌. 
வார்த்தை நமக்கு அருகாமையிலிருக்கிறது. 
கிறிஸ்துவானவரே அந்த 
வார்த்தையாயிருக்கிறார்‌. 

னக்‌ 

ஏதாவது ஒரு 
பாதுகாப்பாமிருப்பான்‌. ப்போ 
விசுவாசிகள்‌ இயேசுகிறிஸ்துவினிடத்தில்‌ ஓடி 
வரும்போது, அவருக்குள்‌ ஆறுதலாக 
அடைக்கலம்‌ பெற்றிருப்பார்கள்‌. ர்கள்‌ 
தேவனுடைய கே 
நியாயப்ிரமாணத்தின்‌ சாபத்ிறகம்‌ தப்பித்து. 
இயேசுகிறிஸ்துவின்‌ அடைக்கலத்தில்‌ 


பாதுகாப்பாயிருப்பார்கள்‌. 


கொலைசெய்தவன்‌ 
அடைக்கலப்பட்டணத்தில்‌ 
அதுபோலவே 


யால்‌, கிறிஸ்‌ 
இவக கதளாயியக்த, பி 
மாம்சத்தின்படி நடவாமல்‌ ஆலியின்படியே 
நடக்கிறவர்களுக்கு ஆக்கினைத்தீர்ப்பில்லை" 
(ரோம 8:1). 


அடைக்கலப்பட்டணங்களெல்லாம்‌ 
லேலியருடைய பட்டணங்களாகும்‌. 
பட்டணங்களில்‌ 
பெற்றிருக்கிறவர்களுக்கு 
ஆறுதலான 
சொல்லவேண்டும்‌. 
நியாயப்பிரமாணத்தின்‌ வார்த்தைகளை 
உபதேசித்து, அவர்களை 
உற்சாகப்படுத்தவேண்டும்‌. அடைக்கலம்‌ தேடி 
வருகிறவர்களை , 
அடைக்கலப்பட்டணங்களிலுள்ள லேலியர்கள்‌ 
அன்பாய்‌ வரவேற்று, அவர்களுக்கு ஆதரவு 
கொடுக்கவேண்டும்‌. 


இந்தப்‌ 
அடைக்கலம்‌ 
லேலியர்கள்‌ 
வார்த்தைகளை 
அவர்களுக்கு 


ஏற்பாட்டுக்காலத்தில்‌ 
மேலிய்கள்‌. ஊழியம்‌ கால்‌ ப்‌ 
ஏற்பாட்டுக்காலத்திலே 


கர்த்தராகிய 
வருமாறு, 


வருவதற்கு ஊழியக்காரர்கள்‌ பாவிகளுக்கு 
உதவிசெய்கிறார்கள்‌. _ இயேசுகிறிஸ்துவில்‌ 
வாக்குப்பண்ணப்பட்டிருக்கிற 
கிருபைகளையும்‌: இரக்கங்களையும்‌, 
ஊழியக்காரர்கள்‌ பாவிகளுக்கு எடுத்து 
சொல்லி, அவர்களை கிறிஸ்துவிடத்தில்‌ 
அழைத்து வருகிறார்கள்‌. 





ட்‌ [1 எண்ணாகமம்‌ - விரிவுரை: im 
NUMBERS - COMMENTARY 


கானான்‌ தேசத்திலே கர்த்தர்‌ 
நியமித்திருக்கிற அடைக்கலப்பட்டணங்கள்‌, 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கும்‌, அவர்கள்‌ நடுவே 
இருக்கும்‌ பரதேசிக்கும்‌, அந்நியனுக்கும்‌ 
அடைக்கலப்பட்டணங்களாயிருக்கிறது. 
(எண்‌ 3545). 


இஸ்ரவேல்‌ 
புறப்பானவர்களாகமிருந்தாலும்‌, அவர்களும்‌ 
அடைக்கலப்பட்டணங்களின்‌ 


ஆசீர்வாதங்களை அனுபவிக்கலாம்‌. 


அதுபோலவே  இயேசுகிறிஸ்துவிலும்‌ 
பட்சபாதம்‌ எதுவுமில்லை. கிறிஸ்துவுக்குள்ளே 
யூதர்‌ என்றம்‌ கிரேக்கர்‌ என்றும்‌. 
வித்தியாசமில்லை. தம்மிடத்தில்‌ அடைக்கலம்‌ 
தேடி வருகிற யாரையும்‌ கிறிஸ்துவானவர்‌ 
புறம்பே தள்ளுவதில்லை. 





எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


செலோப்பியாத்தின்‌ குமாரத்திகளைப்‌ 
பற்றி இந்த அதிகாரத்தில்‌ மறுபடியுமாய்ச்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு 
சுதந்தர வீதம்‌ கொடுப்பது பற்றி 
எண்‌ 27:7-ஆவது வசனத்தில்‌ ஏற்கெனவே 
தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. 
செலோப்பியாத்தின்‌ 
இஸ்ரவேல்‌ _ புத்திரருடைய 
கோத்திரத்தின்‌ புத்திரருக்கு 
மனைவிகளானால்‌, தங்கள்‌ பிதாக்களுடைய 
சுதந்தரத்தில்‌ ஏற்படும்‌ பிரச்சனைகளைப்பற்றி 
கீலேயாத்தின்‌ 


வம்சபிதாக்கள்‌ 
மோசேயினிடத்தில்‌ 
விண்ணப்பம்பண்ணுகிறார்கள்‌ (எண்‌ 361-4) 


செலோப்பியாத்தின்‌ குமாரத்திகள்‌ 
தங்களுக்கு இஷ்டமானவர்களை விவாகம்‌ 
செய்யலாம்‌. ஆனாலும்‌ அவர்கள்‌ தங்கள்‌ 
பிதாவின்‌ கோத்திர வம்சத்தாரில்‌ மாத்திரம்‌ 
விவாகம்‌ செய்யவேண்டுமென்று மோசே 
சொல்லுகிறார்‌ (எண்‌ 36:5-7). 


குமாரத்திகள்‌ 
வேறொரு 


,_ சுதந்தரமானது. ஒரு கோத்திரத்தை: 
விட்டு வேறொரு கோத்திரத்தை சேரக்கூடாது 
என்பது கர்த்தருடைய கட்டளையாயிருக்கிறது 
(எண்‌ 3689) 


கர்த்தர்‌ மோசேக்கு கட்டளையிட்டபடியே, 
செலோப்பியாத்தின்‌ குமாரத்திகள்‌ தங்கள்‌ 
பிதாவின்‌ கோத்திர வம்சத்தாரில்‌ விவாகம்‌ 
செய்கிறார்கள்‌ (எண்‌ 3610-12). இந்த 
செய்தியோடு எண்ணாகமம்‌ புஸ்தகம்‌. 
நிறைவு பெறுகிறது (எண்‌ 36:13). 


செலோப்பியாத்தின்‌ 
குமாரத்திகள்‌ 
எண்‌ 96:1-4 


எண்‌ 36:1. யோசேப்பின்‌ குமாரனுடைய 
வம்சத்தாரில்‌ மனாசேயின்‌ 
குமாரனாகிய மாகீருக்குப்‌ பிறந்த 
கிலேயாத்தின்‌ வம்ச பிதாக்கனான 
தலைவர்‌ சேர்த்து; மோசேக்கும்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரருடைய பிதாக்களில்‌: 
தலைவராகிய பிரபுக்களுக்கும்‌ முன்பாக 
வத்து, அவர்களை நோக்கி: 


எண்‌ 36:2. சீட்டுப்போட்டு, தேசத்தை 
'இஸ்ரவேல்‌ புத்திரருக்குச்‌ ௬தத்தரமாகக்‌ 
கொடுக்கும்படி. எங்கள்‌. 
ஆண்டவனுக்குக்‌ கர்த்தர்‌ 
கட்டனையிட்டாரே; அன்றியும்‌, எங்கள்‌: 
சகோதரனாகிய செலொப்பியாத்தின்‌' 
௬தந்தரத்தை அவன்‌ குமாரத்திகளுக்குக்‌ 
கொடுக்கவேண்டும்‌ என்றும்‌ எங்கள்‌ 
ஆண்டவனுக்குக்‌ கர்த்தராலே 
கட்டளையிடப்பட்டதே. 


எண்‌ 965. இப்படியிருக்க, இவர்கள்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரருடைய வேறொரு 
கோத்திரத்தின்‌: புத்திரருக்கு. 
மனைவிகனானால்‌, அந்தக்‌. 
குமாரத்திகளுடைய ௬தந்தரம்‌ எங்கள்‌ 
பிதாக்களுடைய 

சுதந்தரத்திலிருத்து நீங்கி, அவர்கள்‌: 
உட்படுகிற கோத்திரத்தின்‌ 
சுதந்தரத்தோடே சேர்த்துபோகும்‌; 
இப்படி எங்கள்‌ சதந்தரத்துக்குச்‌. 
சீட்டினால்‌ விழுந்த பங்கில்‌ இராமல்‌ 
அற்றுப்போகுமே. 


எண்‌ 38:4. இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
யூபிலி. வருஷம்‌: வந்தாலும்‌, 
அவர்களுடைய சுதந்தரம்‌ அவர்கள்‌. 
உட்பட்டுப்போன கோத்திரத்தின்‌. 
சுதந்தரத்தோடே சேர்ந்து போகும்‌; 
இப்படி எங்கள்‌ பிதாக்களுடைய 
கோத்திரத்தின்‌ சுதந்தரத்திலிருந்து 
அது தீங்கிப்போகுமே என்றார்கள்‌. 


கோத்திரத்தார்‌ 
மோசேயினிடத்திலும்‌ இண்மேலன்‌ 
பிரபுக்களிடத்திலும்‌ தங்களுடைய 
பிரச்சனைகளை சொல்ல வருகிறார்கள்‌. 
மோசே கர்த்தருடைய கட்டளைப்‌ 
பிரகாரம்‌, செலோப்பியாத்தின்‌ 
குமாரத்திகளுக்கு, கானான்‌ தேசத்திலே, 
அவர்களுடைய பிதாக்களின்‌ சுதந்தரத்தைக்‌ 
கொடுக்கவேண்டும்‌ என்று சொன்னார்‌. 
இதை. நிறைவேற்றும்போது, தங்கள்‌ 
கோத்திரத்தின்‌ பங்குவீதத்தில்‌ ஒரு சில. 
பிரச்சனைகள்‌ வரும்‌ என்று மனாசே 
கோத்திரத்தார்‌ முறையிடுகிறார்கள்‌. 


மனாசே 





2 THE 
யாய 


யோசேப்பின்‌ குமாரனுடைய 
வம்சத்தாரில்‌ மனாசேயின்‌ குமாரனாகிய 
மாகீருக்குப்‌ பிறந்த கீலேயாத்தின்‌ வம்ச 
பிதாக்களான தலைவர்‌ சேர்ந்து. மோசேக்கும்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரருடைய பிதாக்களில்‌: 
தலைவராகிய பிரபுக்களுக்கும்‌ முன்பாக 
வந்து, அவர்களை நோக்கி 
முறையிடுகிறார்கள்‌ (எண்‌ 36. 


மனாசே கோத்திரத்தார்‌, 
செலோப்பியாத்தின்‌ குமாரத்திகளைப்‌ 
பொறுத்த விஷயத்தில்‌, மோசே ஏற்கெனவே 
சொன்ன கட்டளையை மறக்கவில்லை. 
அதை அப்படியே நினைவுகூர்ந்து, இப்போது 
மறுபடியுமாய்‌, அந்தக்‌. கட்டளையை 
மோசேயினிடத்திலும்‌, இஸ்ரவேலின்‌ 
பிரபுக்களிடத்திலும்‌ சொல்லுகிறார்கள்‌. 

மனாசே கோத்திரத்தார்‌ மோசேயையும்‌, 
இஸ்ரவேலின்‌ பிரபுக்களையும்‌ நோக்கி, 
“சீட்டுப்போட்டு, தேசத்தை இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்குச்‌ சுதந்தரமாகக்‌ கொடுக்கும்படி 
எங்கள்‌ ஆண்டவனுக்குக்‌ கர்த்தர்‌ 
குட்டளையிட்டாரே: அன்றியும்‌ எங்கள்‌ 
சகோதரனாகிய செலொப்பியாத்தின்‌ 
சுதந்தரத்தை அவன்‌ குமாரத்திகளுக்குக்‌ 
கொடுக்கவேண்டும்‌ என்றும்‌ எங்கள்‌ 
ஆண்டவனுக்குக்‌ கர்த்தராலே 
கட்டளையிடப்பட்டதே” (எண்‌ 36:2) என்று 
சொல்லுகிறார்கள்‌. 


செலொப்பியாத்தின்‌ குமாரத்திக। 
தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. (எண்‌ 3 
ஆண்‌ 

மரித்துப்போனால்‌, 


மாகீருக்குப்‌ 
பிதாக்களான 
கூறப்பட்டிருக்கிறது. 
வம்சத்தலைவர்களில்‌ 
ஒருவன்‌. 


செலோப்பியாத்தின்‌ குமாரத்திகளுடைய 
திருமண காரியங்களைக்‌ குறித்து இங்கு 
கூறப்பட்டிருக்கிறது. அவர்கள்‌ தங்களுக்கு 
இஷ்டமானவர்களை விவாகஞ்‌ செய்யலாம்‌; 
ஆனாலும்‌, தங்கள்‌ பிதாவின்‌ 
கோத்திரவம்சத்தாரில்மாத்திரம்‌ அவர்கள்‌ 
விவாகஞ்செய்யவேண்டும்‌. அப்படிச்‌ செய்தால்‌ 
தான்‌ அவர்களுடைய தகப்பனின்‌ சுதந்தரம்‌ 
அவர்களுக்குக்‌ கொடுக்கப்படும்‌. 
ல்‌ னில்‌ கொடுக்கப்படுவதில்லை. 
(எண்‌ 36-13) 


ந்த 
செலொப்பியாத்தும்‌ 


எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


மனாசே கோத்திரத்தார்‌ ஏற்கெனவே 
சொல்லப்பட்ட கட்டளைக்கு எதிர்த்து 
பேசவில்லை. அந்தக்‌ கட்டளையை மாற்ற 
வேண்டும்‌ என்றும்‌ முறையிடவில்லை. 
அந்தக்‌ கட்டளையை முழுவதுமாய்‌ 
அங்கீகரிக்கிறார்கள்‌. ஆனாலும்‌ அந்தக்‌ 
கட்டளையை 'வற்றும்போது, 
தங்களுடைய பிதாக்களின்‌ சுதந்தரத்தில்‌: 
தங்களுக்கு ஏற்படும்‌ ஒரு சில 
பிரச்சனைகளைப்பற்றி அவர்கள்‌ 


முறையிடுகிறார்கள்‌. 


மனாசே கோத்திரத்தார்‌, 
இஸ்ரவேலின்‌ பிரபுக்களையும்‌ 
'இவர்கள்‌ இஸ்ரவேல்‌. 
வேறொரு கோத்திரத்தின்‌ 
மனைவிகளானால்‌, அந்தக்‌ 
குமாரத்திகளுடைய சுதந்தரம்‌ எங்கள்‌. 
பிதாக்களுடைய சுதந்தரத்திலிருந்து நீங்கி, 
அவர்கள்‌. உட்படுகிற கே 
சுதந்தரத்தோடே சேர்ந்துபோது। 

எங்கள்‌ சுதந்தரத்துக்குச்‌ சீட்டினால்‌ விழுந்த 
பங்கில்‌. இராமல்‌ அற்றுப்போகுமே" 
(எண்‌ 36:3) என்று சொல்லுகிறார்கள்‌. 


அவர்கள்‌ சொல்லுகிற பிரச்சனை 
தானாய்‌ தீருகிற பிரச்சனையல்ல. அந்தப்‌ 
பிரச்சனை யூபிலி வருஷத்திலும்‌ தீராது, 
“இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு யூபிலி வருஷம்‌ 
வந்தாலும்‌, அவர்களுடைய சுதந்தரம்‌ 
அவர்கள்‌ உட்பட்டுப்போன கோத்திரத்தின்‌ 
சுதந்தரத்தோடே சேர்ந்து போகும்‌; இப்‌ 
எங்கள்‌ பிதாக்களுடைய 

சதந்தாத்திலிரந்து அது நீங்கிப்போகுமே” 


(எண்‌ 


தக்கல்‌ 


சுதந்தரமானது. 

கோத்திரத்தைவிட்டு வேறொரு கோத்திரத்தை 
சேரக்கூடாது என்பது கர்த்தருடைய கட்டளை. 
கர்த்தருடைய கட்டளையின்‌ பிரகாரம்‌ மனாசே 
கோத்திரத்தாருக்கு சுதந்தரவீதம்‌ 
பிரித்துக்கொடுக்கப்பட்டிருக்கிறது. 
செலோப்பியாத்தின்‌ குமாரத்திகள்‌ மனாசே 
கோத்திரத்தைச்‌ சேர்ந்தவர்கள்‌. கர்த்தருடைய 
கட்டளைப்‌ பிரகாரம்‌ செலோப்பியாத்தின்‌ 
குமாரத்திகளுக்கும்‌, அவர்களுடைய 
தகப்பனாரின்‌ சுதந்தரம்‌ கிடைத்திருக்கிறது. 


மோசே யையும்‌ 
நோக்கி, 
புத்திரருடைய 
புத்திரருக்கு 





எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


செலோப்பியாத்தின்‌ குமாரத்திகளுக்கு 
இன்னும்‌ திருமணமாகவில்லை. அவர்கள்‌ 
தங்கள்‌ பிதாவின்‌ கோத்திர வம்சத்தாரை 
விவாகும்செய்தால்‌, அவர்களுடைய சுதந்தரம்‌, 
மனாசே கோத்திரத்தில்‌ தங்கியிருக்கும்‌. 
ஆனால்‌ செலோப்பியாத்தின்‌ குமாரத்திகள்‌, 
தங்கள்‌ பிதாவின்‌ கோத்திர வம்சத்தாரை 
விவாகம்‌ செய்யாமல்‌, வேறு கோத்திர 
வம்சத்தாரை விவாகம்‌ செய்தால்‌, 
அவர்களுடைய சுதந்தரம்‌, அவர்களுடைய 
புருஷன்மார்‌ வசமாகும்‌. 


செலோப்பியாத்தின்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரருடைய வேறொரு 
கோத்திரத்தின்‌ புத்திரருக்கு 
மனைவிகளானால்‌, அந்தக்குமாரத்திகளுடைய 
சுதந்தரம்‌ மனாசே கோத்திரத்தாரின்‌ 
பிதாக்களுடைய சுதந்தரத்திலிருந்து நீங்கி, 
அவர்கள்‌... உட்படுகிற கோத்திரத்தின்‌ 
சுதந்தரத்தோடே சேர்ந்துபோகும்‌; இப்படி 
மனாசே கோத்திரத்தின்‌ சுதந்தரத்துக்குச்‌ 
சீட்டினால்‌ விழுந்த பங்கில்‌ இராமல்‌ 
அற்றுப்போகும்‌. 


மனாசே கோத்திரத்தார்‌ 

வேறு கோத்திரத்தைச்‌ 

வாசம்பண்ணும்போது, 

சண்டைகளும்‌, போட்டிகளும்‌ 

வாய்ப்புள்ளது. ஆரம்பத்தில்‌ 

பிரச்சனைகளாகயிருப்பது, 

பெரிய பிரச்சனைகளாக 

வாய்ப்புள்ளது. மனாசே கோத்திரத்தார்‌ 
ல்‌ வரப்போகிற பிரச்சனைகளை 

யோசித்துப்‌ பார்த்து, அதைப்பற்றி 

மோசேயினிடத்திலும்‌, இஸ்ரவேலின்‌ 

பிரபுக்களிடத்திலும்‌ முறையிடுகிறார்கள்‌. 


குமாரத்திகள்‌ 


கர்த்தருடைய கட்டளை 
எண்‌ 36:5-13 


எண்‌ 36:5. அப்பொழுது மோசே 
கர்த்தருடைய  கட்டணையின்படியே 
இஸ்ரவேல்‌ புத்திரரை நோக்கி: 
யோசேப்பு புத்திரரின்‌ கோத்திரத்தார்‌ 
சொல்லுகிறது சரியே. 


QOODNENS 
PUBLISHERS 


எண்‌ 36:6. கர்த்தர்‌ செலொப்பியாத்தின்‌ 
குமாரத்திகளைக்‌ குறித்த காரியத்தில்‌ 
கட்டனையிடுகிறதாவது: அவர்கள்‌ 
தங்களுக்கு. இஷ்டமானவர்கனை 
விவாகஞ்செய்யலாம்‌; ஆனாலும்‌, 
தங்கள்‌ பிதாவின்‌ கோத்திர 
வம்சத்தாரில்‌ மாத்திரம்‌ அவர்கள்‌. 
விவாகஞ்செய்யவேண்டும்‌. 


எண்‌ 36:7. இப்படியே 
இஸ்ரவேல்புத்திரரின்‌ சுதந்தரம்‌ ஒரு 
கோத்திரத்தைவிட்டு, வேறு 
கோத்திரத்துக்குப்‌  போகாதிருக்கும்‌; 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ அவரவர்‌ தங்கள்‌: 
தங்கள்‌. மிதாக்களுடைய 
கோத்திரத்தின்‌. சுதந்தரத்திலே. 
'திலைகொண்டிருக்க வேண்டும்‌. 


எண்‌ 36:8. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
அவரவர்‌ தங்கன்‌ தங்கள்‌ பிதாக்களின்‌ 
அநுயவிக்கும்படி,, 
புத்திரருடைய ஒரு 
கோத்திரத்திலே சுதந்தரம்‌. 
அடைந்திருக்கிற எந்தக்‌ குமாரத்தியும்‌ 
தன்‌ பிதாவின்‌ கோத்திர வம்சத்தாரில்‌ 
ஒருவனுக்கு மனைவியாகவேண்டும்‌. 
எண்‌ 36:9. சதந்தரமானது ஒரு 
கோத்திரத்தை விட்டு வேறொரு 
கோத்திரத்தைச்‌. சேரக்கூடாது; 
இஸ்ரவேல்‌ புத்திரருடைய ஒவ்வொரு 
கோத்திரமும்‌ தன்தன்‌ ௬தந்தரத்திலே 
நிலைகொண்டிருக்கவேண்டும்‌ என்று 
கட்டனையிட்டிருக்கிறார்‌ என்றான்‌. 


எண்‌ 38:10. கர்த்தர்‌ 
கட்டனையிட்டபடியே 
செொப்பியாத்தின்‌ 
செய்தார்கள்‌. 


மோசேக்குக்‌ 


குமாரத்திகள்‌ 


எண்‌ 8821. செலொப்பியாத்தின்‌ 
குமாரத்திகளாகிய மக்லான்‌ திர்கான்‌' 
நோவான்‌ 
பிதாவின்‌ 
புத்திரரை 
'விவாகம்பண்ணினார்கன்‌; அவர்கள்‌ 
யோசேப்பின்‌ குமாரனாகிய மனாசே. 
புத்திரரின்‌. வம்சத்தாரை 
'விவாகம்பண்ணினபடியால்‌, 





படட al 
யாய 


எண்‌ 96:12. அவர்களுடைய சுதந்தரம்‌ 
அவர்கள்‌ பிதாவின்‌ வம்சமான 


கோத்திரத்தோடே இருந்தது. 


எண்‌ 36:18. எரிகோவின்‌ அருகே 
யோர்தானுக்கு இப்புறத்திலுன்ன 
மோவாபின்‌ சமணான வெளிகளில்‌. 
கர்த்தர்‌ மோசேயைக்‌ கொண்டு. 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு விதித்த 
கட்டளைகளும்‌ "நியாயங்களும்‌ 
இவைகளே. 


'செலோப்பியாத்தின்‌ குமாரத்திகளுக்கும்‌, 
மனாசேயின்‌ கோத்திரத்தாருக்கும்‌ இடையிலே. 
ஏற்பட்டிருக்கிற பிரச்சனை கர்த்தருடைய 
கட்டளையினால்‌ தீர்த்து வைக்கப்படுகிறது. 
மோசே 

கட்டளைன் முப்‌ [ல 
நோக்கி: 

க்கக்‌ 


கோத்திரத்தார்‌ 
(எண்‌ 36:5) என்று சொல்லுகிறார்‌ 


மனாசே கோத்திரத்தார்‌ சொன்ன 
முறையீடுகளை மோசே கவனமாய்‌ பரிசீலனை 
செய்து, அவர்களுடைய பிரச்சனைகளை 
புரிந்துகொள்கிறார்‌. பிற்காலத்தில்‌ இஸ்ரவேல்‌ 
கோத்திரத்தார்‌ மத்தியிலே இப்படிப்பட்ட 
பிரச்சனைகள்‌ ஏற்படக்கூடாது. என்பதற்காக, 
மோசே கர்த்தருடைய கட்டளையின்‌ 
இந்தப்‌ பிரச்சனையை தீர்த்து 


கர்த்தருடைய 
புத்திரரை 
புத்திரரின்‌ 


சரியே” 


பிரகாரம்‌ 
வைக்கிறார்‌ 


செலோப்பியாத்தின்‌ குமாரத்திகள்‌ ஒரு 
குறிப்பிட்ட 

விவாகம்பண்ணவேண்டுமென்று 
கட்டுப்பாடு எதுவும்‌ விதிக்கவில்லை. 
அவர்கள்‌ தங்களுக்கு இஷ்டமானவர்களை 
விவாகம்‌ செய்யலாம்‌ என்று மோசே 


சொல்லுகிறார்‌. 


விவாககாரியங்களில்‌ 
தங்கள்‌ பெற்றோரின்‌ 
செவிகொடுத்து கேட்கவேண்டும்‌. 
பெற்றோரின்‌ அதிகாரத்திற்கு மதிப்பு 
கொடுக்கவேண்டும்‌. 


பிள்ளைகள்‌ 
ஆலோசனைகளை 


பிள்ளைகளின்‌ 
அறிந்துகொள்ளவேண்டும்‌. 

விருப்பத்திற்கு விரோதமாக விவாகம்‌ செய்து 
வைத்தால்‌, அவர்களுடைய குடும்ப வாழ்க்கை 
சந்தோஷமாயிருக்காது. 


எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


விவாகஞ்செய்யலாம்‌" 
என்று சொல்லுகிறார்‌. “ஆனாலும்‌, தங்கள்‌ 
பிதாவின்‌  கோத்திரவம்சத்தாரில்மாத்திரம்‌ 
அவர்கள்‌ விவாகஞ்செய்யவேண்டும்‌” 
(எண்‌ 36%) என்றும்‌ கட்டளையிடுகிறார்‌. 


ஒரு கோத்திரத்தைச்‌ சேர்ந்தவர்கள்‌, 
தங்கள்‌ பிதாவின்‌ கோத்திர வம்சத்தாரில்‌ 
மாத்திரம்‌ விவாகம்‌ செய்யும்போது, 
இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ சுதந்தரம்‌, ஒரு 
கோத்திரத்தைவிட்டு, வேறு கோத்திரத்திற்கு 
போகாதிருக்கும்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ அவரவர்‌ தங்கள்‌ 
தங்கள்‌ பிதாக்களின்‌ சுதந்தரத்தை 
கத்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருடைய 
கோத்திரத்திலே சுதந்தரம்‌ 
அடைந்திருக்கிற எந்தக்‌ குமாரத்தியும்‌ தன்‌ 
பிதாவின்‌ கோத்திர வம்சத்தாரில்‌ ஒருவனுக்கு 
மனைவியாகவேண்டும்‌. (எண்‌ 36:8) 
என்று கர்த்தர்‌ கட்டளையிடுகிறார்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ அவரவர்‌ தங்கள்‌ 
தங்கள்‌ பிதாக்களுடைய கோத்திரத்தின்‌: 
சுதந்தரத்திலே நிலைகொண்டிருக்க வேண்டும்‌ 
(எண்‌ 3697). 


மோசே கர்த்தருடைய கட்டளையை 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு சொல்லுகிறார்‌. 
மோசே இஸ்ரவேல்‌ புத்திரரை நோக்கி, 
“சதந்தரமானது ஒரு கோத்திரத்தை விட்டு 
வேறொரு கோத்திரத்தைச்‌ சேரக்கூடாது; 
இஸ்ரவேல்‌ புத்திரருடைய 
கோத்திரமும்‌ தன்தன்‌ 
நிலைகொண்டிருக்கவேண்டும்‌. 
கட்டளையிட்டிருக்கிறார்‌' (எண்‌ 362) என்று 
ருடைய இந்தக்கட்டளை 
மத்தியிலே. 
கட்டளையாயிருக்கிறது. 


செலொப்பியாத்தின்‌ குமாரத்திகளுடைய 
சுதந்தரங்கள்‌ பற்றிய பிரமாணத்தின்‌ விவரம்‌ 
வருமாறு : 


1... செலொப்பியாத்தின்‌ குமாரத்திகள்‌ 
தங்களுக்கு இஷ்டமானவர்களை 
விவாகஞ்செய்யலாம்‌; ஆனாலும்‌, 
தங்கள்‌ பிதாவின்‌ 
கோத்திரவம்சத்தாரில்‌ மாத்திரம்‌ 
அவர்கள்‌ விவாகஞ்செய்யவேண்டும்‌. 

15-7). 





எண்ணாகமம்‌ - விரிவுரை 
NUMBERS - COMMENTARY 


க்கு 

மனக ஒரு கேத்தாத்திலே 
சுதந்தரம்‌ அடைந்திருக்கிற எந்தக்‌. 
குமாரத்தியும்‌ தன்‌ பிதாவின்‌ கோத்திர 
வம்சத்தாரில்‌ ஒருவனுக்கு மனைவியாக 
வேண்டும்‌ (எண்‌ 36:8). 


சுதந்தரமானது ஒரு கோத்திரத்தை 
விட்டு வேறொரு கோத்திரத்தைச்‌ 
சேரக்கூடாது: இஸ்ரவேல்‌ புத்திரருடைய 
ஒவ்வொரு கோத்திரமும்‌ தன்தன்‌ 
சுதந்தரத்திலே. 
நிலைகொண்டிருக்கவேண்டும்‌ 

(எண்‌ 36:9) 


ந்திர்‌ எல்லோரும்‌ 
வயாகம்‌ செய்தே த்தல்‌ கத்தக்‌ 
கட்டளைக்கு கீழ்ப்பிகிறார்கள்‌. கர்த்தர்‌ 
மோசேக்குக்‌ கட்டளையிட்டபடியே 
செலொப்பியாத்தின்‌ குமாரத்திகள்‌ 
செய்கிறார்கள்‌. செலொப்பியாத்தின்‌ 
குமாரத்திகளாகிய மக்காள்‌ திர்சாள்‌ ஒக்லாள்‌ 
மில்காள்‌ நோவாள்‌ என்பவர்கள்‌ தங்கள்‌ 
பிதாவின்‌  சகோதரருடைய புத்திரரை 
விவாகம்பண்ணுகிறார்கள்‌ (எண்‌ 3611071. 


எல்லாக்‌ காரியங்களைக்குறித்து மோசே 
ஏற்கெனவே கர்த்தரிடத்தில்‌ விசாரித்து, 
வைத்திருக்கிறார்‌. மோசே கூறுவது. 
அவருடைய சொந்த வார்த்தையல்ல. அது 
கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருடைய 
பிரமாணங்களையே அவர்‌ கூறுகிறார்‌ என்று 
இஸ்ரவேல்‌ புத்திரர்கள்‌ மோசேயையும்‌, 
அவருடைய வார்த்தையையும்‌ நம்புகிறார்கள்‌. 

செலொப்பியாத்திற்கு மக்லாள்‌, திர்சாள்‌, 
ஒக்லாள்‌, மில்காள்‌, நோவாள்‌ என்னும்‌ ஐந்து 
குமாரத்திகள்‌ இருக்கிறார்கள்‌. இந்தப்‌ புதிய 
பிரமாணத்தின்‌ பிரகாரம்‌, தங்களுடைய 
கோத்திரத்திற்குள்ளேயே திருமணம்‌ செய்ய 
வேண்டுமென்பதற்காக. தங்களுடைய 
நெருங்கின உறவினர்களைத்‌ திருமணம்‌ 
செய்து கொள்கிறார்கள்‌. 


QOODNENS 
PUBLISHERS 


செலோப்பியாத்தின்‌ 
யோசேப்பின்‌ குமாரனாகிய 
புத்திரரின்‌. வம்சத்தாரை 
விவாகம்பண்ணுகிறார்கள்‌. ஆகையினால்‌, 
அவர்களுடைய சுதந்தரம்‌ அவர்கள்‌ பிதாவின்‌ 
வம்சமான கோத்திரத்தோடே இருக்கிறது 
(எண்‌ 36:11,12). 


குமாரத்திகள்‌ 


மனாசே 


எண்ணாகமம்‌ புஸ்தகத்தின்‌ 
முடிவரையாக “எரிகோவின்‌ அருகே 
யோர்தானுக்கு இப்புறத்திலுள்ள மோவாபின்‌ 
சமனான வெளிகளில்‌ கர்த்தர்‌ மோசேயைக்‌ 
கொண்டு இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு விதித்த 
கட்டளைகளும்‌ நியாயங்களும்‌ இவைகளே" 
(எண்‌ 3673) என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 


கர்த்தர்‌... தம்மு 
சித்தத்தின்‌ பிரகாரமாகவும்‌, 
பிரகாரமாகவும்‌, தீர்மானத்தின்‌ பிரகாரமாகவும்‌ 
நமக்கு புதிய பிரமாணங்களையும்‌, புதிய 
ம்‌ 
ம்‌, 
முுடகுதயத்தோடும்‌ கீற்ப்பயவேண்டும்‌ 


நிபந்தனைகளையும்‌ த்‌ து. 
அவற்றிற்கு 


தம்முடைய கட்டளைகளையும்‌, 
பிரமாணங்களையும்‌, நியமங்களையும்‌ கர்த்தர்‌ 
தாமே நமக்கு போதிக்கவேண்டுமென்று, 
நாம்‌ கர்த்தருடைய சமுகத்திலே பணிவாய்‌ 
விண்ணப்பம்பண்ண வேண்டும்‌. கர்த்தர்‌ 
நமக்கு நியமித்திருக்கும்‌ கடமைகளை நாம்‌. 
பயபக்தியோடு நிறைவேற்றுவதற்கு, கர்த்தர்‌ 
தாமே நம்மை பெலப்படுத்த வேண்டும்‌ 
என்றும்‌ நாம்‌ விண்ணப்பம்பண்ணவேண்டும்‌. 


நம்முடைய அன்றாட கடமைகளை, 
அன்றன்று நிறைவேற்றி முடிக்கவேண்டும்‌. 
ஒவ்வொரு கடமையையும்‌ எந்த இடத்தில்‌ 
செய்யவேண்டுமோ அந்த இடத்தில்‌ அதை 
செய்து முடிக்கவேண்டும்‌. 


எண்ணாகமம்‌ 
எழுதப்பட்டிருக்கும்‌. 
கட்டளைகளும்‌, நியாயங்களும்‌ 
நிறைவு பெறுகிறது. இவற்றைக்‌ 
மோசேயின்‌ மூலமாக 
பத்திரருக்குக்‌ கொடுத்திருக்கிறார்‌ 


புஸ்தகத்தில்‌ 
கர்த்தருடைய 
இத்துடன்‌ 
கர்த்தர்‌ 
இஸ்ரவேல்‌ 





உபாகமம்‌ 


- விரிவுரை 


DEUTERONOMY - COMMENTARY 


உபாகமம்‌ புஸ்தகம்‌ எழுதப்பட்ட காலம்‌ 
சுமார்‌ கிமு. 1645 ஆவது வருஷமாகும்‌. 
எரிகோவிற்கு அருகிலுள்ள யோர்தான்‌. 
நதிக்கரையில்‌ அமைந்திருக்கும்‌ மோவாபின்‌ 
சமவெளிகளில்‌ எண்ணாகமம்‌ புஸ்தகம்‌ 
எழுதப்பட்டது (எண்‌ 36:13). இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ கானான்‌ தேசத்திற்குள்‌ 
பிரவேசிப்பதற்கு முன்பதாக இந்தப்‌ ப்‌ 
எழுதப்பட்டிருக்கிறது. 
உபா 341-2) 


உபாகமம்‌ 
மோசே. 
நியாயப்பிரமாணத்தைக்‌ கொடுத்தவர்‌. இவர்‌ 
எகிப்து ர்‌ இஸ்ரவேல்‌. 
தேசத்தாரை விடுவித்து, வனாந்தரத்தில்‌ 
வழிநடத்திச்‌ சென்றவர்‌. 
எபிரெய  மொழிமி. 


ல்‌ உபாகமம்‌ 


புஸ்தகத்திற்குக்‌ கொடுக்கப்பட்டிருக்கும்‌ பெயர்‌ 


“மிஸ்நெஹ்‌” என்பதாகும்‌. இதன்‌ பொருள்‌ 
இரண்டாம்‌ பிரமாணம்‌' ன்‌ ம்‌ 
ஏனெனில்‌ பத்துக்‌ கற்பனைகளை 
புஸ்தகம்‌ மறுபடியும்‌ கூறுகிறது. (உபா 5) 

இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கானான்‌ 
தேசத்திற்குள்‌ பிரவேசிப்பதற்கு ஆயத்தமாக 
இருக்கிறார்கள்‌. மோசே அப்போது 
அவர்களுக்குக்‌ கூறியுள்ள ஆலோசனைகள்‌ 
இந்தப்‌ புஸ்தகத்தில்‌ இடம்‌ பெற்றுள்ளன 
இது தவிர, இந்தப்‌ புஸ்தகத்தில்‌ காணப்படும்‌ 
செய்திகள்‌. 


வனாந்தரத்தில்‌ அலைந்து திரிந்த 
சம்பவங்களின்‌ சருக்கவரை 

நாற்பது 
கொடுக்கப்பட்ட 
சேர்க்கப்பட்டிருக்கும்‌ 
பிரமாணங்கள்‌. 


ங்களுக்கு முன்பு 
பிரமாணங்களோடு 
புதிய 


பாவம்‌ செய்வதற்கு பல வாய்ப்புக்கள்‌ 
இருப்பதினால்‌ பாவத்தைக்குறித்து பல 
எச்சரிப்புக்கள்‌. 

இஸ்ரவேலின்‌ வருங்காலத்தைப்‌ பற்றிய 
தீர்க்கதரிசனங்கள்‌. 

பாலஸ்தீன உடன்படிக்கை 
(உபா 1113-32; உபா 27:1-30:20) 


உபாகமம்‌ புஸ்தகத்தில்‌, யாத்திராகமம்‌, 
லேவியராகமம்‌, எண்ணாகமம்‌ ஆகிய 
புஸ்தகங்களில்‌ ஏற்கெனவே 
சொல்லப்பட்டிருக்கிற சரித்திர சம்பவங்களும்‌, 
நியாயப்பிரமாணங்களும்‌ மறுபடியுமாய்ச்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. இந்தப்‌ புஸ்தகத்தில்‌ 
புதிய சரித்திர சம்பவம்‌ எதுவும்‌ 
சொல்லப்படவில்லை. 


கர்த்தர்‌ ஏற்கெனவே சொல்லியிருக்கிற 
பிரமாணங்கள்‌ , இந்தப்‌ புஸ்தகத்தில்‌ 
மறுபடியுமாய்‌ எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு 
சில பிரமாணங்கள்‌ விரிவுபடுத்தப்பட்டு 
விளக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு சில 
பிரமாணங்களில்‌, சில கருத்துக்கள்‌ 
சேர்க்கப்பட்டிருக்கிறது. 
பிரமாணங்களுக்கு 
வேண்டியதன்‌ அவசியம்‌ 
வலியுறுதப்பட்டிருக்கிறது. 
கிரேக்க 
வேதபண்டிதர்கள்‌, 
“டியூட்டிரானமி” 


மொழி 
இந்தப்‌ 
என்று பெயர்‌ 
அழைக்கிறார்கள்‌. இந்தப்‌ பெயருக்கு 
"இரண்டாவது. பிரமாணம்‌" அல்லது 
“பிரமாணத்தின்‌ இரண்டாவது பதிப்பு" என்று 
பொருள்‌ 


பந்தத்தின்‌ 
சொல்லி 


கர்த்தருடைய பிரமாணத்தில்‌ மாற்றம்‌ 

எதுவும்‌ செய்யப்படவில்லை. கர்த்தருடைய 

வார்த்தையை மாற்ற வேண்டிய அவசியம்‌ 

ஒருபோதும்‌ ஏற்படாது. ஆனாலும்‌ 

கர்த்தருடைய பிரமாணத்தை விளக்குவதற்கு 

செய்திகள்‌ சொல்லப்படும்‌. 

_ புத்திரர்‌ சந்திக்கும்‌ புதிய 

ளில்‌, அவர்களுக்கு புதிய 

பிரமாணங்களும்‌, பழைய பிரமாணங்களுக்கு 
புதிய விளக்கங்களும்‌ கொடுக்கப்படும்‌. 


தேவனுடைய பிரமாணம்‌ மறுடியுமாய்ச்‌ 
சொல்லப்படுவது நமக்கு கிடைத்திருக்கிற 
மிகப்பெரிய சிலாக்கியம்‌. 

பிரமாணங்கள்‌ இந்தப்‌. 

மறுபடியுமாய்ச்‌ 


தம்முடைய  மாணத்கத 
சொன்னபோது, அந்தப்‌ 
வார்த்தைகளை தங்கள்‌ காதுகளால்‌ கேட்ட 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


தம்முடைய 

மோசேயின்‌ மூலமாக, 

புதிய சந்ததியாருக்கு, 
பிரமாணங்களை 

சொல்லுகிறார்‌. கர்த்தருடைய பிரமாணங்கள்‌ 
இஸ்ரவேல்‌ பத்திரடைய மதிலும்‌ 
இருதயங்களிலும்‌ பதிந்திருக்கவேண்டும்‌. 


கர்த்தர்‌ 


கானான்‌ தேசத்திற்குள்‌ பிரவேசிக்கும்போது. 
தங்கள்‌ மனதில்‌ கர்த்தர்‌ சொன்ன 
வார்த்தைகளையும்‌ சுமந்து செல்லவேண்டும்‌. 
கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரோடு 
உடன்படிக்கை செய்திருக்கிறார்‌. மோசே 
அந்த உடன்படிக்கையின்‌ வார்த்தைகளை 
இஸ்ரவேல்‌ ஜனத்தாருக்கு முன்பாக 
வாசிக்கவேண்டும்‌. இஸ்ரவேல்‌ புத்திரரும்‌ 
கர்த்தருடைய உடன்படிக்கையின்‌ 
வார்த்தைகளையும்‌, அந்த உடன்படிக்கையில்‌ 
சொல்லப்பட்டிருக்கிற நிபந்தனைகளையும்‌ 
அறிந்துகொள்ளவேண்டும்‌. 


(வேல்‌ புத்திரர்‌ கானான்‌ தேசத்தை 
கெத்தாக்கப்போலு அந்த தேசத்தில்‌. 
நிலைத்திருக்கவேண்டுமென்றால்‌, 


அவர்கள்‌ 
அவர்கள்‌ அந்த தேசத்தின்‌ 
அனுபவிக்கவேண்டுமென்றால்‌, 

கர்த்தருடைய உடன்படிக்கைக்கும்‌, 
அவர்‌ சொல்லியிருக்கிற நிபந்தனைகளுக்கும்‌ 
பரிபூரணமாக கீழ்ப்படியவேண்டும்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ இப்போது 
உடனே அறிந்துகொள்ளவேண்டிய 
பிரமாணங்கள்‌, அவர்களுக்கு இப்போதே 
பிரயோஜனமாயிருக்கிற கர்த்தருடைய 
வார்த்தைகள்‌ ஆகியவையெல்லாம்‌ 
அவர்களுக்கு அறிவிக்கப்பட வேண்டும்‌. 

ஆசாரியர்‌, லேவியர்‌: 
ஆகியோரைப்பற்றியும்‌, அவர்களுடைய 
ஊழியங்களைப்பற்றியும்‌ கர்த்தர்‌ சொன்ன 
பிரமாணங்கள்‌ இந்தப்‌ புஸ்தகத்தில்‌ 
மறுபடியுமாய்ச்‌ சொல்லப்படவில்லை. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ அறிந்துகொள்ளவேண்டிய 
அடிப்டை சத்தியங்கள்‌ அவர்களுக்கு 
மறுபடியுமாய்ச்‌ சொல்லப்படுகிறது. 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஊழியக்காரர்கள்‌. 
சுவிசேஷத்தை 
மறுபடியுமாய்‌ 


கர்த்தருடைய 
இயேசுகிறிஸ்துவின்‌ ர்‌ 
ஜனங்களுக்கு மறுபடியும்‌ 


அப்போஸ்தலர்‌ பவுல்‌ சொல்லுகிறார்‌. 

கர்த்தர்‌ ஒரு தரம்‌ சொன்னதை, 
நாம்‌ இரண்டு தரம்‌ கேட்பதற்கு 
ஆயத்தமாயிருக்கவேண்டும்‌. கர்த்தருடைய 
வார்த்தைகளை  அநேகந்தரம்‌ கேட்பதற்கு 
நாம்‌ விரும்பவேண்டும்‌. கர்த்தருடைய 
வார்த்தைகளை திரும்ப திரும்ப கேட்பது 
நமக்கு கிடைத்திருக்கிற சிலாக்கியம்‌. 


இயேசுகிறிஸ்துவின்‌ சுவிசேஷம்‌, 
உபாகமம்‌ புஸ்தகத்தைப்போல, நமக்கு 
இரண்டாவது பிரமாணமாயிருக்கிறது. 
சுலிசேஷமானது ஆலிக்குரிய பிரமாணம்‌. 
இது விசுவாசத்தின்‌ பிரமாணம்‌. 


ஸ்ரவேல்‌ புத்திரர்‌ சீனாய்‌ 
மலையிலிருந்து, புறப்பட்ட 
பிரயாணத்தைப்பற்றி, உபாகமம்‌ புஸ்தகத்தின்‌ 
ஆரம்பத்தில்‌: சொல்லப்பட்டிருக்கிறது. 
நான்காவது. அதிகாரத்தில்‌ 
கீழ்ப்படிதலின்‌ அவசியத்தைப்பற்றிச்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. பன்னிரண்டாவது 
அதிகாரம்‌ முதல்‌, இருபத்தேழாவது அதிகாரம்‌ 
ஒரு சில பிரமாணங்கள்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. 
பிரமாணங்களை 
(உபா 27,28 ஆகிய 
அதிகாரங்கள்‌). 
கர்த்தர்‌ தம்முடைய 
வாக்குத்தத்தங்களையும்‌, நிபந்தனைகளையும்‌, 
தம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும்போது 
வரும்‌. வக்க 
கீழ்ப்படியாவிட்டால்‌: 
சாபங்களையும்‌ 
சொல்லியிருக்கிறார்‌ 
அதிகாரங்கள்‌). 


இந்தப்‌ 


(பா 


ப்தகத்தி ல்‌ 
29,30 ஆகிய 





உபாகமம்‌ - 


BALWETHER 


CTT DEUTERONOMY 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
பிரமாணங்களை 
வைத்திருக்கவேண்டும்‌ (உபா 
அதிகாரம்‌. கர்த்தருடைய 
பாடலின்‌ 
(உபா 32-ஆவது 
மோசேயின்‌ ஆசீர்வாதத்தோடு 
புஸ்தகம்‌ முடிவு பெறுகிறது 
(உபா 33-ஆவது அதிகாரம்‌). 


- COMMENTARY 


விரிவுரை 


QOODNENS 
PUBLISHERS 


புதிய 
பிசாசினால்‌. 
ஆவியானவராலே. 
கொண்டு போகப்பட்டார்‌. 
தம்மிடத்தில்‌ கேட்ட 
கிறிஸ்துவானவர்‌ 
சொன்னபோது, 
என்று 
சொல்லியிருக்கிறார்‌ 
கிறிஸ்துவானவர்‌ 
சொன்ன வசனங்களையெல்லாம்‌. 
உபாகமம்‌ புஸ்தகத்திலிருந்து எடுத்து 
மேற்கோளாகப்‌ பயன்படுத்தியிருக்கிறார்‌ 

உபாகமம்‌ என்‌! பெயருக்‌ 
இன்பம்‌! பிரமாணம்‌. என்பது பொருள்‌ 
இந்தப்‌ புஸ்தகத்திற்கு, 
“நியாயப்பிரமாணத்தின்‌ பிரதி" (உபா 17:20) 
என்றும்‌ பொருள்‌ கூறலாம்‌. பிரதி 
என்பதற்கான எபிரெய வார்த்தை “மிஸ்நெஹ்‌” 
என்பதாகும்‌. இதற்குத்‌ “திரும்பக்கூறுதல்‌, 
இரட்டிப்பு” என்பது பொருளாகும்‌. 


ஏற்பாட்டுக்காலத்தில்‌ இயேசு 
சோதிக்கப்படுவதற்கு, 
வனாந்தரத்திற்கு 
பிசாசானவன்‌ 
கேள்விகளுக்கு 
பிரதியுத்தரம்‌ 
“எழுதியிருக்கிறதே"' 
மூன்று இடங்களில்‌ 
(மத்‌ 442707 
மேற்கோளாகச்‌ 





உபாகமம்‌ - 
DEUTERONOMY - COMMENTARY 


HLWETHER 
RAAT IMAL 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கானான்‌ 
தேசத்திற்குள்‌ பிரவேசிக்கப்போகிறார்கள்‌. 
மோசே அதற்கு முன்பாக மரிக்கப்போகிறார்‌. 
தான்‌ மரிப்பதற்கு முன்பாக மோசே சொன்ன 
கடைசி செய்தி இந்த அதிகாரத்தில்‌ 
ஆரம்பமாகிறது. நான்காம்‌ அதிகாரம்‌ 
வரையிலும்‌ மோசேயின்‌ கடைசி செய்தியே 
சொல்லப்பட்டிருக்கிறது. 


மோசேயின்‌ கடைசி பிரசங்க செய்தி 
எங்கே, எப்பொழுது சொல்லப்பட்டது. 
என்பதற்கான விவரம்‌ இந்த அதிகாரத்தின்‌ 
முதல்‌. ஐந்து வசனங்களில்‌. 
சொல்லப்பட்டிருக்கிறது (உபா 1-5) 


மோசே தன்னுடைய கடைசி 
செய்தியில்‌ இஸ்ரவேல்‌ சபையாருக்கு பல 
சம்பவங்களை ஞாபகப்படுத்தி சொல்லுகிறார்‌. 
ர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு ன்‌ 
வாக்குப்பண்ணியிருக்கிறார்‌ 
(உபா 1:6-8) 
கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
அதிபதிகளை 
(உபா 15-18), வேவுகாரர்கள்‌ கானான்‌ 
தேசத்தை சுற்றிப்பார்த்துவிட்டு திரும்பி வந்து, 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ மத்தியிலே துர்ச்செய்தி 
பரப்புகிறார்கள்‌. இதனால்‌ இஸ்ரவேல்‌ 
சபையார்‌ தங்கள்‌ அவிசுவாசத்தினால்‌ 
முறுமுறுக்கிறார்கள்‌ (உபா 1:19-33) 


இஸ்ரவேல்‌ சபையாருடைய 
அவிசுவாசமான வார்த்தைகளைக்‌ கேட்டு 
கர்த்தர்‌ அவர்கள்மீது கோபப்படுகிறார்‌. 
கர்த்தர்‌ அவர்கள்மீது தம்முடைய 
நியாயத்தீர்ப்பைச்‌ சொல்லுகிறார்‌. 
ஆனாலும்‌ இஸ்ரவேலின்‌ பின்சந்ததியாருக்கு 
கானான்‌ தேசம்‌ சுதந்தரமாக பங்கிட்டு 
கொடுக்கப்படும்‌ என்று கர்த்தர்‌ 
வாக்குப்பண்ணுகிறார்‌ (உபா 1:34-46) 


புத்திரருக்கு 
நியமித்திருக்கிறார்‌ 


SHC ONEIS 


UBLISHERS 


தேசத்தைச்‌ 
௬தந்தரித்துக்கொள்ளுங்கள்‌ 
உபா 1:1-8 


காதேஸ்பர்னேயாவிலிருந்து, 


உபா 1:2. சப்புக்கு எதிராகவும்‌, 
பாரானுக்கும்‌ தோப்பேலுக்கும்‌ 
லாபானுக்கும்‌ ஆஸரோத்துக்கும்‌. 
திசாகாபுக்கும்‌ நடுவாகவும்‌ இருக்கிற 
யோர்தானுக்கு. இக்கரையான 
வனாத்தரத்தின்‌ சமனான வெனியிலே 
வந்தபோது, மோசே இஸ்ரவேலர்‌ 
எல்லாரையும்‌ நோக்கிச்‌ கொன்ன 
வசனங்களாவன: 


உபா 1:8. எஸ்போனில்‌ குடியிருந்த 
எமோரியரின்‌ ராஜாவாகிய 
சிகோனையும்‌, எத்ரேயின்‌ அருகே. 
அஸ்தரோத்தில்‌ குடியிருந்த பாகானின்‌ 
ராஜாவாகிய ஓக்‌ என்பவனையும்‌, 
மோசே முறிய அடித்தபின்பு, 


உபா 134. நாற்பதாம்‌ வருஷம்‌ 
பதினோராம்‌ மாதம்‌ முதல்‌ தேதியிலே, 
மோசே இஸ்ரவேல்‌ புத்திரருக்குச்‌. 
சொல்லும்படி. தனக்குக்‌ கர்த்தர்‌ விதித்த 
யாவையும்‌ அவர்களுக்குச்‌ சொன்னான்‌. 


உபா 1:5. யோர்தானுக்கு இப்புறத்திலி 
ருக்கிற மோவாபின்‌ தேசத்தில்‌ மோசே: 
இந்த நியாயப்பிரமாணத்தை: 
விவரித்துக்‌ காண்பிக்கத்‌ தொடங்கி, 


உபா 1:6. ஓரேபிலே நம்முடைய 
தேவனாகிய கர்த்தர்‌ நம்மோடே 
சொன்னது என்னவென்றால்‌: நீங்கள்‌ 
இந்த மலையருகே தங்கியிருந்தது 
போதும்‌. 





உபாகமம்‌ - 
DEUTERONOMY - 


BALWETHER 
பிய 


உபா 1:7. நீங்கள்‌ திரும்பிப்‌ பிரயாணம்‌ 
புறப்பட்டு, எமோரியமின்‌ 
மலைநாட்டிற்கும்‌, அதற்கு அடுத்த 
எல்லா சமனான வெளிகளிலும்‌ 
குன்றுகளிலும்‌ பன்னத்தாக்குகளிலும்‌, 
தென்திசையிலும்‌ கடலோரத்திலும்‌ 
இருக்கிற கானானியரின்‌ தேசத்துக்கும்‌, 
வீபனோனுக்கும்‌, ஐப்பிராத்து நதி 
என்னும்‌ பெரிய நதிவரைக்கும்‌ 
போங்கள்‌. 
உபா 1:8. இதே, இத்த தேசத்தை 
க வைத்தேன்‌; 
கர்த்தர்‌ உங்கள்‌ 
ஆயிரகாமுக்கும்‌. 
யாக்கோபுக்கும்‌. 
பின்வரும்‌ அவர்கள்‌: 
டற்று ஆணையிட்டுக்‌ கொடுத்த. 
அத்‌; தேசத்தைச்‌ 
க த்துக்கொள்ளுங்கன்‌ என்றார்‌. 


மோசே இஸ்ரவேல்‌ 
தன்னுடைய கடைசி செய்தியை 
பிரசங்கம்பண்ணுகிறார்‌. இந்தப்‌ பிரசங்க 
செய்தி சொல்லப்பட்ட காலமும்‌, இடமும்‌, 
இந்தவசனப்பகுதியில்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
இஸ்ரவேல்‌ சபையார்‌ யோர்தானுக்கு 
இக்கரையான வனாந்தரத்தின்‌ சமனான 
வெளியிலே வந்திருக்கிறார்கள்‌. 
இது 'சமவெளிகளாகும்‌. 
(உபா 1:1,5). 


சபையாருக்கு, 


'மோவாபின்‌ 


மோவாபின்‌ 
கானான்‌ 
பிரவேசிக்க 


அந்த 
அவர்கள்‌ கானானியருக்கு 
விரோதமாக யுத்தம்பண்ணவேண்டும்‌. 
ஆனால்‌. மோசேயோ இஸ்ரவேல்‌ 
சபையாருக்கு, யுத்தம்பண்ணுவது சம்பந்தமான 
செய்தியை சொல்லாமல்‌, ஆவிக்குரிய 
செய்திகளை சொல்லுகிறார்‌. அவர்கள்‌ 
கர்த்தருடைய பிரமாணத்திற்கும்‌, 
கட்டளைகளுக்கும்‌, நியமங்களுக்கும்‌ 
எல்வாறு கீழ்ப்படிந்து ஜீவிக்கவேண்டுமென்று 
மோசே அவர்களுக்கு ஆலோசனை 
சொல்லுகிறார்‌. 


ஆயத்தமாயிருக்கிறார்கள்‌. 
தேசத்திலே 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இஸ்ரவேல்‌ சபையார்‌ எகிப்து 
தேசத்திலிருந்து புறப்பட்டு நாற்பது 
வருஷங்கள்‌ முடிவு பெறும்‌ சமயமாயிருக்கிறது. 
வசந்தகாலம்‌ போல புதிய காலம்‌ இஸ்ரவேல்‌ 
சபையாரை வரவேற்பதற்கு 
ஆயத்தமாயிருக்கிறது. அவர்கள்‌ 
கர்த்தருடைய நன்மையான ஈவுகளை 
அனுபலிக்கப்போகிறார்கள்‌. இந்த 
சூழ்நிலை: கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
ஏற்கெனவே சொன்ன 

பிரமாணங்களையும்‌, 

மோசே அவர்களுக்கு 


சேயீர்‌ மலைவழியாய்‌ ஒரேபுக்குப்‌ 
பதினொருநாள்‌ பிரயாண தூரத்திலுள்ள 
காதேஸ்பர்னேயாவிலிருந்து, சூப்புக்கு 
எதிராகவும்‌, பாரானுக்கும்‌ தோப்பேலுக்கும்‌ 
லாபானுக்கும்‌ ஆஸரோத்துக்கும்‌. 
திசாகாபுக்கும்‌ நடுவாகவும்‌ இருக்கிற 
யோர்தானுக்கு இக்கரையான 
வனாந்தரத்தின்‌ சமனான வெளியிலே. 
வந்தபோது, மோசே இஸ்ரவேலர்‌ எல்லாரையும்‌ 
நோக்கிச்‌ சொன்ன  வசனங்களாவன" 
(பா 1:12) என்று இந்த அதிகாரத்தின்‌ 
ஆரய்பத்தில்‌ முன்னுரையாக 
சொல்லப்பட்டிருக்கிறது. 


ஒரேபிற்கும்‌, காதேசிற்கும்‌ இடையில்‌ 
பதினொருநாள்‌ பிரயாண தூரம்‌ உள்ளது. 
இதில்‌ ஏழு நாட்கள்‌ அவர்கள்‌ சமவெளியில்‌ 
இருந்தார்கள்‌. இவ்விரண்டிற்கும்‌ 


தூம்‌ சுமார்‌ 160 


இந்த வார்த்தைகளைக்‌ 
செங்கடலுக்கு அருகிலும்‌, 
ந்தரத்திற்குப்‌ போகும்‌ 
சொன்ன துபோன்றுள்ளது. 
னால்‌ உபா 1:4-5 ஆகிய வசனங்களில்‌ 
யோர்தானுக்கு இப்புறத்திலிருக்கிற 
மோவாபின்‌ தேசத்தில்‌ மோசே இந்த 
நியாயப்பிரமாணத்தை விவரித்துக்‌ 
காண்பித்தார்‌ என்று எழுதப்பட்டிருக்கிறது. 
சீகோனையும்‌, ஓகையும்‌ ஜெயித்தபின்பு, 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


BALWETHER 
பிய 


ஐந்து வசனங்களும்‌ உபாகமம்‌ 
முன்னுரையாக 
மோசே 


'சமனானவெளி என்பதற்கான எபிரெய 
வார்த்தை “அரபா” என்பதாகும்‌. யோர்தானின்‌ 
சமனானவெளி தெற்கு திரையில்‌ 


பட்டணமான தோப்பேல்‌ வரையிலும்‌ இந்தச்‌ 

'சமவெளி விரிந்து பரவியிருக்கிறது. 

சமனான  வெளியிலிருந்துதான்‌. 

இந்தப்‌ பஸ்தகத்திலுள்ள 

நியாயப்பிரமாணத்தை விவரித்துக்‌ 

அதை எழுதியிருக்கிறார்‌. (உபா 13-5). 
யோர்தானுக்கு இப்புறத்திலிருக்கிற 

மோவாபின்‌ நேசத்தில்‌ மோசே 

நியாயப்பிரமாணத்தை 


காண்பிக்கத்‌ தொடங்குகிறார்‌ (உபா 


கக சொன்ன வார்த்தைகளை, மோசே 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு விவரித்து. 
சொல்லுகிறார்‌. 


மோசே 
எமோரியரின்‌ 


எஸ்போனில்‌ குடியிருந்த 
ராஜாவாகிய சீகோனையும்‌, 


எத்ரேயின்‌ அருகே. அஸ்தரோத்தில்‌ 
குடியிருந்த பாசானின்‌ ராஜாவாகிய 
ஒக்‌ என்பவனையும்‌, முறிய அடிக்கிறார்‌ 


சொல்லும்படி. தனக்குக்‌ கர்த்தர்‌ விதித்த 
யாவையும்‌ அவர்களுக்குச்‌ சொல்லுகிறார்‌ 
(வ 14) 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


வருஷம்‌ பதினோராம்‌ 

தேதியிலே' என்று 

எழுதப்பட்ட நாள்‌ 

மோசே இந்தப்‌ 

காரியங்களைப்‌ பேசிய 

காலமும்‌ தெளிவாக 

இங்கு கூறப்பட்டிருக்கிறது. (எண்‌ 33:3) 

உபாகமம்‌ புஸ்தகம்‌ முழுவதும்‌ ஒரேநாளில்‌ 

கூறப்பட்டு, அதே நாளில்‌ எழுதப்பட்டிருக்க 
வேண்டும்‌ (உபா 190). 


மோசே இஸ்ரவேல்‌ புத்திரருடைய 
விவரங்களைப்பற்றிச்‌' 
அவர்கள்‌ சீனாய்‌ 
பிரயாணம்பண்ணிய 

சம்பவத்திலிருந்து ஆரம்பிக்கிறார்‌. 
மோசே இஸ்ரவேல்‌ புத்திரரை நோக்கி, 
“ஓரேபிலே நம்முடைய தேவனாகிய கர்த்தர்‌ 
நம்மோடே சொன்னது என்னவென்றால்‌: 
[ட்‌ இந்த மலையருகே தங்கியிருந்தது 
ம்‌ திரும்பிப்‌ பிரயாணம்‌. 
(பா 167) என்று 


ஸ்ரவேல்‌ புத்திரர்‌ சீனாய்‌ மலையில்‌ 

பாளயமிறங்கியிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 

தங்கள்‌ கூடாரங்களை எடுத்துக்கொண்டு, 

ஈனோரியரின்‌ மகைநாட்டற்கும்‌, அதற்க 

எல்லா சமனான வெளிகளிலும்‌ 

தங்கம்‌ 

லும்‌ கடலோரத்திலும்‌ 

கானானியரின்‌ தேசத்துக்கும்‌, 

ஜப்பிராத்து நதி 

நதிவரைக்கும்‌ 

ப்படுப்போகவேண்டும்‌ (உபா 1:7) என்பது 
கர்த்தருடைய கட்டளையாகும்‌. 


சபையார்‌ 
அநேக 
தங்கியிருக்கிறார்கள்‌. 
“நீங்கள்‌ இந்த 
தங்கிமிரந்ததுபோதும்‌" என்று 
சொல்லுகிறார்‌. இஸ்ரவேல்‌ 
தாழ்த்துவதற்காகவம்‌, 
தேசத்தை  சுதந்தரிப்பதற்கு. 
ஆயத்தம்பண் ணுவதற்காகவும்‌, 
மத்தியிலே தம்முடைய 
சொல்லுவதற்காகவும்‌ 


சீனாய்‌ 
நாட்களாக 
ஆகையினால்‌ 
மலையருகே 
கர்த்தர்‌ 
சபையாரை 
வாக்குத்தத்த 
அவர்களை 
அவர்கள்‌ 
பிரமாணத்தை 
கர்த்தர்‌ 





உபாகமம்‌ - 
DEUTERONOMY - 


(யய 
பிய 


ஜனங்களை வழிநடத்துகிறார்‌. 

சித்தத்தின்‌ பிரகாரமாகவே 

சபையாருக்கு ஒவ்வொரு சம்பவமும்‌ 
நடைபெறுகிறது. கர்த்தர்‌ சில சமயங்களில்‌ 
அவர்களுக்கு ஆவிக்குரிய பிரச்சனைகளை 
அனுமதிக்கிறார்‌. அவர்களுடைய 
சரீரத்தையும்‌ மனதையும்‌ துன்பப்படுத்துகிறார்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ பல சமயங்களில்‌: 
வேதனைகளையும்‌, மனகஷ்டங்களையும்‌: 
அனுபவிக்கிறார்கள்‌. 


ஆனாலும்‌ இஸ்ரவேல்‌ 
நிரந்தரமாக  கஷ்டப்படவேண்டும்‌ 
கர்த்தருடைய சித்தமல்ல. 

அனுமதிக்கும்‌ காலம்‌ வரையிலும்‌ 
அவர்களுக்கு கஷ்டம்‌ வரும்‌. கர்த்தருக்கு 
ஏற்ற வேளை வரும்போது, அவர்களுடைய 
கஷ்டம்‌ அவர்களை விட்டு நீங்கிப்போகும்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய தெய்வீக சித்தத்தை 
நிறைவேற்றுவதற்காகவும்‌, வேறு சில 
விசேஷித்த நோக்கங்களுக்காகவும்‌, 
இஸ்ரவேல்‌ சபையாருக்கு கஷ்டங்களை 
அனுமதிக்கிறார்‌. கர்த்தருடைய திட்டத்தின்‌ 
பிரகாரமாக வேல்‌ சபையார்‌ 
இதுவரையிலும்‌ சீனாய்‌ மலையருகே 
தங்கியிருக்கிறார்கள்‌. 


தாம்‌ நியமித்த. 

இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 

தங்கியிருக்கிறார்கள்‌ என்பதை 

அறிந்திருக்கிறார்‌. ஆசையினால்‌ கர்த்தர்‌ 
ப்‌ பார்த்து, “நீங்கள்‌ இந்த 
, தங்கியிருந்ததுபோதும்‌' என்று 


புத்திரர்‌ 
என்பது 
கர்த்தர்‌ 


கஞ்‌ 
மனவேதனைகளிலிருந்தும்‌ 


குட்டளையிடுகிறார்‌. 
அடிமைத்தனத்திலிருந்து, 
சுவீகார 
புறப்பட்டுப்போகிறார்கள்‌. 


அவர்கள்‌ ஆவிக்குரிய 
, ஆலிக்குரிய 


பெற்றுக்கொள்ளப்போகிறார்கள்‌. 


எவர்கள்‌ தேவனுபை! 
'நடத்தப்படுகிறார்களோ,, 
தேவனுடைய 
அந்தப்படி 


“மேலும்‌ 
ஆவியினாலே 
அவர்கள்‌. 
புத்திரராயிருக்கிறார்கள்‌. 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


திரும்பவும்‌ பயப்படுகிறதற்கு நீங்கள்‌ 
அடிமைத்தனத்தின்‌ ஆவியைப்‌ பெறாமல்‌, 
அப்பா பிதாவே, என்று கூப்பிடப்பண்ணுகிற 
புத்திரசுவிகாரத்தின்‌ ஆவியைப்‌ பெற்றீர்கள்‌” 
(ரோம 8445). 
இஸ்ரவேல்‌. 
அடிமைகளல்ல அவர்கள்‌ 
ஆவியினால்‌. நடத்தப்படுகிறவர்கள்‌ 
மினால்‌ அவர்கள்‌ தேவனுடைய 
புத்திரராயிருக்கிறார்கள்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
புத்திரருக்கு கானான்‌ தேசத்தை 
சுதந்தரமாகக்‌ கொடுக்கிறார்‌. இஸ்ரவேல்‌ 
சபையார்‌ சீக்கிரத்தில்‌ கானான்‌ தேசத்தை 
சுதந்தரித்து, அதிலே 


வாசம்பண்ணப்போகிறார்கள்‌. 


சபையார்‌ 


பிதாக்களாகிய 
ஆபிரகாமுக்கும்‌ ஈசாக்குக்கும்‌ 
யாக்கோபுக்கும்‌ அவர்களுக்குப்‌ பின்வரும்‌ 
அவர்கள்‌ சந்ததிக்கும்‌ ஆணையிட்டுக்‌ 
கொடுத்த தேசத்தைச்‌ 
சதந்தரித்தக்கொள்ளுங்கள்‌" பா 18) 
என்று சொல்லுகிறார்‌. 

ஸ்ரவேல்‌ புத்திரர்‌ சீனாய்‌ 
த்தது ம்‌ போது, 
கர்த்தர்‌ அவர்களுக்கு சொன்ன மூன்று 
கட்டளைகளைப்பற்றிய விவரம்‌ வருமாறு : 

1. நீங்கள்‌ இந்த. 
தங்கியிருந்தது போதும்‌. 
திரும்பிப்‌ பிரயாணம்‌ 
போங்கள்‌ (உபா 1:6-7) 


மலையருகே 
நீங்கள்‌ 
புறப்பட்டு 


எமோரியரின்‌ மலைநாட்டிற்கும்‌, அதற்கு 
அடுத்த எல்லா சமனான வெளிகளிலும்‌ 
குன்றுகளிலும்‌ பள்ளத்தாக்குகளிலும்‌, 
தென்திசையிலும்‌ கடலோரத்திலும்‌ 
இருக்கிற கானானியரின்‌ தேசத்துக்கும்‌, 
லீபனோனுக்கும்‌, ஐப்பிராத்து நதி 
என்னும்‌ பரிய நதிவரைக்கும்‌ 
போங்கள்‌ (உபா 1:7) 
நீங்கள்‌ போய்‌, 
பிதாக்களாகிய 


கர்த்தர்‌ உங்கள்‌ 
ஆபிரகாமுக்கும்‌. 
ஈசாக்குக்கும்‌ யாக்கோபுக்கும்‌ 
அவர்களுக்குப்‌ பின்வரும்‌ அவர்கள்‌ 
சந்ததிக்கும்‌ ஆணையிட்டுக்‌ கொடுத்த 
அந்த தேசத்தைச்‌ சுதந்தரித்துக்‌ 
கொள்ளுங்கள்‌ (உபா 1:8) 





உபாகமம்‌ - 
DEUTERONOMY - 


கர்த்தர்‌ ஆபிரகாமுக்கும்‌ ஈசாக்குக்கும்‌ 
யாக்கோபுக்கும்‌ கானான்‌ தேசத்தை 
வாக்குப்பண்ணியிருக்கிறார்‌. கர்த்தர்‌ இந்த 
தேசத்தை ஆபிரகாமிற்கும்‌, (ஆதி 1221-7; 
ஆதி 1314-17;ஆதி 1518-21; ஆதி 17:7-8), 
ஈசாக்கிற்கும்‌, (ஆதி 26:34), 
யாக்கோபிற்கும்‌ (ஆதி 283-434) 
வாக்குப்பண்ணியிருக்கிறார்‌. 

புதிய ஏற்பாட்டுக்காலத்து. 
விசுவாசிகளாகிய நாம்‌ பரம கானானை 
நோக்கி பிரயாணம்பண்‌ ணுகிறோம்‌. 
இந்தப்‌ பூமியிலே நமக்கு நிலையான நகரம்‌ 
இல்லை. பரலோகமே நம்முடைய நித்திய 
வாசஸ்தலம்‌. பரமகானானை நோக்கி 
முன்னேறிப்போகுமாறு, கர்த்தர்‌ 
விசுவாசிகளுக்கு கட்டளை கொடுக்கிறார்‌ 
நம்முடைய ஆவிக்குரிய பிரயாணத்தில்‌, 
பரமகானனை நோக்கிப்‌ பார்த்து, 
உற்சாகம்‌ பெறவேண்டும்‌. பரமகானனை 
பற்றிய நினைவுகளும்‌ தியானங்களும்‌ 
நம்முடைய ஆவிக்குரிய சோர்வுகளையும்‌, 
அவிசுவாசங்களையும்‌ நம்மை விட்டு 
அகற்றிப்போடவேண்டும்‌. 


இஸ்ரவேலின்‌ அதிபதிகள்‌ 
உபா 1:9-18 


உபா 1:9. அக்காலத்திலே நான்‌ 
உங்களை நோக்கி: நான்‌ ஒருவனாக. 
உங்கள்‌ பாரத்தைத்‌ தாங்கக்கூடாது. 


உபா 1:10. உங்கள்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
உங்களைப்‌: பெருகப்பண்ணினார்‌; 
இதே, இத்நானில்‌ நீங்கள்‌ 
வானத்து  நட்சத்திரங்கனைப்போலத்‌. 
திரனாயிருக்கிறீர்கள்‌.. 


உபா 111. இப்பெ 
இருக்கிறதைப்‌ பார்க்கிலும்‌ 
ஆயிரமடங்கு அதிகமாகும்படி உங்கள்‌ 
பிதாக்களின்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
உங்களுக்குச்‌ சொல்லியபடியே 
உங்களை ஆசீர்வதிப்பாராக. 


நீங்கள்‌ 


உயா 112. 
வருத்தத்தையும்‌ 
வழக்குகளையும்‌ 
தாங்குவது எப்படி? 


உங்கள்‌. 
மிரயாகத்தையும்‌ 
நான்‌ ஒருவனாய்த்‌ 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


உங்களுக்கு. 

ஏற்படுத்தும்பொருட்டு, 

உங்கள்‌ கோத்திரங்களில்‌ ஞானமும்‌ 

விவேகமும்‌ அறிவும்‌ உன்னவர்கள்‌. 

என்று பேர்பெற்ற மனிதரைத்‌ 

தெரித்துகொள்ளுங்கள்‌. என்று 
சொன்னேன்‌. 


உபா 1:14.  தீங்கள்‌ எனக்குப்‌ 
பிரதியுத்தரமாக: தீர்‌ செய்யச்சொன்ன 
காரியம்‌ நல்லது என்கிறீர்கள்‌. 


உபா 1:15. ஆகையால்‌ நான்‌ ஞானமும்‌ 
அறிவுமுன்ன மனிதராகிய உங்கள்‌ 
'கோத்திரங்களின்‌. வம்சபதிகனைத்‌. 
தெரித்துகொண்டு, அவர்கள்‌ 
உங்களுக்குத்‌ தலைவராயிருக்கும்படி, 
அதியதிகளாகவும்‌, 
அதிபதிகளாகவும்‌, 
அதியதிகளாகவும்‌, 
அதியதிகனாகவும்‌ 
கோத்திரங்களில்‌ 


அக்காலத்திலே 

நியாயாதியதிகனை. 

நீங்கள்‌ உங்கள்‌ 

வியாச்சியங்களைக்‌ 

இருபட்சத்தாராகிய உங்கள்‌ 

சகோதரருக்கும்‌, அவர்களிடத்தில்‌ 

தங்கும்‌ அத்தியனுக்கும்‌, தீதியின்படி. 
தீர்ப்புச்செய்யுங்கள்‌.. 


உபா. 1317. 
முகதாட்சிணியம்‌ 
பெரியவனுக்குச்‌. செவிகொடுப்பது 
போலச்‌. சிறியவனுக்கும்‌ 
செவிகொடுக்கக்கடவீர்கள்‌; மனிதன்‌ 
பயாப்படீர்கனாக;. 

தேவனுடையது; 

கடினமாயிருக்கும்‌. 

என்னிடத்தில்‌ 

நான்‌ 


நியாயத்திலே 
பாராமல்‌ 


அதைக்‌ கேட்பேன்‌ என்று சொல்லி, 


உபா 1:18. தீங்கள்‌ செய்யவேண்டிய 
காரியங்கள்‌ யாவையும்‌ அக்காலத்திலே. 
கட்டனையிட்டேன்‌. 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


BALWETHER 
பிய 


இஸ்ரவேல்‌ சபையார்‌ திரளான 
எண்ணிக்கையிலிருக்கிறார்கள்‌. மோசே 
அவிகளுக்கு தலைவாயிருக்கிதார்‌. அவர்‌ 
ஒருவரால்‌ இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ எல்லோரையும்‌ 
ஆளுகை செய்ய முடியாது. இஸ்ரவேல்‌ 
சபையார்‌ எல்லோரையும்‌ கர்த்தருக்குள்‌. 
வழிநடத்துவதற்கும்‌, 
வழக்குகளை 
விசாரிப்பதற்கும்‌, 
பயந்து ஆளு 
மோசே இஸ்ரவேலின்‌ 
நியமனம்பண்ணுகிறார்‌. 

இஸ்ரவேல்‌ சபையார்‌ எல்லோரையும்‌ 
தான்‌ மாத்திரமே ஆளுகை செய்யவேண்டும்‌. 
என்னும்‌ சுயநலம்‌ மோசேயினிடத்தில்‌: 
காணப்படவில்லை. இஸ்ரவேல்‌ 
தேசத்தில்‌ கர்த்தருடைய ஆளுகை 
நடைபெறவேண்டும்‌ என்பதே மோசேயின்‌ 
விருப்பம்‌ 

மோசே அக்காலத்தில்‌ இஸ்ரவேல்‌. 
புத்திரரை நோக்கி, “நான்‌ ஒருவனாக உங்கள்‌ 
பாரத்தை தாங்கக்கூடாது" (உபா 19) 
என்று சொன்னார்‌. 

இஸ்ரவேல்‌ 
க்‌ 
மிகவும்‌  ாசுப்புகித்‌ 
ஆபிரகாமுக்குச்‌ 


மோசே 
நோக்கி, 
உங்களைப்‌ 


இஸ்ரவேல்‌ சுபையாரை 
உங்கள்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
பெருகப்பண்ணினார்‌: 
இதா. இரான்‌ நங்கள்‌ 
நட்சத்திரங்களைப்போலத்‌ 
ன்ட்‌ நீங்கள்‌ இப்பொழுது 
இருக்கிறதைப்‌ பார்க்கிலும்‌ ஆயிரமடங்கு 
அதிகமாகும்படி உங்கள்‌. பிதாக்களின்‌ 
தேவனாகிய கர்த்தர்‌ உங்களுக்குச்‌ 
சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக” 
(உபா 1:10,11) என்று சொல்லுகிறார்‌. 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ந்நாள்‌ என்னும்‌ வாக்கியத்தை மோசே 
உபா 1:10 ஆவது வசனத்திலிருந்து 
உபா 32:46 ஆவது வசனம்‌ வரையிலும்‌ 70 
பயன்‌ படுத்தியிருக்கிறார்‌. 
புஸ்தகம்‌ ஒரே 
நாளில்‌ 
பதினொறாம்‌ 
ல்‌ இந்தப்‌ 

புஸ்தகம்‌ எழுதப்பட்டிருக்கிறது. (உபா 1:4) 
இன்று 


வயதுள்ளவன்‌. 


நான்‌ 


நூற்றிருபது 
(உபா 3:2). 


அன்றைக்கே 


அதத்‌ 
(உபா 31:22). 
நியாயப்பிரமாணத்தின்‌ 
முழுவதையும்‌ ஒரு புஸ்தகத்தில்‌ எழுதி 
த்தபின்பு (உபா 31:24), இன்று நான்‌ 
ன்னும்‌ உங்களுடன்‌ உமிரோடிருக்கையில்‌. 
(உபா 31:27). இந்த நாளிலேதானே 
கர்த்தர்‌ மோசேயை நோக்கி: (உபா 32:48-50) 
என்று மோசே பல சந்தர்ப்பங்களில்‌, 
“இந்நாள்‌” என்னும்‌ வார்த்தையை 
பயன்படுத்துகிறார்‌. 
இஸ்ரவேல்‌. 


ட புத்திரர்‌ இந்நாளில்‌ 
வானத்து 


நடாத்திங்களைபபோளத்‌ 
திரளாயிருக்கிறார்கள்‌. இஸ்ரவேல்‌. 
பத்திரரின்‌ ஜனத்தொகை வானத்து 
நட்சத்திரங்களைப்‌ போலத்‌ திரளாயிருக்கும்‌. 
என்னும்‌ தீர்க்கதரிசனத்தை மோசே 
விசுவாசித்துக்‌ கூறுகிறார்‌ 

கர்த்தருடைய 
பெரிதாயிருப்பதுபோல, 
விசுவாசமும்‌ 


வாக்குத்தத்தம்‌ 

நம்முடைய 
பெரிதாயிருக்கவேண்டும்‌. 
நம்முடைய அலிசுவாசத்தினாலும்‌, 


அற்ப. விசுவாசத்தினாலும்‌ 
வாக்குத்தத்தங்களையும்‌, 
ஆசீர்வாதங்களையும்‌, 

நாம்‌ மட்டுப்படுத்தக்கூடாது. கர்த்தர்‌ 
நம்மை அதிகமாய்‌ ஆசீர்வதிக்க 
விரும்பும்போது. நம்முடைய 
அலிசுவாசத்தினிமித்தமாக, கர்த்தருடைய 
ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளாமல்‌. 
போய்விடக்கூடாது. 


கர்த்தருடைய 


அவருடைய 
நன்மைகளையும்‌ 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


போரு 
பிய 
கர்த்தர்‌ நம்மை 

விரும்பும்போது, 

அவிசுவாசத்தினால்‌ 
கோழைகளாயிருக்கக்கூடாது. 

நமக்கு நன்மையான 

கொடுக்க விரும்பும்போது, 
விசுவாசத்தினால்‌ கர்த்தருடைய 
நன்மைகளைப்‌ பெற்றுக்கொள்ளாமல்‌, 
நம்முடைய அவிசுவாசத்தினால்‌ உண்டாகும்‌. 
தீமைகளைப்‌ பெற்றுக்கொள்ளக்கூடாது. 
கர்த்தர்‌ நமக்கு சொல்லியிருக்கிற 
வாக்குத்தத்த்களை பெற்றுக்கொள்வதற்கு, 
நாம்‌ ஆயத்தமாய்‌ காத்திருக்கவேண்டும்‌. 


ரவேல்‌ த்தார்‌ 
நேசத்திலந்த ன்ப 


பேர்‌. இருந்தார்களோ 
ஆயிரம்‌ 


எகிப்து 
எவ்வளவு. 
அதைப்போல 
இனிமேல்‌ மடங்கு 
அதிகயாயிநப்பர்கள்‌. இது கர்த்தருடைய 
வாக்குத்தத்தம்‌ நீங்கள்‌ இப்பொழுது. 
இருக்கிறதைப்‌ பார்க்கிலும்‌ து 
அதிகமாகும்டி உங்கள்‌ ஈக்களின்‌: 
தேவனாகிய கர்த்தர்‌ உங்களுக்குச்‌ 
சொல்லியிருக்கிறார்‌” (உபா 1:1). 


“நீங்கள்‌ இப்பொழுது இருக்கிறதைப்‌ 
பார்க்கிலும்‌ ஆயிரமடங்கு அதிகமாகும்படி" 
கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ சபையாரை 
ஆசீர்வதிக்கவேண்டுமென்று மோசே 
சொல்லுகிறார்‌. எகிப்து தேசத்திலிருந்து 
புறப்பட்ட இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ தொகை. 
4067200 பேர்‌. மேலும்‌ அவர்களோடு 
கந்திரந்தகர்கள்‌ 2033500 பேர்‌. ஆக 

மொத்தம்‌ எகிப்து தேசத்திலிருந்து 
புறப்பட்டவர்களின்‌ 
600,800 பேராகும்‌. இது கல்‌ மடங்கு 
அதிகமானால்‌ இவர்களுடைய எண்ணிக்கை 
600 கோடியாக இருக்கும்‌. 

ஸ்ரவேல்‌ சபையாரின்‌ எண்ணிக்கை. 
திரளாய்ப்‌ பெருகும்‌? பாது, அவர்கள்‌ 
எல்லோரையும்‌ தான்‌ மாத்திரமே ஆளுகை 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


உங்கள்‌ 
என்று மோசே 


நான்‌ ஒருவனாக 
பாரத்தைத்‌ தாங்கக்கூடாது” 
இஸ்ரவேல்‌. சபையாரை நோக்கி 
சொல்லுகிறார்‌. இஸ்ரவேல்‌ சபையாரை 
ஆளுகை செய்கிற அதிகாரம்‌ மோசேக்கு 
கொடுக்கப்பட்டாலும்‌, அந்த அதிகாரத்தை 
தான்‌ ஒருவர்‌ மாத்திரமே 
பயன்படுத்தக்கூடாது. மோசே 
நினைக்கிறார்‌. 

உங்கள்‌ 
பிரயாசத்தையும்‌ 


என்று 


வருத்தத்தையும்‌ 
வழக்குகளையும்‌ நான்‌ 
ஒருவனாய்த்‌ தாங்குவது எப்படி?” 
(உபா 122) என்று மோசே இஸ்ரவேல்‌ 
சபையாரிடத்தில்‌ கேட்கிறார்‌. 


| இஸ்ரவேல்‌ புத்திரரை ளுகை 
செய்வதற்கு அவர்களுக்கு. அதிபநிகளை 
ஏற்படுத்தவேண்டும்‌ என்பது மோசேயின்‌ 
ப்பம்‌ ஆனால்‌ மோசே தன்னுடைய 
சுயவிருப்பத்தை நிறைவேற்ற விரும்பவில்லை. 

தன்னுடைய சுயபுத்தியையும்‌, 

த்தையும்‌ சார்ந்துகொள்ளவில்லை. 


அதிபதிகளை 
மோசே 


வைத்துக்கொள்ளவும்‌. 


மோசே இஸ்ரவேல்‌ புத்திரரை றத 
உங்களுக்கு 

ஏற்படுத்தும்பொருட்டு, 

கோத்திரங்களில்‌ ஞானமும்‌ 


தக்‌ 
உங்கள்‌ 
விவேகமும்‌ 
அறிவும்‌ உள்ளவர்கள்‌ என்று பேர்பெற்ற 
மனிதரைத்‌ தெரிந்துகொள்ளுங்கள்‌" 
(உபா 1:13) என்று சொல்லுகிறார்‌. 
இஸ்ரவேலின்‌ 
அதிபதிகளிடத்தில்‌ 
தகுதிகளைப்பற்றி 
சொல்லப்பட்டிருக்கிறது. 
வருமாறு : 


காணப்படவேண்டிய 
பரிசுத்தவேதாகமத்தில்‌ 
அதன்‌ விவரம்‌ 


விவேகமும்‌ 


1. ஞானமும்‌ 
வ இருக்க 


உள்ளவர்களாக 
(உபா 1:13) 


வேண்டும்‌. 


பேர்பெற்ற மனிதராக 
வேண்டும்‌. (உபா 113) 


நீதியையும்‌, நியாயத்தையும்‌ நேசிக்க 
வேண்டும்‌. (உபா 1:16; உபா 16-18-19; 
உபா 27:19; சக 7:9-10) 


இருக்க 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


முக பார்க்கக்கூடாது. 
(உபா 1:17; உபா 1619; உபா 251; 
ஏசா 5:23) 
பயப்படக்கூடாது. (உபா 1:17) 
வியாச்சியங்களைக்‌ கேட்க 
(உபா 1:17) 


வேண்டும்‌. 
பலன்கொண்டு. திடமனதாயிருக்க 
வேண்டும்‌. (யோசு 1:7) 
நியாயப்பிரமாணத்திற்குக்‌. 
கீழ்ப்படிந்திருக்க 

(யோசு 1:7-8) 


வேண்டும்‌. 


தேவனுக்குப்‌ பயந்தவர்களாக இருக்க 
வேண்டும்‌. (யாத்‌ 18:21; சோமு 23:3; 


எஸ்றா 7:25) 


உண்மையுள்ளவர்களாக 
இருக்கவேண்டும்‌. யாத்‌ 19:21: 
உபா 1619) 


பேராசையை  வெறுக்கிறவர்களாக 
இருக்க வேண்டும்‌. (யாத்‌ 18:21) 


பரிதானம்‌ வாங்க மறுக்கிறவர்களாக 
இருக்கவேண்டும்‌. (யாத்‌ 23:8) 


ஸ்ரவேல்‌ புத்திரரும்‌ மோசேயின்‌ 

கண்னை என தரக்கிறாரக்‌. 
அவர்கள்‌ மோசேக்கு பிரதியுத்தரமாக, “நீர்‌ 
செய்யச்சொன்ன காரியம்‌ நல்லது” 
(உபா 14) என்று சொல்லுகிறார்கள்‌. 


இஸ்ரவேலின்‌ அதிபதிகள்‌, இஸ்ரவேல்‌ 
சபையாரை ஆளுகை  செய்யப்போகிறார்கள்‌. 
அவர்களை இஸ்ரவேல்‌ சபையாரே 
தெரிந்துகொள்கிறார்கள்‌. மோசே 
இஸ்ரவேலின்‌ அதிபதியாக யாரையும்‌ 
தெரிந்தெடுக்கவில்லை. ஜனங்களே தங்கள்‌ 
அதிபதிகளை தெரிந்துகொள்வதினால்‌, 
அவர்கள்‌ தங்கள்‌ 

கீழ்ப்படிந்து நடப்பார்கள்‌. 

ஆளுகைகளை அங்கீகரிப்பார்கள்‌. 


உள்ளவர்களாய்‌ இருக்கவேண்டும்‌ என்று 
மோசே சொல்லுகிறார்‌. அவர்கள்‌ தங்கள்‌ 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கோத்திரத்தார்‌ மத்தியிலே நற்குணங்களில்‌ 
பேர்பெற்றவர்களாயிருக்கவேண்டும்‌. அப்படிப்‌ 
பட்டவர்களே இஸ்ரவேலை ஆளுகை 
செய்வதற்கு தகுதியுள்ளவர்கள்‌. 

மோசேயின்‌: ஆலோசனையை 
இஸ்ரவேல்‌ சபையார்‌ ஏற்றுக்கொள்கிறார்கள்‌. 
ஆகையால்‌ நான்‌ ஞானமும்‌ அறிவுமுள்ள 
மனிதராகிய உங்கள்‌ கோத்திரங்களின்‌ 
வம்சபதிகளைத்‌ தெரிந்துகொண்டு, அவர்கள்‌ 
உங்களுக்குத்‌. 'தலைவராயிருக்கும்படி, 
ஆமிரம்பேருக்கு அதிபதிகளாகவும்‌, 
நூறுபேருக்கு அதிபதிகளாகவும்‌, 
ஐம்பதுபேருக்கு அதிபதிகளாகவும்‌, 


ஏற்படுத்திவைத்தேன்‌"' 

மோசே சொல்லுகிறார்‌. 
இஸ்ரவேல்‌ 

தெரிந்துகொள்ளப்பட்ட 


அவர்களை 


பா 115) என்று 


சபையாரால்‌ 


அதிபதிகளே, 


ஆஞ்கை 

இனிமேல்‌ இஸ்ரவேல்‌ 

தங்கள்‌ தலைவர்களுக்கு 
கலகும்பண்ணும்போது, 

மோசேக்கு. விரோதமாக 
கலகம்பண்ணாமல்‌, நாங்கள்‌ ஏற்படுத்தின 


விரோதமாக 


புத்திரர்‌ 
தெரிந்‌ லங்கு பொல்‌ 


இஸ்ரவேலின்‌ அதிபதிகளுக்கு என்னென்‌ 

ள்‌ இருக்கவேண்டுமென்று மோசே 

க போதிக்கிறார்‌. அவர்கள்‌ 

ம்‌ அறிவுமுள்ள 

மனிதராயிருக்கவேண்டும்‌. அவர்கள்‌ 
நம்பிக்கைக்குரியவர்களாயிருக்கவேண்டும்‌. 

தங்களுக்கு கொடுக்கப்படும்‌ பொறுப்புக்களை 

அவர்கள்‌ நேர்த்தியாய்‌. செய்து முடிக்கும்‌ 

'திறமையுள்‌ எவர்களாயிருக்கவேண்டும்‌. 
ல்‌ உண்மையிருக்குவேண்டும்‌. 
தங்கள்‌ 


இஸ்ரவேல்‌ சபையாருக்கு அதிபதிகள்‌ 
நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள்‌. 

இஸ்ரவேலின்‌ 

எனவும்‌ அழைக்கப்படுகிறார்கள்‌. 
இஸ்ரவேலின்‌ நியாயாதிபதிகளுக்கு 
கட்டளை கொடுக்கிறார்‌. 





யப்‌ க 


பிய 


மோசே 
நியாயாதிபதிகளை 
உங்கள்‌ சகோதரரின்‌ வியாச்சியங்களைக்‌ 
கேட்டு,  இருபட்சத்தாராகிய உங்கள்‌ 
சகோதரருக்கும்‌, அவர்களிடத்தில்‌ தங்கும்‌ 
அந்நியனுக்கும்‌, நீதியின்படி 
தீர்ப்புச்செய்யுங்கள்‌" (உபா 1:16) என்றும்‌, 

"நியாயத்திலே. முகதாட்சிணியம்‌ 
பாராமல்‌ பெரியவனுக்குச்‌ 
செவிகொடுப்பதுபோலச்‌ சிறியவனுக்கும்‌ 
செவிகொடுக்கக்கடவீர்கள்‌:: மனிதன்‌ 
த்திற்குப்‌ பயப்படீர்களாக; நியாயத்தீர்ப்பு 
)வனுடையது:: உங்களுக்குக்‌ 
கடினமாயிருக்கும்‌ காரியத்தை என்னிடத்தில்‌ 
கொண்டுவாருங்கள்‌: நான்‌ அதைக்‌ 
கேட்பேன்‌" (பா 127) என்றும்‌ 


சொல்லுகிறார்‌. 


எண்‌ 1113-27 ஆகிய வசனங்களில்‌ 
கூறப்பட்டிருக்கும்‌ எழுபது மூப்பர்கள்‌ 
இஸ்ரவேலின்‌ பிரதான நியாயாதிபதிகளாக 
இருக்கிறார்கள்‌. பத்து ஐம்பது, நூறு. 
ஆயிரவருக்குத்‌ 
வியாச்சியங்களை தீர்ப்பு 
வழங்குவார்கள்‌. பெரிய வழக்குகள்‌ எழுபது 
மூப்பர்களிடத்திலும்‌, மோசேயினிடத்திலும்‌ 
வரும்‌. உபா 1:16-17). 

மோசே 
கூறிமிருக்கும்‌. 
வருமாறு : 


நியாயாதிபதிகளுக்குக்‌ 


கட்டளைகளின்‌ விவரம்‌. 


தீர்ப்புச்‌ சங்கை! (உபா 146. 
நியாயத்திலே முகதாட்சிணியம்‌ 
பார்க்காதீர்கள்‌ (உபா 197). 
பெரியவனுக்குச்‌ செவிகொடுப்பதுபோலச்‌ 
செவ்கொடுக்கவேண்டும்‌ 


முகத்திற்குப்‌ 
நியாயத்தீர்ப்பு 


பயப்படக்கூடாது. 
'தேவனுடையது. 


DEUTERONOMY - COMMENTARY 


“மப மற 


PUBLISHERS 


6. உங்களுக்குக்‌ கடினமாயிருக்கும்‌ 
காரியத்தை என்னிடத்தில்‌ கொண்டு 
வாருங்கள்‌; நான்‌ அதைக்‌ கேட்பேன்‌. 


பொறுமையுமுள்ளவர்களாயிருக்கவேண்டும்‌. 
அவர்கள்‌ இருபக்கத்து வழக்குகளின்‌ 
விவரங்களையும்‌ கவனமாயும்‌ பொறுமையாயும்‌, 
முழுமையாயும்‌ கேட்கவேண்டும்‌. கர்த்தர்‌ 
தமது கிருபையினால்‌ நமக்கு இரண்டு 
செவிகளை கொடுத்திருக்கிறார்‌. நாம்‌. 
கவனமாய்க்‌ கேட்கவேண்டும்‌ என்பது 
கர்த்தருடைய சித்தம்‌. 

உள்ள ஞானிகள்‌ 
நாவினால்‌ 

உபதேசம்பண்ணும்போது, 
கற்றுக்கொள்கிறவர்களாகிய நாம்‌, 
நம்முடைய செவிகளால்‌ உபதேசங்களை 
கவனமாய்க்‌ கேட்கவேண்டும்‌. 


“இளைப்படைந்தவனுக்கு. 
சமமத்திற்கேற்த வார்த்தை. சொல்ல. நான்‌ 
அறியும்படிக்கு, கர்த்தராகிய ன்டவர்‌ 


ர அத்வ கதப் தனக 
செவி! 


கேட்கும்படி என்‌ 
குவனிக்கச்செய்கிறார்‌" (ஏசா 50:4) 


நியாயாதிபதிகள்‌ நீதியின்படி தீர்ப்ப 
செய்யவேண்டும்‌. அவர்கள்‌ நியாயத்திலே 
முகத்தாட்சணியம்‌ பார்க்கக்கூடாது. 
நியாயத்தீர்ப்பு தேவனுடையது. ஆகையினால்‌ 
நியாயாதிபதிகள்‌ மனிதனுடைய முகத்திற்கு 
பயப்படாமல்‌, தேவனுடைய நீதிக்கு, 
பயப்படவேண்டும்‌. 


நியாயாதிபதிகள்‌ 
பிரதிநிதிகளாயிருந்து, 
விசாரிக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
தீர்ப்பு சொல்லும்போது. 
நாமத்தைத்‌ தூஷிக்கிறார்கள்‌. 
தேவனுடையதாயிருக்கும்போது. 
நியாயாதிபதிகள்‌ நீதியின்படி 
செய்யவேண்டியது அவசியமாயிருக்கிறது. 





BALWETHER 
பிய 


இஸ்ரவேலின்‌: 
எல்லா வழக்குகளையும்‌ 
முடியாது. ஒரு சில 
விசாரிப்பதற்கும்‌, 
சொல்லுவதற்கும்‌ 
கடினமானதாயிருக்கும்‌. அப்படிப்பட்ட 
கடினமான வழக்குகளை தானே நியாயம்‌ 
விசாரிப்பதாக மோசே சொல்லுகிறார்‌. 


மோசே நியாயாதிபதிகளை நோக்கி, 
“உங்களுக்குக்‌ கடினமாயிருக்கும்‌ 
காரியத்தை என்னிடத்தில்‌ 
கொண்டுவாருங்கள்‌; "நான்‌ அதைக்‌ 
கேட்பேன்‌" போ 117) என்று சொல்லுகிறார்‌ 
மோசே இஸ்ரவேலின்‌ நியாயாதிபதிகளை 
ஏற்படுத்தினாலும்‌, அவரும்‌ 
நியாயாதிபதிகளோடு கூடமிருந்து, 
வழக்குகளை விசாரித்து, அவர்களுக்கு 
தீர்ப்பு சொல்லுகிறார்‌ இதனால்‌ 
வழக்குகளை விசாரிக்கும்‌ வேலை 
நியாயாதிபதிகளுக்கு எளிதாயிருக்கிறது. 
அதே வேளையில்‌ நியாயாதிபதிகளுக்கு, 
கீழ்ப்டிவதும்‌ இஸ்ரவேல்‌ சபையாருக்கு 
எளிதாயிருக்கிறது. 


மோசே மேல்முறையீட்டு 
நீதிமன்றம்போலவும்‌, மற்றவர்கள்‌ கீழ்நிலை 
நீதிமன்றங்கள்போலவும்‌ செயல்படுகிறார்கள்‌. 
(யாத்‌ 1813-27; எண்‌ 1113-27), 


நியாயாபதிகளால்‌ 
விசாரிக்க 
வழக்குகள்‌ 
நியாயத்தீர்ப்பு 
மிகவும்‌ 


கட்டளையிட்டிருப்பதாக 
(உபா 118) 


இஸ்ரவேல்‌ ராஜ்யத்தின்‌ 
எட்டு வெவ்வேறு 
பிரிக்கலாம்‌. 
முற்பிதாக்களின்‌ 
கோத்திரங்களின்‌ 
இரவரம 
ஆட்சிக்காலம்‌ 
ஆட்சிக்காலம்‌ 
ஆட்சிக்காலம்‌ 
ஆட்சிக்காலம்‌ 
சபைகளின்‌ ஆட்சிக்காலம்‌ 
கர்த்தருடைய ஆட்சிக்காலம்‌. 
ஆட்சிக்காலங்களைப்பற்றிய 
வருமாறு 


உபாகமம்‌ - விரிவுரை 
DEUTERONOMY - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


முற்பிதாக்களின்‌ ஆட்சிக்காலம்‌ 
- ஆபிரகாம்‌ (ஆதி 12-25), ஈசாக்கு 
(ஆதி 26-27), யாக்கோபு (ஆதி 
28-50) ஆகிய முற்பிதாக்கள்‌ 
இஸ்ரவேலை ஆட்சிபுரிந்த காலத்தைக்‌ 
குறிப்பிடுகிறது. ஒருவரே ஆட்சி 
புரிகிறார்‌. ஆட்சி பொறுப்பு 
பரம்பரையாக வருகிறது. 
கோத்திரங்களின்‌ ஆட்சிகாலம்‌ 
யாக்கோபு மரித்த பின்பு, இஸ்ரவேல்‌. 
புத்திரரின்‌ ஜனத்தொகை அதிகரித்த 
ஆட்சிக்காலம்‌ 
குடும்பங்களின்‌ 
கோத்திரங்களின்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரரை 
ஆட்சி புரிந்தார்கள்‌. (யாத்‌ 6-14). 


இஸ்ரவேலருடைய 
க இஸ்ரவேல்‌ 


ஆட்சிக்காலம்‌. 
புத்திரின்‌ ஜனத்தொகை மிகவும்‌ 
அதிகரிக்கிறது. கோத்திரங்களின்‌ 
தலைவர்கள்‌ இப்பொழுது, ட்‌ 
ள்‌, 
ஆகியோர்‌ 
ஒவ்வொ கோத்திரத்திலும்‌ 
தெரிந்நெடுக்கப்படுகிறார்கள்‌. 
இவர்கள்‌ எல்லோருமாகச்‌ 
இஸ்ரவேலின்‌ ப்பர்கள்‌ 
அழைக்கப்‌ 


மூப்பர்களின்‌ 


சேர்ந்து 


மோசேமின்‌ ஆட்சிக்காலம்‌ 
மோசேயின்‌ காலத்திலும்‌, மூப்பர்கள்‌ 
இருக்கிறார்கள்‌. மோசேயே பிரதான 
அதிகாரி. மற்றவர்கள்‌ மோசேக்கு 
உதவி புரிகிறார்கள்‌. 
தனிநபருடைய ஆட்சியாகும்‌. 
தேவனுக்கு மட்டுமே 


இது 
மோசே 
பதில்கூற 
வேண்டியவர்‌. மோசேயின்‌ கீழிருந்த 


கோத்திரங்களின்‌ 
(உபா 5:23), 
பிரபுக்களும்‌ 
(யாத்‌ நியாயாதிபதிகளும்‌, 
குடும்பத்‌ தலைவர்களும்‌ 
(உபா 1:5; எண்‌ 364) ஆவார்கள்‌. 


மூப்பர்கள்‌ 
ன 
இஸ்ரவேலின்‌ 





HLMETHER 
RAAT IMAL 


இவர்களில்‌ 
நியாயாதிபதிகளாக 


எழுபதுபேர்‌ 
தெரிந்தெடுக்கப்‌ 


பிரதானமாக இருந்தது. ஆரோன்‌. 
மோசேக்கு அடுத்த நிலையில்‌ 
தலைவராக இருக்கிறார்‌. 

இதன்‌ பின்பு, இஸ்ரவேலில்‌ ஒரு புதிய 
ரிவினர்‌ ஆட்சிக்கு வருகிறார்கள்‌. 
லேவி கோத்திரத்தார்‌ ஆசாரிய ஊழியம்‌ 
செய்வதற்காகத்‌ தெரிந்தெடுக்கப்‌ 
படுகிறார்கள்‌. இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ 
அன்றாட நடவடிக்கைகளில்‌ லேவி 
கோத்திரத்தாருக்கு அதிக அதிகாரம்‌ 
கொடுக்கப்படுகிறது. இவர்கள்‌ 
தேவனுக்கும்‌, மனுஷருக்கும்‌ நடுவில்‌ 
மத்தியஸ்தராக இருக்கிறார்கள்‌. 
யோசுவாவின்‌ 

மோசேயிடத்தில்‌ 

இரண்டாகப்‌ பிரிக்‌ 

கோத்திரத்தின்‌: 

பு பவட 

தலைவர்களுக்கும்‌ 

படுகிறது. 

நியாயாதிபதிகளின்‌ 

- மோசேயின்‌ 

யோசுவாவின்‌ 

தொடருகிறது. இஸ்ரவேலின்‌ மூப்பர்கள்‌ 
மரிக்கும்‌ வரையிலும்‌ மோசேயின்‌ 
ஆட்சி முறையே நடைமுறை 
வழக்கத்தில்‌ தொடர்கிறது. அதன்‌ 
பின்பு, மோசேயின்‌ ஆட்சி முறையில்‌ 
பலவித மாற்றங்கள்‌ வந்து விடுகின்றன. 


நியா 21:25) சுமார்‌ 450. 
வருஷமாக இதுபோன்ற நிலைமையே 


பகுதியினரை 
நியாயாதிபதிகள்‌ மூலமாகக்‌ கர்த்தர்‌ 
ஆட்சி புரிகிறார்‌. (நியா 26-23; 
நியா 31-4; அப்‌ 13:20). 


உபாகமம்‌ - விரிவுரை 
DEUTERONOMY - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


6. ராஜாக்களின்‌ ஆட்சிக்காலம்‌ - 
சாமுவேலின்‌ காலம்‌ வரையிலும்‌ 
நியாயாதிபதிகளின்‌ ஆட்சிக்காலம்‌ 

தொடர்கிறது. மற்ற தேசங்களைப்போல 
தங்களுக்கு ராஜா வேண்டுமென்று 
இஸ்ரவேல்‌. புத்திரர்கள்‌ 
விரும்புகிறார்கள்‌. சாமு 8-10). கிமு. 
606 ஆவது வருஷத்தில்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனத்தார்‌. பாபிலோனிய 
சிறையிருப்பிற்குப்‌ போகும்‌ வரையிலும்‌ 
இஸ்ரவேலில்‌. ராஜாக்களின்‌ 
ஆட்சிக்காலம்‌ 513 வருஷங்களாக 
நடைபெற்று வருகிறது. 


70 ஷ சிறையிருப்பிற்குப்‌ பின்பு, 
இஸ்ரேல்‌. பத்திரை ஆரும்‌ 
செய்வதற்கு ராஜாக்கள்‌ யாரும்‌. 
இல்லை. ஆலோசனைச்‌ சங்கம்‌ அல்லது, 
மூப்பர்களின்‌ பிரதிநிதிகள்‌ ராஜாக்கள்‌ 
இல்லாத காலத்தில்‌ இஸ்ரவேல்‌. 
புத்திரை ஆளுகை செய்கிறார்கள்‌. 
ஆலோசனைச்‌ சங்கத்திற்கு பிரதான 
ஆசாரியர்‌ அல்லது இஸ்ரவேல்‌ 
புத்திரர்கள்‌ 


கிமி. 70 ஆம்‌ ம்‌ வரையிலும்‌, 
ஆலோசனைச்‌ சங்கத்தாரின்‌ ஆட்சி 
நடைபெறுகிறது. இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
மேசியாவை ஏற்றுக்‌ கொள்ளாமல்‌ 
புறக்கணித்ததினால்‌, அவர்கள்‌ 
அழிக்கப்படுகிறார்க। தேசங்களில்‌ 
சிதறடிக்கப்படுகிறார்கள்‌. 

(மத்‌ 23:37-39; லூக்கா 21:20-24) 


இந்த வ 

அவர்களுடைய 

பிரதானமானவர்களாக 

இருந்து. ஆட்சி செய்திருக்கிறார்கள்‌ 
ராஜா... வேண்டுமென்று கேட்டிருக்கி 
றார்கள்‌. (சாமு 82-22), 
ராஜாக்களைத்‌ தெரிந்தெடுத்திருக்கி 
நார்கள்‌ (சாமு 397-21; சோமு 5:3), 
அரசாங்கத்திற்கு ஆலோசனை கூறி, 
ஆட்சி புரிய உதவி புரிந்திருக்கிறார்கள்‌. 
சோமு 12:17; 1நாளா 15:25: 1நாளா 
1-3; 1இராஜா 

த்‌ 1இராஜா 20:7-8; எஸ்றா 9:1; 
எஸ்றா 10:8-14; மத்‌ 15:2-9; மத்‌ ப 
மத்‌ 26:2-68, மத்‌ 


273-2; 
மாற்கு 7:1-13; அப்‌ 42-21; அப்‌ 69-15; 
அப்‌ 72-59; அப்‌ 9:1. 





உபாகமம்‌ - 
DEUTERONOMY - 


ரூத்‌ 4:21; 1சாமு 
எஸ்றா 10:8,14; நெகே 3:9-19). 


கர்த்தருடைய ஆட்சிக்காலம்‌ - 
ல்‌ கர்த்தரே 


ராஜாவாக ஆட்சி 
கர்த்தரே ஆதாரமாக 

இருந்து. ஆட்சி செய்திருக்கிறார்‌ 

ஆபிரகாம்‌, ஈசாக்கு, யாக்கோபு, 

யோசேப்பு, மோசே, யோசவா. 

நியாயாதிபதிகள்‌, ராஜாக்கள்‌ 

ஆகியோரை அழைத்தவர்‌ கர்த்தரே. 

முற்பிதாக்களுடைய ஜீவியங்களில்‌ 

கர்த்தர்‌ மிகவும்‌ பிரதானமானவராக 

இருந்திருக்கிறார்‌. கர்த்தர்‌ நியாயப்‌ 

பிரமாணங்களைக்‌ கொடுத்து, 

மோசேயின்‌ மரணம்‌ வரையிலும்‌ 

இஸ்ரவேலரின்‌ ஒவ்வொரு 

நடவடிக்கைகளையும்‌, வழிநடத்தி 

வந்திருக்கிறார்‌ 

நியாயாதிபதிகளின்‌ த்‌ 

ஜனங்கள்‌ தம்மிடத்தில்‌ திரும்பி 

வரும்போது, கர்த்தர்‌ 

உதவி புரிந்திருக்கிறார்‌. 

காலத்திலும்‌, 

காலத்திலும்‌ இதே. 

தொடர்ந்து வந்திருக்கிறது. 

இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கள 

ஆலோசனை கேப்‌ அவரை 

க ந்திரக்குப்ோது கர்த்தர்‌ 

அவர்களுடைய தலைவராக 

இரந்ிரக்கிறார அவர்கள்‌ தவறு 
செய்யும்போது, 

திருத்துவதற்காகவும்‌, 

இரட்சிப்பதற்காகவும்‌ 

பல தீர்க்கதரிசிகளையும்‌, அப்போஸ்தலர்‌ 

களையும்‌ அனுப்பி, இஸ்ரவேல்‌ 

புத்திரரை எச்சரித்திருக்கிறார்‌. 

தம்முடைய ஜனத்தை எப்படியாவது. 

மீட்டுக்‌ கொள்ள 

தேவனுடைய 

இஸ்ரவேல்‌ 

ஏற்றுக்‌ கொள்ளாமல்‌ 

விடுகிறார்கள்‌. அதனால்‌ 

தமது ஜனத்தைப்‌ 

விடுகிறார்‌ 

ஜனங்கள்‌ 


'சிதறிப்போய்விடுகிறார்கள்‌. 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அவிசுவாசமும்‌ முறுமுறுப்பும்‌ 
உபா 1:19-93 


உபா 1:19. நம்முடைய தேவனாகிய 
கர்த்தர்‌ நமக்குக்‌ கட்டனையிட்டபடியே, 
நாம்‌ ஓரேயைவிட்டுப்‌ 
பிரயாணமம்பண்ணி, எமோரியமின்‌ 
மலைநாட்டிற்கு. நேராக நீங்கள்‌. 
கண்ட அந்தப்‌ பயங்கரமான பெரிய 
வனாத்தரவழி முழுவதும்‌ 
நடத்து வந்து, காதேஸ்பர்னேயாவிலே 
சேர்த்தோம்‌. 


உபா 1:20. 
உங்களை 


அப்பொ நான்‌ 
நோக்கி: வக்கம்‌ 
தேவனாகிய கர்த்தர்‌ நமக்குக்‌. 
கொடுக்கும்‌ எமோரியமின்‌ 
மலைநாடுமட்டும்‌ வந்து சேர்த்தீர்கன்‌. 


உபா 1:21. இதோ, உன்‌ தேவனாகிய 
கர்த்தர்‌ அத்த தேசத்தை 
உனக்கு முன்பாக வைத்திருக்கிறார்‌; 
உன்‌ பிதாக்களுடைய தேவனாகிய 
கர்த்தர்‌ உனக்குச்‌ சொன்னபடியே, 
தீ போய்‌ அதைத்‌ சுதந்தரித்துக்கொள்‌; 


1:22. அப்பொ 

என்னிடத்‌, 

அத்த 
சோதித்துப்பார்க்கவும்‌, 
இன்னவழியாக அதில்‌ 
இன்ன பட்டணங்களுக்குப்‌ போகலாம்‌ 
என்று நமக்கு மறுசெய்தி 
கொண்டுவரவும்‌, நமக்கு முன்னாக 
மனிதரை அனுப்புவோம்‌ என்‌ நீர்கள்‌. 


உபா 1:98, 
நன்றாய்க்‌ கண்டது; 


அது எனக்கு. 
கோத்திரத்திற்கு. 
பன்னிரண்டு. 
தெரித்தெடுத்து 


அவர்கள்‌ புறப்பட்டு, 
ஏறி, 
பன்னத்தாக்குமட்டும்‌ 
வேவுபார்த்து, 





உபாகமம்‌ - 
DEUTERONOMY - 


BALWETHER 
சபரிய 


உபா 1:25. அத்தேசகத்துக்‌ கனிகளில்‌: 
சிலவற்றைத்‌: தங்கள்‌ கையில்‌ 
எடுத்துக்கொண்டு நம்மிடத்தில்‌ வத்து, 
நம்முடைய தேவனாகிய கர்த்தர்‌ 
நமக்குக்‌ கொடுக்கும்‌ தேசம்‌ நல்ல தேசம்‌ 
என்று நம்மிடத்தில்‌ சொன்னார்கள்‌. 

உபா 1:96. அப்படியிருந்தும்‌, தீங்கள்‌ 
போகமாட்டோம்‌ என்று உங்கள்‌ 
தேவனாகிய கர்த்தருடைய 
கட்டனைக்கு விரோதமாகளதிர்த்து, 


உபா 1:27. உங்கள்‌ கூடாரங்களில்‌ 
முறுமுறுத்து: கர்த்தர்‌ நம்மை வெறுத்து, 
நம்மை அழிக்கும்பொருட்டாக நம்மை 
எமோரியமின்‌: கையில்‌ 
ஒப்புக்கொடுக்கும்படி. நம்மை 
எகிப்துதேசத்திலிருந்து 

புறப்படப்பண்ணினார்‌. 


உபா 1:28. நாம்‌ எங்கே போகலாம்‌; 
அந்த ஜனங்கள்‌ நம்மைப்பார்க்கிலும்‌ 
பலவான்‌ களும்‌, நெடியவர்களும்‌, 
அவர்கள்‌: பட்டணங்கள்‌: 
பெரியவைகளும்‌, வானத்தையனாவும்‌ 
மதிலுன்னவைகளுமாய்‌ இருக்கிற 
தென்றும்‌, ஏனாக்கியரின்‌ புத்திரரையும்‌ 
அங்கே கண்டோம்‌ என்றும்‌ நம்முடைய 
சகோதரர்‌ சொல்லி, நம்முடைய 
இருதயத்தைக்‌ கலங்கப்பண்ணினார்கள்‌. 
என்று சொன்னீர்கள்‌. 


அப்பொ 
நோக்கி: 


உபா 129. 
உங்களை: நீங்கள்‌. 
கலங்காமலும்‌ அவர்களுக்குப்‌ 
பயப்படாமலும்‌ இருங்கள்‌. 


உங்களூக்கு முன்‌: 
செல்லும்‌ உங்கள்‌ தேவனாகிய 
கர்த்தர்‌ தாமே எகிப்தில்‌ 
உங்களோடிருந்து, உங்கள்‌ 
கண்களுக்கு. முன்பாகச்‌ செய்த 
தெல்லாவற்றைப்போலவும்‌, 
வனாந்தரத்தில்‌ செய்துவந்தது 
போலவும்‌, உங்களுக்காக. 
யுத்தம்பண்ணுவார்‌. 

உபா 1:31. ஒரு மனிதன்‌. தன்‌ 
பின்னையைச்‌. சுமந்துகொண்டு 
போவதுபோல, நீங்கள்‌ இவ்விடத்திற்கு. 
வருகிறவரைக்கும்‌, நடந்துவந்த வழிகள்‌: 


நான்‌ 


உபா 1:30. 


வந்ததைக்‌ கண்டீர்களே. 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


உபா 1:32. உங்கள்‌ தேவனாகிய 
கர்த்தர்‌ தீங்கள்‌ பானயமிறங்கத்தக்க 
இடத்தைப்‌ பார்க்கவும்‌, நீங்கள்‌. 
போகவேண்டிய வழியை உங்களுக்குக்‌ 
காட்டவும்‌, 


உபா 1:98. இரவில்‌ அக்கினியிலும்‌ பகலி. 
ல்‌ மேகத்திலும்‌ உங்களுக்குமுன்‌ 
சென்றாரே. இப்படியிருந்தும்‌, இந்தக்‌ 
காரியத்தில்‌ 'தீங்கன்‌ அவரை 
விசுவாசியாமற்யோனீர்கள்‌. 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
கானான்‌ தேசத்தை சுதந்தர 
வாக்குப்பண்ணியிருக்கிறார்‌. 
அவர்களோ கானான்‌ தேசத்தை 
சுதந்தரிக்கப்போகாமல்‌, அவிசுவாசமான 
வார்த்தைகளைப்‌ பேசுகிறார்கள்‌. அவர்கள்‌ 
கர்த்தருக்கு விரோதமாகவும்‌ மோசேக்கு 
விரோதமாகவும்‌ முறுமுறுக்கிறார்கள்‌. 
சம்பவம்‌ எண்ணாகமம்‌ 13/4 


புத்திரருக்கு 
தேசமாக 


ஆனால்‌ 


ஆகிய 
சொல்லப்பட்டிருக்கிறது. 
அதிகாரங்களிலும்‌ சொல்லப்படாத 
சம்பவங்களும்‌, புதிய சூழ்நிலைகளும்‌ 
வசனப்பகுதியில்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கானான்‌. 
தேசத்தைச்‌ சுதந்தரிக்கப்போகாமல்‌, 
அவிசுவாசமான வார்த்தைகளைப்பேசி, 
கர்த்தருக்கு விரோதமாகவும்‌, மோசேக்கு 
விரோதமாகவும்‌ முறுமுறுத்த சம்பவம்‌ 
எண்ணாகமம்‌ 1314-ஆகிய அதிகாரங்களில்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. அதன்‌ விவரம்‌ 
வருமாறு : 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ வனாந்தரத்திலே, 
கானான்‌ தேசத்தின்‌ எல்லை வரைக்கும்‌ 
போய்ச்சேருகிறார்கள்‌. கானான்‌ தேசத்தில்‌ 
பிரவேசிக்க. அவர்கள்‌ 
ஆயத்தமாயிருக்கிறார்கள்‌. ஆனாலும்‌ 
ர்‌ அவிசவாசத்தின்‌: 
முறுமுறுப்புக்களின்‌ 
அவர்களைத்‌ 
கானான்‌ 
பிரவேசியாமல்‌ 
வனாந்தரத்திலே திரும்பி வந்து அலைந்து 
திரிகிறார்கள்‌. 


இந்த சம்பவம்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. 


அவர்கள்‌ 


சங்கீதப்புஸ்தகத்தில்‌ 





உபாகமம்‌ - 
DEUTERONOMY - 


BALWETHER 
பிய 


'இன்று அவருடைய சத்தத்தைக்‌ 
கேட்பீர்களாகில்‌, வனாந்தரத்தில்‌ கோபம்‌ 
மூட்டினபோதும்‌ 
நடந்ததுபோல, உங்கள்‌ 
கடினப்படுத்தாதேயுங்கள்‌. 
பிதாக்கள்‌ என்னைச்‌ சோதித்து, 
பரீட்சை பார்த்து, 
கண்டார்கள்‌. 


நான்‌ அந்தச்‌ 


(சங்‌ 95:8-1. 


எபிரெயருக்கு 
இந்த. 


பரிசுத்தஆவியானவர்‌ 
இன்று அவருடைய 
கேட்பீர்களாகில்‌, 
கங்காதி கோபமூட்டின போதும்‌, 
சோதனைநாளிலும்‌ நடந்ததுபோல, உங்கள்‌ 
இருநயங்களைக்‌  கடினப்படுத்தாதிருங்கள்‌ 
அங்கே உங்கள்‌ பிதாக்கள்‌ என்னைச்‌ 
சோதித்து, என்னைப்‌ பரீட்சைபார்த்து, நாற்பது. 
வருஷகாலம்‌ என்‌ கிரியைகளைக்‌ 
கண்டார்கள்‌. ஆதலால்‌, நான்‌ அந்தச்‌ 
சந்ததியை அரோசித்து, அவர்கள்‌ 
எப்பொழுதும்‌ வழுவிப்போகிற இருதயமுள்ள 
ஜனமென்றும்‌, என்னுடைய வழிகளை 
அறியாதவர்களென்றும்‌ சொல்லி; என்னுடைய 
இளைப்பாறுதலில்‌ அவர்கள்‌ 
பிரவேசிப்பதில்லையென்று என்னுடைய 
கோபத்திலே ஆணையிட்டேன்‌ என்றார்‌" 
(எபி 37-11. 


கானான்‌ தேசத்தைச்‌ சுற்றிப்பார்க்கும்படி 
ஒவ்வொரு பிதாக்களின்‌ கோத்திரத்திலும்‌ 
ஒவ்வொரு பிரபு வீதமாக பன்னிரண்டு 
புருஷர்கள்‌ அனுப்பப்படுகிறார்கள்‌ 
(எண்‌ 131-6. 
மோசே 
வேவுகாரருக்கும்‌ 
கொடுக்கிறார்‌ 


அந்தப்‌ பன்னிரண்டு 
கட்டளைகளைக்‌ 
(எண்‌ 1327-20). மோசே 
தங்களுக்கு சொன்ன பிரகாரம்‌. 
கானான்‌ தேசத்தைச்‌ சுற்றிப்பார்த்து, 
திரும்பி வருகிறார்கள்‌ (எண்‌ 13:21-25). 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மோசேயை 
நான்‌ இஸ்ரவேல்‌. புத்திரருக்குக்‌ 
கொடுக்கும்‌ கானான்‌ தேசத்தைச்‌ சுற்றிப்‌ 
பார்ப்பதற்கு நீ மனிதரை அனுப்பு: ஒவ்வொரு 
பிதாக்களின்‌ கோத்திரத்திலும்‌ ஒவ்வொரு 
பிரபுவாகிய புருஷனை அனுப்பவேண்டும்‌" 
(எண்‌ 13:,2) என்று சொல்லுகிறார்‌. 


இந்தச்‌ சம்பவம்‌ இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
பாரான்‌ வனாந்தரத்தில்‌ தங்கியிருந்தபோது 
நிகழ்ந்ததாகும்‌. (எண்‌ 13:2-3) 


அந்த மனிதர்‌ யாவரும்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரரின்‌ தலைவர்கள்‌ எண்‌ 13:4-15 ஆகிய 
வசனங்களில்‌ இவர்களுடைய பெயர்கள்‌ 
கூறப்பட்டிருக்கிறது. இந்த அட்டவணையும்‌, 
ன்‌ 15-58 ஆகிய வசனங்களில்‌ 
கூறப்பட்டிருக்கும்‌ அட்டவணையும்‌ ஒன்றல்ல. 
இவர்கள்‌ பிதாக்களின்‌ வம்சத்து தலைவர்கள்‌ 
எண்‌. 14) இவர்கள்‌ இஸ்ரவேலில்‌ 
ஆயிரவர்களுக்குத்‌ தலைவர்கள்‌ (எண்‌ 1:16), 
சேனைத்தலைவர்கள்‌ (எண்‌ : 
இஸ்ரவேலின்‌ தலைவர்கள்‌ (எண்‌ 13:3) 


நோக்கி, 


கானான்‌ தேசத்தைச்‌ சுற்றிப்பார்க்கும்படி 
பன்னிரண்டு வேவுகாரர்‌ 
அனுப்பப்படுகிறார்கள்‌. இவர்களை 
அனுப்புமாறு கர்த்தரே  மோசேயினிடத்தில்‌ 
சொன்னதுபோல இந்த வனப்பகுதியில்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. 


ஆனால்‌ 
இந்த சம்பவம்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. 
மோசேயினிடத்தில்‌ வந்து, 
தேசத்தைச்‌ சுற்றிப்பார்க்கும்படி மனுஷரை 
அனுப்பவேண்டுமென்று. சொன்னதாக 
உபாகமம்‌ புஸ்தகத்தில்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 


உபாகமம்‌ 
வேறு 


புஸ்தகத்தில்‌ 
விதமாக 
ஜனங்கள்‌ 
கானான்‌ 


“அப்பொழுது நீங்கள்‌ 

என்னிடத்தில்‌ வந்து: நமக்காக 

தேசத்தைச்‌  சோதித்துப்பார்க்கவும்‌, 

அதில்‌ சென்று, 

பட்டணங்களுக்குப்‌ போகலாம்‌ 

என்று நமக்கு மறுசெய்தி கொண்டுவரவும்‌, 

நமக்கு முன்னாக மனிதரை அனுப்புவோம்‌ 
என்றீர்கள்‌" (உபா 1:22). 


எல்லாரும்‌ 
அந்த 
நாம்‌ 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


(யய 
பிய 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
கானான்‌ தேசத்தைக்‌ கொடுப்பதாக 
வாக்குப்பண்ணியிருக்கிறார்‌. கானான்‌ 
தேசம்‌ பாலும்‌ தேனும்‌ ஓடுகிற நலமான 
நேசம்‌. ஆனால்‌ இஸ்ரவேல்‌ ஜனங்களோ 
கர்த்தருடைய வார்த்தையை நம்பவில்லை. 
அவர்கள்‌ கானான்‌ தேசத்தை சோதித்துப்‌ 
பார்க்க விரும்புகிறார்கள்‌. கர்த்தர்‌ சொன்னது 
மெய்யான வார்த்தைதானா என்பதை 
அவர்கள்‌ சோதித்தறிய ஆசைப்படுகிறார்கள்‌. 


கர்த்தர்‌ ஏற்கெனவே 
தேசத்தை சோதித்துப்‌ பார்த்து. 
பாலும்‌ தேனும்‌ ஓடுகிற செழிப்பான 
தேசம்‌ என்பதை உறுதி செய்து, அதன்‌ 
பின்பே அந்த தேசத்தை இஸ்ரவேல்‌: 
புத்திரருக்கு கொடுப்பதாக 
வாக்குப்பண்ணியிருக்கிறார்‌. னால்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரரோ கர்த்தர்‌ சோதித்துப்‌ 
பார்த்ததையும்‌ நம்பவில்லை. கானான்‌ 
'தேசத்தைப்பற்றி கர்த்தர்‌. ங்களுக்‌ 
சொன்ன வார்த்தையையும்‌ 
அவர்கள்‌ ப தேசத்தை சோதித்துப்‌ 
பார்க்க ளுக்கு முன்னாக 
வேவுகாரரை தப்‌ க்கள்‌ 
கர்த்தருடைய 
வார்த்தையை நம்பவேண்டும்‌. 
கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களெல்லாம்‌. 
ஆம்‌ என்றும்‌, ஆமென்‌ என்றும்‌ இருக்கிறது. 
கர்த்தர்‌ நமக்கு நன்மையான ஈவுகளை 
மாத்திரமே கொடுப்பார்‌ என்னும்‌ நிச்சயம்‌ 
ம்‌ மனதில்‌ இருக்கவேண்டும்‌. 


புத்திரருக்கு 


காணான்‌ 


ஜனம்‌ அவருடைய 


சமாதானம்‌ 
காரியங்கள்‌ 

விசுவாசிகளாகிய நாம்‌ தரிசித்து நடவாமல்‌, 
விசுவாசித்து நடக்கவேண்டியவர்கள்‌. 


விரிவுரை 
COMMENTARY 


தேசத்தை 
தங்களுக்கு 
அனுப்பவேண்டும்‌ என்று 
புத்திரர்‌ மோசேயிடம்‌ 
சொல்லுகிறார்கள்‌. மோசேயும்‌ அவர்களுக்கு 
மறுப்பு சொல்லவில்லை. அவர்களுடைய 
விருப்பத்தை மோசே கர்த்தரிடத்தில்‌: 
விசாரிக்கிறார்‌. கர்த்தரும்‌ ஜனங்களுடைய 
மனவிருப்பத்தின்படியே அவர்களை 
விட்டுவிடுகிறார்‌. 

இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 
தெய்வீக ஆலோசனையின்‌ 
முன்செல்லாமல்‌, 
விலை 

ல்கிறார்கள்‌. கர்த்தருடைய 
ஆலோசனை அவர்களை வழிநடத்தாமல்‌, 
அவர்களுடைய மாம்சத்தின்‌ விருப்பங்களும்‌, 
ஆசைகளும்‌, ஆலோசனைகளும்‌ 
அவர்களை வழிநடத்துகிறது. 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ தம்முடைய 
வார்த்தையை நம்பாமல்‌, கானான்‌ தேசத்தை 
தங்களுக்கு முன்பாக 
அனுப்பவேண்டும்‌ என்று 

கர்த்தரும்‌ அவர்களுடைய 

அவர்களை 


சோதித்து 
முன்னாக 


தேவனுடைய 
பிரகாரம்‌ 
தங்களுடைய 
பிரகாரமாக 


நான்‌ 
கொடுக்கும்‌ 
கானான்‌ த்க்‌ சுற்றிப்பார்ப்பதற்கு நீ 


பத்துக்கு 


மனிதரை அனுப்பு" (எண்‌ 13:2) என்று 
கர்த்தர்‌ மோசேயினிடத்தில்‌ சொல்லுகிறார்‌. 


மோசே கர்த்தருடைய வாக்கின்படியே 
அவர்களைப்‌ பாரான்‌ வனாந்தரத்திலிருந்து 
அனுப்புகிறார்‌: அந்த மனிதர்‌ யாவரும்‌ 
இஸ்ரவேல்‌. புத்திரரின்‌ தலைவர்கள்‌. 
(எண்‌ 13:3. 


, இந்த வனப்பகுதியில்‌ அலர்களுடைய 

'சொல்லப்பட்டிருக்கிறது. 
ஒவ்வொருவரும்‌, ஒவ்வொரு 
கோத்திரத்திற்கு 
கோத்திரத்திற்கு 


க்கள்‌ 
பிதாக்களின்‌ 
பிரபுவாகமிருக்கிறார்கள்‌. 
ஒருவர்‌ வீதமாக, இஸ்ரவேலின்‌ 
பன்னிரண்டு கோத்திரத்தாரு்கும்‌ 
பன்னிரண்டு பிரபுக்கள்‌ அனுப்பப்படுகிறார்கள்‌. 
இவர்கள்‌ ஒவ்வொருவரும்‌ தங்கள்‌ 
தங்கள்‌ கோத்திரத்திற்கு 
பிரதிநிதியாகயிருக்கிறார்கள்‌. 





BALWETHER ப்‌ 


பிய 


"கானான்‌ தேசத்தை சுற்றிப்பார்க்கும்படி 


ரூபன்‌ கோத்திரத்தில்‌ சக்கூரின்‌ 
கன்ன 'சம்முவா. சிமியோன்‌ கோத்திரத்தில்‌ 

குமாரன்‌ சாப்பாத்‌ யூதா 
சோத்தாத்தில்‌ எப்புன்னேயின்‌ குமாரன்‌ 
காலேப்‌ (எண்‌ 13:4-6). 


காலேப்‌ யூதா 
யோசுவா எப்பிராயீம்‌ 
ர்கள்‌ (எண்‌ 


கோத்திரத்தையும்‌, 

கோத்திரத்தையும்‌ 

13:86) இவர்கள்‌ 

தேசத்தைச்‌ சுற்றிப்பார்த்து, 

கொண்டு வந்தார்கள்‌. 

(எண்‌ 13:30; எண்‌ 14:24,30,28). மோசேக்குப்‌ 

பின்பு யோசுவா இஸ்ரவேலின்‌ 

'தலைவனானார்‌ 349-12; 
ஓசி 11-18; ஓசி 3:7-8). 

இசக்கார்‌ கோத்திரத்தில்‌ யோசேப்பின்‌ 


குமாரன்‌ ஈகால்‌, எப்பிராயீம்‌ கோத்திரத்தில்‌ 
ன்‌ பென்யமீன்‌ 


(உபா 


குமாரன்‌ காதியேல்‌ (எண்‌ 13:7-10). 


மனாசேக்குப்‌ பதிலாக யோசேப்பின்‌ 
பெயரும்‌, லேலிக்குப்‌ பதிலாக எப்பிராமீமின்‌ 
பெயரும்‌ இங்கு கொடுக்கப்பட்ிருக்கிறது. 
(எண்‌ 13:8) 


யோசேப்பின்‌ கோத்திரத்தைச்‌ 
சேர்ந்த மனாசே கோத்திரத்தில்‌ சூசின்‌ 
நாண்‌. க்‌ 


சேத்தூர்‌. நப்தலி கோத்திரத்தில்‌ ஒப்பவன்‌ 
குமாரன்‌ நாகபி. காத்‌ கோத்திரத்தில்‌. 
மாகியின்‌ குமாரன்‌ கூவேல்‌ (எண்‌ 1341-15) 


சேத்தூர்‌ என்னும்‌ எபிரெய பெயருக்கு, 
“தேவனால்‌ பண்ணப்பட்டவர்‌" 
ற (பொருல்‌. எப்சம்‌ பொற்‌ 
எண்களாகவும்‌ 
பயன்படுகிறது. சேத்தூர்‌ என்னும்‌ எபிரெய 
பெயரின்‌ கூட்டு எண்ணிக்கை 666 
ஆகும்‌. இந்த எண்ணிக்கை அந்திக்‌ 
கிறிஸ்துவின்‌ அடையாளம்‌ என்று 
ஒருசிலர்‌ வியாக்கியானம்‌ பண்ணுகிறார்கள்‌ 
(வெளி 13) 


- விரிவுரை 


DEUTERONOMY - COMMENTARY 


அட்டவணை 
(ஆதி 29:32-35; 
அல்லது ஆசரிப்புக்‌ 
சுற்றிலும்‌ 
வரிசைப்‌ 
கூறப்படவில்லை. 


இந்த 
பிரகாரமாகவோ, 
ஆதி 368) 
கூடாரத்தைச்‌ 
பாளயமிறங்கியிருக்கும்‌ 
பிரகாரமாகவோ 
(எண்‌ 2:3-32) 


ஜனங்களைத்‌ திருப்திப்படுத்துவதற்காக 
வேவுகாரரை அனுப்புகிறார்‌. 
1:19-22), வாக்குத்தத்த கானான்‌ 
பற்றி தேவன்‌ அவர்களுக்கு 
அறிவித்திருக்கிறார்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ அதை 
கானான்‌ தேசத்திற்குள்‌ 
விசுவாசத்தோடு சென்று அதைச்‌ 
சுதந்தரித்திருப்பார்கள்‌. வனாந்தரத்தில்‌ 
அவர்கள்‌ நாற்பது வருஷங்கள்‌ அலைந்து 
திரிந்திருக்க வேண்டிய அவசியம்‌ 
ஏற்பட்டிருக்காது. 


ஓசேயாவுக்கு யோசுவா என்று மோசே 
பேரிட்டிருக்கிறார்‌. ஒசேயா என்னும்‌ பெயருக்கு 
இரட்சகர்‌ அல்லது இரட்சிப்பு என்று பொருள்‌, 
மோசே ஓசேயா என்னும்‌ பெயரை யோசுவா 
என்று மாற்றுகிறார்‌ (யாத்‌ 172) 
யோசுவா என்னும்‌ பெயருக்கு இரட்சிப்பார்‌ 
இரட்சிப்பு என்று 


போ 
தேசத்தைப்‌ 
ஏற்கெனவே 


(உபா 8:7-9). 
நம்பியிருந்தால்‌, 


பார்க்கம்ப 
ல்‌: நாகர்‌ 


குமாரனாகிய 
ஓசேயாவுக்கு யோசுவா என்று மோசே 
பேரிட்டிருக்கிறார்‌ (எண்‌ 1346). 

ஒவ்வொரு கோத்திரத்திற்கும்‌ 
ஒவ்வொரு பிரபு வீதமாக பன்னிரண்டு 
பிரபுக்கள்‌ தெரிந்தெடுக்கப்படுகிறார்கள்‌. 
இது மிகவும்‌ நல்ல திட்டம்‌. எந்தக்‌ 
கோத்திரமும்‌ ஒதுக்கி வைக்கப்படவில்லை. 
கானான்‌ தேசத்தைச்‌ சுற்றிப்பார்ப்பதற்கு 
எல்லா. கோத்திரத்தாருக்கும்‌ வாய்ப்பு 
கிடைக்கிறது. இந்த திட்டம்‌ 
நல்லதாகயிருந்தாலும்‌, இதன்‌ மூலமாக 
நல்ல விளைவு ஏற்படவில்லை. 





உபாகமம்‌ - 
DEUTERONOMY - 


BALWETHER 
பிய 


கானான்‌. 
சுற்றிப்பாப்பதற்காக 

கோத்திரப்பிதாக்களின்‌ குணாதிசயங்களுக்கு 

முக்கியத்துவம்‌ கொடுக்கப்படவில்லை. 

ஒவ்வொரு கோத்திரத்திற்கும்‌ ஒவ்வொரு பிரபு 

ர்‌. ஆனால்‌ அனுப்பப்படுகிற 

எப்படிப்பட்ட 


 தற்க க வ்களுக்த 
செய்திகள்‌ அவர்களுடைய மனம்‌ போலவே 
இருக்கிறது. தீயசுபாவமள்ளவர்கள்‌ 
'தீயசெய்திகளை சொல்லுகிறார்கள்‌. நல்ல 
சபாவமுள்ளவர்கள்‌ நல்ல செய்திகளைச்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 


கானான்‌ தேசத்திற்கு. 
அனுப்பப்பட்டவர்களில்‌ பத்துபேர்‌ கர்த்தருடைய 
வார்த்தைக்கும்‌, அவருடைய வல்லமைக்கும்‌ 
முக்கியத்துவம்‌ கொடுக்கவில்லை. அவர்கள்‌ 
கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை நம்பவில்லை, 
அவர்கள்‌ கர்த்தருடைய பலத்திற்கு 
க்கியத்துவம்‌ கொடுக்காமல்‌, தங்களுடைய 
கானான்‌ 
கானானியரின்‌ 
பத்மம்‌ வித்துவ கொடுக்கிறார்கள்‌ 
அவர்கள்‌ கானானியரை தங்களோடு 
ஒப்பிட்டுப்‌ பார்க்கிறார்கள்‌. 


கானான்‌ றிப்‌ பார்க்க 
றப தன்ர தன்மான 


ஒப்பிட்டுப்‌ பார்க்கிறார்கள்‌. 
தேவனாகிய கர்த்தர்‌ சர்வவல்லமையுள்ள 


தேவன்‌. 


யோசுவாவின்‌ பழைய பெயர்‌ இந்த 
அதிகாரத்தில்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
அவருடைய பழைய பெயர்‌ ஓசேயா 
என்பதாகும்‌. மோசே  ஒசேயா என்னும்‌: 
பெயரை, யோசுவா என்று மாற்றியிருக்கிறார்‌. 
ஒசேயா என்னும்‌ பெயருக்கு, இரட்சிப்புக்காக 
என்று பொருள்‌. 

நீர்‌ 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யோசுவா. என்னும்‌ இரட்சிப்பின்‌ 
க்குத்தத்தத்‌ க்‌ * கிலி. 


“அவர்‌ 


பெயரும்‌, 
இரண்டு 

பெயர்களாகயிருந்தாலும்‌, 
இல்லிரண்டிற்கும்‌ நெருங்கிய தொடர்புள்ளது. 


என்னும்‌ 


என்பதற்காக நாம்‌ ஜெபம்பண்ணுகிறோம்‌. 
என்னும்‌ பெயரும்‌, யோசுவா 
பெயரும்‌ ஒரே பொருளை 
உடையது. நம்முடைய கர்த்தராகிய 
கிறிஸ்துவுக்கு. க என்பதே பெயர்‌, 
மோசேக்கு பின்பு யோசுவா இஸ்ரவேல்‌ 
வழிநடத்தினார்‌. 
ன்‌ தளபதியாகவும்‌, 
சுதந்தரிக்கிறவராகவும்‌ 


என்னும்‌ 


கர்த்தருடைய 
தேசத்தின்‌ 
விடுவித்து 
கர்த்தராகிய 
தம்முடைய 
பாதாளத்தின்‌ 
வல்லமைகளிலிருந்து மீட்டு இரட்சிக்கிறார்‌. 


மோசே இஸ்ரவேலின்‌ பன்னிரண்டு 
பிரபுக்களையும்‌ கானான்‌ தேசத்தைச்‌ 
சுற்றிப்பார்க்கும்படி அனுப்புகிறார்‌. அவர்கள்‌ 
கானான்‌ தேசத்தில்‌ எங்கெல்லாம்‌ 
போகவேண்டும்‌ என்றும்‌. அவர்கள்‌ 
எதையெல்லாம்‌ பார்க்கவேண்டும்‌ என்றும்‌, 
அவர்கள்‌ தன்னிடத்தில்‌ மறுபடியும்‌ திரும்பி 
வரும்போது. அவர்கள்‌  எதைப்பற்றிய 
செய்திகளை கொண்டுவரவேண்டும்‌. என்றும்‌ 
மோசே அவர்களுக்கு கட்டளை 
கொடுக்கிறார்‌. 


கானான்‌. 


ந்து. 
நம்முடைய 
வா 


மோசே அவர்களுக்கு சொன்ன 
கட்டளையில்‌ இரண்டு பகுதிகள்‌ உள்ளது. 
அவையாவன : 1. அவர்கள்‌ கானான்‌ 
தோத்தையறறி அறிந்து வரவேண்டும்‌. 
அவர்கள்‌ கானான்‌ தேசத்தில்‌ 
குஹிருக்க ஜனங்களைப்பற்றி அறிந்து 
வரவேண்டும்‌. 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


பேரோ என்றும்‌ (எண்‌ 
என்று சொல்லுகிறார்‌. 
தெற்கு பகுதியில்‌ 
மலை இருக்கிறது. கானானின்‌ 
தென்பகுதியாகும்‌. கானா: தென்பகுதியும்‌, 
மையப்பகுதியும்‌ மலைகள்‌ சூழ்ந்துள்ள இடம்‌. 
அவர்கள்‌ குடியிருக்கிற தேசம்‌ 
எப்படிப்பட்டது. அது நல்லதோ கெட்டதோ 
என்றும்‌, அவர்கள்‌ பட்டணங்கள்‌ 
எப்படிப்பட்டதென்றும்‌, அவர்கள்‌ 
கூடாரங்களில்‌. குடியிருக்கிறவர்களோ 
கோட்டைகளில்‌ குடியிருக்கிறவர்களோ 
என்றும்‌, நிலம்‌ எப்படிப்பட்டது. அது 
வளப்பமானதோ இளப்பமானதோ என்றும்‌; 
அதில்‌ விருட்சங்கள்‌ உண்டோ இல்லையோ 
என்றும்‌ பாருங்கள்‌ (எண்‌ 13:1920) என்று 
மோசே வேவுகாரரிடம்‌ சொல்லுகிறார்‌. 


வேவுகாரர்கள்‌ பார்த்து வரவேண்டிய 
காரியங்களைப்பற்றிய விவரம்‌ வருமாறு : 


134778) பாருங்கள்‌ 


நேகேப்‌ 


தேசம்‌ எப்படிப்பட்டது என்று 

2. அங்கே குடியிருக்கிற ஜனங்கள்‌ 
பலவான்களோ பலவீனர்களோ என்று 
கொஞ்சம்பேரோ அநேகம்‌ பேரோ என்று 


அவர்கள்‌ குடியிருக்கிற தேசம்‌ 
எப்படிப்பட்டது என்று 
அந்த தேசம்‌ நல்லதோ 


என்று 


கெட்டதோ 


அவர்கள்‌ 
எப்படிப்பட்டதென்று 

அவர்கள்‌ கூடாரங்களில்‌ 
குடியிருக்கிறவர்களோ கோட்டைகளில்‌. 
குடியிருக்கிறவர்களோ என்று 


நிலம்‌ எப்படிப்பட்டது. அது 
வளப்பமானதோ இளப்பமானதோ என்று 


அதில்‌ விருட்சங்கள்‌ 
இல்லையோ என்று 


உண்டோ 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அவர்களைப்‌ பார்த்து, 

தைரியங்கொண்டிருந்து, 

, கனிகளிலே. சிலவற்றைக்‌ 

” (எண்‌ 13:20) என்றும்‌ 

சொல்லுகிறார்‌. அக்காலம்‌ திராட்சச்செடி. 
முதற்பழம்‌ பழுக்கிற காலமாயிருக்கிறது. 


பாலஸ்தீன தேசத்தின்‌ தென்பகுதியில்‌ 
ஜூலை, ஆகஸ்டு, ஆகிய மாதங்கள்‌ 
திராட்சைப்பழங்கள்‌ பழுக்கும்‌ காலமாகும்‌. 
செப்டம்பர்‌, அக்டோபர்‌ ஆகிய மாதங்கள்‌ 
திராட்சைப்பழம்‌ அறுக்கும்‌ மாதமாகும்‌. வடக்கு 
பிரதேசத்தில்‌ திராட்சைப்பழம்‌ பழுக்கும்‌ 
காலமாக இருக்கும்‌. இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ சீனாய்‌ வனாந்தரத்திலிருந்து மே 
மாதம்‌ 20 ஆம்‌ தேதி புறப்படுகிறார்கள்‌. 
(எண்‌ 10:11). 


அதன்பின்பு, கிப்ரோத்‌-அத்தாவாவில்‌ 
ஒரு மாதம்‌ தங்கியிருக்கிறார்கள்‌. 
அங்கு அவர்களுக்குக்‌ காடைகள்‌ 
கொடுக்கப்படுகிறது (எண்‌ 11:20, 31-: 
அதன்பின்பு, ஆஸரோத்தில்‌ ஏழு நாட்கள்‌ 
தங்கியிருக்கிறார்கள்‌. (எண்‌ 11:35-12:16) 
வரலாற்றைக்‌ கணக்கிட்டுப்‌ 
ஜுலை 
ம்பத்தில்‌ கானான்‌. 
பிரவேசித்திருக்கவேண்டும்‌ 
என்று தெரியவருகிறது. 
மோசே பன்னிரண்டு 
வேவுகாரர்களையும்‌ அனுப்பும்போது, 
“தைரியங்கொண்டிருங்கள்‌' என்று 
சொல்லுகிறார்‌. இந்த வாக்கியத்திற்கு, 
அவர்கள்‌ கர்்தர்மீது நம்பிக்கை 
வைக்கவேண்டும்‌ என்றும்‌, மனுஷரைப்‌ 
பார்த்து பயப்படக்கூடாது என்றும்‌ பொருள்‌. 
மோசே அவர்களிடத்தில்‌ பல காரியங்களை 
பார்த்து வருமாறு சொல்லியிருக்கிறார்‌ 
அவர்கள்‌ அந்தக்‌ காரியங்களையெல்லாம்‌ 
பார்த்து, இஸ்ரவேலின்‌ பாளயத்திலிருக்கிற 
ஜனங்களுக்கு நல்ல செய்திகளை கொண்டு 
வரவேண்டும்‌. அவர்களுடைய செய்தி 
இஸ்ரவேல்‌  புத்திரரை உற்சாகப்படுத்த 
வேண்டும்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ 
வாக்குத்தத்த தேசத்தைச்‌ 


பார்க்கப்போகிறார்கள்‌. 


பிரபுக்கள்‌ 
சுற்றிப்‌ 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


BALWETHER 
பிய 


வனாந்தரந்‌: 

போகிற 

மட்டும்‌, 

பார்க்கிறார்கள்‌ 

(எண்‌ 13:21). இஸ்ரவேலின்‌ பன்னிரண்டு 

பிரபுக்களும்‌ கானான்‌ தேசத்தை சுற்றிப்‌ 

பார்க்கும்போது. அவர்கள்‌ வெவ்வேறு. 
பிரிவுகளாக பிரிந்து. செல்கிறார்கள்‌. 


பாரானின்‌ வடக்கு பகுதியில்‌ சீன்‌ 
வனாந்தரம்‌ 


(எண்‌ 13:22) அதன்‌ 
பள்ளத்தாக்கிற்குச்‌ 
அங்கியிருந்து திராட்சைப்பழங்களையும்‌, 
மாதுளம்பழங்களையும்‌, அத்திப்பழங்களையும்‌, 
சேகரித்துக்‌ கொண்டு தங்கள்‌ பாளயத்திற்குத்‌ 
திரும்பி வருகிறார்கள்‌. 

“உங்கள்‌ தென்புறம்‌ சீன்வனாந்தரம்‌. 


தொடங்கி ஏதோம்‌ த்‌ ஓரமட்டும்‌. 
இருக்கிற 


இருக்கு! 
உபுக்கபின்‌. கடைசி "தொடங்கி உங்கள்‌ 
தென்‌எல்லையாமிருக்கும்‌"' (எண்‌ 34:3). 


4 என்‌ மலை ாடங்கி 
வனத்திற்கு! போதே. வல்‌! கதி 


(எண்‌ 34:89. 
இந்த 
எபிரோனைப்பற்றி 
சொல்லப்பட்டிருக்கிறது. 
அவர்கள்‌ 
எபிரோன்மட்டும்‌ 
ஏனாக்கின்‌ 
சேசாயும்‌ 
எபிரோன்‌ 


அகீமானும்‌ 
இருக்கிறார்கள்‌. 
சோவானுக்கு 
கட்டப்பட்டது" (எண்‌ 13:22). 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஏனோக்கியரின்‌ கோத்திரப்பிதா 
அர்பா என்பவர்‌. (யோசு 14115; யோசு 1513). 
எமிரோன்‌ கீரியாத்‌-அர்பா என்று 
அழைக்கப்பட்டது. (ஆதி 23:29) 
அகீமான்‌, சேசாய்‌, தல்மாய்‌ ஆகியோர்‌ 
ஏனோக்கியரின்‌ ராட்சத சந்ததியார்‌ 
ஆவார்கள்‌. 50 வருஷங்களுக்குப்‌ பின்பு 
காலேப்‌ இவர்களை முறியடித்தார்‌. 
(யோசு 1544; நியா 1:10). 


எபிரோன்‌ எகிப்திலுள்ள சோவானுக்கு 
ஏழுவருஷத்திற்கு முன்னே கட்டப்பட்டது, 
சோவான்‌ கீழ்‌ எகிப்து தேசத்தின்‌ 
தலைநகரம்‌. இதைவிட எபிரோன்‌ பழமை 
வாய்ந்தது. 

- எபிரொனிலே மக்‌ 
இருக்கிறது. இந்தக்‌ 
இஸ்ரவேலரின்‌ முற்பிதாக்கள்‌ 
செய்யப்பட்டிருக்கிறார்கள்‌. 


மக்பேலோ குகை 
குகையில்‌ 


அடக்கம்‌ 
அதற்குப்பின்‌ கல்‌ தன்‌ 
கானான்‌ 
பூமியான 
மம்ரேக்கு எதிரே இருக்கிற மக்பேலா என்னும்‌ 
குகையிலே அடக்கம்‌ 

பண்ணினான்‌ (தி 2349) 


தேசத்தை சுற்றிப்‌ 
இஸ்ரவேலின்‌ 
மக்பேலாவிலுள்ள, 


கானான்‌ 

பார்க்கப்போன 
கோத்திரப்பிரபுக்கள்‌ 
தங்கள்‌ முற்பிதாக்களின்‌ 
கல்லறைக்குப்போகிறார்கள்‌. அந்த 
பகுதிக்கு அருகாமையிலுள்ள பட்டணத்தில்‌ 
ஏனாக்கின்‌ குமாரர்‌ குடியிருக்கிறார்கள்‌. 
க்‌ முற்பிதாக்களின்‌ 
எங்கே இருக்கிறாதோ, அந்த 


ஏனாக்கின்‌ 
கைப்பற்றியிருக்கிறார்கள்‌. 
பின்பு அவர்கள்‌ எஸ்கோல்‌ 
பள்ளத்தாக்கு மட்டும்‌ போய்‌, அங்கே ஒரே 
குலையுள்ள ஒரு திராட்சைக்‌ கொடியை 
அறுக்கிறார்கள்‌; அதை ஒரு தடியிலே 
இரண்டு பேர்‌ கட்டித்‌ தூக்கிக்கொண்டு 
மாதளம்பழங்களிலும்‌ 
சிலவற்றைக்‌ 
13:23). 
அறுத்த 
அவ்விடம்‌ 
என்னப்பட்டது. 


குமாரர்‌ 


கொண்டுவருகிறார்கள்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
திராட்சக்குலையினிமித்தம்‌, 
எஸ்கோல்‌ பள்ளத்தாக்கு 
(எண்‌ 13:24), 


(எண்‌ 
அங்கே 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


(யம்‌ 
பிய 


எபிரோனின்‌ தென்பகுதிமிலுள்ள 
எஸ்கோல்‌ பள்ளத்தாக்கு வளம்‌ நிறைந்தது. 
எஸ்கோல்‌ என்பதற்கு “திராட்சைக்குலை" 
(ஆதி 1443) என்று பொருள்‌. வேதாகமத்தில்‌ 
நான்கு இடங்களில்‌ எஸ்கோலைப்‌ பற்றி 
கூறப்பட்டிருக்கிறது. (எண்‌ 13:23-247 
எண்‌ 3229; உபா கானான்‌ தேசம்‌ 
யோசுவாவின்கீழ்‌ பங்குபாகம்‌. 
பண்ணப்பட்டபோது. இந்தப்‌ பள்ளத்தாக்கு 
யூதாவின்‌ பங்குவீதமாகக்‌ கிடைக்கிறது. 


கானான்‌ தேசம்‌ பாலும்‌ தேனும்‌ ஒடுகிற 
செழிப்பான தேசம்‌ என்பதற்கு இந்தத்‌ 
திராட்சப்பழங்களும்‌, மாதுளம்‌ பழங்களும்‌, 

ளும்‌ அடையாளமாயிருக்கிறது. 
ஆகையினால்‌ இந்தப்‌  பள்ளத்தாக்குக்கு 
எஸ்கோல்‌  பள்ளத்தாக்குக்கு என்று 
பேரிடுகிறார்கள்‌. எஸ்கோல்‌ என்னும்‌: 
பெயருக்கு திராட்சக்குலை என்று பொருள்‌. 
கானான்‌ தேசத்திலுள்ள எல்லா 
பழங்களுக்கும்‌, இந்த திராட்சக்குலையானது 
அடையாளமாகவும்‌ அச்சாரமாகவும்‌ 
இருக்கிறது. 


ரவேல்‌ 
பன்னாடு 


1:24). 


கோத்திரத்தின்‌ 
தித்தன்‌ 


சுற்றிப்‌ பார்த்து, நாற்பதுநாள்‌ சென்றபின்பு 
திரும்புகிறார்கள்‌ (எண்‌ 13:25), 


பிரபுக்களும்‌ 


இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ வேவுகாரர்கள்‌ 
கானான்‌ தேசத்தை நாற்பது நாட்களுக்குச்‌ 


ஆவிக்குரிய வியாக்கியானம்‌ எதுவுமில்லை. 
(உபா 42; உபா 12:32; நீதி 30%; 
வெளி 22:18-19), 


கானான்‌. 

சுற்றிப்பார்க்கப்போன 
பிரபுக்களும்‌ திரும்பி வருகிறார்கள்‌. 
அவர்கள்‌ ஒரே குலையுள்ள ஒரு 
திராட்சக்கொடியையும்‌, மாதளம்பழங்களிலும்‌. 
அத்திப்பழங்களிலும்‌ சிலவற்றையும்‌ கொண்டு 
வருகிறார்கள்‌. கானான்‌ தேசம்‌ 
செழிப்பான தேசம்‌ என்பதற்கு 
அடையாளமாயும்‌ அச்சாரமாயும்‌ இருக்கிறது. 
இதில்‌ அவர்களுக்குள்‌ கருத்து வேறுபாடு 
எதுவுமில்லை. 


தேசத்தைச்‌ 
பன்னிரண்டு 


விரிவுரை 
COMMENTARY 


QODNENS 
PUBLISHERS 


பன்னிரண்டு பிரபுக்களும்‌ கானான்‌ தேசம்‌ 

தேசம்‌ என்று ஒன்றுபோல்‌ 

செய்தியை சொல்லுகிறார்கள்‌. 

செய்திக்கு, அவர்கள்‌ 

வரும்‌ பழம்‌. 
அடையாளமாயிருக்கிறது. 


ஆனால்‌ அவர்கள்‌ கானான்‌ 
தேசத்தில்‌ குடியிருக்கிற ஜனங்களைப்பற்றி 
வெவ்வேறு செய்திகளை சொல்லுகிறார்கள்‌. 
பன்னிரண்டு பிரபுக்களில்‌ பத்து பிரபுக்கள்‌ 
கானான்‌ தேசத்திற்கு போகவேண்டாம்‌ என்று 
சொல்லுகிறார்கள்‌. அவர்கள்‌ தங்கள்‌ 
செய்திமினால்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருடைய 
இருதயத்தைக்‌ கலங்கப்பண்ணுகிறார்கள்‌. 
மீதமுள்ள இரண்டு பிரபுக்களும்‌, 
கர்த்தருடைய  துணையினால்‌, கானான்‌ 
தேசத்தை சுதந்தரிக்கலாம்‌ என்று விசுவாச 
வார்த்தைகளை சொல்லுகிறார்கள்‌. 


கானான்‌ நேசம்‌ செழிப்பான 
தேசம்‌ என்பதிலும்‌, கனிகொடுக்கும்‌ 
விருட்சங்கள்‌ அங்கு திரளாயிருக்கிறது 
என்பதிலும்‌, கனிகளும்‌ பெரிதாயிருக்கிறது. 
என்பதிலும்‌ பிரபுக்கள்‌ மத்தியிலே கருத்து 
வேறுபாடு எதுவுமில்லை. 

இஸ்ரவேலின்‌  கோதத்திரப்பிரபுக்கள்‌ 
பன்னிரண்டு பேரும்‌ கானான்‌ தேசத்தைச்‌ 
சுற்றிப்‌ பார்த்து, நாற்பதுநாள்‌ சென்றபின்பு 
திரும்பி வருகிறார்கள்‌. அவர்கள்‌ பாரான்‌ 
வனாந்தரத்தில்‌ இருக்கிற காதேசுக்கு வந்து. 
மோசே ஆரோன்‌  என்பவர்களிடத்திலும்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திராகிய சபையார்‌ 
எல்லாரிடத்திலும்‌ சேர்ந்து, அவர்களுக்கும்‌ 
சபையார்‌ அனைவருக்கும்‌ சமாசாரத்தை 
அறிவித்து, தேசத்தின்‌ கனிகளை 
அவர்களுக்குக்‌ காண்பிக்கிறார்கள்‌ 
(எண்‌ 13:25,26). 


காதேஸ்பர்னேயாவில்‌: 
புத்திரர்‌ நாற்பது 
பாளயமிறங்கியிருந்தார்கள்‌. 
என்‌-மிஸ்பாத்‌ (ஆதி 147) என்று 
அழைக்கப்பட்டது. எபிரோனிலிருந்து 
தென்பகுதியில்‌ 24 மைல்‌ தூரத்திலுள்ளது. 
எபிரோன்‌ கானான்‌ தேசத்தின்‌ 
தென்பகுதியின்‌ எல்லையாகும்‌. இங்கு 
மிரியாம்‌ மரித்தார்‌. ஜனங்கள்‌ மோசேக்கும்‌, 
ஆரோனுக்கும்‌ விரோதமாக இங்கு கூட்டம்‌ 
கூடினார்கள்‌. (எண்‌ 20:1-3) 


இஸ்ரவேல்‌ 
நாட்களுக்குப்‌ 
(உபா 149). இது 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


BALWETHER 
பிய 


வேவுகாரர்‌ 
திராட்சைக்குலையை 
இரண்டுபேர்‌ கட்டி, 
வருகிறார்கள்‌ (எண்‌ 13:23). கானான்‌ தேசத்து 
திராட்சைப்பழங்களும்‌, மாதுளம்‌ 
பழங்களும்‌, அத்திப்பழங்களும்‌ அளவில்‌ 
பெரியவை. வளப்பமானவை எண்‌ 
13:23). 


கானான்‌ 


அவர்கள்‌ மோசேயை 

“நீர்‌ “எங்களை அனுப்பின தேசத்துக்கு 
நாங்கள்‌ போய்வந்தோம்‌; அது பாலும்‌ 
ம்‌ தேசந்தான்‌; இது. 
(எண்‌ 13:27) என்று 


நோக்கி, 


சொல்லுகிறார்கள்‌. 


அவர்கள்‌ கானான்‌ தேசத்தைப்பற்றிச்‌ 
பின்பு கானான்‌ தேசத்தில்‌ 

ஜனங்களைப்பற்றியும்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 'ஜனங்களைப்பற்றிச்‌ 
சொல்லும்போது, பிரபுக்கள்‌ மத்தியிலே 
குருத்து வேறுபாடு காணப்படுகிறது. 


கோத்திரப்பிரபுக்களில்‌ பத்துபேர்‌ 
கானான்‌ தேசத்தைப்பற்றிச்‌ சொல்லும்போது. 
அது பாலும்‌ தேனும்‌ 

என்று சொல்லிவிட்டு, 

“நாங்கள்‌ போய்ச்‌ சுற்றிப்‌ 

அந்த தேசம்‌ தன்‌ குடிகளைப்‌ பட்சிக்கிற 
தேசம்‌! (எண்‌ 13:32) என்றும்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 

வார்த்தையில்‌ 

இல்லை. நடுக்கமும்‌, பயமும்‌, தடுமாற்றமும்‌ 
இருக்கிறது. 


கோத்திரப்பிரபுக்கள்‌ 
தேசத்தைச்‌. சுற்றிப்பார்த்தபோது, 
மிகப்பெரிய 


சொல்லிய. 
குடியிருக்கிற 


கானான்‌ 
அந்த 
வாதை 
என்று. 
சொல்லுகிறார்கள்‌. 
பார்வையில்‌. 
கானான்‌ தேசம்‌ தன்‌ குடிகளை பட்சிக்கிற 
தேசமாக அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது. 
கானான்‌ தேசத்தைச்‌ சுற்றிப்பார்த்து: 
வந்த பிரபுக்கள்‌, அந்த தேசத்தில்‌ 
குடியிருக்கிற ஜனங்களைப்பற்றியும்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 
அந்த தேசத்திலே 
ஜனங்கள்‌ பலவான்கள்‌: 
அரணிப்பானவைகளும்‌ 


னாலும்‌, 
கூயிருக்கிற 
பட்டணங்கள்‌ 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மிகவும்‌ பெரியவைகளுமாய்‌ இருக்கிறது: 
அங்கே ஏனாக்கின்‌ குமாரரையும்‌ கண்டோம்‌ 
(எண்‌ 13:28) என்றும்‌, 


அமலைக்கியர்‌ தென்புறமான தேசத்தில்‌ 
குடியிருக்கிறார்கள்‌;: ஏத்தியரும்‌, 
எபூசியரும்‌, எமோரியரும்‌ மலைநாட்டில்‌: 
குடியிருக்கிறார்கள்‌; கானானியர்‌ கடல்‌ 
அருகேயும்‌ யோர்தானண்டையிலும்‌ 
கூடியிருக்கிறார்கள்‌ (எண்‌ 13:29) என்றும்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 


கானான்‌. தேசத்தை 
சுற்றிப்பார்ப்பதற்காக  அனுப்பப்பட்டவர்கள்‌ 
திரும்பி வந்த போது, அவர்களில்‌ அநேகர்‌ 
சொன்ன பொதுவான செய்தியின்‌ விவரம்‌ 
வருமாறு : 


1. நீர்‌ எங்களை அனுப்பின தேசத்துக்கு 
நாங்கள்‌ போய்வந்தோம்‌; அது பாலும்‌ 
தேனும்‌ ஓடுகிற தேசந்தான்‌; இது 
அதினுடைய கனி. (எண்‌ 13:26-27). 
அந்த தேசத்திலே குடியிருக்கிற 
ஜனங்கள்‌ பலவான்கள்‌. (எண்‌ 13:28) 
பட்டணங்கள்‌ அரணிப்பானவைகளும்‌. 
மிகவும்‌ பெரியவைகளுமாய்‌ இருக்கிறது. 


. அங்கே... இராட்சதப்‌ பிறவியான 

ஏனாக்கின்‌ குமாரராகிய 
இராட்சதரையும்‌ கண்டோம்‌; நாங்கள்‌ 
எங்கள்‌ பார்வைக்கு 
வெட்டுக்கிளிகளைப்போல்‌ இருந்தோம்‌. 
(எண்‌ 13:28-29,32-33). 


நாம்‌ போய்‌ 
எதிர்க்க 
நம்மைப்பா! 
(எண்‌ 13:31) 


அந்த ஜனங்களோடே 


கானான்‌. 
பார்த்துவிட்டு 
பன்னிரண்டு 
கருத்து 

அவர்களில்‌ பத்துபேர்‌ ஒரே மாதிரியாகவும்‌, 
மீதமுள்ள காலேப்‌, யோசுவா ஆகிய 
இரண்டுபேரும்‌. வேறுமாதிரியாகவும்‌, 


கானான்‌ 


தேசத்தைச்‌ 


சுதந்தரிப்பது 
செய்தியை சொல்லுகிறார்கள்‌. 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


(யய 
பிய 


வேவுகாரர்‌ கண்டதைப்‌ பற்றி 
எண்‌ 13:28,32,33 ஆகிய வசனங்களில்‌ 
கூறுகிறார்கள்‌. இறுதியில்‌ தங்களுடைய 
அவிசுவாசத்தை வெளிப்படுத்துவதற்கு 
"ஆனாலும்‌". என்று கூறிவிடுகிறார்கள்‌. 
விசுவாசித்து நடக்காமல்‌ 

நடந்தால்‌ இப்படிப்பட்ட 

வரத்தான்‌ செய்யும்‌ 

காலேபும்‌, யோகுவாவும்‌ 

நடந்தார்கள்‌. 

வைக்கிறவர்‌ 

இருப்பார்‌. பயப்படமாட்டார்‌ 

எண்‌ 14:7-9). 


தேசத்தை சுற்றிப்பார்த்து விட்டு 
வந்த பிரபுக்களில்‌ பத்துபேர்‌, கானான்‌ 
தேசத்தில்‌ குடியிருக்கிற ஜனங்களைப்‌ பார்த்து 
பயப்படுகிறார்கள்‌. 

நாம்‌ போய்‌ அந்த ஜனங்களோடே 
எதிர்க்க நம்மாலே கூடாது: அவர்கள்‌ 
நம்மைப்பார்க்கிலும்‌ பலவான்கள்‌ (எண்‌: 13:31) 
என்றும்‌, நாங்கள்‌ அதிலே கண்ட 
ஜனங்கள்‌ எல்லாரும்‌ மிகவும்‌ பெரிய ஆட்கள்‌ 
(எண்‌ 13:32) என்றும்‌ சொல்லுகிறார்கள்‌ 


கானான்‌ தேசத்தில்‌ குடியிருக்கிறவர்கள்‌ 
தங்களுக்குள்‌ எப்போதும்‌ சண்டையிட்டுக்‌ 
கொண்டிருப்பார்கள்‌. அவர்கள்‌ எல்லோரும்‌. 
வாதையினால்‌ அழிவார்கள்‌. 


வேவுக்காரருடைய பார்வையில்‌ 
கானான்‌ தேசத்தார்‌ இராட்சதரைப்‌ போலவம்‌, 
தாங்கள்‌ வெட்டுக்கிளிகளைப்‌ போலவும்‌ 
இருக்கிறார்கள்‌. (எண்‌ 13:32-33) 


இராட்சதரைப்‌ 
2146-22. 
ஏனோக்கின்‌ 

எல்லோருமே 


இராட்சதர்‌ 
பெற்றெடுப்பார்கள்‌ (சோமு 
நாளா 20:4-8). இவர்கள்‌ 
புத்திரர்‌.  ஏனோக்கியர்‌ 
இராட்சதர்கள்‌. (உபா 221). 


கானான்‌ 
சுதந்தரிக்கப்போகும்‌ 
அந்த தேசத்தை தங்களால்‌ 
முடியாது என்று பத்து 
அவிசுவாசமான 
சொல்லுகிறார்கள்‌. 


முன்பாகவே, 

சுதந்தரிக்க 
பிரபுக்களும்‌ 
வார்த்தைகளை 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பிரபுக்களும்‌ மோசேயை 
நோக்க ங்கே. ராமச. பிறல்லான்‌ 
ஏனாக்கின்‌ குமாரராகிய இராட்சதரையும்‌ 
கண்டோம்‌; நாங்கள்‌ எங்கள்‌ பார்வைக்கு 
வெட்டுக்கிளிகளைப்போல்‌ இருந்தோம்‌, 
அவர்கள்‌ பார்வைக்கும்‌, அப்படியே 
இருந்தோம்‌” (எண்‌ 13:33) என்று 
சொல்லுகிறார்கள்‌. இவ்வாறாக அவர்கள்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்குள்ளே தாங்கள்‌ சுற்றிப்‌ 
பார்த்துவந்த தேசத்தைக்குறித்து துர்ச்செய்தி 
பரம்பச்செய்கிறார்கள்‌. 


நியாயந்தீர்க்கப்படுகிறார்கள்‌ (எண்‌ 14:37, 


கானான்‌ தேசத்தைச்‌ சுற்றிப்பார்க்கும்படி 

அனுப்பப்பட்ட பன்னிரண்டு பிரபுக்களில்‌ 

மாம்சப்பிரகாரமாக 

அவர்கள்‌ கர்த்தருடைய 

அவருடைய வல்லமையையும்‌ 

பார்ப்பதற்கு பதிலாக 

மாம்ச பலத்தை நோக்கிப்‌ 

றார்கள்‌ கானான்‌ தேசத்தில்‌ 

ள்‌ ஜனங்களோடு ஒப்பிடும்போது, 

இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ மாம்ச பலமும்‌. 
அதிகமாகவே இருக்கிறது. 

இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
திரளான 

உள்ளவர்கள்‌. இஸ்ரவேல்‌ 

எல்லோருமே கானான்‌ 
பிரவேசிக்கவேண்டும்‌ 

நோக்கத்தோடிருக்கிறார்கள்‌. 

சிந்தனையிலும்‌, 
ஒற்றுமையிருக்கிறது. இஸ்ரவேல்‌ 

எல்லோரும்‌, ஒவ்வொரு பத்தன்‌ 

அணியணியாக புறப்பட்டு 

வந்திருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ மத்தியிலே. 

ஒழுங்கும்‌. கட்டுப்பாடும்‌ இருக்கிறது. 

மோசே அவர்களுக்கு தலைவராகயிருக்கிறார்‌. 


கானானியரை 
எண்ணிக்‌; 


விட 


என்னும்‌. 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


(யய 
பிய 


கானான்‌ தேசத்தை வேவுபார்க்கும்படி 
அனுப்பப்பட்டவர்கள்‌, மாம்சப்பிரகாரமாக 
சிந்தித்துப்பார்த்தாலும்‌, ப 
கோழையாகயிருக்கவேண்டிய அவசியமில்லை. 
“நாம்‌ போய்‌ அந்த ஜனங்களோடே எதிர்க்க 
நம்மாலே கூடாது" என்றோ, “தவர்கள்‌ 
நம்மைப்‌ பார்க்கிலும்‌ பலவான்கள்‌” 
என்றோ கோழைத்தனமாக பேசவேண்டிய 
அவசியமில்லை. வேவுதாரரின்‌ பத்துபேர்‌ 
மனம்‌ தளர்ந்துபோயிருக்கிறார்கள்‌. 
வேவுகாரர்‌ சொன்ன 
கானானியர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரைவிட 
பலவான்களாகமிருந்தாலும்‌, அவர்களால்‌ 
கர்த்தரைவிட பெரிய பலவான்களாயிருக்க 
முடியாது. கர்த்தருடைய பிரசன்னத்திற்கு 
அடையாளம்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
மத்தியிலே இருக்கிறது. கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரரோடு கூடமிருக்கும்போது. 
அவர்களுக்கு விரோதமாக யாராலும்‌ 
எதிர்த்து நிற்கமுடியாது. 
கானானியரின்‌ 
அரணிப்பானவைகளாகவும்‌, 
பெரியவைகளாகவும்‌ இருக்கிறது என்று 
வேவுகாரர்‌ சொல்லுகிறார்கள்‌. ஆனாலும்‌ 
இந்தப்‌ பிரபஞ்சத்திலுள்ள எந்த ஜனத்தாலும்‌, 
பரலோகத்திற்கு விரோதமாக அரண்களை 
கட்ட முடியாது. இஸ்ரவேலின்‌ தேவனாகிய 
கர்த்தர்‌, பரலோகத்தின்‌ தேவனாகவும்‌ 
இருக்கிறார்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தருடைய 
பயத்தின்‌ வல்லமையை பல சந்தர்ப்பங்களில்‌ 
அனுபவித்திருக்கிறார்கள்‌. கர்த்தருடைய 
புயம்‌ குறுகிப்போகாத நீண்ட புயம்‌. 
அவருடைய புயம்‌ சத்துருக்களுக்கு 
விரோதமாக நீட்டப்பட்டிருக்கிற புயம்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய பலத்த புயத்தினால்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரரை பாதுகாக்கிறார்‌. 
இஸ்ரவேல்‌. புத்திரர்‌ 
வருஷங்களாக எகிப்து 
அடிமைகளாகயிருந்தார்கள்‌. 
தம்முடைய பலத்த பயத்தினால்‌, 
இஸ்ரவேல்‌  புத்திரரை எகிப்தின்‌ 
அடிமைத்தனத்திலிருந்து மீட்டுக்கொண்டார்‌. 
கானானியரைப்போலவே எகிப்தியரும்‌. 
பலமுள்ளவர்கள்‌. கர்த்தர்‌ எகிப்தியரை 
கானானியரையும்‌ 
வேவுபார்க்கப்‌ 


பிரகாரம்‌, 


பட்டணங்கள்‌ 
மிகவும்‌ 


430 
கர்த்தர்‌ 


ஆனால்‌ 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பட்டயத்தைப்‌ 
எகிப்தியரின்‌ 
வீரர்களையும்‌ இரதங்களையும்‌ 
செங்கடலிலே மூழ்கச்‌ செய்தார்‌. எகிப்தியர்கள்‌ 
ய்‌ அழிந்துபோனார்கள்‌. 
சிதறிப்போனார்கள்‌. 
புத்திரருக்காக 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
கர்த்தருடைய வார்த்தையை நம்பி, கானான்‌ 
தேசத்திற்குள்‌ பிரவேசிக்கும்போது, கர்த்தர்‌ 
தம்முடைய ஜனத்திற்காக கானானியர்மீது 
யுத்தம்பண்ணுவார்‌. கானானியரால்‌ 
கர்த்தருக்கு விரோதமாய்‌ யுத்தம்பண்ண 
முடியாது. 


கர்த்தர்‌ 


தம்முடைய 


இஸ்ரவேல்‌  புத்திரருக்கு: 
ஆசீர்வாதமான வாக்குத்தத்தங்களைக்‌ 
கொடுத்திருக்கிறார்‌. இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
கானானியருக்கு விரோதமாக மேற்கொள்ளும்‌ 


ஆபிரகாமின்‌ சந்ததியார்‌ கானான்‌ 
தேசத்தைச்‌ சந்த த்துக்கொள்வார்கள்‌. 
என்று கர்த்தர்‌ ஏற்கெனவே 
வாக்குப்பண்ணியிருக்கிறார்‌. கர்த்தருடைய 
வாக்குத்தத்தம்‌ நிச்சயம்‌ நிறைவேறும்‌. 
அந்நாளிலே கர்த்தர்‌ ஆபிராமோடே 
உடன்படிக்கைபண்ணி, எகிப்தின்‌ நதிதுவக்கி 
த்‌ என்னும்‌ பெரிய 


ரெப்பாமீமியரும்‌, எமோரியரும்‌, கானானியரும்‌, 


கிர்காசியரும்‌, எபூசியரும்‌ என்பவர்கள்‌ 
இருக்கிறதுமான மந்தத்‌ நல்‌ உன்‌ 
சந்ததிக்குக்‌ கொடுத்தேன்‌ ன்றார்‌" 
(ஆதி 1518-21) 


'நீ பரதேசியாய்த்‌ தங்கிவருகிறகானான்‌ 
தேசமுழுவதையும்‌, உனக்கும்‌ உனக்குப்‌ 
பின்வரும்‌ உன்‌ சந்ததிக்கும்‌ நித்திய 
சுதந்தரமாகக்‌ கொடுத்து, நான்‌ 
அவர்களுக்குத்‌ தேவனாயிருப்பேன்‌ என்றார்‌” 
(ஆதி 17:8). 

கர்த்தர்‌ கானானியரை இஸ்ரவேல்‌: 
புத்திரருக்கு முன்பாக துரத்திவிடுவார்‌. இது 
கர்த்தர்‌ மோசேயின்‌ மூலமாக இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கு சொன்ன வாக்குத்தத்தம்‌. 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


BALWETHER 
பிய 


"நான்‌ ஒரு தூதனை உங்களுக்கு 

,  கானானியனையும்‌: 

ஏத்தியனையும்‌ 

பெரிசியனையும்‌ ஏவியனையும்‌ எபூசியனையும்‌ 
துரத்திவிடுவேன்‌” (யாத்‌ 33:2). 


கர்த்தர்‌ கானியரை ஒரே வேளையில்‌: 
மொத்தமாக துரத்திவிடாமல்‌, 
அவர்களை சித்தத்தின்‌ 
பிரகாரம்‌, கொஞ்சமாக 
தூத்துவார்‌. 


தம்முடைய 
கொஞ்சம்‌ 


நீ விருத்தியடைந்து, தேசத்தைச்‌ 
சுதந்தரித்துக்கொள்ளும்வரைக்கும்‌, 
அவர்களைக்‌ கொஞ்சம்‌ கொஞ்சமாய்‌ 
உன்‌ முன்னின்று தூத்திவிடுவேன்‌"' 
(யாத்‌ 23:30). 


கானான்‌ நேசத்தை சற்றிப்பார்க்கும்படி 
அனுப்பப்பட்ட பிரபுக்களில்‌ பத்துபேர்‌ 
கர்த்தரையும்‌, அவருடைய 
வார்த்தைகளையும்‌, வாக்குத்தத்தங்களையும்‌ 
நம்பாமல்‌, "நாம்‌ போய்‌ அந்த ஜனங்களோடே 
எதிர்க்க நம்மாலே கூடாது' என்று 
விசுவாசமான வார்த்தைகளை 
அவர்கள்‌ இவ்வாறு 


சொல்லுகிறார்கள்‌. 


பன்னிரண்டு வேவுகாரரில்‌ ஒருவராகிய 
காலேபு இஸ்ரவேல்‌ ஜனங்களிடத்தில்‌. 
விசுவாசமான வார்த்தைகளை சொல்லுகிறார்‌. 
காலேபு சொல்லுகிற வார்த்தைகளை 
யோசுவாவும்‌ அங்கீகரிக்கிறார்‌. காலே 
ஜனங்களை 

சொல்லுவதை 

எல்லோரும்‌ 

என்பது 


வார்த்தைகளையும்‌, வாக்குத்தத்தங்களையும்‌ 
நம்புவார்கள்‌. 

காலேபு இஸ்ரவேல்‌ 
நோக்கி, “நாம்‌ உடனே போய்‌ அதைச்‌ 
சுதந்தரித்துக்கொள்வோம்‌; நாம்‌ அதை 
எளிதாய்‌ ஜெயித்துக்கொள்ளலாம்‌"' 
(எண்‌ 13:30) என்று சொல்லுகிறார்‌. 


புத்திரரை 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


காலேபின்‌ 
உறுதியிருக்கிறது. 

எளிதாய்‌ ஜெயித்துக்கொள்ளலாம்‌" என்று 
காலேபு சொல்லுகிறார்‌. கானானியர்‌ 
பலவான்களாகயிருந்தாலும்‌, இஸ்ரவேல்‌ 
புத்திரரும்‌ பலவான்களாகவே இருக்கிறார்கள்‌. 
காலேபு இஸ்ரவேல்‌ புத்திரரை 
உற்சாகப்படுத்துகிறார்‌. “நான்‌ உடனே போய்‌ 
அதை. சுதந்தரித்துக்கொள்வோம்‌" என்று 
காலேபு ஆர்வத்தோடு சொல்லுகிறார்‌. 
அவர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ பிரயாணம்‌ 
பண்ணும்போது. முன்னணியில்‌ 
புறப்பட்டுப்போகிறவர்‌. காலேபு யூதா 
கோத்திரத்தைச்‌ சேர்ந்தவர்‌. ஆகையினால்‌ 
காலேபு அவர்களுக்கு உற்சாகத்தையும்‌, 
தைரியத்தையும்‌, தெம்பையும்‌, 
நம்பிக்கையையும்‌ கொடுத்து, அவர்களை 
வழிநடத்துகிறார்‌. 


கானான்‌ 
சுதந்தரித்துக்கொள்ளவேண்டும்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ விருப்பம்‌ 
காலதாமதம்பண்ணாமல்‌, 
நிறைவேற்றிக்கொள்ள 
வேண்டுமென்று காலேபு விரும்புகிறார்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 

விரோதமாக முறுமுறுக்கிறார்கள்‌. 
கர்த்தருடைய வார்த்தையை 
அவருக்கு விரோதமாகக்‌ 
கலகம்பண்ணுகிறார்கள்‌. இதனால்‌ 
கர்த்தருக்கும்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்கும்‌. 
இடையே வாக்குவாதமுண்டாயிற்று. கர்த்தர்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரர்மீது கோபப்படுகிறார்‌. 
அவர்கள்‌ கானான்‌. தேசத்தின்‌ 
இளைப்பாறுதலில்‌ பிரவேசிப்பதில்லையென்று 
கர்த்தர்‌ தம்முடைய கோபத்திலே 
சொல்லுகிறார்‌. 


கானான்‌ தேசத்தை சுற்‌ 
வந்தவர்களில்‌ பத்துபேர்‌ அந்‌ 
குறித்து. இஸ்ரவேல்‌ 
துர்ச்செய்தி பரம்பச்செய்கிறார்கள்‌. னன்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தருக்கு 
விரோதமாகக்‌ கலகம்பண்ணுகிறார்கள்‌ 
(எண்‌ 14:14). 


கர்த்தருக்கு 
அவர்கள்‌ 
நம்பாமல்‌ 


ல்‌ 


பிரயோஜனமில்லாமல்‌ 
(எண்‌ 14:50). 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


BALWETHER 
பிய 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தருக்கு. 
விரோதமாகக்‌ கலகம்பண்ணுகிறார்கள்‌. 
கர்த்தர்‌ அவர்களை 
அழித்துப்போடப்போவதாக, அவர்களுக்கு 
எச்சரிப்பாய்ச்‌ சொல்லுகிறார்‌ (எண்‌ 14112). 
மோசே இஸ்ரவேல்‌ 

கர்த்தருடைய  சமுகத்திலே 
விண்ணப்பம்பண்ணுகிறார்‌ (எண்‌ 1413-19). 


கர்த்தர்‌ மோசேயின்‌ விண்ணப்பத்திற்கு 
செவிகொடுக்கிறார்‌. அவர்‌ 
புத்திரர்‌ எல்லோரையும்‌ அழித்துப்போடவில்லை. 
தம்மை பரீட்சை பார்த்த மனிதரில்‌ ஒருவரும்‌ 
கானான்‌ தேசத்தைக்‌ காணமாட்டார்கள்‌ 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. காலேபும்‌ 
யோசுவாவும்‌, அவர்களுடைய சந்ததியாரும்‌ 
கானான்‌ தேசத்தை சுதந்தரிப்பார்கள்‌ (எண்‌ 
14:20-35) 

கானான்‌ தேசத்தை 
சுற்றிப்பார்த்துவிட்டு, இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
மத்தியிலே தூர்ச்செய்தியை சொன்னவர்கள்‌, 
கர்த்தருடைய சந்நிதியில்‌ 
செத்துப்போகிறார்கள்‌ எண்‌ 
இஸ்ரவேல்‌. புத்திரரில்‌ 
கர்த்தருடைய அனுமதியில்லாமல்‌, கானான்‌ 
நேசத்திற்குப்போவோம்‌ என்று சொல்லி 
மலையின்மேல்‌ ஏறித்துணிகிறார்கள்‌ 
(எண்‌ 14:40-45) அமலேக்கியரும்‌ 
கானானியரும்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரை 
முறியடித்து துரத்துகிறார்கள்‌. 


வாதையினால்‌. 
14:36-39). 
அநேகர்‌, 


கானான்‌ தேசத்தை சுற்றிப்பார்க்கும்படி 

போனவர்களில்‌ பத்துபேர்‌ இஸ்ரவேல்‌ 

புத்திரர்‌ மத்திமிலே கானான்‌ தேசத்தைக்‌ 

குறித்து துர்ச்செய்தியை சொல்லுகிறார்கள்‌. 

சபையார்‌ எல்லாரும்‌. 

புலம்புகிறார்கள்‌;: 

அன்று இராமுழுதும்‌ 
அழுதுகொண்டிருக்கிறார்கள்‌ (எண்‌ 1431) 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ கர்த்தருடைய 
வார்த்தைக்கு முக்கியத்துவம்‌ கொடுக்காமல்‌, 
தங்கள்‌ மத்தியில்‌ துர்ச்செய்தியைப்‌ 
பரம்பச்செய்கிற வேவுகாரரின்‌ வார்த்தைக்கு 
முக்கியத்துவம்‌ கொடுக்கிறார்கள்‌. 
பாளயத்திலிருக்கிறவர்களுக்கு 

ஒரு ஆபத்தும்‌ 

ஆனாலும்‌ அவர்கள்‌ 

வந்ததுபோல 

சபையார்‌. எல்லாரும்‌ 


கூக்குரலிட்டு புலம்புகிறார்கள்‌. 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அவர்கள்‌ அழுவதற்கு நியாயமான காரணம்‌ 
எதுவுமில்லை. ஆனாலும்‌ அவர்கள்‌ அன்று 
இராமுழுவதும்‌ அழுதுகொண்டிருக்கிறார்கள்‌. 

இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ எல்லோரும்‌ 
மோசேக்கும்‌ ஆரோனுக்கும்‌ விரோதமாக 
முறுமுறுக்கிறார்கள்‌. அவர்கள்‌ கர்த்தருடைய 
ஊழியக்காரருக்கு விரோதமாக 
முறுமுறுப்பதினால்‌, அவர்கள்‌ கர்த்தருக்கு 
விரோதமாகவும்‌ பேசுகிறார்கள்‌. இஸ்ரவேல்‌ 
புத்திரருடைய கூக்குரலுக்கும்‌ புலம்பலுக்கும்‌, 
அவர்களுடைய கோத்திரப்பிதாக்களின்‌ 
பிரபுக்களே காரணம்‌. அவர்கள்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனங்கள்‌ மத்தியில்‌ துர்ச்செய்தியைப்‌ 
பரம்பச்செய்கிறார்கள்‌. அந்தச்‌ செய்தி 
உண்மையான செய்தியல்ல. அவர்கள்‌ 
சொன்ன செய்திக்கு ஆதாரம்‌ எதுவுமில்லை. 
ஆனாலும்‌ அவர்கள்‌ சொன்ன பொய்யான 
செய்தியை சபையார்‌ எல்லாரும்‌ கேட்டு 
கூக்குரலிட்டு புலம்புகிறார்கள்‌. 

இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ எல்லோரும்‌, 
மோசேயையும்‌, ஆரோனையும்‌ நோக்கி, 
“எகிப்துதேசத்திலே செத்துப்போனோமானால்‌ 
நலமாயிருக்கும்‌: இந்த வனாந்தரத்திலே 
நாங்கள்‌ செத்தாலும்‌ நலம்‌. நாங்கள்‌ 
பட்டயத்தால்‌  மடியும்படிக்கும்‌, எங்கள்‌ 
பெண்ஜாதிகளும்‌ பிள்ளைகளும்‌ 
கொள்ளையாகும்படிக்கும்‌, கர்த்தர்‌ எங்களை 
இந்த தேசத்துக்குக்‌ கொண்டு வந்தது. 
என்ன? எகிப்துக்குத்‌ திரும்பிப்போகிறதே 
எங்களுக்கு உத்தமம்‌ அல்லவோ' 
(எண்‌ 14:23) என்று சொல்லுகிறார்கள்‌. 


கர்த்தர்‌ எல்லா வார்த்தைகளையும்‌ 
சீர்தூக்கிப்‌ பார்த்தால்‌ யாரும்‌ தப்பமுடியாது. 
(மத்‌ 12:36) துர்மார்க்கருடைய ஜெபம்‌ 
கர்த்தருக்கு அருவருப்பானது என்று 
சாலொமோன்‌ கூறுகிறார்‌. (நீதி 15:8). 
வனாந்தரத்திலே இஸ்ரவேல்‌ புத்திரருடைய 
இந்த ஜெபத்திற்குக்‌ கர்த்தர்‌ 
அவர்கள்‌ கேட்டுக்‌ கொண்ட பிரகாரமாகவே 
மதில்‌ கொடுத்துனிடுகிறா்‌. நாற்பது 
வருஷக்காலத்தில்‌: யோசுவாவையும்‌, 
காலேபையும்‌ தவிர பழைய சந்ததியார்‌ 
எல்லோரும்‌. வனாந்தரத்தில்‌ 
செத்துப்போகிறார்கள்‌. மரணம்‌ உடனடியாக 
ஆரம்பித்துவிடுகிறது. (எண்‌ 14:23-37). 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


(யம்‌ 
பிய 


எகிப்து தேசத்தில்‌ செத்துப்போனால்‌ 
நலமாயிருக்கும்‌ என்று இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
சொல்லுகிறார்கள்‌. அவர்கள்‌ எகிப்து 
வந்து பல. 


தேசத்தை விட்டு புறப்பட்டு. 
ஸ்ர 


செய்தார்கள்‌. 
அவர்களோடு 
அவர்களை 
பராமரித்து 
அவர்கள்‌ 
அனுபவித்து வந்திருக்கிறார்கள்‌. 

னால்‌ இப்போதோ, எகிப்து, 
தேசத்திலே செத்துப்போனால்‌ 
நலமாயிருக்கும்‌ என்று சொல்லுகிறார்கள்‌. 
வனாந்தரத்திலே செத்துப்போவதற்கு பதிலாக, 
எகிப்து தேசத்திலே செத்துப்போவதை 
விரும்புகிறார்கள்‌. எகிப்துதேசத்திலே 
செத்துப்போனோமானால்‌ நலமாயிருக்கும்‌: 
வனாந்தரத்திலே நாங்கள்‌ செத்தாலும்‌ 


(எண்‌ 14:2) என்று 
இஸ்ரவேல்‌ பத்தர்‌ மோகேக்கும்‌ 
ஆரோனுக்கும்‌ விரோதமாக 
சொல்லுகிறார்கள்‌. 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரை எகிப்து 
தேசத்தின்‌ அடிமைத்தனத்திலிருந்து 
விடுதலை பண்ணி அழைத்து வந்திருக்கிறார்‌ 
அவர்களை கானான்‌ 
வழிநடத்திக்கொண்டு 
ர்த்தர்‌ தம்முடைய 
தேசத்தை சுதந்தர 

கொடுப்பதாக 
ஆனால்‌ இஸ்ரவேல்‌ 
நாங்கள்‌ _ பட்டயத்தால்‌ 
எங்கள்‌ பெண்ஜாதிகளும்‌ பிள்ளைகளும்‌ 
கொள்ளையாகும்படிக்கும்‌, கர்த்தர்‌ 
எங்களை இந்த தேசத்துக்குக்‌ கொண்டு 
வந்தது என்ன?” (எண்‌ 14:3) என்று. 
கேட்கிறார்கள்‌. 

இஸ்ரவேல்‌ 
ன்தாதிகளும்‌ 
தப்பிதமும்‌ 
அவர்களை பாதுகாத்து பராமரிக்கிறார்‌. 
ஆனால்‌ அவர்கள்‌ கொள்ளையாவார்கள்‌ 


என்று இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ சொல்லுகிறார்கள்‌. 


ஜனங்களோ, 
டியும்படிக்கும்‌, 


புத்திரருடைய 
பிள்ளைகளும்‌ ஒரு 
செய்யவில்லை. கர்த்தர்‌ 


ஜனத்தார்‌. 
கானான்‌ தேசத்திற்குப்போகவேண்டியவர்கள்‌. 
ஆனால்‌ அவர்கள்‌ இப்போது எகிப்து 
தேசத்திற்கு திரும்பிப்போகவேண்டும்‌. 


விரிவுரை 
COMMENTARY 


என்று விரும்புகிறார்கள்‌. 

திரும்பிப்போகிறதே எங்களுக்கு 

அல்லவோ” என்று சொல்லுகிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு மோசே 

தலைவராயிருக்கிறார்‌. மோசே அவர்களை 

கானான்‌ தேசத்திற்கு நடத்திக்கொண்டு 

போகிறார்‌. ஆனால்‌ இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 

மோசேயின்‌: 

ஏற்றுக்கொள்ளவில்லை. 

கட்டளைக்கு. கீழ்ப்படிந்து 


“எகிப்துக்குத்‌ 
உத்தமம்‌ 


அவர்கள்‌ 
தலைவனை 
வேண்டுமென்று ஆசைப்படுகிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ ப்‌ நாம்‌ ஒரு 
தலைவனை 'ற்படுத்திக்கொண்டு 
எகிப்துக்கு திரும்பிப்போவோம்‌ வாருங்கள்‌" 
(எண்‌ 14:4) என்று ஒருவரோடொருவர்‌ 
சொல்லிக்கொள்கிறார்கள்‌. எகிப்து 
தேசத்திற்கு திரும்பிப்போவதே தங்களுக்கு 
நலமாயிருக்கும்‌ என்று அவர்கள்‌ 
நினைக்கிறார்கள்‌. அவர்கள்‌ எகிப்தின்‌ 
அடிமைத்தனத்தை அனுபவித்தவர்கள்‌. 
எகிப்தியர்கள்‌ மூலமாக பாடுகளையும்‌, 
வேதனைகளையும்‌, உபத்திரவங்களையும்‌ 
அனுபவித்தவர்கள்‌. ஆனால்‌ அவர்களுக்கு 
கானான்‌ தேசத்தை எகிப்து தேசம்‌ 
நலமான தேசமாய்த்‌ தெரிகிறது. 


ரவேல்‌ புத்திரர்‌ எகிப்து 
ந்து வந்தாககின்‌ வழியாக, 
தேசத்தின்‌ எல்லைப்பகுதிக்கு 
ஆனால்‌ அவர்கள்‌ 

இதே வனாந்தரத்தின்‌ வழியாக, 
ந்‌ எகிப்து தேசத்திற்கு 


த்க்‌ 


கானான்‌ தேசம்‌ கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கு சுதந்தரமாகக்‌ கொடுத்திருக்கிற 
தேசம்‌. அவர்களுடைய பங்குவீதம்‌. 
கானான்‌ தேசத்திலே இருக்கிறது. ஆனால்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு கானான்‌ தேசம்‌. 
பிடிக்கவில்லை. அவர்களுக்கு எகிப்து 
தேசமே பிடித்திருக்கிறது. எகிப்து தேசம்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரருடைய சுதந்தர தேசமல்ல, 
அங்கே அவர்களுக்கு பங்குவீதம்‌ இல்லை. 
ஆனாலும்‌ அவர்கள்‌ எகிப்து 
தேசத்திற்கு திரும்பிப்போகவிரும்புகிறார்கள்‌. 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


BALWETHER 
பிய 


கர்த்தர்‌ நமக்கு கொடுத்திருக்கும்‌. 
ஸ்தலத்தில்‌ நாம்‌ திருப்தியாயிருக்கவேண்டும்‌. 
கர்த்தர்‌ நமக்கு கொடுக்கும்‌ ஊழியத்தை 
உண்மையோடு செய்யவேண்டும்‌. கர்த்தர்‌ 
நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களில்‌ 
திருப்தியடையவில்லையென்‌। 


நாம்‌ 

நமக்கு க்‌ திருப்தி 

கர்த்தர்‌ நமக்கு கொடுத்திருக்கும்‌ 

ஸ்தானத்தில்‌ திருப்தியடையவேண்டும்‌. அந்த 
_ திருப்‌; 


தியடையாமல்‌, 


நிலப்‌ ய்‌ நமக்கு திருப்தி 
ஏற்படப்போவதில்லை. 


கர்த்தர்‌ நம்மை எந்த சூழ்நிலையில்‌ 
வைத்திருந்தாலும்‌, நாம்‌ அந்த சூழ்நிலையில்‌ 
கர்த்தருக்குள்‌ சந்தோஷமாயும்‌, திருப்தியாயும்‌ 
இருக்கவேண்டும்‌. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
“எகிப்து தேசத்திற்கு திரும்பிப்போவது. 
நலமாயிருக்கும்‌! என்று சொல்லுவதற்கு 


விளைவுகளின்‌ விவரம்‌ வருமாறு : 


1. சபையார்‌ எல்லாரும்‌ கூக்குரலிட்டுப்‌ 
ள்‌ ஜனங்கள்‌ 
அன்று முழுதும்‌ 
அழுதுகொண்டிருந்தார்கள்‌. (எண்‌ 14:1) 


எல்லாரும்‌. 


(எண்‌ 14:2), 


எகிப்துதேசத்திலே 
போனோமானால்‌ நலமாயிருக்கும்‌; ரி 
வனாந்தரத்திலே நாங்கள்‌ செத்தாலும்‌ 

ன்‌ சபையாரெல்லாரும்‌ 


கர்த்தர்‌ தங்களை ஏமாற்றிவிட்டதாக 
அவரைத்‌ தூஷித்தார்கள்‌. (எண்‌ 14:3). 
நாம்‌ ஒரு தலைவனை ஏற்படுத்திக்‌ 


கொண்டு எகிப்துக்கு திரும்பிப்‌ 
போவோம்‌ வாருங்கள்‌ என்று 


ஒருவரோடொருவர்‌ சொல்லிக்‌ 
கொண்டார்கள்‌. (எண்‌ 14:3-49). 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


6. இவர்களுடைய துர்ச்செய்தியினால்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ மத்தியில்‌ பயமும்‌, 
கோழைத்தனமும்‌ உண்டாயிற்று. 
(எண்‌ 14:39). 


பண்ணினார்கள்‌. (எண்‌ 14:10). 


தங்களுடைய அலிசுவாசமான 
வார்த்தைகளினால்‌ இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
தங்களுக்குத்‌ தாங்களே அழிவைத்‌ 
தேடிக்கொள்கிறார்கள்‌. அவர்களை 
அழிவிலிருந்து தப்பிக்க வைப்பதற்காக, 
அவர்களுடைய சிநேகிதர்கள்‌ முயற்சி 
பண்ணுகிறார்கள்‌. ஆனால்‌ அந்த முயற்சி 
வீணாய்ப்போயிற்று இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
இன்னும்‌ 'கலககுணமுள்ளவர்களாகவே 


இருக்கிறார்கள்‌. 

ஸ்ரவேல்‌ புத்திரர்‌, “நாம்‌ 
நலனை. ஏறபடத்திக்கோகாடு 
எகிப்துக்கு திரும்பிப்போவோம்‌ வாருங்கள்‌" 
என்று ஒருவரோடொருவர்‌ 
சொல்லிக்கொள்கிறார்கள்‌. அப்பொழுது, 
மோசேயும்‌ ஆரோனும்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ 
சபையாராகிய எல்லாக்‌ கூட்டத்தாருக்கு, 
முன்பாகவும்‌ முகங்குப்புற விழுகிறார்கள்‌ 
(எண்‌ 13:5). 

்‌ ன்பாக ரோனும்‌, 
கோசம்‌... இல்ல்‌. புதினாக்‌ 
கர்த்தருக்குக்‌ கீழ்படிய செய்ய முயற்சி 
மேற்கொண்டார்கள்‌ (எண்‌ 13:30; உபா 1:29). 
ஆனால்‌ அவர்கள்‌ முயற்சி தோல்வியுற்றது. 
வேறுவழியில்லாமல்‌, இப்போது, 
கர்த்தருடைய சமுகத்தில்‌ முகங்குப்புற 
விழுகிறார்கள்‌. 


கலகக்காரரின்‌ எண்ணிக்கை 
ஏராளமாயிருக்கிறது. அவர்களுடைய சத்தமும்‌ 
அதிகமாயிருக்கிறது. அவர்கள்‌ 

ஆரோனும்‌. 

திரளான 

இவர்களுடைய 
கேட்கவில்லை. இவர்களுடைய பேச்சைக்‌ 
கேட்க கலகக்காரர்‌ யாரும்‌ ஆயத்தமாயில்லை. 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


BALWETHER 
பிய 


மோசேயும்‌ ஆரோனும்‌ இஸ்ரவேல்‌. 
புத்திரரிடத்தில்‌ பேசுவதற்கு பதிலாக 
வேறொரு உபாயத்தைக்‌ கையாளுகிறார்கள்‌. 
அவர்கள்‌ இருவரும்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ 
சபையாராகிய எல்லாக்‌ கூட்டத்தாருக்கு 
முன்பாகவும்‌ முகங்குப்புற விழுகிறார்கள்‌. 


ஜனங்கள்‌ 
விரோதமாகக்‌ 
கலகம்பண்ணிக்கொண்டிருக்கும்போது. 
மோசேயும்‌ ஆரோனும்‌ 
சமுகத்திலே தங்களை 
ஒப்புக்கொடுத்து ஜெபம்பண்ணுகிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ மோசேக்கு 
விரோதமாகப்‌ பேசுகிறார்கள்‌. 
வேறொரு 
ஏற்படுத்திக்கொள்ளவேண்டுமென்று 
ஒருவரோடொருவர்‌ 
கொள்கிறார்கள்‌. இதனால்‌ 
ஆலியும்‌, ஆரோனின்‌ 
கலக்கமடைந்திருக்கிறது. 
மனதிலே குழப்பமுண்டாயிற்று. 
இஸ்ரவேல்‌ 
தேசத்திற்குப்போக 
தேசத்திற்கு 
சொல்லுகிறார்கள்‌. 
மோசேக்கு. 
அவர்கள்‌ 
i கட 
பார்த்‌ 
அதிர்‌ வந்தவர்களை 
முகங்குப்புற விழுகிறார்கள்‌. 
இந்த சம்பவம்‌ உபாகமம்‌ புஸ்தகத்தில்‌ 
மறுபடியுமாய்ச்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
மோசே இஸ்ரவேல்‌ ஜனத்தாருக்கு சொன்ன 
வார்த்தைகள்‌, அந்த  வசனப்பகுதியில்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. 


ஆலியும்‌ 
அவர்களுடைய 


ஜனங்கள்‌ கானான்‌ 
மனதில்லாமல்‌, எகிப்து 
திரும்பிப்போவோம்‌ என்று 
அதைக்‌ கேட்டபோது 


“அப்பொழுது நான்‌ உங்களை நோக்கி: 
நீங்கள்‌ கலங்காமலும்‌ அவர்களுக்குப்‌ 
பயப்படாமலும்‌ இருங்கள்‌. உங்களுக்கு முன்‌ 
செல்லும்‌ உங்கள்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
தாமே எகிப்தில்‌ உங்களோடிருந்து. 
உங்கள்‌ கண்களுக்கு முன்பாகச்‌ 
'செய்ததெல்லாவற்றைப்போலவும்‌, 
வனாந்தரத்தில்‌ செய்துவந்ததுபோலவும்‌,. 
உங்களுக்காக யுத்தம்பண்ணுவார்‌" 
(உபா 1:29.30) என்று சொன்னேன்‌ என்று 
மோசே சொல்லுகிறார்‌. 


விரிவுரை 
COMMENTARY 


இஸ்ரவேல்‌ 
எல்லா 
முகங்குப்புற 
காலேபும்‌ 


ஆரோனும்‌ 
சபையாராகிய 

முன்பாக 

கிடக்கும்போது, 
யோசுவாவும்‌ இஸ்ரவேல்‌ ஜனத்தாரிடம்‌ 
பேசுவதற்கு முயற்சி செய்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ இருவரும்‌ தங்கள்‌ வஸ்திரங்களைக்‌ 
கிழித்துக்கொள்கிறார்கள்‌. ஜனங்களுடைய 
த்‌ த்‌ அவர்கள்‌ இருவரும்‌ 
தங்கள்‌ 

வஸ்திரங்களைக்‌ கிழித்துக்கொள்கிறார்கள்‌. 


டய கோபம்‌ ஸ்ரவேல்‌ 
[ததாது கத்தியை (தப்‌ 
கோபம்‌ இப்போதே வெளிப்படப்பொவதை 
யோசுவாவும்‌ காலேபும்‌ காண்கிறார்கள்‌. அந்த 
வேதனையை அவர்களால்‌ தாங்க 
முடியவில்லை. அவர்களுடைய வேதனை 
அதிகரிப்பினால்‌, அவர்கள்‌ இருவரும்‌ 
நங்கள்‌ வஸ்திரங்களை 
கிழித்துக்கொள்கிறார்கள்‌. 
தேசத்தைச்‌... சற்றிபபரத்தவர்களில்‌ 
நூனின்குமாரனாகிய 'யோசுவாவும்‌, 
எப்புன்னேயின்‌ குமாரனாகிய காலேபும்‌, 
தங்கள்‌ வஸ்திரங்களைக்‌ கிழித்துக்கொண்டு, 
இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ சமஸ்த சபையையும்‌ 
நோக்கி பேசுகிறார்கள்‌. யோசுவாவும்‌ காலேபும்‌ 
அதிகாரத்தோடு பேசுகிறார்கள்‌. 


கானான்‌ நேசத்தை 
சுற்றிப்பார்க்கப்போன பிரபுக்களோடு, 
காலேபும்‌ யோசுவாவும்‌ போயிருந்தார்கள்‌. 
அது பாலும்‌ தேனும்‌ ஓடுகிற செழிப்பான 
தேசம்‌ என்பதில்‌ யாருக்கும்‌ சந்தேகமில்லை. 
அது நல்ல தேசம்‌. அந்த தேசத்தைச்‌ 
சுதந்தரிக்கும்போது தங்களுக்கு அநேக 
நன்மைகள்‌ கிடைக்கும்‌ என்று காலேபும்‌ 
யோசுவாவும்‌ இஸ்ரவேல்‌ ஜனத்தாரிடம்‌. 
சொல்லுகிறார்கள்‌. 
ர்கள்‌ இஸ்ரவேல்‌  புத்திரரை 
நோக்கி, “நாங்கள்‌ போய்ச்‌ சுற்றிப்பார்த்து, 
சோதித்த நேசம்‌ மகா நல்ல தேசம்‌. கர்த்தர்‌ 
ல்‌  பிரியமாயிருந்தால்‌, அந்தத்‌ 
கொண்டுபோய்‌, 
ஒடுகிற அந்தத்‌ 
த்தை நமக்குக்‌ கொடுப்பார்‌” 
(எண்‌ 14:78) என்று சொல்லுகிறார்கள்‌. 


நம்மைக்‌ 





உபாகமம்‌ - 
DEUTERONOMY - 


BALWETHER 
பிய 


கானான்‌ தேசத்தில்‌ 
ஜனங்கள்‌ இராட்சதராகயிருந்தாலும்‌, 
தேசத்தின்‌ 
ஜனத்தார்‌ பய 
யோசுவாவும்‌ 
முக்கியத்துவம்‌ கொடுத்து பேசுகிறார்கள்‌. 
காலேபம்‌, 


ஜனத்தாரை நோக்கி, 
விரோதமாகமாத்திரம்‌ 


'யோசுவாவும்‌ 
இஸ்ரவேல்‌ 
"கர்த்தருக்கு 
கலகம்பண்ணாதிருங்கள்‌; 
தேசத்தின்‌ ஜனங்களுக்கு 


பயப்படவேண்டியதில்லை; 
நமக்கு 
காத்த நிழல்‌ 
விலகிப்போயிற்று; 

இருக்கிறார்‌; அவ 
பயப்படவேண்டியதில்லை” (எண்‌ 14:9) 


ல்‌ 


என்று 
சொல்லுகிறார்கள்‌. 


'அவர்கள்‌ நமக்கு இரையாவார்கள்‌"' 
என்பது எபிரெயரின்‌ வழக்குச்சொல்லாகும்‌. 
அவர்களை முறியடித்துவிடலாம்‌ என்பது 
இதன்‌ பொருள்‌. அவர்களைக்‌ காத்த 
நிழல்‌ அவர்களைவிட்டு விலகிப்போயிற்று. 
நிழல்‌ இல்லையென்றால்‌, அங்கு வெயில்‌ 
அதிகமாக இருக்கும்‌. வெயிலில்‌ மன்னா 
உருகிப்போகும்‌. (யாத்‌ 16:21). அதுபோன்று, 
கானான்‌ 

காணாமற்போய்விடுவார்கள்‌. 
யோசு 2:91: ஏசா 13:7; 
எசே 2127). 


கானான்‌ 
னங்கள்‌ 
ந்தாலும்‌, 
பாதுகாப்பு 
காத்த 
விலகிப்போயிற்று. அவர்களுடைய அரண்கள்‌ 
அவர்களுக்கு பாதுகாப்பை தராது. 


தேசத்தில்‌ 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கானான்‌ 

பலத்தையும்‌ 
யோசுவாவும்‌ 
கானானியரின்‌ 
துன்மார்க்கத்தைப்‌ பார்க்கிறார்கள்‌. 
அவர்களுடைய  பாவங்களினிமித்தமாகவும்‌, 
அக்கிரமத்தினிமித்தமாகவும்‌, அவர்களைக்‌ 
காத்த நிழல்‌ அவர்களைவிட்டு 
விலகிப்போயிற்று என்று, யோசுவாவும்‌ 
காலேபும்‌ சொல்லுகிறார்கள்‌. கர்த்தருடைய 
பாதுகாப்பு பாவிகளுக்கு கிடைக்காது. 


வேவுகாரர்கள்‌ 
உருவத்தையும்‌, 
ஆனால்‌ 


கானானியர்‌ கர்த்தருக்கு 
சத்துருக்களாமிருக்கிறார்கள்‌. அவர்களுடைய 
அக்கிரமங்களினிமித்தமாக, 
அவர்களை 
சித்தமுள்ளவராயிருக்கிறார்‌. 
கர்த்தருக்கு 
கலகம்பண்ணுவதுபோல, 
ஜனத்தார்‌.. கர்த்தருக்கு விரோதமாகக்‌ 
குலகம்பண்ணக்கூடாது. கலகம்பண்ணினால்‌ 
கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ ஜனத்தாருக்கும்‌ 
சத்துருவாமிருப்பார்‌ ஆகையினால்‌, 
“கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம்‌ 
கலகம்பண்ணாதிருங்கள்‌" என்று 
யோசுவாவும்‌ காவேபும்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரிடத்தில்‌ சொல்லுகிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரரோ, யோசுவாவின்‌ 
வார்த்தைக்கும்‌, காலேபின்‌ வார்த்தைக்கும்‌ 
செவிகொடுக்கவில்லை. ஸ்ரவேல்‌ 
புத்திரருடைய கோபம்‌ காலேபின்மீதும்‌ 
யோசுவாவின்மீதும்‌ திரும்புகிறது. 
அவர்களுடைய கோபம்‌ அதிகரிக்கிறது. 
இஸ்ரவேல்‌ சபையார்‌ எல்லாருமாய்ச்‌ சேர்ந்து, 
காலேபின்மேலும்‌ யோசுவாவின்‌ மேலும்‌ 
கல்லெறியவேண்டுமென்று சொல்லுகிறார்கள்‌. 
தாங்கள்‌ இருவரும்‌ கர்த்தருடைய 
சார்பாக பேசுவதை காலேபும்‌ யோசவாவும்‌ 
அவர்கள்‌ கர்த்தரைக்‌ 
கர்த்தர்‌ தங்கள்‌ 
மசந்திகியயார ற அவர்‌ தங்களை 
பாதுகாத்துக்கொள்வார்‌ என்றும்‌ காலேபும்‌ 
ம்‌ நம்பிக்கையோடிருக்கிறார்கள்‌. 
நம்பிக்கை 
கர்த்தரை 
ஒருபோதும்‌ 
அவர்கள்‌ 
நம்பினதினால்‌ 


வெட்கப்பட்டுப்போவதில்லை. 
கர்த்தரை 
ஏமாற்றமடையவில்லை. 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


கர்த்தருடைய மகிமை ஆசரிப்புக்கூடாரத்தில்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ எல்லாருக்கும்‌ முன்பாகக்‌ 
காணப்படுகிறது (எண்‌ 14:10). இஸ்ரவேல்‌ 
ஜனத்தார்‌ கர்த்தருடைய மகிமையைக்‌ 
காண்கிறார்கள்‌. ரத்‌ 
ஊழியக்காரர்கள்மேல்‌ ல்‌ 
வேண்டுமென்று சொன்னவர்களுக்கு 
குழப்பமும்‌, திகிலும்‌, பயமும்‌ உண்டாயிற்று. 
இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ 
உச்சநிலையை அடைகிறது. 
மகிமை ஆசரிப்புக்‌ 
உடனடியாகக்‌ 
போயிருக்குமானால்‌, 
தலைவர்களைக்‌ 
போட்டிருப்பார்கள்‌. 


கலகம்‌ 
கர்த்தருடைய 
கூடாரத்தில்‌ 
காணப்படாமல்‌. 
அவர்கள்‌ தங்கள்‌ 
கல்லெறிந்து கொன்று 


கர்த்தருடைய மகிமை. 
ஆசரிப்புக்கூடாரத்தில்‌ காணப்படுகிறது. 
கர்த்தர்‌ மோசேயை ஆசரிப்புக்கூடாரத்திற்கு 
அழைக்கிறார்‌ என்பதற்கு கர்த்தருடைய 
மகிமை காணப்பட்டது அடையாளமாகும்‌. 
மோசே உடனே  ஆசரிப்புக்கூடாரத்திற்கு 
புறப்பட்டுப்போகிறார்‌. கர்த்தர்‌ மோசேயோடு 
பேசுகிறார்‌ 


கர்த்தர்‌ மோசேயை நோக்கி, “எது 
வரைக்கும்‌ இந்த ஜனங்கள்‌ எனக்குக்‌ கோபம்‌ 
உண்டாக்குவார்கள்‌? தங்களுக்குள்ளே நான்‌ 
காட்டின சகல அடையாளங்களையும்‌: 
அவர்கள்‌ கண்டும்‌, எதுவரைக்கும்‌ என்னை 
விசுவாசியாதிருப்பார்கள்‌? நான்‌ 
அவர்களைக்‌ கொள்ளை நோயினால்‌ வாதித்து. 
சுதந்தரத்துக்கும்‌ புறம்பாக்கிப்போட்டு, 
அவர்களைப்பார்க்கிலும்‌ உன்னைப்‌ 
பெரிதும்‌ பலத்ததுமான ஜாதியாக்குவேன்‌" 
(எண்‌ 14:11,12) என்று சொல்லுகிறார்‌. 


தேவன்‌ தம்முடைய வாக்குத்தத்தத்தை 
பா்‌ ஜனங்கள்‌ இன்றும்‌ 
அவிசுவாசத்தோடு கேள்வி கேட்டுக்‌. 
கொண்டிருக்கிறார்கள்‌. இயேசு கிறிஸ்துவின்‌ 
அப்போஸ்தலர்களும்‌, அவருடைய 
அற்புதங்களையும்‌, அடையாளங்களையும்‌ 
தங்கள்‌ கண்களால்‌ கண்டவர்கள்‌. ஆயினும்‌ 
அவர்களிடத்திலும்‌ அவிசவாசமும்‌, 
இருதயக்‌ கடினமும்‌ காணப்பட்டது 
(மாற்கு 1644; லூக்கா 24:25). 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


'அவர்களைப்பார்க்கிலும்‌ உன்னைப்‌ 
பெரிதும்‌ பலத்ததுமான ஜாதியாக்குவேன்‌" 
என்று கர்த்தர்‌ மோசேக்கு சொல்லுகிறார்‌. 


321044 ஆகிய வசனங்களில்‌ 


ஜனங்கள்மீது வைத்திருக்கும்‌ அன்பினாலும்‌, 
பிரியத்தினாலும்‌.... தேவன்‌ தனக்குக்‌ 
கொடுக்க விரும்பும்‌ சிலாக்கியத்தை ஏற்றுக்‌ 
கொள்ளவில்லை. தேவனுடைய 
தூவிக்கப்படக்கூடாது 

மோசே அக்கறையோடு 
(எண்‌ 14:12-20). 


இருக்கிறார்‌ 


கர்த்தருடைய 
கர்த்தர்‌ இஸ்‌ புத்திரரைப்பற்றி 
மோசேயினிடத்தில்‌ இரண்டு காரியங்களை 
சொல்லுகிறார்‌. அவையாவன : 1. இஸ்ரவேல்‌ 
புத்திரரின்‌ பாவம்‌. 2. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 


பாவத்தில்‌ தொடர்ந்து நிலைத்திருப்பது, 

இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
பாவத்தினால்‌. கர்த்தருக்கு 
கோபமுண்டாக்குகிறார்கள்‌. அவர்கள்‌ 
கர்த்தரை மறுதலித்துவிட்டு, அவரை விட்டு 
விலகிப்போய்விடுகிறார்கள்‌. இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாரின்‌ அவிசுவாசமே, வனாந்தரத்தில்‌ 
கர்த்தருக்கு அவர்கள்மீது. கோபத்தை 


தங்களுடைய 


க்கும்‌ 
விசவாசியாதிருப்பர்கள்‌" என்றும்‌ 
கேட்கிறார்‌. 


“வனாந்தரத்திலே கோபமூட்டின 
போதும்‌, சோதனைநாளிலும்‌ நடந்ததுபோல, 
உங்கள்‌ இருதயங்களைக்‌ 
கடினப்படுத்தாதிருங்கள்‌" (எபி 3:8). 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


BALWETHER 
பிய 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
செய்கிறார்கள்‌. அவர்கள்‌ தங்கள்‌ 
பாவத்தை விட்டு விலகிவராமல்‌, 
பாலத்திலே தொடர்ந்து ஜீலிக்கிறார்கள்‌ 
“அவர்கள்‌ எதுவரைக்கும்‌ பாவம்‌ 
செய்வார்கள்‌" என்று கர்த்தர்‌ கேட்கிறார்‌. 
கர்த்தர்‌ அவர்களுக்குள்ளே ஏராளமான 
அடையாளங்களைக்‌ காண்பித்திருக்கிறார்‌. 
அவர்களும்‌ அந்த அடையாளங்களை 
தங்கள்‌ கண்களால்‌ கண்டிருக்கிறார்கள்‌. 
ஆனாலும்‌ அவர்கள்‌ கர்த்தரை 
விசுவாசியாதிருக்கிறார்கள்‌. 


பாவம்‌ 


நாம்‌ 
விசுவாசியாதிருப்போமென்றால்‌, 
கர்த்தருடைய கோபம்‌ நமக்கு விரோதமாக 
அதிகமாயிருக்கும்‌. 

இஸ்ரவேல்‌ 
அலிசுவாசத்தினிமித்தமாகவும்‌, 
அவர்களுடைய 
கலகக்குணத்தினிமித்தமாகவும்‌ 
அவர்களுக்கு தம்முடைய 
தண்டனையைக்‌ கொடுக்கிறார்‌ 

கர்த்தர்‌ மோசேயை நோக்கி, “நான்‌ 
அவர்களைக்‌ கொள்ளை நோயினால்‌ வாதித்து. 
சுதந்தரத்துக்கும்‌ புறம்பாக்கிப்‌ போட்டு, 
அவர்களைப்பார்க்கிலும்‌ உன்னைப்‌ பெரிதும்‌. 
பலத்ததுமான ஜாதியாக்குவேன்‌" (எண்‌ 14:12) 
என்று சொல்லுகிறார்‌. 


புத்திரருடைய 


தயாள 


வனாந்தரத்தில்‌ 
என்று சொன்னார்கள்‌. 
கர்த்தர்‌ அவர்களை செத்துப்போக 
அனுமதிக்கிறார்‌. அவர்களுடைய வேரோ 
அல்லது கிளையோ மீதமாயிராதபூடிக்கு, 
அவர்களை முற்றிலுமாய்‌ அழித்தப்போட 
கர்த்தர்‌ சித்தமுள்ளவராயிருக்கிறார்‌. கர்த்தர்‌ 
அவர்களை கொள்ளைநோயினால்‌ 
வாதித்து, அவர்களுக்கு பூரண முடிவை 
உண்டுபண்ணப்போகிறார்‌ 


அவர்கள்‌ 
செத்துப்போவோம்‌. 


முற்றிலுமாய்‌ அழிந்துபோகும்‌. 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மோசேயினிடத்தில்‌ 
இஸ்ரவேலுக்கு விரோதமாகப்‌ பேசுகிறார்‌. 
கர்த்தருடைய வார்த்தையில்‌ அவருடைய 
கோபம்‌ வெளிப்படுகிறது. மோசே 
கர்த்தரிடத்தில்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்காக 


1429) 
சுருக்கமான ஜெபபாகும்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
பாவத்தினிமித்தமாக 
பாத்திரமாகயிருக்கிறார்கள்‌. 
நீதியான நியாயத்தீர்ப்பும்‌ அவர்களுக்கு 
நீதியான தண்டனையும்‌ கொடுக்கப்பட 
வேண்டும்‌. அவர்கள்‌ தண்டிக்கப்படுவதற்கு 
பாத்திரராயிருக்கிறார்கள்‌. ஆனாலும்‌ 
கர்த்தர்‌ தமது கிருபையினால்‌, இஸ்ரவேல்‌ 
புத்திரரின்‌ அக்கிரமத்தை மன்னித்தருள 
வேண்டுமென்று, மோசே அவர்களுக்காக 
கர்த்தரிடத்தில்‌ பரிந்து பேசுகிறார்‌. 


நம்முடைய கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து 
சிலுவையில்‌ அறையப்பட்டார்‌. தம்மை 
வயில்‌ அறைந்தவர்களுக்காக 
பிதாவினிடத்தில்‌ பரிந்து. 
“பிதாவே, அவர்களுக்கு 
என்று கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்து, தம்மை சிலுவையில்‌ 
அறைந்தவர்களுக்காக பிதாவினிடத்தில்‌ 
ஜெபித்தார்‌. 


மோசே 


தங்களுடைய 
அழிவுக்கு 
அவர்கள்மீது 


கர்த்தரிடத்தில்‌ இஸ்ரவேல்‌ 
பரிந்து பேசும்போது, 
விண்ணப்பங்களை 
கர்த்தர்‌ தம்முடைய 
மகத்துவத்தின்படி, 
புத்திரர்மீது. கிருபையும்‌ 
இரக்கமும்‌ காண்பிக்கவேண்டும்‌ என்று 
மோசே. இஸ்ரவேல்‌ ஜனத்தாருக்காக 
விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 


மோசே கர்த்தரை நோக்கி, 
"எகிப்தியர்‌ இதைக்‌ கேட்பார்கள்‌, அவர்கள்‌ 
நடுவிலிருந்து உம்முடைய வல்லமையினாலே. 
ஜனங்களைக்‌  கொண்டுவந்தீரே" 

143) என்று மோசே 
வல்லமையை 





BALWETHER டப ம்‌. 


பிய 


தொக்க மற்ற தேசங்களுக்கு முன்பாக 
தேவன்‌ இஸ்ரவேல்‌ தேசத்திற்குக்‌ கொடுத்த 


(எண்‌ 1413-20 3210-14). 
வாக்குத்தத்தம்‌ நிறைவேறவில்லையென்றால்‌, 
மற்ற தேசத்தார்‌ கர்த்தரைத்‌ தூவிப்பார்களே 
என்று தேவனிடத்தில்‌ கெஞ்சிப்‌ பிரார்த்தனை 
பண்ணுகிறார்‌ 


, தேவனுடைய வாக்குத்தத்தங்களும்‌, 
ஆசிர்வாதங்களும்‌, உடன்படிக்கைகளையும்‌, 
நிறைவேற வேண்டுமானால்‌ அவர்‌ நியமித்து 
வைத்திருக்கும்‌ நிபந்தனைகளை மனுஷன்‌: 
நிறைவேற்ற வேண்டும்‌. தமக்குக்‌ 
கீழ்ப்படிபவருக்கு ஆசீர்வாதத்தையும்‌, 
கீழ்ப்டியாதோருக்குச்‌ சாபத்தையும்‌ கர்த்தர்‌ 
தமக்கு முன்‌ வைத்திருக்கிறார்‌. மற்றவர்கள்‌ 
தம்மைப்‌ பற்றி எப்படி நினைப்பார்கள்‌. 
என்பதில்‌ கர்த்தர்‌ கவனம்‌ செலுத்துவதற்குப்‌ 
பதிலாகத்‌, தாம்‌ பட்சபாதம்‌ இல்லாத 
நியாயாதிபதி என்பதை நிரூபிக்க 
விரும்புகிறார்‌ 


புறஜாதியார்‌ கர்த்தரைப்பற்றியும்‌, 
கர்த்தருடைய ஜனத்தைப்பற்றியும்‌ 
கேட்டிருக்கும்‌ காரியங்களைப்பற்றிய விவரம்‌. 
வருமாறு : 

1. கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ ஜனங்களின்‌ 
நடுவில்‌ இருக்கிறார்‌ 


2. கர்த்தராகிய 
தரிசனமாகிறீர்‌ 


நீர்முகமுகமாய்த்‌ 


3. உம்முடைய மேகம்‌ 
நிற்கிறது. 
4, பகலில்‌ மேகத்தூணிலும்‌, இரவில்‌ 


அக்கினித்தூணிலும்‌, நீர்‌ இவர்களுக்கு முன்‌ 
செல்லுகிறீர்‌. 
கர்த்தருடைய 


புறஜாதியார்‌ 
மகிமையைக்‌ கேள்விப்பட்டிுக்கிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ தேசத்தாருக்குக்‌ கர்த்தர்‌ நன்மை 
செய்ய விரும்புகி 


இவர்கள்மேல்‌ 


விரும்புவதில்லை (எண்‌ 14:97. 


- விரிவுரை 


DEUTERONOMY - COMMENTARY 


கர்த்தருடைய மகிமையைப்பற்றி புறஜாதி 
ஜனங்களும்‌ கேள்விப்பட்டிருக்கிறார்கள்‌. 
கர்த்தருடைய நாமம்‌ சகல ஜாதியார்‌ 
மத்தியிலும்‌ உயர்ந்த நாமமாயிருக்கிறது. 


மோசே கர்த்தரை நோக்கி, 
கர்த்தராகிய நீர்‌ இந்த ஜனங்களின்‌ நடுவே 
கர்த்தராகிய 

, தரிசனமாகிறதையும்‌, 


குடிகளுக்கும்‌ சொல்லுவார்கள்‌" (எண்‌ 14:14). 


என்று சொல்லுகிறார்‌. 
கர்த்தரோ இப்போது 
புத்திரர்மீது கோபமாயிருக்கிறார்‌. அவர்களை 
கொள்ளை நோயினால்‌ வாதித்து, 
அவர்களை சுதந்தரத்திற்கு புறம்பாக்கிப்போட 
ஆயத்தமாயிருக்கிறார்‌. இந்த சூழ்நிலையில்‌ 
மோசே கர்த்தரிடத்தில்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்காக பரிந்து பேசுகிறார்‌. 
வ்‌ 
ந்த 


மோசே கர்த்தரை நோக்கி, 
மனிதனைக்‌ கொல்லுகிறதுபோல 
ஜனங்களையெல்லாம்‌ நீர்‌ கொல்வீரானால்‌, 
ப்‌ உம்முடைய 


புறஜாதியார்‌: 


இஸ்ரவேல்‌ 


அப்பொழுது 
கீர்த்தியைக்‌ 
கர்த்தர்‌ அந்த ஜனங்களுக்குக்‌ கொடுப்போம்‌ 


கேட்டிருக்கும்‌. 


என்று ஆணையிட்டிருந்த தேசத்திலே 
அவர்களைக்‌ கொண்டுபோய்‌ விடக்கூடாதே 
போனபடியினால்‌, அவர்களை 
வனாந்தரத்திலே கொன்றுபோட்டார்‌ 
என்பார்களே" (எண்‌ 14456) என்று சொல்லி 
பரிந்து பேசுகிறார்‌. 


புறஜாதியார்‌ கர்த்தருடைய கீர்த்தியைக்‌ 
கேள்விப்பட்ிருக்கிறார்கள்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய ஜனங்களை இதுபோல. 
கொன்றுபோட்டால்‌, புறஜாதியார்‌ மத்தியில்‌ 
கர்த்தரைப்‌ பற்றிய மதிப்பும்‌, கர்த்தருடைய 
ஜனங்களைப்‌ பற்றிய பயமும்‌ குறைந்து 
போகும்‌. (எண்‌ 1413-20)... கர்த்தர்‌ 
மோசேயின்‌ ஜெபத்தைக்‌ கேட்டு, இஸ்ரவேல்‌ 
பத்திரை ஒரே சமயத்தில்‌ அழித்துப்‌ 
போடுவதை நிறுத்திக்‌ கொள்கிறார்‌. ஆயினும்‌, 
கலகம்‌ பண்ணிய இஸ்ரவேல்‌ புத்திரரை 
நாற்பது வருஷகாலத்தில்‌ கொஞ்சம்‌ 
கொஞ்சமாக அழித்துப்போட வேண்டும்‌. 
என்பது தேவனுடைய திட்டம்‌. 
(எண்‌ 14:23-35). 





உபாகமம்‌ - 
DEUTERONOMY - 


BALWETHER 
பிய 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ கர்த்தருக்கு, 
விரோதமாகக்‌ கலகம்பண்ணுகிறார்கள்‌. 
கர்த்தர்‌ தங்களுக்கு செய்த நன்மையான 
காரியங்களையெல்லாம்‌ மறந்துவிட்டு, 
அவர்கள்‌ விசுவாசமான வார்த்தைகளைப்‌ 
பேசுகிறார்கள்‌. கலகக்காரர்களையெல்லாம்‌ 
கொள்ளைநோமினால்‌  வாதிக்கவேண்டும்‌. 
என்பது தேவனுடைய விருப்பமாயிருக்கிறது. 
அவர்களால்‌ கர்த்தருடைய நியாயத்தீர்ப்புக்கு 
விரோதமாக கலகம்பண்ண முடியாது. 
அவர்கள்மீது கொள்ளைநோய்‌ வரும்போது 
அவர்கள்‌ எல்லோரும்‌ மொத்தமாய்‌ 
அழிந்துபோவார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ 

அழிந்துபோலதை 
ஜனங்களும்‌ கேள்விப்படுவார்கள்‌. 
ஊரிலுள்ள ஜனங்கள்‌, இஸ்ரவேல்‌ 
ஜனங்கள்‌ அழிந்துபோன தைப்பற்றி 
சந்தோஷமாம்ப்‌  பேசிக்கொண்டிருப்பார்கள்‌. 

ஸ்கலோன்‌ பட்டணத்து வீதிகளிலே 

ஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ அழிவைப்பற்றி கதை 
கதையாகப்‌ பேசிக்கொண்டிருப்பார்கள்‌. 
கர்த்தருடைய ஜனம்‌ அழிந்துபோவதைப்‌ 
பார்க்கும்போது புறஜாதி ஜனங்களுக்கு 
மிகுந்த சந்தோஷமுண்டாகும்‌. 
புறஜாதியார்‌ தங்கள்‌ இருதயத்தில்‌ 
பெருமைப்படுவார்கள்‌ 


புறஜாதியாருக்கு இஸ்ரவேல்‌ த்க்‌ 
வழும்‌ தெரியாது. 


குறைந்துபோயிற்று 
பேசுவார்கள்‌. 


மோசே இஸ்ரவேல்‌ 
கர்த்தரிடத்தில்‌ பரிந்து பே 
ஆண்டவதுடைய 


விளங்குவத 

சொல்லுகிறார்‌ 

ஒரேபிலே மகிமையுள்ளதாக அறிவிக்கப்பட 
வேண்டும்‌. கர்த்தரே. தம்முடைய 
நாமத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார்‌. 


ததிருக்காக 


“கர்த்தர்‌ அவனுக்கு முன்பாகக்‌ 
குடந்துபோகிறபோது, அவர்‌: கர்த்தர்‌, கர்த்தர்‌: 
இரக்கமும்‌, கிருபையும்‌, நீடிய சாந்தமும்‌, 
மகா தயையும்‌, சத்தியமுள்ள தேவன்‌. 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆயிரம்‌ தலைமுறைகளுக்கு இரக்கத்தைக்‌ 
காக்கிறவர்‌; அக்கிரமத்தையும்‌ மீறுதலையும்‌ 
பாவத்தையும்‌ மன்னிக்கிறவர்‌; 
குற்றவாளியைக்‌ குற்றமற்றவனாக விடாமல்‌, 
பிதாக்கள்‌ செய்த அக்கிரமத்தைப்‌ 
பிள்ளைகளிடத்திலும்‌, பிள்ளைகளுடைய 
பிள்ளைகளிடத்திலும்‌ மூன்றாம்‌ நான்காம்‌. 
தலைமுறைமட்டும்‌ விசாரிக்கிறவர்‌ என்று 
கூறினார்‌" (யாத்‌ 34:67). 

மோசே 
புத்திரருக்காக 
அவருடைய 
விண்ணப்பத்தில்‌ 
ஜெபம்பண்ணுகிறார்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
நாமத்தை மகிமைப்படுத்தவேண்டும்‌ என்பது 
மோசேயின்‌ விண்ணப்பமாயிருக்கிறது. 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரை 
தண்டித்து திருத்துவதற்கு விரோதமாக 
மோசே ஒன்றும்‌ சொல்லவில்லை. மோசே 
கர்த்தருடைய தண்டனைக்கு விரோதமாக 
ஜெபம்பண்ணவுமில்லை. கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரரை கொள்ளை நோயினால்‌ வாதித்து, 
அவர்களை சுதந்தரத்திற்கு 
புறம்பாக்கிப்போடுவதாக சொன்னார்‌ 
(எண்‌ 1412). 


கர்த்தரிடத்தில்‌ இஸ்ரவேல்‌ 
பேசும்போது. 
தன்னுடைய 

சொல்லி 


பரிந்து 
நாமத்தை 


கர்த்தர்‌ டய கிருபையினால்‌ 
இன்க்‌! பத்தாம்‌. பாவங்களைப்‌ 
அக்கிரமங்களையும்‌ மன்னித்தருளவேண்டும்‌ 
என்றும்‌, அவர்களை தம்முடைய 
சுதந்தரத்திற்கு புறம்பாக்கிப்போடாமல்‌, 
தம்முடைய ஜனமாக 
ஏற்றுக்கொள்ளவேண்டும்‌ என்றும்‌, மோசே 
கர்த்தரிடத்தில்‌ விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 


மோசே கர்த்தரிடத்தில்‌ இஸ்ரவேல்‌. 
புத்திரருக்காக பரிந்துபேசம்போது. 
“ஆகையால்‌ கர்த்தர்‌ நீடிய சாந்தமும்‌ மிகுந்த 
'கிருபையுமுள்ளவர்‌ என்றும்‌, அக்கிரமத்தையும்‌ 
மீறுதலையும்‌.... மன்னிக்கிறவர்‌ என்றும்‌, 
குற்றமுள்ளவர்களைக்‌ _ குற்றமற்றவர்களாக 
விடாமல்‌, பிதாக்கள்‌ செய்த அக்கிரமத்தைப்‌ 
பிள்ளைகளிடத்தில்‌ மூன்றாம்‌ நான்காம்‌ 
தலைமுறைமட்டும்‌ விசாரிக்கிறவர்‌ என்றும்‌, 
நீர்‌ சொல்லியிருக்கிறபடியே, என்‌ 
ஆண்டவருடைய வல்லமை பெரிதாய்‌ 
விளங்குவதாக” (எண்‌ 141718) என்று 
சொல்லி ஜெபம்பண்ணுகிறார்‌. 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


(யய 
பிய 


பாவம்‌ செய்தவர்கள்‌ தங்கள்‌ 
பாவத்திற்காக மனந்திருந்தி, 
தேவனிடத்தில்‌ பாவ அறிக்கை செய்து. 
பாவநிவாரண பலி செலுத்தும்போது கர்த்தர்‌ 
அவர்களுடைய பாவங்களை 
மன்னிக்கிறார்‌. அதேவேளையில்‌, 
ஜனங்கள்‌ மனந்திருந்தாமல்‌, பாவத்தில்‌ 
தொடர்ந்து ஜீவித்து, தேவனுக்கு எதிராகத்‌ 
தொடர்ந்து கலகம்‌ பண்ணும்போது, 
கர்த்தர்‌ நீடிய சாந்தமும்‌, மிகுந்த 
கிருபையும்‌ உள்ளவராக இருந்தபோதிலும்‌, 
ர்‌ இருக்கிறபடிமினால்‌, 
ஆசீர்வதிக்கமாட்டார்‌. 


எனக்கு. விரோதமாய்ப்‌ பாவம்‌ 
செய்தவன்‌ எவனோ, அவன்‌ பேரை என்‌ 
பஸ்தகத்திலிருந்து. . கிறக்கிப்போடுவேன்‌" 

3) என்று கர்த்தர்‌ ஏற்கெனவே 


ல 'பாவமன்னிப்பைப்‌ றக்‌ கொள்ள 
வேண்டும்‌. அவள்‌ 
மனந்திருந்தவில்லையென்றால்‌ அவனுக்கு 
மன்னிப்பில்லை. கர்த்தர்‌ அவனைக்‌ 
குற்றமற்றவனாகப்‌ பாவிக்கமாட்டார்‌ 
அவனுடைய  பாவத்திற்குத்‌ தகுந்தபடி 

கர்த்தர்‌ அவனைத்‌ தண்டித்துப்போடுவார்‌. 
மோசே கர்த்தருடைய 
அன்புக்காகவும்‌, பக்காகவும்‌, 
வாக்குத்தத்தங்களுக்காகவும்‌ ஜெபிக்கிறார்‌ 
1417-20). தேவனுடைய 


கர்த்தர்‌ நீடிய 


சாந்தமும்‌ மிகுந்த 
அக்கிரமத்தையும்‌ 
கர்த்தர்‌ தமது 


மீறுதல்களையும்‌ 
கர்த்தர்‌ கந்த 
காலத்தில்‌, இஸ்ரவேல்‌ ஜனத்தாரை தமது 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தரை நோக்கி, “உமது 
கிருபையினுடைய மகத்துவத்தின்‌ படியும்‌, 
எகிப்தை விட்டதுமுதல்‌ இந்நாள்வரைக்கும்‌ 


மன்னித்தருளும்‌' (எண்‌ 14:19) 
என்று விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 
பழைய ஏற்பாட்டுக்‌ காலத்தில்‌ பாவிகள்‌ 
ஜெபிக்கும்போது, “எகிப்தை விட்டதுமுதல்‌ 
'நாள்வரைக்கும்‌ இந்த ஜனங்களுக்கு 
மன்னித்துவந்ததின்படியே என்‌ அக்கிரமத்தை 
மன்னித்தருளும்‌" என்று ஜெபிப்பது வழக்கம்‌. 
லூக்கா. 1813 ஆவது வசனத்தில்‌ 
ஆயக்காரன்‌ ஜெபித்தது இந்த ஜெபத்தைப்‌ 
போன்றிருக்கிறது. எகிப்து தேசத்தைவிட்டுப்‌ 
புறப்பட்ட போது கர்த்தர்‌ 
மன்னித்ததுபோல மறுபடியும்‌ 
வேண்டுமென்று மோசே 
விண்ணப்பம்‌ பண்ணுகிறார்‌. 
கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருடைய 
அக்கிரமத்தை மன்னிப்பதினால்‌, அவருடைய 
நீதிக்கு களங்கம்‌ ஏற்படாது. கர்த்தருடைய 
கிருபைக்கும்‌ இரக்கத்திற்கும்‌ நிந்தை 
உண்டாகாது. கர்த்தர்‌ ஏற்கெனவே தமது 
கிருபையினால்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருடைய 
அக்கிரமங்களை மன்னித்திருக்கிறார்‌. அதே 
கிருபையினால்‌ அவர்‌ இப்போதும்‌, இந்த 
ஜனங்களின்‌ அக்கிரமத்தை 
மன்னித்தருளவேண்டும்‌ என்றும்‌, இதன்‌ 
மூலமாக கர்த்தருடைய வல்லமை பெரிதாய்‌ 
விளங்கும்‌ என்றும்‌ மோசே கர்த்தரிடத்தில்‌ 
விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 
மோசேயின்‌ 
கர்த்தர்‌. பிரதியுத்தரம்‌ 
கர்த்தருடைய வார்த்தையில்‌ 
இரக்கமும்‌ 
பெற்றிருக்கிறது. கர்த்தர்‌ 
புத்திரருடைய அலிசுவாசத்தினிமிந்தமாக, 
அவர்களை கொள்ளைநோயினால்‌ வாதித்து, 
சுதந்தரத்திற்கு புறம்பாக்கிப்போடலேண்டும்‌ 
(எண்‌ 1412) என்று தீர்மானித்திருந்தார்‌. 
மோசே கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்காக பரிந்து பேசி 
ஜெபம்பண்‌। மோசேயினுடைய 
ஜெபத்தினிமித்தமாக, 
தணிகிறது. கர்த்தர்‌ 
“உன்‌ 
புத்திரரை 


என்று 


தங்களை 
மன்னிக்க 
கர்த்தரிடத்தில்‌ 


விண்ணப்பத்திற்கு 
சொல்லுகிறார்‌. 
அவருடைய 
நியாயத்தீர்ப்பும்‌_ இடம்‌ 
இஸ்ரவேல்‌. 


(எண்‌ 14:20) 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


BALWETHER 
பிய 


மோசேயின்‌ விண்ணப்பத்திற்குக்‌. 
கர்த்தர்‌ உடனடியாகப்‌ பதில்‌ தருகிறார்‌. ஒரு 
பாவி மனந்திருந்தி, தேவனிடத்தில்‌: 
விசுவாசத்தோடு வரும்போது, கர்த்தர்‌ அவன்‌ 
பாவங்களை உடனடியாக மன்னிக்கிறார்‌. 
(ஏசா 55:7; ரோமர்‌ 10:9-10; யோவான்‌ 1:9). 


மோசேயைப்போலவே 
மற்றவர்களுக்காக 


மிகுந்த வல்லமையுள்ளது. நமக்கு 
மற்றவர்கள்மீது. அன்பும்‌, கரிசனையும்‌ 
இருந்தால்‌ மாத்திரமே, நாம்‌ அவர்களுக்காக 
பரிந்து பேசி ஜெபம்பண்ணுவோம்‌. நம்முடைய 
சத்துருக்களையும்‌ நாம்‌ சிநேகிக்கவேண்டும்‌ 
என்றும்‌, நமக்கு விரோதமாக 
தூஷண வார்த்தைகளை 
பேசுகிறவர்களுக்காகவும்‌ 
ஜெபம்பண்ணவேண்டும்‌ என்றும்‌, நம்முடைய 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து நமக்கு 
உபதேசம்பண்ணுகிறார்‌ 

மோசேயினுடைய பரிந்து பேசும்‌ 
ஜெபத்தினால்‌, இஸ்ரவேல்‌ தேசம்‌ முழுவதும்‌ 
அழிவுக்கு தப்பித்துக்கொள்கிறார்கள்‌. ஒரு 
நீதிமானுடைய ஊக்கமான ஜெபத்தின்‌ 
மூலமாக, ஏராளமான பாவிகள்‌ 
தண்டனைக்கு தப்பிக்கிறார்கள்‌. 

ர்‌ டய வல்லமையை 

வெங்கண்‌ தம்முடைய 

மகிமையையும்‌ விளங்கப்பண்ணுகிறார்‌. 
“பூமியெல்லாம்‌ கர்த்தருடைய மகிமையினால்‌ 
நிறைந்திருக்கும்‌ என்று என்னுடைய 
ஜீவனைக்கொண்டு சொல்லுகிறேன்‌" 
(எண்‌ 14:21) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


தீர்க்கதரிசனம்‌ 

இது ஆயிரம்‌ வருஷ அரசாட்சியில்‌ 
நிறைவேறும்‌. (ஏசா 4:4-5: ஏசா 1139; 
ஏசா 35:2; ஏசா 6 

ஆகிய வசனங்களில்‌ இந்தத்‌ தீர்க்கதரிசனம்‌. 
நிறைவேறிற்று. 


இந்தத்‌ தீர்க்கதரிசனம்‌ நிபந்தனை 
யற்றது என்று சிலர்‌ கருதுகிறார்கள்‌. மனுஷர்‌ 
பாவம்‌ செய்யும்போது அங்கு சாபம்‌ 
வரும்‌. பாவத்தின்‌ சம்பளம்‌ மரணம்‌. 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கிறிஸ்துவின்‌ ஆயிரம்‌ வருஷ அரசாட்சியில்‌ 
சாபம்‌ இராது. ஆகையினால்‌ அப்போது 
பூமியெல்லாம்‌ கர்த்தருடைய மகிமையினால்‌. 


நிறைந்திருக்கும்‌. கொரி 15:24-28; 
எபே 1:10; வெளி 20). 


மோசே கர்த்தருடைய 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்காக பரிந்து பேசி 
ஜெபம்பண்ணியபோது. கர்த்தருடைய 
மகிமைக்கு முக்கியத்துவம்‌ கொடுத்தார்‌ 
கர்த்தருடைய மகிமை தூஷிக்கப்படக்கூடாது 
என்பதில்‌ மோசே மிகுந்த 
குவனத்தோடிருந்தார்‌. “என்‌ ஆண்டவருடைய 
வல்லமை பெரிதாய்‌ விளங்குவதாக" (எண்‌ 
1418) என்பதே மோசேயின்‌ அடிப்படை 
ஜெபமாகும்‌. 


சமுகத்திலே. 


பாவத்தை  வெறுக்கிறவர்‌. 
தம்முடைய சொந்த  ஜனத்தாரிடத்தில்‌ 
பாவம்‌ காணப்பட்டாலும்‌, கர்த்தர்‌ 
அவர்களுடைய பாவங்களையும்‌ 
வெறுக்கிறவர்‌. அவர்‌ குற்றமுள்ளவர்களை 
குற்றமற்றவர்களாக விடமாட்டார்‌. பிதாக்கள்‌ 
செய்த அக்கிரமத்தை, மூன்றாம்‌ நான்காம்‌ 
தலைமுறை மட்டும்‌ விசாரிக்கிறவர்‌. 


நீதியுள்ளவர்‌. 
பாலத்தை. வெறுக்கிறவர்‌. 
வேளையில்‌ கர்த்தர்‌ கிருபையுள்ளவராகவும்‌, 
பாவிகள்மீது இரக்கம்‌ காண்பிக்கிறவராகவும்‌ 
இருக்கிறார்‌. கர்த்தர்‌ நீடிய சாந்தமும்‌, 
ந்‌ ர்‌ என்றும்‌, 
மீறுதலையும்‌ 
இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ எல்லோரும்‌  அறிந்திருக்கிறார்கள்‌. 
இந்த சுபாவங்களெல்லாம்‌ கர்த்தருடைய 
நாமமாமிருக்கிறது. இதுவே அவருடைய 
வல்லமையாயிருக்கிறது. ஆண்டவருடைய 
வல்லமை பெரிதாய்‌ விளங்கவேண்டுமென்று 
மோசே கர்த்தரிடத்தில்‌ ஜெபம்பண்ணுகிறார்‌. 


புதிய ஏற்பாட்டுக்காலத்தில்‌ நம்முடைய 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து, 
பிதாவினிடத்தில்‌ ஜெபம்பண்ணியபோது, 
“பிதாவே உமது நாமத்தை மகிமைப்படுத்தும்‌" 
என்று ஜெபம்பண்ணினார்‌. அப்பொழுது, 
வானத்திலிருந்து பிதாவின்‌ வார்த்தை 
உண்டாயிற்று. பிதாவானவர்‌ தம்முடைய 
நாமத்தை மகிமைப்படுத்துவதோடு, 
இன்னுமும்‌ மகிமைப்படுத்துவேன்‌ என்று 
வாக்குப்பண்ணவும்‌ செய்கிறார்‌. 


கர்த்தர்‌. 


கர்த்தர்‌ 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


(யம்‌ 
பிய 


உமது நாமத்தை 


அப்பொழுது: 


(யோவா 12:28). 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌. 
அலிசுவாசத்தினிமித்தமாக 
கோபமூட்டுகிறார்கள்‌. 
கலகக்குணம்‌ 
விசனமாயிருக்கிறது. இஸ்ரவேல்‌ 
எல்லோரும்‌ கர்த்தருடைய மகிமையையும்‌ 
அவர்‌ எகிப்திலும்‌ வனாந்தரத்திலும்‌ செய்த 
அவருடைய அடையாளங்களையும்‌ 
கண்டிருக்கிறார்கள்‌. ஆனாலும்‌ அவர்கள்‌ 
கர்த்தருடைய சத்தத்திற்கு செவிகொடாமல்‌ 
போகிறார்கள்‌ 

இஸ்ரவேல்‌ புத்திரர்‌, தன்னோடே 
பத்துமுறை என்னைப்‌ பரீட்சை பார்த்தார்கள்‌" 
(எண்‌ 14:22) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
எனக்கு விரோதமாய்‌ முறுமுறுக்கிற இந்தப்‌ 
பொல்லாத சபையாரை எதுவரைக்கும்‌ 
பொறுப்பேன்‌? இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ எனக்கு 
விரோதமாய்‌ முறுமுறுக்கிறதைக்‌ கேட்டேன்‌” 
(எண்‌ 14:27). என்றும்‌ கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


"என்‌ மகிமையையும்‌, நான்‌ எகிப்திலும்‌ 
வனாந்தரத்திலும்‌. செய்‌ 
அடையாளங்களையும்‌ 


காரணத்திற்காகத்தான்‌ 
வனாந்தரத்தில்‌ தமக்கு எதிராகக்‌ கலகம்‌. 
பண்ணிய இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ பழைய 
சந்ததியாரை அழித்துப்‌ போடுகிறார்‌ 
(எண்‌ 14:22-23). 

இஸ்ரவேல்‌. புத்திரர்‌ கர்த்தரை 
பத்துமுறை பரீட்சை பார்த்த சம்பவங்களின்‌ 
விவரம்‌ வருமாறு : 


1. கர்த்தர்‌ தங்களை 
என்றும்‌, எகிப்தியர்‌ தங்களைக்‌ 
கொன்று போடுவதற்காக தங்களை 
ஒரு கண்ணியில்‌ சிக்கவைத்துவிட்டார்‌. 
என்றும்‌ கர்த்தருக்கு எதிராக: 
முறையிட்ட சம்பவம்‌. (யாத்‌ 14:1-12), 
தண்ணீருக்காக மாராவில்‌ 
முறுமுறுத்தது. (யாத்‌ 15:23-26. 


ஏமாற்றிவிட்டார்‌. 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சீனாய்‌ 
சேருவதற்கு. 


வனாந்தரத்திற்குப்‌ 


முறுமுறுத்தது. யாத்‌ 164-18). 
மன்னாவை விடியற்காலமட்டும்‌ 
கொஞ்சம்‌. மீதியாக வைத்து, 
கீழ்ப்படியாமல்‌ போனது. 
(யாத்‌ 1679-22) 

து தண்ணீருக்காக 
முறுமுறுத்தது. (யாத்‌ 1711-7). 

பென்கள்‌ றுக்குட்டியைச்‌ செய்து 
விக்கிரகாராதனை செய்தது. (யாத்‌ 32). 
தபேராவில்‌: 
(எண்‌ 111-3) 
இறைச்சிக்காக 


(எண்‌ 11:4-35). 


முறுமுறுத்தது. 
முறுமுறுத்தது. 


குர்த்தரையும்‌, அவருடைய வார்த்தையும்‌ 
விசுவாசிக்காமல்‌, வேவுகாரரைக்‌ 
கானான்‌ தேசத்திற்கு அனுப்பியது. 
(எண்‌ 13:1-25-உபா 1:20-25). 


10. காதேசில்‌ 
கலகம்‌. 
46). 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தரை பரீட்சை 
பார்க்கிறார்கள்‌. அவருடைய வல்லமையை 
பரீட்சை பார்க்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
தேவனுடைய நீதியையும்‌, நியாயத்தையும்‌ 
பரீட்சை பார்க்கிறார்கள்‌. தங்களுடைய 
அவிசுவாசத்தினிமித்தமாகவும்‌, 
கலகக்குணத்தினிமித்தமாகவும்‌. 
தங்களை தண்டிப்பாரா ல்லது 
தண்டியாமல்‌ மன்னித்து விட்டுவிடுவரா 
என்று இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ பத்துமுறை 
கர்த்தரை பரீட்சை பார்த்திருக்கிறார்கள்‌. 

இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ பொல்லாத 
ஜனமாயிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ கர்த்தருக்கு 
விரோதமாக முறுமுறுக்கிறார்கள்‌. இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ 


கர்த்தருக்கு எதிரான 
(எண்‌ 13:26-14:37; உபா 1:26- 


ட்‌ 


பொறுமையுள்ளவராகயிருந்தாலும்‌, 
விரோதமாய்‌ முறுமுறுக்கிற இந்த பொத 


சபையாரை எதுவரைக்கும்‌ பொறுப்பேன்‌" 
(எண்‌ 14:27) என்று கர்த்தர்‌ கேட்கிறார்‌. 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


கண்டிருக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ கர்த்தரை பரீட்சை பார்க்கிறார்கள்‌ 
(எண்‌ 14:22). 


“இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ இதனோடே 
பத்துமுறை என்னைப்‌ பரீட்சை 
பார்த்தார்கள்‌" என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
"பத்துமுறை என்னும்‌ வார்த்தைக்கு. 
“அநேகந்தரம்‌' என்று பொருள்‌. கர்த்தரை 
பரீட்சை பார்ப்பது இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ 
சுபாவமாயிருக்கிறது. இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 


இஸ்‌! 

பாவத்தினிமித்தமாக கர்த்தர்‌ 

தண்டனை கொடுக்கிறார்‌ 

பிதாக்களுக்கு நான்‌ ஆணை பி்டுக்கொடுந்த 
தேர, காணமாட்டார்கள்‌: எனக்குக்‌ 
பம்‌. உண்ட்ரக்கவர்களில்‌. ஒலகம்‌ 
அதைக்‌ காணமாட்டார்கள்‌" (எண்‌ 14:23) 
என்பதே கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
கொடுக்கும்‌ தண்டனையாயிருக்கிறது. 
கானான்‌ 
என்று 
கர்த்தர்‌ 
நேசத்தில்‌ 
பிரவேசிக்கமாட்டார்கள்‌ 
அவர்களுக்கு 


அவர்களை 


சடயேற்றுவேள்‌ 
ஆனால்‌ 


கர்த்தர்‌ 
தேசத்திலே 
ஆணையிட்டார்‌ 
ஆணையிட்டுக்கொடுத்த 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
(எண்‌ 14:30). இதுவும்‌ கர்த்தர்‌ 
கொடுக்கும்‌ தண்டனையாயிருக்கிறது. 


கர்த்தருடைய வாக்குத்தத்தம்‌, 
அவருக்கு விரோதமாக சுலகம்பண்ணி, 
முறமுறுக்கிற ஜனங்களுக்கு நிறைவேறாது. 

கானான்‌. தேசத்தில்‌ 
பிரவேசிக்கமாட்டார்கள்‌. 
அவர்களுடைய ன்‌ 
பிள்ளைகளை கர்த்தர்‌ கானான்‌ தேசத்தில்‌: 
பிரவேசிக்கச்‌ செய்வார்‌. 


புத்திரர்‌ 


ஆனாலும்‌ 


கானான்‌ 


“வனாந்தாத்திற்கு 
்‌ 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தங்கள்‌ அவிசுவாசத்தினிமித்தமாக 
அவர்கள்‌ கானான்‌ தேசத்திற்குள்ளே 
பிரவேசிப்பதற்கு ஆயத்தமாயில்லை. கர்த்தர்‌ 
அவர்களுக்கு வாக்குப்பண்ணின தேசத்தை 
அவர்கள்‌ சுதந்தரித்துக்கொள்ள 
விரும்பவில்லை. ஆகையினால்‌ 
மறுபடியும்‌ வனாந்தரத்திற்கு 
திரும்பிப்போகவேண்டுமென்று, 
கட்டளை கொடுக்கிறார்‌. 
கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரை 
நோக்கி, “அமலேக்கியரும்‌ கானானியரும்‌ 
. குடியிருக்கிறபடியினால்‌, 
ம்பி சிவந்த 
போகிறவழியாய்‌ 
வனாந்தரத்துக்குப்‌ பிரயாணம்பண்ணுங்கள்‌" 
(எண்‌ 14:25) என்று சொல்லுகிறார்‌. 


இவர்கள்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு, 
எதிராக யுத்தம்‌ பண்ண ஆயத்தமாக 
இருக்கிறார்கள்‌. ஆனால்‌ கர்த்தரோ 
தம்முடைய ஜனங்களை யுத்தம்‌ 
ள்‌ ல்‌ சிவந்த சமுத்திரத்துக்குப்‌ 
வனாந்தரத்துக்குப்‌ 
கள்‌ 


ணங்‌. 
இஸ்ரவேல்‌ 
நாற்பது வருஷங்களுக்கு 
திரிய வேண்டும்‌. 
அவர்கள்‌ யுத்தம்‌ 
பண்ணுவதைக்‌ கர்த்தர்‌ அனுமதிக்கவில்லை. 
(எண்‌ 14:25,33,42-45). 


பண்‌ 


தமக்கு விரோதமாக முறுமுறுத்து 
கலகம்பண்ணுகிற ஜனங்களுக்கு கர்த்தர்‌ 
தம்முடைய நீதியினால்‌ மரணதண்டனையை 
கொடுக்கிறார்‌. அவர்கள்‌ கானான்‌ 
தேசத்திற்குள்‌ பிரவேசிக்கமாட்டார்கள்‌. 
அவர்கள்‌ எல்லோரும்‌ வனாந்தரத்திலே. 
செத்துப்போவார்கள்‌. அவர்கள்‌ ஒரே 
வேளையில்‌, ஒரே இடத்தில்‌ 
செத்துப்போவதற்கு பதிலாக, வனாந்தரத்தின்‌ 
பல்வேறு இடங்களில்‌, வெவ்வேறு காலங்களில்‌ 
செத்துப்போவார்கள்‌. 


“இந்த வனாந்தரத்தில்‌ உங்கள்‌ 
பிரேதங்கள்‌ விழும்‌: உங்களில்‌ இருபது வயது 
முதல்‌. அதற்கு மேற்பட்டவர்களாக. 
எண்ணப்பட்டு, உங்கள்‌ தொகைக்கு 
உட்பட்டவர்களும்‌ எனக்கு விரோதமாய்‌ 
முறுமுறுத்திருக்கிறவர்களுமாகிய அனைவரின்‌ 
பிரேதங்களும்‌ விழும்‌" (எண்‌ 14:29) 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ எல்லாரும்‌ 
மோசேக்கும்‌ ஆரோனுக்கும்‌ விரோதமாக 
முறுமுறுத்தார்கள்‌. சபையார்‌ எல்லாரும்‌ 
அவர்களை நோக்கி: எகிப்துதேசத்திலே. 
செத்துப்போனோமானால்‌ நலமாயிருக்கும்‌; 
இந்த வனாந்தரத்திலே நாங்கள்‌ 
செத்தாலும்‌ நலம்‌ என்று சொன்னார்கள்‌ 
(எண்‌ 14:2). 


(ங்களுக்கு எது நலமாயிருக்கும்‌ என்று 
ஸ்ரவேல்‌ புத்திரர்‌ சொன்னார்களோ, 
அந்தக்‌ காரியத்தை அவர்களுக்கு. 
செய்யவேண்டுமென்று ர்த்தர்‌ 
தீர்மானம்பண்ணுகிறார்‌.. 


வருவதன்‌ பிரகாரம்‌ 

ட பிரேதங்கள்‌ 
கர்த்தருடைய 

நயாயத்தர்போயிரக்கதது. 


(வேல்‌ புத்திரரை வனாந்தரத்திலே 
டட வ ற கி்‌ 
கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பாமிருக்கிறது. 
ஆனாலும்‌ அவர்கள்‌ செத்துப்போவதற்கு 
முன்பாக வனாந்தரத்திலே அலைந்து 
திரிவார்கள்‌ என்றும்‌ கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
பாதைதெரியாத பயணக்காரர்கள்‌ அங்கும்‌ 
இங்கும்‌ அலைந்து திரிவதுபோல, இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ வனாந்தரத்திலே நாற்பது வருஷங்கள்‌ 
அலைந்து திரிவார்கள்‌. 


வனாந்தரத்திலே விழுந்து தீருமட்டும்‌, 
பிள்ளைகள்‌ நாற்பது வருஷம்‌. 

வனாந்தரத்திலே. திரிந்து, நீங்கள்‌ 

சோரம்போன பார 

(எண்‌ 14:32,33) 

சொல்லுகிறார்‌. 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ வனாந்தரத்திலே. 
நாற்பது வருஷம்‌ அலைந்து திரியும்போது, 
அவர்கள்‌ தம்முடைய 
தேடவேண்டும்‌ என்பதும்‌, 


முகத்தை 
அவர்கள்‌ 
தம்முடைய கிருபையையும்‌, இரக்கத்தையும்‌ 


வாஞ்சித்து பெற்றுக்கொள்ளவேண்டும்‌ 
என்பதும்‌, அவர்கள்‌ தங்களுடைய 
பாவங்களுக்காக மனந்திரும்பி 
தம்முடைய சமுகத்திலிருந்து பாவமன்னிப்பை 
பெற்றுக்கொள்‌ எவேண்டும்‌ என்பதும்‌ 


கர்த்தருடைய விருப்பமாயிருக்கிறது. 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ இந்த 

வனாந்தரத்திலே கர்த்தருக்கு விரோதமாக 

முறுமுறுத்து பாவம்‌ செய்து, இங்கேயே 

செத்துப்போனாலும்‌, அவர்கள்‌ மறுமையிலே 

கூடமிருக்கவேண்டுமென்று 

ம்‌ பாவங்கள்‌ 

மாத்திரமே 

பரலோகத்தில்‌ பிரவேசிக்க முடியும்‌. அவர்கள்‌ 

பூமிக்குரிய கானானில்‌ 

பிரவேசிக்காவிட்டாலும்‌, பரமகானானில்‌ 

பிரவேசிக்க வேண்டும்‌ என்பது தேவனுடைய 
விருப்பமாயிருக்கிறது. 


கர்த்தர்‌ அதற்காக அவர்களை நாற்பது 
வருஷங்களாக வனாந்தரத்திலே அலைந்து 
திரியப்பண்ணுகிறார்‌. இந்தக்‌ காலத்தில்‌ 
அவர்கள்‌ தங்களுடைய பாலங்களை 
உணரவேண்டும்‌. கர்த்தருடைய 
வல்லமையையும்‌, அவருடைய மகிமையையும்‌, 

அவருடைய கிருபையையும்‌ இரக்கத்தையும்‌ 
மந்துகொண்டு, அவருடைய 
சமுகத்திலே தங்களை 


தாழ்த்தி 
ஒப்புக்கொடுக்கவேண்டும்‌. 


கர்த்தர்‌ ஸ்ரவேல்‌ 
வண்டியை வெய்தரக்கிறார்‌ 
கர்த்தருக்கு 
ஜனங்களாகயிருக்கிறார்கள்‌. 
தம்முடைய 
வாக்குந்தத்திலும்‌, 
உண்மையுள்ளவர்‌ 
ஜனத்தாரோடு 
உடன்படிக்கையை காத்துக்கொள்கிறார்‌ 
ஆனால்‌ இஸ்ரவேல்‌ பத்தரரோ, கர்த்தரோடு 
செய்து கொண்ட உடன்படிக்கையை 
மீறி, அவருக்கு விரோதமாகக்‌ 
கலகம்பண்ணி, முறுமுறுத்து, பாவம்‌ 
செய்கிறார்கள்‌. 


புத்திரரோடு 
அவர்கள்‌ 
உடன்படிக்கையின்‌ 
கர்த்தர்‌ 
வார்த்தையிலும்‌, 
”உடன்டிக்கையிலும்‌ 


கர்த்தருடைய உடன்படிக்கையை 
மீறுவது பாவம்‌. இதனால்‌ தங்களுக்கு 
ம்‌, ஆபத்துக்களும்‌ 


புரிந்துகொள்ளவேண்டும்‌ 
என்பதற்காகவே, கர்த்தர்‌ அவர்களை 
வனாந்தரத்திலே நாற்பது வருஷம்‌ 
அலைந்து திரியப்பண்ணுகிறார்‌. 





உபாகமம்‌ - 
DEUTERONOMY - COMMENTARY 


கர்த்தர்‌ ஒருபோதும்‌ நம்மைவிட்டு முதலில்‌. 
விலகிப்போகமாட்டார்‌ 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ வனாந்தரத்திலே. 
நாற்பது வருஷங்களாக சுற்றி அலையும்போது 
அவர்களுடைய புதிய சந்ததியார்‌ 
பிறப்பார்கள்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
ஆசீர்வாதங்களை அவர்களுடைய 
பிள்ளைகளுக்கு உடனே 
கொடுத்துவிடமாட்டார்‌. பிள்ளைகள்‌ தங்கள்‌ 
பெற்றோரின்‌ பாதகத்தை வனாந்தரத்திலே. 


சுமப்பார்கள்‌. 
து ரின்‌ 


இஸ்ரவேல்‌ 
வனாந்தரத்திலே 

தக்‌ 
வனாந்தரத்திலே 


அவர்களுடைய 
வம்‌ ட 
அவர்களுடைய சோரம்போன 
சுமப்பார்கள்‌ (எண்‌ 14:33) என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 

இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ பின்மாற்றத்தின்‌ 
நிமித்தம்‌ அவர்களுடைய பிள்ளைகள்‌ 
வனாந்தரத்தில்‌ நாற்பது வருஷங்களுக்கு 


பிரே; ள்‌. 
தட்டம்‌ 


இஸ்ரவேல்‌ புத்திரருடைய பிள்ளைகள்‌ 
வனாந்தரத்தில்‌ பிறந்து வளரும்போது. 
அவர்கள்‌ கர்த்தருடைய கோபத்தை 
அனுபவிப்பார்கள்‌. தங்கள்‌ பெற்றோருடைய 
பாதகத்தினிமித்தமாக, 


பிள்ளைகளும்‌ உணர்ந்துகொள்வார்கள்‌. 


வ Cope 


PUBLISHERS 


இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ பிள்ளைகள்‌. 
நாற்பது வருஷம்‌ வனாந்தரத்திலே திரிந்து, 
தங்கள்‌ பெற்றோரின்‌ சோரம்போன 
பாதகத்தை சுமக்கும்போது, பாவத்திற்கு 
விரோதமாக. எச்சரிக்கப்படுவார்கள்‌. 
தங்கள்‌ பெற்றோரைப்போல தாங்கள்‌ 
கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல்‌ 
போய்விடக்கூடாது. என்று பிள்ளைகள்‌ 
கவனமாயும்‌, எச்சரிப்பாயும்‌ 


புத்திரரின்‌ 
கர்த்தர்‌ 


அவருடைய கிருபையும்‌ வெளிப்படுகிறது. 


தமக்கு விரோதமாக கலகம்பண்ணின 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு. கர்த்தர்‌ 
தம்முடைய நியாயத்தீர்ப்பைர்‌ 
சொல்லும்போது, “என்‌ மகிமையையும்‌, 
நான்‌ எகிப்திலும்‌ வனாந்தரத்திலும்‌ செய்த 
என்‌ அடையாளங்களையும்‌ கண்டிருந்தும்‌, 
என்‌... சத்தத்துக்குச்‌ செலிகொடாமல்‌, 
இதனோடே பத்துமுறை. என்னைப்‌ 
பரீட்சைபார்த்த மனிதரில்‌ ஒருவரும்‌. அவர்கள்‌ 
பிதாக்களுக்கு நான்‌ ஆணையிட்டுக்கொடுத்த 
தேசத்தைக்‌ காணமாட்டார்கள்‌; 
எனக்குக்‌ கோபம்‌ உண்டாக்கினவர்களில்‌ 
ஒருவரும்‌ அதைக்‌  காணமாட்டார்கள்‌"' 
(எண்‌ 14:22,23) என்று சொல்லுகிறார்‌. 


னாலும்‌. தம்மை 

கணத்த. காலேபக்கு 

ஆசீர்வாதமான 

சொல்லுகிறார்‌. 

தாசனாகிய 

ஆவியை உடையவனாயிருக்கிறபடியினாலும்‌, 

உத்தமமாய்‌. என்னைப்‌ பின்பற்றி 

வந்தபடியினாலும்‌, அவன்‌ போய்வந்த 
க அவனைச்‌ 

சந்ததியார்‌ 

அதைச்‌ சுதந்தரித்துக்கொள்ளுவார்கள்‌" 

(எண்‌ 14:24) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


உத்தமமாய்ப்‌ 
கர்த்தர்‌ 


தேசத்திலே 
சேரப்பண்ணுவேன்‌; 


அவன்‌ 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


BALWETHER 
பிய 


காலேப்‌” 
வசனத்தில்‌ 
சொல்லுகிறார்‌. 

ஆவது வசனத்தில்‌. 
பற்றியும்‌, யோசு 141; 
கிய வசனங்களில்‌ 
பற்றியும்‌ கூறப்பட்டிருக்கிறது. 
குர்த்ககுடைய ஆவியைப்‌ 
அவரை உத்தமமாய்‌. 


தாசனாகிய 
இந்த 


என்னுடைய 
என்று கர்த்தர்‌ 
காலேபைப்பற்றிச்‌ 
எண்‌ 14:30 
யோசுவாவையும்‌ 
யோசு 2213 
ஆசாரியரைப்‌ 
இவர்களும்‌ 
பெற்றிருந்து, 
பின்பற்றினார்கள்‌. 

தமக்கு விரோதமாக 
இஸ்ரவேல்‌ சபையாரை வனாந்தரத்திலே 
கொன்றுபோடுவதாக கர்த்தர்‌ 
தம்முடைய நியாயத்தீர்ப்பை சொல்லுகிறார்‌ 

கர்த்தர்‌ மோசேயையும்‌ ஆரோணையும்‌ 
நோக்கி, “எனக்கு 'விரோதமாய்‌ 


முறுமுறுத்த 


முறுமுறுக்கிற இந்தப்‌ பொல்லாத சபையாரை 
ம்‌ இஸ்ரவேல்‌ 
விரோதமாய்‌ 
கேட்டேன்‌. நீ 
சொல்லவேண்டியது. 
என்‌ செவிகள்‌ 


ாறுப்பேன்‌? 


நீங்கள்‌ 
கேட்கச்சொன்னபிரகாரம்‌ 


உரைக்கிறார்‌" (எண்‌ 14:27,28) என்றும்‌, 


“இந்த வனாந்தரத்தில்‌ உங்கள்‌ 
பிரேதங்கள்‌ விழும்‌; உங்களில்‌ இருபது வயது, 
முதல்‌ அதற்கு மேற்பட்டவர்களாக. 
எண்ணப்பட்டு, உங்கள்‌ தொகைக்கு 
உட்பட்டவர்களும்‌ எனக்கு விரோதமாய்‌ 
முறுமுறுத்திருக்கிறவர்களுமாகிய அனைவரின்‌ 
'ரேதங்களும்‌ விழும்‌" (எண்‌ 14:29) 
என்றும்‌ சொல்லுகிறார்‌. 

உங்கள்‌ தொகைக்கு உட்பட்டவர்கள்‌" 
என்பது இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ இருபது 
வயது முதல்‌ அதற்கு மேற்பட்ட 
வயதுள்ளவர்கள்‌ வரைக்கும்‌ 
எண்ணித்தொகையேற்றப்பட்டவர்களைக்‌. 
குறிக்கிறது. இருபது வயது முதல்‌ 
அதற்கு மேற்பட்டவர்களாக 
எண்ணப்பட்டவர்கள்‌ வனாந்தரத்தில்‌ மரித்துப்‌ 
போவார்கள்‌. (எண்‌ 14:29-35) இருபது 
வயதுக்கு உட்பட்ட தங்களுடைய 
பிள்ளைகள்‌ மரித்துப்‌ போகும்‌ என்று 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ பயந்தார்கள்‌. 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆனால்‌ அவர்களோ கானான்‌ 
தேசத்திற்குள்‌ பிரவேசித்து. அந்தத்‌ 
தேசத்தைச்‌ சுதந்தரித்துக்‌ கொள்வார்கள்‌. 
(எண்‌ 1431. மனுஷருடைய பயத்திற்கு 
ஆதாரமே இல்லை. கர்த்தர்‌ 
நம்பட்சத்தில்‌ இருக்கும்போது நமக்கு எதிராக 
யாரும்‌ நிற்கமுடியாது. கர்த்தர்‌ பெரியவர்‌. 
அவர்‌ பெரிய காரியங்களைச்‌ செய்வார்‌. 
கர்த்தர்‌... இஸ்ரவேல்‌ _ புத்திரருக்கு, 
சாபமான வார்த்தைகளை சொல்லும்போது, 
தம்மை உத்தமமாய்‌ பின்பற்றின காலேபுக்கும்‌ 
யோசுவாவும்‌ ஆசீர்வாதமான 
வார்த்தைகளையும்‌ சொல்லுகிறார்‌. 


கர்த்தர்‌ மோசேயையும்‌ ஆரோணையும்‌ 
நோக்கி, “எப்புன்னேமின்‌ குமாரன்‌ காலேபும்‌, 
நூனின்‌ குமாரன்‌ யோகவாவும்‌ தவிர, 
மற்றவர்களாகிய நீங்கள்‌ நான்‌ உங்களைக்‌ 
குடியேற்றுவேன்‌ என்று ஆணையிட்டுக்‌. 
கொடுத்த தேசத்தில்‌ பிரவேசிப்பதில்லை. 
கொள்ளையாவார்கள்‌ என்று நீங்கள்‌ 
சொன்ன உங்கள்‌ குழந்தைகளையோ நான்‌ 
அதில்‌ பிரவேசிக்கச்‌ செய்வேன்‌; நீங்கள்‌ 
அசட்டைப்பண்ணின தேசத்தை அவர்கள்‌ 
கண்டறிவார்கள்‌" (எண்‌ 14:30,3) என்று 


சொல்லுகிறார்‌. 


காலேபும்‌ யோசுவாவும்‌ 
ஆலியையுடையவர்களாயிருக்கிறார்கள்‌. 
இவர்களுடைய ஆவிக்கும்‌, கானான்‌ 
தேசத்தை வேவுரயற்காகப்போன. பற்ற 
பிரபுக்களின்‌ ஆவிக்கும்‌ வித்தியாசம்‌ 
இருக்கிறது. இவர்கள்‌ இருவரும்‌ கர்த்தரை 
முழுவதுமாய்ப்‌ பின்பற்றுகிறார்கள்‌. 
அவர்கள்‌ கர்த்தருடைய சித்தத்திற்கும்‌ 
விருப்பத்திற்கும திட்டத்திற்கும்‌ 
கீழ்ப்படிகிறார்கள்‌. 


கர்த்தர்‌ இவர்கள்‌ இருவருடைய 
கீழ்ப்படிதலையும்‌ கனம்பண்ணுகிறார்‌. கர்த்தர்‌ 
இவர்களையும்‌, இவர்களுடைய 
சந்ததியாரையும்‌ கானான்‌ தேசத்தில்‌ 
பிரவேசிக்கப்பண்ணுகிறார்‌. அவர்கள்‌ 
கானான்‌ தேசத்தை சுதந்தரிப்பார்கள்‌. 


கர்த்தர்‌ காலேபுக்கு தம்முடைய 
ஆசீர்வாதத்தை முதலாவதாக சொன்னபோது, 
அங்கே யோசுவாவைப்பற்றி ஒன்றும்‌. 
சொல்லவில்லை (எண்‌ 14:24), கர்த்தர்‌. 
காலேபுக்கு.. மறுபடியும்‌ ஆசீர்வாதமான 
வார்த்தையைச்‌ சொல்லும்போது, அவர்‌ 
யோகுவாவுக்கும்‌ தம்முடைய ஆசீர்வாதத்தை 
சேர்த்து சொல்லுகிறார்‌ (எண்‌ 14:30,31/. 


வேறே 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


BALWETHER 
பிய 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தருக்கு. 
விரோதமாகக்‌ கலகம்பண்ணியபோது, 
தங்கள்‌ பிள்ளைகளும்‌ செத்துப்போவார்கள்‌ 
என்று ஒரு காரணத்தை சொன்னார்கள்‌. 
“நாங்கள்‌ பட்டயத்தால்‌  ப்டியும்படிக்கும்‌, 
எங்கள்‌ பெண்ஜாதிகளும்‌ பிள்ளைகளும்‌ 
கொள்ளையாகும்படிக்கும்‌, கர்த்தர்‌ எங்களை 
இந்த தேசத்துக்குக்‌ கொண்டு வந்தது 
என்ன?" (எண்‌ 14:3) என்று இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ சொன்னார்கள்‌. 


கர்த்தரோ 


சிறுவர்களாகவோ 
அவர்களுக்கு பிறக்கப்போகிறவர்களாகவோ. 
இருக்கலாம்‌. கர்த்தர்‌. அவர்களுடைய 
பிள்ளைகளை உயிரோடு காப்பாற்றுகிறார்‌. 
இது கர்த்தருடைய கிருபை 

கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரை நோக்கி, 
'கொள்ளையாவார்கள்‌ என்று நீங்கள்‌ 
சொன்ன உங்கள்‌ குழந்தைகளையோ நான்‌ 
அதில்‌ பிரவேசிக்கச்‌ செய்வேன்‌; நீங்கள்‌ 
அசட்டைப்பண்ணின அவர்கள்‌ 
கண்டறிவார்கள்‌" என்று 
சொல்லுகிறார்‌ 

கானான்‌ தேசத்தில்‌ பிரவேசிப்பதற்கு 
கர்த்தர்‌ ஒரு சந்ததியை மீதமாய்‌ 
வைத்திருக்கிறார்‌. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
கலகக்குணமுள்ளவர்களாயிருந்தாலும்‌, 
கர்த்தர்‌ அவர்களுடைய பிள்ளைகளை: 
'தண்டியாமல்‌, கானான்‌ தேசத்தை 
அவர்களுக்கு சுதந்தரமாகக்‌ கொடுக்கிறார்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கானான்‌ 
தேசத்தை சுதந்தரிக்கவேண்டியவர்கள்‌. 
ஆனால்‌ அவர்களோ தேசத்தை 
சுதந்தரியாமல்‌ கர்த்தருக்கு விரோதமாக 
முறுமுறுக்கிறார்கள்‌. அவர்களுடைய 
அவிசுவாசத்தினிமித்தமாகவும்‌, 
கலகக்குணத்தினிமித்தமாகவும்‌ அவர்கள்‌ 
கானான்‌ தேசத்திற்குள்‌ பிரவேசிப்பதை 
கர்த்தரும்‌ தடைபண்ணுகிறார்‌. அவர்கள்‌ 
மறுபடியும்‌ வனாந்தரத்திற்கு. 
திரும்பிப்போகுமாறு கர்த்தர்‌ கட்டளை 
கொடுக்கிறார்‌. 


(எண்‌ 14:31) 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அவர்கள்‌ வனாந்தரத்திலே நாற்பது 
வருஷங்களாக சுற்றி அலைவார்கள்‌. அவர்கள்‌ 
கானான்‌. தேசத்திற்குள்‌ 
பிரவேசிக்கமாட்டார்கள்‌. அவர்கள்‌ 
வனாந்தரத்திலே செத்துப்போவார்கள்‌. 


கர்த்தர்‌ மோசேயையும்‌ ஆரோனையும்‌ 
நோக்கி, “நீங்கள்‌ தேசத்தைச்‌ சுற்றிப்பார்த்த 
நாற்பதுநாள்‌ இலக்கத்தின்படியே, 
ஒவ்வொரு நாள்‌ ஒவ்வொரு வருஷமாக, 
நீங்கள்‌ நாற்பது வருஷம்‌ உங்கள்‌ 
அக்கிரமங்களைச்‌. சுமந்து, என்‌ 
உடன்படிக்கைக்குகு வந்த மாறுதலை 
உணருவீர்கள்‌” (எண்‌ 14:34) என்றும்‌, 


“கர்த்தராகிய நான்‌ இதைச்‌ 
சொன்னேன்‌: எனக்கு விரோதமாய்‌ கூட்டங்‌ 
கூடின இந்தப்‌ பொல்லாத சபையார்‌ 
யாவருக்கும்‌ இப்படியே செய்வேன்‌; இந்த 
வனாந்தரத்திலே அழிவார்கள்‌, இங்கே 
சாவார்கள்‌ என்று சொல்‌" (எண்‌ 
என்றும்‌ சொல்லுகிறார்‌. 


கர்த்தருக்கு ஒரு நாள்‌ என்பது ஒரு 
போன்றது. என்பதை 
விளக்குவதற்காக ஒருசிலர்‌ இந்த 
வசனத்தைப்‌ பயன்படுத்துகிறார்கள்‌. ஆனால்‌ 
இதை ஒரு வேதாகமக்‌ சோட்பாடாகக்‌ 
கூறமுடியாது. ஒருநாள்‌ என்பது ஒரு 
நாள்தான்‌. ஒரு வருஷம்‌ என்பது ஒரு 
வருஷம்‌ தான்‌. 
“என்‌ 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
நேற்றும்‌ இன்றும்‌ என்றும்‌ 
ஆனாலும்‌ கர்த்தர்‌ தம்முடைய 
சித்தத்தின்‌ பிரகாரமாக, 
உடன்படிக்கையில்‌ மாறுதலை. 
உண்டுபண்ணுகிறார்‌. இஸ்ரவேல்‌ புத்திரரைக்‌ 
கானான்‌ தேசத்திற்கு அழைத்துச்‌ செல்ல 
வேண்டும்‌. இது அவருடைய உடன்படிக்கை. 
ஆனால்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரோ தங்களுக்கு 
நியமிக்கப்பட்டிருந்த நிபந்தனைகளைக்‌ 
காத்துக்‌ கொள்ளவில்லை. கர்த்தருக்கு 
எதிராகக்‌ கலகம்‌ பண்ணுகிறார்கள்‌. 
கர்த்தர்‌ அவர்களைத்‌ தண்டிக்கிறார்‌. 
அவர்களோடு செய்துகொண்ட 
உடன்படிக்கையைக்‌. கர்த்தர்‌ 
மாற்றிப்போடுகிறார்‌ (எண்‌ 14:22,27-35). 


14:35) 


டன்படிக்கைக்கு வந்த மாறுதல்‌" 


கர்த்தர்‌ 
மாறாதவர்‌, 

தெய்வீக 
தம்முடைய 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


BALWETHER 
பிய 


கானான்‌ தேசத்தை வேவபார்க்கம்‌ 
போனவர்களில்‌ பத்து பிரபுக்கள்‌ 
செத்துப்போகிறார்கள்‌. 

ஜனத்தார்மீது தம்முடைய நியாயத்தீர்ப்பை 
சொல்லுகிறார்‌. ஜனங்கள்மீது நியாயத்தீர்ப்பு 


வேவுகாரர்மீது உடனடியாக 
வருகிறது. அந்த பத்து 
கர்த்தருடைய சந்நிதியில்‌ 
செத்துப்போகிறார்கள்‌. 


கானான்‌ தேசத்தைச்‌ சோதித்துப்‌ 
பார்க்கும்டி மோசேயால்‌ அனுப்பப்பட்டுத்‌ 
திரும்பி, அந்த தேசத்தைக்குறித்துத்‌. 
துர்ச்செய்தி கொண்டுவந்து, சபையார்‌ 
எல்லாரும்‌ அவருக்கு விரோதமாய்‌ 
முறுமுறுக்கும்ப், அந்தத்‌ தூர்ச்செய்தியைச்‌ 
ான்னவர்களாகிய அந்த மனிதர்‌ 
கர்த்தருடைய சந்நிதியில்‌ வாதையினால்‌ 
செத்துப்போகிறார்கள்‌ (எண்‌ 14:36,27). 


பத்துவேவுகாரரும்‌, கர்த்தர்‌ 
வாக்குத்தத்தம்பண்ணின தேசத்தைக்‌ குறித்து 
குர்ச்செய்தியைக்‌ கொண்டு வந்தவர்கள்‌ 
கர்த்தர்‌ அந்த தேசத்தை பாலும்‌ தேனும்‌ 
ஓடுகிற செழிப்பான தேசம்‌ என்று 
சொல்லுகிறார்‌. ஆனால்‌ இவர்களோ 
கர்த்தருடைய வார்த்தையை நம்பாமல்‌, அந்த 
தேசத்தைக்‌ குறித்து நல்ல செய்தியை 
சொல்லாமல்‌ துர்ச்செய்தியை 
சொல்லுகிறார்கள்‌. 


தம்முடைய வார்த்தைக்கு விரோதமாகப்‌ 
பேசுகிறவர்கள்மீதும்‌, தம்முடைய வார்த்தையை 
தப்பிதமாக வியாக்‌ 
பண்ணுகிறவர்கள்மீ 
கோபமும்‌ நியாயத்தீர்‌ 
புரட்டுகிறவர்கள்‌. 
துர்ச்செய்தியை: பரம்பச்செய்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ தங்களுடைய சாதுரிய வார்த்தை 
களினாலும்‌ பொய்புரட்டுக்களினாலும்‌ 
மனுஷருடைய சிந்தையையும்‌, இருதயத்தையும்‌ 
களங்கப்படுத்துகிறார்கள்‌. 
கள்ளப்போதகர்கள்‌ சத்தியத்தைப்‌ 
போதியாமல்‌, கள்ளஉபதேசங்களைப்‌ 
போதிக்கிறார்கள்‌. இதனால்‌ மனுஷரால்‌. 
மகிமையையும்‌, 
தியானிக்க 
கள்ளப்போதகர்கள்‌ 
தவறான 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ தம்முடைய 
தவறான பாதையில்‌ 
தண்டிக்கிறார்‌. 


பாதையைலிட்டு 
போகிறவர்களையும்‌ 
அந்த தப்பிதமான 
பாதையில்‌ போகுமாறு அவர்களை 
வழிநடத்துகிற கள்ளப்போதகர்களையும்‌, 
கர்த்தர்‌ முதலாவதாக தண்டிக்கிறார்‌. 
வேவுகாரரில்‌ பத்துபேர்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரரை பாவம்‌ செய்யப்பண்ணினவர்கள்‌. 
சபையார்‌ எல்லாரும்‌ தேவனுக்கு விரோதமாக 
முறுமுறுக்கும்படி இந்தப்‌ பத்துபேரும்‌ 
அவர்களிடத்தில்‌ தூர்ச்செய்தி சொன்னவர்கள்‌. 


கானான்‌ தேசத்தைச்‌ சுற்றிப்பார்க்கும்படி 
பன்னிரண்டு 
அவர்களில்‌ 


போனார்கள்‌. 
கர்த்தருடைய 
வாதையினால்‌ 
மீதி இரண்டுபேர்‌ 
வாதைக்கு தப்பித்து 


பிரபுக்கள்‌ 
பத்து பேர்‌ 


சந்நிதியில்‌ 
செத்துப்போகிறார்கள்‌. 
மாத்திரம்‌ 
உயிரோடிருக்கிறார்கள்‌. 


தேசத்தைச்‌ சுற்றிப்பார்க்கப்போன அந்த 
மனிதரில்‌ நூனின்‌ குமாரனாகிய 
யோசுவாவும்‌, எப்புன்னேமின்‌ குமாரனாகிய 
காலேபும்மாத்திரம்‌ உமிரோடிருக்கிறார்கள்‌ 
(எண்‌ 14:38) 


விசுவாசத்தோடு 
இவர்கள்‌ இருவரும்‌ 
செத்துப்போகவில்லை. 

உயிரோடிருக்கிறார்கள்‌. 


தங்களுக்கு துர்ச்செய்தியை 
கொண்டு வந்தவர்களின்‌ வார்த்தைகளை 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ நம்பினார்கள்‌. அவர்கள்‌ 
கர்த்தருக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள்‌. 
அவர்கள்‌ கானான்‌ தேசத்தில்‌ 
பிரவேசிப்பதில்லையென்றும்‌, அவர்கள்‌ 
வனாந்தரத்திலே நாற்பது வருஷங்களுக்கு 
அலைந்து, திரிவார்கள்‌ என்றும்‌, 

அவர்களுடைய பிரேதங்கள்‌ வனாந்தரத்திலே 
விழும்‌ என்றும்‌ கர்த்தர்‌ சொல்லியிருக்கிறார்‌. 


கர்த்தர்‌ தேசத்தை 
அவர்களுடைய பிள்ளைகளுக்கு 
கொடுக்கிறார்‌. மோசே 

புத்திரருக்கு கர்த்தர்‌ 

வார்த்தைகளை சொல்லுகிறார்‌. 

மோசே இந்த வார்த்தைகளை இஸ்ரவேல்‌ 
த்திரர்‌ சொன்னபோது, 
துக்கிக்கிறார்கள்‌ 


கானான்‌ 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


BALWETHER 
பிய 


கானான்‌ தேசத்திற்குள்‌ உடனடியாகப்‌ 
பிரவேசிக்க முடியாது. இன்னும்‌ நாற்பது 
வருஷங்களாகும்‌. இருபது வயதுக்கு 
மேற்பட்டவர்கள்‌ அனைவரும்‌ வனாந்தரத்தில்‌ 
மடிந்துபோவார்கள்‌ என்று தேவனுடைய 
நியாயத்தீர்ப்பை மோசே  ஜனங்களோடு 
கூறுகிறார்‌. இதைக்‌ கேட்டபோது, ஜனங்கள்‌ 
மிகவும்‌ துக்கிக்கிறார்கள்‌. (எண்‌ 14:39-45) 


அவர்கள்‌ அழுது புலம்பியும்‌, துக்கித்தும்‌ 
அவர்களுக்கு ஒரு நன்மையும்‌ ஏற்படவில்லை. 
தங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்து, 
கர்த்தரைச்‌ சார்ந்திருந்தால்‌ ஒருவேளை 
அவர்கள்‌ மன்னிக்கப்பட்டிருப்பார்கள்‌. ஆனால்‌ 
சொந்த பலத்தின்மீது. 
கர்த்தர்‌ 
இடத்துக்கு 
என்று சொல்லி 

மலையின்‌ உச்சியில்‌ ஏறத்‌ துணிகிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ தங்களுக்கு, 
துர்ச்செய்தி சொன்ன பத்துவேவுகாரரின்‌ 
வார்த்தைகளைக்‌ கேட்டு கானான்‌ 
தேசத்திற்குள்‌ போகக்கூடாது என்று 
சொன்னார்கள்‌. அவர்கள்‌ மோசேக்கும்‌. 
ஆரோனுக்கும்‌ விரோதமாகவும்‌, கர்த்தருக்கு 
விரோதமாகவும்‌ முறுமுறுத்தார்கள்‌. அவர்கள்‌ 
கானான்‌ தேசத்தை சுதந்தரிக்கப்போகாமல்‌, 
எகிப்து தேசத்திற்கு திரும்பிப்போசு 
வேண்டுமென்று சொன்னார்கள்‌. இப்போதோ 
அவர்கள்‌ தங்களுடைய பாவத்தை 
உணருகிறார்கள்‌. 


னல வலாந்தார்கக்கு 


'நாங்கள்‌ பாவஞ்செய்தோம்‌, 
வாக்குத்தத்தம்பண்ணின 
என்று 
உச்சியில்‌ 
ஏறத்துணிகிறார்கள்‌ (எண்‌ 14:40). 

இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ கர்த்தருக்கு 
விரோதமாகக்‌ கலகம்பண்ணியபோது, “நாம்‌. 
ஒரு தலைவனை ஏற்படுத்திக்கொண்டு. 
எகிப்திற்கு திரும்பிப்போவோம்‌ வாருங்கள்‌” 
(எண்‌ 14:4) என்று ஒருவரோடொருவர்‌ 
சொல்லிக்கொண்டார்கள்‌. ல்‌ 
இப்போதோ அவர்கள்‌ 

வாக்குத்தத்தம்பண்ணின 


த்தர்‌ 
இடத்திற்கு 
நாங்கள்‌ போவோம்‌” என்று சொல்லுகிறார்கள்‌. 


விரிவுரை 
COMMENTARY 


தங்களை கானான்‌ 
வழிநடத்துமாறு: 
கேட்டுக்கொள்கிறார்கள்‌. 

கர்த்தருக்கு. 
கலகம்பண்ணின இஸ்ரவேல்‌ 
இப்போது தங்கள்‌ 
உணர்ந்திருக்கிறார்கள்‌. 
செய்தோம்‌” என்று 
அவர்களுடைய மனந்திரும்புதலினால்‌. 
கர்த்தருடைய நாமம்‌  மகிமைப்படுகிறது. 
ஆனாலும்‌ அதனால்‌ அவர்களுக்கு ஒரு 
பிரயோஜனமும்‌ ஏற்படவில்லை. அவர்கள்‌ 
காலம்‌ கடந்து தங்களுடைய பாவங்களை 
உணருகிறார்கள்‌. ஆகையினால்‌ 
அவர்களுக்கு. நன்மையும்‌ 
உண்டாகவில்லை. 


ஜனத்தார்‌ 
பாவத்தை 
“நாங்கள்‌ பாவம்‌ 


சொல்லுகிறார்கள்‌. 


ஒரு 


கானான்‌. தேசத்திற்குப்போவோம்‌ 
என்று இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ சொல்லும்போது, 
மோசே. அவர்களுக்கு ஆதரவாகப்‌ 
பேசவில்லை. அவர்கள்‌ காளான்‌ 
தேசத்திற்குப்போகக்கூடாது. ன்றும்‌, 
வனாந்தரத்திற்கு தரும்பிப்போசுவேண்டும்‌ 
என்றும்‌ மோசே சொல்லுகிறார்‌. மோசே 
தன்னுடைய சொந்த வார்த்தையை 
பேசவில்லை. அவர்‌ கர்த்தருடைய 
வார்த்தையை அவர்களுக்கு சொல்லுகிறார்‌. 
மோசே அவர்களை நோக்கி, “நீங்கள்‌ 
இப்படி கர்த்தரின்‌ கட்டளையை 
மீறுகிறதென்ன? அது, உங்களுக்கு 
வாய்க்காது. நீங்கள்‌ உங்கள்‌ சத்துருக்களுக்கு 
பாக முறிய  அழக்கப்படாதடிக்கு 
ஏறிப்போகாதிருங்கள்‌: கர்த்தர்‌ உங்கள்‌ 
நடுவில்‌ இரார்‌. அமலேக்கியரும்‌. 
கானானியரும்‌ அங்கே உங்களுக்குமுன்னே 
இருக்கிறார்கள்‌; த்தின்‌ விழுளீர்கள்‌ 
நீங்கள்‌ விட்டுப்‌ 
பின்வாங்கின படியால்‌, கர்த்தர்‌ உங்களோடே 
இருக்கமாட்டார்‌” (எண்‌ 14:41-43) என்று 


சொல்லுகிறார்‌. 


“கர்த்தர்‌ உங்களோடே இருக்கமாட்டார்‌" 
என்று மோசே இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு. 
சொல்லுகிறார்‌. அவர்கள்‌ தோல்வி 
யடைந்ததற்கு இதுதான்‌ காரணம்‌. மோசேயும்‌, 
கர்த்தருடைய பெட்டியும்‌ தங்களோடு வராமல்‌, 
அவர்கள்‌ தாங்களாகவே யுத்தம்‌ பண்ண 
புறப்பட்டு போகிறார்கள்‌. (எண்‌ 14:44) 
மோசே முன்னறிவித்ததுபோலவே, 
இஸ்ரவேல்‌. புத்திரர்‌ யுத்தத்தில்‌ 
தோல்வியடைகிறார்கள்‌. (எண்‌ 14:45). 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


BALWETHER 
பிய 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தருடைய 
கட்டளையை மீறி, கானான்‌ தேசத்திற்கு 
புறப்பட்டுப்போனால்‌, 


அங்கே 
முன்னே இருக்கிறார்கள்‌" 
உங்களோடே 


இஸ்ரவேல்‌  புத்திரரோடு கர்த்தர்‌ 
கூடமிருக்கவில்லையென்றால்‌, அவர்களுக்கு 
பாதுகாப்பு இல்லை. அவர்கள்‌ தங்கள்‌ 
சத்துருக்களுக்கு முன்பாக 
முறியடிக்கப்படுவார்கள்‌. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
சத்துருக்களின்‌ பட்டயத்தினால்‌ விழுவார்கள்‌. 
மித்திருக்கி 
பாதித்‌ எம்‌: செலினா. 
கர்த்தருடைய பாதுகாப்பும்‌, பராமரிப்பும்‌ 
நமக்கு கிடைக்காது. கர்த்தருக்கு 
விரோதமான பாதை, நம்மை அழிவுக்கு 
நேராக கொண்டு போய்விடும்‌. கர்த்தர்‌ 
நமக்கு நியமித்திருக்கிற ஊழியத்தை 
செய்யவேண்டும்‌. அந்த ஊழியத்தில்‌ 
கர்த்தருடைய ஆசீர்வாதம்‌ இருக்கும்‌. 


கர்த்தர்‌ 


கர்த்தருடைய ந 
நம்முடைய விருப்ப விகுக்கலேண்டும்‌ 
கர்த்தர்‌ நம்முடைய சொந்த விருப்பத்தை 
நிறைவேற்றவேண்டும்‌ என்று 
எதிர்பார்க்காமல்‌, கர்த்தருடைய 
விருப்பத்தை நிறைவேற்ற நாம்‌ நம்மை 
முற்றிலுமாய்‌ ஒப்புக்கொடுக்கவேண்டும்‌. 
கர்த்தருடைய சித்தத்திற்கு 
கீழ்ப்படிகிறவர்கள்‌ காலதாமதம்பண்ணாமல்‌, 
உடனே கீழ்ப்படிந்து விடவேண்டும்‌. நமக்கு 
இஷ்டமான நேரத்தில்‌ கர்த்தருடைய 
வார்த்தைக்கு கீழ்ப்படியலாம்‌. என்று 
அசட்டையாயிருக்கக்கூடாது. கர்த்தருடைய 
சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு நாம்‌ 
காலதாமதம்பண்ணக்கூடாது. 


னத்தார்‌ கர்த்தரை விட்டு 
ப பகன்‌ ஆகையினால்‌ 
கர்த்தர்‌ அவர்களைவிட்டு விலகிவிட்டார்‌. 
இப்போது அவர்கள்‌ ங்கள்‌ 
செய்த பாவத்தை. 

கர்த்தரிடத்தில்‌ திரும்பி 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


என்பதற்காகவே 
அவர்கள்‌ கர்த்தரிடத்தில்‌ வந்திருக்கிறார்கள்‌. 
கர்த்தருடைய கட்டளைக்கு 
கீழ்ப்டியவேண்டும்‌ என்னும்‌ தீர்மானம்‌. 
அவர்களிடத்தில்‌ இல்லை. 


அவர்கள்‌ வனாந்தரத்திற்கு 
திரும்பிப்போகவேண்டும்‌. என்பதே 
கர்த்தருடைய கட்டளை. இஸ்ரவேல்‌ 
ஜனத்தார்‌. கர்த்தருடைய கட்டளைக்கு 
கீழ்ப்படிய தங்களை ஒப்புக்கொடுத்திருந்தால்‌, 
அவர்கள்‌ கானான்‌ தேசத்திற்குள்‌ பிரவேசிக்க 
துணியமாட்டார்கள்‌. கர்த்தர்‌ தங்களுக்கு 
கட்டளையிட்ட பிரகாரம்‌, அவர்கள்‌ 
வனாந்தரத்திற்கு திரும்பிப்போயிருப்பார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ துணிகரமான 
செயலுக்கு மோசே ஒத்துப்போகவில்லை. 
அவர்களை எச்சரிக்கிறார்‌. ஆனால்‌. 
அவர்களோ மோசேயின்‌ வார்த்தைக்கு. 
செவிகொடுக்கவில்லை. தங்கள்‌ 
சுயவிருப்பத்தின்‌ பிரகாரமாகவும்‌, 
சுயதீர்மானத்தின்‌ பிரகாரமாகவும்‌ அவர்கள்‌ 
மலையின்‌ உச்சியில்‌ ஏறத்துணிகிறார்கள்‌. 


, மோசே. 


வக்க ரன்‌ பெட்டியும்‌ 
விட்டுப்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரரோ 
கர்த்தருடைய கட்டளையை மீறி, கர்த்தருக்கு 
விரோதமாக செயல்பட துணிகிறார்கள்‌. 


உடன்படிக்கைப்‌ பெட்டி எப்போதும்‌ மகா 


பரிசுத்த ஸ்தலத்தில்‌ இருப்பதில்லை. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ ஒரு முக்கியமான 
காரியமாகப்‌ பிரயாணம்‌ பண்ணும்போது, 
கர்த்தருடைய உடன்படிக்கைப்‌ பெட்டியையும்‌, 
தங்களோடு எடுத்துச்‌ செல்வது வழக்கம்‌. 
கர்த்தருடைய பிரசன்னத்திற்கு இது 
அடையாளம்‌. ஆனால்‌. ங்‌ 
உடன்படிக்கைப்பெட்டி அவர்களோடு 
செல்லவில்லை. 


மோசே. இஸ்ரவேல்‌. 
எச்சரித்து சொன்ன பிரகாரம்‌, சத்துருக்கள்‌ 
அவர்களுக்கு விரோதமாக வருகிறார்கள்‌. 
அப்பொழுது அமலேக்கியரும்‌ கானானியரும்‌ 
அந்த மலையிலே இருந்து இறங்கி வந்து, 
அவர்களை முறிய அடித்து, அவர்களை 
ஓர்மாமட்டும்‌ துரத்துகிறார்கள்‌ (எண்‌ 14:45). 


புத்திரரை 





உபாகமம்‌ - 
DEUTERONOMY - 


BALWETHER 
பிய 


சுற்றிப்பார்ப்பதற்காக 
அனுப்பினார்கள்‌. கானானியரிடத்திலும்‌ 
வேவுகாரர்‌ இருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
இஸ்ரவேல்‌  ஜனத்தாரின்‌ ஒவ்வொரு 
அசைவையும்‌ வேவுபார்க்கிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
ஏறுவதற்கு முன்பாகவே, 
மலையிலிருந்து இறங்கி வருகிறார்கள்‌. 
கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத 
ஜனத்திற்கு, ஆபத்து தேடி வரும்‌. அது 
சீக்கிரத்தில்‌ வரும்‌ 
கானானியரும்‌ 


மலையின்மேல்‌ 
சத்துருக்கள்‌ 


என்று வேதபண்டிதர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 


காதேஸ்பர்னேயாவுக்கு 
சேர்ந்திருக்கிறார்கள்‌. 
ர்பவத்‌ இஸ்ரே 


பெரிய வனாந்தர வழியாயிருக்கிறது. 


மோசே இஸ்ரவேல்‌ புத்திரரை நோக்கி, 

ம்முடைய தேவனாகிய கர்த்தர்‌ நமக்குக்‌ 
கட்டளையிட்டடடியே, நாம்‌ ஒரேபைலிட்டுப்‌ 
பிரயாணம்பண்ணி, எமோரியரின்‌: 
மலைநாட்டிற்கு நேராக நீங்கள்‌ கண்ட 
அந்தப்‌ பயங்கரமான பெரிய வனாந்தரவழி 
முழுவதும்‌ நடந்து வந்‌; 
காதேஸ்பர்னேயாவிலே சேர்ந்தோம்‌" 
(உபா 1:19) என்று சொல்லுகிறார்‌. 


அவர்கள்‌ அந்தப்‌ பயங்கரமான 
பெரிய வனாந்தரவழி வதும்‌ நடந்து 
வந்தார்கள்‌. ந்த வாக்கியம்‌ 
வனாந்தரத்தில்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌: 
பதினொறுநாள்‌ அனுபவத்தை குறிப்பிடுகிறது. 
(உபா 1:2. உபா 845; உபா 12:16; 
உபா 13:26; எண்‌ 10:1-1:35). 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ சபையாருக்கு 
செய்த நன்மைகளை மோசே அவர்களுக்கு 
ஞாபகப்படுத்துகிறார்‌. வனாந்தர வழி 
பயங்கரமான பெரிய வழியாக இருந்தாலும்‌, 
கர்த்தர்‌ தம்முடைய ஜனத்தை 
வழியாகவும்‌ பாதுகாப்பாக 
வந்திருக்கிறார்‌. அவர்கள்‌ 

வழியிலே பல ஆபத்துக்களை சந்தித்தார்கள்‌. 
அவர்களுக்கு பல பிரச்சனைகள்‌ 
உண்டாயிற்று. இவையெல்லாவற்றிலும்‌ 
கர்த்தர்‌ அவர்களோடு கூடமிருந்து, அந்த 
பயங்கரமான வனாந்தரத்தை 
கடக்கப்பண்ணியிருக்கிறார்‌. 


, ஆவிக்குரிய 

பல ஆபத்துக்களையும்‌, 
வேதனைகளையும்‌ 
கர்த்தர்‌ 

நம்மை 


நம்முடைய _ 
ஜீவியத்திலும்‌ நாம்‌ 
சோதனைகளையும்‌, 
கடந்து வந்திருக்கிறோம்‌. 


நக்க ண்டும்‌ 


கர்த்தர்‌ ஸ்ரவேல்‌. 
கண்‌ னத்தை 
வாக்குப்பண்ணியிருக்கிறார்‌ 
கானான்‌ தேசத்திற்கு 
அருகாமையிலிருக்கிறார்கள்‌. 
வார்த்தையின்‌ பிரகாரமாக 
கானான்‌ தேசத்தை தந்தவை 
வேண்டும்‌. மோசே இஸ்ரவேல்‌ புத்திரரை 
உற்சாகப்படுத்தும்‌ நல்ல வார்த்தைகளை 
சொல்லுகிறார்‌. 


மோசே இஸ்ரவேல்‌ புத்திரரை நோக்கி, 
“நம்முடைய தேவனாகிய கர்த்தர்‌ நமக்குக்‌ 
கொடுக்கும்‌ எமோரியரின்‌ மலைநாடுமட்டும்‌. 
வந்து சேர்ந்தீர்கள்‌. இதோ, உன்‌ 
தேவனாகிய கர்த்தர்‌ அந்த தேசத்தை 
உனக்கு முன்பாக வைத்திருக்கிறார்‌: உன்‌ 
பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர்‌ 
உனக்குச்‌ சொன்னபடியே, நீ போய்‌ அதைத்‌ 
சுதந்தரித்துக்கொள்‌; பமப்படாமலும்‌ 
கலங்காமலும்‌ இரு” (உபா 1:20,21) என்று 
சொல்லுகிறார்‌. 


புத்திரருக்கு 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


BALWETHER 
பிய 


எமோரியரின்‌ மலைநாடுமட்டும்‌ வந்து 
சேர்ந்தீர்கள்‌” என்னும்‌ வாக்கியம்‌, 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ முதன்‌ முறையாகக்‌ 
காதேசிற்கு வந்த சம்பவத்தைக்‌ குறிக்கிறது. 
(உபா 1:19-22-எண்‌ 13-14). 


னால்‌ இஸ்ரவேல்‌  புத்திரரோ 
கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை. 
அவர்கள்‌ கானான்‌ த்தைச்‌ 
சுதந்தரிப்பதற்கு முன்னேறிப்‌ போகவில்லை. 
அவர்கள்‌ கானான்‌ தேசத்திற்கு 
அருகாமையிலிருந்தாலும்‌, தங்கள்‌ சொந்தக்‌ 
கதவுகளில்‌ தாழ்ப்பாள்களைப்போட்டு, 
தங்கள்‌ கதவுகளை 
அடைத்துக்கொள்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
கதவைத்‌ திறந்து கானான்‌ தேசத்தை 
நோக்கி புறப்பட்டுப்போகாமல்‌, தாங்கள்‌ 
அடைத்துக்கொண்ட தங்கள்‌ 
கதவுகளுக்குள்ளே இருந்துவிடுகிறார்கள்‌. 

இஸ்ரவேல்‌ புத்திரரோ கர்த்தருடைய 
வார்த்தையின்‌ பிரகாரமாக, கானான்‌ 
தேசத்தைச்‌ சுதந்தரிக்கப்போகாமல்‌, 
அந்த தேசத்தை சோதித்துப்‌ பார்க்கு 
வேவுதாரரை அனுப்புகிறார்கள்‌. 

எண்ணாகமம்‌ புஸ்தகத்தில்‌, 
கர்த்தரே இஸ்ரவேல்‌ புத்திரரை கானான்‌ 
தேசத்திற்குள்‌ வேவுகாரராக அனுப்பினார்‌ 
என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 


கர்த்தர்‌ மோசேயை நோக்கி, “நான்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்குக்‌ கொடுக்கும்‌ 
கானான்‌ தேசத்தைச்‌ சுற்றிப்‌ பார்ப்பதற்கு 
நீ மனிதரை அனுப்பு: ஒவ்வொரு பிதாக்களின்‌ 
கோத்திரத்திலும்‌ ஒவ்வொரு பிரபுவாகிய 
புருஷனை அனுப்பவேண்டும்‌” 
(எண்‌ 131,2) என்றார்‌. 


கர்த்து கானான்‌ 
சற்றிபபா்ப்பதற்கு 

அனுப்புவதற்கு முன்பாகவே, இஸ்ரவேல்‌ 
சபையார்‌ அந்த தேசத்தை சோதித்துப்‌ 
பார்ப்பதற்கு வேவுகாரரை அனுப்ப வேண்டு 
மென்று ஆலோசனை பண்ணினார்கள்‌. 
அவர்களுடைய ஆலோசனை 
தப்பிதமானதாகயிருந்தாலும்‌, கர்த்தர்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனத்தாரை அவர்களுடைய 
ஆலோசனைக்கு ஒப்புக்கொடுத்துவிடுகிறார்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கானான்‌ தேசத்தை 
சோதித்துப்‌ பார்க்க, “நமக்கு முன்னாக 
மனிதரை  அனுப்புவே 


தேசத்தைச்‌ 


வேவுகாரரை 


ம்‌" (உபா 1:22) 
என்று சொன்னார்கள்‌. மோசே இஸ்ரவேல்‌ 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பத்திரரிடத்தில்‌ கர்த்தருடைய வார்த்தையைச்‌ 
சொன்னார்‌. பிதாக்களுடைய 
தேவனாகிய உனக்குச்‌ 
சொன்னபடியே, போய்‌ அதைத்‌ 
சுதந்தரித்துக்கொள்‌; பயப்படாமலும்‌ 
கலங்காமலும்‌ இரு” 1:21) என்று 
மோசே சொன்னார்‌. 


(உபா 


அனுப்புவதற்குப்‌ 

உடனடியாகச்‌: 

வேண்டுமென்பது மோசேயின்‌ 

(உபா 1:20-21; உபா 9:23), 

ஆனால்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரோ வேவுகாரரை 
அனுப்ப வேண்டுமென்று ஆலோசனை 
கூறுகிறார்கள்‌. இதைப்‌ பற்றி மோசே 
கர்த்தரிடத்தில்‌ கேட்டதற்கு, அவரும்‌ 
வேவுகாரரை அனுப்ப சம்மதிக்கிறார்‌ 


(எண்‌ 131-25). 


ஆனால்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரோ 
மோசேயின்‌ வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை. 
அவர்களுடைய இருதயம்‌ கடின இருதயமா 
யிருக்கிறது. அவர்கள்‌ கர்த்தருடைய 
வார்த்தையை விசுவாசியாமல்‌, தங்களுடைய 
சுயபலத்தையும்‌, சுயஞானத்தையும்‌, 
சுயபுத்தியையும்‌ நம்புகிறார்கள்‌. 
ண்ட தெய்வீக ஞானமே 
தேவையானது என்பதை 
ஸ்‌ புத்திரர்‌ அறிந்துகொள்ளலில்லை 
சுயபுத்தியினால்‌ 
த்‌ காரியத்தையும்‌ 
செய்யவேண்டுமென்று இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
நினைக்கிறார்கள்‌. 


"நீங்கள்‌ போய்‌ கானான்‌ தேசத்தைச்‌ 
சுதந்தரித்துக்கொள்ளுங்கள்‌" 
கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
சொல்லுகிறார்‌. ஆனால்‌ 
புத்திரரோ, கானான்‌ தேசத்தைச்‌ சோதித்துப்‌ 
பார்ப்பதற்கு, “நமக்கு முன்னாக மனிதரை 
அனுப்‌ என்று சொல்லுகிறார்கள்‌. 


த்து, 
பயங்கரமான பெரிய வனாந்தர 


வழிநடத்தி வந்த கர்த்தர்‌, 


வழியாய்‌ 
கானான்‌ தேசம்‌ 
வரையிலும்‌ தங்களை வழிநடத்துவதற்கு 
உண்மையுள்ளவர்‌ என்பதையும்‌ இஸ்ரவேல்‌ 
சபையார்‌ புரிந்துகொள்ளவில்லை. அவர்கள்‌ 
கர்த்தருடைய வார்த்தையை பரிபூரணமாக 
நம்பவில்லை. 





உபாகமம்‌ - 
DEUTERONOMY - 


வெளிச்சம்‌ பயக. எங்கும்‌ 
வெளிச்சம்‌ பிரகாசமாகயிருக்கும்‌. 
சூரியவெளிச்சம்‌ இருக்கும்போது 

வெளிச்சம்‌ தேவையில்லை. 

இஸ்ரவேல்‌ தின 


விளக்கை ஏற்றுகிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
தேசத்தைச்‌ சோதித்துப்‌ 
“நமக்கு முன்பாக மனிதரை 
என்று சொன்னபோது, 
அவர்களுடைய வார்த்தைக்கு 
சொல்லவில்லை. ர்‌ 
தீர்மானம்‌. மோசேக்கு 
காணப்படுகிறது. மோசே. 
ஒவ்வொரு 
பன்னிரண்டு மனிதரை தெரிந்தெடுத்து, 
கானான்‌ தேசத்தை வேவுபார்ப்பதற்காக. 
அனுப்புகிறார்‌ (உபா 1:23) 


இஸ்ரவேலின்‌ 

வேவுகாரரும்‌ புறப்பட்டு, 

ஏறி, எஸ்கோல்‌ பள்ளத்தாக்குமட்டும்‌ போய்‌, 
அதை... வேவுபார்க்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
கானான்‌ தேசத்து கனிகளில்‌ சிலவற்றைத்‌ 
தங்கள்‌ கையில்‌ எடுத்துக்கொண்டு 
இஸ்ரவேல்‌ சபையாரிடத்தில்‌ திரும்பி 
வருகிறார்கள்‌. அவர்கள்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரரை நோக்கி, 'நம்முடைய 
தேவனாகிய கர்த்தர்‌ நமக்குக்‌ 
கொடுக்கும்‌ தேசம்‌ நல்ல தேசம்‌” 
(உபா 1:24.25) என்று சொல்லுகிறார்கள்‌. 


கானான்‌ 


சபையாரை நோக்கி, “நாம்‌ எங்கே போகலாம்‌: 
அந்த ஜனங்கள்‌ நம்மைப்பார்க்கிலும்‌: 
பலவான்களும்‌, ர்களும்‌ 
அவர்கள்‌ பட்டணங்கள்‌ 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


வானத்தையளாவும்‌ மதிலுள்ளவைகளுமாய்‌ 
இருக்கிறதென்றும்‌, ஏனாக்கியரின்‌ 
புத்திரரையும்‌ அங்கே கண்டோம்‌" (உபா 1:28) 
என்று சொல்லி ஜனங்களுடைய 
இருதயத்தைக்‌ கலங்கப்பண்ணுகிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கானானியரின்‌ 
வெளித்தோற்றத்தைப்‌ பார்க்கிறார்கள்‌. 
மனுஷன்‌ வெளித்தோற்றத்தைப்‌ பார்க்கிறான்‌. 
கர்த்தரோ இருதயத்தைப்‌ பார்க்கிறார்‌ 
சாமு 16:7; 2கொரி 10:7). 
புத்திரர்‌ என்பவர்கள்‌ 
கூறப்பட்டிருக்கும்‌ 
சந்ததியார்‌. 
உபா 92; 


ஏனாக்கியரின்‌ 


ராட்சத 
உபா 2101121; 
யோசு 11:21,22; யோசு 1411215), 


வார்த்தைகளால்‌ 
இருதமங்களைக்‌ 
கலங்கப்பண்ண முடிகிறது. கர்த்தர்‌ 
அவர்களோடு கூடவே இருப்பதினால்‌, 


அவர்களுக்கு த்‌ ஆபத்தும்‌ இல்லை, 
அவர்கள்‌ கலங்கு வேண்டிய அவசியமுமில்லை, 


ம்‌ 


நாற்பது வருஷங்களுக்குப்‌ பின்பு இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ 


தைரியமாக, கலங்காமல்‌, 
கானான்‌ தேசத்திற்குள்‌ பிரவேசித்து, அந்தத்‌ 


தேசத்தைச்‌ சுதந்தரித்துக்‌ கொள்கிறார்கள்‌. 
(எண்‌ 21:1-35; எண்‌ 31:49). 


வேவுகாரரின்‌. 
வார்த்தைகளைக்‌ 
கலங்கவில்லை. 


விசுவாசமான 

மோசே 
ஜனங்களுடைய 
இருதயங்கள்‌ கலங்கியிருக்கும்போது, 
மோசே அவர்களை நோக்கி, “நீங்கள்‌ 
கலங்காமலும்‌ அவர்களுக்குப்‌ பயப்படாமலும்‌ 
இருங்கள்‌" (உபா 1:29) என்று சொல்லுகிறார்‌. 


பத்து வேவதாரர்கள்‌ குரச்செய்தியைப்‌ 


கேட்டு 


எகிப்‌, 
பலத்த கிரியைகளைச்‌ செய்து, இஸ்ரவேல்‌. 
பத்திரை வழிநடத்தி வந்திருக்கும்‌ 
சம்பவங்களையெல்லாம்‌ மோசே அவர்களுக்கு 
விவரித்துக்‌ கூறி, அவர்களைக்‌ கலங்காமலும்‌, 
சத்துருக்களுக்குப்‌ பயப்படாமலும்‌ 
இருக்கும்படியாகத்‌  தைசியப்படுத்துகிறார்‌. 
(பா 1:29-31. 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


கர்த்தருடைய பரிசுத்த பிரசன்னம்‌ 
இஸ்ரவேல்‌  புத்திரரோடு கூடமிருக்கும்‌. 
என்று மோசே வாக்குப்பண்ணுகிறார்‌. 
அவர்களை உற்சாகப்படுத்தும்‌ விசுவாசமான 
வார்த்தைகளை மோசே அவர்களுக்கு 
சொல்லுகிறார்‌. இஸ்ரவேல்‌ சபையாருடைய 
விசுவாசத்தை வர்த்திக்கப்பண்ணுவதற்காக, 
கர்த்தர்‌ எகிப்து தேசத்திலே 
அவர்களோடு கூடமிருந்து, எக்க 
கண்களுக்கு முன்பாக 
அற்புதங்களையெல்லாம்‌ 
சொல்லுகிறார்‌. 


எந்த 
கர்த்தர்‌ வனாந்தரத்திலே. 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 'துவரையிலும்‌: 
செய்த வந்த நன்மையான. 
காரியங்களையெல்லாம்‌ மோசே அவர்களுக்கு 
ஞாபசுப்படுத்துகிறார்‌ 

மோசே இஸ்ரேல்‌ சபையாரை நோக்கி, 
"உங்களுக்கு முன்‌ செல்லும்‌ உங்கள்‌ 
தேவனாகிய கர்த்தர்‌ தாமே எகிப்தில்‌ 
உங்களோடிருந்து, உங்கள்‌ கண்களுக்கு 
முன்பாகச்‌  செய்ததெல்லாவற்றைப்போலவும்‌, 
வனாந்தரத்தில்‌ செய்துவந்ததுபோலவும்‌, 
உங்களுக்காக யுத்தம்பண்ணுவார்‌" 
(உபா 1:30) என்றும்‌, 


மனிதன்‌ தன்‌ பிள்ளையைச்‌ 
சம்ந்துகொண்டு "போவதுபோல," நங்கள்‌ 
இவ்விடத்திற்கு வருகிறவரைக்கும்‌, 
நடந்துவந்த வழிகள்‌ எல்லாவற்றிலும்‌, 
உங்கள்‌ தேவனாகிய கர்த்தர்‌ உங்களைச்‌ 
சுமந்துகொண்டு வந்ததைக்‌ கண்டீர்களே" 
(உபா 1:3) என்றும்‌, 


உங்கள்‌ தேவனாகிய கர்த்தர்‌ நீங்கள்‌ 
பாளயமிறங்கத்தக்க இடத்தைப்‌ பார்க்கவும்‌, 
ங்கள்‌ போகவேண்டிய 

காட்டவும்‌, 


இரவில்‌ 
மேகத்திலும்‌ 
(உபா 1:32,33) 


உங்களுக்குமுன்‌ சென்றாரே" 
என்றும்‌ சொல்லுகிறார்‌. 


தேவைப்படமாட்டார்கள்‌. (எண்‌ 10:29-31) 


விரிவுரை 
COMMENTARY 


அற்புதங்கள்‌ 
அவிசுவாசத்தை 
குணப்படுத்தவில்லை, 
குணப்படுத்தவில்லை. எகிப்திலிருந்து புறப்பட்ட 
நாளிலிருந்து இஸ்ரவேல்‌ புத்திரர்கள்‌ 
அனுதினமும்‌ கர்த்தருடைய அற்புதங்களைக்‌ 
கண்டார்கள்‌. ஆனாலும்‌ அவரை 
விசுவாசியாமற்போனார்கள்‌. 


அதுபோலவே, இயேசு கிறிஸ்துவின்‌ 
சீஷர்களும்‌ கிறிஸ்துவின்‌ அற்புதங்களை 
ஏராளமாகக்‌ கண்டிருக்கிறார்கள்‌. 
ஆமினும்‌ இயேசுவின்‌ சீஷரிடத்திலும்‌ 
அவிசுவாசம்‌ காணப்படுகிறது. 
(மாற்கு 1614: லூக்கா 24:25). 
கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நாம்‌ 
செவிகொடுக்க வேண்டும்‌... அப்படி 
செவிகொடுக்காதவர்கள்‌ மரித்தோரிலிருந்து 
ஒருவன்‌ எழும்பிப்போனாலும்‌, கர்த்தரை 
விசுவாசிக்கமாட்டார்கள்‌. (லூக்கா 1630-31) 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ அன்றாடம்‌ மன்னாவைப்‌ 
புசித்தார்கள்‌. (யாத்‌ 16) பகலில்‌ 
மேகஸ்தப்பமம்‌, இரவில்‌ அக்கினி ஸ்தம்பம்‌ 
அவர்களை வழிநடத்திற்று. (உபா 
ஆயினும்‌, அவர்களால்‌ இன்னும்‌ கதா 
பூரணமாக நம்ப முடியவில்லை. 
இந்தக்‌ 
பத்தர்‌ 


விசுவாசியாமற்போகிறார்கள்‌. 
பார்த்து, 


'த்தைச்‌ 
சுதந்தரித்துக்கொள்‌” என்று சொன்னபோது, 
அவர்கள்‌ “போகமாட்டோம்‌ (உபா 1:26) 
என்று சொல்லி, தங்கள்‌ தேவனாகிய 
கர்த்தருடைய கட்டளைக்கு விரோதமாக 
எதிர்த்து நிற்கிறார்கள்‌. 

இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
தேவனாகிய கர்த்தருடைய 
விரோதமாக. எதிர்த்து 
இஸ்ரவேலருடைய வரலாற்றில்‌ 
அவர்கள்‌ செய்த மிகப்பெரிய தவறாகும்‌. 
உபா 1:20-21 ஆகிய வசனங்களில்‌ மோசே 
கூறியதற்குக்‌ கீழ்ப்படிந்திருந்தால்‌, அவர்கள்‌ 
வேவுகாரர்களை அனுப்பியிருக்கமாட்டார்கள்‌. 
நாற்பது வருஷங்களுக்கு வனாந்தரத்தில்‌ 
அலைந்து திரிய வேண்டிய அவசியமும்‌ 
ஏற்பட்டிருக்காது. 


தங்கள்‌ 
கட்டளைக்கு 
நிற்பது, 

இது 





உபாகமம்‌ 


BALWETHER 
பிய 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 


அனுப்பாமல்‌, கானான்‌ 

சுதந்தரிந்திருந்தால்‌, 
கிடைத்திருக்கும்‌ 

விவரம்‌ வருமாறு : 


வேவுகாரரை 

த்த 
அவர்களுக்கு 
ஆசீர்வாதங்களைப்பற்றிய 


1. நாற்பது வருஷத்திற்கு முன்பாகவே. 
கானானைச்‌ சுதந்தரித்திருப்பார்கள்‌. 


பழைய சந்ததியார்‌ கானான்‌ 
தேசத்திற்குள்‌ பிரவேசித்திருப்பார்கள்‌, 
மரித்துப்‌ போயிருக்க மாட்டார்கள்‌. 
(எண்‌ 14) 


நாற்பது வருஷங்களாக உண்டான 
கஷ்டங்கள்‌, வாதைகள்‌, சாபங்கள்‌ 
(எண்‌ 14-25) ஆகியவை அவர்களுக்கு 


வந்திருக்காது. 


தேவன்‌ 
(எண்‌ 13-14) 


மகிமையடைந்திருப்பார்‌ 


சத்துருக்கள்‌ தேவனுடைய ஜனங்களை 
தக்கவன்‌ 


(எண்‌ 1440-45). 


கலகம்‌ 
(எண்‌ 16-17) 


தவிர்க்கப்பட்டிருக்கும்‌. 


நாற்பது வருஷங்களுக்கு முன்பாகவே 
நல்ல போஜனமும்‌, வஸ்திரமும்‌, வாழும்‌ 
சூழ்நிலைகளும்‌... உண்டாயிருக்கும்‌. 


(எண்‌ 11; எண்‌ 20) 


தங்கள்‌ 
கர்த்தர்‌ 
நம்மை 
நம்மை 
எமோரியரின்‌ கையில்‌ ஒப்புக்கொடுக்கும்படி 
நம்மை எகிப்துதேசத்திலிருந்து 
புறப்படப்பண்ணினார்‌' (உபா 1:27) என்று: 
சொல்லுகிறார்கள்‌. 


மோசே இஸ்ரவேல்‌ சபையாரிடத்தில்‌, 
அவர்களுடைய பாவங்களை 
ஞாபதப்படுத்துகிறார்‌ கர்த்தருடைய 
வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல்‌ போனதும்‌, 
கர்த்தருடைய கட்டளைக்கு விரோதமாக 
எதிர்த்து நின்று கலகம்பண்ணியதும்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரருடை பிரதான 
பாவமாயிருக்கிறது. 


DEUTERONOMY - COMMENTARY 


த Coops 


PUBLISHERS 


கொடுத்திருந்தும்‌, 
கர்த்தருடைய 
மறந்துவிடுகிறார்கள்‌. 
பாதுகாப்பாக: 
வழிநடத்தி வந்ததை மறந்துவிடுகிறார்கள்‌. 

இஸ்ரவேல்‌. புத்திரர்‌ தங்கள்‌ 
இருதயத்தில்‌ கர்த்தரை விசுவாசிக்கவில்லை. 
'நீங்கள்‌ அவரை விசவாசியாமற்போனீர்கள்‌" 
(உபா 1:33) என்று மோசே இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கு விரோதமாக குற்றம்‌ 
சொல்லுகிறார்‌. இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌, 
தேவனாகிய கர்த்தரை, தங்களுடைய தேவன்‌ 
என்று விசுவாசிக்கவில்லை. இதுவே 
அவர்களுடைய எல்லா பாவங்களுக்கும்‌ 
அடிப்படை காரணமாயிருக்கிறது. 


இஸ்‌ 


கர்த்தருடைய கோபம்‌ 
உபா 1:84-46 


உபா 1:84. ஆகையால்‌ கர்த்தர்‌ உங்கள்‌. 
வார்த்தைகளின்‌ சத்தத்தைக்‌ கேட்டு, 
கடுங்கோபங் கொண்டு: 


உபா 1:85. உங்கன்‌ பிதாக்களுக்குக்‌ 
கொடுப்பேன்‌. என்று நான்‌ 
ஆணையிட்ட அந்த நல்ல்‌ தேசத்தை 
இந்தப்‌ பொல்லாத சந்ததியாராகிய 
மனிதரில்‌ ஒருவரும்‌ காண்பதில்லை 
என்றும்‌, 


உபா 1:38. எப்புன்னேயின்‌: 
குமாரனாகிய காலேப்மாத்திரம்‌ அதைக்‌ 
காண்பான்‌; அவன்‌ கர்த்தரை 
உத்தமமாய்ப்‌ பின்பற்றினபடியினால்‌, 
நான்‌ அவன்‌ மிதித்து வந்த தேசத்தை 
அவனுக்கும்‌ அவன்‌ பின்னைகளுக்கும்‌ 
கொடுப்பேன்‌ என்றும்‌ ஆணையிட்டார்‌. 


உபா 1:87. அன்றியும்‌ உங்கள்‌ நிமித்தம்‌ 
கர்த்தர்‌ என்மேதூம்‌ கோபங்கொண்டு: 
தீயும்‌ அதில்‌ பிரவேசிப்பதில்லை; 


உபா 1:88. உனக்கு முன்பாக நிற்கிற 
நானின்‌ குமாரனாகிய யோசுவா அதில்‌ 
அவனைத்‌ 

அவனே அதை 

சுதத்தரமாகப்‌ 





உபாகமம்‌ - 
DEUTERONOMY - 


BALWETHER 
பிய 


உபா 1:39.  கொன்னையாவார்கன்‌ 
என்று நீங்கள்‌ சொன்ன உங்கள்‌ 
குழத்தைகளும்‌, இத்நானிலே நன்மை 
தீமை அறியாத உங்கன்‌ பின்னைகளும்‌ 
அதில்‌ பிரவேசிப்பார்கள்‌; அவர்களுக்கு 
அதைக்‌ கொடுப்பேன்‌; அவர்கள்‌ அதைச்‌. 
குதந்தரித்துக்கொள்வார்கள்‌.. 


உபா 1:40. 
திரும்பிக்கொண்டு, 
சமுத்திரத்தின்‌ 
வனாத்தரத்திற்குப்‌ 
போங்கள்‌ என்றார்‌. 


நீங்களோ 
சிவந்த 

வழியாய்‌ 
பிரயாணப்பட்டுப்‌ 


உபா 1:41: அப்பொழுது நீங்கள்‌ 
எனக்குப்‌ பிரதியுத்தரமாக: கர்த்தருக்கு. 
விரோதமாகப்‌ பாவஞ்செய்தோம்‌; 
நம்முடைய தேவனாகிய 
கர்த்தர்‌ எங்களுக்குக்‌ 
கட்டனையிட்டபடி யெல்லாம்‌ நாங்கள்‌ 
போய்‌ யுத்தம்பண்ணுவோம்‌ என்று 
சொல்லி, நீங்கள்‌ யாவரும்‌ உங்கள்‌ 
ஆயுதங்களைத்‌: தரித்துக்கொண்டு, 
மலையின்மேல்‌ ஏற 
ஆயத்தமாயிருந்தீர்கள்‌.. 


உபா 1:42, அப்பொழுது கர்த்தர்‌ 
என்னைப்‌ பார்த்து: நீங்கள்‌ உங்கள்‌ 
சத்துருக்களுக்கு முன்பாக: 
முறிந்துபோகாதபடிக்கு, போகாமலும்‌ 
யுத்தம்பண்ணாமலும்‌ இருப்பீர்கனாக; 
நான்‌ உங்கள்‌ நடுவே இரேன்‌ என்று 
அவர்களுக்குச்‌ சொல்‌ என்றார்‌. 


உபா 1:43. அப்படியே நான்‌ 
உங்களுக்குச்‌ சொன்னேன்‌; நீங்களோ 
செவிகொடாமல்‌, கர்த்தநுடைய 
கட்டளைக்கு விரோதமாகத்‌ துணிந்து 
மலையின்மேல்‌ ஏறினீர்கள்‌. 


மலையிலே 
எமோரியர்‌ உங்களை 
எதிர்க்கும்படி. புறப்பட்டு வந்து, 
தேனிக்கள்‌. துரத்துகிறதுபோல 
உங்களைத்‌ துரத்தி, உங்களைச்‌ சேயீர்‌ 
தொடங்கி  ஓர்மாமட்டும்‌ முறிய 
அடித்தார்கள்‌. 


உபா கக்‌, 
குடியிருத்த 


அத்த 


உபா 1:45. நீங்கள்‌ திரும்பிவத்து, 
கர்த்தருடைய சமுகத்தில்‌ அழுதீர்கன்‌; 
கர்த்தர்‌ உங்கள்‌ 

கேட்கவில்லை, 

செவிகொடுக்கவும்‌ இல்லை. 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


உபா 1:46. இப்படி காதேசிலே 
தங்கி, அங்கே வெகுநானாயிருத்தீர்கன்‌. 


இஸ்ரவேல்‌ சபையார்‌ தங்கள்‌ 
தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைக்கு 
விரோதமாக எதிர்த்து பேசுகிறார்கள்‌. கர்த்தர்‌ 
அவர்களுடைய அவிசுவாசமான 
வார்த்தைகளின்‌ சத்தத்தைக்‌ கேட்டு, 
அவர்கள்மீது 'கோபங்கொள்கிறார்‌ 
(உபா 1:34) 


இஸ்ரவேல்‌ தேசத்தாருடைய 
அவிசுவாசத்தின்‌ நிமித்தமாகவும்‌, கலகக்‌. 
குணத்தின்‌ நிமித்தமாகவும்‌ கர்த்தர்‌ 
அவர்கள்மீது பலதடவை கடுங்கோபங்‌. 
கொண்டார்‌. மோசேயைவிட இரண்டு மடங்கு 
அதிகமான தடலைகள்‌ கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரர்மீது கடுங்கோபங்‌ கொண்டிருக்கிறார்‌. 


இஸ்ரவேல்‌. புத்திரரை 
நோக்கி, ங்கள்‌ பிதாக்களுக்குக்‌ 
கொடுப்பேன்‌ என்று நான்‌ ஆணையிட்ட 
அந்த நல்ல தேசத்தை இந்தப்‌ பொல்லாத 
சந்ததியாராகிய மனிதரில்‌ ஒருவரும்‌ 
காண்பதில்லை என்றும்‌,  எப்புன்னேயின்‌ 
குமாரனாகிய காலேப்மாத்திரம்‌ அதைக்‌ 
காண்பான்‌; அவன்‌ கர்த்தரை உத்தமமாய்ப்‌ 
பின்பற்றினபடியினால்‌, நான்‌ அவன்‌ மிதித்து, 


கர்த்தர்‌ 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ நிமித்தம்‌ 
மோசேயின்மீதும்‌ கோபங்கொள்கிறார்‌. கர்த்தர்‌ 
மோசேயை நோக்கி, “நீயும்‌ அதில்‌ 


பிரவேசிப்பதில்லை; உனக்கு முன்பாக நிற்கிற 
நூனின்‌ பல்‌ யோசுவா 


அவனே 
சுதந்தரமாகப்‌ பங்கிடுவான்‌” 

என்று சொல்லுகிறார்‌. 
கன்மலையைப்‌ பார்த்து பேசுவதற்குப்‌ 
பதிலாக மோசே கன்மலையை இரண்டுதரம்‌ 
அடித்து விட்டார்‌. தேவனுடைய கட்டளைக்கு 
மோசே கீழ்ப்படியவில்லை (எண்‌ 20:8-13), 
அடையாளம்‌. 


(உபா 1:37,38) 


மோசேயின்மீது கோபங்கொண்டார்‌. 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


யாசுவாவை திடப்படுத்துமாறு கர்த்தர்‌ 
மோசேக்கு சொல்லுகிறார்‌. யோ: 


தலைவர்களுக்கு எவ்வளவுதான்‌ அதிகாரமும்‌, 
பொறுப்பும்‌ இருந்தாலும்‌. அவர்களும்‌ 
தோல்வியடைவதற்கும்‌, வழிவிலகிச்‌ 
சென்றுவிடுவதற்கும்‌ வாய்ப்புள்ளது. 
ஆகையினால்‌, இங்கு மோசே யோசவாவைத்‌ 
திடப்படுத்துகிறார்‌. 

கர்த்தருக்கு 
குலகம்பண்ணின 
பொல்லாத 
அவர்கள்‌ 
காணமாட்டார்கள்‌. 
யோசுவாவும்‌ 
காண்பார்கள்‌. 

இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ வனாந்தரத்திலே 
பொன்கன்றுக்குட்டியை வார்ப்பித்து அதை 
ஆராதித்தார்கள்‌. அப்போதெல்லாம்‌ கர்த்தர்‌ 
அவர்கள்மீது இந்த க்‌ 
கோபப்படவில்லை. 


விரோதமாக 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
தகதக 


கானான்‌ 
நா்‌ 


ஆனாலும்‌ 
அந்த தேசத்தைக்‌. 


இப்போது, இஸ்ரவே 
அலிசுவாசத்தைப்‌ பார்த்து. 
கடுங்கோபங்கொள்கிறார்‌ 


கர்த்தராகிய 
சுலிசேஷத்திலே 
நம்முடைய ஆத்துமாவுக்கு இரட்சிப்பு 
வாக்குப்பண்ணப்பட்டிருக்கிறது. நாம்‌ 
விசுவாசத்தினால்‌ நீதிமானாக்கப்படுகிறோம்‌. 
இயேசுகிறிஸ்துவின்‌ சுவிசேஷத்தை நாம்‌. 
விசுவாசிக்கவில்லையென்றால்‌, நாம்‌ 
இரட்சிக்கப்படுவதற்கு வாய்ப்பு இல்லை. 
நம்முடைய ஆத்துமாவை அழித்துப்போடும்‌. 
பாவங்களில்‌, அவிசுவாசமே மிகப்பெரிய 
பாவமாயிருக்கிறது. 
கர்த்தர்‌ நமக்கு. 
வாக்குப்பண்ணியிருக்கும்‌ ஒவ்வொரு 
வாக்குத்தத்தத்தையும்‌, விசுவாசத்தினாலேயே 
நாம்‌ பெற்றுக்கொள்கிறோம்‌. நம்மிடத்தில்‌: 
ம்‌ இல்லையென்றால்‌, நம்மால்‌ 
வாக்குத்தத்தத்தில்‌ 
பெற்றுக்கொள்ள 
'விசுவாசமில்லாதவர்கள்‌ 
வாக்குத்தத்தத்திற்கு 
அந்நியர்களாயிருப்பார்கள்‌. 


விரிவுரை 
COMMENTARY 


புத்திரருக்கு 
தேசத்தை 
வாக்குப்பண்ணியிருக்கிறார்‌. ஆனால்‌ 
அவர்களோ தங்கள்‌ அவிசுவாசத்தினால்‌, 
கானான்‌ தேசத்திற்குள்‌ பிரவேசியாமல்‌ 
போனார்கள்‌. அவர்கள்‌ கானான்‌ 
தேசத்திற்குள்‌ பிரவேசிக்கவேண்டுமென்று 
கர்த்தருடைய வார்த்தை சொன்னாலும்‌, 
அவர்கள்‌ அந்த தேசத்திற்குள்‌ 
போகமாட்டோம்‌ என்று தங்கள்‌ 
அவிசுவாசத்தினால்‌ சொல்லிவிடுகிறார்கள்‌. 
கர்த்தர்‌ தங்களுக்கு வாக்குப்பண்ணியிருக்கும்‌. 
ஆசீர்வாதங்களை சுதந்தரிப்பதற்காக 
புறப்பட்டுப்போகாமல்‌, தங்களுடைய 
அலிசுவாசத்தினால்‌, தங்களுடைய 
கதவுகளை தாங்களே இறுக 
அடைத்துக்கொள்கிறார்கள்‌. 


கர்த்தர்‌. இஸ்ரவேல்‌ 
அவிசுவாசத்தினிமித்தமாக அவர்கள்மீது 
கோபங்கொள்கிறார்‌. கர்த்தர்‌ அவர்கள்‌ 
நிமித்தம்‌ 'மோசேயின்மேலும்‌ 
கோபங்கொள்கிறார்‌. “நீயும்‌ அதில்‌ 
பிரவேசிப்பதில்லை' என்று கர்த்தர்‌ 
தன்னைப்பற்றியும்‌ சொல்லிவிடுகிறார்‌ என்று 
மோசே வேதனையோடு சொல்லுகிறார்‌. 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ _ புத்திரர்மீது 
கோபமான வார்த்தைகளைச்‌ சொன்னாலும்‌, 
அவருடைய கோபத்தின்‌ நடுவில்‌, 
அவருடைய கிருபையும்‌ இரக்கமும்‌ 
வெளிப்படுகிறது. மோசே இஸ்ரவேல்‌ 
சபையாரை கானான்‌ தேசத்திற்குள்‌ 
வழிநடத்தி செல்லவில்லையென்றாலும்‌, 
மோசேக்கு பதிலாக யோசுவா இஸ்ரவேல்‌ 
புத்திரரை. கானான்‌ தேசத்திற்குள்‌ 
வழிநடத்திச்‌ செல்லுவார்‌. அவர்‌ கானான்‌ 
தேசத்தில்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு. 
சுதந்தரமாகப்‌ பங்கிட்டு கொடுப்பார்‌. 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
கானான்‌ 


சபையாருடைய 


விரோதமாகக்‌ 
இந்த சந்ததியார்‌ 
பொல்லாத சந்ததியாராயிருக்கிறார்கள்‌. 
இவர்களில்‌ ஒருவரும்‌ கர்த்தர்‌ 
அவர்களுக்கு ஆணையிட்ட அந்த நல்ல 
தேசத்தை காணமாட்டார்கள்‌. ஆனாலும்‌ 
அவர்களுடைய வருங்கால 
சந்ததியார்‌ தேசத்திற்குள்‌ 
பிரவேசிப்பார்கள்‌. 


கர்த்தருக்கு 
கலகம்பண்ணுகிற. 


கானான்‌ 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ சபையாரை 
நோக்கி, 'கொள்ளையாவார்கள்‌ என்று 
நீங்கள்‌ சொன்ன உங்கள்‌ குழந்தைகளும்‌, 
இந்நாளிலே நன்மை தீமை அறியாத 
உங்கள்‌ பிள்ளைகளும்‌ அதில்‌ 
பிரவேசிப்பார்கள்‌; அவர்களுக்கு அதைக்‌ 
கொடுப்பேன்‌ : அவர்கள்‌ அதைச்‌ 
சுதந்தரித்துக்கொள்வார்கள்‌" 
என்று சொல்லுகிறார்‌. 


சில காரியங்களைக்‌ குறித்து நாம்‌. 
பயப்படுகிறோம்‌. நமக்கு ஒரு படிப்பினையைக்‌ 
கற்றுத்‌ 'தருவதற்காகவும்‌, தமது. 
வல்லமையை. வெளிப்படுத்திக்‌ 
காண்பதற்காகவும்‌, கர்த்தர்‌ நாம்‌ பயப்படும்‌. 
காரியமே நமக்கு வந்துவிடுவதற்கு 
அனுமதிக்கிறார்‌. 

சபையார்‌ 


ங்ரவேல்‌ 

தேசத்தின்‌ பிரவேசிபபதற்க 
அனுமதி கொடுக்கவில்லை. 
இஸ்ரவேல்‌ புத்திரை நோக்கி, “நீங்கள்‌ 
பப்ப்டுப்போம்‌... கானான்‌. நேசத்தை: 
சுதந்தரித்துக்கொள்ளுங்கள்‌” என்று 
சொன்னபோது. அவர்கள்‌ “நாங்கள்‌ 
போகமாட்டோம்‌' என்று கர்த்தருடைய 
வார்த்தைக்கு விரோதமாக எதிர்த்துப்‌ 
பேசினார்கள்‌. கர்த்தரோ வர்‌ ய 
விருப்பத்திற்கு. “அவர்களை 
ஒப்புக்கொடுத்துவிடுகிறார்‌ 


(உபா 19) 


கானான்‌ 
கர்த்தர்‌ 
கர்த்தர்‌ 


ர்‌ சுபையாரை 
“நீங்களோ க ரய்ிக்கொண்டு. 
சமுத்திரத்தின்‌ வழியாய்‌ 
பிரயாணப்பட்டுப்‌ 
140) என்று 


கர்த்த 
நோக்கி, 
சிவந்த 
வனாந்தரத்திற்குப்‌ 


போங்கள்‌' (உபா 


சொல்லிவிடுகிறார்‌. 


கர்த்தருடைய கோபமான 
வார்த்தைகளைக்‌ கேட்டு இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ கலக்கமடைகிறார்கள்‌. கர்த்தர்‌ 
அவர்கள்மேல்‌ கடுங்கோபங்கொண்டு, 
“உங்கள்‌ பிதாக்களுக்குக்‌ கொடுப்பேன்‌ 
என்று நான்‌ ஆணையிட்ட அந்த நல்ல 
தேசத்தை இந்தப்‌ பொல்லாத 
மனிதரில்‌ ஒருவரும்‌. 


(உபா 1:35) என்று 


விரிவுரை 
COMMENTARY 


கர்த்தர்‌ 
ஆனால்‌ 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
தேசத்திற்குள்‌ பிரவேசிப்பதற்கு 
அனுமதி  மறுத்துவிடுகிறார்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரரோ, கர்த்தர்‌ தங்களை 
அனுமதிக்காவிட்டாலும்‌, தாங்கள்‌ தங்கள்‌ 
சுயமுயற்சியினாலும்‌, சுயபலத்தினாலும்‌, 
சுயபிரயாசத்தினாலும்‌, கானான்‌. 
தேசத்திற்குள்‌  பிரவேசிக்கவேண்டுமென்று 
தீர்மானம்பண்ணுகிறார்கள்‌. 

கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரை நோக்கி, 
நீங்களோ திரும்பிக்கொண்டு, சிவந்த 
சமுத்திரத்தின்‌ வழியாய்‌ வனாந்தரத்திற்குப்‌ 
பிரயாணப்பட்டுப்போங்கள்‌" (உபா 1:40) என்று 
சொல்லுகிறார்‌. ஆனால்‌ அவர்களோ 
வனாந்தரத்திற்கு பிரயாணப்பட்டுப்போகாமல்‌, 
கானான்‌ தேசத்திற்குள்‌ 
பிரயாணப்பட்டுப்போக முயற்சி 
பண்ணுகிறார்கள்‌. 

இஸ்ரவேல்‌ புத்திரர்‌: 
வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல்‌ அவருடைய 
கட்டளைக்கு விரோதமாக எதிர்த்து 
நின்றார்கள்‌. இப்போது அவர்கள்‌ தங்கள்‌ 
தப்பிதத்தை உணருகிறார்கள்‌. “கர்த்தருக்கு 
விரோதமாக பாவம்‌ செய்தோம்‌" (உபா 1:41) 
என்று இஸ்ரவேல்‌ சபையார்‌ தங்கள்‌ 
பாவத்தை அறிக்கை செய்கிறார்கள்‌. 


கர்த்தருடைய 


பழைய சந்ததியாரைச்‌ 

அவர்கள்‌ கானான்‌ 

சுதந்தரிக்காமல்‌ மரித்துப்‌ 

இது கர்த்தருடைய சாபம்‌. 

இஸ்ரவேல்‌ புத்திரர்கள்‌ மனந்திரும்புவதுபோல 

நடித்து, யுத்தம்‌ பண்ண புறப்படுகிறார்கள்‌. 

யுத்தம்‌ பண்ண கர்த்தர்‌ அனுமதிக்கவில்லை, 

ஆகையினால்‌, அவர்கள்‌ அந்த யுத்தத்தில்‌ 
தோல்வியுறுகிறார்கள்‌. (எண்‌ 14:23-45). 


கர்த்தர்‌ எல்லாவற்றிற்கும்‌ ஒரு 
காலத்தை நியமித்திருக்கிறார்‌. பாவிகள்‌ 
மனந்திரும்புவதற்கும்‌ கர்த்தர்‌ ஒரு காலத்தை 
நியமித்திருக்கிறார்‌. பாவிகள்‌ தங்களுக்கு 
கொடுக்கப்பட்டிருக்கிற கிருபையின்‌ 

தங்கள்‌ பாவங்களுக்கு 


ஆத்தும 

பெற்றுக்கொள்ளவேண்டும்‌. 

காலம்‌ முடிந்துபோன: 

மனந்திரும்புவதற்கோ, 
இட்சிககப்படுவதந்கோ வாய்ப்பு இருக்காது. 





(யய 
பிய 


கர்த்தர்‌ 
ட்ட தா ட 
சபையார்‌ தங்கள்‌ 
மனம்‌ வருந்துகிறார்கள்‌. 
கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, “ 
விரோதமாகப்‌ பாவஞ்செய்தோம்‌: 
தேவனாகிய கர்த்தர்‌ 
கட்டளையிட்டபடியெல்லாம்‌ நாங்கள்‌ 
யுத்தம்பண்ணுவோம்‌' (உபா 1:41) 
சொல்லுகிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ யாவரும்‌ தங்கள்‌ 
ஆயுதங்களைத்‌ தரித்துக்கொண்டு, 
மலையின்மேல்‌ ஏற ஆயத்தமாயிருக்கிறார்கள்‌. 
ஆனால்‌ 
பிரவேசிக்க, 
புத்திரருக்கு ர்‌ கொடுக்கவில்லை. 
கர்த்தர்‌ அவர்களை சிவந்த சமுத்திரத்தின்‌ 
வழியாய்‌ வனாந்தரத்திற்கு 
பிரயாணப்பட்டுப்போகுமாறு 
கொடுக்கிறார்‌. னால்‌ 
புத்திரரோ ப்போதும்‌ 
கட்டளைக்கு விரோதமாக எதிர்த்து நின்று, 
தங்கள்‌ ஆயுதங்களை தரித்துக்கொண்டு, 
கானான்‌ தேசத்திற்குள்‌ பிரவேசிக்க 
ஆயத்தமாயிருக்கிறார்கள்‌. 
கானான்‌ 
சத்த பத்திகள்‌ சொன்னபோது, 
அவர்கள்‌ கானானியரை பார்த்து பயந்தார்கள்‌ 
“கானான்‌ த்து ஜனங்கள்‌ 
நம்மைப்பார்க்கிலும்‌ பலவான்களும்‌, 
நெடியவர்களும்‌, அவர்கள்‌ பட்டணங்கள்‌ 
வானத்தையளாவும்‌ 


அங்கே 

கண்டோம்‌" (உபா 1:28) என்று சொல்லி, 
இஸ்ரவேல்‌ சபையாருடைய இருதயத்தைக்‌ 
கலங்கப்பண்ணினார்கள்‌. இப்போதோ 
“நம்முடைய தேவனாகிய கர்த்தர்‌ 
கட்டளையிட்டபடியெல்லாம்‌ 

கானானியருக்கு 


என்று 


புத்திரருடைய 

கேட்கும்போது, 

பாவங்களுக்கு 

, அவர்களுடைய 
புதுப்பிக்கப்பட்டதுபோலவும்‌ 

தெரிகிறது. ஆனால்‌ அவர்கள்‌ மெய்யாகவே 
தங்கள்‌ பாவங்களுக்கு மனந்திரும்பவில்லை 


உபாகமம்‌ - விரிவுரை 
DEUTERONOMY - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அவர்களுடைய இருதயங்கள்‌ 
புதுப்பிக்கப்படவில்லை. அவர்கள்‌ தங்கள்‌ 
இருதயத்தை இன்னும்‌ அதிகமாக 
கடினப்படுத்தி, கர்த்தருடைய கட்டளைக்கு 
விரோதமாக எதிர்த்து நிற்கிறார்கள்‌. 


கர்த்தர்‌ 
உங்கள்‌ 
ளுக்கு, முன்பாக 
கக. போகாமலும்‌ 
யுத்தம்பண்ணாமலும்‌ இருப்பீர்களாக; 
நான்‌ உங்கள்‌ நடுவே இரேன்‌ என்று 
அவர்களுக்குச்‌ சொல்‌" (உபா 1:42) என்று 
சொல்லுகிறார்‌. 
கர்த்தர்‌ தனக்கு சொன்னதை மோசே 
அப்டியே அவர்களுக்கு சொல்லுகிறார்‌. 
ஆனால்‌. அவர்களோ மோசேயின்‌ 
வார்த்தைகளுக்கு செவிகொடாமல்‌, 
கர்த்தருடைய கட்டளைக்கு விரோதமாகத்‌. 
துணிந்து மலையின்மேல்‌ ஏறுகிறார்கள்‌ 
(உபா 1:43) 


இது பழைய சந்ததியாரின்‌ இருதயக்‌ 
கடினத்தைக்‌ காண்பிக்கிறது. கானான்‌ 
தேசத்திற்குள்‌ போகவேண்டுமென்று கர்த்தர்‌ 
கூறியபோது, அவர்கள்‌ போகமாட்டோம்‌ 
என்று கலகம்‌ பண்ணினார்கள்‌ 
(எண்‌ 13:26-14:35) அங்கு 
போகவேண்டாமென்று கர்த்தர்‌ கூறுகிறபோது, 
அவர்கள்‌ போவோம்‌ என்று கலகம்‌ 
பண்ணுகிறார்கள்‌ (உபா 142-43). 
முன்னறிவித்த பிரகாரமாகவே கர்த்தருடைய 
உத்தரவை. மீறி போனபோது, 
அவர்கள்‌ | தவ்வி கதன்‌ 
(உபா 1:43-46). 


இஸ்ரவேல்‌ 


கட்டளைக்கு ப்ட்‌ ல. 

கர்த்தருடைய பரிசுத்த 

அவர்களோடு கூடயில்லை. 

பாதுகாப்பும்‌ 

கிடைக்கவில்லை. 

சுயமுயற்சியினால்‌, கர்த்தருடைய கட்டளைக்கு 
ந மலையின்மேல்‌ 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


BALWETHER 
பிய 


அப்போது அந்த மலையிலே குடியிருந்த: 
எமோரியர்‌ அவர்களை எதிர்க்கும்படி புறப்பட்டு 
வந்து. தேனீக்கள்‌ 
அவர்களைத்‌ துரத்தி, உங்களைச்‌ 
தொடங்கி ஒர்மாமட்டும்‌ முறிய அடிக்கிறார்கள்‌ 
(உபா 1:44). 

எமோரியர்‌ என்பவர்கள்‌ அமலேக்கியர்‌ 
என்றும்‌, எண்‌ 14;40-45 ஆகிய வசனங்களில்‌ 
கானானியர்‌ என்றும்‌ அழைக்கப்படுகிறார்கள்‌. 
எமோரியர்‌ அமலேக்கியரையும்‌, 
கானானியரையும்‌ முப்பத்தெட்டு வருஷக்கால 
வரலாற்றில்‌, தெறித்தருக்கிறார்க்‌, 
ஆகையினால்‌ அவர்களைப்‌ 
கூறும்போது, அவர்கள்‌ எமோரியர்‌ ர்‌ 
அழைக்கப்‌ படுகிறார்கள்‌. கானான்‌ 
தேசத்தாருக்கு  எமோரியர்‌ என்னும்‌. 
பொதுவான பெயர்‌ வழங்கப்படுகிறது. 


டய கட்டளைக்கு மீறி, 
புத்திரர்‌ எமோரியர்மீது, 
பண்ணப்‌ புறப்படுகிறார்கள்‌. 
(உபா 1:42) எமோரியர்‌ எண்ணிக்கையில்‌ 
அதிகமானவர்கள்‌. அவர்கள்‌ 
தேனீக்களைப்போல இருக்கிறார்கள்‌. ட 
உருவத்தில்‌ சிறியதுதான்‌. ஒரு 
குழந்தைகூட ஒரு. நன்மை 
கொன்றுவிடும்‌. ஆனால்‌ தேனீக்கள்‌ 
கூட்டமாக வந்தால்‌, அது எல்லோருக்கும்‌. 
ஆபத்தானது.  தேனீக்கூட்டம்‌ பெரிய 
மிருகத்தைக்கூட கொன்று போடும்‌. சில 
சமயங்களில்‌ தேனீக்களின்‌ தொல்லை. 
தாங்கமுடியாமல்‌, சிலர்‌ வீட்டை விட்டும்‌, 
ஊரைவிட்டும்‌ காலிபண்ணியிருக்கிறார்கள்‌. 


ஓர்மா என்பது சவக்கடலுக்‌ 
தென்மேற்கிலுள்ள பட்டணம்‌... எண்‌ 14. 
எண்‌ 21:1-3). யூதாவும்‌, சிமியோனும்‌ இந்தப்‌ 
பட்டணத்தைக்‌ கைப்பற்றினார்கள்‌. 
(நியா 117; யோசு 1244) இந்தப்‌ பட்டணம்‌. 
இவர்களுக்கு பொதுவான  சுதந்தரமாகக்‌ 
கொடுக்கப்பட்டது. (யோசு 15:30; 
யோசு 19:4; 1சாமு 30:30; நாளா 4:30) 
இதன்‌ மறுபெயர்‌ சேப்பாத்‌ (நியா 147). 


மாற்றிப்போடலாம்‌ என்று இஸ்ரவேல்‌ மதார்‌ 
நினைத்தார்கள்‌. 
அவர்களுடைய முயற்சி வெற்றி பெறவில்லை. 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இப்போது 
கண்ணீர்விட்டு 


சமுகத்திலே 
அழுகிறார்கள்‌ 
தங்களுடைய கண்ணீரும்‌ அழுகையும்‌ 
கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பை மாற்றிப்போடும்‌ 
இஸ்ரவேல்‌ சபையார்‌ 


கர்த்தருடைய 


துரத்தியடிக்கப்பட்ட 

திரும்பி வந்து, 

அழுகிறார்கள்‌. 

சத்தத்தைக்‌ 

அவர்களுக்குச்‌ 

செவிகொடுக்கவும்‌ இல்லை (உபா 1:43) 

இஸ்ரவேல்‌. புத்திரர்‌ கர்த்தருடைய 

வார்த்தைக்கு செவிகொடுக்கவில்லை. 

ஆகையினால்‌ கர்த்தரும்‌ அவர்களுடைய 

வார்த்தைக்கு செவிகொடுக்க 
மறுத்துவிடுகிறார்‌. 


மனந்திருந்தும்போது, ஜனங்கள்‌ 
அழுவார்கள்‌. ஆனால்‌ இங்கு இஸ்ரவேல்‌ 
புத்திரர்கள்‌ த்தில்‌ 
தோல்வியடைந்ததினால்‌, 

சமுகத்தில்‌ அழுகிறார்கள்‌. 

சந்ததியார்‌. வனாந்தரத்தில்‌ 
போகவேண்டுமென்று, கர்த்தர்‌ 
ஏற்கெனவே தீர்மானம்பண்ணி, அவர்களைச்‌ 
சபித்துப்‌ போப்டார்‌. கர்த்தர்‌ அவர்கள்மீது 
எவ்வளவோ பொறுமையாக இருந்தார்‌. 
ஆயினும்‌, அவர்களுடைய 
கலகக்குணத்தின்‌ நிமித்தமாக பழைய 
சந்ததியார்மீது கர்த்தருடைய சாபம்‌ 
வந்தது. அவர்கள்‌ அழுவதினால்‌ எந்தப்‌ 
பயனும்‌ இல்லை. (எண்‌ 14:23-35) 


நாம்‌ கர்த்தரோடு கூடமிருக்கும்போது 
கர்த்தரும்‌ நம்மோடு  கூடமிருப்பார்‌ 
நாம்‌ கர்த்தரை விட்டு தூரமாய்‌ 
விலகிப்போகும்போது. கர்த்தரும்‌ 
நம்மைவிட்டு தூரமாய்‌ விலகிப்போய்விடுவார்‌. 


நழிஸ்ரவேக்‌ புத்திரர்‌ காதேசிலே தங்கி, 
வெகுநாளாயிருக்கிறார்கள்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரர்கள்‌ 


உடனடியாகப்‌ 


(பா 1:46) 
காதேசைவிட்டு. 
புறப்பட்டுப்போகாமல்‌, 
வெகுநாட்களாகத்‌ 
(உபா 1:46). 


அங்கு 
தங்கியிருக்கிறார்கள்‌ 





உபாகமம்‌ - 
DEUTERONOMY - COMMENTARY 


இஸ்ரவேல்‌ 
சமுந்திரத்திற்கு 
வனாந்தரத்திற்கு 
பிரயாணம்பண்ணுகிறார்கள்‌. வனாந்தர பாதை 
மிகவும்‌ கடினமான பாதையாக இருந்தாலும்‌, 
கர்த்தர்‌ தம்முடைய )பையினால்‌. 
அவர்களை பாதுகாத்துக்கொள்கிறார்‌. சுமார்‌ 
முப்பத்தெட்டு வருஷங்களாக இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ வனாந்தரத்தில்‌ 
பிரயாணம்பண்ணுகிறார்கள்‌ ம்‌ 
இந்தப்‌ பிரயாணத்தில்‌ 
புத்திரருக்கு ஏற்பட்ட அனுபவங்களைப்பற்றி, 
மோசே அதிகமாக ஒன்றும்‌ எழுதவில்லை. 


ஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
ள்ள ர்‌ 
மறுபடியுமாய்‌ கானான்‌ தேசத்தை 
பிரயாணம்பண்ணுகிறார்கள்‌ (உபா 
வழியிலே அவர்கள்‌ ஒரு சில தேசங்களை 
கடந்துபோகிறார்கள்‌. அந்த 
தேசத்தாரைப்பற்றி கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கு சொன்ன கட்டளைகள்‌ இந்த 
அதிகாரத்தில்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 


இஸ்ரவேல்‌ 
வருத்தப்படுத்தாமலும்‌, 


புத்திரர்‌ 
போகிற 


புத்திரர்‌ 
போர்செய்யாமலும்‌ 
இருக்கவேண்டிய ஒரு சில 


இந்த வசனப்பகுதியில்‌ 
'சொல்லப்பட்டிருக்கிறது. ஏதோமியர்கள்‌ 
(உபா 2:4-8). மோவாபியர்கள்‌ (உபா 2:9). 
ஏதோமியரைப்பற்றிய பூர்வகாலத்து சரித்திரம்‌ 
(உபா 2:10-12). 

ஸ்ரவேல்‌ புத்திரர்‌ சேரேத்‌ ஆற்றை 
குடந்துபோகிறார்கள்‌ (உபா 2513-16) 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ அம்மோன்‌ புத்திரருக்கு. 
விரோதமாக போர்செய்யக்கூடாது. 
(உபா 2:17 -23). 


இஸ்ரவேல்‌ 
செய்யவேண்டிய 
வசனப்பகுதியில்‌ 


ஜாதியாரைப்பற்றி 


புத்திரர்‌ 
ஜாதியாரைப்பற்றி க 
சொல்லப்பட்டிருக்கிறது. 
எஸ்போனின்‌ ராஜாவாகிய சீகோனுக்கு 
விரோதமாக இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
யுத்தம்பண்ணவேண்டும்‌. சீகோன்‌ ஒரு 
எமோரியன்‌ (உபா 2:24,25). 


உய்ப்ப Coops 


PUBLISHERS 


சீகோனுக்கு விரோதமான 
சரித்திரம்‌ (உபா 2:26-32). 
சீகோனை இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
ஒப்புக்கொடுக்கிறார்‌ (உபா 2:33-37). 


யுத்த 
கர்த்தர்‌ 
கையிலே 


சேயீர்‌ வனாந்தரம்‌ 
உபா 21-7 


உபா 2:1. கர்த்தர்‌ எனக்குச்‌ சொல்லி. 
யடி. நாம்‌ திரும்பி, சிவந்த 
சமுத்திரத்திற்குப்‌ போகிற வழியாய்‌ 
வனாத்தரத்திற்குப்‌ பிரயாணம்பண்ணி, 
அநேக நான்‌ சேயீர்‌ நாட்டைச்‌ 
சுற்றித்திரிந்தோம்‌. 


உபா 2:2. அப்பொழுது கர்த்தர்‌ என்னை 
நோக்கி: 


உபா 2:3. நீங்கள்‌ இத்த மலைநாட்டைச்‌. 
சுற்றித்‌ திரிந்தது போதும்‌; வடக்கே 
திரும்புங்கள்‌. 


உபா இக. ஜனங்களுக்கு ந 
கட்டனையிடவேண்டியது 

என்னவென்றால்‌: சேயிரிலே 
குடியிருக்கிற ஏசாவின்‌ புத்திரரான 
உங்கள்‌. சகோதரரின்‌ எல்லையைக்‌. 
கடக்கப்போகிறீர்கன்‌; அவர்கள்‌. 
உங்களுக்குப்‌ பயப்படுவார்கள்‌; 
நீங்களோ மிகவும்‌ 
எச்சரிக்கையாயிருங்கள்‌;. 


அவர்களோடே. 
அவர்கள்‌: 


உபா ட. 
'போர்செய்யவேண்டாம்‌; 
தேசத்திலே ஒரு அடி நிலமும்‌ 
உங்களுக்குக்‌ கொடேன்‌; சேயீர்‌ 
மலைநாட்டை ஏசாவுக்குச்‌ சுதத்தரமாகக்‌ 
கொடுத்திருக்கிறேன்‌. 


உபா 2:6. 
அவர்கள்‌ 


போஜன பதார்த்தங்களை 
கையிலே பணத்திற்கு 
வாங்கிப்‌ புசித்து, தண்ணீரையும்‌ 
அவர்கள்‌ கையிலே பணத்திற்கு 
வாங்கிக்‌ குடியுங்கள்‌. 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


BALWETHER 
பிய 


உபா 2:7. உன்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
உன்‌ கைக்கிரியைகனிலெல்லாம்‌ 
உன்னை ஆசீர்வதித்து வருகிறார்‌; 
இந்தப்‌ பெரிய வனாத்தரவழியாய்‌ தீ 
நடத்துவருகிறதை அறிவார்‌; இத்த 
நாற்பது வருஷமும்‌ உன்‌ தேவனாகிய 
கர்த்தர்‌ உன்னோடே இருந்தார்‌. 
உனக்கு ஒன்றும்‌ குறைவுபடவில்லை 
எண்று சொல்‌ எண்றார்‌. 

இஸ்ரவேல்‌ புத்திரர்‌, 
தங்களுக்கு கட்டளையிட்ட 
காதேஸ்பர்னேயாவிலிருந்து, 
சமுத்திரத்தின்‌ வழியாக, 
பிரயாணப்பட்டுப்போகிறார்கள்‌ 
(உபா 1:49; 2:1). அவர்கள்‌ அநேக நாட்களாக 
சேயீர்‌ நாட்டை சுற்றித்‌ திரிகிறார்கள்‌. 

கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரைச்‌ 
சபித்த பின்பு, அவர்கள்‌ காதேசில்‌ பல. 
நாட்களாகத்‌ தங்கியிருக்கிறார்கள்‌. 
ஒருவேளை பல மாதங்களாகவோ, 
அல்லது ஒரு வருஷமாகவோ அல்லது. 
அதற்கு மேற்பட்ட  காலத்திற்குமாகவோ 
அவர்கள்‌ காதேசில்‌ தங்கியிருந்திருக்க 
வேண்டும்‌. 

இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
சமுத்திரத்திற்குப்‌ போகிற வழியாய்‌ 
பிரயாணம்பண்ணுகிறார்கள்‌. அவர்கள்‌ 


காதேசிலிருந்து தெற்கு திசை வழியாகப்‌ 
பிரயாணம்‌ பண்ணுகிறார்கள்‌. 


சேயீர்‌ நாடு என்பது பல மலைகள்‌ 
அடங்கிய பகுதி. 
தெற்கிலும்‌ 70 
கிழக்கிலும்‌, மேற்கிலும்‌ 
அகலத்திற்கும்‌ பரவியுள்ள மலைப்‌ பிரதேசம்‌. 
இந்த மலைப்பிரதேசத்தில்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரர்கள்‌ பல: இடங்களில்‌ 
பாளயமிறங்கியிருந்தார்கள்‌. அதன்‌ பின்பு. 
அவர்கள்‌ செங்கடலை அடைந்து, அங்கு 
எசியோன்‌ கேபேரிலும்‌, ஏலாத்திலும்‌ வந்து 
சேர்ந்தார்கள்‌. 

ஏலாத்திற்கு அகபா. 
என்னும்‌ மறுபெயரும்‌ உண்டு 
1இராஜா 9:26). வழியில்‌ 
இடங்களில்‌ 
புத்திரர்கள்‌ பாளயமிறங்கியிருந்திருக்கிறார்கள்‌. 
(எண்‌ 3318-35), ஒவ்வொரு பாளயத்திலும்‌ 
அவர்கள்‌ பல நாட்கள்‌ 
தங்கியிருந்திருப்பார்கள்‌. இதன்‌ பின்பு, 
இறுதியாக ஏதோம்‌, மோவாப்‌ ஆகிய 
தேசங்களின்‌ கிழக்கு திசை வழியாக வந்து 


ல்‌ 


வனாக வ 


சிவந்த 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யோர்தானின்‌ கிழக்கு வழியாக கானான்‌ 
தேசத்திற்குள்‌ பிரவேசிக்கிறார்கள்‌. 
(எண்‌ 33:36-50) 


அவர்கள்‌ 
வருஷங்களாக 
சுற்றித்திரிகிறார்கள்‌. 


சுமார்‌ முப்பத்தெட்டு 
சேயீர்‌ வனாந்தரத்திலே. 
விந்த வனாந்தரத்தில்‌ 
அவர்கள்‌ இடங்களில்‌ 
ரகவ ளை தகப்கர்‌ ஒரு சில 
இடங்களில்‌ அவர்கள்‌ பல வருஷங்களாக 
தங்கள்‌ கூடாரங்களிலே தங்கியிருக்கிறார்கள்‌. 


நாட்டைச்‌ 
மோசேயை 

மலைநாட்டைர்‌ 

வடக்கே 

என்று 

ஜனத்தார்‌ 

வடக்கே திரும்பி பிரயாணம்பண்ணினால்‌, 
அந்தப்பாதை கானான்‌ தேசத்திற்கு 
பப கர்த்தர்‌ தம்முடைய 
மறுபடியுமாய்‌ கானான்‌ 


தேசத்திற்கு நேராக வழிநடத்துகிறார்‌. 


அவர்கள்‌ சேமீர்‌ நாட்டியிலிருந்து, 
வடக்கே திரும்பி பிரயாணம்பண்ணும்போது, 
ஏதோமியருடைய தேசத்தின்‌ எல்லையைக்‌ 
கடக்கப்போகிறார்கள்‌. ஏசா இஸ்ரவேலின்‌: 
சகோதரன்‌. ஏசாவின்‌ புத்திரர்‌ ஏதோமின்‌ 
சந்ததியைச்‌ சேர்ந்தவர்கள்‌. ஏசாவின்‌ 
புத்திரர்‌ சேமீரிலே குடியிருக்கிறார்கள்‌. 
கர்த்தர்‌ சேமீர்‌ நாட்டை  ஏசாவுக்கு 
சுதந்தரமாகக்‌ கொடுத்திருக்கிறார்‌. 
ஆகையினால்‌ இஸ்ரவேல்‌  ஜனத்தார்‌ 
ஏதோமியரை வருத்தப்படுத்தக்கூடாது 
என்றும்‌, அவர்களுக்கு விரோதமாக 
யுத்தம்பண்ணக்கூடாது என்றும்‌ கர்த்தர்‌ 
கட்டளையிடுகிறார்‌. 

கர்த்தர்‌ மோசேக்கு சொல்லுகிற 
கட்டளையை, மோசே இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கு கட்டளையாய்‌ சொல்லவேண்டும்‌. 
கர்த்தர்‌ மோசேயை நோக்கி, “ சேமீரிலே 
குடியிருக்கிற ஏசாவின்‌ புத்திரரான உங்கள்‌ 
சகோதரரின்‌ எல்லையைக்‌ 
கடக்கப்போகிறீர்கள்‌: அவர்கள்‌ உங்களுக்குப்‌ 
பயப்படுவார்கள்‌: நீங்களோ மிகவும்‌ 
எச்சரிக்கையாயிருங்கள்‌ ; அவர்களோடே 
போர்செய்யவேண்டாம்‌: அவர்கள்‌ தேசத்திலே 
ஒரு அடி நிலமும்‌ உங்களுக்குக்‌ கொடேன்‌; 
சேயீர்‌ மலைநாட்டை ஏசாவுக்குச்‌ 
சுதந்தரமாகக்‌ கொடுத்திருக்கிறேன்‌" 
(உபா 2:4,5) என்று சொல்லுகிறார்‌. 





BALWETHER பம்‌ 


பிய 


(அர்த்தப்‌ பற்றிய பயம்‌ சுற்றிலுமுள்ள 


விடுகிறார்கள்‌ (உபா 2:4; யோசு 2:9-1). 


ஏசாவின்‌ நிலத்தை இப்பொழுது 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்குக்‌. கொடுக்க 
கர்த்தருக்குச்‌ சித்தமில்லை. வருங்காலத்தில்‌ 
அவர்கள்‌ ஏதோமையும்‌, மோவாபையும்‌, 
சீனாய்‌ வளைகுடா முழுவதையும்‌ 
சுதந்தரித்துக்‌ கொள்வார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ ஏதோமியரை 
தங்கள்‌ சத்துருக்களாக பாவிக்கக்கூடாது. 
அவர்கள்‌ ஏசாவின்‌ புத்திரர்‌ 
ஏசா இஸ்ரவேலின்‌ சகோதரன்‌. 
ஆகையினால்‌ இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
ஏசாவின்‌ புத்திரரோடே 
போர்செய்யவேண்டாம்‌. கர்த்தர்‌ 
கட்டளையிடுகிறார்‌. 


என்று 


ஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ தங்கள்‌ அண்டை 
றி ர்‌ ன்‌ 
ஏசாவின்‌  புத்திரரோடே வியாபாரம்‌ 
பண்ணவேண்டும்‌. அவர்கள்‌ 
போஜனபதார்த்தங்களையும்‌, தண்ணீரையும்‌ 
கிரயம்‌ செலுத்தி வாங்கவேண்டும்‌. 
கர்த்தர்‌ மோசேயை நோக்கி, 
"போஜனபதார்த்தங்களை அவர்கள்‌ கையிலே 
பணத்திற்கு வாங்கிப்‌ பசித்து தண்ணீரையும்‌ 
அவர்கள்‌ யிலே பணத்திற்கு 
வாங்கிக்‌. அடியுங்கள்‌ ! ன்‌, 2௮) 


சொல்லுகிறார்‌. 


இஸ்ரவேலர்கள்‌ . காதேசில்‌ 
இருந்தபோது, மோசே ஏதோமிற்குச்‌ சில 
பிரதானிகளை அனுப்பினார்‌. அப்போது 
ஏதோமியர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரர்மீது 
விரோதத்தில்‌ இருந்தார்கள்‌. தங்கள்‌ 
தேசத்தின்‌ வழியாகப்‌. பிரயாணம்‌ 
பண்ணுவதற்கு ஏதோமியர்‌ இஸ்ரவேல்‌ 

அனுமதிக்கவில்லை. 


புத்திரரை 

ஆனால்‌ இப்பொழுதோ ஏதோமியர்‌ 
இஸ்ரவேலரைப்‌ பார்த்து, அஞ்சுகிறார்கள்‌. 
(உபா 2:4-5- எண்‌ 20:14-22). 


என்று 


DEUTERONOMY - COMMENTARY 


சமய Cope 


PUBLISHERS 


கர்த்தருடைய பிள்ளைகள்‌ 
பூமியில்‌ ஜீவிக்கும்‌ 
மிகவும்‌ கண்ணியமாகவும்‌, நேர்மையாகவும்‌ 
ஜீவிக்கவேண்டும்‌. அவர்கள்‌ கர்த்தருக்கு 
சாட்சியுள்ளவர்களாயிருக்கவேண்டும்‌. 
கர்த்தருடைய ஜனத்தார்‌ எல்லா 
ஜனங்களுக்கும்‌ உதவி செய்கிறவர்களாகவும்‌, 
உபகாரம்பண்ணுகிறவர்களாகவும்‌ 
இருக்கவேண்டும்‌. பிறருடைய பொருட்களை 
கிரயத்திற்கு வாங்கி பயன்படுத்துவது, 
தவறல்ல. ஆனால்‌ மற்றவர்களுடைய 
பொருட்களை கிரயம்‌ செலுத்தாமல்‌ 
அபகரித்துக்கொள்வது அநீதியானது. 
இஸ்ரவேல்‌. புத்திரரை 
ஆசிர்வதித்திருக்கிறார்‌. 
இதுவரையிலும்‌ பாதுகாத்து 
வந்திருக்கிறார்‌. கர்த்தருடைய 
அவர்களுக்கு போதுமானது. 
ஜனத்தார்‌ ஒருபோதும்‌ 
பிறருடைய பொருளை இச்சிக்கக்கூடாது. 
கர்த்தர்‌ தம்முடைய ஜனத்தை 
இதுவரையிலும்‌ ஆசீர்வதித்திருப்பது பற்றி 
மோசேயினிடத்தில்‌ சொல்லுகிறார்‌ 


இந்தப்‌ 
காலமெல்லாம்‌, 


கர்த்தர்‌ 
அதிகமாய்‌. 
அவர்களை 
பராமரித்து, 
கிருபை 


இஸ்ரவேல்‌. 


கர்த்தர்‌ மோசேயை 

உன்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
கைக்கிரியைகளிலெல்லாம்‌ 
ஆசிர்வதித்து வருகிறார்‌; 
வனாந்தரவியாய்‌ நீ 
அறிவார்‌: இந்‌ 


நோக்கி, 

உன்‌ 
உன்னை 
இந்தப்‌ பெரிய 
நடந்துவருகிறதை 
நாற்பது வருஷமும்‌ உன்‌ 
தேவனாகிய கர்த்தர்‌ உன்னோடே இருந்தார்‌; 
உனக்கு ஒன்றும்‌ குறைவுபடவில்லை' 
(உபா 2:7) என்று சொல்லுகிறார்‌. 


எகிப்து தேசத்திலிருந்து 
நாளிலிருந்து கானான்‌ தேச; 
பிரவேசிப்பதற்கு ஆயத்தமாக இருக்கும்‌ 
நாள்வரையிலும்‌ உள்ளது நாற்பது வருஷம்‌. 
இதில்‌ சீனாய்‌ வனாந்தரத்திலிருந்து 
புறப்படுவதற்கு முன்பாக இருந்த, 
ஒருவருஷமும்‌ ஒரு மாதமும்‌ ஐந்து நாட்களும்‌ 
(எண்‌ 10:1; எண்‌ 33:3), காதேசில்‌ கலகம்‌ 
பண்ணியதினால்‌ 38 வருஷங்கள்‌ அலைந்து 
திரிந்தும்‌ (எண்‌ 14, உபா 2:14) 
இந்த நாற்பது வருஷத்தில்‌ அடங்கும்‌. 

கர்த்தர்‌ தனக்கு. சொன்ன 
வார்த்தைகளை மோசே இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கு கட்டளையாக சொல்லவேண்டும்‌. 


புறப்பட்ட 
ல்‌ 





உபாகமம்‌ - 
DEUTERONOMY - 


BALWETHER 
பிய 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
ஏதோமைக்‌ குறித்து சொன்ன கட்டளைகளின்‌ 


விவரம்‌ வருமாறு : 


1. நீங்கள்‌ மலைநாட்டைச்‌ 
சுற்றித்‌ தால்‌ போதும்‌: வடக்கே 
திரும்புங்கள்‌ (உபா 2:3) 


குடியிருக்கிற 
உங்கள்‌ 
கடக்கப்‌ 


சேயீரிலே. 
புத்திரரான 


ஏசாவின்‌ 
சகோதரரின்‌ 
எல்லையைக்‌ போகிறீர்கள்‌: 
அவர்கள்‌ உங்களுக்குப்‌ 
பயப்படுவார்கள்‌; நீங்களோ மிகவும்‌ 
எச்சரிக்கையாயிருங்கள்‌; அவர்களோடே 
போர்செய்யவேண்டாம்‌ (உபா 2:4-5) 


போஜனபதார்த்தங்களை அவர்கள்‌ 
கையிலே பணத்திற்கு வாங்கிப்‌ புசித்து, 
தண்ணீரையும்‌ அவர்கள்‌ கையிலே 
பணத்திற்கு வாங்கிக்‌ குடியுங்கள்‌. 
உன்‌ தேவனாகிய கர்த்தர்‌ உன்‌ 
கைக்கிரியைகளிலெல்லாம்‌ உன்னை 
ஆசீர்வதித்து வருகிறார்‌; இந்தப்‌ பெரிய 
வனாந்தரவழியாய்‌ நீ நடந்துவருகிறதை 
அறிவார்‌; இந்த நாற்பது வருஷமும்‌ 
உன்‌ தேவனாகிய கர்த்தர்‌ உன்னோடே 
இருந்தார்‌; உனக்கு ஒன்றும்‌ 
குறைவுபடவில்லை (உபா 2:6-7). 
ஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
லத்த ம்னு 
போர்செய்யக்கூடாது என்பதும்‌, 
ஒடுக்கக்கூடாது என்பதும்‌ 
சுட்டளையாயிருக்கிறது. 


ஏதோமுக்கும்‌, 
விரோதமாக. 
அவர்களை 
கர்த்தருடைய 


ஜனங்களுக்குக்‌ கட்டளையிடுகிறார்‌. 


ஆயிரம்‌ வருஷ அரசாட்சியில்‌ 
இதுபோன்ற தேசங்கள்‌ (ஆதி 1548-21; 
எசே 48) மேசியாவின்‌ ஆளுகைக்குக்‌ கீழும்‌, 
இஸ்ரவேல்‌ தேசத்தின்‌ ஆளுகைக்குக்கீழும்‌ 
வரும்‌ (எண்‌ 24:79; சங்‌ 60:8-12; 
ஏசா 1144: ஏசா 634. 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இஸ்ரவேல்‌ வரலாற்றில்‌ தாவீது. 
சாலொமோன்‌, மேலும்‌ பல ராஜாக்களின்‌ 
ஆட்சிக்‌ காலங்களில்‌ இந்தத்‌ தேசங்களை 
இஸ்ரவேல்‌ புத்திரர்கள்‌ ஆட்சி புரிந்தார்கள்‌. 
இஸ்ரவேலர்‌ கிப்திலிருந்து 
வெளியேறி வந்தபோது, இந்தத்‌ தேசம்‌ 
அவர்களுக்கு மிகவும்‌ பெரியதாக 
இருந்தது. ஆகையினால்‌, ஏதோமையும்‌, 
மோவாபையும்‌ கர்த்தர்‌ இஸ்ரவேலருக்குக்‌ 
கொடுக்காமல்‌, அவற்றை அப்படியே 
விட்டுவிட்டார்‌. 


சீகோன்‌, ஓக்‌ மேலும்‌ பல ராஜாக்கள்‌, 
தேசங்கள்‌ ஆகியவற்றை இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்குக்‌ கர்த்தர்‌ உடனடியாகக்‌ 
கொடுத்து விடுகிறார்‌. இவை எல்லாவற்றின்‌ 
மூலமாக கர்த்தர்‌ ஆபிரகாம்‌, ஈசாக்கு, 
யாக்கோபு ஆகியோரோடு தாம்‌ பண்ணிய 
உடன்படிக்கையை நிறைவேற்றுகிறார்‌. 


ஏதோமியர்‌ 
உபா 2:8-23 


உபா 28, அப்படியே நாம்‌ சேயிரிலே. 
குடியிருக்கிற நம்முடைய 
சுகோதரராகிய ஏசாவின்‌ புத்திரரை 
விட்டுப்‌ புறப்பட்டு, அத்தரவெனி 

யாய்‌ ஏலாத்மேலும்‌, 
எசியோன்‌ கேபேர்மேலும்‌ போய்‌, 
திரும்பிக்கொண்டு, மோவாப்‌ 


வனாத்தரவழியாய்‌ வந்தோம்‌. 


உபா 25. ட்டம்‌ கர்த்தர்‌ என்னை 


நோக்கி: 'மோவாயபை 
வருத்தப்படுத்தாமலும்‌, அவர்களோடே. 
போர்செய்யாமலும்‌ இரு; அவர்கள்‌: 
தேகத்தில்‌ உனக்கு ஒன்றும்‌ 
சுதந்தரமாகக்‌ கொடேன்‌; ஆர்‌ என்னும்‌ 
பட்டணத்தின்‌ சீமையை லோத்‌ 
புத்திரருக்குச்‌. ௬தந்தரமாகக்‌ 
கொடுத்தேன்‌. 
உபா 210. 'திரவானவர்களும்‌ 
ஏனாக்கியரைப்‌ போல 
நெடியவர்களூமான பலத்த 
ஜனங்களாகிய ஏமியர்‌ அதில்‌ முன்னே 
குடியிருந்தார்கள்‌.. 





உபாகமம்‌ - 


BALWETHER 


MIGHATML DEUTERONOMY 


உபா 1. 
ஏனாக்கியரையொத்த 
என்று எண்ணப்பட்டார்கள்‌, 
மோவாபியரோ அவர்கனை ஏமியர்‌ 
என்று சொல்லுகிறார்கள்‌. 


உபா 2:12. ஓரியரும்‌ சேயீரில்‌ முன்னே. 
குடியிருத்தார்கன்‌; கர்த்தர்‌ தங்களுக்குச்‌ 
௬தந்தரமாகக்‌ கொடுத்த தேசத்தாரை 
இஸ்ரவேல்‌ துரத்தினதுபோல, ஏசாவின்‌ 
புத்திரர்‌ அத்த ஓரியரைத்‌ துரத்தி, 
அவர்களைத்‌ தங்கன்‌ முகத்திற்கு 
முன்பாக அழித்து, அவர்கள்‌ இருத்த 
ஸ்தானத்தில்‌ குடியேறினார்கன்‌. 


அவர்களும்‌ 
இராட்சதர்‌ 


உபா 2:18. நீங்கள்‌ எழுந்து, சேரேத்‌ 
ஆற்றைக்‌ கடந்துபோங்கன்‌ என்று 
சொன்னாரு அப்படியே சேரேத்‌ 
ஆற்றைக்‌ கடந்தோம்‌. 


உபா 2:14. யுத்த மனிதரான அந்தச்‌ 
சுந்ததியெல்லாம்‌ கர்த்தர்‌ தங்களுக்கு. 
ஆணையிட்டபடியே பானயத்தின்‌' 
நடுவிலிருந்து மாண்டுபோக நாம்‌. 
காதேஸ்பர்னேயாவை. விட்டுப்‌ 
புறப்பட்டது முதற்கொண்டு, சேரேத்‌ 
ஆற்றைக்‌ கடக்குமட்டும்‌, சென்ற காலம்‌ 
முப்பத்தெட்டு வருஷமாயிற்று.. 

உபா 215. அவர்கள்‌ பானயத்தின்‌ 


நடுவிலிருந்து மாண்டு ஒழியுமட்டும்‌. 
கர்த்தரின்‌: கை அவர்களை 


நிர்மூலமாக்கும்படிக்கு அவர்களுக்கு 
விரோதமாயிருந்தது. 


யுத்தமனிதர்‌ எல்லாரும்‌ 
நடுவிலிருந்து செத்துத்‌ 


உபா 2:18. 
ஜனத்தின்‌ 
தீர்த்தபின்பு, 


உபா 2:17. கர்த்தர்‌ என்னை நோக்கி: 


உபா 2:18. நீ ஆர்‌ பட்டணம்‌ இருக்கிற 
மோவாயின்‌ எல்லையை இன்றைக்குக்‌ 
கடத்து, 


உபா 218. 
எதிராகச்‌. 
அவர்களை 
அவர்கனோடே. 
வேண்டாம்‌; அம்மோண்‌ 
தேசத்தில்‌ ஒன்றும்‌ 
சதந்தரமாகக்‌ கொடேன்‌; 
கோத்‌ புத்திரருக்குச்‌ 
கொடுத்திருக்கிறேன்‌. 


அம்மோன்‌ புத்திரருக்கு. 
சேரப்போகிறாம்‌க 
வருத்தப்படுத்தவும்‌ 
போர்செய்யவும்‌. 
புத்திரரின்‌ 
உனக்குச்‌. 
அதை 
சுதத்தரமாகக்‌. 


- COMMENTARY 


விரிவுரை 


QOODNENS 
PUBLISHERS 


உபா 2:20. அதுவும்‌ இராட்சதருடைய 
தேசமாக. எண்ணப்பட்டது; 
முற்காலத்தில்‌ இராட்சதர்‌ அதிலே 
குடியிருத்தார்கள்‌, அம்மோனியர்‌ 
அவர்களைச்‌  சம்சூமியர்‌ என்று 
சொல்லுகிறார்கள்‌. 


உபா 2:௮1. அவர்கள்‌. 
'திரவானவர்களும்‌ ஏனாக்கியரைப்போல 
நெடியவர்களூமான பலத்த 
ஜனங்கனாயிருத்தார்கன்‌; கர்த்தரோ 
சேயீரில்‌ குடியிருந்த ஏசாவின்‌ 
புத்திரருக்கு முன்பாக ஓரியரை அழிக்க, 
அவர்கள்‌ அந்த: ஜனங்களைத்‌ 
துரத்திவிட்டு, அவர்கள்‌ இருந்த 
ஸ்தானத்தில்‌ இத்நான்வரைக்கும்‌ 
குடியிருக்கிறதுபோலவும்‌, 


உபா 2:22. கப்தோரிலிருந்து புறப்பட்ட, 
கப்தோரியர்‌ ஆசேரீம்‌ தொடங்கி 
ஆசாமட்டும்‌ குடியிருந்த ஆவியரை 
அழித்து, அவர்கள்‌. இருத்த 
ஸ்தானத்திலே குடி. யேறினது போலவும்‌, 


உபா 2:28. கர்த்தர்‌ அவர்களை 
இவர்களுக்கு முன்பாக அழியப்பண்ண, 
இவர்கள்‌ அவர்களைத்‌ துரத்திவிட்டு, 
அவர்கள்‌ இருந்த ஸ்தானத்திலே. 
குடியேறினார்கள்‌. 

கர்த்தர்‌ தனக்கு சொன்ன 
வார்த்தைகளை மோசே இஸ்ரவேல்‌. 
புத்திரருக்கு சொல்லுகிறார்‌. மோசே 
ஏதோமியரைப்பற்றிச்‌ சொல்லும்போது, 
“அவர்கள்‌ நம்முடைய சகோதரராகிய 
ஏசாவின்‌ புத்திரர்‌” (உபா 2:8) என்று 
சொல்லுகிறார்‌. 


ஏசா இஸ்ரவேலுக்கு உதவி செய்ய 
முன்வரவில்லை. தன்னுடைய தேசத்தின்‌ 
பிரயாணம்பண்‌ ணுவதற்கு 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு. 
கொடுக்கவில்லை. ஆனாலும்‌ 
விரோதமாக 
மோசே 
சொல்லும்போது, 
சகோதரராகிய 
என்று சகோதர 

பாசத்தோடு சொல்லுகிறார்‌. 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


BALWETHER 
பிய 


“நாம்‌ சேயீரிலே குடியிருக்கிற நம்முடைய 

சகோதரராகிய ஏசாவின்‌ புத்திரரை விட்டுப்‌ 

அந்தரவெளி வழியாய்‌ 

எசியோன்கேபேர்மேலும்‌ 

திரும்பிக்கொண்டு, மோவாப்‌ 

வனாந்தரவழியாய்‌ வந்தோம்‌” (உபா 2:8) 
என்று சொல்லுகிறார்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
வருத்தப்படுத்தாமலிருப்பதுபோல, 
அவர்கள்‌ 'மோவாபியரையும்‌: 
வருத்தப்படுத்தக்கூடாது என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. கர்த்தர்‌ மோசேயை நோக்கி, 
“நீ மோவாபை வருத்தப்படுத்தாமலும்‌, 
அவர்களோடே போர்செய்யாமலும்‌ இரு: 
அவர்கள்‌ தேசத்தில்‌ உனக்கு ஒன்றும்‌. 
சுதந்தரமாகக்‌ கொடேன்‌: ஆர்‌ என்னும்‌. 
பட்டணத்தின்‌ சீமையை லோத்‌ புத்திரருக்குச்‌ 
சுதந்தரமாகக்‌ கொடுத்தேன்‌” (உபா 23) 
என்று சொல்லுகிறார்‌. 

உபா 2:28 
கூறப்பட்டிருக்கும்‌ 
வசனத்திற்கும்‌ 


ஏதோமியரை 


வது வசனத்‌ 
செய்திக்கும்‌ 
இடையில்‌: 


த. 
ஒரு 
காலஇடைவெளி இருக்கிறது. இப்பொழுது 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ ஏதோமைக்‌ கடந்து 
வந்துவிட்டார்கள்‌. மோவாபை நெருங்கி வந்து 
கொண்டிருக்கிறார்கள்‌. இஸ்ரவேலர்கள்‌ 
ஏதோமோடு யுத்தம்‌ பண்ணக்கூடாது என்று 
சொன்னதுபோலவே, கர்த்தர்‌ இப்‌ 
அவர்களை மோவாபோடும்‌ 
பண்ணக்கூடாது என்று 
(உபா 29-18) 

கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
மோவாபைக்குறித்து 
கட்டளைகளின்‌ விவரம்‌ வருமாறு : 


புத்திரருக்கு 


சொன்ன 


1. நீ மோவாபை வருத்தப்படுத்தாமலும்‌, 
அவர்களோடே போர்செய்யாமலும்‌ இரு: 
அவர்கள்‌ தேசத்தில்‌ உனக்கு ஒன்றும்‌ 
சுதந்தரமாகக்‌ கொடேன்‌. (உபா 2:9) 
நீங்கள்‌ எழுந்து, சேரேத்‌ ஆற்றைக்‌ 
கடந்துபோங்கள்‌ (உபா 213) 
நீ ஆர்‌ பட்டணம்‌ இருக்கிற மோவாபின்‌ 

கடந்து 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அவர்கள்‌ தேசத்தில்‌ உனக்கு ஒன்றும்‌ 
சுதந்தரமாகக்‌ கொடேன்‌" என்று கர்த்தர்‌ 


மோவாபைக்‌ குறித்து 

ஆனாலும்‌ பிற்காலங்களில்‌ 

மோவாப்‌ தேசத்தைச்‌ 

சுதந்தரித்துக்‌ கொள்ளும்‌. (சங்‌ 60:6-9; ஏசா 
1:14; எரே 48:47). 


மோசே இஸ்ரவேல்‌ 
மோவாபியர்‌, ஏதோமியர்‌, 
புத்திரர்‌ ஆகியோருடைய 
சரித்திரத்தைப்பற்றிச்‌ சொல்லுகிறார்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ சேமீர்‌ மலை 
நாட்டிலிருந்து, கானான்‌ தேசத்தை நோக்கி 
பிரயாணம்பண்ணுகிற வழியிலே, 
மோவாபியர்‌, ஏதோமியர்‌, அம்மோன்‌ 
புத்திரர்‌ ஆகியோர்‌ வாசம்பண்ணுகிறார்கள்‌. 
தேசங்கள்‌, ந்தப்‌ 
ட்டர்‌ திக்கு எனதும்‌ 
சரித்திர விவரத்தை மோசே இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கு சொல்லுகிறார்‌. 
மோவாபியர்‌ இப்போது, 
வாசம்பண்ணுகிற இந்த தேசமானது ஏமியர்‌ 
என்னும்‌ இராட்சத ஜாதியாருக்கு 
சொந்தமானதாகயிருந்தது. ஏழியர்‌ 
திரளானவர்களாயிருந்தார்கள்‌. அவர்கள்‌ 
த்து நெடியவர்களாகவும்‌, 
ஜனங்களாகவும்‌ இருந்தார்கள்‌. 
மோவாபியர்‌ இப்போது குடியிருக்கிற இந்த 
நாட்டிலே, முன்பு ஏமியர்‌ குடியிருந்தார்கள்‌. 
(உபா 2:10). 


புத்திரரிடத்தில்‌ 
"அம்மோன்‌ 
பூர்வகாலத்து 


ஏமியர்‌ என்பவர்கள்‌ 
சந்ததியார்‌. ஏமியர்‌, 
ஆகியோரும்‌ இவர்களைப்போன்ற இராட்சத 
சந்ததியார்‌ ஆவர்‌. 

ஏமியரும்‌ ஏனாக்கியரையொத்த 
இராட்சதர்‌ என்று எண்ணப்பட்டார்கள்‌, 
மோவாபியரோ அவர்களை ஏமியர்‌ என்று 
சொல்லுகிறார்கள்‌ (உபா 221). 


ஏசாவின்‌ புத்திரராகிய ஏதோமியர்‌ 
இப்போது சேமீர்‌ மலை தேசத்திலே 
குடியிருக்கிறார்கள்‌. பூர்வகாலத்தில்‌ இந்த 
தேசத்தில்‌ ஒரியர்‌ குடியிருந்தார்கள்‌. 
ஏதோமியர்‌ சேமீர்‌ மலைத்தேசத்திலிருந்து, 
ஓரியரைத்‌ துரத்திவிட்டு, அவர்கள்‌ இருந்த 
தேசத்தில்‌ இப்போது குடியிருக்கிறார்கள்‌. 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


BALWETHER 
பிய 


மோசே 
ஏதோமியரின்‌ 
அவர்கள்‌ சேயீர்‌ 
எவ்வாறு குடியேறினார்கள்‌ என்பதையும்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு விரிவாக எடுத்து 
சொல்லுகிறார்‌. 

மோசே இஸ்ரவேல்‌ புத்திரரை நோக்கி, 
“ஓரியரும்‌ சேயீரில்‌ முன்னே 
குடியிருந்தார்கள்‌; கர்த்தர்‌ தங்களுக்குச்‌ 
சுதந்தரமாகக்‌ கொடுத்த தேசத்தாரை 
இஸ்ரவேல்‌ துரத்தினதுபோல, ஏசாவின்‌: 
புத்திர்‌ அந்த ஓரியரைத்‌ தூரத்தி, 
அவர்களைத்‌ தங்கள்‌ முகத்திற்கு முன்பாக 
அழித்து, அவர்கள்‌ இருந்த ஸ்தானத்தில்‌. 
குடியேறினார்கள்‌" (உபா 212) என்று. 
சொல்லுகிறார்‌. 


ஏதோமியர்‌ சேயீர்‌ மலைத்தேசத்தில்‌ 
குடியேறின சம்பவம்‌ மறுபடியுமாக 
உபா 2:21- ஆவது வசனத்தில்‌, “அவர்கள்‌ 
திரளானவர்களும்‌ ந்‌ 
நெடியவர்களுமான 
நனங்களாிகுத்தார்கள்‌!: கர்த்தரோ. சேரில்‌ 


இஸ்ரவேல்‌: 


(பங்கு ஏசாவின்‌ புத்திரருக்கு முன்பாக 
அழிக்‌, 


க, அவர்கள்‌ அந்த 
தனம்‌ துரத்திவிட்டு, அவர்கள்‌ இருந்த 
ஸ்தானத்தில்‌. நாள்வரைக்கும்‌. 
குடிமிருக்கிறதுபோலவும்‌" என்று 
சொல்லப்பட்டிருக்கிறது. 


ந்த சம்பவம்‌ ஆதி 36:20,21-ஆவது, 
மீதித்‌ ்‌ னனர 
'சொல்லப்பட்டிருக்கிறது. “அந்தத்‌ தேசத்தின்‌ 


குடிகளாகிய ஒரியனான சேயீரின்‌ குமாரர்‌, 
கோத்தான்‌, சோபால்‌, சிபியோன்‌, ஆனாகு, 


சேயீர்‌ 
திசையில்‌, 
நோக்கிப்‌ 
அவர்கள்‌ 


புத்திரர்‌ 
வடக்கு 
தேசத்தை 
பிரயாணம்பண்ணும்போது, 
அம்மோன்‌  புத்திரருடைய தேசத்திற்கு. 
எதிராகவும்‌ சேரப்போகிறார்கள்‌. கர்த்தர்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு அம்மோன்‌ புத்திரரின்‌ 
தேசத்தை சுதந்தரமாகக்‌ கொடுக்கவில்லை. 
கையினால்‌ அவர்கள்‌ அம்மோன்‌. 
புத்திரருக்கு விரோதமாக 
போர்செய்யக்கூடாது. 


விரிவுரை 
COMMENTARY 


கர்த்தர்‌ 
“அம்மோன்‌ 
சேரப்போகிறாய்‌: 
ம்‌ அவர்களோடே 
அம்மோன்‌ 
புத்திரரின்‌ தேசத்தில்‌ ஒன்றும்‌ உனக்குச்‌ 
சுதந்தரமாகக்‌ கொடேன்‌; அதை லோத்‌ 
புத்திரருக்குச்‌ சுதந்தரமாகக்‌ 
கொடுத்திருக்கிறேன்‌” 219) என்று 
சொல்லுகிறார்‌. 


(உபா 


புத்திரர்‌ இப்போது 


அம்மோன்‌ 
தேசமும்‌, பூர்வகாலத்தில்‌, இராட்சதருடைய 
தேசமாக எண்ணப்பட்டது: முற்காலத்தில்‌: 
இராட்சதர்‌ அதிலே குடியிருந்தார்கள்‌, 
அம்மோனியர்‌ அவர்களைச்‌ சம்சூமியர்‌ 
என்று சொல்லுகிறார்கள்‌ (உபா 2:20) 
சம்சூமியர்‌ திரளானவர்களும்‌ 
ஏனாக்கியரைப்போல. நெடியவர்களுமான 
பலத்த ஜனங்களாயிருந்தார்கள்‌ (உபா 2:21) 
மோவாபைப்‌ போலவே 
தேசமும்‌  இராட்சதருடைய 
எண்ணப்பட்டது. தேவன்‌ 
அவர்களை அகற்றிவிட்டு, அங்கு ஆபிரகாம்‌, 
லோத்‌, ஆகியோருடைய சந்ததியினரைக்‌ 
குடியேற்றினார்‌. (உபா. 2;20-23) 
நோவாவின்‌ காலத்து ஜலப்பிரளயத்திற்குப்‌ 
பின்பு, 897 வருஷங்களுக்குப்‌ பின்பு, இந்தப்‌ 
பகுதியில்‌ அம்மோனியர்‌ இராட்சதர்களை 
வெளியேற்றினார்கள்‌. 
உபாகமம்‌ புஸ்தகத்தில்‌ பல இராட்சத. 
சந்ததியாரைப்‌  பற்றிக்கூறப்பட்டிருக்கிறது. 
ஏனாக்கியர்‌, ஏமியர்‌, ஒரியர்‌, 
சம்சூமியர்‌, ஆவியர்‌ ஆகியோர்‌ இராட்சத 
சந்ததியார்‌ ஆவர்‌. (உபா 128-29; 
உபா 2:10-2,20-23; உபா 3411-13). சில 
இராட்சத சந்ததியார்‌ அழிக்கப்படாமல்‌, 
இஸ்ரவேலரோடு யுத்தம்‌ பண்ணுவதற்கு 
அனுமதிக்கப்பட்டார்கள்‌. ஆனால்‌ 
அவர்களைப்‌ பார்த்து பயப்படவேண்டாம்‌ 
என்று கர்த்தர்‌ தம்முடைய பிள்ளைகளுக்குக்‌ 
கூறியிருக்கிறார்‌. (உபா 1:28-29; எண்‌ 
13:26-33). 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


BALWETHER 
சபரிய 


பதினாலாம்‌. 
'கெதர்லாகோமேரும்‌, 
கூடியிருந்த. ராஜாக்களும்‌ க 
அஸ்தரோத்கர்னாயீமிலே 
ரெப்பாமீமியரையும்‌,  காமிலே த 
சூசிமியரையும்‌, சாவேகீரியத்தாமீமிலே இருந்த 
ஏமியரையும்‌, சேமீர்‌ மலைகளில்‌ இருந்த 
ஒரியரையும்‌, வனாந்தரத்துக்கு அருகான 
எல்பாரான்மட்டும்‌ முறியடித்தார்கள்‌" 
(ஆதி 14:55) 


வருஷத்திலே 
அவனோடே 


சொல்லுகிறார்கள்‌. 


குப்தோரியர்‌ 
சந்தியை... 
பத்ருசீமையும்‌, 
தலைவனாகிய 
குப்தொரீமையும்‌ பெற்றான்‌" (ஆதி 10:14) 
குப்தோரிலிருந்து புறப்பட்ட கப்தோரியர்‌ 
ஆசேரீம்‌ தொடங்கி ஆசாமட்டும்‌ குடியிருந்த 
ஆலியரை அழித்து, அவர்கள்‌ இருந்த 
ஸ்தானத்திலே குடியேறினார்கள்‌ (உபா 2:22, 


என்பதற்கான எபிரெய 
வார்த்தை “பாட்சரிம்‌' என்பதாகும்‌. இது 
'காட்சர்‌" என்னும்‌ வார்த்தையிலிருந்து, 
வந்திருக்கிறது. இதற்கு கிராமம்‌, குடியிருப்பு 
என்று பொருள்‌. 


குப்தோரியரைப்‌ பற்றி 


எகிப்தில்‌ குடியேறிய மிஸ்ராயீமின்‌ சந்ததியார்‌. 
(ஆதி 104344) 


கப்தோரியர்‌ ஆவியரை துரத்தினார்கள்‌. 

துரத்தப்பட்ட ஆவியர்கள்‌ அசீரிய தேசத்தில்‌ 

குடியேறினார்கள்‌ என்று சரித்திர 
ஆசிரியர்கள்‌ விளக்கம்‌ சொல்லுகிறார்கள்‌. 


ஆசோரீம்‌. 


வியர்‌ நிபேகாசையும்‌ தர்தாக்கையும்‌ 
உண்டாக்கினார்கள்‌, செப்பர்வியர்‌ 
செப்பர்வாயிமின்‌ தேவர்களாகிய 
அத்ரமலேக்குக்கும்‌' அன்கேக்குக்கும்‌ 
தங்கள்‌ பிள்ளைகளை 
தனித்து வந்தார்கள்‌” (2இராஜா 17:31) 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ சேயீர்‌ 
நாட்டிலிருந்து வடக்கே 
பிரயாணம்பண்ணுகிறார்கள்‌. 


மலை 


திரும்பி 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அவர்கள்‌ சேயீரிலே குடியிருக்கிற தங்கள்‌ 
சகோதரராகிய ஏசாவின்‌ புத்திரரை விட்டு 
புறப்பட்டு, அந்தரவெளி வழியாய்‌ 
ஏலாத்மேலும்‌, எசியோன்கேபோர்மேலும்‌ போய்‌, 
திரும்பிக்கொண்டு, மோவாப்‌ 
வனாந்தரவழியாய்‌ வருகிறார்கள்‌ (உபா 2:8. 


அதன்பின்பு அவர்கள்‌ சேரேத்‌ ஆற்றை 
கடந்துபோகிறார்கள்‌ (உபா 213). அவர்கள்‌ 
சேரேத்‌ ஆற்றை கடக்கும்போது, கர்த்தர்‌ 
தங்களுக்கு சொன்ன வார்த்தையை மோசே 
நினைவுகூருகிறார்‌. கர்த்தருடைய வார்த்தை 
நிறைவேறுகிறது. 


சேரேத்‌ ஆறு அர்னோன்‌ நதிக்குள்‌ 
பாய்கிறது. து மோவாபியருக்கும்‌, 
அம்மோனியருக்கும்‌ இடையிலுள்ள வடக்கு 
எல்லையாகும்‌. (எண்‌ 21:13), 
மனிதரான அந்தச்‌ 
தங்களுக்கு. 
க்‌ 
இஸ்ரவேல்‌ 
விட்டுப்‌ 


நடுவிலிருந்து மாண்டுபோக, 
புத்திரர்‌ காதேஸ்பர்னேயாவை 


புறப்பட்டது முதற்கொண்டு, சேரேத்‌ ஆற்றைக்‌ 


கடக்குமட்டும்‌, சென்ற காலம்‌ முப்பத்தெட்டு 
வருஷமாயிற்று (உபா 2:14). 

இஸ்ரவேல்‌ புத்திர்‌ முப்பத்தெட்டு 
வருஷமாக வனாந்தரத்தில்‌ அலைந்து திரிந்த 
விவரம்‌ வருமாறு : 

காதேசில்‌ இஸ்ரவேலர்‌ கர்த்தருக்கு 
எதிராகக்‌ கலகம்‌ பண்ணிய நாளிலிருந்து, 
(எண்‌ 13-14), சேரேத்‌ ஆற்றைக்‌ கடந்து 
போகும்‌ வரையிலும்‌ 38 வருஷமாயிற்று, 
சேரேத்‌ ஆறு மோவாபின்‌ வடக்கு எல்லையில்‌ 
உள்ளது. 


ஆவது வசனத்தில்‌ 
நாற்பது வருஷங்களில்‌: 
அடங்கும்‌. 

இந்த 38 வருஷத்தில்‌ சீனாய்‌ மலையில்‌ 
அவர்கள்‌ பதினொறு, மாதங்கள்‌ 
தங்கியிருந்த காலமும்‌ அடங்கும்‌. எகிப்து 
தேசத்திலிருந்து புறப்பட்டு, 
முறையாக  காதேசிற்குப்‌ 
பண்ணுவதற்குச்‌ சுமார்‌ 
வருஷங்களாயிற்று. 
யோர்தானைக்‌ 
தேசத்திற்குப்‌ மிரவேசிபபதற்கு, 
மாதங்கள்‌ ஆயிருக்கலாம்‌. 


பிரயாணம்‌. 
இரண்டு 
பின்பு, 
கானான்‌ 
மேலும்‌ சில 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


சேரேத்தின்‌ ஆற்றைக்‌ கடக்கும்போது 
இஸ்ரவேல்‌ புத்திரரில்‌ மூத்த சந்‌ 
மரித்துப்போனார்கள்‌. (உபா 
வருஷக்காலங்களில்‌ ர்கள்‌ 
போயிருக்கிறார்கள்‌. (எ 
தேசத்திற்குள்‌. பிரவேசிக்கும்போது, 
அவர்களுடைய பிரயாணக்காலம்‌ நாற்பது 
வருஷங்களாக இருக்கும்‌. 


இன்னும்‌ 


13-14) கானான்‌ 


சீகோனோடும்‌, 
(எண்‌ 21) அமலேக்கோடும்‌ 
(எண்‌ 31) யுத்தம்‌ பண்ண வேண்டும்‌. 
யோர்நானின்‌ கிழக்குப்‌ பகுதியிலுள்ள 
பட்டணங்களைப்‌ புதுப்பித்து, அதில்‌ குடியேற 
வேண்டும்‌. யோசு 3 ஆவது அதிகாரத்தில்‌ 
யோர்தான்‌ நதியைக்‌ கடந்து போவதைப்‌ 
பற்றிக்கூறப்பட்டிருக்கிறது. அதற்குள்‌ 
இந்தச்‌ சம்பவங்களெல்லாம்‌ நிறைவேற 
வேண்டும்‌. 


அவர்கள்‌ 
ஓகோடும்‌ 


அவர்கள்‌ பாளயத்தின்‌ நடுவிலிருந்து 
மாண்டு ஒழியுமட்டும்‌ கர்த்தரின்‌ கை 
அவர்களை நிர்மூலமாக்கும்பிக்கு 
அவர்களுக்கு விரோதமாயிருக்கிறது 
(உபா 2:15). 


தத்தமனிதர்‌ எல்லாரும்‌ த்தின்‌ 
நடுவிலிருந்த செத்துத்‌ தபின்பு, 
(உபா 236). கர்த்தர்‌ மோசேயோடு பேசுகிறார்‌ 


இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ 
சந்ததியார்‌ மோவாைக்‌. 
யோர்தானுக்கு அருகில்‌ 
கர்த்தர்‌ அவர்களை 
எண்‌ 1344 ஆகிய அதிகாரங்களில்‌ 
தாம்‌ கூறிய நியாயத்‌ தீர்ப்புக்களைக்‌ 
கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரர்மீது. 
நிறைவேற்றி விடுகிறார்‌ (உபா 2:14-18). 


சீனாய்‌. மலையிலே 
எண்ணித்தொகையேற்றப்பட்ட இஸ்ரவேல்‌ 
புத்திரரில்‌, ஒருவர்கூட வாக்குப்பண்ணப்பட்ட 
கானான்‌ தேசத்தைப்‌ பார்க்கவில்லை. 


பழைய 

ங்க. 

வருவதற்குக்கூட 
த 


அவர்கள்‌ பிதாக்களுக்கு 
ஆணைய்படுக்கொடுக்த 
காணமாட்டார்கள்‌: _ எனக்குக்‌ 
உண்டாக்கினவர்களில்‌ ஒருவரும்‌ 
காணமாட்டார்கள்‌" (எண்‌ 14:23). 


விரிவுரை 
COMMENTARY 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தருடைய 

கட்டளைக்கு கீழ்ப்படியவேண்டும்‌. அவருடைய 

அசட்டைபண்ணக்கூடாது. 

ஏதோமியரைக்‌ குறித்தும்‌, 

குறித்தும்‌, அம்மோன்‌ 

ண இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 

கட்டளையைக்‌. 

கொடுத்திுக்கறார இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 

கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய மிகவும்‌ 
கவனமாயிருக்கவேண்டும்‌. 


கர்த்தர்‌ மோசேயை நோக்கி, 
அப்பொழுது கர்த்தர்‌ என்னை நோக்கி: நீ 
மோவாபை வருத்தப்படுத்தாமலும்‌, 
அவர்களோடே  போர்செய்யாமலும்‌: ்‌ 
அவர்கள்‌ தேசத்தில்‌ உனக்கு ஒன்றும்‌ 
சுதந்தரமாகக்‌ கொடேன்‌: ஆர்‌ என்னும்‌. 
பட்டணத்தின்‌ சீமையை லோத்‌ புத்திரருக்குச்‌ 
சுதந்தரமாகக்‌ கொடுத்தேன்‌" (உபா 2:9) 
என்று சொல்லியிருக்கிறார்‌ 


கர்த்தர்‌ மோவாபைக்குறித்து 

சொன்னதுபோல 'ஈநோமியணக்குறிக்றும்‌ 
அம்மோன்‌ புத்திரரைக்குறித்தும்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கு 

ஆகையினால்‌ 

ஏதோமியரையும்‌, மோவாபியரையும்‌, அம்மோன்‌ 
புத்திரரையும்‌ வருத்தப்படுத்தக்கூடாது 
அவர்களுக்கு விரோதமாக போர்‌ 
செய்யக்கூடாது. 


மோவாபியர்‌ 
சேர்ந்தவர்கள்‌. 
பட்டணத்தின்‌ 
பத்தருக்குச்‌ 
29) என்றும்‌, “அம்மோன்‌ 
பத்திரின்‌ நேசத்தில்‌ ஒன்றும்‌ உனக்குச்‌ 
சுதந்தரமாகக்‌ கொடேன்‌; அதை லோத்‌ 
புத்திரருக்குச்‌ சுதந்தரமாகக்‌ 
கொடுத்திருக்கிறேன்‌” (உபா 2:19) என்றும்‌ 

கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
அம்மோன்‌. புத்திரரின்‌ தேசத்தில்‌ 
ஒன்றும்‌ அவர்க சுதந்தரமாகக்‌ 
கொடுக்கப்‌ படவில்லை. கர்த்தர்‌ அதை லோத்‌ 
_, சுதந்தரமாகக்‌ 


லோத்தின்‌ 
ஆர்‌ 
சீமையை 
சுதந்தரமாகக்‌ கொடுத்தேன்‌" 





உபாகமம்‌ - 
DEUTERONOMY - 


BALWETHER 
பிய 


கர்த்தர்‌ அம்மோன்‌ புத்திரருக்கு: 
சுதந்தரமாகக்‌ கொடுத்த தேசத்தை அவர்‌ 
இஸ்ரவேல்‌ சுதந்தரமாகக்‌ 
கொடுக்கவில்லை. 
இரண்டு  ஜாதியாருக்கு சுதந்தரமாகக்‌ 
கொடுப்பதில்லை. “அம்மோன்‌ புத்திரரின்‌ 
தேசத்தில்‌ ஒன்றும்‌ உனக்கு சுதந்தரமாகக்‌ 
கொடேன்‌” (உபா 2:19) என்று கர்த்தர்‌ 
இஸ்ரவேல்‌  புத்திரருக்கு தெளிவாகச்‌ 
சொல்லுகிறார்‌. 

கர்த்தர்‌... தம்முடைய ஜனத்திற்கு, 
ஏராளமான நன்மைகளை செய்கிறார்‌. 
அவர்களுடைய கைகளின்‌ கிரியைகளை 
ஆசீர்வதிக்கிறார்‌. கர்த்தர்‌ நமக்கு 
கொடுக்கும்‌ ஆசீர்வாதங்களில்‌ நாம்‌. 
திருப்தியோடிருக்கவேண்டும்‌. கர்த்தர்‌ நம்மை 
ஆசிர்வதிப்பதுபோலவே மற்றவர்களையும்‌ 
ஆசீர்வதிக்கிறார்‌. மற்றவர்களுக்கு 
கொடுக்கப்படும்‌ ஆசீர்வாதம்‌ நமக்கும்‌ 
வேண்டும்‌ என்று நாம்‌ பேராசைப்படக்கூடாது. 


தேசம்‌ மாத்திரமே 
இஸ்ரவேல்‌ புத்திரருடைய  சுதந்தரதேசம்‌. 
அவர்கள்‌ மற்ற தேசங்களை சுதந்தரிக்க 
வேண்டுமென்று ஆசைப்படக்கூடாது. கர்த்தர்‌ 
நம்மை மாத்திரமே நேசிக்கிறார்‌ என்றும்‌, 
அவர்‌ நம்மை நேசிப்பதுபோல வேறு 
யாரையும்‌ நேசிப்பதில்லை என்றும்‌ நாம்‌ 
இறுமாப்பாய்‌ நினைக்கக்கூடாது. 
கர்த்தரிடத்தில்‌ பட்சபாதமில்லை. அவர்‌ 
நம்மிடத்தில்‌ அன்புகூருவதுபோல, 
பிறரிடத்திலும்‌ அன்புகூருகிறார்‌. கர்த்தருடைய 
ஜனமாகிய நாம்‌, நம்முடைய சுயவிருப்பம்‌ 
நிறைவேறவேண்டும்‌ என்று ஆசைப்படாமல்‌, 
கர்த்தருடைய விருப்பம்‌ நிறைவேறவேண்டும்‌ 
என்று தீர்மானித்து, அவருடைய 
த்தத்‌ நம்மை 


கானான்‌ 


சித்தத்திற்கு 
ஒப்புக்கொடுக்கவேண்டும்‌. 


மோசே இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கு மோவாபியரைப்பற்றியும்‌. 
ஏதோமியரைப்பற்றியும்‌ சொன்ன சரித்திர 
சம்பவங்கள்‌, கர்த்தர்‌ மோசேக்கு சொன்ன 
செய்தியாகும்‌. கர்த்தர்‌ தனக்கு சொன்னதை 
மோசே இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
சொல்லுகிறார்‌. 

மோசே இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு. 
'மோவாபியரின்‌ சரித்திரத்தையும்‌, 
ஏதோமியரின்‌ சரித்திரத்தையும்‌ சொன்ன 
பின்பு, அம்மோன்‌ புத்திரரின்‌ சரித்திரத்தையும்‌ 
சொல்லுகிறார்‌. 


விரிவுரை 
COMMENTARY 


சீகோன்‌ 
உபா 2:24-87 


உபா 224. 
பிரயாணம்பண்ணி, 
ஆற்றைக்‌. 

எஸ்போனின்‌ 


நீங்கள்‌ எழுத்த 
அர்னோன்‌ 
கடத்துயோங்கன்‌; 
ராஜாவாகிய சீகோன்‌ 
என்னும்‌ எமோரியனையும்‌ அவண்‌: 
தேசத்தையும்‌ உன்‌ கையிலே 
ஒப்புக்கொடுத்தேன்‌; இதுமுதல்‌ அதைக்‌. 
சுதத்தரித்துக்கொள்ளும்படி. 
அவனோடே யுத்தஞ்செய்‌. 


வானத்தின்கீழ்‌ 


செய்ய இன்று நான்‌ தொடங்குவேன்‌; 
அவர்கள்‌ உன்‌ கீர்த்தியைக்‌ 
கேட்டு, உன்னிமித்தம்‌ நடுங்கி, 
'வேதனணைப்படுவார்கள்‌ என்றார்‌. 


உபா 2:28, 
கெதெமோத்‌ 
'எஸ்போனின்‌ 
சிகோனிடத்தில்‌, சமாதான 
வார்த்தைகளைச்‌. சொல்லும்படி. 
ஸ்தானாபதிகளை அனுப்பி: 


அப்பொழுது நான்‌ 


வனாந்தரத்திலிருந்து, 
ராஜாவாகிய 


நான்‌ உம்முடைய 

கடந்துபோகும்படி. 

உத்தரவுகொடும்‌; வலதுபுறம்‌ 

இடதுபுறம்‌ சாயாமல்‌ பெரும்பாதை 
வழியாய்‌ நடப்பேன்‌. 


உபா 5:28. சேயிரில்‌ குடியிருக்கிற 
ஏசாவின்‌ புத்திரரும்‌, ஆர்‌ பட்டணத்தில்‌ 
குடியிருக்கிற மோவாபியரும்‌ எனக்குச்‌. 
செய்ததுபோல, நீரும்‌, நான்‌ 
'யோர்தானைக்‌ கடந்து, எங்கள்‌. 
தேவனாகிய கர்த்தர்‌ எங்களுக்குக்‌ 
கொடுக்கிற தேசத்தில்‌ சேருமட்டும்‌, 


உபா 2. எனக்குப்‌ புசிக்க 
ஆகாரத்தையும்‌ குடிக்கத்‌ 
தண்ணீரையும்‌ கிரயத்துக்குத்‌ தாரும்‌; 
நான்‌  கால்நடையாய்க்‌ கடத்து 
'போகமாத்திரம்‌ உத்தரவுகொடும்‌ 
என்று சொல்லி அனுப்பினேன்‌. 





உபாகமம்‌ - 
DEUTERONOMY - 


BALWETHER 
பிய 


உபா 2:30. ஆணாலும்‌ தன்‌ தேசத்தைக்‌ 
கடத்து போகும்படி, எஸ்போனின்‌: 
ராஜாவாகிய சீகோன்‌ நமக்கு 

உத்தரவு கொடுக்கவில்லை; 
இத்நானில்‌ இருக்கிறதூபோல, உன்‌ 
தேவனாகிய கர்த்தர்‌ அவனை உன்‌ 
கையில்‌ ஒப்புக்கொடுக்கும்படி, அவன்‌ 
மனதைக்‌ கடினப்படுத்தி, 
அவன்‌ இருதயத்தை 
உரங்கொள்ளப்பண்ணியிருத்தார்‌. 


கர்த்தர்‌ 


'சீகோளையும்‌ 


உனக்கு 


உபா 31. அப்பொழுது 
என்னை நோக்கி: இதோ, 
அவன்‌... தேசத்தையும்‌ 
ஒப்புக்கொடுக்கப்‌ போகிறேன்‌; 
இதுமுதல்‌ அவன்‌ தேசத்தை 
வசப்படுத்தி, ௬தந்தரித்துக்கொன்‌ 
என்றார்‌. 


உபா 232, சிகோன்‌ தன்னுடைய 
எல்லா ஜனங்களோடுங்கூட நம்மோடே 
யுத்தம்பண்ணப்‌ புறப்பட்டு, யாகாசிலே 
வந்தான்‌. 


உபா 2:33. அவனை நம்முடைய 
தேவனாகிய கர்த்தர்‌ நமக்கு. 
ஒப்புக்கொடுத்தார்‌; நாம்‌ அவனையும்‌. 
அவன்‌ குமாரரையும்‌ அவனுடைய சகல்‌ 
ஜனங்களையும்‌ முறிய அடித்து, 


உபா 2:34. அக்காலத்தில்‌ அவன்‌ 
பட்டணங்கனையெல்லாம்‌ பிடித்து, 
சகல பட்டணங்களிலும்‌ இருந்த ஸ்திரீ 
புருஷரையும்‌, பின்னைகனையும்‌, 
ஒருவரையும்‌ மீதியாகவைக்காமல்‌ 
சுங்காரம்பண்ணினோம்‌. 


உபா 995. 
தாம்‌ பிடித்த 
கொள்ளையடித்த 
மாத்திரம்‌ 

வைத்துக்கொண்டோம்‌. 


மிருகஜீவன்களையும்‌ 
பட்டணங்களில்‌ 
பொருன்களையு 
நமக்கென்று. 


உபா 2:36. அர்ணோன்‌ ஆற்றங்கரையில்‌ 
இருக்கிற ஆரோவேரும்‌ 
ஆற்றண்டையில்‌ இருக்கிற பட்டணமும்‌ 
தொடங்கி, கீலேயாத்வரைக்கும்‌ நமக்கு 
எதிர்த்துதிற்கத்தக்க அரணிப்பான 
பட்டணம்‌ இருந்ததில்லை, 
எல்லாவற்றையும்‌ நம்முடைய 
தேவனாகிய நமக்கு. 
ஒப்புக்கொடுத்தார்‌. 


கர்த்தர்‌ 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


உபா 2:87. அம்மோன்‌ புத்திரருடைய 
தேசத்தையும்‌, யாயோக்‌ 
ஆற்றங்கரையிலுன்ன இடங்களையும்‌, 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ ஏதோமியர்‌, 
மோவாபியர்‌, அம்மோன்‌ புத்திரர்‌ ஆகியோரின்‌ 
தேசங்களைச்‌ சுற்றி 
பிரயாணம்பண்ணுகிறார்கள்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனத்தார்‌. அந்த ஜாதியாரைவிட ஜனம்‌ 
பெருத்தவர்களாகவும்‌, பலமிக்கவர்களாகவும்‌ 
இருக்கிறார்கள்‌. மேலும்‌ ஏதோமியர்‌, 
மோவாபியர்‌, அம்மோன்‌ புத்திரர்‌ 
ஆகியோரின்‌ தேசங்கள்‌ செழிப்பான 
தேசங்களாகயிருக்கிறது. 
புத்திரரோ இன்னும்‌ தங்கள்‌ 
தேசத்திற்குப்போய்‌ 
அவர்கள்‌ இப்போது, 
சஞ்சரித்துக்கொண்டிருக்கிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
மோவாபியர்‌, அம்மோன்‌ 
ஆகியோரின்‌ 
ஆசைப்படக்கூடாது என்றும்‌, 
வருத்தப்படுத்தக்கூடாது 
அவர்களுக்கு 
போர்செய்யக்கூடாது என்றும்‌ 
குட்டளையிடுகிறார்‌. இஸ்ரவேல்‌. 
கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிகிறார்கள்‌. 


ஏதோமியர்‌, மோவாபியர்‌, அம்மோன்‌ 


தேசங்க: 
இருந்தாலும்‌, 
கர்த்தருடைய 
அந்த 
அந்த 
தேசத்தைச்சுற்றி பிரயாணம்பண்ணுகிறார்கள்‌. 


கீழ்ப்படிந்து, 


கர்த்தருடைய ஜனத்தார்‌ 
இச்சையடக்கமாயிருக்கிறார்கள்‌. இஸ்ரவேல்‌ 
புத்திர்‌ அந்த தேசத்தாருக்கு விரோதமாக 
போர்செய்யவில்லை. 





உபாகமம்‌ - 
DEUTERONOMY - 


(யய 
பிய 


இஸ்ரவேல்‌ 


கட்டளைக்கு 


தம்முடைய 
கீழ்ப்படிந்து, ஏதோமியர்‌, 
மோவாபியர்‌, அம்மோன்‌ புத்திரர்‌ ஆகிய 
தேசத்தாரை வருத்தப்படுத்தாமல்‌,. 
அவர்களுக்கு விரோதமாக போர்செய்யாமல்‌, 
அவர்களுடைய தேசங்களைச்‌ சுற்றி 
அமைதியாக  பிரயாணம்பண்ணுவதற்காக, 
கர்த்தர்‌ தம்முடைய ஜனத்தை 
ஆசீர்வதிக்கிறார்‌. தம்முடைய 
வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததினால்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கு ஏற்பட்ட நஷ்டத்தை, 
கர்த்தர்‌ எமோரியர்‌ மூலமாக ஈடுகட்டுகிறார்‌. 

கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரை நோக்கி, 
“நீங்கள்‌ எழுந்து பிரயாணம்பண்ணி, 
அர்னோன்‌ ஆற்றைக்‌ கடந்துபோங்கள்‌: 
எஸ்போனின்‌ ராஜாவாகிய சீகோன்‌ என்னும்‌ 
எமோரியனையும்‌ அவன்‌ er 
உன்‌ கையிலே  ஒப்புக்கொட 
இதுமுதல்‌ அதைச்‌ சதத்தரத்தத்கொ்ளும்க 
அவனோடே யுத்தஞ்செய்‌' (பா 2:24) 
என்றும்‌, 


“வானத்தின்கீழ்‌ எங்குமுள்ள ஜனங்கள்‌ 
உன்னாலே திகிலும்‌ 

செய்ய 

அவர்கள்‌ உன்‌ 

உன்னிமித்தம்‌ நடுங்கி, வேதனைப்படுவார்கள்‌" 
(உபா 2:25) என்றும்‌ சொல்லுகிறார்‌. 


ஜனத்தார்‌ 


470 வருஷங்களுக்கு 
தேவன்‌  ஆபிரகாமிற்கு 
பண்ணிய தேசத்தைச்‌ 


முன்பாகத்‌. 
வாக்குத்தத்தம்‌ 
சுதந்தரித்துக்‌ 
ஆரம்பமாகிறது. 
; ஆதி 1548-21) 
இஸ்ரவேல்‌ 


மோவாபியர்‌, 

அம்மோனியர்‌, பெலிஸ்தர்‌, மேலும்‌ பல 
ஜனங்களையும்‌ ஆட்சி புரிகிறார்கள்‌. 
சோமு 58,10). 

எஸ்போனின்‌ ராஜவாகிய சீகோனுக்கு 
விரோதமாக தாங்கள்‌ வயுத்தம்பண்ணி, 
அவனுடைய தேசத்தைச்‌ 
சுதந்தரித்துக்கொள்வோம்‌ என்று, 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ எதிர்பார்க்கவில்லை. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ எதிர்பாராத 
காரியத்தை கர்த்தர்‌ செய்யச்சொல்லுகிறார்‌. 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


'சீகோனையும்‌, அவனுடைய தேசத்தையும்‌ 
உன்‌ கையிலே ஒப்புக்கொடுத்தேன்‌" என்று 
புத்திரருக்கு, 


வார்த்தை மோசேக்கு 
.. ஆச்சரியமாயிருக்கிறது. 


ராஜாவாகிய 
தன்னுடைய 


ஸ்தானாபதிகளை அனுப்புகிறார்‌. 


மோசே 
வனாந்தரத்திலிருந்து 
ராஜாவாகிய சீகோனிடத்தில்‌, சமாதான 
வார்த்தைகளைச்‌ சொல்லும்படி 
ஸ்தானாபதிகளை அனுப்புகிறார்‌ (உபா 2:26). 


எமோரியரோடு யுத்தம்பண்ண மோசே 
விரும்பவில்லை. அவர்கள்‌ 
தேசத்தைக்‌ கடந்து போவதற்கு, உத்தரவு 
கொடுக்குமாறு சீகோனிடத்தில்‌ சமாதான 
வார்த்தைகளைச்‌ சொல்லும்படி 
ஸ்தானாபதிகளை அனுப்புகிறார்‌. வலதுபுறம்‌ 
இடதுபுறம்‌ சாயாமல்‌ பெரும்பாதை வழியாய்‌ 
நடப்போம்‌ என்று உறுதி பண்ணுகிறார்‌. 


எங்களுக்குப்‌ பசிக்க ஆசாரத்தையம்‌ 
குடிக்கத்‌ தண்ணீரையும்‌ ரயத்துக்குத்‌ 
தாரும்‌: நாங்கள்‌ கால்நடையாய்க்‌ கடந்து, 
போகமாத்திரம்‌ உத்தரவுகொடும்‌ என்று 
சொல்லி மோசே  ஸ்தானாபதிகளை 
அனுப்பினார்‌ (உபா 2:26-29), ஆனால்‌ 
சீகோன்‌ றுத்து விட்டான்‌. 
இஸ்ரவேல்‌ 


வேறுபடுத்த." புத்திரர்‌ 
த்தம்‌ 
வேண்டியதாயிற்று. (உபா 2:30-37). 


கெதெமோத்‌ 
எஸ்போனின்‌ 


சீகோனோடு பண்ண 


சீகோனுக்கு, 
யுத்தம்பண்ணவேண்டுமென்று, 


இஸ்ரவேல்‌ 
கடந்துபோகும்படியாக 
வேண்டுமென்று மோசே 
மூலமாக செய்தி சொல்லியனுப்புகிறார்‌. 
மோசேயின்‌ செய்தி சமாதானத்தின்‌ 
செய்தியாகமிருக்கிறது. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
சீகோனுடைய தேசத்தின்‌ வழியாக 
நடப்பதினால்‌, தங்கள்‌ மூலமாக அந்த 
தேசத்திற்கு எந்த சேதமும்‌ ஏற்படாது 
என்று மோசே வாக்குப்பண்ணுகிறார்‌. 


விரோதமாக 
மோசே 
சீகோனுடைய 
புத்திரர்‌ 
உத்தரவு 
தன்‌ ஸ்தானாபதி 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


மோசே தன்னுடைய ஸ்தானாபதிகள்‌ 

எஸ்போனின்‌ ராஜாவாகிய 

நோக்கி, “நான்‌ உம்முடைய 

கடந்துபோகும்படி 

வலதுபுறம்‌ இடதுபுறம்‌ 

சாயாமல்‌ பெரும்பாதை வழியாய்‌ நடப்பேன்‌” 
(உபா 2:27) என்றும்‌, 

*சேயீரில்‌ குடியிருக்கிற ஏசாவின்‌. 
புத்திரரும்‌, ஆர்‌ பட்டணத்தில்‌ குடியிருக்கிற 
மோவாபியரும்‌ எனக்குச்‌ செய்ததுபோல, 
நீரும்‌, நான்‌ யோர்தானைக்‌ கடந்து, எங்கள்‌ 
தேவனாகிய கர்த்தர்‌ எங்களுக்குக்‌ 
கொடுக்கிற. தேசத்தில்‌ சேருமட்டும்‌, 
எனக்குப்‌ புசிக்க ஆகாரத்தையும்‌ குடிக்கத்‌ 
தண்ணீரையும்‌ கிரயத்துக்குத்‌ தாரும்‌: 
நான்‌ கால்நடையாய்க்‌ கடந்து 
போகமாத்திரம்‌ உத்தரவுகொடும்‌" 
(உபா. 2:28,29) என்றும்‌ செய்தி 
'சொல்லியனுப்புகிறார்‌ 

னால்‌ எஸ்போனின்‌ 
முரட்டுக்குணமுள்ளவனாகவும்‌, 
இருதயமுள்ளவனாகவும்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ தன்‌ 
வழியாய்க்‌ கடந்துபோவதற்கு 
அனுமதி கொடுக்கவில்லை. 


ராஜாவோ 
கடினமான 
இருக்கிறான்‌. 


தேசத்தின்‌ 
'சீகோன்‌ 
கர்த்தரே 
சீகோனுடைய மனதைக்‌ கடினப்படுத்துகிறார்‌ 


இருதயத்தை 
சீகோளையும்‌. 


இஸ்ரவேல்‌. 


அவனுடைய 
உரங்கொள்ளப்பண்ணுகிறார்‌. 
அவனுடைய தேசத்தையும்‌ 
புத்திரருடைய கையிலே. 
ஒப்புக்கொடுக்கவேண்டும்‌ என்பதும்‌, 
சீகோனுடைய தேசத்தை இஸ்ரவேல்‌ புத்திர்‌ 
சுதந்தரித்துக்கொள்ளும்படி அவனை 

யுத்தம்‌ செய்யவேண்டும்‌ 
கர்த்தருடைய சித்தமாயிருக்கிறது. 


மோசே எஸ்போனின்‌ 
சீகோனிடத்தில்‌. 
ஸ்தானாபதிகளை சமாதான செய்திகளோடு 
அனுப்புகிறார்‌. “ஆனாலும்‌ தன்‌ தேசத்தைக்‌ 
கடந்து போகும்படி, எஸ்போனின்‌ ராஜாவாகிய 
சீகோன்‌ நமக்கு உத்தரவு கொடுக்கவில்லை; 
இந்நாளில்‌ இருக்கிறதுபோல, உன்‌ 
தேவனாகிய கர்த்தர்‌ அவனை உன்‌ கையில்‌ 
ஒப்புக்கொடுக்கும்பி, அவன்‌ மனதைக்‌ 
குடினப்படுத்தி, அவன்‌ இருதயத்தை 
உரங்கொள்ளப்பண்ணியிருந்தார்‌ 
(உபா 2:30) என்று மோசே சொல்லுகிறார்‌. 


டம்‌ 


ர்‌ ட்ட 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மோசே உபா 2:26-29 ஆகிய 
வசனங்களில்‌ சீகோனிடம்‌ அறிவிக்கும்‌ 
காரியங்கள்‌ நியாயமானவைகள்‌. 
சீகோன்‌ தன்னையும்‌, தன்‌ ஜனங்களையும்‌ 
யுத்தம்‌ பண்ணாமல்‌ தவிர்த்திருக்கலாம்‌. 
ஆனால்‌ சீகோன்‌ இறுமாப்பானவன்‌, 
பெருமைக்காரன்‌. சமாதான வார்த்தைகளை 
ஏற்றுக்‌ கொள்ளாதவன்‌: சீகோன்‌ 
யுத்தத்திற்கு ஆயத்தமாகிறான்‌. 

அப்பொழுது 
நோக்கி, “இதோ, 


உனக்கு 


கர்த்தர்‌ மோசேயை 
சீகோனையும்‌ அவன்‌ 
ஒப்புக்கொடுக்கப்‌ 

'துமுதல்‌. அவன்‌ 
தேசத்தை வசப்படுத்தி, கதந்தரிந்துக்கொள்‌' 
(உபா 2:31) என்று சொல்லுகிறார்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
விரோதமாக இன்னும்‌ யுத்தம்பண்ண 
புறப்பட்டுப்போகவில்லை. ஆனால்‌ 
சீகோனோ, இஸ்ரவேல்‌. பத்திக்கு 
விரோதமாக யுத்தம்பண்ண 
முந்திக்கொள்கிறான்‌. சீகோன்‌ தன்னுடைய 
அழிவுக்கு நேராக விரைந்து ஓடி வருகிறான்‌. 


சீகோன்‌ தன்னுடைய எல்லா 
ஜனங்களோடுங்கூட இஸ்ரவேல்‌ புத்திரரோடே 
யுத்தம்பண்ணப்‌ புறப்பட்டு, யாகாசிலே 
வருகிறான்‌ (உபா 2:32). 


சீகோனுக்கு 


"சீகோனை நம்முடைய தேவனாகிய 
கர்த்தர்‌ நமக்கு ஒப்புக்கொடுத்தார்‌; நாம்‌ 
அவனையும்‌ அவன்‌ குமாரரையும்‌ 
அவனுடைய சகல ஜனங்களையும்‌ முறிய 
அடித்து, அக்காலத்தில்‌ அவன்‌ 
பட்டணங்களையெல்லாம்‌ பிடித்து, சகல. 
பட்டணங்களிலும்‌ இருந்த ஸ்திரீ புருஷரையும்‌, 
பிள்ளைகளையும்‌, ஒருவரையும்‌ 
மீதியாகவைக்காமல்‌ சங்காரம்பண்ணினோம்‌. 
மிருகஜீவன்களையும்‌ நாம்‌ பிடித்த 
பட்டணங்களில்‌ கொள்ளையடித்த 
பொருள்களையுமாத்திரம்‌ 

வைத்துக்கொண்‌ டோம்‌" 

என்று மோசே சீகோனோடு நடைபெற்ற 
யுத்தத்தைப்பற்றியும்‌, அந்த 
யுத்தத்திகே கர்த்தர்‌ சீகோனை தங்கள்‌ 


ஒப்புக்கொடுத்த துபற்றியும்‌ 





உபாகமம்‌ - 
DEUTERONOMY - 


BALWETHER 
சபரிய 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
யுத்தம்‌ பண்ணியதினால்‌ 
விளைவுகளின்‌ விவரம்‌ வருமாறு : 


சீகோனோடு 
ம்‌ 


1. அவனை ம்‌ 
கர்த்தர்‌ நமக்கு 
(உபா 2:33) 


நம்முடைய தேவனாகிய 
ஒப்புக்கொடுத்தார்‌. 


நாம்‌ அவனையும்‌ அவன்‌ குமாரரையும்‌ 


அவள்‌ பட்டணங்களையெல்லாம்‌. 
பிடித்தோம்‌ (உபா 2:34) 


பட்டணங்களிலும்‌ இருந்த ஸ்திரீ 
புருவரையும்‌, பிள்ளைகளையும்‌. 
ஒருவரையும்‌ மீதியாகவைக்காமல்‌ 
சங்காரம்பண்ணினோம்‌. 


மிருகுஜீவன்களையும்‌ 
கொள்ளையடித்தோம்‌ (உபா 2:35) 
பட்டணங்களில்‌ கொள்ளையடித்த 
பொருள்களையுமாத்திரம்‌ நமக்கென்று 
வைத்துக்கொண்டோம்‌. 


நமக்கு எதிர்த்துநிற்கத்தக்க 
அரணிப்பான பட்டணம்‌ இருந்ததில்லை, 
எல்லாவற்றையும்‌ 
தேவனாகிய கர்த்தர்‌ 
ஒப்புக்கொடுத்தார்‌ (உபா 2:36) 


| சீகோனுக்கு விரோதமாக நடைபெற்ற 
இஸ்ரவேல்‌ 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அவர்கள்‌ இஸ்ரவேலின்‌ சத்துருக்களாக 
மரித்துப்போகவில்லை. அவர்கள்‌ எல்லோரும்‌. 
தேவனுடைய நீதிக்கு பலிகளாக 
செலுத்தப்படுகிறார்கள்‌. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
சீகோனுடைய பட்டணங்களையெல்லாம்‌ 
பிடிக்கிறார்கள்‌. 
அர்னோன்‌ ஆற்றங்கரையில்‌ 
இருக்கிற ஆரோவேரும்‌ ஆற்றண்டையில்‌ 
இருக்கிற. பட்டணமும்‌ தொடங்கி, 
கீலேயாத்வரைக்கும்‌. நமக்கு 
எதிர்த்துநிற்கத்தக்க அரணிப்பான பட்டணம்‌ 
, எல்லாவற்றையும்‌ 
தேவனாகிய கர்த்தர்‌, 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு ஒப்புக்கொடுக்கிறார்‌ 
(உபா 2:36). 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ அம்மோன்‌ 
புத்திரருடைய தேசத்தையும்‌, யாபோக்‌ 
ஆற்றங்கரையிலுள்ள இடங்களையும்‌, 
மலைகளிலுள்ள பட்டணங்களையும்‌, 
இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
தங்களுக்கு விலக்கின மற்ற இடங்களையும்‌ 
சேராமல்‌ விலகிப்போகிறார்கள்‌ (உபா 2:37) 


ச ராஜ்யத்திற்கு அம்மோன்‌ 
வடமேற்கு உள்ளது. ஓகின்‌ 
ராஜ்யத்திற்கு போன்‌ தென்மேற்கில்‌ 
உள்ளது. யாப்போக்கு ஆற்றுக்கு அருகில்‌ 
அம்மோன்‌ அமைந்திருக்கிறது. யாப்போக்கு 
ஆறு சீகோனையும்‌, ஓகையும்‌ இரண்டாகப்‌ 
பிரிக்கிறது. இந்த ஆற்றின்‌ கரையில்‌ 
யாக்கோபு கர்த்தரின்‌ தூதனோடு யுத்தம்‌ 
பண்ணினார்‌. (ஆதி 32:22-32), மோவாப்‌, 
ஏதோமியரின்‌ தேசங்களைப்‌ போன்று 
அம்மோனியரின்‌ தேசமும்‌ இந்த சமயத்தில்‌ 

ந்து விலக்கப்பட்டிருக்கிறது. 
(உபா 2:4-23) 


சீகோன்‌ 
திசை! 





உபாகமம்‌ - 
DEUTERONOMY - 


இஸ்ரவேல்‌ 
ராஜாவாகிய ஓகை: 
சம்பவத்தையும்‌, அவனுடைய தேசத்தை 
பிடித்துக்கொண்ட சம்பவத்தையும்‌ மோசே 
இந்த அதிகாரத்தில்‌ சொல்லுகிறார்‌ 


(உபா 3:1-1, 


இஸ்ரவேல்‌ 
இக்கரையிலே, 
பிடித்துக்கொண்ட 
இஸ்ரவேலின்‌ 
கோத்திரத்தாருக்கு 
கொடுக்கிறார்‌ (உபா 31247). 
இரண்டரைக்‌ கோத்திரத்தாருக்கு ஒரு சில 
நிபந்தனைகளையும்‌ சொல்லுகிறார்‌ 
(உபா 3:18-20). 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ ஆரம்பித்திருக்கிற 
ஈசுவா கானான்‌ 

தொடர்ந்து 
மோசே 


புத்திரர்‌ 


பாசானின்‌ 


முறியடித்த 


புத்திரர்‌ 
தேசங்களை 


யோர்தானுக்கு 


த்திலே 
மேற்கொள்ளவேண்டுமென்று. 
அவருக்கு ஆலோசனை சொல்லி, அவரை 
உற்சாகப்படுத்துகிறார்‌ (உபா 3:2122). 


கானான்‌ தேசத்தைப்‌ 
கர்த்தர்‌ தனக்கு, 
கொடுத்தருளவேண்டுமென்று மோசே 
விண்ணப்பம்பண்ணுகிறார்‌ (உபா 3:23-25). 
கர்த்தரோ மோசேயின்‌ விண்ணப்பத்தை 
அங்கீகரிக்க மறுத்துவிடுகிறார்‌ 
(உபா 3:26-29) 


பார்க்கும்படி 
உத்தரவு 


ஓக்‌ 
உபா 94-11 


உபா 30. பின்பு நாம்‌ திரும்பி, 
பாகானுக்குப்‌ போகிற  வழியாய்ப்‌ 
போனோம்‌; பாசானின்‌ ராஜாவாகிய ஓக்‌ 
தன்னுடைய சகல ஜனங்களோடும்‌ 
நம்மோடே. எதிர்த்து 
யுத்தம்பண்ணும்படி. புறப்பட்டு, 
எத்ரேயிக்கு வந்தான்‌. 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


உபா 8:2. அப்பொழுது கர்த்தர்‌ என்னை: 
நோக்கி: அவனுக்குப்‌ 
பயப்படவேண்டாம்‌; அவனையும்‌ 
அவனுடைய ஜனங்கள்‌ எல்லாரையும்‌ 
அவன்‌ தேசத்தையும்‌ உன்‌ கையில்‌ 
ஒப்புக்கொடுத்தேன்‌;  எஸ்போனிலே. 
குடியிருத்த எமோரியரின்‌ ராஜாவாகிய 
சீகோனுக்கு தீ செய்தது போல, 
அவனுக்கும்‌ செய்வாய்‌ என்றார்‌. 


உபா 3:3. அப்படியே நம்முடைய 
தேவனாகிய கர்த்தர்‌ பாசானின்‌ 
ராஜாவாகிய ஓகையும்‌ அவனுடைய 
சகல்‌ ஜனங்களையும்‌ நம்முடைய 
கையில்‌ ஒப்புக்கொடுத்தார்‌; அவனுக்கு. 
ஒருவரும்‌ மீதியாயிராமற்‌ போகுமட்டும்‌ 
அவனை முறிய அடித்தோம்‌. 


உபா 3:4. அக்காலத்திலே அவனுடைய 
பட்டணங்கனையெல்லாம்‌ பிடித்தோம்‌; 
அவர்களிடத்தில்‌ நாம்‌ 
பிடித்துக்கொள்ளாத பட்டணம்‌ 
இல்லை; பாசானிலிரு ந்த ஓகின்‌ 
ராஜ்யமான அறுபது பட்டணங்களுள்ள 
அர்கோப்‌ தேசம்‌ முழுவதையும்‌ 
பிடித்தோம்‌. 


உபா 3:5, அந்தப்‌ பட்டணங்களெல்லாம்‌ 
உயர்த்த மதில்களாலூம்‌ வாசல்களாலும்‌ 
தாழ்ப்பான்களாதூம்‌ 
அரணாக்கப்பட்டிருந்தது; அவைகள்‌ 
அன்றி, மதிலில்லாத பட்டணங்களும்‌ 
அநேகம்‌. 


உபா 90. 
சங்காரம்பண்ணினோம்‌; 

எஸ்போனின்‌: 

சிகோனுக்குச்‌ செய்ததுபோல்‌, அந்த 
எல்லாப்‌ பட்டணங்களிலுமுன்ன 
புருஷரையும்‌ ஸ்திரீகனையும்‌ 
பின்னைகனையும்‌ 
சங்காரம்பண்ணினோம்‌. 


உபா 37. 
பட்டணங்களிலுன்ன ஆஸ்தியையும்‌. 
சகல மிருகஜீவன்களையும்‌. 
நமக்கென்று கொள்ளையிட்டோம்‌. 


ஆனாலும்‌ 





உபாகமம்‌ - 
DEUTERONOMY - 


BALWETHER 
பிய 


உபா 3:8. இப்படியே யோர்தானுக்கு 
இப்புறத்திலுன்ன அர்னோன்‌ 
நதிதொடங்கி, 'எர்மோன்‌ 
மலைவரைக்குமுன்ன தேசத்தை நாம்‌ 
அக்காலத்தில்‌ எமோரியருடைய 
இரண்டு ராஜாக்கனிடத்திலுமிருத்து 
பிடித்தோம்‌. 


உபா 94, சீதோனியர்‌ எர்மோனைச்‌: 
சீரியோன்‌ என்கிறார்கள்‌; எமோரியரோ 
அதைச்‌ சேனீர்‌ என்கிறார்கள்‌. 


உபா 8:10. சமனான நாட்டின்‌ எல்லாப்‌ 
பட்டணங்களையும்‌, கீலேயாத்‌: 
முழுவதையும்‌, சல்காயி, எத்ரேயி 
என்னும்‌ பாசானிலிருந்த ஓகுடைய 
ராஜ்யத்தின்‌ பட்டணங்கள்மட்டுமுன்ன 
பாசான்‌ முழுவதையும்‌ பிடித்தோம்‌. 


உபா 811. மீத்திருத்த இராட்சதரில்‌ 
பாசானின்‌. ராஜாவாகிய ஓக்‌ 
என்பவன்மாத்திரம்‌ தப்பியிருத்தான்‌; 
இரும்பினாற்‌ செய்த அலது! 
கட்டில்‌ மனிதருடைய 

முழத்தின்படியே, ஒன்பது முழ நீறும்‌ 
நாலு முழ அகலமுமாயிருந்தது; அது 
அம்மோன்‌ புத்திரருடைய 


ரப்பாபட்டணத்தில்‌ இருக்கிறதல்லவா? 
பண்டக புத்திரருக்கு 


பாசான்‌ 


ஒப்புக்கொடுத்திருக்கிறார்‌. 
பெரிய தேசம்‌. அது 
தேசம்‌. அக்காலத்தில்‌ பாசானின்‌ எருதுகள்‌ 
மிகவும்‌ பிரபல்யமானவை. 


பாசானின்‌ 
இராட்சதன்‌. 
நிரளானது. அது 
ஆனாலும்‌ இஸ்ரவேல்‌ 
முறியடிக்கிறார்கள்‌. கர்த்தர்‌ ஓதையும்‌. 
அவனுடைய ஜனங்கள்‌ எல்லாரையும்‌, 
அவன்‌ தேசத்தையும்‌ இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
கையிலே ஒப்புக்கொடுத்திருக்கிறார்‌. 


ராஜாவாகிய ஓக்‌ 


அவர்களை 
அவர்கள்‌ 
அவர்கள்‌ 
கைகளிலே, 
சாதாரண 


கர்த்தர்‌ 
ஒப்புக்கொடுக்கும்போது, 
இராட்சதர்களாகயிருந்தாலும்‌, 
இஸ்ரவேல்‌  புத்திரருடைய 
வெட்டுக்கிளிகளைப்போல. 
ஜனங்களாயிருப்பார்கள்‌. 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ சர்வவல்லமையுள்ளவர்‌. 
அவருக்கு விரோதமாக யாராலும்‌ எதிர்த்து 
நின்று யுத்தம்பண்ண முடியாது. 
கர்த்தருடைய வல்லமைக்கு முன்பாக, 
மனுஷருடைய வல்லமை ஒன்றுமில்லாமல்‌ 
போய்விடும்‌. ஒகின்‌ சேனையில்‌ திரளான 
இராணுவ வீரர்கள்‌ இருக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ எல்லோருமே பலசாலிகள்‌. ஒயின்‌ 
தேசத்திலே அரணான பட்டணங்கள்‌ 
மாத்திரம்‌ அறுபது இருக்கிறது. இவை தவிர 
மதிலில்லாத பட்டணங்களும்‌ அநேகம்‌ 
இருக்கிறது. ஆனாலும்‌ இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
பாசானின்‌ ராஜாவாகிய ஒகையும்‌, 
அவனுடைய சகல ஜனங்களையும்‌ 
முறியடிக்கிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌. 
ராஜாவாகிய ஒருக்கு, 
யுத்தம்பண்ணின சம்பவத்தை 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
சொல்லுகிறார்‌. 


“பின்பு நாம்‌ திரும்பி, 
போகிற வழியாய்ப்‌ போனோம்‌; 
ராஜாவாகிய ஒக்‌ தன்‌ 
ஜனங்களோடும்‌. 
கநதஸ்ண்ணுப்ட 
வந்தான்‌" (உபா 34) 


சொல்லுகிறார்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ சீகோணையும்‌, 
எமோரியரையும்‌ முழுவதுமாக அழித்த பின்பு, 
யாப்போக்கிலிருந்து யோர்தான்‌ 
நதிக்கரையிலுள்ள அர்னோன்‌ தேசம்‌ 
வரையிலும்‌ சுதந்தரித்துக்‌ கொள்கிறார்கள்‌. 
அதன்‌ பின்பு, அவர்கள்‌ பாசானுக்குச்‌. 
சென்று, பாசானின்‌ ராஜாவாகிய ஓகை 
ஜெயிக்கிறார்கள்‌ (உபா 3:1-22). 


பாசானின்‌ 


புத்திரர்‌ 


ஞுஙகப்படுத்தி 


பாசானுக்குப்‌ 
பாசானின்‌ 


என்று மோசே 


ஓக்‌. ஒரு இராட்சதன்‌. இவன்‌ 
ரெபாமீமியரில்‌ ஒருவன்‌. இவனுடைய 
கட்டில்‌ இரும்பினால்‌ செய்யப்பட்டிருக்கிறது. 
அதன்‌ நீளம்‌ 
அகலம்‌ நாலு முழம்‌. 
இராட்சத சந்ததியார்‌ 
பலத்திருக்கிறார்கள்‌. ஆனால்‌ ரெபாமீமியரோ 
அழிந்துபோய்க்‌ 'கொண்டிருக்கிறார்கள்‌. 
மீந்திருந்த இராட்சதரில்‌ ஒக்‌ என்பவன்‌ 
மாத்திரம்‌ தப்பியிருக்கிறான்‌ (உபா 3:11) 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


BALWETHER 
பிய 


ஓக்‌ தன்னுடைய சுயபலத்தையும்‌, 
தன்னுடைய இராணுவத்தின்‌ பலத்தையும்‌ 
நம்புகிறான்‌. அவனுடைய இருதயம்‌: 
கடினப்பட்டிருக்கிறது. பாசானின்‌ ராஜாவாகிய 
ஓக்‌ இஸ்ரவேல்‌ புத்திர்களோடு எதிர்த்து: 
யுத்தம்பண்ணும்படி புறப்பட்டு வருகிறான்‌. 
அவன்‌ தன்னுடைய அழிவைத்தேடி வேகமாக 
புறப்பட்டு வருகிறான்‌. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
ஒகையும்‌ அவனுடைய சகல ஜனங்களையும்‌ 
பார்த்து பயப்படக்கூடாது. 

கர்த்தர்‌ மோசேயை நோக்கி, 
“அவனுக்குப்‌ பயப்படவேண்டாம்‌: அவனையும்‌ 
அவனுடைய ஜனங்கள்‌ எல்லாரையும்‌ அவன்‌ 
தேசத்தையும்‌ உன்‌ 
ஒப்புக்கொடுத்தேன்‌; 
குடியிருந்த  எமோரியரின்‌ 
சீகோனுக்கு நீ செய்தது போல, அவனுக்கும்‌ 
செய்வாய்‌" (உபா 3:2) என்று சொல்லுகிறார்‌ 


மோசே. கர்த்தரை நம்புகிறார்‌ 
மோசேயின்‌ விசுவாசம்‌ உறுதியாயிருக்கிறது. 
அவர்‌ கர்த்தருக்கு பயப்படுகிறவர்‌ 
கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள்‌ மனுஷருக்கு 
பயப்படமாட்டார்கள்‌. மோசே பாசானின்‌ 
ராஜாவாகிய ஒகை பார்த்தோ, அல்லது 
அவனோடு வருகிற அவனுடைய சகல 
ஜனங்களையும்‌ பார்த்தோ பயப்படவில்லை. 
ஆனாலும்‌ கர்த்தர்‌ மோசேயை நோக்கி, 
“அவனுக்கு பயப்படவேண்டாம்‌" என்று. 
சொல்லுகிறார்‌. 
மோசே பாசானின்‌ ராஜாவாகிய ஒகுக்கு 
பயப்படாவிட்டாலும்‌, இஸ்ரவேல்‌ புத்திரரில்‌ 
அநேகர்‌ அவனுக்கு பயப்படுகிறார்கள்‌. 
அவன்‌ ஒரு இராட்சதனாகயிருப்பதினாலும்‌, 
திரளான ஜனங்கள்‌ 
எதிராக யுத்தம்பண்ண 
அவர்களைப்‌ பார்த்து. 
இஸ்ரவேல்‌ புத்திரரில்‌ சிலர்‌ பயப்படுகிறார்கள்‌. 
அவர்கள்‌ ஓகை பார்த்து பயப்படவேண்டாம்‌. 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
ஜனத்தாருக்கு 
மறுபடியுமாய்ச்‌ 
சொல்லவேண்டும்‌. கர்த்தர்‌ ஓகையும்‌, 
அவனுடைய ஜனங்கள்‌ எல்லாரையும்‌, 
அவனுடைய தேசத்தையும்‌ இஸ்ரவேல்‌. 
புத்திரர்‌ கையிலே ஒப்புக்கொடுத்திருக்கிறார்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌. ஒகையும்‌ 
அவனுடைய ஜனங்களையும்‌ 
அழித்துப்போட்டு, அவனுடைய தேசத்தைக்‌ 
கட்டிக்கொள்ளவேண்டும்‌ என்பது 
கர்த்தருடைய சித்தமாயிருக்கிறது. 


கர்த்தருடைய வார்த்தையை 


விரிவுரை 
COMMENTARY 


இஸ்ரவேல்‌ ஐஜனத்நார்‌ கர்த்தருடைய 
ர்த்தையை நம்புகிறார்கள்‌. அவர்கள்‌. 
கர்த்தருக்குள்‌ திடன்கொள்கிறார்கள்‌. ஒகும்‌ 
அவனுடைய சகல. ஜனங்களும்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரரோடே எதிர்த்து 
யுத்தம்பண்ணும்படி புறப்பட்டு வரும்போது, 
இஸ்ரவேல்‌ புத்திரரும்‌ அவர்களை எதிர்த்து 
யுத்தம்பண்ணுகிறார்கள்‌. யுத்தம்‌ 
கர்த்தருடையது. கர்த்தர்‌ தம்முடைய 
வார்த்தையின்‌ பிரகாரம்‌, ஒகையும்‌, 
அவனுடைய ஜனங்களையும்‌, அவனுடைய 
தேசத்தையும்‌ இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கையிலே 
ஒப்புக்கொடுக்கிறார்‌. 


மோசே இந்த சம்பவத்தை இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கு நினைவுபடுத்தி சொல்லுகிறார்‌. 
'அப்படியே நம்முடைய தேவனாகிய கர்த்தர்‌ 
பாசானின்‌ ராஜாவாகிய ஒகையும்‌ 
அவனுடைய சகல ஜனங்களையும்‌ நம்முடைய 
ஒப்புக்கொடுத்தார்‌; அவனுக்கு 
மீதியாயிராமற்‌ போகுமட்டும்‌. 
அடித்தோம்‌" (உபா 


டைய 
ம்‌ பிடித்தோம்‌: 
அவர்களிடத்தில்‌ நாம்‌ பிடித்துக்கொள்ளாத 
பட்டணம்‌ இல்லை; பாசானிலிருந்த ஓகின்‌ 
ராஜ்யமான அறுபது பட்டணங்களுள்ள 
அர்கோப்‌ தேசம்‌ முழுவதையும்‌ பிடித்தோம்‌” 
(உபா 3:4) என்றும்‌ மோசே சொல்லுகிறார்‌ 


போர்தான்‌... நதிமின்‌ கிழக்கு 
பகுதியிலுள்ள தேசம்‌ அனைத்தும்‌ 
அர்கோப்‌ தேசம்‌ என்று அழைக்கப்படுகிறது. 
இது ஒகினுடைய ராஜ்யத்தின்‌ ஒரு 
பகுதியாகும்‌ (உபா 3:4; 1இராஜா 4:13) 


பூர்வகாலங்களில்‌ அர்கோபில்‌ இராட்சத 
சந்ததியார்‌ குடியிருந்தார்கள்‌. அவர்களுடைய 
பெரிய வீடுகள்‌ இன்றும்‌ புதைபொருள்‌ 
ஆராய்ச்சியின்‌ மூலமாக ஆய்வு செய்யப்பட்டு 
வருகிறது. வீட்டுச்சுவர்களின்‌ அகலம்‌ 5 
முதல்‌ 8 அடி வரையிலும்‌ உள்ளது. வீட்டின்‌: 
கூரை 20 முதல்‌ 30 அடி உயரம்‌ வரையிலும்‌ 
உள்ளது. நிலைக்கதவுகளின்‌ உயரம்‌ 
சுமார்‌ 10 அடியாகும்‌. 


அந்தம்‌ பட்டணங்களெல்லாம்‌ 
உயர்ந்த மதில்களாலும்‌ வாசல்களாலும்‌ 
தாழ்ப்பாள்களாலும்‌ அரணாக்கப்பட்டிருக்கிறது; 
அவைகள்‌ அன்றி, மதிலில்லாத. 
பட்டணங்களும்‌ அநேகம்‌ (உபா 3:5). 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


BALWETHER 
பிய 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ அவைகளையும்‌ 
சங்காரம்பண்ணுகிறார்கள்‌; அவர்கள்‌ 
எஸ்போனின்‌ ராஜாவாகிய சீகோனுக்குச்‌ 
செய்ததுபோல, அந்த எல்லாப்‌ 
பட்டணங்களிலுமுள்ள பருஷரையும்‌ 
ஸ்திரீகளையும்‌ பிள்ளைகளையும்‌ 
சங்காரம்பண்ணுகிறார்கள்‌ (உபா 3:6) 


உபா 3:4 ஆவது வசனத்தில்‌ ஓகின்‌ 
ராஜ்யத்தில்‌ _ 
இருந்ததாகக்‌ 
இவை 


பட்டணங்கள்‌ 
கூறப்பட்டிருக்கிறது. 
மதில்களாலும்‌ 
வாசல்களாலும்‌ தாழ்ப்பாள்களாலும்‌ 
அரணாக்கப்பட்டிருக்கிறது. அவைகள்‌ அன்றி. 
பட்டணங்களும்‌. 


அறுபது 


உயர்ந்த 


மதிலில்லாத 
அநேகமிரக்கிறது 


இஸ்ரவேல்‌ 
முழுவதுமாக அழிக்கவில்லை 
சேக்கு அவர்கள்மீது 
உண்டாயிற்று (எண்‌ 3143-19) இப்பொழுது 
இஸ்ரவேல்‌ புத்திரர்கள்‌ எதிரிகளைச்‌ சங்காரம்‌ 
பண்ண வேண்டிய பிரகாரமாகச்‌ 
சங்காரம்‌ பண்ணி விடுகிறார்கள்‌. மீதியான்‌ 


புத்திரர்‌ 


(எண்‌ 31:18). 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ பட்டணங்களிலுள்ள 
ஆஸ்தியையும்‌ சகல மிருகஜீவன்களையும்‌. 
தங்களுக்கென்று கொள்ளையிடுகிறார்கள்‌ 
(பா 3:7). மீதியானில்‌ கொள்ளையிட்ட 
பொருட்கள்‌ யுத்தம்‌ பண்ணியவர்களுக்கும்‌, 
'சபையாருக்கும்‌ பிரித்துக்‌ கொடுக்கப்படுகிறது 
(எண்‌ 31:25: 


பாசான்‌ தேசத்திலுள்‌ 
பட்டணங்களையும்‌ இஸ்ரவேல்‌ 
பிடித்துக்கொள்கிறார்கள்‌ ர்‌ 
சகல 
கொள்ளையிடுகிறார்கள்‌. 


பிடித்துக்கொள்கிறார்கள்‌ (உபா 3:8) 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மோவாபிற்கும்‌, 
இடையில்‌ அர்னோன்‌ நதி எல்லையாக 
அமைந்திருக்கிறது. எர்மோன்‌ மலை 
பாலஸ்தீன தேசத்திற்கு வடக்கு கடைசியில்‌ 
உள்ளது. யாப்போக்கு நதி எமோரியரின்‌ 
இரண்டு ராஜ்யங்களைப்‌ பிரிக்கிறது. 
வரன்‌ ஜனந்தார்‌ சமனான 
எல்லாப்‌ பட்டணங்களையும்‌, 
சிவத்‌ முழுவதையும்‌, சல்காயி, எத்ரேயி 
என்னும்‌  பாசானிலிருந்த  ஒகுடைய 
ராஜ்யத்தின்‌ பட்டணங்கள்மட்டுமுள்ள பாசான்‌ 
முழுவதையும்‌ பிடித்துக்கொள்கிறார்கள்‌ 
(உபா 3:10). 
மோசே பாசானுக்கு 
யுத்தத்தைப்பற்றிச்‌ 
பழங்காலத்து பி்‌ சம்பவங்களையும்‌ 
சொல்லுகிறார்‌. இஸ்ரவேல்‌ 
பத்திரை நோக்கி, “சீதோனியர்‌ எர்மோணைச்‌ 
சீரியோன்‌ என்கிறார்கள்‌; எமோரியரோ 
அதைச்‌ சேனீர்‌ என்கிறார்கள்‌” (உபா 35) 
என்று சொல்லுகிறார்‌. ஓகின்‌ கீழிருந்த 
பாசானியரும்‌, எமோரியராகவே 
இருக்கிறார்கள்‌. 


சீரியோன்‌ என்னும்‌ பெயருக்கு 
மார்க்கவசம்‌ என்று பொருள்‌.  சேனீர்‌ 
என்னும்‌ பெயருக்கு போர்க்கவசம்‌ என்று 
பொருள்‌. 


மேலும்‌ மோசே. இஸ்ரவேல்‌. 
ஜனத்தாரிடம்‌, இந்த யுத்தத்தைப்பற்றிச்‌: 
சொல்லும்போது, “மீந்திருந்த இராட்சதரில்‌ 
பாசானின்‌ ராஜாவாகிய ஒக்‌ 
என்பவன்பாத்திரம்‌ தப்பியிருந்தான்‌ ; 
இரும்பினாற்‌ செய்த அவனுடைய கட்டில்‌ 
மனிதருடைய கை முழத்தின்படியே, ஒன்பது 
2 நீளமும்‌ நாலு முழ அகலமுமாயிருந்தது: 
அம்மோன்‌ புத்திரருடைய 
வப்ற ணத்தில்‌ இருக்கிறதல்லவா?” 
(உபா 3:11) என்றும்‌ சொல்லுகிறார்‌. 


இராட்சதர்‌ என்பதற்கான 
வார்த்தை ராஃப்பா” 
ரெப்பாயீமியர்‌ இராட்சத. 
பூர்வகாலங்களில்‌ இவர்கள்‌ 
தேசத்தில்‌ குடியிருந்தார்க 


சீகோனுக்கும்‌. 


எபிரெய 
என்பதாகும்‌. 
சந்ததியார்‌. 
பாலஸ்தீன 
ஆபிரகாமின்‌. 


470 வருஷங்களுக்கு முன்பு நடைபெற்ற 
சம்பவம்‌. (ஆதி 14:5) 





உபாகமம்‌ - 
DEUTERONOMY - 


BALWETHER 
பிய 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ ஓகோடு யுத்தம்‌ 
பண்ணியதினால்‌ ஏற்பட்ட விளைவுகளாவன: 
1. தேவனாகிய கர்த்தர்‌ பாசானின்‌ 
ராஜாவாகிய  ஒகையும்‌ அவனுடைய 
சகல ஜனங்களையும்‌ இஸ்ரவேலர்‌ 
கையில்‌ ஒப்புக்கொடுத்தார்‌ (உபா 3:3). 


ஒகுக்கு ஒருவரும்‌ மீதியாயிராமற்‌ 
போகுமட்டும்‌ இஸ்ரவேலர்‌ அவனை 
முறிய அடித்தார்கள்‌. 

இஸ்ரவேலர்‌ அறுபது பட்டணங்களை 
பிடித்தார்கள்‌. அந்தப்‌ 
பட்டணங்களெல்லாம்‌ உயர்ந்த 
மதில்களாலும்‌ வாசல்களாலும்‌ 
தாழ்ப்பாள்களாலும்‌ அரணாக்கப்‌ 
பட்டிருந்தது: அவைகள்‌ அன்றி, 
மதிலில்லாத பட்டணங்களும்‌ அநேகம்‌ 
(உபா 3:4-5), 


இஸ்ரவேலர்‌ அவைகளையும்‌ 
சங்காரம்பண்ணினார்கள்‌ ; அவர்கள்‌ 
எஸ்போனின்‌. ராஜாவாகிய 
சீகோனுக்குச்‌ செய்ததுபோல, அந்த 
எல்லாப்‌ பட்டணங்களிலுமுள்ள 
புருஷரையும்‌ ஸ்திரீகளையும்‌ 
பிள்ளைகளையும்‌ 
சங்காரம்பண்ணினார்கள்‌ (உபா 3:6). 


பட்டணங்களிலுள்ள 
சகல. மிருகஜீவன்களையும்‌ 
இஸ்ரவேலர்‌ தங்களுக்கென்று 
கொள்ளையிட்டார்கள்‌ (உபா 3:7). 


இப்புறத்திலுள்ள 
நதிதொடங்கி, 
மலைவரைக்குமுள்ள 
இஸ்ரவேலர்‌ 
எமோரியருடைய 
ராஜாக்களிடத்திலுமிருந்து 
பிடித்தார்கள்‌. (உபா 3:8-9). 


ஆஸ்தியையும்‌ 


யோர்தானுக்கு 


'இஸ்ரவேலர்‌ சமனான நாட்டின்‌ எல்லாப்‌. 
பட்டணங்களையும்‌, கீலேயாத்‌ 
முழுவதையும்‌, சல்காமி, எத்ரேயி 
என்னும்‌ பாசானிலிருந்த ஒகுடைய 
ராஜ்யத்தின்‌ பட்டணங்கள்மட்டுமுள்ள 
பாசான்‌ முழுவதையும்‌ பிடித்தார்கள்‌ 
(உபா 310). 


விரிவுரை 
COMMENTARY 


இரண்டரைக்கோத்திரம்‌ 
உபா 8:2-20. 


உபா 312. அக்காலத்திலே 
சுதத்தரமாகப்பெற்றுக்கொண்ட 
தேசத்தை அர்னோன்‌ நதியருகேயுன்ன 
ஆரோவேர்‌ தொடங்கி, கிலேயாத்‌ 
மலைநாட்டில்‌ பாதியையும்‌, அதிலி. 
ருக்கிற பட்டணங்களையும்‌, 
குபனியருக்கும்‌ 


காத்தியருக்கும்‌ 
கொடுத்தேன்‌. 


உபா 3:18. கீலேயாத்தின்‌ மற்றப்‌ 
பங்கையும்‌, ஓகின்‌ ராஜ்யமாயிருத்த 
பாசான்‌ முழுவதையும்‌, மனாசேயின்‌ 
பாதிக்‌ கோத்திரத்துக்குக்‌ கொடுத்ததும்‌ 
அன்றி, இராட்சத தேசமென்னப்பட்ட. 
பாசானுக்குன்னான அர்கோப்‌ சீமை 
யாவையும்‌ கொடுத்தேன்‌. 


உபா 9:44. மனாசேயின்‌ குமாரனாகிய 
யாவீர்‌ அர்கோப்‌ சீமை முழுவதையும்‌ 
கேசூரியர்‌ 


நாமத்தின்படியே. 
அவோத்யாயீர்‌ என்று 
அது இந்நான்‌ 
வழங்கிவருகிறது. 


உபா 3:15. மாகீருக்குக்‌ கீலேயாத்தைக்‌ 
கொடுத்தேன்‌. 


உபா 9:19. மேலும்‌ கீலேயாத்‌ தொடங்கி 
அம்னோன்‌ நதி ஓடுகிற பன்னத்தா்கும்‌ 
கடையாதந்தரமுமான (ம்மோன்‌' 
யுத்திரரின்‌ எல்லையாகிய வர்க்க 


ஆனுமட்டும்‌ இருக்கிற தேசத்தையும்‌, 


உபா 807. கின்னரேத்‌ தொடங்கி 
அண்தோத்‌ பிஸ்காவுக்குக்‌ தாழ்வாய்க்‌ 
கிழக்கே இருக்கிற உப்புக்கடலான 
சமனான வெளியின்‌ கடல்மட்டும்‌, 
யோர்தானின்‌ எல்லைக்குள்‌ அடங்கிய 
சமனான வெளியையும்‌, 
குயனியருக்கும்‌ காத்தியருக்கும்‌ 
கொடுத்தேன்‌. 


பேரிட்டான்‌, 
வரைக்கும்‌ 





BALWETHER ப்‌ 


பிய 


உபா 308. அக்காலத்திலே நான்‌ 
உங்களை நோக்கி: உங்கள்‌ 
தேவனாகிய கர்த்தர்‌ உங்களுக்கு இத்த 
தேசத்தைக்‌ ச௬ுதந்தரமாகக்‌ கொடுத்தார்‌; 
யுத்தஞ்செய்யத்தக்கவர்கனாகிய 
நீங்கள்‌ எல்லாரும்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரரான உங்கள்‌ சகோதரருக்கு 
முன்னே ஆயுதபாணிகளாக நடத்து 
போங்கள்‌. 


உபா 3:19. 

உங்கள்‌ பின்னைகளும்‌ 
ஆடுமாடுகளும்மாத்திரம்‌ 
உங்களுக்குக்‌ கொடுத்த 
பட்டணங்களில்‌ இருக்கட்டும்‌; 
உங்களுக்குத்‌ திரனான ஆடுமாடுகள்‌ 
உண்டென்று அறிவேன்‌. 
உபா 3:20. ஆனாலும்‌ 
கர்த்தர்‌ உங்களை 
'இளைப்பாறப்பண்ணினதுபோல, 
உங்கள்‌. சகோதரரையும்‌. 
'இளைப்பாறப்பண்ணி, யோர்தானுக்கு 
அப்புறத்தில்‌ உங்கள்‌ தேவனாகிய 
கர்த்தர்‌ கொடுக்கிற தேசத்தைச்‌. 
சுதந்தரித்துக்கொள்ளுமட்டும்‌ நீங்கள்‌: 
இருந்து, பின்பு அவரவர்‌ 
உங்களுக்குக்‌ கொடுத்த 
௬தந்தரத்துக்குத்‌ திரும்புவீர்கனாக. 
என்றேன்‌. 


யோர்தானுக்கு 

தேசங்களை கர்த்தர்‌ 

புத்திரருடைய கையிலே. ஒப்புக்கொடுக்கிறார்‌. 
அந்த தேசத்தாருக்கு விரோதமாக. 
நடைபெற்ற யுத்தங்களில்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கு ஜெயம்‌ கிடைக்கிறது. 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ அவர்களுடைய தேசம்‌ 
முழுவதையும்‌ பிடித்துக்கொள்கிறார்கள்‌. 
மோசே யோர்தான்‌ நதிக்கு இப்புறத்திலுள்ள 


காத்‌ 


த்தார்‌ 
சுதந்தரமாகப்‌ பிரித்துக்கொடுக்கிறார்‌. 


யோர்தானுக்கு இப்பறத்திலுள்ள 
தேசத்தை மோசே இஸ்ரவேலின்‌ இரண்டரைக்‌ 
கோத்திரத்தாருக்கு பிரித்துக்கொடுத்த 
சம்பவம்‌, எண்ணாகமம்‌ 32-ஆவது 
அதிகாரத்தில்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 


- விரிவுரை 


DEUTERONOMY - COMMENTARY 


மோசே 
சுதந்தரமாகப்பெற்றுக்கொண்ட 
அர்னோன்‌ நதியருகேயுள்ள ஆரோவேர்‌ 
தொடங்கி, கீலேயாத்‌ மலைநாட்டில்‌ 
பாதியையும்‌, அதிலிருக்கிற பட்டணங்களையும்‌, 
ரூபனியருக்கும்‌ காத்தியருக்கும்‌ 
கொடுக்கிறார்‌ (உபா 3:12). 


தேசத்தை 


மோசே கீலேயாத்தின்‌ மற்றப்‌ பங்கையும்‌, 
ஓகின்‌ ராஜ்யமாயிருந்த பாசான்‌ முழுவதையும்‌, 
மனாசேயின்‌ பாதிக்‌  கோத்திரத்துக்குக்‌ 
கொடுத்ததும்‌ அன்றி, இராட்சத 
தேசமென்னப்பட்ட பாசானுக்குள்ளான 
அர்கோப்‌ சீமை யாவையும்‌ கொடுக்கிறார்‌ 
(உபா 3:13). 


ஈட்சத தேசம்‌ என்பது ரெப்பாமீமின்‌ 
நோமாகம்‌ இ ம்‌ "அ சளனின்‌ 
கட்டினான்‌. 
ரெப்பாமீமும்‌ எண்‌. 
எண்‌ 2:10-12,20-23; ஆதி 6:3; எண்‌ ந 
ஆகிய வசனங்களில்‌ கூறப்பட்டிருக்கிற 
மற்ற இராட்சத சந்ததியாரும்‌ சேர்ந்து 
சுதந்தரித்துக்‌ கொண்டார்கள்‌. 
மனாசேயின்‌ குமாரனாகிய _ யாவீர்‌ 
அர்கோப்‌ சீமை முழுவதையும்‌ கேசூரியர்‌ 
மாகாத்தியர்‌ என்பவர்களுடைய எல்லை 
மட்டும்‌ கட்டிக்கொண்டு, அதற்குத்‌ தன்‌ 
நாமத்தின்படியே பாசான்‌ அவோத்யாமீர்‌ 
என்று பேரிடுகிறான்‌, அது இந்நாள்‌ 
வரைக்கும்‌ வழங்கிவருகிறது (உபா 3147 


பாசான்‌ அவோத்யாமீர்‌ 
பெயருக்கு பாசானிலுள்ள யாவீரின்‌ 
கிராமங்கள்‌ என்று பொருள்‌. (யோசு 13:30; 
நியா 10:4; 1இராஜா 4:13; 1நாளா 2:23), 


கீலேயாத்‌ 


என்னும்‌ 


மோசே 
இஸ்ரவேலின்‌ 
கோத்திரத்தாருக்கு பங்கிட்டு 
கொடுக்கும்போது “இந்நாள்‌ வரைக்கும்‌" 
என்னும்‌ வாக்கியத்தைப்‌ பயன்படுத்துகிறார்‌. 

'த வாக்கியத்திற்கு, இந்தப்புஸ்தகம்‌ 
எழுதப்படும்‌ வரைக்கும்‌, அதாவது, எண்‌ 21 
ஆவது அதிகாரத்திலிருந்து உபா 1:3 ஆவது 
வசனத்தின்‌ நாற்பது வருஷங்கள்‌ வரைக்கும்‌ 
என்பது பொருளாகும்‌. 


தேசத்தை 
இரண்டரை 


மோசே மாகீருக்குக்‌. 
கொடுக்கிறார்‌ (உபா 325). 


கீலேயாத்தைக்‌ 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


BALWETHER 
பிய 


மேலும்‌ கீலேயாத்‌ தொடங்கி அர்னோன்‌ 
நதி ஒடுகிற பள்ளத்தாக்கும்‌, 
கடையாந்தரமுமான அம்மோன்‌ புத்திரரின்‌ 
எல்லையாகிய யாபோக்கு  ஆறுமட்டும்‌ 
இருக்கிற தேசத்தையும்‌, கின்னசேத்‌ 
தொடங்கி அஸ்தோத்‌  பிஸ்காவக்குக்‌ 
தாழ்வாய்க்‌ கிழக்கே இருக்கிற உப்புக்கடலான 
சமனான வெளியின்‌ கடல்மட்டும்‌, 
யோர்தானின்‌ எல்லைக்குள்‌ ்‌ 
சமனான வெ: ம 


ரூபனியருக்கும்‌ 
கொடுக்கிறார்‌ (உபா 31677). 


அம்மோனியர்‌ யோர்தான்‌ நதிக்கரையில்‌ 
குடியிருக்கவில்லை.... அவர்கள்‌ யாப்போக்கு 
குடியிருக்கிறார்கள்‌. 
யோர்தான்‌ 
முழுவதும்‌ 
எர்மோன்‌ மலையும்‌ இஸ்ரவேலருக்குரியது. 
அஸ்தோத்‌ பிஸ்கா என்னும்‌ பெயருக்கு 
பிஸ்காவின்‌ நீரூற்றுகள்‌ என்று பொருள்‌ 


மோசே இஸ்ரவேலின்‌ இரண்டு 
கோத்திரத்தாருக்கு, யோர்தானுக்கு 
இப்புறத்திலுள்ள தேசத்தை  சுதந்தரமாகப்‌ 
பிரித்துக்கொடுக்கும்போது ஒரு சில. 
நிபந்தனைகளையும்‌ சொல்லுகிறார்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கானான்‌ தேசத்தைச்‌ 
சுதந்தரிக்கவேண்டும்‌. அந்த தேசத்தை 
சுதந்தரிப்பதற்கு, இப்போது சுதந்தரம்‌: 
பெற்றுக்கொண்ட இரண்டரைக்‌ 
தோத்திரத்தாரும்‌ உதவி செய்யவேண்டும்‌. 
மோசே சொன்ன இந்த நிபந்தனைக்கு 
கீழ்ப்டிவதாக, இரண்டரைக்கோத்திரத்தாரும்‌ 
வாக்குப்பண்ணுகிறார்கள்‌. மோசே அந்த 
சம்பவத்தை இங்கு மறுபடியுமாய்ச்‌ 
சொல்லுகிறார்‌. 

அக்காலத்திலே மோசே இஸ்ரவேலின்‌ 
இரண்டாரைக்கோத்திரத்தா நோக்கி, 
“உங்கள்‌ தேவனாகிய கர்த்தர்‌ உங்களுக்கு 
இந்த தேசத்தைச்‌. அதந்தரமாகக்‌ 
கொடுத்தார்‌; யுத்தஞ்செய்யத்தக்கவர்களாகிய 
நீங்கள்‌ எல்லாரும்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரான 
உங்கள்‌ சகோதரருக்கு. முன்னே 
ஆயுதபாணிகளாக நடந்து போங்கள்‌” 
(உபா 348) என்றும்‌, 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


உங்கள்‌ உங்கள்‌ 
பிள்ளைகளும்‌ உங்கள்‌ 
ஆடுமாடுகளும்மாத்திரம்‌ நான்‌ உங்களுக்குக்‌ 
கொடுத்த உங்கள்‌ பட்டணங்களில்‌ 
இருக்கட்டும்‌: உங்களுக்குத்‌ திரளான 
ஆடுமாடுகள்‌ உண்டென்று அறிவேன்‌" 
(உபா 3:19) என்றும்‌, 


மனைவிகளும்‌. 


தேவனாகிய கர்த்தர்‌ கொடுக்கிற தேசத்தைச்‌ 
சுதந்தரித்துக்கொள்ளுமட்டும்‌. நீங்கள்‌ 
இருந்து, பின்பு அவரவர்‌ நான்‌ உங்களுக்குக்‌ 
கொடுத்த உங்கள்‌ சுதந்தரத்துக்குத்‌ 
திரும்புவீர்களாக” (உபா 3:20) என்றும்‌ 
சொன்னார்‌. 


ரூபனியரும்‌,  காத்தியரும்‌ 
கோத்திரத்தாரோடு 
ஆயுதபாணிகளாகச்‌ செல்ல. 
தேசத்தைச்‌ சுதந்தரிப்பதற்கு அவர்களுக்கு 
உதவி புரிய வேண்டும்‌. அதன்‌ பின்பு, 
அவர்கள்‌ தங்கள்‌ காணியாட்சிக்குத்‌ திரும்பி 
வரலாம்‌. (உபா 3:18-20). 


மற்ற 
சேர்ந்து, 
வேண்டும்‌. 


கானான்‌ தேசத்தை சுதந்தரிப்பதற்கு, 
யோர்தானுக்கு இக்கரையிலே ஏற்கெனவே 
சுதந்தரம்‌ பெற்றுக்கொண்ட இரண்டு 
கோத்திரத்தாரும்‌ உதவி செய்யவேண்டும்‌, 
அவர்களும்‌ கோத்திரத்தாரோடு 
சேர்ந்து கானானியருக்கு விரோதமாக 
யுத்தம்பண்ண வேண்டும்‌. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
கானான்‌ தேசம்‌ முழுவதையும்‌ சுதந்தரிக்கும்‌ 
வரையிலும்‌, இரண்டரைக்கோத்திரத்தாரின்‌ 
மனைவிகளும்‌, அவர்களுடைய பிள்ளைகளும்‌, 
(வர்களுடைய டுமாடுக, 
போர்தாலுக்கு (ண்ட்‌ 
அவர்களுடைய சுதந்தர தேசத்தில்‌ 
இருக்கலாம்‌ என்று மோசே சொல்லுகிறார்‌. 


விசுவாசிகள்‌ தங்களுடைய சுயநலத்தை 
மாத்திரம்‌ பார்க்காமல்‌, "தங்கள்‌ 
குடும்பத்தாரின்‌ பொதுவான நலத்தையும்‌ 
பார்க்கவேண்டும்‌. நம்முடைய குடும்பத்தாரின்‌. 
பிரச்சனைகளை, நம்முடைய சொந்த 
பிரச்சனைகளைப்போல பாவித்து, அவற்றை 
சமாதானமாய்‌ தீர்த்து வைப்பதற்கு முயற்சி 
செய்யவேண்டும்‌. நம்முடைய மொத்த 
சந்தோஷமும்‌, சமாதானமும்‌, 
நமக்கு மெய்யான 

சந்தோஷத்தைக்‌ கொடுக்கும்‌. 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


(யம்‌ 
பிய 


நீ உள்‌ பிள்ளைகளின்‌ 
பிள்ளைகளையும்‌, இஸ்ரவேலுக்கு உண்டாகும்‌ 
சமாதானத்தையும்‌ காண்பாய்‌" (சங்‌ 128:6). 


யோசுவா 
உபா 8:21,22 


உபா 821. அக்காலத்திலே நான்‌ 
யோசுவாவை நோக்கி: 
தேவனாகிய கர்த்தர்‌ 

இரண்டு. ாஜ! 
செய்தவைகனையெல்லாம்‌ 

கண்கள்‌ கண்டது; தீ போய்ச்‌ சேரும்‌ 
எல்லா ராஜ்யங்களுக்கும்‌ கர்த்தர்‌ 
அப்படியே செய்வார்‌. 


உபா 322. அவர்களுக்குப்‌ 
பயப்படீர்கனாக; உங்கள்‌ தேவனாகிய 
கர்த்தர்‌ தாமே உங்களுக்காக. 
யுத்தம்பண்ணுவார்‌ என்று சொன்னேன்‌. 


மோசேக்கு பின்பு யோசுவா 
இஸ்ரவேல்‌  புத்திரருக்கு தலைவராக 
நியமிக்கப்பட்டிருக்கிறார்‌. மோசே 
யோசுவாவுக்கு உற்சாகமான வார்த்தைகளை 
சொல்லுகிறார்‌. மோசே யோசுவாவின்‌ 
மூலமாக இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ எல்லோருக்கும்‌ 
தன்னுடைய வார்த்தைகளை சொல்லுகிறார்‌ 


ளுக்கு பயப்படீர்களாக” 

மோசே கக்க 
புத்திரர்‌ தங்கள்‌ 
பயப்படக்கூடாது. 
தேவனாகிய கர்த்தர்‌ 
புத்திரருக்காக யுத்தம்பண்ணுவார்‌. 
கர்த்தருடைய ஜனத்திற்கு விரோதமாக 
யுத்தம்பண்‌ ணுகிறவர்கள்‌ கர்த்தருக்கு 
விரோதமாக யுத்தம்பண்ணுகிறார்கள்‌. 

மோசே யோசுவாவை நோக்கி, “உங்கள்‌ 
தேவனாகிய கர்த்தர்‌ அந்த இரண்டு 
ராஜாக்களுக்கும்‌ செய்தவைகளையெல்லாம்‌. 
உன்‌ கண்கள்‌ கண்டது: நீ போய்ச்‌ 
சேரும்‌ எல்லா ராஜ்யங்களுக்கும்‌ கர்த்தர்‌ 
அப்படியே செய்வார்‌. அவர்களுக்குப்‌ 
பயப்படீர்களாக; உங்கள்‌ தேவனாகிய 
கர்த்தர்‌ தாமே உங்களுக்காக 
யுத்தம்பண்ணுவார்‌” (உபா 3:21,22) 
என்று சொல்லுகிறார்‌. 


என்று 
இஸ்ரவேல்‌ 
சத்துருக்களுக்கு 

இஸ்ரவேலின்‌ 
தாமே, இஸ்ரவேல்‌. 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அவர்களுக்குப்‌ பயப்படர்களாக" 
என்று மோசே சொல்லுவது, யோசுவாவிற்குக்‌ 
கூறப்பட்டிருக்கும்‌ கட்டளையாகும்‌. கர்த்தர்‌ 
அவர்களுக்காக யுத்தம்‌ பண்ணுவார்‌ 
சீகோனையும்‌, ஒகையும்போல அவர்கள்‌ 
போய்ச்‌ சேரும்‌ எல்லா ராஜ்யங்களுக்கும்‌. 
கர்த்தர்‌ அப்படியே செய்வார்‌. (உபா 3:21-22) 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ தங்களை 
உற்சாகப்படுத்திக்‌ கொள்வதற்கு இரண்டு 
காரியங்களை நினைவுகூரவேண்டும்‌. 
அவையாவன : 1. கர்த்தர்‌ அவர்களுக்கு 
ஏற்கெனவே செய்தது. 2. கர்த்தர்‌ 
அவர்களுக்கு சொல்லியிருக்கிற 
வாக்குத்தத்தங்கள்‌. 

ஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
என்னின்‌ ராஜாவாகிய 
பாசானின்‌ ராஜாவாகிய 
முறியடித்திருக்கிறார்கள்‌. 
கர்த்தர்‌ இவ்விரண்டு 
இஸ்ரவேல்‌ புத்திரருடைய கைகளிலே. 
ஒப்புக்கொடுத்திருக்கிறார்‌. கர்த்தர்‌ இந்த 
இரண்டு ராஜாக்களுக்கும்‌ செய்ததை 
இஸ்ரவேல்‌. புத்திரர்‌ எல்லோரும்‌ 
தங்கள்‌ கண்களால்‌ பிரத்தியட்சமாக 
கண்டிருக்கிறார்கள்‌. 

சீகோனுக்கும்‌, 


வண்ணமாக... அனான்‌ 
எல்லா ராஜாக்களுக்கும்‌ அப்படியே செய்வார்‌ 
“நீ போய்ச்சேரும்‌ எல்லா ராஜ்யங்களுக்கும்‌ 
கர்த்தர்‌ அப்படியே செய்வார்‌" என்று மோசே 
சொல்லுகிறார்‌. இஸ்ரவேல்‌ புத்திரரை 
இரட்சிக்கக்கூடாதபடிக்கு கர்த்தருடைய கரம்‌ 
ஒருபோதும்‌ குறுகிப்போகவில்லை. 


ஏற்கெனவே 
சீகோனையும்‌, 
ஒகையும்‌ 
தேவனாகிய 
ராஜாக்களையும்‌ 


ஓகுக்கும்‌ 
சத்திலுள்ள 


கர்த்தர்‌ மாறாதவர்‌. அவருடைய 


காரியத்தையும்‌ ஆரம்பித்து 
தாம்‌. ஆரம்பித்து 
காரியத்தை கர்த்தர்‌ நிச்சயமாய்‌ முடித்து 


வைப்பவர்‌. 





உபாகமம்‌ - 
DEUTERONOMY - COMMENTARY 


ஒகையும்‌ 

முடியாது. சேனைகளின்‌ கர்த்தர்‌ 
புத்திரருக்காக யுத்தம்பண்ணுவதினால்‌, 
அவர்களுக்கு விரோதமாக எந்த 
சத்துருக்களாலும்‌ யுத்தம்ண்ணி ஜெயிக்க. 
முடியவில்லை. யுத்தம்‌ கர்த்தருடையது. 
ஆகையினால்‌ இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ தங்கள்‌ 
சத்துருக்களுக்கு பயப்படக்கூடாது என்று 
மோசே. யோசுவாவுக்கு ஆலோசனை 
சொல்லுகிறார்‌. 


மோசேயின்‌ ஜெபம்‌ 
உபா 3:23-29 


உபா 3:28. அக்காலத்திலே நான்‌ 
கர்த்தரை நோக்கி: 


உபா 3:94, கர்த்தராகிய ஆண்டவரே, 
நீர்‌ உமது அடியேனுக்கு உமது 
மகத்துவத்தையும்‌ உமது 
வல்லமையுள்ள கரத்தையும்‌ 
காண்பிக்கத்‌ தொடங்கினர்‌; 
வானத்திலும்‌ பூமியிலும்‌ உம்முடைய 
கிரியைகளுக்கும்‌ உம்முடைய 
வல்லமைகளுக்கும்‌ ஒப்பாகச்‌. 
செய்யத்தக்க தேவன்‌ யார்‌? 


உபா 895. நான்‌ கடந்துபோய்‌ 
யோர்தானுக்கு அப்புறத்திலுன்ன அத்த 
நல்ல தேசத்தையும்‌, அத்த நல்ல 
மலையையும்‌, லீபனோனையும்‌ 
பார்க்கும்படி, உத்தரவு கொடுத்தருளும்‌ 
என்று வேண்டிக்கொண்டேன்‌. 


உபா 8:26. கர்த்தரோ உங்கள்‌ 
நிமித்தம்‌ என்மேல்‌ கோபங்கொண்டு, 
எனக்குச்‌ செவிகொடாமல்‌, என்னை 
நோக்கி: போதும்‌, இணி இந்தக்‌. 
காரியத்தைக்குறித்து என்னோடே. 
பேசவேண்டாம்‌. 


க்‌ Coops 


PUBLISHERS 


உபா 3:27. ந 
கொடுமுடியில்‌ ஏதி, 
மேற்கிலும்‌ வடக்கிலும்‌ தெற்கிலும்‌ 
கிழக்கிலும்‌... ஏறெடுத்து, உன்‌ 
கண்களினாலே அதைப்‌ பார்‌; இந்த 
யோர்தானை தீ கடத்துபோவதில்லை. 


உபா 3:28. தீ யோரசுவாவுக்குக்‌. 
கட்டளை கொடுத்து, அவனைத்‌ 
திடப்படுத்திப்‌ பலப்படுத்து; அவன்‌ 
இந்த: ஜனங்களுக்கு முன்பாகக்‌ 
கடத்துபோய்‌, அவனே நீ காணும்‌ 
தேசத்தை அவர்களுக்குப்‌ பங்கிட்டுக்‌ 
கொடுப்பான்‌ என்றார்‌. 


யிஸ்காவின்‌ 
உன்‌ கண்களை 


உபா 3:29. பின்பு பெத்பெயோருக்கு 
எதிரான பன்னத்தாக்கில்‌ 
தங்கியிருந்தோம்‌. 


மோசே கர்த்தரிடத்தில்‌ தனக்காக 
விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. மோசேயின்‌ 
ஜெபத்திற்கு கர்த்தரும்‌ உடனே பதில்‌ 
கொடுக்கிறார்‌ ஆனாலும்‌ மோசே 
எதிர்பார்த்த பதிலை கர்த்தர்‌ அவருக்கு 
சொல்லலில்லை. 

மோசே 
ஜெபம்பண்ணும்போது, 
விண்ணப்பத்தை 
முன்பாக, கர்த்தருடைய 
மகிமைப்படுத்துகிறார்‌. 


மோசே 
"கர்த்தராகிய 
அடியேனுக்கு 


கர்த்தரிடத்தில்‌ 
தன்னுடைய 
சொல்லுவதற்கு 
நாமத்தை 


கர்த்தரை நோக்கி, 
ஆண்டவரே, நீர்‌ உமது 
உமது மகத்துவத்தையும்‌ 
உமது வல்லமையுள்ள கரத்தையும்‌ 
காண்பிக்கத்‌ தொடங்கினீர்‌; வானத்திலும்‌ 
பூமியிலும்‌ உம்முடைய கிரியைகளுக்கும்‌ 
உம்முடைய வல்லமைகளுக்கும்‌ ஒப்பாகச்‌ 
செய்யத்தக்க தேவன்‌ யார்‌?" (உபா 3:24) 
என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தை 
முதலாவதாக மகிமைப்படுத்துகிறார்‌. 


தேசத்திற்குள்‌ 
மோசே 


கானான்‌ 

குறித்து, 
கர்த்தரிடத்தில்‌ விண்ணப்பம்‌ பண்ணிய 
கடைசி சம்பவம்‌. கன்மலையைப்‌ பார்த்து 
பேசுவதற்குப்‌ பதிலாக அதை இரண்டுதரம்‌ 
அடித்ததினால்‌, மோசேக்கு கானான்‌ 
தேசத்திற்குள்‌ பிரவேசிக்கும்‌ சிலாக்கியம்‌ 
கிடைக்கவில்லை. (பா 232. 
உபா 4:21-22; எண்‌ 20:8-13) 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


(யம 
சபரிய 


வாக்குத்தத்த தேசத்திற்குப்‌ பிரவேசிக்க 
கர்த்தர்‌ தன்னை அனுமதிப்பார்‌ என்று மோசே 
நினைக்கிறார்‌. இத்தனை வருஷங்களாக: 
மோசே கர்த்தருக்கு உண்மையுள்ளவராக 
இருந்திருக்கிறார்‌. ஆகையினால்‌, தன்னுடைய 
விண்ணப்பம்‌ அங்கிகரிக்கப்படும்‌ என்பது 
மோசேயின்‌ நம்பிக்கை. தான்‌ மரிக்கும்‌. 
தருவாயில்‌, மோசே இந்த விண்ணப்பத்தை 
ஏறெடுக்கிறார்‌ 


பொதுவாக இப்படிப்பட்ட சூழ்நிலையில்‌ 
எல்லோரும்‌ தங்களுடைய இரக்கத்தைக்‌. 
காண்பிப்பார்கள்‌. க 


காண்பிப்பார்‌ 
எதிர்பார்க்கமுடியாது. கர்த்தர்‌ 
நீதியானதோ, எது நியாயமானதோ அதை 
பட்சபாதமில்லாமல்‌ செய்து முடித்துவிடுவார்‌. 


மோசே கன்மலையை இரண்டுதரம்‌ 
அடித்தது கிறிஸ்துவை மறுபடியும்‌ சிலுவையில்‌ 
அறைந்ததற்கு அடையாளம்‌. அதைக்‌ 
கர்த்தரால்‌ தாங்கிக்‌ கொள்ள முடியவில்லை. 
கையினால்‌ கர்த்தர்‌ மோசேக்குக்‌ 
கொடுத்த நியாயத்தீர்ப்பை அவர்‌ திரும்பப்‌ 
பெற்றுக்‌ கொள்ளவில்லை. மோசேயின்‌ 
விண்ணப்பம்‌ அங்கிகரிக்கப்படவில்லை. (எண்‌ 
20812) 


அதற்கு பின்பு, மோசே கர்த்தரிடத்தில்‌ 
தன்னுடைய விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறார்‌. 
மோசே கர்த்தரை நோக்கி, “நான்‌ 
குடந்துபோய்‌ யோர்தானுக்கு அப்புறத்திலுள்ள 
அந்த நல்ல தேசத்தையும்‌, அந்த நல்ல. 
மலையையும்‌, லீபனோனையும்‌ பார்க்கும்படி 
உத்தரவு கொடுத்தருளும்‌" (உபா 3:25) 
என்று வேண்டிக்கொள்கிறார்‌. 

மோசேயின்‌ பேராசை 


மனதில்‌ 
எதுவுமில்லை. யோர்தானுக்கு 
அப்புறத்திலுள்ள அந்த நல்ல தேசத்தைப்‌ 
பார்க்கும்படி கர்த்தர்‌ தனக்கு 
கொடுத்தருளவேண்டும்‌ 
மோசேயின்‌ விண்ணப்பம்‌. மோசே இவ்வாறு 
ஜெபிப்பதற்கு பதிலாக, “யோர்தானுக்கு 
அப்புறத்திலுள்ள ட நல்ல தேசத்தை 
ஆளுகை செய்வது தனக்கு 
உறு | ்டுநதகுகனைடும்‌!! என்து 
ஜெபம்பண்ணவில்லை. 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஒருபோதும்‌ தன்னுடைய 
சுயமகிமையையோ 
தன்னை எந்த 
வைத்திருந்தாலும்‌, 
எந்த ஸ்தானத்தில்‌ 

எந்த அந்தஸ்தில்‌ 

மோசே எல்லா 

திருப்தியோடிருக்கிறவர்‌ 

இஸ்ரவேல்‌ ஜனத்தாரை 

கழித்த ஆளுகை செய்கிற தன்னுடைய 
தலைமை ஸ்தானத்தை, ஏற்கெனவே 
யோசுவாவுக்கு கொடுத்துவிட்டார்‌. 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
வாக்குப்பண்ணியிருக்கிற 
தேசத்தை கண்களால்‌. 
பார்க்கவேண்டுமென்று மோசே 
விரும்புகிறார்‌. கானான்‌ தேசத்தையும்‌, அந்த 
தேசத்திலுள்ள நல்ல மலையையும்‌, 
வீபனோனையும்‌ பார்க்கவேண்டும்‌ என்பது 
மோசேயின்‌ விருப்பம்‌. 


மோசே கானான்‌ தேசத்திற்குள்‌. 
பிரவேசித்து, அந்த தேசத்திலே இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கு அதிபதியாயிருக்க 
வேண்டுமென்று ஆசைப்படவில்லை. 
கானான்‌ தேசத்திற்குள்‌ 
கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
கிருபையாய்க்‌ 


கர்த்தர்‌ 


புத்திரருக்கு 
'கானான்‌ 
தன்‌ 


அவர்‌ 
பிரவேசித்து, 

த்து கு 
கொடுத்திருக்கிற அந்த நல்ல தேசத்தை, தன்‌ 


எதிர்பார்க்கவில்லை. 
பத்திரர்‌ நிமித்தம்‌. 
கோபங்கொண்டு, 

விண்ணப்பத்திற்கு செவிகொடுக்கவில்லை. 
மோசேமின்‌ விண்ணப்பத்தை கர்த்தர்‌ 
அங்கீகரிக்காமல்‌, நிராகரித்து விடுகிறார்‌. 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


BALWETHER 
பிய 


அவருடைய வார்த்தையின்‌ பிரகாரமாகவும்‌ 
ஜெபிக்க வேண்டும்‌. கர்த்தர்‌ எல்லா 
ஜெபங்களுக்கும்‌ எப்போதும்‌ “ஆம்‌” என்று, 
பதில்‌ கொடுக்கிறார்‌ என்று சிலர்‌ 
கூறுகிறார்கள்‌. ஆனால்‌ சில சமயங்களில்‌ 

என்றும்‌ கூறிவிடுகிறார்‌. 


கேட்கப்படும்‌. அவருடைய ஜெபத்திற்குப்‌ பதில்‌ 
கிடைக்கும்‌. அவர்‌ தேவனுடைய சித்தத்தின்‌ 
பிரகாரமாகவும்‌, அவருடைய 
வாக்குத்தத்தத்தை மையமாக வைத்தும்‌ 

ஜெபிக்க வேண்டும்‌. இயேசு கிறிஸ்துவின்‌ 
நாமத்தினாலே. விசுவாசத்தோடு 
ஜெபிக்கும்போது, கர்த்தர்‌ ஜெபத்திற்குப்‌ பதில்‌ 
கொடுப்பார்‌. அவர்‌ தம்முடைய வார்த்தையை 
நிறைவேற்றுவார்‌. க்‌ 
பண்ணியவர்‌ 

உண்மையுள்ளவர்‌ 


ஜெபத்திற்குப்‌ பதில்‌ கிடைக்கவில்லை 
யென்றால்‌, அதற்குப்‌ பல 

இருக்கலாம்‌. பாவம்‌, 

அலிசுவாசம்‌ ஆகியவை ஜெயத்திற்குப்‌ பதில்‌ 
கிடைப்பதைத்‌ தை 
(மத்‌ 17:20; மத்‌ 21:22), 
பிள்ளைகள்‌ தேவனுடைய 
பிரகாரமாகவே 


அதை 


ஜெபிப்பார்கள்‌. 
(மாற்கு 11:22-24; யோவான்‌ 15:7). 


கர்த்தருடைய வார்த்தையில்‌ 
கோபமும்‌, அவருடைய நீதியான 
நியாயத்தீர்ப்பும்‌ கலந்திருக்கிறது. “கர்த்தரோ 
உங்கள்‌ நிமித்தம்‌ என்மேல்‌ 
கோபங்கொண்டார்‌" என்று மோசே 
சொல்லுகிறார்‌. கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
நிமித்தமாக கோபப்படவேண்டுமென்றால்‌, 
ர்த்தர்‌ அவர்கள்மீது தான்‌ 
ஆனால்‌ கர்த்தரோ 
புத்திரர்‌ நிமித்தமாக, 

'மோசேயின்மேல்‌ கோபப்படுகிறார்‌. 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ மோசேக்கு. 
கோபத்தை உண்டுபண்ணினார்கள்‌. அதன்‌ 
நிமித்தமாக மோசே பாவம்‌ செய்தார்‌. 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


'மேரிபாவின்‌ 
அவருக்குக்‌ 


தண்ணீர்களிடத்திலும்‌ 
கடுங்கோபம்‌ மூட்டினார்கள்‌; 
அவர்கள்‌ நிமித்தம்‌ மோசேக்கும்‌ 
பொல்லாப்பு வந்தது. அவர்கள்‌ அவன்‌ 
ஆவியை விசனப்படுத்தினதினாலே, தன்‌ 
உதடுகளினால்‌ பதறிப்பேசினான்‌” 
(சங்‌ 106:32,33) 
புத்திரர்‌ 


தரக்‌ 
கானான்‌ 
பிதிக்கப்போகிறார்கள்‌ 


யோர்தானைக்‌ 


நேசந்திற்கள்‌ 
டு 


ஆலோசனைகளும்‌, 


வழிநடத்துதல்களும்‌ 
இஸ்ரவேல்‌ 


புத்திரருக்கு. அதிகமாய்த்‌ 
கர்த்தரோ 
கானான்‌ தேசத்திற்கு 
தம்முடைய  சமுகத்திலே. 
சேர்த்துக்கொள்ள சித்தங்கொள்கிறார்‌. 
மோசே இஸ்ரவேல்‌ புத்திரரோடுகூட 
இல்லாமல்‌ பாவது, இவர்களுக்கு 
மிகப்பெரிய இழப்பாகயிருக்கிறது. 
கர்த்தர்‌ அவர்களுடைய பாவத்தினிமித்தமாக, 
இந்த சூழ்நிலையில்‌ மோசேயை 
அவர்களோடுகூட கானான்‌ தேசத்திற்கு 
அனுப்பாமல்‌, இஸ்ரவேல்‌ புத்திரரை 
தண்டிக்கிறார்‌. 
யாக்கோபின்‌ 


இஸ்ரவேல்‌ 
வழியாக 


ககக அவ்‌ 
பத்திரை  வனாந்தரப்பாதையின்‌ 
வழிநடத்தி வந்தவர்‌. கானான்‌ 
கர்த்தருடைய வாக்குத்தத்த 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
தேசத்திற்குள்‌ பிரவேசிக்கும்போது, தானும்‌ 
அந்த தேசத்திற்குள்‌ பிரவேசித்து, அந்த 
தேசத்தின்‌ நன்மையைக்‌ 
காணவேண்டுமென்று மோசே விரும்புவதில்‌ 
ஒன்றுமில்லை. மோசேயின்‌ 
ம்‌ நியாயமானது. ஆனால்‌ 
மோசேயின்‌ விண்ணப்பத்திற்கு 
பதிலை சொல்லாமல்‌, 
“போதும்‌ இனி இந்தக்‌ 
காரியத்தைக்‌ குறித்து என்னோடே 
பேசவேண்டாம்‌” என்று சொல்லிவிடுகிறார்‌. 


கர்த்தரோ 
சாதகமான 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


BALWETHER 
பிய 


கர்த்தருடைய முகத்தில்‌ 
காரியங்களுக்காக வென்ன ஜால 
கர்த்தர்‌ நம்முடைய  ஜெபவார்த்தைகளுக்கு 
செவிகொடுக்கிறார்‌. ஆனாலும்‌ நம்முடைய 
ஜெபத்தில்‌, நாம்‌ விண்ணப்பம்பண்ணுகிற 
எல்லா காரியங்களையும்‌ சில சமயங்களில்‌ 
நாம்‌ பெற்றுக்கொள்வதில்லை. கர்த்தருக்கு 
சித்தமான காரியம்‌ மாத்திரமே வாய்க்கும்‌. 
கர்த்தர்‌ நம்முடைய ஆசைகளையெல்லாம்‌ 
நிறைவேற்றுவதாக எந்த 
வாக்குப்பண்ண வில்லை. 
விண்ணப்பத்திற்கு, 
சொன்ன பிரதியுத்தரத்தை: 
ஏற்றுக்கொள்கிறார்‌. மோசே கர்த்தருடைய 
சித்தத்திற்கு கீழ்ப்படிகிறார்‌. 

கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ நிமித்தம்‌ 
தன்பது" க்கொண்டிகதாக போனை 
சொல்லுகிறார்‌. கர்த்தருடைய வார்த்தையில்‌: 
கோபமும்‌ இருக்கிறது. அதே வேளையில்‌ 
அந்த வார்த்தைகளில்‌ அவருடைய கிருபையும்‌ 
இரக்கமும்‌ அன்பும்‌ வெளிப்படுகிறது. 


கர்த்தர்‌ மோசேயை நோக்கி, “போதும்‌” 

சொல்லுகிறார்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
வார்த்தையின்‌ மூலமாக மோசேயின்‌ ஆவியை 
சாந்தப்படுத்துகிறார்‌. கர்த்தர்‌ சொல்லுகிற 
வார்த்தைகள்‌ மோசேமின்‌ மனதிற்கு 
போதுமானதாகயிருக்கும்‌. கர்த்தருடைய 
வார்த்தையோடு அவருடைய தெய்வீக 
வல்லமையும்‌ புறப்பட்டு வருகிறது. 

மோசே கர்த்தருடைய சித்தத்திற்கு. 
கீழ்ப்படியவேண்டும்‌. கர்த்தர்‌ மோசேயைப்‌ 
பார்த்து, “போதும்‌' என்று சொல்லும்போது. 
கர்த்தர்‌ தனக்கு எதைச்‌ சொன்னாலும்‌, 
அதை ஏற்றுக்கொள்ளவும்‌, அதற்கு 
கீழ்ப்படியவும்‌ மோசே ஆயத்தமாயிருக்கிறார்‌. 


கொடுக்காமலிருக்கலாம்‌. 
கர்த்தருடைய கிருபை நமக்கு எப்‌! 
போதுமானதாகயிருக்கும்‌. நாம்‌ 


நமக்கு போதுமானதாயிருக்கும்‌. 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தரே நமக்கு கொடுக்கிறவர்‌. 
அவரே நமக்கு கொடுக்காதிருக்கிறவர்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய சித்தத்தின்‌ பிரகாரமாக 
கிரியை செய்கிறார்‌. ஆகையினால்‌ 
கொடுத்தாலும்‌ அவரே நம்முடைய கர்த்தர்‌ 
என்றும்‌, கொடுக்காவிட்டாலும்‌ அவர்‌ 
நம்முடைய கர்த்தராகவே இருக்கிறார்‌ என்றும்‌ 
நாம்‌ விசுவாசத்தோடு சொல்லவேண்டும்‌. 
கர்த்தருடைய சித்தத்திற்கு நாம்‌ 
கீழ்ப்டியவேண்டும்‌. நாம்‌ விரும்புகிற. 
காரியத்தை கர்த்தர்‌ நமக்கு 
கொடுக்காவிட்டாலும்‌, கர்த்தர்‌ நமக்கு 
கொடுத்திருக்கிற காரியங்களில்‌ நாம்‌ 
திருப்தியடைய கற்றுக்கொள்‌ ளவேண்டும்‌. 

கர்த்தர்‌ மோசேயை நோக்கி, “இனி 
இந்தக்‌ காரியத்தைக்‌ குறித்து என்னோடே 
பேசவேண்டாம்‌" என்று சொல்லுகிறார்‌. தான்‌ 
ஏற்கெனவே கர்த்தரிடத்தில்‌ ஏறெடுத்த 
விண்ணப்பத்தை. அவர்‌ செவிகொடுத்து 
கேட்காமல்‌ விட்டுவிட்டாரோ 
சந்தேகம்‌ மோசேயின்‌ 
ஏற்படக்கூடாது. நாம்‌ கர்த்தரிடத்தில்‌ 
விண்ணப்பம்பண்ணினாலும்‌, அதை அவர்‌ 
செவிகொடுத்து கேட்கிறார்‌. ஆனாலும்‌ 
கர்த்தர்‌ நம்முடைய ஜெபத்திற்கு கொடுக்கிற 
பதில்‌, அவருடைய சித்தத்தின்‌: 
பிரகாரமாகவே இருக்கும்‌. 

, நாம்‌ கர்த்தரிடத்தில்‌ ஒருதரம்‌ 
கேட்பதற்கு பதிலாக, அதே காரியத்தை 
பல தரம்‌ கேட்கும்போது, கர்த்தர்‌ நம்மீது, 


ஆசைகளை 
தருவார்‌ என்று நாம்‌ எதிர்பார்க்கக்கூடாது. 
கர்த்தர்‌ மனம்‌ மாறுகிறவரல்ல. கர்த்தருடைய 
வார்த்தைகளும்‌ வாக்குத்தத்தங்களும்‌, 
அவருடைய சித்தங்களும்‌ ஒருபோதும்‌ 
மாறுவதில்லை. கர்த்தர்‌ தம்முபைய தெய்வீக 
சுபாவத்தைப்பற்றி மோசேக்கு 
தெளிவுபடுத்துவதற்காக, அவரை நோக்கி, 
“போதும்‌, இனி இந்தக்‌ காரியத்தைக்‌ குறித்து 
என்னோடே பேசவேண்டாம்‌" என்று 


சொல்லிவிடுகிறார்‌. 


மோசே 
அவருடைய 
கொடுக்கவில்லை. 


ம்பிய பிரகாரம்‌ கர்த்தர்‌ 
ணப்பத்திற்கு பதில்‌ 
ஆனாலும்‌ 
மோசேயின்மீது அன்பாயிருக்கிறார்‌. அவருக்கு 


கர்த்தர்‌ 


தம்முடைய கிருபையையும்‌ 
வெளிப்படுத்துகிறார்‌. 
பிஸ்காவின்‌ கொடுமுடியில்‌ ஏறி 
கானான்‌ தேசத்தைப்‌ பார்ப்பார்‌. 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


BALWETHER 
பிய 


கர்த்தர்‌ மோசேயை நோக்கி, 
“நீ பிஸ்காலின்‌ கொடுமுடியில்‌ ஏறி, 
உன்‌ கண்களை மேற்கிலும்‌ வடக்கிலும்‌ 
தெற்கிலும்‌ கிழக்கிலும்‌ ஏறெடுத்து, 
உன்‌ கண்களினாலே அதைப்‌ பார்‌; 
இந்த யோர்தானை நீ கடந்துபோவதில்லை” 
(உபா 3:27) என்று சொல்லுகிறார்‌. 


மோசே யோர்தானுக்கு 
இக்கரையிலிருந்தே கானான்‌ தேசத்தை 
பார்ப்பார்‌ நூன்‌ விருகலை பிரகாரம்‌. மோசே 
யோர்தானைக்‌ சுடந்துபோய்‌, யோர்தானுக்கு 
அப்புறத்திலுள்ள அந்த நல்ல தேசத்தையும்‌, 
அந்த நல்ல ண்ட்‌ ர ரஷ்‌ 
பார்க்கமாட்டார்‌. அவர்‌ 
பிஸ்காவின்‌ கொடுமுடியில்‌. றி கானான்‌ 
தேசத்தைப்‌ பார்ப்பார்‌. கர்த்தர்‌ தனக்கு 
கொடுக்கும்‌ ஆசீர்வாதத்தில்‌ மோசே 
திருப்தியடையவேண்டும்‌. 


மோசேயைப்போலவே விசுவாசிகளாகிய 
நாம்‌ எல்லோருமே. 
கொடுக்கும்‌ 
திருப்தியடையவேண்டும்‌. 
சித்தத்திற்கு கீழ்ப்டிவதே நமக்கு மெய்யான 
கர்த்தருடைய பரிபூரணமான. 
ம்‌ நிலைத்திருக்கும்போது. 
ம மனதிலே சந்தோஷமும்‌ 
ஆறுதலும்‌, திருப்தியும்‌ பூரணமாயிருக்கும்‌. 
மோசேயின்‌ ஊழியம்‌ யோர்தானுக்கு. 
இக்கரையில்‌ முடிவு பெறுகிறது. 
ஆனாலும்‌ யோர்தானுக்கு அக்கரையில்‌, 
மோசே இதுவரையிலும்‌ செய்து வந்த 
ஊழியத்தை, யோசுவா யோர்தானுக்கு 
அக்கரையிலே தொடர்ந்து செய்வார்‌. 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


| மோசேயை நோக்கி, “நீ 
கொடுத்து, 
பலப்படுத்து; 
ஜனங்களுக்கு முன்பாகக்‌ 

கடந்துபோய்‌, அவனே நீ காணும்‌ தேசத்தை 
அவர்களுக்குப்‌ பங்கிட்டுக்‌ கொடுப்பான்‌” 
(உபா 3:28) என்று சொல்லுகிறார்‌. 

இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 


கானான்‌ 


தேசத்தைச்‌ சுதந்தரிக்கவேண்டும்‌ என்பதும்‌, 
த்தின்‌ 


கொடுக்கப்படவேண்டும்‌ 
மோசேமின்‌ இருதயத்திலுள்ள விருப்பமாகும்‌. 
இது கர்த்தருடைய சித்தம்‌. மோசேயின்‌ 
விருப்பமும்‌ கர்த்தருடைய சித்தமும்‌ 
மாறுபடாமல்‌ ஒன்றாயிருக்கிறது. கர்த்தர்‌ 
தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறார்‌. 
மோசே தன்னுடைய மனதின்‌ விருப்பம்‌ 
நிறைவேறப்போவதை கேள்விப்பட்டு 
'சந்தோஷப்படுகிறார்‌. 


பின்பு இஸ்ரவேல்‌. புத்திரர்‌ 
பெத்பெயோருக்கு எதிரான பள்ளத்தாக்கில்‌ 
தங்கியிருக்கிறார்கள்‌ (உபா 3:29). 


பெத்பேயோர்‌ என்னும்‌ பெயருக்கு 

பேயோரின்‌ வீடு என்று பொருள்‌. இங்கு 

பாகாலுக்கு ஒரு ஆலயம்‌ உள்ளது. 
க 


ர்‌ மலையில்‌ 
அமைந்திருக்கிறது. பெத்பெயோர்‌ 
ரூபன்‌ புத்திரருக்குச்‌ சுதந்தரவீதமாகப்‌ 
பிரித்துக்‌ கொடுக்கப்படுகிறது 
(யோசு 13:20). 





உபாகமம்‌ - 
DEUTERONOMY - 


இஸ்ரவேல்‌ 


கட்டளைகளுக்கும்‌, 


புத்திரர்‌ கர்த்தருடைய 
அவருடைய 
நியாயங்களுக்கும்‌, பிரமாணங்களுக்கும்‌ 
கீழ்ப்படியவேண்டும்‌. மோசே இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கு கர்த்தருடைய கையர்‌ 
நியாயங்களையும்‌ பதிக்கிறார்‌ 
(உபா 41-40). 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ யோர்தானுக்கு: 
இப்புறத்திலே  அடைக்கலப்பட்டணங்களை 
ஏற்படுத்தவேண்டும்‌ (உபா 4:41-43). மோசே 
மறுடியுமாய்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
தன்னுடைய பிரமாணங்களை சொல்லுகிறார்‌ 
(உபா 4:44-49), 


மோசேயின்‌ போதகம்‌ 


உபா ௧1-40 


உபா கப்‌. இஸ்ரவேலரே, 
பிழைத்திருக்கும்படிக்கும்‌, உங்கள்‌ 
பிதாக்களின்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
உங்களுக்குக்‌ கொடுக்கிற தேசத்தில்‌: 
நீங்கள்‌. பிரவேசித்து, அதைச்‌. 
௬தந்தரித்துக்கொள்ளும்படிக்கும்‌, 
நீங்கள்‌ கைக்கொள்வதற்கு நான்‌ 
உங்களுக்குப்‌ போதிக்கிற 
கட்டளைகளையும்‌ நியாயங்களையும்‌. 
கேளுங்கள்‌. 


நீங்கள்‌. 


உபா கி. நான்‌ உன்‌: க 
கற்பிக்கும்‌ உங்கன்‌ தேவனாகிய 
கர்த்தரின்‌ கட்டளைகளை நீங்கள்‌ 
கைக்கொள்ளும்படி, நான்‌ உங்களுக்குக்‌. 
கற்பிக்கிற வசனத்தோடே நீங்கள்‌ 
ஒன்றும்‌ கூட்டவும்‌ வேண்டாம்‌, அதில்‌ 
ஒன்றும்‌ குறைக்கவும்‌ வேண்டாம்‌. 


உபா 48. பாகால்பேயோரின்‌ திமித்தம்‌. 
கர்த்தர்‌ செய்ததை உங்கள்‌ கண்கள்‌ 
கண்டிருக்கிறது; பாகால்பேயோரைப்‌: 
பின்பற்றின. மனிதரையெல்லாம்‌. 
உன்‌ தேவனாகிய கர்த்தர்‌ உண்‌ 
நடுவில்‌ இராதபடிக்கு அழித்துப்‌ 
போட்டார்‌. 


விரிவுரை 
COMMENTARY 


உபா ௬4. 
தேவனாகிய 
பற்றிக்கொண்ட. 
இத்நான்‌ வரைக்கும்‌ 
உயிரோடிருக்கிறீர்கள்‌. 


உபா 45. நீங்கள்‌ சூதந்தரித்துக்‌. 
கொள்ளும்படி. பிரவேசிக்கும்‌ தேசத்தில்‌ 
நீங்கள்‌ கைக்கொள்ளும்பொருட்டு, எண்‌ 
தேவனாகிய. கர்த்தர்‌ எனக்குக்‌. 
கற்பித்தபடியே நான்‌ உங்களுக்குக்‌ 
கட்டளைகளையும்‌ நியாயங்களையும்‌ 


போதித்தேன்‌. 


உபா 48. ஆகையால்‌ அவைகளைக்‌ 
கைக்கொண்டு நடவுங்கள்‌; ஜனங்களின்‌ 
கண்களுக்குமுன்‌ பாகவும்‌ இதுவே 
உங்களுக்கு ஞானமும்‌ விவேகமுமாய்‌ 
இருக்கும்‌; அவர்கள்‌: இந்தக்‌ 
கட்டனைகளையெல்லாம்‌. கேட்டு, 
இந்தப்‌ பெரிய ஜாதியே ஞானமும்‌ 
விவேகமுமுன்ன ஜனங்கள்‌ என்பார்கள்‌. 


உங்கள்‌ 
கர்த்தரைப்‌ 
தீங்களெல்லாரும்‌ 


ஆனாலும்‌ 


உயா 427. 
கர்த்தரை 
தொழுககொள்ளுதபோதெக்லா்‌ 

நமக்குச்‌. 
அபபவிழுக்கித்‌ போல்‌, த்‌ 
இவ்வனவு சமீபமாய்ப்‌ பெற்றிருக்கிற 
வேறே பெரிய ஜாதி எது? 


நம்முடைய தேவனாகிய 
நாம்‌ 


உபா இத்நானில்‌ நான்‌ உங்களுக்கு. 
விதிக்கிற இந்த நியாயப்பிரமாணம்‌ 
ஒத்த இவ்வளவு. 
கட்டளைகளையும்‌ 
பெற்றிருக்கிற 

வேறே பெரிய ஜாதியும்‌ எது? 


உபா 49. ஓரேபிலே உன்‌ தேவனாகிய 
கர்த்தருக்கு முன்பாக தீ திற்கும்போது, 
கர்த்தர்‌ என்னை நோக்கி: ஜனங்களை: 
என்னிடத்தில்‌ கூடிவரச்செய்து, என்‌ 
வார்த்தைகளை அவர்கள்‌ கேட்கும்படி 
ன்‌ அவர்கள்‌ பூமியில்‌ 
நானெல்லாம்‌. 
நாயத்திருக்கும்படி. 
அவைகளைக்‌ கற்றுக்கொண்டு, தங்கள்‌ 
நின்னைகளுக்கும்‌ போதிக்கக்கடவர்கள்‌. 
என்னு சொல்லிய நானில்‌, 





உபாகமம்‌ - 
- COMMENTARY 


BALWETHER 


சிறிரியரிய DEUTERONOMY 


உபா 4:10. உன்‌ கண்கன்‌ கண்ட 
காரியங்களை தீ மறவாதபடிக்கும்‌, உண்‌. 
ஜீவனுன்ன நானெல்லாம்‌ அவைகள்‌ உன்‌ 
இருதயத்தை விட்டு நீங்காதபடிக்கும்‌ தீ 
எச்சரிக்கையாயிருத்து, உன்‌ 
ஆத்துமாவைச்‌ 'ஜாக்கிரதையாய்க்‌ 
காத்துக்கொன்‌; அவைகளை உன்‌ 
யபின்னைகளுக்கும்‌ உன்‌ பின்னைகளின்‌. 
யின்னைகளுக்கும்‌ அறிவிக்கக்கடவாய்‌.. 


உபா 441. நீங்கள்‌ சேர்த்துவத்து, 
மலையின்‌ அடி, வாரத்தில்‌ தின்றீர்கன்‌; 
அந்த மலையில்வானத்தை அனாவிய 
அக்கினி எரிய, இருளும்‌ மேகமும்‌ 
அந்தகாரமும்‌ சூழ்த்தது. 


உபா 4:12. அந்த அக்கினியின்‌ நடுவிலி. 
ருந்து கர்த்தர்‌ உங்களோடே பேசினார்‌; 
வார்த்தைகளின்‌ சத்தத்தை நீங்கள்‌ 
கேட்டீர்கள்‌; அந்தச்‌ சத்தத்தை நீங்கள்‌ 
கேட்டதேயன்றி, ஒரு குபத்தையும்‌. 
காணவில்லை. 


உபா 4418. நீங்கள்‌. 
கைக்கொன்னவேண்டும்‌ எண்று அவர்‌ 
உங்களுக்குக்‌ கட்டனையிட்ட பத்துக்‌ 
கற்பனைகளாகிய தம்முடைய 
உடன்படிக்கையை அவர்‌ உங்களுக்கு. 
அறிவித்து, அவைகளை இரண்டு. 
கற்பலகைகளில்‌ எழுதினார்‌. 


உபா கரக 
சுதந்தரித்துக்கொன்னப்‌ போகிற 
தேசத்தில்‌ நீங்கள்‌ கைக்கொன்ன 
வேண்டிய கட்டளைகளையும்‌ 
நியாயங்களையும்‌ உங்களுக்குப்‌ 
போதிக்கவேண்டுமென்று 
அக்காலத்திலே கர்த்தர்‌ 
கட்டனையிட்டார்‌. 


நீங்கள்‌ 


எனக்குக்‌ 


உபா கக ஓரேபிலே 
அக்கினியின்‌ நடுவிலிருந்து. 
உங்கனோடே பேசினநானில்‌, தீங்கள்‌ 
ஒரு ரூபத்தையும்‌ காணவில்லை. 


கர்த்தர்‌ 


உபா க06. ஆகையால்‌ நீங்கள்‌ 
உங்களைக்‌ கெடுத்துக்கொண்டு, ஆண்‌. 
உருவும்‌, பெண்‌ உருவும்‌, 


உபா 432. பூமியிலிருக்கிற யாதொரு 
மிருகத்தின்‌ உருவும்‌, ஆகாயத்தில்‌ 
பறக்கிற செட்டையுன்ன யாதொரு 
பட்சியின்‌ உருவும்‌, 


விரிவுரை 


QOODNENS 
PUBLISHERS 


உபா 438. பூமியிலுன்ன யாதொரு 
ம்‌ பிராணியின்‌ உருவும்‌, 


உண்டாக்காதபடிக்கும்‌, 


உபா 4:19. 
வானத்திற்கு. 
தேவனாகிய. 
கீழெங்கும்‌ 
ஜனங்களுக்கும்‌ 
வானத்தின்‌ 


உங்கள்‌ 

ஏறெடுத்து, 

கர்த்தர்‌ 
இருக்கிற 


சர்வ சேனைகளாகிய 
சந்திர சூரிய நட்சத்திரங்களை 
நோக்கி, அவைகளைத்‌ தொழுது 
சேவிக்க இணங்காதபடிக்கும்‌, உங்கள்‌ 
ஆத்துமாக்களைக்குறித்தூ மிகவும்‌ 
எச்சரிக்கையாயிருங்கள்‌. 


உபா 430, 
இருக்கிறதுபோல, தமக்குச்‌. 
ச௬தந்தரமான. ஜனமாயிருக்கும்படி,, 
கர்த்தர்‌ உங்களைச்‌ சேர்த்துக்கொண்டு, 
உங்களை எகிப்து என்னும்‌ 
இருப்புக்கான வாயிலிருந்து. 
புறப்படப்பண்ணினார்‌. 


இந்நானில்‌ நீங்கள்‌. 


உபா 4:21. கர்த்தர்‌ உங்கள்‌ நிமித்தம்‌ 
என்மேல்‌ கோபங்கொண்டு, நான்‌ 
'யோர்தானைக்‌ கடந்துபோவதில்லை. 
என்றும்‌, உன்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
உனக்குச்‌ ௬தத்தரமாகக்‌ கொடுக்கிற 
அந்த நல்ல்‌ தேசத்தில்‌ நான்‌: 
பிரவேசிப்பதில்லை என்றும்‌ 
ஆணையிட்டார்‌. 


உபா 4:22. அதினால்‌ இந்த தேசத்தில்‌ 
நான்‌ மரணமடையவேண்டும்‌; நாண்‌ 
யோர்தானைக்‌ கடந்துபோவதில்லை; 
நீங்கனோ கடந்துயோய்‌, அந்த நல்ல 
தேசத்தைச்‌ சுதந்தரித்துக்கொள் வீர்கள்‌. 


உபா 428. நீங்கள்‌ உங்கள்‌ 
தேவனாகிய கர்த்தர்‌ உங்கனோடே 
பண்ணின உடன்படிக்கையை மறத்து, 
உங்கள்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
வேண்டாம்‌ என்னு விலக்கின எவ்வித 
சாயலான விக்கிரகத்தையும்‌ 
உங்களுக்கு. உண்டாக்காதபடிக்கு 
எச்சரிக்கையாயிருங்கள்‌.. 





உபாகமம்‌ - 
DEUTERONOMY - 


BALWETHER 
பிய 


உபா 24. உன்‌ தேவனாகிய 
கர்த்தர்‌ பட்சிக்கிற அக்கினி, அவர்‌ 
எரிச்சதுன்ன தேவன்‌. 


உபா 4:35. நீங்கள்‌ பின்னைகளும்‌ 
மின்னைகளின்‌ பின்னைகளும்‌ பெற்று, 
தேசத்தில்‌ வெகுநான்‌ இருத்தயின்பு, 
'தீங்கன்‌ உங்களைக்‌ கெடுத்து, 
யாதொரு விக்கிரகத்தையாவது 
யாதொரு சாயலான 
சுருபத்தையாவதுபண்ணி, உன்‌ 
தேவனாகிய கர்த்தருக்குக்‌ கோபம்‌ 
உண்டாக்க அவர்‌ பார்வைக்குப்‌. 
பொல்லாப்பானதைச்‌ செய்தால்‌, 


உபா 4:28. நீங்கள்‌ யோர்தானைக்‌. 
கடந்து ௬தத்தரிக்கப்போகிற தேசத்தில்‌ 
இராமல்‌, சீக்கிரமாய்‌ முற்றிலும்‌. 
அழிந்துபோவிர்கள்‌ என்று, இத்நானில்‌ 
உங்களுக்கு விரோதமாய்‌ 
வானத்தையும்‌ பூமியையும்‌ சாட்சி 
வைக்கிறேன்‌; நீங்கள்‌. அதிலே 
நெடுநாள்‌. இராமல்‌ 
திர்முலமாக்கப்படுவீர்கள்‌.. 
உபா 427. கர்த்தர்‌ உங்களைப்‌ 
புறஜாதிகளுக்குள்ளே. 

அடிப்பார்‌; கர்த்தர்‌ 
கொண்டுபோய்‌ 

ஜாதிகளிடத்திலே 

ஜனங்களாய்‌ மீத்திருப்பீர்கன்‌.. 

உபா 488. அங்கே 

'கேளாமதூம்‌ 

முகராமலும்‌ 

கல்லுமான, மனுஷர்‌ கைவேலையாகிய 
தேவர்களைச்‌ சேவிப்பீர்கன்‌. 


உபா 429, அப்பொ 
அங்கேயிருந்து உண்‌ தேவனாகிய 
கர்த்தரைத்‌ தேடுவாஷ்‌ உன்‌ முழு 
இருதயத்தோடும்‌ உன்‌ முழு 
ஆத்துமாவோடும்‌ அவரைத்‌ 
தேடும்போது, அவரைக்‌ கண்டடைவாய்‌.. 
உபா 480. தீ 
இவைகளெல்லாம்‌ 


வியாகுலப்பட 

உன்னைத்‌ 

பிடிக்கும்போது, 

நாட்களில்‌ உன்‌ 

தேவனாகிய கர்த்தரிடத்தில்‌ திரும்பி. 

அவர்‌ சத்தத்திற்குக்‌ 
கீழ்ப்படிவாயானால்‌, 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


உபா 431 உன்‌ தேவனாகிய 
கர்த்தர்‌ இரக்கமுன்ன 
தேவனாயிருக்கிறபடியால்‌, அவர்‌ 
உன்னைக்‌ கைவிடவுமாட்டார்‌, உன்னை 
அழிக்கவுமாட்டார்‌, உன்‌ பிதாக்களுக்குத்‌ 
தாம்‌ ஆணையிட்டுக்‌ கொடுத்த 
உடன்படிக்கையை மறக்கவுமாட்டார்‌. 


உபா 482. தேவன்‌ மனுஷனைப்‌ 
பூமியிலே சிருஷ்டித்த நான்முதல்‌, 
உனக்கு முன்‌ இருத்த பூர்வநாட்களில்‌, 
வானத்தின்‌ ஒருமுனை தொடங்கி 
அதின்‌ மறுமுனைமட்டுமுன்ன 
எவ்விடத்திலாகிலும்‌ இப்படிப்பட்ட, 
பெரிய காரியம்‌ நடத்ததுண்டோ, 
இப்படிப்பட்ட காரியம்‌ 
கேன்விப்பட்டதுண்டேர 


உபா 4:38. அக்கினியின்‌ நடுவிலிருந்து 
பேசுகிற தேவனுடைய சத்தத்தை. 
தீ கேட்டது. போல, 
யாதொரு ஜனமாவது கேட்டதும்‌ 
உயிரோடிருத்ததும்‌ உண்டோ, 


உபா 4:84. 
தேவனாகிய 


அல்லது உங்கள்‌. 

கர்த்தர்‌ எகிப்திலே. 
கண்களுக்கு முன்பாக 
செய்தபடியெல்லாம்‌. 


அத்திய ஜாதிகளின்‌: 


ஒரு 

சோதனைகளினாலும்‌, 
அடையானங்களினாலும்‌, 

அற்புதங்களினாலும்‌, யுத்தத்தினாலும்‌, 


வல்லமையுள்ள 
ஓங்கிய 
பயங்கரமான 
தமக்கென்று. 
வகையண்ணினதுண்டோ 
விசாரித்துப்பார்‌. 


கரத்தினாலும்‌, 
புயத்தினாலும்‌, மகா 
செயல்களினாலும்‌, 
தெரிந்துகொள்ள 

என்று நீ 


உபா 4:95. கர்த்தரே தேவன்‌, 
அவரையல்லாமல்‌ வேறொருவரும்‌ 
இல்லை என்பதை தீ அறியும்படிக்கு, 
இது உனக்குக்‌ காட்டப்பட்டது. 


உன்னை 

அவர்‌ வாணத்திலி. 

சுத்தத்தை உனக்குக்‌ 

பூமியிலே தமது 

அக்கினியை. உனக்கு 

காண்பித்தார்‌ அக்கினியின்‌ நடுவிலி. 

குத்து உண்டான அவருடைய 
வார்த்தைகளைக்‌ கேட்டாய்‌. 





உபாகமம்‌ - 
DEUTERONOMY - 


BALWETHER 
பிய 


உபா 7. அவர்‌ உண்‌ பிதாக்களில்‌ 
அன்புகூர்த்தபடியால்‌, அவர்களுடைய 
மின்சத்ததியைத்‌ தெரித்துகொண்டு, 


உபா 4:88. உன்னிலும்‌ பலத்த பெரிய 
ஜாதிகளை உனக்கு முன்னின்று 
துரத்தவும்‌, உன்னை 
அறைத்துக்கொண்டுபோய்‌, இத்நானில்‌ 
இருக்கிறதுபோல்‌, அவர்கள்‌ தேசத்தை 
உனக்குச்‌ சுதந்தரமாகக்‌ கொடுக்கவும்‌, 
உன்னைத்‌ தமது முகத்துக்குமுன்‌ தமது 
மிகுத்த வல்லமையினால்‌ எகிப்திலிருந்து 
புறப்படப்பண்ணினார்‌. 


உபா ௮:39. ஆகையால்‌, உயர 
வானத்திலும்‌ தாழ பூமியிலும்‌ கர்த்தரே 
தேவன்‌, அவரைத்‌ தவிர ஒருவரும்‌ 
இல்லை என்பதை தீ இத்தாளில்‌ 
அறித்து, உன்‌ மனதிலே சித்தித்து, 


உபா 4:40, தீயும்‌ உனக்குப்‌ பின்வரும்‌ 
உன்‌ பின்னைகளும்‌ நன்‌ தாயிருக்கும்‌ 
படிக்கும்‌ உன்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
உனக்கு என்றைக்கும்‌ கொடுக்கிற 
தேசத்திலே தீ 
தாவாயிருக்கும்படிக்கும்‌, 

இன்று. உனக்குக்‌ 

அவருடைய 

அவருடைய 

கைக்கொன்னக்கடவாய்‌ என்றான்‌. 


மோசே இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
கர்த்தருடைய வார்த்தைகளை மறுபடியும்‌ 
மறுபடியுமாய்ப்‌ போதிக்கிறார்‌. மோசேயின்‌ 
போதகத்தில்‌ ஜீவனும்‌, ஞானமும்‌ 
நிரம்பியிருக்கிறது. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
கடந்த காலத்தில்‌ பல அனுபவங்களை 
அனுபவித்திருக்கிறார்கள்‌. தங்கள்‌ 
அனுபவத்தின்‌ மூலமாக, இஸ்ரவேல்‌ 
சபையார்‌ கர்த்தரைப்பற்றியும்‌, அவருடைய 
வார்த்தைகளைப்பற்றியும்‌ அதிகமாய்க்‌ 
கற்றுக்கொள்‌ ளவேண்டும்‌. 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரை 
பாதுகாத்து பராமரித்ததுபோல, கர்த்தர்‌ 
இக்காலத்தில்‌ நம்மையும்‌ பராமரிக்கிறார்‌. 
கர்த்தர்‌ நம்மீதும்‌ கரிசனையாயிருக்கிறார்‌. 
மோசே இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு சொல்லுகிற 
போதகத்தின்‌ மூலமாக, 
விசுவாசிகளாகிய நாமும்‌ ஆவிக்குரிய 
உபதேசங்களைக்‌ கற்றுக்கொள்ளவேண்டும்‌. 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தருடைய வார்த்தைக்கும்‌, 
அவருடைய கட்டளைகளுக்கும்‌, 
நியமங்களுக்கும்‌ கீழ்ப்படியவேண்டும்‌. 


கர்த்தர்‌ நமக்கு நியமித்திருக்கிற 
ஒவ்வொரு காரியங்களையும்‌, 
நேர்த்தியாய்ச்‌ செய்து முடிக்க. 
இது நம்முடைய கடமை. கர்த்தர்‌ 
நியமித்திருக்கிற கடமைகளில்‌ நாம்‌ ஒன்றுமே 
செய்யாமல்‌, கர்த்தர்‌ நமக்கு நன்மை 
செய்யவேண்டுமென்று எதிர்பார்க்க முடியாது. 

இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தரை 
மாத்திரமே ஆராதிக்கவேண்டும்‌. அவர்கள்‌ 
கர்த்தருடைய சமுகத்திற்கு அருகாமையில்‌ 
வந்து, அவருடைய ஊழியத்தை 
செய்யவேண்டும்‌. இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
கர்த்தரை விட்டு விட்டு, வேறு அந்நிய 
தெய்வங்களை பின்பற்றிப்போய்விடக்கூடாது. 
நாம்‌ கர்த்தரை விட்டு விலகிப்போனால்‌, 
கர்த்தரும்‌. நம்மை விட்டு 
விலகிப்போய்விடுவார்‌. 


இஸ்ரவேல்‌ பு்திரரிடமிந்து 
காரியங்களை, 
- வசனப்பகுதியில்‌ சொல்லுகிற 
புத்திரர்‌ கர்த்தருடைய 
செவிகொடுக்கவேண்டும்‌. 
ள்‌" என்பது, மோசே 
புத்திரருக்கு சொல்லுகிற 
த தக்கது 


மோசே இஸ்ரவேல்‌ 
நோக்கி, “இஸ்ரவேலரே, 
பிழைத்திருக்கும்படிக்கும்‌, 
க்களின்‌ தேவனாகிய 
கொடுக்கிற 
பிரவேசித்து, 
சுதந்தரித்துக்கொள்ளும்படிக்கும்‌, 
கைக்கொள்வதற்கு நான்‌ ப்‌ 
போதிக்கிற. கட்டளைகளையும்‌ 
நியாயங்களையும்‌ கேளுங்கள்‌" (உபா 4:1) 
என்று சொல்லுகிறார்‌. 
கைக்கொள்ள 


புத்திரர்‌ 
கட்டளைகளையும்‌, 
நியாயங்களையும்‌ பற்றிய விவரம்‌ வருமாறு 


கர்த்தர்‌ 


1. நீங்கள்‌ கைக்கொள்வதற்கு நான்‌ 
உங்களுக்குப்‌ போதிக்கிற 
கட்டளைகளையும்‌ நியாயங்களையும்‌ 


கேளுங்கள்‌. (உபா 41) 





உபாகமம்‌ - விரிவுரை 
DEUTERONOMY - COMMENTARY 


நான்‌ உங்களுக்குக்‌ கற்பிக்கும்‌. 
உங்கள்‌ தேவனாகிய கர்த்தரின்‌ 
கட்டளைகளை நீங்கள்‌ 
கைக்கொள்ளும்படி, நான்‌ உங்களுக்குக்‌ 
கற்பிக்கிற வசனத்தோடே நீங்கள்‌ 
ஒன்றும்‌ கூட்டவும்‌ வேண்டாம்‌, 
அதில்‌ ஒன்றும்‌ குறைக்கவும்‌ வேண்டாம்‌. 
(உபா 4:2). 


என்‌ தேவனாகிய கர்த்தர்‌ எனக்குக்‌ 
கற்பித்தபடியே நான்‌ உங்களுக்குக்‌. 
கட்டளைகளையும்‌ நியாயங்களையும்‌: 
போதித்தேன்‌. ஜனங்களின்‌ 
கண்களுக்கு முன்பாகவும்‌ இதுவே 
உங்களுக்கு ஞானமும்‌ விவேகழுமாய்‌ 
இருக்கும்‌. (உபா 4:5-6). 


உன்‌ கண்கள்‌ கண்ட காரியங்களை நீ 
மறவாதபடிக்கும்‌, உன்‌ ஜீவனுள்ள 
நாளெல்லாம்‌ அவைகள்‌ உன்‌ 
இருதயத்தை விட்டு நீங்காதபடிக்கும்‌ நீ 
எச்சரிக்கையாயிருந்து, உன்‌ 
ஆத்துமாவைச்‌ ஜாக்கிரதையாய்க்‌ 
காத்துக்கொள்‌. (உபா 4:9). 


வர்கள்‌ பூமியில்‌ உயிரோடிருக்கும்‌. 
நாளெல்லாம்‌ எனக்குப்‌ பகத்திருக்கு் 
அவைகளைக்‌ கற்றுக்கொண்டு, 
தங்கள்‌ பிள்ளைகளுக்கும்‌ 
போதிக்கக்கடவர்கள்‌ அவைகளை 
உன்‌ பிள்ளைகளுக்கும்‌ உன்‌ 
பிள்ளைகளின்‌ பிள்ளைகளுக்கும்‌. 
அறிவிக்கக்கடவாய்‌ (உபா 49-10) 


பூமியிலிருக்கிற 


உண்டாக்காதடிக்கு 
எச்சரிக்கையாயிருங்கள்‌ (உபா 415-20). 


நங்கள்‌ உங்கள்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
உங்களோடே பண்ணின 


உடன்படிக்கையை மறந்து, உங்கள்‌ 
தேவனாகிய கர்த்தர்‌ வேண்டாம்‌ என்று 
விலக்கின எவ்வித சாயலான 
விக்கரத்தயம்‌. உங்களுக்கு 
உண்டாக்காத படிக்கு 
எச்சரிக்கையா; 

(உபா 4:23-24) 


QOODNENS 
PUBLISHERS 


8. உயர வானத்திலும்‌ தாழ பூமியிலும்‌: 
கர்த்தரே தேவன்‌, அவரைத்‌ தவிர 
ஒருவரும்‌ இல்லை என்பதை 
ந்நாளில்‌ அறிந்து, உன்‌ மனதிலே 
ந்தித்துக்‌ கொள்‌ (உபா 4:39), 


நான்‌ இன்று உனக்குக்‌ கற்பிக்கிற 
அவருடைய கட்டளைகளையும்‌ 
அவருடைய கற்பனைகளையும்‌ 

கைக்கொள்ளக்கடவாய்‌ (உபா 4:40). 
புத்திரர்‌ கர்த்தருடைய 
நியாயங்களையும்‌ 
வரும்‌ 


தங்களையும்‌ விவரம்‌ வருமாறு: 


1. நீடித்த வாழ்வு (உபா 4:1,810,40), 

2. வெற்றி (உபா 41,540) 

3. இரக்கமும்‌, நீதியும்‌ (உபா 4:3) 

4. ஞானமும்‌, விவேகமும்‌ (உபா4:6) 

5. மற்ற ஜனங்கள்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரை 
ஞானமும்‌, விவேகமுமுள்ள ஜனங்கள்‌ 
என்று அறிக்கையிடுதல்‌ (உபா 4:67) 

இருப்பது, 


6. தேவனுக்குச்‌ சமீபமாய்‌ 


(உபா 4:7) 
7. ஜெபங்களுக்குப்‌ பதில்‌ பெறுவது 


8. நியாயப்பிரமாணங்களின்‌ 
(உபா 4:8) 


முழுமை 


9. நல்ல ஞாபகசக்தி (உபா 4:9) 
10. பிள்ளைகளுக்குப்‌ போதிக்கத்தக்க 
மெய்யான மார்க்கம்‌. (உபா 4:9-10) 
கர்த்தருக்குப்‌ பயப்படுவதைக்‌ 
கற்றுக்கொள்ளுதல்‌. (நீதி 1:7) 
12.  விக்கிரகாராதனையிலிருந்து வரும்‌ 
அழிவினா; 


ல்‌ பாதுகாக்கப்படுதல்‌. 
(உபா 446-9) 


13. தேவனுக்கு விசேஷித்த 
ஜனமாயிருப்பது. (உபா 4:20) 


14. சுதந்தரவீதம்‌ (உபா 4:20,38) 
15. தேவனோடு 


(உபா 4:23) 


உடன்படிக்கை 





உபாகமம்‌ - 
DEUTERONOMY - 


16. தேவனுடைய உண்மை (உபா 4:31) 

17. தேவனுடைய வெளிப்பாடுகள்‌ 
(உபா 4:32-34) 

தேவன்‌ 


(உபா 4:3539) 


18. கர்த்தரே 
ஆதாரம்‌ 
19. விரோதிகள்மீது வெற்றி (உபா 4:38) 
20. செழிப்பும்‌ வளமையும்‌ (உபா 4:40) 
21. பிள்ளைகள்மீது ஆசீர்வாதங்கள்‌ 
(உபா 4:40) 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தருடைய 
வார்த்தைக்கு கவனமாய்ச்‌ செவிகொடுக்க. 
வேண்டும்‌. மோசே கர்த்தருடைய 
பிரமாணத்தை இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு பல 


என்பதற்கு 


போதக 
செவிகொடுக்கவேண்டும்‌. 

மோசேயின்‌ போதகம்‌ தவிர 
கர்த்தருடைய நியாயப்பிரமாணம்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ மத்தியிலே பல சமயங்களில்‌ 
வாசிக்கப்படுகிறது. கர்த்தருடைய 
வார்த்தை போதிக்கப்படும்போது, இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ அதற்கு செலிகொடுப்பதுபோல, 
கர்த்தருடைய வார்த்தை 
வாசிக்கப்படும்போதும்‌, அவர்கள்‌ அதற்கு 
செவிகொடுக்கவேண்டும்‌. 


யூதமார்க்கத்து ரபீமார்கள்‌ 
கர்த்தருடைய வார்த்தையை இஸ்ரவேல்‌ 
ஜனத்தார்‌ மத்தியிலே வாசிக்கிறார்கள்‌. 
இவர்கள்‌ வாசிப்பதுபோலவே, எபிரெய 
பாஷையை எழுத பிடிக்க தெரிந்த 
எல்லோருமே, கர்த்தருடைய வார்த்தையை 
வாசிக்கவேண்டும்‌. வாசிக்கத்தெரியாத 
ஜனங்களுக்கு, வாசிக்கத்‌ தெரிந்தவர்கள்‌ 
வாசித்து சொல்லவேண்டும்‌. 

கர்த்தருடைய வார்த்தையை மிகவம்‌ 
கவனமாய்க்‌ கேட்கவேண்டும்‌. அதை ஏதோ 
ஒரு கதை கேட்பதுபோல கேட்டுவிட்டு, 
அதை சீக்கிரத்தில்‌ மறந்துவிடக்கூடாது. 


கட்டளைகளைப்பற்றிய வார்த்தைகளை நாம்‌ 
கவனித்து கேட்கவேண்டும்‌. 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


"நீங்கள்‌ கைக்கொள்வதற்கு நான்‌ 
உங்களுக்கு போதிக்கிற கட்டளைகளையும்‌, 
கேளுங்கள்‌" என்று 

இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ கர்த்தருடைய 
கட்டளையை பரிசுத்தம்பண்ணவேண்டும்‌, 
மோசே இஸ்ரவேல்‌ ஜனங்களுக்கு 
கர்த்தருடைய கட்டளையை போதிக்கிறார்‌. 
அந்த வசனத்தோடே, இஸ்ரவேல்‌. 
த்தார்‌ தங்கள்‌ சொந்த 
கூட்டக்கூடாது. 
கட்டளையிலிருந்து, 
பிரகாரம்‌, எந்த 

வார்த்தையையும்‌ குறைக்கவும்‌ கூடாது. 
மோசே இஸ்ரவேல்‌ புத்திரரை நோக்கி, 
“நான்‌ உங்களுக்கும்‌ கற்பிக்கும்‌ 
உங்கள்‌ தேவனாகிய கர்த்தரின்‌ 
கட்டளைகளை நீங்கள்‌ கைக்கொள்ளும்படி, 
நான்‌ உங்களுக்குக்‌ கற்பிக்கிற 
வசனத்தோடே கக்‌ ஒன்றும்‌ கூட்டவும்‌ 
வேண்டாம்‌, ஒன்றும்‌ 
குறைக்கவும்‌ வேண்டாம்‌" (உபா 4:2) என்று 

சொல்லுகிறார்‌. 


மோசே இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
கர்த்தருடைய கட்டளைகளை போதிப்பதற்கு 
ஒரு நோக்கமுண்டு. அவர்கள்‌ தங்கள்‌ 
தேவனாகிய கர்த்தரின்‌ கட்டளைகளை 
கைக்கொள்ளவேண்டும்‌. அதற்காகவே 
மோசே கர்த்தருடைய கட்டளைகளை 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு போதிக்கிறார்‌. 


மோசேயின்‌. மூலமாக தாங்கள்‌ 
்‌ கர்த்தருடைய கட்டளைகளை, 
ஜீவியத்தில்‌ கைக்கொண்டு 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌, 

ஒவ்வொரு 
கர்த்தருடைய 


தங்கள்‌ 
தாங்கள்‌ 

கிரியைகளையும்‌, 
கட்டளைகளின்‌ பிரகாரம்‌ செய்யவேண்டும்‌. 


செய்யும்‌ 


இஸ்ரவேல்‌. 
கட்டளையிட்ட பத்து, 
தம்முடைய உடன்படிக்கையை, 
அவர்களுக்கு போதிக்கிறார்‌. 


புத்திரருக்கு 
குற்பனைகளாகிய 
மோசே 


கர்த்தர்‌ 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


BALWETHER 
பிய 


வார்த்தைகளையும்‌, 

போதகங்களையும்‌ 

நோக்கமுண்டு. நாம்‌ 

பிரகாரம்‌ செயல்படவேண்டும்‌. 
பிரசங்கத்தைக்‌ கேட்பதன்‌ 

நோக்கம்‌. நமக்கு சத்தியத்தைப்பற்றிய அறிவு 
உண்டாகும்போது. அதை நம்முடைய 
அன்றாட ஜீவியத்தில்‌ நடைமுறைப்படுத்த 


வேண்டும்‌. நடைமுறையில்‌ பயன்படுத்தாத 
அறிவும்‌ ஞானமும்‌, 
பிரயோஜனமாயிருக்காது. 


யாருக்கும்‌ 


இஸ்வேலின்‌ தேவனாகிய 
நீதியுள்ளவர்‌. 
ஜனத்தாரிடம்‌ பாகால்‌ 
விசேஷமாகச்‌ சொல்லுகிறார்‌. 


பாகால்பேயோரைப்‌ 
பின்பற்றின மனிதரையெல்லாம்‌. 
உன்‌ தேவனாகிய கர்த்தர்‌ உன்‌ 
நடுவில்‌ இராதபடிக்கு அழித்துப்‌ போட்டார்‌ 
ஆனாலும்‌ உங்கள்‌ தேவனாகிய கர்த்தரைப்‌ 
பற்றிக்கொண்ட நீங்களெல்லாரும்‌ 
இந்நாள்வரைக்கும்‌  உிரோடிருக்கிறீர்கள்‌" 
(உபா 4:34) என்று சொல்லுகிறார்‌ 

பாகால்பேயோரின்‌ நிமித்தம்‌ 
செய்த காரியங்களைப்பற்றிய 
வருமாறு : 


கண்டிருக்கிறது; 


கர்த்தர்‌ 
விவரம்‌ 


இஸ்ரவேல்‌ 
கோபங்கொண்டார்‌. 
ஸ்ரவேல்‌  புத்திரரின்‌ 
ரரபுக்களை மரத்‌ 
தூக்கிப்போட்டார்‌. 


பத்திரர்மீது 


யிரம்‌ 


னால்‌ 


பாகாலை. 
சேர்ந்துகொண்ட 
கொன்றுபோட்டார்‌. 


ஆராதித்தவர்களோடு 
எல்லா புருஷரையும்‌: 


சிம்ரியைக்‌ கொலைசெய்த பினெகாசை 
ஆசிர்வதித்தார்‌. 
கர்த்தர்‌ வாதையை அனுப்பினார்‌. அதில்‌ 
24,000பேர்‌ மரித்தார்கள்‌. 

பாவத்தின்‌ நிமித்தமாக மீதியானியரை 
அழிக்கக்‌ கட்டளையிட்டார்‌. 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தருடைய வாதையினால்‌ 
2ற00போ  மரித்தப்‌ போனார்கள்‌. 
மற்றவர்கள்‌ இன்னும்‌ உயிரோடிருக்கிறார்கள்‌. 
உயிரோடிருக்கிறவர்கள்‌ கர்த்தரைப்‌ பற்றிக்‌ 
கொண்டவர்கள்‌. 

இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ பாகால்பேயோரை 
பின்பற்றின சம்பவம்‌ சமீபத்தில்‌ 
நடைபெற்றது. பாகால்பேயோரை 
பின்பற்றினவர்கள்‌ அழிந்துபோனார்கள்‌. 
கர்த்தரைப்‌ பின்பற்றினவர்கள்‌ ஜீவனோடு 
பாதுகாக்கப்பட்டார்கள்‌. கர்த்தர்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ மத்தியிலே. 
நிறைவேற்றின தம்முடைய நியாயத்தீர்ப்பை, 
ஜனங்களுடைய கண்கள்‌ கண்டது. 


விலகிப்போனால்‌. 
தண்டனை. 
இஸ்ரவேல்‌ 
இருதயத்தில்‌ 
நவிநக்க வேண்டும்‌. அதே சமயத்தில்‌ 
கர்த்தரைப்பற்றிக்‌ கொண்டால்‌ அவருடைய 
ஆசீர்வாதம்‌ தங்களுக்கு கிடைக்கும்‌ என்னும்‌ 
நம்பிக்கையும்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருடைய 
இருதயத்திலே. வர்த்திக்கவேண்டும்‌. 
கர்த்தரைப்பற்றிக்கொண்ட ஜனங்கள்‌ 
எல்லோரும்‌ இந்நாள்‌ வரைக்கும்‌ 
உயிரோடிருக்கிறார்கள்‌. 
இஸ்ரவேலின்‌ தேவனாகிய 
இஸ்ரவேல்‌ புத்திரருடைய பிதாக்களின்‌ 
தேவனாயிருக்கிறார்‌. ஸ்ரவேல்‌ 
பத்திருக்கும்‌, கர்த்தருக்கும்‌ இடையே உள்ள 
தொடர்புகளையும்‌ 


கர்த்தரை விட்டு 
தங்களுக்கும்‌ இதுபோல 
க்கம்‌ என்னும்‌ பயம்‌, 


கர்த்தர்‌, 


சர்வஆளுகையுள்ளவர்‌. 
புத்திரரை ஆளுகை 

அதிகாரம்‌ கர்த்தருக்கு உண்டு. இஸ்ரவேல்‌ 
புத்திரரும்‌. கர்த்தருடைய ஆளுகைக்கு 
தங்களை ஒப்புக்கொடுக்கவேண்டும்‌. 


இஸ்ரவேலின்‌ 
கர்த்தர்‌, அவர்களுடைய 
தேவனாகமிருப்பதினால்‌, 

புத்திரர்‌ எல்லோருமே, 
க இருக்கிறார்கள்‌. இஸ்ரவேல்‌. 
புத்திரருடைய பிதாக்கள்‌ எல்லோருமே 
கர்த்தருடையவர்கள்‌. இஸ்ரவேல்‌ புத்திர்‌ 
கர்த்தருடைய வீட்டில்‌ பிறந்தவர்கள்‌. 


தேவனாகிய 
பிதாக்களின்‌ 

இஸ்ரவேல்‌. 
கர்த்தருடைய 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


(யம 
பிய 


(உபா 44) என்று சொல்லிவிட்டு, 
கிய கர்த்தர்‌” 
என்றும்‌ சொல்லுகிறார்‌. 
ஆகையினால்‌ இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
தங்கள்‌ பிதாக்கள்‌ மூலமாகவும்‌ 
கர்த்தருக்குரியவர்களாயிருக்கிறார்கள்‌, 
தங்களுடைய சொந்த தீர்மானத்தின்‌ 
மூலமாகவும்‌ அவர்கள்‌ 
கர்த்தருக்குரியவர்களாகயிருக்கிறார்கள்‌. 
மோசே இஸ்ரவேல்‌ புத்திரரிடத்தில்‌ 
கர்த்தரைப்பற்றிச்‌ சொல்லும்போது, “என்‌ 
தேவனாகிய கர்த்தர்‌" (உபா 4:5) என்றும்‌ 
சொல்லுகிறார்‌. இதன்‌ மூலமாக, மோசே 
தன்னை இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு, 
கர்த்தருடைய வார்த்தையை சொல்லும்‌ 
ஸ்தானிகராக பாவித்துக்கொள்கிறார்‌. 


மோசே இஸ்ரவேல்‌ புத்திரரை நோக்கி, 
“நீங்கள்‌ 'சுதந்தரித்துக்கொள்ளும்படி 
பிரவேசிக்கும்‌. தேச, நீங்கள்‌ 


த்தில்‌ 
கைக்கொள்ளும்பொருட்டு, என்‌ தேவனாகிய 


கர்த்தர்‌ எனக்குக்‌ கற்பித்தடியே நான்‌ 
உங்களுக்குக்‌ கட்டளைகளையும்‌ 
நியாயங்களையும்‌ போதித்தேன்‌” (உபா 4:5) 
என்று சொல்லுகிறார்‌ 

இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தருடைய 
கட்டளைகளையும்‌, நியாயங்களையும்‌ 
கைக்கொண்டு நடக்கவேண்டும்‌. இதுவே 
அவர்களுக்கு 

முமாயிருக்கும்‌. 

தெய. வெளிப்படுத்நலின்‌ 
வழிநடத்தப்படுகிறவையெல்லாமே 
ஞானமுள்ளதாகவும்‌, விவேகமுள்ளதாகவும்‌ 
இருக்கும்‌. கர்த்தருடைய வார்த்தைக்கு 
கீழ்ப்படிந்து கிரியை செய்கிறவர்கள்‌, 
ஞானமுள்ள கிரியைகளையும்‌, விவேகமுள்ள 
கிரியைகளையும்‌ செய்வார்கள்‌. 


மோசே இஸ்ரவேல்‌ புத்திரரை நோக்கி, 
“ஆகையால்‌ அவைகளைக்‌ கைக்கொண்டு 
நடவுங்கள்‌;: ங்‌ 
கண்களுக்குமுன்பாகவும்‌ 
உங்களுக்கு ஞானமும்‌ 
இருக்கும்‌: ர்கள்‌ 
பெரிய தி்‌ ஞானமும்‌ விவேகமுமுள்ள 
ஜனங்கள்‌ என்பார்கள்‌" (உபா 4:6) என்று 


சொல்லுகிறார்‌. 


பிரகாரமாக 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 

கீழ்ப்படிந்து க்கும்‌ 

தேசங்களைவிட ஆசீர்வாதமாக இருப்பார்கள்‌. 
ஆகையினால்‌ கர்த்தருடைய கற்பனைகளைக்‌ 
கைக்கொண்டு நடப்பது அவர்களுக்கு 
ஞானமும்‌ விவேகமுமாய்‌ இருக்கும்‌ 
(உபா 4:6-8). 


-புறஜாதி ஜனங்கள்‌, 
ஜனங்களை ப 
சொல்லுவார்கள்‌. 
காணப்படும்‌. 
வருமாறு : 


1. தேவனுடைய பிரமாணத்தின்‌ மூலமாக 
ஞானமும்‌, விவேகமும்‌. (உபா 4:5-6) 


பெரிய 
அம்சங்களைப்பற்றிய விவரம்‌ 


தேவனுடைய வார்த்தைக்கும்‌, 
அவருடைய  சித்தத்திற்கும்‌ தங்களைப்‌ 
பிரதிஷ்டை பண்ணும்போது 
தேவனுக்கும்‌. சரமாக. 
(உபா 47) 


ஜெபங்களுக்கு... கர்த்தரிடத்திகிருந்து 
அற்புதமாய்‌ உத்தரவு பெறுவது. 


. தேவனுடைய 
கட்டளைகளையும்‌, 


பெற்றிருப்பது. 


தேவனுடைய பிரமாணங்களுக்குக்‌ 
கீழ்ப்படிவது. (உபா 4:1,5-6,9 14,23-24) 


நீதியுள்ள 
நியாயங்களையும்‌ 
(உபா 4:8) 


. தேவனுடைய வார்த்தையைக்‌ 
கூட்டாமல்‌, குறைக்காமல்‌ உள்ளபடியே 
ஏற்றுக்‌ கொள்வது. (உபா 4:2) 


விக்கிரகாராதனையை 
(உபா 4:3-415-19) 


வேதாகமத்தின்‌ 
பொருளாதாரம்‌, 
ஆகியவற்றில்‌ நல்ல 

உண்டாவது. (உபா 4:5-1014) 


வெறுப்பது. 


பிரகாரம்‌ கல்வி, 
சமுதாயம்‌. 
திட்டங்கள்‌ 


தேவனுடைய பராமரிப்பை நம்புவது. 
தங்கள்‌ சத்துருக்களிடமிருந்து கர்த்தர்‌ 
தங்களைப்‌ பாதுகாப்பார்‌ என்று, 
அவரையே நம்பி ஜீவிப்பது. 
(உபா 4:38-40) 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


காரியங்களையும்‌ 
சரக்க கர்த்தரே என்றும்‌, அவர்‌ 
சர்வ வல்லமையுள்ளவர்‌ என்‌, 
அங்கிகரிப்பது (உபா 4:16 -20,32,39-40) 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தருக்கு மிகவும்‌ 
விசேஷமானவர்கள்‌. 
ஜனத்திற்கு மிகவும்‌ 
கிருபைகளையும்‌, 
கொடுத்திருக்கிறார்‌. 
அனுபவிக்கும்‌. 
இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ வேறு 
ஜாதியாரும்‌ இவ்வளவு 
சிலாக்கியங்களை பெற்றுக்கொள்ளவுமில்லை, 
அனுபவிக்கவுமில்லை. 


மோசே இஸ்ரவேல்‌ புத்திரரை நோக்கி, 
“நம்முடைய னாகிய கர்த்தரை நாம்‌. 
தொழுதுகொள்ளுகிறபோதெல்லாம்‌, அவர்‌ 
நமக்குச்‌ சமீபமாயிருக்கிறதுபோல, தேவனை 
இல்வளவு சமீபமாய்ப்‌ பெற்றிருக்கிற வேறே 
பெரிய ஜாதி எது?" (உபா 4:7) என்றும்‌, 


இந்நாளில்‌ நான்‌ உங்களுக்கு. 
விதிக்கிற இந்த நியாயப்பிரமாணம்‌ 
முழுமைக்கும்‌ ஒத்த இவ்வளவு நீதியுள்ள 
கட்டளைகளையும்‌ நியாயங்களையும்‌ 
பெற்றிருக்கிற வேறே பெரிய ஜாதியும்‌ எது?” 
(உபா 4:8) என்றும்‌ கேட்கிறார்‌. 


மோசே கேட்கிற இந்தக்‌ கேள்விக்கு, 
இஸ்ரவேல்‌ ஜாதியைப்போல, சிலாக்கியம்‌ 
பெற்ற ஜாதி, வேறு ஒரு ஜாதியும்‌ இல்லை" 
என்று மாத்திரமே பதில்‌ சொல்ல முடியும்‌. 
விசுவாசிகளாகிய நாம்‌ கர்த்தரோடு 
ஐக்கியமாயிருக்கிறோம்‌. த ஐக்கியம்‌ 
விசுவாசிகளுக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய 
சிலாக்கியம்‌. கர்த்தருடைய வார்த்தையின்‌ 
ம்‌ நம்முடைய ஜெபத்தின்‌ 
நாம்‌ கர்த்தரோடு 
ஐக்கியமாயிருக்கிறோம்‌. கர்த்தரோடு 
ஐக்கியமாகயிருப்பதே. விசுவாசிகளுக்கு 
மிகுந்த சந்தோஷம்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ கர்த்தருடைய 
வார்த்தையைப்‌ பெற்றிருப்பதினாலும்‌, 
கர்த்தரிடத்தில்‌ ஜெபம்பண்ணுவதினாலும்‌, 
அவர்கள்‌ கர்த்தரோடு 
க்கியமாயிருக்கிறார்கள்‌. யினால்‌. 
ஸ்ரவேல்‌ ஜாதியார்‌, வானத்திற்கு கீழே 
ற்ற எல்லா ஜாதியாரையும்விட, 
சந்தோஷமுள்ள 


விரிவுரை 
COMMENTARY 


இந்தப்‌ பிரபஞ்சத்திலுள்ள ஒவ்வொரு 
சட்டங்களும்‌, கட்டளைகளும்‌, 
பிரமாணங்களும்‌ உள்ளன. தேசத்தின்‌ 
கட்டளைகளைவிட கர்த்தருடைய 
கட்டளைகளே உன்னதமானது. அதுவே 
மேன்மையானது. 
கட்டளைகளைப்போல 
கட்டளைகள்‌ இந்த 


கர்த்தருடைய கட்டளைகள்‌ எக்காலத்திலும்‌ 
மாறாமல்‌ நிலைத்து நிற்கிறது. 
கர்த்தருடைய கட்டளைகள்‌ எல்லாமே 
நன்மை 
கர்த்தருடைய 
திகளும்‌ 
நாடுகிறது. 
நன்றாயிருக்க 
கர்த்தருடைய 
நன்றாயிருக்க 
இஸ்ரவேலின்‌ 
தங்கள்‌ 
மேலும்‌ 
கட்டளைகளுக்கு 
அவற்றிற்கு 


மனுக்‌ 
செய்யக்கூடியதாயிருக்கிறது. 
பிரமாணங்களும்‌, 


நன்மையை 
எல்லோருமே 


கர்த்தரை, 
தேவனாக்கிக்கொள்ள வேண்டும்‌. 
அவர்கள்‌, கர்த்தருடைய 
செவிகொடுத்து, 
கீழ்ப்படியவேண்டும்‌. 

“எல்லாவற்றைப்பற்றியும்‌ நீர்‌ அருளின 
எல்லாக்‌ கட்டளைகளும்‌ செம்மையென்று 
எண்ணி, சகல  பொய்வழிகளையும்‌ 
வெறுக்கிறேன்‌" (சங்‌ 119:128) 


கட்டளைகளை 
அந்தக்‌ 
rt ந்திரர்‌ 


கர்த்தரின்‌ 
கனம்பண்ணுகிறவர்களை, 
கட்டளைகள்‌ கனம்பண்ணும்‌. 
தங்களுடைய ஜீவியத்தில்‌ ரின்‌ 
கட்டளைகளை உயர்த்தும்போது, அந்தக்‌ 
கட்டளைகள்‌ அவர்களை உயர்த்தும்‌. 


கர்த்தர்‌ சீனாய்‌ மலையிலே இஸ்ரவேல்‌ 
பத்திரருக்கு. தன்னை வெளிப்படுத்தினர்‌. 
அப்போது கர்த்தர்‌ தம்முடைய 
கட்டளைகளை அவர்களுக்கு கொடுத்தார்‌. 
கர்த்தர்‌ தன்னிடத்தில்‌ சொன்ன 
வார்த்தைகளை, மோசே இஸ்ரவேல்‌ 
பத்திரருக்கு ஞாபகப்படுத்தி சொல்லுகிறார்‌ 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


(யய 
சபரிய 


ஒரேபிலே. உன்‌ தேவனாகிய 
கர்த்தருக்கு முன்பாக நீ நிற்கும்போது, 
கர்த்தர்‌ என்னை நோக்கி, “ஜனங்களை 
என்னிடத்தில்‌ கூடிவரச்செய்து. என்‌ 
வார்த்தைகளை அவர்கள்‌ கேட்கும்படி 
பண்ணுவேன்‌: அவர்கள்‌ பூமியில்‌ 
உமிரோடிருக்கும்‌ நாளெல்லாம்‌ எனக்குப்‌ 
பயந்திருக்கும்படி அவைகளைக்‌. 
கற்றுக்கொண்டு, தங்கள்‌ பிள்ளைகளுக்கும்‌ 
போதிக்கக்கடவர்கள்‌' (உபா 4:9) என்று 
சொன்னார்‌. 


இஸ்ரவேல்‌ குடும்பத்திலுள்ள ஒவ்வொரு 
பெற்றோரும்‌ தேவனுடைய ஞானத்தையும்‌, 
அறிவையும்‌, அவர்களுடைய பிள்ளைகளின்‌ 
இருதயத்தில்‌ கற்பித்துத்‌ தரவேண்டும்‌. (உபா 
43-10742 உபா 6:6-9; 2தீமோ 2:14: 2தீமோ 


315417). 


நாளில்‌ கர்த்தர்‌ மோசேயை 
நோக்கி, “உன்‌ கண்கள்‌ கண்ட காரியங்களை 
நீ  மறவாதபடிக்கும்‌, உன்‌ ஜீவனுள்ள 
நாளெல்லாம்‌ அவைகள்‌ உன்‌ இருதயத்தை 
விட்டு நீங்காதபடிக்கும்‌ நீ 
எச்சரிக்கையாயிருந்து, உன்‌ ஆத்துமாவைச்‌ 
ஜாக்கிரதையாய்க்‌ காத்துக்கொள்‌; 
அவைகளை உன்‌ பிள்ளைகளுக்கும்‌ உன்‌ 
பிள்ளைகளின்‌ பிள்ளைகளுக்கும்‌ 
அறிவிக்கக்கடவாய்‌' 4:10) என்றும்‌ 
சொன்னார்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ எல்லாக்‌ 
காலங்களிலும்‌ தேவனுடைய வார்த்தையை 
தங்களுடைய காதுகளால்‌ கேட்பதற்கு 
இதுவே காரணமாகும்‌. (ரோமர்‌ 1097; 
2தீமோ 2:15; தீமோ 3:15-17). 


கர்த்தர்‌ மோசேயோடு பேசியபோது, 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ சேர்ந்துவந்து. மலையின்‌ 
அடி வாரத்தில்‌ நின்றார்கள்‌: அந்த 
மலையில்லானத்தை அளாவிய அக்கினி 
எரிய, இருளும்‌ மேகமும்‌ அந்தகாரமும்‌ 
சூழ்ந்தது (உபா 4:1). 


(உபா 


சூழ்ந்திருக்கிறது. அவர்கள்‌ தேவனுடைய 
சப்தத்தையும்‌ கேட்கிறார்கள்‌. (உபா 442-13: 
உபா 5,222) அக்கினி 


எரியும்போது அங்கு புகை இருந்ததா, 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அந்தகாரத்தில்‌ இருள்‌ இருந்ததா, 

என்பதெல்லாம்‌ இங்கு வெளிப்படுத்தப்‌ 

படவில்லை... எகிப்தில்‌ இருந்ததுபோல, 

க்‌ ர்கள்‌ கர்த்தருக்கு 

இருந்திருந்தால்‌ 

உணர்ந்திருப்பார்கள்‌. 

(யாத்‌ 10:21). மனுஷனுடைய இயற்கையான 

புலன்களால்‌ கர்த்தரை அறிந்து கொள்ள 
முடியம்‌. 


அந்த அக்கினியின்‌ நடுவிலிருந்து 
கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரோடே பேசினார்‌; 
அவர்கள்‌ த்தின்‌. 
கேட்டார்கள்‌; இஸ்ரவே 
அந்தச்‌ சத்தத்தை கேட்டதேயன்றி, ஒரு 
ரூபத்தையும்‌ காணவில்லை (உபா 4:12), 


புரிந்துகொண்டார்கள்‌. 
தம்மைப்பற்றி நமக்கு எந்த 
வெளிப்படுத்தியிருக்கிறாரோ, 
அவரை விசவாசிப்பதற்கு, போதுமானது. 


கர்த்தர்‌... இந்த உலகத்திலுள்ள 


ஏற்பாட்டுக்காலத்தில்‌ 

பேசாவிட்டாலும்‌, கர்த்தரைப்பற்றிய 
வெளிப்பாடுகள்‌, இயற்கையில்‌ காணப்படுகிற 
அவருடைய சிருஷ்டிப்புக்களின்‌ மூலமாக 
நமக்கு கிடைத்திருக்கிறது. 


“வானங்கள்‌ தேவனுடைய மகிமையை 

ப்படுத்‌ ஆகாயவிரிவு, 

கிரியையை 

பகல்‌ 

பொழிகிறது, இரவுக்கு 

தெரிவிக்கிறது. 

பேச்‌ சுமில்லை, 

வார்த்தையுமில்லை, அவைகளின்‌ சத்தம்‌. 
கேட்கப்படுவதுமில்லை” (சங்‌ 19:1-3). 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


BALWETHER 
பிய 


இஸ்ரவேல்‌ 
காணப்படுகிற. 


புத்திரரோ, இயற்கையில்‌ 
கர்த்தருடைய சிருஷ்டிப்பின்‌ 
மூலமாகவும்‌, அவரைப்பற்றிய 
வெளிப்பாடுகளைப்‌ பெற்றுக்கொள்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ அக்கினியின்‌ நடுவிலிருந்து. 
தங்களோடு பேசின கர்த்தருடைய 
வார்தைகளின்‌ சத்தத்தையும்‌ 
கேட்டிருக்கிறார்கள்‌. 
ஏற்பாட்டுக்காலத்தில்‌ இஸ்ரவேல்‌ 
தங்கள்‌ விசுவாசத்தின்‌ ஆரம்ப. 
நிலையிலிருக்கிறார்கள்‌. கையினால்‌. 
கர்த்தர்‌ விசேஷித்த உபாயங்கள்‌ மூலமாக, 
இஸ்ரவேல்‌  புத்திரருக்கு, தம்மைப்பற்றி 
வெளிப்படுத்தியிருக்கிறார்‌ 


சபையார்‌, 


கர்த்தர்‌ பத்துக்கற்பனைகளாகிய 
தம்முடைய உடன்படிக்கையை, மோசேயின்‌ 
மூலமாக இஸ்ரவேல்‌ த்திரருக்‌ 
கொடுக்கிறார்‌. மோசே 

இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு சொல்லும்போது, 


நீங்கள்‌ கைக்கொள்ளவேண்டும்‌ என்று 
அவர்‌ உங்களுக்குக்‌ கட்டளையிட்ட பத்துக்‌ 
குற்பனைகளாகிய தம்முடைய 
உடன்படிக்கையை அவர்‌ உங்களுக்கு. 
அறிவித்து, அவைகளை இரண்டு 
குற்பலகைகளில்‌ எழுதினார்‌ (உபா 413) 
என்றும்‌, 

"நீங்கு சுதந்தரித்துக்கொள்ளப்‌ 
போகிற தத்தில்‌ நீங்கள்‌ கைக்கொள்ள 
வேண்டிய கட்டளைகளையும்‌ நியாயங்களையும்‌ 
உங்களுக்குப்‌ போதிக்கவேண்டுமென்று. 
அக்காலத்திலே கர்த்தர்‌ எனக்குக்‌ 
கட்பளையிட்டார்‌' (உபா 444) என்றும்‌ 


திவ கத்‌ 

உடன்படிக்கையில்‌ பத்துக்‌ 

மையமான  சாரப்பகுதியாகும்‌. 
கட்டளைகளில்லாமல்‌ தே 
உடன்படிக்கை பூர்த்தியாகாது. புதிய 
ஏற்பாட்டுக்‌ காலத்தில்‌ பழைய உடன்படிக்கை 
ஒழிந்துபோயிற்று. (2கொரி 3:65) 
ஆயினும்‌ தற்போதும்‌, பத்துக்‌ கட்டளைகளில்‌ 
ஒன்பது கட்டளைகள்‌ புதிய உடன்படிக்கையில்‌ 
இடம்‌ 

பற்றிய 

முழுவதுமாக அகற்றப்பட்டு விட்டது. 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ தம்முடைய 
பத்துக்கற்பனைகளை இரண்டு 
கற்பலகைகளில்‌ எழுதினார்‌. கர்த்தர்‌ அவற்றை 
இரண்டுதரம்‌ எழுதினார்‌. (உபா 4:13; 
யாத்‌ 2412; யாத்‌ 32:19; யாத்‌ 341-428), 

மோசே கர்த்தரிடமிருந்து 
கற்பனைகளை அக்காலத்தில்‌ 
கொண்டார்‌. அத்துடன்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்குப்‌ போதிப்பதற்காக மேலும்‌ பல 
கட்டளைகளையும்‌, நியாயங்களையும்‌, 
பிரமாணங்களையும்‌ மோசே பெற்றுக்‌ 
கொண்டார்‌. 

இஸ்ரவேல்‌. 
விக்கிரகாராதனைக்கு 
வேண்டும்‌. மோசே 
விக்கிரகாராதனைகளைப்பற்றி 
புத்திரருக்கு எச்சரிப்பாய்ச்‌ சொல்லுகிறார்‌. 
அவையாவன : 1, ஒரு விக்கிரகத்தை 
உண்டுபண்ணி அதை தங்கள்‌ தெய்வமாக 
ஆராதிப்பது. 2. கர்த்தர்‌ ஏற்படுத்தின 
வானத்தின்‌ சர்வசேனைகளாகிய சந்திர 
சூரிய நட்சத்திரங்களை, தங்கள்‌ தெய்வமாக 
ஆராதிப்பது. 

மோசே இஸ்ரவேல்‌ புத்திரரை நோக்கி, 
விக்கிரகாராதனைக்கு விரோதமாக. 
எச்சரித்துச்‌ சொல்லுகிறார்‌ 

“கர்த்தர்‌ ஓரேபிலே அக்கினியின்‌ 
நடுவிலிருந்து உங்களோடே பேசினநாளில்‌, 
நீங்கள்‌ ஒரு ரூபத்தையும்‌ காணவில்லை" 
(உபா 445) என்றும்‌, 


பத்துக்‌ 
பெற்றுக்‌ 


ஆகாயத்தில்‌ பறக்கிற 
யாதொரு பட்சியின்‌ உருவம்‌ 
யாதொரு ஊரும்‌ ர்‌ 
பூமியின்கீழ்த்‌ தண்ணீரிலுள்ள 
மச்சத்தின்‌ உருவுமாயிருக்கிற இவைகளில்‌ 
யாதொரு உருவுக்கு ஒப்பான விக்கிரகத்தை 
உண்டாக்காதபடிக்கு 
எச்சரிக்கையாயிருங்கள்‌" 
(உபா 416-18) என்றும்‌ மோசே இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கு சொல்லுகிறார்‌. 





உபாகமம்‌ - 
DEUTERONOMY - COMMENTARY 


BALWETHER 
பிய 


முகில்கள்‌ (உபா 4159). 
, ஆயினும்‌ கர்த்தருக்கு ஒரு ரூபம்‌ 
உள்ளது என்று வேத பண்டிதர்கள்‌ 
சொல்லுகிறார்கள்‌. க ல்‌ 
உள்ளது. 
சரீரமும்‌ உண்டு. பிரத்தியட்சமான சரீரமும்‌ 
உண்டு. தேவன்‌ இஸ்ரவேலின்‌ 74 
மூப்பர்களோடு புசித்துக்‌ குடித்திருக்கிறார்‌. 
(யாத்‌ 24:9-11) மோசேக்கு கர்த்தர்‌ தம்‌ 
பிரத்தியட்சமாக 
காண்பித்திருக்கிறார்‌ 
முகமுகமாய்‌ பேசினார்‌. கர்த்தர்‌ இஸ்‌ 
புத்திரருக்குத்‌ தம்மைப்‌ பற்றி களித்த 
ர்‌ மோசேக்கு 


அவர்கள்‌ தேவனுடைய 
மோசே 


(உபா 
யோவான்‌ 


தேவனுடைய ரூபத்தைக்‌ கண்டார்‌. 


4:1215-16-ண்‌ 12:8, 
4:24). 


கர்த்தர்‌ 


ட்‌ ஆலியானவராக 


அவரே சர்வ சிருஷ்டிகளையும்‌ 
சிருஷ்டித்த சர்வசிருஷ்டிகர்‌. கர்த்தருடைய 
ரூபத்திற்கு ஒப்பாக வேறு எந்த 
உருவத்தையும்‌ செய்யக்கூடாது. கர்த்தருக்கு 
ஒப்பாக ஒரு ருபத்தை உண்டுபண்ணுவது. 
கர்த்தருடைய சத்தியத்தை பொய்யாக்கும்‌. 
காரியமாகவும்‌, அது அவருடைய 
மகிமையை அவமாக்கும்‌ காரியமாகவும்‌ 
இருக்கிறது. 


கர்த்தருக்கு ஒப்பாக விக்கிரகத்தை: 
உண்டுபண்ணுகிறவர்கள்‌, தங்களைத்‌ 
தாங்களே வஞ்சித்துக்கொள்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ கர்த்தரை 
அவமானப்படுத்துகிறார்கள்‌. கர்த்தருக்கு ரூபம்‌ 
இல்லை. என்பதை மோசே இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கு தெளிவுபடுத்துகிறார்‌. “கர்த்தர்‌ 
ஒரேபிலே அக்கினியின்‌ நடுவிலிருந்து 
உங்களோடே பேசினநாளில்‌, நீங்கள்‌ ஒரு 
ரூபத்தையும்‌ காணவில்லை" (உபா 4:15) 
என்று மோசே சொல்லுகிறார்‌. 


வ்‌ 11008 


PUBLISHERS 


ஒரேபிலே இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கு தம்மை வார்த்தையாக 
வெளிப்படுத்தினார்‌. அவர்கள்‌ அந்த 
வார்த்தையின்‌ சத்தத்தைக்‌ கேட்டார்கள்‌. 
கர்த்தர்‌ தம்மை ஒரு ரூபமாக 
வெளிப்படுத்தவுமில்லை, இஸ்ரவேல்‌. 
புத்திரரும்‌ ஓரேபிலே கர்த்தரை ஒரு ரூபமாக 
காணவுடில்லை. 


கர்த்தர்‌ 


விசுவாசிகளாகிய நாம்‌ பரலோகத்திலே 
பிரவேசிக்கும்போது அங்கே நம்முடைய 
கர்த்தரை முகமுகமாக தரிசிப்போம்‌. இந்தப்‌ 
பூமியிலே நம்மால்‌ கர்த்தருடைய ரூபத்தைப்‌ 
பார்க்க முடியாது. இந்தப்‌ பூமியில்‌ தம்முடைய 
ரூபத்தை  மனுபுத்திரருக்கு வெளிப்படுத்த 
வேண்டும்‌ என்பது கர்த்தருடைய சித்தமுமல்ல. 
கர்த்தருக்கு சித்தமில்லாத ஒரு காரியம்‌ 
நடைபெறும்‌ என்று நாம்‌ எதிர்பார்க்கவும்‌ 
கூடாது. 


மோசே இந்த சத்தியத்தை 
இஸ்ரவேல்‌  புத்திரருக்கு ஏற்கெனவே 
சொல்லியிருக்கிறார்‌. “ நீங்கள்‌ சேர்ந்துவந்து, 
மலையின்‌ அடி வாரத்தில்‌ நின்றீர்கள்‌;: 
அந்த. மலையில்வானத்தை அளாவிய 
அக்கினி எரிய, இருளும்‌ மேகமும்‌ 
அந்தகாரமும்‌ சூழ்ந்தது. அந்த அக்கினியின்‌ 
ர்‌... உங்களோடே 


நீங்கள்‌ கேட்டதேயன்றி, ஒரு ரூபத்தையும்‌ 
காணவில்லை" (உபா 4:12). 

இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
சர்வசேனைகளாகிய ்‌ 


வானத்தின்‌ 
ரிய 


கர்த்தரே இவற்றை சிருஷ்டித்தவர்‌. 
மோசே இஸ்ரவேல்‌ புத்திரரை நோக்கி, 
“உங்கள்‌ கண்களை வானத்திற்கு ஏறெடுத்து, 
உங்கள்‌ தேவனாகிய கர்த்தர்‌ வானத்தின்‌ 
கீழெங்கும்‌ இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும்‌ 
சர்வ 
சூரிய 
அவைகளைத்‌. 
இணங்காதடிக்கும்‌, 
a 
மிகவும்‌ எச்சரிக்கையாயிருங்கள்‌" (உபா 4:19) 

என்று சொல்லுகிறார்‌. 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


சூரிய நட்சத்திரங்கள்‌ ஆகியவை க்‌ 
எல்லா ஜனங்களுக்காகவும்‌ 
சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது (பா 419; 
ஆதி 11448). 


சந்திர சூரிய நட்சத்திரங்களை 
தொழுதுகொள்வது. பூர்வகாலத்து 
விக்கிரகாராதனை. து மனுஷருடைய 
ஆத்துமாவுக்கு மிகவும்‌ ஆபத்தானது. 
சந்திரனும்‌ சூரியனும்‌ நட்சத்திரங்களும்‌ 
வானத்திலே. உயரத்திலிருக்கிறது. அவை 
பிரகாசமாகயிருக்கிறது. 
பார்க்கும்போது மனுஷருடைய 
ஆச்சரியமுண்டாகிறது. 


நட்சத்திரங்கள்‌ 
பாவித்து 


பிண்ட பான லைகளாகளிரத்தானுர்‌ 
இவற்றை தெய்வங்களாக 
ஆராதிக்கக்கூடாது. கர்த்தரே 
சிருஷ்டிக்கும்‌ வல்லமையினால்‌, 
சிருஷ்டித்தார்‌ என்பதை 
புரிந்துகொள்ளவேண்டும்‌. 
வானமண்டலங்களிலிருக்கிற 
சர்வசேனைகளுடைய  பிரமாண்டங்களைப்‌. 
பார்த்து, ஒரு சிலர்‌ ஏமாந்துபோய்‌, அவற்றை 
தெய்வங்களாக பாவித்து ஆராதிக்கிறார்கள்‌. 


கர்த்தர்‌ அதரிசனமானவர்‌. நம்முடைய 
கண்களால்‌ பிரத்தியட்சமாய்க்‌ காணக்கூடாத 
தேவனை, மனக்கண்களாலும்‌, 
விசுவாசக்கண்களாலும்‌ தரிசிக்கவேண்டும்‌. 
மனுஷருடைய விசுவாசம்‌ 
பலவீனமாயிருக்கும்போது, அவன்‌ 
காணக்கூடிய பொருட்களை தனக்கு. 
தெய்வமாக்கிவிடுகிறான்‌. 

கர்த்தர்‌ வானத்தின்‌ 
சர்வசேனைகளாகிய சந்திர சூரிய 
நட்சத்திரங்களை, மனுக்குலத்திற்கு 
பிரயோஜனமானவைகளாக 
சிருஷ்டித்திருக்கிறார்‌. மனுஷன்‌ அவற்றை 
தெய்வங்களாக ஆராதிக்கவேண்டும்‌ 
என்பது கர்த்தருடைய சித்தமல்ல. 
வானத்தின்‌ சர்வசேனைகளும்‌ பூமிக்கு 
வெளிச்சம்‌ கொடுப்பதற்காக 
சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. 


விரிவுரை 
COMMENTARY 


QODNENS 
PUBLISHERS 


.... இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தரைப்பற்றிய 
சத்தியங்களையும்‌, அவருடைய 
பிரமாணங்களையும்‌, கட்டளைகளையும்‌ 
கற்றுக்கொள்வதோடு, அவற்றை தங்கள்‌ 
பிள்ளைகளுக்கும்‌ போதிக்கவேண்டும்‌. 


கர்த்தர்‌ மோசேயை நோக்கி, 
ஜனங்களை என்னிடத்தில்‌ கூடிவரச்செய்து, 
என்‌ வார்த்தைகளை அவர்கள்‌ கேட்கும்படி 
பண்ணுவேன்‌. அவர்கள்‌ பூமியில்‌ 
உயிரோடிருக்கும்‌ நாளெல்லாம்‌ எனக்குப்‌ 
பயந்திருக்கும்படி அவைகளைக்‌ 
கற்றுக்கொண்டு, தங்கள்‌ பிள்ளைகளுக்கும்‌ 
போதிக்கக்கடவர்கள்‌" (உபா 4:9) என்றும்‌, 

உன்‌ கண்கள்‌ கண்ட காரியங்களை 
மறவாதடிக்கும்‌, உன்‌ ஜீவனுள்ள 
நாளெல்லாம்‌ அவைகள்‌ உன்‌ இருதயத்தை 
விட்டு நீங்காதபடிக்கும்‌. நீ 
எச்சரிக்கையாயிருந்து, உன்‌ ஆத்துமாவைச்‌ 
ஜாக்கிரதையாய்க்‌ காத்துக்கொள்‌; 
அவைகளை உன்‌ பிள்ளைகளுக்கும்‌ உன்‌ 
பிள்ளைகளின்‌ பிள்ளைகளுக்கும்‌. 
அறிவிக்கக்கடவாய்‌" 410) என்றும்‌ 
சொல்லுகிறார்‌. 

கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
சொல்லியிருக்கிற வார்த்தைகளை அவர்கள்‌ 
மறந்துவிடக்கூடாது. “நீங்கள்‌ உங்கள்‌ 
தேவனாகிய கர்த்தர்‌ உங்களோடே பண்ணின 


(உபா 


உண்டாக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள்‌"' 
(பா 4:23) என்று மோசே இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கு சொல்லுகிறார்‌. 


கர்த்தர்‌ ஓரேபிலே அக்கினியின்‌ 
நடுவிலிருந்து ஸ்ரவேல்‌ புத்திரரோடு 
பேசின நாளில்‌, அவர்கள்‌ ஒரு ரூபத்தையும்‌ 
காணவில்லை. ஆனாலும்‌ கர்த்தர்‌ 
தம்முடைய வல்லமையை இஸ்ரவேல்‌. 
புத்திரர்‌ மத்தியிலே வெளிப்படுத்தியிருக்கிறார்‌ 
ஜனத்தார்‌ எகிப்து 
அடமைக்கனத்திவகுத்தாரகள்‌, 
இஸ்ரவேல்‌. 
இருமபக்கானவாயைப்போல 
ள்‌ சூளைகளிலே, 
செங்கல்‌. 

அறுக்கிற வேலைகளை செய்தார்கள்‌. 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


BALWETHER 
பிய 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தருடைய 
ரூபத்தைக்‌ காணாவிட்டாலும்‌, அவர்கள்‌ 
கர்த்தருடைய வல்லமையை கண்டார்கள்‌. 
இஸ்ரவேல்‌. ஜனத்தார்‌ 
இந்நாளிலிருக்கிறதுபோல தமக்கு 
சுதந்தரமாக ஜனமாயிருக்கவேண்டும்‌ 
என்பது கர்த்தருடைய சித்தம்‌. இதற்காக 
கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரை 
சேர்த்துக்கொண்டு, அவர்களை எகிப்து 
என்னும்‌ இருப்புக்காளவாயிலிருந்து 
புறப்படப்பண்ணினார்‌ (உபா 4:20). 

எகிப்து தேசத்தில்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரரின்‌ அனுபவம்‌ இருப்புக்காள வாயில்‌ 
போடப்பட்ட அனுபவத்தைப்‌ போன்று இருந்தது 
(இராஜா 8:51-53; எரே 11:4) எகிப்தின்‌ 
அடிமைத்தனத்தில்‌ 
பாடுகளையும்‌, 
அனுபவித்தார்கள்‌. 


மோசே இந்த செய்தியை இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கு மறுபடியுமாய்ச்‌ சொல்லுகிறார்‌. 
“உங்கள்‌ ஈகிய கர்த்தர்‌ எகிப்திலே. 
உங்கள்‌ கண்களுக்கு 

உங்களுக்குச்‌ செய்தபடியெல்லாம்‌. 

அந்நிய ஜாதிகளின்‌ நடுவிலிருந்து ஒரு 
ஜனத்தைச்‌ சோதனைகளினாலும்‌, 
அடையாளங்களினாலும்‌, அற்புதங்களினாலும்‌, 
யுத்தத்தினாலும்‌, வல்லமையுள்ள 
கரத்தினாலும்‌, ஒங்கிய புயத்தினாலும்‌, மகா 
பயங்கரமான செயல்களினாலும்‌, தமக்கென்று. 
தெரிந்துகொள்ள வகைபண்ணினதுண்டோ 
என்று நீ விசாரித்துப்பார்‌" (உபா 4:34) என்று 
மோசே இஸ்ரவேல்‌ ஜனத்தாரிடத்தில்‌ 
சொல்லுகிறார்‌ 


அவர்கள்‌ யல 
வேதனைகளையும்‌ 


உள்‌ பிதாக்களில்‌ 


க்‌ அவர்களுடைய 
பின்சந்ததியைத்‌ தெரிந்துகொண்டு, 
உன்னிலும்‌ பலத்த பெரிய ஜாதிகளை 
உனக்கு முன்னின்று துரத்தவும்‌, உன்னை 
அழைத்துக்கொண்டுபேய்‌, இந்நாளில்‌ 
இருக்கிறதுபோல, அவர்கள்‌ தேசத்தை 
உனக்குச்‌ சுதந்தரமாகக்‌ கொடுக்கவும்‌, 
உன்னைத்‌ தமது முகத்துக்குழுன்‌ தமது 
ந வல்லமையினால்‌ எகிப்திலிருந்து 
(உபா 4:37 38) 
இஸ்ரவேல்‌ 

புத்திரரிடத்தில்‌ சொல்லுகிறார்‌. 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரை எகிப்து 
இருப்புக்காளவாயிலிருந்து 
, கானான்‌ தேசத்திற்கு 
அழைத்துக்கொண்டு போகிறார்‌. கர்த்தர்‌ 
கானான்‌ தேசத்தை இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
சுதந்தரமாகக்‌ கொடுத்திருக்கிறார்‌. 
இஸ்ரவேல்‌. புத்திரர்‌ எல்லோரும்‌ 
யோர்தானைக்‌ கடந்து, கானான்‌ 
தேசத்திற்குள்‌ பிரவேசிக்கும்போது, தனக்கு 
அந்த சிலாக்கியம்‌ கிடைக்கவில்லை 
என்பதையும்‌ மோசே இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
தெளிவுபடுத்துகிறார்‌. 


மோசே இஸ்ரவேல்‌ புத்திரரை நோக்கி, 
கர்த்தர்‌ உங்கள்‌ நிமித்தம்‌ என்மேல்‌ 
கோபங்கொண்டு, நான்‌ யோர்தானைக்‌ 
கடந்துபோவதில்லை என்றும்‌, உன்‌ 
தேவனாகிய கர்த்தர்‌ உனக்குச்‌ சுதந்தரமாகக்‌ 
கொடுக்கிற அந்த நல்ல தேசத்தில்‌ நான்‌ 
பிரவேசிப்பதில்லை என்றும்‌ ஆணையிட்டார்‌. 
அதினால்‌ இந்த தேசத்தில்‌ நான்‌ 
மரணமடையவேண்டும்‌: நான்‌ யோர்தானைக்‌ 
கடந்துபோவதில்லை; நீங்களோ கடந்துபோய்‌, 

ச, 

போட்டன்‌? 


அந்த 
சுதந்தரித்துக்கொள்வீர்கள்‌" 
என்று சொல்லுகிறார்‌. 


மோசே கர்த்தருடைய மகிமையையும்‌, 


அவருடைய மகத்துவத்தையும்‌ இஸ்ரவேல்‌ 
பத்திரருக்கு தெளிவாகப்‌ போதிக்கிறார்‌. 
நாம்‌ கர்த்தருடைய மகிமையை 
புரிந்துகொண்டால்‌, அவருக்கு விரோதமாகப்‌ 
ம்‌ செய்ய துணியமாட்டோம்‌. மோசே 
பத்திரை நோக்கி, 

கர்த்தர்‌ பட்சிக்கிற 

ந எரிச்சலுள்ள தேவன்‌" 

(உபா 4:24) என்று சொல்லுகிறார்‌. 


இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
மாத்திரமே ஜீவனுள்ள தேவன்‌. அவர்‌ 
ஒருவர்‌ மாத்திரமே மெய்யான தேவன்‌. 
புறஜாதியாரின்‌ தெய்வங்கள்‌ எல்லாம்‌ 
மனுஷருடைய கைகளின்‌ 
கிரியைகளாயிருக்கிறது. அவற்றிற்கு 
ஜீவனுமில்லை. வல்லமையுமில்லை. இஸ்ரவேல்‌ 

மாத்திரம்‌ 


உடன்படிக்கை 





(யய 
பிய 


மோசே இஸ்ரவேல்‌ புத்திரரை நோக்கி, 
நீங்கள்‌ உங்கள்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
உங்களோடே பண்ணின உடன்படிக்கையை 
மறந்து, உங்கள்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
வேண்டாம்‌ என்று விலக்கின எவ்வித 
சாயலான விக்கிரகத்தையும்‌ 
உங்களுக்கு உண்டாக்காதபடிக்கு 
எச்சரிக்கையாயிருங்கள்‌” (உபா 4:23) என்று 
சொல்லுகிறார்‌. 

நாம்‌ கர்த்தருக்கு கொடுக்க 
வேண்டிய மகிமையை விக்கிரகங்களோடு 
பகிர்ந்துகொள்ளக்கூடாது. கர்த்தரைத்‌ 
தொழுதுகொள்கிறவர்கள்‌ அவரை 
ஆவியோடும்‌, உண்மையோடும்‌. 
தொழுதுகொள்ள வேண்டும்‌. 


ஆதலால்‌, அசைவில்லாத ராஜ்யத்தைப்‌ 
பெறுகிறவர்களாகிய நாம்‌ பயத்தோடும்‌ 
பக்தியோடும்‌ தேவனுக்குப்‌ பிரியமாய்‌ 
ஆராதனை செய்யும்படி" கிருபையைப்‌ 
பற்றிக்கொள்ளக்கடவோம்‌. நம்முடைய தேவன்‌ 
பட்சிக்கிற அக்கினியாமிருக்கிறாரே" 
(எபி 12:28,29), 


அதை ரன்‌ 
படிக்கிற... அக்கினியாசு 
கர்த்தரை ஆலியோடும்‌ 
ஆராதிக்கிறவர்களுக்கோ அவர்‌ இரக்கமுள்ள 
தேவனாயிருப்பார்‌ (உபா 4:3) 


மோசே (0 
மனநல அரிவக்க ளப்பன்‌ 
வருமாறு 


1. நீங்கள்‌ பிள்ளைகளும்‌ பிள்ளைகளின்‌ 
பிள்ளைகளும்‌ பெறுவீர்கள்‌. 
(உபா 425) இந்தத்‌ 
தீர்க்கதரிசனத்திற்குப்‌ பின்பு 
இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ 35 சந்ததியார்‌ 
இஸ்ரவேல்‌ தேசத்தில்‌ 
குடியிருக்கிறார்கள்‌. 
கிபி. 70 


சிதறிப்போனார்கள்‌. 
லூக்கா 21:20-24). 


(மத்‌ 23:37-39; 


உபாகமம்‌ - விரிவுரை 
DEUTERONOMY - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


2. நீங்கள்‌ த்தில்‌ வெகுநாள்‌ 
இருப்பீர்கள்‌. (உபா 4:25). இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ தேசங்களுக்கு 
சிதறிப்போவதற்கு முன்பாக சுமார்‌ 
1800 வருஷங்களுக்குக்‌ 
தேசத்தில்‌ குடியிருக்கிறார்கள்‌ 
பாபிலோனிய  சிறையிருப்பின்‌: 
வருஷங்கள்‌ சேர்க்கப்படவில்லை. 
(எரே 2541-12; தானி 9:2). 
நீங்கள்‌ தேசத்தில்‌ உங்களைக்‌ 
கெடுத்துக்‌ கொள்வீர்கள்‌. (உபா 4:25) 
இஸ்ரவேலின்‌ 
மூப்பர்களும்‌ மரித்துப்போன பின்பு, 
இஸ்ரவேல்‌ புத்திரர்கள்‌ தங்களைக்‌ 
கெடுத்துக்‌ கொள்ள ஆரம்பித்தார்கள்‌. 
(யோசு 24:31; நியா 27-23) 
நியாயாதிபதிகள்‌ சாமுவேல்‌, ராஜாக்கள்‌, 
நாளாகமம்‌ ஆகிய  புஸ்நகங்களில்‌ 
வெளிப்படுத்தப்பட்ட பிரகாரம்‌ அவர்கள்‌ 
பாவத்தில்‌ ஜீவித்து, இறுதியில்‌ 
சிறையிருப்பிற்குப்‌ போய்விடுகிறார்கள்‌ 
மேசியாவை ஏற்றுக்‌ கொள்ளாமல்‌ 
புறக்கணித்து கியி. 70 ஆம்‌ 
ல்‌ இஸ்ரவேல்‌ தேசம்‌ ஒரு 
| இராதவாறு முழுவதுமாக 
விக்கிரகாராதனை, 
கலகங்கள்‌, 
க்‌ பாவங்கள்‌, 
ஆகியவற்றோடு இயேசு கிறிஸ்துவையும்‌: 
அவருடைய அப்போஸ்தலர்களையும்‌ 
ஏற்றுக்‌ கொள்ளாமல்‌ அவர்களைப்‌ 
புறக்கணித்து இஸ்ரவேல்‌ புத்திரர்கள்‌ 
தங்களைக்‌ கெடுத்துக்‌ கொண்டார்கள்‌. 
(நியா 2; 2இராஜா 17; மத்‌ 23; 
வ 2120-24) 
நீங்கள்‌ முற்றிலும்‌ 
த்துபோலீர்கள்‌ (பா 4:26) 
கிமு. 722, கிபி. 606 ஆகிய 
வருஷங்களில்‌ இது அப்படியே 
நிறைவேறிற்று. எருசலேம்‌ அழிக்கப்பட்ட 
போது, ஒருசிலரைத்‌ தவிர, 


யோசுவாவும்‌, 


உட்படுத்தப்பட்டார்கள்‌. (2இராஜா 
2இராஜா 25). மறுபடியும்‌ இஸ்ரவேல்‌ 
தேசம்‌ கிபி. 70 ஆம்‌ வருஷத்தில்‌ 
அழிக்கப்பட்டது. அதன்‌ பின்பு, இன்று 
வரையிலும்‌ அவர்களுக்கு வாக்குப்‌ 
பண்ணப்பட்ட கானான்‌ தேசத்தில்‌ 
அநேக யூதர்கள்‌ காணப்படவில்லை. 
(லூக்கா 21:20-24). 





உபாகமம்‌ - 
DEUTERONOMY - 


புறஜாதிகளுக்குள்ளே 
அடிப்பார்‌. நீங்கள்‌ கொஞ்ச ஜனங்களாய்‌. 
பகை (உபா 4:27). 
தீர்க்கதரிசனமும்‌, 
நிறைவேறிற்று இன்றும்‌ நிறைவேறி 
வருகிறது. 
ள்‌ ர்‌ 
தேவிகள்‌ 
(உபா 4:28) இந்தத்‌ தீர்க்கதரிசனமும்‌, 
நிறைவேறிற்று. (ஏசா 218-20; 


ஏசா 31:7; சக 10:2; சக 13:2). 


'கைவேலையாகிய 
சேவிப்பீர்கள்‌. 


(உபா 4:29-31), 

இரண்டாம்‌ வருகையின்‌ போது இந்தத்‌ 

தீர்க்கதரிசனம்‌ நிறைவேறும்‌. 

இஸ்ரவேல்‌. 
சொல்லப்பட்டிருக்கும்‌ 
விவரம்‌ வருமாறு : 


புத்திரருக்‌। 
வாக்குத்தத்தங்களின்‌ 
1. அவர்‌ உன்னைக்‌ கைவிடமாட்டார்‌. 

(1) மனுஷரோடு தம்முடைய 

உடன்படிக்கையைக்‌ காத்துக்‌ 

கொள்வார்‌. (உபா 4:31) 


க்களிடமிருந்து 
த்‌ 
(உபா 315) 


ஜு 'வியத்தின்‌: 
செறு உதவி புரிவார்‌. 


(2) சத்‌ 
ர்‌ தருவார்‌ 


அடுத்த சகல கிரியைகளையும்‌ நீ 
முத்து தீருமட்டும்‌ அவர்‌ 
உன்னைவிட்டு, விலகவுமாட்டார்‌. 
உன்னை கைவிடவுமாட்டார்‌. 
நாளா 28:20) 


(5) கிறிஸ்தவ ஜீவியத்தில்‌ உதவி 
புரிவார்‌. (எபி 13:5-6) 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


2. அவர்‌ உன்னை அழிக்கமாட்டார்‌ 


3. அவர்‌ உன்‌ பிதாக்களுக்குத்‌ 
தாம்‌ ஆணையிட்டுக்‌ கொடுத்த 
உடன்படிக்கையை மறக்கமாட்டார்‌. 


ரவேல்‌ கானான்‌ 

நேசத்தி்கள்‌ ரவேசிப்தற்கு முன்பாக, 

மோசே அவர்களுக்கு கர்த்தரைப்பற்றிய 

அவர்கள்‌ 

கடந்து கானான்‌ 

பிரவேசிக்கும்போது, 

கர்த்தரைப்பற்றிய மெய்யான சத்தியத்தையும்‌, 

கர்த்தருடைய வார்த்தைகளையும்‌ 
தங்களோடு சுமந்து செல்லவேண்டும்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திர்‌ கானான்‌ 
தேசத்திற்குள்‌ பிரவேசிக்கும்போது, 
மோசே அவர்களோடுகூட அந்த 
தேசத்திற்குப்‌ போகமாட்டார்‌. ஆகையினால்‌ 
ல்‌ புத்திரருக்கு சொல்ல 
உபதேசங்களையெல்லாம்‌, 
யோர்தானுக்கு இக்கரையிலே. 
தெளிவாக சொல்லுகிறார்‌. 

தேசம்‌ பாலும்‌ தேனும்‌ 

ஓடுகிற தேசமாயிருக்கிறது. ௮ 
வேளையில்‌ அந்த தேசம்‌ விக்கிரகாராதனை 
நிரம்பிய நேசமாகவும்‌ இருக்கிறது. 
இஸ்ரவேல்‌: ஜனத்தார்‌ கானான்‌. 
தேசத்திற்குள்‌ பிரவேசித்த பின்பு, 
தங்கள்‌ தேவனாகிய கர்த்தரையும்‌, அவர்‌ 
தங்களோடு பண்ணின உடன்படிக்கையையும்‌ 
மறந்துவிட்டு, புறஜாதி ஜனங்களைப்போல, 
ங்களுக்‌ விக்கிரகங்களை 
கர்த்தருடைய 


தங்களுக்கு 
உண்டுபண்ணிவிடக்கூடாது. 
ஜனம்‌ விக்கிரகாராதனைக்கு விரோதமாக 
எச்சரிப்பாயிருக்கவேண்டும்‌. 


வேல்‌. 
கட்டளைகளுக்கும்‌, 
நியதிகளுக்கும்‌ 
கர்த்தருடைய 


ஜனத்தார்‌ கர்த்தருடைய 

அவருடைய 
கீழ்ப்படியவில்லையென் றால்‌, 
கோபம்‌ அவர்கள்மேல்‌ 
வரும்‌. அவர்கள்‌ கானான்‌ தேசத்திலே. 
வாசம்பண்ணினாலும்‌, அந்த 
தேசத்திலேயே அவர்கள்‌ நிர்மூலமாவார்கள்‌. 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


BALWETHER 
பிய 


மோசே இஸ்ரவேல்‌ புத்திரரை நோக்கி, 
“நீங்கள்‌ பிள்ளைகளும்‌ பிள்ளைகளின்‌ 
பிள்ளைகளும்‌ பெற்று. தேசத்தில்‌ வெகுநாள்‌. 
இருந்தபின்பு, நீங்கள்‌ உங்களைக்‌ கெடுத்து. 
யாதொரு விக்கிரகத்தையாவது யாதொரு 
சாயலான சுரூபத்தையாவதுபண்ணி, உன்‌ 
தேவனாகிய கர்த்தருக்குக்‌ கோயம்‌ 
உண்டாக்க அவர்‌ பார்வைக்குப்‌ 
பொல்லாப்பானதைச்‌ செய்தால்‌, நீங்கள்‌ 
யோர்தானைக்‌ கடந்து சுதந்தரிக்கப்போகிற 
தேசத்தில்‌ இராமல்‌, சீக்கிரமாய்‌ 
அழிந்துபோவீர்கள்‌ என்று. 
உங்களுக்கு விரோதமாய்‌ 
பூமியையும்‌ சாட்சி வைக்கிறேன்‌; நீங்கள்‌: 
அதிலே நெடுநாள்‌ 
நிர்மூலமாக்கப்படுவீர்கள்‌" 
என்றும்‌, 


(உபா 


சிதற அடிப்பார்‌: 
கொண்டுபோய்‌ 
ஜாதிகளிடத்திலே கொஞ்ச 
ஜனங்களாய்‌ மீந்திருப்பர்கள்‌. அங்கே 
காணாமலும்‌ கேளாமலும்‌ சாப்பிடாமலும்‌ 
முகராமலும்‌ இருக்கிற மரமும்‌ கல்லுமான, 
மனுஷர்‌ கைவேலையாகிய தேவர்களைச்‌ 
சேலிப்பீர்கள்‌" (உபா 4:27,28) என்றும்‌. 


சொல்லுகிறார்‌ 
, நாம்‌ எந்த இடத்திலிருந்தாலும்‌, அந்த 


கர்த்தர்‌ 
புறஜாதிகளுக்குள்ளே 
கர்த்தர்‌ உங்களைக்‌ 
விடப்போகிற 


கர்த்தரைத்‌ 
என்றும்‌, அவர்கள்‌ கர்த்தரைத்‌ தேடும்‌ 
அவரை கண்டடைவார்கள்‌ என்றும்‌ மோசே 


சொல்லுகிறார்‌. 


மோசே இஸ்ரவேல்‌ புத்திரரை நோக்கி, 
“கானான்‌ தேசத்திலிருந்து உன்‌ ன்‌ 
கர்த்தரைத்‌ தேடுவாய்‌: உன்‌ 
இருதயத்தோடும்‌ உன்‌ முழு ஆத்துனவோமே 
அவரைத்‌ பாது. அவரைக்‌ 
கண்டடைவாய்‌" (உபா 4:29) என்றும்‌, 

“நீ வியாகுலப்ப இவைகளெல்லாம்‌ 
உன்னைத்‌ தொடர்ந்து பிடிக்கும்போது, 
கடைசி நாட்களில்‌ உன்‌ தேவனாகிய 
கர்த்தரிடத்தில்‌ திரும்பி அவர்‌ சத்தத்திற்குக்‌ 
கீழ்ப்டிவாயானால்‌, உன்‌ தேவனாகிய 
கர்த்தர்‌ இரக்கமுள்ள  தேவனாயிருக்கிற 
படியால்‌, அவர்‌ உன்னைக்கைவிடவமாட்டார்‌, 
உன்னை அழிக்கவுமாட்டார்‌, 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


உன்‌ பிதாக்களுக்குத்‌ தாம்‌ ஆணையிட்டுக்‌ 
கொடுத்த உடன்படிக்கையை 
மறக்கவுமாட்டார்‌” (உபா 4:30,31) என்றும்‌ 
சொல்லுகிறார்‌. 


நாம்‌ எந்த தேசத்திலிருந்தாலும்‌ அந்த 
தேசத்திலிருந்து நம்முடைய தேவனாகிய 
கர்த்தரைத்‌ தேடவேண்டும்‌. நம்முடைய 
சொந்த தேசத்தைவிட்டு 
தூரதேசத்திலிருந்தாலும்‌, நம்முடைய 
ஆலயத்தை விட்டுத்‌ தூரமாயிருந்தாலும்‌, 
நாம்‌ இருக்கும்‌ இடத்திலிருந்து 
கர்த்தரைத்‌ தேடும்போது, அவரைக்‌ 
கண்டடையலாம்‌. கர்த்தர்‌ சர்வவியாபகர்‌. 
புதிய ஏற்பாட்டுக்காலத்தில்‌, கர்த்தருடைய 
பரிசுத்த பிரசன்னம்‌ ஒரு குறிப்பிட்ட 
ஸ்தலத்தில்‌ மாத்திரமே இருக்கும்‌ என்று 


நிர்ணயம்பண்ணப்படவில்லை. 


கர்த்தரைக்‌ கண்டுபிடிக்கிறவர்களுக்கு, 


இருநயத்தில்‌ ஆறுதலும்‌, 
உண்டாகும்‌. 


பாடுகளும்‌ பிரச்சனைகளும்‌ 

மேற்கொள்ளும்போதும்‌, 
அவர்கள்‌ தங்கள்‌ தேவனாகிய கர்த்தரைத்‌ 
தேடுவார்கள்‌. அவர்கள்‌ கர்த்தரைக்‌ 
கண்டுபிடித்து கர்த்தரிடத்தில்‌ திரும்பி 
ந்‌ சத்தத்திற்கு 


விட்டு 

நமக்கு 

வேதனைகளையும்‌, 

அனுமதிக்கிறார்‌. 

பிரச்சனைகள்‌ 

நம்முடைய தேவனாகிய 

ர்த்‌ ..... முழுஇருதயத்தோடும்‌, 
முழுஆத்துமாவோடும்‌ 


விரைவாக. 
தேடவேண்டும்‌. நாம்‌ மனந்திரும்பவேண்டும்‌. 


அனுமதிக்கிறார்‌. நாம்‌ 
தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருக்கவேண்டும்‌ 
என்பதும்‌, நாம்‌ கர்த்தரை விட்டு 
விலகிப்போனாலும்‌, மறுபடியும்‌ 
அவரிடத்தில்‌: வந்து சேரவேண்டும்‌. 
என்பதும்‌ கர்த்தருடைய சித்தமாயிருக்கிறது. 





உபாகமம்‌ - 
DEUTERONOMY - 


BALWETHER 
பிய 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரை தமக்கு 
சொந்த ஜனமாக ந்‌ ண்டார்‌ 
தேவனாகிய கர்த்தர்‌ 
தேவனாகயிருக்கிறபடியினால்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரரை கைவிடவமாட்டார்‌, 
அவர்களை அழிக்கவும்‌ மாட்டார்‌. 
அவர்களுடைய பிதாக்களுக்கு தாம்‌ 
ஆணையிட்டுக்கொடுத்த உடன்படிக்கையை 
மறக்கவும்‌ மாட்டார்‌ 
இந்தப்‌ பிரபஞ்சத்திலே. 
புத்திரர்‌ விசேஷித்த ஜனமாயிருக்கிறார்கள்‌. 
ர்கள்‌ வழிகளிலே 
ஆசீர்வாதங்களையும்‌, 
அனுபனிக்கிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ அனுபவிக்கும்‌ விசேஷித்த 
சிலாக்கியங்களை மோசே இந்த 
வசனப்பகுதியலே அவர்களுக்கு எடுத்து 
சொல்லுகிறார்‌. 


மோசே இஸ்ரவேல்‌ புத்‌ 
"தேவன்‌ மனுஷனைப்‌ பூமி 
நாள்முதல்‌, 

பூர்வநாட்களில்‌, 


ரை நோக்கி, 
சிருஷ்டித்த. 


பெரிய 
இப்படிப்பட்ட 
(உபா 4:32) 


இப்படிப்பட்ட 


காரியம்‌ கேள்விப்பட்டதுண்டோ 
என்றும்‌, 

'அக்கினியின்‌ நடுவி 
தேவனுடைய சத்தத்தை நீ 
யாதொரு ஜனமாவது 
உயிரோடிருந்ததும்‌ உண்டோ" 
என்றும்‌ கேட்கிறார்‌ 

மோசே இஸ்ரவேல்‌ புத்திரரை நோக்கி, 
'உங்கள்‌ தேவனாகிய கர்த்தர்‌ எகிப்திலே 


(உபா 4:33) 


வமைபண்ணின துண்டோ. 
விசாரித்துப்பார்‌' (பா 
சொல்லுகிறார்‌. 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தரே தேவன்‌, அவரையல்லாமல்‌. 
வேறொருவரும்‌ இல்லை என்பதை 
அறியும்படிக்கு, இது உனக்குக்‌ காட்டப்பட்டது. 
(பா 4:35) என்று மோசே இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கு சொல்லுகிறார்‌. 

தேவன்‌ இஸ்ரவேல்‌ 
அவர்கள்‌ காதுகள்‌ கேட்கப்‌ பேசியதற்கு 
இதுவே அவருடை நோக்கமாகும்‌. 
(உபா 4:33) தம்முடைய மகா வல்லமையை 
கர்த்தர்‌ அவர்களுக்குக்‌ காண்பித்தார்‌. 
போ 484). கர்த்தரே தேவன்‌ 
அவரையல்லாமல்‌ வேறொருவரும்‌ இல்லை 
என்பதை அவர்கள்‌ புரிந்து கொள்வதற்காக 
தேவன்‌ இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ நடுவில்‌ பலத்த 
காரியங்களைச்‌ செய்தார்‌. 

மோசே 
முடிவரையாக, 
புத்திரருக்கு 
வல்லமைகளையும்‌ 


சொல்லுகிறார்‌. 


மோசே இஸ்ரவேல்‌ புத்திரரை நோக்கி, 
"உன்னை. உபதேரிக்கும்படிக்கு, அவர்‌ 
வானத்திலிருந்து தமது சத்தத்தை உனக்குக்‌ 
கேட்கப்பண்ணி, பூமியிலே தமது பெரிய 
அக்கினியை உனக்கு காண்பித்தார்‌ 


அக்கினியின்‌ நடுவிலிருந்து உண்டான 
அவருடைய வார்த்தைகளைக்‌ கேட்டாய்‌" 


(உபா 4:36) என்றும்‌, 


புத்திரரோடு 


தன்னுடைய போதகத்தின்‌ 

கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
காண்பித்த கிருபைகளையும்‌, 
அவர்களுக்கு எடுத்து 


பிதாக்களில்‌ 
அன்புகூர்ந்தபடியால்‌, அவர்களுடைய 
பின்சந்ததியைத்‌ தெரிந்துகொண்டு, 
உன்னிலும்‌ பலத்த பெரிய ஜாதிகளை 
உனக்கு முன்னின்று தூரத்தவும்‌, உன்னை 
அழைத்துக்கொண்டுபோய்‌.. இந்நாளில்‌ 
இருக்கிறதுபோல, அவர்கள்‌ தேசத்தை 
உனக்குச்‌ சுதந்தரமாகக்‌ கொடுக்கவும்‌, 
உன்னைத்‌ தமது முகத்துக்குழுன்‌ தமது 
மிகுந்த வல்லமையினால்‌ எகிப்திலிருந்து, 
புறப்படப்பண்ணினார்‌" (உபா 4:37,38) என்றும்‌ 
சொல்லுகிறார்‌. 
கர்த்தர்‌ 
நடப்பித்த பெரிய 


இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
காரியங்களைப்பற்றிய 


புத்திரருக்குத்‌ 
சத்தத்தைக்‌ 





உபாகமம்‌ - 
DEUTERONOMY - 


2. தேவன்‌ இஸ்ரவேல்‌ 
எகிப்திலிருந்து அழைத்து 
(உபா 4:34) 


புத்திரரை 
வந்தார்‌. 
தேவன்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரை 
எகிப்திலிருந்து அழைத்து வந்த விதமாவது: 
1. சோதனைகள்‌, பரீட்சைகள்‌ (உபா 29:3) 
2. அடையாளங்கள்‌ - அக்கினிஸ்தம்பமும்‌, 
மேகஸ்தம்பமும்‌ 
அற்புதங்கள்‌ 
புத்தங்களை 
தந்தார்‌ 


அனுமதித்து வெற்றி 
5, வல்லமையுள்ள கரத்தினால்‌ 
ஒங்கிய புயத்தினால்‌ 
மகா பயங்கரமான செயல்களினால்‌ 
தவன்‌ புத்திரரைத்‌. 
தெரிந்தெடுத்து அவர்களை 
ஆசிர்வதித்ததற்கான காரணங்களாவன : 
1. கர்த்தர்‌ அவர்களுடைய பிதாக்களில்‌: 
அன்புகூர்ந்தார்‌ (உபா 4:37) 
2, பக்தியில்லாத பெரிய ஜாதிகளைத்‌ 
துரத்தி அழித்தார்‌ (உபா 4:38) 
3. ஆபிரகாம்‌, 
ஆகியோருடைய 
அவர்களுடைய 


சுதந்தரமாகக்‌ 
4:38) 


இஸ்ரவேல்‌ 


யாக்கோபு 
சந்ததிக்கு 
தேசத்தைச்‌ 
(உபா 


ஈசாக்கு 


கொடுத்தார்‌ 


மோசே தன்னுடைய போதகத்தின்‌ 
முடிவரையாக, கையால்‌, 
வானத்திலும்‌ தாழ பூமியிலும்‌ 
தேவன்‌, அவரைத்‌ ம்‌ 
இல்லை என்பதை நீ இந்நாளில்‌ அறிந்து, 
உன்‌ மனதிலே சிந்தித்து, நீயும்‌ உனக்குப்‌ 
பின்வரும்‌ உன்‌ பிள்ளைகளும்‌ 
நன்றாயிருக்கும்படிக்கும்‌, உன்‌ தேவனாகிய 
கர்த்தர்‌ உனக்கு என்றைக்கும்‌ கொடுக்கிற 
தேசத்திலே நீ நீடித்த நாளாயிருக்கும்படிக்கும்‌, 
நான்‌ இன்று உனக்குக்‌ கற்பிக்கிற 
அவருடைய கட்டளைகளையும்‌ அவருடைய 
கற்பனைகளையும்‌ கைக்கொள்ளக்கடவாய்‌” 
(உபா  4:3940) என்று இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கு சொல்லுகிறார்‌ 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அடைக்கலப்பட்டணங்கள்‌ 
உபா 4:41-48 


உபா க்கம்‌ முற்பகையின்‌ றிக்‌: 
கைப்பிசகாய்‌ பிறனைக்‌ கொன்றவன்‌ 
அடைக்கலப்பட்டணங்களில்‌ ஒரு 
பட்டணத்தில்‌ தப்பியோடிப்‌ போய்ப்‌ 
மிழைத்திருக்கும்படியாக, 


உபா 4:42, குபணியரைச்‌ சேர்த்த 
சமபூமியாகிய  வனாநத்தரத்திலுன்ன. 
பேசேரும்‌, காத்தியரைச்‌ சேர்ந்த 
கீலேயாத்திலுன்ன ராமோத்தும்‌, 
மனாசேயரைச்‌ சேர்த்த பாசானிலுன்ன. 
'கோலானுமாகிய, 


உபா 4:48. மூன்று பட்டணங்களை 
மோசே யோர்தானுக்கு 
இப்புறத்தில்‌ சூரியோதய திசையிலே 
ஏற்படுத்தினான்‌. 


மோசே யோர்தானுக்கு இப்புறத்திலே 

அடைக்கலப்பட்டணங்களை 

ஒன்று 

சுதந்தரத்திலும்‌, 

புத்திரருடைய 

சுதந்தரத்திலும்‌, வேறொன்று மனாசேயின்‌ 

பாதிக்கோத்திரத்தாருடைய  சுதந்தரத்திலும்‌ 
ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. 


முற்பகையின்றிக்‌ கைப்பிசகாய்‌ 
பிறனைக்‌ கொன்றவன்‌ 
அடைக்கலப்பட்டணங்களில்‌ ஒரு பட்டணத்தில்‌ 
தப்பியோடிப்‌ போய்ப்‌ பிழைத்திருக்கும்படியாக 
க யோர்தானுக்கு இப்புறத்திலே 

அடைக்கலப்பட்டணங்களை 


எற்புத்திலிருக்கிறார்‌ உபா 4:41 


ரூபனியரைச்‌ சேர்ந்த சமபூமியாகிய 

வனாந்தரத்திலுள்ள பேசேரும்‌, காத்தியரைச்‌ 

சேர்ந்த கீலேயாத்திலுள்ள ராமோத்தும்‌, 

மனாசேயரைச்‌ சேர்ந்த பாசானிலுள்ள 

கோலானுமாகிய, மூன்று பட்டணங்களை 

யோர்தானுக்கு இப்புறத்தில்‌ 

திசையிலே. 

அடைக்கலப்பட்டணங்களாக. ஏற்படுத்தி 
இருக்கிறார்‌ (உபா 4:42,43). 





உபாகமம்‌ - 
DEUTERONOMY - 


BALWETHER 
பிய 


மோசேயின்‌ பிரமாணம்‌ 
உபா ௧4-49 


உபா கஃகக்‌. இதுவே மோசே: இஸ்ரவேல்‌. 
புத்திரருக்கு விதித்த பிரமாணம்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
எகிப்திலிருத்து புறப்பட்டயின்பு, 
யோர்தானுக்கு இப்புறத்தில்‌ 
எஸ்போனில்‌ குடியிருத்த எமோரியமின்‌ 
ராஜாவாகிய 'கானுடைய 
தேசத்திலுள்ள பெத்பேயோருக்கு 
எதிரான பன்னத்தாக்கிலே, 
அவர்களுக்கு. மோசே. சொன்ன 
சாட்சிகளும்‌ கட்டளைகளும்‌ 
நியாயங்களும்‌ இவைகளே. 


உபா கக6. மோசேயும்‌ இஸ்ரவேல்‌: 
புத்திரரும்‌ எகிப்திலிருந்து. 
புறப்பட்டபின்பு அத்த ராஜாவை முதிய 
அடித்து, 


உபா 4:47. யோர்தானுக்கு இப்புறத்தில்‌ 
சூரியோதய திசையில்‌ அர்னோன்‌ 
ஆற்றங்கரையிலுவ்ன ஆரோவேர்‌ 
தொடங்கி எர்மோன்‌ என்னும்‌ சீயோன்‌ 
மலைவரைக்குமுன்ன தேசமும்‌, 


உபா 4:45. 


உபா 4:48. யோர்தானுக்கு இப்புறத்தில்‌ 
சூரியோதய திசையில்‌ அஸ்தோத்‌ 
யிஸ்காவுக்கும்‌ தாழ்ந்த சமனான 
வெளியைச்சேர்த்த  கடல்மட்டுமுன்ன 
சமனான வெவியனைத்துமாகிய, 


உபா 4:49. எமோரியருடைய இரண்டு 
தேசங்கனான 
தேசத்தையும்‌, 
ராஜாவாகிய ஓகின்‌ 
தேசத்தையும்‌ கட்டிக்கொண்டார்கள்‌. 


மோசே இஸ்ரவேல்‌ பத்திருக்கு, இந்த 
அதிகாரத்தில்‌ சொல்லியிருக்கிற 
போதகத்தைத்‌ 

போதகத்தையும்‌ 

அந்தப்போதகம்‌ 

அதிகாரங்களில்‌ 

அதன்‌ முன்‌; த 
அதிகாரத்திலிருக்கிறது. மோசே ஒருவேளை 
இந்தப்‌ போதகத்தை, அடுத்த ஓய்வுநாளில்‌ 
பிரசங்கம்‌. செய்திருப்பார்‌ என்று 
வேதபண்டிதர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


போதகத்திற்கு 
செவிகொடுக்க 
தன்னுடைய 
அவர்கள்‌ 
மோசே 
கர்த்தருடைய 
அவருடைய 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 


இப்‌ பத்தர்‌ 
வேண்டுமென்றும்‌, 
வார்த்தைகளுக்கு 
கீழ்ப்படியவேண்டும்‌ 
சொல்லுகிறார்‌. 
பிரமாணங்களையும்‌, 
கட்டளைகளையும்‌ 
போதிக்கிறார்‌. 


இதுவே மோசே இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
விதித்த பிரமாணம்‌. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
எகிப்திலிருந்து புறப்பட்டபின்பு, யோர்தானுக்கு 
இப்பு எஸ்போனில்‌ குடியிருந்த 
ராஜாவாகிய சீகோனுடைய 
பெத்பேயோருக்கு எதிரான 
பள்ளத்தாக்கிலே அவர்களுக்கு மோசே 
சொன்ன சாட்சிகளும்‌ கட்டளைகளும்‌ 
நியாயங்களும்‌ இவைகளே (உபா 4:44,45) 


ஆரம்பத்தில்‌ 40 வருஷங்களுக்கு 
முன்பாக கர்த்தர்‌ சீனாய்‌ மலையில்‌ பத்துக்‌ 
கற்பனைகளைக்‌ மோசேமிடம்‌ கொடுத்தார்‌. 
(யாத்‌ 20) இப்பொழுது இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
கானான்‌ தேசத்திற்குள்‌ பிரவேசிப்பதற்கு 
முன்பாக, அந்தப்‌ பத்துக்‌ கற்பனைகளோடு 
வேறுசில சாட்சிகளும்‌ கட்டளைகளும்‌ 
நியாயங்களும்‌ சேர்க்கப்பட்டு இஸ்ரவேல்‌ 
பத்தருக்கு மறுபடியும்‌ அறிவிக்கப்படுகிறது. 
(பா 51-21. 


இஸ்ரவேல்‌ பத்‌ 
தேசத்தையும்‌, 
கட்டிக்கொண்ட 
வசனப்பகுதியில்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. 

மோசேயும்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரும்‌ 

கிப்திலிருந்து புறப்பட்டபின்பு அந்த 
றக்‌ முறிய அடித்து, யோர்தானுக்கு 
இப்புறத்தில்‌ சூரியோதய திசையில்‌ 
அர்னோன்‌ ஆற்றங்கரையிலுள்ள 
ஆரோவேர்‌ தொடங்கி எர்மோன்‌ என்னும்‌ 
சீயோன்‌ மலைவரைக்குமுள்ள தேசமும்‌, 
யோர்தானுக்கு இடப்புறத்தில்‌ சூரியோதய 
திசையில்‌. அஸ்தோத்‌ பிஸ்காவுக்கும்‌ 
தாழ்ந்த சமனான வெளியைச்சேர்ந்த 
கடல்மட்டுமுள்ள சமனான. 
வெளியனைத்துமாகிய, எமோரியருடைய 
இரண்டு ராஜாக்களின்‌ தேசங்களான 
சீகோனுடைய 
ராஜாவாகிய 
கட்டிக்கொண்டார்கள்‌” (உபா 4:46-49). 


என்றும்‌ 
மோசே 


எமோரியரின்‌ 
தேசத்திலுள்ள 


சீகோனுடைய 
தேசத்தையும்‌ 





உபாகமம்‌ - 
DEUTERONOMY - 


இஸ்ரவேல்‌ 


பத்துக்கட்டளைகள்‌. 


கர்த்தர்‌ புத்திரருக்கு 
சொன்ன 
அதிகாரத்தில்‌ 
'சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனாகிய கர்‌; 
இஸ்ரவேல்‌ புத்திரரோடே உடன்படிக்கை 


பண்ணுகிறார்‌ (உபா 511-5). 


கர்த்தருடைய பத்து கட்டளைகள்‌ இந்‌; 
வசனப்பகுதியில்‌ மறுடியுமாய்ச்‌ 
சொல்லப்படுகிறது. (உபா 56-21). கர்த்தர்‌ 
தம்முடைய கட்டளைகளை மகாசத்தத்தோடே 
சொல்லுகிறார்‌. அவைகளை இரண்டு 
குற்பலகைகளில்‌ எழுதி மோசேயினிடத்தில்‌. 
கொடுக்கிறார்‌ (உபா 5:22) 


ங்களுக்கும்‌ க்கும்‌ 
நடு யோரே. மத்தியத்‌ 
ஊழியம்‌ செய்யவேண்டுமென்று இஸ்ரவேல்‌. 
புத்திரர்‌ கேட்டுக்கொள்கிறார்கள்‌. இது 
இஸ்ரவேல்‌ சபையாருடை பணிவான 
விண்ணப்பமாகும்‌ (உபா 5:23-27). 

தமது கிருபையினால்‌. 

சபையாருடைய 

அங்கீகரிக்கிறார்‌ (உபா 5:28-31/ 


கர்த்தர்‌ தங்களுக்கு 
செய்ய இஸ்ரவேல்‌ 
சாவதானமாயிருக்குவேண்டும்‌. 
தங்களுக்கு விதித்த வழிகளிலெ 
அவர்கள்‌ நடக்கவேண்டும்‌ (உபா 5:32,33) 


கர்த்தருடைய உடன்படிக்கை 
உபா 5:1-5 


உபா மோசே. இஸ்ரவேலர்‌ 
எல்லாரையும்‌ அழைப்பித்து, அவர்களை 
நோக்கி: இஸ்ரவேலரே, நான்‌ இன்று 
உங்கள்‌ காதுகன்‌ கேட்கச்‌ சொல்லும்‌. 
கட்டளைகளையும்‌ நியாயங்களையும்‌ 
கேளுங்கள்‌; நீங்கள்‌ 
அவைகவின்படியே  செய்யும்படிக்கு. 
அவைகளைக்‌. கற்றுக்‌ 
கைக்கொள்ளக்கடவீர்கள்‌. 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


உபா 5:2. நம்முடைய தேவனாகிய 
கர்த்தர்‌ ஓரேபிலே நம்மோடே, 
உடன்படிக்கைபண்ணினார்‌. 


உபா 55. அத்த உடன்படிக்கையைக்‌ 
கர்த்தர்‌ நம்முடைய பிதாக்களூடன்‌ 
பண்ணாமல்‌, இந்நானில்‌ இங்கே 
உயிரோடிருக்கிற நம்மெல்லாரோடும்‌ 
பண்ணினார்‌. 


உபா ௬4. கர்த்தர்‌ மலையிலே 
அக்கினியின்‌ நடுவிலிருந்து முகமுகமாய்‌ 
உங்கனோடே பேசினார்‌. 


உபா 55. கர்த்தருடைய வார்த்தையை 
அறிவிக்கும்படி, 

அக்காலத்திலே நான்‌ கர்த்தருக்கும்‌ 
உங்களுக்கும்‌ நடுவாக நின்றேன்‌; 
நீங்கள்‌ அக்கினிக்குப்‌ பயந்து மலையில்‌ 
ஏறாமல்‌ இருந்தீர்கள்‌; அப்பொழுது 
அவர்‌ சொன்னது என்னவென்றால்‌: 

மோசே இஸ்ரவேலர்‌ எல்லாரையும்‌ 
அழைப்பித்து, அவர்களை ஒன்றாய்க்கூட்டி, 
அவர்களோடு கர்த்தருடைய 
உடன்படிக்கையின்‌ வார்த்தைகளை 
சொல்லுகிறார்‌. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
மோசேயின்‌ வார்த்தைகளுக்கு, 
செவிகொடுக்கவேண்டும்‌. அவர்கள்‌ 
கர்த்தருடைய கட்டளைகளை குற்று 
கைக்கொள்ளவேண்டும்‌. 

மோசே இஸ்ரவேல்‌ 
அழைப்பித்து, அவர்களை 
“இஸ்ரவேரே, நான்‌ இன்று 
காதுகள்‌ கேட்கச்‌ 
கட்டளைகளையும்‌ நியாயங்களையும்‌ 
கேளுங்கள்‌: நீங்கள்‌ அவைகளின்படியே 
செய்யும்டிக்கு அவைகளைக்‌ சுற்றுக்‌ 
கைக்கொள்ளக்கடவீர்கள்‌" (உபா 5:1) என்று 


சொல்லுகிறார்‌. 


மோசே 
கர்த்தருடைய 
நியாயங்களையும்‌ சொல்லுகிறார்‌. 
மற்ற பிரமாணங்களோடு 
கற்பனைகளையும்‌ 
(பா 5௭-21) பத்துக்‌ கற்பனைகள்‌ மற்ற 
கட்டளைகளையும்‌, நியாயங்களையும்‌ 
போன்றவையாகும்‌. (உபா 5:1; உபா 4:44-45). 


எல்லாரையும்‌. 
நோக்கி, 
உங்கள்‌ 

சொல்லும்‌ 


இஸ்ரவேல்‌  புத்திரருக்குக்‌ 
கட்டளைகளையும்‌, 
மோசே 
பத்துக்‌ 
சொல்லுகிறார்‌. 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


BALWETHER 
பிய 


இஸ்ரவேல்‌ 


பத்தர்‌ 
கட்டளைகளைக்‌ ட்‌ 


கனை _ கேட்பதற்கு மூன்று 
காரணங்கள்‌ உண்டு. அவையாவன 
1. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கட்டளைகளைக்‌ 
கற்றுக்‌ கொள்வார்கள்‌, 2. அவைகளைக்‌ 
கைக்கொள்வார்கள்‌, 3. அவைகளின்படியே 
செய்வார்கள்‌. 


இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
ஒரேபிலே அவர்களோடே உடன்படிக்கை 
பண்ணினார்‌ (உபா 5:2). 


உடன்படிக்கைபண்ணுதல்‌ என்பதற்கான 
எபிரெய வார்த்தை “கரத்‌' என்பதாகும்‌. 
இதற்கு வெட்டுதல்‌ என்று பொருள்‌. 
பலிசெலுத்தும்‌ போது, அதை 
துண்டுதுண்டாக வெட்டுதல்‌ என்றும்‌ பொருள்‌ 
கூறலாம்‌. இரத்தத்தினாலும்‌, மரணத்தினாலும்‌ 
இரண்டு பேரை ஒன்றாக இணைப்பதற்குப்‌ 
பலியைத்‌ துண்டுகளாக வெட்டி, 
அவர்களுக்குக்‌ கொடுப்பது வழக்கம்‌. 
வெட்டுதல்‌ என்று பொருள்படும்‌ இந்த 
எபிரெய வார்த்தை உடன்படிக்கை 
பண்ணுவதற்கும்‌ பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. 

கர்த்தருடைய உடன்படிக்கை 
இல்ரயேல்‌ பத்திரை ஆரை செல்கிறது. | ௩ 
கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
ஆரம்பத்தில்‌ தம்முடைய கட்டளைகளை 
சொன்னார்‌ அதன்பின்பு கர்த்தர்‌ தமது 
கிருபையினால்‌, தம்முடைய கட்டளைகளை, 
அவர்களுக்கு உடன்படிக்கையாக 
மாற்றுகிறார்‌. 

கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரோடே 
உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார்‌. “அந்த 
உடன்படிக்கையைக்‌ கர்த்தர்‌ நம்முடைய 
பிநாக்களுடன்‌ பண்ணாமல்‌, இந்நாளில்‌ 
இங்கே உயிரோடிருக்கிற நம்மெல்லாரோடும்‌ 
பண்ணினார்‌” (உபா 5:3) என்று மோசே 


சொல்லுகிறார்‌. 
ஆபிரகாம்‌, ஈசாக்கு, யாக்கோபு ஆகிய 
முற்பிதாக்களோடு கர்த்தர்‌ “இந்த 
உடன்படிக்கையை. பண்ணவில்லை. 
கர்த்தர்‌ அந்த உடன்படிக்கையை இங்கே 
இந்நாளில்‌ உயிரோடிருக்கிற 
இவர்களெல்லாரோடும்‌ பண்ணியிருக்கிறார்‌. 
சீனாய்‌ மலையில்‌ கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரரோட இந்த உடன்படிக்கையைப்‌ 
பண்ணியிருக்கிறார்‌. ; 
உபா 29:14). 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இப்போது உயிரேடிருக்கிற, 
இவர்களுடைய பிதாக்களோடு, கர்த்தர்‌ 
சீனாய்‌ மலையிலே. உடன்படிக்கை 
பண்ணினார்‌. அந்த உடன்படிக்கைக்கு 
இப்போது உயிரோடிருக்கிறு இஸ்ரவேல்‌ 
புத்திரரும்‌ கீழ்ப்படியவேண்டும்‌. 


ம்முடைய உடன்படிக்கையை கர்த்தர்‌ 
தாமே இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு சொன்னார்‌. 
கர்த்தர்‌ மலையிலே அக்கினியின்‌ நடுவிலி 
ருந்து முகமுகமாய்‌ உங்களோடே பேசினார்‌” 
(உபா 5:4) என்று மோசே சொல்லுகிறார்‌. 


நாற்பது வருஷங்களுக்கு ன்பு 
நடைபெற்ற சம்பவத்தை மோசே இங்கு 


கூறுகிறார்‌ (யாத்‌ 20; எண்‌ 14:23-35) 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரோடு 
முகமுகமாகவும்‌ பேசினார்‌. அவர்‌ 
அவிகளோடு ஒவ்வொரு வார்த்தையையும்‌ 
சொன்னார்‌. மோசே. ுர்த்தருக்கும்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கும்‌ நடுவிலே 
மத்தியஸ்தராகமிருக்கிறார்‌. “கர்த்தருடைய 
வார்த்தையை உங்களுக்கு அறிவிக்கும்படி, 
அக்காலத்திலே. நான்‌. சர்த்தரக்கும்‌ 
க்கும்‌ நடுவாக நின்றேன்‌" 
(உபா 5:5) என்று மோசே சொல்லுகிறார்‌. 


கிறிஸ்துவுக்கு 
கிறிஸ்துவானவர்‌ 


மோசே 
அடையாளமாமிருக்கிறார்‌. 


கிருபையுள்ள கரம்‌ மனுபுத்திரராகிய நம்மீது 
வைக்கப்பட்டிருக்கிறது. கையினால்‌ 
கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கும்‌, 


கிருபாசனத்தண்டையிலே, பயமும்‌ நடுக்கமும்‌ 
இல்லாமல்‌, தைரியமாய்க்‌ கிட்டிச்சேருகிற 
சிலாக்கியத்தைப்‌ பெற்றிருக்கிறோம்‌. 

கர்த்தர்‌ மலையிலே, அக்கினியின்‌: 
நடுவிலிருந்து, முகமுகமாய்‌, இஸ்ரவேல்‌ 
புத்திரரோடு பேசினபோது, அவர்கள்‌ 
அக்கினிக்கு பயந்து மலையில்‌ 
ஏறாமலிருந்தார்கள்‌. அவர்கள்‌ கர்த்தரோடு 
பேசாமல்‌ மோசேயோடு பேசினார்கள்‌. மோசே 
தங்களுக்காக கர்த்தருடைய சமுகத்திலே 
பேசவேண்டுமென்று இஸ்ரவேல்‌ சபையார்‌ 
கேட்டுக்கொண்டார்கள்‌. 





உபாகமம்‌ - 
- COMMENTARY 


BALWETHER 


சிறிரியரிய DEUTERONOMY 


பத்துக்கட்டனைகள்‌ 
உபா 5:6-22 


உபா 5:6. உன்ணை அடிமைத்தன 
வீடாகிய எகிப்துதேசத்திலிருத்து 
புறப்படப்பண்ணின உன்‌ தேவனாகிய 
கர்த்தர்‌ நானே. 


என்னையன்றி உனக்கு 
தேவர்கள்‌ 
'உண்டாயிருக்கவேண்டாம்‌. 


உபா 5:8. மேலே வானத்திலும்‌, கீழே 
பூமியிலும்‌, பூமியின்கீழ்த்‌ தண்ணீரிலும்‌ 
உண்டாமிருக்கிறவைகளுக்கு ஒப்பான 
ஒரு சுகுபத்தையாகிலும்‌ யாதொரு 
விக்கிரகத்தையாகிலும்‌ நீ உனக்கு. 
உண்டாக்க வேண்டாம்‌. 


உபா 55. அவைகளை 
'நமஸ்கரிக்கவும்‌ சேவிக்கவும்‌ வேண்டாம்‌; 
உன்‌ தேவனாகிய கர்த்தராயிருக்கிற 
நான்‌ எரிச்சலுன்ன தேவனாயிருந்து, 
என்னைப்‌ பகைக்கிறவர்களைக்‌ குறித்து 
பிதாக்களுடைய அக்கிரமத்தைப்‌ 
பின்னைகளிடத்தில்‌ ம்‌ 
நான்காம்‌ 


மூன்‌) 
தலைமுறைமட்டும்‌. 
விசாரிக்கிறவராயிருக்கிறேன்‌.. 


உபா 5:10. என்னிடத்தில்‌ 
அன்புகூர்ந்து, எண்‌ கற்பனைகளைக்‌: 
கைக்கொள்ளுகிறவர்களுக்கோ ஆயிரம்‌ 
தலைமுறைமட்டும்‌. 
இரக்கஞ்செய்கிறவராயிருக்கிறேன்‌. 


கயா 511. 

கர்த்தருடைய 

வழங்காதிருப்பாயாக; 

தம்முடைய நாமத்தை 
வழங்குகிறவனைத்‌ தண்டியாமல்விடார்‌. 


உபா 542. உன்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
உனக்குக்‌ கட்டனையிட்டபடியே, 
ஓய்வுநாளைப்‌ பரிசுத்தமாய்‌ 
ஆசரிப்பாயாக. 


உபா 58 
வேலைசெய்து, 
கிரியைகனையெல்லாம்‌ 
நடப்பிப்பாயாக. 


ஆறுநாளும்‌. 


ர்‌ Coops 


PUBLISHERS 


நரக. ஏழாம்‌ நானோ 

தேவனாகிய கர்த்தருடைய 
ஓய்வுநான்‌; அதிலே தீயானாலும்‌, 
உன்‌ குமாரனானாலும்‌, 
உன்‌ குமாரத்தியானாலும்‌, 
உன்‌ வேலைக்காரனானாலும்‌, 
உன்‌ வேலைக்காரியாணாலும்‌, உன்‌ 
எருதானாதும்‌, உன்‌ கழுதையானாலும்‌, 
உனக்கு இருக்கிற மற்றெந்த: 
மிருகஜீவனானாலும்‌, உன்‌ வாசல்களில்‌ 
இருக்கிற அத்தியனானாலும்‌ யாதொரு 
வேலையும்‌ செய்யவேண்டாம்‌; ந 
இனணைப்பாறுவதுபோல உன்‌ 
வேலைக்காரனும்‌ உன்‌ வேலைக்காரியும்‌ 
இனணைப்பாறவேண்டும்‌; 


உபா 55, தீ எகிப்துதேசத்தில்‌ 
அடிமையாயிருந்தாய்‌ என்னும்‌, உன்‌ 
தேவனாகிய கர்த்தர்‌ உன்னை 
அவ்விடத்திலிருந்து வல்லமையுள்ள 
கரத்தினாலும்‌ ஓங்கிய புயத்தினாலூம்‌ 
புறப்படப்பண்ணினார்‌ என்றும்‌ 
நினைப்பாயாக; ஆகையால்‌ 
ஓய்வுநானை ஆசரிக்க உன்‌ 
தேவனாகிய கர்த்தர்‌ உனக்குக்‌ 
கட்டனையிட்டார்‌. 


உபா 5:16. உன்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
உனக்குக்‌ கொடுக்கிற தேசத்திலே உன்‌ 
நாட்கள்‌. தீடித்திருப்பதற்கும்‌, த்‌ 
நன்றாயிருப்பதற்கும்‌, உன்‌ தேவனாகிய 
கர்த்தர்‌ உனக்குக்‌. 
கட்டளையிட்டபடியே, உன்‌ 
தகப்பனையும்‌. உன்‌ தாயையும்‌. 
கனம்பண்ணுவாயாக. 
உபா. 517. கொலை 
செய்யாதிருப்பாயாக. 


உபா 518. 
செய்யாதிருப்பாயாக. 


விபசாரம்‌ 


உபா 5:19. கனவு செய்யாதிருப்பாயாக. 


உபா 5:20. பிறனுக்கு விரோதமாகப்‌ 
பொய்ச்சாட்சி சொல்லாதிருப்பாயாக. 





உபாகமம்‌ - 
DEUTERONOMY - 


BALWETHER 
பிய 


உபா 5:21. பிறனுடைய மனைவியை 
இச்சியாதிருப்பாயாக; பிறனுடைய 
வீட்டையும்‌, அவனுடைய 
நிலத்தையும்‌, அவனுடைய 
'வேலைக்காரனையும்‌, அவனுடைய 
வேலைக்காரியையும்‌, அவனுடைய 
எருதையும்‌, அவனுடைய 
கழுதையையும்‌, மின்னும்‌ 
பிறனுக்குன்ன யாதொன்றையும்‌ 
இச்சியாதிருப்பாயாக என்றார்‌. 


உபா 5:22, இத்த வார்த்தைகளைக்‌: 
கர்த்தர்‌ மலையிலே அக்கினியிலும்‌ 
மேகத்திலும்‌ காரிருவிலும்‌ இருத்து 
உங்கள்‌ சபையார்‌ எல்லாரோடும்‌. 
மகா  சுத்தத்துடனே சொன்னார்‌. 
அவைகனோடு ஒன்றும்‌ கூட்டாமல்‌, 
அவைகளை இரண்டு கற்பலகைகளில்‌ 
எழுதி, என்னிடத்தில்‌ கொடுத்தார்‌. 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு, 


ஏற்கெனவே சொன்ன பத்துக்கட்டளைகள்‌ 
இங்கு மறுபடியுமாய்ச்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 


கர்த்தர்‌ பத்துக்கட்டளைகளை தம்முடைய 
வாமின்‌ வார்த்தைகளினாலும்‌ பட்‌ 
எழுத்துகளினாலும்‌ சொன்னார்‌. 
வந்கக்களை... இண்டு... கற்களில்‌ 
எழுதி மோசேயினிடத்திலும்‌ கொடுத்தார்‌. 
அந்த... பத்துக்கட்டளைகளும்‌ 
மறுபடியுமாய்ச்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 

கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
ஏற்கெனவே சொன்ன பத்துக்கட்டளைகள்‌. 
யாத்திராகமம்‌ 20-ஆவது அதிகாரத்தில்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. அதன்‌ விவரம்‌ 
வருமாறு 

தேவன்‌ இஸ்ரவேல்‌ 
பத்துக்கட்டளைகளைக்‌. 


அதிகாரத்தின்‌ 
பேசிச்சொல்லிய 


பத்திரருக்கு 
கொடுக்கிறார்‌. 
ஆரம்பத்தில்‌ 
சகல 


கர்த்தரே இந்தக்‌ கட்டளைகளை இயற்றியவர்‌ 
கர்த்தரே இந்தக்‌ கட்டளையின்‌ 


வார்த்தைகளை சொல்லுகிறவர்‌. 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தேவன்‌ பத்துக்‌ கட்டளைகளை 
சொல்லுகிறார்‌. அதன்பின்பு, தேவனுடைய 
சப்தத்தைத்‌ தாங்கள்‌ கேட்டால்‌. 
செத்துப்போவோம்‌ என்று இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
சொல்லுகிறார்கள்‌. (உபா 5:22-29) அதன்‌ 
பின்பு, தேவன்‌ மோசேயிடம்‌ மட்டுமே 
பேசுகிறார்‌. கர்த்தர்‌ மோசேயின்‌ மூலமாக 
இஸ்ரவேல்‌: புத்திரருக்கு மற்ற 
கற்பனைகளைக்‌ கொடுக்கிறார்‌. மோசே 
பத்துக்‌ கட்டளைகளையும்‌ மற்ற 
கட்டளைகளையும்‌ ஒரு புஸ்தகத்தில்‌ எழுதி, 
அதை மிருகங்களின்‌ இரத்தத்தினால்‌ 
உறுதிபண்ணுகிறார்‌. (யாத்‌ 24:3-8) தேவன்‌ 
சகல வார்த்தைகளையும்‌ சொல்லுகிறார்‌. 
மோசே அந்த வார்த்தைகள்‌ எல்லாவற்றையும்‌ 
எழுதுகிறார்‌ (யாத்‌ 20:1-யாத்‌ 24:3-4 


வேதாகமத்தில்‌, 
பத்து, 
தெளிவாக 
விவரம்‌ 


பரிசுத்த. 
பத்துக்கட்டளைகள்‌ அல்லது 
குந்பனைகளைப்பற்றிய சத்தியம்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. அதன்‌ 
வருமாறு 
1. பத்துக்‌ 
ல 
முறைகள்‌ 
பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. 
34:28; உபா 4:13; உபா 10:4), 


கற்பனைகள்‌ 


மோசேமின்‌ மொத்த பிராணந்திற்கும்‌, 


மத்‌ 22:35-40 ஆகிய வசனங்களில்‌ 
“இவ்விரண்டு கற்பனைகளிலும்‌ 
நியாயப்பிரமாணம்‌ முழுமையும்‌ 
தீர்க்கதரிசனங்களும்‌ 
அடங்கியிருக்கிறது'' என்று 
கூறியிருப்பது போன்று, பத்துக்‌ 
கற்பனைகளில்‌ மோசேயின்‌ மொத்த 
பிரமாணமும்‌ அடங்கியிருக்கிறது. 


மோசேயின்‌: பிரமாணத்தில்‌ 
இந்தப்‌ பகுதியை மட்டுமே கர்த்தர்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனத்தாரின்‌ செவிகளில்‌ 

படியாகக்‌ கூறினார்‌. 





உபாகமம்‌ - விரிவுரை 
DEUTERONOMY - COMMENTARY 


4. ஆதாமுக்குப்‌ பத்துக்‌ கற்பனைகளைப்‌ 
பற்றித்‌ ஈது. அவருக்கு ஒரு 
கட்டளை மட்டுமே கொடுக்கப்பட்டது. 

அவர்‌ அதற்குக்‌ கீழ்ப்படியாமல்‌ 
போனதினால்‌ மனுக்குலம்‌ முழுவதற்கும்‌. 
அவர்‌ மூலமாக பாவம்‌ வந்தது 
(ஆதி 217; ரோமர்‌ 52-21). தன்‌ 
தாயையும்‌, தகப்பனையும்‌: 
கனம்பண்ணுவதற்கு ஆதாமிற்குப்‌ 
பெற்றோர்‌ யாருமில்லை. தவ 
விபசாரம்‌ பண்ணாதிருப்பாயாக, 
பிறர்பொருளை  இச்சியாதிருப்பாயாக 
என்னும்‌ பிரமாணங்களும்‌ ஆதாமும்‌, 
ஏவாளும்‌ மட்டும்‌ இருந்த காலத்தில்‌ 
அவர்களுக்குப்‌ பொருந்தாது. 
ஆபிரகாம்‌, ஈசாக்கு, யாக்கோபு, சீனாய்‌. 
வனாந்தரத்திற்கு இஸ்ரவேலர்‌ 
வருவதற்கு முன்பாக இருந்த 
அவர்களுடைய முற்பிதாக்கள்‌ 
ஆகியோருக்குப்‌ ர பத்துக்‌ 
கற்பனைகளைப்‌ பற்றித்‌ தெரியாது. 
(உபா 5:2-3). ஆபிரகாமிற்கும்‌. அவர்‌ 
சந்ததிக்கும்‌ 
கட்டளைகளைக்‌ 


(ஆதி 121; ஆதி 265 


ஆ 91118) 
இஸ்ரவேலருக்குச்‌ சீனாய்மலையில்‌ 
பத்துக்‌ கற்பனைகளைக்‌ கொடுப்பதற்கு 
முன்பாக மோசேக்கு ஏற்கெனவே 184 
கற்பனைகள்‌ கொடுக்கப்பட்டிருக்கிறது. 
(யாத்‌ 16:28) 


சீனாய்‌ வனாந்தரத்திற்கு வருவதற்கு 


நெகே 9113-14). 


மோசேயின்‌ பிரமாணத்தில்‌ மட்டுமே 
பத்துக்‌ கற்பனைகள்‌ 
காணப்படுகிறது. (யாத்‌ 20; உபா 5). 
மோசேயின்‌ பிரமாணத்தில்‌ இவை 
'சேர்க்கப்படவில்லையென்றால்‌. 
இஸ்ரவேலருக்குப்‌ பத்துக்‌ 
கற்பனைகளைப்‌ பற்றித்‌ தெரிந்திருப்‌ 
பதற்கு வாய்ப்பில்லை. ஏனெனில்‌ 
தேவன்‌ பத்துக்‌ கற்பனைகளை எழுதிய 
குற்பலகைகள்‌ 

எங்குள்ளது 


QOODNENS 
PUBLISHERS 


ஒருசிலர்‌ மோசேயின்‌ பிரமாணத்தைப்‌ 
பத்துக்‌ கட்டளையிலிருந்து வேறுபிரித்து 
அதைத்‌ தேவனுடைய பிரமாணம்‌: 
என்று கூறுகிறார்கள்‌. ஆனால்‌ இது 
தவறான உபதேசம்‌. மோசேயின்‌ 
பிரமாணத்தில்‌ ஒரு பகுதியே பத்துக்‌ 
கற்பனைகளாகும்‌. 


மோசேயின்‌ பிரமாணத்தில்‌ பத்துக்‌ 
கற்பனைகளோடு மேலும்‌ 203 
கட்டளைகள்‌ இடம்‌ பெற்றுள்ளன 
இவை சீனாய்‌ மலையில்‌ தேவன்‌ 
மோசேயிடம்‌ பத்துக்‌ கற்பனைகளைக்‌ 
கொடுப்பதற்கு முன்பாகக்‌ கொடுக்கப்‌ 
மோசே பத்துக்‌ 

ர்க்‌ 


மேலும்‌ 

நேவனிடத்ிகரந்து 
கொண்டார்‌ 
,2078-2:38) இந்தக்‌ 
எல்லாவற்றையும்‌ 
றுக்‌ கொண்டபின்பு, 
நியாயப்பிரமாணப்‌ புஸ்தகம்‌ 
மிருகங்களின்‌ இரத்தத்தினால்‌. 
உறுதிபண்ணப்பட்டது. (யாத்‌ 244-8) 
இதன்பின்பு, மோசேயின்‌ பிரமாணப்‌ 
புஸ்தகத்தில்‌ மேலும்‌ 2345 
கற்பனைகள்‌ சேர்க்கப்பட்டன. 

(யாத்‌ 24-உபா 34) 


பத்துக்‌ கற்பனைகள்‌ உடன்படிக்கை 
என்று அழைக்கப்படுகிறது. சீனாய்‌ 
வனாந்தரத்தில்‌ க்கும்‌ 
இஸ்ரவேலருக்கும்‌ 

ஏற்படுத்தப்பட்ட 

அஸ்திபாரம்‌: 

(யாத்‌ 34:28; 

கட்டளைகள்‌ மட்டுமே 

பிரமாணம்‌ என்றோ, 

பிரமாணம்‌ என்றோ கூறமுடியாது. 


சப்தத்தை இனிமேல்‌ தங்களால்‌ கேட்க 
முடியாது என்று இஸ்ரவேலர்கள்‌ 
முறையிட்டார்கள்‌. தேவன்‌ 
அவர்களுடைய முறையீட்டைக்‌ கேட்டு, 
அவர்களோடு நேரடியாகப்‌ பேசுவதை 
நிறுத்திக்‌ கொண்டார்‌. (உபா 5:23- 
29; எபி 12:18-21). 





10. 


12. 


உபாகமம்‌ - விரிவுரை 
DEUTERONOMY - COMMENTARY 


பத்துக்‌ கற்பனைகளும்‌, தேவனுடைய 
இதர க்‌ மோசேயின்‌ 
முழுப்‌ பிரமாணமும்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கு மாத்திரம்‌. 
கொடுக்கப்பட்டவை (யாத்‌ 247-8; 
யாத்‌ 34:27-28; லேவி 26:944-4: 
இராஜா 853; அப்‌. 

ரோமர்‌ 2:14-29; ரோமர்‌ 31-2; 
ரோமர்‌ 9:4-5) புறஜாதியாருக்கு 
பத்துக்‌ கற்பனைகளுக்கும்‌ சம்பந்தம்‌ 
எதுவுமில்லை. புறஜாதியார்‌ இஸ்ரவேல்‌ 
தேசத்தில்‌. அங்கம்‌. வகிக்க 
விரும்பும்போது அவர்கள்‌ மோசேயின்‌ 
பிரமாணத்திற்குக்‌ கீழ்ப்படியவேண்டும்‌. 
(யாத்‌ 12:24: எண்‌ 1516,29). 


ததத பம்‌ இருந்த. 
வாசிகள்‌ பத்துக்‌ 
கற்பனைகளுக்கும்‌. கீழ்ப்படிந்து 
ஜீவித்தார்கள்‌ என்று சிலர்‌ உபதேசம்‌ 
பண்ணுகிறார்கள்‌. ஆனால்‌ இது 
தவறான உபதேசம்‌. புதிய ஏற்பாட்டுச்‌ 
சபையில்‌ பத்துக்‌ கற்பனைகளில்‌: 
ஒன்பது கற்பனைகளை மட்டுமே 
விசுவாசிகள்‌ கடைபிடித்தார்கள்‌. 
ஓய்வுநாள்‌ பிரமாணம்‌ முழுவதுமாக 
ஒதுக்கி வைக்கப்பட்டது. 
யூதருடைய ஓய்வுநாள்‌ பிரமாணத்தை 
ஆளிக்க வேண்டிய அவசியம்‌ 
விசுவாசிகளுக்கு 
இப டலிக்கை ஆகையினால்‌. 
ஆதித்‌ திருச்சபையின்‌ விசுவாசிகள்‌ 
யூதருடைய ஒய்வுநாளை 
ஆசரிக்கவில்லை. மற்றவர்களையும்‌, 
இதை ஆசரிக்குமாறு உபதேசம்‌ 
பண்ணவும்‌ இல்லை/ரோமர்‌ 14:5-6; 
கலா 49-10; கொலோ 214-17). 
அவர்கள்‌ வாரத்தின்‌ முதலாம்‌ நாளை 
ஒய்வுநாளாக ஆசரித்து அதைப்‌ 
பரிசுத்தப்படுத்தினார்கள்‌. 
சீனாய்‌. மலையில்‌ தேவன்‌ 
மோசேயிடம்‌ பத்துக்கற்பனைகளைக்‌ 
கொடுப்பதற்கு முன்பாக இவை செவி 
வழிசெய்தியாகப்‌ பல சந்ததிகளுக்குக்‌ 
கடந்து வந்திருக்கிறது என்று 
ஒருசிலர்‌ உபதேசம்‌ பண்ணுகிறார்கள்‌. 
ஆனால்‌ இதற்கு வேதாகமத்தில்‌ 
ஆதாரம்‌ எதுவுமில்லை. 


13. மோசேயின்‌ 


QOODNENS 
PUBLISHERS 


பிரமாணத்தின்‌ இந்தப்‌ 
பகுதி மட்டுமே இரண்டு 
கற்பலகைகளில்‌ எழுதப்பட்டது 
(உபா 413; உபா 9:9-15; உபா 10:4), 
அதே சமயத்தில்‌ அப்போஸ்தலர்‌ 

ல்‌ மோசேயின்‌ பிரமாணத்தில்‌ 

தப்‌ பகுதி மட்டுமே 
ஒழிந்துபோயிற்று என்று வலியுறுத்திக்‌ 
கூறுகிறார்‌ (கொரி 36-15, 
கொலோ 2:14-17). 


சடங்காச்சார பிரமாணங்கள்‌ 
(ceremonial laws) கொடுக்கப்பட்ட 
பத வத்தல்‌ டா 
கற்பனைகளும்‌ 

பட்டிருக்கிறது (யாத்‌ 

யாத்‌ 2412-8; யாத்‌ 


பத்துக்‌ கற்பனைகளை மோசேயின்‌ 
பிரமாணம்‌ என்றும்‌, தேவனுடைய 
பிரமாணம்‌ என்றும்‌ வேதாகமம்‌ 
அங்கீகரிக்கிறது. தேவனுடைய 
பிரமாணம்‌ இல்லையென்றால்‌, 
அது மோசேயின்‌ பிரமாணமாகவும்‌ 
இராது. பிரமாணத்திற்கு, 
வேதாகமத்தில்‌ பல 
கொடுக்கப்பட்டிருக்கின்றன. 


பெயர்கள்‌ 


ஸ்‌ எட்திது அப்போஸ்தலர்களும்‌ 
கற்பனைகளை 
சனேமிலுபைய பிரமாணத்தின்‌ ஒரு 


கூறியிருக்கிறார்கள்‌. 
பிரமாணம்‌ 


ரோமர்‌ 2:21-22; ரோமர்‌ 
யாத்‌ 2042-17, யோசு 
யாத்‌ 20:15) 





உபாகமம்‌ - விரிவுரை 
DEUTERONOMY - COMMENTARY 


17. வேதாகமத்தின்‌ மற்ற புஸ்தகங்களை 


எழுதியிருக்கும்‌ ஆசிரியர்கள்‌ பத்துக்‌ 
கற்பனைகளை மோசேயினுடைய 
த்க்‌ ஒரு பகுதி என்று. 


நெகே 831; நெகே 10:29; மல்‌ 4: 

ஓய்வுநாள்‌ பிரமாணத்தை மோசேயே 
கொடுத்தார்‌ என்று நெகேமியாவில்‌ 
கூறப்பட்டிருக்கிறது. (நெகே 9:14) 


18. தேவன்‌ மோசேயோடும்‌, இஸ்ரவேல்‌ 


புத்திரரோடும்‌. செய்துகொண்ட 
உடன்படிக்கையே பத்துக்‌ கற்பனைகள்‌ 
என்னும்‌ உபதேசமும்‌ உள்ளது. (யாத்‌ 
34:28: நோளா 540). மோசே 
உடன்படிக்கை புஸ்தகத்தை எடுத்து, 
அதைப்‌ பிரதிஷ்டை பண்ணினார்‌. 
இதில்‌ பத்துக்‌ கற்பனைகளும்‌, மேலும்‌ 
15 கட்டளைகளும்‌ உள்ளன 
(யாத்‌ 24:7-8). 


19, தேவனுடைய பிரமாணமும்‌, மோசேயின்‌ 

பிரமாணமும்‌ நீதிநெறி பிரமாணம்‌ 
(ra! 1௭௭) என்றும்‌, சடங்காச்சார 
பிரமாணம்‌ (ceremonial law) 
என்றும்‌ பிரிக்கப்படவில்லை. பத்துக்‌ 


கற்பனைகள்‌ கற்பலகைகளில்‌ 
எழுதப்பட்டது. மற்றவை எத்‌ 
எழுதப்பட்டிருக்கிறது. 

வேளையில்‌ மோசேயின்‌ புஸ்தகத்தில்‌ 
பத்துக்‌ கற்பனைகளும்‌, மற்ற எல்லாக்‌. 
கட்டளைகளும்‌ எழுதப்பட்டிருக்கிறது. 


மோசேயின்‌ 

தெய்வீகச்‌ சட்டங்கள்‌ (820029), 

பிரமாணங்கள்‌ (மஜாவா, 

நியமங்கள்‌ (ordinances) 

ஆகியவை அடங்கியுள்ளன. மார்க்கச்‌ 
சம்பந்தமான நியமங்க, 

(யாத்‌ 12:14: யாத்‌ 1310; எசே 4644; 

கொரி 11:2) வாழும்முறை 

(civil laws) 

லேவி 1811-30; 

; யோசு 24:20-25; 

ரசாமு 30:25; ஏசா 58:2) மோசேயின்‌ 

பிரமாணங்களில்‌ உள்ளன. 


20. வேதாகமத்தில்‌ கற்பனை 


கூறப்பட்டிருப்பது, 
கற்பனைகளை மட்டும்‌ குறிக்காமல்‌, 
அநேக கற்பனைகளைக்‌ குறிக்கிறது. 
ஏற்பாட்டில்‌ பத்துக்‌ 

ள்‌ என்னும்‌ வாக்கியம்‌ 
கற்பனைகளையும்‌ 


கொரி 79; 
யோவான்‌ 

1யோவான்‌ 322-24; 
யோவான்‌ 5:2-6; 2யோவான்‌ 1:6; 
வெளி 12: வெளி 1442; 
வெளி 22:14 ஆகிய வசனங்களில்‌ 
கற்பனைகள்‌ என்னும்‌ வார்த்தை 
புதிய ஏற்பாட்டின்‌ கற்பனைகள்‌ 


நீதிநெறி 


வாழவேண்டிய 


றயைப்‌ 
யாத்‌ 2018-23:33 ஆகிய 


பிரமாணத்தில்‌ 
ப்‌ பற்றி 


வசனங்களில்‌ பதினான்கு 
கட்டளைகள்‌ உள்ளன. (யாத்‌ 20:26; 
யாத்‌ 21:2-1122-23; 
யாத்‌ 22:16-17,19) 


(யாத்‌ 20:23-26; யாத்‌ 22:20,28-31; 
யாத்‌ 23:13-19, 21-22,24-25,32-33). 


ஏற்பாட்டிலுள்ள 
ஆராய்ந்து 
பார்க்கும்பொழுது. பத்துக்‌ 
கற்பனைகளில்‌ ஒன்பது கற்பனைகள்‌ 
புதிய ஏற்பாட்டில்‌ 
அங்கிகரிக்கப்பட்டிருக்கின்றன. 
ஓய்வுநாள்‌ கற்பனை 
மட்டும்‌ அங்கீகரிக்கப்படவில்லை. 
(ரோமர்‌ 14:5-6; 
கொலோ 214-17). 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


BALWETHER 
பிய 


என்று மோசேயின்‌ பிரமாணத்தில்‌. 
அவர்கள்‌  தடைபண்ணப்பட்டிருக்கிறார்கள்‌. 
அதன்‌ விவரம்‌ வருமாறு : 

1. விருத்தசேதனம்‌ பண்ணிக்‌ 
கொள்ளாமல்‌ பஸ்காவைப்‌ 
புசிக்கக்கூடாது (யாத்‌ 12:43,45). 

புசிக்கக்‌ 
29:33; 


ிசுத்தமானலைகளைப்‌ 
கூடாது. (யாத்‌ 
லேவி 22:10-13). 


பரிசுத்த அபிஷேக எண்ணெயினால்‌ 
அபிஷேகம்‌ பண்ணிக்கொள்ளக்கூடாது. 
(யாத்‌ 30:33). 


4. ஆசரிப்புக்கூடார வேலையில்‌ 


பங்குபெறக்‌ கூடாது. அதற்கு அருகிலும்‌ 
வரக்கூடாது. (எண்‌ 1:31) 


ஆசாரிய ஊழியம்‌ செய்யக்கூடாது. 
(எண்‌ 3:10,38). 


தூபம்‌ காண்பிக்கக்கூடாது 
(எண்‌ 16:40). 


ஆசாரியருடைய ஊழியத்தில்‌ 
அவர்களுக்கு அருகில்‌ போகக்கூடாது. 
(எண்‌ 18:47. 


'வேலருக்கு ராஜாவாக இருக்கக்‌ 
கூடாது. (உபா 17:15). 


வட்டி கொடுப்பதிலிருந்து விலக்கு 
கொடுக்கப்பட்டிருக்கிறது (உபா 23:20). 

10. இஸ்ரவேலிலுள்ள விதவைகளைத்‌. 
திருமணம்‌ செய்யக்கூடாது (உபா 25:5). 
புறதாதி தேசத்தார்‌ மோசேயின்‌ 
பிரமாணங்களுக்குக்‌ கீழ்ப்படிய 
வேண்டுமென்று வேதாகமம்‌ எங்கும்‌ 
உபதேசம்‌ பண்ணவில்லை. மோசேயின்‌ 
பிரமாணத்தில்‌ அந்நியர்‌ என்னும்‌ வார்த்தை 
80 தடவைகள்‌ பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. 
மோசேயின்‌ பிரமாணத்தில்‌ இஸ்ரவேல்‌ 


புத்திரரும்‌, அந்நியரும்‌ சமமானவர்கள்‌ 
என்று எங்கும்‌ கூறப்படவில்லை. 


விரிவுரை 
COMMENTARY 


தேவன்‌ புறஜாதியாரைப்‌ பழைய 
பிரமாணத்தின்‌ பிரகாரம்‌ நியாயந்தீர்க்கிறார்‌. 


(ஆதி 27; ரோமர்‌ 512-21) 


புதிய ஏற்பாட்டிலுள்ள கிருபையின்‌ 

பிரமாணம்‌ மோசேயின்‌ பிரமாணத்தில்‌ ஒரு 

பிரமாணத்தில்‌ 

கீழ்ப்படிகிறவர்கள்‌ 

இரட்சிக்கப்படுகிறார்கள்‌ 

கலா 3:36; எபி 4-2; 

11-40)... புறஜாதியார்‌ நோவாவின்‌ 

உடன்படிக்கைக்கும்‌, (ஆதி 9) ஆபிரகாமின்‌ 

உடன்படிக்கைக்கும்‌ (ஆதி 12-3; ரோமர்‌ 4) 

கீழ்ப்பட்டிருக்கிறவர்கள்‌. இவர்கள்‌ மோசேயின்‌ 
உடன்படிக்கைக்குக்‌ கீழ்ப்பட்டவர்களல்ல. 

இஸ்ரவேலரின்‌: பிரமாணங்களில்‌ 

புறஜாதியாருக்கு பங்கில்லை. இதன்‌ விவரம்‌ 

வருமாறு : 


1. இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை 
நிறைவேற்ற வந்தபோது அவர்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனத்தாரிடம்‌ மட்டுமே 
சென்றார்‌. (மத்‌ 10:5-6; மத்‌ 15:24) 


யூதர்கள்‌ இயேசு கிறிஸ்துவையும்‌, 
அவருடைய சுவிசேஷத்தையும்‌ ஏற்றுக்‌ 
கொள்ளாமல்‌ புறக்கணித்தார்கள்‌. 
ஆகையினால்‌ இயேசு கிறிஸ்து 
யூதரிடமிருந்து .... தேவனுடைய 
ராஜ்ஜியத்தை எடுத்து அதைப்‌ 
புறஜாதியாருக்குக்‌ கொடுத்தார்‌ 
மோசேயின்‌ பிரமாணத்தைப்‌ 
புறஜாதியாருக்குக்‌ கொடுக்கவில்லை. 
(மத்‌ 21:33-46; யோவான்‌ 1016). 


3. புதிய ஏற்பாட்டின்‌ சுவிசேஷத்தினால்‌. 
புறஜாதியாரும்‌ இஸ்ரவேலரோடு. 
ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள்‌. மோசேயின்‌ 
பிரமாணத்தினால்‌ புறஜாதியார்‌ 
ஆரிவதித்கப்டவிக்லை, 

வான்‌ ; ரோமர்‌ 196; 
ரோமர்‌ 111-25; 2கொரி 12:13; 
கலா 328-29; எபே 31-6; 
கொலோ 311). 


புறஜாதியார்‌ விசுவாசத்தினால்‌ யூதராக 
முடியாது. (ரோமர்‌ 2:28-29 
ரோமர்‌ 9:6-7). 





உபாகமம்‌ - விரிவுரை 
DEUTERONOMY - COMMENTARY 


5. மோசேயினுடைய 
பிரகாரம்‌ 
இஸ்ரவேலரு: 
சிலாக்கியங்கள்‌. சொடுக்கப்பட்டிுந்து. 
(ரோமர்‌ 2:17-29; ரோமர்‌. 31 
ரோமர்‌ 9:4-5). புதிய ஏற்பாட்டிலும்‌, 
சுவிசேஷத்திலும்‌ பட்சபாதம்‌ 
எதுவுமில்லை. (ரோமர்‌ 109-21; 
ரோமர்‌ 13-25; 2கொரி 12213; 
கலா 3:28; கொலோ 3:11). 


புறஜாதியார்‌... நியாயப்பிரமாணத்தைப்‌ 
பெற்றிருக்கவில்லை என்று பவுல்‌ 
கூறியிருக்கிறார்‌. (ரோமர்‌ 2:12-16/ 


இஸ்ரவேலின்‌ வாக்குத்தத்தங்களுக்கும்‌ 
உடன்படிக்கைகளுக்கும்‌ புறஜாதியா! 
பரதேசிகளாகவும்‌ 
அப்போஸ்தலர்கள்‌ 
பண்ணியிருக்கிறார்கள்‌ 

(எபே 212,19). 
லோசனைச்‌ சங்கம்‌: 
விருத்தசேதனம்‌. 
வேண்டாமென்றும்‌, 
வேண்டாமென்றும்‌, 


முதலாவது 
கூடியபோது, புறஜாதியார்‌ 
பண்ணிக்‌ 


கொள்ள 
ஒய்வநாளை ஆசரிக்க 
மோசேயின்‌ பிரமாணத்தில்‌ எதிலும்‌ 
பங்குபெற வேண்டியதில்லையென்றும்‌ 
அப்போஸ்தலர்கள்‌ தீர்மானம்‌ பண்ணினார்கள்‌. 
(அப்‌ 154-41) 


வேதாகமத்தில்‌ 
வேறு சில 
கொடுக்கப்பட்டிருக்கிறது. 
அதன்‌ விவரம்‌ வருமாறு : 
1. ஒரு நியாயப்பிரமாணம்‌ “உ 1” 
(உபா 33:2-4; சங்‌ 78:5) 


நியாயப்பிரமாணம்‌ 
(யோசு 17-8; 


மத்‌ 7:12; மத்‌ 11432 மத்‌ 23:23; 
யோவான்‌ 1:7; எபி 7:11-10:28); 


என்‌ (தேவனுடைய) போதகம்‌ “ர 
(God's) law’ (சங்‌ 8930-3; 
நீதி 33; நீதி 7:2; எசே 22:26; 
ஓசி 8:12-13); 


4. கர்த்தருடைய வேதம்‌ “the law of the 
Lord” (எஸ்றா 710; 
லூக்கா 2:22-39); 


தேவனுடைய கர்த்தரின்‌ 
நியாயப்பிரமாணப்‌ புஸ்தகம்‌ “the book 
(not stones) of the law of Gud” 
(யோசு 24:25-26; 2கொரி 17:6-9; 
நெகே 843: நெகே 93; 
நெகே 10:29); 


மோசேயின்‌ நியாயப்பிரமாணப்‌ புஸ்தகம்‌ 
“the book of the law of Moses” 
(யோசு 8:30; யோசு 23:6; 
2இராஜா 14:6; 2நாளா 3414-19, 
நெகே 81) 


தேவனுடைய நியாயப்பிரமாணமும்‌, 
மோசேயின்‌: நியாயப்பிரமாணமும்‌ 


“the law of God and the law of 
(யோவான்‌ 1 
2749: யோவான்‌. 
ப்‌ 13:39; அப்‌ 15 
ரோமர்‌ 7:22-25; எபி 10:28) 

. சட்டதிட்டங்களாகிய நியாயப்பிரமாணம்‌, 
“the law of commandments and 
the hand writing of ordinances” 
(எபே 215; கொலோ 2;14-17) 


நியாயப்பிரமாணமும்‌, கற்பனையும்‌ 
“the law and commandment” 
(2இராஜா 17:34) 

திட்டங்களும்‌, முறைமைகளும்‌, 
நியாயப்பிரமாணங்களும்‌, 
கற்பனைகளும்‌ “the statutes, and 
the ordinances, and the law, 


and the commandment” 
(இராஜா 17:37) 


நியாயப்பிரமாணத்தின்படி என்‌ 
(தேவனுடைய) கற்பனைகளும்‌, என்‌ 
கட்டளைகளும்‌ “ர (5) 
commandments, and My 
statutes, according to all the 
law” (இராஜா Tas; 
2இராஜா 21:8) 





உபாகமம்‌ - விரிவுரை மரமா 
DEUTERONOMY - COMMENTARY PUBLISHERS 


நியாயப்பிரமாணம்‌ முழுவதும்‌ | 6. தேவனுடைய ஆலயத்திற்குக்‌ 
“the whole law” (கலா 5:3) கொடுப்பது சம்பந்தமான மார்க்கக்‌ 
கட்டளைகள்‌ நியமங்கள்‌ என்று, 
13. மோசே “M055” (லூக்கா 16:29,31; அழைக்கப்படுகின்றன. (நெகே 10:32) 
க்கா 24:27,44: ப்‌ 3 பகன்‌ தி 
ம்‌ 26:22, அப்‌ 28:23) மார்க்கத்தோடு தொடர்பில்லாத 
அரசாங்கத்தின்‌ சட்டங்கள்‌ நியமங்கள்‌ 
ற்‌ ட்‌ என்று அழைக்கப்படுகின்‌ ன. 
மஹ, றட tne: nla (ரோமர்‌ 132; கொலோ 214,20; 
testament” (2கொரி 36-15; பேதுரு 2:13) 
எபி 8: 6-9:10). 
பிரமாணங்கள்‌ “ஏயஜசம5” என்னும்‌ 
பிரமாணத்தில்‌ | வார்த்தையும்‌, கற்பனைகள்‌ 
தெய்வீகக்கட்டளைகள்‌, | “ஸணமகசnt5,” என்னும்‌ வார்த்தையும்‌ 
ஒரே பொருளைக்‌ கொடுக்கக்கூடியவை. 
யாத்‌ 2047 ஆகிய வசனங்களில்‌ 
கூறப்பட்டிருக்கும்‌ பத்துக்‌ கற்பனைகளுக்கும்‌, 
லு யாத்‌ 214-23:33; யாத்‌ 24:3; 
ட சொல்‌ கக்க லேவி 18:4-526 ஆகிய வசனங்களில்‌ 
ளுக்கு: கூறப்பட்டிருக்கும்‌ நியாயத்‌ தீர்ப்புக்களுக்கும்‌ 
நக்‌ எல்லித வேறுபாடும்‌ இல்லை. 


7 எபிரெய மொழியில்‌ நியாயத்தீர்ப்பு 
க்‌ தலத்‌! கலன்‌ என்பதற்கான எபிரெய வார்த்தை "மிஸ்பத்‌' 
உறவு... ஆகியவற்றின்‌... சட்ளைகள்‌ | பற!) என்பதாகும்‌. வேதாகமத்ிறுள்ள 
பயங்கள்‌ என்று | நியாயத்தரபபுக்களைக்‌  கற்பனைகளைப்‌ 


எடுத்துக்காட்டுகளாகும்‌. 


ள்‌ 
அழைக்கப்படுகின்றன (லேவி 18:30) போன்றே பாவிக்க வேண்டும்‌ 
(லேவி 18:4-5,26; லேவி 19:37; லேவி 20:22; 
தீட்டுக்களிலிருந்து சந்ிகரிக்கப்படுவது லேவி 2518) மற்ற கற்பனைகளைப்‌ 
தொடர்பான சரீர ஆரே போன்றே. நியாயத்தீர்ப்புக்களும்‌ 
பிரமாணங்கள்‌ நியமங்கள்‌ என்‌, ப வேதாகமத்தில்‌ கூறப்பட்டிருக்கிறது. 
அழைக்கப்படுகின்ற” (உபா 7:11: 1இராஜா 8:58). 
(லேவி 22:8-9) 


தெய்வீகக்‌ கட்டளைகளும்‌ 
மார்க்கக்‌ கட்டளைகள்‌ - பத்துக்‌ [ (800022) அதிகாரப்பூர்வமான 
கற்பனைகளில்‌ முதலாம்‌ கற்பனையும்‌. | ஒயமங்களாகும்‌. தேவனுடைய 
இரண்டாம்‌ கற்பனையும்‌ நியமங்கள்‌ 1 பிரமாணங்களை வலியுறுத்திக்‌ கூறுவதற்குத்‌ 
என்று அழைக்கப்படுகின்றன. | தெய்வீகக்‌ கட்டளைகள்‌ என்னும்‌ 
(யோசு 24:20-25) வாக்கியம்‌ பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. 
(யாத்‌ 15:26; யாத்‌ 18:16; லேவி 10:11; 
யுத்தத்தில்‌ வெற்றி பெறும்போது. 6). ஒரு கற்பனையைக்‌ 
கொள்ளைப்‌ பொருட்களைப்‌ பங்கிடுவது, பதத நியமங்கள்‌ என்னும்‌ 
தொடர்பான. நியமங்கள்‌ ர்த்தையும்‌, தெய்வீகக்‌ கட்டளை 
சாமு 30:21-26) ன்னும்‌ வார்த்தையும்‌ மாறிமாறி 
ன்‌ (லேவி 26:46; 
நீதியின்‌ சட்டங்கள்‌ நீதியின்‌ 58; 1, உபா 5:31; 
பிரமாணங்கள்‌ என்று அழைக்கப்‌ 
படுகின்றன. (ஏசா 58:2) 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


BALWETHER 
பிய 


எல்லாக்‌ 
கட்டளைகளாகக்‌ 


(உபா 43); தெய்வீகக்‌ 
கட்டளையிடப்‌ 
பட்டிருக்கிறது. (உபா 4:14; உபா 647); 
பிரமாணங்களும்‌ கட்டளையிடப்பட்டிருக்கிறது. 
(உபா 414; உபா 6:20); சாட்சிகளும்‌: 
கட்டளையிடப்‌ பட்டிருக்கிறது. (உபா 67,20); 
நியமங்களும்‌ கட்டளையிடப்பட்டிருக்கிறது. 
19:2; எண்‌ 31:21); கர்த்தருடைய 
எல்லா வார்த்தைகளும்‌ கட்டளைகளாகவே 
கூறப்பட்டிருக்கிறது. (யாத்‌ 352) 


மலையிலும்‌, ஆசரிப்பு்‌ 
கூடாரத்திலும்‌, மற்றும்‌ பல இ 
கூறப்பட்ட சட்டங்கள்‌ 

குற்பனைகளாகும்‌ (பாத்‌ 34:22; லேவி 7:28: 
லேவி 25:1; லேவி 26:46: லேவி 27:34) 


சீனாய்‌ 


விசை பார்த்துத்‌ திருந்துகிறவரல்லவே" 
(யோபு 33:14). அவர்‌ பத்துக்கட்டளைகளை 
கொடுக்கும்போது. பேசியதுபோல, மற்ற 
சந்தர்ப்பங்களில்‌ அதுபோல பேசியதில்லை. 


கர்த்தர்‌ மனுஷருக்கு பத்து 
கட்டளைகளை கொடுப்பதற்கு முன்பாகவே, 
இந்தக்‌ கட்டளைகளின்‌ வார்த்தைகளெல்லாம்‌ 
இருதயங்களில்‌ 
எழுதப்பட்டிருந்தது. 
ஆனால்‌ மனுஷனுடைய பாவசுபாவத்தினால்‌, 
இந்த வார்த்தைகள்‌ மனுஷருடைய 
இருதயத்தில்‌ மங்கிப்போயிற்று. இந்த 
வார்த்தைகளில்‌ பல அழிந்தும்‌ போயிற்று. 
,அனுக்குலத்திற்கு 
பத்துக்கட்டளைகள்‌. 
டட 


கர்த்தர்‌ 

கொடுத்திருக்கிற 
நம்முடைய 

கொடுக்கப்பட்டிருக்கிறது. 


பதத லியாக கல்‌ 
ஆனால்‌ மனுஷருடைய 
பாவம்‌, பிரயோஜனமாயிருக்கிற 
பத்துக்கட்டளைகளை  அழித்துப்போடுகிறது. 
ஆகையினால்‌ கர்த்தர்‌ 

கட்டளைகளை 

மறுபடியும்‌ 
அவசியமாயிற்று. 


நமக்கு 


கொடுக்க 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ 
"(யாத்‌ 20:2) என்று தம்மைப்பற்றச்‌ 


பத்துக்கட்டளைகளின்‌ ஆசிரியர்‌, 
கட்டளைகளை இயற்றியவர்‌. 
பத்துக்கட்டளைகளின்மீது, 

தெய்வீக அதிகாரமுள்ளது. 


இஸ்ரவேலின்‌ தேவனாகிய 
தம்மைப்பற்றிச்‌ சொல்லும்போது. "உன்னை 
அடிமைத்தன. வீடாகிய எகிப்து 
தேசத்திலிருந்து புறப்படப்பண்ணினவர்‌" என்று 
சொல்லுகிறார்‌. இந்த நிகழ்ச்சி வேதாகமத்தில்‌ 
மிகவும்‌ முக்கியமானதாகும்‌. பஞ்சாகமத்தில்‌ 
மட்டும்‌ 44 தடவைகள்‌ இந்த நிகழ்ச்சியைப்‌ 
பற்றிக்‌ கூறப்பட்டிருக்கிறது. 

பரிசுத்த வேதாகமத்தில்‌ கர்த்தர்‌ 
தம்மைப்பற்றிச்‌ சொல்லும்‌ பல்வேறு 
சம்பவங்கள்‌ இடம்பெற்றிருக்கிறது. அதன்‌ 
விவரம்‌ வருமாறு :: 


கர்த்தர்‌ 


1 கர்த்தர்‌ நானே ( வ the Lord) 
(Jehovah) (ஆதி 15 
லேவி 1145; எண்‌ 


நான்‌ சர்வ வல்லமையுள்ள தேவன்‌ 
{A am the Almighty God) 
(ஆதி 17:1. 

நான்‌ ஆபிரகாமுடைய தேவன்‌. 
(ர am the God of Abraham) 
(ஆதி 26:24; ஆதி 28113). 
பெந்தேலிலே உனக்குத்‌ 
தரிசனமான தேவன்‌ நானே. (0 வ 
the God of Bethel) (ஆதி 31:13). 
நான்‌ சர்வவல்லமையுள்ள தேவன்‌ 
{am God Almighty) (ஆதி 351. 
நான்‌ தேவன்‌, நான்‌ உன்‌ 
தகப்பனுடைய தேவன்‌ (1 வ மேரு, 


the God of thy father) (ஆதி 46:3; 
யாத்‌ 3:6). 


நான்‌ இருக்கிறவராக இருக்கிறேன்‌ 
Qamthat காலு (யாத்‌ 374. 





HLMETHER 
RAAT IMAL 


நான்‌ இருக்கிறேன்‌ (1 ஊு (யாத்‌ 3:14). 
உங்கள்‌ தேவனாகிய 

{A am the Lord your God) 
(யாத்‌ 6.7; லேவி 11:44; எண்‌ 10:10 
நியா 60: எசே 20:5; யோவே 2:27). 


உன்‌ தேவனாகிய கர்த்தர்‌ நானே 
{A am the Lord thy மெல்‌ 
(யாத்‌ 20:2; உபா 5:6; சங்‌ 8120; 
ஏசா 43:3; ஓசி 13:4). 


நான்‌ அவர்கள்‌ தேவனாகிய 
கர்த்தர்‌ ( ௮m the Lord their 
000) (லேவி 26:44: எசே 28:26; 
சக 10:6). 


நான்‌ நானே (am He) 
(உபா 32:39; ஏசா 41:4; ஏசா 43:10). 


நானே தேவன்‌ (1 ஸா மெல்‌. 
(சங்‌ 4610: ஏசா 43:12; ஏசா 45:22; 
ஓசி 119) 


நான்‌ உன்‌ தேவன்‌ (1 வ£ங்ர மேல. 
(ஏசா 4110). 

நான்‌ உங்கள்‌ பரிசுத்தராகிய 
கர்த்தர்‌ (1 வ the Lord, your 
Holy One) (gan 4315) 


நான்‌ முந்தினவரும்‌, நான்‌ 
பிந்தினவருந்தானே (1 வ te ரர்‌, 
and I am the last) (ஏசா 44:6; 
ஏசா 4812) 

நான்‌ இஸ்ரவேலின்‌ பரிசுத்தரும்‌, 
உன்‌ இரட்சகருமாமிருக்கிற உன்‌ 
தேவனாகிய கர்த்தர்‌ (1 வ the 
Lord thy God, the Holy One of 
Israel) (ஏசா 43:3). 


கர்த்தரும்‌, 


யாக்கோபின்‌ 
வல்லவருமாகிய நான்‌ உன்‌ 
இரட்சகரும்‌, உன்‌ மீட்பரும்‌ (1 the 
Lord am thy Saviour and thy 
Redeemer, the mighty One of 
Jacob) (ஏசா 49:26). 


நானே சாட்சி 1 வாட உ witness) 
பட்டப்‌. 


உபாகமம்‌ - விரிவுரை 
DEUTERONOMY - COMMENTARY 


கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து 
சொன்ன ங்‌ 


வருமாறு : 


பிரியப்‌ 
UBLISHERS 


20. நான்‌ மாம்சமான யாவருக்கும்‌ 
தேவனாகிய கர்த்தர்‌ (1 க the 


Lord, the God of all flesh) 
(எரே 32:27). 


கர்த்தராகிய ஆண்டவர்‌ (1 வு the 
Lord God) எசே 

எசே 23:49; எசே 

எசே 28:24; எசே 29:16). 


நான்‌ உங்கள்‌ தேவன்‌ (1 வரயா 
004) (எசே 34:31). 


நான்‌ மகத்துவமான ராஜா (1 ஹஃ 
Great King) முல்‌ 1:14). 


நான்‌ பிரகாமின்‌ தேவனும்‌, 
ஈசாக்கின்‌ தேவனும்‌, யாக்கோபின்‌ 
தேவனுமாயிருக்கிறேன்‌. (1 வ the 
God of Abraham, and the God 
of Isaac, and the God of Jacob) 
(மத்‌ 22:31; மாற்கு 12:26), 


நான்‌ ஆபிரகாமின்‌ தேவனும்‌, 
ஈசாக்கின்‌ தேவனும்‌, யாக்கோபின்‌ 
தேவனுமாகிய உன்‌ பிதாக்களுடைய 
தேவனாயிருக்கிறேன்‌. (1 வாட the 
God of thy fathers, the God of 
Abraham, and the God of 
Isaac, and the God of Jacob) 
(அப்‌ 7:32). 

புதிய ஏற்பாட்டில்‌ நம்முடைய 
தம்மைப்பற்றி 
பல்வேறு சம்பவங்களின்‌ விவரம்‌ 


1. ஜீவதுப்பம்‌ நானே ( க the bread of 
1185) (யோவான்‌ 6:3548). 


2, நானே வானத்திலிருந்திறங்கின 
ஜீவதுப்பம்‌ (1 வாட the living bread) 
(யோவான்‌ 6:51) 


3. நான்‌ உலகத்தின்‌ ஒளி (1 வா the 
light of the world) 
(யோவான்‌ 8:12). 


4. நானே. அவர்‌ (1 வ He) 
(யோவான்‌ 8:24,28; யோவான்‌ 13:19). 





உபாகமம்‌ - விரிவுரை 
DEUTERONOMY - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நான்‌ தாவீதின்‌ வேரும்‌, 
சந்ததியுமாயிருக்கிறேன்‌ (1 வ te 
root and offspring of David) 
(வெளி 22:16). 


5, நான்‌ இருக்கிறேன்‌ 
(யோவான்‌ 8:58). 


ம am) 


நானே ஆடுகளுக்கு, வாசல்‌ 
( am the door of the sheep) 
(யோவான்‌ 10:7). 18. நான்‌ பிரகாசமுள்ள விடிவெள்ளியாய்‌ 
இருக்கிறேன்‌. (1 வ (மீ ஸரர்ஜம்‌ 
and morning star) (வெளி 22:16). 


புதிய 
உடன்படிக்கையிலும்‌, பழைய 
உடன்படிக்கையிலும்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
அதன்‌ விவரம்‌ வருமாறு : 


நானே வாசல்‌ 
(யோவான்‌ 10:9). 


{am the door) 


பத்துக்கற்பனைகளைப்பற்றி 
நானே நல்ல மேய்ப்பன்‌ (1 வா the 


00d shepherd) (யோவான்‌ 101114) 


நானே தேவனுடைய குமாரன்‌ (1 ஊட 
the Son of God) (யோவான்‌ 10:36). 


நானே உயிர்த்தெழுதலும்‌, 
ஜீவனுமாயிருக்கிறேன்‌ (1 ௮ the 
resurrection, and the life) 
(யோவான்‌ 11:25). 


நானே வழியும்‌, சத்தியமும்‌, 
ஜீவனுமாயிருக்கிறேன்‌ 1 வ th 
way, the truth, and the life) 
(யோவான்‌ 14:6), 


நான்‌ மெய்யான 
Q am the 
(யோவான்‌ 15:1. 


இயேசு நானே (1 ஹ ஏச) 
(அப்‌ 9:5; அப்‌ 22:8; அப்‌ 2695). 


திராட்சச்செடி 
true vine) 


(ம ஊட Alpha and Omega, the 
beginning and the ending) 
(வெளி 1:8; வெளி 21:6; 
வெளி 22:13) 


முந்தினவரும்‌ 
த்தனவருகாலிரக்கிறே்‌ 
( am the first and the last) 
(வெளி 19117; வெளி 2213). 


சதாகாலங்களிலும்‌ உ௰ிரோடிருக்கிறேன்‌ 
(Tam He that liveth) (வெளி 118). 


லூக்கா 10:27 ஆகிய வசனங்களோடு 
ஒப்பிடுக. 


யாத்‌ 20:4-6 
அப்‌ 15:2021 
ரோமர்‌ 11 
2கொரி 


10:74; கலா 


கொலோ 3:5; [யோவான்‌ 5:20 ஆகிய 


வசனங்களோடு ஒப்பிடுக. 
யாத்‌ 20:7 வசனத்தை 
த்‌ மாற்கு 328-29; 
ற்கு ; லூக்கா 1210; 
கொலோ 3: ஆகிய வசனங்களோடு 
ஒப்பிடுக. 


ஆகிய 


வசனங்களை 
49-10; 


ஆகிய 


யாத்‌ 20:84 ஆகிய 
ரோமர்‌ 14; கலா 
கொலோ -17 
வசனங்களோடு ஒப்பிடுக 


யாத்‌ 2012 ஆகிய வசனங்களை 
மத்‌ 15: மத்‌ 19:19; மாற்கு 7:10; 
மாற்கு ; லூக்கா 19:20; 
எபே கொலோ 3:20: 
2தீமோ 3:2 ஆகிய வசனங்களோடு 
ஒப்பிடுக. 


ன 20:13 ஆகிய வசனங்களை 

மாற்கு 10:19; லூக்கா 18:20; 
சோய்‌ 139; யாக்‌ 231; 1பேதுரு 4:15; 
யோவான்‌ 345 ஆகிய வசனங்களோடு 
ஒப்பிடுக. 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


2014 ஆகிய வசனங்களை: 
மத்‌ 19578: 
லூக்கா 1628; 

ர்‌ 2:22: 
யாக்‌ 221 
ஆகிய வசனங்களோடு ஒப்பிடுக. 


யாத்‌ 205 
மத்‌ 19187 
லூக்கா 18:20: ரோமர்‌ 
ரோமர்‌ 139; எபே 4:28 
வசனங்களோடு ஒப்பிடுக. 


வசனங்களை 
1029; 

221; 
ஆகிய 


ஆகிய 
மாற்கு 


ஆகிய வசனங்களை 
மத்‌ 15 மத்‌ 19:18; மாற்கு 10:19; 
லூக்கா 18:20; ரோமர்‌ 189 ஆகிய 
வசனங்களோடு ஒப்பிடுக. 


யாத்‌ 20:16 


யாத்‌ 20:7 
மாற்கு 7:22; 
ரோமர்‌ 1:29, 
ரோமர்‌ 13:9; 
எபே 

[தீமோ 

ஆகிய வசனங்களோடு ஒப்பிடுக. 


பத்திருக்க 
ஈல்லும்போது, 


ஆகிய வசனங்களை 
1. லூக்கா 
ரோமர்‌ 


2கொரி 680; 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
தம்மைப்பற்றிச்‌ 

“உன்னை வீடாகிய 
எகிப்து. தேசத்திலிருந்து, 
புறப்படப்பண்ணின உன்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
நானே" (யாத்‌ 20:2) என்று சொல்லுகிறார்‌. 
அவர்கள்‌ கர்த்தரை மாத்திரமே 
ஆராதிக்கவேண்டும்‌ என்னையன்றி 
உனக்கு, வேறே தேவர்கள்‌ 
உண்டாயிருக்கவேண்டாம்‌ (யாத்‌ 20:3) 
என்று கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாருக்கு தெளிவாகச்‌ சொல்லுகிறார்‌. 


பத்துக்கட்டளைகளில்‌ முதல்‌ நான்கு 
கட்டளைகளும்‌ கர்த்தரை ஆராதிப்பது. 
சம்பந்தமானது. கர்த்தரே இஸ்ரவேல்‌ 
புத்திரருடைய தேவனாகயிருக்கிறார்‌. 
ஆகையினால்‌ அவர்‌ மாத்திரமே 
இஸ்ரவேல்‌ ஜனத்தாருடைய துதிகளுக்கும்‌, 
ஸ்தோத்திரங்களுக்கும்‌, ஆராதனைகளுக்கும்‌. 
பாத்திரராயிருக்கிறார்‌. 


அடிமைத்தன. 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கட்டளைகளுக்கெல்லாம்‌, 

ஜனத்தார்‌.... கீழ்ப்படிய 

கர்த்தர்‌ எதிர்பார்க்கிறார்‌. 

கட்டளைகளுக்கு 

அவர்களுக்கு ஆசீர்வாதம்‌ 

அவர்கள்‌ 

கீழ்ப்படியவில்லையென்றால்‌ அவர்களுக்கு 
தண்டனை கிடைக்கும்‌. 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
உடன்படிக்கை தக்கா 
மூலமாக 

ஜனத்தாருக்கு 
தேவனாகயிருக்கிறார்‌. 
ஜனத்தாரும்‌ கர்த்தரோடு 
பண்ணியிருக்கிறார்கள்‌. 


புத்திரரோடு 
இதன்‌ 
இஸ்ரவேல்‌ 


உடன்படிக்கை 


ஏற்பாட்டுக்காலத்து, 
ஞானஸ்நானத்தின்‌ 


நம்முடைய பகன்‌ டவரும்‌ 
'துவோடு 
செய்துகொள்கிறோம்‌. 
இவேசுகிறிஸ்துவானவரே நம்முடைய 
கர்த்தர்‌ என்பதை, டைய 
ஞானஸ்நானத்தின்‌ மூலமாக அங்கீகரித்து, 
அறிக்கை செய்கிறோம்‌. 


கிறிஸ்துவோடு உடன்படிக்கை 
அவருடைய 
விசுவாசிகளாகிய 


புதிய 
விசுவாசிகளாகிய நாம்‌, 


மூலமாக, 
இரட்சகருமாகிய 


உடன்படிக்கை. 


நாம்‌ 
செய்திருக்கிறோ 
உபதேசத்திற்கு 
எல்லோரும்‌ 
இயேசுகிறிஸ்துவின்‌ 

நாம்‌ கீழ்ப்படியவில்லையென்றால்‌, 
நாம்‌ கிறிஸ்துவானவருக்கு 
உண்மையுள்‌எவர்களாயில்லை. என்றும்‌, 
நாம்‌ கிறிஸ்துவோடு செய்துகொண்ட 
உடன்படிக்கையை மீறிவிட்டோம்‌ என்றும்‌ 
அர்த்தமாகும்‌. 


கர்த்தர்‌ 

அவர்களுடைய 

எகிப்து, 

புறப்படப்பண்ணினவர்‌. 

அவர்களை மீட்டுக்கொண்டவர்‌. 
ஆகையினால்‌ அவர்களை ஆளுகை செய்யும்‌ 
உரிமையும்‌ அதிகாரமும்‌ அவர்களுடைய 
தேவனாகிய கர்த்தருக்கு உண்டு. 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


BALWETHER 
பிய 


இஸ்ரவேல்‌ புத்திரரை 
அழமைத்தனத்திலிருந்து, 

மீட்டுக்கொண்டதினால்‌, அவர்கள்‌ 
கர்த்தருக்கு நன்றியுள்ளவர்களாயிருக்க 
வேண்டும்‌. அவர்கள்‌ 
மாத்திரமே சேவிக்கவேண்டும்‌. 
புத்திரர்‌ இனிமேல்‌. 
அடிமைகளல்ல. ஆனாலும்‌ 
கர்த்தருடைய கட்டளைகளுக்கு 
ஜீவிக்கவேண்டும்‌. 


புதிய ஏற்பாட்டுக்காலத்து. 
விசுவாசிககளாகிய நம்மை, நம்முடைய 
கர்த்தராகிய இறேககிறிஸ்து. பாவத்தின்‌ 
அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு. 
இரட்சித்திருக்கிறார்‌. கினால்‌ நாம்‌ 
இயேசுகிறிஸ்துவக்கு நன்றியுள்ளவர்களாய்‌ 
, கிறிஸ்துவுக்கு. 
அவரை 
ஆராதிக்கவேண்டும்‌. 

மது, ஜனத்தைச்‌ சந்தித்து, 
மீட்டுக்கொண்டு, நம்முடைய 
சத்துருக்களினின்றும்‌, நம்மைப்‌ பகைக்கிற 
யாவருடைய  கைகளினின்றும்‌, நம்மை 
இரட்சிக்கும்படிக்கு, தம்முடைய 
தாசனாகிய தாவீதின்‌ வம்சத்திலே 
நமக்கு இரட்சணியக்கொம்பை 

ஏற்படுத்தினார்‌" (லூக்‌ 1:74,75.. 


கர்த்தர்‌ 
பத்துக்கட்டளைகளையும்‌ 

கற்பலகைகளில்‌  எழுதியிருக்கிறார்‌ 

நான்கு கட்டளைகளும்‌ முதலாவது பலகையில்‌ 
எழுதப்பட்டிருக்கிறது. இந்த நான்கு. 
கட்டளைகளும்‌, கர்த்தரை 
ஆராதிக்கவேண்டிய முறைகளைப்பற்றி 
சொல்லுகிறது. 


ய உற்றார்‌ உறவினர்கள்‌, 
அயல்‌ காரர்கள்‌ ஆகியோரை நாம்‌ 
நேசிப்பதற்கு முன்பாக, நம்மை சிருஷ்டித்த 
கர்த்தரை நாம்‌ நேசிக்கவேண்டும்‌. 
கர்த்தரிடத்தில்‌ அன்புகூரவேண்டியது 
ம்‌ கடமை. நம்முடைய 

செய்யும்‌ 
கர்த்தருக்கு 
செய்யவேண்டும்‌. 


நாம்‌ 


பை க 
நீதிகளையும்‌ பிறருக்கு 
உதவிகளையும்‌, 
கீழ்ப்படிந்து 


நாம்‌ 


விரிவுரை 
COMMENTARY 


கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல்‌ நம்மால்‌ 
எந்த நல்ல காரியத்தையும்‌ செய்ய முடியாது. 
நாம்‌ எதைச்‌ செய்தாலும்‌ கர்த்தரை 
கனம்பண்‌. வண்ணமாகவே 
செய்யவேண்டும்‌. அப்போதுதான்‌ நம்முடைய 
நற்கிரியைகள்‌ கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
அங்கீகரிக்கப்படும்‌. 


நாம்‌. கர்த்தருக்கு 
உண்மையுள்ளவர்களாயில்லையென்றால்‌, 
நம்முடைய சகோதரர்களுக்கும்‌ 
உண்மையுள்ளவர்களாயிருக்கமாட்டோம்‌. 
தாங்கள்‌ கர்த்தருக்கு பொய்யர்களாக. 
இருப்போமென்றும்‌, ஆனாலும்‌ தங்கள்‌ 
சகோதரருக்கு ள்‌ 
உண்மையுள்ளவர்களாயிருப்போம்‌ 

ஒருசிலர்‌ சொல்லுகிறார்கள்‌. 

வார்த்தைகளில்‌ 

மாய்மாலமான 

அன்புகூராமல்‌, 

அன்பு கூரமுடியாது. 


முதலாவது கட்டனை : நாம்‌ 
யாரை ஆராதிக்கவேண்டுமென்று 
பத்துக்கட்டளைகளில்‌ முதலாவது 
கட்டளை தெளிவாக சொல்லுகிறது. 
“என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள்‌ 
உண்டாயிருக்கவேண்டாம்‌' யாத்‌ 20:3) 
என்பதை கர்த்தர்‌ தம்முடைய முதலாவது 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 


அந்த 

மற்ற 
ஏராளமான தெய்வங்கள்‌ 
அவர்கள்‌ சிருஷ்டிகளை 
அவர்கள்‌ தங்களுக்கு 
தமான தெய்வங்களை 
உண்டுபண்ணுகிறார்கள்‌. இவையெல்லாம்‌ 
நூதன தெய்வங்களாக இருக்கிறது. இவை 
மனுஷரால்‌ உண்டாக்கப்பட்டவை. 


கர்த்தரே சர்வசிருஷ்டிகர்‌. அவரே 
நம்மை சிருஷ்டித்தவர்‌. நம்முடைய துதி 
கனம்‌, மகிமை அனைத்தையும்‌ கர்த்தருக்கு 
மாத்திரமே செலுத்தவேண்டும்‌. ஆனால்‌ 
மனுஷனோ கர்த்தருக்கு செலுத்த 
வேண்டிய மகிமையை, ஒரு சில 
சிருஷ்டிகளுக்கு செலுத்தி விடுகிறான்‌. 
இது கர்த்தருக்கு விரோதமான பாவம்‌. 


ராதிக்கிறார்கள்‌. 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


BALWETHER 
பிய 


டய மனதிலே பெருமை 
இருக்கிறது. அவனுடைய பெருமையே 
அவனுக்கு ஒரு விக்கிரகமாக மாறிவிடுகிறது. 
மனுஷனுடைய குணத்திலே பேராசை: 
இருக்கிறது. 

பணத்தை 

ஆக்குகிறது. ரு. 
போஜனபிரியராயிருக்கிறார்கள்‌. 
அவர்களுக்கு தெய்வமாக: 
இப்படிப்பட்டவர்கள்‌ கர்த்தருக்‌ 

வேண்டிய 

தங்களுடைய 

பணஆசைக்கும்‌, 

கொடுக்கிறார்கள்‌ 


பொருளாசைக்காரருக்கு, கர்த்தரைவிட 
உலகப்பிரகாரமான பொருட்களே 
பெரிதாயிருக்கும்‌. அவர்கள்‌ கர்த்தரை 
நம்புவதற்கு பதிலாக தங்கள்‌ ஐசுவரியத்தை 
நம்புவார்கள்‌. அவர்கள்‌ கர்த்தருக்குள்‌ 
சந்தோஷமாயிருப்பதற்கு 
தங்களுடைய 
சந்தோஷமாயிருக்கவேண்டுபென்று முயற்சி 
செய்வார்கள்‌. 


த்தர மாத்திரமே அதிகமாய்‌ 
அவருக்கு மாத்திரமே 
அவரை மாத்திரமே 
நாம்‌ கர்‌ 
'சந்தோஷமாயிருக்கவேண்டும்‌. 
நாம்‌ கர்த்தரை மாத்திரமே சார்ந்து, 
ஜீவிக்கவேண்டும்‌. நாம்‌. கர்த்தருக்கு 
பயப்படாமல்‌, வேறு எதற்காவது அதிகமாக 
பயப்பட்டால்‌, 
க்காக வளக்க ரதம்‌ 
நேசிக்காமல்‌, கர்த்தரைவிட 
எதையாவது அதிகமாய்‌ நேசித்தால்‌ அதுவும்‌ 
நமக்கு விக்கிரகமாகமிருக்கும்‌. 


சிக்க 
பயப்படவேண்டும்‌. 
சேவிக்கவேண்டும்‌. 


மாத்திரமே 


ஜனங்கள்‌  கல்லினாலும்‌, 

மண்ணினாலும்‌, மரத்தினாலும்‌ 

விக்கிரகங்களை செய்கிறார்கள்‌. 

கர்த்தருடைய ஜனம்‌ ஒருவேளை இப்படிப்பட்ட 
விக்கிரகங்களை செய்யாமலிருக்‌ 

ஆனாலும்‌ அவர்கள்‌ 

மனதிற்குள்ளே பெருமை, 

பொருளாசை போன்ற 

செய்து, அவற்றை 

கர்த்தரை  ஆராதியாமல்‌ 

காரியங்களை ஆராதிக்கும்போது. 

இவர்களும்‌ புறஜாதியாரைப்போல, 

விக்கிரகாராதனைக்காரராகவே 

இருக்கிறார்கள்‌. 


புறஜாதி. 


விரிவுரை 
COMMENTARY 


கர்த்தர்‌ தம்முடைய முதலாவது 
கட்டளையை “என்னையன்றி உனக்கு, 
வேறே தேவர்கள்‌ உண்டாயிருக்கவேண்டாம்‌" 
என்று தெளிவாகவும்‌, திட்டமாகவும்‌ 
சொல்லுகிறார்‌. நாம்‌ கர்த்தருக்கு 
தெரியாமல்‌, மறைவாக, இரகசியமாக எந்த 
விக்கிரகத்தையும்‌ ஆராதிக்க முடியாது. 
கர்த்தருக்கு. தெரியாத. இரகசியம்‌ 
எதுவுமில்லை. கர்த்தர்‌ சர்வஞானமுள்ளவர்‌. 
அவர்‌ சகலவற்றையும்‌ அறிந்திருக்கிறவர்‌. 
கர்த்தர்‌ மனுஷருடைய இருதயங்களின்‌ 
நினைவுகளையும்‌ அறிந்திருக்கிறார்‌. 


மனுஷன்‌ கர்த்தரையல்லாமல்‌ வேறே 
தேவர்களை ஆராதிக்கும்போது, அவன்‌ 
கர்த்தருடைய முகத்திற்கு முன்பாக 
துணிகரமாய்ப்‌ பாவம்‌ செய்கிறான்‌. கர்த்தர்‌ 
நம்முடைய பாவங்களை கண்டுகொள்ளாமல்‌ 
விட்டுவிடமாட்டார்‌. மனுஷருடைய 
பாவங்களெல்லாம்‌ கர்த்தருடைய பார்வையில்‌: 


பிரத்தியட்சமாயிருக்கும்‌. 


இரண்டாவது கட்டனை : கர்த்தர்‌ 
இரண்டாவது கட்டளையாக தம்மை 
ஆராதிக்கும்‌. பிரமாணங்களை 
சொல்லுகிறார்‌. நாம்‌ கர்த்தரை எவ்வாறு 
ஆராதிக்கவேண்டும்‌ என்பது இரண்டாவது 
கட்டளையில்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
சர்த்தணத்‌ தொழுதுகொள்கிறவர்கள்‌ அவரை 
ஆலியோடும்‌, உண்மையோடும்‌ 
தொழுதுகொள்ளவேண்டும்‌. கர்த்தரை 
ஆராதிப்பதற்காக, ஒரு விக்கிரகத்தை 
செய்து, அதை ஆராதிக்கக்கூடாது. 


“மேலே வானத்திலும்‌, கீழே 
பூமியிலும்‌. பூமியின்கீழ்த்‌ தண்ணீரிலும்‌ 
உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு 
சொரூபத்தையாகிலும்‌ யாதொரு 
விக்கிரகத்தையாகிலும்‌ நீ உனக்கு, 
உண்டாக்க வேண்டாம்‌; நீ அவைகளை 
நமஸ்கரிக்கவும்‌ சேவிக்கவும்‌ வேண்டாம்‌” 
(யாத்‌ 20:4,5) என்று கர்த்தர்‌ தம்முடைய 
இரண்டாவது கட்டளையை சொல்லுகிறார்‌. 
பரிசுத்த வேதாகமத்தில்‌ நாம்‌ 


ஆராதிக்கக்கூடாது. என்று ஒரு சில 
காரியங்களைப்பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. 


அதன்‌ விவரம்‌ வருமாறு : 
1. மரம்‌, கல்‌, உலோகம்‌ ஆகியவற்றால்‌ 
செதுக்கப்பட்ட விக்கிரகம்‌ (யாத்‌ 20:4; 

உபா 4315-16). 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


BALWETHER 
ப்பி] 


ஆண்‌ அல்லது பெண்ணுக்கு. 
ஒப்பாயிருக்கும்‌ சொரூபம்‌. (யாத்‌ 20:4; 
உபா 416) 


மிருகத்தின்‌ சொரூபம்‌. (உபா 427) 
பறவைகளின்‌ சொரூபம்‌ (உபா 4:17) 


தரையில்‌ ஊரும்பிராணிகளின்‌ 
சொரூபம்‌ (உபா 4:18; ரோமர்‌ 1:23) 


பூமியின்கீழ்‌. 
உண்டாமிருக்கிறவைகளுக்கு ஒப்பான 
சொரூபம்‌ (யாத்‌ 20:4) 

தண்ணீரில்‌ 
உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான 
மச்சத்தின்‌ சொரூபம்‌ (யாத்‌ 20:4; 
உபா 4118) 


வானத்தில்‌ 
உண்டாமிருக்கிறவைகளுக்கு ஒப்பான 
சொரூபம்‌ (யாத்‌ 20:4; ரோமர்‌ 1:23) 


சூரியன்‌ (உபா 49; எசே 816) 
சந்திரன்‌ (உபா 419) 
நட்சத்திரங்கள்‌ ( உபா 419) 


பரலோகத்தின்‌ சேனைகள்‌ (யாத்‌ 20: 
உபா 419) 2இராஜா 17:16; 
2இராஜா 21:3; நாளா 33:3) 


கர்த்தர்‌ எரிச்சலுள்ள 

தேவனாயிருக்கிறார்‌. கர்த்தர்‌ எரிச்சலுள்ள 

தேவன்‌ என்று வேதாகமத்தில்‌ 10. 

குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 

உபா 4:24; 

யோசு 24:19; 

18; சக 1 

சக 8:2). எரிச்சலில்‌ பக்தியுள்ள எரிச்சல்‌ 

என்றும்‌ (0]ர jசவி௦யsy) (2கொரி 11:2), 

பக்தியற்ற எரிச்சல்‌ (ungodly) 

நீதி 634; உன்‌ என்றும்‌ 
வேறுபாடு உள்ளது. 


86) 


கட்டளைகளுக்கு 
கீழ்ப்படியும்போது நமக்கு ஆசீர்வாதமும்‌, 
அவருடைய கட்டளைகளை மீறும்போது 
நமக்கு தண்டனைகளும்‌ கொடுக்கப்படும்‌. 
கர்த்தருடைய பத்துக்கட்டளைகளில்‌, 


கர்த்தருடைய 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அந்தக்‌ கட்டளைகளை மீறுகிறவர்களுக்கு 
கொடுக்கப்படும்‌ தண்டனையைக்‌ 
குறித்து எச்சரிப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. 

விவரம்‌ 


பகைக்கிறவர்களைக்‌ 
பிதாக்களுடைய 
பிள்ளைகளிடத்தில்‌ 
மூன்றாம்‌ நான்காம்‌ தலைமுறைமட்டும்‌. 
விசாரிக்கிறவராயிருக்கிறேன்‌. 
(யாத்‌ 20:5) 


2. கர்த்தர்‌ தம்முடைய நாமத்தை வீணிலே. 
வழங்குகிறவனைத்‌ தண்டியாமல்‌ விடார்‌ 
(யாத்‌ 20:7) 


ஆயுசுநாட்கள்‌ 
(யாத்‌ 20:12) 


குறைந்துபோகும்‌. 


பத்துக்கட்டளைகளை 
மீறுகிறவர்களுக்கு கொடுக்கப்படும்‌ 
தண்டனைகளின்‌ விவரம்‌ வருமாறு : 


1. வேறே 
ஆராதிக்கிறவர்களுக்கு 
மரண தண்டனை 


தேவர்களை 
(யாத்‌ 


உபா 
உபா 18:20-22; உபா 3 
பாவம்‌ செல்கிறவர்களுடைய 
பெயர்களைத்‌ தேவன்‌ 
தம்முடைய ஜீவபுஸ்தகுத்திலிருந்து 
கிறுக்கிப்போடுவார்‌. (யாத்‌ 32:30-33). 
விக்கிரகங்களைச்‌ செய்கிறவர்களுக்கு 
மரண தண்டனை (யாத்‌ 20:4-6; 
உபா 13; உபா 17:2-7; 
உபா 18:20-22; உபா 271 
உபா 30:15-19; கலா 579-21). இந்தப்‌ 
பாவம்‌ செய்கிறவர்களுடைய 
பெயர்களைத்‌ தேவன்‌ தம்முடைய 
ஜீவபுஸ்தகத்திலிருந்து கிறுக்கிப்‌ 
போடுவார்‌. (யாத்‌ 32:30-33; ஐ. 
சங்‌ 69: 25-28; 2கொரி 69-10; 
கொலோ 35-6; 
வெளி 22:18-19). 





உபாகமம்‌ 


DEUTERONOMY - COMMENTARY 


தேவதூஷணம்‌ சொல்லுகிறவர்களுக்கு 
மரண தண்டனை (யாத்‌ 20:7; 


லேவி 2410-1623; 15: 30-31; 
மத்‌ 12:31-32; எபி 10:29). 


எண்‌ 


ஒய்வநாளைப்‌ பரிசுத்தக்குலைச்சல்‌ 
ஆக்குகிறவர்களுக்கும்‌, ஓய்வநாளில்‌. 
வேலை செய்கிறவர்களுக்கும்‌ மரண 
தண்டனை (யாத்‌ 20: 801; 
யாத்‌ 3114-5; யாத்‌ 

எண்‌ 15:33-36). புதிய ஏற்பாட்டில்‌ 
இதற்குத்‌ தண்டனை கொடுக்கப்பட 
வில்லை. (ரோமர்‌ 14:5-6) 
பெற்றோரைக்‌ கனம்பண்ணாதோருக்கு 
மரணதண்டனை. (யாத்‌ 2042; 
யாத்‌ 248 லேவி 209; 
உபா 2118-23; உபா 27:16; 
ரோமர்‌ 1:29-32; எபே 6: 2-3). 


கொலைசெய்கிறவர்களுக்கு 
தண்டனை (யாத்‌ 20:13: 
1523; லேவி 
உபா 27:24-25; 
கலா 59-21: 


மத்‌ 521-22; 


யோவான்‌ 35). 
விபசாரம்‌ செய்கிறவர்களுக்கு மரண 
தண்டனை (யாத்‌ 20:14: லேவி 18:20; 
லேவி 2040-22; உபா 22:20-30; 
உபா 27:20-23; ரோமர்‌ 1:29-32: 
கலா 519-21) 
களவுசெய்கிறவர்களுக்கு மரண 
தண்டனை (உபா 24:7): யாத்‌ 20:15; 
யாத்‌ 22-12; 2கொரி 6:8-10). 
பொய்ச்சாட்சி சொல்லுகிறவர்களுக்கு 
மரண தண்டனை (யாத்‌ 20:16) 
உபா 19:16-2, வெளி 21:827; 
வெளி 22:15) 

ச்சிக்கிறவனுக்கு மரணதண்டனை 
என்று கூறப்படவில்லை. (யாத்‌ 20:17), 
ஆனாலும்‌ யோசு 7:21-26. 
வசனங்களில்‌ 
விளைவாக. 


கிடைத்தது பற்றிக்‌ கூறப்பட்டிருக்கிறது. 


“உப்பு Coops 


PUBLISHERS 


என்னைப்‌ பகைக்கிறவர்களைக்‌ 
குறித்துப்‌ பிதாக்களுடைய அக்கிரமத்தைப்‌ 
பிள்ளைகளிடத்தில்‌ மூன்றாம்‌. 
நான்காம்‌ தலைமுறைமட்டும்‌ 
விசாரிக்கிறவராயிருக்கிறேன்‌" என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. தாயாருடைய அக்கிரமம்‌: 
என்று இங்கு கூறப்படவில்லை. ஏவாளின்‌ 
அக்கிரமம்‌ அல்ல. ஆதாமின்‌ அக்கிரமமே 
மனுக்குலத்திற்குப்‌. பாவத்தைக்‌. 
கொண்டுவந்தது. தகப்பன்‌ என்பவன்‌ தனி 
மனுஷன்‌ மட்டுமல்ல அவன்‌ தன்‌ 
சந்ததிக்குப்‌ பிரதிநிதியாக இருக்கிறான்‌. 
தேவனுக்குக்‌ கீழ்ப்படிந்தால்‌ 
ஆசீர்வாதமும்‌, தேவனுக்கு எதிராகக்‌ கலகம்‌ 
பண்ணினால்‌ சாபமும்‌, அவனுக்கும்‌, அவன்‌ 
சந்ததிக்கும்‌ வரும்‌. (ஆதி 217; 
ஆதி 3-2 ரோமர்‌ 542-217 
2கொரி  15:2-2245-48). தந்தையின்‌ 
மூலமாகவே பாவம்‌ தொடரும்‌ என்றும்‌, 
தாயாரின்‌ மூலமாக பாவம்‌ தொடராது 
என்றும்‌ வேதம்‌ கூறுகிறது. (யாத்‌ 20: 
34:7; லேவி 26:39-40; எண்‌ 14: 
59) ஆகையினால்தா 
கன்னிமரியாளின்‌ வயிற்றில்‌ பிறந்தார்‌. பத்துக்‌ 
ப்‌ கூறப்பட்டிருக்கும்‌ 
அட்டவணைகளிலும்‌, இந்த 


கர்த்தர்‌ தம்முடைய கட்டளைகளை 
சொல்லும்போது, ஒரு சில பிரதான 
அறிவிப்புக்களையும்‌ சொல்லுகிறார்‌. அதன்‌ 
விவரம்‌ வருமாறு : 
1. பிதாக்க। டய 
பின்னை னத்தில்‌ 
நான்காம்‌. த 
விசாரிக்கிறவராமிருக்கிறேன்‌. 
(யாத்‌ 20:5; யாத்‌ 34:7; எண்‌ 14118; 
உபா 


ஏதோமியர்‌, 


எகிப்தியர்‌ 
பிள்ளைகளில்‌ மூன்றாம்‌. 
வரைக்கும்‌. 
சபைக்குட்படலாகாது (உபா 23:7-8) 


ஆகியோரின்‌ 
தலைமுறை 
கர்த்தருடைய 


வேசிப்பிள்ளையும்‌. கர்த்தருக்கு 
சபைக்கு உட்படலாகாது. அவனுக்குப்‌ 
பத்தாம்‌ தலைமுறையான வனும்‌ 
கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. 
(உபா 23:2) 





உபாகமம்‌ 


DEUTERONOMY - COMMENTARY 


4. அம்மோனியனும்‌ மோவாபியனும்‌ 
கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. 
பத்தாம்‌ தலைமுறையிலும்‌ என்றைக்கும்‌ 
அவர்கள்‌ கர்த்தருடைய சபைக்கு. 
உட்படலாகாது. (உபா 23:3) 


வீற்றிருப்பார்கள்‌. 
ராஜா 15:12) 


பனகல்‌. ர டாய்‌ 
சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்த பின்பு, 
இந்தக்‌ கட்டளைக்கு அதிக முக்கியத்துவம்‌ 
கொடுத்தார்கள்‌. அவர்களில்‌ அநேகர்‌ 
அதுவரையிலும்‌ கர்த்தருக்கு ஒப்பாக: 
விக்கிரகங்களை செய்து, சித்திரங்களை 
வரரந்து, அவற்றை ஆராதித்தார்கள்‌. 
யூதர்கள்‌ சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்த 
ன்பு, கர்த்தருக்கு ஒப்பாக தாங்கள்‌ 
செய்திருந்த விக்கிரகங்களையும்‌, தாங்கள்‌ 
வரைந்திருந்த சித்திரங்களையும்‌ 
அழித்துப்போட்டார்கள்‌. 

ரோமப்பேரரசின்‌ 
இராயனுடைய உருவத்தை 
மார்புகளிலும்‌, 


(2இராஜா 10:30. 


படைவீரர்கள்‌ 

ங்களுடைய 
வ்திரங்களின்‌ 
தோள்பட்டைகளிலும்‌ பதக்கங்களாக 
அணிந்திருப்பார்கள்‌. வையெல்லாம்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு அருவருப்புக்கள்‌ 
என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 


, “மேலும்‌, பாழாக்குகிற அருவருப்பைக்‌: 
'னியேல்‌ 


(மத்‌ 24156). 


விக்கிரகங்கள்‌ பொய்யை 
உபதேசிக்கும்‌. அவை சத்தியத்தை பொய்யாக 
மாற்றும்‌. “தேவனுடைய சத்தியத்தை அவர்கள்‌ 
பொய்யாக மாற்றி, சிருஷ்டிகரைத்‌ தொழுது 
தொழுது 
2 என்றென்றைக்கும்‌. 
ஸ்தோத்திரிக்கப்பட்டவர்‌. ஆமென்‌” 
(ரோம 1:25). 
நாம்‌ ஆராதிக்கிற தேவனுக்கு எந்த 
ஒரு உருவத்தையும்‌ கொடுக்க முடியாது. 
கர்த்தர்‌ ஆவியாயிருக்கிறார்‌. 


சய Coops 


PUBLISHERS 


சித்திரக்காரனுக்கு அவன்‌ செய்த 
சுரூபமும்‌, ஊமையான தெய்வங்களை 
உண்டுபண்ணித்‌ தான்‌ உருவாக்கின 
கரூபத்தை நம்பினவனுக்கு வார்க்கப்பட்டதும்‌. 
பொய்ப்போதகம்‌ பண்ணுகிறதுமான 
விக்கிரகமும்‌ என்னத்துக்கு உதவும்‌?” 
(ஆப 238). 


பலம வல்‌ 


மனுஷரூபத்திலே 
உண்டுபண்ணுகிறான்‌. 
ஆராதனை ஆ 
இருக்கவேண்டும்‌. விக்கிரகங்கள்‌ நம்முடைய 
ஆராதனையை ஆளுகை செய்யக்கூடாது. 
நம்முடைய ஆராதனையை விசுவாசத்தின்‌ 
ல செய்யவேண்டும்‌. 
வல்லமை 
ஆராதனையை ஆளுகை செய்யக்கூடாது. 
கற்பனையின்‌ 
விக்கிரகங்கள்‌ 


கர்த்தராயிருக்கிற 

தேவனாயிருந்து, 

பகைக்கிறவர்களைக்‌ குறித்தப்‌ 

பிதாக்களுடைய அக்கிரமத்தைப்‌ 
பிள்ளைகளிடத்தில்‌ மூன்றாம்‌. 
நான்காம்‌. தலைமுறைமட்டும்‌. 
விசாரிக்கிறவராயிருக்கிறேன்‌" (யாத்‌ 20:5) 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


டய ஆராதனையில்‌ 
தேவனாகமிரக்கிறார்‌ 
வைராக்கியமுள்ளவர்‌. 
விக்கிரகாராதனைக்காரருக்கு 
நியமித்திருக்கிறார்‌ 
ஆராதிக்கிறவர்கள்‌ 
பகைக்கிறார்கள்‌. 
விக்கிரகாராதனைக்காரருடைய 
அவர்களுடைய 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


BALWETHER 
பிய 


பெற்றோர்‌ விக்கிரகாராதனைக்‌ 
காரராயிருக்கும்போது. கர்த்தர்‌ 
அவர்களுடைய பிள்ளைகளை தண்டிப்பார்‌ 
என்று 

வியாக்கியானம்‌ சொல்லக்கூடாது. 
விக்கிரகாராதனைக்காரராயிருந்து, 
அவர்களுடைய பிள்ளைகளும்‌ 
விக்கிரகாராதனைக்காரர்களாயிருப்பார்களெ 
ன்றால்‌, கர்த்தர்‌ பெற்றோரின்‌ 
அக்கிரமங்களை அவர்களுடைய 
பிள்ளைகளிடத்தில்‌ விசாரிப்பார்‌. 


றோர்‌ விக்கிரகாராதனைக்‌ 
காரராயிருந்து, அவர்களுடைய பிள்ளைகள்‌ 
விக்கிரகங்களை க்காமல்‌ 
கர்த்தரை 

உண்மையோடும்‌ ஆராதிப்பார்களென்றால்‌, 
கர்த்தர்‌ அவர்களுடைய பெற்றோரின்‌ 
அக்கிரமங்களை, இந்தப்‌ பிள்ளைகளிடத்தில்‌. 
விசாரிக்கமாட்டார்‌ 


பு ஏற்பாட்டுக்காலத்து 
விசுவாசிகளாகிய நாம்‌, நம்முடைய 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்துவை, "அப்பா 
பிதாவே” என்று அழைக்கும்‌ சிலாக்கியத்தைப்‌ 
ற்றிருக்கிறோம்‌. கிறிஸ்துவானவரே 
நம்முடைய பரமதகப்பனாகயிருக்கிறார்‌. 
அவரிடத்தில்‌ பாவமோ,  அக்கிரமமோ 
இல்லை. ஏற்பாட்டுக்காலத்து, 
விசுவாசிகள்‌ கிறிஸ்துவுக்குள்‌ புதிய 
சிருஷ்டிகளாயிருக்கிறோம்‌. 


மாம்சப்பிரகாரமான 
இருந்தாலும்‌, அவர்கள்‌ 
கர்த்தரைப்‌ 
அக்கிரமங்களை 
செய்தவர்களாகயிருந்தாலும்‌, நம்முடைய 
கர்த்தராகிய இயேசகிறில்துவே நமக்கு 
விக்குரிய பிதாவாகயிருக்கிறார்‌. 
கிறிஸ்துவினிடத்தில்‌ பாவமோ, 
அக்கிரமமோ, தேவனை பகைக்கும்‌ சுபாவமோ 
கிறிஸ்துவானவர்‌ தம்முடைய 
சித்தத்திற்கு பூரணமாய்க்‌ 
கிறிஸ்துவின்‌ 


நமக்கு 
பெற்றோர்‌ 
விக்கிரகங்களை ஆராதித்து. 


பகைத்து, 


பிதாவின்‌ 
கீழ்ப்படிந்தவர்‌. 
ஆலிக்குரிய பிள்ளைகளாகிய நாம்‌ 
அவருடைய ஆசீர்வாதத்திற்கு 
சுதந்தரவாளிகளாகயிருக்கிறோம்‌. 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பெற்றோர்‌ விக்கிரகங்களை 
ஆராதிக்கும்போது. அவர்கள்‌ ஒருவேளை 
தங்கள்‌ அறியாமையினால்‌ இந்தப்‌ பாவத்தை 
செய்திருக்கலாம்‌. அவர்களுக்கு, 
மெய்த்தேவனாகிய கர்த்தரைப்பற்றிய 
அறிவும்‌, வெளிப்பாடும்‌ இல்லாதிருக்கலாம்‌. 
கர்த்தரோ அப்படிப்பட்ட பெற்றோரை 
உடனே தண்டித்துவிடமாட்டார்‌. 
விக்கிரகாராதனைக்காரர்கள்‌ தங்கள்‌ 
பாவங்களுக்கு மனந்திரும்ப வேண்டுமென்று 
கர்த்தர்‌ நீடியபொறுமையோடு 
காத்திருக்கிறார்‌. 

ஒருவேளை 
விக்கிரகாராதனைக்காரர்கள்‌ 
பாவங்களுக்கு மனந்திரும்பாமல்‌ 
மரித்துப்போனால்‌, அவர்களுடைய 
பிள்ளைகள்‌ விக்கிரகங்களை ஆராதியாமல்‌ 
தம்மை ஆராதிப்பார்கள்‌ என்று கர்த்தர்‌ 
எதிர்பார்க்கிறார்‌. ஒருவேளை பிள்ளைகளும்‌ 
கர்த்தரை ஆராதியாமல்‌, விக்கிரகங்களை 
ஆராதிப்பார்களென்றால்‌, கர்த்தர்‌ 
அப்போதும்‌ அவர்களை தண்டியாமல்‌, 
அவர்கள்‌ தங்கள்‌ பாவங்களுக்கு 
மனந்திரும்புவார்கள்‌ என்று நீடிய 
பொறுமையோடு காத்திருப்பார்‌ 


பிள்ளைகளுடைய மூன்றாம்‌, நான்காம்‌. 
தலைமுறை மட்டும்‌, அவர்களுடைய 
அக்கிரமங்களை  விசாரியாமல்‌ கர்த்தர்‌ 
பொறுமையோடு காத்திருக்கிறார்‌. 
அவர்களுடைய அக்கிரமத்தின்‌ அளவு 
பூரணமாகும்போது, கர்த்தர்‌ அவர்களை 
விசாரியாமல்‌ விட்டுவிடமாட்டார்‌. கர்த்தர்‌ 
தம்மைப்‌ பகைத்து, விக்கிரகங்களை 
ஆராதிக்கிற பிதாக்களுடைய 
அக்கிரமத்தை, பிள்ளைகளிடத்தில்‌ 
மூன்றாம்‌, நான்காம்‌ தலைமுறை மட்டும்‌ 
விசாரிப்பார்‌ (யாத்‌ 20:5). 


தங்கள்‌ 


கர்த்தர்‌ விக்கிரகாராதனைக்‌ 
காரர்களை உடனே தண்டியாமல்‌. 
பொறுமையோடிருந்தாலும்‌, அவர்‌ நித்திய 
காலமாக அவர்கள்மீது 
பொறுமையோடிருக்கமாட்டார்‌. ஏற்ற காலம்‌ 
வரும்போது கர்த்தர்‌ அவர்களை தண்டிக்க 
ஆரம்பிப்பார்‌. விக்கிரகங்களை ஆராதியாமல்‌, 
கர்த்தரை ஆராதிக்கிறவர்களுக்கு, 
அவருடைய ஆசீர்வாதம்‌ கிடைக்கும்‌. 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


BALWETHER 
பிய 


என்னிடத்தில்‌ 
என்‌ 
கைக்கொள்ளுகிறவர்களுக்கோ 
'தலைமுறைமட்டும்‌ 
'செய்கிறவராயிருக்கிறேன்‌" 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


கர்த்தருடைய முதலாவது கட்டளை, 
நம்முடைய உள்ளான ஆராதனைக்கு. 
முக்கியத்துவம்‌ கொடுக்கிறது. கர்த்தரை 
ஆராதிக்கிறவர்கள்‌ அரை 
ஆவியினாலும்‌ உண்மையினாலும்‌ 
ஆராதிக்கவேண்டும்‌. நம்முடைய உள்ளான 
ஆராதனையில்‌ க 
கர்த்தருக்குள்‌ சந்தோஷம்‌ 
கர்த்தரை ஆராதிக்கவேண்டும்‌ 
ஆர்வம்‌ நமக்குள்‌. நிரம்பியிருக்கும்‌. 
கர்த்தரை ஆராதிக்கும்போது நம்முடைய 
இருதயத்தில்‌ சந்தோஷம்‌ நிரம்பியிருக்கும்‌. 
நாம்‌ கர்த்தரை நம்பிக்கையோடும்‌. 
விசுவாசத்தோடும்‌ ஆராதிப்போம்‌. 
நம்முடைய உள்ளான ஆராதனையில்‌, 
நம்முடைய இருதயத்தின்‌ ஆழத்திலிருந்து, 
கர்த்தரைத்‌ துதிக்கும்‌ துதிகளும்‌, 
ஸ்தோத்திரங்களும்‌ புறப்பட்டு வரும்‌. 


கர்த்தருடைய இரண்டாவது கட்டளை 
வெளிப்படையான 

தொடர்புடையது. 
ஆராதிக்கும்போது, 
வார்த்தைகளும்‌, 
விண்ணப்பங்களின்‌ 
வாயிலிருந்து, 
கர்த்தரை 
கர்த்தருடைய 
கவனமாய்ச்‌ 


நம்முடைய 
ஆராதனையோடு 


நாம்‌. கர்த்தரை 
கர்த்தரைத்‌ துதிக்கும்‌ 
ஜெபவார்ந்தைகளும்‌, 
வார்த்தைகளும்‌ நம்முடைய 
புறப்பட்டு. வரும்‌. 
ஆராதிக்கும்போது, 
வார்த்தைக்கு 
செவிகொடுப்போம்‌. 


நாம்‌ 


கர்த்தரை உண்மையாய்‌ 
நேசிக்கிறவர்கள்‌ அவருடைய 
கற்பனைகளை எப்போதும்‌ காத்து 
நடப்பார்கள்‌. அதிலும்‌ விசேஷமாக கர்த்தரை 
ஆராதிக்கும்‌ விஷயத்திலே, அவர்கள்‌ 
கர்த்தருடைய கட்டளைக்கு 
கீழ்ப்படிவார்கள்‌. கர்த்தரை நேசித்து. 
அவருடைய கற்பனைகளைக்‌ 
கைக்கொள்கிறவர்கள்‌. கர்த்தருடைய 
கிருபைகளைப்‌ பெற்றுக்கொள்வார்கள்‌. 
கர்த்தருடைய கற்பனைகளைக்‌ கைக்கொள்ள 
அவருடைய கிருபைகள்‌ நமக்கு உதவி. 
செய்யும்‌. 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஏற்பாட்டுக்காலத்து 
கர்த்தரை 
உண்மையோடும்‌ 


புதிய 
விசுவாசிகளாகிய 
ஆவியோடும்‌. 
தொழுதுகொள்கிறோம்‌. கர்த்தருடைய 
சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாமல்‌, 
நம்மால்‌ கர்த்தரை உண்மையாய்‌ ஆராதிக்க 
முடியாது. 


நாம்‌ 


தம்மை பகைக்கிறவர்களுடைய 
அக்கிரமத்தை கர்த்தர்‌ விசாரிக்கிறார்‌. 
தம்மிடத்தில்‌ அன்புகூர்ந்து, தம்முடைய 
கற்பனைகளை கைக்கொள்கிறவர்களுக்கோ 
கர்த்தர்‌ ஆயிரம்‌ தலைமுறை மட்டும்‌ 
இரக்கம்‌ செய்கிறார்‌. கர்த்தரை 
உண்மையாய்‌ ஆராதிப்பதற்கு, கர்த்தருடைய 
இரக்கம்‌ நமக்கு தேவையாயிருக்கிறது. 
கர்த்தருடைய இரக்கத்தைப்‌ 
பெற்றுக்கொள்வதற்கு, கர்த்தரிடத்தில்‌ 
அன்புகூர்ந்து, அவருடைய கற்பனைகளைக்‌ 
கைக்கொள்வது அவசியமாயிருக்கிறது. 


மூன்றாவது கட்டனை : நாம்‌ 
கர்த்தரை எவ்வாறு ஆராதிக்கவேண்டும்‌ 
என்பது பற்றி மூன்றாவது கட்டளை 
விளக்குகிறது. “உன்‌ தேவனாகிய 
கர்த்தருடைய நாமத்தை வீணிலே 
வழங்காதிருப்பாயாக" (யாத்‌ 20:7) என்பது, 
மூன்றாவது கட்டளையாகும்‌. கர்த்தருடைய 
நாமம்‌ பரிசுத்தமானது. அந்த நாமத்தை 
வீணிலே வழங்கும்போது, நாம்‌ கர்த்தருடைய 
நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்கிறோம்‌. 


பொய்யாணையிடுதல்‌, 
கூறுதல்‌, தேவனுடைய 
தேவையில்லாமல்‌ 
ஆகியவற்றை இந்தக்‌ கற்பனை 
குறிப்பிடுகிறது. தேவனுடைய நாமத்தைப்‌ 
பில்லிசூனியம்‌, 


குறிசொல்லுதல்‌ 
ஆகியவற்றிற்குப்‌ பயன்படுத்தக்கூடாது. 
ஜெபம்‌, துதி, தீர்க்கதரிசனம்‌ உரைத்தல்‌, 
உபதேசம்‌ பண்ணுதல்‌, ஆராதனை செய்தல்‌. 
ஆகிய பக்‌ காரியத்திற்கு 
மட்டுமே நாமத்தைப்‌ 
பயன்படுத்தவேண்டும்‌. (மல்‌ 316). 


தேவதூஷணம்‌ 
"நாமத்தைத்‌: 
பயன்படுத்துதல்‌: 


“கர்த்தர்‌ தம்முடைய நாமத்தை வீணிலே 
வழங்குகிறவனைத்‌ தண்டியாமல்‌ விடார்‌' 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. இதற்கு 
என்ன தண்டனை கொடுக்கப்படும்‌ 
என்று இந்த வசனத்தில்‌ கூறப்படாவிட்டாலும்‌, 
லேவி 24:10-6,23; எண்‌ 15:30-31 ஆகிய 
வசனங்களில்‌ அதற்கு மரணதண்டனை 
கொடுக்கப்படும்‌ என்று கூறப்பட்டிருக்கிறது. 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


BALWETHER 
பிய 


, ஏற்பாட்டுக்காலத்து 


நம்மால்‌ கர்த்தரை உண்மையாய்‌ ஆராதிக்க 
முடியாது. 


தம்மை பகைக்கிறவர்களுடைய 
அக்கிரமத்தை கர்த்தர்‌ விசாரிக்கிறார்‌. 
தம்மிடத்தில்‌ அன்புகூர்ந்து, தம்முடைய 
கற்பனைகளை கைக்கொள்கிறவர்களுக்கோ 
கர்த்தர்‌ ஆயிரம்‌ தலைமுறை மட்டும்‌. 
இரக்கம்‌ செய்கிறார்‌. கர்த்தரை 
உண்மையாய்‌ ஆராதிப்பதற்கு, கர்த்தருடைய 
இரக்கம்‌ நமக்கு தேவையாயிருக்கிறது. 
கர்த்தருடைய இரக்கத்தைப்‌ 
பெற்றுக்கொள் வதற்கு, கர்த்தரிடத்தில்‌ 
அன்புகூர்ந்து, அவருடைய கற்பனைகளைக்‌ 
கைக்கொள்வது அவசியமாயிருக்கிறது. 


முன்றாவது கட்டனை ₹ நாம்‌ 
கர்த்தரை எவ்வாறு ஆராதிக்கவேண்டும்‌ 
என்பது பற்றி மூன்றாவது கட்டளை 
விளக்குகிறது. உள்‌ தேவனாகிய 
கர்த்தருடைய நாமத்தை வீணிலே 
வழங்காதிருப்பாயாக" (யாத்‌ 20:7) என்பது 
மூன்றாவது கட்டளையாகும்‌. கர்த்தருடைய 
நாமம்‌ பரிசுத்தமானது. அந்த நாமத்தை 
வீணிலே வழங்கும்போது, நாம்‌ கர்த்தருடைய 
நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்கிறோம்‌. 


இகியவற்றற்கம்‌ க 1 டாது 
ஜெபம்‌, துதி, தூங்கல்‌ உரைத்தல்‌, 
உபதேசம்‌ பண்ணுதல்‌, ஆராதனை செய்தல்‌: 
ஆகிய பக்திவிருத்திமான காரியத்திற்கு. 
மட்டுமே தேவ 


னுடைய நாமத்தைப்‌ 
பயன்படுத்தவேண்டும்‌. (மல்‌ 3:61. 


“கர்த்தர்‌ தம்முடைய நாமத்தை வீணிலே 
வழங்குகிறவனைத்‌ தண்டியாமல்‌ விடார்‌' 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. இதற்கு 
என்ன தண்டனை கொடுக்கப்படும்‌ 
என்று இந்த வசனத்தில்‌ கூறப்படாவிட்டாலும்‌, 
லேவி 24:10-6,23; எண்‌ 15:30-31 ஆகிய 
வசனங்களில்‌ அதற்கு மரணதண்டனை 
கொடுக்கப்படும்‌ என்று கூறப்பட்டிருக்கிறது. 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஒரு சிலர்‌ கர்த்தருக்கு 
ஊழியம்‌ செய்வதாக சொல்லுகிறார்கள்‌. 
அவர்கள்‌ தேவனுடைய நாமத்தினால்‌. 
ஊழியம்‌ செய்கிறார்கள்‌. னால்‌ 
அவர்களுடைய ஜீவியம்‌ பரிகத்தமாயிராது. 
அவர்கள்‌ பிரசங்கம்பண்ணுவதும்‌, 


கீழ்ப்படியமாட்டார்கள்‌. 
பப்ப 

கர்த்தருடைய நாமத்தை 
பயன்படுத்துவார்கள்‌. 


தாராளமாய்ப்‌ 


கர்த்தராகிய 
நாமத்தை நாம்‌ 
நாம்‌ அவருடைய 

. கீழ்ப்படியவேண்டும்‌. 
றிஸ்துவை நம்முடைய 
பற்றிக்கொள்வோமென்றால்‌, 


பங்காளிகளாமிருப்பது 
இது கர்த்தருடைய 
வீணிலே வழங்குகிற காரியம்‌. 


கர்த்தர்‌ நம்மோடு உடன்படிக்கை 
செய்திருக்கிறார்‌. நாம்‌ உடன்படிக்கையில்‌ 
உண்மையுள்ளவர்களாயிருக்கவேண்டும்‌. நாம்‌ 
கர்த்தரோடு பண்ணிய உடன்படிக்கையை 


கர்த்தருக்கு பொருந்தனை 


என்பது மாய்மாலம்‌, 
நாமத்தை 


நாமத்தை வீணிலே வழங்குகிற காரியம்‌. 
“ஆகையால்‌, நீ க 
உன்‌ கா 


வந்து ன்பம்‌ ல்‌! தக்க 

உண்டென்று அங்கே 
தகட்க அங்கேதானே பலி. 
பீடத்தின்‌ முன்‌ உன்‌ காணிக்கையை 
வைத்துவிட்டுப்போய்‌, உன்‌ 
சகோதரனோடே பின்பு 
வந்து உன்‌ 
(மத்‌ 5:23,24) 


ன்பு 
ஒப்புரவாகி, 
காணிக்கையைச்‌ செலுத்து" 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


(யய 
பிய 


சிலர்‌: 


தங்களுடைய 
உறுதிபண்ணுவதற்காக 
பெயரிலே 


ஒரு 
வார்த்தைகளை 
தேவனுடைய 
ஆணையிடுகிறார்கள்‌. அவர்களுக்கு 
தேவன்மீது பக்தியும்‌ இருக்காது. மரியாதையும்‌ 
இருக்காது. ஆனாலும்‌ தேவனுடைய 
பெயரை தங்கள்‌ 
இஷ்டம்போல பயன்படுத்துவார்கள்‌. 
தங்களுடைய வார்த்தைகள்‌ 
பொய்வார்த்தைகளாகயிருந்தாலும்‌, அதை 
மெய்வார்த்தைகளாக மாற்றவேண்டும்‌. 
ன்பதற்‌ இப்படிப்பட்டவர்கள்‌ 
நாமத்தினாலே 
களுக்கு 


வீணிலே 


கர்த்தருடைய நாமத்தினால்‌ ஆணையிடுவது 
வழக்கம்‌, தேவனாகிய 
கர்த்தருக்குப்‌ பயந்து. அவ்‌ சேவித்து, 
அவரைப்‌ பற்றிக்கொண்டிருந்து, அவருடைய 
நாமத்தைக்‌ கொண்டு ஆணையிடுவாயாக" 
(உபா 10:20). 

னாலும்‌ சிலர்‌ 
வொர்க்‌ தங்களுடைய 
பொய்யை உண்மையென்று நிரூபிப்பதற்காக, 
கர்த்தருடைய 
ஆணையிட்டு 
ச த்வர்க்‌ ன்‌ கர்த்தருடைய 
நாமத்தை வீணிலே வழங்குகிற காரியமாகும்‌. 


கர்த்தருடைய நாமத்தை வீணிலே. 
வழங்குகிறவர்கள்‌ அவருடைய நாமத்தை: 
மகிமைப்படுத்தமாட்டார்கள்‌ அவர்கள்‌ 
கர்த்தரை கனம்பண்ண மாட்டார்கள்‌. 
தங்களுடைய மாய்மாலத்திற்கும்‌, 
பொய்வார்த்தைகளுக்கும்‌. த்‌ 


அங்கீகரிக்கமாட்டார்‌ 
எக்காலத்திலும்‌ பாவத்திற்கு துணைபோகவும்‌ 
மாட்டார்‌. 


விரிவுரை 
COMMENTARY 
வீணிலே. 


தண்டிப்பார்‌. 
வீணிலே 


தம்முடைய நாமத்தை 
வழங்குகிறவர்களை கர்த்தர்‌ 
'கர்த்தர்‌ தம்முடைய நாமத்தை 
வழங்குகிறவனை  தண்டியாமல்‌ விடார்‌” 
(யாத்‌ 20:7). மனுஷர்‌ மத்தியிலே ஏற்படுகிற 
நியாயாதிபதிகள்‌ 

அவர்கள்‌ குற்றம்‌ 

தண்டனை 

உலகப்பிரகாரமான 

பார்வையில்‌, 
வீணிலே 
குற்றமாகவோ 
அவர்களுக்கு 
கர்த்தருடைய 


மிகப்பெரிய 
பாதகமாகவோ 
ஏனென்றால்‌ 


க டைய நாமத்தை 


த்திய 
பாவத்தினால்‌ மனுஷருக்கு பெரிய தி்‌ 
எதுவும்‌ ஏற்படப்போவதில்லை. ஆகையினால்‌ 
ஒருவன்‌. கர்த்ததுடைய நாமத்தை வீணிலே 
உலகப்பிரகாரமான 
அவனைத்‌ தண்டியாமல்‌ 
கர்த்தரோ 
வீணிலே 
தண்டியாமல்‌ விபார்‌. 

அவனை நிச்சயமாகவே தண்டிப்பார்‌. 


கர்த்தருடைய நாமத்தை வீணிலே. 
வழங்குகிறவன்‌ கர்த்தருக்கு விரோதமாக 
துணிகரமாய்ப்‌ பாவம்‌ செய்கிறான்‌. அவன்‌ 
ஜீவனுள்ள தேவனுக்கு விரோதமாக 
பேசுகிறான்‌. கர்த்தருடைய கைகளில்‌ 
விழுவது மிகவும்‌ பயங்கரமானதாகயிருக்கும்‌. 
என்பதை பாவிகள்‌ அறிந்துகொள்வார்கள்‌. 
உலகப்பிரகாரமான நியாயாதிபதி 
தண்டிப்பதைவிட, சர்வலோகத்தையும்‌ 
நியாயந்தீர்க்கிற தெய்வீக 
நியாயாதிபதியாகிய கர்த்தர்‌, 
தண்டிக்கும்போது, அவருடைய தண்டனை 
மிகவும்‌ பயங்கரமாயிருக்கும்‌. 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


நான்காவது கட்டணை : நாம்‌ 
கர்த்தரை ஆராதிக்கும்‌ வேளைகளைக்‌ 
குறித்து இந்தக்‌ கட்டளை விளக்குகிறது. 
நாம்‌ கர்த்தரை எல்லா நாளிலும்‌: 
ஆராதனை செய்யவேண்டும்‌. அவரை எல்லா 
நாளிலும்‌ கனப்படுத்தவேண்டும்‌. ஆனாலும்‌ 
கர்த்தர்‌ ஏழாவது நாளை தமக்கு 
பரிசுத்தப்படுத்தியிருக்கிறார்‌. வாரத்தில்‌ 
ஏழுநாட்கள்‌ இருக்கிறது. அந்த ஏழுநாட்களில்‌ 
ஒருநாள்‌ கர்த்தருக்கு பரிசுத்தமான து. 

நாம்‌ 


இந்த நாளில்‌ உலகப்பிரகாரமான வேலைகள்‌ 
எதையும்‌ செய்யாமல்‌ நாம்‌ 
ஒய்ந்திருக்கவேண்டும்‌. கர்த்தருக்கு, 
பரிசுத்தமான ஒய்வுநாளிலை, நாம்‌ கர்த்தருக்கு 
ஊழியம்‌ செய்ய முக்கியத்துவம்‌ 
கொடுக்கவேண்டும்‌. 


"ஓய்வுநாளை பரிசுத்தமாய்‌ ஆசரிக்க 
நினைப்பாயாக" (யாத்‌ 20:8) என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. “ஏழாம்‌ நாளோ ்‌ 
கர்த்தருடைய ஓய்வுநாள்‌" (யாத்‌. 

கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 

இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 


செய்யக்கூடாது. 


இந்த வாக்கியம்‌ ஆதி 2:2-3 2 
குறிப்பிடவில்லை ம்‌.) 


தந 
யாதொரு வேலையும்‌ 


ஒய்ந்திருந்தார்‌. 

யாத்‌ 16:22-26 ஆகிய 
நினைத்துப்‌ பார்க்க வேண்டும்‌. அவர்கள்‌ ஒரு 
குறிப்பிட்ட நாளை ஒய்வநாளாக ஆசரிக்க 
வேண்டும்‌. அதைப்‌ பரிசுத்தமாகவும்‌ ஆசரிக்க 
வேண்டும்‌. 

“ஆறுநாளும்‌ நீ வேலைசெய்து, உன்‌ 
கிரியைகளையெல்லாம்‌ நடப்பிப்பாயாக ; 
ஏழாம்நாளோ உன்‌ தேவனாகிய கர்த்தருடைய 
ஓய்வுநாள்‌: அதிலே நீயானாலும்‌, 
உன்‌ குமாரனானாலும்‌, ன்‌ 
குமாரத்தியானாலும்‌, 
வேலைக்காரனானாலும்‌, 
வேலைக்காரியானாலும்‌, 


மிருக 
ஜீவனானாலும்‌, உன்‌ வாசல்களில்‌ இருக்கிற 


உன்‌ 


அந்நியனானாலும்‌, யாதொரு வேலையும்‌ 
செய்ய வேண்டாம்‌” (யாத்‌  20:9]0) 


என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


விரிவுரை 
COMMENTARY 


மனுஷர்‌ ஆறுநாள்‌ வேலைசெய்ய 
வேண்டும்‌. அதன்‌ பின்பு ஒருநாள்‌ 
ஓய்ந்திருக்க வேண்டும்‌ என்னும்‌ கட்டளை 
மோசேயின்‌ பிரமாணத்தில்‌ எட்டு தடவைகள்‌ 
கூறப்பட்டிருக்கிறது. (யாத்‌ 16:26; 
யாத்‌ 20:9-10; யாத்‌ 2342; யாத்‌ 3115; 
யாத்‌ 3 யாத்‌ 352; லேவி 2 
உபா 513) இது பதிய உடன்படிக்கையில்‌ 
காணப்படவில்லை. உடன்படிக்கை 
ஒழிந்துபோயிற்று. கிறில்தவ. விசுவாசிகள்‌ 
தங்களுடைய விருப்பம்போல்‌ எந்த நாளையும்‌ 
ஓய்வநாளாக நியமித்துக்‌ கொள்ளலாம்‌. 
(அப்‌ 20:7, ரோமர்‌ 14:5-6; கலா 4:90; 
கொலோ 2:14-17). 


ஏழாம்நாள்‌ எல்லா வருஷங்களிலும்‌: 
யூதருக்கு ஒரே கிழமையில்‌ வராது, 
“தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வுநாள்‌” 
என்பது தேவனுக்காகவம்‌, அவருடைய 
கட்டளைகளுக்காகவும்‌ பரிசுத்தமாக்கப்‌ 
பட்டிருக்கிற நாள்‌. 
ஒய்வுநாளில்‌ யாதொரு வேலையும்‌ 
செய்ய வேண்டாம்‌ என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. நியாயப்பிரமாணத்தின்‌ 
பிரகாரம்‌ ஓய்வுநாளில்‌ 
செய்யக்கூடாது. பெற்றோர்‌, 
வேலைக்காரர்கள்‌, மிருகஜீவன்கள்‌, 
அந்நியர்‌ ஆகியோர்‌ யாரும்‌ ஒய்வுநாளில்‌ எந்த 
வேலையும்‌ செய்யக்கூடாது. ஆனாலும்‌, அந்த 
நாளில்‌ சில. அத்தியாவசியமான 
ச்‌ செய்வதற்கு அனுமதி 
கொடுக்கப்பட்டிருக்கிறது. 


லேலியர்கள்‌ ஓய்வுநாளில்‌ பலிகளைச்‌' 
செலுத்த வேண்டும்‌. (எண்‌ 289-10; 
நாளா 9:32) அத்தியாவசியமான. 
வேலைகளை  ஓய்வநாளில்‌ செய்வது 
தடைபண்ணப்படவில்லை (லேவி 12:3 - 
யோவான்‌ 7:22-23). 

எஜமான்கள்‌ தங்களுடைய 
வேலையாட்களையும்‌, மிருகஜீவன்களையும்‌ 
வேலைவாங்காமல்‌, அவர்களுக்கு ஒய்வு 
கொடுக்கவேண்டும்‌ (லேவி 23:7-8,21,25,35). 


மிருகஜீவன்களுக்கு அவசர உதவி 
தேவைப்பட்டால்‌ அதை ஓய்வுநாளில்‌ 
செய்யலாம்‌. (மத்‌ 12:3-812; மாற்கு 2:27 -28; 
மாற்கு 3:4; லூக்கா 3:15; லூக்கா 14:5). 





உபாகமம்‌ - 
DEUTERONOMY - 


வியாபாரம்‌, தொழில்‌ போன்ற அன்றாட 
நடைமுறை காரியங்களை ஓய்வநாளில்‌ 
செய்யக்கூடாது. (யாத்‌ 16:23: யாத்‌ 34:21; 
யாத்‌ 35:3; எண்‌ 15:32-36; நெகே 1345; 


நு 
ஆசீர்வதித்திருக்கிறார்‌. 

சிருஷ்டித்து உண்டுபண்ணின தம்முடைய 
கிரியைகளையெல்லாம்‌ முடித்தபின்பு அதிலே. 
ஒய்ந்திருந்தபடியால்‌, தேவன்‌ ஏழாம்‌ நாளை 
ஆசீர்வதித்து, அதைப்‌ பரிசுத்தமாக்கினார்‌" 
(ஆதி 2:3. 


கர்த்தர்‌ இப்போது மறுபடியும்‌, 
“ஓய்வுநாளை பரிசுத்தமாய்‌. ஆசரிக்க 
நினைப்பாயாக” என்று கட்டளையிடுகிறார்‌. 
கர்த்தர்‌ ஏற்கெனவே இந்தக்‌ கட்டளையை 
கொடுத்திருப்பதினால்‌, இது புதிய 
கட்டளையாகாது. கர்த்தர்‌ தம்முடைய பழைய 
கட்டளையை. இப்போது மறுபடியும்‌ 
புதப்பிக்கிறார்‌ 


இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு ஏழாம்நாள்‌ 
அவர்களுடைய தேவனாகிய கர்த்தருடைய 
ஓய்வுநாள்‌. அவர்கள்‌ ஆறுநாளும்‌ வேலை 
செய்து தங்கள்‌ கிரியைகளையெல்லாம்‌. 
நடப்பிக்கவேண்டும்‌. ஆறு வேலைநாட்களுக்கு 
பின்பு வருகிற நானே. ஈழாம்‌ நான்‌: அதுவே 
கர்த்தருக்கு ஓய்வுநாள்‌. அந்த நாளை 
அவர்கள்‌ கர்த்தருக்கு பரிசுத்தமாய்‌ 
ஆசரிக்கவேண்டும்‌. 


ஓய்வுநாள்‌ பிரமாணத்தைக்‌ குறித்து, 
வேதபண்டிதர்கள்‌ பல்வேறுவிதமாக 
விளக்கம்‌ சொல்லுகிறார்கள்‌. ஏழாம்‌ நாளை 
எப்படி கணக்கிடுவது என்பதுபற்றி 
வேநபண்டிதர்கள்‌ மத்தியிலே வேறுபட்ட 
கருத்துக்கள்‌ உள்ளது. இஸ்ரவேல்‌ இனத்தார்‌ 
எகிப்து தேசத்திலிருந்து விடுதலை பெற்ற 


அந்த 
வேதபண்டிதர்களில்‌ சிலர்‌ சொல்லுகிறார்கள்‌. 

வேறு சிலரோ நாளை, 
ஆதிகாலத்திலிருந்தே கணக்கு 
பார்க்கவேண்டும்‌ என்று சொல்லுகிறார்கள்‌. 
ஆகையினால்‌. ஏழாம்‌ நாளை 
கணக்கிடுவதில்‌ தெளிவு இல்லாமல்‌. 
குழப்பம்‌ காணப்படுகிறது. 


எழாம்‌ 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு ஏழாம்‌ நாள்‌, 
அவர்களுடைய தேவனாகிய 
கர்த்தருடைய ஓய்வுநாள்‌. அந்த நாளில்‌ 
அவர்கள்‌ யாதொரு வேலையும்‌ 
செய்யக்கூடாது. உலகப்பிரகாரமான 
வேலைகள்‌ எதையும்‌ செய்யாமல்‌ அவர்கள்‌ 
ஓய்ந்திருக்கவேண்டும்‌. எழாம்‌ நாள்‌ 
கர்த்தருக்கு பரிசுத்தமான நாள்‌. 
பரிசுத்தமான கர்த்தரை 
கனம்பண்ணுவதற்காக, இந்த ஏழாம்‌ நாளை 
பரிசுத்தமாய்‌ ஆசரிக்கவேண்டும்‌. இந்த 
நாளிலே கர்த்தரை ஆராதிக்கும்‌ 
ஆராதனை காரியங்கள்‌, அவரை 
துதிக்கும்‌ துதியின்‌ காரியங்கள்‌ போன்ற 
ஆவிக்குரிய காரியங்கள்‌? அதிகமாய்‌ 
நடைபெறவேண்டும்‌. 


கர்த்தர்‌. ஏழாம்‌ நாளை 
ஆசிர்வதித்திருக்கிறார்‌. ஆகையினால்‌ 
_ பரிசுத்தமான  நாளாகமிருக்கிறது 
புத்திரர்‌ ஒய்வுநாளை 
ஆசரிக்கவேண்டும்‌. இது 
ஓய்வுநாள்‌. யாரெல்லாம்‌ 
கர்த்தருடைய ஓய்வுநாளை 
ஆசரிக்கவேண்டும்‌ என்றும்‌ 
வசனத்தில்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
இஸ்ரவேல்‌ புத்திரரும்‌, அவர்களுடைய 
குமாரனும்‌, அவர்களுடைய குமாரத்தியும்‌, 
ஓய்வுநாளை பரிசுத்தமாய்‌ ஆசரிக்கவேண்டும்‌. 


ம்முடைய ஓய்வுநாளை 
மாரெல்லாம்‌ பாசத்தில்‌” ஆரரிக்கேள்ும்‌ 
என்று பதப்‌ இஸ்ரவேல்‌ 


டய காலும்‌, 


புருஷனோடு இசைந்திருக்கிறாள்‌. 


மனைவியும்‌ 
ஒன்றாயிருக்கிறார்கள்‌. 
புருஷன்‌ ஓய்வுநாளை 
ஆசரிக்கவேண்டும்‌ 
சொல்லும்போது. 
அவனோடுகூட, 
பரிசுத்தமாய்‌ ஆசரிக்கவேண்டும்‌ 
பொருள்படும்‌. 


தங்கள்‌ 


பரிசுத்தமாய்‌ 
என்று 
அவனுடைய மனைவியும்‌ 
ஓய்வுநாளை 
என்று 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


BALWETHER 
பிய 


ஒய்வநாட்களிலே நாம்‌ என்ன 
வேலைகளை செய்யவேண்டும்‌ என்றும்‌, 
என்ன வேலைகளை செய்யக்கூடாது என்றும்‌ 
கர்த்தர்‌ நமக்கு தெளிவாக சொல்லுகிறார்‌. 
ஒய்வநாளிலே நம்முடைய வேலைக்காரனும்‌, 
வேலைக்காரியும்‌, மிருகஜீவனும்‌, நாம்‌ 
வாசல்களிலிருக்கிற அந்நியனும்‌. 
யாதொரு வேலையும்‌ செய்யக்கூடாது. 
கர்த்தர்‌ தம்முடைய ஒய்வநாள்‌ 
பிரமாணத்தைப்பற்றிச்‌ சொல்லும்போது. 
“ஓய்வநாளை பரிசுத்தமாய்‌ ஆசரிக்க 
நினைப்பாயாக" என்று சொல்லுகிறார்‌ 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு, 
ஒய்வநாள்‌ பிரமாணத்தை ஏற்கெனவே 
ஸ்தாபனம்பண்ணியிருக்கிறார்‌ கர்த்தர்‌ 
பத்துக்கட்டளைகளில்‌ நான்காவது 
கட்டளையாக, ஒய்வநாளைப்பற்றிய 
கட்டளையை சொல்லுவதற்கு முன்பாகவே, 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ ஓய்வுநாளை பரிசுத்தமாய்‌ 
ஆசரித்துக்கொண்டிருக்கிறார்‌ 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ எகிப்து 

தேசத்திலே பல வருஷங்களாக 

அடமைகளாமிருந்தார்கள்‌. அந்தக்‌ காலத்திலே 

பரிசுத்தமாய்‌ 

முக்கியத்துவம்‌: 

ஒய்வநாளை 

அவர்கள்‌ 

பின்வாங்கிப்போனார்கள்‌. ஒருவேளை 

எகிப்தியர்கள்‌ இஸ்ரவேல்‌ ஜனத்தாரை 

ஒய்வுநாட்களிலும்‌ கட்டாயப்படுத்தி வேலை. 

செய்ய வைத்திருக்கலாம்‌. இஸ்ரவேல்‌. 

ஜனத்தாரோ அந்நிய தேசத்திலே. 

அடிமைகளாயிருக்கிறார்கள்‌. அவர்களால்‌ 

எகிப்தியரின்‌ ஆளோட்டிகளை மீறி, 

ஒய்வநாளை பரிசுத்தமாய்‌. ஆசரிக்க 
முடியாமல்‌ போயிருக்கலாம்‌. 


இப்போதோ கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரரை எகிப்தின்‌ அடிமைத்தனத்திலிருந்து 
விடுதலை செய்திருக்கிறார்‌. ஆகையினால்‌ 
அவர்கள்‌ மறுபடியும்‌ ஒய்வுநாளை பரிசுத்தமாய்‌ 
ஆசரிக்க நினைக்கவேண்டும்‌ என்று கர்த்தர்‌ 
அவர்களுக்கு கட்டளையிடுகிறார்‌. 


ஓய்வுநாளை பரிசுத்தமாய்‌ 
ஆசரிப்பதற்கு முன்பு, அந்த நாளுக்காக 
நம்மை ஆயத்தம்பண்ணவேண்டும்‌. 
ஓய்வுநாள்‌ வருவதற்கு முன்பாகவே, நாம்‌ 
ஒய்வுநாளைப்பற்றி நினைத்துப்‌ பார்த்து, 
அதற்கு நம்மை ஆயத்தம்பண்ண வேண்டும்‌. 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அப்போதுதான்‌ ஓய்வுநாள்‌ வரும்‌ போது 
அந்த நாளை பரிசுத்தமாய்‌ ஆசரிக்க முடியும்‌. 
ஓய்வநாளுக்கு முந்தின. நாளிலே, நாம்‌ 
என்னென்ன ங்களையெல்லாம்‌. 
செய்யவேண்டுமென்று கர்த்தர்‌ நமக்கு 
கட்டளை  கொடுத்திருக்கிறார்‌. நாம்‌ 
வரப்போகிற ஒய்வநாளை நினைத்துப்‌ பார்த்து, 
அதற்காக நம்மை ஆயத்தம்பண்ணினால்‌ 
மாத்திரமே, 
பரிசுத்தமாய்‌ முடியும்‌ 
யினால்‌ கர்த்தர்‌ ஓய்வுநாளைப்பற்றிய 
கட்டளையை சொல்லும்போது, “ஓய்வுநாளை 
பரிசுத்தமாய்‌ ஆசரிக்க நினைப்பாயாக" என்று 
சொல்லுகிறார்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ ஓய்வுநாளை 
ஏன்‌ பரிசுத்தமாய்‌ ஆசரிக்கவேண்டும்‌. 
என்பதற்கான காரணத்தையும்‌ கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. “கர்த்தர்‌ ஆறுநாளைக்குள்ளே 
வானத்தையும்‌ பூமியையும்‌ சமுத்திரத்தையும்‌ 
எல்லாவற்றையும்‌ 
ஏழாம்நாளிலே ஒய்ந்திருந்தார்‌: 
கர்த்தர்‌ ஓய்வுநாளை 
அதைப்‌ பரிசுத்தமாக்கினார்‌" 


ள்ள 
உண்டாக்கி, 
ஆகையால்‌, 
ஆசீர்வதித்து, 
(யாத்‌ 20:11) 


யாத்‌ 2041 ஆவது வசனத்திற்கு, 
வேதபண்டிதர்கள்‌ பலவிதமான 
விளக்கங்களை சொல்லுகிறார்கள்‌. அவர்கள்‌ 
சொல்லும்‌ பொதுவான விளக்கம்‌ வருமாறு : 


1. கர்த்தர்‌ 
வானத்தையும்‌ 
சமுத்திரத்தையும்‌ அவைகளிலுள்ள 
எல்லாவற்றையும்‌ உண்டாக்கினார்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரரும்‌ வாரத்தில்‌ 
ஆறுநாட்கள்‌ வேலைசெய்ய வேண்டும்‌. 
(யாத்‌ 20: 8-11-ஆதி 1:3-31) 


ஆறநாளைக்குள்ளே 
பூமியையும்‌ 


கர்த்தர்‌ ஏழாம்நாளிலே ஒய்ந்திருந்தார்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரரும்‌ வாரத்தில்‌: 
ஆறுநாட்கள்‌ வேலைசெய்த பின்பு, 
ஏழாம்நாளிலே ஓய்ந்திருக்க வேண்டும்‌. 
(யாத்‌ 20:8-1-ஆதி 2:2-3) 


பூமியையும்‌ 
அவைகளிலுள்ள 


வானத்தையும்‌ 
சமுத்திரத்தையும்‌ 
எல்லாவற்றையும்‌ கர்த்தர்‌ 
ஆறுநாட்களில்‌ சிருஷ்டித்தார்‌. ஒரு 
நாள்‌ என்பது 24 மணி நேரங்களைக்‌ 
கொண்ட ஒரு காலமாகும்‌. 
(யாத்‌ 20:8-11-ஆதி 1:3-31) 





உபாகமம்‌ 


DEUTERONOMY - COMMENTARY 


4, கர்த்தர்‌ ஒய்வநாளை ஆசிர்வதித்து, 
அதைப்‌ பரிசுத்தமாக்கினார்‌. அதுபோல 
இஸ்ரவேல்‌ புத்திரரும்‌ ஒருநாளை 
ஒய்வநாளாக 
பரிசுத்தப்படுத்த 
(யாத்‌ 20:1- ஆதி 2:2-3; 


கிறஸ்துலில்‌ 
இளைப்பாறுதலுக்கு. 
அடையாளமாகும்‌. 
கொலோ 214-17). 


உபா 532) 


எபி 721-1018). 


வாரத்திலே ஏழுநாட்கள்‌ உள்ளது. நாம்‌ 
ஆறநட்சகும வேலை செய்யவேண்டும்‌. 
அந்த நாட்களிலே நம்முடைய 
கிரியைகளையெல்லாம்‌ நடப்பிக்கவேண்டும்‌. 
நம்முடைய வேலைகளையெல்லாம்‌ செய்து, 
முடிப்பதற்கு ஆறுநாட்கள்‌ நமக்கு 
போதுமானது. ஏழாம்‌ நாளோ நம்முடைய 
தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வுநாள்‌ 
அந்த நாளிலே நாம்‌ யாதொரு வேலையும்‌ 
செய்யாமல்‌, அந்த நாளை பரிசுத்தமாய்‌ 
ஆசரிக்கவேண்டும்‌. ஒய்வநாளில்‌ நாம்‌ 
கர்த்தருக்கு ஊழியம்‌ செய்யவேண்டும்‌. இந்த 
நாளிலே நாம்‌ கர்த்தரை விசேஷமாய்க்‌ 
கனம்பண்ணி, அவரை ஆராதிக்கவேண்டும்‌. 


கிருபையினால்‌ 


கர்த்தர்‌ தம்முடைய 
பிரமாணத்தைக்‌ 


நமக்கு ஓய்வுநாள்‌ 
கொடுத்திருக்கிறார்‌. ஏழாம்‌ நாள்‌ நாம்‌ 
ஓய்ந்திருக்க வேண்டிய நாள்‌. கர்த்தர்‌ 
நம்மீது அன்பும்‌, கிருபையும்‌, இரக்கமும்‌, 
மனதுருக்கமும்‌ உள்ளவராகயிருப்பதினால்‌, 
நாம்‌ ஏழுநாட்களும்‌ வேலை செய்யவேண்டும்‌ 
என்று சொல்லாமல்‌, ஆறுநாட்கள்‌ நாம்‌ 
வேலை செய்தால்‌ போதும்‌ என்றும்‌, எழாம்‌. 
நாளிலே யாதொரு வேலையும்‌ செய்யாமல்‌ 
ஓய்ந்திருக்கவேண்டும்‌ என்றும்‌ கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 

ஏழாம்‌ நாள்‌ கர்த்தருடைய நாள்‌. 
இந்த நாள்‌ நம்முடைய தேவனாகிய 
கர்த்தருடைய ஓய்வுநாள்‌. கர்த்தரே நமக்கு 
ஓய்வுநாள்‌ பிரமாணத்தைக்‌ 
கொடுத்திருக்கிறார்‌. நாளை 
கர்த்தர்‌ பரிசுத்தமான 
நாளாக நியமித்திருக்கிறார்‌. 


த்‌ 


“உப்பு Coops 


PUBLISHERS 


ஆகையினால்‌ ஏழாம்‌ 
ஓய்வநாள்‌ என்று அழைக்கப்படாமல்‌, 
நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய 
ஓய்வுநாள்‌ என்று அழைக்கப்படுகிறது. 
சர்வசிருஷ்டிகர்‌ 


திமிலே 
வானத்தையும்‌... பூமியையும்‌ 
த்க்‌ கர்த்தர்‌ இந்தப்‌ பூமியையும்‌, 
இந்தப்‌ பூமியிலுள்ள. ஜீவராசிகள்‌ 
அனைத்தையும்‌ சிருஷ்டித்தார்‌. கர்த்தரே 
சர்வசிருஷ்டிகர்‌ என்பதை நாம்‌ நினைவுகூரும்‌ 
வண்ணமாகவும்‌, நம்முடைய சிருஷ்டிகரை 
கனம்பண்ணும்‌ வண்ணமாகவும்‌, அவரை 
வண்ணமாகவும்‌, 

பரிசுத்தமாய்‌ 


நாள்‌ மனுஒருடைய 


ஒன்‌ 


யூதர்கள்‌ ஏழாம்‌ நாளை ஒய்வுநாளாக 
அங்கீகரித்து, அந்த நாளை பரிசுத்தமாய்‌ 
ஆசரிக்கிறார்கள்‌. இதன்‌ மூலமாக கர்த்தரே 
இந்த உலகத்தை சிருஷ்டித்தார்‌ 
என்பதை அவர்கள்‌ நினைவுகூருகிறார்கள்‌. 
மகிமைப்படுத்தும்‌ 
யூதர்கள்‌ ஓய்வுநாளை 

பரிசுத்தமாய்‌ ஆசரிக்கிறார்கள்‌. 


கர்த்தர்‌ ஓய்வுநாளை ஆசிர்வதித்து 
அதை பரிசத்தமாக்கினார்‌. யூதர்களும்‌ 
ஓய்வுநாளை பரிசுத்தமாய்‌ ஆசரிக்கிறார்கள்‌. 
ஏழாம்‌ நாள்‌ தங்கள்‌ தேவனாகிய 
கர்த்தருடைய ஓய்வுநாள்‌ என்பதை யூதர்கள்‌ 
அங்கீகரித்து, அந்த நாளிலே அவர்கள்‌ 
யாதொரு வேலையும்‌ செய்யாமல்‌, 
அந்த நாளை பரிசுத்தமாய்‌ ஆசரிக்கிறார்கள்‌. 
அந்த நாளிலே இந்த. உகந்தை 
சிருஷ்டித்த கர்த்தரை கருத்தாய்‌ 
ஆராதிக்கிறார்கள்‌. 

ஓய்வுநாளை பரிசுத்தமாய்‌ 
ஆசரிப்பதினால்‌, யூதாதேசத்தார்‌ மற்ற. 
தேசத்தாரிடமிருந்து தங்களை வேறுபடுத்தி. 
காண்பிக்கிறார்கள்‌. அந்நிய தேசத்தார்‌ 
தாங்கள்‌ உண்டாக்கின தெய்வங்களை 
ஆராதிக்கிறார்கள்‌. யூதர்களோ 
வானத்தையும்‌, பூமியையும்‌. தங்களையும்‌ 
சிருஷ்டித்த தங்கள்‌ சிருஷ்டிகராகிய கர்த்தரை 
ஆராதிக்கிறார்கள்‌. 


யூதர்கள்‌ 


புறஜாதி தேசத்தார்‌. தக்‌ 
ஆராதியாமல்‌ சிருஷ்ிகளை 
ஆராதிக்கிறார்கள்‌. யூதர்களோ சிருஷ்டிகளை 
ஆராதியாமல்‌, சிருஷ்டிகரை 
ஆராதிக்கிறார்கள்‌. 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


(யய 
பிய 


நாம்‌ எல்வாறு ஒய்ந்திருக்கவேண்டும்‌ 
என்பதற்கு கர்த்தர்‌ ஒரு முன்மாதிரியைக்‌ 
கொடுத்திருக்கிறார்‌. கர்த்தர்‌ 
ஆறுநாட்களாக கிரியைகளை நடப்பித்து 
ஏழாம்‌ நாளிலே ஒய்ந்திருந்தார்‌. நாமும்‌ 
ஆறுநாளும்‌ வேலை செய்து நம்முடைய 
கிரியைகளையெல்லாம்‌ நடப்பிக்கவேண்டும்‌. 
ஏழாம்‌ நாளிலே நாம்‌ யாதொரு வேலையும்‌ 
செய்யாமல்‌ ஒய்ந்திருக்கவேண்டும்‌. 

கர்த்தர்‌ ஓய்வுநாளை ஆசிர்வதித்து 
அதை பரிசுத்தமாக்கினார்‌. கர்த்தர்‌ 
ஒய்வுநாளின்மீது தம்முடைய ஆசீர்வாதத்தை 
சொல்லுகிறார்‌. நாம்‌ ஓய்வநாளை 
பரிசுத்தமாய்‌ ஆசரிக்கும்போது, கர்த்தரால்‌ 
ஆசிர்வதிக்கப்பட்ட ஒய்வுநாளின்‌ 
ஆசிர்வாதத்தில்‌ நமக்கும்‌ பங்கு இருக்கும்‌. 
நாம்‌ கர்த்தருடைய ஓய்வுநாளை பரிகத்தமாய்‌ 
ஆசரிக்கும்போது, கர்த்தர்‌ ஓய்வுநாளை 
ஆசிர்வதித்ததுபோல நம்மையும்‌ 
ஆசீர்வதிப்பார்‌. இந்த நாள்‌ கர்த்தர்‌ 
உண்டுபண்ணின நாள்‌. கர்த்தருடைய நாளை 
நாம்‌ பரிசுத்தம்பண்‌ ணவேண்டும்‌. 


பத்துக்கட்டளைகளில்‌ முதல்‌ நான்கு 
கட்டளைகளும்‌, கர்த்தரை ன 
சம்பந்தமான குட்டளைகளாகும்‌. 

நான்கு கட்டளைகளும்‌ முதலாவது, ல்‌ 
எழுதப்பட்டிருக்கிறது என்றும்‌, மீதமுள்ள ஆறு 
கட்டளைகளும்‌ இரண்டாவது பலகை! 
எழுதப்பட்டிருக்கிறது என்றும்‌ 
வேதபண்டிதர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. 


முதல்‌ நான்கு கட்டளைகளும்‌. 
கர்த்தரை ஆராதிப்பது சம்பந்தமானவை. 
மீதமுள்ள ஆறு கட்டளைகளிலும்‌, நாம்‌ 
நமக்கு ஆற்ற வேண்டிய கடமைகளும்‌, நாம்‌. 
மற்றவர்களுக்கு ஆற்ற வேண்டிய 
கடமைகளும்‌ உள்ளது. நாம்‌ நம்மை 
நேசிப்பதுபோல, தேயும்‌ நேசிக்கவேண்டும்‌. 


நம்முடைய 


'உன்‌ தகப்பனையும்‌, உன்‌ 
கனம்பண்ணுவாயாக” 
யாத்‌ 2012) என்பது ஐந்தாவது 


கட்டளையாகும்‌. 


விரிவுரை 
COMMENTARY 


COODNEYS 
PUEUSHERS 


கற்பனைகளில்‌ இந்தக்‌ 
கற்பனையே வாக்குத்தத்தத்தோடு 
கூறப்பட்டிருக்கிறது. (எபே 6:2). மனுஷர்‌ 
எந்த வயதில்‌ மரிக்க வேண்டுமென்று 
கால அளவுஎதுவும்‌ நிர்ணயிக்கப்படவில்லை. 
தன்னுடைய  ஆயுசுகாலத்தின்‌ அளவை 
மனுஷனே இந்தக்‌ கட்டளையின்‌ பிரகாரம்‌ 
தீர்மானம்‌ பண்ணிக்‌: கொள்ளலாம்‌. 
(சங்‌ 91; 2கொரி 11:30). 


தத்‌ 


பிள்ளைகள்‌ தங்கள்‌ பெற்றோருக்கு 
மதிப்பு கொடுக்கவேண்டும்‌. பிள்ளைகளுடைய 
இருதயத்தில்‌, தங்கள்‌ பெற்றோர்மிது 
மதிப்பும்‌ மரியாதையும்‌ நிரம்பியிருக்க 
வேண்டும்‌. அவர்கள்‌ அந்த மரியாதையை 
தங்களுடைய வெளிப்படையான செயல்கள்‌ 

கவும்‌ வெளிப்படுத்திக்‌ 
காண்பிக்கவேண்டும்‌. 


நாம்‌ 
கீழ்ப்படிவது 

தங்கள்‌ 
நியாயமான 


நம்முடைய வாகு 
கர்த்தருக்குள்‌ 
அவசியமாயிருக்கிறது. பெற்றோர்‌. 
பிள்ளைகளுக்கு 
கட்டளைகளைக்‌ கொடுக்கும்போது, 
பிள்ளைகள்‌ இந்தக்‌ கட்டளைகளுக்கு 
கீழ்ப்படிய வேண்டியது அவசியம்‌. 


“பிள்ளைகளே, உங்கள்‌ பெற்றாருக்குக்‌ 
கர்த்தருக்குள்‌ ழப்படியுங்கள்‌ து 
நியாயம்‌. 


வாழ்நாள்‌ 
தகப்பனையும்‌ 
பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தமுள்ள 


முதலாங்‌ குற்பனையாமிருக்கிறது" 
(எபே 6:1-3) 


பிள்ளைகள்‌ தங்கள்‌ பெற்றோருக்கு 
அன்பினால்‌ கீழ்ப்படியவேண்டும்‌. ஒருவேளை 
பிள்ளைகள்‌ ஆரம்பத்தில்‌ 
பெற்றோருக்கு கீழ்ப்படியாவிட்டாலும்‌, 
அதன்‌ பின்பு அவர்கள்‌ தங்களுடைய 
தப்பிதத்திற்கு மனந்திரும்பி, தங்கள்‌ 
பெற்றோருக்கு கீழ்ப்படிய முன்வரவேண்டும்‌. 
“அதற்கு அவன்‌: மாட்டேன்‌ என்றான்‌; 
ஆகிலும்‌, பின்பு அவன்‌ மனஸ்தாபப்பட்டுப்‌ 
போனான்‌" (மத்‌ 21:29), 





BALWETHER மம்‌ 


பிய 


நன்மைகளுக்காகவே 
கண்டிக்கிறார்கள்‌. பிரம்பைக்‌ 
கையாடாதவன்‌ தன்‌ மகனை பகைக்கிறான்‌. 


பெற்றோர்‌ பிள்ளைகளை 
நிதானமாகவும்‌, மென்மையாகவும்‌ 
கண்டிப்பார்கள்‌. தப்பு செய்கிற பிள்ளைகளை 
அவர்களுடைய பெற்றோர்‌ கண்டித்து 
திருத்தவில்லையென்றால்‌, அந்தப்‌ பிள்ளைகள்‌ 
துன்மார்க்கராய்‌ 
பெற்றோர்‌ கண்டிக்காத: 
ஊரிலுள்ளவர்களும்‌, 
காவல்துறையிலுள்ளவர்களும்‌ கண்டிக்க 
வேண்டிய சூழ்நிலை ஏற்படும்‌. 


தங்கள்‌ 


பிள்ளைகளுடைய மனச்சாட்சி 
சுத்தமாமிருக்கும்போது, அவர்கள்‌ தங்கள்‌ 
பெற்றோரைக்‌ கனம்பண்ணுவார்கள்‌ 
பெற்றோர்‌ தங்களைக்‌ கடிந்துகொண்டாலும்‌, 
தங்களுக்கு புத்திமதிகளை சொன்னாலும்‌, 
பிள்ளைகள்‌ தங்கள்‌ பெற்றோரின்‌ 
வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவார்கள்‌. 
பிள்ளைகளுடைய மனச்சாட்சி கர்த்தருக்கு 
முன்பாக சுத்தமாமிருக்கும்போது, அவர்கள்‌ 
தங்கள்‌ பெற்றோருக்கு கீழ்ப்படிவார்கள்‌. 
அவர்கள்‌ தங்கள்‌ பெற்றோரைக்‌ 
கனம்பண்ணுவார்கள்‌ கர்த்தருக்கு, 
கீழ்ப்படியாதவர்கள்‌. தங்கள்‌ பெற்றோருக்கு 
கீழ்ப்படியமாட்டார்கள்‌. ர்த்தரைக்‌ 
கனம்பண்ணாதவர்கள்‌ 

பெற்றோரையும்‌ கனம்பண்ணபாட்டார்கள்‌. 


பெற்றோர்‌ வயது 
முதிர்ந்தவராயிருக்கும்போது, அவர்களுடைய 
பிள்ளைகள்‌ அவர்களுக்கு 
ஆதரவாயிருக்கவேண்டும்‌. பெற்றோர்‌ 
முதிர்வயதில்‌ சந்தோஷமாய்‌ 
ஜீவிப்பதற்கு பிள்ளைகள்‌ அவர்களுக்கு. 
உதவியாயிருக்கவேண்டும்‌. பெற்றோருக்கு 
தேவையான எல்லா உதவிகளையும்‌ 
செய்வதற்கு பிள்ளைகள்‌ முன்வரவேண்டும்‌. 
நம்முடைய. கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்துவும்‌ தம்முடைய உபதேசத்திலே 
ஐந்தாவது கட்டளையை விளக்கமாக 


சொல்லியிருக்க! 


- விரிவுரை 


DEUTERONOMY - COMMENTARY 


உன்‌ தகப்பனையும்‌ உன்‌ 
தாயையும்‌ கனம்பண்ணுவாயாக என்றும்‌; 
தகப்பனையாவது. தாயையாவது 
நிந்திக்கிறவன்‌ கொல்லப்படவேண்டும்‌ 
என்றும்‌, தேவன்‌ கந்பித்திருக்கிறாரே. 
நீங்களோ, எவனாகிலும்‌ தகப்பனையாவது 
தாயையாவது நோக்கி: உனக்கு நான்‌ 
செய்யத்தக்க உதவி எது உண்டோ, அதைக்‌ 
காணிக்கையாகக்‌ கொடுக்கிறேன்‌ என்று 
சொல்லி, தன்‌ தகப்பனையாலது தன்‌ 
தாயையாவது கனம்பண்ணாமற்போனாலும்‌, 
அவனுடைய கடமை தீர்ந்ததென்று போதித்து, 
உங்கள்‌ பாரம்பரியத்தினலே தேவனுடைய 
கற்பனையை அவமாக்கிவருகிறீர்கள்‌" 
(மத்‌ 15:4-6). 

பிள்ளைகள்‌ தங்கள்‌ பெற்றோரை 
கனம்பண்ணும்போது, கர்த்தர்‌ அவர்களை 
விசேஷமாய்‌ ஆசீர்வதிக்கிறார்‌. பிள்ளைகள்‌ 
தங்கள்‌ தாயையும்‌, தகப்பனையும்‌ 
கனம்பண்ணும்போது, கர்த்தர்‌ அவர்களுக்கு 
கொடுக்கிற தேசத்திலே, அவர்கள்‌ நாட்கள்‌ 
நீடித்திருக்கும்‌ என்‌, கர்த்தர்‌ 


று 
வாக்குப்பண்ணுகிறார்‌ (யாத்‌ 20:12) 


ஐந்தாவது கட்டளை, இரண்டாவது 
குற்பலகையில்‌ எழுதப்பட்டிருக்கிற முதலாவது 
கட்டளையாகும்‌. கர்த்தர்‌ ஸ்ரவேல்‌ 
புத்திரரை கானான்‌ தேசத்திற்கு 
அழைத்துக்கொண்டு வரப்போகிறார்‌. கர்த்தர்‌ 
கானான்‌ தேசத்தை குறிக்கும்‌ வண்ணமாக, 
“உன்‌ தேவனாகிய கர்த்தர்‌ உனக்கு 
கொடுக்கிற தேசம்‌" என்று சொல்லுகிறார்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கானான்‌ 
தேசத்திலே வாசம்பண்ணும்போது, 
அவர்களுடைய ஆயுசுநாட்கள்‌ 
நீடித்திருக்கவேண்டுமென்றால்‌, அவர்கள்‌ 


ஆறாவது கட்டனை : இந்தக்‌ 

கட்டளையில்‌ கர்த்தர்‌ நம்முடைய 

ஜீவனைப்பற்றியும்‌, மற்றவர்களுடைய 

ஜீவனைப்பற்றியும்‌ சொல்லுகிறார்‌. “கொலை 

செய்யாதிருப்பாயாக” (யாத்‌ 20:13) என்பது 

ஆறாவது கட்டளையாகும்‌. நம்முடைய 

சொந்த  சரீரத்திற்கோ அல்லது 

மற்றவர்களுடைய சரீரத்திற்கோ நாம்‌ எந்த 

செய்யக்கூடாது. 

காயங்களை 

சரீரத்தின்‌ 

ஆக்கத்தை கெடுத்துப்போடுகிற எந்தக்‌ 
காரியத்தையும்‌ நாம்‌ செய்யக்கூடாது. 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


(யய 
பிய 


இந்தக்‌ கற்பனை மரணதண்டனை 
நிறைவேற்றுவதையும்‌, யுத்தத்தில்‌ எதிரிகளைச்‌ 
சங்காரம்‌ பண்ணுவதையும்‌ தடைபண்ண 
வில்லை. ஆனால்‌ சுயநல 
நோக்கத்தோடு பிறரைக்‌ கொலைபண்ணக்‌. 
கூடாது. கோபம்‌, பொறாமை, பழிவாங்குதல்‌, 
ஆதாயத்திற்காகத்‌ தாக்குதல்‌ ஆகியவை 
நிமித்தமாகக்‌ கொலைசெய்வது தடைபண்ணப்‌ 
பட்டிருக்கிறது. (யாத்‌ 21:12, யாத்‌ 21:14, 
யாத்‌ 2118, லேவி 19:1417, லேவி 19:18, உபா 
22:8). 


ஒரு. தேசத்திற்கும்‌, மற்றொரு 
தேசத்திற்கும்‌. இடையே யுத்தம்‌ 
நடைபெறும்போது, யுத்தவீரர்கள்‌ தங்களைக்‌ 
காத்துக்கொள்வதற்காக, எதிரி தேசத்து 
வீரர்களைக்‌ கொன்றுபோடுகிறார்கள்‌. இது 
யுத்தம்பண்ணுகிற பிரமாணம்‌. கர்த்தர்‌ 
இந்தப்‌ பிரமாணத்திற்கு விரோதமாக 
தம்முடைய ஆறாவது. கற்பனையில்‌ 
ஒன்றும்‌ சொல்லவில்லை. 


நம்முடைய சமுதாய ஜீலியத்திலே 
நாம்‌. மற்றவர்களுடைய ஜீவனுக்கு 
அநியாயமாக தீங்கு செய்யக்கூடாது. நாம்‌. 
கோபத்தினாலும்‌, பொறாமையினாலும்‌. 
நிறைந்து பிறரை கொன்றுபோடக்கூடாது. 
தன்னுடைய சகோதரனை பகைக்கிறவன்‌, 
அவனைக்கொலைபண்ணுகிறவனாயிருப்பான்‌. 
பழிவாங்கவேண்டும்‌ என்னும்‌ தீயஎண்ணம்‌: 
ஒருவனுடைய மனதிலே. வளர்ச்சி 
பெறும்போது, அவன்‌ மற்றவனைக்‌ கொலை 
செய்வதற்கும்‌ துணிந்துவிடுகிறான்‌. 

ஒரு சிலர்‌ பிறர்மீது கோபப்பட்டு, 
அவசரத்திலும்‌, ஆத்திரத்திலும்‌ 
மற்றவர்களைக்‌ கொன்றுபோடுகிறார்கள்‌ 
ஒரு சிலர்‌ தங்களுடைய வாழ்க்கையில்‌ 
வரும்‌ பிரச்சனைகளை சந்திக்க முடியாமல்‌, 
மனம்‌ வேதனைப்பட்டு, தற்கொலை. 
செய்து கொள்கிறார்கள்‌. கொலை 
செய்யாதிருப்பாயாக” என்பது கர்த்தருடைய 
ஆறாவது கட்டளை. இந்தக்‌ கட்டளையின்‌ 
பிரகாரம்‌ தற்கொலை செய்து கொள்வதும்‌, 
பிறரை கொலை செய்வதும்‌ பாவமாகும்‌. 


“நான்‌ உங்களுக்குச்‌ சொல்லுகிறேன்‌; 
தன்‌ சகோதரனை நியாயமில்லாமல்‌: 
கோபித்துக்கொள்பவன்‌ நியாயத்தீர்ப்புக்கு 
ஏதுவாயிருப்பான்‌: தன்‌ சகோதரனை 
வீணனென்று சொல்லுகிறவன்‌ ஆலோசனைச்‌ 
சங்கத்தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான்‌: மூடனே 
என்று சொல்லுகிறவன்‌ எரிநரகத்துக்கு 
ஏதுவாயிருப்பான்‌” (மத்‌ 5:22). 


விரிவுரை 
COMMENTARY 


ஏழாவது கட்டனை ஏழாவது 
கட்டளை நம்முடைய கற்போடும்‌, 
மற்றவர்களுடைய கற்போடும்‌ தொடர்புடையது. 
'விபசாரம்‌ செய்யாதிருப்பாயாக” (யாத்‌ 20:14) 
என்பது ஏழாவது கட்டளையாகும்‌. 


மனுஷர்கள்‌ ப்‌ வேண்டும்‌. 
ஆனாலும்‌ தேவன்‌ இதற்குச்‌ சில நியதிகளை 
வகுத்திருக்கிறார்‌. திருமணம்‌ புனிதமானது. 
திருமண உறவின்‌ மூலமாகவே சந்ததி பெருக 
வேண்டும்‌ என்பது தேவனுடைய சித்தம்‌. 
இதற்கு விரோதமான பாலுறவுகள்‌ 
வேதாகமத்தில்‌ அங்கிகரிக்கப்படவில்லை. 


நம்முடைய கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து 
இந்தக்‌ கட்டளையை, ஆறாவது 
கட்டளைக்கு முன்பாக சொல்லுகிறார்‌ 
"விபசாரஞ்‌ செய்யாதிருப்பாயாக, 
கொலைசெய்யாதிருப்பாயாக, களவு 
செய்யாதிருப்பாயாக, பொய்ச்சாட்சி 
சொல்லாதிருப்பாயாக, வஞ்சனை 
செய்யாதிருப்பாயாக, உன்‌ தகப்பனையும்‌ உன்‌ 
தாயையும்‌ கனம்பண்ணுவாயாக என்கிற 
கற்பனைகளை அறிந்திருக்கிறாயே என்றார்‌” 
(மாற்‌ 10:19). 


நம்முடைய ஜீவன்‌ நமக்கு எவ்வளவு 
முக்கியமானதோ, அதுபோல நம்முடைய 
கற்பும்‌ நமக்கு முக்கியமானதாயிருக்க 
வேண்டும்‌. நம்முடைய சரீரத்தை 
தீட்டுப்படுத்தி, அதை  அழித்துப்போடும்‌ 
பாவமான காரியங்களுக்கு விரோதமாக நாம்‌ 
மிகவும்‌ எச்சரிப்பாயிருக்கவேண்டும்‌. 

எட்டாவது கட்டனை : இந்தக்‌ 
கட்டளை நம்முடைய சப்பத்தோடும்‌ 
மற்றவர்களுடைய 
தொடர்புடையது. இந்தக்‌ 
நம்முடைய ஐசுவரியம்‌, ஆஸ்தி, ப்‌ 
பிறருடைய ஐசுவரியம்‌, ஆற்றி 
ஆகியவற்றைப்பற்றிச்‌ சொல்லப்பட்டிருக்‌ 
“களவு செய்யாதிருப்பாயாக” (யாத்‌ 2015) 
என்பது எட்டாவது கட்டளையாகும்‌. 

நம்மிடத்திலுள்ள ஐசுவரியத்தை 
பாவமான காரியங்களுக்கு 
பண்ணக்கூடாது. அவ்வாறு 
பண்ணுவது நம்மிடத்திலுள்ள ஐசுவரியத்தை 
நாமே களவு செய்வதற்கு சமம்‌. நாம்‌ 
பாவமான காரியங்களில்‌ ஈடுபட்டு நம்முடைய 
ஆஸ்திகளை தொலைத்துவிடக்கூடாது. 
கர்த்தர்‌ நமக்கு கொடுத்திருக்கும்‌ 
வசதிகளையும்‌, வாய்ப்புக்களையும்‌ 
பரிசுத்தமாக பயன்படுத்தவேண்டும்‌. 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


BALWETHER 
பிய 


நாம்‌ மற்றவர்களுடைய 
ஐசுவரியங்களையும்‌ களவு செய்யக்கூடாது. 
பிறருடைய எல்லைக்குறியை அநியாயமாக 
மாற்றிப்போடக்கூடாது. மற்றவர்களுடைய 
உரிமைகளில்‌ தேவையில்லாமல்‌. 
தலையிடக்கூடாது. மற்றவர்களுடைய 
பொருள்களையும்‌, அவர்களுடைய 
நிலங்களையும்‌, அவர்களுடைய வீடுகளையும்‌ 

அநியாயமாக அபகரித்துக்‌ கொள்ளக்கூடாது. 


நாம்‌ பிறரிடத்தில்‌ கடன்‌ 
வாங்கியிருந்தால்‌ அதை முறைப்படி திரும்ப 
செலுத்தவேண்டும்‌. கடன்‌ தொகையை 
திரும்ப செலுத்தாமல்‌, கடன்கொடுத்தவனை 
ஏமாற்றுவது பாவம்‌. அது அவனுடைய 
பொருளை களவு செய்வதற்கு சமம்‌. 
அதுபோலவே வீட்டின்‌ சொந்தக்காரருக்கு 
வாடகை  கொடுக்காமலேயே அதில்‌ 
குடியிருப்பது, நம்மிடத்தில்‌ வேலை. 
செய்கிற வேலையாட்களுக்கு சம்பளம்‌ 
கொடுக்காமலேயே வேலை வாங்கி 
அவர்களை வஞ்சிப்பது ஆகியவையெல்லாமே. 
களவு செய்வதற்கு சமமான பாவம்‌ 

சிலர்‌ 
செலுத்தவேண்டிய 
செலுத்தாமல்‌, 
ராயனுக்குரியதை 
குர்த்தருக்குரியதை 


அரசாங்கத்திற்கு 
வரிப்பணத்தை 
செய்கிறார்கள்‌. 
ராயனுக்கும்‌, 


கர்த்தருக்கும்‌ 
செலுத்தவேண்டும்‌... விசுவாசிகளில்‌ சிலர்‌ 


களவு 


கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய 
காணிக்கைகளை கொடுக்காமல்‌, சங்கை 
வைத்துக்கொள்கிறார்கள்‌. 

ந்ககுவைப]!! பர்வின்‌ கோல்‌ செய்த 
காரியமாயிருக்கிறது. 


ஒன்பதாவது கட்டனை நாம்‌ 
நம்முடைய நற்பெயரையும்‌, மற்றவர்களுடைய 
ப்‌ கெடுத்துப்போடக்கூடாது. 
'பிறனுக்கு விரோதமாக பொய்ச்சாட்சி 
சொணதிகுபபாயாக்‌ (யாத்‌ 20:46) என்பது, 
ஒன்பதாவது கட்டளையாகும்‌. 


மற்றவர்களுக்கு. 
'துரோகமான வார்த்தைகளைப்‌ 
அவர்களுக்கு. A 
தூஷண வார்த்தைகளைப்‌ 
'பொய்சொல்லுவது. 
ஏமாற்றுவதற்காக 


ஆகியவையெல்லாமே 
பிரகாரம்‌ தடைபண்ணப்பட்டிருக்கிறது. 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மற்றவர்களுடைய நல்ல பெயரை 
கெடுக்கும்‌ வண்ணமாக அல்லது 
களங்கப்படுத்தும்‌ வண்ணமாக, அவர்களுக்கு 
விரோதமாக அநியாயமான காரியங்களை 
தூஷணமாய்ப்‌ பேசுவது பாவமாகும்‌. 


ஒரு, சிலர்‌ பிறருக்கு விரோதமாக 
பொய்ச்சாட்சி சொல்லுவார்கள்‌. தங்களுக்கு 
ஒரு காரியத்தைப்பற்றி தெரியாவிட்டாலும்‌, 
அதைப்பற்றி தங்களுக்கு நிச்சயமாய்‌ 
தெரிந்திருப்பதுபோல பேசுவார்கள்‌. சில 
வேளைகளில்‌ இவர்களுக்கு ஒரு 
காரியத்தைப்பற்றி நன்றாய்த்‌ தெரிந்திருக்கும்‌. 
ஆனாலும்‌ இவர்கள்‌ தங்களுக்கு தெரிந்த 
காரியத்தை மூடி மறைத்துவிட்டு, தங்களுக்கு 
அதுபற்றி தெரியாது என்று சாதிப்பார்கள்‌. 


ஒரு சிலர்‌ மற்றவர்களுக்கு விரோதமாக 
புரணி பேசுவார்கள்‌. அவர்களைப்பற்றிய 
கட்டுக்கதைகளை திருப்பி சொல்லுவார்கள்‌. 
தங்களால்‌ மற்றவர்களுக்கு எப்படிப்பட்ட 
பாதிப்பு வரும்‌ என்பதை யோசித்துப்‌ 
பார்க்காமல்‌, பிறர்மீது பொய்யான 
குற்றச்சாட்டுக்களையும்‌, அவதூறான 
வார்த்தைகளையும்‌ பேசுவார்கள்‌. பிறர்மீது 
கட்டுக்கதைகளையும்‌, அவதூறான 
வார்த்தைகளையும்‌ பேசுகிறவர்களுக்கு 
சமுதாயத்தில்‌ மதிப்பு இருக்காது. இவர்கள்‌ 
மற்றவர்களுடைய மதிப்பையும்‌ 
சேதப்படுத்துவார்கள்‌ 


பத்தாவது. 
பிறனுக்குள்ள 
இச்சியாதிருப்பாயாக 
கட்டளையாகும்‌. மற்றவர்களுக்கு தீங்கு 
உண்டாக்கக்கூடிய எந்தக்‌ காரியத்தையும்‌. 
நாம்‌ பேசவும்‌ கூடாது, செய்யவும்‌ கூடாது 
மற்றவர்களுக்கு விரோதமாக கிரியை 
செய்வது மாத்திரமல்ல நம்முடைய 
மனதிலும்‌ மற்றவர்களுக்கு விரோதமாக 
எந்தத்‌ தீமையான எண்ணமும்‌ 
ஏற்படக்கூடாது. 


கர்த்தர்‌ 


கட்டனை : 
யாதொன்றையும்‌. 
என்பது பத்தாவது 


தம்முடைய 


வேலைக்காரியையும்‌, அவனுடைய எருதையும்‌, 
அவனுடைய கழுதையையும்‌, பின்னும்‌ 
பிறனுக்குள்ள யாதொன்றையும்‌: 
இச்சியாதிருப்பாயாக” (யாத்‌ 20:17) என்று 
சொல்லுகிறார்‌. 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


(யம்‌ 
பிய 


நாம்‌ பிறருடைய பொருட்கள்மீது 
ஆசைப்படக்கூடாது. கர்த்தர்‌ அப்போஸ்தலர்‌ 
பவுலை சந்தித்தபோது. பவுலின்‌ 
கண்களிலிருந்து செதிள்கள்‌ கீழே 
விழுந்தது. இதனால்‌ அவருடைய பார்வை 
பரிசுத்தமாயிற்று. 


பார்வை 
நரங்ிதாவிருக்குப்போது நம்முடைய 
சிந்தனைகளும்‌ பாவம்‌ நிரம்பியதாயிருக்கும்‌. 
பாவமான சிந்தனைகள்‌, பாவமான 
வார்த்தைகளாகவும்‌, பாவமான 


பாவம்‌ 


திட்டமாக சொல்லுகிறார்‌. 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
ஏற்கெனவே சொன்ன பத்துக்கட்டளைகள்‌. 
யாத்திராகமம்‌ 20-ஆவது அதிகாரத்தில்‌ 
இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போது, 
சொல்லப்பட்ிருக்கும்‌ 
பத்து்கட்டளைகளுக்கும்‌ ஏற்கெனவே 
சொன்ன பத்துக்கட்டளைகளுக்கும்‌. 
வித்தியாசம்‌ எதுவுமில்லை. 


மூன்று கட்டளைகளும்‌, 
20-ஆவது அதிகா ட்‌ 
போலவே, 


ல்‌ 
யாத்திராகமம்‌ 
சொல்லப்பட்டிருப்பது. 
வசனப்பகுதியிலும்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 


உன்னை அடிமைத்தன வீடாகிய 
எகிப்துதேசத்திலிருந்து புறப்படப்பண்ணின 
உன்‌ தேவனாகிய கர்த்தர்‌ நானே 
என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள 
உண்டாயிருக்கவேண்டாம்‌. மேலே. 
வானத்திலும்‌, கீழே பூமியிலும்‌, பூமியின்கீழ்த்‌ 
தண்ணீரிலும்‌ உண்டாயிருக்கிறவைகளுக்கு 
ஒப்பான ஒரு சுரூபத்தையாகிலும்‌ யாதொரு 
விக்கிரகத்தையாகிலம்‌ நீ உனக்கு 
உண்டாக்க வேண்டாம்‌" (உபா 5:6-8) 


என்னையன்றி உனக்கு 
தேவர்கள்‌ உண்டா! 

என்பது உபா 4:44-45 ஆகிய வசனங்களில்‌ 
கூறப்பட்டிருக்கும்‌ கட்டளைகள்‌, 
பிரமாணங்கள்‌, சாட்சிகள்‌, நியமங்கள்‌ 
ஆகியவற்றின்‌ ஆரம்பமாகும்‌. உபா 5:1 ஆவது 
வசனத்திலும்‌ கட்டளைகளையும்‌, 
நியாயங்களையும்‌ பற்றி கூறப்பட்டிருக்கிறது. 
(உபா 5:10,2931; யாத்‌ 34:28) 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நீ. இவைகளை நமஸ்கரிக்கவும்‌ 
சேவிக்கவும்‌ வேண்டாம்‌; உன்‌ தேவனாகிய 
கர்த்தராயிருக்கிறு நான்‌ எரிச்சலுள்ள 
தேவனாயிருந்து, என்னைப்‌ 
பகைக்கிறவர்களைக்‌ குறித்து, 
பிதாக்களுடைய அக்கிரமத்தைப்‌ 
பிள்ளைகளிடத்தில்‌ மூன்றாம்‌ 
நான்காம்‌. தலைமுறைமட்டும்‌. 
விசாரிக்கிறவராயிருக்கிறேன்‌. என்னிடத்தில்‌ 
அன்புகூர்ந்து, என்‌ 
கைக்கொள்ளுகிறவர்களுக்கோ ம்‌ 
தலைமுறைப்‌ இரக்கஞ்செய்கிறவ 
ராயிருக்கிறேன்‌' 


(உபா 5:9,0) 
உன்‌ தேவனாகிய கர்த்தருடைய 
நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக; 
கர்த்தர்‌ தம்முடைய நாமத்தை வீணிலே 
வழங்குகிறவனைத்‌. தண்டியாமல்லிடார்‌ 
(உபா 5:1) 


பரிசுத்தமாய்‌ 
நான்காவது 


“ஒய்வநாளை 
சரிப்பாயாக" என்பது 
கட்டளையாகும்‌. இப்போது 
சொல்லப்பட்டிருக்கும்‌ பத்துக்கட்டளைகளில்‌, 
நான்காவது கட்டளைக்கு அதிகமான 
விளக்கம்‌ கொடுக்கப்பட்டிருக்கிறது. 
பத்துக்கட்டளைகள்‌ லாவது 
சொல்லப்பட்டபோது, கர்த்தருடைய கிரியைகள்‌ 
இந்த உலகத்தை சிருஷ்டித்ததிலிருந்து 
ஆரம்பமாயிற்று. இப்போதோ 
இஸ்ரவேல்‌ புத்திரரை 
அஆடிமைத்தனத்திலிருந்து 

நாளிலிருந்து, சொல்லப்பட்டிருக்கிறது. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ எகிப்து சோத ல்‌ 

அடிமைகளாயிருந்தார்கள்‌. ஈது 

பட்பலு வாத்‌ 

ட அல்விடத்திலிருந்து, 

வல்லமையுள்ள குரத்தினாலும்‌, 

ஓங்கிய புயத்தினாலும்‌ புறப்படப்பண்ணினார்‌ 
(உபா 5:15). 

எகிப்து 
புத்திரர்கள்‌ 


நேசத்தில்‌ இஸ்ரவேல்‌ 
ஒய்வில்லாமல்‌ இருந்தார்கள்‌. 
கர்த்தர்‌ அவர்களை அவ்விடத்திலிருந்து 
வல்லமையுள்ள கரத்தினாலும்‌, 
ஓங்கிய புயத்தினாலும்‌ புறப்படப்பண்ணினார்‌. 
ஓய்வநாளில்‌: இதை அவர்கள்‌ 
நினைத்துப்‌ பார்க்க வேண்டும்‌. 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


BALWETHER 
பிய 


, புதிய ஏற்பாட்டுக்காலத்தில்‌ நம்முடைய 
'சுகிறிஸ்து. 


எகிப்து தேசத்தின்‌ அடிமைத்தனத்திலிருந்து 
விடுவிக்கப்பட்டது. இயேசுகிறிஸ்துவின்‌ 
மூலமாய்‌ மனுபுத்திரர்‌ தங்கள்‌ பாவங்களின்‌ 
அடிமைத்தனத்திலிருந்து 
இரட்சிக்கப்படுவதற்கு 
அடையாளமாயிருக்கிறது. 


உன்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
உனக்குக்‌ கட்டளையிட்டபடியே, ஒய்வநாளைப்‌ 
பரிசுத்தமாய்‌ ஆசரிப்பாயாக. ஆறுநாளும்‌ நீ 
வேலைசெய்து, உன்‌ கிரியைகளையெல்லாம்‌. 
நடப்பிப்பாயாக. ஏழாம்‌ நாளோ உன்‌ 
தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வநாள்‌: 
அதிலே நீயானாலும்‌, உன்‌ குமாரனானாலும்‌, 
உள்‌ குமாரத்தியானாலும்‌, உன்‌ 
வேலைக்காரனானாலும்‌, உன்‌ 
வேலைக்காரியானாலும்‌, உன்‌ எருதானாலும்‌, 
உன்‌ குழுதையானாலும்‌, உனக்கு இருக்கிற 
மற்றெந்த மிருகஜீவனானாலும்‌, உன்‌ 
வாசல்களில்‌ இருக்கிற அந்நியனானாலும்‌. 
யாதொரு வேலையும்‌ செய்யவேண்டாம்‌: நீ 
இளைப்பாறுவதுபோல உன்‌ வேலைக்காரனும்‌ 
உன்‌ வேலைக்காரியும்‌ இளைப்பாறவேண்டும்‌” 
(உபா 5:12-14). 


புதிய ஏற்பாட்டுக்காலத்து. 
விசுவாசிகளாகிய நாம்‌, ஆலிக்குரிய 
ஒய்வநாளை பரிசுத்தமாய்‌ ஆசரிக்கவேண்டும்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ எகிப்து தேசத்தில்‌ 
அடிமைகளாக இருந்தார்கள்‌ என்பதையும்‌, 


ஒய்வநாளிலே இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ மாத்திரம்‌ 
வேலை செய்யாமல்‌ இளைப்பாறினால்‌ 
போதுமானதாயிருக்காது. அவர்களுடைய 
வேலைக்காரரும்‌, வேலைக்காரிகளும்‌ 
ஒய்வுநாளிலே யாதொரு வேலையும்‌ 
செய்யாமல்‌ இளைப்பாறவேண்டும்‌. 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ ஓய்வுநாளை 
பரிசுத்தமாய்‌ ஆசரிக்கவேண்டும்‌. கர்த்தர்‌ 
தங்களை எகிப்தின்‌ அடிமைத்தனத்திலிருந்து 


அந்நாளிலே அவர்கள்‌, 
செய்த நன்மையான காரியங்களையெல்லாம்‌ 
நினைத்துப்‌ பார்க்கவேண்டும்‌. 
இயேசுகிறிஸ்துலினுடைய 
உமித்தெழுதலினால்‌, விசுவாசிகளாகிய நாம்‌ 
தேவனுடைய பிள்ளைகள்‌ என்னும்‌ 
சிலாக்கியத்தைப்‌ பெற்றிருக்கிறோம்‌. 
நம்முடைய தேவனாகிய கர்த்தரை, "அப்பா 
பிதாவே" என்று அழைக்கும்‌ புத்திர சுவீகார 
சிலாக்கியம்‌ நமக்கு கிடைத்திருக்கிறது. 
தம்முடைய பிள்ளைகளாகிய நம்மை, கர்த்தர்‌ 
ஓங்கிய புயத்தினாலும்‌, வல்லமையுள்ள 
கரத்தினாலும்‌ பாதுகாத்து வழிநடத்துகிறார்‌ 


புதிய ஏற்பாட்டுக்காலத்து 
விசுவாசிகளாகிய நாமும்‌, வாரத்தின்‌ முதலாம்‌ 
நாளை, ஓய்வநாளாக பரிசுத்தப்படுத்தி 
ஆசரிக்கிறோம்‌. இந்நாளிலே விசுவாசிகள்‌ 
சபையாராக கூடிவந்து, கர்த்தருடைய 
வல்லமையுள்ள கிரியைகளையும்‌, அவருடைய 
கிருபைகளையும்‌ பயபக்தியோடு 
நினைவுகூருகிறோம்‌. 


கர்த்தர்‌ தம்முடைய ஐந்தாம்‌ 
கட்டளையாக, * உன்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
உனக்குக்‌ கொடுக்கிற தேசத்திலே உன்‌ 
நாட்கள்‌ நீடித்திருப்பதற்கும்‌, நீ 
நன்றாயிருப்பதற்கும்‌, உன்‌ தேவனாகிய 
கர்த்தர்‌ உனக்குக்‌ கட்டளையிட்டபடியே, உன்‌ 
தகப்பனையும்‌: உன்‌ தாயையும்‌ 
கனம்பண்ணுவாயாக” (உபா 516) என்று 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு சொல்லுகிறார்‌. 

ந்தாவது கட்டளையில்‌, 
நன்றாயிருப்பதற்கும்‌' என்னும்‌ 
புதிதாய்ச்‌ சேர்க்கப்பட்டிருக்கிறது. 
இந்தக்‌ கட்டளையை 
சொன்னபோது, “உன்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
உனக்குக்‌ கொடுக்கிற தேசத்திலே உன்‌ 
நாட்கள்‌ நீடித்திருப்பதற்கு, உன்‌ 
தகப்பனையும்‌ உன்‌ தாயையும்‌ 
கனம்பண்ணுவாயாக" (யாத்‌ 20:12) என்று 
மாத்திரமே சொன்னார்‌. 


a 
வாக்கியம்‌ 





உபாகமம்‌ - 
DEUTERONOMY - 


(யய 
பிய 


உனக்கு 
உண்டாயிருப்பதற்கும்‌, பூமியிலே 
வாழ்நாள்‌ நீடித்திருப்பதற்கும்‌. 
தகப்பனையும்‌ உன்‌ தாயையும்‌ கனம்‌ 
பண்ணுவாயாக என்பதே 
வாக்குத்தத்தமுள்ள முதலாங்‌ 
கற்பனையாயிருக்கிறது” (எபே 6:3). 

கடைசி ஐந்து கட்டளைகளும்‌, ஒரே 
கட்டளையாக சேர்க்கப்பட்டிருக்கிறது. 
“கொலை செய்யாதிருப்பாயாக. விபசாரம்‌. 
செய்யாதிருப்பாயாக. களவு 
செய்யாதிருப்பாயாக. பிறனுக்கு விரோதமாகப்‌ 
பொய்ச்சாட்சி சொல்லாதிருப்பாயாக. 
பிறனுடைய மனைவியை இச்சியாதிருப்பாயாக: 
பிறனுடைய வீட்டையும்‌, 
நிலத்தையும்‌, 
இ ல்ல 


உன்‌ 


(உபா 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ 


517-20 


கமம்‌ 20-ஆவ; து 
இந்தக்‌ கட்டளைகள்‌ ஐந்தும்‌ 

சொல்லப்பட்டிருக்கிறது. 
கட்டளைகள்‌ எல்லாமே 
ஒன்றாய்ச்‌ 


யாத்‌ 
அதிகாரத்‌ க 
தனித்தனியா! 

வ்‌ 
தனித்தனியாக பிரிந்திராமல்‌, 


சேர்ந்திருக்கிறது. 
கர்த்தர்‌ 


லில்‌ அக்னியில்‌“ சேத்திரம்‌ 


காரிருளிலும்‌ இருந்து உங்கள்‌ சபையார்‌ 


(உபா 5:22) என்று 


(வேல்‌ ரின்‌ ாகை 
நல்‌ இதம்‌ போ இஙகள்‌ 
கேட்கும்படியாகப்‌ 

பேசுவதே மிகப்பெரிய அற்புதம்‌. 
சீனாய்‌ மலையில்‌ அக்கினியின்‌ நடுவிலும்‌, 
மேகத்தின்‌ நடுவிலும்‌, காரிருளின்‌ 
கல்‌ கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரோடு 


விரிவுரை 
COMMENTARY 


பத்துக்‌ கற்பனைகளை மட்டுமே 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கேட்டார்கள்‌. மற்றவற்றை 
கர்த்தர்‌ மோசேயின்‌ மூலமாகப்‌ பேசினார்‌. 
(உபா 5:22-31; உபா 4110-14). பத்துக்‌. 
கற்பனைகளைக்‌ கர்த்தர்‌ இரண்டு 
கற்பலகைகளில்‌ எழுதினார்‌ (உபா 5:22; 
யாத்‌ 24:12) மோசே அவற்றை ஒரு 
புஸ்தகத்தில்‌ எழுதினார்‌. (உபா 4:44-5:21; 
யாத்‌ 201-24:8). மோசே சீனாய்‌ மலையில்‌ 
நாற்பது நாட்களுக்கு உபவாசம்‌ இருந்த 
பின்பு, கர்த்தர்‌ அந்தக்‌ கற்பலகைகளை 
மோசேயிடம்‌ கொடுத்தார்‌. இஸ்ரவேல்‌ 
புத்திரரின்‌ பாவத்தைப்‌ பார்ப்பதற்காகக்‌ 
கர்த்தர்‌ மோசேயைச்‌ சீனாய்‌ 
மலையிலிருந்து கீழே அனுப்பினார்‌ 
(யாத்‌ 24:13-18; யாத்‌ 31:18; யாத்‌ 32:1-19). 


உபாகமம்‌ புஸ்தகத்தில்‌ 
சொல்லப்பட்டிருக்கும்‌ கட்டளைகளாவன :: 


1. நான்‌ இன்று உங்கள்‌ காதுகள்‌ கேட்கச்‌ 
சொல்லும்‌ கட்டளைகளையும்‌ 
களைய கேளுங்கள்‌ 

(உபா 5:1). 


என்னையன்றி 
தேவர்கள்‌ 
(உபா 5:7). 


வானத்திலும்‌, கீழே பூமியிலும்‌, 
பூமியின்கி தண்ணீரிலும்‌ 
உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான 
ஒரு சுரூபத்தையாகிலும்‌ யாதொரு 
விக்கிரகத்தையாகிலும்‌ நீ உனக்கு 
உண்டாக்க வேண்டாம்‌ (உபா 5:8) 


உனக்கு வேறே 
உண்டாயிருக்கலேண்டாம்‌. 


நீ... இவைகளை நமஸ்கரிக்கவும்‌. 
சேவிக்கவும்‌ வேண்டாம்‌ (உபா 5:9) 


உன்‌ 
நாமத்தை 
வழங்காதிருப்பாயாக (உபா 571), 


தேவனாகிய கர்த்தருடைய 
வீணிலே 


உன்‌ தேவனாகிய கர்த்தர்‌ உனக்குக்‌ 
கட்டளையிட்டடடியே, ஒய்வநாளைப்‌ 
பரிசுத்தமாய்‌ ஆசரிப்பாயாக (உபா 542) 


ஆறுநாளும்‌ நீ வேலைசெய்து, உன்‌ 
கிரியைகளையெல்லாம்‌ நடப்பிப்பாயாக. 
ஏழாம்‌ நாளோ உன்‌ தேவனாகிய 
கர்த்தருடைய ஓய்வுநாள்‌ 
பா 513-4). 





உபாகமம்‌ - 
DEUTERONOMY - 


எகிப்துதேசத்தில்‌ 
அடிமையாயிருந்தாய்‌ என்றும்‌, உன்‌ 
தேவனாகிய கர்த்தர்‌ உன்னை 
அல்லிடத்திலிருந்து வல்லமையுள்ள 
கரத்தினாலும்‌ ஒங்கிய புயத்தினாலும்‌: 
புறப்படப்பண்ணினார்‌ என்றும்‌. 
நினைப்பாயாக (உபா 515). 


உன்‌ தேவனாகிய கர்த்தர்‌ உனக்குக்‌ 
குட்டளையிட்டபடியே, உன்‌ தகப்பனையும்‌ 
உன்‌ தாயையும்‌ கனம்பண்ணுவாயாக 
(உபா 5:16). 


கொலை 
(உபா 5:17). 


செய்யாதிருப்பாயாக 


விபசாரம்‌ 
(உபா 5:18). 


செய்யாதிருப்பாயாக 


களவு 
(உபா 5:19). 


செய்யாதிருப்பாயாக 


பிறனுக்கு விரோதமாகப்‌ பொய்ச்சாட்சி 
சொல்லாதிருப்பாயாக (உபா 5:20). 


பிறனுக்குள்ள யாதொன்றையும்‌ 
இச்சியாதிருப்பாயாக (உபா 5:21) 
உங்கள்‌ கூடாரங்களுக்குத்‌ 
திரும்பிப்போங்கள்‌ என்று 
அவர்களுக்குச்‌ சொல்‌ (உபா 5:30). 


நீயோ இங்கே என்னிடத்தில்‌ நில்‌; 
நான்‌ அவர்களுக்குச்‌ சுதந்தரமாகக்‌. 
கொடுக்கும்‌ தேசத்தில்‌ அவர்கள்‌ 
செல்விய கா 
போதிக்கவேண்டிய 
கற்பனைகளையும்‌ கட்டளைகளையும்‌ 
நியாயங்களையும்‌ உனக்குச்‌ 
சொல்லுவேன்‌ (உபா 5:31). 

உங்கள்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
உங்களுக்குக்‌ கற்பித்தபடியே செய்ய 
சாவதானமாயிருங்கள்‌; வலதுபுறம்‌. 
இடதுபுறம்‌ சாயாதிருப்பீர்களாக. 
உபா 5:32. 

உங்கள்‌ தேவனாகிய 
உங்களுக்கு 
வழிகளெல்லாவற்றிலும்‌ 
கடவீர்கள்‌ (உபா 5:33). 


கர்த்தர்‌ 
விதித்த 


நடக்கக்‌ 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஜனங்கள்‌ மோசேயிடம்‌ 
சொன்ன விண்ணப்பம்‌ 
உபா 5:28-27 


உபா 558. மலை 
எரிகையில்‌ இருளின்‌ நடுவிலிருந்து 
உண்டான சத்தத்தை நீங்கள்‌. 
கேட்டபோது, கோத்திரத்‌ தலைவரும்‌ 
மூப்பருமாகிய நீங்கள்‌ எல்லாரும்‌ 
என்னிடத்தில்‌ வந்தூ: 


அக்கினியாய்‌. 


உபா 524. இதோ, நம்முடைய 
தேவனாகிய கர்த்தர்‌ நமக்குத்‌ 
தம்முடைய மகிமையையும்‌ தம்முடைய 
மகத்துவத்தையும்‌ காண்பித்தார்‌; 
அக்கினியின்‌ நடுவிலிருந்து உண்டான 
அவருடைய சத்தத்தையும்‌ கேட்டோம்‌; 
தேவன்‌ மனுஷனோடே பேசியும்‌, அவன்‌ 
உயிரோடிருக்கிறதை இத்நானிலே. 
கண்டோம்‌. 


உபா 5:25. இப்பொழுது நாங்கள்‌ 
சாவானேன்‌? இந்தப்‌ பெரிய அக்கினி 
எங்களைப்‌ பட்சிக்குமே நாங்கள்‌ 
இன்னும்‌ நம்முடைய தேவனாகிய 
கர்த்தரின்‌ சத்தத்தைக்‌ கேட்போமாகில்‌ 
சாவோம்‌. 


உபா 5:28. நாங்கள்‌ கேட்டதுபோல, 
அக்கினியின்‌ நடுவிலிருந்து பேசுகிற 
ஜீவனுன்ன தேவனுடைய சத்தத்தை 
மாம்சமானவர்களில்‌ யாராவது கேட்டு 
உயிரோடிருந்தது உண்டோ? 


உபா 527. தீரே 
நம்முடைய தேவனாகிய 
சொல்வதையெல்லாம்‌ 
நம்முடைய தேவனாகிய 
சொல்வதையெல்லாம்‌ 


சுமீபித்துப்போய்‌, 
கர்த்தர்‌ 


நாங்கள்‌ 
செய்வோம்‌ என்நீர்கள்‌. 


இஸ்ரவேல்‌ 
தம்முடைய வார்த்தைகளை 
அக்கினியிலும்‌, மேகத்திலும்‌, காரிருளிலும்‌ 
இருந்து சொல்லுகிறார்‌. அந்த மலை 
அக்கினியாய்‌ எரிகையில்‌ இருளின்‌ 
நடுவிலிருந்து உண்டான சத்தத்தை அவர்கள்‌ 
கேட்டபோது. அவர்கள்‌ எல்லோரும்‌. 
பயப்படுகிறார்கள்‌ (உபா 5:23). 


அதின்படியே 


கர்த்தர்‌ புத்தருக்கு 


மலை! 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


BALWETHER 
பிய 


யாத்‌ 2018-21 ஆகிய வசனங்களில்‌ 
சுருக்கமாக விவரிக்கப்பட்டிருக்கும்‌ சம்பவம்‌ 
உபா 5:23-33 ஆகிய வசனங்களில்‌ விரிவாக 
விவரிக்கப்பட்டிருக்கிறது. 


(உபா 5:28) இஸ்ரவேல்‌ 
புத்திரருடைய பாவங்களினால்‌ கர்த்தரோடு 
அவர்களால்‌ நேரடியாக ஐக்கியமாக இருக்க 
முடியாது. 


அக்கினியாய்‌ எரிகையில்‌ 
இருளில்‌ ந: நடுவிலிருந்த உண்டான சத்தத்தை 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கேட்ட போது, 
அவர்கள்‌ கண்ட  காரியங்களாவன 
1. தேவனுடைய மகிமை, 2. தேவனுடைய 
மகத்துவம்‌, 3. தேவனுடைய சத்தம்‌, 
4. தேவன்‌ மனுஷரோடே பேசியும்‌ அவர்கள்‌ 
உமிரோடிருக்கிறது. 


இஸ்ரவேல்‌ பத்திரருடைய  கோத்தரத்‌ 
தலைவரும்‌ மூப்பருமாகிய அவர்கள்‌ எல்லாரும்‌ 
மோசேயினிடத்தில்‌ வந்து, "இதோ, நம்முடைய 
தேவனாகிய கர்த்தர்‌ நமக்குத்‌ தம்முடைய 


காண்பித்தார்‌; 
உண்டான ம்‌ 
கேட்டோம்‌: தேவன்‌ மனுஷனோடே பேசியும்‌, 
அவன்‌ உயிரோடிருக்கிறதை இந்நாளிலே. 
கண்டோம்‌' (உபா 524) என்று 


சொல்லுகிறாகள்‌. 


அவர்கள்‌ மேலும்‌ மோசேயை நோக்கி, 
(இப்பொழுது நாங்கள்‌ சாவானேன்‌? இந்த: 

அக்கினி எங்களைப்‌ பட்சிக்குமே:: 
ங்கள்‌ இன்னும்‌ நம்முடைய தேவனாகிய 
கர்த்தரின்‌ சத்தத்தைக்‌  கேட்போமாகில்‌ 
சாவோம்‌' (பா 5:25) என்றும்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 

“கர்த்தரின்‌ சத்தத்தைக்‌ கேட்போமாகில்‌ 
சாவோம்‌" என்பது புறஜாதி மார்க்கத்தின்‌: 
நம்பிக்கை. இதற்கு வேதாகமத்தில்‌ ஆதாரம்‌ 
எதுவுமில்லை. 

கர்த்தருக்கும்‌ தங்களுக்கும்‌ நடுவிலே. 
மோசே நிற்கவேண்டும்‌ என்றும்‌, கர்த்தர்‌ 
மோசேயோடு பேசவேண்டும்‌ என்றும்‌, 
கர்த்தர்‌ தனக்கு சொன்னதை மோசே 
தங்களுக்கு சொல்லவேண்டும்‌ என்றும்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திர்‌ மோசேயினிடத்தில்‌: 
விண்ணப்பம்பண்ணுகிறார்கள்‌. 


விரிவுரை 
COMMENTARY 


QODNENS 
PUBLISHERS 


சொல்வதையெல்லாம்‌ 
நம்முடைய தேவனாகிய 
சொல்வதையெல்லாம்‌ நீரே 
சொல்லவேண்டும்‌: நாங்கள்‌ 
அதின்படியே செய்வோம்‌" (உபா 
என்று சொல்லுகிறார்கள்‌. 

கேட்டு, அதின்படியே 
என்று மூன்று வெவ்வேறு 

இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
கர்த்தருடைய உடன்டடிக்கைக்குக்‌ 
கீழ்ப்பிவதாக  வாக்குப்பண்ணுகிறார்கள்‌. 
(உபா 5:27; யாத்‌ 19:8; யாத்‌ 24:37) 


5:26,27) 


நாங்கள்‌ 
செய்வோம்‌" 
சம்பவங்களில்‌ 


கர்த்தர்‌. தம்முடைய பத்து 
கட்டளைகளை சொல்லும்போது, ஜனங்கள்‌ 
எல்லோரும்‌ இடிமுழக்கங்களையும்‌, எக்காள 
சத்தத்தையும்‌, மலைபுகைகிறதையும்‌ 
காண்கிறார்கள்‌. கர்த்தருடைய மகிமை அங்கு 
வெளிப்படுகிறது. ஜனங்கள்‌ பின்வாங்கி 
தூரத்திலே நிற்கிறார்கள்‌. கர்த்தருடைய 
மகிமைக்கு முன்பாக, இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 
தங்களை வெகுவாய்த்‌ தாழ்த்துகிறார்கள்‌. 
சுவிசேஷத்தின்‌ மூலமாய்‌ 
மனுஷருடைய ஆத்துமாக்களுக்கு ஆறுதல்‌ 


நியாயப்பிரமாணம்‌. 
மனுஷரை தாழ்த்த. இயேசுகிறிஸ்துவின்‌ 
வரும்‌ கிருபையும்‌ 

மனுஷரை 
தைரியமாய்க்‌ 
கர்த்தர்‌ 


கிருபாசனத்தண்டையில்‌ 
கிட்டிசேரப்பண்ணுகிறது. 
தம்முடைய பத்துக்கட்டளைகளை 
வெளிப்படுத்தும்போதோ, ஜனங்கள்‌ 
அதைக்‌ கண்டு, பின்வாங்கி தூரத்திலே 
நிற்கிறார்கள்‌ (யாத்‌ 20:18). 





உபாகமம்‌ - 
DEUTERONOMY - 


BALWETHER 
பிய 


நியாயப்பிரமாணம்‌ கொடுக்கப்பட்ட 
போது இடிமுழக்கங்களும்‌, எக்காளச்‌ சத்தமும்‌ 
தொனிக்கிறது. ஜனங்கள்‌ மின்னல்களையும்‌, 
மலை புகைகிறதையும்‌ காண்கிறார்கள்‌. இதன்‌ 
மூலமாகத்‌ தேவனுடைய பரிசுத்தமும்‌, 
அவருடைய பிரமாணத்தின்‌ பரிசுத்தமும்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனத்தாருக்கு 
வலியுறுத்தப்படுகிறது. ஜனங்கள்‌ இதைக்‌ 
கண்டும்‌, கேட்டும்‌ பயப்படுகிறார்கள்‌. 


இதற்கு முன்பு இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 
கர்த்தர்‌ குறித்திருந்த எல்லையைக்‌ கடந்து, 
அவரிடத்தில்‌ வர முயற்சி பண்ணினார்கள்‌ 
(யாத்‌ 19:17-25), ஆனால்‌ இப்போதோ 
ஜனங்கள்‌ பின்வாங்கிப்போய்‌, தூரத்திலே 
நிற்கிறார்கள்‌. 

இந்தக்‌ காட்சி மோசே “நான்‌ மிகவும்‌ 
பயந்து, நடுங்குகிறேன்‌" 
சொல்லத்தக்கதாக 
பயங்கரமாயிருந்தது. 
தேவனுக்கும்‌, மனுஷருக்கும்‌ மத்தியில்‌ ஒரு 
மத்தியஸ்தர்‌ தேவை என்பதை இந்த நிகழ்ச்சி 
வலியுறுத்துகிறது. (1தீமோ 2:4-5). 

ஸ்ரவேல்‌ புத்திரர்‌ எல்லோரும்‌: 

வடுக்கள்‌ வ ககன்‌ 
எக்காள 
மலைபுகைகிறதையும்‌. 
பயப்படுகிறார்கள்‌. 
மிகுந்த நடுக்கத்தோடும்‌, 
நோக்கி, “நீர்‌ எங்களோடே பேசும்‌, நாங்கள்‌ 
கேட்போம்‌: தேவன்‌ எங்களோடே 
பேசாதிருப்பாராக, பேசினால்‌ நாங்கள்‌ 
செத்துப்போவோம்‌' (யாத்‌ 20:19) என்று 
சொல்லுகிறார்கள்‌. 


'எக்காளமுழக்கத்தினிடத்திற்கும்‌ 
வார்த்தைகளுடைய  சத்தத்தினிடத்திற்கும்‌ 
நீங்கள்‌ வந்து சேரவில்லை: அந்தச்‌ 
சத்தத்தைக்‌ கேட்டவர்கள்‌ பின்னும்‌ 
தங்களுக்கு வார்த்தை சொல்லப்படாதபடிக்கு 
'வேண்டிக்கொண்டார்கள்‌” (எபி 12:19). 

மிகுந்த 

தங்களோடு 

சொல்லுகிறார்கள்‌. 

தங்களோடு 

என்றும்‌ அவர்கள்‌ 
எதிர்பார்க்கிறார்கள்‌. 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இக்காலத்திலும்‌ விசுவாசிகளில்‌ சிலர்‌ 
பரிசுத்த ஆவியானவர்‌  தங்களோடே 
நேரடியாகப்‌ பேசக்கூடாது என்றும்‌, அவர்‌ 
தங்களுக்கு பிடித்தமான ஊழியக்காரர்‌ 
மூலமாக பேசவேண்டும்‌. என்றும்‌ 
எதிர்பார்க்கிறார்கள்‌. 


கர்த்தரின்‌ பிரதியுத்தரம்‌ 
உபா 5:28-33 


உபா 5:28, தீங்கள்‌ என்னோடே, 
பேசுகையில்‌, கர்த்தர்‌ உங்கள்‌. 
வார்த்தைகளைக்‌ கேட்டு, கர்த்தர்‌ 
என்னை நோக்கி: இத்த ஜனங்கள்‌ 
உன்னோடே சொன்ன வார்த்தைகளைக்‌: 
கேட்டேன்‌; அவர்கன்‌ சொன்னது. 


எல்லாம்‌ நன்றாய்ச்‌ சொன்னார்கள்‌. 


உபா 529. 
பின்னைகளும்‌ 
நன்‌ தாயிருக்கும்படி,, 
எத்நாளூம்‌ எனக்குப்‌ பயந்து, 
கற்பனைகனையெல்லாம்‌. 
கைக்கொன்வதற்கேற்ற இருதயம்‌ 
அவர்களுக்கு. இருந்தால்‌. 
நலமாயிருக்கும்‌. 


உபா 5:80. நீ போய்‌: உங்கள்‌ 
கூடாரங்களுக்குத்‌ திரும்பிப்போங்கள்‌. 
என்று அவர்களுக்குச்‌ சொல்‌, 


உபா 5810 நீயோ இங்கே 
என்னிடத்தில்‌ தில்‌; நான்‌ அவர்களுக்குச்‌. 
சுதந்தரமாகக்‌ கொடுக்கும்‌ தேசத்தில்‌ 
அவர்கள்‌ செய்யும்படி, நீ அவர்களுக்குப்‌ 
போதிக்கவேண்டிய சகல 
கற்பனைகளையும்‌ கட்டளைகளையும்‌ 
தியாயங்களையும்‌ உனக்குச்‌. 
சொல்லுவேன்‌ என்றார்‌. 


அவர்களும்‌ அவர்கள்‌. 
என்றென்றைக்கும்‌. 

அவர்கள்‌. 
என்‌: 


உபா 5:82. உங்கள்‌ தேவனாகிய 
கர்த்தர்‌ உங்களுக்குக்‌ கற்பித்தபடியே 
செய்ய காவதானமாயிருங்கள்‌;. 
வலதுபுறம்‌ இடதுபுறம்‌ 


சாயாதிருப்பீர்கனாக. 


உபா 5:38. நீங்கள்‌ சதத்தரிக்கும்‌ 
தேசத்திலே பிழைத்து சுகித்து 
 தீடித்திருக்கும்படி, உங்கள்‌ தேவனாகிய 
கர்த்தர்‌ உங்களுக்கு. விதித்த 
வழிகனெல்லாவற்றிலும்‌ நடக்கக்‌ 
கடவீர்கன்‌. 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


BALWETHER 
பிய 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
சொன்ன வார்த்தைகளை குவனமாய்க்‌ 
கேட்டு, அவர்களுடைய விண்ணப்பத்தை 
அங்கீகரிக்கிறார்‌. கர்த்தர்‌ மோசேயை 
நோக்கி, “இந்த ஜனங்கள்‌ உன்னோடே 
சொன்ன வார்த்தைகளைக்‌ கேட்டேன்‌: 
அவர்கள்‌ சொன்னது எல்லாம்‌ நன்றாய்ச்‌ 
சொன்னார்கள்‌" (உபா 5:28) என்று. 


சொல்லுகிறார்‌. 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ கேட்டுக்கொண்ட 
பிரகாரம்‌, தேவனாகிய 
சொல்லுவதையெல்லாம்‌, - 


கர்த்தர்‌ 


மூலமாக சொல்லுகிறார்‌ 


கர்த்தர்‌ மோசேயை 
“அவர்களும்‌ அவர்கள்‌ 
என்றென்றைக்கும்‌ 
அவர்கள்‌ எந்நாளும்‌ எனக்குப்‌ பயந்து. என்‌ 
குற்பனைகளையெல்லாம்‌. 
கைக்கொள்வதற்கேற்ற இருதயம்‌ 
இவர்களுக்கு | இருந்தால்‌ நலமாயிருக்கும்‌. நீ 
ங்கள்‌ கூடாரங்களுக்குத்‌. 
இருமபப்போ்கள்‌ என்று அவர்களுக்குச்‌ 
சொல்‌" (உபா 5:29,30) என்று சொல்லுகிறார்‌. 


“என்‌ 
கைக்கொள்வதற்கேற்ற 
அவர்களுக்கு இருந்தால்‌ நலமாயிருக்கும்‌" 


என்று கர்த்தர்‌ தம்முடைய இருதயத்தின்‌ 
வாஞ்சையை வெளிப்படுத்துகிறார்‌ 
கர்த்தருடைய இந்த 
நிறைவேறவில்லை. இது ஆயிரம்‌ 
அரசாட்சியிலும்‌, புதிய பூமியிலும்‌: நித்திய 
காலமாக நிறைவேறும்‌. (தானி ; 
வெளி 21:3-7; வெளி 22:4-5). 
இருதயம்‌ மனுஷருக்கு இருக்கும்‌ போது. அது 
அவர்களுக்கு நித்திய ஆசீர்வாதத்தை 
வருவிக்கும்‌. (மாற்கு 7:19-21). 

கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
மோசேயின்‌ மூலமாக பேசியதுபோல, 
இக்காலத்திலும்‌ அவர்‌ ஜனங்கள்‌ மத்தியிலே. 
தீர்க்கதரிசிகள்‌ மூலமாகவும்‌, 
அப்போஸ்தலர்கள்‌ மூலமாகவும்‌, 
சுவிசேஷகர்கள்‌ மூலமாகவும்‌ பேசுகிறார்‌. 
நாம்‌ கர்த்தருடைய. ஊழியக்காரரின்‌ 
வார்த்தைகளுக்கு செவிகொடுக்கவேண்டும்‌. 


விரிவுரை 
COMMENTARY 


கர்த்தருடைய  ஊழியக்காரர்களுக்கு 
செவிகொடுக்காதவர்கள்‌, கர்த்தரே 
தங்களிடத்தில்‌ நேரடியாக வந்து பேசினாலும்‌, 
அவருக்கு செவிகொடுக்கமாட்டார்கள்‌. 
இப்படிப்பட்டவர்கள்‌ தங்கள்‌ இருதயத்தைக்‌ 
கடினப்படுத்தி, கர்த்தருடைய 
வார்த்தைகளைக்‌ கேட்கக்கூடாது என்று 
தீர்மானம்பண்ணி, தங்களுடைய செவிகளை 
அடைத்துக்கொள்கிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ தங்கள்‌ 
கூடாரங்களுக்கு திரும்பிப்போசு 
வேண்டுமென்று மோசே அவர்களுக்கு 
ரம்‌ மோசே அவர்களோடுகூட 
கூடாரத்திற்கு 
கர்த்தர்‌ 

"நீயோ இங்கே 
(பா 5:31) என்று 


திருப்பப்போய்விடக்கூடாது. 
மோசேயை நோக்கி, 
என்னிடத்தில்‌ நில்‌" 
சொல்லுகிறார்‌. 

கர்த்தர்‌. 


சத்தில்‌ 


மோசேயோடு 
பேசப்போகிறார்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனங்களுக்கு சொல்ல 
வேண்டிய கற்பனைகளையும்‌, 
கட்டளைகளையும்‌, நியாயங்களையும்‌ கர்த்தர்‌ 
அவருக்கு சொல்லப்போகிறார்‌. அதற்காக, 
“நீயோ இங்கே என்னிடத்தில்‌ நில்‌" என்று 
கர்த்தர்‌ மோசேக்கு சொல்லுகிறார்‌. 
மோசேயை நோக்கி, “நான்‌ 
சுதந்தரமாகக்‌ கொடுக்கும்‌. 
அவர்கள்‌ செய்யும்படி நீ 
அவர்களுக்குப்‌ போதிக்கவேண்டிய சகல. 
கற்பனைகளையும்‌ கட்டளைகளையும்‌ 
நியாயங்களையும்‌ உனக்குச்‌ சொல்லுவேன்‌" 
(உபா 5:31) என்று சொல்லுகிறார்‌. 


தனிப்பட்ட 
மோசே 


கர்த்தர்‌ 
அவர்களுக்குச்‌ 
தேசத்தில்‌ 


சபையார்‌, கர்த்தர்‌ 
தங்களுக்கு சொன்‌ 
கட்டளைகளுக்கெல்லாம்‌ கீழ்ப்படியவேண்டும்‌. 
மோசே இஸ்ரவேல்‌ புத்திரரை நோக்கி, 
“உங்கள்‌ தேவனாகிய கர்த்தர்‌ உங்களுக்குக்‌ 
கற்பித்தபடியே செய்ய சாவதானமாயிருங்கள்‌; 
வலதுபுறம்‌ இடதுபுறம்‌ சாயாதிருப்பீர்களாக"' 
(உபா 5:32) என்றும்‌, 
நீங்கள்‌ சுதந்தரிக்கும்‌ தேசத்திலே 
பிழைத்து சுகித்து நீடித்திருக்கும்படி, 
உங்கள்‌ தேவனாகிய கர்த்தர்‌ உங்களுக்கு 
'வழிகளெல்லாவற்றிலும்‌ நடக்கக்‌ 
5:33) என்றும்‌ 





BALWETHER 
AAT IMAL 


ப்‌ 

தங்களுக்கு 

எல்லாவற்றிலும்‌ 

நடக்கும்போது. அவர்களுக்கு 

சில ஆசீர்வாதங்கள்‌ வரும்‌. அவையாவன : 
1. கர்த்தருடைய இரக்கத்தைப்‌ 

பெறுவார்கள்‌. (உபா 510). 


ஆயுசநாட்கள்‌ 
(உபா 516,33; 


2. அவர்களுடைய 
நீடித்திருக்க! 


உபா 6:2). 


3. அவர்கள்‌ நன்றாய்‌ இருப்பார்கள்‌. 
(உபா 5:16.33; உபா 6:38). 


உபாகமம்‌ - விரிவுரை 
DEUTERONOMY - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அவர்களுடைய பிள்ளைகளும்‌ 
என்றென்றைக்கும்‌ நன்றாய்‌ 
இருப்பார்கள்‌. (உபா 5:29; உபா 6:2). 

5. பிழைத்திருப்பார்கள்‌. பா 83 
உபா 6:24). 


6. சகித்து நீடித்திருப்பார்கள்‌. (உபா 6:3) 
7. விருத்தியடைவார்கள்‌. (உபா 6:18) 


8. சத்துருக்களைத்‌ துரத்திவிடுவார்கள்‌ 
(பா 649). 


9. அவர்களுக்கு நல்லது இருக்கும்‌. 
(உபா 6:24) 

10. அவர்களுக்கு நீதியாயிருக்கும்‌. 

பா 6:25) 





உபாகமம்‌ - 


விரிவுரை 


DEUTERONOMY - COMMENTARY 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கானான்‌ 
தேசத்திற்குள்‌ பிரவேசிக்கும்போது, அங்கே 
அவர்கள்‌ கர்த்தருடைய கட்டளைகளுக்கு 
கீழ்ப்பியவேண்டும்‌ என்று மோசே 
அதிகாரத்திலும்‌ அவர்களுக்கு தொடர்ந்து 
சொல்லுகிறார்‌. உபாகமம்‌ 4-ஆவது 
அதிகாரத்தில்‌ சொல்லப்பட்ட துபோல, 
இந்த அதிகாரத்திலும்‌, மோசேயின்‌ 
போதகம்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
கட்டளைகளுக்கு 


கர்த்தருடைய 
"கீழ்ப்படியவேண்டும்‌ 
(உபா. 643)... அவர்கள்‌ எதற்கெல்லாம்‌ 
கீழ்ப்படியவேண்டும்‌ என்பதை மோசே 
இந்த வசனப்பகுதியில்‌ தெளிவுபடுத்துகிறார்‌. 
சபையார்‌ சத்தியத்தை 
இஸ்ரவேலின்‌ 
தேவனாகிய கர்த்தர்‌ ஒருவரே கர்த்தர்‌ 
என்பதே மெய்யான சத்தியம்‌ (உபா 6:4). 
ஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
த்‌ கர்த்தா தில்‌, 
முழுஇருதயத்தோடும்‌ 
முழுஆத்துமாவோடும்‌. 


முழுபலத்தோடும்‌ 
(போ 68) 


இஸ்ரவேல்‌ 
விசுவாசிக்கவேண்டும்‌. 


ண்‌ 
நங்கள்‌ 
தங்கள்‌ 
தங்கள்‌ 
அன்புகூரவேண்டும்‌. 


மோசே ஸ்ரவேல்‌  புத்திரருக்கு. 
கர்த்தருடைய வார்த்தைகளை கட்டளையாகச்‌ 
சொல்லுகிறார்‌. இந்த வார்த்தைகள்‌ 
அவர்களுடைய இருதயத்தில்‌ 
இருக்கவேண்டும்‌ (உபா 6:6-9). 


ஆசீர்வதிக்கப்படுவார்கள்‌. 
செழித்திருப்பார்கள்‌. செழிப்பும்‌ திரட்சியும்‌ 
தங்களை அழித்துப்போடாதவாறு. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ மிகவம்‌ 
எச்சரிப்பாயிருக்கவேண்டும்‌ (உபா 610-12). 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ அந்நிய 
தேவர்களைப்‌ பின்பற்றக்கூடாது 
(பா 64475). அவர்கள்‌ தங்கள்‌ 
தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவருக்கே 
ஆராதனை செய்யவேண்டும்‌. அவர்கள்‌ 
கர்த்தரை பரீட்சை பார்க்கக்கூடாது. 
இஸ்ரவேல்‌. புத்திரர்‌ கர்த்தருடைய 
கட்டளைகளை கைக்கொள்ளவேண்டும்‌ (உபா 
6331-ல்‌. 


இஸ்ரவேல்‌ 
பிள்ளைகளுக்கும்‌, 
கட்டளைகளையும்‌ 
விளங்கப்பண்ணி 
(உபா 6:20-25). 


புத்திரர்‌ தங்கள்‌ 
கர்த்தருடைய 
நியாயங்களையும்‌ 
போதிக்கவேண்டும்‌. 


மோசேயின்‌ போதகம்‌ 
உபா 6:1-8 


உபா 84. தீ உன்‌ தேவனாகிய 
கர்த்தருக்குப்‌ பயந்து, உயிரோடிருக்கும்‌ 
நானெல்லாம்‌, நீயும்‌ உன்‌ குமாரனும்‌ 
உன்‌ குமாரத்தியும்‌, நான்‌ உனக்கு. 
விதிக்கிற அவருடைய எல்லாக்‌. 
கற்பனைகளையும்‌ கட்டளைகளையும்‌. 
கைக்கொள்ளுகிறதினாலே உன்‌ 
வாழ்நாட்கன்‌ நீடித்திருக்கும்படி, 


உபா 6:2. நீங்கள்‌ ௬தந்தரிக்கப்போகிற 
தேசத்திலே கைக்கொள்வதற்காக, 
உங்களுக்குப்‌ போதிக்கவேண்டும்‌ என்று 
உங்கள்‌ தேவனாகிய கர்த்தர்‌ கற்பித்த. 
கற்பனைகளும்‌ கட்டளைகளும்‌ 
தியாங்களும்‌ இவைகளே. 


உபா. 63. இஸ்ரவேலே, நீ 
நன்றாயிருப்பதற்கும்‌, உன்‌ பிதாக்களின்‌ 
தேவனாகிய. கர்த்தர்‌ உனக்குச்‌. 
சொன்னபடி, பாலும்‌ தேனும்‌ ஓடுகிற 
தேசத்தில்‌ ந மிகவும்‌ 
விருத்தியடைவதற்கும்‌, அவைகளுக்குச்‌ 
செவி கொடுத்து, அவைகளின்படி 
செய்யக்‌ சாவதான மாயிரு. 


இஸ்ரவேல்‌. 
போதிக்கவேண்டுமென்று. 
கற்பித்த கட்டளைகளையும்‌, 
கற்பனைகளையும்‌, நியாயங்களையும்‌ பற்றி 
மோசே இந்த வசனப்பகுதியில்‌ சொல்லுகிறார்‌. 
கர்த்தர்‌ தனக்கு கற்பித்ததை மாத்திரமே 
மோசே இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு போதிக்கிறார்‌. 


புத்தருக்கு 
கர்த்தர்‌ தனக்கு 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


மோசேயைப்போலவே, புதிய ஏற்பாட்டுக்‌. 
காலத்து ஊழியக்காரர்களும்‌, 

தங்களுக்கு கட்டனையிட்டதை. 
ஜனங்களுக்கு போதிக்கவேண்டும்‌. 
கர்த்தருடைய வார்த்தையில்‌ 

கூட்டவும்‌ கூடாது, எதையும்‌ குறைக்கவும்‌: 
கூடாது. 


"நான்‌ உங்களுக்குக்‌ கட்டளையிட்ட 
யாவையும்‌ அவர்கள்‌ கைக்கொள்ளும்படி 
அவர்களுக்கு உபதேசம்‌ பண்ணுங்கள்‌. 
இதோ, உலகத்தின்‌ முடிவுபரியந்தம்‌ சகல 
நாட்களிலும்‌ நான்‌  உங்களுடனேகூட 
இருக்கிறேன்‌ என்றார்‌. ஆமென்‌" (மத்‌ 28:20). 
மியக்காரர்கள்‌ ஜனங்களுக்கு 
உபதேசம்பண்ணுவதற்கு ஒரு நோக்கமுண்டு. 
ஜனங்கள்‌ கர்த்தருடைய கற்பனைகளையும்‌, 
கட்டளைகளையும்‌ கற்றுக்கொண்டு, அவற்றை 
கைக்கொள்ளவேண்டும்‌. மோசே 
அதற்காகவே கர்த்தருடைய கட்டளைகளை 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு போதிக்கிறார்‌ 
மோசே இஸ்ரவேல்‌ புத்திரரை நோக்கி, 
'நீ உன்‌ தேவனாகிய கர்த்தருக்குப்‌ பயந்து, 
உயிரோடிருக்கும்‌ நாளெல்லாம்‌, நீயும்‌ உன்‌ 
குமாரனும்‌ உன்‌ குமாரத்தியும்‌, நான்‌ உனக்கு 
விதிக்கிற அவருடைய எல்லாக்‌ 
கற்பனைகளையும்‌ கட்டளைகளையும்‌ 
கைக்கொள்ளுகிறதினாலே உன்‌ வாழ்நாட்கள்‌ 
நீடித்திருக்கும்படி, நீங்கள்‌ சுதந்தரிக்கப்போகிற 
கைக்கொள்வதற்காகு, 
போதிக்கவேண்டும்‌ என்று 
கர்த்தர்‌ கற்பித்த. 
கற்பனைகளும்‌ கட்டளைகளும்‌ நியாங்களும்‌ 
இவைகளே 


போ 642) என்று 
சொல்லுகிறார்‌. 


கர்த்தர்‌ எப்பொழுதுமே மனிதனைத்‌ 
தண்டிப்பதற்குக்‌ கோபமாக இருப்பார்‌, 
ஆகையினால்‌ அவருக்குப்‌ பயப்பட வேண்டும்‌ 
என்னும்‌ பொருளில்‌ இந்த வாக்கியம்‌ 
கூறப்படவில்லை. கர்த்தரிடத்தில்‌ பயபக்தியுடன்‌ 
இருக்க வேண்டும்‌. அவர்‌ நமது பிதாவாகிய 
தேவனாக இருப்‌ ஈல்‌, அவருக்குரிய 
கனத்தையும்‌, மரியாதையையும்‌, நாம்‌ 
பணிவுடன்‌ அவருக்குச்‌ செலுத்த வேண்டும்‌. 
கர்த்தர்‌ இரக்கமுள்ளவர்‌. கிருபையுள்ளவர்‌. 
அதே வேளையில்‌ அவர்‌ நீதியானவர்‌. 
கர்த்தரைப்‌ பற்றி நினைக்கும்போது, 
அவருடைய சுபாவங்களைப்‌ பற்றியும்‌ நாம்‌ 
தியானிக்க வேண்டும்‌. கர்த்தருக்குப்‌ பயப்படும்‌. 
பயமில்லாமல்‌ அவரோடு நடப்பது 
இயலாத காரியம்‌. 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பயப்படுகிறவர்கள்‌. 
பிள்ளைகளையும்‌, 
பயப்படும்‌ பயத்தோடு 
தங்களுடைய வார்த்தையிலும்‌, 
பரிசுத்தமாக ஜீவித்து, 
முன்மாதிரியாக இருப்பார்கள்‌. 
எபே கமில்‌ 212; 


கர்த்தருக்குக்‌. 


எபி 12:28). 


நம்‌ வாழ்நாட்கள்‌ நீடித்திருக்கும்படி நாம்‌ 
செய்ய வேண்டிய காரியங்களாவன : 


1. விக்கிரகாராதனையிலிருந்து விலகி 


ஜீவிக்க வேண்டும்‌. (உபா 4:25-26) 


கைக்கொள்ள 
உபா 6:2; 


ற்பனைகளைக்‌. 
வேண்டும்‌. (உபா 4:40; 
உபா 11:8-9; உபா 32:46-47) 


பெற்றோரைக்‌ கனம்பண்ண வேண்டும்‌. 
(உபா 5:16; எபே 6:2) 


த்தருடைய வழிகளில்‌. 

வேண்டும்‌. (உபா 5:33) 
கர்த்தருக்குப்‌ பயப்படவேண்டும்‌. 

(உபா 6:2; நீதி 10:27; பிர 8:13) 


நடக்க 


தாழ்மையுடனும்‌, கீழ்ப்படிதலுடனும்‌ 
ஜீவிக்க வேண்டும்‌. (உபா 17:20) 


மிருகஜீவன்களிடமும்‌ பரிவுடன்‌ நடந்து, 
கொள்ள வேண்டும்‌. (உபா 22:6-7) 


தேவனுக்கு உண்மையுள்ளவர்களாக 
இருக்க வேண்டும்‌. (உபா 30:18) 


ஞானமும்‌, விவேகமும்‌ உடையவர்களாய்‌ 
இருக்க வேண்டும்‌. (நீதி 28:2) 

பேராசையை வெறுக்க வேண்டும்‌. 
(நீதி 28:16) 


எல்லாக்‌ கற்பனைகளையும்‌ 
கட்டளைகளையும்‌  கைக்கொள்ளவேண்டும்‌. 
கற்பனைகளுக்குக்‌ கீழ்ப்படிந்து, அவைகளைக்‌ 
கைக்கொள்ள வேண்டும்‌. (உபா 612) 
இதனால்‌ தீமையின்மீது வெறுப்பு 
உண்டாகும்‌. நமக்கு ஆசீர்வாதங்கள்‌ வரும்‌. 





உபாகமம்‌ - 
DEUTERONOMY - 


உங்கள்‌ தேவனாகிய கர்த்தர்‌ கற்பித்த 
கற்பனைகளும்‌ கட்டளைகளும்‌ நியாயங்களும்‌ 
இவைகளே" என்று மோசே சொல்லுகிறார்‌. 
உய. $ ஆவது அதிகாரத்தில்‌ 
கூறப்பட்டிருக்கிற கற்பனைகளும்‌, அதைத்‌: 
தொடர்ந்து கூறப்பட்டிருக்கும்‌ கற்பனைகளும்‌ 
இதில்‌ அடங்கும்‌. 
ரவேல்‌ புத்திரர்‌ யோர்தானைக்‌ 
கடந்து கானான்‌ தேசத்திற்குள்‌ பிரவேசிக்க 
ஆயத்தமாயிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ அந்த 
விருத்தியடையவேண்டும்‌. 
செழித்திருக்கவேண்டும்‌. 
புத்திரர்‌ கானான்‌ தேசத்தில்‌ 
றும்போது, அவர்களுக்கு அங்கே 
கர்த்தருடைய கிருபையும்‌, இரக்கமும்‌, 
அநுக்கிரகமும்‌, ஆசீர்வாதமும்‌, பாதுகாப்பும்‌ 
பராமரிப்பும்‌ கிடைக்கவேண்டும்‌. அதற்கான 
வழியை மோசே இந்த வசனப்பகுதியில்‌ 
சொல்லுகிறார்‌. 


மோசே இஸ்ரவேல்‌ புத்திரரை நோக்கி, 
இஸ்ரவேலே, நீ நன்றாயிருப்பதற்கும்‌, உன்‌ 
பிதாக்களின்‌ தேவனாகிய கர்த்தர்‌ உனக்குச்‌ 
சொன்னபடி, பாலும்‌ தேனும்‌ ஓடுகிற 
தேசத்தில்‌ நீ மிகவும்‌ விருத்தியடைவதற்கும்‌. 
அவைகளுக்குச்‌ செவி கொடுத்து, 
அவைகளின்படி செய்யக்‌ சாவதானமாயிரு" 
(உபா 5:3) என்று சொல்லுகிறார்‌ 


விசுவாசமும்‌ கீழ்ப்படி.தலும்‌ 
உபா 6:4-16 


உபா 83. ஸ்ரவேலே, 
நம்முடைய தேவனாகிய 
ஒருவரே கர்த்தர்‌. 

உபா 85. நீ உன்‌ தேவனாகிய 
கர்த்தரிடத்தில்‌ உன்‌ 
இருதயத்தோடும்‌, உன்‌ 
ஆத்துமாவோடும்‌, உன்‌ 
பலத்தோடும்‌ அன்புகூருவாயாக. 


கேன்‌: 
கர்த்தர்‌ 


உபா 6:8. இன்று 
கட்டனையிடுகிற 
வார்த்தைகள்‌. 

இருக்கக்கடவது. 


நான்‌ உனக்குக்‌ 


இத்த 
உன்‌ இருதயத்தில்‌ 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


உட்கார்த்திருக்கிறபோதும்‌, 
நடக்கிறபோதும்‌, 
ஙடுத்துக்கொள்ளுகிறபோதும்‌, 
எழுத்திருக்கிறபோதும்‌ அவைகளைக்‌. 
குறித்துப்‌ பேசி, 


உபா 6:8. அவைகளை உண்‌: 
கையின்மேல்‌ அடையானமாகக்‌ 
கட்டிக்கொன்வாயாக; அவைகள்‌ உன்‌: 
கண்களுக்கு நடுவே ஞாபகக்குறியாய்‌ 
இருக்கக்கடவது. 


உபா 6:9. அவைகளை உன்‌ வீட்டு 
நிலைகளிலும்‌, உன்‌ வாசல்களிலும்‌. 
எழுதுவாயாக. 


உபா 6:10. உன்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
உனக்குக்‌ கொடுப்பேன்‌ என்று 
ஆபிரகாம்‌. ஈசாக்கு. யாக்கோபு 
என்பவர்கனாகிய உன்‌ பிதாக்களுக்கு, 
ஆணையிட்டுக்கொடுத்த. தேசத்தில்‌ 
உன்னைப்‌. 
பிரவேசிக்கப்பண்ணும்போதும்‌, ந 
கட்டாத வசதியான பெரிய 
பட்டணங்களையும்‌, 


உபா 61. தீ நிரப்பாத ௪கல்‌ நல்ல 
வஸ்துக்கனாலும்‌ நிரம்பிய 
வீடுகளையும்‌, தி வெட்டாமல்‌. 
வெட்டப்பட்டிருக்கிற துரவுகளையும்‌, நீ. 
நடாத  திராட்சத்தோட்டங்களையும்‌ 
ஒலிவத்தோப்புகளையும்‌, அவர்‌ 
உனக்குக்‌. கொடுப்பதினால்‌, நீ 
சாப்பிட்டுத்‌ திருப்தியாகும்போதும்‌, 


உபா 612. நீ அடிமைப்பட்டிருந்த 
வீடாகிய எகிப்துதேகத்திலிருந்து 
உன்னைப்‌ புறப்படப்பண்ணின 
கர்த்தரை மறவாதபடிக்கு 
எச்சரிக்கையாயிரு.. 


உபா 848. உன்‌ 
கர்த்தருக்குப்‌ பயந்து, 
ஆராதனை செய்து, 
நாமத்தைக்கொண்டே 
ஆணையிடுவாயாக. 


தேவனாகிய 
அவருக்கே 
அவருடைய 





உபாகமம்‌ - 
DEUTERONOMY - 


BALWETHER 
பிய 


உபா 844. உன்‌ தேவனாகிய 
கர்த்தகுடைய கோபம்‌ உன்மேல்‌: 
மூண்டு, உன்னைப்‌ பூமியில்‌ 
வைக்காமல்‌ அழித்தூப்போடாதபடிக்கு, 
உங்களைச்‌  ௬ற்றிலும்‌ இருக்கிற 
ஜனங்களின்‌ தேவர்கனாகிய அத்திய 
தேவர்களைப்‌ பின்பற்றாதிருப்பீர்கனாக. 


எரிச்சுலுன்ன தேவனாயிருக்கிறாரே. 


உபா 816. 
செய்ததுபோல, 
தேவனாகிய கர்த்தரைப்‌ 
பாராதிருப்பீர்கனாக. 

கர்த்தரை 


புத்திரர்‌ 
அவருடைய 
கீழ்ப்படியவேண்டும்‌. 
விசுவாசமில்லாமல்‌ தேவனைப்பிரியப்‌ 
படுத்துவது கூடாதகாரியம்‌. 
பலிசெலுத்துவதைவிட கீழ்ப்படிதலே உத்தமம்‌. 
இஸ்ரவேல்‌. புத்திரர்‌ எதை 
விசுவாசிக்கவேண்டும்‌ என்பதையும்‌, எதற்கு 
படியவேண்டும்‌ என்பதையும்‌ மோசே 

இங்கு தெளிவபடுத்துகிறார்‌. 
வேலே, கேள்‌: நம்முடைய 
கர்த்தர்‌ ஒருவரே கர்த்தர்‌" 


நீங்கள்‌ மாசாவிலே 
உங்கள்‌ 
பரிட்சை: 


இஸ்ரவேல்‌. 
விசுவாசிக்கவேண்டும்‌. 
கட்டளைகளுக்கு 


“இஸ்‌ 
தேவனாகிய 
(பா 634) 
நீ உன்‌ தேவனாகிய கர்த்தரிடத்தில்‌ 
உன்‌ முழு இருதயத்தோடும்‌, உன்‌ முழு 
ஆத்துமாவோடும்‌, உன்‌ முழுப்‌ பலத்தோடும்‌. 
அன்புகூருவாயாக” (உபா 6:5). 
இவ்விரண்டு. 
யூதருக்கு மிகவும்‌ 
வாக்கியங்களாகும்‌. யூதர்கள்‌ 
வசனங்களையும்‌ 
ஞாபகத்தில்‌  வைத்திருப்பார்கள்‌. 
வசனங்களை எழுதி ஞாபக்குறியாக 
அவர்கள்‌ தங்கள்‌ கைகளில்‌ கட்டிக்கொள்வது 
வழக்கம்‌. யூதர்களுடைய ரபீமார்களில்‌ 
சிஸ்‌ இந்த வசனங்களை எழுதி, 
தங்கள்‌ வஸ்திரத்தின்‌ தொங்களில்களில்‌ 
கட்டிக்கொள்வது வழக்கம்‌. 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பொதுவாக யூதர்கள்‌ ஒவ்வொருவரும்‌, 
இல்விரண்டு வசனங்களையும்‌, அன்றாடம்‌ 
இரண்டுதரமாவது சொல்லுவார்கள்‌. 
ஒவ்வொரு யூதரும்‌ இந்த வசனங்களை 
அனுதினமும்‌ இரண்டுமுறையாவது. 
சொல்லவேண்டுமென்று. யூதருடைய 
பாரம்பரிய பிரமாணம்‌ சொல்லுகிறது. 


இல்விரு வசனங்களையும்‌ சொல்லும்‌ 
யூதருடைய மனதிலே மிகுந்த 
சந்தோஷமுண்டாகும்‌. யூதர்கள்‌ 
ஒருவரையொருவர்‌ 
வாழ்த்திக்கொள்ளும்போதும்‌, இந்த 
வசனங்களை சொல்லுவது வழக்கம்‌. 

யூதர்கள்‌ ஒருவரையொருவர்‌ 
சந்திக்கும்போது, இஸ்ரவேலே கேள்‌, 
நம்முடைய தேவனாகிய கர்த்தர்‌ ஒருவரை 


சொல்லிக்கொள்வது வழக்கம்‌. 


அவர்கள்‌ கர்த்தரை 
விசுவாசிக்கவேண்டும்‌. கர்த்தரைப்பற்றி எதை 
விசுவாசிக்கவேண்டும்‌ என்று மோசே 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு போதிக்கிறார்‌. 
"இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தர்‌ ஒருவரே 
கர்த்தர்‌" என்னும்‌ சத்தியத்தை இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ விசுவாசிக்கவேண்டும்‌. 


நாம்‌ ஆராதிக்கிற தேவன்‌ “கர்த்தர்‌” 
என்பதை இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
அறிந்திருக்கவேண்டும்‌. அவர்‌ நித்தியமானவர்‌ 
என்பதையும்‌, பரிபூரணமானவர்‌ என்பதையும்‌, 
அவர்‌ என்றும்‌ இருந்தவர்‌, இருக்கிறவர்‌, 
இருக்கப்போகிறவர்‌ என்பதையும்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ விசுவாசிக்கவேண்டும்‌. 


இஸ்ரவேலின்‌ தேவனாகிய ௧ 
ஒருவர்‌ மாத்திரமே ஜீவனுள்ள தேவனாகவும்‌, 
மெய்யான  தேவனாகவும்‌ இருக்கிறார்‌ 

தேவன்‌. 


விக்கிரகாராதனைகளிலிருந்தும்‌ 
காத்துக்கொள்ளும்‌. 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


BALWETHER 
சபரிய 


என்பது 


இப்படிப்பட்ட 
செவிகொடுக்கிறவர்கள்‌, 
விக்கிரகாராதனையில்‌ விழுந்துவிடுவார்கள்‌. 
“நம்முடைய தேவனாகிய கர்த்தர்‌ ஒருவரே 
கர்த்தர்‌” என்னும்‌ அடிப்படை விசுவாசம்‌ 
நம்முடைய மனதிலே ஆழமாய்ப்‌. 
பதிந்திருக்கவேண்டும்‌. 

நம்முடைய கர்த்தருக்கு மாத்திரமே 
நாம்‌ ஊழியம்‌ செய்யவேண்டும்‌. நம்முடைய 
கர்த்தர்‌ ஒருவரே நாம்‌ கர்த்தருக்கு 
மாத்திரம்‌ பிரியமானவர்களாகவம்‌, 
பிரயோஜனமானவர்களாகவும்‌ இருந்தால்‌ 
போதுமானது... மற்ற தெய்வங்களை 
சேவிக்கவேண்டும்‌ என்னும்‌ அவசியம்‌ நமக்கு 


நிய 
ஈனிக்கலேண்டிய அவசியமில்லை. நமக்‌। 
டிய அ கு 


ஒரு நீரூற்று இருந்தால்‌ மாத்திரமே. 
போதுமானது. கர்த்தரே நம்முடைய நீரூற்று. 
ஜீவத்தண்ணீர்‌ 


ஆவிக்குரிய 
பு 


நாடிப்போகவேண்டிய 
அ நமக்கு. 
போதுமானவையெல்லாமே கர்த்தரிடத்தில்‌ 
உள்ளது. இஸ்ரவேலின்‌ தேவனாகிய 
கர்த்தர்‌ நமக்கு எக்காலத்திலும்‌ 
போதுமானவராயிருக்கிறார்‌. 

இஸ்ரவேலின்‌ தேவனாகிய 
ஒருவரே பலம்‌ எனது 


தது 


கர்த்தர்‌ 
தம்முடைய 
கர்த்தர்‌ 
போற்று கட்டளையை 
சொக்கிமிக்கிறார்‌ அந்தக்‌ கட்டளைக்கு 
நாம்‌ கீழ்ப்படிந்து, அதன்‌ பிரகாரம்‌: 
நடந்துகொள்ளவேண்டும்‌. நம்முடைய 
தேவனாகிய கர்த்தரிடத்தில்‌, 1 
முழுஇருதயத்தோடும்‌, 
முழுஆத்துமாவோடும்‌, நம்‌ முழுலத்தேடும்‌ 
அன்புகூரவேண்டும்‌ (உபா 63) 


விரிவுரை 
COMMENTARY 


ஏராளமான 
ராஜாக்களும்‌ 
அவர்கள்‌. தங்கள்‌ 
சட்டங்களையும்‌, 
கட்டளைகளையும்‌ இயற்றுகிறார்கள்‌. தங்கள்‌ 
தேசத்தின்‌ சட்டத்திற்கும்‌, குட்டளைக்கும்‌ 
ஜனங்கள்‌  கீழ்ப்படியவேண்டும்‌ என்று 
மாத்திரமே இந்த உலகத்திலுள்ள ராஜாக்கள்‌ 
எந்த ராஜாவும்‌, 
தன்‌ 
என்று 
தங்கள்‌ 
பூரணமாய்‌ 
அன்புகூரமாட்டார்கள்‌. 

கர்த்தரோ 
கிருபையினால்‌, 

கொடுக்கும்‌ 


தெய்வீக 
ஜனத்திற்கு 
கற்பனைகளில்‌, பிரதான 
தம்முடைய ஜனங்கள்‌, 
அன்புகூரவேண்டுமென்று 
நாம்‌ கர்த்தருடைய 
கட்டளைக்கு கீழ்ப்படியவேண்டும்‌. நாம்‌ 
அவரிடத்தில்‌ அன்புகூருவதினால்‌, 
அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிகிறோம்‌. 
அன்பே பிரதானம்‌. அன்பே நமக்கும்‌ 
கர்த்தருக்கும்‌ இடையே உள்ள ஐக்கியத்திற்கு 
ஆதாரமாயிருக்கிறது. 


இருதயத்தோடும்‌, 
ஆத்துமாவோடும்‌, 


தம்முடைய 
தம்முடைய 


மனதோ, 


முக்கியமாமிருக்கிறது. 
(மாற்‌ 12:33) 


நாம்‌ கர்த்தருடைய வார்த்தைக்கு 
செலிகொடுக்க வேண்டும்‌ என்று பரிசுத்த 
ல்‌ வசனங்களில்‌. 

அதன்‌ விவரம்‌ 


குறித்து 
கிற்கு என்ன என்று கேட்க 


வேண்டும்‌. (எண்‌ 9:8) 
கர்த்தருடைய வார்த்தைகளைக்‌ கேட்க 
வேண்டும்‌. (எண்‌ 12:6). 

லேவியின்‌ புத்திரரே கேளுங்கள்‌. 
(எண்‌ 16:8). 





கூறப்பட்டிருக்கும்‌ 


உபாகமம்‌ - விரிவுரை 
DEUTERONOMY - COMMENTARY 


கேளுங்கள்‌. 
(எண்‌ 20:10) 

இஸ்ரவேலரே, 
கட்டளைகளையும்‌, 
கேளுங்கள்‌. (உபா 51). 


கர்த்தருடைய 
நியாயங்களையும்‌ 


கர்த்தருடைய  கட்டளைகளுக்குச்‌ 
செவிகொடுத்து அவைகளின்படி செய்ய 
சாவதானமாயிரு. (உபா 6:3). 


நம்முடைய தேவனாகிய 
ஒருவரே கர்த்தர்‌. (உபா 6:4). 


கர்த்தர்‌ 


நீ இப்பொழுது யோர்தானைக்‌ கடப்பாய்‌. 
(உபா 9:1). 

கர்த்தருடைய எல்லா வார்த்தைகளையும்‌ 
நீ கவனித்துக்கேள்‌. (உபா 12:28) 


யுத்தஞ்செய்யப்‌ போகிறீர்கள்‌. உங்கள்‌ 
இருதயம்‌ துவளவேண்டாம்‌. 
(உபா 20:3). 


உபாகமம்‌ 


6ஆவது அதிகாரத்தில்‌: 


கட்டளைகளைப்பற்றிய 


செய்யச்‌ சாவதானமாயிரு (உபா 6:3). 


இஸ்ரவேலே, கேள்‌: நம்முடைய 
தேவனாகிய கர்த்தர்‌ ஒருவரே கர்த்தர்‌ 
(உபா 624) 

நீ உன்‌ தேவனாகிய கர்த்தரிடத்தில்‌ 
உன்‌ முழு இருதயத்தோடும்‌, உன்‌ முழு 
ஆத்துமாவோடும்‌, உன்‌ முழுப்‌ 


பலத்தோடும்‌ அன்புகூருவாயாக 
(வரோ 65) 


இன்று நான்‌ உனக்குக்‌ 
கட்பளையிடுகிற இந்த வார்த்தைகள்‌ 
உன்‌ இருதயத்தில்‌ இருக்கக்கடவது. 


(உபா 6:6). 


QOODNENS 
PUBLISHERS 


5. நீ அவைகளை உன்‌ பிள்ளைகளுக்குக்‌ 
கருத்தாய்ப்‌ போதித்து, நீ உன்‌ வீட்டில்‌ 
உட்கார்ந்திருக்கிறபோதும்‌, வழியில்‌ 
[ட போதும்‌, படுத்துக்கொள்ளும்‌ 

போதும்‌, எழுந்திருக்கிறபோதும்‌ 
அவைகளைக்‌ குறித்துப்‌ பேச வேண்டும்‌ 
(உபா 6.7). 


அவைகளை உன்‌ கையின்மேல்‌ 
அடையாளமாகக்‌ கட்டிக்கொள்வாயாக; 
அவைகள்‌ உன்‌ கண்களுக்கு நடுவே 
ஞாபகக்குறியாய்‌ இருக்கக்கடவது 
(உபா 6:8; யாத்‌ 1339). 


அவைகளை உன்‌ 
உன்‌ வாசல்களிலும்‌ 
(உபா 639), 


நிலைகளிலும்‌, 
எழுதுவாயாக 


அடிமைப்பட்டிருந்த வீடாகிய 
்துதோ்தலிக்த உன்னைப்‌ 
புறப்படப்பண்ணின கர்த்தரை மறவாத 
படிக்கு எச்சரிக்கையாமிரு (உபா 6:12) 


உன்‌ தேவனாகிய கர்த்தருக்குப்‌ பயந்து, 
அவருக்கே ராதனைசெய்து, 
அவருடைய நாமத்தைக்கொண்டே 
ஆணையிடுவாயாக (உபா 6:13) 


உங்களைச்‌ சுற்றிலும்‌ இருக்கிற 
ஜனங்களின்‌ தேவர்களாகிய அந்நிய 
தேவர்களைப்‌ பின்பற்றாதிருப்பீர்களாக 
(உபா 5114485) 


நீங்கள்‌ மாசாவிலே செய்ததுபோல, 
ள்‌ தேவனாகிய கர்த்தரைப்‌ 
பாராதிருப்பீர்களாக. 


கட்டளைகளையும்‌ கருத்தாய்க்‌ கைக்‌ 
கொள்வீர்களாக (உபா 617). 

பார்வைக்குச்‌. 
நன்மையுமாய்‌ 
செய்வாயாக 


நீ கர்த்தருடைய 
செம்மையும்‌ 
இருக்கிறதை 


(உபா 618), 





உபாகமம்‌ 


DEUTERONOMY 


நியாயங்களையும்‌ உன்‌ புத்திரனிடத்தில்‌ 
சொல்வாயாக (உபா 5:20-25). 
“நம்முடைய தேவனாகிய கர்த்தர்‌ 
ஒருவரே கர்த்தர்‌” என்னும்‌ 
சத்தியத்தின்‌ விளக்கம்‌ வருமாறு : 


“ஒருவரே” என்பதற்கான எபிரெய 
வார்த்தை "ஏகாத்‌' என்பதாகும்‌. இது 
“ஆகாத்‌” என்னும்‌ எபிரெய 
வார்த்தையிலிருந்து வந்திருக்கிறது. 


வார்த்தைகளைப்‌ பயன்படுத்துவார்கள்‌ 
54-5) இதை யூதருடைய விசுவாசப்‌ 
பிரமாணம்‌ எனவும்‌ அழைக்கலாம்‌. இந்த 
வாக்கியத்தில்‌ திரித்துவத்தைப்‌ பற்றியும்‌ 
மெய்யான ஆவிக்குரிய ஆராதனையைப்‌ 
பற்றியும்‌ கூறப்பட்டிருக்கிறது. கர்த்தர்‌ 
ஒருவராகவே இருக்கிறார்‌. யூதர்கள்‌ ஞாபகக்‌ 
காப்புநாடாக்களில்‌. 
1118-21; யாத்‌ 13:2-1011-16 
எழுதி 


அத்துடன்‌ உபா 


இந்த. த்க்‌ மூன்று அடிப்படை 
உபதேசங்கள்‌ வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. 
அவையாவன: 

1. தேவனுடைய ஒற்றுமை 

2. தேவனுடைய திரித்துவம்‌ 

3. மெய்யான ஆவிக்குரிய ஆராதனை 

(மத்‌ 22:36-40). 

கர்த்தரிடத்தில்‌ 
இருதயத்தோடும்‌, 
ஆத்துமாவோடும்‌, உன்‌ முழுப்‌ 
பலத்தோடும்‌. அன்புகூரவேண்டும்‌. 
கர்த்தரிடத்தில்‌ ஒருவர்‌ தம்மைப்‌ பூரணமாக 


உன்‌ 


ன்‌ முழு 
உன்‌ 


மம்‌ 


இ 
(முத்‌ 22:37) 


- விரிவுரை 
- COMMENTARY 


வ அவதி 
அறிந்திருந்தால்‌ 
அவரிடத்தில்‌ $ 
முழுஆத்துமாவோடும்‌, 
அன்புகூரமுடியும்‌. 
அன்புகூரும்போது. 
அன்புகூருவதற்கான 
கண்டுபிடிப்போம்‌. 


கர்த்தரை நாம்‌ 
மாத்திரமே, நம்மால்‌ 
முழுஇருதயத்தோடும்‌, 
முழுபலத்தோடும்‌. 
கர்த்தரிடத்தில்‌ 
அவரிடத்தில்‌ 


காரணங்களையும்‌ 


நாம்‌ 


கர்த்தர்‌ நமக்கு கட்டளையிடுகிற 


பதிந்திருக்கவேண்டும்‌. 
கற்பனைகளையும்‌, பிரமாணங்களையும்‌, 
நியமங்களையும்‌ நம்முடைய இருதயத்திலும்‌, 
நம்முடைய வீடுகளிலும்‌ ஞாபகமாய்‌ 
நினைவில்‌ வைத்திருப்பதற்கு ஒரு சில 
ஆலோசனைகள்‌ இந்த வனப்பகுதியில்‌: 
சொல்லப்பட்டிருக்கிறது. 
கர்த்தருடைய வார்த்தைகள்‌ நம்முடைய 
மனதை விட்டு நீங்கிப்போகாமல்‌, அவற்றை 
ம்‌ மனதிலே. பதிய 
அதற்காக இங்கு 
ஆலோசனைகள்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. அவையாவன 
1. கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிப்பது. 
2 கர்த்தருடைய வார்த்தைகளை 
நம்முடைய பிள்ளைகளுக்கு கருத்தாய்ப்‌ 
போதிப்பது. 
கர்த்தர்‌ நமக்கு குட்டளையிடுகிற 
வார்த்தைகளை தியானிக்கும்போது, அவை 
நம்முடைய இருதயத்திலிருக்கும்‌. “இன்று 
நான்‌ உனக்குக்‌ கட்டளையிடுகிற இந்த 
வார்த்தைகள்‌ உன்‌ இருதயத்தில்‌ 
இருக்கக்கடவது' (உபா 6:6) என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 
மெய்யான. அன்பு, ஆராதனை, 
பரிசுத்தமான எண்ணங்கள்‌ ஆகியவை 
மனுஷருடைய பு) வருகிறது. 


தங்கியிருக்க வேண்டும்‌. (மாற்கு 7119-21) 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


BALWETHER 
பிய 


நம்முடைய பிள்ளைகளுக்கு 
ஆலிக்குரிய சத்தியங்களை கருத்தாய்ப்‌ 
போதிக்கவேண்டும்‌. 'நான்‌ உனக்கு 
கட்டளையிடுகிற ந்த வார்த்தைகளை, 
உன்‌ பிள்ளைகளுக்குக்‌ கருத்தாய்ப்‌ போதித்து, 
நீ உன்‌ வீட்டில்‌ உட்கார்ந்திருக்கிறபோதும்‌, 
வழியில்‌ நடக்கிறபோதும்‌, 
படுத்துக்கொள்ளுகிறபோதும்‌, 
எழுந்திருக்கிறபோதும்‌ அவைகளைக்‌ குறித்தப்‌ 
பேசு! (உபா 637). என்றும்‌ கர்த்தர்‌ 


சொல்லுகிறார்‌. 


பெற்றோரின்‌ கடமைகளைப்பற்றி இந்த 
வசனப்பகுறிமில்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
அதன்‌ விவரம்‌ வருமாறு : 


கர்த்தரிடத்தில்‌ முழு இருதயத்தோடு 
அன்புகூரவேண்டும்‌. (உபா 6:5) 


வார்த்தைகள்‌ 


கர்த்தருடைய 
வேண்டும்‌. 


இருதயத்தில்‌ இருக்க 


(உபா 6:6) 
கர்த்தருடைய வார்த்தைகளைப்‌ 


பிள்ளைகளுக்குக்‌ கருத்தாய்‌ போதிக்க 
வேண்டும்‌. (உபா 6:7,20-25) 


கர்த்தருடைய வார்த்தைகளை வீட்டில்‌ 
உட்கார்ந்திருக்கிறபோதும்‌, மில்‌ 
நடக்கிறயோதும்‌. படுத்தக்‌ கொள்ளும்‌ 


போதும்‌, எழுந்திருக்கிறபோதும்‌. 
அவைகளைக்‌ குறித்துப்‌ பேசவேண்டும்‌. 
(உபா 6:7) 


கர்த்தருடைய வார்த்தைகளை உன்‌ 
கையின்மேல்‌ அடையாளமாகக்‌ கட்டிக்‌ 
கொள்ள வேண்டும்‌. (உபா 63: 
யாத்‌ 139) 


அவைகள்‌ உன்‌ கண்களுக்கு நடுவே 
கடலக. இக்க்க “பண்டம்‌ 
(உபா 6:9) 


கர்த்தருடைய வார்த்தைகளை உன்‌ 
வீட்டு நிலைகளிலும்‌, 
வாசல்களிலும்‌ 

(உபா 6102) 


தேவனாகிய கர்த்தருக்குப்‌ பயந்து, 
அவருக்கே. ஆராதனைசெய்து. 
அவருடைய நாமத்தைக்கொண்டே 
ஆணையிடவேண்டும்‌. (உபா 643) 


விரிவுரை 
COMMENTARY 


9. அந்நிய 
பின்பற்றக்கூடாது. 


தேவர்களைப்‌ 
(உபா 614-15) 


10. கர்த்தரைப்‌ பரிட்சை பார்க்கக்கூடாது. 
(உபா 616) 


தேவனாகிய கர்த்தர்‌ உங்களுக்குக்‌ 
கற்பித்த அவருடைய கற்பனைகளையும்‌ 
அவருடைய சாட்சிகளையும்‌ அவருடைய 
கட்டளைகளையும்‌ கருத்தாய்க்‌ 
கைக்கொள்ள வேண்டும்‌. (உபா 617) 


கர்த்தருடைய பார்வைக்குச்‌ செம்மையும்‌ 
நன்மையுமாய்‌ இருக்கிறதைச்‌ செய்ய 
வேண்டும்‌. (உபா 69) 


அறிந்திருக்கிற 
மற்றவர்களுக்கு 
சத்தியத்தைப்பற்றிய 
அறிவு விருத்தியடையும்‌ 
பிள்ளைகளோடு 
லும்‌ நாம்‌ 
காரியங்களைப்பற்றி பேசவேண்டும்‌. 
நமக்கு தெளிவுடடுத்தியிருக்கிற 
சத்தியங்களை அவர்களுக்கு போதித்தால்‌ 


கொடுக்கும்‌ காரியங்களையோ நம்முடைய 
பிள்ளைகளுக்கு போதிக்கக்கூடாது. நாம்‌ 
தெளிவான சத்தியங்களையும்‌, கர்த்தருடைய 
கட்டளைகளையும்‌, நம்முடைய 
சமாதானத்திற்கு துணையாகமிருக்கும்‌. 
காரியங்களையும்‌ நம்முடைய பிள்ளைகளுக்கு 
போதிக்கவேண்டும்‌. 


கர்த்தருடைய கட்டளைகளையும்‌, 
வ ரபக ப தனைய ளைப்‌ நம்முடைய 
பிள்ளைகளுக்கு அதிகமாய்ப்‌ 
போதிக்கும்போது. கர்த்தருடைய 
வார்த்தைகளைப்பற்றிய அறிவு நமக்குள்ளே 
விருத்தியடையும்‌. நம்முடைய ஜீவியத்தில்‌ 
நாம்‌ கர்த்தரை மகிமைப்படுத்துவோம்‌. 
கர்த்தருடைய வார்த்தைகள்‌ 
நமக்குள்ளே கிரியை செய்யும்‌. நம்முடைய 
ஜீவியத்திலும்‌, நம்முடைய 
வார்த்தையிலும்‌ தெய்வீக வெளிச்சம்‌ 
பிரதிபலிக்கும்‌. 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


BALWETHER 
பிய 


| இஸ்ரவேல்‌ புத்திரர்‌, தம்முடைய 
வார்த்தைகளில்‌ ஒரு பகுதியை அல்லது 
கர்த்தருடைய கட்டளைகளில்‌ ஒரு 
சில கட்டளைகளை அடையாளமாக 
எழுதுவதற்கு கர்த்தர்‌ அனுமதி கொடுக்கிறார்‌. 
அவற்றை நினைவில்‌ வைத்திருக்கும்படியாக 
சுருக்கமாய்‌ எழுதவேண்டும்‌. 


"நான்‌ உனக்கு கட்டளையிடுகிற இந்த 
வார்த்தைகளை, உன்‌  கையின்மேல்‌ 
அடையாளமாகக்‌, கட்டிக்கொள்வாயாக; 
அவைகள்‌ உன்‌ கண்களுக்கு நடுவே 
ஞாபகக்குறியாய்‌. இருக்கக்கடவது. 
அவைகளை உன்‌ வீட்டு நிலைகளிலும்‌, உன்‌ 
வாசல்களிலும்‌ எழுதுவாயாக" (உபா 6:9) 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 

பழைய ஏற்பாட்டுக்காலத்தில்‌, 
கர்த்தருடைய நியாயப்பிரமாணம்‌ எழுதப்பட்ட 
தோல்கருள்களை இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
தங்களுடைய கைகளில்‌ அடையாளமாக 
கட்டிக்கொண்டார்கள்‌. அவை 
புத்திரருக்கு ஞாபககுறியாக 
யூதமார்க்கத்து ரபீமார்கள்‌, 
வார்த்தையில்‌ 
நாடாக்களில்‌ எழுதி, 
வஸ்திரங்களின்‌ ஒரத்தில்‌ 
வழக்கம்‌. 

பரிசேயர்கள்‌ இதுபோன்ற நாடாக்களை 
தங்கள்‌ வஸ்திரத்திலே தொங்கவிட்டார்கள்‌. 


அதை நங்கள்‌ 
தொங்கலிடுவது, 


வண்ணமாக, பரிசேயர்கள்‌ 
நாடாக்களின்‌ 
அதிகமாக்கினார்கள்‌. 
கிறிஸ்துவானவர்‌ 
கடிந்துகொண்டார்‌. 

“பரிசேயர்‌ 
கிரியைகளையெல்லாம்‌ 
காணவேண்டுமென்று 
தங்கள்‌ காப்புநாடாக்களை , 
தங்கள்‌ வஸ்திரங்களின்‌ தொங்கல்களைப்‌ 


பெரிதாக்கி, ப அதுகள்‌ முத்‌ 


அழைக்கப்படுவதையும்‌ விரும்புகிறார்கள்‌" 
(மத்‌ 23:5-7). 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சபையின்‌ சரித்திரத்திலே, கிறிஸ்தவ 
மார்க்கம்‌. மறுமலர்ச்சியடைந்தபோது, 
அச்சடிக்கப்பட்ட பரிசுத்த வேதாகமம்‌ 
போதுமான அளவு கிடைக்கவில்லை. 
அக்காலத்தில்‌ விசுவாசிகள்‌ 
வேதாகமத்திலுள்ள ஒரு சில வசனங்களை 
தங்கள்‌ வீட்டு சுவர்களிலும்‌, ஆலயத்தின்‌ 
தூண்களிலும்‌ எழுதி வைத்து படித்தார்கள்‌. 
ஜனங்கள்‌ இந்த வசனங்களை அடிக்கடி 
பார்த்து மனப்பாடம்‌ செய்துகொண்டார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ 
காலங்களிலும்‌ 
தங்களுடைய 


ஜனத்தார்‌ எல்லா 
கர்த்தரை தேடவேண்டும்‌. 
வாழ்க்கையில்‌ செழிம்பும்‌, 
திரட்சியும்‌, தாராளமும்‌ ஏற்படும்போது, 
தங்களை ஆசீர்வதித்த கர்த்தரை 
மறந்துவிடக்கூடாது. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
பாலும்‌ தேனும்‌ ஓடுகிற கானான்‌ 
தேசத்திற்கு போகுப்போகிறார்கள்‌. அந்த 
தேசத்திலே அவர்கள்‌ செழித்திருப்பார்கள்‌. 
அந்த சூழ்நிலைகளில்‌ அவர்கள்‌ கர்த்தரை 
மறந்துவிடக்கூடாது என்று மோசே 
எச்சரிக்கிறார்‌. 


மோசே இஸ்ரவேல்‌ புத்திரரை நோக்கி, 
“உன்‌ தேவனாகிய கர்த்தர்‌ உனக்குக்‌ 
கொடுப்பேன்‌ என்று ஆபிரகாம்‌ ஈசாக்கு 
யாக்கோபு என்பவர்களாகிய உன்‌ 
பிதாக்களுக்‌ ணையிட்டுக்கொடுத்‌ 
தரத்தின்‌ ல்‌ உள்ளம்‌ 
பிரவேசிக்கப்பண்ணும்போதும்‌, நீ கட்டாத 
வசதியான பெரிய பட்டணங்களையும்‌, நீ 
நிரப்பாத சகல நல்ல வஸ்துக்களாலும்‌. 
நிரம்பிய வீடுகளையும்‌, நீ வெட்டாமல்‌ 
வெட்டப்பட்டிருக்கிற தரவுகளையும்‌, நீ நடாத 
திராட்சத்தோட்டங்களையும்‌ 
ஒலிவத்தோப்புகளையும்‌, உனக்குக்‌ 
கொடுப்பதனால்‌, நீ சாப்பிட்டுத்‌ 
திருப்தியாகும்போதும்‌, நீ அடிமைப்பட்டிருந்த 
வீடாகிய எகிப்துதேசத்திலிருந்து உன்னைப்‌ 
புறப்படப்பண்ணின கர்த்தரை மறவாதபடிக்கு 
எச்சரிக்கையாமிரு" (உபா 610-12) என்று 
சொல்லுகிறார்‌. 


மோசே இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு இந்த 

வார்த்தைகளை சொல்லும்போது, கர்த்தர்‌ 

நன்மையினால்‌ 

என்பதையும்‌ 

கர்த்தர்‌ அவர்களுக்கு 
தேசம்‌ 

அது செ! 


அவர்‌ 


அவர்களை 
ஆசீர்வதிக்கப்போகிறார்‌ 
வாக்குப்பண்ணுகிறார்‌. 
வாக்குப்பண்ணியிருக்கிற. 
தேசமாயிருக்கிறது. 
தேசமாயிருக்கிறது. 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


BALWETHER 
சபரிய 


இப்போது 

கூடாரங்களில்‌ 

அவர்கள்‌ 

வனாந்தரத்திலே. 

சஞ்சரித்துக்கொண்டிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 

கானான்‌ தேசத்திலே பிரவேசிக்கும்போது. 

தாங்கள்‌ கட்டாத வசதியான பெரிய 

பட்டணங்களில்‌ தங்கியிருப்பார்கள்‌. தாங்கள்‌ 

நிரப்பாத சகல வஸ்துக்களாலும்‌ நிரம்பிய 
வீடுகளிலே வாசம்பண்ணுவார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ வனாந்தரத்திலே 
பிரயாணம்பண்ணும்போது அவர்களுக்கு 
தண்ணீர்‌ தூவுகளும்‌ ல்லை. 
திராட்சத்தோட்டங்களும்‌ இல்லை. 
ஒலிவத்தோப்புகளும்‌ இல்லை. அவர்கள்‌ 
கானான்‌ தேசத்தில்‌ பிரவேசிக்கும்போதோ, 
கர்த்தருடைய கிருபையினால்‌ 
இவைகளெல்லாம்‌ அவர்களுக்கு 
கொடுக்கப்படும்‌. தங்களுக்கு வசதிகளும்‌, 
செழிப்பும்‌ வரும்போது. இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌. 
தங்கள்‌ தேனா, கர்த்தரை 
மறந்துவிடக்கூடாது. 


புத்திரர்‌ கானான்‌ 

ன்‌ யால்‌ 

காலத்தில்‌ எகிப்து, 

த்தில்‌. அடிமைப்பட்டிருந்ததையும்‌ 

நினைவுகூரவேண்டும்‌. கர்த்தரே தம்முடைய 

கிருபையினாலும்‌... ஒங்கிய புயத்தினாலும்‌, 
பலத்த கையினாலும்‌ தங்களை 


பனம்‌ திக்‌ கடும்‌ 
த்திரமே 


கனம்பண்ணவேண்டும்‌. 


உன்‌ தேவனாகிய கர்த்தருக்குப்‌ பயந்து. 
அவருக்கே ஆராதனைசெய்து. அவருடைய 
நாமத்தைக்கொண்டே  ஆணையிடுவாயாக” 
(உபா 643) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இஸ்ரவேல்‌. புத்திரர்‌ 
புறஜாதியாரோடும்‌, அண்டை தேசத்தாரோடும்‌. 
ஆணையிடும்போது, தங்கள்‌ தேவனாகிய 
கர்த்தருடைய நாமத்தைக்கொண்டே 
ஆணையிடவேண்டும்‌. அவர்கள்‌ ஒருபோதும்‌ 
புறஜாதியாருடைய அந்நிய தேவர்களின்‌. 
நாமத்தைக்‌ கொண்டு ஆணையிடக்கூடாது. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ நடுவிலிருக்கிற 
அவர்கள்‌ தேவனாகிய கர்த்தர்‌ எரிச்சலுள்ள 
தேவனாயிருக்கிறார்‌ (உபா 645), இஸ்ரவேல்‌ 
ஜனத்தார்‌. எந்தக்‌ காரணத்தைக்‌ 
கொண்டும்‌, புறஜாதியாருடைய அந்நிய 
தெய்வங்களை கனம்பண்ணவேண்டுமென்று, 
நினைக்கக்கூடாது. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கானான்‌ தேசத்தில்‌ 
குடியேறும்போது, அவர்களைச்‌ சுற்றிலும்‌ 
அந்நிய ஜனங்கள்‌ குடியிருப்பார்கள்‌. 
அவர்கள்‌ அந்‌ தேவர்களை 
ஆராதிக்கிறவர்கள்‌. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
புறஜாதி ஜனங்களுடைய அந்நிய தேவர்களை 
பின்பற்றக்கூடாது. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
கர்த்தருடைய கட்டளையை மீறி, அந்நிய 
தேவர்களைப்‌ பின்பற்றினால்‌, கர்த்தருடைய 
கோபம்‌ இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ மேல்‌ மூளும்‌. 
அவர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரை பூமியின்மேல்‌: 
வைக்காமல்‌ அழித்துப்போடுவார்‌ (உபா 614), 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
பரீட்சை பார்த்து 
கனவீனம்பண்ணக்கூடாது. 
கர்த்தருடைய வல்லமையையும்‌, 
பிரசன்னத்தையும்‌, 
பராமரிப்பையும்‌. 
அவிசுவாசமாமிருக்கக்கூடாது. அவர்கள்‌ 
எல்லா வேளையிலும்‌: கர்த்தரையும்‌, 
அவருடைய கிருபைகளையும்‌ நம்பவேண்டும்‌. 


"நீங்கள்‌ மாசாவிலே செய்ததுபோல, 
உங்கள்‌ தேவனாகிய கர்த்தரைப்‌ பரிட்சை 
பாராதிருப்பீர்களாக” (உபா 6:6) என்று 
கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ [த்திரருக்கு 
சொல்லுகிறார்‌. 


தேவன்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்குக்‌ 
கொடுத்திருக்கும்‌ காரியங்களாவன : 


கர்த்தரை 
அள்‌ 
அவர்கள்‌ 
அவருடைய 
அவருடைய தெய்வீக 
நம்பாமல்‌ 


1. வாக்குத்தத்த தேசம்‌ 


2. ஏற்கெனவே கட்டப்பட்டிருக்கும்‌ 
வசதியான பெரிய பட்டணங்கள்‌. 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


3, நல்ல வஸ்துக்களால்‌ நிரம்பிய வீடுகள்‌. 
(உபா 621) 


ஏற்கெனவே 
வுகள்‌. 


ட்‌ ஏற்கெனவே 
திராட்சைத்‌ 
ஒலிவத்தோப்புகளும்‌ 


வெட்டப்பட்டிருக்கிற 


நட்டப்பட்டிருக்கும்‌ 

தோட்டங்களும்‌, 
நாம்‌ எச்சரிக்கையாயிருக்க வேண்டிய 
காரியங்களாவன 


1, கர்த்தருடைய தூதருக்குக்‌ கீழ்ப்படிய 
வேண்டும்‌. (யாத்‌ 23:21) 


2 பின்மாறிப்போய்விடக்கூடாது. 
(உபா 6112) 


3. தேவனை மறக்கக்கூடாது. (உபா 841) 


4. பொல்லாத சிந்தனைகள்‌ வரக்கூடாது. 


5 கர்த்தருடைய வார்த்தையை 
மீறக்கூடாது. (நியா 12:413) 


குருந்தாய்‌ செய்ய வேண்டிய 


காரியங்களாவன : 


1. கர்த்தருடைய வார்த்தைக்குச்‌ செவி 
கொடுக்க வேண்டும்‌. (உபா 28; 


யாத்‌ 15:26; எரே 17:24; சக 65). 


ஏற்கெனவே அனுபவித்த காரியங்களை 
ஆத்துமாக்களில்‌ ஞாபகமாக: 
வைத்திருக்க வேண்டும்‌. (உபா 4:9). 

டய 


குர்த்தருவை வார்த்தையைப்‌ 
பிள்ளைகளுக்குப்‌ போதிக்க வேண்டும்‌. 
(உபா 67) 


கர்த்தருடைய கற்பனைகளைக்‌ 
கைக்கொள்ள வேண்டும்‌. (உபா 637. 


கர்த்தருடைய கற்பனைகளுக்குச்‌ 
செவிகொடுக்க வேண்டும்‌. (உபா 1113) 


எல்லாக்‌. கற்பனைகளையும்‌ 
கைக்கொள்ள வேண்டும்‌. (உபா 11:22) 


விரிவுரை 
COMMENTARY 


சத்தியத்தை விசாரிக்க வேண்டும்‌. 


(உபா 13:14; உபா 17:4). 


சரியான போதனையைக்‌ கடைபிடிக்க 
வேண்டும்‌. (உபா 24:8). 


கர்த்தருடைய கட்டளைகள்‌. 
உபா 6117-25 


6:07. உங்கள்‌ தேவனாகிய 
உங்களுக்குக்‌ கற்பித்த 
கற்பனைகளையும்‌. 
சாட்சிகளையும்‌. 
கட்டளைகளையும்‌ 


கருத்தாய்க்‌ கைக்கொள்வீர்களாக. 


உபா 6:18. தீ நன்றாயிருக்கிறதற்கும்‌, 
கர்த்தர்‌ உன்‌ பிதாக்களுக்கு 
ஆணையிட்டுக்கொடுத்த நல்ல்‌ 
தேசத்தில்‌ தீ பிரவேசித்து, அதைச்‌. 
சுதத்தரிப்பதற்கும்‌, 


உபா 6:19. கர்த்தர்‌ தாம்‌ சொன்னபடி, 
உன்‌ ககன பக்‌ உன்‌ 
முகத்தி, முன்பாகத்‌ 
கரந்தைத்‌, நீ கர்த்தருடைய 
பார்வைக்குக்‌. செம்மையும்‌ 
நன்மையுமாய்‌ இருக்கிறதைச்‌. 
செய்வாயாக. 


உபா 6:20. நாளைக்கு உன்‌ புத்திரன்‌: 
நம்முடைய தேவனாகிய கர்த்தர்‌ 
உங்களுக்குக்‌ கட்டளையிட்ட இந்த 
சாட்சிகளும்‌ 

நியாயங்களும்‌ 

உன்னிடத்தில்‌ கேட்டால்‌; 


உபா 6:21. நீ உன்‌ புத்திரனை நோக்கி: 
நாங்கள்‌ எகிப்திலே பார்வோனுக்கு 
அடிமைகளாயிருந்தோம்‌ கர்த்தர்‌ 
பலத்த கையினாலே எங்களை எகிப்தில்‌ 
குத்து புறப்படப்பண்ணினார்‌. 


உபா 6:22. கர்த்தர்‌ எங்கள்‌ கண்களுக்கு. 
முன்பாக, எகிப்தின்மேலும்‌ 
பார்வோன்‌ மேலும்‌ அவன்‌ குடும்பம்‌ 
அனைத்தின்‌ மேலும்‌ கொடிதான 
பெரிய அடையாளங்களையும்‌ 
அற்புதங்களையும்‌ வினங்கப்பண்ணி, 





உபாகமம்‌ - 
DEUTERONOMY - 


BALWETHER 
பிய 


உபா 6:28. தாம்‌ நம்முடைய 
பிதாக்களுக்கு "ஆணையிட்டுக்‌ கொடுத்த 
தேசத்துக்கு எங்களை 
அழைத்துக்கொண்டுபோய்‌, 

நமக்குக்‌ கொடுக்கும்படி எங்களை 
அவ்விடத்திலிருந்து 
புறப்படப்பண்ணினார்‌. 

உபா 624. 

இருக்கிறதுபோல, 

உயிரோடே காப்பதற்கும்‌, 
நன்றாயிருக்கிறதற்கும்‌, 

தேவனாகிய 

இந்த 

கட்டனைகவின்படியேயும்‌ செய்யக்‌ 
கர்த்தர்‌ நமக்குக்‌ கட்டனையிட்டார்‌. 


உபா 6:25. நம்முடைய தேவனாகிய 
கர்த்தர்‌ நமக்குக்‌ கட்டனையிட்டபடியே 
நாம்‌ அவர்‌ சமுகத்தில்‌ இந்த 
எல்லாக்‌. கட்டளைகளின்‌. படியும்‌ 
செய்யச்‌. காவதானமாயிருந்தால்‌, 
நமக்கு நீதியாயிருக்கும்‌ என்று 
சொல்வாயாக. 
மோசே இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு. 
தன்னுடைய போதகத்தை தொடர்ந்து 
சொல்லுகிறார்‌. அவர்கள்‌ கர்த்தருடைய 
வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, அவருடைய 
கட்டளைகளை கைக்கொள்‌ எவேண்டும்‌. 
இதுவே மோசேயின்‌ பிரதான போதகம்‌. 


மோசே இஸ்ரவேல்‌ பத்திரை நோக்கி 
“உங்கள்‌ தேவனாகி, கர்த்தர்‌ 
உங்களுக்குக்‌ கற்பித்த அவருடைய 
கற்பனைகளையும்‌ அவருடைய சாட்சிகளையும்‌ 
அவருடைய கட்டளைகளையும்‌ 
கருத்தாய்க்‌ கைக்கொள்வீர்களாக" 
(உபா 647) என்றும்‌, 


“நீ நன்றாமிருக்கிறதற்கும்‌, கர்த்தர்‌ 
உன்‌ பிதாக்களுக்கு ஆணையிட்டுக்கொடுத்த 
நல்ல நேசத்தில்‌ நீ பிரவேசித்து. 
அதைச்‌ சுதந்தரிப்பதற்கும்‌, கர்த்தர்‌ தாம்‌ 
சொன்னபடி, உன்‌ சத்துருக்களையெல்லாம்‌. 
முகத்திற்கு முன்பாகத்‌. 
கர்த்தருடைய 


என்றும்‌ போதிக்கிறார்‌. 


விரிவுரை 
COMMENTARY 


ப இஸ்ரவேல்‌ 
கட்டளைகளையும்‌ 
நியாயங்களையும்‌ 
பிள்ளைகளுக்கு போதிக்கவேண்டும்‌. 
பிள்ளைகள்‌ சிறுவயதிலிருக்கும்போதே, 
அவர்களுக்கு கர்த்தரைப்பற்றிய சத்தியத்தை, 
அவருடைய கட்டளைகளைப்பற்றிய 
விளக்கத்தையும்‌ கற்றுக்கொடுக்கவேண்டும்‌. 
அப்போதுதான்‌ சிறுபிள்ளைகள்‌ மார்க்க 
காரியங்களில்‌ தெளிந்த புத்தியோடு. 
கலந்துகொள்வார்கள்‌. பிள்ளைகள்‌ வளர்ந்து 
பெரியவர்களாகும்போதும்‌, கர்த்தரையும்‌, 
அவருடைய கட்டளைகளையும்‌ விட்டு 
பிரியாமலிருப்பார்கள்‌. அவர்கள்‌ பிற்காலத்தில்‌ 
பிள்ளைகளுக்கும்‌, 
சாட்சிகளையும்‌, அவருடைய 
ம்‌ அவருடைய 
நியாயங்களையும்‌ போதிப்பார்கள்‌ 
சிறுபிள்ளைகள்‌ 
பெற்றோரிடத்தில்‌ 


புத்திரர்‌, கர்த்தருடைய 
சாட்சிகளையும்‌, 


தங்களுடைய 


தங்கள்‌ 
அதிகமாய்க்‌ கேள்வி 
கேட்பார்கள்‌. அவர்கள்‌ கேட்கும்‌ 
கேள்விகளையும்‌. அந்தக்‌ கேள்விகளுக்கு 
அவர்களுடைய பெற்றோர்‌ சொல்லவேண்டிய 
பதில்களையும்‌ மோசே இந்த 
வசனப்பகுதியில்‌ சொல்லுகிறார்‌. 


மோசே இஸ்ரவேல்‌ புத்திரரை நோக்கி, 
“நாளைக்கு உன்‌ புத்திரன்‌: நம்முடைய 
தேவனாகிய கர்த்தர்‌ உங்களுக்குக்‌ 
கட்டளையிட்ட இந்த சாட்சிகளும்‌. 
கட்டளைகளும்‌ நியாயங்களும்‌ என்ன என்று 
உன்னிடத்தில்‌ கேட்டால்‌" (உபா 6:20) என்று 
சொல்லி, பிள்ளைகள்‌ கேட்கக்கூடிய 
கேள்விகளைப்பற்றிச்‌ சொல்லுகிறார்‌. 
இஸ்ரவேல்‌ 


ஜனத்தார்‌ கர்த்தருக்கு 


அர்த்தங்களையும்‌, 
தாற்பரியங்களையும்‌ 


பிள்ளைகள்‌ கேள்விகள்‌ 
பெற்றோர்‌ அவர்களுக்கு 
சரியான விளக்கம்‌ சொல்லவேண்டும்‌. 


இஸ்ரவேல்‌. புத்திரர்‌ 
தேவனாகிய கர்த்தருக்கு பலவிதமான 
பலிகளை செலுத்துகிறார்கள்‌. பிள்ளைகள்‌ 
அந்தப்‌ பலிகளைப்பற்றிய விவரங்களையும்‌, 
அந்தப்‌ பலிகள்‌ செலுத்தப்படுவதற்கான 
காரணங்களையும்‌ பற்றியும்‌ கேள்விகளைக்‌ 
கேட்கும்போது, பெற்றோர்‌ அவர்களுக்கு 
சரியான விளக்கம்‌ சொல்லவேண்டும்‌. 


தங்கள்‌ 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


BALWETHER 
பிய 


பிள்ளைகள்‌ 
பலிகளைப்பற்றியும்‌ 
கேட்பதுபோல, யூதருடைய பாரம்பரிய பழக்க 


பண்டிகைகளைப்பற்றியும்‌, 
கேள்விகளை 


பதில்‌ சொல்லவேண்டுமென்றால்‌, 
பெற்றோரிடத்தில்‌ அதுபற்றிய தெளிவான 
ஞானம்‌ இருக்கவேண்டும்‌. கர்த்தருடைய 
கட்டளைகளைப்பற்றியும்‌, 
சாட்சிகளைப்பற்றியும்‌, நியாயங்களைப்பற்றியும்‌ 
பெற்றோர்‌ தங்கள்‌ பிள்ளைகளுக்கு 
கற்றுக்கொடுக்கவேண்டுமென்றால்‌, 
முதலாவதாக பெற்றோர்‌ 
தெளிவாக கற்றுக்கொள்ளவேண்டும்‌. 
தேவனுடைய தெய்வீக 
எல்லாவற்றிற்குமே 
அர்த்தமுள்ளது. தேவன்‌ 
தெய்விக சித்தத்தின்‌ 
ன்‌ நோக்கத்தின்‌ 


சற்டடுத்திர்கறார்‌ 
அர்த்தங்களையும்‌, 
அறிந்து 


அவற்றை 


நியமங்கள்‌ 
ஆவிக்குரிய 
தம்முடைய 
பிரகாரமாகவம்‌, 
பிரகாரமாகவும்‌ 


புத்தியுள்ள ஆராதனையாயிருக்கும்‌. நமக்கு 
த்‌ தாற்பரியமும்‌, 

லுத்துவதன்‌ தாற்பரியமும்‌ 
தெரியவில்லையென்றால்‌, குருடும்‌, நசலும்‌, 
ஊனமுமானதை கர்த்தருடைய பலிபீடத்திலே 
பலியாக செலுத்துவோம்‌. 


பிள்ளைகள்‌ தங்களிடத்தில்‌ கேட்கும்‌ 
கேள்விகளுக்கு பெற்றோர்‌ 

பதிலை சொல்லவேண்டும்‌. 
கட்டளைகளின்‌ ர்‌ 
விளக்கத்தையும்‌ பிள்ளைகள்‌ கேள்வியாய்க்‌ 
கேட்கும்போது, பெற்றோருக்கு அதுபற்றி 
விளக்கமாக ல்‌ சொல்ல 
தெரிந்திருக்கவேண்டும்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
ஜனத்திற்கு பூர்வகாலம்‌ முதலே நன்மை 
செய்திருக்கிறார்‌. பிள்ளைகளின்‌ 
கேள்விகளுக்கு ஞானமுள்ள பதிலை. 
சொல்லவேண்டுமென்றால்‌, பெற்றோருக்கு 
தங்கள்‌ பூர்வீகத்தின்‌ சரித்திரம்‌ 
தெரிந்திருக்கவேண்டும்‌. கர்த்தர்‌ 
தங்களுக்கும்‌, தங்கள்‌ முற்பிதாக்களுக்கும்‌. 
செய்த நன்மைகளையெல்லாம்‌ பெற்றோர்‌. 
அறிந்திருக்கவேண்டும்‌. அப்போதுதான்‌ 
அவர்களால்‌, தங்கள்‌ பிள்ளைகள்‌ கேட்கும்‌ 
கேள்விகளுக்கு ஞானமுள்ள பதிலை. 
சொல்ல முடியும்‌. 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பிள்ளைகள்‌ கேட்கக்கூடிய 
கேள்விகளை மோசே முதலாவதாக 
சொல்லுகிறார்‌. அதன்‌ பின்பு பெற்றோர்‌. 
தங்கள்‌ பிள்ளைகளுக்கு சொல்லவேண்டிய 
பதிலையும்‌ மோசே இங்கு சொல்லுகிறார்‌. 


மோசே இஸ்ரவேல்‌ புத்திரரை நோக்கி, 
நீ உன்‌ புத்திரனை நோக்கி: நாங்கள்‌ 
பார்வோனுக்கு 
கர்த்தர்‌ பலத்த 
எகிப்திலிருந்து 


கர்த்தர்‌ எங்கள்‌ 


எகிப்திலே 
அடிமைகளாயிருந்தோம்‌; 
கையினாலே எங்களை 
புறப்படப்பண்ணினார்‌. 

கண்களுக்கு முன்பாக, எகிப்தின்மேலும்‌. 
பார்வோன்‌ மேலும்‌ அவன்‌ குடும்பம்‌ 
அனைத்தின்‌ மேலும்‌ கொடிதான பெரிய 
அடையாளங்களையும்‌ அற்புதங்களையும்‌ 


அழைத்துக்கொண்டுபோய்‌, 

கொடுக்கும்படி எங்களை அல்விடத்திலிருந்து 

புறப்படப்பண்ணினார்‌" (உபா 6:21-23) 

என்று சொல்லுகிறார்‌. 

நன்மைகள்‌ உண்டாகவே, 
தங்கள்‌ தேவனாகிய 

பயந்து. அவருடைய 


இஸ்ரவேல்‌ புத்‌ 
கர்த்தருக்கு 
கட்டளைகளுக்கு கீழ்ப்படியவேண்டும்‌ என்று 
மோசே சொல்லுகிறார்‌. 


இஸ்ரவேல்‌ புத்தர்‌. 
கேள்விகளை 
பிள்ளைகளை து 
இருக்கிறதுபோல, நம்மை அவர்‌ உயிரோடே 
காப்பதற்கும்‌, எந்நாளும்‌ 
நன்றாயிருக்கிறதற்கும்‌, நம்முடைய 
தேவனாகிய கர்த்தருக்குப்‌ பயந்து இந்த 
எல்லாக்‌ குட்டளைகளின்படியேயும்‌ செய்யக்‌ 
கர்த்தர்‌ நமக்குக்‌ கட்டளையிட்டார்‌” 
(உபா 6:24) என்று சொல்லவேண்டும்‌. 


கர்த்தர்‌ ஸ்ரவேல்‌ த்திரருக்‌( 
க்கள்‌! கதிக்கு 
அந்தக்‌ கட்டளைகள்‌ எல்லாவற்றிலும்‌, 

உன்‌ தேவனாகிய கர்த்தரிடத்தில்‌ உன்‌ 
ங்‌ இருதயத்தோடும்‌, உன்‌ முழு 
ஆத்துமாவோடும்‌, உன்‌ முழுப்‌ 
பலத்தோடும்‌ அன்புகூருவாயாக" (உபா 6:5) 
என்பதே பிரதான கட்டளையாயிருக்கிறது. 





யாய பப? = CURA im 
[1111 DEUTERONOMY - COMMENTARY PUBLISHERS 


கர்த்தருடைய கட்டளைகளில்‌ ஒரு 
கட்டளை பிரதான கட்டளையாகயிருந்தாலும்‌, 
அவர்‌ சொன்ன எல்லா கட்டளைகளுக்கும்‌. 
கீழ்ப்படிய வேண்டியது இஸ்ரவேல்‌. 
புத்திரருக்கு அவசியமாயிருக்கிறது. 
"நம்முடைய தேவனாகிய கர்த்தர்‌ 
நமக்குக்‌ கட்டளையிட்டடியே நாம்‌ அவர்‌ 
சமுகத்தில்‌ இந்த எல்லாக்‌ கட்டளைகளின்‌ 
படியும்‌ செய்யச்‌ சாவதானமாயிருந்தால்‌, 
நமக்கு  நீதியாயிருக்கும்‌' (உபா 6:25) 
என்று மோசே சொல்லுகிறார்‌. 





உபாகமம்‌ - 
DEUTERONOMY - 


இஸ்ரவேல்‌ 
கற்பனைகளைக்‌ 
என்று 
அவர்களுக்கு 
(உபா 74172). 
விக்கிரகாராதனைக்காரரை விட்டு 
பரிசுத்தமாய்‌ ஜீவிக்கவேண்டும்‌. 


கர்த்தர்‌ க்‌ மித்திருக்கிற 
புறஜாதி நண இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
முற்றிலுமாக முறியடித்து, அவர்களை 
சங்காரம்பண்ணவேண்டும்‌ (உபா 7:1,216,24). 
விக்கிரகாராதனைக்காரரில்‌ அழிந்து 
போகாமல்‌, உயிரோடிருக்கிறவர்களோடே 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ விவாகசம்பந்தம்‌. 
பண்ணக்கூடாது. (உபா 7:34). 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ புறஜாதியாரின்‌ 
பலிபீடங்களை இடித்து, அவர்கள்‌ சிலைகளை 
நகர்த்து, அவர்கள்‌ தோப்புகளை வெட்டி 
அவர்கள்‌ மலகராங்களை. அக்கனினிங் 
எரித்துப்போடவேண்டும்‌ 


இஸ்ரவேல்‌ புத்திர்‌ . 
கர்த்தருக்கும்‌ இடை 
ஐக்கியத்தையும்‌, 
கர்த்தர்‌ கத்திக்க 
அறிந்துகொள்ள வேண்டும்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
பரிசுத்த ஜனமாயிருக்கிறார்கள்‌. கர்த்தர்‌ 
அவர்களை தமக்கு சொந்தமாயிருக்கும்படி 
தெரிந்துகொண்டார்‌ (உபா 7:6). கர்த்தர்‌ 
இஸ்ரவேல்‌ பத்திரை தமக்கு சொந்த 
டட தெரிந்துகொண்டதற்கும்‌, 
அவர்களை எகிப்தின்‌ 
அடிமைத்தனத்திலிருந்து மீட்டுக்‌. 
கொண்டதற்கும்‌ காரணம்‌ (உபா 7:78. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தருக்கு 
சொந்த ஜனமாகயிருப்பதினாலும்‌, கர்த்தர்‌ 
தங்களை எகிப்தின்‌ அடிமைத்தனத்திலிருந்து. 
மீட்டுக்கொண்டதினாலும்‌, 
அவர்களிடத்திலிருந்து 


காரியங்கள்‌ (உபா 7:910). 


புத்திரர்‌ கர்த்தருடைய 
கைகொ 'ள்ளவேண்டும்‌ 


கர்த்தருக்கு 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


புத்திரர்‌ கர்த்தருடைய 
கைக்கொண்டு, 
செய்யும்போது கர்த்தர்‌ 
ஆசீர்வதிப்பதாக 

வாக்குப்பண்ணுகிறார்‌ (உபா 7:12,15). 


கர்த்தர்‌ வக்கு நியமித்திருக்கிற 
புறஜாதியாரை ம்‌ சத்‌ 
தூரத்திவிடவேண்டும்‌. அப்போது கர்த்தர்‌ 
தம்முடைய வார்த்தையின்‌ பிரகாரம்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரரை ஆசீர்வதிப்பாக 
வாக்குப்பண்ணுகிறார்‌ (உபா 20 


இஸ்ரவேலருக்கு உபதேசம்‌ 
உபா 71-11 


உபா 7:1. தீ சதந்தரிக்கப்போகிற 
தேசத்தில்‌ உன்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
உன்னைப்‌ பிரவேசிக்கப்பண்ணி, 
உன்னைப்பார்க்கிலும்‌ ஜனம்‌. 
பெருத்த ஜாதிகனாகிய ஏத்தியர்‌, 
கிர்காசியர்‌, எமோரியர்‌, கானானியர்‌, 
பெரிசியர்‌, ஏவியர்‌, எழூசியர்‌ 
என்னும்‌ ஏழு பலத்த ஜாதிகளை 
உனக்கு முன்பாகத்துரத்தி, 


உபா 7:2. உன்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
அவர்களை உன்னிடத்தில்‌ 
ஒப்புக்கொடுக்கும்போது, அவர்களை 
முதிய அடித்து, அவர்களைச்‌ சங்காரம்‌ 
பண்ணக்கடவாய்ந அவர்களோடே. 
உடன்படிக்கைபண்ணவும்‌ அவர்களுக்கு, 
இரங்கவும்‌ வேண்டாம்‌. 


உபா 7:3. அவர்களோடே சம்பந்தம்‌ 
கலவாயாக; உன்‌ குமாரத்திகணை 
அவர்கள்‌ குமாரருக்குக்‌ கெடாமலும்‌, 
அவர்கள்‌ குமாரத்திகனை உண்‌: 
குமாரருக்குக்‌ கொள்ளாமலும்‌. 
இருப்பாயாக. 


உபா 7:4. என்னைப்‌ 
அந்திய தேவர்கனைச்‌. 
அவர்கள்‌ உன்‌ 

'விலகப்பண்ணுவார்கள்‌;; 
கர்த்தருடைய கோபம்‌. 
மூண்டு, உங்களைச்‌. 


நக்கும்‌ 


பின்பற்றாமல்‌, 
சேவிக்கும்படி. 
குமாரரை 
அப்பொழுது 
உங்கள்‌ மேல்‌ 
சீக்கிரத்தில்‌ 





உபாகமம்‌ - 
DEUTERONOMY - 


BALWETHER 
பிய 


உபா 7:5. நீங்கள்‌ அவர்களுக்குச்‌ 
செய்யவேண்டியது என்னவென்றால்‌: 
அவர்கள்‌ பலிபீடங்களை இடித்து, 
அவர்கள்‌ சிலைகளைத்‌ தகர்த்து, 
அவர்கள்‌ தோப்புகளை வெட்டி, 
அவர்கள்‌: விக்கிரகங்களை 
அக்கினியிலே எரித்துப்போடவேண்டும்‌. 


உபா 7:6. தீ உன்‌ தேவனாகிய 
கர்த்தருக்குப்‌ பரிசுத்த. 
பூச்சக்கரத்திலுன்ன 

ஜனங்களிலும்‌ உன்‌ 

கர்த்தர்‌ உன்னைத்‌ 
சொத்தமாயிருக்கும்படி. 
தெரித்துகொண்டார்‌. 


உபா 77:7. சகல ஜனங்களிலும்‌ நீங்கள்‌ 
திரட்சியான ஜனமென்று கர்த்தர்‌ 
உங்கள்பேரில்‌ அன்புவைத்து. 
உங்களைத்‌ தெரிந்து கொன்னவில்லை; 
நீங்கள்‌. சகல்‌ இனங்களிலும்‌ 
கொஞ்சமாயிருந்தீர்கள்‌.. 


உபா 78. கர்த்தர்‌ 
அன்புகூர்த்ததினாலும்‌, உங்கள்‌. 
யிதாக்களுக்கு இட்ட ஆணையைக்‌ 
காக்கவேண்டும்‌ என்பதினாலும்‌; கர்த்தர்‌ 
பலத்த கையினால்‌ உங்களைப்‌ 
புறப்படப்பண்ணி, அடிமைத்தன 
வீடாகிய எகிப்தினின்றும்‌ அதின்‌ 
ராஜாவான பார்வோனின்‌ 
கையினின்றும்‌. உங்களை 
மீட்டுக்கொண்டார்‌. 


உங்களில்‌ 


உபா 7:9. ஆகையால்‌ உன்‌ தேவனாகிய 
கர்த்தரே தேவன்‌ என்றும்‌, தம்மில்‌ 
அன்புகூர்ந்து, தமது கற்பனைகளைக்‌ 
கைக்கொள்ளுகிறவர்களுக்கு அவர்‌ 
ஆயிரம்‌ தலைமுறைமட்டும்‌ 
உடன்படிக்கையையும்‌ 'தயவையும்‌ 
காக்கிற உண்மையுள்ள தேவன்‌ 
என்றும்‌, 


உபா 710. தம்மைப்‌: 
பகைக்கிறவர்களுக்குப்‌ 
பிரத்தியாட்சமாய்ப்‌ பதிலளித்த 
அவர்களை அழிப்பார்‌ என்றும்‌, தம்மைப்‌ 
ஙகைக்கிறவனுக்கு அவர்‌ தாமதியாமல்‌ 
பிரத்தியட்சமாய்ப்‌ பதிலளிப்பார்‌ 
என்றும்‌ தீ அறியக்கடவாய்‌. 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


உபா 741. ஆகையால்‌ தீ செய்யும்படி. 
நான்‌ று உனக்குக்‌ 
கட்டனையிடுகிற கற்பனைகளையும்‌ 
கட்டளைகளையும்‌ தியாயங்களையும்‌ 
கைக்கொன்வாயாக. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
பரிசுத்த ஜனமாயிருக்கிறார்கள்‌. 

விக்கிரகங்களை 
விக்கிரகாராதனைக்காரரைவிட்டும்‌. 
பரிசுத்தமாய்‌ ஜீவிக்கவேண்டும்‌. இஸ்ரவேல்‌ 
ஜனத்தார்‌. விக்கிரகாராதனைக்காரரோடு 
எந்த விதமான சிநேகமும்‌, ஐக்கியமும்‌ 

வைத்துக்கொள்ளக்கூடாது. 
இஸ்ரவேல்‌ புத்திர்‌ கானான்‌ 
தேசத்தைச்‌ சுதந்தரிக்கப்போகிறார்கள்‌. அந்த 
தேசம்‌ பாலும்‌ தேனும்‌ ஓடுகிற செழிப்பான 
தேசம்‌. அந்த தேசத்திலே விக்கிரகங்களை 
ஆராதிக்கிற புறறாதி ஜனங்கள்‌ 
இருக்கிறார்கள்‌. அந்த ஜாதியாரில்‌, 
குறிப்பிட்ட ஏழு ஜாதியாரை இஸ்ரவேல்‌ 
, தேசத்தைவிட்டு 
அவர்களை 
'சங்காரம்பண்ண வேண்டும்‌ 
சொல்லுகிறார்‌. மோசே 
வார்த்தைகளை இஸ்ரவேல்‌ 

புத்திரருக்கு சொல்லுகிறார்‌. 
மோசே இஸ்ரவேல்‌ புத்திரரை நோக்கி, 
நீ சுதந்தரிக்கப்போகிற தேசத்தில்‌ உன்‌ 
தேவனாகிய கர்த்தர்‌ உன்னைப்‌ 
பிரவேசிக்கப்பண்ணி, உன்னைப்பார்க்கிலும்‌ 
ஜனம்‌ பெருத்த ஜாதிகளாகிய ஏத்தியர்‌, 
கிர்காசியர்‌, எமோரியர்‌, கானானியர்‌, 
பெரிசியர்‌, ஏலியர்‌, எபூசியர்‌ என்னும்‌ ஏழு 
பலத்த ஜாதிகளை உனக்கு முன்பாகத்‌ 
துரத்திவிடவேண்டும்‌” (உபா 7:1) என்று 
சொல்லுகிறார்‌. 
ஏத்தியர்‌, 
கானானியர்‌, 
என்னும்‌ 
வருமாறு : 
1. ஏத்தியர்‌ - 
குமாரனான 
(ஆதி 10: 


கர்த்தருக்கு 
அவர்கள்‌ 
விட்டும்‌, 
விலகி 


கிர்காசியர்‌, எமோரியர்‌, 
பெரிசியர்‌, ஏவியர்‌, எபூசியர்‌ 
ஏழுஜாதிகளைப்பற்றிய விவரம்‌ 


கானான்‌ 
சந்ததியார்‌. 
ஆதி 23348; 
ஆதி 27: ஆதி 49:32) 
ஆபிரகாமின்‌ காலத்திலிருந்தே 
இவர்கள்‌ பலவான்களாக இருந்தார்கள்‌. 
அசீரிய சாம்ராஜ்யம்‌, பாபிலோனிய 
ம்ராஜ்யம்‌ ஆகியவை தோன்றும்‌ 
ஏத்தியர்‌ வல்லமை 
பொருந்தியவர்களாக இருந்தார்கள்‌. 


இவர்கள்‌ 


ஏத்தின்‌ 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


தேசத்தைக்‌. கர்த்தர்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்குக்‌ கொடுத்தார்‌. 
யோசுவா 


யாத்‌ 3:8; யோசு 1:4; யோசு 91 


தாவீதின்‌ சேனையில்‌ ஏத்தியருடைய 
பிரதானிகளில்‌ சிலர்‌ பணிபுரிந்தார்கள்‌. 
சோமு 13; சோழு 23:39). 
சாலொமோனிடத்திலும்‌ சில. 
ஏத்தியர்கள்‌ வேலை 
பார்த்திருக்கிறார்கள்‌ 

(இராஜா 9:20-21) 


12:24). 


வடக்கு சீரியாவிலும்‌, மேலும்‌ 
பகுதிகளிலும்‌ ஏத்தியருக்கு ராஜாக்கள்‌ 
இருந்தார்கள்‌. (இராஜா 10:29; 
2இராஜா 7:6; நோளா 1:17). 
நேபுகாத்நேச்சாரின்‌ காலத்தில்‌ 
அவர்களுடைய வல்லமை முழுவதுமாக 
அழிக்கப்பட்டது. 

கிர்காசியர்‌ - இவர்கள்‌ கானானின்‌ 
சந்ததியார்‌. (உபா 74; ஆதி 1036; 
ஆதி 1521; யோசு 3:10: யோசு 2421; 
சங்‌. 9:8). 


எமோரியர்‌ 
சந்ததியார்‌. 

1 
இராட்சதர்களாக 
(ஆமோஸ்‌ 2:9) 
இவர்களை முறியடித்தார்‌. 
இவர்களை மீட்டுக்‌ 
(ஆறி 14). இவர்க: ம்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்குக்‌ கொடுக்கப்‌ 
பட்டிருக்கிறது. 
கானானியர்‌ - 
கானான்‌. 


- இவர்கள்‌ கானாளின்‌ 


இந்த வார்த்தை 
தேசத்தில்‌ 


சந்ததியான 
தேசங்களுக்‌ 
(ஆதி 109549) இந்த வசனத்தில்‌ 
கானானியர்‌ என்னும்‌ வார்த்தை 
கானான்‌ தேசத்தில்‌ குடியிருக்கும்‌ 
மற்ற ஜாதிகளைப்‌ போல ஒரு தனி 
ஜாதியைக்‌ குறிப்பிடுகிறது. 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இந்த வார்த்தைக்கு 
வசிக்கிறவர்‌ என்று 


- இவர்கள்‌ கானானின்‌ 

(ஆதி 10:17; 1நாளா 15) 
சீகேமியர்‌, கிபியோனியர்‌ ஆகியோர்‌ 
ஏவியர்‌ ஆவார்கள்‌. (ஆதி 32:2; 
யோசு 9:7; யோக 1149) இவர்களுடைய 
தேசம்‌ இஸ்ரவேலருக்குக்‌. 
கொடுக்கப்பட்டிருக்கிறது (உபா 71 
உபா 20:17; யாத்‌ 23, யாத்‌ 28; 
நியா 3:5). 


யோசுவா 
(யோசு 
பிற்காலத்தில்‌ 
சாலொமோனுக்குப்‌ 
செய்தார்கள்‌ 
நோளா 8:8). 


இவர்களை ஜெயித்தார்‌ 


12:8; யோசு 241 


(இராஜா 


எபூசியர்‌ - இவர்களும்‌ கானானின்‌ 
சந்ததியார்‌. (ஆதி 1016; [நாளா 114) 
இவர்கள்‌ எபூஸ்‌ பட்டணத்தைச்‌: 
சுற்றிலும்‌ வசித்தவர்கள்‌. இந்தப்‌ 
பட்டணம்‌ பிற்காலத்தில்‌ எருசலேம்‌ 
என்று அழைக்கப்படுகிறது 
(நியா 1990-41; 1நாளா 11:4-3), 
கர்த்தர்‌ தங்களுக்கு கொடுக்கும்‌. 
கட்டளையை இஸ்ரவேல்‌ 
அறிந்திருக்கவேண்டும்‌. 
கட்டளைகளில்‌. 
கட்டுப்பாடுகளும்‌, 
சேர்ந்திருக்கிறது. 
கானான்‌ தேசத்திலுள்ள ற க 
மாத்திரமே. துரத்திவிடவேண்டுமென்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 

இஸ்ரவேல்‌ பந்தார்‌ கானான்‌ தேசந்தை 
சுதந்தரிக்கப்போகிறார்கள்‌. அப்போது 
அவர்கள்‌ கானான்‌ தேசத்திலுள்ள இந்த 
ஏழுஜாதியாரை அந்த தேசத்தை விட்டு 
தூரத்திவிடவேண்டும்‌. இது மாத்திரமே 
கர்த்தருடைய கட்டளை. இஸ்ரவேல்‌ 
ஜனத்தார்‌ இந்த ஏழுஜாதியாரை தவிர வேறு 
யாரையும்‌ துரத்திவிடவேண்டுமென்று, 
கர்த்தர்‌ கட்டளை கொடுக்கவில்லை. 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


BALWETHER 
பிய 


மேலும்‌ கர்த்தர்‌ இங்கு சொல்லுகிற 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கானான்‌ 
சுதந்தரிக்கப்போகும்போது. 
கட்டளையாகும்‌. 
இந்தக்‌ கட்டளையை இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
தங்களுக்கு நித்திய கட்டளையாக 
எடுத்துக்கொள்ளக்கூடாது. அவர்கள்‌ 
அந்நிய தேசத்தாரை, அவர்களுக்கு 
நியமிக்கப்பட்டிருக்கிற தேசங்களிலிருந்து. 
தூத்திவிடுவதற்கு முயற்சி பண்ணக்கூடாது. 
கர்த்தர்‌ புத்திரரை 
நேசிப்பதுபோலவே, "ந்தம்‌ பூமியிலுள்ள. 
எல்லா... ஜாதியாரையும்‌ நேசிக்கிறார்‌. 
கர்த்தரிடத்தில்‌ பட்சபாதமில்லை. 
புதிய ஏற்பாட்டுக்காலத்தில்‌ நம்முடைய 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து. 
உலகஇரட்சகராகயிருக்கிறார்‌. தம்மிடத்தில்‌ 
வருகிற எந்த ஜாதியாரையும்‌, எந்த. 
தேசத்தாரையும்‌, கிறிஸ்துவானவர்‌ புறம்பே 
தள்ளிவிடாமல்‌, அவர்கள்‌ எல்லோரையும்‌ 
தம்முடைய ஜனமாக ஏற்றுக்கொள்கிறார்‌ 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
தேசத்தைச்‌ சுதந்தரிக்கும்போது. 


கானான்‌ 


என்னும்‌ ஏழு பலத்த 
துர்திவிடுமாறு. கர்த்தர்‌ 
அவர்களுக்கு கட்டளை கொடுக்கிறார்‌ 


கர்த்தர்‌ இந்த ஜாதியாரை 
துரத்திவிடுமாறு கட்டளை கொடுக்கும்போது, 
இஸ்ரவேல்‌ புத்திர்‌ அந்த ஜாதியாரை, 
கானான்‌ தேசத்திற்குள்ளே 
ஏற்றுக்கொள்ளக்கூடாது. 
கானான்‌ தேசத்திற்குள்‌ 
அனுமதிக்கக்கூடாது. 
'இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ கானான்‌ தேசத்திற்குள்‌ 
வரவேற்கவும்‌ கூடாது. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
ஜாதியாரையும்‌ துரத்திவிட்டு, 
'சங்காரம்பண்ணவேண்டும்‌. 
சங்காரம்பண்ணாமல்‌, 
ஜனத்தார்‌ அவர்களை 
அடிமைகளாகவோ, 
கட்டுகிறவர்களாகவோ 
வைத்துக்கொள்ளக்கூடாது. 


புத்திரர்‌ இந்த 


இந்த எழு 
முற்றிலுமாய்‌ 
அவர்களை 
இஸ்ரவேல்‌ 
தங்களுக்கு. 


கப்பம்‌ 


ஒடுக்கி 

இஸ்ரவேல்‌. 

எஏழுஜாதியாரையும்‌ 
முற்றிலுமாய்‌ சங்காரம்பண்ணிவிட வேண்டும்‌. 


விரிவுரை 
COMMENTARY 


எமோரியரின்‌ அக்கிரமம்‌ இப்போது 
அதிகரித்திருக்கிறது. கர்த்தர்‌ 
எமோரியர்மீது பழிவாங்கும்‌ அளவுக்கு, 
அவர்களுடைய அக்கிரமம்‌ இப்போது 

நிறைவாயிருக்கிறது. எமோரியர்‌ 
கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரரோ கர்த்தருக்கு 
பரிசுத்தமானவர்கள்‌. கர்த்தருடைய பரிசுத்த. 
வித்தாகயிருக்கிற இஸ்ரவேல்‌ புத்திரர்‌, 
அவருக்கு அருவருப்பாயிருக்கிற 
எமோரியரோடும்‌, கர்த்தர்‌ அருவருக்கிற 
மற்ற புறஜாதியாரோடும்‌ 
ஐக்கியமாமிருக்கக்கூடாது. 

மோசே இஸ்ரவேல்‌ புத்திரரை நோக்கி, 
உன்‌ தேவனாகிய கர்த்தர்‌ அவர்களை 
உன்னிடத்தில்‌ ஒப்புக்கொடுக்கும்போது, 
அவர்களை முறிய அடித்து, 
அவர்களைச்‌ சங்காரம்‌ பண்ணக்கடவாய்‌; 
அவர்களோடே உடன்படிக்கைபண்ணவும்‌. 
அவர்களுக்கு இரங்கவும்‌ வேண்டாம்‌" 
(உபா 7:2) என்று சொல்லுகிறார்‌. 

கர்த்தர்‌. எமோரியருடைய 
அக்கிரமங்களினிமித்தமாக, அவர்களை 
பழிவாங்கும்‌ காலம்‌ வந்திருக்கிறது. இதுவே 
கர்த்தருக்கு சித்தமான காலம்‌, 
கர்த்தர்‌ சத்துருக்களை பழிவாங்கும்போது, 
இஸ்ரவேல்‌. புத்திரர்‌ அவர்களோடு 
ஐக்கியமாயிருந்து, தங்களைக்‌ 
கெடுத்துக்கொள்ளக்கூடாது. 

புதிய ஏற்பாட்டுக்காலத்து 
விசுவாசிகளாகிய ம்‌ ர்த்தருக்‌ 
பரிசுத்தமானவர்களாய்‌ 


இலாகா இத்த போட வேண்டுவேன்று 
சொல்லுகிறார்‌. கர்த்தருடைய 
வார்த்தையினாலும்‌, அவருடைய 
வாக்குத்தத்தத்தினாலும்‌, நாம்‌ பாவத்திற்கு 
விரோதமாக யுத்தம்பண்ணி, ம்‌ 
பாவங்களை 

அழித்துப்போடவேண்டும்‌. 

மாம்சத்தின்‌ இச்சைகளோடு 
சிநேகமாயிருக்கக்கூடாது. 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


BALWETHER 
பிய 


பாவம்‌ நம்மை மேற்கொள்ளவும்‌ 
கூடாது, அது நம்மை ஆளுகை செய்யவும்‌ 
கூடாது. நாம்‌ பாவத்திற்கு அனுமதி 
கொடுத்தால்‌ மாத்திரமே, 


* ரய்பன்‌ ணவேண்டுமென்று 

கட்டளை 

அதுபோலவே. 

நம்முடைய 

அழித்துவிட்டு, 

பாவங்களை நம்மைவிட்டு துரத்தவேண்டும்‌ 

என்று நம்முடைய கர்த்தர்‌ நமக்கு 
கட்டளை கொடுக்கிறார்‌. 


சிநேகிதராயிருக்குக்கூடாது. 
இரக்கம்‌ காண்பிக்கக்கூடாது. பாலத்தோடு 
சமாதான உடன்படிக்கை பண்ணாமல்‌, 
அதை முற்றிலுமாக 
சங்காரம்பண்ணவேண்டும்‌. நம்முடைய 
பாவங்களை நாம்‌ சிலுவையில்‌ 
அறையவேண்டும்‌. அப்போதுதான்‌ அந்தப்‌ 
பாவங்களை நம்மால்‌ முற்றிலுமாய்‌ அழிக்க 
முடியும்‌. 


கர்த்தர்‌ அழிவுக்கு நியமித்திருக்கிற 
ஏழுஜாதியாரையும்‌ இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
தங்கள்‌ பட்டயத்தினால்‌ 
சங்காரம்பண்ணவேண்டும்‌.  புறஜாதியாரில்‌ 
சில்‌ பட்டயத்திற்கு தப்பித்திருக்கலாம்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ அவர்களோடு விவாக 
சம்பந்தம்‌ எதுவம்‌ பண்ணக்கூடாது என்று 
கர்த்தர்‌ கட்டளை கொடுக்கிறார்‌. 

மோசே இஸ்ரவேல்‌ புத்திரரை 
நோக்கி, அவர்களோடே சம்பந்தம்‌ 
கலவாயாக; உன்‌ குமாரத்திகளை அவர்கள்‌ 
குமாரருக்குக்‌ கொடாமலும்‌, அவர்கள்‌ 
குமாரத்திகளை உன்‌ குமாரருக்குக்‌ 
கொள்ளாமலும்‌ இருப்பாயாக” (உபா 7:3) 
என்று சொல்லுகிறார்‌. 

இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ புறஜாதியாரோடு 
ஏன்‌  விவாகசம்பந்தம்‌ பண்ணக்கூடாது. 


என்பதற்கான காரணத்தையும்‌, கர்த்தர்‌ 
இங்கு தெளிவபடுத்துகிறார்‌. 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


என்னைப்‌ பின்பற்றாமல்‌, அந்நிய 
தேவர்களைச்‌ சேவிக்கும்படி அவர்கள்‌ உன்‌ 
குமாரரை விலகப்பண்ணுவார்கள்‌; 
அப்பொழுது கர்த்தருடைய கோபம்‌ உங்கள்‌ 
மேல்‌ மூண்டு, உங்களைச்‌ சீக்கிரத்தில்‌ 
அழிக்கும்‌" (உபா 7:4) என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
விவாகம்பண்ணுவதினால்‌ 
ஒன்றுமில்லை என்று, ஒரு சிலர்‌ 
விவாதம்பண்ணுகிறார்கள்‌. இஸ்ரவேல்‌ 
புத்திரரை விவாகம்பண்ணுகிற புறஜாதியார்‌, 
தங்கள்‌ புறஜாதிமார்க்கத்தை விட்டு விட்டு, 
யூதமார்க்கத்தைப்‌ பின்பற்றுவார்கள்‌ என்பது, 
இவர்களுடைய விவாதம்‌. 

ஆனாலும்‌, 


புறஜாதியாரை 
புறஜாதியார்‌ 


புறஜாதியாரோடு 
தவறு 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
விவாகம்பண்ணும்போது, 
யூதமார்க்கந்தை 


ஏற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பு இருப்பதுபோல, 
்‌ புறஜாதியாரின்‌ 
பின்பற்றிப்போகும்‌ 


சேவிக்கும்டி அவர்கள்‌ உன்‌ குமாரரை 
விலகப்பண்ணுவார்கள்‌" என்று கர்த்தரும்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரரை எச்சரிக்கிறார்‌, 
கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து 
ஜீவிக்கும்போது, ஆபத்துக்களுக்கு விலக்கி 
பாதுகாப்பாமிருக்கலாம்‌. 


விக்கிரகாராதனைக்காரரோடு 
விவாகசம்பந்தம்‌ பண்ணுகிறவர்கள்‌, 
அவர்களுடைய விக்கிரகங்களோடு 
லிவாகசம்பந்தம்‌ பண்ணுகிறார்கள்‌. 
விக்கிரகங்களை விவாகம்பண்ணுகிறவர்கள்‌, 
அந்த விக்கிரகங்களோடு 
ஜக்கியமாயிருப்பார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 

தேசத்‌ பிரவேசிக்கும்போது, 
விக்கிரகாராதனைக்காரரோடு 


கானான்‌ தேசம்‌ கர்த்தருடைய தேசம்‌. அந்த 
தேசம்‌ அவருக்கு பரிசுத்தமான 
தேசம்‌. கானான்‌ தேசத்தில்‌ விக்கிரங்களோ, 
மேடைகளோ இருக்கக்கூடாது என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 





BALWETHER பம்‌ 


பிய 


மோசே இஸ்ரவேல்‌ புத்திரரை நோக்கி, 
'நங்கள்‌ அவர்களுக்குச்‌ செய்யவேண்டியது. 
என்னவென்றால்‌: அவர்கள்‌ பலிபீடங்களை 
இடித்து, அவர்கள்‌ சிலைகளைத்‌ தகர்த்து, 


சரித்துப்போ வேண்டும்‌” 
சொல்லுகிறார்‌. 

இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தர்மீது பக்தி 
வைராக்கியமாயிருந்து, புறஜாதியாரின்‌. 
சிலைகளை தகர்த்துப்போடவேண்டும்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ பிற்காலத்தில்‌ 
விக்கிரகாராதனையில்‌ ஈடுபடக்கூடாது 
ன்றால்‌ ர்கள்‌ இப்போதோ கானான்‌. 
விக்கிரகங்களை 
அக்கினியிலே எரித்துப்போட்டு, தேசத்திலே. 
விக்கிரகங்கள்‌ இராதவாறு. அதை 
சுத்தம்பண்ண வேண்டும்‌. இவ்வாறு 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 


கொள்ளை நோயைப்போல 
தடைபண்ண முடியும்‌ 

ஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
செய்ய 


கானானை 
வேண்டிய 


நெயிக்கம்போது 
காரியங்களாவன 


அடர்களை முறிய அடித்து சங்காரம்‌ 
பண்ண வேண்டு! 


அவர்களோடு உடன்படிக்கை பண்ணக்‌ 
கூடாது. 


அவர்களுக்கு இரங்கக்கூடாது. 


அவர்களோடு திருமண சம்பந்தம்‌ 
பண்ணக்கூடாது. (உபா 7:3). 

தங்கள்‌ குமாரத்திகளை அவர்கள்‌ 
குமாரருக்குக்‌ கொடுக்கக்கூடாது. 
அவர்கள்‌ குமாரத்திகளை தங்கள்‌ 
குமாரருக்குக்‌ கொள்ளக்கூடாது. 

அவர்கள்‌ பலிபீடங்களை 

தர்‌ ன்‌ அதது 
அவர்கள்‌ தோப்புகளை வெட்டி, 
அவர்கள்‌ விக்கிரகங்களை 
அக்கினியிலே எரித்துப்‌ போடவேண்டும்‌. 


(உபா 7:5). 


DEUTERONOMY - COMMENTARY 


த Cope 


PUBLISHERS 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌, கானான்‌ 
தேசத்தில்‌ வாசம்பண்ணுகிற புறஜாதி 
ஜனங்களுக்கு இரங்கக்கூடாது. 
குற்றம்‌ செய்தவனுக்கு நியாயம்‌ பண்ணும்‌ 
போது அவனுக்கு இரக்கம்‌ 
காண்பிக்கக்கூடாது. இந்தத்‌ தேசத்தாரின்‌ 
பாவமான கிரியைகளைப்‌ பற்றி லேவி 18 
ஆவது அதிகாரத்தில்‌ தெளிவாகக்‌ 
கூறப்பட்டிருக்கிறது. 

கர்த்தர்‌ 
சங்காரம்‌ 
காரணங்கள்‌ : 


கானான்‌ 


நேசத்தாரைச்‌ 
ண்ணச்‌ ்‌ 


சொல்லுவதற்குக்‌ 


1. என்னைப்‌ பின்பற்றாமல்‌, அந்நிய 
தேவர்களைச்‌ சேலிக்கும்படி அவர்கள்‌ 
உன்‌ குமாரை விலகப்பண்ணுவார்கள்‌. 
உங்களை 

காரர்களாக்கி 


அவர்கள்‌ 
விக்கிரகாராதனைக்‌ 
விடுவார்கள்‌. 

நீ உன்‌ தேவனாகிய கர்த்தருக்குப்‌ 
பரிசுத்த ஜனம்‌ (உபா 7:6). 
பூச்சக்கரத்திலுள்ள 
ஜனங்களிலும்‌ உன்‌ 
கர்த்தர்‌ உன்னைத்‌ 
சொந்தமாயிருக்கும்படி 


எல்லா 
தேவனாகிய 
தமக்குச்‌ 
தெரிந்து 


கிருபையுள்ளவர்‌. 
மன்னிக்கிறவர்‌. 
நீதியுள்ளவர்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்கள்‌ 
தம்முடைய கற்பனைகளுக்குக்‌ கீழ்ப்படிந்து 
நடக்க வேண்டுமென்று கர்த்தர்‌ எச்சரித்து 
கூறியிருக்கிறார்‌. கர்த்தருக்குக்‌ கீழ்ப்படிந்தால்‌ 
ஆசீர்வாதம்‌ வரும்‌. கர்த்தருக்கு எதிராகக்‌ 
கலகம்‌ பண்ணினால்‌ சாபம்‌ வரும்‌. நம்முடைய 
பாவங்களைக்‌ கர்த்தரிடத்தில்‌ 
அறிக்கையிடும்போது. அவர்‌ அந்தப்‌ 
பாவங்களைத்‌ தமது கிருபையினால்மூடி, 
நம்மை மன்னிக்கிறார்‌. 


அவர்‌ 


கர்த்தருக்கும்‌. இஸ்ரவேல்‌ 
பத்திரருக்கும்‌ இடையே உள்ள விசேஷித்த 
ஐக்கியத்தை மோசே இந்த வசனப்பகுதியில்‌ 
தெளிவுபடுத்துகிறார்‌. “நீ உன்‌ தேவனாகிய 
கர்த்தருக்குப்‌ பரிகத்த ஜனம்‌, 
பூர்சக்கரத்திலுள்ள எல்லா ஜனங்களிலும்‌ 
உன்‌ தேவனாகிய கர்த்தர்‌ உன்னைத்‌ 
தமக்குச்‌ சொந்தமாயிருக்கும்படி. 
தெரிந்துகொண்டார்‌" (உபா 7:6) என்று 
மோசே சொல்லுகிறார்‌. 





உபாகமம்‌ 


BALWETHER 
பிய 


கர்த்தருக்கும்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்கும்‌ 
இடையே உள்ள உறவைப்பற்றிய விவரம்‌ 
வருமாறு 

1. கர்த்தருடைய ஜனம்‌. (யாத்‌ 37) 


2. விசேஷித்த சம்பத்து, 
உபா 2618) 


யாத்‌ 


3. ஞானமும்‌, விவேகமும்‌ உள்ள 
(உபா 4:6) 
கர்த்தருக்குச்‌ சுதந்தரமான ஜனம்‌. 
(உபா 4:20) 
பரிசுத்த ஜனம்‌ 7:6; உபா 
14:221) 


(உபா 


கர்த்தருக்குச்‌ சொந்தமான ஜனம்‌. 


(உபா 7:6) 
விசேஷித்த ஜனம்‌. 
பேதுரு 2:9) 
8. தேவனுடைய ஜனம்‌. (2சாமு 14:13) 
9. பூர்வகாலத்து ஜனம்‌ (ஏசா 44:7) 
10. பரிசுத்த தேசம்‌. (பேதுரு 2:9) 
கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌  புத்திரரை 
தம்முடைய ஜனமாக தெரிந்துகொண்டதற்கு,. 
அவருடைய அன்பே பிரதான காரணம்‌. 
அவர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரை 
தெரிந்துகொண்டதற்கு, அவர்களுடைய 
பக்தியோ, பரிசுத்தமோ பெலமோ, 
விசேஷித்த நற்குணங்களோ காரணமல்ல. 


மோசே இஸ்ரவேல்‌ புத்திரரை நோக்கி, 
'சகல ஜனங்களிலும்‌ நீங்கள்‌ திரட்சியான 
ஜனமென்று கர்த்தர்‌  உங்கள்பேரில்‌ 
அன்புவைத்து உங்களைத்‌ தெரிந்து 
கொள்ளவில்லை: நீங்கள்‌ சகல ஜனங்களிலும்‌ 
கொஞ்சமாயிருந்தீர்கள்‌' உபா 72) 
என்றும்‌, 

கர்த்தர்‌ 
அன்புகூர்ந்ததினாலும்‌, 


(உபா 14:2; 


புறப்படப்பண்ணி, அடிமைத்தன வீடாகிய 
எகிப்தினின்றும்‌ அதின்‌ 

பார்வோனின்‌ கையினின்றும்‌ 
மீட்டுக்கொண்டார்‌' (உபா 

சொல்லுகிறார்‌. 


DEUTERONOMY - COMMENTARY 


த Cope 


PUBLISHERS 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரைத்‌ 
தெரிந்து கொண்டதற்குக்‌ காரணங்கள்‌ : 

1. கர்த்தர்‌ அவர்களில்‌ அன்புகூர்ந்தார்‌. 

2. கர்த்தர்‌ அவர்களுடைய பிதாக்களுக்கு 


இட்ட ஆணையைக்‌ காக்கவேண்டுமென்று 
சித்தம்‌ கொண்டிருந்தார்‌. 


கர்த்தருடைய பெரிதான. 
கிருபையினாலேயே, இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
கர்த்தருக்கு சொந்தமான ஜனமாகயிருக்கி 
நார்கள்‌. கர்த்தர்‌ அவர்கள்மீது அன்பு 
வைத்து, அவர்களை தமக்கு 
சொந்தமாயிருக்கும்படி தெரிந்துகொண்டார்‌. 


நாள்‌ சீர்கேட்டைக்‌ 
குணமாக்குவேன்‌;: அவர்களை 
மனப்பூர்வமாய்ச்‌ சிநேகிப்பேன்‌: என்‌ கோபம்‌ 
அவர்களை விட்டு நீங்கிற்று" (ஓசி 14:4), 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ எகிப்து தேசத்திலே 
அடிமைகளாயிருந்தார்கள்‌. கர்த்தர்‌ அவர்களை 
தம்முடைய பலத்த கையினால்‌ 
புறப்படப்பண்ணி, அவர்களை அடிமைத்தன 
வீடாகிய எகிப்தினின்றும்‌, எகிப்தின்‌ 
ராஜாவாகிய பார்வோனின்‌ கையினின்றும்‌ 
மீட்டுக்கொண்டார்‌. கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரரை அடிமைத்தனத்திலிருந்து, 
மீட்டுக்கொண்டதற்கு, அவர்‌ அவர்கள்மேல்‌ 
அன்புகூர்ந்ததும்‌, அவர்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரருடைய முற்பிதாக்களுக்கு இட்ட 
ஆணையை காக்கவேண்டும்‌ என்பதுமே 
காரணம்‌. 


அவர்கள்‌ 


இஸ்ரவேலின்‌ 
முற்பிதாக்களுக்கு ஆணையிட்டு 
கொடுத்தது மாத்திரமல்ல, அவர்களுக்கு 
தம்முடைய வாக்குத்தத்தங்களையும்‌ 
கொடுத்திருக்கிறார்‌. மோசே இந்த 
வசனப்பகுதிமில்‌, கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாருடைய முற்பிதாக்களுக்கு சொன்ன 
வாக்குத்தத்தங்களையும்‌ நினை வுபடுத்துகிறார்‌. 


கர்த்தர்‌ 


தேவன்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்குச்‌' 
செய்திக்கும்‌ காரியங்கள்‌ : 


1. கர்த்தர்‌ பலத்த கையினால்‌ அவர்களைப்‌ 
புறப்படப்பண்ணினார்‌. 

2. அடிமைத்தன வீடாகிய எகிப்தினின்றும்‌ 
அதின்‌ ராஜாவான பார்வோனின்‌ 
கையினின்றும்‌ அவர்களை மீட்டுக்‌ 
கொண்டார்‌. 





உபாகமம்‌ - 
DEUTERONOMY - 


BALWETHER 
பிய 


வோனே இஸ்ரேல்‌ பத்திரை நோக்கி, 
“ஆகையால்‌ உன்‌ தேவனாகிய கர்‌; 
தேவன்‌ என்றும்‌, தம்மில்‌ னம்‌ 
தமது கற்பனைகளைக்‌ 
கைக்கொள்ளுகிறவர்களுக்கு அவர்‌ ஆயிரம்‌ 
தலைமுறைமட்டும்‌ உடன்படிக்கையையும்‌ 
தயவையும்‌ காக்கிற உண்மையுள்ள தேவன்‌ 
என்றும்‌ தம்மைப்‌ பகைக்கிறவர்களுக்குப்‌ 
பிரத்தியட்சமாய்ப்‌ பதிலளித்து அவர்களை 


அறியக்கடவாய்‌ 
சொல்லுகிறார்‌. 


தேவனைப்‌ பற்றி அறிந்து கொள்ள 
வேண்டிய காரியங்கள்‌ : 


1. தேவனாகிய கர்த்தரே தேவன்‌. 

2. உண்மையுள்ள தேவன்‌ 

3. தமது உடன்படிக்கையைக்‌ காக்கிறவர்‌ 

4. தமது கற்பனைகளைக்‌ 
கைக்கொள்ளுகிறவர்களுக்குத்‌ 
தயவைக்‌ காண்பிக்கிற தேவன்‌. 

ஆயிரம்‌ 

உடன்படிக்கையையும்‌ 
காக்கிறவர்‌ 


தலைமுறைமட்டும்‌. 
தயவையும்‌ 


ல்‌ 
பிரத்தியட்சமாய்ப்‌ 
அவர்களை அழிக்கிறவர்‌ 

தம்மைப்‌ பகைக்கிறவனுக்கு அவர்‌ 
தாமதியாமல்‌ பிரத்தியட்சமாய்ப்‌ 
பதிலளிக்கிறவர்‌. 


கர்த்தருடைய 


பகைக்கிறவர்களுக்குப்‌. 
பதிலளித்து, 


வாக்குத்தத்தங்கள்‌ 
தங்களுடைய ஜீவியங்களிலே 
சித்திக்கவேண்டுமென்றால்‌, இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌, கர்த்தர்‌ தங்களுக்கு கட்டளையிடுகிற 
கற்பனைகளையும்‌, கட்டளைகளையும்‌ 
நியாயங்களையும்‌, கைக்கொள்ளவேண்டும்‌ 
(உபா 711. 


கர்த்தர்‌ 
வார்த்தையிலும்‌, 

உண்மையுள்ளவராயிருப்பார்‌. 

புத்திரரும்‌. 
உண்மையுள்ளவர்களாயிருக்கவேண்டும்‌ 
அவர்கள்‌ கர்த்தரோடு கூடமிருந்தால்‌, 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அவரும்‌ அவர்களோடு  கூடமிருப்பார்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தரை விட்டு 
விலகிப்போனால்‌, கர்த்தரும்‌ அவர்களை 
விட்டு விலகிப்போய்விடுவார்‌. 


இஸ்ரவேலருக்கு வாக்குத்தத்தம்‌ 
உபா 7:12-26 


7:12. இத்த நியாயங்களை 

கேட்டு, கைக்கொண்டு, 

செய்வீர்களானால்‌, 

அப்பொழுது உன்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 

உன்‌ பிதாக்களூக்கு ஆணையிட்டுக்‌ 

கொடுத்த உடன்படிக்கையையும்‌ 
கிருபையையும்‌ உனக்காகக்‌ காத்து, 


உபா 7:18. உன்மேல்‌ அன்புவைத்து, 
உன்னை ஆசிர்வதித்து, உனக்குக்‌ 
கொடுப்பேன்‌ என்று உன்‌ பிதாக்களுக்கு 
ஆணையிட்டுக்கொடுத்த தேசத்தில்‌ 
உன்னைப்‌ பெருகப்பண்ணி, உன்‌ 
கர்ப்பக்கனியையும்‌, உன்‌ நிலத்தின்‌ 
கனிகனாகிய உன்‌ தானியத்தையும்‌, 
உன்‌  திராட்சரசத்தையும்‌, உன்‌ 
எண்ணெயையும்‌, உன்‌ மாடுகளின்‌ 
பலனையும்‌, உன்‌ 
ஆட்டுமத்தைகளையும்‌ ஆசீர்வதிப்பார்‌. 


உபா 7:14. சகல்‌ 
ஜனங்களைப்பார்க்கிலும்‌: நீ 
ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய்டி 

உங்களுக்குள்ளும்‌ உங்கள்‌ மிருக 
ஜீவன்களுக்குள்ளும்‌ ஆணிலாகிலும்‌ 
பெண்ணிலாகிலும்‌ மலடிருப்பதில்லை. 


உபா 715. கர்த்தர்‌ சகல 
நோய்களையும்‌ உன்னை விட்டு, 
விலக்குவார்‌; உனக்குத்‌ தெரித்திருக்கிற 
எகிப்தியரின்‌ கொடிய ரோகங்களில்‌ 
ஒன்றும்‌ உன்மேல்‌ வரப்பண்ணாமல்‌, 
உன்னைப்‌ பகைக்கிற யாவர்மேலும்‌ 
அவைகளை வரப்பண்ணுவார்‌. 


உபா 7:18. உன்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
உன்னிடத்தில்‌ ஒப்புக்கொடுக்கும்‌ 
சகல்‌ ஜனங்களையும்‌. 
நிர்மூலமாக்கக்கடவாம்‌; உன்‌ கண்‌ 
அவர்களுக்கு. இரங்காதிருப்பதாக; 
அவர்கள்‌ தேவர்கனை தீ சேவியாமல்‌ 
இருப்பாயாக; அது உனக்குக்‌ 
கண்ணியாயிருக்கும்‌. 





உபாகமம்‌ - 
DEUTERONOMY - 


(யய 
பிய 


உபா 7:17. அத்த ஜாதிகள்‌ என்னிலும்‌ 
ஜனம்‌ பெருத்தவைகன்‌, நான்‌ 
அவர்களைத்‌ தூரத்திவிடுவது எப்படி. 
என்று உன்‌ இருதயத்தில்‌ சொல்லி. 
க்கொண்டாயானால்‌, 


உபா 7:18. உன்‌ 
கர்த்தர்‌ பார்வோனுக்கும்‌ 
யாவருக்கும்‌ செய்ததையும்‌, 


7:19. 


தேவனாகிய. 
எகிப்தியர்‌ 


உபா கண்கள்‌ கண்ட 
பெரிய சோதனைகளையும்‌, 
அடையாளங்களையும்‌ 
அற்புதங்களையும்‌, உன்‌ தேவனாகிய 
கர்த்தர்‌ உன்னைப்‌ புறப்படப்பண்ணிக்‌ 
காண்பித்த பலத்த கையையும்‌ ஓங்கிய 
பயத்தையும்‌ நன்றாய்‌ நினைத்து, 
அவர்களுக்குப்‌ பயப்படாதிரு; தீ 
பார்த்துப்‌ பயப்படுக்கிற எல்லா 
ஜனங்களுக்கும்‌. உன்‌ தேவனாகிய 
கர்த்தர்‌ அப்படியே செய்வார்‌. 


உன்‌ 


உபா 7:20. மீதியாயிருந்து உனக்குக்‌ 
தப்பிஒவித்துக்கொள்ளுகிறவர்களும்‌ 
அழித்து போகுமட்டும்‌ உன்‌ 
தேவனாகிய கர்த்தர்‌ அவர்களுக்குன்னே 
குனவிகளை அனுப்புவார்‌. 


உபா 7:21. அவர்களைப்‌ பார்த்தூப்‌ 
பயப்படவேண்டாம்‌; உங்கள்‌. 
தேவனாகிய கர்த்தர்‌ உங்களுக்குள்ளே 
இருக்கிறார்‌, அவர்‌ வல்லமையும்‌. 
பயங்கரமுமான தேவன்‌. 


உபா 7:22, அந்த ஜாதிகளை உன்‌ 
தேவனாகிய கர்த்தர்‌ கொஞ்சம்‌ 
கொஞ்சமாய்‌. உன்னை விட்டுத்‌ 
துரத்திவிடுவார்‌; நீ அவர்களை ஒருமிக்க. 
நிர்முமாக்கவேண்டாம்‌; 
நிர்மூலமாக்கினால்‌ கரட்டுமிருகங்கள்‌ 
உன்னிடத்தில்‌ பெருகிப்போகும்‌. 


உபா 7:28. உன்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
அவர்களை உன்னிடத்தில்‌ 
ஒப்புக்கொடுத்து, அவர்கள்‌ 
அழியுமட்டும்‌ மிகவும்‌ 


கலங்கடிப்பார்‌.. 


அவர்களை 


உபா 724. 
ராஜாக்கனை உன்‌ கையில்‌ 
ஒப்புக்கொடுப்பார்‌; அவர்கள்‌ பேர்‌ 
வானத்தின்கீழ்‌ இராதபடிக்கு 
அவர்களைச்‌. சங்கரிக்கக்கடவாம்‌;. 


அவர்களுடைய 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தீ அவர்களைச்‌ சங்கரித்துத்‌ தீருமட்டும்‌ 
எதிர்த்து 


உபா 77:25. அவர்கள்‌ தேவர்களின்‌. 
விக்கிரகங்களை அக்கினியினால்‌ 
சுட்டெரிக்கக்கடவாய்‌; நீ அவைகளால்‌ 
சிக்கிக்கொன்னாதபடிக்கு, அவைகளில்‌ 
இருக்கிற வென்னியையும்‌ 
பொன்னையும்‌ இச்சியாமலும்‌, அதை 
எடுத்துக்கொன்னாமலும்‌ இருப்பாயாக; 
அவைகள்‌ உன்‌ தேவனாகிய 
கர்த்தருக்கு அருவருப்பானவைகள்‌. 


உபா 726. அவைகளைப்போல்‌ நீ 
சாபத்துக்குன்ளாகாதபடி. 
அருவருப்பானதை உன்‌ வீட்டிலே. 
கொண்டுபோகாயாக; அதைச்‌ சீ என்று 
வெறுத்து முற்றிலும்‌ 
அருவருக்கக்கடவாய்‌, அது 
சாபத்திற்குன்ளான து. 

மோசே இஸ்ரவேல்‌ பு்திரருக்கு 
உபதேசம்பண்ணும்போது, 
விக்கிரகாராதனைக்கு விரோதமான 
காரியங்களை அவர்களுக்கு மறுபடியுமாய்ச்‌ 
சொல்லுகிறார்‌. அவர்கள்‌ கர்த்தருடைய 
கற்பனைகளையும்‌, கட்டளைகளையும்‌, 
நியாயங்களையும்‌ கைக்கொள்ளவேண்டும்‌. 
இதுவே மோசே இஸ்ரவேல்‌ பத்திருக்கு, 
மறுபடியும்‌ மறுபடியுமாய்ச்‌ சொல்லுகிற 
அடிப்படை உபதேசமாயிருக்கிறது. 

மோசே இஸ்ரவேல்‌ புத்திரரை நோக்கி, 
ஆகையால்‌ நீ செய்யும்படி நான்‌ இன்று 
உனக்குக்‌ கட்டளையிடுகிற கற்பனைகளையும்‌ 
கட்டளைகளையும்‌ நியாயங்களையும்‌ 
கைக்கொள்வாயாக. இந்த நியாயங்களை 
நீங்கள்‌ கேட்டு, கைக்கொண்டு, 
அலைகளின்படி செய்வீர்களானால்‌, 
அப்பொழுது உன்‌ தேவனாகிய கர்த்தர்‌ உன்‌ 
பிதாக்களுக்கு ஆணையிட்டுக்‌ கொடுத்த 
உடன்படிக்கையையும்‌ கிருபையையும்‌ 
உனக்காகக்‌ காத்து, உன்மேல்‌ அன்புவைத்து, 
உன்னை ஆசீர்வதித்து, உனக்குக்‌ 
கொடுப்பேன்‌ என்று உன்‌ பிதாக்களுக்கு 
ஆணையிட்டுக்கொடுத்த தேசத்தில்‌ 
உன்னைப்‌ பெருகப்பண்ணி, உன்‌ 
கர்ப்பக்கனியையும்‌, உன்‌ நிலத்தின்‌ 
கனிகளாகிய உன்‌ தானியத்தையும்‌, உன்‌ 
திராட்சரசத்தையும்‌. உன்‌ எண்ணெயையும்‌, 
உன்‌ மாடுகளின்‌ பலனையும்‌, உன்‌ 
ஆட்டுமந்தைகளையும்‌ ஆசீர்வதிப்பார்‌” 
(உபா 7111-13) என்று சொல்லுகிறார்‌. 





BALWETHER மம்‌ 


பிய 


இஸ்ரவேல்‌ 
நியாயங்களைக்‌ 
செய்தால்‌, 
ஆசீர்வதிப்பார்‌. அவர்களுடைய கர்ப்பத்தின்‌. 
கனிகளையும்‌, மிருகஜீவன்களையும்‌, 
விளைச்சலையும்‌ ஆசீர்வதிப்பார்‌. “சகல 
ஜனங்களைப்பார்க்கிலும்‌ நீ 
ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய்‌: உங்களுக்குள்ளும்‌ 
உங்கள்‌ மிருக  ஜீவன்களுக்குள்ளும்‌ 
ஆணிலாகிலும்‌ பெண்ணிலாகிலும்‌ 
முஷருப்புதில்லை" (உபா 774) என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 

இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ எகிப்து 
நேசத்தில்‌ காணப்படுகிற சகலவிதமான 
விக்கிரகாராதனைகளை விட்டு விலகி 
ஜீவிக்கவேண்டும்‌. அப்போது, “கர்த்தர்‌ சகல 
நோய்களையும்‌ உன்னை விட்டு விலக்குவார்‌: 
உனக்குத்‌ நெரிந்திருக்கிற எகிப்தியரின்‌ 
கொடிய ரோகங்களில்‌ ஒன்றும்‌ உன்மேல்‌ 
வரப்பண்ணாமல்‌, உன்னைப்‌ பகைக்கிற 
யாவர்மேலும்‌ அலைகளை வரப்பண்ணுவார்‌" 
(உபா 7:15) என்று மோசே சொல்லுகிறார்‌. 


“கர்த்தர்‌ சகல நோய்களையும்‌ உன்னை 
விட்டு விலக்குவார்‌" என்று கர்த்தர்‌ மூன்றாம்‌. 
இந்த  வாக்குத்தத்தத்தைக்‌ 
இஸ்ரவேல்‌. புத்தரர்ீது 

ரோகமும்‌ வராது. (யாத்‌ 15 

:25; சங்‌ 91; சங்‌ 103:3; 
ஏசா 58). 
வியாதி ட என்பதற்கான 

வார்த்தை “கோலி ம்‌ 
வார்த்தையிலிருந்து வந்திருக்கிறது. கோலி 
என்னும்‌ எபிரெய வார்த்தை “காலா” என்னும்‌ 
எபிரெய வார்த்தையிலிருந்து வந்திருக்கிறது. 

இதற்கு வியாதிப்படுதல்‌ என்று பொருள்‌. 


ரோகம்‌ என்பதற்கான எபிரெய 
வார்த்தை “மகலா' என்பதாகும்‌. 
மனுஷனுடைய பாவத்தின்‌ விளைவினால்‌. 
அவனுக்கு வியாதியும்‌, ரோகமும்‌ வருகிறது. 
பாவத்தின்‌ சம்பளம்‌ மரணம்‌. 
நீதியான நியாயத்தீர்்பின்‌ 
மனுஷருக்கு 
சாத்தானுடைய 
மனுஷனைப்‌ 
தூண்டுகின்றன. 
சாத்தானுக்கு ஒப்புக்கொடுக்கும்போது அவன்‌ 
பாவம்‌ செய்கிறான்‌. அவன்‌ செய்த பாவத்தின்‌ 
விளைவினால்‌ அவனுக்கு வியாதியும்‌, 
ரோகமும்‌ வருகிறது. 


DEUTERONOMY - COMMENTARY 


சமய Cope 


PUBLISHERS 


ரோகம்‌ என்னும்‌ வார்த்தையும்‌, “காலா” 
என்னும்‌ எபிரெய வார்த்தையிலிருந்தே 


வந்திருக்கிறது. உபா 7:15 ஆவது வசனத்தில்‌ 
ரோகம்‌” 
வே 


என்பதற்கான எபிரெய வார்த்தை 
என்பதாகும்‌. இது இந்த 
எண்‌ 2860 ஆவது 

மட்டுமே 


வசனத்திலும்‌, 
வசனத்தில்‌ 
பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. 
கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரை எகிப்தின்‌ 

அடிமைத்தனத்திலிருந்து. விடுதலை. 
பண்ணியபோது, எகிப்தியரைத்‌ 
தண்டிப்பதற்காக அவர்கள்மீது வாதைகளை 

ப்பண்ணினார்‌. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து 
ஜீவிக்கும்போது, அந்த வாதைகளில்‌ எதுவும்‌ 
அவர்கள்மீது வராது. 


கர்த்தர்‌ தமது நீதியினால்‌ எகிப்து 
தேசத்தின்மீது வரப்பண்ணின வாதைகளை 
தவிர, அந்த தேசமானது ஏற்கெனவே 
பலவிதமான நோய்களினாலும்‌, கொடிய 
ரோகங்களினாலும்‌  வாதிக்கப்பட்டிருக்கிறது. 
அவர்கள்‌ விக்கிரகங்களை ஆராதிப்பதினால்‌ 
எகிப்து தேசம்‌ கொடிய வியாதிகளினாலும்‌ 
நோய்களினாலும்‌ 

இஸ்ரவேல்‌ 
நியாயங்களைக்‌ 
அவைகளின்படி 
அவர்களை 
காணப்படுகிற சகல நோய்க 
கொடிய ரோகங்களுக்கும்‌. 
பாதுகாத்துக்கொள்வார்‌. 


எகிப்தியர்‌ மத்தியிலே காணப்படுகிற 
நோய்களும்‌, சகல. ரோகங்களும்‌, 
அவர்களுடைய தேசத்தின்‌ மொத்த 
பாவங்களினால்‌ வந்த வியாதிகளாகும்‌. ஒரு 
தேசம்‌ முழுவதும்‌ பாவம்‌ செய்யும்போது, 
அந்த தேசம்‌ முழுவதின்‌ மேலும்‌ கர்த்தருடைய 
கோபம்‌ வருகிறது. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கானான்‌ 
தேசத்தில்‌ பிரவேசிக்கும்போது, அந்த 
தேசத்திலிருக்கிற புறஜாதி ஜனங்களை 
முற்றிலுமாய்‌ நிர்மூலம்பண்ணவேண்டும்‌. “உன்‌ 
தேவனாகிய கர்த்தர்‌ உன்னிடத்தில்‌ 
ஒப்புக்கொடுக்கும்‌ சகல ்‌ ம்‌ 
நிர்மூலமாக்கக்கடலாய்‌; 
அவர்களுக்கு இரங்காதிருப்பதாக; அவர்கள்‌ 
தேவர்களை நீ சேவியாமல்‌ இருப்பாயாக; 
அது உனக்குக்‌ கண்ணியாயிருக்கும்‌" 
(உபா 746) என்று மோசே சொல்லுகிறார்‌. 


செய்யும்போது, 
எகிப்தியர்‌ 





உபாகமம்‌ - 
DEUTERONOMY - 


ஆடுகளை மேய்த்துக்‌ கொண்டிருக்கும்‌ 
து பகலிலே வெயிலும்‌, 
இரவிலே குளிரும்‌ யாக்கோபைப்‌ 
பட்சித்தது. (ஆதி 31:40). 


தாயின்‌ கர்ப்பத்தில்‌ பாதி மாம்சம்‌ 
அழுகி, செத்து விழுந்த பிள்ளை 
(எண்‌ 12:12. 


மோவாபுடைய ஆர்‌ என்னும்‌ ஊரையும்‌, 
அர்னோனுடைய மேடுகளிலுள்ள. 
ஆண்டவமார்களையும்‌, அக்கினியின்‌ 
ஜுவாலையும்‌ பட்சித்தது (எண்‌ 21:28) 
அக்கினி குற்பாறையிலிருந்து, 
எழும்‌, இறைச்சியையும்‌, புளிப்பில்லாத 
அப்பங்களையும்‌ பட்சித்தது (நியா 6:21) 
வசனங்களிலெல்லாம்‌ 
என்பதைக்‌. குறிப்பதற்கு. 
என்னும்‌ வார்த்தையே 


த்‌ 
பட்சித்தல்‌ 
ஆகக்‌! 
பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. 


புத்திர்‌ 
அவர்கள்‌ 


இஸ்ரவேல்‌ 
சத்துருக்களுக்கு 
காண்பித்தால்‌ 
வஞ்சித்து விடுவார்கள்‌ 
கலந்தால்‌ அவர்கள்‌ 
விக்கிரகாராதனைக்கும்‌, 
வழிநடத்துவார்கள்‌. ஆகையினால்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரருடைய கண்கள்‌ 
தங்களுடைய சத்துருக்களுக்கு 
இரங்கக்கூடாது. 


அவர்களோடு 
இஸ்ரவேலரை 
வேசித்தனத்திற்கும்‌ 


கானான்‌ 


புத்திரரைப்‌ 


தேசத்திலே, 
பார்க்கிலும்‌, ஜனம்‌ 
ஜாதிகளாகிய  ஏத்தியர்‌, 
எமோரியர்‌,  கானானியர்‌, 
ஏவியர்‌, எபூசியர்‌ என்னும்‌ 
ஜாதிகள்‌ இருக்கிறார்கள்‌. இஸ்ரவேல்‌. 
ஜனத்தார்‌ இவர்கள்‌ எல்லோரையும்‌ 
கானான்‌ தேசத்தை விட்டு துரத்தவேண்டும்‌. 


இஸ்ரவேல்‌ 
பெருத்த 
கிர்காசியர்‌, 
பெரிசியர்‌, 
ஏழு பலத்த 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தரே இஸ்ரவேல்‌ புத்திரரை 
கானான்‌ தேசத்திற்கு அழைத்துக்கொண்டு 
போகிறார்‌. கானான்‌ தேசத்திலிருக்கிற 
புறஜாதியார்‌ ஜனம்‌ 
பெருத்தவர்களாகமிருந்தாலும்‌, கர்த்தர்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்காக யுத்தம்பண்ணுவார்‌. 
யுத்தம்‌ கர்த்தருடையது. கர்த்தர்‌ 
சர்வவல்லமையுள்ளவர்‌. அவர்‌ சேனைகளின்‌ 
கர்த்தர்‌, இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
தங்களுடைய சொந்த  பலத்தினாலோ, 
பராக்கிரமத்தினாலோ, சத்துருக்களுக்கு 
விரோதமாக யுத்தம்பண்ண முடியாது. 
அவர்கள்‌ தங்களுடைய பலவீனத்தையும்‌ 
சொற்ப எண்ணிக்கையையும்‌ நினைத்து 
சோர்ந்துபோய்விடக்கூடாது. 


மோசே இஸ்ரவேல்‌ புத்திரரை நோக்கி, 
அந்த ஜாதிகள்‌ என்னிலும்‌ ஜனம்‌ 
த்‌ ள்‌, நான்‌ அவர்களைத்‌ 


உன்‌ தேவனாகிய கர்த்தர்‌ பார்வோனுக்கும்‌ 
எகிப்தியர்‌ யாவருக்கும்‌ செய்ததையும்‌, உன்‌ 
கண்கள்‌ கண்ட பெரிய சோதனைகளையும்‌, 
அடையாளங்களையும்‌ அற்புதங்களையும்‌, உன்‌ 
தேவனாகிய கர்த்தர்‌ உன்னைப்‌ 
புறப்படப்பண்ணிக்‌ காண்பித்த பலத்த 
கையையும்‌ ஒங்கிய புயத்தையும்‌ நன்றாய்‌ 
நினைத்து, அவர்களுக்குப்‌ பயப்படாதிரு; நீ 
பார்த்துப்‌ பயப்படுக்கிற எல்லா ஜனங்களுக்கும்‌ 
உன்‌ தேவனாகிய கர்த்தர்‌ அப்படியே 
செய்வார்‌" (பா 711749) என்று 
சொல்லுகிறார்‌. 

கர்த்தர்‌ எகிப்து 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்காக 
கிரியைகளின்‌ விவரம்‌ வருமாறு : 


தேசத்திலே. 

செய்த 
பார்வோனையும்‌, அவன்‌ சேனையையும்‌ 
அழித்தார்‌. 


எகிப்தியரை அழித்தார்‌. 
பெரிய சோதனைகளைக்‌ காண்பித்தார்‌. 
அடையாளங்களைக்‌ காண்பித்தார்‌. 

5. அற்புதங்களைச்‌ செய்தார்‌. 


பலத்த கையினால்‌ 
வழிநடத்தினார்‌. 


ஓங்கிய புயத்தினால்‌ 
பாதுகாத்தார்‌. 


இஸ்ரவேலரை 


இஸ்ரவேலரைப்‌ 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


(யய 
பிய 


கானான்‌ தேசத்திலிருக்கிற 
புறஜாதியார்‌, இஸ்ரவேல்‌ புத்திரருடைய 
பட்டயங்களுக்கு தப்பித்து ஓடினாலும்‌, 
கர்த்தர்‌ அவர்களை நிர்மூலம்பண்ணுவார்‌. 
“மீதியாயிருந்து உனக்குக்‌ 
தப்பிஒளித்துக்கொள்ளுகிறவர்களும்‌ அழிந்து 
போகுமட்டும்‌ உன்‌ தேவனாகிய 
கர்த்தர்‌ அவர்களுக்குள்ளே குளவிகளை 
அனுப்புவார்‌. அவர்களைப்‌ பார்த்துப்‌ 
பயப்படவேண்டாம்‌; உங்கள்‌ தேவனாகிய 
கர்த்தர்‌ உங்களுக்குள்ளே இருக்கிறார்‌, 
அவர்‌ வல்‌ பயங்கரமுமான 
தேவன்‌" (உபா 7:20,21) என்று 
மோசே இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
உற்சாகமான வார்த்தைகளை சொல்லுகிறார்‌. 


கர்த்தர்‌ தம்முடைய சத்துருக்களுக்கு 
விரோதமாக யுத்தம்பண்ணும்போது 
அவர்களை மொத்தமாக நிர்மூலப்பண்ணுவார்‌. 
ஆனாலும்‌ கர்த்தர்‌ அவர்களை 
ஒருமிக்க நிர்மூலம்பண்ணாமல்‌, அவர்களை 
கொஞ்சம்‌ கொஞ்சமாய்‌ 
நிர்மூலம்பண்ணுவார்‌. “அந்த ஜாதிகளை உன்‌ 
தேவனாகிய கர்த்தர்‌ கொஞ்சம்‌ கொஞ்சமாய்‌ 
உன்ன விட்டுத்‌ 

நீ அவர்களை 
நிர்மூலமாக்கவேண்டாம்‌: 
காட்டுமிருகங்கள்‌ 
பெருகிப்போகும்‌' (உபா 
மோசே சொல்லுகிறார்‌ 


இக்காலத்திலும்‌ 


7:22) 


விசுவாசிகளுக்கு 
விரோதமாகவும்‌, கர்த்தருடைய சபைக்கு 
விரோதமாகவும்‌ சத்துருக்கள்‌ எழும்பி 
யுத்தப்பண்ணுகிறார்கள்‌. சில சமயங்களில்‌. 
சத்துருக்களுக்கு விரோதமான யுத்தத்தில்‌ 


சொந்தமாகக்‌ 


ன்‌ 
கர்த்தருடைய கரம்‌. 
விரோதமாக 
கர்த்தர்‌ தம்முடைய 
பிரகாரமாக, தம்முடைய 
சித்தமான 
கொஞ்சமாய்‌. 
முடிவிலே. 
முழுவதுமாக 


நாம்‌ 


அழிந்துபோகாவிட்டாலும்‌ 
சோர்ந்துபோகக்கூடாது 
சத்துருக்களுக்கு 
நீட்டப்பட்டிருக்கிறது. 
வார்த்தையின்‌ 


விரிவுரை 
COMMENTARY 


ஏற்றுக்கொள்‌ ளவேண்டும்‌. கர்த்தருடைய 
வழியே நமக்கு எப்போதும்‌ நல்ல வழியாக 
இருக்கும்‌. பாவிகள்மீது 


நியாயத்தீர்ப்பு வரும. 
நியாயந்தீர்க்கப்பட்டு, 
அழிந்துபோகாவிட்டாலும்‌, 
அழிவ ட 


னக நாக கட 


உன்‌ தேவனாகிய கர்த்தர்‌ அவர்களை 
உன்னிடத்தில்‌ ஒப்புக்கொடுத்து, அவர்கள்‌ 
அழியும்டும்‌ அவர்களை மிகவும்‌ 
கலங்கடிப்பார்‌. அவர்களுடைய ராஜாக்களை 
உன்‌ கையில்‌ ஒப்புக்கொடுப்பார்‌: அவர்கள்‌ 
பேர்‌ வானத்தின்கீழ்‌ இராதபடிக்கு 
அவர்களைச்‌ சங்கரிக்கக்கடவாய்‌; நீ 
அவர்களைச்‌ சங்கரித்துத்‌ தீருமட்டும்‌. 
ஒருவரும்‌ உனக்கு எதிர்த்து 
நிற்கமாட்டார்கள்‌” (உபா 7:2324) என்று 
மோசே இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
சொல்லுகிறார்‌. 

மோசே இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு, 
இதற்கு முன்பு கர்த்தருடைய வார்த்தையை 
சொன்னபோது, “அவர்கள்‌ பலிபீடங்களை 
இடித்து, அவர்கள்‌ சிலைகளைத்‌ நகர்த்து, 
அவர்கள்‌ தோப்புகளை வெட்டி, அவர்கள்‌ 
விக்கிரகங்களை அக்கினியிலே 
எரித்துப்போடவேண்டும்‌' (உபா 7:5) என்று 
சொன்னார்‌. இப்போது மோசே மறுபடியுமாய்‌, 
கானான்‌ தேசத்திலுள்ள விக்கிரகங்களை 
அழித்துப்போடலேண்டுமென்று, இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கு உபதேசம்பண்ணுகிறார்‌. 

மோசே இஸ்ரவேல்‌ புத்திரரை நோக்கி, 
“அவர்கள்‌ தேவர்களின்‌ விக்கிரகங்களை 
அக்கினியினால்‌ சுட்டெரிக்கக்கடவாய்‌; நீ 
அவைகளால்‌. சிக்கிக்கொள்ளாதபடிக்கு, 
அவைகளில்‌ இருக்கிற வெள்ளியையும்‌ 
பொன்னையும்‌ இச்சியாமலும்‌, அதை 
எடுத்துக்கொள்ளாமலும்‌ இருப்பாயாக; 
அவைகள்‌ உன்‌ தேவனாகிய கர்த்தருக்கு 
அருவருப்பானவைகள்‌. அவைகளைப்போல நீ 
சாபத்துக்குள்ளாகாதடூ அருவருப்பானதை 
உன்‌ வீட்டிலே கொண்டுபோகாயாக; அதைச்‌ 
சீ என்று வெறுத்து முற்றிலும்‌ 
அருவருக்கக்கடவாய்‌, 
சாபத்திற்குள்ளான து” 
சொல்லுகிறார்‌. 


அது 
(உபா 7:25.26) என்று 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


அவற்றின்‌ விவரம்‌ வருமாறு 


உன்னோடு 
காப்பேன்‌. 


உடன்படிக்கையைக்‌ 
(உபா 7:12). 


கிருபையைக்‌ காண்பிப்பேன்‌. 

உன்மேல்‌ அன்புவைப்பேன்‌. (உபா 7:13) 

உன்னை ஆசீர்வதிப்பேன்‌. 

உன்னைப்‌ பெருகப்பண்ணுவேன்‌. 

உன்‌ கர்ப்பக்களிகளை ஆசீர்வதிப்பேன்‌. 
ன்‌ பழத்தின்‌. கனிகளை 
சீர்வதிப்பேன்‌. 

உன்‌ க்க ஆசீர்வதிப்பேன்‌. 

உன்‌ திராட்சரசத்தை ஆசீர்வதிப்பேன்‌. 

உன்‌ எண்ணெயை ஆசீர்வதிப்பேன்‌. 

உன்‌ மாடுகள்‌ அதிகரிக்கும்‌. 

உன்‌ ஆட்டுமந்தைகள்‌ அதிகரிக்கும்‌ 

சகல ஜனங்களைப்‌ பார்க்கிலும்‌ நீ 
ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய்‌ (உபா 7:14) 


ஆணிலாகிலும்‌, 
ம இருப்பதில்லை. 


பெண்ணிலாகிலும்‌ 


மிருகஜீவன்கள்‌ 


5, உன்‌ 
மலடாயிருப்பதில்லை. 


கர்த்தர்‌ சகல நோய்களையும்‌ 
உன்னைவிட்டு விலக்குவார்‌(உபா 7:15). 
கொடிய ரோகங்களில்‌ ஒன்றும்‌ 
உன்மேல்‌ வரப்பண்ணார்‌. 
18. உன்னைப்‌ பகைக்கிற யாவர்மேலும்‌ 
அவற்றை வரப்பண்ணுவார்‌. 

19. உன்‌ சத்துருக்கள்மீது உனக்கு 
வெற்றியைத்‌ தருவார்‌. (உபா 7:16). 
20. அவர்களை உன்‌ கையில்‌ ஒப்புக்‌ 

கொடுப்பார்‌. 


விரிவுரை 
COMMENTARY 


21. பார்வோனைப்போல: 


அழிப்பார்‌. (உபா 7117-19). 


22. கர்த்தர்‌ அவர்களுக்குள்ளே 
குளவிகளை அனுப்பி, அவர்களை 


அழிப்பார்‌. (உபா 7:20). 


23. கர்த்தர்‌ உங்களுக்குள்ளே இருக்கிறார்‌. 
(உபா 7:21). 


அவர்களை 


கொஞ்சம்‌ 
உன்னைவிட்டு 
(உபா 7:22). 


24. சத்துருக்களைக்‌ 
கொஞ்சமாக 
தூத்திவிடுவார்‌. 


25. அவர்கள்‌ அழியுமட்டும்‌ 
அவர்களை உன்னிடத்தில்‌ 
கொடுப்பார்‌. (உபா 7:23) 


கர்த்தர்‌ 
ஒப்புக்‌ 


26. அவர்களுடைய 
உன்கையில்‌ 
(உபா 7:24) 


ராஜாக்களை 
ஒப்புக்கொடுப்பார்‌. 


27. ஒருவரும்‌ உனக்கு எதிர்த்து 


நிற்கமாட்டார்கள்‌. 
புத்திரருக்கு 
சொல்லும்போது, 
வல்கள்‌ சேர்த்து 


ஒரு கல நிபந்தனைகளையும்‌ சொல்லுகிறார்‌. 
அந்த நிபந்தனைகளின்‌ விவரம்‌ வருமாறு : 


கர்த்தருடைய கற்பனைகளையும்‌, 
கட்டளைகளையும்‌, நியாயங்களையும்‌ 
கைக்கொள்ள வேண்டும்‌. (உபா 7:1). 


உன்‌ கண்கள்‌ சத்துருக்களுக்கு 
இரங்கக்கூடாது. அவர்களை நிர்மூலம்‌ 


பண்ண வேண்டும்‌. (உபா 7:16) 
அவர்களுடைய தேவர்களைச்‌ 
சேவிக்கக்கூடாது. 

உன்னைச்‌ சுற்றிலுமுள்ள 
ஜனங்களைப்‌ பார்த்து பயப்படக்கூடாது. 
(உபா 718) 


5. அவர்கள்‌ தேவர்களின்‌ விக்கிரகங்களை 


அக்கினியினால்‌ சுட்டெரிக்க வேண்டும்‌. 


(உபா 7:25). 





ய்ய பப்படம்‌? > CURE (பியி 
சிரியா DEUTERONOMY - COMMENTARY PUBLISHERS 


கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள்‌ அவர்‌ 
கொடுக்கும்‌ நிபந்தனைகளுக்குக்‌ 
6. விக்கிரகங்களில்‌ இருக்கிற | கீழ்ப்படியும்போது, வருகிறது. நாம்‌ 


பொன்னையும்‌, வெள்ளியையும்‌ | கர்த்தருடைய உடன்படிக்கையில்‌ நமது 
இச்சிக்கக்கூடாது. அவற்றை எடுத்துக்‌ | பகுதியைச்‌ செய்யும்போது. கர்த்தர்‌ 
கொள்ளவும்‌ கூடாது. தமது பகுதியைச்‌ செய்வதில்‌ 
தட்ப ட | உண்மையுள்ளவர்‌. தம்முடைய 

7. உன்‌ வீட்டிற்குள்‌ அருவருப்பானதைக்‌ [ வாக்குத்தத்தங்கள்‌ எல்லாவற்றையும்‌ 
கொண்டுவரக்கூடாது. (உபா 7:25-26). | கர்த்தர்‌ காத்துக்கொள்வார்‌. 





உபாகமம்‌ - 
DEUTERONOMY - 


உபாகமம்‌ 
பெற்றோர்‌ 
கர்த்தருடைய 
கட்டளைகளையும்‌, 
உபதேசம்பண்ணவேண்டுமென்று 
போதித்தார்‌ 


“நீ அவைகளை உன்‌ பிள்ளைகளுக்குக்‌. 
கருத்தாய்ப்‌ போதித்து, நீ உன்‌ வீட்டில்‌ 
உட்கார்ந்திருக்கிறபோதும்‌, வழியில்‌ 
நடக்கிறபோதும்‌, படுத்துக்கொள்ளுகிறபோதும்‌ 
எழுந்திருக்கிறபோதும்‌ அவைகளைக்‌ குறித்துப்‌ 
பேசு" (உபா 6:7). 


6-ஆவது அதிகாரத்தில்‌, 
தங்கள்‌ பிள்‌ களு, 


மோசே இந்த வார்த்தைகளை 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு, திரும்ப திரும்ப 
சொல்லி போதித்திருக்கிறார்‌ இந்த 
அதிகாரத்தில்‌, மோசே தன்னை 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு ஒரு தகப்பனாகவும்‌, 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ எல்லோரையும்‌ 
தன்னுடைய பிள்ளைகளாகவும்‌ பாவித்து, 
அவர்களுக்கு கர்த்தருடைய 
வார்த்தைகளைப்‌ போதிக்கிறார்‌ 

இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ கர்த்தருக்கு 
கீழ்ப்படியவேண்டும்‌. கர்த்தர்‌ தங்களுக்கு 
விதிக்கிற எல்லா கட்டளைகளின்பூடியும்‌. 
செய்ய அவர்கள்‌ 
சாவதானமாயிருக்கவேண்டும்‌ (உபா 8:8). 
கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
வனாந்தரத்திலே மகிமையான காரியங்களை 
செய்திருக்கிறார்‌. மோசே கர்த்தருடைய 
மகத்தான கிரியைகளை இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கு இந்த வசனப்பகுதியில்‌ 
மறுபடியுமாய்‌ ஞாபகப்படுத்துகிறார்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தருடைய 

கட்டளைகளுக்கும்‌, குற்பனைகளுக்கும்‌. 

நியாயங்களுக்கும்‌ கீழ்ப்படியவேண்டும்‌ என்று 

மோசே அவர்களுக்கு மறுபடியுமாய்ப்‌. 
(உபா 8:2-515]6). 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ சுதந்தரிக்கப்போகிற 
தேசம்‌ நல்ல தேசமாகயிருக்கிறது. கானான்‌ 
தேசத்தைப்பற்றிய விவரத்தை மோசே 
இஸ்ரவேல்‌ ஜனத்தாருக்கு விரிவாக எடுத்து 
சொல்லுகிறார்‌ (உபா 8:7-9). 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


புத்திரர்‌ கானான்‌. 
தேச; தாழ்ச்சியில்லாமல்‌ 
செழிப்படைந்திருப்பார்கள்‌. அவர்கள்‌ புசித்து, 
திருப்தியடைந்திருக்கும்போது, தங்கள்‌ 
தேவனாகிய கர்த்தரை மறவாதபடிக்கு 
எச்சரிக்கையாயிருக்க வேண்டும்‌ 
(உபா 8340-1477 18). 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தரை 
மறந்து, வேறே தேவர்களை சேவித்தால்‌, 
அவர்கள்‌ நிச்சயமாய்‌ அழிந்துபோவார்கள்‌ 
(உபா 8:19 20). 


இஸ்ரவேல்‌ 
த்திலே 


குறைவிலும்‌ பரிசுத்தம்‌ 
உபா 8:1-9 


உபா 8:1. நீங்கள்‌ பிழைத்துப்‌ பெருகி, 
கர்த்தர்‌ உங்கள்‌ பிதாக்களுக்கு 
ஆணையிட்டுக்‌ கொடுத்த தேசத்திலே 
பிரவேசித்து, அதைத்‌ ச௬தத்தரிக்கும்படி, 
நான்‌ இன்று உங்களுக்கு விதிக்கிற 
எல்லாக்‌. கட்டனைகளின் படியும்‌ 
செய்யச்‌ சாவதானமாயிருப்பீர்களாக. 


உபா 8:2. உன்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
உன்னைச்‌ சிறுமைப்படுத்தூம்படிக்கும்‌, 
தம்முடைய கட்டளைகளை நீ 
கைக்கொள்வாயோ 
கைக்கொள்னமாட்டாயோ என்று அவர்‌ 
உன்னைச்‌ சோதித்து, உன்‌ 
இருதயத்திலுன்னதை 

அதியும்படிக்கும்‌, உன்னை இந்த. 
நாற்பது வருஷமனவும்‌ வனாந்தரத்திலே 
நடத்திவந்த எல்லா வழியையும்‌ 
நினைப்பாயாக. 


உபா 83. அவர்‌ உன்னைச்‌. 
சிறுமைப்படுத்தி, உன்னைப்‌ பசியினால்‌ 
வருத்தி, மனுஷன்‌  அப்பத்தினால்‌ 
மாத்திரம்‌ அல்ல, கர்த்தருடைய வாயிலி 
ரத்து புறப்படுகிற ஒவ்வொரு 
வார்த்தையினாலும்‌ பிழைப்பான்‌ 
என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு, 
தீயும்‌ உன்‌ பிதாக்களும்‌ அறியாதிருத்த 
மன்னாவினால்‌ உன்னைப்‌ போதித்தார்‌. 
உபா 8:4. இந்த நாற்பது 
வருஷமும்‌ உன்மேலிருத்த வஸ்திரம்‌ 
பழையதாய்ப்‌ போகவும்‌ இல்லை, 
உன்‌ கால்‌ வீங்கவும்‌ இல்லை. 





உபாகமம்‌ - 
DEUTERONOMY - 


BALWETHER 
பிய 


உபா 85. ஒருவன்‌ தன்‌ புத்திரனைச்‌. 
சிட்சிக்கிறதுபோல உன்‌ தேவனாகிய 
கர்த்தர்‌ உன்னைச்‌ சிட்சிக்கிறார்‌. 
என்று தீ உண்‌ இருதயத்தில்‌ 
அறித்துகொன்வாயாக. 


உபா 8&6. ஆகையால்‌, உன்‌ 
தேவனாகிய கர்த்தருடைய வழிகளில்‌ 
நடத்து, அவருக்குப்‌ பயப்படும்படிக்கு, 
அவருடைய கற்பனைகளைக்‌ 
கைக்கொள்ளக்கடவாய்‌. 


உபா 8:7. உன்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
உன்னை நல்ல்‌ தேசத்திலே. 
பிரவேசிக்கப்பண்ணுகிறார்‌; அது 
பன்னத்தாக்குகளிலூம்‌ 
மலைகவிலுமிருந்து புறப்படுகிற 
ஆறுகளும்‌ ஊற்றுகளும்‌ ஏரிகளுமுன்ன 
தேசம்‌; 


உபா 8:8. அது கோதுமையும்‌. 
வாற்கோதுமையும்‌ திராட்சச்செடிகளும்‌ 
அத்திமரங்களும்‌ 
மாதனஞ்செடிகளுமுன்ன தேசம்‌; அது 
ஒலிவமரங்களும்‌, எண்ணெயும்‌ 
தேனுமுன்ன தேசம்‌; 


உபா 8:9. அது சியில்லாமல்‌ 
அப்பம்‌ புசிக்கத்தக்கதும்‌ ஒன்றும்‌. 
உனக்குக்‌ குறைவு படாததுமான தேசம்‌ 
அது கல்லுகன்‌ இரும்பாயிருக்கிறதும்‌, 
செம்பு வெட்டி. எடுக்கத்தக்க. 
மலைகளுன்னதுமான தேசம்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தருடைய 
கட்டளைக்கு கீழ்ப்படியவேண்டும்‌. 
தங்களுக்கு விதிக்கிற 
கட்டளைகளின்‌ படியும்‌. 
சாவதானமாயிருக்கவேண்டும்‌. 

இந்த சத்தியத்தை இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
ஏற்கெனவே போதித்திருக்கிறார்‌. இப்போது 
அதே சத்தியத்தை அவர்களுக்கு இந்த 
அதிகாரத்தில்‌ மறுபடியுமாய்ச்‌ சொல்லுகிறார்‌. 


மோசே இஸ்ரவேல்‌ புத்திரரை நோக்கி, 
நீங்கள்‌ பிழைத்துப்‌ பெருகி, கர்த்தர்‌ உங்கள்‌ 
பிதாக்களுக்கு ஆணையிட்டுக்‌ கொடுத்த 
தேசத்திலே பிரவேசித்து, அதைத்‌ 
சுதந்தரிக்கும்படி நான்‌ று உங்களுக்கு 
விதிக்கிற எல்லாக்‌ கட்டளைகளின்படியும்‌ 
செய்யச்‌ சாவதானமாயிருப்பீர்களாக” 
(உபா 84) என்று சொல்லுகிறார்‌. 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
கட்டளைகளுக்கும்‌, 
நியாயங்களுக்கும்‌. 


கர்த்தருடைய 
கற்பனைகளுக்கும்‌, 
கீழ்ப்பியவேண்டுமென்று 
மோசே அவர்களுக்கு போதிக்கிறார்‌. 
மோசே இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
சொல்லும்‌ போதகத்தின்‌ பொதுவான விவரம்‌ 
வருமாறு: 

1 கர்‌ விதிக்கிற எல்லாக்‌ 
கட்டளைகளின்‌ படியும்‌ செய்ய 
சாவதானமாக இருக்கவேண்டும்‌. 
(உபா 8:1). 


கர்த்தர்‌ இந்த நாற்பது வருஷம்‌ 
அளவும்‌ வனாந்தரத்திலே நடத்திவந்த, 
எல்லா வழியையும்‌ நினைக்கவேண்டும்‌. 
(உபா 8:2). 


தேவனாகிய கர்த்தர்‌ 
என்பதை இருதயத்தில்‌: 
கொள்ள வேண்டும்‌. (உபா 8:5) 


தேவனாகிய கர்த்தருடைய வழியில்‌ 
நடந்து, அவருக்குப்‌  பயப்படும்படிக்கு 
அவருடைய கற்பனைகளைக்‌ 
கைக்கொள்ள வேண்டும்‌. (உபா 8:6) 


கர்த்தர்‌ கொடுத்த 
தேசத்திற்காக அவரை தோத்தா 
வேண்டும்‌. (உபா 8:10). 


புசித்து திருப்தியாகி, இருக்கும்போது 
கர்த்தரையும்‌, கர்த்தருடைய 
கற்பனைகளையும்‌ மறந்துவிடக்கூடாது. 
(உபா 81-17) 


கர்த்தரே ஜசுவரியத்தைச்‌ 
சம்பாதிக்கிறதற்கான பெலனைக்‌ 
கொடுக்கிறவர்‌ என்பதை நினைவுகூர 
வேண்டும்‌. (உபா 8117 18) 


இஸ்ரவேல்‌ ஜனத்தாரை 

வழியாக நடத்தி 
அவர்கள்‌ கடந்த நாற்பது 

வனாந்தரப்பாதையின்‌ 
வழியாக பிரயாணம்‌ செய்திருக்கிறார்கள்‌. 
இப்போது அவர்கள்‌ தங்கள்‌ சுதந்தர 
தேசமாகிய கானான்‌ தேசத்தில்‌ 
பிரவேசிப்பதற்கு ஆயத்தமாயிருக்கிறார்கள்‌. 


கர்த்தர்‌ 
வனாந்தரத்தின்‌ 
வந்திருக்கிறார்‌. 
வருஷங்களாக 





BALWETHER மம்‌ 


பிய 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ எகிப்து 
தேசத்தை விட்டு வெளியேறியபோது. 
அவர்கள்‌. சொற்பஎண்ணிக்கையுள்ள 
ஜனமாயிருந்தார்கள்‌. கர்த்தர்‌ அவர்களை 
வனாந்தரத்தின்‌ வழியாக வழிநடத்தினார்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 430 வருஷங்களாக: 
எகிப்து தேசத்திலே அடிமைகளாயிருந்தார்கள்‌. 

இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
பிரயாணம்பண்ணின 
வருஷகாலத்திலே. கர்த்தர்‌ தம்முடைய 
சித்தத்தின்‌ பிரகாரமும்‌, திட்டத்தின்‌ 
பிரகாரமும்‌ அவர்களை உருவாக்கினார்‌. 
அவர்களுக்கு நல்ல. பயிற்சிகளைக்‌ 
கொடுத்தார்‌. 


இஸ்ரவேல்‌ 


வனாந்தரத்திலே. 
நாற்பது 


புத்திரருக்கு, 
வனாந்தரமானது நல்ல பயிற்சி பெறுகிற 
பாடசாலையைப்போல இருந்தது. 
மாணவர்கள்‌ தங்கள்‌ பள்ளிக்கூடத்தில்‌ தங்கி 
படிப்பதுபோல, இஸ்ரவேல்‌ புத்திரரும்‌ 
வனாந்தரத்திலே தங்கி, கர்த்தரிடத்திலிருந்து 
அவருடைய உபதேசங்களைக்‌: 
குற்றுக்கொண்டார்கள்‌. 


பள்ளிக்கூடத்தில்‌ தங்கி படிக்கும்‌ 
மாணவர்களுக்கு உணவு கொடுக்கப்படும்‌. 
கர்த்தரும்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு, 
வனாந்தரத்திலே, நாற்பது வருஷங்களாக, 
மன்னாவை போஜனமாகக்‌ கொடுத்து, 
அவர்களை அற்புதமாய்ப்‌ போஷித்து. 
அவர்களுக்கு த்‌ 
அவர்களை 

பிரகாரமாக உருவாக்கினார்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ தங்கள்‌ வனாந்தர 
அனுபவங்களை மறந்துவிடக்கூடாது கர்த்தர்‌ 
அவர்களை கடந்த நாற்பது வருஷமளவும்‌ 
வனாந்தரத்திலே நடத்தி வந்த வழிகளையும்‌ 
அவர்கள்‌ மறந்துவிடக்கூடாது. மோசே 
இஸ்ரவேல்‌ புத்திரரை நோக்கி, “உன்‌ 
தேவனாகிய கர்த்தர்‌ உன்னைச்‌ 
சிறுமைப்படுத்தும்படிக்கும்‌, தம்முடைய 
கட்டளைகளை நீ கைக்கொள்வாயோ 
கைக்கொள்ளமாட்டாயோ என்று அவர்‌ 
உன்னைச்‌ சோதித்து. உன்‌ 
இருதயத்திலுள்ளதை நீ அறியும்படிக்கும்‌, 
உன்னை இந்த நாற்பது  வருஷமளவும்‌ 
வனாந்தரத்திலே நடத்திவந்த எல்லா 
வழியையும்‌ நினைப்பாயாக” (உபா 8:2) என்று 
சொல்லுகிறார்‌. 


- விரிவுரை 


DEUTERONOMY - COMMENTARY 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
சோதித்ததற்கு காரணங்கள்‌ : 


புத்திரரை 


1. அவர்களைச்‌ சிறுமைப்படுத்த வேண்டும்‌. 
(உபா 8:2-3,16). 


2. அவர்களைச்‌ சோதிக்க வேண்டும்‌. 


3. தம்முடைய கட்டளைகளை அவர்கள்‌ 
கைக்கொள்வார்களாக என்று 
அவர்களுடைய இருதயத்தில்‌ 
உள்ளதை வேண்டும்‌ 
(உபா 8:2-616). 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ வனாந்தரத்திலே. 

பல சமயங்களில்‌ சிறுமைப்படுத்தப்பட்டார்கள்‌. 

கர்த்தரே தம்முடைய சித்தத்தை 
நிறைவேற்றுவதற்காக இஸ்ரவேல்‌ 
புத்திரரை சிறுமைப்படுத்தினார்‌. 
மனதில்‌ பெருமை 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
முன்பாக தங்களைத்‌ 

அவர்கள்‌ கர்த்தரை 


அறிய 


அவர்களுடைய 
இருக்கக்கூடாது. 


இதற்காகவே கர்த்தர்‌ அவர்களை பல 


சமயங்களில்‌ சிறுமைப்படுத்தினார்‌. 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ வன! 
பிரயாணம்பண்ணியபோது, 
வேளைகளில்‌ அவர்களை 


வருத்தினார்‌. மனுஷன்‌ ப்ப 
கர்த்தருடைய 


மாத்திரமல்ல, 
வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு 
வார்த்தையினாலும்‌ பிழைப்பான்‌ என்பதை 
இஸ்ரவேல்‌ புத்திர்‌ உணரவேண்டும்‌. 
கர்த்தர்‌ இந்த சத்தியத்தை அவர்களுக்கு 
உணர்த்தும்டியாக, இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
அறியாதிருந்த மன்னாவினால்‌ அவர்களை 
போவித்தார்‌ (உபா 8:3). 


RAS 


ராந்தரத்தில்‌ 
கர்த்தர்‌ பல. 

பசியினால்‌. 
அப்பத்தினால்‌ 


கர்த்தர்‌ 


புத்திரரை 
இஸ்ரவேல்‌ 


சிறுமைப்படுத்துகிறார்‌. (உபா 8:3-6). 





உபாகமம்‌ - 
DEUTERONOMY - 


BALWETHER 
பிய 


புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும்‌ 
பிழைப்பான்‌” என்னும்‌ சத்தியத்தை 
தம்முடைய பிள்ளைகளுக்கு 
உணர்த்துவதற்காகவே கர்த்தர்‌ அவர்களைச்‌ 
சோதிக்கிறார்‌. சாத்தான்‌ இயேசு 
கிறிஸ்துவைச்‌ சோதித்தபோது கிறிஸ்து 

வாக்கியத்தைச்‌ 

கூறினார்‌ 


(வேல்‌ புத்திரர்‌ டய 
பலாச்‌. பா ததம்‌ த்‌ 


சுயபுத்தியின்மீதும்‌ 

வைக்கக்கூடாது. அவர்கள்‌ 

அவருடைய வாக்குத்தத்தத்தின்மீதும்‌ 
தங்களுடைய முழுநம்பிக்கையையும்‌ 
வைக்கவேண்டும்‌. தங்களை எகிப்து 
தேசத்திலிருந்து அழைத்து வந்த கர்த்தர்‌, 
தம்முடைய வார்த்தையின்‌ 

தங்களை கானான்‌ தேசத்திற்கு. 
அழைத்துக்கொண்டு போய்‌, அங்கே 
தங்களை குடியேற்றுவார்‌ என்று இஸ்ரவேல்‌ 
புத்திர்‌ கர்த்தரை நம்பி, அவரை 
சார்ந்து ஜீவிக்கவேண்டும்‌. 


தங்களுக்கு வாக்குத்தத்தம்‌ பண்ணின 
உண்மையுள்ளவர்‌ என்பதையும்‌, 
வாக்குமாறாதவர்‌ என்பதையும்‌ 

ல்‌. ஜனத்தார்‌ உணரவேண்டும்‌. 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தரோ நற்கையின்‌ 
பிரமாணத்திற்கும்‌ மேலானவர்‌. கர்த்தரால்‌ 
எதையும்‌ செய்ய முடியும்‌. அவர்‌ 
சர்வவல்லமையுள்ள தேவன்‌. அவர்‌ செய்ய 
நினைக்கிற காரியம்‌ ஒருபோதும்‌ 
தடைபடாது. கர்த்தருடைய கிரியைகளை 
இயற்கையின்‌ பிரமாணங்களால்‌ தடைபண்ண 
முடியாது. மனுஷன்‌  அப்பத்தினால்‌: 
மாத்திரமல்ல, தம்முடைய வாயிலிருந்து 
புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும்‌, 
கர்த்தரால்‌ மனுஷனை பிழைக்க வைக்க 
முடியும்‌. 
மனுஷன்‌ கர்த்தருடைய வல்லமையை 
அறிந்துகொள்ளவேண்டும்‌ 
சத்தியத்தை இஸ்ரவேல்‌ புத்‌ 
உணர்த்தும்பிக்கு, அவர்கள்‌ அறியாதிருந்த 
மன்னாவினால்‌ அவர்களை போவித்தார்‌. 
பிழைக்க வைப்பதற்கு, 
மன்னா கூட 


, அவனையும்‌ கர்த்தரால்‌ 
பிழைக்க வைக்க முடியும்‌. நாம்‌ சுவாசிக்கிற 
காற்று, கர்த்தருடைய வார்த்தையினால்‌ 
பரிசுத்தப்படுத்தப்படும்போது. அந்தக்‌ 
காற்றினாலும்‌ நம்மால்‌ பிழைக்க முடியும்‌. 

இயேசுகிறிஸ்து. வனாந்தரத்திலே. 
நாற்பது நாள்‌ உபவாசம்பண்ணினார்‌. 
அப்போது அவருக்கு பசி உண்டாயிற்று. 
சாத்தான்‌ இயேசுகிறிஸ்துவை 
சோதிப்பதற்கு வந்தான்‌. 


சோதனைக்காரன்‌ 
ர்‌ தேவனுடைய 
கல்லுகள்‌ 
என்றான்‌. 


இந்தக்‌ 
அப்பங்களாகும்டி சொல்லும்‌ 
i பிரதியுத்தரமாக: 


எழுதியிருக்கிறதே என்றார்‌" (மத்‌ 4:34). 
இயேசுகிறிஸ்து சொன்ன 
வார்த்தைகளுக்கு வேதபண்டிதர்கள்‌ 
வியாக்கியானம்‌ 


.. நம்முடைய  ஆத்துமாவுக்கு 
ஆகாரமாயிருக்கிறது. 





(யய தல்‌ 


பிய 


இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ வனாந்தூத்தில்‌ 
பிரயாணம்பண்ணியபோது, ர்‌ 
அவர்களை  மன்னாவினால்‌ போலித்தர்‌. 
பழைய ஏற்பாட்டுக்காலத்து. மன்னா, 
நம்முடைய கர்த்தராகிய இயேசுகிறிஸ்துவுக்கு 
அடையாளமாயிருக்கிறது.  கிறிஸ்துவானவர்‌. 
ஜீவஇப்பமாகயிருக்கிறார்‌. அவரே 
தேவனுடைய வார்த்தையாகவும்‌ இருக்கிறார்‌. 
நாம்‌ ஜீவதப்பமாகிய கிறிஸ்துவினால்‌ 
பிழைக்கிறோம்‌. 

கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரை 
வனாந்தரத்திலே. மன்னாவினால்‌. 
போலித்தபோது, அவர்களுக்கு ஒரு குறைவும்‌ 
உண்டாகவில்லை. “இந்த நாற்பது வருஷமும்‌ 
உன்மேலிருந்த வஸ்திரம்‌ பழையதாய்ப்‌ 
போகவும்‌ இல்லை, உன்‌ கால்‌ வீங்கவும்‌ 
இல்லை! (உபா 8:4) என்று மோசே 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு ஞாபகப்படுத்துகிறார்‌. 

ரவேல்‌ புத்திரருக்‌ 
பதை பஸ்‌ தல்‌ ற்‌ லில்‌ 
“க அது 


மிகப்பெ 
பழையதாகும்‌. ன்‌ 
பழையதாகவில்லை. அவர்க! 
உருவத்திற்குத்‌ தகுந்தபடி வஸ்திரம்‌ 
பெரிதானது அல்லது குறைந்துபோன து என்று 
பொருள்கூற முடியாது. ஆனாலும்‌. 
அவர்களுடைய வஸ்திரங்கள்‌ நாற்பது. 
வருஷங்களுக்கு உழைத்தது. 

ர்‌... இஸ்ரவேல்‌ புத்திரர்மீது 
அன்பாயிருக்கிறார்‌. ஒரு தகப்பன்‌ தன்‌ 
பிள்ளைகளை வழிநடத்துவதுபோல, கர்த்தர்‌ 
ஸ்‌ வனாந்தரப்பாதை 
வந்திருக்கிறார்‌. 
அன்பையும்‌, 
தகப்பன்‌, 

அவர்களை சிட்சிக்கவும்‌ செய்கிறார்‌. 
ன்‌ புத்திரனைச்‌ 
சசக்கிறதுவோல உன்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 


8:5) என்று 
புத்திரருக்கு சொல்லுகிறார்‌. 


DEUTERONOMY - COMMENTARY 


சய Cope 


PUBLISHERS 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ வனாந்தரப்பாதை 

க, நாற்பது, வருஷங்களாக 
பிரயாணம்‌ செய்து வந்திருக்கிறார்கள்‌. இந்த 
நாற்பது. வருஷ காலமாக, கர்த்தர்‌ 
அவர்களுக்கு கடுமையான பயிற்சிகளைக்‌ 
கொடுத்திருக்கிறார்‌. தம்முடைய சித்தத்தின்‌ 
பிரகாரமாக அவர்களை உருவாக்கவேண்டும்‌ 
என்பதே கர்த்தருடைய சித்தம்‌. 
இதற்காகவே கர்த்தர்‌ அவர்களை 
சிட்சிக்கிறார்‌. கர்த்தர்‌ ஒருபோதும்‌ 
தேவையில்லாமல்‌ தம்முடைய ஜனத்தை: 
சிட்சிக்கிறவரல்ல. 


இஸ்ரவேல்‌ புத்திரரை குற்றப்படுத்த 
வேண்டும்‌ என்பதற்காகவோ, அவர்களை 
நிர்மூலம்பண்ணவேண்டும்‌ என்பதற்காகவோ 
கர்த்தர்‌ அவர்களை சிட்சிக்கலில்லை. 
தம்முடைய ஜனத்தை குற்றப்படுத்த வேண்டும்‌ 
என்பது கர்த்தருடைய நோக்கமுமல்ல. 


மனுஷன்‌. தண்டிக்கிற பிரகாரமாக 
கர்த்தர்‌ யாரையும்‌ தண்டிப்பதில்லை. ஒருவன்‌ 
சத்துருவுக்கு விரோதமாக, 
எடுக்கும்போது, 
வேண்டும்‌ 
அவனைக்‌ 
என்னும்‌ 
நோக்கத்தோடும்‌ அவனைத்‌ தாக்குவான்‌. 
தன்‌ சத்துருவை அழித்துப்போடவேண்டும்‌. 
என்பதே மனுஷனுடைய நோக்கம்‌. 


நோக்கத்தோடும்‌. 
கொன்றுபோடவேண்டும்‌ 


ஜனத்தை 
என்னும்‌ 
யாரையும்‌ 


ரே 
அழித்துப்போடவேண்டும்‌ ட. 


ஒழுக்கத்தோடிருக்கவேண்டும்‌, மற்ற 
பிள்ளைகளுக்கு மத்தியிலே தன்னுடைய 
புத்திரன்‌ உயர்ந்திருக்கவேண்டும்‌ 
என்பதே தகப்பனுடைய நோக்கமாயிருக்கும்‌. 
தன்‌ புத்திரனாடைய சந்தோஷத்திற்காகவும்‌, 
அவனுடைய நன்மைக்காகவும்‌, 
தகப்பன்‌ அவனை சிட்சிக்கிறார்‌. 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


BALWETHER 
பிய 


அதுபோலவே கர்த்தரும்‌, தம்முடைய 
பிள்ளைகளின்‌. நன்மைக்காகவும்‌, 
அவர்களுடைய  ஆசீர்வாதங்களுக்காகவும்‌, 
அவர்களுடைய சந்தோஷத்திற்காகவும்‌ 
அவர்களை சிட்சிக்கிறார்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய பிள்ளைகளை சிட்சிக்கும்போது. 
தாம்‌ அவர்களை சிட்சிப்பதற்கான 
காரணத்தையும்‌ சொல்லி, அவர்களுக்கு 
உபதேசம்பண்ணுகிறார்‌. 
“கர்த்தாவே, 

குழிவெட்டப்படும்வரைக்கும்‌, 
தீங்குநாட்களில்‌ அமர்ந்திருக்கப்பண்ணி, 
சிட்சித்து, உம்முடைய வேதத்தைக்கொண்டு 
போதிக்கிற மனுஷன்‌ பாக்கியவான்‌” 
(சங்‌ 944213). 


துன்மார்க்கனுக்குக்‌ 
நீர்‌ 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ இன்னும்‌ 
கானான்‌ தேசத்திற்குள்‌ பிரவேசிக்கவில்லை. 
அவர்கள்‌ மோவாபின்‌ சம 
தங்கியிருக்கிறார்கள்‌. 
திட்டத்தின்‌ பிரகாரமாக, 
சபையார்‌, சீக்கிரத்திலே 
கடந்து, கானான்‌ 
பிரவேசிக்கப்போகிறார்கள்‌. 
தேசத்திலே அவர்கள்‌ 
மறந்துவிடக்கூடாது. அவர்கள்‌ கர்த்தருடைய 
வார்த்தைகளையும்‌, கட்டளைகளையும்‌, 
கற்பனைகளையும்‌, நியாயங்களையும்‌, 
பிரமாணங்களையும்‌ மறந்துவிடக்கூடாது. 
கர்த்தர்‌ இப்போது அவர்களுக்கு சிட்சித்து 
பயிற்சி கொடுக்கிறார்‌ 


இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு, 
அவர்கள்‌ பிரவேசிக்கப்போகிற கானான்‌ 
தேசத்தைப்பற்றிச்‌ சொல்லுவதற்கு. 
முன்பாக, அவர்கள்‌ கர்த்தருடைய 
வழிகளில்‌ நடக்கவேண்டும்‌ என்பதை 
மறுபடியுமாய்ச்‌ சொல்லுகிறார்‌. மோசே 
இஸ்ரவேல்‌ புத்திரரை நோக்கி, “ஆகையால்‌, 
உள்‌ தேவனாகிய கர்த்தருடைய 
வழிகளில்‌ நடந்து, அவருக்குப்‌ 
பயப்படும்படிக்கு, அவருடைய கற்பனைகளைக்‌ 
கைக்கொள்ளக்கடவாய்‌" (உபா 8:6) என்று 


சொல்லுகிறார்‌. 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரை கானான்‌. 
தேசத்திற்குள்‌ வழிநடத்தப்போகிறார்‌. 
அந்த தேசம்‌ எப்படிப்பட்ட தேசம்‌ என்பதை, 
மோசே இஸ்ரவேல்‌  புத்திரருக்கு 
விளக்கமாக எடுத்து சொல்லுகிறார்‌. 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மோசே இஸ்ரவேல்‌ புத்திரரை நோக்கி, 
'உன்‌ தேவனாகிய கர்த்தர்‌ உன்னை நல்ல 
தேசத்திலே பிரவேசிக்கப்பண்ணுகிறார்‌: அது 
பள்ளத்தாக்குகளிலும்‌ மலைகளிலுமிருந்து 
புறப்படுகிற ஆறுகளும்‌. ஊற்றுகளும்‌ 
ஏரிகளுமுள்ள தேசம்‌" (உபா 8:7) என்றும்‌, 


'அது கோதுமையும்‌ வாற்கோதுமையும்‌ 
திராட்சச்செடிகளும்‌ அத்திமரங்களும்‌ 
மாதளஞ்செடிகளுமுள்ள தேசம்‌: அது 
ஒலிவமரங்களும்‌, எண்ணெயும்‌ தேனுமுள்ள 
தேசம்‌" (உபா 8:8) என்றும்‌, 


ழ்ச்சியில்லாமல்‌ அப்பம்‌ 
புறிங்கத்தபகதும்‌ ன்றும்‌ பளக்கும்‌ குறைவு 
பாததுமான தேசம்‌; அது கல்‌ 
இரும்பாயிருக்கிறதும்‌, செம்பு 
எடுக்கத்தக்க மலைகளுள்ளதுமான தேசம்‌" 
(உபா 8:9) என்றும்‌ சொல்லுகிறார்‌. 

இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 

ஆசீர்வாதங்களைப்‌ 
முன்பாக, 
கைக்கொள்வதும்‌, 
நடப்பதும்‌ அவசியமாயிருக்கிறது. இஸ்ரவேல்‌ 


ர்‌ கானான்‌ தேசத்திற்குள்‌ 
பிரவேசிக்கும்போது, தங்களுக்கு இஷ்டமான 


வழிகளிலே நடந்துபோகக்கூடாது. அவர்கள்‌ 
கர்த்தருடைய வழிகளில்‌ மாத்திரமே 
நடக்கவேண்டும்‌. 

மோசே இஸ்ரவேல்‌ பு்திரருக்கு 
கானான்‌ தேசத்தைப்பற்றி விளக்கமாகச்‌ 
சொல்லுகிறார்‌. அந்த  தேசத்தைப்பற்றிய 
விளக்கம்‌ வருமாறு : 

1. நல்ல தேசம்‌ (உபா 8:7) 
ஆறுகள்‌ உள்ள தேசம்‌ 
ஊற்றுகளும்‌ ஏரிகளும்‌ உள்ள தேசம்‌ 
கோதுமை உள்ள தேசம்‌ (உபா 8:8) 

5. வாற்கோதுமை உள்ள தேசம்‌ 
திராட்சைத்தோட்டங்கள்‌ உள்ள தேசம்‌ 
அத்திமரங்கள்‌ உள்ள தேசம்‌ 
மாதுளஞ்செடிகள்‌ உள்ள தேசம்‌ 





HLWETHER மம்‌ 


RAAT IMAL 
9. ஒலிவமரங்கள்‌ உள்ள தேசம்‌ 
10. தேன்‌ உள்ள தேசம்‌ 
1. குறைவுபடாத தேசம்‌ (உபா 8:9) 
12. செம்பும்‌, இரும்பும்‌ உள்ள தேசம்‌. 


நிறைவிலும்‌ பரிசுத்தம்‌ 
உபா 8:10-20 


உபா 8:10. ஆகையால்‌ நீ 
திருப்தியடைத்திருக்கையில்‌, உன்‌ 
தேவனாகிய கர்த்தர்‌ உனக்குக்‌. 
கொடுத்த அத்த நல்ல தேசத்துக்காக: 
அவரை ஸ்தோத்திரிக்கக்கடவாய்‌. 


புசித்துத்‌ 


உபா 8:11. உன்‌ தேவனாகிய கர்த்தரை 
மறவாதபடிக்கும்‌, நான்‌ இன்று உனக்கு. 
விதிக்கிற அவருடைய 
கற்பனைகளையும்‌ தியாயங்களையும்‌. 
கட்டளைகளையும்‌ கைக்கொன்னாமற்‌ 
போகாதபடிக்கும்‌ எச்சரிக்கையாயிரு. 


உபா 8:12. நீ புசித்துத்‌ திருப்தியாகி, 
நல்ல விடுகளைக்‌ கட்டி, அவைகளில்‌ 
குடியிருக்கும்‌ போதும்‌, 

உபா 808. உன்‌ ஆடுமாடுகள்‌ 
திரட்சியாகி, உனக்கு வெள்ளியும்‌ 
பொன்னும்‌ பெருகி, உனக்கு. 
உண்டானவையெல்லாம்‌. 
வர்த்திக்கும்போதும்‌, 


உபா 884. உன்‌ 
மேட்டிமையடை யாமலும்‌, 
அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து 
புறப்படப்பண்ணின வரும்‌, 


உபா 8:15. உன்னுடைய பின்நாட்களில்‌: 
உனக்கு நன்மை செய்யும்பொருட்டு, 
உன்னைச்‌ சிறுமைப்படுத்தி, உன்னைச்‌ 
சோதித்து, 

சுர்ப்பங்களும்‌ 

தண்ணீரில்லாத 

பயங்கரமான 

வன௱த்தரவழியாய்‌ 
அழைத்துவத்தவரும்‌, உனக்காகப்‌ 
பாறையான கண்மலையிலிருத்து 
தண்ணீர்‌ புறப்படப்பண்ணினவரும்‌, 


- விரிவுரை 
DEUTERONOMY - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


உபா 8:16. உன்‌ யிதாக்கன்‌ அறியாத 
மன்னாவினால்‌ வனாத்தரத்திலே 
உன்னைப்‌ போஷித்துவத்தவருமான 
உன்‌ தேவனாகிய கர்த்தரை தீ 
மறவாமலும்‌, 


உபா 887. என்‌ சமார்த்தியமும்‌ 
என்‌ கைப்பெலனும்‌ இத்த 
ஐசுவரியத்தை எனக்குச்‌ சம்பாதித்தது 
என்று தீ உன்‌ இருதயத்தில்‌ 
சொல்லிக்கொள்ளாமலும்‌. இருக்க 
எச்சரிக்கையாயிருத்து, 


உபா 8:18. உன்‌ தேவனாகிய கர்த்தரை 
நினைப்பாயாக; அவரே உன்‌ 
பிதாக்களுக்கு ஆணையிட்டுக்கொடுத்த 
தம்முடைய உடன்படிக்கையை. 
உதுதிப்படுத்தும்படி, இந்நாளில்‌ 
உனக்கு உண்டாயிருக்கிறதுபோல, 
இசுவரியத்தைச்‌ சம்பாதிக்கிற தற்கான 
பெலனை உனக்குக்‌ கொடுக்கிறவர்‌. 


உபா 8:19. உன்‌ தேவனாகிய கர்த்தரை 
நீ மறந்து, வேறே தேவர்களைப்‌ 
பின்பற்றி அவர்களைச்‌ சேவித்து, 
அவர்களைப்‌: பணிந்து 
கொள்வாயானால்‌, நிச்சயமாய்‌ 
அழித்து போவீர்கள்‌ என்று இன்று 

சாட்சியாய்‌ 


உபா 8:20. உன்‌ தேவனாகிய 
கர்த்தருடைய சத்தத்திற்கு நீங்கள்‌ 
கீழ்ப்படியாமற்போவதினால்‌, 
உங்களூக்கு முன்பாக. 
ஜாதிகனைப்போல்‌ 
அழிவிர்கள்‌.. 

கானான்‌ தேசத்தின்‌ செழிப்பைப்பற்றி 
மோசே ஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
சொல்லுகிறார்‌. அந்த தேசம்‌ கோதுமையும்‌, 
வாற்கோதுமையும்‌ தேனுமுள்ள தேசம்‌, 
அந்த தேசத்தில்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
ஒரு குறைவும்‌ ஏற்படாது. இஸ்ரவேல்‌ 
ஜனத்தார்‌ கானான்‌ தேசத்திலே. 
பிரவேசிக்கும்போது, அந்த தேசத்தின்‌ 
நன்மைகளை அனுபவித்து, 
செழித்திருப்பார்கள்‌. தாங்கள்‌ 
செழிப்பாயிருக்கும்‌ காலத்தில்‌, அவர்கள்‌ 
கர்த்தரை மறந்துவிடக்கூடாது. 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


(யய 
பிய 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ இதுவரையிலும்‌: 
வறட்சியான வனாந்தர பாதையின்‌ வழியாக 
கடந்து வந்திருக்கிறார்கள்‌. மன்னாவே 
இதுவரையிலும்‌ அவர்களுடைய பிரதான 
போஜனம்‌. கானான்‌ தேசத்திலோ 
அவர்களுக்கு கோதுமையும்‌, 
வாற்கோதுமையும்‌, பழங்களும்‌, எண்ணெயும்‌ 
தேனும்‌ திரளாயிருக்கிறது. வறட்சியான 
வனாந்தரத்திலிருந்து, செழிப்பான கானான்‌ 
தேசத்திற்குள்‌ பிரவேசிக்கும்போது, அவர்கள்‌ 
கர்த்தரை மறந்துவிடுவதற்கு வாய்ப்புள்ளது. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
செழிப்பான... காலத்திலும்‌ 
மறந்துவிடக்கூடாது என்று 
அவர்களை எச்சரிக்கிறார்‌. 


மோசே இஸ்ரவேல்‌ புத்திரரை நோக்கி, 
நீ புசித்துத்‌ திருப்தியடைந்திருக்கையில்‌, உன்‌ 
தேவனாகிய கர்த்தர்‌ உனக்குக்‌ கொடுத்த. 
அந்த நல்ல தேசத்துக்காக அவரை 
ஸ்தோத்திரிக்கக்கடவாய்‌. உன்‌ தேவனாகிய 
கர்த்தரை மறவாதடிக்கும்‌, ன்‌ ன்‌ 
உனக்கு 

கற்பனைகளையும்‌ 

கட்டளைகளையும்‌ கைக்கொள்ளாமற்‌ 
போகாதபடிக்கும்‌ எச்சரிக்கையாயிரு" 
(உபா 82011) என்று சொல்லுகிறார்‌ 


புத்திரர்‌. 


கர்த்தரை 
சே 


கானான்‌ 


குர்த்தரைவிட்டு,  பின்வாங்கிப்போவார்கள்‌ 
என்பதை வெளிப்படுத்தும்‌ மூன்றாவது 
தீர்க்கதரிசனம்‌ இதுவாகும்‌ ( 
உபா 6:10-12; உபா 8:10-20). 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
தேசத்தில்‌ அனுபவிக்கப்போகும்‌ 
செழுமையுமான ஆசீர்வாதங்கள்‌ 
1. நீுசித்துத்‌ திருப்தியாவாய்‌. 
2, நல்ல வீடுகளைக்‌ கட்டுவாய்‌. 


கானான்‌ 
வளமையும்‌ 


உன்‌ ஆடுமாடுகள்‌ திரட்சியாகும்‌. 


(பா 813) 
வெள்ளியும்‌ 


உனக்கு பொன்னும்‌ 
ம்‌. 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


5. உனக்கு உண்டானவையெல்லாம்‌ 


வர்த்திக்கும்‌. 


ம்முடைய வியத்‌ மக்‌ 
செழிப்பான அனவ: பல்‌ 
நாம்‌ கர்த்தரை மகிமைப்படுத்தவேண்டும்‌. 
நம்முடைய வாழ்க்கைத்தரம்‌ உயரும்போது. 
நம்முடைய ஜீவியத்தில்‌ கர்த்தருடைய 
நாமமும்‌, அவருடைய மகிமையும்‌ 
உயரவேண்டும்‌. 


நாம்‌ ஒவ்வொரு 
போஜனம்பண்ணும்போதும்‌, 
போஜனம்பண்ணுவதற்கு முன்பாக கர்த்தரைத்‌ 
துதிக்கவேண்டுமென்று, 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து 
உபதேசம்‌ செய்திருக்கிறார்‌. 


அப்பொழுது, அவர்‌ ஜனங்களைப்‌ புல்லி 
ன்மேல்‌ பந்தியிருக்கக்‌ கட்டளையிட்டு, அந்த 
ஐந்து அப்பங்களையும்‌, அந்த இரண்டு 
மீன்களையும்‌ எடுத்து, வானத்தை 
அண்ணாந்துபார்த்து, ஆசீர்வதித்து, 
பிட்டுச்‌ சிஷர்களிடத்தில்‌ 
சீஷர்கள்‌ ஜனங்களுக்குக்‌ 
எல்லாரும்‌ சாப்பிட்டுத்‌ 
திருப்தியடைந்தார்கள்‌: மீதியான 
துணிக்கைகளைப்‌ பன்னிரண்டு கூடைநிறைய 
எடுத்தார்கள்‌" (மத்‌ 142920). 


மோசேயோ இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு. 
உபதேசம்பண்ணும்போது, அவர்கள்‌ புசித்து 
ம்‌ தாங்கள்‌ புசித்த 
கர்த்தரை 
ஸ்தோத்திரிக்கவேண்டுமென்று சொல்லுகிறார்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ ஒவ்வொரு முறை 
போஜனம்பண்ணும்போதும்‌, கர்த்தருக்கு 
ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்பது வழக்கம்‌. 
அவர்கள்‌ நறுமணம்‌ வீசும்‌ பூக்களை 
பார்த்தால்கூட, “அந்தப்‌ பூக்களுக்கு நல்ல 
மணத்தைக்‌ கொடுத்த கர்த்தருக்கு 
ஸ்தோத்திரம்‌” என்று 
ஸ்தோத்திரம்பண்ணுவார்கள்‌. 
மோசே இஸ்ரவேல்‌ புத்திரரை நோக்கி, 
“நீ புசித்துத்‌ திருப்தியாகி, நல்ல வீடுகளைக்‌ 
கட்டி அவைகளில்‌ குடியிருக்கும்‌ போதும்‌, 
உன்‌ ஆடுமாடுகள்‌ திரட்சியாக, 
உனக்கு வெள்ளியும்‌ பொன்னும்‌ பெருகி, 
உண்டானவையெல்லாம்‌ 
இருதயம்‌ 
மேட்டி இருப்பதாக” 
(உபா 812-4) என்று சொல்லுகிறார்‌. 


முறை 


உன்‌ 





BALWETHER ப 


பிய 


வளமையினாலும்‌, செழுமையினாலும்‌ 
வரும்‌ சோதனைகள்‌ (உபா 814) 


1. பெருமையும்‌, மேட்டிமையும்‌ 


2... ஆசீர்வாதத்திற்குக்‌ காரணமான. 
கர்த்தரை மறந்து தன்னுடைய 
கைப்பெலனில்‌ நம்பிக்கையாயிருப்பது. 
(உபா 817-8) 


இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு வளமும்‌, 
ஆசீர்வாதமும்‌, வெற்றியும்‌ வரும்போது, 
அவர்கள்‌ கர்த்தரை மறந்துவிடுவார்கள்‌. 
மறைபொருள்‌ 

வாழ்வில்‌ வெற்றி 


வந்தது என்று 


(உபா 81748), 


எல்லோரும்‌ செழித்திருக்க வேண்டும்‌ 
என்பது கர்த்தருடைய சித்தம்‌. அதிலும்‌ 
விசேஷமாகுத்‌ தம்முடைய பிள்ளைகள்‌ ஒரு 
குறைவுமில்லாமல்‌ எல்லாக்‌ காரியங்களிலும்‌ 
செழித்திருக்க ரத்‌ 
விரும்புகிறார்‌. நமக்கு ப 
வரும்போது அதற்காகக்‌ கர்த்தரைத்‌ துதிக்க 
வேண்டும்‌ கர்த்தர்‌ நமக்குத்‌ தேவையான 

சீர்வாதங்களையும்‌ கொடுத்து. 
ட்‌ ஆசீர்வதிக்கிறார்‌. (2பேதுரு 1:3-4; 
3யோவான்‌ 1:2). 


விசுவாசம்‌ 
வைத்‌ க்கள்‌ ்ததரிடத்தில கேட்கும்‌ 
போது அது அவர்களுக்குக்‌ கொடுக்கப்‌ படும்‌. 
(மத்‌ 17:20; மத்‌ 21:22; மாற்கு 11:22-24; 
யோவான்‌ 141245; யோவான்‌ 15:716; 
யோவான்‌ 16:23-26). 

கர்த்தரே இஸ்ரவேல்‌ ஜனத்தாரை 
அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து 
புறப்படப்பண்ணினவர்‌. கர்த்தர்‌ 
அவர்களுடைய பின்நாட்களில்‌ அவர்களுக்கு 
நன்மை செய்யும்பொருட்டு, அவர்களைச்‌ 
சிறுமைப்படுத்தி, அவர்களைச்‌ சோதித்து. 
கொள்ளிவாய்ச்‌ சர்ப்பங்களும்‌ தேள்களும்‌, 
'தண்ணீரில்லாத வறட்சியுமுள்ள பயங்கரமான 
பெரிய வனாந்தரவழியாய்‌ அவர்களை 
அழைத்துவந்தவர்‌. கர்த்தர்‌ 
அவர்களுக்காக பாறையான 
'கன்மலையிலிருந்து தண்ணீர்‌ 
புறப்படப்பண்ணினவர்‌ (உபா 8:14,15). 


DEUTERONOMY - COMMENTARY 


சம 01008 


PUBLISHERS 


வனாந்தரத்தில்‌ தேள்களைப்‌ பற்றி 
இங்கு மட்டுமே கூறப்பட்டிருக்கிறது. சீனாய்‌ 
வனாந்தரத்தில்‌ பலவிதமான தேள்களும்‌, 
சர்ப்பங்களும்‌ இருந்தன. 

தங்கள்‌ பிதாக்கள்‌ 


அறியாத 


மன்னாவினால்‌ வனாந்தரத்திலே தங்களைப்‌ 

போஷித்துவந்தவருமான தங்கள்‌ தேவனாகிய 
ர்த்தரை இஸ்ரவேல்‌ 

மறந்துவிடக்கூடாது (உபா 8:16). 


புத்திரர்‌ 


வனாந்தரத்தில்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ 
எண்ணிக்கை 6,100,800 பேராகும்‌. இத்தனை 
பேருக்கும்‌ அன்றாடம்‌ போஜனமும்‌, 
தண்ணீரும்‌ கொடுப்பது மிகப்பெரிய வேலை. 
எகிப்து தேசத்திலிருந்து கானான்‌ 
தேசத்திற்குள்‌ பிரவேசிக்க அவர்களுக்கு 41 
வருஷங்களும்‌, 3 மாதங்களும்‌ ஆயிற்று. 
இந்தக்‌ காலத்தில்‌ அவர்கள்‌ வனாந்தரத்தில்‌ 
15,065... நாட்கள்‌ தங்கியிருக்கிறார்கள்‌. 
இத்தனை நாட்களுக்கும்‌ இத்தனை 
பேருக்கும்‌ கர்த்தர்‌ இயற்கையான 
ஆதாரங்கள்‌ மூலமாகவும்‌, பரலோகத்தின்‌ 
ஆதாரங்கள்‌ மூலமாகவும்‌ புசிப்பதற்கு 
மன்னாவைத்‌ தருகிறார்‌. 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு, 

இதுவரையிலும்‌ செய்து வந்திருக்கிற 

மேன்மையான காரியங்களைப்பற்றி மோசே 

இந்த வசனப்பகுதியில்‌ சொல்லுகிறார்‌. 

அவற்றின்‌ விவரம்‌ வருமாறு : 

1. அவர்கள்‌ 
ஆணையிட்டுக்‌ 
81. 


பிதாக்களுக்கு 
கொடுத்தார்‌. (உபா 


அவர்களைச்‌ சிறுமைப்படுத்தும்படிக்கு 
நாற்பது வருஷமளவும்‌ வனாந்தரத்தில்‌ 
நடத்தி வந்தார்‌. (உபா 8:2,15-16) 

அவர்களைச்‌ சிறுமைப்படுத்தி 
பசியினால்‌ வருத்தினார்‌. (உபா 8:3) 
அவர்களுக்கு மன்னாவைக்‌ கொடுத்து, 
அவர்களைப்‌ போஷிக்கிறவர்‌ கர்த்தரே 
என்பதை உணர்த்தினார்‌. 
அவர்களுடைய வஸ்திரம்‌ பழையதாய்ப்‌ 
போகாமல்‌ காத்துக்‌ கொண்டார்‌. 
(உபா 8:4). 


தகப்பன்‌ தன்‌ புத்திரனைச்‌ சிட்சிக்கிறது. 
அவர்களைச்‌  சிட்சித்தார்‌. 





உபாகமம்‌ - 
DEUTERONOMY - 


நல்ல தேசத்தை அவர்களுக்கு வாக்குப்‌ 
பண்ணினார்‌. (உபா 8:7-10). 

கைக்கொள்வதற்கு அவர்களுக்குப்‌ 
பிரமாணங்களைக்‌ கொடுத்தார்‌. 
(உபா 81/1), 


'தம்மைவிட்டுப்‌ பின்வாங்கிப்போவதைக்‌ 
குறித்து அவர்களை எச்சரித்தார்‌. 
(உபா 8:10-20). 


செழுமையையும்‌, வளமையும்‌: 
அவர்களுக்கு வாக்குப்பண்ணினார்‌. 
(உபா 82-13) 


அடிமைத்தன வீபாகிய எகிப்திலிருந்து 
அவர்களைப்‌ புறப்படப்பண்ணினார்‌. 
(உபா 814). 


அவர்களுடைய தேவைகளைச்‌ 
சந்திப்பதற்கு அற்புதங்களைச்‌ செய்தார்‌ 
(உபா 8:15-16). 


அவர்களுக்கு நன்மையைத்‌ 


திட்டம்‌ பண்ணினார்‌. (உபா 8:6) 


அவர்கள்‌ 
சம்பாதிக்கிறதற்கான 
கொடுத்தார்‌. (உபா 87-18) 


அவர்களோடு. 
உடன்படிக்கையை ௨, 
(உபா 818). 


ஐசுவரியத்தைச்‌ 
பெலனைம்‌ 


நம்முடைய 
திப்படுத்தினார்‌. 


தம்மை விட்டுப்‌ பின்வாங்கிப்‌ போனால்‌ 
தண்டனை உண்டு என்பதை வாக்குப்‌ 
பண்ணினார்‌. (உபா 8:19-20). 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கானான்‌ தேசத்தில்‌ 
பிரவேசிக்கும்போது புசித்து 
'திருப்தியடைவார்கள்‌. அந்த தேசம்‌ 
இரும்பையும்‌ செம்பையும்‌ வெட்டி 
எடுக்கத்தக்க மலைகளுள்ள தேசம்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ மத்தியிலே ஐசுவரியம்‌ 
மிகுதியாயிருக்கும்‌. 


தாங்கள்‌ 
சம்பன்னராயிருக்கும்போது. 
சாமார்த்தியமும்‌ என்‌ 
இந்த  ஐசுவரியத்தை: 
சம்பாதித்தது” என்று அவர்கள்‌ தங்கள்‌ 
இருதயத்தில்‌ சொல்லிக்கொள்ளாமலிருக்க 
எச்சரிக்கையாயிருக்கவேண்டும்‌. தாங்கள்‌ 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஐசுவரியத்தில்‌ செழித்திருக்கும்போதும்‌, 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ தங்கள்‌ தேவனாகிய 
கர்த்தரை நினைக்கவேண்டும்‌ (உபா 81718). 


ஐசுவரியத்தைச்‌ சம்பாதிப்பதில்‌ பாவம்‌ 
ஒன்றுமில்லை. அதற்கான பெலனைக்‌ 
கொடுக்கிறவர்‌. கர்த்தரே. ஆனால்‌ 
ஐசுவரியத்தைச்‌ சேர்த்து, அதைத்‌ தவறான 
வழிகளில்‌ பயன்படுத்தக்கூடாது. தேவனுடைய 
சித்தத்திற்கு விரோதமாக ஐசுவரியத்தைப்‌ 
பயன்படுத்துவது பாவம்‌. 


மோசே இஸ்ரவேல்‌ 
ஐசுவரியத்தைப்பற்றிச்‌ 
“கர்த்தரே உன்‌ 
ஆணையிட்டுக்கொடுத்த தம்முடைய 
உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி, 
இந்நாளில்‌ உனக்கு உண்டாயிருக்கிறதுபோல, 
ஐசுவரியத்தைச்‌ சம்பாதிக்கிறதற்கான 
பெலனை உனக்குக்‌  கொடுக்கிறவர்‌' 
(உபா 8:18) என்று சொல்லுகிறார்‌. 


மனுஷருக்கு ஐசுவரியம்‌ பெருகும்போது, 
அவர்கள்‌ கர்த்தரை மறந்துவிடுவதற்கு 
வாய்ப்புள்ளது. மனுஷருடைய 
சொத்துக்களும்‌ சம்பத்துக்களும்‌ 
பெருகும்போது. அவர்களுடைய பெருமையும்‌, 
மேட்டிமையும்‌ பெருகும்‌. அவர்கள்‌ தற்‌ 
நம்பாமல்‌ தங்கள்‌ ஐசுவரிய 
நம்புவார்கள்‌. இஸ்ரவேல்‌... புத்திரர்‌ 
இதுபோன்ற. ஆபத்துக்களில்‌ 
சிக்கிக்கொள்ளக்கூடாது. தாங்கள்‌ 
ஐசுவரியவான்‌களாயிருந்தாலும்‌ கர்த்தரே 
இந்த ஐசுவரியத்தை சம்பாதிக்கிறதற்கான 
பெலத்தை தங்களுக்கு கொடுக்கிறவர்‌ 
என்பதை நினைவுகூர்ந்து, அவர்கள்‌ 
கர்த்தரை துதிக்கவேண்டும்‌. 


புத்திரருடைய 
சொல்லும்போது, 
பிதாக்களுக்கு 


மனிதனுக்கு ஐசவரிய 

விருத்தியடையும்போது, ன்‌ 

விட்டு விலகிப்போகிறான்‌. 

அவருடைய வார்த்தைகளும்‌ 

என்று அவன்‌ 

விடுகிறான்‌. இது 

க வருகிற பொதுவான 
சோதனை. தங்களுடைய 
கர்த்தர்‌ இல்லாவிட்டாலும்‌, 
ஐசுவரியம்‌ இருப்பதை 

இவர்கள்‌ சந்தோஷப்படுகிறார்கள்‌. ஐசுவரியம்‌ 

எந்த மனுஷனுக்கும்‌ மெய்யான 
சந்தோஷத்தைக்‌ கொடுக்காது. 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


(யய 
பிய 


மனத்தாழ்மை இருக்காது. பணிவான சபாவம்‌ 
இருக்காது. ஐசுவரியவான்‌௧ள்‌ யாருக்கும்‌ 
உதவி செய்யமாட்டார்கள்‌. அவர்கள்‌ 
குர்த்தருக்கும்‌ ஊழியம்‌ செய்யமாட்டார்கள்‌. 


க்‌ புத்திரர்‌ கானான்‌. 
தேசத்திற்குள்‌ பிரவேசிக்கும்போது, அந்த 
நேசத்தில்‌ காணப்படுகிற விக்கிரகங்களை 
நிர்மூலம்பண்ண வேண்டும்‌. அவர்கள்‌ 
கர்த்தரை மறந்து அந்நிய தெய்வங்களை 
பின்பற்றிப்போகக்கூடாது. 

மோசே இஸ்ரவேல்‌ புத்திரரை நோக்கி, 
“உன்‌ தேவனாகிய கர்த்தரை நீ மறந்து, 
வேறே தேவர்களைப்‌ பின்பற்றி அவர்களைச்‌ 
சேவித்து, ப 
கொள்வாயானால்‌, 
போவீர்கள்‌ என்று இன்று உங்‌ 
சாட்சியாய்‌ அறிவிக்கிறேன்‌" (உபா 
என்று சொல்லுகிறார்‌ 


819) 


வேல்‌ புத்திரர்‌ கானான்‌ 
பிரவேசிக்கும்போது. தங்கள்‌ 
கர்த்தரை 


இஸ்ர। 
தேசத்தில்‌ 
தேவனாகிய 
மறவாமலிருக்கவேண்டும்‌. அவர்கள்‌ அந்த 
தேசத்திலே 


செக்கொள்ளவேண்டும்‌ 

ஜனத்தார்‌ கர்த்தருடைய 
கீழ்ப்படியாமல்‌ போனால்‌ 

கோபம்‌ அவர்கள்மேல்‌ வரும்‌ 
மோசே அவர்களை எச்சரிக்கிறார்‌. 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மோசே இஸ்ரவேல்‌ புத்திரரை நோக்கி, 
'உன்‌ தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு 
நீங்கள்‌ கீழ்ப்படியாமற்போவதினால்‌, கர்த்தர்‌ 
உங்களுக்கு முன்பாக அழித்த 
ஜாதிகளைப்போல நீங்களும்‌ அழிவீர்கள்‌" 
(உபா 8:20) என்று சொல்லுகிறார்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரரை அழிந்துபோகச்‌ 


செய்யும்‌ பாவங்கள்‌ 
1. தேவனாகிய கர்த்தரை மறப்பது. 
2. வேறே தேவர்களைப்‌ பின்பற்றுவது. 
3. அவர்களைச்‌ சேலிப்பது 
4. அவர்களைப்‌ பணிந்து கொள்வது. 


தேவனிடத்தில்‌ 
(அப்‌ 10:34) 
எழும்பியவர்களைக்‌ 
போடுவார்‌. அவர்கள்‌ 
இருந்தாலும்‌, இஸ்ரவேல்‌ 
இருந்தாலும்‌ கர்த்தர்‌ 
பார்க்கமாட்டார்‌. அவர்‌ 
நியாயந்தீர்க்கிறவர்‌. 

வல்லமையை இஸ்ரவேல்‌ 
தங்களுடைய 

உணர்ந்திருக்கிறார்கள்‌.. 

பறதாதியாரை அழித்தது. அவர்களுக்குத்‌ 
தெரியும்‌. அதே இஸ்ரே 
புத்திரரையும்‌, அவர்கல்‌ 
கீழ்ப்படியாமல்‌. பாவம்‌ 

அந்த ஜாதிகளைப்போல 

அழித்துப்‌ போடுவார்‌. (ரோமர்‌ 11) 


பட்சபாதம்‌. 
தமக்கு 





உபாகமம்‌ - 


விரிவுரை 


DEUTERONOMY - COMMENTARY 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
கடந்து கானான்‌ தேசத்திற்குள்‌ 
பிரவேசிக்கப்போகிறார்கள்‌. அவர்கள்‌ அந்த 
தேசத்திலே தங்களிலும்‌ ஜனம்‌ பெருத்தும்‌, 
பலத்ததுமான ஜாதிகளை 
'துரத்திவிடப்போகிறார்கள்‌. அவர்கள்‌ 
கானான்‌ தேசத்தில்‌ வானத்தை அளாவிய 
மதில்‌ சூழ்ந்த பெரிய பட்டணங்களை 
பிடித்துக்கொள்ளப்போகிறார்கள்‌ என்று 
மோசே சொல்லுகிறார்‌ 


இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு, கானான்‌ 
தேசத்திலே தங்கள்‌ சத்துருக்கள்மீது, 
நிச்சமாய்‌ ஜெயம்‌ கிடைக்கும்‌ என்று மோசே 
சொல்லுகிறார்‌ உபா. * னாலும்‌ 


யோர்தானைக்‌ 


3 
தங்களுடைய நதியினிமத்தமாகவோ ன்றது 


தங்களுடைய பலத்தினாலோ, 
பராக்கிரமத்தினாலோ கானான்‌ தேசத்திலே 
தங்களுக்கு சத்துருக்கள்மீது வெற்றி 
கிடைத்தது என்று இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
நினைத்துவிடக்கூடாது. 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ தங்கள்‌ 
நீதியினிமித்தமும்‌, தங்கள்‌ இருதயத்தினுடைய 
உத்தமத்தினிமித்தமும்‌ கானான்‌ தேசத்தை 
சுதந்தரிக்கும்படி பிரவேசிக்கமாட்டார்கள்‌. 
கர்த்தருடைய நீதியின்படியாகவும்‌, கானான்‌. 
தேசத்திலுள்ள புறஜாதியாருடைய 
ஆகாமியத்தின்‌ நிமித்தமாகவும்‌ இஸ்ரவேல்‌ 
ப 
சுதந்தரிக்கும்படி 
(பா 9:4-6) 
ஜனத்தார்‌ 
பெருமைப்படக்கூடாது. 


தாங்கள்‌ வனாந்தரத்தில்‌ தங்கள்‌ 
தேவனாகிய கர்த்தருக்கு கடுங்கோபம்‌ 
உண்டாக்கினவர்கள்‌ என்பதையும்‌. 
தாங்கள்‌ இதுவரையிலும்‌ கர்த்தருக்கு 
விரோதமாக கலகம்பண்ணினவர்கள்‌ 
என்பதையும்‌ இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
நினைத்துப்‌ பார்க்கவேண்டும்‌ (உபா 9:7-24). 


இஸ்ரவேல்‌. 


தங்கள்‌ 
விரோதமாக 


வார்ப்பிக்கப்பட்ட 


புத்திரர்‌ வனாந்தரத்திலே 


தேவனாகிய கர்த்தருக்கு 
பாவம்‌ செய்து, 
கன்றுக்குட்டியை 
உண்டாக்கினார்கள்‌ 
அவர்கள்‌ 
மாசாவிலும்‌, கிப்ரோத்‌ 
அத்தாவாவிலும்‌ கர்த்தருக்குக்‌ கடுங்கோபம்‌ 
உண்டாக்கினார்கள்‌ (உபா 9:22) 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ காதேஸ்பர்னேயாவில்‌ 
கர்த்தருக்கு விரோதமாகக்‌ கலகம்பண்ணி, 
னார்கள்‌ (உபா 9:23), இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
கர்த்தருக்கு விரோதமாக தொடர்ந்து 
கலகம்பண்ணினார்கள்‌ (உபா 9:24), 


மோசே ஓரேபிலே கர்த்தருடைய 
சமுகத்தில்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்காக பரிந்து 
பேசுகிறார்‌. கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ ஜனத்தாரை 
அழித்துப்போடாதபடிக்கு, அவர்களுக்காக 
விண்ணப்பம்பண்ணுகிறார்‌ (உபா 9:25-29). 


கர்த்தருடைய நீதி 
உபா 9:1-6 


உபா 9:1. இஸ்ரவேலே, கேன்‌: நீ 
இப்பொழுது யோர்தானைக்‌ கடந்து, 
உன்னிலும்‌ ஜனம்‌. பெருத்ததும்‌ 
பலத்ததுமான ஜாதிகளைத்‌ துரத்தி, 
வானத்தையனாவிய மதில்‌ சூழ்ந்த: 
பெரிய பட்டணங்களைப்‌ பிடித்து, 


உபா 95. ஏனாக்கின்‌ புத்திரராகிய 
பெரியவர்களும்‌ நெடியவர்களுமான 
ஜனங்களைத்‌ துரத்திவிடப்போகிறாம்‌; 
இவர்கள்‌ செய்தியை நீ அறிந்து, 
ஏனாக்‌ புத்திரருக்கு முன்பாக நிற்பவன்‌ 
யார்‌ என்று சொல்லப்படுவதை நீ 
கேட்டிருக்கிறாய்‌. 


உபா 9:3. உன்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
உனக்கு முன்பாகக்‌ கடத்துபோகிறவர்‌ 
என்பதை இன்று அறியக்கடவாம்;; 
அவர்‌ பட்சிக்கிற அக்கினியைப்யோல்‌ 
அவர்களை அழிப்பார்‌; அவர்களை 
உனக்கு முன்பாக விழப்பண்ணுவார்‌; 
இவ்விதமாய்க்‌ கர்த்தர்‌ உனக்குச்‌ 
சொன்னபடியே, தீ  அவர்கனைச்‌ 
சீக்கிரமாய்த்‌ துரத்தி, அவர்களை 
அழிப்பாய்‌. 





உபாகமம்‌ 


BALWETHER 
பிய 


உபா 8:4. உன்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
அவர்களை உனக்கு முன்பாகத்‌ 
துரத்துகையில்‌, ந உன்‌ 
இருதயத்திலே: 
தீதியினிமித்தம்‌ இந்த 
௬தத்தரித்துக்கொள்ளும்படி. கர்த்தர்‌ 
என்னை அழைத்துவத்தார்‌ என்று 
சொல்லாயாக; அத்த ஜாதிகளுடைய 
ஆகாமியத்தினிமித்தமே. கர்த்தர்‌ 
அவர்களை உனக்கு முன்பாகத்‌ 
துரத்தி விடுகிறார்‌. 


95, உன்‌ தீதியினிமித்தமும்‌ 
இருதயத்தினுடைய 
உத்தமத்தினிமித்தமும்‌ தீ அவர்கள்‌ 
தேசத்தைச்‌. சுதந்தரிக்கும்படி. 
பிரவேசிப்பதில்லை; அந்த: 
ஜாதிகளுடைய ஆகாமியத்தினி. 
மித்தமாகவும்‌, ஆபிரகாம்‌ ஈசாக்கு. 
யாக்கோபு என்னும்‌ உன்‌ 
பிதாக்களுக்குக்‌ கர்த்தர்‌ ஆணையிட்டுச்‌. 
சொன்ன வார்த்தையை 
'நிறைவேற்றும்படி.யாகவும்‌, உன்‌ 
தேவனாகிய கர்த்தர்‌ அவர்களை 
உனக்கு முன்பாகத்‌ துரத்திவிடுகிறார்‌.. 


என்‌ 
தேசத்தைச்‌. 


உபா 9:8. ஆகையால்‌, உன்‌ 
நீதியினிமித்தம்‌ உன்‌ தேவனாகிய 
கர்த்தர்‌ உனக்கு அந்த நல்ல தேசத்தைச்‌ 
சுதந்தரிக்கக்‌ கொடார்‌ என்பதை: 
அறியக்கடவாம்‌;. தீ வணங்காக்‌ 


கழுத்துன்ன ஜனம்‌. 


மோசே இஸ்ரவேல்‌  புத்திரருக்கு 
தன்னுடைய புதிய பிரசங்கச்‌ செய்தியை 
உபதேசம்பண்ணுகிறார்‌. அவர்‌ இஸ்ரவேல்‌: 
புத்திரரை நோக்கி, “இஸ்ரவேலே கேள்‌" (உபா 
94) என்று சொல்லி, தன்னுடைய புதிய 
பிரசங்கத்தை ஆரம்பிக்கிறார்‌ 

இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
கடந்து கானான்‌ 
பிரவேசிக்கப்போகிறார்கள்‌. 
தேசத்தில்‌ வாசம்பண்ணுகிற 
இஸ்ரவேல்‌ 
ஜனம்பெருத்தவர்கள்‌. 
பலத்தவர்கள்‌. ஆனாலும்‌ 
புத்திரருக்கு கானான்‌ 
சத்துருக்கள்மீது ஜெயம்‌ கிடைக்கும்‌ என்று 
மோசே சொல்லுகிறார்‌ 


யோர்தானைக்‌ 
தேசத்திற்குள்‌ 
கானான்‌ 


சத்துருக்கள்‌ 


DEUTERONOMY - COMMENTARY 


த Cope 


PUBLISHERS 


மோசே இஸ்ரவேல்‌ புத்திரரை நோக்கி, 
நீ இப்பொழுது யோர்தானைக்‌ கடந்து. 
உன்னிலும்‌ ஜனம்‌ பெருத்ததும்‌ பலத்ததுமான 
ஜாதிகளைத்‌ துரத்தி, வானத்தையளாவிய 
மதில்‌ சூழ்ந்த பெரிய பட்டணங்களைப்‌ 
பிடித்து. ஏனாக்கின்‌ புத்திரராகிய 
பெரியவர்களும்‌ நெடியவர்களுமான 
ஜனங்களைத்‌ துரத்திவிடப்போகிறாய்‌" 
(உபா 91,2) என்று சொல்லுகிறார்‌. 


மோசே இஸ்ரவேல்‌ 
கானான்‌ தேசத்திலுள்ள 
சத்துருக்களைப்பற்றி விரிவாகச்‌ 
சொல்லுகிறார்‌. அதன்‌ விவரம்‌ வருமாறு 


பெருத்தும்‌ 


புத்திரருக்கு. 


1. உன்னிலும்‌ ஜனம்‌. 
பலத்ததுமான ஜாதிகள்‌. 


2. வானத்தையளாவிய மதில்‌ சூழ்ந்த 
பெரிய பட்டணங்கள்‌. 


3. பெரியவர்களும்‌ நெடியவர்களுமான 
ஜனங்கள்‌. 
“வானத்தையளாவிய மதில்‌ 
பெரிய பட்டணங்கள்‌" என்னும்‌ வாக்கியம்‌ 
வானம்‌ மட்டும்‌  எழுப்பப்பட்டிருக்கும்‌. 
சுவர்களைக்‌ குறிக்கும்‌ (ஆதி 11:4) 


கர்‌ ரவேல்‌ ரருடைய 
எதிரிகளைப்‌ த ற்‌ 
அதேவேளையில்‌ தம்முடைய உதவியில்லாமல்‌ 
இஸ்ரவேலரால்‌ அவர்களை மேற்கொள்ள 
முடியாது. என்பதையும்‌ கர்த்தர்‌ 
வெளிப்படுத்துகிறார்‌. கர்த்தர்‌ பட்சிக்கிற 
அக்கினியைப்போல அவர்களை அழிப்பார்‌. 
கர்த்தர்‌ தங்களுக்கு ஆதரவாகக்‌ கிரியை 
செய்ய வேண்டுமானால்‌, இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
கர்த்தருடைய சத்தத்திற்குச்‌ செவிகொடுத்து, 
அவருடைய வார்த்தைக்குக்‌ கீழ்ப்படிய 
வேண்டும்‌. 


சூழ்ந்த 


இஸ்ரவேல்‌: 
கானானியரைப்பற்றிய செய்திகளை 
ஏற்கெனவே அறிந்திருக்கிறார்கள்‌. 
அவர்களைப்பற்றி கேள்விப்பட்டிருக்கிறார்கள்‌. 
“இவர்கள்செய்தியை நீ அறிந்து, ஏனாக்‌ 
புத்திரருக்கு முன்பாக நிற்பவன்‌ யார்‌ என்று 
சொல்லப்படுவதை நீ  கேட்டிருக்கிறாய்‌" 
(பா 9:2) என்று மோசே இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கு சொல்லுகிறார்‌. 


ஜனத்தார்‌ 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


BALWETHER 
பிய 


த்தார்‌. 
கானான்‌ 
பன்னிரண்டு 
அவர்கள்‌ 


ல்‌ 
காதேஸ்பர்னேயாவிலிருந்தபோது, 
தேசத்தை வேவுபார்ப்பதற்காக, 

வேவுதாரர்களை அனுப்பினார்கள்‌. 


பரம்பச்செய்தார்கள்‌. 


"ஆனாலும்‌, அந்த 
குடிமிருக்கிற ஜனங்கள்‌ பலவான்கள்‌: 


பட்டணங்கள்‌ அரணிப்பானவைகளும்‌ மிகவும்‌ 
பெரியவைகளுமாய்‌ இருக்கிறது: அங்கே 
ஏனாக்கின்‌ குமாரரையும்‌ கண்டோம்‌" 
(எண்‌ 13:28) என்றும்‌, 


"நாங்கள்‌ போய்ச்‌ சுற்றிப்‌ பார்த்து வந்த 
அந்த தேசம்‌ தன்‌ குடிகளைப்‌ பட்சிக்கிற 
தேசம்‌; நாங்கள்‌ அதிலே கண்ட ஜனங்கள்‌ 
எல்லாரும்‌ மிகவும்‌ பெரிய ஆட்கள்‌. அங்கே 
இராட்சதப்‌ பிறவியான  ஏனாக்கின்‌ 
குமாரராகிய இராட்சதரையும்‌ கண்டோம்‌; 
நாங்கள்‌ எங்கள்‌ ர்வைக்‌ 
வெட்டுக்கிளிகளைப்போல்‌ 

பார்வைக்கும்‌, 
(எண்‌ 13:3233) 


அப்படியே 
என்றும்‌ 

பத்து வேவுகாரர்கள்‌ இப்படி 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்குள்ளே தாங்கள்‌ சுற்றிப்‌ 
பார்த்துவந்த தேசத்தைக்குறித்து துர்ச்செய்தி 
பரம்பச்செய்தார்கள்‌. 


மோசே கானான்‌ 
சொல்லுகிற வார்த்தைகளும்‌ 
ஏற்கெனவே 
வார்த்தைகளைப்போலவே 


தேசத்தாரைப்பற்றி 
'வேவ்காரர்கள்‌ 
சொன்ன 


பரம்பச்செய்தார்கள்‌. ல்‌ 
புத்திரரை உற்சாகப்படுத்தும்‌ செய்தியை 
சொல்லுகிறார்‌ 

மோசே கானான்‌ தேசத்தாரைப்பற்றிச்‌ 
சொல்லும்போது, இஸ்ரவேலின்‌ 
தேவனாகிய கர்த்தரைப்பற்றியும்‌ 
சொல்லுகிறார்‌. மோசே இஸ்ரவேல்‌ 
புத்தரை நோக்கி, “உன்‌ தேவனாகிய 
கர்த்தர்‌ உனக்கு 
கடந்துபோகிறவர்‌ ன்‌ 
அறியக்கடவாய்‌; 
அக்கினியைப்பே! 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அவர்களை உனக்கு முன்பாக 
விழப்பண்ணுவார்‌; இல்விநமாய்க்‌ கர்த்தர்‌ 
உனக்குச்‌ சொன்னபடியே, நீ அவர்களைச்‌ 
சீக்கிரமாய்த்‌ துரத்தி, அவர்களை அழிப்பாய்‌! 
(உபா 9:3) என்று சொல்லுகிறார்‌. 


வேவுகாரர்‌ சொன்ன செய்தியினால்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தரைலிட்டு 
தூத்தப்பட்டார்கள்‌. கர்த்தர்மீது அவர்கள்‌ 
வைத்திருந்த விசுவாசமெல்லாம்‌ 
அவர்களைவிட்டு விலகிப்போயிற்று. 
வேவுகாரரின்‌ செய்தியைக்கேட்டு, இஸ்ரவேல்‌ 


புத்திரர்‌ கலக்கமடைந்தார்கள்‌. 


மோசே கானான்‌ தேசத்தாரைப்பற்றிய 


நெருக்கமாய்ச்‌ 
கர்த்தர்மீது தங்கள்‌ 
மோசே 


சேர்க்கப்படுகிறார்கள்‌. 
விசுவாசத்தை வைக்குமாறு, 
அவர்களை உற்சாகப்படுத்துகிறார்‌. 


சத்துருக்கள்‌ இஸ்ரவேல்‌ வாம்‌ 

ஜனம்பெருத்தவர்களாகவும்‌, 
ஜாதிகளாகவும்‌ இருந்தாலும்‌, கர்த்தர்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரரோடு கூடமிருக்கிறார்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ யோர்தானைக்‌ 
குடந்துபோகும்போது, அவர்களுடைய 
தேவனாகிய கர்த்தர்‌ அவர்களுக்கு முன்பாக 
குடந்துபோகிறார்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
கானானியர்மீது 
யுத்தம்‌ கர்த்தருடையது. 

வெற்றி நிச்சயமாய்க்‌ 

மோசே சொல்லுகிறார்‌. 


ரே கானானியரை இஸ்ரவேல்‌: 
புத்திரருக்கு முன்பாக துரத்துவார்‌. இந்த 
யுத்தத்திலே இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு ஜெயம்‌ 
கிடைக்கும்‌. தங்களுடைய சுயநீதியினாலும்‌, 
சுயபரிசுத்தத்தினாலும்‌, கர்த்தர்‌ தங்களுக்கு 
கானான்‌ தேசத்தை ந்தரிக்கக்‌ 
கொடுத்திருக்கிறார்‌ 

நினைக்கக்கூடாது. 

ஒருபோதும்‌ தங்களைப்பற்றி பெருமையாய்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ நினைக்கக்கூடாது. 
அவர்கள்‌ பெருமைப்படும்படியாக 
அவர்களிடத்தில்‌ ஒரு நற்குணமும்‌ 
காணப்படவில்லையென்று மோசே 
இஸ்ரவேல்‌ $ ஜனத்தாருக்கு 
தெளிவுபடுத்துகிறார்‌. 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


BALWETHER 
பிய 


| மோசே இஸ்ரவேல்‌ புத்திரரை நோக்கி, 


சுதந்தரித்துக்கொள்ளும்படி கர்த்தர்‌ என்னை 
அழைத்துவந்தார்‌. என்று சொல்லாயாக; 
அந்த ஜாதிகளுடைய ஆகாமியத்தினிமித்தமே 
கர்த்தர்‌ அவர்களை உனக்கு 
முன்பாகத்‌ துரத்தி விடுகிறார்‌” (உபா 9:4) 
என்று சொல்லுகிறார்‌. 


கானான்‌. தேசத்தில்‌ 
வாசம்பண்ணுகிற கானானியர்கள்‌ 
விக்கிரகாராதனைக்காரராயிருக்கிறார்கள்‌. 
அவர்களுடைய ஆகாமியத்தினிமித்தம்‌. 
கர்த்தர்‌ அவர்களை கானான்‌ 
தேசத்திலிருந்து, இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
முன்பாக துரத்திவிடுகிறார்‌ 


மோசே இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 

மறுபடியுமாய்‌ இந்த சத்தியத்தை 

தெளிவித்து வண்ணமாக, அவர்களை 

நீதியினிமித்தமும்‌ 

தயத்தினுடைய 

நீ அவர்கள்‌ 

-... சுதந்தரிக்கும்படி 

ஈதிகளுடைய 

ஆசாமியத்தினியித்தமாகவம்‌ ல்‌ ஆபிரகாம்‌. 

ஈசாக்கு யாக்கோபு என்னும்‌ உன்‌ 

பிதாக்களுக்குக்‌ கர்த்தர்‌ ஆணையிட்டுச்‌ 

சொன்ன வார்த்தையை 

நிறைவேற்றும்படியாகவும்‌, உன்‌ தேவனாகிய 

கர்த்தர்‌ அவர்களை உனக்கு முன்பாகத்‌ 
துரத்திவிடுகிறார்‌" (உபா 9:5) என்றும்‌, 


கையால்‌, உன்‌ நீதியினிமித்தம்‌ உன்‌ 
தேர்‌ கர்த்தர்‌ உனக்கு அந்த நல்ல 
தேசத்தைச்‌ சுதந்தரிக்கக்‌ கொடார்‌ என்பதை 
அறியக்கடவாய்‌: நீ வணங்காக்‌ கழுத்துள்ள 
ஜனம்‌" (உபா 9:6) என்றும்‌ சொல்லுகிறார்‌. 


கிரியையினால்‌ 
இரட்சிக்கப்படுவதில்லை. 

கிருபையினாலேயே 

இரட்சிக்கப்படுகிறோம்‌. (எபே 

இஸ்ரவேல்‌ புத்திரருக்குள்‌ 

அவர்கள்‌ கர்த்தருக்கு 

பண்ணும்‌ வணங்காக்‌ கழுத்துள்ள ஜனம்‌. 
உபா. 9:4-29 ஆகிய வசனங்களில்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ கலகக்‌ குணங்களை 
மோசே விவரித்துக்‌ கூறியிருக்கிறார்‌. 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தருடைய உதவியும்‌, ஒத்தாசையும்‌, 

கிருபையும்‌, அநுக்கிரகமும்‌ இல்லையென்றால்‌ 

புத்திரரால்‌' கானான்‌ 

பிரவேசிக்கவம்‌ முடியாது. 

கானானியரை அந்த 

தேசத்திலிருந்து துரத்திவிடவும்‌ முடியாது. 

ஆகையினால்‌ இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ தங்கள்‌ 

குயநீதியைக்‌ குறித்தும்‌, சுயபரிசுத்தத்தைக்‌ 

குறித்தும்‌ தங்கள்‌ இருதயங்களில்‌. 
பெருமைப்படக்கூடாது. 


பழைய ஏற்பாட்டுக்காலத்தில்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கானான்‌. தேசத்திற்கள்‌ 
பிரவேசித்ததுபோலவே, 

ஏற்பாட்டுக்காலத்து விசுவாசிகளாகிய ம 

பரமகானானை நோக்கி 

பிரயாணம்பண்‌ ணுகிறோம்‌. நம்முடைய 

அல்லது... நம்முடைய 

நம்மால்‌ கானான்‌ 

பிரவேசிக்க முடியாது. 

வல்லமையினாலும்‌, 

கிருபைமினாலுமே, நாம்‌ 

தேசத்திற்குள்‌ பிரவேசிக்கும்‌ 
சிலாக்கியத்தைப்‌ பெற்றுக்கொள்கிறோம்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திர்‌ வணக்காக்‌. 
கழுத்துள்ள ஜனமாகயிருந்தாலும்‌, கர்த்தர்‌ 
அவர்களை பாலும்‌ தேனும்‌ ஓடுகிற 
செழிப்பன கானான்‌ தேசத்திற்குள்‌. 
வழிநடத்துவதற்கான காரணத்தையும்‌ 
மோசே இந்த வசனப்பகுதியில்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கு தெளிவுபடுத்துகிறார்‌. 


கானான்‌ தேசத்தாரிடத்தில்‌ ஆகாமியம்‌ 
காணப்படுகிறது. அவர்கள்‌ கர்த்தருக்கு 
அருவருப்பானவர்களாக இருக்கிறார்கள்‌. 
கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ ஜனத்தாருடைய 
முற்பிதாக்களுக்‌ கானான்‌ தேசத்தைச்‌ 
சுதந்தரமாகக்‌ கொடுப்பதாக, 
ஆணையிட்டுக்கொடுத்திருக்கிறார்‌. கர்த்தர்‌ 
தாம்‌. சொன்ன வார்த்தையை 
நிறைவேற்றுகிறவர்‌. இதன்‌ நிமித்தமாகவே. 
கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு கானான்‌ 
தேசத்தைச்‌ சுதந்தரிக்கக்கொடுக்கிறார்‌. 
மோசே இஸ்ரவேல்‌: புத்திரருக்கு 
சொல்லுகிற பிரமாணத்தின்‌ விவரம்‌. 
வருமாறு: 

1. இஸ்ரவேலே, கேள்‌: நீ இப்பொழுது 
யோர்தானைக்‌ கடந்து, உன்னிலும்‌ 
ஜனம்‌ பெருத்ததும்‌ பலத்ததுமான 
ஜாதிகளைத்‌ துரத்துவாய்‌. (உபா 9:1) 





உபாகமம்‌ - 
DEUTERONOMY - 


2. உன்‌ தேவனாகிய கர்த்தர்‌ உனக்கு 
முன்பாகக்‌ கடந்துபோகிறவர்‌ என்பதை 
அவர்‌ 


நீ அவர்களைச்‌ சீக்கிரமாய்த்‌ துரத்தி, 
அவர்களை அழிப்பாய்‌. 


என்‌ நீதியினிமித்தம்‌ இந்த தேசத்தைச்‌ 
சுதந்தரித்துக்கொள்ளும்படி கர்த்தர்‌ 
என்னை அழைத்துவந்தார்‌ என்று 
சொல்லாயாக; அந்த ஜாதிகளுடைய 
ஆகாமியத்தினிமித்தமே கர்த்தர்‌ 
அவர்களை உனக்கு முன்பாகத்‌ துரத்தி 
விடுகிறார்‌. (உபா 9:4-5) 


உன்‌ நீதியினிமித்தம்‌ உன்‌ தேவனாகிய 
கர்த்தர்‌ உனக்கு அந்த 
தேசத்தைச்‌ சுதந்தரிக்கக்‌ 


நீ வனாந்தரத்தில்‌ உன்‌ தேவனாகிய 
கர்த்தருக்குக்‌ கடுங்கோபம்‌ 
உண்டாக்கினதை நினை, அதை 
மறவாயாக: நீங்கள்‌ எகிப்து 
தேசத்திலிருந்து புறப்பட்ட நாள்‌ முதல்‌, 
இவ்விடத்தில்‌ வந்து சேருமட்டும்‌, 
கர்த்தருக்கு விரோதமாய்க்‌ கலகம்‌ 
பண்ணினீர்கள்‌. (உபா 9:7-24) 


இஸ்ரவேலருடைய நீதி 
உபா 9:7-29 


உபா 9:7. நீ வனாந்தரத்தில்‌ உன்‌ 
தேவனாகிய கர்த்தருக்குக்‌ கடுங்கோபம்‌ 
உண்டாக்கினதை நினை, அதை 
மறவாயாக; நீங்கள்‌ எகிப்துதேசத்திலி 
ருந்து புறப்பட்ட நான்‌ முதல்‌, 
இவ்விடத்தில்‌ வந்து சேருமட்டும்‌, 
கர்த்தருக்கு. விரோதமாய்க்‌ 
கலகம்பண்ணினீர்கள்‌.. 


9:8. ஓரேபிதூம்‌ 
கர்த்தருக்குக்‌. கடு! 
உண்டாக்கின தினால்‌, கர்த்தர்‌ உங்களை 


நீங்கள்‌ 
ங்கோபம்‌ 
அழிக்கத்தக்கதான. உக்கிரன்‌ 
கொண்டார்‌. 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பெற்றுக்கொன்ளும்படி. நான்‌ மலையில்‌ 
ஏறின போது, நாற்பதுநான்‌. 
இரவும்பகலும்‌ மலையில்‌ தங்கி அப்பம்‌ 
புசியாமலும்‌ தண்ணீர்‌ குடியாமலும்‌ 
இருத்தேன்‌. 


உபா 8:10. அப்பொ 
விரலினால்‌ எழுதியிருந்த இரண்டு 
கற்பலகைகளனைக்‌ கர்த்தர்‌ 
என்னிடத்தில்‌ ஒப்புக்‌ கொடுத்தார்‌; 
சபை கூடியிருத்த நானில்‌ கர்த்தர்‌ 
மலையிலே. அக்கினியின்‌: 
நடுவிலிருந்து உங்களுடனே பேசின 
வார்த்தைகளின்‌ படியே அவைகளில்‌ 


எழுதியிருந்தது. 


உபா 9:11. இரவும்‌ பகலும்‌ நாற்பதுநான்‌ 
முடிந்து, கர்த்தர்‌ 

உடன்படிக்கையின்‌ 

கற்பலகைகனைக்‌ கொடுக்கிறபோது, 


தேவனுடைய 


உபா 9:12. கர்த்தர்‌ என்னை நோக்கி: நீ 
எழுத்து, சீக்கிரமாய்‌ இவ்விடம்‌ விட்டு, 
இறங்கிப்பே தீ எகிப்திலி. 
குந்து அழைத்துக்‌ கொண்டுவந்த உன்‌ 
ஜனங்கள்‌ 

கெடுத்துக்கொண்டார்கன்‌; 
அவர்களுக்கு விதித்த வழியை அவர்கள்‌ 
சீக்கிரமாக விட்டு விலகி, 
வார்ப்பிக்கப்பட்ட. விக்கிரகத்தைத்‌ 
தங்களுக்காக உண்டாக்கினார்கள்‌. 
என்றார்‌. 


உபா 9:18. பின்னும்‌ கர்த்தர்‌ என்னை 
நோக்கி: இந்த ஜனங்களைப்‌: 
பார்த்தேன்‌; அது வணங்காக்‌ 
கழுத்துன்ன ஜனம்‌. 


உபா 914. 
அவர்களை அழித்து, அவர்கள்‌ 
பேரை வானத்தின்‌ கீழ்‌ 
அற்றுப்போகப்பண்ணும்படி., நீ என்னை 
விட்டுவிடு; அவர்கணைப்பார்க்கிலும்‌ 
உன்னைப்‌. பலத்ததும்‌ ஜனம்‌ 
பெருத்ததுமான ஜாதியாக்குவேன்‌' 
என்றார்‌. 


ஆகையால்‌, நான்‌ 





உபாகமம்‌ - 
DEUTERONOMY - 


(யய 
பிய 


உபா 915. 


திரும்பி. 
இறங்கினேன்‌, 


அப்பொழுது. 

i ps 
மலையானது அக்கினி. 
மற்றி. எரித்துகொண்டிருத்தது; 
உடன்படிக்கையின்‌ இரண்டு 
பலகைகளும்‌ என்‌ இரண்டு கைகளில்‌ 
இருத்தது. 


உபா 9:16. 


'நீங்கன்‌ 


நான்‌ பார்த்தபோது, 
உங்கள்‌. தேவனாகிய 
கர்த்தருக்கு. விரோதமாகப்‌ 
பாவஞ்செய்து, வார்ப்பிக்கப்பட்ட 
கன்றுக்குட்டியை உ 
உண்டாக்கி, கர்த்தர்‌ உங்களுக்கு. 
விதித்த வழியைச்‌ சீக்கிரமாய்‌ விட்டு. 
விலகினதைக்‌ கண்டேன்‌. 


உபா 917. அப்பொ, நான்‌ என்‌ 
இரண்டு கைகளிலும்‌ இருந்த அந்த 
இரண்டு ஙலகைகளையும்‌ ஓங்கி. 
எறிந்து, அவைகளை உங்கள்‌ 


கண்களுக்கு முன்பாக 
உடைத்துப்போட்டேன்‌. 


உபா 918. கர்த்தரைக்‌ 
கோபப்படுத்துவதற்கு. நீங்கள்‌. 
அவருடைய சமுகத்தில்‌ 
பொல்லாப்புச்‌ செய்துநடப்பித்த 
உங்களுடைய சகல பாவங்கள்‌ 
நிமித்தமும்‌, நான்‌ கர்த்தருக்கு 
முன்பாக முன்போல இரவும்‌ பகலும்‌ 
நாற்பதுநான்‌ விழுந்துகிடத்தேன்‌; 
நான்‌ அப்பம்‌ புசிக்கவுமில்லை, 
தண்ணிர்‌ குடிக்கவுமில்லை.. 

உங்களை 


உபா 909. கர்த்தர்‌ 
அழிக்கும்படி. உங்கள்மேல்‌ 
கொண்டிருந்த கோபத்திற்கும்‌ 
உக்கிரத்திற்கும்‌ பயத்திருத்தேன்‌; 
கர்த்தர்‌ அத்த முறையும்‌ என்‌ 
மன்றாட்டைக்‌ கேட்டார்‌. 


உபா 9:20. ஆரோன்மேலும்‌ கர்த்தர்‌ 
மிகவும்‌ கோபங்கொண்டு, அவனை 
அழிக்கவேண்டும்‌ என்றிருத்தார்‌; 
அப்பொழுது ஆரோனுக்காகவும்‌ 
விண்ணப்பம்பண்ணினேன்‌.. 


விரிவுரை 
COMMENTARY 


உபா 9:21. 
பாவக்கிரியையாகிய அந்தக்‌ 
கன்றுக்குட்டியை நான்‌ எடுத்து 
அக்கினியில்‌ எரித்து, அதை நொறுக்கி, 
தூனாய்ப்‌ போகுமட்டும்‌ அரைத்து, 
அத்தத்‌ தரனை மலையிலிருத்து ஓடுகிற 
ஆற்றிலே போட்டுவிட்டேன்‌. 


உபா 9:22. தயேராவிலும்‌, மாசாவிலும்‌, 
கிப்ரோத்‌ அத்தாவாவிலும்‌ கர்த்தருக்குக்‌ 
கடுங்கோபம்‌ உண்டாக்கினீர்கள்‌. 


உபா 9:23. நீங்கள்‌ போய்‌, நான்‌ 
உங்களுக்குக்‌ கொடுத்த தேசத்தைச்‌. 
சுதத்தரித்துக்‌ கொள்ளுங்கள்‌ என்று 
கர்த்தர்‌ காதேஸ்பர்னேயாவிலிருந்து 
உங்களை அனுப்புகையிலும்‌, நீங்கள்‌. 
உங்கள்‌ தேவனாகிய கர்த்தரை 
விசுவாசியாமலும்‌, அவருடைய 
சுத்தத்துக்குச்‌ செவிகொடாமலும்‌, 
அவருடைய வாக்குக்கு விரோதமாய்க்‌ 
கலகம்‌ பண்ணிணீர்கள்‌. 


உபா 9:24. நான்‌ உங்களை அறிந்த 
நான்முதற்‌. கொண்டு, நீங்கள்‌. 
கர்த்தருக்கு. விரோதமாகக்‌ 
கலகம்பண்ணுகிறவர்கனாயிருந்தீர்கன்‌. 


உபா 9:25. கர்த்தர்‌ உங்களை 
அழிப்பேன்‌ என்று சொன்னபடியினால்‌, 
நான்‌ முன்போல்‌ கர்த்தரின்‌ சமுகத்தில்‌ 
இரவும்‌ பகலும்‌. 'நாற்பதுநான்‌. 
விழுந்துகிடந்தேன்‌; அப்பொழுது நான்‌: 
கர்த்தரை நோக்கிப்‌ பண்ணின 
விண்ணப்பமாவது: 


உபா 9:26. கர்த்தராகிய 
ஆண்டவரே, தேவரீர்‌ உம்முடைய 
மகத்துவத்தினாலே மீட்டு, பலத்த 
கையினால்‌ எகிப்திலிருந்து கொண்டு 
வந்த உமது ஜனத்தையும்‌, உமது 
சுதத்தரத்தையும்‌ அழிக்காதிருப்பீராக. 
உபா 9:27. கர்த்தர்‌ அவர்களுக்கு 
வாக்குத்தத்தம்‌ பண்ணியிருந்த 
தேசத்தில்‌ அவர்களைப்‌ பிரவேசிக்கப்‌ 
பண்ணக்கூடாமற்‌ போனபடிமினாலும்‌, 
அவர்களை வெறுத்தபடியினாலும்‌, 
அவர்களை வனாந்தரத்தில்‌ கொன்று 
போடும்படிக்கே கொண்டுவத்தார்‌ என்று 
நாங்கள்‌ விட்டுப்‌ புறப்படும்படி நீர்‌ 
செய்த. தேசத்தின்‌ குடிகள்‌ 
சொல்லாதபடிக்கு, 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


BALWETHER 
பிய 


உபா 9:28. தேவரீர்‌ இத்த ஜனங்களின்‌. 
முரட்டாட்டத்தையும்‌, இவர்கள்‌ 
ஆகாமியத்தையும்‌, 
பாவத்தையும்‌ 
தாசராகிய 
யாக்கோபு 
நினைத்தருளும்‌. 


உபா 929. நீர்‌ உமது மகா 
பலத்தினாலும்‌, ஓங்கிய புயத்தினாலும்‌ 
புறப்படப்பண்ணின இவர்கன்‌ உமது 
ஒனமும்‌ உமது 
சுதந்தரமுமாமிருக்கிறார்கனே என்று. 
விண்ணப்பம்பண்ணினேன்‌.. 


நீதியினியித்தமும்‌, 
தங்கள்‌ இருதயத்தினுடைய 
உத்தமத்தினிமித்தமும்‌, தாங்கள்‌ 
தேசத்தைச்‌ சுதந்தரிக்கும்படி, 
தேசத்தில்‌ பிரவேசித்திருப்பதாக 
புத்திரர்‌ 

நினைக்கக்கூடாது. 
நீதியுமில்லை. அவர்களுடைய 
உத்தமமால்லை. இஸ்ரவேல்‌ 
கர்த்தருடைய  நீதிமினாலேயே 
தேசத்தில்‌ பிரவேசிக்கிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ வனாந்தரத்தில்‌ 
தங்கள்‌ னாகிய கர்த்தருக்குக்‌ 
கடுங்கோபம்‌ உண்டாக்கினார்கள்‌. அவர்கள்‌ 
அதை நினைத்துப்‌ பார்க்கவேண்டும்‌. 
தாங்கள்‌ கர்த்தருக்கு கோபமுண்டாக்கினதை 
அவர்கள்‌ ஒருபோதும்‌ மறக்கக்கூடாது. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ எகிப்துதேசத்திலிருந்து 
புறப்பட்ட நாள்‌ முதல்‌, இவ்விடத்தில்‌ வந்து 
சேருமட்டும்‌, கர்த்தருக்கு விரோதமாய்க்‌ 
கலகம்பண்ணினார்கள்‌ (உபா 9:7). 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளிலிருந்து, 
நாற்பது வருஷக்காலமாக கர்த்தருக்கு 
விரோதமாய்க்‌ கலகம்‌ பண்ணினார்கள்‌ 
(உபா 2:7; உபா 8:24; உபா 9:3; 
யோசு 5:6). 


இஸ்ரவேல்‌ புத்திரரிடத்தில்‌ 
நீதிமில்லை. அதற்கு பதிலாக 
அவர்களிடத்தில்‌ கீழ்ப்படியாமையும்‌ 
குலககுணமும்‌ காணப்படுகிறது. 
அவர்கள்‌ பல சமயங்களிலே, தங்களுடைய 
கீழ்ப்படியாமையினிமித்தமாகவும்‌, 
கலககுணத்தினிமித்தமாகவும்‌ கர்த்தருக்கு 
கோபம்‌ உண்டுபண்ணியிருக்கிறார்கள்‌. 


இவர்கள்‌ 
பாராமல்‌, உமது. 
ஆபிரகாம்‌... ஈசாக்கு 
என்பவர்களை 


தங்களுடைய 


கானான்‌ 


எகிப்து 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ வனாந்தரத்திலே. 
நாற்பது வருஷங்களாக சுற்றி அலைந்தார்கள்‌. 
மோசே அவர்களுடைய  வனாந்தர 
அனுபவத்தைப்பற்றிச்‌ சொல்லும்போது, 
அவர்களுடைய வனாந்தர பிரயாணத்தின்‌, 
வருஷத்து சரித்திரத்தையும்‌, 
வருஷத்து சரித்திரத்தையும்‌ 
அதிகமாய்‌ சொல்லியிருக்கிறார்‌. இடைப்பட்ட 
வருஷங்களில்‌, இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ 
சரத்தரத்தைப்பத்றி நமக்கு போதுமான 
விவரங்கள்‌ கிடைக்கவில்லை. 


“நங்கள்‌ 
முதல்‌, 
சேருமட்டும்‌, 


எகிப்திலிருந்து புறப்பட்ட நாள்‌ 
இவ்விடத்தில்‌ வந்து 
கர்த்தருக்கு விரோதமாய்க்‌ 
கலகம்பண்ணினீர்கள்‌" என்று மோசே 
இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ கலகக்குணத்தைப்பற்றி 
பொதுவாக சொல்லுகிறார்‌. 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ கர்த்தருக்கு, 
குடும்கோபமுண்டாக்கினதினால்‌, அவர்கள்‌ 
கர்த்தருடைய கிருபையையும்‌ இரக்கத்தையும்‌, 
நன்மையையும்‌ பெற்றுக்கொள்வதற்கு 
அத்தாரிக்‌ ஆகையினால்‌ 
நீதியினிமித்தம்‌ கானான்‌ 
சதந்தாத்து்கொள்ளுய்ப, 
தங்களை கானான்‌ தேசத்திற்கு 
அழைத்து வந்திருக்கிறார்‌ என்று இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ நினைக்கவும்‌ கூடாது. சொல்லவும்‌ 
கூடாது. அவர்கள்‌ எப்போதுமே 
கலககுணமுள்ள ஜனங்களாகவும்‌, 
வணங்காக்கழுத்துள்ள ஜனங்களாகவும்‌ 
இருக்கிறார்கள்‌. 


“ஒரேபிலும்‌ நீங்கள்‌ கர்த்தருக்குக்‌ 
குடுங்கோபம்‌ உண்டாக்கினதினால்‌, கர்த்தர்‌ 
உங்களை அழிக்கத்தக்கதான 
உக்கிரங்கொண்டார்‌" (உபா 9:8) என்று, 
மோசே இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு. 
சொல்லுகிறார்‌. மோசே இந்த சம்பவத்தை 
இஸ்ரவேல்‌. புத்திரருக்கு. இந்த 
வசனப்பகுதியில்‌ விரிவாகச்‌ சொல்லுகிறார்‌. 

மோசே இஸ்ரவேல்‌ புத்திரரை நோக்கி, 
“கர்த்தர்‌ உங்களோடே பண்ணின 
உடன்படிக்கைப்‌ பலகைகளாகிய 
குற்பலகைகளைப்‌ பெற்றுக்கொள்ளும்படி நான்‌ 

_ நாற்பதுநாள்‌ 

அப்பம்‌ 

குடியாமலும்‌ 

இருந்தேன்‌” (உபா 9:9) என்று சொல்லுகிறார்‌. 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


(யம 
பிய 


ர ச 
பெற்றுக்கொள்ளும்படி (யாத்‌ 2442-18: 
யாத்‌ 3215-19) மோசே மலையில்‌: 
ஏறினபோது அங்கு நாற்பதுநாள்‌ உபவாசம்‌ 
இருந்தார்‌. (மத்‌ 4:2) 


தேவனுடைய விரலினால்‌ 
ழக்கு ண்டு கற்பலகைகளைக்‌: 
கர்த்தர்‌ என்னிடத்தில்‌ ஒப்புக்‌ கொடுத்தார்‌: 
சபை கூடியிருந்த நாளில்‌ கர்த்தர்‌ மலையிலே. 
அக்கினியின்‌ நடுவிலிருந்து உங்களுடனே 
பேசின வார்த்தைகளின்படியே அவைகளில்‌ 
எழுதியிருந்தது” (உபா 9.10). 
“இரண்டு கற்பலகைகளைக்‌ கர்த்தர்‌ 
என்னிடத்தில்‌ ஒப்புக்‌ கொடுத்தார்‌" என்பது 
ரோன்‌ பொன்கன்றுக்குட்டியைச்‌ செய்து, 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ பாவம்‌ செய்தபின்பு 
நடைபெற்ற சம்பவமாகும்‌ 910; 
யாத்‌ 32-24). 


(உபா 


“கர்த்தர்‌ மலையிலே 


நடுவிலிருந்து 

வார்த்தைகள்‌" என்பது பத்துக்‌ கற்பனைகளை 
மட்டுமே குறிக்கும்‌. சீனாய்‌ மலையில்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ செவிகள்‌ கேட்க 
கர்த்தர்‌ பத்துக்‌ கற்பனைகளை மட்டுமே 
கூறினார்‌ (உபா 9:10; உபா 56-22: யாத்‌ 
20-17) 


“இரவும்‌ பகலும்‌ நாற்பதுநாள்‌ முடிந்து. 
கர்த்தர்‌ எனக்கு அந்த உடன்படிக்கையின்‌ 
இரண்டு கற்பலகைகளைக்‌ கொடுக்கிறபோது. 
கர்த்தர்‌ என்னை நோக்கி: நீ எழுந்து. 
சீக்கிரமாய்‌ இவ்விடம்‌ விட்டு, இறங்கிப்போ: 
நீ க எகிப்திலிருந்து அழைத்துக்‌ 
கொண்டுவந்த உன்‌ ஜனங்கள்‌ 
தங்களைக்‌ கெடுத்துக்கொண்டார்கள்‌; நான்‌ 
அவர்களுக்கு விதித்த வழியை அவர்கள்‌ 
சீக்கிரமாக விட்டு விலகி, வார்ப்பிக்கப்பட்ட 
விக்கிரகத்தைத்‌ தங்களுக்காக 
உண்டாக்கினார்கள்‌ என்றார்‌" (உபா 9:1112). 


பின்னும்‌ கர்த்தர்‌ மோசேயை நோக்கி: 
இந்த ஜனங்களைப்‌ பார்த்தேன்‌: அது 
வணங்காக்‌ கழுத்துள்ள ஜனம்‌. ஆகையால்‌, 
நான்‌ அவர்களை அழித்து. அவர்கள்‌ பேரை 
வானத்தின்‌ கீழ்‌ அற்றுப்போகப்பண்ணும்படி, 
நீ என்னை விட்டுவிடு; 
அவர்களைப்பார்க்கிலும்‌ உன்னைப்‌ பலத்ததும்‌ 
ஜனம்‌ பெருத்ததுமான ஜாதியாக்குவேன்‌ 
என்று சொல்லுகிறார்‌ (உபா 9:13.14). 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரை 
அழித்துப்போட சித்தம்‌ கொண்டார்‌. ஆனால்‌ 
மோசேயோ இஸ்ரவேல்‌ புத்திரருக்காகக்‌ 
கர்த்தரிடத்தில்‌ பரிந்துபேசி ஜெபிக்கிறார்‌. 
அவர்களுக்காகப்‌. பரிந்து 
பேசவேண்டாமென்றும்‌, அவர்களை 
அழிப்பதற்கு நீ விட்டுவிடவேண்டுமென்றும்‌ 
கர்த்தர்‌ மோசேயிடம்‌ கூறுகிறார்‌ 
(யாத்‌ 32:10-14). 


அப்பொழுது. நான்‌ திரும்பி 
மலையிலிருந்து இறங்கினேன்‌, மலையானது 
அக்கினி பற்றி எரிந்துகொண்டிருந்தது; 
உடன்படிக்கையின்‌ இரண்டு பலகைகளும்‌ 
என்‌ இரண்டு கைகளில்‌ இருந்தது. நான்‌ 
பார்த்தபோது, நீங்கள்‌ உங்கள்‌ தேவனாகிய 
கர்த்தருக்கு விரோதமாகப்‌ பாவஞ்செய்து, 
வார்ப்பிக்கப்பட்ட கன்றுக்குட்டியை 
உங்களுக்கு உண்டாக்கி, கர்த்தர்‌ 
உங்களுக்கு விதித்த வழியைச்‌ சீக்கிரமாய்‌ 
விட்டு விலகினதைக்‌ கண்டேன்‌. 
அப்பொழுது நான்‌ என்‌ இரண்டு கைகளிலும்‌ 
இருந்த அந்த இரண்டு பலகைகளையும்‌ 
ஒங்கி எறிந்து, அவைகளை உங்கள்‌ 
கண்களுக்கு முன்பாக உடைத்துப்போட்டேன்‌' 
(உபா 925-17) என்று மோசே சொல்லுகிறார்‌. 


“கர்த்தரைக்‌ 


தோபப்படுத்துவதற்‌ 
நீங்கள்‌ அவருடைய சமுகத்தில்‌. பொல்லார்‌ 


செய்துநடப்பித்த உங்களுடைய சகல 
பாவங்கள்‌ நிமித்தமும்‌, நான்‌ சர்க்க 
முன்பாக முன்போல இரவும்‌ 
நாற்பதுநாள்‌ விழுந்துகிடந்தேன்‌ ; நான்‌ பி 
புசிக்கவுமில்லை, தண்ணீர்‌ குடிக்கவுமில்லை. 
கர்த்தர்‌ உங்களை அழிக்கும்படி உங்கள்மேல்‌ 
கொண்டிருந்த கோபத்திற்கும்‌ உக்கிரத்திற்கும்‌ 
பயந்திருந்தேன்‌; கர்த்தர்‌ அந்த முறையும்‌ என்‌ 
மன்றாட்டைக்‌ கேட்டார்‌" (உபா 9489) 
என்றும்‌ மோசே சொல்லுகிறார்‌. 


மோசே  இரண்டுதரம்‌ நாற்பது 
நாட்களுக்கு உபவாசம்‌ இருக்கிறார்‌. இது 
இரண்டாவது நாற்பதுநாள்‌ உபவாச சம்பவம்‌, 
இல்விரண்டு நாற்பது நாட்களுக்கும்‌. 
இடையில்‌ மோசே அப்பம்‌ புசித்தாரா, 
தண்ணீர்‌ குடித்தாரா என்பது தெரியவில்லை. 
(யாத்‌ 32:15-35; யாத்‌ 34:10-35) ஒன்றும்‌. 
புசியாமலும்‌,. குடியாமலும்‌ 
இருந்திருப்பாரென்றால்‌, மோசே மொத்தம்‌ 80 
நாட்களுக்கு உபவாசம்‌ பண்ணுகிறார்‌. அதிக 
நாட்கள்‌ உபவாசம்‌ பண்ணியவர்‌ மோசே. 
இந்த நாற்பது நாள்‌ உபவாசம்‌ உபா 9:25-29. 
ஆகிய வசனங்களில்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


BALWETHER 
பிய 


மிகவும்‌ 
அவனை 
என்றிருந்தார்‌: 
ஆரோனுக்காகவும்‌ 
(உபா 9:20) 


ஆரோன்மேலும்‌ 
கோபங்கொண்டு, 
அழிக்கவேண்டும்‌ 
அப்பொழுது 
'விண்ணப்பம்பண்ணினேன்‌" 
என்று மோசே சொல்லுகிறார்‌. 


கர்த்தர்‌ 


ஆரோன்‌ பொன்கன்றுக்‌ குப்டியைச்‌ 
செய்தார்‌ கர்த்தர்‌ அவர்மீதும்‌. 
கோபங்கொண்டார்‌. மோசேயின்‌. 
விண்ணப்பத்தைக்‌ கேட்டு, கர்த்தர்‌ 
ஆரோனை அன்றைய தினம்‌ அழிக்காமல்‌ 
விட்டுவிட்டார்‌. ஆரோன்‌ மேலும்‌ 38 
ங்கள்‌ உயிரோடு ருந்தார்‌. 
தேசத்திற்குள்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ பிரவேசிப்பதற்கு முன்பாக ஓர்‌ 
மலையில்‌ ஆரோன்‌ மரித்துப்‌ போனார்‌ 
(எண்‌ 20:22-29). 


"உங்கள்‌ பாவக்கிரியையாகிய அந்தக்‌ 


்‌ நொறுக்கி, தூளாய்ப்‌ 
போகுமட்டும்‌ அரைத்து, அந்தத்‌ தூளை 
மலையிலிருந்து ஓடுகிற ஆற்றிலே 
போட்டுவிட்டேன்‌" (உபா 9:21) என்று மோசே 
சொல்லுகிறார்‌. 


இந்த சம்பவம்‌ 


ஆகிய 
'சொல்லப்பட்டிருக்கிறது. 
வருமாறு : 


மோசே சீனாய்மலையில்‌ நாற்பது நாள்‌ 
உபவாசம்பண்ணி முடிந்தபின்பு. 
(யாத்‌ 2442-48: உபா 99-18) ஆசரிப்புக்‌ 
கூடாரம்‌ (யாத்‌ 25:1-27:21: யாத்‌ 30:1-21) 
ஆசாரியத்துவம்‌, வஸ்திரங்கள்‌, 
ஊழியங்கள்‌ (யாத்‌ 28-29:46) 
அபிஷேகத்தைலம்‌, 'தூபவர்க்கங்கள்‌ 
(யாத்‌ 30:22-38), விசித்திரவேலை. 
செய்கிறவர்கள்‌ (யாத்‌ 314-11), 
ஒய்வுநாளைப்‌ 
(யாத்‌ 3112-18) 
வெளிப்பாடுகளைத்‌ 
பெற்றுக்‌ கொண்ட 
சீனாய்‌ மலையிலிருந்து ஆறாம்‌ முறையாகக்‌ 
கீழே இறங்கி வருவதற்கு ஆயத்தமாக 
இருக்கிறார்‌. (யாத்‌ 19:3). 


யாத்‌ 31:18-32:20 
வசனப்பகுதியிலும்‌ 
அதன்‌ விவரம்‌ 


விரிவுரை 
COMMENTARY 


மோசே சீனாய்‌ 


கர்த்தருடைய சமுகத்திலே. 
இரவம்‌ பகலும்‌ இருக்கிறார்‌. த்தர்‌ 
மோசேயோடு பேசி முடித்த பின்பு, இரண்டு 
பலகைகளை அவரிடத்தில்‌ கொடுக்கிறார்‌. 
இவை தேவனுடைய விரலினால்‌ எழுதப்பட்ட 
கற்பலகைகளாகிய சாட்சியின்‌ இரண்டு 
பலகைகளாகும்‌. 


கர்த்தர்‌ சொன்ன 
தப்‌ பலகைகளில்‌: 


பத்துக்கட்டளைகள்‌ 
எழுதப்பட்டிருக்கிறது. 
கர்த்தர்‌ சீனாய்‌ மலையிலிருந்து 
பத்துக்கட்டளைகளை சொன்னபோது, 
அதை இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ எல்லோரும்‌ 
கேட்டார்கள்‌. தாம்‌ சொன்ன 
பத்துக்கட்டளைகளை, கர்த்தர்‌ இப்போது 
தம்முடைய விரலினால்‌ இரண்டு 
கற்பலகைகளில்‌: எழுதி, அதை 
மோசேயினிடத்தில்‌ கொடுக்கிறார்‌ 


சீக்கிரத்தில்‌ 
அதன வயு நிலைத்திருக்கும்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய கட்டளைகளை காகிதத்தில்‌ 
எழுதாமல்‌ குற்பலகைகளில்‌ எழுதியிருக்கிறார்‌ 
கட்டளைகளெல்லாமே 
புத்திரருக்கு நித்திய 
கட்டளைகளாயிருக்கிறது. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
தங்கள்‌ தலைமுறை தோறும்‌, கர்த்தருடைய 
கட்டளைகளை நினைவகூர்ந்து, அவற்றை 
கைக்கொள்ளவேண்டும்‌. 


கர்த்தர்‌ பத்துக்கட்டளைகளையும்‌. 
இரண்டு கற்பலகைகளில்‌ எழுதியிருக்கிறார்‌. 
காகிதத்தில்‌ எழுதப்பட்டதைவிட, 
கற்பலகைகளில்‌ எழுதப்பட்டது. நீண்ட 
காலத்திற்கு நிலைத்து நிற்கும்‌ 

யாத்‌ 2412 ஆவது வசனத்தில்‌ தேவன்‌ 
மோசேயை நோக்கி “நீ மலையின்மேல்‌: 
என்னிடத்திற்கு ஏறிவந்து, அங்கே இரு. நான்‌ 
உனக்குக்‌ கற்பலகைகளைக்‌ கொடுப்பேன்‌" 
என்று கூறினார்‌. 


கர்த்தர்‌ தம்முடைய கட்டளைகளை 
எழுதுவதற்கு. எழுத்தாணியை 
பயன்படுத்தவில்லை. கர்த்தருடைய 
கட்டளைகள்‌ தேவனுடைய விரலினால்‌ 
எழுதப்பட்டிருக்கிறது. தேவன்‌ தம்முடைய 
சித்தத்தினாலும்‌ வல்லமையினாலும்‌, 
தம்முடைய கட்டளைகளை, கற்பலகைகளில்‌ 
எழுதியிருக்கிறார்‌. 





உபாகமம்‌ - 


BALWETHER 
பிய 


உருவகப்‌ பொருள்‌ கூறுவதற்கு வாய்ப்பில்லை. 
(யாத்‌ 849; லூக்கா 1:20) 


(யாத்‌ 2412; யாத்‌ 3128 
யாத்‌ 34;27-28; உபா 
2கொரி 3:6). 


கர்த்தருடைய 
தம்முடைய கட்டளைகளை 
இருதயங்களில்‌ எழுதுகிறார்‌ 


“ஏனெனில்‌ 


நிருபமாயிருக்கிறீர்களென்று 
வெளியரங்கமாயிருக்கிறது: 

மையினாலல்ல, ஜீவனுள்ள. 

ஆலிமினாலும்‌; 

இருதயங்களாகிய 

பலகைகளிலேயும்‌ எழுதப்பட்ிருக்கிறது. 
நாங்கள்‌ தேவனுக்கு முன்பாகக்‌ கிறிஸ்துவின்‌ 
மூலமாய்‌ இப்படிப்பட்ட நம்பிக்கையைக்‌ 
கொண்டிருக்கிறோம்‌" (2கொரி 3:3,4). 


நீங்கள்‌ 


கர்த்தர்‌ 


தம்முடைய பத்துக்கட்டளை 
களையும்‌ ஒரே 


பலகையில்‌ எழுதாமல்‌, 
இரண்டு பலகைகளில்‌ எழுதியிருக்கிறார்‌. 
நாம்‌ கர்த்தரிடத்தில்‌ பக்தியுள்ளவர்‌ 
களாயிருக்கவேண்டும்‌ என்பதும்‌, மனுஷர்மீது 
அன்புள்ளவர்களாயிருக்கவேண்டும்‌ என்பதும்‌ 
இதற்கு அடையாளம்‌. நாம்‌ கர்த்தருக்கு 
செய்ய வேண்டிய ஊழியத்தையும்‌ 
செய்யவேண்டும்‌. மனுஷருக்கு 
செய்யவேண்டிய கடமைகளையும்‌ 
செய்யவேண்டும்‌. 


கர்த்தர்‌ மோசேயிடம்‌ கொடுத்த 


DEUTERONOMY - COMMENTARY 


ட்்ட்ட்பு Cope 


PUBLISHERS 


அவர்களுக்கு நன்மை செய்வார்‌ 
'கற்பலகைகளில்‌ 
வாக்கியங்கள்‌ 


கர்த்தர்‌ 
என்பதற்கும்‌ 
எழுதப்பட்டிருக்கிற 

சாட்சியாயிருக்கிறது. 


இஸ்ரவேல்‌ 


பலகைகளில்‌ 


ஜனத்தார்‌ இந்தப்‌ 
எழுதப்பட்டிருக்கிற 
கட்டளைகளுக்கு 
அந்த 
அவர்களுக்கு விரோதமாக 
கையினால்‌ 
தேவனுடைய விரலினால்‌ எழுதப்பட்ட 
இரண்டு கற்பலகைகளும்‌, சாட்சியின்‌ 
பலகைகள்‌ என்று அழைக்கப்படுகிறது. 


இஸ்ரவேல்‌ புத்திரரை 
அடிமைத்தனத்திலிருந்து 
விடுவித்து, கானான்‌ தேசத்திற்கு அழைத்து 
வருகிறார்‌. கர்த்தர்‌ அவர்கள்‌ மத்தியிலே 
அற்புதங்களையும்‌ அடையாளங்களையும்‌ 
நடப்பித்து, தம்முடைய வல்லமையை 
வெளிப்படுத்துகிறார்‌. அவர்களை ஆளுகை 
செய்வதற்காக கர்த்தர்‌ தம்முடைய 
கட்டளைகளையும்‌, பிரமாணங்களையும்‌. 
அவர்களுக்கு சொல்லுகிறார்‌. இஸ்ரவேல்‌ 
புத்திரரும்‌ கர்த்தருடைய வார்த்தைக்கு 
கீழ்ப்படிவதாக வாக்குப்பண்ணுகிறார்கள்‌. 
ஸ்ரவேல்‌ னத்தார்‌ 
த்‌ வழியாக கானான்‌ 
த்‌ நோக்கி 
கர்த்தர்‌ 
கிருபைகளையும்‌, 
அவர்களுக்கு 
இஸ்ரவேல்‌ புத்திரரும்‌ 
கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து. கர்த்தரோடு 
சமாதானமாயிரும்கிறார்கள்‌. 


கீழ்ப்படியவில்லையென்றால்‌, 
வார்த்தைகள்‌ 
சாட்சியாயிருக்கும்‌. 


த்தை 
பிரயாணம்பண்ணுகிறார்கள்‌. 


மோசே சீனாய்‌ மலையில்‌ நாற்பது, 
நாட்கள்‌ இரவும்‌ பகலும்‌ கர்த்தருடைய 
சமுகத்திலே. உபவாசத்தோடிருக்கிறார்‌. 
அந்த நாற்பது நாட்கள்‌ நிறைவுபெறுகிறது. 
கர்த்தர்‌ மோசேயின்‌ கையிலே 
தம்முடைய விரலால்‌ எழுதின இரண்டு 
கற்பலகைகளைக்‌ கொடுக்கிறார்‌. மோசே 
அந்தக்‌ கற்லகைகளை பெற்றுக்கொண்டு, 
சீனாய்‌ மலையிலிருந்து கீழே இறங்கி வர 
தன்னை ஆயத்தப்படுத்துகிறார்‌. 





உபாகமம்‌ - 
DEUTERONOMY - COMMENTARY 


BALWETHER 
பிய 


பாளமறங்கவரக்கிறார்கள்‌ 
தன்னை 


கீழே இறங்கி வந்தவுடன்‌, 
புத்திரர்‌ நடுவிலே, 
ஆசரிப்புக்கூடாரத்தை 
என்னும்‌ திட்டமும்‌ 
மனதிலிருக்கிறது. 


ஆனால்‌ மோசே எதிர்பார்த்த பிரகாரம்‌, 
சீனாய்‌ மலைக்கு கீழே இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
கர்த்தருக்கு முன்பாக காத்திருக்கவில்லை. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ தங்களை 
பாவத்திற்கும்‌, அக்கிரமத்திற்கும்‌, 
விக்கிரகாராதனைக்கும்‌ 
ஒப்புக்கொடுத்திருக்கிறார்கள்‌. 
கர்த்தருக்கு விரோதமாகப்‌ 
செய்கிறார்கள்‌. ்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
கர்த்தருடைய பிரமாணங்களை சொன்னார்‌. 
அவர்களும்‌, கர்த்தருடைய கற்பனைகளுக்கு 
கீழ்ப்படிவதாக வாக்குப்பண்ணினார்கள்‌ 
இப்போதோ அவர்கள்‌ அதே கட்‌ 
கர்த்தரை  ஆராதியாமல்‌, 
பொன்கன்றுக்குட்டியை செய்து, 
ஆராதிக்கிறார்கள்‌. 

(வேல்‌ ஜனத்தார்‌ கர்த்தரை விட்‌ 
விவோ தன] கத்தும்‌ அவர்களை 


அவர்கள்‌ 


அதை 


இஸ்ரவேல்‌ புத்திரருக்கும்‌ ன்‌ 


பரிசுத்த 
உடன்படிக்கை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. 
ஆனால்‌ அவர்களோ 
உடன்படிக்கையை மீறி, 

விரோதமாகப்‌ பாவம்‌ 

அவர்கள்‌ கர்த்தருக்கு உண்மையுள்ளவர்‌ 
களாயில்லை. அவர்களிடத்தில்‌ ஆவிக்குரிய 
வேசித்தனம்‌ காணப்படுகிறது. இதனால்‌ 
கர்த்தருக்கும்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்கும்‌. 
நடுவே இருக்கிற உடன்படிக்கையும்‌, 
ஐக்கியமும்‌ முறிந்துபோயிற்று. முறிந்துபோன 
ஐக்கியத்தை மறுபடியும்‌ ஒன்றாய்‌ 
இணைப்பது மிகவும்‌ கடினமான காரியம்‌ 


ப்‌ Coops 


PUBLISHERS 


இஸ்ரவேல்‌. புத்திரர்‌ 

பொன்கன்றுக்குட்டிய செய்து 
"ஆராதிக்கிறார்கள்‌. 
பாவத்தில்‌ 
இருக்கிறது. 


தங்கள்‌ 
இஸ்ரவேல்‌. 

ஆரோனுக்கும்‌ 
(யாத்‌ 3231-6). 


இஸ்ரவேல்‌ 
விக்கிரகாராதனையைப்பற்றி கர்த்தர்‌ 
மோசேக்கு சொல்லுகிறார்‌. மோசே இப்போது 
கர்த்தரோடு சீனாய்‌ மலையிலிருக்கிறார்‌ 
யாத்‌ 3278), இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
விரோதமாக. கர்த்தருடைய கோபம்‌ 
எழும்பியிருக்கிறது. கர்த்தர்‌ தம்முடைய 
நீதியான நியாயத்தீர்ப்பை அவர்களுக்கு 
விரோதமாகச்‌ சொல்லுகிறார்‌ (யாத்‌ 32:9,10). 


மோசே சீனாய்‌ மலையிலே, இஸ்ரவேல்‌ 
பத்திரருக்காக, கர்த்தருடைய சமுகத்திலே 
பரிந்து பேசுகிறார்‌ (யாத்‌ 32:14). மோசே 
சீனாய்‌ மலையிலிருந்து கீழே இறங்கி 
வருகிறார்‌, இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
பொன்கன்றுக்குட்டியை செய்து 
அதை ஆராதித்துக்கொண்டிருக்கிறார்கள்‌. 
அவர்களுடைய விக்கிரகாராதனைக்கு 
மோசே கண்ணாரக்கண்ட 
சாட்சியாயிருக்கிறார்‌ (யாத்‌ 3215-19), 


மோசே இஸ்ரவேல்‌ 
விக்கிரகாராதனையைக்‌ கண்டபோது 
கோபமூண்டவராகி, தன்‌ தையிலிருக்கிற 
கற்லகைகளை உடைத்துப்போடுகிறார்‌ (யாத்‌ 
3219) இஸ்ரவேல்‌. ஜனத்தார்‌ 
உண்டுபண்ணின  பொன்கன்றுக்குட்டியை 
அக்கினியில்‌ சட்டெரித்துப்போடுகிறார்‌ 
(யாத்‌ 32:20). 


மோசே  சீனாய்மலையில்‌ நாற்பது 
நாட்களுக்கு உபவாசித்து ஜெபிக்கிறார்‌ 
இந்தச்‌ சம்பவம்‌ அவருடைய உபவாசத்தின்‌ 
38 அல்லது 39 ஆவது நாளில்‌ நடைபெற்ற 
சம்பவமாக இருக்கலாம்‌. யாத்‌ 32:5 ஆவது 
வசனத்தில்‌ “நாளைக்குக்‌ கர்த்தருக்குப்‌ 
பண்டிகை" என்று ஆரோன்‌ கூறுகிறார்‌. 
ஆரோன்‌ கன்றுக்குட்டியை வார்த்துச்‌: 
செய்திருக்கிறார்‌. நாளில்‌ 
பொன்னையெல்லாம்‌ உருக்கி, 
கன்றுக்குட்டியை வார்ப்பிக்கிறார்‌. பண்டிகை 
நாளில்‌ மோசே சீனாய்‌ மலையிலிருந்து 
கீழே இறங்கி வருகிறார்‌ (யாத்‌ 32:5-28). 


புத்திரரின்‌ 


புத்திரருடைய 


ஒரே 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


BALWETHER 
பிய 


மோசே சீனாய்‌. 
கர்த்தருடைய சமுகத்திலே இரவும்‌ பகலும்‌ 
நாற்பது நாட்களாக இருக்கிறார்‌. கர்த்தர்‌ 
மோசேயின்‌ கையிலே ம்‌ 
விரலினால்‌ எழுதப்பட்ட 
கற்பலகைகளைக்‌ கொடுக்கிறார்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ எல்லோரும்‌ சீனாய்‌ 
மலைக்கு கீழே பாளயமிறங்கியிருக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ அங்கே கர்த்தரைப்பற்றியும்‌, அவர்‌ 
ஏற்கெனவே தங்களுக்கு சொன்ன 
பிரமாணங்களைப்பற்றியும்‌ தியானிக்கலாம்‌. 
ஆனால்‌ அவர்களோ கர்த்தரைப்பற்றியும்‌ 
அவருடைய வார்த்தைகளைப்பற்றியும்‌ 
தியானிக்காமல்‌, கர்த்தருக்கு விரோதமான 


நூதன காரியங்களைப்பற்றி யோசிக்கிறார்கள்‌. 


புத்திரருக்கு 
ஏற்கெனவே 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
தம்முடைய பிரமாணங்களை 
சொல்லியிருக்கிறார்‌. 
கர்த்தருடைய க 
கீழ்ப்படிவதாக வாக்குப்பண்ணியிருக்கிறார்கள்‌. 
ஆனாலும்‌ அவர்களில்‌ சிலர்‌ கர்த்தருடைய 
பிரமாணங்களுக்கு கீழ்ப்படியாமல்‌, 
கர்த்தருக்கு விரோதமாக எவ்வாறு. 
குலகம்பண்ணுவது என்று யோசிக்கிறார்கள்‌. 


மோசே சீனாய்‌ 
கர்த்தருடைய  சமுகத்திலே 

நாட்களாகமயிருக்கிறார்‌. அவர்‌ 
இருந்த  முப்பத்தொன்பதாவது நாளிலே, 
மலைக்கு கீழே க்கிற இஸ்ரவேல்‌ 
புத்திரரில்‌ சிலர்‌ கர்த்தருக்கு விரோதமாகக்‌ 
கலகம்பண்ணுகிறார்கள்‌. கர்த்தருடைய 
பிரமாணத்தை எல்வாறு மீறலாம்‌ என்று 
அவர்கள்‌ ஆலோசனை செய்கிறார்கள்‌ 


மோசேயின்‌ சகோதரனாகிய ஆரோன்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ நடுவிலே இருக்கிறார்‌. 
மோசே சீனாய்‌ மலையின்மீது கர்த்தருடைய 
சமுகத்திலே இருக்கிறார்‌ மோசே 
இஸ்ரவேல்‌ புத்திரரோடு இருக்க. யாத 
இந்த நாட்களிலே, 
ஸ்தானத்திலே. ஆரோன்‌ 
ஆளுகை செய்கிறார்‌. மோசே 
மலையிலிருந்து இறங்கி வர தாமதமாகிறது. 
என்று ஜனங்கள்‌ நினைக்கிறார்கள்‌. 


மலையில்‌ 
நாற்பது. 
அங்கே 


கவ்‌ 


சீனாய்‌. 
பாளயமிறங்கியிருக்கிற 

புத்திரருக்கு பொறுமையில்லை. அவர்கள்‌ 
தங்களுக்கு தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிற 
ஆரோனிடத்தில்‌ கூட்டங்கூடி வருகிறார்கள்‌. 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ ஆரோனை நோக்கி, 
'எங்களுக்கு முன்‌ செல்லும்‌ தெய்வங்களை 
எங்களுக்காக உண்டுபண்ணும்‌" (யாத்‌ 32) 
என்று சொல்லுகிறார்கள்‌. 


ஆரோனிடத்தில்‌ கூட்டங்‌. 
கூடுகிறார்கள்‌. எகிப்து தேசத்திற்குத்‌ 
திரும்பிப்‌ போகவேண்டுமென்றும்‌. 
தங்களுக்குத்‌ தெய்வங்களை உண்டுபண்ண 
வேண்டுமென்றும்‌ இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
தீர்மானமாக இருக்கிறார்கள்‌. (யாத்‌ 32:1,22; 
அப்‌ 7:39-40). மோசே அவர்கள்‌ மத்தியில்‌ 

அவர்களைத்‌ 


அவர்கள்‌ 


ம அன்ற 

செய்து. அவர்களோடு 
எகிப்திற்குத்‌ திரும்பிப்போகச்‌ சம்மதிக்கிறார்‌ 
(யாத்‌ 32:1-6). 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ ஆரோனிடம்‌ “நீர்‌ 
எழுந்து, எங்களுக்கு முன்செல்லும்‌ 
தெய்வங்களை எங்களுக்காக 
உண்டுபண்ணும்‌' என்று சொல்லுகிறார்கள்‌ 
ந்‌ கற்பனைகளில்‌ 
இன்றே 
வறுக்கும்‌ 


அவர்கள்‌ ஆணையிட்டதை மீறிவிடுகிறார்கள்‌ 
(யாத்‌ 20:3-6; யாத்‌ 24:37). 


“மோசேக்கு என்ன சம்பலித்ததோ 
அறிவோம்‌ என்றுன்‌. இன்ரலேஸ்‌! புதிர்‌ 
ஆரோனிடம்‌ சொல்லுகிறார்கள்‌. எகிப்தின்‌ 


வழியாக வழிநடத்திக்‌ கொண்டு வருகிறார்‌. 
தேவன்‌ மோசேயின்‌ மூலமாகப்‌ பல 
அற்புதங்களைச்‌ செய்திருக்கிறார்‌. எகிப்தின்‌ 
தெய்வங்களுக்கு வல்லமையில்லை என்பது 
றக்‌ ஆனாலும்‌. 
தங்களுக்கு தெய்வத்தை 
உண்டுபண்ண வேண்டுமென்று இஸ்ரவேல்‌ 
புத்திர்‌ ஆரோனிடம்‌ கூறுகிறார்கள்‌. 
மோசே விக்கிரகாராதனையைத்‌ 
தடைபண்ணியிருக்கிறார்‌. (யாத்‌ 2013-6) 
இஸ்ரவேலரின்‌ தூஷணமான இந்தச்‌ 
செய்கையை மோசே உபா 9:8-21,25-29; 
உபா 101-0 ஆகிய வசனங்களில்‌ 
குறிப்பிட்டிருக்கிறார்‌. 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


(யம 
சபரிய 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ சீனாய்‌ மலைக்கு 
பாளயமிறங்கியிருக்கிறார்கள்‌. மோசே 
அவர்கள்‌ மத்தியிலே இல்லை. 


கீழே 
இப்போது 


அவர்‌ சீனாய்‌  மலையின்மேலே கர்த்தருடைய 


கர்த்தருக்கு விரோதமாக சிந்திக்கிறார்கள்‌. 
அவர்களுடைய மனது கெட்டுப்போயிற்று. 
அவர்கள்‌ தங்களைத்‌ தாங்களே 
வஞ்சித்துக்கொள்கிறார்கள்‌ ஸ்ரவேல்‌ 


ஒனங்களாமிரக்கிறர்கள்‌ 
மத்தியிலே கோபமும்‌, 
முரட்டாட்டங்களும்‌ உண்டாயிற்று. 


ரவேல்‌ புத்திரர்‌ 
த்‌. க பிரயாணம்‌. 
பண்ணுகிறார்கள்‌. அந்த தேசம்‌ 
அவர்களுக்கு வாக்குத்தத்தம்‌ பண்ணப்பட்ட 
தேசம்‌. அது பாலும்‌ தேனும்‌ ஓடுகிற 
செழிப்பான தேசம்‌. ஆனால்‌ இஸ்ரவேல்‌. 
ஜனங்களோ வாக்குத்தத்த 
தேசத்திற்கு போகபொறுமையில்லாதவர்‌ 
களாயிருக்கிறார்கள்‌ அவர்கள்‌ 
காத்திருப்பதினால்‌ களைப்படைந்து, 
போயிருக்கிறார்கள்‌. கானான்‌ தேசத்திற்கு 
உடனே போய்ச்சேரவேண்டுமென்று 
அவசரப்படுகிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌. 


கானான்‌ 


புத்திரர்‌ கானான்‌ 
தேசத்திற்குள்‌ பிரவேசிக்கும்போது, 
தங்களோடுகூட கர்த்தருடைய 
வார்த்தைகளையும்‌ கொண்டுபோகவேண்டும்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ வனாந்தரத்தில்‌ 
பிரயாணம்பண்ணுகிற இந்த நாட்களிலே, 
கர்த்தர்‌ அவர்களுக்கு தம்முடைய 
கட்டளைகளையும்‌, பிரமாணங்களையும்‌. 
வார்த்தைகளையும்‌ ஒவ்வொன்றாக. 
வெளிப்படுத்திக்கொண்டிருக்கிறார்‌. ஆனால்‌ 


பொறுமையில்லாமல்‌ அவசரப்படுகிறார்கள்‌. 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தருடைய  வாக்குத்தத்தங்களை 
நாம்‌ பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக, நாம்‌ 
கர்த்தருடைய பிரமாணங்களைப்‌ 
பெற்றுக்கொள்வதற்கு காத்திருக்கவேண்டும்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய ஆசீர்வாதமான 
வாக்குத்தத்தங்களோடு ஒரு சில 
நிபந்தனைகளையும்‌ சொல்லுகிறார்‌ 
கர்த்தருடைய வார்த்தைகளை 
பொறுமையோடு கேட்டால்தான்‌, அவர்‌ 
சொல்லுகிற நிபந்தனைகள்‌ என்ன என்பது 
நமக்கு தெரியவரும்‌. கர்த்தருடைய 
சமுகத்திலே காத்திருப்பதினால்‌ நமக்கு 
நன்மையே உண்டாகும்‌. காத்திருக்கும்‌ 
காலம்‌ ஒருபோதும்‌ வீணாய்ப்போவதில்லை. 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌. சீனாய்‌ 
மலையின்கீழே பாளயமிறங்கியிருக்கிறார்கள்‌. 
மோசே ஏற்கெனவே சீனாய்‌ மலைக்கு 
மேலே  ஏறிப்போமிருக்கிறார்‌. மோசே 
க்‌ இறங்கி வருவதற்காக 
மலைக்கு, கீழே 
காத்திருக்கறோர்கள்‌. மோசே மலையிலிருந்து, 
இறங்கிவர தாமதமாயிற்று, அவர்கள்‌ 
மோசேயைப்பற்றிச்‌ சொல்லும்போது, “எகிப்து. 
தேசத்திலிருந்து எங்களை 
அழைத்துக்கொண்டு வந்த அந்த மோசேக்கு 
என்ன சம்பவித்ததோ அறியோம்‌" (யாத்‌ 
323) என்று சொல்லுகிறார்கள்‌. 


அவர்கள்‌ மோசேயைப்பற்றிச்‌ 
சொல்லும்போது, மரியாதையில்லாமல்‌ “அந்த 
சே" என்று மரியாதை குறைவான 
சொல்லுகிறார்கள்‌. 
அன்பாகவும்‌, 
அவர்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனத்தாருக்காக கர்த்தரிடத்தில்‌ 
பரிந்து பேசுகிறார்‌. மோசே இஸ்ரவேல்‌. 
ஜனத்தாரை எகிப்தின்‌ 
அடிமைத்தனத்திலிருந்து விடுவிப்பதற்கு 
கர்த்தருடைய கருவியாகப்‌ பயன்பட்டவர்‌. 
ஆனால்‌ இஸ்ரவேல்‌ ஜனங்களோ, 
மோசே இதுவரையிலும்‌ தங்களுக்கு செய்த 
உதவிகளை மறந்துவிடுகிறார்கள்‌. அவர்கள்‌ 
மோசேக்கு நன்றியுள்ளவர்களாகயில்லை. 
மோசே  அவர்களுக்காகத்தான்‌.. சீனாய்‌ 
மலைக்குமேல்‌. ஏறிப்போயிருக்கிறார்‌. 
மோசே அவர்களுக்காகத்தான்‌ கர்த்தருடைய 
சமுகத்திலே. நாற்பதுநாள்‌ இரவும்‌ 
பகலும்‌ உபவாசத்தோடு இருக்கிறார்‌ 





BALWETHER பம்‌ 


பிய 


மோசே சீனாய்‌ மலையிலிருக்கும்போது 
கர்த்தர்‌ அவரோடு கூட பேசுகிறார்‌. மோசே 
மலையிலிருந்து இறங்கி தாமதமாகிறது. 
என்றால்‌, கர்த்தர்‌ அவரோடுகூட 
பேசவேண்டியது ஏராளமாயிருக்கிறது என்று 
பொருள்‌. கர்த்தர்‌ 

நன்மைக்காகவே 

தம்முடைய வார்த்தைகளை சொல்லுகிறார்‌. 
மோசே கர்த்தருடைய வார்த்தைகளை 
அதிகமாய்ப்‌ பெற்றுக்கொண்டால்‌, இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கு அதிகமான நன்மை உண்டாகும்‌. 


மோசே சீனாய்‌ மலையின்மேல்‌: 
தனக்காகவோ அல்லது தன்னுடைய சொந்த 
குடும்பத்திற்காகவோ ஏறிப்போகவில்லை. 
அவர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ பிரதிநிதியாக 
சீனாய்‌ மலையின்மேல்‌ ஏறி, கர்த்தருடைய 
சமுகத்திலே இருக்கிறார்‌. அவர்‌ நாற்பது 
நாள்‌ இரவும்‌ பகலும்‌ அந்த மலையின்மீது 
இருந்தாலும்‌, அவர்‌ ஒன்றும்‌ புசியாமல்‌. 
உபவாசத்தோடு கர்த்தருடைய சமுகத்திலே 
இருக்கிறார்‌ 
மோசே 
ஏறிப்போயிருந்தாலும்‌, 
வார்த்தைகளை பெற்றுக்கொண்ட 
அவர்‌ நிச்சயமாய்‌ மலைக்கு 
இறங்கிவருவார்‌. மோசே போன 
முடிந்துவிட்டால்‌, அவர்‌ 
மேலேயே தங்கிவிடமாட்டார்‌. கர்த்தர்‌ 
மோசேயோடு பேசுவதற்கு நாற்பது 
நாட்களை எடுத்துக்கொள்கிறார்‌ 
இதனால்தான்‌ மோசே மலையிலிருந்து 
இறங்கி வர தாமதமாயிற்று. 


ஆனால்‌ மலையின்‌ கீழே இருக்கிற 
இஸ்ரவேல்‌ புத்திரரோ, மோசே 
மலையிலிருந்து இறங்கி வர தாமதமானதை, 
தங்களுடைய துன்மார்க்கமான 
யோசனைக்கு சாதகமாக 
பயன்படுத்துகிறார்கள்‌. ம்‌ 
கர்த்தருடைய சித்தத்தின்‌ 


மலையின்மேல்‌ 
கர்த்தருடைய 
பின்பு, 

கீழே 
காரியம்‌ 
மலையின்‌ 


சகலமும்‌ 
பிரகாரமும்‌, 
அவருடைய வேளையிலும்‌ நடைபெறும்‌. 


கர்த்தராகிய 
த... உலகத்திற்கு 

வருவதாக 

வாக்குப்பண்ணியிருக்கிறார்‌. அவர்‌ தமக்கு 
சித்தமான வேளையிலே மறுபடியும்‌ வருவார்‌. 
அவர்‌ வருவதற்கு தாமதமாகும்போது, 
அந்த தாமதத்திற்கு தப்பிதமாக. 


வியாக்கியானம்‌. பண்ணக்கூடாது. 


DEUTERONOMY - COMMENTARY 


த Coops 


PUBLISHERS 


கர்த்தருடைய வேளை வரும்‌ வரையிலும்‌ 
நாம்‌ பொறுமையோடு காத்திருக்கவேண்டும்‌. 
தப்பிதமான வியாக்கியானங்கள்‌ நம்மை 
தவறான பாதையில்‌ வழிநடத்தும்‌. 


நம்முடைய கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து 
இப்போது பரலோகத்திலே தம்முடைய 
பிதாவின்‌ வலதுபாரிசத்தில்‌ 
அமர்ந்திருக்கிறார்‌. அங்கே அவர்‌ நமக்காக 
பிதாவினிடத்தில்‌ பரிந்து 
பேசிக்கொண்டிருக்கிறார்‌. நம்முடைய 
சரீரப்பிரகாரமான கண்களால்‌, 
கிறிஸ்துவானவர்‌ பிதாவினிடத்தில்‌ 
பரிந்துபேசுவதை, நம்மால்‌ பிரத்தியட்சமாய்ப்‌ 
பார்க்க முடியாது. பரலோகத்தின்‌ 
இரகசியங்கள்‌ நமக்கு மறைவாயிருக்கிறது. 
ஆனாலும்‌ நாம்‌ தரிசித்து ஜீவிக்காமல்‌, 
கர்த்தரை விசுவாசித்து ஜீவிக்கவேண்டும்‌. 


கர்த்தருக்காக காத்திருப்பதில்‌ நாம்‌ 
ஒருபோதும்‌ சோர்ந்துபோய்விடக்கூடாது. 
கர்த்தருடைய சமுகத்திலே பொறுமையோடு 
காத்திராதவர்கள்‌ பல்வேறு விதமான 
சோதனைகளிலே  சிக்கிக்கொள்கிறார்கள்‌ 
கர்த்தருடைய 

காத்திருக்கிறவர்களோ 

பெறுகிறார்கள்‌. 


மோசே ட்‌ மலையிலிருந்து கீ 
இறங்கி ஆயத்தமாய்ருக்கிறார்‌ 
மலைக்கு கிழே ட இருக்கிற இஸ்ரலேல்‌ புத்திரர்‌, 
இன்னும்‌ ஒரு நாள்‌ காத்திருந்தால்‌, மோசே 
அவர்கள்‌ மத்தியிலே வந்துவிடுவார்‌. 
அப்போது மோசேக்கு என்ன சம்பவித்தது 
என்பதை அவர்கள்‌ அறிந்துகொள்ளலாம்‌. 
ஆனால்‌ அவர்களோ 
பொறுமையில்லாதவர்களாக, அவசரப்பட்டு, 
“அந்த மோசேக்கு என்ன சம்பலித்ததோ 
அறியோம்‌" என்று சொல்லுகிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌. 
தெய்வீக ஆராதனையை 
ஸ்தாபனம்பண்ணுகிறார்‌. அவர்களுக்கு, 
தம்முடைய தெய்வீக பிரமாணங்களையும்‌ 
சொல்லுகிறார்‌. ஆனால்‌ அவர்களோ 
கர்த்தருடைய தெய்வீக பிரமாணங்களை 
பெற்றுக்கொள்ள காத்திருப்பதிலே 
சோர்ந்துபோயிருக்கிறார்கள்‌. 


புத்திரர்‌ 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


(யய 
பிய 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ இந்த மலையிலே 
கர்த்தரை ஆராதிக்கவேண்டும்‌ என்று 
கர்த்தர்‌ அவர்களுக்கு ஏற்கெனவே. 
சொல்லியிருக்கிறார்‌. ஆனால்‌ அவர்கள்‌ 
விரும்பிய பிரகாரம்‌, அவர்களால்‌ கர்த்தரை 
உடனே ஆராதிக்க முடியவில்லை. தமக்கு 
பரிசுத்த “ஸ்தலத்தை  ஸ்தாபிப்பதற்கான 
கட்டளைகளை கர்த்தர்‌ மோசேக்கு. 
சொல்லியிருக்கிறார்‌. அந்தக்‌ கட்டளைகளை 
மோசே இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு சொல்லும்‌ 
முன்பாகவே, இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
தங்களுடைய சுயயோசனையின்‌ பிரகாரமாக 
ஒருவிக்கிரகத்தை செய்து அதை 
ஆராதிக்கிறார்கள்‌. 
தாங்கள்‌ செய்த விக்கிரகம்‌ 
தேவனுடைய பிரசன்னத்திற்கு அடையாளம்‌. 
என்று அவர்கள்‌ தங்களுக்கு தாங்களே 
நினைத்துக்கொள்கிறார்கள்‌. இஸ்ரவேல்‌ 
, விக்கிரகாராதனையில்‌ 
தாங்கள்‌ 
பொன்கன்றுக்குட்டியை 
அவர்கள்‌ பெருமைப்படவும்‌ 
தங்கள்‌ கைகளால்‌ 
உண்டுபண்ணின விக்கிரகத்தை அவர்கள்‌ 
ஆராதனை செய்கிறார்கள்‌. 
ஸ்ரவேல்‌. புத்திரர்‌ 
க்க்ற்க்கமுன்‌ ய்து 
தெய்வமாக  ஆராதிக்கிறார்கள்‌. 
எகிப்து தேசத்திலே 
எகிப்தியர்கள்‌ 
தெய்வமாக 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ பார்த்திருப்பார்கள்‌. 
எகிப்தியர்கள்‌ கன்றுக்குட்டியை மாத்திரமல்ல, 
மேலும்‌ பல தெய்வங்களையும்‌ 
ஆராதிக்கிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு கர்த்தர்‌ 
மாத்திரமே தேவனாயிருக்கிறார்‌. கர்த்தர்‌ 
ஒருவரே. ஆனால்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரோ 
ஆரோனை நோக்கி, தெய்வங்களை 
எங்களுக்காக உண்டுபண்ணும்‌" என்று 
சொல்லுகிறார்கள்‌. இஸ்ரவேல்‌ புத்திரருடைய 
மனதிலே பல தெய்வங்களை ஆராதிக்கும்‌ 
எண்ணம்‌ இருக்கிறது. தங்களுக்கு 
எத்தனை தெய்வங்கள்‌ வேண்டும்‌ 
என்பது அவர்களுக்கே தெரியாது. 
கர்த்தர்‌ மாத்திரமே அவர்களுக்கு 
போதுமானவராயிருக்கிறார்‌. 


ஒரு 
அதை 
அவர்கள்‌ 
லே இருந்தபோது. 
கன்றுக்குட்டியை தங்கள்‌ 
ஆராதனை செய்ததை 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இஸ்ரவேல்‌ புத்திரரோ தங்களுடைய 
தேவனாகிய கர்த்தரை மறந்துவிட்டு, 
தங்களுக்கு முன்‌ செல்லும்‌ தெய்வங்களை 
தங்களுக்காக உண்டுபண்ணும்‌ என்று 
ஆரோனிடம்‌ சொல்லுகிறார்கள்‌. 
அவர்கள்‌ எத்தனை தெய்வங்களை 
உண்டுபண்ணினாலும்‌, அவை மெய்யான 
தெய்வமல்ல. கர்த்தர்‌ மாத்திரமே மெய்யான 
தேவன்‌. அவரே சர்வசிருஷ்டிகர்‌. ஆனால்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரரோ,  சிருஷ்டிகராகிய 
கர்த்தரை ஆராதியாமல்‌, தாங்கள்‌ 
உண்டுபண்ணின சிருஷ்டியாகிய 
பொன்கன்றுக்குட்டியை ஆராதிக்கிறார்கள்‌. 


| இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ ஆரோனிடம்‌, “நீர்‌ 
எங்களுக்கு முன்‌ செல்லும்‌ 
எங்களுக்காக 
என்று சொல்லுகிறார்கள்‌. 
அதற்கு ஆரோன்‌, "உங்கள்‌ மனைவிகள்‌ 
குமாரர்‌ குமாரத்திகஞுடைய காதுகளில்‌ 
இருக்கிற பொன்னணிகளைக்‌ கழற்றி, 
என்னிடத்தில்‌ கொண்டுவாருங்கள்‌" 
(யாத்‌ 32:2) என்று சொல்லுகிறார்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ ஆரோனிடம்‌, 
“தெய்வங்களை எங்களுக்காக 
உண்டுபண்ணும்‌' என்று சொன்னபோது, 
ஆரோன்‌ அவர்களுடைய யோசனையை 
மறுத்ததாக தெரியவில்லை. அவர்களுடைய 
வார்த்தைகளை நிராகரித்ததாகவோ அல்லது 
ர்களுடைய யோசனைக்கு எதிர்ப்ப 
சொன்னதாகவோ இந்த வசனத்தில்‌ 
சொல்லப்படவில்லை. அவர்கள்‌ 
கேட்டுக்கொண்ட பிரகாரம்‌, அவர்களுக்காக 
தெய்வங்களை உண்டுபண்ண ஆரோன்‌ 
ஆயத்தமாயிருக்கிறார்‌. ஆரோன்‌ 
அவர்களுடைய கோரிக்கையை 
அங்கீகரிக்கிறார்‌. 


மோசே இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ மத்தியில்‌ 
இல்லாதபோது, ஆரோன்‌ அவர்களுடைய 
ஆவிக்குரிய காரியங்களை 
கவனிக்கவேண்டும்‌. ஆரோன்‌ அவர்களுக்கு 
கர்த்தரைப்பற்றிய சத்தியத்தை 
உபதேசம்பண்ணவேண்டும்‌. ஆனால்‌ 
ஆரோனோ, இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
மறுப்பு வார்த்தை ஒன்றும்‌ சொல்லாமல்‌, 
அவர்களுடைய கோரிக்கையை 
ஏற்றுக்கொண்டு, அவர்களுக்கு 
தெய்வங்களை உண்டுபண்ண சம்மதிக்கிறார்‌. 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


BALWETHER 
பிய 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌. தங்களுக்காக, 

உண்டுபண்ண வேண்டும்‌. 

ட்‌ அவர்களுடைய 

அவர்கள்‌ 

ஆரோனிடத்தில்‌ கேட்டது ஒருவேளை 

ஆரோனுக்கு நகைப்பாகவும்‌, ஏளனமாகவும்‌ 

இருந்திருக்கலாம்‌ என்று வேதபண்டிதர்களில்‌ 

சிலர்‌ சொல்லுகிறார்கள்‌. ஆரோன்‌ 

தகர்களுக்கு வேடிக்கையான ஒரு 

பொருளை செய்து, அதை அவர்களுடைய 

தெய்வம்‌ என்று சொல்ல நினைத்திருப்பார்‌ 

என்றும்‌ 

சொல்லுகிறார்கள்‌. 


சொல்ல ஆரோன்‌. முன்வந்தார்‌ 
வேதபண்டிதர்களில்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 

ஆரோன்‌. இஸ்ரவேல்‌ புத்திரரை 
நோக்கி, “உங்கள்‌ மனைவிகள்‌ குமாரர்‌ 
குமாரத்திகளுடைய க 
பொன்னணிகளைக்‌ 
என்னிடத்தில்‌ கொண்டுவாருங்கள்‌" 
சொல்லுகிறார்‌. இஸ்ரவேல்‌ புத்திரருடைய 
ஸ்திரீகளுக்கு காதுகளிலிருக்கிற 
பொன்னணிகள்‌ மிகவும்‌ விசேஷமானது. 


ஸ்திரீகள்‌ 


அவர்களுடைய ஸ்திரீகள்‌ 
காதுகளில்‌ இருக்கிற பொன்னணிகளை 
கழற்றமாட்டார்கள்‌ என்று 
எதிர்பார்த்திருப்பார்‌ 
வேதபண்டிதர்கள்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 
ஸ்திரீகள்‌ தங்கள்‌ பொன்னணிகளை 
ற ஆரோனிடத்தில்‌ கொடுப்பதற்கு 
தங்களுக்கு தெய்வங்களை 
உண்டுபண்ணவேண்டாம்‌ 
சொல்லுவார்கள்‌ என்று 
எதிர்பார்த்தார்‌ என்றும்‌ 
விளக்கம்‌. 


பொன்னாபரணங்கள்மீது. 
பேராசையுள்ளவர்கள்‌. பொன்னாபரணங்களை 
கழற்றி கொடுத்துவிட்டால்‌ தங்களுக்கு. 
பெருத்த நஷ்டம்‌ உண்டாகும்‌ என்று 
நினைத்து, தங்கள்‌ பொன்னணிகளை 
குழற்றிக்கொடுக்கமாட்டார்கள்‌ என்றும்‌, 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தெய்வங்களை 
என்று 

ஆரோன்‌ 
வேதபண்டிதர்கள்‌ 


தங்களுக்கு 
உண்டுபண்ணவேண்டாம்‌ 
சொல்லுவார்கள்‌ என்றும்‌ 
எதிர்பார்த்தார்‌ என்று 
விளக்கம்‌ சொல்லுகிறார்கள்‌. 


'பையிலிருக்கிற பொன்னைக்கொட்டி, 
வெள்ளியைத்‌ தராசில்‌ நிறுத்து, தட்டானுடனே 
கூலிபொருத்திக்கொள்ளுகிறார்கள்‌: அவன்‌ 
ஒரு தெய்வத்தை உண்டாக்குகிறான்‌: அதை 
வணங்கிப்‌ பணிந்துகொள்ளுகிறார்கள்‌" 
(ஏசா 46:6). 


இஸ்ரவேல்‌ பத்திரோ, தங்களுக்கு 
முன்‌ செல்லும்‌ தெய்வங்களை தங்களுக்காக 
உண்டுபண்ணவேண்டும்‌. என்பதில்‌ 
உறுதியாயிருக்கிறார்கள்‌. தங்களுடைய 
பொன்னணிகளை ஆரோனிடத்தில்‌ 
கொடுப்பதினால்‌, தங்களுக்கு நஷ்டம்‌. 
ஏற்பட்டாலும்‌, தங்களுக்கு தெய்வங்கள்‌ 
உண்டுபண்ணப்படவேண்டும்‌. என்பதில்‌ 
உறுதியாயிருக்கிறார்கள்‌. 

புத்திரருக்கு 

பொன்னணிகளைவிட, 

i 
£கள்‌, தங்கள்‌ பொன்னணிகளினால்‌ 
னை அலங்கரித்து பெருமைப்படுவதற்கு 
தங்களுக்கு விக்கிரகங்களை 
்‌ விக்கிரகங்களில்‌ 


ரோன்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரிடத்தில்‌ 
கேட்டுக்கொண்ட ரணம்‌ பனகல்‌ 
எல்லாரும்‌ தங்கள்‌ காதுகளில்‌ இருந்த 
பொன்னணிகளைக்‌ கழற்றி, அவரிடத்தில்‌ 
கொண்டு வருகிறார்கள்‌ (யாத்‌ 32:3). 


முதல்‌ முறையாகக்‌ காதணிகளையும்‌, 
பொன்னணிகளையும்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ கொடுக்கிறார்கள்‌. (யாத்‌ 32:2-6) 
ஆசரிப்புக்கூடாரத்தைப்‌ ல்‌ 
அவர்கள்‌ மறுபடியுமாகத்‌ 
பொன்னணிகளைக்‌ கொடுக்கிறார்கள்‌. 
(யாத்‌ 35:22-29) 
கிழக்குத்‌. 
ஸ்திரீகளைப்போல 
காதணிகளையும்‌, வளையங்களையும்‌, 
மூக்குத்திகளையும்‌  அணிந்திருந்தார்கள்‌. 
பொன்னணிகள்‌ பொதுவாக ஸ்திரீகளுக்கே 
உரியவை (யாத்‌ 3: எண்‌ 31:50; 
ஏசா 3119-21; எசே 1601-12). ஒட்டகங்களும்‌ 
பொன்சரப்பணிகளைத்‌ தரித்திருந்தன. 
(நியா 8:26). 


தேசங்களில்‌ 
புருஷர்களும்‌ 





BALWETHER ம 


பிய 


பின்மாற்றம்‌ காணப்படுகிறது. அதைப்பற்றிய 
விவரம்‌ வருமாறு : 


1. ஜனங்கள்‌ மோசேயைப்‌ பற்றித்‌ தவறாகக்‌ 
கூறியதை ஆரோன்‌ கவனித்துக்‌ 
கேட்கிறார்‌ பத 32:1) 


திரளான ஜனங்கள்‌ விக்கிரகாராதனை 
செய்ய வேண்டுமென்று கூறியபோது, 
ஆரோனும்‌ சம்மதம்‌ தெரிவித்து. 
தன்னுடைய பெயர்‌, புகழை ஸ்தாபிக்க 
விரும்புகிறார்‌ (யாத்‌ 321,22). 

ஒரு விக்கிரகுத்தைச்‌ செய்வதற்கு 
ஆரோனும்‌ ஜனங்களோடு சம்மதம்‌ 
தெரிவிக்கிறார்‌ (யாத்‌ 31:2). 


வார்ப்பிக்க 
பெற்றுக்‌ 
கொள்கிறார்‌ (யாத்‌ 31:4) 


ஆராதனை செய்வதற்கு ஜனங்களுக்கு 
பொன்கன்றுக்குட்டியை 


ஒரு 
வார்ப்பிக்கிறார்‌. 


பொன்கன்றுக்குட்டிக்கு முன்பாக ஒரு 
பலிபீடத்தைக்‌ கட்டுகிறார்‌ (யாத்‌ 31:5). 
கன்றுக்குட்டிக்கு ஒரு பண்டிகையை 
நியமித்து. கன்றுக்குட்டியைக்‌ 
கர்த்தரோடு ஒப்பிட்டுக்‌ கூறுகிறார்‌. 
சர்வாங்க 
சமாதான 
செலுத்துகிறார்‌ 


கன்றுக்குட்டிக்குச்‌ 
தகனபலிகளையிட்டு, 
பலிகளைச்‌ 
(யாத்‌ 31:6) 


கன்றுக்குட்டியை ஆராதிக்கும்போது 
ஜனங்களைப்‌ புசிக்கவும்‌, குடிக்கவும்‌, 
உட்கார்ந்து விளையாடவும்‌ 
அனுமதிக்கிறார்‌ (யாத்‌ 32:69) 


கன்றுக்குட்டி 
கொள்கிறார்‌ க்கத்‌ 31:8). 


இஸ்ரவேலரை எகிப்து தேசத்திலிருந்து 
அழைத்துக்‌ கொண்டுவந்த தெய்வங்கள்‌ 
இவைகளே என்று விக்கிரகங்களைக்‌ 


குறித்துக்‌ கூறுகிறார்‌. 
ஆரோன்‌ 

மற்றவர்கள்மீது 
(யாத்‌ 32:21-23) 


பணிந்து 


தான்‌ செய்த பாவத்தை 
சுமத்துகிறார்‌ 


DEUTERONOMY - COMMENTARY 


சமய Cope 


PUBLISHERS 


13. அக்கினியிலிருந்து, 


என்று 


கன்றுக்குட்டி 
தானாக வந்தது 
பொய்கூறுகிறார்‌ (யாத்‌ 31:24). 


ஜனங்களை 
(யாத்‌ 32: யாத்‌ 11-14,25), 
ஆரோன்‌ கையிலிருந்து 
ப்‌ வாங்கி, 
கருப்பிடித்து, 
வார்ப்பிக்கிறார்‌ 
“இஸ்ரவேலே, 
எகிப்துதேசத்திலிருந்து 
அழைத்துக்கொண்டுவந்த உங்கள்‌ 
தெய்வங்கள்‌ இவைகளே" (யாத்‌ 32:4) என்று 
சொல்லுகிறார்கள்‌. 


எகிப்து தேசத்தில்‌ கன்றுக்குட்டி 
பிரதான தெய்வமாக இருக்கிறது. அதற்கு 
“ஆபீஸ்‌” என்று பெயர்‌. கோசேன்‌ பகுதிக்கு 
அருகில்‌ மெம்பீஸ்‌ பட்டணத்தில்‌ எகிப்தியர்‌ 
கன்றுக்குட்டியை வழிபட்டார்கள்‌. 
இஸ்ரவேலர்கள்‌ எகிப்து தேசத்தில்‌ 
விக்கிரகங்களை ஆராதனை ப 
(யோசு 24:14; எசே 20; 


அவர்கள்‌ 


ங்களை. எகிப்துதேசத்திலிருந்து, 
அழைத்துக்கொண்டுவந்த உங்கள்‌ 
தெய்வங்கள்‌ இவைகளே” என்று ஆரோனும்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரரும்‌ கன்றுக்குட்டியைத்‌ 
தெய்வங்கள்‌ என்று கூறுகிறார்கள்‌. இந்த 
வசனத்தில்‌ தெய்வங்கள்‌ என்பதற்குப்‌ 
பயன்படுத்தப்பட்டிருக்கும்‌ எபிரெய வார்த்தை 
“எலோஹிம்‌" என்பதாகும்‌. தேவனுடைய 
பெயரைக்‌ கன்றும்குட்டிக்குக்‌ 
கொடுக்கிறார்கள்‌ (யாத்‌ 32:14 8,23,31). 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌, “எங்களுக்கு முன்‌ 
செல்லம்‌ தெய்வங்களை எங்களுக்காக 
ம்‌ கேட்டபோது 


பொன்னணிகளை கழற்றி 

கொண்டு வருமாறு சொன்னார்‌. 
அவர்களும்‌ ஆரோன்‌ சொன்ன 
பிரகாரம்‌ தங்கள்‌ காதுகளிலிருந்த 
பொன்னணிகளை கழற்றி ஆரோனிடத்தில்‌ 
கொண்டு வந்து கொடுக்கிறார்கள்‌. 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


(யம 
பிய 


பொன்னணிகளே மிகுந்த அலங்காரமான து. 
இஸ்ரவேல்‌ ஜனத்தாருக்கு மிகவும்‌ பிரியமான 
பொன்னணிகளினால்‌, அவர்களுக்கு 
விக்கிரகங்களை செய்யும்போது. அவர்கள்‌ 
அந்த விக்கிரகத்திற்கு அதிக மதிப்பு 
கொடுப்பார்கள்‌ என்று ஆரோன்‌ 
நினைத்திருக்கலாம்‌. மரத்தாலும்‌, 
இரும்பாலும்‌, வெண்கலத்தாலும்‌ 
செய்யப்படுகிற விக்கிரகத்தைவிட 
பொன்னால்‌ செய்யப்படுகிற விக்கிரகத்திற்கு 
ஜனங்கள்‌ அதிக முக்கியத்துவம்‌ 
கொடுப்பார்கள்‌ ஆரோன்‌ 
நினைத்திருக்கலாம்‌. 


என்று 


வார்ப்பிக்கிறார்‌. 

ஹவம்‌ 
ஏற்கெனவே செய்யப்பட்டிருக்கிறது. அந்த 
வார்ப்பிலே  உருக்கப்பட்ட பொன்னை 
ஊற்றுகிறார்‌. ந்த பொன்‌ ஒரு 
கன்றுக்குட்டியாக வார்ப்பிக்கப்படுகிறது. 
ஆரோனும்‌. இஸ்ரவேல்‌ புத்திரரும்‌ 
வார்ப்பிக்கப்பட்ட  பொன்கன்றுக்குட்டியைப்‌ 
பார்க்கிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ ததால்‌ 
பொன்கன்றுக்குட்டமைப பார்த்து. 
ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலரே, 
உங்களை எகிப்துதேசத்திலிருந்து: 
அழைத்துக்கொண்டுவந்த உங்கள்‌ 
தெய்வங்கள்‌ இவைகளே” (யாத்‌ 32:4) என்று 
சொல்லுகிறார்கள்‌. 
ஆரோனுடைய மனதிலே ஒரு 
குட்‌ வார்ப்பிக்கவேண்டும்‌. 
இருந்தது என்றும்‌ 
சிலர்‌ விளக்கம்‌ 
கன்றுக்குட்டியானது 
பிரசன்னத்திற்கு 
அடையாளம்‌ என்று ஆரோன்‌ நினைக்கிறார்‌. 
கன்றுக்குட்டிக்கு தலையும்‌ கொம்புகளும்‌ 
உள்ளது. இவை தேவனுடைய வல்லமைக்கு 
ஆரோன்‌ 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ மத்தியிலே. 
ஆடுமாடுகளும்‌, கன்றுக்குட்டிகளும்‌ 
ஏராளமாயிருக்கிறது. அவர்கள்‌ தங்கள்‌ 
மத்தியிலே திரளாயிருக்கிற 
அயரன்‌ அலன்‌ உருவமுள்ள, 
பொன்கன்றுக்குட்டியை, 
தங்களுடைய தெய்வமாக நினைத்து, அதை 
ஆராதிக்கமாட்டார்கள்‌ என்று ஆரோன்‌ 
நினைத்திருக்கலாம்‌. ஆனால்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனந்தாரோ அந்தக்‌ கன்றுக்குட்டியைப்‌ 
பார்த்து, “உங்கள்‌ தெய்வங்கள்‌ இவைகளே” 
என்று சொல்லுகிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌. 
வருஷங்களாக 
அடிமைகளாயிருந்தவர்கள்‌. 
கன்றுக்குட்டிகளையும்‌, 
தங்கள்‌ தெய்வங்களாக ஆராதிக்கிறவர்கள்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ எகிப்து தேசத்திலிருந்த 
காலத்தில்‌, அவர்கள்‌ கன்றுக்குட்டியை 
ஆராதிக்க கற்றுக்கொண்டிருப்பார்கள்‌. 


“அவர்களோ, என்‌ சொல்லைக்‌ கேட்க 
மனதில்லாமல்‌ எனக்கு விரோதமாய்‌ 
இரண்டகம்பண்ணினார்கள்‌; அவரவர்‌ தங்கள்‌ 
கண்களால்‌ நோக்கின அருவருப்புகளைத்‌. 
தள்ளிப்போடாமலும்‌, எகிப்தின்‌ நரகலான 
விக்கிரகங்களை விடாமலும்‌ இருந்தார்கள்‌; 
ஆதலால்‌ எகிப்து தேசத்தின்‌ நடுவிலே. 
என்‌ கோபத்தை அவர்களிலே 
தீர்த்துக்கொள்ளும்படிக்கு என்‌ உக்கிரத்‌ 
அவர்கள்மேல்‌ ஊற்றுவேன்‌ என்றேன்‌" 
(எசே 20:8). 


ஆரோன்‌ ஒரு கன்றுக்குட்டியை 
வார்ப்பித்தபோது, அதைப்‌ பார்த்த 
உடனேயே, இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ அதைத்‌ 
தங்கள்‌ தெய்வமாக அங்கீகரிக்கிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌. ஜனத்தார்‌ 
எகிப்தின்‌ அடிமைத்தனத்திலிருந்து 
விடுவிக்கப்பட்டிருந்தாலும்‌, அவர்கள்‌ 
னும்‌ விக்கிரகாராதனையிலிருந்து 
விடுவிக்கப்படவில்லை. அவர்கள்‌ எகிப்தின்‌ 
விக்கிரகங்களை விட்டு விலகி வரவில்லை. 


எகிப்திலே 
அவள்‌ 


பண்ணின 
விடவில்லை; 


தான்‌ 
வேசித்தனங்களை 
அவர்கள்‌ அவளுடைய வாலிபத்திலே 
அவளோடே சயனித்து, அவளுடைய 
கன்னிமையின்‌ கொங்கைகளைத்‌ தொட்டு, 
அவளிடத்தில்‌ தங்கள்‌ வேசித்தனத்தை 
நடப்பித்தார்கள்‌" (எசே 23:8). 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


ஆரோன்‌ வார்ப்பித்த கன்றுக்குட்டியை 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ பார்க்கிறார்கள்‌. அதை 
தங்கள்‌ தெய்வம்‌ என்று சொல்லி, 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ தங்களுடைய 
மதியீனத்தை வெளிப்படுத்துகிறார்கள்‌. 
“தங்கள்‌ மகிமையைப்‌ புல்லைத்‌ தின்கிற 
மாட்டின்‌ சாயலாக மாற்றினார்கள்‌” 
(சங்‌ 106:20). 


இஸ்ரவேல்‌ 
கன்றுக்குட்டியை 


புத்திரர்‌ ஒரேபிலே 

வார்ப்பிக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரகத்தை 
ஆராதிக்கிறார்கள்‌. “அவர்கள்‌ ஒரேபிலே ஒரு 
கன்றுக்குட்டியையுண்டாக்கி, வார்ப்பிக்கப்பட்ட 
விக்கிரகத்தை நமஸ்கரித்தார்கள்‌” சங்‌ 
10619), 

தான்‌ வார்ப்பித்த குன்றுக்குட்டியைப்‌ 
பார்த்து இஸ்ரவேல்‌ 
சந்தோஷப்படுவதையும்‌. அவர்கள்‌ 
தங்கள்‌ தெய்வமாக தங்கீகரிப்பதையும்‌ 
ஆரோன்‌ ப ஆரோனுடைய 
மனதிலும்‌ பார்த்து, 
சந்தோஷமுண்டாயிற்று. அ ஆரோன்‌ இஸ்ரவேல்‌ 
சந்தோஷத்தை 

தான்‌ 


ஜனத்தாருடைய 
அதிகப்‌ 


ரோன்‌ பலிபீடத்தை குட்டிய பின்பு 

"நாளைக்கு கர்த்தருக்கு பண்டி, 
(யாத்‌ 32:5) என்றும்‌ சொல்லுகிறார்‌ 
பண்டிகையானது ஆரோன்‌ 
பலிபீடத்தை பிரதிஷ்டைபண்ணும்‌ 
பண்டிகையாகும்‌. இந்தப்‌ பலிபீடம்‌ 
வார்ப்பிக்கப்பட்ட கன்றுக்குட்டிக்கு முன்பாக 
கட்டப்பட்டிருக்கிறது. இது  விக்கிரத்தின்‌ 
பலிபீடம்‌. ஆனால்‌ ஆரோனோ 
சொல்லும்போது. இது 
பண்டிகை" என்று சொல்லுகிறார்‌. 

இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ ஒரே நாளில்‌ 
கர்த்தரை விட்டுப்‌ பின்‌ வாங்கிப்‌ போகிறார்கள்‌. 


“யெகோவா” என்பதாகும்‌. கன்றுக்குட்டியைத்‌ 
தெய்வம்‌ என்றவர்கள்‌, இப்பொழுது அதைக்‌ 
கர்த்தர்‌ என்றே கூறிவிடுகிறார்கள்‌. 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இஸ்ரவேல்‌. ஜனத்தாருடைய 
பார்வையிலே, வார்ப்பிக்கப்பட்ட 
கன்றுக்குட்டியான து ஒரு தெய்வமாக 
தெரிகிறது. ஆரோனுடைய பார்வையிலே, 
அந்தக்‌ கன்றுக்குட்டி, கர்த்தருக்கு 
ஒப்பானதாக தெரிகிறது. இந்தக்‌ 
கன்றுக்குட்டியின்‌ மூலமாக கர்த்தரை 
ஆராதிக்கலாம்‌ என்று ஆரோன்‌ 
நினைக்கிறார்‌. கர்த்தர்‌ வேறு, 
வார்ப்பிக்கப்ப்ட கன்றுக்குட்டி வேறு. 
ஆரோன்‌ அதை வேறுபிரிக்காமல்‌, அந்தக்‌ 
கன்றுக்குட்டியையும்‌, அதற்காக கட்டப்பட்ட 
பலிபீடத்தையும்‌ பிரதிஷ்டைபண்ணும்‌ 
வண்ணமாக, ஒரு பண்டிகையை 
ஆசரிக்கிறார்‌. அந்தப்‌ பண்டிகையை 
கர்த்தருக்கு பண்டிகை” என்று 


சொல்லுகிறார்‌. 


ஆரோனுடைய வார்த்தை இஸ்ரவேல்‌ 
ஜனங்களுக்கு மிகவும்‌ 
சந்தோஷமாயிருக்கிறது. மறுநாள்‌ அவர்கள்‌ 
அதிகாலையில்‌ எழுந்து, சர்வாங்க 
தகனபலிகளையிட்டு, சமாதானபலிகளைச்‌ 
செலுத்துகிறார்கள்‌; பின்பு, ஜனங்கள்‌ 
புசிக்கவும்‌ குடிக்கவும்‌ உட்கார்ந்து, விளையாட 
எழுந்திருக்கிறார்கள்‌ (யாத்‌ 32:6. 


இஸ்ரவேல்‌ புத்திர்‌ சன்றுக்கட்க்குச 
செய்த ஆராதனையில்‌ வற்றை 
அவர்களுடைய மெய்யான தேவனாகிய 
கர்த்தருக்கே செய்ய வேண்டும்‌. ஆனால்‌ 

அவர்கள்‌ சன்றுக்குட்டியைப்‌ 

ல்‌ அதற்குப்‌ 
| ஆடிப்பாடுகிறார்கள்‌. 
ஆவியோடும்‌,  உண்மையோடும்‌. 
தொழுதுகொள்ளவேண்டும்‌. மெய்யான 
ஆலிக்குரிய அனுபவம்‌ விசுவாசிகளிடத்தில்‌ 
வளர வேண்டும்‌. (2தீமோ 3:5). 


ஜனங்கள்‌ புசிக்கவும்‌ குடிக்கவும்‌ 
உட்கார்ந்து. விளையாட எழுந்திருக்கிறார்கள்‌. 
விளையாடுதல்‌. என்பதற்கு இங்கு 
பயன்படுத்தப்‌ பட்டிருக்கும்‌ எபிரெய வார்த்தை 
“ட்சாக்காக்‌” என்பதாகும்‌. இதற்குப்‌ பலமாகச்‌ 
சிரித்த பரியாசம்‌ பண்ணுதல்‌, 
வேசிமார்க்கத்தாரோடு விளையாடுதல்‌ என்று 
பொருள்‌. இந்த வார்த்தை வேதாகமத்தில்‌ 

மொழிபெயர்க்கப்பட்டிுக்கிறது. 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


BALWETHER 
பிய 


சில லிக்கிரகங்களுக்கு ஸ்திர்களை 
அர்ப்பணம்‌ செய்யும்‌ வழக்கமும்‌ இருந்தது. 
தேவதாசிகள்‌ என்று அழைக்கப்படும்‌ 
இவர்கள்‌ வேசித்தனத்தில்‌ 
பயன்படுத்தப்பட்டார்கள்‌. 
விக்கிரகாராதனையில்‌. வேசித்தனமும்‌ 
கலந்திருந்தபடியினால்‌ த 
ஆராதனைகளெல்லாம்‌ தோப்புக்களிலும்‌, 
உயர்ந்த மேடைகளாகிய மறைவிடங்களிலும்‌ 
நடைபெற்றன. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கன்றுக்குட்டியைப்‌: 
பணிந்து கொண்டபோது, “தங்களைக்‌. 
கெடுத்துக்‌ கொண்டார்கள்‌" என்று கர்த்தர்‌ 
அவர்களைக்‌ குறித்து கூறுகிறார்‌ (யாத்‌ 32:7) 
அவர்கள்‌ தேவனுடைய நாமத்தைத்‌ 
தவிக்கிறார்கள்‌. அதை வீணாகப்‌ 
பயன்படுத்துகிறார்கள்‌. பெற்றோரைக்‌ 
கனப்படுத்தாமல்‌ அவமதிக்கிறார்கள்‌. 
விபசாரம்‌ பண்ணுகிறார்கள்‌. 
பொய்கூறுகிறார்கள்‌. பிறர்பொருளை 
இச்சிக்கிறார்கள்‌. தேவனுடைய எல்லாக்‌ 
குற்பனைகளையுமே இஸ்ரவேல்‌ புத்திரர்கள்‌ 
மீறிவிடுகிறார்கள்‌. (யாத்‌ 20:1-17) 


மோசே இஸ்ரவேல்‌ ப்‌ 
இல்லாத சமயத்தில்‌ அவர்கள்‌ தேவனைவிப்‌ 
வழிவிலகி, விக்கிரகாராதனைக்கே சென்று 
விடுகிறார்கள்‌. தேவன்‌ அவர்கள்மீது. 
கோபம்கொண்டு, அவர்களை 
ஆயத்தமாகிறார்‌. மோசேயின்‌ 
மூலமாக ஒரு புதிய 
உண்டுபண்ணப்போவதாகக்‌ 
கூறுகிறார்‌ ஆனால்‌ மோசேயோ 
கர்த்தரிடத்தில்‌ தன்னுடைய ஜனங்களுக்காகப்‌ 
பரிந்துபேசி, கெஞ்சிப்‌ பிரார்த்திக்கிறார்‌ 
கர்த்தர்‌ மோசேமின்‌ விண்ணப்பத்தைக்‌. 
கேட்டு, இஸ்ரவேல்‌ பு்திரர்மீது இரக்கம்‌ 
காண்பிக்கிறார்‌. 

இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
வழக்கத்தின்‌ பிரகாரமாக, 
சந்தோஷமாய்‌ ஆசரிக்க 
ஆயத்தம்பண்ணுகிறார்கள்‌ 
ஆரோன்‌ கட்டின 

ப்பிக்‌ பொன்கன்றுக்குட்டிக்கு 

தகனபலிகளையும்‌, 

சமாதானபலிகளையும்‌  செலுத்துகிறார்கள்‌. 
அவர்கள்‌ பலியாக. செலுத்தப்பட்ட 
மிருகத்தின்‌ மாம்சத்தையும்‌ புசிக்கிறார்கள்‌. 


பூர்வகாலத்து. 
பண்டிகையை 
தங்களை 
அவர்கள்‌ 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஜனத்தாருடைய 
பொன்னணிகளெல்லாம்‌ 
வார்ப்பிக்கப்பட்ட 
அந்தக்‌ 


இஸ்ரவேல்‌. 
காதுகளிலிருந்த 
இப்போது 
கன்றுக்குட்டியாகவும்‌, 
கன்றுக்குட்டிக்கு முன்பாக கட்டப்பட்ட 
பலிபீடமாகவும்‌, அந்தக்‌ கன்றுக்குட்டிக்காக 
செலுத்தப்பட்ட சர்வாங்க தகனபலிகளாகவும்‌, 
சமாதான பலிகளாகவும்‌: ஆயிற்று. 
இஸ்ரவேல்‌... புத்திர்‌ தங்களுக்கு 
சொந்தமான மிருகங்களை, வார்ப்பிக்கப்பட்ட 
கன்றுக்குட்டிக்கு பலியிட்டு, அந்த 


விக்கிரகத்தை மேன்மைப்படுத்துகிறார்கள்‌. 
கிருபையினால்‌ 


பொன்னாபரணங்களையும்‌, 
களையும்‌ கொடுத்திருக்கிறார்‌. 
தங்களுக்கு 
ஐசுவரியத்திற்காக 
ந்றியள்ளவரகளாயிரக்கவேண்டம்‌.. 
பொன்னாலும்‌, 
அவர்கள்‌ கர்த்தரை 
அவரை. மகிழைப்படுத்த 
வேண்டும்‌. ஆனால்‌ அவர்களோ கர்த்தர்‌ 
தங்களுக்கு கொடுத்திருக்கிற பொருளாதார 
ஆசீர்வாதங்களை, விக்கிரகங்களை 
மகிமைப்படுத்த பயன்படுத்துகிறார்கள்‌. 
சீனாய்‌ மலையின்‌ கீழே இஸ்ரவேல்‌. 
புத்திரர்‌ திரளான எண்ணிக்கையில்‌: 
பாளயமிறங்கியிருக்கிறார்கள்‌. அவர்களில்‌ 
அநேகர்‌ வார்ப்பிக்கப்பட்ட கன்றுக்குட்டிக்கு 
பலிகளை செலுத்தி, புசித்து குடித்து 
வெறித்திருக்கிறார்கள்‌. இதே ஸ்தலத்திலே, 
ஒரு சில நாட்களுக்கு முன்பாக கர்த்தர்‌ 
அக்‌ ல, அவர்களுக்கு மத்தியிலே 
வெளிப்பட்டார்‌. அவர்கள்‌ எல்லோரும்‌ 
தங்களோடு பேசுகிற கர்த்தருடைய 
சத்தத்தைக்‌ கேட்டார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரரிடத்தில்‌, 
வார்ப்பிக்கப்பட்ட 
உண்டுபண்ண வேண்டாம்‌" 
சொன்னார்‌. அவர்களும்‌ 
கட்டளைக்கு கீழ்ப்படிந்து. 
உடன்படிக்கை 
செய்துகொண்டார்கள்‌. கர்த்தர்‌ தங்களுக்கு 
சொன்ன எல்லா பிரமாணங்களுக்கும்‌ 
தாங்கள்‌ கீழ்ப்படிவதாக அவர்கள்‌ 
உறுதிபண்ணினார்கள்‌. 


மற்ற 


கர்த்தர்‌ 
“ங்களுக்கு 
விக்கிரகத்தை 
என்று 
கர்த்தருடைய 
அவரோடு 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


BALWETHER 
சபரிய 


உடன்படிக்கையின்‌: புஸ்தகத்தை 
எடுத்து. ஜனங்களின்‌ காது 5 
வாசித்தான்‌; அவர்கள்‌ கர்‌ 
சொன்னபடியெல்லாம்‌ செய்து. கீழ்படிந்து 
நடப்போம்‌ என்றார்கள்‌" (யாத்‌ 24:7). 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு. 
ஒரேபிலே தம்முடைய கட்டளைகளை 
கொடுத்தார்‌. கர்த்தர்‌ எந்த ஒரேபிலே 
தம்முடைய கட்டளைகளை அவர்களுக்கு 
கொடுத்தாரோ, அந்த  ஒரேபிலே 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ தங்களுக்கு 
பொன்கன்‌றுக்குட்டியை வார்ப்பிக்கிறார்கள்‌ 


புதிய ஏற்பாட்டுக்காலத்தில்‌ ஜனங்கள்‌ 
மத்தியிலே  இயேசுகிறிஸ்துவின்‌ சுவிசேஷம்‌ 
பிரசங்கிக்கப்படுகிறது. கர்த்தருடைய 
சுவிசேஷம்‌. விக்கிரகாராதனைக்காரருக்கும்‌ 
சொல்லப்படுகிறது. ஜனங்கள்‌ கிறிஸ்துவின்‌ 
சுவிசேஷத்தை: பெற்றுக்கொண்டபோது. 
தங்கள்‌ விக்கிரகாராதனையைவிட்டு உடனே 
வெளியேறி வருகிறார்கள்‌. 


“ஏனெனில்‌, அவர்கள்‌ தாமே 
எங்களைக்‌ குறித்து. உங்களிடத்தில்‌ நாங்கள்‌ 
அணைந்த பிரவேசம்‌ இன்னதென்பதையும்‌, 
ஜீவனுள்ள மெய்யான 
ஊழியஞ்செய்வதற்கு, 
விக்கிரகங்களைவிட்டு 
மனந்திரும்பினதையும்‌, 
மரித்தோரிலிருந்துதெழுப்பின வரும்‌, இனிவரும்‌ 
கோபாக்கினையினின்று நம்மை நீங்கலாக்கி 
இரட்சிக்கிறவருமாயிருக்கிற அவருடைய 
குமாரனாகிய இயேசு 
பரலோகத்திலிருந்து வருவதை நீங்கள்‌ 
எதிர்பார்த்துக்கொண்டிருக்கிறதையும்‌ 
அறிவிக்கிறார்களே" (1தெச 1:90) 


ரவேல்‌ 
ற்கு வ்‌ வார்ப்பித்து. ர்‌ 
பலிகளை செலுத்தி, கர்த்தருக்கு. 
விரோதமாகப்‌ பாவம்‌ செய்கிறார்கள்‌. இந்த 
விக்கிரகாராதனையிலே ஆரோனுக்கும்‌ பங்கு 
இருக்கிறது. ஆரோனே விக்கிரகத்தை 
வார்ப்பித்தார்‌. அவரே அந்த விக்கிரகத்திற்கு 
முன்பாக ஒரு பலிபீடத்தைக்கட்டி, “நாளைக்கு 
கர்த்தருக்கு பண்டிகை” என்று சொன்னார்‌. 


இதே ஆரோன்‌ இதற்கு முன்பு 
மோசேயோடுகூட சீனாய்‌ மலைக்கு, 
ஏறிப்போனவர்‌. கர்த்தருடைய பிரசன்னத்தை 
மோசே தரிசித்ததுபோல, ஆரோனும்‌. 
ட கர்த்தருடைய 
பிரசன்னத்தை பிரத்தியட்சமாய்ப்‌ பார்த்தவர்‌. 


விரிவுரை 
COMMENTARY 


கர்த்தர்‌ மோசேயை நோக்கி: நீ 
இறங்கிப்போ; பின்பு நீயும்‌ ஆரோனும்‌ 
கூடி... ஏறிவாருங்கள்‌;  ஆசாரியர்களும்‌ 
ஜனங்களும்‌, கர்த்தர்‌ தங்களுக்குள்ளே 
சங்காரம்பண்ணாதபடிக்கு, எல்லையைக்‌ 
கடந்து கர்த்தரிடத்தில்‌ 
வராதிருக்கக்கடவர்கள்‌ என்றார்‌” 
(யாத்‌ 19:24). 


'பின்பு மோசேயும்‌ ஆரோனும்‌ நாதாபும்‌ 
அபியூவும்‌, இஸ்ரவேலருடைய மூப்பரில்‌ 
எழுபதுபேரும்‌ ஏறிப்போய்‌, இஸ்ரவேலின்‌ 
தேவனைத்‌ தரிசித்தார்கள்‌. அவருடைய 
பாதத்தின்கீழே நீலக்கல்லிழைத்த 
வேலைக்கு ஒப்பாகவும்‌ தெளிந்த வானத்தின்‌ 
பிரமைக்கு ஒப்பாகவும்‌ இருந்தது” 
(யாத்‌ 24910), 


கர்த்தருடைய மகிமை எப்படியிருக்கும்‌ 
என்பது, 
மகிமையை 


ஆரோனுக்கு தெரியும்‌. அந்த 

வார்ப்பிக்கப்பட்ட 
கன்றுக்குட்டியின்‌ மகிமையோடு 
ஒப்பிடமுடியாது. என்பதும்‌ ஆரோனுக்கு 
தெரியும்‌. வார்ப்பிக்கப்பட்ட கன்றுக்குட்டிக்கு 
ஜீவனுமில்லை. மகிமையுமில்லை. 
ஆனாலும்‌ ஆரோன்‌ அந்தக்‌ 
கன்றுக்குட்டிக்கு ஒரு பலிபீடத்தைக்‌ 
கட்டுகிறார்‌ கர்த்தருடைய பெயரினால்‌ 
அந்தக்‌ கன்றுக்குட்டிக்கு பண்டிகையை 
ஆசரிக்கிறார்‌. 


கர்த்தருடைய மகிமையை தரிசித்த 
ஆரோனால்‌, ஒரு பொன்கன்றுக்குட்டியை 
எவ்வாறு ஆராதிக்க முடிகிறது என்று 
வேதபண்டிதர்கள்‌ ஆச்சரியப்படுகிறார்கள்‌. 
ஆரோன்‌ தெளிந்த  புத்தியில்லாமல்‌, 
புத்திமக்கத்தினால்‌ இந்தக்‌ காரியங்களை 
செய்தார்‌ என்று சிலர்‌ சொல்லுகிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ திரளான 
எண்ணிக்கையிலிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
வெகுஜனமாக  ஆரோனிடத்தில்‌ வந்து, 
“எங்களுக்கு முன்‌ செல்லும்‌ தெய்வங்களை 
எங்களுக்காக உண்டுபண்ணும்‌” என்று 
அதிகாரத்தோடு கேட்கிறார்கள்‌. ஆரோன்‌ 
அவர்களுடைய திரளான எண்ணிக்கையும்‌, 
அவர்களுடைய கோபத்தையும்‌ பார்த்து, 
பயந்து. அவர்களுக்கு ஒரு 
பொன்கன்றுக்குட்டியை வார்ப்பித்தார்‌ என்று 
வேதபண்டிதர்கள்‌ விளக்கம்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


BALWETHER 
பிய 


சம்பவ, டைய 
பா்‌ தல்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல்‌. 
புத்திரர்‌ ஆரோனை நோக்கி, “எங்களுக்கு 
முன்‌ செல்லும்‌ தெய்வங்களை எங்களுக்காக 
உண்டுபண்ணும்‌” என்று சொன்னபோது, 
ஆரோனுக்கு அருகிலிருந்த னர்‌ 
என்பவன்‌, இஸ்ரவேல்‌ புத்திரரை எதிர்த்தார்‌ 
என்றும்‌, அவர்களுடைய கோரிக்கையை 
ஊர்‌ ஏற்றுக்கொள்ளவில்லையென்றும்‌, 
இதனால்‌ இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ ஊரின்மீது. 
கோபப்பட்டு, அவரை கல்லெறிந்து 
கொன்றுபோட்டார்கள்‌ என்றும்‌ யூதருடைய 
பாரம்பரிய சரித்திரம்‌ சொல்லுகிறது. 

ஆரோன்‌ ஊரின்‌ மரணத்தைப்‌ பர்த்து 
பயந்து, வேல்‌. புத்திரருக்கு 
பொன்கன்றுக்குட்டியை வார்ப்பித்துக்‌ 
கொடுத்தார்‌ என்றும்‌ யூதருடைய பாரம்பரிய 
சரித்திரம்‌ சொல்லுகிறது. பரிசுத்த. 
வேதாகமத்திலும்‌ இந்த சம்பவத்திற்கு பின்பு 
ஊரைப்பற்றி ஒன்றும்‌ சொல்லப்படவில்லை. 
ஊர்‌ என்பவர்‌, ரோன்‌, மோசே 
ஆகியோரின்‌ சகோதரியாகிய  மீரியாமின்‌ 
கணவர்‌ என்று வேதபண்டிதர்கள்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 


மோசே சீனாய்‌ மலையின்மேலே: 
கர்த்தருடைய சமுகத்திலிருக்கும்போது, 
சீனாய்‌ மலையின்கீழே ரவேல்‌ 
புத்திரருடைய பாளையத்திலே நடைபெறுகிற 
சம்பவங்களை கர்த்தர்‌ மோசேக்கு 


சொல்லுகிறார்‌ 


கர்த்தர்‌ மோசேயை நோக்கி, “நீ 
இறங்கிப்‌ எகிப்துதேசத்திலிருந்து நீ 
நடத்திக்‌ கொண்டுவந்த உன்‌ ஜனங்கள்‌ 
தங்களைக்‌ கெடுத்துக்‌ கொண்டார்கள்‌. 
அவர்களுக்கு நான்‌ விதித்த வழியை 
அவர்கள்‌ சீக்கிரமாய்‌ விட்டு விலகினார்கள்‌; 
அவர்கள்‌ தங்களுக்கு ஒரு கன்றுக்குட்டியை 
வார்ப்பித்து, அதைப்‌ பணிந்துகொண்டு, 
அதற்குப்‌ பலியிட்டு: 

உங்களை 

அழைத்துக்கொண்டுவந்த 

|வைகளே 
32:78) 


விரிவுரை 
COMMENTARY 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ 
பாவத்தைப்பற்றிச்‌ சொல்லும்போது, அவர்கள்‌ 
தங்களை கெடுத்துக்கொள்கிறார்கள்‌ என்று 
சொல்லுகிறார்‌. பாவம்‌ மனுஷருடைய 
ஆத்துமாவைக்‌ கெடுத்துப்போடும்‌. 


கர்த்தர்‌ 
பாவத்தைப்பற்றிச்‌ சொல்லும்போது, 
அவர்களுக்கு விதித்த வழியை 
விட்டு விலகிப்போகிறார்கள்‌ என்றும்‌ 
சொல்லுகிறார்‌. நம்முடைய ஜீலியந்தின்‌ 
பாதையில்‌ பாவம்‌ ஒரு குறுக்கு வழியாக 
இருக்கிறது. நாம்‌ நேர்‌ 
செல்லாதவாறு பாவம்‌ 
வழிவிலகிப்போகப்பண்ணுகிறது. 

ஸ்ரவேல்‌ 

ர 
கொடுத்தபோது, அவர்கள்‌ 
பிரமாணங்களுக்கெல்லாம்‌ 
வாக்குப்பண்ணினார்கள்‌. 
அவர்கள்‌ தங்களுடைய வார்த்தையை மீறி, 
கர்த்தருடைய பிரமாணத்தை விட்டு 
விலகிப்போகிறார்கள்‌. அவர்கள்‌ 
கர்த்தருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாமல்‌, 
அவருக்கு விரோதமாக 
கலகம்பண்ணுகிறார்கள்‌. 

இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தருக்கு 

விரோதமாக. ஏராளமான பாவங்களை 
செய்தாலும்‌, கர்த்தர்‌ இந்த வசனப்பகுதியில்‌ 
அவர்கள்‌ செய்கிற ஒரு பாவத்தை 
விசேஷமாகச்‌ சொல்லுகிறார்‌. அவர்கள்‌ 
தங்களுக்கு. ஒரு கன்றுக்குட்டியை 
வார்ப்பித்த. அதைப்‌ பணிந்துகொண்டு, 
அதற்கு பலியிடுகிறார்கள்‌ என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 


அவர்களுடைய 
தாம்‌ 
அவர்கள்‌ 


| நம்முடைய பாவங்களை நாம்‌ 
எப்படித்தான்‌ மூடி மறைத்து வைத்தாலும்‌, 
அது கர்த்தருக்கு முன்பாக 
வெளியரங்கமாகயிருக்கும்‌.. கர்த்தர்‌ 
அந்தரங்க 

அறிந்து 

நம்முடைய மீறுதல்கள்‌ 

க்‌ பிரத்தியட்சமாய்த்‌ 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


BALWETHER 
பிய 


நம்முடைய பாவங்களுக்காக கர்த்தர்‌ 
நம்மை உடனே தண்டிக்கவில்லையென்றால்‌, 
அந்தப்‌ பாவத்தைப்பற்றி கர்த்தருக்கு ஒன்றும்‌ 
தெரியாது என்றும்‌, நாம்‌ அந்தப்‌ பாவத்தை 
கர்த்தருக்கு தெரியாமல்‌ மறைத்து ஒளித்து 
வைத்துவிடலாம்‌ என்றும்‌ நினைக்கக்கூடாது. 


கபடி ந 
தண்டியாமல்‌, விட்டு வைத்திருக்கிறார்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ தங்கள்‌ 
பாவங்களுக்கு மனந்திரும்பவேண்டும்‌ 
என்பதும்‌, அவர்கள்‌ தமக்கு பிரியமான 
ஜனமாயிருக்கவேண்டும்‌ என்பதும்‌ 
சர்த்துடைய விரப்பாமிுக்கிறது. ஆனால்‌ 
அவர்களோ கர்த்தரை. விட்டு 
விலகிப்போகிறார்கள்‌. அவர்கள்‌ தங்களுக்கு 
ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்து, அதைப்‌ 
பணிந்து கொள்கிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ கர்த்தரை விட்டு 
விலகிப்போவதினால்‌, கர்த்தரும்‌ அவர்களை 


த்தும்‌ 
விட்டு விலகிப்போகிறார்‌. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 


தேவனாயிராதபடிக்கு 
கர்த்தரும்‌ அவர்களை 
ஜனமாயிராதடடிக்கு 


கர்த்தரை தங்கள்‌ 
புறக்கணிப்பதினால்‌, 
தம்முடைய 
புறக்கணிக்கிறார்‌. 


வல்‌ ரைப்‌! 
மோசேலினி. த்தில்‌ ப வொ்றுக்போது 
ரசிப்ததோத்திிக்து நீ நடத்திக்‌ 
கொண்டுவந்த உன்‌ ஜனங்கள்‌ தங்களைக்‌ 
கெடுத்துக்‌ கொண்டார்கள்‌" (யாத்‌ 32:7) 
என்று சொல்லுகிறார்‌. கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரரை “தம்முடைய ஜனம்‌" என்று 
சொல்லுவதற்கு பதிலாக, “உன்‌ ஜனங்கள்‌" 
என்று சொல்லுகிறார்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ கன்றுக்குட்டியை 
வார்ப்பித்து, அழி தெயனிந்துகோண்டு, 
தங்களைக்‌ 
கெடுக்தக்கொள்க்றர்கள்‌ அவர்கள்‌ 
தங்களைத்‌ தாங்களே 
அவமானப்படுத்துகிறார்கள்‌ அவர்கள்‌ 
வெட்கப்படுத்துகிறார்கள்‌. 
புத்திரர்‌ தங்களுடைய 
விக்கிரகாராதனையினால்‌ தங்களுக்கு 
அவமானத்தை உண்டுபண்ணுகிறார்கள்‌. 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தரும்‌ 
நினைக்கும்போதும்‌, 
அன்பாயிருந்ததை 
பார்க்கும்போதும்‌ வெட்கப்படுகிறார்‌. 


அவர்களைப்பற்றி 
அவர்கள்மீது தாம்‌ 
எண்ணிப்‌ 


கர்த்தர்‌ மோசேயை சீனாய்‌ 
மலையிலிருந்து, இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ 
பாளயத்திற்கு சீக்கிரமாய்‌ இறங்கிப்போகுமாறு 
கர்த்தர்‌ 
ஜனத்தார்மீது 
அவர்களுடைய 
கர்த்தருடைய 

கோபம்‌ அவர்கள்மேல்‌ மூளுகிறது. 


கர்த்தர்‌ மோசேயை நோக்கி, “இந்த 
ஜனங்களைப்‌ பார்த்தேன்‌; இவர்கள்‌ 
வணங்காக்கழுத்துள்ள ஜனங்கள்‌. 
ஆகையால்‌, என்‌ கோபம்‌ இவர்கள்‌ மேல்‌ 


ஒரு பெரிய ஜாதியாக்குவேன்‌" (யாத்‌ 32:9,10) 
என்று சொல்லுகிறார்‌ 

தேவன்‌ இஸ்ரவேல்‌ புத்திரர்மீது 
இரக்கம்‌ காண்பிக்க மறுத்துவிட்டு, 
கோயம்‌ கொள்கிறார்‌. இஸ்ரவேல்‌ 
புத்திரரைப்‌ பற்றி தேவன்‌ கூறிய காரியங்கள்‌ 


3,000 

கொன்றுபோடுகிறார்‌. 

32:26-28). 'தம்மைவிட்டுப்‌. 

பாவத்திற்குத்‌ திரும்பிப்போகும்‌ ஜனங்களைத்‌ 
தேவன்‌ அழித்துப்போடுவார்‌. 

“உன்னை 
ஜாதியாக்குவேன்‌" என்று 
மோசேயிடம்‌. கூறுகிறார்‌ 
ஆபிரகாமிடம்‌. 
மோசேமிடமும்‌ இப்பொழுது கூறுகிறார்‌ 
மோசே சுயநலமுள்ளவராக இருந்திருந்தால்‌, 


ஒரு 


வேண்டுமானால்‌, 
அவருடைய 
வேண்டும்‌. 


அவர்கள்‌ 
வார்த்தைக்கும்‌ 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


BALWETHER 
பிய 


இஸ்ரவேல்‌ . புத்திரருடைய 
உண்மையான. சுபாவத்தை கர்த்தர்‌ 
அறிந்திருக்கிறார்‌. அவர்கள்‌ வணங்காக்‌ 
கழுத்துள்ள "ஜனங்களாயிருக்கிறார்கள்‌. 
மனுஷன்‌ முகத்தைப்‌ பார்க்கிறான்‌. கர்த்தரோ 
நம்முடைய இருதயத்தையும்‌, 

பார்க்கிறார்‌. நாம்‌ என்ன 

என்பதை மாத்திரமல்ல, 
எப்படிப்பட்டவர்கள்‌ என்பதையும்‌, 

சுபாவம்‌ எப்படிப்பட்டது என்பதையும்‌ - 

நோக்கிப்‌ பார்க்கிறார்‌ 

பார்வையில்‌, 

கன்றுக்குட்டியை ஆராதிக்கிற 

புத்திரர்‌ எல்லோரும்‌ வணங்காக்‌ கழுத்துள்ள 
ஜனங்களாயிருக்கிறார்கள்‌. 


தம்முடைய  நீதியினால்‌: 
புத்திரர்மீது கோபப்படுகிறார்‌. 

பாவங்களினிமித்தமாய்‌, 
கோபம்‌ அவர்கள்மேல்‌ 
மூளுகிறது. நம்முடைய பாவம்‌ 
கர்த்தருடைய கோபத்திற்கு முன்பாக நம்மை 
நிறுத்தும்‌. கர்த்தருடைய கிருபையினாலும்‌ 
இரக்கத்தினாலும்‌. அவருடைய கோயம்‌ 
'தணியவில்லையென்றால்‌, நாம்‌ அவருடைய 
கோபத்திற்கு முன்பாக எரிந்து 
பொசுங்கிப்போவோம்‌. 


கர்த்தர்‌ 
இஸ்ரவேல்‌ 
அவர்களுடைய 
கர்த்தருடைய 


மோசே இஸ்ரவேல்‌ புத்திரருக்காக: 
தம்மிடத்தில்‌ பரிந்து பேசி ஜெபம்பண்ணுவார்‌ 
என்பது கர்த்தருக்கு தெரியும்‌. மோசே 
அவர்களுக்காக ஜெபம்பண்ணுவதை கர்த்தர்‌ 
'தடைபண்‌ ணுவதுபோல பேசுகிறார்‌. 
நீ என்னை விட்டு விடு” என்று கர்த்தர்‌ 
மோசேயினிடத்தில்‌ சொல்லுகிறார்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரருடைய பாவத்தின்‌ 
நிமித்தமாக, அவர்களை 
அழித்துப்போடவேண்டும்‌. கர்த்தர்‌ 
சித்தமுள்ளவராயிருக்கிறார்‌. மோசே 
அவர்களுக்காக கர்த்தரிடத்தில்‌ பரிந்து பேசி 
ஜெபம்பண்ணினால்‌, கர்த்தருடைய கோபம்‌ 
குறையும்‌. 

மோசே. வணங்காக்‌  கழுத்துள்ள 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்காக ஜெபிக்கவேண்டாம்‌. 
என்பதுபோலவும்‌, அவர்‌ தம்மை தனியே 
விட்டுவிடவேண்டும்‌ என்றும்‌ தாம்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரரை அழித்துப்போடப்போவதாகவும்‌ 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. கர்த்தர்‌ 
வார்த்தைகளின்‌ மூலமாக ஜெபத்தைக்‌ 
கனம்பண்ணுகிறார்‌. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
அழிவுக்கு தப்பிக்கவேண்டுமென்றால்‌, 


என்று 


விரிவுரை 
COMMENTARY 


மோசே அவர்களுக்காக கர்த்தரிடத்தில்‌ 
பரிந்துபேசி தத சரட்‌ கர்த்தருடைய 


எதுவுமில்லை. கர்த்தர்‌ 
ஜாதியாக்குவதாகவும்‌ வாக்குப்பண்ணுகிறார்‌. 

இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ எல்லோரும்‌. 
கர்த்தருடைய கோபத்தினால்‌ 
அழிந்துபோனபின்பு, தான்‌ ஒரு பெரிய 
ஜாதியாகவேண்டும்‌ என்னும்‌ விருப்பம்‌. 


தணியவேண்டும்‌ 
புத்திரர்‌. 


கோபம்‌ 
இஸ்ரவேல்‌. 
தப்பிக்கவேண்டும்‌. 

விரும்புகிறார்‌. 

புத்திரருக்காக 
பரிந்து பேசுகிறார்‌. 

மோசே தன்‌ தேவனாகிய கர்த்தரை 

நோக்கி, “கர்த்தாவே, தேவரீர்‌. மதா 

பலத்தினாலும்‌ வல்லமையுள்ள கையினாலும்‌ 
எகிப்து தேசத்திலிருந்து புறப்படப்பண்ணின 
உம்முடைய ஜனங்களுக்கு விரோதமாக 
உம்முடைய கோபம்‌ பற்றியெரிவதென்ன?" 
(யாத்‌ 32:11) என்று ஜெபம்பண்ணுகிறார்‌. 


தேவன்‌ பொதுவாக ஜனங்களை 
அமைதிப்‌ படுத்துவார்‌. ஆனால்‌ இங்கு 
மனுஷன்‌ கர்த்தரை அமைதிப்படுத்துகிறான்‌. 
(யோனா 49-9), தேவன்‌ கோபிப்பதில்‌: 
தாமதிக்கிறவர்‌. (சங்‌ 1039; சங்‌ 1458) 
மனுஷன்‌ தேவனுக்கு எரிச்சல்மூட்டும்‌. 
காரியங்களைச்‌ செய்யும்போது அவர்‌ கோபம்‌. 
கொள்கிறார்‌. (உபா 4:25; உபா 918; 
7 உபா 3216,21; எண்‌ 14:22), 


கற்கள்‌ னே 2 எகிப்து தேசத்திலிருந்து 


அவர்களைப்‌ புறப்படப்‌ பண்ணினார்‌ என்று 


அங்கிகரிக்கிறார்‌. யாத்‌ 32:7 ஆவது 
வசனத்தில்‌ தேவன்‌ மோசேயிடம்‌ “எகிப்து 
தேசத்திலிருந்து நீ நடத்திக்‌ கொண்டுவந்த 
உன்‌ ஜனங்கள்‌” என்று இஸ்ரவேல்‌ 
புத்திரரைப்‌ பற்றிக்‌ கூறுகிறார்‌. இஸ்ரவேல்‌ 
புத்திரரைத்‌ தேவனும்‌, தம்முடைய ஜனமாக 
அங்கீகரிக்கவில்லை. மோசேயும்‌ அவர்களை 
தன்னுடைய ஜனமாக அங்கீகரிக்கவில்லை. 
இப்பொழுது அவர்கள்‌ வனாந்தரத்தில்‌ 
அனாதைகளைப்‌ போல இருக்கிறார்கள்‌. 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


மோசே தேவனாகிய கர்த்தரை, 
“கர்த்தாவே, தேவரீர்‌" என்று அழைக்கிறார்‌. 
கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரை புறக்கணித்து 
ஒதுக்கி தள்ளிவிட்டார்‌. 
கர்த்தர்‌ 
தேவனாகுமிராவிட்டாலும்‌, அவர்‌ தன்னுடைய 
தேவனாக 
விரும்பி, 
ஜெபம்பண்ணாம்போது, 
என்று சொல்லி ஜெபம்பண்ணுகிறார்‌. 
கர்த்தர்‌... மோசேயை பார்த்து “நீ 
என்னை விட்டு விடு” என்று சொன்னார்‌. 
கர்த்தர்‌ இந்த வார்த்தையை சொல்லும்போது. 
மோசே இஸ்ரவேல்‌ புத்திரருக்காக 
தம்மிடத்தில்‌ பரிந்து பேசி ஜெபம்பண்ணுவதை 
விரும்பாதது போல தெரிகிறது. ஆனால்‌ 
மெய்யாகவே, மோசே இஸ்ரவே 
புத்தாக்க படத்தின்‌ மாத்து பேன்‌ 
ஜெபம்பண்ணுமாறு, கர்த்தர்‌ மோசேயை 
உற்சாகப்படுத்துகிறார்‌ விசுவாசத்தோடு 
ஏறெடுக்கப்படும்‌ ஜெபம்‌ வல்லமையுள்ளது. 
லேயே 
oe 
கர்த்தருடைய 


கர்த்தர்‌ 
நியாயமில்லாமல்‌, 


ந்த்‌ த்க்‌ 
கக. 

கோபங்கொண்டிருக்கிறார்‌ 
கோபம்‌ அநீதியானதல்ல. 
தேவையில்லாமல்‌, 

நீதிமில்லாமல்‌ இஸ்ரவேல்‌ புத்திரர்மீது 
கோபங்கொண்டிருக்கிறார்‌ என்று. மோசே 
அவர்‌ மீது குற்றம்‌ சொல்லவில்லை. 
ஆனாலும்‌ கர்த்தருடைய கோபம்‌ மிகவம்‌ 


அதிகமாயிருக்கிறது என்றும்‌, அவருடைய 
வேல்‌ 


இஸ்ரவேல்‌ புத்திரருக்காக பரிந்துபேசுகிறார்‌. 
மோசேயின்‌ வாயில்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்காக பரிந்து பேசும்‌ வார்த்தைகள்‌ 
நிரம்பியிருக்கிறது. அவர்‌ த்‌ 
விவாதம்பண்‌ ணுவதுபோல 
தன்னுடைய  சாதுரிய வார்த்தைகளினால்‌ 
கர்த்தரை அசைக்க முடியாது. என்பது 
மோசேக்கு நன்றாய்த்‌ தெரியும்‌. ஆனாலும்‌ 
ஜெயத்தைக்‌ 
என்று மோசே 
நம்பிக்கையோடிருக்கிறார்‌. 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


புத்திரர்மீது 
யியினிடத்தில்‌ 
“எகிப்து 
வந்த 


அவர்களைப்பற்றிச்‌ சொல்லும்போது, 
தேசத்திலிருந்து நீ நடத்திக்கொண்டு 
உன்‌ ஜனங்கள்‌" (யாத்‌ 327) 
சொன்னார்‌. கர்த்தர்‌ 

இந்த வார்த்தைகளை, 
கர்த்தரிடத்தில்‌ மிகுந்த 
மறுபடியுமாய்ச்‌ சொல்லுகிறார்‌. 


கர்த்தாவே, தேவரீர்‌ 
பலத்தினாலும்‌ வல்லமையுள்ள கையினாலும்‌ 
எகிப்து தேசத்திலிருந்து புறப்படப்பண்ணின 
உம்முடைய ஜனங்கள்‌" (யாத்‌ 32:11) என்று 
மோசே இஸ்ரவேல்‌ புத்திரரைப்பற்றிர்‌ 
சொல்லுகிறார்‌. கர்த்தரே இஸ்ரவேல்‌ 
புத்திரருடைய தேவனாயிருக்கிறார்‌. மோசே 
கர்த்தருடைய ஊழியக்காரர்‌ மாத்திரமே. 
மோசே அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து, 
நடத்திக்கொண்டு வரவில்லை. கர்த்தரே 
அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து 
புறப்படப்பண்ணினவர்‌. மோசே கர்த்தருடைய 
கரத்திலே பயன்படுத்தப்படும்‌ ஒரு கருவியாக 
மாத்திரமே இருக்கிறார்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
கிருபையையும்‌ 
பெற்றுக்கொள்வதற்கு 
அபாத்திரராயிருக்கிறார்கள்‌. கர்த்தருடைய 
உதவிகளைப்‌ பெற்றுக்கொள்வதற்கு 
அவர்களுக்கு எந்த விதமான தகுதியுமில்லை. 
ஆனாலும்‌ கர்த்தர்‌ தம்முடைய 
கிருபையினால்‌, இஸ்ரவேல்‌ புத்திரரை 
எகிப்து, தேசத்திலிருந்து புறப்படப்பண்ணினார்‌ 
அவர்கள்‌ எகிப்தியரின்‌ தெய்வங்களை 
ஆராதித்தாலும்‌, . "தம்முடைய 
மகாபலத்தினாலும்‌, வல்லமையுள்ள 
கையினாலும்‌, அவர்களை எகிப்து 
தேசத்திலிருந்து புறப்படப்பண்ணினார்‌. 


“கர்த்தரைச்‌ சேலிக்கிறது உங்கள்‌ 
பார்வைக்கு ஆகாததாய்க்‌ கண்டால்‌, பின்னை 
யாரைச்‌ சேவிப்பீர்கள்‌ என்று இன்று தெரிந்து 
கொள்ளுங்கள்‌; நதிக்கு அப்புறத்தில்‌ உங்கள்‌ 
பிதாக்கள்‌ சேவித்த தேவர்களைச்‌ 
சேவிப்பீர்களோ? நீங்கள்‌ வாசம்பண்ணுகிற 
தேசத்துக்‌ குடிகளாகிய எமோரியரின்‌ 
தேவர்களைச்‌ சேவிப்பீர்களோ? நானும்‌ என்‌ 
வீட்டாருமோவென்றால்‌, கர்த்தரையே 
சேவிப்போம்‌ என்றான்‌” (யோசு 24:15) 


இரக்கத்தையும்‌ 


கர்த்தர்‌ 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


BALWETHER 
சபரிய 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ எகிப்து தேசத்திலே 
கர்த்தருக்கு விரோதமாக என்ன பாவம்‌. 
செய்தார்களோ, அதே மாதிரியான 
பாவத்தையே இப்போது வனாந்தரத்திலேயும்‌ 
சீனாய்‌ மலையின்‌ கீழே செய்கிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ எகிப்து 
தேசத்திலிருந்ததுபோலவே, இப்போதும்‌ 
வணங்காக்‌ கழுத்துள்ள 
ஜனங்களாயிருக்கிறார்கள்‌. கர்த்தர்‌ தமது 
கிருபையினால்‌ அவர்களுக்கு எகிப்து, 
நேசத்தில்‌ உதவி செய்ததுபோல, 
இப்போதும்‌ உதவி செய்யவேண்டுமென்று, 
மோசே. கர்த்தரிடத்தில்‌ இஸ்ரவேல்‌. 
புத்திரருக்காக பரிந்து பேசி 
ஜெபம்பண்ணுகிறார்‌. 

மோசே இஸ்ரவேல்‌ 
ர்த்தரிடத்தில்‌ 
உம்முடைய 


புத்திரருக்காக 
பரிந்துபேசும்போது. 
ஜனங்களுக்கு விரோதமாக 
உம்முடைய கோபம்‌  பற்றியெரிவதென்ன”' 
என்று கேட்கிறார்‌. மோசே கர்த்தரிடத்தில்‌ 
மேலும்‌ ஜெபம்பண்ணும்போது, “மலைகளில்‌ 
அவர்களைக்‌ கொன்று போடவும்‌, 
பூமியின்மேல்‌ இராதபடிக்கு அவர்களை 
நிர்மூலமாக்கவும்‌, அவர்களுக்குத்‌ 
தீங்குசெய்யும்‌ பொருட்டே அவர்களைப்‌ 
புறப்படப்பண்ணினார்‌ என்று எகிப்தியர்‌ 
சொல்லுவானேன்‌? உம்முடைய கோபத்தின்‌ 
உக்கிரத்தை விட்டுத்‌ திரும்பி, உமது 
ங்களுக்குத்‌ தீங்குசெய்யாதபடிக்‌। 
பரிதாபங்கொள்ளும்‌ 
(யாத்‌ 32:12) என்றும்‌ ஜெபம்பண்ணுகிறார்‌. 
மோ இஸ்ரவேல்‌ புத்திரருக்காக 
ஜெபம்பண்ணும்போது. கர்த்தருடைய 
மகிமையை முன்‌ வைத்து, அவர்களுக்காக 
பரிந்து பேசுகிறார்‌. “மலைகளில்‌ அவர்களைக்‌ 
கொன்று போடவும்‌, பூமியின்மேல்‌. 
இராதபடிக்கு அவர்களை நிர்மூலமாக்கவும்‌, 
அவர்களுக்குத்‌ தீங்குசெய்யும்‌ பொருட்டே 
அவர்களைப்‌ புறப்படப்பண்ணினார்‌ என்று 
எகிப்தியர்‌ சொல்லுவானேன்‌?' என்று 
மோசே கர்த்தரிடத்தில்‌ சொல்லுகிறார்‌. 
எகிப்தியர்கள்‌ கர்த்தருடைய நாமத்தைத்‌ 
தூவிப்பதை மோசே கேட்க விரும்பவில்லை. 
இஸ்ரவேல்‌ புத்திரருடைய பாவத்தினால்‌, 
கர்த்தர்‌ அவர்களை ம்‌ 
நீதியினால்‌ தண்டிக்கிறார்‌. 
எகிப்தியர்களோ, 
நீதியைப்பற்றி அறியாதவர்களாக கர்த்தரை 
தூவிப்பதற்கு வாய்ப்புள்ளது. எகிப்தியர்கள்‌ 
கர்த்தருக்கு 
தூஷண 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தாங்கிக்கொள்ள முடியவில்லை. “கர்த்தாவே, 
எகிப்தியர்கள்‌ உமக்கு விரோதமாக தூஷண 
வார்த்தைகளை  சொல்லுவானேன்‌” என்று 
மோசே கர்த்தரிடத்தில்‌ கேட்கிறார்‌. 


கர்த்தர்‌ தம்முடைய மகாபலத்தினாலும்‌, 

வல்லமையுள்ள கையினாலும்‌ இஸ்ரவேல்‌ 

எகிப்து தேசத்திலிருந்து 

கர்த்தர்‌ மிகவும்‌ 

புத்திரரை 

அவர்கள்‌ எவ்வளவு வேகமாக 

இரட்சிக்கப்பட்டார்களோ, அவ்வளவு வேகமாக 

அழிந்துபோனால்‌, இந்த உலகம்‌ அவர்களை 

வேடிக்கைப்‌ பார்க்கும்‌. எகிப்தியர்கள்‌ 

ஏற்கெனவே இஸ்ரவேல்‌ புத்திரர்மீதும்‌, 

அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர்மீதும்‌ 

கோபமாகவும்‌ விரோதமாகவும்‌ 
இருக்கிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ அழிந்துபோவதை 
எகிப்தியர்கள்‌ பார்க்கும்போது. அவர்கள்‌ 
மிகவும்‌ சந்தோஷப்படுவார்கள்‌. அவர்கள்‌ 
இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தரை 
தூஷிப்பார்கள்‌. கர்த்தரே இஸ்ரவேல்‌ 
புத்திரரின்‌ இரட்சிப்பை ஆரம்பித்து வைத்தவர்‌. 
ஆரம்பித்த கர்த்தரால்‌ அவர்களுடைய 
இரட்சிப்பை நிறைவேற்றிக்கொடுக்க 
முடியவில்லை என்று எகிப்தியர்கள்‌ 
கர்த்தருக்கு விரோதமாக 
தூஷணவார்த்தைகளை சொல்லுவார்கள்‌. 


கர்த்தரே. எகிப்து தேசத்திலிருந்து 
இஸ்ரவேல்‌ புத்திரரை புறப்படப்பண்ணின ப்‌ 
ஆனால்‌ அவரால்‌ அவர்களை கானான்‌ 

அழைத்துக்கொண்டு 
போகமுடியவில்லை. மலைகளில்‌ அவர்களைக்‌ 
கொன்று போடவும்‌, பூமியின்மேல்‌ 
இராதபடிக்கு அவர்களை நிர்மூலமாக்கு 
அவர்களுக்குத்‌ தீங்குசெய்யும்‌ ப வொருட்டே 
அவர்களைப்‌ புறப்படப்பண்ணினார்‌ என்று 
எகிப்தியர்‌ சொல்லுவார்கள்‌. 


கர்த்தர்‌ தம்முடைய மகாபலத்தினாலும்‌, 
ள்‌ கையினாலும்‌ இஸ்ரவேல்‌ 


என்றும்‌. அவருடைய பலமும்‌ குறைவானது 
என்றும்‌, ஆகையினால்‌ கர்த்தரால்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரரை கானான்‌ தேசத்திற்கு 
கொண்டு போய்‌ சேர்க்க முடியவில்லை. 
என்றும்‌ எகிப்தியர்கள்‌ கர்த்தருக்கு 
விரோதமாக குற்றம்‌ சொல்லுவார்கள்‌. 





BALWETHER 
சபரிய 


விசுவாசிகளாகிய நாம்‌ கர்த்தருக்கு 
விசேஷமானவர்கள்‌. நாம்‌ கர்த்தருடைய 
நாமத்தை  மகிமைப்படுத்தவேண்டியவர்கள்‌. 
வார்த்தையின்‌ மூலமாகவோ, 
மூலமாகவோ அல்லது. 

ஜீவியத்தின்‌ மூலமாகவோ 
கர்த்தருடைய நாமம்‌  தூஷிக்கப்படுவதற்கு. 
நாம்‌ ஒருபோதும்‌ காரணமாயிருக்கக்கூடாது. 
இஸ்ரவேலின்‌ 

தம்முடைய 
சொல்லியிருக்கிறார்‌. 


வ்‌ 

முற்பிதாக்களுக்கு 
வாக்குத்தத்தத்தை 
வாக்குத்தத்தம்பண்ணிய கர்த்தர்‌ 
உண்மையுள்ளவர்‌. அவர்‌ வாக்குமாறாதவர்‌. 
மோசே கர்த்தரிடத்தில்‌. இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்காக பரிந்து பேசி 
ஜெபம்பண்‌ணும்போது, கர்த்தர்‌ இஸ்ரவேலரின்‌ 
முற்பிதாக்களுக்கு சொன்ன 
வாக்குத்தத்தத்தையும்‌, மோசே கர்த்தருக்கு 
முன்பாக சொல்லி பிரார்த்திக்கிறார்‌. 


மோசே கர்த்தரை நோக்கி, "உமது 
தாசராகிய ஆமிரகாமையும்‌ ஈசாக்கையும்‌ 
இஸ்ரவேலையும்‌ நினைத்தருளும்‌: உங்கள்‌ 
சந்ததியை... வானத்து நட்சத்திரங்களைப்‌ 
போலப்‌ பெருகப்‌ பண்ணி, நான்‌ 
சொன்ன இந்தத்‌ தேசம்‌ முழுவதையும்‌ 

ள்‌ என்றைக்கும்‌. 


க்‌, 
ஆணையிட்டுச்‌ சொன்னீரே" (யாத்‌ 32113) 


என்று கெஞ்சிப்‌ பிரார்த்திக்கிறார்‌ 
கர்த்தரிடத்‌ 
மோசேயைப்‌ 
வாக்குத்தத்தங்களை, 
வேண்டுதல்களிலும்‌, 
விண்ணப்பங்களிலும்‌ பயன்படுத்தவேண்டும்‌. 
கர்த்தர்‌ மோசேயின்‌ பரிந்து பேகம்‌ 
இதல வறுவல்‌ வவட வண்ட 


வென லது, 
கர்த்தருடைய 
நம்முடைய 


பரிதாபங்கொள்கிறார்‌ (யாத்‌ 32214). 


ஜெபம்‌ வல்லமையுள்ளது; நாம்‌ 
கர்த்தருடைய சமுகத்தில்‌ மிகுந்த பணிவோடு 
ஜெபம்பண்ணும்போது, கர்த்தர்‌ நமக்கு 
இரக்கம்‌ காண்பிக்கிறார்‌. மோசே 

கர்த்தரிடத்தில்‌ கெஞ்சி பிரார்த்தனை 
செய்கிறார்‌. கர்த்தர்‌ மோசேயின்‌ 
ஜெபத்தைக்‌ கேட்டு, இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 


உபாகமம்‌ - விரிவுரை 
DEUTERONOMY - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தாம்‌ செய்ய 
செய்யாதபடிக்கு, 
பரிதாபங்கொள்கிறார்‌. 


தீங்கை 
அவர்கள்மீது 
கர்த்தர்‌ பாவிகள்மீது 
கிருபையும்‌, இரக்கமும்‌, 
மனதுருக்கழுமுள்ளவர்‌. நம்முடைய 
பாவங்களை மன்னிப்பதற்கு கர்த்தர்‌ கிருபை 
பெருத்தவர்‌. 

கர்த்தர்‌ மோசேக்கு 
விசேஷித்த. 
வெளிப்படுத்தியிருக்கிறார்‌. 
மோசேயின்மீது நம்பிக்கை வைத்து, 
அவருடைய கையிலே இரண்டு 
சாட்சிப்பலகைகளைக்‌ கொடுத்திருக்கிறார்‌. 
இந்தப்‌ பலகைகள்‌ சாதாரண கல்லிலே 
எழுதப்பட்டிருந்தாலும்‌, ர்த்‌ 


நினைத்த 


தம்முடைய 
கிருபைகளை 
அவர்‌ 


விசேஷமானவை ஆகும்‌. ஆரோனுடைய 
மார்ப்பதக்கத்திலே விலையுயர்ந்த கற்கள்‌ 
பதிக்கப்பட்டிருக்கிறது. சேயின்‌ 
கையிலிருக்கிற. சாட்சிப்பலகைகள்‌ 
இரண்டும்‌, ஆரோனின்‌ மார்ப்பதக்கத்திலுள்ள 
குற்களைவிட மிகவும்‌ விலையேறப்பெற்றது. 


எழுதப்பட்டிருக்கிறது.  ; 
பக்கத்திலும்‌ அந்தப்‌ 
எழுதப்பட்டிருக்கிறது. அந்தப்‌ பலகைகள்‌ 
தேவனால்‌ செய்யப்பட்டதாயும்‌, அவைகளிலே. 
பதிந்த எழுத்து தேவனால்‌ எழுதப்பட்ட 
எழுத்துமாயிருக்கிறது (யாத்‌ 321576) 
மோசே மலையின்மேல்‌ 
ஏறிப்போனபோது யோசுவாவும்‌. 
ஏறிப்போனார்‌. மோசே 
கர்த்தருடைய 
யோசுவாவோ 
கூடமிருக்கவில்லை. அவர்‌ 
பர்வதத்தில்‌, மோசே அவருக்கு 
த்‌ வேறொரு இடத்தில்‌ 
தனியாகயிருந்தார்‌. 


சீனாய்‌ 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


BALWETHER 
பிய 


யோசுவா ஒரு இராணுவ 

மிகுந்த RE உடையவர்‌. 
மோசே அவரை இடத்திலே. 
தங்கிமிருக்கவேண்டும்‌ என்று. i 


சீனாய்‌ மலைக்கு கீழே இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ பொன்னால்‌ ஒரு கன்றுக்குட்டியை 
வார்ப்பித்து அதற்கு பலிகளை செலுத்தி, 
புசித்து குடித்து விளையாடுகிறார்கள்‌. 
அவர்கள்‌ ஆரவாரம்பண்ணுகிறார்கள்‌. 
பொன்கன்றுக்குட்டிக்கு, முன்பாக 
ல்களைப்‌ நடனமாடுகிறார்கள்‌ 
சத்தத்தைக்‌ கேட்டு, 
த்தின்‌ இரைச்சல்‌ 
உண்டாயிருக்கிறது என்று நினைக்கிறார்‌ 
(யாத்‌ 32:17). இஸ்ரவேல்‌ புத்திரருடைய 
பாளயத்தில்‌ யுத்தத்தின்‌ இரைச்சல்‌ 
கேட்கப்படும்போது. யுத்தவீரராகிய 
யோசுவாவும்‌ அங்கே இருக்கவேண்டுமென்று. 
பிரியப்படுகிறார்‌ 
பாளயத்‌ எப்படிப்பட்ட 
உண்டாயிருக்கிறது என்பது சேக்கு 
தெரியும்‌. கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
புத்தருடைய  விக்கிரகாராதனையைப்பற்றி 
மோசேக்கு ஏற்கெனவே சொல்லியிருக்கிறார்‌ 
மோசேக்கு யுத்த  இரைச்சலுக்கும்‌, 
பாடலின்‌ சத்தத்திற்கும்‌ வித்தியாசம்‌. 
தெரிகிறது. 


ரச்சல்‌ 


னங்கள்‌ ஆரவாரம்‌ பண்‌; 
போகல. கேப்டுபோசேவை க்கி, 
பாளயத்தில்‌ யுத்தத்தின்‌ இரைச்சல்‌ 
உண்டாயிருக்கிறது' என்று சொல்லுகிறார்‌. 
அதற்கு மோசே, “அது ஜெயதொனியாகிய 
சத்தமும்‌ அல்ல, அபஜெயதொனியாகிய 
சத்தமும்‌ அல்ல: பாடலின்‌ சத்தம்‌ 
எனக்குக்‌ கேட்கிறது (யாத்‌ 324718) 
என்று சொல்லுகிறார்‌. 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இஸ்ரவேல்‌. 
பென்கன்றுக்குட்டியை 


விக்கிரகாராதனையினிமித்தமாக 
அவர்கள்மீது கோபமூண்டவராயிருக்கிறார்‌. 
மோசேயின்‌ கோபம்‌ நீதியானது. இஸ்ரவேல்‌ 
ஜனத்தார்‌. கர்த்தரை மாத்திரமே 
ஆராதிக்கவேண்டும்‌.  விக்கிரகாராதனை 
கர்த்தருக்கு விரோதமான பாவம்‌. அவர்கள்‌ 
கர்த்தரை ஆராதியாமல்‌ விக்கிகரத்தை 
ஆராதித்து தங்களைத்‌ தாங்களே 
கெடுத்துக்கொள்கிறார்கள்‌. 

மோசேயும்‌ ஆரோனும்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரரின்‌  பாளயத்திறகு சமீபமாய்‌ 
வருகிறார்கள்‌. அங்கே அவர்கள்‌ வார்ப்பித்த 
கன்றுக்குட்டியையும்‌, அதற்கு முன்பாக 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ நடனம்பண்‌ ஹுவதையும்‌ 
மோசே காண்கிறார்‌. அதைக்‌ கண்டபோது 
மோசே மிகுந்த கோபமூண்டவராகிறார்‌ 
அவர்‌ தன்‌ கையிலிருக்கிற 
சாட்சிப்பலகைகள்‌ இரண்டையும்‌ மலையின்‌ 
அடியிலே எறிந்து உடைத்துப்போடுகிறார்‌ 
(யாத்‌ 32:19). 

மோசேக்குக்‌ கோபம்‌ இல்லாதபோது, 
அவர்‌ தேவனைச்‌ ர்‌ “முயற்சி 
பண்ணுகிறார்‌ (யாத்‌ 32:1). ஜனங்களுடைய 
பாவமான காரியங்களை மோசே தன்‌ 
கண்களால்‌ கண்டபோது தேவனுடைய 
நீதியைக்‌ காண்கிறார்‌, கோபங்கொள்கிறார்‌. 
அவர்‌ 3,000 பேரைக்‌ கொன்று போடுகிறார்‌ 
(யாத்‌ 32:19-28). 


மோசே தன்‌ கையிலே இருந்த 
பலகைகளை மலையின்‌ அடியிலே எறிந்து 
உடைத்துப்‌ போடுகிறார்‌. ருமாசே இஸ்ரவேல்‌: 
புத்திரரின்‌ விக்கிரகாராதனையைக்‌ 
காண்கிறார்‌. மோசே தேவனிடம்‌ 
கெஞ்சிப்‌ பிரார்த்திக்கவில்லை என்றால்‌, 
தேவன்‌ அவர்களை அழித்துப்‌ போட்டிருப்பார்‌. 
தேவனே கற்பலகைகளை எறிந்து, 
உடைத்துப்போட்டிருப்பார்‌. தேவன்‌ செய்ய 
வேண்டிய காரியத்தை இங்கு மோசே 
செய்கிறார்‌ (யாத்‌ 32:10). 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


BALWETHER 
பிய 


மோசே 
ஆனாலும்‌ அவர்‌ 
கன்றுக்குட்டியையும்‌, 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
பார்க்கிறபோது, 
கோபழுண்டாகிறது. 
ஊழியக்காரர்கள்‌ 
களாயிருக்கவேண்டும்‌. 
கோபப்படக்கூடாது. கோபப்படுவதற்கு 
தாமதம்பண்ண வேண்டும்‌. ஆனால்‌ 
மோசேயோ, சாந்தகுணமுள்ளவஜ்க 
யிருந்தாலும்‌, இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ 
விக்கிரகாராதனையை கண்டபோது, 
கோபமூண்டவராயிருக்கிறார்‌. 


மோசேயின்‌ கோபம்‌ நீதியானது. அவர்‌ 
துன்மார்க்கருடைய அக்கிரமந்தைப்‌ பார்த்து, 
கோபப்படுகிறார்‌. மோசே கர்த்தருக்காக 
பத்தி வைராக்கியமாயிருக்கிறார்‌. அவர்‌ 
சாந்தகுணமுள்ளவராகயிருந்தாலும்‌, 
புத்திரர்‌ கர்த்தருக்கு. 
பாவம்‌ செய்வதை 
பார்க்கும்போது. அவருடைய மனதிலே. 
நீதியான கோபம்‌ உண்டாயிற்று. இது பக்தி 
வைராக்கியத்தினால்‌ ஏற்படுகிற கோபம்‌. 
இஸ்ரவேல்‌ பத்தார்‌ 
விரோதமாகப்‌ பாவம்‌ செய்து. 
தேவனுடைய கிருபையை 
போயிருக்கிறார்கள்‌. கர்த்தர்‌ 
மகாபெரிய கிருபையினால்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கு தம்முடைய கட்டளைகளையும்‌, 
பிரமாணங்களையும்‌ வெளிப்படுத்தி 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
எழுதப்பட்ட சாட்சியின்‌ 
கொடுக்கப்பட்டிருப்பது. 
அவர்களுக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய 
சிலாக்கியம்‌. இதற்காக அவர்கள்‌ கர்த்தருக்கு 
நன்றியுள்ளவர்களாயிருக்கவேண்டும்‌. 


சாந்தகுணமுள்ளவர்‌. 
வார்ப்பிக்கப்பட்ட 
அதற்கு முன்பாக 
நடனம்பண்ணுவதையும்‌: 
, அவருக்கு 
கர்த்தருடைய 
சாந்தகுணமுள்ளவர்‌. 
அவசரப்பட்டு, 


பொன்கன்றுக்குட்டியை வார்ப்பித்து. அதற்கு 
பலிகளை செலுத்தி அதை ஆராதிக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ தேவனுடைய கிருபையைப்‌ 
பெற்றுக்கொள்வதற்கு அபாத்திரராயி. 
ருக்கிறார்கள்‌. மோசே பொன்கன்று 
குட்டியையும்‌, அதற்கு முன்பாக அவர்கள்‌ 
நடனம்பண்ணுவதையும்‌ பார்த்து, அவர்கள்‌ 
மீது கோபப்பட்டு, தன்‌ கையிலிருக்கிற 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மோசேயின்‌. கோபமான. 

இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ பார்க்கிறார்கள்‌. 
சாட்சியின்‌ பலகைகளை 

உடைத்துப்போட்டதைப்‌ பார்த்து இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ குழப்பமடைகிறார்கள்‌. தாங்கள்‌ 
எவ்வளவு பெரிய சிலாக்கியத்தை 
இழந்துபோயிருக்கிறோம்‌ என்பதை அவர்கள்‌ 
அறிந்து மிகுந்த மனவேதனைப்படுகிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ 
'ணின. 


முகத்தை 
அவர்‌ 
எரிந்து 


ஜனத்தார்‌ கர்த்தரோடு 
பண்‌ உடன்படிக்கையை 
முறித்துப்போட்டு கன்றுக்குட்டியை 
ஆராதிக்கிறார்கள்‌. மோசே அவர்களுடைய 
அவர்களுக்கு உணர்த்த 
அவர்‌ தன்னுடைய 
சாட்சிப்பலகைகளை 
உடைத்துப்போடுவது மாத்திரமல்ல, அவர்‌, 
அவர்கள்‌ உண்டுபண்ணின கன்றுக்குட்டியை 
எடுத்து. அக்கினியில்‌ சுட்டெரித்து, 
அதைப்‌ பொடியாக அரைத்து, 
தண்ணீரின்மேல்‌ தூவி, இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ குடிக்கும்படி செய்கிறார்‌ 
(யாத்‌ 32:20). 
மோசே வார்ப்பிக்கப்பட்ட 
கன்றுக்குட்டியை மறுபடியுமாக 
பொடியாக. அரைத்து, 
தண்ணீரின்மீது தூவுகிறார்‌. 
ள்‌ தண்ணீரில்‌ மிதக்கும்‌. 
ல்‌ புத்திரர்‌ குடிக்கும்படி 
செய்கிறார்‌ (உபா 9:21, 


தங்கக்‌ 
உருக்கி, 


தாங்கள்‌ வார்ப்பித்த கன்றுக்குட்டியை 
தங்களுக்கு முன்செல்லும்‌ தெய்வம்‌ என்று 
இஸ்ரவேல்‌. புத்திரர்‌ நினைத்தார்கள்‌. 
ல்‌ அந்தக்‌ கன்றுக்குட்டி இப்போது 
எரிந்துகொண்டிருக்கிறது. 
தன்னைத்தானே 
ந்தான்‌ முடியவில்லை. மோசே 
வார்ப்பிக்கப்பட்ட கன்றுக்குட்டியை 
அக்கினியில்‌. சுட்டெரித்து, அதைப்‌ 
பொடியாக அரைக்கிறார்‌. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
எந்தக்‌ கன்றுக்குட்டியை தங்களுடைய 
தெய்வம்‌ என்று நம்பினார்களோ, அந்த 
கன்றுக்குட்டி, இப்போது சுட்டெரிக்கப்பட்டு, 
பொடியாக அரைக்கப்பட்டு, தண்ணீரின்மேல்‌ 
தூவப்பட்டிருக்கிறது. 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


BALWETHER 
பிய 


மோசே சுட்டெரிக்கப்பட்ட 
'பொன்கன்றுக்குட்டியின்‌ தூசியை 
தண்ணீரின்மேல்‌ தூவுவதை இஸ்ரவேலின்‌: 
பாளயத்திலுள்ளவர்கள்‌. எல்லோரும்‌. 
பார்க்கிறார்கள்‌. மோசே 
பொன்கன்‌ுக்குட்டியின்‌ பொடியை 
'தண்ணீரின்மேல்‌ தூவி, அதை இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ குடிக்கும்படி செய்கிறார்‌. 
விக்கிரகத்திற்கு ஜீவனும்‌ பெலனும்‌ இல்லை. 
என்பதை மோசே இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
பிரத்தியட்சமாக வெளிப்படுத்திக்‌ 
காண்பிக்கிறார்‌. 


விக்கிரகங்களுக்குப்‌ 


தேவன்‌ 
ர றும்‌ அறிந்தருக்கிறோம்‌" கொரி 


.... இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
கர்த்தருக்கு. 

உண்டாக்கின துமல்லாமல்‌, அவர்கள்‌ 
தபேராவிலும்‌, மாசாவிலும்‌, கிப்ரோத்‌ 
அத்தாவாவிலும்‌ கர்த்தருக்குக்‌ கடுங்கோபம்‌. 
உண்டாக்கினார்கள்‌ (உபா 8:22) 


ஸ்ரவேல்‌ புத்திரர்‌ தபேராவிலே 
வக்க பத்‌ உண்பாங்கள்‌ ச்‌ 
எண்ணாகமம்‌ 114-4 ஆகிய வசனப்பகுதியில்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. அதன்‌ விவரம்‌ 
வருமாறு : 
இஸ்ரவேல்‌ 
விரோதமாக 
செய்கிறார்கள்‌. 
தம்முடைய 
'கொடுத்திருக்கிறார்‌. 
நியாயப்பிரமாணத்தினால்‌ பாவத்தைக்‌ 
கண்டு பிடிக்க முடியும்‌. எது பாவம்‌ என்று 
நியாயப்பிமோணம்‌ சொல்லும்‌. ஆனாலும்‌ 
வத்தை அழிக்கும்‌ வல்லமை 
நியாயப்பிரமாணத்திற்கு இல்லை. 


ஒரேபிலே 
கடும்கோபம்‌ 


ஜனங்கள்‌ 
முறையிட்டு 
கர்த்தர்‌ 


கர்த்தருக்கு 
பாவம்‌. 
அவர்களுக்கு. 
பிரமாணத்தைக்‌. 


முறையிட்டுக்கொண்டிருக்கிறார்கள்‌. 


அவர்களுடைய பாவம்‌. 


விரிவுரை 
COMMENTARY 


கர்த்தர்‌ அவர்களுக்கு அநேக 
நன்மைகளை செய்திருக்கிறார்‌. கர்த்தர்‌ 
தங்களுக்கு செய்த நன்மைகளையெல்லாம்‌ 
நினைத்து, அவர்கள்‌ கர்த்தரை நன்றியோடு 
துதிக்கவேண்டும்‌. ஆனால்‌ அவர்களோ 
கர்த்தரை துதியாமல்‌, தங்களிடத்தில்‌ 
காணப்படுகிற ஒரு சில குறைவுகளை 
நினைத்துப்‌ பார்த்து, கர்த்தருக்கு விரோதமாக 


முறையிடும்‌ வார்த்தைகள்‌ வருகிறது. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
ம்‌ அளவுக்கு, அவர்களிடத்தில்‌ 
ஒரு குறைவும்‌ காணப்படவில்லை. 
அவர்களுக்கு சகலமும்‌ நிறைவாகவும்‌, 
ஆசீர்வாதமாகவும்‌ இருக்கிறது. 
அவர்களுக்கு ஒரு குறைவும்‌ இல்லாதிருந்தும்‌, 
இவர்கள்‌ கர்த்தரிடத்தில்‌ 
முறையிட்டுக்கொண்டிருக்கிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ முறையிடுவதை 
ணி செவிகொடுத்து £ கேட்கிற 
கர்த்தருடைய செவிகளில்‌ 
பொல்லப்பாகக்கிறது கர்த்தர்‌ 
முறையிடுகளை 
அவருடைய கோபம்‌ 
மூளுகிறது. இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
கர்த்தருக்கு விரோதமாக முறையிடும்போது. 
அவர்கள்‌ கர்த்தருக்கு விரோதமாகப்‌ பாவம்‌ 

செய்கிறார்கள்‌. 


கர்த்தரிடத்தில்‌ 


பாவத்தின்‌ சம்பளம்‌ மரணம்‌, 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ பாவம்‌ செய்யும்போது, 
கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு அவர்களுக்கு 
விரோதமாக வருகிறது. 
அவர்களுடைய பாவத்தினிமித்தமாக கர்த்தர்‌ 

தண்டிக்கவேண்டும்‌ என்று 
அமன்‌ ஒறு வதம்‌ 
நீதி. 


கர்த்தர்‌ அவர்களுடைய முறையீடுகளை 
கேடு) அவரகள்‌ மது கொட்டுகிறார்‌ 
அப்போது, கர்த்தருடைய அக்கினி 
அவர்களுக்குள்ளே பற்றியெரிகிறது. அது 
அவருடைய  நியாயத்தீர்ப்பின்‌: 

அந்த அக்கினி 

கடைசிமிலிருந்த சிலரை பட்சிக்கிறது. 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


BALWETHER 
பிய 


இஸ்ரவேல்‌ புத்திர்‌ 
முன்பாக பல சமயங்களில்‌ கர்த்தருக்கு 
விரோதமாக முறுமுறுத்திருக்கிறார்கள்‌. 
எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட ஆரம்ப 
நாட்களிலேயே அவர்கள்‌ கர்த்தருக்கு 
விரோதமாக முறுமுறுத்தார்கள்‌. 
அவர்களுடைய முறுமுறுப்பைப்பற்றி 
யாத்‌ 151677 ஆகிய அதிகாரங்களில்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. 

கர்த்தரிடத்தில்‌ முறையிடுவதும்‌, 
அவருக்கு விரோதமாக  முறுமுறுப்பதும்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ பொதுவான சுபாவம்‌. 


இதற்கு 


என்றும்‌ கர்த்தர்‌ தீர்மானம்பண்ண வில்லை. 


ஆனால்‌ இப்போதோ இஸ்ரவேல்‌ 
Brrr முறையிடு கர்த்தருடைய 

பொல்லாப்பாயிருக்கிறது. 
யன்‌ ஜனத்தார்‌ பல அனுபவங்களை 
கடந்து வந்திருக்கிறார்கள்‌. 


ஆனால்‌ இ புத்திரரோ தங்கள்‌ 
ஆவிக்குரிய வியத்தில்‌ இன்னும்‌ 
கத்‌ இருக்கிறார்கள்‌. 
கர்த்தர்‌... அவர்களுக்கு. ஏராளமான 

£மைகளை செய்‌ அவர்கள்‌ 
தங்கள்‌ ஆவிக்குரிய காரியங்களில்‌ வளர்ச்சி 
பெறவில்லை. கர்த்தர்‌ இதுவரையிலும்‌ 
அவர்களைக்‌ கைவிடாமல்‌, அவர்களுக்கு 
நன்மை செய்து வந்திருக்கிறார்‌. 


தொடர்ந்து நன்மை செய்வார்‌ 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
நம்பிக்கையாயிருக்கவேண்டும்‌. 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆனால்‌ இஸ்ரவேல்‌ 
கர்த்தர்மீது நம்பிக்கை 
அவரிடத்தில்‌ முறையிடுகிறார்கள்‌. அவர்‌ 
தங்களுக்கு செய்த நன்மைகளை 
நினைத்துப்‌ பார்த்து, அவரை நன்றியோடு 
துதிப்பதற்கு பதிலாக, அவருக்கு விரோதமாக 
முறுமுறுக்கிறார்கள்‌. அவர்களுடைய 
கள்‌ கர்த்தருடைய செவிகளில்‌ 
பொல்லாப்பாயிருக்கிறது. கர்த்தர்‌ 
அவர்களுடைய முறையிடுகளை கேட்டபோது, 
அவர்களுக்கு விரோதமாக அவருடைய 
கோபம்‌ மூளுகிறது. 
கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு இஸ்ரவேல்‌. 
புத்திரர்மேல்‌ வருகிறது. கர்த்தருடைய 
அக்கினி அவர்களுக்குள்ளே பற்றியெரிகிறது. 
அந்த அக்கினி அவர்களுடைய பாளயத்தின்‌ 
கடைசியிலிருந்த சிலரை பட்சிக்கிறது 
(எண்‌ 112). 


ஜனத்தாரோ 
வைக்காமல்‌ 


இது தேவனுக்கு எதிராகக்‌ கூறப்படும்‌ 
முறையீடாகும்‌ (சங்‌ 78:19). கர்த்தர்‌ 
கலகக்காரர்களைச்‌ சகித்துக்‌ கொள்வதில்லை, 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தருக்கு எதிராக 
ட்ட படியினால்‌, அது கர்த்தருடைய 
ல்‌ 'பொல்லாப்பாயிருக்கிறது: 
கர்த்தருடைய அக்கினி அவர்களுக்குள்ளே 
பற்றியெறிந்து, பாளயத்தின்‌ கடைசியிலிருந்த 
சிலரைப்‌ பட்சிக்கிறது (எண்‌ 112). 
வர்களுக்கு நியாயப்பிரமாணம்‌ 
கொடுக்கப்படுவதற்கு முன்பாகவும்‌ அவர்கள்‌ 
தேவனுக்கு எதிராக முறையிட்டார்கள்‌. 
யாத்‌ 148145; யாத்‌ 15:24-267 
யாத்‌ 16:2-49,2027,28; யாத்‌ 17:2-4) 
ஆனாலும்‌ நியாயப்பிரமாணம்‌ கொடுக்கப்பட்ட 
பின்பு அவர்கள்‌ தண்டிக்கப்பட்டதுபோல, 
அப்போது தண்டிக்கப்படவில்லை. 
அப்பொழுது ஜனங்கள்‌ மோசேயை 
நோக்கிக்‌ கூப்பிடுகிறார்கள்‌: 
மோசே கர்த்தரை நோக்கி 
விண்ணப்பம்பண்ணுகிறார்‌: உடனே அக்கினி 


நிறுத்தப்படுகிறது (எண்‌ 11:2-3) 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


BALWETHER 
பிய 


மோசே இஸ்ரவேல்‌. 
கர்த்தரிடத்தில்‌ பரிந்து 
தங்களுக்குள்ளே கர்த்தருடைய 


புத்திரருக்காக: 
பேசுகிறவர்‌. 
அக்கினி 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ எதிர்பார்க்கிறார்கள்‌. 

மோசே கர்த்தருக்கும்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கும்‌ நடுவிலே. 
மத்தியஸ்தராகயிருக்கிறார்‌ இஸ்ரவேல்‌. 
ஜனங்கள்‌ தன்னை நோக்கிக்‌ 
கூபபிப்பபோது, மோசே கர்த்தண நோக்கி 
விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. கர்த்தர்‌ 
மோசேயின்‌ விண்ணப்பத்திற்கு 
செவிகொடுக்கிறார்‌. இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 
தம்மிடத்தில்‌ முறையிட்ட மறுமுறை 
வார்த்தைகளுக்கு 'விகொடுத்த 
கர்த்த இப்போ மோசேயின்‌ 
விண்ணப்பத்திற்கும்‌ செவிகொடுக்கிறார்‌ 


மோசே கர்த்தரிடத்தில்‌ தங்களுக்காக 
பரிந்து பேசுவார்‌ என்றும்‌, கர்த்தர்‌ மோசேயின்‌ 
விண்ணப்பத்திற்கு செவிகொடுப்பார்‌ 
என்றும்‌ இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
நம்புகிறார்கள்‌. கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரர்மீது கோபமூண்டாவராகமிருந்தாலும்‌, 
மோசேயின்மீது பிரியமாமிருந்து அவருடைய 
விண்ணப்பத்திற்கு செவிகொடுக்கிறார்‌ 
உடனே இஸ்ரவேல்‌ புத்திரருக்குள்ளே 
பற்றியெரிந்த கர்த்தருடைய அக்கினி 
ததன்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 

விரோதமாக மூண்ட கர்த்தருடைய 
கோபமும்‌ தணிந்துபோயிற்று. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தருக்கு. 
விரோதமாக முறுமுறுத்த அந்த ஸ்தலத்திற்கு 
புதிய பெயர்‌ கொடுக்கப்படுகிறது. இஸ்ரவேல்‌ 
ஜனங்களுடைய முறுமுறுப்பின்‌ நிமித்தமாக 
அவர்களுக்கு வெட்கமும்‌ அவமானமும்‌ 
ஏற்படவேண்டும்‌. 


கர்த்தருடைய அக்கினி 
அவர்களுக்குள்ளே  பற்றியெறிந்ததினால்‌, 
மோசே அல்விடத்துக்குத்‌ தபேரா என்று 
பேரிடுகிறார்‌ (எண்‌ 11:3). 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தபேரோ என்னும்‌ பெயருக்கு 
'பற்றியெறிவது” என்று பொருள்‌. இந்த 
ஸ்தலத்தின்‌ பெயரை மற்ற ஜனங்களும்‌ 
கேள்விப்படுவார்கள்‌. அவர்களுக்கு தபேரா 
என்னும்‌ பெயருக்கு அர்த்தம்‌ தெரியும்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனங்களுக்குள்ளே கர்த்தருடைய 
அக்கினி பற்றியெரிந்தது என்பதை அவர்கள்‌ 
அறிந்துகொள்வார்கள்‌. அவர்களுடைய 
மனதிலே கர்த்தருக்கு ஏற்படும்‌ பயம்‌. 
உண்டாகும்‌. இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
கர்த்தருக்கு விரோதமாக  முறுமுறுத்து 
பாவம்‌ செய்ததுபோல, தாங்கள்‌ பாவம்‌ 
செய்யக்கூடாது. என்னும்‌ எச்சரிப்பைப்‌ 
பெற்றுக்கொள்வார்கள்‌. இதன்‌ நிமித்தமாகவே. 
மோசே அவ்விடத்திற்கு தபேரா என்று 
பேரிடுகிறார்‌. 


எண்ணாகமத்தில்‌  கூறப்பட்டிருக்கும்‌. 
வாதைகளைப்பற்றிய விவரம்‌ வருமாறு : 

1. அக்கினி - அவர்களின்‌ நாவின்‌ 
பொல்லாப்பின்நிமித்தம்‌. (எண்‌ 11:1-3) 
வியாதி - நாவின்‌ பொல்லாப்பும்‌, 
மாம்சத்தின்‌ இச்சையும்‌ (எண்‌ 11:4-35) 

நாவின்‌ பொல்லாப்பும்‌, 
(எண்‌ 121-16) 


குஷ்டம்‌ - 
பொறாமையும்‌ 


நாவின்‌ ட்ட 


டர 
எண்‌ 14:37) 
பூமியதிர்ச்சி - நாவின்‌ பொல்லாப்பும்‌, 
கலகமும்‌ (எண்‌ 16-3,29-33) 
அக்கினி - நாவின்‌ பொல்லாப்பும்‌, 
கலகமும்‌ (எண்‌ 16-3,34-35) 
வியாதி - நாவின்‌ பொல்லாப்பும்‌, 
கலகமும்‌ (எண்‌ 16-41-50) 
கொள்ளிவாய்‌ சர்ப்பங்கள்‌ - நாவின்‌ 
பொல்லாப்பு (எண்‌ 21:5-9) 





உபாகமம்‌ - விரிவுரை 
DEUTERONOMY - COMMENTARY 


- வேசித்தனமும்‌, 
விக்கிரகாராதனையும்‌ (எண்‌ 25:1-9) 
எண்‌ 1111-3. 


மாசாவிலே 

கோபம்‌ ப்‌ 

யாத்திராகமம்‌ ஆகிய 

வனப்பகுதியில்‌ சொன்கிடிகக்கிது 
அதன்‌ விவரம்‌ வருமாறு : 


பின்பு இஸ்ரவேல்‌: 
சபையார்‌ எல்லாரும்‌ 
கட்டளையின்படியே சீன்வனாந்தரத்திலிருந்து 
புறப்பட்டு, பிரயாணம்பண்ணி,, 
ரெவிதீமிலே வந்து பாளயமிறங்குகிறார்கள்‌. 
இஸ்ரவேலர்கள்‌ பாளயமிறங்கிய இரண்டு 
இடங்கள்‌ இந்தப்‌ பகுதியில்‌ கூறப்படவில்லை. 
(யாத்‌ 162-எண்‌ 3312-4) 


புத்திரர்‌ 


ங்களுக்குக்‌ குடிக்கத்‌ 
(யாத்‌ 17:1). ஜனங்கள்‌ 
தண்ணீர்‌ 


அங்கே ஜன 
தண்ணீர்‌ இல்லை 
அவ்விடத்திலே. 
'தவனமாயிருக்கிறார்கள்‌ (யாத்‌ 17:3). 


ஆனாலும்‌ அவர்களுக்கு சில ௪: 
குறைவுகள்‌ வருகிறது. 
அவர்கள்‌ பொறுமையோடிருந்து கர்த்தரை 
நம்புவதற்கு பதிலாக, கர்த்தருக்கு 
விரோதமாக குலகம்பண்ணுகிறார்கள்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ கர்த்தருடைய 
விருப்பத்திற்கு முக்கியத்துவம்‌ கொடுக்காமல்‌, 
தங்களுடைய சுயசித்தத்திற்கும்‌, 
மாம்சத்தின்‌ இச்சைகளுக்கும்‌ முக்கியத்துவம்‌ 
கொடுக்கிறார்கள்‌. 


அப்போது 


ரெவிதீமிலே ஜனங்களுக்கு குடிக்க 
தண்ணீர்‌ இல்‌ை அப்பொழுது. 
ஒன்கள்‌ மேட்‌ அாதாடுகினாக்க்‌: 
அவர்கள்‌ மோசேயை நோக்கி, 
'நாங்கள்‌ குடிக்கிறதற்கு எங்களுக்குத்‌. 
தண்ணீர்‌ தரவேண்டும்‌" என்று 
சொல்லுகிறார்கள்‌ (யாத்‌. 17.2) 
மோசே இஸ்ரவேல்‌ புத்திரரிடத்தில்‌ 
கடன்பட்டவர்போல குற்றம்‌ சுமத்தப்படுகிறார்‌. 
இஸ்ரவேலரின்‌ 
(யாத்‌ 5:19) 
தண்ணீர்‌ 
அவர்கள்‌ 
தங்களுக்கு 


சம்பவம்‌ 
ந்தாவது. முறையீடு ஆகும்‌ 
அவர்கள்‌ மோசேயிடம்‌ 
வேண்டுமென்று கேட்கிறார்கள்‌. 
ஒருவேளை மோசே 


தருவார்‌ என்று 
வைத்திருக்கலாம்‌. அல்லது 
இடத்திற்குத்‌ தங்களைக்‌ 
கொண்டுவந்ததற்காக அவர்கள்‌ மோசேக்கு 
எதிராகப்‌ பேசியிருக்கலாம்‌. இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாரைத்‌ தேவனே வழிநடத்திச்‌ 
செல்கிறார்‌. தேவன்‌ அக்கினிஸ்தம்‌ 
பத்தினாலும்‌, மேகஸ்தம்பத்தினாலும்‌. 
அவர்களை வழிநடத்துகிறார்‌. இங்கு 
அவர்கள்‌ பாளயமிறங்குவதற்கும்‌ தேவனே 
காரணம்‌. தேவன்‌ அவர்களைச்‌ 
சோதிப்பதற்காகத்‌. இங்கு அழைத்து 
வந்திருக்கிறார்‌. தண்ணீருக்கு என்ன 
செய்யவேண்டும்‌ என்பது தேவனுக்குத்‌ 
தெரியும்‌ (யாத்‌ 17:6). 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ மோசேக்கு 
விரோதமாய்‌ முறுமுறுக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
மோசேயை நோக்கி, “நீர்‌ எங்களையும்‌ 
எங்கள்‌ பிள்ளைகளையும்‌ எங்கள்‌ 
ஆடுமாடுகளையும்‌ தண்ணீர்த்‌ தவனத்தினால்‌. 
கொன்றுபோட எங்களை எகிப்திலிருந்து 
ஏன்‌ கொண்டு வந்தீர்‌" (யாத்‌ 17:3) என்று 


அவர்மீது 


கானான்‌ தேசத்தில்‌ குடியேறி, 


ஜீலிக்கவேண்டும்‌ என்பது, 
விருப்பம்‌. ஆனால்‌ மோசே தங்களையும்‌, 
தங்கள்‌ ஆடுமாடுகளையும்‌ தண்ணீர்‌ 
வந்தனன்‌. கொன்றுபோடுவதாக, 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ சொல்லுகிறார்கள்‌. 
இதற்காகவே. அவர்‌ எகிப்திலிருந்து 
தங்களை அழைத்துக்கொண்டு 

வந்திருக்கிறார்‌ என்று சொல்லி, இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ அவருக்கு விரோதமாக 
முறுமுறுக்கிறார்கள்‌. 

இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு மோசேயின்மீது, 
கோபம்‌ அதிகரிக்கிறது. அவர்களுக்கு 
தண்ணீர்‌ தவனம்‌ அதிகமாகும்போது, 
மோசேயின்மீது கோபமும்‌ அதிகமாகிறது. 
அவர்கள்‌ ஒரு சூழ்நிலையில்‌ மோசேயின்மீது 
கல்லெறியப்‌ பார்க்கிறார்கள்‌ (யாத்‌ 17:4). 
தங்களைக்‌ கொன்றுபோடுவதற்காக மோசே 
எகிப்திலிருந்து, அழைத்துக்கொண்டு 

வந்திருக்கிறார்‌ என்றும்‌, அந்த மோசேயை 
கல்லெறிந்து, கொன்றுபோடவேண்டும்‌. 
என்‌, இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
மோசேயின்மீது கோபமாயிருக்கிறார்கள்‌. 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


BALWETHER 
பிய 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ மோசேயின்மேல்‌: 
கல்லெறியப்பார்க்கிறார்கள்‌. பரிசுத்த 
வேதாகத்தில்‌ மனுஷர்மீது கல்லெறியும்‌ ஒரு 
சில சம்பவங்கள்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
அதன்‌ விவரம்‌ வருமாறு : 


1. தூவிக்கிறவர்கள்‌ (லேவி 24:1-23) 


2. ஓய்வுநாள்‌ பிரமாணத்தை 
மீறுகிறவர்கள்‌ (எண்‌ 15:36 


ஆகானும்‌ அவன்‌ குடும்பத்தாரும்‌. 
(யோசு 7:25) 


அபிமெலேக்கு (நியா 9:53) 
5. அதோராம்‌ (இராஜா 12:18) 
நாபோத்‌ [இராஜா 21:13-15) 


சகரியா (நோளா 24:21) 


ஸ்தேவான்‌ (அப்‌ 7:58-59) 
பவல்‌ (அப்‌ 14:59: 2கொரி 11:25) 


கர்த்தர்‌ தங்களோடு இருக்கிறாரா 
என்னும்‌ சந்தேகம்‌ ே 
புத்திரருக்கு வந்திருக்கிறது. 
பிரசன்னத்திற்கு அடையாளமாக, 
மேகஸ்தம்பழம்‌ இரவிலே 
ஸ்தம்பமும்‌ அவர்கள்‌ மந்தி 
இருக்கிறது. ஆனால்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரோ 
பார்க்கிறார்கள்‌. 


(யாத்‌ 1727). 


கர்த்தர்‌ ப நடுவில்‌ இருக்கிறாரா, 


இல்லையா 
கேட்கும்‌ கேள்விக்கு, 


என்பவர்‌ இருக்கிறாரா அல்லது தேவனே 
இல்லையா என்பது பொருளாகும்‌. 


சர்வசிருஷ்டிகர்‌. அவர்‌ 
ய்‌ பராமரிப்பினால்‌ 


கர்த்தரே 


ஜீவராசிகளுக்கும்‌ வெளிப்படுத்தப்படுகிறது. 


விரிவுரை 
COMMENTARY 


இஸ்ரவேல்‌ புத்திரரோ 
விசேஷித்த. பராமரிப்புக்களையும்‌, 
அவருடைய விசேஷித்த. 
வாக்குத்தத்தங்களையும்‌ பெற்றிருக்கிறார்கள்‌. 
ஆனால்‌. இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு, 
தங்களை  விசேஷமாய்‌ ஆதரிக்கிற 
கர்த்தர்மீது சந்தேகம்‌ வருகிறது. அவர்கள்‌ 
கர்த்தரை பரீட்சை பார்க்கிறார்கள்‌. கர்த்தர்‌ 
வார்த்தையில்‌ 

என்று 


கர்த்தருடைய 


தம்முடைய 
உண்மையுள்ளவராயிருப்பாரா 


சந்தேகப்படுகிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
பானபமிதவமிருக்களாகள்‌ 
ஜனங்களுக்கு குடிக்க தண்ணீர்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
தண்ணீர்‌ தவனமாயிருக்கிறார்கள்‌. 
தங்களுக்கு தண்ணீர்‌ கொடுக்க வேண்டியது 
மோசேயின்‌ கடமை என்று இஸ்ரவேல்‌ 
ஜனத்தார்‌ எதிர்பார்க்கிறார்கள்‌. மோசே 
தங்களை... எகிப்து தேசத்திலிருந்து 
அழைத்துக்கொண்டு வந்ததினால்‌, அவர்‌ 
தங்களுடைய எல்லா தேவைகளையும்‌ 
சந்திக்கவேண்டும்‌ என்று இஸ்ரவேல்‌ புத்திரர்‌, 
மோசேயின்மீது பொறுப்புகளை 
சுமத்துகிறார்கள்‌. 
புத்திரருக்கு டிக்க 
ல்லாமல்‌ போனபோது, 
மோசேயின்மீது 
இல்லாமல்‌ போயிற்று. 
மோசே தங்களை ஏமாற்றுகிறாரோ என்னும்‌ 
சந்தேகம்‌ அவர்களுக்கு வந்துவிடுகிறது. 
ஆகையினால்‌ அவர்கள்‌ மோசேயோடே 
வாதாடுகிறார்கள்‌. அவர்கள்‌ மோசேக்கு 
விரோதமாக முறுமுறுக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
மோசேயின்மேல்‌ கல்லெறியப்‌ பார்க்கிறார்கள்‌. 


இ 


கர்த்தர்‌ தங்கள்‌ நடுவில்‌ இருக்கிறாரா 
என்னும்‌ சந்தேகம்‌. இஸ்ரவேல்‌. 
புத்திரருக்கு வந்துவிடுகிறது. அவர்கள்‌ 
கர்த்தரை நோக்கிப்‌ பார்க்கவில்லை. 
கர்த்தர்‌ ங்கள்‌ நடுவில்‌ இருக்கிறார்‌ 
என்னும்‌. இருந்தால்‌ மாத்திரமே, 
அவர்களால்‌ கர்த்தரிடத்தில்‌ ஜெபம்பண்ண 
முடியும்‌. அவர்களுடைய விசுவாசக்கண்கள்‌ 
இருளடைந்திருக்கிறது. 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


BALWETHER 
பிய 


மோசே இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ மத்தியில்‌ 
பிரத்தியட்சமாயிருக்கிறார்‌. ஜனங்கள்‌ 
கர்த்தரை நோக்கிப்‌ பார்க்காமல்‌, மோசேயை 
நோக்கிப்‌ பார்த்து, அவரோடே 
வாதாடுகிறார்கள்‌. கர்த்தர்‌ தங்கள்‌ 
நடுவிலிருக்கிறார்‌ என்னும்‌ நிச்சயம்‌: 
அவர்களுக்கு இருக்குமென்றால்‌, அவர்கள்‌ 
தங்கள்‌ தேவைகளையும்‌, கவலைகளையும்‌ 

கர்த்தரிடத்தில்‌ முறையிடுவார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ மோசேக்கு 
விரோதமாக வாதாடி, முறுமுறுக்கும்போது, 
மோசே அவர்களைக்‌ குடிந்துகொள்கிறார்‌ 
மோசே அவர்களை நோக்கி, “என்னோடே 
கர்த்தரை ஏன்‌ 
(யாத்‌ 17:2) என்று 
கேட்கிறார்‌. மோசே இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
பதில்‌ சொல்லும்போது, அவர்களை 
மென்மையாக கடிந்துகொள்கிறார்‌. அவர்கள்‌ 
மோசேக்கு விரோதமாக  வாதாடினாலும்‌, 
அவருக்கு விரோதமாக 
ஜனங்கள்‌ மெய்யாகவே. 
விரோதமாகவே. 

முறுமுறுக்கிறார்கள்‌. 


மோசே தன்னோடே வாதாடுகிற 
வ்‌ புத்திரரை பார்த்து, "கர்த்தரை 
பரீட்சை பார்க்கிறீர்கள்‌” என்று 
வேகினம்‌. அவரகள்‌ மோசேக்கு 
விரோதமாக முறுமுறுப்பதன்‌ மூலமாக, 
கர்த்தருடைய வல்லமையை 
சந்தேகப்படுகிறார்கள்‌. அவர்கள்‌ 
கர்த்தருக்கு கோபம்‌ உண்டுபண்ணுகிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திர்‌. தன்னோடே 
தாயால்‌ மோசே கர்த்தரை நோக்கிக்‌ 
கூப்பிடுகிறார்‌. மோசே கர்த்தரை நோக்கி 
ன்‌ , ஜனங்களுக்கு நான்‌ என்ன 
இவர்கள்‌ என்மேல்‌ கல்லெறியப்‌ 
தத்‌ (யாத்‌ 17:4) என்று 
சொல்லுகிறார்‌. 
ர்‌ நமக்கு 
வாதாடும்போது, 


விரோதமாக. 


நாம்‌ 


மனுஷர்‌ 
அநியாயமாய்‌ 
அவர்களோடு சண்டைபோடக்கூடாது. நாமும்‌ 


அவர்களைப்போல 
அவர்களிடத்தில்‌ 


வாதாடக்கூடாது. 
அநியாயம்‌ இருந்தாலும்‌, 
சண்டைபோடாமல்‌, 
மோசேயைப்போல, 


வைத்துவிடவேண்டும்‌. 


விரிவுரை 
COMMENTARY 


நம்முடைய பிரச்சனைகளை நாம்‌. 
மனுஷரிடத்தில்‌ சொல்லும்போது, அவர்கள்‌ 
| நமக்கு செலிகொடுக்காமல்‌ 
நம்முடைய கர்த்தரோ 
நம்முடைய பயத்திற்கு பதில்‌ கொடுக்கிறவர்‌ 
நாம்‌ கர்த்தரிடத்தில்‌ நம்முடைய 
பிரச்சனைகளை சொல்லும்போது, அவர்‌ 
மிகுந்த கரிசனையோடும்‌, இரக்கத்தோடும்‌ 
நம்முடைய வார்த்தைகளுக்கு 
செவிகொடுப்பார்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ மோசேயோடே 
வாதாடுகிறார்கள்‌. அவருக்கு விரோதமாக 
முறுமுறுக்கிறார்கள்‌. இந்த சூழ்நிலையில்‌ 
தான்‌ என்ன செய்யவேண்டும்‌ என்பது 
மோசேக்கு தெரியவில்லை. மோசே கர்த்தரை 
நோக்கிக்‌ கூப்பிடுகிறார்‌ மோசேக்கு 
கர்த்தருடைய உதலியும்‌, ஆலோசனையும்‌ 
தேவைப்படுகிறது. தன்னோடே வாதாடுகிற 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ மத்தியிலே நான்‌ 
என்ன செய்யவேண்டும்‌ என்று மோசே 
கர்த்தருடைய ஆலோசனையை கேட்கிறார்‌. 
மோசே கர்த்தரை நோக்கிக்‌ 
கூப்பிடும்போது கர்த்தர்‌ அவருக்கு, 
தம்முடைய கிருபையுள்ள வார்த்தைகளை 
சொல்லுகிறார்‌. கர்த்தர்‌ மோசேயை நோக்கி, 
“நீ இஸ்ரவேல்‌ மூப்பரில்‌ சிலரை உன்னோடே 
கூட்டிக்‌ கொண்டு, நீ நதியை அடித்த உன்‌ 
கோலை உன்‌ கையிலே பிடித்துக்கொண்டு, 
ஜனங்களுக்கு முன்னே நடந்துபோ. அங்கே 
ஒரேபிலே நான்‌ 


கன்மலையை அடி: அப்பொழுது 
ஜனங்கள்‌ குடிக்க அதிலிருந்து தண்ணீர்‌ 
பதப்படும்‌. மாத்‌. 1755) என்று 
சொல்லுகிறார்‌. 


மோசே தினமும்‌ இந்தக்‌ கோலைத்‌ 
தன்னோடு எடுத்துச்‌ செல்கிறார்‌. 
செங்கடலை இரண்டாகப்‌ பிரித்த சம்பவத்தில்‌ 
மோசே இந்தக்‌ கோலை இதற்கு முன்பு 
கடைசியாகப்‌ பயன்படுத்தினார்‌ (யாத்‌ 14:16). 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


BALWETHER 
பிய 


ஒரேப்‌ என்பது ஒரு சிறிய கன்மலை. 
இது 15அடி நீளமும்‌, 10அடி. im 12அடி 


நின்று போயிற்று. மறுபடியும்‌ அற்புதம்‌ செய்து 
கன்மலையிலிருந்து தண்ணீர்‌ 
வரவேண்டியதாயிற்று. (எண்‌ 20:8-11). 


அற்புதம்‌ 
சூழ்நிலைகளினால்‌ மட்டுப்படுகிறவர்‌ அல்ல. 
இயேசு கிறிஸ்துவும்‌ அவிசுவாசிகளுக்கு 
மத்தியில்‌ அநேக அற்புதங்களைச்‌ செய்தார்‌. 

இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
வாதாடும்போது, அவர்கள்‌ 
விரோதமாக முறுமுறுக்கும்போது. 
அவர்களை விட்டு பயந்து, 
ஒடப்போய்லிடக்கூடாது. அவர்‌ கர்ந்தர்மீது. 
நம்பிக்கை வைத்து இஸ்ரவேல்‌ பவனில்‌ 
முன்பாக நிற்கவேண்டும்‌. 

மூப்பரில்‌ சிலரை மோசே தன்னோடே 
கூட்டிக்கொள்ளவேண்டும்‌ 
தன்னுடைய கையிலே 
பிடித்துக்கொண்டு ஜனங்களுக்கு முன்னே 
நடந்துபோகவேண்டும்‌. மோசே ஜனங்களைப்‌ 
பார்த்து பயந்து ஒடிப்போகாமல்‌, 
ஜனங்களுக்கு விரோதமாக 
சண்டைபோடாமல்‌, கர்த்தருடைய 
வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, ஜனங்களுக்கு 
முன்னே நடந்துபோகவேண்டும்‌. 

மோசேயின்‌ கையில்‌ கோல்‌ இருக்கிறது. 
மோசே இந்தக்‌ கோலால்‌ நதியை அடித்தார்‌. 
எகிப்தியர்மீது வாதைகள்‌ வருவதற்கு: 
மோசே இந்தக்‌ னு பயன்படுத்தினார்‌. 
அதுபோல, விரோதமாக 
முறுமுறுக்கிற இஸ்ரவேல்‌ புத்திரரை 
தண்டிப்பதற்காகவோ அல்லது அவர்கள்மீது 
வாதைகள்‌ வரப்பண்ணுவதற்காகவோ, 
மோசே இப்போது தன்‌ கையிலே. 
கோலைப்‌. பிடித்திருக்கவில்லை. 
ஜனங்களுக்கு குடிக்க தண்ணீர்‌ 
புறப்படப்பண்ணுவதற்காக மோசேயின்‌ 
கையில்‌ கோல்‌ இருக்கிறது. 


மோசேயோடே 
மோசேக்கு, 
மோசே 


விரிவுரை 
COMMENTARY 


இஸ்ரவேல்‌ 
கலககுணமுள்ளவர்களாகவும்‌, 
நம்பிக்கையில்லாதவர்களாகவும்‌, 
விரோதமாக. 

இருக்கிறார்கள்‌. 
அவர்களை 
அவர்கள்மீது 
நீடியபொறுமையுள்‌ எவராயிருக்கிறார்‌. 


கார்‌ வனாந்தரத்தில்‌: 
தாகமாமிருந்தபோது, கர்த்தர்‌ 
தண்ணீரைக்‌ கொடுத்து, அவளுடைய 
தாகத்தைத்‌ தீர்த்து வைத்தார்‌. கர்த்தர்‌ 
அதுபோல இப்போது. டல்‌, வனாந்தரத்திலே, 
மோசேக்கு ண்ணீர்‌ ஊற்றை 
காண்பித்திருந்தால்‌, இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
குடிக்க தண்ணீர்‌ கிடைத்திருக்கும்‌. அவர்கள்‌ 
எல்லோரும்‌ அந்த ஊற்றண்டைக்குப்போய்‌, 
தண்ணீரைக்‌ குடித்து தங்கள்‌ தாகத்தைத்‌ 
தீர்த்துக்கொள்வார்கள்‌. 


ஆனால்‌ வல்‌ ரர்‌ 
பாளயமிறங்கியிருககி ட்ப ெலித்லே 
தண்ணீர்‌ ஊற்று எதுவுமில்லை. கர்த்தர்‌ 
அவர்களுக்கு அங்கே தண்ணீர்‌ ஊற்றைக்‌ 
காண்பிக்கவில்லை. கர்த்தர்‌ ஓரேபிலே 
கன்மலையின்மேல்‌ நிற்கிறார்‌ 
கன்மலைக்குள்ளே என்ன இருக்கிறது. 
என்பது இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு தெரியாது. 
அவர்களுக்கு மோசேயோடே வாதாடவும்‌, 
மோசேக்கு விரோதமாக  முறுமுறுக்கவும்‌. 
தெரியும்‌. அவர்களுக்கு கர்த்தருடைய 
வல்லமையும்‌, மகத்துவமும்‌. மகிமையும்‌ 
தெரியாது. கர்த்தர்‌ தங்கள்மீது இரக்கமாயும்‌, 
மனவருக்கமாயும்‌ இருக்கிறார்‌ என்பதுகூட 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு தெரியாது. 

கர்த்தர்‌ மோசேக்கு  ரெவிதீமிலே 
தண்ணீர்‌ ஊற்றைக்‌ காண்பிக்கவில்லை. 
கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ மத்தியிலே 
தம்முடைய வல்லமையையும்‌, அவர்கள்மீது 


கர்த்தர்மீது 
கர்த்தருக்கு 
முறுமுறுக்கிறவர்களாகவும்‌. 
ஆனால்‌ கர்த்தரோ 

உடனே தண்டித்துப்போடாமல்‌, 


தண்ணீர்‌ 
அவளுக்கு 


கர்த்தருடைய சித்தமாயிருக்கிறது. 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


மோசே எங்கு போகவேண்டும்‌ என்றும்‌, 
அவர்‌ தன்னோடு இஸ்ரவேலின்‌ மூப்பரை 
அங்கே கூட்டிக்கொண்டு போகவேண்டும்‌ 
என்றும்‌ கர்த்தர்‌ அவருக்கு கட்டளை 


கண்ணாரக்கண்ட  சாட்சிகளாயிருப்பார்கள்‌. 
கர்த்தருடைய தெய்வீக பிரசன்னம்‌ தங்கள்‌ 
நடுவிலே இருக்கிறது என்பதை அவர்கள்‌ 
பிரத்தியட்சமாய்ப்‌ பார்த்து, கர்த்தர்மீது. 
நம்பிக்கை வைப்பார்கள்‌. 


கர்த்தர்‌ நடப்பிக்கிற அற்புதம்‌ ஏதோ 
ஒரு மூலையில்‌ இரகசியமாய்‌ நடைபெறுகிற 
சம்பவமல்ல. கர்த்தர்‌ தம்முடைய அற்புத 


வெளிப்படுத்துகிறார்‌. 
கர்த்தர்மீது 
கர்த்தர்‌ 

என்னும்‌ 


முன்பாக 
புத்திரருக்கு 
வரவேண்டும்‌. 
நடுவிலிருக்கிறார்‌ 
அவர்களுடைய 
நிரம்பியிருக்கவேண்டும்‌. 

மோசே இஸ்ரவேலின்‌ மூப்பரில்‌ சிலரை 
தன்னோடே கூட்டிக்கொண்டு போகும்போது. 
கர்த்தர்‌ ஒரேபிலே, மோசேக்கு முன்பாக, 
கன்மலையிலே. ற்‌ 
வாய்குப்பண்ணுகிறார்‌. 
அந்தக்‌ ன்‌ 
பிடத்திருக்கிற கோலால்‌ அடிக்கவேண்டும்‌. 
மோசே இஸ்ரவேல்‌ மூப்பரின்‌ கண்களுக்கு 
முன்பாக, கர்த்தர்‌ தனக்கு கட்டளையிட்ட 
பிரகாரம்‌, கன்மலையை அடிக்கிறார்‌. 
அப்பொழுது அந்தக்‌ கன்மலையிலிருந்து 
ஜனங்கள்‌ குடிப்பதற்கு தண்ணீர்‌ புறப்பட்டு 
வருகிறது. அங்கிருந்து திரளான தண்ணீர்‌ 
புறப்பட்டு வருகிறது. இதுவரையிலும்‌ அங்கே 
ங்களுக்கு குடிக்க தண்ணீர்‌ 

திருந்தது. இப்போதோ 
குன்மலையிலிருந்து, ஜனங்கள்‌ குடிப்பதற்கு 
ஏராளமான தண்ணீர்‌ புறப்பட்டு வருகிறது. 

கன்மலையிலிருந்து புறப்பட்டு வருகிற 
தண்ணீர்‌, தண்ணீர்‌ தடாகம்‌" என்று 
அழைக்கப்படுகிறது. "அவர்‌ கன்மலையைத்‌ 
'தண்ணீர்த்தடாகமாகவும்‌, கற்பாறையை 
நீரூற்றுகளாகவும்‌ மாற்றுகிறார்‌” (சங்‌ 114:8). 


விரிவுரை 
COMMENTARY 


கன்மலையிலிருந்து 
தண்ணீர்‌, தேனும்‌ எண்ணெயும்‌ 
அழைக்கப்படுகிறது. ்‌ 
உயர்ந்தஸ்தானங்களின்மேல்‌: 
ஏறிவரப்பண்ணினார்‌ ; 

பலனை அவனுக்குப்‌ புசிக்கக்‌ கொடுத்தார்‌; 
கன்மலையிலுள்ள தேனையும்‌, 
கற்பாறையிலிருந்து வடியும்‌ எண்ணெயையும்‌ 
அவன்‌ உண்ணும்படி செய்தார்‌" (உபா 32:13) 


ரெவிதீமிலே  பாளயமிறங்கியிருக்கிற 
இஸ்ரவேல்‌. புத்திரர்‌ தண்ணீர்‌ 
தவனபாயிருக்கிறார்கள்‌. கர்த்தர்‌ 
அவர்களுடைய தாகத்திற்கு தேனையும்‌, 
எண்ணெயையும்‌ தாராளமாய்க்‌ கொடுக்கிறார்‌. 
கன்மலையிருந்து புறப்பட்டு வருகிற தண்ணீர்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு தேனைப்போலவும்‌, 
எண்ணெயைப்போலவும்‌ இருக்கிறது. இது 
அவர்களுக்கு. சந்தோஷத்தையும்‌, 
ஆனந்தத்தையும்‌ கொடுக்கிறது. 


பொதுவாக. கன்மலையிலிருந்து 
தண்ணீர்‌ புறப்பட்டு வரும்‌ என்று யாரும்‌ 
எதிர்பார்க்கமாட்டார்கள்‌. 
நம்பிக்கையாயிருக்கும்போது, 
எதிர்பார்க்காத திசையிலிருந்து, 
நன்மைகள்‌ வரும்‌. கர்த்தர்‌ 
சீர்வாதங்களின்‌ ஊற்றுக்களை “நமக்காக 

ந்துகொடுத்து, நம்முடைய தேவைகளை 
சந்திப்பார்‌ 

கர்த்தர்‌ 
வனாந்தரத்திலே. 
அவாந்தரவெளியிலே 
உண்டாக்குகிறார்‌. 


நாம்‌ கர்த்தர்மீது 


தம்முடைய ல்ல 


வழியையும்‌, 
ஆறுகளையும்‌ 


உண்டாக்குவேன்‌. நான்‌ தெரிந்துகொண்ட 
என்‌ ஜனத்தின்‌ தாகத்துக்கு வனாந்தரத்திலே 
தண்ணீர்களையும்‌ அவாந்தரவெளியிலே 

ம்‌ உண்டாக்குவதினால்‌, 


"(ஏசா 43:19,20). 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


BALWETHER 
பிய 


நாம்‌ வனாந்தரத்திலே 
பிரயாணம்பண்ணினாலும்‌, கர்த்தர்‌ நமக்கு 
உண்டுபண்ணின வழியிலே பிரயாணம்‌. 
பண்ணவேண்டும்‌. நாம்‌ கர்த்தர்மீது 
நம்பிக்கை வைத்து, கர்த்தரையே நோக்கிப்‌ 
பார்த்து. அவருடைய அடிச்சுவடுகளைப்‌ 
பின்பற்றி பிரயாணம்பண்ண வேண்டும்‌. 
கர்த்தர்‌ நம்‌ நடுவிலிருக்கிறார்‌ என்றும்‌, அவர்‌ 
நம்முடைய தேவைகளை சந்தித்து நமக்கு 
உதவிசெய்வார்‌ என்றும்‌ நாம்‌ கர்த்தர்மீது 
நம்பிக்கை வைக்கவேண்டும்‌. 


ஆவியானவரின்‌. 


எக்கச்‌ நதிகளுக்கு 
சொல்லப்பட்டிருக்கிறது. 


"வேதவாக்கியம்‌ 


ஒப்பாக 


சொல்லுகிறபடி 
விசவாசமாயிருக்கிறவன்‌. 
அவன்‌ உள்ளத்திலிருந்து 
ஜிவத்தண்ணீருள்ள. நதிகள்‌ ஒடும்‌ என்றார்‌ 
தம்மை விசுவாசிக்கிறவர்கள்‌ அடையப்போகிற 
ஆலியைக்குறித்து இப்படிச்‌ சொன்னார்‌ 
இயேசு இன்னும்‌ மகிமைப்‌ 
படாதிருந்தடியினால்‌ பரிசுத்த ஆலி இன்னும்‌ 
அருளப்படவில்லை" (யோவா 7:38,39) 


கொடுக்கும்‌ 
குடிக்கிறவனுக்கோ 
தாகமுண்டாகாது: நான்‌ 
கொடுக்கும்‌ தண்ணீர்‌ 
நித்திய ஜீவகாலமாய்‌. 
நீரூற்றாயிருக்கும்‌ என்றார்‌” (யோவா 4:14) 


ஜீவத்தண்ணீருள்ள நதிகள்‌ 


நம்முடைய கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்துவினிடத்திலிருந்து புறப்பட்டு 
வருகிறது. கிறிஸ்துவனாவரே 
மோசேயின்‌ 


நியாயப்பிரமாணத்தினால்‌ 
அடிக்கப்பட்ட 


தண்ணீரைக்‌ 


கன்மலையிலிருந்து தண்ணீர்‌ புறப்பட்டு 
வரவேண்டுமென்றால்‌, ஊற்று 
திறக்கப்படவேண்டும்‌. நம்முடைய 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து. திறக்கப்பட்ட 
நீரூற்றாகயிருக்கிறார்‌. கன்மலையாகிய 
இயேசுகிறிஸ்துவினிடத்திலிருந்து புறப்பட்டு 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNEYS 
PUEUSHERS 


வரும்‌ ஜீவத்தண்ணீர்‌ பரிசுத்தமானதாகவும்‌, 

தெளிவானவதாகவும்‌, 

ஆத்துமாவின்‌ 

தீர்க்கக்கூடியதாகவும்‌, 

சந்தோஷத்தையும்‌, 

கொடுக்கக்கூடியதாகவும்‌ இருக்கிறது. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ இந்த ஸ்தலத்திலே 

மோசேக்கு விரோதமாக வாதாடினார்கள்‌. 

கர்த்தர்‌ தங்கள்‌ நடுவில்‌ இருக்கிறாரா 

இல்லையா என்று, இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ இந்த 

ஸ்தலத்திலே கர்த்தரை பரீட்சை பார்த்தார்கள்‌. 

மோசே இந்த ஸ்தலத்திற்கு மாசா என்றும்‌, 

மேரிபா என்றும்‌ புதிய பேரிடுகிறார்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ தங்களுடைய 
பாவங்களையும்‌, றமுறுப்புக்களையும்‌ 
நினைவகூரவேண்டும்‌. மாசா என்னும்‌ 
பெயருக்கு பரீட்சை அல்லது சோதனை 
என்று பொருள்‌. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ ந்த 
ஸ்தலத்திலே கர்த்தரை பரீட்சை பார்த்தார்கள்‌. 
மேரிபா என்னும்‌ பெயருக்கு வாதாடுதல்‌ 
என்று பொருள்‌. இஸ்ரவேல்‌ நத்தார்‌. இந்த 
ஸ்தலத்திலே. யோடு. 


வாதாடினார்கள்‌. 


க அன்னு 
“சோதனை அல்லது கர்த்தரைப்‌ 
பார்ப்பது' என்று பொருள்‌ 
க்‌ 
“வாதாடுதல்‌' என்று 
தண்ணீருக்காக ஜனங்கள்‌ 
வாதாடினார்கள்‌. (யாத்‌ 17:2-47). 


பெயருக்கு 
பரீட்சை 


என்னும்‌ பெயருக்கு 
பொருள்‌, 


மோசேயோடு 


“கர்த்தர்‌ எங்கள்‌ நடுவில்‌ இருக்கிறாரா 
இல்லையா" என்று இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
கர்த்தருக்கு விரோதமாக பேசுகிறார்கள்‌. 
கர்த்தர்‌. இஸ்ரவேல்‌ ஜனத்தாருக்கு அநேக 
- செய்திருக்கிறார்‌. 


அவர்களை 


வழிநடத்துகிறார்‌. 
நடைபெற்ற பின்பும்‌, 
நடுவில்‌ இருக்கிறாரா 
என்று கேட்பது கர்த்தரைக்‌ 
இஸ்ரவேல்‌ 
காணப்படும்‌ 
தேவனுடைய. 
விலக்கிப்போடும்‌. 
(எண்‌ 141-35; யூதா 1:5) 





உபாகமம்‌ - 
DEUTERONOMY - COMMENTARY 


1:31-35 
சொல்லப்பட்டிருக்கிறது. 
வருமாறு : 

கர்த்தர்‌ 
விண்ணப்பத்திற்கு செவிகொடுக்கிறார்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனங்களின்‌ பாரங்களை 
சுமப்பதற்கு, கர்த்தர்‌ மூப்பர்களை நியமனம்‌ 
செய்கிறார்‌. இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ இறைச்சி 
சாப்பிடவேண்டும்‌ என்று  இச்சித்தார்கள்‌. 
கர்த்தர்‌ அவர்களுக்கு தம்முடைய 
வார்த்தையின்‌ பிரகாரம்‌ இறைச்சியைப்‌ 
புசிக்கக்‌ கொடுக்கிறார்‌ 


அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து 
புறப்பட்ட ஒரு காற்று சமுத்திரத்திலிருந்து 
காடைகளை அடித்துக்கொண்டு வந்து, 
பாளையத்திலும்‌ பாளையத்தைச்‌ சுற்றிலும்‌, 
இந்தப்பக்கம்‌ ஒருநாள்‌ பிராயணமட்டும்‌ 
அந்தப்பக்கம்‌ ஒருநாள்‌ பிரயாணமட்டும்‌, 
தரையின்மேல்‌ இரண்டு முழ உயரம்‌ 
விழுந்துகிடக்கச்‌ செய்கிறது (எண்‌ 11:31) 


இந்தக்‌ காற்று கர்த்தரிடத்திலிருந்து 
இஸ்ரவேலரின்‌ 
தக்‌ காற்று 
கொண்டு 
வருகிறது. லட்சக்கணக்கான காடைகள்‌ ஒரே 
நேரத்தில்‌ வந்து சேர்ந்ததும்‌ 
மிகப்பெரிய அற்புதமாகும்‌. அப்பொழுது 
ஜனங்கள்‌ எழும்பி, அன்று பகல்முழுவதும்‌, 
இராமுழுவதும்‌, மறுநாள்‌ முழுவதும்‌ 
காடைகளைச்‌ சேர்க்கிறார்கள்‌. கொஞ்சமாய்‌ 
சேர்த்தவன்‌ கூட பத்து கூடைகள்‌ 
நிறையச்சேர்‌ க்கிறான்‌ அவைகளைப்‌ 
பாளயத்தைச்‌ சுற்றிலும்‌ தங்காத 
குவித்துவைக்கிறார்கள்‌. ஒருவேளை 
காடைகளின்‌ இறகுகளைப்‌ பிரித்து 
அவைகளைப்‌ பாளயத்தைச்‌ சுற்றிலும்‌ குவித்து 
வைத்திருக்கலாம்‌. 
கர்த்தரிடத்திலிருந்து 
காற்று என்பது. 
இருக்கவேண்டுமென்று 
சொல்லுகிறார்கள்‌. 


புவிப்‌ 
கீழ்க்காற்றாக 
வேதபண்டிதர்கள்‌ 


க்‌ Coops 


PUBLISHERS 


ஆகாசத்திலே கீழ்காற்றை 
வரப்பண்ணி, தம்முடைய வல்லமையினால்‌ 
தென்றலையும்‌ வீசச்செய்து, மாம்சத்தைத்‌ 
தூளத்தனையாயும்‌, சிறகுள்ள பறவைகளைக்‌ 
கடற்கரை மணலத்தனையாயும்‌ 
வருவிக்கப்பண்ணி, அவைகளை அவர்கள்‌ 
பாளயத்தின்‌: நடுவிலும்‌, அவர்கள்‌ 
கூடாரங்களைச்‌ சுற்றிலும்‌ 
)றங்கப்பண்ணினார்‌" (சங்‌ 78:26-28). 


காடைகள்‌ என்பது எப்படிப்பட்ட 
பறவைகள்‌ என்று தெளிவாக தெரியவில்லை. 
இவை  சிறகுள்ள பறவைகள்‌ என்று 
சங்கீதக்காரர்‌ சொல்லுகிறார்‌. காடைகள்‌ 
என்பது வெட்டுக்கிளிகளை குறிக்கலாம்‌ 
என்றும்‌ வேதபண்டிதர்களில்‌ சிலர்‌ விளக்கம்‌ 
சொல்லுகிறார்கள்‌. பாலஸ்தீன தேசத்தில்‌ 
வெட்டுக்கிளிகளானது. சுவை மிகுந்த 
போஜனமாக குருந்தப்பட்டது. இவை 
காற்றில்‌ குவியல்‌ குவியலாக 
கொண்டு. வரப்படும்‌. ஷ்‌ 

இவை எல்லாம்‌ உலர்ந்துபோகும்‌. தலை 
புசிப்பதற்கு சுவையாகயிருக்கும்‌. 


காடைகள்‌ என்பது எப்படிப்பட்ட 
புறவைகளாகமிருந்தாலும்‌, அவை இஸ்ரவேல்‌ 
இறைச்சியைக்‌ 

அவர்கள்‌ ஒரு மாதம்‌. 

புசிப்பதற்குத்‌ தேவையான 


காடைகளை சேகரிக்கிறார்கள்‌. 


அப்பொழுது 


ட ஜனங்கள்‌ எழும்பி, 
அன்று பகல்முழுவதும்‌, இராமுழுவதும்‌, 
மறுநாள்‌ முழுவதும்‌ 'காடைகளைச்‌ 
சேர்க்கிறார்கள்‌; கொஞ்சமாய்ச்‌ சேர்த்தவன்‌ 
த்‌ ர்‌ அளவு சேர்க்கிறான்‌; 
பாளையத்தைச்‌ சுற்றிலும்‌ 

குவித்துவைக்கிறார்கள்‌ 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ இறைச்சியை 
இச்சிக்கிறார்கள்‌. மாம்சத்தின்‌ இச்சைக்கு 
கீழ்ப்டிவது கர்த்தருக்கு விரோதமான பாவம்‌. 
இதன்‌ நிமித்தமாக. கர்த்தருடைய 
நியாயத்தீர்ப்பு அவர்கள்மேல்‌ வருகிறது. 


பற்கள்‌ நடுவே இருக்கும்‌ 


கர்த்தர்‌ 

்‌ பெரிய வாதையால்‌. 
வாதிக்கிறார்‌ (எண்‌ 11:33). இந்த வாதையில்‌ 
இஸ்ரவேல்‌. புத்திரரில்‌ அநேகர்‌ 
செத்துப்போகிறார்கள்‌. 





உபாகமம்‌ - 
DEUTERONOMY - COMMENTARY 


மாண்டுபோகிறார்கள்‌ (எண்‌ 11:33-34). 


இச்சித்த ஜனங்களை அங்கே 
அடக்கம்பண்ணுகிறார்கள்‌. ஆகையினால்‌ 
மோசே அந்த ஸ்தலத்துக்குக்‌ கிப்ரோத்‌ 
அத்தாவா என்று பேரிடுகிறார்‌ (எண்‌ 11:34). 
கிப்ரோத்‌ அத்தாவா என்னும்‌ பெயருக்கு 
இச்சையின்‌ பிரேதக்குழிகள்‌ அல்லது 
இச்சித்தவர்களின்‌ பிரேதக்குழிகள்‌ என்று 
பொருள்‌. 


பின்பு, ஸ்ரவேல்‌ ங்கள்‌ கிப்ரோத்‌ 
சத்தால்‌ ப ன்றும்‌... இடத்தைக்‌ 
ஆஸரோத்தக்கும்‌ 
ஆஸரோத்திலே 


(எண்‌ 11:35). 


பிரயாணம்‌ பண்ணி, 


தங்குகிறார்கள்‌ 


சீனாய்‌ வனாந்தரத்திற்குப்‌ பின்பு 
புத்திரர்‌ பாளயமிறங்கிய 
ஆஸரோத்தாகும்‌. து 
சீனாயிலிருந்து வடகிழக்காக நாற்பது மைல்‌. 
தூரத்திலுள்ளது. இது காதேசிற்குப்‌ போகும்‌. 
பாதையிலுள்ளது. 

இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
மாசாவிலும்‌, கிப்ரோத்‌ 
கர்த்தருக்குக்‌ 
உண்டாக்கின துபோல, அவர்கள்‌ 
காதேஸ்பர்னேயாவிலும்‌, கர்த்தரை 
விசுவாசியாமலும்‌, அவருடைய சத்தத்துக்குச்‌ 


செவிகொடாமலும்‌, அவருடைய வாக்குக்கு. 
க்‌ பண்ணினார்கள்‌ 


தபோராவிலும்‌, 
அத்தாவாவிலும்‌ 
கடுங்கோபம்‌ 


கானான்‌ தேசத்திற்குள்‌ 

அனுப்பி, கானான்‌ தேசத்தைப்‌ பற்றி கர்த்தர்‌ 
சொன்ன வார்த்தை உண்மைதானா என்று 
சோதித்து அறிய விரும்பினார்கள்‌. 
கர்த்தருடைய கட்டளைக்கு எதிராகக்‌ 


பபப மற 


PUBLISHERS 


கர்த்தர்‌ தங்களோடு இருந்து, இராட்சதரை 
ஜெயிப்பதற்கும்‌. கானான்‌ தேசத்தைச்‌ 
சுதந்தரிப்பதற்கும்‌ தங்களுக்கு உதவி புரிவார்‌ 
என்று இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 
விசுவாசிக்கவில்லை. 


இஸ்ரவேல்‌. புத்திரர்‌ 
காதேஸ்பர்னேயாவிலிருந்தபோது, கர்த்தர்‌ 
அவர்களை நோக்கி, “நீங்கள்‌ போய்‌, நான்‌ 
உங்களுக்குக்‌ கொடுத்த தேசத்தைச்‌ 
சுதந்தரித்துக்‌ கொள்ளுங்கள்‌" (உபா 9:23) 
என்று அவர்களை அனுப்பினார்‌. ஆனால்‌ 
அவர்களோ தங்கள்‌ தேவனாகிய கர்த்தரை 
விசுவாசியாமலும்‌, அவருடைய சத்தத்துக்குச்‌ 
செவிகொடாமலும்‌, அவருடைய வாக்குக்கு, 
விரோதமாய்க்‌ கலகம்‌ பண்ணினார்கள்‌ 
இந்த சம்பவம்‌ எண்ணாகமம்‌ 1314 ஆகிய 
ட விரிவாகச்‌ 


ரவேல்‌ புத்திரர்‌ 
ண்ணா ந்தன க 
போய்ச்சேருகிறார்கள்‌. 
பிரவேசிக்க 
ஆயத்தமாயிருக்கிறார்கள்‌. 
அவர்களுடைய 
நிமித்தமாகவும்‌, 
நிமித்தமாகவும்‌, 
தண்டிக்கிறார்‌ 


வனாந்தரத்திலே, 
எல்லை வரைக்கும்‌ 
கானான்‌ தேசத்தில்‌ 

அவர்கள்‌ 

ஆனாலும்‌ 
அவிசவாசத்தின்‌ 
ப மறப்க்களின்‌ 
கர்த்தர்‌ அவர்களைத்‌ 
அவர்கள்‌ கானான்‌ 
த்திற்குள்‌ பிரவேசியாமல்‌. 
வனாந்தரத்திலே திரும்பி வந்து அலைந்து 
திரிகிறார்கள்‌. 


சங்கீதப்புஸ்தகத்தில்‌ 


சம்பவம்‌ 
க்கிறது. 


இந்த 
சொல்லப்பட்டிரு 


“இன்று அவருடைய சத்தத்தைக்‌ 
கேட்பீர்களாகில்‌, வனாந்தரத்தில்‌ கோபம்‌ 
சோதனை நாளிலும்‌ 

ங்கள்‌ இருதயத்தைக்‌ 

அங்கே உங்கள்‌ 

பிதாக்கள்‌ என்னைச்‌ சோதித்து, என்னைப்‌ 
பரீட்சை பார்த்து, என்‌ கிரியையையும்‌ 
கண்டார்கள்‌. நாற்பது வருஷமாய்‌ நான்‌ 
அந்தச்‌ சந்ததியை அரோசித்து, அவர்கள்‌ 
வழுவிப்போகிற இருதயமுள்ள ஜனமென்றும்‌, 





உபாகமம்‌ - 
DEUTERONOMY - COMMENTARY 


BALWETHER 
பிய 


வனாந்தரத்திலே கோபமூட்டின 
சோதனைநாளிலும்‌ நடந்ததுபோல, 
இருதயங்களைக்‌ கடினப்படுத்தாதிருங்கள்‌. 
அங்கே உங்கள்‌ பிதாக்கள்‌ என்னைச்‌ 
சோதித்து, என்னைப்‌ பரீட்சைபார்த்து, நாற்பது 
வருஷகாலம்‌ என்‌ கிரியைகளைக்‌ 
கண்டார்கள்‌. ஆதலால்‌, நான்‌ அந்தச்‌ 
சந்ததியை: அரோசித்து, அவர்கள்‌ 
எப்பொழுதும்‌ வழுவிப்போகிற இருதயமுள்ள 
ஜனமென்றும்‌, என்னுடைய வழிகளை 
அறியாதவர்களென்றும்‌ சொல்லி; என்னுடைய 
அவர்கள்‌ 
ல்‌ என்னுடைய 
கோபத்திலே. பகனக கன்‌ என்றார்‌” 
(எபி 3741. 


கானான்‌ சுற்றிப்பார்க்‌ 
ஒவ்வொரு க்களின்‌ சோத்தாத்றதம்‌ 
ஒவ்வொரு பிரபு வீதமாக பன்னிரண்டு 
புருஷர்கள்‌ அனுப்பப்படுகிறார்கள்‌ (எண்‌ 
13146). 

மோசே அந்தப்‌ 
வேவுகாரருக்கும்‌ கட்டளைகளைக்‌ 
கொடுக்கிறார்‌ (எண்‌ 1347-20). மோசே 
தங்களுக்கு சொன்ன பிரகாரம்‌ கானான்‌ 
தேசத்தைச்‌ சுற்றிப்பார்த்து, திரும்பி 
வருகிறார்கள்‌ (எண்‌ 13:21-25). பன்னிரண்டு 
வேவுகாரரும்‌ தாங்கள்‌ கொண்டு வந்த 
(0 


ய்தியை இஸ்ரவேலின்‌ 
பாளயத்திலிருக்கிறவர்களுக்கு 
சொல்லுகிறார்கள்‌ (எண்‌ 13:26-33) 


கர்த்தர்‌ மோசேயை நோக்கி, “நான்‌ 
இஸ்ரவேல்‌  புத்திரருக்குக்‌ கொடுக்கும்‌ 
கானான்‌ தேசத்தைச்‌ சுற்றிப்‌ பார்ப்பதற்கு. 
நீ மனிதரை அனுப்பு: ஒவ்வொரு 
பிதாக்களின்‌ கோத்திரத்திலும்‌ ஒவ்வொரு 
பிரபுவாகிய புருஷனை அனுப்ப வேண்டும்‌” 
(எண்‌ 1322) என்று சொல்லுகிறார்‌. 


பன்னிரண்டு 


விரிவுரை 


அந்த மனிதர்‌ யாவரும்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரரின்‌ தலைவர்கள்‌ எண்‌ 13:4-15 ஆகிய 
வசனங்களில்‌ இவர்களுடைய பெயர்கள்‌ 
கூறப்பட்டிருக்கிறது. இந்த அட்டவணையும்‌, 
எண்‌ 1: ஆகிய வசனங்களில்‌ 
கூறப்பட்டிருக்கும்‌ அட்டவணையும்‌ ஒன்றல்ல. 
இவர்கள்‌ பிதாக்களின்‌ வம்சத்து 
தலைவர்கள்‌. (எண்‌ 1:4) இவர்கள்‌ 
இஸ்ரவேலில்‌ ஆயிரவர்களுக்குத்‌ தலைவர்கள்‌ 
(எண்‌ 116), சேனைத்தலைவர்கள்‌ (எண்‌ 2:3- 
32), இஸ்ரவேலின்‌ தலைவர்கள்‌ (எண்‌ 13:3). 


கானான்‌ தேசத்தைச்‌ சுற்றிப்பார்க்கும்படி 
பன்னிரண்டு வேவுகாரர்‌ 
அனுப்பப்படுகிறார்கள்‌. இவர்களை 
அனுப்புமாறு கர்த்தரே  மோசேயினிடத்தில்‌ 
சொன்னதுபோல இந்த வசனப்பகுதியில்‌: 
சொல்லப்பட்டிருக்கிறது. 


ஆனால்‌ உபாகமம்‌ புஸ்தகத்தில்‌ இந்த 
வேறு விதமா்‌ 


எங்கள்‌ 

கானான்‌ 
தேசத்தைச்‌  சுற்றிப்பார்க்கும்படி மனுஷரை 
அனுப்பவேண்டுமென்று, சொன்னதாக 
உபாகமம்‌ புஸ்தகத்தில்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 


எல்லாரும்‌ 

நமக்காக அந்த 
தேசத்தைச்‌ சோதித்துப்பார்க்கவம்‌, நாம்‌ 
இன்னவழியாக அதில்‌ சென்று, இன்ன 
பட்டணங்களுக்குப்‌ போகலாம்‌ என்று 
நமக்கு மறுசெய்தி கொண்டுவரவும்‌, 
நமக்கு முன்னாக மனிதரை அனுப்புவோம்‌ 
என்றீர்கள்‌" (உபா 1:22) 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌  புத்திரருக்கு 
கானான்‌ தேசத்தைக்‌ கொடுப்பதாக 
வாக்குப்பண்ணியிருக்கிறார்‌. கானான்‌ தேசம்‌ 
பாலும்‌ தேனும்‌ ஓடுகிற நலமான தேசம்‌. 
ஆனால்‌ இஸ்ரவேல்‌ ஜனங்களோ 
கர்த்தருடைய வார்த்தையை நம்பவில்லை. 
அவர்கள்‌ கானான்‌ தேசத்தை சோதித்துப்‌ 
பார்க்க விரும்புகிறார்கள்‌. கர்த்தர்‌ சொன்னது 
மெய்யான வார்த்தைதானா என்பதை. 
அவர்கள்‌ சோதித்தறிய ஆசைப்படுகிறார்கள்‌. 


நீங்கள்‌ 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


(யய 
பிய 


கர்த்தர்‌ ஏற்கெனவே கானான்‌. 
தேசத்தை சோதித்துப்‌ பார்த்து, அது பாலும்‌ 
தேனும்‌ ஓடுகிற செழிப்பான தேசம்‌ என்பதை 
உறுதி செய்து, அதன்‌ பின்பே அந்த 
தேசத்தை இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
கொடுப்பதாக  வாக்குப்பண்ணியிருக்கிறார்‌. 
ஆனால்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரோ கர்த்தர்‌ 
சோதித்துப்‌ பார்த்ததையும்‌ நம்பவில்லை. 
கானான்‌ தேசத்தைப்பற்றி கர்த்தர்‌ 
தங்களுக்கு சொன்ன வார்த்தையையும்‌ 
நம்பவில்லை. அவர்கள்‌ அந்த தேசத்தை 
சோதித்துப்‌ பார்க்க தங்களுக்கு முன்னாக 
வேவுகாரரை அனுப்புகிறார்கள்‌. 


கர்த்தருடைய ஜனம்‌ 
வார்த்தையை நம்பவேண்டும்‌. கர்த்தருடைய 
வாக்குத்தத்தங்களெல்லாம்‌ ஆம்‌ என்றும்‌, 
ஆமென்‌ என்றும்‌ இருக்கிறது. கர்த்தர்‌ 
நமக்கு நன்மையான ஈவுகளை மாத்திரமே 
கொடுப்பார்‌ என்னும்‌ நிச்சயம்‌ நம்முடைய 
மனதில்‌ இருக்கவேண்டும்‌. நாம்‌ கர்த்தருடைய 
கிருபையையும்‌, இரக்கத்தையும்‌, அவருடைய 
தெய்வீக வழிநடத்துதலையும்‌ நம்பாமல்‌, 
நம்முடைய. த்தியையும்‌, 
சுயவல்லமையையும்‌ நம்பினால்‌, நாம்‌ 
சீக்கிரத்தில்‌ அழிந்துபோவோம்‌. 

நம்முடைய 


தேவனுடைய 
முக்கியத்துவம்‌ 


அவருடைய 


ஆவிக்குரிய 
தெய்வீக வெளிப்படு 
கொடுக்கவேண்டும்‌. 
கர்த்தருடைய வெளிப்பாட்டிற்கு முக்கியத்துவம்‌. 
புத்திக்கு 


கொடுக்காமல்‌, 
முக்கியத்துவம்‌ 
சமாதானம்‌ கிடைக்காது. நம்முடைய 
காரியங்கள்‌ எல்லமே குழப்பமாகிவிடும்‌. 
விசுவாசிகளாகிய நாம்‌ தரிசித்து நடவாமல்‌, 
விசுவாசித்து நடக்கவேண்டியவர்கள்‌. 


நம்முடைய சுய 


கொடுத்தால்‌, நமக்கு 


கானான்‌ 
அறியும்படி 

ஜனங்களை 

இஸ்ரவேல்‌ 

சொல்லுகிறார்கள்‌. மோசேயும்‌ அவர்களுக்கு 
மறுப்பு சொல்லவில்லை. 

விருப்பத்தை மோசே 

விசாரிக்கிறார்‌. 

மனவிருப்பத்தின்படியே 

விட்டுவிடுகிறார்‌. 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 


தேவனுடைய 
தெய்வீக ஆலோசனையின்‌ 


பிரகாரம்‌ 
தங்களுடைய 
பிரகாரமாக 
கர்த்தருடைய 
ஆலோசனை அவர்களை வழிநடத்தாமல்‌, 
அவர்களுடைய மாம்சத்தின்‌ விருப்பங்களும்‌, 
ஆசைகளும்‌, ஆலோசனைகளும்‌ அவர்களை 
வழிநடத்துகிறது. 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ தம்முடைய 

வார்த்தையை நம்பாமல்‌, கானான்‌ தேசத்தை 

சோதித்தறிய, தங்களுக்கு முன்பாக 

ஆட்களை அனுப்பவேண்டும்‌ என்று 

சொன்னபோது, கர்த்தரும்‌ அவர்களுடைய 

அவர்களை 

“நான்‌ 

புத்திரருக்கு கொடுக்கும்‌ 

கானான்‌ தேசத்தைச்‌ சுற்றிப்பார்ப்பதற்கு நீ 

மனிதரை அனுப்பு" (எண்‌ 13:2) என்று 
கர்த்தர்‌ மோசேயினிடத்தில்‌ சொல்லுகிறார்‌. 


மோசே கர்த்தருடைய வாக்கின்‌ படியே 
அவர்களைப்‌ பாரான்‌ வனாந்தரத்திலிருந்து 
அனுப்புகிறார்‌; அந்த மனிதர்‌ யாவரும்‌ 
இஸ்ரவே புத்திரரின்‌ தலைவர்கள்‌ 
(எண்‌ 13:3) 


வசனப்பகுதியில்‌ அவர்களுடைய 
வள்‌ சொக்க வக்க பங்கள்‌ 
ஒவ்வொருவரும்‌, ஒவ்வொரு பிதாக்களின்‌ 
கோத்திரத்திற்கு  பிரபுவாகமிருக்கிறார்கள்‌. 
கோத்திரத்திற்கு ஒருவர்‌ வீதமாக, 
இஸ்ரவேலின்‌ பன்னிரண்டு 
கோத்திரத்தாருக்கும்‌ பன்னிரண்டு பிரபுக்கள்‌ 
அதுப்ப்படுகிறார்கள்‌ இக்‌ 
ஒவ்வொருவரு! 

கோத்திரத்திறக கதிறிதியாகிர்கறர்கள்‌. 


"கானான்‌ தேசத்தை சுற்றிப்பார்க்கும்படி 
கோத்திரப்பிரபுக்களின்‌ 


ரூபன்‌ கோத்திரத்தில்‌ சக்கூரின்‌ 
குமாரன்‌ சம்முவா. சிமியோன்‌ கோத்திரத்தில்‌ 
ஓரியின்‌ குமாரன்‌ சாப்பாத்‌ யூதா 
கோத்திரத்தில்‌ எப்புன்னேயின்‌ குமாரன்‌ 
காலேப்‌ (எண்‌ 13:4-6) 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


BALWETHER 
பிய 


கோத்திரத்தையும்‌, 
கோத்திரத்தையும்‌ 
13876). இவர்கள்‌: 
தேசத்தைச்‌ சுற்றிப்பார்த்து, 
நு க்‌ கொண்டு வந்தார்கள்‌. 
(எண்‌ 13:30; எண்‌ 14:24,30,38). மோசேக்குப்‌ 
பின்பு யோசுவா இஸ்ரவேலின்‌ 
தலைவனானார்‌ 349-12; 
ஒசி 11-18; ஓசி 3:7-8). 


இசக்கார்‌ கோத்திரத்தில்‌ யோசேப்பின்‌ 
குமாரன்‌ ஈகால்‌. எப்பிராயீம்‌ கோத்திரத்தில்‌ 
நூனின்‌ குமாரன்‌ ஒசேயா. பென்யமீன்‌ 
கோத்திரத்தில்‌ ரப்பூவின்‌ குமாரன்‌ பல்த்தி. 
செபுலோன்‌ கோத்திரத்தில்‌ சோதியின்‌ 
குமாரன்‌ காதியேல்‌ (எண்‌ 137-10) 


மனாசேக்குப்‌ பதிலாக யோசேப்பின்‌ 
பெயரும்‌, லேலிக்குப்‌ பதிலாக எப்பிராயீமின்‌ 
பெயரும்‌ இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 
(எண்‌ 13:8). 


(எண்‌ 


(உபா 


யோசேப்பின்‌ கோத்திரத்தைச்‌ சேர்ந 
மனாசே கோத்திரத்தில்‌” ரின்‌ குன்‌ 
காதி. தாண்‌ கோத்திரத்தில்‌ கெமல்லியின்‌ 
குமாரன்‌ அம்மியேல்‌. ஆசேர்‌ கோத்திரத்தில்‌ 
மிகாவேலின்‌ குமாரன்‌ சேத்தூர்‌. நப்தலி 
கோத்திரத்தில்‌ ஒப்பேசியின்‌ குமாரன்‌ நாகபி. 
காத்‌ கோத்திரத்தில்‌ மாகிமின்‌ குமாரன்‌ 
கூவேல்‌ (எண்‌ 1341. 


சேத்தூர்‌ என்னும்‌ எபிரெய பெயருக்கு, 
தேவனால்‌ உறுதிபண்ணப்பட்டவர்‌' என்று 
பொருள்‌. எபிரெய மொழியில்‌ எழுத்துக்களே. 
எண்களாகவும்‌ பயன்படுகிறது. சேத்தூர்‌ 
என்னும்‌ எபிரெய பெயரின்‌ கூட்டு 
எண்ணிக்கை 666 
எண்ணிக்கை அந்திக்‌ 
அடையாளம்‌ என்று ஒருசிலர்‌ வியாக்கியானம்‌ 
பண்ணுகிறார்கள்‌ (வெளி 13) 


இந்த 
பிரகாரமாகவோ, 
ஆதி. 
ஆசரிப்புக்‌ 
சுற்றிலும்‌ 
வரிசைப்பிரகாரமாகவோ 
(எண்‌ 2:3-32) 


அட்டவணை 
(ஆதி 
3516-18). 


பிறப்பின்‌ 
29:32-35; 


அல்லது 
கூடாரத்தைச்‌ 
பாளயமிறங்கியிருக்கும்‌ 
கூறப்படவில்லை. 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஜனங்களைத்‌ திரு்தப்படத்துவதற்காக 

வேவுகாரரை அனுப்புகிறார்‌. 
1:19-22), வாக்குத்தத்த கானான்‌ 
பற்றி தேவன்‌ அவர்களுக்கு 

அறிவித்திருக்கிறார்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ அதை 
கானான்‌ தேசத்திற்குள்‌ 
விசுவாசத்தோடு சென்று அதைச்‌ 
சதந்திததரபப்கள்‌....... வனாந்தரத்தில்‌ 
அவர்கள்‌ நாற்பது வருஷங்கள்‌ அலைந்து 
திரிந்திருக்க வேண்டிய அவசியம்‌ 
ஏற்பட்டிருக்காது. 


(உபா 


தேசத்தைப்‌ 
ஏற்கெனவே 


(உபா 8:7-9). 
நம்பியிருந்தால்‌, 


ஒசேயாவுக்கு யோசவா என்று மோசே 
பேரிட்ிருக்கிறார்‌. ஒசேயா என்னும்‌ பெயருக்கு 
இரட்சகர்‌ அல்லது இரட்சிப்பு என்று பொருள்‌ 
மோசே ஓசேயா என்னும்‌ பெயரை யோசுவா 
என்று மாற்றுகிறார்‌ (யாத்‌ 17:9) 
ரி என்னும்‌ பெயருக்கு இரட்சிப்பார்‌ 

தேவனுடைய இரட்சிப்பு என்று 
பொருள்‌ தேவனுடைய பெயரிலுள்ள ஒரு 
எழு யோசுவாவின்‌. பெயரில்‌ 
சேர்க்கப்பட்டிருக்கிறது. 


தேசத்தைச்‌ சுற்றிப்பார்க்கும்படி மோசே 
அனுப்பின மனிதரின்‌ நாமங்கள்‌ இவைகளே; 
நூனின்‌ குமாரனாகிய  ஒசேயாவுக்கு 
யோசுவா என்று மோசே பேரிட்டிருக்கிறார்‌ 
(எண்‌ 1316) 


னு கல்வ வ்தம்‌ 
ங்கு ப அதக மானான்‌ 
பிரபுக்கள்‌ தெரிந்தெடுக்கப்படுகிறார்கள்‌. 
இது மிகவம்‌ நல்ல திட்டம்‌. எந்தக்‌ 
கோத்திரமும்‌ ஒதுக்கி வைக்கப்படவில்லை. 
கானான்‌ தேசத்தைச்‌ சுற்றிப்பார்ப்பதற்கு 
எல்லா. கோத்திரத்தாருக்கும்‌ 
கிடைக்கிறது. இந்த 
நல்லதாகமிருந்தாலும்‌, இதன்‌ மூலமாக நல்ல 
விளைவு ஏற்படவில்லை. 


கானான்‌. தேசத்தைச்‌ 
சுற்றிப்பாப்பதற்காக. அனுப்பப்பட்ட 
கோத்திரப்பிதாக்களின்‌ குணாதிசயங்களுக்கு 
முக்கியத்துவம்‌ கொடுக்கப்படவில்லை. 
ஒவ்வொரு கோத்திரத்திற்கும்‌ ஒவ்வொரு 
பிரபு அனுப்பப்படுகிறார்‌. ஆனால்‌ 
அனுப்பப்படுகிற அந்த பிரபுக்கு எப்படிப்பட்ட 
நற்குணம்‌ இருக்கவேண்டும்‌ என்பதில்‌ 
யாரும்‌ கவனம்‌ செலுத்தவில்லை. 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


BALWETHER 
பிய 


கோத்திரப்பிதாக்கள்‌ கானான்‌ 
தேசத்தைச்‌ சுற்றிப்‌ பார்த்துவிட்டு, தாங்கள்‌ 
புறப்பட்ட இடத்திற்கு திரும்பி வருகிறார்கள்‌. 
அவர்கள்‌ இஸ்ரவேலின்‌ 
பாளயத்திலுள்ளவர்களுக்கு ப்‌ 
ள்‌ அவர்களுடைய மனம்‌ போலவே 
தீயசபாவமுள்ளவர்கள்‌ 


சுபாவழுள்ளவர்கள்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 


கானான்‌ 
அனுப்பப்பட்டவர்களில்‌ பத்துபேர்‌ கர்த்தருடைய 
வார்த்தைக்கும்‌, அவருடைய வல்லமைக்கும்‌. 
முக்கியத்துவம்‌ கொடுக்கவில்லை. அவர்கள்‌ 
கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை நம்பவில்லை. 
அவர்கள்‌ கர்த்தருடைய பலத்திற்கு 
முக்தித்‌ கொடுக்கல்‌, தக்கம்‌ 

ஈந்த பலத்துக்கும்‌, கானான்‌ 
தேசத்நிலிருக்கிற கானானியரின்‌ 
பலத்திற்கும்‌ முக்கியத்துவம்‌ கொடுக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌  கானானியரை தங்களோடு 
ஒப்பிட்டுப்‌ பார்க்கிறார்கள்‌. 


கானான்‌ தேசத்தை சுற்றிப்‌ பார்க்க 
மாத்திரம்‌ 


போனவர்களில்‌ 
கர்த்தரையும்‌, 


இருவர்‌ 
அவருடைய வார்த்தையையும்‌ 
நம்புகிறார்கள்‌. அவர்கள்‌ கானானியரின்‌ 
பலத்தை கர்த்தருடைய பலத்தோடு 
ஒப்பிட்டுப்‌ பார்க்கிறார்கள்‌. இஸ்ரவேலின்‌ 
தேவனாகிய கர்த்தர்‌ சர்வவல்லமையுள்ள 


தேவன்‌. 
யோசுவாவின்‌ பழைய பெயர்‌ 


அவருடைய 
என்பதாகும்‌. மோசே 

பெயரை, யோசுவா என்று மாற்றியிருக்கிறார்‌. 
சேயா என்னும்‌ பெயருக்கு, இரட்சிப்புக்காக 
ஜெபம்பண்ணுவது என்று பொருள்‌. ஓசேயா 
என்னும்‌ பெயருக்கு “நீர்‌ இரட்சிப்பீர்‌” என்று 
பொருள்‌ சொல்லலாம்‌. யோசுவா என்னும்‌ 
பெயர்‌ இரட்சிப்பின்‌ வாக்குத்தத்தத்தைக்‌. 
குறிப்பிடுகிறது. யோசுவா என்னும்‌ 
பெயருக்கு “அவர்‌ இரட்சிப்பார்‌” என்று 
பொருள்‌ சொல்லலாம்‌. 


ஒசேயா என்னும்‌ பெயரும்‌, யோசுவா 
என்னும்‌ பெயரும்‌ இரண்டு வெவ்வேறு. 
பெயர்களாகமிருந்தாலும்‌, இவ்விரண்டிற்கும்‌. 
நெருங்கிய தொடர்புள்ளது. ஒரு பெயர்‌ 
ஜெபத்திற்கு அடையாளம்‌. மற்றொரு 
பெயர்‌ வாக்குத்தத்தத்திற்கு அடையாளம்‌. 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மூலமாக வாக்குத்தத்தம்‌ 
வாக்குத்தத்தம்‌ 
என்பதற்காக நாம்‌ 


க 
நிறைவேறுகிறது. 
நிறைவேறவேண்டும்‌ 
ஜெ.ப்பண்ணுகிறோம்‌. 


இயேசு என்னும்‌ பெயரும்‌, யோசுவா 
என்னும்‌ பெயரும்‌ ஒரே பொருளை உடையது. 
கர்த்தராகிய கிறிஸ்துவுக்கு 

ர்‌. மோசேக்கு பின்பு 


தளபதியாகவும்‌, கானான்‌ 
சுதந்தரிக்கிறவராகவும்‌ இருக்கிறார்‌. 


யோசுவா கர்த்தருடைய ஜனங்களை, 
கானான்‌ தேசத்தின்‌ வல்லமைகளிலிருந்து 
விடுவித்து இரட்சித்தார்‌. நம்முடைய 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்துவோ தம்முடைய 
ஜனங்களை பாதாளத்தின்‌ 
வல்லமைகளிலிருந்து மீட்டு இரட்சிக்கிறார்‌. 
மோசே இஸ்ரவேலின்‌ பன்னிரண்டு 
பிரபுக்களையும்‌ கானான்‌... தேசத்தைச்‌ 
சுற்றிப்பார்க்கும்படி அனுப்புகிறார்‌. அவர்கள்‌ 
கானான்‌ த்தில்‌ எங்கெல்லாம்‌ 
போகவேண்டும்‌ என்றும்‌, அவர்கள்‌ 
எதையெல்லாம்‌ பார்க்கவேண்டும்‌ என்றும்‌, 
அவர்கள்‌ தன்னிடத்தில்‌ மறுபடியும்‌ திரும்பி 
வரும்போது, அவர்கள்‌ எதைப்பற்றிய 
செய்திகளை கொண்டுவரவேண்டும்‌ என்றும்‌ 


கட்டளை 


அவர்களுக்கு சொன்ன 
கட்டளையில்‌ இரண்டு பகுதிகள்‌ உள்ளது. 
அவையாவன : 1, அவர்கள்‌ கானான்‌ 
தேசத்தைப்பற்றி அறிந்து வரவேண்டும்‌. 
2. அவர்கள்‌ கானான்‌ தேசத்தில்‌ 
குடியிருக்கிற ஜனங்களைப்பற்றி அறிந்து 
வரவேண்டும்‌. 


மோசே அவர்களை நோக்கி, “நீங்கள்‌ 
இப்படித்‌ தெற்கே போய்‌, மலை! 
தேசம்‌ எப்படிப்பட்டதென்றும்‌, 
குடியிருக்கிற ஜனங்கள்‌ 
பலவீனர்களோ, கொஞ்சம்பேரோ அநேகம்‌ 
பேரோ என்றும்‌ (எண்‌ 1347/18) பாருங்கள்‌ 
என்று சொல்லுகிறார்‌. 

தெற்கு பகுதியில்‌ நேகேப்‌ மலை. 
இருக்கிறது. கானானின்‌. 


தென்பகுதியாகும்‌. கானானின்‌ தென்பகுதியும்‌, 
மையப்பகுதியும்‌ மலைகள்‌ சூழ்ந்துள்ள இடம்‌. 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


BALWETHER 
பிய 


அவர்கள்‌ குடியிருக்கிற தேசம்‌ 
எப்படிப்பட்டது. அது நல்லதோ கெட்டதோ 
என்றும்‌, அவர்கள்‌ பட்டணங்கள்‌ 
எப்படிப்பட்டதென்றும்‌, அவர்கள்‌ 
கூடாரங்களில்‌ குடியிருக்கிறவர்களோ 
கோட்டைகளில்‌ குடியிருக்கிறவர்களோ. 
என்றும்‌, நிலம்‌ ப்படிப்பட்டது. 
அது. வளப்பமானதோ. 
என்றும்‌; அதில்‌ விருட்சங்கள்‌ 

ப்‌ என்றும்‌ 

(எண்‌ 13:19,20) என்று மோசே வேவுகாரரிடம்‌ 
சொல்லுகிறார்‌. 

வேவுகாரர்கள்‌ பார்த்து வரவேண்டிய 
காரியங்களைப்பற்றிய விவரம்‌ வருமாறு : 


1. தேசம்‌ எப்படிப்பட்டது என்று 
2. அங்கே குடியிருக்கிற ஜனங்கள்‌ 
பலவான்௧ளோ பலவீனர்களோ என்று 
3. கொஞ்சம்பேரோ அநேகம்‌ பேரோ என்று 


அவர்கள்‌ குடியிருக்கிற தேசம்‌ 


எப்படிப்பட்டது என்று 
அந்த தேசம்‌ நல்லதோ கெட்டதோ 


என்று 


அவர்கள்‌ 
எப்படிப்பட்டதென்று 


அவர்கள்‌ கூடாரங்களில்‌ 

குடிமிருக்கிறவர்களோ கோட்டைகளில்‌ 

குடிமிருக்கிறவர்களோ என்று 

நிலம்‌ எப்படிப்பட்டது. அது 

வளப்பமானதோ இளப்பமானதோ என்று 
அதில்‌ விருட்சங்கள்‌? உண்டோ 

இலையோ என்று 


மோசே அவர்களைப்‌ பார்த்து, “நீங்கள்‌ 
தைரியங்கொண்டிருந்து, தேசத்தின்‌. 
கனிகளிலே 

கொண்டுவாருங்கள்‌" (எண்‌ 13:20) என்றும்‌ 
சொல்லுகிறார்‌. அக்காலம்‌ திராட்சச்செடி 
முதற்பழம்‌ பழுக்கிற காலமாயிருக்கிறது. 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பாலஸ்தீன தேசத்தின்‌ தென்பகுதியில்‌ 
ஜுலை, ஆகஸ்டு, ஆகிய மாதங்கள்‌ 
திராட்சைப்பழங்கள்‌ பழுக்கும்‌ காலமாகும்‌. 
செப்டம்பர்‌, அக்டோபர்‌ ஆகிய மாதங்கள்‌ 
திராட்சைப்பழம்‌ அறுக்கும்‌ மாதமாகும்‌. வடக்கு 
பிரதேசத்தில்‌ திராட்சைப்பழம்‌ பழுக்கும்‌ 
காலமாக இருக்கும்‌. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
சீனாய்‌ வனாந்தரத்திலிருந்து மே மாதம்‌ 20. 
ஆம்‌ தேதி புறப்படுகிறார்கள்‌. (எண்‌ 10:11). 

அதன்பின்பு, கிப்ரோத்‌-அத்தாவாவில்‌ 
ஒரு மாதம்‌ தங்கியிருக்கிறார்கள்‌. அங்கு 
அவர்களுக்குக்‌ காடைகள்‌ 
கொடுக்கப்படுகிறது (எண்‌ 11:20, 31-35) 
அதன்பின்பு, ஆஸரோத்தில்‌ ஏழு நாட்கள்‌ 
தங்கியிருக்கிறார்கள்‌. (எண்‌ 113: 
இந்த வரலாற்றைக்‌ 
பார்க்கும்போது, 
மாதத்தின்‌ ம்‌ 
தேசத்திற்குள்‌ பிரவேசித்திருக்க வேண்டும்‌ 
என்று தெரியவருகிறது. 

மோசே 
வேவுகாரர்களையும்‌ 
"தைரியங்கொண்டிருங்கள்‌" 
சொல்லுகிறார்‌. 


பன்னிரண்டு 
அனுப்பும்போது, 
என்று 
இந்த வாக்கியத்திற்கு, 
அவர்கள்‌ கர்த்தர்மீது, நம்பிக்கை 
வைக்கவேண்டும்‌. என்றும்‌, மனுஷரைப்‌ 
பார்த்து பயப்படக்கூடாது என்றும்‌ பொருள்‌ 
மோசே அவர்களிடத்தில்‌ பல காரியங்களை 
்‌ சொல்லியிருக்கிறார்‌. 
காரியங்களையெல்லாம்‌ 
க்க க்‌ பாளயத்திலிருக்கிற 
ஜனங்களுக்கு நல்ல செய்திகளை கொண்டு 
வரவேண்டும்‌. அவர்களுடைய செய்தி 
இஸ்ரவேல்‌ புத்திரரை உற்சாகப்படுத்த 
வேண்டும்‌. 
, இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌. 
வாக்குத்தத்த தேசத்தைச்‌ 
பார்க்கப்போகிறார்கள்‌. 


பிரபுக்கள்‌ 
சுற்றிப்‌ 


அவர்கள்‌ போய்‌, சீன்‌ வனாந்தரந்‌ 
தொடங்கி, ஆமாத்துக்குப்‌ போகிற வழியாகிய 
ரேகொப்‌ மட்டும்‌, 

பார்க்கிறார்கள்‌ (எண்‌ 13:2. 

பன்னிரண்டு பிரபுக்களும்‌ 

தேசத்தை சுற்றிப்‌ பார்க்கும்போது அவர்கள்‌ 
வெவ்வேறு பிரிவுகளாக பிரிந்து. 
செல்கிறார்கள்‌. 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


BALWETHER 
பிய 


பாரானின்‌ வடக்கு பகுதியில்‌ சீன்‌ 
வனாந்தரம்‌  அமைந்திருக்கிது. ரேகோப்‌ 
பாலஸ்தீனத்தின்‌ வடக்கு பகுதியில்‌ உள்ளது. 
சோமு 8:3). இங்கிருந்து இவர்கள்‌ தெற்கு 
பகுதியிலுள்ள எபிரோனுக்குத்‌ 
திரும்புகிறார்கள்‌. (எண்‌ 13:22) அதன்பின்பு, 
எஸ்கோல்‌ பள்ளத்தாக்கிற்குச்‌ சென்று 
அங்கியிருந்து திராட்சைப்பழங்களையும்‌, 
மாதுளம்பழங்களையும்‌, அத்திப்பங்களையும்‌, 
சேகரித்துக்‌ கொண்டு தங்கள்‌ பாளயத்திற்குத்‌ 
திரும்பி வருகிறார்கள்‌. 
றம்‌ சீன்வனாந்தரம்‌. 
ஸ்‌ சத்தின்‌ ஓரமட்டும்‌. 
கிழக்கே இருக்கிற 
உப்புக்கடலின்‌ கடைசி தொடங்கி உங்கள்‌ 
தென்‌எல்லையாயிருக்கும்‌” (எண்‌ 34:3). 


“ஓர்‌ என்னும்‌ மலை தொடங்கி, 
ஆமாத்திற்ுப போகிற வழியைக்‌ குறிப்பாக 
வைத்து, அங்கேயிருந்து அந்த எல்லை. 
, அங்கேயிருந்து அது 
ஆத்சார்‌ ஏனானிலே 
அதுவே உங்களுக்கு வடபுறத்து 
எல்லையாயிருக்கும்‌” (எண்‌ 34:89). 
இந்த 
எபிரோனைப்பற்றி. 
சொல்லப்பட்டிருக்கிறது. 
அவர்கள்‌ 
எபிரோன்மட்டும்‌ போகிறார்கள்‌; 
ஏனாக்கின்‌ குமாரராகிய அகீமானும்‌ சேசாயும்‌ 
தல்மாயும்‌ இருக்கிறார்கள்‌. எபிரோன்‌ 
எகிப்திலுள்ள சோவானுக்கு ஏழுவருஷத்திற்கு 
முன்னே கட்டப்பட்டது” (எண்‌ 13:22). 


ஏனோக்கியரின்‌ கோத்திரப்பிதா. அரபா 
என்பவர்‌. (யோசு 141 
எபிரோன்‌ கீரியாத்‌-அர்பா 
அழைக்கப்பட்டது. (ஆதி 23:219). ன 
சேசாய்‌, தல்மாய்‌ ஆகியோர்‌ ஏனோக்கியரின்‌ 
ராட்சத சந்ததியார்‌ வார்கள்‌. 50 
வருஷங்களுக்குப்‌ பின்பு ௧: இலள்‌ 
முறியடித்தார்‌. (யோசு 15:14: நியா 140). 


எபிரோன்‌ எகிப்திலுள்ள சோவானுக்கு 
எழுவருஷத்திற்கு முன்னே கட்டப்பட்டது. 
சோவான்‌ கீழ்‌ எகிப்து தேசத்தின்‌ 
தலைநகரம்‌. இதைவிட எபிரோன்‌ பழமை 
வாய்ந்தது. 


விரிவுரை 
COMMENTARY 


எபிரொனிலே  மக்பேலா 
இருக்கிறது. இந்தக்‌ 
இஸ்ரவேலரின்‌ முற்பிதாக்கள்‌ 
செய்யப்பட்டிருக்கிறார்கள்‌. 

அதற்குப்பின்‌ ஆபிரகாம்‌ தன்‌ 
மனைவியாகிய சாராளைக்‌ கானான்‌. 
தேசத்தில்‌ எப்பெரோன்‌ ஊர்‌ பூமியான 
மம்ரேக்கு எதிரே இருக்கிற மக்பேலா என்னும்‌ 

குகையிலே அடக்கம்‌ 

பண்ணினான்‌" கி 2349) 


கானான்‌. தேசத்தை சுற்றிப்‌ 
பார்க்கப்போன இஸ்ரவேலின்‌ 
கோத்திரப்பிரபுக்கள்‌ மக்பேலாவிலுள்ள, 
தங்கள்‌ முற்பிதாக்களின்‌ 
கல்லறைக்குப்போகிறார்கள்‌. அந்த 
பகுதிக்கு அருகாமையிலுள்ள பட்டணத்தில்‌ 
ஏனாக்கின்‌ குமாரர்‌ குடியிருக்கிறார்கள்‌. 
தங்களுடைய முற்பிதாக்களின்‌ கல்லறைகள்‌ 
எங்கே இருக்கிறாதோ, அந்த இடத்தையும்‌, 
அதற்கு அருகாமையிலுள்ள இடத்தையும்‌ 
ஏனாக்கின்‌ குமாரர்‌ 
கைப்பற்றிபிருக்கிறார்கள்‌. 

பின்பு, அவர்கள்‌ எஸ்கோல்‌ 
பள்ளத்தாக்கு மட்டும்‌ போய்‌, அங்கே ஒரே 
குலையுள்ள ஒரு திராட்சைக்‌ கொடியை 

க்கிறார்கள்‌: அதை ஒரு தடியிலே 

பேர்‌ கட்டித்‌ 

தூக்கிக்கொண்டுவருகிறார்கள்‌; 
மாதளம்பழங்களிலும்‌ அத்திப்பழங்களிலும்‌ 
சிலவற்றைக்‌ கொண்டுவருகிறார்கள்‌ 
(எண்‌ 13:23). இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ அங்கே 
அறுத்த திராட்சக்குலையினிமித்தம்‌, அல்விடம்‌ 
எஸ்கோல்‌ பள்ளத்தாக்கு என்னப்பட்டது (எண்‌ 
13:24). 


எபிரோனின்‌. ன்பகுதியிலுள்ள 
எஸ்கோல்‌ பள்ளத்தாக்கு வளம்‌ நிறைந்தது. 
எஸ்கோல்‌ என்பதற்கு “திராட்சைக்குலை" 
(ஆதி 14:13) என்று பொருள்‌. வேதாகமத்தில்‌ 
நான்கு இடங்களில்‌ எஸ்கோலைப்‌ பற்றி 
கூறப்பட்டிருக்கிறது. (எண்‌ 13:23-24: 
எண்‌ 32:9; உபா கானான்‌ தேசம்‌ 
யோகுவாவின்கீழ்‌ பங்குபாகம்‌ 
பண்ணப்பட்டபோது, இந்தப்‌ பள்ளத்தாக்கு. 
யூதாவின்‌ பங்குவீதமாகக்‌ கிடைக்கிறது. 


1:24) 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


BALWETHER 
பிய 


கானான்‌ தேசம்‌ பாலும்‌ தேனும்‌ ஓடுகிற 
செழிப்பான தேசம்‌ என்பதற்கு ந்தத்‌ 
மாதுளம்‌ பழங்களும்‌, 
அடையாளமாயிருக்கிறது. 
ப்‌ பள்ளத்தாக்குக்கு 
க்கக்‌ என்று 
என்னும்‌ 

என்று பொருள்‌. 
எல்லா 


திராட்சப்பழங்களும்‌, 


பேரிடுகிறார்கள்‌. 
பெயருக்கு திராட்சக்குலை 


அடையாளமாகவும்‌ 
இருக்கிறது. 


சுற்றிப்‌ பார்த்து, நாற்பதுநாள்‌ சென்றபின்பு 
திரும்புகிறார்கள்‌ (எண்‌ 13:25) 

ஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ வேவுகாரர்கள்‌ 
கானான்‌ தேசத்தை நாற்பது நாட்களுக்குச்‌ 
சுற்றி பார்த்துவிட்டு, தங்கள்‌ பாளயத்திற்குத்‌ 
திரும்பி வருகிறார்கள்‌. நாற்பது என்னும்‌ 
எண்ணில்‌ விசேஷித்த ஆலிக்குரிய 
வியாக்கியானம்‌ எதுவுமில்லை. (உபா 4:2; 
உபா 12:32; நீதி 30:6; வெளி 2218-19). 


கானான்‌ 
சுற்றிப்பார்க்கப்போன 


தேசத்தைச்‌ 
பன்னிரண்டு. 
வருகிறார்கள்‌. 
குலையுள்ள ஒரு 
திராட்சக்கொடியையும்‌, மாதளம்பழங்களிலும்‌, 
ளிலும்‌ சிலவற்றையும்‌ கொண்டு. 
வருகிறார்கள்‌. இவை கானான்‌ தேசம்‌ 
செழிப்பான தேசம்‌ என்பதற்கு 
அடையாளமாயும்‌ அச்சாரமாயும்‌ இருக்கிறது. 
இதில்‌ அவர்களுக்குள்‌ கருத்து வேறுபாடு 
எதுவுமில்லை. 


மோசே அவர்களிடத்தில்‌ 
தேசத்தைப்பற்றியும்‌ கானான்‌ 
ட விக்கிற ஜனங்களையும்‌ 

கொண்டு வருமாறு 
ன்ளின்டு பிரபுக்களும்‌. 
கானான்‌ தேசம்‌ செழிப்பான தேசம்‌. 
என்று ஒன்றுபோல்‌ ஒரே செய்தியை 
சொல்லுகிறார்கள்‌. அவர்களுடைய 
செய்திக்கு, அவர்கள்‌ கொண்டு வம்‌: 
பழம்‌ அடையாளமாயிருக்கிறது. 


கானான்‌ 


சொன்னார்‌ 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆனால்‌ அவர்கள்‌ கானான்‌ தேசத்தில்‌ 
குடியிருக்கிற ஜனங்களைப்பற்றி வெவ்வேறு 
செய்திகளை சொல்லுகிறார்கள்‌. 
பன்னிரண்டு பிரபுக்களில்‌ பத்து பிரபுக்கள்‌ 
கானான்‌ தேசத்திற்கு போகவேண்டாம்‌ என்று 
சொல்லுகிறார்கள்‌. அவர்கள்‌ தங்கள்‌ 
செய்தியினால்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருடைய 
இருதயத்தைக்‌ கலங்கப்பண்ணுகிறார்கள்‌. 
மீதமுள்ள இரண்டு பிரபுக்களும்‌, 
கர்த்தருடைய துணையினால்‌, கானான்‌ 
தேசத்தை ன ப என 
வார்த்தைகளை சொல்லுகிறார்கள்‌. 


கானான்‌ தேசம்‌ செழிப்பான நேசம்‌ 
என்பதிலும்‌, கனிகொடுக்கும்‌ விருட்சங்கள்‌ 
அங்கு திரளாயிருக்கிறது என்பதிலும்‌, 
கனிகளும்‌ பெரிதாமிருக்கிறது என்பதிலும்‌ 
பிரபுக்கள்‌ மத்தியிலே கருத்து வேறுபாடு 
எதுவுமில்லை. 


இஸ்ரவேலின்‌  கோத்திரப்பிரபுக்கள்‌ 
பன்னிரண்டு பேரும்‌ கானான்‌ தேசத்தைச்‌ 
சுற்றிப்‌ பார்த்து, நாற்பதுநாள்‌ சென்றபின்பு 
திரும்பி வருகிறார்கள்‌. அவர்கள்‌ பாரான்‌ 
வனாந்தரத்தில்‌ இருக்கிற காதேசுக்கு வந்து, 
மோசே ரோன்‌  என்பவர்களிடத்திலும்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரராகிய 
எல்லாரிடத்திலும்‌ சேர்ந்து, 
சபையார்‌ அனைவருக்கும்‌ சமாசாரத்தை 
அறிவித்து, தேசத்தின்‌ கனிகளை 
அவர்களுக்குக்‌ காண்பிக்கிறார்கள்‌ 
(எண்‌ 13:25,26). 


சபையார்‌ 
அவர்களுக்கும்‌ 


காதேஸ்பர்னேயாவில்‌ 
புத்திரர்‌ நாற்பது 
பாளயமிறங்கியிருந்தார்கள்‌. 
என்‌-மிஸ்பாத்‌ (ஆதி 147) என்று 
அழைக்கப்பட்டது. எபிரோனிலிருந்து 
தென்பகுதியில்‌ 24 மைல்‌ தூரத்திலுள்ளது. 
எபிரோன்‌ கானான்‌ நேசத்தின்‌: 
தென்பகுதியின்‌ எல்லையாகும்‌. இங்கு 
மிரியாம்‌ மரித்தார்‌. ஜனங்கள்‌ மோசேக்கும்‌, 
ஆரோனுக்கும்‌ விரோதமாக இங்கு கூட்டம்‌ 
கூடினார்கள்‌. (எண்‌ 20:1-3). 


இஸ்ரவேல்‌ 
நாட்களுக்குப்‌ 
(உபா 119). இது 


வேவுகாரர்‌ 
திராட்சைக்குலையை ஒரு தடியில்‌ 
இரண்டுபேர்‌ கட்டி, தூக்கிக்‌ கொண்டு 
வருகிறார்கள்‌ (எண்‌ 13:23). கானான்‌ தேசத்து 
திராட்சைப்பழங்களும்‌, மாதுளம்‌. 
பழங்களும்‌, அத்திப்பழங்களும்‌ அளவில்‌ 
பெரியவை. வளப்பமானவை 


(எண்‌ 13:23). 


கானான்‌ தேசத்து, 





உபாகமம்‌ - 
DEUTERONOMY - 


(யம்‌ 
பிய 


அவர்கள்‌ மோசேயை நோக்கி, “நீர்‌ 
எங்களை அனுப்பின தேசத்துக்கு நாங்கள்‌ 
போய்வந்தோம்‌; அது பாலும்‌ தேனும்‌ ஓடுகிற 
தேசந்தான்‌; அதினுடைய கனி” 
(எண்‌ 13:27) என்று சொல்லுகிறார்கள்‌. 


அவர்கள்‌ கானான்‌ தேசத்தைப்பற்றிச்‌ 
பின்பு கானான்‌ தேசத்தில்‌ 

ஜனங்களைப்பற்றியும்‌ 
சொல்லுகிறார்கள்‌. ஜனங்களைப்பற்றிச்‌ 
சொல்லும்போது, பிரபுக்கள்‌ மத்தியிலே. 
குருத்து வேறுபாடு காணப்படுகிறது. 


கோத்திரப்பிரபுக்களில்‌ 
கானான்‌ தேசத்தைப்பற்றிச்‌ சொக்கும்‌ 
அது பாலும்‌ தேனும்‌ ஒடுகிற தேசம்‌ என்று 
சொல்லிவிட்டு, அதன்‌ பின்பு, “நாங்கள்‌ 
போய்ச்‌ சுற்றிப்‌ பார்த்து வந்த அந்த தேசம்‌. 
தன்‌ குடிகளைப்‌ பட்சிக்கிற தேசம்‌” 
(எண்‌ 13:32) என்றும்‌ சொல்லுகிறார்கள்‌. 
அவர்களுடைய வார்த்தையில்‌ உறுதியும்‌, 
நிச்சயமும்‌ இல்லை. நடுக்கமும்‌, பயமும்‌, 


சொல்லிய 
குடியிருக்கிற 


ந 


தடுமாற்றமும்‌ இருக்கிறது. 
- கோத்திரப்பிரபுக்கள்‌ 


சுற்றிப்பார்த்தபோது. 
மிகப்பெரிய 


பார்வையில்‌. 
கானான்‌ நேசம்‌ தன்‌ குடிகளை பட்சிக்கிற 
தேசமாக அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது. 


கானான்‌ தேசத்தைச்‌ சுற்றிப்பார்த்து 
வந்த பிரபுக்கள்‌, அந்த தேசத்தில்‌ 
குடியிருக்கிற ஜனங்களைப்பற்றியும்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 


ஆனாலும்‌, அந்த தேசத்திலே 
குடியிருக்கிற ஜனங்கள்‌ பலவான்கள்‌; 
பட்டணங்கள்‌ அரணிப்பானலைகளும்‌ மிகவும்‌ 
பெரியவைகளுமாய்‌ இருக்கிறது: அங்கே 
ஏனாக்கின்‌ குமாரரையும்‌ கண்டோம்‌. 
(எண்‌ 13:28) என்றும்‌, 


அமலேக்கியர்‌ தென்புறமான தேசத்தில்‌ 
குடியிருக்கிறார்கள்‌; ஏத்தியரும்‌, எபூசியரும்‌, 
எமோரியரும்‌ மலைநாட்டில்‌. 
குடியிருக்கிறார்கள்‌; கானானியர்‌ கடல்‌ 
அருகேயும்‌ யோர்தானண்டையிலும்‌ 
குடியிருக்கிறார்கள்‌ (எண்‌ 13:29) என்றும்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கானான்‌. தேசத்தை 
சுற்றிப்பார்ப்பதற்காக அனுப்பப்பட்டவர்கள்‌ 
திரும்பி வந்த போது, அவர்களில்‌ அநேகர்‌ 
சொன்ன பொதுவான செய்தியின்‌ விவரம்‌ 
வருமாறு : 


1. நீர்‌ எங்களை அனுப்பின தேசத்துக்கு 
நாங்கள்‌ போங்வந்தோம்‌; அது பாலும்‌ 
தேனும்‌ ஓடுகிற தேசந்தான்‌; இது 
அதினுடைய கனி. (எண்‌ 13:26-27). 


அந்த தேசத்திலே 


தட. திலே குடியிருக்கிற 
ஜனங்கள்‌ பலவான்கள்‌. 


(எண்‌ 13:28). 


பட்டணங்கள்‌ அரணிப்பானலைகளும்‌ 
மிகவும்‌ பெரியவைகளுமாய்‌ இருக்கிறது. 


அங்கே... இராட்சதப்‌  பிறலியான 
ஏனாக்கின்‌ குமாரராகிய 
இராட்சதரையும்‌ கண்டோம்‌; நாங்கள்‌ 
எங்கள்‌ பார்வைக்கு 
வெட்டுக்கிளிகளைப்போல்‌ இருந்தோம்‌. 


(எண்‌ 13:28-29,32-33). 


நாம்‌ போய்‌ அந்த ஜனங்களோடே 
ர்க்க நம்மாலே கூடாது: அவர்கள்‌ 
பலவான்கள்‌ 


கானான்‌ தேசத்தைச்‌ சுற்றிப்‌ 

பார்த்துவிட்டு திரும்பி வந்திருக்கிற 

பன்னிரண்டு பிரபுக்கள்‌ மத்தியில்‌ கருத்து 

வேறுபாடு காணப்படுகிறது. அவர்களில்‌ 
பத்துபேர்‌ ஒரே மாதிரியாகவும்‌, 

காலேப்‌, யோசுவா 

இரண்டுபேரும்‌ 


கானான்‌. 


தல்‌ சொல்லுகிறார்கள்‌. 

வேவுகாரர்‌ கண்டதைப்‌ பற்றி 
13:28,32,33 ஆகிய வசனங்களில்‌. 
இறுதியில்‌ தங்களுடைய 
அவிசுவாசத்தை லெளிப்படுத்துவதற்கு 
"ஆனாலும்‌"... என்று கூறிவிடுகிறார்கள்‌. 
விசுவாசித்து நடக்காமல்‌ தரிசித்து நடந்தால்‌ 


எண்‌ 
கூறுகிறார்கள்‌. 


செய்யும்‌. 

யோசுவாவும்‌ விசுவாசத்தில்‌ 
கர்த்தரிடத்தில்‌ விசுவாசம்‌. 
நம்பிக்கையோடு இருப்பார்‌. பயப்படமாட்டார்‌. 
(எண்‌ 13:30; எண்‌ 14:7-9). 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


BALWETHER 
பிய 


தேசத்தை சுற்றிப்பார்த்து விட்டு வந்த 
பிரபுக்களில்‌ பத்துபேர்‌, கானான்‌ தேசத்தில்‌ 
குடியிருக்கிற ஜனங்களைப்பார்த்து 
பயப்படுகிறார்கள்‌. 


நாம்‌ போய்‌ அந்த ஜனங்களோடே 
எதிர்க்க நம்மாலே கூடாது: அவர்கள்‌ 
நம்மைப்பார்க்கிலும்‌ பலவான்கள்‌ (எண்‌: 13:31) 
என்றும்‌, நாங்கள்‌ அதிலே கண்ட 
ஜனங்கள்‌ எல்லாரும்‌ மிகவும்‌ பெரிய ஆட்கள்‌ 
(எண்‌ 13:32) என்றும்‌ சொல்லுகிறார்கள்‌. 


கானான்‌ தேசத்தில்‌ குடியிருக்கிறவர்கள்‌ 
தங்களுக்குள்‌ எப்போதும்‌ சண்டையிட்டுக்‌ 
கொண்டிருப்பார்கள்‌. அவர்கள்‌ எல்லோரும்‌ 
வாதையினால்‌ அழிவார்கள்‌. 


வேவுக்காரருடைய பார்வையில்‌: 
கானான்‌ தேசத்தார்‌ இராட்சதரைப்‌ போலவும்‌, 
தாங்கள்‌ வெட்டுக்கிளிகளைப்‌ போலவும்‌. 
இருக்கிறார்கள்‌. (எண்‌ 13:32-33). 


இராட்சதரைப்‌ 
2146-22 
ஏனோக்கின்‌ 

எல்லோருமே 


இராட்சதர்‌ 
பெற்றெடுப்பார்கள்‌ (சோமு 
நாளா. 20:4-8). இவர்கள்‌ 
புத்திரர்‌. ஏனோக்கியர்‌ 
இராட்சதர்கள்‌. (உபா 211). 


கானான்‌ தேசத்தைச்‌ 
சுதந்தரிக்கப்போகும்‌ முன்பாகவே, அந்த 
நேசத்தை தங்களால்‌ சுதந்தரிக்க முடியாது 
என்று பத்து பிரபுக்களும்‌ அவிசுவாசமான 
வார்த்தைகளை சொல்லுகிறார்கள்‌. 

பத்து பிரபுக்களும்‌ மோசேயை நோக்கி, 
அங்கே இராட்சதப்‌ பிறவியான ஏனாக்கின்‌ 
குமாரராகிய இராட்சதரையும்‌ 
நாங்கள்‌ எங்கள்‌ 
வெட்டுக்கிளிகளைப்போல்‌ 
அவர்கள்‌ பார்வைக்கும்‌, 
இருந்தோம்‌” (எண்‌ 13:33) 
சொல்லுகிறார்கள்‌. இவ்வாறாக 


பார்த்துவந்த தேசத்தைக்குறித்து துர்ச்செய்தி 
பரம்பச்செய்கிறார்கள்‌. 


நியாயந்தீர்க்கப்படுகிறார்கள்‌ (எண்‌ 14:37). 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கானான்‌ தேசத்தைச்‌ சுற்றிப்பார்க்கும்படி 
அனுப்பப்பட்ட பன்னிரண்டு பிரபுக்களில்‌ 
பத்துபேர்‌, மாம்சப்பிரகாரமாக. 
சிந்திக்கிறார்கள்‌. அவர்கள்‌ கர்த்தருடைய 
fr 
நோக்கிப்‌ 
தங்களுடைய 
பார்க்கிறார்கள்‌ 


மாம்ச பலத்தை நோக்கிப்‌ 

கானான்‌ தேசத்தில்‌ 
குடியிருக்கிற ஜனங்களோடு ஒப்பிடும்போது. 
இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ மாம்ச பலமும்‌ 
அதிகமாகவே இருக்கிறது. 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ கானானியரை 

விட திரளான எண்ணிக்கை உள்ளவர்கள்‌. 

இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ எல்லோருமே கானான்‌ 

தேசத்திற்குள்‌ பிரவேசிக்கவேண்டும்‌ என்னும்‌ 

நோக்கத்தோடிருக்கிறார்கள்‌. 

சிந்தனையிலும்‌, செயலிலும்‌ 

இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 

ஒவ்வொரு கோத்திரமாக 

அணியணியாக புறப்பட்டு வந்திருக்கிறார்கள்‌. 

அவர்கள்‌ மத்தியிலே ஒழுங்கும்‌ கட்டுப்பாடும்‌. 

இருக்கிறது. மோசே அவர்களுக்கு 

தலைவராகயிருக்கிறார்‌. அவர்‌ ஞானமும்‌ 

தைரியமுமுள்ளவர்‌. மெய்யாகவே 

இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ மாம்ச பலம்‌, 

கானான்‌ தேசத்தில்‌ குடியிருக்கிற 
ஜனங்களைவிட அதிகமாகவே இருக்கிறது. 


கானான்‌ தேசத்தை வேவுபார்க்கும்படி 
அனுப்பப்பட்டவர்கள்‌, மாம்சப்பிரகாரமாக 
சிந்தித்துப்‌ பார்த்தாலும்‌, இல்லளவு 
கோழையாகமிருக்கவேண்டிய அவசியமில்லை. 
“நாம்‌ போய்‌ அந்த ஜனங்களோடே எதிர்க்க 
நம்மாலே கூடாது" என்றோ, “அவர்கள்‌ 
நம்மைப்‌ பார்க்கிலும்‌ பலவான்கள்‌' என்றோ 
கோழைத்தனமாக பேசவேண்டிய 

ல்லை. வேவுகாரரின்‌ பத்துபேர்‌ 
மனம்‌ தளர்ந்துபோயிருக்கிறார்கள்‌. 


வேவுகாரர்‌. சொன்ன பிரகாரம்‌, 
கானானியர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரைவிட 
பலவான்களாகயிருந்தாலும்‌, அவர்களால்‌ 
கர்த்தரைவிட பெரிய பலவான்களாயிருக்க 
முடியாது. கர்த்தருடைய பிரசன்னத்திற்கு 
அடையாளம்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
மத்தியிலே இருக்கிறது. கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
பத்திரரோடு கூடமிருக்கும்போது, 
அவர்களுக்கு விரோதமாக யாராலும்‌ 
எதிர்த்து நிற்கமுடியாது. 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


BALWETHER 
பிய 


கானானியரின்‌: 
அரணிப்பானவைகளாகவம்‌, 
பெரியலைகளாகவும்‌ இருக்கிறது. 
வேவுகாரர்‌ சொல்லுகிறார்கள்‌. 

இந்தப்‌ பிரபஞ்சத்திலுள்ள 
ஜனத்தாலும்‌, பரலோகத்திற்கு விரோதமாக 
அரண்களை கட்ட முடியாது. இஸ்ரவேலின்‌ 
தேவனாகிய கர்த்தர்‌, 
தேவனாகவும்‌ இருக்கிறார்‌ 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தருடைய 
புயத்தின்‌ வல்லமையை பல சந்தர்ப்பங்களில்‌ 
அனுபவித்திருக்கிறார்கள்‌. கர்த்தருடைய 
புயம்‌ குறுகிப்போகாத நீண்ட புயம்‌. 
அவருடைய புயம்‌ சத்துருக்களுக்கு 
விரோதமாக நீட்டப்பட்டிருக்கிற 
புயம்‌. கர்த்தர்‌ தம்முடைய பலத்த 
புயத்தினால்‌ இஸ்ரவேல்‌  புத்திரரை 
பாதுகாக்கிறார்‌ 
இஸ்ரவேல்‌. ச்‌ 
வருஷங்களாக. எகிப்து 
அடிமைகளாகமிருந்தார்கள்‌. 
தம்முடைய பலத்த புயத்தினால்‌, 
புத்திரரை எகிப்தின்‌ அடிமைத்தனத்திலிருந்து. 
மீட்டுக்கொண்டார்‌. கானானியரைப்போலவே. 
ம கர்த்தர்‌ 
அதம்பண்ணிய துபோல, 
கானானியரையும்‌ அதம்பண்ணுவார்‌. ஆனால்‌ 
வேவுபார்க்கப்போன 
கோத்திரப்பிரபுக்களுக்கோ, 
போதுமான அளவு நம்பிக்கை 


பரலோகத்தின்‌. 


கர்த்தர்மீது 


பட்டயத்தைப்‌ 
தின்‌ 


தங்களையும்‌ 

செய்தார்‌. 

மொத்தமாய்‌ 
அமலேக்கியர்கள்‌ 
கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்காக யுத்தம்பண்ணுகிறார்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌. கர்த்தருடைய 
வார்த்தையை நம்பி, கானான்‌ தேசத்திற்குள்‌ 
பிரவேசிக்கும்போது, கர்த்தர்‌ தம்முடைய 
ஜனத்திற்காக கானானியர்மீது 
யுத்தம்பண்ணுவார்‌. கானானியரால்‌ 
கர்த்தருக்கு விரோதமாய்‌ யுத்தம்பண்ண 
முடியாது. 


அழிந்துபோனார்கள்‌. 
சிதறிப்போனார்கள்‌. 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌  புத்திரருக்கு 
ஆசீர்வாதமான வாக்குத்தத்தங்களைக்‌ 
கொடுத்திருக்கிறார்‌. இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
கானானியருக்கு விரோதமாக மேற்கொள்ளும்‌ 
எல்லா யுத்தங்களிலும்‌, இஸ்ரவேல்‌ 
பத்திரருக்கு கானானியர்மீது. ஜெயம்‌ 
கிடைக்கும்‌. என்பது கர்த்தருடைய 
வாக்குத்தத்தம்‌. 

ஆபிரகாமின்‌ சந்ததியார்‌ கானான்‌ 
தேசத்தைச்‌ சுதந்தரித்துக்கொள்வார்கள்‌ 
என்று கர்த்தர்‌ ஏற்கெனவே 
வாக்குப்பண்ணியிருக்கிறார்‌. கர்த்தருடைய 
வாக்குத்தத்தம்‌ நிச்சயம்‌ நிறைவேறும்‌. 

அந்நாளிலே கர்த்தர்‌ ஆபிராமோடே 
உடன்படிக்கைபண்ணி, எகிப்தின்‌ நதிதுவக்கி 
ஜபிராத்து நதி என்னும்‌ பெரிய 
ந டழ்ன்கதம்‌, கேனியரும்‌, கெனிசியரும்‌, 

கத்மோனியரும்‌, ஏத்தியரும்‌, பெரிசியரும்‌, 
ரெப்பாயீமியரும்‌, எமோரியரும்‌, கானானியரும்‌, 
கிர்காசியரும்‌, எபூசியரும்‌ என்பவர்கள்‌ 
இருக்கிறதுமான இந்தத்‌ தேசத்தை உன்‌ 
சந்ததிக்குக்‌ கொடுத்தேன்‌ என்றார்‌” (ஆதி 
1518-21) 


“நீ பரதேசியாய்த்‌ தங்கிவருகிறகானான்‌ 
தேசமுழுவதையும்‌, உனக்கும்‌ உனக்குப்‌ 
பின்வரும்‌ உன்‌ நித்திய 
சுதந்தரமாகக்‌. நான்‌ 
அவர்களுக்குத்‌ தேவனாயிருப்பேன்‌ என்றார்‌” 
(ஆதி 17:8) 

ர்‌ கானானியரை இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கு முன்பாக துரத்திவிடுவார்‌. இது 
கர்த்தர்‌ மோசேயின்‌ மூலமாக இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கு சொன்ன வாக்குத்தத்தம்‌. 


"நான்‌ ஒரு தூதனை உங்களுக்கு 
முன்பாக அனுப்பி, கானானியனையும்‌ 
எமோரியனையும்‌ ஏத்தியனையும்‌ 
பெரிசியனையும்‌ ஏவியனையும்‌ எபூசியனையும்‌ 
தூத்திவிடுவேன்‌" (யாத்‌ 33:2) 


கர்த்தர்‌ கானியரை ஒரே வேளையில்‌ 
மொத்தமாக துரத்திவிடாமல்‌, அவர்களை 
தம்முடைய சித்தத்தின்‌ பிரகாரம்‌, கொஞ்சம்‌ 
கொஞ்சமாக துரத்துவார்‌. 

நீ விருத்தியடைந்து, தேசத்தைச்‌ 
சுதந்தரித்துக்கொள்ளும்வரைக்கும்‌, 
அவர்களைக்‌ கொஞ்சம்‌ கொஞ்சமாய்‌ உன்‌ 
முன்னின்று துரத்திவிடுவேன்‌" (யாத்‌ 23:30). 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


கானான்‌ தேசத்தை சுற்றிப்பார்க்கும்படி 
அனுப்பப்பட்ட பிரபுக்களில்‌ பத்துபேர்‌ 
கர்த்தரையும்‌, அவருடைய 
வார்த்தைகளையும்‌, வாக்குத்தத்தங்களையும்‌ 
நம்பாமல்‌, “நாம்‌ போய்‌ அந்த ஜனங்களோடே 
எதிர்க்க நம்மாலே கூடாது” என்று 
அவிசுவாசமான வார்த்தைகளை 
சொல்லுகிறார்கள்‌. அவர்கள்‌ இவ்வாறு 
பேசுவது, "கர்த்தரால்‌ ம்‌ 
பி த 


தெரியவில்லையே” சந்தேகத்தோடு 
கேட்பதற்கு சமம்‌ 


ன 


பளணிடண்டு ” லேவ்வரில்‌ ஒருகாலை 
காலேபு இஸ்ரவேல்‌ ஜனங்களிடத்தில்‌ 
விசுவாசமான வார்த்தைகளை சொல்லுகிறார்‌. 
காலேபு சொல்லுகிற வார்த்தைகளை 
யோசுவாவும்‌  அங்கீகரிக்கிறார்‌. காவேயு 
மோசேக்கு முன்பாக ஜனங்களை 
அமர்த்துகிறார்‌. தான்‌ சொல்லுவதை 
இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ எல்லோரும்‌ 
செவிகொடுத்து கேட்கவேண்டும்‌ என்பது, 
காலேபின்‌ விருப்பம்‌. காலேபு என்னும்‌ 
பெயருக்கு "முழுஇருதயம்‌” என்று பொருள்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ காலேபின்‌ வார்த்தைக்கு 
செவிகொடுத்தால்‌ ர்களும்‌ 
முழுிருகயதிதாடு க கம 
வார்த்தைகளையும்‌, வாக்குத்தத்தங்களையும்‌ 
நம்புவார்கள்‌. 

காலேபு இஸ்ரவேல்‌ புத்திரரை நோக்கி, 
நாம்‌ உடனே போய்‌ அதைச்‌ 
சுதந்தரித்துக்கொள்வோம்‌; நாம்‌ அதை 
எளிதாய்‌ ஜெயித்துக்கொள்ளலாம்‌"' 
(எண்‌ 13:30) என்று சொல்லுகிறார்‌ 

காலேபின்‌ வார்த்தையில்‌. 
உறுதியிருக்கிறது. “நாம்‌ அதை எளிதாய்‌. 
ஜெயித்துக்கொள்ளலாம்‌” என்று காலேபு 
சொல்லுகிறார்‌. கானானியர்‌ 


பலவான்களாகயிருந்தாலும்‌, இஸ்ரவேல்‌. 
புத்திரரும்‌ பலவான்களாகவே இருக்கிறார்கள்‌. 


முன்னணியில்‌ புறப்பட்டுப்போகிறவர்‌. 
காலேபு யூதா கோத்திரத்தைச்‌ சேர்ந்தவர்‌. 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆகையினால்‌ காலேபு அவர்களுக்கு 
உற்சாகத்தையும்‌, தைரியத்தையும்‌, 
தெம்பையும்‌, நம்பிக்கையையும்‌ கொடுத்து, 
அவர்களை வழிநடத்துகிறார்‌. 
கானான்‌ தேசத்தைச்‌ 
சுதந்தரித்துக்கொள்ளவேண்டும்‌ என்பதே 
இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ விருப்பம்‌. தங்கள்‌ 
விருப்பத்‌ காலதாமதம்பண்ணாமல்‌, 
உடனே நிறைவேற்றிக்கொள்ள 
வேண்டுமென்று காலேபு விரும்புகிறார்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
விரோதமாக முறுமுறுக்கிறார்கள்‌. 
கர்த்தருடைய வார்த்தையை 
அவருக்கு விரோதமாகக்‌ 
கலகம்பண்ணுகிறார்கள்‌. இதனால்‌ 
கர்த்தருக்கும்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்கும்‌ 
இடையே வாக்குவாதழுண்டாயிற்று. கர்த்தர்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரர்மீது கோபப்படுகிறார்‌. 
அவர்கள்‌ கானான்‌ நேசத்தின்‌ 
இளைப்பாறுதலில்‌ பிரவேசிப்பதில்லையென்று, 
கர்த்தர்‌ தம்முடைய கோபத்திலே 
சொல்லுகிறார்‌. 


கானான்‌ தேசத்தை சுற்றிப்பார்த்து 
வந்தவர்களில்‌ பத்துபேர்‌ அந்த தேசத்தைக்‌ 
குறித்து, இஸ்ரவேல்‌ புத்திரருக்குள்ளே 
துர்ச்செய்தி பரம்பச்செய்கிறார்கள்‌. இதனால்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தருக்கு 
விரோதமாகக்‌ கலகம்பண்ணுகிறார்கள்‌ 
(எண்‌ 149-4) 


கர்த்தருக்கு 
அவர்கள்‌ 
நம்பாமல்‌ 


காலேபும்‌ 
ர ... புத்திரருடைய 
கலகத்தை அடக்குவதற்கு முயற்சி 
செய்கிறார்கள்‌. ஆனால்‌ அவர்களுடைய 
முயற்சி பிரயோஜனமில்லாமல்‌ போயிற்று 
(எண்‌ 14:5-10). 


இஸ்ரவேல்‌ 
விரோதமாகக்‌ 


மோசேயும்‌ ஆரோனும்‌, 
கொகவாவு்‌!' | இல்ல 


புத்திரர்‌ கர்த்தருக்கு 
கலகம்பண்ணுகிறார்கள்‌. 
கர்த்தர்‌ அவர்களை 
அழித்துப்போடப்போவதாக, அவர்களுக்கு 
எச்சரிப்பாய்ச்‌ சொல்லுகிறார்‌ (எண்‌ 14:12 


பணிவாய்‌ 


விண்ணப்பம்பண்ணுகிறார்‌ (எண்‌ 14:13-19). 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


BALWETHER 
பிய 


கர்த்தர்‌ மோசேயின்‌ விண்ணப்பத்திற்கு 
செவிகொடுக்கிறார்‌. அவர்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ எல்லோரையும்‌ அழித்துப்போடவில்லை. 
தம்மை பரீட்சை பார்த்த மனிதரில்‌ ஒருவரும்‌ 
கானான்‌ தேசத்தைக்‌ காணமாட்டார்கள்‌ 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. காலேபும்‌ 
யோசுவாவம்‌, அவர்களுடைய சந்ததியாரும்‌ 
கானான்‌ தேசத்தை சுதந்தரிப்பார்கள்‌ 
(எண்‌ 14:20-35). 


டு, 

மத்தியிலே துர்ச்செய்தியை சொன்னவர்கள்‌, 
கர்த்தருடைய சந்நிதியில்‌ வாதையினால்‌ 
செத்துப்போகிறார்கள்‌ (எண்‌ 14:36-19), 
இஸ்ரவேல்‌ புத்திரரில்‌ அநேகர்‌, கர்த்தருடைய 
அனுமதியில்லாமல்‌, கானான்‌ 
நேசத்திற்குப்போவோம்‌ என்று சொல்லி 
மலையின்மேல்‌. ஏறித்துணிகிறார்கள்‌ 
எண்‌ 14:40-45) அமலேக்கியரும்‌ 
கானானியரும்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரை 
முறியடித்து தூரத்துகிறார்கள்‌. 


கானான்‌ தேசத்தை அற்றார்‌. 
i இஸ்ரவேல்‌ 


குறித்து துர்ச்செய்தியை சொல்லுகிறார்கள்‌. 


அப்பொழுது சபையார்‌ 
ட்டுப்‌ புலம்புகிறார்கள்‌:: 


எல்லாரும்‌ 

ஜனங்கள்‌ 
இராமுழுதும்‌ 
ப றகொள்டரக் காக்‌ (எண்‌ 144) 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ கர்த்தருடைய 
வார்த்தைக்கு முக்கியத்துவம்‌ கொடுக்காமல்‌, 
தங்கள்‌ மத்தியில்‌ துர்ச்செய்தியைப்‌ 
பரம்பச்செய்கிற வேவுகாரரின்‌ வார்த்தைக்கு 
முக்கியத்துவம்‌ கொடுக்கிறார்கள்‌. 
இஸ்ரவேலின்‌ பாளயத்திலிருக்கிறவர்களுக்கு 
இப்போது ஒரு ஆபத்தும்‌ வரவில்லை. 
ஆனாலும்‌ அவர்கள்‌ தங்களுக்கு 
ஆபத்துக்கள்‌ வந்ததுபோல பாவித்து, 
சபையார்‌ எல்லாரும்‌ கூக்குரலிட்டு 
புலம்புகிறார்கள்‌. அவர்கள்‌ அழுவதற்கு 
நியாயமான காரணம்‌ எதுவுமில்லை. 
ஆனாலும்‌ அவர்கள்‌ அன்று இராமுழுவதும்‌ 
அழுதுகொண்டிருக்கிறார்கள்‌. 

இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ எல்லோரும்‌ 
மோசேக்கும்‌ ஆரோனுக்கும்‌ விரோதமாக 
முறுமுறுக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
கர்த்தருடைய ஊழியக்காரருக்கு 
விரோதமாக முறுமுறுப்பதினால்‌, அவர்கள்‌ 
கர்த்தருக்கு விரோதமாகவும்‌ பேசுகிறார்கள்‌. 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இஸ்ரவேல்‌ புத்திரருடைய  கூக்குரலுக்கும்‌ 
புலம்பலுக்கும்‌, அவர்களுடைய 
கோத்திரப்பிதாக்களின்‌ பிரபுக்களே காரணம்‌. 
அவர்கள்‌ இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ மத்தியில்‌ 
துர்ச்செய்தியைப்‌ பரம்பச்செய்கிறார்கள்‌. 
அந்தச்‌ செய்தி உண்மையான செய்தியல்ல. 
அவர்கள்‌ சொன்ன செய்திக்கு ஆதாரம்‌ 
எதுவுமில்லை. ஆனாலும்‌ அவர்கள்‌ சொன்ன 
பொய்யான செய்தியை சபையார்‌ எல்லாரும்‌ 
கேட்டு கூக்குரலிட்டு புலம்புகிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ எல்லோரும்‌, 
மோசேயையும்‌, _ ஆரோனையும்‌ நோக்கி, 
'எகிப்துதேசத்திலே செத்துப்போனோமானால்‌ 
நலமாயிருக்கும்‌: இந்த வனாந்தரத்திலே 
நாங்கள்‌ செத்தாலும்‌ நலம்‌. நாங்கள்‌ 
பட்டயத்தால்‌ மடியும்படிக்கும்‌, எங்கள்‌ 
பெண்ஜாதிகளும்‌ பிள்ளைகளும்‌ 
கொள்ளையாகும்படிக்கும்‌, கர்த்தர்‌ எங்களை 
இந்த தேசத்துக்குக்‌ கொண்டு வந்தது. 
என்ன? எகிப்துக்குத்‌ திரும்பிப்போகிறதே 
எங்களுக்கு உத்தமம்‌ அல்லவோ" 
(எண்‌ 14:23) என்று சொல்லுகிறார்கள்‌. 
கர்த்தர்‌ எல்லா வார்த்தைகளையும்‌. 
சீர்தூக்கிப்‌ பார்த்தால்‌ யாரும்‌ தப்பமுடியாது. 
(மத்‌ 12:36) துர்மார்க்கருடைய ஜெபம்‌. 
கர்த்தருக்கு அருவருப்பானது என்று 
சாலொமோன்‌ கூறுகிறார்‌. (நீதி 1: 
வனாந்தரத்திலே இஸ்ரவேல்‌ பு்திரருடைய 
ப ஜெபத்திற்குக்‌ கர்த்தர்‌ அவர்கள்‌. 
டுக்‌ கொண்ட பிரகாரமாகவே பதில்‌ 
கொடுத்துடு நாற்பது 
வருஷக்காலத்தில்‌ “யோசுவாவையும்‌, 
காலேபையும்‌ தவிர பழைய சந்ததியார்‌ 
எல்லோரும்‌. வனாந்தரத்தில்‌ 
செத்துப்போகிறார்கள்‌. மரணம்‌ உடனடியாக 


ஆரம்பித்துவிடுகிறது. (எண்‌ 14:23-37) 


எகிப்‌ ல்‌ போனால்‌ 
ணங்க எல்ல! இல்லம்‌ பனா 
சொல்லுகிறார்கள்‌. அவர்கள்‌ எகிப்து 
தேசத்தை விட்டு புறப்பட்டு வந்து பல 
மாதங்களாயிற்று.. இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
வனாந்தரத்தில்‌ இதுவரையிலும்‌ பிரயாணம்‌. 
செய்தார்கள்‌. கர்த்தருடைய பிரசன்னம்‌ 
அவர்களோடு கூடமிருந்தது. கர்த்தர்‌ 
அவர்களை இதுவரையிலும்‌ போவித்து, 
பராமரித்து பாதுகாத்து வந்திருக்கிறார்‌. 
அவர்கள்‌ கர்த்தருடைய நன்மைகளை 


அனுபவித்து வந்திருக்கிறார்கள்‌. 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


BALWETHER 
பிய 


ஆனால்‌ இப்போதோ, எகிப்து 
தேசத்திலே செத்துப்போனால்‌ நலமாயிருக்கும்‌ 
என்று சொல்லுகிறார்கள்‌. வனாந்தரத்திலே 


செத்துப்போனோமானால்‌ நலமாயிருக்கும்‌; 
இந்த வனாந்தரத்திலே நாங்கள்‌ செத்தாலும்‌ 
நலம்‌" (எண்‌ 14:2) என்று இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
மோசேக்கும்‌ ஆரோனுக்கும்‌ விரோதமாக 
சொல்லுகிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரரை எகிப்து 
அடிமைத்தனத்திலிருந்து 
விடுதலை பண்ணி அழைத்து வந்திருக்கிறார்‌. 
அவர்களை கானான்‌ தேசத்திற்கு 
வழிநடத்திக்கொண்டு போகிறார்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய ஜனத்திற்கு கானான்‌ தேசத்தை 
சுதந்தர தேசமாக கொடுப்பதாக 
வாக்குப்பண்ணியிருக்கிறார்‌. ஆனால்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனங்களோ, நாங்கள்‌ 
பட்டயத்நால்‌  மடியும்படிக்கும்‌, எங்கள்‌ 
பெண்ஜாதிகளும்‌ பிள்ளைகளும்‌ 
கொள்ளையாகும்படிக்கும்‌, கர்த்தர்‌ எங்களை 
இந்த தேசத்துக்குக்‌ கொண்டு வந்தது. 
என்ன?” (எண்‌ 14:3) என்று கேட்கிறார்கள்‌ 


ஸ்ரவேல்‌ புத்‌ டய 
வென்ாத்ககு்‌ நக்கக்‌ க்‌ 
தப்பிதமும்‌ செய்யவில்லை. கர்த்தர்‌ 
அவர்களை பாதுகாத்து பராமரிக்கிறார்‌ 
ஆனால்‌ அவர்கள்‌ கொள்ளையாவார்கள்‌ 
என்று இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ கானான்‌ 
தேசத்திற்குப்போகவேண்டியவர்கள்‌. ஆனால்‌ 
அவர்கள்‌ இப்போது எகிப்து தேசத்திற்கு 
'திரும்பிப்போகவேண்டும்‌. என்று 
விரும்புகிறார்கள்‌. எகிப்துக்குத்‌ 
திரும்பிப்போகிறதே எங்களுக்கு உத்தமம்‌ 
அல்லவோ" என்று சொல்லுகிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு மோசே 
தலைவராயிருக்கிறார்‌. மோசே அவர்களை 
கானான்‌ தேசத்திற்கு நடத்திக்கொண்டு 
போகிறார்‌. ஆனால்‌ இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
மோசேயின்‌ ஆளுகையை ஏற்றுக்கொள்ள 
அவருடைய கட்டளைக்கு 
கானான்‌ தேசத்திற்குப்போக 
ள்‌ மோசேக்கு 
தெரிந்து 
கொள்ளவேண்டுமென்று ஆசைப்படுகிறார்கள்‌. 


விரிவுரை 
COMMENTARY 


திரும்பிப்போவோம்‌ வாருங்கள்‌” 
என்று ஒருவரோடொருவர்‌ 
சொல்லிக்கொள்கிறார்கள்‌. எகிப்து 
தேசத்திற்கு திரும்பிப்போவதே தங்களுக்கு 
நலமாயிருக்கும்‌ என்று அவர்கள்‌ 
நினைக்கிறார்கள்‌. அவர்கள்‌ எகிப்தின்‌ 
அடிமைத்தனத்தை அனுபவித்தவர்கள்‌. 
எகிப்தியர்கள்‌ மூலமாக பாடுகளையும்‌, 
வேதனைகளையும்‌, உபத்திரவங்களையும்‌ 
அனுபவித்தவர்கள்‌. ஆனால்‌ அவர்களுக்கு 
கானான்‌ தேசத்தைவிட எகிப்து தேசம்‌ 
நலமான தேசமாய்த்‌ தெரிகிறது. 


இஸ்ரவேல்‌. புத்திரர்‌ எகிப்து 

தேசத்திலிருந்து வனாந்தரத்தின்‌ வழியாக, 

ம்‌ ள்‌. எல்லைப்பகுதிக்கு, 

ஆனால்‌ அவர்கள்‌ 

இப்போது இதே வனாந்தரத்தின்‌ வழியாக, 

இங்கே இருந்து எகிப்து தேசத்திற்கு 
திரும்பிப்போகவேண்டும்‌ 


என்று 
சொல்லுகிறார்கள்‌. இது அவர்களுடைய 
மதியீனம்‌. 


கானான்‌ தேசம்‌ கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கு சுதந்தரமாகக்‌ கொடுத்திருக்கிற 
தேசம்‌. அவர்களுடைய பங்குவீதம்‌: 
கானான்‌ தேசத்திலே இருக்கிறது. ஆனால்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு கானான்‌ தோசம்‌ 
பிடிக்கவில்லை. அவர்களுக்கு எகிப்து 
தேசமே பிடித்திருக்கிறது. எகிப்து தேசம்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரருடைய சுதந்தர தேசமல்ல, 
அங்கே அவர்களுக்கு பங்குவீதம்‌ இல்லை. 
ஆனாலும்‌ அவர்கள்‌ எகிப்து தேசத்திற்கு 
திரும்பிப்போகவிரும்புகிறார்கள்‌. 


ர்‌ நமக்கு கொடுத்திருக்கும்‌ 
ஸ்தலத்தில்‌ நாம்‌ திருப்தியாயிருக்கவேண்டும்‌. 
கர்த்தர்‌ நமக்கு கொடுக்கும்‌ ஊழியத்தை 
உண்மையோடு செய்யவேண்டும்‌. கர்த்தர்‌ 
நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களில்‌ 
நாம்‌. டயவில்லையென் றால்‌, 
நமக்கு ஒருபோதும்‌ திருப்தி ஏற்படாது. 
கர்த்தர்‌ நமக்கு கொடுத்திருக்கும்‌ 
ஸ்தானத்தில்‌. திருப்தியடையவேண்டும்‌. 
த ஸ்தானத்தில்‌ நாம்‌ திருப்தியடையாமல்‌, 
ந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ எந்த இடத்திற்கு 
சுற்றி அலைந்தாலும்‌, அங்கே 
நமக்கு திருப்தி ஏற்படப்போவதில்லை. 





யப்‌ ண்மை 


சபரிய 


கர்த்தர்‌ எந்த 
ல்‌ த்திக்‌ நாம்‌ அந்த 


தேசத்திற்கு இருப்பது 
சொல்லுவதற்கு 

எந்த 

அந்த 


விளைவுகளின்‌ விவரம்‌ வருமாறு : 


1. சபையார்‌ எல்லாரும்‌ 
புலம்பினார்கள்‌; ஜனங்கள்‌ 
அன்று இராழுழுதும்‌ 
அழுதுகொண்டிருந்தார்கள்‌. (எண்‌ 14:1) 


கூக்குரலிட்டுப்‌ 


த்திலே செத்‌! 
போனோமானால்‌ நலமாயிருக்கும்‌ ந்த 
வனாந்தரத்திலே நாங்கள்‌ செத்தாலும்‌: 
ர 'சபையாரெல்லாரும்‌ 


கர்த்தர்‌ தங்களை ஏமாற்றிவிட்டதாக 
அவரைத்‌ தூஷித்தார்கள்‌. (எண்‌ 14:3). 


நாம்‌ ஒரு தலைவனை ஏற்படுத்திக்‌ 
கொண்டு எகிப்துக்கு திரும்பிப்‌ 
போவோம்‌ வாருங்கள்‌ என்று 
ஒருவரோடொருவர்‌ சொல்லிக்‌ 
கொண்டார்கள்‌. (எண்‌ 14:3-4 9). 


இற்குப்‌ துர்ச்செய்தியினால்‌ 
ல்‌ புத்திரர்‌ மத்தியில்‌ பயமும்‌, 
கோழைத்தனமும்‌ உண்டாயிற்று. 
(எண்‌ 14:39). 


இந்தத்‌ துர்ச்செய்தியின்நிமித்தமாக 
இது வரையிலும்‌ அவர்கள்‌ நம்பிக்கை 
மோசேக்கும்‌, 
எதிராகக்‌ கலகம்‌: 

பண்ணினார்கள்‌. (எண்‌ 14:10). 


DEUTERONOMY - COMMENTARY 


த மம 


PUBLISHERS 


தங்களுரை 
வார்த்தைகளினால்‌ 
தங்களுக்குத்‌ 
தேடிக்கொள்கிறார்கள்‌. 
அழிவிலிருந்து தப்பிக்க 
அவர்களுடைய 
பண்ணுகிறார்கள்‌. ஆனால்‌. 
வீணாய்ப்போயிற்று இஸ்ரவேல்‌ 
இன்னும்‌ 'கலககுணமுள்ளவர்களாகவே. 
இருக்கிறார்கள்‌. 

புத்திரர்‌, “நாம்‌ ஒரு 


a 
ஏற்படுத்திக்கொண்டு 
எகிப்துக்கு தருங்பிப்பொயோம்‌ வாருங்கள்‌! 
என்று ஒருவரோடொருவர்‌ 
சொல்லிக்கொள்கிறார்கள்‌. அப்பொழுது 
மோசேயும்‌ ஆரோனும்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரன்‌ சபையாராகிய எல்லாக்‌ 
கூட்டத்தாருக்கு முன்பாகவும்‌ முகங்குப்புற 
விழுகிறார்கள்‌ (எண்‌ 13:5). 


ற்‌ பாக. 
gd ஓவ்‌ புத்திரரைக்‌ 


கர்த்தருக்குக்‌ கீழ்ப்படிய செய்ய முயற்சி 
மேற்கொண்டார்கள்‌ (எண்‌ 13:30; உபா 1:29) 
ஆனால்‌ அவர்கள்‌ முயற்சி தோல்வியுற்றது. 
வேறுவழியில்லாமல்‌, இப்போது கர்த்தருடைய 
சமுகத்தில்‌ முகங்குப்புற விழுகிறார்கள்‌. 

கலகக்காரரின்‌ எண்ணிக்கை 
ஏராளமாயிருக்கிறது. அவர்களுடைய சத்தமும்‌ 
அதிகமாயிருக்கிறது. அவர்கள்‌ 
மத்தியிலே. மோசேயும்‌. 


ஆரோனும்‌ 
பேசுகிறார்கள்‌. ஆனால்‌ திரளான 
ஜனங்களுக்கு மத்தியில்‌ இவர்களுடைய 
ராகப்‌. அக்காட்ட 
பேச்சைக்‌ கேட்க கலகக்காரர்‌ யாரும்‌ 
ஆயத்தமாயில்லை. 


மோசேயும்‌ ஆரோனும்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரரிடத்தில்‌ பேசுவதற்கு பதிலாக 
வேறொரு உபாயத்தைக்‌ கையாளுகிறார்கள்‌. 
ர்கள்‌ இருவரும்‌. இஸ்ரவேல்‌ 
சபையாராகிய எல்லாக்‌ 
கூட்டத்தாருக்கு முன்பாகவும்‌ முகங்குப்புற 
விழுகிறார்கள்‌. 


ஆரோனும்‌, 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


BALWETHER 
பிய 


இஸ்ரவேல்‌. ஜனங்கள்‌ 
கர்த்தருக்கு விரோதமாகக்‌ 
கலகம்பண்ணிக்கொண்டிருக்கும்போது.. 
மோசேயும்‌ ஆரோனும்‌ 
சமுகத்திலே தங்களை 
ஒப்புக்கொடுத்து ஜெபம்பண்ணுகிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌. புத்திர! மோசேக்கு. 
தாம்‌ பேசுகிறார்கள்‌. தங்களுக்கு 

தலைவனை 

என்ட தக்கொள்ளவேண்டுணெ்டு 
ஒருவரோடொருவர்‌ சொல்லிக்கொள்கிறார்கள்‌. 
இதனால்‌ மோசேயின்‌ ஆலியும்‌, ஆரோனின்‌ 
ஆலியும்‌ கலக்கமடைந்திருக்கிறது. 
அவர்களுடைய மனதிலே 
குழப்பமுண்டாயிற்று. 

இஸ்ரவேல்‌ 
நேசத்திற்குப்போக 
தேசத்திற்கு 
சொல்லுகிறார்கள்‌. 
மோசேக்கு அதிர்ச்சி 
அவர்கள்‌ கர்த்தருடைய 
இரக்கத்தையும்‌ விட்டு 
பார்த்து. மோசேயும்‌ 
அதிர்ச்சியடைந்தவர்களாக, 
முகங்குப்புற விழுகிறார்கள்‌ 

இந்த சம்பவம்‌ உபாகமம்‌ புஸ்தகத்தில்‌ 
மறுபடியுமாய்ச்‌ சொல்லப்பட்ிருக்கிறது. 
மோசே இஸ்ரவேல்‌ ஜனத்தாருக்கு சொன்ன 
வார்த்தைகள்‌, அந்த  வசனப்பகுதியில்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. 


ஜனங்கள்‌ கானான்‌ 
மனதில்லாமல்‌, எகிப்து 
திரும்பிப்போவோம்‌ என்று 
அதைக்‌ கேட்டபோது 


“அப்பொழுது நான்‌ உங்களை நோக்கி: 
நீங்கள்‌ தலங்காமலும்‌ அவர்களுக்குப்‌ 
பயப்படாமலும்‌ இருங்கள்‌. உங்களுக்கு முன்‌ 
செல்லும்‌ உங்கள்‌ தேவனாகிய கர்த்தர்‌ தாமே. 
எகிப்தில்‌ உங்களோடிருந்து, உங்கள்‌ 
கண்களுக்கு முன்பாகச்‌ 
செய்ததெல்லாவற்றைப்போலவும்‌, 

வனாந்தரத்தில்‌ செய்துவந்ததுபோலவம்‌, 
உங்களுக்காக யுத்தம்பண்ணுவார்‌” 
(உபா 1:29,30) என்று சொன்னேன்‌ என்று 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பாவத்தினிமித்தமாக 
ந்த துக்கப்பட்டு 
ங்களைக்‌ 
கிழித்துக்கொள்கிறார்கள்‌. 


தேவனுடைய கோபம்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரர்மீது வந்திருக்கிறது. கர்த்தருடைய 
கோபம்‌ இப்போதே வெளிப்படப்போவதை 
யோசுவாவும்‌ காலேபும்‌ காண்கிறார்கள்‌. அந்த 
வேதனையை அவர்களால்‌ தாங்க 
முடியவில்லை. அவர்களுடைய வேதனை 
அதிகரிப்பதினால்‌, அவர்கள்‌ இருவரும்‌. 
தங்கள்‌ வஸ்திரங்களை 
கிழித்துக்கொள்கிறார்கள்‌. 

தேசத்தைச்‌ சுற்றிப்பார்த்தவர்களில்‌ 
நூனின்குமாரனாகிய யோசுவாவும்‌, 
எப்புன்னேயின்‌ குமாரனாகிய காலேபும்‌, 
தங்கள்‌ வஸ்திரங்களைக்‌ கிழித்துக்கொண்டு, 
இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ சமஸ்த சபையையும்‌ 
நோக்கி பேசுகிறார்கள்‌. யோசுவாவும்‌ காலேபும்‌ 
அதிகாரத்தோடு பேசுகிறார்கள்‌. 

கானான்‌. தேசத்தை. 
சுற்றிப்பார்க்கப்போன பிரபுக்களோடு, 
காலேபும்‌ யோசுவாவும்‌ போயிருந்தார்கள்‌. 
அது பாலும்‌ தேனும்‌ ஓடுகிற செழிப்பான 
தேசம்‌ என்பதில்‌ யாருக்கும்‌ சந்தேகமில்லை. 
அது நல்ல தேசம்‌. அந்த தேசத்தைச்‌ 
சுதந்தரிக்கும்போது தங்களுக்கு அநேக 
நன்மைகள்‌ கிடைக்கும்‌ என்று காலேபும்‌ 
யோசுவாவும்‌ இஸ்ரவேல்‌ ஜனத்தாரிடம்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 

அவர்கள்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரை 
நோக்கி, “நாங்கள்‌ போய்ச்‌ சுற்றிப்பார்த்து. 
சோதித்த தேசம்‌ மகா நல்ல தேசம்‌. கர்த்தர்‌ 
ம்மேல்‌ பிரியமாமிருந்தல்‌, அந்தத்‌ 

்‌ நம்மைக்‌ கொண்டுபோய்‌, 
பாலும்‌ தேனும்‌ ஓடுகிற அந்தத்‌ தேசத்தை 
நமக்குக்‌ கொடுப்பார்‌" (எண்‌ 14:7,8) என்று 
சொல்லுகிறார்கள்‌. 


, ஆசீர்வாதத்தைப்‌ 

இதுதான்‌. 

பிரியமாயிருந்தால்‌ 

படத்தில்‌ பிரியமாயிருப்பார்‌. 
பிரியமானவனைக்‌ கர்த்தர்‌ 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


BALWETHER 
பிய 


கானான்‌ தேசத்தில்‌ குடியிருக்கிற 
ஜனங்கள்‌ இராட்சதராகமிருந்தாலும்‌, - ட்ட 
தேசத்தின்‌ ஜனங்களுக்கு 

ஜனந்தார்‌ பயப்படவேண்டிய அவசியமில்‌ 
யோசுவாவும்‌ காலேபும்‌ பரண்‌ 
முக்கியத்துவம்‌ கொடுத்து பேசுகிறார்கள்‌. 


காவேபும்‌, 
ஜனத்தாரை நோக்கி, 

ப, அிராதமாகமாத்திம்‌ 
கலகம்பண்ணா, அந்த 
த்க்‌ எர்த்‌! தன்‌ 
பயப்படவேண்டியதில்லை: அவர்கள்‌ நமக்கு 
இரையாவார்கள்‌: அவர்களைக்‌ காத்த நிழல்‌. 
அவர்களைவிட்டு விலகிப்போயிற்று: கர்த்தர்‌ 
நம்மோடே இருக்கிறார்‌; அவர்களுக்குப்‌ 
பயப்படவேண்டியதில்லை" (எண்‌ 14:9) என்று 
சொல்லுகிறார்கள்‌. 


'யோசுவாவும்‌. 
இஸ்ரவேல்‌ 
“கர்த்தருக்கு 


“அவர்கள்‌ நமக்கு இரையாவார்கள்‌" 
என்பது எபிரெயரின்‌ வழக்குச்சொல்லாகும்‌. 
அவர்களை முறியடித்துவிடலாம்‌ என்பது, 
இதன்‌ பொருள்‌, அவர்களைக்‌ காத்த நிழல்‌ 
அவர்கஙளலிட்டு விகிப்போல்தற. நிழல்‌ 

வெயில்‌ அதிகமாக 


இல்லையென்றால்‌, அங்கு 
இருக்கும்‌. வெயிலில்‌ மன்னா உருகிப்போகும்‌. 


அதுபோன்று. கானான்‌ 
காணாமற்போய்விடுவார்கள்‌. 
2 யோசு 239/1: ஏசா 13: 
ஏசா 191; எசே 217. 


ல்‌ 
பரதன்‌ அனா ன்‌ 
இருந்தாலும்‌, அவர்களுக்கு மெய்யான 
பாதுகாப்பு எதுவுமில்லை. அவர்களைக்‌ காத்த 
நிழல்‌ அவர்களைவிட்டு  விலகிப்போயிற்று. 
அவர்களுடைய அரண்கள்‌ அவர்களுக்கு 
பாதுகாப்பை தராது. 


மற்ற 


கானான்‌ குடியிருக்கிற 
ளில்‌ 


வேவுகாரர்கள்‌ கானான்‌ 
தேசத்தாரின்‌ உருவத்தையும்‌, பலத்தையும்‌ 
பார்த்தார்கள்‌. ஆனால்‌. யோசுவாவும்‌ 
காலேபுமோ, கானானியரின்‌ 
தன்மார்க்கத்தைப்‌ பார்க்கிறார்கள்‌. 
அவர்களுடைய  பாவங்களினிமித்தமாகவும்‌, 
அக்கிரமத்தினிமித்தமாகவும்‌, அவர்களைக்‌ 
காத்த நிழல்‌ அவர்களைவிட்டு 
விலகிப்போயிற்று என்று. யோசுவாவும்‌ 
காலேபும்‌ சொல்லுகிறார்கள்‌. கர்த்தருடைய 
பாதுகாப்பு பாவிகளுக்கு கிடைக்காது. 


விரிவுரை 
COMMENTARY 


கானானியர்‌ 
சத்துருக்களாயிருக்கிறார்கள்‌. அவர்களுடைய 


புத்திரிடத்தில்‌ சொல்லுகிறார்கள்‌. 

இஸ்ரவேல்‌ புத்திரரோ, யோசுவாவின்‌ 
வார்த்தைக்கும்‌, காலேபின்‌ வார்த்தைக்கும்‌ 
செலிகொடுக்கவில்லை. இஸ்ரவேல்‌. 
புத்தருடைய கோபம்‌ காலேபின்மீதும்‌ 
யோசுவாவின்மீதும்‌: திரும்புகிறது. 
அவர்களுடைய கோபம்‌ அதிகரிக்கிறது. 
இஸ்ரவேல்‌ சபையார்‌ எல்லாருமாய்ச்‌ 
சேர்ந்து. காலேபின்மேலும்‌ யோசுவாவின்‌ 
மேலும்‌ கல்லெறியவேண்டுமென்று 
சொல்லுகிறார்கள்‌. 


ங்கள்‌ ம்‌ கர்த்தருடைய 
ட ட்டர்‌ 'யோகவாகம்‌ 
அறிந்திருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ கர்த்தரைக்‌ 
கனம்பண்ணுகிறார்கள்‌. கர்த்தர்‌ தங்கள்‌ 
பட்சத்திலிருப்பார்‌ என்றும்‌, அவர்‌ தங்களை 
பாதுகாத்துக்கொள்வார்‌ என்றும்‌ காலேபும்‌ 
போசவாவும்‌  நம்பிக்கையோடிுக்கிறார்கள்‌. 
அவர்களுடைய நம்பிக்கை 
வீணாய்ப்போகவில்லை. கர்த்தரை 
நம்புகிறவர்கள்‌ ஒருபோதும்‌ 
வெட்கப்பட்டுப்போவதில்லை. அவர்கள்‌ 
ர்த்‌ நம்பினதினால்‌ 


கல்லெறிய 

சபையார்‌ 

சொன்னபோது, உடனே 

கர்த்தருடைய மகிமை ஆசரிப்புக்கூடாரத்தில்‌ 

இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ எல்லாருக்கும்‌ முன்பாகக்‌ 

காணப்படுகிறது (எண்‌ 14:10). ஸ்ரவேல்‌ 

ஜனத்தார்‌ கர்த்தருடைய மகிமையைக்‌ 

காண்கிறார்கள்‌. கர்த்தருடைய 

ஊழியக்காரர்கள்மேல்‌ கல்லெறிய 

வேண்டுமென்று சொன்னவர்களுக்கு 
குழப்பமும்‌, திகிலும்‌, பயமும்‌ உண்டாயிற்று. 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


BALWETHER 
பிய 


இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ கலகம்‌ 
னன்‌ அடைகிறது. கர்த்தருடைய 
மகிமை ஆசரிப்புக்‌ கூடாரத்தில்‌ உடனடியாகக்‌ 
காணப்படாமல்‌ போயிருக்குமானால்‌, அவர்கள்‌ 
தங்கள்‌ தலைவர்களைக்‌ கல்லெறிந்து. 
கொன்று போட்டிருப்பார்கள்‌. 


கர்த்தருடைய மகிமை 
ஆசரிப்புக்கூடாரத்தில்‌ காணப்படுகிறது. 
கர்த்தர்‌ மோசேயை ஆசரிப்புக்கூடாரத்திற்கு 
அழைக்கிறார்‌ என்பதற்கு கர்த்தருடைய 
மகிமை காணப்பட்டது அடையாளமாகும்‌. 
மோரே உடனே ஆரரிப்புக்கூடாரத்திற்கு 
புறப்பட்டுப்போகிறார்‌. கர்த்தர்‌ மோசேயோடு 
பேசுகிறார்‌. 


கர்த்தர்‌. மோசேயை நோக்கி, “எது 
வரைக்கும்‌ இந்த ஜனங்கள்‌ எனக்குக்‌ கோபம்‌. 
உண்டாக்குவார்கள்‌? தங்களுக்குள்ளே நான்‌ 
காட்டின... சகல அடையாளங்களையும்‌ 
அவர்கள்‌ கண்டும்‌, எதுவரைக்கும்‌ என்னை 
விசுவாசியாதிருப்பார்கள்‌? நான்‌ 
அவர்களைக்‌ கொள்ளைநோயினால்‌ வாதித்து, 
சுநந்தரத்துக்கும்‌. புறம்பாக்கிப்போட்டு, 
அவர்களைப்பார்க்கிலும்‌ உன்னைப்‌ பெரிதும்‌ 
பலத்ததுமான  ஜாதியாக்குவேன்‌" (எண்‌: 
144112) என்று சொல்லுகிறார்‌ 


தேவன்‌ தம்முடைய வாக்குத்தத்தத்‌ 
நிறிவதுணரா. என்று ஜனங்கள்‌ இன்றும்‌ 
அலிசுவாசத்தோடு கேள்வி கேட்டுக்‌ 
'கொண்டிருக்கிறார்கள்‌. இயேசு கிறிஸ்துவின்‌ 
அப்போஸ்தலர்களும்‌, அவருடைய 
அற்புதங்களையும்‌, அடையாளங்களையும்‌ 
தங்கள்‌ கண்களால்‌ கண்டவர்கள்‌. ஆயினும்‌ 
அவர்களிடத்திலும்‌ அலிசுவாசமும்‌, இருதயக்‌ 
கடினமும்‌ காணப்பட்டது (மாற்கு 1624 
லூக்கா 24:25) 

“அவர்களைப்பார்க்கிலும்‌ உன்னைப்‌ 
பெரிதும்‌ பலத்ததுமான ஜாதியாக்குவேன்‌" 
என்று கர்த்தர்‌ மோசேக்கு சொல்லுகிறார்‌ 
யாத்‌ 32404 ஆகிய 


சிலாக்கியத்தை ஏற்றுக்‌ கொள்ளவில்லை. 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தேவனுடைய நாமம்‌ தூஷிக்கப்படக்கூடாது. 
என்பதில்‌ மோசே அக்கறையோடு 
இருக்கிறார்‌ (எண்‌ 14:12-20). 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
மோசேயினிடத்தில்‌. முறையிடுகிறார்‌. 
கர்த்தருடைய வார்த்தைகள்‌ நீதியானது. 
கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரைப்பற்றி 
மோசேயினிடத்தில்‌ இரண்டு காரியங்களை 
சொல்லுகிறார்‌. அவையாவன : 1. இஸ்ரவேல்‌ 
புத்திரரின்‌ பாவம்‌. 2. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
பாவத்தில்‌ தொடர்ந்து நிலைத்திருப்பது. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
பாவத்தினால்‌. கர்த்தருக்கு 
கோபமுண்டாக்குகிறார்கள்‌. அவர்கள்‌ 
கர்த்தரை மறுதலித்துவிட்டு, அவரை விட்டு 
விலகிப்போய்விடுகிறார்கள்‌. இஸ்ரவேல்‌ 
அலிசுவாசமே, வனாந்தரத்தில்‌ 
கர்த்தருக்கு அவர்கள்மீது கோபத்தை 
உண்டுபண்ணுகிறது. “எது வரைக்கும்‌ இந்த 
ஜனங்கள்‌ எனக்கு கோபமுண்டாக்குவார்கள்‌" 
என்றும்‌. “எது வரைக்கும்‌ என்னை 
விசுவாசியாதிருப்பார்கள்‌" என்றும்‌ கர்த்தர்‌ 
கேட்கிறார்‌. 


புத்திரரைப்பற்றி 


தங்களுடைய 


“வனாந்தரத்திலே கோபமூட்டின 
போதும்‌, சோதனைநாளிலும்‌ நடந்ததுபோல, 
உங்கள்‌ இருதயங்களைக்‌ 
கடினப்படுத்தாதிருங்கள்‌" (எபி 3:8) 
இஸ்ரவேல்‌. 
செய்கிறார்கள்‌. 
பாவத்தை 
பாவத்திலே. 
“அவர்கள்‌ 
செய்வார்கள்‌” 
கர்த்தர்‌ 
அடையாளங்களைக்‌ 
ம்‌ அந்த 


தொடர்ந்து ஜீவிக்கிறார்கள்‌. 
எதுவரைக்கும்‌ பாவம்‌ 
என்று கர்த்தர்‌ கேட்கிறார்‌ 
அவர்களுக்குள்ளே எராளமான 
காண்பித்திருக்கிறார்‌ 
அடையாளங்களை 
கண்டிருக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ கர்த்தரை 
விசுவாசியாதிருக்கிறார்கள்‌. 

கர்த்தர்‌ 
காரியங்களை 
கர்த்தர்மீது, 
வைக்கவேண்டும்‌. 


நமக்காக 
செய்யும்போது. 
அதிகமாய்‌ நம்பிக்கை 
கர்த்தர்‌ நமக்கு 
அதிகமான நன்மைகளை செய்திருந்தும்‌, 
நாம்‌ கர்த்தரை விசுவாசியாதிருப்போ 
மென்றால்‌, கர்த்தருடைய கோபம்‌ நமக்கு 
விரோதமாக அதிகமாயிருக்கும்‌. 


அதிகமான 


நாம்‌ 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


புத்திரருடைய 


இஸ்ரவேல்‌. 
அலிசுவாசத்தினிமித்தமாகவும்‌, 


கர்த்தர்‌ மோசேயை நோக்கி, “நான்‌. 
அவர்களைக்‌ கொள்ளைநோயினால்‌ வாதித்து, 
சுதந்தரத்து்கும்‌ புறம்பாக்கிப்போட்டு, 
அவர்களைப்பார்க்கிலும்‌ உன்னைப்‌ பெரிதும்‌ 
பலத்ததுமான ஜாதியாக்குவேன்‌" (எண்‌ 14:12) 
என்று சொல்லுகிறார்‌. 
அவர்கள்‌ வனாந்தரத்தில்‌ 
செத்துப்போவோம்‌ என்று சொன்னார்கள்‌. 
கர்த்தர்‌ அவர்களை செத்துப்போக 
அனுமதிக்கிறார்‌. அவர்களுடைய வேரோ 
அல்லது கிளையோ மீதமாயிராதபிக்கு, 
அவர்களை. முற்றிலுமாய்‌. பாட 
கர்த்தர்‌ சித்தமுள்ளவராயிருக்கிறார்‌. கர்த்தர்‌ 
அவர்களை கொள்ளைநோயினால்‌ வாதித்து, 
அவர்களுக்கு பூண. முடிவை 
உண்டுபண்ணப்போகிறார்‌ கர்த்தருடைய 
வாதை அவர்கள்மீது வரும்போது. இப்போது 
மீதியாயிருப்பவையெல்லாம்‌ முற்றிலுமாய்‌ 
அழிந்துபோகும்‌. 
மோசேயினிடத்தில்‌ 
இல்ரவேதக்க விரோதமாகப்‌ பேசுகிறார்‌. 


கர்த்தருடைய வார்த்தையில்‌ அவருடைய 
கோபம்‌ வெளிப்படுகிறது. மோசே 


கர்த்தரிடத்தில்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்காக 
பரிந்து பேசுகிறார்‌ ங்களின்‌ 


அக்கிரமத்தை: 

(எண்‌ 1419) என்பதே. 

சுருக்கமான ஜெபமாகும்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 

பாவத்தினிமித்தமாக 

பாத்திரமாகமிருக்கிறார்கள்‌. 


பரிந்து பேசுகிறார்‌. 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நம்முடைய கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து 
ல்‌ அறையப்பட்டார்‌. தம்மை 
அறைந்தவர்களுக்காக 
பிதாவினிடத்தில்‌ பரிந்து 
பிதாவே, அவர்களுக்கு மன்னியும்‌" 
என்று கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து, தம்மை 
சிலுவையில்‌ அறைந்தவர்களுக்காக 
பிதாவினிடத்தில்‌ ஜெபித்தார்‌. 
மோசே கர்த்தரிடத்தில்‌ இஸ்ரவேல்‌. 
புத்திரருக்காக பரிந்து பேசும்போது, அவர்‌ 
விண்ணப்பங்களை டன்‌ 
ர்‌ தம்முடைய கிருபையினுபை! 
)த்தின்படி, இஸ்ரவேல்‌. பத்திர்ம்து 
கிருபையும்‌ இரக்கமும்‌ காண்பிக்கவேண்டும்‌ 
என்று மோசே இஸ்ரவேல்‌ ஜனத்தாருக்காக 
விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 


மோசே கர்த்தரை நோக்கி, “எகிப்தியர்‌ 
இதைக்‌ கேட்பார்கள்‌, அவர்கள்‌ நடுவிலிருந்து 
உம்முடைய  வல்லமையமினாலே இந்த 
ஜனங்களைக்‌ கொண்டுவந்தீரே" (எண்‌ 14:13) 
என்று மோசே கர்த்தருடைய வல்லமையை 
உயர்த்திப்பேசுகிறார்‌. 


யு பான்‌ 

கத்த Ah த று ட்‌ 
ஜெபித்தாரோ ண்ணா இப்போதும்‌ 
ஜெபிக்கிறார்‌. மற்ற தேசங்களுக்கு முன்பாக 
தேவன்‌ இஸ்ரவேல்‌ தேசத்திற்குக்‌ கொடுத்த 
வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுமாறு மோசே 
விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. (எண்‌ 14:13-20 
“யாத்‌ 3210-14) வாக்குத்தத்தம்‌. 
நிறைவேறவில்லையென்றால்‌, மற்ற தேசத்தார்‌ 
கர்த்தரைத்‌ தூஷிப்பார்களே என்று 
தேவனிடத்தில்‌ கெஞ்சிப்‌ பிரார்த்தனை 
பண்ணுகிறார்‌. 

தேவனுடைய வாக்குத்தத்தங்களும்‌, 
ஆசீர்வாதங்களும்‌, உடன்படிக்கைகளையும்‌, 
நிறைவேற வேண்டுமானால்‌ அவர்‌ நியமித்து 
வைத்திருக்கும்‌ நிபந்தனைகளை மனுஷன்‌: 
நிறைவேற்ற வேண்டும்‌. தமக்குக்‌ 
கீழ்ப்படிபவருக்கு ஆசீர்வாதத்தையும்‌, 
கீழ்ப்டியாதோருக்குச்‌ சாபத்தையும்‌ கர்த்தர்‌ 
தமக்கு முன்‌ வைத்திருக்கிறார்‌. மற்றவர்கள்‌ 
தம்மைப்‌ பற்றி எப்படி நினைப்பார்கள்‌ 
என்பதில்‌ கர்த்தர்‌ கவனம்‌ செலுத்துவதற்குப்‌ 
பதிலாகத்‌, தாம்‌ 

என்பதை 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


ஜனத்தைப்ப 
கேக்கும்‌ காரியங்களைப்பற்றிய விவரம்‌ 
வருமாறு 
1. கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ ஜனங்களின்‌ 
நடுவில்‌ இருக்கிறார்‌. 
கர்த்தராகிய 
தரிசனமாகிறீர்‌. 
உம்முடைய 
நிற்கிறது 


ந்முகமுகமாய்த்‌ 


மேகம்‌ இவர்கள்மேல்‌. 


புறஜாதியார்‌ கர்த்தருடைய மகிமையைக்‌ 
கேள்விப்பட்டிருக்கிறார்கள்‌. இஸ்ரவேல்‌ 
தேசத்தாருக்குக்‌ கர்த்தர்‌ நன்மை செய்ய 
விரும்புகிறார்‌ என்பதும்‌ புறஜாதியாருக்குத்‌ 
தெரிந்திருக்கிறது. ஆகையினால்‌, புறஜாதியார்‌ 
இஸ்ரவேல்‌ தேசத்தாரோடு யுத்தம்‌ பண்ண 
விரும்புவதில்லை (எண்‌ 14:9). 

கர்த்தருடைய மகிமையைப்பற்றி பறஜாதி 
ஜனங்களும்‌ கேள்விப்பட்டிருக்கிறார்கள்‌. 
கர்த்தருடைய நாமம்‌ சகல ஜாதியார்‌ 
மத்தியிலும்‌ உயர்ந்த நாமமாயிருக்கிறது. 

மோசே கர்த்தரை நோக்கி, 
“கர்த்தராகிய நீர்‌ இந்த ஜனங்களின்‌ நடுவே 
இருக்கிறதையும்‌, கர்த்தராகிய 
நீர்முகமுகமாய்த்‌ - தரிரனமாகிறதையும்‌, 


குழகளுக்கும்‌ சொல்லுவார்கள்‌” (எண்‌ 14:4) 


என்று சொல்லுகிறார்‌. 
கர்த்தரோ இப்போது 

புத்திரர்மீது கோபமாயிருக்கிறார்‌. 

கொள்ளை நோயினால்‌ 

அவர்களை சுதந்தரத்திற்கு புறம்பாக்கிப்போட 

ஆயத்தமாயிருக்கிறார்‌. இந்த சூழ்நிலையில்‌ 

மோசே கர்த்தரிடத்தில்‌ இஸ்ரவேல்‌ 


புத்திரருக்காக பரிந்து பேசுகிறார்‌. 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ அந்த ஜனங்களுக்குக்‌ கொடுப்போம்‌ 
என்று ஆணையிட்டிருந்த தேசத்திலே 
அவர்களைக்‌ கொண்டுபோய்‌ விடக்கூடாதே 
போனபடியினால்‌, அவர்களை 
வனாந்தரத்திலே கொன்றுபோட்டார்‌ 
என்பார்களே" (எண்‌ 14.1576) என்று சொல்லி 
பரிந்து பேசுகிறார்‌. 


புறஜாதியார்‌ கர்த்தருடைய கீர்த்தியைக்‌ 

கேள்விப்பட்டிருக்கிறார்கள்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய ஜனங்களை இதுபோல. 
கொன்றுபோட்டால்‌, புறஜாதியார்‌ மத்தியில்‌ 
கர்த்தரைப்‌ பற்றிய மதிப்பும்‌, கர்த்தருடைய 
ஜனங்களைப்‌ பற்றிய பயமும்‌ குறைந்து 
போகும்‌. (எண்‌ 1413-20). கர்த்தர்‌ 
மோசேயின்‌ ஜெபத்தைக்‌ கேட்டு, இஸ்ரவேல்‌ 
புத்தரரை ஒரே சமயத்தில்‌ அழித்துப்‌ 
போடுவதை நிறுத்திக்‌ கொள்கிறார்‌. ஆயினும்‌, 
கலகம்‌ பண்ணிய இஸ்ரவேல்‌ புத்திரரை 
நாற்பது வருஷகாலத்தில்‌ கொஞ்சம்‌ 
கொஞ்சமாக அழித்துப்போட வேண்டும்‌. 
என்பது தேவனுடைய திட்டம்‌. 
(எண்‌ 14:23-35). 


ஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ கர்த்தருக்‌, 
அர்த்‌ கன்‌ தாகம்‌ 
கர்த்தர்‌ தங்களுக்கு செய்த நன்மையான 
காரியங்களையெல்லாம்‌. மறந்துவிட்டு, 
அவர்கள்‌ அவிசுவாசமான வார்த்தைகளைப்‌ 
பேசுகிறார்கள்‌. கலகக்காரர்களையெல்லாம்‌. 
கொள்ளைநோயினால்‌ வாதிக்கவேண்டும்‌. 
என்பது தேவனுடைய விருப்பமாயிருக்கிறது. 
அவர்களால்‌ கர்த்தருடைய நியாயத்தீர்்புக்கு 
விரோதமாக கலகம்பண்ண முடியாது. 
அவர்கள்மீது கொள்ளைநோய்‌ வரும்போது, 
அவர்கள்‌ எல்லோரும்‌ மொத்தமாய்‌ 
அழிந்துபோவார்கள்‌. 

இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
அழிந்துபோவதை எகிப்து தேசத்திலுள்ள 
ஜனங்களும்‌ கேள்விப்படுவார்கள்‌. காத்‌ 
ஊரிலுள்ள ஜனங்கள்‌, இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 
அழிந்துபோன தைப்பற்றி சந்தோஷமாய்ப்‌ 
பேசிக்கொண்டிருப்பார்கள்‌. ஆஸ்கலோன்‌ 
பட்டணத்து வீதிகளிலே இஸ்ரவேல்‌ 
புத்திரரின்‌ அழிவைப்பற்றி கதை கதையாகப்‌ 
பேசிக்கொண்டிருப்பார்கள்‌. கர்த்தருடைய 
ஜனம்‌ அழிந்துபோவதைப்‌ பார்க்கும்போது 
புறஜாதி ஜனங்களுக்கு மிகுந்த 
சந்தோஷமுண்டாகும்‌. புறஜாதியார்‌ 
தங்கள்‌ இருதயத்தில்‌ பெருமைப்படுவார்கள்‌. 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


BALWETHER 
பிய 


புறஜாதியாருக்கு இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ 
தெரியாது. 


குறைந்துபோயிற்று 
பேசுவார்கள்‌. 


மோசே இஸ்ரவேல்‌ புத்திரருக்காக 
கர்த்தரிடத்தில்‌ பரிந்து பேசும்போது, “என்‌ 
ண்டவருடைய வல்லமை பெரிதாய்‌ 
ங்குவதாக" (எண்‌ 14:18) என்று. 
சொல்லுகிறார்‌. கர்த்தருடைய நாமம்‌ 
ஒரேபிலே மகிமையுள்ளதாக 
அறிவிக்கப்படவேண்டும்‌ கர்த்தரே 
தம்முடைய நாமத்தை 
வெளிப்படுத்தியிருக்கிறார்‌ 
“கர்த்தர்‌ அவனுக்கு முன்பாகக்‌. 
குடந்துபோகிறபோது. அவர்‌: கர்த்தர்‌, கர்த்தர்‌; 


இரக்கமும்‌, கிருபையும்‌, நீடிய சாந்தமும்‌, மகா 
தயையும்‌, பகு 


தலைமுறைகளுக்‌ க்சுத்தைக்‌ 
காக்கிறவர்‌; அகலரமத்ததயம்‌. “மீறும்‌ 


பாவத்தையும்‌ மன்னிக்கிறவர்‌: 
குற்றவாளியைக்‌ குற்றமற்றவனாக விடாமல்‌, 


நான்காம்‌ 
கம்‌ ரகத்‌ என்று 
கூறினார்‌" (யாத்‌ 34:67). 


மோசே கர்த்தரிட, வேல்‌ 
ள்கள்‌ க்‌்‌ வெல 
அவருடைய நாமத்தை தன்னுடைய 
விண்ணப்பத்‌ சொல்லி 
ஜெபம்பண்ணுகிறார்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
நாமத்தை மகிமைப்படுத்தவேண்டும்‌ என்பது 
மோசேமின்‌ விண்ணப்பமாயிருக்கிறது. 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரை 
தண்டித்து திருத்துவதற்கு விரோதமாக 
மோசே ஒன்றும்‌ சொல்லவில்லை. மோசே 
கர்த்தருடைய தண்டனைக்கு விரோதமாக 
ஜெபம்பண்ணவுமில்லை. கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரரை கொள்ளை நோயினால்‌ வாதித்து. 
அவர்களை சுதந்தரத்திற்கு 
புறம்பாக்கிப்போடுவதாக சொன்னார்‌ 
(எண்‌ 1412) 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தம்முடைய கிருபையினால்‌ 

பத்திரருடைய பாவங்களையும்‌, 

ம்‌ மன்னித்தருளவேண்டும்‌. 

அவர்களை தம்முடைய 

புறம்பாக்கிப்போடாமல்‌, 

ஜனமாக 

ஏற்றுக்கொள்ளவேண்டும்‌ என்றும்‌, மோசே 
கர்த்தரிடத்தில்‌ விண்ணப்பம்பண்ணுகிறார்‌ 


மோசே கர்த்தரிடத்தில்‌ இஸ்ரவேல்‌: 
புத்திரருக்காக பரிந்துபேசும்போது, 
ஆகையால்‌ கர்த்தர்‌ நீடிய சாந்தமும்‌ மிகுந்த 
கிருபையுமுள்ளவர்‌ என்றும்‌, அக்கிரமத்தையும்‌ 
மீறுதலையும்‌.... மன்னிக்கிறவர்‌ என்றும்‌, 
குற்றமுள்ளவர்களைக்‌ _ குற்றமற்றவர்களாக. 
விடாமல்‌, பிதாக்கள்‌ செய்த அக்கிரமத்தைப்‌ 
பிள்ளைகளிடத்தில்‌ மூன்றாம்‌ நான்காம்‌. 
தலைமுறைமட்டும்‌ விசாரிக்கிறவர்‌ என்றும்‌, 
நீர்‌ சொல்லியிருக்கிறபடியே, என்‌ 
ஆண்டவருடைய வல்லமை பெரிதாய்‌ 
விளங்குவதாக” (எண்‌ 14:78) என்று 
சொல்லி ஜெபம்பண்ணுகிறார்‌ 


பாவம்‌ செய்தவர்கள்‌ தங்கள்‌ 
பாவத்திற்காக மனந்திருந்தி, தேவனிடத்தில்‌ 
பாவ அறிக்கை செய்து, பாவநிவாரண 

செலுத்தும்போது கர்த்தர்‌ அணிவர்‌ 
பாவங்களை மன்னிக்கிறார்‌. அதேவேளையில்‌, 
ஜனங்கள்‌ மனந்திருந்தாமல்‌, பாவத்தில்‌ 
தொடர்ந்து ஜீவித்து, தேவனுக்கு எதிராகத்‌ 
தொடர்ந்து கலகம்‌ பண்ணும்போது, கர்த்தர்‌ 
நீடிய சாந்தமும்‌, மிகுந்த கிருபையும்‌ 
உள்ளவராக இருந்தபோதிலும்‌, அவர்‌ 
நீதிபரராக இருக்கிறபடிமினால்‌, பாவிகளை 
ஆசிர்வதிக்கமாட்டார்‌. யோவான்‌ 1:9) 


“எனக்கு விரோதமாய்ப்‌ 
செய்தவன்‌ எவனோ, அவன்‌ பேரை 
புஸ்தகத்திலிருந்து கிறுக்கிப்போடுவேன்‌" 
(யாத்‌ 32:33) என்று கர்த்தர்‌ ஏற்கெனவே 
கூறியிருக்கிறார்‌. குற்றமுள்ளவன்‌ தன்‌ 
குற்றத்தைத்‌ தேவனிடத்தில்‌ அறிக்கை 
செய்து, பாவமன்னிப்பைப்‌ பெற்றுக்கொள்ள 
வேண்டும்‌. அவன்‌ 
மனந்திருந்தவில்லையென்றால்‌ அவனுக்கு 
மன்னிப்பில்லை. கர்த்தர்‌ அவனைக்‌ 
குற்றமற்றவனாகப்‌ பாவிக்கமாட்டார்‌. 
அவனுடைய பாவத்திற்குத்‌ தகுந்தபடி கர்த்தர்‌ 
அவனைத்‌ தண்டித்துப்போடுவார்‌.. 


பாவம்‌ 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


BALWETHER 
பிய 


மோசே கர்த்தருடைய 
அன்புக்காகவும்‌, கிருபைக்காகவும்‌, 
வாக்குத்தத்தங்களுக்காகவும்‌ ஜெபிக்கிறார்‌. 
(எண்‌ 1417-20). 
குணாதிசமத்தைக்‌ கூறி ந ம்‌ 
பண்ணும்போது, அந்த ஜெபத்திற்கு விரைவில்‌ 
பதில்‌ கிடைக்கிறது. அதே சமயத்தில்‌ நாம்‌ 
தேவனுடைய சித்தம்‌ நிறைவேற 
வேண்டுமென்றும்‌ ஜெபிக்க வேண்டும்‌ 


கர்த்தர்‌ நீடிய சாந்தமும்‌ மிகுந்த 
கிருபையுமுள்ளவர்‌. அவர்‌ அக்கிரமத்தையும்‌ 
மீறுதலையும்‌ மன்னிக்கிறவர்‌. கர்த்தர்‌ தமது 
கிருபையினால்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருடைய 
அக்கிரமங்களையும்‌ மீறுதல்களையும்‌ 
மன்னித்திருக்கிறார்‌ கர்த்தர்‌ கடந்த 
காலத்தில்‌, இஸ்ரவேல்‌ ஜனத்தாரை தமது 
மன்னித்ததுபோல, 
மன்னித்தருளவேண்டுமென்று. 


கர்த்தரை நோக்கி, “உமது 
கிருபையினுடைய மகத்துவத்தின்படியும்‌, 
எகிப்தை விட்டதுமுதல்‌ இந்நாள்வரைக்கும்‌. 
ஜனங்களுக்கு மன்னித்து. 
இந்த ஜனங்களின்‌ 


இந்த 
வந்ததின்படியேயும்‌, 
அக்கிரமத்தை மன்னித்தருளும்‌" (எண்‌ 14:19) 
என்று விண்ணப்பப்பண்‌ணுகிறார்‌. 


பழைய ஏற்பட்டுக்‌ காலத்தில்‌ பாவிகள்‌ 
ஜெபிக்கும்போது, “எகிப்தை விட்டதுமுதல்‌ 
இந்நாள்வரைக்கும்‌ இந்த ஜனங்களுக்கு: 
மன்னித்துவந்ததின்படியே என்‌ அக்கிரமத்தை 
மன்னித்தருளும்‌' என்று ஜெபிப்பது வழக்கம்‌. 
லூக்கா 18:13 ஆவது வசனத்தில்‌. 
ஆயக்காரன்‌ ஜெபித்தது இந்த ஜெபத்தைப்‌ 
குத்து எகிப்து தேசத்தைவிட்டுப்‌ 
புறப்பட்ட போது கர்த்தர்‌ தங்களை 
மன்னித்ததுபோல மறுபடியும்‌ மன்னிக்க 
வேண்டுமென்று மோசே கர்த்தரிடத்தில்‌ 
கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருடைய 
அக்கிரமத்தை மன்னிப்பதினால்‌, அவருடைய 
நீதிக்கு களங்கம்‌ ஏற்படாது. கர்த்தருடைய 
கிருபைக்கும்‌ இரக்கத்திற்கும்‌ நிந்தை 
உண்டாகாது. கர்த்தர்‌ ஏற்கெனவே தமது 
கிருபையினால்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருடைய 
அக்கிரமங்களை மன்னித்திருக்கிறார்‌. 
அதே கிருபையினால்‌ அவர்‌ இப்போதும்‌, 
இந்த ஜனங்களின்‌ அக்கிரமத்தை 
மன்னித்தருளவேண்டும்‌ என்றும்‌, 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தரிடத்தில்‌ விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 


மோசேயின்‌. விண்ணப்பத்திற்கு 
கர்த்தர்‌  பிரதியுத்தரம்‌ சொல்லுகிறார்‌. 
கர்த்தருடைய வார்த்தையில்‌ அவருடைய 
இரக்கமும்‌ நியாயத்தீர்ப்பும்‌ இடம்‌ 
பெற்றிருக்கிறது. கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரருடைய  அலிசுவாசத்தினிமித்தமாக, 
அவர்களை கொள்ளைநோயினால்‌ வாதித்து, 
சுதந்தரத்திற்கு புறம்பாக்கிப்போடவேண்டும்‌ 
(எண்‌ 14:12) என்று தீர்மானித்திருந்தார்‌. 


மோசே கர்த்தருடைய சமுகத்தில்‌, 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்காக பரிந்து பேசி 
ஜெபம்பண்ணினார்‌. மோசேயினுடைய 
பணிவான. ஜெபத்தினிமித்தமாக, 
கர்த்தருடைய கோயம்‌ தணிகிறது. சர்ந்த்‌ 

நோக்கி, "உள்‌ 
வார்த்தையின்டியே இஸ்ரவேல்‌ புத்திரரை 
மன்னித்தேன்‌” (எண்‌ 14:20) என்று. 
சொல்லுகிறார்‌. 


மோசேயின்‌ விண்ணப்பத்திற்குக்‌ 
கர்த்தர்‌ உடனடியாகப்‌ பதில்‌ தருகிறார்‌. ஒரு 
பாவி மனந்திருந்தி, தேவனிடத்தில்‌ 
விசுவாசத்தோடு வரும்போது, கர்த்தர்‌ அவன்‌ 
பாவங்களை உடனடியாக மன்னிக்கிறார்‌. 
(ஏசா ர. ரோமர்‌ 102-107 
யோவான்‌ 19). 


மோசேயைப்போலவே 


மிகுந்த வல்லமையுள்ளது. நமக்கு 
மற்றவர்கள்மீது அன்பும்‌, கரிசனையும்‌ 
இருந்தல்‌ மாத்திரமே, நாம்‌ அவர்களுக்காக 
பேசி ஜெபம்பண்ணுவோம்‌. 


தக்கை நாம்‌ 


பேசுகிறவர்களுக்காகவும்‌ 
வேண்டும்‌ என்றும்‌, 

கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து 

உபதேசம்பண்ணுகிறார்‌. 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


BALWETHER 
பிய 


மோசேயினுடைய பரிந்து பேகம்‌ 
'ஜெபத்தினால்‌, இஸ்ரவேல்‌ தேசம்‌ முழுவதும்‌ 
அழிவுக்கு தப்பித்துக்கொள்கிறார்கள்‌. 
நீதிமானுடைய ஊக்கமான 
மூலமாக, ஏராளமான 
தண்டனைக்கு தப்பிக்கிறார்கள்‌. 
வல்லமையை 
தம்முடைய 
விளங்கப்பண்ணுகிறார்‌. 
கர்த்தருடைய மகிமையினால்‌ 
என்று என்னுடைய 


_ சொல்லுகிறேன்‌" 


கர்த்தர்‌ தம்முடைய 
விளங்கப்பண்ணுவதோடு, 
மகிமையையும்‌ 
“பூமியெல்லாம்‌ 
நிறைந்திருக்கும்‌ 
ஜீவனைக்கொண்டு 


நிறைவேறவில்லை. இது ஆயிரம்‌ 
அரசாட்சியில்‌ நிறைவேறும்‌. (ஏசா 4:4-5: 
ஏசா 19; ஏசா 35:2; ஏசா 6618-19). 
எண்‌  14:22-24 ஆகிய வசனங்களில்‌: 
இந்தத்‌ தீர்க்கதரிசனம்‌ நிறைவேறிற்று. 
இந்தத்‌ கர்த்தா 
நிபந்தனையற்றது என்று 
கருதுகிறார்கள்‌. மனுஷர்‌ பாவம்‌ செய்யும்போது 
அங்கு சாபம்‌ வரும்‌. பாவத்தின்‌ சம்பளம்‌ 
மரணம்‌. கிறிஸ்துவின்‌ ஆயிரம்‌ வருஷ 
அரசாட்சியில்‌ சாபம்‌ இராது. ஆகையினால்‌ 
அப்போது பூமியெல்லாம்‌ கர்த்தருடைய 
மகிமையினால்‌ நிறைந்திருக்கும்‌. 
(2கொரி 15:24-28; எபே 1:10; வெளி 20). 
கர்த்தருடைய சமுகத்திலே. 
புத்திரருக்காக பரிந்து பேசி 
கர்த்தருடைய 
முக்கியத்துவம்‌ கொடுத்தார்‌. 
கர்த்தருடைய மகிமை தூவிக்கப்படக்கூடாது 
என்பதில்‌ மோசே மிகுந்த 
கவனத்தோடிருந்தார்‌. “என்‌ ஆண்டவருடைய 
வல்லமை பெரிதாய்‌ விளங்குவதாக” 
(எண்‌ 1418) என்பதே. மோசேயின்‌ 
அடிப்படை ஜெபமாகும்‌. 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ பாவத்தை வெறுக்கிறவர்‌ 
தம்முடைய சொந்த  ஜனத்தாரிடத்தில்‌ 
பாவம்‌ காணப்பட்டாலும்‌, கர்த்தர்‌ 
அவர்களுடைய பாவங்களையும்‌ 
வெறுக்கிறவர்‌. அவர்‌ குற்றமுள்ளவர்களை 
குற்றமற்றவர்களாக விடமாட்டார்‌. 
பிதாக்கள்‌ செய்த அக்கிரமத்தை, மூன்றாம்‌. 
நான்காம்‌ தலைமுறை மட்டும்‌ விசாரிக்கிறவர்‌. 
கர்த்தர்‌ நீதியுள்ளவர்‌. அவர்‌ பாவத்தை 
வெறுக்கிறவர்‌. அதே வேளையில்‌ கர்த்தர்‌ 
'கிருபையுள்ளவராகவும்‌, பாவிகள்மீது 
இரக்கம்‌ காண்பிக்கிறவராகவும்‌ இருக்கிறார்‌. 
கர்த்தர்‌ நீடிய சாந்தமும்‌, மிகுந்த 
கிருபையுழுள்ளவர்‌ என்றும்‌, அவர்‌ 
அக்கிரமத்தையும்‌ மீறுதலையும்‌ மன்னிக்கிறவர்‌ 
என்றும்‌ இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ எல்‌ ம்‌ 
அறிந்திருக்கிறார்கள்‌. 
சுபாவங்களெல்லாம்‌. 
நாமமாயிருக்கிறது. 
வல்லமையாயிருக்கிறது. 
வல்லமை பெரிதாய்‌ விளங்கவேண்டுமென்று 
மோசே கர்த்தரிடத்தில்‌ ஜெபம்பண்ணுகிறார்‌. 


புதிய ஏற்பாட்டுக்காலத்தில்‌ நம்முடைய 
'இயே 


கர்த்தராகிய சுகிறிஸ்து. 
பிதாவினிடத்தில்‌ ஜெபம்பண்ணியபோது, 
“பிதாவே உமது நாமத்தை மகிமைப்படுத்தும்‌" 
என்று ஜெபம்பண்ணினார்‌. அப்பொழுது, 
வானத்திலிருந்து பிதாவின்‌ வார்த்தை 
உண்டாயிற்று. பிதாவானவர்‌ தம்முடைய 
நாமத்தை மிலைப்படுத்துவதோடு, 
இன்னுமும்‌ மகிமைப்படுத்துவேன்‌ என்று 
வாக்குப்பண்ணவும்‌ செய்கிறார்‌ 


உண்டாயிற்று” 
(யோவா 12:28), 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
அலிசுவாசத்தினிமித்தமாக 
கோபமூட்டுகிறார்கள்‌. அவர்களுடைய 
கலகக்குணம்‌. கர்த்தருக்கு 
விசனமாயிருக்கிறது. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
எல்லோரும்‌ கர்த்தருடைய மகிமையையும்‌, 
அவர்‌ எகிப்திலும்‌ வனாந்தரத்திலும்‌ செய்த 
ய அடையாளங்களையும்‌ 
கண்டிருக்கிறார்கள்‌. ஆனாலும்‌ அவர்கள்‌ 
கர்த்தருடைய சத்தத்திற்கு செவிகொடாமல்‌. 
போகிறார்கள்‌. 


தங்களுடைய 
கர்த்தருக்கு 





உபாகமம்‌ - 
DEUTERONOMY - 


BALWETHER 
பிய 


இஸ்ரவேல்‌... புத்திர்‌, 


(எண்‌ 14:22) 
சொல்லுகிறார்‌. 


முறுமுறுக்கிறதைக்‌ கேட்டேன்‌" (எண்‌ 14:27). 


என்றும்‌ கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
'என்‌ மகிமையையும்‌, பன்‌ எகிப்திலும்‌ 
வனாந்தரத்திலும்‌ 
அடையாளங்களையும்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌. 


கர்த்தர்‌ சொல்வ 
காரணத்திற்காகத்தான்‌ 
வனாந்தரத்தில்‌ தமக்கு 
கலகம்‌ பண்ணிய இஸ்ரவேல்‌ 
பழைய சந்ததியாரை 
போடுகிறார்‌ (எண்‌ 1422-23). 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 


பத்துமுறை பரீட்சை பார்த்த சம்பவங்களின்‌ 


ஏமாற்றிவிட்டார்‌ 


தங்களைக்‌: 
று போடுவதற்காக தங்களை 
ஒரு கண்ணியில்‌ சிக்கலைத்துவட்டர 
என்றும்‌ கர்த்தருக்கு எதிராக 
முறையிட்ட சம்பவம்‌. (யாத்‌ 1421-12). 

மாராவில்‌. 
(யாத்‌ 15:23-26). 


தண்ணீருக்காக 
முறுமுறுத்தது. 
சீனாய்‌ வனாந்தரத்திற்குப்‌ 
சேருவதற்கு பகம்‌ ்‌ 
இறைச்சிக்காகவும்‌, அப்பத்திற்காகவும்‌ 
முறுமுறுத்தது. யாத்‌ 163-18). 
மன்னாவை விடியற்காலமட்டும்‌ 
கொஞ்சம்‌ மீதியாக வைத்து, 
கீழ்ப்படியாமல்‌. போனது. 
(யாத்‌ 1629-22). 

ரெவிதீபில்‌ தண்ணீருக்காக 
முறுமுறுத்தது. (யாத்‌ 173-7). 


விரிவுரை 
COMMENTARY 
பொன்கன்றுக்குட்டியைச்‌ 
விக்கிரகாராதனை 
(யாத்‌ 32). 
தபேராவில்‌ 


(எண்‌ 111-3) 


இறைச்சிக்காக 


(எண்‌ 11:4-35). 


முறுமுறுத்தது. 


கர்த்தரையும்‌, அவருடைய வார்த்தையும்‌ 
விசுவாசிக்காமல்‌, வேவுகாரரைக்‌ 


கானான்‌ தேசத்திற்கு அனுப்பியது. 
(எண்‌ 13:1-25-உபா 1:20-25). 


காதேசில்‌ கர்த்தருக்கு எதிரான 
கலகம்‌. (எண்‌ 13:26-14:37; உபா 1:26- 
46) 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தரை பரீட்சை 
பார்க்கிறார்கள்‌. அவருடைய வல்லமையை 
பரீட்சை பார்க்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
தேவனுடைய நீதியையும்‌, நியாயத்தையும்‌ 
பரீட்சை பார்க்கிறார்கள்‌. தங்களுடைய 
அலிசுவாசத்தினிமித்தமாகவும்‌, 
கலகக்குணத்தினிமித்தமாகவும்‌ கர்த்தர்‌ 
தங்களை தண்டிப்பாரா அல்லது 
தண்டியாமல்‌ மன்னித்து விட்டுவிடுவாரா 
என்று இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ பத்துமுறை 
கர்த்தரை பரீட்சை பார்த்திருக்கிறார்கள்‌. 

இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ பொல்லாத 
ஜனமாயிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ கர்த்தருக்கு 
விரோதமாக முறுமுறுக்கிறார்கள்‌. இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ தமக்கு விரோதமாக 
மறுக்கிறத கர்த்தர்‌ கேட்கிறார்‌. 

வர்‌ நீடிய சாந்தமும்‌, நீடிய 
பொக ரசங்கள்‌ தம்‌ எனக்கு 
விரோதமாய்‌ முறுமுறுக்கிற இந்த பொல்லாத 
சபையாரை எதுவரைக்கும்‌ பொறுப்பேன்‌" 
(எண்‌ 14:27) என்று கர்த்தர்‌ கேட்கிறார்‌ 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
அடையாளங்களையும்‌, 
எகிப்து தேசத்திலும்‌ வனாந்தரத்திலும்‌ 
கண்டிருக்கிறார்கள்‌. அதன்‌ பின்பும்‌ 
அவர்கள்‌ கர்த்தரை பரீட்சை பார்க்கிறார்கள்‌ 
(எண்‌ 14:22) 


கர்த்தருடைய 
அவருடைய 
வல்லமையையும்‌ 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


BALWETHER 
பிய 


“இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ இதனோடே 
பத்துமுறை என்னைப்‌ பரீட்சை 
பார்த்தார்கள்‌" என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
“பத்துமுறை என்னும்‌ வார்த்தைக்கு 
'அநேகந்தரம்‌' என்று பொருள்‌. கர்த்தரை 
பரீட்சை பார்ப்பது இஸ்ரவேல்‌ பு்திரரின்‌ 
சுபாவமாயிருக்கிறது. இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
எகிப்தின்‌ அடிமைத்தனத்திலிருந்து 
விடுதலை பெற்றிருந்தாலும்‌, தங்கள்‌ 
பாவசுபாவத்திலிருந்து அவர்கள்‌ இன்னும்‌ 
விடுதலை பெறவில்லை. 

இஸ்ரவேல்‌ புத்திரருடைய 
பாவத்தினிமித்தமாக கர்த்தர்‌ அவர்களுக்கு 
தண்டனை கொடுக்கிறார்‌. “அவர்கள்‌ 
பிதாக்களுக்கு நான்‌ ஆணையிட்டுக்கொடுத்த 
தேசத்தைக்‌ காணமாட்டார்கள்‌: எனக்குக்‌ 
கோபம்‌ உண்டாக்கினவர்களில்‌ ஒருவரும்‌ 
அதைக்‌ காணமாட்டார்கள்‌” (எண்‌ 14:23) 
என்பதே கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
கொடுக்கும்‌ தண்டனையாயிருக்கிறது. 

கர்த்தர்‌ அவர்களை 
தேசத்திலே குடியேற்றுவேன்‌ 
ணையிட்டார்‌. ல்‌ 
ஆணையிட்டுக்கொடுத்த தேசத்தில்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ பிரவேசிக்கமாட்டார்கள்‌ 
(எண்‌ 14:30), இதுவும்‌ கர்த்தர்‌ அவர்களுக்கு 
கொடுக்கும்‌ தண்டனையாயிருக்கிறது. 

கர்த்தருடைய வாக்‌ ம்‌, 
அவருக்கு விரோதமாக. கலகப்பண்ணி, 
முறுமுறுக்கிற ஜனங்களுக்கு நிறைவேறாது. 
அவர்கள்‌ கானான்‌ தேசத்தில்‌ 
பிரவேசிக்கமாட்டார்கள்‌. 
அவர்களுடைய பின்சந்ததியாராகிய 
பிள்ளைகளை கர்த்தர்‌ கானான்‌ தேசத்தில்‌ 
பிரவேசிக்கச்‌ செய்வார்‌ 

இஸ்ரவேல்‌. புத்திரர்‌ 

த்தின்‌ எல்லையிலே கர்த்தருக்கு 
விரோதமாக முறுமுறுத்து 
கலகம்பண்ணுகிறார்கள்‌. கர்த்தர்‌ அவர்களை 
வனாந்தரத்திற்கு திரும்பிப்போகுமாறு 
கட்டளையிடுகிறார்‌. தங்கள்‌ 
அவிசுவாசத்தினிமித்தமாக அவர்கள்‌ 
கானான்‌ நேசத்திற்குள்ளே பிரவேசிப்பதற்கு 
ஆயத்தமாமில்லை. கர்த்தர்‌ அவர்களுக்கு 
வாக்குப்பண்ணின தேசத்தை அவர்கள்‌ 
சுதந்தரித்துக்கொள்ள விரும்பவில்லை. 
ஆகையினால்‌. மறுபடியும்‌ 
வனாந்தரத்திற்கு பின்னிட்டு 
திரும்பிப்போகவேண்டுமென்று கர்த்தர்‌ 
கட்டளை கொடுக்கிறார்‌. 


கானான்‌ 
என்று 
கர்த்தர்‌ 


ஆனாலும்‌ 


கானான்‌ 


அவர்கள்‌ 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரை நோக்கி, 

க்கியரும்‌ 'கானானியரும்‌ 
பள்ளத்தாக்கிலே. குடியிருக்கிறபடியினால்‌, 
நாளைக்கு நீங்கள்‌ திரும்பி சிவந்த 
சமுத்திரத்துக்குப்‌ போகிறவழியாய்‌ 
வனாந்தரத்துக்குப்‌ பிரயாணம்பண்ணுங்கள்‌"' 
(எண்‌ 14:25) என்று சொல்லுகிறார்‌. 


இவர்கள்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு, 
எதிராக யுத்தம்‌ பண்ண ஆயத்தமாக 
இருக்கிறார்கள்‌. ஆனால்‌ கர்த்தரோ 
தம்முடைய ஜனங்களை யுத்தம்‌ பண்ணாமல்‌ 
சிவந்த சமுத்திரத்துக்குப்‌ போகிறவழியாய்‌ 
வனாந்தரத்துக்குப்‌ பிரயாணம்‌ பண்ணுங்கள்‌ 
என்று கூறிவிடுகிறார்‌. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
வனாந்தரத்தில்‌ நாற்பது வருஷங்களுக்கு 
அலைந்து திரிய வேண்டும்‌. ஆகையினால்‌ 
அவர்கள்‌ யுத்தம்‌ பண்ணுவதைக்‌ கர்த்தர்‌ 
அனுமதிக்கவில்லை (எண்‌ 14:25,33,42-45). 


தமக்கு விரோதமாக  முறுமுறுத்து 
கலகம்பண்ணுகிற ஜனங்களுக்கு கர்த்தர்‌ 
தம்முடைய நீதியினால்‌ மரணதண்டனையை 
கொடுக்கிறார்‌. அவர்கள்‌ கானான்‌ 
தேசத்திற்குள்‌ பிரவேசிக்கமாட்டார்கள்‌. 
அவர்கள்‌ எல்லோரும்‌. ற்ப 
செத்துப்போவார்கள்‌. அவர்கள்‌ ஒரே 
வேளையில்‌, ஒரே த்தில்‌ 
செத்துப்போவதற்கு பதிலாக, வனாந்தரத்தின்‌ 
பல்வேறு இடங்களில்‌, வெவ்வேறு 
காலங்களில்‌ செத்துப்போவார்கள்‌. 


“இந்த வனாந்தரத்தில்‌ உங்கள்‌ 
பிரேதங்கள்‌ விழும்‌: உங்களில்‌ இருபது வயது 
முதல்‌ அதற்கு மேற்பட்டவர்களாக 
எண்ணப்பட்டு, உங்கள்‌ தொகைக்கு 
உப்பட்டவர்களும்‌ எனக்கு விரோதமாய்‌ 
முறுமுறுத்திருக்கிறவர்களுமாகிய அனைவரின்‌ 
பிரேதங்களும்‌ விழும்‌" (எண்‌ 14:29) 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
மோசேக்கும்‌ ஆரோனுக்கும்‌ விரோதமாக 
முறுமுறுத்தார்கள்‌. சபையார்‌ எல்லாரும்‌. 
அவர்களை நோக்கி: எகிப்துதேசத்திலே. 
செத்துப்போனோமானால்‌ நலமாயிருக்கும்‌; 
;த வனாந்தரத்திலே நாங்கள்‌ செத்தாலும்‌ 
நலம்‌ என்று சொன்னார்கள்‌ (எண்‌ 14:2). 


எல்லாரும்‌. 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


BALWETHER 
பிய 


தங்களுக்கு எது நலமாயிருக்கும்‌ என்று. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ சொன்னார்களோ, 
அந்தக்‌ 
செய்‌ கர்த்தர்‌ 
தீர்மானம்பண்ணுகிறார்‌ அவர்களுடைய 
விருப்பத்திற்கு கர்த்தர்‌ “ஆமென்‌” என்று 
சொல்லுகிறார்‌. அவர்களுடைய விருப்பத்தின்‌ 
பிரகாரம்‌ வனாந்தரத்தில்‌ அவர்கள்‌ 
பிரேதங்கள்‌ விழும்‌ என்பது கர்த்தருடைய 
நீதியான நியாயத்தீர்ப்பாயிருக்கிறது. 

இஸ்ரவேல்‌ புத்திரரை வனாந்தரத்திலே 
கொன்றுபோடவேண்டும்‌ என்பது 
கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பாயிருக்கிறது. 
ஆனாலும்‌ அவர்கள்‌ செத்துப்போவதற்கு 
முன்பாக வனாந்தரத்திலே அலைந்து 
திரிவார்கள்‌ என்றும்‌ கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
பாதைதெரியாத பயணக்காரர்கள்‌ அங்கும்‌ 
இங்கும்‌ அலைந்து திரிவதுபோல, இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ வனாந்தரத்திலே நாற்பது வருஷங்கள்‌ 
அலைந்து திரிவார்கள்‌. 


"உங்கள்‌ 
வனாந்தரத்திலே விழும்‌ ள்‌ 
வனாந்தரத்திலே விழுந்து தீருமட்டும்‌, உங்கள்‌ 


பிள்ளைகள்‌ 


வனாந்தரத்திலே திரிந்து. 
சோரம்போன  பாதகத்தைச்‌ 
(எண்‌. 14:32,33) 


சொல்லுகிறார்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ வனாந்தரத்திலே 
நாற்பது வருஷம்‌ அலைந்து திரியும்போது, 


நாற்பது 


பெற்றக்கொள்ளவேண்டும்‌ 
அவர்கள்‌ தங்களுடைய 
மனந்திரும்பி தம்முடைய 
பாவமன்னிப்பை 

என்பதும்‌ 


வாஞ்சித்து 
என்பதும்‌, 
பாவங்களுக்காக 
சமுகத்திலிருந்து 
பெற்றுக்கொள்‌ எவேண்டும்‌ 
கர்த்தருடைய விருப்பமாயிருக்கிறது. 

இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ இந்த 
வனாந்தரத்திலே கர்த்தருக்கு விரோதமாக 
றுமுறுத்து பாவம்‌ செய்து, இங்கேயே 
'த்துப்போனாலும்‌, அவர்கள்‌ மறுமையிலே. 
தம்மோடு கூடமிருக்கவேண்டுமென்று கர்த்தர்‌ 
விரும்புகிறார்‌. பாவங்கள்‌ மன்னிக்கப்பட்டால்‌ 
மாத்திரமே பரலோகத்தில்‌ பிரவேசிக்க 
முடியும்‌. அவர்கள்‌ பூமிக்குரிய கானானில்‌ 
பிரவேசிக்காவிட்டாலும்‌, பரமகானானில்‌: 
பிரவேசிக்க வேண்டும்‌ என்பது தேவனுடைய 
விருப்பமாயிருக்கிறது. 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ அதற்காக அவர்களை நாற்பது 
வருஷங்களாக வனாந்தரத்திலே அலைந்து 
திரியப்பண்ணுகிறார்‌. இந்தக்‌ காலத்தில்‌ 
அவர்கள்‌ தங்களுடைய பாவங்களை 
உணரவேண்டும்‌. கர்த்தருடைய 
வல்லமையையும்‌, அவருடைய மகிமையையும்‌, 
அவருடைய கிருபையையும்‌ இரக்கத்தையும்‌ 
பரந்துகொண்டு, அவருடைய சமுகத்திலே 
தங்களை தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கவேண்டும்‌. 
கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரோடு 
உடன்படிக்கை செய்திருக்கிறார்‌. அவர்கள்‌ 
கர்த்தருக்கு உடன்படிக்கையின்‌: 
ஜனங்களாகயிருக்கிறார்கள்‌. கர்த்தர்‌ 
்‌ வார்த்தையிலும்‌, 
உடன்டிக்கையிலும்‌ 
கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாரோடு, செய்து கொண்ட 
உடன்படிக்கையை காத்துக்கொள்கிறார்‌ 
ஆனால்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரோ, கர்த்தரோடு 
செய்து கொண்ட உடன்படிக்கையை மீறி, 
அவருக்கு விரோதமாகக்‌ கலகம்பண்ணி, 
முறுமுறுத்து, பாவம்‌ செய்கிறார்கள்‌. 


தம்முடைய 
வாக்குந்தத்திலும்‌, 
உண்மையுள்ளவர்‌. 


கர்த்தருடைய உடன்படிக்கையை 
மீறுவது பாவம்‌. இதனால்‌ தங்களுக்கு 
சாயமும்‌, தீங்குகளும்‌, ஆபத்துக்களும்‌ வரும்‌ 
என்பதை 'இஸ்ரே புத்திரர்‌ 
உணரவேண்டும்‌. இதை "இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
புரிந்தகொள்ளவேண்டும்‌ என்பதற்காகவே, 
கர்த்தர்‌ அவர்களை வனாந்தரத்திலே. 
நாற்பது வருஷம்‌: அலைந்து, 
திரியப்பண்ணுகிறார்‌. 


கர்த்தர்‌ நம்மை. ஒருபோதும்‌ 
கைவிடுகிற தேவனல்ல. நம்மை கரம்பிடித்து 
வழிநடத்துகிறவர்‌. அவர்‌ உண்மையுள்ள 
தேவன்‌. அவர்‌ நம்மை முற்றும்‌ முடிய 
கரம்பிடித்து வழிநடத்துவார்‌. ஆனாலும்‌ நாம்‌ 
கர்த்தரோடு செய்துகொண்ட 
உடன்படிக்கையை மீறி, கர்த்தரை விட்டு 
விலகிப்போகும்போது, கர்த்தரும்‌ நம்மை 
விட்டு விலகிப்போய்விடுவார்‌. நாம்‌ அவரை 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ வனாந்தரத்திலே: 
நாற்பது வருஷங்களாக சுற்றி அலையும்போது 
அவர்களுடைய புதிய சந்ததியார்‌ பிறப்பார்கள்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய ஆசீர்வாதங்களை 
அவர்களுடைய பிள்ளைகளுக்கு உடனே 
கொடுத்துவிடமாட்டார்‌. பிள்ளைகள்‌ தங்கள்‌ 
பெற்றோரின்‌ பாதகத்தை வனாந்தரத்திலே 
சுமப்பார்கள்‌ 

இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ பிரேதங்கள்‌ 
வனாந்தரத்திலே விழுந்து தீருமட்டும்‌, 
அவர்களுடைய பிள்ளைகள்‌ நாற்பது வருஷம்‌ 
வனாந்தரத்திலே திரிந்து, அவர்களுடைய 
சோரம்போன  பாதகத்தைச்‌  சுமப்பார்கள்‌ 
(எண்‌ 14:33) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ பின்மாற்றத்தின்‌ 
நிமித்தம்‌ அவர்களுடைய பிள்ளைகள்‌ 
வனாந்தரத்தில்‌ நாற்பது வருஷங்களுக்கு 
அலைந்து திரிந்து பாடுகளை 
அனுபவிப்பார்கள்‌. 

இஸ்ரவேல்‌ புத்திரருடைய பிள்ளைகள்‌ 
வனாந்தரத்தில்‌ பிறந்து வளரும்போது, 
அவர்கள்‌ கர்த்தருடைய கோபத்தை 
அனுபவிப்பார்கள்‌. தங்கள்‌ பெற்றோருடைய 
பாதகத்தினிமித்தமாக, அவர்களுடைய 
பிள்ளைகளுக்கு வேதனைகளும்‌, 
பாடுகளும்‌ உண்டாகும்‌. 
வேதனைகளையெல்லாம்‌. தங்கள்‌ 
பெற்றோரின்‌ கீழ்ப்படியாமையினால்‌ 
தங்களுக்கு வந்திருக்கிறது என்பதை 
பிள்ளைகளும்‌ உணர்ந்துகொள்வார்கள்‌. 

இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ பிள்ளைகள்‌ 
நாற்பது. வருஷம்‌ வனாந்தரத்திலே திரந்து 
தங்கள்‌ பெற்றோரி சோரம்போன 
பாதகத்தை கக்கும்போது பாவத்திற்கு 
விரோதமாக எச்சரிக்கப்படுவார்கள்‌. தங்கள்‌ 
பெற்றோரைப்போல தாங்கள்‌ 
வார்த்தைக்கு 
போய்விடக்கூடாது என்று. 
மிகுந்த கவனமாயும்‌, 
ஜீவிப்பார்கள்‌ 


இஸ்ரவேல்‌ 
பாவத்தினிமித்தமாக கர்த்தர்‌ அவர்கள்மீது 
தம்முடைய நீதியான நியாயத்தீர்ப்பையும்‌, 
கடினமான தண்டனையையும்‌ சொல்லுகிறார்‌. 
கர்த்தருடைய கோபத்திற்கு மத்தியில்‌, 
அவருடைய கிருபையும்‌ வெளிப்படுகிறது. 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கலகம்பண்ணின 
புத்திரருக்கு கர்த்தர்‌ தம்முடைய 


தமக்கு விரோதமாக 
இஸ்ரவேல்‌ 
யத்தீர்ப 


பத்துமுறை என்னைப்‌ 
மனிதரில்‌ ஒருவரும்‌. அவர்கள்‌ பிதாக்களுக்கு 
நான்‌ ஆணையிட்டுக்கொடுத்த தேசத்தைக்‌ 


உண்டாக்கினவர்களில்‌ ஒருவரும்‌ அதைக்‌ 
ட்டார்கள்‌” (எண்‌ 14:22,23) என்று 
சொல்லுகிறார்‌. 


னாலும்‌ தம்மை உத்தமமாய்ப்‌ 
பின்பற்றின காலேபுக்கு கர்த்தர்‌ 
ஆசீர்வாதமான வார்த்தைகளை சொல்லுகிறார்‌ 
என்னுடைய தாசனாகிய காலேப்‌ வேறே 
ஆலிமை உடையவனாயிருக்கிறபடியினாலும்‌, 
உத்தமமாய்‌ என்னைப்‌ பின்பற்றி 
வந்தபடியினாலும்‌, அவன்‌ போய்வந்த 
தேசத்திலே அவனைச்‌ சேரப்பண்ணுவேன்‌; 


அதைச்‌ 
" (எண்‌ 14:24) 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


"என்னுடைய தாசனாகிய காலேப்‌" 
என்று கர்த்தர்‌ இந்த வசனத்தில்‌ 
காலேபைப்பற்றிச்‌ சொல்லுகிறார்‌. எண்‌ 14:30 
ஆவது வசனத்தில்‌ யோசுவாவையும்‌ பற்றியும்‌, 
யோசு 141; யோசு 2213 ஆகிய 
வசனங்களில்‌ ஆசாரியரைப்‌ பற்றியும்‌. 
கூறப்பட்டிருக்கிறது. இவர்களும்‌ கர்த்தருடைய 
ஆவியைப்‌ பெற்றிருந்து, அவரை உத்தமமாய்‌ 
பின்பற்றினார்கள்‌. 

விரோதமாக 
க்க ச்‌ வத்த 
கொன்றுபோடுவதாக கர்த்தர்‌ தம்முடைய 
நியாயத்தீர்ப்பை சொல்லுகிறார்‌. 

கர்த்தர்‌ மோசேயையும்‌ ஆரோனையும்‌. 
நோக்கி, “எனக்கு விரோதமாய்‌ முறுமுறுக்கிற 
இந்தப்‌ பொல்லாத சபையாரை எதுவரைக்கும்‌. 
பொறுப்பேன்‌? இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ எனக்கு 
விரோதமாய்‌ முறுமுறுக்கிறதைக்‌ கேட்டேன்‌. நீ 
அவர்களோடே சொல்லவேண்டியது. 
என்னவென்றால்‌: நீங்கள்‌ என்‌ செவிகள்‌ 
கேட்கச்சொன்னபிரகாரம்‌. உங்களுக்குச்‌ 
செய்வேன்‌ என்பதை என்‌ ஜீவனைக்கொண்டு 
சொல்லுகிறேன்‌ என்று கர்த்தர்‌ உரைக்கிறார்‌" 
(எண்‌ 14:27,28) என்றும்‌, 


முறுமுறுத்த 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


“இந்த வனாந்தரத்தில்‌ உங்கள்‌ 
பிரேதங்கள்‌ விழும்‌: உங்களில்‌ இருபது வயது 
முதல்‌ அதற்கு மேற்பட்டவர்களாக. 
எண்ணப்பட்டு, உங்கள்‌ தொகைக்கு 
உட்பட்டவர்களும்‌ எனக்கு விரோதமாய்‌. 
முறுமுறுத்திருக்கிறவர்களுமாகிய அனைவரின்‌ 
பிரேதங்களும்‌ விழும்‌ (எண்‌ 14:29) 
என்றும்‌ சொல்லுகிறார்‌. 


"உங்கள்‌ தொகைக்கு உட்பட்டவர்கள்‌" 
என்பது இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ இருபது. 
வயது முதல்‌ அதற்கு மேற்பட்ட 
வயதுள்ளவர்கள்‌ வரைக்கும்‌ 
எண்ணித்தொகையேற்றப்பட்டவர்களைக்‌ 
குறிக்கிறது. இருபது வயது முதல்‌ அதற்கு 
மேற்பட்டவர்களாக எண்ணப்பட்டவர்கள்‌ 
வனாந்தரத்தில்‌ மரித்துப்‌ போவார்கள்‌. (எண்‌ 
14:29-35) இருபது வயதுக்கு உட்பட்ட 
தங்களுடைய பிள்ளைகள்‌ மரித்துப்‌ போகும்‌ 
என்று இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ பயந்தார்கள்‌ 
ஆனால்‌ அவர்களோ கானான்‌ தேசத்திற்குள்‌ 
பிரவேசித்து, அந்தத்‌ தேசத்தைச்‌ 
சுநந்தரித்துக்‌ கொள்வார்கள்‌. (எண்‌ 14:31. 
மனுஷருடைய பயத்திற்கு ஆதாரமே இல்லை. 
கர்த்தர்‌ நம்பட்சத்தில்‌ இருக்கும்போது நமக்கு 
எதிராக யாரும்‌ நிற்கமுடியாது. கர்த்தர்‌ 
பெரியவர்‌. அவர்‌ பெரிய காரியங்களைச்‌ 
செய்வார்‌. 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு, 
சாபமான வார்த்தைகளை சொல்லும்போது. 
தம்மை உத்தமமாய்‌ பின்பற்றின காலேபுக்கும்‌ 
யோசுவாவும்‌ ஆசீர்வாதமான 
வார்த்தைகளையும்‌ சொல்லுகிறார்‌. 

கர்த்தர்‌ மோசேயையும்‌ ஆரோனையும்‌ 
நோக்கி, “எப்புன்னேயின்‌ குமாரன்‌ காலேபும்‌, 
நூனின்‌ குமாரன்‌ யோசவாவும்‌ தவிர, 
மற்றவர்களாகிய நீங்கள்‌ நான்‌ உங்களைக்‌ 
குடியேற்றுவேன்‌ என்று ஆணையிட்டுக்‌ 
கொடுத்த தேசத்தில்‌ பிரவேசிப்பதில்லை. 
கொள்ளையாவார்கள்‌ என்று நீங்கள்‌ 
சொன்ன உங்கள்‌ குழந்தைகளையோ நான்‌ 
அதில்‌ பிரவேசிக்கச்‌ செய்வேன்‌; நீங்கள்‌ 
அசட்டைப்பண்ணின தேசத்தை அவர்கள்‌ 
கண்டறிவார்கள்‌” (எண்‌ 14:30,31) என்று 


சொல்லுகிறார்‌. 


விரிவுரை 
COMMENTARY 


காலேபும்‌: யோசுவாவும்‌: 

ஆலியையுடையவர்களாயிருக்கிறார்கள்‌. 
இவர்களுடைய ஆ கானான்‌ 
தேசத்தை வேவுபார்ப்பதற்காகப்போன மற்ற 
பிரபுக்களின்‌ ஆவிக்கும்‌ வித்தியாசம்‌ 
இருக்கிறது. இவர்கள்‌ இருவரும்‌ கர்த்தரை 
முழுவதுமாய்ப்‌ பின்பற்றுகிறார்கள்‌. அவர்கள்‌ 
கர்த்தருடைய சித்தத்திற்கும்‌ விருப்பத்திற்கும்‌, 
திட்டத்திற்கும்‌ கீழ்ப்பிகிறார்கள்‌. 


கர்த்தர்‌ இவர்கள்‌ இருவருடைய 
கீழ்ப்படிதலையும்‌ கனம்பண்ணுகிறார்‌. கர்த்தர்‌ 
இவர்களையும்‌, இவர்களுடைய 
சந்ததியாரையும்‌ கானான்‌ தேசத்தில்‌ 
பிரவேசிக்கப்பண்ணுகிறார்‌. அவர்கள்‌ 
கானான்‌ தேசத்தை சுநந்தரிப்பார்கள்‌. 


கர்த்தர்‌ காலேபுக்கு தம்முடைய 
ஆசீர்வாதத்தை முதலாவதாக சொன்னபோது. 
அங்கே யோசுவாவைப்பற்றி ஒன்றும்‌ 
சொல்லவில்லை. (எண்‌ 14:24), கர்த்தர்‌ 
காலேபுக்கு மறுபடியும்‌ ஆசீர்வாதமான 
வார்த்தையைச்‌ சொல்லும்போது, அவர்‌ 
யோசுவாவுக்கும்‌ தம்முடைய ஆசீர்வாதத்தை 
சேர்த்து சொல்லுகிறார்‌ (எண்‌ 14:30,31/ 

இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தருக்கு 
விரோதமாகக்‌ கலகம்பண்ணியபோது, 
தங்கள்‌ பிள்ளைகளும்‌ செத்துப்போவார்கள்‌. 
என்று ஒரு காரணத்தை சொன்னார்கள்‌, 
“நாங்கள்‌ பட்பயத்தால்‌  மடியும்படிக்கும்‌, 
எங்கள்‌ பெண்ஜாதிகளும்‌ பிள்ளைகளும்‌ 
கொள்ளையாகும்படிக்கும்‌, கர்த்தர்‌ எங்களை 
இந்த  தேசத்துக்குக்‌ கொண்டு வந்தது 
என்ன?” (எண்‌ 14:3) என்று ரவேல்‌ 
புத்திரர்‌ சொன்னார்கள்‌. 


வேறே 


கர்த்தரோ இஸ்ரவேல்‌ 
பிள்ளைகளைக்‌ குறித்து 
வைத்திருக்கிறார்‌. 
கர்த்தருக்கு. 


இனால்‌ 


ல்‌ 

சிறுவர்களாகவோ அல்ல, 

அவர்களுக்கு தொலி 

இருக்கலாம்‌. கர்த்தர்‌ அவர்களுடைய 

பிள்ளைகளை உயிரோடு காப்பாற்றுகிறார்‌. 
கர்த்தருடைய கிருபை. 





உபாகமம்‌ 


- விரிவுரை 


DEUTERONOMY - COMMENTARY 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரை நோக்கி, 
“கொள்ளையாவார்கள்‌ என்று நீங்கள்‌ 
சொன்ன உங்கள்‌ குழந்தைகளையோ நான்‌ 
அதில்‌ பிரவேசிக்கச்‌ செய்வேன்‌; நீங்கள்‌ 
அசட்டைப்பண்ணின தேசத்தை அவர்கள்‌ 
கண்டறிவார்கள்‌” (எண்‌ 14:5) என்று 


சொல்லுகிறார்‌. 


கானான்‌ தேசத்தில்‌ பிரவேசிப்பதற்கு 
கர்த்தர்‌ ஒரு சந்ததியை மீதம்‌ 
வைத்திருக்கிறார்‌. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
கலகக்குணமுள்ளவர்களாயிருந்தாலும்‌, 
கர்த்தர்‌ அவர்களுடைய பிள்ளைகளை 
தண்டியாமல்‌, கானான்‌ தேசத்தை 
அவர்களுக்கு சுதந்தரமாகக்‌ கொடுக்கிறார்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கானான்‌ தேசத்தை 
சுதந்தரிக்கவேண்டியவர்கள்‌. னால்‌ 
அவர்களோ தேசத்தை சுதந்தரியாமல்‌ 
கர்த்தருக்கு விரோதமாக முறுமுறுக்கிறார்கள்‌ 
அவர்களுடைய 
அவிசவாசத்தினிமித்தமாகவும்‌, 
கலகக்குணத்தினிமித்தமாகவும்‌ அவர்கள்‌ 
கானான்‌ தேசத்திற்குள்‌ பிரவேசிப்பதை 
கர்த்தரும்‌ தடைபண்ணுகிறார்‌. அவர்கள்‌ 
மறுபடியும்‌ வனாந்தரத்திற்கு 
திரும்பிப்போகுமாறு கர்த்தர்‌ கட்டளை 
கொடுக்கிறார்‌. அவர்கள்‌ வனாந்தரத்திலே 
நாற்பது வருஷங்களாக சுற்றி அலைவார்கள்‌. 
அவர்கள்‌ கானான்‌ தேசத்திற்குள்‌ 
பிரவேசிக்கமாட்டார்கள்‌. அவர்கள்‌ 
வனாந்தரத்திலே செத்துப்போவார்கள்‌. 


கர்த்தர்‌ மோசேயையும்‌ ஆரோணையும்‌ 
நோக்கி, “நீங்கள்‌ தேசத்தைச்‌ சுற்றிப்பார்த்த. 
நாற்பதுநாள்‌ இலக்கத்தின்படியே, ஒவ்வொரு 
நாள்‌ ஒவ்வொரு வருஷமாக, நீங்கள்‌ நாற்பது, 
வருஷம்‌ உங்கள்‌ அக்கிரமங்களைச்‌ சுமந்து, 
என்‌ உடன்படிக்கைக்குகு வந்த மாறுதலை. 
உணருவீர்கள்‌" (எண்‌ 14:34) என்றும்‌, 


“கர்த்தராகிய நான்‌ இதைச்‌ 
சொன்னேன்‌; எனக்கு விரோதமாய்‌ கூட்டங்‌ 
கூடின இந்தப்‌ பொல்லாத சபையார்‌ 
யாவருக்கும்‌ இப்படியே செய்வேன்‌; இந்த 
வனாந்தரத்திலே அழிவார்கள்‌, இங்கே 


சாவார்கள்‌ என்று சொல்‌” (எண்‌ 14:35) 
என்றும்‌ சொல்லுகிறார்‌. 


கர்த்தருக்கு ஒரு நாள்‌ என்பது ஒரு 
வருஷம்‌ போன்றது. என்பதை 
விளக்குவதற்காக ஒருசிலர்‌ இந்த 
வசனத்தைப்‌ பயன்படுத்துகிறார்கள்‌. ஆனால்‌ 
இதை ஒரு வேதாகமக்‌ கோட்பாடாகக்‌ 
கூறமுடியாது. ஒருநாள்‌ என்பது ஒரு 
நாள்தான்‌. ஒரு வருஷம்‌ என்பது ஒரு வருஷம்‌ 
தான்‌. 


என்‌ உடன்படிக்கைக்கு வந்த மாறுதல்‌" 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌, கர்த்தர்‌ 
நேற்றும்‌ இன்றும்‌ என்றும்‌ மாறாதவர்‌. 
ஆனாலும்‌ கர்த்தர்‌ தம்முடைய தெய்வீக 
சித்தத்தின்‌ பிரகாரமாக, தம்முடைய 
உடன்படிக்கையில்‌ மாறுதலை. 
உண்டுபண்ணுகிறார்‌. இஸ்ரவேல்‌ பத்திரரைக 
கானான்‌ தேசத்திற்கு அழைத்துச்‌ செல்ல 
வேண்டும்‌. இது அவருடைய உடன்படிக்கை. 
ஆனால்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரோ தங்களுக்கு 
நியமிக்கப்பட்டிருந்த நிபந்தனைகளைக்‌ 
காத்துக்‌ கொள்ளவில்லை. கர்த்தருக்கு 
எதிராகக்‌ கலகம்‌ பண்ணுகிறார்கள்‌. கர்த்தர்‌ 
அவர்களைத்‌ தண்டிக்கிறார்‌. அவர்களோடு 
செய்துகொண்ட உடன்படிக்கையைக்‌ கர்த்தர்‌ 
மாற்றிப்போடுகிறார்‌ (எண்‌ 14:22,27-35). 


கானான்‌ தேசத்தை 
போனவர்களில்‌ பத்து பிரபுக்கள்‌ திடீரென்று 
கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 


செத்துப்போகிறார்கள்‌. 
ஜனத்தார்மீது தம்முடைய நியாயத்தீர்ப்பை 
சொல்லுகிறார்‌. ஜனங்கள்மீது நியாயத்தீர்ப்பு 
வருவதற்கு முன்பாக, ஜனங்கள்‌ மத்தியிலே. 
துர்ச்செய்தியை பரம்பச்செய்த, பத்து 
வேவுகாரர்மீது உடனடியாக நியாயத்தீர்ப்பு 
வருகிறது. அந்த பத்து மனிதரும்‌ 
கர்த்தருடைய சந்நிதியில்‌ வாதையினால்‌ 
செத்துப்போகிறார்கள்‌. 


கானான்‌ தேசத்தைச்‌ சோதித்துப்‌ 
பார்க்கும்படி மோசேயால்‌ அனுப்பப்பட்டுத்‌ 
திரும்பி, அந்த தேசத்தைக்குறித்துத்‌ 
துர்ச்செய்தி கொண்டுவந்து, சபையார்‌ 
எல்லாரும்‌ அவருக்கு விரோதமாய்‌ 
முறுமுறுக்கும்டி அந்தத்‌ துர்ச்செய்தியைச்‌ 
சொன்னவர்களாகிய அந்த மனிதர்‌ 
கர்த்தருடைய சந்நிதியில்‌ வாதையினால்‌ 
செத்துப்போகிறார்கள்‌ (எண்‌ 14:36,37). 


வேவுபார்க்கப்‌ 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


(யம்‌ 
பிய 


கர்த்தர்‌ அந்த தேசத்தை 

ஓடுகிற செழிப்பான 

சொல்லுகிறார்‌. ஆனால்‌ 

கர்த்தருடைய வார்த்தையை நம்பாமல்‌, அந்த 
தேசத்தைக்‌ குறித்து நல்ல செய்தியை 
சொல்லாமல்‌ துர்ச்செய்தியை 
சொல்லுகிறார்கள்‌. 


தம்முடைய வார்த்தைக்கு விரோதமாகப்‌ 
பேசுகிறவர்கள்மீதும்‌, தம்முடைய வார்த்தையை 
தப்பிதமாக வியாக்கியானம்‌. 
பண்ணுகிறவர்கள்மீதும்‌ கர்த்தருடைய 
கோபமும்‌ நியாயத்தீர்ப்பும்‌ வரும்‌. சத்தியத்தைப்‌ 
புரட்டுகிறவர்கள்‌ மனுஷர்‌ மத்தியிலே. 
துர்ச்செய்தியை பரம்பச்செய்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ தங்களுடைய சாதுரிய 
வார்த்தைகளினாலும்‌ 
'பொய்புரட்டுக்களினாலும்‌ மனுஷருடைய 
சிந்தையையும்‌, இருதயத்தையும்‌ 
களங்கப்படுத்துகிறார்கள்‌ 

கள்ளப்போதகர்கள்‌ _ 


போதியாமல்‌, ப 


க னப்தோய்ககைப்‌ 
போதிக்கிறார்கள்‌. இதனால்‌ மனுஷரால்‌ 
கர்த்தருடைய மகிமையையும்‌, 
வல்லமையையும்‌ தியானிக்க முடியவில்லை. 
கள்ளப்போதகர்கள்‌ மனுஷரை 
சத்தியத்தைவிட்டு தவறான பாதையில்‌ 
வழிநடத்தி செல்கிறார்கள்‌. கர்த்தர்‌ 
பாதையைவிட்டு தவறான 
போகிறவர்களையும்‌ 
அந்த  தப்பிதமான 
போகுமாறு அவர்களை 
கள்ளப்போதகர்களையும்‌, 

கர்த்தர்‌ முதலாவதாக தண்டிக்கிறார்‌. 
வேவுகாரரில்‌ பத்துபேர்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரரை பாவம்‌ செய்யப்பண்ணினவர்கள்‌. 
சபையார்‌ எல்லாரும்‌ தேவனுக்கு விரோதமாக 
முறுமுறுக்கும்படி இந்தப்‌ பத்துபேரும்‌: 
அவர்களிடத்தில்‌ துர்ச்செய்தி சொன்னவர்கள்‌. 
கானான்‌ தேசத்தைச்‌ சுற்றிப்பார்க்கும்படி 
பன்னிரண்டு பிரபுக்கள்‌ போனார்கள்‌. 
அவர்களில்‌ பத்து பேர்‌ கர்த்தருடைய 
ந ல்‌ வாதையினால்‌ 
மீதி இரண்டுபேர்‌ 
வாதைக்கு தப்பித்து: 


சந்நிதியில்‌ 
செத்துப்போகிறார்கள்‌. 
மாத்திரம்‌ 
உயிரோடிருக்கிறார்கள்‌. 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தேசத்தைச்‌ சுற்றிப்பர்க்கப்போன அந்த 
மனிதரில்‌ நூனின்‌ குமாரனாகிய 
யோசுவாவும்‌, எப்புன்னேயின்‌ குமாரனாகிய 
காலேபும்மாத்திரம்‌ உயிரோடிருக்கிறார்கள்‌. 
(எண்‌ 14:38). 


நற்செய்தியை விசுவாசத்தோடு 
சொன்னதினால்‌, 
வாதையினால்‌. 
உயிரோடிருக்கிறார்கள்‌. 

தங்களுக்கு 
கொண்டு வந்தவர்களின்‌ வார்த்தைகளை 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ நம்பினார்கள்‌. அவர்கள்‌ 
கர்த்தருக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள்‌. 
அவர்கள்‌ கானான்‌ தேசத்தில்‌. 
பிரவேசிப்பதில்லையென்றும்‌, அவர்கள்‌ 
வனாந்தரத்திலே நாற்பது வருஷங்களுக்கு 
அலைந்து திரிவார்கள்‌ என்றும்‌, 
அவர்களுடைய பிரேதங்கள்‌ வனாந்தரத்திலே 

ன்றும்‌ கர்த்தர்‌ சொல்லியிருக்கிறார்‌. 


த்தை 
பிள்ளைகளுக்கு 
சுதந்தரமாகக்‌ கொடுக்கிறார்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு கர்த்தர்‌ 
வார்த்தைகளை சொல்லுகிறார்‌. 

இந்த வார்த்தைகளை இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
அனைவரோடும்‌ சொன்னபோது, ஜனங்கள்‌ 
மிகவும்‌ துக்கிக்கிறார்கள்‌ (எண்‌ 14:39) 


கானான்‌ தேசத்திற்குள்‌ உடனடியாகப்‌ 
பிரவேசிக்க முடியாது. இன்னும்‌ நாற்பது 
வருஷங்களாகும்‌. இருபது வயதுக்கு 
மேற்பட்டவர்கள்‌ அனைவரும்‌ வனாந்தரத்தில்‌ 
மடிந்துபோவார்கள்‌ என்று தேவனுடைய 
நவாயத்தர்ப்பை மோசே ஜனங்களோடு 
கூறுகிறார்‌. இதைக்‌ கேட்டபோது, 
ஜனங்கள்‌ மிகவும்‌ துக்கிக்கிறார்கள்‌. 
(எண்‌ 14:39-45). 


கானான்‌. 


அவர்கள்‌ அழுது புலம்பியும்‌, துக்கித்தும்‌ 
அவர்களுக்கு ஒரு நன்மையும்‌ ஏற்படவில்லை. 
தங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்து, 
கர்த்தரைச்‌  சார்ந்திருந்தால்‌ ஒருவேளை 
அவர்கள்‌ மன்னிக்கப்பட்டிருப்பார்கள்‌. ஆனால்‌ 
அவர்கள்‌ தங்கள்‌ சொந்த பலத்தின்மீது 
நம்பிக்கை வைத்‌; கர்த்தர்‌ 
வாக்குத்தத்தம்பண்ணின இடத்துக்கு 
நாங்கள்‌ போவோம்‌ என்று சொல்லி 
மலையின்‌ உச்சியில்‌ ஏறத்‌ துணிகிறார்கள்‌. 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


BALWETHER 
பிய 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ தங்களுக்கு 
குர்ச்செய்தி சொன்ன பத்துவேவுகாரரின்‌: 
வார்த்தைகளைக்‌ கேட்டு கானான்‌ 
தேசத்திற்குள்‌ போகக்கூடாது என்று 
சொன்னார்கள்‌. அவர்கள்‌ மோசேக்கும்‌. 
,ரோனுக்கும்‌ விரோதமாகவும்‌, கர்த்தருக்கு, 

'தமாகவும்‌ முறுமுறுத்தார்கள்‌. அவர்கள்‌ 
கானான்‌ தேசத்தை சுதந்தரிக்கப்போகாமல்‌, 
எகிப்து தேசத்திற்கு திரும்பிப்போக 

வேண்டுமென்று சொன்னார்கள்‌. இப்போதோ 
அவர்கள்‌ தங்களுடைய பாலத்தை 
உணருகிறார்கள்‌. 


கர்த்தர்‌ அவர்களை வனாந்தரத்திற்கு 
திரும்பிப்போகுமாறு சொல்லுகிறார்‌. கவ 
அவர்களோ கானான்‌ 
புறப்பட்டுப்போக துணிகிறார்கள்‌. 

அதிகாலமே எழுந்திருந்து. 
பாவஞ்செய்தோம்‌ 

வாக்குத்தத்தம்பண்ணின 
நாங்கள்‌ போவோம்‌" 
மலையின்‌ உச்சியில்‌ 
(எண்‌ 14:40). 


ஏறத்துணிகிறார்கள்‌. 


)ரவேல்‌ ஜனத்தார்‌. கர்‌; க்‌ 
தக்‌ கணண சில்பா னார்‌ 
ஒரு தலைவனை ஏற்படுத்திக்கொண்டு 
எகிப்திற்கு திரும்பிப்போவோம்‌ வாருங்கள்‌" 
(எண்‌ 14:4) என்று ஒருவரோடொருவர்‌ 
சொல்லிக்கொண்டார்கள்‌. ல்‌ 
இப்போதோ அவர்கள்‌ 
வாக்குத்தத்தம்பண்ணின 
நாங்கள்‌ போவோம்‌” என்று சொல்லுகிறார்கள்‌. 
தங்களை கானான்‌ த்திற்கு 
வழிநடத்துமாறு மோசேயை 
கேட்டுக்கொள்கிறார்கள்‌ 


உணர்ந்திருக்கிறார்கள்‌. 
செய்தோம்‌" என்று, 
அவர்களுடைய ட்டன 
கர்த்தருடைய நாமம்‌ மகிமைப்படுகி 

ஆனாலும்‌ அதனால்‌ அவர்களுக்கு. ஒர 
பிரயோஜனமும்‌ ஏற்படவில்லை. அவர்கள்‌ 
காலம்‌ கடந்து தங்களுடைய பாவங்களை 
உணருகிறார்கள்‌. ஆகையினால்‌. 
அவர்களுக்கு நன்மையும்‌ 
உண்டாகவில்லை. 


நாங்கள்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 


ஒரு 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கானான்‌ தேசத்திற்குப்போவோம்‌ 
என்று இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ சொல்லும்போது, 
மோசே அவர்களுக்கு ஆதரவாகப்‌ 
பேசவில்லை. அவர்கள்‌ 'கானான்‌ 
தேசத்திற்குப்போகக்கூடாது என்றும்‌, 
வனாந்தரத்திற்கு திரும்பிப்போகவேண்டும்‌ 
என்றும்‌ மோசே சொல்லுகிறார்‌. மோசே 
தன்னுடைய சொந்த வார்த்தையை 
பேசவில்லை. அவர்‌ கர்த்தருடைய 
வார்த்தையை அவர்களுக்கு சொல்லுகிறார்‌. 


மோசே அவர்களை நோக்கி, “நீங்கள்‌ 
இப்படி கர்த்தரின்‌ கட்டளையை 
மீறுகிறதென்ன? அது உங்களுக்கு 
வாய்க்காது. நீங்கள்‌ உங்கள்‌ சத்துருக்களுக்கு 
முன்பாக அடிக்கப்படாதபடிக்கு 
ஏறிப்போகாதிருங்கள்‌; கர்த்தர்‌ உங்கள்‌ 
நடுவில்‌ இரார்‌. அமலேக்கியரும்‌. 
கானானியரும்‌ அங்கே உங்களுக்குமுன்னே 
இருக்கிறார்கள்‌; பட்டயத்தினால்‌ விழுவீர்கள்‌; 
நீங்கள்‌ கர்த்தரை விட்டுப்‌ 
பின்வாங்கினபடியால்‌, கர்த்தர்‌ உங்களோடே 
இருக்கமாட்டார்‌" (எண்‌ 14:41-43) என்று 

சொல்லுகிறார்‌. 
உங்களோடே இருக்கமாட்டார்‌" 
புத்திரருக்கு 
அவர்கள்‌ 
தோல்லியடைந்ததற்கு இதுதான்‌ காரணம்‌. 
சேயும்‌. கர்த்தருடைய பெட்டியும்‌ 
தவ வராமல்‌, அவர்கள்‌ 
தாங்களாகவே யுத்தம்‌ பண்ண புறப்பட்டு 
போகிறார்கள்‌. (எண்‌ 14:44), மோசே 
முன்னறிவித்ததுபோலவே, இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
தோல்வியடைகிறார்கள்‌. 

(எண்‌ 14:45) 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தருடைய 
கட்டளையை மீறி, கானான்‌ தேசத்திற்கு 
புறப்பட்டுப்போனால்‌, 


“அமலேக்கியரும்‌ கானானியரும்‌ 


முன்னே இருக்கிறார்கள்‌" 
கர்த்தர்‌ உங்களோடே 
என்றும்‌ மோசே 


உங்களுக்கு 
என்றும்‌, 
இருக்கமாட்டார்‌" 


சொல்லுகிறார்‌ 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


இஸ்ரவேல்‌ புத்திரரோடு கர்த்தர்‌ 
கூடமிருக்கவில்லையென்றால்‌, அவர்களுக்கு 
பாதுகாப்பு இல்லை. அவர்கள்‌ தங்கள்‌ 
சத்துருக்களுக்கு முன்பாக 
முறியடிக்கப்படுவார்கள்‌. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
சத்துருக்களின்‌ பட்டயத்தினால்‌ விழுவார்கள்‌. 
நமக்கு நியமித்திருக்கிற 
நாம்‌ செல்லவில்லையென்றால்‌, 
பராமரிப்பும்‌ 


கர்த்தர்‌ 
பாதையில்‌ 
கர்த்தருடைய பாதுகாப்பும்‌, 
நமக்கு கிடைக்காது. கர்த்தருக்கு 
விரோதமான பாதை, நம்மை அழிவுக்கு. 
நேராக கொண்டு போய்விடும்‌. கர்த்தர்‌ 


கர்த்தருடைய ஆசீர்வாதம்‌ இருக்கும்‌. 


கர்த்தருடைய சித்தமும்‌ விருப்பமும்‌ 
நம்முடைய ரிய விருக்கவேண்டும்‌ 
கர்த்தர்‌ நம்முடைய சொந்த விருப்பத்தை 
நிறைவேற்றவேண்டும்‌ என்று 
எதிர்பார்க்காமல்‌, கர்த்தருடைய 
னில்‌ நிறைவேற்ற, நாம்‌ 


முற்றிலுமாய்‌ 
ஒப்புக்கொடுக்கவேண்டும்‌. 


கர்த்தருடைய சித்தத்திற்கு 
கீழ்ப்படிகிறவர்கள்‌ காலதாமதம்பண்ணாமல்‌, 
உடனே கீழ்ப்படிந்து விடவேண்டும்‌. நமக்கு 
இஷ்டமான நேரத்தில்‌ கர்த்தருடைய 
வார்த்தைக்கு கீழ்ப்படியலாம்‌ என்று 
அசட்டையாயிருக்கக்கூடாது. கர்த்தருடைய 
சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு நாம்‌ 
காலதாமதம்பண்ணக்கூடாது. 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ கர்த்தரை விட்டு 
பின்வாங்கிப்போய்விட்டார்கள்‌. ஆகையினால்‌. 
கர்த்தர்‌ அவர்களைவிட்டு விலகிவிட்டார்‌ 
இப்போது அவர்கள்‌ தாங்கள்‌ செய்த 
பாவத்தை உணர்ந்து, கர்த்தரிடத்தில்‌ திரும்பி 
வந்திருக்கிறார்கள்‌. தங்களுடைய 
விருப்பமும்‌, ஆசையும்‌ நிறைவேறவேண்டும்‌ 
என்பதற்காகவே அவர்கள்‌ கர்த்தரிடத்தில்‌ 
வந்திருக்கிறார்கள்‌. கர்த்தருடைய 
கட்டளைக்கு கீழ்ப்படியவேண்டும்‌ என்னும்‌ 
தீர்மானம்‌ அவர்களிடத்தில்‌ இல்லை. 


விரிவுரை 
COMMENTARY 


அவர்கள்‌ வனாந்தரத்திற்கு 
திரும்பிப்போகவேண்டும்‌ என்பதே 
கர்த்தருடைய கட்டளை. இஸ்ரவேல்‌ 
ஜனத்தார்‌. கர்த்தருடைய கட்டளைக்கு 
கீழ்ப்படிய தங்களை ஒப்புக்கொடுத்திருந்தால்‌, 
அவர்கள்‌ கானான்‌ தேசத்திற்குள்‌ பிரவேசிக்க 
துணியமாட்டார்கள்‌. கர்த்தர்‌ தங்களுக்கு 
கட்டளையிட்ட பிரகாரம்‌, அவர்கள்‌ 
வனாந்தரத்திற்கு திரும்பிப்போயிருப்பார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ துணிகரமான 
செயலுக்கு மோசே ஒத்துப்போகவில்லை. 
அவர்களை எச்சரிக்கிறார்‌. ஆனால்‌ 
அவர்களோ மோசேயின்‌ வார்த்தைக்கு. 
செவிகொடுக்கவில்லை. தங்கள்‌ 
சுயவிருப்பத்தின்‌ பிரகாரமாகவும்‌, 
சுயதீர்மானத்தின்‌ பிரகாரமாகவம்‌ அவர்கள்‌ 
மலையின்‌ உச்சியில்‌ ஏறத்துணிகிறார்கள்‌. 


மோசே அவர்களோடு 
கூடப்போகவில்லை. கர்த்தருடைய 
உடன்படிக்கையின்‌ பெட்டியும்‌ மோசேயும்‌ 
பாளயத்தை விட்டுப்‌ போகவில்லை 
(எண்‌ 14:44), இஸ்ரவேல்‌ புத்திரரோ 
கர்த்தருடைய கட்டளையை மீறி, கர்த்தருக்கு 
விரோதமாக செயல்பட துணிகிறார்கள்‌. 


உடன்படிக்கைப்‌ பெட்டி எப்போதும்‌ மகா 
பரிசுத்த. ஸ்தலத்தில்‌ இருப்பதில்லை. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ ஒரு முக்கியமான 
காரியமாகப்‌ பிரயாணம்‌ பண்ணும்போது, 
கர்த்தருடைய உடன்படிக்கைப்‌ பெட்டியையும்‌, 
தங்களோடு எடுத்துச்‌ செல்வது வழக்கம்‌. 
கர்த்தருடைய பிரசன்னத்திற்கு இது, 
அடையாளம்‌. ஆனால்‌ இங்கு 
உடன்ப்டிக்கைப்பெட்டி அவர்களோடு 
செல்லவில்லை. 


மோரே இஸ்ரவேல்‌. 
எச்சரித்து சொன்ன பிரகாரம்‌, சத்துருக்கள்‌ 
அவர்களுக்கு விரோதமாக வருகிறார்கள்‌. 
அப்பொழுது அமலேக்கியரும்‌ கானானியரும்‌ 
அந்த மலையிலே இருந்து இறங்கி வந்து, 
அவர்களை முறிய அடித்து அவர்களை 
ஓர்மாமட்டும்‌ துரத்துகிறார்கள்‌ (எண்‌ 14:45). 


புத்திரரை 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


அனுப்பினார்கள்‌. கானானியரிடத்திலும்‌ 
வேவுகாரர்‌ இருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனத்தாரின்‌ ஒவ்வொரு 
அசைவையும்‌ வேவுபார்க்கிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ _ புத்திரர்‌ 
ஏறுவதற்கு முன்பாகவே, 
மலையிலிருந்து இறங்கி வருகிறார்கள்‌. 
கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத 
ஜனத்திற்கு, ஆபத்து தேடி வரும்‌. 


மலையின்மேல்‌ 
சத்துருக்கள்‌ 


என்று வேதபண்டிதர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
வணங்காக்கழுத்துள்ள ஜனமாகயிருந்தாலும்‌, 
அவர்களுடைய இருதயங்களில்‌ நீதியோ, 
உத்தமமோ அப்று ர்‌ 
அவர்களை நீதியின। 
அவர்களுடைய முற்தோக்களுக்கு 
ஆணையிட்டுச்சொன்ன 
நிறைவேற்றும்படியாகவும்‌, 
அவர்களுக்கு கானான்‌ 
சுதந்தரிக்கக்கொடுக்கிறார்‌. 

இஸ்ரவேல்‌ 
அலிசுவாசமும்‌, கலகக்குணமும்‌ 
அவர்களைவிட்டு ஒருபோதும்‌ நீங்கவில்லை. 
மோசே அவர்களைப்பற்றிச்‌ சொல்லும்போது. 
நான்‌ உங்களை அறிந்த நாள்முதற்‌: 
கொண்டு, நீங்கள்‌ கர்த்தருக்கு விரோதமாகக்‌ 
குலகம்பண்‌ ணுகிறவர்களாயிருந்தீர்கள்‌" 
(உபா 9:24) என்று சொல்லுகிறார்‌. 


எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரவேல்‌: 


கர்த்தருக்கு எதிராகக்‌ கலகம்‌ பண்ணியதை 
அவர்‌ சகித்துக்‌ கொண்டார்‌. ஏனெனில்‌. 
அப்போது அவர்களுடைய பாடுகளிலிருந்து, 
அவர்களை மீட்பதற்கு யாருமில்லை. 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆனால்‌ இப்போதோ இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
கர்த்தருடைய பலத்த கையையும்‌, ஓங்கிய 
பயத்தையும்‌ கண்டிருக்கிறார்கள்‌. கர்த்தருக்கு 
எதிராகக்‌ கலகம்‌ பண்ணுவதற்கு 
அவர்களுக்குக்‌ காரணம்‌ எதுவுமில்லை. 
தம்முடைய கற்பனைகளுக்கு இஸ்ரவேலர்கள்‌ 
கீழ்ப்படிவார்கள்‌ என்று, கர்த்தர்‌ 
எதிர்பார்த்தார்‌. அவர்களும்‌ கீழ்ப்படிவதாக 
ன்‌ வாக்குப்பண்ணினார்கள்‌. 
த்‌ ஆனாலும்‌ 
கர்த்தருக்கு 
கலகம்‌ 

பண்ணுகிறவர்களாக இருக்கிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தருக்கு 
விரோதமாகக்‌ 'கலகம்பண்ணியதினால்‌, 
கர்த்தருடைய கடுங்கோபம்‌ அவர்கள்மேல்‌ 
கர்த்தர்‌ தமது கோபத்தினால்‌ 
புத்திரரை 
அழித்துப்போடுவதாகவும்‌ சொல்லிவிட்டார்‌. 
கர்த்தருடைய கோபமான வார்த்தைகளைக்‌ 
கேட்டு மோசே தன்‌ இருதயத்தில்‌ 
வேதனைப்படுகிறார்‌. அவர்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்காக கர்த்தரை நோக்கி 
விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 
ஸ்ரவேல்‌ _ புத்திரரை 
சொன்னபடியினால்‌, மோசே 
முன்போல்‌ கர்த்தரின்‌ சமுகத்தில்‌ இரவும்‌ 
பகலும்‌ நாற்பதுநாள்‌ விழுந்துகிடக்கிறார்‌. 
அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கிப்‌ 
பண்ணின விண்ணப்பமாவது (உபா 9:25). 


முகத்தில்‌ 
நாற்பதுநாள்‌ 
விழுந்தகிடந்தேன்‌” என்பது உபா 9:18-21 
ஆகிய வசனங்களில்‌ கூறப்பட்டிருக்கும்‌ 
இரண்டாவது நாற்பதநாள்‌ உபவாச 
சம்பவமாகும்‌. 


ச்ட்‌ 


வண்‌ மன்றோ காத்தான்‌ ச 
பகலும்‌ 


கர்த்தராகிய ஆண்டவரே, தேவர்‌ 
உம்முடைய மகத்துவத்தினாலே மீட்டு, பலத்த 
கையினால்‌ எகிப்திலிருந்து கொண்டுவந்த 
உமது ஜனத்தையும்‌, உமது சுதந்தரத்தையும்‌ 
அழிக்காதிருப்பீராக" (உபா 9:26) என்றும்‌, 





ம ய்ப்ய்‌ பப்படம்‌ பப்ப COODNENS 
சிரியா DEUTERONOMY - COMMENTARY PUELISHERS 


“கர்த்தர்‌ அவர்களுக்கு வாக்குத்தத்தம்‌ 
பண்ணியிருந்த தேசத்தில்‌ அவர்களைப்‌ 
பிரவேசிக்கப்பண்ணக்கூடாமற்‌ 
போனபடியினாலும்‌, அவர்களை 
வெறுத்தபடியினாலும்‌, அவர்களை 
வனாந்தரத்தில்‌ கொன்றுபோடும்படிக்கே 
கொண்டுவந்தார்‌ என்று நாங்கள்‌ விட்டுப்‌ 
புறப்படும்படி நீர்‌ செய்த தேசத்தின்‌ குடிகள்‌ 


சொல்லாதபடிக்கு, தேவரீர்‌ இந்த. இங்க்‌ 
முரப்டாட்டத்தையும்‌, இவர்கள்‌ 
ஆகாமியத்தையும்‌, இவர்கள்‌ பாவத்தையும்‌ 
பாராமல்‌, உமது தாசராகிய ஆபிரகாம்‌. 
ஈசாக்கு யாக்கோபு என்பவர்களை 
நினைத்தருளும்‌" (உபா 9:27,28) என்றும்‌, 


நீர்‌ உமது மகா பலத்தினாலும்‌, ஒங்கிய 
புயத்தினாலும்‌ புறப்படப்பண்ணின. 
இவர்கள்‌ உமது  ஜனமும்‌ உமது 
சுதந்தரமுமாயிருக்கிறார்களே” (உபா 9:28) 
என்றும்‌ மோசே கர்த்தரிடத்தில்‌ 
'விண்ணப்பம்பண்‌ ணுகிறார்‌. 





உபாகமம்‌ - 
DEUTERONOMY - 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தருக்கு 
விரோதமாக கலகம்பண்ணினாலும்‌, கர்த்தர்‌ 
தம்முடைய கிருபையையும்‌ இரக்கத்தையும்‌ 
அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறார்‌. கர்த்தர்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரரோடு 
ஒப்புரவாகியிருக்கிறார்‌. கர்த்தருடைய 
கிருபையும்‌ இரக்கமும்‌ அவர்களுக்கு. 
காண்பிக்கப்பட்டதற்கு அடையாளமாக, 
இந்த வசனப்பகுதியில்‌ பல சம்பவங்கள்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
இந்த சம்பவங்களை ஒருபோதும்‌ 
மறக்கக்கூடாது. 


கர்த்தர்‌ உடன்படிக்கையின்‌ 
குற்பலகைகளை இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
மறுபடியும்‌ புதுப்பிக்கிறார்‌ (உபா 109-5). 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கானான்‌ தேசத்தை 
நோக்கி பிரயாணம்பண்ணுமாறு கர்த்தர்‌ 
அவர்களுக்கு கட்டளை கொடுக்கிறார்‌ 
(உபா 10:67). தம்முடைய ஊழியத்திற்காக 
கர்த்தர்‌ லேவியின்‌ கோத்திரத்தை 
பிரித்தெடுக்கிறார்‌ (உபா 10:89). 

ஆரோன்‌ மரித்து அடக்கம்பண்ணப்பட்ட 
பின்பு அவருடைய ஸ்தானத்திலே, அவருடைய 
குமாரனாகிய  எலெயாசாரை கர்த்தர்‌ 
ஆசாரியனாக நியமிக்கிறார்‌ (உபா 
10:6). மோசே கர்த்தருடைய சமுகத்திலே. 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்காக பரிந்து பேசி 
ஜெபம்பண்ணுகிறார்‌. கர்த்தர்‌ மோசேயின்‌ 
ஜெபத்தை அங்கீகரிக்கிறார்‌ (உபா 10:10,1). 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
அவருடைய வழிகளிலெல்லாம்‌ 
நடக்கவேண்டும்‌. அவர்கள்‌ கர்த்தரிடத்தில்‌ 
அன்புகூர்ந்து, தங்கள்‌ முழுஇருதயத்தோடும்‌, 
தங்கள்‌ முழுஆத்துமாவோடும்‌, தங்கள்‌ 
தேவனாகிய கர்த்தரை சேவிக்கவேண்டும்‌ 
(உபா 1042-22). 


கர்த்தருக்கென்று 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தருடைய ஆசீர்வாதம்‌ 
உபா 10:1-11 


உபா 101. அக்காலத்திலே கர்த்தர்‌ 
என்னை நோக்கி: நீ 
முத்தினவைகளுக்கொத்த இரண்டு. 
கற்பலகைகனை வெட்டிக்‌ கொண்டு, 
மலையின்மேல்‌ ஏதி, என்னிடத்தில்‌ வா; 
ஒரு மரப்பெட்டியையும்‌ செய்வாயாக. 
உபா 102. தீ உடைத்துப்போட்ட 

இருந்த 


வைப்பாயாக என்றார்‌. 


உபா 10:3. அப்படியே நான்‌ சித்திம்‌ 
மரத்தினால்‌ ஒரு பெட்டியைச்‌ செய்து, 
முத்தினவைகளுக்கொத்த இரண்டு 
கற்பலகைகனை வெட்டி, அவைகளை 
என்‌ கையிலே எடுத்துக்கொண்டு. 
மலையில்‌ ஏறினேன்‌. 


உபா 10:4. முன்னே சபைகூடிவந்த 
நானில்‌ கர்த்தர்‌ மலையில்‌ அக்கினி 
நடுவிலிருந்து உங்களுக்கு வினம்பின 
பத்துக்‌ கற்பனைகளையும்‌ அவர்‌ முண்‌: 
எழுதியிருந்தபிரகாரம்‌ அந்தப்‌ 
யலகைகளி 


நான்‌ திரும்பி 
மலையிலிருந்து தங்கி, அந்தப்‌ 
பலகைகளை நான்‌ செய்த பெட்டியிலே 
வைத்தேன்‌; கர்த்தர்‌ எனக்குக்‌ 
கட்டனையிட்டபடியே அவைகள்‌ 
அதிலே வைத்திருக்கிறது. 


உபா 10:6. பின்பு இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
பெனெயாக்கானுக்கடுத்த 
பேரோத்திலேயிருந்து மோசெராவுக்குப்‌ 
பிரயாண மம்பண்ணினார்கன்‌; அங்கே 
ஆரோன்‌ மரித்து 
அடக்கம்பண்ணப்பட்டான்‌; அவன்‌ 
ஸ்தானத்திலே அவன்‌ குமாரனாகிய 
எலெயாசார்‌ ஆசாரியனானான்‌. 


உபா 105. ல்‌ 





உபாகமம்‌ - 
DEUTERONOMY - 


உபா 10:7. அ்கேயிருத்து 
குத்கோதாவுக்கும்‌, குத்கோதாவிலிருத்து 
ஆறுகளூன்ள நாடாகிய 
யேத்பாத்துக்கும்‌ பிரயாணம்‌ 
பண்ணினார்கள்‌. 


உபா 10:8. 
கர்த்தருடைய 
பெட்டியைச்‌ 
இத்நான்வரைக்கும்‌ 
போல, கர்த்தருடைய சத்திதியிலே 
நின்று அவருக்கு ஆராதனை 
செய்வதற்கும்‌, அவர்‌ 
நாமத்தைக்கொண்டு. 
ஆசீர்வதிப்பதற்கும்‌, கர்த்தர்‌ லேவியின்‌ 
கோத்திரத்தைப்‌ பிரித்தெடுத்தார்‌. 


உபா 10:9. ஆகையால்‌ லேவிக்கு அவன்‌ 
சுகோதரரோடே பங்கும்‌ ௬தத்தரமும்‌ 
இல்லை உன்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
அவனுக்குச்‌ சொன்னபடி, கர்த்தரே 
அவனுக்குச்‌ சுதந்தரம்‌. 


உபா 1010. நான்‌ முத்தின 
பிரகாரமாகவே நாற்பதுநான்‌ இரவும்‌ 
பகலும்‌ மலையில்‌ இருந்தேன்‌; கர்த்தர்‌ 
அந்த முறையும்‌ என்‌ மன்றாட்டைக்‌ 
கேட்டு, உன்னை அழிக்காமல்‌ விட்டார்‌. 


அக்காலத்திலே. 
உடன்படிக்கைப்‌: 
சமப்பதற்கும்‌, 
நடத்துவருகிறது 


உபா 10:11. கர்த்தர்‌ என்னை நோக்கி: 
நான்‌ கொடுப்பேன்‌ என்னு. 
அவர்களுடைய பிதாக்களுக்கு. 
ஆணையிட்ட தேசத்தில்‌ 

போய்‌ 

சுதந்தரித்துக்கொள்ளும்படி, தீ எழுத்து, 
ஜனத்திற்கு [கப்‌ 
மிரயாணப்பட்டுப்‌ போ என்றார்‌. 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரோடு 
ஒப்புரவாகியிருக்கிறார்‌. அவர்கள்‌ 
கர்த்தருக்கு விரோதமாகக்‌ கலகம்பண்ணி, 
அவருக்கு கடும்‌ கோபம்‌ உண்டாக்கினார்கள்‌. 
கர்த்தரோ தம்முடைய கிருபையினால்‌. 
அவர்களுடைய பாலங்களை மன்னித்து. 
அவர்களோடு ஒப்புரவாகி, தம்முடைய 
கிருபைகளையும்‌ இரக்கங்களையும்‌ 
அவர்களுக்கு மறுபடியும்‌ காண்பிக்கிறார்‌. 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
ஒப்புரவாகியிருக்கிறார்‌ என்பதற்கு நான்கு 
காரியங்கள்‌ அடையாளமாகச்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. அவையாவன 
1 கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
மறுடியுமாக இரண்டு  கற்பலகைகளைக்‌ 
கொடுக்கிறார்‌. 2. கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
பத்திரை கானான்‌ தேசத்தை நோக்கி 
தொடர்ந்து வழிநடத்துகிறார்‌ 3. தம்முடைய 
ஊழியத்தை செய்வதற்கு கர்த்தர்‌ லேவி 
கோத்திரத்தாரை _. நியமனம்பண்ணுகிறார்‌. 
4. மோசே இஸ்ரவேல்‌ புத்திரருக்காக 
தம்முடைய உசமுகத்திலே பரிந்துபேசி 
ஜெபம்பண்ணுவதை கர்த்தர்‌ அங்கீகரிக்கிறார்‌. 
கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌. 
மறுடியுமாய்‌ தம்முடைய கிருபைகளையும்‌, 
இரக்கங்களையும்‌ 'வெளிப்படுத்துகிறார்‌. 
அவர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு தம்முடைய 
கட்டளைகளை கற்பலகைகளில்‌ 
எழுதிக்கொடுக்கிறார்‌. - கர்த்தருடைய 
சிலாக்கியம்‌ வேல்‌ 
கிடைத்திருக்கிறது 
கற்பலகைகள்‌ அடையாளங்களாகவும்‌, 
அச்சாரமாகவும்‌ இருக்கிறது. 


அக்காலத்திலே கர்த்தர்‌ என்னை 
நோக்கி, “நீ முந்தினவைகளுக்கொத்த 
இரண்டு கற்பலகைகளை வெட்டிக்‌ கொண்டு, 
மலையின்மேல்‌ ஏறி, என்னிடத்தில்‌ வா; ஒரு 
மரப்பெட்டியையும்‌ செய்வாயாக நீ 
உடைத்துப்போட்ட முந்தின பலகைகளில்‌ 
இருந்த வார்த்தைகளை நான்‌ அந்தப்‌ 
பலகைகளில்‌ எழுதுவேன்‌: நீ அவைகளைப்‌ 
பெட்டியிலே வைப்பாயாக" (உபா 10:12) என்று 
சொல்லுகிறார்‌. இந்த மரப்பெட்டி யாத்‌ 
2510-22 ஆகிய வசனங்களில்‌ 
கூறப்பட்டிருக்கும்‌ அதே மரப்பெட்டி ஆகும்‌. 


புத்திரரோடு 


புத்திரருக்கு 


வது. நாற்பது. 
கூடாரத்தையும்‌, 


நாட்களில்‌ 
அதன்‌ 
செய்யும்‌ 
மோசேக்குக்‌ 


ஆசரிப்புக்‌ 
பணிமுட்டுக்களையும்‌ 
கட்டளைகளைக்‌ 
கொடுக்கிறார்‌. மோசே இரண்டாவது நாற்பது 
நாட்களுக்கு மலையின்மீது தங்கியிருப்பதற்கு 


கர்த்தர்‌ 


முன்பு அல்லது தங்கியிருக்கும்போது 
ஆசரிப்புக்கூடாரத்து வேலை செய்தவர்கள்‌ 

தப்‌ பெட்டியைச்‌ செய்திருக்க வேண்டும்‌. 
உபா 10:3,5, யாத்‌ 34:4 ஆகிய வசனங்களின்‌ 
அடிப்படையில்‌ மோசே  மலையின்மீது 
ஏறிச்சென்றபோது தன்னோடு கற்பலகைகளை 
மட்டுமே எடுத்துச்‌ சென்றார்‌ என்பது 
தெரியவருகிறது. 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


நீ  உடைத்துப்போட்ட முந்தின 
பலகைகளில்‌ இருந்த வார்த்தைகளை நான்‌ 
அந்தப்‌ பலகைகளில்‌ எழுதுவேன்‌" என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. இதற்கு முன்பு 
எழுதியதுபோன்று, கர்த்தர்‌ மறுடியுமாகப்‌ 
பத்துக்‌ கற்பனைகளை இந்தக்‌ 
குற்பலகைகளில்‌ எழுதுவதாக 
வாக்குப்பண்ணுகிறார்‌'உபா 10:2; 
யாத்‌ 2412; யாத்‌ 32:15; யாத்‌ 3414) யாத்‌ 
34:27-28 ஆகிய வசனங்களில்‌ மோசே புதிய 
குற்பலகைகளில்‌ பத்துக்‌ கற்பனைகளை 
எழுதியதுபோன்று தெரிகிறது. ஆனால்‌ அந்த 
வசனங்களில்‌ பயன்படுத்தப்‌ பட்டிருக்கும்‌ 
பிரதிப்‌ பெயர்ச்சொற்களைப்‌ பார்க்கும்‌ போது 
இதை மோசே எழுதவில்லை என்பதும்‌: 
கர்த்தரே இதை எழுதினார்‌ என்பதும்‌ 
தெளிவாகிறது. 


யாத்‌ 34:27 ஆவது வசனத்தில்‌ கர்த்தர்‌ 
மோசேயையும்‌, பத்துக்‌ கற்பனைகளையும்‌ 
தனியாக எழுதுமாறு கூறியிருக்கிறார்‌. மோசே 
அவற்றை இரண்டு முறை எழுதியிருக்கிறார்‌ 
(யாத்‌ 20, உபா 


எழுதி, அதைத்‌ 
க 


தன்னிட। 
மோசே எ மிதக்க. 


(உபா 10:4). 


புதிய ஏற்பாட்டுக்காலத்திலே கர்த்தர்‌ 
வார்த்தைகளை நம்முடைய 
ர்‌. நாம்‌ 
ஒப்பவாகிகிரக்கிதோம்‌ 
கர்த்தர்‌ 
பாவங்களை மன்னித்து, அவர்‌ நம்மோடு 
ஒபபுரவாகியிருக்கிறார்‌ என்பதற்கும்‌ 
அடையாளமாக கர்த்தருடைய கற்பனைகள்‌ 
நம்முடைய இருதயத்தில்‌ எழுதப்பட்டிருக்கிறது. 
நாம்‌ கர்த்தருக்குள்‌ பெற்றிருக்கும்‌. 
சந்தோஷத்திற்கு, நம்முடைய இருதயத்தில்‌ 
எழுதப்பட்டிருக்கும்‌ கர்த்தருடைய 
வார்த்தைகளே அடையாளமாகவும்‌ 
அச்சாரமாகவும்‌ இருக்கிறது. 


கற்பலகைகளை 
உடைத்துப்போட்டார்‌. கர்த்தர்‌ அதில்‌ 
எழுதிமிருந்த வார்த்தைகளை, இப்போது புதிய 
கற்பலகைகளில்‌ எழுதுவதாக 
வாக்குப்பண்ணுகிறார்‌. மோசே புதிதாய்‌ 
எழுதப்பட்ட அந்தக்‌ கற்பலகைகளை, 
அதற்கென்று ஆயத்தம்பண்ணப்பட்டிருக்கிற 
பெட்டியிலே வைக்கவேண்டும்‌. 


விரிவுரை 
COMMENTARY 


நம்முடைய இருதயம்‌ ஒரு 
உடன்படிக்கைப்‌ பெட்டியைப்போல இருக்கிறது. 
பேழையிலே கர்த்தர்‌ எழுதின கற்பலமைகள்‌ 
வைக்கப்பட்டது. நம்முடைய இருதயமும்‌ 
கர்த்தருடைய பிரமாணத்தையும்‌, அவருடைய 
சுவிசேஷத்தையும்‌ ஏற்றுக்கொள்வதற்கு. 
ஆயத்தமாயிருக்கவேண்டும்‌. 


கிறிஸ்துவே நமக்கு. 
உடன்படிக்கைப்பெட்டியைப்போல இருக்கிறார்‌ 
என்றும்‌, அவருக்குள்ளே நம்முடைய 
ஆத்தும இரட்சிப்பு பத்திரமாக 
வைக்கப்பட்டிருக்கிறது. என்றும்‌ 
வேதபண்டிதர்கள்‌ விளக்கம்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 


குற்பலகைகளுக்கு 
'கற்பலகைகளை 
வெட்டிக்கொண்டு கர்த்தரிடத்தில்‌ வருகிறார்‌ 
அந்தக்‌ கற்பலகைகளை வைப்பதற்கு மோசே 
ஒரு மரப்பெட்டியையும்‌ செய்கிறார்‌. கர்த்தரே 
தம்முடைய கட்டளைகளை அந்தக்‌ 
குற்பலகைகளில்‌ எழுதுகிறார்‌. முந்தின 
குற்பலகைகளில்‌ இருந்த வார்த்தைகளை, 
இப்போது வெட்டப்பட்டிருக்கிற இரண்டு 
கற்பலகைகளில்‌ கர்த்தர்‌ மறுபுடியுமாய்‌ 
எழுதுகிறார்‌ மோசே இல்விரண்டு 
கற்பலகைகளையும்‌, அதற்கென்று 
செய்யப்பட்டிருக்கிற மரப்பெட்டியிலே 
வைக்கவேண்டும்‌. 
மோசே கர்த்தருடைய கட்டளையின்‌ 
பிரகாரம்‌ சீத்திம்‌ மரத்தினால்‌ ஒரு பெட்டியைச்‌ 
செய்து, முந்தினவைகளுக்கொத்த இரண்டு 
கற்லகைகளை வெட்டி, அவைகளை 
தன்னுடைய கையிலே எடுத்துக்கொண்டு 
மலையில்‌ ஏறுகிறார்‌ (உபா 10:3). 


னே சபைகூடிவந்த நாளில்‌ கர்த்தர்‌ 
மலைக்‌ அக்கினி நடுவிலிருந்து இன்றேல்‌ 
புத்திரருக்கு விளம்பின பத்துக்‌ 
கற்பனைகளையும்‌ அவர்‌ முன்‌ 
எழுதியிருந்தபிரகாரம்‌ அந்தப்‌ பலகைகளில்‌ 
எழுதி. அலைகளை மோசேயினிடத்தில்‌ 
தருகிறார்‌ (உபா 10:4). 
அப்பொழுது. மோசே திரும்பி 
மலையிலிருந்து இறங்கி, அந்தப்‌ பலகைகளை 
தான்‌ செய்த பெட்டியிலே வைக்கிறார்‌; 
கர்த்தர்‌ மோசேக்குக்‌ கட்டளையிட்டபடியே 
அவைகள்‌ அதிலே வைத்திருக்கிறது. 


(உபா 10:5). 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


BALWETHER 
பிய 


மோசே மலையின்‌ மேல்‌ ஏறியபோ, 


பேழை. 


“கர்த்தர்‌ எனக்கு கட்டளையிட்டபடியே 

அவைகள்‌ அதிலே வைத்திருக்கிறது” என்று 

மோசே சொல்லும்போது, 

ஆசரிப்புக்கூடாரத்தை 

பார்த்துசொல்லுகிறார்‌. 

கட்டளைகள்‌ எழுதப்பட்ட 

மரப்பெட்டியிலே வைக்கப்பட்டிருக்கிறது. 

அந்தப்பெட்டி இப்பொழுது. 

ஆசரிப்புக்கூடாரத்தில்‌ வைக்கப்பட்டிருக்கிறது. 
தன்னிடத்தில்‌ 


கட்டளையிட்ட 
முடித்திருக்கிறார்‌. கர்த்தரே 
குற்பலகைகளில்‌ தம்முடைய கட்டளைகளை 
எழுதினார்‌. அதில்‌ மனுஷருடைய கரம்‌ எந்த 
மாற்றத்தையும்‌ செய்யவில்லை. கர்த்தருடைய 
வார்த்தையோடு ஒரு வார்த்தையும்‌ 
கூட்டப்படவுமில்லை, குறைக்கப்படவுமில்லை. 
உடன்படிக்கைப்பெட்டிக்குள்ளே நோக்கிப்‌ 
பார்க்கிறவர்கள்கூட  மரித்துப்போவார்கள்‌ 
கர்த்தர்‌ தம்முடைய வார்த்தைகளை 
பரிசுத்தப்படுத்தி, அதைப்‌ பாதுகாக்கிறார்‌ 
மோசேயினிடத்தில்‌, 
இரண்டு. 
அவைகளை 
அதுபோலவே. 


சொசேயிளடத்தல தா்‌ 
கர்த்தர்‌ இக்காலத்தில்‌, தம்முடைய பரிசுத்த. 


வேதாகுமத்தையும்‌, ஓய்வநாள்‌ 
தம்முடைய 
விசுவாசிகளாகிய 
ஒப்புக்கொடுத்திருக்கிறார்‌. 
நம்‌ மத்தியிலே. 
கர்த்தருடைய பிரசன்னத்திற்கும்‌, அவருடைய 
சிலாக்கியத்திற்கும்‌ அடையாளமாயிருக்கிறது. 
கர்த்தர்‌ தன்னிடத்தில்‌ கொடுத்த 
கற்பலகைகளை மோசே தான்‌ செய்த 
பெட்டியிலே வைத்ததுபோல, கர்த்தர்‌ 
நம்மிடத்தில்‌ ஒப்புக்கொடுத்திருக்கிற, 
அவருடைய வார்த்தைகளை 
இருதயத்தில்‌ வைத்திருக்கவேண்டும்‌. 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நீ கிறிஸ்து இயேசுவைப்பற்றும்‌ 
விகுவாசத்தோடும்‌ அன்போடும்‌ என்னிடத்தில்‌ 
கேட்டிருக்கிற ஆரோக்கியமான வசனங்களின்‌ 
சட்டத்தைக்‌ கைக்கொண்டிரு. உன்னிடத்தில்‌ 
ஒப்புவிக்கப்ட்ட அந்த  நற்பொருளை 
நமக்குள்ளே வாசம்‌ பண்ணுகிற பரிசுத்த 
ஆவியினாலே. காத்துக்கொள்‌" 
(தேமோ 113/4). 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌  புத்திரரை 
கானான்‌ தேசத்தை நோக்கி வழிநடத்துகிறார்‌. 
ஆனாலும்‌ அவர்களுடைய இருதயங்கள்‌ 
எகிப்து தேசத்தை நோக்கி பின்னிட்டு 
திரும்பிப்‌ பார்க்கிறது. கர்த்தரோ 
அவர்களுடைய அவிசுவாசங்களை 
அவர்களை விட்டு நீக்கிப்போட்டு, 
அவர்களை கானான்‌ தேசத்தை நோக்கி 
வழிநடத்துகிறார்‌. 


இஸ்ரவேல்‌. 
பெனெயாக்கானுக்கடுத்த 
பேரோத்திலேயிருந்து மோசெராவுக்குப்‌ 
பிரயாணம்பண்ணுகிறார்கள்‌. அங்கேயிருந்து 
குத்கோதாவுக்கும்‌, குத்கோதாவிலிருந்து 
ஆறுகளுள்ள நாடாகிய மோத்பாத்துக்கும்‌. 
பிரயாணம்‌ பண்ணுகிறார்கள்‌ (உபா 10:67 


புத்திரர்‌ 


பேரோத்‌ என்பதற்கு துரவுகள்‌ என்று 
பொருள்‌. இங்கு ஓர்‌ என்னும்‌ மலையில்‌ 
ஆரோன்‌ மரித்தார்‌. அவருடைய 
மரணத்தையும்‌, அவருக்குப்‌ பின்பு அவருடைய 
ஸ்தானத்தில்‌ அவருடைய குமாரன்‌ 
எலெயாசார்‌ ஆசாரியனானதையும்‌ இந்தச்‌ 
சம்பவம்‌ அறிமுகப்படுத்துகிறது. 

இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ வனாந்தரத்திலே. 
பிரயாணம்பண்ணினாலும்‌, அவர்கள்‌. 
அங்கேயும்‌ கர்த்தரை ஆராதிக்கிறார்கள்‌. 
ஆரோன்‌ அவர்களுக்கு பிரதான. 
ஆசாரியராயிருக்கிறார்‌. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
மோசெராவுக்கு பிரயாணம்பண்ணியபோது, 
ஆரோன்‌ அங்கே மரித்து 
அடக்கம்பண்ணப்படுகிறார்‌: ஆரோனுடைய 
ஸ்தானத்திலே அவருடைய குமாரனாகிய 
எலெயாசார்‌ ஆசாரியனாகிறார்‌ (உபா 10:6). 


ஆரோனிலிருந்து கியி, 70 வனாமிதம்‌ 
86 இஸ்ரவேலின்‌ பிரதான 
க்கல்‌ பெய்க ஒதுக்கிக்‌, 
அவர்களை இரண்டு பிரிவாகப்‌ பிரிக்கலாம்‌. 
அவையாவன : 





BALWETHER 
சபரிய 


கிபி. 


பாபிலோனிய 
29 பிரதான 


2. பாபிலோனிய சிறையிருப்பிலிருந்து 
70 ஆம்‌ வருஷம்‌ வரையிலும்‌ - 57. 


பிரதான ஆசாரியர்கள்‌. 


சிறையிருப்பு வரையிலும்‌ - 29 


பாபிலோனிய 


ஆரோனிலிருந்து 
பிரதான 


ஆசாரியர்கள்‌ : 


1 


ஆரோன்‌  - வனாந்தரத்தில்‌ 38 
வருஷங்கள்‌ (யாத்‌ 28-29; லேவி 8; 
சங்‌ 133; எபி 51-4) 


எலெயாசார்‌ - கானான்‌ தேசத்தை 
சுதந்தரித்து, குடியேறிய சுமார்‌ 30. 
வருஷங்கள்‌. (எண்‌ 20:24-29; 
உபா 10:6; யோசு 24:33) 


பினெகாஸ்‌ - நியாயாதிபதிகளின்‌ 
காலம்‌ (எண்‌ 257-5; 1நாளா 
6:40 நியா 20:28) 


அபிசுவா. அல்லது அபியேசர்‌ - 
நியாயாதிபதிகளின்‌ காலம்‌ (நியா 6:34; 
[நாளா 6:4-5,50) 


“நியாயாதிபதிகள்‌ காலம்‌ 


நாளா 6:5-6, 51: எஸ்றா 7:4) 


செரக்கியா ஏலி அகிதூப்‌ 
நியாயாதிபதிகளின்‌ காலமும்‌, சாமுவேல்‌ 
பிறந்த சமயமும்‌ (நாளா 63; 
எஸ்றா 4; சாமு 19-4:22: 
1இராஜா 2:27) 


மெராயோத்‌ - சாமுவேலின்‌ காலத்தில்‌ 
நியாயாதிபதிகளின்‌ காலம்‌. 
நாளா 6:6-7,51; [நாளா 9:1; எஸ்றா 
7:3) 


அமரியா - சாமுவேலின்‌ காலத்தில்‌ 
கடைசிநியாயாதிபதிகளின்‌ காலம்‌, 
சவுலின்‌ ஆட்சிக்காலத்தின்‌ 
ஆரம்பகாலம்‌. அல்லது இஸ்ரவேலின்‌ 
ராஜாக்களின்‌ காலத்தின்‌ 
ஆரம்பக்காலம்‌. (1நாளா 627,52) 


10. 


ய 


உபாகமம்‌ - விரிவுரை 
DEUTERONOMY - COMMENTARY 


அவன அ ட்‌ 
ஆட்சிக்காலம்‌, சவுல்‌ அவனைக்‌ 
கொன்று போட்டான்‌. நாளா 8:7; 
சாமு 2145; 1சாமு 22:9-22) 


சாதோக்கு - 
ஆகியோரின்‌ 


சவுலின்‌ 


சவுல்‌, தாவீது 
ஆட்சிக்காலம்‌. 
நாளா 6:8,53; 1சாமு சாமு. 
229-20). அபியாத்தாருக்குப்‌ பின்பு 
சாலொமோனின்‌ ஆட்சிக்காலத்திலும்‌, 
ஆசாரியனாக இருக்கிறான்‌. (இராஜா 
18-45; 1இராஜா 2:35) அபிமெலேக்கு 
அபியத்தாரின்‌ குமாரன்‌. சாதோக்கோடு 
சிலகாலம்‌ ஆசாரியனாக இருந்தான்‌. 
நாளா 18:16) 


அபியத்தார்‌  -  சாதோக்கோடு 
ஆசாரியனாக இருந்தான்‌. தாவீதின்‌ 
ஆட்சிக்காலம்‌. சாமு 22:20-23; 
1சாமு23:9; சாமு 30. சாமு 
15:24-29; சோமு 1715-21; சாமு 1951; 
சோழு 20:25). சாலொமோனின்‌ 
ஆட்சிக்‌ காலத்திலும்‌ ஆசாரியனாக 
இருந்தான்‌. [இராஜா 1:8-45; 1இராஜா 
2:35) 

அகிமாஸ்‌ சாலொமோனின்‌. 
ஆட்சிக்காலமும்‌, ரெகொபெயாமின்‌ 
ஆட்சிக்காலமும்‌. நாளா. 68 
சோமு 15:27, 36; 2சாழு 1717-20) 


அசரியா அல்லது அணியா - 
ஆசா, யோசபாத்‌ ஆகியோரின்‌. 
ஆட்சிக்காலம்‌. நாளா 69; 
நோளா 19:11) 


5. யோகனான்‌ யோய்தா - யோசேபாள்‌, 


யோராம்‌, அகசியா, அத்தாலியாள்‌, 
யோவாஸ்‌ ஆகியோரின்‌ ஆட்சிக்காலம்‌. 
(2இராஜா 11-12; 1நாளா 62; 2நாளா 
23-24) 


அசரியா அல்லது சகரியா - 
யோவாகாசின்‌ ஆட்சிக்காலம்‌. (நாளா 
610; நோளா 24:20-22) 


அமரியா - யோவாகாஸ்‌, அமத்சியா, 
உசியா ஆகியோரின்‌ ஆட்சிக்காலம்‌. 
நாளா 611) 


உசியாவின்‌ 
2617-20; 


அசரியா ன்‌ 
ட்சிக்காலம்‌. (நோளா 
நோளா 3120) 





உபாகமம்‌ - விரிவுரை 
DEUTERONOMY - COMMENTARY 


19. அகிதூப்‌ 
ஆகியோரின்‌ 
நாளா 641) 


- உசியா, யோதாம்‌. 
ஆட்சிக்காலம்‌. 


20. சாதோக்கு -  யோதாமின்‌ 
ஆட்சிக்காலம்‌. நாளா6?2) 


21. சல்லூம்‌ - ஆகாஸ்‌, எசேக்கியா 
ஆகியோரின்‌ ஆட்சிக்காலம்‌. நாளா 
6:12; (நாளா 9:11; எஸ்றா 7:2) 


22, உரியா - ஆகாசின்‌ ஆட்சிக்காலம்‌. 
(2இராஜா 1610-16) 

23. உரியா - எசேக்கியாவின்‌ 

ஆட்சிக்காலம்‌. (ஏசா 8:2) 


24, இல்க்கியா - எசேக்கியா, மனாசே, 
யோசியா ஆகியோரின்‌ ஆட்சிக்காலம்‌. 
(நாளா 643; எஸ்றா 74: 2இராஜா 
22:44; இராஜா 234, 25; 
2இராஜா 34:9-22) 


- ஆமோன்‌, யோசியா 
ன்‌ ஆட்சிக்காலம்‌, இராஜா 


64) 


26, செராயா - யோவாகாஸ்‌, யோயாக்கீம்‌ 
கியோரின்‌ ஆட்சிக்காலம்‌. நாளா 


ஆட்சிக்காலம்‌. (நாளா 614-15) 

28. பஸ்கூர்‌  -  சிதேக்கியாவின்‌ 
ஆட்சிக்காலம்‌ (எரே 20:1) 

29. செப்பனியா 
ஆட்சிக்காலம்‌ 


சிதேக்கியாவின்‌ 
(எரே 29:25-29) 


பாபிலோனிய  சிறையிருப்பிலிருந்து 
கிபி. 70 ஆம்‌ வருஷம்‌ வரையிலும்‌ - 57 
பிரதான ஆசாரியர்கள்‌ : 


1. யோசுவா (எஸ்றா 2:2; எஸ்றா 4:1-6; 
ஆகாய்‌ 1412-14; ஆகாய்‌ i 
சக 31-8) 


2. எஸ்றா (எஸ்றா 742,21; 
எஸ்றா 10:10-16) 


3. யோயாக்கீம்‌ 


QOODNENS 
PUBLISHERS 


எலியாசாப்‌ - கிமு 420. 
(நெகே 3420; நெகே 13:4) 


யோய்தா - கிமு. 413 (நெகே 12:10) 


யோனத்தான்‌ - கிமு 373 
(நெகே 12:1) (நெகே 12:1) 
இவர்‌ மகா துலெக்சாண்டரை 
எருசலேமில்‌ வரவேற்றவர்‌. இவர்‌ கிமு. 
321 ஆம்‌ வருஷத்தில்‌ மரித்தார்‌. 
முதலாம்‌ ஒனியாஸ்‌ - 

321. இவர்‌ கிமு. 301 ஆம்‌ க்கம்‌ 
மரித்தார்‌. 

முதலாம்‌ சீமோன்‌ - கிமு 


300. இவர்‌ கி.மு. 291 ஆம்‌ வருஷத்தில்‌ 
மரித்தார்‌. 


எலெயாசார்‌ - கிமு. 291. இவருடைய 
காலத்தில்‌ பழைய ஏற்பாட்டில்‌ 
கிரேக்க 'மொழிபெயர்ப்பாகிய 
செப்துவஜிந்த்‌ கிமு. 285 ஆம்‌ வருஷம்‌ 
மொழிபெயர்க்கப்படுகிறது. இவர்‌ கி.மு. 
276 ஆம்‌ வருஷத்தில்‌ மரித்தார்‌. 
மனாசே - கிமு, 276. இவர்‌ கிமு. 
250 ஆம்‌ வருஷத்தில்‌ மரித்தார்‌ 
இரண்டாம்‌ ஒனியாஸ்‌ - 
250. இவர்‌ கிமு, 217 ஆம்‌ வருடத்தில்‌ 
மரித்தார்‌. 

ண்டாம்‌ சீமோன்‌ - கிமு. 217 


கிமு. 195 ஆம்‌ வருஷத்தில்‌: 
மரித்தார்‌. 


றாம்‌ ஓனியாஸ்‌ - கிமு. 175. 
ன்‌ கிமு. 167 ஆம்‌ வருஷத்தில்‌ 
மரித்தார்‌. 


5. யாசோன்‌ அல்லது இயேசு - கிமு. 175 


நான்காம்‌ ஒனியாஸ்‌ - கிமு. 
172. இவர்‌ கி.மு. 168 ஆம்‌ வருஷத்தில்‌ 
மரித்தார்‌. 
லிசிமார்க்கஸ்‌ - இவர்‌ கிமு. 170 
ஆம்‌ வருஷத்தில்‌ மரித்தார்‌. 

அல்சிமஸ்‌, யாசிமஸ்‌ அல்லது 
யோயாக்கீம்‌ - கிமு. 160 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


19, ஐந்தாம்‌ ஒனியாஸ்‌ - கி.மு. 157. இவர்‌ 
எருசலேமில்‌ ஆசாரிய  ஊரியம்‌ 
செய்யவில்லை. எகிப்திற்குச்‌ சென்று 
அங்கு ஒனியோனின்‌ ஆலயத்தைக்‌ 
கட்டினார்‌. 

20, தாஸ்‌ மக்கயேஸ்‌. - எருசலேயில்‌ 

டத்தைப்‌ புதுப்பித்து பலிகளைச்‌ 
செலுத்தினார்‌. கி.மு. 165. இவர்‌ கிமு 
153 ஆம்‌ வருஷத்தில்‌ மரித்தார்‌. 

24. அசமோனியனான யோனத்தான்‌... - 
யூதாஸ்‌ மக்கபேயசின்‌ சகோதரன்‌. கிழு. 
153, இவர்‌ கிமு. 143 ஆம்‌ வருஷத்தில்‌ 
மரித்தார்‌ 


22, ஜான்‌ கிர்கேனஸ்‌ - கிமு. 136. இவர்‌ 
கிமு. 106 ஆம்‌ வருஷத்தில்‌ மரித்தார்‌. 


23, அரிஸ்தோபுலஸ்‌ - கிமு. 106 


24. அலெக்ஸாண்டர்‌ யன்னேயஸ்‌ 
கிமு. 105 


25. கிர்கேனஸ்‌ - கிமு. 68 முதல்‌ கிமு. 
42 வரை. 


26. அரிஸ்தோபுலஸ்‌  - கிர்கேனசின்‌ 
சகோதரர்‌. கி.மு. 69 முதல்‌ 66 வரை. 


- அரிஸ்தோபுலசின்‌ 


27. ஆண்டிகோனஸ்‌ 
குமாரன்‌. கிமு. 42 முதல்‌ 37 வரை 


28. சோசியஸ்‌ - கி.மு. 37 

29, அனானேல்‌ - 
வரை. பாபிலோனைச்‌ 
ஏரோது. இவனைப்‌ 
ஆசாரியனாக்கினார்‌. 


20. அரிஸ்தோபுலஸ்‌ - அசமோனியரின்‌ 
கடைசியானவன்‌. கிமு. 35. ஒரு 
வருஷம்‌ பிரதான  ஆசாரியனாக. 
இருந்தான்‌. மறுபடியும்‌ 
அனானேல்‌ பிரதான ஆசாரியனானான்‌. 
(கிழு35) 

௮. பாபீசின்‌ குமாரனாகிய இயேசு கிமு. 
20இல்‌ பதவி இழந்தான்‌. 

32. சீமோன்‌ - கி.மு. 20. 
5 இல்‌ பதவி இழந்தான்‌. 


33. மத்தியாஸ்‌ - கிமு. 5 


37 முதல்‌ 36 
சேர்ந்தவன்‌ 
பிரதான 


கிமு. 


கிமு 


விரிவுரை 
COMMENTARY 


34. ஏலேம்‌ - கிமு. 5. ஒருநாள்‌ மட்டும்‌ 
பிரதான ஆசாரியன்‌. 


35. யோயாசார்‌ - கிமு. 4. டைய 
காலத்தில்‌ இயேசு கிறிஸ்து பிறந்தார்‌. 
கிமு. 1இல்‌ பதவி இழந்தான்‌. 


36. எலெயாசார்‌ - 
சகோதரன்‌. கிமு. 1 


யோயாசாரின்‌ 


37. சீயாவின்‌ குமாரனாகிய இயேசு 
- கிமி. 6. யோயாசார்‌ மறுபடியும்‌ கிபி. 
7-இல்‌ பிரதான ஆசாரியனாகி கியி, 


13-இல்‌ பதவி இழந்தான்‌. 
38. அனானஸ்‌  - சேத்தின்‌ குமாரன்‌, 
கியி. 13 முதல்‌ 24 வரை 


இஸ்மவேல்‌ 
கிபி. 24 


- பாலாவின்‌ குமாரன்‌. 


40. எலெயாசார்‌ 
கிபி. 24 


- அனானசின்‌ குமாரன்‌. 


4. சீமோன்‌ - 
கியி. 25 


கமதசின்‌ குமாரன்‌. 


42, யோசேப்பு என்னும்‌ காய்பா 
26 முதல்‌ 25 வரை. இவனுடைய 
ஆட்சிக்காலத்தில்‌ இயேசு கிறிஸ்துவைச்‌ 
சிலுவையில்‌ அறைந்தார்கள்‌. 

43. யோனத்தான்‌ - இனனிசின்‌ 
குமாரன்‌. கிபி. 35 முதல்‌ 37 வரை. 

44. தியோப்பிலு.. - யோனத்தானின்‌. 
குமாரன்‌. கிபி. 37 முதல்‌ 41 வரை. 

45. சீமோன்‌ என்னும்‌ கன்தரஸ்‌ - 
சீமோன்‌ போதசின்‌ குமாரன்‌. கியி. 41 
46. மத்தியாஸ்‌ - அனனசின்‌ குமாரன்‌. 

கிபி. 42 

47. எலியோனேயஸ்‌ - கியி. 44 முதல்‌ 45 

வரை. 


48. சீமோன்‌ - கன்தரசின்‌ குமாரன்‌. கியி. 
45. அதே வருஷத்தில்‌ பதவி இழந்தான்‌. 

49. யோசேப்பு - கானேசின்‌ குமாரன்‌. 
கிபி. 45 முதல்‌ 57 வரை. 


50. அனனியா - நேபோதேசின்‌ குமாரன்‌. 
கிபி. 47 முதல்‌ 63 வரை. 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


51. இஸ்மவேல்‌ - கியி. 63 


52. யோசேப்பு 
கியி. 63 


என்னும்‌ காபேமி - 


53. அனனஸ்‌. 
கியி. 63 


54. அனனசின்‌ குமாரனாகிய இயேசு 
- கிமி. 64 


- இனனசின்‌ குமாரன்‌. 


55. கமாலியேலின்‌ குமாரனாகிய இயேசு - 
கியி. 64 


56. மத்தியாஸ்‌ - 
குமாரன்‌. கியி. 70 


'தியோபிலுவின்‌ 


57. பானாஸ்‌ அல்லது பன்னியாஸ்‌ - கிபி. 
70, இவனுடைய காகத்தில்‌. ரேலார்‌ 
பேரரசார்‌ எருசலேமையும்‌, 
'தேவாலயத்தையும்‌: அழித்துப்‌ 
போட்டார்கள்‌. இத்துடன்‌ 
தேவாலயத்தின்‌ ஆசாரியத்துவப்‌ பட்டம்‌ 
முடிவு பெறுகிற, த்‌ 2337-9: 


து. 
மத்‌ 24:2; லூக்கா 21:20-24 ஆகிய 


வசனங்களில்‌ நிறைவேறிற்று. 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ வனாந்தரத்தில்‌ 
பிரயாணம்பண்ணும்போது, கர்த்தர்‌ 
அவர்களுடைய சரீரப்பிரகாரமான 
தேவைகளை சந்திப்பதுபோல, அவர்களுடைய 
ஆலிக்குரிய தேவைகளையும்‌ சந்திக்கிறார்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ வனாந்தரத்தில்‌ 
பிரயாணம்பண்ணின நாற்பது. 
வருஷங்களிலும்‌, கர்த்தர்‌ அவர்களுக்கு ஒரு 
குறைவும்‌ வைக்கவில்லை. 


அக்காலத்திலே கர்த்தருடைய 
உடன்படிக்கைப்‌ பெட்டியைச்‌ சுமப்பதற்கும்‌, 


இந்நாள்வரைக்கும்‌ நடந்துவருகிறது போல, 
கர்த்தருடைய சந்நிதியிலே நின்று அவருக்கு 


ம்க்‌ (உபா 10:8). 
லேலியின்‌ 

வனாந்தரத்தில்‌ இஸ்ரவேல்‌. 

பாளயமிறங்கிமிருந்த போது 


சம்பவமாகும்‌ (உபா 10:8,10; 
எண்‌ 8:5-26; எண்‌ 1639). 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ மத்தியிலே, லேவி 
கோத்திரத்தார்‌ கர்த்தருக்கு ஊழியம்‌ செய்யும்‌ 
கோத்திரமாகயிருக்கிறார்கள்‌. இவர்கள்‌ 
கர்த்தருடைய பரிசுத்தமான காரியங்களில்‌ 
கர்த்தருக்கு ஊழியம்‌ செய்வதற்காக 
நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள்‌. இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ மத்தியிலே கர்த்தருடைய 
ஊழியத்தை செய்வதற்கு, ஊழியக்காரர்கள்‌ 
இருப்பது அவர்களுக்கு கிடைத்திருக்கிற 
மிகப்பெரிய பாக்கியம்‌. கர்த்தருடைய 
கிருபையும்‌ சிலாக்கியமும்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கு கிடைத்திருக்கிறது என்பதற்கு 
லேவியரின்‌ ஊழியம்‌ அடையாளமாயிருக்கிறது. 


டைய ஊ] 
கன விக்க 
பிரித்தெடுக்கிறார்‌. இந்தப்‌ பிரமாணத்தின்படி 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ மத்தியிலே, 
கர்த்தருடைய ஊழியம்‌ தடையில்லாமல்‌ 
தொடர்ந்து நடைபெறுகிறது. லேவி 
கோத்திரத்தார்‌ தங்களுடைய சந்ததி 
பரம்பரையாக கர்த்தருடைய ஊழியத்தை 
தொடர்ந்து செய்வதற்காக 
நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள்‌. 


கர்த்தர்‌ 


லேலிக்கு அவன்‌ 
பங்கும்‌ சுதந்தரமும்‌ இல்லை: 
கர்த்தர்‌. அவனுக்குச்‌ சொன்னப 
அவனுக்குச்‌ சுதந்தரம்‌ (உபா 10:9) 
லேவி கோத்திரத்தாருக்கு விசேஷித்த 
ஊழியத்தைக்‌ கொடுத்து, அவர்களை 
தம்முடைய ஊழியத்திற்காக பிரித்தெடுத்து, 
கர்த்தர்‌ அவர்களை 
பிரதிஷ்டைபண்ணியிருக்கிறார்‌. 
ஏற்பாட்டுக்காலத்தில்‌. 
நம்மீது. பரிசுத்த 
ஆவியானவரின்‌. அபிஷேகம்‌ 
அளவில்லாமலும்‌, தாராளமாயும்‌ 
ஊற்றப்படுகிறது. கர்த்தருடைய ஆவியானவர்‌ 
காலத்திலும்‌ 
செய்வதற்கு, 
தம்முடைய பிள்ளைகளை 
அவர்களை தம்முடைய 


ஊழியத்திற்காக அபிஷேகம்பண்ணுகிறார்‌. 


சகோதரரோடே 
தேவனாகிய 
கர்த்தரே 
கர்த்தர்‌ 


புதிய 
விசுவாசிகளாகிய 





உபாகமம்‌ - 
DEUTERONOMY - 


ஏற்பாட்டுக்காலத்தில்‌ 
ஊழியத்தை லேவி 
கோத்திரத்தார்‌ மாத்திரம்‌ செய்யவேண்டும்‌ 
என்னும்‌ நியமனம்‌ எதுவுமில்லை. 
கர்த்தருக்கு ஊழியம்‌ செய்கிற எல்லோருமே 
லேலியராயிருக்கிறார்கள்‌. கர்த்தர்‌ சொன்ன 
பிரகாரம்‌, கர்த்தரே தம்முடைய 
ஊழியக்காரருக்கு  சுதந்தரமாமிருக்கிறார்‌. 
தம்முடைய ஊழியத்தை. 
ஊழியக்காரர்களுக்கு, கர்த்தர்‌ 
சித்தத்தின்‌ பிரகாரம்‌, 
ஆவியானவரின்‌ 

(வியானவரின்‌ வரங்களையும்‌ தாராளமாய்க்‌ 
கொடுத்து, அவர்களை தம்முடைய 
ஊழியத்திலே பயன்படுத்துகிறார்‌. 


மோசே கர்த்தருடைய சமுகத்திலே. 
இஸ்வேல்‌ புத்திரருக்காக... பரித்து பேசி 
ஜெபம்பண்ணுகிறார்‌. கர்த்தர்‌ மோசேயின்‌ 
பரிந்து பேசும்‌ மத்தியஸ்த ஊழியத்தை: 
அங்கீகரிக்கிறார்‌ மோசே இந்த 
வசனப்பகுதியில்‌ தன்னுடைய பரிந்து பேசும்‌ 
மத்தியஸ்த ஊழியத்தைப்பற்றி இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கு விவரித்து சொல்லுகிறார்‌. 


முந்தின 


கர்த்தருடைய 


பிரகாரமாகவே 


(உபா 10:10). 


கர்த்தர்‌ மோசேயை நோக்கி, 
கொடுப்பேன்‌ என்று அவர்களுடைய 
பிதாக்களுக்கு ஆதணபிப்ட தேசத்தில்‌ 
அவர்கள்‌ அதைத்‌ 
சுதந்தரித்‌ ண தட நீ எழுந்து, 
ஜனத்திற்கு முன்பாகப்‌ பிரயாணப்பட்டுப்‌ போ" 
(உபா 101) என்று சொல்லுகிறார்‌. 


கர்த்தர்‌ 

கேட்டு, எழுந்து 
ஜனத்திற்கு முன்பாக பிரயாணப்பட்டுப்போ” 
என்று சொல்லுகிறார்‌. 


விரிவுரை 
COMMENTARY 


(OODNEYS 
PUEUSHERS 


மோசே இஸ்ரவேல்‌ 
தலைவராகயிருப்பது, கர்த்தர்‌ 
காண்பிக்கும்‌ 


புத்திரருக்கு 
அவர்களுக்கு 


கிருபைக்கும்‌ இரக்கத்திற்கும்‌. 
ம்‌ கர்த்தருக்கும்‌ 
புத்திரருக்கும்‌ 

மோசே 


மோசே 


சிநேகிதராகயிருக்கிறார்‌. 
அவர்களுக்கு 
மத்தியஸ்தராகயிருக்கிறார்‌. மோசே 
கர்த்தருக்கும்‌ உண்மையுள்ளவர்‌. அவர்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கும்‌ உண்மையுள்ளவர்‌. 

இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
விரோதமாகக்‌ கலகம்பண்ணி, 
கடுங்கோபத்தை 
கர்த்தர்‌ 
அழித்துப்போடவேண்டுமென்று, 
தீர்மானம்பண்ணினார்‌. கர்த்தர்‌ கோபப்படும்‌. 
ஒவ்வொரு முறையும்‌, மோசே கர்த்தருடைய 
சமுகத்திலே இஸ்ரவேல்‌ புத்திரருக்காக 
பரிந்து பேசி ஜெபம்பண்ணுகிறார்‌. கர்த்தர்‌ 
மோசேயின்‌ மன்றாட்டைக்‌ கேட்டு, 
இஸ்ரவேல்‌ புத்திரரை அழிக்காமல்‌ 
விட்டுவிடுகிறார்‌. 


நடுவே 


கர்த்தருக்கு. 

அவருக்கு 
உண்டுபண்ணியபோது, 
அவர்களை 


இஸ்ரவேலருடைய கடமை 
உபா 10:12-22 


உபா 10:12. 
இஸ்ரவேலே, தீ உன்‌ தேவனாகிய 
கர்த்தருக்குப்‌ பயந்து, அவர்‌ 
வழிகளிலெல்லாம்‌ நடந்து, அவரிடத்தில்‌ 
அன்புகூர்ந்து, உன்‌ முழு 
இருதயத்தோடும்‌ உன்‌ 
ஆத்தூமாவோடும்‌ உன்‌ தேவனாகிய 
கர்த்தரைச்‌ சேவித்து, 


இப்பொழுதும்‌ 


உபா 10:18. நான்‌ இண்று உனக்குக்‌ 
கற்பிக்கிற கர்த்தருடைய 
கற்பனைகளையும்‌ அவருடைய 
கட்டனைகனையும்‌ உனக்கு. 
நன்மையுண்டாகும்படி 
' கைக்கொன்னவேண்டும்‌ 
அல்லாமல்‌, வேறே 
தேவனாகிய கர்த்தர்‌ 
கேட்கிறார்‌. 


என்பதையே 
எதை உன்‌ 
உன்னிடத்தில்‌ 


உபா 10:14. இதோ, வானங்களும்‌ 
வானாதிவானங்களும்‌, பூமியும்‌ 
அதிலுன்ன யாவும்‌, உன்‌ தேவனாகிய 
கர்த்தகுடையவைகன்‌. 





உபாகமம்‌ - 
DEUTERONOMY - 


BALWETHER 
பிய 


உபா 10:15. ஆனாலும்‌ கர்த்தர்‌ உன்‌ 
பிதாக்கள்‌ மேல்‌ அன்புகூரும்யொருட்டு 
அவர்களிடத்தில்‌ பிரியம்‌ வைத்து, 
அவர்களுக்குப்‌ பின்‌ அவர்களுடைய 
சுத்ததியாகிய உங்களை, 
இருக்கிறபடியே, 

ஜாதிகளுக்குள்ளும்‌ 

தெரித்து கொண்டார்‌. 


உபா 10:16. ஆகையால்‌ நீங்கள்‌ இணி, 
உங்கள்‌ பிடரியைக்‌ கடினப்படுத்தாமல்‌, 
உங்கள்‌ இருதயத்தின்‌ நுனித்தோலை 
விருத்தசேதனம்பண்ணுங்கள்‌. 


உபா 10:17. உங்கன்‌ தேவனாகிய 
கர்த்தர்‌ தேவாதி தேவனும்‌, கர்த்தாதி 
கர்த்தரும்‌, மகத்துவமும்‌ வல்லமையும்‌ 
பயங்கரமுமான தேவனுமாயிருக்கிறார்‌; 
அவர்‌ பட்சபாதம்பண்ணுகிறவரும்‌ 
அல்ல, பரிதானம்‌ வாங்குகிறவரும்‌. 
அல்ல. 


உபா 10:18. திக்கற்ற 
பின்னைக்கும்‌ விதவைக்கும்‌ 
நியாயஞ்செய்கிறவரும்‌, அத்தியன்மேல்‌ 
அன்புவைத்து அவனுக்கு. 
அன்னவஸ்திரம்‌ கெடுக்கிறவருமாய்‌. 
இருக்கிறார்‌. 


உபா 10:19. நீங்களும்‌ எகிப்துதேசுத்தில்‌ 
அத்தியராயிருத்‌ தபடி. யால்‌, 
அந்தியரைச்‌ சிநேகிப்பீர்கனாக.. 


அவர்‌ 


உபா 1020. 
கர்த்தருக்குப்‌ 
சேவித்து, 
யற்றிக்கொண்டிருந்து, 
நாமத்தைக்‌ 


ஆணையிடுவாயாக. 


உன்‌ 
பயந்து, 


தேவனாகிய 
அவரைச்‌. 
அவரைப்‌ 
அவருடைய 
கொண்டு 


உபா 10:21. அவரே உன்‌ புகழ்ச்சி; உன்‌ 
கண்கண்ட இந்தப்‌ பெரிய 
பயங்கரமான காரியங்களை 
உன்னிடத்தில்‌ செய்த உன்‌ தேவன்‌ 
அவரே. 


உபா 10:22. பிதாக்கள்‌ 
எழுபதுபேராய்‌ எகிப்துக்குப்‌ 
போனார்கள்‌; இப்பொழுதோ உன்‌: 
தேவனாகிய கர்த்தர்‌ உன்னைத்‌: 
திரட்சியிலே. வானத்தின்‌ 
'நட்சத்திரங்கனைப்போலாக்கினார்‌. 


உன்‌ 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தருடைய 

கட்டளைகளுக்கு கீழ்ப்படியவேண்டும்‌. 

பலிசெலுத்துவதைவிட கீழ்ப்படிவதே உத்தமம்‌. 

பிள்ளைகள்‌ 

மூன்றுவிதமான 

கொடுத்திருக்கிறார்‌. 

1. நாம்‌ கர்த்தருக்கு செய்ய 

வேண்டிய கடமை. 2. நாம்‌ பிறருக்கு செய்ய 

வேண்டிய கடமை 3. நாம்‌ நமக்கு 

செய்யவேண்டிய கடமை மோசே இந்த 

வசனப்பகுதியில்‌ இம்மூன்று விதமான 

கடமைகளைப்பற்றியும்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
தெளிவாகப்‌ போதிக்கிறார்‌. 


ம்முடைய தேவனாகிய கர்த்தருக்‌ 
நாம்‌ படவேண்டும்‌ (உபா 1012). மோசே 
இந்த சத்தியத்தை  மறுபடியுமாக, “உன்‌ 
தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவரை 
சேவிப்பாயாக" (உபா 10:20) என்று 
சொல்லுகிறார்‌. 


கர்த்தருடைய  ஐஜனமாகிய நாம்‌ 
அவருடைய மகிமையையும்‌, மகத்துவத்தையும்‌ 
சர்வவல்லமையையும்‌ தியானித்து, 
அவருக்கு பயப்படவேண்டும்‌. கர்த்தர்‌ 
நல்லவராகவும்‌, அவர்‌ நமக்கு நன்மை 
செய்கிறவராகவும்‌ இருப்பதை தியானித்து, 
நாம்‌ அவரிடத்தில்‌ அன்புகூரவேண்டும்‌. 
சேவிக்கவேண்டும்‌ 
(உபா 10:20) என்றும்‌, நாம்‌ 
முழுஇருதயத்தோடும்‌, முழுஆத்துமாவோடும்‌ 
வனாகிய கர்த்தரை 
(பா 1012) என்றும்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
உபதேசம்பண்ணுகிறார்‌. நாம்‌ கர்த்தருக்காக 
எதை செய்கிறோமோ அதை சந்தோஷமாயும்‌, 
உற்சாகமாயும்‌ செய்யவேண்டும்‌. கர்த்தரை 
சேவிக்கும்போது நம்முடைய இருதயத்தில்‌ 
பயமும்‌, பக்தியும்‌, அன்பும்‌ 
நிரம்பியிருக்கவேண்டும்‌. 


நாம்‌ கரத்‌ 


மோசே இஸ்ரவேல்‌ புத்திரரை நோக்கி, 
இப்பொழுதும்‌ இஸ்ரவேலே, நீ 
தேவனாகிய கர்த்தருக்குப்‌ பயந்து, க்‌ 
வழிகளிலெல்லாம்‌. நடந்து, அவரிடத்தில்‌ 
அன்புகூர்ந்து, உன்‌ முழு இருதயத்தோடும்‌ 
உன்‌ முழு ஆத்துமாவோடும்‌ உன்‌ 
தேவனாகிய கர்த்தரைச்‌ சேவிப்பாயாக" 
(உபா 10:42) என்றும்‌, 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


(யம்‌ 
பிய 


“நான்‌ இன்று உனக்குக்‌ கற்பிக்கிற 
கர்த்தருடைய கற்பனைகளையும்‌ அவருடைய 
கட்டளைகளையும்‌ உனக்கு 
நன்மையுண்டாகும்படி கைக்கொள்ளவேண்டும்‌. 
என்பதையே அல்லாமல்‌, வேறே எதை உன்‌ 
தேவனாகிய கர்த்தர்‌ உன்னிடத்தில்‌ 
கேட்கிறார்‌" (உபா 1043) என்றும்‌ 
சொல்லுகிறார்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரருக்குக்‌ கீழ்ப்படிதலைப்‌ 
பற்றி சொல்லப்பட்டிருக்கும்‌ பிரமாணம்‌ :: 


1. நீ. உன்‌ தேவனாகிய கர்த்தருக்குப்‌ 
பயப்படு. 


2. அவர்‌ வழிகளிலெல்லாம்‌ நட 
3. அவரிடத்தில்‌ அன்புகூரு 


1. உன்‌ இருதயத்தோடும்‌ உன்‌ முழ 
ஆத்துமாவோடும்‌ உன்‌ தேவனாகிய 
குர்த்தரைச்‌ சேவி 


கர்த்தருடைய கற்பனைகளையும்‌ 
அவருடைய கட்டளைகளையும்‌ கைக்‌ 
கொள்‌ (உபா 1013) 


கர்‌ 
மகத்துவழுமுள்ளவராக 

ம்‌ னத்தாரிடமிருந்‌ 

போய்‌ காரங்கள்‌ ஏதம்‌ கேட்க்க 
தம்முடைய கற்பனைகளையும்‌, 
கட்டளைகளையும்‌ நாம்‌ 
கைக்கொள்ளவேண்டும்‌ என்பதை மாத்திரமே 
கர்த்தர்‌ நம்மிடத்தில்‌ கேட்கிறார்‌. இவற்றை 
கைக்கொள்வதினால்‌ கர்த்தருக்கு ஒரு 
நன்மையும்‌ உண்டாகப்போவதில்லை. 
இவற்றை கைக்கொள்ளும்போது நமக்கு 
நன்மை உண்டாகும்‌. 


| வானங்களும்‌ 
பூமியும்‌ அதிலுள்ள 
தேவனாகிய 
(பா 10214) 


"இதோ, 
வானாதிவானங்களும்‌, 
யாவும்‌, 
வத்து பவிகல்‌!்‌ 
என்றும்‌, ஆனாலும்‌ கர்த்தர்‌ உன்‌ பிதாக்கள்‌ 
மேல்‌ அன்புகூரும்பொருட்டு அவர்களிடத்தில்‌ 


பிரியம்‌ வைத்து, அவர்களுக்குப்‌ பின்‌ 
அவர்களுடைய சந்ததியாகிய உங்களை, 
இந்நாளில்‌ இருக்கிறபடியே, சகல 
ஜாதிகளுக்குள்ளும்‌ தமக்கென்று தெரிந்து 
கொண்டார்‌" (உபா 10:15) என்றும்‌ மோசே 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு சொல்லுகிறார்‌. 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நாம்‌ கர்த்தருக்கு செய்ய வேண்டிய 

கடமைகள்‌ இருப்பதுபோல, நமக்கு நாமே 

செய்துகொள்ளவேண்டிய கடமைகளும்‌ 

நம்முடைய இருதயத்தின்‌ 

நாம்‌ 

விருத்தசேதனம்பண்ண வேண்டும்‌. நம்முடைய 

பிடரியை நாம்‌ இனிமேல்‌ 
கடினப்படுத்தக்கூடாது (உபா 10:16). 


கர்த்தருக்கு 


வார்த்த பயப்படுவதற்கும்‌, 
அவரிடத்தில்‌ 


அன்புகூருவதற்கும்‌, 
அவருடைய கற்பனைகளையும்‌ 
கட்டளைகளையும்‌ கைக்கொள்வதற்கும்‌. 
தடையாகயிருக்கும்‌ எல்லா காரியங்களையும்‌, 
நாம்‌ நம்மை விட்டு நீக்கிப்போடவேண்டும்‌. 
உலகசிநேகம்‌ தேவனுக்கு விரோதமான பகை, 


நம்முடைய இருதயத்தின்‌ நுனித்தோல்‌ 
விருத்தசேதனம்பண்ணப்படும்போது. நாம்‌ 
கர்த்தருடைய நுகத்தை நம்மீது 
மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வோம்‌. 
கர்த்தருடைய கற்பனைகளையும்‌ 
கட்டளைகளையும்‌ பூரணமாய்க்‌ 
கைக்கொள்வோம்‌. 


ஈம்‌ நமக்கு நாமே செய்துகொள்ள 
கன்ன பனை வபால்‌ மார்‌ 
பிறருக்கு செய்ய வேண்டிய கடமைகளும்‌ 
உள்ளது. நாம்‌ அந்நியரை 
சிநேகிக்கவேண்டும்‌. நம்முடைய சகோதரரை 
நாம்‌ சிநேகிதப்பதைவிட, அந்நியரை 
நம்மைப்போலவே அதிகமாய்‌ 
சிநேகிக்கவேண்டும்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ அந்நியரை ஏன்‌ 
சிநேகிக்கவேண்டுமென்று மோசே இந்த 
வசனப்பகுதியில்‌ இரண்டு காரணங்களை 
சொல்லுகிறார்‌. 


தேவனாகிய ௧ 


ர்‌ தேவாதி தேவனும்‌, 
கர்த்தாதி 


ட்‌ கர்த்தரும்‌, மகத்துவமும்‌ 
வல்லமையும்‌ பயங்கரமுமான 
தேவனுமாயிருக்கிறார்‌: அவர்‌ 
பட்சபாதம்பண்ணுகிறவரும்‌ அல்ல, பரிதானம்‌ 
வாங்குகிறவரும்‌ அல்ல. அவர்‌ திக்கற்ற 
பிள்ளைக்கும்‌ விதவைக்கும்‌. 
நியாயஞ்செய்கிறவரும்‌, - அந்நியன்‌ மேல்‌: 
அன்புவைத்து அவனுக்கு அன்னவஸ்திரம்‌ 
கொடுக்கிறவருமாய்‌ இருக்கிறார்‌ 
(உபா 10:17 18). 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


கர்த்தர்‌ மனுபுத்திரர்‌ எல்லோருக்கும்‌. 
ஜீவனைக்‌ கொடுக்கிறார்‌. மனுஷர்கள்‌ 
சுவாசிக்கும்‌ காற்று கர்த்தரிடத்திலிருந்தே 
வருகிறது. மனுஷர்கள்‌ இஸ்ரவேல்‌. 
புத்திரராகயிருந்தாலும்‌, அவர்கள்‌ புறஜாதி 
ஜனங்களாகயிருந்தாலும்‌. கர்த்தரிடத்தில்‌ 
பட்சபாதம்‌ எதுவுமில்லை. இஸ்ரவேலின்‌ 
காணியாட்சிக்கு புறம்பானவர்களுக்கும்‌, 
கர்த்தரே தேவனாயிருக்கிறார்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரரும்‌ ஒரு காலத்தில்‌. 
எகிப்து தேசத்திலே அந்நியராயிருந்தார்கள்‌. 
அவர்கள்‌ தங்களுடைய பூர்வகாலத்து. 
நிலமையை யோசித்துப்‌ பார்த்து, அந்நியரை 
சிநேகிக்கவேண்டும்‌ (உபா 10:19) 


நாம்‌ பாடுகளையும்‌, வேதனைகளையும்‌, 
உபத்திரவங்களையும்‌ அனு 

குஷ்டப்படும்போது, கர்த்தரே நமக்கு உதலி 
செய்திருக்கிறார்‌. கர்த்தர்‌ நமக்கு இரக்கம்‌ 
காண்பித்து, நம்முடைய பிரச்சனைகளிலிருந்து, 
நம்மை மீட்டு இரட்சித்திருக்கிறார்‌. நாம்‌ 
கர்த்தருடைய இரக்கத்தைப்‌ பெற்றவர்கள்‌ 


கர்த்தர்‌ நமக்கு உதவிசெய்ததுபோல, 
துன்பப்படுகிற 
உதவிசெய்யவேண்டும்‌. அவர்களை நேசித்து, 
அவர்களுக்கு நன்மை செய்யவேண்டும்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரரோ கர்த்தர்‌ 
க்குச்‌ சொன்ன பிரமாணத்திற்கு. 
அவர்கள்‌ புறஜாதியாரை 
காணியாட்சிக்கு 
புறம்பானவர்கள்‌ என்று சொல்லி வெறுத்து 
ஒதுக்கிவிட்டார்கள்‌. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
அந்நியரை  சிநேகிக்கவில்லை. இதனால்‌ 
இஸ்ரவேல்‌ தேசத்தார்‌ தங்களுக்கு தாங்களே 
அழிவை தங்கள்மீது. 
வரவழைத்துக்கொண்டார்கள்‌. புறஜாதியாரை 
வேரோடு அழிக்கவேண்டும்‌ என்பதே. 
தர்களுடைய வெறியாகயிருந்தது. 
னால்‌ முடிவிலே யூதர்கள்‌ தங்களைத்‌ 
தாங்களே அழித்துக்கொண்டார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ தாங்கள்‌ பேசும்‌ 
ஒவ்வொரு வார்த்தையிலும்‌, தாங்கள்‌ செய்யும்‌ 
ஒவ்வொரு காரியத்திலும்‌ கர்த்தருக்கு 
பயப்படவேண்டும்‌. 
சேவிக்கவேண்டும்‌. 
மகிமைப்படுத்தவேண்டும்‌. 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மோசே இஸ்ரவேல்‌ புத்திரரை நோக்கி, 
'உன்‌ தேவனாகிய கர்த்தருக்குப்‌ பயந்து, 
அவரைச்‌ சேவித்து, அவரைப்‌ 
பற்றிக்கொண்டிருந்து, அவருடைய நாமத்தைக்‌ 
கொண்டு ஆணையிடுவாயாக. அவரே உன்‌ 
புகழ்ச்சி: உன்‌ கண்கண்ட இந்தப்‌ பெரிய 
பயங்கரமான காரியங்களை உன்னிடத்தில்‌ 
செய்த உன்‌ தேவன்‌ அவரே” (உபா 10:20,21), 
என்று சொல்லுகிறார்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தருக்கு பயந்து, 
கர்த்தர்மீது அன்புகூர்ந்து, அவரை சேவித்து, 
ய கற்பனைகளையும்‌ 
கட்டளைகளையும்‌ கைக்கொள்ளும்போது 
கர்த்தர்‌. அவர்களை அதிகமாய்‌ 
ஆசீர்வதிப்பார்‌. இஸ்ரவேலரின்‌ முற்பிதாக்கள்‌ 
கர்த்தருடைய ஆசீர்வாதத்தைப்‌ 
பெற்றிருக்கிறார்கள்‌. 
மோசே இஸ்ரவேல்‌ புத்திரரை நோக்கி, 
உன்‌ பிதாக்கள்‌ எழுபதுபேராய்‌ எகிப்துக்குப்‌ 
போனார்கள்‌; இப்பொழுதோ உன்‌ 
தேவனாகிய கர்த்தர்‌ உன்னைத்‌ திரட்சியிலே. 
வானத்தின்‌ நட்சத்திரங்களைப்போலாக்கினார்‌" 
(உபா 10:22) என்று சொல்லுகிறார்‌. 


தேவனாகிய 
சத்தியங்கள்‌ : 


கர்த்தரைப்‌ பற்றிய 


1... வானங்களும்‌ வானாதிவானங்களும்‌ 
கர்த்தருடையவைகள்‌. (உபா 10:14). 
பூமி கர்த்தருடையது. 

3. பூமிலுள்ள யாவும்‌ கர்த்தருடையது. 
கர்த்தர்‌ உன்‌ பிதாக்கள்‌ மேல்‌ 
அன்புகூர்ந்தார்‌. (உபா 10:15), 

5. அவர்களிடத்தில்‌ பிரியம்‌ வைத்தார்‌. 
அவர்களுக்குப்‌ பின்‌ அவர்களுடைய 
சதியால்‌ எங்களைத்‌ தெரிந்து 
கொண்டார்‌. 


கற்பனைகளைக்‌ 
(பா 1016) 


தேவாதிதேவன்‌. (உபா 10:17). 
கர்த்தாதி கர்த்தர்‌. 
10. மகத்துவமானவர்‌. 


கொடுத்தார்‌. 


11. வல்லமையுள்ளவர்‌. 





உபாகமம்‌ - 
DEUTERONOMY - 


13. பட்சபாதம்‌ பண்ணுகிறவர்‌ அல்ல. 
14. பரிதானம்‌ வாங்குகிறவர்‌ அல்ல. 


15. திக்கற்ற பிள்ளைக்கும்‌ விதவைக்கும்‌ 
நியாயஞ்செய்கிறவர்‌. (உபா 10:18) 


16. அந்நியன்மேல்‌ அன்பு வைக்கிறார்‌. 


17. அந்நியனுக்கு அன்ன 
கொடுக்கிறவர்‌. 


வஸ்திரம்‌ 


18, அவரே உன்‌ புகழ்ச்சி (உபா 10:21) 
19. அவரே உன்‌ தேவன்‌ 


20. உன்‌ கண்கண்ட 
பயங்கரமான 
உன்னிடத்தில்‌ செய்தவர்‌ 

உன்‌ 


பிதாக்கள்‌ எழுபதுபோராய்‌ 


போனார்கள்‌; 


இஸ்ரவேல்‌ புத்திரருக்குக்‌ கீழ்ப்படிதலைப்‌ 
பற்றிக்‌ சொல்லப்பட்டிருக்கும்‌ பிரமாணங்கள்‌: 


1. உங்கள்‌ இருதயத்தின்‌ நுனித்தோலை. 
விருத்தசேதனம்‌ பண்ணுங்கள்‌. 

2. உங்கள்‌ பிடரியைக்‌ கடினப்படுத்தாமல்‌ 
இருங்கள்‌. 

அந்நியரைச்‌ 


(உபா 10:19) 


சிநேகியுங்கள்‌ 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


உன்‌ தேவனாகிய கர்த்தருக்குப்‌ 
பயப்படுங்கள்‌. (உபா 10:20). 


5. அவரைச்‌ சேலியுங்கள்‌. 
அவரைப்‌ பற்றிக்கொள்ளுங்கள்‌. 
கொண்டு 


அவருடைய நாமத்தைக்‌. 
ஆணையிடுங்கள்‌. 


நம்முடைய இருதயத்திலுள்ள எல்லா 
இரகசியங்கள்‌, அவிசுவாசங்கள்‌ ஆகியவற்றை 
நாம்‌ கர்த்தருக்கு. த்‌ 
காண்பிக்கவேண்டும்‌. இந்தக்‌ காரியத்தில்‌ 
கர்த்தர்‌ மனுஷனுக்கு உதவி புரிவார்‌. 
(உபா 30:6; லேவி 26:41: அப்‌ 7:51) மனுஷன்‌. 
தன்னைத்‌ தாழ்த்தி, தனக்குள்‌ கிரியை 
செய்வதற்குக்‌ கர்த்தரை அனுமதிக்க 
வேண்டும்‌. 


தட கத்‌ பண்ணுவது பற்றி 
ஏற்பாட்டில்‌ கீழே 

கொடுக்கப்பட்ிருக்கும்‌ 

கூறப்பட்டிருக்கிறது. 

ஆதி 214: ஆ 

12:44-48; 

30:67 

எரே 9:25) 


புதிய ஏற்பாட்டில்‌ விருத்தசேதனத்தைப்‌ 
பற்றி கீழே கொடுக்கப்பட்டிருக்கும்‌. 
வசனங்களில்‌ கூறப்பட்டிருக்கிறது (லூக்கா 
1:59; லூக்கா 2:21: யோவான்‌ 7:22-23; அப்‌ 
7822; அப்‌ 10:45; அப்‌ அப்‌ 154,5,24: 
அப்‌ 16:3; ரோமர்‌ 2:25-29; ரோமர்‌ 311,30; 
ரோமர்‌ 4௮2; ரோமர்‌ 15: 
74849; கலா 2:3-1 
6205; எபே பி. 
கொலோ 241: கொலோ 341: 


தீத்து 120, 


கொலோ 441, 





உபாகமம்‌ - 


விரிவுரை 


DEUTERONOMY - COMMENTARY 


ஞாபகப்படுத்துகிறார்‌. 
இஸ்‌ர। 


இந்த அதிகாரத்திலும்‌ 
மோசே வேல்‌ 


7 ட புத்திரருக்கு, 
மறுபடியுமாய்‌ கர்த்தருடைய கற்பனைகளை 
சொல்லி, அவர்கள்‌ கர்த்தருடைய 
பிரமாணங்களுக்கு கீழ்ப்பியவேண்டுமென்று 
சொல்லுகிறார்‌. இந்த அதிகாரத்தோடு, 
கர்த்தருடைய பிரமாணங்களைப்பற்றி, 
மோசே செய்த போதகம்‌ நிறைவுபெறுகிறது. 
புத்திரர்‌ கர்த்தருடைய 
நியாயங்களையும்‌, 
எப்பொழுதும்‌ 
கைக்கொள்ளவேண்டும்‌ என்னும்‌ 
போதகத்தை மோசே அவர்களுக்கு. 
மறுபடியுமாய்‌ நினைவுடடுத்துகிறார்‌ 
(உபா 113) 


உபாகமம்‌ 
முடிவிலே, கர்த்தர்‌ 
இதுவரையிலும்‌ 
காரியங்களை 
ஞாபகப்படுத்தினார்‌ 
கர்த்தர்‌ 


அதிகாரத்தின்‌ 
ல்‌ புத்திரருக்கு 
பெரிய 


10-ஆவ 
இஸ்‌ 
செய்திருக்கிற 
மோசே 
இந்த 
இஸ்ரவேல்‌ 
இதுவரையிலும்‌ செய்திருக்கிற 


காரியங்களில்‌ சிலவற்றை, 
அவர்களுக்கு விசேஷமாய்ச்‌ சொல்லுகிறார்‌ 
(உபா 11;2-7). 


மோசே இஸ்ரவேல்‌ புத்திரருடைய 
வருங்காலத்தைப்பற்றிச்‌' சொல்லுகிறார்‌. 
அவர்களுடைய கிரியைகளின்‌ பிரகாரம்‌, 
அவர்களுக்கு ஜீவனோ அல்லது மரணமோ, 
ஆசீர்வாதமோ அல்லது சாபமோ உண்டாகும்‌. 
கற்பனைகளைக்‌ 
அவர்களுக்கு ஜீவனும்‌ 

ஆசீர்வாதமும்‌ கிடைக்கும்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தருடைய 
கற்பனைகளைக்‌ கைக்கொள்வதினால்‌, 
அவர்களுக்கு கிடைக்கும்‌ ஆசீர்வாதங்களை 
மோசே விரிவாகச்‌ சொல்லுகிறார்‌ 
(உபா 1118-25). 


தங்களுடைய ஜீவியத்தில்‌ கர்த்தருடைய 
ஆசீர்வாதம்‌ கிடைக்கவேண்டும்‌ அல்லது, 
கர்த்தருடைய சாபம்‌ கிடைக்கலேண்டுமா 
என்பதை இஸ்ரவேல்‌ புத்திரரே தீர்மானம்‌ 
செய்துகொள்ளலாம்‌ (உபா 11:26-32). 


கர்த்தருடைய பிரமாணங்கள்‌ 
உபா 11:1-7 


உபா 11:1. 
கர்த்தரிடத்தில்‌: 


நீ உன்‌ தேவனாகிய 
அன்புகூர்ந்து, 
மிரமாணங்களையும்‌, 
கட்டளைகளையும்‌, 
நியாயங்களையும்‌, 
கற்பனைகளையும்‌ 
எப்பொழுதும்‌ கைக்கொன்வாயாக. 


உபா 11:2. உங்கள்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
செய்த சிட்சையையும்‌, அவருடைய 
மகத்துவத்தையும்‌, அவருடைய பலத்த 
கையையும்‌, அவருடைய ஓங்கிய 
பயத்தையும்‌, 


உபா 11:8. அவர்‌ எகிப்தின்‌ நடுவிலே 
எகிப்தின்‌ ராஜாவாகிய 
பார்வோனுக்கும்‌, அவன்‌ தேசம்‌ 
அனைத்திற்கும்‌ செய்த அவருடைய 
அடையாளங்களையும்‌, அவருடைய 
கிரியைகளையும்‌, 


உபா 11:4. எகிப்திய சேனையும்‌ 
அவர்கள்‌ குதிரைகளும்‌ இரதங்களும்‌ 
உங்களைப்‌ பின்தொடர்ந்து, 
வருகையில்‌, கர்த்தர்‌ சிவந்த. 
சமுத்திரத்தின்‌ ஜலத்தை அவர்கள்‌ மேல்‌ 
புரனப்பண்ணி, இந்நான்‌ வரைக்கும்‌ 
இருக்கிறதுபோல, அவர்களை அழித்த 
அவருடைய செய்கையையும்‌, 

உபா 11: நீங்கள்‌ இவ்விடத்திற்கு. 
வருமனவு! அவர்‌ உங்களுக்கு 
வனாந்தரத்தில்‌ செய்ததையும்‌, 





உபாகமம்‌ - 
DEUTERONOMY - 


உபா 11:8. பூமி தன்‌ வாயைத்‌ திறத்து, 
எலியாப்‌ என்னும்‌ குபன்‌ குமாரனுடைய 
மக்களான 

அபிராமையும்‌, 

குடும்பங்களையும்‌, 

கூடாரங்களையும்‌, 

எல்லாருக்குன்ளும்‌ அவர்களுக்கு இருத்த 
அவர்களுடைய ௪கல பொருள்களையும்‌ 
விழுங்கும்படி. செய்ததையும்‌, 
அறியாமலும்‌ காணாமலும்‌ இருக்கிற 
உங்கள்‌  பின்னைகளூடன்‌ நான்‌ 
பேசவில்லை; இன்று நீங்கனே அறித்து 
கொள்ளுங்கள்‌. 


உயா 1127. கர்த்தர்‌ செய்த 
மகத்துவமான கிரியைகளையெல்லாம்‌. 
உங்கள்‌. கண்கள்‌. அல்லவோ 
கண்டது. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தருடைய 
கற்பனைகளைக்‌ கைக்கொள்ளவேண்டும்‌. 
கர்த்தர்‌ வார்த்தைகளை 


தம்முடைய 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு சொல்லியிருக்கிறார்‌ 
நம்மை ஆராதிக்கவேண்டிய நியமங்களையும்‌ 
ந்தர்‌ அவர்களுக்கு nomi re 
ங்களிடத்தில்‌ 

ஒப்புக்கொடுத்திருக்கும்‌ பன்ற 


நியமங்களுக்கும்‌ இஸ்ரவேல்‌ சபையார்‌ 
நம்பிக்கையுள்ளவர்களாமிருக்கவேண்டும்‌ 
கர்த்தர்‌ தங்களிடத்தில்‌ ஒப்புக்கொடுத்ததை, 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ அவருக்கு கணக்கு 
ஒப்புலிக்கவேண்டும்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ எல்லோருமே 

ஆசாரிய தேசமாயிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 

கர்த்தருக்கு பரிசுத்த ஜாதியாயிருக்கிறார்கள்‌. 
மோசே இஸ்ரவேல்‌ புத்திரரை நோக்கி, 

“நீ உன்‌ தேவனாகிய கர்த்தரிடத்தில்‌ 

அன்புகூர்ந்து. 

பிரமாணங்களையும்‌, 

கட்டளைகளையும்‌, 

நியாயங்களையும்‌, 

கற்பனைகளையும்‌ 

கைக்கொள்வாயாக" 


சொல்லுகிறார்‌. 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கற்பனைகளைக்‌ 


அவரிடத்தில்‌ 


தேவனுடைய 
கைக்கொள்வதே, 
அன்புகூருவதாகும்‌. தேவனுடைய 
கற்பனைகளைக்‌ கைக்கொள்வதே 
அவரிடத்தில்‌ அன்பு கூருவதாம்‌; அவருடைய 
கற்பனைகள்‌ பாரமானவைகளுமல்ல" 
யோவா 5:3). 


நாம்‌ 


மோசே இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
இரண்டு கட்டளைகளைச்‌ சொல்லுகிறார்‌. 
1. அவர்கள்‌ தேவனாகிய 
அன்புகூரவேண்டும்‌. 
(ருடைய கட்டளைகளையும்‌, 
கற்பனைகளையும்‌ 

கைக்கொள்ளவேண்டும்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
அன்புகூர்ந்தால்‌ மாத்திரமே, 
கற்பனைகளைக்‌ 
கர்த்தருடைய 
கைக்கொள்ளாமல்‌, 
அன்புகூருவது இயலாத காரியம்‌. 

நாம்‌ கர்த்தருடைய வார்த்தைக்கு, 
கீழ்ப்டியும்போது, நாம்‌ அவரிடத்தில்‌ 
அன்புகூருகிறோம்‌. நம்முடைய கீழ்ப்படிதல்‌ 
மூலமாகவே, நம்முடைய அன்பு 
வெளிப்படுகிறது. அன்பு இல்லாமல்‌ 
கீழ்ப்படிதலுபில்லை. கீழ்ப்படிதலில்லாமல்‌ 
அன்பும்‌ இல்லை. 

இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தர்‌, 
தம்முடைய ஜன பெரிய காரியங்களை 
செய்திருக்கிறார்‌. கர்த்தர்‌ தங்களுக்கு செய்த 
மகத்துவமான கிரியைகளையெல்லாம்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திர்‌ நினைவுகூர்ந்து, 
அவர்கள்‌ கர்த்தரிடத்தில்‌ அன்புகூர வேண்டும்‌. 
அந்த அன்பினாலே அவர்கள்‌ 
கர்த்தருடைய கட்டளைகளைக்‌ 
கைக்கொள்ளவேண்டும்‌.. 


கர்த்தரிடத்தில்‌ 
அவருடைய 
கைக்கொள்வார்கள்‌. 
கற்பனைகளைக்‌ 


அவரிடத்தில்‌ 


கர்த்தர்‌ தங்களுக்கு செய்த 
காரியங்களையும்‌ இஸ்ரவேல்‌ 
அறிந்துகொள்ளவேண்டும்‌ என்று சொல்லி, 
மோசே அவர்களுக்கு கர்த்தருடைய 
கிரியைகளை ஞாபகப்படுத்துகிறார்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திர்‌ அறிந்துகொள்ள 
வேண்டிய காரியங்களின்‌ விவரம்‌ வருமாறு: 





உபாகமம்‌ - 
DEUTERONOMY - 


1. தங்கள்‌ தேவனாகிய கர்த்தர்‌ செய்த 


2... கர்த்தருடைய 
அவருடைய பலத்த தையும்‌, 
ஒங்கிய புயமும்‌, (உபா 11:2) 


மகத்துவமும்‌, 
அவருடைய 


3. கர்த்தர்‌ எகிப்தின்‌ நடுவிலே. 
எகிப்தின்‌ ராஜாவாகிய பார்வோனுக்கும்‌, 
அவன்‌ தேசம்‌ அனைத்திற்கும்‌ செய்த 
அவருடைய அடையாளங்களும்‌, அவருடைய 
கிரியைகளும்‌, (உபா 11:3) 


4, எகிப்திய சேனையும்‌ அவர்கள்‌ 
குதிரைகளும்‌ ரதங்களும்‌ இஸ்ரவேல்‌ 
புத்தரை பின்தொடர்ந்து வருகையில்‌, 
கர்த்தர்‌ சிவந்த சமுத்திரத்தின்‌ ஜலத்தை 
அவர்கள்‌ மேல்‌ புரளப்பண்ணி, இந்நாள்‌ 
வரைக்கும்‌ இருக்கிறதுபோல, அவர்களை 
அழித்த அவருடைய செய்கை (உபா 11:4). 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ இவ்விடத்திற்கு 
வும்‌ கர்த்தர்‌ அவர்களுக்கு 
வனாந்தரத்தில்‌ செய்தவை (உபா 11:5). 


6. பூமி தன்‌ வாயைத்‌ திறந்து, 
எலியாப்‌ என்னும்‌ ரூபன்‌ குமாரனுடைய 
மக்களான தாத்தானையும்‌ அபிராமையும்‌ 
அவர்கள்‌ குடும்பங்களையும்‌, அவர்கள்‌ 
கூடாரங்களையும்‌, இஸ்ரவேலர்‌ 
எல்லாருக்குள்ளும்‌ அவர்களுக்கு இருந்த 
அவர்களுடைய சகல பாருள்களையும்‌ 
கர்த்தர்‌ விழுங்கும்படி செய்தது (உபா 11:6). 


கர்த்தர்‌... இஸ்ரவேல்‌ புத்திரருக்காக 
காரியங்களை அவர்களுடைய 
அறியாமலும்‌ காணாமலும்‌ 
மோசே அவர்களுடைய 
பேசாமல்‌, கர்த்தர்‌ செய்த 
கிரியைகளையெல்லாம்‌ 
இஸ்ரவேல 


செய்த 
பிள்ளைகள்‌ 
இருக்கிறார்கள்‌. 
பிள்ளைகளுடன்‌ 
மகத்துவமான 
தங்கள்‌ கண்களாலே கண்ட 
புத்திரரோடே பேசுகிறார்‌ (உபா 11:7). 


எச்சரிப்பின்‌ வார்த்தைகள்‌ 
உபா 11:8-17 


உபா 118. ஆகையால்‌ 
பலப்படும்படிக்கும்‌, 


நீங்கள்‌ 


விரிவுரை 
COMMENTARY 


உபா 11:9. தீங்கன்‌ ௬தத்தரிக்கப்போகிற 
தேசத்துக்குன்‌ பிரவேசித்து அதைச்‌ 
சுதத்தரிக்கும்படிக்கும்‌, கர்த்தர்‌ உங்கள்‌ 
மிதாக்களூக்கும்‌ அவர்கள்‌ சந்ததிக்கும்‌ 
கொடுப்பேன்‌ என்று அவர்களுக்கு 
ஆணையிட்ட பாலும்‌ தேனும்‌ ஓடுகிற 


கைக்கொள்வீர்களாக. 


உபா 1110. தீ ௬தத்தரிக்கப்போகிற 
தேசம்‌ தீ விட்டுவந்த எகிப்து 
தேசத்தைப்போல்‌ இராது; அங்கே நீ 
விதையை விதைத்து, 
கீரைத்தோட்டத்திற்கு 

தீர்ப்பாய்ச்சிகிறதுபோல உன்‌ காலால்‌ 
தீர்ப்பாய்ச்சி வத்தாய்‌. 


உபா 11:11. தீங்கள்‌ ௬தத்தரிக்கப்போகிற 
தேசமோ, மலைகளும்‌. 
பன்னத்தாக்குகளுமுன்ன தேசம்‌; அது 
வானத்தின்‌ மழைத்தண்ணீரைக்‌ 
குடிக்கும்‌ தேசம்‌; 


உயா 11:12. அது உன்‌ தேவனாகிய 
கர்த்தர்‌ விசாரிக்கிற தேசம்‌, வருஷத்தின்‌ 
துவக்கமுதல்‌ வருஷத்தின்‌ முடி.வுமட்டும்‌ 
எப்பொழுதும்‌ உன்‌ தேவனாகிய 
கர்த்தரின்‌. கண்கள்‌ அதின்மேல்‌ 
வைக்கப்பட்டிருக்கும்‌. 


உபா 1189. நீங்கள்‌ உங்கள்‌ 
தேவனாகிய கர்த்தரிடத்தில்‌ உங்கள்‌: 
முழு இருதயத்தோடும்‌ உங்கள்‌ முழு 
ஆத்துமாவோடும்‌ அன்பு கூர்த்து, 
அவரைச்‌ சேவிக்கும்படி, நான்‌ இன்று 
உங்களுக்குக்‌. கற்பிக்கிற என்‌ 
கற்பனைகளுக்குக்‌ கீழ்ப்படித்தால்‌, 


உபா 11:14. தீ உன்‌ தானியத்தையும்‌ 
உன்‌  திராட்சரசத்தையும்‌ உன்‌ 
எண்ணெயையும்‌ சேர்க்கும்படிக்கு, 
நான்‌ ஏற்றகாலத்தில்‌ உங்கள்‌ தேசத்தில்‌ 

ய்யும்‌ பின்மாரியையும்‌ 
பெய்யப்பண்ணி, 


உபா 11:15. மிருக; ன்‌. க்காக உன்‌ 
கக்கன்‌ அவ்‌ புல்‌ 


முனைக்கும்படி செய்வேன்‌, 
சாப்பிட்டுத்‌ திருப்தியடைவாய்‌ 
என்கிறார்‌. 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


BALWETHER 
பிய 


உபா 1126, உங்கள்‌ இருதயம்‌ 
வஞ்சிக்கப்படாமதூம்‌, தீங்கள்‌ வழிவிலகி. 
அத்திய தேவர்களைச்‌ சேவித்து 
அவர்களை 'நமஸ்கரியாமலும்‌ 
இருக்கும்படி, எச்சரிக்கையாயிருங்கன்‌. 


உபா 11:17. இல்லாவிடில்‌ கர்த்தருடைய 
கோபம்‌ உங்கள்மேல்‌ மூண்டு, மழை. 
பெய்யாமற்போகவும்‌, தேசம்‌ தன்‌: 
பலனைக்‌ கொடாமலிருக்கவும்‌ 
வானத்தை: அடைத்துப்போடுவார்‌; 
கர்த்தர்‌ உங்களுக்குக்‌ கொடுத்த நல்ல: 
தேசத்திலிருந்து நீங்கள்‌ சீக்கிரத்தில்‌ 
அழித்துபோவீர்கன்‌. 


மோசே இஸ்ரவேல்‌  புத்திரருக்கு 
கர்த்தருடைய கற்பனைகளையெல்லாம்‌ 
கற்பிக்கிறார்‌. அவர்கள்‌ கர்த்தருடைய 

களை ஏன்‌ கைக்கொள்ளவேண்டும்‌ 
என்பதற்கான காரணங்களையும்‌ மோசே 
இந்த வசனப்பகுதிமில்‌ சொல்லுகிறார்‌. அதன்‌ 
விவரம்‌ வருமாறு : 

1. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ பலப்படும்படிக்கும்‌, 
(உபா 114) 

2 இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
சுதந்தரிக்கப்போகிற தேசத்துக்குள்‌ 
பிரவேசித்து அதைச்‌ சுதந்தரிக்கும்படிக்கும்‌. 
இஸ்ரவேல்‌ புத்தருடைய 
அவர்கள்‌ சந்ததிக்கும்‌ 
கொடுப்பேன்‌ என்று அவர்களுக்கு 
ஆணையிட்ட பாலும்‌ தேனும்‌ ஓடுகிற 
தேசத்தில்‌ அவர்கள்‌ நீடித்து வாழும்படிக்கும்‌. 

இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு, 


3. கர்த்தர்‌ 
பிதாக்களுக்கும்‌ 


கைக்கொள்வீர்களாக” 


சொல்லுகிறார்‌ 


கர்த்தருக்குக்‌ கீழ்ப்படிவதினால்‌ வரும்‌ 
ஆசீர்வாதங்கள்‌ 


1. பலப்படுதல்‌. 
2. தேசத்தைச்‌ சுதந்தரித்தல்‌. 


(உபா 1140) என்று 


(உபா 11:8) 


3, நீடித்து வாழுதல்‌. (உபா 11:9) 


விரிவுரை 
COMMENTARY 


4. எகிப்து தேசத்தைவிட நல்ல தேசம்‌. 
(உபா 1110-12) 


5 ஏற்றகாலத்தில்‌. முன்மாரியும்‌, 
பின்மாரியும்‌ பெய்தல்‌. (உபா 1114) 

6. தானியங்களின்‌ நல்ல விளைச்சல்‌, 
(உபா 1114-15) 

7. பூமியின்மேல்‌ வானம்‌ இருக்கும்‌ நாட்கள்‌ 


வரைக்கும்‌. நீடித்து வாழுதல்‌ 
(உபா 11:21) 


8. சத்துருக்களை முழுவதுமாக மேற்‌ 


கொள்வது. (உபா 11:22-25) 
9. உள்ளங்கால்‌ மிதிக்கும்‌ இடமெல்லாம்‌ 
சொந்தமாவது. (உபா 11;24) 


10. ஒருவரும்‌ எதிர்த்து நிற்க முடியாத 
நிலைமை. (உபா 11:25) 


11. சத்துருக்கள்‌ இருதயங்களில்‌ பயம்‌. 


12. எல்லாவிதமான 
(உபா 11:27) 


ஆசிர்வாதங்கள்‌, 


எகிப்து தேசத்தில்‌ விவசாயம்‌ 
பண்ணுவதற்கு தண்ணீர்‌ போதுமான அளவு 
இல்லை. தரவுகளைத்‌ தோண்டி, காலால்‌ 
மிதிக்கும்‌ ஏற்றச்சால்களை உண்டாக்கி, 
எகிப்து தேசத்தில்‌ நிலங்களுக்குத்‌ தண்ணீர்‌ 
பாய்ச்ச வேண்டும்‌. பாலஸ்தீன நேசத்தில்‌ 
ஏற்றகாலத்தில்‌ முன்மாரியும்‌, பின்மாரியும்‌. 
பெய்வதினால்‌ தண்ணீர்‌ தாராளமாக 
இருக்கும்‌. காலால்‌ மிதித்து நீர்ப்பாய்ச்ச 
வேண்டிய அவசியம்‌ இருக்காது. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கானான்‌ தேசத்தில்‌ 
பிரவேசித்து, அந்த தேசத்தை 
சுதந்தரிக்கப்போகிறார்கள்‌. கானான்‌ 
தேசத்திற்குள்‌ பிரவேசிப்பது. ஜீவனுக்குள்‌ 

அடையாளமாக 
கானான்‌ தேசம்‌ 


பிரவேசிப்பதற்கு. 
சொல்லப்பட்டிருக்கிறது. 
பாலும்‌ தேனும்‌ ஓடுகிற நல்ல தேசம்‌. அந்த 


தேசத்தில்‌ இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ நீடித்து 
வாழ்ந்தால்தான்‌, அந்த தேசத்தின்‌ 
நன்மைகளை அனுபவிக்க முடியும்‌. 

இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு, 
அவர்கள்‌ சுதந்தரிக்கப்போகிற கானான்‌ 
தேசத்தைப்பற்றி 'தெளிவுபடுத்துகிறார்‌. 
மோசே இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு கானான்‌ 
தேசத்தைப்பற்றிச்‌ சொல்லும்போது, 


மோசே 





உபாகமம்‌ 


- விரிவுரை 


DEUTERONOMY - COMMENTARY 


தேசம்‌ நீ 
வழ எகிப்து பவத்‌ இராது: 
விதையை விதைத்து, 
த்தோட்டத்தி்த நீர்ப்பாய்ச்சிகிறதுபோல 
உன்‌ காலால்‌ நீர்ப்பாய்ச்சி வந்தாய்‌. நீங்கள்‌ 
சுதந்தரிக்கப்போகிற தேசமோ, 
பள்ளத்தாக்குகளுமுள்ள. 
வானத்தின்‌ மழைத்தண்ணீரைக்‌ 
தேசம்‌” (உபா 112011) என்றும்‌, 


தேவனாகிய கர்த்தர்‌ 
விசாரிக்கிற ம்‌ வருஷத்தின்‌ துவக்கமுதல்‌ 
வருஷத்தின்‌ முடிவுமட்டும்‌ எப்பொழுதும்‌ உன்‌: 
தேவனாகிய கர்த்தரின்‌ கண்கள்‌ அதின்மேல்‌ 
வைக்கப்பட்டிருக்கும்‌" (உபா 1142) என்றும்‌ 


சொல்லுகிறார்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கானான்‌ 
தேசத்திற்குள்‌ பிரவேசித்து, அந்த தேசத்தை 
சுதந்தரிக்கும்போது, அவர்கள்‌ அந்த 
புறஜாதி ஜனங்களுக்கு 
யுத்தம்பண்ண வேண்டும்‌. 
ஆனால்‌ மோசே இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
இப்போது யுத்தம்பண்ணுவது பற்றிய 
பிரமாணத்தைப்பற்றி கற்பிக்கவில்லை. 


குடிக்கும்‌ 


ஆயுதங்களை தங்கள்‌ சத்துருக்களுக்கு 
விரோதமாக எவ்வாறு பயன்படுத்துவது. 
என்பது பற்றியோ, வில்லை எல்வாறு 
நாணேற்றுவது என்பது. பற்றியோ, அம்பை 
எவ்வாறு குறிபார்த்து எய்வது என்பது 
பற்றியோ, இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
யுத்தம்பண்ணப்போகும்போது எவ்வாறு 
அணியணியாக த்‌ 
புறப்பட்டுப்போகவேண்டும்‌ 


அணிவகுத்‌; 

என்பதுபற்றியோ 
மோசே இப்போது இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு. 
குற்பிக்கவில்லை. 


கானான்‌. தேசத்தைச்‌ 
சுதந்தரிக்கப்போகும்போது இஸ்ரவேல்‌ பத்தர்‌ 
தங்களுடைய சரீர ஆரோக்கியத்தை எவ்வாறு 
காத்துக்கொள்ளவேண்டும்‌ என்பது பற்றியோ 
அல்லது தங்கள்‌ சரீரங்களை எவ்வாறு 
பலப்படுத்தவேண்டும்‌ என்பது பற்றியோ. 
மோசே இப்போது அவர்களுக்கு 
கற்பிக்கவில்லை. 


அதற்கு பதிலாக மோசே இப்போது 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு கர்த்தருடைய 
கற்பனைகளைக்‌ கற்பிக்கிறார்‌. அவர்கள்‌ 
கர்த்தருடைய கற்பனைகளைக்‌ 
கைக்கொள்ளவேண்டும்‌ என்று அவர்களுக்கு 
போதிக்கிறார்‌. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு 
சரீர பலத்தைவிட ஆவிக்குரிய பலமே 
மிகவும்‌ முக்கியமானது. 


நாம்‌ கர்த்தருடைய கற்பனைகளைக்‌ 
கைக்கொண்டு, அவருடைய 
வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து, கர்த்தருக்குள்‌ 
சமாதானமாகவும்‌, சந்தோஷமாகவும்‌ 
இருப்பதே நமக்கு மெய்யான பலன்‌. நாம்‌ 
கர்த்தரோடு ஒப்புரவாகி, அவரோடு 
ஜக்கியமாயிருக்கும்போது, நமக்கு 
சத்தரக்கள்மீது ஜெயம்‌ கிடைக்கும்‌. நாம்‌ 
செய்ய வேண்டிய யுத்தங்கள்‌ எல்லாமே 
கர்த்தருடைய யுத்தமாமிருக்கும்‌. கர்த்தர்‌ 
நமக்காக யுத்தம்பண்ணுவார்‌. 


பாலும்‌ தேனும்‌ 
நீடித்து 
அவர்கள்‌ 
கற்பனைகளைக்‌ 


பாவத்தின்‌ சம்பளம்‌ 


வாழவேண்டுமென்றால்‌, 
கர்த்தருடைய 
கைக்கொள்ளவேண்டும்‌. 
மரணம்‌. பாவம்‌ மனுஷருடைய 
ஆயுசுகாலத்தைக்‌. குறைத்துப்போடுகிறது. 
பாவம்‌ மனுஷருடைய ஆசீர்வாதங்களையும்‌, 
வளமையையும்‌, செழிப்பையும்‌ அவர்களை 
விட்டு நீக்கிப்போடுகிறது. நாம்‌ கர்த்தருடைய 
கற்பனைகளைக்‌ கைக்கொள்ளும்போதோ, 
நம்முடைய ஆயுசுகாலம்‌ நீடித்திருக்கும்‌, 
கர்த்தர்‌ நமக்கு கொடுக்கும்‌ 
ஆசீர்வாதங்களை, நீடித்த காலமாக. 
ஜீவனோடிருந்து, அவற்றை பூரணமாய்‌ 
அனுபவிப்போம்‌. 


கர்த்தர்‌ 
சாதாரண 
கொடுக்காமல்‌, 


இஸ்ரவேல்‌  புத்திரருக்கு 
தேசத்தை சுதந்தரமாகக்‌ 
பாலும்‌ தேனும்‌ ஓடுகிற 
கானான்‌ தேசத்தை 
கொடுக்கிறார்‌. கானான்‌ 
கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு 
விசேஷித்த ஆசீர்வாதங்கள்‌ இருக்கிறது. 
அந்த ஆசீர்வாதங்களை அவர்கள்‌ 
அனுபவிக்கவேண்டுமென்றால்‌, அவர்கள்‌ 
கர்த்தருடைய கற்பனைகளைக்‌ 
கைக்கொள்ளவேண்டும்‌. 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


BALWETHER 
பிய 


வாக்குப்பண்ணியதுபோல 
விசேஷித்த  ஆசீர்வாதங்களினால்‌ 

விரும்புகிறார்‌. கர்த்தர்‌ நமக்கு கொடுக்க 
ஆசீர்வதிக்க விரும்பும்‌ நன்மைகளை நாம்‌ 
அனுபவிக்கவேண்டுமென் றால்‌, நாமும்‌ 
கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு. 
இர்‌ ல்‌ அவசியமாயிருக்கிறது. 
கர்த்தர்‌ அதிகமாய்க்‌ 
கொடுக்கிறாரோ, ச வர்களிடத்திககுந்து 
அதிகமாய்‌ எதிர்பார்க்கிறார்‌. கர்த்தருடைய 
ஆசீர்வாதங்களை அதிகமாய்ப்‌ 
பெற்றுக்கொள்கிறவர்கள்‌, அவருக்கு 
அதிகமாய்‌ ஊழியம்‌ செய்யவேண்டும்‌. 


நமக்கு. கொடுக்கும்‌ 
நம்முடைய சரீரங்களை 
போவிக்கவேண்டும்‌ என்று 
அதிகமாய்க்‌ கவனம்‌ செலுத்தக்கூடாது. 
நம்முடைய சரீரத்தை போவிக்கும்போது, 
நம்முடைய ஆத்துமாவையும்‌ போவஷிப்பதற்கு. 
முக்கியத்துவம்‌ கொடுக்கவேண்டும்‌. 


கர்த்தர்‌ 
நன்மைகளினால்‌, 
மாத்திரமே 


நம்முடைய சரீரத்தின்‌ தேவைகளையும்‌, 
நம்முடைய உலகப்பிரகாரமான 


தேவைகளையும்‌ குறைத்துக்கொண்டு, 
கர்த்தர்‌ நமக்கு கொடுக்கும்‌ 
ஆசீர்வாதங்களினால்‌, கர்த்தருடைய 
ஊழியத்தின்‌ எல்லைகளை 
விஸ்தாரம்பண்ணவேண்டும்‌. 


இஸ்ரவேல்‌. புத்திரர்‌ தங்கள்‌ 
முழுஇருதயத்தோடு கர்த்தர்‌ மீது 
அன்புகூர்ந்து, அவருடைய கற்பனைகளை 
எப்போதும்‌ கைக்கொள்‌ எவேண்டும்‌. 
அப்போது கர்த்தர்‌ அவர்களை அதிகமாய்‌ 
ஆசீர்வதிப்பதாக வாக்குப்பண்ணுகிறார்‌. 


மோசே இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு. 
கர்த்தருடைய ஆசீர்வாதங்களைப்பற்றிச்‌ 
சொல்லுகிறார்‌. அவர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரை 
நோக்கி, “நீங்கள்‌ உங்கள்‌ தேவனாகிய 
கர்த்தரிடத்தில்‌ உங்கள்‌ முழு இருதயத்தோடும்‌ 
உங்கள்‌ முழு ஆத்துமாவோடும்‌ அன்பு 
கூர்ந்து, அவரைச்‌ சேவிக்கும்படி, நான்‌ 
இன்று உங்களுக்குக்‌ கற்பிக்கிற என்‌ 
கற்பனைகளுக்குக்‌ கீழ்ப்படிந்தால்‌" 
(உபா 1143) என்று ஒரு நிபந்தனையைச்‌ 
சொல்லி, அதன்‌ பின்பு கர்த்தருடைய 
ஆசீர்வாதங்களை சொல்லுகிறார்‌. 


விரிவுரை 
COMMENTARY 
இங்கு சொல்லுகிற 


வார்த்தைகளை, 
உடன்படிக்கை" 


கர்த்தர்‌ 
உடன்படிக்கையின்‌ 
பாலஸ்தீன 
வேதபண்டிதர்கள்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 


பாலஸ்தீன உடன்படிக்கையில்‌ 
கூறப்பட்டிருக்கும்‌ நிபந்தனைகள்‌ : 


1. நான்‌ இன்று உங்களுக்குக்‌ கற்பிக்கிற 
என்‌ கற்பனைகளுக்குக்‌ கீழ்ப்படியுங்கள்‌. 
(உபா 1113) 

ங்கள்‌ உங்கள்‌ 
கர்த்தரிடத்தில்‌ 

(உபா 111322) 


தேவனாகிய 
அன்புகூருங்கள்‌. 


உங்கள்‌ முழு இருதயத்தோடும்‌. 
உங்கள்‌ முழு ஆத்துமாவோடும்‌. 
கர்த்தரைச்‌ சேலியுங்கள்‌. 
உங்கள்‌ இருதயம்‌ வஞ்சிக்கப்படாமல்‌ 
எச்சரிக்கையாயிருங்கள்‌. (உபா 11:16) 
வழிவிலகி அந்நிய 
சேவித்து அவர்களை 
இருக்கும்படி 


நீங்கள்‌ 
தேவர்களைச்‌ 

நமஸ்கரியாமல்‌. 
எச்சரிக்கையாமிருங்கள்‌ 


. நீங்கள்‌ என்‌ வார்த்தைகளை உங்கள்‌ 
இருதயத்திலும்‌ உங்கள்‌ ஆத்துமாவிலும்‌ 
பதித்து வையுங்கள்‌. (உபா 11:19) 

அவைகளை உங்கள்‌ கையின்மேல்‌ 
அடையாளமாக சுட்டி, உங்கள்‌ 
கண்களின்‌ நடுவே ஞாபகக்குறியாக 
வைத்துக்‌ கொள்ளுங்கள்‌ 
அவைகளை உங்கள்‌ பிள்ளைகளுக்கு 
உபதேசித்து, நீங்கள்‌ ட்டில்‌ 
உட்கார்ந்திருக்கிறபோதும்‌, வழியிலே. 
த்‌ படுத்துக்‌ கொள்ளுகிற 
போதும்‌, எழுந்திருக்கிறபோதும்‌' 
அவைகளைக்‌ குறித்துப்‌ பேசுங்கள்‌. 
(உபா 11:20) 


அவைகளை உங்கள்‌ வீட்டு 
நிலைகளிலும்‌ உங்கள்‌ வாசல்களிலும்‌. 
எழுதுங்கள்‌. (உபா 11:21) 





உபாகமம்‌ - விரிவுரை 
DEUTERONOMY - COMMENTARY 


நான்‌ 
கற்பிக்கிற இந்தக்‌ 
கற்பனைகளையெல்லாம்‌ 
ஜாக்கிரதையாய்க்‌ கைக்கொள்ளுங்கள்‌. 
(உபா 11:22) 

1. அவர்‌ வழிகளிலெல்லாம்‌ நடவுங்கள்‌. 

12. அவரைப்‌ பற்றிக்‌ கொண்டிருங்கள்‌. 

13 நான்‌ உங்களுக்குக்‌ கற்பிக்கிற உங்கள்‌ 
தேவன! கர்த்தரின்‌ 
னக ரத்தம்‌ 
கீழ்ப்படிந்தீர்களானால்‌ ஆசீர்வாதமும்‌, 
உங்கள்‌ தேவனாகிய கர்த்தரின்‌ 
குற்பனைகளுக்குக்‌ கீழ்ப்படியாமல்‌, 
இன்று நான்‌ உங்களுக்கு விதிக்கிற 
வழியைவிட்டு விலகி, நீங்கள்‌ அறியாத 
வேறே தேவர்களைப்‌ 
பின்பற்றுவீர்களானால்‌ சாபமும்‌ வரும்‌. 
(உபா 11;26-28) 
உன்‌ தேவனாகிய கர்த்தர்‌ உன்னை 
கானான்‌. தேசத்தில்‌. 
பிரவேசிக்கப்பண்ணும்போது, கெரிசீம்‌ 
மலையின்மேல்‌ ஆசீர்வாதத்தையும்‌ 
ஏபால்‌ மலையின்மேல்‌ சாபத்தையும்‌ 
கூறக்‌ கடவாய்‌. (உபா 11:29-30) 

உங்களுக்கு இன்று நான்‌ 
ஏற்படுத்துகிற சகல கட்டளைகளையும்‌, 
நியாயங்களையும்‌ கைக்கொண்டு. 
நடக்கவேண்டும்‌. (உபா 11:32) 


பாலஸ்தீன உடன்படிக்கையில்‌. 
கூறப்பட்டிருக்கும்‌ ஆசீர்வாதங்கள்‌ : 


கர்த்தர்‌. ஏற்றகாலத்தில்‌ உங்கள்‌ 
த்‌ - 


திருப்தியடைவாய்‌ (உபா 1174) 
நீ உன்‌ தானியத்தையும்‌ 
உன்‌ திராட்ச ரசத்தையும்‌ உன்‌ 
எண்ணெயையும்‌ சேர்க்கும்படிக்குக்‌ 
கர்த்தர்‌ செய்வார்‌. 


மீககதியன்கரூந்காக ப 


த்தம்‌! நீ சாப்பிட்டுத்‌ 
திருப்தியடைவாய்‌ (உபா 1115) 


கர்த்தர்‌ உங்கள்‌ நாட்களைப்‌ பெருகப்‌ 
பண்ணுவார்‌ (உபா 118). 


தேசத்தில்‌, உங்கள்‌ பிள்ளைகளின்‌ 
நாட்களையும்‌ பெருகப்பண்ணுவார்‌. 


கர்த்தர்‌ கொடுக்கும்‌ ஆசீர்வாதங்கள்‌ 
பூமியின்மேல்‌ வானம்‌ இருக்கும்‌ 
நாட்களைப்‌ போல அநேகமாயிருக்கும்‌. 


கர்த்தர்‌ உங்களுக்கு முன்பாக அந்த 
ஜாதிகளையெல்லாம்‌ துரத்திவிடுவார்‌ 


(உபா 11:23) 


உங்களைப்பார்க்கிலும்‌ ஜனம்‌ பெருத்த 
பலத்த ஜாதிகளை நீங்கள்‌ 
குரத்தவீர்கள்‌ 

உங்கள்‌ உள்ளங்கால்‌ மிதிக்கும்‌. 
இடமெல்லாம்‌ 
உங்களுடையதாயிருக்கும்‌; 
வனாந்தரத்தையும்‌ லீபனோனையும்‌ 
தொடங்கி, ஐபிராத்து நதியையும்‌ 
தொடங்கி, கடைசிச்‌ 
சமுத்திரம்வரைக்கும்‌. உங்கள்‌ 
எல்லையாயிருக்கும்‌ (உபா 11:24), 


(அர்த்தகுடைய கற்பனைகளை நீங்கள்‌ 
ஈண்டு ஜீவிக்கிற வரையிலும்‌ 
உங்கள்முன்‌ ஒருவரும்‌ எதிர்த்து 
நிற்பதில்லை (உபா 11:25), 

உங்கள்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
உங்களுக்குச்‌ சொன்னபடி உங்களால்‌ 
உண்டாகும்‌ பயமும்கெடியும்‌ நீங்கள்‌ 
மிதிக்கும்‌ பூமியின்‌ மேலெல்லாம்‌. 
வரப்பண்ணுவார்‌. 

உங்கள்‌ தேவனாகிய கர்த்தரின்‌ 
கற்பனைகளுக்குக்‌ 
கீழ்ப்படிந்தீர்களானால்‌ ஆசீர்வாதத்தைப்‌ 
பெறுவீர்கள்‌ (உபா 1127) 


டைய உடன்படிக்கை 


நினைவுபடுத்தப்படும்‌. 


ல 
தொடர்ந்து 
(உபா 11:29-30) 





உபாகமம்‌ 


DEUTERONOMY - COMMENTARY 


உங்கள்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
உங்களுக்குக்‌ கொடுக்கிற தேசத்தைச்‌. 
சுதந்தரிப்பதற்கு, நீங்கள்‌ யோர்தானைக்‌ 
கடந்துபோய்‌, அதைச்சுதந்தரித்துக்‌ 
கொண்டு, அதிலே குடியிருப்பீர்கள்‌ 


(உபா 11:31) 


பாலஸ்தீன உடன்படிக்கையில்‌ 
கூறப்பட்டிருக்கும்‌ சாபங்கள்‌ : 


1. கர்த்தருடைய கோபம்‌ உங்கள்மேல்‌ 


மூளும்‌. (உபா 117) 


கர்த்தருடைய கோபம்‌ உங்கள்மேல்‌ 
மூண்டு, மழை பெய்யாமற்போகும்‌. 
நேசம்‌ தன்‌ பலனைக்‌ கொடாமலிருக்க 
வானத்தை அடைத்துப்போடுவார்‌. 
கர்த்தர்‌ உங்களுக்குக்‌ கொடுத்த நல்ல 
தேசத்திலிருந்து நீங்கள்‌ சக்கரத்தில்‌ 
அழிந்துபோவீர்கள்‌. 


தேவர்களைப்‌ பின்பற்றுவீர்களானால்‌. 

சாபமும்‌ வரும்‌. (உபா 11:26-28) 

இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தரிடத்தில்‌ 
அன்புகூர்ந்து, அவருடைய கற்பனைகளைக்‌ 
கைக்கொள்ளவேண்டும்‌ என்பது, 
கர்த்தருடைய ஆசீர்வாதங்களைப்‌ 
பெற்றுக்கொள்வதற்கு சொல்லப்பட்டிருக்கிற 
நிபந்தனைகளாகும்‌. நிபந்தனைகளுக்கு 
கீழ்ப்படியாமல்‌: ஆசீர்வாதம்‌. வராது. 
ஆகையினால்‌... மோசே இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கு நிபந்தனைகளை முதலாவதாக 

சொல்லி, அந்த நிபந்தனைகளுக்கு 

அவர்கள்‌ கீழ்ப்படிந்தால்‌, 

நீ உன்‌ தானியத்தையும்‌ உன்‌ 
திராட்சரசத்தையும்‌ உன்‌ எண்ணெயையும்‌ 
சேர்க்கும்படிக்க, நான்‌  ஏற்றகாலத்தில்‌ 
உங்கள்‌ தேசத்தில்‌ முன்மாரியையும்‌: 
பின்மாரியையும்‌. பெய்யப்பண்ணி, 
மிருகஜீவன்களுக்காக உன்‌ வெளிகளிலே புல்‌ 
முளைக்கும்படிசெய்வேன்‌, நீ சாப்பிட்டுத்‌ 
திருப்‌; ய்‌" (உபா 111415) என்று 
ஆசீர்வாதமான வார்த்தைகளைச்‌ 
சொல்லுகிறார்‌. 


“உப்பு Coops 


PUBLISHERS 


கானான்‌ தேசம்‌ பாலும்‌ தேனும்‌ 
ஓடுகிற செழிப்பான தேசம்‌. அது 
மலைகளும்‌ பள்ளத்தாக்குகளுமுள்ள தேசம்‌. 
அதே வேளையில்‌: அந்த தேசம்‌ 
விக்கிரகங்களும்‌, விக்கிரகாராதனைக்காரரும்‌ 
நிரம்பியுள்ள தேசம்‌. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
கானான்‌ தேசத்திற்குள்‌ பிரவேசித்து, அந்த 
தேசத்தை சுதந்தரித்து, அந்த தேசத்தின்‌ 
நன்மைகளை அனுபவித்து சுகமாய்‌ வாழுகிற 
போது, அவர்களுடைய இருதயம்‌ 
வஞ்சிக்கப்பட்டு விடக்கூடாது. தங்களுக்கு 
கானான்‌ தேசத்தை சுதந்தரமாகக்‌ கொடுத்த 
il மறந்து, அவரை விட்டு விலகி, 
தெய்வங்களை 
நன்பற்றிப்போல்லிடக்கூடாது. 


மோசே இஸ்ரவேல்‌ புத்திரரை நோக்கி, 
“உங்கள்‌ இருதயம்‌ வஞ்சிக்கப்படாமலும்‌, 
நீங்கள்‌ வழிவிலகி அந்நிய தேவர்களைச்‌ 
சேவித்து அவர்களை நமஸ்கரியாமலும்‌ 
இருக்கும்படி எச்சரிக்கையாயிருங்கள்‌" 
[சார்‌ என்று சொல்லுகிறார்‌. 


கர்த்தரை விட்டு 


லக பர்தா 
கிட அ அந்திய ர்கள்‌ சேவித்தால்‌, 


அவர்களுடைய ஆசீர்வாதங்கள்‌ சாபங்களாக 


மாறும்‌. கர்த்தர்‌ தங்களுக்கு கொடுத்த 
த்தில்‌ அவர்கள்‌ நீடித்து வாழாமல்‌, 
சீக்கிரத்திலே. அழிந்துபோவார்கள்‌. 
மோசே இஸ்ரவேல்‌. புத்தருக்கு 
ஆசீர்வாதங்களை 
உற்சாகப்படுத்தும்போது, வ னு 
சாபங்களைப்பற்றியும்‌ சொல்லி, அவர்களை 
எச்சரிக்கிறார்‌. 
இஸ்ரவேல்‌. புத்திரர்‌ 
தேவர்களை 
எச்சரிக்கையாயிருக்கவேண்டும்‌. 
விக்கிரகாராதனை விஷயத்தில்‌ 
எச்சரிக்கையாயில்லையென்றால்‌, 


அந்நிய 
சேவிக்காமல்‌ 


அவர்கள்‌ 


“கர்த்தருடைய கோபம்‌ உங்கள்மேல்‌ 
மூண்டு, மழை பெய்யாமற்போகவும்‌, தேசம்‌ 
தன்‌ பலனைக்‌  கொடாமலிருக்கவும்‌ 
வானத்தை அடைத்துப்போடுவார்‌; கர்த்தர்‌ 
உங்களுக்குக்‌ கொடுத்த நல்ல 
தேசத்திலிருந்து நீங்கள்‌ சீக்கிரத்தில்‌ 
அழிந்துபோவீர்கள்‌" (உபா 1117) என்று 
மோசே சொல்லுகிறார்‌. 





உபாகமம்‌ - 
DEUTERONOMY - 


ஆசீர்வாதமான வார்த்தைகள்‌ 
உபா 1118-25 


உபா 11:18. ஆகையால்‌ கர்த்தர்‌ உங்கள்‌ 
பிதாக்களூக்குக்‌ கொடுப்பேன்‌ என்று 
அவர்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில்‌ 
உங்கள்‌ நாட்களும்‌, உங்கள்‌ 
பின்னைகளின்‌. நாட்களும்‌, 
பூமியின்மேல்‌ வானம்‌ இருக்கும்‌. 
நாட்களைப்போல 
அநேகமாயிருக்கும்படிக்கு, 


உபா 11:19. தீங்கன்‌ என்‌ வார்த்தைகளை: 
உங்கள்‌ இருதயத்திதூம்‌ உங்கள்‌ 
ஆத்துமாவிலும்‌ பதித்து, அவைகளை 
உங்கள்‌ கையின்மேல்‌ அடையானமாக 
கட்டி, உங்கள்‌ கண்களின்‌ நடுவே 
ஞாபகக்குறியாக வைத்து, 


உபா 11:20. அவைகளை உங்கள்‌ 
பின்னைகளுக்கு உபதேசித்து, தீங்கள்‌ 
உட்கார்த்திருக்கிறபோதும்‌, 
நடக்கிறபோதும்‌, 
படுத்துக்கொள்ளூகிறபோதும்‌, 
எழுந்திருக்கிறபோதும்‌ அவைகளைக்‌ 
குறித்துப்‌ பேசுவிர்களாக.. 


உபா 11:21. அவைகளை உங்கள்‌ வீட்டு 
நிலைகளிலும்‌ உங்கள்‌ வாசல்களிலும்‌ 
எழுதுவீர்கனாக. 


உபா 11:22. நீங்கள்‌ உங்கள்‌ 
தேவனாகிய கர்த்தரிடத்தில்‌ 
அன்புகூர்ந்து, அவர்‌ வழிகளிலெல்லாம்‌ 
நடத்து, அவரைப்‌ பற்றிக்‌ 
கொண்டிருக்கும்படி, நான்‌ உங்களுக்குச்‌. 
செய்யக்‌ கற்பிக்கிற இந்தக்‌ 
கற்பனைகனையெயல்லாம்‌ 
ஜாக்கிரதையாய்க்‌. 
கைக்கொள்வீர்களானால்‌, 


உபா 11:28. கர்த்தர்‌ உங்களூக்கு. 
முன்பாக அத்த ஜாதிகனையெல்லாம்‌ 
துரத்திவிடுவார்‌; உங்கனைப்பார்க்கிலும்‌ 
ஜனம்‌ பெருத்த பலத்த ஜாதிகளை 
நீங்கள்‌ தூரத்தூவீர்கள்‌. 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


உபா 11:24. உங்கள்‌ உன்ளங்கால்‌ 
மிதிக்கும்‌ இடமெல்லாம்‌ 
உங்களுடையதாயிருக்கும்‌; 
வனாத்தரத்தையும்‌ லீபணோனையும்‌ 
தொடங்கி, ஜபிராத்து நதியையும்‌ 
தொடங்கி, கடைசிச்‌ 
சுழுத்திரம்வரைக்கும்‌ உங்கள்‌. 
எல்லையாயிருக்கும்‌. 


உபா 11:25. உங்கள்முன்‌ ஒருவரும்‌ 
எதிர்த்து திற்பதில்லை உங்கள்‌ 
தேவனாகிய கர்த்தர்‌ உங்களுக்குச்‌. 
சொன்னபடி உங்களால்‌ உண்டாகும்‌ 
பயமும்கெடியும்‌ நீங்கள்‌ மிதிக்கும்‌ 
பூமியின்மேலெல்லாம்‌ வரப்பண்ணுவார்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தரிடத்தில்‌ 
அன்புகூர்ந்து, அவருடைய கட்டளைகளைக்‌ 
கைக்கொள்ளவேண்டும்‌ என்று தான்‌ 
ஏற்கெனவே அவர்களுக்கு சொன்னதை, 
மோசே இங்கு அவர்களுக்கு மறுபடியுமாய்ச்‌ 
சொல்லுகிறார்‌. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கானான்‌. 
தேசத்தைச்‌ சுதந்தரிக்கப்போகிறார்கள்‌. 


கானான்‌ தேசம்‌ கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌. 
புத்திரருடைய பிதாக்களுக்கு கொடுப்பேன்‌ 
என்று அவர்களுக்கு ஆணையிட்ட நேசம்‌. 
அந்த தேசத்தில்‌, இஸ்ரவேல்‌ புத்திரருடைய 
நாட்களும்‌, அவர்களுடைய பிள்ளைகளின்‌ 
நாட்களும்‌ அநேகமாயிருக்கவேண்டும்‌. 
அவர்கள்‌ பாலும்‌ தேனும்‌ ஓடுகிற தேசத்தில்‌ 
நீடித்து வாழவேண்டும்‌ (உபா 1118). 


தமக்குக்‌ கீழ்ப்படியும்போது தம்முடைய 
பிள்ளைகளின்‌ ஜீவிய நாட்களை கர்த்தர்‌ 
அதிகரிக்க விரும்புகிறார்‌ 
(சங்‌ 91; 1பேதுரு 310-11). 


பரலோகம்‌ மெய்யாகவே இருக்கிறது. 
பூமி, சந்திரன்‌, சூரியன்‌ ஆகியவற்றை நாம்‌ 
பிரத்தியட்சமாக காண்கிறோம்‌. பரலோகத்தை 
நாம்‌ தற்பொழுது பிரத்தியட்சமாகக்‌ 
காணமுடியாவிட்டாலும்‌, அது மெய்யாகவே 
இருக்கிறது. இரட்சிக்கப்பட்ட மனுஷர்களைக்‌ 
கர்த்தர்‌ பரலோகத்திற்குத்‌ தம்மோடு நித்திய 
காலமாக இருக்குமாறு அழைத்துச்‌ செல்வார்‌. 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


“பூமியின்மேல்‌ வானம்‌ இருக்கிற 
நாட்களைப்போல அவர்களுடைய நாட்களும்‌ 
அநேகமாயிருக்கும்படிக்கு” இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
என்னென்ன காரியங்களை. 
செய்யவேண்டுமென்று மோசே 
அவர்களுக்கு போதிக்கிறார்‌. இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ கானான்‌ தேசத்தில்‌ செய்ய வேண்டிய 
காரியங்களின்‌ விவரம்‌ வருமாறு: 


1. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
வார்த்தைகளை தங்கள்‌ 
தங்கள்‌ ஆத்துமாவிலும்‌ 
வைக்கவேண்டும்‌. 

2. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ அவைகளை 
தங்கள்‌ கையின்மேல்‌ அடையாளமாக கட்டி, 
தங்கள்‌ கண்களின்‌ நடுவே ஞாபகக்குறியாக 
வைக்கவேண்டும்‌ (உபா 1119). 


3. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ அவைகளை 
தங்கள்‌ பிள்ளைகளுக்கு உபதேசித்து. நீங்கள்‌ 
வீட்டில்‌ உட்கார்ந்திருக்கிறபோதும்‌, வழியிலே 
நடக்கிறபோதும்‌, படுத்துக்கொள்ளுகிறபோதும்‌, 


மோசேயின்‌ 
இருதயத்திலும்‌ 
பதித்து 


எழுந்திருக்கிறபோ தும்‌ அவைகளைக்‌ குறித்துப்‌ 
பேசவேண்டும்‌ (உபா 1120). 


4. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 


அவைகளை 
தங்கள்‌ வீட்டு . இலைகளிலும்‌... தங்கள்‌ 
வாசல்களிலும்‌ எழுதவேண்டும்‌ (உபா 11:21) 


5... இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ தங்கள்‌ 
தேவனாகிய கர்த்தரிடத்தில்‌ அன்புகூர்ந்து. 


பற்றிக்‌ கொண்டிருக்கும்படி, 
அவர்களுக்குச்‌ செய்யக்‌ கற்பிக்கிற இந்தக்‌ 
குற்பனைகளையெல்லாம்‌ ஜாக்கிரதையாய்க்‌ 
கைக்கொள்ளவேண்டும்‌ (உபா 11:22) 


யாத்‌ 13:9,16; உபா 1118; உபா 6:3 
ஆகிய வசனங்களில்‌ நியாயப்பிரமாணத்தின்‌ 
ஒரு பகுதியை இஸ்ரலேல்‌ புத்திரர்கள்‌ தங்கள்‌ 
கையின்மேலும்‌, நெற்றியின்மேலும்‌ 
அடையாளமாகக்‌ கட்டிக்‌ கொள்ள வேண்டும்‌ 
என்று கூறப்பட்டிருக்கிறது. இதை 
மெய்யாகவே கட்டிக்‌ கொள்ள வேண்டுமா, 
அல்லது இது ஒரு உருவக வாக்கியமா என்று 
வேதபண்டிதர்கள்‌ பலவிதமாகக்‌ கருத்து 
கூறுகிறார்கள்‌. 


விரிவுரை 
COMMENTARY 


பல காலங்களாக யூதமார்க்கத்தார்‌ 
வசனங்களை உள்ளவாறே 
தங்களுடைய கைகளிலும்‌, 
நெற்றியிலும்‌ ஞாபகக்குறியாகக்‌ கட்டிக்‌ 
கொண்டார்கள்‌. இதற்காக அவர்கள்‌ 
யாத்‌ 134-016; யாத்‌ 6449 
யாத்‌ 1143-21 ஆகிய வசனங்களை 


மேற்கோளாகக்‌ கூறுகிறார்கள்‌. 


காப்புநாடாக்கள்‌ எனப்படும்‌ 
ஞாபகக்குறிகள்‌ இரண்டு வகைப்படும்‌. ஒன்று, 
கையில்‌ கட்டிக்‌ கொள்வது. மற்றொன்று 
நெற்றியில்‌ கட்டிக்‌ கொள்வது. 


ந்த 
விசுவாசித்து, 


ர்கள்‌ மட்டுமே 
காப்புநாடாக்களைக்‌ கட்டிக்‌ கொண்டார்கள்‌. 
பொதுஜனங்கள்‌ ஜெபம்‌ பண்ணும்போது, 
மட்டும்‌ காப்புநாடாக்களைக்‌ கட்டிக்‌ 
கொள்வது வழக்கம்‌. பரிசேயர்களோ 
அவற்றை எப்போதும்‌ குட்டிக்‌ 
கொண்டிருப்பார்கள்‌. காப்புநாடாக்களின்‌ 
அகலத்தை அதிகமாக்கி, தங்களுடைய 
மாயமான பக்‌ ஜனங்களுக்கு, 
வெளிப்படுத்திக்‌ காண்பிப்பார்கள்‌. கிறிஸ்து, 
இதுபோன்ற மாயமான பழக்கங்களைக்‌ 
கடிந்து கொண்டார்‌. (மத்‌ 23:5). 


வார்த்தைகளை 
பிள்ளைகளுக்கு 
உபதேசிக்க வேண்டும்‌. எல்லா சமயங்களிலும்‌, 
கர்த்தருடைய வார்த்தையைக்‌ குறித்துப்‌ 
பேசவேண்டும்‌. அவைகளை வீட்டு 
நிலைகளிலும்‌, வாசல்களிலும்‌ எழுதி 
வைத்திருக்க வேண்டும்‌ (உபா 1119-20), 


கர்த்தருடைய கற்பனைகளைக்‌ 

கைக்கொள்ளும்போது. ஆசீர்வாதங்களும்‌, 

கைக்கொள்ளாமல்‌ புறக்கணிக்கும்‌ 

போது சாபங்களும்‌ வரும்‌. நமது ஜீவியத்தில்‌ 

கர்த்தரிடமிருந்து ஆசிர்வாதம்‌ வரவேண்டுமா 

அல்லது சாபம்‌ வரவேண்டுமா என்று நாமே 
தீர்மானம்‌ பண்ணிக்‌ கொள்ளலாம்‌. 





உபாகமம்‌ - 
DEUTERONOMY - 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
கற்பனைகளையெல்லாம்‌ ஜாக்கிரதையாய்க்‌. 
கைக்கொள்ளும்போது. கர்த்தருடைய 
ஆசீர்வாதங்கள்‌ அவர்களுக்கு கிடைக்கும்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தருடைய 
வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியும்போது, 
கர்த்தர்‌ தமது கிருபையினால்‌ அவர்களை 
ஆசீர்வதிப்பார்‌. கர்த்தர்‌ அவர்களுக்கு 
கொடுக்கும்‌ ஆசீர்வாதங்களை மோசே 
வசனப்பகுதியில்‌ விவரிக்கிறார்‌ 
ஆசீர்வாதங்களின்‌ விவரம்‌ வருமாறு : 


1. கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு. 
முன்பாக. அந்த ஜாதிகளையெல்லாம்‌. 
தூத்திவிடுவார்‌ 


2 இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
தங்களைப்பார்க்கிலும்‌ ஜனம்‌ பெருத்த பலத்த 
ஜாதிகளை துரத்துவார்கள்‌ (உபா 11:23). 


3. இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு தங்கள்‌ 
உள்ளங்கால்‌ மிதிக்கும்‌ இடமெல்லாம்‌ 


அவர்களுடையதாயிருக்கும்‌. 


4. வனாந்தரத்தையும்‌ லீபனோனையும்‌ 
தொடங்கி, ஜபிராத்து நதியையும்‌ தொடங்கி, 
கடைசிச்‌ சமுத்திரம்வரைக்கும்‌ இஸ்ரவேல்‌ 


புத்திரருடைய எல்லையாயிருக்கும்‌ 
(உபா 11:24) 


கர்த்தருடைய 


அந்த 


5. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ முன்‌ ஒருவரும்‌ 
எதிர்த்து நிற்பதில்லை. 

6. தேவனாகிய கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்குச்‌ சொன்னபடி, அவர்களால்‌ 
உண்டாகும்‌ பயமும்கெடியும்‌ அவர்கள்‌ 
மிதிக்கும்‌. பூமிமின்‌ மேலெல்லாம்‌ 
வரப்பண்ணுவார்‌ (உபா 11:25). 


உள்ளங்கால்‌ மிதிக்கும்‌ 

உங்களுடையதாயிருக்கும்‌" 

என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. வாக்குத்தத்த 

த. வசனத்தில்‌ 

த்தர்‌ தம்முடைய 

பிள்ளைகளுக்கு நல்ல விஸ்தாரணமான 

ஸ்தலத்தை வாக்குப்‌ பண்ணியிருக்கிறார்‌. 

தெற்கில்‌ சீனாய்‌ வளைகுடா, வடக்கில்‌ 

லீபனோனின்‌ வனாந்தரம்‌, கிழக்கில்‌ 

ஐபிராத்து நதி, மேற்கில்‌ மத்தியதரைக்கடல்‌ 
ஆகியவை கானான்‌ தேசத்‌ 
எல்லைகளாகும்‌. (ஆதி 1518-21: எசே 48). 


விரிவுரை 
COMMENTARY 


கர்த்தருடைய 
கீழ்ப்படியும்போது, 
அவர்களுக்கு 
உண்டாகும்‌. 


அவருடைய நாமத்தினால்‌. 
ஜெயமும்‌, அடப்‌ டாகும்‌. 
கானான்‌. கர்த்தரால்‌ 
ஆசிர்வதிக்க தேசமாகயிருக்கும்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரருடைய சிநேகிதர்களுக்கு 
சமாதானமும்‌, அவர்களுடைய 
சத்துருக்களுக்கு பயங்கரமும்‌ 
உண்டாயிருக்கும்‌. 


நம்முடைய ஜீவியத்தை கர்த்தருடைய 
ர்த்தை ஆளுகை செய்யும்போது, நாம்‌ 
கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, 
ஜீவிக்கும்போது,. கர்த்தர்‌ நம்மையும்‌. 
ஆசீர்வதிப்பார்‌. அவர்‌ நம்மையும்‌ பாதுகாத்து 
பராமரிப்பார்‌ கர்த்தர்‌ நம்மோடு 
கூடயிருப்பதினால்‌ நமக்கு விரோதமாக 
யாராலும்‌ எழும்பி, நம்மை மேற்கொள்ள 
முடியாது. 


“கர்த்தருக்குப்‌ பபப்படுகிறவதுக்ுத 
திடநம்பிக்கை உண்டு; அவள்‌ 
பிள்ளைகளுக்கும்‌ அடைக்கலம்‌ கிடைக்கும்‌. 
கர்த்தருக்குப்‌ பயப்படுதல்‌ ஜீவணற்று; 
அதினால்‌. மரணக்கண்ணிகளுக்குத்‌ 
தப்பலாம்‌" (நீதி 14:26,27). 


ஆசீர்வாதமும்‌ சாபமும்‌ 


உபா 11:26-82 


உபா 11:28. இதோ, 
உங்களுக்கு. 


ஆசீர்வாதத்தையும்‌ 
வைக்கிறேன்‌. 


இன்று நான்‌ 
ண்பாக 


சாபத்தையும்‌ 


உபா 11:27. இன்று நான்‌ உங்களுக்குக்‌ 
கற்பிக்கிற உங்கள்‌ தேவனாகிய 
கர்த்தரின்‌. கற்பனைகளுக்குக்‌. 
கீழ்ப்படித்தீர்களானால்‌ ஆசீர்வாதமும்‌, 


உபா 11:28. எங்கள்‌ தேவனாகிய 
கர்த்தரின்‌. கற்பனைகளுக்குக்‌. 
கீழ்ப்படியாமல்‌, இன்று நான்‌ 
உங்களுக்கு விதிக்கிற வழியைவிட்டு 
விலகி, நீங்கள்‌ அறியாத வேறே 
தேவர்களைப்‌ பின்பற்றுவீர்கனானால்‌. 
சாபமும்‌ வரும்‌. 





உபாகமம்‌ - 
DEUTERONOMY - 


BALWETHER 
பிய 


உபா 11:29. தீ ௬தத்தரிக்கப்போகிற. 
தேகத்தில்‌ உன்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
உன்னைப்‌ 
பிரவேசிக்கப்பண்ணும்போது, கெரிசீம்‌ 
மலையின்மேல்‌ ஆசீர்வாதத்தையும்‌ 
ஏபால்‌ மலையின்மேல்‌ சாபத்தையும்‌ 
கூறக்கடவாய்‌. 


உபா 11:80. அவைகள்‌ யோர்தானுக்கு 
அப்புறத்திலே சூரியன்‌ அணஷ்தமிக்கிற 
மேற்குவழியாய்க்‌ கானானியர்‌ 
குடியிருக்கிற 'நாட்டுவெனியிலே. 
கில்காலுக்குஎதிரான மோரே என்னும்‌ 
சுமபூமியின்‌ அருகேயல்லவோ 
இருக்கிறது? 


11:81. உங்கள்‌ தேவனாகிய 

உங்களுக்குக்‌ கொடுக்கிற 
தேசத்தைச்‌  சுதந்தரிப்பதற்கு,தீங்கள்‌. 
யோர்தானைக்‌ கடத்துபோய்‌, 
அதைச்சுதந்தரித்துக்‌ கொண்டு, அதிலே 
குடியிருப்பீர்கள்‌. 


உபா 
கர்த்தர்‌ 


உபா 11:82. ஆகையால்‌ உங்களுக்கு 
இன்று நான்‌ ஏற்படுத்துகிற சகல்‌ 
கட்டளைகளையும்‌, நியாயங்களையும்‌ 
கைக்கொண்டு நடக்கக்‌ கடவீர்கள்‌.. 


கைக்கொள்ளவேண்டும்‌ 
அவருடைய வார்த்தைகளுக்கு 

வேண்டும்‌. என்று மறுபடியுமாய்ச்‌ 
சொல்லுகிறார்‌ 


மோரே தன்னுடைய போதகத்தின்‌ 
முடிவுரையில்‌ ஆசீர்வாதத்தையும்‌ சாபத்தையும்‌ 
பற்றிச்‌ சொல்லுகிறார்‌. கர்த்தருக்கு நாம்‌ 
கீழ்ப்படிந்தால்‌ நமக்கு ஆசீர்வாதம்‌ வரும்‌. 
கீழ்ப்படியவில்லையென்றால்‌ சாபம்‌ வரும்‌. 


மோசே தன்னுடைய போததகத்தின்‌ 
மூலமாக, இஸ்ரவேல்‌ புத்திரருடைய 
மனதிலே நம்பிக்கையையும்‌, பயத்தையும்‌ 
ஏற்படுத்துகிறார்‌.கர்த்தருடையகற்பனைகளைக்‌. 
கைக்கொண்டால்‌ தங்களுக்கு ஆசீர்வாதம்‌ 
வரும்‌ என்னும்‌ நம்பிக்கு இஸ்ரவேல்‌. 
புத்தருடைய மனதில்‌ உண்டாயிற்று. அதே 
வேளையில்‌, கர்த்தருடைய கற்பனைகளைக்‌. 
கைக்கொள்ளவில்லையென்றால்‌, தங்களுக்கு 
சாபம்‌ வரும்‌ என்னும்‌ பயமும்‌ அவர்களுடைய 
மனதில்‌ உண்டாயிற்று. 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நம்முடைய மனதையும்‌ ஆத்துமாவையும்‌, 
கர்த்தர்மீது நாம்‌ வைக்கும்‌ நம்பிக்கையும்‌, 
கர்த்தருக்கு பயப்படும்‌ பயமும்‌ ஆளுகை 
செய்யவேண்டும்‌. நம்முடைய இருதயத்தில்‌ 
விசுவாசமும்‌ 

சமநிலையிலிருக்கவேண்டும்‌. 

நம்முடைய ஆவிக்குரிய 
ஆரோக்கியமாயிருக்கும்‌. 


மோசே இஸ்ரவேல்‌ புத்திரரை நோக்கி, 
இதோ, இன்று நான்‌ உங்களுக்கு 
முன்பாக ஆசீர்வாதத்தையும்‌ சாபத்தையும்‌. 
வைக்கிறேன்‌" (உபா 11:26) என்றும்‌, 


'இன்று நான்‌ உங்களுக்குக்‌ கற்பிக்கிற 
உங்கள்‌ தேவன! கர்த்தரின்‌ 
கற்பனைகளுக்குக்‌. பத்திக்‌ 
ஆசீர்வாதமும்‌, எங்கள்‌ தேவனாகிய 
கர்த்தரின்‌ கற்பனைகளுக்குக்‌ கீழ்ப்படியாமல்‌, 
இன்று நான்‌ உங்களுக்கு விதிக்கிற 
வழியைவிட்டு விலகி, நீங்கள்‌ அறியாத 
வேறே தேவர்களைப்‌ பின்பற்றுவீர்களானால்‌ 
சாபமும்‌ வரும்‌” (உபா 11:27,28) என்றும்‌ 
சொல்லுகிறார்‌. 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
கற்பனைகளைக்‌ கூறியிருக்கிறார்‌. அவர்கள்‌ 

குற்பனைக்குக்‌ கீழ்ப்படிய 

கர்த்தர்‌ தம்முடைய 
பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதங்களை வாக்குப்‌ 
பண்ணியிருக்கிறார்‌ கர்த்தருடைய 
ஆசீர்வாதங்களைப்‌ பெற்றுக்‌ கொள்ள 
வேண்டுமானால்‌, அவருடைய 
கற்பனைகளைக்‌ கைக்‌ கொள்ள வேண்டும்‌. 
அதற்குரிய நிபந்தனைகளுக்குக்‌ கீழ்ப்படிய 
வேண்டும்‌. கர்த்தருடைய கற்பனைகளுக்குக்‌ 
கீழ்ப்படிந்தால்‌ ஆசீர்வாதமும்‌, கீழ்ப்படிய 
விட்டால்‌ சாபமும்‌ வரும்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ தேவனுடைய 
தெரிந்தெடுக்கப்பட்ட ண்‌ இருந்த 
போதிலும்‌, கர்த்தருடைய (தங்களை 
இவர்கள்‌ பெற்றுக்‌ வெள மபடுகளாள்‌ 
இவர்களும்‌ கர்த்தருடைய கற்பனைகளைக்‌ 
கைக்கொண்டு, அவருடைய 
நிபந்தனைகளுக்குக்‌ கீழ்ப்படிய வேண்டும்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ தேவனுக்குக்‌ கீழ்ப்படிய 
வில்லையென்றால்‌, அவர்களுக்கும்‌ சாபம்‌ 
நிச்சயம்‌ உண்டு. (உபா 28:63-68). 


ரருக்குத்‌ தமது, 





உபாகமம்‌ 


BALWETHER 
சபரிய 


கர்த்தர்‌ ஆசீர்வாதத்தையும்‌, 
சாபத்தையும்‌ தம்முடைய பிள்ளைகளுக்கு 
முன்பாக வைத்திருக்கிறார்‌. அதைப்‌ பெற்றுக்‌ 
கொள்வதற்கான நிபந்தனைகளையும்‌ 
சொல்லியிருக்கிறார்‌. வரலாற்றுக்‌ காலங்களில்‌: 
கர்த்தருடைய வார்த்தை அவர்‌ சொன்ன 
பிரகாரமாகவே இதுவரையிலும்‌ நிறைவேறி 
வந்திருக்கிறது. தேவனிடத்தில்‌ பட்சபாதம்‌: 
இல்லை. ஆகையினால்‌ இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
பாவம்‌ செய்தபோது, கர்த்தர்‌ அவர்களையும்‌ 
தமது நீதியின்‌ பிரகாரம்‌ நியாயந்தீர்த்து, 
விடுகிறார்‌. இஸ்ரவேலை  நியாயந்தீர்த்த 
கர்த்தர்‌ புறஜாதியாரையும்‌ நியாயந்தீர்ப்பார்‌. 
(ரோமர்‌ 11) 

கர்த்தருக்கு ஒருவர்‌ தொடர்ந்து 
கீழ்ப்படியும்போது அவருக்குக்‌ கர்த்தருடைய 
ஆசீர்வாதம்‌ தொடர்ந்து வரும்‌. நீதிமான்‌ தன்‌ 
நீதியிலிருந்து விலகி, பாவம்‌ செய்யும்போது. 
கர்த்தர்‌ அவனைச்‌ சபிப்பார்‌ (யாத்‌ 32:32-33; 
லேவி 26; உபா 11:1-68; எசே 18,33). 


கர்த்தர்‌ மறுஷனைச்‌ சிருஷ்டித்த போது, 
அவனைச்‌ சுயாதீன சித்தத்தோடு 
சிருஷ்டித்தார்‌. ஆதியிலிருந்தே மனுஷன்‌ 
கர்த்தருடைய சித்தத்திற்குப்‌ பரிபூரணமாகக்‌ 
கீழ்ப்படிந்து ஜீவித்திருந்தால்‌, இந்தப்‌ பூமியில்‌ 
சாபமோ, பாவமோ இருந்திருக்காது. 
தேவனுடைய உடன்படிக்கைகள்‌, பாவத்தையும்‌, 
நீதியையும்‌. அடிப்படையாக வைத்தே 
அமைந்திருக்கிறது. ஒருவன்‌ பாவம்‌ 
செய்தாலும்‌ கர்த்தர்‌ அவனைத்‌ தொடர்ந்து 
ஆசீர்வதிப்பார்‌ என்று வேதத்தில்‌ எங்கும்‌ 
சொல்லப்படவில்லை. 
ஒருவன்‌ தேவனுக்கு எதிராகவும்‌, 
மனுஷருக்கு எதிராகவும்‌ பாவம்‌ செய்யும்போது 
அவன்‌ தேவனுடைய தண்டனையையும்‌, 
அரசாங்கத்தினுடைய நீதிமன்றத்தின்‌ மூலமாக: 
வரும்‌ தண்டனையையும்‌ அனுபவிக்க 
வேண்டும்‌. தவறு செய்தவன்‌ தன்னுடைய 
அரசாங்கத்தின்‌ நீதிமன்றத்திடம்‌ தன்னுடைய 
தவறுகளுக்காக தான்‌ மனம்‌ 
வருந்துவதாகவும்‌, தான்‌ இனிமேல்‌ தவறு 
ட்டேன்‌ வாக்குப்‌ 
ற எந்த 
அரசாங்க அ 
நீதிமன்றத்தில்‌ நீதி மட்டுமே இருக்கும்‌. அங்கு 
குற்றவாளிக்கு கிருபையும்‌, இரக்கமும்‌ 
காண்பிக்கப்படமாட்டாது. ால்‌. 
கர்த்தருடைய சமுகத்தில்‌ நீதியும்‌ உண்டு. 
பாவத்தை உணர்ந்து 
ம்‌ ..... தேடுகிறவர்களுக்கு 
அங்குகிருபையும்‌ இரக்கமும்‌ உண்டு. 


- விரிவுரை 


DEUTERONOMY - COMMENTARY 


தேவனுடைய சமுகத்தில்‌ மனுஷன்‌: 
தேவனுடைய  கிருபையைத்‌ தவறான 
வழிகளில்‌ பெற்றுக்‌ கொள்ள முடியாது. 
தேவனிடத்தில்‌ பட்சபாதம்‌ எதுவுமிருக்காது. 
(ரோமர்‌ 2:1; யாக்‌ 2:9-10) பாவத்தின்‌ 
சம்பளம்‌ மரணம்‌. கர்த்தராகிய இயேசு 
கிறிஸ்துவின்‌ கிருபையோ, நித்திய ஜீவனைத்‌ 
ம்‌. கர்த்தருடைய ஆசீர்வாதங்களைப்‌ 
க்‌ கொள்ள வேண்டுமானால்‌ 
அவருடைய கற்பனைகளைக்‌ கைக்கொண்டு, 
அவருடைய நிபந்தனைகளுக்குத்‌ தொடர்ந்து 
கீழ்ப்படிந்து ஜீவிக்க வேண்டும்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
தேசத்தைச்‌ சுதந்தரித்த பின்பு, 
சபையார்‌ எல்லோருக்கும்‌ 
சொல்லுகிற ஆசீர்வாதமான 
வார்த்தைகளையும்‌, சாபமான 
வார்த்தைகளையும்‌ சொல்லவேண்டும்‌. இந்த 
வார்த்தைகளை எந்த இடத்திலிருந்து 
சொல்லவேண்டும்‌ என்பதையும்‌ மோசே. 
தீர்மானம்பண்ணியிருக்கிறார்‌. 
மோசே இஸ்ரவேல்‌ புத்‌ 
“நீ சதந்தரிக்கப்போகிற 
தேவனாகிய கர்த்தர்‌ 
பிரவேசிக்கப்பண்ணும்போது, கெரிசீம்‌ 
மலையின்மேல்‌ ஆசீர்வாதத்தையும்‌ ஏபால்‌ 
மலையின்மேல்‌ சாபத்தையும்‌ கூறக்கடவாய்‌" 
(உபா 11:29) என்று சொல்லுகிறார்‌. 


கானான்‌ 
இஸ்ரவேல்‌ 
மோசே 


ரை நோக்கி, 
சத்தில்‌ உன்‌ 
உன்னைப்‌ 


கெரிசீம்‌ மலையும்‌, ஏபால்‌ மலையும்‌ 
யோர்தானுக்கு அப்புறத்திலே சூரியன்‌ 
அஸ்தமிக்கிற மேற்குவழியாய்க்‌ கானானியர்‌ 
குடியிருக்கிற நாட்டுவெளியிலே கில்காலுக்கு 
எதிரான மோரே என்னும்‌ சமபூமியின்‌ அருகே 
இருக்கிறது (உபா 11:30). 


கெரிசீம்‌ மலை சீகேமின்‌ 
தென்பகுதியிலும்‌, ஏபாலின்‌ வடபகுதியிலும்‌ 
அமைந்துள்ளது. (உபா 11:29: உபா 27:12; 
யோசு 8:33-34) இதன்‌ உயரம்‌ 2,800 அடி. 
இதன்‌ நீளம்‌ 3 மைல்கள்‌. கெரிசீம்‌ மலை 
அழகானது, வளமானது. ஏபால்‌ மலை 
வறண்ட பூமி. இவ்விரண்டு மலைகளின்‌ 
இயற்கை அமைப்பு ஆசீர்வாதத்திற்கும்‌, 
சாபத்திற்கும்‌ அடையாளமாயிருக்கிறது. 
கெரிசீம்‌ ஆசீர்வாதத்திற்கு 
அடையாளம்‌. மலை சாபத்திற்கு 
அடையாளம்‌. 


மலை 
ஏபால்‌ 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


BALWETHER 
பிய 


இஸ்ரவேல்‌ புத்திர்‌ யோர்தானைக்‌ 
கடந்து. கானான்‌ தேசத்திற்குள்‌ பிரவேசித்த 
பின்பு, எந்தெந்த கோத்திரத்தார்‌ கெரிசீம்‌ 
மலையிலும்‌, எந்தெந்த கோத்திரத்தார்‌ ஏபால்‌ 
நிற்கவேண்டும்‌ என்றும்‌, 
ஆசீர்வாத வார்த்தைகளையும்‌, 
சாபவார்த்தைகளையும்‌. 
சொல்லவேண்டும்‌ என்றும்‌ மோசே இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கு மறுபடியுமாய்ச்‌ சொல்லுகிறார்‌. 
அவர்கள்‌ அந்த மலைகளின்மீது நின்று 
சொல்லவேண்டிய ஆசீர்வாதமான 
வார்த்தைகளைப்பற்றியும்‌. சாபமான 
க்கல்‌ மோசே இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கு சொல்லுகிறார்‌. மோசே 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு சொன்ன இந்த 
வார்த்தைகள்‌ உபாகமம்‌ 27:1-26 ஆகிய 
வசனங்களில்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. அதன்‌ 
விவரம்‌ வருமாறு : 


மேலம்‌ அந்நாளிலே மோசே 
ஜனங்களை நோக்கி, “நீங்கள்‌ யோர்தானைக்‌ 
கடந்தபின்பு, ஜனங்கள்‌ ஆசீர்வதிக்கப்படும்படி 
கெரிசீம்‌ மலையில்‌ சிமியோன்‌, லேவி, யூதா 
இசக்கார்‌, யோசேப்பு, பென்யமீன்‌ என்னும்‌ 
கோத்திரங்கள்‌ நிற்கவேண்டும்‌. 
சாபங்கூறப்படும்பொருட்டு ஏபால்‌ 
மலையில்‌ ரூபன்‌, காத்‌, ஆசேர்‌, செபுலோன்‌. 
தாண்‌, நப்தலி என்னும்‌ கோத்திரங்கள்‌ 
நிற்கவேண்டும்‌. அப்பொழுது லேவியர்‌ உரத்த 
சத்தமிட்டு இஸ்ரவேல்‌ மனிதர்‌ எல்லாரையும்‌ 


அருவருப்பான 
தொழிவாகைகுடைய 
செய்யப்பட்டதும்‌ 
யாதொரு 
உண்டுபண்ணி 
ஒளிப்பிடத்திலே. வைக்கிறவன்‌ 
சபிக்கப்பட்டவன்‌ என்பார்களாக; அதற்கு 
ஜனங்களெல்லாரும்‌ பிரதியுத்தரமாக ஆமென்‌ 
என்று சொல்லக்கடவர்கள்‌. 


வார்ப்பிக்கப்பட்டதுமான 
விக்கிரகத்தை 


தன்‌ தன்‌ தாயையும்‌ 
தூவிக்கிறவன்‌ சபிக்கப்பட்டவன்‌ 
என்பார்களாக; ஜனங்களெல்லாரும்‌ ஆமென்‌ 
என்று சொல்லக்கடவர்கள்‌. 


"தகப்பனையும்‌ 


பிறனுடைய 
ஒற்றிப்போடுகிறவன்‌ 
என்பார்களாக: ஜனங்களெல்லாரும்‌ ஆமென்‌ 
என்று சொல்லக்கடவர்கள்‌. 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


குருணை 
சபிக்கப்பட்டவன்‌ 

ஜனங்களெல்லாரும்‌ 
சொல்லக்கடவர்கள்‌. 


பரதேசி திக்கற்றவன்‌ விதவை ஆகிய 
இவர்களுடைய நியாயத்தைப்‌ புரட்டுகிறவன்‌ 
சபிக்கப்பட்டவன்‌ என்பார்களாக; 
ஜனங்களெல்லாரும்‌ ஆமென்‌ என்று 
சொல்லக்கடவர்கள்‌. 


வழிதப்பச்செய்கிறவன்‌ 
என்பார்களாக; 


ஆமென்‌ என்று, 


மனைவியோடே 
தகப்பனுடைய 
திறந்தபடியினாலே, 


ஆமென்‌ 


தன்‌ தகப்பன்‌ 
சயனிக்கிறவன்‌, தன்‌ 
மானத்தைத்‌ 
சபிக்கப்பட்டவன்‌ 
என்பார்களாக,ஜனங்களெல்லாரும்‌ 
என்று சொல்லக்கடவர்கள்‌. 


யாதொரு மிருகத்தோடே புணர்ச்சி 
செய்கிறவன்‌ சபிக்கப்பட்டவன்‌ என்பார்களாக; 
ஜனங்களெல்லாரும்‌ ஆமென்‌ என்று 
சொல்லக்கடவர்கள்‌. 


தன்‌ தகப்பனுக்காவது தாய்க்காவது 
குமாரத்தியாகிய தன்‌ சகோதரியோடே 
சயனிக்கிறவன்‌ சபிக்கப்பட்டவன்‌ 
என்பார்களாக: ஜனங்களெல்லாரும்‌ ஆமென்‌ 
என்று சொல்லக்கடவர்கள்‌. 


தன்‌ மாமியோடே 
சபிக்கப்பட்டவன்‌ 

ஜனங்களெல்லாரும்‌ 
சொல்லக்கடவர்கள்‌ 


சயனிக்கிறவன்‌ 
என்பார்களாக; 


ஆமென்‌ என்று 


பிறனைக்‌ 
சபிக்கப்பட்டவன்‌ 


ஒளிப்பிடத்திலே. 
கொலைசெய்கிறவன்‌ 
என்பார்களாக; ஜனங்களெல்லாரும்‌ ஆமென்‌ 
என்று சொல்லக்கடவர்கள்‌. 


குற்றமில்லாதவனைக்‌ கொலைசெய்யும்‌ 
ஸ்ட பரிதானம்‌ வாங்குகிறவன்‌ 
சபிக்கப்பட்டவன்‌. என்பார்களாக; 
ஜனங்களெல்லாரும்‌ ஆமென்‌ என்று 
சொல்லக்கடவர்கள்‌. 


இந்த நியாயப்பிரமாண 
வார்த்தைகளையெல்லாம்‌ கைக்கொண்டு 
நடவாதவன்‌ சபிக்கப்பட்டவன்‌ என்பார்களாக; 
ஜனங்களெல்லாரும்‌ ஆமென்‌ என்று 
செல்லக்கடவர்கள்‌" (உபா 2721-26) 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


BALWETHER 
பிய 


இஸ்ரவேல்‌ கானான்‌ 
நேசந்தறகள்‌ வேசி பி பின்பு மோசே 
தங்களுக்கு கட்டளையிட்ட பிரகாரம்‌, அந்த 


வார்த்தைகளையும்‌, 
வார்த்தைகளையும்‌ சொல்லுகிறார்கள்‌. இந்த 
சம்பவம்‌ யோசு 8:33:35 ஆகிய 
வசனங்களில்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. அதன்‌ 
விவரம்‌ வருமாறு : 
“இஸ்ரவேல்‌ 
ஆசிர்வதிக்கும்படி 
மோசே முதலில்‌ 
இஸ்ரவேலர்‌ 


ஜனங்களை 
கர்த்தரின்‌ தாசனாகிய 
தப 


அந்நியர்களும்‌, இஸ்ரவேலில்‌ பிறந்தவர்களும்‌ 
கர்த்தருடைய உடன்படிக்கைப்‌ பெட்டியைச்‌ 
சுமக்கிற லேவியரான  ஆசாரியருக்கு 
முன்பாக, பெட்டிக்கு இருபுறத்திலும்‌, பாதிபேர்‌ 
கெரிசீம்‌ மலைக்கு எதிர்புறமாகவும்‌, பாதிபேர்‌ 
ஏபால்‌ மலைக்கு எதிர்புறமாகவும்‌ நின்றார்கள்‌. 


அதற்குப்பின்பு அவன்‌ நியாயப்பிரமாண 
புஸ்தகத்தில்‌ 

நியாயப்பிரமாணத்தில்‌ 

ஆசீர்வாதமும்‌ சாபமுமாகிய 
வார்த்தைகளையும்‌ வாசித்தான்‌. 

மோசே கட்டளையிட்ட எல்லாவற்றிலும்‌ 
யோசுவா, இஸ்ரவேலின்‌ ச்சபைக்கும்‌ 
ஸ்திரீகளுக்கும்‌ 
அவர்களுக்குள்‌. 
அத்நியர்களுக்கும்‌ 
வார்த்தையும்‌ 
(யோசு 8:33-35, 


விடாமல்‌. 


இஸ்ரவே புத்திரர்‌ 
கர்த்தா திருந்து நலாவப்பிலோனத்தைப்‌ 
பெற்றிருக்கிறார்கள்‌. 


சொன்ன பிரகாரம்‌ 
புஸ்தகத்தை எழுதினார்‌. 

புத்திரருக்கு முன்பாக மோசே எழுதியிருந்த 
நியாயப்பிரமாணத்தை யோசுவா அங்கே. 
கற்களில்‌ பேர்த்தெழுதுகிறார்‌ (யோசு 8:32). 


யோசுவா 'துக்கற்பனைகள்‌: 
அடங்கிய ககன்‌ க்கை இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ எல்லோருக்கும்‌ முன்பாக கற்களில்‌ 
எழுதுகிறார்‌. அதை இஸ்ரவேலின்‌ மனுஷர்‌ 
எல்லோரும்‌ பார்க்கிறார்கள்‌. 


விரிவுரை 
COMMENTARY 


யோசுவா நியாயப்பிரமாணத்தை 
பேர்த்தெழுதின கற்களில்‌ சாந்து 
பூசப்பட்டிருக்கிறது. யோசுவா நியாயப்பிரமாண 
வார்த்தைகளை கல்லிலே செதுக்காமல்‌, 
கல்லில்‌ பூசப்பட்டிருக்கிற சாந்தின்மீது 
பேர்த்தெழுதுகிறார்‌. நியாயப்பிரமாண 
வார்த்தைகள்‌ எல்லோரும்‌ பார்க்கும்‌ 
வண்ணமாக எழுதப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல்‌ 
த்திரர்‌ ம்‌ நியாயப்பிரமாணத்திலே. 

வார்த்தைகளுக்கு 


மேலும்‌ நீங்கள்‌ யோர்தானை 
கடந்தபோது, இன்று நான்‌ உங்களுக்குக்‌ 
கட்டளையிட்டபடி அந்தக்‌ கல்லுகளை ஏபால்‌ 
மலையிலே நாட்டி, அவைகளுக்குச்‌ சாந்து 
பூசி, அங்கே இருப்பாயுதம்படாத கற்களாலே. 
உங்கள்‌ தேவனாகிய கர்த்தருக்கு ஒரு 
பலிபீடத்தைக்‌ கட்டக்கடவாய்‌” (உபா 27:4,5) 


இந்த 


துலக்கமாய்‌ 
கட்டளையிட்டான்‌ 


“அந்தக்‌ கல்லுகளில்‌ 
நியாயப்பிரமாணத்தின்‌ 
வார்த்தைகளையெல்லாம்‌. 
எழுதக்கடவாய்‌ என்று 
(உபா 27:8). 


ஈயப்பிரமாணத்திலே 
ஆசீர்வாதங்களும்‌  சொல்லப்பட்டிருக்கிறது. 
சாபங்களும்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
நியாய டை: புஸ்தகத்தில்‌ எழுதியிருக்கிற 
வார்த்தைகளை, இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
எல்லோரும்‌ கேட்கும்படியாக 
வாசிக்கவேண்டும்‌. நியாயப்பிரமாணத்தை 
வாசித்து முடித்தபின்பு, அதைக்‌ 
கேட்டவர்கள்‌ எல்லோரும்‌ “ஆமென்‌" என்று 
சொல்லவேண்டும்‌. 


நியாயப்பிரமாண 
எழுதியிருக்கிற வார்த்தைகளைக்‌ 
கேட்கும்படியாக இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 
ம்‌ கூடிவருகிறார்கள்‌. அவர்களில்‌ 
எல்லாரும்‌, அவர்களுடைய 

ல அதிபதிகளும்‌, 

'திபதிகளும்‌, அந்நியர்களும்‌, 
இஸ்ரவேலில்‌ பிறந்தவர்களும்‌ இருக்கிறார்கள்‌. 


இவர்களெல்லோரும்‌ 
உடன்படிக்கைப்‌ பெட்டியைச்‌ சுமக்கிற 
லேவியரான  ஆசாரியருக்கு முன்பாக, 
பெட்டிக்கு இருபுறத்திலும்‌, பாதிபேர்‌ கெரிசீம்‌ 
மலைக்கு எதிர்புறமாகவும்‌, பாதிபேர்‌ ஏபால்‌ 
மலைக்கு எதிர்புறமாகவும்‌ நிற்கிறார்கள்‌ 
(யோக 8:33) 


புஸ்தகத்தில்‌. 


கர்த்தருடைய 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


BALWETHER 
பிய 


யோசுவா நியாயப்பிரமாண புஸ்தகத்தில்‌ 
எழுதிமிருக்கிறடி நியாயப்பிரமாணத்தில்‌ 
சொல்லிய ஆசீர்வாதமும்‌ சாபழுமாகிய 
சகல வார்த்தைகளையும்‌ வாசிக்கிறார்‌. 
(யோசு 8:34). 


நியாயப்பிரமாண புஸ்தகத்தில்‌ 
எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகள்‌ 
வாசிக்கப்படும்போது அதை இஸ்ரவேல்‌ 
ஜனத்தார்‌ எல்லோரும்‌ கூடிநின்று 
கேட்கிறார்கள்‌. அவர்களில்‌ இஸ்ரவேலின்‌ 
அதிபதிகளும்‌ இருக்கிறார்கள்‌. 
நியாயாதிபதிகளும்‌ இருக்கிறாாகள்‌. 
தரித்திரரும்‌ இருக்கிறார்கள்‌. 
யூதமார்க்கத்தமைந்தவர்களும்‌ 
நியாயப்பிரமாணம்‌ வாசிக்கப்படுவதைக்‌ 
கேட்கிறார்கள்‌. இவர்கள்‌ 
அந்நியர்களாகமிருந்தாலும்‌, யூதமார்க்கத்தை 
ஏற்றுக்கொண்டவர்கள்‌. இவர்களோடுகூட 
பிறந்தவர்களும்‌ 
வாசிக்கப்படும்போது 
அதைக்‌ கேட்கிறார்கள்‌. 


புதிய ஏற்பாட்டுக்காலத்திலே, பறாதி 

இயேசுகிறிஸ்துவின்‌ 
பிரசங்கிக்கப்படும்‌ என்பதற்கு 
புறஜாதியார்‌ 
இஸ்ரவேலி। காணியாட்சிக்கு 
பனபபாளாவ்க்க ளிரு்தாதம்‌. அவர்கள்‌ 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்துவை, 
தங்களுடைய சொந்த இரட்சகராகவும்‌, 
ஆண்டவராகவும்‌ ஏற்றுக்கொள்ளும்போது, 
அவர்களும்‌ இஸ்ரவேலின்‌ காணியாட்சிக்கு 
சுதந்தரவாளிகளாயிருப்பார்கள்‌. 


ஜனங்களுக்கும்‌ 
சுவிசேஷம்‌ 
இது காதன்‌ 13 


இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ 
கோத்திரத்தாராயிருக்கிறார்கள்‌. 
ஆறு கோத்திரத்தார்‌ கெரிசீம்‌ 
எதிர்புறமாக நிற்கிறார்கள்‌ 
கோத்திரத்தார்‌ ஏபால்‌ மலைக்கு 
எதிர்புறமாக நிற்கிறார்கள்‌. அவர்களுக்‌ 
நடுவே கர்த்தருடைய உடன்படிக்கைப்‌ 
இருக்கிறது. உடன்படிக்கைப்‌ பெட்டியை 
சுமக்கிற லேவியரான ஆசாரியர்‌ பெட்டிக்கு 
அருகாமையிலிருக்கிறார்கள்‌. இஸ்ரவேல்‌ 
கோத்திரத்தார்‌ பெட்டிக்கு இருபுறத்திலும்‌ 
இருக்கிறார்கள்‌. உடன்படிக்கைப்‌ பெட்டி 
கெரிசீம்‌ மலைக்கும்‌, ஏபால்‌ மலைக்கும்‌ 
இடையே உள்ள பள்ளத்தாக்கில்‌ இருக்கிறது. 


பன்னிரண்டு 
அவர்களில்‌ 
மலைக்கு 
மீதி ஆறு 


விரிவுரை 
COMMENTARY 


யோசுவா நியாயப்பிரமாண புஸ்தகத்தில்‌ 
எழுதியிருக்கிறபடி நியாயப்பிரமாணத்தில்‌ 
சொல்லிய ஆசீர்வாதமும்‌ சாபமுமாகிய சகல. 
வார்த்தைகளையும்‌ வாசிக்கிறார்‌. மோசே 
கட்டளையிட்ட எல்லாவற்றிலும்‌ யோசுவா, 
இஸ்ரவேலின்‌ முழுச்சபைக்கும்‌, 
ஸ்திரீகளுக்கும்‌ பிள்ளைகளுக்கும்‌, 
அவர்களுக்குள்‌ நடமாடி சஞ்சரித்த 
அந்நியர்களுக்கும்‌ முன்பாக, ஒரு 
வார்த்தையும்‌ விடாமல்‌ வாசிக்கிறார்‌ 
(யோசு 8:34,35). 


இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ நியாயப்பிரமாண 
புஸ்தகத்தில்‌ எழுதியிருக்கிற எல்லா 
வார்த்தைகளையும்‌ தங்களுடைய 
செவிகளினால்‌ கேட்கிறார்கள்‌. 
அவர்களெல்லோரும்‌ 
நிற்கிறார்கள்‌. எது சாபம்‌ என்றும்‌, 
ஆசீர்வாதம்‌ என்றும்‌ 
புத்திரருக்கு தெளிவாக வாசிக்கப்படுகிறது. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ சாபத்திற்கு விலகி 
ஜீவிக்கவேண்டும்‌. அவர்கள்‌ கர்த்தருடைய 
ஆசீர்வாதங்களைப்‌ 
பெற்றுக்கொள்ளவேண்டும்‌. 

இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
தேசத்திற்குள்‌ பிரவேசிக்கும்போது, 
மோசேயின்‌ மூலமாக 
கற்பனைகளையும்‌ 


கானான்‌ 
கர்த்தர்‌ 
தங்களுக்கு கற்பித்த, 
கட்டளைகளையும்‌, 
நியாயங்களையும்‌ நினைவுகூரவேண்டும்‌. 
கர்த்தர்‌ தங்களை தம்முடைய 
பிரமாணத்தின்படியே ஆசீர்வதிப்பார்‌ என்பதை 
இஸ்ரவேல்‌. புத்திரர்‌ 
அறிந்துகொள்ளவேண்டும்‌. 


மோசே இஸ்ரவேல்‌ புத்திரரை நோக்கி, 
"உங்கள்‌ தேவனாகிய கர்த்தர்‌ உங்களுக்குக்‌ 
கொடுக்கிற தேசத்தைச்‌ சுதந்தரிப்பதற்கு, 
நீங்கள்‌ யோர்தானைக்‌  கடந்துபோய்‌, 
அதைச்சுதந்தரித்துக்‌ கொண்டு, அதிலே 
குடியிருப்பீர்கள்‌" (உபா 11:31) என்றும்‌, 


“ஆகையால்‌ உங்களுக்கு இன்று நான்‌ 
சகல கட்டளைகளையும்‌, 
கைக்கொண்டு நடக்கக்‌ 
பா 1:32) என்றும்‌ 





உபாகமம்‌ - 
DEUTERONOMY - 


மோசே 
கர்த்தருடைய 


இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 

ஆராதனையைப்பற்றிப்‌ 
போதிக்கிறார்‌. அவர்கள்‌ கர்த்தரை விட்டு 
விலகி அந்நிய தெய்வங்களை 
ஆராதிக்கக்கூடாது. தங்களுக்கு 
விக்கிரகங்களை தெய்வங்களாக 
உண்டுபண்ணவும்‌ கூடாது. 


இஸ்ரவேல்‌ 
தேசத்தில்‌ 


அந்த 
விக்கிரகங்களையும்‌, 
மேடுகளையும்‌ 
(உபா 121-3) 


ஜனத்தார்‌ கானான்‌. 
பிரவேசிக்கும்போது, 
தேசத்திலுள்ள 
சிலைகளையும்‌, 
அழித்துப்போடவேண்டும்‌ 


வேல்‌ ஜனத்தார்‌ கானான்‌ 


இஸ்ர! 
தேசத்தில்‌ வாசம்பண்ணும்போது, அவர்கள்‌ 


கர்த்தருடைய ஆசரிப்புக்கூடாரத்திற்கு 
அருகாமையிலிருக்கவேண்டும்‌ (உபா 12:45) 
நியமத்தின்‌ பிரகாரமாகவே 
ஜனத்தார்‌ கர்த்தரை 
ஆராதிக்கவேண்டும்‌. 


மோசே இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
கர்த்தருடைய ஆராதனையைப்பற்றிய 
பிரமாணங்களை இந்த அதிகாரத்தில்‌ 
விரிவாக எடுத்துச்‌ சொல்லுகிறார்‌ 
(உபா 127-32). 


விக்கிரகாராதனை 
உபா 121-4 


உபா 12:1. உங்கள்‌ பிதாக்களின்‌ 
தேவனாகிய கர்த்தர்‌ ௨ 
௬தந்தரிக்கக்‌ கொடுக்கிற தேசத்திலே, 
நீங்கள்‌ பூமியில்‌ உயிரோடிருக்கும்‌ 
"நானெல்லாம்‌ கைக்கொண்டு. 
நடக்கவேண்டிய கட்டளைகளும்‌ 
'தியாயங்களுமாவன: 


விரிவுரை 
COMMENTARY 


உபா 122. நீங்கள்‌ 
ஜாதிகள்‌ தங்கள்‌ 
தேவர்களைச்‌ சேவித்த உயர்ந்த 
க்கல்‌ தல. மேடுகளிமேலும்‌, 
பச்சையான சகல மரங்களின்‌. 
ன்ன இடங்கனையெல்லாம்‌ 
முற்றிலும்‌ அழித்து, 


உபா 12:8, அவர்கள்‌ பலிபீடங்களை 
இடித்து, அவர்கள்‌ சிலைகளைத்‌ 
தகர்த்து, அவர்கள்‌  தேோரப்புகனை 
அக்கினியால்‌ சுட்டெரித்து, அவர்கள்‌: 
தேவர்களின்‌ விக்கிரகங்களை: 
நொறுக்கி, அவைகளின்‌ பேரும்‌ 
அவ்விடத்தில்‌ இராமல்‌ அழியும்படி. 
செய்யக்கடவீர்கள்‌. 


துரத்திவிடும்‌ 


உபா 1224. 


கர்த்தருக்கு. 
செய்யாமல்‌, 


உங்கள்‌ 


நீங்கள்‌. 


தேவனாகிய 
அப்படிச்‌ 


பரிசுத்த. 
வசனமாக, 
வானத்தையும்‌ 


வேதாகமத்தில்‌ முதல்‌ 
“ஆதியிலே. தேவன்‌ 
பூமியையும்‌ சிருஷ்டித்தார்‌" 
என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 
தேவன்‌ இருந்தார்‌. என்பது 
த்தியய்‌. தேவன்‌ இருக்கிறார்‌ 
ஒருவரே என்பதும்‌ 
பரிசுத்த வேதாகமத்தின்‌ ஆதார சத்தியமாகும்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தரை 
மாத்திரமே ஆராதிக்கவேண்டும்‌. அவர்கள்‌ 
கர்த்தரைத்‌ தவிர வேறு அந்நிய தேவர்கள்‌ 
எதையும்‌ ஆராதிக்கக்கூடாது. இஸ்ரவேல்‌ 
ஜனத்தார்‌. தங்களுக்கு, விக்கிரக 
தெய்வங்களை உண்டுபண்ணவும்‌ கூடாது. 
கர்த்தரை... ஆராதிக்கிறவர்கள்‌ அவரை 
ஆவியோடும்‌. உண்மையோடும்‌. 
ஆராதிக்கவேண்டும்‌. தம்முடைய ஜனம்‌ 
தம்மை எப்படி ஆராதிக்கவேண்டும்‌ என்று, 
கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ ஜனத்தாருக்கு நியமனம்‌ 
செய்திருக்கிறார்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திர்‌ கானான்‌ 
தேசத்திற்குள்‌ பிரவேசிக்கும்போது, அவர்கள்‌ 
கர்த்தரை மறந்துவிடக்கூடாது. கர்த்தரே 
அவர்களை கானான்‌ தேசத்திற்கு அழைத்து 
வந்திருக்கிறார்‌... இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
கானான்‌ தேசத்திலே கர்த்தரை எவ்வாறு 
ஆராதிக்கவேண்டும்‌ என்பது பற்றி மோசே 
அவர்களுக்கு போதிக்கிறார்‌. 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


BALWETHER 
பிய 


மோசே இஸ்ரவேல்‌ புத்திரரை நோக்கி, 
“உங்கள்‌ பிதாக்களின்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
உங்களுக்குச்‌ சுதந்தரிக்கக்‌ கொடுக்கிற 
தேசத்திலே, நீங்கள்‌ பூமியில்‌ உயிரோடிருக்கும்‌ 
நாளெல்லாம்‌ கைக்கொண்டு நடக்கவேண்டிய 
கட்டளைகளும்‌ நியாயங்களுமாவன”' 
(உபா 124) என்று சொல்லி, தன்னுடைய 
பிரசங்கச்‌ செய்தியை ஆரம்பிக்கிறார்‌. 
நத வசனப்பகுதியில்‌ பழைய 
பிரமாணங்கள்‌ புதிய விளக்கங்களோடு, 
மறுபடியும்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. நாற்பது. 
வருஷக்காலமாக இஸ்ரவேல்‌ புத்திரர்கள்‌ 
வனாந்தரத்தில்‌ அலைந்து திரிந்தார்கள்‌. 
அப்பொழுது சீனாய்‌ மலையில்‌ கர்த்தர்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்குக்‌ கட்டளைகளையும்‌, 
நியாயங்களையும்‌ கொடுத்தார்‌. அப்போது. 
அவர்களுக்கு வித்தியாசமான சூழ்நிலைகள்‌ 
இருந்தது. 


இப்பொழுது ரவேல்‌ புத்திரர்‌ 
வரந்தாத்தில்‌ து திரிந்த நாற்பது. 
வருஷக்காலத்தை நிறைவேற்றிவிட்டு, 


கானான்‌ தேசத்திற்குப்‌ பிரவேசிப்பதற்கு 


ஆயத்தமாக இருக்கிறார்கள்‌. அங்கு புதிய 


சூழ்நிலைகள்‌ அவர்களுக்கு உண்டாயிற்று. 
ஆயினும்‌ பழைய பிரமாணங்கள்‌ முற்றிலுமாக 
ஒழிக்கப்படவில்லை. புதிய கட்டளைகளுக்கு 
அவை ஆதாரமாயிற்று. 

கானான்‌ தேசத்தில்‌. 
விக்கிரகாராதனைக்காரர்கள்‌ இருக்கிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கானான்‌ தேசத்திற்குள்‌ 
பிரவேசிக்கும்போது. புறஜாதியாரின்‌ 
விக்கிரகங்களை  அழித்துப்போடவேண்டும்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கும்‌, 
விக்கிரகாராதனைக்கும்‌ சம்பந்தமில்லை. 
அவர்கள்‌ விக்கிரகங்களை 
ஆராதிக்கிறவர்களோடு. எந்தவிதமான. 
சம்பந்தமும்‌ கலக்கக்கூடாது. 


மோசே இஸ்ரவேல்‌ புத்திரரை நோக்கி, 
“நீங்கள்‌ 'துரத்திவிடும்‌ ஜாதிகள்‌ 


தங்கள்‌ தேவர்களைச்‌ உயர்ந்த 


முற்றிலும்‌ அழித்து 
அவர்கள்‌ பலிபீடங்களை இடித்து, அவர்கள்‌ 
சிலைகளைத்‌ தகர்த்து, அவர்கள்‌ 
தோப்புகளை அக்கினியால்‌ சுட்டெரித்து, 
அவர்கள்‌ தேவர்களின்‌ விக்கிரகங்களை 
நொறுக்கி, அவைகளின்‌ பேரும்‌ அவ்விடத்தில்‌. 
இராமல்‌ அழியும்படி செய்யக்கடவீர்கள்‌" 
(உபா 12:23) என்று சொல்லுகிறார்‌. 


விரிவுரை 
COMMENTARY 


கானானியர்கள்‌ தங்களுக்கு 
விக்கிரகங்களை உண்டுபண்ணி, அவற்றை 
மேடைகளிலே. நிறுத்தி, அந்த 
விக்கிரகதெய்வங்களை  ஆராதிக்கிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரரோ  புறஜாதியாரின்‌ 
மேடுகளை முற்றிலுமாய்‌ அழித்து. அதை 
சமமான தரையாக மாற்றவேண்டும்‌. 


புறஜாதியார்‌ தங்கள்‌ விக்கிரகங்களை 
உயர்ந்த மலைகளின்மேலும்‌, 
மேடுகளின்மேலும்‌  ஸ்தாபித்திருக்கிறார்கள்‌. 
உயர்ந்த மலைகள்‌ பரலோகத்திற்கு 
சமீபமாயிருக்கும்‌ என்பது புறஜாதியாரின்‌ 
நம்பிக்கை. உயர்ந்த மலைகளிலும்‌ 
மேடுகளிலும்‌ தங்கள்‌ விக்கிரகங்களை 
ஆராதித்தால்‌, தாங்கள்‌ சீக்கிரத்தில்‌ 
பரலோகத்திற்கு போய்விடலாம்‌ என்பது, 
புறஜாதியாரின்‌ நம்பிக்கை. 


மரங்களின்‌ கீழே நிழல்‌ 
அதிகமாயிருக்கும்‌. வெயிலின்‌ உஷ்ணத்திற்கு 
சந்தின்‌ நிழலில்‌ ஒதுங்கினால்‌ சரீரத்திற்கும்‌, 
மனதிற்கும்‌ இதமாகயிருக்கும்‌. 
புறஜாதியார்கள்‌ சகல மரங்களின்‌ கீழும்‌ 
தங்கள்‌ விக்கிரகங்களை ஸ்தாபித்து, அந்த 
இடத்திலே மனரம்மியமாகமிருக்கலாம்‌ என்று 
நினைக்கிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ நன்மையைப்பற்றிக்‌ 
கொள்வதற்கு முன்பாக தீமையை 
வெறுக்கவேண்டும்‌. கானான்‌ தேசத்தில்‌ 
ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிற விக்கிரகாராதனைகள்‌ 
அருவருப்பான காரியங்களாகும்‌. 
ஆகையினால்‌ இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கானான்‌ 
தேசத்தில்‌ பிரவேசிக்கும்போது, முதலாவதாக 
அருவருப்பான விக்கிரகாராதனையை 
ஒழிக்கவேண்டும்‌. 


“உங்கள்‌ அன்ப மாயமற்றதாயிருப்பதாக 
தீமையை நன்மையைப்‌ 
தக்கன்‌: (ரோம 125). 


கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள்‌, அவரை 
மாத்திரமே ஆராதிக்கவேண்டும்‌. அவர்கள்‌ 
வேறு அந்நிய தெய்வங்களை 
ஆராதிக்கக்கூடாது. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
தம்மை மாத்திரமே ஆராதிக்கவேண்டும்‌. 
என்பது, கர்த்தருடைய ஆராதனை 
பிரமாணமாகும்‌. 





உபாகமம்‌ - 
DEUTERONOMY - 


ராஜ்யமானது 
மனுஷருடைய  இருதயங்களிலும்‌, இந்தப்‌ 
பூமியிலுள்ள ஸ்தலங்களிலும்‌ 
ஸ்தாபிக்கப்படுகிறது. சாத்தானுடைய ராஜ்யம்‌ 


ஸ்தாபிக்கப்படவேண்டும்‌. 

ராஜ்யமும்‌ சாத்தானுடைய ராஜ்யமும்‌, ஒரே 
இடத்தில்‌ அருகருகே இருக்க முடியாது. 
கிறிஸ்துவுக்கும்‌. பிசாசுக்கும்‌ 
சம்பந்தமுமில்லலை. ஐக்கியமுமில்லை. 


கானான்‌ தேசத்தில்‌ வாசம்பண்ணுகிற 
புறஜாதி ஜனங்கள்‌ 
ஆராதிக்கிறார்கள்‌. 


பச்சையான 
சேவிக்கிறார்கள்‌. 

ஸ்ரவேல்‌ புத்திரர்‌ விக்கிரகங்களை 
நழந்துப்போட்வேண்டும்‌ அவர்கள்‌ 
விக்கிரகாராதனையில்‌  பங்குபெறக்கூடாது. 
கர்த்தருடைய ஜனம்‌ கர்த்தரை மாத்திரமே 
ஆராதிக்கவேண்டும்‌. புறஜாதியார்‌ 
விக்கிரகங்களை ஆராதிப்பதுபோல, 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ கர்த்தரை 
ஆராதிக்கக்கூடாது. 


"உங்கள்‌ தேவனாகிய கர்த்தருக்கு 
நீங்கள்‌ அப்படிச்‌ செய்யாமல்‌" (உபா 12:4) 
என்று மோசே இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
சொல்லுகிறார்‌. “அப்படி செய்யாமல்‌" என்னும்‌ 
வாக்கியத்திற்கு, பாதி 8 ஜனங்கள்‌ தங்கள்‌ 
அந்நிய தேவர்களை உயர்ந்த 
மலைகளின்மேலும்‌, மேடுகளின்மேலும்‌, 
பச்சையான சகல மரங்களின்‌ கீழும்‌, 
ஆராதிப்பதுபோல  ஆராதியாமல்‌' என்பது. 
பொருளாகும்‌. 


உயர்ந்த மலையின்மேலும்‌, மேடுகளின்‌ 
மேலுமுள்ள இடங்களையெல்லாம்‌ முற்றிலும்‌ 
அழிக்க வேண்டும்‌. கர்த்தர்‌ சர்வ வியாபகராக 
இருந்தபோதிலும்‌, தாம்‌ தெரிந்தெடுக்கும்‌ 
இடத்தில்‌ இஸ்ரவேல்‌ புத்திரர்கள்‌ தம்மை 
ஆராதிப்பதற்காக அங்கு வரவேண்டுமென்று 
சித்தம்‌ கொண்டிருக்கிறார்‌. 


விரிவுரை 
COMMENTARY 


ஆராதிக்கிறவர்கள்‌, 
ஆராதனை பிரமாணத்திற்கு 
கீழ்ப்படிந்து, அவரை ஆராதிக்கவேண்டும்‌. 
கர்த்தருடைய ஆராதனை பரிசுத்தமானது. 
கர்த்தரைத்‌ தொழுதுகொள்கிறவர்கள்‌ அவரை 
ஆவியோடும்‌, உண்மையோடும்‌ 
தொழுதுகொள்ளவேண்டும்‌. கர்த்தர்‌ பரிசுத்தர்‌ 
கர்த்தரை ஆராதிக்கிறவர்களும்‌ 

நம்முடைய 


கர்த்தரை 
அவருடைய 


பரிசுத்தமாயிருக்கவேண்டும்‌. 
ஆராதனையும்‌ பரிசுத்தமானது. 


கர்த்தருடைய பலிபீடம்‌ 
உபா 125-892 


உங்கள்‌ தேவனாகிய 

தம்முடைய நாமம்‌. 

உங்கள்‌ சகல 

கோத்திரங்களிலூம்‌ தெரிந்துகொள்ளும்‌ 

ஸ்தானமாகிய அவருடைய 

வாசஸ்தலத்தையே நாடி, அங்கே 
போய்‌, 


உபா 12:6. அங்கே உங்கள்‌ சர்வாங்க 
தகனங்கனையும்‌, உங்கள்‌ பலி. 
களையும்‌, தசமபாகங்கனையும்‌,உங்கள்‌ 
கை ஏறெடுத்துப்‌ படைக்கும்‌ 
படைப்புகளையும்‌, உங்கள்‌ 
பொருத்தனைகளையும்‌,உங்கள்‌. 
உற்சாகபலிகளையும்‌, உங்கள்‌ 
ஆடுமாடுகளின்‌ தலையிற்றுகளையும்‌ 
கொண்டுவந்து, 


உபா 127. அங்கே உங்கள்‌ 
தேவனாகிய கர்த்தருடையசுத்நிதியிலே 
புசித்து, நீங்கள்‌ கையிட்டுச்‌. 
செய்ததும்‌, உங்கள்‌ தேவனாகிய 
கர்த்தர்‌ உங்களை ஆசீர்வதித்ததுமான 
யாவுக்காகவும்‌ நீங்களும்‌ உங்கள்‌. 
குடும்பத்தாரும்‌ 
சத்தோஷப்படுவீர்கனாக. 


உபா 12:8. இங்கே இத்நானில்‌ நாம்‌ 
அவனவன்‌ தன்தன்‌ பார்வைக்குச்‌ 
சரியானதையெல்லாம்‌ செய்கிறதுபோல 
'நீங்கன்‌ செய்யாதிருப்பீர்கனாக. 





உபாகமம்‌ - 
DEUTERONOMY - 


12:9. 
உங்களுக்குக்‌ 


உங்கள்‌ தேவனாகிய 
கொடுக்கும்‌. 
சதத்தரத்திலும்‌ 
இன்னும்‌: 
பிரவேசிக்கவில்லையே. 
உபா 12:10. தீங்கன்‌ யோர்தானைக்‌ 
கடத்துபேய்‌, உங்கள்‌ தேவனாகிய 
கர்த்தர்‌ உங்களுக்குச்‌ சுதத்தரிக்கக்‌ 
கொடுக்கும்‌ தேசத்தில்‌ 
குடியேறும்போதும்‌, சுற்றிலும்‌ இருக்கிற 
உங்கள்‌ சத்துருக்களையெல்லாம்‌ அவர்‌ 
விலக்கி, உங்களை 
'இளைப்பாறப்பண்ணுகிற தினால்‌ 
நீங்கள்‌ சுகமாய்‌ வசித்திருக்கும்போதும்‌, 


உபா 1201. உங்கன்‌ தேவனாகிய 
கர்த்தர்‌ தமது நாமம்‌ வினங்கும்படி. 
தெரிந்துகொள்ளும்‌ ஏர்‌ இடம்‌. 
உண்டாயிருக்கும்‌; அங்கே நீங்கள்‌ 
நான்‌ உங்களுக்குக்‌ கட்டளையிட்ட 
யாவையும்‌ உங்கள்‌ 
தகனங்களையும்‌, உங்கள்‌. 
களையும்‌, உங்கள்‌. 
பாகங்களையும்‌, உங்கள்‌. 
ஏறெடுத்துப்‌ 

படைப்புகனையும்‌, நீங்கள்‌ கர்த்தருக்கு. 
நேர்த்துகொள்ளும்‌ விசேஷித்த எல்லாப்‌ 
பொருத்தனைகளையும்‌ கொண்டுவந்து, 


உபா 1212. உங்கள்‌ தேவனாகிய 
கர்த்தருடைய சந்திதியில்‌ நீங்களும்‌, 
உங்கள்‌ குமாரரும்‌, உங்கள்‌. 
குமாரத்திகளும்‌, உங்கள்‌. 
வேலைக்காரரும்‌, உங்கள்‌. 
வேலைக்காரிகளும்‌ உங்களோடு, பங்கும்‌ 


சுந்தோஷப்படுவீர்களாக.. 


உபா 12:18. கண்ட இடமெல்லாம்‌ நீ 
உன்‌ சர்வாங்க தகனபலிகனை 
இடாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. 


உபா 12:14. உன்‌ கோத்திரங்கள்‌ 
ஒன்றில்‌ கர்த்தர்‌ தெரிந்துகொள்ளும்‌. 
இடத்தில்மாத்திரம்‌ நீ உன்‌ சர்வாங்கக. 
த௲னபலிகளையிட்டு, நான்‌ உனக்குக்‌ 
கற்பிக்கிற யாவையும்‌ அங்கே. 
செய்வாயாக. 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


உபா 1215. ஆனாலும்‌ உன்‌ 
தேவனாகிய கர்த்தர்‌ உனக்கு அருளும்‌ 
ஆசீர்வாதத்திற்குத்தக்கதாய்‌, தீ உன்‌ 
வாசல்களிலெங்கும்‌. உன்‌ 
இஷ்டப்படியே. மிருகஜீவன்களை 
அடித்துப்‌ புசிக்கலாம்‌; 
தீட்டுப்பட்டவனும்‌, தீட்டுப்படாதவனும்‌ 
அவைகளை, வெளிமானையும்‌ 
கலைமானையும்‌ புசிக்கிறதுபோல்‌ 
புசிக்கலாம்‌. 


உபா 1216. இரத்தத்தைமாத்திரம்‌ 
புசிக்கவேண்டாம்‌; அதைத்‌ 
தண்ணீரைப்போல்‌. 
ஊற்றிவிடவேண்டும்‌. 


தரையிலே 


உபா 12:17. உன்‌ தானியத்திலும்‌ உன்‌: 
திராட்சரசத்திலூம்‌ உன்‌ எண்ணெயிலும்‌ 
தசம பாகத்தையும்‌, உன்‌ 
ஆடுமாடுகளின்‌ தலையிற்றுகளையும்‌, நீ. 
நேர்த்துகொன்ளும்‌ உன்னுடைய சகல்‌ 
பொருத்தனைகளையும்‌, உன்‌ உற்சாகக்‌ 
காணிக்கைளையும்‌, உன்‌ கை 
ஏறெடுத்துப்‌ படைக்கும்‌ 
படைப்புகளையும்‌, தீ உன்‌ வாசல்களில்‌ 
புசிக்கவேண்டாம்‌. 


உபா 12:18. உன்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
தெரிந்துகொள்ளும்‌ ஸ்தானத்தில்‌ நீயும்‌ 
உன்‌ குமாரனும்‌, உன்‌ குமாரத்தியும்‌, 
உன்‌ வேலைக்காரனும்‌, உன்‌ 
வேலைக்காரியும்‌, உண்‌ வாசல்களில்‌ 
இருக்கிற லேவியனும்‌, உன்‌ 
தேவனாகிய கர்த்தருடைய சந்திதியில்‌ 
அதைப்‌ புசித்த, தீ கையிட்டுச்‌. 
செய்யும்‌ எல்லாக்காரியத்திலும்‌ உன்‌ 
தேவனாகிய கர்த்தருடைய சந்திதியில்‌ 
சுந்தோஷப்படுவாயாக. 


உபா 12:19. தீ உன்‌ தேசத்திலிருக்கும்‌. 
நானெல்லாம்‌ லேவியனைக்‌ 


கைவிடாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. 


உபா 12:20. உன்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
உனக்குச்‌. சொன்னபடி, உன்‌ 
எல்லையை விஸ்தாரமாக்கும்போது, நீ 

இறைச்சி புசிக்க ஆசைகொண்டு, 
இறைச்சி புசிப்பேன்‌ என்பாயானால்‌, தீ 
உன்‌ இஷ்டப்படி. இறைச்சி புசிக்கலாம்‌. 





உபாகமம்‌ - 
DEUTERONOMY - 


BALWETHER 
பிய 


உபா 12:21. உன்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
தமது "நாமம்வினங்கும்படி. 
தெரித்துகொள்ளும்‌ ஸ்தானம்‌ உனக்குத்‌ 
தூரமானால்‌, கர்த்தர்‌ உனக்கு அனித்த 
உன்‌ ஆடுமாடுகளில்‌ எதையாகிலும்‌ 
நான்‌ உனக்கு விதித்தபடி நீ அடித்து, 
உன்‌ இஷ்டப்படி உன்‌ வாசல்களிே 
புசிக்கலாம்‌. 


உபா 1222) வெனிமானையும்‌ 
கலைமானையும்‌ புசிக்கிறதுபோல தீ 
அதைப்‌ புசிக்கலாம்‌; தீட்டுப்பட்டவனும்‌. 
தீட்டுப்படாதவனும்‌ அதைப்‌ புசிக்கலாம்‌. 


உபா 1229. இரத்தத்தைமாத்திரம்‌ 
புசிக்காதபடிக்கு எச்சரிக்கையாமிரு; 
இரத்தமே உயிர்‌ மாம்சத்தோடே 
உயிரையும்‌ புசிக்கவேண்டாம்‌. 


உபா 12:24. அதை நீ சாப்பிடாமல்‌ 
தண்ணீரைப்போல்‌ தரையிலே. 
ஊற்றிவிட வேண்டும்‌. 


உபா 12:25, நீ கர்த்தரின்‌ பார்வைக்குச்‌ 
செம்மையானதைச்‌ செய்வதினால்‌, 
நீயும்‌ உனக்குப்‌ பின்வரும்‌ உன்‌ 
பின்னைகளும்‌ நன்றாயிருக்கும்படி நீ 
அதைச்‌ சாப்பிடலாகாது. 


உபா 12:98. உனக்குரிய பரிசுத்த 
வஸ்துக்களையும்‌, உன்‌ 
பொருத்தனைகனையும்‌ கர்த்தர்‌ 
தெரிந்துகொள்ளும்‌ ஸ்தானத்திற்கு தீ 
கொண்டுவந்து, 


உபா 12:27. உன்‌ தேவனாகிய 
கர்த்தருடைய பலிபீடத்தின்மேல்‌ உன்‌ 
சர்வாங்க தகனபலிகளை 
மாம்சத்தோடும்‌ இரத்தத்தோடும்‌ கூடப்‌ 
பலியிடக்கடவாம்‌; நீ செலுத்தும்‌ மற்றப்‌ 
பலிகனின்‌ இரத்தமும்‌ உன்‌ தேவனாகிய 
கர்த்தருடைய யலி 
பீடத்தின்மேல்‌ ஊற்றப்படக்கடவது;. 
மாம்சத்தையோ தீ புசிக்கலாம்‌. 


உபா 12:28. நீ உன்‌ தேவனாகிய 
கர்த்தரின்‌ பார்வைக்கு நன்மையும்‌ 
செம்மையுமானதைச்‌ செய்வதினால்‌, 
நீயும்‌ உனக்குப்‌ பின்வரும்‌ உன்‌ 
பின்னைகளும்‌ என்றென்றைக்கும்‌ 
தன்றாயிருக்கும்படிக்கு, நான்‌ உனக்குக்‌ 
கற்பிக்கிற த்த: எல்லா. 
வார்த்தைகளையும்‌ நீ கவனித்துக்கேன்‌. 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


உபா 12:29. தீ ௬தத்தரிக்கப்போகிற 
தேசத்தின்‌ ஜாதிகளை உன்‌ 
தேவனாகிய. கர்த்தர்‌ உனக்கு 
முன்பாகச்‌ சங்கரிக்கும்போதும்‌, நீ. 
அவர்கள்‌ தேசத்தைச்‌ சுதந்தரித்து 
அதிலே குடியிருக்கும்போதும்‌, 


உபா 12:30. அவர்கள்‌ உனக்கு முன்பாக 
அழிக்கப்பட்டபின்பு, தீ அவர்களைப்‌ 
பின்பற்றிச்‌ சிக்கிக்கொள்னாதபடிக்கும்‌, 
இந்த ஜாதிகள்‌ தங்கள்‌ தேவர்களைச்‌. 
'சேவித்தபடி. நானும்‌ சேவிப்பேன்‌ என்று 
சொல்லி. அவர்களுடைய தேவர்களைக்‌ 
குறித்துக்‌ கேட்டு விகாரியாதபடிக்கும்‌ 
எச்சரிக்கையாயிரு. 


உபா 12:31: உன்‌ தேவனாகிய 
கர்த்தருக்கு அப்படிச்‌ செய்யாயாக; 
கர்த்தர்‌ வெறுக்கிற அருவருப்பான 
யாவையும்‌ அவர்கள்‌ தங்கள்‌. 
தேவர்களுக்குச்‌ செய்து, தங்கள்‌ 
குமாரரையும்‌. தங்கள்‌. 
குமார த்திகளையும்‌ தங்கள்‌. 
தேவர்களுக்கு. அக்கினியிலே 
சுட்டெரித்தார்களே. 


உபா 12:32. நான்‌ உனக்கு விதிக்கிற 
யாவையும்‌ செய்யும்படி கவனமாயிரு; 
நீ அதணோடே ஒன்றும்‌ கூட்டவும்‌ 
வேண்டாம்‌, அதில்‌ ஒன்றும்‌ குறைக்கவும்‌ 
வேண்டாம்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ இன்னும்‌ கானான்‌ 
தேசத்திற்குள்‌ பிரவேசிக்கவில்லை. அவர்கள்‌ 
இன்னும்‌ யோர்தாளைக்‌ குடக்கவில்லை, 
மோசே இஸ்ரவேல்‌ ஜனங்களுக்கு இந்த 


வார்த்தைகளைச்‌ சொல்லும்போது, 
இஸ்ரவேல்‌. சபையார்‌ எல்லோரும்‌ 


யோர்தானுக்கு இக்கரையிலே இருக்கிறார்கள்‌. 


கானான்‌ தேசத்தில்‌ கர்த்தருடைய 
வாசஸ்தலம்‌ இருக்கும்‌ என்று சே 
சொல்லுகிறார்‌. அந்த வாசஸ்தலத்திலே, 
கர்த்தருக்கு பலிகளை செலுத்துவதற்காக 
ஒரு பலிபீடமும்‌ இருக்கும்‌ என்று மோசே 
சொல்லுகிறார்‌. இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
கானான்‌ தேசத்திற்குள்‌ பிரவேசிக்கும்போது, 
தாங்கள்‌ கண்ட இடமெல்லாம்‌, தங்களுடைய 
சர்வாங்க தகனபலிகளை இடக்கூடாது, 
கர்த்தர்‌ நியமித்திருக்கிற தம்முடைய 
பலிபீடத்தில்‌ மாத்திரமே, இஸ்ரவேல்‌. 
ஜனத்தார்‌ கர்த்தருக்கு பலிகளை 
செலுத்தவேண்டும்‌. 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


BALWETHER 
பிய 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ வனாந்தரத்தில்‌ 
பிரயாணம்பண்ணுகிறபோது, கர்த்தர்‌ 
தம்முடைய கூடாரத்திலே வாசம்பண்ணுகிறார்‌. 
கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலத்தில்‌ அவருக்கு. 
பலிபீடம்‌ இருக்கிறது. இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌, 
கர்த்தருடைய ஆசரிப்புக்கூடாரத்திற்கு வந்து, 
அங்கே ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிற பலிபீடத்திலே, 
கர்த்தருக்கு பலிகளை செலுத்தி 
வருகிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திர்‌ கானான்‌. 
தேசத்திற்குள்‌ பிரவேசிக்கும்போது, அந்த 
தேசத்திலும்‌ கர்த்தருக்கு ஒரு வாசஸ்தலம்‌ 
இருக்கும்‌ என்றும்‌, அந்த வாசஸ்தலத்திலே. 
பலிபீடம்‌ இருக்கும்‌ என்றும்‌, இஸ்ரவேல்‌ 
ஜனத்தார்‌ கர்த்தருடைய வாசஸ்தலத்திலுள்ள 
பலிபீடத்திலே, பலிகளை கொண்டு வந்து 
செலுத்தவேண்டும்‌. என்று மோசே 
சொல்லுகிறார்‌. 


மோசே இஸ்ரவேல்‌ புத்திரரை நோக்கி, 
"உங்கள்‌ தேவனாகிய கர்த்தர்‌ தம்முடைய 
நாமம்‌ விளங்கும்படி, உங்கள்‌ சகல 
கோத்திரங்களிலும்‌ தெரிந்துகொள்ளும்‌ 
ஸ்தானமாகிய அவருடைய வாசஸ்தலத்தையே 
நாடி, அங்கே போய்‌, அங்கே உங்கள்‌ 
சர்வாங்க தகனங்களையும்‌, உங்கள்‌ பலி 
களையும்‌, தசமபாகங்களையும்‌ உங்கள்‌ கை 
ஏறெடுத்துப்‌ படைக்கும்‌ படைப்புகளையும்‌, 
உங்கள்‌ பொருத்தனைகளையும்‌, உங்கள்‌ 
உற்சாகபலிகளையும்‌, உங்கள்‌ ஆடுமாடுகளின்‌ 
தலையீற்றுகளையும்‌ கொண்டுவந்து, அங்கே 
உங்கள்‌ தேவனாகிய 
கர்த்தருடையசந்நிதியிலே புசித்து, நீங்கள்‌ 
கையிட்டுச்‌ செய்ததும்‌, உங்கள்‌ தேவனாகிய 
கர்த்தர்‌ உங்களை ஆசீர்வதித்ததுமான 
யாவுக்காகவும்‌ நீங்களும்‌ உங்கள்‌ 
குடும்பத்தாரும்‌  சந்தோஷப்படுவீர்களாக"' 
(உபா 12:5-7) என்று சொல்லுகிறார்‌. 


மோசே இஸ்ரவேல்‌ வபுத்திரருக்கு 
சொல்லுகிற இந்தப்‌ பிரமாணத்தின்படி, 
இஸ்ரவேல்‌ சபையார்‌ எல்லோரும்‌ தங்கள்‌ 
பலிகளை செலுத்துவதற்கு, கர்த்தருடைய 
வாசஸ்தலத்திற்கு வரவேண்டும்‌. அந்த 
வாசஸ்தலத்தில்‌ ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிற 
பலிபீடத்தில்‌ மாத்திரமே, அவர்கள்‌ பலிகளை 
செலுத்தவேண்டும்‌. கர்த்தருடைய 
ஆராதனைகள்‌ எல்லாமே. அவருடைய 
வாசஸ்தலத்திற்குள்ளேயே நடைபெறும்‌. 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


புதிய ஏற்பாட்டுக்காலத்து 
விசுவாசிகளாகிய நமக்கு, இந்தப்‌ பிரமாணம்‌ 
கொடுக்கப்படவில்லை. கர்த்தர்‌ 
சர்வலியாபகராகயிருக்கிறார்‌. கர்த்தரை 
ஆராதிக்கிறவர்கள்‌ எந்த ஸ்தலத்திலிருந்து 
வேண்டுமானாலும்‌ அவரை ஆராதிக்கலாம்‌. 
புதிய ஏற்பாட்டுக்காலத்து விசுவாசிகள்‌, 
ஒவ்வொரு ஊரிலும்‌ ஜெபாலயங்களை 
ஏற்படுத்தி, அங்கே கர்த்தரை 
ஆராதித்தார்கள்‌. 


னாலும்‌ இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கானான்‌ 

ர்‌ பிரவேசிக்கும்போது, அந்த 

கர்த்தருடைய 

அவரை 

திடும்‌ என்று மோசே 

அவர்களுக்கு ஆராதனை பிரமாணத்தைச்‌ 
சொல்லுகிறார்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கானான்‌ தேசத்தில்‌ 
வாசம்பண்ணும்போது, அவர்கள்‌ புறஜாதி 
ஜனங்கள்‌ மத்தியிலே வாசம்பண்ணுகிறார்கள்‌. 
புறஜாதியார்‌ விக்கிரகங்களையும்‌, அந்நிய 
ஆராதிக்கிறவர்கள்‌. 
மலைகளின்‌ மேலும்‌, 
பச்சையான மரங்களின்‌ 
விக்கிரகங்களை 


தேவர்களையும்‌ 


புத்திரர்‌ கானான்‌ 
பிரவேசிக்கும்போது, 
விக்கிரகங்களை 
அவர்கள்‌ 
விக்கிரகாராதனையை 
மலைகளின்மேலும்‌, 
பச்சையான 
ஆராதிப்பதற்கு 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ கர்த்தரை 
ஆராதித்தாலும்‌, அவர்கள்‌ புறஜாதியாரின்‌ 
விக்கிரகாராதனையை கற்றுக்கொண்டால்‌. 
பிற்காலத்தில்‌ அவர்கள்‌ கர்த்தரை விட்டு 
விலகி, விக்கிரகங்களையும்‌, அந்நிய 
தெய்வங்களையும்‌ ஆராதிப்பதற்கு 
வாய்ப்புள்ளது. ஆகையினால்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ கானான்‌ தேசத்திலே காணப்படுகிற 
விக்கிரகங்களையும்‌, சகல மேடுகளையும்‌ 
அழித்துப்போடவேண்டுமென்றும்‌, அந்த 
இடங்களிலே கர்த்தரை ஆராதியாமல்‌, 
கர்த்தருடைய வாசஸ்தலத்தில்‌ மாத்திரமே 
அவரை ஆராதிக்கவேண்டும்‌ என்றும்‌ மோசே 
சொல்லுகிறார்‌. 





உபாகமம்‌ 


BALWETHER 
பிய 


ல்‌ புத்திரர்‌ மனதிலே 
கைத்‌ எண்ணங்கள்‌ 
தொற்றுநோமைப்போல  பரவிவிடக்கூடாது. 
அவர்கள்‌ புறஜாதியாருடைய பொய்களையும்‌, 
மாயையான காரியங்களையும்‌ 
பின்பற்றிவிடக்கூடாது. கர்த்தரை 
மலைகளின்மேலும்‌, மேடைகளின்மேலும்‌, 
பச்சையான மரங்களின்‌ கீழும்‌ ஆராதித்தால்‌, 
தங்களுக்கு விசேஷித்த நன்மைகள்‌: 
உண்டாகும்‌ என்று, இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
புறஜாதியாரைப்போல நினைத்துவிடக்கூடாது. 
கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள்‌. அவரை 
ஆலியோடும்‌ உண்மையோடும்‌ 
ஆராதிக்கவேண்டும்‌ என்பதே கர்த்தருடைய 
ஆராதனையின்‌ பிரமாணமாகும்‌. 


இஸ்ரவேல்‌ சபையார்‌ 
கர்த்தருடைய  வாசஸ்தலத்திற்கு 
அங்கே ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிற விப்டத்திலே 
கர்த்தருக்கு பலிகளை செலுத்தவேண்டும்‌. 
இஸ்ரவேல்‌ சபையார்‌ எல்லோரும்‌ கர்த்தரை 
ஆராதிப்பதற்காகவும்‌, கர்த்தர்‌ 
நியமித்திருக்கிற பண்டிகைகளை 
ஆசரிப்பதற்காகவும்‌, ஒரு குறிப்பிட்ட 
ஸ்தலத்திற்கு கூடிவரும்போது, அவர்கள்‌ 
மத்தியிலே அன்பும்‌ ஐக்கியமும்‌ பெருகும்‌. 
இஸ்ரவேல்‌ சபையார்‌ எல்லோரும்‌ ஒரே 
ஸ்தலத்தில்‌ கூடிவந்து, தங்களுடைய சகோதர 
சிநேகத்தை ஒருவருக்கொருவர்‌ 
பகிர்ந்துகொள்வார்கள்‌. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
எல்லோருமே ஒரே மனதோடும்‌, ஒரே 
இருதயத்தோடும்‌, கர்த்தர்‌ தங்களுக்கு 
நியமித்து வைத்திருக்கிற ஒரே வழியிலே 
தொடர்ந்து முன்னேறிச்‌ செல்வார்கள்‌ 


தேவன்‌: வரே, தேவனுக்கும்‌ 

மனுஷருக்கும்‌. மததியஸ்தரும்‌ ஒருவ! 

தீமோ 25) என்பது. இஸ்ரவேல்‌ 

புத்திரருக்கு கொடுக்கப்பட்டிருக்கும்‌ மாறாத 
பழைய  ஏற்பாட்டுக்காலத்திலே, 
சபையார்‌. கர்த்தர்‌ ஒருவரே 
சத்தியத்தையும்‌, கர்த்தர்‌ 

னித பரிசுத்த ஸ்தலம்‌ ஒன்‌ 

என்னும்‌ 

இருதயத்திலே 

வைத்திருந்தார்கள்‌. 

இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கானான்‌ 

தேசத்திற்குள்‌ பிரவேசிப்பதற்கு முன்பாக, 

வனாந்தரத்திலே சுற்றி அலைந்தார்கள்‌. 

அங்கே அவர்கள்‌ கர்த்தருடைய ஆராதனை 

பிரமாணத்தை சரியாக கைக்கொள்ளவில்லை. 


ள்‌ 


DEUTERONOMY - COMMENTARY 


ச Coops 


PUBLISHERS 


அவர்கள்‌ வனாந்தரத்தில்‌ 
பிரயாணம்பண்ணியபோது, அவனவன்‌ தன்‌ 


மனதிற்கு சரியான படியெல்லாம்‌ கர்த்தரை 

ஆராதித்தார்கள்‌. அவர்கள்‌ கானான்‌. 
தேசத்திற்குள்‌ பிரவேசிக்கும்போது, தங்கள்‌ 
இஷ்டப்படி கர்த்தரை ஆராதியாமல்‌, கர்த்தர்‌ 
தங்களுக்கு நியமித்திருக்கிறபடி மாத்திரமே 
அவரை ஆராதிக்கவேண்டும்‌. 


மோசே இஸ்ரவேல்‌ புத்திரரை நோக்கி, 
'இங்கே இந்நாளில்‌ நாம்‌ அவனவன்‌ தன்தன்‌ 
சரியானதையெல்லாம்‌ 

நீங்கள்‌ 


பார்வைக்கு 
செய்கிறதுபோல 
செய்யாதிருப்பீர்களாக. உங்கள்‌ தேவனாகிய 
கர்த்தர்‌ உங்களுக்குக்‌ கொடுக்கும்‌ 
இளைப்பாறுதலிலும்‌ சுதந்தரத்திலும்‌ நீங்கள்‌ 
இன்னும்‌ பிரவேசிக்கவில்லையே" 
(உபா 12:8,9) என்று சொல்லுகிறார்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ யோர்தானைக்‌ 
கடந்து கானான்‌ தேசத்தில்‌ குடியேறும்போது, 
தேவனாகிய கர்த்தர்‌ தமது நாமம்‌ 
விளங்கும்படி ஓரிடத்தை தெரிந்துகொள்வார்‌ 
இந்த இடமே கர்த்தரை ஆராதிக்கும்‌ பரிசுத்த 
ஸ்தலமாகயிருக்கும்‌. இந்த ஸ்தலத்திலே. 
கர்த்தருடைய ஆசரிப்புக்கூடாரம்‌ 
ஸ்தாபிக்கப்படும்‌. இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
எல்லோரும்‌, இந்த விசேஷித்த இடத்திற்கு, 
தங்கள்‌ காணிக்கைகளையும்‌, 
பொருத்தனைகளையும்‌, பலிகளையும்‌ 
கொண்டு வரவேண்டும்‌. 


மோசே இஸ்ரவேல்‌ புத்திரரை நோக்கி, 
“நீங்கள்‌ யோர்தானைக்‌ கடந்துபோய்‌, உங்கள்‌ 
தேவனாகிய கர்த்தர்‌ உங்களுக்குச்‌ 
சுதந்தரிக்கக்‌ கொடுக்கும்‌ தேசத்தில்‌ 
குடியேறும்போதும்‌, சுற்றிலும்‌ இருக்கிற 
உங்கள்‌ சத்துருக்களையெல்லாம்‌ அவர்‌ 
விலக்கி, உங்களை 
இளைப்பாறப்பண்ணுகிறதினால்‌ நீங்கள்‌ 
சுகமாய்‌ வசித்திருக்கும்போதும்‌, உங்கள்‌ 
தேவனாகிய கர்த்தர்‌ தமது நாமம்‌ 
விளங்கும்படி தெரிந்துகொள்ளும்‌ ஒர்‌ இடம்‌ 
உண்டாயிருக்கும்‌: அங்கே நீங்கள்‌ நான்‌ 
உங்களுக்குக்‌ கட்டளையிட்ட யாவையும்‌ 
உங்கள்‌ சர்வாங்க தகனங்களையும்‌, உங்கள்‌ 
பலிகளையும்‌, உங்கள்‌ தசம பாகங்களையும்‌, 
உங்கள்‌ கை ஏறெடுத்துப்‌ படைக்கும்‌. 
படைப்புகளையும்‌, நீங்கள்‌ கர்த்தருக்கு. 
நேர்ந்துகொள்ளும்‌ விசேஷித்த எல்லாப்‌ 
பொருத்தனைகளையும்‌ கொண்டுவரவேண்டும்‌ 
(உபா 12:10]1) என்று சொல்லுகிறார்‌. 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


BALWETHER 
பிய 


மோசே இஸ்ரவேல்‌ ஜனத்தாரிடம்‌, 
“உங்கள்‌ தேவனாகிய கர்த்தர்‌ தமது நாமம்‌ 
விளங்கும்படி தெரிந்துகொள்ளும்‌ ஓர்‌ இடம்‌" 
உண்டாயிருக்கும்‌ என்று மாத்திரமே 
சொல்லுகிறார்‌. அந்த இடம்‌ எந்த இடம்‌ 
என்றும்‌, அது எங்கே உள்ளது என்றும்‌, 
அந்த இடத்தின்‌ பெயர்‌ என்ன என்றும்‌ 
மோசே சொல்லவில்லை. 


மோசே இஸ்ரவேல்‌ பு்திரரிடம்‌, 
ஆசீர்வாதமான வார்த்தைகளையும்‌, 
சாபமான வார்த்தைகளையும்‌ சொல்லுவதற்கு 
கெரிசீம்‌, ஏபால்‌ ஆகிய இரண்டு 
மலைகளைப்பற்றிச்‌ சொன்னார்‌ (உபா 11:29) 
ஆனால்‌ கர்த்தரை ராதிக்கும்‌ 
இடத்தைப்பற்றி மோசே ப்பொழுது. 
'வெளிப்படுத்தவில்லை. 


கர்த்தரை ஆராதிக்கும்‌ இடம்‌ பற்றி 
இஸ்ரோ ககக ன 
பரலோகத்திலிருந்து தெய்வீக வெளிப்பாடு 
கிடைக்கும்‌. கர்த்தர்‌ தம்முடைய ஜனத்தை 
வழிநடத்துவார்‌. இப்போது இஸ்ரவேல்‌: 
புத்திரர்‌ யோர்தானைக்‌ கடந்து கானான்‌ 
தத்தித்‌ பிரவேசிக்கப்போகிறார்கள்‌. 

முன்பாகவே மோசே 
மித்துப்போகப்போகிறார்‌ இந்த 
சம்பவங்களெல்லாம்‌ நடைபெற்று முடிந்த 
பின்பு, தம்மை ஆராதிக்கும்‌ இடம்‌ பற்றி, 
ர்த்தர்‌ ஸ்ரவேல்‌ 'சபையாருக்கு, 


உடன்படிக்கைப்பெட்டி 

பிரசன்னத்திற்கு 

தம்‌ பெட்டி 

கப்படுகிறதோ, 

அது கர்த்தருடைய 

வைக்கப்பட்டிருக்கிறது. 

பெட்டி வைக்குப்பட்டிருக்கிற 

கர்த்தருடைய பிரசன்னம்‌. 

தங்கியிருக்கும்‌ வாசஸ்தலமாகும்‌. 

இஸ்ரவேல்‌. புத்திரர்‌ 

தேசத்திற்குள்‌ பிரவேசித்த 
உடன்படிக்கைப்பெட்டி 

சீலோவிலே வைக்கப்பட்டது. 

சீலோவிலே கர்த்தருக்கு விரோதமான பாவம்‌ 

காணப்பட்டதினால்‌, உடன்படிக்கைப்டெட்டி 

சீலோலிலிருந்து நீக்கப்பட்டு, கீரியாத்‌ - 

யாரீமிலே வைக்கப்பட்டது. கர்த்தருடைய 

பெட்டி இந்த ஸ்தலத்திலே இருந்தது. 

ன்‌ ன்‌ ந்தப்‌ பெட்டி வேறு சில 
இடங்களிலும்‌ மாற்றி வைக்கப்பட்டது. 


கானான்‌ 


விரிவுரை 
COMMENTARY 


தாவீதின்‌ காலத்திலே. 
பெட்டி நீண்டகாலமாக எருசலேமிலே. 
வைக்கப்பட்டிருந்தது. சாலொமோன்‌ 
எருசலேமிலே கர்த்தருக்கு ஆலயத்தைக்‌ 
கட்டினார்‌. தம்முடைய ஆலயம்‌ எந்த 
இடத்தில்‌  கட்டப்படவேண்டும்‌ என்பதை 
கர்த்தர்‌ தெரிந்தெடுத்து, தம்முடைய 
சித்தத்தை தெளிவாக வெளிப்படுத்தினார்‌. 

கர்த்தர்‌ இரவிலே சாலொமோனுக்குத்‌. 
தரிசனமாகி: நான்‌ உன்‌ விண்ணப்பத்தைக்‌ 
கேட்டு, இந்த ஸ்தலத்தை எனக்குப்‌ பலியிடும்‌ 
ஆலயமாகத்‌ தெரிந்துகொண்டேன்‌” 
(நோளா 7:12) என்று சொன்னார்‌. 


அவர்‌: நான்‌ என்‌ ஜனத்தை எகிப்து 
தேசத்திலிருந்து புறப்படப்பண்ணின 
நாள்முதற்கொண்டு, என்‌ நாமம்‌ 
விளங்கும்படி, ஒரு ஆலயத்தைக்‌ 
கட்டவேண்டுமென்று நான்‌ இஸ்ரவேலுடைய 
எல்லாக்‌ கோத்திரங்களிலுமுள்ள வேறே 
யாதொரு பட்டணத்தைத்‌ 
தெரிந்துகொள்ளாமலும்‌, என்‌ ஜனமாகிய 
இஸ்ரவேலின்மேல்‌ அதிபதியாயிருக்கும்படி 
வேறே ஒருவரைத்‌ தெரிந்துகொள்ளாமலும்‌, 
என்‌ நாமம்‌ விளங்கும்‌ ஸ்தானமாக 
எருசலேமையும்‌, என்‌ ஜனமாகிய இஸ்ரவேலி 
ன்மேல்‌  அதிபதியாயிருக்கத்‌ தாவிநையும்‌ 
தெரிந்துகொண்டேன்‌ என்றார்‌' 
(நாளா 6:58), 

கர்த்தருடைய லயம்‌ என்ப; 
வருக்கு பலியிடும்‌ இனத்‌ 
கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலம்‌ என்பது 
அவருடைய நாமம்‌ விளங்கும்‌ ஸ்தானமாகும்‌ 
பழைய ஏற்பாட்டுக்காலத்தில்‌ இஸ்ரவேல்‌ 
சபையார்‌, எருசலேமுக்கு வந்து. அங்கே 
பலிகளை செலுத்தினார்கள்‌. 


ஏற்பாட்டுக்காலத்து, 
சுவிசேஷத்தின்‌ 


புதிய 
விசுவாசிகளாகிய 
காலத்தில்‌ ஜீவிக்கிறோம்‌. நமக்கு பொன்னை 


நாம்‌ 
பரிசுத்தமாக்கும்‌ தேவாலயமோ அல்லது 
நம்முடைய காணிக்கைகளை 
பரிசுத்தமாக்கும்‌ பலிபீடமோ 
நியமிக்கப்படவில்லை. கிறிஸ்து மாத்திரமே 
நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறார்‌. நம்முடைய 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்துவை, நாம்‌ எந்த 
வேண்டுமானாலும்‌ 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


BALWETHER 
பிய 


கர்த்தரை எல்லா 

ஆராதிக்கலாம்‌ என்றும்‌, எல்லா 

அவருக்கு காணிக்கைகளை செலுத்தலாம்‌. 
தீர்க்கதரிசனமாய்ச்‌ 


திசை தொடங்கி, 
அது பண்ற திசைவரைக்கும்‌, என்‌ 
நாமம்‌ ஜாதிகளுக்குள்ளே 
மகத்துவமாயிருக்கும்‌: எல்லா இடங்களிலும்‌ 
என்‌ நாமத்துக்குத்‌ தூபமும்‌ சுத்தமான 
காணிக்கையும்‌ செலுத்தப்படும்‌: என்‌ நாமம்‌ 
ஜாதிகளுக்குள்ளே மகத்துவமாயிருக்கும்‌ 
என்று சேனைகளின்‌ கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌" 
(மல்‌ 1:11). 


ஏற்பாட்டுக்காலத்து. 
விசுவாசிகளாகிய நாம்‌, கர்த்தரை 
இடங்களிலிருந்தும்‌ 
சினக்கியந்தைப்‌்‌ 


ஆராதிக்குவேண்டும்‌ 
குறிப்பிட்ட 

ஆராதிக்கிறோமா அல்லது எருசலேமிலிருந்து 
ஆராதிக்கிறோமா என்பது முக்கியமல்ல. நாம்‌ 
தேவனாகிய கர்த்தரை ஆவியோடும்‌ 
உண்மையோடும்‌ ஆராதிக்கிறோமா என்பதே 
முக்கியம்‌. 


'உண்மையாய்த்‌ 
தொழுதுகொள்ளுகிறவர்கள்‌ பிதாவை 
ஆலியோடும்‌ உண்மையோடும்‌. 
தொழுதுகொள்ளுங்காலம்‌ வரும்‌, அது 
இப்பொழுதே வந்திருக்கிறது: தம்மைத்‌ 
தொழுதுகொள்ளுகிறவர்கள்‌ 

இப்படிப்பட்டவர்களாயிருக்கும்படி பிதாவானவர்‌ 
விரும்புகிறார்‌" (யோவா 4:23) 


விளங்கும்படி கர்த்தர்‌ 
தொ்துகொள்கிற இடத்திற்கு, இஸ்‌! 
சபையார்‌ எல்லோரும்‌ 
காணிக்கைகளையும்‌, 

வரவேண்டுமென்று மோசே சொல்லுகிறார்‌. 


மோசே இஸ்ரவேல்‌ புத்திரரை நோக்கி, 
“அங்கே உங்கள்‌ சர்வாங்க தனங்களையும்‌, 
உங்கள்‌ பலிகளையும்‌, தசமபாகங்களையும்‌, 
உங்கள்‌ கை ஏறெடுத்துப்‌ படைக்கும்‌ 
படைப்புகளையும்‌, உங்கள்‌ 
பொருத்தனைகளையும்‌, உங்கள்‌ 
உற்சாகபலிகளையும்‌, உங்கள்‌ ஆடுமாடுகளின்‌ 
தலையீற்றுகளையும்‌ கொண்டுவரவேண்டும்‌" 
(உபா 12:6) என்றும்‌, 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


உங்கள்‌ தேவனாகிய கர்த்தர்‌ தமது 
நாமம்‌ விளங்கும்படி தெரிந்துகொள்ளும்‌ ஓர்‌ 
இடம்‌ உண்டாயிருக்கும்‌; நீங்கள்‌ 
நான்‌ உங்களுக்குக்‌ கட்டளையிட்ட யாவையும்‌ 
உங்கள்‌ சர்வாங்க தனங்களையும்‌, உங்கள்‌ 
பலிகளையும்‌, உங்கள்‌ தசம பாகங்களையும்‌, 
உங்கள்‌ கை ஏறெடுத்துப்‌ படைக்கும்‌ 
படைப்புகளையும்‌, நீங்கள்‌ கர்த்தருக்கு 
நேர்ந்துகொள்ளும்‌ விசேஷித்த எல்லாப்‌ 
பொருத்தனைகளையும்‌ 
கொண்டுவரவேண்டும்‌” 
சொல்லுகிறார்‌. 
இஸ்ரவேல்‌ சபையார்‌ கர்த்தருக்கு. 
முன்பாக தங்கள்‌ பரிசுத்தமான 
காணிக்கைகளைக்‌ கொண்டு வரும்போது, 
அவர்கள்‌ கர்த்தருடைய சமுகத்திலே 


(உபா 12:11) என்றும்‌ 


பண்டிகைகளை ஆசரிக்கவேண்டும்‌. அவர்கள்‌ 
'சந்தோஷபாய்ச்‌ 


கர்த்தருக்கு முன்பாக. 
களிகூரவேண்டும்‌. 
தக ட 
பிரகாரமாக 
போஷித்துக்கொள்கிறோம்‌. 
கிருபையினால்‌ நம்முடைய 
கர்த்தரைப்பற்றிய தெளிந்த 
உண்டாகிறது. 


கர்த்தரிடத்தில்‌ நாம்‌ அன்புகூருவதினாலும்‌, 
நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில்‌ நாம்‌ 
வளர்ச்சி அறுக்றோம்‌ நம்முடைய 
வார்த்தைகளும்‌ கிரியைகளும்‌ கர்த்தருக்கு 
பிரியமான, பக்தியுள்ள 
வார்த்தைகளாயிருக்கிறது. நம்முடைய 
செயலிலும்‌ பரிசுத்தம்‌ 

பரிசுத்தமான 

ஆத்துமா 


கர்த்தருடைய சந்நிதியில்‌ 
சந்தோஷப்படவேண்டும்‌ 


“உங்கள்‌ 
, சந்தில்‌ 

உங்கள்‌ 

உங்கள்‌ வேலைக்காரரும்‌, 

உங்களோடு 

பநீதந்தாமும்‌ இல்லாமல்‌ உங்கள்‌ 
இருக்கிற லேலியனும்‌. 

ந்‌ க்க! (உபா 12:12) என்று 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


நம்முடைய தேவனாகிய கர்த்தரை 
நாம்‌ சந்தோஷத்தோடு ஆராதிக்கவேண்டும்‌. 
என்பது கர்த்தருடைய சித்தமாயிருக்கிறது. 

"நீங்கள்‌ இரண்டாந்தரமும்‌ இதைச்‌ 
செய்து, கர்த்தருடைய பீடத்தைக்‌ 
கண்ணீரினாலும்‌ அழுகையினாலும்‌ 
பெருமூச்சினாலும்‌ நிரப்புகிறீர்கள்‌; 
ஆகையால்‌, அவர்‌ இனிக்‌ காணிக்கையை 
மதியார்‌, அதை உங்கள்‌ கைகளில்‌ பிரியமாய்‌ 
ஏற்றுக்கொள்ளவுமாட்டார்‌" (மல்‌ 2:13). 


ம்முடைய வனாகிய கர்த்தர்‌ 
நமக்கு நல்ல. கக்‌ 
கர்த்தருக்கு ஊழியம்‌ செய்கிறவர்கள்‌ 
சந்தோஷத்தோடும்‌, மகிழ்ச்சியோடும்‌, 
உற்சாகத்தோடும்‌ அவருக்கு ஊழியம்‌ 
செய்யவேண்டும்‌. மனவேதனையோடும்‌, 
மணவிருப்பமில்லாமலும்‌, மனவிசனத்தோடும்‌. 
தமக்கு செய்கிற ஊழியங்களை கர்‌ 
அங்கீகரிப்பதில்லை. 


ம்‌ கர்த்தருக்‌ 
செய்யும்போது. ஷ்‌ 
சந்தோஷத்தோடும்‌. வாயிலே ஆனந்த 
கீதத்தோடும்‌ கர்த்தரைத்‌ துதித்து, அவருக்கு 
உற்சாகமாய்‌ ஊழியம்‌ செய்யவேண்டும்‌. 
நம்முடைய. கர்த்தர்‌ நல்ல 
எஜமானாராகயிருப்பதினால்‌, நாம்‌ அவருக்கு 
ஊழியம்‌ செய்யும்போது, கர்த்தரைத்‌ 
அதித்துப்பாடும்‌ ஆனந்த கீதத்தைப்‌ 
பாடிக்கொண்டு, அவருக்கு சந்தோஷமாய்‌ 
ஊழியம்‌ செய்யலாம்‌. 

ஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
rg le 
கர்த்தருடைய பலிபீடத்திலே சர்வாங்க 
'தகனபலிகளை செலுத்தினார்கள்‌. 
பலிபீடத்தில்‌ பலியாக செலுத்தப்பட்ட 
மிருகங்களை இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
புசிக்கக்கூடாது. அவர்கள்‌ 
ஆசரிப்புக்கூடாரத்தின்‌ வாசலிலே. 
மிருகங்களைக்‌ கொன்று. அதை கர்த்தருக்கு 
சமாதான பலிகளாக செலுத்தினார்கள்‌. 
அந்த மாம்சத்தின்‌ ஒரு பகுதியை இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ புசித்தார்கள்‌. 


வனாந்தரத்தில்‌ 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இஸ்ரவேல்‌. குடும்பத்தாரில்‌ 
எவனாகிலும்‌ மாட்டையாவது 
செம்மறியாட்டையாவது வெள்ளாட்டையாவது 
ஆசரிப்புக்‌ கூடாரவாசலாகிய கர்த்தருடைய 
வாசஸ்தலத்துக்கு முன்பாக, கர்த்தருக்குச்‌ 
செலுத்தும்படி கொண்டுவராமல்‌, 
பாளயத்துக்குள்ளேயாகிலும்‌ பாளயத்துக்குப்‌ 
புறம்பேயாகிலும்‌ அதைக்‌ கொன்றால்‌, அது 
அந்த மனிதனுக்கு இரத்தப்பழியாக 
எண்ணப்படும்‌. அந்த மனிதன்‌ இரத்தம்‌ 
சிந்தினபடியால்‌, தன்‌ ஜனத்தில்‌ இராமல்‌ 
அறுப்புண்டு போவான்‌" (லேவி 17:3,4). 


இஸ்ரவே சபையார்‌ கானான்‌ 
தேசத்தில்‌ வின்‌ பின்பு, அவர்கள்‌ 
கர்த்தருக்கு பலி செலுத்துவதுபற்றி புதிய 
பிரமாணம்‌ கொடுக்கப்படுகிறது. கானான்‌ 
தேசம்‌ விஸ்தாரமாக பரவியிருக்கிற தேசம்‌. 
தமது நாமம்‌ விளங்கும்படி கர்த்தர்‌ ஒரு 
இடத்தை தெரிந்துகொள்வார்‌. அந்த 
இடத்திலே கர்த்தருடைய வாசஸ்தலமும்‌, 
அதிலே அவருடைய பலிபீடமும்‌ 
ஸ்தாபிக்கப்பட்டிருக்கும்‌ 
ஸ்ரவேல்‌ த்திரர்‌ 
க்கிற பனிரபததல 
கடல்‌ 


கர்த்தர்‌ 
மாத்திரமே 


“கண்ட இடமெல்லாம்‌ நீ உன்‌ சர்வாங்க 
தனபலிகளை இடாதபடிக்கு 
எச்சரிக்கையாமிர. உன்‌ கோத்திரங்கள்‌ 
ஒன்றில்‌ கர்த்தர்‌ தெரிந்துகொள்ளும்‌ 
இடத்தில்மாத்திரம்‌ நீ உன்‌ சர்வாங்க 
தகனபலிகளையிட்டு, நான்‌ உனக்குக்‌ 
கற்பிக்கிற யாவையும்‌ அங்கே செய்வாயாக" 
(பா 1241814) என்று மோசே இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கு சொல்லுகிறார்‌. 

த்‌ ஸ்தானத்தைக்‌ றிது 

காரியங்களைப்பற்‌| 


வாசஸ்நலத்தின்‌ 
கர்த்தர்‌ தெரிந்து 


2. தேவனாகிய கர்த்தர்‌ தம்முடைய நாமம்‌ 
ந்த இடத்தில்‌ விளங்கும்படி செய்வார்‌. 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


BALWETHER 
பிய 


தேவனுடைய வாசஸ்தலத்தில்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ செய்ய வேண்டிய 
காரியங்களைப்பற்றிய விவரம்‌ வருமாறு : 

1. கர்த்தர்‌ தெரிந்துகொள்ளும்‌ 
ஸ்தானமாகிய அவருடைய 
வாசஸ்தலத்தை இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
நாடி, அங்கே போய்‌, 
ஆராதிக்க வேண்டும்‌. (உபா 12:5) 


அங்கு கர்த்தரைத்‌ தேடவேண்டும்‌. 


சர்வாங்க தகனபலிகளை 
கொண்டுவர வேண்டும்‌. (உபா 123/1. 
எல்லா பலிகளையும்‌ அங்கு கொண்டு 
வரவேண்டும்‌. 


அவர்களுடைய தசமபாகங்களை அங்கு 

கொண்டுவர வேண்டும்‌ 

ஏறெடுத்துப்‌ படைக்கும்‌ படைப்புக்களை 

அங்கு கொண்டுவர வேண்டும்‌. 
பொருத்தனைகளை 

கொண்டுவர வேண்டும்‌. 


ஆடுமாடுகளின்‌ தலையீற்றுகளை 
அங்கு கொண்டுவரவேண்டும்‌. 
குடும்பத்தோடும்‌, வேலைக்காரரோடும்‌, 
மேலியரோடும்‌. கர்த்தருக்கு... அங்கு 
பண்டிகைகளை ஆசரிக்க வேண்டும்‌. 
(உபா 12:711-12). 


அங்கு 


கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
சந்தோஷமாயிருக்க வேண்டும்‌. 
(உபா 12:7]2). 


கர்த்தருடைய வாசஸ்தலத்தைத்‌ தவிர 
மெல்லாம்‌ 

எச்சரிக்கையாயிருக்க 

(உபா 1213-10). 

12, எல்லாக்‌ காரியங்களிலும்‌ கர்த்தருக்குக்‌ 
கீழ்ப்படிய வேண்டும்‌. (உபா 1214), 
தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில்‌ 

சந்தோஷப்பட வேண்டியவர்கள்‌ : 


1. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ - பெற்றோரும்‌ 
குடும்பங்களின்‌ தலைவர்களும்‌ 


விரிவுரை 
COMMENTARY 


COODNENS 
PUBLISHERS 
இஸ்ரவேல்‌ புத்திரருடைய குமாரர்‌. 

இஸ்ரவேல்‌ புத்திரருடைய குமாரத்திகள்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரருடைய வேலைக்காரர்‌ 


இஸ்ரவேல்‌ 
வேலைக்காரிகள்‌ 


புத்திரருடைய 


லேவியர்‌ 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ கானான்‌ 
தேசத்தில்‌ குடியிருக்கும்போது, 
அவர்களுடைய கோத்திரத்தாரில்‌ அநேகர்‌, 
கர்த்தருடைய வாசஸ்தலத்தை விட்டு 
வெகுதூரத்திலே குடியிருக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ தங்கள்‌ குடும்பத்தின்‌ 
போஜனத்திற்காக தங்கள்‌ மந்தையிலுள்ள 
மிருகங்களை  கொல்லவேண்டுமென்றால்‌, 
அவற்றை வெகுதூரத்திலுள்ள 
கர்த்தருடைய வாசஸ்தலத்தில்‌ வந்து 
கொல்லுவது என்பது இயலாத காரியம்‌. 
ஆகையினால்‌ இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 
தங்கள்‌ வீட்டு உபயோகத்திற்காக 
பயன்படுத்தும்‌ மிருகங்களை, கர்த்தருடைய 


தாங்கள்‌ 
கொல்லுவதற்கு 
கொடுக்கிறார்‌. 
மோசே இஸ்ரவேல்‌ புத்திரரை நோக்கி, 
“ஆனாலும்‌ உன்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
உனக்கு அருளும்‌ 
ஆசீர்வாதத்திற்குத்தக்கதாய்‌, நீ உன்‌ 
வாசல்களிலெங்கும்‌ உன்‌ இஷ்டப்படியே 
மிருகஜீவன்களை அடித்துப்‌ புசிக்கலாம்‌; 
தீட்டுப்பட்டவனும்‌, தீட்டுப்படாதவனும்‌ 
அவைகளை, வெளிமானையும்‌ 
கலைமானையும்‌ புசிக்கிறதுபோல புசிக்கலாம்‌. 
இரத்தத்தைமாத்திரம்‌ புசிக்கவேண்டாம்‌; 
அதைத்‌ தண்ணீரைப்போல்‌ 
ஊற்றிவிடவேண்டும்‌" 

(உபா 121576) என்றும்‌, 


கர்த்தர்‌ அனுமதி 


;இரத்தத்தைமாத்திரம்‌ புசிக்காதபடிக்கு 
எச்சரிக்கையாமிரு: இரத்தமே 
மாம்சத்தோடே உயிரையும்‌ க்க வண்டாம்‌ 
அதை நீ சாப்பிடாமல்‌ தண்ணீரைப்போல்‌ 
தரையிலே ஊற்றிவிடவேண்டும்‌" 
(உபா 12:23,24) என்றும்‌ சொல்லுகிறார்‌. 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


BALWETHER 
பிய 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ சுத்தமான எல்லா 
மிருகங்களையும்‌ புசிக்கலாம்‌. பலியிடப்படும்‌. 
மிருகங்களையும்‌, பலியிடப்படாத 
மிருகங்களையும்‌: லேவி 11, உபா 14 ஆகிய 
அதிகாரங்களில்‌ கூறப்பட்டிருக்கும்‌ மிருக 


மாத்திரம்‌ 
ஆத்துமாவின்‌ பாவறிவிர்த்திக்காக நியமிக்கப்‌ 
பட்டிருக்கிறது. (லேவி 1731). 


பலியிடுவதற்கு. மட்டுமே 
மிருகஜீவன்களை ஆசரிப்புக்‌ கூடாரத்திற்குக்‌ 
கொண்டுவர வேண்டும்‌. பலிமிடப்படாத மற்ற 
மிருகங்களை அவர்கள்‌ வீடுகளிலேயே 
அடித்து புசிக்கலாம்‌. (உபா 12;5-7) 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ மிருகத்தைக்‌ 
கொல்லும்போது, அதின்‌ இரத்தத்தை 
கர்த்தருடைய பலிபீடத்திலே கொண்டு வந்து 
ஊற்றவேண்டும்‌. இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
கர்த்தருடைய வாசஸ்தலத்தைவிட்டு தூரமான 
வாசம்பண்ணும்போது, 

மிருகத்தின்‌ இரத்தத்தை 

கர்த்தருடைய சமுகத்திற்கு 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ மாம்சத்தோடே உயிரையும்‌. 


புசிக்கக்கூடாது. இரத்தம்‌ மிருகத்தின்‌ 
உயிராகமிருப்பதினால்‌, இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
இரத்தத்தைப்‌ புசிக்கக்கூடாது. என்று 
கர்த்தர்‌. கட்டளையிட்டிருக்கிறார்‌. அந்த 
இரத்தத்தை அவர்களால்‌, கர்த்தருடைய 
பரிசுத்த ஸ்தலத்திலே, அவருடைய 
சந்நிதிக்கு முன்பாக, பலிபீடத்திலே கொண்டு 
வந்து ஊற்ற முடியாதபோது. ந்த 
இரத்தத்தை தண்ணீரைப்போல தரையிலே 
ஊற்றிவிடவேண்டும்‌. 


மிருகத்தின்‌ 
புத்திரருக்குரியதல்ல. 
மாத்திரமே உரியது. 
ஜீவராசிகளுக்கும்‌ ஜீவனைக்‌ 
கொடுத்திருக்கிறவர்‌. இந்த சத்தியத்தை 
அங்கீகரிக்கும்‌ வண்ணமாக, எல்லா ஜீவனும்‌ 
கர்த்தருக்குரியது என்று இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
சொல்லுகிறார்கள்‌. இரத்தமே எல்லா. 
மிருகங்களுக்கும்‌. ஜீவனாகமிருக்கிறது. 
ஜீவனைக்‌ கொடுத்த கர்த்தருக்கு, அந்த 
ஜீவனைக்‌ காணிக்கையாகப்‌ படைக்கும்‌. 
வண்ணமாக, மிருகத்தின்‌ இரத்தம்‌, 
கர்த்தருடைய பலிபீடத்திலே. 
ஊற்றப்படவேண்டும்‌. 


ஜீவன்‌ 
அது 
கர்த்தரே 


இஸ்ரவேல்‌ 
கர்த்தருக்கு 
எல்லா. 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தங்களுடைய பாவங்கள்‌ 
பண்ணப்படுவதற்காகவும்‌, இஸ்ரவேல்‌ 
பத்திரர்‌, கர்த்தருடைய பலிபீடத்திலே 
பாவநிவாரண பலிகளை செலுத்தி, அதன்‌ 
இரத்தத்தை பலிபீடத்திலே ஊற்றுகிறார்கள்‌. 


நிவிர்த்தி. 


னங்கள்‌ 


தங்கள்‌ 
கங்களை 


பலியாக 
தங்கள்‌ 


பகுதியாக, 


புத்திரர்‌ கானான்‌ 

'த்திலே. குடியிருக்கும்போது, 

விக்கிரகாராதனைக்காரரின்‌ இந்தப்‌ 

பழக்கத்தைப்‌ பின்பற்றி, தாங்கள்‌ பலியிடும்‌ 

மிருகங்களின்‌ இரத்தத்தை குடிக்கவோ 
அல்லது புசிக்கவோ கூடாது. 


விக்கிரகாராதனைக்காரர்கள்‌ 
பிசாசுகளுக்கு பலிகளை செலுத்துகிறார்கள்‌. 
பலியிடும்‌ மிருகங்களின்‌ இரத்தத்தைக்‌ 
குடிக்கும்போது தாங்கள்‌ அந்த பிசாசுகளோடு 
ஐக்கியமாமிருப்பதாக. நம்புகிறார்கள்‌. 
இதுபோன்ற விக்கிரகாராதனைகளில்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு எந்தவிதமான பங்கும்‌ 
இருக்கக்கூடாது என்பதற்காக, அவர்கள்‌ 
இரத்தத்தைப்‌ புசிப்பதை கர்த்தர்‌ 
தடைபண்ணியிருக்கிறார்‌ என்று 
வேதபண்டிதர்கள்‌ விளக்கம்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 

இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தருக்கு 
நேர்ந்துகொள்ளும்‌ தங்களுடைய சகல. 
பொருத்தனைகளையும்‌, தங்களுடைய உற்சாக 
காணிக்கைகளையும்‌, தாங்கள்‌ கர்த்தருக்கு 
ஏறெடுத்து படைக்கும்‌ படைப்புக்களையும்‌, 
தங்கள்‌ வீட்டு வாசல்களில்‌ புசிக்கக்கூடாது 
என்றும்‌, அதை கர்த்தருடைய சந்நிதியில்‌ 
மாத்திரமே புசிக்கவேண்டும்‌ என்றும்‌ கர்த்தர்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு கட்டளையிடுகிறார்‌. 


மோசே இஸ்ரவேல்‌ புத்திரரை நோக்கி, 
“உன்‌ தானியத்திலும்‌ உன்‌ திராட்சரசத்திலும்‌ 
உன்‌ எண்ணெயிலும்‌ தசம பாகத்தையும்‌, உன்‌ 
ஆடுமாடுகளின்‌ தலையீற்றுகளையும்‌, நீ 
நேர்ந்துகொள்ளும்‌ உன்னுடைய சகல. 
பொருத்தனைகளையும்‌, உன்‌ உற்சாகக்‌ 
காணிக்கைளையும்‌, உன்‌ கை ஏறெடுத்துப்‌ 
படைக்கும்‌ படைப்புகளையும்‌, நீ உன்‌ 
வாசல்களில்‌ புசிக்கவேண்டாம்‌” (உபா 12:17) 
என்றும்‌, 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


BALWETHER 
பிய 


தேவனாகிய கர்த்தர்‌ 
த தொயுகொ்கும ஸ்தானத்தில்‌ நீயும்‌ உன்‌ 
குமாரனும்‌, உன்‌ குமாரத்தியும்‌ உன்‌ 
வேலைக்காரனும்‌, உன்‌ வேலைக்காரியும்‌, உன்‌ 
வாசல்களில்‌ இருக்கிற லேலியனும்‌, உன்‌ 
தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில்‌ அதைப்‌ 
புசித்து, நீ கையிட்டுச்‌ செய்யும்‌ 
எல்லாக்காரியத்திலம்‌ உன்‌ தேவனாகிய 
கர்த்தருடைய சந்நிதியில்‌. 
சந்தோஷப்படுவாயாக” (உபா 12:18) என்றும்‌ 
சொல்லுகிறார்‌. 
வீடுகளில்‌ புசிக்கக்கூடாதவை 
1. தானியத்தில்‌ தசமபாகம்‌. 
2, திராட்சரசத்தில்‌ தசமபாகம்‌. 
எண்ணெயில்‌ தசமபாகம்‌. 
ஆடுகளின்‌ தலையீற்று. 
5. மாடுகளின்‌ தலையீற்று. 
பொருத்தனைகள்‌ 
உற்சாகக்‌ காணிக்கைகள்‌ 
ஏறெடுத்துப்‌ படைக்கும்‌ படைப்புகள்‌. 


இவையனைத்தையும்‌ தேவனுடைய 
வாசஸ்தலத்திற்கு எடுத்துச்‌ சென்று, 
பிரமாணங்களில்‌ கூறப்பட்டிருக்கிற பிரகாரம்‌, 


ஒரு 
பலிசெலுத்துகிறவர்களுக்கும்‌, 
ஆசாரியருக்கும்‌ உரியது. (உபா 12:18). 
ஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தருடைய 
சந்தியிலே அல்கல்‌ பத்தனம்‌, 
காணிக்கைகளையும்‌, ஏறெடுத்துப்‌ படைக்கும்‌ 
படைப்புக்களையும்‌ புசிக்கும்போது அதிலே 
ருக்கும்‌ ஒரு 
கொடுக்கவேண்டும்‌. லேலியருக்கு ணன்‌. 
தேசத்திலே சுதந்தரம்‌ கொடுக்கப்படவில்லை. 
கர்த்தரே அவர்களுடைய சுதந்தரம்‌. கர்த்தர்‌ 
லேவியரை  போஷிப்பதற்காக, இஸ்ரவேல்‌. 
புத்திரர்‌ தங்கள்‌ பொருத்தனைகளையும்‌, 
காணிக்கைகளையும்‌, ஏறெடுத்துப்‌ படைக்கும்‌. 
படைப்புகளையும்‌, தம்முடைய 
வாசஸ்தலத்திற்கு கொண்டு 
வரவேண்டுமென்று கட்டளையிடுகிறார்‌. 


விரிவுரை 
COMMENTARY 


ப உன்‌ ன்‌ தேசத்திலிரக்கும்‌ நாளெல்லாம்‌. 
கைவிடாதபடிக்கு 


(உபா 12:19) 


கர்த்தருடைய ஆராதனை பிரமாணத்திற்கு 
கீழ்ப்படியும்போது, லேவியரும்‌ அவருடைய 
குடும்பத்தாரும்‌ நேர்த்தியாய்ப்‌ 
போஷிக்கப்படுவார்கள்‌. 


மூன்று 
குறித்து 


ஏச்சரிக்கையாமிரக்கவேண்டும. 
அவையாவன : 


1. கண்ட இடமெல்லாம்‌ நீ உன்‌ சர்வாங்க 
த௲னபலிகளை இடாதபடிக்கும்‌, உன்‌ 
கோத்திரங்கள்‌ ஒன்றில்‌ கர்த்தர்‌ 
தெரிந்துகொள்ளும்‌ இடத்தில்மாத்திரம்‌ 
பலிசெலுத்தும்படிக்கும்‌ 
எச்சரிக்கையாயிரு. (உபா 12:13-14), 


2. நீ உன்‌ தேரத்திலிருக்கும்‌ நாளெல்லாம்‌. 
லேவியனை। கைவிடாதபடிக்கு 
கனிக்கு! (உபா 1229) 


.. புறஜாதியார்‌ உனக்‌ ன்பாக 
அத்தவ்பா)! 1 சர்க்‌ 
பின்பற்றிச்‌ சிக்கிக்கொள்ளாதடிட்்கும்‌, 
இந்த ஜாதிகள்‌ தங்கள்‌ தேவர்களைச்‌ 
சேவித்தபி நானும்‌ சேவிப்பேன்‌ என்று 
சொல்லி அவர்களுடைய தேவர்களைக்‌ 
குறித்துக்‌ கேட்டு விசாரியாதபடிக்கும்‌ 
எச்சரிக்கையாயிரு. (உபா 12:30). 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
ஆ தங்கள்‌ பொருத்தனைகளை 
கொண்டு வராமல்‌, தங்கள்‌ ஆடுமாடுகளை 
தங்கள்‌ வீடுகளில்‌ புசிக்கவேண்டுமென்று 
விரும்பினால்‌, அதையும்‌ கர்த்தர்‌ 
அனுமதிக்கிறார்‌. 

மோசே இஸ்ரவேல்‌ புத்திரரை நோக்கி, 
“உன்‌ தேவனாகிய கர்த்தர்‌ உனக்குச்‌. 
சொன்னபடி, உன்‌ எல்லையை 
விஸ்தாரமாக்கும்போது, நீ இறைச்சி புசிக்க 
ஆசைகொண்டு, இறைச்சி புசிப்பேன்‌ 
என்பாயானால்‌, நீ உன்‌ இஷ்டப்படி இறைச்சி 
புசிக்கலாம்‌" (உபா 12:20) என்றும்‌, 


கர்த்தருடைய 





உபாகமம்‌ 


- விரிவுரை 


DEUTERONOMY - COMMENTARY 


“உன்‌ தேவனாகிய கர்த்தர்‌ தமது 
நாமம்விளங்குப்படி தெரிந்துகொள்ளும்‌ 
ஸ்நானம்‌ உனக்குத்‌ தூரமானால்‌, கர்த்தர்‌ 
உனக்கு அளித்த உன்‌ ஆடுமாடுகளில்‌ 
எதையாகிலும்‌ நான்‌ உனக்கு விதித்தபடி நீ 
அடித்து, உன்‌ இஷ்டப்படி உன்‌ வாசல்களிலே 
புசிக்கலாம்‌' (உபா 12:21) என்றும்‌, 
“வெளிமாணையும்‌ கலைமானையும்‌ 
புசிக்கிறதுபோல நீ அதைப்‌ புசிக்கலாம்‌; 
தீட்டுப்பட்டவனும்‌ தீட்டுப்படாதவனும்‌ அதைப்‌ 
புசிக்கலாம்‌” (உபா 12:22) என்றும்‌ 


சொல்லுகிறார்‌. 


தேவனுடைய வாசஸ்தலம்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரரின்‌ வீடுகளுக்கு அதிக தூரத்தில்‌ 
இருக்குமானால்‌, அவர்கள்‌ பலியிடப்பட 
வேண்டிய மிருகஜீவன்களைத்‌ தேவனுடைய 
வாசஸ்தலத்திற்குக்‌ கொண்டுவராமல்‌, 
அவர்களுடைய வாசல்களிலேயே, கர்த்தர்‌ 
அவர்களுக்கு விதித்தபடி அடித்து, அதைப்‌ 
புசிக்கலாம்‌. (உபா 12:15-16,20-22). 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ மிருகங்களின்‌ 
மாம்சத்தைப்‌ புசிக்கும்போது. அதின்‌ 
இரத்தத்தைப்‌ புசிப்பதற்கு அவர்களுக்கு 
அனுமதியில்லை. 

மோசே இஸ்ரவேல்‌ புத்திரரை நோக்கி, 
இரத்தத்தைமாததாம்‌ புசிக்காதபடிக்கு 
எச்சரிக்கையாமிர: இரத்தமே உயிர்‌: 
மாம்சத்தோடே உயிரையும்‌ புசிக்கவேண்டாம்‌. 
அதை நீ சாப்பிடாமல்‌ தண்ணீரைப்போல்‌ 
தரையிலே ஊற்றிவிடவேண்டும்‌ நீ 
கர்த்தரின்‌ பார்வைக்குச்‌ செம்மையானதைச்‌ 
செய்வதினால்‌, நீயும்‌ உனக்குப்‌ பின்வரும்‌. 
உன்‌ பிள்ளைகளும்‌ நன்றாயிருக்கும்படி நீ 
அதைச்‌ சாப்பிடலாகாது" (உபா 12:23-25) 
என்று சொல்லுகிறார்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
எச்சரிக்கையாயிருக்கவேண்டிய 
காரியங்களைப்பற்றி இந்த வானபகலிலின்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. அதன்‌ விவரம்‌ 
வருமாறு : 
1. இரத்தத்தைமாத்திரம்‌ புசிக்காதபடிக்கு. 
எச்சரிக்கையாயிரு (உபா 12:23). 


மேலு 


2. உங்கள்‌ பாவம்‌ உங்களைத்‌ தொடர்ந்து. 
பிடிக்குமென்று நிச்சயமாய்‌ அறியுங்கள்‌. 
(எண்‌ 32:23) 


3. கர்த்தராலே பொல்லாப்பு 
பட்டிருக்கிறது 
சாமு 207; 
ரோமர்‌ 4:16). 


தீர்மானப்‌ 
என்று அறியுங்கள்‌. 
லூக்கா 1091; 


இஸ்ரவேல்‌ புத்திரருடைய சந்ததி 
நன்றாய்‌ இருக்க. வேண்டுமென்றால்‌, 
அவர்களுடைய பெற்றோர்‌ கர்த்தருக்குக்‌ 
கீழ்ப்படிந்து ஜீவிக்க வேண்டும்‌. ஒருவன்‌ 
இரத்தத்தைச்‌ சாப்பிடாமல்‌ இருப்பதினால்‌ 
மட்டும்‌ அவன்‌ ஆசிர்வதிக்கப்படுவதில்லை, 
கர்த்தருடைய _ சித்தத்திற்குப்‌ பூரணமாகக்‌ 
கீழ்ப்படிவநினாலேயே அவன்‌ 
ஆசிர்வதிக்கப்படுகிறான்‌. 

கர்த்தருக்கு செலுத்தப்படும்‌ சர்வாங்க 
தகனபலிகள்‌ கர்த்தருடைய பலிபீடத்தின்மேல்‌ 
மாத்திரமே. செலுத்தப்படவேண்டும்‌. 
கர்த்தருக்கு செலுத்தப்படும்‌ சர்வாங்க 
த௲னபலிகளை, இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
கண்ட இடமெல்லாம்‌ செலுத்தாதபடிக்கு 
எச்சரிக்கையாயிருக்கவேண்டும்‌. 


மோசே இஸ்ரவேல்‌ புத்திரரை நோக்கி, 
உனக்குரிய பரிசுத்த வஸ்துக்களையும்‌, உன்‌ 
பொருத்தனைகளையும்‌ கர்த்தர்‌ 
தெரிந்துகொள்ளும்‌ ஸ்தானத்திற்கு நீ 
கொண்டுவந்து, உன்‌ தேவனாகிய 
கர்த்தருடைய பலிபீடத்தின்மேல்‌ உன்‌ 
சர்வாங்க தகனபலிகளை மாம்சத்தோடும்‌ 
இரத்தத்தோடும்‌ கூடப்‌ பலிமிடக்கடவாய்‌; நீ 
செலுத்தும்‌ மற்றப்‌ பலிகளின்‌ 
இரத்தமும்‌ உன்‌ தேவனாகிய கர்த்தருடைய 
பலிபீடத்தின்மேல்‌ ஊற்றப்படக்கடவது: 
மாம்சத்தையோ நீ புசிக்கலாம்‌" 
(உபா 12:26,27) என்று சொல்லுகிறார்‌. 


எல்லாப்‌ பலிகளும்‌ காணிக்கைகளாகிய 


எண்ணெய்‌, 
வீடுகள்‌, 


மாவு, 
நிலங்கள்‌, 


மிருகஜீவன்கள்‌, 
திராட்சரசம்‌, 
கர்ததருக்குப்‌ பிரதிஷ்டை பண்ணப்பட்ட 
எல்லா பொருட்களும்‌ பரிசுத்த 
வஸ்துக்களாகும்‌. (லேவி 27) தேவனுடைய 
பரிசுத்த. உபயோகத்திற்காக இவை 
வேறுபிரிக்கப்பட்டிருப்பதினால்‌, இது 
பரிசுத்த. வஸ்துக்கள்‌ என்று 
அழைக்கப்படுகிறது. 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


மோசே இஸ்ரவேல்‌ வபுத்திரருக்கு 
கர்த்தருடைய ஆராதனை பிரமாணங்களை 
சொல்லுகிறார்‌. இப்போது இஸ்ரவேல்‌ 
சபையார்‌ எல்லோரும்‌ கூடாரங்களிலே 
குடியிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ பாளயமாக 
தங்கியிருக்கிறார்கள்‌. ஒவ்வொரு பாளயமும்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரருடைய கோத்திரங்களின்‌ 
பிரகாரம்‌ வரிசையாகயிருக்கிறது. 
கூடாரங்கள்‌ ஒன்றுக்கொன்று 
அருகாமையிலிருக்கிறது. ஆகையினால்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தருடைய 
கற்பனைகளைக்‌ கைக்கொள்கிறார்களா: 
என்பதை கவனிப்பது, இஸ்ரவேலின்‌ 
நியாயாதிபதிகளுக்கு எளிதான காரியம்‌. 


ஆனாலும்‌ இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
வனாந்தரத்தில்‌ பாளயமிறங்கியிருந்தபோது, 
அவர்களிடத்தில்‌ கர்த்தருடைய 
கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாமையும்‌, 
அவருடைய கட்டளைகளுக்கு மீறுகிறதும்‌ 
காணப்படுகிறது. ஆகையினால்‌ மோசே 
இஸ்ரவேல்‌ புத்திரரை நோக்கி, “இங்கே 

நாம்‌ அவனவன்‌ தன்தன்‌ 
'சரியானதையெல்லாம்‌. 
நீங்கள்‌ 
என்று 


இந்நாளில்‌ 
பார்வைக்குச்‌ 
செய்கிறதுபோல 
செய்யாதிருப்பீர்களாக" 
சொல்லுகிறார்‌. 


(உபா 12:8) 


கீழ்ப்படியாமையும்‌, 

காணப்படும்போது, மோசே அவர்களுடைய 
தப்பிதங்களை சகித்துக்கொள்கிறார்‌. 
ஆனாலும்‌ அவர்கள்‌ கானான்‌ தேசத்தில்‌ 
பிரவேசிக்கும்போ து. அந்த தேசத்திலே 
அவர்கள்‌ கர்த்தருடைய கட்டளைகளுக்கும்‌, 
குற்பனைகளுக்கும்‌, நியமங்களுக்கும்‌ தங்கள்‌ 
முழுஇருதயத்தோடும்‌, முழுஆத்துமாவோடும்‌, 
முழுமனதோடும்‌ கீழ்ப்படியவேண்டும்‌ என்று 
மோசே எதிர்பார்க்கிறார்‌. 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தருடைய 
பார்வைக்கு நன்மையும்‌ செம்மையுமானதை 
செய்யவேண்டும்‌. அப்பொழுது அவர்களும்‌, 
அவர்களுடைய பின்வரும்‌ சந்ததியாரும்‌ 
ஆசீர்வதிக்கப்படுவார்கள்‌. 

ஆகையினால்‌, “நீ உன்‌ தேவனாகிய 
கர்த்தரின்‌ பார்வைக்கு நன்மையும்‌ 
செம்மையுமானதைச்‌ செய்வதினால்‌, நீயும்‌. 
உனக்குப்‌ பின்வரும்‌ உன்‌ பிள்ளைகளும்‌ 
என்றென்றைக்கும்‌ நன்றாயிருக்கும்புடிக்கு, 
நான்‌ உனக்குக்‌ கற்பிக்கிற இந்த எல்லா 
வார்த்தைகளையும்‌ நீ கவனித்துக்கேள்‌"' (உபா 
12:28) என்றும்‌, 


நீ சுதந்தரிக்கப்போகிற தேசத்தின்‌ 
ஜாதிகளை உன்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
உனக்கு முன்பாகச்‌ சங்கரிக்கும்போதும்‌, நீ 
அவர்கள்‌ தேசத்தைச்‌ சுதந்தரித்து அதிலே. 


பின்பற்றிச்‌ சிக்ிக்கொள்ளாதபுக்கும இந்த 
ஜாதிகள்‌ தங்கள்‌ தேவர்களைச்‌ சேவித்தபடி 
நானும்‌ சேவிப்பேன்‌ என்று சொல்லி 
அவர்களுடைய தேவர்களைக்‌ குறித்துக்‌ 
கேட்டு விசாரியாதபடிக்கும்‌ 
“ (உபா 12:29,30) என்றும்‌ 


புத்திரருக்கு. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தருக்கு 
பலியிடும்போது மூன்று காரியங்களை செய்ய 
வேண்டும்‌. அவையாவன : 


1. தேவனாகிய கர்த்தருடைய 
பலிபீடத்தின்மேல்‌ சர்வாங்க நகனபலி 
களை மாம்சத்தோடும்‌ இரத்தத்தோடும்‌ 
கூடப்‌ பலியிடவேண்டும்‌. 


பகிகளின்‌ இரத்தமும்‌. | பவல்‌ 
கர்த்தருடைய ன்மேல்‌ 
ஊற்றப்படவேண்டும்‌. 


3. மாம்சத்தைப்‌ புசிக்கலாம்‌. 

சில பலிகளை முழுவதுமாகத்‌ தகனித்து, 
விடவேண்டும்‌. அதின்‌ எந்தப்‌ 
பலி! 


புசிக்கக்கூடாது. 
மிருகஜிவனின்‌ இரத்தம்‌ 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


(யம 
பிய 


“ந உன்‌ தேவனாகிய கர்த்தரின்‌. 
பார்வைக்கு நன்மையும்‌ செம்மையுமானதைச்‌ 
செய்வதினால்‌” நீயும்‌ உன்‌ பிள்ளைகளும்‌ 
நன்றாயிருப்பார்கள்‌ என்று மோசே 
சொல்லுகிறார்‌. பழைய உடன்படிக்கையிலும்‌, 
புதிய உடன்புடிக்கையிலும்‌ கர்த்தருடைய 
பார்வைக்கு நன்மையும்‌ செம்மையுமானதைச்‌ 
செய்வதினால்‌ மனுஷருக்கு ஆசீர்வாதம்‌ 
உண்டு 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ ஆசரிக்கவேண்டிய 
காரிங்களைப்பற்றி பரிசுத்த வேதாகமத்தில்‌. 
சொல்லப்பட்டிருக்கிறது. அதன்‌ விவரம்‌. 
வருமாறு 
1. புளிப்பில்லா அப்பப்‌ பண்டிகை 
1217) 


யாத்‌ 


பஸ்கா (யாத்‌ 12:24; உபா 16:1) 
ஒய்வநாட்கள்‌ (யாத்‌ 3196) 


வாரங்களின்‌ பண்டிகை 
பெந்தெகொஸ்தே (யாத்‌ 34:22) 

5. கூடாரங்களின்‌ பண்டிகை (உபா 1613) 
எல்லாக்‌ காலங்களிலும்‌ செலுத்த 

வேண்டிய பலிகள்‌ (எண்‌ 28:2) 


நோய்‌, வியாதி ஆகியவற்றைப்‌ பற்றி 
கூறப்பட்டிருக்கும்‌. பிரமாணங்கள்‌ 
(உபா 24:8) 
கர்த்தருடைய வழிகள்‌. (நீதி 23:26) 
கர்த்தருடைய கட்டளைகள்‌, நீதிகள்‌, 
நியாயங்கள்‌ (யாத்‌ 3441; லேவி 19:37). 
புதிய ஏற்பாட்டுக்கால விசுவாசிகள்‌ 
கிறிஸ்து கட்டளையிட்டிருக்கும்‌ 
காரியங்களையும்‌ கடைப்பிடிக்க 
1). 
அவற்றை முழு இருதயத்தோடு கைப்பிடிக்க 
வேண்டும்‌ (சங்‌ 119:34). 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ இப்போது 
வனாந்தரத்திலிருப்பதைவிட, அவர்கள்‌ 
கானான்‌ தேசத்தில்‌ பிரவேசிக்கும்போது. 
நன்றாய்‌ செழித்திருப்பார்கள்‌ என்று மோசே 
நம்புகிறார்‌. இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
கர்த்தருடைய ஆசீர்வாதங்களைப்‌ 
பெற்றுக்கொள்‌ எவேண்டுமென்றால்‌, 


விரிவுரை 
COMMENTARY 


அவர்கள்‌ கர்த்தருக்கு பிரியமான 
காரியங்களை செய்யவேண்டும்‌. கர்த்தருக்கு 
அருவருப்பான காரியங்கள்‌ எதையும்‌ 
செய்துவிடாதவாறு, இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
மிகுந்த எச்சரிப்போடிருக்கவேண்டும்‌. 


மோசே இஸ்ரவேல்‌ புத்திரரை நோக்கி, 
உன்‌ தேவனாகிய கர்த்தருக்கு அப்படிச்‌ 
செய்யாயாக; கர்த்தர்‌ வெறுக்கிற 
அருவருப்பான யாவையும்‌ அவர்கள்‌ தங்கள்‌ 
தேவர்களுக்குச்‌ செய்து, தங்கள்‌ குமாரரையும்‌ 
தங்கள்‌ குமாரத்திகளையும்‌ தங்கள்‌ 
தேவர்களுக்கு அக்கினியிலே. 
சுட்டெரித்தார்களே” 12:3) என்று 
சொல்லுகிறார்‌. 


வரலாற்றுக்‌ காலங்களில்‌ புறஜாதியார்‌ 
நரபலியிட்டிருக்கிறார்கள்‌. தங்களுடைய 
தெய்வங்களின்‌ உக்கிரக்கோபத்தைத்‌ 
தணிப்பதற்காக அவர்கள்‌ தங்கள்‌ 
தேவர்களுக்குத்‌ தங்களுடைய குமாரரையும்‌, 
தங்கள்‌. குமாரத்திகளையும்‌ பலி 
செலுத்தினார்கள்‌. இஸ்ரவேல்‌ தேசத்தாரின்‌ 
காலத்திலும்‌ இவ்வாறு பலிசெலுத்தும்‌: 
நிகழ்ச்சிகள்‌ காணப்பட்டிருக்கிறது. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
வழக்கத்தின்படி. 
எச்சரிக்கையாயிருக்கவேண்டும்‌. அதே 
சமயத்தில்‌ மோசே அவர்களுக்கு விதிக்கிற 
யாவையும்‌ செய்யும்படி அவர்கள்‌ சுவனமாயும்‌ 
இருக்கவேண்டும்‌. கர்த்தருடைய பிள்ளைகள்‌ 
செய்யாமலிருந்தால்மாத்திரம்‌ 
அவர்கள்‌ நன்மையும்‌ 
நாம்‌ கர்த்தரை நம்பி 
செய்யவேண்டும்‌ என்பதே 
தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. 


மோசே இஸ்ரவேல்‌ புத்திரரை நோக்கி, 
“நான்‌ உனக்கு விதிக்கிற யாவையும்‌ 
செய்யும்படி கவனமாமிரு: நீ அதனோடே 
ஒன்றும்‌ கூட்டவும்‌ வேண்டாம்‌, அதில்‌ 
ஒன்றும்‌. குறைக்கவும்‌ வேண்டாம்‌” 
(உபா 12:32) என்று சொல்லுகிறார்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கானான்‌ தேசத்தில்‌ 
பிரவேசித்து, அந்த தேசத்தைச்‌ சுதந்தரித்து, 
அதிலே குடியிருக்கும்போது, மிகவும்‌ 
எச்சரிப்பாகவும்‌, கவனமாகவும்‌ 
ஜீவிக்கவேண்டும்‌. அவர்கள்‌ கவனமாயிருக்க 
வேண்டிய ன்கு காரியங்களைப்பற்றி 
மோசே வசனப்பகுதியில்‌ 
சொல்லியிருக்கிறார்‌. அதன்‌ விவரம்‌ வருமாறு : 


(உபா 


புறஜாதியாருடைய 
செய்யாதபடிக்கு 





ய்ய CA EEL (பியி 


சிறிரியரிய DEUTERONOMY - COMMENTARY PUELSHERS 


1. புறஜாதியார்கள்‌ உனக்கு முன்பாக 
அழிக்கப்பட்டபின்பு, நீ அவர்களைப்‌ 
பின்பற்றிச்‌ சிக்கிக்கொள்ளக்கூடாது. 


புறஜாதிகள்‌ தங்கள்‌ தேவர்களைச்‌ 

சேவித்தபடி நானும்‌ சேவிப்பேன்‌ என்று 
சொல்லி அவர்களுடைய தேவர்களைச்‌ 
சேலிக்கக்கூடாது. 


கர்த்தர்‌ வெறுக்கிற அருவருப்பான 
யாவையும்‌ புறஜாதியார்‌ தங்கள்‌ 
நேவர்களுக்குச்‌ செய்வதுபோல நீங்கள்‌ 
செய்யக்கூடாது (உபா 12:31). 


கர்த்தர்‌ உனக்கு விதிக்கிற யாவையும்‌ 
செய்யும்படி 

அதனோடே 

வேண்டாம்‌, 

குறைக்கவும்‌ வேண்டாம்‌ (உபா 12:32). 





உபாகமம்‌ - 
DEUTERONOMY - 


இஸ்ரவேல்‌ 
விக்கிரகாராதனைக்கு விரோதமாக 
எச்சரிப்பாயிருக்கவேண்டும்‌. 
கானான்‌ தேசத்தில்‌ பிரவேசித்து, 
குடியிருக்கும்போது, இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
மத்தியிலே விக்கிரகாராதனை 
பரவிவிடாதவாறு, அவர்கள்‌ 
மிகவும்‌ கவனமாயிருக்கவேண்டும்‌. 
அவர்கள்‌ விக்கிரகங்களையும்‌, 
விக்கிரகாராதனையையும்‌, 
விக்கிரகாராதனைக்காரரையும்‌ குறித்த 
விஷயங்களில்‌ 
கவனக்குறைவாகயிருப்பார்களென்றால்‌, 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ i 
விக்கிரகாராதனை 
வாய்ப்புள்ளது. 


விக்கிரகாராதனை 
மாயையான வழிகள்‌ மூலமாக இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ மத்தியிலே பிரவேசிக்கும்‌. மோசே 
இந்த அதிகாரத்தில்‌, மூன்றுவிதமான 
மாயையான வழிகளைப்பற்றிச்‌ சொல்லுகிறார்‌. 
இவற்றின்‌ மூலமாக இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
மத்தியில்‌ விக்கிரகாராதனை பிரவேசிப்பதற்கு 
வாய்ப்புள்ளது. 


பலவிதமான 


கள்ளத்தீர்க்கதரிசிகள்‌ 
நெருங்கிய உறவுக்காரர்கள்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 


பட்டணத்தார்‌ (உபா 13:12-18). 


(உபா 


கள்ளத்தீர்க்கதரிசிகள்‌ 
உபா 13:1-5 
உபா 180. உங்களுக்குள்ளே ஒரு 


தீர்க்கதரிசியாகிலும்‌, 
சொப்பனக்காரனாகிலும்‌ எழும்பி: 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


செொப்பனக்காரனாகிலும்‌ 


கேனாதிருப்பீர்கனாக; உங்கள்‌ 
தேவனாகிய கர்த்தரிடத்தில்‌ நீங்கள்‌ 
உங்கள்‌ முழு இருதயத்தோடும்‌ உங்கள்‌ 
ஆத்துமாவோடும்‌ 
இல்லையோ 

உங்கள்‌ 
உங்களைச்‌. 


முழு 
அன்புகூருகிறீர்கனோ 
என்று. அறியும்படிக்கு 
தேவனாகிய கர்த்தர்‌ 
சோதிக்கிறார்‌. 


நீங்கள்‌ உங்கள்‌ 
கர்த்தரைப்‌ பின்பற்றி, 
யயத்து, அவர்‌ 
கற்பனைகனைக்‌ கைக்கொண்டு, அவர்‌ 
சத்தத்தைக்‌ கேட்டு, அவரைச்‌ சேவித்து, 
அவரைப்‌ பற்றிக்கொன்வீர்கனாக. 
185, அந்தத்‌ தீர்க்கதரிசியும்‌, 
சொப்பனக்காரனும்‌ 
கொலைசெய்யப்படக்கடவன்‌; நீங்கள்‌. 
நடக்கும்படி உங்கள்‌ தேவனாகிய 


கர்த்தர்‌ உங்களுக்கு விதித்த வழியை 
விட்டு உங்களை விலக்கும்படி, அவன்‌, 
உங்கனை எகிப்துதேசத்திலிருந்து 
புறப்படப்பண்ணினவரும்‌ உங்களை 
அடிமைத்தன வீட்டிலிருந்து நீங்கலாக்கி 
மீட்டுக்கொண்டவருமான உங்கள்‌ 
தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமான 
துரோகப்‌ பேச்சைப்‌ பேசினான்‌; 
இப்படிப்பட்ட தீமையை 
உங்களிடத்திலிருந்து விலக்குவீர்களாக. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ மத்தியிலே 
கள்ளத்தீர்க்கதரிசிகளும்‌, 
கள்ளச்சொப்பனக்காரர்களும்‌ எழும்புவார்கள்‌. 
தாங்களும்‌ தரிசனங்களை காண்பதாக 
இவர்கள்‌ மாய்மாலம்பண்ணுவார்கள்‌. 
கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள்‌ தீர்க்கதரிசனம்‌. 
சொல்லுவதுபோலவே, 
கள்ளத்தீர்க்கதரிசிகளும்‌. 
சொல்லுவார்கள்‌. ஆனால்‌ 
கள்ளத்தீர்க்கதரிசிகளின்‌ வார்த்தைகளில்‌ 
உண்மை இருக்காது. கள்ளத்தீர்க்கதரிசிகள்‌ 
கர்த்தரை மகிமைப்படுத்தமாட்டார்கள்‌. 


தீர்க்கதரிசனம்‌ 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


கள்ளத்தீர்க்கதரிசிகள்‌ கர்த்தரை 
மகிமைப்படுத்தும்‌ வார்த்தைகளை பேசாமல்‌, 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ அறியாத வேறே 
தேவர்களைப்பற்றிப்‌ பேசுவார்கள்‌. இவர்கள்‌ 
அந்நிய தெய்வங்களை பின்பற்றுகிறவர்கள்‌. 
இப்படிப்பட்ட கள்ளத்தீர்க்கதரிசிகளும்‌, 
கள்ளச்சொப்பனக்காரர்களும்‌ ஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ மத்தியிலே எழும்புவார்கள்‌ என்று 
மோசே சொல்லுகிறார்‌ (உபா 131). 

மெய்யான ஆராதனையை இஸ்ரவேல்‌. 
புத்திரர்கள்‌ காத்துக்‌ கொள்ள வேண்டும்‌. 
கள்ளத்தீர்க்கதரிசிகளுக்கும்‌, 
சொப்பனக்காரர்களுக்கும்‌ எதிரான 
எச்சரிப்புக்களை மோசே இங்கு கூறுகிறார்‌. 


இந்த வசனத்தில்‌ மோசே 
கள்ளத்‌ தீர்க்கதரிசியைப்‌ பற்றிக்‌ கூறுகிறார்‌ 
அவர்கள்‌ முன்னறிலிக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
சொன்ன அடையாளமும்‌, அற்புதமும்‌ 
நடைபெறுகிறது. ஆயினும்‌ அவர்களைக்‌ 


குறிதது. எச்சரிப்போடு இருக்க வேண்டும்‌. 
சத்தியத்தை. 


அடையாளத்தினாலும்‌, 
உறுதிபண்ணக்கூடாது. 


சத்தியம்‌. தே 
பர்ததைக்கு எதிராக. இருப்பது. எணமே 
பொய்‌ 


கள்ளத்தீர்க்கதரிசிகள்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரரை நோக்கி, ' நீங்கள்‌ அறியாத வேறே 
தேவர்களைப்‌ பின்பற்றி, அவர்களைச்‌ 
சேவிப்போம்‌ வாருங்கள்‌ என்று சொல்லி, 
உங்களுக்கு. ஒரு அடையாளத்தையும்‌ 
அற்புதத்தையும்‌ காண்பிப்பேன்‌” (உபா 13:2) 
என்று குறிப்பாய்ச்‌ சொல்லுவார்கள்‌. 

சில சமயங்களில்‌ கள்ளத்தீர்க்கதரிசிகள்‌ 


சொல்லுகிற அடையாளமும்‌ அற்புதமும்‌ 
நடப்பதற்கும்‌ வாய்ப்புள்ளது. 


ஏமாந்துவிடக்கூடாது. அவர்கள்‌ 
விட்டு விலகி, வேறே 
பின்பற்றிப்போய்விடக்கூடாது. 


விரிவுரை 
COMMENTARY 


இப்படிப்பு! கள்ளத்தீர்க்கதரிசிகள்‌ 
இக்காலத்திலும்‌ ஏராளமான பேர்‌ 
எழும்பியிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ தங்களையும்‌ 
வஞ்சித்துக்கொண்டு மற்றவர்களையும்‌ 
வஞ்சிக்கிறார்கள்‌. கள்ளத்தீர்க்கதரிசிகள்‌ 
மூலமாக. வஞ்சிக்கப்படுகிறவர்களில்‌ 
பாமரரும்‌ இருக்கிறார்கள்‌, ஐசுவரிவான்களும்‌ 
இருக்கிறார்கள்‌, படித்தவர்களும்‌ 
இருக்கிறார்கள்‌, படிக்காதவர்களும்‌ 
இருக்கிறார்கள்‌. 


கள்ளத்தீர்க்கதரிசிகள்‌ சாதுரியமாய்ப்‌ 
பேசக்கூடியவர்கள்‌. இவர்கள்‌ கர்த்தருடைய 
ஜனத்தை வஞ்சித்து, அவர்களை வேறே 
தேவர்களை 
பின்பற்றிப்போகப்பண்ணுவார்கள்‌. கர்த்தரை 
ஆராதிக்கிற ஜனங்களை, விக்கிரகங்களை 
ஆராதிக்குமாறு வழிநடத்துவார்கள்‌ 
கள்ளத்தீர்க்கதரிசிகளால்‌ 
வஞ்சிக்கப்படுகிறவர்கள்‌, கர்த்தருக்கு 
க வேண்டிய மகிமையை, 
தேவதூதர்களுக்கும்‌ 


“அந்த பம்‌ வருகை 
சாத்தானுடைய செயலின்‌! சகல 
வல்லமையோடும்‌. அக்கா னங்க ளோடும்‌ 
பொய்யான அற்புதங்களோடும்‌, 
கெட்டுப்போகிறவர்களுக்குள்ளே அநீதியினால்‌. 
உண்டாகும்‌ சகலவித  வஞ்சகத்தோடும்‌ 
இருக்கும்‌. இரட்சிக்கப்‌ படத்தக்கநாய்ச்‌ 
சத்தியத்தின்மேலுள்ள அன்பை அவர்கள்‌ 
அங்கிகரியாமற்போனபடியால்‌ அப்படி நடக்கும்‌" 
(தெச 2:910). 


கள்ளத்தீர்க்கதரிசிகளைக்‌ குறித்து 
மிகவும்‌ எச்சரிப்பாயிருக்கவேண்டுமென்று, 
மோசே இஸ்ரவேல்‌ புத்திரரை எச்சரிக்கிறார்‌, 
அந்தத்‌ தீர்க்கதரிசியாகிலும்‌, அந்தச்‌ 
சொப்பனக்காரனாகிலும்‌ 
சொல்லுகிறவைகளைக்‌ கேளாதிருப்பீர்களாக” 
(பா 13:3) என்று மோசே இஸ்ரவேல்‌ 
பத்திரருக்கு சொல்லுகிறார்‌. 
இஸ்ரவேல்‌ 
கள்ளத்தீர்க்கதரிசிகள்‌ சொல்லுகிறபடி 
செய்யாதிருப்பது மாத்திரமல்ல, அவர்கள்‌ 
சொல்லுகிறதை செவிகொடுத்து கேட்கவும்‌ 
கள்ளத்தீர்க்கதரிரிகள்‌ 


புத்திரர்‌ 


சிக்கிக்கொள்ளக்கூடாது. 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 

கள்ளத்தீர்க்கதரிசிகளுக்கு 

இடங்கொடுக்காமல்‌, அவர்களை புறம்பே 

ஒதுக்கி தள்ளிவிடவேண்டும்‌. தாங்களும்‌ 

அவர்களை விட்டு விலகி வந்துவிடவேண்டும்‌. 
சில 

கள்ளத்தீர்க்கதரிசிகள்‌, 


சோதனைகளுக்கு எதிர்த்து நிற்கவேண்டும்‌. 
சோதனைகளை மேற்கொள்ளவேண்டும்‌. 
நாம்‌ சோதனையில்‌ தோல்வியடைந்து அதிலே. 
விழுந்துவிடக்கூடாது. 


மோசே இஸ்ரவேல்‌ புத்திரரை நோக்கி, 
"உங்கள்‌ தேவனாகிய கர்த்தரிடத்தில்‌ நீங்கள்‌ 
உங்கள்‌ முழு இருதயத்தோடும்‌ உங்கள்‌ முழு 
த்துமாவோடும்‌ அன்புகூருகிறீர்களோ 
இல்லையோ என்று அறியும்டிக்கு உங்கள்‌ 
தேவனாகிய கர்த்தர்‌ உங்களைச்‌ 
சோதிக்கிறார்‌' (உபா என்று 
சொல்லுகிறார்‌ 
கள்ளமார்க்கங்களையும்‌, 
வல்லமைகளையும்‌ கர்த்தர்‌ அனுமதிக்கிறார்‌ 
இதற்கு இரண்டு காரணங்கள்‌ உள்ளன 
அவையாவன: 
1, கர்த்தர்‌ தமது ஜனங்களைச்‌ சோதித்து 
அறிய விரும்புகிறார்‌. (யாத்‌ 16:4) 
2. தமது ஜனங்கள்‌. 
ஆத்துமாவோடும்‌. 
இருதயத்தோடும்‌ 


13:3) 


சாத்தானின்‌ 


தங்கள்‌ முழு 


(2கொரி 11:18-19: 2யோவான்‌ 1:7-11). 


கர்த்தருடைய ஜனம்‌ எக்காலத்திலும்‌ 
கர்த்தரை மாத்திரமே சேவிக்கவேண்டும்‌. 
கர்த்தருடைய ற்‌ 
கைக்கொள்ளவேண்டும்‌. 
தேவனாகிய 
அவருக்குப்‌ பயந்து, 
கைக்கொண்டு, ர 
அவரைச்‌ 
பற்றிக்கொள்வீர்களாக” (உபா 13:4) என்று 
மோசே இஸ்ரவேல்‌. புத்திரருக்கு. 
சொல்லுகிறார்‌. 


விரிவுரை 
COMMENTARY 
ர்த்தர்‌ தமது 
எதிர்பார்க்கும்‌ காரியங்களாவன :: 


கர்த்தரைப்‌ பின்பற்றுவது. (ஆதி 1741; 
யாத்‌ 18:20: உபா 8:6; உபா 10:12) 
கர்த்தருக்குப்‌ பயப்படுவது. (உபா4:10;: 
உபா 10:12,20). 

கர்த்தருடைய கற்பனைகளைக்‌ கைக்‌ 
கொள்வது. (உபா 12:28), 


கர்த்‌ ய சத்தத்திற்குக்‌ 
(உபா 11:27; உபா 13:4; 


கீழ்ப்படிவது. 
உபா 27:10). 
கர்த்தரைச்‌ சேவிப்பது. (உபா613: 
உபா 1012,20; உபா 11:13). 


கர்த்தரைப்‌ பற்றிக்கொள்வது. 
(உபா 10:20; உபா 11:22; உபா 30:20). 
கள்ளத்தீர்க்கதரிசிகள்‌. 
தண்டிக்கப்படவேண்டும்‌. இஸ்ரவேல்‌ 
ஜனத்தார்‌ கள்ளத்தீர்க்கதரிசிகளுக்கு ஆதரவு 
கொடுத்து, அவர்களை உபசரிக்கக்கூடாது. 
நம்முடைய சரீரத்தில்‌ காயம்‌ ஏற்பட்டு 
புறையோடிப்போனால்‌, அறுவை சிகிச்சை 
செய்து அந்தப்‌ புறையை அகற்றுகிறோம்‌. 
இந்த விஷயத்தில்‌ 
கவனமாயிருக்கவில்லையென்றால்‌, 
நம்முடைய சரீரம்‌ முழுவதும்‌ 
பரவுவதற்கு வாய்ப்புள்ளது. 


பறை 


கள்ளத்தீர்க்கதரிசிகள்‌ மிகவும்‌ 
ஆபத்தானவர்கள்‌. இவர்கள்‌ கர்த்தருடைய 
ஜனத்திற்கு தீங்கு செய்கிறவர்கள்‌. 

ப்பட்ட கள்ளத்தீர்க்கதரிசிகளை 
தண்டிக்கவேண்டும்‌. “அந்தத்‌ தீர்க்கதரிசியும்‌, 
அந்தச்‌ சொப்பனக்காரனும்‌ 
கொலைசெய்யப்படக்கடவன்‌" (உபா 13:5) 


என்று மோசே சொல்லுகிறார்‌. 


இஸ்ரவேல்‌. புத்திரர்‌ தங்கள்‌ 
தேவனாகிய கர்த்தரைப்‌ பின்பற்றி, 
அவருக்குப்‌ பயந்து, அவர்‌ கற்பனைகளைக்‌ 
கைக்கொண்டு, அவர்‌ சத்தத்தைக்‌ கேட்டு, 
அவரைச்‌: சேவித்து, அவரைப்‌ 
பற்றிக்கொள்ளவேண்டும்‌. கர்த்தரே 
இஸ்ரவேல்‌ புத்திரரை எகிப்துதேசத்திலிருந்து. 
புறப்படப்பண்ணினவர்‌. அவரே இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாரை அவர்களுடைய அடிமைத்தன 
வீட்டிலிருந்து நீங்கலாக்கி மீட்டுக்கொண்டவர்‌ 
(உபா 13:5). 





உபாகமம்‌ - 
DEUTERONOMY - 


BALWETHER 
சபரிய 


புத்திரருக்கு 
வழியை. 
ஆனால்‌ 
கள்ளத்தீர்க்கதரிசிகளோ கர்த்தர்‌ விதித்த 
வழியைவிட்டு விலகிப்போகும்படி இஸ்ரவேல்‌ 
புத்திரரை  வஜ்சிக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமான 
துரோகப்பேச்சை பேசுகிறார்கள்‌. 


“இப்படிப்பட்ட தீமையை உங்களிடத்திலிருந்து 
விலக்குவீர்களாக" (உபா 13:5) என்று மோசே 
இஸ்ரவேல்‌ 
தீமையை 


ந்த்‌ 
விலக்குவதற்கு 


புத்திரருக்கு 
காலதாமதம்பண்ணக்கூடாது. 


நெருங்கிய உறவுக்காரர்கள்‌ 
உபா 19:8-11 


உபா 13:6. உன்‌ தாய்க்குப்‌ பிறந்த உன்‌ 
சகோதரனாகிலும்‌, உன்‌ குமாரனாகிலும்‌, 
உன்‌ குமாரத்தியாகிலும்‌, உன்‌ 
மார்பிலுவ்வ உன்‌ மணைவியாகிலும்‌, 
உன்‌ பிராணனணைப்போலிருக்கிற உன்‌ 
சிநேகிதனாகிலும்‌ உன்னை நோக்கி: 
நாம்‌ போய்‌ வேறே தேவர்களைச்‌ 
சேவிப்போம்‌ வாருங்கன்‌ என்று சொல்லி. 


உபா 18:7. உன்னைச்‌ சுற்றிலும்‌ 
உனக்குக்‌ சமீபத்திலாகிலும்‌ உனக்குத்‌ 
தூரத்திலாகிலூம்‌, தேசத்தின்‌ ஒருமுனை 
தொடங்கி 

மறுமுனைமட்டுமுன்ன 
எவ்விடத்திலாகிலும்‌ இருக்கிற 
ஜனங்களுடைய தேவர்களில்‌, நீயும்‌ 
உன்‌ பிதாக்களும்‌ அறியாத அந்திய 
தேவர்களைக்‌. சேவிக்கும்படி. 
இரகசியமாய்‌ உன்னை ஏவிவிட்டால்‌, 


உபா 13:8. 

சும்மதியாமதும்‌, 

செவிகொடாமலும்‌, 

அவன்மேல்‌ இரக்கங்கொள்னாமலும்‌, 
அவனைத்‌ தப்பவிடாமலும்‌, அவனை 
ஒளித்து வைக்காமலும்‌, 


உபா 139. அவனைக்‌ 
கொலைசெய்துபோடவேண்டும்‌; 
அவனைக்‌ கொலைசெய்வதற்கு, முதல்‌ 
உன்‌ கையும்‌ பின்பு சகல ஜனத்தின்‌ 
கையும்‌ அவன்மேல்‌ இருக்கக்கடவது.. 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


உபா 18:10. அடிமைத்தன வீடாகிய 
எகிப்து தேசத்திலிருந்து உன்னைப்‌ 
புறப்படப்பண்ணின உன்‌ தேவனாகிய 
கர்த்தரை விட்டு விலகும்படி, அவன்‌ 
உன்னை ஏவினபடியினால்‌, அவன்‌ 
சாகும்படி, அவன்மேல்‌ 
கல்லெறியக்கடவாய்‌. 


உபா 1801: இஸ்ரவேலர்‌ யாவரும்‌ 
அதைக்‌ கேட்டுப்‌ பயத்த, இனி உன்‌: 
நடுவே இப்படிப்பட்ட தீமையான 
காரியத்தைச்‌ செய்யாதிருப்பார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
அவர்களுடைய நெருங்கிய உறவுக்காரர்கள்‌ 
மூலமாகவும்‌ சோதனைகள்‌ வருவதற்கு 
வாய்ப்புள்ளது. நம்முடைய உறவுக்காரர்கள்‌ 
எல்லோருமே நமக்கு நன்மை 
செய்கிறவர்களாக இருக்கமாட்டார்கள்‌. 
அவர்களில்‌ சிலர்‌ நமக்கு தீமை 
செய்வார்கள்‌. இப்படிப்பட்ட துன்மார்க்கமான 
உறவுந்காரர்களைக்‌ குறித்து இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ மிகவும்‌ எச்சரிப்பாயிருக்கவேண்டும்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌. கர்த்தரை 
மாத்திரமே ஆராதிக்கவேண்டும்‌. கர்த்தரே 
அவர்களை அடிமைத்தன வீடாகிய எகிப்து 
தேசத்திலிருந்து, புறப்படப்பண்ணினவர்‌ 
ஆகையினால்‌ இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ தங்கள்‌ 
தேவனாகிய கர்த்தரைப்‌ பின்பற்றி, அவருக்கு 
பயந்து, வர்‌ கற்பனைகளைக்‌ 
கைக்கொண்டு, ம சத்தத்தைக்‌ கேட்டு, 
அவரை வித்து, அவரை 
திக்‌ 
ஆனால்‌ துன்மார்க்கமான 
உறவுக்காரர்களோ இஸ்ரவேல்‌ புத்திர, 
தங்கள்‌ தேவனாகிய கர்த்தரை விட்டு 
விலகும்படி ஏவிவிடுவார்கள்‌. அப்படிப்பட்ட 
உறவுக்காரர்கள்‌ த்‌ 
உறவுக்காரராயிருக்காமல்‌ _ 
நெருங்கிய 
அப்படிப்பட்ட உறவக்காரர்களைப்பற்றி 
மோசே இந்த வசனப்பகுதியில்‌: 
சொல்லுகிறார்‌. அவர்களின்‌ விவரம்‌ வருமாறு: 
1. உன்‌ தாய்க்குப்‌ பிறந்த 
சகோதரன்‌. 


உன்‌ 


உன்‌ குமாரன்‌ 
உன்‌ குமாரத்தி 
உன்‌ மார்பிலுள்ள உன்‌ மனைவி 

5. உன்‌ பிராணனைப்போலிருக்கிற உன்‌ 
சிநேகிதன்‌. 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


இவர்கள்‌ எல்லோருமே 
புத்திரருக்கு நன்மை செய்யவேண்டியவர்கள்‌. 
ஆனால்‌ இவர்கள்‌ 
விக்கிரகாராதனைக்காரராயும்‌, இஸ்ரவேல்‌ 
புத்திரரை வஞ்சிக்கிறவர்களாயும்‌ 
இருக்கிறார்கள்‌. ந்த உறவுக்காரர்கள்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரரை நோக்கி, “நாம்‌ போய்‌ 
வேறே தேவர்களைச்‌ சேவிப்போம்‌ வாருங்கள்‌" 
(உபா 13:6) என்று சொல்லுகிறார்கள்‌. 

இஸ்ரவேல்‌ புத்திரா மத்தியிலே. 
விக்கிரகாராதனை புறஜாதியார்‌ மூலமாகவும்‌ 
பிரவேசிக்கும்‌, அவர்களுடைய நெருங்கிய 
உறவினர்கள்‌ மூலமாகவும்‌ பிரவேசிக்கும்‌. 
இவர்கள்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரை சுற்றிலும்‌ 
அவர்களுக்குச்‌ சம்பத்திலாகிலும்‌ 
அவர்களுக்குத்‌ தூரத்திலாகிலும்‌, தேசத்தின்‌ 


ன்‌ த்க்‌. 
ஆராதிக்கிறவர்கள்‌. 

ரப பல்‌ 

புத்திரரும்‌, அவர்களு பிதாக்களும்‌ 
அறியாத அந்நிய தேவிகளைர்‌ சேவிக்கும்படி 
இரகசியமாய்‌ அவர்களை ஏலிவிடுவார்கள்‌ 
(உபா 13:7). 


நிலைகளில்‌ 
என்ன 
செய்யவேண்டுமென்று மோசே அவர்களுக்கு 
போதிக்கிறார்‌. “நீ அவனுக்கு சம்மதியாமலும்‌, 
அவனுக்குச்‌ செவிகொடாமலும்‌, உன்‌ கண்‌ 
அவன்மேல்‌ இரக்கங்கொள்ளாமலும்‌, 
அவனைத்‌ தப்பவிடாமலும்‌, அவனை ஒளித்து, 
வைக்காமலும்‌, அவனைக்‌ 
கொலைசெய்துபோடவேண்டும்‌: அவனைக்‌ 
கொலைசெய்வதற்கு, முதல்‌ உன்‌ கையும்‌ 
பின்பு சகல ஜனத்தின்‌ கையும்‌ அவன்மேல்‌ 
இருக்கக்கடவது" (உபா 13:8,9) என்றும்‌, 


அடிமைத்தன... வீடாகிய எகிப்து 
தேசத்திலிருந்து உன்னைப்‌ புறப்படப்பண்ணின 
உன்‌ தேவனாகிய கர்த்தரை விட்டு 
விலகும்படி அவன்‌ உன்னை ஏவினப்டியினால்‌, 
அவன்மேல்‌ 
(உபா 1:10) 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அப்போது இஸ்ரவேலர்‌ யாவரும்‌ 
அதைக்‌ கேட்டுப்‌ பயந்து, இனி தங்கள்‌ 
நடுவே இப்படிப்பட்ட தீமையான காரியத்தைச்‌ 


செய்யாதிருப்பார்கள்‌ (உபா 1341), 


எச்சரிப்பாயிருக்கவேண்டும்‌. 

ஆதாமை ஏவாள்‌ மூலமாக சோதித்தான்‌ 
நம்முடைய கர்த்தராகிய இயேசுகிறிஸ்துவக்கு 
பேதுரு மூலமாக சோதனை வந்தது. 


கர்த்தருடைய பிரமாணத்திற்கு 
விரோதமாகப்‌ பேசுகிறவர்கள்‌ 
மார்க்கபேதத்தாராயிருக்கிறார்கள்‌. இந்த 
அதிகாரத்தில்‌ மார்க்கபேதத்தாரைப்பற்றி 
ஒருசில காரியங்கள்‌ சொல்லப்பபட்டிருக்கிறது. 
அதன்‌ விவரம்‌ வருமாறு : 


1 மார்க்கபேதத்தாருக்குச்‌. 
சம்மதிக்கக்கூடாது. 


அவர்களுக்குச்செவிகொடுக்கக்கூடாது. 
அவர்கள்மேல்‌ இரக்கம்‌ 
கொள்ளக்கூடாது. 


அவர்களைத்‌ தப்பலிடக்கூடாது. 


அவர்களை ஜனங்களின்‌ 
பார்வையிலிருந்து ஒழித்து வைக்கக்‌ 
கூடாது. 


அவர்களைக்‌ கொலைசெய்து போட 
வேண்டும்‌. (உபா 13:9. 


அவர்களைக்‌ கொலைசெய்வதற்கு உன்‌ 
கை முதலாவதாக இருக்க வேண்டும்‌. 


அதன்‌ பின்பு, ஜனத்தின்‌ கைகள்‌ 
அவர்களைக்‌ கொலைசெய்வதற்கு 
இருக்க வேண்டும்‌. 


மார்க்கபேதத்தாரைச்‌ சாகும்படி 
அவர்கள்‌ மேல்‌ கல்லெறிய வேண்டும்‌. 
(லேவி 20:2: உபா 13:10; உபா 17:7). 





உபாகமம்‌ - 
DEUTERONOMY - 


BALWETHER 
பிய 


மார்க்கபேதத்தார்‌ ஒரு பட்டணத்தில்‌ 
குடியிருக்கும்போது, அந்தப்‌ பட்டணத்தில்‌ 
குடியிருக்கிற கர்த்தருடைய ஜனங்கள்‌: 
மத்தியில்‌ மார்க்கபேதத்தைப்‌ போதிப்பார்கள்‌. 
அப்படிப்பட்ட மார்க்கபேத 
பட்டணங்களைப்பற்றி இந்த அதிகாரத்தில்‌ 
ஒரு சில காரியங்கள்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
அதன்‌ விவரம்‌ வருமாறு : 


1 மார்க்கபேதத்து. செய்தியைக்‌. 
'கேள்விப்படவேண்டும்‌. (உபா 13:1-13). 
செய்‌; 


அவர்கள்‌ நன்றாக 


தியை 
விசாரிக்க வேண்டும்‌. (உபா 13:14). 


அந்தச்‌ செய்தியை கேட்டு ஆராய 
வேண்டும்‌. 


மார்க்கபேதம்‌ நடந்தது மெய்‌ என்று 
உறுதிபண்ணிக்‌ கொள்ள வேண்டும்‌ 


மார்க்கபேதம்‌ நடந்தது நிச்சயம்‌ என்று 
உறுதிபண்ணிக்‌ கொள்ள வேண்டும்‌ 


மார்க்கபேதத்துப்‌. பட்டணத்தின்‌ 
குடிகளைப்‌ பட்டயக்கருக்கினால்‌ 
வெட்டவேண்டும்‌. (உபா 1345) 


அந்தப்‌ பட்டணத்தையும்‌ அதிலுள்ள 
யாவற்றையும்‌ சங்காரம்‌ பண்ண 
வேண்டும்‌. 


மார்க்கபேத  பட்டணத்திலுள்ள 
மிருகஜீவன்களைப்‌ பட்டயக்கருக்கினால்‌ 
சங்காரம்‌ பண்ண வேண்டும்‌. 


மார்க்கபேதப்பட்டணத்தில்‌ 
கொள்ளையிட்டதையெல்லாம்‌ அதின்‌ 
நடுவீதியிலே கூட்டி 
கொள்ளையிடப்பட்ட 

முழுவதும்‌ அக்கினியில்‌ 

வேண்டும்‌. (உபா 13:16). 


மார்க்கபேதத்தார்‌ இஸ்‌ 
புத்திரரை, தங்கள்‌ தேவனாகிய கர்த்தரை 
விட்டு விலகும்படி ஏவுவார்கள்‌. ஜனங்களைக்‌ 
கர்த்தரை விட்டு விலகும்படி ஏவுவது. 
மிகப்பெரிய பாவம்‌. ஆகையினால்தான்‌. 
இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட பாவங்களைச்‌ 


கொடுக்கிற அன்பிலும்‌ அதிகமான அன்பு 
ஒருவரிடத்திலுமில்லை. (யோவான்‌ 1513) 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இஸ்ரவேலர்‌ யாவரும்‌ அதைக்‌ கேட்டுப்‌ 
பயந்து, இனி தங்கள்‌ நடுவே இப்படிப்பட்ட 
தீமையான காரியத்தைச்‌ செய்யாதிருப்பார்கள்‌. 
ஒருவனைச்‌ சாகும்படி கல்லெறியும்போது 
அதைக்‌ காணும்‌ அல்லது அதைக்‌ கேட்கும்‌ 
இஸ்ரவேலர்‌ யாவரும்‌ பயப்படுவார்கள்‌. 

ல்‌ தவறு செய்யமாட்டார்கள்‌ 
(உபா 13:8-10). 


குடியிருக்கும்‌ பட்டணத்தார்‌ 
உபா 18:12-18 


உபா 13:12. உன்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
உனக்குக்‌ குடியிருக்கும்படி கொடுக்கும்‌ 
பட்டணங்கள்‌ ஒன்றில்‌ பேலி. 
யானின்‌ மக்கனாகிய துஷ்டமனிதர்‌ 
உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு, 


உபா 13:13. நீங்கள்‌ அறியாத வேறே 
தேவர்களைச்‌. சேவிக்கப்போவோம்‌ 
வாருங்கள்‌. என்று தங்கள்‌. 
பட்டணத்தின்‌ குடிகளை ஏவினார்கள்‌ 
என்கிற செய்தியைக்‌ 
கேன்விப்படும்போது, 


உபா 18:14. தீ நன்றாய்‌ விசாரித்து, 
கேட்டாராய்த்து, அப்படிப்பட்ட, 
அருவருப்பான காரியம்‌ உன்‌ நடுவே 
நடந்தது மெய்யும்‌ நிச்சயமும்‌ என்று 
காண்பாயானால்‌, 

18:15. அந்தப்‌ பட்டணத்தின்‌ 

பட்டயக்கருக்கினால்‌ 
அதையும்‌ அதிலுள்ள. 
யாவற்றையும்‌ அதின்‌ மிருக 
ஜீவன்களையும்‌ பட்டயக்கருக்கினால்‌ 
சங்காரம்பண்ணி, 


உபா 18416. அதில்‌ 
கொள்ளையிட்டதையெல்லாம்‌ அதின்‌ 
'நடுவிதியிலே கூட்டி, உன்‌ தேவனாகிய 
கர்த்தருக்கு. என்று அந்தப்‌ 
பட்டணத்தையும்‌, அதில்‌ 
கொள்ளையிடப்பட்ட யாவற்றையும்‌ 
தும்‌ அக்கினியில்‌ 
சுட்டெரிக்கக்கடவாம்‌ர; அது 
இனிக்கட்டப்படாமல்‌, நித்திய 
மண்மேடாயிருக்கக்கடவது. 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


BALWETHER 
பிய 


உபா 19:17. சபிக்கப்பட்ட பொருளில்‌: 
ஒன்றும்‌ உன்‌ கையில்‌ 
இருக்கவேண்டாம்‌. நான்‌ இன்று 
உனக்குக்‌ கற்பிக்கிற உன்‌ தேவனாகிய 
கர்த்தரின்‌ கற்பனைகனையெல்லாம்‌ தீ 
கைக்கொண்டு, உன்‌ தேவனாகிய 
கர்த்தருடைய பார்வைக்குக்‌ 
செம்மையானதைச்‌ செய்யும்படி, அவர்‌ 
சத்தத்திற்குச்‌ செவிகொடுப்பாயானால்‌, 


உபா 18:18. கர்த்தர்‌ தமது கோபத்தின்‌: 
உக்கிரத்தைவிட்டுத்‌ திரும்பி, உனக்குத்‌ 
தயை செய்து, உனக்கு இரங்கி, அவர்‌ 
உன்‌ பிதாக்களுக்கு ஆணையிட்டபடி 
உன்னை விருத்தியடையப்பண்ணுவார்‌. 


கானான்‌ தேசம்‌ கர்த்தருடைய தேசம்‌. 
அந்த தேசம்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு: 
வாக்குத்தத்தமாய்க்‌ கொடுக்கப்பட்டிருக்கிற 
தேசம்‌, கானான்‌ தேசத்தில்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ மாத்திரமே குடியிருக்கவேண்டும்‌ 
என்பதும்‌, அவர்கள்‌ எல்லோரும்‌ தங்கள்‌ 
தேவனாகிய கர்த்தரை ஆராறிக்கவேண்டும்‌. 
என்பதும்‌ கர்த்தருடைய சித்தமாயிருக்கிறது. 
இதற்காக, இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கானான்‌ 
தேசத்தில்‌ பிரவேசிக்கும்போது, அந்த 
தேசத்திலுள்ள புறஜாதி ஜனங்களை, அந்த 
தேசத்தைவிட்டு முற்றிலுமாய்த்‌ 
துரத்திவிடவேண்டுமென்று கர்த்தர்‌ கட்டளை 
கொடுத்திருக்கிறார்‌. 
இஸ்ரவேல்‌ 
தேசத்திலிருந்து 
துரத்துவதுபோல, 
விக்கிரகங்களையும்‌, 
அவர்களுடைய 
அழித்துப்போடவேண்டும்‌. 


கானான்‌ 
புறஜாதியாரைத்‌ 
புறஜாதியாரின்‌ 
சிலைகளையும்‌, 
பலிபீடங்களையும்‌ 
இவ்வாறாக 


கானான்‌ 


புத்திரர்‌ 


விக்கிரகாராதனையையும்‌, 
விக்கிரகாராதனைக்காரரையும்‌ 
ஒழித்துவிடவேண்டும்‌. 
ஆனால்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரோ 
கர்த்தருடைய கட்டளைக்கு முழுவதுமாய்க்‌ 
கீழ்ப்படியவில்லை. அவர்கள்‌ கானான்‌ 
தேசத்திலுள்ள புறஜாதி ஜனங்களை அந்த 


முற்றிலுமாய்‌ 


குடிமிருக்கும்போது, அவர்கள்‌ மத்தியிலே. 
புறஜாதி ஜனங்களும்‌ குடியிருக்கிறார்கள்‌. 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNEYS 
FUEUSHERS 


புறஜாதியாரின்‌. விக்கிரகங்களும்‌ 
பட்டணங்களிலே இருக்கிறது. புறஜாதியார்‌ 
கானான்‌ தேசத்திலுள்ள பட்டணங்களில்‌, 
தங்கள்‌ விக்கிரகங்களை ஆராதிக்கிறார்கள்‌. 
இல்ளை கானான்‌ தேசத்திலே, கர்த்தரை 
ராதிக்கிற ஆராதனையும்‌ நடைபெறுகிறது, 
என்‌, ஆராதிக்கிற 
விக்கிரகாராதனையும்‌ நடைபெறுகிறது. 


கானான்‌ சத்‌ க்கி) 
விக்கிரகாராதனைக்காரரை டல 
லம மக்கள்‌ என்றும்‌, அவர்கள்‌ 
ஷர்‌ என்றும்‌ சொல்லுகிறார்‌. 
மோசே இஸ்ரவேல்‌ புத்திரரை நோக்கி, "உன்‌ 
தேவனாகிய கர்த்தர்‌ உனக்கும்‌ 
குடியிருக்கும்டி கொடுக்கும்‌ பட்டணங்கள்‌ 
ஒன்றில்‌ பேலியாளின்‌ மக்களாகிய 
துஷ்டமனிதர்‌ உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு, 
நீங்கள்‌ அறியாத வேறே தேவர்களைச்‌ 
சேலிக்கப்போவோம்‌ வாருங்கள்‌ என்று 
தங்கள்‌ பட்டணத்தின்‌ குடிகளை ஏவுவார்கள்‌"' 
(உபா 131213) என்று சொல்லுகிறார்‌. 


பேலியாளின்‌ மக்களாகிய 
தஷ்டமனுவள்‌ வாசம்பண்ணுகிற பட்டணம்‌. 
இஸ்ரவேலி. காணியாட்சிக்குட்பட்ட 
MER இஸ்ரவேலின்‌ 
நியாயாதிபதிகளே இந்தப்‌ பட்டணத்தை 
நியாயம்‌ விசாரிக்கவேண்டும்‌. இந்தப்‌ 
பட்டணத்திலுள்ள ஜனங்கள்‌ ஒரு காலத்தில்‌, 
இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தரை 
மாத்திரமே ஆராதித்தார்கள்‌. ஆனால்‌ 
அவர்கள்‌ இப்போது கர்த்தரை விட்டு விலகி, 
புறஜாதியாரின்‌ அந்நிய தெய்வங்களையும்‌, 
அவர்களுடைய விக்கிரகங்களையும்‌ 
ஆராதிக்கிறார்கள்‌. 


புறஜாதியார்‌ இஸ்ரவேல்‌ புத்‌ 
பட்டணங்களில்‌ வாசம்பண்ணு, 
அவர்கள்‌ மூலமாக, இஸ்ரவேல்‌ 
மத்தியிலே விக்கிரகாராதனை 
பிரவேசித்திருக்கிறது. விக்கிரகாராதனை 
கொஞ்சம்‌ கொஞ்சமாக பரவி, 
அந்தப்‌ பட்டணம்‌ முழு 
நிரம்பியிருக்கிறது. விக்கிரகாராதனையைக்‌ 
கட்டுப்படுத்தாமல்‌ அப்படியே விட்டுவிட்டால்‌, 
ஒரு பட்டணத்தில்‌ காணப்படுகிற 
விக்கிரகாராதனை, மற்ற பட்டணங்களுக்கும்‌ 
பரவும்‌. விக்கிரகங்களை ஆராதிக்கிறவர்கள்‌, 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ அறியாத வேறே 
தேவர்களை சேவிக்கப்போவோம்‌ வாருங்கள்‌ 
என்று தங்கள்‌ பட்டணத்தின்‌ குடிகளை 
ஏவுவார்கள்‌. 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


விக்கிரகாராதனைக்காரர்கள்‌ 
பேலியாளின்‌ மக்களாயிருக்கிறார்கள்‌. 
“கிறிஸ்துவுக்கும்‌ பேலியாளுக்கும்‌ இசைவேது? 
அவிசுவாசியுடனே விகலாசிக்குப்‌ பங்கேது?” 
(கொரி 615), பிசாசின்‌ பிள்ளைகளே 
பேலியாளின்‌ பிள்ளையாயிருக்கிறார்கள்‌. 
பேலியாளின்‌ மக்கள்‌, கர்த்தருடைய 
ஜனத்தை, விக்கிரகாராதனை செய்யுமாறு 
ஏவுகிறார்கள்‌ என்னும்‌ செய்தியை, இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ கேள்விப்படும்போது, அவர்கள்‌ 
மிகவும்‌ எச்சரிப்பாயிருக்க வேண்டும்‌. 
இப்படிப்பட்ட துர்ச்செய்தியை: கேட்டும்‌. 
கேளாதவர்கள்போல இருக்கக்கூடாது. இந்தச்‌ 
செய்தியை, “நீ நன்றாய்‌ விசாரித்து. 
கேட்டாராயவேண்டும்‌' (உபா 1344) என்று 
மோசே இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
சொல்லுகிறார்‌. 
தாங்கள்‌ செய்தி 
உண்மையான என்பது, 
நிரூபிக்குப்படும்போது, இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
பேலியாளின்‌ மக்களை பட்டயக்கருக்கினால்‌ 
சங்காரம்பண்ணவேண்டும்‌ என்று மோசே 


சொல்லுகிறார்‌ 


மோசே இஸ்ரவேல்‌ புத்திரரை நோக்கி, 
“அப்படிப்பட்ட அருவருப்பான காரியம்‌ உன்‌ 
நடுவே நடந்தது மெய்யும்‌ நிச்சயமும்‌ என்று 
காண்பாயானால்‌, அந்தப்‌ பட்டணத்தின்‌ 
குடிகளைப்‌ பட்டயக்கருக்கினால்‌ வெட்டி, 
அதையும்‌ அதிலுள்ள யாவற்றையும்‌ அதின்‌ 
மிருக ஜீவன்களையும்‌ பட்டயக்கருக்கினால்‌ 
சங்காரம்பண்ணவேண்டும்‌ 122479). 
என்று சொல்லுகிறார்‌ 

பேலியாளின்‌ மக்கள்‌ அருவருப்பா 
காரியங்களை இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ மத்தியிலே 
செய்தது உறுதியாகும்போது. ந 
பட்டணத்தார்‌ 
அழித்துப்போடவேண்டுமென்று 
சொல்லுகிறார்‌. ஒருவேளை 
பட்டணத்தில்‌ ஒரு சில. 
இருப்பார்களென்றால்‌, அவர்கள்‌ பேலியாளின்‌ 
மக்கள்‌ மத்தியிலே வாசம்பண்ணாமல்‌, 
தாங்களாகவே அந்தப்‌ பட்டணத்தைவிட்டு 
'வெளியேறிப்போய்விடுவார்கள்‌. பேலியாளின்‌ 
மக்கள்‌ மத்தியிலே வாசம்பண்ணுவது 
கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மிகவும்‌ 
ஆபத்தானதாயிருக்கும்‌. 


கேள்விப்பட்ட 
செய்தி 


(உபா 


விரிவுரை 
COMMENTARY 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌, 
அருவருப்பான காரியங்களை 

பட்டணத்தையும்‌ 

அழித்துப்போடவேண்டுமென்று மோசே 

சொல்லுகிறார்‌. மோசே இஸ்ரவேல்‌ புத்திரரை 

நோக்கி, “ அந்தப்‌ பட்டணத்தின்‌ குடிகளைப்‌ 

பட்டயக்கருக்கினால்‌ வெட்டி, 

அதிலுள்ள. 

மிருக 


அதில்‌ கொள்ளையிட்டதையெல்லாம்‌ அதின்‌ 
நடுவீதியிலே கூட்டி, உன்‌ தேவனாகிய 
கர்த்தருக்கு என்று அந்தப்‌ பட்டணத்தையும்‌, 
அதில்‌ கொள்ளையிடப்பட்ட யாவற்றையும்‌ 
முழுவதும்‌ அக்கினியில்‌ சுட்டெரிக்கக்கடவாய்‌; 
அது... இனிக்கட்டப்படாமல்‌, 

மண்மேடாயிருக்கக்கடவது' (உபா 


என்று சொல்லுகிறார்‌. 

ஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தரை 
வல தவ்கக்‌! க்‌ 
த்‌ நீதியான நியாயத்தீர்ப்பு 
செய்வது 


எப்போதுமே 
ஆயத்தமாமிருக்கவேண்டும்‌. நாஸ்திகம்‌, 
ர்க்கம்‌, வேசித்தனம்‌, 


த்திய 
131516) 


விபசாரம்‌ 
விக்கிரகாராதனை 
அருவருக்கப்படத்தக்க 


கானான்‌. சத்திலே. 
பட்டணத்தின்‌ வல்‌ வ்‌ 
பட்டயத்தினால்‌. வெட்டி 
சங்காரம்பண்ணுவதும்‌. அந்தப்‌ பட்டணம்‌ 
முழுவதையும்‌ அக்கினியினால்‌ சுட்டெரிப்பதும்‌, 
அந்தப்‌ பட்டணத்தை திரும்பவும்‌ கட்டாமல்‌ 
அதை நித்திய மண்மேடாய்‌ ஆக்குவதும்‌ 
மிகப்பெரிய தண்டனைபோல தெரியலாம்‌. 
கானான்‌ தேசத்திலே ஒரு பட்டணமே 
அழிந்துபோகும்‌ என்றுகூட இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ நினைக்கலாம்‌. ஆனாலும்‌ கானான்‌ 
தேசத்தின்‌ மொத்த நன்மையை கணக்கில்‌ 
பார்க்கும்போது. பேலியாளின்‌ மக்கள்‌ 
அருவருப்பான காரியங்களை 
செய்கிற ஒரு அழிந்துபோவது, 
கர்த்தருடைய பார்வையிலே 


நீதியாகமிருக்கிறது. 


பட்டணம்‌. 





உபாகமம்‌ - 
DEUTERONOMY - 


(யய 
பரபர 


விக்கிரகாராதனைக்காரர்கள்‌ 
தண்டனைகளிலிருந்து 
அவர்கள்‌ கர்த்தருடைய 
ஆக்கினைத்தீர்ப்புக்கு தப்பிக்க 


மனுஷருடைய 
தப்பித்தாலும்‌, 
நீதியான. 
முடியாது. 


கானான்‌ தேசம்‌ முழுவதும்‌ 
அழிந்துபோகாமல்‌ அதைப்‌ பாதுகாப்பதற்காக, 
கர்த்தர்‌ பேலியாளின்‌ 
அருவருப்பான 
பட்டணத்தை 
சித்தம்கொள்கிறார்‌. 
மக்களுடைய பொருட்கள்‌ எல்லாமே 
சபிக்கப்பட்ட பொருட்களாகயிருக்கிறது. 
அந்தப்‌ பட்டணத்தில்‌ கொள்ளையிடப்பட்ட 
யாவற்றையும்‌ இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
|வதுமாய்‌ க்கினியிலே. 
சுட்டெரிக்கவேண்டும்‌. 'சபிக்கப்பட்ட 
பொருளில்‌ ஒன்றும்‌ உன்‌ கையில்‌ 
இருக்கவேண்டாம்‌" (உபா 13:17) என்று 
சே இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 


சொல்லுகிறார்‌. 


சபிக்கப்பட்ட பொ கான்‌ 
தனக்காக: பறந்தது! கெண்டு எப்‌ 
செய்தான்‌. இதுபோன்ற பாவம்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ மத்தியில்‌ காணப்படக்‌ கூடாது 
என்பதற்காக தப்‌ பிரமாணம்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. (யோசு 7). 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
தேவனாகிய கர்த்தரைப்‌ பின்பற்றி, 
அவருக்குப்‌ பயந்து, அவர்‌ கற்பனைகளைக்‌ 
கைக்கொண்டு, அவர்‌ சத்தத்தைக்‌ கேட்டு, 
அவரைச்‌ சேவித்து, அவரைப்‌ 
பற்றிக்கொள்ளவேண்டும்‌. 


மோசே இஸ்ரவேல்‌ புத்திரரை நோக்கி, 
“நான்‌ இன்று ளிக்கும்‌ சதக உள்‌ 
தேவனாகிய கர்த்தரின்‌ 
கற்பனைகளையெல்லாம்‌ நீ கைக்கொண்டு, 
உன்‌ தேவனாகிய கர்த்தருடைய பார்வைக்குச்‌ 
செம்மையானதைச்‌ செய்யும்படி, அவர்‌ 
சத்தத்திற்குச்‌ த்‌ 
கர்த்தர்‌ கோபத்தின்‌ 
உக்காத்தைலட்டுத்‌ "தரம்ி உனக்குத்‌ நயை 
செய்து. உனக்கு இரங்கி, அவர்‌ உன்‌ 
பிதாக்களுக்கு ஆணையிட்டபடி உன்னை 
விருத்தியடையப்பண்ணுவார்‌' (உபா 1347/18) 


என்று சொல்லுகிறார்‌. 


தங்கள்‌ 





உபாகமம்‌ - 


விரிவுரை 


DEUTERONOMY - COMMENTARY 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ தங்கள்‌ 
தேவனாகிய கர்த்தருக்கு விசேஷித்த 
ஜனமாகவும்‌, பரிசுத்த  ஜனமாகவும்‌ 
இருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ னன்‌ 
புறஜாதி ஜனங்களுக்கு ஒத்த: 
தரியாமல்‌ அவர்களை விட்டு வறிது 
ஜீவிக்கவேண்டும்‌. 


பிள்ளைகள்‌ 
காரியங்களையும்‌, 
மோசே 


கர்த்தருடைய 
செய்யக்கூடிய 
செய்யக்கூடாத காரியங்களையும்‌ 


இந்த அதிகாரத்தில்‌ சொல்லுகிறார்‌. 


கர்த்தருடைய 
செத்தவனுக்காக தங்களை 
கீறிக்கொள்ளக்கூடாது. (உபா 1442) 
அவர்கள்‌ புசிக்கத்தகுந்ததை மாத்திரமே. 
புசிக்கவேண்டும்‌. புசிக்கத்தகாதவை என்று 
கர்த்தர்‌ விலக்கியிருக்கிறவைகளை 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ புசிக்கக்கூடாது. 
(உபா 14:3-21). 


பிள்ளைகள்‌ 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ தங்கள்‌ 
தேவனாகிய கர்த்தருக்கு எப்பொழுதும்‌ 
பயந்திருக்கவேண்டும்‌. அவர்கள்‌ கர்த்தருக்கு 
தசமபாகம்‌ செலுத்தவேண்டும்‌. மூன்றாம்‌ 
வருஷத்தின்‌ முடிவிலே அவர்கள்‌ விசேஷித்த 
தசமபாகத்தை செலுத்தவேண்டும்‌. 
(உபா 14:22-29) 


கர்த்தருக்குப்‌ பரிசுத்தமான 
ஜனங்கள்‌ 
உபா 14:1,2 


உபா 1441. நீங்கள்‌ உங்கள்‌ 
தேவனாகிய கர்த்தரின்‌ பின்னைகன்‌; 
செத்தவனுக்காகக்‌ கீறிக்கொன்னாமலும்‌, 
உங்கள்‌ கண்களுக்கு இடையிலே 
சுவரம்பண்ணாமலும்‌ இருப்பீர்கனாக.. 


உபா 142. 
தேவனாகிய 


'தீங்கன்‌ உங்கன்‌ 
கர்த்தருக்குப்‌ 
பரிசுத்தமான ஜனங்கள்‌; 
பூமியின்மீதெங்குமுன்ன எல்லா 
ஜனங்கவிலும்‌ உங்களையே கர்த்தர்‌ 
தமக்குச்‌ சொத்த ஜனங்களாயிருக்கத்‌ 
தெரித்துகொண்டார்‌. 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரை தமக்கு. 
சொந்த ஜனமாக  தெரிந்துகொண்டார்‌. 
அவர்கள்‌ கர்த்தருக்கு பரிசுத்தமான 
ஜனங்களாயிருக்கிறார்கள்‌. இஸ்ரவேல்‌ 
ஜனத்தார்‌ கர்த்தருக்கு விசேஷமானவர்கள்‌. 
கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு மூன்று 
விசேஷித்த சிலாக்கியங்களைக்‌ கொடுத்து, 
அவர்களை விசேஷமாய்‌ 
ஆசீர்வதித்திருக்கிறார்‌. அவையாவன : 

1. கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ ஜனங்களை 
தமக்கு சொந்த ஜனங்களாயிருக்க 
தெரிந்துகொண்டார்‌. 


2. இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 
தேவனாகிய கர்த்தரின்‌ பிள்ளைகள்‌. 


தங்கள்‌ 


ஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ தங்கள்‌ 
கர்த்தருக்கு பரிசுத்தமான 


3. 
தேவனாகிய 
ஜனங்கள்‌. 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
நல்ல குணங்களையும்‌, 
திரளான. 
அவர்களுடைய 
பரிசுத்தத்தையும்‌ சோதித்துப்‌ 
அங்கீகரித்து, அவர்களை தமக்கு சொந்த 
ஜனங்களாக தெரிந்துகொள்ளவில்லை. 
கர்த்தர்‌ தம்முடைய கிருபையினாலேயே 
அவர்களை தம்முடைய சொந்த ஜனமாக 
தெரிந்துகொண்டார்‌. 


மற்ற  தேசத்தாரைவிட இஸ்ரவேல்‌ 
புத்திரரிடத்தில்‌ விசேஷமான நற்குணங்கள்‌ 
எதுவும்‌ காணப்படவில்லை. அவர்கள்‌ 
பக்தியிலும்‌: விசுவாசத்திலும்‌ 
குறைவள்ளவர்களாகயிரந்தாலும்‌, கர்த்தர்‌ 
அவர்களை தமக்கு ரிசுத்தமான 
ஜனங்களாகத்‌ தெரிந்துகொண்டார்‌. 


புத்திரருடைய 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


(யம 
பிய 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
தேவனாகிய. 
பிள்ளைகளாயிருக்கிறார்கள்‌. கர்த்தர்‌ 
அவர்களை தம்முடைய பிள்ளைகளாக 
ஏற்றுக்கொள்கிறார்‌. மற்ற ஜனத்தாரைவிட, 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ கர்த்தருக்கு 
பிரியமானவர்களாயும்‌, கர்த்தருக்கு 
அருகாமையில்‌ வந்து ஜீவிக்கிறவர்களாயும்‌ 
இருக்கிறார்கள்‌. கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரரோடு ஐக்கியமாயிருக்கிறார்‌. 

நீங்கள்‌ உங்கள்‌ தேவனாகிய 
கர்த்தரின்‌ பிள்ளைகள்‌” என்று மோசே 
இஸ்ரவேல்‌ புத்திரரைப்பற்றிச்‌ சொல்லுகிறார்‌. 
இது இஸ்ரவேல்‌. புத்திரருக்குக்‌ 
கிடைத்திருக்கும்‌ மிகப்பெரிய சிலாக்கியம்‌. 
இஸ்ரவேலரின்‌ ஜீவியம்‌ இந்தச்‌ சத்தியத்தை 
மையமாக வைத்தே, பின்னப்பட்டிருக்கிறது. 
(உபா 14:1; சங்‌ 87:6). இஸ்ரவேலைக்‌ கர்த்தர்‌ 
பெற்றெடுத்திருப்பதாகக்‌ கூறியிருக்கிறார்‌. 
(உபா 3218). ஈசாக்கு ஆவியினால்‌ 
பிறந்ததாகக்‌ கூறப்பட்டிருக்கிறது. 
(கலா 4:28-29) 


தங்கள்‌ 
கர்த்தரின்‌ 


பிறப்பினால்‌, அவர்கள்‌ 


புதிய 
தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள்‌. 
புதிய ஏற்பாட்டுக்‌ காலத்தில்‌ நாமும்‌ மறுபடியும்‌ 


பிறப்பதினால்‌, தேவனுடைய 

புத்திரராக இருக்கிறோம்‌ 

ரோமர்‌ 9: 

இக்காலத்தில்‌: 

இரட்சிக்கப்பட்டதுபோன்று. 

வரலாற்றில்‌ அவர்களில்‌ 

இரட்சிக்கப்பட்டிருந்தார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 

வேறுபிரிக்கப்ப்ட ஜனங்கள்‌. அவர்கள்‌ 

தங்கள்‌ தேவனாகிய கர்த்தருக்கு 

பரிசுத்தமான ஜனங்கள்‌. அவர்கள்‌ கர்த்தரை 

மாத்திரமே சேவிக்கவேண்டும்‌. கர்த்தரை 

மாத்திரமே ஆராதிக்கவேண்டும்‌. இஸ்ரவேல்‌ 

ஜனத்தார்‌ கர்த்தரைத்‌ 

கர்த்தர்‌ ம்‌ 

பிரமாணத்தினால்‌ 

ஆளுகை செய்கிறார்‌. 


. இஸ்ரவேல்‌ 


கர்த்தருக்காக 


கர்த்தருடைய பிரசன்னம்‌ இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
மத்தியிலே இருக்கிறது. கர்‌ 

புத்திரருக்கு தம்முடைய 

கட்டளைகளையும்‌, 

வெளிப்படுத்தியிருக்கிறார்‌. 


விரிவுரை 
COMMENTARY 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌, 


ன்ன 

ஜனமாகயிருக்கிறவர்கள்‌, 

ஜனங்களிடமிருந்து 

ஜீவிக்கவேண்டும்‌. கர்த்தருடைய பிள்ளைகள்‌ 

புறறாதி ஜனங்களைப்போல ஜீவிக்காமல்‌, 
ஜனமாக 


ஜனம்‌ புறஜாதி 
வழக்கங்களை 
அவர்கள்‌ 
கீறிக்கொள்ளக்கூடாது. 
க்‌ இடையில்‌ 


சவரம்பண்ணக்கூடாது (உபா 143). 


புறஜாதியாரின்‌ இரண்டு 
கிரியைகளைப்பற்றி இந்த வசனப்பகுதியில்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. அதன்‌ விவரம்‌ 
வருமாறு 
1. செத்தவனுக்காகக்‌ கீறிக்கொள்ளாமல்‌. 
இருக்க வேண்டும்‌. கானானியர்‌ 
மத்தியில்‌ இந்தப்‌ பழக்கம்‌ 
காணப்பட்டது. விக்கிரகாராதனையின்‌ 
ஒரு பகுதியாக அவர்கள்‌ இதைச்‌ 
செய்து வந்தார்கள்‌. (1இராஜா 18:28) 
தங்களுடைய பாவங்களைக்‌ 
கழுவுவதற்கு மரித்துப்‌ போனவர்கள்‌ 
உதவி புரிய வேண்டு மென்பதற்காக 
புறஜாதியார்‌ இந்தக்‌ காரியங்களைச்‌ 
செய்தார்கள்‌(லேவி 19:28; லேவி 21:5). 
செத்தவனுக்காகக்‌ கண்களுக்கு 
இடையிலே சவரம்பண்ணாமல்‌ இருக்க 
வேண்டும்‌. புறஜாதி தெய்வங்களுக்குத்‌ 
தங்களைப்‌ பிரதிஷ்டை பண்ணும்‌ 
விதமாக தலைமுடியைச்‌ சவரம்பண்ணும்‌ 
வழக்கம்‌ காணப்படுகிறது. 
மரித்தவர்களுக்காகத்‌ துக்கம்‌ 
அனுசரிக்கும்போதும்‌ தங்கள்‌ 
தலைமுடியைச்‌ சவரம்‌ செய்கிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ அருவருப்பானது 
ஒன்றையும்‌ புசிக்கக்கூடாது என்று மோசே 
சொல்லுகிறார்‌. மோசே இதற்கான 
காரணத்தைச்‌ சொல்லும்போது, “நீங்கள்‌ 
உங்கள்‌ தேவனாகிய கர்த்தருக்குப்‌ 
பரிசுத்தமான ஜனங்கள்‌; பூமியின்‌ 
மீதெங்குமுள்ள எல்லா  ஜனங்களிலும்‌ 
உங்களையே கர்த்தர்‌ தமக்குச்‌ சொந்த 
ஜனங்களாயிருக்கத்‌ தெரிந்துகொண்டார்‌” 
(உபா 14:23) என்று சொல்லுகிறார்‌. 





யப க்‌ 


பிய 


இஸ்ரவேல்‌ ஜனம்‌ கர்த்தருக்கு பரிசுத்த. 
ஜனமாயிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
தங்களுடைய பழக்க வழக்கங்களினால்‌, 
கர்த்தருடைய நாமத்தை 
பரிசுத்தக்குலைச்சலாக்கிவிடக்கூடாது. தங்கள்‌ 
மத்தியிலே ஒருவன்‌ செத்துப்போகும்போது. 
புறஜாதி ஜனங்கள்‌ தங்கள்‌ துக்கத்தை. 
வெளிப்படுத்துவதற்காக, தங்கள்‌ சரீரத்தைக்‌ 
கீறிக்கொள்வது வழக்கம்‌. மேலும்‌ அவர்கள்‌ 
தங்கள்‌ கண்களுக்கு இடையிலே 
சவரம்பண்ணி, தங்கள்‌ துக்கத்தை: 
'வெளிப்படுத்துவார்கள்‌. 

விக்கிரகாராதனைக்காரர்கள்‌ தங்கள்‌ 
சரீரத்தைக்‌ கீறிக்கொண்டு, தங்களுடைய 
சொந்த இரத்தத்தை, தங்கள்‌ 
விக்கிரகங்களுக்கு பலியாக 
செலுத்துகிறார்கள்‌. விக்கிரகங்கள்‌ 
கோபமாயிருப்பதினால்‌, தங்கள்‌ மத்தியிலே 
ஒருவன்‌ செத்துப்போனான்‌ என்றும்‌, அந்த 
விக்கிரகத்தின்‌ கோபத்தை குறைப்பதற்கு: 
தங்கள்‌ இரத்தத்ததைக்‌ காணிக்கையாகக்‌ 
கொடுக்கவேண்டும்‌ என்பதும்‌ புறஜாதியாரின்‌ 
நம்பிக்கை. 

இந்த 
புறஜாதியார்‌ 
செத்தவனுக்காக 
கீறிக்கொள்கிறார்கள்‌. 
விக்கிரகாராதனையோடு தொடர்புடைய 
காரியம்‌. இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ தங்கள்‌ 
தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த 
ஜனமாகயிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
இதுபோன்ற விக்கிரகாராதனை 
காரியங்களை செய்யக்கூடாது. 


தீர்க்கதரிசிகள்‌ _ 


நம்பிக்கையின்‌ பிரகாரமாக: 
தங்கள்‌ 
தங்கள்‌ 


பாகாலின்‌ தங்கள்‌ 


“அவர்கள்‌ உரத்தசத்தமாய்க்‌ கூப்பிட்டு? 
தங்கள்‌ வழக்கத்தின்படியே இரத்தம்‌ 
தங்கள்மேல்‌ வடியுமட்டும்‌  கத்திகளாலும்‌ 
ஈட்டிகளாலும்‌ தங்களைக்‌ 
கீறிக்கொண்டார்கள்‌" (1இராஜா 18:28). 


ளுக்கு தங்கள்‌ 
நம்பிக்கையில்லை. 
எங்கே போவோம்‌. 


றஜாதி 
இனக்‌ த்த 8 
தாங்கள்‌ மரித்த பின்பு 


என்னும்‌ நிச்சயம்‌ அவர்களிடத்தில்‌ இல்லை. 


ஆகையினால்‌ செத்துப்போனவர்களுக்காக 
அவர்கள்‌ அதிகமாய்த்‌ துக்கப்படுகிறார்கள்‌. 


DEUTERONOMY - COMMENTARY 


“ம்பு COODNEIS 


PUBLISHERS 


குறித்து 

உள்ளது. 

நாம்‌ 

கர்த்தரோடுகூட 

ஜிவனோடிருப்போம்‌ 

என்னும்‌ நம்பிக்கை நமக்கு உண்டு. இது 

கர்த்தருடைய ஜனத்திற்கு கிடைத்திருக்கும்‌ 
ஆனந்த பாக்கிய நம்பிக்கை. 


கர்த்தருடைய பிள்ளைகள்‌ மத்தியிலே 
ஒருவர்‌ மரித்துப்போகும்போது, அவருடைய 
மரணத்தைக்‌ குறித்த சோகமும்‌, வருத்தமும்‌ 
நம்மிடத்தில்‌ காணப்படலாம்‌. ஆனாலும்‌ நாம்‌ 
புறஜாதியாரைப்போல 
நம்பிக்கையற்றவர்களாமிருக்கக்கூடாது. நாம்‌ 
கர்த்தரையும்‌, அவருடைய வார்த்தையையும்‌, 
அவர்‌ நமக்கு வாக்குப்பண்ணிமிருக்கிற 
பரலோகத்தையும்‌, ஆனந்த பாக்கிய 
நம்பிக்கையும்‌ நம்பவேண்டும்‌. அப்போது 
நம்முடைய துக்கம்‌ சந்தோஷமாய்‌ மாறும்‌. 


புசிக்கத்தக்கவைகளும்‌, 
புசிக்கத்தகாதவைகளும்‌ 


உபா 14:8-21. 


உபா 14:8. அருவருப்பானதொன்றையும்‌ 
புசிக்கவேண்டாம்‌. 


நீங்கள்‌ புசிக்கத்தகும்‌ 
மிருகங்கனாவன: மாடும்‌, 
செம்மறியாடும்‌, வெள்ளாடும்‌, 


உபா 14:5. மானும்‌, வெளிமானும்‌, 
கலைமானும்‌, வரையாடும்‌, 
புன்னிமானும்‌, சருகுமானும்‌ புல்வாயுமே. 


உபா 1446. மிருகங்களில்‌ 
விரிகுனம்புன்னதாயிருத்து, குளம்புகள்‌: 
இரண்டாகப்‌ யிரித்திருக்கிறதும்‌, 
அசைபோடுகிறதுமான சகல்‌ 
மிருகங்களையும்‌ நீங்கள்‌ புசிக்கலாம்‌. 


உபா 14:7. அசையோடுகிறவைகளிலும்‌, 
'விரிகுனம்புன்ளவைகளிலும்‌, நீங்கள்‌. 
புசிக்கத்தகாதவைகன்‌ எவையொன்றால்‌: 
ஒட்டகமும்‌, முசதூம்‌, குழிமுசலுமே; 
அவைகள்‌. அசையோட்டும்‌. 
விரிகுனம்பில்லை; 

உங்களுக்கு. 


அவைகளுக்கு 
அவைகள்‌. 
அசுத்தமாயிருப்பதாக.. 





உபாகமம்‌ 


- விரிவுரை 


DEUTERONOMY - COMMENTARY 


உபா 14:8. பன்றியும்‌ புசிக்கத்தகாது; 
அது விரிகுனம்புன்ன தாயிருத்தும்‌, 
அசைபோடராதிருக்கும்‌; அது 
உங்களுக்கு அசுத்தமாயிருப்பதாக; 
இவைகளின்‌ மாம்சத்தைப்‌ புசியாமலும்‌ 
இவைகளின்‌ உடலைத்‌ தொடாமலும்‌ 
இருப்பீர்கனாக. 


உபா 1449. ஜலத்திலிருக்கிற 
எல்லாவற்றிலும்‌ சிறகும்‌ செதினம்‌ 
உள்ளவைகளை யெல்லாம்‌ நீங்கள்‌. 
புசிக்கலாம்‌. 


உபா 1440. சிறகும்‌ 
இல்லாதயாதொன்றையும்‌ 
புசிக்கலாகாது; அது 
அசுத்தமாயிருப்பதாக. 


செதிளும்‌ 
உங்களுக்கு 
உபா 14, சுத்தமான சகல 
பட்சிகனையும்‌ நீங்கள்‌ புசிக்கலாம்‌. 


உபா 14412. நீங்கள்‌ 
புசிக்கத்தகாதவைகள்‌ எவையென்றால்‌; 


கழுகும்‌, கருடனும்‌, கடலுராஞ்சியும்‌, 


உபா 14418. பைரியும்‌, வல்தாலும்‌, 
சுகலவிதபருந்தும்‌, 


உபா 1414, சகலவித காகங்களும்‌, 


உபா 14415. தீக்குருவியும்‌, கூகையும்‌, 
செம்புகமும்‌, சகலவிதமான டேகையும்‌, 


உபா 14:16. ஆந்தையும்‌, கோட்டானும்‌, 
நாரையும்‌, 


உபா 14:17. கூழக்கடாவும்‌, குருகும்‌, 
நீர்க்காகமும்‌, 


உபா 14418. 
ராஜாளியும்‌, 
வெளவாலுமே. 


கொக்கும்‌, சகலவித 
புழுக்கொத்தியும்‌, 


உபா 143 
யாவும்‌ 

அசுத்தமாயிருப்பதாக; 
புசிக்கத்தகாதவைகள்‌. 


.. பறக்கிறவைகளில்‌ ஊர்வன 
உங்களுக்கு. 


அவைகள்‌ 


உபா 14:20. சத்தமான பறவைகள்‌ 
யாவையும்‌ தீங்கள்‌ புசிக்கலாம்‌. 


உபா 14:21. 
'இறத்துபோனதொன்றையும்‌ 
புசிக்கவேண்டாம்‌; உங்கள்‌ வாசல்களில்‌ 
இருக்கி பரதேசிக்கு 
புசிக்கக்கொடுக்கலாம்‌; 

அத்தியனுக்கு அதை விற்றுப்போடலாம்‌; 
நீங்கள்‌ உங்கள்‌ தேவனாகிய 
கர்த்தருக்குப்‌ பரிசுத்த ஜனங்கள்‌. 
வென்வாட்டுக்குட்டியை அதின்‌ தாயின்‌ 
பாலிலே சமைக்கவேண்டாம்‌. 


தானாய்‌ 


தங்கள்‌ போஜன. 
மிகுந்த கவனம்‌ 
செலுத்தவேண்டும்‌. புசிக்கத்தகுந்தவை என்று 
கர்த்தர்‌ தங்களுக்கு அனுமதிப்பதை 
மாத்திரமே இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ புசிக்க 
வேண்டும்‌. “அருவருப்பானதொன்றையும்‌ 
புசிக்கவேண்டாம்‌” (உபா 14:3) என்று மோசே 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு சொல்லுகிறார்‌. 
மிருகங்களை 
இஸ்ரயேல்‌ பத னா புசிக்கக்கூடாது. புறஜாதி 
ஜனங்கள்‌ இந்த மிருகங்களையும்‌ 
புசிக்கிறார்கள்‌. ஆனால்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கு இந்த மிருகங்கள்‌ 
புசிக்கத்தகாத மிருகங்களாயிருக்கிறது. 
லேவியராகமம்‌. புஸ்தகத்தில்‌, 
மிருகங்களை, புசிக்கத்தகுந்தவை என்றும்‌, 
புசிக்கத்தகாதவை என்றும்‌ வேறுபிரித்து 
சொல்லப்பட்டிருக்கிறது. அந்தப்‌ பிரமாணம்‌. 
இங்கு மறுபடியுமாக விவரித்து 
சொல்லப்பட்டிருக்கிறது. 


மோசே இஸ்ரவேல்‌ புத்திரரை நோக்கி, 
“நீங்கள்‌ புசிக்கத்தகும்‌ மிருகங்களாவன: 
மாடும்‌, செம்மறியாடும்‌, வெள்ளாடும்‌, மானும்‌, 
வெளிமானும்‌, கலைமானும்‌, வரையாடும்‌, 
புள்ளிமானும்‌, சருகுமானும்‌ 
மிருகங்களில்‌ விரிகுளம்புள்ளதாயிருந்து. 
குளம்புகள்‌ இரண்டாகப்‌ பிரித்திருக்கிறதும்‌, 
அசைபோடுகிறதுமான சகல மிருகங்களையும்‌ 
நீங்கள்‌ புசிக்கலாம்‌" (உபா 14:4-6) என்று 


சொல்லுகிறார்‌. 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


BALWETHER 
பிய 


புசிக்கத்தகாத 
இஸ்ரவேல்‌ 
அருவருப்பானதாயும்‌ இருக்கிறது. 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு புசிக்கத்தகாத 
மிருகங்களைப்பற்றிச்‌ சொல்லும்போது. 
“அசைபோடுகிறவைகளிலும்‌, 
விரிகுளம்புள்ளவைகளிலும்‌, நீங்கள்‌ 
புசிக்கத்தகாதவைகள்‌ எவையென்றால்‌: 
பண்டக முசலும்‌, குழிமுசலுமே; அவைகள்‌ 
அசைபோட்டும்‌ 
விரிகுளம்பில்லை:: 
அசுத்தமாயிருப்பதாக 
புசிக்கத்தகாது: 
விரிகுளம்புள்ளதாயிருந்தும்‌, 
அசைபோடாதிருக்கும்‌; அது 
அதத்தமாயிருப்பதாக; 
மாம்சத்தைப்‌  புசியாமலும்‌ இவைகளின்‌ 
உடலைத்‌ தொடாமலும்‌ இருப்பீர்களாக" 
(உபா 1478) என்று சொல்லுகிறார்‌ 


ரே ஒரு பிரமாணம்‌ 
91 போதுவானதாக 
சொல்லப்பட்டிருக்கிறது. 'ஜலத்திலிருக்கிற 
எல்லாவற்றிலம்‌ சிறகும்‌ செதிளம்‌. 
உள்ளவைகளையெல்லாம்‌ நீங்கள்‌ புசிக்கலாம்‌. 
சிறகும்‌ செதிஞம்‌ இல்லாதயாதொன்றையும்‌ 
புசிக்கலாகாது: உங்களுக்‌ 
அசுத்தமாயிருப்பதாக" 
மோசே இஸ்ரவேல்‌ 
சொல்லுகிறார்‌. 


பறவைகளைப்‌. 
ஒரு 

புசிக்கத்தக்கவைகளாகவும்‌, 

பறவைகள்‌ புசிக்கத்தகாதலைகளாகவும்‌ 
இருக்கிறது. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ சுத்தமான 
சகல பட்சிகளையும்‌ புசிக்கலாம்‌ (உபா 1421). 
அவர்கள்‌ சுத்தமான பறலைகள்‌ யாவையும்‌ 
புசிக்கலாம்‌ (உபா 14:20) என்று மோசே 
மறுபடியுமாய்ச்‌ சொல்லுகிறார்‌. 


மீன்களைப்பற்றி 


மாத்திரம்‌ 


அது ்‌ 
(உபா 14570) என்று 


புத்திரருக்கு. 


புசிக்கத்தகாத 

வசனப்பகுதியில்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. மோசே இஸ்ரவேல்‌ 
புத்திரரை நோக்கி, “நீங்கள்‌ 
புசிக்கத்தகாதவைகள்‌ எவையென்றால்‌; 
கழுகும்‌, கருடனும்‌, கடலுராஞ்சியும்‌, பைரியும்‌, 
வல்லூறும்‌, சகலவிதபருந்தம்‌ சகலவித 
காகங்களும்‌, தீக்குருவியும்‌, கூகையும்‌, 
செம்புகமும்‌, சகலவிதமான டேகையும்‌, 
ஆந்தையும்‌, கோட்டானும்‌, நாரையும்‌, 
கூழக்கடாவும்‌, கருகும்‌, நீர்க்காகழும்‌, 


விரிவுரை 
COMMENTARY 


கொக்கும்‌, சகலவித ராஜாளியும்‌, 
புழுக்கொத்தியும்‌, வெளவாலுமே. 
பறக்கிறவைகளில்‌ ஊர்வன யாவும்‌ 
உங்களுக்கு அசுத்தமாயிருப்பதாக; அவைகள்‌ 
புசிக்கத்தகாதவைகள்‌” (உபா 1422-19) 
என்று சொல்லுகிறார்‌. 

மோசே இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
புசிப்பது பற்றி சொன்ன பிரமாணத்தின்‌ 
விவரம்‌ வருமாறு : 
1. இருவருப்பானதொன்றையும்‌ புசிக்க 
கூடாது. (உபா 14:3), 


2. புசிக்கத்தகும்‌ மிருகங்கள்‌'உபா 14:4-5). 
0) மாடு 
(2) செம்மறியாடு 
(3) வெள்ளாடு 
(4) மான்‌ 


(5) வெளிமான்‌ 
உபா 1231522; 


(உபா 
உபா 


(6) கலைமான்‌ 
1இராஜா 4:23) 


17) வரையாடு 
(8) புள்ளிமான்‌. 
(9) சருகுமான்‌ 
00) புல்வாய்‌ 
3. மிருகங்களில்‌ விரிகுளம்புள்ளதாயிருந்து. 
குளம்புகள்‌ இரண்டாகப்‌ 
பிரித்திருக்கிறதும்‌, 
அசைபோடுகிறதுமான 


மிருகங்களையும்‌ 
(பா 142, லேவி 11) 


சகல. 
புசிக்கலாம்‌. 





ய்ய பம்பம்‌ = EL COODNENS 
ரபர்‌ DEUTERONOMY - COMMENTARY PUELISHERS 


4. புசிக்கத்தகாத மிருகங்கள்‌ (9) கூகை (லேவி 11:16; 
1425) 
(1) ஒட்டகம்‌ (உபா லேவி 
1:4) 00) செம்புகம்‌ (லேவி 11:16; 
ட்ப] 
(2) முசல்‌ (உபா 14:7; லேவி 11:4) 
8 (1) டேகை (லேவி 1116; 
(3) குழிமுசல்‌ (உபா 14:7; லேவி 1425) 


1:5; நீதி 30:24) 
£2) ந்‌ ( 11277 
(4) பன்றி (உபா 14:8: லேவி 117) படக்க ரன்‌: 


5. இவைகளின்‌ மாம்சத்தைப்‌ புசியாமலும்‌: (13) கோட்டான்‌ (லேவி 
இவைகளின்‌ உடலைத்‌ தொடாமலும்‌ உபா 14:16) 
இருக்கவேண்டும்‌ (உபா 14:8). 

ள்‌ ள்‌ + 04) நாரை (லேவி 11:18; 
ஜலத்திலிருக்கிற எல்லாவற்றிலும்‌ 1416) 
சிறகும்‌ செதிளூம்‌ 
உள்ளவைகளையெல்லாம்‌ புசிக்கலாம்‌ 05) கூழக்கடா (லேவி 
(உபா 14:9), உபா 14:17; சங்‌ 102:6) 


சிறகும்‌ பட... செதிஞம்‌ 06) குருகு (லேலி 1118; 
இல்லாதயாதொன்றையும்‌ 1437) 
புசிக்கலாகாது; அது அவர்களுக்கு 
அசுத்தமாயிருக்கிறது (உபா 14:10). 07) நீர்க்காகம்‌ (லேவி 
உபா 14:17) 
சுத்தமான சகல பட்சிகளையும்‌: 
அவர்கள்‌ புசிக்கலாம்‌ (உபா 1431) 8) கொக்கு (லேவி 119; 
1418) 
புசிக்கத்தகாத அசுத்தமான பறவைகள்‌ 
19) ராஜாளி (லேவி 1119; 
1) கழுகு (லேவி 1143: 1418) 
உபா 1412) 
(20) புழுக்கொத்தி (லேவி 11:19; 
(2) கருடன்‌ (லேவி ்‌ ட்ரம்‌ 
உபா 1412) 
(21) வெளவால்‌ (லேவி 11:19; 
(3) குடலுராஞ்சி (லேவி ்‌ உபா 14:18) 
உபா 1412) 
10. பறக்கிறவைகளில்‌ ஊர்வன யாவும்‌ 
(4) பைரி உபா 14113) அகக்‌ அசுத்தமாயிருக்கிறது:: 
மடன்‌ அவைகள்‌ புசிக்கத்தகாதவைகள்‌. 
(5) வல்லூறு (லேவி i சுத்தமான பறவைகள்‌ யாவையும்‌. 
உபா 14:13) அவர்கள்‌ புசிக்கலாம்‌. (உபா 14:19-20) 


(6) பருந்து (லேவி 11:14; ர. தானாய்‌ இறந்துபோனதொன்றையும்‌ 
உபா 14:13) புசிக்ககூடாது (உபா 14:21). 


2) காகம்‌ (லேவி 15; 12. தங்கள்‌ வாசல்களில்‌ இருக்கிற 

உபா 14:14) பரதேசிக்கு அதைப்‌ புசிக்கக்‌ 
2 கொடுக்கலாம்‌; அல்லது அந்நியனுக்கு 

(8) தீக்குருவி (லேவி ப்‌ ல 

உபா 14:15) Se iL 





உபாகமம்‌ 


- விரிவுரை 


DEUTERONOMY - COMMENTARY 


13. வெள்ளாட்டுக்குட்டியை அதின்‌ தாயின்‌ 
பாலிலே சமைக்ககூடாது. (யாத்‌ 23:9; 
யாத்‌ 34:26: உபா 14:21) 


பழைய பன்‌ அற்‌ வண] 
புசிக்கத்தகாதவைகள்‌ என்று மோசே 
தடைபண்ணின பட்சிகளில்‌ ஒரு சிலவற்றை, 
இக்காலத்தில்‌ இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
புசிக்கிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ தானான்‌. 
இறந்துபோனது ஒன்றையும்‌ புசிக்கக்கூடாது. 
'த்தம்‌ இதிலிருந்து 
இரத்தம்‌ சிந்தப்படாமல்‌ 
அல்லது. பறவையோ 
தானாய்‌ செத்துப்போயிற்று அதன்‌ இரத்தம்‌ 
செத்துப்போன மிரு: 
சரீரத்திலிருக்கிறது. மேலும்‌ 
மிருகம்‌ யூதர்களுக்கு சடங்காச்சார 
பிரகாரமாக அசுத்தமாயிருக்கிறது. 


லேவி 22:8 
சொல்லப்பட்டிருக்கும்‌ 
மறுபடியும்‌. 
டடக்‌ உடலை 
என்பதும்‌ இங்கு 
ர்க்கும்‌ இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
தேவனுக்குப்‌ பரிசுத்தமானவர்கள்‌. போஜனம்‌. 
பண்ணும்‌ காரியத்திலும்‌, பரிசுத்தமாக 
ப்‌ இஸ்ரவேலர்கள்‌ புறஜாதியாரை 
வேறுபிரிக்கப்பட்டவர்களாக இருக்க 
வேண்டும்‌. தானாய்‌ இறந்துபோனதை 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ புசிக்கக்கூடாது. ஆனால்‌ 
அதை பரதேசிக்குப்‌ புசிக்கக்கொடுக்கலாம்‌. 
அல்லது அந்நியனுக்கு 
விற்றுப்போடலாம்‌. (லேவி 17:85; 
லேவி 24:22). 


வது ல்‌ 

ரமாணம்‌ 

சொல்லப்படுகிறது 
என்ன செய்ய 


'உங்களுக்கு ஆகாரத்துக்கான ஒரு 
மிருகம்‌ செத்தால்‌, அதின்‌ உடலைத்‌ 
தொடுகிறவன்‌ 'சாயங்காலம்மட்டும்‌. 
தீட்டுப்பட்டிருப்பான்‌. ன்‌ ம்சத்தைப்‌ 
புசித்தவன்‌ ன 


தீப்ப்ருபன்‌! அதன்‌. 
எடுத்துப்போனவறும்‌ தன்‌ வஸ்திரங்களைத்‌ 
தோய்க்கக்கடவன்‌ ; அவனும்‌ 
சாயங்காலம்மட்டும்‌ தீட்டுப்பட்டிருப்பான்‌”' 
(லேவி 11:39,40). 


புத்திரருக்கு 


"தானாய்‌ 


அதைப்‌ புசிக்கக்கொடுக்கலாம்‌; அல்லது 
அந்நியனுக்கு அதை விற்றுப்போடலாம்‌; 
நீங்கள்‌ உங்கள்‌ தேவனாகிய கர்த்தருக்குப்‌ 
பரிசுத்த ஜனங்கள்‌. வெள்ளாட்டுக்குட்டியை 
அதின்‌ தாயின்‌ பாலிலே சமைக்கவேண்டாம்‌" 
(உபா 14:21) என்று சொல்லுகிறார்‌. 


வெள்ளாட்டுக்குட்டியை அதின்‌ தாயின்‌ 
பாலிலே சமைப்பது, விக்கிரகாராதனையோடு 
சம்பந்தப்பட்டதாகும்‌. ஆகையினால்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கு இது 
தடைபண்ணப்பட்டிருக்கிறது. 

மோசே இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு. 
புசிக்கத்தகுந்த, புசிக்கத்தகாத 
போஜனங்களைப்பற்றிய பிரமாணத்தைச்‌ 
சொல்லுகிறார்‌. இந்தப்‌ பிரமாணம்‌ யூதருக்கு 
மாத்திரமே பொருந்தும்‌ என்றும்‌, இது 
புறஜாதியாருக்கு பொருந்தாது என்றும்‌. 
வேதபண்டிதர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. 

ஏனெனில்‌ மோசே இஸ்ரவேல்‌ 
புத்தருக்கு இந்தப்‌ பிரமாணத்தைப்பற்றிச்‌ 
சொல்லும்போது, “தானாய்‌ 
இறந்துபோனதொன்றையும்‌ புசிக்கவேண்டாம்‌; 
உங்கள்‌ வாசல்களில்‌ இருக்கிற பரதேசிக்கு 
அதைப்‌ புசிக்கக்கொடுக்கலாம்‌" என்று 
சொல்லுகிறார்‌. அல்லது தானாய்‌. 
செத்துப்போனதை இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
அந்நியனுக்கு விற்றுப்போடலாம்‌ என்றும்‌. 
மோசே சொல்லுகிறார்‌. 


மோசே இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு, 

ஏற்பாட்டுக்காலத்தில்‌ சொன்ன 
பிரமாணம்‌, புதிய  ஏற்பாட்டுக்காலத்து 
விசுவாசிகளாகிய நமக்கு 
சொல்லப்படவில்லை என்று வேதபண்டிதர்கள்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 


பழைய 


படைத்ததெல்லாம்‌ 
- ஸ்தோத்திரத்தோடே 
ஒன்றும்‌ 


தேவன்‌ 
நல்லதாயிருக்கிறது;' 
ஏற்றுக்கொள்ளப்படுமாகில்‌ 
தள்ளப்படத்தக்கதல்ல” (1தீமோ 4:4). இதுவே 
புதிய ஏற்பாட்டுக்காலத்து விசுவாசிகளுக்கு 
சொல்லப்பட்டிருக்கிற புதிய பிரமாணம்‌. 





உபாகமம்‌ 


BALWETHER 
பிய 


தசமபாகம்‌ 
உபா 14:22-29 


உபா 1422௨ தீ உன்‌ தேவனாகிய 
கர்த்தருக்கு எப்பொழுதும்‌ 
யயத்திருக்கப்‌ பழகும்படிக்கும்‌, 
வருஷத்தோனும்‌ தீ விதைக்கிற 
விதைப்பினாலே வயலில்‌ வினையும்‌ 
எல்லாப்பலனிலும்‌ தசமபாகத்தைப்‌ 
பீரித்து, 


உபா 14:28, உன்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
தமது நாமம்‌ விளங்கும்படி. 
தெரிந்துகொள்ளும்‌: ஸ்தானத்திலே, 
உன்‌ 'தானியத்திலும்‌ உன்‌ 
திராட்சுரசுத்திலும்‌ உன்‌ எண்ணெயிலும்‌ 
'தசமபாகத்தையும்‌ உன்‌ ஆடுமாடுகளின்‌ 
தலையிற்றுகனையும்‌ அவருடைய 
சுத்திதியில்‌ புசிப்பாயாக. 


உபா 14:24. உன்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
உன்னை ஆசிர்வதிக்கும்‌ காலத்தில்‌, 
உன்‌ தேவனாகிய கர்த்தர்‌ தமது நாமம்‌ 
விளங்கும்படி. தெரிந்துகொண்ட. 
ஸ்தானம்‌ உனக்கு வெகு. 
தூரமாயிருக்கிற தினால்‌, 
வழிப்பிரயாணத்தின்‌: வெகு 
தொலையினிமித்தம்‌, நீ அதைக்‌ 
கொண்டுபோகக்கூடாதிருக்குமானால்‌, 


உபா 14:25, அதைப்‌ பணமாக்கி, 
பணமுடிப்யை உன்‌ கையிலே 
பிடித்துக்கொண்டு, உன்‌ தேவனாகிய 
கர்த்தர்‌ தெரிந்துகொண்ட. 
ஸ்தலத்திற்குப்‌ போய்‌, 

உபா 14:28. அங்கே உன்‌ இஷ்டப்படி. 
ஆடுமாடு, திராட்சரசம்‌, மதுபானம்‌ 
முதலான சகலத்தையும்‌ 
பணம்கொடுத்து வாங்கி, உன்‌ 
தேவனாகிய கர்த்தருடைய சத்திதியில்‌, 


நீயும்‌ உன்‌ குடும்பத்தாரும்‌ உன்‌ 
வாசல்களில்‌ இருக்கிற லேவியனும்‌ 


புசித்துச்‌ சத்தோஷப்படுவீர்கனாக.. 
உபா 14:27. லேவியனுக்கு உன்னோடே 


பங்கும்‌ ௬தந்தரமும்‌ இல்லாதபடியால்‌. 
அவனைக்‌ கைவிடாயாக. 


DEUTERONOMY - COMMENTARY 


“மப 01008 


PUBLISHERS 


உபா 14:28. முன்றாம்‌ வருஷத்தின்‌ 
முடிவிலே அவ்வருஷத்தில்‌ உனக்கு. 
வத்த பலன்‌ எல்லாவற்றிலும்‌. 
தசமபாகத்தைப்‌ பிரித்து; உன்‌ 
வாசல்களில்‌ வைக்கக்கடவாய்‌. 


உபா 14:29. லேவியனுக்கு உன்னோடே, 
பங்கும்‌ ௬தந்தரமும்‌ 
இல்லாதபடியினாலே, அவனும்‌, உன்‌ 
வாசல்களில்‌ இருக்கிற பரதேசியும்‌, 
திக்கற்றவனும்‌, விதவையும்‌ வத்து 
புசித்துத்‌ திர்ப்தியடைவார்களாக; 
அப்பொழுது உன்‌ கை செய்யும்‌ 
'வேலையிலெல்லாம்‌ உன்‌ தேவனாகிய 
கர்த்தர்‌ உன்னை ஆசிர்வதிப்பார்‌. 


மோசே இஸ்ரவேல்‌ 
தசமபாகத்தைப்பற்றிய பிரமாணத்தை 
சொல்லுகிறார்‌. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌, தங்கள்‌ 

வயலில்‌ விளையும்‌ எல்லா பலனிலும்‌. 
கர்த்தருக்கு தசமபாகம்‌ செலுத்தவேண்டும்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ இரண்டுதரம்‌ தசமபாகம்‌ 
செலுத்தவேண்டும்‌ என்று, மோசே 
சொல்லுகிறார்‌. 


ஐந்தில்‌ ஒரு பங்கு கர்த்தருக்குரியது. 
மீதமுள்ள நான்கு பங்கு நமக்குரியது, 
தசமபாகத்தை: செலுத்தவேண்டிய 
முறையைப்பற்றி மோசே இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாருக்கு சொல்லுகிறார்‌. 


மோசே இஸ்ரவேல்‌ புத்திரரை நோக்கி, 
“ந உன்‌ தேவனாகிய கர்த்தருக்கு 
எப்பொழுதும்‌ பயந்திருக்கப்‌ பழகும்படிக்கும்‌, 
வருஷந்தோறும்‌ நீ விதைக்கிற 
விதைப்பினாலே வயலில்‌ விளையும்‌ 
எல்லாப்பலனிலும்‌ தசமபாகத்தைப்‌ பிரித்து, 
உன்‌ தேவனாகிய கர்த்தர்‌ தமது நாமம்‌ 
விளங்கும்படி தெரிந்துகொள்ளும்‌ 
ஸ்தானத்திலே, உன்‌ தானியத்திலும்‌ உன்‌ 
திராட்சரசத்திலும்‌ உன்‌ எண்ணெயிலும்‌ 
தசமபாகத்தையும்‌ உன்‌ ஆடுமாடுகளின்‌ 
தலையீற்றுகளையும்‌ அவருடைய சந்நிதியில்‌ 
புசிப்பாயாக” (உபா 14:22,23) என்று 
சொல்லுகிறார்‌. 


புத்திரருக்கு. 





உபாகமம்‌ - 
DEUTERONOMY - 


BALWETHER 
பிய 


எல்லாப்பலனிலும்‌ 
என்பது சாதாரணமாக 


கொடுக்கப்படும்‌ தசமபாகம்‌ 


தசமபாகத்தை லேவியர்‌ மட்டுமே பயன்படுத்த 
வேண்டும்‌. (லேவி 27: எண்‌ 18). சபையார்‌ 
கூடிவரும்போது ஏற்படும்‌ செலவுகளைச்‌ சரி 
செய்வதற்காக இரண்டாம்‌ தசமபாகம்‌ 
பயன்படுத்தப்படு கிறது. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ தசமபாகங்களை, 
தமது நாமம்‌ விளங்கும்படி கர்த்தர்‌ 
தெரிந்துகொள்ளும்‌ ஸ்தானத்திற்கு கொண்டு 
வரவேண்டும்‌. ஒருவேளை இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ வாசம்பண்ணுகிற ஸ்தானமும்‌, 
கர்த்தர்‌ தெரிந்துகொள்கிற ஸ்தானமும்‌ 
ஒன்றுக்கொன்று வெகுதூரத்தில்‌ 
இருக்கும்போது, இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
தங்கள்‌ தசமபாகத்தை எவ்வாறு செலுத்துவது. 
என்பது பற்றியும்‌ மோசே இந்த 
வசனப்பகுதியில்‌ சொல்லுகிறார்‌ 
மோசே இஸ்ரவேல்‌ புத்திரரை நோக்கி, 
“உன்‌ தேவனாகிய கர்த்தர்‌ உன்னை 
ஆசிர்வதிக்கும்‌ காலத்தில்‌, உன்‌ தேவனாகிய 
கர்த்தர்‌ தமது நாமம்‌ விளங்கும்படி 
தெரிந்துகொண்ட ஸ்தானம்‌ உனக்கு வெகு 
தூரமாயிருக்கிறதினால்‌, வழிப்பிரயாணத்தின்‌ 
வெகு தொலையினிமித்தம்‌, நீ அதைக்‌ 
கொண்டுபோகக்கூடாதிருக்குமானால்‌, 
ப்‌ பணமாக்கி, பணமுடிப்பை உன்‌ 
பிடித்துக்கொண்டு, உன்‌ 
கர்த்தர்‌ தெரிந்துகொண்ட 
ஸ்தலத்திற்குப்‌ போய்‌, அங்கே உன்‌ இஷ்டப்படி 
ஆடுமாடு, திராட்சரசம்‌, மதுபானம்‌ முதலான 
தகதய பணம்கொடுத்து வாங்கி, உன்‌ 
'தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில்‌, நீயும்‌ 
உன்‌ குடும்பத்தாரும்‌ உன்‌ வாசல்களில்‌ 
இருக்கிற லேவியனும்‌ பசித்துச்‌ 
சந்தோஷப்படுவீர்களாக" 14:24-26) 
என்று சொல்லுகிறார்‌. 


முதலாவது தசமபாகம்‌ 
ஆதரிப்பதற்காக செலுத்தப்படுகிறது. 
"லேவியனுக்கு உன்னோடே 
சுதந்தரமும்‌ ல்லாதபடியால்‌ 
கைவிடாயாக" (உபா 14:27). 


(உபா 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆதரவாக, 
செலுத்திய 

இரண்டாவது 
செலுத்தவேண்டும்‌. 


வது  தசமபாகத்தை 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
தசமபாகத்தையும்‌ 


பின்பு, 


லேவியனுக்கு உன்னோடே பங்கும்‌. 
சுதந்தரமும்‌ இல்லாதபடியினாலே, அவனும்‌, 
உன்‌ வாசல்களில்‌ இருக்கிற பரதேசியும்‌, 
திக்கற்றவனும்‌, விதவையும்‌ வந்து புசித்துத்‌ 
திர்ப்தியடைவார்களாக: அப்பொழுது உன்‌ 
கை செய்யும்‌ வேலையிலெல்லாம்‌ உன்‌ 
தேவனாகிய கர்த்தர்‌ உன்னை 
ஆசீர்வதிப்பார்‌” (உபா 14:29) என்று மோசே 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு சொல்லுகிறார்‌. 

மோசே இங்கு சொல்லுகிற தசமபாகம்‌ 
மூன்றாவது தசமபாகம்‌ என்றும்‌, இந்த 
தசமபாகத்தை, லேவியர்‌, பரதேசி, 
திக்கற்றவன்‌, விதவை ஆகியோருக்கு 
பிரித்துக்கொடுக்கவேண்டும்‌. என்றும்‌ 
வேதபண்டிதர்கள்‌ விளக்கம்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 

மோசே இஸ்ரவேல்‌ 


புத்திரருக்கு 
இதுபற்றிச்‌ சொல்லும்போது, * 


தசமபாகத்தைப்‌ பிரித்து, உன்‌ க்கள்‌ 
வைக்கக்கடவாய்‌” (உபா 14:28) என்று 
சொல்லுகிறார்‌. 
மோசே இந்த வசனப்பகுதியில்‌: 
மூன்றுவிதமான  தசமபாகங்களைப்பற்றிச்‌ 
சொல்லுகிறார்‌ என்று வேதபண்டிதர்கள்‌ 
விளக்கம்‌ சொல்லுகிறார்கள்‌. அதன்‌ விவரம்‌ 
வருமாறு : 
1 a தசமபாகம்‌ - லேலியரும்குக்‌ 
£டுக்கப்படுகிறது.  (லேலி 27; 
உப 14:27) 
ஒரு 
கொடுக்கப்படுகிறது. 
இரண்டாவது தசமபாகம்‌ - இந்தத்‌ 
தசமபாகத்தைக்‌ கொடுக்கிறவருக்கும்‌, 
அவருடைய குடும்பத்தாருக்கும்‌ இது 
செலவு பண்ணப்படும்‌. பண்டிகைகளில்‌ 
ஏற்படும்‌ செலவுகளுக்காக இது செலவு 
பண்ணப்படுகிறது. ஆகையினால்‌ 
பண்டிகைக்கு போவதற்கு பணம்‌ 
இல்லை என்கிற குறை அவருக்கு 
இருக்காது (உபா 14:22-26; 
உ 124121. இதுவும்‌ வருஷத்திற்கு 
பிரித்துக்‌ 


ஒருமுறை. 
கொடுக்கப்படுகிறது 





ம ய்ய்ய்‌ பபப ம “படப்பு COODNENS 


சிறிரியரிய DEUTERONOMY - COMMENTARY PUEUSHERS 


3 


தசமபாகமாகும்‌. 
(உபா 14:28-29). மூன்று வருஷத்திற்கு 
ஒருமுறை இது பிரித்துக்‌ 
கொடுக்கப்படும்‌. ல்‌ ல்‌ 
தசமபாகங்களும்‌ 
வாசஸ்நலத்திற்கு 
செல்லப்படும்‌. மூன்றாவது தசமபாகமோ 
அவர்களுடைய வீடுகளிலேயே மூன்று 
ம்‌ ம்‌ செலவு 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ மூன்று விதமான 
தசமபாகங்களைச்‌ செலுத்த வேண்டும்‌. 
அப்போது கர்த்தர்‌ அவர்களை அதிகமாக 
ஆசீர்வதிப்பார்‌. 





உபாகமம்‌ - 
DEUTERONOMY - COMMENTARY 


மோசே 
கடன்பட்டவனை 
பற்றியும்‌ (உபா 1511-6), 
குடன்கொடுப்பது பற்றியும்‌ 
சொல்லுகிறார்‌. 


விலைப்பட்டவனுக்கு 
வருஷத்திலே 

கொடுக்கப்படவேண்டும்‌ (உபா 1512-18). 
இஸ்ரவேல்‌ புத்திரருடைய ஆடு மாடுகளின்‌ 
தலையீற்றாகிய ஆணையெல்லாம்‌ தங்கள்‌ 
தேவனாகிய கர்த்தருக்கு 
பரிசுத்தமாக்கவேண்டும்‌ (உபா 1519-23), 


(உபா 


கடன்பட்டவனுக்கு விடுதலை. 
உபா 15:1-6 


உபா 151. ஏழாம்‌ வருஷத்தின்‌ 
முடிவிலே விடுதலைபண்ணுவாயாக. 


உபா 15:2. விடுதலையின்‌ விபரமாவது: 
பிறனுக்குக்‌ கடன்கொடுத்தவன்‌. 
எவனும்‌, கர்த்தர்‌ நியமித்த விடுதலை 
கூறப்பட்டபடியால்‌, அந்தக்‌ கடனைப்‌ 
பிறன்‌ கையிலாகிலூம்‌ தன்‌ சகோதரன்‌ 
கையிலாகிலும்‌ தண்டாமல்‌ 
விட்டுவிடக்கடவன்‌. 


உபா 155. அந்திய ஜாதியான்‌ 
கையிலே நீ கடணைத்‌ தண்டலாம்‌; 
உன்‌ சகோதரனிடத்திலோ உனக்கு 
வரவேண்டியதை உன்‌ கை 
விட்டுவிடக்கடவது. 


உபா 15:4. 


இல்லாதிருக்கும்‌. 


எனியவன்‌ உனக்குள்‌ 
படியாக 


உனக்குக்‌ 
கற்பனைகளின்படியும்‌ நீ செய்யும்படி, 
உன்‌ தேவனாகிய கர்த்தரின்‌ 
சத்தத்தைக்‌ கவனமாய்க்‌ 
கேட்பாயானால்‌, 


விரிவுரை 


QOODNENS 
PUBLISHERS 


உபா 155. உன்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
உனக்குச்‌ ச௬தத்தரிக்கும்படி கொடுக்கும்‌ 
தேசத்தில்‌, உன்னை மேன்மேலும்‌ 
ஆசீர்வதிப்பார்‌. 


உபா 15:8. உன்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
உனக்குக்‌ சொன்னபடி உண்னை 
ஆசீர்வதிப்பதினால்‌, நீ அநேகம்‌ 
ஜாதிகளுக்குக்‌ கடன்‌ கொடுப்பாய்‌, 
நீயோ கடன்‌ வாங்குவதில்லை, நீ 
அநேகம்‌ ஜாதிகனை ஆளுவாய்‌, 
உன்னையே அவர்கன்‌ ஆளுவதில்லை. 


குடன்பட்டவர்களை விடுதலைபண்ணும்‌ 
பிரமாணத்தைப்பற்றி மோசே இந்த 
வசனப்பகுதியில்‌ சொல்லுகிறார்‌. ஏழாம்‌ 
வருஷத்தின்‌. முடிவிலே. 
குடன்பட்டவர்களையெல்லாம்‌ 
விடுதலைபண்ணவேண்டும்‌ (உபா 15) 


யாத்‌ 2310-1; லேவி 25 ஆகிய 
வேதவசனப்‌ பகுநிகளில்‌ சொல்லப்பட்டிருக்கும்‌ 
ஓய்வு வருஷம்‌ இங்கு சன்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. 

தேவைகளைப்‌ பற்றி உபா 1428-29 வும்‌ 
வசனங்களில்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. இந்தப்‌ 
பகுதிமில்‌ அவர்களுடைய கடன்களை 
விடுதலை. பண்ணுவது சம்பந்தமாகக்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. (உபா 15:1-18). இந்த 
வாக்கியத்தில்‌ “எழாம்‌ வருஷத்தின்‌ முடிவிலே' 
என்னும்‌ வாக்கியத்திற்கு ஏழாம்‌ வருஷம்‌ 
ஆரம்பமாகும்போது என்று பொருள்‌. (யாத்‌ 
231041; லேவி 25:3-4) 


யாத்‌ 23107 ஆகிய 
வேதவசனப்பகுதியில்‌ கூறப்பட்டிருக்கும்‌ ஒய்வு 
வருஷத்தைப்பற்றிய விவரம்‌ வருமாறு 

கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு ஒய்வு 
வருஷ பிரமாணத்தை சொல்லுகிறார்‌. 
“ஆறுவருஷம்‌ நீ உன்‌ நிலத்தில்‌ பயிரிட்டு, 
அதின்‌ பலனைச்‌ சேர்த்துக்கொள்‌. ஏழாம்‌ 
வருஷத்தில்‌ உன்‌ ஜனத்திலுள்ள எளியவர்கள்‌ 
புசிக்கவும்‌, மீதியானதை வெளியின்‌ 
ஜெந்துக்கள்‌ தின்னவும்‌, அந்த நிலம்‌ 
சும்மா கிடக்க விட்டுவிடுவாயாக;: 
உன்‌ திராட்சத்தோட்டத்தையும்‌ உன்‌ 
ஒலிவத்தோப்பையும்‌ அப்படியே செய்வாயாக” 
மாத்‌ 23207) என்பது கர்த்தருடைய 
ஓய்வு வருஷ பிரமாணமாகும்‌. 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ தங்கள்‌ நிலத்தில்‌. 
ஆறுவருஷம்‌: பயிரிடலாம்‌. ஏழாவது 
வருஷத்தின்‌ ஆரம்பத்தில்‌ அவர்கள்‌ தங்கள்‌ 
நிலத்தை உழவோ அல்லது பயிரிடவோ 
கூடாது. கர்த்தருடைய பிரமாணத்தை மீறி 
அவர்கள்‌ ஏழாம்‌ வருஷத்தின்‌ ஆரம்பத்தில்‌: 
உழுது பயிரிட்டால்‌, அந்த வருஷத்தின்‌ 
முடிவிலே அவர்களுக்கு ஆசீர்வாதமான 
அறுவடை கிடைக்காது. 


கானான்‌ தேசம்‌ பாலும்‌ தேனும்‌ 
ஒடுகிற செழிப்பான தேசம்‌. அந்த தேசத்தின்‌ 
செழிப்பைப்பற்றிச்‌ சொல்லுவதற்காக, கர்த்தர்‌ 
ஒய்வு வருஷத்தைப்பற்றிச்‌ சொல்லுகிறார்‌. 
அவர்களுடைய நிலம்‌ ஏழாம்‌ வருஷத்திலே. 
ஒய்வாகமிருந்தாலும்‌, அவர்களுக்கு தானியம்‌ 
குறைவுபடாது. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கானான்‌ தேசத்தில்‌ 
குடியிருக்கும்போது. அந்த தேசம்‌ பாலும்‌ 
தேனும்‌ ஓடுகிற 
தெரமாகளிரு்தாலுக்‌. அவர்கள்‌ 
போஜனத்திற்கு தங்கள்‌ 
நம்பிக்கை வைக்கக்கூடாது. 
பத்தர்‌ தங்கள்‌ நிலத்தை 
ஜீவிக்காமல்‌, கர்த்தரையே 
ஜீவிக்கவேண்டும்‌. 


சார்ந்து 


வானமும்‌ பூமியும்‌ கர்த்தருடையது. 
கர்த்தருடைய கிருபையினாலேயே பூமியில்‌ 
விளைச்சல்‌ உண்டாகிறது. இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ தங்கள்‌ வயலில்‌ விதைத்த, நங்கள்‌ 
பயிர்‌ வேலைகளின்‌ முதற்பலனை கர்த்தருக்கு 
காணிக்கையாக செலுத்தவேண்டும்‌. 
கர்த்தரே மழையைப்‌ பெய்யப்பண்ணுகிறவர்‌. 
அவரே விளைச்சலைக்‌ கொடுக்கிறவர்‌. 

கர்த்தர்‌ புத்திரருக்கு. 


இஸ்ரவேல்‌ 
ஒய்வவருஷ பிரமாணத்தைக்‌ 
கொடுத்திருந்தாலும்‌, பிற்காலத்தில்‌ அவர்கள்‌ 
இந்தப்‌ பிரமாணத்திற்கு கீழ்ப்படியாமல்‌, 
கர்த்தர்‌ தங்களுக்கு வாக்குப்பண்ணின. 
ஆசீர்வாதங்களை இழந்துபோகிறார்கள்‌. 


“கர்த்தர்‌ எரேமியாவின்‌ வாயினாலே. 
சொன்ன வார்த்தை நிறைவேறும்படிக்கு, 
தட்‌, தன்னும்‌ ஜவ்வு அறகவ்கைை 
இரம்மியமாய்‌ அநுபவித்துத்‌ தீருமட்டும்‌, அது 
பாழாய்க்கிடந்த நாளெல்லாம்‌, அதாவது. 
எழுபதுவருஷம்‌ முடியுமட்டும்‌ ஒய்ந்திருந்தது”' 
(நாளா 36:21). 


விரிவுரை 
COMMENTARY 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ தங்கள்‌ நிலத்திலே 
பமிரிட்டாலும்‌, அந்த நிலத்திலே தானியம்‌ 
கர்த்தரே அவர்களை 
தேவனுடைய தெய்வீக 
பராமரிப்பு அவர்களுக்கு இல்லையென்றால்‌, 
அவர்களுக்கு போஜனமுமில்லை. இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ தங்களுடைய பமிர்‌ நிலத்தை 
நம்பாமல்‌, கர்த்தர்மீதும்‌, கர்த்தருடைய 
தெய்வீக  பராமரிப்பின்மீதும்‌ நம்பிக்கை 
வைக்கவேண்டும்‌. 
கர்த்தர்‌ 
நான்காவது, 


பத்துக்கட்டளைகளில்‌. 
கட்டளையாக "ஓய்வுநாளை 
பரிசுத்தமாய்‌ ஆசரிக்க நினைப்பாயாக" 
(யாத்‌ 20:8) என்று சொல்லியிருக்கிறார்‌ 
கர்த்தர்‌ தம்முடைய நான்காவது கட்டளையை 
இங்கு மறுபடியுமாய்ச்‌ சொல்லுகிறார்‌. 


“ஆறுநாள்‌ உன்‌ வேலைச்‌ செய்து 
ஏழாம்நா உன்‌ மாடும்‌ உன்‌ கழுதையும்‌ 
இளைப்பாறவும்‌, உன்‌ அடிமைப்பெண்ணின்‌ 
பிள்ளையும்‌ அந்நியனும்‌ இளைப்பாறவும்‌ 
ஒய்ந்திரப்பாயாக” (யாத்‌ 2312) என்பது 
கர்த்தருடைய ஒய்வுநாள்‌ பிரமாணமாகும்‌. 


ஏழாம்நாள்‌ ப. ஓய்வநாளாக 
அனுசரிக்கப்படுகிறது. ஒவ்வொரு வருஷமும்‌ 
ஓய்வுநாள்‌ ஒருகிழமை பிந்திவரும்‌. 
ல்‌ பெந்தெகொஸ்தே நாளில்‌. 


அவர்களுடைய மாடும்‌, அவர்களுடைய 
இளைப்‌ 


பாறவேண்டும்‌. 
அவர்களுடைய அடிமைப்பெண்ணின்‌ 
பிள்ளையும்‌ அந்நியனும்‌ இளைப்பாறவும்‌ 
ஒய்ந்திருக்கவும்‌ வேண்டும்‌. ஒய்வநாள்‌ 


கழுதையும்‌ 


வேண்டும்‌. அடுத்த வேலை செய்வதற்கு 
ஓய்வெடுத்து ஆயத்தமாக இருக்க 
வேண்டும்‌. 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


BALWETHER 
பிய 


மனுஷன்‌ ஆறுநாட்கள்‌ வேலைசெய்து, 
ஏழாம்‌ நாளில்‌ ஒய்ந்திருக்க வேண்டுமென்பது 
தேவனுடைய பிரமாணம்‌. பழைய ஏற்பாட்டில்‌ 
தேவன்‌ ஓய்வுநாளை மனுஷனுக்குத்‌ 
தெரிந்தெடுத்தார்‌. இது பழைய ஏற்பாட்டுப்‌ 
பிரமாணம்‌. புதிய ஏற்பாட்டில்‌ தங்களுக்கு 
வசதியான ஓய்வுநாளை ஜனங்கள்‌ 

தெரிந்துகொள்வதற்கு 
கொடுக்கப்பட்டிருக்கிறது. (ரோமர்‌ 14:5-67 
கொலோ 2:14-16). கிறிஸ்தவ விசுவாசிகள்‌ 
வாரத்தின்‌ முதலாம்‌ நாளான ஞாயிற்றுக்‌ 
கிழமையை ஓய்வநாளாகத்‌ தெரிந்தெடுத்து 

அதைப்‌ பரிசுத்தப்படுத்துகிறார்கள்‌. 
'வேதபண்டிதர்களில்‌ சிலர்‌ கர்த்தருடைய 
ஒய்வுநாள்‌ பிரமாணத்திற்கு புதிய 
விளக்கத்தை சொல்லுகிறார்கள்‌. வாரத்தில்‌ 
ஒரு நாளாகிய ஏழாம்‌ நாளை ஓய்வுநாளாக 
ஆசரிப்பதற்கு பதிலாக, எல்லா நாளையும்‌ 
ஒய்வுநாளாக  ஆசரிக்கவேண்டும்‌ என்று 
இவர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. வாரத்தில்‌ 
ஏழாம்நாள்‌ மாத்திரமல்ல வாரத்தின்‌ 
ஏழுநாட்களுமே பரிசுத்தமாய்‌. 
ஆசரிக்கவேண்டிய நாட்கள்‌ ஆகும்‌ என்பது 

இவர்களுடைய வியாக்கியானம்‌. 
அன்‌ 


இஸ்ரவேல்‌ பத்திரருக்கு ஏழ 
விடுதலையின்‌ வருஷாகிரக்கிற 
வருஷத்திலே நிலத்திலே உ பயிர்‌ 
செய்யக்கூடாது. நிலத்திற்கு ஒய்வு, 
கொடுக்கவேண்டும்‌. வேலை 
செய்கிறவர்களுக்கும்‌ ஏழாம்‌ வருஷத்திலே 
ஒய்வு கொடுக்கவேண்டும்‌. இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கு ஏழாம்‌ வருஷம்‌ ஒய்வு வருஷமாக 
நியமிக்கப்பட்டிருக்கிறது. 
ஏழாம்‌ வருஷத்திலே செய்யவேண்டிய 
மேலும்‌ சில காரியங்களைப்பற்றி கர்த்தர்‌ 
தம்முடைய பிரமாணத்தில்‌ 
சொல்லியிருக்கிறார்‌. ஏழாம்‌ வருஷத்திலே 
கடன்பட்டவர்களை விடுதலைபண்ண 
வேண்டும்‌. தாங்கள்‌ வாங்கிய கடனை 
திரும்ப செலுத்த முடியாவிட்டாலும்‌. ஏழாம்‌ 
வருஷத்திலே, அவர்கள்‌ வாங்கிய கடனுக்கு 
விடுதலை கொடுக்கவேண்டும்‌. 
கடன்பட்டவர்களை 


விடுதலைபண்ணினாலும்‌, அவர்கள்‌ தங்கள்‌ 


ஆனாலும்‌ அவர்களுக்கு கடன்கொடுத்தவன்‌. 
சட்டப்படி, கடன்பட்டவனிடத்திலிருந்து. 
கடனை திரும்ப வசூலிக்க முடியாது. 


விரிவுரை 
COMMENTARY 


மோசே இஸ்ரவேல்‌  புத்திரருக்கு 
விடுதலையின்‌ விவரத்தைப்பற்றி இவ்வாறு 
சொல்லுகிறார்‌. “பிறனுக்குக்‌ 
கடன்கொடுத்தவன்‌ எவனும்‌, கர்த்தர்‌ 
நியமித்த விடுதலை கூறப்பட்டபடியால்‌, அந்தக்‌ 
கடனைப்‌ பிறன்‌ கையிலாகிலும்‌ தன்‌ 
சகோதரன்‌ கையிலாகிலும்‌ தண்டாமல்‌ 
விட்டுவிடக்கடவன்‌" (உபா 15:2). 

கர்த்தர்‌ நியமித்த விடுதலையின்‌ 
விவரமாவது : 


1. முழு வருஷத்திற்கும்‌. கண்மலர்‌ 
கடனைத்‌ தண்டாமல்‌ 


வேண்டும்‌. (உபா 15:1-4) 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ இரக்கம்‌ செய்ய 
கற்றுக்‌ கொண்டு, ஏழைகள்மீது 
இரக்கம்‌ காண்பிப்பார்கள்‌. 
(உபா 15:7-1). 


இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ சகோதர அன்பு 
புறஜாதியாருக்கு ஒரு ம ன்குதிரியாக 


ஏழாம்‌ வருஷத்திலும்‌ 

விடுதலை செய்ய 

வேண்டுமென்று க! ஒரு குறித்த 

காலத்தை நியமித்திருக்கிறார்‌. 
2-18). 


ஏழாம்‌ ஷம்‌ ஓய்வு வருஷமாக 
இருக்கிறபடியினால்‌, அந்த வருஷத்தை 
எந்தக்‌ குறைவும்‌ ஏற்படாதவாறு முதல்‌ 
ஆறு வருஷங்களில்‌ தானியங்களின்‌ 

ச்சல்‌ அதிகமாக இருக்கும்‌. 
(யாத்‌ 2310-1; லேவி 25:2-4; 
உபா 15:4). 


நிலம்‌ ஒரு வருஷத்திற்கு ஒய்ந்திருக்கும்‌. 
(யாத்‌ 23:10-11; லேவி 25:3-4) 


ஓய்வு வருஷத்தில்‌ விளையும்‌ தானியம்‌ 
ஏழைகளுக்குக்‌ கிடைக்கும்‌. 
யாத்‌ 23:10-11: லேவி 25:5-7). 


வேலையாட்களுக்கும்‌, மிருக 
ஜீவன்களுக்கும்‌ தங்கள்‌ கடினமாக 
வேலையிலிருந்து ஒரு வருஷம்‌ ஒய்வு 
கிடைக்கும்‌. யாத்‌ 230-1; 
லேவி 25:5-6). 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


ஏழாம்‌ வருஷம்‌ ஓய்வு 
வருஷமாகயிருப்பதினால்‌ இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
விவசாய வேலைகளை செய்யமாட்டார்கள்‌. 
தங்கள்‌ விளைச்சல்‌ நிலத்திற்கு 
ஒய்வுகொடுப்பார்கள்‌. விவசாயம்‌ 
நடைபெறவில்லையென்றால்‌ விவசாயிக்கு 
வருமானமில்லை. அவரால்‌ தான்‌ பட்ட 
கடனை திரும்ப செலுத்த முடியாது. 
ல்‌ ஓய்வு வருஷமாகிய ஏழாம்‌ 
“மாத்திரம்‌, 


வியாக்கியானம்‌ சொல்லுகிறார்கள்‌. 


ஏழாம்‌ வருஷம்‌ முடிந்த 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ மறுபடியும்‌ 
நிலத்திலே உழுது பயிரிடுவார்கள்‌. 
வருஷத்திலே அவர்களுக்கு அறுவடையும்‌, 
வருமானமும்‌ இருக்கும்‌. அப்போது அவர்கள்‌ 
பட்ட கடனை, அவர்களுடைய கையில்‌: 
தண்டலாம்‌ என்றும்‌ வேதபண்டிதர்கள்‌ இந்த 
வசனத்திற்கு விளக்கம்‌ சொல்லுகிறார்கள்‌. 

குடன்‌ 
குடன்பட்டவனிடத்தில்‌, 
ஏழாம்‌ வருஷத்தில்‌ மாத்திரம்‌, கடனை 
தண்டக்கூடாது என்‌, ஓய்வு வருஷத்திற்கு 
முன்போ அல்லது அதற்கு பின்போ அந்தக்‌ 
கடனை தண்டலாம்‌. என்றும்‌ 
வேதபண்டிதர்கள்‌ இந்த வாக்கியத்திற்கு 
பொதுவான விளக்கம்‌ சொல்லுகிறார்கள்‌. 
கடனைத்‌ தண்டுவது ஒய்வுவருஷத்திலே 
தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படுகிறது. 


கொடுத்தவன்‌, 
ஓய்வு வருஷமாகிய 


கடன்பட்டவனுடைய 

முற்றிலுமாகவும்‌, 

பண்ணப்படும்‌ என்றும்‌, கடன்பட்டவன்‌ ஏழாம்‌ 
வருஷத்தில்‌ நிரந்தரமாக விடுதலையாகிறான்‌ 
என்றும்‌ இந்த வாக்கியத்திற்கு சிலர்‌ 
விளக்கம்‌ சொல்லுகிறார்கள்‌. 


விரிவுரை 
COMMENTARY 


கர்த்தர்‌ ஏழாம்‌ நாளை கனம்பண்ணி. 
ஏழாம்‌. 
வருஷத்தையும்‌ கனம்பண்ணி 
பரிசத்தம்பண்ணியிருக்கிறார்‌. ஏழாம்‌ வருஷம்‌ 


பரிசுத்தம்பண்ணியதுபோல, 


மேலும்‌ கடனாளியாவான்‌. 
தரித்திரம்‌ அதிகரிக்கும்‌. 
புத்திரரில்‌ ஒருவரும்‌ 
விழுந்துவிடக்கூடாது 
ஒய்வுவருஷமாகிய 
அவர்கள்‌ 
முழுவதுமாகவும்‌, 
பண்ணப்படுகிறது. 


ஏழாம்‌ 
பட்ட 
நிரந்தரமாகவும்‌ தள்ளுபடி 


கடனைத்தண்டுவதற்கு, மோசே 
இஸ்ரவேல்‌. புத்திரருக்கு. ஒரு 
பிரமாணத்தையும்‌, அந்நிய ஜாதியாருக்கு 
வேறொரு பிரமாணத்தையும்‌ சொல்லுகிறார்‌. 
அதன்‌ விவரம்‌ வருமாறு : 


“அந்நிய ஜாதிமான்‌ கையிலே நீ 
கடனைத்‌ 'தண்டலாம்‌: 
சகோதரனிடத்திலோ 

வரவேண்டியதை உன்‌ 
விட்டுவிடக்கடவது" (உபா 15:3), 


அந்நியன்‌ இஸ்ரவேல்‌ தேசத்தானல்ல. 
ஆகையினால்‌ இஸ்ரவேலருக்கு நியமிக்கப்‌ 
பட்டிருக்கும்‌ பிரமாணத்தைக்‌ கடைப்பிடிக்க. 
வேண்டுமென்னும்‌ நிர்ப்பந்தம்‌ அவனுக்கு 
இல்லை. அவனுக்கு மோசேயின்‌ 
பிரமாணத்தினால்‌ உண்டாகும்‌ ஆசிர்வாதம்‌ 
எதுவும்‌ வராது. அவனுடைய கடனும்‌ 
தள்ளுபடி பண்ணப்படமாட்டாது. இதனால்‌. 
புறஜாதி ஜனங்கள்‌ 

அவருடைய ஜீவ 

வருவதற்கு வாய்ப்பு உண்டாகிறது. 


ஏழாம்‌ வருஷத்திலே கடன்‌ தள்ளுபடி 
பண்ணப்பட்டதினால்‌, கடன்பட்டவன்‌,, 
கடன்வாங்காதவன்‌ போல 
விடுதலையாயிருக்கிறான்‌. “எளியவன்‌ 
உனக்குள்‌ இல்லாதிருக்கும்‌ படியாக 
இப்படிச்செய்யவேண்டும்‌' (உபா 15:4) என்று 
மோசே இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
சொல்லுகிறார்‌. 





உபாகமம்‌ - 
- COMMENTARY 


BALWETHER 


MIGHATML DEUTERONOMY 


இஸ்ரவேல்‌ 
பிரமாணத்திற்கு 

அவர்களுக்கு ஆசீர்வாதமுண்டாகும்‌. மோசே 
இஸ்ரவேல்‌ புத்தரை நோக்கி, “நான்‌. 
உனக்குக்‌ கற்பிக்கிற எல்லாக்‌ 
கற்பனைகளின்படியும்‌ நீ செய்யும்படி, உன்‌ 
தேவனாகிய கர்த்தரின்‌ சத்தத்தைக்‌ 
கவனமாய்க்‌ கேட்பாயானால்‌, உன்‌ 
தேவனாகிய கர்த்தர்‌ உனக்குச்‌ 
சுதந்தரிக்கும்படி கொடுக்கும்‌ தேசத்தில்‌, 
உன்னை மேன்மேலும்‌ ஆசீர்வதிப்பார்‌" 
(உபா 15:4,5) என்றும்‌, 


"உன்‌ தேவனாகிய கர்த்தர்‌ உனக்குச்‌ 
சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதினால்‌, நீ 
அநேகம்‌ ஜாதிகளுக்குக்‌ கடன்‌ கொடுப்பாய்‌, 
நீயோ கடன்‌ வாங்குவதில்லை. நீ அநேகம்‌ 
ஜாதிகளை  ஆளுவாய்‌, உன்னையோ 
அவர்கள்‌ ஆளுவதில்லை (உபா 15:6) 
என்றும்‌ சொல்லுகிறார்‌ 

கடன்கொடுத்தவன்‌, ஏழாம்‌ 
வருஷத்திலே, கடன்பட்டவனுக்கு அந்தக்‌ 
கடனை தள்ளுபடி பண்ணும்போது, கடன்‌ 
கொடுத்தவனுக்கு பொருளாதார நஷ்டம்‌ 
உண்டாகும்‌. ஆனாலும்‌ அவன்‌ கடனை 
தள்ளுபடிபண்ணியது, கர்த்தருடைய 
பிரமாணமாகயிருப்பதினால்‌ அவனுக்கு 
ஏற்பட்ட நஷ்டத்தை கர்த்தர்‌ ஈடு செய்வார்‌ 
கடனை தள்ளுபடி செய்கிறவனுடைய 
கைகளின்‌ பிரயாசங்களையெல்லாம்‌ கர்த்தர்‌ 
ஆசீர்வதிப்பார்‌. ஏழைக்கு இரங்குகிறவன்‌ 
கர்த்தருக்கு கடன்கொடுக்கிறான்‌. தான்‌ பட்ட 
கடனை கர்த்தர்‌ திரும்ப செலுத்துவார்‌ 


எனியவனுக்கு. 
கல்ன்கொடுப்பாயாக 
உபா 15:7-11 


உபா 15:7. உன்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
உனக்குக்‌ கொடுக்கும்‌ தேசத்தின்‌ எத்த 

உன்‌ 'சுகோதரரில்‌ 

ஒருவன்‌ இருந்தால்‌, 
எனியவனாகிய உன்‌ சகோதரனுக்கு 
உன்‌ இருதயத்தை 5 
கடினமாக்காமலும்‌, உன்‌ 


மூடாமலும்‌, 


கையை 


ர்‌ Cope 


PUBLISHERS 


உபா 15:8. அவனுக்கு உன்‌ கையைத்‌ 
தாரானமாய்த்‌ திறத்து, அவனுடைய 
அவசரத்தினிமித்தம்‌ அவனுக்குத்‌ 
தேவையானதைக்‌ கடன்கொடுப்பாயாக. 


உபா 15:9, விடுதலை மாகிய 
ஏழாம்‌ வருஷம்‌ கிட்டியிருக்கிறதென்று 
சொல்லி, உன்‌ இருதயத்திலே 
பொல்லாத நினைவு கொண்டு, உன்‌: 
ஏழைச்‌ சகோதரனுக்குக்‌ கெடாமல்‌ 
மறுத்து, அவன்மேல்‌ 
வன்கண்வைக்காதபடிக்கும்‌, அவன்‌ 
உன்னைக்‌ குறித்துக்‌ கர்த்தரை நோக்கி 
அபயமிடாதபடிக்கும்‌. 
எச்சரிக்கையாயிரு; 
செய்வாயானால்‌ 


பாவமாயிருக்கும்‌, 


உபா 15:10. அவனுக்குத்‌ தாரானமாய்க்‌ 
கொடுப்பாயாக; அவனுக்குக்‌ 
கொடுக்கும்போது உன்‌ இருதயம்‌ 
விசனப்படாதிருப்பாயாக; 

அதினிமித்தமாக உன்‌ தேவனாகிய 
கர்த்தர்‌ உன்னுடைய எல்லாக்‌. 
கிரியைகளிலும்‌, தீ கையிட்டுச்‌. 
செய்யும்‌ எல்லாக்‌ காரியங்களிலும்‌ 
உன்னை ஆசீர்வதிப்பார்‌. 


அப்படிச்‌ 


அது. உனக்குப்‌ 


உபா 15:01. தேசத்திலே எனியவர்கள்‌. 
இல்லாதிருப்பதில்லை; ஆகையால்‌ உண்‌: 
தேசத்தில்‌ சிறுமைப்பட்டவனும்‌ 
எனியவனுமாகிய உன்‌ சகோதரனுக்கு 
உன்‌ கையைத்‌ தாரானமாய்த்‌ 
திறக்கவேண்டும்‌ என்று நான்‌ உனக்குக்‌ 
கட்டனையிடுகிறேன்‌.. 


குடன்பட்டவனுடைய 


டய கடன்களெல்லாம்‌ 
வருஷத்திலே. ள்‌ 


தள்ளுபடி 
இஸ்ரவேல்‌ 
ஜனங்கள்‌ பொ, ஏழைகளுக்கு 
கடன்கொடுக்க தயங்குவார்கள்‌. தாங்கள்‌ 
கொடுத்த கடனை தண்டமுடியாமல்‌. 
போய்விடும்‌ என்னும்‌. எண்ணம்‌ 
கடன்கொடுக்கிறவர்களுடைய மனதிலே. 
இருக்கும்‌. 


தரித்திரருக்கு பொருளாதார உதவி 
தேவைப்படும்‌. ஐசுவரியலான்கள்‌ ஏழைகளுக்கு 
கடன்கொடுத்து உதவிசெய்யவேண்டும்‌. 
விடுதலையின்‌. .... வருஷத்தைப்பற்றிய 
பிரமாணத்தை நினைத்து, ஐசவரியவான்கள்‌ 
தரித்திரருக்கு கடன்கொடுக்காமல்‌ 
இருந்துவிடக்கூடாது. 


ஏழாம்‌ 
பண்ணப்படுகிறது. இதனால்‌ 





BALWETHER ப்‌ 


பிய 


மோசே இஸ்ரவேல்‌ புத்திரரை நோக்கி, 
“உன்‌ தேவனாகிய கர்த்தர்‌ உனக்குக்‌ 
கொடுக்கும்‌ தேசத்தின்‌ எந்த வாசலிலும்‌ உன்‌ 
சகோதரரில்‌ 
இருந்தால்‌, 
சகோதரனுக்கு 
கடினமாக்காமலும்‌, உன்‌ கையை மூடாமலும்‌ 


| அவனுடைய  அவசரத்தினிமித்தம்‌ 
அவனுக்குத்‌ தேவையானதைக்‌ 
கடன்கொடுப்பாயாக" 15:7,8) என்று 
சொல்லுகிறார்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ எல்லோருமே. 
தேவனுடைய கற்பனைகளுக்குக்‌ கீழ்ப்படிந்து 
ஜீவித்தால்‌, அவர்களுக்குள்‌ எளியவன்‌ 
ஒருவனும்‌ இருக்கமாட்டான்‌. அவர்களில்‌ 
சிலர்தேவனுடைய கற்பனைகளைக்‌ கைக்‌ 
கொள்ளாமற்‌ போனதினால்‌, அவர்களுடைய 
ஜீவியத்தில்‌ குறைவும்‌, வறுமையும்‌ 
காணப்பட்டது. அப்பேர்ப்பட்டவர்களுக்குக்கூட 
புரிய றார்‌. 
ஆசீர்வாதங்களைப்‌ 
பெற்றிருக்கிறவர்கள்‌ அவர்களுடைய 
எளிமையிலும்‌, வறுமையிலும்‌ அவர்களுக்கு 
உதவி புரிய வேண்டும்‌ (உபா 
மாற்கு 14:7) 


எளியவனுக்கு நம்முடைய 
இருதயத்தைக்‌ கடினப்படுத்தக்கூடாது. கர்த்தர்‌ 
நமக்குக்‌ கொடுத்திருக்கும்‌ ஆசீர்வாதங்களை 
ற்றவர்‌ ம்‌ பகிர்ந்து கொடுக்க 
மற்றவர்களுக்கு உதவி 
புரியவில்லையென்றால்‌, தேவனுடைய 
ஆசீர்வாதம்‌ நின்றுபோகும்‌. 
(உபா 15:7 9-10). 


கானான்‌ தேசம்‌ பாலும்‌ தேனும்‌ ஓடுகிற 
செழிப்பான உ கத கசந்த... கான்‌. 

த்தையும்‌, அதிலே வாசம்பண்ணுகிற 
ர்‌ ஜனத்தாரையும்‌ அதிகமாய்‌ 
ஆசீர்வதித்திருக்கிறார்‌. ஆனாலும்‌ கானான்‌ 
தேசத்திலே எளியவர்களும்‌ இருக்கிறார்கள்‌. 
அந்த தேசத்தில்‌ கடன்‌ வாங்குகிறவர்கள்‌ 
எப்போதுமே இருப்பார்கள்‌. 


இஸ்ரவேலருக்குள்ளே எளியவன்‌ 
இல்லாதிருக்கும்படியாக, ஏழாம்‌ வருஷத்திலே. 
விடுதலை அறிவிக்கப்படுகிறது. கடன்கள்‌ 
தள்ளுபடி பண்ணப்படுகிறது. ஆனாலும்‌ 
கானான்‌ தேசத்திலிருந்து ஏழ்மையை 
முற்றிலுமாய்‌ நீக்க முடியவில்லை. தேசத்தில்‌ 
எப்போதுமே எளியவர்கள்‌ இருக்கிறார்கள்‌. 


(உபா 


- விரிவுரை 


DEUTERONOMY - COMMENTARY 


எளியவர்களுக்கு பொருளாதார உதவி 
தேவைப்படும்போது, இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
தங்கள்‌ கையை தாராளமாய்த்‌ திறந்து, 
எனியவர்களுடைய அவசரத்தினிமித்தம்‌, 
அவர்களுக்கு தேவையானதை 
கடன்கொடுக்கவேண்டும்‌. 
கடன்கொடுக்கும்போது தாராளமாய்க்‌ 
கொடுக்க வேண்டுமென்றும்‌, தரித்திரனுக்கு 
தேவையானதையெல்லாம்‌. 'கடனாய்க்‌ 
கொடுக்கவேண்டும்‌ என்றும்‌ மோசே 
சொல்லுகிறார்‌. 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ ஏழைகளுக்கு 


இரங்கவேண்டும்‌. அவர்களுக்கு இலவசமாக 
உதவி செய்யவேண்டும்‌. 
எல்லோராலும்‌, 
உதவி செய்ய 
சூழ்நிலைகளில்‌, 


சில சமயங்களில்‌. 
எல்லோருக்கும்‌ இலவசமாய்‌ 
முடியாது. இப்படிப்பட்ட 
வசதி உள்ளவர்கள்‌ 
கடன்கொடுத்து 


கொடுப்பதைவிட 
ஞானமானது. 
_பெற்றுக்கொண்டவர்கள்‌ 
ம்‌ அதிகரிக்கும்‌. 
தாங்கள்‌ பட்ட கடனை 
என்னும்‌ 
உழைப்பார்கள்‌. 
சுறுசுறுப்பாய்‌ வேலை செய்வார்கள்‌. வாங்கிய 
கடனை அடைக்கவேண்டும்‌ என்னும்‌ 
உண்மையும்‌ கண்ணியமும்‌ அவர்களுடைய 
மனதில்‌ இருக்கும்‌. 
எளியவர்களுக்கு கடன்கொடுக்க. 
வேண்டுமென்பது கர்த்தருடைய பிரமாணம்‌. 
ஸல சமயங்களில்‌ கடன்‌ 
வாங்குகிறவர்களைப்பற்றி நமக்கு சந்தேகம்‌ 
வந்துவிடும்‌. வாங்கிய கடனை அவர்களால்‌ 
திரும்ப செலுத்த முடியாமல்‌ போய்விடுமோ 
என்னும்‌ எண்ணம்‌ கடன்கொடுத்தவருடைய 
மனதிலே உண்டாகும்‌. இப்படிப்பட்ட 
சூழ்நிலைகளில்‌, கடன்கொடுக்கிறவர்கள்‌, 
கடன்வாங்குகிறவர்களை நம்பாவிட்டாலும்‌, 
அவர்கள்‌ கர்த்தரை நம்பி 
கடன்கொடுக்கவேண்டும்‌. 


குடனாய்க்கொடுப்பது, 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


(யய 
பிய 


எளியவனுடைய  அவசரத்தினிமித்தம்‌: 
அவனுக்கு தேவையான கடன்கொடுப்பாயாக 
என்று கர்த்தர்‌ கட்டளையிடுகிறார்‌. மோசே 


கர்த்தருடைய வார்த்தையைச்‌ சொல்லுகிறார்‌. 


கடன்கொடுக்கிறவருக்கு ஒரு. ன்‌ 
ஏற்படாது. கர்த்தரை நம்புகிறவர்கள்‌ 
ஒருபோதும்‌ வெட்கப்பட்டுப்போகமாட்டார்கள்‌. 

“உங்கள்‌ சத்துருக்களைச்‌ 
சிநேகியுங்கள்‌, நன்மைசெய்யுங்கள்‌, கைம்மாறு 
கருதாமல்‌ சுடன்கொடுங்கள்‌: அப்பொழுது 
உங்கள்‌ பலன்‌ மிகுதியாயிருக்கும்‌, 
உன்னதமானவருக்கு நீங்கள்‌ 
பிள்ளைகளாயிருப்பீர்கள்‌: அவர்‌ 
நன்றியறியாதவர்களுக்கும்‌ துரோகிகளுக்கும்‌ 
நன்மை செய்கிறாரே" (லூக்‌ 6:35). 


"நீ விருந்துபண்ணும்போது. 
ஏழைகளையும்‌ ஊனரையும்‌ உண்ம 
குருடரையும்‌ அழைப்பாயாக. அப்பொழுது நீ 
பாக்கியவானாயிருப்பாய்‌: அவர்கள்‌ உனக்குப்‌ 
பதில்‌ செய்யமாட்டார்கள்‌: நீதிமான்களின்‌ 
உயிர்த்தெழுதலில்‌ உனக்குப்‌ பதில்‌ 
செய்யப்படும்‌ என்றார்‌" (லூக்‌ 14:14) 


நம்மிடத்தில்‌ கடன்பட்டவர்கள்‌, நமக்கு, 
கடனை திரும்ப செலுத்தாவிட்டாலும்‌, 
கர்த்தருடைய வார்த்தையின்‌ பிரகாரம்‌, 
நீதிமான்களின்‌ கத்‌ நமக்கு 


ஆகையினால்‌ 
வரும்போது, அநேகர்‌ 
நிறுத்திவிடுவார்கள்‌. 
தாங்கள்‌ கொடுக்கும்‌ கடனெல்லாம்‌ ஏழாம்‌ 
வருஷத்தில்‌ தள்ளுபடி ஆகிவிடும்‌ என்று, 
நினைத்து, ஏழாம்‌ வருஷம்‌ நெருங்க நெருங்க, 
குடன்கொடுப்பதை குறைத்துக்கொள்வார்கள்‌. 
போசே  இதகற்றியம்‌ இஸ்ரவேல்‌ 
புத்தருக்கு இவ்வாறு சொல்லுகிறார்‌. 
விடுதலை. 'வருமோகிய்‌ எழாம்‌ வம்‌ 
கிட்டியிருக்கிறதென்று சொல்லி, 


இருதயத்திலே பொல்லாத நினைவு கொண்டு, 
உன்‌ ஏழைச்‌ சகோதரனுக்குக்‌ கொடாமல்‌ 


மறுத்து, 
வன்கண்வைக்காதபடிக்கும்‌, 
உன்னைக்‌ குறித்துக்‌ கர்த்தரை 
அபயமிடாதடடிக்கும்‌ 


விரிவுரை 
COMMENTARY 


அப்படிச்‌ செய்வாயானால்‌ அது உனக்குப்‌ 
பாவமாயிருக்கும்‌" (உபா 15:9) என்று மோசே 
சொல்லுகிறார்‌. 


ஏழாம்‌ வருஷம்‌. விடுதலையின்‌ 
வருஷமாகும்‌. இந்த வருஷத்தில்‌ ம்‌ 
வாங்கிய கடனைத்‌ 
செலுத்தமாட்டார்கள்‌. இது 

வருஷத்தின்‌ பிரமாணம்‌. இந்த வருஷத்தில்‌ 
ஏழைச்‌ சகோதரனுக்கு உதவி தேவைப்பட்டால்‌ 
அவனுக்குக்‌ கொடுத்து உதவி புரிய 
வேண்டும்‌. அவன்‌ திரும்பத்‌ தரமாட்டான்‌ 
என்று பொல்லாத நினைவு கொண்டு, 
அவனுக்கு உதவி புரிய மறுத்துவிடக்கூடாது. 
(உபா 13:13) 


எனியவதுக்கு குடன்கொடுக்கும்போது 
கர்த்தர்‌ நம்மை ஆசீர்வதிப்பார்‌ 

இதுபற்றிச்‌ சொல்லும்போது, க்க 
தாராளமாய்க்‌ கொடுப்பாயாக; அவனுக்குக்‌ 
கொடுக்கும்போது, உன்‌ இருதயம்‌ 
னப்படாதிருப்பாயாக;  அதினிமித்தமாக 
உன்‌ தேவனாகிய கர்த்தர்‌ உன்னுடைய 
எல்லாக்‌ கிரியைகளிலும்‌, நீ கையிட்டுச்‌ 
செய்யும்‌ எல்லாக்‌ காரியங்களிலும்‌ உன்னை 
ஆசீர்வதிப்பார்‌" (உபா 1510) என்று 
சொல்லுகிறார்‌. 


உற்சாகமாய்க்‌ கொடுக்கிறவனிடத்தில்‌ 
கர்த்தர்‌ பிரியமாயிருக்கிறார்‌, (2கொரி 9:7). 
உற்சாகமாகவும்‌, மனப்பூர்வமாகவும்‌ 
கொடுக்கிறவர்களைக்‌ கர்த்தர்‌ 
ஆசீர்வதிக்கிறார்‌. தனக்கு வெகுமதி 
கிடைக்கும்‌ அல்லது பேரும்‌ புகழும்‌ 
கிடைக்கும்‌ என்று நினைத்து, உதவி 
புரிகிறவன்‌ அவனுடைய பலனை ஏற்கெனவே 
அடைந்து விட்டான்‌. (மத்‌ 631-4). 


எளியலனுக்கு கடன்கொடுக்கவேண்டும்‌. 
என்னும்‌ செய்தியை மோசே இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கு ஒரு 
ஆலோசனையாகச்சொல்லாமல்‌, அதை 
தன்னுடைய கட்டளையாக சொல்லுகிறார்‌. 
அவர்‌... இஸ்ரவேல்‌ புத்திரரை நோக்கி, 
“தேசத்‌ எளியவர்கள்‌ 
ஆகையால்‌ உன்‌ 
சிறுமைப்பட்டவனும்‌ 
எளியவனுமாகிய உன்‌ சகோதரனுக்கு உன்‌ 
கையைத்‌ தாராளமாய்த்‌ திறக்கவேண்டும்‌. 
என்று நான்‌ உனக்குக்‌ கட்டளையிடுகிறேன்‌” 
(உபா 1541) என்று சொல்லுகிறார்‌. 





உபாகமம்‌ - 
DEUTERONOMY - 


ஒருவன்‌ எளியவனாக இருப்பதற்கு பல. 
காரணங்கள்‌ உள்ளன. திறமைக்குறைவு. 
விசுவாசக்குறைவு. வேலை செய்யாமல்‌: 
சோம்பேறியாயிருப்பது. வரும்‌ வாய்ப்புக்களைச்‌ 
சாதகமாகப்‌ பயன்படுத்தாமல்‌ இருப்பது 
ஆகியவை ஒருவன்‌ ஏழையாக இருப்பதற்குக்‌ 
காரணமாகும்‌. 


விலைப்பட்டவனுக்கு விடுதலை 
உபா 1512-18 


உபா 1512. உன்‌ சகோதரனாகிய 
எபிரெய புருஷனாகிலும்‌ எபிரெய 
ஸ்திரீயாகிலும்‌ உனக்கு 
விலைப்பட்டால்‌, ஆலுவருஷம்‌ 
உன்னிடத்தில்‌ சேவிக்கவேண்டும்‌; 
ஏழாம்‌ வருஷத்தில்‌ அவனை 
விடுதலைபண்ணி அனுப்பி விடுவாயாக. 


உபா 15:18. அவனை விடுதலைபண்ணி 
அனுப்பி விடும்போது அவனை 
வெறுமையாய்‌ அனுப்பிவிடாமல்‌, 


உபா 15:14. உன்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
உன்னை ஆசீர்வதித்ததின்படி, உண்‌ 
ஆட்டுமத்தையிலும்‌ உன்‌ கனத்திலூம்‌ 
உன்‌ ஆலையிலும்‌ எடுத்து அவனுக்குத்‌ 
தாரானமாய்க்‌ கொடுத்து. 
அனுப்பிவிடுவாயாக. 


உபா 1505. நீ எகிப்துதேசத்திலே 
அடிமையாயிரு ந்ததையும்‌, உன்‌ 
தேவனாகிய கர்த்தர்‌ உன்னை 
மீட்டுக்கொண்டதையும்‌ 
'நினைவுகூரக்கட வாம்‌; ஆகையால்‌ 
நான்‌ இன்று இந்தக்‌ காரியத்தை 
உனக்குக்‌ கட்டனையிடுகிறேன்‌. 


உபா 15:16. ஆணாலும்‌, அவன்‌ 
உன்னிடத்தில்‌ நன்மையெற்று, 
உன்னையும்‌ உன்‌ குடும்பத்தையும்‌. 
நேசிப்பதினால்‌: நான்‌ உண்னைவிட்டுப்‌. 
போகமாட்டேன்‌ என்து உன்னுடனே 
சொல்வானேயாகில்‌, 


உபா 15:17. நீ ஒரு கம்பியை எடுத்து, 
அவன்‌ காதைக்‌ கதவோடே சேர்த்துக்‌ 
குத்துவாயாக; பின்பு 
என்றைக்கும்‌. 
அடிமையாயிருக்கக்கடவன்‌; 
அடிமைப்பெண்ணுக்கும்‌. 
செய்யக்கடவாய்‌. 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


உபா 15:18. அவனை விடுதலையாக்கி 
அனுப்பிவிடுவது உனக்கு விசனமாய்க்‌ 
காணப்படவேண்டாம்‌; இரட்டிப்பான 
கூலிக்கு ஈடாக ஆறு வருஷம்‌ 
உன்னிடத்தில்‌ சேவித்தானே; இப்படி. 
உன்‌ தேவனாகிய கர்த்தர்‌ தீ செய்யும்‌ 
எல்லாவற்றிலும்‌ உன்னை 
ஆசீர்வதிப்பார்‌. 


எபிரெய 


வேலைக்காரர்களைப்பற்றிய 
இந்த  வசனப்பகுதியில்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. 
தாங்கள்‌ பட்ட கடனுக்காக 
வேலைக்காரராக விற்பனை 
அல்லது இவர்களுடைய 
ள்‌ பட்ட கடனுக்காக, 
வேலைக்காரராக 
ஒப்புக்கொடுத்திருக்கலாம்‌. 
சில சமயங்களில்‌ குற்றங்களைப்பற்றி 
நீதிமன்றத்திலே. வழக்கு விசாரணை 
நடைபெறும்போது, நீதிமன்ற தீர்ப்பின்‌ 
பிரகாரம்‌ குற்றவாளிகள்‌ வேலைக்காரராக 
விற்பனை செய்யப்படலாம்‌. 


ஒரு வேலைக்காரன்‌ எந்த சூழ்நிலையில்‌ 
விவையட்ுப்போமிரநதாதம்‌, அவன்‌ 
ஆறுவருஷம்‌ மாத்திரமே வேலை செய்வான்‌. 
ஏழாம்‌ வருஷத்தில்‌ அவனை விடுதலை: 
பண்ணவேண்டும்‌. 


மோசே இஸ்ரவேல்‌ புத்திரரை நோக்கி, 
“உன்‌ சகோதரனாகிய எபிரெய 
புருஷனாகிலும்‌ எபிரெய ஸ்திரீயாகிலும்‌ 
உனக்கு விலைப்பட்டால்‌, ஆறுவருஷம்‌ 
உன்னிடத்தில்‌ சேவிக்கவேண்டும்‌; ஏழாம்‌. 
வருஷத்தில்‌ அவனை விடுதலைபண்ணி 
அனுப்பி விடுவாயாக” (உபா 15:12) என்று 
சொல்லுகிறார்‌. 

இஸ்ரவேலரின்‌ அடிமைகளைப்பற்றிய 
பிரமாணம்‌ யாத்திராகமம்‌ 21:2-6 ஆகிய 
வசனங்களில்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
அதன்‌ விவரம்‌ வருமாறு : 





உபாகமம்‌ 


கர்த்தர்‌ தம்முடைய பிரமாணங்களை 
மோசேக்கு தனிப்பட்ட முறையில்‌ 
சொல்லுகிறார்‌. கர்த்தர்‌ தனக்கு சொன்ன 
வார்த்தைகளை மோசேயும்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கு சொல்லவேண்டும்‌. கர்த்தர்‌ 
சொல்லுகிற முதலாவது பிரமாணம்‌: 
அடிமைகளுக்கும்‌, அவர்களுடைய 
எஜமான்களுக்கும்‌ இடையே உள்ள 
தொடர்பை பற்றியது. எஜமான்கள்‌ 
தங்கள்‌ அடிமைகளுக்கு 
காண்பிக்கவேண்டும்‌. 
கொடுமைப்படுத்தக்கூடாது. 
முதலாவது. பிரமாணம்‌ ஆண்‌ 
அடிமைகளைப்பற்றிய பிரமாணமாகும்‌. 
இவர்களுடைய பெற்றோர்‌ தங்கள்‌ 
வறுமையினால்‌, தங்கள்‌ ஆண்பிள்ளைகளை 
அடிமைகளாக விற்றுப்போட்டிருக்கலாம்‌. 
அல்லது பெற்றோர்‌ ஏதாவது குற்றம்‌ 
செய்ததினால்‌, அந்தக்‌ குற்றத்திற்கு 
தண்டனையாக, இவர்களுடைய 
ஆண்பிள்ளைகளை அடிமைகளாக 
கொடுத்துவிடவேண்டுமென்று 
நியாயாதிபதிகள்‌ தீர்ப்பு சொல்லியிருக்கலாம்‌. 
அடிமைகளைப்பற்றி 


கர்த்தர்‌ 
தம்முடைய கக சொல்லுகிறார்‌ 
பிரெயரில்‌ 


கொண்டாயானால்‌, 
சேவித்து, ஏழாம்‌ ற்‌ 

கொடாமல்‌ விடுதலைபெற்றுப்‌ போகக்கடவன்‌ 
யாத்‌ 2:2) என்பது கர்த்தருடைய 
பிரமாணமாகும்‌. 


அந்த அடிமை ஆறுவருஷம்‌ சேவித்து, 
ஏழாம்‌ வருஷத்திலே ஒன்றும்‌ கொடாமல்‌ 
விடுதலைபெற்றுப்‌ 
அடிமைகளைக்‌ 
பிரமாணங்கள்‌ 
(யாத்‌ 21:2-6). மிகவும்‌ ஏழையான எபிரெயன்‌ 
தான்‌ பட்ட கடனைத்‌ தீர்ப்பதற்கு 
வழியில்லாமல்‌ இருப்பானானால்‌ அவனை 
அடிமையாக விற்கலாம்‌. (யாத்‌ 21:16; 
லேவி 25:25-26, 39-40). ஒரு திருடனுக்கு. 
விதிக்கப்பட்ட அபராதத்‌ தொகையை 
அவனால்‌ செலுத்த முடியவில்லையென்றால்‌, 
அந்தத்‌ திருடனை அடிமையாக 
விற்றுப்போடலாம்‌. (யாத்‌ 22:3). 


- விரிவுரை 
DEUTERONOMY - 


QOODNENS 
PUBLISHERS 


COMMENTARY 


அடிமையானவன்‌ ஆறுவருஷம்‌ அடிமை 
வேலை செய்யலாம்‌. ஏழாம்‌ வருஷத்தில்‌ 
அவன்‌ விடுதலை பெறவேண்டும்‌. ஏழாம்‌ 
வருஷம்‌ ஓய்வு வருஷமாயிருக்கிறது. 
அடிமையானவன்‌ ஒன்றிக்காரனாய்‌ 
வந்திருந்தானானால்‌, ஒன்றிக்காரனாய்ப்‌ 
போகக்கடவன்‌: விவாகம்பண்ணினவனாய்‌ 
வந்திருந்தானானால்‌, அவன்‌ பெண்ஜாதி 
அவனோடேகூடப்‌ போகக்கடவள்‌ (யாத்‌ 21:3) 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
அவன்‌ எஜமான்‌ க்‌ 
வெண்ணை... விவாகக்செய்துகொடுத்தம்‌ 
அவள்‌ அவனுக்கு ஆண்பிள்ளைகளையாவது 
பெண்பிள்ளைகளையாவது, பெற்றும்‌ 
இருந்தால்‌, அந்தப்‌ பெண்ணும்‌ அவள்‌ 
அவள்‌ எஜமானைச்‌ 
அவன்‌ மாத்திரம்‌ 
போகக்கடவன்‌ (யாத்‌ 21:4) 
என்றும்‌ கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
அடிமையானவன்‌ தன்‌ எஜமானிடத்தில்‌ 
ஆறுவருஷம்‌ சேவித்த பின்பு, ஏழாவது 
வருஷத்தில்‌ அவன்‌ தன்‌ எஜமானைவிட்டு 
விடுதலை பெற்று  புறப்பட்டுப்போகுவேண்டும்‌ 
என்னும்‌ கட்டாயம்‌ எதுவுமில்லை. 
அடிமையானவன்‌ விரும்பினால்‌, அவன்‌ 
தொடர்ந்து தன்‌ எஜமானை சேவிக்கலாம்‌. 


வேலைக்காரன்‌ தன்‌ 
ஆறுவருஷம்‌ சேவித்த பின்பு, அவனை 
நோக்கி “என்‌ எஜமானையும்‌ என்‌ 
பெண்ஜாதியையும்‌ என்‌ பிள்ளைகளையும்‌. 
நேசிக்கிறேன்‌; நான்‌ விடுதலை பெற்றுப்போக 
மனதில்லை என்று மனப்பூர்வமாய்ச்‌: 
சொல்வானானால்‌, அவன்‌ எஜமான்‌. 
நியாயாதிபதிகளிடத்தில்‌ 
அழைத்துக்கொண்டுபோகவேண்டும்‌. 
(யாத்‌ 21:56). 


எஜமானை 


அந்த எஜமான்‌ தன்‌ வேலைக்காரனை 
கதவின்‌ அருகேயாவது சுதவநிலையின்‌ 
அருகேயாவது சேரப்பண்ணி, அங்கே அவன்‌ 
எஜமான்‌ அவன்‌ காதைக்‌ கம்பியினாலே. 
குத்தக்கடவன்‌; பின்பு அவன்‌ என்றைக்கும்‌ 
அவனிடத்திலே சேவித்துக்‌ 
கொண்டிருக்கக்கடவன்‌ (யாத்‌ 21:6) என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


BALWETHER 
சபரிய 


அவனுடைய எஜமான்‌ மரிக்கும்‌ வரையிலும்‌. 
அல்லது யூபிலி வருஷம்‌ வரையிலும்‌ 
ச்‌ க்‌ 
லேவி. 2540-4655). 

கர்த்தர்‌ தம்முடைய 
மூலமாக இஸ்ரவேல்‌ 
தம்முடைய அன்பை 
எபிரெயருடைய 
அவனுடைய எஜமானும்‌ ஒருவருக்கொருவர்‌ 
அன்புகூரவேண்டும்‌. வேலைக்காரன்‌. 
அடிமையானவனாகயிருந்தாலும்‌, எஜமான்‌. 
சுயாதீனமுள்ளவனைப்போல. 


அவனை 
நடத்தவேண்டும்‌. 


வேலைக்காரன்‌ எபிரெயனாகவும்‌, 
அவனுடைய எஜமானும்‌  எபிரெயனாகவும்‌: 
இருக்கும்போது, இருவருமே கர்த்தருக்குள்‌ 
சகோதரர்களாகயிருக்கிறார்கள்‌. 
வேலைக்காரன்‌ தன்‌ 
அடிமையாகயிருந்தாலும்‌ 
கர்த்தருடைய சுயாதீனனாயிருக்கிறான்‌. 

"கர்த்தருக்குள்‌ அழைக்கப்பட்ட 
அடிமையானவன்‌. கரத்ததடைய 
சுயாதீனனாயிருக்கிறான்‌; ப்படியே 
அழைக்கப்பட்ட சுயாதீனன்‌ கிறிஸ்திலுடைய 
அடிமையாயிருக்கிறான்‌. நீங்‌ 
கிரயத்துக்குக்‌ 


எஜமானுக்கு 


மனுஷருக்கு அடிமைகளாகாதிருங்கள்‌"' 

கொரி 7:22,23) 

எபிரெய எஜமான்கள்‌ தங்களுடைய 

வேலைக்காரரை கொடுமைப்படுத்தக்கூடாது. 

அவர்கள்‌ ஆறு வருஷம்‌ தங்கள்‌ 

எஜமான்களை சேவித்த பின்பு, எஜமான்கள்‌ 

தங்கள்‌ வேலைக்காரரை கரத்‌ 

பிரமாணத்தின்படி 

விடவேண்டும்‌. 

எஜமான்களை சேவிக்கும்‌ 

எஜமான்கள்‌ 

மனிதாபிமானத்தோடு நடத்தவேண்டும்‌. 
கர்த்தர்‌ ஆண்‌ வேலைக்காரணைப்பற்றி 

அப்பைய பிரமாணத்தில்‌ சொல்லியதுபோல, 

'வேலைக்காரிகளைப்பற்றியும்‌. 

பிரமாணத்தில்‌ சொல்லுகிறார்‌. 

வேலைக்காரிகளுடைய பெற்றோர்‌, 

தங்களுடைய வறுமையினால்‌, தங்கள்‌ 

மகளை இளவயதிலேயே அடிமையாக 

விற்றுப்போட்டிருக்கலாம்‌. 


ட்ப 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


வேலைக்காரிகளைப்பற்றிச்‌ 

ஒருவன்‌ தன்‌ மகளை 

விற்றுப்போட்டானானால்‌, 

விடுதலைபெற்றுப்‌ 

அவள்‌ போகக்கூடாது. 

அவளைத்‌ தனக்கு நியமித்துக்‌ கொண்ட 

எஜமானின்‌ பார்வைக்கு அவள்‌ தகாதவளாய்ப்‌ 

போனால்‌, அவள்‌ மீட்கப்படலாம்‌: அவன்‌ 

அவளுக்குத்‌ துரோகம்பண்ணி, அவளை 

அந்நியர்‌ கையில்‌ விற்றுப்போட அவனுக்கு 

அதிகாரம்‌ இல்லை” (யாத்‌ 21.7.8) என்று 
சொல்லுகிறார்‌. 


வேலைக்காரன்‌ விடுதலைபெற்றுப்‌ 
போவதுபோல அவள்‌ போகக்கூடாது" என்றும்‌ 
இந்த வாக்கியத்தில்‌, போவதுபோல" 
என்பதற்கு ஆண்அடிமை ஆறு வருஷம்‌ 
வேலைசெய்து விடுதலை பெற்றுபோவதுபோல 
என்று பொருள்‌ (யாத்‌ 21:2) 
ஒவ்வொரு ஏழாவது வருஷமும்‌ யூதருக்கு 
யூபிலி வருஷமாகும்‌. யூபிலி வருஷத்தில்‌ 
யூதர்கள்‌ அடிமைகளை விடுதலை செய்ய 
வேண்டும்‌. அவர்கள்‌ எந்தக்‌ 
காரணத்திற்காகவும்‌ யாரையும்‌ நிரந்தரமாக 
அடிமையாக்கக்கூடாது. (2இராஜா 4:1) 


வேலைக்காரிகள்‌ சிறுவயதிலேயே 
தங்கள்‌ எஜமானுக்கு வேலை செய்ய 
வந்துவிட்டதினால்‌, அவர்கள்‌ வளர்ந்து 
பெரியவர்களாகும்போது, அவர்களுக்கு 
திருமணம்‌ செய்து வைக்கும்‌ பொறுப்பும்‌ 
அவர்களுடைய எஜமான்களுக்கு உண்டு. 
எஜமான்கள்‌ தங்கள்‌ வேலைக்காரிகளுக்கு 
நன்மை செய்யவேண்டிய காலத்தில்‌ 
அவர்களுக்கு... நன்மை செய்யாமல்‌, 
அவர்களை மிகவும்‌ தந்திரமாக அந்நியர்‌ 
கையிலே விற்றுப்போடக்கூடாது. 


வேலைக்காரிகளுக்கு எஜமானுடைய 
வீட்டிலே ஏமாற்றம்‌ ஏற்படக்கூடாது. அவர்கள்‌ 
ஏமாறுவதற்கான சூழ்நிலை வரும்போது, 
எஜமான்கள்‌ அதற்குரிய நிவாரணங்களை 
தங்கள்‌ வேலைக்காரிகளுக்கு 
செய்யவேண்டும்‌. 





(யம a 


பிய 


எஜமான்‌ வேலைக்காரியை 
அந்நியர்‌ கையில்‌  விற்றுப்போடக்கூடாது. 
'இல்வாறு விற்றுப்போடுவதற்கு அவனுக்கு 
அதிகாரம்‌ கொடுக்கப்படவில்லை. ஒரு பெண்‌ 
தன்னுடைய எஜமானுக்கு: 
அவள்‌ விடுதலை: 

போகக்கூடாது. 


தன்‌ 


எஜமானுக்கு 

வேண்டும்‌. 

அவளைப்‌ புறஜாதியாருக்கு விற்கக்கூடாது 
(யாத்‌ 21:7-8), 


எஜமான்‌ குமாரனுக்கு 
அவளை தத்தித்‌ தன்‌ 
குமாரத்திகளை நடத்துவதுபோல அவளையும்‌ 
நடத்தக்கடவன்‌ (யாத்‌ 21:9). எஜமானின்‌ 
குமாரன்‌ வேறொரு பெண்ணைக்‌ 
கொண்டானாகில்‌, இவளுக்குரிய 
அன்னவஸ்திர விவாகக்கடமை ஆகிய 

ளில்‌ குறைவுசெய்யாமல்‌ இருப்பானாக. 
(யாத்‌ 2110). எஜமானின்‌ குமாரன்‌ 
இம்மூன்றும்‌ அவளுக்குச்‌ 
செய்யாமற்போனால்‌, அவள்‌ பணங்கொடாமல்‌ 
விடுதலைபெற்றுப்போகக்கடவள்‌ (யாத்‌ 2111). 


வேலைக்காரிகளுக்கு 
செய்யவேண்டிய நிவாரண உதவிகளைப்பற்றி 
தம்முடைய பிரமாணத்தில்‌ சொல்லுகிறார்‌ 
எஜமான்‌. தன்‌ குமாரனுக்கு அவளை 
நியமித்திருந்தானானால்‌, தன்‌ குமாரத்திகளை 
நடத்துவதுபோல அவளையும்‌ நடத்தக்கடவன்‌. 
அவன்‌ வேறொரு பெண்ணைக்‌ 
கொண்டானாகில்‌, இவருக்குரிய 
அன்னவஸ்திரவிவாகக்கடமை ஆகிய 
இவைகளில்‌ குறைவுசெய்யாமல்‌ இருப்பானாக. 
இம்மூன்றும்‌ அவன்‌ அவளுக்குச்‌ 
செய்யாமற்போனால்‌, 


அவள்‌ 

பணங்கொடாமல்‌ விடுதலைபெற்றுப்‌ 
போகக்கடவள்‌" (யாத்‌ 21:9-1) என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 
இந்தப்‌ பிரமாணம்‌ இஸ்ரவேலருக்கு 
மட்டுமே உரியது. அந்நியருக்கும்‌ பரதேசிக்கும்‌ 
இந்தப்‌ பிரமாணம்‌ பொருந்தாது. 

“எபிரெயரில்‌ ஒரு அடிமையைக்‌ 
கொண்டாயானால்‌, அவன்‌  ஆறுவருஷம்‌: 
சேவித்து, ஏழாம்‌ வருஷத்திலே ஒன்‌; 


கொடாமல்‌ விடுதலைபெற்றுப்‌ போகக்கடவன்‌' 
(யாத்‌ 21:2). 


DEUTERONOMY - COMMENTARY 


த Coops 


PUBLISHERS 


ஏழாம்‌ வருஷத்திலே விலைப்பட்டவனை 
விடுதலைபண்ணும்போது, அவனை 
வெறுமையாய்‌ அனுப்பிவிடக்கூடாது. 
அவனுக்கு தாராளமாய்க்‌ கொடுத்து 
அனுப்பிவிடவேண்டும்‌. அவன்‌ ஆறுவருஷம்‌ 
வேலை செய்திருக்கிறான்‌. 


'அவனை விடுதலைபண்ணி அனுப்பி 
விடும்போது அவனை வெறுமையாய்‌ 
அனுப்பிவிடாமல்‌, உன்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
உன்னை ஆசீர்வதித்ததின்படி, உன்‌ 
ஆட்டுமந்தையிலும்‌ உன்‌ களத்திலும்‌ உன்‌ 
ஆலையிலும்‌ எடுத்து அவனுக்குத்‌. 
தாராளமாய்க்‌ கொடுத்து அனுப்பிவிடுவாயாக” 
(உபா 151314) என்று மோசே சொல்லுகிறார்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ விலைப்பட்டவனுக்கு 
உதவி செய்யும்போது, தாங்களும்‌ எகிப்து 
தேசத்திலே அடிமைகளாயிருந்ததையும்‌ 
ப்‌ கர்த்தர்‌ தமது 
தயவினாலும்‌ கிருபையினாலும்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரரை எகிப்தின்‌ அடிமைத்தனத்திலிருந்து 
மீட்டுக்கொண்டார்‌. 


எகிப்துதேசத்திலே. 
தணைய்குத்ததைய்‌. உன தேனகம்‌ 
கர்த்தர்‌ உன்னை மீட்டுக்கொண்டதையும்‌ 
நினைவுகூரக்கடவாய்‌; ஆகையால்‌ நான்‌ 
க்‌ காரியத்தை உனக்குக்‌ 
" (உபா 1515) என்று 


இஸ்ரவேல்‌  புத்திரருக்கு 


ஒரு . 
எஜமானரிடத்தில்‌ 

செய்த பின்பும்‌ 

விரும்பமாட்டார்கள்‌. 

எஜமானரிடத்தல்‌ இன்னும்‌ பந்த்‌ பல 


ன்‌ 
எஜமான்‌ தன்னிடத்தில்‌ விலைப்பட்டவனுக்கு 
அதிகமான நன்மைகளை செய்திருப்பான்‌. 
அடிமையும்‌ தன்‌ எஜமானையும்‌ அவனுடைய 
குடும்பத்தையும்‌ நேசிப்பான்‌. இப்படிப்பட்ட 
சூழ்நிலையில்‌, விலைப்பட்டவனுக்கு என்ன 
செய்யவேண்டுமென்று மோசே இந்த 


வசனப்பகுதியில்‌ சொல்லுகிறார்‌. 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


“இவன்‌ உன்னிடத்தில்‌ நன்மைபெற்று. 
உன்னையும்‌: உன்‌ குடும்பத்தையும்‌ 
நேசிப்பதினால்‌: நான்‌ உன்னைவிட்டுப்‌ 
போகமாட்டேன்‌ என்று உன்னுடனே 
சொல்வானேயாகில்‌, நீ ஒரு கம்பியை எடுத்து, 
அவன்‌ காதைக்‌ கநவோடே சேர்த்துக்‌ 
குத்துவயாக; பின்பு அவன்‌ என்றைக்கும்‌ 
உனக்கு அடிமையாயிருக்கக்கடவன்‌: உன்‌ 
அடிமைப்பெண்ணுக்கும்‌ அப்படியே 
செய்யக்கடவாய்‌" (உபா என்று 
மோசே சொல்லுகிறார்‌. 


151677). 


வேலைக்காரன்‌ எபிரெயனாக 
இருந்தால்‌ அவன்‌ நிரந்தர வேலைக்காரனாக 
இருக்க வேண்டிய அவசியமில்லை. 
ஆறுவருஷம்‌ வேலைசெய்த பின்பு, ஏழாம்‌ 
வருஷத்தில்‌ அவன்‌  விடுதலையாவான்‌ 
ஆ அவன்‌ தன்‌ எஜமானை விட்டு, 
போகமாட்டேன்‌ என்று மனப்பூர்வமாகச்‌ 
சொல்வானானால்‌ அவன்‌ என்றைக்கும்‌ தன்‌ 
எஜமானுக்கு அடிமையாக இருக்கலாம்‌. 
எஜமானுடைய அடிமைப்‌ பெண்ணுக்கும்‌ 
இவ்வாறே செய்யப்பட வேண்டும்‌. 


தன்‌ எஜமானோடு என்றைக்கும்‌. 
அடிமையாக இருக்க வேண்டும்‌ என்று 
விரும்புகிற வேலைக்காரனுடைய காதை ஒரு 
கம்பியை எடுத்து கதவோடே சேர்த்துக்‌ 
குத்தவேண்டும்‌. அவன்‌ தன்‌ எஜமானுக்கு 
என்றென்றும்‌ அடிமையாயிருப்பான்‌. 


தன்னிடத்தில்‌ ஆறுவருஷம்‌ வேலை: 
செய்தவனை. ஏழாம்‌ வருஷத்திலே. 
விடுதலைபண்‌ ணுவதற்கு எஜமான்‌ 
தயங்கக்கூடாது. அதற்காக விசனப்படவும்‌ 
கூடாது. அவனை  விடுதலையாக்கி 
அனுப்பிவிடுவது உனக்கு விசனமாய்‌ 
காணப்படவேண்டாம்‌; இரட்டிப்பான கூலிக்கு 
ஈடாக ஆறு வருஷம்‌ உன்னிடத்தில்‌: 
சேவித்தானே: இப்படி உன்‌ தேவனாகிய 
கர்த்தர்‌ நீ செய்யும்‌ எல்லாவற்றிலும்‌ உன்னை 
ஆசீர்வதிப்பார்‌" (உபா 1518) என்று மோசே 
சொல்லுகிறார்‌. 

வேலைக்காரன்‌ எஜமானுக்கு ஆறு 
வருஷங்கள்‌ உண்மையாய்‌ 
வேலைசெய்திருக்கிறான்‌. ஏழாவது. 
வருஷத்தில்‌ அவனை விடுதலை பண்ணி 
அனுப்பும்போது, எஜமான்‌. 

வருத்தப்படக்கூடாது. சந்தோஷமாய்‌ அனுப்பி 
வைக்க வேண்டும்‌. 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


விடுதலையின்‌ வருஷத்தைப்பற்றி 
லேவியராகமம்‌. 25-ஆவது அதிகாரத்தில்‌ 
விரிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதன்‌ 


விவரம்‌ வருமாறு : 


மோசேயின்‌: நியாயப்பிரமாணம்‌ 
ஓய்வநாளுக்கு அதிக முக்கியத்துவத்தைக்‌ 
கொடுக்கிறது. ஒவ்வொரு வாரமும்‌ ஏழாவது 
நாள்‌ ஓய்வநாளாகும்‌. கர்த்தர்‌ ஓய்வுநாளை 
கனம்பண்ணியிருக்கிறார்‌. வாரத்தின்‌ 
ஒய்வுநாளைப்போல, கர்த்தர்‌ ஒய்வு 
வருஷத்தையும்‌ நியமன ம்பண்ணுகிறார்‌. 

கர்த்தர்‌ சீனாய்மலையில்‌ மோசேயை 
நோக்கி, “நீ இஸ்ரவேல்‌ புத்திரரோடே சொல்ல 
வேண்டியது என்னவென்றால்‌: நான்‌ 
உங்களுக்குக்‌ கொடுக்கும்‌ தேசத்திலே. 


நீங்கள்‌ போய்ச்‌ சேர்ந்திருக்கும்போது, ட்‌ 
கர்த்தருக்குக்கென்று 
கொண்டாடவேண்டு 


(லேவி 2512) ஏன்று 


புத்திரர்‌  ஆறுவருஷம்‌ 

விதைத்து, 'நங்கள்‌ 

திரப்சத்தோட்டத்தைக்‌ கிளைகழித்ு. அதின்‌ 

சேர்க்கவேண்டும்‌. ஏழாம்‌. 

வருடத்திலே, கர்த்தருக்கென்று 

ஒய்ந்திருக்கும்‌. ஓய்வு தேசத்திற்கு 

இருக்கவேண்டும்‌; அதில்‌ அவர்கள்‌ தங்கள்‌ 

வயலை விதைக்காமலும்‌, தங்கள்‌ 

திராட்சத்தோட்டத்தைக்‌ கிளைகழிக்காமலும்‌ 
இருக்கவேண்டும்‌ (லேவி 25:34. 


இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு ஒய்வு வருஷம்‌: 
செப்டம்பர்‌ மாதத்தில்‌ ஆரம்பமாகும்‌. இது, 
தேசத்திலே அறுவடை முடிவு பெறுகிற மாதம்‌. 
யூதருடைய நாள்‌ காட்டியின்‌ பிரகாரமாக, 
ஏழாம்‌ மாதத்தில்‌ ஓய்வு வருஷம்‌ 
ஆரம்பமாகிறது. 


இஸ்ரவேல்‌ ஜனத்தாருக்கு சேர்ப்பின்‌ 
பண்டிகை முடிவு பெற்றவுடன்‌ விதை 
விதைக்கும்‌ காலம்‌ ஆரம்பமாகும்‌. ஓய்வு 
வருஷத்தின்போது. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
சேர்ப்பின்‌ பண்டிகையை ஆசரித்த பின்பு, 
தங்கள்‌ வயலிலே விதை விதைக்கக்கூடாது. 
அவர்கள்‌ வசந்த காலத்திலே. 


திராட்சத்தோட்டத்தை கிளைகழிக்கவும்‌ 
கூடாது. 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


விதை 


அறுவடை 
இருக்காது. திராட்சத்தோட்டத்தை 
கிளைகழிக்கவில்லையென்றால்‌ 
திராட்சப்பழங்களும்‌ பழுக்காத. இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ ஓய்வு வருஷத்திலே தானிய 
அறுவடையையும்‌, திராட்சப்பழம்‌ பறிப்பதையும்‌ 
எதிர்பார்க்கமாட்டார்கள்‌. 


இஸ்ரவேல்‌  ஐனத்தார்‌ வயலிலே 
விதை விதைக்காவிட்டாலும்‌, அது தானாய்‌. 
விளைந்த பயிராகும்‌. “தானாய்‌ விளைந்து 
பமிரானதை. அறுக்காமலும்‌, 
கிளைக்கழிக்காதே விட்ட திராட்சச்செடியின்‌ 
பழங்களைச்‌ சேர்க்காமலும்‌ இருப்பாயாக; 
தேசத்துக்கு. அது ய 
வருஷமாயிருக்கக்கடவது" 
என்று காத்தர்‌ சொல்லுகிறார்‌. 


“திளைக்கழிக்காதே 
திராட்சச்செடி" என்பதற்கு. நசரேய 
'திராட்சைச்செடி என்னும்‌ மாற்றுப்‌ பெயரும்‌ 
உள்ளது. நரரேயருடைய தலைமயிர்‌ சவரகன்‌ 
கத்தி படாமல்‌ வளர்ந்திருக்கும்‌. அதுபோன்று 
இந்தத்‌ திராட்சச்‌ செடியும்‌ குழிக்கப்படாமல்‌ 
வளர்ந்திருக்கிறது (எண்‌ 6:5). 

சத்தின்‌ ய்விலே 
த. 4 
ஆகாரமாயிருக்கும்‌ 


பயிராகிறது. 
ஜனங்களுக்கு 
ஒய்வு வருஷத்திலே. 
விளைந்திருப்பதெல்லாம்‌, அவர்களுடைய 
வேலைக்காரனுக்கும்‌, வேலைக்காரிக்கும்‌, 
கூலிக்காரனுக்கும்‌, அவர்களிடத்தில்‌ தங்குகிற 
அந்நியனுக்கும்‌, அவர்களுடைய நாட்டு 
மிருகத்துக்கும்‌ தேசத்தில்‌ இருக்கிற காட்டு 
மிருகத்துக்கும்‌ ஆகாரமாயிருக்கவேண்டும்‌. 
(லேவி 25:67). 


ஏழாம்‌. வருஷம்‌ 
நிலங்களுக்கு ஒய்வு வருஷம்‌. அந்த 
வருஷத்திலே அவர்கள்‌ நிலத்திலே ஒரு 
வேலையும்‌ செய்யக்கூடாது. அறுவடையையும்‌ 
எதிர்ப்பார்க்கக்கூடாது. ஏழாம்‌ வருஷத்தில்‌ 
விவசாய வேலைகள்‌ எல்லாவற்றிற்கும்‌ ஒய்வு 
கொடுத்துவிடவேண்டும்‌. அந்த வருஷத்திலே 
வருஷாந்தர வேலைகள்‌ எதுவும்‌ 
நடைபெறக்கூடாது. 


தேசத்தின்‌ 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


வாரத்தின்‌ ஒய்வுநாளின்போது ஒரு 
வேலையும்‌ செய்யாமல்‌ ஓய்ந்திருப்பதுபோல, 
ஓய்வு வருஷத்தின்போது இஸ்ரவேல்‌: 
ஜனத்தார்‌. தங்கள்‌ நிலங்களிலும்‌, 


திராட்சத்தோட்டங்களிலும்‌ ஒரு வேலையும்‌ 
ஒய்ந்திருக்கவேண்டும்‌. தங்கள்‌ 
நிலங்களுக்கும்‌ திராட்சத்தோட்டங்களுக்கும்‌ 
ஒய்வு கொடுக்கவேண்டும்‌. 


செய்யாமல்‌: 


இஸ்ரவேல்‌ 
ஜீவராசிகளிடத்தில்‌ 
கரிசனையாயும்‌ 
ஆகையினால்‌. 
ஓய்வநாளின்‌ போது. 
மிருகங்களுக்கு 
கொடுக்காமல்‌. 
ஒய்வுகொடுக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ தங்கள்‌ 
கரிசனையாகயிருந்து. 
வருஷத்தின்போது 
ஓய்வுகொடுக்கிறார்கள்‌. 


புத்திரர்‌ உயிருள்ள 
அன்பாயும்‌ 
இருக்கிறார்கள்‌. 
வாரத்தின்‌ 
வீட்டு 
வேலையும்‌ 
அதற்கு 
அதுபோலவே 
நிலத்தின்மீதும்‌ 
ஒய்வு 

தங்கள்‌ நிலங்களுக்கு 


அவர்கள்‌ 
தங்கள்‌ 
ஒரு 


ஏழாம்‌ வருஷத்தில்‌ கர்த்தருக்கென்று 
ஓய்ந்திருக்கும்‌ ஒய்வு கானான்‌ தேசத்திற்கு 
இருக்கவேண்டும்‌. ஒய்வு 

ஆலிக்குரிய 

அடையாளமாயிருக்கிறது. 

“லாமேக்கு நூற்றெண்பத்திரண்டு 
வயதானபோது, ஒரு குமாரனைப்‌ பெற்று, 
கர்த்தர்‌ சபித்த பூமியிலே நமக்கு உண்டான 
வேலையிலும்‌, நம்முடைய கைகளின்‌ 
பிரயாசத்திலும்‌, இவன்‌ நம்மைத்‌ தேற்றுவான்‌ 
என்று சொல்லி, அவனுக்கு நோவா என்று 
பேரிட்டான்‌” (ஆதி 5:28,29). 


புதிய ஏற்பாட்டுக்காலத்து 
விசுவாசிகளாகிய நமக்கு, நம்முடைய 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்துவே மெய்யான 
நோவாவாக இருக்கிறார்‌. கிறிஸ்துவானவர்‌ 
நமக்கு உண்டான எல்லா வேலைகளிலும்‌, 
நம்முடைய கைகளின்‌ பிரயாசங்களிலும்‌ 
நம்மைத்‌ தேற்றுகிறார்‌. க்‌ 
சபிக்கப்பட்டிருந்தாலும்‌ நமக்‌ 
இயேசுகிறிஸ்துவின்‌ மூலமாக ஆசிவகம்‌ 
வாக்குப்பண்ணப்பட்டிருக்கிறது. 





பிபி அண்ணை 


பிய 


ஓய்வு வருஷம்‌ பற்றிய பிரமாணத்தின்‌ 
விவரம்‌ வருமாறு : 

1. இஸ்ரவேல்‌ புத்திரரோடே சொல்ல 
வேண்டியது என்னவென்றால்‌: நான்‌ 
உங்களுக்குக்‌ கொடுக்கும்‌ தேசத்திலே. 
நீங்கள்‌ போய்ச்‌ சேர்ந்திருக்கும்போது, 

கர்த்தருக்குக்கென்றுஒய்வு, 
வேண்டும்‌. 
(யாத்‌ 23:10-11) 


ஆறுவருஷம்‌ உன்‌ வயலை விதைத்து, 
உன்‌ திராட்சத்தோட்டத்தைக்‌ 
கழித்து, அதின்‌ 
சேர்க்கவேண்டும்‌ (லேவி 25:3). 


கிளை 
பலனைச்‌ 


3. ஏழாம்‌ வருஷத்திலோ, கர்த்‌ 
ஒய்ந்திருக்கும்‌ ஒய்வு 
இருக்கவேண்டும்‌ (லேவி 25:4) 


ஏழாம்‌ வருஷத்தில்‌ உன்‌ வயலை. 
விதைக்காமலம்‌, உன்‌ திராட்சத்‌ 
தோட்டத்தைக்‌  கிளைகழிக்காமலும்‌ 
இருக்கவேண்டும்‌. 

தேசத்தின்‌ ஒய்விலே பயிராகிறது 
உங்களுக்கு ஆகாரமாயிருப்பதாக: உன்‌ 
வேலைக்காரனுக்கும்‌, உன்‌ 
வேலைக்காரிக்கும்‌, உன்‌ கூலிக்‌ 
காரனுக்கும்‌, உன்னிடத்தில்‌ தங்குகிற 


னந்த 
சொல்லுகிறார்‌. 


ஏழு ஒய்வு வருஷங்களுள்ள ஏழு ஏழு: 

வருஷங்களை எண்ணுவாயாக; அந்த ஏழு 

ம்‌ நாற்பத்தொன்பது 

மாதம்‌ 

ல்‌ எக்காளச்சத்தம்‌ 
தொனிக்கும்படி செய்ய வேண்டும்‌: 

நிவாரணநாளில்‌ உங்கள்‌ தேசமெங்கும்‌ 

எக்காளச்சத்தம்‌ தொனிக்கும்டி செய்ய 

வேண்டும்‌ (லேவி 25:89) என்றும்‌, 


DEUTERONOMY - COMMENTARY 


த மற 


PUBLISHERS 


ஐம்பதாம்‌ வருஷத்தைப்‌ பரிசுத்தமாக்கி, 
தேசமெங்கும்‌ அதின்‌ குடிகளுக்கெல்லாம்‌ 
விடுதலை கூறக்கடவீர்கள்‌; அது உங்களுக்கு 
யூபிலி வருஷம்‌: அதிலே உங்களில்‌ 
ஒவ்வொருவனும்‌ தன்‌ தன்‌ காணியாட்சிக்கும்‌ 
தன்‌ தன்‌ குடும்பத்துக்கும்‌ திரும்பி 
போகக்கடவன்‌ (லேவி 25:10) என்றும்‌ கர்த்தர்‌ 


சொல்லுகிறார்‌. 


49 வருஷங்களில்‌ ஏழு ஒய்வு 
வருஷங்கள்‌ வரும்‌. (லேவி 25:3-4) அடுத்த 
வருஷம்‌ ஐம்பதாவது வருஷமாகும்‌. அது 
யூபிலி வருஷம்‌ என்று அழைக்கப்படுகிறது. 
(லேவி 25:8-13). 


ஐம்பதாம்‌ தேசத்தின்‌ 

குதகுக்கேம்‌ வழுதி கதம்‌ 

கடன்கள்‌ மன்னிக்கப்பட வேண்டும்‌. 

(லேவி 25:8-13). யூபிலி வருஷத்தில்‌ எல்லாமே 
மறுபடியும்‌ ஆரம்பமாகும்‌ (லேவி 2514-17) 

அதின்‌ 

விடுதலை. 


படெல்பியா பட்டணத்தில்‌ சுதந்திர. ம 
ஒன்றுள்ளது. அதில்‌ இந்த வாக்கியத்தை 
எழுதி வைத்திருக்கிறார்கள்‌. “ஒரoclaim 
liberty throughout all the land unto 
all the inhabitants thereof” 
பாவநிவாரண 
தேசமெங்கும்‌ எக்காள சந்தம்‌ 
தொனிக்கப்படுகிறது. யூபிலி வருஷத்தை 
எக்காளம்‌ தொனித்து அறிவிக்கவேண்டும்‌. 
ஜம்நாவது வதனம்‌ பிலி வருஷம்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ அந்த 
பரிசுத்தமாக்கி, கானான்‌ 
அதின்‌ குடிகளுக்கெல்லாம்‌. 
கு 


டும்‌. 


நாளில்‌ இஸ்ரவேல்‌ 


யூபிலி வருஷம்‌ 

ஜனத்தாருக்கு சந்தோஷத்தின்‌ வருஷமாகவும்‌, 
ஜெயத்தின்‌ வருஷமாகவும்‌ இருக்கிறது. 
ஆகையினால்‌. யூபிலி வருஷத்தை 
அறிவிப்பதற்காக கானான்‌ தேசம்‌ எங்கிலும்‌ 
எக்காள சத்தம்‌ தொனிக்கப்படுகிறது. யூபிலி 
என்னும்‌ வார்த்தைக்கு, எக்காளத்திலிருந்து 
ஒலிக்கப்படும்‌ விசேஷித்த தொனி என்று 
பொருள்‌. யூபிலி என்னும்‌ தொனிக்கும்‌, 
எக்காளத்தின்‌ மற்ற தொனிகளுக்கும்‌ 
வித்தியாசமுண்டு, 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


BALWETHER 
பிய 


பாவநிவாரணநாள்‌ நிறைவுபெறும்போது 
எக்காளம்‌ தொனிக்கப்படுகி; 
ஜனத்தாரின்‌ 
செய்யப்பட்டிருப்பதினால்‌, 
தேவனோடு ஒப்புரவாகி, 
சமாதானமாயிருக்கிறார்கள்‌. 
புத்திரர்‌ தேவனோடு ஒப்புரவாகும்போது.. 
அவர்களுக்கு விடுதலை அறிவிக்கப்படுகிறது. 


இஸ்ரவேல்‌ ஜனத்தாருக்கு ஒவ்வொரு 
ஐம்பதாவது... வருஷமும்‌ யூபி 
வருஷமாயிருக்கும்‌. அவர்களுக்கு 
து ஏழாம்‌ வருஷமும்‌ ஓய்வு வருஷம்‌. 

வருஷத்திலே  கர்த்தருக்கென்று 
ஒய்ந்திருக்கும்‌ ஒய்வு கானான்‌ 
தேசத்திலிருக்கும்‌. யூபிலி வருஷமும்‌: 
பரிசுத்தமான ஓய்வு வருஷம்‌. இந்த யூபிலி 
வருஷம்‌ ஒவ்வொரு ஐம்பதாம்‌ வருஷத்திலும்‌ 
வரும்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ ஐம்பதாம்‌ 
வருஷத்தை பரிசுத்தமாக்கி, கானான்‌ தேசம்‌ 
எங்கும்‌ அதின்‌ குடிகளுக்கெல்லாம்‌ 
விடுதலை கூறவேண்டும்‌. 


அந்த ஐம்பதாம்‌. வருஷம்‌ உங்களுக்கு 
வருஷமாயிருப்பதாக; அதிலே 

தானாய்‌ விளைந்து 

ுக்காமலும்‌, 

திராட்சச்‌ 

செடியின்‌ பழங்களைச்‌ சேர்க்காமலும்‌ 

இருப்பீர்களாக (லேவி 2541) என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌ 


அது யூபிலி வருஷம்‌: அது 
அவர்களுக்குப்‌ பரிசுத்தமாயிருக்கவேண்டும்‌:: 
அந்த வருஷத்தில்‌ வயல்வெளியில்‌: 
விளைந்தவைகளை 
புசிக்கவேண்டும்‌ (லேவி 2512). 


வருஷத்தின்போது 
கி 
கடன்பட்டிருக்கிறவர்களுக்கு அவர்களுடைய 
குடன்களையெல்லாம்‌. விடு 
பண்ணிவிடுவார்கள்‌. 


அ, 
கிளைக்கழிக்காமல்‌ விடப்பட்ட 


அவர்கள்‌ 


பிறனுக்குக்‌ 

கர்த்தர்‌ நியமித்த 

கூறப்பட்டபடியால்‌, அந்தக்‌ கடனைப்‌ பிறன்‌ 
சகோதரன்‌ 
விட்டுவிடக்‌ 

கடவன்‌. அந்நிய ஜாதியான்‌ கையிலே நீ 


விரிவுரை 
COMMENTARY 


கடனைத்‌ தண்டலாம்‌; 
சகோதரனிடத்திலோ 
வரவேண்டியதை உன்‌ 
விட்டுவிடக்கடவது" (உபா 15:2,3). 


யூபிலி 
அடைமானமாக வைக்கப்பட்ட 
மற்ற சொத்துக்களெல்லாம்‌ 
மீட்டுக்கொள்ளப்படும்‌. அவை மறுபடியும்‌ 
அந்த நிலத்தின்‌ சொந்தக்காரருக்கே திரும்பக்‌. 
கொடுக்கப்படும்‌. அந்த யூபிலி வருஷத்தில்‌ 
உங்களில்‌ அவனவன்‌ தன்‌ தன்‌ 
காணியாட்சிக்குத்‌ திரும்பிப்போகக்கடவன்‌ 
(லேவி 2513) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ மத்தியிலே தங்கள்‌ 
நிலங்களை விற்பதும்‌, பிறருடைய நிலங்களை 
வாங்குவதும்‌, யூபிலி வருஷங்களின்‌ 
தொகைகேற்ற பிரகாரமாகவே 
நடைபெறுகிறது. யூபிலி வருஷத்தின்போது 
விற்ற பொருட்கள்‌, வாங்கிய பொருட்கள்‌, 
அடைமானமாக வைக்கப்பட்ட பொருட்கள்‌ 
ஆகியவையெல்லாமே மீட்டுக்கொள்ளப்படும்‌. 


ஆகையால்‌ இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
பிறனுக்கு எதையாவது விற்றாலும்‌, 
அவனிடத்தில்‌ எதையாவது கொண்டாலும்‌ 
ஒருவருக்கொருவர்‌ அநியாயம்‌ 
செய்யக்கூடாது (லேவி 2514) 

யூபிலி வருஷத்துக்குப்‌ பின்வரும்‌ 

வருஷங்களின்‌ தொகைக்கேற்கப்‌ 
பிறனிடத்தில்‌ கொள்ளுவாயாக; பலனுள்ள 
வருஷங்களின்‌ தொகைக்கேற்க அவன்‌ 
உனக்கு விற்பானாக (லேவி 25/5) என்றும்‌, 


பலனுள்ள வருஷங்களின்‌ 
பார்த்து அவன்‌ உனக்கு 
வருஷங்களின்‌ தொகை 
விலையேறவும்‌, வருஷங்களின்‌ 
குறைந்தால்‌, விலை குறையவும்‌ வேண்டும்‌ 
(லேவி 2516) என்றும்‌, 


லக்கத்தைப்‌ 


உங்களில்‌ ஒருவனும்‌ பிறனுக்கு. 
அநியாயம்‌ செய்யக்கூடாது: உன்‌ தேவனுக்குப்‌ 
ப்படவேண்டும்‌: நான்‌ உங்கள்‌ தேவனாகிய 
கர்த்தர்‌ (லேவி 2546) என்றும்‌ கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


BALWETHER 
பிய 


ஆகியவையெல்லாமே யூபிலி வருஷத்திற்கு 
முன்பாக உள்ள வருஷங்களைக்‌ கணக்கில்‌: 
கொண்டே நிர்ணயிக்கப்படும்‌. 
(லேவி 25:15-16). 


இஸ்ரவேல்‌ தேசத்திலே ஒருவன்‌ 
மற்றவருடைய நிலத்தை விலைக்கு. 
வாங்கினாலும்‌, அல்லது அடைமானமாக 
வாங்கினாலும்‌ அதை அவன்‌ அடுத்து 
வருகிற யூபிலி வருஷம்‌ வரையில்‌ மாத்திரமே 
பயன்படுத்த முடியும்‌. அந்த நிலத்தை 
வரப்போகிற யூபிலி வருஷம்‌ 
பயிரிட்டு அறுவடை 
வருஷம்‌ வரும்போது க்க வாங்கின 
ப தால்‌ வாங்கின 
தன்‌  சொந்தக்காரருக்கு 
நபி வெ கொடுத்துவிடவேண்டும்‌ 


ஐம்பதாம்‌ வருஷமாகிய யூபிலி வருஷம்‌ 
பரிசுத்தமான வருஷம்‌. அந்த வருஷத்தில்‌. 
கானான்‌ தேசத்தின்‌ க்‌ 


தன்‌ தன்‌ காணியாட்சிக்கும்‌, 
தன்‌ தன்‌ ததத திரும்பிப்போவார்‌ 
அவருடைய நிலம்‌ ஏற்கெனவே. 
விற்கப்பட்டிருந்தாலோ அல்லது 
அடைமானமாக  வைக்கப்பட்டிருந்தாலோ 
யூபிலி வருஷத்தின்‌ போது அது அவருக்கு 
திரும்பக்‌ கொடுக்கப்படும்‌. 


இஸ்ரவேல்‌  புத்திரரில்‌ ஒருவன்‌ 
மற்றவருடைய நிலத்தை அதிக பட்சமாக. 
ஐம்பது வருஷங்கள்‌ வரையில்‌ அதாவது 
யூபிலி வருஷம்‌ வரையிலும்‌ மாத்திரமே 
வைத்துக்கொள்ள முடியும்‌. யூபிலி வருஷம்‌ 
ஏற்கெனவே தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. 
ஒவ்வொரு ஐம்பதாம்‌ வருஷமும்‌ யூபிலி 
வருஷம்‌ என்று நியமிக்கப்பட்டிருக்கிறது. 
யூபிலி வருஷம்‌ எப்போது வரும்‌ என்பது. 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு தெரியும்‌ 

, ஆகையினால்‌ கானான்‌ ச்‌ 
வருஷத்திற்கு 
தொகைகேற்ப, 
மற்றவர்களிடத்தில்கிரயத்திற்குவாங்குவார்கள்‌. 
தங்கள்‌ நிலத்தை விற்கிறவர்களும்‌ யூபிலி 
வருஷத்திற்கு பின்வரும்‌ பலனுள்ள 
வருஷங்களின்‌ தொகைக்கேற்ப 
மற்றவர்களுக்கு விற்பார்கள்‌. 


விரிவுரை 
COMMENTARY 


வியாபார ரீதியாக 
இஸ்ரவேல்‌. தேய்‌ தங்களுடைய 
காணியாட்சியின்‌ நிலத்தை விற்பதற்கு 
உரிமையில்லை. அவர்கள்‌ தங்கள்‌ நிலத்தை 
ஒரு யூபிலி வருஷத்திலிருந்து அடுத்த யூபிலி 
வருஷம்‌ வரையிலும்‌ குத்தகைக்கு 
விடுவதுபோல கொடுக்கலாம்‌. குத்தகை 
காலம்‌ அடுத்து வருகிற யூபிலி வருஷத்தை 
தாண்டிப்போய்விடக்கூடாது. 


பார்க்கும்போது, 


கர்த்தர்‌ கானான்‌. 

பங்கிட்டுக்கொடுத்தபோது. 
நிலங்களை அந்தந்த கோத்திரத்தாருக்கு 
சீட்டுப்போட்டு பிரித்துக்‌ கொடுத்தார்‌. 
தேசத்தின்‌ நிலம்‌ விற்பனை செய்யப்படாமல்‌, 
மற்றவர்களுக்கு குத்தகையாக 
கொடுக்கப்படுவதினால்‌, யூபிலி 
வருஷத்தின்போது அந்தந்த 
கோத்திரத்தாரின்‌ நிலம்‌ அவர்களிடத்திலே. 

திரும்பவும்‌ வந்து சேரும்‌. 
ரவேல்‌  புத்திரரில்‌ வன்‌ 
க்‌ வ்‌ லக்கினம்‌ 
அதிகமான நிலங்களை 


அபகரிக்க முடியாது. 


“தாங்கள்மாத்திரம்‌ தேசத்தின்‌ நடுவில்‌ 
வாசமாயிருக்குப்படி மற்றவர்களுக்கு 
இடமில்லாமற்போகுமட்டும்‌, வீட்டோடே 
வீட்டைச்‌ சேர்த்து, வயலோடே வயலைக்‌ 
கூட்டுகிறவர்களுக்கு ஐயோ!" (ஏசா 5:8). 


ப சனத்துக்கு, யூபிலி 


புத்திரர்‌ 

கொள்ளுவார்கள்‌. 

சொத்துக்களை 

என்பதற்காக 

கொள்ளமாட்டார்கள்‌. ஏனெனில்‌ ஒவ்வொரு 
யூபிலி வருஷத்தின்போதும்‌, அவர்கள்‌ 
கொண்ட நிலங்களையெல்லாம்‌, அந்த 
நிலத்தின்‌ சொந்தக்காரர்‌ மீட்டுக்கொள்வார்‌. 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


BALWETHER 
பிய 


இஸ்ரவேல்‌. 
ஒவ்வொருவனும்‌: 
காணியாட்சியில்‌ 
பெற்றிருக்கிறான்‌. 
தன்னுடைய 
விற்றுப்போட்டாலும்‌, யூபிலி வருஷத்தின்போது 
அவன்‌ திரும்பவும்‌ தன்னுடைய காணியாட்சி 
நிலத்திற்கு வந்துவிடுவான்‌. யூபிலி 
வருஷத்திலே... இஸ்ரவேல்‌ புத்திரரில்‌ 
கன்‌ ந தன்‌ தன்‌ காணியாட்சிக்கும்‌ 
குடும்பத்திற்கும்‌ 
திரும்பிப்போகவேண்டும்‌ (லேவி 2510) 


என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ 


இஸ்ரவேல்‌ _ புத்திரர்‌ தங்களுடைய 
காணியாட்சி நிலத்தை மற்றவர்களுக்கு 
விற்றுப்போட்டால்‌, அவர்கள்‌ தங்கள்‌ 
நிலத்திற்கு அந்நியராயிருப்பார்கள்‌. ஆனாலும்‌ 
யூபிலி வருஷத்தின்போது, தாங்கள்‌ 
விற்றுப்போட்ட தங்கள்‌ காணியாட்சியை 
திரும்பவும்‌ மீட்டுக்கொண்டு, அதற்கு 
சொந்தக்காரராவார்கள்‌. இஸ்ரவேல்‌ புத்திரரில்‌ 
தரித்திரராயிருக்கிறவர்களும்‌, கானான்‌ 
தேசத்திலே அந்நியராயிருக்கக்கூடாது. 
என்பதற்காக கர்த்தர்‌ யூபிலி வருஷத்தின்‌ 
பிரமாணத்தை நியமனம்‌ செய்திருக்கிறார்‌. 


இஸ்ரவேல்‌ தேசத்தில்‌ யூபிலி 

ரதன்‌ அக்க றக்‌ 

செய்திருப்பதினால்‌, ஐசுவரியவான்கள்‌ 

த ஒடுக்குவதற்கு வாய்ப்பில்லை. 

கொருவர்‌ அநியாயம்‌ செய்வதற்கும்‌ 

தங்கள்‌ நிலத்தை 

பிறருடைய நிலத்தை: 

கொள்கி யாரும்‌ யாரையும்‌ 
ஏமாற்ற முடியாது. 


வருஷங்களின்‌ தொகைக்கேற்ப அவன்‌ தன்‌ 
நிலத்தை கொள்ளுகிறவனுக்கு விற்பான்‌. 


தன்‌ நிலத்தை விற்கிறவன்‌ பலனுள்ள 
வருஷங்களின்‌ இலக்கத்தைப்‌ 
விற்கிறபடியால்‌, 
ஏறினால்‌ விலையேறவும்‌, 
தொகை குறைந்தால்‌, 
செய்யும்‌. 


விரிவுரை 
COMMENTARY 


இஸ்ரவேல்‌. 
பிறனுக்கு 
அவர்கள்‌ 
இஸ்ரவேலின்‌ 


புத்திரரில்‌ ஒருவனும்‌ 
அநியாயம்‌ செய்யக்கூடாது: 
தேவனுக்குப்‌ பயப்படவேண்டும்‌; 

தேவனாகிய கர்த்தர்‌ 
தன்னுடைய நிலத்தை விற்கிறவனுக்கும்‌, 
பிறருடைய நிலத்தை வாங்குகிறவனுக்கும்‌. 
கர்த்தராயிருக்கிறார்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ யூபிலி வருஷத்தை 

பரிசுத்தமாய்‌ ஆசரிப்பதினால்‌ அவர்களுக்கு 

ஏற்படாது. “என்‌ 

செய்து, என்‌ 

கைக்கொண்டு 

நடக்கக்கடவீர்கள்‌; 

து தேசத்திலே சுகமாய்க்‌ 

குடியிருப்பீர்கள்‌. பூமி தன்‌ கனியைத்‌ தரும்‌; 

நீங்கள்‌ திருப்தியாகச்‌ சாப்பிட்டு, அதில்‌ 

சுகமாய்க்‌ குடியிருப்பீர்கள்‌” (லேவி 25:18,19) 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


சுகமாய்க்‌ ப்பீர்கள்‌" 
என்னும்‌... வாக்கியத்திற்கு... தேத்தி 
பாதுகாப்பாய்‌ குடியிருப்பீர்கள்‌" 
பொருளாகும்‌. கானான்‌ 

குடியிருக்கிற இஸ்ரவேல்‌ 

அந்நிய தேசத்தார்‌ மூலமாக ஆபத்து வராது. 
இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ ஆவியும்‌, ஆத்துமாவும்‌, 
சரீரமும்‌ கர்த்தருக்குள்‌ பாதுகாப்பாயிருக்கும்‌. 
அவர்கள்‌ கர்த்தருடைய பிரமாணத்திற்கு 
கீழ்ப்படியும்போது, கர்த்தர்‌ அவர்களை 
பாதுகாத்து பராமரிக்கிறார்‌. 


கானான்‌ தேசத்தின்‌ 

தரும்‌. அவர்கள்‌ திருப்தியாய்ச்‌: 
சாப்பிடுவார்கள்‌. இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
பசியோ, பட்டினியோ, பஞ்சமோ ஏற்படாது. 
ஒவ்வொரு ஏழாம்‌ வருஷமும்‌ இஸ்ரவேல்‌: 
புத்திரருக்கு ஒய்வு வருஷம்‌. 
ஓய்வு வருஷத்திலே அவர்கள்‌ தங்கள்‌ வயலை 
விதைக்கக்கூடாது. விதைக்கவில்லை 
யென்றால்‌ அறுவடையும்‌ இல்லை. ஆனாலும்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ பசியாயும்‌ பட்டினியாயும்‌ 
இருக்கமாட்டார்கள்‌. அவர்கள்‌ திருப்தியாய்ச்‌ 
சாப்பிட்டு, கானான்‌ தேசத்திலே சுகமாய்க்‌ 
குடியிருப்பார்கள்‌. 


பூமி தன்‌ 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


BALWETHER 
பிய 


ஏழாம்‌ வருஷத்தில்‌ எதைப்‌ புசிப்போம்‌? 
நாங்கள்‌ விதைக்காமலும்‌, விளைந்ததைச்‌ 
சேர்க்காமலும்‌ இருக்கவேண்டுமே! என்று 
சொல்வீர்களானால்‌, நான்‌ ஆறாம்‌ 
வருஷத்தில்‌ உங்களுக்கு ஆசீர்வாதத்தை 
அநுக்கிரகம்பண்ணுவேன்‌; அது உங்களுக்கு 
வருஷத்தின்‌ பலனைத்‌ ம்‌ 
25:20,21). என்று கர்‌, 
சொல்லுகிறார்‌. 
ஏழாம்‌ வருஷத்தில்‌ விதைக்கக்கூடாது. 
விளைந்ததைச்‌ சேர்க்கக்கூடாது. ஆனாலும்‌ 
கர்த்தர்‌ தம்முடைய பிள்ளைகளைக்‌: 
கைவிடமாட்டார்‌. ஆறாம்‌ வருஷத்தில்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு அதிகமான 
விளைச்சல்‌ இருக்கும்‌ அது ஏழாம்‌. 
வருஷத்திற்கும்‌ போதுமானதாக இருக்கும்‌. 
ஆறாம்‌ வருஷத்தில்‌ கர்த்தருடைய 
அநுக்கிரகம்‌ அடுத்துமூன்று வருஷங்களுக்கு 
ஆசீர்வாதமாக இருக்கும்‌ ஆறாம்‌ 
வருஷத்தின்‌ விளைச்சல்‌ மூன்று வருஷத்தின்‌ 
பலனைத்‌ தரும்‌ (லேவி 25:20-22). 


புத்திரர்‌ எட்டாம்‌. 

விதைத்து. ஒன்பதாம்‌. 

பழைய பலனிலே 

சாப்பிடுவார்கள்‌; அதின்‌ பலன்‌ விளையும்‌ 

வரைக்கும்‌ பழைய பலனைச்‌ சாப்பிடுவார்கள்‌ 
(லேவி 25:22), 


ஏழாம்‌ வருஷத்தில்‌ விதை 
விதைக்காமல்‌, அறுவடை செய்யாமலும்‌ 
இருப்பதினால்‌, இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு ஒரு 
குறைவும்‌ ஏற்படாது. கர்த்தர்‌ ஆறாம்‌ 
வருஷத்திலே அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை 
அநுக்கிரகம்‌ பண்ணுகிறார்‌. ஆறாம்‌ 
வருஷத்தின்‌ அறுவடை அவர்களுக்கு: 
மூன்று வருஷத்தின்‌ பலனை தரும்‌. புதிய 
பலன்‌ விளையும்‌ வரைக்கும்‌ அவர்கள்‌ 
ஆறாம்‌ வருஷத்தின்‌ ஆசீர்வாதத்தினால்‌, 
பழைய பலனை சாப்பிடுவார்கள்‌. 


ஏழாம்‌ 


வார்த்தையாயிருக்கிறது. 

நாம்‌ கர்த்தருடைய 

கீழ்ப்டியவேண்டும்‌. கர்‌ 

கவலைகளையும்‌ 

வைத்துவிட்டு, சார்ந்து 
ஜீவிக்கவேண்டும்‌. கர்த்தரை 
நம்புகிறவர்களுக்கு ஒரு குறைவும்‌ ஏற்படாது. 


நாம்‌ கர்த்தரை 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நாம்‌ கர்த்தருடைய வார்த்தையைக்‌ 
கனம்பண்ணி, அவருடைய பிரமாணத்திற்கு 
கீழ்ப்படியும்போது, கர்த்தர்‌ நம்மைப்‌ பாதுகாத்து 
பராமரிக்கிறார்‌. 


யூபிலி வருஷம்‌ பற்றிய பிரமாணத்தின்‌ 
விவரம்‌ வருமாறு : 


1. ஏழு ஓய்வு வருஷங்களுள்ள ஏழு ஏழு 
வருஷங்களை எண்ணுவாயாக; அந்த 
ஏழு ஓய்வு வருஷங்களும்‌ 
நாற்பத்தொன்பது வருஷமாகும்‌. 

ஏழாம்‌. மாதம்‌ பத்தாந்தேதியில்‌ 
எக்காளச்சத்தம்‌ தொனிக்கும்படி செய்‌ 
வேண்டும்‌: பாவ நிவாரணநாளில்‌ 
உங்கள்‌ தேசமெங்கும்‌ எக்காளச்சத்தம்‌ 
தொனிக்கும்படி செய்ய வேண்டும்‌. 
(லேவி 252). 


ம்பதாம்‌ வருஷத்தைப்‌ பரிசுத்தமாக்கி,, 
தேசமெங்கும்‌. ்‌ அதின்‌ 
குடிகளுக்கெல்லாம்‌ லை 
கூறவேண்டும்‌ (லேவி 25:10, 


ஐம்பதாம்‌ வருஷம்‌ உங்களுக்கு யூபிலி 
வருஷமாயிருப்பதாக (லேவி 2510-13), 


பிலி வருஷத்தில்‌ உங்களில்‌: 
அவனவன்‌. தன்தன்‌ காணியாட்சிக்குத்‌ 


திரும்பிப்‌ போகக்கடவன்‌. 


யூபிலி வருஷத்தில்‌ உங்களில்‌ 
அவனவன்‌ தன்‌ தன்‌ குடும்பத்திற்குத்‌ 
திரும்பிப்‌ போகக்கடவன்‌. 


யூபிலி 
தானாய்‌ 
அறுக்காமலும்‌, 
விடப்பட்ட 


வருஷத்தில்‌ விதைக்காமலும்‌, 
எந்து பமிரானதை 

கிளைக்கமிக்காமல்‌ 
திராட்சச்‌ செடியின்‌ 
காலும்‌ 


பழங்களைச்‌ சே 
இருக்கவேண்டும்‌ (லேவி 25:1). 


யூபிலி வருஷம்‌: அது உங்களுக்குப்‌ 
பரிசுத்தமாயிருக்கவேண்டும்‌. 
(லேவி 25:12). 
பிலி வருஷத்தில்‌ வயல்வெளியில்‌ 
ந்தவைகளை நீங்கள்‌ புசிக்க 
வேண்டும்‌. 





உபாகமம்‌ - 


விரிவுரை 


DEUTERONOMY - COMMENTARY 


(லேவி 2514-17). 


ஒருவனும்‌ றனுக்கு 
செய்யக்கூடாது லல 25477) 


12. உன்‌ தேவனுக்குப்‌ பயப்படவேண்டும்‌. 


கானான்‌ தேசத்திலுள்ள 
இஸ்ரவேலரின்‌ வீடுகளைப்பற்றிய 
பிரமாணத்தை கர்த்தர்‌ இந்த வசனப்பகுதியில்‌ 
சொல்லுகிறார்‌. மேலும்‌ இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 


என்னுடையதாமிருக்கிறபடியால்‌, நீங்கள்‌ 
நிலங்களை அறுதியாய்‌ விற்கவேண்டாம்‌: 
நீங்கள்‌ பரதேசிகளும்‌ என்னிடத்தில்‌ 
புறக்குடிகளுமாயிருக்கிறீர்கள்‌" (லேவி 25:2: 
என்‌ கர்த்தருடைய வார்த்தை. 
இஸ்ரவேல்‌ தேசம்‌ கர்த்தருடையது. கர்த்தர்‌ 
கானான்‌ தேசத்தை இஸ்ரவேல்‌ தேசத்திற்கு 
சுதந்தரமாகக்‌ கொடுத்திருக்கிறார்‌. அந்த 
தேசத்திலே அவர்களுக்கு குடியிருப்பதற்கு 
மாத்தரிமே உரிமை உண்டு. அதை விற்க 
கர்த்தர்‌ அவர்களுக்கு அனுமதி 
கொடுக்கவில்லை. 


கர்த்தரே பூமியைச்‌ சிருஷ்டித்தவர்‌. 
ஆகையினால்‌, பூமி கர்த்தருடையது. 
நிலங்களை அடகு வைப்பது, விற்பது 
ஆகியவை நிரந்தரமான காலத்திற்கென்று 
இருக்கக்கூடாது. இவை தற்காலிகமாக 
இருக்கவேண்டும்‌. ஏனெனில்‌ ஐம்பதாம்‌. 
வருஷம்‌ யூபிலி வருஷம்‌. யூபிலி வருஷத்தில்‌ 
எல்லாம்‌ மீட்கப்படும்‌. 
விற்கப்பட்ட 
சொந்தக்காரருக்கே 
சேர்ந்துவிடும்‌ (லேவி 25:8-17,23-24). 


கானான்‌ தேசத்தில்‌ வாசம்பண்ணுகிற 
இஸ்ரவேல்‌. புத்திரர்‌ எல்லோரும்‌ 
ஐசுவரியவான்‌களாயிருப்பதில்லை. 

அவர்களில்‌ 

தரித்திரப்பட்டுப்போகிறார்கள்‌. 

சகோதரன்‌ தரித்திரப்பட்டு, 
காணியாட்சியிலே சிலதை விற்றால்‌, அவன்‌ 
இனத்தான்‌ ஒருவன்‌ வந்து. தன்‌ சகோதரன்‌ 
விற்றதை. மீட்கக்கடவன்‌" (லேவி 25:25) 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. தங்கள்‌ 
காணியாட்சியான தேசமெங்கும்‌ நிலங்களை 
மீட்டுக்கொள்ள இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ இடம்‌ 
கொடுக்கவேண்டுமென்று, கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌ (லேவி 25:24), 


பிரகாரமாக, கானான்‌ தேசத்தின்‌ நிலங்களை 
இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ குடும்பங்களுக்கு பங்கு 
பிரித்து கொடுத்திருக்கிறார்‌. இஸ்ரவேல்‌ 
பதர்‌ எல்லோருக்கும்‌ கானான்‌ தேசத்தின்‌ 
பங்குவீதமாக 
கடுப்பக்‌ 


கானான்‌ நேசம்‌. 
கர்த்தருடையதாகயிருப்பதினால்‌, அந்த 
தேசத்து நிலங்களை இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
அறுதியாய்‌ விற்கக்கூடாது. இஸ்ரவேல்‌ 
ஜனத்தார்‌ கர்த்தரிடத்தில்‌ பரதேசிகளாகவும்‌, 
புறக்குடிகளாகவும்‌ இருக்கிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரரில்‌ ஒருவன்‌ தரித்திரப்பட்டு, 
தன்‌ காணியாட்சியில்‌ சிலதை 
விற்றுப்போட்டால்‌, பிற்காலத்தில்‌ அதை 
மீட்டுக்கொள்வதற்கு அவனுக்கு திராணி 
யூபிலி வருஷம்‌ வருவதற்கு 
அவள்‌ அதை 
மீட்டுக்கொள்ளலாம்‌. தன்னுடைய 
காணியாட்சியை மீட்க யூபிலி வருஷம்‌ வரும்‌ 
வரையிலும்‌ காத்திருக்கவேண்டிய 
அவசியமில்லை. 
உங்கள்‌ காணியாட்சியான. 
தேசமெங்கும்‌ நிலங்களை மீட்டுக்கொள்ள 
இடங்கொடுக்கக்கடவீர்கள்‌ (லேவி 25:24) 
என்றும்‌, 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


BALWETHER 
பிய 


உங்கள்‌ சகோதரன்‌ தரித்திரப்பட்டு,. 
தன்‌ காணியாட்சியிலே சிலதை விற்றால்‌. 
அவன்‌ இனத்தான்‌ ஒருவன்‌ வந்து, தன்‌ 
தை. மீட்கக்கடவன்‌ 


என்றும்‌ கர்த்தர்‌ 


விற்றுப்போட்ட 

அல்லது அவனுடைய 

மீட்க வேண்டும்‌ 

(லேவி 25:25-26). மீட்பின்‌ கிரயம்‌ யூபிலி 

வருஷத்திற்கு முந்தியுள்ள வருஷங்களின்‌ 
பிரகாரம்‌ கணக்கிடப்படும்‌ (லேவி 25:8-10). 


நிலத்தை 


அதை மீட்க ஒருவனும்‌ இல்லாமல்‌, 
தானே அதை மீட்கத்தக்கவனானால்‌, அதை 


விற்றபின்‌ சென்ற வரு 
தொகையைத்‌ தள்ளி, மீந்த தொகையை 
ஏற்றி, கொண்டவனுக்குக்‌ கொடுத்து, 
அவன்‌ தன்‌ காணியாட்சிக்குத்‌ 
திரும்பிப்போகக்கடவன்‌ (லேவி  25:26,27) 
என்றும்‌ கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 

தரித்திரனுக்‌ யூபிலி வருஷத்தில்‌: 
மற்றொரு வாய்ப்பு கொடுக்கப்‌ படுகிறது. 
அவன்‌ தன்னுடைய பொருளாதாரக்‌ 
காரியங்களை மறுபடியும்‌ ஆரம்பிக்கலாம்‌. 


மடடக்கொள்ளும்பேது. யூபிலி 


பின்வரும்‌ வருஷங்களின்‌ 
அதற்கு கிரயம்‌ செலுத்தி அதை 
மீட்டுக்கொள்ள வேண்டும்‌. ச்‌ 
காணியாட்சியை அவன்‌ 
விற்றானோ, அதை விற்ற 
வருஷங்களின்‌ தொகையை தள்ளி மீந்த 
தொகையை ஏற்றி, அதை கொண்டவனுக்கு 
அவன்‌ தன்னுடைய 
மீட்டுக்கொள்ளவேண்டும்‌. 
தன்னுடைய காணியாட்சியை மீட்டுக்கொள்ள 
ஒருவனுக்கு திராணியில்லாமல்‌ போனால்‌, 
அவன்‌ விற்றதை, அவனுடைய சகோதரன்‌ 
மீட்டுக்கொள்ளலாம்‌. 


இனத்தான்‌ ஒருவனும்‌ இல்லாதிருந்தால்‌, 
அப்பொழுது அவனுக்காகப்‌ பாவநிவிர்த்தி 
செய்யும்படி. ஆட்டுக்கடா 
செலுத்தப்படுவதுமல்லாமல்‌, கர்த்தருக்கு அந்த 
அபராதம்‌ செலுத்தப்பட்டு, 
ஆசாரியனைச்‌ சேரவேண்டும்‌” (எண்‌ 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நீ யார்‌ என்று கேட்டான்‌; அவள்‌, 
நான்‌ உம்முடைய அடியாளாகிய சூத்‌; நீர்‌ 
உம்முடைய அடியாள்மேல்‌ உம்முடைய 
போர்வையை விரியும்‌; நீர்‌ சுதந்தரவாளி 
என்றாள்‌" (ரூத்‌ 3:9), 


வசனங்களில்‌ 
ஆகிய 


இந்த. 
சுதந்தரவாளி" 
எபிரெய 
அழைக்கப்படுகிறது. கோயல்‌ என்னும்‌ எபிரெய 
வார்த்தைக்கு “மீட்பர்‌” என்று பொருள்‌ 
சொல்லலாம்‌. சுதந்தரவாளி கிறிஸ்துவுக்கு 
அடையாளமானவர்‌. நம்முடைய கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்து மானிட ரூபம்‌ தரித்து, 
நம்முடைய சுதந்தரவாளியானார்‌. 

இஸ்ரவேல்‌ புத்திரரில்‌ ஒருவன்‌. 
தரித்திரப்பட்டு தன்னுடைய காணியாட்சியை 
விற்ற பின்பு, யூபிலி வருஷத்திற்கு முன்பு 
அதை... மீட்டுக்கொள்வதற்கு அவனுக்கு 
திராணியில்லாமல்‌ போகலாம்‌. அவ்வாறு, 
அவன்‌ தன்னுடைய காணியாட்சியை யூபிலி 


வருஷத்திற்கு முன்பு 
மீட்டுக்கொள்ளவில்லையென்றால்‌, யூபிலி 
வருஷத்தின்போது அவனுடைய காணியாட்சி 
நிலம்‌ தானாகவே விடுதலையாகிலிடும்‌. 
யூபிலி வருஷம்‌ விடுதலையின்‌ வருஷம்‌. 


"அப்படிக்‌ கொடுப்பதற்கான நிர்வாகம்‌ 
அவனுக்கு இல்லாவிட்டால்‌, அவன்‌ விற்றது 
வாங்கினவன்‌ கையிலே யூபிலி வருஷம்பட்டும்‌ 
இருந்து. யூபிலி வருஷத்திலே அது 
விடுதலையாகும்‌; அப்பொழுது அவன்‌ தன்‌ 
காணியாட்சிக்குத்‌ திரும்பப்‌ போவான்‌" 

என்று கர்த்தர்‌ 


ம்‌ டைய 
ன்‌ ட்‌ 
நம்மை நாமே 
இரட்சித்துக்கொள்ள நமக்கு திராணியில்லை. 
பாவிகளாகிய நமக்கு, நம்முடைய 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்துவினுடைய 
மீட்கும்‌ கிருபையினால்‌, இரட்சிப்பு 
இலவசமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


BALWETHER 
பிய 


நம்முடைய 
ஆதாமும்‌ ஏவாளும்‌ 
கீழ்ப்படியாமல்‌ 


கீழ்ப்படியாமையினால்‌ 

அடையாளமான ஏதேன்‌ தோட்டத்திலிருந்து 
வெளியேற்றப்பட்டார்கள்‌. ஆதாமும்‌ ஏவாளும்‌: 
இழந்துபோன சிலாக்கியத்தை, நம்முடைய 
மீட்பராகிய இயேசுகிறிஸ்துவின்‌ மூலமாக, 


சிலாக்கியத்தைப்‌ பெற்றிருக்கிறோம்‌. 

ஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
விற்றுப்போட்ட  காணியாட்சி 
மீட்டுக்கொள்வது போல, 
வீடுகளை விற்றுப்போட்டால்‌, 
மீட்டுக்கொள்ளலாம்‌. கர்த்தர்‌ 
புத்திரரின்‌ வீடுகளை இன்டுவிலாக 
பிரிக்கிறார்‌. ஒன்று சூழ்ந்த 
பட்டணத்திலுள்ள வீடுகள்‌ பெண்க மதில்‌ 
சூழப்படாத கிராமங்களிலுள்ள வீடுகள்‌. 

இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ மதில்‌ சூழ்ந்த 
பட்டணத்திலுள்ள தங்கள்‌ வாசஸ்தலமாகிய 
வீட்டை அதிக பிரயாசப்பட்டு 
கட்டியிருப்பார்கள்‌. அவர்களுடைய 
பிரயாசங்களின்‌ பலனெல்லாம்‌ அந்த 
வீடாகவே இருக்கும்‌. கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரரை ஆசீர்வதிக்கும்போது அவர்களுக்கு 
வீடுகளை  வாசஸ்தலமாக கொடுக்கிறார்‌. 
ஆனாலும்‌... இஸ்ரவேல்‌ புத்திரரில்‌ சிலர்‌ 
தரித்திரப்பட்டு, தங்கள்‌ காணியாட்சி 
நிலங்களை விற்றுப்போடுவது போல, தங்கள்‌ 
வீடுகளையும்‌ விற்றுப்போடுகிறார்கள்‌. 


ஒருவன்‌ மதில்சூழ்ந்த பட்டணத்திலுள்ள 
தன்‌ வாசஸ்தலமாகிய வீட்டை விற்றால்‌, 
அதை விற்ற ஒரு வருஷத்துக்குள்‌ ல 
மீட்டுக்கொள்ளலாம்‌;: 
வருஷத்துக்குள்ளாகவே அதை 
மீட்டுக்கொள்ளவேண்டும்‌ (லேவி 25:29). 


ழ்ந்த பட்டணத்திலுள்ள 


படாத 


மதில்சூ| 
வீடுகளுக்கும்‌, மதில்சூழப்‌ 
பட்டணத்திலுள்ள வீடுகளுக்கும்‌ வெவ்வேறு 


பிரமாணங்கள்‌ உள்ளன. மதில்சூழப்படா; 
கிராமங்களிலுள்ள வீடுகளோ, 
நிலங்கள்போலவே க 


30 லேவி 25:31) 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மதில்சூழ்ந்த பட்டணத்திலுள்ளவர்கள்‌' 
தங்களுடைய வீடுகளை விற்றுப்போட்டால்‌, 
அதை விற்ற ஒரு வருஷத்திற்குள்‌ மீட்க 
வேண்டும்‌. இல்லையெனில்‌, அந்த வீடு 
தலைமுறைதோறும்‌ அதை வாங்கினவனுக்கே 
உரியதாகும்‌; யூபிலி வருஷத்திலும்‌ அது 
விடுதலையாகாது. 


மடுக்கோள்ளாதித்தல்‌. ள்‌ 
பட்டணத்திலுள்ள அந்த 
தலைமுறைதோறும்‌ அதை வாங்கினவனுக்கே 
உரியதாகும்‌: யூபிலி வருஷத்திலும்‌ அது 
விடுதலையாகாது (லேவி 25:30), 


பட்டணத்திலுள்ள 
ஒரு 
அதை 
மீட்டுக்கொள்ள வேண்டும்‌. அவ்வாறு, 
மீட்டுக்கொள்ளவில்லையென்றால்‌ அந்த வீடு 
தானாக 
அந்த வீட்டை 
அது தலைமுறை 
உரியதாகயிருக்கும்‌. 
வாங்கினவனுக்கு வீடு சொந்தமாகிவிடும்‌. 
அவனுடைய தலைமுறையார்‌ அந்த வீட்டிலே 
நிரந்தரமாக குடியிருக்கலாம்‌. 
மதில்‌ சூழ்ந்த  பட்டணத்திலுள்ள 
வீடுகளைப்பற்றி கர்த்தர்‌ சொல்லுகிற 
பிரமாணம்‌. அந்நியருக்கும்‌, 
ூதமார்க்கத்தமைந்த புறஜாதி ஜனங்களுக்கும்‌ 
ரரயோஜனபாயிருக்கிறது. 
இஸ்ரவேல்‌ தேசத்திலே வந்து. 
தங்களுக்கு வீடுகளை வாங்கி, அதிலே 
குடியிருப்பதற்கு அவர்களுக்கு வாய்ப்பு 
கிடைக்கிறது. 


அந்நியராலும்‌, 
புறஜாதியாராலும்‌ கானான்‌ 
நிலங்களை கிரயத்திற்கு வாங்க முடியாது. 
ஆனால்‌ அவர்களால்‌ மதில்‌ சூழ்ந்த 
பட்டணத்திலுள்ள வீடுகளை  கிரயத்திற்கு 
வாங்க முடியும்‌ அந்த வீடுகளுக்கு 
அவர்களால்‌ நிரந்தர சொந்தக்காரராக. 


முடியம்‌. 


யூதமார்க்கத்தமைந்த 
தேசத்தில்‌ 


பட்டணங்களிலுள்ள 
பிரமாணத்தில்‌, 
சிலாக்கியம்‌ 


மதில்கூழ்ந்த. 
வீடுகளைப்பற்றிய 
லேவியருக்கு விசேஷித்த 
கொடுக்கப்பட்டிருக்கிறது. 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


லேவியர்‌ 
மீட்டுக்கொள்ளலாம்‌ 
(லேவி 25:32). 


இஸ்ரவேல்‌ புத்திரருக்குள்ளே 
லேலியருடைய பட்டணங்களிலுள்ள வீடுகள்‌ 
அவர்களுக்குரிய காணியாட்சியானபடியால்‌, 
லேவியரிடத்தில்‌ அவனுடைய காணியாட்சிப்‌ 
பட்டணத்நிலுள்ள வீட்டை ஒருவன்‌ 
வாங்கினால்‌, விற்கப்பட்ட அந்த வீடு யூபிலி 
வருஷத்தில்‌ விடுதலையாகும்‌ (லேவி 25:33). 


லேலியரின்‌ வீடுகள்‌ 
மீட்கப்படாவிட்டால்‌, அந்த வீடு யூபிலி 
வருஷத்தில்‌ தானாகவே விடுதலையாகும்‌. 
அது மறுபடியும்‌ அந்த  லேவியனுக்கு 
சொந்தமாகும்‌. 


குழம்பபாத கிராமங்களிலுள்ள 


கர்த்தர்‌ 
சொல்தகிறார 
கிராமங்களிலுள்ள. 
"தேசத்தின்‌. நிலங்கள்போலவே 
அவைகள்‌ மீட்ுப்படலாம்‌:: 
வருஷத்தில்‌ அவைகள்‌ 
(லேவி 25:31) 


ல்‌ 
வீடுகளுக்கு 

பிரமாணத்தை 
ல்‌ ப்படாத. 


மதில்சூழப்‌। 
வீடுகளோ, 
எண்ணப்படும்‌: 
யூபிலி 

விடுதலையாகும்‌ 


டய பட்டணங்களைச்‌ சூழ்ந்த 

வெளிநிலம்‌ விற்கப்பலாகாது: அது. 

அவர்களுக்கு ற்‌ 

காணியாட்சியாயிருக்கும்‌ (லேவி 25:34), 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 

ஆதரிக்கவேண்டும்‌. ன்‌ 

தரித்திரப்பட்டு, 

போனவனானால்‌, 

ஆதரிக்கவேண்டும்‌; பரதேசியைப்‌ போலும்‌ 

தங்கவந்தவனைப்போலும்‌ அவன்‌ உன்னோடே 

பிழைப்பானாக” (லேவி 25:35) என்று கர்த்தர்‌ 


விடுதலைபண்ண முடியாது என்பது பற்றி. 
லேவி 251-24 ஆகிய வசனங்களில்‌. 
'சொல்லப்பட்டிருக்கிறது. லேவி 25:35-55 
ஆகிய வசனங்களில்‌ அடிமைகளையும்‌, 
வேலைக்காரரையும்‌ பற்றிய பிரமாணங்கள்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தரித்திரப்பட்டு கையிளைத்துப்போன 
சகோதரனை ஆதரிப்பது பற்றிய 
பிரமாணத்தின்‌ விவரம்‌ வருமாறு : 


1. சகோதரன்‌ தரித்திரப்பட்டு, 
கையிளைத்துப்‌ போனவனானால்‌, 
அவனை ஆதரிக்கவேண்டும்‌. 


பரதேசியைப்‌ போலும்‌ தங்கவந்தவனைப்‌ 
போலும்‌ அவன்‌ உன்னோடே 
பிழைப்பானாக 


சகோதரனுக்கு பணத்தை வட்டிக்கும்‌, 
தானியத்தைப்‌ 'பொலிசைக்கும்‌ 
கொடுக்கக்‌ கூடாது (லேவி 25:36,37) 


தேவனுக்குப்‌ பயந்து, உன்‌ சகோதரன்‌ 
உன்னோடே பிழைக்கும்டி செய்ய 
வேண்டும்‌ (லேவி 25:36,28). 
தரித்திரப்பட்டு  கையிளைத்துப்போன 
சகோதரனுக்கு உதவி புரிய வேண்டும்‌. 
அவன்‌ தன்‌ தரித்திரனிமித்தம்‌ 
தேசத்திலிருந்து துரத்தப்பட்டு விடக்கூடாது. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ மத்தியில்‌ ஜீவிப்பதற்கு 
அவனுக்கும்‌ ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட 
வேண்டும்‌. (லேவி 25:35-36) 


ம்‌ எல்லோரையுமே சகோதரராக 
ண்டும்‌. நம்முடைய தேவனாகிய 
மனுபுத்திரர்‌ எல்லோருக்கும்‌. 
பொதுவான பிதாவாகயிருக்கிறார்‌. 
ஒரே பிதா 
தேவன்‌ நம்மைச்‌ 
நாம்‌ நம்முடைய 
உடன்படிக்கையைப்‌ 
பரிசுத்தக்குலைச்சலாக்கி, அவனவன்‌ நன்‌ 
சகோதரனுக்குத்‌ 
துரோகம்பண்ணுவானேன்‌?” (மல்‌ 2:10). 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ தரித்திரரை 
ஆதாரிக்கவேண்டும்‌. அவர்கள்‌ தங்க! 
பிழைக்கும்படி 
செய்யவேண்டும்‌. 
வட்டியாவது பொலிசையாவது வாங்காமல்‌, 
உன்‌ தேவனுக்குப்‌ பயந்து, உன்‌ சகோதரன்‌ 
உன்னோடே பிழைக்கும்டி செய்வாயாக. 
அவனுக்கு உன்‌ பணத்தை வட்டிக்கும்‌, உன்‌ 
தானியத்தைப்‌ பொலிசைக்கும்‌ கொடாயாக” 
(லேவி 25:36:37) என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 





உபாகமம்‌ - விரிவுரை 
DEUTERONOMY - COMMENTARY 


தன்னுடைய சொத்தை விருத்தி 
பண்ணுவதற்காக ஏழைகளை அநியாயமாய்‌ 
நடத்தக்கூடாது (லேவி 25:37-38) 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ தரித்திரரை 
ஒடுக்கக்கூடாது. அவர்கள்‌ தங்களோடே 
பிழைப்பதற்கு உதவி செய்யவேண்டும்‌. 
அவர்கள்‌ தங்கள்‌ பணத்தை தரித்திரருக்கு 
கொடுக்கக்கூடாது. தங்கள்‌ 
பொலிசைக்கு 
கொடுக்கக்கூடாது. இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
தரித்திரர்‌ கையில்‌ வட்டியாவது. 
பொலிசையாவது வாங்காமல்‌, அவர்களும்‌ 
தங்களோடுகூட பிழைப்பதற்கு உதவி 
செய்யவேண்டும்‌. 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ பு்திரருக்கு, 


தம்முடைய பிரமாணத்தை சொல்லும்போது, 
அவர்களுக்கு தாம்‌ ஏற்கெனவே செய்த 
கன்‌ இங்கு ஞாபகப்படுத்துகிறார்‌. 
குக்‌ கானான்‌ தேசத்தைக்‌. 
கொடுத்து கருக்க | தேவளாயிருக்கும ட, 


உங்களை 
புறப்படப்பண்ணின 
கர்த்தர்‌ நானே" 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 

“உங்களை. எகிய்துதேத்தலிரந்த 
புறப்படப்‌ பண்ணின உங்கள்‌ 
கர்த்தர்‌ நானே” என்று. கர்த்தர்‌ பன்ன 


நிலங்களை மீட்டுக்கொள்வது பற்றிய 
பிரமாணத்தின்‌ விவரம்‌ : 


1. தேசம்‌ என்னுடையதாயிருக்கிறபடியால்‌,. 
நீங்கள்‌ நிலங்களை அறுதியாய்‌ 
விற்கவேண்டாம்‌. 


2. சகோதரன்‌  தரித்திரப்பட்டு, தன்‌ 
காணியாட்சியிலே சிலதை விற்றால்‌, 
அவன்‌ இனத்தான்‌ ஒருவன்‌ வந்து, 
தன்‌ சகோதரன்‌ விற்றதை 
மீட்கக்கடவன்‌ (லேவி 25:24-27). 


நிலத்தை மீட்பதற்கான நிர்வாகம்‌ 
அவனுக்கு இல்லாவிட்டால்‌, அவன்‌ 
விற்றது வாங்கினவன்‌ கையிலே யூபிலி 
வருஷம்மட்டும்‌ இருந்து யூபிலி 
வருஷத்திலே அது விடுதலையாகும்‌; 
அப்பொழுது அவன்‌ தன்‌ 
கனியாகும்‌ திரும்பப்‌ போவான்‌ 
(லேவி 25:28). 


ஒருவன்‌ மதில்சூழ்ந்த பட்டணத்திலுள்ள 
தன்‌ வாசஸ்தலமாகிய வீட்டை விற்றால்‌, 
அதை விற்ற ஒரு வருஷத்துக்குள்‌ 
அதை மீட்டுக்‌ கொள்ளலாம்‌ (லேவி 
25:29). 


ஒரு வருஷத்துக்குள்ளே அதை 
மீட்டுக்கொள்ளாதிருந்தால்‌, 
மதில்சூழ்ந்த பட்டணத்திலுள்ள அந்த 
வீடு தலைமுறைதோறும்‌ அதை 
வாங்கினவனுக்கே உரியதாகும்‌: யூபிலி 
வருஷத்திலும்‌ அது விடுதலையாகாது 
(லேவி 25:30). 


கிராமங்களிலுள்ள 

தேசத்தின்‌ 

எண்ணப்படும்‌: 

மீட்சூப்பலாம்‌: யூபிலி 

வருஷத்தில்‌ அவைகள்‌ விடுதலையாகும்‌ 
(லேவி 25:31) 


லேவியரின்‌ 
பட்டணங்களிலுள்ள 
லேவியர்‌ 


காணியாட்சியாகிய 
வீடுகளையோ 
எக்காலத்திலும்‌ 

மீட்டுக்கொள்ளலாம்‌ (லேவி 25:32) 


(லேவி 25:33), 


லேலியரின்‌ பட்டணங்களைச்‌ சூழ்ந்த 
வெளிநிலம்‌ விற்கப்படலாகாது: அது 
அவர்களுக்கு. நித்திய 
காணியாட்சியாயிருக்கும்‌ 

(லேவி 25:34). 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரை எகிப்து 
'த்தின்‌ அடிமைத்தனத்திலிருந்து 
விடுவித்திருக்கிறார்‌. அவர்கள்‌ மறுபடியும்‌ 
அடிமைகளாயிருக்கக்கூடாது என்பது 
தேவனுடைய சித்தம்‌. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
அடிமைகளல்ல. அவர்கள்‌ 
சுயாதீனமுள்ளவர்கள்‌. அவர்கள்‌ தேவனுக்கு 


ஆசீர்வாதம்‌ வாக்குப்பண்ணப்பட்டிருக்கிறது. 


விடுதலையாயிருக்கவேண்டிய 
இஸ்ரவேல்‌ ஜனத்தாரை 
அடிமைப்படுத்தக்கூடாது. 
புத்திரர்கூட, தங்கள்‌ 
அடிமையைப்போல. 
நெருக்கக்கூடாது. 
தரித்திரனாகி, 
விலைப்பட்டுப்போனால்‌, 
அடிமையைப்போல. 
நெருக்கவேண்டாம்‌" 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 

ஸ்ரவேல்‌ புத்திரரில்‌ வன்‌ 
தரித்தானாகி க்கான 
அவன்‌ மற்றொரு இஸ்ரவேல்‌ புத்திரனுக்கு 
விலைப்பட்டுப்போகலாம்‌. அல்லது தான்‌ 
செய்த... குற்றத்தினிமித்தமாக, இஸ்ரவேல்‌ 
புத்திரன்‌ கூலிக்காரனைப்போல சேவை. 
செய்யவேண்டியது வரலாம்‌. நியாயாதிபதிகள்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரரை தண்டிக்கலாம்‌. 

இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ தரித்திரனாகி 
விலைப்பட்டுப்போனாலும்‌, தாங்கள்‌ செய்த 
குற்றங்களினிமித்தமாக  தண்டிக்கப்பட்டாலும்‌. 
அவர்கள்‌ ஆறு வருஷங்களுக்கு வ்‌ 
கூலிக்காரனைப்போல 
செய்யவேண்டும்‌. ஏழாவது தத்தன்‌ 
அவர்கள்‌ விடுவிக்கப்படவேண்டும்‌. 


“எபிரெயரில்‌. 


(லேவி 25:39) என்று 


ஒரு, அடிமையைக்‌ 
கொண்டாயானால்‌, அவன்‌ ஆறுவருஷம்‌: 


சேவித்து, ஏழாம்‌ வருஷத்திலே ஒன்றும்‌ 


கொடாமல்‌ விடுதலைபெற்றுப்‌ போகக்கடவன்‌”' 
(யாத்‌ 21:2). 


இஸ்ரவேல்‌ புத்திரரில்‌ ஒருவன்‌ 
தரித்திரனாகி, பிறனிடத்தில்‌ கடன்பட்டு, 
அந்தக்‌ கடனை அடைக்க 
அவனுக்கு நிர்வாகம்‌ இல்லாதிருக்கும்போது, 
தனக்கு கடன்‌ கொடுத்தவனுக்கு அவன்‌. 


விரிவுரை 
COMMENTARY 


விலைப்பட்டுப்போக வாய்ப்புள்ளது. தான்‌ பட்ட 
கடனை அடைப்பதற்கு அவனுக்கு 
எந்தவிதமான நிர்வாகமும்‌ இல்லையென்றால்‌, 
அவனுடைய சரீரமும்‌ ஜீவனும்‌ மாத்திரமே 
அவனிடத்தில்‌ இருக்கும்‌. இஸ்ரவேல்‌ 
பத்தின்‌ தான்‌ பட்ட கடனுக்காக தன்‌ 
சரீரத்தையும்‌ 
விலைப்பட்டுப்போகப்பண்ணலாம்‌. 
இப்படிப்பட்ட 
விலைப்பட்டுப்போனவனுக்கு 
செய்யவேண்டும்‌. என்று 
சொல்லுகிறார்‌. 


உன்‌ சகோதரன்‌ தரித்திரனாகி, 
உனக்கு விலைப்பட்டுப்போனால்‌, அவனை 
அடிமையைப்போல. ஊழியஞ்செய்ய 
நெருக்கவேண்டாம்‌. அவள்‌ 
கூலிக்காரனைப்போலவும்‌ 
தங்கவந்தவனைப்போலவும்‌ உன்னோடே 
இருந்து, யூபிலி வருஷம்மட்டும்‌ உன்னிடத்தில்‌ 
சேலிக்கக்கடவன்‌ (லேவி 25:39,40) என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 

ரித்திரனாகி  விலைப்பட்டுப்போன 
இன்லேல்‌ புத்திரனை, விலைக்கு பாங்கின்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரன்‌ அடிமையைப்போல 
ஊழியம்‌ செய்ய ிறரக்கக்கூயாது. 
தரித்திரனாகி விலைப்பட்டுப்போன 
இஸ்ரவேல்‌ புத்திரனை அடிமைகளாக 
விற்கவும்‌ கூடாது (லேவி 25:42). 
விலைப்பட்டுப்போனவன்‌ 
கூலிக்காரனைப்போலவும்‌ தங்க 
வந்தவனைப்போலவும்‌, தன்னை விலைக்கு 
வாங்கினவனிடத்தில்‌ சேவிக்கவேண்டும்‌. 

விலைப்பட்டுப்போன இஸ்ரவேல்‌ 
புத்திரனை, அவனுடைய எஜமான்‌ 
அடிமையைப்போல நடத்தக்கூடாது. அவனை 
ஒரு கூலிக்காரனைப்போல நடத்தலாம்‌. 
கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரை எகிப்தின்‌ 
அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்திருக்கிறார்‌. 
கர்த்தர்‌ விடுவித்தவர்களை மனுஷன்‌ 
அடிமைப்படுத்தக்கூடாது. 

அவர்கள்‌ நான்‌ எகிப்துதேசத்திலிருந்து 
புறப்படப்பண்ணின என்னுடைய ஊழியக்காரர்‌; 
ஆகையால்‌, அவர்கள்‌ அடிமைகளாக 
விற்கப்படலாகாது (லேவி 25:42) 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


ஜீவனையும்‌ 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


BALWETHER 
HTERHAT IMAL 


பயந்திருக்கவேண்டும்‌. தானும்‌ 
தன்னுடைய முன்னோரும்‌ ஒரு காலத்தில்‌ 
எகிப்து தேசத்திலே. 
அடிமைகளாகயிருந்தவர்கள்‌ என்பதையும்‌, 
கர்த்தர்‌ தாமே எகிப்தின்‌ 
அடிமைத்தனத்திலிருந்து தங்களை 
விடுவித்தவர்‌ என்பதையும்‌ அவர்கள்‌ 
நினைவுகூரவேண்டும்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ எகிப்து தேசத்திலே 
அடிமைகளாகமிருந்தபோது எகிப்தியர்கள்‌ 
அவர்களை கொடூரமாய்‌ ஆளுகை 
செய்தார்கள்‌. எகிப்தியரின்‌. ஆளோட்டிகள்‌ 
அவர்களை அடித்து துன்பப்படுத்தினார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனத்தாருக்கு அதுபோன்ற 
துன்பமும்‌ வேதனையும்‌ மறுபடியும்‌ 
வரக்கூடாது. 


இஸ்ரவேல்‌ புத்திரன்‌ தரித்திரனாகி, 
மற்றொரு இஸ்ரவேல்‌ புத்திரனுக்கு. 
விலைப்பட்டுப்போகும்போது. அவன்‌ 
கூலிக்காரனைப்போல வேலை 
செய்யவேண்டும்‌. அவனை விலைக்கு 
வாங்கினவன்‌ அவனை அடிமையைப்போல. 
ய்‌ நெருக்கக்கூடாது. 


என்னும்‌ எண்ணம்‌, 
கொண்டவனுடைய மனதில்‌ இருக்கவேண்டும்‌. 
விலைப்பட்டுப்போன இஸ்ரவேல்‌ 
க யூபிலி வருஷமட்டும்‌, தன்னை 
வாங்கினவனிடத்தில்‌ 

சேவிக்கவேண்டும்‌. 


பின்பு அவன்‌ தன்‌ 
பிள்ளைகளோடுங்கூட உன்னைவிட்டு 
நீங்கலாகி, தன்‌ குடும்பத்தாரிடத்துக்கும்‌ தன்‌ 
பிதாக்களின்‌ காணியாட்சிக்கும்‌. 
திரும்பிப்போகக்கடவன்‌ (லேவி 25:41) என்று 


கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
யூபிலி வருஷத்தின்‌ எக்காள சத்தம்‌ 
தொனிக்கப்படுவதற்கு பத்து நாட்களுக்கு 
முன்பே, யூதர்கள்‌ மத்தியிலே. 
விலைப்பட்டுப்போயிருக்கிற இஸ்ரவேல்‌. 
புத்திரரை விடுதலைபண்ணும்‌ நிகழ்ச்சிகள்‌ 
ஆரம்பமாகிவிடும்‌ என்று யூதமார்க்கத்தின்‌ 
சரித்திர ஆசிரியர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. 


விரிவுரை 
COMMENTARY 


அப்போது, எஜமான்கள்‌ தங்கள்‌ 
வேலைக்காரர்களுக்கு புதிய வஸ்திரங்களைக்‌ 
கொடுத்து, அவர்களுக்கு விருந்து 
உபசரணை செய்து, அவர்களையும்‌ 
அவர்களுடைய குடும்பத்தாரையும்‌, 
அவர்களுடைய பூர்வீக காணியாட்சிக்கு 
அனுப்பி வைப்பது வழக்கம்‌. 

எபிரெயரில்‌  விலைப்பட்டுப்போனவன்‌' 
பற்றிய பிரமாணத்தின்‌ விவரம்‌ வருமாறு : 


1. உன்‌ சகோதரன்‌ தரித்திரனாகி, உனக்கு. 
விலைப்பட்டுப்போனால்‌, அவனை 
அடிமையைப்‌ போல ஊழியஞ்செய்ய 
நெருக்கவேண்டாம்‌. 


அவன்‌  கூலிக்காரனைப்போலவும்‌ 
தங்கவந்தவனைப்போலவும்‌ உன்னோடே 
இருந்து, யூபிலி வருஷம்மட்டும்‌. 
உன்னிடத்தில்‌ சேவிக்கக்கடவன்‌ (லேவி 
25:40). 


யூபிலி வருஷம்மட்டும்‌ உன்னிடத்தில்‌ 


சேவிக்கக்கடவன்‌. பின்பு, தன்‌ 
பிள்ளைகளோடுங்‌ கூட உன்னைவிட்டு 
நீங்கலாகி, தன்‌ குடும்பத்தாரிடத்துக்கும்‌ 
தன்‌ பிதாக்களின்‌ காணியாட்சிக்கும்‌. 
திரும்பிப்போகக்கடவன்‌ 

(லேவி 25:40-41/ 


உன்‌ சகோதரர்கள்‌ அடிமைகளாக 
விற்கப்படக்கூடாது (லேவி 25:42-43) 


ம்‌ அலக்‌ கொடுரமாய்‌ ஆளாமல்‌, 
தேவனுக்குப்‌ பயந்திரு 
கேவி 2543 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌, தங்கள்‌ 
சகோதரர்களை அடிமையைப்போல ஊழியம்‌ 
செய்ய நெருக்கக்கூடாது. இஸ்ரவேல்‌ 
ஜனந்தார்‌ அடிமைகளாக விற்கப்படலாகாது 
ன த்தர்‌ சொல்லுகிறார்‌. ஆனாலும்‌ 
புத்திரர்‌ புறஜாதிகளை 


அடிமைகளாக விலைக்கு வாங்கலாம்‌. 


உனக்கு இருக்கும்‌ ஆண்‌ அடிமையும்‌ 
பெண்‌ அடிமையும்‌ சுற்றிலும்‌ இருக்கிற 
புறஜாதிகளாயிருக்கவேண்டும்‌; அவர்களில்‌ நீ 
ஆண்‌ அடிமையையும்‌ பெண்‌ அடிமையையும்‌ 
விலைக்கு வாங்கலாம்‌ (லேவி 25:44) 
என்றும்‌, 





உபாகமம்‌ 


- விரிவுரை 


DEUTERONOMY - COMMENTARY 


அவர்களை உங்களுக்கு பின்வரும்‌ 
உங்கள்‌ சந்ததியாரும்‌ குதந்தரிக்கும்படி 
நீங்கள்‌ அவர்களைச்‌ சுதந்தரமாக்கிக்‌ 
கொள்ளலாம்‌; என்றைக்கும்‌ அவர்கள்‌ 
உங்களுக்கு அடிமைகளாயிருக்கலாம்‌; உங்கள்‌ 
சகோதரராகிய ஸ்ரவேல்‌ புத்திரரோ 
ஒருவரையொருவர்‌ கொடூரமாக ஆளக்கூடாது 
(லேவி 25:46) என்றும்‌ 
சொல்லுகிறார்‌. 
புறஜாதியாரை 
விடுதலை பண்ணவேண்டியதில்லை. 


புறஜாதியாரில்‌ விலைப்பட்டுப்போனவன்‌ 


பற்றிய பிரமாணத்தின்‌ விவரம்‌ வருமாறு : 


1. உனக்கு இருக்கும்‌ அடிமைகள்‌ 
உள்‌ 'சகோதரர்களாயிராமல்‌ 


புறஜாதிகளாயிருக்க வேண்டும்‌. 
பரதேசிகளாய்த்‌. 


புத்திரரில்‌ அடிமைகளைக்‌ 
(லேவி 25:45) 


உங்கள்‌ தேசத்தில்‌ உங்களிடத்திலே 
பிறந்திருக்கிற அவர்களுடைய 
குடும்பத்தாரிலும்‌ நீங்கள்‌ உங்களுக்கு 
அடிமைகளைக்‌ கொள்ளலாம்‌ 
(லேவி 25:45) 


அந்நிய 


எள்‌ ளலாம்‌ 


அவர்களை உங்களுக்கு பின்வரும்‌ 
உங்கள்‌ சந்ததியாரும்‌ சுதந்தரிக்கும்படி 
நீங்கள்‌ அவர்களைச்‌ சுதந்தரமாக்கிக்‌ 
கொள்ளலாம்‌; என்றைக்கும்‌ அவர்கள்‌ 
உங்களுக்கு அடிமைகளாயிருக்கலாம்‌; 
உங்கள்‌ சகோதரராகிய இஸ்ரவேல்‌ 
புத்திரரோ ஒருவரையொருவர்‌ 
கொடூரமாக. க்‌ 
(லேவி 25:46). 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
மற்றொரு இஸ்ரவேல்‌ 
விலைப்பட்டுப்போவது போல, 
யூதமார்க்கத்தமைந்தவனிடத்திலும்‌, இஸ்ரவேல்‌ 
தேசத்‌ பரதேசியும்‌ 
அந்நியனுமாயிருக்கிறவனிடத்திலும்‌ 
விலைப்பட்டுப்போவதற்கு வாய்ப்புள்ளது. 


உன்னிடத்தில்‌ இருக்கிற பரதேசியும்‌ 
அந்நியனும்‌ செல்வனாயிருக்க, அவனிடத்தில்‌ 
இருக்கிற உன்‌ சகோதரன்‌ தரித்திரப்பட்டு, 
அந்தப்‌ பரதேசிக்காவது, அந்நியனுக்காவது, 
பரதேசியின்‌ குடும்பத்தாரில்‌ எவனுக்காவது 
அவன்‌  விலைப்பட்டுப்போனால்‌, அவன்‌ 
விலைப்பட்டுபோனபின்‌ திரும்ப மீட்கப்படலாம்‌:: 
அவன்‌ சகோதரரில்‌ ஒருவன்‌ அவனை 
மீட்கலாம்‌ (லேவி 25:47,48) என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 


அவனுடைய பிதாவின்‌ சகோதரனாவது, 
ச்‌ சகோதரனுடைய _பத்திரனாவத்‌: 
அவன்‌ குடும்பத்திலுள்ள அவனைச்‌ சேர்ந்த 
இனத்தாரில்‌ எவனாவது அவனை மீட்கலாம்‌; 
தன்னால்‌ கூடுமானால்‌, தன்னைத்‌ தானே 
மீட்டுக்கொள்ளலாம்‌ (லேவி 25:49) 


மீட்கும்‌ இனத்தாரின்‌ பிரமாணத்தைப்‌ 
றி கூறப்பட்டிருக்கிறது. 
(லேவி ண்டு 48-49) ரூத்தின்‌ புஸ்தகத்தில்‌. 
இதைப்‌ பற்றிய செய்தி தெளிவாக உள்ளது. 
விலைப்பட்டுப்போன இஸ்ரவேல்‌ 
புத்திரனை மீட்டுக்கொள்வதற்கான மீட்பின்‌ 
கிரயத்தைப்பற்றியும்‌ கர்த்தர்‌ இந்த 
வசனப்பகுதியில்‌ சொல்லுகிறார்‌. 
விலைப்பட்ட 
பன்ன யன்‌ லி வருஷம்வரைக்கும்‌ 
உண்டான காலத்தைத்‌ தன்னை விலைக்குக்‌ 
கொண்டவனுடன்‌ கணக்குப்பார்க்கக்கடவன்‌ ; 
அவனுடைய விலைக்கிரயம்‌ 
கூலிக்காரனுடைய  காலக்கணக்குப்போல, 
வருஷத்தொகைக்கு ஒத்துப்பார்க்கவேண்டும்‌. 
இன்னும்‌ அநேக வருஷங்கள்‌ இருந்தால்‌, 
அவன்‌. தன்‌. விலைக்கிரயத்திலே. 
அவைகளுக்குத்‌  தக்கதைத்‌ தன்னை 
மீட்கும்பொருளாகத்‌ ம்பக்‌ 
கொடுக்கக்கடவன்‌. யூபிலி வருஷம்மட்டும்‌ 
மீதியாயிருக்கிற வருஷங்கள்‌ 
கொஞ்சமேயானால்‌, அட்‌ 
கணக்குப்பார்த்து, 
வருஷங்களுக்குத்தக்கதை, தன்னை மீட்கும்‌ 
பொருளாகத்‌ திரும்பக்‌ கொடுக்க வேண்டும்‌ 
(லேவி 25:50-52) என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


இஸ்ரவேல்‌ 

புத்திரனை விலைக்கு வாங்கின இஸ்ரவேல்‌ 

புத்திரன்‌ அடிமையைப்போல ஊழியம்‌ செய்ய 

நெருக்கக்கூடாது. அதுபோலவே அவனை 
_ வாங்கின 


கொடூரமாய்‌ ஆளக்கூடாது. 
புத்திரன்‌  அந்நியனிடத்தில்‌ வருஷத்திற்கு 
வருஷம்‌ கூலிபொருந்திக்கொண்ட 
கூலிக்காரனைப்போல, அவனிடத்தில்‌. 
இருக்கவேண்டும்‌: அந்நியன்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரனை கொடூரமாய்‌ ஆளக்கூடாது. 
(லேவி 25:53). 


எபிரெயரில்‌ அடிமையானவன்‌ ஆறு 
வருஷங்களுக்கு மட்டுமே கூலிக்காரனாக 
வேலைசெய்வான்‌. அதற்குப்‌ பின்பு, அவன்‌ 
தன்னை மனப்பூர்வமாக ஒப்புக்கொடுத்தால்‌ 
மட்டுமே அவனைக்‌  கூலிக்காரனாக 
வேலைவாங்க முடியும்‌ (யாத்‌ 219-6) 
தன்னை மீட்டுக்கொள்ள இஸ்ரவேல்‌ 
்‌ திராணியில்லையென்றால்‌. 
மீட்டுக்கொள்ள 


படட வன்‌ க்கு யூபிலி 
த்தில்‌ விடுதலையாவார்கள்‌ 
தன்னை மீட்கும்‌ பொருளாக 


விலைக்கிரயத்தை கொடுக்க முடியாத 
இஸ்ரவேல்‌ புத்திரன்‌, யூபிலி வருஷத்திலே 
தானாகவே  விடுதலையாவான்‌. இது 
விலைப்பட்டுப்போன இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
கிடைத்திருக்கிற சிலாக்கியம்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ என்‌ ஊழியக்காரர்‌: 
அவர்கள்‌ நான்‌ எகிப்துதேசத்திலிருந்து: 
புறப்படப்பண்ணின என்‌ ஊழியக்காரரே; நான்‌ 
உங்கள்‌ தேவனாகிய கர்த்தர்‌ (லேவி 25:55) 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 

அந்நியரிடத்தில்‌ விலைப்பட்டுப்போன: 
எபிரெயரைப்பற்றிய பிரமாணத்தின்‌ விவரம்‌. 
வருமாறு : 


1. உன்னிடத்தில்‌ இருக்கிற பரதேசியும்‌ 
அந்நியனும்‌ 


செல்வனாயிருக்க, 
அவனிடத்தில்‌ இருக்கிற உன்‌ 
சகோதரன்‌ தரித்திரப்பட்டு, அந்தப்‌ 


பரதேசிக்காவது, அந்நியனுக்காவது, 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பரதேசியின்‌: 
எவனுக்காவது 
விலைப்பட்டுப்போனால்‌, 
விலைப்பட்டுபோனபின்‌ 
மீட்கப்படலாம்‌ (லேவி 25:47-48). 


அவனுடைய பிதாவின்‌ சகோதரனாவது, 
அந்தச்‌ சகோதரனுடைய புத்திரனாவது, 
அவன்‌ குடும்பத்திலுள்ள அவனைச்‌ 
சேர்ந்த  இனத்தாரில்‌ எவனாவது 
அவனை மீட்கலாம்‌ (லேவி 25:48-49) 


தன்னால்‌ கூடுமானால்‌, தன்னைத்‌ 
தானே மீட்டுக்கொள்ளலாம்‌ 
(லேவி 25:49). 


அவன்‌ தான்‌ விலைப்பட்ட வருஷந்‌ 
தொடங்கி, யூபிலி வருஷம்வரைக்கும்‌. 
உண்டான காலத்தைத்‌ தன்னை 
விலைக்குக்‌ கொண்டவனுடன்‌ 
கணக்குப்‌ பார்க்கக்கடவன்‌ 
(லேவி 25:50-52). 

ஷம்‌ கூலி 


வவட ௮ வார்‌ 
போல, அவனிடத்தில்‌ இருக்கவேண்டும்‌ 
(லேவி 25:53). 


அவன்‌ இவனை உனக்கு முன்பாகக்‌ 
கொடூரமாய்‌ ஆளக்கூடாது. 


இவன்‌ மீட்டுக்கொள்ளப்படாதிருந்தால்‌, 
இவன்‌ 


இவனும்‌ இவனோடேகூட 
பிள்ளைகளும்‌ யூபிலி வருஷத்தில்‌ 


விடுதலையாவார்கள்‌ (லேவி 25:54-55). 


அந்நியரிடத்தில்‌ விலைப்பட்டுப்போன. 
எபிரெயரை மீட்பது பற்றிய பிரமாணத்தின்‌ 
விவரம்‌ வருமாறு : 


1. எபிரெயரில்‌ அடிமையாய்‌ விலைப்பட்டுப்‌ 
போனவன்‌ ஆறு வருஷங்களுக்கு 
மட்டுமே வேலைசெய்வான்‌. 
(யாத்‌ 210-6), லேவி 25:40 ஆவது 
வசனத்தில்‌ “யூபிலி வருஷம்‌ மட்டும்‌” 
என்னும்‌ வாக்கியம்‌ யூபிலி 
வருஷத்திற்கு முந்திய ஆறு 
வருஷங்களைக்‌ குறிக்கும்‌. 
அடிமையானவன்‌ தானாக மனமுவந்து 
ஒப்புக்‌ கொண்டால்‌, அவன்‌ தன்‌ 
வாழ்நாள்‌ முழுவதும்‌ எஜமானுக்குச்‌ 
சேவைசெய்யலாம்‌. (யாத்‌ 21:1-6) 





உபாகமம்‌ - 
DEUTERONOMY - 


2. எபிரெயரில்‌ அடிமையாய்‌ விலைப்பட்டுப்‌ 
போனவன்‌ தன்னால்‌ கூடுமானால்‌, 
தன்னைத்‌ தானே மீட்டுக்கொள்ளலாம்‌. 
அல்லது அவன்‌ குடும்பத்திலுள்ள. 
அவனைச்‌ சேர்ந்த இனத்தாரில்‌ 
எவனாவது அவனை மீட்கலாம்‌ 
(லேவி 25:47-49). 


அவன்‌ தான்‌ விலைப்பட்ட வருஷந்‌ 
தொடங்கி, யூபிலி வருஷம்வரைக்கும்‌ 
உண்டான காலத்தைத்‌ தன்னை 
விலைக்குக்‌ கொண்டவனுடன்‌ 
கணக்குப்‌ பார்க்கக்கடவன்‌; 
(லேவி 25:48-53). 


ஆறாவது வருஷத்தில்‌ இவன்‌ 
மீட்டுக்கொள்ளப்படாதிருந்தால்‌, 
இவனும்‌ இவனோடேகூட இவன்‌ 
பிள்ளைகளும்‌ யூபிலி வருஷத்தில்‌ 
விடுதலையாவார்கள்‌ (லேவி 25: 
தலையீற்று 
உபா 15:19-23 


உபா 15:19. உன்‌ ஆடுமாடுகளில்‌ 
தலையிற்றாகிய ஆணையெல்லாம்‌ உன்‌: 
தேவனாகிய கர்த்தருக்குப்‌ 
பரிகத்தமாக்கக்கடவாம்‌; உன்‌ மாட்டின்‌ 
தலையிற்றை வேலைகொள்னாமலும்‌, 
உன்‌ ஆட்டின்‌ தலையிற்றை மயிர்‌ 
கத்தரியாமலும்‌ இருப்பாயாக. 


உய 15:20. 
தெரிந்துகொள்ளும்‌ 
வருஷந்தோதும்‌ 
வீட்டாருமாய்‌ 
கர்த்தருடைய 
அப்படிப்பட்டவைகளைய்‌ 
புசிக்கக்கடவீர்கள்‌.. 


கர்த்தர்‌ 
ஸ்தலத்திலே 
நீயும்‌ உன்‌ 
தேவனாகிய 
சுத்நிதியில்‌ 


உன்‌ 


உபா 15:21. அதற்கு முடம்‌ குருடு 
முதலான யாதொரு பழுது இருந்தால்‌, 
அதை உன்‌ தேவனாகிய கர்த்தருக்குப்‌ 
பலியிடவேண்டாம்‌. 


உபா 15:22. அப்படிப்பட்டதை தீ உன்‌ 
வாசல்களிலே, கலைமாணையும்‌ 
வெனிமாணையும்‌ புசிப்பதுபோலப்‌ 
புசிக்கலாம்‌; தீட்டுப்பட்டவனும்‌ 
'தீட்டுப்படாதவனும்‌ அதைப்‌ புசிக்கலாம்‌. 


விரிவுரை 
COMMENTARY 


உபா 15:98. அதின்‌ 
இரத்தத்தைமாத்திரம்‌ சாப்பிடாமல்‌, 
அதை தண்ணீரைப்போலத்‌ தரையிலே. 
ஊற்றிவிடக்கடவாய்‌. 
மந்தையின்‌ தலையீற்றுக்களைப்பற்றிய 
பிரமாணம்‌ இந்த வசனப்பகுதியில்‌ 
மறுபடியுமாய்ச்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. “உன்‌ 
ஆடுமாடுகளில்‌ 'தலையீற்றாகிய 
ஆணையெல்லாம்‌ உன்‌ தேவனாகிய 
கர்த்தருக்குப்‌ பரிகுத்தமாக்கக்குடவாய்‌: உன்‌ 
மடன்‌ தலையீற்றை வேலைகொள்ளாமலும்‌, 
ஆட்டின்‌. தலைமீற்றை மயிர்‌ 
கத்தரி இருப்பாயாக" (உபா 15:19), 
என்று மோசே சொல்லுகிறார்‌. 


ஆடுமாடுகளின்‌ 
தலையீற்றுகளைப்பற்றிய பிரமாண விவரம்‌ 


1. உன்‌ ஆடுமாடுகளில்‌ தலையீற்றாகிய 

ணையெல்லாம்‌. உன்‌ தேவனாகிய 
கர்த்தருக்குப்‌ பரிசுத்தமாக்கவேண்டும்‌. 
(யாத்‌ 13; உபா 15:19), 


உன்‌ மாட்டின்‌ தலையீற்‌ 
வேலைகொள்ளாமதும்‌, உன்‌ ஆட்டின்‌ 
தலையீற்றை மமிர்‌ கத்தரியாமலும்‌ 
இருப்பாயாக (உபா 15:19) 


வருடந்தோறும்‌ உன்‌ ஆடுமாடுகளில்‌ 
தலையீற்றாகியவைகளை 
கர்த்தருக்கென்று செலுத்தி, கர்த்தரை 
ஆராதனை செய்யவேண்டும்‌. 
(உபா 15:20) 


கர்த்தர்‌ தெரிந்‌ 


கள்ளும்‌ 
ஸ்தலத்திலே. கா உன்‌ 


வீட்டாருமாய்‌ தேவனாகிய 


கர்த்தருடைய 
அப்படிப்பட்டவைகளைப்‌ 

வேண்டும்‌. (உபா 15:20; லேவி 7:15-16;. 
எண்‌ 1818) 


உன்‌ 


உன்‌ ஆடுமாடுகளில்‌ முடம்‌ குருடு 
முதலான யாதொரு பழுது இருந்தால்‌, 
அதை உன்‌ தேவனாகிய கர்த்தருக்குப்‌ 
பலியிடவேண்டாம்‌. அப்படிப்பட்டதை நீ 
உன்‌ வாசல்களிலே, கலைமானையும்‌ 
வெளிமானையும்‌ புசிப்பதுபோலப்‌ 
புசிக்கலாம்‌ (உபா 15:21-22). 





உபாகமம்‌ 


DEUTERONOMY - COMMENTARY 


6... தீட்டுப்பட்டவனும்‌ தீட்டுப்படாதவனும்‌ 
அதைப்‌ புசிக்கலாம்‌ (உபா 15:22). 
அதின்‌ ரத்தத்தைமாத்திரம்‌ 
சாப்பிடாமல்‌, அதை தண்ணீரைப்போலத்‌. 
தரையிலே  ஊற்றிவிட வேண்டும்‌. 
(உபா 15:23). 


'தலையீற்றுக்களைப்பற்றிய பிரமாணம்‌: 
யாத்திராகமம்‌ 1312 ஆகிய வசனங்களில்‌: 
சொல்லப்பட்டிருக்கிறது. அதன்‌ விவரம்‌. 


வருமாறு 
ற்பேறு அனைத்தும்‌ கர்த்தருடையது. 
எகிப்து தேசத்திலே எகிப்தியரின்‌ 
அனைத்தையும்‌ 
இஸ்ரவேலரின்‌ 


ப்‌ 
கர்த்தர்‌ 
முதற்பேறு 
அழித்துப்போட்டார்‌. 
முதற்பேறுகளை கர்த்தர்‌ பாதுகாத்தார்‌. 
ஆகையினால்‌ முதற்பேறு அனைத்தும்‌ 
கர்த்தகுடையது. முதற்பேறு அணைத்தையும்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தருக்கு 
பரிசுத்தப்படுத்தவேண்டும்‌. 


மோசேயை நோக்கி, 
புத்திரருக்குள்‌  மனிதரிலும்‌ 
மிருகஜீவன்களிலும்‌ கர்ப்பந்திறந்து பிறக்கிற 
முதற்பேறனைத்தையும்‌ எனக்குப்‌ 
பரிசுத்தப்படுத்து: அது என்னுடையது" 
(யாத்‌ 13412) என்று சொல்லுகிறார்‌ 
“எனக்குப்‌ பரிசுத்தப்படுத்து' என்னும்‌ 
வாக்கியம்‌, பாவத்திலிருந்து சுத்திகரிப்பது. 
என்றோ அல்லது பழைய மனுஷனைக்‌. 
களைந்துபோடுவது என்றோ பொருள்படாது. 
தேவனுடைய பரிசுத்தக்‌ காரியங்களுக்காக 
மனுஷருடைய தலைப்பிள்ளைகளையும்‌, 
மிருகங்களின்‌ தலையீற்றையும்‌ வேறுபிரிக்க 
வேண்டும்‌ என்பது இதன்‌ பொருளாகும்‌ (யாத்‌ 
13:22). 


கர்த்தர்‌ 
முதன்மையானவராகவும்‌, 
மேன்மையானவராகவும்‌ இருக்கிறார்‌. அவரே 
நமக்கு விசேஷமானவர்‌. 
குடும்பத்தில்‌ நமக்கு 


நமக்கு 


விசேஷமானதாகவும்‌ இருக்கிறதோ, 
கர்த்தருக்கு ஒப்புக்கொடுக்கவேண்டும்‌. 


த மற 


PUBLISHERS 


இஸ்ரவேல்‌. ஜனத்தாருடைய 
குடும்பங்களில்‌, அவர்களுக்கு பிறக்கிற முதல்‌ 
பிள்ளைகள்‌, அவர்களுக்கு மிகவும்‌ 
விசேஷமானவர்கள்‌. 'தலைப்பிள்ளைகள்‌ 
குடும்பத்திற்கு சந்தோஷத்தையும்‌, 
நம்பிக்கையும்‌ கொடுக்கும்‌. ஆகையினால்‌ 
அந்த முதற்பேறுகள்‌ தம்முடையது என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 

“பரலோகத்தில்‌ 
முதற்பேறானவர்களின்‌ 
சபையினிடத்திற்கும்‌, 
நியாயாதிபதியாகிய 
பூரணராக்கப்பட்ட 
ஆவிகளினிடத்திற்கும்‌, 
உடன்படிக்கையின்‌ 
இயேசுவினிடத்திற்கும்‌, ஆபேலினுடைய 
இரத்தம்‌. பேசினதைப்பார்க்கிலும்‌ 
நன்மையானவைகளைப்‌ பேசுகிற இரத்தமாகிய 
தெளிக்கப்படும்‌ இரத்தத்தினிடத்திற்கும்‌ வந்து 
சேர்ந்தீர்கள்‌” (எபி 12:23,24) 


பேரெழுதியிருக்கிற 
சர்வசங்கமாகிய 
யாவருக்கும்‌ 
தேவனிடத்திற்கும்‌, 
நீதிமான்களுடைய 


புத 
மத்தியஸ்தராகிய 


“தம்முடைய குமாரன்‌ 
அநேக. சதொதாருக்கள்ள்‌ 
முதற்பேறானவராமிருக்கும்பொருட்டு, தேவன்‌ 
ப முன்னறிந்தாரோ ப்ளம்‌ 

குமாரனுடைய சாயலும்‌ 

ஒபபமிருப்பதற்கு முன்கறித்திரக்கிறார்‌ 
எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை 
அழைத்துபிருக்கிறார்‌: எவர்களை 

அழைத்தாரோ அவர்களை 
நீதிமான்களாக்கியுமிருக்கிறார்‌: எவர்களை 
நீதிமான்களாக்கினாரோ அவர்களை 
மகிமைப்படுத்தியுமிருக்கிறார்‌' 
(ரோம 8:29,30). 


ம்முடைய இரட்சிப்பின்‌ அனுபவம்‌, 
மறுபடியும்‌ பிறக்கும்‌ அனுபவமாயிருக்கிறது. 
நாம்‌ பரலோகத்திலிருந்து பிறக்கும்‌. 
வல்லமையினால்‌ கிறிஸ்துவுக்குள்‌ மறுபடியும்‌ 
பிறந்திருக்கிறோம்‌. மறுபடியும்‌ பிறந்த 
விசுவாசிகள்‌ எல்லோருமே நம்முடைய 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்துவக்கு 
முச்பறோணவர்காவபிகுக்கிறோம்‌ இந்த 

விசுவாசிகளாகிய 
வதக்க: கிடைத்திருக்கிறது. நாம்‌ 
கர்த்தருடைய பிள்ளைகளாகயிருப்பதினால்‌, 
அவருக்கு சுதந்தரராகவும்‌ 
இருக்கிறோம்‌. 





BALWETHER ம 


RAAT IMAL 


மறுபடியும்‌ பிறந்த விசுவாசிகளாகிய 
நாம்‌, கர்த்தருக்கு 
முதற்பேறானவர்களாகயிருப்பதினால்‌ நாம்‌ 
கர்த்தருடையவர்கள்‌. கர்த்தருடைய 
கட்டளையின்‌ பிரகாரம்‌, 
முதற்பேறானவர்களாகிய நாம்‌, நம்மை 
கர்த்தருக்கு பரிசுத்தப்படுத்த வேண்டும்‌. 

பரிசுத்தமாக்கப்பட்ட 

கொள்ளக்கூடாது. 


பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறது. 
ஆகையினால்‌ இவை கர்த்தருக்கே உரியது. 
இவற்றைக்‌ கர்த்தர்‌ தெரிந்துகொள்ளும்‌ 
ஸ்தலத்திலே வருஷந்‌. று அவனும்‌. 
அவன்‌ வீட்டாரும்‌ வேண்டும்‌ 
(உபா 15:19-20). 


நந்த வசனப்பகுதிமில்‌ 
ற்று என்பது 

பெண்கன்றுக்குட்டியைக்‌ குறிப்பிடும்‌. 

அதுபோலவே ஆட்டின்‌ தலையீற்று என்பது 
நன்‌ பெண்குட்டியைக்‌ குறிப்பிடும்‌ 


மாட்டின்‌ 
பசுமாட்டின்‌ 


தெரிந்துகொள்ளும்‌. 
வருஷந்தோறும்‌ நீயும்‌ உன்‌ 

வீட்டாருமாய்‌ உன்‌ தேவனாகிய கர்த்தருடைய 

சந்நிதியில்‌ அப்படிப்பட்டவைகளைப்‌. 

புசிக்கக்கடவீர்கள்‌” (உபா 15:20). 

மோசே இஸ்ரவேல்‌ 

சொல்லுகிறார்‌ 


மந்தையிலுள்ள மாடுகளும்‌ ஆடுகளும்‌, 
அது ஆணாகயிருந்தாலும்‌ அது 
பெண்ணாயிருந்தாலும்‌. அதிலே முடம்‌ குருடு 
முதலான யாதொரு பழுது இருந்தால்‌, அதை 
தேவனாகிய கர்த்தருக்குப்‌ பலியிடக்கூடாது. 
(உபா 15:21). இப்படிப்பட்ட 


DEUTERONOMY - COMMENTARY 


- விரிவுரை 


QOODNENS 
PUBLISHERS 


ஏற்பாட்டுக்காலத்து 

நமக்கு இப்படிப்பட்ட 

எதுவும்‌ கொடுக்கப்படவில்லை. 

சரீரப்பிரகாரமான பழுது 

நாமும்‌ கர்த்தரை 

முடமானவர்களும்‌, 

அங்கவீனமுள்ளவர்களும்‌ கர்த்தருக்கு 

ஊழியம்‌ செய்யலாம்‌. நம்முடைய முடமோ, 

குருடோ அல்லது சரீரத்தில்‌ காணப்படுகிற 

வேறு எந்த விதமான அங்கவீனமோ 

கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்கும்‌, 

அவரை கனம்பண்ணுவதற்கும்‌ 
தடையாயில்லை. 


ஏற்பாட்டுக்காலத்தில்‌ 
ஆடுமாடுகளின்‌ தலையீற்றாகிய ஆண்கள்‌ 
மாத்திரமே கர்த்தருக்கு பரிசுத்தமாக்கப்பட்டது. 
புதிய ஏற்பாட்டுக்காலத்து விசவாசிகளாகிய 
நமக்கு இப்படிப்பட்ட பிரமாணம்‌ 
கொடுக்கப்படவில்லை. ஒரு குடும்பத்தில்‌ 
தலைப்பிள்ளையாகமிருந்தாலும்‌ அல்லது அது 
குடைசிப்பிள்ளையாகமிருந்தாலும்‌, 
பிள்ளைகளும்‌ கர்த்தருக்கு 

செய்யலாம்‌. அந்தப்‌ 
ஆண்பிள்ளையாகயிருந்தாலும்‌, 
பெண்பிள்ளையாகயிருந்தாலும்‌, 

பிள்ளைக்கு கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய 
தடை எதுவுமில்லை. 


ஆடு மாடுகளில்‌ முடம்‌ குருடு முதலான 
யாதொரு பழுது ந்தால்‌, அதை 
கர்த்தருக்கு பலியிடவும்‌ கூடாது, அதை 
கர்த்தருடைய சந்நிதியில்‌ புசிக்கவும்‌ கூடாது. 
அப்படிப்பட்டதை இஸ்ரவேல்‌ புத்திரர்‌, தங்கள்‌ 
வாசல்களிலே, 'கலைமாணையும்‌ 
வெளிமானையும்‌ புசிப்பதுபோலப்‌ புசிக்கலாம்‌; 
தீட்டுப்பட்டவனும்‌ தீட்டுப்டாதவனும்‌ அதைப்‌ 
புசிக்கலாம்‌. அதின்‌ இரத்தத்தைமாத்திரம்‌ 
சாப்பிடாமல்‌, அதை  தண்ணீரைப்போலத்‌ 

ஊற்றிவிடவேண்டும்‌ 
(உபா 15:22,23). 





உபாகமம்‌ - 
DEUTERONOMY - COMMENTARY 


ஒவ்வொரு 
பண்டிகைகளை 
கர்த்தர்‌ 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
வருஷமும்‌ வருஷாந்தர 
ஆசரிக்கவேண்டுமென்று 
நியமனம்பண்ணியிருக்கிறார்‌. அதுபற்றிய 
பிரமாணம்‌ த அதிகாரத்தில்‌ 
மறுபடியுமாய்ச்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 

பஸ்கா பண்டிகை (பபா 161-8) 
பெந்தெகொஸ்தே பண்டிகை (உபா 162-12) 
கூடாரங்களின்‌ பண்டிகை (உபா 1693-15) 
இந்தப்‌ பண்டிகைகளின்‌ போது இஸ்ரவேல்‌ 
புத்திரரின்‌ ஆண்மக்கள்‌ யாவரும்‌, தங்கள்‌ 
தேவனாகிய கர்த்தர்‌ தெரிந்துகொள்ளும்‌ 
ஸ்தானத்திலே, அவர்‌ சந்நிதிக்கு முன்பாக 
வந்து காணப்படவேண்டும்‌ (உபா 16767). 


நியாயாதிபதிகள்‌ ஏற்படுத்தப்பட 
வேண்டிய பிரமாணமும்‌, அவர்களுடைய 
நியாயலிசாரணைகளைப்பற்றிய பிரமாணமும்‌ 
(உமா 1608-20).  விக்கிரகாராதனைக்கு 
விரோதமான பிரமாணம்‌ (உபா 16:21,22) 


பஸ்கா பண்டிகை 
உபா 16:1-8 


உபா 161. ஆபிப்‌ மாதத்தைக்‌ 
கவனித்திருந்து, அதில்‌ உன்‌ 
தேவனாகிய கர்த்தருக்குப்‌ பஸ்காவை 
ஆசமரிக்கக்கடவாய்‌; ஆயபிப்மாதத்திலே 
இராக்காலத்தில்‌ உன்‌ தேவனாகிய 
கர்த்தர்‌ உன்ணை எகிப்திலிருந்து 
புறப்படப்பண்ணினாரே.. 

உபா 16:2. கர்த்தர்‌ தமது நாமம்‌ 
விளங்கும்படி. தெரிந்துகொள்ளும்‌ 
ஸ்தானத்தில்‌, உன்‌ தேவனாகிய 
கர்த்தருக்குப்‌ பஸ்காவின்‌ பலியாகிய 
ஆடுமாடுகளைப்‌ பலியிடுவாயாக.. 


விரிவுரை 


QOODNENS 
PUBLISHERS 


உபா 16:3. தீ எகிப்துதேசத்திலிருந்து 
புறப்பட்ட நானை தீ உயிரோடிருக்கும்‌ 
நானெல்லாம்‌ நினைக்கும்படி, 
'பஸ்காப்பலியுடனே புனிப்புள்ன அப்பம்‌ 
புசியாமல்‌, சிறுமையின்‌ அப்பமாகிய 
புளிப்பில்லாத அப்பங்களை 
ஏழுநான்வரைக்கும்‌ புசிக்கக்கடவாய்‌, தீ 
தீவிரமாய்‌. எகிப்துதேசதத்திலிருத்து 
புறப்பட்ட படியினால்‌ இப்படிச்‌. 
செய்யவேண்டும்‌. 


உபா 16:4. ஏழுநான்‌ அனவும்‌ உன்‌ 
எல்லைகவிலெங்கும்‌ புனிப்புன்ன. 
அப்பம்‌ உன்னிடத்தில்‌ 
காணப்படலாகாது; தீ முதல்நான்‌. 
சாயங்காலத்தில்‌ இட்ட பலியின்‌ 
மாம்சத்தில்‌ ஏதாகிலும்‌ இராமுழுவதும்‌ 
விடியற்‌ காலம்வரைக்கும்‌. 
வைக்கவேண்டாம்‌. 


உபா 16:5. உன்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
உனக்குக்‌ கொடுக்கும்‌ உன்னுடைய 
வாசல்களில்‌ எதிலும்‌ நீ பஸ்காவை 
அடிக்கவேண்டாம்‌. 


உபா 16:6. உன்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
நாமம்‌ விளங்கும்படி. 

தெரிந்துகொள்ளும்‌ ஸ்தானத்திலே, நீ 

எகிப்திலிருந்து புறப்பட்ட நேரமாகிய 

சாயங்காலத்திலே 

அஸ்தமிக்கிறயோது 

அடித்து, 


உபா 18:7. உன்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
தெரிந்துகொண்ட ஸ்தானத்திலே, 
அதைப்‌ பொரித்துப்‌: புசித்து, 
விடியற்காலத்திலே உன்‌ 
கூடாரங்களுக்குத்‌. 
திரும்பிப்போவாயாக. 


உபா 168. நீ ஆறுநாளும்‌ 
புளிப்பில்லாத அப்பம்‌ புசிக்கவேண்டும்‌, 
ஏழாம்‌ நான்‌ உன்‌ தேவனாகிய 
கர்த்தருக்கு. ஆசரிக்கப்படும்‌ 
நானாயிருக்கும்‌ அதிலே யாதொரு 
வேலையும்‌ செய்யவேண்டாம்‌. 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


இஸ்ரவேல்‌ தக்க மூன்று வருஷாந்‌ A 
பண்டிகைகளை நியமித்திருக்கிறார்‌. 
பண்டிகைகளின்போது இஸ்ரவேல்‌ பத்திரின்‌ 
ஆண்மக்கள்‌ யா கர்த்தருடைய 
சமுகத்திலே கூடிவரவேண்டும்‌. 


பஸ்கா பண்டிகை, பெந்தெகொஸ்தே 
பண்டிகை, கூடாரப்பண்டிகை ஆகியவை 
கர்த்தர்‌ நியமித்திருக்கிற மூன்று வருஷாந்தர 
பண்டிகைகளாகும்‌. தப்‌ 
பண்டிகைகளைப்பற்றி பரிசுத்த வேதாகமத்தில்‌ 
ஏற்கெனவே பல... வசனப்பகுதியில்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. அந்தச்‌ செய்தி இந்த 
வசனப்பகுதியிலும்‌ மறுபடியுமாய்ச்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. 


பண்டிகை இஸ்ரவேல்‌ 
மிகவம்‌ முக்கியமான 

அவர்கள்‌ ஆரிப்‌ 

பஸ்காவை  ஆசரிக்கிறார்கள்‌. 

இஸ்ரவேல்‌ ஜனத்தாருக்கு ஆபிப்‌ மாதம்‌. 


மாதத்தின்‌ மத்தியிலே அவர்கள்‌ பஸ்காவை 
ஆசரிப்பது வழக்கம்‌ 


ஆமிப்‌ மாதத்தைக்‌ குவனித்திருந்து, 
அதில்‌ உன்‌ தேவனாகிய கர்த்தருக்குப்‌ 
பஸ்காவை சரிக்கக்கடவாய்‌; 
ஆடிப்மாதத்திலே இராக்காலத்தில்‌ உன்‌ 
தேவனாகிய கர்த்தர்‌ உன்னை 
எகிப்திலிருந்து புறப்படப்பண்ணினாரே” (உபா 
164) என்று மோசே இஸ்ரவேல்‌ புத்திருக்கு 
சொல்லுகிறார்‌. 


பிப்‌ என்பது எகிப்தியருக்குப்‌ 
பச்சைக்கதிரைக்‌ குறிக்கும்‌ வார்த்தையாகும்‌. 
அதிலும்‌ சிறப்பாக அது வாற்கோதுமைக்‌ 
குதிரைக்‌ குறிக்கும்‌. ஆபிப்‌ மாதத்தில்‌ தங்கள்‌ 
விளைச்சலின்‌ முதற்பலனைக்‌ கர்த்தருக்குப்‌ 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


செப்துவஜிந்த்‌ ப்பில்‌ பிப்‌ 
என்பதற்கு. திங்களின்‌ மாதம்‌ என்று 
பொருள்‌. இதன்‌ பின்பு, ஆபிப்‌ என்னும்‌ 
பெயருக்குப்‌ பதிலாக நிசான்‌ என்னும்‌ பெயர்‌ 
வழங்கப்பட்டிருக்கிறது. இதற்கு பூக்களின்‌ 
மாதம்‌ என்று பொருள்‌. (நெகே 21; 
எஸ்‌ 3:7). ஆடிப்‌ மாதத்தில்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரரின்‌ பொதுவான தேவாலயத்தில்‌ 
ஜனங்கள்‌ ஒன்றுகூடி கர்த்தரை 
ஆராதிப்பார்கள்‌. வருஷத்திற்கு மூன்று 
பண்டிகைகளை இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ ஆசரிக்க 
வேண்டும்‌. (உபா 16:2,67,11,15,16) 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ இப்போது கானான்‌ 
தேசத்திற்குள்‌ பிரவேசிப்பதற்கு ஆயத்தமாக 
இருக்கிறார்கள்‌. கடந்த 39 வருஷக்காலமாக 
இவர்கள்‌ எந்தப்‌ பண்டிகையையும்‌ 
ஆசரிக்கவில்லை. வனாந்தரத்தில்‌ ஒரே ஒரு 
பஸ்காவை மட்டுமே. இவர்கள்‌ 
ஆசரித்திருக்கிறார்கள்‌. (எண்‌ 9). 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ ஆமிப்‌ மாதத்திலே, 
ஒரு வாரத்திற்கு மாத்திரமே பஸ்கா 
பண்டிகையை ஆரரிப்பார்கள்‌. ஆனாலும்‌ 
பஸ்கா பண்டிகை ஆரம்பமாவதற்கு முன்பாக 
அவர்கள்‌ ஏராளமான ஆயத்த வேலைகளை 
செய்யவேண்டும்‌. ஆயத்த நாட்கள்‌ எல்லாமே. 
இஸ்ரவேல்‌ சபையாருக்கு பரிசுத்தமான 
நாட்களாயிருக்கும்‌. 


பிற்காலங்களில்‌ இஸ்ரவேல்‌ சபையார்‌, 
பஸ்கா பண்டிகை ஆரம்பமாவதற்கு முன்பாக 
அநேக ஆயத்த வேலைகளையும்‌, பஸ்கா 
ந்த பின்பு ஏராளமான 
ஸ்தோத்திரங்களையும்‌ 
இதனால்‌ 
மாதம்‌ முழுவதுமே 
ஈடு தொடர்புடைய 

பரிசுத்த மாதமாயிற்று. 


பஸ்கா. பண்டிகையை எவ்வாறு 
ஆசரிக்கவேண்டுமென்று கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கு தம்முடைய பிரமாணத்தை 
ஏற்கெனவே சொல்லியிருக்கிறார்‌. கர்த்தர்‌ 
சொன்ன வார்த்தைகளை மோசே இப்போது 
மறுபடியுமாய்‌ இஸ்ரவேல்‌  புத்திரருக்கு 
சொல்லுகிறார்‌. மோசே இஸ்ரவேல்‌ புத்திரரை 
நோக்கி, 


கர்த்தர்‌ தமது நாமம்‌ விளங்கும்படி 
தெரிந்துகொள்ளும்‌ ஸ்தானத்தில்‌, உன்‌ 
தேவனாகிய கர்த்தருக்குப்‌ பஸ்காவின்‌ 
பலியாகிய ஆடுமாடுகளைப்‌ பலிமிடுவாயாக"' 
(உபா 16:2) என்றும்‌, 





உபாகமம்‌ 


- விரிவுரை 


DEUTERONOMY - COMMENTARY 


“நீ எகிப்துதேசத்திலிருந்து புறப்பட்ட 
நாளை நீ உயிரோடிருக்கும்‌ நாளெல்லாம்‌ 
நினைக்கும்படி, பஸ்காப்பலியுடனே புளிப்புள்ள 
அப்பம்‌ புசியாமல்‌, சிறுமையின்‌ அப்பமாகிய 
புளிப்பில்லாத அப்பங்களை ஏழுநாள்வரைக்கும்‌ 
புசிக்கக்கடவாய்‌, ரமாய்‌ 
எகிப்துதேசத்திலிருந்து புறப்பட்டபடியினால்‌ 
இப்படிச்‌ செய்யவேண்டும்‌ (பா 16:3) 
என்றும்‌, 


காணப்படலாகாது: 
முதல்நாள்‌ சாயங்காலத்தில்‌ இட்ட 
மாம்சத்தில்‌ ஏதாகிலும்‌ இராமுழுவதும்‌ விடியற்‌ 
காலம்வரைக்கும்‌ வைக்கவேண்டாம்‌” 
(உபா 16:4) என்றும்‌ சொல்லுகிறார்‌. 


ரவேல்‌ ன த்தார்‌. ங்கள்‌. 
விரும்பி சந்த இட்ததிலும்‌... பங்காலின்‌ 
பலியாகிய ஆடுகளை செலுத்துவதற்கு. 
அனுமதி கொடுக்கப்படவில்லை. கர்த்தர்‌ தமது 
நாமம்‌ விளங்கும்படி தெரிந்துகொள்ளும்‌ 
ஸ்தானத்தில்‌ மாத்திரமே, இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
பஸ்காவின்‌ பலியாகிய ஆடுமாடுகளை 
பலியிடவேண்டும்‌. 


மோசே 
பஸ்காவின்‌ 

பலிபிடவேண்டிய 
சொல்லும்போது. 


உன்‌ தேவனாகிய கர்த்தர்‌ உனக்குக்‌ 
கொடுக்கும்‌ உன்னுடைய வாசல்களில்‌. 
எதிலும்‌ நீ பஸ்காவை அடிக்கவேண்டாம்‌” 
(உபா 16:5) என்றும்‌, 


புத்திரருக்கு, 
ஆடுமாடுகளை 
பததி 


ங்ரவேல்‌ 
கிய 


“உன்‌ தேவனாகிய கர்த்தர்‌ தமது நாமம்‌ 


அஸ்தமிக்கிறபோது பஸ்காவை அடித்து, 
உன்‌ தேவனாகிய கர்த்தர்‌ தெரிந்துகொண்ட 
ஸ்தானத்திலே, அதைப்‌ பொரித்துப்‌ புசித்து. 
விடியற்காலத்திலே உன்‌ கூடாரங்களுக்குத்‌ 
திரும்பிப்போவாயாக" (உபா 16:67) என்றும்‌ 
சொல்லுகிறார்‌. 


வீடுகளில்‌ 
ஆசரிக்கக்கூடாது. ஆசரிப்புக்‌ கூடாரம்‌ 
இருக்கும்‌ இடத்தில்தான்‌ பஸ்காவை ஆசரிக்க 

வேண்டும்‌. (உபா 16:5-6). இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ எகிப்து தேசத்தில்‌ இருந்தபோது. 
ஒவ்வொரு குடும்பத்தாரும்‌ ஒரு பஸ்கா 
ஆட்டுக்‌ குட்டியை அடித்து அதன்‌ 
இரத்தத்தைத்‌ தங்கள்‌ வீட்டு நிலை 
வாசல்களில்‌ தெளித்து, ஆட்டுக்‌ குட்டியின்‌ 
மாம்சத்தைப்‌ புசித்தார்கள்‌. (யாத்‌ 12), 


சூரியன்‌ 
எகிப்தில்‌ இஸ்ரவேல்‌ 


சாயங்காலத்தில்‌ பஸ்காவை 
அடித்தார்கள்‌. (யாத்‌ 12:6) ஆயினும்‌, நடு 
இரவு வரையிலும்‌ அவர்கள்‌ எகிப்து 
தேசத்தை விட்டுப்‌ புறப்பட்டுப்‌ போகவில்லை. 
(யாத்‌ 29-42). 


இஸ்ரவேல்‌. புத்திரர்‌ பஸ்கா 
பண்டிகையை ஆசரிக்கும்‌ ஏழு நாளளவும்‌ 
புளிப்புள்ள அப்பங்களை புசிக்கக்கூடாது. 
அந்த ஏழு நாளளவம்‌ அவர்களுடைய 
எல்லைகள்‌ எங்கிலும்‌ புளிப்புள்ள அப்பம்‌ 
அவர்களிடத்தில்‌ காணப்படக்கூடாது. 


"நீ ஆறுநாளும்‌ புளிப்பில்லாத அப்பம்‌ 
புசிக்கவேண்டும்‌, ஏழாம்‌ நாள்‌ உன்‌ 
தேவனாகிய கர்த்தருக்கு ஆசரிக்கப்படும்‌ 
நாளாயிருக்கும்‌; அதிலே யாதொரு வேலையும்‌ 
செய்யவேண்டாம்‌" (உபா 16:8) என்று மோசே 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு சொல்லுகிறார்‌. 


ஏற்பாட்டுக்காலத்தில்‌ 
புளிப்பில்லாத 
விளக்கம்‌ 


பதிற்‌ 
சொல்லுகிறார்‌. 


கையால்‌, 
பனிபபில்காதவர்களாலிருக்கிறடடியே, பினால்‌ 
பிசைந்த மாவாயிருக்கும்பிக்கு, பழைய 
புளித்த மாவைப்‌ புறம்பே கழித்துப்போடுங்கள்‌. 
ஏனெனில்‌ நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து 
நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே” 
கொரி 5:7), 


ஆதலால்‌ பழைய புளித்தமாவோடே 
அல்ல, துர்க்குணம்‌ பொல்லாப்பு என்னும்‌ 
புனித்தமாவோடும்‌ அல்ல, துப்புரவு உண்மை 
என்னும்‌ புளிப்பில்லாத அப்பத்தோடே 
பண்டிகையை ஆசரிக்கக்‌ கடவோம்‌” 
கொரி 5:8). 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


BALWETHER 
பிய 


பஸ்கா பண்‌! பற்‌ 
யாத்திராகமம்‌ 12:1-20,43-51 
வசனப்பகுதியிலும்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
அதன்‌ விவரம்‌ வருமாறு : 


விவரம்‌. 
ஆகிய 


கர்த்தர்‌ மோசேக்கும்‌ ஆரோனுக்கும்‌ 
பஸ்காவைப்பற்றிய நியமத்தைக்‌ கொடுக்கிறார்‌. 
கர்த்தர்‌ எகிப்து தேசத்தில்‌ மோசேயையும்‌ 
ஆரானையும்‌ நோக்கி, ம்‌ 
உங்களுக்குப்‌ பிரதான 
உங்களுக்கு 
மாதமாயிருப்பதாக” 
சொல்லுகிறார்‌ 
இஸ்ரவேல்‌: ட. புத்திரருக்கு 
இதுவரையிலும்‌, வருஷத்தின்‌ முதலாவது. 
மாதம்‌ செப்டம்பர்‌ மாதத்தின்‌ நடுவில்‌ வரும்‌. 
கர்த்தர்‌ முதலாவது மாதத்தை மாற்றுகிறார்‌. 
அவர்களுடைய வருஷத்தின்‌ 
முதலாம்‌ மாதம்‌ மார்ச்‌ மாதத்தின்‌ நடுவில்‌ 
வரும்‌. 
நாம்‌ ஒவ்வொ 
மாதத்தையும்‌ 
பண்ணவேண்டும்‌. நம்முடைய ம்‌ 
கர்த்தரோடு ஐக்கியமாயிருக்கும்போது, 
வருஷத்தின்‌ முதலாம்‌ மாதத்தையும்‌, 
கர்த்தரோடு ஆரம்பிப்பது நமக்கு 
ஆசிர்வாதமாயிருக்கும்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு, வருஷத்தின்‌ 
முதலாம்‌ மாதம்‌ வசந்தகாலமாயிருக்கிறது. 
மரங்களிலும்‌ தாவரங்களிலும்‌ புதிய இலைகள்‌ 
துளிக்கிறது. இஸ்ரவேல்‌ ஜனத்தாருக்கு: 
புதிய கிருபை 
அவர்களுடைய 
புதுவாழ்வு இப்போது ஆரம்பமாகிறது. 
மோசே கர்த்தருடைய கட்டளையின்‌ 
பிரகாரமாக எகிப்து தேசத்தின்மீது பத்து 
வாதைகளை வரப்பண்ணுகிறார்‌. ஒவ்வொரு 
வாதை வரும்போதும்‌, இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டுப்போகும்‌. 


“மாதம்‌; 


(யாத்‌ 12:12) என்று 


; வருஷத்தின்‌ 
கர்த்தரோடு 


எடுத்துக்கொண்டுபோக 
காலஅவகாசம்‌ கொடுக்கப்படவில்லை. 


விரிவுரை 
COMMENTARY 


இஸ்ரவேல்‌. புத்திரர்‌ அவசரம்‌ 
அவசரமாக எகிப்து தேசத்தைவிட்டு 
புறப்பட்டுப்போகிறார்கள்‌. 
தேசத்தைவிட்டு 
புறப்பட்டுப்போகுமாறு, 
இஸ்ரவேல்‌ 
ஜரிதப்படுத்துதோர்கள்‌ 


ஏற்படவில்லை. 

இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 

அவர்களுக்கு மிகுந்த 
ஆச்சரியமாயிருக்கிறது. 


வ புத்திரருக்கு அவர்களுடைய 
சுயபலத்தினாலே! அல்லது 
கேபாக்கிரமத்தினாலோ எகிப்து 
தேசத்திலிருந்து விடுதலை கிடைக்கவில்லை. 
tn பலத்த புயத்தினால்‌. 

கு விடுதலை கிடைத்திருக்கிறது. 

ஈல்‌ இஸ்ரவேல்‌ புத்திரர்‌, எகிப்து 
தேசந்றைவிட்டு புறப்பட்டுப்போகும்‌ முன்பாக, 
கர்த்தரை கனம்பண்ணுகிறார்கள்‌. கர்த்தர்‌ 
அவர்களுக்கு கட்டளையிட்டிருக்கிற 
பஸ்காவை, பயபக்தியோடு ஆசரிக்கிறார்கள்‌. 


புத்திரர்‌ எகிப்து 
டன்‌ 
வேளையை 
அந்த | nn வேளையில்‌. 
இஸ்ர புத்திரர்‌ 
எகிப்து க்க விட்டு 
புறப்பட்டுப்போகலேண்டும்‌. அந்த நாளிலே. 
அவர்கள்‌ பஸ்காவை ஆசரிக்கவேண்டும்‌. 
இஸ்ரவேல்‌ சபையார்‌ யாவரும்‌ 
பஸ்காவை எவ்வாறு ஆசரிக்கவேண்டும்‌ 
என்றும்‌ கர்த்தர்‌ கட்டளை கொடுக்கிறார்‌. 
கர்த்தர்‌ இந்தக்‌ கட்டளையை, மோசே 
ஆரோன்‌ ஆகியோர்‌ மூலமாக இஸ்ரவேல்‌ 
சபையார்‌ யாவருக்கும்‌ சொல்லுகிறார்‌. 
பஸ்காவை  ஆசரிக்க வேண்டிய 
விதமாவது இந்த மாதம்‌ பத்தாம்‌ தேதியில்‌ 
வீட்டுத்தலைவர்கள்‌, வீட்டுக்கு ஒரு 
ஆட்டுக்குட்டியாக,, ஒவ்வொருவரும்‌ 
ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியைத்‌ தெரிந்து 
கொள்ளக்கடவர்கள்‌. 


ஸ்ரவேல்‌ 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


BALWETHER 
பிய 


ஒரு வீட்டில்‌ இருக்கிறவர்கள்‌ ஒரு 
ஆட்டுக்குட்டியைப்‌ புசிக்கிறதற்குப்‌ போதுமான 
பேர்களாயிராமற்போனால்‌, 
சமீபத்திலிருக்கிற 
அயல்வீட்டுக்காரனும்‌, 
ஆத்துமாக்களின்‌ இலக்கத்திற்‌ 
ஒரு ஆட்டுக்குட்டியைத்‌ தெரிந்துகொள்ள 
வேண்டும்‌: அவனவன்‌ புசிப்புக்குத்தக்கதாக 
இலக்கம்‌ பார்த்து, ஆட்டுக்குட்டியைத்‌ 
தெரிந்து கொள்ளவேண்டும்‌. 


அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதும்‌ 

இரு வயதுள்ளதுமாய்‌ இருக்க 

ம்‌ செம்மறியாடுகளிலாவது 

பெண்ளாடுகளிகாவது அதைத்‌ தெரிந்து 
கொள்ளலாம்‌ (யாத்‌ 12:3-5). 


பஸ்கா ஆட்டுக்குட்டியை, இந்த மாதம்‌ 
பதினாலாம்‌ தேதி வரைக்கும்‌ வைத்திருந்து, 
இஸ்ரவேல்‌ சபையின்‌ ஒவ்வொரு 
கூட்டத்தாரும்‌ சாயங்காலத்தில்‌ அதை 
அடிக்கவேண்டும்‌ (யாத்‌ 12:6). 


பஸ்கா ஆட்டுக்குட்டியை அடிப்பதற்கு 
நான்கு நாட்களுக்கு முன்பாகவே, 

அந்த ஆட்டுக்குட்டியை அவர்கள்‌ 
தெரிந்துகொள்ளவேண்டும்‌. அவர்கள்‌ பஸ்கா 
ஆட்டுக்குட்டியை பத்தாம்‌ தேதியிலே 
தெரிந்துகொண்டு அதை பதினாலாம்‌ தேதி 
சாயங்காலத்திலே அடிக்கவேண்டும்‌. 


பஸ்கா கர்த்தருடைய நியமம்‌. கர்த்தர்‌ 
தங்களுக்கு செய்திருக்கிற நன்மைகளை 
நினைவுகூரும்‌ வண்ணமாக, இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ பஸ்காவை ஆசரித்து கர்த்தரை 
கனம்பண்ணுகிறார்கள்‌. பஸ்காவை எவ்வாறு 
ஆசரிக்கவேண்டும்‌ என்று கர்த்தர்‌ 
கட்டளையிட்டிருக்கிறாரோ, அதன்‌ 
பிரகாரமாகவே அவர்கள்‌ பஸ்காவை 
ஆசரிக்கிறார்கள்‌. 

கர்த்தர்‌ 
வாதைகளை 
வாதைகள்‌ 
வரவில்லை. கர்த்தர்‌ தம்முடைய ஜனத்தை 
வாதைகளுக்கு தப்புவிக்கப்பண்‌ ணுகிறார்‌. 
எகிப்தியர்மீது வந்த வாதை, இஸ்ரவேல்‌: 
புத்திரர்மீது வராமலிருப்பது கர்த்தருடைய 
சுத்தகிருபை கர்த்தர்‌ தங்களுக்கு செய்த 
எல்லா நன்மைகளையும்‌ இஸ்ரவேல்‌: 
புத்திரர்‌ நினைவுகூர்ந்து, பஸ்காவை 
ஆசரிக்கிறார்கள்‌. 


எகிப்து 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
சாயங்காலத்திலே பஸ்கா ப்டுக்குப்யை 
அடித்து, அன்று ராத்திரியிலே அதின்‌ 
மாம்சத்தை நெருப்பினால்‌ சுட்டு, புளிப்பில்லா 
அப்பத்தோடும்‌ கசப்பான கீரையோடும்‌ 
அதைப்‌ புசிக்க வேண்டும்‌ (யாத்‌ 12:8). 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ பஸ்கா 
ஆட்டுக்குட்டியை எவ்வாறு புசிக்கவேண்டும்‌ 
என்றும்‌ கர்த்தர்‌ கட்டளை கொடுக்கிறார்‌. 
'அதைப்‌ புசிக்கவேண்டிய விதமாவது, நீங்கள்‌ 
உங்கள்‌ அரைகளில்‌ கச்சை 
கட்டிக்கொண்டும்‌, உங்கள்‌ கால்களில்‌ 
பாதரட்சை தொடுத்துக்கொண்டும்‌, உங்கள்‌ 
கையில்‌ தடி பிடித்துக்கொண்டும்‌ அதைத்‌ 
தீவிரமாய்ப்‌  புசிக்கக்கடவீர்கள்‌: அது 
கர்த்தருடைய பஸ்கா” (யாத்‌ 12:11, 


ஸ்ரவேல்‌ புத்திரர்‌ அன்று 
இராத்திரியிலே பஸ்கா ஆட்டுக்குட்டி 
முழுவதையும்‌ புசித்துவிடவேண்டும்‌. அதிலே 
ஒன்றையும்‌ விடியற்காலம்‌ மட்டும்‌ மீதியாக 
வைக்காமல்‌, விடியற்காலம்மட்டும்‌ அதிலே 
மீதியாய்‌ இருக்கிறதை அக்கினியால்‌ 
சுட்டெரிக்க வேண்டும்‌ (யாத்‌ 12:10) 


புதினாலாம்தேதி, 


கர்த்தர்‌ 


நமக்கு 
கொடுத்து, 


அன்றன்றுள்ள 
நம்மைப்‌ 
நாளையதினத்து 
கவலைப்பட 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
தெய்வீக பராமரிப்பை 
உணரவேண்டும்‌. ஆகையினால்‌ 
அவர்கள்‌ பஸ்கா ஆட்டுக்குட்டியின்‌ 
மாம்சத்தை விடியற்காலம்‌ மட்டும்‌ மீதியாக 
வைக்கக்கூடாது. கர்த்தரே இஸ்ரவேல்‌ 
புத்திரரை வழிநடத்துகிறார்‌. தங்களை 
வழிநடத்துகிற கர்த்தர்‌, தங்களைப்‌ 
போஷிப்பார்‌ என்று இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
"நம்பவேண்டும்‌. 
பஸ்கா ஆட்டுக்குட்டியின்‌ மாம்சத்தை 
நெருப்பினால்‌ சுட்டு, புளிப்பில்லா 
அப்பத்தோடும்‌ கசப்பான கீரையோடும்‌. 
அதைப்‌ புசிக்க வேண்டும்‌. பச்சையாயும்‌ 
தண்ணீரில்‌ அவிக்கப்பட்டதாயும்‌ அல்ல; 
அதின்‌ தலையையும்‌ அதின்‌ தொடைகளையும்‌ 
அதற்குள்ள யாவையும்‌ ஏகமாய்‌ நெருப்பினால்‌ 
சுட்டதாய்‌. அதைப்‌ புசிக்கவேண்டும்‌ 
(யாத்‌ 12:89). 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


(யய 
பிய 


இஸ்ரவேல்‌ 
தேசத்தைவிட்டு. 


புத்திரர்‌ எகிப்து, 
புறப்பட்டுப்போகும்‌ நாளை 
மறவாமல்‌ நினைவுகூரவேண்டும்‌. 
அவர்களுடைய பின்சந்ததியாரும்‌ பஸ்கா 
பண்டிகையை தங்கள்‌ தலைமுறை தோறும்‌ 
நித்திய நியமமாக ஆசரிக்கவேண்டும்‌. 

இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ பஸ்கா 
பண்டிகையை எவ்வாறு ஆசரிக்கவேண்டும்‌ 
என்றும்‌ கர்த்தர்‌ அவர்களுக்கு கட்டளை 
கொடுக்கிறார்‌. அதன்‌ விவரம்‌ வருமாறு : 

அந்த. நாள்‌ அவர்களுக்கு. 
நினைவுகூருதலான நாளாய்‌ இருக்க 
வேண்டும்‌; அவர்கள்‌ அதைக்‌ கர்த்தருக்குப்‌ 
பண்டிகையாக ஆசரிக்கவேண்டும்‌. அதை 
தங்கள்‌ தலைமுறைதோறும்‌ நித்திய நியமமாக 
ஆசரிக்கவேண்டும்‌. 

புளிப்பில்லா அப்பத்தை ஏழுநாளளவும்‌ 
புசிக்கவேண்டும்‌. முதலாம்‌ நாளில்தானே 
புளித்தமாவை தங்கள்‌ வீடுகளிலிருந்து: 
நீக்கவேண்டும்‌; முதலாம்நாள்‌ தொடங்கி 
ஏழாம்‌ நாள்வரைக்கும்‌ புளித்த அப்பம்‌. 
புசிக்கிறவன்‌ எவனோ அந்த ஆத்துமா 
இஸ்ரவேலரிலிருந்து அறுப்புண்டுபோவான்‌. 

லாம்‌. 

கூடுதலும்‌, 
சபைகூடுதலும்‌. 
அவைகளில்‌ 
செய்யப்படலாகாது: 
சாப்பிடுகிறவதற்குத்‌ தேவையான துமாத்திரம்‌ 
உங்களால்‌ செய்யப்படலாம்‌. 

இஸ்ரவேல்‌. 
அப்பப்பண்டிகையை 
இந்த ர்‌ 
இஸ்ரவேல்‌ பத்தான்‌ சேனைகளை எகிப்து 
தேசத்திலிருந்து புறப்படப்பண்ணினார்‌; 
ஆகையால்‌, இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ தங்கள்‌ 
தலைமுறைதோறும்‌ நித்திய நியமமாக இந்த 
நாளை ஆசரிக்கக்கவேண்டும்‌. 


நாளில்‌ 
ஏழாம்‌ 


ம்‌ மாதம்‌ பதினாலாம்‌ தேதி 
சாயங்காலந்தொடங்கி மாதத்தின்‌ 
இருபத்தோராம்‌ தேதி சாயங்காலம்வரைக்கும்‌. 
புளிப்பில்லா அப்பம்‌ புசிக்கக்கவேண்டும்‌. 

ஏழுநாளளவும்‌ தங்கள்‌ வீடுகளில்‌ 
புளித்த மா காணப்படலாகாது; எவனாகிலும்‌ 
புளிப்பிடப்பட்டதைப்‌ _புசித்தால்‌, அவன்‌ 
பரதேசியானாலும்‌ சுதேசியானாலும்‌. அந்த 
ஆத்துமா இஸ்ரவேல்‌ சபையில்‌ இராமல்‌ 
அறுப்புண்டுபோவான்‌. 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


புளிப்பிடப்பட்ட யாதொன்றையும்‌ 
அவர்கள்‌ புசிக்கக்கூடாது. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
தங்கள்‌ வாசஸ்தலங்களிலெல்லாம்‌ புளிப்பில்லா 
அப்பம்‌ புசிக்கக்கவேண்டும்‌ (யாத்‌ 12:14-20), 


ப இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ பஸ்கா 
பண்டிகையை ஏழுநாட்களுக்கு 
ஆசரிக்கவேண்டும்‌. இந்த ஏழுநாட்களிலும்‌ 
அவர்கள்‌ புளிப்பில்லா அப்பத்தை மாத்திரம்‌: 
புசிக்கவேண்டும்‌ இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
எகிப்து, தேசத்திலிருந்து புறப்பட்டுப்போன 
அந்த இராத்திரியிலே, புளிப்பில்லா 
அப்பத்தைப்‌ புசித்தார்கள்‌. அந்த நாளை 
நினைவுகூரும்‌ வண்ணமாக, இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ எல்லோரும்‌, ஒவ்வொரு வருஷமும்‌, 
பஸ்கா பண்டிகையின்போது, ஏழுநாட்களுக்கு 
புளிப்பில்லா அப்பத்தை மாத்திரம்‌ 
புசிக்கவேண்டும்‌. 

பஸ்கா 
கிறிஸ்துவக்கு 

“ஆகையால்‌, 
புளிப்பில்லாதவர்களாயிருக்கிறபடியே, பத்‌ 
பிசைந்த மாவாயிருக்கும்படிக்கு, பழைய 
புளித்த மாவைப்‌ புறம்பே கழித்துப்போடுங்கள்‌. 
ஏனெனில்‌ நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து 
நமக்காக பலி 
யிடப்பட்டிருக்கிறாரே" [கொரி 5:7). 


ஆட்டுக்குட்டி இயேசு 
அனடையானமாமிரக்கிறது 


பஸ்காவின்போது 
அடிக்கப்படுகிறது. 
கர்த்தராகிய 
தேவஆட்டுக்குட்டியாகயிருக்கிறார்‌. 
“மறுநாளிலே யோவான்‌ இயேசுவைத்‌ 
தன்னிடத்தில்‌ வரக்கண்டு: இதோ, 
உலகத்தின்‌ பாவத்தைச்‌ சுமந்து தீர்க்கிற 
தேவ ஆட்டுக்குட்டி” (யோவா 1:29) என்று 


சொன்னார்‌. 


ஆட்டுக்குட்டி 
நம்முடைய 
இயேசுகிறிஸ்துவே 


வெளிப்படுத்தின விஷம்‌ புஸ்தகத்தில்‌ 
ஆட்டுக்குட்டியானவரைப்பற்றி 

வசனங்களில்‌.  ணைப்ககக்கிஹ்‌. 
கிறிஸ்துவானவர்‌ சாந்தகுணமுள்ள 
ஆட்டுக்குட்டியைப்போல இருக்கிறார்‌. அவர்‌ 
மயிர்க்கத்தரிக்கிறவர்களுக்கு ன்பாக, 
சத்தமிடாதிருக்கிற ஆப்டுக்குட்டியைப்போல 
அமைதியாகயிருக்கிறார்‌. அவர்‌ 
அடிக்கப்படும்போது தம்முடைய பாடுகளை 
பொறுமையாக சகித்துக்கொள்கிறார்‌. 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


BALWETHER 
சபரிய 


பஸ்கா ஆட்டுக்குட்டி 
ஆணும்‌, ஒரு 
உள்ளதுமாயிருக்கவேண்டும்‌ (யாத்‌ 12:5), 
ஆட்டுக்குட்டிக்கு ஒரு வயது என்பது. அதன்‌. 
ஜீலியத்தின்‌ பிரதான பகுதி. நம்முடைய 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து. தம்முடைய 
ஜீவியத்தின்‌ பிரதான பகுதியில்‌, தம்மை 
அடிக்கப்படுவதற்கு ஒப்புக்கொடுத்தார்‌. 
கிறிஸ்துவானவர்‌ பெத்லகேமிலே. 
சிறுபிள்ளையாகமிருந்தபோது. அவர்‌ 
தம்முடைய ஜீவனை ஒப்புக்கொடுக்கவில்லை. 
நம்முடைய கர்த்தராகிய இயேசுகிறிஸ்துவக்கு 
முப்பத்து மூன்றரை வயதாகும்போது, அவர்‌ 
தம்முடைய ஜீவனை ஒப்புக்கொடுத்தார்‌. 


பழுதற்றதும்‌, 
வயது 


பஸ்கா ஆட்டுக்குட்டி  பழுதற்றதாக 
இருக்கவேண்டும்‌. நம்முடைய கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்துவினிடத்தில்‌ பாவம்‌ 
எதுவுமில்லை. அவர்‌ பரிசுத்தர்‌ 


"குற்றமில்லாத 
ஆட்டக்குப்டியாகிய 

றப்பெற்ற 
மீட்சுப்பட்டீர்களென்று அறிந்திருக்கிறீர்களே" 
[பேது 1:19), 

இஸ்ரவேல்‌ 
எடததக வருஷத்தின்‌ முதலாம்‌. 
மாதம்‌ ப தேதியிலே பஸ்கா 
ஆட்டுக்குட்டியை “தெரிந்துகொள்ளவேண்டும்‌. 
அதை அவர்கள்‌ அந்த மாதத்தின்‌ 
பதினாலாம்‌ தேதி வரைக்கும்‌ வைத்திருந்து, 
அன்று சாயங்காலத்திலே அதை 
அடிக்கவேண்டும்‌ (யாத்‌ 12:36). 


இஸ்ரவேல்‌. 
பல ஆடுகள்‌ 
ஆட்டுக்குட்டியானது, 
நியமிக்கப்பட்டிருக்கிறது. இது மற்ற 
ஆடுகளிலிருந்து வேறுபிரிக்கப்பட்ட 
ஆடாகமிருக்கிறது. நம்முடைய கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்துவும்‌, நம்முடைய ஆத்தும 
இரட்சகராக வேறுபிரிக்கப்பட்டு. 
விசேஷித்தவராயிருக்கிறார்‌. 

நம்முடைய கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து 
பஸ்கா பண்டிகையின்போது, கல்வாரி 
சிலுவையில்‌ அறையப்பட்டார்‌. பஸ்கா 
ஆட்டுக்குட்டி அடிக்கப்படுகிற அதே நாளிலே, 
நம்முடைய பஸ்காவாகிய இயேசுகிறிஸ்து 
கல்வாரி சிலுவையில்‌ அறையப்பட்டது. 
தெய்வீக சித்தமாகும்‌. 


பத்திரரின்‌ 


ரருடைய வீடுகளில்‌: 
ந்தாலும்‌, பஸ்கா 
அடிக்கப்படுவதற்காக 


விரிவுரை 
COMMENTARY 


, பஸ்கா ஆட்டுகுட்டி அடிக்கப்படுவதற்கு 
நான்கு நாட்களுக்கு முன்பு, அது 
வேறுபிரிக்கப்பட்டு ஆயத்தமாக. 
வைக்கப்பட்டிருக்கும்‌. கிறிஸ்துவானவர்‌ 
கல்வாரி சிலுவையில்‌ அறையப்படுவதற்கு 
நான்கு நாட்களுக்கு முன்பாக, எருசலேம்‌ 
நகரத்திற்குள்‌ பிரவேசித்தார்‌. அந்த 
நாளிலேதானே தர்கள்‌ பஸ்கா 
ஆட்டுக்குட்டியை தெரிந்துகொண்டு, அதை 
வேறுபிரிப்பது வழக்கம்‌. 

பஸ்கா ஆட்டுக்குட்டி, சாயங்காலத்திலே. 
அடிக்கப்படும்‌. அன்று இராத்திரியிலே 
ஆப்டுக்குட்டியின்‌ மாம்சம்‌ நெருப்பினால்‌ 
குடப்படும்‌. கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து 
அனுபவித்த மகாவேதனைகளுக்கு, பஸ்கா 
ஆப்டுக்குட்டியின்‌ மாம்சம்‌ நெருப்பினால்‌ 
சுடப்படுவது அடையாளமாயிருக்கிறது. 
கிறிஸ்துவானவர்‌ மரணபரியந்தம்‌ 
வேதனைகளை அனுபவித்தார்‌. அவர்‌ 
கல்வாரி சிலுவையிலே தம்முடைய ஜீவனை 
ஒப்புக்கொடுத்தார்‌. 


இஸ்ரவேல்‌ சபையார்‌ யாவரும்‌ பஸ்கா 
ஆட்டுக்குட்டியை அடிக்கவேண்டும்‌. யூதர்கள்‌ 
ன்றாய்ச்‌ சேர்ந்து, 

சிலுவையில்‌: 

கிறிஸ்துவானவர்‌ இந்த 

கடைசி காலத்திலே, 


கையினால்‌ பாடுகளை 


ஆசாரியன்‌ அந்நிய 

வருஷந்தோறும்‌ பரிசுத்த 
ஸ்தலத்துக்குள்‌ பிரவேசிக்கிறதுபோல, அவர்‌ 
அநேகந்தரம்‌ தம்மைப்‌ பலியிடும்படிக்குப்‌ 
பிரவேசிக்கவில்லை அப்படியிருந்ததானால்‌, 
உலகமுண்டானது முதற்கொண்டு அவர்‌ 
அநேகந்தரம்‌ பாடுபடவேண்டியதாயிருக்குமே: 
அப்படியல்ல, அவர்‌ தம்மைத்தாமே 
பலியிடுகிறதினாலே பாவங்களை நீக்கும்‌ 
பொருட்டாக இந்தக்‌ கடைசிக்காலத்தில்‌ 
ஒரேதரம்‌ வெளிப்பட்டார்‌" (எபி 9:25,26) 


“ஜனங்களெல்லாரும்‌ 
இவனை அகற்றும்‌, பரபாசை எங்களுக்கு 
விடுதலையாக்கும்‌ என்று சத்தமிட்டுக்‌ 
கேட்டார்கள்‌" (லூக்‌ 2318). 


அதைக்‌ கேட்டு: 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


(யம்‌ 
பிய 


உண்டாயிருக்கிறது. இஸ்ரவேல்‌ 
யாவரும்‌ பஸ்கா ஆட்டுக்குட்டியை 
அடித்தார்கள்‌. புதிய ஏற்பாட்டுக்காலத்தில்‌, 
விசுவாசிகளாகிய நாமே ஆவிக்குரிய 
இஸ்ரவேலராயிருக்கிறோம்‌. நம்முடைய 
நன்மைக்காக கிறிஸ்துவானவர்‌ கல்வாரி 
சிலுவையில்‌ தம்முடைய ஜீவனை, ஜீவபலியாக 
ஒப்புக்கொடுத்தார்‌. 

பஸ்கா. ஆப்டுக்குட்டியில்‌ ஒரு 
எலும்பையும்‌ முறிக்கப்படாது (யாத்‌ 12:46). 
இயேசுகிறிஸ்து கல்வாரி சிலுவையில்‌: 
மரிக்கும்போது அவருடைய எலும்புகளில்‌: 
ஒன்றும்‌ முறிக்கப்படவில்லை. 


அவர்கள்‌ இயேசுவினிடத்தில்‌ வந்து. 
அவர்‌ மரித்திருக்கிறதைக்‌ கண்டு, 
அவருடைய காலெலும்புகளை 
முறிக்கவில்லை” (யோவா 19:33) 


'அவருடைய எலும்புகளில்‌ 
முறிக்கப்படுவதில்லை என்கிற வேதவாக்கம்‌ 
நிறைவேறும்படி இவைகள்‌ நடந்தது" 
(யோவா 19:36) 


முறிந்துபோகவில்லை 
குறைந்துபோகவில்லை. 
அடையாளமாயிருக்கிறது. 


பஸ்கா  ஆட்டுக்குட்டியின்‌ 
வீட்டு வாசல்‌ நலைக்கால்கள்‌ 


வேண்டும்‌. பஸ்கா ஆட்டுக்குட்டியின்‌ இரத்தம்‌ 
தெளிக்கப்படுவது, மிகவும்‌ விசேஷமான ஒரு 
சம்பவமாகும்‌ (யாத்‌ 12:7). 


பஸ்கா ஆட்டுக்குட்‌ 
அடிக்கும்போது, அதின்‌ இரத்தம்‌ ப்ட்‌ 
ஆட்டுக்குட்டியின்‌ இரத்தம்‌  சிந்தப்பட்டால்‌ 
மாத்திரம்‌ போதாது. அந்த த்தம்‌ 
தெளிக்கப்படவும்‌ வேண்டும்‌. 
இயேசுகிறிஸ்துவின்‌ சிலுவை 
மரணத்தினால்‌ உண்டாகும்‌ நன்மைகள்‌ 
நம்முடைய ஆத்துமாக்களுக்கும்‌. 
கிடைக்கவேண்டும்‌. நாம்‌ விசுவாசத்தினால்‌. 
இயேசுகிறிஸ்துவின்‌ இரத்தத்தை 
ஏற்றுக்கொள்ளும்போது, - நம்முடைய 
ஆத்துமா இரட்சிக்கப்படும்‌. 


விரிவுரை 
COMMENTARY 


'அதுவுமல்லாமல்‌, இப்பொழுது 
ஒப்புரவாகுதலை நமக்குக்‌ 
கிடைக்கப்பண்ணின நம்முடைய கர்த்தராகிய 
இயேசு கிறிஸ்துமூலமாய்‌ நாம்‌ 
தேவனைப்பற்றியும்‌ மேன்மைபாராட்டுகிறோம்‌" 
(ரோம 5:11) 


பஸ்கா ஆட்டுக்குட்டியின்‌ இரத்தத்தை 
ஈசோப்‌ கொழுந்துகளின்‌ கொத்தை 
எடுத்து, அதை அந்த இரத்தத்தில்‌ 
தோய்த்து, வாசல்‌ நிலைக்கால்களின்‌ 
மேல்சட்டத்தில்‌, வாசலின்‌ நிலைக்கால்கள்‌ 
இரண்டிலும்‌ தெளிக்கவேண்டும்‌ (யாத்‌ 12:22). 
ஈசோப்‌  கொழுந்துகளின்‌ கொத்தை 
கிண்ணியிலிருக்கும்‌ இரத்தத்தில்‌ தோய்த்து, 
அதைத்‌ தெளிக்கவேண்டும்‌. 

நம்முடைய விசுவாசம்‌ 
கொழுந்துகளின்‌ 
அடையாளபாயிருக்கிறது. 
கிண்ணியிலிருக்கும்‌. 
தோய்ப்பதுபோல, நம்முடைய விசுவாசத்தை 
இயேசுகிறிஸ்துவின்‌ வாக்குத்தத்தங்களில்‌ 
தோய்த்து, அவற்றை நமக்கு 
சொந்தமாக்கிக்கொள்ள வேண்டும்‌. 


பஸ்கா ஆட்டுக்குட்ியின்‌ இரத்தம்‌ 
வீட்டுவாசல்‌ நிலைக்கால்கள்‌ இரண்டிலும்‌, 
நிலையின்‌ மேற்சட்டத்திலும்‌ தெளிக்கப்பட 
வேண்டும்‌. நாம்‌ இயேசுகிறிஸ்துவில்‌ 
வைத்திருக்கும்‌ விசுவாசத்தை 
வெளிப்படையாக சாட்சியாய்‌ அறிவிப்பதற்கு 
இந்த சம்பவம்‌ அடையாளமாயிருக்கிறது. 
ம்‌ கற்பனைகளுக்கு 

ற இது 


ஆட்டுக்குட்டியின்‌ ட 
ல்க லில்‌ 
மேற்சட்டத்திலும்‌ தெளிக்கப்படுகிறத. ன்‌ 

வீட்டு வாசற்படியின்மேல்‌ 

வாசல்படியின்மீது 

நடக்கிறோம்‌. பஸ்கா 
ஆட்டுக்குட்டியின்‌ இரத்தம்‌. 
உடன்படிக்கையின்‌ இரத்தமாகயிருப்பதினால்‌, 
அந்த இரத்தத்தை நாம்‌ காலில்‌ போட்டு 
மிதித்துவிடக்கூடாது. இதற்கு 
அடையாளமாக, பஸ்கா ஆட்டுக்குட்டியின்‌ 
த்தம்‌ வாசல்படியின்மீது 


இரத்தம்‌ 
தெளிக்கப்படுவதில்லை. 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


BALWETHER 
பிய 


“தேவனுடைய குமாரனைக்‌ காலின்‌ கீழ்‌ 


பாத்திரவானாயிருப்பான்‌ 


ஆக்கினைக்குப்‌ 
யோசித்துப்பாருங்கள்‌"' 


என்பதை 
(எபி 10:29). 


பஸ்கா ஆட்டுக்குட்டியின்‌ இரத்தம்‌ 
நகர்கள்‌ நிலையின்‌ 
மேற்சட்டத்திலும்‌ தெனக்க்டகிறத்‌ இது 
இஸ்ரவேல்‌  புத்திரருக்கு பதுமம்‌ 


இரத்தத்தைப்‌ பார்த்து. சங்காரதூதன்‌ அந்த 
வீட்டிலுள்ளவர்களை அழிக்காமல்‌. 


மிருகஜீவன்கள்‌ 
முதற்பேறாமிருக்கிறவைகளையெல்லாம்‌ 
எகிப்து தேவர்களின்மேல்‌ 
செலுத்துவேன்‌; நானே கர்த்தர்‌ 
இருக்கும்‌ வீடுகளில்‌ அந்த 
உங்களுக்காக அடையாளமாம்‌ 
இருக்கும்‌: அந்த இரத்தத்தை நான்‌ கண்டு, 
உங்களைக்‌ கடந்துபோவேன்‌;: 
எகிப்து தேசத்தை அழிக்கும்‌ 
அழிக்கும்‌ வாதை உங்க: 
வராதிருக்கும்‌" (யாத்‌ 12:12,13). 


அழிக்கும்‌ வாதை. 
புத்திரருக்கு வராதிருக்கும்‌ 
பஸ்கா... ஆட்டுக்குட்டிமின்‌ 
அடையாளம்‌ எங்கே 

'தெளிக்கப்பட்டிருக்கிறதோ, 

சங்காரதூதனுக்கு அழிக்கும்‌ 
இல்லை. 


பஸ்கா 
அதின்‌ மாம்சத்தை: 
ஆட்டுக்குட்டியின்‌ மாம்சத்தைப்‌ 
என்பது நம்முடைய 
இயேசுகிறிஸ்துவுக்கு 
வேண்டிய சுவிசேஷ 
அடையாளமாயிருக்கிறது. 


ஆட்டுக்குட்டியை அடித்து. 
புசிக்‌: 


வேண்டும்‌. 
புசிப்பது. 
கர்த்தராகிய 
நாம்‌ செய்ய 
ஊழியத்திற்கு. 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பஸ்கா ஆட்டுக்குட்டியானது 
அடிக்கப்படவேண்டும்‌. அந்த ஆட்டுக்குட்டி 
வீட்டில்‌ அழகுக்காக கட்டிவைக்கப்படும்‌ ஆடு 
அல்ல. அல்லது. நாம்‌ பார்த்து 
ரசிக்கவேண்டும்‌ என்பதற்காக பஸ்கா 
ஆட்ுக்குட், தெரிந்துகொள்ளப்படவில்லை. 

அடிக்கப்படுவதற்காகவே 
தெரிந்துகொள்ளபபட்டு்கிறு. பஸ்கா 
ஆட்டுக்குட்டியை அடித்தால்‌ மாத்திரம்‌ 
போதாது. அதின்‌ மாம்சத்தைப்‌ புசிக்கவும்‌ 
வேண்டும்‌. அப்போது ஆட்டுக்குட்டியின்‌ 
மாம்சம்‌, அதைப்‌ புசிக்கிறவர்களோடு 
ஐக்கியமாயிருக்கும்‌. 


ம்முடைய கர்த்தராகிய 
இபேசகிறிஸ்துவே நமக்கு பஸ்கா 
ஆட்டுக்குட்டியாயிருக்கிறார்‌. நம்முடைய 
விசுவாசத்தினால்‌, நாம்‌ கிறிஸ்துவானவரை 
நமக்கு  சொந்தமாக்கிக்கொள்ளவேண்டும்‌. 
பஸ்கா... ஆப்டுக்குட்டிபின்‌ மாம்சத்தைப்‌ 
புசிப்பதுபோல, கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்துவின்‌ வார்த்தைகளை நாம்‌. 
போஜனமாக புசிக்குவேண்டும்‌. இதனால்‌ 
நமக்கு ஆவிக்குரிய ஆகார விக்குரிய 
கோகல்‌ எ துர்க்கா பதர 
ம்‌. போஜனத்திலிருந்து நமது 
கிடைப்பதுபோல, 

வார்த்தை 

ஆவிக்கும்‌ 
பெலன்‌ 


நம்முடைய 
ஆலிக்குரிய 


இயேசு இவர்களை 
ள்‌ மனுஷகுமாரனுடைய 
புசியாமலும்‌, அவருடைய 
ண்கள்‌ பானம்பண்ணாமலும்‌ இருந்தால்‌ 
உங்களுக்குள்ளே  ஜீவனில்லை என்று 
மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்குச்‌ 
சொல்லுகிறேன்‌. என்‌ மாம்சத்தைப்‌ புசித்து, 
என்‌ இரத்தத்தைப்‌ பானம்பண்ணுகிறவனுக்கு 
நித்தியஜீவன்‌ உண்டு: நான்‌ அவனைக்‌ 
கடைசிநாளில்‌ எழுப்புவேன்‌. என்‌ மாம்சம்‌ 
மெய்யான போஜனமாயிருக்கிறது, என்‌ 
இரத்தம்‌ மெய்யான பானமாயிருக்கிறது' 
(யோவா 6:53-55) என்று சொன்னார்‌. 


இஸ்ரவேல்‌. புத்திரர்‌ 
ஆட்டுக்குட்டியிலுள்ள யாவையும்‌ 
புசிக்கவேண்டும்‌. அதிலே 
விடியற்கால மட்டும்‌. 
வைக்கக்கூடாது (யாத்‌ 12:90). 


பஸ்கா 
ஏகமாய்‌ 
ஒன்றையும்‌ 
மீதியாய்‌ 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


கிறிஸ்துவானவருடைய 
அரையும்‌ குறையுமாக 
பண்ணக்கூடாது. அவருடைய வார்த்தைகள்‌ 
அனைத்தையும்‌ நாம்‌ புசிக்கவேண்டும்‌. 
அப்போதுதான்‌ நமக்குள்ளே கிறிஸ்துவானவர்‌ 
பூரணமாக உருவாகுவார்‌. நாம்‌ கிறிஸ்துவின்‌ 
பூரண சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளும்போது. 
நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில்‌ நமக்கு 
பூரண பலன்‌ உண்டாகும்‌. 

நாம்‌ 


ஏற்றுக்கொள்ளும்போது. 
இயேசகிறிஸ்துவையும்‌ 

நுகத்தையும்‌ ஏற்றுக்கொள்வோம்‌. 
அதுபோலவே கிறிஸ்துவையும்‌ 
அவருடைய சிலுவையையும்‌ 
ஏற்றுக்கொள்வோம்‌. மாத்திரமல்ல, 
நாம்‌ கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும்போது 
அவருடைய கிரீடத்தையும்‌ 
ஏற்றுக்கொள்வோம்‌. 

இஸ்ரவேல்‌ 
ஆட்டுக்குட்டியை பறக்கும்போது. அதை 
ஏகமாய்‌ உடனே புசிக்கவேண்டும்‌. அதிலே. 
ஒன்றையும்‌ விடியற்காலம்‌ மட்டும்‌ மீதியாக 
வைக்கக்கூடாது. 


ய பஸ்கா ஆட்டுக்குட்டியாகிய 
ஒக்க இல்லது தனனை 
ஒப்புக்கொடுக்கப்பட்டருக்கிறார்‌. 
நாம்‌ இயேசுகிறிஸ்துவை. 


நாம்‌ 


பஸ்கா 


க்க 
நம்முடைய இரட்சகராக ஏற்றுக்கொள்வதற்கு 


த்ரி இன்றைக்கே 
நம்முடைய ஆத்தும இரட்சகராக 
சத்றதிகொல்ககேண்ு அனை பலக்‌ 
இரட்சகராக ஏற்றுக்கொள்ளலாம்‌ என்று 
காலதாமதம்பண்ணக்கூடாது. 


பஸ்கா ஆட்டுக்குட்டியின்‌ மாம்சத்தை, 
கசப்பான கீரையோடு  புசிக்கவேண்டும்‌. 
(யாத்‌ 12:8), இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ எகிப்து 
தேசத்திலே. 430 
அடிமைகளாகமிருந்தார்கள்‌. 
அவர்களுக்கு கசப்பான அனுபவம்‌. 
தேசத்தில்‌ இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ அனுபவித்த 
அடிமைத்தனத்தின்‌ கசப்பான அனுபவத்தை 
நினைவுகூரும்‌ வண்ணமாக, பஸ்கா 
ஆட்டுக்குட்டியின்‌ மாம்சத்தை, கசப்பான 
கீரையோடு புசிக்கவேண்டும்‌. 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


, நம்முடைய நமக்கு 
கசப்பாமிருக்கிறது. கசப்பான பாவத்திற்கு, 
கசப்பான கீரை அடையாளமாயிருக்கிறது. 
நம்முடைய பாவம்‌ கசப்பாகயிருந்தாலும்‌, 
இயேசுகிறிஸ்துவின்‌ மூலமாக வரும்‌ ஆத்தும 
இரட்சிப்பு, நமக்கு மதுரமான அனுபவத்தைக்‌ 
கொடுக்கும்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ பஸ்காவை 
புசிக்கும்போது. தங்கள்‌ அரைகளில்‌ கச்சை 
கட்டிக்கொண்டும்‌, தங்கள்‌ கால்களில்‌ 
பாதரட்சை தொடுத்துக்கொண்டும்‌, 
தங்கள்‌ கையில்‌ தடி பிடித்துக்கொண்டும்‌, 
அதை. தீவிரமாய்‌ புசிக்கவேண்டும்‌ 
(யாத்‌ 12:1). இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ எகிப்து 
தேசத்தைவிட்டுப்‌ புறப்பட்டுப்போக 
ஆயத்தமாயிருக்கிறார்கள்‌. தீவிரமாக 
பிரயாணம்‌ புறப்படுகிறவர்கள்‌, அவசரம்‌ 
அவசரமாக போஜனம்பண்ணுவார்கள்‌. 

இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 


பஸ்காவை 


செய்யக்கூடாது. நாம்‌ உலகப்பிரகாரமான 
ஆசைகளையும்‌, பாவத்தின்‌ 
சிற்றின்பங்களையும்‌ வெறுத்து ஒதுக்கிவிட 
வேண்டும்‌ கிறிஸ்துவுக்காக பாவமான 
எல்லாவற்றையும்‌ விட்டு விலகி வரவேண்டும்‌. 
நாம்‌ மறுபடியும்‌ பாவத்தோடு 
உடன்படிக்கை செய்து, அதற்கு 
பங்காளிகளாகிவிடக்கூடாது. 


“ஆகையால்‌, நாம்‌ அவருடைய 
நிந்தையைச்‌ சுமந்து, பாளயத்துக்குப்‌ புறம்பே 
அவரிடத்திற்குப்‌  புறப்பட்டுப்போகக்கடவோம்‌. 
நிலையான நகரம்‌ நமக்கு இங்கே இல்லை: 
வரப்போகிறதையே நாடித்தேடுகிறோம்‌” 
(எபி 131314) 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ எகிப்து 
தேசத்திலிருந்து புறப்பட்ட நாள்‌, அவர்களுக்கு 
நினைவுகூருதலான நாளாயிருக்கவேண்டும்‌. 
அதை அவர்கள்‌ கர்த்தருக்கு பண்டிகையாக 
ஆசரிக்கவேண்டும்‌. இந்தப்‌ பண்டிகை 
அப்பப்பண்டிகை என்று 

கர்த்தருக்காக 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


"ஆகையால்‌, நீங்கள்‌ 
புளிப்பில்லாதவர்களாயிருக்கிறப்டியே, புதிதாய்ப்‌ 
பிசைந்த மாவாமிருக்கும்படிக்கு, பழைய 
புளித்த மாவைப்‌ புறம்பே கழித்துப்போடுங்கள்‌. 
ஏனெனில்‌ நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து. 
நமக்காக பலியிடப்பட்டிுக்கிறாரே. 
ஆதலால்‌ பழைய புளித்தமாவோடே அல்ல, 
தூர்க்குணம்‌ பொல்லாப்பு என்னும்‌: 
புளித்தமாவோடும்‌ அல்ல, துப்பரவு உண்மை: 
என்னும்‌ புளிப்பில்லாத அப்பத்தோடே 
பண்டிகையை ஆசரிக்கக்கடவோம்‌” 
(கொரி 5:7 8). 


விசுவாசிகளாகிய 
இயேசுகிறிஸ்துவை 
ஆண்டவராகவும்‌, 
ஏற்றுக்கொண்டிருக்கிறோம்‌. 
ம பரிசுத்த 


நாம்‌. 
நம்முடைய 
இரட்சகராகவும்‌ 
ஆகையினால்‌ 


சந்தோஷத்தோடே 


கர்த்தராகிய 
எப்போதும்‌ த கர்த்தருக்கு 
பண்டிகையை ஆசரிக்கவேண்டும்‌ 


கர்த்தருடைய பண்டிகையை நித்திய 
ஆசரிக்கவேண்டும்‌. 

பண்டிகை எப்போதும்‌ 
ஆசரிக்கப்படவேண்டும்‌. 

பண்டிகை என்பது, 
கர்த்தருக்குள்‌ 
அடையாளம்‌. 
கர்த்தருடைய 
ஆசரித்து, 
எப்போதும்‌ 
என்பதே 


சந்தோஷமாகயிருப்பதற்கு 
விசுவாசிகளாகிய நாம்‌ 


பண்டிகையை தொடர்ந்து 
கர்த்தருக்குள்‌ 
சந்தோஷமாயிருக்கவேண்டும்‌ 
கர்த்தருடைய சித்தம்‌. 


நாம்‌ கிறிஸ்துவுக்குள்‌ 
'சந்தோஷமாயில்லையென்றால்‌, அதற்கு 
கிறிஸ்துவானவர்‌ காரணமல்ல. நாம்‌ 
கர்த்தருடைய பண்டிகையை தொடர்ந்து 
ஆசரிக்கவில்லை என்பதே காரணம்‌. 


விரிவுரை 
COMMENTARY 


பண்டிகையில்‌ 
ஏழுநாளளவும்‌ 
இது 


என்று 


கர்த்தருடைய 
புசிக்கவேண்டும்‌. ஆகையினால்‌. 
புளிப்பில்லா  அப்பப்பண்டிகை 
அழைக்கப்படுகிறது. இந்தப்‌ பண்டிகை 
நாளின்போது நம்முடைய வீடுகளில்‌ புளித்த 
மா இருக்கக்கூடாது. அவை நம்மைவிட்டு 
நீக்கப்படவேண்டும்‌. துர்க்குணம்‌, 
பொல்லாப்பு, மாய்மாலம்‌ 
புளித்த மாவுக்கு 

"கர்த்தருடைய பண்டிகையை 


அதை 
பரிசுத்தமாய்‌ ஆசரிக்கவேண்டும்‌. 


பஸ்காவின்‌ நியமத்தைப்பற்றி மேலும்‌ 
சில செய்திகள்‌ இந்த வசனப்பகுதியில்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
இனிமேல்‌ வரப்போகிற நாட்களில்‌, பஸ்காவை 
ஆசரிக்கும்போது, கர்த்தர்‌ அது குறித்து 
தங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிற பிரகாரம்‌ 
அதை ஆசரிக்கவேண்டும்‌. 


இஸ்ரவேல்‌ சபையார்‌ எல்லோரும்‌ 
பஸ்காவை ஆசரிக்கவேண்டும்‌ (யாத்‌ 12:47). 
கர்த்தருடைய கிருபைகளையும்‌ 
இரக்கங்களையும்‌ யாரெல்லாம்‌. 
பெற்றிருக்கிறார்களோ, அவர்கள்‌ 
எல்லோருமே. கர்த்தரைத்‌ துதிப்பதில்‌ 
பங்குபெறவேண்டும்‌. கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
சபையார்‌ எல்லோருக்கும்‌ நன்மை 
செய்திருக்கிறார்‌. ஆகையினால்‌ அவர்கள்‌ 
எல்லோரும்‌ பஸ்காவை ஆசரிக்க 
வேண்டுமென்று கர்த்தர்‌ கட்டளையிடுகிறார்‌. 


ஏற்பாட்டுக்காலத்தில்‌ 
பந்தியானது. பஸ்காவுக்கு 

ஆசரிக்கப்படுகிறது. 
விசுவாசிகள்‌ கர்த்தருடைய பந்தியிலே 
பயபக்தியோடு பங்குபெறவேண்டும்‌. 
விசுவாசிகளில்‌ ஒருவரும்‌ ரத்‌ 
பந்தியை அசட்டைசெய்து, 
பங்குபெறாமல்‌ இருந்துவிடக்கூடாது. 


புதிய 
கர்த்தருடைய 
அடையாளமாக 


ந்திய 
ஆசரிக்கக்கூடாது. 
அந்நியருக்கு 
அனுமதியில்லை. 





உபாகமம்‌ 


DEUTERONOMY - COMMENTARY 


கர்த்தர்‌ மோசேயையும்‌ ஆரோனையும்‌: 
நோக்கி, “பஸ்காவின்‌ நியமமாவது. 
அந்நிய புத்திரன்‌ ஒருவனும்‌ அதைப்‌ 
புசிக்கவேண்டாம்‌' என்றும்‌, “அந்நியனும்‌ 
கூலியாளும்‌ அதிலே புசிக்கவேண்டாம்‌" 
என்றும்‌, 

“அந்நியன்‌ ஒருவன்‌ உன்னிடத்திலே. 
தங்கி, கர்த்தருக்குப்‌ பஸ்காவை ஆசரிக்க 
வேண்டுமென்று இருந்தால்‌, அவனைச்‌ 
சேர்ந்த ண்பிள்ளைகள்‌ யாவரும்‌ 
விருத்தசேதனம்பண்ணப்படவேண்டும்‌: பின்பு 
அவன்‌ சேர்ந்து அதை ஆசரிக்கவேண்டும்‌: 
அவன்‌  சுதேசியைப்போல்‌ இருப்பான்‌: 
விருத்தசேதனம்‌. இல்லாத ஒருவனும்‌ அதில்‌ 
புசிக்கவேண்டாம்‌"' (யாத்‌ 12:43,45,48) 
என்றும்‌ சொல்லுகிறார்‌ 


கர்த்தருடைய பந்தியிலே பங்குபெ; 
சதவரக எக்மகர்‌, பன்‌ 
வார்த்தையினால்‌ றுபடியும்‌ 
பிறந்தவர்கள்ககிருக்கவேண்டும்‌. நைய 
இருதயம்‌ முதலாவதாக 
விருத்தசேதனம்பண்ணப்பட்டிருக்கவேண்டும்‌. 
பழைய ஏற்பாட்டுக்காலத்தில்‌ 
பஸ்காவில்‌ பங்குபெறுகிறவர்கள்‌, 
விருத்தசேதனம்பண்ணப்படவேண்டும்‌ என்னும்‌ 
நியமம்‌ இருந்தது. 

ஏற்பாட்டுக்காலத்து 
நமக்கு, மாம்சத்தில்‌. 
விருத்தசேதனம்‌ நியமிக்கப்படவில்லை. 
ஆனால்‌ நம்முடைய இருதயம்‌ 
விருத்தசேதனம்பண்ணப்படவேண்டியது. 


புதிய 
விசுவாசிகளாகிய 


களைந்துவிட்டதினால்‌, கையால்‌ செய்யப்படாத 
விருத்தசேதனத்தை அவருக்குள்‌ பெற்றீர்கள்‌" 
(கொலோ 2:11, 


கர்த்தருடைய பந்தியில்‌ 


டய 


பங்குபெறுகிற 
கர்த்தராகிய 
கிருபாதார 
வாக்குப்‌ 
ஆசீர்வாதங்களுக்கு 
பங்குள்ளவர்களாகயிருக்கிறார்கள்‌. 


த 01008 


PUBLISHERS 


விருத்தசேதனம்பண்ணப்பட்ட 
அந்நியன்‌ பஸ்காவை ஆசரிக்கலாம்‌ என்று 
அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது 
பணத்தினால்‌ ள்ளப்‌ 


அடிமையானவன்‌ எவனும்‌, 
விருத்தசேதனம்பண்ணினபின்‌,, 
அதைப்‌ புசிக்கலாம்‌" (யாத்‌ 12:44). 


நாம்‌ கர்த்தருக்கு நம்மை முற்றிலுமாய்‌ 
ஒப்புக்கொடுக்கவேண்டும்‌. நம்முடையது 
எல்லாமே கர்த்தருடையது என்று அவருக்கு 
அர்ப்பணிக்கவேண்டும்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
கிருபைமினால்‌ அந்நியரும்‌ பஸ்காவை. 
ஆசரிப்பதற்கு அனுமதி கொடுக்கிறார்‌. 
கர்த்தருடைய  பஸ்காவிலே, இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ மாத்திரம்‌ என்றல்லாமல்‌, 
விருத்தசேதனம்பண்ணப்பட்ட  அந்நியரும்‌. 
பங்குபெறுவதற்கு, கர்த்தர்‌ அனுமதி 
கொடுக்கிறார்‌. 


புதிய ப்‌ ல்க 
புறஜாதியாரும்‌ கர்த்தருடைய சபையிலே 
சேர்த்துக்கொள்ளப்படுவார்கள்‌ என்பதற்கு, 
இந்த சம்பவம்‌ அடையாளமாயிருக்கிறது. 
கர்த்தருடைய சபையிலே  யூதரென்றும்‌. 
புறஜாதியாரென்றும்‌ வித்தியாசமில்லை. 
எல்லோரும்‌ கர்த்தருடைய பார்வையில்‌ 
சமமாகமிருக்கிறார்கள்‌. 


“சுதேசிக்கும்‌ உங்களிடத்தில்‌ தங்கும்‌ 
பரதேசிக்கும்‌ ஒரே பிரமாணம்‌ 
இருக்கக்கடவது” (யாத்‌ 12:49) என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 


மோசேயின்‌ பிரமாணம்‌ இஸ்ரவேலருக்கு 
மட்டுமே உரியது. (உபா 4:6-844-45; 
ரோமர்‌ 212-16; ரோமர்‌ 
இஸ்ரவேலர்கள்‌ 
பிரமாணங்கள்‌ 
வேண்டும்‌. (எண்‌ 1516). 
இஸ்ரவேலரைப்போல 
பிரமாணத்திற்குட்பட 
அவர்களுடைய ஆண்பிள்ளைகளுக்கு 
விருத்தசேதனம்‌ செய்யப்படவேண்டும்‌. 

புதிய ஏற்பாட்டுக்காலத்து 
விசுவாசிகளாகிய நாம்‌, ஆவிக்குரிய 
இஸ்ரவேலராயிருக்கிறோம்‌. 
பிரகாரமாக, நாம்‌ 


சந்ததியாராயும்‌ இருக்கிறோம்‌. 


இதன்‌ 
ஆபிரகாமின்‌. 

கர்த்தர்‌ 
ஆபிரகாமுக்கு சொன்ன வாக்குத்தத்தங்கள்‌, 


ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய 
நிறைவேறும்‌. 


நமக்கும்‌. 





BALWETHER 
பிய 


பஸ்காவை ஆசரிக்கும்போது. அதை 
ஒவ்வொரு வீட்டிற்குள்ளும்‌ புசிக்கவேண்டும்‌: 
அந்த மாம்சத்தில்‌ கொஞ்சமாகிலும்‌ 


வீட்டிலிருந்து வெளியே 
கொண்டுபோகக்கூடாது: 


அதில்‌ 
எலும்பையும்‌ முறிக்கக்கூடாது (யாத்‌ 12:46). 


பஸ்காவை ஆசரிக்கும்போது. 
வீட்டிலுள்ளோர்‌ அனைவரும்‌ சந்தோஷமாயும்‌ 
ஐக்கியமாயும்‌ இருக்கவேண்டும்‌. அப்போது 
ஒருவருக்கொருவர்‌ பஸ்காவைக்‌ குறித்து, 
ஆவிக்குரிய விளக்கங்களையும்‌, 
புத்திமதிகளையும்‌, சொல்லி, 
ஒருவரையொருவர்‌ பலப்படுத்தவேண்டும்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ எகிப்து. 
தேசத்திலிருந்து புறப்பட்டுப்போகிற சம்பவம்‌ 
இங்கு மறுபடியுமாக சொல்லப்பட்டிருக்கிறது. 
அவர்கள்‌ எல்லோரும்‌ கர்த்தருடைய 
வார்த்தைக்கு கீழப்டிகிறா்கள்‌ இஸ்ரவேல்‌ 
சபையார்‌ எல்லோரும்‌ ்‌ 
ஆசரிக்கக்கடவர்கள்‌ என்று 
கட்டளையிட்டிருக்கிறார்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ எல்லாரும்‌ செய்கிறார்கள்‌; 
கர்த்தர்‌ மோசேக்கும்‌ ஆரோனுக்கும்‌. 
கட்பளையிட்டபடியே. செய்கிறார்கள்‌ 
(யாத்‌ 12:50). 


வேதாகமத்தில்‌ பஸ்காவின்‌ 
றி தெளிவாக 

சொல்லப்பட்டிருக்கிறது. 

வருமாறு : 


1. நிசான்‌ மாதம்‌ 10ஆம்‌ தேதி. இது 
வருஷத்தின்‌ முநலாம்‌ மாதம்‌. ஒரு 
ஆட்டுக்குட்டியைத்‌ தெரிந்து கொண்டு 
அதைப்‌ பதினாலாம்‌ தேதி வரையிலும்‌ 
வைத்திருக்க வேண்டும்‌. (யாத்‌ 12:3-6). 


ஒரு ஆட்டுக்குட்டியைப்‌ புசிப்பதற்கு. 
வீட்டில்‌ போதுமான நபர்கள்‌. 

ன்றால்‌, அவர்கள்‌ 
அமல்வீட்டுக்காரரைச்‌ சேர்த்துக்‌ 
கொள்ளலாம்‌. ஆட்டுக்குட்டி வீணாகக்‌ 
கூடாது. (யாத்‌ 12:4). 


அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதாக 
இருக்க வேண்டும்‌. (யாத்‌ 12:5). 


அந்த ஆட்டுக்குட்டி ஆணும்‌, ஒரு 
வயதுள்ளதுமாய்‌ இருக்க வேண்டும்‌. 
(யாத்‌ 12:5) 


உபாகமம்‌ - விரிவுரை 
DEUTERONOMY - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நிசான்‌ மாதம்‌ பதினாலாம்‌ தேதி 
சாயங்காலத்தில்‌ அந்த 
ஆட்டுக்குட்டியை அடிக்க வேண்டும்‌. 
(யாத்‌ 12:6) 


அந்த ஆட்டுக்குட்டியின்‌ இரத்தத்தை 
வீட்டு வாசல்‌ நிலைக்கால்கள்‌ 
இரண்டின்‌ நிலையின்‌ மேற்சட்டத்திலும்‌ 
தெளிக்க வேண்டும்‌. (யாத்‌ 12:7,22-23) 


அடிக்கப்பட்ட ஆப்டுக்குட்டியின்‌ 
மாம்சத்தை நெருப்பினால்‌ சுட்டு, 
புளிப்பில்லா அப்பத்தோடும்‌ கசப்பான 
கீரையோடும்‌ அதைப்‌ புசிக்க வேண்டும்‌. 
(யாத்‌ 12:8-9) 


பச்சையாயும்‌, தண்ணீரில்‌ அவிக்கப்‌ 
பட்டதாயும்‌, அடிக்கப்பட்ட 
ஆட்டுக்குட்டியின்‌ மாம்சத்தைப்‌ 
புசிக்கக்கூடாது. (யாத்‌ 12:9). 


அடிக்கப்பட்ட ஆப்டுக்குட்டியின்‌ 
மாம்சத்தை விடியற்காலம்‌ மட்டும்‌ 
மீதியாக வைக்காமல்‌, 
விடியற்காலம்மட்டும்‌ அதிலே மீதியாய்‌ 
இருக்கிறதை அக்கினியால்‌ சுட்டெரிக்க 
வேண்டும்‌. (யாத்‌ 12210). 


அதைத்‌ தீவிரமாய்‌ புசிக்கவேண்டும்‌. 
கல்‌ கச்சை கட்பக்கொண்டு, 
கால்களில்‌ பாதரட்சை தொடுத்துக்‌ 
கொண்டு பிரயாணத்திற்கு 
ஆயத்தமாக அதைப்புசிக்க வேண்டும்‌. 
(யாத்‌ 12:1. 


ராத்திரியில்‌ அதைப்‌ புசிக்க 
வேண்டும்‌ (யாத்‌ 12:8,10,18). 


பஸ்கா நியமம்‌ இஸ்ரவேலருக்கு, 
நித்திய நினைவுகூருநலாக இருக்க 
வேண்டும்‌. (யாத்‌. 12:1477,24; 
எசே 45117). 


வீடுகளிலிருந்து புளித்த 

நீக்க வேண்டும்‌. 

அப்பத்தை மாத்திர! யு 
வேண்டும்‌. (யாத்‌ 12:15,19-20; 
யாத்‌ 13:3-7). 


துவங்க வேண்டும்‌. (யாத்‌ 1215-20). 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


(யாத்‌ 12:15) 


முதலாம்‌ நாளிலும்‌, ஏழாம்‌ நாளிலும்‌ 
ஒரு வேலையும்‌ செய்யப்படலாகாது. 
அந்த நாட்களில்‌ பரிசுத்த சபை 
கூடுதல்‌. இருக்க. வேண்டும்‌. 
(யாத்‌ 12:16). 


ஏழு நாளளவும்‌ வீடுகளில்‌ புளித்தமா 
காணப்படலாகாது (யாத்‌ 12:18-19) 
அந்நிய புத்திரன்‌ 
பஸ்காவைப்‌ 

(யாத்‌ 12:43). 
விருத்தசேதனம்‌ பண்ணாத எந்த 
மனுஷனும்‌ பஸ்காவைப்‌ 
புசிக்கக்கூடாது. (யாத்‌ 12:44-48). 


, ஒருவனும்‌ 
புசிக்கக்கூடாது. 


அந்நியனும்‌, கூலியாளும்‌ பஸ்காவைப்‌ 
புசிக்கக்கூடாது. (யாத்‌ 12:45). 
பஸ்காவை ஒவ்வொரு 
வீட்டிற்குள்ளும்‌ புசிக்கவேண்டும்‌:: 
அந்த மாம்சத்தில்‌ கொஞ்சமாகிலும்‌ 
வீட்டிலிருந்து வெளியே 
கொண்டுபோகக்கூடாது. 
(யாத்‌ 12:46). 


(யாத்‌ 12:46; யோவான்‌ 19:33,36) 
இஸ்ரவேல்‌ 
பஸ்காவை 
(யாத்‌ 12:47). 


சபையார்‌ எல்லரும்‌ 
ஆசரிக்கவேண்டும்‌. 


ஆபிப்‌ அல்லது நிசான்‌ மாதத்தில்‌ 
பஸ்காவை ஆசரிக்க வேண்டும்‌. 
(யாத்‌ 13:5) பஸ்காவை ஒவ்வொரு 
வருஷமும்‌ ஆசரிக்க வேண்டும்‌. 
(எண்‌ 9:2-6) 

பஸ்காவை ஆசரிக்க வேண்டிய 
நாளில்‌, ஜனங்கள்‌ தீட்டுப்பட்டிருந்தால்‌, 
அதை அவர்கள்‌ ஒருமாதத்திற்குப்‌ 
பின்பு புசிக்கலாம்‌. (எண்‌ 9:2-14). 
பஸ்கா ஆட்டுக்குட்டியை ஆசரிப்புக்‌ 
கூடாரத்தில்‌ மட்டுமே அடிக்க 
வேண்டும்‌. (உபா 16:5-6). 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அன்றையத்தின। கர்த்தர்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரரை ர்‌ எகிப்து 
புறப்படப்பண்ணுகிறார்‌. 
'அன்றையத்தின மே" என்பது 
மாதம்‌ பதினைந்தாம்‌ நாளைக்‌ 

குறிக்கிறது (யாத்‌ 12:41,51: எண்‌ 33:3) 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரை 
அணியணியாய்‌ எகிப்து தேசத்திலிருந்து 
புறப்படப்பண்ணுகிறார்‌. இஸ்ரவேலர்கள்‌ 
எகிப்து, தேசத்தில்‌ அடிமைகளாக 
இருந்தாலும்‌, அவர்கள்‌ யுத்தம்‌ பண்ணுவதில்‌ 
பழக்கம்‌ உள்ளவர்கள்‌. எகிப்தியர்களுக்காக. 
அவர்கள்‌ யுத்தம்‌ பண்ணியிருக்கிறார்கள்‌. 


ஆகையினால்‌ ற்‌ 
அவகாசத்தில்‌ இஸ்ரவேல்‌ 
போர்வீரர்களைப்போல. 
புப்ப்டப்மோேக ஆத்தமாக இருக்கிறார்கள்‌. 
இஸ்ரவே த்திரர்‌ ஒவ்வொருவரும்‌ 
தங்களுடைய ஸ்தானத்தையும்‌, 
கடமையையும்‌ நன்றாகத்‌ தெரிந்து, 
வைத்திருக்கிறார்கள்‌. 

பஸ்கா. பண்டிகையைய்பத்றிய விலாம்‌ 
லேவியராகமம்‌: 23:4-8 
வசனப்பகுதியிலும்‌ சொல்லப்பட்டிருக்‌, அ 
அதன்‌ விவரம்‌ வருமாறு : 

லேவி 23:4-8 ஆகிய வசனங்களில்‌. 
பண்டிகை... நாட்களானது. “கர்த்தரின்‌. 
பண்டிகைகள்‌” என்று மறுபிடியுமாய்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. “சபைகூடிவந்து, 
பரிசுத்தமாய்‌ ஆசரிக்கும்படி, நீங்கள்‌ 
குறித்தகாலத்தில்‌ கூறவேண்டிய கர்த்தரின்‌ 
பண்டிகைகளாவன” (லேவி 23:4) என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. கர்த்தரே 
பண்டிகை நாட்களை நியமித்திருக்கிறார்‌. 
ஆகையினால்‌ இந்த நாட்கள்‌ கர்த்தருடைய 
பண்டிகைநாட்கள்‌ என்று அழைக்கப்படுகிறது. 

பொதுவாக பண்டிகை நாட்கள்‌ 
சந்தோஷம்‌ மிகுந்த நாட்களாகமிருக்கும்‌. 
வாரத்தின்‌ ஒய்வநாள்‌ சந்தோஷமான நாள்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ ஒவ்வொரு வருஷமும்‌ 
ஆசரிக்கும்‌ பண்டிகை நாட்கள்‌ எல்லாமே 
சந்தோஷமான நாட்களாகவே இருக்கிறது. 
ஆனால்‌. பாவநிவாரண நாள்‌ 
சந்தோஷமான நாளாமிருக்காது. அது 
துக்கப்படுகிற நாள்‌. பாவநிவாரண நாளை 
தவிர, கர்த்தரின்‌ மற்ற பண்டிகை நாட்கள்‌ 
எல்லாமே சந்தோஷமான நாட்களாகும்‌. 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


கர்த்தருடைய பண்டிகை நாட்களிலே 
நாம்‌ எவ்வாறு சந்தோஷமாயிருக்கவேண்டும்‌ 
என்றும்‌ கர்த்தர்‌ நமக்கு போதிக்கிறார்‌. 
பண்டிகை நாட்களிலே கர்த்தரை துதித்து. 
அவரை நன்றியுள்ள இருதயத்தோடு 
ஆராதிக்கவேண்டும்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ ஏழுநாள்‌ 
புளிப்பில்லா அப்பங்களை புசிக்கவேண்டும்‌. 
அவர்கள்‌ ஏழுநாளும்‌ கர்த்தருக்கு. 
'தகனபலியிடவேண்டும்‌. ஏழாம்நாள்‌ 
பரிசுத்தமான சபை கூடுதல்‌. 


கர்த்தர்‌ மோசேயை நோக்கி, 

மாதம்‌ பதினாலாம்‌ தேதி அந்த்தோன்கிற 
வேளையிலே கர்த்தரின்‌ பஸ்கா 
பண்டிகையும்‌, அந்த மாதம்‌ பதினைந்தாம்‌. 
தேநியிலே, கர்த்தருக்குப்‌ புளிப்பில்லா 
அப்பப்பண்டிகையுமாய்‌ இருக்கும்‌: ஏழுநாள்‌ 
புளிப்பில்லா அப்பங்களைப்‌ புசிக்கவேண்டும்‌" 
(லேலி 23:56) என்றும்‌, 


நாள்‌ உங்களுக்குப்‌ 
சபைகூடுதல்‌; அதிலே 
யாதொரு வேலையும்‌ 


"முதலாம்‌ 
பரிசுத்தமான 
சாதாரணமான 


செய்யவேண்டாம்‌. ஏழுநாளும்‌ கர்த்தருக்குத்‌ 


தகனபலியிட வேண்டும்‌: 
பரிசுத்தமான  சபைகூடுதல்‌: அதில்‌ 
சாதாரணமான யாதொரு வேலையும்‌ 
செய்யலாகாது என்று சொல்‌” (லேவி 23:7,8) 
என்றும்‌ சொல்லுகிறார்‌ 

இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு முதலாம்‌ நாள்‌ 
பரிசுத்தமான சபை கூடும்‌ நாள்‌. அந்த 
நாளிலே அவர்கள்‌ சாதாரணமான 
யாதொரு வேலையும்‌ செய்யக்கூடாது. ஏழாம்‌ 
மாதம்‌ முதலாந்தேதி எக்காள சத்தத்தால்‌ 
ஞாபகுறியாக கொண்டாடுகிற பண்டிகை. 
ஏழாம்‌ மாதம்‌ பத்தாந்தேதி இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கு பாவநிவிர்த்தி செய்யும்‌ நாள்‌. 
ஏழாம்‌ மாதம்‌ பதினைந்தாம்‌ தேதி முதல்‌ 
ஏழுநாளளவும்‌ கர்த்தருக்கு ஆசரிக்கும்‌ 
கூடாரப்பண்டிகை. 


ஏழாம்நாள்‌ 


பாவநிவாரண நாளின்போது 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ தங்கள்‌ பாவங்களுக்காக. 
துக்கப்படவேண்டும்‌. இது பரிசுத்தமான 
துக்கம்‌. அவர்கள்‌ ஆறுநாட்களுக்கு 
பரிசுத்தமான சந்தோஷத்திலிருந்து. ஏழாம்‌ 
நாளில்‌ பரிசுத்தமான: துக்கத்தை 
ஆசரிக்கவேண்டும்‌. 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


புளிப்பில்லா அப்பப்பண்டிகை 
பிரமாணத்தின்‌ விவரம்‌ வருமாறு : 


பற்றிய 


1 ம்‌ மாதம்‌ பதினைந்தாம்‌ 
க கர்த்தருக்குப்‌ புளிப்பில்லா 
பண்டிகையாக 

ஆசரிக்கவேண்டும்‌ (லேவி 2336) 


அப்பப்பண்டிகையின்‌ ஏழுநாட்களிலும்‌ 
புளிப்பில்லா  அப்பங்களைப்‌ புசிக்க 
வேண்டும்‌. 

அப்பப்பண்டிகையின்‌ முதலாம்‌ 


உங்களுக்குப்‌ பரிசுத்தமான 
சபைகூடுதல்‌ (லேவி 23:7). 


அப்பப்பண்டிகையின்‌ முதலாம்‌ நாளிலே 
சாதாரணமான யாதொரு வேலையும்‌ 
செய்யக்கூடாது. 

5. ஏழுநாளும்‌ கர்த்தருக்குத்‌ தகனபலியிட 
வேண்டும்‌ (லேவி 23:8). 


ஏழாம்நாள்‌ பரிசுத்தமான சபைகூடுதல்‌, 


ஏழாம்‌ நாளில்‌ சாதாரணமான 

யாதொரு வேலையும்‌ செய்யக்கூடாது. 

பஸ்கா பண்டிகையைப்பற்றிய விவரம்‌ 
எண்ணாகமம்‌ 2816-25 ஆகிய 
வசனப்பகுதியிலும்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
அதன்‌ விவரம்‌ வருமாறு : 

கர்த்தர்‌ பஸ்காவின்போது செலுத்த 
வேண்டிய பலிகளை நியமனம்‌ பண்ணுகிறார்‌. 
பஸ்கா பலிகளைப்பற்றி கர்த்தர்‌ தம்முடைய 

ங்‌ ஏற்கெனவே 
சொல்லியிருக்கிறார்‌. 

முதலாம்‌ மாதம்‌ பதினாலாம்‌ 
கர்த்தருக்கு உரிய பஸ்கா. அந்த மாதம்‌ 
பதினைந்தாம்‌ தேதி பண்டிகைநாள்‌;: 
ஏழுநாளளவும்‌ புளிப்பில்லாத அப்பம்‌ புசிக்க 
வேண்டும்‌ எண்‌ 281617) என்பது, 
பஸ்காவைப்பற்றிய கர்த்தருடைய நியமம்‌. 
ஆகும்‌. 

இஸ்ரவேல்‌. 
பண்டிகைகளை 
பண்டிகைகளாக 
விவரம்‌ வருமாறு : 


தேதி 


ஜனத்தார்‌ ஆறு 
வருஷாந்திர 
ஆசரிக்கிறார்கள்‌. அதன்‌ 


1. பஸ்கா பண்டிகை எண்‌ 2816; 


யாத்‌ 122-39; லேவி 23:5-14) 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


அப்பப்பண்டிகை 
(எண்‌ 2817-25; யாத்‌ 12:815-20: 


லேவி 23:6-8) 


தத்வ தினத்தில்‌ முதற்‌ 
பண்டிகை 
(எண்‌ 28:26-31) 


எக்காளங்களின்‌ பண்டிகை 
(எண்‌ 29:1-6; லேவி 23:23-25). 


மகா பாவநிவாரண நாளின்‌ பண்டிகை 
(எண்‌ 29:7-॥; லேவி 23:26-32) 
கூடாரங்களின்‌ பண்டிகை 
(எண்‌ 29:12-40; லேவி 23:33-44) 
பஸ்கா... பண்டிகை 

ஆசரிக்கப்படுகிறது. 

நாட்களில்‌ 

கடைசி 


ஏழுநாட்களுக்கு 
ந்த ஏழு 
முதலாவது நாளும்‌, 


நாளும்‌, ஒய்வுநாட்களாக 


பரிசுத்தம்பண்ணப்பட்டிருக்கிறது. - 
பரிசுத்தமான ஓய்வுநாள்‌. ல்‌ 
பரிசுத்தமான சபை கூடுதல்‌ இருக்கவேண்டும்‌. 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரை எகிப்தின்‌ 
அடிமைத்தனத்திலிருந்து மீட்டுக்கொண்டார்‌. 
இது கர்த்தருடைய கிருபை. 


அடையாளமாக அவர்கள்‌ பஸ்கா பண்டிகை 
நாளில்‌ கர்த்தருக்கு விசேஷித்த பலிகளை 
செலுத்துகிறார்கள்‌. 

பஸ்கா பண்டிகை ஏழுநாட்களுக்கு. 
ஆசரிக்கப்படும்போது. இந்த ஏழுநாட்களில்‌ 
முதலாவது நாளும்‌ கடைசி நாளும்‌, 


கர்த்தருக்கு ஒய்வுநாட்களாகயிருப்பதினால்‌, 
ந்த நாட்களிலே விசேஷித்த பலிகள்‌ 


ஒய்வுநாளின்போது 
த்தல்‌ பலிகளைப்பற்றி கர்த்தர்‌ 

இந்த வசனப்பகுதியில்‌ சொல்லுகிறார்‌. 
கர்த்தர்‌ மோசேயை நோக்கி, “முதலாம்‌. 
பரிசுத்த சபை கூடுதல்‌ 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இரண்டு காளைகளையும்‌, ஒரு 
ஆட்டுக்கடாவையும்‌, ஒரு வயதான பழுதற்ற 
ஏழு ஆட்டுக்குட்டிகளையும்‌, 
அவைகளுக்கேற்ற போஜனபலியாக. 
எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவிலே 
காளைக்காகப்‌ பத்தில்‌ மூன்று பங்கையும்‌, 
ஆட்டுக்கடாவுக்காகப்‌ பத்தில்‌ இரண்டு. 
பங்கையும்‌, எழு  ஆட்டுக்குட்டிகளில்‌ 
ஒவ்வொன்றிற்காகப்‌ பத்தில்‌ ஒரு பங்கையும்‌, 
உங்கள்‌ பாவநிவிர்த்திக்கென்று, 
பாவநிவாரணபலியாக ஒரு 
வெள்ளாட்டுக்கடாவையும்‌ 
செலுத்தக்கடவீர்கள்‌" (எண்‌ 28:18-22) என்று 
சொல்லுகிறார்‌. 

இந்தப்‌ பலிகளெல்லாம்‌ ஒய்வநாளில்‌. 
செலுத்தப்படவேண்டிய பலிகளாகும்‌. இந்தப்‌ 
பலிகளோடு சேர்த்து காலையிலே நித்தமும்‌. 
செலுத்தும்‌ சர்வாங்க தக௲னபலியையும்‌ 
செலுத்தவேண்டும்‌ (எண்‌ 28:23) 


இந்தப்பிரகாரம்‌. ஏழுநாளளவும்‌ 

டோறும்‌ கர்த்தருக்குச்‌ சுகந்த 
வகை வன்‌ வி சலித்த கேணல்‌! 
நித்தமும்‌ செலுத்தப்படும்‌ சர்வாங்க 
தகனபலியையும்‌ அதின்‌  பானபலியையும்‌ 
அன்றி, இதையும்‌ செலுத்த வேண்டும்‌ 
(எண்‌ 28:24). 

ஏழாம்‌ நாளிலே பரிசுத்த சபைகூடுநல்‌ 
இருக்கவேண்டும்‌: அதில்‌ சாதாரணமான 
யாதொரு வேலையும்‌ செய்யலாகாது 
(எண்‌ 28:25) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


புளிப்பில்லாத... அப்பப்பண்டிகையைப்‌ 
பற்றிய பிரமாணத்தின்‌ விவரம்‌ வருமாறு : 

1. முதலாம்‌ மாதம்‌ பதினாலாம்‌ தேதியில்‌ 
புளிப்பில்லா. அப்பப்பண்டிகை 
ஆரம்பமாகும்‌. அதை ஏழுநாட்களுக்கு 
ஆசரிக்க வேண்டும்‌. (எண்‌ 28:16-17). 
அந்த மாதம்‌ பதினைந்தாம்‌ தேதி 
பண்டிகைநாள்‌ ; ஏழுநாளளவும்‌ 
புளிப்பில்லாத அப்பம்‌ புசிக்க வேண்டும்‌. 
(எண்‌ 2817; யாத்‌ 12:815-20; 
லேவி 23:6-8). 

நாளிலே பரிசுத்த சபை 
இருக்கவேண்டும்‌; 

சாதாரணமான 
செய்யலாகாது 


முதலாம்‌ 
கூடுதல்‌. 
அன்றைத்தினம்‌. 
யாதொரு வேலையும்‌ 

(எண்‌ 28:18; லேவி 23:7). 





உபாகமம்‌ - விரிவுரை 
DEUTERONOMY - COMMENTARY 


கர்த்தருக்குச்‌ சர்வாங்க தகனபலியாக 
இரண்டு காளைகளையும்‌, ஒரு 
ஆட்டுக்கடாவையும்‌, ஒரு வயதான 
பழுதற்ற ஏழு ஆட்டுக்குட்டிகளையும்‌ 
செலுத்தவேண்டும்‌ (எண்‌ 28:19). 


போஜனபலியாக. 
பிசைந்த 

காளைக்காகப்‌ 

பங்கையும்‌, ஆட்டுக்கடாவுக்காகப்‌ 
பத்தில்‌ இரண்டு 

எழு 

ஒவ்வொன்றிற்காகப்‌ 

பங்கையும்‌ 

(எண்‌ 28:20-21; எண்‌ 15:2-12). 
பாவநிவிர்த்திக்கென்று 
பாவநிவாரணபலியாக ஒரு 
வெள்ளாட்டுக்கடாவையும்‌ 
செலுத்தவேண்டும்‌. (எண்‌ 28:22; 
எண்‌ 28:57,9,14-15; எண்‌ 15:4-5). 


வேண்டும்‌ (எண்‌  28:5-8,24). 


இந்தப்பிரகாரம்‌ 
நாடோறும்‌ கர்த்தருக்குச்‌ சுகந்த 
வாசனையான தகனபலி செலுத்த 
வேண்டும்‌; நித்தமும்‌ செலுத்தப்படும்‌ 
சர்வாங்க தகனபலியையும்‌ அதின்‌ 
பானபலியையும்‌ அன்றி, இதையும்‌ 
செலுத்த வேண்டும்‌ (எண்‌ 28:24). 


ஏழுநாளளவும்‌ 


ஏழாம்‌ நாளிலே பரிசுத்த சபைகூடுதல்‌ 
இருக்கவேண்டும்‌; தில்‌ 
சாதாரணமான யாதொரு வேலையும்‌ 
செய்யலாகாது (எண்‌ 28:25). 


மெல்லிய மாவு செலுத்தப்பட்ட 


சம்பவங்களைப்பற்றிய விவரம்‌ வருமாறு : 


1. முதலாம்‌ மாதம்‌ பதினாலாம்‌ தேதியில்‌ 
புளிப்பில்லா அப்பப்பண்டிகை 
ஆரம்பமாகும்‌. அதை ஏழுநாட்களுக்கு 
ஆசரிக்க வேண்டும்‌. (எண்‌ 2836-17). 


அந்த மாதம்‌ பதினைந்தாம்‌ தேதி 
பண்டிகைநாள்‌:: 'ஏழுநாளளவும்‌ 
புளிப்பில்லாத அப்பம்‌ புசிக்க வேண்டும்‌ 
(எண்‌ 2817; யாத்‌ 12:815-20; 
லேவி 23:6-8) 


QOODNENS 
PUBLISHERS 


3. முதலாம்‌ நாளிலே. 
கூடுதல்‌ இருக்கவேண்டும்‌: 
அன்றைத்தினம்‌. சாதாரணமான 
யாதொரு வேலையும்‌ செய்யலாகாது 
(எண்‌ 28:18; லேவி 23:7). 


பரிசுத்த சபை 


கர்த்தருக்குச்‌ சர்வாங்க தகனபலியாக 
இரண்டு காளைகளையும்‌, ஒரு 
ஆட்டுக்கடாவையும்‌, ஒரு வயதான 
பழுதற்ற ஏழு ஆட்டுக்குட்டிகளையும்‌ 
செலுத்தவேண்டும்‌ (எண்‌ 28:19). 


போஜனபலியாக 

பிசைந்த 

காளைக்காகப்‌ 

ங்கையும்‌ ஆப்டுக்கடாவுக்காகப்‌ 
இரண்டு பங்கையும்‌, எழு 

ஆட்டுக்குட்டிகளில்‌ ஒவ்வொன்றிற்காகப்‌ 

பத்தில்‌ ஒரு பங்கையும்‌ 

செலுத்தவேண்டும்‌ 

(எண்‌ 28:20-21; எண்‌ 15:2-12) 

பாவநிவிர்த்திக்கென்று 

பாவநிவாரணபலியாக ஒரு 

வெள்ளாட்டுக்கடாவையும்‌ 

செலுத்தவேண்டும்‌. எண்‌ 28:22; 

எண்‌ 28:57 914-15; எண்‌ 15: 


நித்தமும்‌ செலுத்தப்படும்‌ சர்வாங்க 
த௲னபலியையும்‌ அதின்‌ பானபலியையும்‌ 
அன்றி. போஜனபலியையும்‌ செலுத்த 
வேண்டும்‌ (எண்‌ 28:5-8,24) 


இந்தப்பிரகாரம்‌. ஏழுநாளளவும்‌ 
நாடோறும்‌ கர்த்தருக்குச்‌ சுகந்த 
வாசனையான தகனபலி செலுத்த 
வேண்டும்‌; நித்தமும்‌ செலுத்தப்படும்‌ 
சர்வாங்க 

பானபலியையும்‌ 

செலுத்த வேண்டும்‌ (எண்‌ 28:24) 


ஏழாம்‌ நாளிலே பரிசுத்த சபைகூடுதல்‌ 
இருக்கவேண்டும்‌; அ 
சாதாரணமான யாதொரு வேலையும்‌ 
செய்யலாகாது (எண்‌ 28:25) 


மெல்லிய மாவு செலுத்தப்பட்ட 


காளையோடு - பத்‌ 
பங்கு. (எண்‌ 28:20,28; 
எண்‌ 15:9; எண்‌ 29:3,9,14) 





உபாகமம்‌ - 
DEUTERONOMY - 


2, ஒவ்வொரு ஆட்டுக்கடாவோடு - பத்தில்‌ 
இரண்டு பங்கு. 
(எண்‌ 28:20 28; எண்‌ 15:6; 
எண்‌ 29:39 14) 


ஆடடக்குப்மோடு - 


ஒவ்வொரு 
பத்தில்‌ பங்கு 
எண்‌ 29:4; 


(எண்‌ 28:4-59,] 1329; 
யாத்‌ 29:40; லேவி 14:10,21/ 


ஒவ்வொரு வெள்ளாட்டுக்கடாவோடு - 
பத்தில்‌ ஒரு பங்கு (எண்‌ 28:22; 
எண்‌ 15:3-4) 


இவைதவிர, அடைகள்‌, 


ஆகியவையும்‌ மாவினால்‌ 
கர்த்தருக்குப்‌ படைக்கப்பட்டது. 
லேவி 2:1-16:; லேவி 5 
லேவி 712; லேவி 24:5; 
எண்‌ 7113). 


அதிரசங்கள்‌ 
செய்யப்பட்டு 
(யாத்‌ 29:2; 
லேவி 61520; 
எண்‌ 695; 


பானபலி செலுத்தப்பட்ட 
சம்பவங்களைப்பற்றிய விவரம்‌ வருமாறு 


|. ஒவ்வொரு காளையோடு - அரைப்படி 
(எண்‌ 28:14; எண்‌ 15:9-10) 


ஆட்டுக்கடாவோடு 
றில்‌ ஒரு 


மூன்‌) 
(எண்‌ 28:14; எண்‌ 15:7) 


ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியோடு க 
கக்‌ ஒரு பங்கு (எண்‌ 28:14; 

; யாத்‌ 29:40: 
மேனி 2342-13) 


வாரங்களின்‌ பண்டிகை 
உபா 1629-12 


உப 185. ஏழு வாரங்களை 
எண்ணுவாயாக; அனுப்பு 
அறுக்கத்தொடங்கும்‌ காலமுதல்‌ நீ அந்த 
ஏழு வாரங்களையும்‌ எண்ண வேண்டும்‌. 


உபா 16:10. அவைகள்‌ முடித்தபோது 
வாரங்களின்‌ பண்டிகையை உன்‌ 
தேவனாகிய கர்த்தருக்கு என்று 
ஆசரித்து, உன்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
உன்னை ஆசீர்வதித்ததற்குத்‌ தக்கதாய்‌ 
உன்‌ கைக்கு நேர்த்த மனப்பூர்வமான 
காணிக்கையாகிய பகுதியைச்‌ 
செலுத்தி, 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


உபா 16:11. உன்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 

விளங்கும்படி. 

ஸ்தானத்திலே, 

குமாரனும்‌, உன்‌ 

குமாரத்தியும்‌, உன்‌ வேலைக்காரனும்‌, 

உன்‌ வேலைக்காரியும்‌, உன்‌ 

வாசல்களில்‌ இருக்கிற லேவியனும்‌, 

உன்னிடத்தில்‌ இருக்கிற பரதேசியும்‌, 

திக்கற்ற பின்னையும்‌, விதவையும்‌, உன்‌: 

தேவனாகிய கர்த்தருடைய சத்திதியில்‌ 
சுத்தோஷப்பட்டு, 


உபா 1942. தீ எகிப்தில்‌ 
அடிமையாயிருந்ததை: நினைத்து, 
இத்தக்‌ கட்டனைகளைக்‌ கைக்கொண்டு 
இவைகவின்படி, செய்யக்கடவாய்‌. 


இஸ்ரவேல்‌. புத்திரர்‌ பஸ்கா 
பண்டிகையை ஆசரித்து முடித்து ஏழு 
வாரங்கள்‌ சென்ற பின்பு, அவர்கள்‌ 
பெந்தெகொஸ்தே பண்டிகையை 
ஆசரிக்கவேண்டும்‌. இந்தப்‌ பண்டிகை 
்‌ ்‌ என்றும்‌ 
பஸ்கா 
எழு 
SADLY 
அவர்கள்‌ 
எண்ண 
முடிந்தபோது 
தங்கள்‌ 
என்று 


எண்ணவேண்டும்‌: 

அறுக்கத்தொடங்கும்‌ காலமுதல்‌, 
அந்த ஏழு வாரங்களையும்‌: 
வேண்டும்‌. அவைகள்‌ 
வாரங்களின்‌ பண்டிகையை 
தேவனாகிய கர்த்தருக்கு 
ஆசரிக்கவேண்டும்‌ (உபா 16510), 

“அறுப்பு அறுக்கத்தொடங்கும்‌ 
காலமுதல்‌" என்பது பஸ்காவிற்குப்‌ பின்பு 
வரும்‌ ஓய்வுநாளுக்கு அடுத்த நாளாகும்‌. 
அந்நாளில்‌ கோதுமை அறுவடையின்‌ 
முதற்பலனைக்‌ கர்த்தருக்கு முன்பாக 
அசைவாட்டும்‌ பலியாகச்‌ செலுத்துவார்கள்‌. 
(லேலி 23-16), ஒவ்வொரு வருஷமும்‌: 
கோதுமை அறுவடையும்‌, எல்லா 
பருவக்காலங்களும்‌ சிறப்பாக அமைந்திருக்க 
வேண்டும்‌ என்பதை இது குறிப்பிடுகிறது. 

பெந்தெகொஸ்தே பண்டிகை 
வாரங்களின்‌ பண்டிகை என்று 
அழைக்கப்படுகிறது. முதற்கனிகளின்‌ 
பண்டிகைக்கும்‌, பெந்தெகொஸ்தே 
பண்டிகைக்கும்‌ இடையில்‌ ஏழு வாரங்கள்‌ 
முடிந்த பின்பு இந்தப்‌ பண்டிகை வருகிறது. 
(லேவி 23:6-16; உபா 16110). 





உபாகமம்‌ - 
DEUTERONOMY - 


BALWETHER 
பிய 


காணிக்கையாகிய 
பெந்தெகொஸ்தே 
மனப்பூர்வமாகச்‌ செலுத்தப்படும்‌. 
காணிக்கையாகும்‌. ஒவ்வொரு வருஷமும்‌ 
கர்த்தர்‌ ஜனங்களை தரித்துக்‌ 
தக்கதாக காணிக்கை 
செலுத்தப்படுகிறது. இஸ்ரவேல்‌ புத்திரருக்குக்‌. 
கர்த்தர்‌ தாராளமான  ஆசீர்வாதத்தைக்‌ 


என்பது 
கர்த்தருக்கு. 


பகுதி 
நாளில்‌ 


பிள்ளையும்‌, 


கர்த்தருடைய சந்நிதியில்‌ புசிக்கலாம்‌ 


(உபா 16:11) 


இஸ்ரவேல்‌ 
தேவனாகிய 
ஆசீர்வதித்ததற்குத்‌ 
கைக்கு நேர்ந்த 
காணிக்கையாகிய பகுதியை 
செலுத்தவேண்டும்‌ (உபா 16:10) 

இஸ்ரவேல்‌ 
பண்டிகையின்‌ போது 
காணிக்கையைக்‌ கொண்டு 
இந்தக்‌ காணிக்கையானது. “மனப்பூர்வமான 
காணிக்கையாகிய பகுதி” என்று 
அழைக்கப்படுகிறது. இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌. 
வாரங்களின்‌ பண்டிகையின்போது, எவ்வளவு. 
காணிக்கைகளைக்‌ கொண்டு வரவேண்டும்‌ 
என்று கர்த்தர்‌ நியமனம்பண்ணவில்லை. 
அவர்கள்‌ ஒவ்வொருவரும்‌ கர்த்தர்‌ தங்களை 
ஆசீர்லதித்ததற்கு தக்கதாய்‌, தங்களுடைய 
காணிக்கைகளை, மனப்பூர்வமாய்க்‌ கொண்டு 
வரலாம்‌. 

இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தருக்கு. 
மனப்பூர்வமான காணிக்கையைக்‌ கொண்டு 
வரும்போது, அதை கர்த்தருடைய சந்நிதியில்‌ 
உற்சாகமாய்‌. செலுத்தவேண்டும்‌. 
சந்தோஷமாய்ச்‌ செலுத்தப்படும்‌ 
காணிக்கையே, மனப்பூர்வமான காணிக்கை 
என்று அழைக்கப்படுகிறது. 

மோசே இஸ்ரேல்‌ புத்திரரை நோக்கி, 
“உன்‌ தேவனாகிய கர்த்தர்‌ தமது நாமம்‌ 
விளங்கும்படி தெரிந்துகொள்ளும்‌ 
ஸ்தானத்திலே, நீயும்‌, உன்‌ குமாரனும்‌, உன்‌ 
குமாரத்தியும்‌ உன்‌ வேலைக்காரனும்‌, உன்‌ 
வேலைக்காரியும்‌, உன்‌ வாசல்களில்‌ இருக்கிற 

லேவியனும்‌, உன்னிடத்தில்‌ இருக்கிற 

பரதேசியும்‌, திக்கற்ற பிள்ளையும்‌, விதவையும்‌, 


பந்தம்‌... 9 
கர்த்தர்‌ தங்களை 
தக்கதாய்‌ தங்கள்‌ 
மனப்பூர்வமான 
கர்த்தருக்கு 


தங்கள்‌ 


சபையார்‌ 


விரிவுரை 
COMMENTARY 


உன்‌ தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில்‌ 
சந்தோஷப்பட்டு, நீ எகிப்தில்‌ 
அடிமையாயிருந்ததை நினைத்து, இந்தக்‌ 
கட்டளைகளைக்‌ கைக்கொண்டு 
இவைகளின்படி செய்யக்கடவாய்‌” 
(உபா 161,12) என்று சொல்லுகிறார்‌. 

வாரங்களின்‌ பண்டிகையாகிய 
பெந்தெகொஸ்தே பண்டிகையைப்பற்றி 
லேவியராகமம்‌: 2345-22. ஆகிய 
வசனப்பகுதியிலும்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
அதன்‌ விவரம்‌ வருமாறு : 


பெந்தெகொஸ்தே 
வாரங்களின்‌ பண்டிகை என்றும்‌ 
அழைக்கப்படுகிறது. “ஏழு வாரங்களை 
எண்ணுவாயாக; அறுப்பு அறுக்கத்தொடங்கும்‌ 
காலமுதல்‌ நீ அந்த ஏழு வாரங்களையும்‌ 
எண்ண வேண்டும்‌. அவைகள்‌ முடிந்தபோது 
வாரங்களின்‌ பண்டிகையை உன்‌ தேவனாகிய 
கர்த்தருக்கு என்று ஆசரிக்கவேண்டும்‌" (உபா 
16.70). 


பண்டிகையானது 


பெந்தெகொஸ்தே பண்டிகை பஸ்கா 
பண்டிகைக்கு ஐம்பது நாட்களுக்கு பின்பு 
அல்லது ஏழு வாரங்களுக்கு பின்பு வருகிறது. 
நீங்கள்‌ அசைவாட்டும்‌ கதிர்க்கட்டைக்‌ 
கொண்டுவரும்‌ ஒய்வநாளுக்கு மறுநாள்‌ 
முதற்கொண்டு எண்ணத்துவக்கி, 
ஏழுவாரங்கள்‌ நிறைவேறினபின்பு, 
ஏழாம்‌ ஒய்வநாளுக்கு மறுநாளாகிய ஐம்பதாம்‌. 
நாள்மட்டும்‌ எண்ணி, கர்த்தருக்குப்‌ புதிய 
போஜனபலியைச்‌ செலுத்தக்கடவீர்கள்‌"' (லேவி. 
234516) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


ஏழாம்‌ ஒய்வநாளுக்கு மறுநாள்‌ என்பது, 
முதற்கனிகளின்‌ பண்டிகையிலிருந்து 50 ஆம்‌ 
நாள்‌ (லேவி 23:61 கிரேக்க மொழியில்‌ 
“ஐம்பது” என்னும்‌ எண்ணைக்‌ குறிப்பதற்கு 
“பெந்தெகொஸ்தே” என்னும்‌ வார்த்தை 
பயன்படுத்தப்பட்டுள்ளது. 

புதிய போஜனபலி 
மரக்காலிலே பத்தில்‌ 
மெல்லிய 


என்பது ஒரு 
இரண்டு பங்காகிய 


(லேவி 23:17). 
ஆசாரியரிடம்‌. 
(லேவி 2:8). 


எல்லாப்‌ 
கொடுக்கப்பட 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


பெந்தெகொஸ்தே 
அறுப்புக்கால பண்டிகை என்றும்‌ 
அழைக்கப்படுகிறது. "நீ வயலில்‌ விதைத்த 
உன்‌ பமிர்வேலைகளின்‌ முதற்பலனைச்‌ 
செலுத்துகிற அறுப்புக்கால பண்டிகையையும்‌, 
வருஷ முடிவிலே நீ வயலில்‌ உன்‌ 
வேலைகளின்‌ பலனைச்‌ சேர்த்துத்‌ 
தீர்ந்தபோது, சேர்ப்புக்கால பண்டிகையையும்‌ 
ஆசரிப்பாயாக" (யாத்‌ 23:16). 


பண்டிகையானது 


அறுப்புக்காலத்திற்கு  ஆரம்பமாயிருக்கிறது. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தருடைய சந்நிதியில்‌ 
தங்கள்‌ அறுப்பின்‌ முதற்பலனாகிய ஒரு 
குதிர்க்கட்டை படைத்த பின்பு பல்வ 
தேசத்தின்‌ வெள்ளாண்மையை 

செய்யலாம்‌. பெந்தெகொஸ்தே 
பண்டிகையின்போது அறுவடை காலம்‌ 
நிறைவுபெறுகிறது. 


பெந்தெகொஸ்தே பண்டிகையின்போது 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ ஒரு மரக்காலிலே 
பத்தில்‌ இரண்டு பங்காகிய மெல்லிய மாவிலே. 
புளிப்பாகப்‌ பாகம்பண்ணப்பட்ட அசைவாட்டும்‌ 
காணிக்கையாயிருக்கிற இரண்டு 
அப்பங்களை தங்கள்‌ வாசஸ்தலங்களிலிருந்து, 
குர்த்தருக்கென்று, முதற்பலனாகக்‌. 
கொண்டுவரவேண்டும்‌ (லேவி 23:17). 


"இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ இரண்டு 
அப்பங்களை தங்கள்‌ வாசஸ்தலங்களிலிருந்து 
கர்த்தருக்கென்று முதற்பலனாக கொண்டு 
வரவேண்டும்‌. ஒவ்வொரு வீட்டிலிருந்தும்‌. 
இரண்டு அப்பங்களை ம்‌ 
கொண்டு வரவேண்டும்‌ 
பொருளல்ல... இஸ்ர 
அனைவருக்கும்‌. பொதுவானதாக 
அவர்களுடைய வாசஸ்தலங்களிலிருந்து 
செய்யப்பட்ட இரண்டு அப்பங்களைக்‌ 
கொண்டு வந்து, ஆசாரியரிடம்‌ கொடுக்க 
வேண்டும்‌. 


போஜனபலிகள்‌ _ அனைத்தும்‌ 
ஆசாரியரையே சாரும்‌. அவர்கள்‌ செய்யும்‌ 
ஆசாரிய ஊழியத்திற்காக இது கர்த்தர்‌ 
அவர்களுக்குக்‌ கொடுக்கும்‌ பங்குவீதம்‌. 
லேவி 2:2-3,8-10, 14-16). 


விரிவுரை 
COMMENTARY 


அசைவாட்டும்‌ காணிக்கையானது “ஒரு 
மரக்காலிலே பத்தில்‌ இரண்டு 
மெல்லிய மாவிலே. 

பாகம்பண்ணப்பட்டிருக்கவேண்டும்‌" 


பங்காகிய 
புளிப்பாக. 
இவ்வளவு, 


வரலாற்றின்‌ பிரகாரம்‌ இந்த அப்பம்‌ 28 
அங்குல நீளமும்‌, 16 அங்குல அகலமும்‌, 7 
அங்குலம்‌ கனமும்‌ உள்ளதாக இருக்கும்‌. 
(லேவி 23:17). 

பலிபீடத்தில்‌ புளிப்பிடப்பட்ட எந்த 
அப்பமும்‌. தகனிக்கப்படுவதில்லை 
(லேவி 221) ஆகையினால்‌, இங்கு 
செலுத்தப்படும்‌ புளிப்பாகப்‌ பாகம்பண்ணப்பட்ட 
அப்பங்கள்‌ சர்வாங்க  தகனபலியாகச்‌ 
செலுத்தப்படுவதற்கு அல்ல. கர்த்தர்‌ 
தங்களுக்குக்‌ கொடுத்திருக்கும்‌ 
விளைச்சலிலிருந்து உச்சிதமான பொருளை 
ஜனங்கள்‌ கர்த்தருக்கு ஸ்தோத்திர 
காணிக்கையாகச்‌ செலுத்துகிறார்கள்‌. அந்த 
வருஷத்தில்‌ கர்த்தருடைய கிருபையினால்‌ 
விளைச்சல்‌ நன்றாக இருந்தது என்பதை 
அங்கிகரித்து ஜனங்கள்‌ ஸ்தோத்திரப்‌ 
பலிகளைச்‌ செலுத்துகிறார்கள்‌. 


முதற்பலன்கள்‌ என்பது கோதுமை 
அறுவடையின்‌ முதற்பலனைக்‌ குறிக்கும்‌. 
(லேவி 23:17) 


பஸ்கா பண்டிகையின்போது 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ புளிப்பில்லாத அப்பத்தை 
புசித்தார்கள்‌. பெந்தெகொஸ்தே 
பண்டிகையின்போதோ அவர்கள்‌ புளிப்பாக 
பாகம்பண்ணப்பட்ட அப்பங்களை 
கர்த்தருக்கென்று கொண்டு வருகிறார்கள்‌. 
கர்த்தர்‌ தங்களுடைய அன்றாட 
போஜனத்‌ ஆதரவாயிருக்கிறார்‌ 
என்பதையும்‌, கர்த்தர்‌ தங்களுக்கு செய்த 
நன்மைகளையும்‌ நினைவுகூர்ந்து, இஸ்ரவேல்‌. 
ஜனத்தார்‌ கர்த்தருக்கு, புளிப்பாக 
பாகம்பண்ணப்பட்ட அப்பங்களை 
காணிக்கையாக கொண்டு. வருகினகக்‌ 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ அந்த 
அப்பத்தோடேகூடக்‌ கர்த்தருக்குச்‌ சர்வாங்க 
தகனபலியாக, ஒரு வயதான பழுதற்ற ஏழு 
ஆட்டுக்குட்டிகளையும்‌, ஒரு காளையையும்‌, 
இரண்டு ஆட்டுக்கடாக்களையும்‌ 
கர்த்தருக்குச்‌ சுகந்த வாசனையான தகனபலி 
யாக அவைகளுக்கு அடுத்த போஜனபலி 
யையும்‌, பானபலிகளையும்‌ செலுத்தவேண்டும்‌ 
(லேவி 23:18) 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


ல்‌ மிருகஜீவனைப்‌. 
பலிசெலுத்தும்போதும்‌ அதோடு சேர்ந்து 
அதற்குரிய மெல்லிய மாவையும்‌, 
எண்ணெயையும்‌, திராட்சரசத்தையும்‌ சேர்த்து 
நியமிக்கப்பட்ட அளவின்‌ பிரகாரம்‌ 
காணிக்கையாகச்‌ செலுத்தவேண்டும்‌ 
(எண்‌ 15:3-10). 


சர்வாங்க ல்‌ 
பழுதற்ற ஆட்டு? 

செலுத்தவேண்டும்‌ கேவி 2312). அவர்கள்‌ 
கர்த்தருக்கு புளிப்பாக பாகம்பண்ணபட்ட 
அப்பத்தை சர்வாங்க தகனபலியாக 
செலுத்தும்போது, ஒரு வயதான பழுதற்ற 
எழு ஆட்டுக்குட்டிகளையும்‌, ஒரு 
காளையையும்‌, இரண்டு 
ஆட்டுக்கடாக்களையும்‌ ககந்தவாசனையான 
'தகனபலியாக செலுத்தவேண்டும்‌. 


இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தரே 
அவர்களுடைய 

தேவனாகயிருக்கிறார்‌ 

ஆசீர்வாதமான 

கொடுத்ததற்காக, 

கர்த்தருக்கு 

தகனபலிகளை 

கனம்பண்ணுகிறார்கள்‌. 


அப்பத்தோடே 
பலிகளோடு, அவர்கள்‌ 
ஒரு கபாவை பாவநிவாரண 
செலுத்துகிறார்கள்‌. இவை 
அவர்கள்‌ ஒரு வயதான இரண்டு 
ஆட்டுக்குட்டிகளையும்‌ சமாதான பலிகளாக 
செலுத்துகிறார்கள்‌. 
தாங்கள்‌ அறுவடை 
தானியக்கதிர்கள்மீது 
ஆசிர்வாதம்‌ 
பணிவாய்‌ விண்ணப்பம்பண்ணுகிறார்கள்‌. 
தங்கள்‌ விண்ணப்பத்தை உறுதிபண்ணும்‌ 
வண்ணமாய்‌ அவர்கள்‌ ஒரு வயதான 
இரண்டு ஆட்டுக்குட்டிளை சமாதான 
பலிகளாக செலுத்துகிறார்கள்‌. 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பெந்தெகொஸ்தே பண்டிகையின்போது, 
1 மிருகஜீவன்கள்‌ பலியாகச்‌ 
செலுத்தப்‌ படுகின்றன. அவற்றில்‌ ஒன்று 
பாவநிவாரண பலியாகச்‌ செலுத்தப்படுகிறது. 
(லேவி 23:19; எபி 10:3) பத்து மிருகஜீவன்கள்‌ 
சர்வாங்க 'த௲னபலிகளாகவும்‌, 
(லேவி 23:18): இரண்டு மிருகஜீவன்கள்‌ 
சமாதான பலிகளாகவும்‌, (லேவி 23:19) 
செலுத்தப்படுகின்றன. இவை தவிர, அன்றாட 

ம்‌ சந்தி பலிகளும்‌ 


இரண்டு ஆட்டுக்குட்டிகள்‌ அப்பம்‌, 
மாவு, எண்ணெய்‌, திராட்சரசம்‌ 
ஆகியவற்றோடு அசைவாட்டும்‌ பலியாகச்‌ 
செலுத்தப்படுகிறது. (லேவி 2319,20) 
பாரம்பரியத்தின்‌ பிரகாரம்‌, 
ஆட்டுக்குட்டிகளும்‌ 
பலிசெலுத்தப்‌ படுவதற்கு முன்பாக உயிரோடு 
அசைவாட்டப்படும்‌. பல சமயங்களில்‌ 
ஆட்டுக்குட்டிகளைப்‌ பலிசெலுத்திய பின்பு, 
ஆசாரியர்கள்‌ அவற்றின்‌ துண்டங்களை 
எடுத்து, தங்கள்‌ கைகளில்‌ பிடித்து 
அசைவாட்டுவார்கள்‌ (யாத்‌ 29:24-27), 


அவைகளை ஆசாரியன்‌ 
முதற்பலனாகிய அப்பத்தோடும்‌ இரண்டு 
ஆட்டுக்குட்டிகளோடுங்கூட கர்த்தருடைய 
சந்நிதியில்‌ அசைவாட்டும்‌. பலியாக. 
அசைவாட்டக்கடவன்‌; கர்த்தருக்குப்‌ 
பரிசுத்தமாகிய அவைகள்‌ 
ஆசாரியனுடையவைகளாகும்‌ (லேவி 23:20) 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 

;த நாள்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
சபை கூடும்‌ பரிசுத்தநாளாயிருக்கவேண்டும்‌. 
இந்தப்‌ பரிசுத்த நாளிலே இஸ்ரவேல்‌ 
சபையார்‌ எல்லோரும்‌ ஒன்றாய்க்கூடி 
கர்த்தருடைய பரிசுத்த 
பிரவேசிக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
தரிசிக்க வந்திருக்கிறார்கள்‌. 
சபையார்‌ எல்லோரும்‌ த்‌ 
வரும்போது. அவர்கள்‌ 
சந்தித்துக்கொள்கிறார்கள்‌. 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


அந்த நாள்‌ உங்களுக்குச்‌ சபைகூடும்‌ 
பரிசுத்த நாள்‌ என்று கூறவேண்டும்‌: அதிலே 
சாதாரணமான யாதொரு வேலையும்‌ 
செய்யலாகாது; து உங்கள்‌ 
வாசஸ்தலங்களிலெல்லாம்‌ உங்கள்‌ 
தலைமுறைதோறும்‌ செல்லவேண்டிய நித்திய 
கட்டளை (லேவி 23:21) என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 


சாதாரணமான ஒய்வநாட்களோடு, 
பெந்தெகொஸ்தே நாள்‌ ஒரு விசேஷித்த 
ஒய்வுநாளாகச்‌ சேர்க்கப்படுகிறது. இதனால்‌ 
ஒவ்வொரு வருஷமும்‌ ஒய்வநாளின்‌ கிழமை 
மாற்றமடையும்‌. 

புளிப்பில்லா 
ஆசரிப்பதற்கு 


கர்த்தர்‌ 
அப்பப்பண்டிகையை 
ஏழுநாட்களை நியமனம்‌ செய்திருக்கிறார்‌. 
ஆனால்‌ பெந்தெகொஸ்தே பண்டிகையை 
ஆசரிப்பதற்கு கர்த்தர்‌ ஒரு நாளை 


காலமாகும்‌. இந்தக்‌ காலத்தில்‌ இஸ்ரேல்‌ 
புத்திரர்‌ எல்லோரும்‌. தங்களுடைய 
வெள்ளாண்மையை சுறுசுறுப்பாய்‌ அறுவடை 
செய்யவேண்டும்‌. அவர்கள்‌ ஒரு நாள்‌ 
மாத்திரம்‌ பெந்தெகொஸ்தே பண்டிகையை 
ஆசரித்தால்‌ போதுமானது. ஒரே நாளில்‌ 
பண்டிகையை ஆசரித்து முடித்து விட்டு, 
அவர்கள்‌ தங்களுடைய வெள்ளாண்மையை 
அறுப்பதற்கு, தங்கள்‌ நிலங்களுக்கு 
விரைந்து திரும்பிப்‌ போகவேண்டும்‌. 
பெந்தெகொஸ்தே  பண்டிகையானது. 
கர்த்தர்‌ சீனாய்‌ மலையிலே மோசேக்கு 
தம்முடைய பிரமாணத்தைக்‌ கொடுத்த 
நாளின்‌ நினைவுகூருதலாகவும்‌ இருக்கிறது. 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ எகிப்து தேசத்திலிருந்து 
புறப்பட்ட ட்ட ஐம்பதாவது நாளில்‌, கர்த்தர்‌ சீனாய்‌. 
மோசேக்கு தம்முடைய 
கொடுத்தார்‌. 
ஏற்பாட்டுக்காலத்திலே. 
நாளின்போது, 
மேலறையில்‌ ஒருமனப்பட்டு கூடியிருந்த 
அப்போஸ்தலர்கள்மீது பரிசுத்த ஆவியானவர்‌. 
ஊற்றப்பட்டார்‌. அப்போது பெந்தெகொஸ்தே 
பண்டிகையானது பரிழரணமாயிற்று இந்த 
நாளிலே. விசுவாசத்தின்‌ பிரமாணம்‌ 
கொடுக்கப்பட்டது. 


கட்டளைகளைக்‌. 


ட்ப 
பெந்தெகொஸ்தே 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பெந்தெகொஸ்தே என்னும்‌ நாள்‌ 
வந்தபோது. அவர்களெல்லாரும்‌ ஒருமனப்பட்டு 
ஒரிடத்திலே வந்திருந்தார்கள்‌. அப்பொழுது 
பலத்த காற்று அடிக்கிற முழக்கம்போல, 
வானத்திலிருந்து சடிதியாய்‌ ஒரு 
முழக்கமுண்டாகி, அவர்கள்‌ உட்கார்ந்திருந்த 
வீடு முழுவதையும்‌ நிரப்பிற்று. அல்லாமலும்‌ 
அக்கினிமயமான நாவுகள்போலப்‌ 
பிரிந்திருக்கும்‌ நாவுகள்‌ அவர்களுக்குக்‌. 
காணப்பட்டு, அவர்கள்‌ ஒவ்வொருவர்மேலும்‌ 
லந்து அமர்ந்தது, அவர்களெல்லாரும்‌ 
பரிசுத்தஆவியினாலே நிரப்பப்பட்டு, 
ஆவியானவர்‌ தங்களுக்குத்‌ தந்தருளின 
வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே. 
பேசத்தொடங்கினார்கள்‌' (அப்‌ 2-4) 


பெந்தெகொஸ்தே பண்டிகை பஸ்கா 
பண்டிகை... ஆசரிக்கப்பட்டு ஜம்பது, 
நாட்களுக்கு பின்பு வரும்‌. நம்முடைய 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்துவே நமக்கு 
பஸ்கா ஆட்டுக்கப்பயாகமிுககிா்‌. 
கிறிஸ்துவானவர்‌ கல்வாரி 

அறையப்பட்டு, அவர்‌ நமக்காக வ்‌ 
ஜீவனை ஒப்புக்கொடுத்த நாளுக்கு, ஐம்பது 
நாட்களுக்கு பின்பு, பெந்தெகொஸ்தே 
பண்டிகை நாள்‌ வருகிறது. அந்த நாளிலே 
அப்போஸ்தலர்கள்‌ பரிசுத்த ஆவியினாலே 


தேசத்தின்‌ 

எவ்வாறு 

என்றம்‌ கர்த்தர்‌ 

சொல்லுகிறார்‌. அவர்கள்‌ தங்கள்‌ தேசத்தின்‌ 

வெள்ளாண்மையை அறுக்கையில்‌, 

வயலின்‌ ஒரத்தில்‌ இருக்கிறதை 

முற்றிலும்‌ அறுக்காமலும்‌, சிந்திக்கிடக்கிற 

கதிர்களைப்‌ பொறுக்காமலும்‌, 

எளியவனுக்கும்‌ பரதேசிக்கும்‌ அவைகளை 
விட்டுவிடவேண்டும்‌ (லேவி 23:22) 

இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ தங்கள்‌ 

வெள்ளாண்மையை அறுப்பது பற்றிய 
பிரமாணத்தின்‌ விவரம்‌ வருமாறு : 


1. வயலின்‌ ஓரத்தில்‌ இருக்கிறதை 
முற்றிலும்‌ அறுக்க வேண்டாம்‌. 

2. சிந்திக்கிடக்கிற 
பொறுக்கக்‌ கூடாது. 


கதிர்களைப்‌ 


3. எளியவனுக்கும்‌. பரதேசிக்கும்‌ 
அவைகளை விட்டுவிடவேண்டும்‌. 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


பெந்தெகொஸ்தே பண்டிகை இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கு சந்தோஷமான பண்டிகை. 
அந்தப்‌ பண்டிகை நாளின்போது தரித்திரரும்‌ 
சந்தோஷமாயிருக்கவேண்டும்‌. தங்கள்‌ 
நிலத்திலே அறுவடை செய்கிறவர்கள்‌ 
தரித்திரரையும்‌ நினைவுகூர்ந்து, அவர்களுக்கு 
உதாரத்துவமாய்‌ உதவி செய்யவேண்டும்‌. 
மோசேயை நோக்கி 
பண்டிகையின்‌ 

'நான்‌ 


கர்த்தர்‌ 
பெந்தெகொஸ்தே 
பிரமாணத்தை சொல்லும்போது, 

தேவனாகிய கர்த்தர்‌ என்று 

என்று சொல்லுகிறார்‌. கர்த்தர்‌ 
தனக்கு சொன்னதை மோசே இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கு சொல்லவேண்டும்‌. மோசே 
கர்த்தருடைய பண்டிகைகளை இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கு தெரிவிக்கிறார்‌ (லேவி 23:44). 


பெந்தெகொஸ்தே பண்டிகை பற்றிய 
பிரமாணத்தின்‌ விவரம்‌ வருமாறு : 


ஒய்வுநாளுக்கு மறுநாள்‌ முதற்கொண்டு 
எண்ணத்துவக்கி, ஏழுவாரங்கள்‌ 
நிறைவேறின பின்பு நீங்கள்‌ 
அசைவாட்டும்‌ குதிர்க்கட்டைக்‌ 
கொண்டு வாருங்கள்‌ (லேவி 23:15) 


மறுநாளாகிய 


ஏழாம்‌ ஒய்வுநாளுக்கு ்‌ 
பண்டிகை 


ஐம்பதாம்‌ 'நாள்மட்டும்‌ எண்ணி, 


காணிக்கையாயிருக்கிற 
அப்பங்களை 
வாசஸ்‌ ங்‌ 


கொண்டுவாருங்கள்‌ (லேவி 23.77). 
டேகூடக்‌ கர்த்தருக்குச்‌ 

சர்வாங்க தகனபலியாக, ஒரு வயதான. 

பழுதற்ற ஏழு ஆட்டுக்குட்டிகளையும்‌, 


ஒரு காளையையும்‌, 
ஆட்டுக்கடாக்களையும்‌ 


வேண்டும்‌ (லேவி 23:18). 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தருக்குச்‌ சுகந்த வாசனையான 
தகனபலியாக அவைகளுக்கு அடுத்த 
போஜனபலியையும்‌, பானபலிகளையும்‌ 
செலுத்தவேண்டும்‌. 


வெள்ளாடுகளில்‌ ஒரு கடாவைப்‌ 
பாவநிவாரணபலியாகவும்‌, ஒரு வயதான 
இரண்டு ஆட்டுக்குட்டிகளைச்‌ 
சமாதான பலியாகவும்‌ இடவேண்டும்‌. 
(லேவி 23:19). 


ஆசாரியன்‌ 
அப்பத்தோடும்‌ 
ஆப்டுக்குட்டிகளோடுங்கூட 
கர்த்தருடைய சந்நிதியில்‌ அசைவாட்டும்‌ 
பலியாக அசைவாட்டவேண்டும்‌ (லேவி 
23:20). 


முதற்பலனாகிய 
இரண்டு 


கர்த்தருக்குப்‌ பரிகத்தமாகிய அவைகள்‌ 
ஆசாரியனுடையவைகளாகும்‌. 


10. அந்த நாள்‌ உங்களுக்குச்‌ சபைகூடும்‌ 
பரிசுத்த நாள்‌ என்று கூறவேண்டும்‌. 
(லேவி 23:21, 


பரிசுத்த நாளிலே சாதாரணமான 
யாதொரு வேலையும்‌ செய்யலாகாது 

இது உங்கள்‌ 
வாசஸ்தலங்களிலெல்லாம்‌ உங்கள்‌ 
தலைமுறைதோறும்‌ செல்ல வேண்டிய 
நித்திய கட்டளை. 


ஒய்வநாளுக்கு மறுநாள்‌ என்பது ஆபிப்‌ 
அல்லது நிசான்‌ மாதம்‌ பதினாறாம்‌ தேதியைக்‌ 
குறிக்கும்‌ இது  ஏப்ரல்மாதம்‌ 
(லேவி 23:1]5). ஏழுவாரங்கள்‌ 
முதற்‌ ன்‌ பண்டிகைக்கு 
நாட்களுக்குப்‌ பின்பு வரும்‌ நாட்களாகும்‌ 
(லேவி 23:61115). ஒய்வநாளைக்‌ 
குறிப்பதற்கு வாரம்‌ என்னும்‌ வார்த்தை 
பயன்படுத்தப்பட்டிருக்கிறது (லேவி 25:8; 
மத்‌ 28:1). 
பெந்தெகொஸ்தே. 
கொடுக்கப்பட்டிருக்கும்‌ 
விவரம்‌ வருமாறு : 


1. பெந்தெகொஸ்தே 
(அப்‌ 21; அப்‌ 20:16) 


பண்டிகைக்கு 
மறுபெயர்களின்‌ 
என்னும்‌ 


நாள்‌ 


2. அறுப்புக்கால பண்டிகை (யாத்‌ 23:16) 





HLMETHER ப்‌ 


RAAT IMAL 


3, வாரங்களின்‌ பண்டிகை 
உபா 1610) 


(யாத்‌ 34:22; 
4. முதற்பலன்களைச்‌ செலுத்தும்‌ பண்டிகை 
நாள்‌ (எண்‌ 28:26) 
பெந்தெகொஸ்தே நாளில்‌ 
செலுத்தப்படும்‌ பலிகளைப்பற்றிய விவரம்‌ 
வருமாறு : 


1. ஒரு மரக்காலிலே பத்தில்‌ இரண்டு 
பங்காகிய மெல்லிய மாவு. 


2. ஏழு ஆட்டுக்குட்டிகள்‌ 
3. ஒரு காை 

இரண்டு ஆட்டுக்கடாக்கள்‌ 
5. வெள்ளாடுகளில்‌ ஒரு கடா. 


ஒரு வயதான 
ஆட்டுக்குட்டிகள்‌ 


இரண்டு 


வ்வொரு ஆட்டுக்குட்டியுடனும்‌, ஒரு 
வெள்ளாமுகளில்‌ ஒரு கடாவடதும்‌, ஒரு 
மரக்காலில்‌ பத்தில்‌ ஒரு பங்கு மெல்லிய 
மாவு, (எண்‌ 1. 

ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியுடனும்‌, ஒரு 
வெள்ளாடுகளில்‌ ஒரு குடாவுடனும்‌, 
காற்படி எண்ணெய்‌. 

ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியுடனும்‌, ஒரு 
வெள்ளாடுகளில்‌ ஒரு சுடாவுடனும்‌, 
பானபலியாக காற்படி திராட்சரசம்‌ 


காளையோடு பத்தில்‌ மூன்று பங்கான 
மெல்லிய மாவு. (எண்‌ 15:8-10) 
காளையோடு அரைப்படி எண்ணெய்‌. 


காளையோடு பானபலியாக அரைப்படி 
திராட்சரசம்‌. 


ஒவ்வொரு ஆட்டுக்கடாவுக்கும்‌ பத்தில்‌. 
இரண்டு பங்கான மெல்லிய மாவு. 
(எண்‌ 15:6-7). 
ஒவ்வொரு ஆட்டுக்கடாவுக்கும்‌ ஒரு 
படியில்‌ மூன்றில்‌ ஒரு பங்காகிய 
எண்ணெய்‌ 


DEUTERONOMY - COMMENTARY 


ச 08% 


UBLISHERS 


15. ஒவ்வொரு ஆப்டுக்கடாவுக்கும்‌. 
பானபலியாக ஒரு படியில்‌ மூன்றில்‌ ஒரு 
பங்கு திராட்சரசம்‌. 
வாரங்களின்‌ பண்டிகையாகிய 
பெந்தெகொஸ்தே பண்டிகையைப்பற்றி 
எண்ணாகமம்‌. 28:26-31 ஆகிய 
வசனப்பகுதியிலும்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
அதன்‌ விவரம்‌ வருமாறு : 

கர்த்தர்‌ பஸ்கா 
செலுத்தவேண்டிய 
செய்வதோடு, 
பண்டிகையின்போதும்‌ செலுத்த வேண்டிய 
பலிகளையும்‌ நியமனம்பண்ணுகிறார்‌. இந்த 
வசனத்தில்‌ பெந்தெகொஸ்தே பண்டிகை 
என்பது. “முதற்கனிகளை செலுத்தும்‌ 
பண்டிகை” என்று அழைக்கப்படுகிறது. 

முதற்கனிகளைச்‌ செலுத்தும்‌ பண்டிகை 
நாள்‌ என்பது பெந்தெகொஸ்தே நாளுடனும்‌, 
கோதுமை அறுவடை நாளுடனும்‌ 
தொடர்புடையது. லேவி 2310-14 ஆகிய 
வசனங்களில்‌ கூறப்பட்டிருக்கும்‌ முதற்‌ 
பலன்களின்‌ நாளுக்கு ஏழு வாரங்களுக்குப்‌ 
பின்பு வரும்‌. 


“அந்த வாரங்களுக்குப்‌ பின்‌ நீங்கள்‌ 
கர்த்தருக்குப்‌ புதிய போஜனபலியாக 
முதற்கனிகளைச்‌ செலுத்தும்‌ 
பண்டிகைநாளிலும்‌ பரிசுத்த சபைகூடுதல்‌. 
இருக்க வேண்டும்‌: அதில்‌ சாதாரணமான 
யாதொரு வேலையும்‌ செய்யலாகாது" 
(எண்‌ 28:26) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ புளிப்பில்லாத 
அப்பப்பண்டிகையின்போது அவர்கள்‌ தாங்கள்‌ 
அறுப்பின்‌ முதற்பலனாகிய ஒரு கதிர்க்கட்டை 
கர்த்தருக்கு காணிக்கையாக 
செலுத்துகிறார்கள்‌. இது அவர்களுடைய 
வெள்ளாண்மையை அறுக்கும்‌. 
ஆரம்பகாலமாகும்‌. 


நீ இஸ்ரவேல்‌ புத்திரரோடே 
சொல்லவேண்டியது என்னவென்றால்‌: நான்‌ 
உங்களுக்குக்‌ கொடுக்கும்‌ தேசத்தில்‌ நீங்கள்‌ 
போய்ச்சேர்ந்து. அதின்‌ வெள்ளாண்மையை 
அறுக்கும்போது, உங்கள்‌ அறுப்பின்‌ 
முதற்பலனாகிய ஒரு கதிர்க்கட்டை 
ஆசாரியனிடத்தில்‌ கொண்டுவரக்கடவீர்கள்‌" 
(லேவி 23:10). 





உபாகமம்‌ - 
DEUTERONOMY - 


புத்திர்‌ கர்த்தருடைய 

சந்நதி தங்கள்‌ அறுப்பின்‌ முதற்பலனாகிய 

கர்த்தருக்கு 

செலுத்தி, 

அவர்கள்‌ 
கர்த்தருக்கு ஒரு புதிய போஜனபலிமை 
படைக்கிறார்கள்‌. இப்போது தங்கள்‌ 
வெள்ளாண்மையை அறுவடை செய்யும்‌ காலம்‌ 
அவர்களுக்கு முடிவு பெறுகிறது. 
பண்டிகை நாள்‌ இஸ்ரவேல்‌ 
பெந்தெகொஸ்தே பண்டிகை நாள்‌ 
அழைக்கப்படுகிறது. 

பெந்தேகொஸ்தே 

முதற்கனிகளைச்‌ செலுத்துவது 
பிராமணத்தின்‌ விவரம்‌ வருமாறு : 

1. போஜனபலியாக முதற்கனிகளைச்‌ 
செலுத்தும்‌ பண்டிகைநாளில்‌ பரிசுத்த: 
சபைகூடுதல்‌ இருக்க வேண்டும்‌: அதில்‌ 
சாதாரணமான யாதொரு வேலையும்‌ 
செய்யலாகாது (எண்‌ 28:26). 


கர்த்தருக்குச்‌ சுகந்த வாசனையான 
சர்வாங்க த௲னபலியாக இரண்டு 
காளைகளையும்‌, 

ஆட்டுக்கடாவையும்‌, ஒரு வயதான எழ 
ஆட்டுக்குட்டிகளையும்‌ 
செலுத்தவேண்டும்‌ (எண்‌ 28:27). 
'போஜனபலியாக எண்ணெயிலே 
பிசைந்த மெல்லிய மாவில்‌ ஒரு 
காளைக்காகப்‌ பத்தில்‌ மூன்று பங்கை: 
செலுத்தவேண்டும்‌ (எண்‌ 28:28-29). 


பாவநிவிர்த்தி செய்யப்பக்கு க 
வெள்ளாட்டுக்கடாவையும்‌ 
வேண்டும்‌ (எண்‌ 28:30: எண்‌ 


நித்திய சர்வாங்க தகனபலியையும்‌ 
அதின்‌ போஜனபலியையும்‌ அதின்‌ 
பானபலியையும்‌ அன்றி. இவைகளையும்‌ 
செலுத்த வேண்டும்‌. இவைகள்‌ 
பழுதற்றவைகளாயிருக்க வேண்டும்‌. 
(எண்‌ 28:20,24,28,31/ 
பெந்தேகொஸ்தே நாளில்‌ பலியிடப்படும்‌ 
மிருகஜீவன்களைப்‌ பற்றி லேவி 2375-22 


ஆகிய வசனங்களில்‌ கூறப்பட்டிருக்கிறது. 


அந்த நாளில்‌ ஏழு ஆட்டுக்குட்டிகள்‌, ஒரு 
காளை, இரண்டு ஆட்டுக்கடாக்கள்‌, ஒரு 
வெள்ளாட்டுக்கடா, சமாதான பலியாக மேலும்‌ 
இரண்டு ஆட்டுக்குட்டிகள்‌ பலியிடப்படுகிறது. 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பலிகளும்‌, எண்‌ 28:27-31 
வசனங்களில்‌ கூறப்பட்டிருக்கும்‌ 
பெந்தெகொஸ்தே நாளின்‌ 
ச்‌ செலுத்தும்‌ பண்டிகை 
நாளில்‌ பலியாகச்‌ செலுத்தப்படுகிறது. 
புதிய ஏற்பாட்டுக்காலத்தில்‌, 
ஆவியானவரின்‌ 
பெந்தெகொஸ்தே 
ஊற்றப்பட்டது. 
“பெந்தெகொஸ்தே என்னும்‌ நாள்‌ 
வந்தபோது, அவர்களெல்லாரும்‌ ஒருமனப்பட்டு 
ஓரிடத்திலே வந்திருந்தார்கள்‌. அப்பொழுது 
பலத்த காற்று அடிக்கிற முழக்கம்போல, 
வானத்திலிருந்து சடிதியாய்‌ ஒரு 
முழக்கமுண்டாகி, அவர்கள்‌ உட்கார்ந்திருந்த 
வீடு முழுவதையும்‌ நிரப்பிற்று. அல்லாமலும்‌ 
அக்கினிமயமான நாவுகள்போலப்‌ 
பிரிந்திருக்கும்‌ நாவுகள்‌ அவர்களுக்குக்‌ 
காணப்பட்டு, அவர்கள்‌ ஒவ்வொருவர்மேலும்‌ 
வந்து அமர்ந்தது, அவர்களெல்லாரும்‌ 
பரிசுத்தஆவியினாலே நிரப்பப்பட்டு, 
ஆவியானவர்‌ க்குத்‌ தந்தருளின 
வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே. 
பேசத்தொடங்கினார்கள்‌" (அப்‌ 21-4). 


பரிசத்த 
அருள்மாரி, 


நாளில்‌, சீஷர்கள்மீது 


நா। பின்‌ 
நிக பவற 
ஜனங்கள்‌ 
இபேககிறிஸ்துவின்‌ 
பிரசங்கம்பண்ணினார்கள்‌. 
ஆயிரக்கணக்கானோர்‌ இரட்சிக்கப்பட்டார்கள்‌. 
இரட்சிக்கப்பட்டவர்கள்‌ கர்த்தருடைய 
சபையிலே சேர்த்துக்கொள்ளப்பட்டார்கள்‌. 


பழைய ஏற்பாட்டுக்காலத்தில்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ தங்கள்‌ அறுப்பின்‌ முதற்பலன்களை 
கர்த்தருக்கு. காணிக்கையாக 
படைத்ததுபோல, புதிய ஏற்பாட்டுக்காலத்திலே 
அப்போஸ்தலர்கள்‌ தங்கள்‌ ஊழியத்தின்‌ 
மூலமாக இரட்சிக்கப்பட்டவர்களை 
கர்த்தருக்கு முன்பாக படைத்தார்கள்‌. 
பெந்தெகொஸ்தே 
க புதிய  போஜனபலியாக 
செலுத்தப்படுகிறது. 
இந்தம்‌ பண்டிகை 
முதற்கனிகளை செலுத்தும்‌ பண்டிகை என்று 
அழைக்கப்படுகிறது. 


நாளின்போது 





உபாகமம்‌ - 
DEUTERONOMY - 


BALWETHER 
பிய 


அப்பப்பண்டிகையின்‌ 
பரிகத்த சபை கூடுதல்‌ 


சாதாரணமான 
யாதொரு வேலையும்‌ செய்யலாகாது. அந்த 
வாரங்களுக்குப்‌ பின்‌ இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
கர்த்தருக்குப்‌ புதிய போஜனபலியாக 
முதற்கனிகளைச்‌ செலுத்தும்‌ 
பண்டிகைநாளிலும்‌ பரிகத்த சபைகூடுதல்‌. 
இருக்க வேண்டும்‌; அதில்‌ சாதாரணமான 
யாதொரு வேலையும்‌ செய்யலாகாது. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
காணிக்கைகளை செலுத்தும்போது, 
எண்ணெயையும்‌ காணிக்கையாக 
செலுத்துகிறார்கள்‌. அதன்‌ விவரம்‌ வருமாறு: 


கர்த்தருக்கு 


1. ஒவ்வொரு காளையோடு - அரைப்படி 
அல்லது பத்தில்‌ மூன்று பங்கு. 
(எண்‌ 15:8-10) 


வ்வொரு ஆட்டுக்கடாவோடு - பத்தில்‌ 
£ண்டு பங்கு அல்லது ஒருபடியில்‌. 
மூன்றில்‌ ஒரு பங்கு. (எண்‌ 15:6) 


ஒவ்வொரு ஆட்டுக்குட்டி அல்லது 
ெள்ளா்டுக்கடாவோடு ௨ கார 
மரக்காலில்‌ பத்தில்‌ ஒரு பங்கு 
(எண்‌ 15:3-4; எண்‌ 28:5; யாத்‌ 29:40) 


கர்த்தருக்கு புதிய போஜனபலியாக 

ற்கனிகளை செலுத்தும்‌ பண்டிகை நாளில்‌, 
இஸ்ரவேல்‌. புத்திரர்‌. நமக்கு 
வேண்டிய பலிகளைப்பற்றி 
வசனப்பகுதியில்‌ 
மோசேயை நோக்கி : 

நீங்கள்‌ கர்த்தருக்குச்‌ 
வாசனையான சர்வாங்க தகனபலி 
யாக இரண்டு காளைகளையும்‌, ஒரு 
ஆட்டுக்கடாவையும்‌, ஒரு வயதான ஏழு 
ஆப்டுக்குட்டிகளையும்‌ (எண்‌ 28:27), 
அவைகளின்‌ போஜனபலியாக எண்ணெயிலே 
பிசைந்த மெல்லிய மாவில்‌ ஒரு 
காளைக்காகப்‌ பத்தில்‌ மூன்று பங்கையும்‌, 
அந்த ஒரு ஆட்டுக்கடாவுக்காகப்‌ பத்தில்‌ 
இரண்டு பங்கையும்‌, (எண்‌ 28:28). ஏழு 
ஆட்டுக்குட்டிகளில்‌ ஒவ்வொன்றிற்காகப்‌ 


சுகந்த 


வெள்ளாட்டுக்கடாவையும்‌ 
கடவீர்கள்‌" (எண்‌ 


சொல்லுகிறார்‌. 


28:2930) என்று 


விரிவுரை 
COMMENTARY 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ நித்திய 
சர்வாங்க தகனபலியையும்‌ அதின்‌ போஜனபலி 
யையும்‌ அதின்‌ பானபலியையும்‌ அன்றி, 
இவைகளையும்‌ செலுத்த வேண்டும்‌; 
இவைகள்‌ பழுதற்றவைகளாயிருக்க வேண்டும்‌ 
(எண்‌ 28:31). 


கூடாரப்பண்டிகை 
உபா 16:18-15 


உபா 16:18. தீ உன்‌ களத்தின்‌ 
பலனையும்‌ உன்‌ ஆலையின்‌ பலனையும்‌ 
சேர்த்தபின்பு, கூடாரப்பண்டிகையை 
ஏழுநான்‌ ஆசரித்து, 


உபா 16:14. உன்‌ பண்டிகையில்‌ நீயும்‌, 
உன்‌ குமாரனும்‌, உன்‌ குமாரத்தியும்‌, 
உன்‌ வேலைக்காரனும்‌, உன்‌ 
வேலைக்காரியும்‌, உண்‌ வாசல்களில்‌ 
இருக்கிற லேவியனும்‌, பரதேசியும்‌, 
திக்கற்ற பின்னையும்‌, விதவையும்‌ 
'சுந்தோஷப்படக்கடவீர்கள்‌; 


உபா 16:15. உனக்கு உண்டான எல்லா 
வரத்திலும்‌ உன்‌ கைகளுடைய எல்லாக்‌. 
கிரியையிலும்‌ உன்‌ தேவனாகிய 
கர்த்தர்‌ உன்னை 
ஆசீர்வதித்தபடியினால்‌, கர்த்தர்‌ 
தெரித்து கொள்ளும்‌ ஸ்தானத்தில்‌ உன்‌ 
தேவனாகிய கர்த்தருக்கு ஏழுநானனவும்‌ 
பண்டிகையை ஆசரித்துச்‌. 
'சுந்தோஷமாயிருப்பாயாக. 


இஸ்ரவேல்‌ சபையார்‌ ஒவ்வொருவரும்‌ 
க்குள்‌ சந்தோஷமாயிருக்கவேண்டும்‌. 


தங்களுடைய கைகளின்‌ 

ஆசீர்வதித்திருப்பதற்காகவும்‌, 

களத்தின்‌ பலனையும்‌, 

பலனையும்‌ 

ஆசீர்வதித்திருப்பதற்காகவும்‌, இஸ்ரவேல்‌ 

ஜனத்தார்‌ கர்த்தருடைய  சமுகத்நிலே 

சந்தோஷப்பட்டு களிகூரவேண்டும்‌. அவர்கள்‌ 

சந்தோஷப்படுவது மாத்திரமல்ல, 

மற்றவர்களும்‌ சந்தோஷப்படுவதற்கு உதவி 
செய்யவேண்டும்‌. 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


“நீ உன்‌ களத்தின்‌ பலனையும்‌ உன்‌ 
ஆலையின்பலனையும்‌ சேர்த்தபின்பு, 
கூடாரப்பண்டிகையை ஏழுநாள்‌ ஆசரித்து, 
உன்‌ பண்டிகையில்‌ நீயும்‌, உன்‌ குமாரனும்‌, 
உன்‌ குமாரத்தியும்‌. உன்‌ வேலைக்காரனும்‌, 
உன்‌ வேலைக்காரியும்‌, உன்‌ வாசல்களில்‌ 
இருக்கிற லேலியனும்‌, பரதேசியும்‌, திக்கற்ற 
பிள்ளையும்‌, விதவையும்‌ 
சந்தோஷப்படக்கடவீர்கள்‌" (உபா 168314) 
என்று மோசே இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
சொல்லுகிறார்‌. 

கெட்டுப்போக இருந்தவனுடைய 
ஆசீர்வாதம்‌ என்மேல்‌ வந்தது: விதவையின்‌ 
இருதயத்தைக்‌  கெம்பீரிக்கப்பண்ணினேன்‌"' 
(யோபு 29:13), 


உபா 1691 
கூறப்பட்டிருக்கும்‌ 
பண்டிகையைப்போலவே, 
பண்டிகையையும்‌ எல்லோரும்‌ 
சந்கோதபபவேண்டுக்‌. கய 
வசனத்தில்‌ கூறப்பட்டிருப்பதுபோல, 
பண்டிகைக்கும்‌, இஸ்ரவேல்‌ 
மனப்பூர்வமான காணிக்கையாகிய பகுதியைச்‌ 
செலுத்த வேண்டும்‌. 


இஸ்ரவேல்‌ 


வசனத்தில்‌ 
வாரங்களின்‌ 
கூடாரப்‌ 


அனுபவித்து 


ஆவது 


புத்திரர்‌ கூடாரங்களின்‌ 
பண்டிகையை. ஆசரிக்கும்போது, 
தங்களிடத்திலிருக்கிற பரதேசிகளையும்‌ 
திக்கற்ற பிள்ளைகளையும்‌ தங்களிடத்தில்‌ 
சேர்த்துக்கொண்டு அவர்களோடுகூட 
சந்தோஷமாமிருக்கவேண்டும்‌. 
புத்திரர்‌ கூடாரங்களின்‌ 
ஆசரிக்கவேண்டிய 
ம அவர்களுக்கு 
“உனக்கு உண்டான எல்லா 
டய எல்லாக்‌ 
கிரியைமிலும்‌ உன்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
உன்னை ஆசீர்வதித்தபடியினால்‌, கர்த்தர்‌ 
தெரிந்து கொள்ளும்‌ ஸ்தானத்தில்‌ உன்‌ 
தேவனாகிய கர்த்தருக்கு ஏழுநாளளவும்‌ 
பண்டிகையை. த்தும்‌ 
சந்தோஷமாயிருப்பாயாக” 
மோசே சொல்லுகிறார்‌. 
கூடாரப்பண்டிகையைப்பற்றி 
லேவியராகமம்‌ 23:3344 ஆகிய 
வசனப்பகுதியிலும்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
அதன்‌ விவரம்‌ வருமாறு : 


ஆசரித்துச்‌ 
(உபா 1615) என்று 


விரிவுரை 
COMMENTARY 


(OODNEYS 
PUEUSHERS 


இஸ்ரவேல்‌ 


பண்டிகைகள்‌ 


சபையாருக்கு மூன்று 
மிகவும்‌ விசேஷமானது. 
அந்தப்‌ பண்டிகைகளின்போது இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாரில்‌ ஆண்மக்கள்‌ எல்லோரும்‌ 
பங்குபெறவேண்டும்‌ என்பது கர்த்தருடைய 
பிரமாணம்‌. அப்படிப்பட்ட மூன்று பிரதான 
பண்டிகைகளில்‌ கூடாரங்களின்‌ பண்டிகையும்‌ 


நோக்கி, 
புத்திரரோடே 
லன என்னவென்றால்‌: அந்த 
ஏழாம்‌ மாதம்‌ பதினைந்தாந்தேதிமுதல்‌ 
ஏழுநாளளவும்‌ கர்த்தருக்கு ஆசரிக்கும்‌. 
கூடாரப்பண்டிகையாயிருப்பதாக” 
(லேவி 23:33,34) என்று சொல்லுகிறார்‌. 


பஸ்கா பண்டிகை, புளிப்பில்லா 
அப்பப்பண்டிகை ஆகியவற்றைப்‌ போலவே 
கூடாரங்களின்‌ பண்டிகையும்‌ பதினைந்தாம்‌ 
தேதி ஆரம்பமாகிறது. இக்காலத்தில்‌ எல்லாக்‌ 
கனிகளும்‌, திராட்சைப்பழங்களும்‌, தானிய 
வகைகளும்‌ அறுவடை செய்யப்பட்டருக்கும்‌. 
(யாத்‌ 23:16). 


பாவநிவாரண நாள்‌ ஏழாம்‌ மாதம்‌ 
பத்தாந்தேதி ஆசரிக்கப்படுகிறது. 
கூடாரங்களின்‌ பண்டிகை ஏழாம்‌ மாதம்‌ 
பதினைந்தாம்‌ தேதி முதல்‌ ஏழு நாளளவும்‌ 
ஆசரிக்கப்படுகிறது. பாவநிவாரண நாளுக்கு 
ஐந்து நாட்களுக்கு பின்பு. கூடாரங்களின்‌ 
பண்டிகை ஆரம்பமாகிறது. 


பாவநிவாரண நாளின்போது, 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ எல்லோரும்‌, அந்தப்‌ 
பண்டிகையை ஆசரிக்க வேண்டும்‌ என்னும்‌ 
கட்டாயமில்லை. ஆனாலும்‌ பக்தியுள்ள 
யூதர்கள்‌, பாவநிவாரண நாளுக்கு 
முக்கியத்துவம்‌ கொடுத்து. கூடாரங்களின்‌ 
பண்டிகை ஆரம்பமாவதற்கு முன்பாகவே 
கர்த்தருடைய சந்நிதியில்‌ வந்து 
தங்களுடைய பாவங்களை நிவிர்த்தி 
செய்துகொள்வார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ பாவநிவாரண 
நாளின்போது தங்களுடைய ஆத்துமாக்களை 
தாழ்மைப்படுத்துவார்கள்‌. அவர்கள்‌ தங்கள்‌ 
ஆத்துமாக்களை  தாழ்மைப்படுத்தும்போது, 
கூடாரங்களின்‌ பண்டிகையை 
சந்தோஷமாய்‌ ஆசரிப்பதற்கு அவர்களை 
ஆயத்தம்பண்ணுகிறது. 





உபாகமம்‌ 


- விரிவுரை 


DEUTERONOMY - COMMENTARY 


பரிசுத்த ஆவியானவரின்‌ ஆறுதல்‌ 
கிடைக்கும்‌. 

கூடாரங்களின்‌ பண்டிகை 
நாட்களுக்கு ஆசரிக்கப்படுகிறது. ஏழாம்‌ 
மாதம்‌ பதினைந்தாம்‌ தேதி முதல்‌ ஏழு 
நாளளவும்‌ கூடாரப்பண்டிகை கர்த்தருக்கு 
ஆசரிக்கப்படுகிறது. எட்டு 
நட்த முதல்‌ நாளும்‌ கடைசி 
நாளும்‌ பரிசுத்த ஒய்வநாட்களாக 
ஆசரிக்கப்படும்‌. முதலாம்‌ நாள்‌ சபைகூடும்‌ 
பரிசுத்த நாள்‌; அதிலே சாதாரணமான 
யாதொரு வேலையும்‌ செய்யலாகாது. 
(லேவி 23:35) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
முதலாம்‌ நாளிலும்‌ எட்டாம்‌ நாளிலும்‌ ஒய்வு 
(லேவி 23:39). 


எட்டு 


பண்டிகையின்‌ 
நாளில்‌ "தேலவயிக்கதை வேலைகளைச்‌ 
செய்யக்கூடாது. பண்டிகைக்‌ 
காலத்தில்‌ தங்கிமிருப்பதற்காக இஸ்ரவேல்‌ 
புத்திரர்கள்‌ கூடாரங்களைப்‌ 
போடவேண்டும்‌ (லேவி 23:39-40) 
கூடாரப்பண்டிகையின்‌ போது. இஸ்ரவேல்‌ 
ஜனத்தார்‌ கூடாரங்களைப்‌ போட்டு அதில்‌ 
தங்கியிருக்க வேண்டும்‌. கூடாரங்களைப்‌ 
போடுவதும்‌ ஒரு வேலைதான்‌. ஆகையினால்‌, 
ஒய்வுநாளில்‌ எந்த வேலையும்‌ செய்யக்கூடாது. 
என்று கூறும்‌ உபதேசம்‌ தவறானது. 
அத்தியாவசியமான வேலைகளை ஒய்வநாளில்‌ 
செய்துகொள்ளலாம்‌. 


முதலாவது 


முதலாம்‌ நாளிலும்‌ ஓய்வு: எட்டாம்‌. 
நாளிலும்‌ ஒய்வு. எட்டு நாட்களில்‌ இரண்டு 
ஒய்வுநாட்கள்‌ வருகிறது. ஆகையினால்‌ 
எல்லா வருஷத்திலும்‌ ஒரே கிழமையில்‌ 
ஒய்வநாள்‌ வரும்‌ என்று கூற இயலாது. 
ஒவ்வொரு வருஷமும்‌ ஒய்வுநாளின்‌ கிழமை 
மாற்றமடைந்திருக்கும்‌ (லேவி 23:34,36,39), 

இஸ்ரவேல்‌ புத்திரர்‌, 
கூடாரப்பண்டிகையின்‌ முதல்‌ நாளிலே 
அலங்காரமான விருட்சங்களின்‌ கனிகளையும்‌ 
பேரீச்சின்‌ ஒலைகளையும்‌ தழைத்திருக்கிற 
விருட்சங்களின்‌ கிளைகளையும்‌: 
ஆற்றலரிகளையும்‌ கொண்டுவந்து, தங்கள்‌ 
தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில்‌ 
ஏழுநாளும்‌ மகிழ்ச்சியாமிருக்கவேண்டும்‌ 
(லேவி 23:40). 


முதல்‌ நாள்‌ என்பது எட்டு நாட்களில்‌ 
முதலாவது ஒய்வுநாளாகும்‌. இந்த நாளில்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ தங்களுக்குக்‌ 
கூடாரங்களைப்‌ போடவேண்டும்‌. 
(லேவி 23:39-40). முதல்‌ நாளில்‌ கூடாரம்‌ 
போடும்‌ வேலை  நடைபெறுவதினால்‌ 
இரண்டாம்‌ நாளில்தான்‌ 
கூடாரப்பண்டிகையின்‌ காரியங்கள்‌ 
நடைபெறுகின்றன. கூடாரங்களைப்‌ போடும்‌ 
முதல்‌ ஒய்வநாளுக்கும்‌, கடைசி 
ஒய்வுநாளுக்கும்‌ இடையில்‌ ஆறு நாட்கள்‌ 
உள்ளன (லேவி 23:36-39: எண்‌ 29:35 
நெகே 8:18), 


கூடாரங்களில்‌ 
பொருட்களின்‌ விவரம்‌ 


தங்கும்‌ 
பயன்படுத்தப்பட்ட 
வருமாறு : 

1. அலங்காரமான விருட்சங்களின்‌ கனிகள்‌ 


2. பேரீச்சின்‌ ஓலைகள்‌. 


இஸ்ரவேல்‌ 
ஏழுநாள்‌ கர்த்தருக்கு இந்தப்‌ பண்டிகையை 
ஆசரிக்க வேண்டும்‌. ஏழுநாட்கள்‌ என்பது 
கூடாரப்‌ பண்டிகையின்‌ இரண்டாம்‌ நாளில்‌ 


புத்திரர்‌ வருஷந்தோறும்‌ 


ஆரம்பமாகி, எட்டாம்‌ நாளில்‌ முடிவு 
பெற்றிருக்கலாம்‌. லேவி 23:41-42 ஆகிய 
வசனங்களின்‌ பிரகாரம்‌. இஸ்ரவேல்‌ 
புத்திரர்கள்‌ ஏழுநாட்களுக்குக்‌ கூடாரங்களில்‌ 
குடியிருக்க வேண்டும்‌. முதல்‌ நாள்‌ முழுவதும்‌ 
அவர்கள்‌ கூடாரம்‌ போடும்‌ வேலைகளைச்‌ 
செய்வதினால்‌ மீதமுள்ள ஏழுநாட்களில்‌ 
அவர்கள்‌ கூடாரங்களில்‌ தங்கியிருக்க 
வேண்டும்‌. 


“நான்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரை எகிப்து 
தேசத்திலிருந்து... புற்படப்பண்ணின போது 
அவர்களைக்‌ கூடாரங்களில்‌ 
குடியிருக்கப்பண்ணினதை உங்கள்‌ சந்ததியார்‌ 
அறியும்படிக்கு, ஏழுநாள்‌ கூடாரங்களில்‌ 
குடியிருக்கக்கடவீர்கள்‌;: இஸ்ரவேலில்‌ 
பிறந்தவர்கள்‌ எல்லாரும்‌ கூடாரங்களில்‌ 
வாசம்‌ பண்ணவேண்டும்‌" (லேவி 23:42,43) 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


இஸ்ரவேல்‌ 
தேசத்திலிருந்து 


பத்திரை எகிப்து 


கர்த்தர்‌ 


புறப்படப்பண்ணினபோது, அவர்‌ அவர்களைக்‌ 
கூடாரங்களில்‌ குடியிருக்கப்‌ பண்ணினார்‌. 
இதை அவர்களுடைய 
வேண்டும்‌. இஸ்ர। 


சந்ததியார்‌ 
வேல்‌ 


கூடாரப்பண்டிகை 
(சக 1416-21). 


ஆசரிக்கப்படுகிறது. 


கூடாரப்பண்டிகையின்போது யூதர்கள்‌ 
கர்த்தரைத்‌ துதித்து கீதங்களை பாடி, 
சந்தோஷமாய்‌ நடனமாடுவது வழக்கம்‌. 
கூடாரப்பண்டிகை காலத்தின்போது யூதர்கள்‌ 
பாரம்பரிய இசைக்கருவிகளை த்து 
கர்த்தரை துதித்துப்‌ பாடுவார்கள்‌. 


கர்த்தர்‌ ஸ்ரவேல்‌ புத்திரரை எகிப்‌; 

தேசத்திலிருந்து Ne ன்ப 
அவர்களை கூடாரங்களில்‌ 
குடியிருக்கப்பண்ணினார்‌. தாங்கள்‌ 
கூடாரங்களில்‌ குடிமிருந்ததை நினைவுகூரும்‌ 
வண்ணமாக வேல்‌ ஜனத்தார்‌ 
கூடாரங்களின்‌ பண்டிகையை 
ஆசரிக்கிறார்கள்‌. 


கூடாரப்பண்டிகையான து சேர்ப்புக்கால 
பண்டிகை என்றும்‌ அழைக்கப்படுகிறது. “நீ 
வயலில்‌ விதைத்த உன்‌ பமிர்வேலைகளின்‌ 
முதற்பலனைச்‌ செலுத்துகிற அறுப்புக்கால 
பண்டிகையையும்‌, வருஷ முடிவிலே நீ 
வயலில்‌ உன்‌ வேலைகளின்‌ பலனைச்‌ 
சேர்த்துத்‌ தீர்ந்தபோது, 
பண்டிகையையும்‌ 
(யாத்‌ 23:16) 

இஸ்ரவேல்‌ 
பண்டிகையை 
ஆசரிக்கவேண்டும்‌. 
சபைகூடும்‌ பரிசுத்த நாள்‌: 
சாதாரணமான யாதொரு. 
செய்யலாகாது (லேவி 23:35). 

கர்த்தருக்குத்‌ 


தகன வத்த நண்டும்‌ எட்டாம்‌ நாள்‌ 
ர சபைகூடும்‌ பரிசுத்தநாள்‌:: 
அதிலே அவர்கள்‌ கர்த்தருக்குத்‌ தகனபலி 
செலுத்த வேண்டும்‌: அது ஆசரிக்கப்படும்‌ 
நாள்‌; அதிலே சாதாரணமான யாதொரு 
வேலையும்‌ செய்யக்கூடாது (லேவி 23:36. 


சேர்ப்புக்கால 
ஆசரிப்பாயாக" 


புத்திரர்‌ 


கூடாரங்களின்‌ 
எட்டு ட்களுக்‌ 


5 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பண்டிகையின்‌ 
எத்தனை 
என்று 


ஒவ்வொரு நாளிலும்‌ 
மிருகஜீவன்கள்‌ 
கூறப்படவில்லை. 
எண்‌ 292-40 ஆகிய வசனங்களில்‌ ஒரு 
அட்டவணை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதன்‌ 
பிரகாரம்‌ 199 மிருகஜீவன்களை கூடாரப்‌ 
பண்டிகையில்‌ பலியாகச்‌ செலுத்தினார்கள்‌. 
அவற்றின்‌ விவரமாவது: 

1. காளைகள்‌ - 71 

2. ஆட்டுக்கடாக்கள்‌ - 15 

3. ஆட்டுக்குட்டிகள்‌ - 105 

4. வெள்ளாடுகளின்‌ கடாக்கள்‌ - 8 

எட்டாம்‌ நாள்‌ அவர்களுக்குச்‌ 
சபைகூடும்‌ பரிசுத்தநாள்‌ கூடாரப்பண்டிகை 
ஏழு நாட்களுக்கு ஆசரிக்கப்படும்‌. இது 
அதோடு சேர்க்கப்படும்‌ கூடுதலான 
விசேஷித்த நாள்‌. இது ஒரு விசேஷித்த 
ஓய்வுநாள்‌. சபை கூடிவரும்‌ நாள்‌. 
(லேவி 23:36,39:; எண்‌ 29:35) இந்தப்‌ 
பண்டிகையும்‌, அந்தெந்த வருஷங்களில்‌ 
எல்லாப்‌ பண்டிகைகளும்‌ இந்த எட்டாம்‌. 
நாளில்‌ முடிவு பெறுகிறது. இந்த நாளில்‌ 
ஆசாரியர்கள்‌ விசேஷித்த  பலிகளைச்‌ 
செலுத்துவார்கள்‌. (எண்‌ 2912-38) 
இயேசுகிறிஸ்து இந்த வி பரிசுத்த 
ஆலியானவின்‌ அபிஷேகத்தை 
வாக்குப்பண்ணினார்‌ (யோவான்‌ 7:37-39) 

பண்டிகையின்‌ குடைசிநாளாசிய 
பிரதான நாள்‌ என்பது பண்டிகையின்‌ 
எட்டாவது நாள்‌ ஆகும்‌. இந்த நாளில்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனங்களுக்காகு 
செலுத்தப்படும்‌. முதல்‌ ஏ 
இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ மற்ற 
பலிகளைச்‌ 
(லேவி 23:34-36). 


ட 
சங்களுக்காகப்‌ 
செலுத்துவார்கள்‌ 


எட்டாவது நாளில்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனங்களுக்காகப்‌ பலிகள்‌ செலுத்தப்‌ 
படுவதினால்‌ தேவாலயத்தில்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ ஏராளமானோர்‌ கூடி வந்திருப்பார்கள்‌. 
இந்தப்‌ பிரதான நாளில்‌ ஆசாரியரில்‌ ஒருவர்‌ 
சீலோவாம்‌ குளத்திலிருந்து பொற்குடத்தில்‌ 
தண்ணீர்‌ கொண்டு வருவார்‌. காலை. 
வேளையிலே, பலி செலுத்தப்படும்‌ பொழுது. 
பலிபீடத்தின்மீது சீலோவாம்‌ தண்ணீரைத்‌ 
திராட்சரசத்தோடு கலந்து, ஊற்றுவார்‌. 
அப்போது இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ எல்லோரும்‌ 
சந்தோஷமாகக்‌ கர்த்தரைப்‌ பாடித்‌ 
துதிப்பார்கள்‌. 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


சமயத்தில்தான்‌ 
ந்த வாக்கியத்தைக்‌ 
இது பரிசுத்த ஆவியானவரின்‌ 
அபிஷேகத்தைக்‌ குறிக்கும்‌ தீர்க்கதரிசனம்‌. 
ஒவ்வொரு விசுவாசிக்கும்‌ இ 
தீர்க்கதரிசனமாகக்‌ கூ 
பண்டிகையின்‌ கடைசிநாளாகிய பிரதான 
நாளிலே இயேசு நின்று, சத்தமிட்டு: ஒருவன்‌ 
தாகமாயிருந்தால்‌ என்னிடத்தில்‌ வந்து. 
பானம்பண்ணக்கடவன்‌. வேதவாக்கியம்‌ 
சொல்லுகிறபடி என்னிடத்தில்‌ 
விசுவாசமாயிருக்கிறவன்‌ எவனோ, அவன்‌ 
உள்ளத்திலிருந்து ஜீவத்தண்ணீருள்ள நதிகள்‌ 
ஒடும்‌ என்றார்‌. தம்மை விசுவாசிக்கிறவர்கள்‌ 
ப்பி ஆலிமைக்குறித்து இப்படிச்‌ 
சொன்னார்‌. இயேசு இன்னும்‌ மகிமைப்‌ 
படாதிருந்தபடியினால்‌ பரிசுத்த ஆவி இன்னும்‌ 
அருளப்படவில்லை (யோவான்‌ 7:37-39). 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ யாதொரு 
வேலையும்‌ செய்யக்கூடாத நாட்களைப்பற்றிய 
விவரம்‌ வருமாறு : 

(லேவி 


1, வாரஒய்வுநாட்கள்‌. 233: 


யாத்‌ 20:8-11) 


விசேஷித்த ஒய்வுநாட்களும்‌, உபவாச 
நாட்களும்‌ (லேவி 23:6-8,34-36) 


பெந்தெகொஸ்தே நாள்‌. (லேவி 23:21) 


எக்காளங்களின்‌ 
(லேவி 23:25) 


பண்டிகை நாள்‌. 


மகா பாவநிவாரண பண்டிகை நாள்‌ 
(லேவி 23:27-32) 


“நீங்கள்‌ கர்த்தருடைய ஒய்வுநாட்களில்‌ 
செலுத்துவதும்‌ தவிர, நீங்கள்‌ கர்த்தருக்குப்‌ 
படைக்கிற உங்கள்‌ எல்லாக்‌ காணிக்‌: 
பொருத்தனைகளும்‌ உற்சாகபலிகளும்‌ தவிர, 
நீங்கள்‌ அந்தந்த நாளுக்குத்தக்கதாய்க்‌ 
கர்த்தருக்குச்‌ , 
போஜனபலி, 

முதலானவைகளைச்‌ 

சபைகூடிவந்து, பரிசுத்தமாய்‌ ஆசரிப்பதற்காக 
நீங்கள்‌ கூறவேண்டிய கர்த்தருடைய 
பண்டிகைகள்‌ இவைகளே” (லேவி 23:37,38) 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


விரிவுரை 
COMMENTARY 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ கூடாரங்களின்‌ 
பண்டிகையை ஆசரிக்கவேண்டிய 
காலத்தையும்‌ கர்த்தர்‌ தெளிவுபடுத்துகிறார்‌. 
'நிலத்தின்‌ பலனை நீங்கள்‌ சேர்த்துவைக்கும்‌. 
ஏழாம்‌ மாதம்‌ பதினைந்தாந்தேதிமுதல்‌ 
கர்த்தருக்குப்‌ பண்டிகையை ஏழுநாள்‌. 
ஆசரிக்கக்கடவீர்கள்‌ முதலாம்‌ நாளிலும்‌ 
ஒய்வு: எட்டாம்‌ நாளிலும்‌ ஒய்வு! 
(லேவி 23:39) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ பண்டிகை 
நாட்களிலே கர்த்தருக்கு காணிக்கைகளையும்‌, 
பொருத்தனைகளையும்‌ உற்சாக பலிகளையும்‌ 
செலுத்தவேண்டும்‌. கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாருக்கு ஏராளமான பண்டிகைகளை 
ம்‌ செய்யவில்லை. கர்த்தர்‌ ஒரு சில 
ட்ட பண்டிகைகளை மாத்திரமே 
ஜனத்தாருக்கு நியமனம்‌ 
செய்திருக்கிறார்‌. இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
கர்த்தருடைய பண்டிகை நாட்களிலே உற்சாக 
பலிகளை தாராளமாய்‌ செலுத்தவேண்டும்‌. 


கர்த்தருக்கு பலிகளை செலுத்துவது 
இஸ்ரவேல்‌ ஜனத்தாருக்கு பாரமானதாகவோ, 
தங்களால்‌ தாங்க முடியாத அளவுக்கு 
அதிக கிரயம்‌ செலுத்தக்கூடியதாகவோ 
இருக்காதவாறு கர்த்தர்‌ 
பார்த்துக்கொள்கிறார்‌. கர்த்தருடைய 
நியமனம்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
ஆசீர்வாதமானது. 


கர்த்தருடைய பண்டிகைகள்‌ 

அனைத்திற்கும்‌ ஆவிக்குரிய முக்கியத்துவம்‌ 

உள்ளது. நம்முடைய கர்த்தராகிய 

க இந்தப்‌ பூமிக்கு மறுபடியும்‌ 

தம்முடைய ஜனங்களையெல்லாம்‌. 

சேர்‌ 'துக்கொள்வார்‌. அது கடைசியான 

பண்டிகையாகயிருக்கும்‌. 

அந்தப்‌ பண்டிகை நாள்‌ விசுவாசிகள்‌ 

அனைவருக்கும்‌ மிகுந்த சந்தோஷத்தைக்‌ 
கொடுக்கும்‌ நாளாகயிருக்கும்‌. 


கூடாரங்களின்‌ பண்டிகையைப்பற்றிய 
பிரமாணத்தின்‌ விவரம்‌ வருமாறு : 


1. இஸ்ரவேல்‌ புத்திரரோடே சொல்ல. 
வேண்டியது என்னவென்றால்‌: அந்த 
ஏழாம்‌ மாதம்‌ பதினைந்தாந்தேதிமுதல்‌ 
ஏழுநாளளவும்‌ கர்த்தருக்கு ஆசரிக்கும்‌. 
கூடாரப்‌ பண்டிகையாயிருப்பதாக 
(லேவி 23:34). 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


முதலாம்‌ நாள்‌ சபைகூடும்‌ 
நாள்‌ (லேவி 23:35). 


அதிலே சாதாரணமான 
வேலையும்‌ செய்யக்கூடாது. 


பரிசுத்த. 
யாதொரு 
தகனபலி 


ஏழுநாளும்‌ கர்த்தருக்குத்‌ 


செலுத்தவேண்டும்‌. (லேவி 23:36). 


எட்டாம்‌ நாள்‌ உங்களுக்குச்‌ சபைகூடும்‌ 
பரிசுத்தநாள்‌. 

கர்த்தருக்குத்‌ தகனபலி செலுத்த 
வேண்டும்‌. 

எட்டாம்‌ நாளாகிய பரிசுத்த நாளிலே 
சாதாரணமான யாதொரு வேலையும்‌ 
செய்யவேனண்டாம்‌. 
முதலாம்‌ நாளிலும்‌ ஓய்வு: எட்டாம்‌ 
நாளிலும்‌ ஓய்வு (லேவி 23:39). 


ஏழாம்‌ மாதம்‌ பதினைந்தாந்தேதிமுதல்‌ 
கர்த்தருக்குப்‌ பண்டிகையை ஏழுநாள்‌ 
ஆசரிக்க வேண்டும்‌. அந்த ஏழுநாள்‌ 
கூடாரங்களில்‌ குடியிருக்கவேண்டும்‌. 
(லேவி 23:40-42), 


உங்கள்‌ தேவனாகிய கர்த்தருடைய 
ஏழுநாளும்‌. 


(லேவி 23:40-41). 


இது உங்கள்‌ 
செல்லவேண்டிய 


(லேவி 23:41-43). 


கூடாரப்பண்டிகையைப்பற்றி 
எண்ணாகமம்‌ 2912-38 ஆகிய 
வசனப்பகுதியிலும்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
அதன்‌ விவரம்‌ வருமாறு : 


இஸ்ரவேல்‌ சபையார்‌ பாவநிவாரண 
நாளிலே தங்கள்‌ ஆத்துமாக்களைத்‌ 
தாழ்த்துகிறார்கள்‌. இந்த நாளுக்கு பின்பு 
கூடாரங்களின்‌ பண்டிகை நாள்‌ வருகிறது. 
இந்த நாளிலே அவர்கள்‌ கர்த்தருடைய 
சமுகத்தில்‌ மகிழ்ந்து களிகூரவேண்டும்‌. 
கண்ணீரோடு விதைக்கிறவர்கள்‌ 
கெம்பீரத்தோடு அறுவடை செய்வார்கள்‌. 


விரிவுரை 
COMMENTARY 


கூடாரங்களின்‌ பண்டிகை 
ஏழுநாட்களுக்கு ஆசரிக்கப்படுகிறது. இந்த 
நாட்களில்‌ கர்த்தருக்கு சர்வாங்க 
தகனபலிகள்‌ செலுத்தப்படுகிறது. 
ஏழுநாட்களும்‌ கர்த்தருக்கு சர்வாங்க 
தகனபலிகள்‌ செலுத்தப்படுகிறது. 

இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கூடாரங்களின்‌ 
பண்டிகையை ஆசரிக்கும்போது மகிழ்ந்து 
களிகூருகிறார்கள்‌. அவர்கள்‌ மகிழ்ந்து 
களிகூரும்‌ நாட்கள்‌, கர்த்தருக்கு பலிகளை 
செலுத்தும்‌ நாட்களாகயிருக்கிறது. 


இஸ்ரவேல்‌ சபையார்‌, 
கூடாரப்பண்டிகையின்போது, ஏழுநாட்களும்‌. 
கூடாரங்களில்‌ வாசம்பண்ணுவார்கள்‌. அந்த 
நாட்களில்‌ அவர்கள்‌ அன்றாடம்‌ கர்த்தருக்கு 
சர்வாங்க தகனபலிகளை செலுத்துவார்கள்‌. 
கூடாரங்களின்‌ பண்டிகையின்போது, 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ ஒவ்வொரு நாளிலும்‌ 
கர்த்தருக்கு செலுத்தவேண்டிய சர்வாங்க 
த௲னபலிகளைப்பற்றிய விவரம்‌ இந்த 
வசனப்பகுதியில்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 


வ்வொரு நாளும்‌ ஒரே விதமான 

புலிகளே செலுத்தப்படுகிறது. ஆனாலும்‌ 

பலிசெலுத்தப்படும்‌. காளைகளின்‌ 

எண்ணிக்கை ஒவ்வொன்றாக குறைகிறது. 

ரு நாளும்‌ செலுத்தவேண்டிய 

பலிகளை கர்த்தரே நியமனம்‌. 
செய்திருக்கிறார்‌. 


முதலாம்‌ நாளிலே அவர்கள்‌ பதிமூன்று 
காளைகளை சர்வாங்க தகனபலியாக 
செலுத்துகிறார்கள்‌. இரண்டாம்‌ நாளிலோ 
பன்னிரண்டு காளைகளை சர்வாங்க 
தகனபலியாக. செலுத்துகிறார்கள்‌. 
இவ்வாறாக ஒவ்வொரு நாளும்‌ 
காளையாக 
கூடாரப்பண்டிகையின்‌ கடைசி நாளாகிய 
ஏழாம்‌ நாளிலே, இஸ்ரவேல்‌ சபையார்‌ ஏழு 
காளைகளையும்‌ சர்வாங்க தகனபலியாக 
செலுத்துகிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ சபையார்‌ கூடாரங்களின்‌. 
பண்டிகையை ஏழுநாட்களுக்கு 
ஆசரிக்கிறார்கள்‌. 


சர்வாங்க தகனபலியாக 
மிருகங்களில்‌ காளையே 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


இஸ்ரவேல்‌ சபையார்‌ கூடாரங்களின்‌ 
பண்டிகையின்போது ஒவ்வொரு நாளும்‌ 
பலிசெலுத்துகிறார்கள்‌. ஏழு நாட்களும்‌ 
பலிசெலுத்துகிறார்கள்‌. எட்டாம்‌ நாள்‌ 
இஸ்ரவேல்‌ சபையாருக்கு 
ஆசரிப்பு நாளாயிருக்கிறது. அந்த நாளிலே. 
அவர்கள்‌ கர்த்தருக்கு சுகந்த வாசனையுள்ள 
தகனமான சர்வாங்க தகனபலியாக ஒரு 
காளையை மாத்திரம்‌ செலுத்துகிறார்கள்‌ 
(எண்‌ 29:35,36). 


கூடாரங்களின்‌ பண்டிகை 
ஏழுநாட்களுக்கு ஆசரிக்கப்படுகிறது. எட்டாம்‌ 
நாள்‌ அவர்களுக்கு விசேஷித்த ஆசரிப்பு 
நாளாயிருக்கிறது. இந்த நாளில்‌ ஏராளமான 
காளைகள்‌ சர்வாங்க  தகனபலியாக 
ஒரு காளை 
தகனபலியாக 
எட்டாம்‌ நாள்‌ 

பண்டிகையின்‌ முடிவு நாள்‌ ஆகும்‌. 


புதிய ஏற்பாட்டுக்காலத்தில்‌, 
பண்டிகையின்‌ கடைசி நாளாகிய பிரதான 


நாளிலே, இயேசு நின்று, சத்தமிட்டு, “ஒருவன்‌ 
தாகமாமிருந்தால்‌ என்னிடத்தில்‌ 
பானம்பண்ணக்கடவன்‌. 

சொல்லுகிறபடி க 
விசுவாசமாயிருக்கிறவன்‌. 

உள்ளத்திலிருந்து ஜீவத்தண்ணீருள்ள நதிகள்‌ 
ஒடும்‌” (யோவா 7:37,38) என்று சொன்னார்‌. 


கூடாரங்களின்‌ பண்டிகை நாட்களில்‌ 
செலுத்தவேண்டிய எல்லா பலிகளும்‌ செலுத்தி 
முடிக்கப்பட்டு விடுகிறது. அப்போது 
நம்முடைய கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து 
நின்று சத்தமிட்டு, “ஒருவன்‌ இன்னும்‌ 
நீதியின்‌: மேல்‌ தாகமாமிருந்தால்‌ 
என்னிடத்தில்‌ வந்து பானம்பண்ணக்கடவன்‌" 
என்று சொல்லுகிறார்‌. 


மகாபிரதான 
செலுத்தப்படவேண்டும்‌ என்றும்‌ 

வரவேண்டும்‌. பழைய ஏற்பாட்டுக்காலத்தில்‌: 
செலுத்தப்பட்ட காளைகள்‌, 
வெள்ளாட்டுக்கடாக்கள்‌ ஆகியவை 


விரிவுரை 
COMMENTARY 


மனுஷருடைய பாவங்களை போக்குவதற்கும்‌, 

நீதிமான்களாக்குவதற்கும்‌ 

நம்முடைய 

கர்த்தராகிய இயேசுகிறிஸ்துவின்‌ கிருபாதார 

பலி. மரணம்‌ மாத்திரமே, மனுக்குலத்தை 
இரட்சிப்பதற்கு போதுமானதாயிருக்கிறது. 


ஆகையினால்‌ இயேசுகிறிஸ்து 
கூடாரங்களின்‌ பண்டிகையின்‌ கடைசி 
நாளாகிய பிரதான நாளிலே, நின்று, 
சத்தமிட்டு, “ஒருவன்‌ தாகமாயிருந்தால்‌ 
என்னிடத்தில்‌ வந்து பானம்பண்ணக்கடவன்‌” 
என்று தம்முடைய மரணத்தைப்பற்றிச்‌ 
சொல்லுகிறார்‌. 


ஒவ்வொரு நாளும்‌ கர்த்தருக்கு 
சர்வாங்க த௲னபலிகள்‌ செலுத்தப்படும்போது, 
அதோடு சேர்ந்து, போஜனபலிகளும்‌. 
பானபலிகளும்‌ செலுத்தப்படுகிறது. 


இஸ்ரவேல்‌ புத்திர்‌ எழுநாட்கருக்கும 
கூடாரங்களின்‌ பண்டிகையை ஆசரிந்து 
சந்தோஷமாயிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
மகிழ்ந்து தம்‌ ஒவ்வொரு நாளும்‌ 
பாவநிவாரண பலியாக ஒரு 
வெள்ளாட்டுக்கடாவையும்‌ செலுத்துகிறார்கள்‌ 
சபையார்‌ பண்டிகையை 
சந்தோஷமாயிருந்தாலும்‌, 
பாவங்கள்‌ நிவிர்த்தி 
பண்ணப்படவேண்டும்‌ என்பதிலும்‌ 
செலுத்துகிறார்கள்‌. 


கவனம்‌ 


கூடாரங்களின்‌ பண்டிகையின்போது, 
ஏழு நாட்களும்‌ கர்த்தருக்கு விசேஷித்த 
பலிகள்‌ செலுத்தப்படுகிறது. இவையெல்லாம்‌ 
அன்றாடம்‌. 
நித்திய தகனபலியும்‌, 
ஒவ்வொரு நாளும்‌ 
யிலும்‌ சர்வாங்க 
தகனபலி செலுத்தப்படுகிறது. கூடாரங்களின்‌ 
பண்டிகை நாட்களில்‌, விசேஷித்த பலிகள்‌ 
செலுத்தப்படுவதற்கு முன்பாக, காலையிலே 
நித்திய சர்வாங்க தகனபலி முதலாவதாக 
செலுத்தப்படுகிறது. ன்‌ 
ஒவ்வொரு நாள்‌ 
சர்வாங்க பலி கடைசியாக செலுத்தப்பட்டு, 
பலிகள்‌ செலுத்தப்படுவது அந்தந்த நாளில்‌ 
நிறைவுபெறுகிறது. 





BALWETHER 
பிய 


நாம்‌ கர்த்தருக்காக எவ்வளவுதான்‌. 
அதிகமாக ஊழியம்‌ செய்தாலும்‌, விசேஷித்த 
கூட்டங்களை நடத்தினாலும்‌, ஊழியங்களிலே 
புதிய புதிய திட்டங்களை வகுத்து, அதை 
செயல்படுத்திக்கொண்டிருந்தாலும்‌, 


னக கல்கம்‌ 
நமக்கு அதிகமான ஊழியங்கள்‌ இருக்கிறது 
என்பதற்காக தியானிப்பதையும்‌ 
ஜெபிப்பதையும்‌ நிறுத்திவிடக்கூடாது. 


ஏழாம்‌ மாதம்‌ பதினைந்தாம்‌ தேதி 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ பரிசுத்த சபைகூடும்‌ 
நாளாயிருக்கவேண்டும்‌:: ல்‌ 
சாதாரணமான 
செய்யக்கூடாது. 
ஏழுநாள்‌ கர்த்தருக்கு 
பண்டிகையை ஆசரிக்க வேண்டும்‌. 


ஒவ்வொரு நாளிலும்‌ இஸ்ரவேல்‌ 
சபையார்‌ கர்த்தருக்கு செலுத்தவேண்டிய 
பலிகளைப்ப்றி இந்த வசனப்புதியில்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. அதன்‌ விவரம்‌ 
வருமாறு : 


ம்‌ நாளிலே அவர்கள்‌ 

கர்த்தருக்குச்‌ சுகந்த வாசனையுள்ள 
சர்வாங்க த௲னபலியாக பதின்மூன்று 
காளைகளையும்‌, இரண்டு 
ஆப்டுக்கடாக்களையும்‌, ஒரு வயதான 
பழுதற்ற பதினான்கு ஆட்டுக்குட்டிகளையும்‌, 
அவைகளின்‌ போஜனபலியாக எண்ணெயிலே 
பிசைந்த மெல்லிய 
பதின்மூன்று 
ஒவ்வொன்றிற்காகப்‌ 
பங்கையும்‌, 
ஆட்டுக்கடாக்களில்‌ 
இரண்டு பங்கையும்‌, 
ஆட்டுக்குட்டிகளில்‌ ஒவ்வொன்றிற்காக ஒரு 
பங்கையும்‌, நித்திய த௲னபலியையும்‌, அதின்‌ 
போஜனபலியையும்‌, அதின்‌ பானபலியையும்‌ 
அன்றி,  பாவநிவாரணபலியாக ஒரு 
வெள்ளாட்டுக்கடாவையும்‌ செலுத்த வேண்டும்‌. 
(எண்‌ 2913-16). 

இஸ்ரவேல்‌ சபையார்‌ 
கூடாரப்பண்டிகையின்‌ முதலாம்‌ நாளில்‌ 
செய்யவேண்டிய காரியங்களின்‌ விவரம்‌ 
வருமாறு : 


உபாகமம்‌ - விரிவுரை 
DEUTERONOMY - COMMENTARY 


ஏழாம்‌ மாதம்‌ பதினைந்தாம்‌ தேதி 
உங்களுக்குப்‌ பரிசுத்த சபைகூடும்‌ 
நாளாயிருக்க வேண்டும்‌ (எண்‌ 29:12). 


அதில்‌ சாதாரணமான யாதொரு 
வேலையும்‌ செய்யலாகாது. 


ஏழுநாள்‌ கர்த்தருக்குப்‌ பண்டிகை 
ஆசரிக்கவேண்டும்‌. 

நீங்கள்‌  கர்த்தருக்குச்‌ சுகந்த 
வாசனையுள்ள சர்வாங்க தகனபலியாக. 
பதின்மூன்று காளைகளையும்‌, இரண்டு 
ஆட்டுக்கடாக்களையும்‌, ஒரு வயதான 
பழுதற்ற பதினான்கு ஆட்டுக்‌ 
குட்டிகளையும்‌ செலுத்தவேண்டும்‌ 
(எண்‌ 29:13). 


அவைகளின்‌. போஜனபலியாக 
எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய 
மாவிலே அந்தப்‌ பதின்மூன்று 
காளைகளில்‌ ஒவ்வொன்றிற்காகுப்‌ 
பத்தில்‌ மூன்று பங்கையும்‌, அந்த 
இரண்டு ஆட்டுக்கடாக்களில்‌ 
ஒவ்வொன்றிற்காக இரண்டு பங்கையும்‌, 
பதினான்கு ஆட்டுக்குட்டிகளில்‌ 
ஒவ்வொன்றிற்காக ஒரு பங்கையும்‌ 
செலுத்தவேண்டும்‌ (எண்‌ 29; 14- 
15; எண்‌ 28:24,28). 


பாவநிவாரணபலியாக 
வெள்ளாட்டுக்‌ கடாவையும்‌ 
போஜனபலியையும்‌, 

பானபலியையும்‌ செலுத்த வேண்டும்‌. 
(எண்‌ 2916; எண்‌ 1553-11; 
யாத்‌ 29:40). 


பாவநிவாரண பலியாக 
வெள்ளாட்டுக்கடாவையும்‌ 
வேண்டும்‌. 





உபாகமம்‌ - 
DEUTERONOMY - 


இரண்டாம்‌ நாளிலே. 
பன்னிரண்டு காளைகளையும்‌, 
ஆட்டுக்கடாக்களையும்‌. ஒரு 
பழுதற்ற பதினான்கு ஆட்டுக்குட்டிகளையும்‌, 
காளைகளும்‌ ஆட்டுக்கடாக்களும்‌ 
ஆட்டுக்குட்டிகளும்‌ இருக்கிற இலக்கத்திற்குத்‌ 
தக்கதாக முறைமையின்படி அவைகளின்‌ 
போஜனபகியையும்‌, அவைகளின்‌ பானபலி 
களையும்‌, நித்திய சர்வாங்க தகனபலியையும்‌, 
அதின்‌ , 
பானபலிகளையும்‌ அன்றி, 
பலியாக ஒரு வெள்ளாட்டுக்கடாவையும்‌ 
செலுத்தவேண்டும்‌ (எண்‌ 29:17-19). 


இஸ்ரவேல்‌ சபையார்‌ 
கூடாரப்பண்டிகையின்‌ இரண்டாம்‌ நாளில்‌ 
செய்யவேண்டிய காரியங்களின்‌ விவரம்‌ 
வருமாறு : 


1. இரண்டாம்‌ நாளிலே பன்னிரண்டு. 
காளைகளையும்‌, இரண்டு ஆட்டுக்‌. 
கடாக்களையும்‌, ஒரு வயதான பழுதற்ற 
பதினான்கு ஆட்டுக்குட்டிகளையும்‌ 
செலுத்த வேண்டும்‌ (எண்‌ 29:17. 


ஐ 
பானபலிகளையும்‌ செலுத்த வேண்டும்‌ 
(எண்‌ 2918; எண்‌ 28:20 24,28). 


பாவநிவாரண பலியாக ஒரு 
வெள்ளாட்டுக்‌ கடாவையும்‌ அதின்‌ 
போஜனபலியையும்‌, அவைகளின்‌ 
பானபலிகளையும்‌ செலுத்த வேண்டும்‌ 
(எண்‌ 290. : 
யாத்‌ 29:40). 


நித்திய சர்வாங்க தகனபலியையும்‌, 
இதின்‌ போஜனபலியையும்‌, அவைகளின்‌ 
பானபலிகளையும்‌ அன்றி, பாவநிவாரண 
பலியாக ஒரு வெள்ளாட்டுக்கடாவையும்‌ 
செலுத்த வேண்டும்‌. 


விரிவுரை 
COMMENTARY 


மூன்றாம்‌ நாளிலே அவர்கள்‌ 
பதினொரு காளைகளையும்‌, இரண்டு 
ஆட்டுக்கடாக்களையும்‌. ஒரு வயதான 
பழுதற்ற பதினான்கு ஆட்டுக்குட்டிகளையும்‌, 
காளைகளும்‌: 'ஆட்டுக்கடாக்களும்‌ 
ஆட்டுக்குட்டிகளும்‌ இருக்கிற இலக்கத்திற்குத்‌ 
தக்கதாக முறைமையின்படி அவைகளின்‌ 
போஜனபலியையும்‌, அவைகளின்‌ பானபலி 
களையும்‌, நித்திய சர்வாங்க த௲னபலி 
யையும்‌, அதின்‌ போஜனபலியையும்‌ அதின்‌ 
பன்‌ அன்றி, பாவநிவாரணபலியாக 
வெள்ளாட்டுக்கடாவையும்‌ 
செலுத்தவேண்டும்‌ (எண்‌ 29:20-22). 


இஸ்ரவேல்‌ சபையார்‌ 
கூடாரப்பண்டிகையின்‌ மூன்றாம்‌ நாளில்‌ 
செய்யவேண்டிய காரியங்களின்‌ விவரம்‌ 
வருமாறு : 
1. மூன்றாம்‌ நாளிலே ரு 
காளைகளையும்‌, இரண்டு ஆட்டுக்‌ 
குடாக்களையும்‌, ஒரு வயதான பழுதற்ற 
பதினான்‌கு ஆட்டுக்குட்டிகளையும்‌ 
செலுத்தவேண்டும்‌. 
காளைக 
ஆ்டக்கபககும 
இலக்கத்திற்குத்‌ 


க ல்‌ 


)ட்டுக்கடாக்‌; ம்‌ 
அ ரக்கிற 

தக்கதாக 
அவைகளின்‌ 
இவைகளின்‌ 
பானபலிகளையும்‌ செலுத்த வேண்டும்‌ 
(எண்‌ 29:21: எண்‌ 28:20,24,28). 


நித்திய சர்வாங்க தகனபலியையும்‌, 
அதின்‌ போஜனபலியையும்‌ அதின்‌ 
பானபலியையும்‌ 
பாவநிவாரணபலியாக 
வெள்ளாட்டுக்கடாவையும்‌ 
வேண்டும்‌. 
நான்காம்‌ நாளிலே 
பத்துக்‌ காளைகளையும்‌, இரண்டு 
ஆட்டுக்கடாக்களையும்‌, ஒரு வயதான 
பழுதற்ற பதினான்கு ஆட்டுக்குட்டிகளையும்‌, 
காளைகளும்‌ 'ஆட்டுக்கடாக்களும்‌ 
ஆட்டுக்குட்டிகளும்‌ இருக்கிற 
இலக்கத்திற்குத்தக்கதாக  முறைமையின்படி 
அவைகளின்‌ போஜனபலியையும்‌, அலைகளின்‌ 
பானபலிகளையும்‌, நித்திய சர்வாங்க தகனபலி' 
யையும்‌, அதின்‌ போஜனபலியையும்‌, அதின்‌ 
பனம்‌ அன்றி, பாவநிவாரணபலியாக 
வெள்ளாட்டுக்கடாவையும்‌ 
செலுத்தவேண்டும்‌ (எண்‌ 29:23-25), 


அவர்கள்‌ 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


BALWETHER 
பிய 


ல்‌ சபையார்‌ 
கூடாரப்பண்டிகையின்‌ நான்காம்‌ நாளில்‌ 
செய்யவேண்டிய காரியங்களின்‌ விவரம்‌ 
வருமாறு : 


1. நான்காம்‌ நாளிலே பத்துக்‌ 
காளைகளையும்‌, இரண்டு ஆட்டுக்‌ 
கடாக்களையும்‌, ஒரு வயதான பழுதற்ற 
பதினான்‌கு ஆட்டுக்குட்டிகளையும்‌ 


(எண்‌ 29:24: எண்‌ 28:20,2428). 


பாவநிவாரண பலியாக 


பாவநிவாரண பலியாக 
வெள்ளாட்டுக்கடாவையும்‌ 
வேண்டும்‌ (எண்‌ 29:25). 


ஐந்தாம்‌ நாளிலே அவர்கள்‌ ஒன்பது 
காளைகளையும்‌, இரண்டு 
ஆட்டுக்கடாக்களையும்‌. ஒரு வயதான 
பழுதற்ற பதினான்கு ஆட்டுக்குட்டிகளையும்‌, 
காளைகளும்‌ ஆட்டுக்கடாக்களும்‌. 
ஆட்ுக்குடிகருர இருக்கிற 
இலக்கத்திற்குத்தக்கதாக  முறைமையின்படி 
அவைகளின்‌ போஜனபலியையும்‌, அவைகளின்‌ 
பானபலிகளையும்‌, நித்திய சர்வாங்க தகனபலி 
யையும்‌, அதின்‌ போஜனபலியையும்‌, அதின்‌ 
பானபலியையும்‌ அன்றி, பாவநிவாரணபலியாக 
ஒரு வெள்ளாட்டுக்கடாவையும்‌ செலுத்த 
வேண்டும்‌ (எண்‌ 29:26-28). 

ல்‌ சபையார்‌ 
கூடாரப்பண்டிகையின்‌ ஐந்தாம்‌ நாளில்‌ 
செய்யவேண்டிய காரியங்களின்‌ விவரம்‌. 
வருமாறு 


விரிவுரை 
COMMENTARY 


1. ஐந்தாம்‌ நாளிலே ஒன்பது, 
காளைகளையும்‌, இரண்டு 
ஆட்டுக்கடாக்களையும்‌, ஒரு வயதான 
பழுதற்ற பதினான்கு 
ஆட்டுக்குட்டிகளையும்‌. 
செலுத்தவேண்டும்‌. 


காளைகளும்‌ ஆட்டுக்கடாக்களும்‌ 
ஆட்டுக்குட்டிகளும்‌ இருக்கிற 
இலக்கத்திற்குத்‌. தக்கதாக 


(எண்‌ 29:27; எண்‌ 28:20,24,28), 


பாவநிவாரணபலியாக 
வெள்ளாட்டுக்‌ கடாவையும்‌ 
போஜனபலியையும்‌, 
பானபலியையும்‌ 
(எண்‌ 29:28; 
யாத்‌ 29:40). 


செலுத்தவேண்டும்‌ 
எண்‌. 15:3-11; 


நித்திய சர்வாங்க தகனபலியையும்‌, 
அதின்‌ போஜனபலியையும்‌, அதின்‌ 
பானபலியையும்‌. அன்றி, 
பாவநிவாரணபலியாக ஒரு 
வெள்ளாட்டுக்கடாவையும்‌ செலுத்த 
வேண்டும்‌. (எண்‌ 29:28). 


ஆறாம்‌ நாளிலே அவர்கள்‌ எட்டுக்‌ 
காளைகளையும்‌, இரண்டு 
ஆப்டுக்கடாக்களையும்‌, ஒரு வயதான 
பழுதற்ற பதினான்கு ஆட்டுக்குட்டிகளையும்‌, 
காளைகளும்‌ 'ஆட்டுக்கடாக்களும்‌ 
ஆட்டுக்குட்டிகளும்‌ இருக்கிற 
இலக்கத்திற்குத்தக்கதாக முறைமையின்படி 
அவைகளின்‌ போஜனபலியையும்‌, அலைகளின்‌ 
பானபலிகளையும்‌, நித்திய சர்வாங்க த௲னபலி. 
யையும்‌, அதின்‌ போஜனபலியையும்‌, அதின்‌ 
பானபலிகளையும்‌ அன்றி, பாவநிவாரணபலி 
யாக. ஒரு  வெள்ளாட்டுக்கடாவையும்‌. 
செலுத்தவேண்டும்‌ (எண்‌ 29:29-31), 

இஸ்ரவேல்‌. 
கூடாரப்பண்டிகையின்‌ 
செய்யவேண்டிய 
வருமாறு : 


சபையார்‌ 
நாளில்‌ 
விவரம்‌ 


றாம்‌ 
காரியங்களின்‌ 


1. ஆறாம்‌. நாளிலே எட்டுக்‌ 
காளைகளையும்‌, இரண்டு 
ஆட்டுக்கடாக்களையும்‌, ஒரு வயதான 
பழுதற்ற க: பதினான்கு 
ஆட்டுக்குட்டிகளையும்‌ செலுத்த 
வேண்டும்‌. 





உபாகமம்‌ - 
DEUTERONOMY - COMMENTARY 


(எண்‌ 29:30; எண்‌ 28:20 24,28). 


பாவநிவாரணபலியாக 
வெள்ளாட்டுக்‌ கடாவையும்‌ முதன்‌ 


யாத்‌ 29:40). 
நித்திய 


பாவநிவாரணபலியாக 
வெள்ளாட்டுக்கடாவையும்‌ 
வேண்டும்‌ (எண்‌ 29:31) 


ஏழாம்‌ நாளிலே அவர்கள்‌ ஏழு 
காளைகளையும்‌, இரண்டு 
ஆட்டுக்கடாக்களையும்‌, வயதான 
பழுதற்ற பதினான்கு ஆப்டுக்குட்டிகளையம்‌, 
காளைகளும்‌ ஆட்டுக்கடாக்களும்‌ 
ஆட்டுக்குட்டிகளும்‌ இருக்கிற 
இலக்கத்திற்குத்தக்கதாக  முறைமையின்படி 
அவைகளின்‌ போஜனபலியையும்‌, அலைகளின்‌ 
பானபலிகளையும்‌, நித்திய சர்வாங்க தகனபலி 
மையும்‌, அதின்‌ போஜனபலியையும்‌, அதின்‌ 
ம்‌ அன்றி, பாவநிவாரணபலியாக 
வெள்ளாட்டுக்கடாவையும்‌ 

செலுத்தவேண்டும்‌ (எண்‌ 29:32-34). 


இஸ்ரவேல்‌ 
கூடாரப்பண்டிகையின்‌ 
செய்யவேண்டிய 
வருமாறு 


சபையார்‌ 
ஏழாம்‌ நாளில்‌ 
காரியங்களின்‌ விவரம்‌ 


1... ஏழாம்‌ நாளிலே 


காளைகளையும்‌, 


ஏ 
இரண்‌। 
ஆட்டுக்கடாக்களையும்‌, ஒரு வயதான 


பழுதற்ற பதினான்கு 
ஆட்டுக்குட்டிகளையும்‌ 
செலுத்தவேண்டும்‌. 


உய்ப்ப 01008 


PUBLISHERS 


2. காளைகளும்‌ ஆட்டுக்கடாக்களும்‌ 
ஆட்டுக்குட்டிகளும்‌ இருக்கிற 
இலக்கத்திற்குத்தக்கதாக 
முறைமையின்படி அவைகளின்‌ போஜன 
பலியையும்‌, அவைகளின்‌ பான 
பலிகளையும்‌ செலுத்தவேண்டும்‌. 
(எண்‌ 29:33; எண்‌ 28:20,24,28). 


பாவநிவாரணபலியாக 
வெள்ளாட்டுக்‌ கடாவையும்‌ 
போஜனபலியையும்‌, 
பானபலியையும்‌ 

(எண்‌ 29:34; 

யாத்‌ 29:40). 

நித்திய சர்வாங்க 
பாவநிவாரணபலியாக 
வெள்ளாட்டுக்கடாவையும்‌ 
வேண்டும்‌ (எண்‌ 29:34). 


எட்டாம்‌ நாள்‌ இஸ்ரவேல்‌ சபையாருக்கு 
விசேஷித்த ஆசரிப்பு நாளாயிருக்கவேண்டும்‌; 
அதில்‌ அவர்கள்‌ சாதாரணமான யாதொரு 
வேலையும்‌ செய்யலாகாது (எண்‌ 29:35) 


எட்டாம்‌ நாளில்‌, அவர்கள்‌ 
சர்த்தருக்குச்‌ சுகந்த வாசனையுள்ள 
தனமான சர்வாங்க தகனபலியாக ஒரு 
காளையையும்‌, ஒரு  ஆட்டுக்கடாவையும்‌, 
ஒரு வயதான பழுதற்ற ஏழு 
ஆட்டுக்குட்டிகளையும்‌, காளையும்‌. 
ஆப்டுக்கடாவும்‌ ஆட்டுக்குட்டிகளும்‌ இருக்கிற 
இலக்கத்திற்குத்‌ தக்கதாக முறைமையின்படி 
அவைகளின்‌ போஜனபலியையும்‌, 
அவைகளின்‌ பானபலிகளையும்‌, 
நித்திய சர்வாங்க தகனபலியையும்‌, அதின்‌ 
போஜனபலியையும்‌, அதின்‌ பானபலியையும்‌ 
அன்றி, பாவநிவாரணபலியாக ஒரு 
வெள்ளாட்டுக்கடாவையும்‌ செலுத்தவேண்டும்‌. 
(எண்‌ 29:36-38). 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


BALWETHER 
பிய 


சபையார்‌ 
எட்டாம்‌ நாளில்‌ 
காரியங்களின்‌ விவரம்‌ 


இஸ்ரவேல்‌ 
கூடாரப்பண்டிகையின்‌ 
செய்யவேண்டிய 
வருமாறு : 


இது விசேஷித்த ஆசரிப்பு நாளாகும்‌. 
சாதாரணமான பலிகள்‌, காணிக்கைகள்‌, 
ஆகியவை செலுத்தப்படுவதோடு விசேஷித்த: 
சடங்குகளும்‌ இந்த நாளில்‌ செய்யப்படும்‌. 
ஆசாரியர்‌ ஒருவர்‌ சீலோவாம்‌ குளத்திற்குச்‌ 
சென்று, அதிலிருந்து பொற்பாத்திரத்தில்‌ 
தண்ணீர்‌ எடுத்து, தேவாலயத்திற்குக்‌ 
கொண்டு வருவார்‌. பலிபீடத்தில்‌ அந்திப்பலி 
செலுத்தப்படும்‌ போது. தச்‌ சடங்கு 
நடைபெறும்‌. அதன்‌ பின்பு ஆசாரியர்‌ 
சீலோவாம்‌ குளத்திலிருந்து எடுத்து வரப்பட்ட 
தண்ணீரில்‌ திராட்சை ரசத்தைக்‌ கலந்து. 
பலியின்மீது ஊற்றுவார்‌. அப்போது ஜனங்கள்‌ 
கர்த்தருக்கு மிகுந்த சந்தோஷத்தோடு 
பாடலைப்‌ பாடுவார்கள்‌. கூடாரங்களின்‌ 
பண்டிகை முடிவுற்றபின்பு, கூடாரங்களைப்‌ 
பிரித்து எடுத்துவிட்டு, ஜனங்கள்‌ தங்கள்‌ 
வீடுகளுக்குத்‌ திரும்பிப்‌ போவார்கள்‌. இந்த 
நாளைக்‌ குறித்த பிரமாணமாவது: 


1. எட்டாம்‌ நாள்‌ உங்களுக்கு விசேஷித்த 
ஆசரிப்பு நாளாயிருக்கவேண்டும்‌ 


அதில்‌ சாதாரணமான யாதொரு, 
வேலையும்‌ செய்யலாகாது. 


கர்த்தருக்குச்‌ சுகந்த வாசனையுள்ள 
த௲னமான சர்வாங்க தகனபலியாக 
ஒரு காளையையும்‌, ஒரு 
ஆட்டுக்கடாவையும்‌, ஒரு வயதான 
பழுதற்ற ஏழு ஆட்டுக்‌ குட்டிகளையும்‌ 
செலுத்தவேண்டும்‌ (எண்‌ 29:36) 


காளையும்‌ ஆட்டுக்கடாவும்‌ 


ட்டுக்‌. 
குட்டிகளும்‌ இருக்கிற இலக்கத்திற்கத்‌ 
மமின்படி 


முறை 
போஜனபலியையும்‌, 
பானபலிகளையும்‌ 


செலுத்தவேண்டும்‌ எண்‌ 29:37; 
எண்‌ 28:20,24,28). 

5, பாவநிவாரணபலியாக. ஒரு 
வெள்ளாட்டுக்‌ கடாவையும்‌ அதின்‌ 
போஜனபலியையும்‌, அதின்‌ 
பானபலியையும்‌ செலுத்த வேண்டும்‌. 
(எண்‌ 29:38; எண்‌ 15:3-11; 
யாத்‌ 29:40). 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


6. நித்திய சர்வாங்க தகனபலியையும்‌, 
அதின்‌ போஜனபலியையும்‌, அதின்‌ 
பானபலியையும்‌ அன்றி, 
பாவநிவாரணபலியாக ஒரு 
வெள்ளாட்டுக்கடாவையும்‌ செலுத்த 
வேண்டும்‌. (எண்‌ 29:38). 


நீங்கள்‌ உங்கள்‌ 
கர்த்தருக்குச்‌ 

வேண்டியவைகளோடு உங்கள்‌ 
பொருத்தனைகளையும்‌, உங்கள்‌ 
உற்சாகபலிகளையும்‌, உங்கள்‌ சர்வாங்க 
தகனபலிகளையும்‌, உங்கள்‌ போஜனபலி 
களையும்‌, உங்கள்‌ பானபலிகளையும்‌, 
உங்கள்‌ சமாதான பலிகளையும்‌ 
செலுத்த வேண்டும்‌. (எண்‌ 29:49) 


பண்டிகைகளிலே 
செலுத்த 


கூடாரங்களின்‌ பண்டிகையில்‌ 
ஒல்வொரு நானும்‌ செலுத்தப்பட்ட பக்களின்‌ 
விவரம்‌ வருமாறு : 


1. முதலாம்‌. நாள்‌ - 13 காளைகள்‌, 
2 ஆப்டுக்கடாக்கள்‌, 14வெள்ளாடுகள்‌, 
1 வெள்ளாட்டுக்கடா, இவற்றுடன்‌ மாவு, 
எண்ணெய்‌, இரசம்‌ ஆகியவை, 


12 காளைகள்‌, 


.. இரண்டாம்‌ நாள்‌ - 
14வெள்ளாடுகள்‌, 


2 ஆட்டுக்கடாக்கள்‌, 
1 வெள்ளாட்டுக்கடா 


மூன்றாம்‌ நாள்‌ - 1 காளைகள்‌, 
2 ஆப்டுக்கடாக்கள்‌, 14வெள்ளாடுகள்‌, 
1 வெள்ளாட்டுக்கடா 


நான்காம்‌ நாள்‌ - 10 காளைகள்‌, 
2 ஆட்டுக்கடாக்கள்‌, 14வெள்ளாடுகள்‌, 
1 வெள்ளாட்டுக்கடா 


5. ஐந்தாம்‌ நாள்‌ - 9 காளைகள்‌, 
2 ஆட்டுக்கடாக்கள்‌, 14வெள்ளாடுகள்‌, 
1 வெள்ளாட்டுக்கடா 


ஆறாம்‌ நாள்‌ - 8 காளைகள்‌, 
2 ஆட்டுக்கடாக்கள்‌, 14வெள்ளாடுகள்‌, 
1 வெள்ளாட்டுக்கடா 


ஏழாம்‌. நாள்‌ - 7 காளைகள்‌, 
2 ஆட்டுக்கடாக்கள்‌, 14வெள்ளாடுகள்‌, 
1 வெள்ளாட்டுக்கடா 





உபாகமம்‌ 


- விரிவுரை 


DEUTERONOMY - COMMENTARY 


8. எட்டாம்‌ நாள்‌ 1 காளை, 
1 ஆப்டுக்கடா, 7 வெள்ளாடுகள்‌, 
1 ஆடு 


கூடாரங்களின்‌ பண்டிகை நடைபெறும்‌ 
எட்டு நாட்களிலும்‌ செலுத்தப்படும்‌ மொத்த 
பலிகள்‌. 71 காளைகள்‌, 15 ஆட்டுக்கடா, 105 
ஆட்டுக்குட்டி, 8 வெள்ளாட்டுக்கடா அல்லது. 
ஆட்டுக்குட்டிகள்‌ க்‌ 
போஜனபலிகளும்‌, 
2912-20; 

இஸ்ரவேல்‌ சபையாருக்காக 


வருஷத்தில்‌ செலுத்தப்பட்ட 
ஆட்டுக்குட்டிகளின்‌ விவரம்‌ வருமாறு : 


எண்‌ 20:23-32) 


அன்றாட பலிகள்‌ - தினமும்‌ இரண்டு. 
365 நாட்களுக்கு 730 ஆட்டுக்குட்டிகள்‌ 


வாரஒய்வநாட்கள்‌ - ஒவ்வொரு வார 
ஒய்வநாளிலும்‌ கூடுதலாக இரண்டு 
ஆட்டுக்குட்டிகள்‌. 52 வார ஒய்வுநாட்களுக்கு 
104 ஆட்டுக்குட்டிகள்‌. 


ஆட்டுக்குட்டிகள்‌ 
மாதப்பிறப்புக்களுக்கு 84 ஆட்டுக்குட்டிகள்‌. 


புளிப்பில்லா அப்பப்‌ பண்டிகை - 
ஒவ்வொரு நாளும்‌ ஏழு ஆட்டுக்குட்டிகள்‌ 
வீதம்‌ 7 நாட்களுக்கு 49 ஆட்டுக்குட்டிகள்‌. 
ற்பலன்களின்‌ 
பெந்தெகொஸ்தே 
அறுப்பில்‌ 16 
வாற்கோதுமை அழகில்‌ 
ஆட்டுக்குட்டியும்‌. ஆக மொத்தம்‌ 
ஆட்டுக்குட்டிகள்‌. (லேவி 23:12) 


பண்‌! - 
நாளின்‌ கோதுமை 
அட்டகம்‌ 


ரர்‌ 


எக்காளங்களின்‌ 
ஆட்டுக்குட்டிகள்‌ 

பாவநிவாரண நாள்‌ - 7 ஆட்டுக்குட்டிகள்‌ 

கூடாரங்களின்‌ பண்டிகை - முதல்‌ ஏழு 
நாளில்‌ தினமும்‌ 14 ஆட்டுக்குட்டிகள்‌ வீதம்‌ 
98 ஆட்டுக்குட்டிகள்‌. மேலும்‌ எட்டாம்‌ நாளில்‌ 
7 ஆட்டுக்குட்டிகள்‌. ஆக மொத்தம்‌ 105 
ஆட்டுக்குட்டிகள்‌ 


பலியிடப்பட்ட ஆட்டுக்குட்டிகளின்‌ 
மொத்த எண்ணிக்கை - 1,103 ஆகும்‌. இவை 
அனைத்தும்‌ ஜனங்களுடைய பொதுவான 
பணத்திலிருந்து செலவு பண்ணப்படுகிறது. 
இது தவிர, தனி நபர்களும்‌ குடும்பத்தினரும்‌ 
தங்கள்‌ பலிகளைச்‌ செலுத்துவது வழக்கம்‌. 

ஒவ்வொரு வருஷத்திலும்‌ செலுத்தப்பட்ட 
பலிகளின்‌ விவரம்‌ வருமாறு: 


1. ஆட்டுக்குட்டிகள்‌ - 1103 
2. காளைகள்‌ - 115 
3. ஆட்டுக்கடாக்கள்‌ - 41 


4... வெள்ளாப்டுக்கடாக்கள்‌ அல்லது 
ஆப்டுக்குட்டிகள்‌ - 33 
பண்டிகை நாட்களிலும்‌, அன்றாட 
பலிகளிலும்‌ செலுத்தப்படும்‌ பலிகள்‌ தவிர, 
பல பலிகளையும்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரர்கள்‌ செலுத்துகிறார்கள்‌. தீட்டுக்‌ 
கழிக்கும்‌ ஜலத்திற்காக சிவப்பு கிடாரி, 
அறியாமல்‌ செய்த பாவத்திற்குப்‌ பலிகள்‌, 
ஸ்தோத்திர பலிகள்‌, நனி நயர்களுடைய 
பாவநிவாரண புறாக்கள்‌, 
காட்டுப்புறாக்கள்‌, கா்‌ மிருக 
ஜீவன்களும்‌ பிறக்கும்போது செலுத்தும்‌ 
பலிகள்‌, குஷ்டரோகி சுத்தமானதற்காகச்‌ 
சுத்திகரிக்கப்படும்போது செலுத்தப்படும்‌. 
பலிகள்‌, தீட்டுக்‌ குழிப்பதற்காகச்‌' 
செலுத்தப்படும்‌ பலிகள்‌, பொருத்தனை 
செய்யப்படும்போது செலுத்தப்படும்‌ பலிகள்‌ 
போன்று பலவிதமான பலிகளைச்‌ 
செலுத்துகிறார்கள்‌. 
நித்திய சர்வாங்க தகனபலியாக 


ண்டு டடுக்‌( கள்‌ 
கல்‌ அர்‌ 


பானபலியையும்‌ சேர்த்து செலுத்த வேண்டும்‌. 
(எண்‌ 28:20,24,28). 





உபாகமம்‌ - 
DEUTERONOMY - 


BALWETHER 
பிய 


இஸ்ரவேல்‌ சபையார்‌ கர்த்தருக்கு, 
ஐந்து விதமான பலிகளை செலுத்துகிறார்கள்‌. 
அவையாவன 


15:3; 
2218-23; 


பலிகள்‌ 
29:39; 


1. உற்சாக 


எண்‌ லேவி 


71376. எஸ்றா 8:28; சங்‌ 119:108). 
சர்வாங்க தனபலிகள்‌ (எண்‌ 7115-87; 
எண்‌ 
ஆதி 
40:6-29; 
47-34; லேவி 69-30; 
லேவி 8117-28; 
இவை கர்த்தருக்குச்‌ 
செலுத்தப்படும்‌ மிருக ஜீவன்களும்‌ 
போஜனங்களுமாகும்‌. 
(எண்‌ 15:3-10; 
எண்‌ 29:3-39; 
லேவி 21 
இவை  கர்த்தருக்குச்‌ 
போஜனங்கள்‌. 


லேவி 6:14-23) 
செலுத்தப்படும்‌ 
(லேவி 21) இவை மிருகஜீவன்களின்‌ 


பலிகளோடு சேர்த்துச்‌ 
செலுத்தப்படுகிறது. (எண்‌ 15:3-10) 


பானபலிகள்‌ (எண்‌ 649-207 
எண்‌ 15:310,24; எண்‌ 28:7-31; 
எண்‌ 297-29; ஆதி 3514: 
யாத்‌ 29:40-41) ஒவ்வொரு பலியுடனும்‌ 
செலுத்தப்படும்‌ திராட்சரசம்‌ 
(எண்‌ 15:3-10). 


சமாதானபலிகள்‌ (எண்‌ 614-26; 
எண்‌ 717-88; எண்‌ 10:10: எண்‌ 

எண்‌ 304-14; யாத்‌ 20:24; யாத்‌ 24: 
யாத்‌ 29:28; யாத்‌ 32:6; லேவி 3: 
லேவி 4110-35; லேவி 7:11-37: 
உபா 20:11) இவை 
ஸ்தோத்திரபலிகளும்‌ கர்த்தரோடுள்ள 
ஐக்கியத்தை வெளிப்படுத்தும்‌ பலிகளும்‌ 
ஆகும்‌. 


விரிவுரை 
COMMENTARY 


இவைதவிர குற்ற நிவாரண பலிகள்‌, 
பாவநிவாரண பலிகள்‌, சுகந்தவாசனையான 
பலிகள்‌, சுகந்தவாசனையல்லாத பலிகள்‌ 
ஆகிய பலிகளையும்‌ இஸ்ரவேல்‌ புத்திரர்கள்‌ 
செலுத்துகிறார்கள்‌. (லேவி 19-8:31) 


மூன்று பண்டிகைகள்‌ 
உபா 16:16,17 


உபா 16:16. வருஷத்தில்‌ மூன்றுதரம்‌ 
புனிப்பில்லாக அப்பண்டிகையிலும்‌, 
வாரங்களின்‌ பண்டிகையிலும்‌, 
கூடாரப்பண்டிகையிலும்‌, 
ஆண்மக்கள்‌ எல்லாரும்‌. 
தேவனாகிய 

தெரித்துகொள்ளும்‌ ஸ்தானத்திலே, 
அவர்‌ சத்திதிக்கு முன்பாக வந்து 
காணப்படக்கடவர்கள்‌. 


உபா 1847. ஆனாலும்‌ அவர்கள்‌ 
கர்த்தருடைய சுத்திதியில்‌ 
வெறுங்கையோடே வராமல்‌, உண்‌ 
தேவனாகிய கர்த்தர்‌ உனக்கு அருவிய 
ஆசீர்வாதத்திற்குத்தக்கதாக, அவனவன்‌ 
தன்‌ தன்‌ தகுதிக்கு. ஏற்றபடி, 
காணிக்கையைக்‌ கொண்டுவரக்கடவன்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ ஒவ்வொரு 
வருஷமும்‌: மூன்று பண்டிகைகளை 
ஆசரிக்கவேண்டுமென்று கர்த்தர்‌ நியமனம்‌ 
செய்திருக்கிறார்‌. அவையாவன : 1. பஸ்கா 
பண்டிகை 2. வாரங்களின்‌ பண்டிகையாகிய 
பெந்தெகொஸ்தே பண்டிகை, 
3. கூடாரங்களின்‌ பண்டிகை. இம்மூன்று 
பண்டிகைகளும்‌ இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
ஆசரிக்கவேண்டிய வருஷாந்தர 
பண்டிகைகளாகும்‌. 


வருஷத்தில்‌ மூன்றுதரம்‌ புளிப்பில்லாத 
வாரங்களின்‌ 
கூடாரப்பண்டிகையிலும்‌, 
புத்திரரின்‌ ஆண்மக்கள்‌ 
ங்கள்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
ஸ்தானத்திலே, அவர்‌ 
வந்து காணப்பட 
மோசே இஸ்ரவேல்‌. 
புத்திரருக்கு சொல்லுகிறார்‌ (உபா 16:16), 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


இஸ்ரவேலர்‌ அனைவரும்‌ ஆசரிக்கும்‌ 
வருஷப்பண்டிகைகள்‌ : 

1. புளிப்பில்லா அப்பப்பண்டிகை - இதில்‌ 

பஸ்கா பண்டிகையும்‌, முதற்கனிகளின்‌ 


பண்டிகையும்‌ அடங்கும்‌. 
(லேவி 23:6-14; உபா 16:16). 


பெந்தெகொஸ்தே அல்லது வாரங்களின்‌ 
பண்டிகை - பஸ்கா 

ஐம்பது நாட்களுக்குப்‌ பின்பு 
23:150-22; உபா 16:16). 


கூடாரங்களின்‌ 
எக்காளங்களின்‌ 
பாவநிவாரண நாள்‌, ஆகியவை 
நடைபெறும்‌ காலத்தில்‌. இதுவம்‌ 
நடைபெறும்‌. 22 நாள்‌ பண்டிகைக்கு 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ அனைவரும்‌ வரும்‌ 
விதமாக இவை ஒரே சமயத்தில்‌ 
கொண்டாடப்படுகிறது. 

(உபா 16:16; லேவி 23:23-44). 


பண்டிகை 
பண்டிகை, 


பண்டிகையின்போதும்‌ 
தங்கள்‌ தகுதிக்கு 
'ணிக்கையைக்‌ 


மூன்று 
பண்டிகைகளிலும்‌ கல்கம்‌ உற்சாகக்‌ 
காணிக்கைகளைக்‌ கொண்டுவர வேண்டும்‌. 
இதனால்‌ எல்லாப்‌ பண்டிகைகளிலும்‌ 
ஜனங்களுக்குப்‌ போஜனம்‌ தாராளமாகக்‌ 
கிடைக்கும்‌. 
இஸ்ரவேல்‌ 
பண்டிகைகளின்‌ போது. கர்த்தருடைய 
சந்நிதிக்கு முன்பா எவ்வாறு 
வரவேண்டும்‌ என்றும்‌ மோசே அவர்களுக்கு 
சொல்லுகிறார்‌. 
கள்‌ 
வெறுங்கைபோடே 


புத்திர்‌ இந்தப்‌ 


கர்த்தருடைய 
வராமல்‌, 


சந்ததியில்‌ 
த்‌ 


தேவனாகிய கர்த்தர்‌ தங்களுக்கு அருளிய 
ஆசீர்வாதத்திற்குத்தக்கதாக, அவனவன்‌ தன்‌ 
'ணிக்கையைக்‌ 


தன்‌ தகுதிக்குஏற்றடி க 
கொண்டுவரவேண்டும்‌ (உபா 16:17). 


கர்த்தருடைய பண்டிகைகளைப்பற்றிய 
லேவி 2312 ஆகிய வசனப்பகுதியிலும்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. அதன்‌ விவரம்‌ 
வருமாறு : 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ நியமித்திருக்கிற பரிசுத்தமான 
அதிகாரத்தில்‌ 
கர்த்தர்‌ மோசேயை 


நீங்கள்‌ 
பண்டிகை நாட்களாவன” 
(லேவி 23:12) என்று சொல்லுகிறார்‌. 


கர்த்தர்‌ ஒரு நாளை பரிசுத்தமாய்‌ 
நியமிக்கும்போது, அந்த நாள்‌ பரிசுத்த 
நாளாகிறது. அவரே நாட்களுக்கும்‌. 
காலங்களுக்கும்‌ கர்த்தராயிருக்கிறார்‌. கர்த்தர்‌ 
காலங்களை உண்டாக்கினபோது, ஒரு நாளை 
மற்ற நாளிலிருந்து பரிசுத்தப்படுத்தி, அதை 
ஆசீர்வதித்திருக்கிறார்‌ 

தேவன்‌ தாம்‌ ஷ்டித்து 
உண்டுபண்ணின ல்‌ 
கிரியைகளையெல்லாம்‌. முடித்தபின்பு 
அதிலே ஒய்ந்திருந்தடியால்‌, தேவன்‌ ஏழாம்‌ 
நாளை ஆசீர்வதித்து, அதைப்‌ 


பரிசுத்தமாக்கினார்‌' (ஆதி 2:3) 

ப்பத்தின்‌ 

* ரி்தின்‌. “ செகாரமம்‌ 

நல்ல நாளாக்குகிறான்‌ 

அதை மாத்திரமே செய்ய 

முடியும்‌. கர்த்தரோ ஒரு நாளை பரிசுத்த 
நாளாக ஆக்குகிறார்‌. 


பிரகாரமும்‌ 


'ஆதலால்‌ அலங்கமில்லாத ஊர்களில்‌ 
சஷிருக்கிற நாட்டுப்புறத்தாரான யூதர்கள்‌ 
ஆதார்‌ மாதத்தின்‌ பதினாலாந்தேதியைச்‌' 
சந்தோஷமும்‌, விருந்துண்கிற பூரிப்புமான 
நாளும்‌, ஒருவருக்கொருவர்‌ வரிசைகளை 
அனுப்புகிற நாளுமாக்கினார்கள்‌" (எஸ்‌ 9:19). 


கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. பாவநிவாரண 
ஒரு பண்டிகை நாளாகும்‌. பண்டிகை 
நாட்கள்‌ பொதுவாக மகிழ்ந்து. 
களிகூருவதற்கும்‌, சந்தோஷமாயிருப்பதற்கும்‌ 
நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆகையினால்‌. 
அந்தப்‌ பரிசுத்தமான நாட்கள்‌, பண்டிகை 
நாட்கள்‌ என்று அழைக்கப்படுகிறது. 


பரிசுத்தமான 
நாட்கள்‌" 


நாட்களை 
என்று 
நாளானது 





உபாகமம்‌ - 
DEUTERONOMY - 


BALWETHER 
பிய 


'சபை கூடிவந்து பரிசுத்த நாட்களாக 
ஆரசரிக்கும்டி, நீங்கள்‌ 

கர்த்தருடைய பண்டிகை நாட்க: 

கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. இந்‌ 

நாட்கள்‌, “கர்த்தருடைய பண்டிகை நாட்கள்‌" 
என்று அழைக்கப்படுகிறது. கர்த்தர்‌ இந்தப்‌ 
பரிசுத்த நாட்களை, "என்னுடைய பண்டிகை 
நாட்கள்‌” என்று சொல்லுகிறார்‌. 


கர்த்தருடைய பண்டிகை நாட்களை 


மோசே “இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ எல்லோரோடும்‌ 


நாட்களை 
ஆசரிக்கிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
பரிசுத்த நாட்களாக, 
கர்த்தருடைய பண்டிகை... நாட்கள்‌ 
ஆசாரியருக்கும்‌, இஸ்ரவேல்‌ புத்திரருக்கும்‌ 
பரிசுத்த நாட்களாயிருக்கிறது. 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
ட்களிபே 


ஆசரிக்கிறார்கள்‌. 


கர்த்தருடைய 
சபையாகக்‌ 
பண்டிகை 
நாட்களாக 
நாட்கள்‌ 
நாட்களிலே 
காரியமும்‌ 


ஆசரிக்கவேண்டும்‌. பண்டிகை 


சுத்தமானது. பண்டிகை 
ஆசரிக்கப்படும்‌ ஒவ்வொரு 
பரிசுத்தமானதாயிருக்கவேண்டும்‌. 


நீதியான நியாயத்தீர்ப்பு 
உபா 16:18-20 


உபா 16:18. உன்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
உன்‌ கோத்திரங்கள்‌ தோறும்‌ உனக்குக்‌ 
கொடுக்கும்‌ வாசல்களிலெல்லாம்‌, 
நியாயாதியதிகனையும்‌ தலைவரையும்‌ 
ஏற்படுத்துவாயாக; அவர்கள்‌ நீதியுடன்‌. 
ஜனங்களுக்கு தியாயத்திர்ப்புச்‌ 
செய்யக்கடவர்கள்‌.. 


உபா 16:19. நியாயத்தைப்‌ 
புரட்டாதிருப்பாயாக; முகதாட்சணியம்‌ 
பண்ணாமலும்‌, பரிதானம்‌ வாங்காமலும்‌ 
இருப்பாயாக; பரிதாணம்‌ ஞானிகளின்‌ 
கண்களைக்‌ குருடாக்கி, நீதிமான்களின்‌ 
தியாயங்களைத்‌ தாதுமாறாக்கும்‌. 


நீ பிழைத்து, உன்‌ 

கர்த்தர்‌ உனக்குக்‌. 

தேசத்தைச்‌. 
௬தத்தரித்துக்கொள்ளும்படிக்கு. 
தீதியையே பின்பற்றுவாயாக. 


விரிவுரை 
COMMENTARY 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ மத்தியிலே. 
நீதியான நியாயத்தீர்ப்பு சொல்லப்படவேண்டும்‌. 
அவர்களுடைய வழக்குகள்‌ நீதியாகவும்‌, 
நியாயமாகவும்‌. விசாரிக்கப்படவேண்டும்‌. 
கர்த்தர்‌ உண்மையும்‌ சத்தியமும்‌ 
நீதியுமுள்ளவர்‌. அவர்‌ இஸ்ரவேல்‌. 
ஜனத்தாரை தம்முடைய நீதியினால்‌. 
ஆளுகை செய்யவேண்டுமென்று 
சித்தங்கொண்டிருக்கிறார்‌. இஸ்ரவேலரின்‌ 
நியாயாதிபதிகளும்‌, தலைவர்களும்‌, 
கர்த்தருடைய பிரதிநிதிகளாக, 
இஸ்ரவேலரை நியாயம்‌ 
விசாரிக்கிறார்கள்‌. 


, நிரபராதி 
குற்றம்‌ புரிந்த 
தப்பிக்கவும்‌ 


செய்யாத 
தண்டிக்கப்படக்கூடாது. 
குற்றவாளி தண்டனைக்கு 
கூடாது. 

ஒவ்வொரு 

விசாரிக்கப்பட்டு, கத்த நியாயமான 
தீர்ப்பு சொல்லப்படவேண்டும்‌. 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
பாளயமிறங்கியிருந்தபோது, 
வழக்குகளை: 
நியாயதிபதிகளும்‌ 
நியமிக்கப்பட்டிருந்தார்கள்‌. அவர்களில்‌ சிலர்‌ 
நூறு பேருக்கு தலைவர்களாகவும்‌, வேறு 
சிலர்‌ ஆயிரம்‌ பேருக்கு தலைவர்களாகவும்‌ 
இருந்தார்கள்‌. 

“மோசே இஸ்ரவேலர்‌ எல்லாரிலும்‌ 
திறமையுள்ள மனிதரைத்‌ தெரிந்து கொண்டு, 
அவர்களை ஆயிரம்பேருக்கு 
அதிபதிகளாகவும்‌, பேருக்கு 
அதிபதிகளாகவும்‌, ஐம்பதுபேருக்கு 
அதிபதிகளாகவும்‌, பத்துப்பேருக்கு 
அதிபதிகளாகவும்‌ ஜனங்கள்மேல்‌ 
தலைவராக்கினார்‌" (யாத்‌ 18:25). 


வனாந்தரத்தில்‌ 
அவர்களுடைய 
விசாரிப்பதற்கு 
அதிகாரிகளும்‌ 


நூறு 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
தேசத்தில்‌ குடியேறும்போது, 
ஒவ்வொரு 
நியாயாதிபதிகளும்‌ 
ஏற்படுத்தப்படவேண்டும்‌. 


கானான்‌ 
அவர்களுடைய 
பட்டணங்களிலும்‌ 
தலைவர்களும்‌ 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


மோசே இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு. 
இதுபற்றிச்‌ சொல்லும்போது. உன்‌ 
தேவனாகிய கர்த்தர்‌ உன்‌ கோத்திரங்கள்‌ 
தோறும்‌ உனக்குக்‌ கொடுக்கும்‌ 
வாசல்களிலெல்லாம்‌, நியாயாதிபதிகளையும்‌ 
தலைவரையும்‌ ஏற்படுத்துவாயாக: அவர்கள்‌ 
நீதியுடன்‌ ஜனங்களுக்கு நியாயத்தீர்ப்புச்‌ 
செய்யக்கடவர்கள்‌' (உபா 1648) என்று 


வழக்குகளை எவ்வாறு விசாரிக்கவேண்டும்‌. 
என்றும்‌ மோசே அவர்களுக்கு 
தெளிவுபடுத்துகிறார்‌. 

நியாயாதிபதிகள்‌ 
புரட்டாதிருக்கவேண்டும்‌; 
முகதாட்சணியம்‌ பண்ணாமலும்‌, 
வாங்காமலும்‌ இருக்கவேண்டும்‌: 
ஞானிகளின்‌ கண்களைக்‌ 
நீதிமான்களின்‌ 
தாறுமாறாக்கும்‌ (உபா 1619), 

கர்த்தர்‌ கு 
தேசத்தைச்‌ ததத ல 
பிழைத்திருக்கவேண்டுமென்றால்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ நீதியையே பின்பற்றவேண்டும்‌. 
(உபா 16:20) 


நியாயத்தைப்‌ 
அவர்கள்‌ 
பரிதானம்‌. 
பரிதானம்‌. 
குருடாக்கி, 
யங்களைத்‌ 


கொடுக்‌ 
அ 


தோப்பும்‌ சிலையும்‌ 
உபா 16:21,22 


உபா 16:21. நீ உன்‌ தேவனாகிய 
கர்த்தருக்கு உண்டாக்கும்‌ பலி 
பீடத்தண்டையில்‌ யாதொரு 
தோப்பையும்‌ உண்டாக்க வேண்டாம்‌; 


உபா 16:22. யாதொரு சிலையையும்‌ 
நிறுத்தவேண்டாம்‌; உன்‌ தேவனாகிய 
கர்த்தர்‌ அதை வெறுக்கிறார்‌. 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கானான்‌ தேசத்தில்‌ 
பிரவேசிக்கும்போது, தங்கள்‌ தேவனாகிய 
கர்த்தரை மறந்துவிட்டு, புறஜாதியாரின்‌ 
அந்நிய தெய்வங்களைப்‌ 
பின்பற்றிப்போய்விடக்கூடாது. இஸ்ரவேல்‌ 
ஜனத்தார்‌ கானான்‌ தேசத்திலே 
புறஜாதியாரைப்போல. தோப்புகளையும்‌ 
சிலைகளையும்‌ உண்டாக்கக்கூடாது. 


மோசே இஸ்ரவேல்‌ புத்திரரை நோக்கி, 
“நீ உன்‌ தேவனாகிய கர்த்தருக்கு 
உண்டாக்கும்‌ பலிபீடத்தண்டையில்‌ யாதொரு 
நோப்பையும்‌ உண்டாக்க டாம்‌; 
யாதொரு சிலையையும்‌ நிறுத்தவேண்டாம்‌; 
உன்‌ தேவனாகிய கர்த்தர்‌ அதை 
வெறுக்கிறார்‌! (உபா 16:2122) என்று 
சொல்லுகிறார்‌. 


கர்த்தருடைய பலிபீடத்திற்‌ 
நண்பனில்‌ அத மந்தத்‌! அல்லது 
தோப்புகளையோ  உண்டுபண்ணக்கூடாது. 
தோப்புகள்‌ விக்கிரகாராதனைக்கு 
அடையாளம்‌. கர்த்தருடைய பலிபீடத்திற்கு 
மத்தியிலே, தோப்புகளை 
உண்டுபண்ணும்போது, அந்தப்‌ பலிபீடம்‌ 
விக்கிரகங்களின்‌ பலிபீடம்‌ போல இருக்கும்‌. 

ரவேல்‌ புத்திரர்‌ உலக, 

ன ப்‌ அணைய 
ஒத்த னத்‌ 'தரிக்கக்கூடாது. கர்த்தரை 
ஆராதிக்கிறவர்கள்‌ அவரை ஆவியோடும்‌ 
உண்மையோடும்‌ ஆராதிக்கவேண்டும்‌. 
கர்த்தரை ஆராதிக்கும்போது, அவரை 


பண்ணுவதற்கு பதிலாக, அப்படிப்பட்ட 
தப்பிதமான காரியங்களை செய்யாமலிருப்பது, 
நல்லது. 





உபாகமம்‌ - 
DEUTERONOMY - COMMENTARY 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ அவலட்சணமுள்ள 
எந்த மிருகத்தையும்‌ கர்த்தருக்கு 
பலிசெலுத்தக்கூடாது (உபா 174, 
விக்கிரகங்களை ஆராதிக்கிறவர்களுக்கு, 
தண்டனை நியமிக்கப்படுகிறது (உபா 17:2-7). 


இரத்தப்பழிகளைக்குறித்தும்‌ 
வியாச்சியங்களைக்‌ குறித்தும்‌ 
விசாரிக்கப்படுவதும்‌, 
தீர்க்கப்படுவதும்‌ 
ராஜாவைப்பற்றிய 
(உபா 1714-20), 


வழக்கு. 
நியாயம்‌ 
17:8-13). 


பிரமாணம்‌. 


(உபா 


கர்த்தருக்கு அருவருப்பானது 
உபா 17:1 


உபா 17:1. பழுதும்‌ அவலட்சணமுமுன்ன 
யாதொரு மாட்டையாவது. 
ஆட்டையாவது உன்‌ தேவனாகிய 
கர்த்தருக்குப்‌ பலியிடவேண்டாம்‌; 
அது உன்‌ தேவனாகிய 
கர்த்தருக்கு அருவருப்பாயிருக்கும்‌. 


பரிசுத்தர்‌ 
பரிசுத்தமானது. 


கர்த்தர்‌ 
ஆராதனை 
பலியிடப்படும்‌ மிருகங்களும்‌ 
அவலட்சணமாயிராமல்‌, 
சுத்நமானதாயிருக்கவேண்டும்‌. குருடு, நசல்‌ 
அங்கவீனம்‌ ஆகிய பழுதில்லாத மிருகங்களை 
மாத்திரமே பலியாக 


ie 
கர்த்தருக்கு 


பழுதும்‌ அவலட்சணமுமுள்ள யாதொரு 
மாட்டையாவது ஆட்டையாவது தேவனாகிய 
கர்த்தருக்குப்‌ பலியிடவேண்டாம்‌: அது 
தேவனாகிய கர்த்தருக்கு 
அருவருப்பாயிருக்கும்‌ 174) என்று 
மோசே சொல்லுகிறார்‌. 


(உபா 


பப்ப மற 


ரிம்‌ 


பழைய ஏற்பாட்டுக்காலத்தில்‌ 
செலுத்தப்பட்ட பலிகளெல்லாமே 
கிறிஸ்துவுக்கு. அடையாளமாயிருக்கிறது. 
ம்முடைய கர்த்தராகிய இயேசுகிறிஸ்துவே 
உலகத்தின்‌ பாவங்களை சுமந்து 
தேவஆட்டுக்குட்டியாயிருக்கிறார்‌. 

ல்‌ கறைதிரை எதுவுமில்லை. 


“குற்றமில்லாத 
ஆப்டுக்குட்டியாகிய 
விலையே 


றப்பெற்ற 
மீட்கப்பட்டீர்களென்று றிந்த கதர்களே. 
பேது 1:19). 


இஸ்ரவேல்‌ ஜனத்தாரின்‌ 
சரித்திரத்திலே, அவர்கள்‌ அந்நிய தேசத்தின்‌ 
சிறைமிகுப்குப்ப்டந்தாரகள்‌ இஸ்ரவேல்‌. 

பாபிலோன்‌ தேசத்து 
சவிரு்ிிருந்தோலு. அவர்களைவிட்டு 
விக்கிரகாராதனை முற்றிலுமாய்‌ 
நீங்கிப்போயிற்று. 


ஆனாலும்‌ கர்த்தருக்கு பலிசெலுத்தும்‌ 
விஷயத்தில்‌, இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
கர்த்தருடைய பிரமாணத்தை 
என்னும்‌ கட்டளை 
மறுபடியுமாய்க்‌ கொடுக்கப்படுகிறது. 


“நீங்கள்‌ கண்‌ ஊனமானநைப்‌ 
பலியிடக்கொண்டுவந்தாலும்‌ அது 
பொல்லாப்பல்ல, நீங்கள்‌ காலூனமானநையும்‌ 
நசல்‌ பிடித்ததையும்‌ கொண்டுவந்தாலும்‌ அது 
பொல்லாப்பல்ல என்கிறீர்களே: அதை நீ உன்‌ 
அதிபதிக்குச்‌ செலுத்து, அவன்‌ உன்மேல்‌ 
பிரியமாமிருப்பானோ? உன்‌ முகத்தைப்‌ 
பார்ப்பனோ என்று சேனைகளின்‌ கர்த்தர்‌ 
கேட்கிறார்‌” (மல்‌ 1:8). 
தேவனுக்கு முன்பாக அருவருப்பாய்‌ 
இருக்கும்‌ காரியங்கள்‌ : 
1. மூன்றாம்‌ நாளில்‌ சமாதான பலிகளின்‌ 
மாம்சத்பபை புசிப்பது. (லேவி 7:18) 


2, ஓரினச்சேர்க்கை (லேவி 
லேவி 20:13; உபா 23:18) 


18:22; 


3. விக்கிரகங்களின்‌ ஆபரணங்களை 
எடுத்துக்‌ கொள்வது. (உபா 7:25-26) 





உபாகமம்‌ - 


011: 
[ப DEUTERONOMY 


விக்கிரகாராதனை (உபா 1231; 
உபா 1314; உபா 17:4; உபா 189; 
உபா 20:18; உபா 29:17) 

தேவனுக்குப்‌ பழுதான 
மிருகஜீவன்களைப்‌ பலியிடுவது (உபா 
171 


மரித்தோரின்‌ ஆவிகளோடு பேசுவது. 
(உபா 18:72) 


புருஷர்‌ ஸ்திரீகளின்‌ வஸ்திரங்களை 
அணிவது. (உபா 22:5) 

ஸ்திரீகள்‌ புருஷரின்‌ வஸ்திரங்களை 
அணிவது. 

வேசிப்பணத்தைத்‌ தேவனுடைய 
ஆலயத்திற்குக்‌ கொண்டுவருவது. 
(உபா 23:18) 


பிறரை வஞ்சிப்பது. (உபா 253-16) 


விக்கிரகங்களைச்‌ செய்வது. 
(உபா 27:15) 


அம்மோனின்‌ விக்கிரகங்கள்‌. 
(இராஜா 11:5) 


மோவாபின்‌ விக்கிரகங்கள்‌ 
(இராஜா 11:7; 2இராஜா 1193) 


சீதோனின்‌ விக்கிரகங்கள்‌ 
(2இராஜா 23:13) 


மாய்மாலக்காரர்‌ செலுத்தும்‌ தூபம்‌. 
(ஏசா 143) 


அசுத்தமானவைகளைப்‌ புசிப்பது. 
(ஏசா 6617) 


17. நரபலியிடுவது. (எரே 32:35) 

18. கொள்ளையிடுவது. (எசே 18:6-13) 
19. கொலைசெய்தல்‌. (எசே 18:6-13) 
20. விபசாரம்‌ (எசே 18:6-13) 

21. பிறரை ஒடுக்குதல்‌ (எசே 1836-13) 


22, முரப்டாட்டம்‌. (எசே 18:6-13) 


உய்ட்பபு Coops 


- COMMENTARY PUBLISHERS 


23. பொருத்தனையை மீறுதல்‌ 
(எசே 18-13) 


24. சகோதரனுக்கு வட்டிக்குக்‌ கடன்‌ 
கொடுத்தல்‌. (எசே 18:6-13) 


25. சூதகஸ்தீரியோடு சயனித்தல்‌ 
(எசே 18:6-13) 


26. இருதயக்கடினம்‌ (எசே 1816-13) 

27. அநீதி (எசே 18:6-13) 

28. அந்திக்கிறிஸ்துவை ஆராதிப்பது. 
(தானி 11:31; தானி 12011; மத்‌ 2415; 
2தெச 2:4; வெளி 13) 


29. நெருங்கிய உறவினரிடையே திருமண 
உறவு (லேவி 19:6-30) 


30. மனுஷருக்குள்ளே மேன்மையாக 
எண்ணப்படுகிறது. (லூக்கா 1615) 


3. தேசங்களின்‌ இதரப்‌ பாவங்கள்‌. 
12. 


(லேவி 18:26-29;: 18: 
உபா 20:18; 
1இராஜா 14:24) 


அக்கிரமம்‌ 
உபா 17:2-7 


உபா 17:2. உன்‌ தேவனாகிய கர்த்தரின்‌ 
கண்களுக்கு முன்பாக. எந்தப்‌ 
புருஷனாவது ஸ்திரீயாவது உண்‌: 
தேவனாகிய கர்த்தர்‌ உனக்குக்‌ 
கொடுக்கிற வாசல்கள்‌ ஒன்றில்‌ 
அக்கிரமஞ்செய்து, அவருடைய 
உடன்படிக்கையை மீறி, 


17:8. நான்‌ விலக்கியிருக்கிற 
தேவர்கனையாவது. 
முதலான 


உபா 17:4. அது உன்‌ செவிகேட்க 
உனக்கு அறிவிக்கப்படும்போது, தீ 
அதை நன்றாய்‌ விசாரிக்கக்கடவாம்‌; 
அது மெய்‌ என்றும்‌, அப்படிப்பட்ட 
அருவருப்பு இஸ்ரவேலில்‌ நடந்தது. 
நிச்சயம்‌ என்றும்‌ கண்டாயானால்‌, 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


BALWETHER 
பிய 


உபா 17:5. அந்த அக்கிரமத்தைச்‌ 
செய்த புருஷனையாவது. 
ஸ்திரீயையாவது உன்‌ வாசல்களூக்கு 
வெளியே கொண்டுபோய்‌, 
அப்படிப்பட்டவர்கள்‌. சாகும்படி. 


கல்லெறியக்கடவாய்‌.. 


உபா 17:6. சாவுக்குப்‌ பாத்திரமானவன்‌ 
இரண்டு மூன்று சாட்சிகளுடைய 
வாக்கினால்‌ கொலைசெய்யப்படக்‌ 
கடவன்‌; ஒரே சாட்சியினுடைய 
வாக்கினால்‌ அவன்‌ 
கொலைசெய்யப்பட லாகாது. 


உபா 177. 
கொலைசெய்கி ததற்குச்‌ 
காட்சிகளுடைய கைகள்‌ முத்தியும்‌ 
எல்லா ஜனங்களுடைய கைகள்‌ 
பித்தியும்‌ அவன்‌ மேல்‌ இருப்பதாக; 
இப்படியே தீமையை உன்‌ நடுவில்‌. 
ரத்து விலக்கக்கட வாய்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திர்‌ கர்த்தருக்கு 
பரிசுத்த ஜனமாயிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
கர்த்தரை மாத்திரமே ஆராதிக்கவேண்டும்‌. 
விக்கிரகாராதனை கர்த்தருக்கு 
விரோதமான பாவம்‌. அந்நிய தேவர்களை 
ஆராதிப்பதையும்‌, i சூரியர்‌ முதலான 
வானசேனைகளை ர்்தர்‌ 
இஸ்ரவேல்‌ 
'தடைபண்ணிியிருக்கிறார்‌. 
உடன்படிக்கை. 


அவனைக்‌ 


கர்த்தருடைய 


உடன்படிக்கையை 
மீறுவது அக்கிரமம்‌. அது கர்‌ 


விரோதமான 
ஜனத்தார்‌ 
விக்கிரகாராதனையாகிய 
அருவருப்பும்‌ காணப்படக்கூடாது. 
விக்கிரங்களை ஆராதிக்கிறவர்களுக்கு 
தண்டனை கொடுக்கப்படும்‌. 

பூர்காலம்‌ முதலாகவே ஜனங்கள்‌ 
சந்திர சூரியர்‌ முதலான வானசேனைகளை 
சேவித்து வருகிறார்கள்‌. கர்த்தர்‌ இவற்றை 
ஆராதிக்கக்கூடாது என்று இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கு விலக்கி வைத்திருக்கிறார்‌. ஒரு 
சிலர்‌ 
தங்களுக்கு 
அவற்றை ஆராதிக்கிறார்கள்‌. 
விக்கிரகாராதனை கர்த்தருக்கு விரோதமான 
பாவமாகவும்‌, கர்த்தருடைய பார்வையிலே. 
இது அக்கிரமமாகவும்‌, அருவருப்பாகவும்‌ 
இருக்கிறது. 


அருவருப்பு 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ விக்கிரகங்களை 
ஆராதிப்பது கர்த்தருடைய உடன்படிக்கையை 
மீறுகிற செயல்‌. இந்த அக்கிரமத்திற்காக 
அவர்கள்‌ தண்டிக்கப்படவேண்டும்‌. 
அவர்களைத்‌. தண்டிக்கும்‌ முன்பாக 
அவர்களுடைய அக்கிரமம்‌ 
உறுதிப்படுத்தப்படவேண்டும்‌. 


மோசே இஸ்ரவேல்‌ புத்திரரை நோக்கி, 
உன்‌ தேவனாகிய கர்த்தரின்‌ கண்களுக்கு 
முன்பாக எந்தப்‌ புருஷனாவது ஸ்திரீயாவது, 
உன்‌ தேவனாகிய கர்த்தர்‌ உனக்குக்‌ 
கொடுக்கிற வாசல்கள்‌ ஒன்றில்‌ 
அக்கிரமஞ்செய்து, அவருடைய 
உடன்படிக்கையை மீறி, நான்‌ 
விலக்கியிருக்கிற வேறே தவர்கையாவது 
சந்திரசூரியர்‌ முதலான 
வானசேனைகளையாவது, சேவித்து, 
அவைகளை நமஸ்கரிக்கிறதாகக்‌ 
காணப்பட்டால்‌, அது உன்‌ செவிகேட்க 
உனக்கு அறிவிக்கப்படும்போது, நீ அறை 
நன்றாய்‌ விசாரிக்கக்கடவாய்‌; அது 
என்றும்‌, அப்படிப்பட்ட க்‌ 
இஸ்ரவேலில்‌ நடந்தது நிச்சயம்‌ என்றும்‌ 
கண்டாயானால்‌, அந்த  அக்கிரமத்தைச்‌ 
செல பருஜனையாவது ஸ்திரீயையாவது 
வாசல்களுக்கு வெளியே 
கொண்டுபோய்‌, அப்படிப்பட்டவர்கள்‌ சாகும்படி 
கல்லெறியக்கடவாய்‌” (உபா 17:2-5) என்று 
சொல்லுகிறார்‌. 


சந்திரசூரியரைக்‌ கர்த்தரே 
சிருஷ்டித்தவர்‌. அலைகளுக்கு உருவங்களை 
உண்டாக்கி, அவற்றை நமஸ்கரிக்கக்கூடாது. 
சிருஷ்டிகரையே சேவிக்க வேண்டும்‌. 
சிருஷ்டியைச்‌ சேலிக்கக்கூடாது'உபா 17:2-5) 


விக்கிரகங்களை 

ஆராதிக்கிறவர்களுடைய அக்கிரமம்‌. 
உறுதிபண்ணப்படும்‌ முன்பாக, அவசரப்பட்டு 
அவர்களை 'தண்டித்துவிடக்கூடாது. 
ஒருவனுடைய  விக்கிரகாராதனையைப்பற்றி 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கேள்விப்படும்போது, 
அதை அவர்கள்‌ நன்றாய்‌ விசாரித்து 
அறிந்துகொள்ளவேண்டும்‌. ள்‌ 
விக்கிரகத்தை  ஆராதித்தது 
என்பதையும்‌, இஸ்ரவேலிலே 
அக்கிரமமும்‌ அருவருப்பும்‌ 

நடந்தது. என்பதையும்‌ 
கொள்ளவேண்டும்‌. விக்கிரகாராதனைக்‌. 
காரருடைய அக்கிரமத்தை 
உறுதிபண்ணுவதற்கு ஒன்றுக்கும்‌ மேற்பட்ட 
சாட்சிகளும்‌ இருக்கவேண்டும்‌. 





உபாகமம்‌ - 
DEUTERONOMY - 


BALWETHER 
பிய 


விக்கிரகாராதனைக்காரருக்கு 

ன்டனை  நியமிக்கப்பட்டிருக்கிறது. 

ட்டு யாருக்கும்‌ மரணதண்டனை 
கொடுத்துவிடக்கூடாது. அவர்களுடைய 
மரணமும்‌ சாதாரணமான மரணமாயிராது. 
விக்கிரகாராதனைக்காரர்கள்‌ மீது சாகும்படி 
கல்லெறியவேண்டும்‌.  விக்கிரகாராதனைக்‌ 
காரர்கள்‌ ஆணாகமிருந்தாலும்‌ 
பெண்ணாகயிருந்தாலும்‌, அவர்களுடைய 
ல்‌ அக்கிரமத்திற்கு மன்னிப்பு 


“அந்த 
புருனையாவது 
வாசல்களுக்கு வெளியே கொண்டுபோய்‌, 
அப்படிப்பட்டவர்கள்‌ சாகும்படி 
கல்லெறியக்கடவாய்‌" (உபா 17:5) என்று 
மோசே இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
சொல்லுகிறார்‌. 


சாவுக்கு பாத்திரமானவனை 
யாரெல்லாம்‌ கல்லெறியவேண்டும்‌ என்றும்‌ 
மோசே இந்த வனப்பகுதியில்‌ சொல்லுகிறார்‌ 
சாலக்கும்‌ பாத்திரமானவன்‌ இரண்டு மூன்று 
சாட்சிகு 
கொலைசெய்யப்படக்கடவன்‌; 
சாட்சிபினுடைய வாக்கினால்‌ 
கொலைசெய்யப்படலாகாது (உபா 
என்றும்‌, 

அவனைக்‌. கொலைசெய்கிறதற்குச்‌ 
சாட்சிகளுடைய கைகள்‌ முந்தியும்‌ எல்லா 
ஜனங்களுடைய கைகள்‌ பிந்தியும்‌ அவன்‌ 
மேல்‌ இருப்பதாக; இப்படியே தீமையை உன்‌ 
நடுவிலிருந்து விலக்கக்கடவாய்‌ (உபா 17:7) 
என்றும்‌ மோசே சொல்லுகிறார்‌. 


பாவம்‌ செய்தவர்களுக்கு மரண 
தண்டனை கொடுக்கப்படுகிறது. தண்டனை 
கடுமையாக இருப்பதினால்‌ ஜனங்கள்‌ பாவம்‌ 
செய்வதற்குப்‌ பயப்படுவார்கள்‌. 
தண்டனையைக்‌ கடுமையாக்கி, ஜனங்கள்‌ 
மத்தியிலிருந்து தீமையை அகற்ற வேண்டும்‌. 
(உபா 175712413. 


குற்றம்‌ செய்யாதவன்‌ சாவுக்கு 
பாத்திரமானவனல்ல. சாவுக்கு பாத்திரமில்லாத 
ஒருவன்மீது. கல்லெறிந்து அவனைக்‌. 
கொன்றுபோட்டால்‌, அவனை 
கொன்றுபோட்டவர்கள்மீது இரத்தப்பழி வரும்‌. 
ஆகையினால்‌. அக்கிரமக்காரனை 
கொலைசெய்கிறதற்கு சாட்சிகளுடைய 
கைகள்‌ அவன்மேல்‌ முந்தியிருக்கவேண்டும்‌. 
என்று மோசே சொல்லுகிறார்‌. 


விரிவுரை 
COMMENTARY 


அக்கிரமக்காரனை 
செய்வதற்காக: அவன்மேல்‌ 
கல்லெறியவேண்டும்‌ என்பது கர்த்தருடைய 
பிரமாணம்‌. விக்கிரகாராதனைக்காரர்களை 
சாகும்படி கல்லெறியும்போது அவர்களைக்‌ 
கொன்றவர்கள்மீது இரத்தப்பழி சுமராது. 
அவர்கள்‌ கர்த்தருடைய கட்டளைக்கு 
கீழ்ப்படிந்து, விக்கிரகாராதனைக்காரர்மீது 
கல்லெறிந்து, அவர்களைக்கொன்று. 
இப்படியே தீமையை தங்கள்‌ நடுவிலிருந்து 
விலக்கியிருக்கிறார்கள்‌. 


விக்கிரகாராதனைக்காரருக்கு 
விரோதமாக யாரும்‌ பொய்ச்சாட்சியும்‌ 
சொல்லக்கூடாது. அக்கிரமம்‌ செய்தவனை. 
நிரபராதி என்று சொல்லிவிடக்கூடாது. அதே 
வேளையில்‌ நிரபராதியை அக்கிரமக்காரன்‌ 
என்றும்‌ தீர்த்துவிடக்கூடாது. ஆகையினால்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌, ஒருவன்மீது கல்லெறிந்து 
கொல்லுவதற்கு முன்பு, அவன்‌ செய்த 
அக்கிரமத்தை நன்றாய்‌ விசாரிக்கவேண்டும்‌. 
அவன்‌ மீது சுமத்தப்பட்ட அக்கிரமம்‌ 
மெய்யானது. என்று இரண்டு மூன்று 
சாட்சிகளுடைய வாக்கினால்‌ 
உறுதிபண்ணப்படவேண்டும்‌. 


தியாயத்தீர்ப்பு 
உபா 17:8-18 


உபா. 17:8. உன்‌ வாசல்களில்‌. 
இரத்தப்பழிகளைக்‌. குறித்தும்‌, 
வியாச்சியங்கனைக்‌. குறித்தும்‌, 
காயம்பட்ட சேதங்களைக்‌ குறித்தும்‌ 
வழக்கு நேரிட்டு, நியாயந்தீர்ப்பது 
உனக்கு அமிதாயிருத்தால்‌, நீ எழுத்து, 
உன்‌ தேவனாகிய கர்த்தர்‌ தெரிந்து 
ஏற்படுத்தின ஸ்தானத்திற்குப்‌ போய்‌, 


178. லேவியரான' 
அந்நாட்களில்‌ 
த தபதி ட கக்‌ 

நியாயம்‌ 


உனக்கு 


உபா 17:10. கர்த்தர்‌ தெரிந்துகொண்ட. 
இடத்திலிருந்து அவர்கள்‌ உனக்கு. 
அறிவிக்கும்‌ தீர்ப்புக்கு தீ இணங்கி, 
அவர்கள்‌ உனக்கு விதிக்கிறபடி 
செய்யக்‌ கவனமாயிருப்பாயாக. 





உபாகமம்‌ - 
DEUTERONOMY - 


BALWETHER 
சபரிய 


உபா 17411. அவர்கள்‌ உனக்கு 
அறிவிக்கும்‌ தீர்ப்பை விட்டு வலதுபுறம்‌. 
இடதுபுறம்‌ சாயாமல்‌, அவர்கள்‌ 
உனக்கு, உணர்த்தும்‌ 
பிரமாணத்தின்படியும்‌, உனக்குச்‌. 
சொல்லும்‌ தியாயத்தீர்ப்பின்‌ படியும்‌ 
செய்யக்கடவாய்‌. 


உபா 17:12. அங்கே உன்‌ தேவனாகிய 
கர்த்தருக்கு ஆராதனை செய்யும்படி. 
நிற்கிற ஆசாரியனுடைய 
சொல்லையாகிலும்‌, 
தியாயாதிபதியினுடைய 
சொல்லையாகிலும்‌ கேனாமல்‌, ஒருவன்‌: 
இடும்புசெய்தால்‌, அவன்‌ சாகக்கடவன்‌; 
இப்படியே தீமையை இஸ்ரவேலிலி. 
ருந்து விலக்கக்கடவாய்‌.. 


உபா 1748. அப்பொழுது ஜனங்கள்‌ 
எல்லாரும்‌ அதைக்‌ கேட்டு, பயந்து, 
இனி இடும்புசெய்யாதிருப்பார்கள்‌.. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கானான்‌ தேசத்தில்‌ 
பிரவேசித்து, அந்த தேசத்தைச்‌ சுதந்தரித்து, 
அங்கே குடியிருக்கும்போது ன்‌ 
ஒவ்வொரு பட்டணங்களிலும்‌ ஈயம்‌ 
விசாரிக்கும்‌ இடம்‌ இருக்கவேண்டும்‌. 
பழைய ஏற்பாட்டுக்காலத்தில்‌, பட்டணத்தின்‌ 
வாசல்களில்‌ நியாயம்‌ விசாரிக்கப்படுவது 


அவர்கள்‌ 
செய்யக்கடவர்கள்‌" (உபா 16:18). 


நியாயாதிபதிகளின்‌ தலைவர்களும்‌ 
ஜனங்களுடைய வழக்குகளை நியாயமாய்‌. 
விசாரித்து நீதியான தீர்ப்பு சொல்லுவார்கள்‌. 
சாதாரண வழக்குகளை விசாரிப்பது எளிதாக 
இருக்கும்‌. ஒரு சில வழக்குகளை 
விசாரிப்பதற்கு கடினமானதாயிருக்கும்‌. 
சாதாரண நியாயாதிபதிகளால்‌ வழக்குகளை 
விசாரித்து தீர்ப்பு சொல்ல 
முடியவில்லையென்றால்‌, அவர்கள்‌ அந்த 

க்‌ லேவியரான. 


கொண்டுபோகவேண்டும்‌. 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மோசே இஸ்ரவேல்‌ புத்திரரை நோக்கி, 
உன்‌ வாசல்களில்‌ இரத்தப்பழிகளைக்‌ 
குறித்தும்‌, வியாச்சியங்களைக்‌ குறித்தும்‌, 
காயம்பட்ட சேதங்களைக்‌ குறித்தும்‌ வழக்கு 
நேரிட்டு, நியாயந்தீர்ப்பது, உனக்கு 
அரிதாயிருந்தால்‌, நீ எழுந்து உன்‌ 
தேவனாகிய கர்த்தர்‌ தெரிந்து ஏற்படுத்தின 
ஸ்தானத்திற்குப்‌ போய்‌,  லேவியரான 
ஆசாரியரிடத்திலும்‌ அந்நாட்களில்‌ இருக்கிற 
த்திலும்‌ 


நியாயாதிபதியினிட 
விசாரிக்கவேண்டும்‌; நியாயம்‌ இன்னதென்று 
அவர்கள்‌ உனக்கு அறிவிப்பார்கள்‌" 
(உபா 17:8,9) என்று சொல்லுகிறார்‌. 


சகோதர சிநேகம்‌ 
காணப்படவேண்டும்‌. ஒருவருடைய 
காரியங்களை மற்றவர்கள்‌ விசாரித்துக்‌ 
கொண்டு, ஒருவருக்கொருவர்‌ அன்பாகவும்‌, 
ஆதரவாகவும்‌ ஜீவிக்க வேண்டும்‌. ஆனால்‌ 
பல... சமயங்களில்‌ மனுஷர்‌ மத்தியிலே. 
போட்டியும்‌, பொறாமைகளும்‌, கோபங்களும்‌, 
விரோதங்களும்‌ ஏற்பட்டு, சண்டைகளும்‌, 
இரத்தச்சேதங்களும்‌ ஏற்பட்டு விடுகிறது. 
இந்த வியாச்சியங்களை இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
நீதியாய்‌ விசாரித்து நியாயம்‌ செய்ய 
வேண்டும்‌. தீர்க்க முடியாத வழக்குகளை, 
கர்த்தர்‌ தெரிந்து 

ஸ்தானத்திற்குப்‌ போய்‌, 
ஆசாரியரிடத்திலும்‌ அந்நாட்களில்‌ இருக்கிற 
நியாயாதிபதியினிடத்திலும்‌ விசாரிக்க 
வேண்டும்‌; நியாயம்‌ இன்னதென்று அவர்கள்‌ 
அறிவிப்பார்கள்‌. 


மனுஷருக்குள்ளே 


ல்‌ ரமாக பாவம்‌ 
செய்கிறவன்‌ Cir இடத்திற்குப்‌ போனாலும்‌ 
தன்‌ சுபாவத்தை மாற்றிக்‌ கொள்ளமாட்டான்‌. 
அவனுடைய துன்மார்க்மான குணம்‌ 
மாற்றமடையாது. இருதயக்கடினம்‌ 
ஆத்துமாவை அழித்துப்போடும்‌. (நீதி 1:24-31; 
நீதி 29:1; வெளி 9:20-21) 


துணிகரமாயும்‌, 


செய்தவர்கள்‌ : 


இறுமாப்பாயும்‌ பாவம்‌ 


1. ஜலப்பிரளயத்திற்கு முற்பட்டவர்கள்‌ 
(ஆதி 6:357) 
2, சோதோமியர்‌ (ஆதி 19.914) 


3 


102,20,27; 


யாத்‌ 1140: யாத்‌ 14:4,87) 





உபாகமம்‌ - விரிவுரை 
DEUTERONOMY - COMMENTARY 


நோளா 3615-16; சங்‌ 
எபி 3:85; எபி 4:7) 


5. பிலேயாம்‌ (எண்‌ 22:22-35) 
6. ஏலியின்‌ புத்திரர்‌ சாமு 2:22-25) 
ஆசாரியர்‌ 


சாரியர்‌ அனைவரும்‌ 
லேவி கோத்திரநதியிரகது 
தெரிந்தெடுக்கப்‌ பட்டிருக்கிறார்கள்‌. ஆயினும்‌ 
எல்லா. லேவியரும்‌ ஆசாரியர்‌ அல்ல. 
இஸ்ரவேலின்‌ ராஜ்யத்தை ஆளுகை 
செய்வதற்கு ஆசாரியர்கள்‌ உதவி 
புரிந்தார்கள்‌. (உபா 17:912), “லேலியரான 
ன்‌ வாக்கியம்‌ 
இடங்களிலும்‌ 
உபா 181; உபா 24:8; 
மற்ற புஸ்தகங்களில்‌ ஏழு 
(யோசு 3:3; யோசு 8:33; 
31 நாளா 30:27; 
எரே 33:18; எசே 4319; 
எசே 4813) 
பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. 
1... மோசேயின்‌ காலத்திற்கு முந்திய 
ஆசாரியர்கள்‌ 
(1) மெல்கிசேதேக்கு (ஆதி 14: 
எபி 7) 


(2) எத்திரோ (யாத்‌ 216) 
ய] நியாயப்பிரமாணத்திற்கு 


இஸ்ரவேலர்‌ 


முந்திய 
(யாத்‌ 19:22-24) 


மோசேயின்‌ காலத்து ஆசாரியர்‌ 
வம்சவழியில்‌ ஆசாரிய ஊழியம்‌. 


(யாத்‌ 27:21; யாத்‌ 28:43; யாத்‌ 29:9) 


பிரதிஷ்டை (யாத்‌ 299-35; 


யாத்‌ 4012-6; லேவி 6:20-23: 
லேவி 86-35: எபி 7:21) 


பரிசுத்தம்‌ (லேவி 21:6-7; 
லேவி 22:9,16) 


பூரண சரீரம்‌ (லேவி 2117-23) 


வஸ்திரம்‌ (யாத்‌ 289-43; 
யாத்‌ 391-29; லேவி 610-1; 
லேவி 813) 
தேவாலயத்தில்‌ வஸ்திரம்‌ மாற்றப்படுதல்‌ 
(எசே 42:14: எசே 44:19) 

ஆசாரியரின்‌ பாவநிவாரணம்‌ 

(லேவி 166,24) 
ஆசாரியரின்‌ விவாகம்‌ (லேவி 21:7-15) 


வரியிலிருந்து விலக்கு (எஸ்றா 7:24) 


சில சமயங்களில்‌: யுத்தம்‌ 
பண்ணினார்கள்‌ (நாளா 12:27-28) 


24. வகுப்புகள்‌ 
நாளா 24:1-19; 1நாளா 281321; 
2நாளா ; நோனா 3 
2நாளா 3524-5) 


சீட்டுப்போட்டு தெரிந்தெடுக்கப்‌ 


பட்டார்கள்‌. (லூக்கா 1:80.23) 


சாரியரின்‌ கலகங்கள்‌ (எண்‌ 3 
எண்‌ 16-50: 
2நாளா 26:18) 


ஆசாரியரின்‌ பணிவிடைகள்‌ : 


அபிஷேகத்தைலத்தையும்‌, சுகந்த 
தூபத்தையும்‌: தயாரிப்பது. 
(யாத்‌ 30:23-38). 


முதற்கனிகளைச்‌ செலுத்துவது 
(லேவி 23:10-11; உபா 26:3-4). 


19. ஆசீர்வாதம்‌ கூறுவது (எண்‌ 6:22-27; 
உபா 21:5; 2நாளா 30:27). 


20. பிரமாணத்தை உபதேசம்‌ பண்ணுவது. 
(லேவி 10:11: உபா 24:8; உபா 27:14; 
உபா 31:943; உபா 33:10; எரே 2:8; 
யல்‌ 2:7). 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


21. விளக்குகளை ஏற்றி அவற்றை 
எரியுமாறு பார்த்தக்‌ கொள்வது 
(யாத்‌ 27:20-2; லேவி  24:3-4; 
2நாளா 1311. 


22. பரிசுத்த அக்கினி எரியுமாறு பார்த்துக்‌ 
கொள்வது (லேவி 6-12-13). 


சேவைகளை 
(எண்‌ 4:5-15 


23... ஆசரிப்புக்கூடார 
மேற்பார்வையிடுவது, 


எண்‌ 18157). 


24, பிரயாணம்‌ பண்ணும்போது ஆசரிப்புக்‌ 
கூடாரத்தைப்‌ பிரித்து ஸ்தாபனம்‌ 
பண்ணுவது. (எண்‌ 4-5), 

25. வேதபாரகர்களாகப்‌ பணிபுரிவது. 

(எஸ்றா 7:1-6; நெகே 8:9). 


26. தசமபாகத்தை மேற்பார்வையிடுவது 
(நெகே 10:38). 


நடைபெறும்‌ பல 
எக்காளங்களை 
எண்‌ 31:6; 


27. த்தில்‌ 
ங்களில்‌ 


ஊதுவது (எண்‌ 10:2-10; 
யோசு 6; 2நாளா 13:12). 


28. வியாதிகளைக்‌ கண்டறிந்து. 
இஸ்ரவேலரின்‌ ஆரோக்கியத்தை 
மேற்பார்வையிடுவது. (லேவி 14:15) 

29... இசுத்தமானதைச்‌  சுத்திகரிப்பது. 

(லேவி 15:31) 


30. நேர்ந்துகொள்ளப்பட்டதற்கு 
மதிப்பிடுவது. (லேவி 27:8-12) 
தலைவர்களாக 
து. (எண்‌ 3632; 
எண்‌ 4:19,28, 33; [நாளா 9:20). 

32. நியாயாதிபதிகளாகச்‌ செயல்படுவது. 
(எண்‌ 5143; உபா 17:81: 
உபா 19:17; உபா 21:5; நாளா 19:8), 

33. யுத்தத்தில்‌ யுத்த வீரர்களை உற்சாகப்‌ 
படுத்துவது. (உபா 20:2-4). 

34. உடன்படிக்கைப்‌ பெட்டியைச்‌ சுமப்பது. 
(யோசு 31417: யோசு 44518: 
சாமு 4:3-3) 


விரிவுரை 
COMMENTARY 


35. ஜனங்களுக்காகக்‌ கர்த்தரிடத்தில்‌ 
விசாரித்துக்‌ கேட்பது. (யாத்‌ 28:30; 
லேவி எண்‌ 27:21; உபா 33:8; 
எஸ்றா 2:63; நெகே 7:65). 


ஆசாரியரின்‌ பராமரிப்பு : 


நேசம்‌ 
(லேவி 


முழுவதிலும்‌ 


பட்டணங்கள்‌ 
25:32-34; 

எண்‌ 18:20; எண்‌ ; யோசு 21) 

37. தேவனுக்குப்‌ பரிசுத்தம்‌ பண்ணப்பட்ட 
நிலங்களை ஆசாரியர்‌ 


பெற்றிருந்தார்கள்‌. (லேவி 27:21) 

38. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ அனைவரும்‌ 
செலுத்தும்‌ தசமபாகங்களை ஆசாரியர்‌ 
பெற்றுக்‌ கொண்டார்கள்‌. (லேவி 27; 
எண்‌ 18:8-32; நெகே 10:38) 

2. யுத்தத்தில்‌ கிடைத்த கொள்ளைப்‌ 
பொருளின்‌ ஒரு பகுதி 
ஆசாரியருக்குரியது. (எண்‌ 31:25-29) 

40. முதற்கனிகள்‌ (லேவி 


லேவி 249; எண்‌ 
உபா 18:3-5) 


41. மீட்பின்கிரயம்‌ (லேவி 27:23) 


23:20; 
18112418; 


எண்‌ 3:46-51; 


அர்ப்பணிக்கப்பட்ட 
(லேவி 27:2; எண்‌ 
எண்‌ 1814) 


பொருட்கள்‌ 
$940; 


44. அபராதங்கள்‌ (லேவி 5:16: 


லேவி 22:14; எண்‌ 5:8) 

45. குற்றநிவாரண  காணிக்கையும்‌, 
பணமும்‌ (லேவி 5:1518: எண்‌ 18:9; 
2இராஜா 12:16) 

(யாத்‌ 25:30; 
; நோளா 2:4; நாளா 


47. பலிகளிலும்‌, காணிக்கைகளிலும்‌ ஒரு 
பகுதி (யாத்‌ 29:27-34; லேவி 2:2-10) 





(யம்‌ 
ப்பி] 


கர்த்தருடைய ஊழியக்காரர்களாக 
வேறுபிரிக்கப்பட்டிருக்கிறார்கள்‌. 

(எண்‌ 147-54; எண்‌ 

எண்‌ 169; எண்‌ 

உபா 10:8; 1நாளா 15:2). 


தலைப்பிள்ளைகளுக்கு ஈடாக லேலியர்‌ 
தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள்‌. 
(எண்‌ 312,41-45; எண்‌ 814-8; 
எண்‌ 18:6). 


லேவியரிடம்‌ மார்க்க வைராக்கியம்‌ 
இருக்கும்‌. (யாத்‌. 32:26-28; 
எண்‌ 257-3; உபா 339-0; 
மல்‌ 2:4-5), 


லேவியரின்‌ பிரதிஷ்டை (எண்‌ 8:6-21) 


லேலியருக்குக்‌ கொடுக்கப்பட்ட 
பட்டணங்கள்‌. (யோசு 21) 

லேவியர்‌ பணிவிடை செய்ய வேண்டிய 
வயது. (எண்‌ 4:3,30A7: 
எண்‌ 8:23-26; நாளா 23:3, 24, 27) 


யுத்தம்‌ பண்ணுவதிலிருந்து 
லேவியருக்கு விலக்கு (எண்‌ 14:47-54; 
1நாளா 12:26). 


லேவியர்‌ 
புரிகிறார்கள்‌. 


எண்‌ 18:6). 


ஆசாரியருக்கு உதவி 
(எண்‌ 3:9; எண்‌ 8:19; 


லேலியரின்‌ பணிவிடைகள்‌ : 

சரிப்புக்கூடாரத்தின்‌ காவல்களைக்‌ 
காத்தார்கள்‌. (எண்‌ 1:50-53; 
எண்‌ 3:6-921-37; எண்‌ 411-49; 
எண்‌ 8:19; எண்‌ 18:3). 


தேவாலயத்தின்‌ காவல்களைக்‌ 
காத்தார்கள்‌. நாளா 927-29; 
1நாளா 23:2-32; எஸ்றா 8:24-34). 


உடன்படிக்கைப்‌ 
சுமந்தார்கள்‌ 
1நாளா 15:2-27). 


பெட்டியைச்‌ 


உபாகமம்‌ - விரிவுரை 
DEUTERONOMY - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


12. உடன்படிக்கைப்‌ பெட்டிக்கு முன்பாக 
ஊழியம்‌ செய்தார்கள்‌. நாளா 16:4). 


13. தசமபாகங்களையும்‌, 
காணிக்கைகளையும்‌ பெற்றுக்கொண்டு, 
அவற்றைப்‌ பிரித்துக்‌ கொடுத்தார்கள்‌ 
ரநொளா 9:26-29; 1நாளா 26:28, 
நாளா 2 நோளா 24:51; 
தோளா 3111-19), 


சமுகத்தப்பங்களைச்‌ 
நாளா 23:28-29) 


செய்தார்கள்‌ 


பலிகளைச்‌ செலுத்துவதில்‌ 
ஆசாரிகருக்கு கதலி! புரிந்தார்கள்‌ 
(நோளா 29:12-36: 2நாளா 35:1-18). 


வேல்‌ புத்திரருக்காகப்‌ பஸ்கா 
ஆட்டுக்குட்டிகளை அடித்தார்கள்‌. 
(எஸ்றா 6:20-21) 


ஈயப்பிரமாணத்‌ 
பந்தார்‌ (1 
2நாளா 

2நாளா 

மல்‌ 2:6-7), 


நியாயாதிபதிகளாகப்‌ பணிபுரிந்தார்கள்‌. 
(உபா 17: நாளா 23347 
1நாளா 26. நாளா 19:8-11) 


நியாயப்பிரமாணத்தின்‌ 
ஆசீர்வாதங்களையும்‌, சாபங்களையும்‌ 
அறிவித்தார்கள்‌ (உபா 2742; 
யோசு 8:33) 


20. காவல்காரர்கள்‌ நாளா 9317-32; 
2நாளா 23:4-5; நாளா 3413: 
தோளா 35:15: நெகே 12:25). 


2. வேதபாரகர்கள்‌ நாளா 2:58 
நோளா 34:13; மத்‌ 2:4; மத்‌ 16:21). 

22. தேவாலயத்தைக்‌ கட்டும்‌ 

பணிகளையும்‌, செப்பனிடும்‌. 

பணிகளையும்‌ மேற்பார்வையிட்டார்கள்‌. 

நாளா 23:2-4; எஸ்றா 3:8-9). 


23. வாத்தியக்கருவிகளை இசைத்தார்கள்‌. 
நாளா 15:16; 1நாளா 16:42), 





உபாகமம்‌ - 
DEUTERONOMY - 


அளவுகளையும்‌, படிகளையும்‌: 
மேற்பார்வையிட்டார்கள்‌!நாளா 23:29). 


றது. (எண்‌ 
நாளா 6554-81; 


க்‌ 
352-8; யோசு 21; 
நாளா 13:2). 


சொத்துக்களை 


26. இவர்களுடைய 
கொள்ளலாம்‌. 


எப்பொழுதும்‌ மீட்டுக்‌ 
(லேவி 25:32-34). 


27 
காணிக்கைகளையும்‌ 
கொண்டார்கள்‌. 
எண்‌ 18:24-32; 
உபா 2601-13; 
நெகே 10:38-39; நெகே 12:44-47). 


முதற்கனிகளைப்‌ பெற்‌ 
கொண்டார்கள்‌. (நெகே 12:44-47). 


2. யுத்தத்தின்‌ 


கொள்ளைப்‌ 
பொருட்களிலும்‌, ப்‌ 
பெற்‌, 


ட்‌ 
றுக்‌ கொண்டார்கள்‌ 
(எண்‌ 3130-7), 


30. இவர்களுக்‌। ஒய்வூதியம்‌ 
வழங்கப்பட்டது. ள்‌ 3116-18) 


தற்காலத்து நீதிமன்றங்களில்‌ 
கீழ்நீதிமன்றங்கள்‌ என்றும்‌, மேல்முறையீட்டு 
நீதிமன்றங்கள்‌ என்றும்‌ இருப்பதுபோல பழைய 
ஏற்பாட்டுக்காலத்திலும்‌ இருந்தது. ஒவ்வொரு 
பட்டணத்திலும்‌ கீழ்நீதிமன்றம்‌ இருக்கிறது. 
கீழ்நீதிமன்றங்களில்‌' வழக்குகளையும்‌ 
வியாச்சியங்களையும்‌ விசாரித்து. ப்‌ 
சொல்ல முடியவில்லையென்றால்‌, 

அந்த வழக்குகளை  மோசேயினிடத்தில்‌ 
கொண்டு. வரவேண்டும்‌. 

அப்படிப்பட்ட பெரிய 

விசாரித்து, கர்த்தருடைய 

பிரகாரம்‌ தீர்ப்பு சொல்லுவார்‌. 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மோசேயின்‌ காலத்தில்‌, அவருடைய 
மாமனாராகிய எத்திரோவின்‌ 
ஆலோசனைப்பிரகாரம்‌, வழக்குகளை 
விசாரிக்கும்‌ பொறுப்பு இஸ்ரவேலின்‌ 
அதிபதிகளுக்கு பிரித்து கொடுக்கப்பட்டது. 
மோசே மரித்த பின்பு இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாருக்கு நியாயாதிபதிகளாக 
நியமிக்கப்பட்டவர்கள்‌, ங்‌ 
இரத்தப்பழிகளைக்‌ 

வியாச்சியங்களைக்‌ குறித்தும்‌, காயம்பட்ட 
தேசங்களைக்‌ குறித்தும்‌ நியாயம்‌ விசாரித்து 
நீதியான தீர்ப்பு சொன்னார்கள்‌. பழைய 
ஏற்பாட்டுக்காலத்தில்‌ ஒத்தினியேல்‌, 
தெபொராள்‌, கிதியோன்‌ போன்றவர்களும்‌, 
இன்னும்‌ அநேகரும்‌ கர்த்தரால்‌ 
நியமிக்கப்பட்ட நியாயாதிபதிகளாயிருந்தார்கள்‌ 


ஏற்பாட்டுக்காலத்து 
வழக்குகளை 
பிரதான ஆசாரியரும்‌. 
வழக்குகளையும்‌, வியாச்சியங்களையும்‌ 
விசாரித்து தீர்ப்பு சொல்லியிருக்கிறார்‌. 
இஸ்ரவேலின்‌ பிரதான. ஆசாரியராகிய ஏலி, 
தன்னுடைய காலத்தில்‌ வழக்குகளையும்‌ 
வியாச்சியங்களையும்‌ விசாரித்து, 
கர்த்தருடைய கட்டளையின்‌ பிரகாரமாக 
தீர்ப்பு சொல்லுகிறார்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரருடைய வழக்குகளை 
விசாரிப்பதற்கு, கர்த்தர்‌ தனிப்பட்ட 
நியாயாதிபதிகளை நியமிக்கவில்லையென்றால்‌, 
ஆசாரியர்களும்‌, லேலியர்களும்‌ அந்த 
வழக்குகளை நியாயமாய்‌ விசாரித்து, 
கர்த்தருடைய கட்டளையின்‌ பிரகாரம்‌ 
நீதியான தீர்ப்பு சொல்லவேண்டும்‌. 


நியாயாதிபதிகளிடத்தில்‌ 

வழக்குகளையும்‌ வியாச்சியங்களையும்‌ 
கொண்டு போகிறவர்கள்‌, ஆசாரியர்களும்‌, 
நியாயாதிபதிகளும்‌ சொல்லுகிற தீர்ப்புக்கு 
கட்டுப்படவேண்டும்‌.. “கர்த்தர்‌ 
தெரிந்துகொண்ட இடத்திலிருந்து அவர்கள்‌ 
உனக்கு அறிவிக்கும்‌ தீர்ப்புக்கு நீ இணங்கி, 
அவர்கள்‌ உனக்கு விதிக்கிறடி செய்யக்‌ 
கவனமாயிருப்பாயாக. அவர்கள்‌ உனக்கு 
அறிவிக்கும்‌ தீர்ப்பை விட்டு வலதுபுறம்‌ 
இடதுபுறம்‌ சாயாமல்‌, அவர்கள்‌ உனக்கு 
உணர்த்தும்‌ பிரமாணத்தின்படியும்‌, உனக்குச்‌ 
சொல்லும்‌ நியாயத்தீர்ப்பின்‌ படியும்‌ 
செய்யக்கடவாய்‌" (உபா 17104) என்று 
மோசே இஸ்ரவேல்‌ பத்திரருக்கு 
சொல்லுகிறார்‌. 


நியாயாதிபதிகள்‌ 
விசாரிப்பதுபோல, 





உபாகமம்‌ - 
DEUTERONOMY - 


குகளை 
்ற்க்குப்வக நியாயாதிபதிகளிடத்திலும்‌ 
ஆசாரியர்களிடத்திலும்‌ வருகிறவர்கள்‌, 
அவர்கள்‌ சொல்லுகிற நியாயத்தீர்ப்பின்படி 
செய்யவில்லையென்‌ நால்‌, 
கீழ்ப்படியாதவர்களுக்கு, தண்டனை 
கொடுக்கப்படும்‌. 


மோசே இஸ்ரவேல்‌ புத்திரரை நோக்கி, 
அங்கே உன்‌ தேவனாகிய கர்த்தருக்கு, 
ஆராதனை செய்யும்படி நிற்கிற 
ஆசாரியனுடைய சொல்லையாகிலும்‌, 
நியாயாதிபதியினுடைய _ சொல்லையாகிலும்‌ 
கேளாமல்‌, ஒருவன்‌ இடும்புசெய்தால்‌, அவன்‌ 
சாகக்கடவன்‌; இப்படியே தீமையை 
இஸ்ரலேலிலிருந்து 
அப்பொழுது ஜனங்கள்‌ 
கேட்டு, பயந்‌! 
இடும்புசெய்யாதிருப்பார்கள்‌" 
என்று சொல்லுகிறார்‌. 


பாவத்திற்கு மரண தண்டனை போன்ற 
கடுமையான தண்டனைகள்‌ கொடுத்து, 
இஸ்ரலேலிலிருந்து தீமையை விலக்க 
வேண்டும்‌ (உபா 17:7,12-13). 


விலக்கக்கடவாய்‌. 
எல்லாரும்‌ அதைக்‌ 
து, இனி 


(உபா 174213) 


ராஜாவின்‌ பிரமாணம்‌ 
உபா 1714-20 


உபா 17:14. உன்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
உனக்குக்‌ கொடுக்கும்‌ தேசத்தில்‌ நீ 
போய்ச்‌ சேர்ந்து, அதைச்‌ 
சுதந்தரித்துக்கொண்டு, அதில்‌ 
குடியேறிணபின்‌, நீ: எண்ணைச்‌ ௬ற்றிலும்‌ 
இருக்கிற சகல ஜாதிகளையும்‌ போல, 
நானும்‌ எனக்கு ஒரு ராஜாவை 
ஏற்படுத்தவேண்டும்‌ என்பாயானால்‌: 


உபா 1745. உன்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
தெரிந்து கொன்பவணையே உனக்கு 
ராஜாவாக வைக்கக்கடவாம்‌; உன்‌ 
சகோதரருக்குன்னிருக்கிற ஒர யா 
உன்மேல்‌. ராஜாவாக. 
ஏற்படுத்தக்கடவாய்‌; உன்‌ சகோதரன்‌ 
அல்லாத அத்தியனை ராஜாவாக: 
ஏற்படுத்தக்கூடாது.. 


விரிவுரை 
COMMENTARY 


உபா 17:18. அவன்‌ அநேக 
குதிரைகளைச்‌ சம்பாதியாமலும்‌, 
அநேக குதிரைகளைத்‌ தனக்குச்‌. 
சம்பாதிக்கும்படிக்கு ஜனங்களைத்‌ 
திரும்ப எகிப்திற்குப்‌ 
போகப்பண்ணாமலும்‌ இருக்கக்‌ கடவன்‌; 
இனி அத்த வழியாய்‌  தீங்கன்‌' 
திரும்பிப்போகவேண்டாம்‌ என்று 
கர்த்தர்‌ உங்களுக்குச்‌ 
சொல்லியிருக்கிறாரே. 

உபா 1707. 


பின்வாங்கிப்‌ 
அநேகம்‌. 


அவன்‌ இருதயம்‌ 
போகாதபடி அவன்‌ 
ஸ்திரீகளைப்‌ 
படைக்கவேண்டாம்‌; வெள்ளியும்‌ 
பொன்னும்‌ தனக்கு மிகுதியாய்ப்‌ 
பெருகப்பண்ணவும்‌ வேண்டாம்‌. 


உபா 1718. 
சிங்காசனத்தின்மேல்‌ 
விற்றிருக்கும்போது, அவனுடைய 
இருதயம்‌ அவன்‌  சகோதரர்பேரில்‌ 
மேட்டிமைகொன்னாமலும்‌, 
கற்பனையை விட்டு 


இடதுபுறம்‌ சாயாமலும்‌, 


உபா 17:19. 
நியாயப்பிரமாண த்தின்‌ 
வார்த்தைகளையும்‌, இந்தக்‌ 
கட்டளைகளையும்‌. கைக்கொண்டு, 
இவைகளின்படி செய்வதற்காகத்‌ தன்‌ 
தேவனாகிய. கர்த்தருக்குப்‌ 
பயத்திருக்கும்படி. கற்றுக்‌ 
கொள்ளும்யொருட்டு, 


உபா 17:20. அவன்‌ லேவியராகிய 
ஆசாரியரிடத்திலிருக்கிற 
நியாயப்பிரமாண நூலைப்‌ பார்த்து, 
தனக்காக ஒரு பிரதியை எழுதி, 
தன்னிடத்தில்‌ வைத்துக்கொண்டு, தண்‌: 
ஜீவனுன்ன நானெல்லாம்‌. அதை 
வாசிக்கக்கடவன்‌; இப்படிச்‌. 
செய்வதினால்‌, தானும்‌ தன்‌ குமாரரும்‌ 
இஸ்ரவேலின்‌ நடுவே தங்கள்‌. 
ராஜ்யத்திலே நீடித்து வாழுவார்கள்‌.. 


அவன்‌ தன்‌ 


வலதுபுறம்‌ 


இந்த 
எல்லா 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


BALWETHER 
பிய 


மோசே இஸ்ரவேல்‌  புத்திரருக்கு. 
ராஜாவின்‌ பிரமாணத்தைப்பற்றியும்‌ 
சொல்லுகிறார்‌. கர்த்தரே அவர்களுக்கு 
ராஜாதி ராஜாவாகயிருக்கிறார்‌. 


ஆளுகை நடைபெறவேண்டும்‌. 


ராஜாக்கள்‌ ஜனங்களை ஆளுகை 
செய்கிறார்கள்‌. அவர்கள்‌ தங்கள்‌ தேசங்களில்‌ 
சட்டங்களை இயற்றி அதன்‌ பிரகாரம்‌ தங்கள்‌ 
தேசத்து குடிமக்களை ஆட்சிபுரிகிறார்கள்‌. 
ராஜாக்கள்‌ ஆளுகை 
செய்கிறவர்களாசுமிருந்தாலும்‌, அவர்களும்‌ 
கர்த்தருடைய ஆளுகைக்கு 
கீழ்ப்படியவேண்டும்‌. ராஜாக்கள்‌ சட்டங்களை 
இயற்றினாலும்‌, அவர்களும்‌ கர்த்தருடைய 
கட்டளைகளுக்கும்‌, நியமங்களுக்கும்‌ 
கீழ்ப்படியவேண்டும்‌. 
இஸ்ரவேல்‌ 

ராஜாக்களை 
எப்படிப்பட்டவர்களை 


புத்திரர்‌ தங்களுக்கு. 
ன்‌ 


ங்களுக்கு 
ராஜாக்களாக ஏற்படுத்த வேண்டும்‌ என்றும்‌, 


எப்படிப்பட்டவர்களை 
ராஜாக்களாக 
மோசே 


எல்‌ 
தேவனாகிய கர்த்தர்‌ உனக்குக்‌ 
சொக்கும்‌ தேசத்தில்‌ நீ போய்ச்‌ சேர்ந்து, 
அதைச்‌  சுதந்தரித்துக்கொண்டு, அதில்‌ 
குடியேறினபின்‌, நீ: என்னைச்‌ சுற்றிலும்‌: 
இருக்கிற சகல ஜாதிகளையும்‌ போல, நானும்‌ 
எனக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்தவேண்டும்‌. 
என்பாயானால்‌: உன்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
தெரிந்து கொள்பவனையே உனக்கு. 
ராஜாவாக... வைக்கக்கடவாய்‌; உன்‌ 
சகோதரருக்குள்ளிருக்கிற ஒருவனையே 
உன்மேல்‌ ராஜாவாக ஏற்படுத்தக்கடவாய்‌; 
உள்‌ சகோதரன்‌ அல்லாத அந்நியனை 
ராஜாவாக ஏற்படுத்தக்கூடாது” 
(உபா 171475) என்று மோசே செல்லுகிறார்‌. 
இந்த வாக்கியத்தின்‌ அடிப்படையில்‌, 
இயேசு கிறிஸ்துவிடம்‌ ஒரு சமயம்‌ ராயனுக்கு 
வரிகொடுப்பது நியாயமா: என்று 
கேட்கிறார்கள்‌. (மத்‌ 22:7). இயேசு கிறிஸ்து 
ஆம்‌ என்று பதில்‌ கூறினால்‌, அவர்‌ இந்தப்‌ 
பிரமாணத்தை மீறுகிறார்‌. அவர்‌ 
'று பதில்‌ கூறினால்‌ ராயனுக்கு. 
விரோதியாக வேண்டும்‌. 


தங்களுக்கு 
ஏற்படுத்தக்கூடாது _ 


விரிவுரை 
COMMENTARY 


மோசே ராஜாவின்‌ பிரமாணத்தை 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு சொல்லும்போது 
அவர்கள்‌ வனாந்தரத்திலிருக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ இன்னும்‌ கானான்‌ தேசத்திற்குள்‌ 
பிரவேசிக்கவில்லை. இப்போது மோசே. 
அவர்களுக்கு தலைவராயிருக்கிறார்‌. 
மோசேக்கு பிறகு யோசுவாவும்‌, 
நியாயாதிபதிகளும்‌ அவர்களை நியாயம்‌: 
விசாரித்து ஆளுகை செய்வார்கள்‌. 


சுமார்‌ 400 வருஷங்களுக்கு பின்பே, 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ தங்களுக்கு ராஜா 
வேண்டுமென்று கேட்டார்கள்‌. பிற்காலத்தில்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
முன்னறிந்து, 
அவர்களுக்கு ராஜாவின்‌ பிரமாணத்தைச்‌ 
சொல்லுகிறார்‌. 


புறஜாதி தேசங்களில்‌ ராஜாக்க 
இருக்கிறார்கள்‌. ராஜாக்கள்‌ பார்ப்பதற்கு. 
கெம்பீரமான தோற்றத்திலிருப்பார்கள்‌. ராஜா 
சிங்கானத்தில்‌ வீற்றிருப்பதைப்‌ பார்க்கும்போது, 
அழகாகயிருக்கும்‌. மற்ற தேசத்தாரைப்போல, 
தங்களுக்கும்‌ கெம்பீரமான ராஜா 
வேண்டுமென்று இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 

விரும்புவார்கள்‌. 
ங்‌ க்கு ராஜா வேண்டுமென்று 
இன்றவேல்‌ பந்தர்‌. “விரும்புவது 
கர்த்தருடைய விருப்பத்திற்கு விரோதமான 
காரியம்‌. ஆனாலும்‌ கர்த்தர்‌ அவர்களுடைய 
மனவிருப்பத்தின்‌ பிரகாரமாக, அவர்களை 
ஆளுகை செய்ய ராஜாவை ஏற்படுத்த 
ர்‌. அந்த ராஜா தருக 


த்தின்‌ பிரகாரம்‌ 
ஏற்படுத்தப்படவேண்டும்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
ராஜாவை  ஏற்படுத்தும்போது, 
கர்த்தருடைய வார்த்தைக்கு 
செவிகொடுக்கவேண்டும்‌. கர்த்தருக்கு 
பிரியமானவர்களையே அவர்கள்‌ தங்களுக்கு 
ராஜாவாக தெரிந்துகொள்ளவேண்டும்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ தங்களுக்கு ஒரு 
ராஜா வேண்டுமென்று தீர்க்கதரிசியாகிய 
சாமுலேலிடத்தில்‌ கேட்டார்கள்‌. சாமுவேல்‌ 
அவர்களுக்கு, சவுலை ராஜாவாகக்‌ 
கொடுத்தார்‌. 


தங்களுக்கு 
அவர்கள்‌ 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ சரித்திரத்திலே, 
சவலுக்கு பின்பு, கர்த்தர்‌ தாவீதை 
அவர்களுக்கு ராஜாவாகக்‌ கொடுத்தார்‌. 
தாவீதுக்கு பின்பு சாலொமோன்‌, 
யெரொபெயாம்‌, யெகூ ஆகியோர்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு ராஜாக்களாக 
இருந்திருக்கிறார்கள்‌. தீர்க்கதரிசிகள்‌ 
இவர்களை தெரிந்தெடுத்து. ராஜாக்களாக 
அபிஷேகம்பண்ணினார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ தங்களுக்கு: 
ராஜாவை ஏற்படுத்தும்போது, இஸ்ரவேல்‌. 
புத்திரர்‌ அல்லாத அந்நிய ஜாதியை சேர்ந்த 
யாரையும்‌ ராஜாவாக ஏற்படுத்தக்கூடாது. 
அந்நியர்கள்‌ பலமுள்ளவர்களாகயிருந்தாலும்‌, 
அவர்களிடத்தில்‌ ஐசுவரியமும்‌ 
திரளாகயிருந்தாலும்‌, 
இஸ்ரவேல்‌. 
ராஜாவாயிருக்கக்கூடாது. அந்நிய ராஜாக்கள்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ மத்தியிலே அந்நிய 
தெய்வங்களை பிரவேசிக்கப்பண்ணி 
விடுவார்கள்‌. 


)ரவேல்‌ புத்திர்‌ தங்களுக்‌| 
சந்ததம்‌ 


எப்படிப்பட்டவனாகமிருக்கவேண்டும்‌. 
மோசே சொல்லுகிறார்‌ 


“அவன்‌ அநேக குதிரைகளைச்‌ 
சம்பாதியாமலும்‌, அநேக குதிரைகளைத்‌ 
தனக்குச்‌ சம்பாதிக்கும்படிக்கு ஜனங்களைத்‌ 
திரும்ப எகிப்திற்குப்‌ போகப்பண்ணாமலும்‌ 
இருக்கக்‌ கடவன்‌; இனி அந்த வழியாம்‌ 
நீங்கள்‌ திரும்பிப்போகவேண்டாம்‌ என்று 
கர்த்தர்‌ உங்களுக்குச்‌ சொல்லியிருக்கிறாரே. 
அவன்‌ இருதயம்‌ பின்வாங்கிப்‌ போகாதபடி 
அவன்‌ அநேகம்‌ ஸ்திரீகளைப்‌ 
படைக்கவேண்டாம்‌; வெள்ளியும்‌ பொன்னும்‌ 
தனக்கு மிகுதியாய்ப்‌ பெருகப்பண்ணவும்‌ 
வேண்டாம்‌” (உபா 17:16,17) என்று மோசே 
இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ ராஜாக்களிடத்தில்‌ 
இருக்கவேண்டிய, இருக்கக்கூடாத 
குணாதிசயங்களைப்பற்றிச்‌ சொல்லுகிறார்‌. 

குதிரைகள்‌ பலத்திற்கும்‌, யுத்தத்தின்‌ 
விக்கம்‌ அடையாளம்‌. (யோபு 39:19: 
சங்‌ 20:7; சங்‌ 3346-7; சங்‌ 14710; 
எரே 86). இஸ்ரவேலின்‌ ராஜாக்கள்‌ 
தங்களுடைய வெற்றிக்காகக்‌ குதிரைகளை 
நம்பியிருக்கக்‌ கூடாது. (ஓசி 12) 
கர்த்தரையே நம்பியிருக்க வேண்டும்‌. 


விரிவுரை 
COMMENTARY 


எகிப்தியரிடத்தில்‌ ஏராளமான 
குதிரைகள்‌ இருந்தன. (யாத்‌ 14:5; 1இராஜா 
10:28-29; 2இராஜா 7:6). இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
எகிப்தியரோடு சேர்ந்து கொண்டால்‌, தங்கள்‌ 
நம்பிக்கையைக்‌ குதிரைகளின்மீது வைத்து 
விடுவார்கள்‌. குதிரைகள்‌ தங்களுக்கு 
ஜெயத்தைத்‌ தரும்‌ என்று நினைப்பார்கள்‌. 
ஆனால்‌ ஜெயம்‌ கர்த்தராலேயே வரும்‌. 

எகிப்தின்‌ அடிமைத்தனத்திற்கு 
மறுபடியும்‌ போவது தேவன்‌ அவர்களுக்குக்‌ 
கொடுக்கும்‌ மிகப்பெரிய சாபம்‌. இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ கர்த்தருக்கு விரோதமாகப்‌ பாவம்‌ 
செய்தால்‌, அவர்களுக்கு இந்தச்‌ சாபம்‌ வரும்‌. 
(உபா 28:68). 


குதிரைகளினால்‌ வரும்‌ பிரச்சனைகள்‌: 


எகிப்து தேரத்தாரோடு குதிரை 
வியாபாரம்‌ செய்வதன்‌ மூலமாக 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்குள்‌ 
விக்கிரகாராதனை நுழைந்துவிடும்‌. 


தங்களுடைய பாதுகாப்பிற்கும்‌, 
வலிமைக்கும்‌ இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
கர்த்தரையே நம்பவேண்டும்‌. குதிரைகள்‌ 
பெருகும்போது, குதிரைகள்‌ தங்களைப்‌ 
பாதுகாக்கும்‌ என்று தவறாக நம்பிக்கை 
வைப்பார்கள்‌. 


பண்ன அதிகரிக்கும்போது, மற்ற 
தேசத்த। 


ஈரோடு யுத்தம்பண்ணி, 
அவர்களுடைய தேசத்தை அபகரித்துக்‌ 
கொள்ள வேண்டும்‌ என்னும்‌ ஆசை 
வந்துவிடும்‌. 


பிற்காலத்தில்‌ பாலஸ்தீன தேசம்‌ 
குதிரைகளின்‌ தேசமாயிற்று சாலொமோன்‌ 
ஏராளமான  குதிரைகளைச்‌ சேர்த்தார்‌. 
தன்னுடைய பட்டணங்களைப்‌ 
பாதுகாப்பதற்காகச்‌ சாலொமோனிடம்‌ 1,400 
இரதங்களும்‌, 12,000  குதிரைவீரர்களும்‌ 
இருந்தார்கள்‌ (1இராஜா 10:26-29). 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


"இனி அந்த வழியாய்‌ நீங்கள்‌ திரும்பப்‌ 
போகவேண்டாம்‌" என்று 
கர்த்தருடைய வார்த்தையைச்‌ சொல்லுகிறார்‌. 
ஆனால்‌ இந்த வாக்கியத்தைக்‌ 
எப்பொழுது சொன்னார்‌ 
தெரியவில்லை. மோசே யாத்‌ 1413 ஆவது 
வசனத்தை இங்கு குறிப்பிட்டிருக்கலாம்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ எகிப்தியரை மறுபடியும்‌ 
காண்பதில்லையென்று கர்த்தர்‌ அவர்களுக்கு, 
வாக்குப்பண்ணினார்‌. (உபா 28:68; 
எரே 42:15; ஓசி 11:5). 


ஒருவன்‌ ஏராளமான 
விவாகம்‌ பண்ணக்கூடாது. 
காமவிகாரமும்‌, விக்கிரகாராதனையும்‌ 
பெருகும்‌. மார்க்கபேதமும்‌ உண்டாகும்‌. 
(யாத்‌ 3446). சாலொமோன்‌ ஏராளமான 
ஸ்திரீகளை விவாகம்பண்ணி, கர்த்தரைவிட்டு. 
விலகிப்போய்விட்டார்‌, (இராஜா 11143). 
புறஜாதியார்‌ மத்தியில்‌ அவர்களுடைய 
ராஜாக்கள்‌ ஏராளமான ஸ்திரீகளை விவாகம்‌. 
செய்து தங்களுடைய ம்‌ 
மேன்மையையும்‌ 
காண்பித்தார்கள்‌. 
ராஜாக்களோ. 


ஆனால்‌ 

உலகப்பிரகாரமான 
ராஜாக்களைப்‌ போல இருக்கக்கூடாது. 
தங்களுடைய கர்த்தர்‌ ராஜாதி ராஜாவாக 
இருக்கிறார்‌ என்னும்‌ எண்ணம்‌ இஸ்ரவேலின்‌ 
ராஜாக்கள்‌ உள்ளத்தில்‌ எப்போதும்‌ காணப்பட 
வேண்டும்‌. 

சாலொமோன்‌ ஏராளமான 
வெள்ளியையும்‌, பொன்னையும்‌ தனக்குச்‌ 
சேர்த்து பாவம்‌ செய்தார்‌ (1இராஜா 10) 


ராஜாக்கள்‌ 
தெய்வபக்தியுள்ளவர்களாயிருக்கவேண்டும்‌. 
உலகசிநேகும்‌ தேவனுக்கு விரோதமான பகை. 
அவர்களிடத்தில்‌ மாம்சத்தின்‌ இச்சைகள்‌, 
கண்களின்‌ இச்சைகள்‌ ஜீவனத்தின்‌ 
பெருமை ஆகியவை எதுவும்‌ இருக்கக்கூடாது. 
ராஜாக்கள்‌ தங்கள்‌ மாம்ச; 
இச்சைகளுக்கு ஒப்புக்கொடுத்து, அநேகம்‌ 
ஸ்திரீகளை தங்களுக்கு 
சேர்த்துக்கொள்ளக்கூடாது. 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இஸ்ரவேல்‌ ஜனத்தாருடைய ராஜாக்கள்‌ 
பிரமாணத்திற்கு 
கர்த்தரே ராஜாக்களை 
ஆளுகை செய்யவேண்டும்‌. அப்போதுதான்‌ 
ராஜாக்களால்‌, கர்த்தருடைய சித்தத்தின்‌ 
பிரகாரமாக ஜனங்களை ஆகுக 
செய்யமுடியும்‌ அநேக குதிரைகள்‌, 
ஸ்திரீகள்‌, அநேகம்‌ வெள்ளியும்‌ பொன்றும்‌ 
ஆகியவற்றின்மீது ஆசைப்பட்டு, ராஜாக்கள்‌ 
அவற்றை பெருகப்பண்ணுவதற்கு முயற்சி 
பண்ணக்கூடாது. 


இஸ்ரவேலின்‌ ராஜா 
சிங்காசனத்தின்ம¢ல்‌ வீற்‌ குப்பற 
அவனுடைய இருதயம்‌ அவன்‌ சகோதரர்பேரில்‌ 
மேட்டிமைகொள்ளாமலும்‌, a விட்டு 
வலதுபுறம்‌ இடதுபு சாயாமலும்‌ 
இருக்கவேண்டும்‌ (உபா 1718) 


இஸ்ரவேலின்‌ ராஜாவக்கு கர்த்தருடைய 
கற்பணைகளைப்பற்றித்‌ 
தெரிந்திருக்கவேண்டும்‌. 
நியாயப்பிரமாணத்தின்‌ 
ஆசரிப்புக்கூடாரத்திலே, 

இருக்கும்‌. அந்தப்‌ புஸ்தகத்தின்‌ ஒரு பிரதி 
ராஜாவினிடத்திலும்‌ இருக்கவேண்டும்‌. 


இந்த நியாயப்பிரமாணத்தின்‌ எல்லா 
வார்த்தைகளையும்‌, இந்தக்‌ கட்டளைகளையும்‌ 
கைக்கொண்டு, இவைகளின்படி 
செய்வதற்காகத்‌ தன்‌ தேவனாகிய 
கர்த்தருக்குப்‌ பயந்திருக்கும்டி கற்றுக்‌ 
கொள்ளும்பொருட்டு, அவன்‌ லேலியராகிய 
ஆசாரியரிடத்திலிருக்கிற நியாயப்பிரமாண 
நூலைப்‌ பார்த்து, தனக்காக ஒரு பிரதியை 
எழுதி, தன்னிடத்தில்‌ வைத்துக்கொண்டு, 
தன்‌ ஜீவனுள்ள நாளெல்லாம்‌ அதை 
வாசிக்கவேண்டும்‌ (உபா 17920). 


கர்த்தர்‌ ராஜாக்களுக்குக்‌ 
கொடுத்திருக்கும்‌ கட்டளைகளில்‌ இந்தக்‌ 
கட்டளை மிகவும்‌ முக்கியமானது. ஆனால்‌ 
அநேகமாக இஸ்ரவேலின்‌ எல்லா 
ராஜாக்களும்‌ இதற்குக்‌ கீழ்ப்படியவில்லை. 
கர்த்தருடைய கற்பனைகளைத்‌ தொடர்ந்து 
தியானிக்க வேண்டும்‌. தேசத்தில்‌ செழிப்பும்‌, 
சம்பூரணமும்‌: உண்டாயிருக்க 
வேண்டுமானால்‌, கர்த்தருடைய 
கற்பனைகளைக்‌ கேட்டு, அவற்றிற்குக்‌ 
கீழ்ப்படிய வேண்டும்‌. தேசத்தில்‌ செழிப்பு 
உண்டாவதற்கு இது கர்த்தர்‌ விதித்திருக்கும்‌ 
நிபந்தனை. (யோசு 1:7-9; சங்‌ 1:3) 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


ராஜாக்களோ 
கர்த்தருடைய கற்பனைகளைக்‌ 
கைக்கொண்டதாகக்‌ குறிப்பு எதுவுமில்லை. 
600 வருஷத்திற்குப்‌ பின்பு தாவீது ராஜா 
முதல்‌ முறையாகக்‌: கர்த்தரின்‌ 
நியாயப்பிரமாணத்தைப்‌ பற்றி பேசுகிறார்‌. 
(இராஜா 2:3). 


தாவீதுக்குப்‌ பின்பு சுமார்‌ 60. 
வருஷக்காலத்திற்கு வேறு எந்த ராஜாவும்‌ 
நியாயப்‌ பிரமாணத்தைப்‌ பற்றி பேசவில்லை. 
ஆசாவின்‌ காலத்தில்‌ 
நியாயப்பிரமாணத்தைப்‌. பற்றி 
பட்டிருக்கிறது. (நோளா 14:4) 


ஷங்களுக்குப்‌ 


கண்டுபிடிக்கப்பட்டது. 
பிரமாணத்திற்குக்‌ 
(2இராஜா 


22:8-23; 


பிரமாணத்திற்குச்‌ 

(நோளா 175) எசேக்கியா ராஜாவும்‌ நியாயப்‌ 

பிரமாணத்திற்குச்‌ செவி கொடுத்தார்‌ 

[நோளா 30:16; 2நாளா 31:3-4, 21). 
யூதாவின்‌ 23 


ராஜாக்களும்‌ நியாயப்‌ 
பிரமாணத்திற்குச்‌ செவிகொடுக்காமல்‌ 
அறைப்‌ புறக்கணித்து விட்டார்கள்‌. வடக்கு 
ராஜ்யத்தில்‌ யெகூவைத்‌ தவிர மற்ற எல்லா 
ராஜாக்களுமே நியாயப்‌ பிரமாணத்திற்குச்‌ 
செலிகொடுக்காமல்‌ அதைப்‌ புறக்கணித்து 
விட்டார்கள்‌. (2இராஜா 10:31; 2நாளா 12:1; 
2நாளா 15:3; 2இராஜா 17:13, 34-37). 


எல்லா 
இந்தக்‌ 
என்று இந்த 
வசனத்தில்‌ எழுதப்பட்டிருப்பது, செப்துவஜிந்த்‌ 
பதிப்பில்‌ “இந்த உபாகமத்தின்‌" என்று. 
எழுதப்பட்டிருக்கிறது. “6௦ தண்டல்‌ 
this deuteronomy” 
வார்த்தையிலிருந்துதான்‌ இந்தப்பஸ்தகத்ிற்ு 
ஆங்கிலத்தில்‌ “சாமர” என்னும்‌. 
பெயர்‌ வழங்கப்படலாயிற்று. 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ராஜா மாத்திரமல்ல, 
கர்த்தருடைய 
கைக்கொள்ளவேண்டும்‌. 
கர்த்தருக்கு 

நாமும்‌ அவருடைய 
கற்றுக்கொள்ளவேண்டும்‌. 

த்‌ வேதாகமத்தைப்‌ 
படிக்கும்போதும்‌, ஆவிக்குரிய புஸ்தகங்களை 
படிக்கும்போதும்‌, பிரசங்கச்செய்நிகளைக்‌ 


நமக்கு உணர்த்தும்‌ சத்தியங்களை தனியாக 
குறிப்பு எடுத்து எழுதிக்கொள்ளவேண்டும்‌. 
கர்த்தருடைய வார்த்தைகளை நினைவில்‌ 
வைத்திருப்பதற்கு இவை உதலியாகமிருக்கும்‌ 


இனத்தாரை ஆளுகை 
கர்த்தருக்கு பயந்து 
ஜீவிக்கவேண்டும்‌. அவன்‌ தேவனுடைய 
தெய்வீக அதிகாரத்திற்கும்‌, அவருடைய 
ஆளுகைக்கும்‌ கீழ்ப்படியவேண்டும்‌. 
அவனுடைய இருதயத்தில்‌ பெருமையும்‌ 
மேட்டிமையும்‌ இருக்கக்கூடாது. 
ராஜாக்கள்‌ நியாயப்பிரமாணத்தை 
எழுதுவதன்‌ நோக்கம்‌ வருமாறு : 


கர்த்தருக்குப்‌ பயந்திருக்கும்படி கற்றுக்‌ 
கொள்ளும்‌ பொருட்டு. (உபா 17:19) 
எந்த நியாயப்பிரமாணத்தைக்‌ கைக்‌ 
கொள்ள வேண்டுமென்று தெரிந்து 
கொள்வதற்காக. 


ராஜாக்களின்‌ 
சகோதரர்பேில்‌ 
கொள்ளாமல்‌ 
(பா 17:20). 


யம்‌ ங்கள்‌ 
த! து 
மேட்டிமை 


இருப்பதற்காக 
கற்பனையை விட்டு வலதுபுறம்‌, 
இடதுபுறம்‌ சாயாமல்‌ இருப்பதற்காக. 
5. ராஜாக்கள்‌ நீடித்து வாழ்வதற்காக. 
ராஜ்யம்‌ நீடித்து நிலைத்திருப்பதற்காக. 
தங்களுடைய பிள்ளைகள்‌ 
ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதற்காக. 
இப்படிச்‌ செய்வதினால்‌, இஸ்ரவேலின்‌ 
ராஜாவும்‌, அவனுடைய குமாரரும்‌. 
இஸ்ரவேலின்‌ நடுவே தங்கள்‌ ராஜ்யத்திலே 


நீடித்து வாழுவார்கள்‌ என்று மோசே 
சொல்லுகிறார்‌. 





உபாகமம்‌ - 
DEUTERONOMY - 


சபையின்‌ உரிமையையும்‌ அதன்‌ 
வருமானத்தையும்‌: கர்த்தர்‌ நியமனம்‌ 
செய்திருக்கிறார்‌. லேலியர்கள்‌ கர்த்தருடைய 
ஊழியத்தை செய்கிறார்கள்‌. அவர்களை 
பராமரிப்பதற்கு தேவையான காரியங்களை 
கர்த்தர்‌. தம்முடைய பிரமாணத்தில்‌ 
சொல்லியிருக்கிறார்‌ (உபா 181-8). 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கானான்‌ தேசத்தில்‌ 
போய்ச்‌ சேரும்போது, அங்கே க்கிற 
புறஜாதிகள்‌ செய்யும்‌ அருவருப்புக்களின்படி 
செய்ய குற்றுக்கொள்ளக்கூடாது 
(உபா 18:9-14). 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ நடுவே 
தீர்க்கதரிசியை ஆசியன்‌ ணுவாம்‌ 
வசனப்பகுதியில்‌  மேசியாவாகிய 
இயேசுகிறிஸ்துவைப்பற்றிச்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவானரே 
பிரதான தீர்க்கதரிசியாயிருக்கிறார்‌ 
(உபா 1815-18). தீர்க்கதரிசிகளின்‌ 
வார்த்தைகளுக்கு... செவிகொடாதவர்களை 
கர்த்தர்‌ விசாரிப்பார்‌ (உபா 189) 
கள்ளத்தீர்க்கதரிசிக்கு தண்டனை 
(உபா 18:20). கள்ளத்தீர்க்கதரிசிகளின்‌ கபட 
வார்த்தைகளை அறிந்துகொள்ள வேண்டிய 
விதம்‌ (உபா 18:21,22). 


ஆசாரியர்‌, லேவியர்‌ 
உபா 18:1-8 


உபா 1841. லேவியராகிய. 
ஆசாரியருக்கும்‌ லேவி கோத்திரத்தார்‌ 
அனைவருக்கும்‌. இஸ்ர&ே 
புத்திரருடன்‌ பங்கும்‌ 
இல்லாதிருப்பதாக; 
இடப்படும்‌. 

அவருக்குச்‌ சுதந்தரமானவைகனையும்‌ 
அவர்கள்‌ புசிப்பார்கனாக. 


கத்தும்‌ 


உபா 182. அவர்கள்‌ 
சுகோதரருக்குன்னே. அவர்களுக்குச்‌. 


௬தந்தரமில்லை; கர்த்தர்‌ க்கல்‌ 
சொல்லியபடியே, அவரே அவர்கள்‌ 


சுதந்தரம்‌. 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


உபா 183. ஜனத்தினிடத்தில்‌ 
பெற்றுக்கொள்ள. வேண்டிய 
ஆசாரியருக்குரிய வரத்தாவது: 
ஜனங்கள்‌ பலியிடும்‌ ஆடுமாடுகளில்‌ 
முன்னத்தொடையையும்‌ 
தாடைகனையும்‌ இரைப்பையும்‌ 
ஆசாரியனுக்குக்‌ கொடுக்கவேண்டும்‌. 


உபா 18:4. உன்‌ தானியம்‌, 
திராட்சரசம்‌, எண்ணெய்‌, ஆட்டுரோமம்‌ 
என்னும்‌ இவைகளின்‌ முதற்பலனையும்‌ 
அவனுக்குக்‌ கொடுக்கவேண்டும்‌. 


உபா 18:5, அவனும்‌ அவன்‌ குமாரரும்‌ 
எத்நதாளூம்‌ கர்த்தரின்‌ நாமத்தை 
முன்னிட்டு ஆராதனை செய்யும்படி, 
திற்கும்பொருட்டு, உன்‌ தேவனாகிய 
கர்த்தர்‌ உன்‌ கோத்திரத்தார்‌ 
எல்லாருக்குள்ளும்‌. அவனையே 
தெரித்துகொண்டார்‌. 


உபா 18:6. இஸ்ரவேலில்‌ 
எவ்விடத்திலுமுன்ன உன்‌ வாசல்கள்‌: 
யாதொன்றிலே தங்கின ஒரு லேவியன்‌: 
அவ்விடத்தை 

தெரிந்துகொண்ட 

மனப்பூர்வமாய்‌ வந்தால்‌, 


உபா 18:7. அங்கே கர்த்தருடைய 
சந்நிதியில்‌ நிற்கும்‌ லேவியராகிய தன்‌ 
எல்லாச்‌ சகோதரரைப்போதும்‌ தன்‌ 
தேவனாகிய கர்த்தரின்‌ நாமத்தை 
முன்னிட்டு ஊழியஞ்செய்வான்‌. 


உபா 18:8. அப்படிப்பட்டவர்கள்‌ 
தங்கள்‌ பிதாக்களுடைய ஆஸ்தியின்‌' 
விலைக்கிரயத்தை  அநூயவிக்கிறதும்‌. 
அல்லாமல்‌, சாப்பாட்டிற்காகச்‌ சமமான 
பாகத்தையும்‌ பெற்றுக்கொள்வார்கள்‌. 


நியாயம்‌ ஊழியம்‌ 
செய்வதும்‌ கர்த்தருடைய தெய்வீக 
நியமங்களாகும்‌. தேவனுடைய ராஜ்யம்‌ 
மனுஷர்‌ மத்தியிலே ஸ்தாபிக்கப்படும்‌ போது, 
இவ்விரண்டு நியமங்களும்‌ அவசியமாய்த்‌ 
தேவைப்படுகிறது. தேவனுடைய ராஜ்யத்தின்‌ 
ம்‌, அதன்‌ விஸ்தாரத்திற்கும்‌ 
நியமங்களும்‌ மிகவும்‌ 
பிரயோஜனமுள்ளவைகளாகும்‌. 


விசாரிப்பதும்‌ 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


BALWETHER 
பிய 


உபாகமம்‌ 17-ஆவது அதிகாரத்தின்‌: 
இறுதிப்பகுதியில்‌ நியாயாதிபதிகளைப்பற்றிய 
பிரமாணம்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 
அதிகாரத்தில்‌ கர்த்தருடைய 
ஊழியத்தைப்பற்றிய பிரமாணம்‌ விரிவாக 
சாரியருடைய 

அவர்களை 

இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
'காரியங்களைப்பற்றியும்‌. 

்‌ வசனப்பகுதியில்‌ 


சந்திக்கொனண்க்கடாம்‌ 
ஆலிக்குரிய காரியங்களுக்கு அதிகமாய்‌ 
முக்கியத்துவம்‌ கொடுக்கவேண்டும்‌. 
அவர்கள்‌ இந்த உலகத்தில்‌ தங்கள்‌ சொந்த 
ஜீவனத்திற்காக வேலை செய்து. 
செய்யவேண்டிய ஊழிய 

செய்யாமல்‌, உலகப்பிரகாரமான வேலைகளை 


கர்த்தரே அவர்கள்‌ வல்‌ 
அவர்கள்‌ 

காரியங்களிலே ஈடுபட்டு, தங்களுக்கு 
ஐசுவரியத்தை சம்பாதிக்கவும்‌, தங்களுடைய 
சம்பத்துக்களை விருத்திபண்ணவும்‌ முயற்சி 
பண்ணிக்கொண்டிருக்கக்கூடாது. 
கர்த்தருடைய ஊழியம்‌ உன்னதமானது. அது. 
உலகப்பிரகாரமான எல்லா வேலைகளைவிட 
மேன்மையானது. 


ஆசாரியர்களும்‌ லேலியர்களும்‌ 
கர்த்தருக்கு ஊழியம்‌ செய்கிறார்கள்‌. 
அவர்களும்‌ அவர்களுடைய குடும்பத்தாரும்‌ 
போவிக்கப்படவேண்டும்‌. இந்தப்‌ பூமியில்‌ 
அவர்கள்‌ ஜீவனோடிருப்பதற்கு தேவையான 
அடிப்படை. வசதிகளை, இஸ்ரவேல்‌. 
ஜனத்தார்‌ அவர்களுக்கு செய்து 
கொடுக்கவேண்டும்‌. 
கர்த்தர்‌ ஆவியாயிருக்கிறார்‌. 
ஆசாரியருக்கும்‌ லேவியருக்கும்‌ சுதந்தரம்‌. 
ஆலியாமிருக்கிற கர்த்தர்‌ தங்களுக்கு 
சுதந்தரமாகயிருப்பதினால்‌, ஆசாரியரும்‌. 
ம்‌ காற்றை மாத்திரம்‌ சுவாசித்து 
உயிர்‌ வாழமுடியாது. அவர்களுக்கு போஜனம்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனங்களே. 
லேவியரையும்‌ 


ஆகையினால்‌. 
உலகப்பிரகாரமான 


கர்த்தரே 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


_ லேவியராகிய ஆசாரியருக்கும்‌ லேவி 

ம்‌ இஸ்ரவேல்‌ 

சுதந்தரமும்‌ 

கர்த்தருக்கு இடப்படும்‌ 

அவருக்குச்‌ 

யும்‌ அவர்கள்‌ 

புசிப்பார்களாக (உபா 18:1) என்று மோசே. 
சொல்லுகிறார்‌. 


ண்கள்‌ 
அவர்களுக்கு? 
அவர்களுக்குச்‌ 
அவர்கள்‌ சுதந்தரம்‌ (உபா 18:2). 
புத்திரரே ஆசாரியருக்கு 
கொடுக்கவேண்டும்‌. 
அன்றாட தேவைகள்‌, 
புத்திரருடைய 
காணிக்கையை 
ஆகையினால்‌ 


சகோதாருக்குள்ளே 
சுதந்தரமில்லை: கர்த்தர்‌ 
சொல்லியபடியே அவரே 
இஸ்ரவேல்‌. 
போஜனம்‌. 
ஆசாரியருடைய 
இஸ்ரவேல்‌. 
உதாரத்துவமான 
சார்ந்திருக்கிறது. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
ஆசாரியருக்கு கொடுக்கவேண்டிய 
காணிக்கைகளைப்பற்றி கர்த்தர்‌ தம்முடைய 
பிரமாணத்தில்‌ சொல்லியிருக்கிறார்‌. 


த்தில்‌ பெற்றுக்கொள்ள 
ஆசாரியருக்குரிய வரத்தாவது: 
ஜனங்கள்‌ பலியிடும்‌ ஆடுமாடுகளில்‌ 
முன்னந்தொடையையும்‌ தாடைகளையும்‌ 
இரைப்பையும்‌ ஆசாரியனுக்குக்‌ 
கொடுக்கவேண்டும்‌. உன்‌ தானியம்‌, 
திராட்சரசம்‌, எண்ணெய்‌, ட 
என்னும்‌ இவைகளின்‌ லனையும்‌ 
க்குக்‌ கொடுக்கவேண்டும்‌" 


“ஜனத்தினிட, 
வேண்டிய 


"ஆடுமாடுகளில்‌ இரைப்பை ருசியான 
பதார்த்தமாகக்‌ கருதப்படுகிறது. 
முன்னந்தொடை, தாடை, இரைப்பை 
ஆகியவை ஆசாரியருக்குக்‌ கொடுக்கப்படும்‌ 
பங்காகும்‌. சாமு 2:13,28-29; லேவி 
7:33-34; எண்‌ 18:8-14).. 


சாரியரும்‌ அவருடைய குமாரரும்‌ 
எந்நாளும்‌ கர்த்தரின்‌ நாமத்தை முன்னிட்டு 
ஆராதனை செய்யும்படி நிற்கும்பொருட்டு, 
தேவனாகிய கர்த்தர்‌ இஸ்ரவேலின்‌ 
கோத்திரத்தார்‌ எல்லாருக்குள்ளும்‌ 
ஆசாரியரையும்‌, லேவியரையும்‌ மாத்திரமே. 
தெரிந்துகொண்டார்‌ (உபா 18:5). 

ஆசாரிய ஊழியமும்‌, லேவியருடைய 


ஊழியமும்‌ ராஜாக்களைப்‌ போல பரம்பரை 
பரம்பரையாக வருகிறது. (உபா 17:20). 





உபாகமம்‌ - 
DEUTERONOMY - 


BALWETHER 
பிய 


இஸ்ரவேலில்‌ எல்விடத்திலுமுள்ள உன்‌ 
வாசல்கள்‌ யாதொன்றிலே தங்கின ஒரு 


லேவியன்‌ அவ்விடத்தை விட்டு, கர்‌ 
ஸ்தானத்திற்கு. 
அங்கே 


தெரிந்துகொண்ட 
மனப்பூர்வமாய்‌. 
கர்த்தருடைய 
லேவியராகிய 
சகோதரரைப்போலும்‌ தன்‌ தேவனாகிய 
கர்த்தரின்‌ நாமத்தை முன்னிட்டு 
ஊழியஞ்செய்வான்‌" (உபா 18:67) என்றும்‌, 


வந்தால்‌, 
சந்நிதியில்‌ நிற்கும்‌ 
ன்‌ எல்லாச்‌ 


'அப்படிப்பட்டவர்கள்‌ தங்கள்‌ 
பிதாக்களுடைய ஆஸ்திமின்‌ 
விலைக்கிரயத்தை அநுபவிக்கிறதும்‌ 
அல்லாமல்‌, சாப்பாட்டிற்காகச்‌ சமமான 
பாகத்தையும்‌ பெற்றுக்கொள்வார்கள்‌"' 
(உபா 18:8) என்றும்‌ மோசே இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கு சொல்லுகிறார்‌. 

கர்த்தருடைய வாசஸ்தலத்தில்‌ 
லேவியரில்‌ ஒரு பகுதியினர்‌ மட்டுமே வசித்து 


வசித்து. 
ஆராதனை 
ஸ்தானத்தில்தான்‌ 
லேலியன்‌ 


தங்கிமிருப்பதற்குப்‌ பதிலாக, கர்த்தருக்கு 
ஆராதனை செய்வதற்காக அந்த 
ஸ்தலத்திற்கு மனப்பூர்வமாக வர விரும்பலாம்‌. 
அப்படிப்பட்ட லேவியர்கள்‌ கர்த்தருடைய 
வாசஸ்தலத்திற்கு வரலாம்‌. அவர்கள்‌ மற்ற 
லேலியரைப்‌ போல கர்த்தருடைய சந்நிதியில்‌. 
ஊழியம்‌ செய்யலாம்‌. 


இஸ்ரவேலில்‌ லேவியருக்குச்‌ 
சுதந்தரவீதம்‌ பிரித்துக்‌ கொடுக்குப்படவில்லை. 
அவர்களுக்கு வசிப்பதற்காக பல. 
பட்டணங்கள்‌ கொடுக்கப்‌ பட்டிருக்கிறது. 
அவர்கள்‌ சிரமத்திற்கு. வாங்கும்‌ இட்ட 
அவர்களையே சேரும்‌. 
அவர்களுடைய பிள்ளைகளுக்கு மர்த்தக்‌ 
கொடுக்கப்படும்‌. (உபா 2:26; எரே 32:7; 
அப்‌ 4:36). 


பொருத்தனைகள்‌ மூலமாகவும்‌, 
கர்த்தருக்குப்‌ பிரதிஷ்டை பண்ணுவதன்‌ 
மூலமாகவும்‌ லேவியனுக்குச்‌ சொத்துக்கள்‌ 
சேரும்‌. (லேவி 27). ஒரு லேவியனுக்கு 
எவ்வளவு சொத்துக்கள்‌ இருந்தாலும்‌, அவன்‌ 
ஆசரிப்புக்‌ கூடாரத்திலோ, தேவாலயத்திலோ 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பங்குவீதம்‌ பிரித்துக்‌ கொடுக்கப்படுவதுபோல, 
இவனுக்கும்‌ பிரித்துக்‌ கொடுக்கப்படும்‌. 
(உபா 18:6-8; 2கொரி 9:13). 


ஆகையினால்‌ லேலியர்‌ 
பிதாக்களுடைய ஆல்தியின்‌ 
விலைக்கிரயத்தையும்‌ அனுபலிக்கலாம்‌. 
அத்துடன்‌ ஆசரிப்புக்‌ கூடாரத்தில்‌ அல்லது 
தேவாலயத்தில்‌ சாப்பாட்டிற்காகச்‌ சமமான 


பாகத்தையும்‌ பெற்றுக்கொள்ளலாம்‌. 


தங்கள்‌ 


புறஜாதி மார்க்கம்‌ 
உபா 18:9-14 


உபா 18:9. உன்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
உனக்குக்‌ கொடுக்கும்‌ தேசத்தில்‌ நீ 
போய்ச்‌ சேரும்போது, அத்த ஜாதிகள்‌ 
செய்யும்‌ அருவருப்புகளின்படி. 
செய்யக்‌ கற்றுக்‌ கொள்ளவேண்டாம்‌. 


பார்க்கிறவனும்‌, சனியக்காரனும்‌, 
மத்திரவாதியும்‌, 


உபா 18211. 
சன்னதக்காரனும்‌, 
மாயவித்தைக்காரனும்‌, 
செத்தவர்கனிடத்தில்‌ குறிகேட்கிறவனும்‌ 
உங்களுக்குள்ளே இருக்கவேண்டாம்‌. 


உபா 18:12. இப்படிப்பட்டவைகளைச்‌ 
செய்கிறவன்‌ எவனும்‌ கர்த்தருக்கு. 
அருவருப்பானவன்‌; இப்படிப்பட்ட. 
அருவருப்புகனின்‌ நிமித்தம்‌ உன்‌ 
தேவனாகிய கர்த்தர்‌ அவர்களை உன்‌ 
முன்னின்று துரத்திவிடுகிறார்‌. 


தேவனாகிய 
முன்பாக ந 


உத்தமனாயிருக்கக்கடவாய்‌. 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


BALWETHER 
பிய 


உபா 18:14. தீ துரத்திவிடப்போகிற 
இந்த ஜாதிகள்‌. 
நான்பார்க்கிறவர்களுக்கும்‌ 

குறிசொல்லுகிறவர்‌ களுக்கும்‌. 
செவிகொடுக்கிறார்கள்‌; நீ அப்படிச்‌ 
செய்கிறதற்கு உன்‌ தேவனாகிய 
கர்த்தர்‌ உத்தரவுகொடார்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கானான்‌ 
தேசத்தில்‌ போய்ச்சேரும்போது, அங்கே உள்ள 
புறஜாதியாரின்‌ மார்க்கத்நின்டி செய்ய 
குற்றுக்கொள்ளக்கூடாது. கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கு, பல சமயங்களில்‌ 
விக்கிரகாராதனைக்கு விரோதமாக எச்சரிப்பு 
சொல்லியிருக்கிறார்‌. இப்போது புறஜாதியாரின்‌ 
மார்க்கத்திற்கு விரோதமாகவும்‌ மோசே 
இஸ்ரவேல்‌ புத்திரரை எச்சரிக்கிறார்‌ 


“உன்‌ தேவனாகிய கர்த்தர்‌ உனக்குக்‌ 
கொடுக்கும்‌ தேசத்தில்‌ நீ போய்‌ 
சேரும்போது, அந்த ஜாதிகள்‌ செய்யும்‌. 
அருவருப்புகளின்டி செய்யக்‌ சுற்றுக்‌ 
கொள்ளவேண்டாம்‌' (உபா 18:9) என்று 
மோசே. சொல்லுகிறார்‌. புறஜாதியாரின்‌ 
பழக்க வழக்கங்கள்‌ கர்த்தருக்கு. 
அருவருப்பானது. 

புறஜாதி மார்க்கத்தாரின்‌ அருவருப்பான 
காரியங்கள்‌ சில இந்த வசனப்பகுதியில்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. இவைகள்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திர்‌ மத்தியிலே 
காணப்படக்கூடாது. 

தங்கள்‌ 
மகளையும்‌. 
அவர்கள்‌ 


புறஜாதி  மார்க்கத்தார்‌ 
மகனையும்‌, 
தீக்கடக்கப்பண்ணுகிறார்கள்‌. 
'குறிசொல்லுகிறவளாயும்‌, 
நாள்பார்க்கிறவர்களாயும்‌, 
பார்க்கிறவர்களாயும்‌, சூனியக்காரராயும்‌, 
மந்திரவாதியாயும்‌, சன்னதக்காரராயும்‌, 
மாயவித்தைக்காரராயும்‌, செத்தவர்களிடத்தில்‌ 
குறிகேட்கிறவர்களாயும்‌ 

இப்படிப்பட்டவர்கள்‌ ஸ்ரவேல்‌ 
புத்திரருக்குள்ளே இருக்கவேண்டாம்‌ என்று 
மோசே சொல்லுகிறார்‌ (உபா 18:10,11). 


புறஜாதியார்‌. தங்கள்‌ பிள்ளைகளை 
மோளேகுக்கு பலியிடுகிறார்கள்‌. மோளேகு 
சூரியனுக்கு அடையாளமான புறஜாதி 
தெய்வம்‌. புறஜாதியார்‌ தங்கள்‌ பிள்ளைகளை 
தீக்கடக்கப்பண்ணுவது மாத்திரமல்லாமல்‌, 
அவர்களை அக்கினிமிலே தகனிக்கவும்‌ 
செய்கிறார்கள்‌. 


அஞ்சனம்‌ 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நீ உன்‌ சந்ததியில்‌ யாரையாகிலும்‌ 
தீக்கடக்கும்படி 

தேவனுடைய 

தகர்க்க த 


செத்தவர்களிடத்தில்‌ 
வரப்போகிற 
அறிந்துகொள்ளலாம்‌ என்று 
நினைக்கிறார்கள்‌. இவையெல்லாம்‌. 
புறஜாதியாரின்‌ மாய்மாலமான காரியங்கள்‌. 
இதில்‌ உண்மையில்லை புறஜாதியாரின்‌ 
மார்க்கம்‌ பொய்யை நம்புகிறது. 
புறஜாதியாரின்‌ 
காரியங்களாகிய 
செய்கிறவன்‌ 
அருவருப்பானவன்‌ ; 
அருவருப்புகளின்‌ நிமித்தம்‌ தேவனாகிய 
கர்த்தர்‌ அவர்களை இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
முன்னின்று தூத்திவிடுகிறார்‌ (உபா 18:12) 


ஜாதிகள்‌ செய்யும்‌ அருவருப்புகள்‌ : 


மார்க்க 
இப்படிப்பட்டவைகளைச்‌ 
எவனும்‌ கர்த்தருக்கு 

இப்படிப்பட்ட 


1. தங்கள்‌ மகனையும்‌, தங்கள்‌ மகளையும்‌ 
'தீக்கடக்கப்பண்ணுகிறார்கள்‌. 
குறிசொல்லுகிறார்கள்‌. 

3. நாள்பார்க்கிறார்கள்‌ 
அஞ்சனம்‌ பார்க்கிறார்கள்‌ 
5. சூனியக்காரர்கள்‌ 
மந்திரவாதிகள்‌ (உபா 18:1) 
'சன்னதக்காரர்கள்‌. 
மாயவித்தைக்காரர்கள்‌. 
செத்தவர்களிடத்தில்‌ குறிகேட்கிறார்கள்‌. 
புறஜாதியார்‌ இங்கு க தப்பபதமுகும்‌ 
எல்லா... அருவருப்புகளையும்‌ செய்து 
வருகிறார்கள்‌. ஆகையினால்‌ கர்த்தர்‌ 
அவர்களைத்‌ துரத்திவிட்டார்‌. பிற்காலத்தில்‌ 
இஸ்ரவேல்‌. புத்திரரும்‌ இதே 
அருவருப்புகளைச்‌ செய்தார்கள்‌. இதனால்‌ 
கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரர்மீது கோபம்‌ 
கொண்டு, அவர்களையும்‌ துரத்திவிடுகிறார்‌. 
(இராஜா 17). 





உபாகமம்‌ - 
DEUTERONOMY - 


BALWETHER 
பிய 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கானான்‌ 
தேசத்திற்கு போய்ச்சேரும்போது. 
புறஜாதியாரின்‌ மார்க்க காரியங்களைக்‌ 
கற்றுக்கொள்ளக்கூடாது. அவை கர்த்தருக்கு 
அருவருப்பானவை. புறஜாதியாருடைய 
அருவருப்புக்களினிமித்தமாகவே கர்த்தர்‌ 
அவர்களை கானான்‌ தேசத்திலிருந்து, 
துரத்திவிட்டார்‌. புறஜாதியாரின்‌. 
அருவருப்புக்களே அவர்களுடைய 
அழிவுக்கு காரணமாயிற்று இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ புறஜாதியாரின்‌ அருவருப்புக்களைக்‌ 
கற்றுக்கொண்டு, அதன்‌ பிரகாரம்‌ 
செய்தால்‌, அவர்களும்‌ அழிந்துபோவார்கள்‌. 


“உன்‌ தேவனாகிய கர்த்தருக்கு 
முன்பாக நீ உத்தமனாயிருக்கக்கடவாய்‌. நீ 
தூரத்திவிடப்போகிற இந்த ஜாதிகள்‌ 
நாள்பார்க்கிறவர்களுக்கும்‌ குறிசொல்லுகிறவர்‌ 
களுக்கும்‌ செலிகொடுக்கிறார்கள்‌; நீ அப்படிச்‌ 
செய்கிறதற்கு உன்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
உத்தரவுகொடார்‌" (உபா 1813/4) என்று 

மோசே இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
சொல்லுகிறார்‌. 


இந்த வாக்கியத்தில்‌ உத்தமன்‌ என்னும்‌ 
வார்த்தைக்கு புறஜாதியாரின்‌ 
அருவருப்புகளிலிருந்தும்‌ விலமியிருப்பவன்‌ * 
என்று பொருள்‌. ( உபா 18544, ஆதி 174: 
யோபு 1:1; மத்‌ 5:48), 


இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு, 
கற்பனைகளையும்‌, 
நியாயங்களையும்‌, 


கர்த்தர்‌ 
தம்முடைய. 
கட்டளைகளையும்‌, 
பிரமாணங்களையும்‌ 
கற்றுக்கொடுத்திருக்கிறார்‌. கர்த்தர்‌ 
தங்களுக்கு குற்றுக்கொடுத்திருக்கிற உத்தம 
வழியிலேயே, இஸ்ரே 


மாயமான 
அழிந்துபோகக்கூடாது. 


நடக்கவேண்டும்‌. அவர்கள்‌ 
வழியிலே 


தலால்‌, கர்த்தருக்குள்‌ 
உங்களுக்குச்‌ சாட்சியாகச்‌ சொல்லி 
எச்சரிக்கிறது என்னவெனில்‌, மற்றப்‌ 
புறஜாதிகள்‌ தங்கள்‌ வீணான சிந்தையிலே 
நடக்கிறது போல நீங்கள்‌ இனி 
நடவாமலிருங்கள்‌. 


நான்‌ 


அவர்கள்‌ புத்தியில்‌ அந்தகாரப்‌ பட்டு, 
தங்கள்‌ இருதய கடினத்தினால்‌ தங்களில்‌ 
இருக்கும்‌ அறியாமையினாலே தேவனுடைய 
ஜீவனுக்கு அந்நியராயிருந்து: 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


உணர்வில்லாதவர்களாய்‌, சகலவித 
அசுத்தங்களையும்‌ ஆவலோடே 
நடப்பிக்கும்படி, தங்களைக்‌ காமலிகாரத்திற்கு 
ஒப்புக்‌ கொடுத்திருக்கிறார்கள்‌. 


நீங்களோ  இல்லிதமாய்க்கிறிஸ்துவைக்‌ 
கற்றுக்கொள்ளவில்லை' (எபே 417-20) 


| நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில்‌ 
நாம்‌ எவ்விதமாய்‌. கிறிஸ்துவைக்‌ 
கற்றுக்கொண்டோமோ, அல்லிதமாகவே 
நம்முடைய ஜீவியத்தில்‌ நடக்கவேண்டும்‌. 


தீர்க்கதரிசி 
உபா 18:15-22 


உபா 18:15. உன்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
என்னைப்போல்‌ ஒரு தீர்க்கதரிசியை 
உனக்காக உன்‌ நடுவே உன்‌ 
சகோதரரிலிருந்து எழும்பப்பண்ணுவார்‌; 
அவருக்குச்‌ செவிகொடுப்பீர்களாக. 


உபா 1806. ஓரேபிலே சபை 
கூட்டப்பட்ட நானில்‌: நான்‌ காகாதபடி, 
என்‌ தேவனாகிய கர்த்தரின்‌ சத்தத்தை: 
இனி நான்‌ கேனாமதும்‌, இந்தப்‌ பெரிய 
அக்கினியை இனி நான்‌ காணாமலும்‌ 
இருப்பேனாக என்று உன்‌ தேவனாகிய 
கர்த்தரை நீ வேண்டிக்கொண்டதின்‌ 
படியெல்லாம்‌ அவர்‌ செய்வார்‌. 


உபா 18:17, அப்பொழுது கர்த்தர்‌ 
என்னை நோக்கி: அவர்கள்‌ சொன்னது 
சரியே. 


உபா 18:18. உன்னைப்போல ஒரு 
தீர்க்கதரிசியை நான்‌ அவர்களுக்காக 
அவர்கள்‌ சகோதரரிலிருந்தூ 
எழும்பப்பண்ணி,  என்வார்த்தைகளை: 
அவர்‌ வாயில்‌ அருளுவேன்‌; நான்‌ 
அவருக்குக்‌ கற்பிப்பதையெல்லாம்‌ 
அவர்களுக்குச்‌ சொல்லுவார்‌. 


உபா 18:19. என்‌ நாமத்தினாலே அவர்‌ 
சொல்லும்‌ என்‌ வார்த்தைகளுக்குச்‌ 
செவிகொடாதவன்‌ எவனோ அவணை 
நான்‌ விசாரிப்பேன்‌. 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


BALWETHER 
சபரிய 


உபா 18:20. சொல்லும்படி நாண்‌ 
கட்டனையிடாத வார்த்தையை என்‌ 
நாமத்தினாலே சொல்லத்‌ துணியும்‌ 
தீர்க்கதரிசியும்‌, வேறே தேவர்களின்‌. 
நாமத்தினாலே பேகம்‌ தீர்க்கதரிசியும்‌ 
காகக்கடவன்‌. 


உபா 18:21. கர்த்தர்‌ சொல்லாத 
வார்த்தை இன்னதென்று நான்‌ எப்படி. 
அறிவேன்‌ என்று நீ உன்‌ இருதயத்தில்‌ 
சொல்வாயாகில்‌, 


உபா 18:22. ஒரு தீர்க்கதரிசி கர்த்தரின்‌ 
நாமத்தினாலே சொல்லூம்‌ காரியம்‌ 
'நடவாமலும்‌ நிறைவேறாமதும்யோனால்‌, 
அது கர்த்தர்சொல்லாத வார்த்தை; 
அந்தத்‌ தீர்க்கதரிசி. அதைத்‌ 
துணிகரத்தினால்‌ சொன்னான்‌; 
அவனுக்கு தீ பயப்படவேண்டாம்‌. 


வசனப்பகுதியில்‌ 
தர்க்கதிசியாகிய த்வைத 
வாக்குப்பண்ணப்பட்டிருக்கிறது. நாம்‌. 
மேசியாவை ஏற்றுக்கொள்ளவேண்டுமென்றும்‌, 
அவருக்கு செவிகொடுக்கவேண்டுமென்றும்‌, 
நமக்கு கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கிறது. 


“ன்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
என்னைப்போல. ஒரு தீர்க்கதரிசியை 
உனக்காக உன்‌ நடுவே உன்‌ சகோதாரிலி 
ருந்து எழும்பப்பண்ணுவார்‌; அவருக்குச்‌ 
செவிகொடுப்பீர்களாக" (உபா 18:15) என்று 
மோசே சொல்லுகிறார்‌. 


பிரதான 


.... இந்த வசனத்திற்கு வேதபண்டிதர்கள்‌ 
பல்வேறு விதமாக வியாக்கியானம்‌. 
சொல்லுகிறார்கள்‌. மோசே ஒரு வ 
தன்னுடைய ஜீவகாலத்திற்கு பின்பு, 
கர்த்தர்‌ எழுப்பப்போகிற ற்ற 
தீர்க்கதரிசிகளைப்பற்றி, மோசே 
வசனப்பகுறியில்‌ 


ல்‌ இந்த 
வாக்குப்பண்ணுகிறார்‌ 
என்று சிலர்‌ விளக்கம்‌ சொல்லுகிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
ஆசாரியரும்‌ லேலியரும்‌ கர்த்தருக்கு 

ம்‌ செய்வதுபோல, தீர்க்கதரிசிகள்‌ 
கர்த்தருடைய பிள்ளைகள்‌ மத்தியிலே ஊழியம்‌ 
செய்கிறார்கள்‌. அவர்கள்‌ கர்த்தருடைய 
பிரமாணங்களையும்‌, கற்பனைகளையும்‌, 
கட்டளைகளையும்‌, நியாயங்களையும்‌ 
யாக்கோபுக்கு கற்றுக்கொடுக்கிறார்கள்‌. 


மத்தியிலே. 


விரிவுரை 
COMMENTARY 


0016% 
மிள 
இஸ்ரவேல்‌. புத்திர்‌ தவறு 
செய்யும்போது அவர்கள்‌ செய்யும்‌ 
தவறுகளை அவர்களுக்கு உணர்த்தவும்‌, 
அவர்களைக்‌ கண்டிக்கவும்‌, அவர்களைக்‌ 
கடிந்துகொள்ளவும்‌ அவர்களுக்கு 
தீர்க்கதரிசிகள்‌: தேவைப்படுகிறார்கள்‌. 
இவர்கள்‌ கர்த்தருடைய விசேஷமான 
ஊழியக்காரர்கள்‌. 

தீர்க்கதரிசிகள்‌. இஸ்ரவேல்‌. 
சபையாருக்கு அவர்களுடைய கடமைகளை 
ஞாபகப்படுத்துவார்கள்‌. வரப்போகிற 


எச்சரிப்பார்கள்‌. இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாருக்கு ஆறுதல்‌ உண்டாகும்படியாக 
அவர்களுடைய விடுதலைகளையும்‌ 
அறிவிப்பார்கள்‌. 
மோசே இந்த 
தனக்கு பின்பு 


வசனப்பகுதியில்‌, 

இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 

மத்தியிலே ஊழியம்‌ செய்யப்போகிற 

தீர்க்கதரிசிகளைக்‌. குறித்து 

வாக்குப்பண்ணுகிறாரா என்பது நிச்சயமாகத்‌ 

தெரியவில்லை. ஆனாலும்‌ இந்த 

வசனப்பகுதியானது. பிரதான 

தீர்க்கதரிசியாகிய இயேசுகிறிஸ்‌ துவைப்பற்றிய 

வாக்குத்தத்தமாகும்‌ என்று வேதபண்டிதர்கள்‌ 

பொதுவான விளக்கம்‌ சொல்லுகிறார்கள்‌. 
மோசேயின்‌: 

மேசியாவைப்பற்றிய 

சொல்லப்பட்டிருக்கிறது. 

கர்த்தராகிய 

வாக்குப்பண்ணப்பட்டிருக்கிற மேசியா. 


மோசே பிதாக்களை நோக்கி: உங்கள்‌ 
தேவனாகிய கர்த்தர்‌ என்னைப்போல ஒரு 
தீர்க்கதரிசியை உங்களுக்காக உங்கள்‌ 
சகோதரரிலிருந்து எழும்பப்பண்ணுவார்‌; அவர்‌ 
உங்களுக்குச்சொல்லும்‌ எல்லாவற்றிலும்‌ 
அவருக்குச்‌ செவிகொடுப்பீர்களாக" 
(அப்‌ 2:22) என்று சொன்னார்‌. 


'இஸ்ரவேல்‌ புத்திரரை நோக்கி: உங்கள்‌ 
தேவனாகிய கர்த்தர்‌ உங்கள்‌ 
சகோதரரிலிருந்து என்னைப்போல ஒரு 
தீர்க்கதரிசியை உங்களுக்காக 
எழும்பப்பண்ணுவார்‌, அவருக்குச்‌ 
செவிகொடுப்பீர்களாக என்று சொன்னவர்‌ 

த மோசேயே” (அப்‌ 7:37). 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌, மோசே சொன்ன 

வார்த்தைகளைக்‌ 

அவர்கள்‌ 

மேசியாவைப்பற்றிய வாக்குத்தத்தத்தையே 

நினைவுகூர்ந்தார்கள்‌. அவர்கள்‌ 
மேசியாவையே நோக்கிப்‌ பார்த்தார்கள்‌. 


“இயேசு செய்த அற்புதத்தை அந்த 
மனுஷர்‌ கண்டு: மெய்யாகவே இவர்‌ 
உலகத்தில்‌  வருகிறவரான தீர்க்கதரிசி 


என்றார்கள்‌" (யோவா 6:14). 


“தங்களிலுள்ள கிறிஸ்துவின்‌ 
ஆலியானவர்‌ கிறிஸ்துவுக்கு உண்டாகும்‌ 
பாடுகளையும்‌, அவைகளுக்குப்‌ பின்வரும்‌ 
முன்னறிவித்தபோது. 
குறித்தாரென்பதையும்‌, 

லத்தின்‌: விசேஷம்‌ 
ஆராய்ந்தார்கள்‌" 


செவிகொடுக்கவேண்டும்‌. 


என்று மோசே 
சொல்லுகிறார்‌. "செவிகொடுக்க வேண்டும்‌" 
என்னும்‌ வார்த்தைக்கு, தீர்க்கதரிசியின்‌ 
வார்த்தைக்கு செவிகொடுத்து, அதற்கு 

ம்‌ என்பது பொருளாகும்‌. 


இஸ்ரவேல்‌ 
கூடிவந்தபோது, 
நேரடியாகப்‌ 
விரும்பவில்லை. 
ஒரு தீர்க்கதரிசியின்‌ மூலமாக தங்களோடு 
பேசவேண்டுமென்று இஸ்ரவேல்‌ சபையார்‌ 
சொன்னார்கள்‌. மோசே அந்த சம்பவத்தை 
புத்திரருக்கு இந்த 
மறுபடியுமாய 


விரிவுரை 
COMMENTARY 


முன்னறிவிக்கப்பட்டிருக்கும்‌. 
தீர்க்கதரிசியைப்‌ பற்றிய சத்தியங்கள்‌ : 


தேவனாகிய 
தீர்க்கதரிசியை 
(உபா 181518). 
தேவனாகிய கர்த்தர்‌ இஸ்ரவேலுக்காக 


தீர்க்கதரிசியை  எழும்பப்பண்ணுவார்‌. 
(உபா 18:15]8). 


கர்த்தர்‌ 
எழும்பப்பண்ணுவார்‌. 


தேவனாகிய கர்த்தர்‌ இஸ்ரவேலின்‌ 
நடுவிலிருந்து தீர்க்கதரிசியை எழும்ப 
பண்ணுவார்‌ (உபா 181578). 


தீர்க்கதரிசி இஸ்ரவேலுக்குரியவர்‌. 
(உபா 181518). 


5, தீர்க்கதரிசி மோசேமைப்‌ போலஇருப்பார்‌ 
(உபா 181518). 


எல்லோரும்‌  தீர்க்கதரிசிக்குச்‌ 
செலிகொடுக்கு வேண்டும்‌. மபா 
18:15). 


சீனாய்‌ வனாந்தரத்தில்‌ தீர்க்கதரிசி 
வாக்குப்பண்ணப்பட்டிருக்கிறார்‌ 
(உபா 18:16). 


ருடைய வார்த்தைகள்‌ 


கர்த்தரு 
தீர்க்கதரிசியின்‌ வாயில்‌ அருளப்படும்‌. 
(உபா 1818). 


ப்பதையெல்லாம்‌ 


சொல்வார்‌. 


தீர்க்கதரிசிக்குக்‌. 
அவர்களுக்குச்‌ 


சுதிர்கதரிசமின்‌ வார்த்தைகளுக்குச்‌ 
செவிகொடுக்கமாட்டார்கள்‌ 
(உபா 18:19). 


தீர்க்கதரிசி கர்த்தருடைய நாமத்தில்‌ 
பேசுவார்‌. 


தீர்க்கதரிசிக்குச்‌ 
கொடாதவர்களைக்‌ 
விசாரிப்பார்‌. 


செவி 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


இந்த வசனங்களில்‌ தீர்க்கதரிசி என்று 
கூறப்பட்டிருப்பது மேசியாவையே குறிக்கும்‌. 
இங்கு முன்னறிலிக்கப்பட்டிருக்கும்‌ 
சத்தியங்கள்‌ அனைத்தும்‌ இயேசு 
கிறிஸ்துவில்‌ நிறைவேறியிருக்கிறது. 
(யோவான்‌ 4:25; யோவான்‌ 5:45-47; அப்‌ 
3:22-28). 


'ஒரேபிலே சபை கூட்டப்பட்ட நாளில்‌: 
நான்‌ சாகாதபடி என்‌ தேவனாகிய கர்த்தரின்‌ 
சத்தத்தை இனி நான்‌ கேளாமலும்‌, இந்தப்‌ 
பெரிய அக்கினியை இனி நான்‌ காணாமலும்‌ 
இருப்பேனாக என்று உன்‌ தேவனாகிய 
கர்த்தரை நீ வேண்டிக்கொண்டதின்‌. 
படியெல்லாம்‌ அவர்‌ செய்வார்‌” (உபா 18:16) 
என்று மோசே இஸ்ரவேல்‌ ஜனத்தாருக்கு 
சொல்லுகிறார்‌. 


உபா 18:1518-9 ஆகிய வசனங்களில்‌ 
கூறப்பட்டிருக்கும்‌ தீர்க்கறரிமனங்கள்‌ சீனாய்‌ 
வனாந்தரத்தில்‌ கூறப்பட்டவையாகும்‌. சீனாய்‌ 
மலையில்‌ காணப்பட்ட மிகவும்‌ 
பயங்கரமாக இருந்தது. முழு மலையும்‌ 
பற்றியெரிந்தது. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
கர்த்தரும்‌ அங்கீகரிக்கிறார்‌ 


கர்த்தர்‌ மோசேயை 
இவர்கள்‌ சொன்னது சரியே 
உன்னைப்போல ஒரு தீர்க்கதரிசியை நான்‌ 
அவர்களுக்காக அவர்கள்‌ சகோதாரிலிருந்து 
எழும்பப்பண்ணி, என்வார்த்தைகளை அவர்‌ 
வாமில்‌ அருளுவேன்‌; நான்‌ அவருக்குக்‌. 
குற்பிப்பதையெல்லாம்‌ அவர்களுக்குச்‌ 
சொல்லுவார்‌. என்‌ நாமத்தினாலே அவர்‌ 
சொல்லும்‌ என்‌ வார்த்தைகளுக்குச்‌ 
செவிகொடாதவன்‌ எவனோ அவனை நான்‌ 
விசாரிப்பேன்‌" (உபா 1827-10) என்று, 
சொல்லுகிறார்‌. 


டைய சப்தத்தைக்‌ கேட்காமல்‌ 

பட்சிக்கும்‌. 

இருப்பதும்‌: 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்குச்‌ சரியான காரியம்‌ 
என்று கர்த்தர்‌ தீர்மானம்‌ பண்ணுகிறார்‌. 
இனிமேல்‌ மோசேயின்‌ மூலமாகவும்‌, மற்ற 
தீர்க்கதரிசிகள்‌ மூலமாகவும்‌ மட்டுமே 
அவர்களோடு. பேசுவதாக 
வாக்குப்பண்ணுகிறார்‌. 1817-19; 
உபா 5:28-31). 


சொன்னதை 


நோக்கி, 13 


(உபா 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள்‌, அவர்‌ 
சொல்லுகிற வார்த்தைகளை மாத்திரமே 
சொல்லுவார்கள்‌. கள்ளத்தீர்க்கதரிசிகளோ, 
சொல்லும்படி கர்த்தர்‌ கட்டளையிடாத 
வார்த்தைகளை சொல்லுவார்கள்‌. அவர்கள்‌ 
வேறே தேவர்களின்‌ நாமத்தினால்‌ 
பேசினாலும்‌, அவர்கள்‌ கர்த்தருடைய 
நாமத்தினால்‌ சொல்லத்துணிவார்கள்‌. 
இப்படிப்பட்ட கள்ளத்தீர்க்கதரிசிகள்‌ 
சாகவேண்டும்‌ என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ 
(உபா 18:20). 


கர்த்தர்‌ எழுப்புகிற தீர்க்கதரிசிக்கு, 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ செவிகொடுக்கவேண்டும்‌. 
ஆனால்‌ இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ மத்தியிலே. 
ஏராளமான தீர்க்கதரிசிகள்‌ இருக்கிறார்கள்‌. 
இந்த தீர்க்கதரிசிகளில்‌ யாரை கர்த்தர்‌ 
எழுப்பியிருக்கிறார்‌ என்றும்‌, யாரை கர்த்தர்‌ 
எழுப்பவில்லை. என்றம்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனங்களுக்கு தெரியவில்லை. அவர்கள்‌ 
குழப்பத்திலிருக்கிறார்கள்‌. மோசே 
அவர்களுடைய குழப்பத்தைத்‌ 
தெளிவுபடுத்தும்‌ வண்ணமாக, 

ர்‌ சொல்லாத வார்த்தை 
இன்னதென்று நான்‌ எப்படி அறிவேன்‌ என்று 
நீ உன்‌ இருதயத்தில்‌ சொல்வாயாகில்‌, ஒரு 
தீர்க்கதரிசி கர்த்தரின்‌ நாமத்தினாலே. 
சொல்லும்‌ காரியம்‌ நடவாமலும்‌ 
நிறைவேறாமலும்போனால்‌, அது கர்த்தர்‌ 
சொல்லாத வார்த்தை: அந்தத்‌ தீர்க்கதரிசி 
அதைத்‌ துணிகரத்தினால்‌ சொன்னான்‌; 
அவனுக்கு பயப்படவேண்டாம்‌” 
(உபா 18:2122) என்று சொல்லுகிறார்‌. 


தீர்க்கதரிசனத்திற்கு ஆதாரம்‌ : 


1. தேவன்‌ - பரிகத்த ஆலியானர்‌ மூலமாக 
:21: 2தீமோ 315-17; எபி 1-2; 


2. சாத்தான்‌ - பிசாசுகளின்‌ ஆவிகளின்‌ 
4-5: சாமு 28; 

10:13-14; 

2:8-12; 

1613-16; 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


BALWETHER 
RAAT IMAL 


3. மனுஷன்‌ - தன்னுடைய சுய ஆவியின்‌ 
மூலமாக (உபா 134-182. 
உபா 18:20-21; எரே 23:15417 25-40; 
எரே 27:9-11448; எரே 281-7; 
எசே 1321-23 எசே 22:23-3; 
2கொரி 14:29-33) 


மெய்யான தீர்க்கதரிசனம்‌ நிறைவேறும்‌. 
(உபா 18:22) நிறைவேறாத தீர்க்கதரிசனம்‌. 
கர்த்தர்‌ சொல்லாத வார்த்தை, 


கள்ளத்‌ 


வேதவாக்கியத்தில்‌ வெளிப்படுத்தியிருப்பதற்கு 
எதிராக ஒன்றும்‌ கூறமாட்டார்‌. (உபா 134-3) 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஜனங்கள்‌ கர்த்தருக்குப்‌ 
பயப்படுவதுபோல, தீர்க்கதரிசிகளுக்குப்‌ 
பயப்படுகிறார்கள்‌. மனுஷனுக்குப்‌ பயப்படுவது 
பாவம்‌. கள்ளத்தீர்க்கதரிசிக்குப்‌ பயப்படவும்‌ 
வேண்டாம்‌. அவனுடைய வார்த்தையைக்‌ 
கேட்க வேண்டாம்‌. கள்ளத்தீர்க்கதரிசியை 
அவனுடைய வார்த்தையினாலும்‌, அவனுடைய 
ஜீவியத்தில்‌ வெளிப்படும்‌ கனியினாலும்‌ 
அறிந்து கொள்ளலாம்‌. (மத்‌ 7:16). 





உபாகமம்‌ - 
DEUTERONOMY - 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தருடைய 
கற்பனைகளுக்கு கீழ்ப்படியவேண்டும்‌ என்றும்‌. 
அவரை  ஆவியோடும்‌ உண்மையோடும்‌ 
ஆராதிக்கவேண்டும்‌ என்றும்‌ மோசே 
அவர்களுக்கு இதுவரையிலும்‌ 
போதகம்பண்ணினார்‌. 


இஸ்ரவேல்‌ 
தேவனாகிய 
அன்புகூருவதுபோல, 
அன்புகூரவேண்டும்‌. அவர்கள்‌ மற்ற 
மனுஷரோடு அன்போடும்‌ நீதியோடும்‌ 
ஐக்கியமாமிருக்கவேண்டும்‌. மோசே இந்த. 
அதிகாரத்தில்‌ இஸ்ரவேல்‌ ஜனத்தாருடைய 
சமுதாய கடமைகளை அவர்களுக்கு 
விவரமாகச்‌ சொல்லுகிறார்‌. 


“கொலைசெய்யாதிருப்பாயாக' 
ஆறாவது கட்டளை 
குட்டளையைப்பற்றி 

வசனப்பகுதியில்‌ விரிவாகச்‌ 

(உபா 1911-13). “களவு செய்யாதிருப்பாயாக" 
என்பது கர்த்தருடைய எட்டாவது கட்டளை 
இந்தக்‌ கட்டளையைப்பற்றிய விவரம்‌ 
(உபா 19:14) 


ஜனந்தார்‌ தங்கள்‌ 
கர்த்தரிடத்தில்‌ 
மனுஷரிடத்திலும்‌ 


என்பது. 


றனுக்கு விரோதமாய்‌ பொய்ச்சாட்சி 
த என்பது கர்த்தருடைய 
ஒன்பதாவது கட்டளை. இந்தக்‌ 
கட்டளையைப்பற்றிய விளக்கம்‌ 
(உபா 19:15-21) 


அடைக்கலப்பட்டணம்‌ 
உபா 19:1-13 


உபா 194. உன்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
உனக்குக்‌ கொடுக்கும்‌ தேசத்தில்‌ 
ஜாதிகளை உன்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
வேரற்றுப்போகப்‌ பண்ணுவதினால்‌, தீ 
அவர்கள்‌. தேசத்தைச்‌. 
சுதத்தரித்துக்கொண்டு, அவர்கள்‌ 
பட்டணங்களிலும்‌ அவர்கள்‌ 
வீடுகவிலும்‌ குடியேறும்யோது, 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


உபா 19:2. தீ உன்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
உனக்குச்‌ ௬தத்தரிக்கக்‌ கொடுக்கும்‌ 
உன்‌ தேசத்தின்‌ நடுவிலே, உனக்காக 
மூன்று. பட்டணங்கனைப்‌ 
பிரித்துவைக்கக்கடவாய்‌. 


உபா 19:3. கொலைசெய்தவன்‌ எவனும்‌ 
அங்கே  ஓடிப்போகும்படி உன்‌ 
தேவனாகிய கர்த்தர்‌ உன்னைச்‌. 
சுதந்தரிக்கப்பண்ணப்‌ போகிற உன்‌ 
தேசத்தின்‌ எல்லையை தீ மூன்று 
பங்காகப்‌ பகுத்து அதற்கு வழியை 
உண்டுபண்ணக்கடவாய்‌. 


உபா 19:4. கொலைசெய்து அங்கே 
ஓடிப்போய்‌, உயிரோடிருக்கத்தக்கவன்‌ 
யாரென்றால்‌: தான்‌ முன்னே 
பகைத்திராத பிறனொருவனை 
மனதறியாமல்‌ கொன்றவன்‌ தானே. 


உபா 19:5. ஒருவன்‌ விறகுவெட்ட, 
மற்றொருவனோடே காட்டில்‌ போய்‌, 
மரத்தை வெட்டத்‌ தன்‌ கையிலிருந்த 
கோடாரியை ஓங்கும்போது, 
இரும்பானது காம்பைவிட்டுக்‌ கழன்று 
மற்றவன்மேல்‌: ஙாட்டதினால்‌. அவன்‌ 
இறந்துபோனால்‌, 


உபா 193. ப்பழிக்காரன்‌ 
ல்‌ கக்க பவனில்‌ உவ. 
வழி தூரமாயிருக்கிறதினாலே 
பின்தொடர்ந்து பிடித்து, அவனைக்‌ 
கொன்றுபோடாதபடிக்கு, இவன்‌: 
பட்டணங்கள்‌ ஒன்றில்‌ 
உயிரோடிருப்பானாக; 
அவனை முன்னே 
பகைக்காதபடியினால்‌, இவன்மேல்‌ 

சாவுக்கான குற்றம்‌ சமரவில்லை, 


உபா 19:7. இதினிமித்தம்‌ மூன்று 
பட்டணங்கனை உனக்காகப்‌ 
யீரித்துவைக்கக்கடவாய்‌ என்று நான்‌ 
உனக்குக்‌ கட்டனையிடுகிறேன்‌. 


உபா 19:8. தீ உன்‌ தேவனாகிய 
கர்த்தரிடத்தில்‌ அன்புகூர்த்து, 
எத்தாளூம்‌ அவர்வழிகளில்‌ 
நடப்பதற்காக, இன்று தான்‌ உனக்குக்‌ 

எல்லாக்‌. 





உபாகமம்‌ - 
DEUTERONOMY - 


உன்‌ 

ஆணையிட்டபடியே, 

எல்லையை  விஸ்தாரமாக்கி, 
யிதாக்களூக்குக்‌ கொடுப்பேன்‌ என்று 
சொன்ன தேசம்‌ முழுவதையும்‌. 
உனக்குக்‌ கொடுத்தால்‌, 


உபா 19:10. 


அப்பொழுது உன்‌ 
தேவனாகிய 


கர்த்தர்‌ உனக்குச்‌. 
சுதந்தரமாகக்‌ கொடுக்கும்‌ உன்‌ 
தேசத்தில்‌ குற்றமில்லாத இரத்தம்‌. 
சிந்தப்படுகிறதினால்‌ உன்மேல்‌ 
இரத்தப்பழி ௬மராதபடிக்கு, இத்த 
மூன்று பட்டணங்களும்‌ அல்லாமல்‌ 
இன்னும்‌ மூன்று பட்டணங்களை 
ஏற்படுத்தக்கடவாய்‌. 


உபா 18:11. ஒருவன்‌ பிறனொருவனைப்‌ 
பகைத்து, அவனுக்கு பதிவிருந்து, 


அவனுக்கு விரோதமாய்‌ எழும்பி, அவன்‌. 
இந்தப்‌ 
ஒன்றில்‌ 


சாகும்படி அவணை அடித்து, 
பட்டணங்களில்‌ 
ஓடிப்போமிருப்பானாகில்‌, 


உபா 19:12. அந்தப்‌ பட்டணத்தில்‌ 
ப்பி, 


மூப்பர்கள்‌. ஆன்‌. அனு 
அங்கேயிருந்து அவனைக்‌ 


கொண்டுவரும்படி செய்து, அவன்‌ 
காகும்படிக்கு அவனை இரத்தப்பழி. 
வாங்குகிறவன்‌. கையில்‌ 
ஒப்புக்கொடுக்கக்கடவர்கள்‌. 


உபா 19:18. உன்‌ கண்‌ அவனுக்கு. 
இரங்கவேண்டாம்‌; குற்றமில்லாத: 
இரத்தப்பழியை இஸ்ரவேலை விட்டு 
விலக்கக்கடவாம்‌; அப்பொழுது நீ 
நன்றாயிருப்பாய்‌. 


கர்த்தர்‌ நோவாவின்‌ 
இரத்தப்பழியைப்பற்றிய 
பிரமாணத்தை 
சொல்லியிருக்கிறார்‌. 
உண்டாக்கப்பட்டபடியால்‌, 


இரத்தத்தை 


காலத்திலேயே 


சிந்தப்படக்கடவது” த 936) 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கொலைசெய்கிறவன்‌ , 
கொலைசெய்யப்பட்டவனுடைய இரத்தத்தை 
சிந்துகிறான்‌. இதனால்‌ இவ்விரண்டு 
பேருடைய இரத்தத்திற்கும்‌ பிரச்சனை 
ஏற்படுகிறது. இந்தப்‌ பிரச்சனையை எல்வாறு 


தீர்த்து, 
இந்த 
வசனப்பகுதிமில்‌ சொல்லுகிறார்‌. 


இஸ்ரவேல்‌. புத்திரர்‌ 
தேசத்தைச்‌ சுதந்தரித்துக்கொண்டு, 
தேசத்திலுள்ள பட்டணங்களிலும்‌, 


தேசத்தாரின்‌ 
போகிறார்கள்‌. 


கானான்‌. 
அந்த 
அந்த 
வீடுகளிலும்‌ குடியேறப்‌ 
கானான்‌ தேசத்திலே பல. 
பட்டணங்கள்‌ இருக்கும்‌. அந்தப்‌ 
பட்டணங்களில்‌ மூன்று பட்டணங்களை 
அடைக்கலப்பட்டணங்களாக 
பிரித்தெடுக்கவேண்டும்‌. 
மோசே இஸ்ரவேல்‌ புத்திரரை நோக்கி, 

உன்‌ தேவனாகிய கர்த்தர்‌ உனக்குக்‌ 
கொடுக்கும்‌ தேசத்தில்‌ ஜாதிகளை உன்‌ 
தேவனாகிய கர்த்தர்‌  வேரற்றுப்போகப்‌ 
பண்ணுவதினால்‌, நீ அவர்கள்‌ தேசத்தைச்‌ 
சுதந்தரித்துக்கொண்டு, அவர்கள்‌ 
பட்டணங்களிலும்‌ அவர்கள்‌ வீடுகளிலும்‌: 
குடியேறும்போது, நீ உன்‌ தேவனாகிய 
கர்த்தர்‌ உனக்குச்‌ சுதந்தரிக்கக்‌ கொடுக்கும்‌. 
உன்‌ தேசத்தின்‌ நடுவிலே, உனக்காக மூன்று 
பட்டணங்களைப்‌ பிரித்துவைக்கம்கடவாய்‌" 
(உபா 19:12) என்று சொல்லுகிறார்‌. 


ஒருவன்‌ மற்றவனை கொல்லும்போது, 
அவனை இதற்கு முன்பு பகைத்திராமல்‌, 
மனதறியாமல்‌ கொலைசெய்திருப்பான்‌. இது 
கொலைக்குற்றமாகாது. மற்றவனைக்‌ 
கொலைசெய்யவேண்டுமென்று ஏற்கெனவே 
திட்டமிட்டு, பதிவிருந்து இவன்‌ 
கொலைசெய்யவில்லை. இவன்‌ மற்றவனை 
எதேச்சையாகவும்‌, மனதறியாமலும்‌ 
கொலைசெய்திருக்கிறான்‌. 
இப்படிப்பட்டவனுக்கு. 

கொடுக்கப்படக்கூடாது. 


மரணதண்டனை 


இரத்தப்பழிகாரன்‌ கொலைசெய்தவனை 
பழிவாங்குவதற்காக தேடுவான்‌. இரத்தத்திற்கு 
இரத்தம்‌ என்பது பழைய பிரமாணம்‌. அதன்‌ 
பிரகாரமாக, தன்னுடைய நெருங்கிய 
இனத்தானை கொலைசெய்தவனை 
கொன்றுபோடுவதற்காக,  இரத்தப்பழிகாரன்‌ 
முயற்சி செய்வான்‌. 





உபாகமம்‌ 


DEUTERONOMY - COMMENTARY 


முன்பகை வக்க ன்‌ 
மனதறியாமலும்‌, எதேச்சையாகவும்‌ 
நடைபெற்றது. ஆனாலும்‌ இரத்தப்பழிகாரன்‌ 
கொலைசெய்தவனை 
பழிவாங்கவேண்டுமென்று தேடுவான்‌. 


பிறனை மனதறியாமல்‌ 
கொன்றவனுக்கு 
தேவைப்படுகிறது. இவன்‌ 
இரத்தப்பழிகாரனுடைய  கொலைவெறிக்கு 
தப்பிக்கவேண்டும்‌. இவனுக்கு அடைக்கலம்‌ 
கொடுப்பதற்காக, கானான்‌ தேசத்தின்‌ 
நடுவிலே மூன்று பட்டணங்களை மரத்து 
வைக்கவேண்டுமென்று 
சொல்லுகிறார்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ சுதந்தரிக்கப்போகிற 
கானான்‌ நேசத்தை மூன்று பங்காக 
பகுக்கலேண்டும்‌. இவை கானான்‌ 
நேசத்தின்‌ மூன்று மாகாண பிரிவாகும்‌. 
ஒவ்வொரு மாகாணத்திலும்‌ ஒரு 

அடைக்கலப்பட்டணத்தை 


பிரித்தெடுக்கவேண்டும்‌. இந்தப்‌ பட்டணம்‌ 
அந்த மாகாணத்தின்‌ 
நடுவிலிருக்கவேண்டும்‌. 


மற்றவன்மீது முன்‌ பகையில்லாமல்‌, 
மனதறியாமல்‌ எதேச்சையாய்‌ அவனைக்‌. 
கொன்றுபோட்டவன்‌. தன்னுடைய 
மாகாணத்திலுள்ள அடைக்கலப்பட்டணத்திலே. 
ஒடி வந்து 
பெற்றுக்கொள்ளும்படியாக, 

அந்த மாகாணத்தின்‌ 
ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. 


“கொலைசெய்தவன்‌ எவனும்‌ 
ஒடிப்போகும்படி உன்‌ பன தேவன்‌ 
உன்னைச்‌ சுதந்தரிக்கப்பண்ணப்‌ 
உன்‌ தேசத்தின்‌ எல்லையை நீ 
பங்காகப்‌ பகுத்து அதற்கு 
உண்டுபண்ணக்கடவாய்‌" (உபா 19:3) என்று 
மோசே இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
சொல்லுகிறார்‌. 


எதேச்சையாய்‌ 
அடைக்கலம்‌ 


த Coops 


PUBLISHERS 


ஒவ்வொரு அடைக்கலப்‌ 
பட்டணத்திற்கும்‌ நல்ல பாதை இருக்க 
வேண்டும்‌. இஸ்ரவேலின்‌ மூப்பர்கள்‌ அந்தப்‌ 
பாதையைச்‌ செப்பனிட்டு வைத்திருக்க 
வேண்டும்‌. கொலைசெய்தவன்‌ அடைக்கலப்‌ 
பட்டணத்தை நோக்கி ஓடி வரும்போது, 
அவனுக்கு பாதையில்‌ எந்தவித தடையும்‌ 
இருக்கக்கூடாது. ஆகையினால்‌ அடைக்கலப்‌ 
பட்டணத்திற்குப்‌ போகும்‌ பாதைகள்‌ 
அகலமாயிருக்கும்‌. மனதறியாமல்‌ கொன்றவன்‌ 
தப்பித்துப்‌ போவதற்கு வழி உண்டாகும்‌. 
பாதை சரியாக இல்லையென்றால்‌, 
ப்ழிவாங்குகிறவன்‌ இவனைத்‌ துரத்தி வந்து 
கொன்றுபோடுவான்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌  முதலாவதாகச்‌ 
சுதந்தரித்துக்‌ கொண்ட பகுதி யோர்தானுக்கு 
அக்கரையில்‌ கிழக்கு பகுதிமில்‌ உள்ளது. 
அதை ஏற்கெனவே இஸ்ரவேலின்‌ இரண்டரை 
கோத்திரத்தாருக்குப்‌ பங்குவீதம்‌ பிரித்துக்‌ 
கொடுத்து விட்டார்கள்‌. அந்தப்‌ பகுதியில்‌ 
மூன்று பட்டணங்கள்‌ அடைக்கலப்‌ 
பட்டணங்களாக ஏற்கெனவே தெரிவு 
செய்யப்பட்டு விட்டன... கானான்‌ தேசம்‌ 
முழுவதும்‌ சுதந்தரிக்கப்பட்ட பின்பு 
இவற்றோடு மேலும்‌ மூன்று அடைக்கலப்‌ 
பட்டணங்கள்‌ சேர்க்கப்படவேண்டும்‌. 
(உபா 19:1-47-10). 


பிறனை திட்டமிட்டு, முன்பகையோடு, 
திலிருந்து. கொல்மாய்தவலுக்கு 


இன்ன 

“கொலைசெய்து 
அங்கே ஓடிப்போய்‌, உயிரோடிருக்கத்தக்கவன்‌ 
யாரென்றால்‌: தான்‌ முன்னே பகைத்திராத 
பிறனொருவனை 'மனதறியாமல்‌. 
கொன்றவன்தானே" 19:4) என்று, 
மோசே சொல்லுகிறார்‌. 


(உபா 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


இப்படிப்பட்டவர்களுக்குத்தான்‌. 
பட்டணம்‌ பாதுகாப்பாக 

19:4-6). துணிகரமாகப்‌. 

கொன்றுபோட்டவனைப்‌. 
பழிவாங்குகிறவன்‌ கையில்‌ 
ஒப்புக்கொடுத்துவிட வேண்டும்‌. 
(உபா 19:11-13). மனதறியாமல்‌ கொன்றவன்‌ 
அடைக்கலப்‌ பட்டணத்தில்‌ பிரதான 
ஆசாரியனின்‌ மரணம்‌ வரையிலும்‌ அங்கு 
தங்கியிருக்க வேண்டும்‌. அதற்குப்‌ பின்பு, 
அவன்‌ தன்‌ வீட்டிற்குத்‌ திரும்பிச்‌ செல்லலாம்‌. 
(எண்‌ 35:28). யோர்தானின்‌ இருபுறங்களிலும்‌ 
அடைக்கலப்‌ பட்டணங்கள்‌ இருக்கிறது. 
(உபா 4241-49; எண்‌ 35; யோசு 20). 


அடைக்கலப்‌ 
இருக்கும்‌ 
பிறனைக்‌ 


(உபா 


பிறனை முன்‌ பகையில்லாமல்‌, தன்‌ 
மனதறியாமல்‌ எதேச்சையாக கொன்றுபோட்ட 
ஒரு சம்பவத்தைப்பற்றி மோசே இந்த 
வசனப்பகுதியில்‌ சொல்லுகிறார்‌. இது ஒரு 
கற்பனை சம்பவம்‌. இதுபோன்ற சம்பவங்களில்‌, 
பிறனைக்‌ கொன்றுபோட்டவன்‌. 
இரத்தப்பழிகாரனுடைய கைக்கு தப்பித்து, 
அடைக்கலப்பட்டணத்திலே அடைக்கலம்‌ 
பெற்றுக்கொள்ளலாம்‌. 


மோசே இஸ்ரவேல்‌ ஜனத்தாருக்கு 
இந்தக்‌ கற்பனை சம்பவத்தை 
எடுத்துக்காட்டாக சொல்லுகிறார்‌. 
விவரம்‌ வருமாறு : 


ஒரு. 
அதன்‌ 


“ஒருவன்‌ விறகுவெட்ட 
மற்றொருவனோடே காட்டில்‌ போய்‌, மரத்தை 
வெட்டத்‌ தன்‌ கையிலிருந்த கோடாரியை 
ஒங்கும்போது, இரும்பானது காம்பைவிட்டுக்‌ 
குழன்று மற்றவன்மேல்‌ பட்டதினால்‌ அவன்‌ 
இறந்துபோனால்‌, இரத்தப்பழிக்காரன்‌ தன்‌ 
மனம்‌ எரிகையில்‌, கொலைசெய்தவனை வழி 
'தூரமாமிருக்கிறதினாலே பின்தொடர்ந்து. 
பிடித்து, அவனைக்‌ கொன்றுபோடாதடிக்கு, 


இவன்‌ அந்தப்‌ பட்டணங்கள்‌ 
ஒடிப்போய்‌ உமிரோடிருப்பானாக: 
அவனை 


ஒன்றில்‌ 

இவன்‌ 
முன்னே பகைக்காதபடியினால்‌, 
இவன்மேல்‌ சாவுக்கான குற்றம்‌ சுமரவில்லை” 
(உபா 19:55) என்று மோசே சொல்லுகிறார்‌. 


மனதறியாமல்‌ கொன்றவனுக்கு மரண 
தண்டனை கொடுக்கக்கூடாது. ஏனெனில்‌ 
இவன்‌ பிறனை வேண்டுமென்று 
'துணிகரமாகக்‌ கொலைபண்ணவில்லை. 


விரிவுரை 
COMMENTARY 


த ம்பவத்தில்‌ விறகு 
வெட்டுகிறவன்‌,  தன்னோடுகூட விறகு 
வெட்டுகிற மற்றொருவனை எதேச்சையாக 
கொன்றுபோடுகிறான்‌. இருவருக்கும்‌. 
முன்பகை எதுவுமில்லை. 
கொலைசெய்தவனும்‌  செத்துப்போனலனை 
கொலைசெய்யவேண்டுமென்று 
திட்டமிடவுமில்லை, அதற்காக 
பதிவிருக்கவுமில்லை. இது எதேச்சையாக 
நடைபெற்ற ஒரு சம்பவம்‌. அவன்‌ மரத்தை 
வெட்ட தன்‌ கையிலிருந்த கோடரியை 
ஒங்கியபோது, இரும்பானது காம்பை விட்டு 
கழன்று மற்றவன்மேல்‌ விழுந்துவிடுகிறது. 
அதினால்‌. அவன்‌ ந்‌ ்‌ 
காயம்பட்டவன்‌ செத்துப்போகிறான்‌. 
எதேச்சையாக ஏற்பட்ட மரணம்‌. 
கொலை சம்பவமல்ல. 


ளாலும்‌ இறந்துபோனவனுடைய 
நெருங்‌ உறவுக்காரருக்கு, அவனைக்‌ 
கொன்றவன்மீது கோபம்‌ வரும்‌. 
மனம்‌ எரியும்‌ தன்‌ 
கொன்றுபோட்டலனை 
பழிவாங்கவேண்டுமென்று துடிப்பான்‌. அவன்‌ 
இரத்தப்பழிகாரனாக இருப்பான்‌. இவன்‌ 
கொலைசெய்தவனை  பின்தொடர்ந்துபோய்‌, 
அவனைக்‌ கொன்றுபோடவேண்டுமென்று, 
முயற்சி செய்வான்‌. கொலைசெய்தவன்‌ 
இரத்தப்பழிகாரனுடைய கைக்கு 
தப்பிக்கவேண்டும்‌. இவன்மேல்‌ சாவுக்கான 
குற்றம்‌ சுமரவில்லை. 
- கொலைக்குற்றம்‌. 
அந்த வழக்கு 

முன்பாக 


ட ஒருவன்மீது 
சுமத்தப்படும்போது,. 
நியாயாதிபதிகள்‌ 
விசாரிக்கப்படவேண்டும்‌. ஆனால்‌ 
இரத்தப்பழிகாரனோ, வழக்கு விசாரணை 
நடைபெறும்‌ முன்பாகவே, கொலைகாரன்மீது 
சாவுக்கான குற்றம்‌ சுமத்தப்படும்‌ முன்பாகவே, 
கொலைசெய்தவனை பின்தொடர்ந்து 
கொன்றுபோட துடிக்கிறான்‌. அவனுடைய 
மனம்‌ எரிகிறது. கொலைகாரனுக்கு. 
நீதியின்‌ பிரகாரம்‌ தண்டனை 
கொடுக்கப்படவேண்டும்‌. 
இரத்தப்பழிகாரனுடைய மனம்‌ எரிவதன்‌. 
பிரகாரம்‌ கொலைகாரனுக்கு தண்டனை 
கொடுக்கப்படக்கூடாது. 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


கொலைசெய்தால்‌, அவன்‌ மேல்‌ சாவுக்கான 
குற்றம்‌ சுமரும்‌. இரத்தப்பழிகாரன்‌ அவனைக்‌ 
கொன்றுபோடலாம்‌. ஆனால்‌ மோசே இங்கு 
சொல்லுகிற சம்பவத்தில்‌. மற்றவனைக்‌ 
கொலைசெய்தவன்‌,, முன்பகையில்லாமல்‌, 
மனதறியாமல்‌ எதேச்சையாக 
கொன்றுபோட்டவன்‌. இவன்மீது சாவுக்கான 
குற்றம்‌ சுமரவில்லை. இவன்‌ 
இரத்தப்பழிகாரனுடைய கைக்கு 
தப்பிக்கவேண்டும்‌. 
முன்பகையில்லாமல்‌ 
எதேச்சையாய்க்‌ 
இரத்தப்பழிகாரனுடைய 


பிறனை 
கொன்றுபோட்டவன்‌. 
கைக்கு தப்பித்து, 

ஒடிப்போய்‌ 
அ அடைக்கலம்‌ 
பெற்றுக்கொள்ளவேண்டும்‌. இரத்தப்பழிகாரன்‌ 
இவனை அடைக்கலப்பட்டணத்தில்‌ 
கல்லல்‌ இதினிமித்தம்‌ மூன்று 
பட்டணங்களை உனக்காகப்‌. 
பிரித்துவைக்கக்கடவாய்‌ என்று நான்‌ 
உனக்குக்‌ கட்டளையிடுகிறேன்‌” (உபா 19:7) 
என்று மோசே சொல்லுகிறார்‌. 


கானான்‌ தேசத்திலே மூன்று 
பட்டணங்களை அடைக்கலப்பட்டணங்களாக 
உண்டுபண்ணவேண்டுமென்று மோசே 
சொன்னார்‌. இப்போது அந்த மூன்று 
பட்டணங்கள்‌ அல்லாமல்‌ இன்னும்‌ மூன்று 
பட்டணங்களை  அடைக்கலப்பட்டணங்களாக 
ஏற்படுத்த வேண்டும்‌ என்று மோசே 
சொல்லுகிறார்‌. 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
கானான்‌ தேசத்தின்‌ 
விஸ்தாரம்பண்ணுகிறார்‌ 
ஆளுகையும்‌, 


பெருகுகிறது. 

பிரமாணத்திற்கும்‌, 

கற்பனைகளுக்கும்‌, 

கீழ்ப்படிந்து ஜீவிக்கிற ஜனங்கள்‌, கானான்‌ 
தேசம்‌ முழுவதிலும்‌ விஸ்தாரமாக 
குடியிருப்பார்கள்‌. இதனால்‌ அவர்களுக்கு 
அதிகமான அடைக்கலப்பட்டணங்கள்‌ 


தேவைப்படுகிறது. 


அடைக்கலப்பட்டணத்திற்கு 
ங்கே 


கொல்லக்கூடாது. 


தேசத்திலே. 
எல்லையை 
கர்த்தருடைய 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மோசே இஸ்ரவேல்‌ புத்திரரை நோக்கி, 
நீ உன்‌ தேவனாகிய கர்த்தரிடத்தில்‌ 
அன்புகூர்ந்து, எந்நாளும்‌ அவர்வழிகளில்‌ 
நடப்பதற்காக, இன்று நான்‌ உனக்குக்‌ 
கற்பிக்கிற இந்த எல்லாக்‌ கற்பனைகளையும்‌ 
கைக்கொண்டு அதின்படி செய்து, உன்‌ 
தேவனாகிய கர்த்தர்‌ உன்‌ பிதாக்களுக்கு 
ஆணையிட்டபடியே, அவர்‌ உன்‌ எல்லையை 
விஸ்தாரமாக்கி, உன்‌ பிதாக்களுக்குக்‌ 
கொடுப்பேன்‌ என்று சொன்ன தேசம்‌ 
முழுவதையும்‌ உனக்குக்‌ கொடுத்தால்‌, 
அப்பொழுது உன்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
உனக்குச்‌ சுதந்தரமாகக்‌ கொடுக்கும்‌ உன்‌ 
தேசத்தில்‌ குற்றமில்லாத இரத்த। 

சிந்தப்படுகிறதினால்‌ உன்மேல்‌ இரத்தப்பமி 
சுமராதபடிக்கு, இந்த மூன்று பட்டணங்களும்‌ 
அல்லாமல்‌ இன்னும்‌ மூன்று பட்டணங்களை 
ஏற்படுத்தக்கடவாய்‌" (உபா 19:8-10) என்று 


சொல்லுகிறார்‌. 


முன்பகையில்லாமல்‌, எதேச்சையாக 
பிறனை கொன்றுபோட்டலனுக்கு மாத்திரமே 
அடைக்கலப்பட்டணத்தில்‌ அடைக்கலம்‌ 
கொடுக்கப்படவேண்டும்‌. ஒருவன்‌ பிறனைப்‌ 
பகைத்து, அவனுக்கு பதிலிருந்து அவனுக்கு 
விரோதமாய்‌. எழும்பி, 
கொல்லவேண்டுமென்று. 

திட்டமிட்டு, 

கொன்றுபோட்டால்‌, 

கொலைகாரன்‌. 

அடைக்கலப்பட்டணத்தில்‌ 

கொடுக்கக்கூடாது. பிறனை துணிகரமாய்க்‌ 
கொலைசெய்தவன்‌. 
கொலைசெய்யப்படவேண்டும்‌. 


ரவேல்‌ புத்திரரை நோக்கி, 
அம்சம்‌ அவற்று என்ர 
பதிவிருந்து, அவனுக்கு 
எழும்பி, அவன்‌ சாகும்படி 
அவனை அடித்து, இந்தப்‌ பட்டணங்களில்‌ 
ஒன்றில்‌ ஓடிப்போயிருப்பானாகில்‌, அந்தப்‌ 
பட்டணத்தில்‌ மூப்பர்கள்‌ ஆள்‌ அனுப்பி, 
அங்கேயிருந்து அவனைக்‌ கொண்டுவரும்படி 
செய்து, அவன்‌ சாகும்படிக்கு அவனை 
இரத்தப்பழி வாங்குகிறவன்‌ கையில்‌ 
ஒப்புக்கொடுக்கக்கடவர்கள்‌.. ர்‌ 
அவனுக்கு இரங்கவேண்டாம்‌; 
இரத்தப்பழியை இஸ்ரவேலை 
விலக்கக்கடவாய்‌; 


நன்றாயிருப்பாய்‌" (உபா 1911-13) என்று 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


புதிய ஏற்பாட்டுக்காலத்து சபையின்‌ 
சரித்திரத்தில்‌ மறுமலர்ச்சி காலம்‌ வருகிறது. 
சபையின்‌ மறுமலர்ச்சி காலத்திற்கு முந்திய 
காலத்தில்‌, ஒரு சில சபை கட்டிடங்களும்‌, 
ஒரு சில விசுவாசிகளின்‌ வீடுகளும்‌, 
அடைக்கலப்பட்டணங்களைப்போல. 
பயன்படுத்தப்பட்டன. 
குற்றவாளிகள்‌ ஓடிவந்து 


அரசாரங்கமே. 
முழுவதுமாக ஏற்றுக்கொண்டது. இஸ்ரவேல்‌. 
புத்திரருடைய காணியாட்சிமிலிருந்து. 
அடைக்கலப்பட்டணங்கள்‌ முற்றிலுமாய்‌ 
நீக்கப்பட்டன. 


மோசே இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு: 
அடைக்கலப்பட்டணங்களைப்பற்றி சொன்ன 
விவரம்‌ எண்ணாகமம்‌ 35:9-34 ஆகிய 
வசனப்பகுதியிலும்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
அதன்‌ விவரம்‌ வருமாறு : 


கர்த்தர்‌ இந்த  வசனப்பகுதிமில்‌ 

அடைக்கலப்பட்டணங்களைப்பற்றிய 

தப்ப பிரமாணத்தைச்‌ "சொல்லுகிறார்‌ 
கொலை செய்வது பாவம்‌. 

ரக சில சமயங்களில்‌, ஒரு சிலர்‌ 

கைப்பிசகாய்‌. 

கொன்றுபோடுகிறார்கள்‌. 

கொலை செ 

தீர்மானம்பண்ணி, 

மற்றவர்களைக்‌ 


யுதத்தினால்‌ 
கொன்றுபோடுகிறார்கள்‌ 
இவ்வாறு கொல்லுவது கொலைபாதகம்‌. 


கொலைபாதகள்‌ கொலைசெய்யப்பட 
வேண்டுமென்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


யாரெல்லாம்‌. 
கொலைபாதகனாயிருக்கிறான்‌ 
கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. அதன்‌ விவரம்‌ வருமாறு : 
ஆயுதத்தினால்‌ 
அவன்‌ 


வெட்டினவன்‌. 


நன தின்‌ 
செத்துப்போனால்‌, 
கொலைபாதகனாயிருக்கிறான்‌ ; 
கொலைபாதகன்‌ கொலைசெய்யப்படவேண்டும்‌. 
(எண்‌ 3516). 


ஒருவன்‌ ஒரு கல்லை எடுத்து. 
சாகத்தக்கதாக ஒருவன்மேல்‌ எறிகிறதினாலே 
அவன்‌ செத்துப்போனால்‌, கல்லெறிந்தவன்‌ 
கொலைபாதகனாயிருக்கிறான்‌, ன்‌ 
கொலைசெய்யப்படவேண்டும்‌ (எண்‌ 35:77). 


விரிவுரை 
COMMENTARY 


ஒருவன்‌ தன்‌ கையில்‌ ஒரு யர 
ஆயுதத்தை எடுத்து, சாகத்தக்கதாக 
ஒருவனை அடித்ததினால்‌ அவன்‌ 
செத்துப்போனால்‌, அடித்தவன்‌ 
கொலைபாதனாயிருக்கிறான்‌; 
கொலைபாதகன்‌ கொலைசெய்யப்பட வேண்டும்‌ 
(எண்‌ 3548) 


பழிவாங்கவேண்டியவனே 
கொலைபாதகனைக்‌ கொல்லவேண்டும்‌: 
அவனைக்‌ கண்டமாத்திரத்தில்‌ அவனைக்‌ 
கொன்று போடலாம்‌ (எண்‌ 359) 


மினால்‌ ஒருவனை 
வெத்தளின இனவாதம்‌ பதுங்கியிருந்து 
அவன்‌ சாகத்தக்கதாய்‌ அவன்மேல்‌ ஏதாகிலும்‌ 
எறிந்ததினாலாயினும்‌, அவனைப்‌ பகைத்து, 
தன்‌ கையினால்‌ அடித்ததினாலாயினும்‌, 
அவன்‌ செத்துப்போனால்‌, அடித்தவன்‌ 
கொலைபாதகன்‌; அவன்‌ கொலைசெய்யப்பட 


பொதுவாக பாவம்‌ செய்தவனுக்காக 
மட்கும்‌: பொருள்‌ வாங்கப்படும்‌! ஓன்‌ 
மூலமாக அவனுடைய 

பண்ணப்படும்‌. 
கொலைபாதகளிடத்தில்‌ 
வாங்கக்கூடாது என்றும்‌, கொணைாத்கன்‌ 
கொலைசெய்யப்படவேண்டும்‌. என்றும்‌, 
பழிவாங்கவேண்டியவனே கொலைபாதகனை 
கொல்லவேண்டும்‌ என்றும்‌, அவனைக்‌ 
கண்ட மாத்திரத்தில்‌ அவனைக்‌ 
கொன்றுபோடலாம்‌ என்றும்‌ கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 


கொலைபாதகனிடத்தில்‌ அவனுக்காக 
மீட்கும்‌ பொருளை வாங்கக்கூடாது. “நீங்கள்‌ 
இருக்கும்‌ தேசத்தைப்‌ 
குலைச்சலாக்காதிருங்கள்‌: 
தேசத்தைத்‌  தீட்டுப்படுத்தும்‌:: த்தம்‌ 
இரத்தத்தினாலேயொழிய, 


ஆ 
தக்கன 


(எண்‌ 35:33) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


BALWETHER 
பிய 


எவனாகிலும்‌, 
கொன்றுபோட்டால்‌, 


சாட்சியைக்கொண்டுமாத்திரம்‌ ஒரு ன்‌ 
சாகும்படி தீர்ப்புச்‌ செய்யக்கூடாது 
(எண்‌ 35:30). 


சாகிறதற்கேற்ற 
கொலைபாதகனுடைய 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ மீட்கும்பொருளை 
வாங்கக்கூடாது: அவன்‌ தப்பாமல்‌ 
கொலைசெய்யப்படவேண்டும்‌ (எண்‌ 35:31. 


குற்றஞ்சுமந்த 
ஜீவனுக்காக 


ஒருவன்‌ கைப்பிசகாய்‌ 
கொன்றுபோட்டால்‌ 
கொலைபாதகளல்ல. 
பழிவாங்கக்கூடாது. 


கொலைசெய்தவனையும்‌ 

பழிவாங்குகிறவனையும்‌ சபையார்‌ இந்த. 
நியாயப்படி விசாரிக்கவேண்டும்‌. 
'கொலைசெய்தவனைப்‌ பழிவாங்குகிறவனுடைய 
கைக்குத்‌ தப்புவித்து, அவன்‌ ஓடிப்போயிருந்த 
அடைக்கலப்பட்டணத்துக்கு. அவனைத்‌: 
திரும்பப்‌ போகும்படி செய்ய வேண்டும்‌; 
பரிசுத்ததைலத்தினால்‌ அபிஷேகம்‌ பெற்ற 
பிரதான ஆசாரியன்‌  மரணாமடையுமட்டும்‌ 
'கொலைசெய்தவன்‌ அடைக்கலப்பட்டணத்திலே. 
இருக்கலாம்‌ (எண்‌ 35:24,25). 


ஒன்றும்‌ இல்லாமல்‌, 

ஒருவனைக்‌ கொன்றுபோடும்‌ 
சம்பவம்‌ பற்றி இந்த வசனப்பகுதியில்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. அதன்‌ விவரம்‌ 
வருமாறு 


ஒருவன்‌ வ இல்லாமல்‌. 
சடுதியில்‌ தள்ளி 
பண்னி னங்கள்‌ பதுங்கியிராமல்‌: 
யாதொரு ஆயுதத்தை அவன்மேல்‌ 
படஎறிந்ததினாலாயினும்‌, அவனுக்குப்‌ 

அவனுக்குத்‌ தீங்கு. 

நினையாமலும்‌ இருக்கையில்‌, 

ஒருவனைக்‌ கொன்று போடத்தக்க ஒரு கல்லி 
னால்‌ அவனைக்‌ காணாமல்‌ எறிய, அது 
அவன்மேல்‌ பட்டதினாலாயினும்‌, அவன்‌ 
செத்துப்போனால்‌, அப்பொழுது 
'கொலைசெய்தவனையும்‌: 
பழிவாங்குகிறவனையும்‌ சபையார்‌ 
நியாயப்‌ விசாரிக்கவேண்டும்‌. 


'யப்படி 
(எண்‌ 35:22-24). 


விரிவுரை 
COMMENTARY 


| அடைக்கலப்பட்டணங்களைப்‌ 
டைய பிரமாணத்தை 
மோசேயினிடத்தில்‌ சொல்லுகிறார்‌. 


கர்த்தர்‌ மோசேயை நோக்கி, “நீ 
இஸ்ரவேல்‌ புத்திரரோடே சொல்லவேண்டியது 
என்னவென்றால்‌: நீங்கள்‌ யோர்தானைக்‌ 
கடந்து, கானான்‌ தேசத்தில்‌ 
பிரவேசிக்கும்போது, கைப்பிசகாய்‌ ஒருவனைக்‌ 
கொன்று போட்டவன்‌ 
ஒடிப்போயிருக்கத்தக்க 
அடைக்கலப்பட்டணங்களாகச்‌ சில 
பட்டணங்களைக்‌ குறிக்கக்கடவீர்கள்‌" 
(எண்‌ 354011) என்று சொல்லுகிறார்‌ 


கொலைசெய்தவன்‌ நியாயசபையிலே 
நியாயம்‌ விசாரிக்கப்படுமுன்‌ சாகாமல்‌, 
பழிவாங்குகிறவன்‌ 

கைக்குத்தப்பிப்போமிருக்குப்படி, அலைகள்‌ 
இஸ்ரவேல்‌  புத்திரருக்கு உங்களுக்கு 
அடைக்கலப்பட்டணங்களாய்‌ இருக்கவேண்டும்‌ 


அடைக்கலப்பட்டணங்களைப்பற்றி 

வசனப்பகுதியில்‌ சொல்லுகிறார்‌. 

கொடுக்கும்‌ பட்டணங்களில்‌ 

பட்டணங்கள்‌ 

இருக்கவேண்டும்‌” 

“யோர்தானுக்கு 

பட்டணங்களையும்‌, கண்க்தோத்ம மூன்று 

பட்டணங்களையும்‌ கொடுக்க வேண்டும்‌" 
ன்றும்‌ கர்த்தர்‌ 


கைப்பிசகாய்‌ ஒருவனைக்‌ கொன்றவன்‌ 
எவனோ, அவன்‌ அங்கே 
எவ்வகை! அந்த ஆறு 
பட்டணங்களும்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்கும்‌, 
அவர்கள்‌ நடுவே இருக்கும்‌ பரதேசிக்கும்‌ 
அந்நியனுக்கும்‌ அடைக்கலப்பட்டணங்களாய்‌ 
இருக்கவேண்டும்‌ (எண்‌ 35:15). 
அடைக்கலப்பட்டணத்தில்‌ 
தங்கிமிருக்கிறவனை, கர்த்தருடைய 
பிரமாணத்தின்படி நியாயம்‌ 
விசாரிக்கவேண்டும்‌. கொலைசெய்தவனைப்‌ 
பழிவாங்குகிறவனுடைய கைக்குத்‌ தப்புவித்து, 
அவன்‌ ஒடிப்போயிருந்த 
அணைக்கலப்பட்டணத்துக்கு அவனைத்‌ 
திரும்பப்‌ போகும்படி செய்ய வேண்டும்‌; 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


கொலைசெய்தவன்‌ அடைக்கலப்பட்டணத்திலே 
இருக்கவேண்டும்‌ (எண்‌ 35:25) 


ஆனாலும்‌ கொலைசெய்தவன்‌ தான்‌ 
ஒடிப்போயிருக்கிற அடைக்கலப்பட்டணத்தின்‌ 
எல்லையை விட்டு வெளிப்பட்டிருக்கும்போது. 
பழிவாங்குகிறவன்‌ கொலை செய்‌ 
அடைக்கலப்பட்டணத்துக்கு 
கண்டுபிடித்துக்‌ 
அவன்மேல்‌ 
(எண்‌ 35:26,27). 


கொன்றுபோட்டால்‌, 
த்தப்ப... இல்லை. 


கொலைசெய்தவன்‌ பிரதான ஆசாரியன்‌ 
மரணமடையுமட்டும்‌ அடைக்கலப்பட்டணத்திலி 
௬ுக்கவேண்டும்‌; பிரதான ஆசாரியன்‌ 
மரணமடைந்தபின்பு, தன்‌ சுதந்தரமான 
காணியாட்சிக்குத்‌ திரும்பிப்போகலாம்‌ 
(எண்‌ 35:28). 


பிரதான சாரியன்‌ பரிசுத்த. 
கற்த்கினான்‌ ஷேகம்‌ பெற்றவன்‌. 
அடைக்கலப்பட்டணங்கள்‌ எல்லாம்‌, 
லேவியருடைய பட்டணங்களாயிருக்கிறது. 
லேவியருக்கு பிரதான ஆசாரியனே 
'கோத்திரத்தலைவராகயிருக்கிறார்‌. 
அடைக்கலப்பட்டண த்தில்‌ தங்கியிருக்கிற 
கொலைசெய்தவர்கள்‌, பிரதான 
ஆசாரியனுடைய நியாயவிசாரிப்பிலும்‌, 
பாதுகாப்பிலும்‌ இருக்கிறார்கள்‌. 


கர்த்தர்‌ 
அடைக்கலப்பட்டணங்களைப்பற்றி 

சொல்லியிருக்கிற பிரமாணங்கள்‌ இஸ்ரவேல்‌ 
சபையாருடைய  வாசஸ்தலங்கள்‌ எங்கும்‌, 
அவர்களுடைய தலைமுறை தோறும்‌, 
அவர்களுக்கு நியாயவிதி 

பிரமாணமாயிருக்கவேண்டும்‌ (எண்‌ 35 
கானான்‌ தேசம்‌ கர்த்தருக்கு 
அந்த தேசத்தை 
புத்திரர்‌ 


வேறொன்றினாலும்‌ தேசத்திலே சிந்துண்ட 
இரத்தத்திற்காகப்‌ பாவநிவிர்த்தியில்லை. 
(எண்‌ 35:33). 


விரிவுரை 
COMMENTARY 


'நீங்கள்‌ 
வாசஸ்தலமாகிய 


குடியிருக்கும்‌ என்‌ 
'ஸ்தலமாகிய தேசத்தைத்‌ தீட்டுப்படுத்த 
வேண்டாம்‌: கர்த்தராகிய நான்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திர்‌ நடுவே வாசம்பண்ணுகிறேன்‌”' 
(எண்‌ 35:34) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


பழைய 
அடைக்கலப்பட்டணங்கள்‌, 


ஏற்பாட்டுக்காலத்தில்‌ இயேசுகிறிஸ்துவின்‌ 
சுவிசேஷத்திற்கு அடையாளமாயிருக்கிறது 
என்று வேதபண்டிதர்கள்‌ விளக்கம்‌ 
சொல்லுகிறார்கள்‌. அதன்‌ விவரம்‌ வருமாறு: 


எமிரெயருக்கு நிருபம்‌ எழுதின 
ஆசிரியர்‌, இயேசுகிறிஸ்துவிலே நமக்கு 
வாக்குப்பண்ணப்டட்டிருக்கிற 
அடைக்கலத்தைப்பற்றி இவ்வாறு எழுதுகிறார்‌. 
"நமக்கு, முன்‌ 
நம்பிக்கையைப்‌ பற்றிக்கொள்ளும்படி 
அடைக்கலமாய்‌ ஓடிவந்த நமக்கு இரண்டு 
மாறாத. விசேஷங்களினால்‌ நிறைந்த 
ஆறுதலண்டாகும்படிக்கு எல்வளவேனும்‌ 
பொய்யுரையாத தேவன்‌ அப்படிச்‌ செய்தார்‌" 
(எபி 678) 


ஏற்பாட்டுக்காலத்து 
புதிய 


கிறிஸ்துவை ஆதாயப்‌; 
கெள்கு்ப்கம்‌. தன்னன களன்‌ 
வருகிற சுயநீதியை உடையவனாயிராமல்‌, 
கிறிஸ்துவைப்‌ பற்றும்‌ விசுவாசத்தினால்‌ 
வருகிறதும்‌ விசுவாசமூலமாய்த்‌ தேவனால்‌ 
உண்டாயிருக்கிறதுமான நீதியை 
உடையவனாயிருந்து, கிறிஸ்துவுக்குள்‌ 
இருக்கிறவனென்று காணப்படும்படிக்கும்‌" 
(மிலி 39) என்று அப்போஸ்தலர்‌ பவல்‌ 
தன்னுடைய நிருபத்தில்‌ எழுதியிருக்கிறார்‌. 


கானான்‌ தேசத்திலே நாற்பத்தெட்டு 
பட்டணங்கள்‌  அடைக்கலப்பட்டணங்களாக 
நியமிக்கப்பட்டிருக்கிறது. இவையெல்லாம்‌ 
அந்த தேசத்தின்‌ வெவ்வேறு பகுதிகளில்‌ 
அமைந்திருக்கிறது. மனுஷரைக்‌ கொலை 
செய்தவன்‌ இஸ்ரவேல்‌. தேசத்தில்‌ 
வாசம்பண்ணும்படியாக, இந்த 
அடைக்கலப்பட்டணங்கள்‌ 

நியமிக்கப்பட்டிருக்கிறது. 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


BALWETHER 
பிய 


பொதுவாக 
அடைக்கலப்பட்டணத்திற்கும்‌, 
அடைக்கலப்பட்டணத்திற்கும்‌ 
தூரம்‌, அரைநாளில்‌ ஓடி 
தூரமாயிருக்கும்‌. இதனால்‌ 
கொலைசெய்தவன்‌ விரைவாக ஓடி, தனக்கு 
அருகாமையிலிருக்கும்‌. ஏதாவது, 
ஒருஅடைக்கலப்பட்டணத்தில்‌ அடைக்கலம்‌. 
பெற்றுக்கொள்ளலாம்‌. 

பழைய ஏற்பாட்டுக்காலத்தில்‌ அநேக 
அடைக்கலப்பட்டணங்கள்‌ இருந்தது. ஆனால்‌ 
புதிய ஏற்பாட்டுக்காலத்திலோ நம்முடைய 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து மாத்திரமே. 
நமக்கு அடைக்கலமாக 
நியமிக்கப்பட்டிருக்கிறார்‌. கிறிஸ்துவானவர்‌ 
ஒருவரே ஆனாலும்‌ நாம்‌ எங்கே 
இருக்கிறோமோ அங்கே, நம்முடைய 
அடைக்கலமாகிய கிறிஸ்துவானவரும்‌ 
நம்மோடு கூடயிருக்கிறார்‌ நம்முடைய 
அடைக்கலம்‌ நமக்கு அருகாமையிலேயே 
இருக்கிறது. நாம்‌ அடைக்கலம்‌ தேடி 
எங்கும்‌ ஓடவேண்டிய அவசியமில்லை. 

அடைக்கலமாகிய 
நமக்கு உதவிசெய்ய 
ஆயத்தமாயிருக்கிறார்‌. 


நம்‌ ய 
இயேசகிறிஸ்து 
எப்போதுமே 
வார்த்தை நமக்கு அருகாமையிலிருக்கிறது. 


கிறிஸ்துவானவரே 
வார்த்தையாயிருக்கிறார்‌. 


அந்த 


னக்‌ கொலைசெய்தவன்‌ 
ஏதாவது ஒரு  அடைக்கலப்பட்டணத்தில்‌ 
பாதுகாப்பாமிருப்பான்‌ அதுபோலவே 
விசுவாசிகள்‌ இயேசுகிறிஸ்‌துவினிடத்தில்‌ ஒடி 
வரும்போது, அவருக்குள்‌ ஆறுதலாக 
க்‌ க ர்கள்‌ 


ல்‌ நக்‌ 
நியாயபபிரமாணத்தின்‌ சாபத்திற்கும தப்பித்து, 
இயேசுகிறிஸ்துவின்‌ அடைக்கலத்தில்‌ 


பாதுகாப்பாயிருப்பார்கள்‌. 


ஆனபடியால்‌, கிறிஸ்து 
இயேசவுக்குட்பட்டவர்களாயிருந்து, 
மாம்சத்தின்படி நடவாமல்‌ ஆவியின்படியே 
நடக்கிறவர்களுக்கு ஆக்கினைத்தீர்ப்பில்லை" 
(ரோம 81) 
அடைக்கலப்பட்டணங்களெல்லாம்‌ 

லேலியருடைய பட்டணங்களாகும்‌. இந்தப்‌ 
பட்டணங்களில்‌ அடைக்கலம்‌ 
பெற்றிருக்கிறவர்களுக்கு லேவியர்கள்‌ 
ஆறுதலான வார்த்தைகளைசொல்ல வேண்டும்‌. 


விரிவுரை 
COMMENTARY 


அவர்களுக்கு நியாயப்பிரமாணத்தின்‌ 
வார்த்தைகளை உபதேசித்து, அவர்களை 
உற்சாகப்படுத்தவேண்டும்‌. அடைக்கலம்‌ தேடி 
வருகிறவர்களை, 
அடைக்கலப்பட்டணங்களிலுள்ள லேவியர்கள்‌ 
அன்பாய்‌ வரவேற்று, அவர்களுக்கு ஆதரவு 
கொடுக்கவேண்டும்‌. 


பழைய ஏற்பாட்டுக்காலத்தில்‌ 
லேவியர்கள்‌ ஊழியம்‌ செய்ததுபோல, புதிய 
ஏற்பாட்டுக்காலத்திலே கர்த்தருடைய 
ஊழியக்காரர்கள்‌ பாவிகள்‌ மத்தியிலே 
ஊழியம்‌ செய்கிறார்கள்‌. கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்துவிடத்தில்‌ வருமாறு, 
ஊழியக்காரர்கள்‌ பாவிகளை அன்பாய்‌ 
அழைக்கிறார்கள்‌. கிறிஸ்துவினிடத்தில்‌ 
வருவதற்கு ஊழியக்காரர்கள்‌ பாவிகளுக்கு 
உதவிசெய்கிறார்கள்‌. சுகிறிஸ்துவில்‌ 
வாக்குப்பண்ணப்பட்டிருக்கிற 

கிருபைகளையும்‌ 
ஊழியக்காரர்கள்‌ 
சொல்லி, அவர்களை 
அழைத்து வருகிறார்கள்‌. 


கானான்‌ தேசத்திலே கர்த்தர்‌ 
நியமித்திருக்கிற அடைக்கலப்பட்டணங்கள்‌, 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கும்‌, அவர்கள்‌ நடுவே 
இருக்கும்‌ பரதேசிக்கும்‌, அந்நியனுக்கும்‌ 
அடைக்கலப்பட்டணங்களாயிருக்கிறது. 
3595). அந்நியரும்‌ பரதேசிகளும்‌ 
இஸ்ரவேல்‌ நேசத்தின்‌ காணியாட்சிக்கு 
புறம்பானவர்களாகமிருந்தாலும்‌, அவர்களும்‌ 
அடைக்கலப்பட்டணங்களின்‌ 
ஆசீர்வாதங்களை அனுபவிக்கலாம்‌. 


அதுபோலவே  இயேசுகிறிஸ்துவிலும்‌ 
பட்சபாதம்‌ எதுவுமில்லை. கிறிஸ்துவுக்குள்ளே 
யூதர்‌ என்றும்‌ கிரேக்கர்‌ என்றும்‌ 
வித்தியாசமில்லை. தம்மிடத்தில்‌ அடைக்கலம்‌ 
தேடி வருகிற யாரையும்‌ கிறிஸ்துவானவர்‌ 
புறம்பே தள்ளுவதில்லை. 

மோசே இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
அடைக்கலப்பட்டணங்களைப்பற்றி சொன்ன 
விவரம்‌ உபாகமம்‌ 44-43 ஆகிய 
வசனப்பகுதியிலும்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
அதன்‌ விவரம்‌ வருமாறு : 


இரக்கங்களையும்‌, 
பாவிகளுக்கு எடுத்து, 
கிறிஸ்துவிடத்தில்‌ 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


க்‌ ரல்‌ யோர்தானுக்கு இப்புறத்திலே 
அடைக்கலப்பட்டணங்களை 
த்தல்‌ அவற்றில்‌ ஒன்று ரூபன்‌ 
புத்திரருடைய சுதந்தரத்திலும்‌, மற்றொன்று 
சுதந்தரத்திலும்‌, 
மனாசேயின்‌ 


காத்‌ புத்திரருடைய 
வேறொன்று 
பாதிக்கோத்திரத்தாருடைய  சுதந்தரத்திலும்‌. 
ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. 

முற்பகையின்றிக்‌ கைப்பிசகாய்‌. 
பிறனைக்‌ கொன்றவன்‌ 
அடைக்கலப்பட்டணங்களில்‌ ஒரு பட்டணத்தில்‌ 
தப்பியோடிப்‌ போய்ப்‌ பிழைத்திருக்கும்படியாக. 
மோசே யோர்தானுக்கு இப்புறத்திலே மூன்று 
அடைக்கலப்பட்டணங்களை 


ஏற்படுத்திபிருக்கிறார்‌ (உபா 4:41) 


ரூபனியரைச்‌ சேர்ந்த சமழமியாகிய 
வனாந்தரத்திலுள்ள பேசேரும்‌, காத்தியரைச்‌ 
சேர்ந்த கீலேயாத்திலுள்ள ராமோத்தும்‌, 
மனாசேயரைச்‌ சேர்ந்த பாசானிலுள்ள 
கோலானுமாகிய, மூன்று பட்டணங்‌ 
மோசே யோர்தானுக்கு 
சூரியோதய 
அடைக்கலப்பட்டணங்களாக 

இருக்கிறார்‌ (உபா 4:42,43 


ஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கானான்‌ 
தேசத்திற்குள்‌ பிரவேசித்தபோது, யோசுவா 
இஸ்ரவேல்‌ ஜனத்தாருக்கு அவர்களுடைய 
சுதந்தரவீதங்களை பங்கிட்டு கொடுக்கிறார்‌. 
அப்போது மோசே தனக்கு சொன்ன 
பிரகாரம்‌, யோசுவா கானான்‌ தேசத்தில்‌ 
அடைக்கலப்பட்டணங்களை ஏற்படுத்துகிறார்‌. 
இந்த விவரம்‌ யோசுவா 20-ஆவது. 
அதிகாரத்தில்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. அதன்‌ 
விவரம்‌ வருமாறு 

இஸ்ரவே: புத்திரர்‌ கானான்‌ 
தேசத்திலே கித்‌ பின்பு, அவர்கள்‌ 
என்னென்ன 
செய்யவேண்டுமென்று. 
தன்னுடைய 
'சொல்லியிருக்கிறார்‌. 
அடைக்கலப்பட்டணங்களைப்பற்றிய 
பிரமாணமாகும்‌. கர்த்தரே 
பிரமாணத்தை மோசேக்கு கொடுத்தார்‌. 


விரிவுரை 
COMMENTARY 


கர்த்தர்‌. இப்போது. மறுபடியுமாய்‌, 
அடைக்கலப்பட்டணங்களைப்பற்றிய 
பிரமாணத்தை யோசுவாவுக்கு. 
நினைவுபடுத்துகிறார்‌. “அறியாமல்‌ 
கைப்பிசகாய்‌ ஒருவனைக்‌ கொன்றவன்‌ 
ஓடிப்போயிருக்கும்படி: நான்‌ மோசேயைக்‌ 
கொண்டு உங்களுக்குக்‌ கற்பித்த 
அடைக்கலப்பட்டணங்களை உங்களுக்கு 
ஏற்படுத்திக்கொள்ளுங்கள்‌' என்று கர்த்தர்‌ 
யோசுவாவிடம்‌ சொல்லுகிறார்‌. கர்த்தர்‌ 
தனக்கு சொன்னதை யோசுவா இஸ்ரவேல்‌ 
புத்திரரோடே சொல்லுகிறார்‌. 

இஸ்ரவேல்‌ புத்திரரில்‌ சிலர்‌ அறியாமல்‌. 
கைபிசகாய்‌ ஒருவனை 
கொன்றுபோடுவதற்கு வாய்ப்புள்ளது. 
இவனுடைய கை குற்றம்‌ செய்தது. ஆனால்‌ 
இவனுடைய இருதயமோ குற்றம்‌ 
செய்யவில்லை. இவன்‌ கைபிசகாய்‌ 
அறியாமல்‌ தப்பிதம்‌ செய்தவன்‌. 
இப்படிப்பட்டவனுடைய இரத்தம்‌ தேசத்தில்‌ 
சிந்தப்படக்கூடாது. யாரும்‌ இவனை 
பழிவாங்கிவிடக்கூடாது. 


அறியாமல்‌ கைபிசகாய்‌ யாராவது 
ஒருவன்‌, மற்றவனைக்‌ சொன்றுபோட்டால்‌, 


அவன்‌  அடைக்குலப்பட்டணத்திற்கு.. ஓடி, 
அங்கே 
நேடிக்கொள்ளவேண்டும்‌. 


ல்‌ 
அணைக்கலப்பட்டணங்களை 
ச்டததிக்கொள்ளலேன்டும்‌ இந்த 
அடைக்கலப்பட்டணங்கள்‌, அவர்களுக்கு, 
இரத்தப்பழி வாங்குகிறவனுடைய கைக்குத்‌ 
தப்பிப்‌ போயிருக்கத்தக்க 
அடைக்கலமாயிருக்கும்‌ (யோசு 20:3). 


“கொலைசெய்தவன்‌ எவனும்‌ 
ஒடிப்போகும்படி உன்‌ தேவனாகிய 
உன்னைச்‌ சுதந்தரிக்கப்பண்ணப்‌ 
உன்‌ தேசத்தின்‌ எல்லையை நீ 
பங்காகப்‌ பகுத்து அதற்கு 
உண்டுபண்ணக்கடவாய்‌" (உபா 19:3). 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


ஒடிவருகிறவன்‌, ட்‌ 
ஒலிமுகவாசலில்‌ நின்றுகொண்டு, 
பட்டணத்தினுடைய  மூப்பரின்‌: 
கேட்க, நன்‌ காரியத்தைச்‌ சொல்லவேண்டும்‌: 
அவர்கள்‌ அவனைத்‌ 
பட்டணத்துக்குள்ளே 
தங்களோடே குடியிருக்க 
அவனுக்கு இடம்‌ கொடுக்க வேண்டும்‌ 
(யோசு 20:4). கர்த்தர்‌ 
'மோசேயைக்கொண்டு இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
கற்பித்த கட்டளை. 


சேர்த்துக்கொண்டு, 


அடைக்கலப்பட்டணங்கள்‌ எல்லாமே 
பட்டணங்களாயிருக்கிறது. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌, 
லேலியருக்கு பட்டணங்களை பங்குவீதமாக 
கொடுத்த பின்பே, அந்தம்‌ 
பட்டணங்களிலிருந்து அவர்கள்‌ தங்களுக்கு 
அடைக்கலப்பட்டணங்களை ஏற்படுத்திமிருக்க 
வேண்டும்‌. 
புத்திரருக்கு. 
பட்டணங்களைக்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ தங்கள்‌ 
பட்டணங்களில்‌ இளைப்பாறும்போது. 
இரர்களுக்க அடைக்கலப்பட்டணங்களும்‌. 
தேவைப்படுகிறது. தப்பி ஒடி 
வருகிறவர்களுக்கு இந்தப்‌ பட்டணங்‌, 1 
அடைக்கலமாயிருக்கும்‌. ஒருவேளை 
இளைப்பாறும்‌ ப பணத்தில்‌ 
தாபரிக்கிறவன்‌, நாளை 
அடைக்கலப்பட்டணத்திற்கு ஓடி வந்து, 
அடைக்கலம்‌ பெறவேண்டியது வரலாம்‌. 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
இளைப்பாறும்‌ 
கொடுக்கிறார்‌ 


ஏற்பாட்டுக்காலத்து 
கர்த்தருடைய 


புதிய 
விசுவாசிகளாகிய நாம்‌, 
ஆவிக்குரிய இஸ்ரவேலராயிருக்கிறோம்‌. நம்‌ 


எல்லோருக்கும்‌, கிறிஸ்துவானவர்‌ 
அடைக்கலபாயிருக்கிறார்‌ பரலோகமே 
நமக்கு இளைப்பாறுகிற ஸ்தலம்‌. நம்முடைய 
நித்திய இளைப்பாறுதலில்‌ பிரவேசிப்பதற்கு 
முன்பாக, நாம்‌ இந்தப்‌ பூமியில்‌ வாசம்‌ 
பண்ணும்‌ காலம்‌ வரையிலும்‌, நம்முடைய 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்துவே, நமக்கு 
அடைக்கலமாயிருக்கிறார்‌. 
இஸ்ரவேல்‌ 

அடைக்கலப்பட்டணங்களை 
பயன்படுத்தவேண்டும்‌ என்றும்‌ 
கட்டளைகொடுக்கிறார்‌. 


ல 
எப்படி 
கர்த்தர்‌ 


விரிவுரை 
COMMENTARY 


பின்னும்‌ கர்த்தர்‌ மோசேயை 
நோக்கி: நீ இஸ்ரவேல்‌ புத்திரரோடே 
சொல்லவேண்டியது என்னவென்றால்‌: நீங்கள்‌ 
யோர்தானைக்‌ கடந்து, கானான்‌ தேசத்தில்‌ 
பிரவேசிக்கும்போது. கைப்பிசகாய்‌ 
ஒருவனைக்‌ கொன்று 
போட்டவன்‌ ஒடிப்போயிருக்கத்தக்க 
அடைக்கலப்பட்டணங்களாகச்‌ சில 
பட்டணங்களைக்‌ குறிக்கக்கடவீர்கள்‌. 
கொலைசெய்தவன்‌ நியாயசபையிலே நியாயம்‌ 
விசாரிக்கப்படுமுன்‌ சாகாமல்‌, 
பழிவாங்குகிறவன்‌ 
கைக்குத்தப்பிப்போயிருக்கும்படி, அவைகள்‌ 
உங்களுக்கு  அடைக்கலப்பட்டணங்களாய்‌ 
இருக்கக்கடவது' (எண்‌ 35-12). 


“நீங்கள்‌ கொடுக்கும்‌ பட்டணங்களில்‌ 

று பட்டணங்கள்‌ அடைக்கலத்துக்காக 
இருக்கவேண்டும்‌. யோர்தானுக்கு இப்புறத்தில்‌ 
மூன்று பட்டணங்களையும்‌, கானான்தேசத்தில்‌ 
மூன்று பட்டணங்களையும்‌ கொடுக்க 
வேண்டும்‌; அவைகள்‌ 
அைக்கலப்பட்டணங்களாம்‌.  கைப்பிசகாய்‌ 
ஒருவனைக்‌ கொன்றவன்‌ எவனோ, அவன்‌ 
அங்கே ஒடிப்போயிருக்கும்படிக்கு, அந்த ஆறு 
பட்டணங்களும்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்கும்‌ 
உங்கள்‌ நடுவே இருக்கும்‌ பரதேசிக்கும்‌ 
அந்நியனுக்கும்‌ அடைக்கலப்பட்டணங்களாய்‌ 
இருக்கவேண்டும்‌" (எண்‌ நி 


அடைக்கலப்பட்டணத்தில்‌ அடைக்கலம்‌ 
பெற்றிருக்கிறவனை, பழிவாங்குகிறவன்‌ 
தொடர்ந்துவந்தால்‌, அவன்‌: பிறனை 
முற்பகையின்றி அறியாமல்‌ கொன்றதினால்‌, 
அவனை கையில்‌ 
ஒய்பக்கொடாதிருக்கவேண்டும்‌ (யோசு 20:5) 


அடைக்கலப்பட்டணத்தில்‌ அடைக்கலம்‌ 
பெற்றிருக்கிறவன்‌, நியாயம்‌ விசாரிக்கும்‌ 
சபைக்கு முன்பாக ம்வரைக்கும்‌, 
அந்நாட்களிலிருக்கிற பிரதான ஆசாரியன்‌ 
மரணமடையும்வரைக்கும்‌, ந 
பட்டணத்திலே குடிமிருக்கக்கடவன்‌; 
கொலைசெய்தவன்‌ தான்‌ விட்டோடிப்போன 
தன்‌ பட்டணத்திற்கும்‌ தன்‌ வீட்டிற்கும்‌ 
திரும்பிப்போகவேண்டும்‌ (யோசு 20:6). 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


BALWETHER 
பிய 


அடைக்கலப்பட்டணத்தில்‌ அடைக்கலம்‌ 
பெற்றிருக்கிறவனுக்கு, அந்தப்‌ பட்டணம்‌ 
அவனுடைய வாசஸ்தலம்‌ போலவே இருக்கும்‌. 
அவன்‌ அடைக்கலப்பட்டணத்திலே தன்னை 
பழிவாங்குகிறவனுடைய கைக்கு 
தப்பிக்கலாம்‌. ஆனாலும்‌ தன்னை நியாயம்‌ 
விசாரிக்கும்‌ சபைக்கு முன்பாக அவனால்‌ 
தப்பிக்க முடியாது. 


கைப்பிசகாய்‌ ஒருவனைக்‌ கொன்றவன்‌ 
அக்கை பட்டணத்தில்‌ தங்கியிருக்க 
வேண்டும்‌. பிரதான ஆசாரியன்‌ 
மரணமடையும்‌ வரையிலும்‌ அங்கு 
தங்கியிருக்க வேண்டும்‌. அதன்‌ பின்பு, அவன்‌ 
தன்‌ ஊருக்குப்‌ போய்‌ தன்னுடைய 
வேலைகளைக்‌ கவனிக்கலாம்‌. இந்தக்‌ 
குறிப்பிட்ட காலத்திற்கு முன்பாக இவன்‌ 
அடைக்கலப்‌ பட்டணத்தை விட்டு வெளியே 
போயிருக்கும்போது பழிவாங்குகிறவன்‌ 
இவனைக்‌ கொன்று போட்டால்‌ 
அவன்மீது குற்றப்பழி சுமத்தப்படமாட்டாது. 
(எண்‌ 35). 
கானான்‌ 
கட்டளையின்‌ 
'அடைக்கலப்பட்டணங்களை 
ஏற்படுத்துகிறார்கள்‌. “ஏற்படுத்துத 
வார்த்தைக்கு, “பரிசுத்தப்படுத்துதல்‌" 
பொருள்படும்‌ எபிரெய 
பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. 
புத்திர்‌ அடைக்கலப்பட்டணங்களை 
பரிசுத்தப்படுத்துகிறார்கள்‌. 


அடைக்கலப்பட்டணங்களை 


ஏ்டுத்தியபோது. அதற்காக 


சடங்காச்சாரங்களோ, 


விசேவித்த 


பதக்கு 

கர்த்தருடைய 
கீழ்ப்படிந்து. அவர்‌ கட்டளையிட்ட பிரகாரம்‌, 
ஆறுபட்டணங்களை, 
அடைக்கலப்பட்டணங்களாக. 


ஏற்படுத்துகிறார்கள்‌. இஸ்ரவேல்‌ 


புத்திரர்‌ 

எல்லோரும்‌ ஏகமனதோடு, அடைக்கலப்‌ 

பட்டணங்களை தெரிவுசெய்கிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ ஏற்படுத்தின 

அடைக்கலப்பட்டணங்களின்‌ விவரம்‌ 

வருமாறு : 

1. நப்தலியின்‌ 
கலிலேயாவிலுள்ள. 
(யோசு 20:7) 


மலைத்தேசமான' 
கேதேஸ்‌, 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எப்பிராமீமின்‌ 
சீகேம்‌. 


மலைத்தேசத்திலுள்ள 


யூதாவின்‌ மலைத்தேசத்திலுள்ள 
எபிரோனாகிய கீரியாத்‌ அர்பா 
யோர்தானுக்கு 
அக்கை 
இருக்கும்‌. 
வனாந்தரத்திலுள்ள 
(யோசு 20:8) 


அக்கரையான 

ரூபன்‌  கோத்திரத்திற்கு 
சமபூமியின்‌ 

பேசேர்‌. 


யோர்தானுக்கு அக்கரையான 
கிழக்கிலே காத்‌ கோத்திரத்திற்கு, 
இருக்கும்‌ கீலேயாத்திலுள்ள ராமோத்‌. 
யோர்தானுக்கு அக்கரையான 
கிழக்கிலே மனாசே கோத்திரத்திற்கு, 
இருக்கும்‌ பாசானிலுள்ள கோலான்‌. 


ஆறு அடைக்கலப்பட்டணங்களும்‌, 
யோர்தானுக்கு அக்கரையிலே மூன்றும்‌, 
இக்கரையிலே மூன்றுமாக பிரிந்திருக்கிறது. 
ஒருவனை கைபிசகாய்‌ அறியாமல்‌ தப்பித்து, 
ஒடுகிறவன்‌,, அடைக்கலப்பட்டணத்திற்கு, 
அதிக சிரமமில்லாமல்‌ எளிதாக ம்‌ 
வண்ணமாக, 
அடைக்கலப்பட்டணங்கள்‌ 
சைப்‌ ப்யா 
விரைவாக ஓடி வருகிறவன்‌, கானான்‌ 
நந்தன்‌. எந்தப்‌ பததினிற்றுத்து 98 
வந்தாலும்‌, இந்த அடைக்கலப்பட்டணத்திற்கு 
ஆறு மணி நேரத்திற்குள்‌ ஒடி வந்துவிடலாம்‌. 
அடைக்கலப்பட்டணங்கள்‌ 
பட்டணங்களாகும்‌. 


எல்லாமே 
லேவியர்‌ 


பிரகாரமாக, லேலியர்‌ வழக்குகளை நியாயம்‌ 
விசாரிக்கிறார்கள்‌. அடைக்கலப்பட்டணத்தில்‌, 
அடைக்கலம்‌ பெற்றிருக்கிறவன்‌, 
அந்நாட்களில்‌ இருக்கிற பிரதான ஆசாரியன்‌ 
மரணமடையும்‌ வரைக்கும்‌, அவன்‌ அந்தப்‌ 
பட்டணத்தில்‌ குடியிருக்கலாம்‌. 
அடைக்கலப்பட்டணத்தை தன்னுடைய 
சொந்த பட்டணம்‌ போல பாவித்து, அங்கே 
வாசம்பண்ணலாம்‌. லேலியரிடம்‌ 
கர்த்தருடைய பிரமாணங்களைப்பற்றிய 
ங்களைக்‌ கேட்டு 
அறியாமல்‌ 
கொன்றவன்‌, 
உபதேசங்களைக்‌ 
, காலத்தை 
பிரயோஜனப்படுத்திக்கொள்ளலாம்‌. 





உபாகமம்‌ - 
DEUTERONOMY - 


அடைக்கலப்பட்டணங்கள்‌: 
'மலைகளின்மேல்‌. ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. 
எங்கேயிருந்து பார்த்தாலும்‌, 
வருகிறவனுடைய கண்களுக்கு 
பட்டணங்கள்‌ பிரத்தியட்சமாய்த்‌ தெரியும்‌. 
அவர்களால்‌ தூரத்திலிருந்துகூட 
அடைக்கலப்பட்டணங்களைப்‌ பார்க்க முடியும்‌. 
அடைக்கலப்பட்டணங்களுக்கு அருகாமையில்‌ 
வரும்போது, ஒடி வருகிறவன்‌ மலையின்மீது. 
ஏறவேண்டும்‌. ஆனாலும்‌ அவன்‌ 
அடைக்கலப்பட்டணத்திற்கு அருகாமையில்‌ 
வந்துவிட்டதினால்‌, மலையில்‌ ஏறுவதை 
சிரமமாக நினைக்கமாட்டான்‌. தன்னுடைய 
பாதுகாப்புக்காக மலையிலே வேகமாக 


ஏறுவான்‌. 


அடைக்கலப்பட்டணங்களின்‌ 
பெயர்களுக்கு ஆலிகுரிய அர்த்தங்கள்‌ 
உள்ளது. இந்த அர்த்தங்கள்‌ நம்முடைய 
அடைக்கலமாகிய கிறிஸ்துவோடு 
தொடர்புடையது. 


கேதேஸ்‌ என்னும்‌ 
பரிசுத்தம்‌ என்று பொருள்‌. 
அடைக்கலமாகிய இயேசுகிறிஸ்து. 
பரிசுத்தமானவர்‌. சீகேம்‌ என்னும்‌ 
பெயருக்கு புயம்‌ அல்லது தோள்‌ என்று 


பெயருக்கு 
நம்முடைய 


எபிரோன்‌ என்னும்‌ பெயருக்கு ஐக்கியம்‌ 
என்று பொருள்‌. நம்முடைய கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்துவோடு நாம்‌ 
ஐக்கியமாமிருக்கவேண்டும்‌. இதற்காகவே 
நாம்‌ அழைக்கப்பட்டிருக்கிறோம்‌. 

பேசேர்‌ என்னும்‌ பெயருக்கு அரண்‌ 
அல்லது. கோட்டை என்று பொருள்‌ 
நம்முடைய கர்த்தராகிய இயேசுகிறிஸ்துவே, 
நமக்கு  அரணாயும்‌ கோட்டையாயும்‌ 
இருக்கிறார்‌ 

ராமோத்‌ என்னும்‌ 
உயர்ந்தவர்‌ அல்லது உயர்த்தப்பட்டவர்‌ 
என்று பொருள்‌. பிதாவாகிய தேவன்‌, 
தம்முடைய குமாரனாகிய இயேசுகிறிஸ்துவை. 
தம்முடைய வலதுகரத்தினால்‌ உயர்த்தினார்‌. 


பெயருக்கு 


விரிவுரை 
COMMENTARY 


கோலான்‌ 
சந்தோஷம்‌ 
கிறிஸ்துவுக்குள்ளே 
பரிகத்தவான்களும்‌ 
நீதிமான்களாக்கப்படுகிறார்கள்‌. 

கர்த்தருடைய பரிசுத்தவான்கள்‌ 
அவருக்குள்ளே மகிமையடைவார்கள்‌. 


என்னும்‌ 
என்று 


அடைக்கலப்பட்டணங்களைத்‌ தவிர, 
கர்த்தருடைய உடன்படிக்கைப்‌ பெட்டியிலுள்ள 
கொம்புகளும்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
அடைக்கலம்‌ பெறும்‌ ஸ்தலமாயிருக்கிறது. 
கர்த்தருடைய உடன்படிக்கைப்‌ பெட்டி எங்கே 
இருக்கிறதோ, அங்கே அந்தப்‌ பெட்டியில்‌ 
கொம்புகளும்‌ இருக்கும்‌. அதுவும்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கு 
அடைக்கலப்பட்டணங்களைப்போல, 
அடைக்கலம்‌ பெறும்‌ இடமாகும்‌. 

அறியாமல்‌ கைபிசகாய்‌ ஒருவனை 
கொன்றவனுக்கு மாத்திரமே 
அடைக்கலமுண்டு, ஒருவன்‌ துணிகரமாய்ப்‌ 
பாவம்‌ செய்து, வேண்டுமென்றே 
ஒருவனைக்‌ கொன்றுபோட்டால்‌, அவனுக்கு 
அடைக்கலமில்லை. அவள்‌ 
கொல்லப்படவேண்டும்‌. 


“ஒருவன்‌ பிறனுக்கு விரோதமாகச்‌ 
சதிமோசஞ்செய்து, அவனைத்‌ துணிகரமாய்க்‌ 
கொன்றுபோட்டால்‌, அவனை என்‌ 
பலிபீடத்திலிருந்தும்‌ பிடித்துக்கொண்டு 
போய்க்‌ கொலைசெய்யவேண்டும்‌" 
(யாத்‌ 21:14) 


நியாயவிசாரிப்பு 
உபா 19:14-21 


உபா 19:14. உன்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
உனக்குச்‌ ௬தத்தரமாகக்‌ கொடுக்கும்‌ 
தேசத்தில்‌ உன்கைவசமாயிருக்கும்‌ 
காணியாட்சியிலே. முன்னோர்கள்‌. 
குறித்திருக்கிற பிறனுடைய எல்லையை 
ஒற்றிப்போடாயாக. 


உபா 1915, 
அக்கிரமத்தையாவது எந்தப்‌. 
பாவத்தையாவது செய்தான்‌ என்று 
சொல்லப்பட்டால்‌, ஒரே சாட்சியினால்‌. 
'தியாயத்‌ தீர்க்கக்கூடாது; இரண்டு 
மூன்று சாட்சிகளுடைய வாக்கினாலே 
காரியம்‌ திலைவரப்படவேண்டும்‌. 


ஒருவன்‌. எத்த 





உபாகமம்‌ - 
DEUTERONOMY - 


BALWETHER 
பிய 


உபா 1915. 
குற்றத்தைச்‌ 
பொய்ச்சாட்சிக்காரன்‌ 
சாட்சிசொல்ல எழும்பினால்‌, 


உபா 19:17. வழக்காடுகிற இருவரும்‌ 
கர்த்தருடைய சத்திதியில்‌ அக்காலத்தில்‌ 
இருக்கும்‌ 'ஆசாரியர்களுக்கும்‌. 
தியாயாதிபதிகளுக்கும்‌ முன்பாக வத்து 
நிற்பார்களாக. 


ஒருவண்மேல்‌ க 
சுமத்தும்படி, 
லன்‌ 


உபா 1948. 

தியாயாதியதிகள்‌ 
விசாரணைசெய்யக்கடவர்கன்‌; சாட்சி 
கள்ளச்சாட்சி என்றும்‌, தன்‌ சகோதரன்‌: 
மேல்‌. அபாண்டமாய்க்‌. 
குற்றஞ்சாற்றினான்‌ என்றும்‌ கண்டால்‌, 


உபா 19:19. அவன்‌ தன்‌ சகோதரனுக்குச்‌ 
செய்ய நினைத்தபடியே அவனுக்குச்‌ 
செய்யக்கடவீர்கள்‌;  இவ்விதமாய்த்‌ 


தீமையை உன்‌ நடுவிலிருந்து: 
விலக்குவாயாக. 


உபா 19:90. மற்றவர்களும்‌ அதைக்‌ 
கேட்டு பயந்து, இனி உங்களுக்குள்ளே 
அப்படிப்பட்ட தீமையைச்‌: 
செய்யாதிருப்பார்கள்‌. 


உபா 1921. உன்‌ கண்‌ அவனுக்கு. 
இரங்கவேண்டாம்‌; ஜீவனுக்கு ஜீவன்‌, 
கண்ணுக்குக்‌ கண்‌, பல்லுக்குப்‌ பல்‌, 
கைக்குக்‌ கை காதுக்குக்‌ கால்‌, 
கொடுக்கப்படவேண்டும்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ பிறர்பொருளை 
திருடக்கூடாது. “உன்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
ச்‌ சுதந்தரமாகக்‌ கொடுக்கும்‌. 
உன்கைவசமாயிருக்கும்‌ 

முன்னோர்கள்‌ 

எல்லையை 
1944) என்று 


காணியாட்சியிலே 
குறித்திருக்கிற 

ஒற்றிப்போடாயாக" 
மோசே சொல்லுகிறார்‌. 


பிறனுடைய 
(உபா 


கிழக்கு தேசங்களில்‌ நிலங்களின்‌. 
எல்லைகளுக்கு வேலிகள்‌ 
அமைக்கப்பட்டிருக்காது. எல்லையைக்‌ 
குறிப்பதற்கு சிறு கற்களைப்‌ 
பயன்படுத்தியிருப்பார்கள்‌. அவற்றிற்கு 
எல்லைக்கல்‌ என்று பெயர்‌. ஒருவனுடைய 
எல்லைக்கல்லை மற்றவர்கள்‌ வஞ்சனையாக 
ஒற்றிப்போடக்கூடாது. அதாவது அகற்றிப்‌ 
போடக்கூடாது. 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தன்னுடைய சொந்த ஆதாயத்திற்காக 
எல்லைக்கல்லை ஒற்றிப்‌ போட்டு, பிறனுடைய 
நிலத்தைக்‌ கொஞ்சம்‌ கொஞ்சமாக 
அபகரித்துக்‌ கொள்ளக்கூடாது. இது 
துன்மார்க்கரின்‌ செயல்‌. (யோபு 24:2-4) 
நியாயப்பிரமாணம்‌ இவர்களைச்‌ சபிக்கிறது. 
(பா 2747) மோசேயின்‌ பிரமாணம்‌. 
ஒற்றிப்போடுவதைத்‌ 
தடைபண்ணுகி; (உபா 1914; நீதி 22:28; 
நீதி 2310) இதே பிரமாணம்‌ இன்றும்‌ 
வழக்கில்‌ உள்ளது. 

புத்திரர்‌ 


இஸ்ரவேல்‌. 
தேசத்திற்குள்‌ பிரவேசிக்கும்போது, 
இஸ்ரவேலின்‌ ஒவ்வொரு குடும்பத்தாருக்கும்‌ 
சுதந்தரம்‌ பங்கிட்டு கொடுக்கப்படும்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ தங்களுடைய 
சுதந்தரங்களில்‌ எல்லைக்குறியை 
நட்டியிருப்பார்கள்‌. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
தங்கள்‌ தங்கள்‌ சுதந்தரத்தில்‌, சமாதானமாய்‌ 
அவர்களுக்கு 
போட்டிருக்கிறது. 
எல்லைக்குறிக்குட்பட்டிருக்கிற 
மாத்திரமே அவர்களுக்கு சொந்தமானது. 


ஒரு சிலர்‌ பிறருடைய காணியாட்சியை 
அநியாயமாய்‌ அபகரிக்கும்‌ வண்ணமாக, 
அவர்களுடைய எல்லைக்குறியை 
ஒற்றிப்போடுவார்கள்‌ எல்லைக்குறிகளை 
அழித்துவிடுவார்கள்‌. அல்லது எல்லையைக்‌ 
குறிப்பதற்காக நட்டப்பட்டிருக்கும்‌ கல்லை 
சற்று தள்ளி நட்டிவிடுவார்கள்‌. அல்லது 
எல்லைக்குறியின்‌ கல்லையே 
அகற்றிப்போடுவார்கள்‌. இந்த எல்லைக்குறி 
இஸ்ரவேல்‌ புத்திரருடைய முன்னோர்கள்‌ 
குறித்தது. அவர்கள்‌ முன்னோர்களின்‌ 
நியாயத்திற்கும்‌, ஆளுகைக்கும்‌ மதிப்பு 
கொடுத்து, தங்களுடைய தேசத்தின்‌ 
சட்டங்களுக்கு கீழ்ப்படியவேண்டும்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திர்‌ தங்களுடைய 
காணியாட்சியை உறுதிபண்ணுவதற்காக, 
தங்களுடைய சுதந்தரங்களை பத்திரங்களில்‌ 
எழுதி அதை முத்திரையிடுவது வழக்கம்‌. 
ஒரு சிலர்‌ மற்றவர்களுடைய பத்திரங்களை 
மாற்றி எழுதிவிடுவார்கள்‌ அல்லது அந்தப்‌ 
பத்திரங்களையே அழித்துப்போடுவார்கள்‌. 
பிறருடைய பொருட்கள்மீது ஆசைப்பட்டு, 
அதை அபகரிக்கும்‌ காரியங்கள்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ மத்தியிலே காணப்படக்கூடாது. 


எல்லைக்குறியை 


கானான்‌ 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


BALWETHER 
NTERHAT IMAL 


ம்க்‌ நடைபெறவேண்டும்‌. அங்கு 
நீதியான தீர்ப்பு சொல்லப்படவேண்டும்‌. 
நியாயம்‌ விசாரிக்கப்படும்போது சாட்சிகளுக்கு 
முக்கியத்துவம்‌ கொடுக்கப்படும்‌. 
கர்த்தருடைய பொய்ச்சாட்சி 
சொல்லக்கூடாது. 


பிள்ளைகள்‌ 


“ஒருவன்‌ எந்த அக்கிரமத்தையாவது. 
எந்தப்‌ பாவத்தையாவது செய்தான்‌. என்று 
ஒரே. சாட்சியினால்‌. 
நியாயந்தீர்க்கக்கூடாது: இரண்டு மூன்று 
சாட்சிகளுடைய வாக்கினாலே காரியம்‌: 
நிலைவரப்படவேண்டும்‌” (உபா 19:15) என்று 
மோசே சொல்லுகிறார்‌. 


கவ்வும்‌ அண்டா 


ற பரு க ளம்‌ த்து 
நியாயந்தீர்க்கக்கூடாது. சாட்சி 
சொல்லுகிறவன்‌ பொய்ச்சாட்சிக்காரனாக 


இருப்பதற்கும்‌ வாய்ப்புள்ளது. ஆகையினால்‌ 


ஒரு! 
சாபக்‌ 


பொய்ச்சாட்சி என்பது பதவியில்‌ 
பொய்ச்சாட்சிக்காரனுக்கும்‌ 
கொடுக்கவேண்டும்‌. 

தண்டிப்பதுபோல பெ்ச்சாட்சிக்காரணனையும்‌ 
தண்டிக்கவேண்டும்‌ என்று மோசே 
சொல்லுகிறார்‌. அதன்‌ விவரம்‌ வருமாறு : 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
UBLISHERS 


'ஒருவன்மே்ல்‌ ஒரு குற்றத்தைச்‌ 
குமத்தும்படி, ஒரு  பொய்ச்சாட்சிக்காரன்‌' 
அவன்மேல்‌ சாட்சிசொல்ல எழும்பினால்‌, 
வழக்காடுகிற இருவரும்‌ கர்த்தருடைய 
சந்திதியில்‌ அக்காலத்தில்‌ இருக்கும்‌ 
ஆசாரியர்களுக்கும்‌ நியாயாதிபதிகளுக்கும்‌ 

க வந்து நிற்பார்களாக” 
(உபா 19:16]7) என்றும்‌, 


“அப்பொழுது நியாயாதிபதிகள்‌ நன்றாய்‌ 
விசாரணைசெய்யக்கடவர்கள்‌; சாட்சி 
கள்ளச்சாட்சி என்றும்‌, தன்‌ சகோதரன்‌ மேல்‌ 
அபாண்டமாய்க்‌ குற்றஞ்சாற்றினான்‌ என்றும்‌ 
கண்டால்‌, அவன்‌ தன்‌ சகோதரனுக்குச்‌ 
செய்ய நினைத்தபடியே அவனுக்குச்‌ 
செய்யக்கடவீர்கள்‌; இவ்விதமாய்த்‌ தீமையை 
உன்‌ நடுவிலிருந்து விலக்குவாயாக" 
(உபா 19:18,9) என்றும்‌, 


“மற்றவர்களும்‌ அதைக்‌ கேட்டு பயந்து, 
இனி உங்களுக்குள்ளே அப்படிப்பட்ட 
தீமையைச்‌ செய்யாதிருப்பார்கள்‌. உன்‌ கண்‌ 
அவனுக்கு இரங்கவேண்டாம்‌; ஜீவனுக்கு 
ஜீவன்‌, கண்ணுக்குக்‌ கண்‌, பல்லுக்குப்‌ பல்‌, 
கைக்குக்‌ கை, காலுக்குக்‌ கால்‌, 
கொடுக்கப்படவேண்டும்‌' (உபா 19:20,21) 
என்றும்‌ மோசே சொல்லுகிறார்‌. 





உபாகமம்‌ - 
DEUTERONOMY - 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ யுத்தத்திற்கு 
போவது பற்றியும்‌, அவர்கள்‌ சத்துருக்களோடு 
யுத்தம்பண்ணுவது பற்றியும்‌ மோசே இந்த 
அதிகாரத்தில்‌ சொல்லுகிறார்‌. இஸ்ரவேல்‌ 
ஜனத்தார்‌ தங்கள்‌ சத்துருக்களுக்கு எதிராக 
யுத்தம்பண்ணப்போகும்போது, அவர்கள்‌ 
தங்களுடைய சுயபலத்தை நம்பாமல்‌, 
கர்த்தரை நம்பி யுத்தம்பண்ணவேண்டும்‌. 
அவர்கள்‌ சத்துருக்களைப்‌ பார்த்து பயப்படவும்‌ 
கலங்கவும்‌ கூடாது (உபா 20:1-4). 


வீட்டைக்கட்டி 

மிரதிஷ்டைபண்ணாதிருக்கிறவதும்‌ 
திராட்சத்தோட்டத்தை. நாட்டி அதை 
அனுபவியாதிருப்பவனும்‌, ஒரு பெண்ணை 
தனக்கு நியமித்து, 
விவாகம்பண்ணாதிருப்பவனும்‌ 
போகக்கூடாது (உபா 20:5. 
திடனற்றவனும்‌ யுத்தத்தி| 
அனுமதியில்லை (உபா 20:89). 

ஸஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
ப்பணததின்கேல்‌ ன 
போகும்போது, அவர்களோடு சமாதான 
உடன்படிக்கை பண்ணுவதற்கு வாய்ப்பு 
இருந்தால்‌, சமாதானம்பண்ணவேண்டும்‌. 
சமாதானமில்லையென்றால்‌, அந்தப்‌ 
பட்டணத்தை முற்றிக்கைப்போட்டு, 
அதிலுள்ள புருஷர்களை பட்டயத்தினால்‌. 
வெட்டிப்போடவேண்டும்‌. ஸ்திரீகளையும்‌ 
குழந்தைகளையும்‌, மிருகஜீவன்களையும்‌ 
உயிரோடே வைத்துக்கொள்ளவேண்டும்‌ 
(உபா 20:10-15). 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கானானியருக்கு 
விரோதமாக யுத்தம்பண்ணும்போது, 
அவர்களுடைய பட்டணங்களில்‌ உள்ளவர்கள்‌ 
எல்லோரையும்‌ உயிரோடே வைக்காமல்‌: 
சங்காரம்பண்ணவேண்டும்‌ (உபா 20:16-18). 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ ஒரு, 
பட்டணத்தின்மேல்‌ யுத்தம்பண்ணப்‌ 
போகும்போது, பட்டணத்தில்‌ 
கனிகொடுக்கிற விருட்சங்களை 
வெட்டக்கூடாது (உபா 20:19,20). 


அதை 


அந்தப்‌ 


விரிவுரை 
COMMENTARY 


யூத்தத்திற்குபோவது 
உபா 20:1-9 


உபா 204. தீ உன்‌ சத்துருக்களுக்கு 
எதிராக யுத்தஞ்செய்யப்‌ புறப்பட்டுப்‌ 
போகையில்‌, குதிரைகளையும்‌. 
இரதங்களையும்‌, உன்னிலும்‌ பெரிய 
கூட்டமாகிய ஜனங்களையும்‌ கண்டால்‌, 
அவர்களுக்குப்‌ பயப்படாயாக; உன்னை. 
எகிப்து தேசத்திலிருந்து 
புறப்படப்பண்ணின உன்‌ தேவனாகிய 
கர்த்தர்‌ உன்னோடே, இருக்கிறார்‌. 


உபா 20:2. நீங்கள்‌ யுத்தஞ்செய்யத்‌ 
தொடங்கும்போது, ஆசாரியன்‌ 
சேர்த்துவத்து, ஜனங்களிடத்தில்‌ பேசி: 


உபா 20:3. இஸ்ரவேலரே, கேளுங்கள்‌; 
இன்று உங்கள்‌ சத்துருக்களுடன்‌ 
யுத்தஞ்செய்யப்‌ போகிறீர்கள்‌; உங்கள்‌ 
இருதயம்‌ துவனவேண்டாம்‌; நீங்கள்‌ 
அவர்களைப்‌ பார்த்துப்‌ பயப்படவும்‌ 
கலங்கவும்‌ தத்தனிக்கவும்‌ வேண்டாம்‌. 


உபா 90:4. உங்களுக்காக உங்கள்‌ 
சத்துருக்கனோடே யுத்தம்பண்ணவும்‌ 
உங்களை இரட்சிக்கவும்‌ 
உங்கனோடே கூடப்‌ போகிறவர்‌ உங்கள்‌. 
தேவனாகிய கர்த்தர்‌ என்று 
சொல்லவேண்டும்‌. 


அன்றியும்‌ அதிபதிகள்‌ 
ஜனங்களை நோக்கி: புதுவீட்டைக்‌ 
கட்டி, அதைப்‌. பிரதிஷ்டை, 
பண்ணாதிருக்கிறவன்‌ எவனோ, அவண்‌: 
வீட்டுக்குத்‌ 

அவன்‌ 


உபா 20:5. 


தன்‌ 
திரும்பிப்போகக்கடவன்‌; 
யுத்தத்திலே செத்தால்‌ வேறொருவன்‌ 


அதைப்‌ பிரதிஷ்டை 


பண்ணவேண்டியதாகும்‌. 


உபா 20:6. திராட்சத்தோட்டத்தை 
நாட்டி, அதை அதுபவியாதிருக்கிறவன்‌ 
எவனோ, அவன்‌ தண்‌ வீட்டுக்குத்‌ 
திரும்பிப்போகக்‌ கடவ அவன்‌ 
யுத்தத்திலே செத்தால்‌ வேறொருவன்‌. 
அதை அதுபவிக்கவேண்டியதாகும்‌. 





உபாகமம்‌ - 
DEUTERONOMY - 


உபா 20:7. ஒரு பெண்ணைத்‌ தனக்கு. 
தியமித்துக்கொண்டு, அவனை 
விவாகம்பண்ணாதிருக்கிறவன்‌ எவனேர, 
அவன்‌ வீட்டுக்குத்‌. 
திரும்பிப்போகக்கட வன்‌; அவன்‌ 
யுத்தத்திலே செத்தால்‌ வேறொருவன்‌ 
அவனை விவாகம்பண்ண 
வேண்டியதாகும்‌ என்று. 
சொல்லவேண்டும்‌. 


உபா 20:8. பின்னும்‌ அதிபதிகள்‌: 
ஜனங்களுடனே பேசி: பயங்கானியும்‌ 
திடனற்றவனுமாயிருக்கிறவன்‌ எவனோ, 
அவன்‌ தன்‌ சகோதரரின்‌ இருதயத்தைத்‌ 
தன்‌: இருதயத்தைப்போலக்‌: 
கரைந்துபோகப்பண்ணாதபடிக்கு, தன்‌ 
வீட்டுக்குத்‌ திரும்பிப்‌ போகக்கடவன்‌ 
என்று சொல்லவேண்டும்‌. 


உபா 20:9. அதியதிகள்‌ ஜனங்களோடே 
பேசி முடிந்தபின்பு, ஜனங்களை 
நடத்தும்படி, சேனைத்தலைவரை 
'நியமிக்கக்கடவர்கள்‌. 


மோசே இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு, 
யுத்தம்பண்ணுவது சம்பந்தமான 
பிரமாணத்தைச்‌ சொல்லுகிறார்‌. இஸ்ரவேல்‌ 
ஜனந்தார்‌ இன்னும்‌ ஒரு ராஜ்யமாக 
ஸ்தாபிக்கப்படவில்லை. அவர்கள்‌ எல்லோரும்‌. 
வனாந்தரத்திலே 
பாளயமிறங்கியிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
பட்டணத்து வாசிகளாகயிராமல்‌, 
கூடாரவாசிகளாகயிருக்கிறார்கள்‌ 


கர்த்தர்‌ டய 
கானான்‌ நேசத்தை சுதந்தர 
கொடுப்பதாக 

ஆனால்‌ 


ஜனத்திற்கு 
தேசமாகக்‌ 
வாக்குப்பண்ணியிருக்கிறார்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரரோ இன்னும்‌ 
கானான்‌ தேசத்தை  சுதந்தரிக்கவில்லை. 


அந்த இன்னும்‌ 


குடியேறவில்லை. 

இஸ்ரவேல்‌ புத்திர்‌ யோர்தானைக்‌: 
கடந்து, கானான்‌ தேசத்திற்குள்‌ பிரவேசிக்க 
ஆயத்தமாயிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
கானான்‌ தேசத்தை குதந்தரிக்கும்போது. 
அந்த தேசத்தில்‌ குடியிருக்கிற. 
கானானியரோடு யுத்தம்பண்ணவேண்டும்‌. 


அவர்கள்‌ 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கானான்‌ தேசத்தில்‌ 
குடியேறிய பின்பும்‌, சத்துருக்களிடமிருந்து 
தங்களைப்‌ பாதுகாத்துக்கொள்வதற்காக, 
அவர்கள்‌ சத்துருக்களுக்கு விரோதமாக 
யுத்தம்பண்ணவேண்டும்‌. தங்கள்‌ தேசத்தின்‌ 
எல்லைகளை விஸ்தாரம்பண்ணுவதற்கும்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ யுத்தம்பண்ணவேண்டும்‌. 
புத்திரர்‌ கானான்‌. 

இனப்‌ அனுபவிக்கப்போகிற 
முன்னறிந்து, மோசே 
யுத்தம்பண்ணுவது பற்றிய 

பிரமாணத்தை இப்போதே சொல்லுகிறார்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ மோசேயின்‌ மூலமாக 
யுத்த எச்சரிப்புக்களை கேள்விப்படுகிறார்கள்‌. 


பமிற்சி பெறாமல்‌ 
யாராலும்‌ யுத்தம்பண்ண முடியாது. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தருக்கு பரிசுத்தமான 
ஜாதியாராயிருக்கிறார்கள்‌ யுத்தம்‌ 
கர்த்தருடையது. ஆகையினால்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ யுத்தம்பண்ணப்போகும்போது, 
கர்த்தருடைய யுத்த  பிரமாணத்தின்படி 
யுத்தம்பண்ணவேண்டும்‌. 

இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ தங்கள்‌ 
சத்துருக்களைப்‌ பார்த்து பமப்படக்கூடாது. 
சத்துருக்களின்‌ எண்ணிக்கை 
அதிகமாமிருக்கலாம்‌. அவர்களிடத்தில்‌ 
ஏராளமான குதிரைகளும்‌ இரதங்களும்‌ 
இருக்கலாம்‌. 


மோசே இஸ்ரவேல்‌ புத்திரரை நோக்கி, 
“நீ உன்‌ சத்துருக்களுக்கு எதிராக 
யுத்தஞ்செய்யப்‌ புறப்பட்டுப்‌ போகையில்‌, 
குதிரைகளையும்‌ இரதங்களையும்‌, உன்னிலும்‌ 
பெரிய கூட்டமாகிய ஜனங்களையும்‌ கண்டால்‌, 
அவர்களுக்குப்‌ பயப்பபாயாக: உன்னை 
எகிப்து தேசத்திலிருந்து புறப்படப்பண்ணின 
உன்‌ தேவனாகிய கர்த்தர்‌ உன்னோடே 
இருக்கிறார்‌" (பா 204) என்று 
சொல்லுகிறார்‌. 

எகிப்தின்‌. அடிமைத்தனத்திலிருந்து 
கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரை மீட்டு 
வனாந்தரத்தின்‌ வழியாக வழிநடத்திய 
சம்பவங்களில்‌ கர்த்தர்‌ பல அற்புதங்களைச்‌ 
செய்திருக்கிறார்‌. அவர்‌ இன்னும்‌ தம்முடைய 
பிள்ளைகளோடுகூட இருக்கிறார்‌. 
ஆகையினால்‌. புத்திரர்‌ 
தங்களுடைய விரோதிகளைப்‌ பார்த்துப்‌ 
பயப்படக்கூடாது. கர்த்தர்‌ தங்களுக்காக 
யுத்தம்‌ பண்ணுவார்‌ என்று விசுவாசித்து 
மிகுந்த தைரியத்தோடே இருக்க வேண்டும்‌. 


இஸ்ரவேல்‌ 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு அவரே 
'பெலனாகயிருக்கிறார்‌. சத்துருக்கள்‌ 
இஸ்ரவேல்‌  புத்திரருக்கு, விரோதமாக 
யுத்தம்பண்ண வந்தாலும்‌, கர்த்தர்‌ 
தங்களோடு இருக்கிறார்‌ என்பதை 
நினைவுகூர்ந்து, இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
சத்துருக்களுக்கு பயப்படாதிருக்கவேண்டும்‌. 
கர்த்தர்‌ நம்‌ பட்சத்திலிருக்கும்போது. நமக்கு 
விரோதமாக யுத்தம்பண்ணி, நம்மை யாராலும்‌ 
மேற்கொள்ள முடியாது. 


“நீ பயப்படாதே, நான்‌ உன்னுடனே 
இருக்கிறேன்‌: திகையாதே, நான்‌ உன்‌ 
தேவன்‌; நான்‌ உன்னைப்‌ பலப்படுத்தி 
உனக்குச்‌ சகாயம்பண்ணுவேன்‌; என்‌ நீதியின்‌ 
வலதுகரத்தினால்‌ உன்னைத்‌ தாங்குவேன்‌" 
(ஏசா 4110). 


கர்த்தர்‌ ஏற்கெனவே ஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கக யுத்தம்பண்ணியிருக்கிறார்‌. 
கர்த்தர்‌ அவர்கள்‌ மத்தியிலே ஏற்கெனவே 
பலத்த. கிரியைகளை  நடப்பித்ிருக்கிறார்‌. 
கர்த்தர்‌ அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து 
புறப்படப்பண்ணியிருக்கிறார்‌. இஸ்ரவேல்‌. 

ஜனந்தார்‌ கர்த்தரையும்‌, அவருடைய 
மகத்துவத்தையும்‌, பலத்த கிரியைகளையும்‌ 
தியானித்துப்‌ பார்க்கவேண்டும்‌. அவர்கள்‌ 
சத்துருக்களைப்‌ பார்த்து பயப்படக்கூடாது. 


காலம்‌ வரையிலும்‌ 
நமக்கு ட டக்று நாம்‌ சத்துருவையும்‌, 
இந்த உலகத்தையும்‌. உலகப்பிரகாரமான 
காரியங்களையும்‌, அலிசுவாசிகளையும்‌ 
பார்த்து பயப்படக்கூடாது. நாம்‌ கர்த்தரை 
நோக்கிப்‌ பார்த்து கர்த்தருக்குள்‌ 
திடநம்பிக்கையாயிருக்கவேண்டும்‌. 


கர்த்தருடைய வாக்குத்தத்தம்‌ நமக்கு. 
ஆசீர்வாதமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. 
கர்த்தர்‌ நம்மை ஆசீர்வதிப்பதற்காக, 
சத்துருக்களுக்கு விரோதமான யுத்தங்களை 
நமக்கு அனுமதிக்கிறார்‌. இந்த யுத்தத்தில்‌ 
நாம்‌ கர்த்தருடைய வல்லமையையும்‌, 
அவருடைய வாக்குத்தத்தத்தையும்‌ நம்பி, 
கர்த்தருக்குள்‌ திடன்கொள்ளவேண்டும்‌. 


மோசே இஸ்ரவேல்‌ புத்திரரை பார்த்து. 
'சத்துருக்களுக்கு 

சொல்லுகிறார்‌. 

எபிரெய பாஷையில்‌ பயன்படுத்தப்பட்டிருக்கும்‌. 


விரிவுரை 
COMMENTARY 


தரமாட்டார்கள்‌. விசுவாசிக்கிறவன்‌ பதரான்‌. 


விசுவாசிக்கிறவர்கள்‌ 

எந்தக்‌ காரியத்தையும்‌ 

நம்மிடத்தில்‌ அளவுக்கு 

வேகம்‌ இருக்கக்கூடாது. 

நிதானமான வேகமே நமக்கு எப்போதும்‌ 

நல்லது. எல்லா சூழ்நிலைகளும்‌ நமக்கு 

சாதகமாக இருக்கும்‌ என்றும்‌ 

நினைக்கக்கூடாது. அதே வேளையில்‌ 

நமக்கு சாதகமாய்‌ இல்லாத சூழ்நிலைகளைப்‌ 
பார்த்து நாம்‌ பயப்படவும்‌ கூடாது. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ சத்துருக்களுக்கு 
விரோதமாக யுத்தம்‌ செய்ய தொடங்கும்‌ 
முன்பாக, ஆசாரியர்கள்‌ அவர்களை 
கர்த்தருக்குள்‌ உற்சாகப்படுத்தவேண்டும்‌. 
ஆசாரியன்‌ யுத்தம்பண்ணப்போகிற 


இஸ்ரவேல்‌ புத்திரரை நோக்கி, “இஸ்ரவேலரே, 
கேளுங்கள்‌; இன்‌, 


நத்தனக்கவம்‌ வேண்டாம்‌. 
உங்கள்‌ சத்துருக்களோடே யுத்தம்பண்ணவும்‌ 
உங்களை இரட்சிக்கவும்‌ உங்களோடேகூடப்‌ 
போகிறவர்‌ உங்கள்‌ தேவனாகிய கர்த்தர்‌” 
(உபா 20:34) என்று சொல்லவேண்டும்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ யுத்தம்‌ பண்ணப்‌ 
போகும்போது தேவனுடைய 
ஊழியக்காரர்களாகிய ஆசாரியரும்‌ அந்த 
யுத்தங்களில்‌ பங்கு பெற்றிருக்கிறார்கள்‌. 
(உபா 20:2-3; எண்‌: இ சாமு 4:41; 
நோளா 1342; 2நாளா 2014-29). 


201-4 ஆகிய 
இரண்டுதரம்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ பயப்படக்கூடாது என்று 
சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலர்கள்‌ 
தேவனுக்குக்‌. கீழ்ப்படிந்து அவரைச்‌: 
சார்ந்திருக்கும்போது அவர்களுக்குக்‌ 
கர்த்தரிடத்திலிருந்து எப்போதும்‌ வெற்றி 
வருகிறது. ஆனால்‌ அவர்கள்‌ பாவம்‌ 
செய்தபோதோ அவர்களுக்குத்‌ தோல்வியே 
ஏற்படும்‌ ஆசாரியர்கள்‌ என்னதான்‌ கூறி 
அவர்களை உற்சாகப்படுத்தினாலும்‌, 
கர்த்தருக்கு விரோதமாகக்‌ கலகம்பண்ணி, 
பாவம்‌ செய்தால்‌ இஸ்ரவேலருக்கு தோல்வி 
நிச்சயம்‌. 


உபா 
வசனங்களில்‌ 


நான்கு 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


BALWETHER 
பிய 


அவர்களை கர்த்தருடைய 
உற்சாகப்படுத்த வேண்டும்‌. 
யுத்தக்களத்திலே, 
யுத்தவீரர்களுக்கு விசேஷித்த போதகர்களை 
நியமித்திருக்கிறார்கள்‌. 
ந்தப்‌ போதகர்கள்‌ 
யுத்தவீரர்களுக்காக ஜெபம்பண்ணுவது. 
மாத்திரமல்லாமல்‌, அவர்களுக்கு கர்த்தருடைய 
வார்த்தைகளைச்‌ சொல்லி, அவர்களை 
உற்சாகப்படுத்தவும்‌ செய்வார்கள்‌. 
யுத்தவீரரிடத்தில்‌ வெற்றிக்கு. 
'தடையாகயிருக்கும்‌ ஏதாவது 
காணப்படுமானால்‌, இந்தப்‌ போதகர்கள்‌ 
அதன்‌ நிமித்தமாக அவர்களைக்‌ 
கடிந்துகொள்வார்கள்‌. 


காரியங்கள்‌ 


இந்த 

, குல 
நாம்‌ நல்ல 
போர்ச்சேவர்களாக ம்பண்‌ ல்‌ 
கர்த்தருடைய ஊழியக்காரர்கள்‌. 
விசுவாசிகளை உற்சாகப்படுத்தவேண்டும்‌. 
நாம்‌ இந்தப்‌ பிரபஞ்சத்தின்‌ அந்தகார 
லோகாதிபுதிகளோடு யுத்தம்பண்ணும்போது, 
கர்த்தருடைய தயவினால்‌ 
ஜெயமுண்டாகும்‌ என்று 
ஊழியக்காரர்கள்‌. 
உற்சாகம்பண்‌ ணவேண்டும்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ யுத்தம்‌ செய்யத்‌ 
தொடங்கும்போது ஆசாரியர்கள்‌ வந்து, 
அவர்களுடைய பயத்தையும்‌, கலக்கத்தையும்‌ 
நீக்க உதவி 
ஆசாரியர்களைப்போலவே 

ரின்‌ 


யுத்தம்பண்ணப்போகிறவர்களைப்‌ 
அவர்களுக்கு சில ஆலோசனைகளைச்‌ 
சொல்லவேண்டும்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ சத்துருக்‌: 
விரோதமாக யுத்தம்பண்ணப்போகும்போது. 
ற்‌ ஒரு 

மோசே 

இஸ்ரவேல்‌ ஜனத்தாரின்‌ 

யுத்தம்‌ செய்யப்போகிற 

இஸ்ரவேல்‌ புத்திரரைப்‌ பார்த்து, அவர்களில்‌ 

யாரெல்லாம்‌ யுத்தத்திற்கு போகக்கூடாது 
என்று சொல்லவேண்டும்‌. 


விரிவுரை 
COMMENTARY 


அதிபதிகள்‌ ஜனங்களை நோக்கி, 
புதுவீட்டைக்‌ கட்டி, அதைப்‌ பிரதிஷ்டை 
பண்ணாதிருக்கிறவன்‌ எவனோ, அவன்‌ தன்‌ 
வீட்டுக்குத்‌ திரும்பிப்போகக்கடவன்‌; அவன்‌ 
யுத்தத்திலே செத்தால்‌ வேறொருவன்‌ அதைப்‌ 
பிரதிஷ்டை பண்ணவேண்டியதாகும்‌" 
(உபா 20:5) என்றும்‌, 


'திராட்சத்தோட்டத்தை நாட்டி, அதை 


அநுபலியாதிருக்கிறவன்‌ எவனோ, அவன்‌ 
தன்‌ வீட்டுக்குத்‌ திரும்பிப்போகக்‌ கடவன்‌; 
அவன்‌ யுத்தத்திலே செத்தால்‌ வேறொருவன்‌ 
அதை அநுபவிக்கவேண்டியதாகும்‌" 
(உபா 20:6) என்றும்‌, 


ஒரு பெண்ணைத்‌. 
நியமித்துக்கொண்டு, 
துய்‌ த்து 


தனக்கு. 
அவளை 
எவனோ, 
தன்‌ வீட்டுக்குத்‌. 
தருப்பிப்பொகக்கடவன்‌; அவன்‌. யுத்தத்திலே. 
செத்தால்‌ வேறொருவன்‌ அவளை 
விவாகம்பண்ணவேண்டியதாகும்‌' (உபா 20:7) 
என்றும்‌ சொல்லவேண்டும்‌. 

ஈட்சத்தோட்ட, ட்டி, 
அதப்வதிகுக்கதைக்க து 
சேவைகளிலிருந்து ஐந்து 
விலக்கு... அளிக்கப்படும்‌.. 


அதை 
ராணுவ 
வருஷங்களுக்கு 
முதல்‌ நான்கு 

கர்த்தருக்குப்‌ 


(லேவி 19:23-25). 


திருமண (நிச்சயதார்த்தம்‌ நடைபெற்ற 
பிறகு, ஆணும்‌ பெண்ணும்‌ விவாகம்‌ 
நடைபெறும்‌ காலம்‌ வரையிலும்‌ தங்களுடைய 
பெற்றோரோடு தங்கியிருக்க வேண்டும்‌. 
திருமண நியமனத்தின்‌ போது வரதட்சணை 
போன்ற காரியங்களைப்‌ பேசி முடித்துவிட்டு, 
விவாகம்‌ பண்ண வேண்டிய நாளையும்‌ 
குறித்துவிடுவார்கள்‌. அந்த நாளில்தான்‌. 
இவர்கள்‌ இருவரும்‌ கணவனும்‌, 
மனைவியுமாக இணைக்கப்படுவார்கள்‌. 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


ஆகையினால்‌, ஒரு பெண்ணைத்‌ 
தனக்கு நியமித்துக்‌ கொண்டு, அவளை 
விவாகம்‌ பண்ணாதிருக்கிறவனுக்கு ராணுவ 
சேவையிலிருந்து விலக்கு 
அளிக்கப்பட்டிருக்கிறது. விவாகம்‌ பண்ணிய 
பின்பு ஒரு வருஷத்திற்கு அவன்‌ தன்‌ 
மனைவியோடு தங்கியிருக்கலாம்‌. அந்த ஒரு 
வருஷத்திலும்‌ ராணுவ சேவையிலிருந்து 
அவனுக்கு விலக்கு அளிக்கப்படும்‌. 
(உபா 20:7; உபா 24:55; உபா 28:30; 
நீதி 5118-19), 

யுத்தம்பண்ண முடியாதவர்கள்‌ தங்கள்‌ 
வீடுகளுக்கு திரும்பிப்போய்விடலாம்‌. 
பயங்காளிகளும்‌, திடனற்றவர்களும்‌ 
வத்தகசாத்திறகபமொரம்போது அங்கே 
இருக்கிற மற்றவர்களுடைய இருதயத்தையும்‌ 
கரைந்துபோகப்பண்ணிவிடுவார்கள்‌. பயமும்‌ 
நடுக்கமும்‌ ஒரு தொற்று வியாதியைப்போல 
யுத்தவீரர்கள்‌ மத்தியிலே பரவிவிடும்‌. 


னின்‌ சேனையில்‌ 32,000 பேர்‌ 
இவர்களில்‌ 22,000பேர்‌ 
பயங்காளியும்‌ திடனற்றவர்கு 
இருந்தார்கள்‌. அவர்களைக்‌ கிதி 
வீட்டிற்கு அனுப்பி விட்டார்‌ (நியா 7:3). 


ஸ்ர வேல்‌ புத்திரர்‌ 
கக எர வதனா. 
யுத்தப்பண்ணப்போகும்போது, இஸ்ரவேல்‌ 
புத்திரரில்‌ யாரும்‌ யுத்தம்பண்ணாமல்‌ வீட்டிற்கு 
போகக்கூடாது. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
எல்லோருமே அமலேக்கியருக்கு 
விரோதமாகவும்‌, கானானியருக்கு 
விரோதமாகவும்‌ யுத்தம்பண்ணவேண்டும்‌. இது 
கர்த்தருடைய தெய்வீக கட்டளை. 


இஸ்ரவேலின்‌ அதிபதிகள்‌, 
இராணுவத்தில்‌ பணிபுரிகிற யுத்த 
வீரர்களுக்கு தங்கள்‌ அன்பையும்‌ 
குரிரனையையும்‌ காண்பிக்கிறார்கள்‌. 
அதிபதிகள்‌ யுத்தவீரர்களின்‌ நன்மைகளையும்‌: 
விசாரிக்கிறார்கள்‌. இதன்‌ நிமித்தமாகவே 
தங்கள்‌ சேனையில்‌ 
வந்திருக்கிற, 
யுத்தவீரர்களை, 
திரும்பிப்போகச்‌ சொல்லுகிறார்கள்‌. அவர்களின்‌ 
விவரம்‌ வருமாறு : 


இருந்தார்கள்‌. 


தங்கள்‌ 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


1. புது  வீட்டைக்கட்டி 
பிரதிஷ்டைபண்ணாதிருக்கிறவன்‌. 


2. திராட்சத்தைத்தோட்டதை 
அதை அனுபவியாதிருக்கிறவன்‌. 


பெண்ணை 


அதை 


3. ஒரு 
நியமித்துக்கொண்டு 
விவாகம்பண்ணாதிருக்கிறவன்‌. 

இவர்கள்‌ 
யுத்தம்பண்ணப்போகாமல்‌, 
வீடுகளுக்கு திரும்பிப்போகலாம்‌. 

செத்துப்போனால்‌, 


ஏற்படக்கூடாது என்பதற்காக, இஸ்ரவேலின்‌ 
அதிபதிகள்‌ இவர்களை, யுத்தம்பண்ண 
அனுப்பாமல்‌ தங்கள்‌ வீடுகளுக்கு திருப்பி 
அனுப்பிவிடுகிறார்கள்‌. 

இஸ்ரவேலின்‌ அதிபதிகள்‌, தங்கள்‌ 
சேனையிலள்ள யுத்தவீரர்களை, 
யுத்தத்திற்குப்போகிறவர்கள்‌ என்றும்‌, தங்கள்‌ 
வீடுகளுக்கு திரும்பிப்போகிறவர்கள்‌ என்றும்‌ 
வேறுபிரித்து தீர்மானிக்கிறார்கள்‌. 
அதிபதிகள்‌ ஜனங்களோடே பேசி 
முடிந்தபின்பு ஜனங்களை நடத்தும்படி, 
சேனைத்தலைவரை நியமிக்கவேண்டும்‌ 
(உபா 203). சேனைத்தலைர்கள்‌ 
இஸ்ரவேலின்‌ யுத்தவீரரை யுத்தக்களத்நிலே 
வழிநடத்துகிறவர்கள்‌. 


யுத்தம்‌ பண்ணுவது 
உபா 20:10-20 


உபா 20:10. தீ ஒரு பட்டணத்தின்மேல்‌ 
யுத்தம்‌ பண்ண நெருங்கும்போது, 
அந்தப்‌ பட்டணத்தாருக்குச்‌ சமாதானம்‌. 
கூறக்கடவாய்‌. 


உபா 20:11. 
சமாதானமான 


அவர்கள்‌ உனக்குச்‌. 
உத்தரவுகொடுத்து, 
வாசலைத்‌ திறந்தால்‌, அதிலுன்ன 
ஜனங்கள்‌. எல்லாரும்‌. உனக்குப்‌ 
தில்‌ இதி களக்‌ உனக்கு 
ஊழியஞ்செய்யக்கடவர்கள்‌. 


உபா 20:12. அவர்கள்‌ உன்னோடே 
சமாதானப்படாமல்‌, உன்னோடே. 
யுத்தம்பண்ணுவார்கனானால்‌, தீ அதை: 
முற்றிக்கைபோட்டு, 





உபாகமம்‌ - 
DEUTERONOMY - 


உபா 20:18. உன்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
அதை உன்‌ கையில்‌ 
ஒப்புக்கொடுக்கும்போது, அதிலுன்ன 
புருஷர்கள்‌. எல்லாரையும்‌ 
பட்டயக்கருக்கினால்‌ வெட்டி, 


உபா 90414. ஸ்திரீகனையும்‌ 
குழத்தைகளையும்‌ மிருகஜீவன்கனையும்‌ 
மாத்திரம்‌ உயிரோடே வைத்து, 
பட்டணத்திலுன்ன எல்லாவற்றையும்‌. 
கொள்ளையிட்டு, உன்‌ தேவனாகிய 
கர்த்தர்‌ உனக்கு ஒப்புக்கொடுத்த உன்‌ 
சத்துருக்களின்‌ கொன்ணைப்பொருனை 
அநுபவிப்பாயாக. 


உபா 20:15. இத்த ஜாதிகளைச்‌ சேர்த்த 
பட்டணங்களாயிராமல்‌, உனக்கு 
வெகுதாரத்திலிருக்கிற 
சுகல்பட்டணங்களுக்கும்‌ இப்படியே 
செய்வாயாக. 


உபா 20:16. உன்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
உனக்குக்‌ ௬தந்தரமாகக்‌ கொடுக்கிற 
ஏத்தியர்‌, எமோரியர்‌, காணானியர்‌, 
பெரிசியர்‌, ஏவியர்‌, எபூசியர்‌ என்னும்‌: 
ஜனங்களின்‌ பட்டணங்களிலேமாத்திரம்‌ 
சுவாசமுன்ளதொன்றையும்‌ உயிரோடே 
வைக்காமல்‌, 


உபா 9007. அவர்களை உன்‌ 
தேவனாகிய கர்த்தர்‌ உனக்குக்‌ 
கட்டனையிட்டபடியே சங்காரம்‌ 
பண்ணக்கடவாய்‌. 


உபா 20:18. அவர்கன்‌ தங்கள்‌ 
தேவர்களுக்குச்‌ செய்கிற தங்களுடைய 
சகல அருவருப்புகளின்படியே நீங்களும்‌ 
செய்ய உங்களுக்குக்‌ 
கற்றுக்கொடாமலும்‌, நீங்கள்‌ உங்கள்‌ 
தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாய்ப்‌ 
பாவஞ்செய்யாமலும்‌ இருக்கும்படி. 
இப்படிச்‌ செய்யவேண்டும்‌. 

உபா 20:19. தீ ஒரு பட்டணத்தின்மேல்‌ 
யுத்தம்பண்ணி அதைப்‌ பீடிக்க அநேக 
நான்‌ அதை 
முற்றிக்கைபோட்டிருக்கும்யோது, தீ 
கோடாரியை ஓங்கி, அதின்‌ மரங்களை 
வெட்டிச்‌ சேதம்பபண்ணாயாக; 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அவைகளின்‌ கனியை நீ புசிக்கலாமே; 
ஆகையால்‌ உனக்குக்‌ கொத்தனத்திற்கு 
உதவும்‌ என்று அவைகளை: 
வெட்டாயாக; வெளியின்‌ விருட்சங்கள்‌ 
மனுஷனுடைய ஜீவனத்துக்கானவைகள்‌. 


உபா 5020. புசிக்கிறதற்கேற்ற 
கனிகொடாத மரம்‌ என்று 
அதித்திருக்கிற மரங்களை மாத்திரம்‌ 
வெட்டியழித்து, உன்னோடு. 
யுத்தம்பண்ணுகிற பட்டணம்‌ 
பீடிபடுமட்டும்‌ அதற்கு எதிராகக்‌ 
கொத்தனம்‌ போடலாம்‌. 


ரவேல்‌ புத்திரர்‌ க்கு 

வதன வ்தவண்ணபபோகுக்னோஜு 
அவர்களோடு எல்வாறு 
யுத்தம்பண்ணவேண்டுமென்று இந்த 
வனப்பகுதியில்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
யுத்தம்‌ பட்டணங்கள்மீதும்‌ நடைபெறலாம்‌, 
காடுவெளிகளிலும்‌, வனாந்தரங்களிலும்‌ 
நடைபெறலாம்‌. இந்த வசனப்பகுதியில்‌: 
பட்டணத்தின்மீது நடைபெறும்‌ 
யுத்தத்தைப்பற்றி மாத்திரமே 
சொல்லப்பட்டிருக்கிறது. 


பட்டணங்கள்மீது 

த்தில்‌. எப்படி 
நடந்துகொள்கிறார்களோ அப்படியே 
காடுவெளிகளிலும்‌, வனாந்தரங்களிலும்‌ 
யுத்தங்களிலும்‌ 


நடத்தும்‌ 
நடந்துகொள்‌ எவேண்டும்‌. 


ஒரு ல்‌ யுத்தம்‌ 
பண்ண  நெருங்கும்பே அந்தப்‌ 
பட்டணத்தாருக்குச்‌ சமாதானம்‌ 
கூறக்கடவாய்‌' (உபா 20:10) என்று மோசே 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு சொல்லுகிறார்‌. 


சத்துருக்களோடு சமாதான 
வார்த்தைகளை சொல்லாமல்‌, அவசரப்பட்டு 
யுத்தம்பண்ணக்கூடாது. 
சமாதானம்பண்ணுவதற்கு வாய்ப்பு 
கொடுக்கவேண்டும்‌. அந்தப்‌ பட்டணத்திற்கு 
விரோதமாக தாங்கள்‌ யுத்தம்பண்ணுவதற்கு 
வந்திருப்பதற்கான காரணத்தையும்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ விளக்கமாகச்‌ 
சொல்லவேண்டும்‌. 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


BALWETHER 
பிய 


அவர்கள்‌ உனக்குச்‌ சமாதானமான 
உத்தரவுகொடுத்து, வாசலைத்‌ திறந்தால்‌, 
அதிலுள்ள ஜனங்கள்‌ எல்லாரும்‌ உனக்குப்‌ 
பகுதிகட்டுகிறவர்களாகி, உனக்கு 
ஊழியஞ்செய்யக்கடவர்கள்‌" 2091) 
என்று மோசே சொல்லுகிறார்‌. 


ஒரு பட்டணத்தின்மீது யுத்தம்‌ 
பிரகடனம்பண்ணப்படும்‌ அதே வேளையில்‌, 
அந்தப்‌ பட்டணத்திற்கு சமாதானமும்‌ 
பிரகடனம்பண்ணப்படுகிறது. இஸ்ரவேல்‌ 
புத்திரரோடு யுத்தம்பண்ணவேண்டுமா 
அல்லது, சமாதான உடன்படிக்கை 
பண்ணவேண்டுமா என்பதை அந்தப்‌ 
பட்டணத்தாரே தீர்மானம்பண்ணவேண்டும்‌. 
ஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
ப்பணததின்கேல்‌ த வத்தம்பண்ண 
நெருங்கும்போது, அந்தப்‌ பட்டணத்தாருக்கு 
சமாதானம்‌ கூறுவது, பாவிகள்மீது கர்த்தர்‌ 
காண்பிக்கும்‌ கிருபைக்கு அடையாளம்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய நீதியினால்‌ பாவிகளை 
உடனே  அழித்துப்போடலாம்‌. ஆனாலும்‌ 
பாவிகள்‌ அழிந்துபோலது ந்த்‌ 
விருப்பமல்ல. அவர்கள்‌ 
பாவங்களுக்கு மனந்திரும்பவேண்டும்‌ 
என்பதும்‌, தங்கள்‌ ஜீவனைப்பெற்றுக்கொள்ள 
வேண்டும்‌ என்பதும்‌ கர்த்தருடைய விருப்பம்‌. 


(உபா 


விரே பட 
யுத்தம்பண்‌। பங்கைத்‌ 
பட்டணத்தை அழித்துப்போடவேண்டும்‌ 
என்பது அவர்களுடைய 
நோக்கமாயிருக்கக்கூடாது. அந்தப்‌ 
பட்டணத்தார்‌ தங்களோடு 
ஒப்புரவாகவேண்டும்‌ என்பதும்‌, 
சமாதானமாயிருக்கவேண்டும்‌ என்பதும்‌, 


என்பதும்‌ 
புத்திரருடைய 


ல்‌ 
நோக்கமாயிருக்கவேண்டும்‌. 


விசுவாசிகளாகிய நமக்கு மற்ற. 
ஜனத்தாரோடு பிரச்சனைகளும்‌, 
வழக்குகளும்‌ அவர்களுக்கு. 
விரோதமாக சண்டை 
போடக்கூடாது. இவர்களோடு சமாதானமா 
நற்கு வாய்ப்பு இருக்கிறதா என்பதை 
ஆராய்ந்து பார்க்கவேண்டும்‌. முதலாவது. 
சமாதானம்‌. சமாதானம்‌. 
ஏற்படவில்லையென்றால்‌, அதன்‌ பின்பு யுத்தம்‌. 
இதுவே கர்த்தருடைய யுத்த பிரமாணம்‌. 


வரும்போது. 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ ஒரு 
பட்டணத்தின்மேல்‌ யுத்தம்பண்ண 
நெருங்கும்போது, அந்த பட்டணத்தாருக்கு 
சமாதானம்‌ சொல்லுகிறார்கள்‌. னால்‌ 
அந்தப்‌ பட்டணத்தார்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரோடு 
சமாதானப்படாமல்‌ போகலாம்‌. இப்படிப்பட்ட 
சூழ்நிலையில்‌ இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ என்ன 
செய்யவேண்டும்‌ என்றும்‌ மோசே இந்த 
வசனப்பகுதியில்‌ சொல்லுகிறார்‌. 

மோசே இஸ்ரவேல்‌ புத்திரரை நோக்கி, 
அவர்கள்‌ உன்னோடே சமாதானப்படாமல்‌, 
உன்னோடே யுத்தம்பண்ணுவார்களானால்‌, நீ 
அதை மற்றக்கைமேப்டு, ன்‌ தேவனாகிய 
கர்த்தர்‌. உன்‌ கையில்‌ 
ஒப்புக்கொடுக்கும்போது, அதிலுள்ள 
புருஷர்கள்‌ எல்லாரையும்‌ பட்டயக்கருக்கினால்‌ 
வெட்டி, ஸ்திரீகளையும்‌ குழந்தைகளையும்‌ 
மிருகஜீவன்களையும்‌ மாத்திரம்‌ உயிரோடே 
வைத்து, பட்டணத்திலுள்ள எல்லாவற்றையும்‌ 
கொள்ளையிட்டு, உன்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
உனக்கு ஒப்புக்கொடுத்த உன்‌ 
சத்துருக்களின்‌ கொள்ளைப்பொருளை 
அநுபலிப்பாயாக” (உபா 20:12-14) என்று 
சொல்லுகிறார்‌. 

இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ வாக்குத்தத்த 
தேசத்தைச்‌. சுதந்தரித்தக்‌ கொள்ள 
வேண்டும்‌. அதைப்‌ பாதுகாத்துக்‌ கொள்ள 
வேண்டும்‌. இதற்கு மட்டும்தான்‌, அவர்கள்‌ 
யுத்தம்‌ பண்ண வேண்டும்‌. பேராசையினால்‌ 
மற்ற தேசங்கள்மீது அவர்கள்‌ யுத்தம்‌ 
பண்ணுவதைக்‌ கர்த்தர்‌ அனுமதிக்க வில்லை. 
இந்த வசனத்தில்‌ கூறப்பட்டிருக்கும்‌ சம்பவம்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ எல்லையைக்‌ கடந்து, 
அங்கிகரிக்கப்பட்ட பிரகாரமாக யுத்தம்‌ 
பண்ணுவதைக்‌ குறிப்பிடுகிறது. 

இஸ்ரவேலின்‌ சேனைக்கு 
தலைவர்‌. யுத்தகாலத்திலும்‌, சமாதான 
காலத்திலும்‌ கர்த்தரே அவர்களை 
வழிநடத்துகிறவர்‌. கர்த்தருடைய கரங்களில்‌ 
ஆசீர்வாதங்களும்‌, சாபங்களும்‌ இருக்கிறது. 
வளமும்‌ வறுமையும்‌இருக்கிறது ஆரோக்கியமும்‌, 
நோயும்‌ இருக்கிறது. ஜெயமும்‌, தோல்லியும்‌ 
இருக்கிறது. ஜீவனும்‌, மரணமும்‌ இருக்கிறது. 
ஆகையினால்‌ இஸ்ரவேல்‌. புத்திரர்‌ 
தங்களுடைய ஆசீர்வாதமான ஜீலியத்திற்காக 
எப்போதும்‌ கர்த்தரையே நோக்கிப்‌ பார்த்துக்‌ 
கொண்டிருக்க வேண்டும்‌. கர்த்தருடைய 
வார்த்தைக்குக்‌ கீழ்ப்படிந்து த ்தப்ல்‌ 

அவர்களுடைய ஜீவியங்களில்‌ நன்மை 
உண்டாகும்‌ (யாத்‌ 15:26; யாத்‌ 23:20-33; 
லேவி 26; உபா 28). 


கர்த்தரே 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


த்தத்தில்‌ வெற்றி பெறும்போது. 
புருஷர்கள்‌ எல்லோரையும்‌ கொன்றுபோட 
வேண்டும்‌. ஸ்திரீகளையும்‌, குழந்தைகளையும்‌ 
கொன்றுபோடக்கூடாது. அவர்களை 
உயிரோடே வைத்து விடவேண்டும்‌. யுத்தத்தில்‌ 
கிடைக்கும்‌ கொள்ளைப்பொருட்களில்‌ 
இவர்களையும்‌ சேர்த்துக்‌ கொள்ளலாம்‌. 
ஆனால்‌ கானான்‌ தேசத்தில்‌ 
புருஷசம்யோகத்தை அறியாத ஸ்திரீகளைத்‌ 
தவிர மற்ற ஸ்திரீகள்‌ கொல்லப்பட்டார்கள்‌. 
16-18). கானானியர்‌ மிகுந்த 
அருவருப்பான பாவங்களைச்‌ 
ஆகையினால்‌ இஸ்ரவேல்‌ 
கானானியரின்‌  புருஷரையும்‌, 
ஸ்திரீகளையும்‌ கொன்‌ றுபோட்டார்கள்‌. 


யுத்தம்பண்ணுவது கடைசி ஆயுதம்‌. 
சமாதானமே முதலாவது ஆயுதம்‌. நமக்கு 
மற்றவர்கள்மீது வழக்கு இருக்கும்போது, 
உடனே  நீதிமன்றத்திற்குபோய்விடக்கூடாது. 
அந்த வழக்கை சமாதானமாய்‌ தீர்த்து, 
வைப்பதற்கு ஏதாவது வழியும்‌ வாய்ப்பும்‌ 
இருக்கிறதா... என்பதை. யோசித்துப்‌ 
பார்க்கவேண்டும்‌. மற்றவர்கள்‌ நமக்கு 
விரோதமாக சண்டைக்கு வந்தாலும்‌, நாம்‌. 
அவர்களோடு 'சமாதானமாயிருப்பதையே 
நாடவேண்டும்‌. சமாதானம்பண்ணுகிறவர்கள்‌ 
பாக்கியவான்கள்‌. 


சமாதானத்திற்கு, 
ஏற்படவில்லையென்றால்‌, 


'சண்டைபோடலாம்‌. 
'சண்டைபோடுவதற்கு 
முந்திக்கொள்ளக்கூடாது. சமாதானம்பண்ண 
முடியாமல்‌, சண்டைபோடவேண்டிய சூழ்நிலை 
வரும்போது, இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ மிகுந்த 
ரஸ்க்‌ சத்துருக்களுக்கு விரோதமாக 


அதன்‌ | 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 


புத்திரருடைய கைகளில்‌ ஒப்புக்கொடுப்பார்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌, தாங்கள்‌ 
குடியிருக்கும்‌ தேசத்திற்கு அருகாமையிலுள்ள 
பட்டணங்கள்மீது யுத்தம்பண்ணும்போதும்‌, 
தங்களுக்கு , வெகுதூரத்திலுள்ள 
பட்டணங்கள்மீது யுத்தம்பண்ணும்போதும்‌, 
அந்தப்‌ பட்பணங்களிலுள்ள புருஷர்கள்‌. 


விரிவுரை 
COMMENTARY 


எல்லோணையும்‌ 
வெட்டிப்போடவேண்டும்‌. 
பட்டணங்களிலுள்ள ஸ்திரீகளையும்‌, 
குழந்தைகளையும்‌, மிருகஜீவன்களையும்‌ 
மாத்திரம்‌ உமிரோடே வைக்கலாம்‌. 


பட்டயக்கருக்கினால்‌ 
அந்தப்‌ 


இந்த... ஜாதிகளைச்‌ சேர்ந்த 
பட்டணங்களாயிராமல்‌, உனக்கு 
வெகுதூரத்திலிருக்கிற ்‌ 
'சகலபட்டணங்களுக்கும்‌. இப்படியே 
செய்வாயாக" (உபா 2015) என்று மோசே 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
சொல்லுகிறார்‌. 


இந்தப்‌ பட்டணத்தார்‌. இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கு வெகுதூரத்திலிருப்பதினால்‌, 
இவர்கள்‌ மூலமாக கானான்‌ தேசத்திற்குள்‌ 
விக்கிரகாராதனை பிரவேசிப்பதற்கு வாய்ப்பு 
இல்லை. இஸ்ரவேல்‌ புத்திரருக்கும்‌ அந்தப்‌ 
பட்டணத்தார்‌ மூலமாக வேறுவிதமான 
ஆபத்துக்களும்‌ வருவதற்கு வாய்ப்பில்லை. 

இஸ்ரவேல்‌. புத்திரருக்‌ 
வெகுதூரத்திலுள்ள இந்தப்‌ பட்டணத்தார்‌, 
கர்த்தரைத்‌ தங்களுடைய தெய்வமாக 
ஏற்றுக்கொள்வதற்கும்‌ வாய்ப்புள்ளது. இந்தப்‌ 
பட்டணத்தார்‌ பிற்காலத்தில்‌, தங்கள்‌ 
விக்கிரகாராதனையை விட்டுவிட்டு, 
கர்த்தரை ஆராதிக்கும்‌ வாய்ப்பு 
இருப்பதினால்‌, இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ இந்தப்‌ 
பட்டணங்களிலுள்ள, சிலைகளையும்‌ 
குழந்தைகளையும்‌ உயிரோடே 
விட்டுவிடவேண்டும்‌. இந்தப்‌ 
பட்டணத்திலுள்ள புருஷர்கள்‌ எல்லோரும்‌. 
பட்டயத்தால்‌ கொல்லப்பட்டதினால்‌, அவர்கள்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு விரோதமாக 
யுத்தம்பண்ணுவதற்கும்‌ வாய்ப்பில்லை. 

னாலும்‌ ஏத்தியர்‌, எமோரியர்‌, 
கானானியர்‌, பெரிசியர்‌, ஏவியர்‌, எபூசியர்‌ 
ஆகிய ஜனங்களின்‌ பட்டணங்கள்மீது 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ யுத்தம்பண்ணும்போது, 
அந்தப்‌ பட்டணங்களிலுள்ள யாரையும்‌ 
உயிரோடு வைக்கக்கூடாது. 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


(யம்‌ 
பிய 


மோசே இஸ்ரவேல்‌ புத்திரரை நோக்கி, 
“உன்‌ தேவனாகிய கர்த்தர்‌ உனக்குச்‌ 
சுதந்தரமாகக்‌ கொடுக்கிற ஏத்தியர்‌, 
எமோரியர்‌, கானானியர்‌, பெரிசியர்‌, ஏவியர்‌, 
எபூசியர்‌ என்னும்‌ ஜனங்களின்‌ 
பட்டணங்களிலேமாத்திரம்‌ 
சுவாசமுள்ளதொன்றையும்‌ உயிரோடே 
வைக்காமல்‌, அவர்களை உன்‌ தேவனாகிய 
கர்த்தர்‌ உனக்குக்‌ சுட்டளையிட்டபடியே 
சங்காரம்‌ பண்ணக்கடவாய்‌" (உபா 20:16]7) 
என்று சொல்லுகிறார்‌. 


கானான்தேசத்திலுள்ள 

பட்டணங்கள்மீது யுத்தம்‌ பண்ணும்‌ முறையும்‌, 
மற்ற தேசங்களின்‌ பட்டணங்கள்மீது யுத்தம்‌ 
பண்ணும்‌ முறையும்‌ வேறுபட்டிருக்கிறது. 
(உபா 20:10-15-உபா 20:16-18) கானான்‌. 
தேசத்திலுள்ள பட்டணங்களில்‌ உயிரோடுள்ள 
ஜனங்கள்‌ எல்லோரையும்‌ சங்காரம்‌ பண்ண 
வேண்டும்‌. இதனால்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
அருவருப்பான பாவங்களைக்‌ கற்றுக்‌ 
கொடுப்பதற்கு அங்கு யாரும்‌ 
இருக்கமாட்டார்கள்‌. (உபா. 2018) 
பட்டணங்களைப்‌ பிடிப்பதற்காக முற்றிக்கை 
போட்டிருக்கும்போது அங்குள்ள மரங்களை 
அழிக்கக்கூடாது (உபா 20:19) 


கானான்‌... தேசத்திலுள்‌ 
புறஜாதியார்‌ இஸ்ரவேல்‌ க்க 

ஆபத்தானவர்கள்‌. இவர்கள்‌ எல்லோருமே 
விக்கிரகாராதளைக்காரர்கள்‌. அவர்கள்‌ 


குற்றுக்கொடாயலும்‌, 
தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாய்ப்‌ 
பாவஞ்செய்யாமலும்‌ க்கும்படி இப்படிச்‌ 
செய்யவேண்டும்‌" (உபா 20:18) என்று மோசே 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு சொல்லுகிறார்‌. 
புறஜாதியாராகிய கானானியர்‌ 
எல்லோருமே விக்கிரகாராதனைக்காரர்கள்‌. 
அவர்களுடைய புருஷர்கள்‌ மாத்திரம்‌ 
கொல்லப்பட்டு, அவர்களுடைய ஸ்திரீகளும்‌ 
குழந்தைகளும்‌ உயிரோடு வைக்கப்பட்டால்‌, 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ அவர்கள்‌  மூலமாயும்‌ 
விக்கிரகாராதனையை கற்றுக்கொள்ளும்‌ 
த க ஆகையினால்‌ 
மொத்தமாய்‌. 
என்று கர்த்தர்‌ 
கானானியர்‌ 
அவர்கள்‌ தங்கள்‌ 
விட்டு விலகி 


மனந்திரும்பமாட்டார்கள்‌. 
விக்கிரகாராதனையை, 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


வரமாட்டார்கள்‌. அவர்களுடைய 
துணிகரமாகப்‌. பாவம்‌ 
விக்கிரகாராதனையைவிட்டு 
மறுக்கும்‌ கானானியரை  மன்னிப்பதற்கு 
பதிலாக, அவர்களை சங்காரம்பண்ணலாம்‌ 
என்பது கர்த்தருடைய நீதியாயிருக்கிறது. 

இஸ்ரவேல்‌: புத்திரர்‌ 
பட்டணத்தின்மேல்‌ 
யுத்தம்பண்ணப்போகும்போது, மிகுந்த 
கரிசனையோடும்‌, மனிதாபிமானத்தோடும்‌ 
'நடந்துகொள்ளவேண்டும்‌. 
யுத்தம்பண்ணுகிறவர்கள்‌. அழிவையும்‌, 
மரணத்தையும்‌ மாத்திரம்‌ யோசிக்காமல்‌, 
ஜீவனையும்‌ யோசிக்கவேண்டும்‌. தங்கள்‌ 
ஜீவனுக்கு ஆதாரமாகயிருக்கும்‌ காரியங்களை 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ அழித்துப்போடக்கூடாது. 

மோசே இஸ்ரவேல்‌ புத்திரரை க்கி 
“நீ ஒரு பட்டணத்தின்மேல்‌ யுத்தம்பண்ணி 
அதைப்‌ பிடிக்க அநேக நாள்‌ அதை 
முற்றிக்கைபோட்டிருக்கும்போது. நீ 
கோடாரியை ஒங்கி, அதின்‌ மரங்களை 
வெட்டிச்‌ சேதம்பபண்ணாயாக: அவைகளின்‌ 
கனியை நீ புசிக்கலாமே: ஆகையால்‌: 
உனக்குக்‌ கொத்தளத்திற்கு உதவும்‌ என்று 
அவைகளை  வெட்டாயாக; வெளியின்‌ 
விருட்சங்கள்‌ மனுஷனுடைய 
ஜீவனத்துக்கானவைகள்‌" (உபா 209) 
என்றும்‌, 


“புசிக்கிறதற்கேற்ற கனிகொடாத மரம்‌ 
என்று நீ அறிந்திருக்கிற மரங்களை மாத்திரம்‌ 
வெட்டியழித்து, உன்னோடு யுத்தம்பண்‌ ணுகிற 
பட்டணம்‌ பிடிபடுமட்டும்‌ அதற்கு எதிராகக்‌ 
கொத்தளம்‌ போடலாம்‌" (உபா 20:20) என்றும்‌ 
சொல்லுகிறார்‌. 

'வனுக்கும்‌, 


நம்முடைய ஜி 

போஜனத்திற்கும்‌.  ஆதாரமாகமிருப்பதை 
ஒருபோதும்‌ அழிக்கக்கூடாது. இஸ்ரவேல்‌ 

பட்டணங்கள்மீது 
முத்தம்பண்ணப்போகும்போது, இஸ்ரவேலின்‌ 
அதிபதிகள்‌, ஜனங்களை நடத்தும்படி 
சேனைத்தலைவர்களை நியமித்திருக்கிறார்கள்‌. 
மோசே சொல்லும்‌ கட்டளைகளுக்கு 
சேனைத்தலைவர்கள்‌ த்‌ 


இருதயம்‌ 
செய்கிறது. 
விலகி வர 


ஒரு 


கனிதரும்‌ 
வெட்டாதிருக்கவேண்டும்‌. 


பட்டுப்போன 
பட்டணங்களுக்கு 
கொத்தளம்போட பயன்படுத்தலாம்‌. 


மரங்களை 





உபாகமம்‌ - 


HLMETHER 


மாயா DEUTERONOMY 


குற்றமில்லாத இரத்தப்பழியை 
இஸ்ரவேலை விட்டு நீக்கவேண்டும்‌. ஒருவன்‌ 
கொலைசெய்யப்பட்டுக்கிடக்கும்போது, 
அவனைக்‌ கொலைசெய்தவன்‌ இன்னான்‌ 
என்று தெரியாதிருந்தால்‌, அவனுக்கு என்ன 
செய்யவேண்டுமென்று, மோசே இந்த 
வசனப்பகுதியில்‌ சொல்லுகிறார்‌ (உபா 213-9). 

சிறைப்பிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை 
விவாகம்பண்ணுவது சம்பந்தமான பிரமாணம்‌ 
(உபா 2190-4). முதற்பேறானவனுக்கு. 
சேன்பபுத்திர சுதந்தரம்‌. கொடுப்பது 
சம்பந்தமான பிரமாணம்‌ (உபா 215417). 
பெற்றோரின்‌ 
சொல்லைக்கேளாமல்‌, அடங்காத 
துஷ்டப்பிள்ளையாயிருப்வனை தண்டிப்பது 
சம்பந்தமான பிரமாணம்‌ (உபா 21:18-21) 
தூக்கிலே போடப்பட்டவன்‌ தேவனால்‌ 
சபிக்கப்பட்டவன்‌. இரவிலே அவன்‌ பிரேதம்‌ 
மரத்திலே தொங்கலாகாது (உபா 21:22,23) 


தன்னுடைய 


கொலைசெய்யப்பட்டுக்கிடக்கிற. 


ஒருவன்‌: 
உபா 21:1-9 


உபா 21:1. உன்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
சுதந்தரிக்கக்‌ கொடுக்கும்‌ 
'கொலைசெய்யப்பட்டுக்‌ 

கிடக்கிற ஒருவனை வெளியிலே கண்டு, 
அவனைக்‌ கொன்றவன்‌ இன்னான்‌ 


என்று தெரியாதிருந்தால்‌, 


உபா 212. உன்‌ மூப்பரும்‌ உன்‌ 
நியாயாதியதிகளும்‌ புறப்பட்டுப்போய்‌, 
கொலைசெய்யப்பட்டவனைச்‌ சுற்றிலும்‌ 
இருக்கும்‌ பட்டணங்கள்‌ மட்டும்‌ 
அனப்பார்கனாக.. 
உபா அஃ. 
கொலைசெய்யப்பட்டவனுக்குச்‌ 
சுமீ்பமான பட்டணத்து மூப்பர்‌, 
வேலையில்‌ பண்படாததும்‌ நுகத்தடியில்‌ 
பிணைக்கப்படாததூமான ஒரு 
கிடாரியைப்‌ பீடித்து, 


- COMMENTARY 


ர்‌ Coops 


PUBLISHERS 


உபா 2124. உழுது விதையாத தரிசான 
பன்னத்தாக்கிலே. அதைக்‌ 
கொண்டுபோய்‌, அந்தப்‌ 
பன்னத்தாக்கலே அதின்‌ தலையை 
வெட்டி. ப்போடக்கடவர்கன்‌. 


உபா 21:5. உன்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
தமக்கு. ஆராதனை செய்யவும்‌ 
கர்த்தருடைய நாமத்திலே. 
ஆசீர்வதிக்கவும்‌ லேவியின்‌ குமாரராகிய 
ஆசாரியரைத்‌ 

தெரித்துகொண்டபடியால்‌, அவர்களும்‌ 
அத்தருணத்தில்‌ வத்திருக்கவேண்டும்‌; 
அவர்கள்‌. சகல 
காயச்சேதமும்‌ 


வாக்கின்படியே 
வழக்கும்‌ சகல. 
தீர்க்கப்படவேண்டும்‌. 


உபா 
கொலைசெய்யப்பட்டவனுக்குச்‌ 
சமீபமான பட்டணத்தின்‌ மூப்பர்‌ 
எல்லாரும்‌ பன்னத்தாக்கிலே தலை 
வெட்டப்பட்ட கிடாரியின்மேல்‌ தங்கள்‌ 


கைகளைக்‌ கழுவி; 


உபா 1:7. எங்கள்‌ கைகள்‌ அந்த 


இரத்தத்தைச்‌ சிந்தினதும்‌ இல்லை, 
எங்கன்‌ கண்கள்‌ அதைக்‌ கண்டதும்‌ 


இல்லை; 


உபா 21:8. 


216. 


கர்த்தாவே, நீர்‌ 
மீட்டுக்கொண்ட உமது ஜனமாகிய 
இஸ்ரவேலின்‌ மேல்‌ குற்றமில்லாத: 
இரத்தப்பழியைச்‌ சுமத்தாமல்‌, உமது 
ஜனமாகிய இஸ்ரவேலின்‌ மேல்‌ 
கிருபையுள்ளவராயிரும்‌. என்று 
சொல்வார்களாக; அப்பொழுது 
இரத்தப்பழி. அவர்களுக்கு 
திவிர்த்தியாகும்‌. 


உபா 219. இப்படிக்‌ கர்த்தரின்‌ 
பார்வைக்குக்‌ செம்மையானதை நீ 
செய்வாயாகில்‌, குற்றமில்லாத. 
இரத்தப்பழியை உன்‌ நடுவிலிருந்து 
விலக்கிப்போடுவாய்‌. 


பிறனை திட்டமிட்டு, பதிவிருந்து 
கொலைசெய்தவனுக்கு கடினமான 
தண்டனை கொடுக்கப்படவேண்டும்‌ என்று 
மோசே சொல்லியிருக்கிறார்‌ (உபா 19:11-21) 
இவ்வாறாக குற்றமில்லாத இரத்தப்பழியை 
இஸ்ரவேலிலே விட்டு அகற்றவேண்டும்‌. 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


BALWETHER 
பிய 


என்பது தெரியாதிருந்தால்‌, 
இரத்தப்பழியை இஸ்ரவேலை விட்டு க 
அகற்றுவது என்பதுபற்றி மோசே 
வசனப்பகுதியில்‌ சொல்லுகிறார்‌. 
கொலைசெய்யப்பட்டுக்கிடக்கிறவனை. 
கொன்றவன்‌ யார்‌ என்பது தெரியவில்லை. 
கொலைகாரனை தேடியும்‌ கண்டுபிடிக்க 
முடியவில்லை. ஆனாலும்‌ இஸ்ரவேல்‌ 
தேசத்திலே குற்றமில்லாத இரத்தப்பழி 
சிந்தப்பட்டிருக்கிறது. 
குற்றம்‌ செய்தவன்‌ 
வேண்டும்‌. அப்போதுதான்‌ 
விட்டு குற்றமில்லாத இரத்தப்பழி நீங்கும்‌. 
கொலைசெய்தவனை கண்டுபிடித்து. 
அவனை தண்டிக்காவிட்டால்‌, இஸ்ரவேல்‌ 
ன்‌ இரத்தப்பழி இருக்கும்‌. 


இஸ்ரவேல்‌ 

த்தின்‌ ல்‌ சிந்தியிருக்கிறது. 

மோசே இந்த சம்பவம்பற்றிச்‌ 
சொல்லும்போது, “ உன்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
உனக்குச்‌ சுதந்தரிக்கக்‌ கொடுக்கும்‌. 
தேசத்தில்‌, கொலைசெய்யப்பட்டுக்‌ கிடக்கிற 
ஒருவனை வெளியிலே கண்டு, அவனைக்‌ 
கொன்றவன்‌ 
தெரியாதிருந்தால்‌, உன்‌ மூப்பரும்‌ 
நியாயாதிபதிகளும்‌ புறப்பட்டுப்போய்‌, 
கொலைசெய்யப்பட்டவனைச்‌ 
இருக்கும்‌ பட்டணங்கள்‌ 
அளப்பார்களாக" (உபா 2142) 
சொல்லுகிறார்‌. 

கொலைசெய்தவன்‌ யார்‌ என்பது 
தெரிந்தால்‌ அவனுக்கு மரணதண்டனை 
கொடுக்கலாம்‌. கொன்றவன்‌ இன்னான்‌ 
என்பது தெரியாதிருந்தால்‌, - அவனுக்கு. 
பதிலாக ஒரு கிடாரியை பிடித்து அதின்‌ 
தலையை வெட்டிப்போடவேண்டும்‌. அந்தக்‌ 
கிடாரி எப்படிப்பட்டதாயிருக்கவேண்டும்‌. 
ன்றும்‌ எங்கே 
மோசே 


என்றும்‌, அதை 

வெட்டிப்போடவேண்டும்‌ என்றும்‌ 

இந்த வசனப்பகுதியில்‌ சொல்லுகிறார்‌. 
கொலைசெய்யப்பட்டவனுக்குச்‌ 


சமீபமான பட்டணத்து மூப்பர்‌, வேலையில்‌ 
பண்படாததும்‌ நுகத்தடியில்‌. 
பிணைக்கப்படாததுமான ஒரு கிபாரியைப்‌ 
பிடித்து; உழுது விதையாத தரிசான 
பள்ளத்தாக்கிலே அதைக்‌ கொண்டுமேோய்‌, 
அந்தப்‌ பள்ளத்தாக்கிலே அதின்‌ தலையை 
வெட்டிப்போடக்கடவர்கள்‌” (உபா 21:34) 
என்று மோசே சொல்லுகிறார்‌. 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கிடாரியின்‌ தலை வெட்டப்படும்போது, 
அங்கே லேவியின்‌ குமாரராகிய ஆசாரியரும்‌ 
இருக்கவேண்டும்‌. தேவனாகிய கர்த்தர்‌ 
தமக்கு ஆராதனை செய்யவும்‌ கர்த்தருடைய 
நாமத்திலே ஆசிர்வதிக்கவும்‌ லேவியின்‌ 
குமாரராகிய ஆசாரியரைத்‌ தெரிந்து 
கொண்டபடியால்‌ அவர்களும்‌ அத்தருணத்தில்‌ 
வந்திருக்கவேண்டும்‌; அவர்கள்‌ வாக்கின்படியே 
சகல வழக்கும்‌ சகல காயச்சேதமும்‌ 
தீர்க்கப்படவேண்டும்‌ (உபா 21:5). 
கிடாரி 
கொல்லப்படுகிறது. 
கொலைசெய்யப்பட்டவனுக்கு 
பட்டணத்து மூப்பர்களும்‌, 
இருக்கிறார்கள்‌. அப்போது அந்த மூப்பர்கள்‌ 
எல்லோரும்‌ பள்ளத்தாக்கிலே தலை 
வெட்டப்பட்ட  கிடாரியின்மேல்‌ தங்கள்‌ 
கைகளைக்‌ கழுவவேண்டும்‌ (உபா 21:6) 
அதன்பின்பு மூப்பர்கள்‌ அனைவரும்‌ 
கர்த்தரை நோக்கி ஜெபிக்கவேண்டும்‌. 
“எங்கள்‌ கைகள்‌ அந்த இரத்தத்தைச்‌ 
சிந்தினதும்‌ இல்லை, எங்கள்‌ கண்கள்‌ 
அதைக்‌ கண்டதும்‌ இல்லை; கர்த்தாவே, நீர்‌ 
மீட்டுக்கொண்ட உமது  ஜனமாகிய 
இஸ்ரலேலின்மேல்‌ குற்றமில்லாத 
இரத்தப்பழியைச்‌ சுமத்தாமல்‌, உமது 
ஜனமாகிய இஸ்ரவேலின்‌ மேல்‌ 
கிருபையுள்ளவராமிரும்‌' (உபா 21:7,8) என்று 
மூப்பர்கள்‌ அனைவரும்‌ கர்த்தரிடத்தில்‌ 
சொல்லவேண்டும்‌. 
“அப்பொழுது இரத்தப்பழி அவர்களுக்கு 
ஈகும்‌. இப்படிக்‌ கர்த்தரின்‌ 
பார்வைக்குச்‌  செம்மையானதை: நீ 
செய்வாயாகில்‌, குற்றமில்லாத இரத்தப்பழியை 
உன்‌ நடுவிலிருந்து விலக்கிப்போடுவாய்‌” 
(உபா 219) என்று மோசே இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கு சொல்லுகிறார்‌. 
ஆலோசனைச்‌ சங்கத்தார்‌ 
கொலைசெய்யப்பட்டுக்‌: 'கிடக்கிறவனைப்‌ 
பற்றிய காரியங்களைக்‌ கவனித்துக்‌ கொள்ள 
வேண்டும்‌. ஒருவன்‌ கொலைசெய்யப்பட்டுக்‌ 
கிடக்கும்போது அவனைக்‌ கொன்றவன்‌. 
இன்னான்‌ என்று தெரியாதிருக்கும்‌ சூழ்நிலை 
ஏற்படலாம்‌. கொலைசெய்யப்பட்டவனைப்பற்றி 
சுற்றிலுமிருக்கும்‌. பட்டணங்களில்‌ 
அறிவிக்கவேண்டும்‌. ஒரு கிடாரியைப்‌ பிடித்து 
அதின்‌ தலையை இஸ்ரவேலின்‌ மூப்பர்களும்‌, 
நியாயாதிபதிகளும்‌ வெட்டிப்போட வேண்டும்‌. 
தக்‌ கிடாரியை இஸ்ரவேல்‌ சபையாரின்‌. 
பொதுவான பணத்திலிருந்து கிரயத்திற்குக்‌ 
கொள்ள வேண்டும்‌. 


பள்ளத்தாக்கிலே 





உபாகமம்‌ - 
DEUTERONOMY - 


BALWETHER 
பிய 


இந்த ..  வசனப்குதியில்‌ 
மரணவிசாரணையைப்பற்றிச்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. அதன்‌ விவரம்‌ 
வருமாறு 
1. கொலைசெய்யப்பட்டவனைப்‌. 
மூப்பர்களிடம்‌ அறிவிக்க வேண்டும்‌. 
மூப்பர்கள்‌ புறப்பட்டுப்போய்‌ விசாரணை 
செய்ய வேண்டும்‌. (உபா 211-2) 


பற்றி 


கொலைசெய்யப்பட்டவனுக்குச்‌ சமீபமான 
பட்டணத்தில்‌ இதைப்‌ பற்றி அறிவிக்க 
வேண்டும்‌. (உபா 21:3) 


ஒரு கிடாரியைத்‌ தெரிந்தெடுத்து 
அதைக்‌ கிரயத்திற்கு வாங்க வேண்டும்‌. 


உழுது விதையாத தரிசான 
பள்ளத்தாக்கிற்குக்‌ கிடாரியைக்‌ 
கொண்டு போகவேண்டும்‌. (உபா 21:4) 
கிடாரிமின்‌ தலையை 
போடவேண்டும்‌. 
ஆசாரியர்‌ 

(உபா 21:5) 

மூப்பர்‌ எல்லோரும்‌ வெட்டப்பட்ட 
கிடாரிமின்மேல்‌ தங்கள்‌ கைகளைக்‌ 
கழுவ வேண்டும்‌. (உபா 21:6) 


வெட்டிப்‌ 


அங்கு வரவேண்டும்‌. 


இந்தக்‌ கொலையில்‌ தாங்கள்‌ எந்தக்‌ 
குற்றமும்‌ செய்யவில்லை என்று 
ஜனங்கள்‌ மத்தியில்‌ மூப்பர்‌ 
அறிக்கையிட வேண்டும்‌. (உபா 21:7) 
இரக்கத்திற்காகவும்‌, 

மூப்பர்கள்‌ 
ஏறெடுக்க 


கர்த்தருடைய 
மன்னிப்பிற்காகவும்‌ 
பொதுவான ஜெபம்‌ 
வேண்டும்‌. (உபா 21:8) 


தரிசன பள்ளத்தாக்கில்‌ ஆற்றின்‌ நீர்‌ 
ஓடிக்கொண்டிருக்கும்‌. கிடாரிமின்‌ தலையை 
இங்கு வெட்டிப்போடும்‌ போது அதன்‌ இரத்தம்‌ 
தண்ணீரில்‌ கரைந்து விடும்‌. கிடாரியின்‌ 
தலையை இங்கு வெட்டிப்‌ போடுவதற்கும்‌. 
சாதாரணமாக விலங்குகளை அடிப்பதற்கும்‌ 
வித்தியாசம்‌ உள்ளது. 

மூப்பர்கள்‌ “தலை வெட்டப்பட்ட 
கிடாரியின்மேல்‌ தங்கள்‌ கைகளைக்‌ 
கழுவுகிறார்கள்‌". தாங்கள்‌ குற்றமற்றவர்கள்‌ 
என்பதற்கு அடையாளமாகப்‌ பூர்வகாலங்களில்‌ 
கைகளைக்‌ கழுவும்‌ வழக்கம்‌ இருந்தது 
(மத்‌ 27:24). 


விரிவுரை 
COMMENTARY 


'எங்கள்‌ கைகள்‌ அந்த இரத்தத்தைச்‌ 
சிந்தினதும்‌ இல்லை, எங்கள்‌ கண்கள்‌ 
அதைக்‌ கண்டதும்‌ இல்லை என்று 
மூப்பர்கள்‌ அறிக்கை செய்கிறார்கள்‌. 
பொதுஜனங்கள்‌ மத்தியில்‌ இந்தச்‌ சடங்கு 
நடைபெறுகிறது. மூப்பர்கள்‌ குற்றவாளிகளைக்‌ 
கண்டுபிடித்து. அவர்களைத்‌ தண்டித்து, 
இஸ்ரேல்‌ மத்தியில்‌ பாவம்‌ இராதவாறு 
பார்த்துக்‌ கொள்ள வேண்டும்‌ (உபா 21:9). 


சிறைப்பிடிக்கப்பட்டவளை 
மனைவியாக்குவது 
உபா 2110-14 


உபா 2140. தீ உன்‌ சத்துருக்களுக்கு 
எதிராக யுத்தத்திற்குப்‌ புறப்பட்டு, உன்‌ 
தேவனாகிய கர்த்தர்‌ அவர்களை உன்‌ 
கையில்‌ ஒப்புக்கொடுக்கிறதினால்‌, 
அவர்களைச்‌ சிறையிடித்துவந்து, 


உபா 21:11. சிறைகளில்‌ குபவதியான 
ஒரு ஸ்திரீயைக்கண்டு, அவனை 
விவாகம்பண்ணவிரும்பி, 


உபா 21:12. அவனை உன்‌ வீட்டிற்குள்‌ 
அழைத்துக்கொண்டுபோவாயானால்‌, 
அவன்‌ தன்‌ தலையைச்‌ சிரைத்து, தன்‌: 
நகங்களைக்‌ களைந்து, 


உபா 21:18. தன்‌ சிறையிருப்பின்‌ 
வஸ்திரத்தையும்‌ நீக்கி, உன்‌ வீட்டிலி. 
ருந்த, ஒரு மாத மட்டும்‌ தன்‌ 
தகப்பனையும்‌ தாயையும்‌ நினைத்துத்‌ 
துக்கங்கொண்டாடக்கடவன்‌; 
அதன்பின்பு நீ அவனோடே, சேர்ந்து, 
அவளுக்குப்‌ புருஷனாயிரு, அவன்‌ 
உனக்கு மனைவியாயிருப்பான்‌.. 


உபா 2114. அவன்மேல்‌ உனக்குப்‌ 
பீரியமில்லாமற்யோனால்‌, நீ அவளைப்‌ 
பணத்திற்கு விற்காமல்‌, அவனைத்‌ தன்‌ 
இஷ்டப்படி. போகவிடலாம்‌; நீ 
அவனைத்‌ 
தாழ்மைப்படு த்தினபடியினால்‌ 

ம்‌ பெறும்படி. 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


BALWETHER 
பிய 


யுத்தத்திற்குப்போகிற 
புத்திரர்‌, 
ஸ்திரீகளையும்‌, 
சிறைப்பிடித்து வருகிறார்கள்‌. 
பிரமாணத்தில்‌ வ்வாறு 
அவர்களுக்கு 
கொடுக்கப்பட்டிருக்கிறது. சிறைப்பிடிக்கப்பட்ட 
விவாகம்பண்ணுவதற்கும்‌, 
_ புத்திரருக்கு மோசேயின்‌. 


அனுமதி 
கொடுக்கப்பட்டிருக்கிறது. 


மோசே இஸ்ரவேல்‌ புத்திரரை நோக்கி, 

ஈநீ உன்‌ சத்துருக்களுக்கு எதிராக 
யுத்தத்திற்குப்‌ புறப்பட்டு, உன்‌ தேவனாகிய 
கர்த்தர்‌ அவர்களை உன்‌ கையில்‌ 
ஒப்புக்கொடுக்கிறதினால்‌, அவர்களைச்‌ 
சிறைபிடித்துவந்து, சிறைகளில்‌ ரூபவதியான 
அவளை 

(உபா 210/1), 

விவாகம்பண்ணலாம்‌ என்று 


இஸ்ரவேல்‌ 


சத்துருக்களின்‌ தேசத்திலுள்ள 
குழந்தைகளையும்‌ 
மோசேயின்‌ 


செய்வதற்கு 
அனுமதி 


சங்காரம்‌ பண்ணிய பின்பு, நடைபெறப்போகும்‌. 
சம்பவத்தைப்‌ பற்றி இங்கு கூறப்பட்டிருக்கிறது. 
(உபா 7:3; உபா 
2016-18). 


சிறைப்பிடிக்கப்பட்ட ஸ்திரீயை 
மனைவியாக்குவது சம்பந்தமாக, மோசே 
ஒரு சில பிரமாணங்களையும்‌ சொல்லுகிறார்‌. 
அதன்‌ விவரம்‌ வருமாறு : 

அவளை வீட்டிற்குள்‌ 
அதை கதின்னா அவள்‌ 
தன்‌ தலையைச்‌ சிரைத்து. தன்‌ நகங்களைக்‌ 
களைந்து, தன்‌ சிறையிருப்பின்‌ 
வஸ்திரத்தையும்‌ நீக்கி, உன்‌ வீட்டிலிருந்து. 
ஒரு மாத மட்டும்‌ தன்‌ தகப்பனையும்‌ 
தாயையும்‌ நினைத்துத்‌ 
துக்கங்கொண்டாடக்கடவள்‌; அதன்பின்பு நீ 
அவளோடே சேர்ந்து, அவளுக்குப்‌ 
புருஷனாயிரு, அவள்‌ உனக்கு 
மனைவியாயிருப்பாள்‌" (உபா 21:12 13). 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


_ வேறொரு 
கொள்வதற்கு 


மார்க்கத்தை ஏற்றுக்‌ 

அடையாளமாகும்‌. 
சிறையிருப்பிலள்ள ஒரு ஸ்திரீ தன்‌ 
தலையைச்‌ சிரைத்துக்‌ கொள்ளும்போது 
அவள்‌ தன்‌ புறஜாதி மார்க்கத்தை விட்டு 
விட்டு, யூதமார்க்கத்தை ஏற்றுக்‌ கொள்கிறாள்‌ 
என்பதற்கு அது அடையாளம்‌. 

அவள்‌ தன்‌ நகங்களைக்‌ களைந்து, 
போடவேண்டும்‌ இதற்கான எபிரெய 
வார்த்தை “ஆசா” என்பதாகும்‌. நகத்தைத்‌ 
தீட்டுதல்‌, நகத்திற்கு வர்ணமிடுதல்‌, நகத்தை 
அழகுபடுத்துதல்‌ என்று இந்த வார்த்தைக்குப்‌ 
பொருள்‌ கூறலாம்‌. 2சாமு 19:24 ஆவது 
வசனத்தில்‌ மேவிபோசேத்‌ தன்‌ கால்களைச்‌ 
சுத்தம்‌ பண்ணினான்‌ என்று கூறப்பட்டிருப்பது 
தன்னுடைய நகங்களுக்கு வர்ணம்‌ பூசினான்‌ 
என்று பொருள்படும்‌. 


இன்க்‌ 
மனைவியைத்‌ 
சிறைப்பிடிக்கப்பட்ட 
விவாகம்பண்ணிய 
தள்ளிவிடவிரும்பினால்‌, 
பிரமாணத்தில்‌ அதற்கும்‌. 
கொடுக்கப்பட்டிருக்கிறது. 


மோசே இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
இதுபற்றிச்‌ சொல்லும்போது, “அவள்மேல்‌ 
உனக்குப்‌ பிரியமில்லாமற்போனால்‌, நீ 
அவளைப்‌ பணத்திற்கு விற்காமல்‌, அவளைத்‌ 
தன்‌ இஷ்டப்படி போகவிடலாம்‌; நீ அவளைத்‌ 
தாழ்மைப்படுத்தினபடியினால்‌ அவளாலே. 
ஆதாயம்‌ பெறும்படி தேடவேண்டாம்‌” 
(உபா 2144) என்று சொல்லுகிறார்‌. 


புத்திரர்‌ 
சத்லிம்டுவதவம்‌ 
ஸ்திரீயை 
அவளை 
மோசேயின்‌ 


அனுமதி 


பின்பு, 


சிறைபிடித்து வந்த ஒரு ஸ்திரீயை 
விவாகம்‌ பண்ணுவதற்கு வேதாகமத்தில்‌ 
தனியாக ஒரு பிரமாணம்‌ கூறப்பட்டிருக்கிறது. 
அவள்‌ தன்‌ சிறையிருப்பின்‌ வஸ்திரத்தை 
நீக்க வேண்டும்‌. அதன்பின்பு, தன்னைச்‌ 
சிறைபிடித்து வந்து விவாகம்‌ 
ங்களை நல துடைர்‌ வீட்டில்‌ 
அவள்‌ ஒருமாதக்காலம்‌ இருந்து தன்‌ 
தகப்பனையும்‌, தாயையும்‌ நினைத்து துக்கம்‌ 
கொண்டாடலாம்‌. அதன்பின்பே, அவன்‌ 
வேண்டும்‌. 
அவனுக்கு 
பிரியமில்லாமற்போனால்‌, 
அவளைப்‌ பணத்திற்கு விற்றுவிடக்கூடாது. 
அவளைத்‌ தன்‌ இஷ்டபோல போகவிட்டுவிட 
வேண்டும்‌. (உபா 2110-14. 





உபாகமம்‌ - 
DEUTERONOMY - 


BALWETHER 
பிய 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌, சிறைப்பிடிக்கப்பட்ட 
விவாகம்பண்ணுவதற்கும்‌, 
அவளைப்‌ 


அவைத்‌ 
மோசே 


ஸ்திரீயை 
விவாகம்பண்ணிய 
பிடிக்கவில்லையென்றால்‌, 
தள்ளிவிடுவதற்கும்‌ 
அனுமதிகொடுக்கிறார்‌. இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாருடைய 
இருதயக்கடினத்தினிமித்தமாகவே, மோசே 
அவர்களுக்கு இந்த அனுமதியைக்‌ 
கொடுத்திருக்கிறார்‌. 


பின்பு 


புறஜாதியாரோடு 
பண்ணக்கூடாது. மேலும்‌, 
ஒரு மனைவி மாத்திர! 
கர்த்தருடைய சித்தம்‌. ஆனால்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரரோ, தங்களுடைய குயவிருப்பத்தின்‌ 
பிரகாரமாக, தங்களுக்கு ஒன்றுக்கும்‌ 
மேற்பட்ட ஸ்திரீகளை 
மனைவிகளாக்குகிறார்கள்‌. புறஜாதியாரையும்‌. 
விவாகம்பண்ணிக்கொள்கிறார்கள்‌. இதன்‌ 
மூலமாக இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ தங்களைத்‌ 
தாங்களே கெடுத்துப்போடுகிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ புறஜாதி 
ஜனங்களோடு விவாகம்பண்ணும்போது. 
அவர்களுடைய பாளயம்‌  தீட்டுப்படுகிறது. 
புறஜாதியார்‌ மூலமாக இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
ந்தியிலே விக்கிரகாராதனை 
பிரவேசிக்கிறது. இதைத்‌ தொடர்ந்து. 
இஸ்ரவேலரின்‌ பாளயத்தில்‌. 
விக்கிரகாராதனையும்‌, துன்பார்க்கமும்‌, 
கர்த்தர்‌ அருவருக்கும்‌ சகல காரியங்களும்‌ 


வைத்துக்கொள்ளவேண்டுமென்று 

இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ ஆசைப்படக்கூடாது. 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ ஒன்றுக்கும்‌. 

மேற்பட்ட ஸ்திரீகளை விவாகம்பண்ணுவது 

மோசேயின்‌ 

அனுமதிக்கப்பட்டாலும்‌, 

ஏற்பாட்டுக்காலத்தில்‌, 

சுவிசேஷத்தில்‌ 

அனுமதிக்கப்படவில்லை. மோசேயின்‌ 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பிரமாணம்‌ 

க்க த்துல 
கர்த்தரை 

டத்தின்‌ 


கர்த்தரை 
கிறிஸ்துவின்‌ 
அதிகமாய்‌ 


முதற்பேறானவனுக்கு. 
சேஷ்டபுத்திர ௬தந்தரம்‌ 
உபா 21:15-17 


உபா ஊக. 
மனைவிகளையுடைய ஒருவன்‌, 
ஒருத்தியின்மேல்‌ விருப்பாயும்‌ 
மற்றவன்மேல்‌ வெறுப்பாயும்‌ இருக்க, 
இருவரும்‌ அவனுக்குப்‌ பின்னைகனைப்‌ 
பெற்றார்கனேயாகில்‌, முதற்பிறத்தவன்‌' 
வெறுக்கப்பட்டவனின்‌ 
புத்திரனானாலும்‌, 


இரண்டு 


உபா 21:16. தகப்பன்‌ தனக்கு உண்டான 
ஆஸ்தியைத்‌ தன்‌ பின்னைகளுக்குப்‌ 
பங்கிடும்‌. நானில்‌, 
வெறுக்கப்பட்டவளிடத்தில்‌ பிறந்த 
முதற்பேறானவனுக்கு. சேஷ்டபுத்திர 
சுதந்தரத்தைக்‌ 
'கொடுக்கவேண்டுமேயல்லாமல்‌, 
விரும்பப்பட்டவனிடத்தில்‌ 
யிறத்தவனுக்குக்‌ கொடுக்கலாகாது. 


உபா 21:17. வெலுக்கப்பட்டவனிடத்தில்‌ 
யிறந்தவனை சேஷ்டபுத்திரனாக. 
அங்கிகரித்து, தனக்கு உண்டான 
ஆஸ்திகனிலெல்லாம்‌ இரண்டு பங்கை 
அவனுக்குக்‌ கொடுக்க வேண்டும்‌; அவன்‌: 
தன்‌ தகப்பனுடைய முதற்பலன்‌, 
சேஷ்டபுத்திர சுதந்தரம்‌ அவனுக்கே 
உரியது. 


மோசேயின்‌. பிரமாணத்‌ 
முதற்பேறானவனுக்கு சேஷ்டபுத்திர சுதந்தரம்‌ 
கொடுக்கவேண்டும்‌. என்று 
சொல்லப்பட்டிருக்கிறது. தகப்பன்‌ தனக்கு 
உண்டான ஆஸ்தியை தன்‌ பிள்ளைகளுக்கு 
பங்கிடும்‌ நாளில்‌, தன்னுடைய பிள்ளைகளில்‌ 
முதற்பேறானவனுக்கு சேஷ்டபுத்திர 
சுதந்தரத்தைக்‌ கொடுக்கவேண்டும்‌. இதன்‌ 
பிரகாரம்‌ சேஷ்டபுத்திரனுக்கு, தகப்பன்‌ 
தனக்கு உண்டான ஆஸ்திகளிலெல்லாம்‌, 
இரண்டு பங்கை அவனுக்கு 
கொடுக்கவேண்டும்‌. 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


முதற்பேறானவனுக்கு சேஷ்டபுத்திர 
சுதந்தரம்‌ கொடுப்பது இஸ்ரவேல்‌ புத்திரரில்‌ 
காணப்படுகிற பொதுவான வழக்கம்‌. சில 
சமயங்களில்‌ முதற்பேறானவனுக்கு 


சேஷ்டபுத்திர சுதந்தரம்‌ கொடுப்பதில்‌ ஒரு 


வசனப்பகுதியில்‌ சொல்லுகிறார்‌ 
குற்பனை சம்பவம்‌. 


ஒரு க்கு இரண்டு மனைவிகள்‌ 
இருக்கிறார்கள்‌. அவன்‌ தன்னுடைய 
இரண்டு மனைவிகளின்மீதும்‌ ஒன்றுபோல்‌ 
அன்புகூராமல்‌, ஒருத்தியை நேசிக்கிறான்‌, 
வேறொருத்தியை வெறுக்கிறான்‌. அவன்‌ 
வெறுக்கிற மனைவிக்கு பிறந்த பிள்ளை 
முதற்பேறோனவனாயிருக்கிறான்‌. இப்படிப்பட்ட 
சூழ்நிலையிலும்‌, தகப்பன்‌, பாரபட்சம்‌ 
காண்பியாமல்‌, மோசேயின்‌ பிரமாணத்திற்கு 
கீழ்ப்படிந்து, முதற்பேறானவனுக்கு. 
சேஷ்டபுத்திர சுதந்தரம்‌ கொடுக்கவேண்டும்‌. 
மோசே இந்தப்‌ பிரமாணத்தை 
விளக்குவதற்கு ஒரு சம்பவத்தை. 
சொல்லுகிறார்‌. அதன்‌ விவரம்‌ வருமாறு : 


ஒற்வன்‌ 

மற்றவள்மேல்‌ 

இருவரும்‌ 

பெற்றார்களேயாகில்‌, 

வெறுக்கப்பட்டவளின்‌ 

தகப்பன்‌ தனக்கு உண்டான ஆஸ்தியைத்‌ 

தன்‌ பிள்ளைகளுக்குப்‌ பங்கிடும்‌ நாளில்‌, 

வெறுக்கப்பட்டவளிடத்தில்‌ பிறந்த 

முதற்பேறானவனுக்கு சேஷ்டபுத்திர 

சுதந்தரத்தைக்‌ கொடுக்கவேண்டுமேயல்லாமல்‌, 
ப்பட்டவளிடத்தில்‌ பிறந்தவனுக்குக்‌ 

கொடுக்கலாகாது" (உபா 21156) என்றும்‌ 


“வெறுக்கப்பட்டவளிடத்தில்‌ பிறந்தவனை 
சேஷ்டபுத்தினாக அங்கிகரித்து, தனக்கு 
உண்டான ஆஸ்திகளிலெல்லாம்‌ இரண்டு 
பங்கை அவனுக்குக்‌ கொடுக்க வேண்டும்‌; 


(உபா 2147) என்றும்‌ சொல்லுகிறார்‌. 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இரண்டு மனைவிகள்‌ 
இருவரும்‌ அவனுக்குப்‌ 
பெற்றிருக்கிறார்கள்‌. 
சேஷ்டபுத்திர சுதந்தரத்தை 
முதற்பிறந்தவனுக்கே கொடுக்க வேண்டும்‌. 
அதைத்‌ தன்‌ இஷ்டப்பிரகாரம்‌, எந்தப்‌ 
பிள்ளைக்கு வேண்டுமானாலும்‌ கொடுத்து 
விட முடியாது. இரண்டு மனைவிகளில்‌ 
ஒருத்தியை அவன்‌ அதிகமாக நேசித்தாலும்‌, 
அவளுடைய பிள்ளை முதற்பேறானவனாக 
இல்லையென்றால்‌, அவனுக்கு சேஷ்டபுத்திர 
சுதந்தரத்தைக்‌, கொடுக்கக்கூடாது. 
(உபா 2115-17). 


இவனுக்கு 
இருக்கிறார்கள்‌. 
பிள்ளைகளைப்‌ 
தன்னுடைய 


லேயாளைவிட 
அதிகமாகப்‌ பிரியம்‌ 
வைத்திருந்தார்‌. (ஆதி 29:31) தேவன்‌ 
ஏசாவை வெறுத்து யாக்கோபைச்‌ 
சிநேகித்தார்‌ (மல்‌ 1:2-3; ரோமர்‌ 9:13). புதிய 
ஏற்பாட்டிலும்‌ வெறுப்பதைப்‌ பற்றியும்‌, 
அதிகமாக நேசிப்பதைப்‌ பற்றியும்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. (லூக்கா 14:26) 


யாக்கோபு 
ராகேலிடத்தில்‌: 


இரண்டு மனைவிகளை 
விவாகம்பண்ணுவதை மோசேயின்‌ பிரமாணம்‌ 
தடைபண்ணவில்லை. இங்கு 
சொல்லப்பட்டிருக்கிற பிரச்சனை, இரண்டு 
மனைவிகளை விவாகம்பண்ணியதினால்‌. 
ஏற்பட்ட பிரச்சனையாகும்‌. 


கர்த்தருடைய பிரமாணம்‌ 
பவீனமானவர்களுக்கு ஆதரவாயிருக்கிறது. 
அவர்‌ திக்கற்ற பிள்ளைகளை கைவிடாத 
தேவன்‌. இந்த சம்பவத்தில்‌ முதற்பிறந்தவன்‌ 
வெறுக்கப்பட்டவளின்‌ புத்திரனாயிருக்கிறான்‌. 
இவனுடைய தகப்பன்‌ இவனை வெறுத்தாலும்‌, 
கர்த்தர்‌ இவனை வெறுக்கவில்லை. 

“லேயாள்‌. அற்பமாய்‌ எண்ணப்பட்டாள்‌ 
என்று கர்த்தர்‌ கண்டு, அவள்‌ கர்ப்பம்‌ 
தரிக்கும்‌ செய்தார்‌; ராகேலோ 
மலடியாயிருந்தாள்‌” (ஆதி 29:31). 


மோசேயின்‌ பிரமாணம்‌ பெற்றோருக்கு 
சத்தியத்தை உபதேசம்பண்ணுகிறது. 
பெற்றோர்‌ தங்கள்‌ பிள்ளைகள்‌ எல்லோரையும்‌ 
ஒன்றுபோல நேசிக்கவேண்டும்‌. 
அவர்களுடைய அன்பில்‌ பட்சபாதம்‌ 
இருக்கக்கூடாது. தகப்பன்‌ தன்னுடைய 
ஆஸ்தியை பங்கிட்டு கொடுக்கும்போது, 
தன்னுடைய சுவவிருப்பத்தின்படி பங்கிடாமல்‌, 





உபாகமம்‌ - 
DEUTERONOMY - 


முதற்பேறானவனுக்கு சேஷ்டபுத்திர: 
சுதந்தரம்‌ கிடைக்கவேண்டும்‌ என்பது 
கர்த்தருடைய சித்தம்‌ அவன்‌ தன்‌ 
தகப்பனுக்கு பின்பு குடும்பத்தின்‌ பாரங்களை 
சுமக்கிறவன்‌. அவனே தன்‌ தகப்பனுக்கு 
பின்பு குடும்பத்தை ஆதரிக்கவேண்டியவன்‌. 
தகப்பன்‌ தன்னுடைய குடும்ப காரியங்களை 
கவனிக்கும்போது, தன்னுடைய 
சுயஆசையை நிறைவேற்றவேண்டும்‌ என்று, 
நினையாமல்‌, தன்னுடைய குடும்பம்‌ 
நன்றாமிருக்கவேண்டும்‌ என்‌ 


அடங்காத துஷ்டப்பின்னை 
உபா 2118-21 


உபா 21:18. தன்‌ தகப்பன்‌ சொல்லையும்‌ 
தன்‌ தாயின்‌ சொல்லையும்‌ கேனாமலும்‌, 
அவர்களால்‌ தண்டிக்கப்பட்டும்‌, 
அவர்களுக்குக்‌ கீழ்ப்படியாமலும்‌ 
போகிற அடங்காத துஷ்டப்பின்னை 
ஒருவனுக்கு இருந்தால்‌, 


உபா 21:19. அவன்‌ தகப்பனும்‌ அவன்‌ 
தாயும்‌ அவனைப்‌ பிடித்து, அவன்‌ 
இருக்கும்‌ பட்டணத்தின்‌. 
மூப்பரிடத்துக்கும்‌ அவ்விடத்து. 
வாசலுக்கும்‌ அவனைக்‌ கொண்டுபோய்‌: 


உபா 21:20. எங்கன்‌ மகனாகிய இவன்‌ 
அடங்காத துஷ்டனாயிருக்கிறான்‌; 
எங்கள்‌: சொல்லைக்‌ கேனான்‌; 
பெருந்தீனிக்காரனும்‌ 
குடியனுமாயிருக்கிறான்‌. 
பட்டணத்தின்‌ 
சொல்லுவார்களாக.. 


என்று 
முப்பரோடே. 


உபா 2121. அப்பொழுது அவன்‌ 
சாகும்படி அந்தப்‌ பட்டணத்து 
மனிதரெல்லாரும்‌. அவன்மேல்‌ 
கல்லெறியக்கடவர்கள்‌; இப்படியே 
தீமையை உன்‌ நடுவிலிருந்து: 
விலக்கிப்போடவேண்டும்‌; இஸ்ரவேலர்‌ 
எல்லாரும்‌ அதைக்‌ கேட்டுப்‌ 
பயப்படுவார்கள்‌. 


விரிவுரை 
COMMENTARY 


துஷ்டப்பிள்ளையை 
பிரமாணத்தைப்பற்றி 
மோசே வனப்பகுதியில்‌ 
சொல்லுகிறார்‌. மோசே இந்தப்‌ 
பிரமாணத்தை சொல்லுவதற்கு முன்பு, 
முதற்பேறானவனுக்கு கொடுக்கவேண்டிய 
சேஷ்டபுத்திர: சுதந்தரத்தைப்பற்றிச்‌ 
சொன்னார்‌. 


அடங்காத 
தண்டிக்கவேண்டிய 
இந்த 


பிள்ளைகளுக்கு கிடைக்கவேண்டிய 
பங்கு முறைப்படி கிடைக்கவேண்டும்‌. தங்கள்‌ 
ஆஞ்றிகளை பெற்றோர்‌ பிள்ளைகளுக்கு 
ட்‌ கொடுக்கும்போது, 
களன்‌ நடந்துகொள்ளவேண்டும்‌. 
ற்‌ தங்களுடைய தகப்பனின்‌ 
பெற்றுக்கொள்வதற்கு 
தகுதியுள்ளவர்களாயிருக்கவேண்டும்‌. 


மோசே வசனப்‌ 
கு்டப்ின்ளையையத்்‌ சொல்லுறார்‌. 
இவன்‌ தன்‌ தகப்பன்‌ சொல்லையும்‌ தன்‌ 
தாமின்‌ சொல்லையும்‌ கேளாமலும்‌, 
அவர்களால்‌ தண்டிக்கப்பட்டும்‌, 
அவர்களுக்குக்‌ கீழ்ப்பியாமலும்‌ போகிற 
அடங்காத துஷ்டப்பிள்ளையாயிருக்கிறான்‌ 
(உபா 21:18). 


பிள்ளைகள்‌ 


தங்கள்‌ 
கனம்பண்ண வேண்டும்‌. 
வார்த்தைகளுக்கு 


பெற்றோரைக்‌ 
அவர்களுடைய 
கீழ்ப்படியவேண்டும்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரரை கெடுத்துப்போடுகிற 
பலவிதமான பாவங்களைப்பற்றி மோசே 
அவர்களுக்கு சொல்லியிருக்கிறார்‌. அந்தப்‌ 
பாவங்களிலெல்லாம்‌ மிகவும்‌ மோசமான 
பாவம்‌. பிள்ளைகள்‌ தங்கள்‌ பெற்றோரின்‌ 
சொல்லைக்கேளாமல்‌, அவர்களுக்கு 
கீழ்ப்படியாமல்‌ போகும்‌ பாவமாகும்‌. 


பெற்றே பிள்ளைகளைக்‌ 
கண்டித்து வளர்க்கவேண்டும்‌. பிரம்பைக்‌ 
கையாடாதவன்‌ தன்‌ மகனைப்‌ 
பகைக்கிறான்‌. இந்த துஷ்டப்பிள்ளையோ, 
தன்னுடைய பெற்றோரால்‌ தண்டிக்கப்பட்டும்‌, 
அவர்களுக்கு ப. கீழ்ப்படி - 
அடங்காமலும்‌ இருக்கிறான்‌. 
பெருந்தீனிக்காரனாகவும்‌ 

இருக்கிறான்‌. 


ரர்‌ தங்கள்‌ 





உபாகமம்‌ - 
DEUTERONOMY - 


பெருந்தீனிக்காரராகவும்‌, 
குடிகாரர்களாகவும்‌ இருக்கிற பிள்ளைகள்‌ 
தங்களுடைய மாம்சத்தின்‌ இச்சைகளுக்கு 
அடிமையாயிருக்கிறவர்கள்‌. 
இப்படிப்பட்டவர்கள்‌ தங்கள்‌ பெற்றோர்‌ 
சொல்லும்‌ ஆலோசனைகளை செவிகொடுத்து 
கேட்கமாட்டார்கள்‌. இப்படிப்பட்ட 
துஷ்டப்பிள்ளையை, அவனுடைய பெற்றோர்‌ 
என்ன செய்யவேண்டுமென்று மோசே 
வசனப்பகுதியில்‌ சொல்லுகிறார்‌. 


“அந்த அடங்காத துஷ்டப்பிள்ளையின்‌ 
தகப்பனும்‌ அவன்‌ தாயும்‌ அவனைப்‌ பிடித்து, 
அவன்‌ இருக்கும்‌ பட்டணத்தின்‌ 
மூப்பரிடத்துக்கும்‌ அவ்விடத்து வாசலுக்கும்‌ 
அவனைக்‌ கொண்டுபோய்‌: எங்கள்‌ 
மகனாகிய. இவன்‌ அடங்காத 
துஷ்டனாயிருக்கிறான்‌; எங்கள்‌ சொல்லைக்‌ 
கேளான்‌; பெருந்தீனிக்காரனும்‌ 
குடியனுமாயிருக்கிறான்‌ என்று பட்டணத்தின்‌ 
மூப்பரோடே சொல்லுவார்களாக" 
(வபா 219920) என்று மோசே 
சொல்லுகிறார்‌. 

பெற்றோர்‌ தங்கள்‌ பிள்ளைகளைக்‌. 

்‌ நிருத்தவில்லையென்றால்‌, 
அந்தப்‌ பிள்ளைகளை 
ஊரிலுள்ளவர்கள்‌ தண்டிப்பார்கள்‌. 
நம்முடைய பிள்ளைகள்‌ மற்றவர்களுடைய 
கையினால்‌ அடி வாங்கக்கூடாது என்றால்‌, 
நாமே நம்முடைய பிள்ளைகளைக்‌ கண்டித்து 
வளர்க்கவேண்டும்‌. ஆனால்‌ இந்தத்‌ 
துஜ்டனோ, தன்னுடைய பெற்றோரால்‌ 
தண்டிக்கப்பட்டும்‌, அவர்களுக்கு 
கீழ்ப்படியாதவனாகவும்‌, அடங்காதவனாகவும்‌ 
இருக்கிறான்‌. 

இப்படிப்பட்ட 
துஷ்டப்பிள்ளையை 
மூப்பரிடத்தில்‌ 
மூப்பர்கள்‌ 
வழக்குகளை 
அமர்ந்திருப்பார்கள்‌. 


ஒப்புக்கொடுக்கவேண்டும்‌. 
பட்டணத்து வாசலிலே. 
விசாரிப்பதற்காக 


அப்பொழுது அவன்‌ சாகும்படி அந்தப்‌ 
பட்டணத்து மனிதரெல்லாரும்‌ அவன்மேல்‌ 
கல்லெறியக்கடவர்கள்‌: இப்படியே தீமையை 
உன்‌ நடுவிலிருந்து விலக்கிப்போடவேண்டும்‌; 
இஸ்ரவேலர்‌ எல்லாரும்‌ அதைக்‌ கேட்டுப்‌ 
பயப்படுவார்கள்‌ (உபா 21:21) என்று மோசே 
சொல்லுகிறார்‌. 


விரிவுரை 
COMMENTARY 


மனுஷன்‌. மதுபானத்தை 
பானம்பண்ணும்போது, அவனுடைய புத்தி 
மங்கிவிடுகிறது. அவன்‌ கர்த்தருடைய 
நியாயப்பிரமாணத்தையும்‌ மறந்துபோகிறான்‌. 
தன்னுடைய தேசத்தின்‌ சட்டதிட்டங்களையும்‌ 
மறந்துபோகிறான்‌. தன்‌ பெற்றோரைக்‌ 
கனம்பண்ணவேண்டும்‌ என்னும்‌ அடிப்படை 
பிரமாணத்தைக்கூட குடிகாரன்‌ 
மறந்துவிடுகிறான்‌. 
மதுபானம்பண்ணினால்‌ 
நியாயப்பிரமாணத்தை 
சிறுமைப்படுகிறவர்களுடைய 
புரட்டுவார்கள்‌” (நீதி 31:5). 
மரத்திலே 
தூக்கிப்போடப்பட்டவன்‌ 
உபா 21:22,28 
௨:௮௨ 


அவர்கள்‌ 
மறந்து, 
நியாயத்தையும்‌ 


உபா கொலைசெய்யப்பட, 


ஒருவன்மேல்‌ சாவுக்குப்‌ பாத்திரமான 


பாவம்‌ உண்டரயிருக்க, 
கொலைசெய்யும்படி. 
தூக்கிப்போடுவாயானால்‌, 


அவனைக்‌ 
மரத்திலே 


உபா 21:28. இரவிலே அவன்‌ பிரேதம்‌ 
மரத்திலே தொங்கலாகாது; 
அத்நானிலேதானே. அதை 
அடக்கம்பண்ணவேண்டும்‌; 
தூக்கிப்போடப்பட்டவன்‌ தேவனால்‌ 
சபிக்கப்பட்டவன்‌; ஆகையால்‌ உன்‌ 
தேவனாகிய. கர்த்தர்‌ உனக்குக்‌ 
சுதந்தரமாகக்‌. கொடுக்கும்‌ உன்‌ 
தேசத்தைத்‌ தீட்டுப்படுத்தாயாக. 


மரத்திலே தூக்கிப்‌ 
போடப்பட்டவனுடைய சரீரத்தை முறைப்படி 
அடக்கம்பண்ணவேண்டும்‌. 
நியாயாதிபதிகளுடைய 
கல்லெறிந்து, 
சரீரங்களும்‌, 
மண்ணிலே 
அடக்கம்பண்ணப்படவேண்டும்‌. பழைய 
ஏற்பாட்டுக்காலத்தில்‌ பல குற்றங்களுக்கு 
மரணதண்டனை கொடுக்கப்பட்டிருக்கிறது. 
மரணதண்டனையை நிறைவேற்றும்‌ 
முறையையும்‌ நியாயாதிபதிகளே தீர்மானம்‌. 
பண்ணுகிறார்கள்‌. 


கொல்லப்பட்டவர்களுடைய 
முறைப்படி 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


BALWETHER 
பிய 


வரத்தின்‌ 
குற்றவாளியைக்‌ 


தூக்கிப்போடுவது, 
கொன்றுபோடும்‌ ஒரு 
முறையாகும்‌. கொலைசெய்யப்பட்ட 
ஒருவன்மேல்‌, சாவுக்குப்‌ பாத்திரமான 
பாவம்‌ உண்டாமிருக்கும்போது. அவனைக்‌ 
கொலைசெய்யும்படி மரத்திலே. 
தூக்கிப்போடுவது வழக்கம்‌ (உபா 21:22) 


குற்றவாளியின்‌ சரீரம்‌ மரத்திலே 
தொங்குவதை அந்த வழியாக வருவோரும்‌ 
போவோம்‌ பார்ப்பார்கள்‌. அதைக்‌ கண்டு 
அவர்களுடைய மனதிலே பயழுண்டாகும்‌. 
தாங்களும்‌ மரணத்திற்கு பாத்திரமான குற்றம்‌ 
செய்தால்‌, தங்களுக்கும்‌ இப்படிப்பட்ட 
தண்டனை கிடைக்கும்‌ என்பதை ஜனங்கள்‌ 
அறிந்துகொள்வார்கள்‌. 


அடக்கம்பண்ணப்படவேண்டும்‌ 
மோசே சொல்லுகிறார்‌. மேலும்‌ அவனுடைய 
பிரேதம்‌ இரவிலே மரத்திலே தொங்கலாகாது, 
என்றும்‌, க்‌ அற்தமிக்கும்‌ நேரம்‌ 
வருவதற்கு மரத்திலே. 
தொங்குகிற பேதத்தை கீழே இறக்கி, 
அதை அடக்கம்பண்ணிவிடவேண்டும்‌ என்றும்‌ 
மோசே சொல்லுகிறார்‌ 


தேவனாகிய கர்த்தர்‌ மனுஷருடைய 
சரீரங்களையும்‌ கனம்பண்ணுகிறார்‌. அவர்கள்‌ 
மரணத்திற்கு பாத்திரமான 
குற்றவாளிகளாகயிருந்தாலும்‌, கர்த்தர்‌ 
அவர்களுக்கும்‌ இரக்கம்‌ காண்பிக்கிறார்‌. 

மரணத்திற்குப்‌ பாத்திரமானவனை, 
கொலைசெய்யும்படி மோசேயின்‌ 
பிரமாணத்தின்படி மரத்திலே 
தூக்கிப்போடுகிறார்கள்‌. ஆனாலும்‌ “இரவிலே 
அவன்‌ பிரேதம்‌ மரத்திலே தொங்கலாகாது; 
அந்நாளிலேதானே அதை 
அடக்கம்பண்ணவேண்டும்‌; 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தேவனாகிய கர்த்தர்‌ உனக்குக்‌ சுதந்தரமாகக்‌ 
கொடுக்கும்‌ உன்‌ தேசத்தைத்‌ 
தீட்டுப்படுத்தாயாக” (உபா 21:23) என்று 
மோசே சொல்லுகிறார்‌. 


செத்துப்போனவனுடைய  சரீரத்தைத்‌ 
தொடுவது இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு தீட்டான 


ணவ 
தவத்து. ஆகையினால்‌ இரவு 
அந்தப்‌ பிரேதம்‌ மரத்திலே. 
தக்கது என்று மோசே 


சொல்லுகிறார்‌. 
மரத்திலே. தூக்கிப்போடப்பட்டவன்‌. 
தேவனால்‌ சபிக்கப்பட்டவன்‌ (கலா 3413-14: 
யோசு 8:29; யோசு 10:26-27). 
குற்றவாளிக்கு கொடுக்கப்படும்‌ 
தண்டனைகளில்‌, மிகவும்‌ 
ன்‌ அவனை 


பங்கம்‌ 


தண்டனை, 
தூக்கிப்போடுவது 
வானத்திற்கும்‌ 

தொங்கிக்கொண்டிருக்கிறான்‌. 


தேவனால்‌ சபிக்கப்பட்டவன்‌. 


கையினால்‌ அவன்‌ பிரேதம்‌ இரவிலே 
புத்த கொல்களகாது. (என்று “ன 
சொல்லுகிறார்‌. அவனை எத்தனை 
மணிக்கு மரத்திலே தொங்கவிட்டாலும்‌, 
இரவிலே அவனுடைய பிரேதத்தை 
மரத்திலிருந்து கீழே இறக்கி 
அடக்கம்பண்ணிவிடவேண்டும்‌. 





உபாகமம்‌ - 
DEUTERONOMY - 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ தங்களிடத்தில்‌ 
அன்புகூருவதுபோல. பிறரிடத்திலும்‌ 
அன்புகூரவேண்டும்‌. தங்களுடைய அன்பை 
வெளிப்படுத்தும்‌ வண்ணமாக, அவர்களுடைய 
காணாமல்போன மிருகஜீவன்களை, 
அவர்களிடத்தில்‌ திருப்பிக்கொண்டுபோய்‌ 
கொடுக்கவேண்டும்‌ (உபா 221-4). 

புருஷரும்‌ ஸ்திரீகளும்‌ தங்களுக்குரிய 
உடைகளை தரித்துக்கொள்ளவேண்டும்‌ 
(உபா 22:5). குருவிக்கூட்டிலுள்ள 
குஞ்சகளோடே தாயையும்‌ பிடிக்கக்கூடாது. 
(உபா 22:67). புது வீட்டின்மேல்‌ கைப்பிடி 
சுவரைக்‌ கட்டவேண்டும்‌ (உபா 22:8). 
கலப்படம்‌ பண்ணக்கூடாது (உபா 22:90). 
மேல்சட்டையின்‌ ஓரங்களில்‌ தொங்கல்களை 
உண்டுபண்ணவேண்டும்‌ (உபா 22:12) 

கன்னிமையின்‌ அடையாளம்‌. 
(உபா 2213-19). வேசித்தனம்‌ பண்ணின 
ஸ்திரீக்கு தண்டனை (உபா 22:20-21) 
பிறன்‌ மனைவியோடே சயனிக்கிறவனுக்கும்‌, 
அந்த ஸ்திரீக்கும்‌ தண்டனை (உபா 22:22). 
ஒருவனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற கன்னிகை 
(உபா 22:23-27). ஒருவனுக்கு இன்னும்‌ 
நியமிக்கப்படாத கன்னிகை (உபா 22:28,29), 
தகப்பனுடைய மனைவியை சேரலாகாது. 
(உபா 22:30). 


சகோதர சிநேகம்‌ 
உபா 22:1-4 


உபா 221. உன்‌ சகோதரனுடைய 
மாடாவது ஆடாவது  வழிதப்பிப்‌ 
போகிறதைக்‌ கண்டாயானால்‌, அதைக்‌. 
காணாதவன்‌ போல்‌ இராமல்‌, அதை 
உன்‌ சுகோதரனிடத்துக்குத்‌ 
திருப்பிக்கொண்டு போகக்கடவாம்‌.. 


உபா 22:2. உன்‌ சகோதரன்‌ உனக்குச்‌ 
சுமீபமாயிராமலும்‌ உனக்கு. 
அறிமுகமாயிராமலும்‌ இருந்தால்‌, நீ 
அதை உன்‌ வீட்டிற்குக்‌ கொண்டுபோய்‌, 
அதை உன்‌ சகோதரன்‌ தேடிவருமட்டும்‌. 
உன்னிடத்திலே வைத்து, அவனுக்குத்‌ 
திரும்பக்‌ கொடுக்கக்கட வாய்‌. 


விரிவுரை 
COMMENTARY 


உபா 22. 
கழுதையைக்‌. 
செய்யக்கடவாய்‌; 
வஸ்திரத்தைக்குறித்தும்‌ 
செய்யக்கடவாய்‌; 
சுகோதரனிடத்திலிருத்து 
காணாமற்யோனவைகளில்‌ 
எதையாகிலும்‌ கண்டுபீடித்தாயானால்‌ 
அப்படியே செய்யக்கடவாய்‌; 
அவைகளை தீ காணாதவன்யோல்‌ 
விட்டுப்போகலாகாது. 


அவன்‌: 
குறித்தும்‌ 
அவன்‌ 
அப்படியே 
உன்‌ 


அப்படியே 


உபா 924. உன்‌ சகோதரனுடைய 

கழுதையாவது அவனுடைய மாடாவது 

விழுந்துகிடக்கிறதைக்‌ 

அதைக்‌ 

காணாதவன்போல விட்டுப்போகாமல்‌, 

அவனோடே கூட அதைத்‌ 
தூக்கியெடுத்துவிடுவாயாக. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ தங்க 
நேசிப்பதுபோல பிறரையும்‌ நேரிக்கவேண்டும்‌. 
அவர்கள்‌ தங்கள்‌ இனத்தாராகிய இஸ்ரவேல்‌ 
புத்தரை நேசிப்பதுபோல, அந்நியரையும்‌ 
நேசிக்கவேண்டும்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌. அந்நியரையும்‌ 

நேசிக்கவேண்டும்‌ என்னும்‌ பிரமாணம்‌. 
கமம்‌ 23:4-9 ஆகிய வசனப்பகுதியில்‌ 

சொல்லப்பட்டிருக்கிறது. 


நம்மிடத்தில்‌ அன்புகூருவதுபோல, நாம்‌ 

பிறரிடத்திலும்‌ அன்பு கூரவேண்டும்‌. 

யாருக்கும்‌ யாரும்‌ சத்துருவாகமிரப்பதில்லை. 
ஜென்ம 


சத்துருக்களுக்கும்‌. 
செய்யவேண்டும்‌. 
பிரமாணம்‌. 


என்பதே கர்த்தருடைய 


உன்‌ சத்துருவின்‌ மாடாவது 
கழுதையாவது, 


அதைத்‌ திரும்ப 


(வனுடைய 
தப்பிப்போகக்கண்டால்‌, 
அவனிடத்தில்‌ கொண்டுபோய்‌ விடுவாயாக. 


உன்னைப்‌ 
சுமையோடே 


பகைக்கிறவனுடைய கழுதை 
விழுந்துகிடக்கக்‌ 
கண்டாயானால்‌, அதற்கு 
உதவிசெய்யாதிருக்கலாமா? அவசியமாய்‌ 
அவனோடேகூட அதற்கு உதவிசெய்வாயாக” 
(யாத்‌ 23:4,5) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


சத்துருக்களையும்‌ 
ம்‌ என்பது. 


பழைய பிரமாணமாக 
எல்லா காலத்திற்கும்‌. 
பொதுவான பிரமாணமாயிருக்கிறது. 


“உன்‌ சத்துரு பசியாமிருந்தால்‌, 
அவனுக்குப்‌ புசிக்க ஆகாரங்கொடு: அவன்‌ 
தாகமாமிருந்தால்‌, குடிக்கத்‌ தண்ணீர்‌ கொடு, 
அதினால்‌ நீ அவன்‌ தலையின்மேல்‌ எரிகிற 
தழல்களைக்‌ குவிப்பாய்‌; கர்த்தர்‌ உனக்குப்‌ 
மனனிப்பார்‌! (நீதி 25:2,22) என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 


நம்முடைய சத்துருக்களுக்கும்‌ நம்மைப்‌ 
பகைக்கிறவர்களுக்கும்‌, நாம்‌ இதுபோல 
நன்மை செய்யும்போது. நம்முடைய 
சிநேகிதர்களுக்கு நாம்‌ இதைவிட அதிகமான 
நன்மைகளை செய்வோம்‌. தங்களுடைய 
சத்துருக்களுக்கு உதவி செய்கிறவர்கள்‌, 
தங்களுடைய சிநேகிதருக்கு. மிகவும்‌ 
அதிகமான உதவிகளை செய்வார்கள்‌. 


சத்துருக்களின்‌ 
ஆபத்தோ அல்லது 

நாம்‌ உதவி 
அது நம்மீது 
இதுவே நமக்கு 


நம்முடைய 
உடமைகளுக்கு 
சேதமோ வரும்போது 
செய்யவில்லையென்றால்‌, 


வந்த பாவமாகமிருக்கும்‌. 
பாவமாகமிருக்கும்போது, நம்முடைய 
சிநேகிதர்களுக்கு ஆபத்தோ அல்லது 
சேதமோ வரும்போது, நாம்‌ அவர்களுக்கு 
உதவி செய்யாமற்போனால்‌, அது நம்மீது 
வரும்‌ மிகப்பெரிய பாவமாகயிருக்கும்‌. 


சந்துருவடைய மாடோ அல்லது 
கழுதையோ வழிதப்பிப்போகும்போது, அதை 
திரும்ப அவனிடத்தில்‌ கொண்டு போய்‌ 
விடும்போது, நம்முடைய சத்துருவுக்கு நாம்‌ 
உதவிசெய்கிறோம்‌. நம்முடைய சத்துரு. 
கர்த்தருடைய பாதையை விட்டு விலகி, 
பாவமான. பாதையிலே. 
வழிதப்பிப்போகும்போது, அவனை 
மறுபடியும்‌ கர்த்தருக்கு சித்தமான பாதையில்‌: 
வழிநடத்தும்போது. நாம்‌ அவனுக்கு: 
மிகப்பெரிய உதவியை செய்கிறோம்‌. 


விரிவுரை 
COMMENTARY 


சகோதரரே, உங்களில்‌ ஒருவன்‌ 
சத்தியத்தைவிட்டு விலகி மோசம்‌ 
போகும்போது, மற்றொருவன்‌ அவனைத்‌ 
திருப்பினால்‌, தப்பிப்போன மார்க்கத்தினின்று 
பாவியைத்‌ திருப்புகிறவன்‌ ஒரு 
ஆத்துமாவை மரணத்தினின்று இரட்சித்து, 


ஒரு கழுதை சுமையோடு விழுந்து 
கிடக்க காணும்போது, அது நம்மைப்‌ 
பகைக்கிறவனுடைய கழுதையாகயிருந்தாலும்‌, 
நாம்‌ அந்தக்‌ கழுதைக்கு உதவி 
செய்யவேண்டும்‌. என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. விழுந்து கிடக்கிற. 
கழுதைகளை தூக்கிவிட்டு உதவி 
செய்கிறவர்களைப்போல, பாவத்தில்‌ 
விழுந்துகிடக்கிற ஆத்துமாக்களை 
தூக்கிவிட்டு உதவி செய்ய முன்வரவேண்டும்‌. 
கழுதைகளைவிட மனுஷருடைய ஆத்துமா 
விலையேறப்பெற்றது. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கானான்‌ தேசத்தில்‌ 
வாசம்பண்ணும்போது, அவர்களுடைய 
வீட்டுக்கு அருகாமையில்‌, மற்றொரு 
இஸ்ரவேல்‌ புத்திரனோ அல்லது புறறாதி 
மார்க்கத்தைச்‌ 
வாசம்பண்ணலாம்‌. 
மற்றவர்கள்‌ மீது 
அவர்களையும்‌ தங்களைப்போல. 
அவர்களுக்கு உதவிசெய்யவேண்டும்‌. 

தங்கள்‌ சகோதரருடைய மாடாவது, 
ஆடாவது வழிதப்பிப்போகும்போது, அதை 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கண்டுபிடித்தால்‌, அந்த 
மாட்டை்யோ அல்லது ஆட்டையோ 
அவனுக்கு திருப்பிக்கொடுக்கவேண்டும்‌. 
மோசே இதுபற்றி இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
சொல்லும்போது, 


உன்‌ சகோதரனுடைய  மாடாவது 
ஆடாவது. வழிதப்பிப்போகிறதைக்‌ 
கண்டாயானால்‌, அதைக்‌ காணாதவன்போல்‌ 


இராமல்‌, அதை உன்‌ சகோதரனிடத்துக்குத்‌ 
திருப்பிக்கொண்டு போகக்கடவாய்‌. உன்‌ 


சகோதரன்‌ உனக்குச்‌. மாக்‌ 
உனக்கு அறிமுகமாயிராமலும்‌ இருந்தால்‌, நீ 
அதை உன்‌ வீட்டிற்குக்‌ கொண்டுபோய்‌, 
அதை உன்‌ சகோதரன்‌ தேடிவருமட்டும்‌ 
உன்னிடத்திலே வைத்து, அவனுக்குத்‌ 
திரும்பக்‌ கொடுக்கக்கடவாய்‌” (உபா 22:12) 
என்று சொல்லுகிறார்‌. 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


பொருள்‌ 
பிறருடையதாக இருந்தாலும்‌ அதிலும்‌ கவனம்‌ 
செலுத்தி அதை உரியவரிடம்‌ சேர்ப்பதற்கு 
ஆவன செய்ய வேண்டும்‌. (ஏசா 58:7) 


ஆடுமாடுகள்‌ ஒருவேளை 
மேய்ச்சல்‌” த்த பல இடங்களுக்கும்‌ 
த ப்ப தங்கள்‌ வீடுகளுக்கு 


ஆடுமாடுகள்‌ 
அதை இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
அதைப்பிடித்து, 
திருப்பி கொடுத்துவிடவேண்டும்‌. 


ஆவிக்குரிய காரியங்களிலும்‌, 
சிலர்‌ சத்தியத்தைவிட்டும்‌, கர்த்தரை விட்டும்‌ 
தப்பிப்போய்விடுவார்கள்‌. நாம்‌ அவர்களை 
கண்டுபிடித்து, கர்த்தரிடத்தில்‌ 
அழைத்து வரவேண்டும்‌. நாமும்‌ 


எச்சரிக்கையாயிருக்கவேண்டும்‌. 

“சகோதரரே, 
சத்தியத்தைவிட்டு விலகி மோசம்‌ 
போகும்போது, மற்றொருவன்‌ அவனைத்‌ 
திருப்பினால்‌, தப்பிப்போன மார்க்கத்தினின்று 
பாவியைத்‌ திருப்புகிறவன்‌ ஒரு ஆத்துமாவை 
மரணத்தினின்று இரட்சித்து, திரளான 
பாவங்களை மூடுவானென்று அறியக்கடவன்‌" 
(யாக்‌ 5:19,20). 


சகோதரரே, யாதொரு 
குற்றத்தில்‌ அகப்பட்டால்‌, 
ஆலிக்குரியவர்களாகிய நீங்கள்‌ சாந்தமுள்ள 
ஆலியோடே அப்படிப்பட்டவனைச்‌ 
சீர்பொருந்தப்பண்ணுங்கள்‌; நீயும்‌ 
சோதிக்கப்படாதபடிக்கு உன்னைக்குறித்து 
எச்சரிக்கையாயிரு. ஒருவர்‌ பாரத்தை ஒருவர்‌ 
சுமந்து, இப்படியே கிறிஸ்துவினுடைய 
பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள்‌" 
(கலா 612). 


உங்களில்‌. 


ஒருவன்‌ 


காணாமல்போன 
ஆடாகமிருந்தாலும்‌, 


த்‌ 
மிருகத்‌ 
மாடாகயிருந்தாலும்‌ 
கழுதையாகமிருந்தாலும்‌, 

புத்திரர்‌ 

அதற்குரியவர்களிடத்தில்‌ திருப்பி கொண்டு 
வந்து கொடுக்கவேண்டும்‌. 


விரிவுரை 
COMMENTARY 


அப்டியே அவன்‌. 
குறித்தும்‌  செய்யக்கடவாய்‌; 
வஸ்திரத்தைக்குறித்தும்‌ 
செய்யக்கடவாய்‌; 
சகோதரனிடத்திலிருந்து 
காணாமற்போனவைகளில்‌ 
கண்டுபிடித்தாயானால்‌ 
செய்யக்கடவாய்‌; அவைகளை 
காணாதவன்போல்‌  விட்டுப்போகலாகாது' 
(உபா 22:3) என்று மோசே இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கு சொல்லுகிறார்‌. 


வழிதப்பிப்போன ஆடு, மாடு, கழுதை 
ஆகியவை வழியிலே. விழுந்த கிடக்கலாம்‌. 
அல்லது அது பள்ளத்திலே விழுந்து 
கிடக்கலாம்‌. அந்த மிருக ஜீவனுக்கு உதவி 
தேவைப்படுகிறது. அதை தூக்கியெடுத்து, 
அதற்கு உதவிசெய்யவேண்டும்‌. இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ வழியில்‌ பிறருடைய 
கழுதை ஆகிய ஏதாவது 
கிடக்கும்போது, அதைக்‌ 
காணாதவர்‌ போல போய்விடக்கூடாது. 


மோசே இதுபற்றி இஸ்ரவேல்‌ 
புத்தருக்கு சொல்லும்போது. "உன்‌ 
சகோதரனுடைய கழுதையாவது அவனுடைய 
மாடாவது வழியிலே விழுந்துகிடக்கிறதைக்‌ 
கண்டாயானால்‌, அதைக்‌ காணாதவன்போல 
விட்டுப்போகாமல்‌, அவனோடேகூட அதைத்‌ 
தூக்கியெடுத்துவிடுவாயாக” (உபா 22:4) 
என்று சொல்லுகிறார்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ பிறருடைய 
பொருளை கண்டுபிடிக்கும்போது, அந்தப்‌ 
பொருள்‌ தங்களிடத்தில்‌ இருக்கிறது என்பதை 
எல்லா ஜனங்களுக்கும்‌ முன்பாக மூன்று 
அல்லது நான்கு தரம்‌ அறிவிப்பது வழக்கம்‌. 
இது யூதருடைய பாரம்பரிய பழக்க வழக்கம்‌. 


எதையாகிலும்‌ 
அப்படியே 


உடைகள்‌ 
உபா 22:5 


உபா 225. புருஷரின்‌ உடைகளை 
ஸ்திரீகள்‌ தரிக்கலாகாது, ஸ்திரீகனின்‌' 
உடைகளைப்‌ புருஷர்‌ தரிக்கலாகாது; 
அப்படிச்‌ செய்கிறவர்கள்‌ எல்லாரும்‌ 
உன்‌ தேவனாகிய கர்த்தருக்கு 
அருவருப்பானவர்கள்‌. 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


புத்திரருக்கு 
பிரமாணங்களைச்‌ 
அவைகளையெல்லாம்‌ 
ஆவிக்குரிய ஜீவியத்திலும்‌, 

'வியத்திலும்‌  கைக்கொள்ளவேண்டியவை.. 
மோசே இப்போது இஸ்ரவேல்‌ புத்திரருடைய 
அன்றாட சமுதாய வாழ்க்கையில்‌ 
கைக்கொள்ள வேண்டிய ஒரு சில 
பிரமாணங்களைப்பற்றி த 
வசனப்பகுதியில்‌ சொல்லுகிறார்‌. அவற்றில்‌: 
ஒன்று இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ தரித்துக்கொள்ள 
வேண்டிய உடைகளைப்பற்றியது. 


“புருஷரின்‌ உடைகளை 
ஐரிக்கலாகாது. ஸ்திரீகளின்‌ உடைகளைப்‌ 
புருஷர்‌ தரிக்கலாகாது; அப்படிச்‌ 
செய்கிறவர்கள்‌ எல்லாரும்‌ உன்‌ தேவனாகிய 
கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள்‌” 
(உபா 22:5) என்று மோசே இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கு சொல்லுகிறார்‌. 

தேவனுடைய 
கண்ணியமான 
உடுத்தியிருக்க வேண்டும்‌. 
விக்கிரகாராதனைக்காரர்கள்‌ தாறுமாறான 
வஸ்திரங்களை உடுத்திக்‌ கொள்வார்கள்‌ 
ஆண்கள்‌ பெண்களுடைய வஸ்திரங்களையும்‌, 
பெண்கள்‌ ஆண்களுடைய வஸ்திரங்களையும்‌ 
உடுத்தி விக்கிரகாராதனையில்‌ குடி அ 
வெறித்திருப்பார்கள்‌ இது 


அருவருக்கும்‌ பாவம்‌. மனுக்குலத்திற்கு இது 
ஒர்‌ அவமானம்‌. 


புருஷரின்‌ 

தரிப்பதும்‌, 

புருஷர்கள்‌ 

விக்கிரகாராதனையோடு 

காரியம்‌. வீனஸ்‌ என்னும்‌ பத்தன்‌ 

ஆராதிக்கும்போது. அதை ஆராதிக்கிற 

புருஷர்கள்‌ ஸ்திரீகளின்‌ உடைகளையும்‌, 

ஸ்திரீகள்‌ புருஷரின்‌ உடைகளையும்‌ 

கண்னு வ வழக்கம்‌. இஸ்ரவேல்‌: 
)துபோல. உடைகளைத்‌ 

தரிக்க்கொல்குசபோ து. அவர்கள்‌ 

புறஜாதியாரின்‌ விக்கிரகாராதனைக்கு ஒத்த 

வேஷம்‌ தரிக்கிறார்கள்‌. 


ஸ்திரீகள்‌ 


பிள்ளைகள்‌ 


வஸ்திரங்களை 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ மனுஷ. ஆணும்‌ 
பெண்ணுமாக சித்திக்க அவர்‌ 
ஆணுக்கும்‌ பெண்ணுக்கும்‌ 
வித்தியாசம்பண்ணியிருக்கிறார்‌. புருஷர்கள்‌ 
புருஷர்களைப்போல இருக்கவேண்டும்‌. 
ஸ்திரீகள்‌ ஸ்திரீகளைப்போல 
இருக்கவேண்டும்‌. இதுவே கர்த்தருடைய 
சித்தம்‌. கர்த்தருடைய நியமத்தை மனுஷர்‌ 
மாற்றுவதற்கு முயற்சி பண்ணக்கூடாது. 


ஒரு சில புருஷர்கள்‌ 
ஸ்திரீகளைப்போல உடைகளைத்‌ தரித்து, 
மற்ற ஸ்திரீகளை வஞ்சிப்பார்கள்‌. இப்படிப்பட்ட 
அசுத்தமான காரியங்கள்‌ இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
மத்தியிலே காணப்படக்கூடாது. 


குருவிக்கூடு 
உபா 22:6,7 


உபா 226. வழியருகே ஒரு 


'தரையிலாவது 


மரத்திலாவது. 

குஞ்சுகளாயினும்‌ 

முட்டைகளாயினுமுன்ன 
ட 


ஒரு 
உனக்குத்‌ 
தென்படும்போது, தாயானது 
குஞ்சுகளின்‌ மேலாவது 
முட்டைகளின்மேலாவது அடைகாத்துக்‌ 
கொண்டிருந்தால்‌, நீ குஞ்சுகனோடே, 


தாயையும்‌ பீடிக்கலாகாது. 


தாயைப்‌ போகவிட்டு, 
மாத்திரம்‌ 
எடுத்துக்கொன்னலாம்‌; அப்பொழுது நீ 
நன்றாயிருப்பாம்‌; உன்‌ நாட்களும்‌ 
நீடித்திருக்கும்‌. 
ஸ்ரவேல்‌ 
கபால்‌ 
ஜீவராசிகளாகிய 
அன்புகூரவேண்டும்‌. 
குருவிக்கூட்டைப்பற்றி இந்த வனப்பகுதியில்‌ 
சொல்லுகிறார்‌. 


மோசே இஸ்ரவேல்‌ புத்திரரை நோக்கி, 
“வழியருகே ஒரு மரத்திலாவது தரையிலாவது 
குஞ்சுகளாயினும்‌ முட்டைகளாயினுமுள்ள ஒரு 
குருவிக்கூடு உனக்குத்‌ தென்படும்போது, 
தாயானது குஞ்சுகளின்மேலாவது. 
முட்டைகளின்மேலாவது. அடைகாத்துக்‌ 
கொண்டிருந்தால்‌, நீ  குஞ்சுகளோடே 
தாயையும்‌ பிடிக்கலாகாது” (உபா 22:6) என்று 


சொல்லுகிறார்‌. 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


BALWETHER 
பிய 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ தாயைப்‌ 
போகவிட்டு, குஞ்சகளை மாத்திரம்‌ 
எடுத்துக்கொள்ளலாம்‌; அப்பொழுது அவர்கள்‌ 
நன்றாயிருப்பார்கள்‌. அவர்களுடைய 
நாட்களும்‌ நீடித்திருக்கும்‌ (உபா 22:7). 


பறவையானது, 
முட்டைகளின்‌ 
அடைகாத்துக்‌: 
கொண்டிருக்கும்போது தாய்ப்‌ பறவையையும்‌, 
அதன்‌ குஞ்சுகளையும்‌ பிடித்துக்‌ 
கொள்ளக்கூடாது. மோசேயின்‌ பிரமாணத்தில்‌ 
மிருகங்களுக்கும்‌, பறவைகளுக்கும்‌ இரக்கம்‌ 
காண்பிப்பதைப்‌ பற்றியும்‌ கூறப்பட்டிருக்கிறது. 
பூமியில்‌ ஒருசில விஷஜந்துக்களை 
அழிப்பதற்கு பறவைகளும்‌ தேவை. ன்‌ 
எல்லா சிருஷ்டிகளையும்‌ 
நோக்கத்தோடேயே சிகுங்டற்திரக்கிறா்‌ 
கர்த்தருக்குச்‌ சித்தமில்லாமல்‌ நம்முடைய சய 
முயற்சியினால்‌ எந்த  சிருஷ்டியையும்‌. 
அழித்துப்போடக்கூடாது. 


"போரடிக்கிற மாட்டை வாய்கட்டாயாக 
என்று... மோசேயின்‌ பிரமாணத்திலே. 
எழுதியிருக்கிறதே. மாடுகளுக்காகவே. 

(கொரி 95) 
பவுல்‌ கேட்கிறார்‌. 


]தே. தேவன்‌ 
குவலையாயிருக்கிறாரோ ?” 
என்று அப்போஸ்தலர்‌ 
மோசேயின்‌ பிரமாணத்தை வாசிக்கும்போது, 


“தேவன்‌ குருவிகளுக்காகவே 
கவலையாயிருக்கிறாரோ' என்னும்‌. 
கேள்வியும்‌ கேட்கப்படுகிறது. இந்தக்‌. 
கேள்விக்கு, “ஆம்‌, தேவன்‌ குருவிகள்மேலும்‌ 
குவலையாயிருக்கிறார்‌" என்று பதில்‌ 
சொல்லலாம்‌. 


கர்த்தரே சர்வசிருஷ்டிகர்‌. அவர்‌ எல்லா 
ஜீவராசிகளையும்‌ போஷித்து பராமரிக்கிறார்‌. 
இரண்டு காசுக்கு ஐந்து அடைக்கலான்‌ 
குருவிகளை விற்கிறார்களல்லவா? 
அவைகளில்‌  ஒன்றாகிலும்‌ தேவனால்‌ 
மறக்கப்படுகிறதில்லை" (லூக்‌ 12:6). 

கர்த்தர்‌ 
சர்லசிருஷ்டிகளின்மீது 
அன்புகூரவேண்டும்‌. சாதாரண 
பறவைகளாகமிருந்தாலும்‌ அவற்றை நாம்‌ 
குன்பப்படுத்தக்கூடாது. அவற்றின்மீது நாம்‌. 
கரிசனை காண்பிக்கவேண்டும்‌. குருவியின்‌ 
கூட்டைக்‌ கலைப்பது, குஞ்சுகளோடே 
தாயைப்‌ பிடிப்பது போன்ற காரியங்களை 
செய்யும்போது, 
கடினமாகும்‌. 
சந்தோஷப்படாமல்‌, 
சந்தோஷப்பட ஆரம்பித்து விடுவோம்‌. 


சிருஷ்டித்த 
நாமும்‌ 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ பலவீனமான எல்லா 
ஜீவராசிகள்மீதும்‌ கரிசனையோடிருக்க 
வேண்டும்‌. அவற்றை துன்பப்படுத்தக்கூடாது. 
மனுஷர்மீது பிரியமாயிருக்கிறவர்கள்‌ 
மிருகங்கள்மீதும்‌ பிரியமாயிருப்பார்கள்‌. 
மனுஷரைத்‌ துன்பப்படுத்துகிறவர்கள்‌, 
மிருகங்களையும்‌ துன்பப்படுத்துவார்கள்‌. 


கைப்பிடிசுவர்‌ 
உபா 22:8 


கு 2௨.8. தீ புதூவிட்டைக்‌ கட்டினால்‌, 
உன்‌  மெத்தையிலிருத்து 
மத்தன்‌, தீ இரத்தப்பழியை 
வீட்டின்மேல்‌ 
்திக்கொல்ள்பக்ல்‌ அதற்குக்‌. 
கைப்பிடிசுவரைக்‌ கட்டவேண்டும்‌. 


நாம்‌ புது வீட்டைக்கட்டும்போது, அந்த 
வீட்டை பாதுகாப்பான வீடாக கட்டவேண்டும்‌. 
அந்த வீட்டின்‌ மெத்தையின்மேல்‌ ஏறி 
ஒருவரும்‌ அதிலிருந்து ழே 
விழுந்துவிடாதவாறு, அதற்கு 
கைப்பிடிச்சுவரையும்‌ கட்டவேண்டும்‌. 


“ நீ புதுவீட்டைக்‌ கட்டினால்‌, ஒரு 
உன்‌ செறித்து காலே நீ ர 
இரத்தப்பழியை வீட்டின்மேல்‌ 
கமத்தக்கொள்ளாதடிக்ு, அதற்குக்‌ 
கைப்பிடிசுவரைக்‌ கட்டவேண்டும்‌” 
(பா 22:8) என்று மோசே இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கு சொல்லுகிறார்‌. 


கிழக்கு தேசத்தில்‌ வெயிலின்‌ உஷ்ணம்‌. 
அதிகமாக இருப்பதினால்‌ இரவுவேளையில்‌ 
வீட்டின்‌ கூரையின்மீது படுத்து ஓய்வெடுப்பது 
வழக்கம்‌. பலர்‌ மேற்கூரையின்மீது அமர்ந்து 
போஜனம்பண்ணுவார்கள்‌. மெத்தையிலிருந்து, 
கீழே விழுந்து விடாதவாறு பாதுகாப்பாக 
வீட்டின்‌ மெத்தைக்குக்‌ கைப்பிடிச்‌ சுவரைக்‌ 
கட்ட வேண்டும்‌. 


ஒருவன்‌ வீட்டின்‌ மெத்தையிலிருந்து 
தவறி கீழே விழுந்துவிட்டால்‌, 
வீட்டின்மேல்‌ இரத்தப்பழி சுமரும்‌. 

மெத்தையில்‌ ஜனங்கள்‌ ஓய்வாக நடக்கலாம்‌. 

மாலை வேளையில்‌ அங்கே குளிர்ந்த காற்றை 

சுவாசிக்கலாம்‌. ஆனாலும்‌ அந்த வீடு 

வீடாகயிருக்கவேண்டும்‌. 

தங்கள்‌ வீட்டின்‌ மேல்மாடியில்‌ 

அடி உயரத்திற்கு 

கைப்பிடிச்சுவரைக்‌ கட்டுவது வழக்கம்‌. 





உபாகமம்‌ - 


விரிவுரை 


DEUTERONOMY - COMMENTARY 


பிரமாணத்தினாலும்‌ 
சித்தங்கொண்டிருக்கிறார்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ மற்ற மனுஷருடைய 
ஜீவனுக்கு ஆபத்தாயிருக்கும்‌ எந்தக்‌ 
காரியத்தையும்‌ செய்யக்கூடாது. 
அவர்களுடைய துரவுகள்‌ கைப்பிடி சுவர்‌ 
இல்லாதிருக்குமானால்‌, அதிலே கைப்பிடி 
சுவரைக்‌ கட்டவேண்டும்‌. மனுஷர்கள்‌ 
மற்றவர்களுடைய ஜீவனுக்கு உதவி. 
செய்வதுபோல, ஒவ்வொரு ராஜ்யமும்‌ தங்கள்‌ 
தேசத்தின்‌ ஜனங்களுக்கு உதவி. 
ந்‌ ஆற்றின்மீது பாலங்களைக்‌ 

ஜனங்களை ஆபத்திற்கு 

விலக்கவேண்டும்‌ அதுபோலவே ஒவ்வொரு 
அரசாங்க சாலைப்பாதுகாப்புக்கும்‌ 
முக்கியத்துவம்‌ கொடுக்கவேண்டும்‌ 


கலப்படம்‌ 
உபா 22:9-11 


உபா 229, உன்‌ திராட்சத்‌ 
தோட்டத்திலே பற்பலவிதமான 
விதையை விதைக்காயாக; இப்படிச்‌ 
செய்தால்‌ நீ. விதைத்தவைகளின்‌. 
பயிரையும்‌,  திராட்சத்தோட்டத்தின்‌ 
பலனையும்‌ தீட்டுப்படுத்துவாய்‌. 


உழாதிருப்பாயாக. 


உபா 2211. ஆட்டுமயிரும்‌ பஞ்சுநூலும்‌ 
கலந்த வஸ்திரத்தை 
உடுத்திக்கொள்ளாயாக. 


கர்த்தர்‌ பரிசுத்தர்‌. கலப்படம்‌ 
கர்த்தருக்கு விரோதமான பாவம்‌. பல்வேறு 
விதைகளை கலந்து விதைப்பது, மாட்டையும்‌ 
கழுதையையும்‌ இணைத்து உழுவது, ஆட்டு 
மயிரும்‌ பஞ்சு நூலும்‌ கலந்த வஸ்திரத்தை 
உடுத்துவது ஆகியவை கர்த்தருக்கு. 
அருவருப்பான காரியங்கள்‌. 


மோசே இஸ்ரவேல்‌ வபுத்திரருக்கு, 
கர்த்தருக்கு அருவருப்பான 
கலப்படத்தைப்பற்றிச்‌ சொல்லும்போது : 

உன்‌ திராட்சத்‌ தோட்டத்திலே 
பற்பலவிதமான விதையை விதைக்காயாக; 
இப்படிச்‌ செய்தால்‌ நீ விதைத்தலைகளின்‌ 
பமிரையும்‌, திராட்சத்தோட்டத்தின்‌ பலனையும்‌. 
தீட்டுப்படுத்துவாய்‌. மாட்டையும்‌ கழுதையையும்‌ 
பிணைத்து உழாதிருப்பாயாக. ஆட்டுமயிரும்‌ 
பஞ்சுநூலும்‌ கலந்த வஸ்திரத்தை 
உடுத்திக்கொள்ளாயாக” (உபா 
22.941) என்று சொல்லுகிறார்‌. 


மோசேயின்‌ பிரமாணத்தில்‌ கலப்படம்‌ 
தடைபண்ணப்பட்டிருக்கிறது. இதுபற்றி லேவி 
1999-ஆவது வசனத்தில்‌ ஏற்கெனவே 
சொல்லப்பட்டிருக்கிறது. அதன்‌ விவரம்‌ 
வருமாறு : 


ஆதியிலே தேவன்‌ பூமியிலுள்ள 
ஜாதிஜாதியான காட்டுமிருகங்களையும்‌, 
ஜாதிஜாதியான நாட்டுமிருகங்களையும்‌, 
பூமியில்‌ ஊரும்‌ பிராணிகள்‌ எல்லாவற்றையும்‌ 
உண்டாக்கினார்‌... ( 1:25). இது 
இயற்கையின்‌ பிரமாணம்‌. கர்த்தர்‌ இந்தப்‌ 
பிரமாணத்தை மாற்ற விரும்பவில்லை. 
ஆகையினால்‌, “மிருகஜீவன்களை வேறு, 
ஜாதியோடே பொலிய விடாயாக" 
(லேவி 19:19) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


கைக்‌ 
வாக்கியம்‌ 
கற்பனைகள்‌, 


கட்டளைகளைக்‌ 
என்னும்‌ 
நியாயங்கள்‌, 


ன்‌. 
கொள்வீர்களாக"' 
தேவனுடைய 
பிரமாணங்கள்‌ ஆகியவற்றை குறிக்கிறது. 


, மிருகஜீவனும்‌ அதனதன்‌ 

பெருகவேண்டும்‌. ஒரு 

வேறொரு ஜாதியோடே 
கலக்கக்கூடாது. கர்த்தர்‌ நியமனம்பண்ணின 
இயற்கையின்‌ பிரமாணத்தை மனுஷன்‌ 
மாற்றக்கூடாது. கர்த்தர்‌ தம்முடைய தெய்வீக 
ஞானத்தினால்‌, இந்தப்‌ பிரமாணத்தை 
நியமனம்‌ செய்திருக்கிறார்‌. கர்த்தருடைய 
தெய்வீக ஞானமும்‌, அவருடைய தெய்வீக 
திட்டமும்‌, சித்தமும்‌ சகல ஜீவராசிகளுக்கும்‌. 
நன்மையானது என்று நாம்‌ நம்பவேண்டும்‌. 





உபாகமம்‌ - விரிவுரை 
DEUTERONOMY - COMMENTARY 


உண்டாக்கவேண்டுமென்று 
பேராசைப்படக்கூடாது. 

“என்‌ கட்டளைகளைக்‌. 
கைக்கொள்வீர்களாக; உன்‌ 
மிருகஜீவன்களை வேறு ஜாதியோடே 
'பொலியவிடாயாக: உன்‌ வயலிலே வெவ்வேறு 
வகையான விதைகளைக்‌ கலந்து 
விதையாயாக; சணல்‌ நூலும்‌ கம்பளிநூலும்‌ 
கலந்த வஸ்திரத்தை உடுத்தாதிருப்பாயாக" 
(லேவி 19:19) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 

மோசேயின்‌ ஆகமங்களில்‌ ஒரு சில 
காரியங்கள்‌ பிரிக்கப்பட்டிருக்கிறது அதன்‌ 
விவரம்‌ வருமாறு : 

1. தங்கள்‌ தங்கள்‌ 
(ஆதி 10-12) 
தங்கள்‌ தங்கள்‌ ஜாதி விதையைப்‌ 
பிறப்பிக்கும்‌ பூண்டுகள்‌ (ஆதி 191-12) 
தங்கள்‌ விதையையுடைய கனிகளைத்‌ 
தங்கள்‌ தங்கள்‌ ஜாதியின்படியே 
கொடுக்கும்‌ கனிவிருட்சங்கள்‌ 
(ஆதி 11-12) 
மகா மச்சங்கள்‌, ஜலத்தில்‌ தங்கள்‌ 
தங்கள்‌ ஜாதியின்படி! திரளாய்‌. 
ஜநிப்பிக்கப்பட்ட சகலவித நீர்‌ வாழும்‌ 
ஜந்துக்கள்‌ (ஆதி 1:21) 
சிறகுள்ள ஜாதி ஜாதியான சகலவிதப்‌ 
பட்சிகள்‌ (ஆதி 1:21; ஆதி 6:20: 
ஆதி 819) 
ஜாதி ஜாதியான ஜீவஜந்துக்களாகிய 
நாட்டு மிருகங்கள்‌ ஊரும்‌ பிராணிகள்‌, 


காட்டு மிருகங்கள்‌ (ஆதி 1:24: 
ஆதி 619) 


ஜாதிஜாதியான நாட்டுமிருகங்கள்‌ 
(ஆதி 1:24-25; ஆதி 6:20) 


ஜாதியான 
(ஆதி 1:24; 


ஜாதிப்பல 


பிராணிகள்‌ 
ஆதி 6:20; ஆதி 8:19) 


QOODNENS 
PUBLISHERS 


காட்டுமிருகங்கள்‌ 


9 தாதினாதியான 
4; ஆதி 


(ஆதி 1:26-28; 
ஆதி 9:6; யாக்‌ 3:9) 


ஜாதிகளுடைய 
அவனவன்‌ பாஹையின்படியேயும்‌, 
அவரவர்கள்‌ கோத்திரத்தின்படியேயும்‌, 
ஜாதியின்‌ படியேயும்‌. வேறுவேறு 
தேசங்களாய்ப்‌ பகுக்கப்பட்டன. 
(ஆதி 10:5) 


இவர்கள்‌ தங்கள்‌ தேசங்களிலும்‌, 
தங்கள்‌ ஜாதிகளிலுமுள்ள தங்கள்‌ 
வம்சங்களின்‌ படியேயும்‌, தங்கள்‌ 
பாஷைகளின்‌ படியேயும்‌ காமுடைய 
சந்ததியார்‌ (ஆதி 10:20) 

இவர்களே தங்கள்‌ தேசங்களிலும்‌, 
தங்கள்‌ ஜாதிகளிலுமுள்ள தங்கள்‌ 
வம்சங்களின்‌ படியேயும்‌, தங்கள்‌ 
பாஷைகளின்‌ படியேயும்‌ சேமுடைய 
சந்ததியார்‌ (ஆதி 10:31) 


தங்கள்‌ ஜாதிகளிலுள்ள 
தங்களுடைய சந்ததிகளின்‌ படியே 
நோவாவுடைய குமாரரின்‌ வம்சங்கள்‌ 
இவைகளே: ஜலப்பிரளயத்துக்குப்‌ 
பின்பு இவர்களால்‌ பூமியிலே ஜாதிகள்‌ 
பிரிந்தன (ஆதி 10:32) 

பின்னும்‌ அவர்கள்‌: நாம்‌ பூமியின்‌ 
மீதெங்கும்‌ சிதறிப்போகாதபடிக்கு, 
நமக்கு ஒரு நகரத்தையும்‌, 
வானத்தையும்‌, வானத்தை அளாவும்‌ 
சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும்‌ 
கட்டி, நமக்குப்‌ பேர்‌ உண்டாகப்‌ 
பண்ணுவோம்‌ வாருங்கள்‌ என்று 
சொல்லிக்கொண்டார்கள்‌ 

(ஆதி 11:4). 

கர்த்தர்‌ 

அல்லிடத்திலிருந்து 

மீதெங்கும்‌. 
பண்ணினார்‌; 
கட்டுகிறதை 
(ஆதி 118-9) 


அப்பொழுது நகரம்‌ 
விட்டுவிட்டார்கள்‌ 





2, 


உபாகமம்‌ - விரிவுரை 
DEUTERONOMY - COMMENTARY 


கொடுப்பேன்‌ என்றார்‌ (ஆதி 12:7) 
அவள்‌ மகனையும்‌ புறம்பேதள்ளும்‌. 
(ஆதி 21:96) 


நான்‌ குடியிருக்கிற கானானியருடைய 
குமாரத்திகளில்‌ நீ என்‌ குமாரனுக்குப்‌ 
பெண்கொள்ளாமல்‌: நீ என்‌ 
தேசத்துக்கும்‌. என்‌ 
இனத்தாரிடத்துக்கும்‌ போய்‌, என்‌ 
குமாரனாகிய ஈசாக்குக்குப்‌ 
பெண்கொள்வேன்‌ என்று, 
வானத்துக்குத்‌ தேவனும்‌ பூமிக்குத்‌. 
தேவனுமாகிய கர்த்தர்பேரில்‌ எனக்கு 
ஆணையிட்டுக்‌ கொடுக்கும்படிக்கு, நீ 
உன்‌ கையை என்‌ தொடையின்கீழ்‌ 
வை என்றான்‌ (ஆதி 24:3-4). 


ஆபிரகாமுக்கு இருந்த 
மறுமனையாட்டிகளின்‌ 
பிள்ளைகளுக்கோ ஆபிரகாம்‌ நன்‌ 
வென களைக்‌! கொடுக்கு நான்‌ 
உயிரேடிருக்கும்போதே அவர்களைத்‌ 
தன்‌ குமாரனாகிய ஈசாக்கைவிட்டுக்‌ 
கிழக்கேபோகக்‌ கீழ்தேசத்துக்கு 
அனுப்பிவிட்டான்‌ (ஆதி 25:6) 
வயிற்றில்‌ பிறந்த 
மூலமாக இரண்டு 
சந்ததியார்‌ தோன்றினார்கள்‌. 
அவர்கள்‌ பிரிக்கப்பட்டார்கள்‌ 


(ஆதி 36; ஆதி 46) 


சாராளுடைய 
பிள்ளைகள்‌ 


மனநோவாயிருந்தார்கள்‌ 
(ஆதி 26:34,35). 


ஈசாக்கு யாக்கோபை 
அழைத்து, அவனை ஆசீர்வதித்து, நீ 
கானானியருடைய ஒல்கா 
பெண்கொள்ளாமல்‌, 

புறப்பட்டுப்‌, பதான்‌ அளாமிலிருக்கிற 
உன்‌ தாமினுடைய தகப்பனாகிய 
பெத்துவேலுடைய வீட்டுக்குப்‌ போய்‌, 
அவ்விடத்தில்‌ உன்‌ தாயின்‌ 
சகோதரனாகிய லாபானின்‌ 
குமாரத்திகளுக்குள்‌  பெண்கொள்‌ 
என்று அவனுக்குக்‌ கட்டளையிட்டான்‌ 


(ஆதி 281-2. 


கலப்பு மணத்தை நாடியதால்‌, ஒரு 
புறஜாதி பட்டணம்‌ அழிந்தது. 
(ஆதி 34) 


ஜனங்கள்‌ ஜாதிகளோடே கலவாமல்‌ 
தனியே வாசமாயிருப்பார்கள்‌ 
யாத்‌ 2331-33; உபா. 78-67 
எண்‌ 239) 


இஸ்ரவேலர்‌ எகிப்திலிருந்த 215 வருஷ 
காலத்தில்‌, அவர்கள்‌ எகிப்தியரோடு 
எந்த சம்பந்தமும்‌ பண்ணவில்லை. 
(ஆதி 47:6; யாத்‌ 8122-23; 
யாத்‌ 9:26; யாத்‌ 117) 


ஜீவன்களை 
வ 'ஜாதியோடே பொலியலிடாயாக 
(லேவி 19:19) 


உன்‌ வயலிலே. 
வகையான விதைகளைக்‌ 


விதையாயாக 
(லேவி 19:19; உபா 22:9) 


வெவ்வேறு 
கலந்து 


சணல்‌ நூலும்‌ கம்பளிநூலும்‌ கலந்த 


வஸ்திரத்தை உடுத்தாதிருப்பாயாக. 
ஆட்டுமயிரும்‌ பஞ்சுநூலும்‌ கலந்த 
வஸ்திரத்தை உடுத்திக்‌ கொள்ளாயாக 
(லேவி 19:19; உபா 22:11). 


மாட்டையும்‌ 
பிணைத்து, 
பா 22:10) 


கழுதையையும்‌ 
உழாதிருப்பாயாக 





உபாகமம்‌ 


DEUTERONOMY - COMMENTARY 


தொகைக்குத்தக்கதாய்‌, 
சர்வஜனங்களின்‌ 
திட்டம்‌ பண்ணினார்‌. 
(அப்‌ 17:26) 


எல்லைகளைத்‌ 
(உபா 32:8-9). 


; றணதியான சகல ஜனங்களையும்‌ 


குடியிருக்கச்செய்து, முன்‌ தீர்மானிக்கப்பட்ட 
காலங்களையும்‌ அவர்கள்‌ குடியிருப்பின்‌ 
எல்லைகளையும்‌ குறித்திருக்கிறார்‌” என்று 
அப்போஸ்தலர்‌ 17:26 ஆவது வசனத்தில்‌ 
கூறப்பட்டிருந்தாலும்‌ "சகல ங்களும்‌ 

பாஷைக்காரரும்‌ அவரையே 
சேவிக்கும்படி, அவருக்குக்‌ கர்த்தத்துவமும்‌ 
மகிமையும்‌ ராஜரிகமும்‌ கொடுக்கப்பட்டது. 
(தானி 7:13-14) என்று தானியேல்‌ 
தீர்க்கதரிசி கூறியிருக்கிறார்‌ 


வாசம்‌ 

தேசத்தார்‌ சகல 
கூட்டிச்சேர்க்கப்படுவார்கள்‌ (ஏசா 
எசே 37; எசே 47-48; மத்‌ 24:31) 
தேசத்தார்‌ கர்த்தருடைய 
பிரகாரம்‌ அவரவர்களுக்கு 
நியமிக்கப்பட்டிருக்கும்‌ எல்லைகளுக்குத்‌ 
திரும்புவார்கள்‌. கிறிஸ்துவும்‌ உயிர்த்தெழுந்த 
பரிசுத்தவான்‌௧ளும்‌ அவர்களை நித்திய 
காலமாக ஆளுகை செய்வார்கள்‌. 


1110-12; 
மற்ற 
தீர்மானத்தின்‌ 


புறஜாதியார்‌ 
விக்கிரகாராதனையிலே. 

கம்பளி நூலும்‌ கலந்த 
உடுத்துகிறார்கள்‌. 

புறஜாதியாருக்கு 

தரிக்கக்கூடாது. 

ஆராதிக்கிறவர்கள்‌ அவரை ஆலியோடும்‌. 
உண்மையோடும்‌ தொழுதுகொள்ளவேண்டும்‌. 
பரிசுத்தமே நமக்கு மெய்யான அலங்காரம்‌. 


“உப்பு 1108 


ரிம்‌ 


புறஜாதியாரில்‌: 

அஞ்சனம்‌ 

விநோதமான 

உடுத்தியிருப்பார்கள்‌. 

டை யை 

கர்த்தர்‌ நமக்கு 

நியமித்திருக்கிற வஸ்திரங்களே போதுமானது. 

நம்முடைய வஸ்திரம்‌ 

எளிமையானதாகமிருந்தாலும்‌ அது 
சுத்தமானதாகயிருக்கவேண்டும்‌. 

ன்‌ வஸ்திரமோ பல்வேறு 

ஆனால்‌ அவை 

அசுத்தமாயிருக்கும்‌ 

இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ எளிமையாயும்‌ சுத்தமாயும்‌. 

இருக்கவேண்டும்‌ என்பதே கர்த்தருடைய 


குறிசொல்லுகிறவர்களும்‌, 
பார்க்கிறவர்களும்‌ 


இந்த  வசனப்பகுதியில்‌ 


காரியங்களை 


சொல்லுகிறார்கள்‌. 


கலப்படம்பண்ணுவது 
விக்கிரகாராதனைக்கு 
தரிக்கிற காரியமாகும்‌. 
சத்தியம்‌ பரிசுத்தமானது. 
துப்புரவானது. இஸ்ரவேல்‌ பத்திரத்தில்‌ 
தெளிவும்‌ ஒழுக்கமும்‌ காணப்படவேண்டும்‌. 
கர்த்தர்‌ பரிசுத்தராயிருப்பதுபோல, அவரை 
ஆராதிக்கிறவர்களும்‌ 
பரிசுத்தமாயிருக்கவேண்டும்‌. 


புறஜாதியாரின்‌ 
வேஷம்‌ 
கரந்து 


தம்முடைய தெய்வீக 

மாட்டையும்‌ கழுதையையும்‌ 
வெவ்வேறாக பிரித்து சிருஷ்டித்திருக்கிறார்‌. 
அதுபோலவே கர்த்தருடைய தெய்வீக 
தீர்மானத்தின்‌ பிரகாரமாக, 300 மமிரும்‌ 
பஞ்சுநூலும்‌ வெவ்வே! 
தயாரிக்கப்படுகிறது. 


மனுஷன்‌ பிரிக்கக்கூடாது. 
அவர்‌ பிரித்ததை மனுஷன்‌ 


இணைத்ததை 
அதுபோலவே 
இணைக்கவும்‌ கூடாது. 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


மேல்‌ சட்டையின்‌ தொங்கல்கள்‌ 
உபா 22:12 


உபா 22:12. தீ தரித்துக்கொள்ளுகிற. 
உன்‌ மேல்‌ சட்டையின்‌ நான்கு. 
ஓரங்களிலும்‌ தொங்கல்கனை 
உண்டுபண்ணுவாயாக. 


ஸ்ரவேல்‌ புத்திரர்‌ தாங்கள்‌ 
தரித்துக்கொள்கிற, தங்கள்‌ மேல்சட்டையின்‌ 
நான்கு ஓரங்களிலும்‌  தொங்கல்களை 
உண்டுபண்ணவேண்டும்‌. இதன்‌ மூலமாக 
இஸ்ரவேல்‌ புத்திரரையும்‌, மற்ற ஜனங்களையும்‌: 
பார்க்கும்போதே வித்தியாசம்‌ தெரியும்‌ 
'லஸ்தீன தேசத்தில்‌ இரவு 
மணகளில்‌ கிர்‌. கமாக இருக்கும்‌. 
கும்பளிமினால்‌ இந்த மேல்சட்டையைச்‌ செய்து 
இஸ்ரவேல்‌ புத்திரர்கள்‌ தங்கள்‌ சரீரங்களைப்‌ 
போர்த்திக்‌ கொள்வார்கள்‌. (யாத்‌ 12:34. 


ஒருவர்‌ தன்‌ மேல்சட்டையின்‌ ஓரத்தில்‌ 
தெய்விக உண்டுபண்ணியிருந்தால்‌, 
அவரை பார்க்கிறவர்கள்‌, "இதோ ஒரு 
இஸ்ரவேலர்‌ போகிறார்‌' என்று 
சொல்லுவார்கள்‌ 

இந்த பிரமாணம்‌ எண்ணாகமம்‌ 
1538.39 ஆகிய வசனங்களில்‌ ஏற்கெனவே. 
சொல்லப்பட்டிருக்கிறது. அதன்‌ விவரம்‌. 
வருமாறு : 


இஸ்ரவேல்‌. த்திரர்‌ தங்கள்‌ 
தலைமுறைதோறும்‌ தங்கள்‌ வஸ்திரங்களின்‌ 
ஓரங்களிலே தொங்கல்களை உண்டாக்கி, 
ஒரத்தின்‌ தொங்கலிலே இளநீல நாடாவைக்‌. 
கட்டவேண்டும்‌ (எண்‌ 15:38). அவர்கள்‌ 
அந்த தொங்கல்களைப்பார்த்து, கர்த்தரின்‌ 
கற்பனைகளையெல்லாம்‌. நினைத்து. 
ee செய்யும்டிக்கு, அது 
அவர்களுக்கு; ஈங்கலாய்‌. 
இருக்கவேண்டும்‌ (எண்‌ 15:39). 


புத்திரர்‌ 


பிரகாரம்‌ நடந்து. மாயையை பின்பற்றி 
'சோரம்போய்விடுவார்கள்‌. அவர்கள்‌ 
கர்த்தருடைய கற்பனைகளை எப்போதும்‌ 


விரிவுரை 
COMMENTARY 


நினைவுகூரும்‌ வண்ணமாக, தங்கள்‌ 
வஸ்திரங்களின்‌ ஒரங்களிலே தொங்கல்களை 
உண்டாக்கவேண்டும்‌. அந்த தொங்கல்களின்‌ 

 நாடாவைக்‌ 


பார்க்கும்போதே 
கற்பனைகளை 


அந்த 
பார்க்கும்போதெல்லாம்‌, 
கற்பனைகளையெல்லாம்‌ 
அலைகளின்படியே செய்து, 
தேவனுக்கு 
பரிசுத்தராயிருக்கவேண்டும்‌ (எண்‌ 15:40) 
என்பது கர்த்தருடைய திட்டமாகும்‌ 
இஸ்ரவேல்‌. 
வஸ்திரங்களின்‌ 
கட்டல்‌ 
களுக்கு  ஞாபகக்குறியாகமிருக்கும்‌. 
இந்தத்‌ 0 தொங்கல்களில்‌ அவர்கள்‌ இளநீல 
நாடாவை கட்டியிருப்பார்கள்‌. 


புதிய சற்ச்ுக்காலத்தல்‌, நம்மு 
கர்த்தராகிய றிஸ்துவம்‌, இந்தப்‌ 
பிரமாணத்தைக்‌ கொண்டு தம்முடைய 
வஸ்திரங்களின்‌ ஒரங்களிலே தொங்கல்களை 
உண்டாக்கியிருந்தார்‌. 


புத்திரருடைய 
ஒரங்களிலே. 
தொங்கல்கள்‌ 


“அப்பொழுது, பன்னிரண்டு வருஷமாய்ப்‌ 
பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ: நான்‌ அவருடைய 
வஸ்திரத்தை யாகிலும்‌ தொட்டால்‌ 
சொஸ்தமாவேன்‌ என்று தன்‌ உள்ளத்தில்‌ 
எண்ணிக்கொண்டு, அவர்‌ பின்னாலே வந்து, 
அவருடைய வஸ்திரத்தின்‌ ஒரத்தைத்‌ 
தொட்டாள்‌" (மத்‌ 9:20.21). 


பரிசேயர்கள்‌ தங்கள்‌ வஸ்திரங்களின்‌ 
இளநீல 


ஓரங்களிலே நாடாவைக்‌ 
கட்டும்போது, அந்த நாடாவின்‌ அகலத்தை 
அதிகமாக்குகிறார்கள்‌. நாடா எவ்வளவு 
அதிகமாகமிருக்கிறதோ அந்த அளவுக்கு 
அவர்கள்‌ பரிசுத்தமானவர்கள்‌ என்றும்‌, 
கர்த்தரிடத்தில்‌ பத்தியுள்ளவர்கள்‌ என்றும்‌ 
மற்ற ஜனங்களுக்கு முன்பாக தங்களைக்‌ 
காண்பித்துக்கொள்கிறார்கள்‌. 





உபாகமம்‌ - 
DEUTERONOMY - 


BALWETHER 
பிய 


கட்டியிருக்கிறவர்கள்‌ 
பிரமாணங்களை நினைத்துப்‌ பார்க்காமல்‌, 
மனுஷர்‌ மத்தியிலே தங்களுக்கு அதிகமான 
பெருமையும்‌, மதிப்பும்‌ ஏற்படவேண்டும்‌ 
என்பதையே நினைத்துப்‌ பார்த்தார்கள்‌. 
தங்கள்‌ வஸ்திரங்களின்‌ 
தொங்கல்களையும்‌, அதில்‌ கட்டப்பட்டிருக்கும்‌. 
இளநீல நாடாக்களையும்‌ பார்க்கும்போது. 
இஸ்ரவேல்‌ புத்திரருடைய மனச்சாட்சி 
உயிர்ப்பிக்கப்படவேண்டும்‌. அவர்கள்‌ அந்தத்‌ 
தொங்கல்களையும்‌, நாடாக்களையும்‌ பார்க்கும்‌ 
குர்த்தரைப்பற்றியும்‌, 
பிரமாணங்களைப்பற்றியும்‌, 
கட்டளைகளைப்பற்றியும்‌ 
ந்து, கர்த்தருக்கு பயந்து 
ஜீவிக்கவேண்டும்‌. அவர்கள்‌ பாவங்களுக்கு 
விலகி பரிசுத்தமாய்‌ ஜீவிக்கவேண்டும்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ தங்கள்‌ 
வஸ்திரங்களின்‌ ஓரங்களிலே 
உண்டாக்கப்பட்டிருக்கிற தொங்க 
அதில்‌ கட்டப்பட்டிருக்கிற இளநீல 
நாடாக்களையும்‌ பார்க்கும்போதெல்லாம்‌, 
அவர்கள்‌ கர்த்தருடைய 
கற்பனைகளையெல்லாம்‌ நினைக்கவேண்டும்‌. 
அவருடைய கற்பனைகளின்படியே 
செய்யவேண்டும்‌. தங்கள்‌ தேவனாகிய 
கர்த்தருக்கு பரிசுத்தராயிருக்கும்படி்கு, 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ தங்கள்‌ வஸ்திரங்களின்‌ 
ஒரத்திலுள்ள தொங்கல்களையும்‌ 
நாடாக்களையும்‌ பார்க்கவேண்டும்‌. இதுவே. 
தொங்கல்களையும்‌, நாடாக்களையும்‌ குறித்த 
கர்த்தருடைய திட்டமாகும்‌. 
இளநீலநாடாவைக்‌ கட்டுவது 
பிரமாணத்தின்‌ விவரம்‌ வருமாறு : 

1. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ தங்கள்‌ 
வஸ்திரங்களின்‌ ஓரங்களிலே. 
'தொங்கல்களை உண்டாக்க வேண்டும்‌. 
ரத்தின்‌ தொங்கலிலே 
நாடாவைக்‌ கட்டவேண்டும்‌. 


பற்றிய 


புத்திரருக்கு அடையாளமாக இருக்கும்‌. 
(எண்‌ 15:39-40). 


விரிவுரை 
COMMENTARY 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ தங்களுடைய 
வஸ்திரங்களின்‌ நாடாக்களைக்‌ காணும்போது, 
நியாயப்பிரமாணத்திற்குத்‌ 
வேண்டுமென்பதையும்‌, 
கர்த்தருக்காக தாங்கள்‌ பரிசுத்த ஜாதியாக 
அழைக்கப்‌ பட்டிருக்கிறவர்கள்‌ என்பதையும்‌ 
நினைவுகூர வேண்டும்‌. (எண்‌ 15:38-40), 
ஜெபாலயங்களில்‌ இன்றும்‌ இதுபோன்ற 
நாடாக்களை அணியும்‌ பழக்கம்‌ இருக்கிறது. 
இயேசு கிறிஸ்துவின்‌ காலத்தில்‌ 
பரிசேயர்களுடைய _ நாடாக்களைப்‌ பற்றி 
வேதாகமத்தில்‌ குறிப்பு உள்ளது. (மத்‌ 23:5). 


விவாகம்பண்ணின ஸ்திரீ 
உபா 22:18-22. 


உபா 2218. 
விவாகம்பண்ணின. 
அவளிடத்தில்‌ 

அவளை வெறுத்து: 


உபா 22:14. நான்‌ இந்த ஸ்திரீயை 
விவாகம்பண்ணி, அவனிடத்தில்‌ 
சேர்த்தபோது. கன்னிமையைக்‌ 
காணவில்லை. என்று அவன்மேல்‌ 
ஆவலாதியான விசேஷங்களைச்‌. 
சாற்றி, அவளுக்கு அவதூறு 
உண்டாக்கினால்‌; 


ஒரு 
ஒரு 
பிரவேசித்தபின்பு. 


உபா 2௮15. அத்த ஸ்திரீயின்‌ 
தகப்பனும்‌ அவன்‌ தாயும்‌ அவளுடைய 
கன்னிமையின்‌ அடையாளத்தைப்‌. 
பட்டணத்து வாசலிலுன்ன 
மூப்பரிடத்தில்‌ கொண்டுவரக்கடவர்கள்‌. 


உபா 2218. அங்கே அந்தப்‌ 
பெண்ணின்‌ தகப்பன்‌: என்‌ மகனை 
இந்த மனிதனுக்கு மனைவியாகக்‌ 
கொடுத்தேன்‌, இவன்‌ அவனை 
வெறுத்து, 


உபா 22:17. நான்‌ உன்‌ மகளிடத்தில்‌ 
கன்னிமையைக்‌ காணவில்லையென்று 
ஆவலாதியான விசேஷங்களை 
அவன்மேல்‌  சாற்றுகிறான்‌; என்‌ 
மகளுடைய கன்னிமையின்‌' 
அடையானம்‌ இங்கே இருக்கிறது 
என்று மூப்பரிடத்தில்‌ சொல்வானாக; 
நீன்பு பட்டணத்து மூப்பருக்கு முன்பாக 
அத்த வஸ்திரத்தை விரிக்கக்கடவர்கள்‌. 





உபாகமம்‌ - 
DEUTERONOMY - 


BALWETHER 
பிய 


உபா 2218. அப்பொழுது அத்தம்‌: 
பட்டணத்து மூப்பர்‌ அத்த மனிதனைப்‌ 
பிடித்து, அவனைத்‌ தண்டித்து, 

உபா 2219. அவன்‌ இஸ்ரவேலில்‌ ஒரு 
கன்னியை அவதூறுபண்ணின தினாலே, 
அவன்‌ கையில்‌ நூறு வென்னிக்காசை 
அபராதமாக வாங்கி, பெண்ணின்‌ 
தகப்பனுக்குக்‌ கொடுக்கக்கடவர்கள்‌; 
அவனோ அவனுக்கு 
மனைவியாயிருக்கவேண்டும்‌; அவன்‌ 
தன்‌ ஜீவனுன்னனவும்‌ அவளைத்‌ 
தன்னிவிடக்கூடாது.. 


உபா 2290. அந்தப்‌ பெண்ணிடத்தில்‌ 
கன்னிமை காணப்படவில்லையென்னும்‌ 
சங்கதி மெய்ப்பட்டதேயானால்‌, 


உபா 22:21. அந்தப்‌ பெண்ணை அவன்‌ 
தகப்பனுடைய வீட்டுவாசலுக்கு. 
முன்பாகக்‌ கொண்டுவந்து, அவன்‌ 
இஸ்ரவேலில்‌ மதிகெட்ட காரியத்தைச்‌ 
செய்து, தன்‌ தகப்பன்‌ வீட்டிலே 
வேசித்தனம்பண்ணினபடியினாலே, 
அவளுடைய பட்டணத்து மனிதர்‌ 
அவனைக்‌ கல்லெறிந்து 
கொல்லக்கடவர்கள்‌; இப்படியே 
தீமையை உன்‌ நடுவிலிருந்து. 
விலக்கக்கடவாய்‌. 


உபா 22:2, 

விவாகம்பண்ணப்பட்ட 

ஒருவன்‌. சுயனிக்கக்‌ 

கண்டுபிடி க்கப்பட்டால்‌, அந்த 

சுயனித்த மனிதனும்‌ 

இருவரும்‌ 

சாகவேண்டும்‌; இப்படியே தீமையை 
'இஸ்ரவேலிலிருந்து விலக்கக்கட வாய்‌. 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
ஏழாவது கற்பனையாக, 

செய்யாதிருப்பாயாக"என்று 
சொல்லியிருக்கிறார்‌. மேலும்‌, “பிறனுடைய 
இச்சியாதிருப்பாயாக" 


புருஷனுக்கு 
ஸ்திரயோடே. 


பத்திரருக்கு 
“விபசாரம்‌. 


சயனிக்கிறவர்களுக்கு 
தண்டனை சொல்லப்பட்டிருக்கிறது. 


விரிவுரை 
COMMENTARY 


ஒரு மனுஷன்‌ ஒரு 
விவாகம்பண்ணி, அவளிடத்தில்‌ சேரந்த 
பின்பு. அவளை வெறுந்து, அவளைத்‌ 
தள்ளிவிடவேண்டும்‌ என்பதற்காக, 
அவதூறான குற்றச்சாட்டுக்களை அவள்‌ மீது 
பொய்யாய்ச்‌ சொல்லக்கூடாது. இப்படிப்பட்ட 
சூழ்நிலையில்‌ அந்த ஸ்திரீக்கு நியாயம்‌ 
செய்யப்படவேண்டும்‌. குற்றம்‌ செய்யாத ஸ்திரீ 
பாதிக்கப்படக்கூடாது. மோசே இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கு இது சம்பந்தமாக 
சொல்லும்போது, 


ஒரு ஸ்திரீயை விவாகம்பண்ணின 
ஒருவன்‌ அவளிடத்தில்‌ பிரவேசித்தபின்பு 
அவளை வெறுத்து: நான்‌ இந்த ஸ்திரீயை 
விவாகம்பண்ணி, அவளிடத்தில்‌ சேர்ந்தபோது 
கன்னிமையைக்‌ காணவில்லை என்று 
அவள்மேல்‌ ஆவலாதியான விசேஷங்களைச்‌ 
சாற்றி, அவளுக்கு அவதூறு 
உண்டாக்கினால்‌; அந்த ஸ்திரீயின்‌ தகப்பனும்‌ 
அவன்‌ தாயும்‌ அவளுடைய கன்னிமையின்‌ 
அடையாளத்தைப்‌ பட்டணத்து வாசலிலுள்ள 
மூப்பரிடத்தில்‌ கொண்டுவரக்கடவர்கள்‌" (உபா 
2273-15) என்றும்‌, 


“அங்கே அந்தப்‌ பெண்ணின்‌ தகப்பன்‌: 
என்‌ இந்த மனிதனுக்கு. 
க்‌ கொடுத்தேன்‌, இலன்‌ அவளை 
வெறுத்து, நான்‌ உன்‌ மகளிடத்தில்‌ 
கன்னிமையைக்‌ காணவில்லையென்று 
ஆவலாதியான விசேஷங்களை அவள்மேல்‌ 
சாற்றுகிறான்‌: என்‌ மகளுடைய 
கன்னிமையின்‌ அடையாளம்‌ 
இருக்கிறது என்று 


இங்கே 
மூப்பரிடத்தில்‌ 
சொல்வானாக; பின்பு பட்டணத்து மூப்பருக்கு 
கு அந்த வஸ்திரத்தை 
விரிக்கக்கடவர்கள்‌” (உபா 22:16-17) என்றும்‌, 


"அப்பொழுது அந்தப்‌ பட்டணத்து மூப்பர்‌ 
அந்த மனிதனைப்‌ பிடித்து, அவனைத்‌ 
தண்டித்து, அவன்‌ இஸ்ரவேலில்‌ ஒரு 
கன்னியை அவதூறுபண்ணினதினாலே, 

ல்‌ நூறு வெள்ளிக்காசை 

வாங்கி, பெண்ணின்‌ 

கொடுக்கக்கடவர்கள்‌; 

அவளோ அவனுக்கு 

மனைவியாயிருக்கவேண்டும்‌: அவன்‌ தன்‌ 

ஜீவனுள்ளளவும்‌ அவளைத்‌ 

தள்ளிவிடக்கூடாது' (உபா 221819) என்றும்‌ 
சொல்லுகிறார்‌. 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


கன்னிமையின்‌ 
அடையாளத்தை அவளுடைய பெற்றோர்‌. 
பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும்‌. 
விவாகத்தில்‌ பிரச்சனை ஏற்படும்போது 
விவாகத்தை உறுதிபடுத்துவதற்கு இது உதவி 
புரியும்‌. (உபா 22:13-21). 


மனைவியின்மீது, 
குற்றம்‌ சுமத்தின 
தண்டனை 

அந்த 


தன்னுடைய 
அபாண்டமாய்‌ பொய்க்‌ 
புருஷனுக்கு 

கொடுக்கப்படவேண்டும்‌. 
தண்டனையின்‌ விவரம்‌ வருமாறு : 


1. எல்லோருக்கும்‌ முன்பாக அவனைப்‌ 
பிடித்து அடிப்பது 


நூறுவெள்ளிக்காசு அபராதமாக 
வாங்குவது. (உபா 22:19,28-29) 


3. விவாகரத்து செய்வதற்கு அனுமதி 
மறுப்பது. 


புருஷன்‌ செலுத்தும்‌ அபராதத்‌ தொகை 
பெண்ணின்‌ நகப்பனுக்குப்‌ போய்சேரும்‌. 
அவளுடைய தகப்பன்‌ இறந்து போயிருந்தால்‌: 
அந்தத்‌ தொகை 
சகோதரனுக்குப்‌ _ போய்சேரும்‌. 
அநாதையாக  இருப்பாளென்றால்‌, 
அபராதத்‌ தொகை அவளையே சேரும்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌, தங்களுக்கு 
நெருக்கமான யாருக்கு விரோதமாகவும்‌, 
அவதூறான குற்றச்சாட்டுக்களை பொய்யாய்ச்‌ 
சொல்லக்கூடாது. 
நற்பெயருக்கு 
அவதூறான 
பொய்க்குற்றச்சாட்டுக்களையும்‌ சொல்லுவது. 
கர்த்தருடைய பார்வையில்‌ 
'தண்டிக்கப்படவேண்டிய பாவமாயிருக்கிறது. 


ஒருவேளை 
'மனைவியின்மீது 
குற்றச்சாட்டு 

நிரூபிக்கப்படுமானால்‌, அவனுடைய 
மனைவிக்கு, தண்டனை 
'கொடுக்கப்படவேண்டும்‌. மோசே இஸ்ரவேல்‌. 
யுத்திரருக்கு இதுபற்றிச்‌ சொல்லும்போது. 


களங்கம்‌ 


(னுடைய 
சொன்ன 


அவதூறு 
என்பது, 


விரிவுரை 
COMMENTARY 


காணப்படவில்லையென்னும்‌ 
மெய்ப்பட்டதேயானால்‌, அந்தப்‌ 
அவள்‌ தகப்பனுடைய வீட்டுவாசலுக்கு 
முன்பாகக்‌ கொண்டுவந்து, அவள்‌ 
படத்துல மதிகெட்ட காரியத்தைச்‌ செய்து, 
தகப்பன்‌ வீட்டிலே 
வேசித்தனம்பண்ணினபடியினாலே, 
அவளுடைய பட்டணத்து மனிதர்‌ அவளைக்‌ 
கல்லெறிந்து கொல்லக்கடவர்கள்‌; இப்படியே 
உன்‌ நடுவிலிருந்து 
விலக்கக்கடவாய்‌" (உபா 22:20,21) என்று 


சொல்லுகிறார்‌. 


தப்பு செய்த ஸ்திரீ 
கொல்லப்படுகிறாள்‌. இவளுக்கு 
கொடுக்கப்படும்‌ தண்டனை, அந்தப்‌ 
பட்டணத்திலுள்ள மற்ற வாலிப ஸ்திரீகளுக்கு 
எச்சரிப்பாகமிருக்கும்‌. அவர்கள்‌ 
வேசித்தனத்தை விட்டும்‌, விபசாரத்தை 
விட்டும்‌ விலகி ஜீவிப்பார்கள்‌. திருமணம்‌ 


கல்லெறிந்து 


பரிசுத்தமானது. அதை புருஷனோ அல்லது 
அவனுடைய மனைவியோ 
பரிசுத்தக்குலைச்சலாக்கிவிடக்கூடாது. 


திருமணமான புருஷனும்‌ மனைவியும்‌: 
ஒருவருக்கொருவர்‌ 

உண்மையுள்‌ளவர்களாயிருக்கவேண்டும்‌. 

அவர்கள்‌ ஒருவரையொருவர்‌ ஏமாற்றி, 

பாவம்‌ செய்யும்போது, அவர்கள்‌ தங்கள்‌ 

எப்படித்தான்‌. மூடி 

பாவங்கள்‌ 

அவர்களுக்கு 


பெற்றோர்‌ தங்கள்‌ பிள்ளைகளை 
கற்புள்ள ஒழுக்கத்தோடு வளர்க்கவேண்டும்‌. 
பிள்ளைகளை ஒழுக்கமாக வளர்ப்பதில்‌. 
பெற்றோருக்கு முக்கிய பங்குள்ளது. 
அவர்கள்‌ தங்கள்‌ பிள்ளைகளுக்கு 
ஆவிக்குரிய நல்ல ஆலோசனைகளையும்‌, 
புத்திமதிகளையும்‌ சொல்லவேண்டும்‌. 
தங்கள்‌ 


பெற்றோர்‌ 
முன்பாக நல்ல முன்மாதிரிகளாக 
ஜீவிக்கவேண்டும்‌. பெற்றோரிடத்தில்‌ 
தீயசுபாவங்கள்‌ எதுவும்‌ காணப்படக்கூடாது. 
பெற்றோர்‌ தங்கள்‌ பிள்ளைகளுக்காக 
கர்த்தருடைய சமுகத்திலே ஜெபம்பண்ணி, 
அவர்களை கர்த்தருடைய பாதுகாப்புக்கும்‌, 
பராமரிப்புக்கும்‌ ஒப்புக்கொடுக்கவேண்டும்‌. 


பிள்ளைகளுக்கு 





உபாகமம்‌ - 
DEUTERONOMY - 


BALWETHER 
பிய 


புருஷனுக்கு விவாகம்பண்ணப்பட்ட 
ஸ்திரீயோடே ஒருவன்‌ க 
கண்டுபிடிக்கப்பட்டால்‌, 
சயனித்த 
இருவரும்‌ சாகவேண்டும்‌: இப்படியே தீமையை 
இஸ்ரலேலிலிருந்து விலக்கக்கடவாய்‌ 
(உபா 22:22) என்று மோசே இஸ்ரவேல்‌. 
புத்திரருக்கு சொல்லுகிறார்‌. 

புரு விவாகம்பண்ணப்பட்ட 
ஸ்திரீயோடு ஒருவன்‌ சயனிக்க 
கண்டுபிடிக்கப்பட்டால்‌, என்ன 
செய்யவேண்டும்‌ என்பது பற்றி லேவியராகமம்‌ 
2010 ஆவது வசனத்தில்‌ ஏற்கெனவே 
சொல்லப்பட்டிருக்கிறது. அதன்‌ விவரம்‌ 
வருமாறு 

கர்த்தர்‌ 
விரோதமாக 
சொல்லுகிறார்‌. 
விபசாரம்‌ 


ஷனுக்கு 


விபசார பாவத்திற்கு 
தம்முடைய பிரமாணத்தை 
கர்த்தருடைய பார்வையிலே 
பண்ணுவது 
மோசமான பாவமாயிருக்கிறது. 
பிறனுடைய  மனைவியோடே 
செய்தால்‌, பிறன்‌ மனைவியோடே விபசாரம்‌ 


வத்தை 
விபசாரியும்‌ சேர்ந்து செய்கிறார்கள்‌ 
அவர்கள்‌ இருவருக்கும்‌ சேர்ந்து தண்டனை 


கர்த்தர்‌ 


விபசாரியும்‌ 
என்பதே 


கொடுக்கிறார்‌. விபசாரனும்‌ 
கொலைசெய்யப்படவேண்டும்‌ 
கர்த்தருடைய பிரமாணம்‌. 
பங்காளிகளாகயிருக்கிற 
தண்டனை  கொடுக்குப்படுகிறது. 
பாவத்தை இருவர்‌ சேர்ந்து செய்யும்போது, 
கர்த்தர்‌ ஒருவனை பாவி என்றும்‌, 
மற்றொருவனை நிரபராதி என்றும்‌ 
நியாயந்தீர்ப்பதில்லை. கர்த்தருடைய 
நியாயத்தீர்ப்பு நீதியானது. அவரிடத்தில்‌ 
பட்சபாதம்‌ எதுவுமில்லை. 


விவாகமஞ்சம்‌ 


கனமுள்ளது. 
தவத்‌ 


பரிசுத்தமான 


ெ்றெடுக்கவேண்டும்‌ 
புத்திரருக்கு 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
விவாகம்பண்ணுவது 
சம்பந்தமான பிரமாணத்தைக்‌ 
கொடுத்திருக்கிறார்‌. இந்தப்‌ பிரமாணத்தை 
மீறி பாவம்‌ செய்கிறவர்கள்‌, தங்களுடைய 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மாம்சத்தின்‌ இச்சைகளை 
விபசாரம்பண்ணுகிறார்கள்‌. 
தம்முடைய பிரமாணத்தில்‌ 
தண்டனை கொடுக்கிறார்‌. 


நிறைவேற்றி 
கர்த்தர்‌ 
அவர்களுக்கு 


கன்னிகையான ஒரு பெண்‌ 
உபா 22:29-29 


உபா 22:23. கன்னிகையான ஒரு பெண்‌: 
ஒருவனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில்‌, 
மற்றொருவன்‌ அவனை ஊருக்குன்னே 
கண்டு, அவனோடே சயனித்தால்‌, 


உபா 2224. அப்பொழுது அந்தப்‌ 

பெண்‌ ஊருக்குன்னிருந்தும்‌ கூக்குரலி. 

டாததினாலும்‌, அந்த மனிதன்‌ 

பிறனுடைய மனைவியைக்‌ 

கற்பழித்தபடியினாலும்‌, இருவரையும்‌ 

வாசலுக்குமுன்‌ 

அவர்கள்மேல்‌ 

கொல்லக்கட வீர்கள்‌; 

இப்படியே தீமையை உன்‌ நடுவிலி. 
குந்து விலக்கக்கடவாய்‌. 


ஒருவனுக்கு 
பண்ணை 
வெனியிலே ஒருவன்‌ கண்டு, அவனைப்‌ 
பலவத்தமாய்ப்‌ பிடித்து, அவனோடே, 
சுயனித்தானேயாகில்‌, அவனோடே, 
சுயனித்த மனிதன்மாத்திரம்‌ 
சாகக்கடவன்‌. 


உபா 22:28. பெண்ணுக்கு ஒன்றும்‌ 
செய்யலாகாது; பெண்ணின்‌ மேல்‌ 
சாவுக்கு ஏதுவான குற்றம்‌ இல்லை; 
இக்காரியம்‌ ஒருவன்‌ மற்றொருவன்மேல்‌. 
எழும்பி அவனுடைய ஜீவனை 
வாங்கினதுபோல இருக்கிறது. 


2௨௮7. வெளியிலே அவண்‌ 
கண்டுபிடித்தான்‌; 
தியமிக்கப்பட்ட பெண்‌ அப்பொழுது 
கூக்குரலிட்டும்‌ அவளைக்‌ 
காப்பாற்றுவார்‌ இல்லாமற்போயிற்று. 


உபா 2௨28.  நியமிக்கப்பயாத 
கன்னியாஸ்திரீயாகிய ஒரு பெண்ணை 
ஒருவன்‌ கண்டு, கையைப்‌ பீடித்து 
அவனோடே சயனிக்கையில்‌, அவர்கள்‌. 
கண்டுபிடிக்கப்பட்டால்‌, 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


BALWETHER 
பிய 


உபா 22:29. அவனோடே சுயனித்த 
மனிதன்‌ பெண்ணின்‌ தகப்பனுக்கு 
ஓம்பதூ வென்னிக்காசைக்‌. 
கொடுக்கக்கடவன்‌; அவன்‌ அவனைக்‌ 
கற்பழித்தபடியினால்‌, அவன்‌ அவனுக்கு. 
மனைவியாயிருக்கவேண்டும்‌; அவன்‌ 
உயிரோடிருக்குமனவும்‌ அவளைத்‌ 
தள்ளிவிடக்கூடாது. 


கன்னிகையன ஒரு பெண்‌, 
ஒருவனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில்‌, 
அவள்‌ பாவம்‌ செய்தால்‌, 


தெற்றி சொல்லும்போது இரண்டுவிதமான 
சூழ்நிலைகளை சொல்லுகிறார்‌ அதன்‌ 
விவரம்‌ வருமாறு : 
“கன்னிகையான ஒரு 
ஒருவனுக்கு இயக்க டருக்கைய்‌, 
மற்றொருவன்‌ அவளை ஊருக்குள்ளே 
கண்டு, அவளோடே  சயனித்தால்‌, 
அப்பொழுது அந்தப்‌ பெண்‌ 
ஊருக்குள்ளிருந்தும்‌ கூக்குரலிடாததினாலும்‌, 
அந்த மனிதன்‌ பிறனுடைய மனைவியைக்‌ 
குற்பழித்தபடியினாலும்‌, இருவரையும்‌ அந்தப்‌ 
பட்டணத்து வாசலுக்குழுன்‌ கொண்டுபோய்‌, 
அவர்கள்மேல்கல்லெறிந்துகொல்லக்கடவீர்கள்‌; 
இப்படியே தீமையை உன்‌ நடுவிலிருந்து 
விலக்குக்கடவாய்‌" (உபா 22:23,24) என்று 
மோசே சொல்லுகிறார்‌. இது முதலாவது 
சூழ்நிலையாகும்‌ 
கன்னிசையான ஒரு பெண்‌, 
நியமிக்கப்பட்டிருக்கையில்‌. 
பிரச்சனையைப்பற்றிய 
சூழ்நிலையைப்பற்றிச்‌ 


நியமிக்கப்பட்ட 
பெண்ணை வெளியிலே ஒருவன்‌ கண்டு, 
அவளைப்‌ பலவந்தமாய்ப்‌ பிடித்து. அவளோடே 
சயனித்தானேயாகில்‌, அவளோடே சயனித்த 
மனிதன்மாத்திரம்‌ சாகக்கடவன்‌. பெண்ணுக்கு 
ஒன்றும்‌ செய்யலாகாது: பெண்ணின்மேல்‌ 
சாவுக்கு ஏதுவான குற்றம்‌ இல்லை; 
இக்காரியம்‌ ஒருவன்‌ மற்றொருவன்மேல்‌ 


கப்ப பெண்‌ TERT கூக்குரலி 


ட்டும்‌ அவளைக்‌ காப்பாற்றுவார்‌ 
இல்லாமற்போயிற்று” (உபா 22:25-27) என்று 
மோசே சொல்லுகிறார்‌. 


விரிவுரை 
COMMENTARY 


கன்னிகையான ஒரு பெண்‌ இன்னும்‌ 
ல்‌ நியமிக்கப்படாதிருக்கும்போது. 

வரும்‌ பிரச்சனையான 
கழ்நிலையைப்பற்றி மோசே இந்த 
வசனப்பகுதியில்‌ சொல்லுகிறார்‌. அதன்‌ 
விவரம்‌ வருமாறு : 


நியமிக்கப்படாத கன்னியாஸ்திரீயாகிய 
ஒரு பெண்ணை ஒருவன்‌ கண்டு, கையைப்‌ 
அவளோடே சயனிக்கையில்‌, 
கண்டுபிடிக்கப்பட்டால்‌, 


கொடுக்கக்கடவன்‌;: 
கற்பழித்தபடியினால்‌, அவள்‌ 
மனைவியாயிருக்கவேண்டும்‌:: 
உமிரோடிருக்குமளவும்‌ 
தள்ளிலிடக்கூடாது'' (உபா 22:28,29). 


இந்த அதிவாத்தம்‌ 


மரணதண்டனைக்குரிய 
பாவங்களைப்பற்றிச்‌ ல்ல கரக்க. 


அதன்‌ விவரம்‌ வருமாறு : 

1. ஒரு ஸ்திரீயை விவாகம்‌ பண்ணி, 
அவளிடத்தில்‌. சேர்ந்தபோது 
கன்னிமையைக்‌ காணவில்லையென்று 
அவள்மீது பொய்க்குற்றம்‌ சாட்டுவது. 
(உபா 22:13-21) 


... புருஷனுக்கு விவாகம்‌ பண்ணப்பட்ட 
ஸ்திரீயோடே ஒருவன்‌ சயனிப்பது, 
(உபா 22:22). 


கன்னிகையான ஒரு பெண்‌ 
ஒருவனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில்‌,. 
மற்றொருவன்‌ அவளை ஊருக்குள்ளே 
கண்டு, அவளோடே சயனிப்பது. 
(உபா 22:23-24). 
ஒருவனுக்கு நியமிக்கப்பட்ட பெண்ணை 
வெளியிலே ஒருவன்‌ கண்டு, அவளைப்‌ 
பலவந்தமாய்ப்‌ பிடித்து, அவளோடே 
சயனிப்பது. (உபா 22:25-27). 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


BALWETHER 
சபரிய 


அதிகாரத்தில்‌ 
தள்ளிவிட முடியாத 
சம்பவங்களைப்பற்றியும்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. 
வருமாறு : 


1. நியமிக்கப்படாத கன்னியாஸ்திரீயாகிய 
ஒரு பெண்ணோடே சயனித்தவன்‌. 
அவன்‌ அவளைக்‌ சுற்பழித்தபடியினால்‌, 


அவனுக்கு 
மனைவியாமிருக்கவேண்டும்‌: அவன்‌ 
உயிரோடிருக்கமளவும்‌ அவளைத்‌ 
தள்ளிலிடக்கூடாது. 

(உபா 22:28-29), 


விவாகத்தை 
சில. 


அதன்‌ விவரம்‌ 


ஒரு ஸ்திரீயை விவாகம்‌ பண்ணி, 
அவளிடத்தில்‌ சேர்ந்தபோது 
கன்னிமையைக்‌ காணவில்லையென்று 
அவள்மீது பொய்க்குற்றம்‌ சாட்டியவன்‌. 
அவள்‌ அவனுக்கு மனைவியாயிருக்க 
வேண்டும்‌: அவன்‌ தன்‌ 
ஜீவனுள்ளளவும்‌ அவளைத்‌ 
தள்ளிவிடக்கூடாது (உபா 2213-19). 


தகப்பனுடைய மனைவியைச்‌ 
சேரலாகாது 


உபா 22:30 


உபா 2230. ஒருவனும்‌ தன்‌ 
தகப்பனுடைய மனைவியைச்‌: 
சேரலாகாது; தன்‌ தகப்பன்‌ மானத்தை 
அவன்‌ வெளிப்படுத்தலாகாது. 


இஸ்ரவேல்‌ பத்தாரில்‌ ஒருவனும்‌ நன்‌ 
தகப்பனுடைய மனைவியை  சேரலாகாது. 


அவன்‌ தன்‌ தகப்பனுடைய மனைவியை 
சேரும்போது, அவன்‌ தன்‌ தகப்பன்‌: 
மானத்தை வெளிப்படுத்துகிறான்‌. 

ஒருவனும்‌ தன்‌ தகப்பனுடைய 
மனைவியைச்‌ சேரலாகாது: தன்‌ தகப்பன்‌ 
மானத்தை அவன்‌ வெளிப்படுத்தலாகாது"' 
(உபா 22:30) என்று மோசே சொல்லுகிறார்‌. 
இல்வறாக இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ தீமையை 
தங்கள்‌ நடுவிலிருந்து விலக்கவேண்டும்‌. 

லேவியராகமம்‌ 1826-18 ஆகிய 
வசனங்களில்‌ இந்தப்‌ பிரமாணம்‌. 
தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதன்‌ 
விவரம்‌ வருமாறு : 


விரிவுரை 
COMMENTARY 


பத்துக்கட்டளைகளில்‌ ஏழாவது 
கட்டளையாக “விபசாரம்‌ செய்யாதிருப்பாயாக” 
என்னும்‌ கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கிறது. 
கர்த்தர்‌ இந்த வசனப்பகுதியில்‌ சொல்லும்‌ 
பிரமாணம்‌, ஏழாவது குட்டளையோடு 
தொடர்புடையது. “ஒருவனும்‌ தனக்கு 
நெருங்கின இனமாகிய ஒருத்தியை 
நிர்வாணமாக்கும்பி அவளைச்‌ சேரலாகாது; 
நான்‌ கர்த்தர்‌" (லேவி 18:6) என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 
தனக்கு நெருங்கின இனமாகிய 
த்‌ நிர்வாணமாக்குவது பற்றிய 
பிரமாணத்தை கர்த்தர்‌ இந்த வசனப்பகுதியில்‌ 
சொல்லுகிறார்‌. யாரெல்லாம்‌ நெருங்கிய 
இனத்தாளாயிருக்கிறாள்‌ என்னும்‌ விவரம்‌. 
வருமாறு : 
1. தனக்கு நெருங்கின இனமாகிய 
ஒருத்தி (லேவி 18:6) 


2, தகப்பன்‌ (லேவி 19:7; ஆதி 19:31-38) 
3, தாய்‌ (லேவி 18:7). 


5. சகோதரி (லேவி 15:9) 


6. தகப்பனுடைய குமாரத்தி (லேவி 18:9; 
ஆதி 2012; சோமு 13121620; 
எசே 22:11) 

7. தாயினுடைய குமாரத்தி (லேவி 18:9) 

8. குமாரனுடைய மகள்‌ (லேவி 18:10) 

9. குமாரத்தியினுடைய மகள்‌ (லேவி 18:10) 

10. தகப்பனுடைய மனைவியினிடத்தில்‌ 

உன்‌ தகப்பனுக்குப்‌ பிறந்த குமாரத்தி 
(லேவி 18:11) 


கப்பனுடைய 
(லேவி 18:12; யாத்‌ 6:20) 


சகோதரி 


12. தாமினுடைய சகோதரி (லேவி 18:13) 


13... தகப்பனுடைய சகோதரன்‌ 


(லேவி 18:14) 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


தகப்பனுடைய சகோதரனுடைய 
மனைவி (லேவி 18:14). 


15. மருமகள்‌ (லேவி 18:15) 


16. சகோதரனுடைய மனைவி 
(லேவி 18:16). தன்‌ சகோதரன்‌ 
சந்தானமில்லாமல்‌ மரித்துப்‌ போனால்‌, 
அவன்‌ மனைவியை விவாகம்பண்ணி, 
அவளுக்குப்‌ புத்திர சந்தானம்‌ 
கொடுக்கலாம்‌. (உபா 
மத்‌ 22:24-30) 
ஒரு ஸ்திரீயையும்‌, அவள்‌ 

மகளையும்‌ (லேவி 18:17) 


ஒரு ஸ்திரீயையும்‌, அவளுடைய 

குமாரின்‌ மகளையும்‌ (லேவி 1817) 
அவள்‌ 

மகளையும்‌ 


ஒரு... ஸ்திரீயையும்‌, 
குமாரத்தியின்‌ 
(லேலி 18:17) 


உன்‌ மனைவியையும்‌, அவளுடைய 
சகோதரியையும்‌ (லேவி 1818), 
யாக்கோபிற்கு ராகேல்‌,  லேயாள்‌ 
ஆகியோரைத்‌ திருமணம்‌ செய்ததால்‌. 
பலபிரச்சனைகள்‌ வந்தன. 
(ஆதி 29:15-30:24) 


நெருங்கிய உறவுக்காரரை திருமணம்‌ 
செய்வதை கர்த்தர்‌ தம்முடைய பிரமாணத்தின்‌ 
மூலமாக  தடைபண்ணுகிறார்‌. விவாகம்‌ 
பரிசுத்தமானது. விவாகமஞ்சம்‌ தேவனுடைய 
தெய்வீக நியமம்‌. குடும்ப வாழ்க்கை 
பரிசுத்தமானதாகவும்‌ கண்ணியமானதாகவும்‌ 
இருக்கவேண்டும்‌. திருமண வாழ்க்கையில்‌ 
இணைக்கப்பட்ட தம்பதியினர்‌ பரிகத்தமான 
சந்ததியை பெற்றெடுக்கவேண்டும்‌. 
மனுஷருக்கும்‌ 
வித்தியாசமுள்ளது. 
மிருகங்களைவிட பல. 
மேன்மையானவர்கள்‌. மனுஷர்‌ கண்ணியமும்‌ 
ஒழுக்கமுமுள்ளவர்கள்‌. மிருகங்களுக்கு 
இடையே திருமணம்‌ நடைபெறுவதில்லை. 
அவை தங்கள்‌ இஷ்டம்போல ஜீவித்து 
இனவிருத்தி செய்யும்‌. கர்த்தரோ மனுஷருக்கு 
விவாக மஞ்சத்தை நியமனம்‌ செய்திருக்கிறார்‌. 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ தம்முடைய தெய்வீக 


கர்த்தருடைய பிரமாணத்திற்கு 
கீழ்ப்படியும்போது, அவர்களுக்கு ஆறுதலும்‌, 
சமாதானமும்‌, சரீர ஆரோக்கியமும்‌ 
உண்டாகும்‌. 


கணவனும்‌ 
மாம்சமாக 
அவர்கள்‌ 


ரீதியாக ஒரே 


திருமணத்தின்‌ மூலமாக 
மனைவியும்‌ ஒரே 
இணைக்கப்படுகிறார்கள்‌. 
இருவரும்‌ இயற்கையின்‌ ஒரே 
சரீரமுள்ளவர்களல்ல. கணவனுக்கும்‌ 
மனைவிக்கும்‌ வெவ்வேறு சரீரமுள்ளது. 
அவ்விரண்டு சரீரங்களும்‌ திருமணத்தின்‌ 
மூலமாக ஒரே சரீரமாக இணைக்கப்படுகிறது. 
இயற்கையின்‌ பிரமாணத்தினால்‌ இணைக்க 
முடியாத இரண்டு சரீரங்களை, கர்த்தர்‌ 
விவாக பிரமாணத்தின்‌ மூலமாக, ஒரே 
சரீரமாக இணைக்கிறார்‌. 


திருமணத்தின்‌ மூலமாக கணவனுக்கும்‌. 
மனைவிக்கும்‌ இடையே உள்ள 
வேறுபாடுகளும்‌, வேற்றுமைகளும்‌, உயர்வு 
ம்‌ அகற்றப்பட்டு, அவர்கள்‌ 

ம்‌ சமமான நிலமையிலே 
இணைக்கப்படுகிறார்கள்‌. திருமணமாவதற்கு 
முன்பாக புருஷனும்‌. ஸ்திரீயும்‌ 
எஜமானனாகவும்‌, 'வேலைக்காரியாகவும்‌ 
இருந்திருக்கலாம்‌. அவர்கள்‌ 
இருவரும்‌. ஐசுவரியமுள்ளவனாகவும்‌, 
தரித்திரமுள்ளவளாகவும்‌ இருந்திருக்கலாம்‌. 


இணைக்கப்பட்டவர்களாயிருக்கிறார்கள்‌. 

இரத்த சம்பந்தமுள்ள நெருங்கிய 
உறவினருக்கிடையே திருமணம்‌ செய்து. 
கொள்வதை கர்த்தர்‌ தடைபண்ணுகிறார்‌. 

உன்‌ தகப்பனையாவது உன்‌ 
தாயையாவது. நிர்வாணமாக்கலாகாது: 
அவள்‌ உன்‌ தாயானவள்‌: அவளை 
நிர்வாணமாக்கலாகாது. என்றும்‌, 
உன்‌ தகப்பனுடைய மனைவியை 
நிர்வாணமாக்கலாகாது; அது உன்‌ 
தகப்பனுடைய நிர்வாணம்‌ என்றும்‌ 
(லேவி 18:7,8) கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 





BALWETHER ம 


பிய 


உன்‌ தகப்பனுக்காவது உன்‌ 
தாய்க்காவது வீட்டிலாகிலும்‌ புறத்திலாகிலும்‌ 
பிறந்த குமாரத்தியாகிய உன்‌ சகோதரியை 
நிர்வாணமாக்கலாகாது. உன்‌ குமாரனுடைய 
மகளையாவது உன்‌ குமாரத்தியினுடைய 
மகளையாவது நிர்வாணமாக்கலாகாது: அது 
உன்னுடைய நிர்வாணம்‌ (லேவி 18570) 
என்றும்‌ கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


வசனத்தில்‌ 
என்னும்‌ 
நெருங்கிய உறவுக்கார 
திருமணம்‌ செய்து 
என்பது பொருளாகும்‌ 


மாக்கலாகாது" 


கொள்ளக்கூடாது 
(லேவி 18:6-19) 


உன்‌ தகப்பனுடைய மனைவியினிடத்தில்‌ 
உன்‌ தகப்பனுக்குப்‌ பிறந்த குமாரத்தியை 
நிர்வாணமாக்கலாகாது: அவள்‌ உனக்குச்‌ 
சகோதரி. உன்‌ தகப்பனுடைய சகோதரியை 
நிர்வாணமாக்கலாகாது; அவள்‌ உன்‌ 
தகப்பனுக்கு நெருங்கின இனமானவள்‌ 
(லேவி  1801]2) என்றும்‌ கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ தன்‌ தகப்பனுக்கு 
பிறந்த குமாரத்தியை இர்வாணமாக்கலாகாது 
ஆபிரகாமின்‌ காலத்தில்‌ 
பிரமாணம்‌ கொடுக்கப்படவில்லை. 


செய்திருக்கமாட்டார்‌. (ஆதி 2092). 
உன்‌ தாமினுடைய 


நிர்வாணபயாக்கலாகாது: 


கனக்க அவன்‌ மனைவியைச்‌ 
சேராயாக: அவள்‌ உன்‌ தகப்பனுடைய 
சகோதரி (லேவி 18134) என்றும்‌ கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 


உன்‌ 
நிர்வாணமாக்கலாகாது: 
குமாரனுக்கு மனைவி, 
நிர்வாணமாக்கலாகாது. 
சகோதரனுடைய 
நிர்வாணமாக்கலாகாது; அது 
சகோதரனுடைய நிர்வாணம்‌ (லேவி 18: 1576) 


என்றும்‌ கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


மருமகளை 
அவள்‌ உன்‌ 
அவளை 

உன்‌ 
மனைவியை 


DEUTERONOMY - COMMENTARY 


ச 01008 


PUBLISHERS 


ஒரு ஸ்திரீயையும்‌ அவள்‌ மகளையும்‌ 
நிர்வாணமாக்கலாகாது: அவளுடைய 
மகளையும்‌ அவளுடைய 
மகளையும்‌ 
நிர்வாணமாக்கும்படி விவாகம்பண்ணலாகாது: 
இவர்கள்‌ அவளுக்கு நெருங்கின 
இனமானவர்கள்‌: அது முறைகேடு. உன்‌ 
மனைவி உமிரோடிருக்கையில்‌, அவளுக்கு 
உபத்திரவமாக அவள்‌ சகோதரியையும்‌ 
நிர்வாணமாக்கும்பொருட்டு 
விவாகம்பண்ணலாகாது (லேவி 
என்றும்‌ கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
யாக்கோபின்‌ காலத்தில்‌ இந்தப்‌ 
பிரமாணம்‌ இருந்திருந்தால்‌ அவர்‌ தன்‌ 
சகோதர உறவுமுறையிலான ஸ்திரீகளைத்‌ 
திருமணம்‌ செய்திருக்கமாட்டார்‌ 
(ஆதி 2976-31) 


பவம்‌ சம்பந்தமுள்ள நெருங்கிய 
உறவினரினை தாம்பத்திய உறவு 
இருந்தால்‌, அவர்களுக்கு பிறக்கும்‌ 
பிள்ளைகள்‌ ஆரோக்கியமாயிருக்காது. 
என்றும்‌. அவை அங்கவீனமாயிருப்பதற்கு 
அதிக வாய்ப்புள்ளது என்றும்‌ மருத்துவர்கள்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 


ரமண 


கீழ்ப்படியாமல்‌, 

விவாகம்பண்ணுகிறவர்களின்‌ 

குற்றவுணர்வு உண்டாகும்‌. பாவத்தினால்‌. 
குற்றவுணர்வு உண்டானவர்கள்‌ கர்த்தரோடு 
சமாதானமாகவும்‌, ஐக்கியமாகவும்‌ இருக்க 
முடியாது. 


நெருங்கிய உறவினரிடையே விவாக 
சம்பந்தம்‌ ஏற்படுத்திக்கொள்வது 
கர்த்தருடைய பிரமாணத்தை மீறுகிற 
செயல்‌. இது கர்த்தருடைய பார்வையில்‌ 
அகத்தமானதாகவும்‌, அருவருப்பானதாகவும்‌ 
இருக்கிறது. கர்த்தர்‌ 
தடைபண்ணியிருக்கிறதை மனுஷன்‌ 
விலக்கவேண்டும்‌. 


அவளை 
1821718) 


'என்னுடைய நியாயங்களின்படி செய்து, 

என்னுடைய கட்டளைகளைக்‌ கைக்கொண்டு. 

நான்‌ உங்கள்‌ தேவனாகிய 

(லேவி 18:4) என்று கர்த்தர்‌ 

பலிசெலுத்துவதைவிட 

கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதே. 
உத்தமம்‌. 





உபாகமம்‌ - 
DEUTERONOMY - 


BALWETHER 
பிய 


இரத்த சம்பந்தமான நெருங்கிய 
உறவினரிடையே விவாக சம்பந்தம்‌ 
நடைபெறுவதை கர்த்தர்‌ தடைபண்ணுகிறார்‌. 
கர்த்தர்‌ அதை தடைபண்ணுவதற்கான 
காரணத்தையும்‌ இந்த  வசனப்பகுதியில்‌ 
சொல்லுகிறார்‌. 


"உன்‌ சகோதரனுடைய 
நிர்வாணமாக்கலாகாது; 
சகோதரனுடைய நிர்வாணம்‌" 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. ஆனாலும்‌ 
தருடைய. பாரம்பரிய வழக்கத்தின்‌ 
ரரகாரம்‌, ஒருவன்‌ புத்திர சந்தானமில்லாமல்‌. 
இறந்துபோனால்‌, அவனுடைய சகோதரனோ 
அல்லது நெருங்கிய உறவினனோ, 
அவனுடைய விதவை மனைவியை விவாகம்‌. 
செய்து, அவனுக்கு புத்திர சந்தானம்‌ 
உண்டுபண்ணவேண்டும்‌. 


மனைவியை 
து உன்‌ 
(லேவி 1916) 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஒன்றாய்க்‌ 

அவர்களில்‌ 
ரல்‌ 
மரித்தவனுடைய மனைவி 
அந்நியனுக்கு மனைவியாகக்கூடாது: 
அவளுடைய புருஷனின்‌ சகோதரன்‌ 
அவளைத்‌ தனக்கு மனைவியாகக்‌ கொண்டு, 
அவளிடத்தில்‌ சேர்ந்து, புருஷனுடைய 
சகோதரன்‌ செய்யவேண்டிய கடமையைச்‌ 
செய்யக்கடவன்‌" (உபா 25:5), 


குடியிருக்கும்‌ 


கர்த்தர்‌ வனப்பகுதியில்‌ 
இண்டு விதை விவாக FA 
சொல்லியிருக்கிறார்‌. இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌, 
ங்களுடைய சமுதாய சூழ்நிலைகளுக்கேற்ற 
பிரகாரம்‌, கர்த்தருடைய  பிரமாணங்களில்‌ 
ஒரு பிரமாணத்தை தேர்ந்தெடுத்து, 
கர்த்தருடைய கட்டளைகளையும்‌, அவருடைய 





உபாகமம்‌ - 
DEUTERONOMY - 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ பரிசுத்தமாய்‌ 
ஜீவிக்கவேண்டும்‌. அவர்கள்‌ தங்கள்‌ 
மத்தியிலிருந்து தீமையையும்‌, அசுத்தத்தையும்‌ 
அகற்றவேண்டும்‌. அது தொடர்பான 
பிரமாணங்கள்‌ இந்த அதிகாரத்தில்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது (உபா 23:1-8). 


இஸ்ரவேலரின்‌ 
சுத்தமாயிருக்கவேண்டும்‌. அசுத்தமான 
காரியங்களும்‌ தீட்பான காரியங்களும்‌ 
பாளயத்திற்குள்ளே இராமல்‌, புறம்பே 
இருக்கவேண்டும்‌ (உபா 23:9-14). 


பாளயம்‌ 


ளுக்கு இரக்கம்‌ காண்பிப்பது 
அத்தனை ரமாணம்‌ (உபா 2315/16). 
வேசிந்தனத்திற்கு விரோதமான பிரமாணம்‌ 
(உபா 231718). வட்டி வாங்குவதற்கு: 
எதிரான பிரமாணம்‌ (உபா 231920). 
பொருத்தனை பண்ணியதை 
காலதாமநம்பண்ணாமல்‌. 

நிறைவேற்றவேண்டும்‌ (உபா 23:21,23) 
மனுஷருடைய  சுயாதீனத்தில்‌ ஒரு சில 
கட்டுப்பாடுகள்‌ (உபா 23:24,25). 


சபைக்கு உட்படலாகாதவன்‌ 
உபா 23:1-8 


உபா 280. விதையடிக்கப்பட்டவனும்‌, 
கோச மறுபட்டவனும்‌ கர்த்தருடைய 
சபைக்கு உட்படலாகாது. 


உபா 295.  வேசிப்பின்னையும்‌ 
கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது; 
அவனுக்குப்‌ 

தலைமுறையான வனும்‌ 

சபைக்கு உட்படலாகாது. 


உபா 23. அம்மோனியனும்‌ 
மோவாபியனும்‌ கர்த்தருடைய சபைக்கு 
உட்படலாகாது; யத்தாம்‌ 
தலைமுறையிலும்‌ என்றைக்கும்‌ 
அவர்கள்‌ கர்த்தருடைய சயைக்கு. 
உட்படலாகாது. 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


உபா 28:4. நீங்கள்‌ எகிப்திலிருந்து 
புறப்பட்டு வருகிற வழியிலே, அவர்கள்‌: 
அப்பத்தோடும்‌ 'தண்ணீரோடும்‌ 
உங்களுக்கு. எதிர்கொண்டு 
வராததினிமித்தமும்‌, உன்னைச்‌. 
சுபிக்கும்படியாய்‌. 
மெசொப்பொத்தாமியாவின்‌ ஊராகிய 
பேத்தோரிலிருந்த பேயோரின்‌ குமாரன்‌ 
பிலேயாமுக்குக்‌ கூலியேசி அவனை 
அழைப்பித்ததினிமித்தமும்‌ இப்படிச்‌ 
செய்யவேண்டும்‌. 

உபா 23:5. உன்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
பிலேயாமுக்குச்‌. செவிகொடுக்கச்‌. 
சித்தமில்லாமல்‌, உன்‌ தேவனாகிய 
கர்த்தர்‌ உன்மேல்‌ அன்பு 
கூர்ந்தபடியினால்‌, உன்‌ தேவனாகிய 
கர்த்தர்‌ அந்தக்‌ சாபத்தை உனக்கு 
ஆசீர்வாதமாக மாறப்பண்ணினார்‌. 


உபா 28:8. உன்‌ ஆயுள்‌ 
நாட்களுன்னனவும்‌ ஒருக்காலும்‌ 
அவர்கள்‌ சமாதானத்தையும்‌ 
நன்மையையும்‌ தேடாதே. 
உபா 28:7. 
அருவருக்காயாக, அவன்‌ உன்‌ 
சகோதரன்‌; எகிப்தியனை 
அருவருக்காயாக அவன்‌ தேசத்திலே 
பரதேசியாயிருத்தாய்‌. 

உபா 23:8. மூன்றாம்‌ தலைமுறையில்‌ 
அவர்களுக்குப்‌ பிறந்த பின்னைக்‌ 
கர்த்தருடைய சயைக்கு உட்படலாம்‌. 


ஏதோமியனை 


கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாத 
ஒரு சிலரைப்பற்றி இந்த வசனப்பகுதியில்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. 

விதையடிக்கப்பட்டவன்‌, கோசமறுபட்டவன்‌, 
வேசிப்பிள்ளை, மோவாபியன்‌, அம்மோனியன்‌ 
ஆகியோர்‌ சபைக்குட்படலாகாது என்று 
மோசே சொல்லுகிறார்‌. 


மோசே இஸ்ரவேல்‌ புத்திரரை நோக்கி, 
“விதையடிக்கப்பட்டவனும்‌, கோச 
மறுபட்டவனும்‌ கர்த்தருடைய சபைக்கு 
உட்படலாகாது. வேசிப்பிள்ளையும்‌. 
கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது; 
அவனுக்குப்‌ பத்தாம்‌ தலைமுறையானவனும்‌. 
கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. 
அம்மோனியனும்‌ மோவாபியனும்‌ கர்த்தருடைய 
பத்தாம்‌. 
அவர்கள்‌ 
உட்படலாகாது' 

பா 231-3) என்று சொல்லுகிறார்‌. 





உபாகமம்‌ - 


விரிவுரை 


DEUTERONOMY - COMMENTARY 


உறல்‌ சன்‌ 
'கோசமறுபட்டவர்களையும்‌ 
தெய்வங்களுக்குச்‌ சேவை 
நியமிப்பார்கள்‌. இதற்காக 
தங்களுடைய பிள்ளைகளை 
கோசமறுத்து 
விக்கிரகாராதனைக்‌ 


நடைபெறக்கூடாது என்பது தேவனுடைய 
பிரமாணம்‌. கர்த்தருக்குப்‌ பலிசெலுத்தும்‌ 
போது கூட பழுதில்லாத மிருகஜீவன்களையே 
பலியிட வேண்டும்‌. 

வேசிப்பிள்ளை என்பவன்‌ 
யூதமார்க்கத்து தகப்பனுக்கும்‌, புறஜாதி 
மார்க்கத்து தாய்க்கும்‌ பிறந்தவன்‌, இவன்‌ 
முறைதவறி பிறந்தவன்‌, நெருங்கிய 
உறவினருக்குப்‌ பிறந்தவன்‌. (உபா 23:2. 
சக 9:6)  செப்துவஜிந்த்‌ பதிப்பில்‌ 
“வேசிப்பிள்ளை" “002 மஸ மீ ௨ 
harlot” என்று மொழிபெயர்க்கப்‌ 
பட்டிருக்கிறது. 


கர்த்தருடைய சபை என்னும்‌ 
வார்த்தைக்கு இவவ, ஜனத்தார்‌" என்று 
பொருள்‌ 234) 
தப க்கல்‌. கோச 
மறுபட்டவனும்‌, வேசிப்பிள்ளையும்‌, இஸ்ரவேல்‌. 
புத்திரர்‌ நடுவில்‌ ஜீவிக்கலாம்‌. இதற்கு தடை 
ஒன்றும்‌ இல்லை. ஆனாலும்‌ மூப்பர்‌, 
யாதிபதிகள்‌, ஆசாரியர்‌ போன்ற 
இஸ்வவேல்‌ தேசத்தாரின்‌ பதவிகளுக்கு, 
இவர்கள்‌ அங்கிகரிக்கப்படவில்லை. 
என்னும்‌ 
என்று 
23:3; 


வாக்கியத்திற்கு நித்திய காலமாக 


பொருள்‌ 
நெகே 134), 


(உபா 23:2 உபா 


அம்மோனியனும்‌ 
நெருங்கிய உறவினருக்குப்‌. 
(ஆதி 19:30-38, உபா ப்‌ 
பிரமாணம்‌ ஒருவேளை புருஷர்களுக்கு மட்டும்‌ 
நியமிக்கப்பட்டிருக்கும்‌ அல்லது இதில்‌ சில 
கள்‌ கொடுக்கப்பட்டிருக்கும்‌. ரூத்‌ 
ஒரு மோவாபிய ஸ்திரீ. (ரூத்‌ 1: 
ரூத்‌ 413; மத்‌ 1:5). 
இவ்விரண்டு ஜாதிகளுக்கு 
கொடுக்கப்‌ பட்டிருக்கிறது. உபா 23:7 
ஆவது வசனத்தில்‌ மற்ற ஜாதிகளைப்‌ பற்றிக்‌ 
ன்ட்‌ தக்கன்‌ 


ஏதோமியரும்‌ எகிப்தியரும்‌ மூன்றாம்‌. 

தலைமுறை வரையிலும்‌ கர்த்தருடைய 

சபைக்கு உட்படலாகாது. அதன்‌ பின்பு 

அவர்கள்‌ கர்த்தருடைய சபைக்கு உட்படலாம்‌ 

சொல்லுகிறார்‌. 

இந்தப்‌ பிரமாணத்திற்கு 

விதமாக வியாக்கியானம்‌. 
சொல்லுகிறார்கள்‌. 


கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது" 
என்னும்‌ வாக்கியத்திற்கு இஸ்ரவேல்‌. 

ர்‌, ஆவிக்குரிய காரியங்களிலும்‌, 
மார்க்க ஆராதனைகளிலும்‌ இவர்களோடு 
எந்த தொடர்பும்‌ வைத்துக்கொள்ளக்கூடாது 
என்பது பொருள்‌ என்று வேதபண்டிதர்களில்‌ 
சிலர்‌ விளக்கம்‌ சொல்லுகிறார்கள்‌. 


சபைக்கு உட்படலாகாது 
வாக்கியத்திற்கு, இவர்கள்‌ 

'சபையாருக்கு, அதிகாரிகளாக 
நியமிக்கப்படக்கூடாது என்பதே பொருள்‌ 
என்றும்‌ வேதபண்டிதர்களில்‌ சிலர்‌ விளக்கம்‌ 


சொல்லுகிறார்கள்‌. 

சபைக்கு உட்பபலாகாது என்னும்‌ 
வாக்கியற்றிதத்‌, இல்வே பத்திர 
இவர்களோடு விவாக 
சம்பந்தம்பண்ணிக்கொள்ளக்கூடாது என்றும்‌ 
வேதபண்டிதர்களில்‌ சிலர்‌ விளக்கம்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ தண்‌ கானானிய 
ஸ்திரீகளை விவாகப்பண்ணக்கூடாது 
ஆனாலும்‌ அந்த ஸ்திரீகள்‌ யூதமார்க்கத்தை 
முழுவதுமாக ஏற்றுக்கொண்டால்‌, இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ அவர்களை 
விவாகம்பண்ணிக்கொள்ளலாம்‌. ஆனாலும்‌ 
யூதமார்க்கத்து ஸ்திரீகள்‌, கானானிய 
புருஷரை விவாகம்பண்ணுவதற்கு 
அனுமதியில்லை. 

அம்மோனியரும்‌, மோவாபியரும்‌. 
கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது என்று 
மோசே சொல்லும்போது, அதற்கான 
காரணத்தையும்‌ இங்கு சொல்லுகிறார்‌. 


என்னும்‌ 


இஸ்ரவேல்‌ 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


“நீங்கள்‌ எகிப்திலிருந்து புறப்பட்டு. 
வருகிற வழியிலே, அவர்கள்‌ அப்பத்தோடும்‌. 
தண்ணீரோடும்‌ உங்களுக்கு எதிர்கொண்டு 
வராததினிமித்தமும்‌, உன்னைச்‌ 
சபிக்கும்படியாய்‌ _ மெசொப்பொத்தாமியாவின்‌: 
ஊராகிய பேத்தோரிலிருந்த பேயோரின்‌ 
குமாரன்‌ பிலேயாமுக்குக்‌ கூலிபேசி அவனை 

அழைப்பித்ததினி௰ித்தமும்‌ இப்படிச்‌ 
செய்யவேண்டும்‌. உன்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
பிலேயாமுக்குச்‌ செவிகொடுக்கச்‌ 
சித்தமில்லாமல்‌, உன்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
உன்மேல்‌ அன்பு கூர்ந்தபடியினால்‌, உன்‌ 
தேவனாகிய கர்த்தர்‌ அந்தச்‌ சாபத்தை 
உனக்கு ஆசீர்வாதமாக மாறப்பண்ணினார்‌" 
(உபா 23:45) என்று மோசே சொல்லுகிறார்‌. 


, மோவாபியனும்‌. 
கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. - 
காரணம்‌ : 

1... இஸ்ரவேல்‌ 


புத்திரர்‌ எகிப்து. 


தேசத்திலிருந்து புறப்பட்டு வந்தபோது 
'னியரும்‌, 


மோவாபியரும்‌. 
இஸ்ரவேலருக்கு இரக்கம்‌ 
காண்பிக்கவில்லை. 


இஸ்ரவேல்‌ புத்தரை சபிப்பதற்காக 
அவர்கள்‌ லேயாமிற்குக்‌ கூலி 
த்க்‌ 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு சாபத்தை 
த மாறப்‌ பண்ணினார்‌ கர்த்தரை 

ஜீவிப்பவர்களுக்கு சாயமும்‌ 
யுகக்‌ மாறும்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
சித்தத்தை அவர்களுடைய ஜீலியங்களில்‌ 
நிறைவேற்றுவார்‌. ஆகையினால்‌ கர்த்தருடைய 
சத்தத்திற்குச்‌ செவிகொடுத்து, அவருடைய 
பிரமாணத்திற்குக்‌ கீழ்ப்டிவது மிகவும்‌. 
அவசியம்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ அம்மோனியரையும்‌ 
மோவாபியரையும்‌ தங்கள்‌ சபையில்‌: 
சேர்த்துக்கொள்ளக்கூடாதது மாத்திரமல்ல, 
அவர்களை வெறுக்கவும்‌ வேண்டும்‌. “நீ உன்‌ 
ஆயுள்‌ நாட்களுள்ளளவும்‌ ஒருக்காலும்‌ 
அவர்கள்‌ சமாதானத்தையும்‌ நன்மையையும்‌ 
தேடாதே” (உபா 23:6) என்று மோசே 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு சொல்லுகிறார்‌. 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நீ உன்‌ ஆயுள்‌ நாட்களுள்ளளவும்‌ 

ஒருக்காலும்‌ அவர்கள்‌ சமாதானத்தையும்‌ 

நன்மையையும்‌ தேடாதே” என்று கர்த்தர்‌ 

அம்மோனியனையும்‌ மோவாபியனையும்‌ பிச்‌ 
ர்‌. உபா 1029; 

ஆகிய வன்க்களில்‌ 


118, 
கூறப்பட்டிருக்கும்‌ அன்பின்‌ பிரமாணத்திற்கு 


உலகத்தை  ஆசீர்வதிக்கவும்‌, 

ஆளுகை செய்யவும்‌ இஸ்ரவேல்‌ சந்ததியின்‌ 
மேசியாவை அனுப்ப 

கர்த்தர்‌ சித்தம்‌ 


ஆகையினால்‌ இஸ்ரவேல்‌ தேசத்தை 
அழிக்க னப்பது கர்த்தருடைய 
சித்தத்திற்கு விரோதமான பாவம்‌. இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ கானான்‌ தேசத்தாரை முழுவதுமாக 
அழித்து, அவர்களைச்‌ சங்காரம்‌ பண்ண 
வேண்டும்‌. அவர்களுடைய அக்கிரமத்தின்‌ 
நிமித்தமும்‌, துன்மார்க்கத்தின்‌ நிமித்தமும்‌ 
கர்த்தர்‌ கானான்‌ தேசத்தாரை அழிவுக்கு 


அவர்களைப்பற்றி கரிசனையோடு பேசுகிறார்‌. 
“ஏதோமியனை அருவருக்காயாக, அவன்‌ 
உன்‌ சகோதரன்‌; எகிப்நியனை 
அருவருக்காயாக, அவன்‌ தேசத்திலே. 
பரதேசியாயிருந்தாய்‌. மூன்றாம்‌. 
தலைமுறையில்‌ அவர்களுக்குப்‌ பிறந்த 
பிள்ளைகள்‌ கர்த்தருடைய சபைக்கு 
உட்படலாம்‌" (உபா 23:78) என்று மோசே 


இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு சொல்லுகிறார்‌. 


பானயத்தின்‌ ௬த்தம்‌ 
உபா 23:9-14 


உபா 282. நீ படையெடுத்து உன்‌ 
சத்துருக்களுக்கு விரோதமாய்ப்‌ 
புறப்படும்போது, தீதான காரியங்கள்‌ 
எல்லாவற்றிற்கும்‌ விலகியிருப்பாயாக. 





உபாகமம்‌ - 
DEUTERONOMY - 


BALWETHER 
பிய 


உபா 28:10. இராக்காலத்தில்‌ ௪ம்பவித்த 
தீட்டிணாலே. அசுத்தமாயிருக்கிற 
ஒருவன்‌ உங்களிலிருத்தால்‌, அவன்‌ 
பானயத்திற்கு வெளியே போய்‌, 
பானயத்திற்குன்‌ வராமல்‌, 


உபா 23:11. சாயங்காலத்திலே ஜலத்தில்‌ 
ஸ்நானம்பண்ணி, சூரியன்‌. 
அஸ்தமிக்கும்போது 
வரக்கடவன்‌. 


உபா 202, தீ வெளிக்குப்‌ 
போயிருக்கத்தக்கஇடம்பானயத்திற்குப்‌ 
புறம்பே இருக்கவேண்டும்‌. 


உபா 23:13. உன்‌ ஆயுதங்கனோடே. 
ஒரு சிறுகோதும்‌ உன்னிடத்தில்‌ 
இருக்கக்கடவது; நீ மலஜலாதிக்குப்‌. 
போகும்போது, அதனால்‌ மண்ணைத்‌ 
தோண்டி, மலஜலாதிக்கிருந்து, உன்னிலி 
ருந்து கழித்து போனதை: 
முடிப்போடக்கடவாய்‌. 


பானயத்திற்குன்‌. 


உபா 23014. உன்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
உன்னை இரட்சிக்கவும்‌, உன்‌ 
சத்துருக்களை உனக்கு. 
ஒப்புக்கொடுக்கவும்‌, உன்‌ 
பானயத்திற்குன்னே 

உலாவிக்கொண்டி ருக்கிறார்‌; ஆகையால்‌, 
அவர்‌ உன்னிடத்தில்‌  அசுசியான 
காரியத்தைக்‌ கண்டு, உன்னை விட்டுப்‌ 
போகாதபடிக்கு, உன்‌  பாணயம்‌. 
சுத்தமாயிருக்கக்கட வது. 


மோசே இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு இந்தப்‌ 
பிரமாணங்களை சொல்லும்போது, அவர்கள்‌ 
பாளயத்திலே. தங்கியிருக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ கூடாரங்களில்‌ 
வாசம்பண்ணுகிறார்கள்‌. மோசே இஸ்ரவேல்‌. 
புத்திரருக்கு ஏற்கெனவே சொன்ன பிரகாரம்‌, 
அவர்கள்‌ தங்கள்‌ கோத்திரத்து வரிசைப்‌ 
பிரகாரம்‌, ஆசரிப்புக்கூடாரத்தைச்‌ சுற்றிலும்‌ 
பாளயமிறங்கியிருக்கிறார்கள்‌. 

இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ யோர்தானைக்‌ 
கடந்து, கானான்‌ தேசத்திற்குள்‌ பிரவேசிக்க 
ஆயத்தமாயிருக்கிறார்கள்‌. 
சேனை. கானானிருக்கு 


கொள்கிறார்கள்‌. இஸ்ரவேலின்‌ சேனைக்கு 
யுத்தம்பண்ணுவது சம்பந்தமான 
பிரமாணத்தைச்‌ சொல்லுவது மிகவும்‌ 


அவசியமானதாயிருக்கிறது. 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ 
'நீ படையெடுத்து உன்‌ 
விரோதமாய்ப்‌ 


(உபா 23:9) என்று சொல்லுகிறார்‌. 


இஸ்ரவேலரின்‌ 
குத்தமாயிருக்கவேண்டும்‌. பாளயத்தில்‌ 
சகலமும்‌: ஒழுங்கும்‌. கிரமமுமாக 
நடைபெறவேண்டும்‌. இஸ்ரவேல்‌ புத்திரரும்‌, 
அவர்களுடைய பாளயங்களும்‌ 
மாயிருக்கவேண்டும்‌ என்பதை மோசே 
த. வசனப்பகுதியில்‌ மறுபடியும்‌ 
மறுபடியுமாய்ச்‌ சொல்லுகிறார்‌. 

இஸ்ரவேல்‌. ஜனத்தார்‌ எல்லா 
காரியங்களிலும்‌ சுத்தமாமிருக்குவேண்டும்‌. 
தங்களுடைய ஆவிக்குரிய காரியங்கள்‌, 
நீதிநெறி சம்பந்தமான காரியங்கள்‌, மார்க்க 
காரியங்கள்‌, சடங்காச்சாரமான காரியங்கள்‌, 
சமுதாய காரியங்கள்‌, இயற்கையான 
காரியங்கள்‌, சரீர ஆரோக்கியம்‌ ஆகிய 
எல்லாவற்றிலும்‌ அவர்கள்‌ 
சுத்தமாயிருக்கவேண்டும்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ தங்கள்‌ 
சத்துருக்களுக்கு விரோதமாக படையெடுத்து 
புறப்படும்போது, அவர்கள்‌ சத்துருக்களை 
நோக்கிப்‌ பார்ப்பதோடு, தங்களைத்‌ தாங்களே 
நோக்கிப்‌ பார்த்துக்கொள்ளவேண்டும்‌. 
அவர்கள்‌ தீநான காரியங்கள்‌ 
எல்லாவற்றிற்கும்‌ விலகியிருக்கவேண்டும்‌. 
இஸ்ரவேலின்‌ சேனையிலுள்ளவர்கள்‌ 
எல்லா பாவங்களுக்கும்‌ 
விலகியிருக்கவேண்டும்‌. அவர்களிடத்தில்‌ 
பாவம்‌ காணப்படும்போது, அந்தம்‌ வ 
அவர்களுடைய 
குறைத்துப்போடும்‌. பாவம்‌ அவரின்‌ 
வீரத்தை அழித்துப்போடும்‌. 
ஏற்படும்‌ குற்றவுணர்வு 
கோழையாக்கிவிடும்‌. 
சத்துருவுக்கு விரோதமாக 
யுத்தம்பண்ண முடியாது. ஆகையினால்‌ 
மோசே அவர்களுக்கு யுத்தம்பண்ணுவது 
பற்றிச்‌ சொல்லும்போது, முதலாவதாக, 
'தீதான காரியங்கள்‌ எல்லாவற்றிற்கும்‌. 
விலகியிருப்பாயாக” என்று சொல்லுகிறார்‌. 


பாளயம்‌. 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


BALWETHER 
பிய 


விக்கிரகங்கள்‌ ஆகிய எதுவும்‌ இல்லாதவாறு 
மிகவும்‌ கவனமாயிருக்கவேண்டும்‌. அவர்கள்‌ 
சத்துருக்களை கொள்ளையிடும்போது, 
அவர்களுடைய விக்கிரகங்களை 
தங்களுடைய கூடாரங்களில்‌ கொண்டு வந்து 
வைத்திருக்கக்கூடாது. கர்த்தருக்கு 
விரோதமான எல்லா காரியங்களும்‌ தீதான 
காரியங்களாகும்‌ 


இஸ்ரவேலின்‌: 
சத்துருவுக்கு விரோதமாக. 
புறப்பட்டுப்போகும்போ து. 
குழந்தைகளும்‌, 
தகுதியில்லாதவர்களும்‌, 
கூடாரங்களில்‌ தங்கியிருப்பார்கள்‌. அவர்களும்‌ 
தங்கள்‌ கூடாரங்களை 
பரிசுத்தம்பண்ணவேண்டும்‌. தங்கள்‌ 
கூடாரங்களில்‌ நீதான காரியங்கள்‌ எதுவும்‌ 
இல்லாதவாறு, அவர்களும்‌ அவற்றிற்கு. 
விலகியிருக்கவேண்டும்‌. 


சேனையிலுள்ளவர்கள்‌. 
படையெடுத்து 


ங்ரவேல்‌ புத்திரருக்கு, தங்கள்‌ 
சத்துருக்களோடு யுத்தம்பண்ணுகிற காலம்‌. 
மறுமலர்ச்சியின்‌ காலமாகயிருக்கும்‌. 
அவர்கள்‌ கர்த்தரை 
யுத்தம்பண்ணுகிறார்கள்‌. 
கர்த்தருடையது. கர்த்தர்‌ தங்களுக்காக 
யுத்தம்பண்ணுவார்‌ என்று அவர்கள்‌ 
நம்புகிறார்கள்‌. கர்த்தர்‌ தங்கள்‌ ஜெபத்தைக்‌ 
கேட்டு, சத்துருக்களுக்கு விரோதமான 
யுத்தத்திலே, தங்களுக்கு ஜெயத்தைக்‌ 
கட்டளையிடுவார்‌ என்று நம்பிக்கையோடு 
யுத்தம்பண்ணுகிறார்கள்‌. 

இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ சத்துருக்‌: 

விரோதமாய்‌ யுத்தம்பண்ணும்‌ 
கர்த்தர்மீது அவர்கள்‌ வைத்துள்ள ல்‌ 
விசுவாசமும்‌ அதிகரிக்கும்‌. அவர்களுடைய 
ஜெபநேரம்‌ அதிகரிக்கும்‌ கர்த்தர்‌ 
அவர்களுடைய ஜெப பதில்‌ 
'கொடுக்கவேண்டுமென்றால்‌, 
அவர்களிடத்தில்‌ பரிசுத்தம்‌ 
காணப்படவேண்டும்‌. அவர்கள்‌ தீதான. 
காரியங்கள்‌ எல்லாவற்றிற்கும்‌ 
விலகியிருக்கவேண்டும்‌. 


அக்கிரம சிந்தை 


ஆண்டவர்‌ 


என்‌. இருதயத்தில்‌ 
கொண்டிருந்தேனானால்‌, 
எனக்குச்‌ செவிகொடார்‌" (சங்‌ 6678) 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அப்பொழுது சாமுவேல்‌ இஸ்ரவேல்‌ 
குடும்பத்தார்‌ யாவரையும்‌ நோக்கி: நீங்கள்‌ 
உங்கள்‌ முழு இருதயத்தோடும்‌ கர்த்தரிடத்தில்‌ 
திரும்புகிறவர்களானால்‌, அந்நிய 
தேவர்களையும்‌ அஸ்தரோத்தையும்‌ உங்கள்‌ 
நடுவிலிருந்து விலக்கி, உங்கள்‌ 
இருதயத்தைக்‌ கர்த்தருக்கு நேராக்கி, அவர்‌ 
ஒருவருக்கே ள்‌ 
அப்பொழுது உங்களைப்‌ 
பெலிஸ்தருடைய அடுக்கு நீங்ககாக்கிலிடுவார்‌ 
என்றான்‌" (சாமு 7:3). 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ தங்கள்‌ 
சத்துருக்களுக்கு விரோதமாய்‌ படையெடுத்து 
புறப்பட்டுப்போகும்போதும்‌, அவர்கள்‌ தங்கள்‌ 
பாளயங்களில்‌ தங்கியிருக்கும்போதும்‌, 
அவர்கள்‌ மத்தியில்‌ எந்தவிதமான தீட்டும்‌, 
அசுத்தமும்‌ காணப்படக்கூடாது. அவர்களில்‌ 
யார்‌ அசுத்தமாயிருந்தாலும்‌, அவர்கள்‌ 
பாளயத்திற்குள்ளே வராமல்‌, பாளயத்திற்கு 


வெளியே இருந்து, தங்களை 
சத்திகரித்தக்கொண்டு, அதன்‌ பின்பு 
பாளயத்திற்குள்ளே வரவேண்டும்‌. 


மோசே இஸ்ரவேல்‌ புத்திரரை நோக்கி, 
“இராக்காலத்தில்‌ சம்பலித்த தீட்டினாலே 
அகத்தமாயிருக்கிற ஒருவன்‌. 
உங்களிலிருந்தால்‌, அவன்‌  பாளயத்திற்கு. 
வெளியே போய்‌, பாளயத்திற்குள்‌ வராமல்‌, 
சாயங்காலத்திலே ஜலத்தில்‌ ஸ்நானம்பண்ணி, 
சூரியன்‌ அஸ்தமிக்கும்போது பாளயத்திற்குள்‌. 
வரக்கடவன்‌" (உபா 23401) என்று 


சொல்லுகிறார்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரருடைய  பாளயம்‌ 
சுத்தமாயிருக்கவேண்டும்‌. எங்கு அசுத்தம்‌ 
காணப்படுகிறதோ. அங்கே த்க்‌ 
சீக்கிரத்தில்‌ பரவிவிடும்‌. ஆ 
அசுத்தம்‌ இருக்குமிடத்தில்‌, திக்க 
ஆரோக்கியம்‌ இருக்காது. சரீரப்பிரகாரமான 
அசத்தங்களும்‌ இயற்கையான 
அகத்தங்களும்‌ இருக்குமிடத்தில்‌ சரீர 
ஆரோக்கியம்‌ இருக்காது. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ தங்களுடைய 
ஆத்துமாவை ரிப்பதுபோல, 
தங்களுடைய சரீரங்களையும்‌ சுத்தம்பண்ண 
வேண்டும்‌. இஸ்ரவேல்‌ புத்திரருடைய 
பாளயங்களை அகுத்தம்பண்‌ ணுகிற 
காரியங்களைக்‌ குறித்தும்‌, அந்த 
அகத்தங்களுக்கு அவர்கள்‌ எவ்வாறு 
விலகியிருக்கலாம்‌ என்பது குறித்தும்‌ மோசே 
த வசனப்பகுதியில்‌ சொல்லுகிறார்‌. 





உபாகமம்‌ - 
DEUTERONOMY - 


“நீ வெளிக்குப்‌ போயிருக்கத்தக்க இடம்‌. 
பாளயத்திற்குப்‌ புறம்பே இருக்கவேண்டும்‌. 
உன்‌ ஆயுதங்களோடே ஒரு சிறுகோலும்‌ 
உன்னிடத்தில்‌ இருக்கக்கடவது: நீ 
மலஜலாதிக்குப்‌ போகும்போது, அதனால்‌. 
மண்ணைத்‌ தோண்டி, மலஜலாதிக்கிருந்து, 
உன்னிலிருந்து கழிந்து போனதை 
மூடிப்போடக்கடவாய்‌” (உபா 231213) என்று 
மோசே இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு. 
சொல்லுகிறார்‌. 
சேனைகளின்‌: 
புத்திரர்‌ மத்தியிலே. 
கர்த்தருடைய 
அவருடைய பரிகத்த 
அடையாளபாயிருக்கிறது. கர்த்தரை 
ஆராதிக்கிற இஸ்ரவேல்‌  ஜனத்தார்‌ 
தங்களுடைய சரீரத்திற்குள்ளேயும்‌, 
வெளியேயும்‌ சுத்தமாயிருக்கவேண்டும்‌. 
அவர்களுடைய மனதும்‌ 
சுத்தமாமிருக்கவேண்டும்‌. அவர்களுடைய 
சரீரமும்‌ சுத்தமாமிருக்கவேண்டும்‌ 
கர்த்தருடைய கண்கள்‌ 
பரல்களை எப்போதும்‌ 


பார்த்துக்கொண்டிருக்கிறது. 
த்தைப்‌ பார்க்கிறான்‌. 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌. 
வாசம்பண்ணுகிறார்‌ 
உடன்படிக்கைப்பெட்டி 
பிரசன்னத்திற்கு 


ம்முடைய 
நோக்கிப்‌ 
மனுஷன்‌ 
முகத்தை கர்த்தர்‌ 
மனுஷனுடைய இருதயத்தையும்‌ பார்க்கிறார்‌. 


சரீரத்தையும்‌ 
சுற்றுப்புற 


அவனுடைய 
அவனுடைய 
பார்க்கிறார்‌ 
பரிசுத்தராமிருப்பதுபோல, 
ஆராதிக்கிற அவருடைய 
எல்லா 
பரிசுத்தமாயிருக்கவேண்டும்‌. 


மோசே... இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு: 
பரிசுத்தத்தைப்பற்றிச்‌ சொல்லும்போது, “உன்‌ 
தேவனாகிய கர்த்தர்‌ உன்னை இரட்சிக்கவும்‌. 
உள்‌ சத்துருக்களை உனக்கு 
ஒப்புக்கொடுக்கவும்‌, உன்‌ பாளயத்திற்குள்ளே 
உலாவிக்கொண்டிருக்கிறார்‌. ஆகையால்‌, 
அவர்‌ உன்னிடத்தில்‌ அசுரியான 
காரியத்தைக்‌ கண்டு, உன்னை விட்டுப்‌ 
போகாதடிக்கு, உன்‌ பாளயம்‌ 
சுத்தமாயிருக்கக்கடவது” (உபா 2344) என்று 


சொல்லுகிறார்‌. 


பார்க்கிறார்‌ 


விரிவுரை 
COMMENTARY 


சமுதாய பிரமாணங்கள்‌ 
உபா 23:15-25 


உபா 23:15. தன்‌ எஜமானுக்குத்‌ தப்பி 
உன்னிடத்தில்‌ வந்த வேலைக்காரனை 
அவனுடைய எஜமான்‌ கையில்‌ 
ஓப்புக்கொடாயாக. 


உபா 23:16. அவன்‌ உனக்கு இருக்கி, 
உன்‌: கால்கள்‌. ஒன்றிலே... தனக்குக்‌ 
சம்மதியான இடத்தைத்‌ 
தெரிந்துகொண்டு, அதிலே உன்னுடனே 
இருப்பானாக; அவனை 
ஒடுக்கவேண்டாம்‌. 


உபா 2317. இஸ்ரவேலின்‌: 
கரை தறிகள்‌. ஒருத்தியும்‌ 
வேசியாயிருக்கக்கூடாது; இஸ்ரவேலின்‌ 
குமாரரில்‌ ஒருவனும்‌ ஆண்‌ 
புணர்ச்சிக்காரனாயிருக்கக்கூடாது. 


உபா 2318. வேசிப்பணயத்தையும்‌, 
நாயின்‌ கிரயத்தையும்‌ எந்தப்‌ 
பொருத்தனையினாலாகிலும்‌ உன்‌ 
தேவனாகிய கர்த்தரின்‌ ஆலயத்திலே. 
கொண்டுவராயாக; அவைகள்‌ 
இரண்டும்‌ உன்‌ தேவனாகிய 
கர்த்தருக்கு அருவருப்பானவைகள்‌. 


உபா 28:19. கடனாக கொடுக்கிற 
பணத்துக்கும்‌. ஆகாரத்துக்கும்‌, 
கடனாகக்‌ கொடுக்கிற வேறே எந்தப்‌: 
பொருளுக்கும்‌, உன்‌ சகோதரன்‌ கையில்‌ 
வட்டி வாங்காயாக. 


உபா 23:20. அத்தியன்‌ கையில்‌ நீ 
வட்டிவாங்கலாம்‌; 

சுதந்தரிக்கப்போகிற தேசத்தில்‌ உன்‌ 
தேவனாகிய கர்த்தர்‌ நீ கையிடும்‌. 
'வேலையிலெல்லாம்‌. உன்னை 
ஆசீர்வதிக்கும்படி உன்‌ சகோதரன்‌ 
கையிலே வட்டி, வாங்காயாக.. 


உபா 2921. தீ உன்‌ தேவனாகிய 
கர்த்தருக்குப்‌ பொருத்தனை 
பண்ணியிருத்தால்‌, அதைச்‌ செலுத்தத்‌ 
தாமதஞ்செய்யாதே; உன்‌ தேவனாகிய 
கர்த்தர்‌ அதை நிச்சயமாய்‌ 
உன்‌ கையில்‌ கேட்பார்‌; அது உனக்குப்‌ 
பாவமாகும்‌. 





(யய டம்‌. 


பிய 


உபா 2922. 
பொருத்தனை பண்ணாதிருத்தால்‌, 
உன்மேல்‌ பாவம்‌ இல்லை. 


உபா 2328, உன்‌ வாயினால்‌ 
சொன்னதை  திறைவேற்றவேண்டும்‌; 
உன்‌ தேவனாகிய கர்த்தருக்கு உன்‌ 
வாயினால்‌ தீ பொருத்தனை பண்ணச்‌. 
சொன்ன உற்சாகபலியைச்‌ செலுத்தித்‌: 
தீர்ப்பாயாக. 


உபா 2924. தீ பிறனுடைய 
திராட்சத்தோட்டத்தில்‌ பிரவேசித்தால்‌, 
உன்‌ ஆசைதீர திராட்சப்பழங்கனைத்‌ 
திருப்தியாகப்‌ புசிக்கலாம்‌; உன்‌ 
கூடையிலே ஒன்றும்‌ எடுத்துக்‌ 
கொண்டு போகக்‌ கூடாது. 


உபா 23:25. பிறனுடைய விளைச்சலில்‌. 
யிரவேசித்தால்‌, உன்‌ கையினால்‌. 
கதிர்களைக்‌ கொய்யலாம்‌; நீ அந்த 
விளைச்சலில்‌ அரிவானை இடலாகாது. 


புத்திரர்‌ ஒவ்வொருவரும்‌ 
ப்தி. வ்‌ 
நதேசிக்கவேண்டும்‌ப கோச அவர்களுக்கு 
ஆலிக்குரிய கடமைகளை 
சொல்லியிருப்பது போல, அவர்களுக்கு 
சமுதாய கடமைகளையும்‌ சொல்லியிருக்கிறார்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ வனாந்தரத்தில்‌ 
வாசம்பண்ணுகிறபோது, பாளயத்திலே 
தங்கியிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ கானான்‌ 
தேசத்தில்‌ குடியேறும்போது, அங்கே 
பட்டணங்களில்‌ வாசம்பண்ணுவார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ எங்கே இருந்தாலும்‌, 
அவர்கள்‌ ஒரு சமுதாயமாக: 
குடியிருக்கிறார்கள்‌. அவர்களுக்கென்று 
ஒரு சில சமுதாய கடமைகளும்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
தங்களுடைய காரியங்‌ 
செலுத்துவதுபோல, 


ஒவ்வொருவரும்‌ 
ல்‌ கவனம்‌ 

பிறருடைய 
காரியங்களிலும்‌ கவனம்‌ செலுத்தவேண்டும்‌. 


அவர்கள்‌ ஒருவருக்கொருவர்‌ 
கரிசனையோடிருக்கவேண்டும்‌. 


ல்‌ தேசம்‌ முழுவதுமே 
கர்த்தருடைய பரிசுத்த பூமியாயிருக்கிறது. 
அந்த தேசத்தில்‌ அடைக்கலப்பட்டணங்கள்‌ 
நியமிக்கப்பட்டிருந்தாலும்‌, ஒவ்வொரு 
பட்டணமும்‌ அடைக்கலப்பட்டணம்போல 
ஜனங்களுக்கு நன்மை செய்யவேண்டும்‌. 


DEUTERONOMY - COMMENTARY 


த 1100 


PUBLISHERS 


எல்லா 
அடைக்கலம்‌. 


'தேவைப்படுகிறவர்களுக்கு 
பட்டணங்களிலும்‌ 
கிடைக்கவேண்டும்‌. 


சமுதாய உறவுகளிலே எஜமான்களும்‌ 
வேலைக்காரரும்‌ இருக்கிறார்கள்‌. சில 
சமயங்களில்‌ வேலைக்காரர்கள்‌ தங்கள்‌ 
எஜமான்களை ஏமாற்றிவிடுவார்கள்‌. 
அவர்களுக்கு நஷ்டம்‌ ஏற்படும்‌ வண்ணமாக 
ஏதாவது தீயகாரியங்களை செய்து விட்டு 
ஓடிவிடுவார்கள்‌. 


சில. எஜமான்கள்‌ 
தங்கள்‌ வேலைக்காரரை 
கொடுமைப்படுத்துவார்கள்‌. வேலைக்காரர்கள்‌ 
தண்டனைக்கு பயந்து தங்கள்‌ எஜமானை 
விட்டு ஓடிப்போய்விடுவார்கள்‌. 
வேறுபட்டணங்களுக்கோ, அல்லது 
தேசங்களுக்கோ ஒடிப்போவார்கள்‌. 


ரவேல்‌ புத்திரர்‌ ரவு 
நேவைபபடகிற கலக்கக்‌ “தல்‌ 
செய்யவேண்டும்‌... அவர்களுக்கு ஆதரவு 
கொடுக்கவேண்டும்‌. இஸ்ரவேல்‌ 
புத்திரரை நோக்கி, “ த்‌ த்‌ தப்பி 
உன்னிடத்தில்‌ வந்த வேலைக்காரனை 
அவனுடைய எஜமான்‌ கையில்‌ 
ஒப்புக்கொடாயாக. அவன்‌ உனக்கு இருக்கிற 
உன்‌ வாசல்கள்‌ ஒன்றிலே தனக்குச்‌ 
சம்மதியான இடத்தைத்‌ தெரிந்துகொண்டு, 
அதிலே உன்னுடனே இருப்பானாக; அவனை 
ஒடுக்கவேண்டாம்‌' (உபா 23156) என்று 


சொல்லுகிறார்‌. 


சில எஜமான்கள்‌ தங்கள்‌ 
வேலைக்காரர்களை அளவுக்கு அதிகமாக 
வேலைவாங்கி ஒடுக்குவார்கள்‌. இதனால்‌ 
அவர்களிடமிருந்து வேலைக்காரர்கள்‌ 
தப்பித்துச்‌ சென்றுவிடுவார்கள்‌. அநியாயமாய்‌ 
நடத்துகிற எஜமான்களிடமிருந்து 
வேலைக்காரர்‌ தப்பித்து, வந்தால்‌ 
அவர்களுக்கு ஆதரவு கொடுக்கலாம்‌. 
நியாயமான தண்டனைக்கு தப்பித்து, 
வருகிறவர்களுக்கு ஆதரவு 
கொடுக்கக்கூடாது. கர்த்தர்‌ 
வேலைக்காரர்களைப்‌ பற்றிக்‌ 
கூறும்போதெல்லாம்‌ இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
எகிப்து தேசத்தில்‌ அடிமைகளாக இருந்ததை 
நினைவுகூருகிறார்‌. 


சமயங்களில்‌ 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


(யம 
பிய 


பலவீனமானவர்களுக்கு அடைக்கலம்‌ 
கொடுப்பதும்‌, அவர்களுக்கு ஆதரவு 
கொடுத்து அவர்களை பாதுகாப்பதும்‌ 
கர்த்தருக்கு பிரியமான காரியம்‌. து 
ஒவ்வொரு பட்டணத்தாரும்‌ செய்ய வேண்டிய 
கண்ணியமான உதவியாகும்‌. 
பெலவீனமாயிருக்கிறவன்‌ 
துன்மார்க்கனாயிருக்கக்கூடாது. பாவிகளும்‌, 
துன்மார்க்கரும்‌ கர்த்தருடைய 
பிரமாணத்தின்படி தண்டிக்கப்பட 
வேண்டியவர்கள்‌. 


திக்கற்ற பிள்ளைகளும்‌, தரித்திரரும்‌, 
விதவைகளும்‌ ஆதரவு அற்றிருபபார்கள்‌ 
அவர்களுக்கு ஆதரவும்‌, அடைக்கலமும்‌, 
உதவியும்‌ தேவைப்படுகிறது. இவர்களிடத்தில்‌ 
பாவம்‌ இல்லாதபோது, இவர்கள்‌ 
அக்கிரமக்காரராயில்லாதபோது, 
இவர்களுக்கு தேவையான உதவிகளை 
செய்து இவர்களை ஆதரிக்கவேண்டும்‌. 
காரின்‌ நாச்சியார்‌ அவளைத்‌ 
த்தினாள்‌. ஆகார்‌ 
தந்த. ஒரு தேவதூதன்‌ 
அவளை மறுபடியுமாய்‌ 
நாச்சியராரிடத்திற்கு அனுப்பி 


பிலேமோனிடத்தில்‌ பரிந்துபேசி, 
மறுபடியுமாய்‌ அவனுடைய எஜமானிடத்திற்கு 
திருப்பி அனுப்புகிறார்‌. 


அவனை 


தேவதூதன்‌ ஆகாரிடத்தில்‌ ஒரு 
பாவமும்‌ காணவில்லை. அப்போஸ்தலர்‌ 
பவுலும்‌ ஒநேசிமுவினிடத்தில்‌ ஒரு தப்பிதமும்‌ 
காணவில்லை. இவர்கள்‌ இருவருமே 
உதவி தேவைப்படுகிறவர்களுக்கு, உதவி 
செய்திருக்கிறார்கள்‌. விசுவாசிகளாகிய 
நாமும்‌, நம்மால்‌ செய்ய முடிகிற உதவிகளை 
மற்றவர்களுக்கு செய்யவேண்டும்‌. 
தன்‌ வேலைக்காரனை 
மிகவும்‌ துன்பப்படுத்தினால்‌, இஸ்ரவேல்‌. 
புத்திரர்‌ துண்பப்படுகிறவனுக்கு அடைக்கலம்‌ 
கொடுத்து உதவி செய்யவேண்டும்‌. 
'வேலைக்காரர்களுக்கு கர்த்தரைப்பற்றிய 
சத்தியத்தைப்‌ போதிக்கவேண்டும்‌. அவர்கள்‌ 
மார்க்கத்தாராயிருந்தால்‌, 
புத்திரர்‌ அவர்களை தங்கள்‌ 
மார்க்கத்திலே சேர்த்துக்கொள்ளவேண்டும்‌. 


ஒரு எஜமான்‌ 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அடைக்கலம்‌ தேடி 
வந்திருக்கிறவனுக்கு, இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
அடைக்கலம்‌ கொடுத்து, தங்கள்‌ மத்தியிலே 
வாசம்பண்ணுவதற்கு உதவிசெய்யவேண்டும்‌. 
அந்நியரை ஒடுக்கக்கூடாது. 

இஸ்ரவேல்‌ தேசத்தில்‌ வேசிக்கள்ளரும்‌, 
ஆண்புணர்ச்சிக்காரரும்‌ 
வாசம்பண்ணக்கூடாது. இஸ்ரவேல்‌ தேசம்‌ 
திக்கற்ற பிள்ளைகளுக்கு அடைக்கலம்‌ 
கொடுக்கவேண்டும்‌. அதே வேளையில்‌ அந்த 
தேசம்‌ பாவிகளுக்கும்‌, துன்மார்க்கருக்கும்‌, 
வேசிகளுக்கும்‌, ஆண்புணர்ச்சிக்காரருக்கும்‌ 
அடைக்கலம்‌ கொடுத்துவிடக்கூடாது. 


மோசே இதுபற்றி இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கு சொல்லும்போது, “இஸ்ரவேலின்‌ 
குமாரத்திகளில்‌. ஒருத்தியும்‌ 
வேசியாயிருக்கக்கூடாது: இஸ்ரவேலின்‌ 
குமாரரில்‌ ஒருவனும்‌ ஆண்‌ 
புணர்ச்சிக்காரனாயிருக்கக்கூடாது. 
வேசிப்பணயத்தையும்‌, நாயின்‌ கிரயத்தையும்‌ 
எந்தப்‌ பொருத்தனையினாலாகிலும்‌ உன்‌ 
தேவனாகிய கர்த்தரின்‌ ஆலயத்திலே 
கொண்டுவராயாக; அவைகள்‌ இரண்டும்‌ 
உன்‌ தேவனாகிய கர்த்தருக்கு 
அருவருப்பானவைகள்‌" (உபா 234718) என்று 


சொல்லுகிறார்‌. 


நாமின்‌ 
வேசித்தனத்தினாலும்‌, 
ஆண்புணர்ச்சியினாலும்‌ சம்பாதித்த 
பாவமான பணம்‌ ஆகும்‌. இந்தப்‌ 
பாவப்பணத்தைக்‌ கர்த்தருடைய ஆலயத்தில்‌ 
கொண்டு வந்து பயன்படுத்தக்‌ கூடாது. 
விக்கிரகாராதனைக்காரர்கள்‌ மத்தியில்‌ 
ஆண்வேசிகளும்‌, பெண்வேசிகளும்‌ 
ஏராளமானோர்‌ இருக்கிறார்கள்‌ 
அன்தளோ்திற்த பல வேசிகள்‌ உண்டு. 

தெய்வங்களின்‌ 
னங்கள்‌ அதிகரிப்பதற்காக அவர்கள்‌ 
வேசிகளைப்‌ பயன்படுத்துகிறார்கள்‌ 
(உபா 23:17-18; மீகா 1:7). 


கிரயம்‌ என்பது 


நாயின்‌ என்பதற்கான 
வார்த்தை “கெலெப்‌" என்பதாகும்‌. 
வார்த்தைக்கு நாய்‌ என்னும்‌ மிருகம்‌, 
ஆண்புணர்ச்சிக்காரன்‌, வேசி என்று 
பொருள்‌ சொல்லலாம்‌. பரிசுத்த வேதாகமத்தில்‌ 
நாய்‌ என்னும்‌ வார்த்தை பல்வேறு பொருளில்‌ 
பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதன்‌ விவரம்‌ 
வருமாறு : 


எபிரெய 
இந்த 





உபாகமம்‌ 


DEUTERONOMY - COMMENTARY 


யாத்‌ 22:31; நியா 7:: 


மனுஷரை அவமதிப்பாகக்‌ கூறும்‌ 
அடையாள வார்த்தை (சாமு 17:43; 
சாமு 24:14; சோமு 3:8; சோமு 
சோமு 169: 

சங்‌ 5574) 


ஆண்புணர்ச்சிக்காரர்கள்‌. (உபா 23:18) 


கிறிஸ்துவின்‌ 
(சங்‌ 22:16,20) 


விரோதிகள்‌ 


வாக்குவாதத்தில்‌ 
(நீதி 26:17) 


கள்ளத்தீர்க்கதரிசிகள்‌'ஏசா 5 


ஈடுபடுகிறவர்கள்‌. 


புறஜாதியார்கள்‌ (மத்‌ 15:26-27) 
கள்ளப்போதகர்கள்‌ (பிலி 3:2) 
பின்வாங்கிப்போனவர்கள்‌. 
(பேதுரு 2:20-21) 
மதியீனர்கள்‌ (நீதி 2621) 


த்துமாவை 
22:15) 


இழந்துபோனவர்கள்‌. 
12. மார்க்கபேதத்தார்‌. (மத்‌ 7:6) 
மோசே இஸ்ரவேல்‌ 


இஸ்ரவேல்‌: 
இரங்கவேண்டும்‌. 


"புத்திரருக்கு 


வட்டிக்கு 
சொல்லுகிறார்‌. 
ஏழைகளுக்கு 
தேவைப்படுகிறவர்களுக்கு 

ய்யவேண்டும்‌. கடன்‌ கேட்கிறவர்களுக்கு 


ம்‌ கோணாமல்‌, கடன்‌ 
கொடுக்கவேண்டும்‌ கடன்‌ வாங்குகிறவர்கள்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரராயிருக்கும்போது. 
அவர்களிடத்தில்‌ வட்டி வாங்கக்கூடாது. 
புறஜாதியாரிடத்தில்‌ வட்டி வாங்கலாம்‌. வட்டி 
விகிதமும்‌ நியாயமானதாயிருக்கவேண்டும்‌. 
யாரிடத்திலும்‌ அநியாய வட்டி 
வாங்கக்கூடாது. 


“ம்பு மற 


PUBLISHERS 


மோசே இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு கடன்‌ 
கொடுப்பதுபற்றியும்‌, வட்டி வாங்குவது 
பற்றியும்‌ சொல்லும்போது, “கடனாக. 
கொடுக்கிற பணத்துக்கும்‌ ஆகாரத்துக்கும்‌, 
கடனாகக்‌ கொடுக்கிற வேறே எந்தப்‌ 
பொருளுக்கும்‌, உன்‌ சகோதரன்‌ கையில்‌ 
வட்டி வாங்காயாக. அந்நியன்‌ கையில்‌ நீ 
வட்டிவாங்கலாம்‌; நீ சுதந்தரிக்கப்போகிற 
தேசத்தில்‌ உன்‌ தேவனாகிய கர்த்தர்‌ நீ 
கையிடும்‌ வேலையிலெல்லாம்‌ உன்னை 
ஆசிர்வதிக்கும்பி உன்‌ சகோதரன்‌ கையிலே 
வட்டி வாங்காயாக" (உபா 23:19,20) என்று 


சொல்லுகிறார்‌. 


இருதயத்தோடும்‌, தாராளமாகவும்‌ 
கொடுத்து: உதலி புரிகிறவணக்‌ கர்த்தர்‌ 
அதிகமாக ஆசிர்வதிக்கிறார்‌. 


ஒரு சிலர்‌ தங்களுடைய குடும்பத்தின்‌ 
அன்றாட செலவுக்காகவும்‌, தங்களுடைய 
அவசர செலவுகளுக்காகவும்‌, நிலத்திலே 
உழுது பயிரிடுவது, தாங்கள்‌ செய்கிற 
தொழிலை அபிவிருத்தி பண்ணுவது போன்ற 
காரியங்களுக்காகவும்‌ மற்றவரிடத்தில்‌ கடன்‌ 
வாங்குகிறார்கள்‌. கடன்‌ கொடுக்கிறவர்களும்‌, 
கடன்‌ வாங்குகிறவர்கள்‌ கடனை வட்டியோடு 
திரும்பக்‌ கொடுப்பார்கள்‌ என்னும்‌ 
நம்பிக்கையில்‌, கடன்‌ கொடுக்கிறார்கள்‌. 


கடன்வாங்குகிறவர்கள்‌ 
குடன்கொடுத்தவர்களை _ ஏமாற்றக்கூடாது. 
வாங்கிய கடனை றப்படி திரும்ப 
செலுத்தவேண்டும்‌. 'துவே நீதியும்‌ 
நியாயமுமானது. 

“உங்கள்‌ சத்துருக்களைச்‌ 
சிநேகியுங்கள்‌, நன்மைசெய்யுங்கள்‌, கைம்மாறு 
கருதாமல்‌ கடன்கொடுங்கள்‌: அப்பொழுது 
உங்கள்‌ பலன்‌ மகதியாயிர்கும்‌ 
உன்னதமானவருக்கு 
பிள்ளைகளாயிருப்பீர்கள்‌;: க 
நன்றியறியாதவர்களுக்கும்‌ துரோகிகளுக்கும்‌ 
நன்மை செய்கிறாரே" (லூக்‌ 6:35). 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌, மற்றொரு 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு கைமாறு கருதாமல்‌ 
கடன்கொடுக்கவேண்டும்‌. இஸ்ரவேல்‌ 
புத்திரரிடத்திலிருந்து வட்டி வாங்கக்கூடாது. 
அப்போது கர்த்தர்‌ கடன்கொடுத்தவனை 
ஆசீர்வதிப்பார்‌. அவர்களுக்கு ஒரு 
நன்மையும்‌ குறைவுபடாது. 


தங்களுக்கு 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


புறஜாதி மார்க்கத்தாரோ தங்களுடைய 
வியாபாரத்தையும்‌, தொழிலையும்‌ 
விருத்திபண்‌ ணுவதற்காக. 
குடன்வாங்குகிறார்கள்‌. அவர்கள்‌ பணத்தை 
மூலதனமாக போட்டு, அதிகமான பணத்தை 
லாபமாக சம்பாதிக்கிறவர்கள்‌. 
புறஜாதிமார்க்கத்தாரிடமிருந்து, 
புத்திரர்‌ வட்டி 
வியாபாரம்பண்ணுகிறவர்களும்‌, 
'தொழில்பண்ணுகிறவர்களும்‌, 
சம்பாதிக்கிற லாபத்தில்‌ ஒரு பகுதியை, 
வட்டியாக திரும்ப செலுத்துகிறார்கள்‌. 
இவர்களிடத்தில்‌ வட்டி வாங்குவது. 
அவர்களை ஒடுக்குவது ஆகாது. 

கர்த்தர்‌ உண்மையுள்ளவர்‌. அவர்‌ 
தம்முடைய வார்த்தையிலும்‌, 
வாக்குத்தத்தத்திலும்‌ 
உண்மையுள்ளவராயிருக்கிறார்‌ 
பிள்ளைகளும்‌ 
உண்மையுள்ளவர்களாயிருக்கவேண்டும்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தருக்கு 
பொருத்தனை பண்ணும்போது, அந்தப்‌ 
பொருத்தனைகளை தாமதம்பண்ணாமல்‌, 
உடனே நிறைவேற்றிவிடவேண்டும்‌. 

மோசே இஸ்ரவேல்‌ புத்திரருக்‌। 
பொருத்தனை பண்ணுவதுபற்றச்‌ 
சொல்லும்போது, “நீ உன்‌ தேவனாகிய 
கர்த்தருக்குப்‌ பொருத்தனை 
பண்ணியிருந்தால்‌, அதைச்‌ செலுத்தத்‌ 
தாமதஞ்செய்யாதே: உன்‌ தேவனாகிய 
கர்த்தர்‌. அதை நிச்சயமாய்‌ உன்‌ கையில்‌ 
கேட்பார்‌: அது உனக்குப்‌ ம்‌ 
பொருத்தனைபண்ணாதிருந்தால்‌, 
பாவம்‌ இல்லை. உன்‌ வாயினால்‌ சொன்னதை 
நிறைவேற்றவேண்டும்‌: உன்‌ தேவனாகிய 
கர்த்தருக்கு உன்‌ வாயினால்‌ நீ 
பொருத்தனை பண்ணச்‌ சொன்ன உற்சாகபலி 
யைச்‌ செலுத்தித்‌ தீர்ப்பாயாக” 
(உபா 23:21-23) என்று சொல்லுகிறார்‌. 


கர்த்தருடைய 


வாயினால்‌ சொன்ன வாக்குத்தத்தம்‌: 
இருதயத்திலிருந்து வருகிறது. ஒவ்வொரு 
மனுஷனும்‌ தன்னுடைய 
காத்துக்‌ கொள்ள வேண்டும்‌. 
மத்‌ 12:36-37). 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பொருத்தனைபண்ணாமலிருப்பது நல்லது. 

நாம்‌ கர்த்தரிடத்தில்‌ 
பொருத்தனைபண்ணி ஜெபிக்கும்போது, 
கர்த்தர்‌ நம்முடைய  பொருத்தனையையும்‌ 
ஜெபத்தையும்‌ அங்கீகரிக்கிறார்‌. கர்த்தருக்கு 
ஏறெடுக்கப்படும்‌ பொருத்தனையில்‌ 
ஆசாரியருக்கும்‌ பங்குள்ளது. கர்த்தருக்கு 
பொருத்தனை பண்ணுகிறவர்கள்‌ 
ஜெபத்தோடு பொருத்தனை செய்யவேண்டும்‌. 
பொருத்தனை செய்த பின்பு, அந்தப்‌ 
பொருத்தனையிலிருந்து, பின்வாங்குவது 
rad 

ஸ்ரவேல்‌ புத்திரர்‌ பிறருடைய 
இரட்ட த்தின்‌ தவ தல்லது 
பிறருடைய விளைச்சலின்‌ வழியாகவோ 
பிரவேசிக்கும்போது, சில திராட்சப்பழங்களை 
பறித்து புசிக்கலாம்‌. விளைச்சலின்‌ 
கதிர்களை கொய்து புசிக்கலாம்‌. 
இவையெல்லாம்‌ திருடாகாது. இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ பிறர்‌ பொருளை இச்சிக்கக்கூடாது. 
அதே வேளையில்‌ அவர்கள்‌ மற்றவர்களுடைய 
தேவைகளையும்‌ சந்திக்க முன்வரவேண்டும்‌. 


மோசே இந்த  வசனப்பகுதியில்‌: 
பிறனுடைய தோட்டத்தின்‌ விளைச்சலிலே 
புசித்தவனைப்பற்றியும்‌, அந்தத்‌ தோட்டத்தின்‌ 
சொந்தக்காரனைப்பற்றியும்‌ சொல்லுகிறார்‌. 
அதன்‌ விவரம்‌ வருமாறு : 

நீ பிறனுடைய நிராட்சத்தோட்டத்தில 
பிரவேசித்தால்‌, 
திராட்சப்பழங்களைத்‌ 
புசிக்கலாம்‌: 
எடுத்துக்‌ கொண்டு போகக்‌ 
பிறனுடைய விளைச்சலில்‌ பிரவேசித்தால்‌, 
உன்‌ கையினால்‌ கதிர்களைக்‌ கொய்யலாம்‌; 
நீ இந்த விளைச்சலில்‌ அரிவாளை 
இடலாகாது' (உபா 23:24,25) என்று மோசே 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு சொல்லுகிறார்‌. 





உபாகமம்‌ - விரிவுரை 
1 DEUTERONOMY - COMMENTARY i 


ஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கானான்‌ தேசத்‌ 
வேகம i 


கப்போகிறார்கள்‌. அந்த ம்‌ 
பாலும்‌ தேனும்‌ ஓடுகிற செழிப்பான தேசம்‌. 
அங்கே திராட்சப்பழங்களும்‌, விளைச்சலும்‌ 
திரளாயிருக்கும்‌ என்பதை மோசே 
தீர்க்கதரிசனமாகக்‌ கண்டு, அதுபற்றிய 
பிரமாணத்தை இந்த  வசனப்பகுதியில்‌ 
சொல்லுகிறார்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ ஓரிடத்திலிருந்து 
மற்றொரு இடத்திற்கு 
பிரயாணம்பண்ணும்போது, 
பிரயாணக்களைப்பு ஏற்படும்‌. அவர்களுக்கு 
பசியும்‌ தாகமும்‌ உண்டாகும்‌. இஸ்ரவேல்‌ 
புத்திர்‌ தன்னுடைய விளைச்சலில்‌ ஒரு 

பகுதியை _ நரித்திரருக்கு கொடுத்து 


அவர்களுக்கு 


பிறர்பொருள்மீது 
தங்களுக்கு 
என்பதற்காக, 
நஷ்டத்தை 


பேராசைப்படக்கூடாது. 
இலவசமாக கிடைக்கிறது 
கொடுக்கிறவருக்கு 
ஏற்படுத்திவிடக்கூடாது. 





உபாகமம்‌ - 
DEUTERONOMY - COMMENTARY 


ஒருவன்‌. இரு 
விவாகம்பண்ணிக்கொண்ட பின்பு, 
தள்ளுதற்சீட்டு கொடுத்து, அவளைத்‌ 
தள்ளிவிடும்‌ சம்பவம்‌ (உபா 24:1-4). ஒருவன்‌ 
ஒரு பெண்ணை புதிதாய்‌ 
விவாகம்பண்ணியிருக்கும்போது, அவன்‌ 
யுத்தத்திற்கு போகாமல்‌, ஒருவருஷ பரியந்தம்‌ 
தன்‌ வீட்டிலே தன்‌ மனைவியோடே 
'தங்கியிருக்கலாம்‌ (உபா 24:5). 


ஸ்திரீயை 


கடன்கொடுப்பது, அடகு வாங்குவது 
சம்பந்தமான பிரமாணம்‌ (உபா 24:6,10-13,17). 
இஸ்ரவேல்‌ புத்திரரில்‌ ஒருவனை 
திருடுவதற்கு விரோதமான பிரமாணம்‌ 
(உபா 24:7). குஷ்டரோகத்தைப்பற்றிய 
பிரமாணம்‌ (உபா 24:89). 


கூலிக்காரனை ஒடுக்கக்கூடாது 
(உபா 241415). கொலைசெய்யப்படவேண்டிய 
பாவமும்‌, பாவத்தினிமித்தம்‌ 
கொலைசெய்யப்பட வேண்டியவனும்‌ (உபா 
246). நியாயத்தைப்‌ புரட்டக்கூடாது (உபா 
244718). பரதேசிக்கும்‌ திக்கற்ற 
பிள்ளைக்கும்‌, வைக்கும்‌ 
உதவிசெய்யவேண்டும்‌ (உபா 2449-22) 


தள்ளுதலின்‌ சிட்‌ 
உபா 24:1-4 


உபா 2441. 
விவாகம்‌ 
அவளிடத்தில்‌ 


ஒருவன்‌ ஸ்திரீயை 
'பண்ணிக்கொண்டயின்பு, 
இலச்சையான 
காரியத்தைக்‌ கண்டு, அவன்மேல்‌ 
பிரியமற்றவனானால்‌, அவன்‌ 
தன்ளூதலின்‌ சீட்டை எழுதி, அவன்‌ 
கையிலே கொடுத்து, அவளைத்‌ தன்‌ 
வீட்டிலிருந்து அனுப்பிவிடலாம்‌. 
உபா 24:2, அவண்‌ 
வீட்டைவிட்டுப்‌ 
'வேறொருவனுக்கு மனைவியாகலாம்‌. 


க்‌ oooh 


PUBLISHERS 


உபா 24:3. அந்த இரண்டாம்‌ புருஷனும்‌ 
தன்ளுதலின்‌: 
கையிலே. 


வெறுத்து, 
எழுதி, அவன்‌. 
அவனைத்‌ தன்‌ 
அனுப்பிவிட்டாலும்‌, 
அவனை விவாகம்பண்ணின அத்த 
இரண்டாம்‌ புருஷன்‌ இறந்து 
போனாலும்‌, 


உபா 244. அவன்‌ 
தீட்டுப்பட்டபடியினால்‌, அவனைத்‌ 
தன்னிவிட்ட அவளுடைய முத்தின 
புருஷன்‌ திரும்பவும்‌ அவனை 
மனைவியாகச்‌  சேர்த்துக்கொன்ளக்‌ 
கூடாது; அது கர்த்தருக்கு முன்பாக 
அருவருப்பானது; உன்‌ தேவனாகிய 
கர்த்தர்‌ உனக்குச்‌. ச௬தந்தரமாகக்‌ 
கொடுக்கும்‌ தேசத்தின்மேல்‌ பாவம்‌ 
வரப்பண்ணாயாக. 


ஒருவன்‌ ஒரு ஸ்திரீயை 
விவாகம்பண்ணிக்கொண்டபின்பு, அவளுக்கு 
தள்ளுதலின்‌ சீட்டைக்‌ கொடுத்து, அவளைத்‌ 
தள்ளிவிடலாம்‌ என்று மோசே சொல்லுகிறார்‌. 
புதிய ஏற்பாட்டுக்காலத்தில்‌, பரிசேயர்கள்‌, 
மோசே சொன்ன இந்தப்‌ பிரமாணத்தை 
தப்பிதமாக. வியாக்கியானம்பண்ணி, 
தங்களுக்கு சாதகமாக சொன்னார்கள்‌ 


தற்கு அவர்கள்‌: அப்படியானால்‌, 
தள்ளுதற்சீட்டைக்‌ கொடுத்து, அவளைத்‌ 
தள்ளிலிடலாமென்று மோசே ஏன்‌ 
கட்டளையிட்டார்‌ என்றார்கள்‌" (மத்‌ 19:7) 


நம்முடைய கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து 
மோசேயின்‌ பிரமாணத்திற்கு பரிசேயர்‌ 
சொன்ன வியாக்கியானத்தை 
ஏற்றுக்கொள்ளவில்லை. 


“அதற்கு உங்கள்‌ 
மனைவிகளைத்‌ தகி னமேன்ன்‌ உங்கள்‌ 
இருதயகடினத்தினிமித்தம்‌ மோசே 
உங்களுக்கு இடங்கொடுத்தார்‌: ஆதிமுதலாய்‌ 
அப்படிமிருக்கவில்லை. ஆதலால்‌, 
எவனாகிலும்‌ தன்‌ மனைவி 
வேசித்தனஞ்செய்ததினிமித்தமேயன்‌ நி, 
அவளைத்‌ தள்ளிவிட்டு த்‌ 
விவாகம்பண்ணினால்‌, 
விபசாரஞ்செய்கிறவனாயிருப்பான்‌ 
தள்ளிலிடப்பட்டவளை 
பண்ணுகிறவனும்‌ 
செய்கிறவனாயிருப்பான்‌ என்று உங்களுக்குச்‌ 
சொல்லுகிறேன்‌" என்றார்‌. (மத்‌ 19:8,9) 





உபாகமம்‌ - 
DEUTERONOMY - COMMENTARY 


(யய 
பிய 


காத்துக்கொள்ள வேண்டும்‌. 
மத்தியிலே எந்தவிதமான 
இலச்சையான 


காணப்படக்கூடாது. 
மோசே இதைப்பற்றிச்‌ சொல்லும்போது. 
“ஒருவன்‌ ஒரு ஸ்திரீயை விவாகம்‌: 


_ அவளிடத்தில்‌ 
கண்டு, 


பண்ணிக்கொண்டபின்பு, 


கொடுத்து, அவளைத்‌ தன்‌ வீட்டிலிருந்து 
அனுப்பிவிடலாம்‌' (உபா 244) என்று, 
சொல்லுகிறார்‌. 

இலச்சையான காரியம்‌ என்பதற்கான 
எபிரெய வார்ததை “ஏரா” என்பதாகும்‌. இந்த 
வார்த்தை "ஆரா" என்னும்‌ 
வார்த்தையிலிருந்து வந்திருக்கிறது. 

உபா 2243-21 ஆகிய வசனங்களில்‌ 
நீதிநெறியின்‌ அடிப்படையில்‌ காணப்படும்‌. 
பாவங்களும்‌, அதனால்‌ ஏற்படும்‌. 
அசுத்தங்களும்‌ கூறப்பட்டிருக்கிறது. இந்தப்‌ 
பாவங்களுக்கு முந்திய பிரமாணத்தில்‌ மரண 
தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கிறது. 


பிரமாணம்‌ மிகவம்‌ கடினமாக 
இருந்தால்‌, அநேகருக்கு மரண தண்டனை 
கொடுக்க வேண்டியது வரும்‌. ஆகையினால்‌ 
மோசே தன்னுடைய பிரமாணத்தில்‌ ஒருசில 
நியதிகளைத்‌ தளர்த்துக்‌ கூறியிருக்கிறார்‌. சில 
சமயங்களில்‌ ஸ்திரீகள்‌ ஆணையிடுவித்து 
தங்களைச்‌ சுத்திகரித்துக்‌ கொள்ளலாம்‌ (எண்‌ 
541-31) கணவன்மார்கள்‌, தங்களுடைய 
மனைவியை விசாரணை செய்யாமல்‌: 
தனிப்பட்ட முறையில்‌ விவாகரத்து செய்து 
கொள்ளலாம்‌ (உபா 243-4; மத்‌ 199). 
விவாகரத்து பண்ண வேண்டுமென்று 
நியாயப்பிரமாணம்‌ கூறவில்லை. ஆனால்‌. 
இருதயக்கடினத்தின்‌ நிமித்தம்‌ விவாகரத்து 
அங்கிகரிக்கப்பட்டிருக்கிறது. (உபா 249; 
மத்‌ 19:8) விவாகரத்து செய்தபின்பு, அவர்கள்‌ 
யாரை வேண்டுமானாலும்‌ திருமணம்‌ செய்து. 


உய்ப்ப Coops 


PUBLISHERS 


கொள்ளலாம்‌ (உபா 24:2) ஏற்கெனவே 
விவாகரத்து செய்த மனைவியைப்‌ புருஷன்‌ 
மறுபடியும்‌ விவாகம்‌ பண்ணக்கூடாது. இது 
கர்த்தருக்கு அருவருப்பானது (உபா 24:3-4). 


ஸ்திரீயானவள்‌ தன்‌ புருஷனுடைய 
சொந்த உடைமையாக இருக்கிறாள்‌. புருஷன்‌ 
அவளுடைய எஜமானனாக இருக்கிறான்‌. 
(யாத்‌ 21:7-1; 2கொரி 11:3; எபே 5:22-33; 
கொலோ 3118; பேதுரு 3:5-7) அக்காலத்தில்‌ 
புறஜாதியார்‌ மத்தியில்‌ விவாகரத்து செய்வது 
மிகவும்‌ எளிதான காரியமாக இருந்தது. 
அப்படிப்பட்ட பழக்கம்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்குள்‌ வந்துவிடக்கூடாது 
என்பதற்காக விவாகரத்து பற்றிய பிரமாணம்‌ 
கொடுக்கப்பட்டிருக்கிறது. 
வேசித்தன முகாந்தரத்தினால்‌ மட்டுமே 
ஒரு ஸ்திரீயை விவாகரத்து செய்யலாம்‌. 
(மத்‌ 531-32; மத்‌ 192-9; மாற்கு 101-8; 
நக்கா 1618) இந்த முகாந்தாமில்லாமல்‌ தன்‌ 
மனைவியை விவாகரத்து செய்கிறவன்‌ 
அவளை விபச்சாரம்‌ பண்ண வைக்கிறான்‌. 
(மத்‌ 5:31; மத்‌ 19:9). 
பழைய ஏற்பாட்டுக்காலத்தில்‌ புருஷருக்கு 
மட்டுமே விவாகரத்து செய்வதற்கு உரிமை 
இருப்பது போன்று தெரிகிறது. புதிய 
ஏற்பாட்டுக்‌ காலத்தில்‌ புருஷரைப்‌ போலவே. 
ஸ்திரீகளுக்கும்‌ சில விசேஷித்த 
ளில்‌ விவாகரத்து செய்யும்‌ 
அதிகாரம்‌ கொடுக்கப்பட்டிருக்கிறது. 
தள்ளப்பட்டவளை மறுபடியும்‌ 
விவாகம்பண்ணுவதுபற்றி லேலியராகமத்தில்‌ 
ஏற்கெனவே சொல்லப்பட்டிருக்கிறது. 


“விதலையையானாலும்‌ 
தள்ளப்பட்டவளையானாலும்‌ 
கற்புகுலைந்தவளையானாலும்‌ 
வேசியையானாலும்‌ விவாகம்‌ பண்ணாமல்‌, 
தன்‌ ஜனங்களுக்குள்ளே ஒரு கன்னிகையை 
விவாகம்‌ பண்ணக்கடவன்‌" (லேவி 2114). 

ஆனாலும்‌ மோசே  மறுட்யுமாக 
தள்ளப்பட்டவளை  விவாகம்பண்ணுவதுபற்றி, 
இங்கு மறுபடியுமாய்ச்‌ சொல்லுகிறார்‌. ஒருவன்‌ 
ஒரு ஸ்திரீயை விவாகம்பண்ணிக்கொண்ட 
பின்பு. அவளைப்‌ பிடிக்கவில்லை. 
என்பதற்காகவோ, அல்லது அவள்மீது 
வெறுப்பு உண்டாயிற்று என்பதற்காகவோ, 
அவளைத்‌ தள்ளிவிடக்கூடாது. அவளிடத்தில்‌ 
இலச்சையான காரியத்தை கண்டால்‌ 
மாத்திரமே அவளைத்‌ தள்ளிவிடலாம்‌. 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


பிரியமில்லாமல்‌. 

அவள்மேல்‌ வெறுப்பு 

அவளிடத்தில்‌ காணப்படுகிற 

காரியமே. 
வேறு 


போவதற்கும்‌, 
வருவதற்கும்‌, 
இலச்சையான 
காரணமாயிருக்கவேண்டும்‌. 
காரணத்திற்காகவும்‌ 
வெறுக்கக்கூடாது. 


பிடிக்கவில்லையென்று, 
வார்த்தையினால்‌ சொல்லி, அவளைத்‌ 
தள்ளிவிடக்கூடாது. புருஷன்‌ நிதானமாக 
சிந்தித்து, யோசித்து, அவளைத்‌: 
தள்ளிவிடுவதற்கான தள்ளுதலின்‌ சீட்டை 
எழுதி அவளிடத்தில்‌ கொடுக்கவேண்டும்‌. 
சாட்சிகளும்‌ 
தன்னுடைய 
தன்னுடைய 
தன்னுடைய 
பிரமாணம்‌ 
எழுதிக்கொடுக்கவேண்டும்‌. 


ஒருவன்‌ தன்‌ மனைவியை தள்ளிவிட்ட 

அவன்‌ மறுபடியும்‌. 

வாய்ப்பில்லை. 

ளுக்கு தள்ளுதலின்‌ 

சீட்டை எழுதிக்கொடுக்கும்‌ முன்பு, அவன்‌ 
அதுபற்றி நிதானமாக யோசிக்கவேண்டும்‌. 


தள்ளிவிடப்பட்ட ஸ்திரீ 
வேறொருவனுக்கு மனைவியாகலாம்‌. “அவள்‌ 
அவனுடைய வீட்டைவிட்டுப்‌ போனபின்பு, 
வேறொருவனுக்கு மனைவியாகலாம்‌"' 
(உபா 24:2) என்று மோசே சொல்லுகிறார்‌. 
ஆனாலும்‌... அந்த ஸ்திரீ, எந்த 
ன்ட்‌ தன்னுடைய முதலாவது. 
(ருஷனை மறுபடியுமாய்‌ 
விலாகய்பண்ணக்கூடாது. அது கர்த்தருக்கு 


புருஷனும்‌ அவளை வெறுத்து, தள்ளுதலின்‌ 
சீட்டை எழுதி, அவள்‌ கையிலே கொடுத்து. 
அவளைத்‌ தன்‌ வீட்டிலிருந்து 
அனுப்பிவிட்டாலும்‌, அவளை 
விவாகம்பண்ணின அந்த இரண்டாம்‌ புருஷன்‌ 


விரிவுரை 
COMMENTARY 


இறந்து போனாலும்‌, அவள்‌ 
தீட்டுப்பட்டடியினால்‌, அவளைத்‌ தள்ளிவிட்ட 
அவளுடைய முந்தின புருஷன்‌ திரும்பவும்‌ 
அவளை 'மனைவியாகச்‌ 
சேர்த்துக்கொள்ளக்கூடாது' (உபா 24:2-4) 
என்று சொல்லுகிறார்‌. 


இவ்வாறு 


செய்வது 


கர்த்தருக்கு 


சுதந்தரமாகக்‌ கொடுக்கும்‌ தேசத்தின்மேல்‌ 
பாவம்‌ வரப்பண்ணக்கூடாது. 


“அவளைத்‌ தன்‌ வீட்டிலிருந்து அனுப்பி 
விட்டாலும்‌" என்னும்‌ வாக்கியம்‌ புதிய 
ஏற்பாட்டில்‌  “தள்ளிவிடுதல்‌' என்று, 
பொருள்படும்‌ வாக்கியமாகும்‌ (மத்‌ 5:31) 


ள்ளிவிடப்பட்ட ஸ்திரீயை 
புருஷன்‌ திரும்பப்‌ கள்‌ சேர்த்துக்‌ 
கொள்வது தீட்டாக கருதப்படுகிறது. 
வேறொருவனைத்‌ திருமணம்‌ செய்து 
கொள்வது தீட்டாகக்‌ கருதப்படவில்லை. தீட்டு 
என்பதற்கு இந்த வசனத்தில்‌ “சட்டத்திற்குப்‌ 
புறம்பான காரியம்‌" என்று பொருள்‌. சீகேமின்‌ 
பிரபு. தீனாளைத்‌ தீட்டுப்படுத்தினான்‌. 
(ஆதி 34:41327) விபச்சாரம்‌ பண்ணுகிற 
ஸ்திரீ தீட்டுப்பட்டவள்‌. (எண்‌ 513-14,20,27- 
29) செத்த பிரேதத்தைத்‌ தொடுகிறவன்‌ 
தீட்டுப்பட்டவன்‌.. (எண்‌ 63127 
எண்‌ 9:6-7) திராட்சைத்‌ தோட்டத்தில்‌ 
விதைகளைக்‌ கலந்து விதைப்பது கனியைத்‌ 
தீட்டுப்படுத்தும்‌. (உபா 22:9). 


“முந்தின புருஷன்‌ திரும்பவும்‌ அவளை 
மனைவியாகச்‌ சேர்த்துக்‌ கொள்ளக்கூடாது” 
என்று மோசே சொல்லுகிறார்‌. தற்காலத்தில்‌ 
விவாகரத்து செய்தவர்கள்‌ மறுபடியும்‌. 
திருமணம்‌ செய்து கொள்ள வேண்டுமென்று 
உபதேசம்‌ பண்ணுகிறார்கள்‌. 
உபதேசத்திற்கு இந்த 
முரண்பட்டிருப்பது போன்று 
தள்ளுதற்சீட்டைப்‌ பெற்றுக்‌ கொள்ளாமல்‌ தன்‌ 
புருஷனை விட்டுப்‌ பிரிந்திருக்கும்‌ ஸ்திரீ 
வேறு புருஷனை விவாகம்‌ செய்து 
கொள்ளாமல்‌, தனியாக இருக்கவேண்டும்‌. 
(2கொரி 7:40-16. 





உபாகமம்‌ - 
DEUTERONOMY - 


பெற்றுக்கொண்டு, 
வேறொருவனுக்கு 
வாய்ப்புள்ளது. தள்ளுதற்சீட்டு 
அவர்களுடைய விவாக பந்தத்தை 
முறித்துப்போடுகிறது. ஒரு புருஷனையும்‌ 
மனைவியையும்‌, அவர்களுடைய மரணம்‌ 
பிரிப்பதுபோல, தள்ளுதற்சீட்டு, 
அவர்களுடைய விவாகபந்தத்தை 
பிரித்துவிடுகிறது. 


தள்ளிவிடப்பட்ட ஸ்திரீ, இரண்டாவது, 
புருஷனுக்கு மனைவியாகலாம்‌. இரண்டாவது 


தள்ளுதற்சீட்டைப்‌ 
தள்ளிவிடப்பட்ட 
மனைவியாக 


மூன்றாவது புருஷனுக்கும்‌ மனைவியாகலாம்‌. 
ஆனாலும்‌ முதலாவது புருஷன்‌ இவளை 
மறுபடியும்‌ விவாகம்பண்ணுவதற்கு 
அனுமதியில்லை. 


எகிப்தியர்கள்‌ மத்தியிலே 
விவாகமஞ்சம்‌ ிசுத்தமானதாக 
கருதப்படவில்லை. எகிப்து தேசத்து 
புருஷர்கள்‌ தங்கள்‌ மனைவிகளையும்‌ 
மனைவிகள்‌ தங்கள்‌ புருஷர்களையும்‌ 
பண்டம்‌ மாற்றிக்கொள்‌ வதுபோல 
மாற்றிக்கொள்வார்கள்‌. அதுபோன்ற 
அருவருப்பு இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ மத்தியிலே 
காணப்படக்கூடாது. அதன்‌ நிமித்தமாகவே 
இஸ்ரவேல்‌ புத்திரருடைய 
விவாகத்தைப்பற்றியும்‌, புருஷன்‌ ்‌ 
மனைவியை தள்ளிவிடுவதுபற்றியும்‌ 


தன 
மோசே 
இந்த வசனப்பகுதிமில்‌ தெளிவுபடுத்துகிறார்‌. 


சமுதாய பிரமாணங்கள்‌ 
உபா 2415-13 


உபா 24:5. ஒருவன்‌ ஒரு பெண்ணைப்‌ 
புதிதாய்‌ விவாகம்பண்ணியிருத்தால்‌, 
அவன்‌ யுத்தத்திற்குப்‌ 
புறப்படவேண்டாம்‌; அவன்மேல்‌. 
யாதொரு வேலையும்‌ சுமத்தவேண்டாம்‌; 
அவன்‌ ஒரு வருஷபரியத்தம்‌ தன்‌ 
வீட்டில்‌ தன்‌ இஷ்டப்படியிருத்து, தான்‌ 
விவாகம்‌ பண்ணின ஸ்திரீயைச்‌. 
சுந்தோஷப்படுத்துவானாக. 


உபா 24:8. திரிகையின்‌ 
அடிக்கல்லையாவது. அதின்‌ 
மேற்கல்லையாவது ஒருவரும்‌ அடகாக 
வாங்கக்கூடாது; அது ஜீவனை அடகு 
வாங்குவது போலாகும்‌. 


விரிவுரை 
COMMENTARY 


உபா 247. தன்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரரில்‌ ஒருவனைத்‌ 
திருடி, அதினால்‌ ஆதாயத்தேடி, 
அவனை விற்றுப்போட்ட ஒருவன்‌: 
அகப்பட்டால்‌, அந்தத்‌ திருடன்‌ 
கொலைசெய்யப்பட வேண்டும்‌; 
இப்படியே தீமையை 
'நடுவிலிருத்து விலக்கக்கடவாய்‌. 


உபா 24:8. குஷ்டரோகத்தைக்‌ குறித்து 
லேவியராகிய ஆசாரியர்‌ உங்களுக்குப்‌ 
போதிக்கும்‌ யாவையும்‌ கவனித்துச்‌. 
செய்யும்படி. மிகவும்‌ 
எச்சரிக்கையாயிருங்கன்‌; நான்‌ 
அவர்களுக்குக்‌ கட்டனையிட்டபடியே 
செய்யக்‌ கவனமாயிருப்பீர்களாக. 


நீங்கள்‌ எகிப்திலிருந்து 
புறப்பட்டு வருகிற வழியிலே 
உங்கள்‌. தேவனாகிய கர்த்தர்‌ 
மிரியாமுக்குச்‌ செய்ததை நினைத்துக்‌. 
கொள்ளுங்கள்‌. 


சகோதரராகிய 


உன்‌ 


உபா 249. 


உபா 24:10. பிறனுக்கு நீ ஏதாகிலும்‌ 
கடனாகக்‌ கொடுத்தால்‌, அவன்‌ 
கொடுக்கும்‌ அடகை வாங்க நீ அவன்‌ 
வீட்டிற்குள்‌ பிரவேசிக்க வேண்டாம்‌. 


உபா 2401. வெளியே நிற்பாயாக; 
கடன்‌ வாங்கினவன்‌ அந்த அடகை 
வெளியே உன்னிடத்தில்‌ 
கொண்டுவருவானாக.. 


உபா 24:12. அவன்‌ தரித்திரணானால்‌, நீ 
அவன்‌ அடகை வைத்துக்கொண்டு. 
நித்திரை செய்யாமல்‌, 


உபா 24:18. அவன்‌ தன்‌ வஸ்திரத்தைப்‌ 
போட்டுப்‌ படுத்துக்கொண்டு உன்னை 
ஆசீர்வதிக்கும்படி, 

பொழுதூயோகும்போது, திரும்ப அந்த. 
அடகை அவனுக்குக்‌ கொடுத்து 
விடவேண்டும்‌; அது உன்‌ தேவனாகிய 
கர்த்தருக்கு. முன்பாக உனக்கு. 
தீதியாயிருக்கும்‌. 





உபாகமம்‌ - 
DEUTERONOMY - 


புதிதாய்‌ விவாகம்பண்ணியிருந்தால்‌, அவன்‌ 
யுத்தத்திற்குப்‌ புறப்படவேண்டாம்‌: அவன்மேல்‌: 
யாதொரு வேலையும்‌ சுமத்தவேண்டாம்‌: 
அவன்‌ ஒரு வருஷபரியந்தம்‌ தன்‌ வீட்டில்‌ தன்‌ 
இஷ்டப்படியிருந்து, தான்‌ விவாகம்‌ பண்ணின 
ஸ்திரீயைச்‌ 'சந்தோஷப்படுத்துவானாக" 
(உபா 24:5) என்று மோசே சொல்லுகிறார்‌. 


புருஷன்‌ மனைவியைத்‌ 
தள்ளிவிடுவது சம்பந்தமான பிரமாணத்தை 
சொன்ன பின்பு மோசே புதிதாய்‌ 
விவாகம்பண்ணியிருக்கிற புருஷனையும்‌ 
அவனுடைய மனைவியையும்‌ பற்றி இங்கு 
சொல்லுகிறார்‌. புருஷனும்‌ மனைவியும்‌ 
தங்கள்‌ குடும்ப வாழ்க்கையில்‌ உறுதியாய்‌ 
நிலைத்திருக்கவேண்டும்‌. அவர்களுக்கு 
இடையே உள்ள அன்பும்‌, பாசமும்‌, 
ஐக்கியமும்‌, பந்தமும்‌ 
உறுதிபண்ணப்படவேண்டும்‌. 


புருஷனும்‌ மனைவியும்‌ புதிதாய்‌ 
விவாகம்பண்ணியிருக்கிற ல்‌ 
வருஷத்தில்‌, அகப்‌ விவாக 
சம்ப்தததற்கும்‌, குடும்ப வாழ்க்கைக்கும்‌ 
முக்கியத்துவம்‌ கொடுக்கவேண்டும்‌. 
அவர்கள்‌ இருவரும்‌ ம்‌ 
வரையிலும்‌ 
இணைந்திருக்கவேண்டுமென்று 
சொல்லுகிறார்‌. புதிதாய்‌ 

புருஷன்‌ ஒரு 
யுத்தக்களத்திற்கோ 
வியாபாரத்தினிமித்தமாக. 

பிரயாணமோ க 


வரு: ்‌ தன்‌ 
தங்கியிருக்கவேண்டும்‌. 


மனைவியும்‌ அன்பினால்‌ 
பிணைக்குப்படவேண்டும்‌. குடும்ப 


கணவனும்‌ 


வாழ்க்கைக்கு அவர்களுடைய அன்பே 

அஸ்திபாரமாகயிருக்கிறது. அவர்களுடைய 

உற்றார்‌ உறவினர்களும்‌, 

திருமணமான 

சந்த்ரு 
யவேண்டும்‌. கணவனும்‌ 

டும்‌ 


சந்தோஷமாயிருக்கும்போது, அவர்களுடைய 
தாம்பத்தியம்‌ ஆரோக்கியமாயிருக்கும்‌. 


விரிவுரை 
COMMENTARY 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ எல்லோருமே 
செல்வந்தர்களல்‌ல. அவர்களில்‌ தரித்திரரும்‌ 
இருக்கிறார்கள்‌. அவர்களில்‌ தங்களுக்கு 
சொந்தமான பொருட்களை அடகு வைத்து 
கடன்‌ வாங்குகிறவர்கள்‌ இருக்கிறார்கள்‌. 
மோசே தன்னுடைய பிரமாணத்தில்‌ ஒரு சில 
வாங்குவதை 


அடகு வாங்குவதுபற்றிச்‌: 
“திரிகையின்‌ 


அடிக்கல்லையாவது அதின்‌ மேற்கல்லையாவது 
ஒருவரும்‌ அடகாக வாங்கக்கூடாது: அது 
ஜீவனை அடகு வாங்குவது போலாகும்‌" 
(உபா 24:6) என்று சொல்லுகிறார்‌ 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ பிறர்‌ பொருளை 
இச்சிக்கக்கூடாது. திருடுவது கர்த்தருக்கு 
விரோதமான பாவம்‌, சிலர்‌ பொருட்களை 
திருடுவதுபோல, மனுஷரையும்‌ 
திருடுகிறார்கள்‌. மோசே இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கு இதுபற்றிச்‌ சொல்லும்போது, 
"தன்‌ சகோதரராகிய இஸ்ரவேல்‌ 
புத்திரரில்‌ ஒருவனைத்‌ திருடி, அதினால்‌ 
ஆதாயந்தேட அவனை விற்றுப்போட்ட 
ஒருவன்‌ அகப்பட்டால்‌, அந்தத்‌ திருடன்‌ 
கொலைசெய்யப்படவேண்டும்‌: இப்படியே 
உன்‌ நடுவிலிருந்து 


விலக்கக்கடவாய்‌" (உபா 24:7) என்று, 


சொல்லுகிறார்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ நடுவிலிருந்து, 
தீமை விலக்கப்படவேண்டும்‌. ஆகையினால்‌ 
திருடன்‌ கொல்லப்படவேண்டுமென்று மோசே 
கடினமான தண்டனையை சொல்லுகிறார்‌. 
இன்‌ ஆட்டையோ அல்லது மாட்டையோ 
வேறு பொருட்களையோ 
திருடவில்லை இவன்‌ தன்‌ இனத்தார்‌ 
மத்தியிலே ஒரு பிள்ளையையோ அல்லது 
பலவீனமானவனையோ அல்லது 
ஏழையையோ திருடுகிறான்‌. தன்னுடைய 
பலத்தையும்‌, செல்வத்தையும்‌, 
செல்வாக்கையும்‌ பயன்படுத்தி இவன்‌. 
மனுஷரைத்‌ திருடுகிறான்‌. 





உபாகமம்‌ - 
DEUTERONOMY - COMMENTARY 


விரோதமான பாவம்‌. ஆகையினால்‌ த்க்‌ 
திருடன்‌ கொலைசெய்யப்படவேண்டுமென்று 
மோசே சொல்லுகிறார்‌ 


மோசே குஷ்டரோகத்தைப்பற்றி இந்த 
வசனப்பகுதியில்‌ மறுபடியுமாய்ச்‌ 
சொல்லுகிறார்‌. 


“குஷ்டரோகத்தைக்‌. குறித்து 
லேவியராகிய ஆசாரியர்‌ உங்களுக்குப்‌ 
போதிக்கும்‌ யாவையும்‌ கவனித்துச்‌ செய்யும்படி 
மிகவம்‌ எச்சரிக்கையாயிருங்கள்‌: நான்‌ 
அவர்களுக்குக்‌ கட்டளையிட்டபடியே செய்யக்‌ 
குவனமாயிருப்பீர்களாக.... நீங்கள்‌ எகிப்திலி 
ருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே உங்கள்‌ 
தேவனாகிய கர்த்தர்‌ மிரியாமுக்குச்‌ செய்ததை 
நினைத்துக்‌ கொள்ளுங்கள்‌" (உபா 24:8,9) 
என்று மோசே இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
சொல்லுகிறார்‌. 


கர்த்தர்‌ 
குஷ்டரோகத்தைக்‌ 

செய்கிறவர்களுக்கு 

வரும்‌. பல்‌ 

இஸ்ரலேலிலுள்‌। 

தானான வள்‌. ஆ 

கர்த்தருக்கு எதிராகப்‌ பாவம்‌ வாள்‌ 
தேவனுடைய நியாயத்தீர்ப்பு அவள்மீது. 
உடனடியாக வந்துவிட்டது (எண்‌12). 


குஞ்டரோகத்தைப்பற்றி 
'ஈகமத்தில்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. 


னாலும்‌, இரணமாம்சம்‌ 


ஏற்கெனவே 


அவனில்‌ 
காணப்பட்டால்‌, அவன்‌ தீட்டுள்ளவன்‌. 
ஆகையால்‌, இரணமாம்சத்தை ஆசாரியன்‌ 
காணும்போது, அவனைத்‌ தீட்டுள்ளவன்‌. 
என்று தீர்க்கக்கடவன்‌: இரணமாம்சம்‌. 
தீட்டுள்ளது: அது குஷ்டம்‌” (லேவி 13:14:15). 


வ்‌ 1108 


PUBLISHERS 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ திரிகையின்‌ 
அடிக்கல்லையோ அல்லது மேற்கல்லையோ 
அடகாக வாங்கக்கூடாது. அவன்‌ அந்த 
திரிகையில்‌ கோதுமையை திரிக்கவேண்டும்‌. 
அப்போதுதான்‌ அவனுடைய குடும்பத்திற்கு 
அப்பம்‌ சுடுவதற்கு தேவையான மாவை 
அவனால்‌ அரைக்க முடியும்‌. திரிகை அடகாக 
வைக்கப்பட்டால்‌ அவனுடைய வீட்டில்‌ 
அப்பம்‌ இருக்காது. வீட்டிலுள்ளவர்கள்‌ 
எல்லோரும்‌ பட்டினியாயிருக்கவேண்டும்‌. 


திரிகையின்‌ அடிக்கல்லையாவது 
அல்லது மேற்கல்லையாவலது அடகாக 
வாங்கக்கூடாது என்பது ஒரு உவமையாக 
சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு தொழில்‌ 
செய்கிறவர்களுடைய கருவிகளையோ 
அல்லது வீட்டில்‌ பயன்படுத்துகிற சமையல்‌ 
பாத்திரங்களையோ அல்லது வியாபாரம்‌: 
பண்ணுகிறவர்களுடைய தராக, படிக்கல்‌. 
போன்றவைகளையோ அல்லது ஒரு பேரறிஞர்‌ 
பயன்படுத்துகிற புஸ்தகங்களையோ அடகாக 
வாங்கக்கூடாது. இவையெல்லாம்‌ 
அவர்களுடைய ஜீவனுக்கு ஆதாரமாக 
இருப்பவை. இந்தப்‌ பொருட்களை அடகாக 
வாங்குவது. அவர்களுடைய ஜீவனை 
அடகு வாங்குவதுபோல ஆகும்‌. 


மோசே அடகு வாங்குவது பற்றிச்‌ 
சொல்லும்போது, “பிறனுக்கு நீ ஏதாகிலும்‌ 
கடனாகக்‌ கொடுத்தால்‌, அவன்‌ கொடுக்கும்‌ 
அடகை வாங்க நீ அவன்‌ வீட்டிற்குள்‌ 
பிரவேசிக்க வேண்டாம்‌. வெளியே நிற்பாயாக;: 
கடன்‌ வாங்கினவன்‌ அந்த அடகை வெளியே 
உன்னிடத்தில்‌ 'கொண்டுவருவானாக" 
(உபா 24:10,1) என்று சொல்லுகிறார்‌. 


ஏழைகளைப்‌ 
பேராசைக்காரர்களிடமிருந்து 

பாதுகாப்பதற்காக இந்தப்‌ பிரமாணம்‌. 
கொடுக்கப்‌ பட்டிருக்கிறது. அடகு 
வாங்கியவன்‌, சுடன்பட்டவனுடைய வீட்டிற்குள்‌ 
போனால்‌, தன்னுடைய கண்ணில்‌: 
பட்டதையெல்லாம்‌. எடுத்துக்கொண்டு 
வந்துவிடுவான்‌. வீட்டிலுள்ளவனுக்கு எது 
உபயோகமாகயிருக்கும்‌ என்பது, கடன்‌ 
கொடுத்தவனுக்கு தெரியாது. ஆகையினால்‌ 
கடன்‌ வாங்கியவனை, அந்த அடகை 
வீட்டிற்கு வெளியே கொண்டு வந்து, 
கடன்கொடுத்தவனுக்கு கொடுக்கவேண்டும்‌. 





உபாகமம்‌ - 
DEUTERONOMY - 


BALWETHER 
பிய 


தரித்திரனுடைய படுக்கை வஸ்திரத்தை 
அடகாக வாங்கக்கூடாது. மோசே இதுபற்றிச்‌ 
சொல்லும்போது, “அவன்‌ தரித்திரனானால்‌, நீ 
அவன்‌ அடகை வைத்துக்கொண்டு நித்திரை 
செய்யாமல்‌, அவன்‌ தன்‌ வஸ்திரத்தைப்‌ 
போட்டுப்‌ படுத்துக்கொண்டு உன்னை 
ஆசீர்வதிக்கும்படி, பொழுதுபோகும்போது. 
திரும்ப அந்த அடகை அவனுக்குக்‌ கொடுத்து 
விடவேண்டும்‌; அது உன்‌ தேவனாகிய 
கர்த்தருக்கு ன்பாக உனக்கு 
நீதியாயிருக்கும்‌" 241213) என்று 
சொல்லுகிறார்‌. 


,த சம்பவம்‌ யாத்திராகமம்‌ 22:26,27 
ஆகிய வசனங்களில்‌ இல்வாறு 
சொல்லப்பட்டிருக்கிறது. 


(உபா 


பிறனுடைய வஸ்திரத்தை ஈடாக 
வாங்கினால்‌, பொழுதுபோகுமுன்னமே அதை 
அவனுக்குத்‌ திரும்பக்‌ கொடுத்துவிடுவாயாக 
அவன்‌ போர்வை அதுதானே, அதுவே அவன்‌ 
தன்‌ உடம்பை மூடிக்கொள்ளுகிற வஸ்திரம்‌: 
வேறு எதினாலே போர்த்தும்‌ 
படுத்துக்கொள்ளுவான்‌? அவன்‌ என்னை 
நோக்கி முறையிடும்போது, நான்‌ அவனுக்குச்‌ 
செவிகொடுப்பே நான்‌ 
இரக்கமுள்ள வாயிருக்கிறேன்‌" 

(யாத்‌ 22:26,27) 


த்‌ ங்களுடைய 
வல்ல சகல சொத வலைக்‌ 
இல்லாமல்‌ இரவுவேளைகளில்‌ கடுங்குளிரைத்‌ 
தாங்க முடியாது. ஏழைகளைப்‌ பாதுகாக்க 
வேண்டுமென்பதற்காக இந்தப்‌ பிரமாணம்‌: 
சொல்லப்பட்டிருக்கிறது. (யாத்‌ 12:34) 
அடகாக வைக்கப்பட்ட வஸ்திரங்களைக்‌ 
கடன்‌ கொடுத்தவன்‌ தன்னிடத்தில்‌ வைத்துக்‌ 
கொள்ளக்கூடாது. (உபா 244, யாத்‌ 22:26, 
யோபு 24:7-8). 
பொழுதுபோகும்‌ ன்பு செய்ய 
வேண்டிய பன்ர காரியங்களைப்பற்றி 
பரிசுத்த வேதாகமத்தில்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. அவையாவன : 


1 


ஸ்திரத்தைத்‌ 
கொடுத்துவிடவேண்டும்‌. 
(யாத்‌ 22:26) 


வேலைக்காரர்களின்‌ சம்பளத்தைக்‌ 
கொடுத்துவிடவேண்டும்‌. (உபா 24:15). 


3, கோபத்தைத்‌ தணித்து விடவேண்டும்‌. 
(எபே 4:26) 


விரிவுரை 
COMMENTARY 


ஏழைக்கு. 
காண்பிக்கவேண்டும்‌ 
உபா 24:14-22 


உபா 24:14. உன்‌ சகோதரரிலும்‌, உன்‌ 
தேசத்தின்‌ வாசல்களிலுன்ன 
அத்தியமிதூம்‌ ஏழையும்‌ எனிமையுமான 
கூலிக்காரனை ஒடுக்காயாக.. 


உபா 24:15, அவன்‌ வேலைசெய்த 
TE பொழுதுபோகுமுன்னே, 

கூலியை அவனுக்குக்‌ 
கொடுத்துவவேண்டும்‌ அவண்‌: 
ஏழையும்‌ அதின்மேல்‌ 
ஆவதூமாயிருக்கிறான்‌; அதைக்‌ 
கொடாவிட்டால்‌ அவன்‌ உன்னைக்‌ 
குறித்துக்‌ கர்த்தரை நோக்கி 
முறையிடுவான்‌; அது உனக்குப்‌. 
பாவமாயிருக்கும்‌. 


உபா 2418. 
பிதாக்களும்‌, 


பின்னைகளுக்காகப்‌ 

பிதாக்களுக்காகப்‌ 
பின்ளைகளும்‌. கொலை 
செய்யப்படவேண்டாம்‌; அவனவன்‌ 
செய்த பாவத்தினிமித்தம்‌ அவனவன்‌. 
கொலைசெய்யப்படவேண்டும்‌. 


உபா 2417. நீ அந்நியனுடைய 
நியாயத்தையும்‌ திக்கற்ற பின்னையின்‌' 
நியாயத்தையும்‌ புரட்டாமலும்‌, 
விதவையின்‌ வஸ்திரத்தை அடகாக 
வாங்காமலும்‌ இருந்து, 


உபா 24௮8. நீ 
அடிமையாயிரு ந்ததையும்‌, 
தேவனாகிய. கர்த்தர்‌ 
அங்கேயிருந்து 
மீட்டுக்கொண்டுவந்ததையும்‌ 
நினைப்பாயாக; ஆகையால்‌, இப்படிக்‌ 
செய்யும்படி. நான்‌ உனக்குக்‌ 


எகிப்திலே 
உன்‌ 
உன்னை 


வைத்துவத்தாயானால்‌, அதை எடுத்து 
வரும்படி திரும்பிப்‌ போகவேண்டாம்‌; 
உன்‌ தேவனாகிய கர்த்தர்‌ உன்‌ 
கைப்பிரயாச த்திலெல்லாம்‌ உன்னை 
ஆசீர்வதிக்கும்படி, அதைப்‌ 
பரதேசிக்கும்‌ திக்கற்ற பின்னைக்கும்‌ 
'விதவைக்கும்‌ விட்டுவிடுவாயாக. 





உபாகமம்‌ - 
DEUTERONOMY - 


(யம்‌ 
பிய 


உபா 24:20. நீ உன்‌ ஒலிவமரத்தை 
உதிர்த்து விட்டபின்பு, கொம்பிலே. 
தப்பியிருக்கிறதைப்‌ பறிக்கும்படி. 
திரும்பிப்‌ போகவேண்டாம்‌; அதைப்‌ 
பரதேசிக்கும்‌ திக்கற்ற பின்னைக்கும்‌ 
விதவைக்கும்‌ விட்டு விடுவாயாக; 


உபா 2421. 
திராட்சுப்பழங்களை 
மறுபடியும்‌ அதை 
திரும்பிப்போகவேண்டாம்‌; 
பரதேசிக்கும்‌ திக்கற்ற 
விதவைக்கும்‌ விட்டுவிடுவாயாக. 


உபா 242௨ நீ எகிப்திலே. 
அடிமையாயிருத்ததை நினைப்பாயாக; 
ஆகையால்‌, இப்படிச்‌ செய்யும்படி நான்‌ 
உனக்குக்‌ கட்டனையிடுகிறேன்‌.. 


எஜமான்கள்‌ 
வேலைக்காரர்களுக்கு 
காண்பிக்கவேண்டும்‌. 
எளிமையுமான 
ஒடுக்கக்கூடாது. 


ங்கள்‌ 
க்கம்‌ 
ஏழையும்‌ 
கூலிக்காரனை 
அவர்களுக்கு கொடுக்க 
வேண்டிய நியாயமான கூலியை, 
தா்தசாக்ால்ல்‌ குறித்த காலத்திற்குள்‌ 
கொடுத்துவிடவேண்டும்‌. 


மோசே இதுபற்றிச்‌ சொல்‌, 
“உன்‌ சகோதரரிலும்‌, உன்‌ 
வாசல்களிலுள்ள  அந்நியரிலும்‌ ஏழையும்‌ 
எளிமையுமான கூலிக்காரனை ஒடுக்காயாக. 
அவன்‌ வேலைசெய்த நாளில்தானே, 
பொழுதுபோகுமுன்னே, அவன்‌ கூலியை 
அவனுக்குக்‌ கொடுத்துவிடவேண்டும்‌; அவன்‌ 
ஏழையும்‌ அதின்‌ மேல்‌ ஆவலுமாயிருக்கிறான்‌ 
அதைக்‌ கொடாவிட்டால்‌ அவன்‌ உன்னைக்‌ 
குறித்துக்‌ கர்த்தரை நோக்கி முறையிடுவான்‌:: 
அது உனக்குப்‌ பாவமாயிருக்கும்‌" 
(உபா 241475) என்று சொல்லுகிறார்‌. 


சந்தின்‌ 


திக்கற்றவர்களையும்‌, ஏழைகளையும்‌ 
ஒடுக்குவது மிகப்பெரிய பாவம்‌. அவர்களை 
ஆசீர்வதிப்பது தேவனுடைய சமுகத்தில்‌ 
செய்யும்‌ நீதியான காரியம்‌ (உபா 2: 
உபா 1501; சங்‌ 3540: சங்‌ 72:13; 
சங்‌ 82:3-4; நீதி 19:17). 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நியாயாதிபதிகள்‌ பாரபட்சமில்லாமல்‌ 
வழக்குகளை விசாரிக்கவேண்டும்‌. 
பிள்ளைகளுக்காகப்‌ பிதாக்களும்‌, 
பிதாக்களுக்காகப்‌ பிள்ளைகளும்‌ கொலை 
செய்யப்படவேண்டாம்‌; அவனவன்‌ செய்த 
பாவத்தினிமித்தம்‌ அவனவன்‌ 
கொலைசெய்யப்பட வேண்டும்‌. நீ 
அந்நியனுடைய நியாயத்தையும்‌ திக்கற்ற 
பிள்ளையின்‌ நியாயத்தையும்‌ புரட்டாமலும்‌, 
விதவையின்‌ வஸ்திரத்தை அடகாக 
வாங்காமலும்‌ இருந்து, நீ எகிப்திலே 
அடிமையாயிருந்ததையும்‌, உன்‌ தேவனாகிய 
கர்த்தர்‌ உன்னை அங்கேயிருந்து 
மீட்டுக்கொண்டுவந்ததையும்‌ நினைப்பாயாக; 
ஆகையால்‌, இப்படிச்‌ செய்யும்படி நான்‌ 
உனக்குக்‌ கட்டளையிடுகிறேன்‌"' 
(உபா 2446-18) என்று மோசே சொல்லுகிறார்‌ 


ஐசுவரியவான்கள்‌ தரித்திரருக்கு, 

இரக்கம்‌ பக்கம்‌ மோசேயின்‌ 

ஏழைகளுக்கு 

என்னும்‌ வார்த்தை பல. 

சொல்லப்பட்டிருக்கிறது. 

பல வழிகளில்‌. 

ஏழைகளுக்கு இரக்கம்‌ காண்பிக்கலாம்‌. 

பரதேசி, திக்கற்ற பிள்ளைகள்‌, விதவைகள்‌ 

ஆகியோருக்கு உதவி தேவைப்படுகிறது. 

ஐசுவரியவான்‌௧ள்‌ இவர்களுக்கு உதவி 

செய்யும்போது, தேவனாகிய கர்த்தர்‌ 

அவர்களுடைய கையின்‌ 
பிரயாசங்களையெல்லாம்‌ ஆசீர்வதிப்பார்‌. 


மோசே இஸ்ரவேல்‌ புத்‌ 
“நீ உன்‌ பமிரை அறுக்கை 
லே ஒரு அரிக்கட்டை 
வைத்துவந்தாயானால்‌, 
வரும்படி திரும்பிப்‌ போகவேண்டாம்‌; 
தேவனாகிய. கர்த்தர்‌ 
கைப்பிரயாசத்திலெல்லாம்‌ 
ஆசிர்வதிக்கும்டி, அதைப்‌ பரதேசிக்கும்‌ 
திக்கற்ற பிள்ளைக்கும்‌ விதவைக்கும்‌. 
விட்டுவிடுவாயாக" (உபா 24:19) என்றும்‌, 


(ரை நோக்கி, 
ல்‌ உன்‌ வயலி 
மறதியாய்‌ 
எடுத்து 

உன்‌ 

உன்‌ 
உன்னை 


நீ உன்‌ ஒலிவமரத்தை உதிர்த்து 
விட்டபின்பு, கொம்பிலே தப்பியிருக்கிறதைப்‌ 
பறிக்கும்டி திரும்பிப்‌ போகவேண்டாம்‌; 
அதைப்‌ பரதேசிக்கும்‌ திக்கற்ற பிள்ளைக்கும்‌ 
விதவைக்கும்‌ விட்டு விடுவாயாக" 
(உபா 24:20) என்றும்‌, 





யாய பம = CUA im 
[1111 DEUTERONOMY - COMMENTARY PUBLISHERS 


"நீ... உன்‌. திராட்சப்பழங்களை 
அறுத்தபின்பு, மறுபடியும்‌ அதை அறுக்கத்‌: 
திரும்பிப்போகவேண்டாம்‌: அதைப்‌ 
பரதேசிக்‌ திக்கற்ற பிள்ளைக்கும்‌. 
விதவைக்கும்‌ விட்டுவிடுவாயாக" 
(உபா 24:21) என்றும்‌ கட்டளையிடுகிறார்‌. 


கொம்பிலே 
பரதேசிக்கும்‌ திக்கற்ற 
விதைக்கும்‌ விட்டு விட 
(ஏசா 17:6; ஏசா 24:13). 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 


தப்பியிருப்பதைப்‌ 
பிள்ளைக்கும்‌. 
வேண்டும்‌ 


எகிப்திலே 
அடிமையாயிருந்ததை நினைக்கவேண்டும்‌; 


ஆகையால்‌, இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ இப்படிச்‌ 
செய்யவேண்டுமென்று மோசே அவர்களுக்கு 
கட்டளையிடுகிறார்‌ (உபா 24:22). 





உபாகமம்‌ - 


விரிவுரை 


DEUTERONOMY - COMMENTARY 


குற்றவாளியை அதிகமாய்‌ அடிக்காமல்‌, 
அவனுடைய குற்றத்திற்கு தக்கதாய்‌ 
அடிக்கவேண்டும்‌. (உபா 251-3). போரடிக்கிற 
மாட்டை வாய்க்கட்டக்கூடாது (உபா 25:4). 
புருஷனுடைய சகோதரன்‌ செய்ய வேண்டிய 
கடமை (உபா 25;5-10). 


ச்சையான 
ஸ்திரீக்கு தண்டனை 


காரியத்தை செய்த 
254172. 


(உபா 


(உபா 2517-19). 


நியாயவிசாரணை 
உபா 2511-8 


உபா 2541. ிதருக்குன்னே 
வழக்குண்டாய்‌, அவர்கள்‌ தியாயம்‌. 
விசாரிக்கப்பட, நியாயஸ்தலத்திலே 
வந்தால்‌, நியாயாதிபதிகள்‌ நீதிமானை 
நீதிமான்‌ என்றும்‌ குற்றவானியைக்‌ 
குற்றவானி என்றும்‌ தீர்க்கக்‌ கடவர்கள்‌.. 


உபா 252. குற்றவாளி அடிகளுக்குப்‌ 
பாத்திரவானானால்‌, தியாயாதியதி 
அவனைக்‌ கீழே கிடக்கப்பண்ணி, அவன்‌ 
குற்றத்திற்குத்‌ தக்கதாய்த்‌ தனக்கு 
முன்பாகக்‌ கணக்கின்படி அவனை 
அடிப்பிக்கக்கடவன்‌. 


உபா 25:3, அவனை நாற்பது 
அடிவரைக்கும்‌ அடிக்கலாம்‌; அவனை 
அதிலும்‌ அதிகமாய்‌ அடிக்கிறதினால்‌ 
உன்‌ சகோதரன்‌ உன்‌ கண்களுக்கு. 
முன்பாக தீசனாங்த்‌ தோன்றுவான்‌; 
ஆதலால்‌ அவனை அதிகமாய்‌ 
அடிக்கவேண்டாம்‌. 


மனிதருக்குள்ளே ஏற்படுகிற வழக்குகள்‌ 
நியாயமாய்‌ விசாரிக்கப்படவேண்டும்‌. 
'மனிதருக்குள்ளே வழக்குண்டாய்‌, அவர்கள்‌ 
நியாயம்‌ விசாரிக்கப்பட நியாயஸ்தலத்திலே 
வந்தால்‌, நியாயாதிபதிகள்‌ நீதிமானை 
நீதிமான்‌ என்றும்‌ குற்றவாளியைக்‌ குற்றவாளி 
என்றும்‌ தீர்க்கக்‌ கடவர்கள்‌' (உபா 251) 
என்று மோசே இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
சொல்லுகிறார்‌. 


குற்றவாளியென்று. 
தீர்க்கப்படுகிறவனுக்கு 
கொடுக்கப்படவேண்டும்‌. 
பிரமாணத்தில்‌ 
கொடுக்கப்படும்‌ பல்வேறு 
தண்டனைகளைப்பற்றிச்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. அந்தத்‌ 
தண்டனைகளில்‌ ஒன்று, குற்றவாளியை 
வாரினால்‌ அடிப்பது. யூதர்கள்‌ மத்தியிலே 
இந்தத்‌ தண்டனையே மிகவும்‌ 
பிரபல்யமானது. 


தண்டனை 
மோசேயின்‌ 
குற்றவாளிக்கு 
விதமான 


குற்றவாளி என்று தீர்க்கப்பட்டவனை 
வரனாக. தக்தம்போத்‌ அவனை 
எவ்வாறு வந்ததல்ல என்றும்‌, 
அவனை தந்தனை அடி 
த்கலேண்டுமென்றும்‌ மோசே இந்த 
வசனப்பகுதியில்‌ சொல்லுகிறார்‌. அதன்‌ 
விவரம்‌ வருமாறு : 


“குற்றவாளி அடிகளுக்குப்‌ 
எ அவனால்‌. நியாயாதிபதி அவனைக்‌ 
கீழே கிடக்கப்பண்ணி, அவன்‌ குற்றத்திற்குத்‌ 
தக்கதாய்த்‌ தனக்கு முன்பாகக்‌ கணக்கின்படி 
அவனை  அடிப்பிக்கக்கடவன்‌. அவனை 
நாற்பது அடிவரைக்கும்‌ அடிக்கலாம்‌: அவனை 
அதிலும்‌ அதிகமாய்‌ அடிக்கிறதினால்‌ உன்‌ 
சகோதரன்‌ உன்‌ கண்களுக்கு முன்பாக 
நீசனாய்த்‌ தோன்றுவான்‌; ஆதலால்‌ அவனை 
அதிகமாய்‌ அடிக்கவேண்டாம்‌" (உபா 25:2,3) 
என்று மோசே சொல்லுகிறார்‌. 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


கண்களுக்கும்‌ முன்பாக 
பொதுஇடங்களிலும்‌ 
என்னும்‌ அவசியமில்லை. . 
மற்றவர்களுடைய 
நீசனாக  நோன்றக்கூடாது. அவன்‌ தன்‌ 
குற்றத்தை உணரவேண்டும்‌. 
வேண்டும்‌. அவன்‌ 
செய்யாமல்‌ நல்லவனாக. 
இதற்காகவே ச்‌ 
கொடுக்கப்படுகிறது. 
கொடுக்கப்படும்‌ தண்டனை நியாயாயதியின்‌ 
கண்களுக்கு முன்பாக 
'கொடுக்கப்படவேண்டும்‌. 

குற்றவாளியை கீழே கிடக்கப்பண்ணி, 
அவன்‌ செய்த குற்றத்திற்கு தக்கதாக, 
அவனை. கணக்கின்படி அடிக்கவேண்டும்‌. 
குற்றவாளியை கணக்கு வழக்கு இல்லாமல்‌ 
யாரும்‌ இஷ்டப்படி அடித்து விடக்கூடாது. 
அவனை அடிக்கும்போது, அடிக்கும்‌ அடிகள்‌ 
எண்ணப்படவேண்டும்‌. 


ருடைய பாரம்பரிய வழக்கத்தின்‌ 

குற்றவாளியை அடிப்பதற்கு 
நீதிமன்றத்திலே கூடியிருக்கிற. 

காதுகளும்‌ கேட்கும்‌ 
பிரதான திபதி 
உபா 28:58-60; உபா 299 ஆகிய 
வசனங்களை சத்தமாய்‌ வாசிக்கவேண்டும்‌. 


பிரகாரம்‌ 
முன்பாக, 
எல்லோருடைய 
வண்ணமாக, 


உன்‌ தேவனாகிய கர்த்தர்‌ என்னும்‌ 
மகிமையும்‌ பயங்கரமுமான நாமத்திற்குப்‌ 
பயப்படும்படிக்கு, நீ இந்தப்‌ புஸ்தகத்தில்‌ 
எழுதிமிருக்கிற இந்த நியாயப்பிரமாண 
வார்த்தைகளின்படியெல்லாம்‌ நடக்கக்‌ 
கவனமாயிராவிட்டால்‌, கர்த்தர்‌ நீங்காத 
பெரிய வாதைகளாலும்‌ நீங்காத கொடிய 
ரோகங்களாலும்‌ உன்னையும்‌ உன்‌ 
சந்ததியையும்‌ அதிசயமாய்‌ வாதித்து நீ 
கண்டு பயந்த எகிப்து வியாதிகளெல்லாம்‌ 
உன்மேல்‌ வருவிப்பார்‌: அவைகள்‌ உன்னைப்‌ 
பற்றிக்கொள்ளும்‌” (உபா 28:58-60). 


“இப்பொழுதும்‌ நீங்கள்‌ செப்கதெல்வம 


செய்வீர்களாக” (உபா 29:9). 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


குற்றவாளியை அடிக்கும்போது, 
அவன்மீதுள்ள கோபத்தை காண்பிக்கும்‌ 
வண்ணமாக அவனை அடிக்கக்கூடாது. 
குற்றவாளியை அடிப்பதுகூட, யூதருக்கு 
மார்க்க பிரமாணமாயிருக்கிறது. ஆகையினால்‌ 
அவர்கள்‌ கர்த்தருக்கு பயந்து குற்றவாளியை 
அடிக்கவேண்டும்‌. குற்றவாளியை 
அடிக்கும்போது அவனும்‌ திருந்தவேண்டும்‌. 
அவனுக்கு கொடுக்கப்படும்‌ அடிகள்‌ 
மற்றவர்களுக்கும்‌ எச்சரிப்பாமிருக்கவேண்டும்‌. 


தா அதிகமான அடிகளும்‌, ற 
குற்றம்‌ செய்தவனுக்கு குறைவான 
அடிகளும்‌ கொடுக்கப்படும்‌. 


ஒரு குற்றவாளி எவ்வளவு பெரிய 
குற்றம்‌ செய்திருந்தாலும்‌ அனை நாற்பது 
அடிகளுக்குமேல்‌ அடிக்கக்கூடாது. 
பொதுவாக யூதர்கள்‌ குற்றவாளியை 
முப்பத்தொன்பது அடிகள்‌ அடிப்பது வழக்கம்‌. 

“யூதர்களால்‌ ஒன்றுகுறைய 
நாற்பதடியாக  ஐந்துதரம்‌ அடிபட்டேன்‌"' 
(கொரி 11:24) என்று அப்போஸ்தலர்‌ பவல்‌ 
சொல்லுகிறார்‌. 


யூதர்கள்‌ 
அடிக்கும்போது, 
அடியிலேயே 


ற்றவாளியை 
ம்தான்‌ தாவது 
நிறுத்திவிடுவார்கள்‌. 
தங்களுடைய எண்ணிக்கையில்‌ தவறு, 
ஏற்பட்டு, குற்றவாளியை நாற்பது 
அடிகளுக்குமேல்‌ அடித்துவிட்டால்‌, அவர்கள்‌ 
மோசேயின்‌ பிரமாணத்தை மீறிவிடுவார்கள்‌. 
பிரமாணத்தை மீறினால்‌ தேவனுடைய 
கோபம்‌ அவர்கள்மேல்‌ வரும்‌. அதற்கு பயந்து 
அவர்கள்‌ குற்றவாளியை, ஒன்றுகுறைய 
நாற்பது அடிகள்‌ மாத்திரம்‌ அதாவது 
முப்பத்தொன்பது அடிகள்‌ மாத்திரம்‌ அடிப்பது 
வழக்கம்‌. 





உபாகமம்‌ 


DEUTERONOMY - COMMENTARY 


யூதர்கள்‌ குற்றவாளியை வாரினால்‌ 
அடிக்கும்போது, ஒவ்வொரு முறையும்‌ மூன்று 
அடிகள்‌ அடிப்பது வழக்கம்‌ இவ்வாறாக 
அவர்கள்‌ பதிமூன்று அடிகள்‌ அடிப்பார்கள்‌. 
ஒவ்வொரு அடியிலும்‌ மூன்று அடிகள்‌ என்று 
கணக்கிடும்போது, மொத்தம்‌ முப்பத்தொன்பது. 
அடிகளாகிறது. இதற்குமேலும்‌ ஒரு அடி 
அடித்தால்‌, அது நாற்பது அடிகளாயிராமல்‌, 
நாற்பத்திரண்டு அடிகளாகிவிடும்‌. 
ஆகையினால்‌ யூதர்கள்‌ குற்றவாளியை 
அடிக்கும்போது. ஒன்றுகுறைய நாற்பது. 
அடியாக அதாவது முப்பத்தொன்பது. 
அடிகளாக அல்லது மூன்று அடிகள்‌ வீதம்‌ 
ன்று அடிகளாக அடிப்பது வழக்கம்‌. 


போரடிக்கிற மாடு 
உபா 25:4 


உபா 25:4. போரடிக்கிற மாட்டை வாய்‌ 
கட்டாயாக. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கதிர்களைப்‌ 
போரடிப்பதற்கு மாடுகளை பயன்படுத்துவது. 
வழக்கம்‌. மாடுகள்‌ போரடிக்கும்போது, அவை 
நானியத்தை தின்னக்கூடாது என்பதற்காக, 
வாயை கட்டுவது 
மாடுகளின்மீதும்‌. 
காண்பிக்கிறார்‌ 
காலதாமதமில்லாமல்‌ 
போரடிக்கிற 


வேலைக்காரருக்கு 
சம்பளம்‌ கொடுக்கவேண்டும்‌. 
மாட்டை வாய்க்கட்டவும்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌. 
பார்க்கிற 
மிருகங்களிடத்திலும்‌ 
நடந்துகொள்ள வேண்டும்‌. 


பவுல்‌ இந்தப்‌ பிரமாணத்தைச்‌ சுவிசேஷ 
ஊழியருக்குப்‌ பயன்படுத்துகிறார்‌. 
அவர்களுக்கு ஜீவ ஆதரவு உண்டாயிருக்க 
வேண்டுமென்று வலியுறுத்துகிறார்‌ 
(கொரி 9:9), கிழக்கு தேசங்களில்‌ 
போரடிப்பதற்கு மாடுகளுக்குப்‌ பதிலாக 
வேறுசில. கருவிகளையும்‌ 
பயன்படுத்துகிறார்கள்‌ (ஏசா 28:27-28). 


கரிசனையோடு 


“உப்பு 01008 


PUBLISHERS 


சகோதரன்‌ 
கடமை 
உபா 2555-10 


செய்யவேண்டிய 


சகோதரர்‌ 

போது, 
ஒருவன்‌. புத்திரசத்தானமில்லாமல்‌ 
மரித்தால்‌, மரித்தவனுடைய மணைவி 
புறத்திலிருக்கிற அத்தியனுக்கு 
மனைவியாகக்கூடாது; அவளுடைய 
புருஷனின்‌ சகோதரன்‌ அவனைத்‌ 
தனக்கு மனைவியாகக்‌ கொண்டு, 
அவளிடத்தில்‌ சேர்த்து, புருஷனுடைய 
சகோதரன்‌: செய்யவேண்டிய 
கடமையைச்‌ செய்யக்கடவன்‌. 


ஒன்றாய்க்‌ 
அவர்களில்‌ 


மரித்த சகோதரனுடைய 

இஸ்ரவேலில்‌ 
அற்றுப்போகாதபடிக்கு, அவன்‌ பேரை 
அவன்‌ பெறும்‌ தலைப்பின்னைக்குத்‌ 
தரிக்கவேண்டும்‌. 


உபா 25:7. அவன்‌ தன்‌ 
சுகோதரனுடைய மனைவியை 
விவாகம்பண்ண  மனதில்லாதிருந்தால்‌, 
அவன்‌ சகோதரனுடைய மனைவி. 
வாசலில்‌ கூடிய மூப்பரிடத்தூக்குப்‌ 
போய்‌ என்‌ புருஷனுடைய சகோதரன்‌ 
தன்‌ சகோதரனுடைய பேரை 
இஸ்ரவேலில்‌ 

நிலைக்கப்பண்ணமாட்டேன்‌ என்கிறான்‌; 
புருஷினுடைய சகோதரன்‌ செய்ய 
வேண்டிய கடமையைச்‌ செய்ய அவன்‌ 
மனதில்லாதிருக்கிறான்‌ என்று 
சொல்வானாக.. 


உபா 25:8. 
பேர்‌ 


உபா 25:8. அப்பொழுது அந்தப்‌ 
பட்டணத்து மூப்பர்‌ அவனை 
அழைப்பித்து அவனோடே பேசியும்‌, 
அவன்‌ அவனை 
'விவாகம்பண்ணிக்கொன்ன எனக்குச்‌ 
சம்மதமில்லை என்று பிடிவாதமாய்ச்‌. 
சொன்னால்‌, 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


BALWETHER 
பிய 


உபா 25:9. அவன்‌ சகோதரனுடைய 
மணைவி  மூப்பமின்‌ கண்களுக்கு 
முன்பாக அவனிடத்தில்‌ வத்து, அவன்‌ 
காலிலிருக்கிற பாதரட்சையைக்‌ கழற்றி, 
அவன்‌ முகத்திலே துப்பி, தன்‌ 
சகோதரன்‌ வீட்டைக்‌ கட்டாதவனுக்கு. 
இப்படியே செய்யப்படவேண்டும்‌ 
என்று சொல்லக்கடவன்‌. 


உபா 2510. இஸ்ரவேலில்‌. 
அப்படிப்பட்டவன்‌ வீடு, பாதரட்சை. 
கழற்றிப்போடப்பட்டவன்‌ வீடு 
என்னப்படும்‌. 


தன்னுடைய சகோதரனின்‌ மனைவி 
விதவையாயிப்போகும்போது. அந்தப்‌ 
புருஷனின்‌ சகோதரன்‌, அவளை விவாகம்‌ 
செய்துகொள்ள வேண்டும்‌. இது 
புருஷனுடைய சகோதரன்‌ செய்ய வேண்டிய 
கடமை, மோசே இதுபற்றிச்‌ சொல்லும்போது, 


“சகோதரர்‌ ஒன்றாய்க்‌ க்கும்‌ 
வ்‌ வ கூனிக்‌ கும 
புத்திரசந்தானமில்லாமல்‌. மரித்தல்‌, 
மரித்தவனுடைய மனைவி புறத்திலிருக்கிற 
அந்நியனுக்கு மனைவியாகக்கூடாது: 
அவளுடைய புருஷனின்‌ சகோதரன்‌ 
அவளைத்‌ தனக்கு மனைவியாகக்‌ கொண்டு, 
அவளிடத்தில்‌ சேர்ந்து, புருஷனுடைய 
சகோதரன்‌ செய்யவேண்டிய கடமையைச்‌ 
செய்யக்கடவன்‌. மரித்த சகோதரனுடைய 
பேர்‌ இஸ்ரவேலில்‌ அற்றுப்போகாதடிக்கு 
அவன்‌ பேரை அவள்‌ பெறும்‌ 

'நலைப்பிள்ளைக்குத்‌ தரிக்கவேண்டும்‌” 
(உபா 25:55) என்று சொல்லுகிறார்‌. 


விதவையாயிருக்கிற 


மனைவியை 
பழங்காலத்து 


சகோதரனின்‌ 
விவாகம்பண்ணுவது 


“அப்பொழுது யூதா ஒனானை நோக்கி: 
வியைச்‌ 


நீ உன்‌ தமையன்‌ மனை! சேர்ந்து, 
அவளை மைத்துனச்‌ சுதந்தரமாய்ப்‌ படைத்து, 
உன்‌ தமையனுக்குச்‌ சந்ததியை உண்டாக்கு 
என்றான்‌" (ஆதி 38:8). 


ஒரு குடும்பத்தில்‌ புருஷன்‌ 
மரித்துப்போகும்போது. அவனுடைய மனைவி 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


விதவையை விவாகம்‌ 
செய்துகொள்ளவேண்டும்‌. மரித்தவனுடைய 
மனைவி  புறத்திலிருக்கிற  அந்நியனுக்கு 
மனைவியாகாமல்‌, தன்னுடைய புருஷனின்‌ 
சகோதரனுக்கு மனைவியாகவேண்டும்‌. 
அவளுடைய சகோதாள்‌ 
அவளை விவாகம்‌ 
செய்துகொள்ளவில்லையென்றால்‌, அந்தக்‌ 
குடும்பத்திலுள்ள வேறு யாராவது நெருங்கிய 
உறவினர்‌ ஒருவர்‌ அவளை விவாகம்‌ 
செய்துகொள்ளவேண்டும்‌. இல்வாறாக 
அந்தக்‌ குடும்பத்தின்‌ சுதந்தரம்‌, மற்ற 
குடும்பத்திற்கு கடந்துபோகாமல்‌, அந்தக்‌ 
குடும்பத்திலேயே தங்கியிருக்கும்‌. 
மரித்துப்போனவனுடைய மனைவியை 
ஒருவரும்‌ 'விவாகப்பண ணவில்கைபென்றால்‌, 


அவள்‌  புறத்திலிருக்கிற  அந்நியனுக்கு. 
மனைவியாகலாம்‌. 


ஒரு குடும்பத்திலுள்ள 
விவாகம்பண்ணுகிறவர்கள்‌, 
மதிப்பினாலும்‌, 
அவளுக்கு புத்திர சந்தானம்‌ 
உண்டுபண்ணவேண்டும்‌ என்பதற்காகவும்‌ 
அவளை விவாகம்பண்ணுகிறார்கள்‌. 


புருஷனின்‌: 


விதவையை 
அவள்மீதுள்ள 
மரியாதையினாலும்‌, 


ஒருவனுக்கு மனைவியாயிருக்கிறவள்‌, 
தன்‌ சொந்தக்குடும்பத்தை விட்டு விட்டு, 
தன்னுடைய புருஷன்‌ வீட்டிற்கு 
வந்திருக்கிறாள்‌ புருஷனுடைய 
வீட்டிலுள்ளவர்கள்‌ அவளுக்கு முழுஆதரவு 
கொடுக்கவேண்டும்‌. அவளுடைய புருஷன்‌ 
மரித்துப்போனதினால்‌, அவள்‌ 
விதவையாகிறாள்‌. இனிமேல்‌ புருஷனின்‌ 
ஆதரவு அவளுக்கு கிடைக்காது. ஆனாலும்‌ 
அவளுடைய புருஷனின்‌ குடும்பத்தார்‌ 
அவளை ஆதரிக்கவேண்டும்‌. 


செத்துப்போன அவளுடைய புருஷனும்‌, 
புத்திர சந்தானமில்லாமல்‌ மரித்துப்போனான்‌. 
அவனுடைய விதவை மனைவிக்கு 
பிற்காலத்தில்‌ ஆதரவு வேண்டும்‌. 
அவளுக்கும்‌ புத்திர சந்தானம்‌ வேண்டும்‌. 
இதற்காக அவளுடைய புருஷனின்‌ 
சகோதரன்‌ அவளை தனக்கு மனைவியாகக்‌ 
கொண்டு, அவளிடத்தில்‌ சேர்ந்து, 
புருஷனுடைய சகோதரன்‌ செய்யவேண்டிய 
கடமையை செய்யவேண்டும்‌. அவளுடைய 
குடும்பத்தில்‌ புத்திர சந்தானத்தை 
உண்டுபண்ணவேண்டும்‌. இது மோசேயின்‌ 
பிரமாணம்‌. 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


செய்யவேண்டும்‌ என்றும்‌ மோசே 
பிரமாணத்தில்‌ சொல்லுகிறார்‌. 
சகோதரனுடைய 

விவாகம்பண்ண மனதில்லாதிருந்தால்‌, அவன்‌ 
சகோதரனுடைய மனைவி வாசலில்‌ கூடிய 
மூப்பரிடத்துக்குப்‌ போய்‌ என்‌ புருஷனுடைய 
சகோதரன்‌ தன்‌ சகோதரனுடைய பேரை 
இஸ்ரவேலில்‌  நிலைக்கப்பண்ணமாட்டேன்‌. 
என்கிறான்‌ ; புருஷனுடைய சகோதரன்‌ செய்ய 
வேண்டிய கடமையைச்‌ செய்ய அவன்‌ 
மனதில்லாதிருக்கிறான்‌ என்று சொல்வாளாக" 
(உபா 25:7) என்று மோசே சொல்லுகிறார்‌. 


வர்‌, 
பிரச்சனையை 
மூப்பரிடத்தில்‌ சொல்லவேண்டும்‌. மூப்பர்கள்‌ 
அவளுடைய புருஷனின்‌ சகோதரனை 
அழைத்து விசாரிப்பார்கள்‌. அவன்‌ செய்ய 
வேண்டிய கடமையை அவனுக்கு 
நினைவுபடுத்துவார்கள்‌. அவன்‌ தன்னுடைய 
சகோதரனின்‌ மனைவியை விவாகம்பண்ணி, 
அவனுடைய கடமையை 
செய்யவேண்டுமென்று அவனுக்கு புத்திமதி 
சொல்லுவார்கள்‌ 


தன்னுடைய 
பட்டணத்து 


மூப்பர்‌ அவனை 
பேசியும்‌. அவன்‌ 


அந்தப்‌ பட்டணத்து 
அழைப்பித்து அவனோடே 
அவளை விவாகம்பண்ணிக்கொள்ள எனக்குச்‌ 


சம்மதமில்லை என்று பிடிவாதமாய்ச்‌ 
சொன்னால்‌ என்ன செய்யவேண்டும்‌ என்றும்‌ 
மோசே இந்தப்‌ பிரமாணத்தில்‌ சொல்லுகிறார்‌ 
(உபா 25:8). 


'அவன்‌ சகோதரனுடைய மனைவி 
மூப்பரின்‌ கண்களுக்கு முன்பாக 
அவனிடத்தில்‌ வந்து, அவன்‌ காலிலிருக்கிற 


கட்டாதவனுக்கு 
செய்யப்படவேண்டும்‌ என்று சொல்லக்கடவள்‌"' 
(உபா 2559) என்று மோசே சொல்லுகிறார்‌. 


செத்துப்போன 
சகோதரனின்‌ 

'விவாகம்பண்ண வேண்டுமென்று. 
அவனை கட்டாயம்பண்ண 


தன்னுடைய 
மனைவியை 
யாரும்‌ 
முடியாது. 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பட்டணத்து மூப்பர்‌ அவனுக்கு ஆலோசனை 
சொல்லலாம்‌. தன்னுடைய ாதரனின்‌ 
மனைவிக்கு அவன்‌ உதவி 
செய்யவேண்டுமென்று, அவனிடத்தில்‌ பரிந்து 
பேசலாம்‌. ஆனாலும்‌ அந்த சகோதரன்தான்‌, 
தன்னுடைய விவாக காரியத்தைக்‌ குறித்து 
தீர்மானம்பண்ணவேண்டும்‌. 


அவன்‌ தன்னுடைய சகோதரனின்‌ 
மனைவியை விவாகம்பண்ண 
மறுக்கும்போது, பட்டணத்து ஜனங்களுக்கு 
முன்பாக அவன்‌ அவமானப்படுத்தப்படுவான்‌. 
தன்னுடைய சகோதரனுக்கு செய்ய 
வேண்டிய கடமையை செய்ய அவன்‌ 
மனதில்லாதிருக்கிறான்‌. ஆகையினால்‌ 
அவன்‌ அவமானப்படுத்தப்படுகிறான்‌. 
செத்துப்போன அவனுடைய சகோதரனின்‌ 
மனைவி, அவன்‌ முகத்திலே துப்புகிறாள்‌. 
அவன்‌  காலிலிருக்கிற பாதரட்சையை 
குழற்றிப்போடுகிறாள்‌. இவை யூதருடைய 
கலாச்சாரத்தில்‌ ஒருவரை 
அவமானப்படுத்துகிற காரியமாகும்‌. 

இஸ்ரவேலில்‌ அப்படிப்பட்டவன்‌ வீடு, 
பாதரட்சை கழற்றிப்போடப்பட்டவன்‌ வீடு 
என்னப்படும்‌ (உபா 25:10). இவன்‌ 
பாதரட்சையில்லாமல்‌ இலர்சையோடு 
நடக்கவேண்டும்‌. பாதரட்சையில்லாமல்‌ 
நடக்கிறவர்கள்‌ எல்லோருமே, 
அவமானப்படுத்தப்பட்டவர்கள்‌ என்றும்‌, 
அவர்கள்‌ இலச்சையோடு நடக்கிறார்கள்‌ 
என்றும்‌ சொல்ல முடியாது. 


பரிசுத்த வேதாகமத்தில்‌ தாவீது, 
ஏசாயா ஆகியோர்‌ பாதரட்சையில்லாமல்‌: 
நடந்திருக்கிறார்கள்‌.. இவர்கள்‌ 
அல்லது, 

“ பாதரட்சையில்லாமல்‌ 


(சோமு 15:30). 


எத்தியோப்பியாவின்மீதும்‌ 
நியாயத்தீரபிற்குத்‌ 
அடையாளமாக 
வருஷங்களுக்கு 
பாதரட்சையில்லாமல்‌ 
(ஏசா 201-4). 





உபாகமம்‌ - 
DEUTERONOMY - 


BALWETHER 
பிய 


இலச்சையான 
செய்த ஸ்திரீ 
உபா 251112 
உபா 2541. புருஷர்‌ ஒருவரோடொருவர்‌ 
சண்டையண்ணிக்கொண்டிருக்கையில்‌, 
ஒருவனுடைய மனைவி தன்‌ புருஷனை 
அடிக்கிறவண்‌. கைக்கு அவனைத்‌ 
தப்புவிக்கும்படி வத்து, 

நீட்டி, அடிக்கிறவன்‌. 
பிடித்ததுண்டானால்‌, 


காரியத்தை 


உபா 2512. அவளுடைய கையைத்‌ 
தறிக்கக்கடவாய்‌; உன்‌ கண்‌ அவளுக்கு 
'இரங்கவேண்டாம்‌. 


இஸ்ரவேலரின்‌ 
சமுதாயத்திலே. 
குட்டுப்பாடோடும்‌, 


ஸ்திரீகள்‌ 
மிகுந்த 


காணப்படக்கூடாது. யூதர்கள்‌ 
கற்புக்கும்‌, _ கண்ணியத்திற்கும்‌ 
முக்கியத்துவம்‌ கொடுக்கிறார்கள்‌. 

இலச்சையான காரியத்தை செய்கிற 

ள்‌ தண்டிக்கப்படவேண்டுமென்று 

ர்‌. ஸ்திரீகள்‌ செய்யும்‌ 

காரியத்திற்கு 

எடுத்துக்காட்டாக, மோசே இந்த 

வசனப்பகுதியில்‌ ஒரு கற்பனை சம்பவத்தைச்‌ 

சொல்லுகிறார்‌. அதன்‌ விவரம்‌ வருமாறு : 


புருஷர்‌ ஒருவரோடொருவர்‌ 

சண்டைபண்ணிக்கொண்டிருக்கையில்‌, 
ஒருவனுடைய மனைவி தன்‌ புருஷனை 
அடிக்கிறவன்‌ கைக்கு அவனைத்‌ 
பல்‌ யி பத ந்‌ பா்‌ 
அடிக்கிறவன்‌ மானத்தைப்‌ 
பிடித்ததுண்டானால்‌, அவளுடைய கையைத்‌ 
க்கக்‌ உன்‌ கண்‌ அவளுக்கு 
(உபா 25112) என்று 


இலச்சையான 
செய்கிற ஸ்திரீகள்‌ 
தண்டிக்கப்படவேண்டும்‌. 


ல்‌ 


பயப்படுவார்கள்‌. இந்த சம்பவத்தில்‌, 
ஸ்திரீ தன்னுடைய புருஷனை மற்றவனுடைய 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கைக்கு தப்புவிப்பதற்காகவே இந்தக்‌ 
காரியத்தை செய்தாள்‌. ஆனாலும்‌ அவள்‌ 
செய்த காரியம்‌ இலச்சையான காரியமாக 
இருக்கிறபடியினால்‌, ள்‌ 
தண்டிக்கப்படுகிறாள்‌. 

தண்டிக்கப்பட்ட 


ஸ்திர, 


பிடித்துக்கொள்கிறாள்‌. 
காயடிக்கப்பட்டவன்போல. 
அனுபவிக்கிறான்‌. 

புத்திர பாக்கியம்‌ உண்டாகாது. 


இஸ்ரவேலர்‌ மத்தியில்‌ சந்ததியைப்‌ 
பெற்றெடுப்பது மிகவும்‌ முக்கியமானதாகக்‌ 
கருதப்படுகிறது. கிழக்கு தேசங்களில்‌ 
ராஜாவின்‌ அரமனையில்‌ வேலைபார்ப்பதற்காக 
ஆண்களை அலிகளாக்குவார்கள்‌. 
அப்பேர்ப்பட்ட பழக்கம்‌. தேவனுக்கு 
விரோதமானது. 


சுமுத்திரையான நிறைகல்‌ 
உபா 25:18-16 


உயா 25:18. உன்‌ பையிலே பெரிதும்‌ 
சிறிதுமான பலவித  நிறைகற்கனை 
வைத்திருக்கவேண்டாம்‌. 


உபா 25:14. உன்‌ வீட்டில்‌ பெரிதும்‌ 
சிறிதுமன பலவித படிகளையும்‌ 
வைத்திருக்கவேண்டாம்‌. 


உபா 25:15. உன்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
உனக்குக்‌ கொடுக்கும்‌ தேசத்தில்‌ உண்‌: 
நாட்கள்‌ நீடித்திருக்கும்படி, குறையற்ற 
சுமுத்திரையான 

'திறைகல்லும்‌, குறையற்ற 
சுமுத்திரையான படியும்‌ உன்னிடத்தில்‌ 
இருக்கவேண்டும்‌. 


உபா 25:16. இவைமுதலான 
அதியாயத்தைச்‌ செய்கிறவன்‌ எவனும்‌ 
உன்‌ தேவனாகிய கர்த்தருக்கு 
அருவருப்பானவன்‌. 

மோசே இஸ்ரவேல்‌ புத்திரரை நோக்கி, 
“உன்‌ பையிலே பெரிதும்‌ சிறிதுமான பலவித 
நிறைகற்களை வைத்திருக்கவேண்டாம்‌. உன்‌ 
வீட்டில்‌ பெரிதும்‌ சிறிதுமான பலவித 
படிகளையும்‌ வைத்திருக்கவேண்டாம்‌” 
(பா 251374) என்று சொல்லுகிறார்‌. 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


BALWETHER 
பிய 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ பெரிதும்‌ 
சிறிதுமான பலவித நிறைகற்களையும்‌,. 
படிகளையும்‌ பயன்படுத்துவது மாத்திரமல்ல, 


இவை 
அநீதியான, அசுத்தமான பொருட்கள்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ பெரிதும்‌ 
சிறிதுமான நிறைகற்களையும்‌ படிகளையும்‌, 
பயன்படுத்தாமல்‌, அவற்றை தங்கள்‌ 
வீடுகளில்‌ வைத்திருந்தாலும்‌, அவற்றை 
பயன்படுத்த வேண்டும்‌ என்னும்‌ சோதனை 
அவர்களுக்கு ம ர்கள்‌ 
சோதனைக்கு 
இருக்கவேண்டுமென்றால்‌ 
தவறான நிறைகற்களும்‌, படிகளும்‌ தங்கள்‌ 
வீடுகளில்‌ இருக்குமென்றால்‌ அவற்றை 
தங்கள்‌ வீட்டைவிட்டு 
'வெளியேற்றிவிடவேண்டும்‌. 

ஸ்ரவேல்‌ 

வற்தக்காாக்‌ பொருட்களை 
வாங்குகிறவர்களும்‌, விற்கிறவர்களும்‌ 
உண்மையுள்ளவர்களாயிருக்கவேண்டும்‌. 
அவர்களுடைய கைகளின்‌ கிரியைகள்‌ 
உண்மையுள்ளவைகளாயிருந்தால்‌ மாத்திரமே, 
கர்த்தர்‌ அவர்களை ஆசீர்வதிப்பார்‌ 


பெரிதும்‌ சிறிதுமான நிறைகற்களையும்‌ 
படுத்துகிறவர்கள்‌, 


ஜனந்தார்‌ பிறரை 


பிறரிடமிருந்து பொருட்களை வாங்கும்போது, 
பெரிய நிறைகற்களையும்‌ பெரிய படிகளையும்‌. 
பயன்படுத்துவார்கள்‌. இதனால்‌ அவர்களுக்கு 
அதிகமான பொருள்‌ கிடைக்கும்‌. இவர்கள்‌ 
மற்றவர்களுக்கு பொருட்களை விற்கும்போது, 
சிறிய எடை கற்களையும்‌, சிறிய 
படிகளையும்‌ பயன்படுத்துவார்கள்‌. இதன்‌ 
மூலமாக இவர்கள்‌ மற்றவர்களுக்கு 
குறைவான பொருட்களை கொடுப்பார்கள்‌. 


வனம்‌ இதுபற்றி இஸ்ரவேல்‌ 
புத்தருக்கு சொல்லும்போது, “உன்‌ 
தேவனாகிய கர்த்தர்‌ உனக்குக்‌ கொடுக்கும்‌ 
தேசத்தில்‌ உன்‌ நாட்கள்‌ நீடத்திருக்குப்படி, 
குறையற்ற சுமுத்திரையான 
நிறைகல்லும்‌, குறையற்ற சுழுத்திரையான 
பழியும்‌ உன்னிடத்தில்‌ இருக்கவேண்டும்‌” 
(உபா 2525) என்று சொல்லுகிறார்‌. 


விரிவுரை 
COMMENTARY 


அதன்‌ விவரம்‌ வருமாறு : 
உங்கள்‌ பெற்றோரைக்‌ கனம்‌ பண்ண 
வேண்டும்‌. (உபா 5:16; யாத்‌ 20:12) 
கற்பனைகளைக்‌ கைக்கொள்ள 
வேண்டும்‌. (உபா 4:40; உபா 11:9). 


கர்த்தருடைய வழிகளில்‌ 
வேண்டும்‌. (உபா 5:33) 


நடக்க 


கர்த்தருக்குப்‌ பயப்படவேண்டும்‌. 
(உபா 622) 

பிள்ளைகளுக்குக்‌ கர்த்தருடைய 
வார்த்தையை உபதேசிக்க வேண்டும்‌. 
(உபா 1119-21), 


பிரமணத்தை வாசித்து, கர்த்தருக்குப்‌ 
பயப்படவும்‌, அவருடைய சித்தத்திற்குக்‌ 
கீழ்ப்டியவும்‌ குற்றக்‌ கொள்ள 
வேண்டும்‌. (உபா 1749-20). 


மிருகஜீவன்களிடம்‌ 
நடந்து கொள்ள 
(உபா 22:7). 


கருணையுடன்‌ 
வேண்டும்‌ 


கர்த்தரை நேசித்து அவருக்குக்‌ 
கீழ்ப்படிய வேண்டும்‌. (உபா 201 


... தேவனுக்கும்‌, 
வார்த்தைக்கும்‌ 
இருதயத்தைத்‌ திருப்ப 
(உபா 32:44-47) 


அவருடைய 
கீழ்ப்படியுமாறு 
வேண்டும்‌. 


மோசேயின்‌ 
குறையற்ற 


இஸ்ரவேல்‌. 


ஜனத்தார்‌ 
பிரமாணத்திற்கு கீழ்ப்படிந்து, 
சுழுத்திரையான நிறைகல்லையும்‌, படியையும்‌ 


பயன்படுத்தும்போது, கானான்‌ தேசத்தில்‌ 
அவர்களுடைய நாட்கள்‌ நீடித்திருக்கும்‌. 
“இவைமுதலான அநியாயத்தைச்‌ செய்கிறவன்‌ 
கர்த்தருக்கு 

(பா 2516) என்று 





உபாகமம்‌ - 
DEUTERONOMY - 


ஏமாற்றுத்தனம்‌, கண்ணியமில்லாமை, 
அநீதி ஆகியவை கர்த்தருக்கு அருவருப்பான 
காரியங்கள்‌. இவற்றைச்‌ செய்கிறவன்‌ 


கர்த்தருக்கு அருவருப்பானவன்‌ 
பேதுரு 5:17; யாக்‌ 4:7). 


அமலேக்குக்கு 


கட்டளை 
உபா 25:17-19 


விரோதமான 


உபா 25:17. எலதக்குந்த புறப்பட்டு 
வருகிற அமலேக்கு 


எதிராக வத்து, 


உபா 2518. 

விடாய்த்திருக்கையில்‌, பின்வருகிற உன்‌ 
பானயத்திலுன்ன பலவினரையெல்லாம்‌. 
வெட்டினான்‌ என்பதை நினைத்திரு.. 


உபா 25:19. உன்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
நீ ச௬தந்தரித்துக்கொன்ன உனக்குக்‌ 
கொடுக்கும்‌ 

சுற்றுப்புறத்தாராகிய 
குத்துருக்கனையெல்லாம்‌ 

தேவனாகிய கர்த்தர்‌ விலக்கி, க்‌ 
'இளைப்பாறப்பண்ணும்போது, 
அமலேக்கின்‌ பேரை திலகர்‌ 
இராதபடிக்கு அழியப்பண்ணக்கட வாய்டி 
இதை மறக்கவேண்டாம்‌. 


அமலேக்கியரின்‌ பேர்‌ வானத்தின்‌ கீழ்‌ 
இராதபடிக்கு, இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ அவர்களை 
அழியப்பண்ணவேண்டும்‌. இது கர்த்தர்‌ 
இஸ்ரவேலருக்கு சொல்லியிருக்கிற நித்திய 
கட்டளை. இந்தக்‌ கட்டளையை இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ மறந்துவிடக்கூடாது. கர்த்தர்‌ 
இஸ்ரவேலருக்கு சொல்லியிருக்கிற இந்தக்‌ 
கட்டளையை, மோசே இந்த வசனப்பகுதியில்‌: 
அவர்களுக்கு மறுபடியுமாம்‌. 
ஞாபகப்படுத்துகிறார்‌ 


அவர்கள்‌ செய்த தீங்கை 
மறவாமல்‌. 
என்று மோசே 

சொல்லுகிறார்‌. அதன்‌ விவரம்‌ வருமாறு : 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


'எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற 
வழியிலே, அமலேக்கு தேவனுக்குப்‌ 
பயப்படாமல்‌ உனக்கு எதிராக வந்து, நீ 


இளைத்து விடாய்த்திருக்கையில்‌, பின்வருகிற 
ள்ள பலவீனரையெல்லாம்‌ 


நினைத்திரு" 

(உபா 257718) என்று மோசே இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கு சொல்லுகிறார்‌. 

இந்த வாக்கியத்தில்‌ அமலேக்கின்‌ 
பெயர்‌ அவனுடைய  சந்ததியாருக்குக்‌ 
கொடுக்கப்பட்டிருக்கிறது. யாக்கோபின்‌ பெயர்‌ 
இஸ்ரவேல்‌ தேசத்தாருக்குக்‌ 
கொடுக்கப்பட்டிருக்கிறது. 
(எண்‌ 23:7,10,21,23; எண்‌ 24:57 19). 


அமலேக்கின்‌ 
விவரம்‌ வருமாறு : 


பாவங்களைப்பற்றிய 


1. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ எகிப்திலிருந்து 
புறப்பட்டு வரும்போது வர்கள்‌ 
இளைத்து, 'விடாய்த்திருக்கையில்‌, 
பின்வருகிற அவர்களுடைய 
பாளயத்திலுள்ள பலவீனரையெல்லாம்‌. 
வெட்டினான்‌ <8; 
யாத்‌ 17:8-16). 


வனாந்தர கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
பத்தாதக்கர்‌ செல்‌ பற்கள்‌ 
யெல்லாம்‌. கண்டும்‌, அமலேக்கு 
தேவனுக்குப்‌ பயப்படாமல்‌. 
இஸ்ரவேலருக்கு எதிராக வந்தான்‌. 
(உபா 25:16). 
அமலேக்கியர்‌ ஸ்ர 
விரோதமாக. செய்த லத 
விவரம்‌ யாத்திராகமம்‌ 17:8-6 ஆகிய 
வசனப்பகுதியில்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
அதன்‌ விவரம்‌ வருமாறு : 


இஸ்ரவேலுக்கு விரோதமாக 
யுத்தம்பண்ணுகிறவர்களில்‌, அமலேக்கியர்‌ 
முதலாவதாக யுத்தம்பண்ண வருகிறார்கள்‌. 
“மேலும்‌, அவன்‌ அமலேக்கைப்‌ பார்த்து, 
தன்‌ வாக்கியத்தை எடுத்துரைத்து: அமலேக்கு. 
முந்தியெழும்பினவன்‌; ஆனாலும்‌ அவன்‌ 
முடிவிலே முற்றிலும்‌ நாசமாவான்‌ என்றான்‌" 
(எண்‌ 24:20). 


அமலேக்கியர்‌ வந்து ரெவிநீமிலே 
இஸ்ரவேலரோடே யுத்தம்‌ பண்ணுகிறார்கள்‌ 
(யாத்‌ 17:8). 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


இஸ்ரவேலர்கள்‌ பலவீனமாக. 
களைத்துப்போய்‌ இருக்கிறார்கள்‌. 
வனாந்தரத்தில்‌ அலைந்து திரிந்து தண்ணீர்‌ 
ன தாகத்தோடு இருக்கிறார்கள்‌. 

பலவீனமாக. இருக்கும்‌. 
தல்லி அமலேக்கியர்‌ பாளயத்தின்‌ 


பின்புறமாக வந்து தாக்கி, அவர்களுடைய 
கொள்ளையடித்துச்‌ 
க்கியரின்‌ 


பொருட்களைக்‌ 
செல்லுகிறார்கள்‌. 
கோழைத்தனமான காரியத்திற்காக தேவன்‌. 
அவர்களைச்‌ சங்காரம்‌ பண்ணுகிறார்‌ 
(ஆதி 3692, யாத்‌ 17:84: உபா 2547-19), 
அமலேக்கியர்‌ சந்ததியை 
சேர்ந்தவர்கள்‌. ஏசா யாக்கோபை 
பகைத்தார்‌. ஏசா தன்னுடைய 
சேஷ்டபுத்திரபாக ஆசீர்வாதத்தை அசட்டை 
செய்து, யாக்கோபுக்கு 
விற்றுப்போட்டார்‌. அவர்களுடைய 
தகப்பனாராகிய ஈசாக்கை யாக்கோபு 
வஞ்சித்து, ஏசாவுக்கு வரவேண்டிய 
ஆசீர்வாதத்தைப்‌ பெற்றுக்கொண்டார்‌ 
இதனால்‌ ஏசாவுக்கு பூர்வகாலம்‌ முதலாகவே 
யாக்கோபின்மீது பகை இருக்கிறது. 


ஏசாவின்‌ 


ச ள்‌... இப்போது 
சந்தநியாருக்கும்‌ யாக்கோபின்‌ 
சந்ததியாராகிய இஸ்ரவேல்‌ புத்திரருக்கும்‌ 
பூர்வ பகை தொடருகிறது. 

இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
விடாய்த்திருக்கிறார்கள்‌. 
பாளயத்தில்‌ பலவீனரெல்லாம்‌, 
வருகிறார்கள்‌. அமலேக்கியரோ, 


வெட்டிப்போடுகிறார்கள்‌. அவர்கள்‌ இளைத்து. 
விடாய்த்திருக்கிற இஸ்ரவேல்‌ புத்திரரை 
கொன்றுபோடுகிறார்கள்‌. 


எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற 
வழியிலே, அமலேக்கு தேவனுக்குப்‌ 
பயப்படாமல்‌ உனக்கு எதிராக வந்து. நீ 
இளைத்து விடாய்த்திருக்கையில்‌, பின்வருகிற 
உன்‌ பாளயத்திலுள்ள பலவீனரையெல்லாம்‌. 
வெட்டினான்‌. என்பதை  நினைத்திரு” 
(உபா 25:17 18). 


ஏசாவின்‌ 


விரிவுரை 
COMMENTARY 


இளைத்து, 
இஸ்ரவேல்‌ புத்திரரால்‌, அமலேக்கியரின்‌ 
பட்டயத்திற்கு தப்பிக்க முடியவில்லை. 
அவர்களால்‌ அமலேக்கியருக்கு விரோதமாக. 
எதிர்த்து நின்று யுத்தம்பண்ணவும்‌ 
முடியவில்லை. இஸ்ரவேல்‌ புத்திரரால்‌ 
தங்கள்‌ ஜீவனை பாதுகாத்துக்கொள்ள 
தப்பித்தும்‌ ஒடமுடியவில்லை. இது 
அமலைக்கியர்மீது வந்த பெரும்‌ பாவமாகவும்‌, 
பழியாகவும்‌ இருக்கிறது. 


அமலேக்கியர்‌ இஸ்ரவேல்‌ புத்திர 
விரோதமாக 

அவர்கள்‌ கர்த்தருக்கு 
யுத்தம்பண்ணுகிறார்கள்‌. கர்த்தர்‌ 
வல்லமையினால்‌ இஸ்ரவேல்‌ 
பாளயங்களை பாதுகாக்கிறார்‌. 
அமலேக்கியரோ, தாங்கள்‌ 

விரோதமாக யுத்தம்பண்ணுகிறோம்‌ என்பது, 
தெரியாமலேயே, இஸ்ரவேலரோடே 
யத்தம்பண்ணுகிறார்கள்‌. 


அப்பொழுது மோசே யோசுவாவை 
நோக்கி, “நீ நமக்காக மனிதரைத்‌ 
தெரிந்துகொண்டு, புறப்பட்டு, அமலேக்கோடே 
யத்தம்பண்ணு: நாளைக்கு நான்‌ 
மலையுச்சியில்‌ தேவனுடைய கோலை என்‌ 
கையில்‌ பிடித்துக்கொண்டு நிற்பேன்‌" 
(யாத்‌ 17:9) என்று சொல்லுகிறார்‌. 


பல அற்புதங்களைச்‌ செய்வதற்குத்‌ 
தேவனுடைய கோல்‌ பயன்படுத்தப்‌ 
பட்டிருக்கிறது. இங்கு தேவனுடைய கோல்‌ 
யுத்தத்தில்‌ வெற்றியைத்‌ தருகிறது. 


படைத்தளபதியாகயிருக்கிறார்‌. 

மரித்துப்போன பின்பு, யோசுவா இஸ்ரவேல்‌ 
புத்திரரை கானான்‌ தேசத்திற்கு வ்‌ 
வேண்டும்‌. அதற்கான 
மோசே இப்போதே 

கொடுக்க ஆரம்பிக்கிறார்‌. 


க்விக்‌ 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


BALWETHER 
பிய 


அமலைக்கியருக்கு 
யுத்தத்தில்‌, மோசேயும்‌ 
பங்குபெறுகிறார்கள்‌. அவர்கள்‌ இருவரும்‌ 
வெவ்வேறு ஸ்தலங்களில்‌, வெவ்வேறு 
விதமாக  யூத்தம்பண்ணுகிறார்கள்‌. மோசே 
மலைஉச்சியில்‌ தேவனுடைய கோலை தன்‌ 
கையில்‌ பிடித்துக்கொண்டு நிற்கிறார்‌. 
யோசுவா  அமலேக்கையும்‌ அவனுடைய 
ஜனங்களையும்‌ பட்டயக்கருக்கினாலே வெட்டி 
முறியடிக்கிறார்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ அமலேக்கியருக்கு 
விரோதமாக யுத்தம்பண்ணும்போது, 
மோசே கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
ஜெபம்பண்ணுகிறார்‌. யோசுவா பட்டயத்தைப்‌ 
பிடித்து அமலேக்கியருக்கு விரோதமாக 
யுத்தம்பண்ணுகிறார்‌. மோசேயின்‌ கையிலுள்ள 
கோல்‌ இஸ்ரவேல்‌ பத்திரருக்கு 
நம்பிக்கையையும்‌, உற்சாகத்தையும்‌ 
கொடுக்கிறது 


மோசேயின்‌ கையில்‌ தேவனுடைய 
கோல்‌ இருக்கிறது. அவர்‌ அந்தக்‌ கோலை 
தேவனுக்கு நேராக ஏறெடுக்கிறார்‌. அவர்‌ 
கர்த்தரிடத்தில்‌ ஜெபம்பண்ணுகிறார்‌. மோசே 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்காக கர்த்தரிடத்தில்‌ 
பரிந்து பேசுகிறார்‌. அமலேக்கியருக்கு 
விரோதமாக நடைபெறுகிற இந்த யுத்தத்திலே, 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
கிடைக்கவேண்டும்‌. 


விரோதமான. 
யோகவாவும்‌ 


தனக்கு மோசே 
சொன்னபடியே செய்து, அமலேக்கோடே 
யுத்தம்‌. பண்ணுகிறார்‌. மோசேயும்‌ 
ஆரோனும்‌ ஊர்‌ என்பவனும்‌ மலையுச்சியில்‌ 


பற்கொள்கறாகள்‌ மோசே தன்‌ கையைத்‌: 
தாழவிடுகையில்‌, அமலேக்கு 
மேற்கொள்கிறான்‌ (யாத்‌ 17.1091). 


ஊர்‌ என்பவன்‌ யூதா 
கோத்திரத்தானான  காலேபின்‌ குமாரன்‌. 
நாளா 2:19-20), அவன்‌ மோசேயோடும்‌. 
ஆரோனோடும்‌ நெருங்கிய தொடர்புடையவன்‌. 
(யாத்‌ 1740-12; யாத்‌ 24:14; யாத்‌ 31:2; யாத்‌ 
35:40; யாத்‌ 38:22). யோசபஸ்‌ இவனைப்‌ 
பற்றி எழுதும்போது. 


விரிவுரை 
COMMENTARY 


மோசே 
ஏறெடுத்திருக்கையில்‌, இஸ்ரவேலர்‌ 
மேற்கொள்கிறார்கள்‌. தன்னுடைய 
கரங்களினால்‌ மோசே தேவனுடைய கோலை. 
உயரப்பிடித்திருக்கும்போது, இஸ்ரவேலர்கள்‌ 
ஜெயம்பெறுகிறார்கள்‌. (யாத்‌ 17: 11-3, 
மோசே ்‌ 


கையைத்‌ 
தாழ்த்துகையில்‌: இஸ்ரவேலர்கள்‌ 
தோல்வியுறுகிறார்கள்‌. 
மோசேயின்‌ கைகள்‌ அசந்து போயிற்று 
யோசுவா அமலேக்கையும்‌ அவன்‌ 
ஜனங்களையும்‌ பட்டயக்கருக்கினாலே. 
முறியடிக்கிறார்‌. ஆனாலும்‌ யோசுவாவின்‌ 
கைகள்‌ அசந்துபோயிற்று என்று எங்கும்‌ 
சொல்லப்படவில்லை. ஆனால்‌ மோசேயோ 
கர்த்தருடைய சமுகத்திற்கு முன்பாக 
தன்னுடைய கைகளை ஏறெடுத்திருக்கிறார்‌. 
ஆனாலும்‌ அவருடைய கைகள்‌ 
அசந்துபோயிற்று. 

நாம்‌ இந்த உலகத்தில்‌ பலவிதமான 
வேலைகளை செய்தாலும்‌, ஆவிக்குரிய 
ஊழியத்தில்‌ அதிகமான  சோர்வுகளும்‌, 
மிகுதியான அசதிகளும்‌ வரும்‌. ஆலிக்குரிய 
யுத்தத்தில்‌ நாம்‌ சீக்கிரத்தில்‌ 
சோர்ந்துபோவதற்கு 


வாய்ப்புள்ளது. 
கையினால்‌ விசுவாசிககளாகிய நாம்‌ 


சோர்ந்துபோகாமல்‌, விழித்திருந்து ஊழியம்‌ 
செய்யவேண்டும்‌. அசந்துபோகாமல்‌ 
விழித்திருந்து ஜெபிக்கவேண்டும்‌. 

மோசேயின்‌ கையில்‌ தேவனுடைய 
கோல்‌ இருக்கிறது. மோசே நன்‌ கையை 
ஏறெடுத்திருக்கையில்‌ இஸ்ரவேலர்‌ 
மேற்கொள்கிறார்கள்‌. தன்னுடைய கைகள்‌ 
அசந்துபோனபோது, மோசே தன்‌ கையை 
தாழவிடுகிறார்‌. அப்போது அமலேக்கு 
மேற்கொள்கிறான்‌. மோசே தன்‌ கையை 
தாழவிடும்போது, இஸ்ரவேல்‌ புத்திரரும்‌. 
தாழ்ந்துபோகிறார்கள்‌. மோசே தன்‌ கையை 
ஏறெடுக்கும்போது. அவர்‌ கர்த்தரிடத்தில்‌ 
ஜெபம்பண்ணுகிறார்‌. அவர்‌ தன்‌ கையை 
தாழவிடும்போது. அவர்‌ தன்‌ ஜெபத்தில்‌ 
அசந்துபோகிறார்‌. 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


வந்திருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ ம்‌ 
அசந்து போயிருக்கிற மோசேயின்‌ கைகளை 
தாங்குகிறார்கள்‌. மோசே தன்‌ கையை 
ஏறெடுத்திருக்கையில்‌ 

மேற்கொள்வதை 


பார்க்கிறார்கள்‌ 


யா ர்கள்‌ 


மோசேயின்‌ கைகள்‌ அரந்துமோளமேது 
ஆரோனும்‌ ஊரும்‌ 

கொண்டுவந்து மோசேயின்‌ க கழே 
வைக்கிறார்கள்‌; மோசே அதின்மேல்‌ 
உட்காருகிறார்‌; ஆரோனும்‌ ஊரும்‌ ஒருவன்‌ 
ஒரு பக்கத்திலும்‌ ஒருவன்‌ மறுபக்கத்திலும்‌ 
இருந்து, மோசேயின்‌ கைகளைத்‌ 
தூங்குகிறார்கள்‌; இல்லிதமாய்‌ மோசேயின்‌ 
கைகள்‌ சூரியன்‌ அஸ்தமிக்கும்வரைக்கும்‌ 
ஒரே நிலையாயிருக்கிறது (யாத்‌ 17:12). 


மோசேயால்‌ மலை உச்சியில்‌ நிற்கக்கூட 
முடியவில்லை. ஆரோனும்‌ ஊரும்‌ மோசேயை 
ஒரு கல்லின்மேல்‌ உட்கார வைக்கிறார்கள்‌. 
மோசே கர்த்தரிடத்தில்‌ ஜெயம்பண்ணுவதற்கு 
அவர்கள்‌ இருவரும்‌ உதவி செய்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ அசந்துபோமிருக்கிற மோசேயின்‌ 
கைகளை தாங்கிப்‌ பிடித்துக்கொள்கிறார்கள்‌. 


டய மனுஷன்‌. 
சகோதரர்‌. ஊர்‌ 

கணவனாக 
வேதபண்டிதர்கள்‌ 
மிரியாம்‌ மோசேயின்‌ 
சகோதரி மோசேயும்‌ ஆரோனும்‌, 
ஊரும்‌ ஒருவருக்கொருவர்‌ 
பதக காகரகனர்கள்‌ 
அவர்களுடைய உதவிகளை ரல்‌ 
ஏற்றுக்கொள்கிறார்‌. அவர்கள்‌ இருவரும்‌ 
அசந்துபோயிருக்கிற மோசேயின்‌ கைகளை 
தாங்கிப்‌ பிடிக்கிறார்கள்‌. இவ்விதமாக 
சூரியன்‌ அஸ்தமிக்கும்‌ வரைக்கும்‌ மோசே 
தன்‌ கைகளை ஏறெடுக்கிறார்‌. 


சே 
மோசேயின்‌ 
மிரியாமின்‌ 
என்று 


மோ 
ஆரோன்‌ 
என்பவன்‌ 
இருக்கலாம்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அமலேக்கியரோடு  யுத்தம்பண்ணுகிற 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌, ஏறெடுக்கப்பட்டிருக்கிற 
மோசேமின்‌ கைகளை பார்க்கிறார்கள்‌. 
மனதிலே தெம்பும்‌, 
உற்சாகமும்‌ உண்டாயிற்று. யோசுவா 
இஸ்ரவேல்‌. புத்திரருக்கு முன்பாக 
அமலேக்கையும்‌ அவனுடைய ஜனங்களையும்‌ 
பட்டயக்கருக்கினாலே முறியடிக்கிறார்‌. மோசே 
மலையின்மீது உட்கார்ந்து. தன்னுடைய 
கைகளை ஏறெடுக்கிறார்‌. இந்த யுத்தத்தில்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு ஜெயமுண்டாயிற்று. 
நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே, 
கிறிஸ்துவானவரே நமக்கு யோசுவாவைப்‌ 
மோசேயைப்போலவும்‌. 

யோசுவா இஸ்ரவேல்‌ 
படைத்தளபதியாகயிருக்கிறார்‌. 

ர்‌ நம்முடைய இரட்சிப்பின்‌ 

நாம்‌ 

ஆவிக்குரிய 

கிறிஸ்துவானவர்‌ 


அவர்களுடைய 


நமக்காக போராடுகிறார்‌ 

மோசே மலையின்மீ; ம்முடைய 
கைகளை... ஏறெடுத்து. கர்த்தரிடத்தில்‌ 
ஜெபம்பண்ணுகிறார்‌. நம்முடைய வ 
இயேசுகிறிஸ்து, பரலோகுத்திலே, தம்முடைய 
பிதாவின்‌ வலது பாரிசத்திலே அமர்ந்து, 
நமக்காக  பரிந்துபேசிக்கொண்டிருக்கிறார்‌, 
இதனால்‌ நம்முடைய விசுவாசத்தில்‌ நாம்‌ 
தோற்றுப்போகாமல்‌ நிலைத்திருக்கிறோம்‌. 


அமலைக்கியர்‌ இஸ்ரவேலரோடே 


யுத்தம்பண்ண வந்தார்கள்‌. இந்த யுத்தத்திலே 
அமலேக்கியர்‌ தோற்றுப்போகிறார்கள்‌. 


சொல்லமுடியாது. 
சரியான யுத்த ஆயுதங்களும்‌ இல்லை. 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ பல வருஷங்களாக. 
எகிப்து தேசத்திலே அடிமை வேலை. 
செய்தவர்கள்‌. அவர்கள்‌ முறுமுறுக்கும்‌ 
சூபாலமுள்ளவர்கள்‌. ஆனாலும்‌ கர்த்தர்‌ 

கிருபையினால்‌, இஸ்ரவேல்‌ 

இந்த யுத்தத்திலே 

ர்‌. கர்த்தர்‌ இஸ்ரவேலருக்கு 
ஜெயத்தைக்‌ கொடுக்கிறார்‌. 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


(யம 
பிய 


அமலேக்கியருக்கு விரோதமான. 
யுத்தம்‌ முடிவு பெறுகிறது. அப்போது மோசே 


(யாத்‌ 173). யோசுவா 
அவனுடைய 

பட்டயக்கருக்கினாலே 

மோசே தனக்கு 

யோசுவா 

யுத்தம்பண்ணுகிறார்‌ 

வோகலானின்‌ (கரு பகல்‌ பென்று. 


யோசுவா அமலேக்கியரை 
முறியடித்ததற்காக, மோசே அவருக்கு ஒரு 
வெற்றி தூணை நிறுத்தவில்லை. மோசே 
யோசுவாவுக்கு 'பதக்கங்களையோ, 
பரிசகளையோ கொடுத்து, அவரை 
கனம்பண்ணவில்லை. மோசே கர்த்தருக்கு 
ஒரு... பலிபிடத்தைக்கட்டி, கர்த்தரைக்‌ 
கனம்பண்ணுகிறார்‌. அந்த பலிபீடத்திற்கு 
யேகோவாநிசி என்று பேரிடுகிறார்‌. 
யேகோவாநிசி என்றும்‌ பெயருக்கு “கர்த்தர்‌ 
நமது ஜெயக்கொடி" என்று பொருள்‌. 

மோசே மலையின்‌ உச்சியில்‌ 
கர்த்தருடைய கோலை உயர்த்துகிறார்‌ 
கர்த்தருடைய கோல்‌ அவருடைய 
ஜெயக்கொடியாகயிருக்கிறது. இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ அமலேக்கியருக்கு விரோதமாக 
யுத்தம்பண்ணும்போது, கர்த்தர்‌ தம்முடைய 
ஜெயக்கொடியை உயர்த்துகிறார்‌. இதனால்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு ஜெயமுண்டாயிற்று. 

யோசுவாவும்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரும்‌ 
அமலைக்கியருக்கு விரோதமாக 
யுத்தம்பண்ணுகிறார்கள்‌. யுத்தம்‌ பண்ணுகிற 
களத்திலே கர்த்தருடைய பிரசன்னமும்‌, 
அவருடைய வல்லமையும்‌ வெளிப்படுகிறது. 
கர்த்தர்‌ ஜெயக்கொடியாக அவர்கள்‌ 
மத்தியிலே உயர்த்தப்பட்டிருக்கிறார்‌. 
இஸ்ரவேல்‌: புத்திரர்‌ அமலேக்கியரின்‌ 
பலத்தையும்‌, அவர்களுடைய 
ஆயுதங்களையும்‌ நோக்கிப்‌ 
தங்கள்‌ ஜெயக்கொடியாகிய 
நோக்கிப்‌ பார்க்கிறார்கள்‌. 
நோக்கிப்‌ பார்க்கிறவர்கள்‌. 
வெட்கப்பட்டுப்போகமாட்டார்கள்‌. 


யுத்த 
பார்க்காமல்‌, 
கர்த்தரை 
கர்த்தரை 
ஒருபோதும்‌ 


விரோதமான 
த்தத்‌ ஸ்ரவேல்‌ பத்திரருக்கு. 
ஜெயமுண்டாயிற்று. இந்த ஜெயம்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாருடைய சுயபலத்தினாலோ, 
சுயபராக்கிரமத்தினாலோ உண்டாகவில்லை. 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


வல்‌ ருக்கு ஜெயழும்‌, 
அமலைக்கியருக்கு தோல்வியும்‌ உண்டாயிற்று. 
மோசே கர்த்தரை கனம்பண்ணுகிறார்‌. அவர்‌ 
ஒரு பலிபீடத்தைக்‌ கட்டி அதற்கு 
யேகோவாநிசி என்று பேரிடுகிறார்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ அமலேக்கியருக்கு 
விரோதமாக 
அவர்கள்‌ 
நோக்கிப்‌ பார்த்து, 
ஜெயம்‌ கொடுப்பார்‌ 
யுத்தக்களத்திலே 
சத்துருக்களுக்கு 
யுத்தம்பண்ணுகிறார்கள்‌. 
வல்லமை இஸ்ரவேல்‌ புத்திரரை 
சேனையாக கூட்டிச்‌ சேர்த்திருக்கிறது. 


கர்த்தருடைய 


சிதறிப்போகாமல்‌, 
விரோதமாக 
கர்த்தருடைய 
ஒரே 


கர்த்தர்‌ அமலேக்கியருக்கு 
விரோதமாக யுத்தம்பண்ணிய ந்த 
சம்பவத்தை, இஸ்ரவேல்‌ புத்திரருடைய 
பின்சந்ததியாருக்கும்‌ அறிவிக்க வேண்டும்‌. 
இதற்காக கர்த்தர்‌ மோசேயை நோக்கி, 


“இதை நினைவுகூரும்பொருட்டு, நீ ஒரு 


(யாத்‌ 1714) என்று 


எழுதும்‌ புஸ்தகம்‌ 
புத்திரருக்கு ஆறுதலாகவும்‌, 
ஆசீர்வாதமாகவும்‌ இருக்கும்‌. மோசே 
இந்தப்‌ புஸ்தகத்தில்‌ எழுதப்பட்டிருக்கிற 
செய்தியை யோசுவாவின்‌ செவி கேட்கும்படி 
வாசிக்கவேண்டும்‌. தான்‌ கேட்டதை 
யோசுவா இஸ்ரவேலின்‌ பின்சந்ததியாருக்கு 
அறிவிக்கவேண்டும்‌. 
மோசே இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ 
த்‌ எழுத ஆரம்பிக்கிறார்‌. 
அன்றாட நாளாகமத்தை, 
ஒரு புஸ்தகத்தில்‌ எழுதுகிறார்‌. 
புத்திரரின்‌ புஸ்தகத்தின்‌ 
பரிசுத்தவேதாமகத்தில்‌ 
கர்த்தர்‌ தம்முடைய 
கட்டளையை கற்பலகைகளில்‌ எழுதி, அந்தப்‌ 
பலகைகளை மோசேக்கு கொடுத்தார்‌. 
அதன்பின்புதான்‌, கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரரின்‌ சரித்திரத்தை ஒரு புஸ்தகத்தில்‌ 
எழுதுமாறு, சொன்னார்‌ என்று 
வேதபண்டிதர்கள்‌ விளக்கம்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 





உபாகமம்‌ - 
DEUTERONOMY - COMMENTARY 


BALWETHER 
பிய 


கர்த்தர்‌ 
மன்ன ணுவார்‌ 


கர்த்தர்‌ அமலேக்கை வானத்தின்கீழ்‌ 
எங்கும்‌ இராதபடிக்கு. நாசம்பண்ணுவார்‌. 
கர்த்தர்‌ அமலேக்கியருக்கு கொடுக்கும்‌ 
தண்டனை சவுலின்‌ காலத்தில்‌ ஓரளவு 
நிறைவேறிற்று சாமு 15-ஆவது அதிகாரம்‌). 
க ஆட்சிக்காலத்தில்‌, _ கர்த்தர்‌ 

மலேக்கியரை மொத்தமாய்‌ 
as அமலேக்கியருக்கு 
சர்வநாசமும்‌, சர்வசங்காரமும்‌ உண்டாயிற்று. 
சாமு 30-ஆவது அதிகாரம்‌. இந்த 
சம்பவத்திற்கு பின்பு அமலேக்கியரைப்பற்றி 
பரிசுத்த வேதாகமத்தில்‌ எங்கும்‌ 
சொல்லப்படவில்லை. 


கர்த்தர்‌ அமலேக்கியரை வானத்தின்‌ 

கீழேங்கும்‌ இரதடுக்கு முற்றிலுமாய்‌ 

நாசம்பண்ணுவதாக வாக்குப்பண்ணுகிறார்‌ 

அதுவரையிலும்‌ தலைமுறை 

தலைமுறைதோறும்‌ அவனுக்கு விரோதமாய்‌ 

கர்த்தரின்‌ யுத்தம்‌ நடக்கும்‌. அமலேக்கின்‌ கை 

கர்த்தருடைய சிங்காசனத்திற்கு 

ப்ர அவனுக்கு 
விரோதமாய்‌ த்தரின்‌ யுத்தம்‌ 

நடைபெறுகிறது. 
அமலேக்கியரோடு. 

புத்திரர்கள்‌ தொடர்ந்து யுத்தம்‌ பண்ணி 

வந்திருக்கிறார்கள்‌. எகூத்‌ (நியா 

பாராக்‌ (நியா 515); கிதியோன்‌ 

சவுல்‌ சாமு 15); 

சாமு 15:32-33); தாவீது 

சாமு 30: 1-7 

எசேக்கியாவின்‌ நாளில்‌ 

நாளா 4312-43) 

அமலேக்கியரோடு யுத்தம்பண்ணினார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ 


க்கு விரோதமாக 
இந்தக்‌ காரியங்கள்‌ 
புத்திரருக்கு  எச்சரிப்பாக 


சொல்லப்படும்‌ 
இஸ்ரவேல்‌ 
க இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌. 
மலேக்கியரோடு எக்காலத்திலும்‌ 
பண்ணக்கூடாது 
கர்த்தருடைய சித்தம்‌. 


ன்ப க்‌ என்பது 


ர்‌ 1100 


PUBLISHERS 


தேவனைப்‌ பற்றி 
நன்றாகத்‌ தெரியம்‌ 
கர்த்தர்‌ அவர்களுக்குச்‌ செய்த அற்புதங்களை 
அமலேக்கியர்‌ தங்கள்‌ கண்களால்‌ 
கண்டிருக்கிறார்கள்‌. ஆயினும்‌ தங்களுடைய 
இருதயக்கடினத்தின்‌ நிமித்தம்‌ தேவனையும்‌, 
இஸ்ரவேல்‌ புத்திரரையும்‌ பகைத்தார்கள்‌. 
இதனால்‌ அவர்கள்‌ தங்களுக்குத்தாங்களே 
தேவனுடைய நியாயத்தீர்ப்பை வருவித்துக்‌ 
கொண்டார்கள்‌. (உபா 2529). 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ அமலேக்கியருக்கு 
விரோதமாக ஒரு தீங்கும்‌ செய்யவில்லை, 
ஆனால்‌ தானி இஸ்ரவேலுக்கு 


எச்சரிக்கவுமில்லை. இஸ்ரவேல்‌ 
ததாக விடாய்த்திருக்கும்போது, 
இஸ்‌ 


ரவேலருடைய 
சவந்த்‌ பலவீனரையெல்லாம்‌ 
வெட்டிப்போட்டார்கள்‌. 


இஸ்ரவேல்‌. 
வருஷங்களாக 
அிமைத்தனத்தினால்‌ 
அவர்கள்‌ அந்த தேசத்தில்‌ பாடுகளையும்‌, 
வேதனைகளையும்‌ அனுபவித்தவர்கள்‌. 
நானூற்று முப்பதுவருஷ அடிமைத்தனத்திற்கு 
பின்பு, இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தருடைய 
கிருபையினால்‌ விடுவிக்கப்பட்டு, எகிப்து 
தேசத்தைவிட்டு வெளியேறி வருகிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ வனாந்தரத்தில்‌ 
கர்த்தருக்கு பலிசெலுத்தப்போகும்போது, 
அமலேக்கியர்‌ அவர்களில்‌ அநேகரை 
வெட்டிப்போட்டார்கள்‌.. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ அமலேக்கியரை 
பத்வாங்கவேண்டுபென்று கர்த்தர்‌ 
மோசே அவர்களுக்கு 

பகுப்புத்‌ 


புத்திரரோ பல. 
எகிப்து நேசத்தின்‌ 


கஷ்டப்பட்டவர்கள்‌. 


சுதந்தரித்துக்கொள்ள உனக்குக்‌ கொடுக்கும்‌ 


தேசத்தின்‌ சுற்றுப்புறத்தாராகிய உன்னுடைய 
சத்துருக்களையெல்லாம்‌ உன்‌ தேவனாகிய 


கர்த்தர்‌ விலக்கி, உன்னை 
இளைப்பாறப்பண்ணும்போது, நீ அமலேக்கின்‌ 
இராதபடிக்கு 


என்று 





உபாகமம்‌ - 
DEUTERONOMY - 


யய 
பிய 


மோசே இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு. 
அமலேக்கியருக்கு விரோதமான கட்டளையை 
நானூறு வருஷங்களாயிற்று. 


கட்டளைக்கு 
முற்றிலுமாய்‌ 
இதனால்‌ கர்த்தர்‌ 
ராஜாவாயிராதபடிக்கு 
தள்ளிப்போடுகிறார்‌. 


'நீ அமலேக்கியன்‌ பேரை வானத்தின்‌ 
கீழ்‌ தடிக்கு அழியப்பண்ணக்கடவாய்‌"' 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. இதைத்‌ 
தீர்க்கதரிசன கட்டளை என்றும்‌. 


தொல்லைகளைக்‌ 
(நியா 343: நியா 5:14; நியா 6:33; 
நியா 7:12; நியா 10:12; நியா 12:15). 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இந்தத்‌ தீர்க்கதரிசனத்தை நிறைவேற்றி, 
எல்லா அமலேக்கியரையும்‌ கொன்‌ றுபோடுமாறு 
கர்த்தர்‌ சவலுக்குக்‌ கட்டளையிட்டார்‌. சாமு 
14:48; 1சாமு 159-5). சவுல்‌ அமலேக்கியரின்‌ 
வல்லமையை முறியடித்தார்‌ னால்‌ 
அவர்களை முழுவதுமாகச்‌ சங்காரம்‌ 
பண்ணவில்லை. கர்த்தருடைய கட்டளைக்குச்‌ 
சலல்‌ பூரணமாகக்‌ கீழ்ப்படியாதநினால்‌. 
அவருடைய ராஜ்யபாரம்‌ அவரை விட்டு 
அகன்றுபோயிற்று. (சு 1510-35; 
[சாமு 28:18) 


எசேக்கியாவின்‌ 
நாட்களில்‌ மீதமிருந்த அமலேக்கியரைச்‌ 
சிமியோனியர்கள்‌ அழித்தார்கள்‌ 
நாளா 4:39-43). ஆமானும்‌, அவனுடைய 
குமாரர்களும்‌ அமலேக்கியரில்‌ கடைசியாக 
இருந்தவர்கள்‌. எஸ்தரின்‌ காலத்தில்‌ அவர்கள்‌ 
முழுவதுமாக த்கப்பட்டார்கள்‌. 
கர்த்தருடைய தீர்க்கதரிசனம்‌ பூரணமாய்‌ 
நிறைவேறிற்று. 


பிற்காலத்தில்‌ 





உபாகமம்‌ - 
DEUTERONOMY - COMMENTARY 


மோசே இதுவரையிலும்‌ 
புத்திரருக்கு கர்த்தருடைய 
சொன்னார்‌. அவர்கள்‌ 
கடந்து கானான்‌ 
பிரவேசிக்கப்போகிறார்கள்‌. 
கானான்‌ தேசத்திலே 
நிலத்தின்‌ 
அறுவடைபண்ணப்போகிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கானான்‌ 
தேசத்தில்‌ போய்ச்சேர்ந்த பின்பு, அந்த 
நிலத்தின்‌ முந்தின பலனை கர்த்தருக்கு 
ஸ்தோத்திர காணிக்கையாக 
செலுத்தவேண்டும்‌ (உபா 260-1). இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ மூன்றாம்‌ வருஷத்திலே தசமபாகம்‌ 
செலுத்தவேண்டும்‌ (உபா 2612-15), 

மோசே ஸ்ரவேல்‌  புத்திரருக்‌; 
சொல்லுகிற ப்‌ க்கல்‌ 
நியாயங்களையும்‌, தேவனாகிய கர்த்தரே 
அவர்களுக்கு கட்டளையிடுகிறார்‌ 
(உபா 2616) 


இஸ்ரவேல்‌ 
பிரமாணத்தை 
யோர்தானைக்‌ 
தேசத்திலே 
அவர்கள்‌ 
பயிரிட்டு, அந்த. 


ளை 


கர்த்தருக்கும்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்கும்‌ 
நடுவே உடன்படிக்கை ஏற்பட்டிருக்கிறது. 
கர்த்தர்‌ தம்முடைய 
உண்மையுள்ளவராயிருக்கிறார்‌. 

புத்திரரும்‌ 
உண்மையுள்ளவர்களாயிருக்கவேண்டும்‌ 
(உபா 2677-9) 


உபா 26:1. உன்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
உனக்குச்‌ ச௬தத்தரமாகக்‌ கொடுக்கும்‌ 
தேகத்தில்‌ நீ போய்ச்‌ சேர்ந்து, அதைக்‌ 
கட்டிக்கொண்டு, அதில்‌ 
வாசம்பபண்ணும்போது, 


விரிவுரை 


QOODNENS 
PUBLISHERS 


உபா 28:2. உன்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
உனக்குக்‌ கொடுக்கும்‌ உன்‌ தேசத்தில்‌ தீ 
பயிரிடும்‌ நிலத்தின்‌ கனிகளிலெல்லாம்‌. 
முத்தின பலனை எடுத்து, ஒரு 
கூடையிலே வைத்து, உன்‌ தேவனாகிய 
கர்த்தர்‌ தமது நாமம்‌ விணங்கும்படி. 
தெரித்துகொண்டிருக்கும்‌. 

ஸ்தானத்திற்குப்‌ போய்‌, 


உபா 28:3. அந்நாட்களில்‌ இருக்கும்‌ 
ஆசாரியனிடத்தில்‌ சென்று, அவனை 
நோக்கி: கர்த்தர்‌ எங்களுக்குக்‌ கொடுக்க 
நம்முடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட, 
தேசத்தில்‌ வத்து சேர்ந்தேன்‌ என்று 
இன்று உம்முடைய தேவனாகிய 
கர்த்தருடைய சந்நிதியில்‌: 
அறிக்கையிடுகிறேன்‌ என்‌ பாயாக. 


உபா 28:4. அப்பொழுது ஆசாரியன்‌. 
அத்தக்‌ கூடையை உன்‌ கையிலிருந்து 
வாங்கி, அதை உன்‌ தேவனாகிய 
கர்த்தரின்‌ பலிபிடத்திற்கு மூன்பாக 
வைக்கக்கடவன்‌. 


உபா 285. அப்பொழுது நீ உன்‌ 
தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில்‌ 
நின்னு வசனித்துச்‌ சொல்லவேண்டியது 
என்னவென்றால்‌: என்‌ தகப்பன்‌ 
அழிவுக்கு நேரான சீரியா 
தேசத்தானாயிருத்‌ தான்‌; அவன்‌ 
கொஞ்சம்‌ ஜனங்கனோடே, எகிப்துக்குப்‌ 
போய்‌, அவ்விடத்தில்‌ பரதேசியாய்ச்‌ 
சஞ்சரித்து, அங்கே பெரிய பலத்த. 
திரட்சியான ஜாதியானான்‌.. 


உபா 28:6. எகிப்தியர்‌ எங்களை 
ஒடுக்கி, எங்களைச்‌ சிறுமைப்படுத்தி, 
எங்கன்மேல்‌ கடினமான வேலையைச்‌. 
சுமத்தினபோது, 


உபா 26:7. 
தேவனாகிய 
கூப்பிட்டோம்‌; 
சத்தத்தைக்‌ 
சிறுமையையும்‌. 
வருத்தத்தையும்‌ 
ஓடுக்கத்தையும்‌ பார்த்து, 


எங்கள்‌ பிதாக்களின்‌: 
கர்த்தரை நோக்கிக்‌ 
கர்த்தர்‌ எங்கள்‌. 
கேட்டு, எங்கள்‌. 
எங்கள்‌. 

எங்கள்‌ 





(யம்‌ படம்‌. 


பிய 


உபா 26:8. எங்களைப்‌ பலத்த 
கையினாலும்‌, ஓங்கிய புயத்தினாலும்‌, 
மகா பயங்கரங்களினாலும்‌, 
அடையானங்களினாலும்‌, 
அற்புதங்களினாலும்‌, 
புறப்படப்பண்ணி, 


உபா 28:9. எங்களை இவ்விடத்துக்கு. 
அழைத்து வத்து, பாலும்‌ தேனும்‌ ஓடுகிற 
தேசமாகிய இத்தத்‌ தேசத்தை. 
எங்களுக்குக்‌ கொடுத்தார்‌. 


உபா 2610. இப்பொழுதும்‌, இதோ, 
கர்த்தாவே தேவரீர்‌ எனக்குக்‌ கொடுத்த 
நிலத்தினுடைய கனிகவின்‌ 
முதற்பலனைக்‌ கொண்டுவந்தேன்‌ என்று 
சொல்லி, அதை உன்‌ தேவனாகிய 
கர்த்தருடைய சுத்திதியில்‌ வைத்து, 
உன்‌ தேவனாகிய கர்த்தருடைய 
சந்நிதியில்‌ பணிந்து, 


உபா 2801. நீயும்‌ லேவியனும்‌, 
உன்னிடத்தில்‌ இருக்கிற பரதேசியும்‌ 
உன்‌ தேவனாகிய கர்த்தர்‌ உனக்கும்‌ 
உன்‌ வீட்டாருக்கும்‌ 
அநுக்கிரகம்பண்ணின 
சுகலநன்மைகளினிமித்தமும்‌. 
குந்தோஷப்படுவீர்களாக.. 


எகிப்திலிருந்து: 


முந்தின பலனை எடுத்து, ஒரு கூடையில்‌ 


வைத்து கர்த்தருக்கு படைக்கவேண்டும்‌. 
மோசே இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு இதுபற்றிச்‌ 
சொல்லும்போது. 

“உன்‌ தேவனாகிய கர்த்தர்‌ உனக்குச்‌ 
சுதந்தரமாகக்‌ கொடுக்கும்‌ தேசத்தில்‌ நீ 
போய்ச்‌ சேர்ந்து, அதைக்‌ கட்டிக்கொண்டு, 
அதில்‌ வாசம்பபண்ணும்போது உன்‌ 
தேவனாகிய கர்த்தர்‌ உனக்குக்‌ கொடுக்கும்‌ 
உன்‌ தேசத்தில்‌ நீ பயிரிடும்‌ நிலத்தின்‌ 
கனிகளிலெல்லாம்‌ முந்தின பலனை எடுத்து, 
ஒரு கூடையிலே வைத்து. உன்‌ தேவனாகிய 
கர்த்தர்‌ தமது நாமம்‌ விளங்கும்படி 
தெரிந்துகொண்டிருக்கும்‌ ஸ்தானத்திற்கும்‌ 
போய்‌,” அங்கே அதைப்‌ படைக்கவேண்டும்‌. 
(உபா 264,2) என்று சொல்லுகிறார்‌. 


- விரிவுரை 


DEUTERONOMY - COMMENTARY 


ரங்கள்‌ 
பழுக்கும்‌ காலம்‌ வரும்போது, 
முதலாவதாக பழுக்கும்‌ பழங்களை இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ தனியாக குறித்து வைத்துக்கொள்ள 
வேண்டும்‌. இவை கனிகளிலெல்லாம்‌ 
முந்தின பலனாகும்‌. கானான்‌ தேசத்தில்‌ 
பழுக்கும்‌ எல்லா பழங்களையும்‌ 
இதுபோலவே, தனியாக 
வேறுபிரிக்கவேண்டும்‌. முதற்பலன்கள்‌ 
எல்லாம்‌ கர்த்தருக்குரியது. 


நிலத்தினுடைய 
முதற்பலனையும்‌, மிருகஜீவன்களின்‌ 
தலையீற்றுகளையும்‌ கர்த்தருடைய 
சந்நிதிக்குக்‌ கொண்டுவருவது கரந்தன்‌ 
கனப்படுத்தும்‌ செயலாகும்‌. 
(உபா 2610-1). பண்டிகைகளை ஆசரிக்கும்‌ 
போது இஸ்ரவேல்‌ புத்திரர்கள்‌ தங்களுடைய 
கனிகளின்‌ முதற்பலன்களையும்‌, மிருக 
ஜீவன்களின்‌ தலையீற்றுகளையும்‌ கொண்டு 
வருவார்கள்‌. கர்த்தருடைய நன்மையில்‌: 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ அனைவரும்‌ இதனால்‌ 
பங்குபெற முடியும்‌ (உபா 2611 
உபா. 14:22-29), 


கனிகளின்‌. 


திராட்சப்பழங்கள்‌, 
மாதுளம்பழங்கள்‌ ஆ 
பழங்களிலும்‌, முந்தின பலனை எடுத்து ஒரு 
கூடையில்‌ வைத்து, அதை கர்த்தருடைய 
பரிசுத்த ஸ்தலத்திற்கு கொண்டு போய்‌, 
அங்கே அதை கர்த்தருக்கு காணிக்கையாக 
படைக்கவேண்டும்‌. 

ஸ்ரவேல்‌ புத்திரர்‌ ற்பலனை 
டக்கர்‌ இடம்‌ நக்கல்‌ னிலனிள்‌ இடம்‌. 
இந்த இடம்‌, தமது நாமம்‌ விளங்கும்படி 
தேவனாகிய கர்த்தர்‌ 
தெரிந்துகொண்டிருக்கும்‌ ஸ்தானம்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தருக்கு நிலத்தின்‌ 
முதற்பலனை காணிக்கையாக 
படைக்கிறார்கள்‌. இதிலிருந்து நாம்‌ 
ஆவிக்குரிய சத்தியங்கள்‌ சிலவற்றை. 
கற்றுக்கொள்ளலாம்‌. 





உபாகமம்‌ 


BALWETHER 
பிய 


கர்த்தரே எல்லா 
நன்மைகளையும்‌ கொடுக்‌ நம்முடைய 
ஜீவியத்திற்கு ஆதரவாக இருக்கிற எல்லா 
காரியங்களையும்‌ கர்த்தரே நமக்கு 
கொடுக்கிறார்‌. கர்த்தருடைய கிருபையினால்‌ 
மழை பெய்கிறது. பயிர்கள்‌ விளைகிறது. 
அதிலே தானிய அறுவடை நடைபெறுகிறது. 
இவையெல்லாமே கர்த்தர்‌ தமது 
கிருபையினால்‌ நமக்கு கொடுக்கும்‌ ஈவு. 
கர்த்தர்‌ நமக்கு கொடுத்திருக்கிற 
நன்மைகளை நினைவுகூர்ந்து, அவருக்கு 
நன்றி சொல்லும்‌ வண்ணமாக, நாம்‌ பயிரிடும்‌ 
நிலத்தின்‌ கனிகளிலெல்லாம்‌ முதற்பலனை, 
கர்த்தருக்கு ஸ்தோத்திர காணிக்கையாக 
படைக்கவேண்டும்‌. 


கர்த்தருக்கு நிலத்தின்‌ முதற்பலனை 
காணிக்கையாக படைப்பதன்‌ மூலமாக, 
இந்த நன்மைகள்‌ எல்லாவற்றையும்‌ கர்த்தரே 
நமக்கு 
சத்தியத்தை 
முதற்லனை கக்க காணிக்கையாக 
படைப்பதன்‌ மூலமாக, நம்முடைய சுயத்தை 
நாம்‌ வெறுக்கிறோம்‌. 


பொதுவாக நிலத்திலே முதலாவது. 
பழக்கம்‌ பழத்தைப்‌ பார்த்து, அது நமக்கு 

வேண்டும்‌ என்று ஆசைப்படுவோம்‌. 
நிலத்திலே முதலாவது பழுக்கும்‌ பழம்‌ 
நம்முடைய கண்களுக்கு 
அழகாளதாயிருக்கும்‌. அந்தப்‌ பழத்தை நாம்‌ 
ஆர்வத்தோடு பார்ப்போம்‌ அதன்மீது 
நமக்கு பிரியமும்‌ அதிகரிக்கும்‌. 


ஆனாலும்‌ நம்முடைய ஆசையை 
பூர்த்தி பண்ணுவதற்காக அந்தப்‌ பழத்தைப்‌ 
புசிக்காமல்‌, 
படைக்கிறோம்‌. 
ஆசையை 
முதந்பனை கர்த்தருக்கு படைத்து. 

ய்த நன்மைகளை நினைத்து. அவரை 

நன்றியோடு துதிக்கிறோம்‌. 

நாம்‌ பயிரிடும்‌ நிலத்தின்‌ 
கனிகளிலெல்லாம்‌ முந்தின பலனை எடுத்து, 
ஒரு கூடையில்‌ வைத்து, அதை கர்த்தருக்கு: 
ஸ்தோத்திர காணிக்கையாக படைக்கும்போது. 
நம்மிடத்திலுள்ள முதல்‌ தரமானதை 
கர்த்தருக்கு காணிக்கையாக படைக்கிறோம்‌. 
நம்முடைய நிலத்தில்‌ பழுக்கும்‌ பழங்களில்‌, 
முதலாவது பழுக்கிற பழமே, முதல்‌ தரமான 
பழம்‌. அதுவே முந்தின பலன்‌. முந்தின 
பலன்‌ கர்த்தருக்குரியது. 


DEUTERONOMY - COMMENTARY 


“வயம்‌ Coops 


PUBLISHERS 


நம்முடைய ஜீவியகாலத்தில்‌, நம்முடைய 
வாலிப காலமே, நமக்கு முதல்தரமான 
காலம்‌. இதுவே நம்முடைய ஜீவியத்தின்‌ 
முந்திய பலன்‌. நம்முடைய வாலிபகாலம்‌. 
கர்த்தருக்குரியது. வயதான காலத்தில்‌ 
நம்மால்‌ கர்த்தருக்கு அதிகமாய்‌ ஊழியம்‌ 
செய்ய முடியாது. வயதான காலத்தில்‌: 
சரீரத்திலே சோர்வும்‌, களைப்பும்‌, வியாதியும்‌. 
வந்துவிடும்‌. 

ஆகையினால்‌ கர்த்தருக்கு ஊழியம்‌ 
செய்கிறவர்கள்‌, தங்களுடைய வாலிப 
காலத்தை, கர்த்தருடைய ஊழியத்திற்கு 
ஒப்புக்கொடுக்கவேண்டும்‌. வாலிபகாலத்தில்‌ 
நம்மால்‌. அங்கும்‌ இங்கும்‌ ஒடி 
கறுசுறுப்பாகவும்‌, உற்சாகமாகவும்‌ ஊழியம்‌ 
செய்ய முடியும்‌. வாலிபவயதிலே சரீர பெலமும்‌, 
சரீர ஆரோக்கியமும்‌ நன்றாயிருக்கும்‌. 
நம்முடைய வாலிப காலத்தில்‌. 
உலகப்பிரகாரமான காரியங்களை 
நினைப்பதற்கு பதிலாக, நம்முடைய 
சிருஷ்டிகராகிய கர்த்தரை நினைப்பது, நமக்கு 
மிகுந்த ஆசீர்வாதமாயிருக்கும்‌. 


A த்திரர்‌, கானான்‌ 
தேசத்‌ தரங்கள்‌ கடும்‌ நிலத்தின்‌ 
கனிகளிலெல்லாம்‌ முந்தின பலனை எடுத்து, 
அதை ஒரு கூடையில்‌ வைத்து, கர்த்தர்‌ 
நியமித்திருக்கிற ஸ்தானத்திற்கு போய்‌, 
அந்நாட்களில்‌ இருக்கும்‌ ஆசாரியனிடத்தில்‌ 
சென்று, அவனை நோக்கி, “கர்த்தர்‌ 
எங்களுக்குக்‌ கொடுக்க நம்முடைய 
பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில்‌ வந்து 
சேர்ந்தேன்‌ என்று இன்று உம்‌ 
தேவனாகிய கர்த்தருடைய 
அறிக்கையிடுகிறேன்‌" (உபா 26:3) 
சொல்லவேண்டும்‌. 


என்று 


அப்பொழுது ஆசாரியன்‌ அந்தக்‌ 
கூடையை இஸ்ரவேல்‌  புத்திரருடைய 
கையிலிருந்து வாங்கி, அதை தேவனாகிய 
கர்த்தரின்‌ பலிபீடத்திற்கு முன்பாக 
வைக்கவேண்டும்‌ (உபா 26:4) என்று மோசே 
சொல்லுகிறார்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தருக்கு 
முந்தின பலனை ஸ்தோத்திர காணிக்கையாக 
செலுத்தும்போது அவர்கள்‌, தங்கள்‌ 
தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில்‌ நின்று, 


வசனப்பகுதியில்‌ சொல்லுகிறார்‌. 
விவரம்‌ வருமாறு : 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


BALWETHER 
பிய 


என்‌ தகப்பன்‌ அழிவுக்கு நேரான 
சீரியா தேசத்தானாயிருந்தான்‌; அவன்‌ 
கொஞ்சம்‌ ஜனங்களோடே எகிப்துக்குப்‌ போய்‌, 


ஜாதியானான்‌" (உபா 26:5) என்றும்‌, 

“எகிப்தியர்‌ எங்களை ஒடுக்கி, 
எங்களைச்‌ சிறுமைப்படுத்தி, எங்கள்மேல்‌. 
கடினமான வேலையைச்‌ சுமத்தினபோது, 
எங்கள்‌ பிதாக்களின்‌ தேவனாகிய கர்த்தரை 
நோக்கிக்‌ கூப்பிட்டோம்‌: கர்த்தர்‌ எங்கள்‌ 
சத்தத்தைக்‌ கேட்டு, எங்கள்‌ சிறுமையையும்‌ 
எங்கள்‌ வருத்தத்தையும்‌ எங்கள்‌ 
ஒடுக்கத்தையும்‌ பார்த்து, எங்களைப்‌ பலத்த 
கையினாலும்‌, ஓங்கிய புயத்தினாலும்‌, மகா 
பயங்கரங்களினாலும்‌, 
அடையாளங்களினாலும்‌, அற்புதங்களினாலும்‌, 
எகிப்திலிருந்து புறப்படப்பண்ணி, எங்களை 
இல்விடத்துக்கு அழைத்து வந்து, பாலும்‌ 
தேனும்‌ ஓடுகிற தேசமாகிய இந்தத்‌ தேசத்தை 
எங்களுக்குக்‌ கொடுத்தார்‌" (உபா 26:6-9) 
என்றும்‌, 

பொ இதோ, கர்த்தாவே 

தேவரீர்‌ எனக்குக்‌ கொடுத்த. நத்திலுடைய 
கனிகளின்‌ முதற்பலனைக்‌ கொண்டுவந்தேன்‌” 
(உபா 26:10) என்றும்‌ சொல்லவேண்டும்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தருடைய 
சந்நிதியில்‌ இந்த வார்த்தைகளையெல்லாம்‌. 
வசனித்து சொன்ன பின்பு, தான்‌ கொண்டு 


வந்திருக்கிற முந்தின பலனின்‌ கூடையை. 
தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில்‌ 
வைத்து, அவரைப்‌ பணிந்துகொள்ளவேண்டும்‌. 


அதன்‌ பின்பு முந்தின பலனை 
கொண்டு வந்திருக்கிற இஸ்ரவேல்‌ புத்திரனும்‌ 
லேவியனும்‌, அவனிடத்தில்‌ இருக்கிற 
பரதேசியும்‌, தன்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
வீட்டாருக்கும்‌ 


'சகலநன்மைகளினிமித்‌ 
சந்தோஷப்படவேண்டும்‌ (உபா 2641) என்று 
மோசே சொல்லுகிறார்‌. 

இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தருக்கு 
ஸ்தோத்திர காணிக்கைகளை 
படைக்கும்போது, தங்களையும்‌, தங்களுடைய 
முன்னோர்களையும்‌ கர்த்தருடைய 
சமுகத்திலே வெகுவாக தாழ்த்துகிறார்கள்‌. 
“என்‌ தகப்பன்‌ அழிவுக்கு நேரான சீரியா 
தேசத்தானாயிருந்தான்‌" (உபா 26:5) என்று 
சொல்லுகிறார்கள்‌. 


விரிவுரை 
COMMENTARY 


இஸ்ரவேல்‌. த்‌ 
முற்பிதாவாகிய யாக்கோபு, இந்த வசனத்தில்‌ 
சீரிய தேசத்தான்‌ என்று அழைக்கப்படுகிறார்‌. 
இவர்‌ பாதான்‌ அராமில்‌ இருபது 
வருஷங்களாக வாசம்பண்ணினார்‌. 


இந்த ட படுமே யாக்கோபு 
சீரிய 


உறவினர்கள்‌ 
அழைக்கப்பட்டிருக்கிறார்கள்‌. 

ஆதி 28:5; ஆதி 31:20,24). இவர்கள்‌ சேமின்‌ 
குமாரனாகிய ஆராமின்‌ சந்ததியார்‌ அல்ல. 
இவர்கள்‌ சேமின்‌ குமாரராகிய அர்பசாத்தின்‌ 
சந்ததியார்‌. (ஆதி 1140-32) இவர்கள்‌ சீரியா 
அல்லது பாதான்‌-அராமில்‌ குடியிருந்த 
படியினால்‌ இவர்களுக்கு சீரியர்‌ என்னும்‌ 
பெயர்‌ வழங்கப்படலாயிற்று. 
28:2-7; ஆதி 3 ஆதி 
35926;ஆதி 46315 


(ஆதி 
ஆதி 


33:18; 


யாக்கோபைப்பற்றிய சில 


செய்திகளின்‌ விவரம்‌ வருமாறு : 
1. யாக்கோபு 
அழிந்துபோகும்‌ 
இருந்தார்‌. 


.. யாக்கோபு கொஞ்சம்‌ ஜனங்களோடே 
எகிப்துக்குப்‌ போனார்‌ (ஆதி 46:7-27) 


யாக்கோபு அவ்விடத்தில்‌ பரதேசியாய்ச்‌ 
சஞ்சரித்து, அங்கே பெரிய பலத்த 
திரட்சியான ஜாதியானார்‌ (யாத்‌ 12:37) 


இந்த வசனப்பகுதியில்‌ இஸ்ரவேல்‌ 
பத்திரரின்‌ 'சிறுமையைப்பற்றியும்‌, 
எகிப்தியர்கள்‌ அவர்களை ஒடுக்கியதுபற்றியும்‌, 
கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரை விடுவித்தது, 
பற்றியும்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. அதன்‌ 
விவரம்‌ வருமாறு : 


எகிப்தியர்கள்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரை 
சிறுமைப்படுத்தி ஒடுக்கிய விதமாவது : 


ஒரு 


கானான்‌. 


தேசத்தில்‌ 
நிலைமையில்‌ 


1. எகிப்தியர்‌ இஸ்ரவேலரை 
ஒடுக்கினார்கள்‌ (உபா 26:6-7). 

2. எகிப்தியர்‌ இஸ்ரவேலரைச்‌ சிறுமைப்‌ 
படுத்தினார்கள்‌. 

3. எகிப்தியர்‌ இஸ்ரவேலர்மீது கடினமான 
வேலையைச்‌ சுமத்தினார்கள்‌. 





உபாகமம்‌ - 
DEUTERONOMY - 


BALWETHER 
பிய 


இஸ்ரவேல்‌ புத்திரரை 
புறப்படப்பண்ணின. 


கர்த்தர்‌ 
எகிப்திலிருந்து 
விதமாவது: 

1. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
பிதாக்களின்‌ தேவனாகிய 
நோக்கிக்‌ கூப்பிட்டபோது. கர்த்தர்‌ 
அவர்கள்‌ சத்தத்தைக்‌ கேட்டார்‌. (யாத்‌. 
2:23-25; யாத்‌ 3:7; சங்‌ 107:6,8,28). 


தங்கள்‌ 
கர்த்தரை 


2. கர்த்தர்‌ அவர்களைப்‌ பார்த்தார்‌. 


3. கர்த்தர்‌ அவர்களைப்‌ பலத்த 
வப்‌ ஒங்கிய புயத்தினாலும்‌, 
பயங்கரங்களினாலும்‌, 
டையாளல்கள்னாலும்‌, 
அற்புதங்களினாலும்‌, எகிப்திலிருந்து 
புறப்படப்பண்ணினார்‌. (உபா 26:8-9) 


கர்த்தர்‌ அவர்களை இல்லிடத்துக்கு 
அழைத்து வந்து, பாலும்‌ தேனும்‌ 
ஒடுகிற தேசமாகிய இந்தத்‌ 0 தேசத்தை 
அவர்களுக்குக்‌ கொடுத்தார்‌ 
(உபா 26.9) 
புத்திரர்‌ எகிப்து. 
பாடுகளையும்‌ 
அனுபவித்தார்கள்‌. 
ஒடுக்கி, 
அவர்கள்மேல்‌ 
சுமத்தினார்கள்‌. 
கர்த்தருடைய 


இஸ்ரவேல்‌ 


பவுத்த கக 
கடினமான வேலைகளை 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
சந்நிதியிலே, முந்தின பலனை ஸ்தோத்திர 
காணிக்கையாக படைக்கும்போது. தங்கள்‌ 
முற்பிதாக்கள்‌ அனுபவித்த சிறுமையையும்‌, 
ஒடுக்கத்தையும்‌, வருத்தத்தையும்‌ 
கர்த்தருடைய 'சமுகத்திலே. 
அங்கீகரிக்கிறார்கள்‌. கர்த்தர்‌ 
இதுவரையிலும்‌ தங்களுக்கு செய்த 
உதவிகளை அவர்கள்‌ நன்றியுள்ள 
இருதயத்தோடு நினைவுகூர்ந்து. கர்த்தரைத்‌ 
துதிக்கிறார்கள்‌. 


மூன்றாம்‌ வருஷத்து தசமபாகம்‌ 
உபா 26:12-15 


உபா 26:12. தசமபாகம்‌ செலுத்தும்‌ 
வருஷமாகிய மூன்றாம்‌ வருஷத்திலே, நீ 
உன்‌ வரத்திலெல்லாம்‌ பத்தில்‌ ஒன்றை 
எடுத்து, லேவியனும்‌ பரதேசியும்‌ 
திக்கற்ற பின்னையும்‌ விதவையும்‌ உண்‌: 
வாசல்களில்‌ புசித்துத்‌ 
திருப்தியாகும்படி, அவர்களுக்குக்‌. 
கொடுத்துத்‌ தீர்த்தபின்பூ, 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


உபா 28:18. தீ உன்‌ தேவனாகிய 
கர்த்தருடைய சுத்திதியில்‌ போய்‌ 
அவரை நோக்கி: தேவரீர்‌ எனக்குக்‌ 
கொடுத்த எல்லாக்‌. 
கட்டளைகளின்படியும்‌, 

பரிசுத்தமான பொருள்களை 
வீட்டிலிருந்து எடுத்து வத்து, 
லேவியனுக்கும்‌ பரதேசிக்கும்‌ திக்கற்ற 
பின்னைக்கும்‌ விதவைக்கும்‌ 
கொடுத்தேன்‌; உம்முடைய 
கட்டளைகளில்‌ ஒன்றையும்‌ நாண்‌ 
மீறவும்‌ இல்லை மறக்கவும்‌ இல்லை. 


உபா 2614. 
துக்கங்கொண்டாடும்போது 

புசிக்கவும்‌ இல்லை, 

காரியத்துக்கு அதில்‌ ஒன்றும்‌ எடுக்கவும்‌ 
இல்லை; இழுவுகாரியத்துக்காக அதில்‌ 


சுத்தத்திற்குக்‌ கீழ்ப்படிந்து, தேவரீர்‌ 
எனக்குக்‌ கட்டளையிட்டபடி, சகலமும்‌ 
செய்தேன்‌. 
உபா 2805, தீர்‌ உமது பரிகத்த 
வாசஸ்தலமாகிய பரலோகத்திலிருந்து 
நோக்கிப்‌ பார்த்து, உமது 
ஜனங்களாகிய இஸ்ரவேலரையும்‌, நீர்‌ 
எங்கள்‌. பிதாக்களுக்கு. 
ஆணையிட்டபடியே, 
எங்களுக்குக்கொடுத்த பாலும்‌ தேனும்‌ 
ஓடுகிற தேசத்தையும்‌ ஆசீர்வதியும்‌. 
என்று சொல்வாயாக. 

மூன்றாம்‌. 


புத்திரர்‌ 
வேண்டிய 


தசமபாகத்தைப்பற்றி உபா 14:28,29 ஆகிய 
வசனங்களில்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 


“மூன்றாம்‌ வருஷத்தின்‌ முடிவிலே 
அல்வருஷத்தில்‌ உனக்கு வந்த பலன்‌ 
எல்லாவற்றிலும்‌ தசமபாகத்தைப்‌ பிரித்து, உன்‌ 
வாசல்களில்‌ வைக்கக்கடவாய்‌. லேவியனுக்கு 
உன்னோடே பங்கும்‌. சுதந்தரமும்‌ 
இல்லாதபடியினாலே. அவனும்‌, உன்‌ 
வாசல்களில்‌ இருக்கிற  பரதேரியும்‌, 
திக்கற்றவனும்‌, விதவையும்‌ வந்து புசித்துத்‌ 
திர்ப்தியடைவார்களாக: அப்பொழுது உன்‌ 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


(யய 
பிய 


மூன்றாம்‌ வருஷத்து தசமபாகத்தை, 
எவ்வாறு செலவு பண்ணவேண்டுமென்று 
மோசே இந்த வசனப்பகுதியில்‌ சொல்லுகிறார்‌. 
அதன்‌ விவரம்‌ வருமாறு : 

“தசமபாகம்‌ செலுத்தும்‌ வருஷமாகிய 
மூன்றாம்‌ வருஷத்திலே, உன்‌ 
வரத்திலெல்லாம்‌ பத்தில்‌ ஒன்றை எடுத்து, 
லேவியனும்‌ பரதேசியும்‌ திக்கற்ற பிள்ளையும்‌ 
விதவையும்‌ உன்‌ வாசல்களில்‌ புசித்துத்‌ 
திருப்தியாகும்படி அவர்களுக்குக்‌ 
கொடுக்கவேண்டும்‌" (உபா 2642) என்று 
மோசே சொல்லுகிறார்‌ 


இது மூன்றாம்‌ தசமபாகத்தைக்‌ 
குறிக்கிறது. மூன்று வருஷத்திற்கு ஒருமுறை 
ஏழைகளுக்காகவும்‌, லேவியருக்காகுவும்‌ இந்த 
தசமபாகம்‌ செலுத்தப்படுகிறது. 
(உபா 14;22-29) 


மூன்றாம்‌ 


வருஷத்து 
கர்த்தருடைய நியமத்தின்‌! 
தீர்ந்த பின்பு, 


கர்த்தருடைய சந்நிதிக்குப்போய்‌, 


தசமபாகத்தை 


தேவரீர்‌ எனக்குக்‌ கொடுத்த எல்லாக்‌. 
ப்பாக ன்ஸ்‌! நன்‌! பதை 
பொருள்களை என்‌ வீட்டிலிருந்து எடுத்து 
வந்து, லேவியனுக்கும்‌ பரதேசிக்கும்‌ திக்கற்ற 
பிள்ளைக்கும்‌ விதவைக்கும்‌ கொடுத்தேன்‌; 
உம்முடைய கட்டளைகளில்‌ ஒன்றையும்‌ நான்‌ 
மீறவும்‌ இல்லை மறக்கவும்‌ இல்லை” 
(உபா 2643) என்றும்‌, 
துக்கங்கொண்டாடும்போது. 
அதில்‌ க தீட்டான. 
காரியத்துக்கு அதில்‌ ஒன்றும்‌ எடுக்கவும்‌ 
இல்லை; இழவுகாரியத்துக்காக அதில்‌ 
இல்லை; நான்‌ என்‌ 
கர்த்தரின்‌  சத்தத்திற்குக்‌ 
தேவரீர்‌ எனக்குக்‌. 
சகலமும்‌ செய்தேன்‌” 


ஒன்றும்‌ படைக்கவும்‌ 


தேவனாகிய. 
கீழ்ப்படிந்து... 
கட்டளையிட்டபடி 
(உபா 26:4) என்றும்‌, 


“நீர்‌ உமது பரிசுத்த வாசஸ்தலமாகிய 
பரலோகத்திலிருந்து நோக்கிப்‌ பார்த்து. உமது 
ஜனங்களாகிய இஸ்ரவேலரையும்‌, நீர்‌ எங்கள்‌ 
பிதாக்களுக்கு 

எங்களுக்குக்கொடுத்த 

ஓடுகிற தேசத்தையும்‌ 

(உபா 2645) என்றும்‌, சொல்லவேண்டும்‌. 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மூன்றாம்‌ வருஷம்‌ செலுத்த வேண்டிய 
தசமபாகம்‌ கர்த்தருக்கு பரிசுத்தமானது. 
அதை இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ தங்களுக்கு 
சொந்தமானதாக வைத்துக்கொள்ளக்கூடாது. 
கர்த்தருக்கு 


நியமத்தின்‌ பிரகாரம்‌ செலுத்தவேண்டும்‌. 
தசமபாகமாக 


பொருட்களெல்லாம்‌. 
பொருட்களாகும்‌. 


நியமிக்கப்பட்டிருக்கிற 
பரிசுத்தமான 


ஏழைகளுக்கும்‌, 
கொடுக்கப்படவேண்டிய மூன்றாம்‌. 
தசமபாகத்தைத்‌ தேவைப்படும்போது. 
ப்பன்‌ ந்தை ஒர ரப்‌ 
ம்‌. 
உபா. 2612-13 கிய 
கூறப்பட்டிருக்கிறவர்களுக்கும்‌ 
கொடுப்பதற்காக 


லேலியருக்கும்‌ 


வில்‌, 
வசனங்களில்‌ 
பிரித்துக்‌ 
பயன்படுத்தப்பட 
இது பரிசுத்தமான 
அழைக்கப்படுகிறது. 

இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
செலுத்த வேண்டிய தரமபாகுத்தை 
தங்களுக்கு சொந்தமானதாக 
வைத்துக்கொள்ளாமல்‌, கர்த்தர்‌ தங்களுக்கு 
கொடுத்த கட்டளைகளின்படி அவற்றை 
கொடுத்து தீர்க்கவேண்டும்‌. இதை 
உறுதிபண்ணும்‌ விதமாக அவர்கள்‌ கர்த்தரை 
நோக்கி, “தேவரீர்‌ எனக்குக்‌ கொடுத்த 
எல்லாக்‌. குட்டளைகளின்படியும்‌, நான்‌ 
பரிசுத்தமான பொருள்களை. என்‌ 
வீட்டிலிருந்து எடுத்து வந்தேன்‌" என்று 
அறிக்கை செய்யவேண்டும்‌. 


கர்த்தருக்கு 


ம்‌ செலுத்‌ 
நவ ப தகதக பாக்க த 
கொடுக்கவேண்டும்‌ என்று கர்த்தர்‌ 
கட்டளையிட்டிருக்கிறாரோ. 
அவர்களுக்கெல்லாம்‌ கொடுக்கவேண்டும்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தருடைய 
கட்டளைகளின்படி அவற்றை கொடுத்து, 
தீர்ந்ததை  உறுதிபண்ணும்‌ வண்ணமாக 
“நான்‌ பரிசுத்தமான பொருள்களை என்‌ 
வீட்டிலிருந்து எடுத்து வந்து, லேவியனுக்கும்‌ 
பரதேசிக்கும்‌ திக்கற்ற பிள்ளைக்கும்‌ 
விதவைக்கும்‌ கொடுத்தேன்‌" என்று அறிக்கை 
செய்யவேண்டும்‌. 





உபாகமம்‌ - 
DEUTERONOMY - 


பயன்படுத்தக்கூடாது. தசமபாகத்தை 
கொடுக்கவேண்டும்‌ என்று கர்த்தர்‌ 
கட்டளையிட்டிருக்கிறாரோ, அந்தக்‌ 
கட்டளைகளில்‌ ஒன்றையும்‌ இஸ்ரவேல்‌: 
புத்திரர்‌ மீறவும்‌ கூடாது. அதை மறக்கவும்‌ 
கூடாது. 


இஸ்ரவேல்‌ 
தசமபாகத்தை. 
சொந்த 
பயன்படுத்தவில்லை என்பதையும்‌, 

சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து, 

தங்களுக்கு கட்டளையிட்டபடி சகலத்தையும்‌ 
செய்ததையும்‌ அவர்கள்‌ கர்த்தருடைய 
சந்நிதியில்‌ அறிக்கை செய்யவேண்டும்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தரை நோக்கி, 
“நான்‌ கற்கள்‌ படுமா 
புசிக்கவும்‌ இல்லை, தீட்டான காரியத்துக்கு, 
அதில்‌ ஒன்றும்‌ எடுக்கவும்‌. 
இழவுகாரியத்துக்காக அதில்‌ ஒன்றும்‌ 
படைக்கவும்‌ இல்லை" என்று அறிக்கை 
செய்து, தாங்கள்‌ கர்த்தருடைய 
கட்டளைகளில்‌ ஒன்றையும்‌ மீறாமல்‌ 
அதற்கு கீழ்ப்படிந்து, கர்த்தர்‌ தங்களுக்கு 
கட்டளையிட்டபடியே சகலத்தையும்‌ 
செய்ததாக உறுதிபண்ணவேண்டும்‌. 


துக்கங்கொண்டாடும்‌ நாட்களில்‌ இழவு 
வீட்டாருக்குப்‌ பல செலவுகள்‌ வரும்‌. 
சோமு 3:35: எரே 162: எசே 2417; 
இசி 9:4). இந்தத்‌ தசமபாகத்தை அதற்குப்‌ 
பயன்படுத்தக்கூடாது. விக்கிரகங்களுக்கும்‌ 
அதைப்‌ படைக்கக்கூடாது நாளா 10:27-28). 


புத்திரர்‌ 
எடுத்து, 


கர்த்தருக்கு தாங்கள்‌ கீழ்ப்பிந்ததை 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ அறிக்கை செய்யும்போது, 
மிகவும்‌ மென்மையான குரலில்‌ பேசுவார்கள்‌ 
என்றும்‌, அவர்கள்‌ 
துதிக்கும்போது, உரத்த. 
துதிப்பார்கள்‌ என்றும்‌ வேதபண்டிதர்கள்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 

தத்‌ நு து நண்பனை, 
நினைத்து, நாம்‌ கர்த்தரைத்‌ துதிக்கும்போது. 
ஆரவார சத்தத்தோடு அவரைத்‌ 
துதிக்கவேண்டும்‌. நம்முடைய பாவங்களை 
கர்த்தருடைய சமுகத்தில்‌ அறிக்கை 
பண்ணும்போதோ, உடைந்த இருதயத்தோடு, 
மென்மையான குரலில்‌ 
'ஜெபம்பண்‌ ணவேண்டும்‌. 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தசமபாகம்‌ கர்த்தருக்கு பரிசுத்தமானது. 
இஸ்ரவேல்‌: புத்திரர்‌ கர்த்தருக்கு 
பரிசுத்தமானதில்‌ குற்றம்‌ செய்யும்போது. 
அவர்கள்‌ கர்த்தருடைய சந்நிதியில்‌ 
குற்றறிவாரண பலியை காணிக்கையாக 
செலுத்தவேண்டும்‌. கர்த்தர்‌ இதுபற்றி 
மோசேக்கு சொன்னபோது, 

ஒருவன்‌ கர்த்தருக்குரிய 
பரிகுத்தமானவைகளில்‌ குற்றஞ்செய்து. 
அறியாமையினால்‌ பாவத்துக்குட்பட்டால்‌, 
அவன்‌ தன்‌ குற்றத்தினிமித்தம்‌ பரிசுத்த 
ஸ்தலத்துச்‌ சேக்கல்‌ கணக்கின்படியே, நீ 
அவன்‌ மேல்‌ சுமத்தும்‌ அபராதம்‌ எவ்வளவோ, 
அவ்வளவு வெள்ளிச்‌ சேக்கல்‌ பெறும்‌ பழுதற்ற 
ஒரு ஆட்டுக்கடாவைக்‌ குற்றநிவாரணபலி 
யாகக்‌ கர்த்தருடைய சந்நிதியில்‌ 
கொண்டுவந்து, பரிசுத்தமானதைக்குறித்துத்‌ 
தான்‌ செய்த தப்பிதந்தினால்‌ உண்டான 

நஷ்டத்தைச்‌ செலுத்தி, அதினோடு ஐந்தில்‌ 
ஒரு பங்கை அதிகமாகக்‌ கூட்டி, 
ஆசாரியனுக்குக்‌ கொடுப்பானாக; 
குற்றநிவாரணபலியாகிய 
ஆட்டுக்கடாவினாலே. அவனுக்காக 
ஆசாரியன்‌ பாவநிவிர்த்தி செய்யக்கடவன்‌; 
அப்பொழுது 
மன்னிக்கப்படும்‌" 
சொல்லியிருக்கிறார்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ அறிக்கை பண்ண 
வேண்டிய காரியங்களாவன : 


(வனுக்கு. 
என்று 


அது அ 
(லேவி 515/6). 


1. நான்‌ பரிசுத்தமான பொருள்களை என்‌ 
வீட்டிலிருந்து எடுத்து வந்திருக்கிறேன்‌. 
2. இதை லேவியனுக்கும்‌ பரதேசிக்கும்‌. 


திக்கற்ற பிள்ளைக்கும்‌ விதவைக்கும்‌ 
கொடுத்தேன்‌. 


உம்முடைய கட்டளைகளில்‌ ஒன்றையும்‌ 
நான்‌ மீறவும்‌ இல்லை மறக்கவும்‌ 
இல்லை. 

நான்‌ துக்கங்கொண்டாடும்போது அதில்‌ 
புசிக்கவும்‌ இல்லை (உபா. 26:14) 


தீட்டான காரியத்துக்கு அதில்‌ ஒன்றும்‌ 
எடுக்கவும்‌ இல்லை. 





உபாகமம்‌ - 
DEUTERONOMY - 


படைக்கவும்‌ இல்லை. 


நான்‌ என்‌ தேவனாகிய கர்த்தரின்‌ 

சந்தற்தற்குக்‌ கீழப்பிந்தேன்‌ 

தேவரீர்‌ எனக்குக்‌ கட்டளையிட்டபடி 

சகலமும்‌ செய்தேன்‌. 

இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தருடைய 
சந்நிதியில்‌ வந்து, தங்களுடைய 
கீழ்ப்படிதலையும்‌, தங்களுடைய கைகளின்‌ 
கிரியைகளையும்‌ அறிக்கை செய்யும்போது, 
கர்த்தரிடத்தில்‌ பணிவான 
விண்ணப்பத்தையும்‌ ஏறெடுக்கவேண்டும்‌. 
அவர்கள்‌ தங்களுக்காக தனிப்பட்ட 
றமில்‌ விண்ணப்பம்பண்‌ணுவதுபோல, 
ஸ்ரவேல்‌ புத்திரர்‌ எல்லோருக்காகவும்‌: 
விண்ணப்பம்பண்ண வேண்டும்‌. இஸ்ரவேல்‌ 
தேசம்‌ முழுவதிலும்‌ சமாதானமும்‌ செழிப்பும்‌ 
இருக்கும்போது, அந்தத்‌ 'த்திலுள்ள 
எல்லோரும்‌ சந்தோஷமாயும்‌, சமாதானமாயும்‌, 
செழிப்பாயும்‌, ஆசீர்வாதமாயும்‌ இருப்பார்கள்‌. 

இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தரிடத்தில்‌ 
எவ்வாறு ஜெபம்பண்ணவேண்டுமென்று. 
மோசே அவர்களுக்கு சொல்லுகிறார்‌. 


“நீர்‌ உமது பரிசுத்த வாசஸ்தலமாகிய 
பரலோகத்திலிருந்து நோக்கிப்‌ பார்த்து. உமது. 
ஜனங்களாகிய இஸ்ரவேலரையும்‌, நீர்‌ எங்கள்‌ 
பிதாக்களுக்கு ஆணையிட்டபடியே 
எங்களுக்குக்கொடுத்த பாலும்‌ தேனும்‌ 
ஓடுகிற தேசத்தையும்‌ ஆசீர்வதியும்‌" 
(உபா 26/5) என்று இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
கர்த்தரை நோக்கி 
விண்ணப்பம்பண்ண வேண்டும்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌: 

சந்நிதியில்‌ ஏறெடுக்கவேண்டிய 
விவரம்‌ வருமாறு 


கர்த்தருடைய 
ததன்‌ 


1. நீர்‌ உமது பரிசுத்த வாசஸ்தலமாகிய 
பரலோகத்திலிருந்து நோக்கிப்‌ பாரும்‌. 

2. உமது ஜனங்களாகிய இஸ்ரவேலரை 
ஆசீர்வதியும்‌. 

3. எங்களுக்குக்கொடுத்த பாலும்‌ தேனும்‌ 
ஓடுகிற தேசத்தை ஆசீர்வதியும்‌. 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தருடைய 
நியாயங்களும்‌ 
உபா 26:16-19 


கட்டனைகளும்‌ 


உபா 26-16. இந்த 
கட்டனைகளின்படியும்‌ 

தியாயங்களின்‌ படியும்‌ நீ 
செய்யும்பொருட்டு, இன்று உன்‌ 
தேவனாகிய. கர்த்தர்‌ உனக்குக்‌ 
கட்டணனையிடுகிறார்‌ ஆகையால்‌ உன்‌ 
முழு இருதயத்தோடும்‌ உன்‌ முழு 
ஆத்துமாவோடும்‌ அவைகளைக்‌ காத்து 
நடக்கக்‌ கடவாய்‌. 


உபா 2847. கர்த்தர்‌ எனக்கு 
தேவனாயிருப்பார்‌ என்றும்‌, நான்‌ அவர்‌ 


கீழ்ப்படிவேன்‌' 
அவருக்கு 


உபா 26:18. கர்த்தரும்‌ உனக்கு வாக்குக்‌ 
கொடுத்து உனக்குச்‌ 
சொல்லியிருக்கிறபடி. நீ என்னுடைய 
கட்டனைகனையெல்லாம்‌ 

கைக்கொண்டால்‌, எனக்குச்‌ சொந்த 
ஜனமாயிருப்பாய்‌ என்றும்‌, 

உபா 26:19. நான்‌ உண்டுபண்ணின 
எல்லா ஜாதிகளைப்பார்க்கிலூம்‌,. 
புகழ்ச்சியிதூம்‌ கீர்த்தியிலும்‌ 
மகிமையிலும்‌ உன்னைச்‌. 
சிறந்திருக்கும்படி செய்வேன்‌. என்றும்‌, 
நான்‌ சொன்னபடியே நீ உண்‌ 
தேவனாகிய கர்த்தரான எனக்குப்‌ 
பரிசுத்த ஜனமாயிருப்பாய்‌ என்றும்‌, 
அவர்‌ இன்று உனக்குச்‌ சொல்லுகிறார்‌ 


கவ்வ இருக்கிறது. 
கட்டளைகளின்படியும்‌ நியாயங்களின்படியும்‌ நீ 
செய்யும்பொருட்டு, இன்று உன்‌ தேவனாகிய 
கர்த்தர்‌ உனக்குக்‌ கட்பளையிடுகிறார்‌' 
பா 2626) என்று மோசே இஸ்ரவேல்‌. 
சபையாருக்கு சொல்லுகிறார்‌. 





உபாகமம்‌ - 
DEUTERONOMY - 


BALWETHER 
பிய 


ஆகையால்‌ ல்‌ 
எல்லோரும்‌ தங்கள்‌ முழு இருதயத்தோடும்‌ 
தங்கள்‌ முழு ஆத்துமாவோடும்‌ | 

காத்து நடக்கவேண்டும்‌ 
கட்டளையிடுகிறார்‌. 


மோசே தன்னுடைய சுயஞானத்தினால்‌ 
இந்தக்‌ கட்டளைகளையும்‌ நியாயங்களையும்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு சொல்லவில்லை. 
மோசே தன்னுடைய சுயஅதிகாரத்தினாலும்‌ 
இஸ்ரவேல்‌ சபையாரிடத்தில்‌ இந்தக்‌ 
கட்டளைகளை சொல்லவில்லை. இஸ்ரவேலின்‌ 
தேவனாகிய கர்த்தர்‌ ந்தக்‌ 
கட்டளைகளையும்‌, நியாயங்களையும்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனத்தாருக்கு 
கட்டளையிட்டிருக்கிறார்‌. மோசே கர்த்தருடைய 
கட்டளைகளைப்‌ பெற்றுக்கொண்டு 
கர்த்தருடைய நாமத்தினாலும்‌, கர்த்தர்‌ 
தனக்கு கொடுத்திருக்கிற ஞானத்தினாலும்‌, 
வல்லமையினாலும்‌, அதிகாரத்தினாலும்‌, 
அவர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு இந்தக்‌ 
கட்டளைகளையும்‌ நியாயங்களையும்‌ 
சொல்லுகிறார்‌. 

ஸ்ரவேல்‌ புத்திரர்‌ ர்த்தருடைய 

சமுகத்‌ வாக்கு கொடுத்திருக்கிறார்கள்‌. 
கர்த்தர்‌ தங்களுக்கு தேவனாயிருப்பார்‌ 
என்றும்‌, தாங்கள்‌ அவர்‌ வழிகளில்‌ நடந்து, 
அவர்‌ 
கற்பனைகளையும்‌ அவர்‌ 
கைக்கொண்டு, அவர்‌ 
கீற்டடிவோம்‌. என்றும்‌ இஸ்ரவேல்‌ பத்‌ 
இன்று கர்த்தருக்கு. 
வாக்குக்கொடுத்திருக்கிறார்கள்‌ (உபா 26:77. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
வாக்குக்கொடுத்ததுபோல, 


புத்திரரை 
கட்டளைகளையெல்லாம்‌ 
சொந்த 


கர்த்தருக்கு. 


கைக்கொண்டால்‌, 
ஜனமாயிருப்பாய்‌. 
உண்டுபண்ணின 
ஜாதிகளைப்பார்க்கிலும்‌, 
கீர்த்தியிலும்‌ மகிமையிலும்‌ 
சிறந்திருக்கும்டி செய்வேன்‌ என்றும்‌, நான்‌ 
சொன்னபடியே, நீ 

தேவனாகிய 
பரிசுத்த 
(பா 264879). என்று 
வாக்குக்கொடுக்கிறார்‌. 


எனக்குச்‌ 
என்றும்‌, 


கர்த்தரான ன்‌ 
ஜனமாயிருப்பாய்‌” 
அவர்களுக்கு 


விரிவுரை 
COMMENTARY 


இஸ்ரவேலரும்‌, தேவனாகிய கர்த்தரும்‌ 
செய்து கொண்ட உடன்படிக்கையின்‌ விவரம்‌ 
வருமாறு : 


1. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ வாக்கு கொடுக்க 
வேண்டியவை 

) கர்த்தர்‌ எனக்கு தேவனாயிருப்பார்‌ 

(2) நான்‌ அவர்‌ வழிகளில்‌ நடப்பேன்‌. 


அவர்‌ கட்டளைகளைக்‌ 
கைக்‌ கொள்வேன்‌ 


அவர்‌ கற்பனைகளைக்‌ கைக்‌ 


கொள்வேன்‌. 


கு அவர்‌ நியாயங்களைக்‌ 
கைக்‌ கொள்வேன்‌. 


(6) அவர்‌ சத்தத்திற்குக்‌ கீழ்ப்படிவேன்‌ 
2. இஸ்ரவேல்‌ புத்திரருக்குத்‌ தேவனுடைய 
வாக்குத்தத்தம்‌ 


1) எனக்குச்‌ சொந்த ஜனமாமிருப்பாய்‌ 
(உபா. 2648). 


(2) எல்லா... ஜாதிகளைப்பார்க்கிலும்‌. 
புகழ்ச்சியில்‌ சிறந்திருக்கும்படி 
செய்வேன்‌. (உபா 2629) 
எல்லா 
கீர்த்தியில்‌ 
செய்வேன்‌. 


ஜாதிகளைப்பார்க்கிலும்‌. 
சிறந்திருக்கும்படி 


(4) எல்லா 
மகிமையில்‌: 
செய்வேன்‌. 


ஜாதிகளைப்பார்க்கிலும்‌ 
சிறந்திருக்கும்படி 


எல்லா ஜனங்களைப்‌ 
சிறந்திருப்பாய்‌. 


(6) எனக்குப்‌ பரிசுத்த ஜனமாயிருப்பாய்‌. 


பார்க்கிலும்‌ 





உபாகமம்‌ - 
DEUTERONOMY - COMMENTARY 


ALWETHER 
RAAT IMAL 


மோசே இதுவரையிலும்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ கைக்கொள்ளவேண்டிய 
கட்டளைகளையும்‌, நியாயங்களையும்‌ 
அவர்களுக்கு விரிவாக எடுத்து சொன்னார்‌. 
இந்த  அதிகாரத்திலிருந்து 
அவர்களுக்கு புதிய 
சொல்லுகிறார்‌. 

இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ யோர்தானைக்‌ 
கடக்கும்‌ நாளிலே, கானான்‌ தேசத்திலே 
பெரிய கல்லுகளை நாட்டவேண்டும்‌. அந்தக்‌ 
கல்லுகளில்‌ ஈயப்பிரமாண த்தின்‌ 
வார்த்தைகள்‌ யாவையும்‌ எழுதவேண்டும்‌. 
கர்த்தருடைய வார்த்தைகளை ஞாபகத்தில்‌ 
வைத்திருப்பதற்கு இவை அவர்களுக்கு: 
உதவியாயிருக்கும்‌ (உபா 27:1-10). 

ங்ரவேல்‌ 


புத்திர்‌ 
நியாயப்பிரமாண லு வார்த்தைகளை 
அசட்டைபண்ணிவிடக்கூடாது. அலைகள்‌ 
யாவையும்‌ கைக்கொள்வதற்கு இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ கவனமாயிருக்கவேண்டும்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
நேரத்திற்குள்‌ 
அவர்களுக்கு 
வார்த்தைகளும்‌, 
சொல்லப்படுகிறது. 
மலைகளிலிருந்து 


கர்த்‌ ய 


கானான்‌ 
பிரவேசித்த பின்பு 

ஆசீர்வாதமான 
சாபமான வார்த்தைகளும்‌ 


இவை இரண்டு 
அவர்களுக்கு 
சொல்லப்படுகிறது. இஸ்ரவேல்‌ சபையார்‌ 
அந்த வார்த்தைகளைக்‌ கேட்டு “ஆமென்‌” 
என்று சொல்லவேண்டும்‌ (உபா 2741-26). 


பெரிய கல்லூகள்‌ 
உபா 27:1-10 


உபா 27:1. பின்பு மோசே, இஸ்ரவேலின்‌. 
மூப்பர்‌ கூடஇருக்கையில்‌, ஜனங்களை 
நோக்கி: நான்‌ இன்று உங்களூக்கு 
விதிக்கிற கட்டனைகணனையெல்லாம்‌ 
கைக்கொள்ளுங்கன்‌. 


ட்்ட்டபு Coops 


PUBLISHERS 


உபா 27:2. உன்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
உங்களுக்குக்‌ கொடுக்கும்‌ தேசத்திற்கு 
நீ போக யோர்தானைக்‌ கடக்கும்‌ 
நானில்‌, தீ பெரிய கல்லுகளை நாட்டி, 
அவைகளுக்குச்‌ சாத்து பூசி, 


உபா 27:8, உன்‌ பிதாக்களின்‌ 
தேவனாகிய கர்த்தர்‌ உனக்குச்‌ 
சொன்னபடி உனக்குக்‌ கொடுக்கும்‌ 
பாலும்‌ தேனும்‌ ஓடுகிற தேசத்திற்குள்‌. 
பிரவேசிக்கும்படி. தீ 
கடத்துபோனபின்பு, இத்த 
தியாயப்பிரமாண வார்த்தைகள்‌: 
யாவையும்‌ அவைகளில்‌. 
எழுதக்கடவாய்‌.. 


உபா 274. மேலும்‌ நீங்கள்‌. 
யோர்தானை கடத்தபோது, இன்று 
நான்‌ உங்களுக்குக்‌ கட்டளையிட்டபடி, 
அந்தக்‌ கல்லுகளை ஏபால்‌ மலையிலே 
தாட்டி, அவைகளுக்குச்‌ சாத்து பூசி, 


உபா 27:5. அங்கே இருப்பாயுதம்படாத 
கற்கனாலே உங்கள்‌ தேவனாகிய 
கர்த்தருக்கு ஒரு  பலிபிடத்தைக்‌: 
கட்டக்கடவாய்‌. 


உபா 27:6. 
கர்த்தரின்‌ 


உன்‌ தேவனாகிய 
ல பலிபீடத்தை 
முழுக்கற்களாலே கட்டி, அதின்மேல்‌ 
உன்‌ தேவனாகிய கர்த்தருக்குக்‌ 
சர்வாங்க தகனபலிகனையும்‌, 


உபா 27:7. சமாதானபலிகனையும்‌ 
இட்டு, உன்‌ தேவனாகிய கர்த்தருடைய 
சந்நிதியில்‌ புசித்துச்‌ 
சுந்தோஷமாயிருந்து, 


உபா 27:8. அந்தக்‌ கல்லுகளில்‌ இந்த 
தியாயப்பிரமாணத்தின்‌. 
வார்த்தைகனையெயல்லாம்‌ துலக்கமாய்‌ 
எழுதக்கடவாய்‌ என்று 
கட்டனையிட்டான்‌. 

உபா 27. பின்னும்‌ மோசே, 
லேவியராகிய ஆசாரியர்களும்‌ கூட 
இருக்கையில்‌, இஸ்ரவேலர்‌ 
எல்லாரையும்‌ நோக்கி: இஸ்ரவேலே, 
கவனித்துக்கேன்‌, இத்நானிலே உன்‌ 
தேவனாகிய கர்த்தருக்கு ஜன மானாய்‌. 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


ஆகையால்‌ தீ உண்‌ 
தேவனாகிய கர்த்தநுடைய 
சுத்தத்திற்குக்‌ கீழ்ப்படித்து, இன்று 
நான்‌ உனக்கு விதிக்கிற அவருடைய 
கற்பனைகளின்படியும்‌ அவருடைய 
கட்டனைகளின்படியும்‌ செய்வாயாக 
என்னு சொன்னான்‌. 

மோசே தங்களுக்கு விதிக்கிற. 
கட்டளைகளையெல்லாம்‌ இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
கைக்கொள்ளவேண்டும்‌. மோசே 
அதிகாரத்தில்‌, இஸ்ரவேலின்‌ மூப்பர்‌ 
கூடமிருக்கையில்‌, ஜனங்களை நோக்கிச்‌ 
சொல்லுகிறார்‌. இஸ்ரவேலின்‌ மூப்பர்கள்‌ 
அவர்களுடைய பன்னிரண்டு 
கோத்திரங்களுக்கும்‌ 
தலைவர்களாயிருக்கிறார்கள்‌. 

“பின்பு மோசே, இஸ்ரவேலின்‌ மூப்பர்‌ 
கூடஇருக்கையில்‌, ஜனங்களை நோக்கி: நான்‌ 
இன்று உங்களுக்கு விதிக்கிற. 
கட்டளைகளையெல்லாம்‌ கைக்கொள்ளுங்கள்‌” 
(உபா 27:1) என்று சொல்லுகிறார்‌. 
இஸ்ரவேலின்‌ 

மோசே 

தன்னுடைய 
சொன்னதுபோல, 
தன்னோடுகூட லேவியராகிய ஆசாரியர்கள்‌ 
இருக்கும்போதும்‌, மோசே ஸ்ரவேலர்‌ 
எல்லோருக்கும்‌ தன்னுடைய வார்த்தைகளை 
சொல்லுகிறார்‌ (உபா 27:9). 


தன்னோடுகூட 
மூப்பர்கள்‌ இருக்கும்போது, 
இஸ்ரவேல்‌ ஜனங்களுக்கு 
வார்த்தைகளை 


கட்டளைகளையெல்லாம்‌ அவர்கள்‌ 
கைக்கொள்ளவேண்டும்‌. இதுவே மோசேயின்‌ 
பிரதான செய்தி. 


இஸ்ரவேல்‌ புத்திர! 
தேசத்திற்குள்‌ வேச்த்த | னே 
அவர்களுக்கு 
கட்டளைகளையெல்லாம்‌ எழுத்துக்களால்‌ 
எழுதவேண்டும்‌. ஜனங்களுக்கு சீக்கிரத்தில்‌ 
ஞாபகமறதி வந்துவிடும்‌. மோசே தங்களுக்கு 
விதித்த கட்டளைகளையெல்லாம்‌ அவர்கள்‌ 
மறந்துவிடுவார்கள்‌. இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌. 
மோசேயின்‌ வார்த்தைகளை 
மறவாதிருக்கவேண்டுமானால்‌ அவற்றை 
எழுத்துக்களால்‌ எழுதி வைக்கவேண்டும்‌. 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மோசே இஸ்ரவேல்‌ புத்திரரை நோக்கி, 
'உன்‌ தேவனாகிய கர்த்தர்‌ உங்களுக்குக்‌ 
கொடுக்கும்‌ தேசத்திற்கு நீ போக 
யோர்தானைக்‌ கடக்கும்‌ நாளில்‌, நீ பெரிய 
கல்லுகளை நாட்டி, அவைகளுக்குச்‌ சாந்து 
பூசி, உன்‌ பிதாக்களின்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
உனக்குச்‌ சொன்னபடி உனக்குக்‌ கொடுக்கும்‌ 
பாலும்‌ தேனும்‌ ஓடுகிற தேசத்திற்குள்‌ 
பிரவேசிக்கும்படி நீ கடந்துபோனபின்பு, இந்த 
நியாயப்பிரமாண வார்த்தைகள்‌ யாவையும்‌ 
அவைகளில்‌ எழுதக்கடவாய்‌" (உபா 27:23) 
என்று சொல்லுகிறார்‌. 


சீனாய்‌ மலையிலே கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரரோடே உடன்படிக்கை பண்ணினார்‌. 
மோசேக்கு தம்முடைய பிரமாணத்தைச்‌ 
சொன்னார்‌. கர்த்தருடைய உடன்படிக்கையை 
உறுதிபண்ணுவதற்காக, மோசே 
பன்னிரண்டு தூண்களை நிறுத்தினார்‌. 


“மோசே கர்த்தருடைய 
வார்த்தைகளையெல்லாம்‌. எழுதிவைத்து, 
அதிகாலமே எழுந்து, மலையின்‌ அடியில்‌ ஒரு 
பலிபீடத்தைக்‌ கட்டி, இஸ்ரலேலுடைய 
பன்னிரண்டு கோத்திரங்களுடைய 
இலக்கத்தின்படியே பன்னிரண்டு தூண்களை 
நிறுத்தினான்‌" (யாத்‌ 24:4). 


மோசே கர்த்தருடைய 
வார்த்தைகளையெல்லாம்‌  எழுதிவைத்தார்‌ 
என்று யாத்‌ 24:4 ஆவது வசனம்‌ கூறுகிறது. 
ஆகையினால்‌. மோசே பத்துக்‌ 
கற்பனைகளையும்‌, கர்த்தருடைய மற்ற 
வார்த்தைகளையும்‌ எழுதியிருக்க வேண்டும்‌. 


இஸ்ரவேல்‌ புத்‌ கர்த்தருடைய 
பிரமாணத்திற்கு கீழ்ப்படிவார்களா அல்லது 
கீழ்ப்படியமாட்டார்களா. என்பதை மோசே 
அறிந்துகொள்ள விரும்புகிறார்‌. ஜனங்கள்‌ 
கர்த்தருடைய பிரமாணத்திற்கு கீழ்ப்படிவதாக 
வாக்குப்பண்ணுகிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ கர்த்தர்‌ அருளின 


எல்லா வார்த்தைகளின்‌ படியும்‌ செய்வதாக 
வாக்குப்பண்ணுகிறார்கள்‌. அவர்களுடைய 
மனதிலே கீழ்ப்படியாமை காணப்படவில்லை. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தருடைய 
பிரமாணங்களுக்கு கீழ்ப்டிந்தால்‌, கர்த்தர்‌ 
அவர்களுக்கு வாக்குப்பண்ணின 
ஆசிர்வாதங்கள்‌ கிடைக்கும்‌. 





உபாகமம்‌ - 
DEUTERONOMY - 


புத்திரர்‌ கர்த்தருடைய 
வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால்‌ அவர்களுக்கு 
ஆசிர்வாதமும்‌, கீழ்ப்படியாவிட்டால்‌. 
அவர்களுக்கு சாபமும்‌ வரும்‌. இஸ்ரவேல்‌: 
ஜனத்தார்‌ கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை 
பெற்றுக்கொள்ள விரும்புகிறார்கள்‌. 
ஆகையினால்‌ அவர்கள்‌ கர்த்தர்‌ 
எல்லா வார்த்தைகளின்படியும்‌ செய்வோம்‌. 
என்று வாக்குப்பண்ணுகிறார்கள்‌. 
மோசே கர்த்தருடைய 
வார்த்தைகளையெல்லாம்‌ எழுதிவைக்கிறார்‌. 
அவர்‌ அதிகாலமே எழுந்து, மலையின்‌ 
அடியில்‌ ஒரு பலிபீடத்தைக்‌ கட்டுகிறார்‌. 
மோசே இஸ்ரவேலுடைய பன்னிரண்டு 
கோத்திரங்களுடைய இலக்கத்தின்படியே 
பன்னிரண்டு தூண்களை நிறுத்துகிறார்‌ 
(யாத்‌ 24:4). 


மோசே சீனாய்‌ மலையின்‌ அடியில்‌, 
கர்த்தருக்கு ஒரு பலிபீடம்‌ கட்டுகிறார்‌. 
இந்தப்‌ பலிபீடம்‌ தவிர மோசே மேலும்‌ சில 
பலிபீடங்களையும்‌ கட்டிமிருக்கிறார்‌. அதன்‌ 
விவரம்‌ வருமாறு: 


1. ரெவிதீமில்‌ 
அமலேக்கியரை ரன்கள்‌ ஒரு 
பலிபீடத்தை கட்டினார்‌. மோசே ப்‌ 
பலிபீடத்தை யெகோவா-நிசி 
அழைத்தார்‌. (யாத்‌ 1713-16). 


நியாயப்பிரமாணப்‌ புஸ்தகம்‌ பிரதிஷ்டை 
பண்ணப்பட்டு, இரத்தத்தினால்‌ 

மிடப்பட்டபோது கட்டப்பட்ட 
பலிபீடம்‌. (யாத்‌ 24:4-8) 


கூடாரமும்‌ அதன்‌ 

கட்டப்பட்டபோது. 

அப்போது சித்தீம்‌ 

மரத்தினால்‌ மோசே ஒரு பலிபீடத்தைச்‌ 

செய்து அதை வெண்கலத்‌ தகட்டினால்‌ 
இதில்‌ எப்போதும்‌ தொடர்ந்‌ 

த்தப்படும்‌. (யாத்‌ 2711-8 


சித்தம்‌ மரத்தினால்‌. 
தூபபலிபீடத்தைச்‌ செய்தார்‌. இதைப்‌ 
பொன்‌ தகட்டால்‌ மூடி, பரிசுத்த 
ஸ்தலத்தில்‌ வைத்தார்‌ (யாத்‌ 30:10; 
யாத்‌ 37:25-28; யாத்‌ 40:5,26). 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மோசே இஸ்ரவேலுடைய பன்னிரண்டு 
கோத்திரங்களுடைய இலக்கத்தின்படியே 
பன்னிரண்டு தூண்களை நிறுத்துகிறார்‌. 
பன்னிரண்டு தூண்கள்‌ இஸ்ரவேலின்‌. 
பன்னிரண்டு கோத்திரத்தாரைக்‌ குறிக்கும்‌. 
பலிபீடம்‌ தேவனிடத்தில்‌ கிட்டிச்சேரும்‌ 
சிலாக்கியத்தைக்‌ குறிக்கும்‌. இங்கு தேவனும்‌, 
இஸ்ரவேல்‌ ஜனத்தாரும்‌ உடன்படிக்கை 
பண்ணுகிறார்கள்‌. 
தேவன்‌ உடன்படிக்கையைக்‌ கூறுகிறார்‌. 
தம்முடையபிரமாணத்தை ஏற்றுக்‌ கொண்டால்‌ 
இஸ்ரவேலருக்கு ஆசீர்வாதம்‌ எனவும்‌, 
அவற்றை ஏற்றுக்கொள்ளாவிட்டால்‌. 
இஸ்ரவேலருக்கு சாபம்‌ எனவும்‌ தேவன்‌ 
அறிவிக்கிறார்‌. இஸ்ரலேலர்கள்‌ தேவனுடைய 
உடன்படிக்கையை ஏற்றுக்கொண்டு, 
வார்த்தைகளுக்குக்‌ 
வாக்குப்‌ பண்ணுகிறார்கள்‌. 
8; யாத்‌ 24:37). 
ன்பின்பு, இந்‌ 
மிருகஜீவன்களின்‌ ன்‌ 
உறுதிப்பண்ணப்படுகிறது. 
மீறுகிறவர்களுக்குத்‌ 
கொடுக்கப்படும்‌. இது வரப்போகிற. 
மேசியாவின்மீது இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
வைத்திருக்கும்‌. நம்பிக்கையையும்‌, 
வெளிப்படுத்துகிறது (யாத்‌ 24:5-8; 
எபி 9:18-23) 


உடன்படிக்கை 
இரத்தத்தினால்‌ 
உடன்படிக்கையை 
தண்டனை 


பன்னிரண்டு 
உளிமினால்‌ செதுக்கப்பாத கற்களாகும்‌. 
பலிபீடத்திற்கு ஆதரவாக இலைகள்‌ 
நிறுத்தப்பட்டிருக்கலாம்‌. (யாத்‌ 20:25) இவை 
பலிபீடத்தைச்‌ சுற்றிலும்‌ 
நிறுத்தப்பட்டிருப்பதினால்‌ இஸ்ரவேல்‌ 
தேசத்தார்‌ அனைவரும்‌ உடன்படிக்கையை 
ஏற்றுக்‌ கொண்டதற்கு இது அடையாளமாக 
இருக்கலாம்‌. 


தூண்க 


மோசே நியாயப்பிரமாண புஸ்தகத்தை 
இரத்த 


எழுதுகிறார்‌. அதை 
உடன்படிக்கையினால்‌ முத்திரையிடுகிறார்‌. 
கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கு ஆசீர்வாதமாக 
சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர்‌ தம்முடைய 
ஆசீர்வாதங்களோடு, ஒரு சில. 
நிபந்தனைகளையும்‌ சொல்லுகிறார்‌. 





உபாகமம்‌ 


ர 
பாய்விட்டான்‌. 
மனுஷனுக்கும்‌ இடையே உள்ள ஐக்கியமும்‌ 
முறிந்துபோயிற்று. கர்த்தர்‌ மனுஷனோடு 
உடன்படிக்கை பண்ணுவதற்கு முன்பாக, 
மனுஷனுடைய பாவங்கள்‌ 
மன்னிக்கப்படவேண்டும்‌. இரத்தம்‌ 
சிந்துதல்‌ இல்லாமல்‌ பாவமன்னிப்பு இல்லை. 
பலிசெலுத்துவதன்‌ மூலமாக மனுஷனுக்கு: 
பாவநிவாரணம்‌ நியமிக்கப்பட்டிருக்கிறது. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தருடைய 
உடன்படிக்கையை  பெற்றுக்கொள்வதற்கு, 
அவர்கள்‌ தங்களை ஆயத்தம்பண்ண 
வேண்டும்‌. அவர்களுடைய பாவங்கள்‌ 
மன்னிக்கப்படவேண்டும்‌. அவர்களுடைய 
பாவங்களை நிவிர்த்தி பண்ணுவதற்கு பலிகள்‌ 
செலுத்தப்படவேண்டும்‌. இதற்காக மோசே 
மலையின்‌ அடியில்‌ ஒரு பலிபீடத்தைக்‌ 
கட்டுகிறார்‌. தேவனுடைய நாமமகிமைக்காக 
இந்தப்‌ பலிபீடம்‌ கட்டப்படுகிறது. 


கர்த்தருடைய உடன்படிக்கையில்‌ 
முதலாவது பகுதியாக, கர்த்தருக்கு ஒரு 
பலிபீடம்‌ கட்டப்படுகிறது. இந்தப்‌ பலிபீடம்‌ 
எல்லா பலிபீடங்களுக்கும்‌. 
அடையாளமாயிருக்கிறது. உடன்படிக்கையை 
இரத்தத்தினால்‌ உறுதிபண்ணவேண்டும்‌. 


மோசே இஸ்ரவேலுடைய பன்னிரண்டு 
கோத்திரங்களுடைய க்கத்தின்படியே 
பன்னிரண்டு தூண்களை நிறுத்துகிறார்‌. 
இந்தத்‌ தூண்கள்‌ இஸ்ரவேல்‌ ஜனத்தாருக்கு 
அடையாளமாயிருக்கிறது. கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாரோடு உடன்படிக்கை பண்ணுகிறார்‌. 
உடன்படிக்கை பண்ணுகிறவர்‌ கர்த்தர்‌. 
உடன்படிக்கை 'பண்ணப்படுகிறவர்கள்‌ 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 


- விரிவுரை 
DEUTERONOMY - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு. 
மோசே பன்னிரண்டு 
தூண்களை நிறுத்தியிருக்கிறார்‌. மோசேயோ 
கர்த்தருக்கும்‌, இஸ்ரவேல்‌ புத்திரருக்கும்‌ 
நடுவே மத்தியஸ்தராய்‌ நிற்கிறார்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ பன்னிரண்டு 
கோத்திரங்களாக இருக்கிறார்கள்‌. 
ஒவ்வொரு கோத்திரத்தையும்‌ குறிப்பதற்கு 
ஒவ்வொரு தூண்‌ வீதமாக, மோசே 
பன்னிரண்டு தூண்களை நிறுத்துகிறார்‌. 
ஒவ்வொரு கோத்திரத்தாரும்‌, தங்களுடைய 
கோத்திரத்திற்குரிய தூணை 
அறிந்திருக்கிறார்கள்‌. அந்தந்த 
கோத்திரத்தின்‌ மூப்பர்கள்‌, தங்களுடைய 


கோத்திரத்தின்‌ தூணுக்கு அருகாமையில்‌ 


புத்திரருக்கு 
கட்டளை. 
வசனத்தில்‌ 
சம்பவத்தைப்போல 


கானான்‌ 
ச வேசிப்பத்சக, 
யோர்தானைக்‌ கடந்த பின்பு, 
நியாயப்பிரமாணத்தின்‌ 
வார்த்தைகளையெல்லாம்‌, பெரிய கல்லுகளிலே 
எழுதவேண்டும்‌. பெரிய கல்லுகள்‌ 
நாட்டப்பட்டிருக்கிற இடத்தில்‌, இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தையும்‌ 
கட்டவேண்டும்‌. 
மோசே இஸ்ரவேல்‌ புத்திரரை நோக்கி, 
“மேலும்‌ நீங்கள்‌ யோர்தானை கடந்தபோது, 
இன்று நான்‌ உங்களுக்குக்‌ கட்டளையிட்டபடி 
அந்தக்‌ கல்லுகளை ஏபால்‌ மலையிலே நாட்டி, 
அவைகளுக்குச்‌ சாந்து பூசி, அங்கே 
இருப்பாயுதம்படாத கற்களாலே உங்கள்‌ 
தேவனாகிய கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தைக்‌ 
கட்டக்கடவாய்‌' (உபா 27:45) என்று 


சொல்லுகிறார்‌. 


எகிப்து தேசத்தார்‌ கற்களில்‌ சாந்துபூசி, 
அதில்‌ எழுதவேண்டிய செய்தியை எழுதிப்‌ 
பாதுகாப்பது வழக்கம்‌. இதுபோன்ற கற்களில்‌ 
2,000 வருஷங்களாகப்‌ பாதுகாக்கப்பட்ட 
செய்திகள்‌ உள்ளன. 





உபாகமம்‌ - 
DEUTERONOMY - 


BALWETHER 
பிய 


மோசேயின்‌ காலத்தில்‌ எழுதும்‌ வழக்கம்‌ 
இருந்தது. அதைப்‌ பல இடங்களில்‌ எழுதிப்‌ 
பாதுகாத்தார்கள்‌. இதனால்‌ ஜனங்கள்‌ 
நியாயப்‌ பிரமாணத்தை வாசித்துப்‌ புரிந்து 
கொண்டார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தருக்கு 
பலிபீடம்‌ கட்டும்போது. அந்த பலிபீடத்தை, 
இருப்பாயும்‌ படாத கற்களாலே கட்டவேண்டும்‌. 
அந்தப்‌ பலிபீடத்தை அவர்கள்‌ 
முழுக்கற்களாலே கட்டவேண்டும்‌ என்று. 
மோசே சொல்லுகிறார்‌. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
அந்தப்‌ பலிபீடத்தின்மேல்‌ கர்த்தருக்கு. 
பலிகளை செலுத்தவேண்டும்‌. 
மோசே இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
fo ஸ்ர கட்டன்‌ 
பலிபீடத்தை 
)க்கற்களாலே. த கே உன்‌ 
'கர்த்தருக்குச்‌ சர்வாங்க 
சமாநானபலிகளையும்‌ 

கர்த்தருடைய 

சந்தோஷமாயிருந்து, 


நியாயப்பிரமாணத்தின்‌ 


வார்த்தைகளையெல்லாம்‌. 
எழுதக்கடவாய்‌' (உபா 
கட்டளையிடுகிறார்‌ 


பலியீடம்‌ 

முழுக்கற்களாக இருக்க 

(யாத்‌ 20:24-26) ஏபால்‌ 

இந்தக்‌ கற்களில்‌ 

கட்டப்பட்டிருக்கிறது. அதில்‌ நியாயப்பிரமாணம்‌ 
யோசு 


எழுதப்பட்டிருப்பதாக 
8:30-35 ஆகிய வசனங்கள்‌ 


தெரிய வருகிறது. 


இருப்பாயுதம்படாத 
டும்‌ 


மூலமாகத்‌. 


இஸ்ரவேல்‌ ॥ புத்திர பெரிய கல்லுகளை 
ஏபால்‌ மை நாட்டுகிறார்கள்‌. 
அவைகளுக்கு சாந்து பூசுகிறார்கள்‌ 
சாந்து பூச்சப்பட்ட கல்லுகளிலே கர்த்தருடைய 
நியாயப்பிரமாணத்தின்‌ 
வார்த்தைகளையெல்லாம்‌ 'துலக்கமாய்‌ 
எழுதுகிறார்கள்‌. கர்த்தர்‌ அந்த வார்த்தைகள்‌ 
மூலமாக இஸ்ரவேல்‌ புத்திரரோடே 
பேசுகிறார்‌ 

இஸ்ரவேல்‌ 
நாட்டப்பட்டிருக்கிற 
ஒரு பலிபீடத்தைக்‌ கட்டி, 
கர்த்தருக்கு சர்வாங்க தகனபலிகளையும்‌, 
சமாதான பலிகளையும்‌ செலுத்துகிறார்கள்‌. 


விரிவுரை 
COMMENTARY 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌, தாங்கள்‌ செலுத்தும்‌ 

பலிகள்‌ மூலமாக கர்த்தரோடு பேசுகிறார்கள்‌. 
இவ்வாறாக கர்த்தருக்கும்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கம்‌ நடுவே சம்பாஷணை 
நடைபெறுகிறது. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ எல்லோரும்‌. 
இடத்தில்‌, வேவியராகிய 
கூடமிருக்கிறார்கள்‌. 
மோசே இஸ்ரவேலர்‌ 
நோக்கி, “இஸ்ரவேலே, 
இந்நாளிலே உன்‌ 
கர்த்தருக்கு ஜனமானாய்‌. 
நீ உன்‌ தேவனாகிய 
சத்தத்திற்குக்‌ கீழ்ப்படிந்து, 
இன்று நான்‌ உனக்கு விதிக்கிற அவருடைய 
கற்பனைகளின்படியும்‌ அவருடைய 
கட்டளைகளின்படியும்‌ செய்வாயாக" 
(உபா 27:5,10) என்று சொல்லுகிறார்‌. 


சபிக்கப்பட்டவன்‌ 
உபா 27:11-26 


உபா 2701: மேலும்‌ அத்நாளிலே 
மோசே: ஜனங்களை நோக்கி: 


உபா 27:12. நீங்கள்‌ யோர்தானைக்‌ 
கடந்தயின்பு, ஜனங்கள்‌ 
ஆசீர்வதிக்கப்படும்படி. கெரிசிம்‌ 
மலையில்‌ சிமியோன்‌, லேவி, யூதா, 
இசக்கார்‌, யோசேப்பு, பென்யமீன்‌ 
என்னும்‌ கோத்திரங்கள்‌ நிற்கவேண்டும்‌. 


உபா 27:18. சாபங்கூறப்படும்பொருட்டு 
ஏபால்‌ மலையில்‌ ரூபன்‌, காத்‌, ஆசேர்‌, 
செயுலோன்‌, தாண்‌, நப்தலி என்னும்‌ 
கோத்திரங்கள்‌ நிற்கவேண்டும்‌. 


உபா 27:14. அப்பொ லேவியர்‌ 
உரத்த சத்தமிட்டு இஸ்ரவேல்‌ மனிதர்‌ 
எல்லாரையும்‌ பார்த்து: 


உபா 27:15. கர்த்தருக்கு அருவருப்பான 
காரியமாகிய  தொழிலானிகளுடைய 
 கைவேலையால்‌ செய்யப்பட்டதும்‌. 
வார்ப்பிக்கப்பட்டதுமான யாதொரு 
விக்கிரகத்தை உண்டுபண்ணி. 
ஒளிப்பிடத்திலே வைக்கிறவன்‌ 
சபிக்கப்பட்டவன்‌. என்பார்கனாக; 
அதற்கு. ஜனங்களெல்லாரும்‌ 
பிரதியுத்தரமாக ஆமென்‌ என்று 
'சொல்லக்கடவர்கள்‌.. 





உபாகமம்‌ - 
DEUTERONOMY - 


BALWETHER 
பிய 


உபா 27:16. தன்‌ தகப்பனையும்‌ தன்‌ 
தாயையும்‌: தூஷிக்கிறவன்‌. 
சபிக்கப்பட்டவன்‌ என்பார்கனாக; 
ஜனங்கனெல்லாரும்‌ ஆமென்‌ என்று 
சொல்லக்கடவர்கள்‌.. 


உபா 2717. பிறனுடைய 
எல்லைக்குறியை ஒற்றிப்போடுகிறவன்‌. 
சபிக்கப்பட்டவன்‌ என்பார்கனாக; 
ஜனங்களெல்லாரும்‌ ஆமென்‌ என்று 
சொல்லக்கடவர்கள்‌. 


உபா 2718. 
வழிதப்பச்‌ செய்கிறவன்‌ 
சபிக்கப்பட்டவன்‌. என்பார்கனாக; 
ஜனங்களெல்லாரும்‌ ஆமென்‌ என்று 
சொல்லக்கடவர்கள்‌. 


உபா 27:19. பரதேசி திக்கற்றவன்‌. 
விதவை ஆகிய இவர்களுடைய 
நியாயத்தைப்‌ புரட்டுகிறவன்‌. 
சபிக்கப்பட்டவன்‌ என்பார்கனாக; 
ஜனங்களெல்லாரும்‌ ஆமென்‌ என்று 
சொல்லக்கடவர்களன்‌. 


குருடனை 


உபா 2720, தன்‌ தகப்பன்‌ 
மனைவியோடே சயனிக்கிறவன்‌, தன்‌ 
தகப்பனுடைய மானத்தைத்‌ 
திறந்தபடியினாலே, சபிக்கப்பட்டவன்‌. 
என்பார்கனாக;ஜனங்கனெல்லாரும்‌ 
ஆமென்‌ என்று சொல்லக்கடவர்கள்‌. 


உபா 27:21. யாதொரு மிருகத்தோடே 
புணர்ச்சி செய்கிறவன்‌ 
சபிக்கப்பட்டவன்‌ என்பார்கனாக; 
ஜனங்களெல்லாரும்‌ ஆமென்‌ என்து 
சொல்லக்கடவர்கள்‌. 


உபா 27:22, தன்‌ தகப்பனுக்காவது 
தாய்க்காவது குமாரத்தியாகிய தண்‌: 
சுகோதரியோடே. சுயனிக்கிறவன்‌ 
சபிக்கப்பட்டவன்‌ என்பார்கனாக; 
ஜனங்கனெல்லாரும்‌ ஆமென்‌ என்று 
சொல்லக்கடவர்கள்‌. 


உபா 27:23. தன்‌ மாமியோடே 
சுயனிக்கிறவன்‌ சபிக்கப்பட்டவன்‌. 
என்பார்களா; ஜனங்களெல்லாரும்‌. 
ஆமென்‌ என்று சொல்லக்கடவர்கள்‌.. 

உபா 27:24. ஒனிப்பிடத்திலே பிறனைக்‌. 
கொலைசெய்கிறவன்‌ சபிக்கப்பட்டவன்‌. 
என்பார்களா;  ஜனங்களெல்லாரும்‌. 
ஆமென்‌ என்று சொல்லக்கடவர்கள்‌.. 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


உபா 27:25. 
கொலைசெய்யும்‌ 


குற்றமில்லாதவனைக்‌ 
படி பரிதானம்‌ 
வாங்குகிறவன்‌' சபிக்கப்பட்டவன்‌ 
என்பார்கனாக; ஜனங்கலெல்லாரும்‌ 
ஆமென்‌ என்று சொல்லக்கடவர்கள்‌. 


உபா 27:28. இத்த தியாயப்பிரமாண 
வார்த்தைகளையெல்லாம்‌. 
கைக்கொண்டு. நடவாதவன்‌ 
சபிக்கப்பட்டவன்‌ என்பார்கனாக; 
ஜனங்களெல்லாரும்‌ ஆமென்‌ என்று 
செல்லக்கடவர்கள்‌. 


மோசே இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
கட்டளையிட்ட பிரகாரமாக, அவர்கள்‌ 
யோர்தானைக்‌ கடந்து கானான்‌ தேசத்தில்‌ 
பிரவேசித்த போது. அந்தக்‌ கல்லுகளை 
ஏபால்‌ மலையிலே  நாட்டுகிறார்கள்‌. 
இன்பன்‌. கோத்திரத்தாருக்கு கானான்‌ 
சுதந்தரமாக பங்கு 
சிரத்துக்கொடுக்குகி று. ஏபால்‌ மலை. 
எப்பிராயீம்‌ கோத்திரத்தாருக்கு 
கொடுக்கப்படுகிறது. யோசுவா எப்பிராயீம்‌ 
கோத்திரத்தைச்‌ சேர்ந்தவர்‌. 
ஏபால்‌ மலைக்கு அருகாமையில்‌ 
கெரிசீம்‌ மலை இருக்கிறது. இவ்விரண்டு 
மலைகளும்‌ ஒன்றுக்கொன்று அருகாமையில்‌ 
இருக்கிறது. இல்விரண்டு மலைகளுக்கும்‌. 
நடுவே ஒரு பள்ளத்தாக்கு இருக்கிறது. 
இஸ்ரவேல்‌ புத்திர்‌ எல்லோரும்‌. 
யோர்தானைக்‌ கடந்து, கானான்‌ 
தேசத்திற்குள்‌ பிரவேசிக்கும்போது, அவர்கள்‌ 
இந்த மலைகளுக்கு அருகாமையில்‌ வந்து 
நிற்கவேண்டும்‌. என்று மோசே 
கட்டளையிடுகிறார்‌. இஸ்ரவேலின்‌ 
பன்னிரண்டு கோத்திரத்தாரில்‌ ஆறு 
கோத்திரத்தார்‌ கெரிசீம்‌ மலையிலும்‌, 
ள்ள ஆறு கோத்திரத்தார்‌ ஏபால்‌ 
நிற்கவேண்டும்‌ என்பது 
மோசேயின்‌ கட்டளை. 
மேலும்‌ மோசே 
'நீங்கள்‌ 
ஜனங்கள்‌. 
மலையில்‌. 
இசக்கார்‌, 
என்னும்‌ 
நிற்கவேண்டும்‌. 
ஏபால்‌ மலையில்‌ 
செபுலோன்‌, தாண்‌, 
கோத்திரங்கள்‌ 
(உபா 271143) என்று 


அந்நாளிலே. 
ஜனங்களை நோக்கி, 
யோர்தானைக்‌  கடந்தபின்பு, 
ஆசீர்வதிக்கப்படும்படி கெரிசீம்‌. 
சிமியோன்‌, லேவி, யூதா, 
யோசேப்பு, பென்யமீன்‌ 
கோத்திரங்கள்‌ 
சாபங்கூறப்படும்பொருட்டு 
ரூபன்‌, காத்‌, ஆசேர்‌, 
என்னும்‌ 





உபாகமம்‌ 


- விரிவுரை 


DEUTERONOMY - COMMENTARY 


இஸ்ரவேலின்‌ பன்னிரண்டு 
கோத்திரத்தாரில்‌ ஆறு கோத்திரத்தார்‌ 
கெரிசீம்‌ மலையில்‌ நின்று ஜனங்களுக்கு 
ஆசீர்வாதத்தைக்‌ கூறுகிறார்கள்‌. மேலும்‌ 


ஆறு கோத்திரத்தார்‌ ஏபால்‌ மலையில்‌ நின்று 

ஜனங்களுக்குச்‌ சாபத்தைக்‌ கூறுகிறார்கள்‌. 

ஜனங்கள்‌ ஏபால்‌ மலையைப்‌ பார்த்து நிற்கும்‌ 

போது, லேலியரும்‌, ஆசாரியரும்‌ சாபங்களைக்‌ 
கூறுவார்கள்‌. 

பிரதியுத்தரமாக 

வேண்டும்‌. 


னங்களெல்லாரும்‌ 
என்று சொல்ல 


அதற்கு 
ஆமென்‌ 


ஜனங்கள்‌ கெரிசீம்‌ மலையைப்‌ பார்த்து 
நிற்கும்‌ போது, லேலியரும்‌, ஆசாரியரும்‌ 
ஆசிர்வாதங்களைக்‌ கூறுவார்கள்‌. அதற்கு 
ஜனங்களெல்லாரும்‌ பிரதியுத்தரமாக ஆமென்‌ 
என்று சொல்ல வேண்டும்‌. அதன்பின்பு, 
கற்கள்‌ அங்கு கொண்டுவரப்பட்டு, அதனால்‌ 
பலிபீடம்‌ கட்டப்படும்‌. அந்தக்‌ கற்களில்‌ 
ஆசிர்வாதங்களையும்‌, சாபங்களையும்‌ 
எழுதுவார்கள்‌. அதன்பின்பு அந்தப்‌ 
பலிபீடத்தில்‌ பலிகள்‌ செலுத்தப்படும்‌. 
லேயாளின்‌ குமாரரையும்‌, ராகேலின்‌ 
குமாரரையும்‌ மோசே ஆசீர்வாத மலைக்கு 
அனுப்புகிறார்‌ லேயாளின்‌ மூத்த 
குமாரனாகிய ரூபனும்‌, இளைய குமாரனாகிய 
செபுகோனும்‌ ஆசீர்வாத மலைக்கு 
அனுப்பப்படாமல்‌ சாபத்தைக்‌ கூறும்‌ ஏபால்‌ 
மலைக்கு அனுப்பப்படுகிறார்கள்‌. லேயாள்‌. 
ராகேல்‌ ஆகியோரின்‌ வேலைக்காரிகளின்‌ 
குமாரர்கள்‌ சாபத்தைக்‌ கூறுவதற்காக ஏபால்‌ 
மலைக்கு அனுப்பப்படுகிறார்கள்‌. லேயாளின்‌ 
குமாரரில்‌ செபுலோன்‌ கடைசியானவன்‌. ரூபன்‌ 
தன்‌ தகப்பனுடைய மனைவியோடு பாவம்‌. 
செய்தவன்‌. ஆகையினால்‌ இவர்கள்‌ 
சாபத்தைக்‌ கூறும்‌ மலைக்‌ 
அனுப்பப்பட்டிருக்க வேண்டும்‌ (ஆதி 35:22; 
ஆதி 49:34; 511-2) 


நாளா. 5. 
கெரிசீம்‌ மலையும்‌ ஏபால்‌ 
ஒன்றுக்கொன்று எதிர்‌ 


மலையும்‌ 


மலையிலும்‌ நிற்கிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ சபையார்‌ 
அமைதியாக நிற்கிறார்கள்‌. அப்பொழுது 
லேவியர்‌ உரத்த சத்தமிட்டு, இஸ்ரவேல்‌ 
மனிதர்‌ எல்லோரையும்‌ பார்த்து, சாபமான 
வார்த்தைகளை சொல்லுகிறார்கள்‌... இந்த 
வசனப்பகுதியில்‌, ஸ்ரவேல்‌ 
பத்திரருக்குள்ளே யாரெல்லாம்‌. 
சபிக்கப்பட்டவர்கள்‌ என்று 
சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வாக்கியங்களை 
லேவியர்‌ உரத்த சத்தமிட்டு, இஸ்ரவேல்‌ 
மனிதர்‌ எல்லோரையும்‌ பார்த்து 
சொல்லுகிறார்கள்‌. 

அப்பொழுது ஏபால்‌ மலையிலும்‌, அதன்‌ 
அடிவாரத்திலும்‌ நிற்கிற, ரூபன்‌, காத்‌, 
ஆசேர்‌, செபுலோன்‌, தாண்‌, நப்தலி என்னும்‌ 
ஆறு. கோத்திரங்களை சேர்ந்தவர்கள்‌, 
“ஆமென்‌” என்று சொல்லவேண்டும்‌. 


லேவியர்கள்‌ 


எல்லோரும்‌ 


உரத்த சத்தமிட்டு 
இஸ்ரவேல்‌ மனிதர்‌ எல்லாரையும்‌ பார்த்து 
ஆசீர்வாதமான வார்த்தைகளை 
சொல்லும்போது, கெரிசீம்‌ மலையிலும்‌, அதன்‌ 
அடிவாரத்திலும்‌ நிற்கிற, சிமியோன்‌, லேவி, 
யூதா, இசக்கார்‌, யோசேப்பு, பென்யமீன்‌ 
என்னும்‌ ஆறு கோத்திரங்களை 
சேர்ந்தவர்கள்‌, ஆமென்‌" ன்‌ 
சொல்லவேண்டும்‌. 


இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தர்‌, 
தம்முடைய தெய்வீக ஞானத்தினாலே, 
இஸ்ரவேலின்‌ பன்னிரண்டு கோத்திரத்தாரில்‌, 
எந்தக்‌ கோத்திரத்தார்‌ கெரிசீம்‌ மலையிலே 
நிற்கவேண்டும்‌ என்றும்‌, வேறு எந்தக்‌ 
கோத்திரத்தார்‌ ஏபால்‌ மலையிலே 
நிற்கவேண்டும்‌ என்றம்‌ தீர்மானம்‌ 
செய்திருக்கிறார்‌. 
கெரிசீம்‌ மலையில்‌ சிமியோன்‌, லேவி, 
யூதா, இசக்கார்‌, யோசேப்பு, பென்யமீன்‌ 
என்னும்‌ கோத்திரங்கள்‌ நிற்கவேண்டும்‌. 
ஏபால்‌ மலையில்‌ ரூபன்‌, காத்‌, ஆசேர்‌, 
செபுலோன்‌, தாண்‌, நப்தலி என்னும்‌ 
கோத்திரங்கள்‌ நிற்கவேண்டும்‌. 
ஆசீர்வாதம்‌ கூறும்பொருட்டு, 
கெரிசீம்‌ மலையில்‌ நிற்கிற கோத்திரத்தார்‌ 
எல்லோரும்‌, சுயாதீனமான ஸ்திரீகளின்‌ 
வாக்குத்தத்தம்‌ 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


இப்படியிருக்க, சகோதரரே, நாம்‌. 
அடிமையானவளுக்குப்‌ பிள்ளைகளாயிராமல்‌, 
சுயாதீனமுள்ளவர்களுக்கே 
பிள்ளைகளாயிருக்கிறோம்‌' (கலா 4:31). 


லேவி கோத்திரத்தாரும்‌ கெரிசீம்‌ 
மலையில்‌ ஆசிர்வதிக்கும்படி நிற்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ இஸ்ரவேல்‌ ஜனங்களுக்கு 
கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தை 
உபததரிதிக வள பவ்தர்கள்‌: பகர்ந்தது 
வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால்‌ ஆசீர்வாதமும்‌, 
அவருடைய வார்த்தைக்கு 
கீழ்ப்படியவில்லையென்றால்‌ சாபமும்‌ வரும்‌ 
என்பதை லேவியர்‌ இஸ்ரவேல்‌ சபையாருக்கு 
உபதேசம்பண்ணவேண்டும்‌. 
கெரிசீம்‌ மலையில்‌ நிற்கிற ஆறு, 
கோத்திரத்தாரும்‌ ஜனங்களை 
ஆசீர்வதிக்கும்டி அங்கே நிற்கிறார்கள்‌. 
ஏபால்‌ மலையில்‌ நிற்கிற மீதமுள்ள ஆறு 
கோத்திரத்தாரும்‌, ஜனங்களுக்கு சாபம்‌ 
கூறும்படிக்கு அங்கே நிற்கிறார்கள்‌. 


ஏபால்‌ மலையில்‌ நிற்கிற ஆறு 
கோத்திரத்தாரும்‌ சபிக்கப்பட்டவர்கள்‌ என்று, 


சொல்ல முடியாது. கர்த்தர்‌ அவர்களை 
சாபத்திற்கு நியமிக்கவில்லை. யாரெல்லாம்‌. 
கர்த்தருடைய பிரமாணத்திற்கு 
கீழ்ப்பியவில்லையோ அவர்கள்‌ மாத்திரமே 
சபிக்கப்பட்டவர்கள்‌. ஏபால்‌ மலையில்‌ நிற்கிற 
ஜனங்கள்‌, சாபமான வார்த்தைகளைச்‌ 
சொன்னாலும்‌, அவர்கள்‌ கர்த்தருடைய 
பிரமாணத்தைக்‌ கைக்கொள்ளும்போது. 
அவர்கள்‌ கர்த்தரால்‌ 
ஆசீர்வதிக்கப்படுவார்கள்‌. 
அதுபோலவே  கெரிசீம்‌ 
நிற்கிற ஆறுகோத்திரத்தாரும்‌, 
மலையில்‌ நிற்பதினாலோ அல்லது அவர்கள்‌ 
ஜனங்களுக்கு ஆசீர்வாதமான 
வார்த்தைகளை சொல்லுவதினாலோ, 
ர்கள்‌ ஆசீர்வதிக்கப்படுவதில்லை. 
ம்‌ மலையில்‌ நின்றாலும்‌, 
பிரமாணத்திற்கு 
மாத்திரமே, ர்கள்‌ 
ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்‌. 
கர்த்தருடைய 
கீழ்ப்படியவில்லையென்றால்‌, 
கெரிசீம்‌ மலையில்‌ நின்றாலும்‌, 
ஜனங்களுக்கு 
வார்த்தைகளைச்‌ சொன்னாலும்‌, அவர்கள்‌ 
சபிக்கப்பட்டவர்களாகவே இருப்பார்கள்‌. 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இஸ்ரவேலின்‌: பன்னிரண்டு 
கோத்திரத்தாரும்‌, கெரிசீம்‌ மலைக்கு 
முன்பாகவும்‌, ஏபால்‌ மலைக்கு முன்பாகவும்‌ 
நிற்கும்போது லேலியர்‌ உரத்த சத்தமாய்‌ 
இஸ்ரவேல்‌ மனிதர்‌ எல்லோரையும்‌ பார்த்து 
ஆசீர்வாதமான வார்த்தைகளையும்‌, சாபமான 
வார்த்தைகளையும்‌ சொல்லுகிறார்கள்‌. 
அவர்கள்‌ கர்த்தருடைய ஆசீர்வாதங்களையும்‌ 
சாபங்களையும்‌ இஸ்ரவேல்‌ ஜனங்களுக்கு 
அறிவிப்பதற்காக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள்‌. 
லேலியர்கள்‌ ஆசீர்வாதமான 
வார்த்தைகளையும்‌, சாபமான 
வார்த்தைகளையும்‌ சொன்னாலும்‌, 
அவர்களும்‌ கர்த்தருடைய பிரமாணத்திற்கு 
கீழ்ப்படியலேண்டும்‌. அப்போதுதான்‌. 
லேலியர்கள்‌ ஆசிர்வதிக்கப்படுவார்கள்‌. 
லேலியர்கள்‌ கர்த்தருடைய பிரமாணத்திற்கு 
கீழ்ப்படியவில்லையென்றால்‌, அவர்களும்‌ 
சபிக்கப்பட்டவர்களாகவே இருப்பார்கள்‌. 


இந்த அதிகாரத்தில்‌ சாபமான 
வார்த்தைகள்‌ மாத்திரமே சொல்லப்படுகிறது. 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்குள்ளே யாரெல்லாம்‌ 
சபிக்கப்பட்டவர்கள்‌ என்பதை லேலியர்கள்‌ 
உரத்த சத்தமிட்டு சொல்லுகிறார்கள்‌. 
அப்போது ஏபால்‌ மலையில்‌ நிற்கிற ஆறு 
கோத்திரத்தார்‌ மாத்திரமே "ஆமென்‌" என்று 
சொல்லி, லேலிய: வார்த்தைகளை 
அங்கீகரிக்கிறார்கள்‌. 


இந்த அதிகாரத்தில்‌ ஆசீர்வாதமான 
வார்த்தைகள்‌ ஒன்றும்‌ சொல்லப்படவில்லை. 
ஆகையினால்‌ கெரிசீம்‌ மலையில்‌ நிற்கிற 
ஆறு கோத்திரத்தாரும்‌, ஒன்றும்‌ 
சொல்லாமல்‌ அமைதியாய்‌ நிற்கிறார்கள்‌. 

- இயேசுகிறிஸ்துவின்‌ 
மலைப்பிரசங்கத்தில்‌ ஆசீர்வாதமான 
வார்த்தைகள்‌ மாத்திரமே 
சொல்லப்பட்டிருக்கிறது. (மத்‌. 5:32). 
கிறிஸ்துவானவர்‌ பிரசங்கம்பண்ணின மலை 
கெரிசீம்‌ மலைக்கு ஒப்பாயிருக்கிறது. 


லேவியர்‌ இஸ்ரவேல்‌ மனிதர்‌ 
எல்லோரையும்‌ பார்த்து. உரத்த சத்தமிட்டு, 
சாபமான வார்த்தைகள்‌ ஒவ்வொன்றாய்ச்‌ 
சொல்லுகிறார்கள்‌. அவர்கள்‌ ஒவ்வொரு 
முறையும்‌ சாபமான வார்த்தைகளைச்‌ 
சொல்லும்போது, இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 
எல்லோரும்‌ “ஆமென்‌' என்று 
சொல்லுகிறார்கள்‌. 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


BALWETHER 
பிய 


அந்த வார்த்தைகளுக்கு 
ஆமென்‌" என்று சொல்லுவது. 
கடினமான காரியம்‌. பொதுவாக சாபமான 
வார்த்தைக்கு யாரும்‌ “ஆமென்‌” 
சொல்லமாட்டார்கள்‌. இஸ்ரவேல்‌ 
எல்லோருக்கும்‌ முன்பாக 

வார்த்தைகள்‌ சொல்லப்படும்போது, ஜனங்கள்‌ 
ஆமென்‌" என்று சொல்லுகிறார்கள்‌. 


த. வசனப்பகுதியில்‌ லேலியர்‌ 
சொல்லுகிற சாபமான காரியங்களை: 
செய்கிறவர்கள்‌ நிச்சயமாகவே 
சபிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள்‌. அவர்கள்‌ 
சபிக்கப்பட்டவர்களாயிருக்க 
என்பது தேவனுடைய நீதி. 
ஜனத்தார்‌, சாபமான 
"ஆமென்‌" என்று சொல்லும்போது. தாங்கள்‌ 
அதுபோல சபிக்கப்பட்டவர்களாக 
இருக்கக்கூடாது என்பதை இருதயத்தில்‌ 
உணர்ந்து. ஆமென்‌" என்று 
சொல்லுகிறார்கள்‌ 

யாரெல்லாம்‌ சபிக்கப்பட்டவர்கள்‌ 
என்பதை லேவியர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
மத்தியிலே சத்தமிட்டு சொல்லுகிறார்கள்‌. 
பாவம்‌ 


செய்கிறவர்கள்‌ 
சபிக்கப்பட்டவர்கள்‌. 


லேலியர்‌ இஸ்ரவேல்‌ 
எல்லாரையும்‌ பார்த்து, 
அருவருப்பான 
தொழிலாளிகளுடைய. கைவேலையால்‌ 
செய்யப்பட்டதும்‌ வார்ப்பிக்கப்பட்டதுமான 
யாதொரு விக்கிரகத்தை உண்டுபண்ணி 
ஒளிப்பிடத்திலே. வைக்கிறவன்‌ 
சபிக்கப்பட்டவன்‌” (உபா 2745) என்று 
சொல்லுகிறார்கள்‌. இது இரண்டாவது, 
கட்டளைக்கு விரோதமான பாவம்‌. 


மனிதர்‌ 
கர்த்தருக்கு 
காரியமாகிய 


கர்த்தருடைய பட்டயம்‌, 
இரண்டாவது 
மீறுகிறவர்களுக்கு 
நீட்டப்படுகிறது. விக்கிரகங்களை 
ஆராதிக்கிறவர்கள்‌ மாத்திரமல்ல, 
அவைகளை  உண்டுபண்ணுகிறவர்களும்‌. 
அவைகளை ஒளிப்பிடங்களிலே. 
வைக்கிறவர்களும்‌ சபிக்கப்பட்டவர்கள்‌. 


அவருடைய 
கட்டளையை 
விரோதமாக. 


விரிவுரை 
COMMENTARY 


தகப்பனையும்‌ தன்‌ தாயையும்‌ 
சபிக்கப்பட்டவன்‌" 

ஐந்தாவது 
பாவம்‌. 


2716) 


என்பது, 
விரோதமான 


எட்டாவது கட்டளைக்கு விரோதமான 
பாவம்‌ அடுத்ததாக சொல்லப்படுகிறது. 
பிறனுடைய எல்லைக்குறியை 
ஒற்றிப்போடுகிறவன்‌. 


சபிக்கப்பட்டவன்‌" 
(உபா 27:17), 


மோசே இந்தப்‌ பிரமாணத்தை 
ஏற்கெனவே சொல்லியிருக்கிறார்‌. "உன்‌ 
தேவனாகிய கர்த்தர்‌ உனக்குச்‌ 
சுதந்தரமாகக்‌ கொடுக்கும்‌ தேசத்தில்‌. 
உன்கைவசமாயிருக்கும்‌ காணியாட்சியிலே 
முன்னோர்கள்‌ குறித்திருக்கிற பிறனுடைய 
எல்லையை ஒற்றிப்போடாயாக" 
(உபா 19:14) 


அநீதியான ஆலோசனை 
சொல்லுகிறவர்கள்‌, நியாயத்தைப்‌ 'புரட்டுகிற 
நியாயாதிபதிகள்‌ ஆகியோர்‌ 
சபிக்கப்பட்டவர்களாகயிருப்பார்கள்‌. 
“குருடனை வழிதப்பச்செய்கிறவன்‌ 
சபிக்கப்பட்டவன்‌" (உபா 27:18). “பரதேசி 
திக்கற்றவன்‌ விதவை ஆகிய இவர்களுடைய 
நியாயத்தைப்‌ புரட்டுகிறவன்‌ சபிக்கப்பட்டவன்‌" 
(உபா 2729). 


ஏழாவது கட்டளைக்கு விரோதமான 
சொல்லப்படுகிறது. 
ம்‌, இயற்கைக்கு 
ஆகியவை பாவமான 
காரியங்களாகும்‌. இந்தப்‌ பாவங்களை 
செய்கிறவர்கள்‌ 
சபிக்கப்பட்டவர்களாயிருப்பார்கள்‌. 
மனைவியோடே 
தகப்பனுடைய 
திறந்தபடியினாலே, 
” (உபா 27:20). “யாதொரு 
புணர்ச்சி செய்கிறவன்‌. 
(உபா 27:21). “தன்‌ 
தாய்க்காவது 
சகோதரியோடே 


தகப்பன்‌ 
தன்‌ 


சபிக்கப்பட்டவன்‌” 
தகப்பனுக்காவது 
குமாரத்தியாகிய 
சயனிக்கிறவன்‌ 
(போ 

சயனிக்கிறவன்‌ 
(உபா 27:23) 


தன்‌ 


72 22). 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


BALWETHER 
சபரிய 


ஆறாவது கட்டளைக்கு விரோதமான 
ந்த ட்ட 

சொல்லப்பட்டிருக்கிறது. 

இரண்டுவிதமான கொகைப்பதகத்தப்பி 

சொல்லுகிறார்‌. அவையாவன 

1. ஒளிப்பிடத்திலே பிறனை கொலைசெய்வது. 

2, குற்றமில்லாதவனை  கொலைசெய்யும்படி 

பரிதானம்‌ வாங்குவது. 


ஒளிப்பிடத்திலே. 


கொலை. 
தன்னைப்‌ 


பிறனை 
கொலைசெய்கிறவன்‌ 
அக்கிரமக்காரனாயிருக்கிறான்‌. 
செய்யப்படுகிறவனுக்கு, 
பாதுகாத்துக்கொள்ள வாய்ப்பு 
கிடைக்கவில்லை. ஒருவேளை செத்துப்‌ 
போனவனுக்கு தெரியாமல்‌, அவனுக்கு விஷம்‌ 
கொடுத்திருக்கலாம்‌. தன்னை கொன்றவன்‌. 
யார்‌ என்பதுகூட  செத்துப்போனவனுக்கு 
தெரியாமலிருக்கலாம்‌. 
“கிராமங்களின்‌ ஒளிப்பிடங்களிலே. 
பதிவிருந்து, மறைவிடங்களிலே. 
குற்றமற்றவனைக்‌ கொல்லுகிறான்‌: 
திக்கற்றவர்களைப்‌ பிடிக்க அவன்‌ கண்கள்‌ 
நோக்கிக்கொண்டிருக்கிறது. 
தன்கெபியிலிருக்கிற சிங்கத்தைப்போல. 
மறைவில்‌ பதிவிருக்கிறான்‌ ; ஏழையைப்‌ பிடிக்க 
பதிவிருந்து, ஏழையைத்‌ தன்‌ வலைக்குள்‌ 


இழுத்துப்‌ பிடித்துக்கொள்ளுகிறான்‌" 
(சங்‌ 10:89). 


குற்றமில்லதவனை கொலைசெய்யுப்படி 
பரிதானம்‌ வாங்குகிறவன்‌, சட்டத்தின்‌ 
பெயரால்‌ அவனைக்‌ கொன்றுபோடுகிறான்‌ 
மரிநானம்‌ வாங்குவது கர்த்தருக்கு 
விரோதமான பாவம்‌. தாங்கள்‌ வாங்குகிற 
பரிதானத்திற்காக, இவர்கள்‌ நீதியைப்‌ 
புரட்டுகிறார்கள்‌. குற்றமில்லாத இரத்தத்தை 
சிந்துகிறார்கள்‌. ப்படிப்பட்டவர்கள்‌ 
சபிக்கப்பட்டர்கள்‌ என்று மோசே 


சொல்லுகிறார்‌. 


"தன்‌ பணத்தை வட்டிக்குக்கொடாமலும்‌, 
குற்றமில்லாதவனுக்கு விரோதமாய்ப்‌ 
ம்‌ வாங்காமலும்‌ இருக்கிறான்‌. 
செய்கிறவன்‌ என்றென்றைக்கும்‌. 


சத்தமாய்‌ சாபமான 

ஒவ்வொன்றாக 
சொல்லுகிறார்கள்‌. முடிவிலே த 
நியாயப்பிரமாண வார்த்தைகளையெல்லாம்‌ 
கைக்கொண்டு நடவாதவன்‌ சபிக்கப்பட்டவன்‌ 
(உபா 27:26) என்று சொல்லுகிறார்கள்‌. 


விரிவுரை 
COMMENTARY 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தருடைய 
நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்படியவேண்டும்‌. 
அவர்கள்‌ நியாயப்பிரமாண 
வார்த்தைகளையெல்லாம்‌. கைக்கொண்டு 
நடக்கவேண்டும்‌. கர்த்தருடைய வார்த்தைக்கு 
நாம்‌ கீழ்ப்படிந்தால்‌ நமக்கு ஆசீர்வாதமும்‌, 
நாம்‌ கீழ்ப்படியவில்லையென்றால்‌ நமக்கு. 
சாபமும்‌ வரும்‌. 


நீதியைச்‌ செய்யச்‌ கர்த்தருக்கு வேளை 
வந்தது: அவர்கள்‌ உம்முடைய 
நியாயப்பிரமாணத்தை மீறினார்கள்‌" 
(சங்‌ 119926) 


சாபங்களை வருவிக்கும்‌ 
பாவங்களைப்பற்றிய விவரம்‌ வருமாறு : 


கர்த்தருக்கு அருவருப்பான காரியமாகிய 
தொழிலாளிகளுடைய கைவேலையால்‌ 
செய்யப்பட்டதும்‌ வார்ப்பிக்கப்பட்டதுமான 
யாதொரு விக்கிரகத்தை 
உண்டுபண்ணி ஒளிப்பிடத்திலே 
வைப்பதுயாத்‌ 20:4-7) 


தன்‌ தகப்பனையும்‌ தன்‌ தாயையும்‌ 
(உபா. 27. 


ப்பது 
2198-2; யாத்‌ 20, 


தூ 
உபா. 
யாத்‌ 2147; லேவி 19:3) 


பிறனுடைய எல்லைக்குறியை ஒற்றிப்‌ 
போடுவது. (உபா. 27:17 உபா. 19:14) 


குருடை வழிதப்பச்செய்வது. 
(உபா. 27:1 18: உ உபா 27:18: லேவி 19:14) 


5: பாதேசி இக்கற்றவன்‌ விதவை ஆகிய 
இவர்க, லா பப்ப 
உபா. 10:18; 
161114; 


புரட்டுவது. (உபா, 2719; 
உபா. 14:29; உபா. 
உபா 2417-2; உபா 
யாத்‌ 22:22-24) 
தன்‌ தகப்பன்‌ 

ப்‌ (உபா. 27:20; உபா. 22:30; 
லேவி 18:8; லேவி 20:11 


யாதொரு மிருகத்தோடே புணர்ச்சி 
செய்வது. (உபா . 27:21; யாத்‌ 22:19; 
லேவி 18:23; லேவி 20.15). 


தன்‌ சகோதரியோடே சயனிப்பது, 
பா. 27:22; லேவி 185, 
லேவி 20:17) 





யாய பப்பட்‌? CU COODNENS 


CTT DEUTERONOMY - COMMENTARY PUELSHERS 


தன்‌ மாமியோடே சயனிப்பது. 
(உபா. 27:23; லேவி 1817; 
லேவி 20:14). 


பிறனைக்‌ கொலைசெய்வது. 
(உபா. 27:24; யாத்‌ 2093; யாத்‌ 2142). 


பரிதானம்‌ வாங்குவது. (உபா. 27: 
உபா. 10:17; உபா. 1629; யாத்‌ 23: 
சங்‌ 15:5). 


கர்த்தருக்கும்‌, அவருடைய 
வார்த்தைக்கும்‌ எதிராகக்‌ கலகம்‌ 
பண்ணுவது. (உபா. 27:26; உபா. 5:1; 
உபா. 6:3-25; உபா. 11:22). 





உபாகமம்‌ - விரிவுரை 
DEUTERONOMY - COMMENTARY 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கானான்‌ 
தேசத்தில்‌ பிரவேசித்த பின்பு அவர்களுக்கு 
ஆசீர்வாதமான வார்த்தைகளையும்‌, 
சாபமான 
சொல்லவேண்டும்‌ ன்‌ 
சொன்னார்‌. இந்த அதிகாரத்தில்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாருக்கு சொல்லவேண்டிய 
ஆசீர்வாதமான வார்த்தைகளும்‌, சாபமான 
வார்த்தைகளும்‌ விரிவாக 
சொல்லப்பட்டிருக்கிறது. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தருடைய 
பிரமாணத்திற்கு கீழ்ப்டிந்தால்‌ அவர்களுக்கு 
ஆசிர்வாதம்‌ வரும்‌. கர்த்தருடைய 
வார்த்தைக்கு தனிநபராக கீழ்ப்படியும்போது, 
அந்த தனிநபருக்கு ஆசீர்வாதம்‌ கிடைக்கும்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரருடைய ஒரு குடும்பத்தார்‌ 
கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும்போது, 
அந்தக்‌ குடும்பத்திற்கு ஆசீர்வாதம்‌ வரும்‌. 
இஸ்ரவேல்‌ நேசம்‌ முழுவதும்‌ கர்த்தருடைய 
வார்த்தைக்கு கீழ்ப்படியும்போது, அந்த தேசம்‌ 
முழுவதும்‌ ஆசீர்வதிக்கப்படும்‌ (உபா 28-14). 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
பிரமாணத்திற்கு 
அவர்களுக்கு k 
ஜனத்தாருக்கு வரும்‌ 
சாபங்களைப்பற்றி இந்த வசனப்பகுதியில்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது (உபா 28:15-44). 


இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு சாபம்‌ 
அதிகரிக்கும்போது, முடிவிலே அவர்களுக்கு 
அழிவு வரும்‌ (உபா 28:45-68), 


சாபம்‌ 


வாக்குப்பண்ணுகிறார்‌. உபாகமம்‌ புஸ்தகத்தின்‌ 
இந்த அதிகாரத்தில்‌, லேவியராகமத்தில்‌: 
சொல்லப்பட்டதுபோல, ஆசீர்வாதமும்‌ சாபமும்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. 


இஸ்ரவேல்‌. புத்திரர்‌ தங்கள்‌ 
பாவங்களுக்கு மனந்திரும்பி, கர்த்தரோடு 
ஒப்புரவானால்‌, அவர்களுடைய சாபம்‌ 
ஆசீர்வாதமாக மாறும்‌. இதுபற்றி உபாகமம்‌ 
30-ஆவது அதிகாரத்தில்‌ மறுப்டியுமாய்ச்‌' 
சொல்லப்பட்டிருக்கிறது. 


ஆசீர்வாதங்கள்‌ 
உபா 28:1-14 


உபா 2811. 
விதிக்கிற 
கர்த்தருடைய 
கட்டனைகவின்‌ படியெல்லாம்‌ செய்ய தீ 
கவனமாயிருக்கும்படிக்கு, அவர்‌ 
சத்தத்திற்கு உண்மையாய்ச்‌. 
செவிகொடுப்பாயானால்‌, உன்‌ 
தேவனாகிய கர்த்தர்‌ பூமியிலுன்ன சகல 
ஜாதிகவிலும்‌ உன்னை மேன்மையாக 
வைப்பார்‌. 


இன்று 
உன்‌ 


நான்‌ உனக்கு 
தேவனாகிய 


உபா 28:2. நீ உன்‌ தேவனாகிய 
கர்த்தரின்‌. சத்தத்துக்குச்‌. 
செவிகொடுக்கும்போது, இப்பொழுது 
சொல்லப்படும்‌ ஆசீர்வாதங்களெல்லாம்‌ 
உன்மேல்‌ வந்து உனக்குப்‌ பலிக்கும்‌. 


உபா 28:3. நீ. பட்டணத்திலும்‌ 
ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய்‌ 
வெளியிலும்‌ 
ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய்‌.. 


உபா 28:4. உன்‌ கர்ப்பத்தின்‌ கனியும்‌, 
உன்‌ நிலத்தின்‌ கனியும்‌, உன்‌ 
மாடுகளின்‌ பெருக்கமும்‌, உன்‌ 
ஆடுகளின்‌ மத்தைகளூமாகிய உண்‌: 
'வன்கனின்‌' பலனும்‌ 
ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும்‌. 
உபா 285. உன்‌ கூடையும்‌, 
மாப்பிசைகிற உன்தொட்டியும்‌. 
ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும்‌. 


உபா 288. தீ 


வருகையிலும்‌ 
ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய்‌, ந 
போகையிலும்‌ 
ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய்‌.. 





உபாகமம்‌ - 


BALWETHER 


MIGHATML DEUTERONOMY 


உபா 28:7. உனக்கு விரோதமாய்‌ 
எழும்பும்‌ உன்‌ ௪த்துருக்கனைக்‌ கர்த்தர்‌ 
உனக்கு முன்பாக முறிய 
அடிக்கப்படும்படி. ஒப்புக்கொடுப்பார்‌; 
ஒரு வழியாய்‌ உனக்கு எதிராகப்‌ 
புறப்பட்டு வருவார்கள்‌; ஏழு வழியாய்‌. 
உனக்கு முன்பாக ஓடிப்போவார்கள்‌.. 


உபா 28:8. கர்த்தர்‌ உன்‌ 
கவஞ்சியங்களிலும்‌, தீ கையிடும்‌ எல்லா 
வேலையிலும்‌ உனக்கு ஆசீர்வாதம்‌ 
கட்டனையிடுவார்‌, உன்‌ தேவனாகிய 
கர்த்தர்‌ உனக்குக்‌ கெடுக்கும்‌ 
தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார்‌. 


உபா 28:9. 
கர்த்தரின்‌ 


நீ உன்‌ தேவனாகிய 
கட்டளைகளைக்‌. 
கைக்கொண்டு, அவர்‌ வழிகளில்‌: 
நடக்கும்போது, கர்த்தர்‌ உனக்கு 
ஆணையிட்டபடியே, உன்னைத்‌ 
தமக்குப்‌ பரிகத்த. இனமாக 
நிலைப்படுத்துவார்‌. 


உபா 28:10. அப்பொழுது கர்த்தருடைய 
நாமம்‌ உனக்குத்‌ தரிக்கப்பட்டது என்று 
பூமியின்‌ ஜனங்களெல்லாம்‌ கண்டு, 
உனக்குப்‌ பயப்படுவார்கள்‌. 


உபா 28:11. உனக்குக்‌ கொடுப்பேன்‌ 
என்னு கர்த்தர்‌ உன்‌ பிதாக்களுக்கு. 
ஆணையிட்ட தேசத்தில்‌, கர்த்தர்‌ உன்‌ 
கர்ப்பத்தின்‌ கனியிதூம்‌, உன்‌ 
மிருகஜீவன்களின்‌ பலனிலூம்‌, உன்‌ 
நிலத்தின்‌ கனியிதும்‌ உனக்குப்‌ 
பரிபூரண நன்மை உண்டாகக்‌ 
கட்டனையிடுவார்‌. 


உபா 28:12. ஏற்றகாலத்தில்‌ உன்‌ 
தேசத்திலே மழை பெய்யவும்‌, தீ 
கையிட்டுச்செய்யும்‌ 

(வேலைகளையெல்லாம்‌ ஆசீர்வதிக்கவும்‌, 
கர்த்தர்‌ உனக்குத்‌ தமது நல்ல 
பொக்கிஷசாலையாகிய வானத்தைத்‌ 
திறப்பார்‌ தீ அநேகம்‌ ஜாதிகளுக்குக்‌ 
கடன்கொடுப்பாய்‌, நீயோ கடன்‌ 
வாங்காதிருப்பாய்‌. 


உபா 28:18. இன்று நான்‌ உங்களுக்கு. 
விதிக்கிற வார்த்தைகள்‌ யாவையும்‌ 
விட்டு விலகிவேறே தேவர்களைச்‌ 
சேவிக்கும்படி, தீ வலதுபுறம்‌ இடதுபுறம்‌ 
சாயாமல்‌, 


- COMMENTARY 


விரிவுரை 


QOODNENS 
PUBLISHERS 


உபா 28:14. இன்று நான்‌ உனக்கு 
விதிக்கிற உன்‌ தேவனாகிய கர்த்தரின்‌ 
கட்டளைகளைக்‌. கைக்கொள்ளவும்‌ 
அவைகளின்படி. நடக்கவும்‌. 
அவைகளுக்குள்‌ 
செவிகொடுத்துவத்தால்‌, 
உன்னை 
தலையாக்குவார்‌, தீ 
'மேலாவாய்‌.. 


இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு சாபமான 
வார்த்தைகள்‌ சொல்லப்படுவதற்கு முன்பாக, 
ஆசீர்வாதமான வார்த்தைகள்‌ 
சொல்லப்படுகிறது. கர்த்தர்‌ நீடிய 
பொறுமையுள்ளவர்‌. அவர்‌ கிருபையும்‌ 
இரக்கமுமுள்ளவர்‌. நாம்‌ பாவம்‌ செய்து 
மரித்துப்போகவேண்டும்‌ என்பது, 
கர்த்தருடைய சித்தமல்ல. நாம்‌ அவருடைய 
வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து 
ஜீவனோடிருக்கவேண்டும்‌ என்பதே. 
கர்த்தருடைய சித்தம்‌. 

நாம்‌ கர்த்தருடைய 
கீழ்ப்படியும்போது அவர்‌ 
பிரியப்படுகிறார்‌. 
நன்மைகளையும்‌, 
பெற்றுக்கொள்கிற நாம்‌, 
பிரியமானவர்களாகவும்‌, 
பிரயோஜனமானவர்களாகவும்‌ 
இருக்கவேண்டும்‌. 
ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியமானது. 
ஆகையினால்‌ இஸ்ரவேல்‌ ஜனத்தாருக்கு 
சாபமான வார்த்தைகள்‌ சொல்லப்படுவதற்கு 
முன்பாகவே ஆசீர்வாதமான வார்த்தைகள்‌ 
சொல்லப்படுகிறது. 

இஸ்ரவேல்‌ புத்திரா 
கட்டளைகளின்படியெல்லாம்‌ செய்ய 
கவனமாயிருக்கவேண்டும்‌. 
கர்த்தருடைய ஆசீர்வாதம்‌ 
கிடைக்கும்‌. 


மோசே இதுபற்றி இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாருக்கு சொல்லும்போது, “இன்று நான்‌ 
உனக்கு விதிக்கிற உன்‌ தேவனாகிய 
கர்த்தருடைய  கட்டளைகளின்படியெல்லாம்‌ 
செய்ய நீ கவனமாயிருக்கும்படிக்கு, அவர்‌ 
சத்தத்திற்கு உண்மையாய்ச்‌ 
செவிகொடுப்பாயானால்‌, உன்‌ தேவனாகிய 
கர்த்தர்‌ பூமியிலுள்ள சகல ஜாதிகளிலும்‌ 
உன்னை மேன்மையாக வைப்பார்‌” 
(பா 282) என்று சொல்லுகிறார்‌. 


கர்த்தர்‌ 
வாலாக்காமல்‌ 
கீழாகாமல்‌ 


பிரமாணத்திற்கு 
நம்மீது அதிகமாய்ப்‌ 
கர்த்தருடைய 
ஈவுகளையும்‌ 
அவருக்கு 


இஸ்ரவேலை. 


ருடைய 

மிகவும்‌ 
அப்போது 
அவர்களுக்கு 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


BALWETHER 
பிய 


பரிசுத்த வேதாகமத்தில்‌ 1595 
இடங்களில்‌ “-ஆல்‌" 1775 என்னும்‌ வார்த்தை 
பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. து 
நிபந்தனையைக்‌ குறிக்கும்‌ வார்த்தை. கர்த்தா 
ஒரு மனுஷனை நிபந்தனையுடன்‌ 
ஆசிர்வதிக்கிறார்‌. நிபந்தனையுடன்‌ 
சபிக்கிறார்‌. வேதாகமத்தில்‌ நிபந்தனையற்ற 
உடன்படிக்கை, நிபந்தனையற்ற 
வாக்குத்தத்தம்‌, நிபந்தனையற்ற ஆசீர்வாதம்‌ 
என்று எதுவுமில்லை. கீழ்ப்படியாமைக்குச்‌ 
சாபமும்‌, கீழ்ப்டிவதற்கு ஆசீர்வாதமும்‌ 
வேதாகமத்தில்‌ பல வசனங்களில்‌ தெளிவாகச்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. (உபா. 2744-26: 
உபா. 28:1 லேவி 26: ஏசா 58) 
தம்முடைய கற்பனைகளை மீறுகிறவர்களைக்‌ 
கர்த்தர்‌ ஆசீர்வதிக்கமாட்டார்‌ 

தகம்‌ 
பெற்றுக்கொள்வதற்கு ஒரு 
நிபந்தனைகள்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
அதன்‌ விவரம்‌ வருமாறு : 


சீர்வாதங்களைப்‌ 
ன சில. 


சந்தத்ிறக்‌ 


வேண்டும்‌. (உபா. 


கர்த்தருடைய 
செவிகொடுக்க 
2811-29135). 


கற்பனைகளின்படியெல்லாம்‌ 
கவனமாயிருக்க 
(உபா. 28:1,13,15). 


3. கர்த்தருடைய வழிக, 
வேண்டும்‌. (உபா. 28:9). 


(உபா. 28:13). 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 

கட்டளைகளின்படியெல்லாம்‌ - 

அவர்களுடைய ஜீ எல்லா 

பகுதிகளும்‌ ஆசீர்வாதமாயிருக்கும்‌. “நீ உன்‌ 

சத்தத்துக்குச்‌ 

இப்பொழுது 

ஆசீர்வாதங்களெல்லாம்‌ 

உனக்குப்‌ பலிக்கும்‌” 

(பா 28:2) என்று மோசே இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கு சொல்லுகிறார்‌ 


கர்த்தருடைய 
செய்யும்போது. 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கீழ்ப்படிகிறவர்களை 

ஆசீர்வாதங்கள்‌ ஆளுகை 
செய்யும்‌. தீங்கு அவர்களை அணுகாது. 
கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள்‌ எல்லாம்‌ 
அவர்கள்மீது தங்கியிருப்பதினால்‌, அவர்கள்‌ 
தீமைகளை காணமாட்பார்கள்‌. அவர்கள்‌ 
தீங்குக்கு விலக்கியிருப்பார்கள்‌. 


'அப்பொழுது, நீதிமான்கள்‌ அவருக்குப்‌ 
பிரதியுத்தரமாக: ஆண்டவரே, நாங்கள்‌ 
எப்பொழுது உம்மைப்‌ பசியுள்ளவராகக்‌ கண்டு 
உமக்குப்‌ போஜனங்கொடுத்தோம்‌? 
எப்பொழுது. உம்மைத்‌ 
தாகமுள்ளவராகக்கண்டு உம்முடைய 
தாகத்தைத்‌ தீர்த்தோம்‌?" (மத்‌ 25:37), 


மகாநாளின்‌  நியாயத்தீர்ப்பின்போது, 
நீதிமான்கள்மேல்‌ கர்த்தருடைய 
ஆசீர்வாதங்கள்‌ தங்கியிருக்கும்‌. அவர்கள்‌ 
நன்மையை மாத்திரமே காண்பார்கள்‌. 
தீமையைக்‌ காணமாட்டார்கள்‌ 


ம்முடைய கட்டளைகளின்படியெல்லாம்‌. 
செய்கிற இஸ்ரவேல்‌... புத்திளிம்து. 
கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள்‌. வந்து, 
தங்கியிருக்கும்‌. கர்த்தர்‌ அவர்களுடைய 
ஜீலியத்தின்‌ எல்லா. பகுதிகளையும்‌ 
ஆசீர்வதிப்பார்‌. அவர்கள்‌ எங்கு போனாலும்‌, 
எங்கே இருந்தாலும்‌ பாதுகப்பயிரம்பர்கள்‌ 
அவர்கள்‌ இருக்கு இடங்களில்‌, 
கர்த்தருடைய ஆசிர்வாதங்கள்‌ அவர்களுக்கு 
தங்கியிருக்கும்‌. அவர்கள்‌ பட்டணங்களில்‌ 
இருந்தாலும்‌, வயல்‌ வெளிகளிலிருந்தாலும்‌, 
கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள்‌ அவர்களோடு 
கூடமிருக்கும்‌. 
பட்டணத்திலும்‌ 
வெளியிலும்‌ 
பா 28:3) 
புத்திரருக்கு 


ந 
ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய்‌; 


ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய்‌" 
என்று மோசே இஸ்ரவேல்‌ 
சொல்லுகிறார்‌. 
இஸ்ரவேல்‌ 
பராமரிப்பினால்‌. 
அவர்கள்‌ 
அவர்களுடைய 
சித்திக்கும்‌. 


புத்திரர்‌ கர்த்தருடைய 
பாதுகாப்பாயிருப்பார்கள்‌. 
பாதுகாப்பாயிருந்தால்தான்‌, 
காரியங்கள்‌ அவர்களுக்கு 
அவர்கள்‌ செல்லும்‌ 
இடங்களிலெல்லாம்‌, அவர்களுக்கு ஜெயம்‌ 
கிடைக்கும்‌. கர்த்தர்‌ அவர்களுடைய 
கைகளின்‌ பிரயாசங்களை ஆசீர்வதிப்பார்‌. 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


தம்முடைய கட்டளைகளுக்கு 
கீழ்ப்டிகிற பிள்ளைகளையும்‌, அவர்களுடைய 
குடும்பங்களையும்‌ கர்த்தர்‌ ஆசீர்வதிப்பார்‌. 
அவர்கள்‌ தங்கள்‌ குடும்பங்களை 
கட்டியெழுப்புவார்கள்‌. அவர்களுடைய 
குடும்பத்தார்‌ திரளான எண்ணிக்கையில்‌ 
பெருகியிருப்பார்கள்‌. 


கர்ப்பத்தின்‌ 
நிலத்தின்‌ கனியும்‌, 
பெருக்கமும்‌, உள்‌ ஆடுகளின்‌: 
மந்தைகளுமாகிய உன்‌ மிருகஜீவன்களின்‌ 
பலனும்‌ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும்‌"' 
(உபா 28:4) என்று மோசே இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கு சொல்லுகிறார்‌. 
கர்த்தருக்கு 
ஐசுவரியவான்களாயிருப்பார்‌ 
இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ 
காலமெல்லாம்‌, அவர்களுக்கு ஒரு நன்மையும்‌ 
அவர்கள்‌ ஜீவியத்தில்‌: 
எல்லா ஈவுகளும்‌ 
திரளாயிருக்கும்‌. அவர்களுடைய கூடையும்‌, 
மா பிசைகிற அவர்களுடைய தொட்டியும்‌ 
ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும்‌ (உபா 28:5) என்று 
மோசே சொல்லுகிறார்‌. 


"உன்‌ 


கனியும்‌, உன்‌ 
உன்‌ மாடுகளின்‌ 


வார்த்தைக்கு 
தங்கள்‌ வீடுகளுக்கு. 
வெளியிலும்‌ ஆசீர்வதிக்கப்பட்டிருபபார்கள்‌ 
அவர்கள்‌ தங்கள்‌ வீடுகளுக்குள்ளேயும்‌ 
ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள்‌. தானியம்‌, 
ஆடுமாடுகள்‌ ஆகியவை வீட்டிற்கு வெளியே 
வயல்வெளிகளில்‌ இருக்கும்‌. இவையெல்லாம்‌. 
ஆசீர்வதிக்கப்படும்‌. 

"உனக்குக்‌ கொடுப்பேன்‌ என்று கர்த்தர்‌ 
உன்‌ பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில்‌, 
கர்த்தர்‌ உன்‌ கர்ப்பத்தின்‌ கனியிலும்‌, உன்‌ 
மிருகஜீவன்களின்‌ பலனிலும்‌, உன்‌ நிலத்தின்‌ 
கனியிலும்‌ உனக்குப்‌ பரிபூரண நன்மை 
உண்டாகக்‌ கட்டளையிடுவார்‌” (உபா 28:11) 
என்று மோசே இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
சொல்லுகிறார்‌. 


கர்த்தருக்கு கீழ்ப்பகிற இஸ்ரவேல்‌ 
புத்திரரின்‌, மாடுகளும்‌ ஆடுகளும்‌ திரளான 
எண்ணிக்கையில்‌ பெருகும்‌. இவையெல்லாம்‌. 
அவர்களுடைய வீட்டிற்கு வெளியே 
இருக்கும்‌ ஆசீர்வாதங்கள்‌. 
அவர்கள்‌ வீட்டிற்கு வெளியே 


கர்த்தருடைய 
க டபதிவாகள்‌ 


தங்கள்‌ 


விரிவுரை 
COMMENTARY 


ஆசிர்வதிக்கப்படுவதுபோல, 
வீட்டிற்குள்ளேயும்‌ 

பட்டிருப்பார்கள்‌. அவர்களுடைய 
மா பிசைகிற தொட்டிகள்‌ 
அவர்களுடைய வீட்டிற்குள்ளே இருப்பவை. 
கர்த்தர்‌ அவர்களுடைய வீட்டிற்குள்ளே 
இருக்கும்‌ கூடையையும்‌, மா பிசைகிற 
தொட்டியையும்‌ ஆசீர்வதிப்பார்‌. 


கூடை! 
ஆகியவை 


கர்த்தர்‌ உன்‌ களஞ்சியங்களிலும்‌, நீ 
கையிடும்‌ எல்லா வேலையிலும்‌ உனக்கு 
ஆசீர்வாதம்‌ கட்டளையிடுவா। உன்‌ 
தேவனாகிய கர்த்தர்‌ உனக்குக்‌ கொடுக்கும்‌ 
தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார்‌” 
(உபா 28:8) என்று மோசே இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கு சொல்லுகிறார்‌. 
நாம்‌ ஒவ்வொரு நாளும்‌, நம்முடைய 
போஜனத்திற்கும்‌. ஜீவனத்திற்கும்‌, 
கர்த்தரையும்‌. அவருடைய 
ஆசீர்வாதங்களையும்‌. நம்பியிருக்கிறோம்‌. 
ஒவ்வொரு வருஷமும்‌ நமக்கு நிலத்திலிருந்து 
தானியம்‌ வரவேண்டும்‌. நமக்கு அன்றாட 
கிடைக்கவேண்டும்‌. நம்முடைய 
பிசைகிற தொட்டியும்‌, கூடையும்‌, 
க்சி அன்றாடம்‌. 
ஆசர்வதிக்கப்படுப்போது, நமக்கு ஒரு 
நன்மையும்‌ குறைவுபடாது. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தருடைய 
கட்டளைகளுக்கு கீழ்ப்பியும்போது, கர்த்தர்‌ 
அவர்களுடைய 
பிரயாசங்களையெல்லாம்‌ 


ஆசீர்வதிக்கவும்‌, 
தமது நல்ல 
வானத்தைத்‌ 
களுக்குக்‌ 
கடன்‌ 

22 12) என்று 


புத்திரருக்கு 


க்கிக்‌ 
திறப்பார்‌: நீ அநேகம்‌ 
கடன் கொடுப்பாய்‌, நீயே 
வாங்காதிருப்பாய்‌” (உபா 
மோசே இஸ்ரவேல்‌ 
சொல்லுகிறார்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌, தங்களுடைய 
அண்டை தேசத்தாரைவிட கனத்திலும்‌ 
மேன்மையிலும்‌ உயர்ந்திருப்பார்கள்‌. “உன்‌ 
தேவனாகிய கர்த்தர்‌ பூமியிலுள்ள சகல 
ஜாதிகளிலும்‌ உன்னை மேன்மையாக 
வைப்பார்‌” (உபா 284) என்று மோசே 


இஸ்ரவேல்‌ புத்திரரக்கு சொல்லுகிறார்‌. 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


(யய 
பிய 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ ஜனத்தாரை 
பூமியிலுள்ள சகல ஜாதிகளிலும்‌ எவ்வாறு 
மேன்மையாக வைப்பார்‌ என்பதை மோசே 
இந்த வசனப்பகுதியில்‌ விரிவாகச்‌ 
சொல்லுகிறார்‌. இஸ்ரவேல்‌ புத்திரருடைய 
ஐசுவரியம்‌ செழிக்கும்‌. அவர்கள்‌ அநேகம்‌ 
ஜாதிகளுக்கு கடன்‌ கொடுப்பார்கள்‌. 
இவர்களோ மற்ற ஜாதியாரிடத்திலிருந்து 
கடன்‌ வாங்கமாட்டார்கள்‌ (உபா 28:12) 
அவர்களுடைய அண்டை தேசத்தாரின்‌. 
ஐசுவரியம்‌, இஸ்ரவேல்‌ புத்திரருடைய 
கைகளில்‌ வந்து சேரும்‌. 

கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
வாலாக்காமல்‌ தலையாக்குவார்‌ 
கீழாகாமல்‌ மேலாவார்கள்‌. 


புத்திரரை 
அவர்கள்‌ 


இன்று நான்‌ உங்களுக்கு விதிக்கிற 
வார்த்தைகள்‌ யாவையும்‌ விட்டு விலகிவேறே 
தேவர்களைச்‌ சேவிக்கும்படி, நீ வலதுபுறம்‌ 
இடதுபுறம்‌ சாயாமல்‌, இன்று நான்‌ உனக்கு 
விதிக்கிற உன்‌ தேவனாகிய கர்த்தரின்‌ 
கட்டளைகளைக்‌ கைக்கொள்ளவும்‌ 
அவைகளின்படி நடக்கவும்‌ அவைகளுக்குச்‌ 
செவிகொடுத்துவந்தால்‌, கர்த்தர்‌ உன்னை 
வாலாக்காமல்‌ தலையாக்குவார்‌, நீ கீழாகாமல்‌ 
மேலாவாய்‌' (உபா 28:13,14) என்று மோசே 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு சொல்லுகிறார்‌ 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ மத்தியிலே. 
கர்த்தருக்கு பயப்படும்‌ பயம்‌ இருக்கவேண்டும்‌. 
அவர்கள்‌ கர்த்தருடைய கட்டளைகளையும்‌, 
பிரமாணங்களையும்‌, நியாயங்களையும்‌ 
கைக்கொள்ளவேண்டும்‌. அப்போது 
கர்த்தருடைய ஆசீர்வாதம்‌ அவர்கள்மீது, 
தங்கியிருக்கும்‌. இவையெல்லாம்‌ கர்த்தருக்கு 
பிரியமான காரியங்கள்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
ஒப்புரவாகி, 
பிரியமானவர்களாகவம்‌, 
பிரயோஜனமானவர்களாகவும்‌ 
ஜீவிக்கும்போது, கர்த்தர்‌ அவர்களை 
அதிகமாய்‌ ஆசீர்வதிப்பார்‌. அவர்கள்‌ 
பூமியிலுள்ள சகல ஜாதிகளையும்விட 
உயர்ந்திருப்பார்கள்‌. இஸ்ரவேல்‌ 
புத்தருடைய சேனையின்‌ கொடியைப்‌ 
பார்த்து சத்துருக்கள்‌ பயப்படுவார்கள்‌. 


கர்த்தரோடு 
அவருக்கு 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இஸ்ரவேலின்‌. 
சத்துருக்களுக்கு 
யுத்தம்பண்ணும்போது, கர்த்தர்‌ தம்முடைய 
ஜனத்திற்கு வெற்றியைத்‌ தருவார்‌. எல்லா 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 


சேனை 
விரோதமாக 


யுத்தங்களிலும்‌ 
ஜெயம்‌ கிடைக்கும்‌. 


மோசே இதுபற்றி இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கு சொல்லும்போது, "உனக்கு 
விரோதமாய்‌ எழும்பும்‌ உன்‌ சத்துருக்களைக்‌ 
கர்த்தர்‌ உனக்கு முன்பாக முறிய 
அடிக்கப்படும்படி ஒப்புக்கொடுப்பார்‌: ஒரு 
வழியாய்‌ உனக்கு எதிராகப்‌ புறப்பட்டு 
வருவார்கள்‌: ஏழு வழியாய்‌ உனக்கு முன்பாக 
ஒடிப்போவார்கள்‌' (உபா 28:7) என்று 


சொல்லுகிறார்‌. 


பழைய ஏற்பாட்டுக்காலத்தில்‌ கர்த்தர்‌ 

இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு உலகப்பிரகாரமான 

ர்வாதங்‌ வாக்குப்பண்ணுகிறார்‌. 

களஞ்சியங்களிலும்‌, நீ 

வேலையிலும்‌ உனக்கு 

ஆசீர்வாதம்‌ கட்டளையிடுவார்‌: உன்‌ 

தேவனாகிய கர்த்தர்‌ உனக்குக்‌ கொடுக்கும்‌ 

தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார்‌" 

(உபா 28:8) என்று மோசே இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கு சொல்லுகிறார்‌. 


பழைய ஏற்பாட்டு காலத்தில்‌ இஸ்ரவேல்‌ 
பத்திரருக்கு சொல்லப்பட்ட 
வாக்குத்தத்தங்களைப்போல, 
ஏற்பாட்டுக்காலத்தில்‌ 


புதிய 
விசுவாசிகளாகிய 
நமக்கு உலகப்பிரகாரமான ஆசீர்வாதங்கள்‌ 
அதிகமாக வாக்குப்பண்ணப்படவில்லை. 


“முதலாவது. (டைய 
ராஜ்யத்தையும்‌ அவருடைய நீதியையும்‌ 
தேடுங்கள்‌, அப்பொழுது இவைகளெல்லாம்‌ 

ங்களுக்குக்‌ கூடக்‌ கொடுக்கப்படும்‌" 
(மத்‌ 6:33) என்பதே கிறிஸ்துவானவர்‌ 
விசுவாசிகளாகிய நமக்கு கொடுக்கும்‌ 
வாக்குத்தத்தம்‌. இந்த  வாக்குத்தத்தமே, 
நம்மை ஆசீர்வதிப்பதற்கு 
போதுமானதாயிருக்கிறது. கர்த்தர்மீது 
பக்தியும்‌, அவருடைய வார்த்தைக்கு. 
கீழ்ப்படிவதும்‌ நம்மிடத்தில்‌ காணப்படும்போது. 

ஜீவியத்தில்‌ வெளிப்படையான 

பெருக்கமும்‌ ஆசீர்வாதமும்‌ 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


(யம்‌ 
பிய 


இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
பரிகத்த்‌. இஸ்ரவேல்‌ புத்திரரும்‌ தங்களை 
பரிசுத்தம்பண்ணவேண்டும்‌. 

இஸ்ரவேலரை. தம்முடைய 
தெரிந்துகொண்டு, 


பரிசுத்த ஜனமாக 
மோசே இஸ்ரவேல்‌ புத்திருக்கு 
சொல்லும்போது. 


“நீ உன்‌ தேவனாகிய கர்த்தரின்‌: 
கட்டளைகளைக்‌ கைக்கொண்டு, அவர்‌ 
வழிகளில்‌ நடக்கும்போது, கர்த்தர்‌ உனக்கு 
ன உன்னைத்‌ தமக்குப்‌ 
ஜனமாக. நிலைப்படுத்துவார்‌. 
அப்பொழுது கர்த்தருடைய நாமம்‌ உனக்குத்‌ 
தரிக்கப்பட்டது. என்று பூமியின்‌ 
ஜனங்களெல்லாம்‌ கண்டு, உனக்குப்‌ 
பயப்படுவார்கள்‌” (உபா 28-910) என்று 
சொல்லுகிறார்‌. 
இஸ்ரவேல்‌. 
கட்டளைகளைக்‌ 
அவற்றின்படி நடக்கும்போது, கர்த்தர்‌ 
அவர்களை அதிகமாய்‌ ஆசீர்வதிப்பார்‌. 
மோசே இந்த வசனப்பகுதியில்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கு வரும்‌ ஆசீர்வாதங்களைப்பற்றிச்‌ 
சொல்லுகிறார்‌. அதன்‌ விவரம்‌ வருமாறு : 


புத்திரர்‌ கர்த்தருடைய 


கைக்கொண்டு , 


உனக்குக்‌ கொடுப்பேன்‌ என்று கர்‌ 
உன்‌ பிறரக்களுககு தனைப்‌ நத்தம்‌ 
கர்த்தர்‌ உன்‌ கர்ப்பத்தின்‌ கனியிலும்‌, உன்‌ 
மிருகஜீவன்களின்‌ பலனிலும்‌, உன்‌ நிலத்தின்‌ 


கனியிலும்‌ உனக்குப்‌ பரிபூரண நன்மை 
உண்டாகக்‌ கட்டளையிடுவார்‌" (உபா 281) 
என்றும்‌, 

வ்‌ உன்‌ தேசத்திலே மழை 


ப்‌ அநேகம்‌ ஜாதிகளுக்குக்‌. 
கடன்கொடுப்பாய்‌, நீயோ. கடன்‌ 
வாங்காதிருப்பாய்‌" (உபா 28:12) என்றும்‌, 


“இன்று நான்‌ உங்களுக்கு விதிக்கிற 
வார்த்தைகள்‌ யாவையும்‌ விட்டு விலகிவேறே. 
தேவர்களைச்‌ சேவிக்கும்படி, நீ வலதுபுறம்‌. 


கர்த்தரின்‌ கட்டளைகளைக்‌ கைக்கொள்ளவும்‌ 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அவைகளின்படி நடக்கவும்‌ அவைகளுக்குச்‌ 
செவிகொடுத்துவந்தால்‌, கர்த்தர்‌ உன்னை 
வாலாக்காமல்‌ தலையாக்குவார்‌, நீ கீழாகாமல்‌ 
மேலாவாய்‌" (உபா 284374) என்றும்‌. 
சொல்லுகிறார்‌. 

இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தருடைய 
கற்பனைகளுக்கு கீழ்ப்படியும்போது 
அவர்களுக்கு. கிடைக்கும்‌ 
ஆசீர்வாதங்களைப்பற்றிய விவரம்‌ வருமாறு: 


ஜாதிகளிலும்‌ 


வைப்பார்‌ 


1... பூமிமிலுள்ள சகல. 
உன்னை மேன்மையாக 
(உபா. 28:1-2). 

நீ பட்டணத்தில்‌, 


பட்டிருப்பாய்‌ (உபா. 28:3). 
3. நீ வெளியில்‌ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய்‌. 
4. உன்‌ கர்ப்பத்தின்‌ கனி ஆசிர்வதிக்கப்‌ 
பட்டிருக்கும்‌ உபா. 28:4) 
உன்‌ நிலத்தின்‌ கனி ஆசிர்வதிக்கப்‌ 
பட்டிருக்கும்‌. 
உன்‌ மாடுகளின்‌ பெருக்கம்‌ 
ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கும்‌. 


உன்‌ ஆடுகளின்‌ மந்தைகளுமாகிய 
உன்‌ க ிவ்களன்‌ ன்‌ 


ஆசீர்வதிக்கப்‌ பட்டிருக்கும்‌. 
உன்‌ கூடையும்‌, 

உன்தொட்டியும்‌ 

ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும்‌(உபா. 28:58) 


ஆசீர்வதிக்கப்‌ 


மாப்பிசைகிற. 


நீ வருகையிலும்‌ ஆசீர்வதிக்க 
பட்டிருப்பாய்‌, நீ பாகையிலும்‌ 
ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய்‌ 

(உபா. 28:68). 


உனக்கு விரோதமாய்‌. எழும்பும்‌ உன்‌ 
சத்துருக்களைக்‌ கர்த்தர்‌ உனக்கு 
முன்பாக முறிய அடிக்கப்படும்படி 
ஒப்புக்கொடுப்பார்‌ (உபா. 28:7). 


கர்த்தர்‌ உன்‌ களஞ்சியங்களிலும்‌, நீ 
கையிடும்‌ எல்லா வேலையிலும்‌ உனக்கு 
ஆசீர்வாதம்‌ கட்டளையிடுவார்‌. 





ப்பு 
DEUTERONOMY - COMMENTARY PUELSHERS 


கர்த்தர்‌ உன்னைத்‌ தமக்குப்‌ பரிகத்த | 4. உங்களில்‌ ஐந்துபேர்‌ நூறுபேரைத்‌ 

ஜனமாக நிலைப்படுத்துவார்‌ துரத்துவார்கள்‌. உங்கள்‌ நூறுபேர்‌ 

(உபா. 28:9). பதினாயிரம்பேரைத்‌  துரத்துவார்கள்‌. 
(லேவி 26:8), 

கர்த்தருடைய நாமம்‌ உனக்குத்‌ 

தரிக்கப்பட்டது என்று பூமியின்‌ உங்களில்‌ ஒருவன்‌ ஆயிரம்பேரைத்‌ 

ஜனங்களெல்லாம்‌ காண்பர்கள்‌ துரத்தி, இரண்டுபேர்‌ பதினாயிரம்பேரை 

(உபா. 28:10). ஓட்டுவான்‌. (உபா 32:30; யோசு 23:10; 
ஏசா 30:17) 

பூமிமின்‌ ஜனங்களெல்லாம்‌ கண்டு, 

உனக்குப்‌ பயப்படுவார்கள்‌. 


கர்த்தர்‌ உன்‌ கர்ப்பத்தின்‌ கனியிலும்‌, | சாபங்கன்‌' 
உன்‌ மிருகஜீவன்களின்‌ பலனிலும்‌, | உபா 28:15-44. 
உன்‌ நிலத்தின்‌ கனியிலும்‌ உனக்குப்‌ 
பரிபூரண. நன்மை உண்டாகக்‌ 


குட்டளையிடுவார்‌ (வபா, 281). | 21: 3805 இன்று நான்‌ உணக்கு 


விதிக்கிற உன்‌ தேவனாகிய 
கர்த்தருடைய எல்லாக்‌. 

கர்த்தர்‌ உனக்குத்‌ தமது நல்ல 

பொக்கிஷசாலையாகிய ததத கற்பனைகளின்படியும்‌ 

திறப்பார்‌ (உபா. 2812). கட்டனைகளின் படியும்‌ நடக்கக்‌ 
கவனமாயிருக்கிறதற்கு, அவர்‌ 

ஏற்றகாலத்தில்‌ உன்‌ தேசத்திலே சத்தத்திற்குச்‌. 

திவ்யப்‌ ப்பம்‌ 4 [த வால் கில்‌ 
இப்பொழுது சொல்லப்படும்‌ 

நீ கையிட்டுச்செய்யும்‌ வேலைகளை | சாபங்களெல்லாம்‌ உன்மேல்‌ வந்து, 

யெல்லாம்‌ ஆசீர்வதிப்பார்‌ உனக்குப்‌ பலிக்கும்‌. 

நீ அநேகம்‌ ாதிககுக்கக்‌ கடன்‌ | உபா 28:16. நீ பட்டணத்திலும்‌ 

கொடுப்பாய்‌, கடன்‌ | சமிக்கப்பட்டிருப்பாய்‌, வெளியிலும்‌ 

வாங்காதிருப்பாய்‌. சுபிக்கப்பட்டிருப்பாய்‌. 


20. கர்த்தர்‌ உன்னை வாலாக்காமல்‌ | உபா 2807. உன்‌ கூடையும்‌, 

தலையாக்குவார்‌ (உபா. 28:14). மாப்பிசைகிற உன்‌ தொட்டியும்‌ 

21. நீ கீழாகாமல்‌ மேலாவாய்‌. குக்‌ 

£ ணய கழ உபா 28:18. உன்‌ கர்ப்பத்தின்‌ கனியும்‌, 

, இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தருடைய | உன்‌ நிலத்தின்‌ கனியும்‌, உண்‌: 

வ ் கீழ்ப்டியம்போது. | மாடுகளின்‌... பெருக்கமும்‌, உன்‌ 

இவர்களுக்கு ஒரு சில வாக்குத்தத்தங்கள்‌ | ஆடுகளின்‌: மத்தைகளும்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. அதன்‌ விவரம்‌ | சருக்கப்பட்டிருக்கும்‌. 

வருமாறு 
உபா 28:19. நீ வருகையிலும்‌ 
bps fo ie க்குக்‌ நீ போகையிலும்‌ 
எதிராகப்‌ புறப்பட்டு வருவார்கள்‌; ஏழு த 


வழியாய்‌ உனக்கு முன்பாக ஓடிப்‌ | உபா 28:20. என்னைவிட்டு விலகி நீ 
போவார்கள்‌ (உபா 28:7). வொங்துதைகித ன்‌ 

தன்‌! | தர்க்கிரியைகளினிமித்தம்‌ சீக்கிரத்தில்‌ 
ஜனங்க வெல்லாம்‌ உனக்குப்‌ | கெட்டுப்போய்‌ அழியுமட்டும்‌ நீ 


அப்த்‌ கையிட்டுச்‌ செய்கிறதெல்லாவற்றிலூம்‌ 
கர்த்தர்‌ உன்னை வாலாக்காமல்‌ | கர்த்தர்‌ உனக்குச்‌ சாபத்தையும்‌ 
தலையாக்குவார்‌. நீ கீழாகாமல்‌ | சஞ்சலத்தையும்‌ கேட்டையும்‌ 
மேலாவாய்‌ (உபா 28:14) வரப்பண்ணுவார்‌. 





உபாகமம்‌ - 
- COMMENTARY 


(யய 


பூரி DEUTERONOMY 


உபா 28:21. தீ ௬ுதந்தரிக்கும்‌ தேசத்தில்‌ 
கர்த்தர்‌ உன்னை திர்மூலமாக்குமட்டும்‌ 
கொள்ளைநோய்‌ உன்னைப்‌ 
பிடித்துக்கொன்னப்பண்ணுவார்‌. 


உபா 28:22. கர்த்தர்‌ உன்னை 
ஈனையினாலும்‌, காய்ச்சலினாலும்‌, 
உஷ்ணத்தினாலும்‌, எரிபந்தத்தினாதும்‌, 
வறட்சியினாதும்‌, கருக்காயினாலும்‌, 
விஷப்பனியினாலும்‌ வாதிப்பார்‌ நீ 
அழியுமட்டும்‌ இவைகள்‌ உன்னைப்‌ பின்‌ 
தொடரும்‌. 


உபா 28:28. உன்‌ தலைக்குமேலூன்ன. 
வானம்‌ வெண்கலமும்‌, உனக்குக்‌ 
கீழுள்ள பூமி இரும்புமாய்‌ இருக்கும்‌. 


உபா 28:24. உன்‌ தேசத்து மழையைக்‌. 
கர்த்தர்‌ புழுதியும்‌  மண்ணுமாக 
பெய்யப்பண்ணுவார்‌; நீ அழியுமட்டும்‌ 
அப்படியே வானத்திலிருந்து உன்மேல்‌ 
இறங்கிவரும்‌. 


உபா 28:25. உன்‌ சத்துருக்களுக்கு. 
முன்பாக தீ முறிய அடிக்கப்படும்படி. 
கர்த்தர்‌ செய்வாரு ஒரு வழியாய்‌ 
அவர்களுக்கு எதிராகப்‌ புறப்படுவாய்‌, 
ஏழு வழியாய்‌ அவர்களுக்கு முன்பாக. 
ஒடிப்போவாம்‌; நீ பூமியிலுன்ன எல்லா 
ராஜ்யங்களிலும்‌ சிதறுண்டுபோவாய்‌.. 


உபா 28:26. உன்‌ பிணம்‌ ஆகாயத்துப்‌ 
பறவைகளுக்கும்‌ பூமியின்‌ 
மிருகங்களுக்கும்‌ இரையாகும்‌; 
அவைகளை 
விரட்டுவாரில்லாதிருப்பார்கன்‌.. 


உபா 28:27. நீ குணமாகாதபடி. கர்த்தர்‌ 
உன்னை எகிப்தின்‌ எரியத்தமான 
பருக்கனினாலும்‌, மூலவியாதியினாலும்‌, 
சொறியினாலும்‌, சிரங்கினாலும்‌ 
வாதிப்பார்‌. 


உபா 28:28. கர்த்தர்‌ 
புத்திமயக்கத்தினாலும்‌, 
குருட்டாட்டத்தினாலும்‌, 
மனத்திகைப்பினாலும்‌ வாதிப்பார்‌. 


உன்னைப்‌ 


விரிவுரை 


QOODNENS 
PUBLISHERS 


உபா 28:29. குருடன்‌ அத்தகாரத்திலே 
தடவித்திரிகிறதுபோல, நீ பட்டப்பகலி. 
லே தடவிக்கொண்டுதிரிவாய்‌; உன்‌ 
வாய்க்காதேபோம்‌; 
உதவிசெய்வாரில்லாமல்‌ நீ எந்நாளும்‌ 
ஒடுக்கப்படுகிறவனும்‌ 
யதிகொடுக்கிறவனுமாய்‌ இருப்பாய்‌. 


உபா 28:90. பெண்ணை உனக்கு 
தியமிப்பாய்‌, வேறொருவன்‌ அவளுடன்‌ 
சுயனிப்பான்‌; வீட்டைக்‌ கட்டுவாய்‌, 
அதிலே. குடியிருக்கமாட்டாய்‌; 
திராட்சத்தோட்டத்தை நாட்டுவாய்‌, 
அதின்‌ பலனை அனுபவிக்கமாட்ட ய்‌. 


உபா 28:31. உன்‌ மாடுகள்‌ உன்‌ 
கண்களுக்கு முன்பாக அடிக்கப்படும்‌, நீ. 
அதில்‌ ஒன்றும்‌ புசிப்பதில்லை உன்‌: 
கழுதை உனக்கு. முன்பாகக்‌ 
 கொன்ணையிட்டுக்‌. 
கொண்டுபோகப்பட்டு, உனக்குத்‌ 

அகப்படாமற்போம்‌; உன்‌ 

உன்‌ சத்துருக்களுக்குக்‌ 
கொடுக்கப்படும்‌, விடுவிப்பார்‌ ஒருவரும்‌ 
உனக்கு இல்லாதிருப்பார்கள்‌. 


உபா 28:32, உன்‌ குமாரரும்‌ உன்‌ 
குமாரத்திகளும்‌ அத்திய ஜனங்களுக்கு 
ஒப்புக்கொடுக்கப்படு வார்கள்‌; 
அவர்களைக்‌ காண உன்‌ கண்கள்‌ 
நாடோறும்‌ பார்த்துப்‌ பார்த்துப்‌ 
பூத்துப்போம்‌; உன்‌ கையில்‌ 
பெனில்லாதிருக்கும்‌. 


உபா 28:33. உன்‌ நிலத்தின்‌ 
கனியையும்‌, உன்‌ பிரயாசத்தின்‌ 
எல்லாப்‌ பலனையும்‌ நீ அறியாத 
ஜனங்கள்‌ புசிப்பார்கள்‌; தீ சகல நாளும்‌ 
ஒடுக்கப்பட்டும்‌ நொறுக்கப்‌ பட்டும்‌ 
இருப்பாய்‌. 


உபா 28:34. உன்‌ கண்கள்‌ காணும்‌ 
காரியங்கனினாலே. 
மதிமயங்கிப்போவாம்‌.. 


உபா 28:35. உன்‌  உன்னங்கால்‌ 
தொடங்கி உன்‌ உச்சத்தலைமட்டும்‌ 
குணமாகாதபடிக்கு, கர்த்தர்‌ உன்னை 
முழங்கால்களிலும்‌ தொடைகளிலும்‌ 
கொடிய எரியத்தப்‌ பருக்களினாலே 
வாதிப்பார்‌. 





உபாகமம்‌ - 
DEUTERONOMY - 


(யய 
பிய 


உபா 28:38. கர்த்தர்‌ உன்னையும்‌, 
உனக்காக நீ ஏற்படுத்திக்கொண்ட 
ராஜாவையும்‌, நீயும்‌ உன்‌ பிதாக்களும்‌ 
அறியாத ஜாதிகளிடத்துக்குப்‌ 
போகப்பண்ணுவார்‌; அங்கே தீ மரமும்‌ 
கல்லுமான அந்திய தேவர்களைச்‌ 
சேவிப்பாய்‌. 


உபா 28:97. 
கொண்டுபோய்‌ 
ஜனங்களுக்குள்ளும்‌ 
பழமொழியும்‌ 
சொல்லுமாவாய்‌. 


உபா 28:38. மிகுத்த விதையை 
வயலுக்குக்‌  கொண்டுபோவாய்‌, 
கொஞ்சம்‌ அறுப்பாய்‌; வெட்டுக்கினி 
அதைப்‌ பட்சித்துப்போடும்‌. 


கர்த்தர்‌ உன்னைக்‌ 
விடும்‌. எல்லா 
பிரமிப்பும்‌ 
பரியாசச்‌. 


உபா 28:39. திராட்சத்தோட்டங்களை 
நாட்டிப்‌ பயிரிடுவாய்‌, ஆனாலும்‌ நீ 
திராட்சரசம்‌ குடிப்பதும்‌ இல்லை, 
திராட்சப்பழங்களைச்‌. சேர்ப்பதும்‌ 
இல்லை; பூச்சி அதைத்‌ தின்று போடும்‌. 


உபா 28:40. ஒலிவமரங்கன்‌ உன்‌ 
எல்லைகளிலெங்கும்‌ 

ஆனாலும்‌ அதின்‌ எண்ணெயை நீ 
பூசிக்கொன்வதில்லை உன்‌ ஓலி. 
வமரத்தின்‌ பிஞ்சுகள்‌ உதிர்த்துபோம்‌. 


உபா 2841. நீ குமாரரையும்‌ 
குமாரத்திகளையும்‌ பெறுவாய்‌, 
ஆனாலும்‌ அவர்கள்‌ உன்னோடேகூட 
இரார்கள்‌;. அவர்கள்‌. 
சிறைப்பட்டுப்போவார்கள்‌. 


உபா 28:42. 
மரங்கனெல்லாவற்றையும்‌ 
நிலத்தின்‌ கனிகனையும்‌ 
பட்சித்துப்போடும்‌. 


விட்டில்‌ 


உபா 28:43. உன்‌ நடுவிலிருக்கிற 
அத்தியன்‌' உனக்கு மேற்பட்டு 
மேன்மேலும்‌ உயர்த்திருப்பான்‌; தீ 
மிகவும்‌ தாழ்த்தப்பட்டுப்போவாய்‌. 

உபா 28:44. அவன்‌ உன்னிடத்தில்‌ 
கடன்படான்‌, அவனிடத்தில்‌ 
கடன்படுவாம்‌;; அவன்‌ 
'தலையாயிருப்பான்‌, F; 
வாலாயிருப்பாய்‌. 


விரிவுரை 
COMMENTARY 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தருடைய 
கட்டளைகளின்படியெல்லாம்‌ செய்ய 
கவனமாயிருக்கும்போது. கர்த்தர்‌ அவர்களை 
ஆசீர்வதிக்கிறார்‌. அவர்கள்‌ கர்த்தருடைய 
கட்டளைக்கு கீழ்ப்படியாமல்‌ போகும்போது 
கர்த்தர்‌ அவர்களை சபிக்கிறார்‌. 


இன்று நான்‌ உனக்கு விதிக்கிற உன்‌ 
தேவனாகிய கர்த்தருடைய எல்லாக்‌ 
கற்பனைகளின்படியும்‌ கட்டளைகளின்படியும்‌ 

க்‌ கவனமாயிருக்கிறதற்கு, அவர்‌ 

ச்‌ செவிகொடாதேபோவாயாகில்‌, 

இப்போழுது சொல்லப்படும்‌ சாபங்களெல்லாம்‌ 
உன்மேல்‌ வந்து, உனக்குப்‌ பலிக்கும்‌" 
(உபா 2815) என்று மோசே இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கு சொல்லுகிறார்‌. 

உபா. 2714-26 ஆகிய வசனங்களில்‌ 
பன்னிரண்டு சாபங்கள்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர்‌ ஒருவரை 
ஆசீர்வதிக்க வேண்டுமானால்‌ அதற்குரிய 
நிபந்தனைகளும்‌ உபா. 2851-14 ஆகிய 
வசனங்களில்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
ஆசீர்வாதங்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கும்‌. 
நிபந்தனைகளுக்கு இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
கீழ்ப்படிய வேண்டும்‌. 
கீழ்ப்படியவில்லையென்றால்‌ அவர்களுக்கு 
ஆசீர்வாதங்களுக்குப்‌ பதிலாக சாபமே வரும்‌. 

இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தருடைய 
கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல்‌ போகும்போது, 
அவர்கள்‌ ஆசீர்வதிக்கப்படமாட்டார்கள்‌ 
என்பது மாத்திரமல்ல, அவர்கள்‌ 
சபிக்கப்படுவார்கள்‌. ஆசீர்வாதம்‌ குறைவு, 
படும்போது பாடுகளும்‌ வேதனைகளும்‌ 
அதிகரிக்கும்‌. சாபம்‌ வரும்போதோ அழிவும்‌ 
நிர்மூலமும்‌ சேர்ந்து வரும்‌. 

நாம்‌ கர்த்தருடைய வார்த்தைக்கு, 
கீழ்ப்படியவில்‌: ன்றால்‌, நம்மை நாமே 
சாபத்திற்குட்படுத்திக்கொள்வோம்‌. 
கர்த்தருடைய ஆசீர்வாதம்‌ நமக்கு 
வரும்போது நாம்‌ சந்தோஷமாயிருப்போம்‌. 
கர்த்தர்‌ சொன்ன சாபங்கள்‌ நமக்கு 
வரும்போதோ, நம்முடைய ஜீவியமே நமக்கு 
கசப்பாயிருக்கும்‌. 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


BALWETHER 
பிய 


மோசே ந்த வனப்பகுதியில்‌, 
கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாத 
இஸ்ரவேல்‌. புத்திரருக்கு வரும்‌ 
சாபங்களைப்பற்றிச்‌ சொல்லுகிறார்‌. 
சாபங்கள்‌ எதேச்சையாக வந்த சாபங்களல்ல. 
காரணமில்லாமலோ அல்லது 
காரணம்‌ இருந்தாலும்‌ ஏதோ ஒரு சாதாரண 
காரணத்தினாலோ வந்த சாபங்களல்ல. 


இஸ்ரவேல்‌ புத்திரரை சபிக்கவேண்டும்‌ 

என்பது கர்த்தருடைய  விருப்பமுமல்ல. 

அவர்களை சபிக்கவேண்டும்‌ என்று கர்த்தர்‌ 

காலங்களையும்‌, 

பார்த்து 

காத்துக்கொண்டிருக்கிறவருமல்ல. நாம்‌ பாவம்‌ 

செய்யும்போது, நமக்கு நாமே சாபங்களை 
வரவழைத்துக்கொள்கிறோம்‌. 


சத்தத்திற்கு செலிகொடாமல்‌ போகும்போதும்‌ 
ம்‌ வருகிறது. இஸ்ரவேல்‌ 
சாபம்‌ வருவதற்கான மூன்று 

காரணங்களை மோசே இந்த வசனப்பகுதியில்‌ 

சொல்லுகிறார்‌. அவையாவன :: 


1. கர்த்தரை 
கர்த்தருடைய 
செவிகொடுக்காமல்‌ போவது. 


அசட்டைபண்ணுவது. 
சத்தத்திற்கு 


2. கர்த்தருடைய 
கீழ்ப்படியாமலிருப்பது. 

3. கர்த்தரை விட்டு விலகிப்போவது. 
கர்த்தர்‌ ஒருபோதும்‌ நம்மை தம்மைவிட்டு 
துூரத்துகிறவரல்ல. நாம்‌ கர்த்தரை விட்டு 
விலகிப்போகும்போது, கர்த்தரும்‌ நம்மை 
விட்டு விலகிப்போய்விடுகிறார்‌. அவர்‌ 
நம்மை விட்டு விலகும்போது. அவர்‌ 
வாக்குப்பண்ணின ஆசீர்வாதங்களும்‌. 
நம்மை விட்டு விலகிப்போய்விடுகிறது. 


மோசே இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு வரும்‌ 
சாபங்களைப்பற்றிச்‌ சொல்லும்போது, 
“இப்பொழுது சொல்லப்படும்‌ சாபங்களெல்லாம்‌. 
உன்மேல்‌ வந்து, உனக்கு பலிக்கும்‌" 
(உபா 2825) என்று சொல்லுகிறார்‌. இந்த 
வாக்கியத்திற்கு, “சாபங்கள்‌ உன்மேல்‌ வந்து 
உன்னை ஆளுகை செய்யும்‌” என்றும்‌, 
“சாங்க்‌. உன்னை மூடும்‌, 
சாபங்களிலிருந்து உன்னால்‌ தப்பிக்க. 
முடியாது" என்றும்‌ பொருள்‌. 


கற்பனைகளுக்கு 


விரிவுரை 
COMMENTARY 


நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில்‌ 
நாம்‌ ஒருபோதும்‌ கர்த்தரை விட்டு விலகி 
ஓடக்கூடாது. நாம்‌ எப்போதுமே கர்த்தரை 
நோக்கியே ஓடி வரவேண்டும்‌. நாம்‌ பாவம்‌ 
செய்து, குற்றவுணர்வுகள்‌ நம்மை 
வாதைக்கும்போது, தேவனுடைய நீதிக்கு. 
விலகி ஓடக்கூடாது. அவ்வாறு ஓடுவதற்கு: 
கர்த்தருடைய கிருபையையும்‌ 

ம்‌ நாடி அவரிடத்தில்‌ ஓடி 


கர்த்தர்மேல்‌ 
நம்பிக்கையாயிருக்கிறார்‌ 
உன்னதமானவருடைய 
அசைக்கப்படாதிருப்பார்‌. 
சத்துருக்களெல்லாரையும்‌ 
உமது வலதுகரம்‌. 
பகைக்கிறவர்களைக்‌ 

(சங்‌ 21:7 8). 


தயவினால்‌ 
உமது கை உமது 
எட்டிப்பிடிக்கும்‌; 
உம்மைப்‌ 
கண்டுபிடிக்கும்‌" 


ள்ளவர்களுக்குச்‌ சகலமும்‌ 
குற்தமாயிருக்கும்‌: அசுத்தமுள்ளவர்களுக்கும்‌ 
அலிசுவாசமுள்ளவர்களு்கும்‌ ஒன்றும்‌ 
சுத்தமாயிராது: அவர்களுடைய புத்தியும்‌. 
மனச்சாட்சியும்‌ அசுத்தமாயிருக்கும்‌" 
(தீத்து 115), 
மோ இஸ்ரவேல்‌  புத்திரருக்கு. 
சொன்ன ஆசீர்வாதங்களுக்கு நேர்மாறாக 
இப்போது அவர்களுக்கு சாபங்களை 
சொல்லுகிறார்‌. கர்த்தருடைய 
கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தால்‌ 
ஆவதும்‌ கீழ்ப்டியலில்லையென்றால்‌ 
வரும்‌ என்பது இஸ்ரவேல்‌ 
த்திக்‌: கொய்யும்‌: பொதுவா 
பிரமாணம்‌. 


மோசே 
கர்த்தருடைய 


இந்த  வசனப்பகுதியில்‌, 
நியாயத்தீர்ப்புகளை 
ஒவ்வொன்றாக சொல்லுகிறார்‌. இவை 
அனைத்தும்‌ சாபத்தின்‌ கனிகளாகும்‌. 
தேவனுடைய நியாயத்தீர்ப்புகள்‌ மனுஷனுடைய 
மனதிலே பதியும்போது, ப்‌ 
இருதயத்தில்‌. ளும்‌, 
நிரம்பியிருக்கும்‌. அவர்களுடைய சரதம்‌ 
நடுக்கமுண்டாகும்‌. அவர்களுடைய சரீர 
ஆரோக்கியம்‌ குறைந்துபோகும்‌. ஒரு 
மனுஷனுக்கு சாபம்‌ வரும்போது, அவனுடைய 
ஆஸ்தியும்‌, அந்தஸ்தும்‌ குறைவபடும்‌. 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


BALWETHER 
பிய 


கர்த்தருக்கு விரோதமாகப்‌ 


செய்கிறவன்‌ தனக்கு கேடுண்டாகவே 
பாவம்‌ செய்கிறான்‌. மனுஷனுடைய பாவங்கள்‌ 
அவனை அழித்துப்போடும்‌ கருவிகளாகவும்‌, 
உபாயங்களாகவும்‌ இருக்கிறது. 


மோசே 
கர்த்தருடைய 
கீழ்ப்பியாதவர்களுக்கு 
சாபங்களைப்பற்றிச்‌ சொல்லுகிறார்‌. 
விவரம்‌ வருமாறு 


வசனப்பகுதியில்‌, 
கட்டளைகளுக்கு. 
வரும்‌ 
அதன்‌ 


இந்த 


பட்டணத்திலும்‌ 
வெளியிலும்‌ 
கூடையும்‌, 


தொட்டியும்‌. 


“நீ 
சபிக்கப்பட்டிருப்பாய்‌, 
சபிக்கப்பட்டிருப்பாய்‌. 
மாப்பிசைகிற. உள்‌ 
சபிக்கப்பட்டிருக்கும்‌. உன்‌ கர்ப்பத்தின்‌ 
கனியும்‌, உன்‌ நிலத்தின்‌ கனியும்‌, உன்‌ 
மாடுகளின்‌ பெருக்கமும்‌, உன்‌ ஆடுகளின்‌ 
மந்தைகளும்‌  சபிக்கப்பட்டிருக்கும்‌ நீ 
வருகையிலும்‌ சபிக்கப்பட்டிருப்பாய்‌, நீ 
போகையிலும்‌ 'சபிக்கப்பட்டிருப்பாய்‌ 
(உபா 28:16-19). 


உன்‌ 


“என்னைவிட்டு விலகி நீ 
செய்துவருகிற உன்‌ துர்க்கிரியைகளினிமித்தம்‌ 
சீக்கிரத்தில்‌ கெட்டுப்போய்‌ அழியுமட்டும்‌, நீ 
கையிட்டுச்‌ செய்கிறதெல்லாவற்றிலும்‌ கர்த்தர்‌ 
உனக்குச்‌ சாபத்தையும்‌ சஞ்சலத்தையும்‌ 
கேட்டையும்‌ வரப்பண்ணுவார்‌ நீ 
சுதந்தரிக்கும்‌ தேசத்தில்‌ கர்த்தர்‌ உன்னை 
நிர்மூலமாக்குமட்டும்‌ கொள்ளைநோய்‌ 
உன்னைப்‌  பிடித்துக்கொள்ளப்பண்ணுவார்‌ 
(உபா 28:20,21). 


உன்னைப்‌ பின்‌ தொடரும்‌'உபா 28:23). 


உன்‌ க்‌ வானம்‌ 


இறங்கிவரும்‌ (உபா 28:23.24). 


விரிவுரை 
COMMENTARY 


வெண்கலமாக இருக்கும்‌ வானம்‌ 
என்பது ஜெபத்திற்குப்‌ பதில்‌ கிடைக்காத 
தன்மையையும்‌, மழை பெய்யாத வறட்சியையும்‌ 
குறிக்கும்‌. இரும்பன பூமி என்பது 
விளைச்சலற்றநிலத்தைக்‌ குறிக்கும்‌. 

வானத்திலிருந்து மழைபெய்யாது. பூமி 
புழுதியும்‌ மண்ணுமாகு இருக்கும்‌. ஜனங்கள்‌ 
பிரயாணம்‌ பண்ணும்போது தூசியும்‌, பலத்த 
காற்றும்‌ அவர்களைப்‌ பாதிக்கும்‌. இதனால்‌ 
கண்நோய்‌ உண்டாகும்‌. 


உன்‌ சத்துருக்களுக்கு முன்பாக நீ 
முறிய அடிக்கப்படும்படி. கர்த்தர்‌ செய்வார்‌; 
அவர்களுக்கு எதிராகப்‌ 


வழியாய்‌ அவர்களுக்கு 


எல்லா ராஜ்யங்களிலும்‌ சிதறுண்டுபோவாய்‌. 
உன்‌ பிணம்‌ ஆகாயத்துப்‌ பறவைகளுக்கும்‌. 
பூமியின்‌ மிருகங்களுக்கும்‌ இரையாகும்‌: 
அவைகளை  விரட்டுவாரில்லாதிருப்பார்கள்‌"' 
(உபா 28:25:26) 

கிமு. 722 நா வருஷத்தில்‌ 
இஸ்ரவேலின்‌ பத்துக்‌ கோத்திரத்தார்‌ அசீரிய 
சிறையிருப்பிற்குப்‌ போனார்கள்‌. (2இராஜா 
17) கிமு. 602 ஆம்‌ வருஷத்தில்‌ மீதமுள்ள 
இரண்டு கோத்திரத்தார்‌ பாபிலோனிய 
சிறையிருப்பிற்குப்‌ போனார்கள்‌.  (2இராஜா 
25). கிபி. 70 ஆம்‌ வருஷத்திலிருந்து கிபி. 
135 ஆம்‌ வருஷம்‌ வரையிலும்‌ மீதமுள்ள 
யூதர்கள்‌ ரோமாபுரியாரின்‌ ஆட்சிக்காலத்தில்‌ 
உலகமெங்கும்‌ சிதறிப்போனார்கள்‌. 
(லூக்கா 24:20-24; லேவி 26:33) 


“உன்‌ பிணம்‌ ஆகாயத்துப்‌ 
பறவைகளுக்கும்‌ பூமியின்‌ மிருகங்களுக்கும்‌. 
இரையாகும்‌” என்பது மோசே இஸ்ரவேல்‌ 
புத்திருக்கு சொல்லும்‌ தீர்க்கதரிசன 
வாக்கியமாகும்‌. இந்தத்‌ தீர்க்கதரிசனம்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்குப்‌ பலதடவைகள்‌ 
நிறைவேறிமிருக்கிறது. அவர்களுடைய 
கீழ்ப்டியாமையின்‌ நிமித்தமாக இஸ்ரவேல்‌ 
ப்திரருக்கு யுத்தம்‌ உண்டாயிற்று, யுத்தத்தில்‌ 
ஏராளமான இஸ்ரவேலர்கள்‌ மரித்துப்‌ 
போனார்கள்‌. 


நீ குணமாகாதபடி கர்த்தர்‌ உன்னை 
எகிப்தின்‌ எரிபந்தமான பருக்களினாலும்‌, 
மூலவியாதியினாலும்‌, சொறியினாலும்‌, 
சிரங்கினாலும்‌ வாதிப்பார்‌" (உபா 28:27). 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


உன்னைப்‌ 


குருட்டாட்டத்தினாலும்‌, மனத்திகைப்பினாலும்‌ 
வாதிப்பார்‌. குருடன்‌  அந்தகாரத்திலே 
தடவித்திரிகிறதுபோல, நீ பட்டப்பகலிலே. 
'தடவிக்கொண்டுதிரிவாய்‌: உன்‌ வழிகளில்‌ 
ஒன்றும்‌ உனக்கு வாய்க்காதேபோம்‌; 
உதவிசெய்வாரில்லால்‌ நீ எந்நாளும்‌ 
ஒடுக்கப்படுகிறவனும்‌ பறிகொடுக்கிறவனுமாய்‌ 
இருப்பாய்‌" (உபா 28:28,29), 

“பெண்ணை உனக்கு 


நியமிப்பாய்‌, 
சயனிப்பான்‌:: 


வேறொருவன்‌ அவளுடன்‌ 
கட்டுவாய்‌, அதிலே 
திராட்சத்தோட்டத்தை 


வீட்டைக்‌ 
குடிமிருக்கமாட்டாய்‌: 
நாட்டுவாய்‌, அதின்‌ 
அனுபவிக்கமாட்டாய்‌" (உபா 28:30). 
“உன்‌ மாடுகள்‌ உன்‌ கண்களுக்கு 
முன்பாக அடிக்கப்படும்‌, நீ அதில்‌ ஒன்றும்‌ 
புசிப்பதில்லை! உன்‌ கழுதை உனக்கு 
முன்பாகக்‌ கொள்ளையிட்டுக்‌ 
போகப்பட்டு, உனக்குத்‌ 
அதப்படாமற்போம்‌: உன்‌ ஆடுகள்‌ 
சத்துருக்களுக்குக்‌ கொடுக்கப்படும்‌, 
விடுவிப்பார்‌ ஒருவரும்‌ உனக்கு 
இல்லாதிருப்பார்கள்‌. உன்‌ குமாரரும்‌ உன்‌ 
குமாரத்திகளும்‌ அந்நிய ஜனங்களுக்கு 
ஒப்புக்கொடுக்கப்படுவார்கள்‌: அவர்களைக்‌ 
காண உன்‌ கண்கள்‌ நாடோறும்‌ பார்த்துப்‌ 
பார்த்துப்‌ பூத்‌ கையில்‌ 


க நிலத்தின்‌ 
கனியையும்‌, உன்‌ பத்தன்‌ எல்லாப்‌ 
பலனையும்‌ நீ அறியாத ஜனங்கள்‌ 
புசிப்பார்கள்‌; நீ சகல நாளும்‌ ஒடுக்கப்பட்டும்‌. 
நொறுக்கப்‌ பட்டும்‌ இருப்பாய்‌” 
(உபா 28:31-33) 


பலனை 


கண்கள்‌ காணும்‌ 
காரியங்களினாலே மதிமயங்கிப்போவாய்‌. உன்‌ 
உள்ளங்கால்‌ தொடங்கி உன்‌ 
உச்சந்தலைமட்டும்‌. குணமாகாதடிடக்கு, 
கர்த்தர்‌ உன்னை முழங்கால்களிலும்‌. 
தொடைகளிலம்‌ கொடிய  எரிபந்தப்‌ 
பருக்களினாலே வாதிப்பார்‌ (உபா 28:34,35/ 

“கர்த்தர்‌ உன்னையும்‌, உனக்காக நீ 
ஏற்படுத்திக்கொண்ட ராஜாவையும்‌, நீயும்‌ உன்‌ 
பிதாக்களும்‌ அறியாத ஜாதிகளிடத்துக்குப்‌ 
போகப்பண்ணுவார்‌: அங்கே நீ மரமும்‌. 
கல்லுமான அந்நிய தேவர்களைச்‌ சேவிப்பாய்‌. 
கர்த்தர்‌ உன்னைக்‌ கொண்டுபோய்‌ விடும்‌ 
எல்லா. ஜனங்களுக்குள்ளும்‌ பிரமிப்பும்‌ 
பழமொழியும்‌ பரியாசச்‌ சொல்லுமாவாய்‌ 
(உபா 28:36,37). 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மிகுந்த விதையை 
கொண்டுபோவாய்‌, கொஞ்சம்‌ அறுப்பாய்‌; 
வெட்டுக்கிளி அதைப்‌ பட்சித்துப்போடும்‌. 
திராட்சத்தோட்டங்களை நாட்டிப்‌ பயிரிடுவாய்‌, 
ஆனாலும்‌ நீ திராட்சரசம்‌ குடிப்பதும்‌ இல்லை, 
திராட்சப்பழங்களைச்‌ சேர்ப்பதும்‌ இல்லை; 
பூச்சி அதைத்‌ தின்று போடும்‌. ஒலிவமரங்கள்‌ 
உன்‌  எல்லைகளிலெங்கும்‌ இருக்கும்‌. 
ஆனாலும்‌ அதின்‌ எண்ணெயை நீ 
பூசிக்கொள்வதில்லை; உன்‌ ஒலிவமரத்தின்‌ 
பிஞ்சுகள்‌ உதிர்ந்துபோம்‌. நீ குமாரரையும்‌ 
குமாரத்திகளையும்‌ பெறுவாய்‌, ஆனாலும்‌ 
அவர்கள்‌ உன்னோடேகூட  இரார்கள்‌; 
அவர்கள்‌ சிறைப்பட்டுப்போவார்கள்‌. 
மரங்களெல்லாவற்றையும்‌ உன்‌ நிலத்தின்‌ 
கனிகளையும்‌ விட்டில்‌ பட்சித்துப்போடும்‌" 
(உபா 28:38-42). 


வயலுக்குக்‌ 


உன்‌ நடுவிலிருக்கிற 
உனக்கு, மேற்பட்டு 
உயர்ந்திருப்பான்‌ ; நீ 
தாழ்த்தப்பட்டுப்போவாய்‌. 
உன்னிடத்தில்‌ கடன்படான்‌, நீ இனபம்‌ 
குடன்படுவாய்‌: அவன்‌ தலையாயிருப்பான்‌, நீ 
வாலாயிருப்பாய்‌" (உபா 28:43,44), 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தருடைய 
கற்பனைகளுக்கு கீழ்ப்படியவில்லையென்றால்‌. 
அவர்களுக்கு வரும்‌ சாபங்களைப்பற்றிய 
விவரம்‌ வருமாறு : 


அந்நியன்‌ 
மேன்மேலும்‌ 
மர்‌ 


1. நீ பட்டணத்தில்‌ சபிக்கப்பட்டிருப்பாய்‌. 
2. நீ வெளியில்‌ சபிக்கப்பட்டிருப்பாய்‌ 
3. உன்‌ கூடையும்‌, மாப்பிசைகிற உன்‌ 
தொட்டியும்‌ சபிக்கப்பட்டிருக்கும்‌ 
(உபா. 28:17). 
உன்‌ கர்ப்பத்தின்‌ கனி 
சபிக்கப்பட்டிருக்கும்‌ (உபா. 28:18), 
உன்‌ நிலத்தின்‌ 
சபிக்கப்பட்டிருக்கும்‌ 
உன்‌ மாடுகளின்‌ பெருக்கம்‌ சபிக்கப்‌ 
பட்டிருக்கும்‌. 


கனி 


உன்‌ ஆடுகளின்‌ மந்தைகள்‌ சபிக்கப்‌ 
பட்டிருக்கும்‌. 


நீ வருகையிலும்‌ சபிக்கப்பட்டிருப்பாய்‌ 
(பா. 2819). 





யப்‌ 
பயி] 
9, நீ போகையிலும்‌ சபிக்கப்பட்டிருப்பாய்‌. 
10. கர்த்தர்‌ உனக்குச்‌ சாபத்தை வரப்‌ 
பண்ணுவார்‌ (உபா. 28:20). 
கர்த்தர்‌ உனக்குச்‌ 
வரப்பண்ணுவார்‌. 


சஞ்சலத்தை 


கர்த்தர்‌ கேட்டை 
வரப்பண்ணுவார்‌ 


நீ. செய்துவருகிற காரியங்கள்‌ 
அனைத்திலும்‌ தோற்றுப்போவாய்‌. 

நீ கெட்டுப்போவாய்‌. 

சீக்கிரத்தில்‌ அழிந்துப்போவாய்‌. 
கொள்ளைநோய்‌ (உபா. 28:21-22) 


உனக்குக்‌ 


மரணம்‌ 

ஈளை (உபா. 28:22; லேவி 26:16) 
20. காய்ச்சல்‌ (உபா. 28:22; லேவி 26:16) 
21. உஷ்ணம்‌ உபா. 28:22) 
22, எரிபந்தம்‌ உபா. 28:22) 


23, பட்டயம்‌ 
லேவி 26:17,2542) 


28:22; 


24. கருக்காய்‌ (உபா. 28:22; லேவி 


2618-20). 
25, விஷப்பனி உபா. 28:22) 


26. வானம்‌ வெண்கலமாகும்‌. 
28:23; லேவி 26:19) 


ர. பூமி இரும்பாகும்‌. 
லேவி 26:20) 


(உபா. 28:23; 

12. மழையிராது. புழுதியும்‌, மண்ணுமாக 
இருக்கும்‌. (உபா. 28:24) 

13. வறட்சியினால்‌ அழிவு, 


14. சத்துருக்களுக்கு முன்பாக முறியடிக்கப்‌ 
படுதல்‌. (உபா. 28:25; லேவி 26-17-39) 


15. ஒரு வழியாகப்‌ புறப்பட்டு, ஏழு வழியாய்‌ 
ஒடிப்போதல்‌. (உபா. 28:25) 


உபாகமம்‌ - விரிவுரை 
DEUTERONOMY - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


16. எல்லா ராஜ்யங்களிலும்‌ 
சிதறுண்டுபோதல்‌. (உபா. 28:25) 

17. ஆகாயத்துப்‌ பறவைகளுக்கும்‌, பூமியின்‌ 
மிருகங்களுக்கும்‌. சரீரங்கள்‌ 
இரையாவது. (உபா. 28:26) 

18. அவைகளை 
இல்லாதிருப்பது. 


|. எகிப்தின்‌ 
(உபா. 28:27) 


விரட்டுவார்‌ 
எரிபந்தமான பருக்கள்‌. 


20. மூலவியாதி ( உபா. 28:27) 

21. சொறி (உபா. 28:27) 

22. சிரங்கு 

23. குணமாகாத நிலைமை 

24. புத்திமயக்கம்‌. ( உபா. 28:28) 

25. குருட்டாட்டம்‌. (உபா. 28:28) 
மனத்திகைப்பு (உபா. 28:28) 


27. குருடனைப்போல. 
தடவுதல்‌ (உபா. 28:29) 


அந்தகாரத்தில்‌ 

28. ஒன்றும்‌ வாய்க்காது. 

2 ஒடுக்கப்படுகிறவனும்‌, 
பறிகொடுக்கிறவனுமாயிருப்பது. 

30. விடுவிப்பார்‌ ஒருவரும்‌ இல்லாதிருப்பது, 


1. பெண்ணை உனக்கு நியமிப்பாய்‌, 
வேறொருவன்‌ அவளுடன்‌ சயனிப்பான்‌. 
வீட்டைக்‌ கட்டுவாய்‌, அதிலே 
குடியிருக்க மாட்டாய்‌. 
'திராட்சத்தோட்டத்தை  நாட்டுவாய்‌, 
அதின்‌ பலனை அனுபவிக்கமாட்டாய்‌. 
உன்‌ மாடுகள்‌ உன்‌ கண்களுக்கு 
முன்பாக அடிக்கப்படும்‌. நீ அதில்‌ 
ஒன்றும்‌ புசிப்பதில்லை. (உபா 28:31). 
உன்‌ கழுதை உனக்கு முன்பாகக்‌ 
கொள்ளையிட்டுக்‌ 
கொண்டுபோகப்படும்‌. 





உபாகமம்‌ 


- விரிவுரை 


DEUTERONOMY - COMMENTARY 


6. அது உனக்குத்‌ திரும்ப அகப்படாமற்‌ 
போகும்‌. 


உன்‌ ஆடுகள்‌ உன்‌ சத்துருக்களுக்குக்‌ 
கொடுக்கப்படும்‌. 


அதை விடுவிப்பார்‌ ஒருவரும்‌ உனக்கு 
இல்லாதிருப்பார்கள்‌. 
உன்‌ குமாரரும்‌ உன்‌ குமாரத்திகளும்‌ 


ஜனங்களுக்கு 
படுவார்கள்‌. 


அவர்களைக்‌ காண உன்‌ கண்கள்‌ 
நாடோறும்‌ பார்த்துப்‌ பார்த்துப்‌ 
பூத்துப்போகும்‌. 


உன்‌ கையில்‌ பெலனில்லாதிருக்கும்‌ 
உன்‌ நிலத்தின்‌ கனியை அறியாத 

ஜனங்கள்‌ புசிப்பார்கள்‌ (உபா 28:32). 
உன்‌ பிரமாசத்தின்‌ 


பலனையும்‌ 
அநுபவிப்பார்கள்‌. 


எல்லாப்‌ நீ 
அந்நியர்கள்‌ 


நீ சகல நாளும்‌ ஒடுக்கப்பட்டும்‌. 
நொறுக்கப்பட்டும்‌ இருப்பாய்‌. 


1 உன்‌ கண்கள்‌ காணும்‌ 
காரியங்களினாலே மதிமயங்கிப்போவாய்‌ 
(உபா 28:34). 


உன்‌ உள்ளங்கால்‌ தொடங்கி உன்‌ 
உச்சந்தலைமட்டும்‌ குணமாகாதபி்கு, 
கர்த்தர்‌ உன்னை முழங்கால்களிலும்‌: 
தொடைகளிலும்‌ கொடிய எரிபந்தப்‌ 
பருக்களினாலே. வாதிப்பார்‌ 
(உபா 28:35) 


கர்த்தர்‌ உன்னையும்‌, உனக்காக நீ 
ஏற்படுத்திக்கொண்ட ராஜாவையும்‌, 
நீயும்‌ உன்‌ பிதாக்களும்‌ அறியாத 
ஜாதிகளிடத்துக்குப்‌ போகப்பண்ணுவார்‌ 
(உபா 28:36). 


.. அங்கே நீ மரமும்‌ கல்லுமான அந்நிய 
தேவர்களைச்‌ சேவிப்பாய்‌. 

கர்த்தர்‌ உன்னைக்‌ கொண்டுபோய்‌ 
விடும்‌ எல்லா ஜனங்களுக்குள்ளும்‌. 
பிரமிப்பும்‌ பழமொழியும்‌ பரியாசச்‌ 
சொல்லுமாவாய்‌ (உபா 28:37). 


20. மிகுந்த விதையை வயலுக்குக்‌ 
கொண்டுபோவாய்‌, கொஞ்சம்‌ 
அறுப்பாய்‌: வெட்டுக்கிளி அதைப்‌ 
பட்சித்துப்போடும்‌ (உபா 28:38,43), 


2... பூச்சி திராட்சப்பழங்களைத்‌ தின்று 
போடும்‌ (உபா 28:39). 


22. உன்‌ ஒலிவமரத்தின்‌ பிஞ்சுகள்‌ 
உதிர்ந்துபோம்‌ (உபா 28:40) 


23. நீ குமாரரையும்‌ குமாரத்திகளையும்‌. 
பெறுவாய்‌, ஆனாலும்‌ அவர்கள்‌ 
உன்னோடேகூட இரார்கள்‌; அவர்கள்‌ 
'சிறைப்பட்டுப்போவார்கள்‌ (உபா 28:41), 


24. உன்‌ நடுவிலிருக்கிற அந்நியன்‌ 
உனக்கு மேற்பட்டு மேன்மேலும்‌ 
உயர்ந்திருப்பான்‌: நீ மிகவும்‌ 
தாழ்த்தப்பட்டுப்போவாய்‌ (உபா 28:43) 


25. அவன்‌ உன்னிடத்தில்‌ கடன்படான்‌, நீ 
அவனிடத்தில்‌. குடன்படுவாய்‌ 
(உபா 28:44). 


26. அவன்‌ 
வாலாயிருப்பாய்‌. 


தலையாயிருப்பான்‌, நீ 


1. சத்துருக்களைச்‌ சேவிப்பீர்கள்‌. 
. பட்டினியோடு இருப்பீர்கள்‌. 

3. தாகத்தோடு இருப்பீர்கள்‌. 
நிர்வாணத்தோடு இருப்பீர்கள்‌. 

5. சகலமும்‌ குறைவுபட்டிருக்கும்‌. 
கழுத்தில்‌ போடப்‌ 


பலதஜீவன்கள்‌ 
(பா 28:48;51) 


அந்நிய தேசங்களோடு யுத்தம்‌ 
உண்டாகும்‌. (உபா 28:49). 


உங்களை 
நடத்துவார்கள்‌. 


சத்துருக்கள்‌ 
இரக்கமில்லாமல்‌. 
(பா 28:50) 





உபாகமம்‌ - 
- COMMENTARY 


HLMETHER 
RAAT IMAL 


DEUTERONOMY 
உங்கள்‌ 
(உபா 28:51) 

நிலத்தின்‌ கனி அழியும்‌. 

அந்நிய  ஜாதியான்‌ உங்கள்‌ 
சம்பத்துக்களை எடுத்துக்கொண்டு. 
போவான்‌. 


மிருகஜீவன்கள்‌ அழியும்‌ 


பட்டணங்கள்‌ 
(உபா 28:52). 


உங்கள்‌ 


போடப்படும்‌. 


நீ நம்பிமிருக்கும்‌ உயரமும்‌, 
அரணிப்பான உன்‌ மதில்கள்‌ விழும்‌ 


1. முழு தேசமும்‌ கொள்ளையாகும்‌. 


முற்றுகை 


மனுஷ. மாம்சத்தைச்‌ சாப்பிடுவார்கள்‌. 
(உபா 28:53-57). 


உண்டாகும்‌. 


மனுஷர்‌ தங்கள்‌ நெருங்கிய 
உறலினரைக்‌ கொன்று புசிப்பார்கள்‌ 
பஞ்சத்தின்‌ நிமித்தம்‌ ஜனங்கள்‌ 
மற்றவர்கள்‌ மேல்‌. 
வன்கண்ணாயிருப்பார்கள்‌ 
(உபா 28:55). 
20. எல்லாப்‌ 
உண்டாகும்‌. 
௮. ஸ்திரீகள்‌ தங்கள்‌ நெருங்கிய 
உறவினர்களைக்‌ கொன்று புசிப்பார்கள்‌. 
(உபா 28:56-57) 


பட்டணங்களிலும்‌ பஞ்சம்‌ 


நீங்கத பெரிய 


(உபா 28:58-59) 


வாதைகள்‌ 


நீங்காத கொடிய ரோகங்கள்‌ 


(உபா 28:59) 

எகிப்திலுள்ள வியாதிகள்‌ (உபா 28:60) 
நியாயப்பிரமாண புஸ்தகத்தில்‌ 

எழுதியிராத எல்லாப்‌ பிணியும்‌ 

வாதைகளும்‌ (உபா 28:61) 

நியாயப்பிரமாண 
எழுதியிருக்கும்‌ எல்லாப்‌ 
வாதைகளும்‌ 


க்தகத்தில்‌ 
பிணியும்‌ 


ர்‌ DES 


UBLISHERS 


6. முழுமையான அழிவு 


7. கொஞ்சம்‌ போவீர்கள்‌. 


(உபா 28:62) 
நீங்கள்‌ சுதந்தரிக்கப்போகிற தேசத்திலி 
ருந்து பிடுங்கிப்‌ போடப்படுவீர்கள்‌. 
(உபா 28:63) 


ஜனமாய்ப்‌ 


எல்லா ஜனங்களுக்குள்ளும்‌ சிதற 
அடிக்கப்படுவீர்கள்‌. (உபா 28:64) 


அந்நிய தேவர்களைச்‌ சேவிப்பாய்‌. 
ஜாதிகளுக்குள்ளே உனக்கு சமாதானம்‌ 
இராது. (உபா 28:65) 


ஜாதிகளுக்குள்ளே உனக்கு 


இளைப்பாறுதல்‌ இராது. 
தத்தளிக்கிற இருதயம்‌. 
சோர்ந்துபோகிற கண்கள்‌. 
5. மனச்சஞ்சலம்‌. 
உன்‌ ஜீவன்‌ உனக்குச்‌ சந்தேகத்தில்‌ 
ஊசலாடும்‌ (உபா 28:66) 
இரவும்‌ பகலும்‌ திகில்கொண்டிருப்பாய்‌ 
உன்‌ ஜீவனைப்பற்றி நம்பிக்கையிராது. 
ஜீவனுக்கு 
வருவதினால்‌, 


(உபா 28:67) 


எப்போதும்‌ ஆபத்து, 
பயமும்‌, திகிலும்‌. 


20. எகிப்தில்‌ மறுபடியும்‌ அடிமைத்தனம்‌ 
(உபா 28:68) 


அழிவு 
உபா 28:45-68 


உபா 28:45. உன்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
உனக்கு விதித்த அவருடைய 
கற்பனைகளையும்‌ கட்டளைகளையும்‌ 
கைக்கொள்ளும்படி, ந அவர்‌ 
சத்தத்திற்குச்‌ 
செவிகொடாதபடியினால்‌, இந்தக்‌ 
சாபங்கள்‌ எல்லாம்‌ உன்மேல்‌ வந்து, நீ. 
அழியுமட்டும்‌ உன்னைத்‌ தொடர்த்தூ 
பிடித்து, 





உபாகமம்‌ - 
- COMMENTARY 


BALWETHER 


MIGHATML DEUTERONOMY 


உபா 29:46. 
சுத்ததியிலும்‌ 
அடையானமாகவும்‌ 
இருக்கும்‌. 

உபா 28:47. சகலமும்‌: 
பரிபூரணமாயிருக்கையில்‌, நீ 
மனமகிழ்ச்சியோடும்‌ கவிப்போடும்‌ உன்‌: 
தேவனாகிய கர்த்தரைச்‌. 
சேவியாமற்போன தினிமித்தம்‌, 


உன்னிலும்‌ உன்‌ 
என்றைக்கும்‌ 
அற்புதமாகவும்‌ 


உபா 28:48. சகலமும்‌ குறைவுபட்டு, 
பட்டினியோடும்‌. தாகத்தோடும்‌. 
'திர்வாணத்தோடும்‌, கர்த்தர்‌ உனக்கு. 
விரோதமாய்‌ அனுப்பும்‌ சத்துருக்கனைச்‌. 
'சேவிப்பாம்ட அவர்கள்‌ உன்னை 
அழித்துத்‌ தீருமட்டும்‌, இரும்பு. 
நூகத்தடியை உன்‌  கழுத்தின்மேல்‌ 
போடுவார்கள்‌. 


உபா 28:49. கிழவன்‌ என்று 
முகம்பாராமலும்‌, வாலிபன்‌ என்று 
இரங்காமலும்‌ இருக்கும்‌ கொடிய 
முகமுன்னதும்‌, 


உபா 28:50. உனக்குத்‌ தெரியாத 
பாஷையைப்‌ பேசுகிறதூமான ஜாதியை 
வெகுதாரத்திலுன்ன பூமியின்‌. 
கடையாரந்தரத்திலிருந்து கர்த்தர்‌ 
உன்மேல்‌ கழுகு பறக்கும்‌ வேகமாய்‌ 


வரப்பண்ணுவார்‌. 


நீ அழியுமட்டும்‌ அத்த 
ஜாதியான்‌ உன்‌ மிருகஜீவன்களின்‌ 
பலனையும்‌, உன்‌ நிலத்தின்‌ 
கனியையும்‌ புசிப்பான்‌; அவன்‌ 
உன்னை அழித்துத்‌ தீருமட்டும்‌ உன்‌ 
தானியத்திலும்‌, திராட்சரச த்திலூம்‌, 
எண்ணெயிலும்‌, உன்‌ மத்தைகனிலுன்ன 
ஆடுமாடுகவிலும்‌ உனக்கு ஒன்றும்‌. 
மீதியாக வைக்கமாட்டான்‌.. 


உபா 28:51. 


உபா 28:52. உன்‌ தேசமெங்கும்‌ நீ 
நம்பியிருக்கும்‌ உயரமும்‌ 
அரணிப்புமான மதில்கள்‌. 
விழுமனவும்‌, உன்‌ 
வாசல்களிலெங்கும்‌ உன்னை 
முற்நிகைப்போடு வான்‌; உன்‌ 
தேவனாகிய கர்த்தர்‌ உனக்குக்‌ 
கொடுத்த. உன்னுடைய 
தேசமெங்குமுன்ன உன்னுடைய 
வாசல்கள்‌ தோறும்‌. உன்னை 
முற்றிகைப்போடுவான்‌. 


உன்‌ 
அவன்‌ 


EE Cope 


PUBLISHERS 


உபா 28:53. உன்‌ சத்துருக்கள்‌ 
உன்னை முற்றிகைப்போட்டு 
நெருக்குங்காலத்தில்‌, உன்‌ தேவனாகிய 
கர்த்தர்‌ உனக்குக்‌ கொடுத்த உன்‌ 
கர்ப்பக்கனியான உன்‌ 
புத்திரபுத்திரிகவின்‌ மாம்சத்தைத்‌ 
தின்பாய்‌. 

உபா 28:54. உன்‌ சத்துருக்கன்‌ உன்‌: 
வாசல்களிலெங்கும்‌. உன்னை 
முற்றிகைப்போட்டு 
நெருக்குங்காலத்தில்‌, உன்னிடத்தில்‌ 
செருக்கும்‌ ௬கசெல்வமுமுன்ன மனிதன்‌ 
சகலத்தையும்‌: இழுந்து, தன்‌ 
இல்லாமையினாலே தான்‌ தின்னும்‌ தன்‌ 
பின்னைகளின்‌ மாம்சத்திலே, 


உபா 28:55. தன்‌ சகோதரனுக்காகிலும்‌, 
p 


தன்‌ மார்பில்‌ இருக்கி, 
மனைவிக்காகிலூம்‌, தனக்கு மீத்திருக்கிற 
தன்‌ மக்கனில்‌ ஒருவனுக்காகிலும்‌ 
கொஞ்சமேனும்‌. கொடாதபடி. 
அவர்கள்மேல்‌ வன்கண்ணாயிருப்பான்‌. 


உபா 28:58. உன்னிடத்தில்‌. 
சுகசெல்வத்தினாலும்‌ செருக்கினாலும்‌ 
தன்‌ உன்ளங்காலைத்‌ தரையின்மேல்‌. 
வைக்க. அஞ்சின செருக்கும்‌ 
சுகசெல்வமுமுன்ன ஸ்திரீ தன்‌ 
கால்களின்‌ நடுவே புறப்பட்ட தன்‌ 
நஞ்சுக்கொடியினிமித்தமும்‌, தான்‌ 
பெற்ற பின்னைகளினிமித்தமும்‌, தண்‌ 
மார்பில்‌ இருக்கிற புருஷன்மேலும்‌ தன்‌ 
குமாரன்மேலும்‌ தன்‌ 
குமாரத்தியின்மேலும்‌ 
வன்கண்ணாயிருப்பான்‌; 


உபா 28:57. உன்‌ சத்துருக்கன்‌ உண்‌: 
வாசல்களில்‌: உன்னை 
முற்றிகைப்போட்டு 
நெருக்குங்காலத்தில்‌, சகலமும்‌. 
குறைவுபடுவதினால்‌, அவைகளை 
இரகசியமாய்த்‌ தின்னுவான்‌. 


உபா 28:58. உன்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
என்னும்‌ மகிமையும்‌ பயங்கரமுமான 
தாமத்திற்குப்‌ பாயப்படும்படிக்கு, தீ 
இத்தப்‌ புஸ்தகத்தில்‌ எழுதியிருக்கிற 
இத்த தியாயப்பிரமாண 
வார்த்தைகளின்‌ படியெல்லாம்‌ நடக்கக்‌ 
கவனமாயிராவிட்டால்‌, 





உபாகமம்‌ - 
DEUTERONOMY - 


BALWETHER 
பிய 


உபா 28:59. கர்த்தர்‌ தீங்காத பெரிய 
வாதைகளாதும்‌ நீங்காத கொடிய 
ரோகங்கனாலும்‌ உன்னையும்‌ உன்‌ 
சந்ததியையும்‌ அதிசயமாய்‌ வாதித்து, 


உபா 28:60. தீ கண்டு பயத்த எகிப்து. 
வியாதிகனெல்லாம்‌ உன்மேல்‌ 
வருவிப்பார்‌; அவைகள்‌ 


பற்றிக்கொள்ளும்‌. 


உபா 28:81. இத்த தியாயப்பிரமாண 
புஸ்தகத்தில்‌ எழுதியிராத எல்லாப்‌ 
பிணியையும்‌ வாதையையும்‌ தீ 
அழியுமனவும்‌ கர்த்தர்‌ உன்மேல்‌ 
வரப்பண்ணுவார்‌. 


உன்னைப்‌ 


உபா 28:82, திரட்சியிலே வானத்து 
நட்சுத்திரங்கனைப்போல்‌ இருத்த 
நீங்கள்‌, உங்கள்‌ தேவனாகிய 
கர்த்தரின்‌ சுத்தத்திற்குச்‌ 
செவிகொடாமற்போன தினால்‌, 
கொஞ்சம்‌ ஜனமாய்ப்‌ போவீர்கள்‌. 


உபா 28:89. கர்த்தர்‌ 
நன்மை செய்யவும்‌ உங்களைப்‌ 
பெருகப்பண்ணவும்‌ எப்படி 
உங்கள்மேல்‌ இரம்மியமாயிருந்தாரோ, 
அப்படியே கர்த்தர்‌ உங்களை 
அழிக்கவும்‌ உங்களை அதம்பண்ணவும்‌ 
இரம்மியமாயிருப்பார்‌; நீங்கள்‌. 
சுதந்தரிக்கப்போகிற 
தேசத்திலிருந்து 

போடப்படுவீர்கள்‌. 


உங்களுக்கு 


பிடுங்கிப்‌: 


உபா 28:64. கர்த்தர்‌ உன்னைப்‌ 
பூமியின்‌ ஒரு முனை துவக்கி பூமியின்‌ 
மறுமுனைமட்டும்‌ இருக்கிற எல்லா. 
ஜனங்களுக்குன்ளும்‌ சிதற அடிப்பார்‌ 
அங்கே நீயும்‌ உண்‌ மிதாக்களும்‌. 
அறியாத மரமும்‌ கல்லூமான அத்தியா 
தேவர்கனைச்‌ சேவிப்பாய்‌. 


உபா 28:65. அத்த ஜாதிகளுக்குன்னே 
உனக்கு இணைப்பாறுதல்‌ இராது, உன்‌ 
உன்னங்கால்கள்‌ தங்கித்‌ தரிக்க. 
இடமும்‌ இராது; அங்கே கர்த்தர்‌ 
உனக்குத்‌ தத்தனிக்கிற 
இருதயத்தையும்‌, சோர்த்துபோகிற 
கண்களையும்‌, மனச்சஞ்சலத்தையும்‌ 
கொடுப்பார்‌. 


விரிவுரை 
COMMENTARY 


ஜீவன்‌ உனக்குக்‌ 

ஊசலாடும்‌; உன்‌ 
நம்பிக்கையில்லாமல்‌ 

ea பகலும்‌ திகில்கொண்டிருப்பாய்‌. 


உபா 28:87. 
இருதயத்தின்‌ 
கண்கள்‌ காணும்‌ 
விடியற்காலத்தில்‌ 
சாயங்காலம்‌ 
சாயங்காலத்தில்‌, 
விடியற்காலம்‌ 
சொல்லுவாய்‌. 


நீ பயப்படும்‌ உன்‌ 
'திகிலினாலும்‌, உன்‌ 
காட்சியினாலூம்‌, 
எப்பொழுது. 
என்றும்‌, 
எப்பொழுது 

என்றும்‌. 


வருமோ 


வருமோ 


உபா 28:88. இனிக்‌ காணாதிருப்பாய்‌ 
என்று. நாண்‌: உனக்குச்‌. 
சொன்னவழியாய்‌, கர்த்தர்‌ உன்ணைக்‌ 
கப்பல்களிலே எகிப்திற்குத்‌ திரும்பிக்‌ 
கொண்டுபோகப்பண்ணுவார்‌; அங்கே 
உங்கள்‌. சத்துருக்களுக்கு. 
வேலைக்காரராகவும்‌ 
வேலைக்காரிகனாகவும்‌ 
விற்கப்படுவீர்கன்‌; 
கொள்வாரும்‌. 
என்றான்‌. 


உங்களைக்‌ 
இல்லாதிருப்பார்கள்‌. 


தெய்வபக்தியில்லாதலர்களுக்கும்‌, 
அக்கிரமக்காரருக்கும்‌ விரோதமாக 
தேவகோபம்‌ வெளிபபடுத்தப்ப்டிக்கிறது 
கர்த்தருடைய கற்பனைகளைக்‌ 
கைக்கொள்ளாதவர்கள்மீது சாபம்‌ வரும்‌. 
அந்த சாபங்கள்‌ அவர்களை அழித்துப்போடும்‌. 
கீழ்ப்டியாமையினால்‌ சாபம்‌ வருகிறது. 
சாபத்தினால்‌ அழிவு வருகிறது. 


கீழ்ப்டியாத ஜனங்கள்மீது, 
தேவகோபம்‌ வெளிப்படும்போது, அது 
மேலோட்டமாக வந்து, சீக்கிரத்தில்‌ 
மறைந்துபோகாது. கர்த்தருடைய கோபம்‌ 
அக்கிரமக்காரர்மீது வரும்போது, அது 
அவர்களை அழித்துப்போடு மட்டும்‌, 
அவர்களைத்‌ தொடர்ந்து பிடிக்கும்‌. ஒரு 
மனுஷன்மீது சாபம்‌ வரும்போது, அதன்‌ பின்‌ 
விளைவுகள்‌ மிகவும்‌ 
பயங்கரமானதாகமிருக்கும்‌. 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


சா 
விளைவுகளைப்பற்றிச்‌ சொல்லும்போது, “உன்‌ 
தேவனாகிய கர்த்தர்‌ உனக்கு விதித்த 
அவருடைய கற்பனைகளையும்‌ 
கட்டளைகளையும்‌ கைக்கொள்ளும்படி, நீ 
அவர்‌ சத்தத்திற்குச்‌ செலிகொடாதபடியினால்‌, 
இந்தச்‌ சாபங்கள்‌ எல்லாம்‌ உன்மேல்‌ வந்து, நீ 
அழியுமட்டும்‌ உன்னைத்‌ தொடர்ந்து பிடிக்கும்‌” 
(உபா 28:45) என்று சொல்லுகிறார்‌. 

இந்தச்‌ சாபங்கள்‌ எல்லாம்‌" என்னும்‌ 
வாக்கியம்‌ இதுவரையிலும்‌ சொல்லப்பட்ட 83 
சாபங்களைக்‌ குறிக்கிறது. உபா 27:14-28:68 
ஆகிய வசனங்களில்‌ மொத்தம்‌ 124 சாபங்கள்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. (உபா 28:59) 


சாபத்தினால்‌ வரும்‌ அழிவு, கீழ்ப்படியாத 
பிள்ளைகளிடத்திலும்‌, அவர்களுடைய 
சந்ததியிலும்‌ என்றைக்கும்‌ அடையாளமாகவும்‌ 
அற்புதமாகவும்‌ இருக்கும்‌ (உபா 28:46) 


இஸ்ரவேல்‌  புத்திரர்மீது வரும்‌ 
சாபங்களுக்கான காரணங்களும்‌ இந்த 
வனப்பகுதியில்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
அதன்‌ விவரம்‌ வருமாறு : 
1. கர்த்தரை விட்டுவிலகுவதும்‌, 
துர்க்கிரியைகளும்‌ (உபா 28:20) 


கர்த்தருடைய சத்தத்தைக்‌ கேட்காமல்‌ 
போனது. 


கர்த்தருடைய கட்டளைகளையும்‌, 
கற்பனைகளையும்‌ கைக்கொள்ளாமல்‌ 
போனது. 


உங்களுக்கும்‌, உங்கள்‌ 
பிள்ளைகளுக்கும்‌ நித்திய பாடங்களைக்‌ 
கற்பிக்குமாறு சாபங்கள்‌ அவர்களுக்கு 
அடையாளமாகவும்‌, அற்புதமாகவும்‌ 
இருக்கும்‌ (உபா 28:46). 


சகலமும்‌ பரிபரணமாயிருக்கையில்‌, நீ 

மனமகிழ்ச்சியோடும்‌ களிப்போடும்‌ உன்‌. 
தேவனாகிய கர்த்தரைச்‌ சேவியாமற்‌ 
போனது. (உபா 28:47), 


கர்த்தரின்‌ சத்தத்திற்குச்‌ 
செவிகொடாமற்‌ போனது (உபா 28:62) 


விரிவுரை 
COMMENTARY 


QODNENS 
PUBLISHERS 


தீர்க்கதரிசியாகிய 
கீழ்ப்படியாமையினாலும்‌, 
வரும்‌ சாபங்களைப்பற்றியும்‌, 
தீங்குகளைப்பற்றியும்‌, அழிவைப்பற்றியும்‌ 
இல்வாறு சொல்லியிருக்கிறார்‌. 


நான்‌ அவனிடத்திலும்‌, 
சந்ததியினிடத்திலும்‌, 
பிரபுக்களினிடத்திலும்‌ 
அக்கிரமத்தை விசாரித்து, 
எருசலேமின்‌ குடிகள்மேலும்‌, 
மனுஷர்மேலும்‌, நான்‌ 
சொன்னதும்‌, 
கேளாமற்போனதுமான 
வரப்பண்ணுவேன்‌ 
சொல்லுகிறார்‌ 
(எரே 36:31). 


எரேமியாவும்‌, 
பாவத்தினாலும்‌ 


என்று சொல்‌ 


எரேமியாவைப்போலவே, 
கீழ்ப்டியாத பிள்ளைகளுக்கு 
சாபங்களைப்பற்றி, இந்த 
ஒவ்வொன்றாகச்‌ சொல்லுகிறார்‌. 

புத்திரர்‌ கர்த்தருடைய ற்‌ 
கீழ்ப்படியாதபோது, மோசே இங்கு சொல்லுகிற 
சாபங்களெல்லாம்‌ அவர்கள்மேல்‌ வந்து, 
அவர்கள்‌ அழியுமட்டும்‌ அவர்களைத்‌ 
தொடர்ந்து பிடிக்கும்‌. 


ரோமப்பேரரசினால்‌. 
முற்றிலுமாய்‌ அழிக்கப்பட்டார்கள்‌. 


மோசே இஸ்ரவேல்‌ வபுத்திரருக்கு 
கர்த்தருடைய வார்த்தைகளை 
சொல்லும்போது, அவர்‌ தேவஆலியானவரால்‌ 
ஏவப்பட்டு, இந்த வார்த்தைகளைச்‌ 
சொல்லுகிறார்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
வார்த்தைகளின்மீது. அதிகாரமுள்ளவர்‌. 
கர்த்தருக்கு சித்தமான காலம்‌ வரும்போது, 
தீர்க்கதரிசனங்கள்‌ நிறைவேறும்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தருடைய 
கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல்‌ பாவம்‌ 
செய்கிறார்கள்‌. அவர்களுடைய சரித்திரத்தில்‌ 
அவர்கள்மீது ஒவ்வொரு சாபங்களாக 
வருகிறது. சாபத்தினால்‌ வரும்‌ தீங்குகளும்‌ 
அவர்களுக்கு அதிகரிக்கிறது. கர்த்தர்‌ 
அவர்களுடைய பாவங்கள்‌ எல்லாவற்றையும்‌ 
விசாரிக்கிறார்‌. 





உபாகமம்‌ 


BALWETHER 
பிய 


புதிய ஏற்பாட்டுக்காலத்தில்‌ யூதர்கள்‌ 
தங்கள்‌ மேசியாவாகிய இயேசுகிறிஸ்துவை 
ஏற்றுக்கொள்ளாமல்‌ 
புறக்கணித்துவிடுகிறார்கள்‌. இது அவர்கள்‌ 
செய்கிற மிகப்பெரிய பாவமாகயிருக்கிறது. 
தங்கள்‌ இராட்சகராகிய இயேசுகிறிஸ்துவை 

ள்‌ அங்கீகரிக்காமல்‌, அவரை 

அறையப்படுவதற்கு 

ஒப்புக்கொடுக்கிறார்கள்‌. தப்‌ 
பாவத்தினிமித்தமாக ரோமப்பேரரசார்‌. 
யூதாதேசத்தையே அழித்துப்போடுகிறார்கள்‌. 
உயிரோடு தப்பின யூதர்கள்‌, உலகமெங்கும்‌ 
சிதறி ஓடிப்போகிறார்கள்‌. 

ஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
பானா தள்கல்‌ மகள்‌ கர்த்தருக்கு 
பரிசுத்தமான ஜனங்கள்‌. அவர்கள்மீது 
தேவனுடைய ஆசீர்வாதம்‌ 
பரலோகத்திலிருந்து விசேஷமாக இரங்கி 
வந்தது. இஸ்ரவேல்‌ புத்திரரைப்போல, இந்தப்‌ 
பூமியிலுள்ள வேறு எந்த ஜாதியாரோடும்‌, 
கர்த்தர்‌ இந்த அளவுக்கு அற்புதங்களையும்‌, 
அடையாளங்களையும்‌ நடப்பிக்கவில்லை. 


ஆசீர்வாதங்களையும்‌, 

அனுபவிப்பதற்கு இஸ்ரவேல்‌ ஜனத்தாருக்கு 
ஏராளமான வாய்ப்புக்கள்‌ கொடுக்கப்பட்டது. 
ஆனாலும்‌ அவர்கள்‌ கர்த்தருடைய 
கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாதே போனார்கள்‌. 
இதனால்‌ இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தருடைய 
நீதியையும்‌ அனுபவிக்கவேண்டியதாயிற்று. 


புத்திரர்‌ கர்த்‌ ய 
செலிகொடாதபடியினால்‌, 

அவர்கள்மீது சாபங்கள்‌ வந்தது. அந்த 

சாபங்கள்‌ அவர்கள்‌ அழிந்துபோகும்‌ மட்டும்‌. 

்‌ தொடர்ந்து பிடித்தது. 

ஜனத்தார்‌. அந்நிய 

சிறைப்பட்டுப்போனார்கள்‌. 

பூமியெங்கும்‌ _ சிதறி 

அவர்கள்‌ எந்த 

தேசாந்திரிகளாக 

சுற்றித்திரிந்தாலும்‌ அவர்கள்‌ கர்த்தருடைய 

ஜனம்‌ என்னும்‌ அடையாளம்‌, அவர்கள்மீது 

முத்திரையாக போடப்பட்டிருக்கிறது. 

கர்த்தர்‌ காயீன்மீது 

முத்திரை போட்டதுபோல, இஸ்ரவேல்‌ 

புதிர்மீதம்‌ முந்தின போட்டிருக்கிறார்‌ 

இந்த உலகத்திலுள்ள ஜாதியார்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரரைப்‌ பார்க்கும்போது அவர்களை 


- விரிவுரை 


DEUTERONOMY - COMMENTARY 


கர்த்தருடைய விசேஷித்த ஜனமாகவே 
பார்க்கிறார்கள்‌. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
ஆசீர்வதிக்கப்படுவதைப்‌ பார்க்கும்போது, 
அந்த ஆசீர்வாதங்கள்‌ கர்த்தரால்‌ வந்தது 
என்பதையும்‌, அவர்கள்‌ அழிந்துபோவதைப்‌ 
பார்க்கும்போது. அந்த அழிவும்‌ கர்த்தரால்‌ 
அவர்களுக்கு வந்தது என்பதையும்‌, இந்த 
உலகத்திலுள்ள சகல ஜாதியாரும்‌ 
அறிந்துகொள்கிறார்கள்‌. 

இஸ்ரவேல்‌ புத்திரர்மேல்‌ வரும்‌ 
சாபங்களும்‌, அந்த சாபங்கள்‌ அவர்களை 
தொடர்ந்து பிடிப்பதினால்‌ அவர்கள்‌ 
அழிந்துபோவதும்‌, அவர்களிலும்‌, 
அவ்‌ சந்ததிகளிலும்‌ 
என்றைக்கும்‌ அடையாளமாகவும்‌, 
அற்புதமாகவும்‌ இருக்கும்‌. 

கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து தம்முடைய 
சீஷர்களுக்கு எருசலேமைப்பற்றியும்‌, 
எருசலேமிலுள்ள 
கட்டிடங்களைப்பற்றியும்‌. 
“இவ்விடத்தில்‌ ஒரு 
கல்லிராதபடிக்கு 
இடிக்கப்பட்டுப்போகும்‌" 
சொன்னார்‌ 


மத்தேயு 


(மத்‌ 24:2) என்று 


24-ஆவது அதிகாரம்‌ 
முழுவதிலும்‌, இயேசுகி 
பிரசங்கச்செய்தி, 

வார்த்தைகளை உறுதிபண்ணுவதுபோல 
இருக்கிறது. இஸ்ரவேல்‌ புத்திரர்மேல்‌ வரும்‌ 
சாபங்கள்‌, அவர்கள்‌ அழியுமட்டு அவர்களைத்‌ 
தொடர்ந்து பிடிக்கும்‌ என்று மோசே 
சொன்னார்‌. மோசே சொன்ன பிரகாரம்‌ 
எருசலேமும்‌, தேவாலயத்தின்‌ கட்டிடங்களும்‌ 
அழிந்துபோகும்‌ என்பதை இயேசுகிறிஸ்துவும்‌ 
உறுதிபண்ணுகிறார்‌. 


மோசே இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு வரும்‌ 
அழிவைப்பற்றிச்‌ சொல்லும்போது, “சகலமும்‌ 
பரிபூரணமாயிருக்கையில்‌, 
மனமகிழ்ச்சியோடும்‌ களிப்போடும்‌ உன்‌ 
தேவனாகிய கர்த்தரைச்‌ 
சேவியாமற்போனதினிமித்தம்‌, சகலமும்‌ 
குறைவுபட்டு, பட்டினியோடும்‌ தாகத்தோடும்‌ 
நிர்வாணத்தோடும்‌, கர்த்தர்‌ உனக்கு 
விரோதமாய்‌ அனுப்பும்‌ சத்துருக்களைச்‌ 
சேவிப்பாய்‌: அவர்கள்‌ உன்னை அழித்துத்‌ 


(உபா 28:47,48) என்று சொல்லுகிறார்‌. 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


BALWETHER 
பிய 


இஸ்ரவேல்‌. புத்திரருக்கு. 
ரோமப்போரசின்‌ மூலமாக அழிவு வரும்‌ 
மோசே  தீர்க்கதரிசனமாகச்‌ 
வேதபண்டிதர்கள்‌ 
விளக்கம்‌ 

சொல்லுகிறார்கள்‌. 


“கிழவன்‌ என்று முகம்பாராமலும்‌, 
வாலிபன்‌ என்று இரங்காமலும்‌ இருக்கும்‌. 
கொடிய முகமுள்ளதும்‌, உனக்குத்‌ தெரியாத 
பாஜையைப்‌ பேசுகிறதுமான ஜாதியை 
வெகுதூரத்திலுள்ள பூமியின்‌ 
குடையாந்தரத்திலிருந்து கர்த்தர்‌ உன்மேல்‌: 
கழுகு பறக்கும்‌ வேகமாய்‌ வரப்பண்ணுவார்‌" 
(உபா 28:49,50) என்று மோசே இஸ்ரவேல்‌ 
புத்திரர்மேல்‌ வரப்போகும்‌ அழிவைப்பற்றிச்‌ 
சொல்லுகிறார்‌. 
இஸ்ரவேல்‌ 'த்தார்மீது, 
யுத்தம்பண்ண வருகிற விரோதிகளைய றி 
இந்த வசனப்பகுதியில்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
அவர்களைப்பற்றிய விவரம்‌ வருமாறு : 
1. அந்நிய ஜாதி 
2. கழுகுபோல வேகமாய்‌ பறக்கும்‌ ஜாதி. 
3. தெரியாத பாஷை பேசும்‌ ஜாதி 


4. வேகமாய்‌ 
(உபா 28:50). 


வந்து தாக்கும்‌ ஜாதி. 


5. இரக்கம்‌ காண்பிக்காத ஜாதி. 
6. அழிக்கும்‌ ஜாதி. (உபா 28551) 


7. இஸ்ரவேல்‌ தேசத்தை முழுவதுமாக 
அழிக்கும்மட்டும்‌ தீர்மானமாய்‌ இருக்கும்‌ 
ஜாதி. (உபா 28:5: 


1. அசீரியர்‌ - உபா 28:48-57 ஆகிய 
வசனங்களை இவர்கள்‌ முதலாவதாக 
நிறைவேற்றினார்கள்‌. வடக்கு 
ராஜ்யத்தின்‌ பத்துக்‌ கோத்திரங்களை 
இவர்கள்‌ முழுவதுமாக அழித்தார்கள்‌. 
(2இராஜா 17). 


விரிவுரை 
COMMENTARY 


(ODES 
PUEUSHERS 


2. பாபிலோனியர்‌ - இவர்களும்‌ 
உபா 28:48-57 ஆகிய வசனங்களை 
நிறைவேற்றினார்கள்‌. தெற்கு 
ராஜ்யத்தின்‌ இரண்டு கோத்திரங்களை 
இவர்கள்‌ முழுவதுமாக அழித்தார்கள்‌. 
அசீரியர்‌ பத்துக்‌ கோத்திரங்களை 
அழித்து 133 வருஷங்களுக்குப்‌ பின்பு, 
பாபிலோனியர்‌ இரண்டு 
கோத்திரங்களை அழித்தார்கள்‌. 
(இராஜா 24; நாளா 36), 
பாபிலோனும்‌, அதன்‌ ராஜாவாகிய 
குழுகுக்கு 
பட்டிருக்கிறார்கள்‌. 
எரே 48:40; 
எசே 17:3,7; ஓசி 8:1) 


நேபுகாத்நேச்சாரும்‌ 
கூறப்‌ 


ஒப்பிட்டுக்‌ 


ரோமப்பேரரசு - உபா 28:48-57 ஆகிய 
வசனங்களை இவர்கள்‌ இறுதியாக 
நிறைவேற்றுகிறார்கள்‌. யூதாவின்‌ 
ராஜ்யத்தைப்‌ பாபிலோனியர்‌ அழித்து, 
686... வருஷங்களுக்குப்‌... பின்பு, 
ரோமப்பேரரசார்‌ மீதமுள்ள இஸ்ரவேல்‌ 
பத்திரை அழித்துப்‌ போட்டார்கள்‌. 
(லூக்கா 21:20-24), கியி 70 ஆம்‌ 

த்திற்குப்‌ பின்பு இஸ்ரவேல்‌ 


இஸ்ரவேல்‌ தேசத்தார்மீது அந்நிய 
தேசத்தார்‌ யுத்தம்பண்ண வருவார்கள்‌. 
அவர்கள்‌ வெகுதூரத்திலுள்ள பூமியின்‌ 
கடையாந்தரத்திலிருந்து வருவார்கள்‌. இந்த 
வாக்கியம்‌ ரோமப்பேரரசைக்‌ குறிக்கிறது. 
என்று. வேதபண்டிதர்கள்‌ விளக்கம்‌ 
சொல்லுகிறார்கள்‌. அவர்கள்‌ கழுகு பறக்கும்‌. 
வேகமாய்‌. இஸ்ரவேல்‌ புத்திரர்மேல்‌ 
வருவார்கள்‌. ரோமப்பேரரசின்‌ சேனைக்கு 
கழுகானது அடையாளமாயிருக்கிறது. 

இயேசுகிறிஸ்து 
தீர்க்கதரிசனமாய்ச்‌ 
மோசே சொன்ன 
தீர்க்கதரிசனத்தையும்‌, அவர்‌ சொன்ன 
அடையாளத்தையும்‌ உறுதிபண்ணுகிறார்‌. 
“பிணம்‌ எங்கேயோ அங்கே கழுகுகள்‌ வந்து 
கூடும்‌" (மத்‌ 24:28) என்று கிறிஸ்துவானவர்‌ 
சொல்லுகிறார்‌. 


கர்த்தராகிய 
யூதாதேசத்தின்‌ அழிவை 
சொல்லும்போது, 





உபாகமம்‌ - 
DEUTERONOMY - COMMENTARY 


BALWETHER 
பிய 


ஆடுமாடுகளிலும்‌ உனக்கு ஒன்றும்‌ மீதியாக 
வைக்கமாட்டான்‌" (உபா 28:51) என்று 


சொல்லுகிறார்‌. 


அந்நிய 
சேனையிலுள்ளவர்கள்‌ 
தேசத்தின்‌ கனிகளையெல்லாம்‌ புசிப்பார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு மீதியாக ஒன்றும்‌ 
இல்லாதவாறு, அந்நிய தேசத்தாரே 
எல்லாவற்றையும்‌ தங்களுக்கு 
எடுத்துக்கொண்டு போய்விடுவார்கள்‌. 
'ரோமப்பேரரசார்‌ ஒரு தேசத்திற்கு. 
விரோதமாக யுத்தம்பண்ணப்போகும்போது. 
அந்த தேசத்தை. முற்றிலுமாக 
அழித்துப்போடுவது வழக்கம்‌. ரோமப்பேரரசின்‌ 
போர்ச்சேவகர்கள்‌, அந்த தேசத்தில்‌ 
ஒன்றையும்‌ மீதியாக 
எல்லாவற்றையும்‌ தங்கள்‌ 
எடுத்துக்கொண்டு. போய்விடுவார்கள்‌. 
இதுபோன்ற சம்பவமே இஸ்ரவேல்‌ 
தேசத்திற்கும்‌ ஏற்படும்‌. 


(வேல்‌ 
நவள ்ல்ம்‌ 
முற்றிக்கைப்போடுவார்கள்‌. 
புத்திரரோ தங்கள்‌ தேவனாகிய கர்த்தரை 
நம்பாமல்‌, தங்கள்‌ உயரமான மதில்களையும்‌, 
அரண்களையும்‌ நம்புவார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தருடைய 
கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல்‌ போனதினால்‌, 
சாபங்கள்‌ அவர்கள்மேல்‌ வந்திருக்கிறது. 
அவர்கள்‌ கர்த்தரை விட்டு 
விலகிப்போனதினால்‌, கர்த்தரும்‌ அவர்களை 
விட்டு விலகிப்போய்விடுகிறார்‌. ந்தர்‌ 


கர்த்தர்‌ தம்முடைய 
பாதுகாக்கவில்லையென்றால்‌, 
பாதுகாப்பு 


விரிவுரை 


கர்த்தர்‌ தங்களை விட்டு 
விலகிப்போனாலும்‌, கர்த்தருடைய பாதுகாப்பு 
தங்களுக்கு கிடைக்காதே போனாலும்‌ 
இஸ்ரவேல்‌. புத்திரர்‌ தங்கள்‌ 
பட்டணங்களிலுள்ள உயரமும்‌ அரணிப்புமன 
மதில்கள்‌ தங்களுக்கு பாதுகாப்பாயிருக்கும்‌ 
என்று நம்புகிறார்கள்‌. அவர்கள்‌ நம்புகிற 
மதில்களெல்லாம்‌ இடிந்து விழும்‌. மோசே 
இதுபற்றி இஸ்ரவேல்‌. புத்திரருக்கு 
சொல்லும்போது, 

உன்‌ தேசமெங்கும்‌ நீ நம்பியிருக்கும்‌. 
உயரமும்‌ அரணிப்புமான உன்‌ மதில்கள்‌ 
விழுமளவும்‌, அவன்‌ உன்‌ வாசல்களிலெங்கும்‌ 
உன்னை முற்றிகைப்போடுவான்‌: உன்‌ 
தேவனாகிய கர்த்தர்‌ உனக்குக்‌ கொடுத்த 


உன்னுடைய தேசபெங்குழுள்ள உன்னுடைய 
றும்‌ உன்னை 
(உபா 28:52) என்று 


வாசல்கள்‌ தோ 
முற்றிகைப்போடுவான்‌"' 
சொல்லுகிறார்‌. 

க்கள்‌ 


௪ ஸ்ரவேல்‌ புத்திரரை 
முற்றிக்கைப்போட்டு, ச்‌ ந்தா 


அவர்களை நெருக்கும்‌ 
காலத்தில்‌, அவர்களுக்கு வரும்‌ 
வேதனைகளையும்‌, நெருக்கங்களையும்‌, 
பசியையும்‌, பட்டினியையும்‌ மோசே இந்த 
வசனப்பகுதியில்‌ விரிவாகச்‌ சொல்லுகிறார்‌. 
அதன்‌ விவரம்‌ வருமாறு : 


த்துருக்கள்‌ உன்னை 
மவ ட்டு தத்‌ உன்‌ 


தேவனாகிய கர்த்தர்‌ உனக்குக்‌ கொடுத்த 
உன்‌ கர்ப்பக்கனியான உன்‌ 


புத்திரபுத்திரிகளின்‌ மாம்சத்தைத்‌ தின்பாய்‌" 
(உபா 28: 


“உன்‌ கர்ப்பக்கனியான உன்‌ புத்திர 
புத்திரிகளின்‌ மாம்சத்தைத்‌ தின்பாய்‌” 
என்பது இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு விரோதமாக 
சொல்லப்படும்‌ சாபமான வார்த்தையாகும்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தரைவிட்டு விலகிப்‌ 
போனதினால்‌ அவர்களுக்கு பெரிய சாபம்‌ 
வருகிறது. (உபா 28:52-57). ஆகாபின்‌ 
குமாரனாகிய யோராமின்‌ காலத்தில்‌ முதன்‌ 
முறையாக இந்தத்‌ தீர்க்கதரிசனம்‌ 
நிறைவேறுகிறது. (இராஜா 624-31) 
கிமி. 70 ஆம்‌ வருஷத்தில்‌ ரோமாபுரியார்‌ 


பெருந்துயரத்தை அனுபவித்தார்கள்‌. 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


உன்‌ 
வாசல்களிலெங்கும்‌ உன்னை 
முற்றிகைப்போட்டு நெருக்குங்காலத்தில்‌, 
உன்னிடத்தில்‌ செருக்கும்‌ சுகசெல்வமுமுள்ள 
மனிதன்‌ சகலத்தையும்‌ இழந்து, தன்‌ 
இல்லாமையினாலே தான்‌ தின்னும்‌ தன்‌ 
பிள்ளைகளின்‌ மாம்சத்திலை, தன்‌ 
சகோதரனுக்காகிலும்‌, தன்‌ மார்பில்‌ இருக்கிற 
மனைவிக்காகிலும்‌, தனக்கு மீந்திருக்கிற 
தன்‌ மக்களில்‌ ஒருவலுக்காகிலும்‌ 
கொஞ்சமேனும்‌ கொடாதபடி அவர்‌ 

மிருப்பான்‌ (உபா 28:5: 


“உன்னிடத்தில்‌ சுகசெல்லத்தினாலும்‌ 
செருக்கினாலும்‌ தன்‌ உள்ளங்காலைத்‌ 
தரையின்பேல்‌ வைக்க அஞ்சின செருக்கும்‌ 
சுகசெல்வமுமுள்ள ஸ்திரீ நன்‌ ன 
நடுவே புறப்பட்ட 
நஞ்சுக்கொடியினிமித்தமும்‌, தான்‌ பெற்ற 
பிள்ளைகளினிமித்தமும்‌, தன்‌ மார்பில்‌ 
இருக்கிற புருஷன்மேலும்‌ தன்‌ குமாரன்மேலும்‌ 
தன்‌ குமாரத்தியின்மேலும்‌ 
வன்கண்ணாயிருப்பாள்‌" (உபா 28:56). 


“உன்‌ 


“ உன்‌ சத்துருக்கள்‌ உன்‌ வாசல்களில்‌ 
உள்ளை ற்றிகைப்‌ 

நெருக்குங்காலத்தில்‌, 
குறைவுபடுவதினால்‌, 


பயப்படும்படிக்கு, “ 
எழுதியிருக்கிற ல்‌ 
வார்த்தைகளின்‌ படியெல்லாம்‌ 
கவனமாயிராவிட்டால்‌, கர்த்தர்‌ 
பெரிய வாதைகளாலும்‌ நீங்காத கோஷ்‌ 
ரோகங்களாஜம்‌ உன்னையும்‌. உன்‌ 
சந்ததியையும்‌ அதிசயமாய்‌ வாதித்து. நீ 
கண்டு ததி எகிப்து வியாதிகளெல்லாம்‌ 
உன்மேல்‌ வருவிப்பார்‌: அவைகள்‌ உன்னைப்‌ 
பற்றிக்கொள்ளும்‌" (உபா 28:58-60). 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ எகிப்து தேசத்தில்‌ 
பல “வியாதிகளைக்‌ கண்டிருக்கிறார்கள்‌. 
ஆனால்‌ எந்த வியாதியும்‌ அவர்களை 
அணுகாதவாறு கர்த்தர்‌ தம்முடைய 
பிள்ளைகளைப்‌ பாதுகாத்துக்‌ கொண்டார்‌. 
(உபா 725; யாத்‌ 15:26). 


விரிவுரை 
COMMENTARY 


இஸ்ரவேல்‌. 
கட்டளைகளுக்கு 


புத்திரர்‌ கர்த்தருடைய 

கீழ்ப்படியாமல்‌ 
போனதினிமித்தமாக, அவர்கள்மீது வரும்‌ 
சாபங்களையும்‌, அந்த சாபங்களினால்‌. 
அவர்களுக்கு வரும்‌ அழிவுகளையும்‌ மோசே 
;த வசனப்பகுதியில்‌ ஒவ்வொன்றாகச்‌ 
சொல்லுகிறார்‌. இதன்‌ பின்பு இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கு வரும்‌ 
அழிவைப்பற்றியும்‌ சொல்லுகிறார்‌. 
விவரம்‌ வருமாறு : 


இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில்‌ 
எழுதியிராத எல்லாப்‌ பிணியையும்‌ 
வாதையையும்‌ நீ அழியுமளவும்‌ கர்த்தர்‌ 
உன்மேல்‌ வரப்பண்ணுவார்‌' (உபா 28361) 
என்று மோசே இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
சொல்லுகிறார்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தருடைய 
கட்டளைக்கு கீழ்ப்படிந்தால்‌, அவர்கள்‌ 
திரளான எண்ணிக்கையிலிருப்பார்கள்‌. 
அவர்கள்‌ வானத்து 
நட்சத்திரங்களைப்போலவும்‌, கடற்கரை 
மணலைப்போலவும்‌ திரளான 
எண்ணிக்கையிலிருக்க வேண்டியவர்கள்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தருடைய 
கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாமல்‌ 
போகும்போது, ஆசீர்வாதம்‌ அவர்களைவிட்டு 
நீங்கிப்போகிறது. அவர்களுக்கு சாபம்‌ 
சாபத்தினால்‌ அவர்களுக்கு 

இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 

து, அவர்களுடைய 
எண்ணிக்கையும்‌ குறைந்துபோகிறது. 


“திரட்சியிலே. வானத்து, 
நட்சத்திரங்களைப்போல்‌ இருந்த நீங்கள்‌, 
உங்கள்‌ தேவனாகிய கர்த்தரின்‌ சத்தத்திற்குச்‌ 
செவிகொடாமற்போனதினால்‌, கொஞ்சம்‌ 
ஜனமாய்ப்‌ போவீர்கள்‌. கர்த்தர்‌ உங்களுக்கு 
நன்மை செய்யவும்‌ உங்களைப்‌ 
பெருகப்பண்ணவும்‌ எப்படி உங்கள்மேல்‌ 
இரம்மியமாயிருந்தாரோ, அப்படியே கர்த்தர்‌ 
உங்களை கவும்‌ உங்களை 
அதம்பண்ணவும்‌ இரம்மியமாயிருப்பார்‌: 
நீங்கள்‌ சுதந்தரிக்கப்போகிற தேசத்திலிருந்து 
பிடுங்கிப்‌ 'போடப்படுவீர்கள்‌" 
(உபா 286263) என்று மோசே இஸ்ரவேல்‌ 
பத்திரருக்கு சொல்லுகிறார்‌. 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ திரட்சியிலே. 
வானத்து நட்சத்திரங்களைப்‌ போல்‌. 
இருந்தார்கள்‌. இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ 
எண்ணிக்கை வானத்து நட்சத்திரங்களுக்கும்‌, 
தூசிக்கும்‌, கடற்கரை மணலுக்கும்‌ 
ஒப்பிட்டுச்சொல்லப்பட்டிருக்கிறது. 
(ஆதி 1316) ஆதி 15:5; ஆதி 2217; 
ஆதி 26:4; ஆதி 28:14: ஆதி 3212). 
கர்த்தர்‌ தமக்கு சித்தமான காரியத்தை 
மாத்திரமே செய்வார்‌. அவர்‌ செய்கிற 
காரியங்களெல்லாமே அவருக்கு 
இரம்மியமான காரியமாயிருக்கும்‌. கர்த்தர்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு இரண்டுவிதமான 
காரியங்க தம்முடைய மனரம்மியமாய்ச்‌ 
செய்கிறார்‌ அதன்‌ விவரம்‌ வருமாறு : 


1. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தருக்குக்‌ 
கீழ்ப்படிந்திருந்தபோது கர்த்தர்‌ 
அவர்களுக்கு நன்மை செய்யவும்‌, 
அவர்களைப்‌ பெருகப்‌ பண்ணவும்‌: 
அவர்கள்மேல்‌ இரம்மியமாயிருந்தார்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
கீழ்ப்டியாதிருந்தபோது 
அழிக்கவும்‌ 


கர்த்தருக்குக்‌ 
அவர்களை 


கர்த்தர்‌ அன்புள்ளவர்‌. கிருபையுள்ளவர்‌. 
இரக்கமுள்ளவர்‌. ஆகையினால்‌ அவர்‌ 
யாரையும்‌ அழிக்கமாட்டார்‌, 
அதம்பண்ணமாட்டார்‌ என்று வியாக்கியானம்‌ 
பண்ணக்கூடாது. அவர்‌ 


ஆகியவற்றின்நிமித்தமாக 
அவர்களைத்‌ 

சிட்சிக்கிறார்‌. 

போலவே கர்த்தர்‌ வாம்‌ அவர்கள்‌ 
தவறுசெய்யும்போது அவர்களைத்‌ தண்டித்து 
விடுகிறார்‌. (ரோமர்‌ 1348-32, நீதி 1:22-31). 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தருடைய 
கற்பனைகளுக்கு கீழ்ப்படியவில்லையென்றால்‌, 
அவர்கள்‌ சுதந்தரிக்கப்போகிற 
தேசத்திலிருந்து, கர்த்தர்‌ அவர்களைப்‌ 
பிடுங்கிப்போடுவார்‌. 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ சுதந்தரிக்கப்போகிற 
தேசத்திலிருந்து பிடுங்கிப்போடப்படுவது 
அவர்களுடைய பின்மாற்றத்திற்குக்‌ 
கொடுக்கப்படும்‌ கடைசி நியாயத்தீர்ப்பாகும்‌. 
அவர்கள்‌ கர்த்தருக்குக்‌ கீழ்ப்படிந்தால்‌ 
வாக்குத்தத்த தேசத்தில்‌ குடியிருப்பார்கள்‌. 
அவர்களுடைய இரட்சிப்பும்‌ 
அடங்கிமிருக்கிறது. இந்தத்‌ 

குடியிருக்க முடியாதவாறு 
துன்மார்க்கமாக ஜீவித்தால்‌ 
பரலோகத்திற்குள்ளும்‌ 

முடியாது. 


கானான்‌ தேசத்திலிருந்து அவர்கள்‌ 
பிடுங்கிப்போடப்பட்டால்‌ 

பாவங்களுக்குத்‌ தண்டனையாக 
மரணத்தை அனுபவிப்பார்கள்‌. 

நித்திய அழிவைப்‌ பெறுவார்கள்‌. 
செய்தால்‌ அவர்களுக்குத்‌ தண்டனை உண்டு 
என்று கர்த்தர்‌ அவர்களைப்‌ பலமுறை 
எச்சரித்திருக்கிறார்‌. (உபா. 28:58-68/ 
உபா 18:9-12: உபா 2018; 
லேவி 18:27-30). 


இஸ்ரவேல்‌ புத்திரரில்‌ சத்துருக்களின்‌ 
பட்டயத்திற்கு தப்பிக்கிறவர்களாலும்‌ தங்கள்‌ 
தேசத்திலே. பாதுகாப்பாக குடியிருக்க 


முடியாது. அவர்கள்மீது சாபம்‌ வரும்போது 


சாயம்‌ 
பிடிக்கும்‌ 
கர்த்தருடைய 


கீழ்ப்படியாதபோது 
தங்கள்‌ தேசத்தில்‌ 

அவர்கள்‌ பூமியின்‌ 
சிதறடிக்கப்படுவார்கள்‌. 

வல்‌ புத்திர்‌ ஜாதிகளுக்குள்ளே 
சிதறடிக்கப்படுவதுபற்றி மோசே இந்த 
வசனப்பகுதியில்‌ சொல்லுகிறார்‌. அதன்‌ 
விவரம்‌ வருமாறு : 


, அழியுமட்டும்‌ அந்த 


தொடர்ந்து 


“கர்த்தர்‌ உன்னைப்‌ பூமியின்‌ ஒரு 
முனை துவக்கி பூமியின்‌ மறுமுனைமட்டும்‌ 
இருக்கிற எல்லா ஜனங்களுக்குள்ளும்‌ சிதற 
அடிப்பார்‌; அங்கே நீயும்‌ உன்‌ பிதாக்களும்‌ 
அறியாத மரமும்‌ கல்லுமான அந்நிய 
தேவர்களைச்‌ சேவிப்பாய்‌" (உபா 28:64) 
என்றும்‌, 





உபாகமம்‌ - 


விரிவுரை 


DEUTERONOMY - COMMENTARY 


தல்‌ 

உள்ளங்கால்கள்‌ தங்கித்‌. தரிக்க 
இராது; அங்கே. 

தத்தளிக்கிற. 

சோர்ந்துபோகிற 
மனச்சஞ்சலத்தையும்‌ 

(உபா 28:65) என்றும்‌, 


“ன்‌ ன்‌. உனக்குச்‌ சந்தேகத்தில்‌ 
ஊசலாடும்‌; ஜீவனைப்பற்றி 
ல்‌ ம 
திகில்கொண்டிருப்பாய்‌. ப்படும்‌ 
இருதயத்தின்‌ திகிலினாலும்‌, உன்‌ கண்கள்‌. 
காணும்‌ காட்சியினாலும்‌, விடியற்காலத்தில்‌ 
எப்பொழுது சாயங்காலம்‌ வருமோ என்றும்‌, 
சாயங்காலத்தில்‌, எப்பொழுது விடியற்காலம்‌ 
வருமோ என்றும்‌ சொல்லுவாய்‌” 
(உபா 28:66,67) என்றும்‌, 


காணாதிருப்பாய்‌ என்று நான்‌ 
சொன்னவழியாய்‌, கர்த்தர்‌ 
குப்பல்களிலே எகிப்திற்குத்‌ 
திரும்பிக்‌ கொண்டுபோகப்பண்ணுவார்‌ ; 
அங்கே... உங்கள்‌ சத்துருக்களுக்கு 
வேலைக்காரராகவும்‌ வேலைக்காரிகளாகவும்‌ 
விற்கப்படுவீர்கள்‌: உங்களைக்‌ கொள்வாரும்‌ 
இல்லாதிருப்பார்கள்‌' (உபா 28:68) என்றும்‌ 
மோசே இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
சொல்லுகிறார்‌ 


கர்த்தர்‌ 


உனக்குச்‌ 
உன்னைக்‌ 


உன்னைக்‌  கப்பல்களிலே. 
எகிப்திற்குத்‌ திரும்பிக்‌  கொண்டுபோகப்‌ 
பண்ணுவார்‌" என்று மோசே கர்த்தருடைய 
கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாத இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கு. தீர்க்கதரிசனமாய்ச்‌ 
சொல்லுகிறார்‌. இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ ஒரு 
பகுதியினருக்கு இந்தத்‌ தீர்க்கதரிசனம்‌. 
பலமுறை நிறைவேறியிருக்கிறது. 
(இராஜா 14:25; 2இராஜா  23:29-34; 
2இராஜா 25:26; நோளா 36:3-4). 

தேசங்கள்‌ மத்தியில்‌ இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
சிதறடிக்கப்பட்டு அவர்களால்‌ 
ஒடுக்கப்பட்டார்கள்‌. 


உபா 28:68 


இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு நிறைவேறிற்று. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தருடைய 
கற்பனைகளுக்கு கீழ்ப்படியவில்லையென்றால்‌,. 
கர்த்தர்‌ அவர்களை பூமியின்‌ ஒருமுனை 
துவக்கி, பூமியின்‌ மறுமுனை மட்டும்‌ 
இருக்கிற எல்லா ஜனங்களுக்குள்ளும்‌ 
சிதறடிப்பார்‌. 
இஸ்ரவேல்‌ தேசத்தாரை 
தேசங்களுக்குள்‌ சிதறடிக்கப்போவதைப்‌ பற்றி 
கர்த்தர்‌ 45 இடங்களில்‌ கூறியிருக்கிறார்‌. 
(உபா 28:64; உபா 4: உபா 29:24-28; 
301-1015-20; உபா 31:29; 
உபா 33:27-29; 


சங்‌ 
எரே 13:24; 
1; எரே 30:11: எரே 31:10; 

எரே 49:32,36; எசே 5:10-12; எசே 6 
எசே 1116-17; 
எசே 17:21; எசே 20:23,34A1; 
எசே 28:25; எசே 291 
எசே 3649; போவே சக 
சக 714: யாக்‌ 14 1பேதுரு 

பல. ங்களிலிருந்‌ ஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ ம்‌ ப்பத்‌ 
பற்றியும்‌ பல வேதவசனங்கள்‌ விளக்கிக்‌ 
கூறுகிறது. (யோ 3024; சங்‌ 10697; 
54:7; 
2914; 
3413; 


119,21; 


ட்‌ எசே 20:3441; எசே 
எசே 36:24; எசே 37:1-21; மத்‌ 24:31. 


மோசே இஸ்ரவேல்‌ வபுத்திரருக்கு. 
எச்சரிப்பாக சொல்லுகிற இந்த வாக்கியங்கள்‌ 
மூலமாக, விசுவாசிகளாகிய 
ஆவிக்குரிய 
பெற்றுக்கொள்ளவேண்டும்‌. 
தன்னுடைய சுயஆவியினாலே 
வார்த்தைகளைச்‌ சொல்லாமல்‌, தேவனுடைய 
ஆவியானவராலேயே இந்த வார்த்தைகளை 
சொல்லுகிறார்‌. 





உபாகமம்‌ - 
DEUTERONOMY - 


(யய 
பிய 


விசுவாசிகளாகிய நாமும்‌, மோசேயின்‌: 
வார்த்தைகளை வாசித்து. ஆவிக்குரிய 
எச்சரிப்புக்களைப்‌ பெற்றுக்கொள்ளவேண்டும்‌. 
பாவம்‌ செய்யாதிருக்கவும்‌, பாவத்தைவிட்டு 
விலகியிருக்கவும்‌ நாம்‌ மிகுந்த கவனமாயும்‌ 
ச்‌ இருக்கவேண்டும்‌. 
வார்த்தைக்கு நாம்‌ 
நமக்கு ஆசிர்வாதமும்‌, 
கீழ்ப்படியவில்லையென்றால்‌ சாபமும்‌ வரும்‌. 
இது கர்த்தருடைய பொதுவான பிரமாணம்‌ 


ஒரு சிலர்‌ கர்த்தருடைய எச்சரிப்பின்‌ 

ர்‌ செவிகொடுக்காமல்‌, 

ம்‌, சாபத்திற்கும்‌ 

தங்கள்‌ சுயபுத்தியை சார்ந்து 

குறுக்கு வழியிலே முயற்சி பண்ணுகிறார்கள்‌. 

பரிசுத்த வேதாகமத்திலிருந்து இந்த 

வசனப்பகுதியை கிழித்துப்போட்டால்‌, 

தங்களுக்கு சாபமே வராது என்று இவர்கள்‌ 
நினைக்கிறார்கள்‌. 

ஏற்பாட்டுக்காலத்தில்‌ 

ராஜா எரேமியாவின்‌. 

பிடிக்காமல்‌, அதைக்‌ 

னியிலே போட்டு 


யோயாக்கீட்‌ என்னும்‌ 
குருளை வாசிக்கப்‌ 


கிழித்து அக்கி. 
சுட்டெரித்தான்‌. இந்த சம்பவம்‌ எரே 36:20-26 


ஆகிய வசனப்பகுதியில்‌ எழுதப்பட்டிருக்கிறது. 
அதன்‌ விவரம்‌ வருமாறு: 


பிரபுக்கள்‌ பாருக்கின்‌ கையிலிருக்கிற 
சுருளை சம்பிரதியாகிய எலிசாமாவின்‌ 
அறையிலே பத்திரமாக வைக்கிறார்கள்‌. 
அதன்‌ பின்பு அவர்கள்‌ அரமனைக்குப்போய்‌ 
யோயாக்கீம்‌ ராஜாவின்‌ செவிகளுக்கு 
வார்த்தைகளையெல்லாம்‌ அறிவிக்கிறார்கள்‌. 
ராஜா அந்த சுருளை எடுத்துக்கொண்டு வர 

யெகுதி என்பவனை அனுப்புகிறான்‌. 
யெகுதி அதைச்‌ சம்பிரதியாகிய எலிசாமாவின்‌ 
அறையிலிருந்து எடுத்துக்கொண்டுவந்து. 
ராஜா கேட்கவும்‌, ராஜாவினிடத்தில்‌ நின்ற 
எல்லாப்‌ பிரபுக்களும்‌ கேட்கவும்‌ வாசிக்கிறான்‌ 
(எரே 36:2021). 


புஸ்தக சுருளை பாருக்கு வாசிப்பதை 
யோயாக்கீம்‌ ராஜா விரும்பவில்லை. எரேமியா 
சொல்ல தான்‌ எழுதின வார்த்தைகளை 
பாருக்கால்‌ தெளிவாக வாசிக்க முடியும்‌. 
பாருக்கு அதை அதிகாரத்தோடும்‌, 
அன்போடும்‌ வாசிப்பார்‌. ஆனால்‌ பாருக்கு 
அதை வாசிப்பதை ராஜா விரும்பவில்லை. 
பாருக்குக்குப்‌ பதிலாக, அந்த புஸ்தக 
சுருளை யெகுதி வாசிக்கவேண்டும்‌ என்று 
ராஜா விரும்புகிறான்‌. 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தரைக்‌ 
அவருடைய 


கனம்பண்ணாதவர்கள்‌ 

வார்த்தையையும்‌ 
கனம்பண்ண மாட்டார்கள்‌. கர்த்தருடைய 
வார்த்தையை சொல்லுகிற அவருடைய 
ஊழியக்காரரையும்‌ கனம்பண்ணமாட்டார்கள்‌. 
யோயாக்கீம்‌ ராஜா கர்த்தரையும்‌ 
கனம்பண்ணவில்லை.. அவருடைய 
ஊழியக்காரரையும்‌ கனம்பண்ணவில்லை. 
ராஜாவுக்கு ஆலிக்குரிய காரியங்களில்‌ 
ஆர்வமில்லை. ஆகையினால்‌ கர்த்தருடைய 
வார்த்தையை யார்‌ வேண்டுமானாலும்‌ 
வாசிக்கலாம்‌ என்று தீர்மானித்து, யெகுதியை 
வாசிக்க சொல்லுகிறான்‌. 

பாருக்கு வாசித்த புஸ்தக 
சுருளிலிருந்து யெகுதி மூன்று அல்லது 
நான்கு பத்திகளை வாசித்து முடிக்கிறார்‌. 
இது ஒன்பதாம்‌ மாதம்‌. குளிர்காலம்‌. ராஜா 
குளிர்காலத்திற்கு தங்கும்‌ வீட்டில்‌ 
உட்கார்ந்திருக்கிறார்‌. ராஜாவுக்கு முன்பாக 
கணப்பு மூட்டியிருக்கிறது. 

கர்த்தருடைய வார்த்தையைக்‌ கேட்க 
யோயாக்கீம்‌ ராஜாவுக்கு பொறுமையில்லை, 
பூதாதேசத்தின்‌ பிரபுக்கள்‌ பாருக்கு வாசித்த 
ய்தியை பொறுமையோடு கேட்டார்கள்‌. 
ராஜாவோ வேறு சிந்தனையிலிருக்கிறான்‌. 
யெகு; புஸ்தகத்திலுள்ள செய்தியை 
வாசிக்கும்போது, யோயாக்கீம்‌ ராஜா அதை 
வேண்டா வெறுப்புடன்‌ கேட்கிறான்‌. 


யெகுதி மூன்று நாலு பத்திகளை 
வாசித்த பின்பு, ராஜா ஒரு சூரிக்கத்தியினால்‌ 
அதை அறுத்து, சுருளனைத்தும்‌ 
கணப்பிலுள்ள அக்கினியிலே 
வெந்துபோகும்படி, - கணப்பிலிருந்த 
அக்கினியில்‌. எறிந்துபோடுகிறான்‌. 
(எரே 36:23). 

கர்த்தர்‌ 


வார்த்தையின்‌ 
ராஜாவை 
கர்த்தர்‌ 
யோயாக்கீமால்‌ 
முடியவில்லை. மெகுதி 
பாருக்கு எழுதின புஸ்தகத்தை வாசித்தாலும்‌, 
அந்த வார்த்தைகள்‌ பாருக்கின்‌ 
வார்த்தைகளல்ல. அது கர்த்தருடைய 
வார்த்தை. கர்த்தர்‌ பரலோகத்திலிருந்து 
அனுப்பியிருக்கிற வார்த்தை. ஆனால்‌ 
யோயாக்கீம்‌ ராஜாவோ சர்வவல்லமையுள்ள 
தேவனுக்கு மதிப்பு கொடுக்கவில்லை. கர்த்தர்‌ 
தன்னைக்‌ கண்டித்து உணர்த்தும்போது 
அவன்‌ கர்த்தருக்கு முன்பாக தன்னைத்‌ 
தாழ்த்தவில்லை. 


தம்முடைய 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


BALWETHER 
பிய 


ராஜாவாயினும்‌, அந்த 
வார்த்தைகளையெல்லாம்‌ கேட்ட அவனுடைய 
சகல ஊழியக்காரராயினும்‌ பயப்படவுமில்லை, 
தங்கள்‌ ர்திரங்களைக்‌ 
கிழித்துக்கொள்ளவுமில்லை (எரே 36:24). 

யோயாக்கீம்‌ ராஜா புஸ்தக சுருளை 
அக்கினியிலே சுட்டெரிக்கிறான்‌. 
எல்நாத்தானும்‌, தெலாயாவும்‌, கெமரியாவுமோ: 
அந்தச்‌ சுருளைச்‌ சுட்பெரிக்கவேண்டாம்‌. 
என்று ராஜாவினிடத்தில்‌ 
விண்ணப்பம்பண்ணுகிறார்கள்‌; ஆனாலும்‌, 
ராஜா அவர்களுடைய விண்ணப்பத்திற்கு 
செவிகொடுக்கவில்லை. 

ராஜாவுக்கு பாருக்கின்மீதும்‌ 
எரேமியாவின்மீதும்‌ கோபம்‌ வருகிறது. 
பாருக்கும்‌ எரேமியாவும்‌ யோயாக்கீம்‌. 
ராஜாவுக்கு அருகில்‌ பிர்‌ 
புஸ்தக சுருளை 
எறிந்துபோட்டதுபோல, 
அக்கினியிலே 


பதனம்‌ 
தூக்கிப்போட்டிருப்பான்‌. 
- எரேமியாவையும்‌ பாருக்கையும்‌: 
யோயாக்கீமால்‌ அவர்களை 
ஒன்று புலக்‌ 
யோயாக்கீம்‌ ராஜா தன்னுடைய 
பாவங்களுக்கு மனந்திரும்பவில்லை. தனக்கு 
சொல்லப்பட்ட எச்சரிப்பின்‌ வார்த்தைகளுக்கும்‌. 
அவன்‌ செலிகொடுக்கவில்லை. புஸ்தக. 
சுருளை அக்கினியிலே எறிந்துபோட்டால்‌, 
அந்த சுருளில்‌ எழுதப்பட்ட வார்த்தைகள்‌ 
தனக்கு விரோதமாக நிறைவேறாது என்று 
யோயாக்கீம்‌ நினைக்கிறான்‌. கர்த்தருடைய 
வார்த்தையை அழிக்க முடியாது. 
கர்த்தருக்கு விரோதமாக யாராலும்‌ 
யுத்தம்பண்ணி ஜெயிக்க முடியாது. 


சுருளை 


புஸ்தக அக்கினியில்‌ 
எறிந்துபோட்டதினால்‌ 


அதில்‌ 

செய்திகள்‌ 

பரம்பாது என்று 

அந்தச்‌ செய்தி 

எறிந்துபோகும்‌ என்றும்‌, 

அதன்பின்பு அந்தச்‌ செய்தியைக்‌ கேட்பதற்கு 

வாய்ப்பு உண்டாகாது என்றும்‌ யோயாக்கீம்‌ 

நினைக்கிறான்‌. 

புஸ்தக கருளில்‌ 
வார்த்தைகள்‌ ராஜாவுக்கு 


கிழித்துக்கொள்ளவுமில்லை (எரே 36:24. 


விரிவுரை 
COMMENTARY 


பிரபுக்கள்‌ 
வார்த்தைகளைக்‌ 
பயமுற்றவர்களாய்‌ 
பார்த்து நடுங்கினார்கள்‌ 
ஆனால்‌ இப்போது அவர்கள்கூட 
பயப்படவில்லை. அவர்களும்‌ தங்கள்‌ 
வஸ்திரங்களைக்‌ கிழித்துக்கொள்ளவில்லை. 


புஸ்தக. சுருளிலுள்ள 
கேட்டபோது, அவர்கள்‌ 
ஒருவரையொருவர்‌ 
(எரே 3416). 


புஸ்தக சுருளிலுள்ள வார்த்தைகளை 
ராஜா கேட்டு, அவர்‌ வேதனைப்படுவாரோ 
என்று நினைத்து பிரபுக்கள்‌ பயந்தார்கள்‌. 
ராஜாவோ ்‌ 
செய்கிறான்‌. புஸ்தக 

அக்கினியில்‌ எறிந்துபோடுகிறான்‌. 

பார்த்து பிரபுக்களும்‌ 
கொள்கிறார்கள்‌. 

காணப்பட்ட பயம்‌ 
நீங்கிப்போயிற்று. 
வஸ்திரங்களைக்‌ 
கர்த்தருக்கு 
நிற்கிறார்கள்‌. 
செய்கிறார்கள்‌ 


தா 
ஒன்றுக்‌ கர்த்தருக்கு 
பயந்தவர்களாயிருக்கிறார்கள்‌. எல்நாத்தான்‌, 
தெலாயா, கெமரியா ஆகிய மூன்று 
பிரபுக்களும்‌, யோயாக்கீம்‌ ராஜா புஸ்தக 
சுருளை அக்கினியிலே 
எறிந்துபோடும்போ, “அந்தச்‌ சுருளை 
சுட்டெரிக்கவேண்டாம்‌' என்று 
ராஜாவினிடத்தில்‌ 

விண்ணப்பம்பண்ணுகிறார்கள்‌ (எரே 
ஆனால்‌ அவர்களுடைய முயற்சி 
கலம்‌ மாக ராஜா 


தன்னுடைய பிரபுக்களின்‌ 
வல்னபங்களக்க 1௦ சென்கொடுக்கலில்லை 


அவர்களை விட்டு 
பிரபுக்களும்‌ தங்கள்‌ 
கிழித்துக்கொள்ளாமல்‌, 
விரோதமாக எதிர்த்து 

துணிகரமாய்ப்‌ பாவம்‌ 


ராஜாலின்‌ பிரபுக்களில்‌ 


36:25). 


புஸ்தக சுருளை 
எரேமியாவையும்‌ 
பழிவாங்கவேண்டும்‌ என்றும்‌ 
பாருக்கு என்னும்‌. 
சம்பிரதியையும்‌ எரேமியா தீர்க்கதரிசியையும்‌ 
பிடித்து வருமாறு, தன்னுடைய மனுஷரில்‌ 
இரண்டு பேருக்கு கட்டளைகொடுக்கிறான்‌. 
கர்த்தரோ  எரேமியாவையும்‌ பாருக்கையும்‌ 
அவர்களுடைய கண்களுக்கு மறைக்கிறார்‌ 
(எரே 36:26). 


சட்பெொத்ததோடு, 





(யய 
பிய 


மனுஷனால்‌ 

வார்த்தையை அழிக்க முடியாது. 
வேதாகமத்தில்‌ ப்பட்‌ 
வேதவாக்கியங்களெல்லாம்‌, 
தெய்வீக 


சம்பளம்‌ மரணம்‌ 


பாவத்தின்‌ 
தேவன்‌ தீர்மானித்திருக்கிறார்‌ 


இந்த 


வார்த்தைகளைக்‌ 


கேட்காவிட்டாலும்‌, அவன்‌ 
வார்த்தைகளையும்‌ 
நம்பாவிட்டாலும்‌, 
மரணமாகவே இருக்கும்‌. 


கர்த்தருடைய 


செவிகொடாமல்‌. 


சர்த்தர்‌ 


எல்லாக்‌ 


நன்மையாகவும்‌, 


தமக்குக்‌ 
ஆசீர்வதிக்கிறார்‌ 
தமக்கு 

செய்கிறவர்களைக்‌ 
கர்த்தரிடத்தில்‌ 


சழ்ரகிறவகளைக்‌ 
தமக்குக்‌. 
விரோதமாகக்‌ 
கர்த்தர்‌ 
பட்சபாதமில்லை. 


விட்டு விலகிப்போனால்‌ சாபம்‌ வரும்‌ என்னும்‌ 


எச்சரிப்பு யல 


இடங்களில்‌ 


சொல்லப்பட்டிருக்கிறது. 


போனவர்களுக்குக்‌ 


பின்வாங்கிப்‌ 
கர்த்தருடைய 


எச்சரிப்புக்கள்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. அதன்‌ 
விவரம்‌ வருமாறு : 


1 


கீழ்ப்பியாதவர்களைப்‌. 
பிடுங்கிப்போடுவார்‌. (உபா 28:63). 

கனி கொடுக்காத கிளைகள்‌ தரித்துப்‌ 
போடப்படும்‌. (ரோமர்‌ 1117-22; 
யோவான்‌ 15:1-6) 


ஜீவபுஸ்தகத்திலிருந்து பெயர்கள்‌ 
கிறுக்கிப்போடப்படும்‌. (யாத்‌ 32:32-33: 
சங்‌ 69:28; வெளி 3:5). 
மனந்திரும்பாவிட்டால்‌ பாவம்‌ 
செய்தவர்கள்‌ குற்றமுள்ளவர்களாகத்‌ 
தீர்மானிக்கப்படுவார்கள்‌ 
(யாத்‌ 34:6-7). 


உபாகமம்‌ - விரிவுரை 
DEUTERONOMY - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தம்முடைய பார்வையிலிருந்து துரத்திப்‌ 

போடுவார்‌. (இராஜா 937. 
தோளா 79-22; 
எரே 23:99), 


(ஓசி 9077 
ரோமர்‌ 11:15; 2கொரி 9:27). 


ஒன்றுக்கும்‌ பிரமோஜனமற்றவர்களாகத்‌ 
துரத்திவிடுவார்‌. (மத்‌ 503; 
லூக்கா 14:34-35). 

நித்திய காலமாகத்‌ துரத்திவிடுவார்‌. 
நாளா 280) 

கீழே தள்ளிவிடுவார்‌. 
எரே 615: எரே 8:12) 


(நோளா 25 


இனிமேல்‌ கிருபையைக்‌ 
காண்பிக்காதபடி த்திவிடுவார்‌. 
(எரே 16:13). 


பிரயோஜனமற்ற ஊழியக்காரர்களாகத்‌ 
தூத்திவிடுவார்‌. (மத்‌ 25:30), 


நரகத்திற்குத்‌ தள்ளிவிடுவார்‌. 
பேதுரு 2:4-6; யூதா 15-77 
அப்‌ 1:25). 

அழிவுக்கு நியமித்து விடுவார்‌. 
(உபா 811-20; உபா 3017-20; 
யோசு 23:6-14; யோபு 3612), 


ஆசீர்வாதங்களைச்‌  சபிப்பார்‌ 


(மல்‌ 2:2), 

பல. சாபங்களால்‌. சபிப்பார்‌. 
(உபா 28:20-2இராதா 177 
2இராஜா ட்‌ நாளா 3: 
லூக்கா 21:20-24). 

தம்முடைய  பிரசன்னத்திலிருந்து 
அகற்றிப்‌ போடுவார்‌. (லேவி 22:3; 
2இராஜா 17: லூக்கா 21:20-24). 


பாவம்‌ செய்கிற அனைவரையும்‌ 
அகற்றிப்போடுவார்‌. (மல்‌ 232: 
ரோமர்‌ 11:22-2. 1இராஜா 9:7; 
சங்‌ 44:9; சங்‌ 60:0). 





உபாகமம்‌ - 
DEUTERONOMY - 


(எரே 
2கொரி 


19. பட்சித்துப்போடுவார்‌. (ஏசா 
எரே 1:16; எரே 2:13,7,19; எரே 
எரே 943: எரே 15:6; எரே 
எரே 17:13; எரே 19:4; எரே 2239). 


20. மறுதலிப்பார்‌ 


21. கைவிட்டுவிடுவார்‌. (நாளா 
2நாளா 24:20; எஸ்றா 8:22) 


(தீமோ 212). 


22, மனுஷர்‌ மனந்திரும்பினால்‌ மட்டுமே 
அவர்களை மன்னிப்பார்‌ 


(லேவி 26:40-42: "யோவான்‌ 1:9). 


திராட்சைக்‌ கொடிகள்‌ செடிகளில்‌ 


(ரோமர்‌ 11:17-24). 
24அக்கினிக்குள்‌ 
(மத்‌ 3:8-10: யோவான்‌ 


25... வருத்தி, பட்சித்துப்போடுவார்‌ 
(யோசு 24:20; 1சாமு 12:24-25 


26. தேவனை ஏற்கெனவே அறிந்திருந்து 
அவரை மறுதலிக்கிறவர்களைக்‌ 
கைவிட்டு விடுவார்‌ (ரோமர்‌ 1:21-32). 


27 னவே இரட்சிக்கப்பட்டவர்கள்‌ 
னன்‌ பலன்‌ த்‌ 
அவர்கள்‌ 
அனுமதிப்பார்‌. 

(யோவான்‌ 17:12) 


28. அழிவினால்‌ தண்டிப்பார்‌. (சங்‌ 73:27; 
உபா 29:19-28; லேவி 10, லேவி 16). 


2, ஜனங்களுக்கு ன்பாகத்‌ 
'தடைக்கற்களை வைப்பார்‌ (எசே 3:20). 


30. கோபத்தை 
(உபா 1146-21. 


ஊற்றுவார்‌ 


௮. நீதிமான்‌ பாவம்‌ செய்யும்போது. 
அவனுக்கு நித்திய மரண தண்டனை 
தருவார்‌. (எசே 3:20: எசே 18:4,24; 
எசே  33:12-18; ரோமர்‌ 6516-23; 
ரோமர்‌ 812-13). 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பார்வையிலிருந்து அகற்றிப்‌ 
(2இராஜா 23:27). 


32. தமது 
போடுவார்‌. 


33... ஒவ்வொருவனுக்கும்‌ அவனுடைய 
கிரியையின்படி நீதிசெய்வார்‌. 
நீதி 244229; சங்‌ 622 
ரோமர்‌ 2:6). 


34 தம்முடைய 
கீழ்ப்படியாதோரை 
இராஜா 2:3-4). 


வார்த்தைக்குக்‌ 
நியாயந்தீர்ப்பார்‌. 


நியாயந்தீர்ப்பார்‌ 
? நீதி 1:24- 31) 

36. அவர்களை ஆக்கினைத்‌ தீர்ப்பிற்கு 
நியமித்து வைப்பார்‌ (2பேதுரு 2:9). 

37. ஜீவபுஸ்தகத்திலிருந்து அவர்களுடைய 
பங்கை எடுத்துப்போடுவார்‌ (வெளி 
2218-19), 

38. அவர்களிடமிருந்து திரும்பி விடுவார்‌. 
(எசே 7:22). 

39, அவர்களில்‌ பிரியமாய்‌ இருக்கமாட்டார்‌. 
(எபி 10:38-39). 


40. அகர்களுக்கு விரதமாக நம்முடை 
முகத்தைத்‌ 


பவார்‌ 
(லேவி 2604-17; பேதுரு 342). 


41. தணியாத கோபத்தை அனுப்புவார்‌ 
(நோளா 34:25; கொலோ 3:5-8) 

42. நித்திய நரகத்தில்‌ அவர்களை 
எடுத்துக்காட்டுக்களாக வைப்பார்‌. 
மபேதரு 234: 15-7; 
ஏசா 66:22-24). 


யூதா 


43. தேவதூஷணம்‌ 
ஜனங்களுக்கு 
காண்பிக்கமாட்டார்‌. (எபி. 
எபி 10:26-29; 


யூதா 1:5-7). 


சொல்லும்‌ 
இரக்கம்‌ 
624-6; 
பேதுரு 2:4; 


44. அவர்களை 
போடுவார்‌. 


வாந்திப்பண்ணிப்‌ 
(வெளி 3:16). 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


அவர்களை 


விடுவார்‌. 


முழுவதுமாக மறந்து 
(எரே 23:39). 


46. அவர்களை 
விடுவார்‌. 


முழுவதுமாகக்‌ கைவிட்டு 

(எரே 23:39). 

47. அவர்களை முழுவதுமாக அகற்றிப்‌ 
போடுவார்‌ (எண்‌ 1530-௮1; 
1இராஜா 9:7; யோவான்‌ 15-6). 


48. வாதைகளால்‌ 
(உபா 28:27-35) 


தண்டிப்பார்‌. 


49. நாணலைப்போல முறித்துப்போடுவார்‌. 
(இராஜா 14:15). 

50. தப்பவிடமாட்டார்‌. (உபா 29:20; 
எரே 1314; எரே 21:7; எசே 7: 
எசே 189-0; ரோமர்‌ 
2பேதுரு 2:4-5). 


எதிராகக்‌ 


51, துன்மார்க்கருக்கு 
புகையும்‌ 


கர்த்தருடைய 
(உபா 29;20-28). 


கோபம்‌ 


52.அவர்களைச்‌ சபிப்பார்‌ 


(உபா 28:19-26). 


53, தமது 
மறைப்பார்‌ 
54. அவர்கள்மீது துன்மார்க்கத்தைக்‌ 
குவிப்பார்‌. (உபா 32:23). 


முகத்தை அவர்களுக்கு 
(உபா 28:20). 


அவர்களை அழிவினால்‌ சபிப்பார்‌. 
(உபா 32:24) 


56. தம்மை விரோதிக்கிறவர்களுக்குப்‌ 
பதில்‌ அளிப்பார்‌. (உபா 28:36-41/ 


மனுஷனுடைய இரட்சிப்பில்‌ அவனுக்கும்‌ 
ஒரு பங்கு இருக்கிறது. எல்லோரும்‌ 
இரட்சிக்கப்பட வேண்டுமென்பது 
கர்த்தருடைய சித்தம்‌. ஆயினும்‌ தான்‌ 
இரட்சிக்கப்படவேண்டுமா அல்லது 
அழிந்துபோக வேண்டுமா என்பதை 
ஒவ்வொரு மனுஷனும்‌ தீர்மானம்‌ பண்ண 
வேண்டும்‌. (யோவான்‌ 3:16; தீமோ 2:4; 
2பேதுரு 3:9; வெளி 22:17). 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இரட்சிக்கப்‌ படுவதற்கு கர்த்தர்‌ 
விதித்திருக்கும்‌ நிபந்தனைகளை மனுஷன்‌ 
நிறைவேற்ற வேண்டும்‌. இல்லையென்றால்‌ 
அவனுடைய ஆந்த அழிந்துபோகும்‌. 
(மாற்கு. 164 'வான்‌ 33,5; 


நீதி 1:24-31) 

இரட்சிக்கப்பட்ட மனுஷன்‌ மறுபடியும்‌ 
தேவனுக்கு எதிராகப்‌ பாவம்‌ செய்தால்‌, 
அவனுக்கு அழிவு நிச்சயம்‌. அவனுடைய 
அழிவிற்கு அவனே காரணம்‌. ஒருவன்‌ 
இரட்சிக்கப்படாமல்‌ போவதற்கு தேவன்‌ 
காரணமல்ல. மனுஷன்‌ தான்‌ இரட்சிக்கப்பட 
வேண்டுமென்று தீர்மானம்‌ பண்ணவேண்டும்‌. 
மனுஷனுடைய இரட்சிப்பில்‌ மனுஷனுடைய 
பங்கும்‌ உள்ளது. 

கர்த்தருடைய சத்தத்தைக்‌ 
அவருடைய கட்டளைக்குக்‌ கீழ்ப்படிந்து, 
அவரை நம்பி ஜீவிக்கும்‌ விசுவாசியை 
யாராலும்‌ பறித்துக்கொள்ள முடியாது. அவர்‌ 
கர்த்தருடைய பலத்த கரங்களில்‌ 
அடைக்கலமாக இருக்கிறார்‌ (யோவான்‌ 
10:28-29) அதே சமயத்தில்‌ ஒருவன்‌ 
அவிசுவாசியாகவும்‌, துன்மார்க்கனாகவும்‌ 
ஜீவிப்பானானால்‌ கர்த்தரே அவனைப்‌ 
பறித்துப்‌ போடுவார்‌. 


மனுஷருடைய இரட்சிப்பில்‌ அவனுக்கும்‌ 
ஒரு பங்கு இருக்கிறது. எல்லோரும்‌ 
இரட்சிக்கப்படவேண்டும்‌ என்பது 


கர்த்தருடைய சித்தமாகுமிருந்தாலும்‌, தான்‌ 
இரட்சிக்கப்படவேண்டுமா அல்லது தான்‌ 
இரட்சிக்கப்படாமல்‌ அழிந்துபோகவேண்டுமா 
என்பதை மனுஷனே 
தீர்மானம்பண்ணவேண்டும்‌. மனுஷனால்‌. 
செய்யக்கூடிய ஒரு சில காரியங்களைப்பற்றி 
பரிசுத்த வேதாகமத்தில்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. அதன்‌ விவரம்‌ 
வருமாறு : 

1. மனந்திரும்பி சுவிசேஷத்‌ 
விசுவாசிப்பது, (மாற்கு 115 
மாற்கு 16:16: லூக்கா 13:1-5; யோவான்‌ 
3:16; ரோமர்‌ 1:16; ரோமர்‌ 10:9-10) 


கேட்டு 


தன்னுடைய சொந்த சுயாதீன 
சித்தத்தின்‌ பிரகாரம்‌ சுவிசேஷத்தை 
ஏற்றுக்‌ கொள்வதா அல்லது அதை 
புறக்கணிப்பதா என்று தீர்மானிப்பது, 
(யோவான்‌ 141-12; யோவான்‌ 3: 
18; ரோமர்‌ 1தீமோ 
2பேதுரு 3:9; வெளி 22:17). 





உபாகமம்‌ - விரிவுரை 
DEUTERONOMY - COMMENTARY 


கிறிஸ்துவைப்‌ பின்பற்றுவதா அல்லது 
பின்பற்ற வேண்டாமா என்று 


தீர்மானம்‌ பண்ணுவது மத்‌ 16:24; 
மாற்கு 8:34; மாற்கு 10:21; லூக்கா 
9:23; யோவான்‌ 12:26; 1பேதுரு 2:21. 


கர்த்தருடைய வார்த்தையில்‌. 
இடறிவிழுதல்‌. (1பேதுரு 2:8). 

ஆதியில்‌ கொண்டிருந்த அன்பை 
விட்டுவிடுதல்‌. தீமோ 512). 
நம்பிக்கையை இழந்துபோதல்‌ 
(எபி 10:35). 

கிருபையிலிருந்து விழுந்து விடுதல்‌ 
(கலா 1:6-8; கலா 5:4; எபி 12:15: எரே 
1613). 


தேவனுடைய கிருபையைப்‌ பெற்றுக்‌ 
கொள்ளத்‌ தவறுதல்‌. (எபி 1215) 


உறுதியில்லாமல்‌ இருத்தல்‌. 
(பேதுரு 3114-18) 


நித்திய ஜீவனைப்‌ பெற்றுக்கொண்ட 
பின்பு, தன்‌ ஆத்துமாவை அழித்துப்‌ 
போடுதல்‌. (யோவான்‌ 17:2- 
யோவான்‌ 17:12). 
மறுபடியும்‌ அடிமைத்தனத்தின்‌ 
நுகத்துக்குட்படுதல்‌. 
0) நியாயப்பிரமாணம்‌ (கலா 
SIA) 


(2) இப்பிரபஞ்சத்தின்‌ காரியங்கள்‌ 
(2தீமோ 2:4) 

(3) இப்பிரபஞ்சத்தின்‌ பாவங்கள்‌ 
(பேதுரு 2:20-22) 


கர்த்தரைத்‌ தெரிந்த பின்பு, அவரை 
விட்டுப்‌ பின்வாங்கிப்போவது. 


(எரே 7:26; எரே 16:12: மத்‌ 12:43-45; 


லூக்கா 11:26; யோவான்‌ 5242 


2பேதுரு 2:20-21). 
கர்த்தரைவிட்டுத்‌ திரும்பிப்போய்‌, தன்‌ 
ஆத்துமாவைக்‌ கெடுத்துக்‌ கொள்வது. 
(உபா 29:18-28; கலா 1:6-8; கலா 5:4; 
2பேதுரு 2:20-22). 


பாவத்தில்‌ 
தேவனிடமிருந்து 
(ஏசா 59:2). 


மறுபடியும்‌ விழுந்து 
பிரிக்கப்பட்டிருப்பது. 


வழிவிலகிச்செல்வது. (நீதி 28:10; 
எசே 14311 மத்‌ 1812-13; 1பேதுரு 2:25; 
2பேதுரு 2:15), 

ஆதியில்‌ கொண்டிருந்த அன்பை 
விட்டுவிட்டு, கிறிஸ்துவை விட்டுப்‌ 
பிரிந்து போவது. (வெளி 2:5-6) 


தேவனிடத்திலும்‌, மனுஷனிடத்தில்‌ 
காண்பிக்க வேண்டிய அன்பில்‌ 


குளிர்ந்து போவது. (மத்‌ 24:12). 


கிறிஸ்துவின்‌ இரத்தத்தினால்‌ தன்‌ 
பாவம்‌ கழுவப்பட்டதை மறந்துவிடுவது. 
(பேதுரு 1:9) 


19... விசுவாசத்திலிருந்து 
செல்வது. (1தீமோ 6:10.21) 


வறிவிலகிச்‌ 


20. கர்த்தருடைய சத்தத்தைக்‌ கேட்காமல்‌, 
அவரைப்‌ பின்பற்றாமல்‌ அழிந்துபோவது. 
(உபா 89-20: உபா 28:20-22; உபா 
309; மத்‌ 18:14; யோவான்‌ 10:28-29;: 
கொரி 8:11; 2பேதுரு 2:12-22) 


21. விசவாசமாகிய கப்பலைச்‌ சேதப்‌ 
படுத்துவது. (1தீமோ 1:19). 

22 இரட்சிப்பைப்‌ புறக்கணித்து 
தேவகோபத்திலிருந்து, தப்பிக்க 
முடியாமல்‌ இருப்பது. (எபி 2:1-3). 

23. பின்வாங்கிப்போய்‌ மார்க்க 
பேதத்தாராயிருப்பது. (சங்‌ 5110, 
எபி 6:4-9, எபி 10:26-29) 

24. விசுவாசத்தை விட்டு விலகிப்போவது. 
தீமோ 4:1) 

25. அநியாயத்தை விட்டு விலகுவது. 
(தீமோ 2:19). 

26. தேவனுடைய வார்த்தையை விட்டு 
விலகுவது. (சோமு 22:23). 


27. தேவனைவிட்டு விலகுவது. 
(சோமு 22:22; ஏசா 59:13; ஓசி 1:2). 





உபாகமம்‌ - 
DEUTERONOMY - 


சங்‌ 18:21; சங்‌ 119202). 


29. வழியை 


(மல்‌ 2:8). 


30. இருதயத்தில்‌ கர்த்தரை விட்டு விலகிச்‌ 
செல்வது. (எரே 17:5; எபி 3:12). 


A இருதயத்திலிருந்து தேவனுடைய 
வார்த்தை செல்ல 


அனுமதிப்பது. ந 9) 


32, பரிசுத்த. ஆலியானவரைத்‌ 
தன்னிடத்திலிருந்து விலகிப்போக 
அனுமதிப்பது. சாமு 164). 

33,  தன்னிடத்திலிருந்து கர்த்தரை 
விலகிப்போசு வைப்பது. சோமு 18:12; 
சாமு 2815-16), 


விட்டு விலகிப்போவது. 


கற்பனைகளைக்‌ 
(யாத்‌ 16:28; 


34. கர்த்தருடைய 
கைக்கொள்ள மறுப்பது. 
நெகே 9116-17). 


35, கர்த்தருடைய பிரமாணத்தில்‌ நடக்க 
மறுப்பது. (சங்‌ 78:10) 


36, கர்த்தரை விட்டுவிலகிச்‌ சென்ற பின்பு, 
மறுபடியும்‌ அவரிடத்தில்‌ வர மறுப்பது. 


(எரே 5:3; எரே 8:5; ஓசி 11:5). 
37. கர்த்தருடைய சத்தத்தைக்‌ கேட்காமல்‌ 
கலகம்பண்ணுவது. (ஏசா 1:20). 


38, கர்த்தருடைய வார்த்தையைக்‌ கேட்க 
மறுப்பது. (எரே 1340) 


39. நித்திய ஜீவனைப்‌ பொறுமையோடு 
பற்றிக்‌ கொள்வது. (ரோமர்‌ 2:7). 


40. கர்த்தரைத்‌ தொடர்ந்து பின்பற்றுவது. 
ரிசாமு 12:14-15). 


ச. கர்த்தருடைய வார்த்தையில்‌ தொடர்ந்து 
ந்து அவருடைய சீஷராக 
இருப்பது. (யோவான்‌ 8:3]. 


அன்பில்‌ 

அல்லது 

போவது. 
(யோவான்‌ 15:9). 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


43... கிருபையில்‌  தொடர்ந்திருப்பது 
(அப்‌ 13:43), அல்லது கிருபையிலிருந்து 
விலகிச்‌ செல்வது. 16-8; 
கலா 5:4; எபி 12:15). 


(கலா 


44 பவத்‌ நிலைத்திருப்பது 
ப்‌ அல்லது விசுவாசத்தை 


தீமோ 610,21) 


45. கர்த்தருடைய நன்மையைப்‌ 
கொண்டு. 
(ரோமர்‌ 11:22). 


46. விசுவாசத்தில்‌ நிலைத்திருந்து 
ஆசீர்வதிக்கப்படுவது. (கொலோ 1:23: 
தீமோ 2:15). 

47. சத்தியத்தில்‌ நிலைத்திருந்து முடிவில்‌ 
இரட்சிக்கப்படுவது. தீமோ 4:16), 

38. நித்திய ஜீவனைத்‌ தனக்குள்‌ தொடர 
அனுமதிப்பது. ரியோவான்‌ 2:24-25), 
அல்லது தனது பாவத்தினால்‌ நித்திய 
ஜீவனை இழந்துபோவது. 
(ரோமர்‌ ரோமர்‌ 8112-13; 


பற்றிக்‌ 
ஆசீர்வதிக்கப்படுவது. 


616-23; 


இரட்சிக்கப்பட்ட 
உயர்த்தாமல்‌ 
20). 


பின்பு தேவனை 


இருப்பது. 


50. பாவம்‌ செய்த பின்பு மீட்கப்படுவது, 
(கலா 69) 


5. பாவம்‌ செய்தபின்பு மறுபடியும்‌ பாவம்‌ 
செய்வது. (யாத்‌ 32:7; உபா 411625; 
உபா 9722 உபா 3129; உபா 32:5; 
எபே 0. பேதுரு 194: 
2பேதுரு 2:1219-22). 

52... ஏவாளைப்போல கி 


எளிமையைத்‌ தவறாக 
(2கொரி 11:3). 


நிஸ்துவின்‌ 


நினைப்பது. 

தங்கள்‌ சொந்த இச்சைகளில்‌ 
இழுப்புண்டு, ஆவிக்குரிய ரீதியாக 
மரித்துப்‌ போவது. (யாக்‌ 1:13-15). 


வளர்ச்சி 
பின்வாங்கிப்‌ 


54. ஆத்தும இரட்சிப்பில்‌ 
பெறுவதற்குப்‌ பதிலாக 
போவது. (எபி 10:38-39). 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


55. கர்த்தருக்குத்‌ தங்களுடைய முதுகைக்‌ 
காண்பிப்பது. (எரே 2:27). 

56, நித்தியமாகப்‌ பின்வாங்கிப்‌ போவது. 
(எரே 8:5). 


57. பின்வாங்கிப்போவது. 
எரே 46:5). 


(எரே 38:22; 


58. பின்வாங்கும்‌ கிடாரியைப்போல 
பின்வாங்குவது. (ஓசி 4:1௦. 


59. பின்னிட்டுப்‌ பார்த்து தே 
ராஜ்யத்திற்கு அபாத்திரனாய்ப்‌ போவது. 
(லூக்கா 9:62). 

60... பின்வாங்கிப்போய்‌ 
கிறிஸ்துவோடும்‌ 
(யோவான்‌ 6:66). 


தேவனோடும்‌, 
நடக்க மறுப்பது. 


எ... தங்கள்‌ சொந்த வழிகளில்‌ 
நிரப்பப்படுவது. (நீதி 4 14). 


62. மறுபடியும்‌ வேசித்தனம்‌ பண்ணுவது. 
(எரே 3:6) 


63. மறுபடியும்‌ விபசாரம்‌ பண்ணி 
(எரே 3:8), தேவனுடைய ராஜ்யத்தைச்‌ 
சுதந்தரியாமல்‌. போவது. 
(கொரி 69; 519-21; 
வெளி 22:15). 


64. கர்த்தர்‌ கட்டாயம்‌ பண்ணாவிட்டாலும்‌, 
(வெளி 22:17) கர்த்தரிடத்தில்‌ திரும்பி 
வருவது. (எரே 3:1222). 

65... மின்மாற்றத்திற்கு வளைந்து 
கொடுப்பது. (ஓசி 1:27). 

66. பின்மாற்றத்திலிருந்து ல்‌ வத்து 
குணம்‌ பெறுவது. (எரே 3:2 
ஓசி 14:4). 

67. பின்மாற்றத்தில்‌ 
(எரே 5:6). 


அதிகரிப்பது. 
68. பல பின்மாற்றங்களைப்‌ பெற்றிருப்பது. 
(எரே 147). 


6, முன்நோக்கிச்‌ செல்லாமல்‌, 
பின்நோக்கிச்‌ செல்வது. (எரே 7:24). 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


70. கர்த்தருடைய உடன்படிக்கையை மீறும்‌ 
3146-17; நாளா 
ஏசா 1:28; எரே 

கைவிடமாட்டார்‌ 
என்று உறுதியாக இருப்பது. (உபா 4:31; 
உபா 31:6-8; எபி 13:5). 

71. உடன்படிக்கையைக்‌ கைவிட்டு விடுவது 
(உபா 29:25). 

72. தேவனைக்‌ கைவிட்டுவிடுவது. 
(உபா 32:15; நியா 10:10,13 நியா 12:10: 
1இராஜா 1 2இராஜா 2217; 
2நாளா 12:5; ஏசா 1:4; எரே 2:13). 

73. கற்பனைகளைக்‌ கைவிட்டுவிடுவது. 
இராஜா 18.18). 

74. சரியான வழியைக்‌ கைவிட்டுவிடுவது. 
(பேதுரு 2315). 

காண்பிக்காத 
செய்வது, 
எரே 13714: எசே 541 

எசே 9, 

ரோமர்‌ 

5; யூதா 1:5-7). 


(உபா 29:20; 


்‌ லும்‌ 
(மத்‌ 10:22; யாக்‌ 


142; யாக்‌ 5:11) 


77. சுவிசேஷத்தின்‌ நம்பிக்கையிலிருந்து, 
விலகிச்‌ செல்வது. (கொலோ 1:23). 


78. மாம்சத்திற்காக விதைத்து நித்திய 
ஜீவனை அறுப்பதற்குப்‌ பதிலாக 
அழிவை அறுப்பது (ரோமர்‌ 8:12-13; 
கலா 6:7-8) 


79. ஆவியில்‌ ஜீவித்து ஆவியில்‌ நடப்பது, 
(கலா 516-26). 


80. பாவம்‌ செய்கிறபோது மறுபடியும்‌ 
மரிப்பது (ரோமர்‌ ௭6-23; ரோமர்‌ 
12-13; யாக்‌ 12315; யாக்‌ 
519-20). 

5. தங்களில்‌ 


கிறிஸ்து இல்லாம 
மார்க்கபேதத்தாராவது. (கொரி 9:27; 
2கொரி 13:5). 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


பாவத்தினால்‌ நிறைந்து தேவனை 
விரோதிக்கிறவர்களாவது. 
(ரோமர்‌ 1:21-32), 


கீழ்த்தரமான பாவங்களைச்‌ செய்து, 
தாக 


(ரோமர்‌ 1:21-32). 


84. தேவனை மறுதலிக்கும்‌ நிலைமைக்குப்‌ 
பின்வாங்கிப்போவது. (லேவி 2615) 


85. தேவனுக்கு விரோதமாக நடப்பது. 
(லேவி 26:2123). 


86. தேவனோடு செல்ல மறுப்பது. 
(உபா 28:58-63; ரோமர்‌ 6:16-23). 


87. தேவனைக்‌ 


(உபா 3215-20). 


கோபப்படுத்துவது. 


விலகிச்சென்று, 
அழிக்கப்படுவது. 
(எண்‌ 32:15). 


89. ங்களுடைய 
க ட்டு 


தங்கள்‌ 
விலகிச்சென்று 
பாவத்தில்‌ மூழ்குவது. (உபா 30:17-20) 


90. மனந்‌ பாவங்களை 
்‌ தேவனால்‌ 


இராஜா 


நோளா 7:4) மறுபடியும்‌ மத்தன்‌ 
ஜீவித்து சபிக்கப்படுவது. (நோளா. 
7:19; நோளா 30:6-9). 


91. உலகத்தின்‌ காரியங்களுக்கு மறுபடியும்‌ 
திரும்புவது (கலா 4:9) 

92. சாத்தானுடைய வழிகளைப்‌ பின்பற்றிச்‌ 
செல்வது. (தீமோ. 5:15) 


93. சத்‌ ந்து தங்கள்‌ செவிகளை 
விலக்குவது. (2தீமோ. 431-4). 


94. நீதியிலிருந்து விலகி பாவத்தில்‌: 
மரிப்பது. (எசே 3:20; எசே 18:24-26;- 


எசே 3312-18; ரோமர்‌ 89243; 
கலா 59-21: கலா 67-8) 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


95. சிறிதுகாலம்‌. நிலைத்திருந்து 
அதன்பின்பு பாவத்தில்‌ விழுந்து, தன்‌ 
ஆத்துமாவை நஷ்டப்படுத்துவது. 
(மாற்கு 4:17-19; லூக்கா 833) 


96. லோத்தின்‌ மனைவி, லூசிபர்‌, 
தேவதூதர்கள்‌ ஆகியோரை நினைத்துப்‌ 
பார்த்து தேவனுடைய கிருபையிலிருந்து 
விழுந்துவிடாதவாறு எச்சரிப்பைப்‌ 
பெறுவது. (லூக்கா 17:32. 


97. தக்‌ நிலைத்திருப்பது. அத்து. 
விட்டு 
வலியது (யோவான்‌ 151-6; 
1 யோவான்‌ 2:24-25; 2 யோவான்‌!:9) 
தொடர்ந்து 
வித்து 
(கொரி. 109 
யூதா 1:5-7). 
99. சுவிசேஷத்திற்குக்‌ 
வழிவிலகிச்‌ செல்வது. 
கலா 51-7). 


100. தேவனை மறுநலிப்பதும்‌, தேவனால்‌ 
மறுதலிக்கப்படுவதும்‌. (2தீமோ. 2:12) 


101 ப்பிரபஞ்சத்தின்மீ சை 
கித்‌ ஆ 


கீழ்ப்படியாமல்‌ 
(கலா 34 


410), 
அழிந்துபோவதும்‌ யோவான்‌ 2315-17). 


102... தேவனைவிட்டுப்‌ பிறிதுபோவதி்‌ 
தீமையான சுவாசத்தின்‌ 
இருதயத்தைப்‌ பெற்றிருப்பது. 
(எபி 342) 


103. பாவத்தினால்‌ இருதயத்தைக்‌ 
கடினப்படுத்துவது (எபி 3:12). 

104. பரலோகத்திற்குள்‌ பிரவேசித்து 
நித்திய ஒய்வைப்‌ பெற்றுக்‌ கொள்ளும்‌ 
சிலாக்கியத்தை இழந்துபோவது. 
(எபி 431) 

105. தேவனால்‌ புறக்கணிக்கப்பட்டு 
அழிக்கப்படுவது. (எபி 6:4-9) 





உபாகமம்‌ - விரிவுரை 
DEUTERONOMY - COMMENTARY 


106. தேவனுடைய நியாயத்தீர்ப்பையும்‌, 
கோபாக்கினையையும்‌ அனுபவிப்பது. 
(எபி 10:26-29). 


107 மறுபடியும்‌ தீட்டுப்படுவது. 
(எபி 12:15; 2கொரி. 3:16-17). 


108. தங்கள்‌ பழைய பாவங்களிலிருந்து 
சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து 
குருடராவது. (2பேதுரு 1:9). 

109. தாங்கள்‌ விரும்பினால்‌ கர்த்தரிடத்தில்‌ 
பாதுகாப்பாக ந்து விழுந்துவிடாமல்‌. 
பாதுகாக்கப்படுவது. (2பேதுரு 1:4-10). 


110 பின்வாங்கிப்போயிருந்தால்‌ 
மனந்திரும்பி, ம்‌ 
நற்கிரியைகளைச்‌ செய்வது. 
2640-42: உபா. 4:29-30; 

; [இராஜா 8:33-34 

ஏசா 118-20; 
எரே 616; 
மத்‌ 23:37; 
வெளி, 2:5-6) வெளி, 258-21) அல்லது 
மனந்திரும்ப மறுத்து, ஆத்துமாவை 
இழந்துபோவது. (ஏசா. 1:20; 

எபி 12:25-29) 


1 ஒதுக்கிவைக்கப்படுவது. 
(கொரி 9:27). 


12. பத்தியந்திிக்து விலகி, மறுபடியும்‌ 
நித்திய தவளைப்‌ பெற்றுக்‌ 
கதக்‌ மறுபடியும்‌ மனந்திரும்ப 
வேண்டிய நிலையில்‌ இருப்பது. 
(குலா 419; யாக்‌ 519-20) 


113. ஒருதடவைக்கு மேல்‌ பல தடவை 
மனந்திரும்புவது அல்லது மறுபடியும்‌ 
பிறப்பது. 

114. ஆதி விசுவாசம்‌ ஒழிந்துபோவதினால்‌. 
அழிந்துபோவது. தீமோ 505; 
1தீமோ 69-21; 2தீமோ 217-18; 
2தீமோ 410). 


வெறுத்து நித்திய 
இழந்துபோவது. 
யோவான்‌ 3:15). 


16. மறுபடியும்‌ பாவம்‌ செய்து, தேவனுடைய 
புத்திர சுவிகாரத்தை இழந்துபோவது. 
(யோவான்‌ 8:32-34) 


17. ஒரு சமயத்தில்‌ ஒரு எஜமானுக்கு 
மட்டும்‌ ஊழியம்‌ செய்வது. (மத்‌ 6:24). 
£8. கீழ்ப்டிதலின்‌ கிரியைகளினால்‌ 
அறியப்பட்டிருப்பது. (ரோமர்‌ 6:16-23) 

179... மாம்சத்தின்‌ பிரகாரமாக ஜீவித்து, 
ஆவிக்குரிய ரீதியாக மரித்துப்போவது. 
(ரோமர்‌ 616-23; ரோமர்‌ 8:12-13;: 
கலா 19-21; கலா 657-8; 

யாக்‌ 519-20). 


120. பாவம்‌ செய்து, தேவனுக்குரியவராக 
இராமல்‌ பிசாசுக்குரியவராக இருப்பது, 
யோவான்‌ 3:8). 


121. பாவம்‌ செய்தாலும்‌, தேவனுடைய 
ராஜ்யத்தைச்‌ சுதந்தரித்துக்‌ 
கொள்ளலாம்‌ என்று நினைத்து, 


(ரோமர்‌ 
ரோமர்‌ 

2கொரி 6-1; கலா 519-21; 
67-8). 

122. முடிவூரியந்தம்‌ நிலைத்திருப்பது. 
எபி கேது எமி களி; 
எபி 601-12). 

123... சாத்தானின்‌ வஞ்சகுத்தினால்‌. 
வழிவிலகிப்போவது. 

(பேதுரு 3:14-18)] 

124. மார்க்கபேதத்தாராயிருப்பது. 

(எபி 6:4-9; எபி 10:26-29) 


125. கிறிஸ்துவின்‌ இரத்தத்தினால்‌. 
சுத்திகரிக்கப்பட்டு, அதன்பின்பு 
பின்வாங்கிப்‌ போவது. (எபி 10:26-29). 


126.  மறுடியும்‌ அவிசுவாசியாவது. 
(லூக்கா 8:13: எபி 3:12; எபி 411). 


127. மரணத்திற்குப்‌ 
(ரோமர்‌ 1:21-32). 


பாத்திரவானாவது. 


128. வீணாக விசுவாசிப்பது. 
(கொரி 15:2; 2கொரி 6:1/ 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


உற்பத்தியாவது. (கலா 4:19). 
1. ஒன்றுக்கும்‌ மேற்பட்ட தடவை 
மன்னிக்கப்படுவது. [யோவான்‌ 1.9). 

132... நித்திய ஜீவனுக்காகக்‌ கிரியை 
செய்வது. (யோவான்‌ 6:27). 
133. தேவனை அறிந்தபின்பு 


மறப்பது. (உபா 8311-14; உபா 
நீதி 2:17: எசே 23:35). 


அவரை 
32:18; 


134. தேவனுடைய கிருபையை அசட்டை 
பண்ணுவது. (கலா 2:21. 


135. சுவிசேஷத்தின்‌ நம்பிக்கையிலிருந்து, 
வழிலிலகிச்‌ செல்வது. (கலா 1:23) 


ட ன்‌ வைவிட்டு, 
ட சிகப்பு 


(கலா க 19), 


சப்புவது 
137 விசுவாசத்தை 
தீமோ 5:8). 


138. கிறிஸ்துவுக்கு எதிராகக்‌ கிரியை 
செய்வது. (தீமோ 5111-12). 


மறுதலிப்பது. 


எதிராகத்‌ தங்கள்‌ 
இருதயங்களைக்‌ கடினப்படுத்தி 
அழிந்துபோவது. (உபா 

சாமு 6:6; சங்‌ 95:8; எபி 3:8,13]. 

எபி 427) 


140. பாவத்தினால்‌ 
(எபி 343). 


141. சரீரத்தை ஒடுக்கிக்‌ கீழ்ப்படுத்தாமல்‌, 
ஆகாதவனாய்ப்‌ போவது. 
ரகொரி 9:27). 


139. தேவனுக்கு 


வஞ்சிக்கப்படுவது. 


142, கர்த்தருக்குள்‌ 
பிழைப்பது. தெச 3:8). 

143. ஒன்றுக்கும்‌ மேற்பட்ட தடவைகள்‌ 
தங்கள்‌ ஆத்துமாவை மரணத்திலிருந்து 
இரட்சிப்பது. (யாக்‌ 5219-20). 


நிலைத்திருந்து 


விரிவுரை 
COMMENTARY 


ட்சிக்கப்பட்ட பின்பு, ஆக்கினையின்‌ 
ஆபத்தில்‌ இருப்பது. தீமோ 5:11-15; 
தீமோ 629-20; 2தீமோ 2217-18; 
தேமோ 410) 


145... மறுபடியும்‌ பாவத்தைச்‌ சேலிப்பது, 
(யோவான்‌ 8:31-34; ரோமர்‌ 6:16-23; 
ரோமர்‌ 8:12-13; யாக்‌ 5:19-20). 


146. கிளையைப்போல வெட்டப்பட்டு 
சட்டெரிக்கப்படுவது(யோவான்‌ 15:1-6) 


147. நித்திய ஜீவனுக்குப்‌ பதிலாக அழிவை 
519-21; 


முடிவுபரியந்‌; நிலைத்திருந்து, 
தேவனுடைய வீட்டில்‌ தங்கியிருப்பது 


(எபி 3:6). 


149. முடிவுபரியந்தம்‌ நிலைத்திருந்து 
கிறிஸ்துவில்‌. பங்குபெறுவது. 
(எபி 342-14). 


150. சத்தியத்தை 
த்தியத்திலருந்து 


அறிந்தபின்பு, 
ச வழிவிலகிச்‌ 


'த்தியத்திலிருந்‌, 
செல்வது. (எபி 2) 
151, இரட்சிப்பைப்‌ பெற்றுக்‌ கொண்ட 


பின்பு, அதைப்‌ புறக்கணிக்காமல்‌ 


இருப்பது. (எபி 2:3 
நித்திய இளைப்பாறுநலில்‌. 

பிரவேசிக்கக்‌ கூடாதபடிக்கு 

பின்வாங்கிப்போவது. (எபி 4:1. 


இளைப்பாறுதலில்‌ பிரவேசிக்க 
ஜாக்கிரதையாயிருப்பது. (எபி 431). 

நாம்‌. பண்ணிய அறிக்கையை 
உறுதியாய்ப்‌ பற்றிக்கொள்வது. 
(எபி 414), 


155. தேவனைவிட்டு கீழே இழுந்து தங்கள்‌ 
ஆத்துமாவை நஷ்டப்படுத்துவது. 
(எபி 6:4-9). 


156 முடிவுபரியந்தம்‌ 


ஜாக்கிரதையாயிருப்பது. (எபி 2:3: 
எபி 61). 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


157. அசதியாயிருந்து. நித்திய ஜீவனைச்‌ 
சுதந்தரியாமல்‌ போவது. (எபி 62). 


158. நித்திய ஜீவனைப்‌ பற்றிக்‌ கொள்வது 
இல்லது பற்றிக்கொள்ள மறுப்பது. 
(எபி 618-19; 1தீமோ 61219). 


159. வஞ்சனையைப்‌ பற்றிக்‌ கொண்டு, 
தேவனிடத்தில்‌ திரும்பி வரமறுப்பது. 
(எரே 8:5). 

160. கர்த்தரையோ அல்லது 
சாத்தானையோ பற்றிக்கொள்வது. (மத்‌ 
6:24; லூக்கா 1613). 

1. அநீதியில்‌ சத்தியத்தைப்‌ பற்றிக்‌ 
கொள்வது. அல்லது அழிந்துபோவது. 
(ரோமர்‌ 1:18-32). 

162, நன்மையானதைப்‌ பற்றிக்‌ கொள்வது. 
(தெச 5:21) 


163 உறுதியாய்த்‌ 
(தெச 2:15; 1தீமோ 1:13). 


164, நித்திய ஜீவனைப்‌ பற்றிக்‌ கொள்வது. 
ரீதீமோ 612/9; யோவான்‌ 2:24-25), 


165. விசுவாச அறிக்கையைப்‌ பற்றிக்‌ 
கொள்வது. (எபி 4:14; எபி 10:23). 


தரித்திருப்பது. 


166. டிவுபரியந்தம்‌ நிலைத்திருப்பது. 
வெளி 2:25). 


167. கேட்டுப்‌ பெற்றுக்கொண்டதைக்‌ கைக்‌ 
கொண்டு மனந்திரும்புவது. 
(வெளி 3:3) 


168. உன்‌ கிரீடத்தை ஒருவனும்‌ எடுத்துக்‌ 
கொள்ளாதபடிக்கு  உனக்குள்ளதைப்‌ 
பற்றிக்‌ கொண்டிருப்பது. (வெளி 3:11). 


169. கிறிஸ்துவின்‌ இரத்தத்தினால்‌ 
சுத்திகரிக்கப்பட்டு சத்தியத்தை அறிகிற. 
அறிவைப்‌ பெற்றிருந்தும்‌ பாவம்‌. 
செய்வது. (எபி 10:26-29), 


170. பாவம்‌ செய்து, ட்‌ 
கோபாக்கினையைப்‌ பெற்றுக்‌ 


கொள்வது. (எபி 10:26-31) 


191... பாவமான யாவற்றையும்‌ விலக்கி 


வைப்பது. (எபி 12:1) 


விரிவுரை 
COMMENTARY 


172. பாதங்களுக்கு வழிகளைச்‌ செல்வைப்‌ 


படுத்துவது அல்லது வழிவிலகிச்‌ 
செல்வது. (எபி 1213) 


173... தேவனுடைய கிருபையை இழந்து 
போகாதபடிக்கு யாதொரு கசப்பானவேர்‌ 
முளைத்தெழும்பி கலக்கமுண்டாக்காத 
வாறு எச்சரிக்கையாயிருப்பது. 

(எபி 12:15-16). 


174. ஏசாவைப்போல சீர்கெட்டவனாக 
இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருப்பது. 
(எபி 12:15-16). 


செவிகொடுக்காமல்‌ 


அவருடைய 
(எபி 12:25). 


175. கர்த்தருக்குச்‌ 
அழிவுக்கு ஏதுவான 
கோபத்தை வரவழைப்பது. 

176. தேவனை ஆராதனை செய்யுப்படிக்கு 
அவருடைய கிருபையைப்‌ 

பற்றிக்கொள்வது அல்லது, 
ஈல்‌ தண்டிக்கப்‌ படுவது. 
(எபி 12:28-29) 


177. பின்வாங்கிப்போய்‌ தன்‌ ஆத்துமாவின்‌ 
மீது கர்த்தருடைய பிரியத்தை இழந்து 
போவது. (எபி 10:38-39). 


178. மற்றவர்களைப்போல அவிசுவாசத்தில்‌. 
விழுந்துபோவது. எபி 41 
கொரி 101-13; யூதா 1:5) 


179. அசதியாயிருந்து, வாக்குத்தத்தத்தைச்‌ 
சுதந்தரியாமல்‌ போவது. (எபி 6:12) 


180. நம்பிக்கையைப்‌ பற்றிக்கொள்ளும்படி 
அடைக்கலமாய்‌ ஓடிவருவது. 
(எபி 628) 


சமாதானத்தையும்‌, பரிசுத்தத்தையும்‌. 
ன்று அல்லது பாவம்‌ செய்து 
அழிந்து போவது. (எபி 12:14). 


182. கர்த்தருக்குத்‌ தங்களுடைய ஜீவனை 

ஒப்புக்கொடுத்து, க்‌ 
வல்லமையினால்‌ பாதுதாக்கப்படுவது. 
பேதுரு 1:5). 


183. மனதின்‌ அரையைக்‌ கட்டிக்கொண்டு, 
தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருந்து, 
இரட்சிப்பிற்காகக்‌ காத்திருப்பது. 
பேதுரு 1:13) 





உபாகமம்‌ - விரிவுரை 
DEUTERONOMY - COMMENTARY 


முன்‌ 
கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி 
நடவாமல்‌ இருப்பது. (பேதுரு 1:14). 


185. சகல துர்க்குணத்தையும்‌, சகலவித 
கபடத்தையும்‌ ஒழித்துவிடுவது அல்லது. 
அதில்‌ ஜீவித்து ஆத்துமாவை இழந்து 
போவது. (பேதுரு 24: 2பேதுரு 3:77). 


186. பாவம்‌ செய்து மறுபடியும்‌ மரிப்பது. 
அல்லது நீதிமானாய்‌ ஜீவித்து, நித்திய 
ஜீவனைச்‌ சுதந்தரித்துக்‌ கொள்வது. 
யாத்‌ 32:32-33; எசே 3:20; 
எசே 18:4,20-24; எசே 3313-16; 
ரோமர்‌ 18-32; ரோமர்‌. 
ரோமர்‌ 84243: 2கொரி 
கலா 519-21; கலா 
கொலோ 3:5-10; யாக்‌ 5:19-20. 

187. கிறிஸ்துவின்‌ உபதேசத்தை மீறி 


ஆத்துமாவை நஷ்டப்படுத்துவது. 
(2யோவான்‌ 1:9-10). 


188. தேவனுடைய ஆலயத்தைத்‌ தீட்டுப்‌ 
படுத்தி அழிக்கப்படுவது. 
(கொரி வனர; எமி 1285; 


வெளி 3:4-5; வெளி 21:27). 


189. வார்த்தையைச்‌ 
சந்தோஷமாக "ஏற்றுக்கொண்டு அதில்‌ 
சிறிதுகாலம்‌ நிலைத்திருந்து 
அதன்பின்பு, கர்த்தரைவிட்டு விலகுவது. 
(லூக்கா 813) 
190, ஒவ்வொ 

வ சென்ப்பதும்‌ 


பெறுவது. 

எசே 18:420-24; மாற்கு. 

ரோமர்‌ 118-327 2கொரி 69-1; 
கலா 519-21; கொலோ 35-10: 
யாக்‌ 59-20) 


191. தேவனை மகிமைப்படுத்துவது அல்லது 
அழிந்துபோவது. (ரோமர்‌ 18-32). 

192. மாம்சத்தின்‌ பிரகாரம்‌ நடந்து அழிந்து 
போவது. (ரோமர்‌ 616-23; 
ரோமர்‌ 84-13; கலா 546-26; 
கொலோ 3:5-10). 


QOODNENS 
PUBLISHERS 


193. ஆவியில்‌ ஜீவித்து, ஆனியில்‌ நடப்பது. 

ம்சத்தின்‌ இச்சைகளை 

இரட்சிக்கப்படுவது. 

(ரோமர்‌ 616-23; ரோமர்‌ 851-13; 
கலா 5116-26; கொலோ 3:5-10). 


ஏற்ற பிரகாரமாக 

அழிவை அறுப்பது. அல்லது 

ஸ்‌ ஏற்றபிரகாரமாக விதைத்து 

நித்திய ஜீவனை அறுப்பது. 
(கலா 6:7-8). 


195. பழைய மனுஷனைக்‌ களைந்துபோட்டு, 
நித்தியமாக இரட்சிக்கப்படுவது. (எபே 


4:22-32; கொலோ 3:5-10). 


196. சுவிசேஷத்தின்‌ பரிசுத்தத்திற்கு ஏற்ற 
பிரகாரமாக ஜீவிப்பது. 
பரிசுத்தமில்லாமல்‌ தேவனைத்‌ தரிசிப்பது, 
இயலாத காரியம்‌. அல்லது பரிசுத்தமாய்‌ 
ஜீவிக்காமல்‌ பாவத்தில்‌ ்‌ 
ஜீவனை நஷ்டப்‌ படுத்துவது. 

646-23; ரோமர்‌ 8 

கலா -21; 

எபே 4:24:12: எயே 5448; கொலோ 
0) 

197. தேவனுடைய  எச்சரிப்புகளுக்குச்‌ 

செவிகொடுத்து. அவருடைய 

நிபந்தனைகளுக்குக்‌ கீழ்ப்படிந்து. 
நித்திய ஜீவனைப்‌ பெற்றுக்‌ கொள்வது 
அல்லது அரைகுறை மனதோடும்‌, 
மாறுபாபோடும்‌ கர்த்தரைப்‌ பின்பற்றி 
முடிவில்‌ ஆத்துமாவை 
நஷ்டப்படுத்துவது. (யூதா 1:20-24). 


198. 


பார்த்து, 
தங்களுக்கும்‌ 
எச்சரிப்போடு 


ஜீவியத்தை ஆராய்ந்து 
அதுபோன்ற நஷ்டம்‌. 
வந்துவிடாதவாறு, 
ஜீவிப்பது. 





உபாகமம்‌ - 
DEUTERONOMY - COMMENTARY 


இந்த அதிகாரம்‌ 
சொல்லப்பட்டிருக்கிற 


சொல்லப்பட்டிருக்கிறது. 
புத்திரரோடு 
செய்துகொள்கிறார்‌ (உபா 291-8). 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ உடன்படிக்கையின்‌ 
வார்த்தைகளைக்‌ கைக்கொண்டு 
அவைகளின்படி செய்யவேண்டும்‌ 
(உபா 299) உடன்படிக்கையின்‌ 
வார்த்தைகள்‌ (உபா 294273) 
உடன்படிக்கையில்‌ 
உட்படுத்தப்பட்டிருக்கிறவர்கள்‌ 
(உபா 2910114157. 


உடன்படிக்கையில்‌ 
விரோதமாக 
வார்த்தைகள்‌ 
மாய்மாலமாக 
சமாதானம்‌ 
தாங்களே 
என்று 
விரோதமாக 
2918-28). 
காரியங்களும்‌ 
காரியங்களும்‌ 


இந்த 
விக்கிரகாராதனைக்கு 
சொல்லப்பட்டிருக்கிற 


(உபா 291617). 
பேசுகிறவர்களுக்கும்‌. 
இல்லாதபோது தங்களுக்குத்‌ 
சமாதானம்‌ உண்டு 
சொல்லுகிறவர்களுக்கும்‌ 
நேவகோபம்‌ வரும்‌ 
மறைவான 
வெளிப்படுத்தப்பட்டுள்ள 


(உபா 29:29), 


(உபா 


உடன்படிக்கையின்‌ 
வார்த்தைகள்‌ 
உபா 29:1-9 


உபா 2941. 
புத்திரரோடே 
உடன்படிக்கையை அல்லாமல்‌, 
மோவாபின்‌ தேசத்திலே அவர்களோடே. 
உடன்படிக்கையண்ணக்‌ 

மோசேக்குக்‌ 

வார்த்தைகன்‌ இவைகளே... 


ஓரேபிலே இஸ்ரவேல்‌ 
பண்ணிக்கொண்ட 


த Coops 


PUBLISHERS 


உபா 292. மோசே இஸ்ரவேலர்‌ 
எல்லாரையும்‌ வரவழைத்து, அவர்களை: 
நோக்கி: எகிப்து தேசத்தில்‌ உங்கள்‌. 
கண்களுக்கு முன்பாகப்‌ பார்வோனுக்கும்‌ 
அவனுடைய எல்லா 
ஊழியக்காரருக்கும்‌ அவனுடைய தேச. 
முழுவதற்கும்‌, 


உபா 29:3. கர்த்தர்‌ செய்த க்‌ 
சோதனைகளையும்‌, பெரி 
அடையாளங்களையும்‌, 
அற்புதங்களையும்‌ 
கண்டீர்களே. 


கண்ணாரக்‌ 


உபா 29%. 
உங்களூக்கு 
இருதயத்தையும்‌, 
கண்களையும்‌, 
காதுகளையும்‌. 
கொடுக்கவில்லை. 


ஆகிலும்‌ 
உணரத்‌ 


கர்த்தர்‌ 
தக்க 
காணத்தக்க 
கேட்கத்தக்க 
இத்நான்வரைக்கும்‌ 


உபா 29:5. கர்த்தராகிய நான்‌ உங்கள்‌ 
தேவன்‌. என்று நீங்கள்‌ 
அறித்துகொள்ளும்படிக்கு, நான்‌ 
நாற்பது வருஷம்‌ உங்களை 
வனாந்தரத்தில்‌ நடத்தினேன்‌; 
உங்கள்மேலிருந்த. வஸ்திரம்‌. 
பழையதாய்ப்‌ போகவும்‌ இல்லை, 
உங்கள்‌ காலிலிருந்த பாதரட்கைகள்‌ 
பழையதாய்ப்‌ போகவும்‌ இல்லை. 


உபா 29:8. நீங்கள்‌ அப்பம்‌ சாப்பிடவும்‌ 
இல்லை, 'திராட்சரசமும்‌ மதுவும்‌ 
குடிக்கவும்‌ இல்லை என்றார்‌. 


உபா 29:7. நீங்கள்‌ இவ்விடத்துக்கு 
வந்தபோது, எஸ்போனின்‌ ராஜாவாகிய 
சீகோனும்‌, பாசானின்‌ ராஜாவாகிய 
ஓரும்‌ நம்மோடே யுத்தஞ்செய்யப்‌ 
புறப்பட்டார்கள்‌; நாம்‌ அவர்களை 
முறிய அடித்து, 


உபா 29:8. அவர்களுடைய தேசத்தைப்‌ 
பிடித்து, அதை சூபனியருக்கும்‌ 
காத்தியருக்கும்‌ மனாசேயின்‌ பாதிக்‌ 
கோத்திரத்திற்கும்‌ ௬தத்தரமாகக்‌ 
கொடுத்தோம்‌. 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


இப்பொழுதும்‌ தீங்கள்‌ 
செய்வதெல்லாம்‌ 
வாய்க்கும்படிக்கு, 
உடன்படிக்கையின்‌ 
கைக்கொண்டு, 
செய்வீர்கனாக. 


கர்த்தருக்கும்‌ இஸ்ரவேல்‌ புத்தருக்கும்‌ 
இடையே உடன்படிக்கை ஏற்பட்டிருக்கிறது. 


உடன்படிக்கைக்கு 
உண்மையுள்ளவர்களாயிருக்கவேண்டும்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ இந்த 
உடன்படிக்கையை. கைக்கொண்டு. 
நடக்கும்போது, கர்த்தருடைய ஆசீர்வாதம்‌ 
அவர்களுக்கு கிடைக்கும்‌. அவர்கள்‌ 
கர்த்தருடைய கற்பனைகளைக்‌ 
சைக்கொண்டால்‌ அவர்களுக்கு ஆசீர்வாதம்‌ 
வரும்‌, வர்கள்‌ கர்‌ 
கதிங்னகண்ல்‌ கைந்கொல்காமல்‌ போனான்‌. 


அவர்களுக்கு சாபம்‌ வரும்‌. 


டய உடன்படிக்கையில்‌ 
ஆசீர்வதிப்பதாக 
கர்த்தர்‌ 
தம்முடைய பாகத்தை 
நிறைவேற்றவேண்டுமென்றால்‌, இஸ்ரவேல்‌ 
புத்திரரும்‌ இந்த உடன்படிக்கையில்‌ தங்கள்‌ 
பாகத்தை நிறைவேற்றவேண்டும்‌. இந்த 
அதிகாரம்‌ முழுவதிலும்‌ கர்த்தருக்கும்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கும்‌ இடையே 
ஏற்படுத்தப்பட்டிருக்கிற 
உடன்படிக்கையைப்பற்றிச்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. 
உடன்படிக்கையானது 
அரசாங்கங்களுக்கு 
ஏற்படுத்தப்பட்டிருக்கிற 
போல இருக்கிறது. 
கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
ஒரேபிலே ஏற்கெனவே 
பண்ணினார்‌. இப்போது. 
உடன்படிக்கை 
புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது. 
ஏற்படுத்தப்பட்ட 
'மோவாபின்‌ 


ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. 


சமாதான ஒப்பந்தம்‌ 


புத்திரரோடு 


உடன்படிக்கை 


விரிவுரை 
COMMENTARY 


மோசே இதுபற்றிச்‌ சொல்லும்போது, 
'ஓரேபிலே இஸ்ரவேல்‌ புத்திரரோடே 
பண்ணிக்கொண்ட உடன்படிக்கையை 
மோவாமின்‌ தேசத்திலே 


உடன்படிக்கைபண்ணக்‌ 


வார்த்தைகள்‌ இவைகளே" (உபா 291) என்று 
சொல்லுகிறார்‌. 


உபா 29.1-ஆவது வசனம்‌ உபா 28. 
ஆவது "அதிகாரத்தின்‌ கடைசி வசனமாக 
அதாவது 69 ஆவது வசனமாக சில 
பதிப்புக்களில்‌. 'கொடுக்கப்பட்டிருக்கிறது. 
பாலஸ்தீன உடன்படிக்கைக்கு இந்த 
வாக்கியம்‌ நல்ல முடிவரையாக 
அமைந்திருக்கிறது. இந்த உடன்படிக்கையைத்‌ 
தொடர்ந்து வரும்‌ பகுதிக்கு இந்த வசனம்‌ 
நல்லதொரு முன்னுரையாகவும்‌ இருக்கிறது. 

பாலஸ்தீன உடன்படிக்கை மோவாபின்‌ 
சமவெளிகளில்‌ கொடுக்கப்பட்டது. சீனாய்‌ 
மலையில்‌ கொடுக்கப்பட்ட உடன்படிக்கைக்கு 
29 வருஷங்களுக்குப்‌ பின்பு பாலஸ்தீன 
உடன்படிக்கை கொடுக்கப்பட்டது. 
(யாத்‌ 20-24), 


பாலஸ்தீன உடன்படிக்கை என்பது வேறு. 
சீனாய்‌ மலையில்‌ கொடுக்கப்பட்ட மோசேயின்‌ 
உடன்படிக்கை என்பது வேறு “ஒரேபிலே. 
இஸ்ரவேல்‌ புத்திரரோடே பண்ணிக்கொண்ட 
உடன்படிக்கையை அல்லாமல்‌ மோவாபின்‌ 
தேசத்திலே பண்ணின  உடன்படிக்கை' 
என்னும்‌ இந்த வாக்கியம்‌ இவ்விரண்டு 
உடன்படிக்கைகளையும்‌ வேறுபிரித்துக்‌ 
கூறுகிறது. 

கர்த்தரே இந்த உடன்படிக்கையின்‌ 
வார்த்தைகளை மோசேக்கு 
கட்டளையிட்டிருக்கிறார்‌. உடன்படிக்கையின்‌ 
வார்த்தைகள்‌ ஓரேபிலே சொல்லப்பட்டபோது 
உயிரோடிருந்தவர்களில்‌ சிலர்‌, இப்போது 
அந்த உடன்படிக்கை மோவாப்‌ தேசத்தில்‌ 
சொல்லப்படும்போதும்‌ உயிரோடிருக்கிறார்கள்‌. 
இவர்கள்‌ எல்லோரும்‌. வயது 
முதிர்ந்தவர்களாயிருப்பார்கள்‌. கர்த்தர்‌ 
அவர்களோடு தம்முடைய உடன்படிக்கையை 
புதுப்பித்துக்கொள்கிறார்‌. 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


BALWETHER 
பிய 


கர்த்தர்‌ மோவாபின்‌ தேசத்திலே. 
தம்முடைய உடன்படிக்கையின்‌ வார்த்தைகளை 
அங்கே ூடியிருக்கிற 
இஸ்ரவேல்‌ புத்திரரில்‌ அநேகர்‌ புதிய 
சந்ததியாராயிருக்கிறார்கள்‌. 
உடன்படிக்கையின்‌ வார்த்தைகள்‌ ஒரேபிலே. 
சொல்லப்பட்டபோது இவர்கள்‌ பிறக்கவில்லை. 
கர்த்தர்‌ அவர்களோடு அதே 
உடன்படிக்கையை. மறுபடியுமாய்‌. 


ஏற்படுத்துகிறார்‌. 


உடன்படிக்கையின்‌ 
தம்முடைய உடன்படிக்கையை 
புதுப்பித்துக்கொள்வது கர்த்தருக்கு. 
சித்தமான காரியமாயிருக்கிறது. இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ கர்த்தருக்கு உடன்படிக்கையின்‌ 
பிள்ளைகளாகயிருக்கிறார்கள்‌. கர்த்தர்‌ 
தங்களுடைய முற்பிதாக்களோடு பண்ணின 
உடன்படிக்கையின்‌ வார்த்தைகள்‌ இந்தப்‌ 
சந்ததியாருக்கும்‌ 


பிள்ளைகளோடு 


புதிய 
அறிலிக்கப்படவேண்டும்‌. 
கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரோடு 
பண்ணிக்கொண்ட உடன்படிக்கையை 
மோரே அவர்களுக்கு சொல்லும்போது, 
கர்த்தர்‌ அவர்களுக்கு இதுவரையிலும்‌ செய்த 
பெரிய காரியங்களை  ஞாபகப்படுத்துகிறார்‌. 
உடன்படிக்கையின்‌ ஆரம்பத்தில்‌ கர்த்தருடைய 
வல்லமையையும்‌, மகிமையையும்‌, 
மகத்துவத்தையும்‌ பற்றிச்‌ 
வழக்கம்‌. 
கர்த்தர்‌ தங்களுக்கு செய்த 
காரியங்களைப்பற்றி இஸ்ரவேல்‌ 
கேள்விப்படும்போது. . ர்‌ 
விசுவாசம்‌ 
விசுவாசிக்கவேண்டும்‌ 
உற்சாகமும்‌ அவர்களுடைய மனதில்‌ எழும்பும்‌ 
கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரர்மீது அன்பாயும்‌, 
கிருபையாயும்‌ 
அவர்களுக்கு 
இல்வளவு பெரிய 
காரியங்களை செய்திருக்கமாட்டார்‌. 
கர்த்தருக்கு இஸ்ரவேல்‌ 
குறித்து மிகப்பெரிய திட்டம்‌ 
ஆகையினால்தான்‌ ஆரம்பகால 
கர்த்தருடைய திட்டத்தில்‌ 
பத்திருக்கு விசேஷித்த 
கிடைத்திருக்கிறது. கர்த்தர்‌ 
இன்னும்‌ பெரிய காரியங்கை 
வேண்டுமென்று சித்தங்கொண்டிருக்கிறார்‌. 


புத்திரரைக்‌ 
இருக்கிறது. 
முதலே, 
இஸ்ரவேல்‌ 


அவர்களுக்கு 
ள செய்ய 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆகையினால்தான்‌ அவர்‌ அவர்களுக்கு 

ஏற்கெனவே இத்தனை பெரிதான 

காரியங்களை செய்திருக்கிறார்‌. அந்தக்‌ 

காரியங்களெல்லாம்‌, கர்த்தர்‌ இனிமேல்‌: 

அவர்களுக்கு செய்யப்போகிற மகத்தான 
காரியங்களுக்கு அச்சாரமாயிருக்கிறது. 

கர்த்தருடைய 

அவருடைய 

பிரமாணங்களையும்‌ 

அவர்கள்‌ 

நடக்கும்‌ 


கைக்கொள்ளவேண்டும்‌. 

கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து 

ஜனங்களாக இருக்கவேண்டும்‌. கர்த்தர்‌ 

தங்களுக்கு! தங்களுடைய 

முற்ிதாக்களுக்கும்‌ இதுவரையிலும்‌ செய்த 
ரியங்களை 


நினைவுகூர்ந்து, 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ அவருக்கு 
நன்றியுள்ளவர்களாயிருக்கவேண்டும்‌. 
கீழ்ப்படிதலின்‌ மூலமாக 
தங்களுடைய 
வெளிப்படுத்தவேண்டும்‌. 


அவர்கள்‌ 


நன்றியை 


கர்த்தர்‌ இதுவரையிலும்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கு செய்த மிகப்பெரிய காரியங்களில்‌ 
ஒரு சில காரியங்களை மோசே இந்த 
வசனப்பகுதியில்‌ அவர்களுக்கு 
எடுத்துக்காட்டாகச்‌ சொல்லுகிறார்‌. கர்‌ 
அவர்களுக்காக செய்த 
அற்புதங்களையும்‌ அடையாளங்களையும்‌ 
அவர்கள்‌ தங்கள்‌ 
கண்ணாரக்கண்டிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
கண்டதையே மோசே இங்கு மறுடடியுமாய்ச்‌ 
சொல்லுகிறார்‌. 


மோசே இஸ்ரவேலர்‌ எல்லாரையும்‌ 
வரவழைத்து, அவர்களை நோக்கி, “எகிப்து 
தேசத்தில்‌ உங்கள்‌ கண்களுக்கு முன்பாகப்‌ 
பார்வோனுக்கும்‌ அவனுடைய எல்லா 
ஊழியக்காரருக்கும்‌ அவனுடைய தேச 

வதற்கும்‌, கர்த்தர்‌ செய்த பெரிய 

ஈதனைகளையும்‌, பெரிய 
அடையாளங்களையும்‌, 
கண்ணாரக்‌ கண்டீர்களே” 
என்று சொல்லுகிறார்‌. 


அற்புதங்களையும்‌ 
(உபா 29:23) 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


மரித்துப்போனார்கள்‌. 
14:23-35) எகிப்து 
உண்டானபோது 
எல்லோரும்‌ சிறுபிள்ளைகளாக 


(எண்‌ 
வாதைகள்‌ 
சந்ததியார்‌ 


இருந்தார்கள்‌. கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
மத்தியில்‌ செய்‌ 


பார்த்திருக்கிறார்கள்‌. 


கர்த்தர்‌ 
அடையாளங்களையும்‌, 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
கண்ணாரக்கண்டிருப்பதினால்‌, 
அவர்களுக்கு மறுபடியுமாக நிரூபிக்க 
வேண்டிய அவசியமில்லை. தங்கள்‌ 
கண்களால்‌ கண்டதை அவர்கள்‌ எளிதாக 
விசுவாசிப்பார்கள்‌. அவர்களுடைய கண்களே 
சத்தியத்திற்கு சாட்சியாயிருக்கிறது. 


மோசே இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு, 
கர்த்தர்‌ செய்த பெரிய அடையாளங்களையும்‌ 
அற்புதங்களையும்‌ சொல்லிவிட்டு, 
அவர்களை நோக்கி, "இப்பொழுதும்‌ நீங்கள்‌ 
செய்வதெல்லாம்‌ உங்களுக்கு 
வாய்க்கும்படிக்கு, இந்த உடன்படிக்கையின்‌ 
வார்த்தைகளைக்‌ கைக்கொண்டு, 
அவைகளின்படி செய்வீர்களாக" (உபா 2929) 
என்று சொல்லுகிறார்‌ 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்காக: 
செய்த பெரிய அடையாளங்களிலும்‌, 
அற்புதங்களிலும்‌ அவருடைய வல்லமையும்‌ 
நன்மையான  ஈவுகளும்‌ வெளிப்படுகிறது. 
கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரை எகிப்து 
தேசத்திலிருந்து விடுதலை செய்திருக்கிறார்‌. 


செய்த 
அற்புதங்களையும்‌ 
தங்கள்‌ 
அவைகளை 


ஜனத்தாருக்கு இதுபற்றிச்‌ சொல்லும்போது 
கர்த்தருடைய வார்த்தையை சாட்சியாக. 
அறிவிக்கிறார்‌. 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தராகிய நான்‌ உங்கள்‌ தேவன்‌ 
என்று நீங்கள்‌ அறிந்துகொள்ளும்படிக்கு, 
நான்‌ நாற்பது வருஷம்‌ உங்களை 
வனாந்தரத்தில்‌ நடத்தினேன்‌: உங்கள்‌ 
கேரிகுத்த வஸ்திரம்‌ பழையதாய்ப்‌ போகவும்‌ 
இல்லை, உங்கள்‌ காலிலிருந்த பாதரட்சைகள்‌ 
பழையதாய்ப்‌ போகவும்‌ இல்லை. நீங்கள்‌ 
அப்பம்‌ சாப்பிடவும்‌ இல்லை, திராட்சரசமும்‌ 
மதுவும்‌ குடிக்கவும்‌ இல்லை" (உபா 29:5,6) 
புத்திரருக்கு 
பிரகாரமாக 
பதிலாக 
கொடுத்தார்‌. 
மன்னாவைப்‌ 
அப்பத்தைப்‌ 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
வனாந்தரத்தில்‌ இயற்கைப்‌ 
போஜனம்‌. கொடுப்பதற்குப்‌ 
அற்புதமாகப்‌ போஜனம்‌ 
இவர்கள்‌ வானத்தின்‌ 
புசித்தார்கள்‌. பூமியின்‌ 
புசிக்கவில்லை. 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
அடையாளங்களையும்‌ 
அற்புதங்களையும்‌ செய்து அவர்களை 
வழிநடத்தினார்‌. அவர்களைப்‌ போனித்தார்‌ 
அவர்களைப்‌ பாதுகாத்தார்‌. இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ கர்த்தர்‌ செய்த அற்புதங்களை 
தங்கள்‌ கண்களால்‌ கண்டார்கள்‌. இந்த 
அந்தங்கள்‌ மூலமாக, கர்த்தரே 
என்பதை அவர்கள்‌ 


அறிந்துகொண்டார்கள்‌ 


கர்த்தர்‌ தம்முடைய கிருபையையும்‌ 
இரக்கத்தையும்‌ தங்களுக்கு 
வெளிப்படுத்தியதினால்‌, கர்த்தர்‌ தங்களுடைய 
தேவன்‌ என்பதையும்‌ 
அறிந்துகொண்டார்கள்‌. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
சத்துருக்களுக்கு விரோதமாக 
யுத்தம்பண்ணினார்கள்‌. கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கு அந்த யுத்தங்களில்‌ ஜெயத்தைக்‌ 
கட்டளையிட்டார்‌. 
மோசே இஸ்ரவேல்‌ 
இதுபற்றிச்‌ சொல்லும்போது, 
இல்விடத்துக்கு வந்தபோது, எஸ்போனின்‌ 
ராஜாவாகிய சீகோனும்‌, பாசானின்‌ 
ராஜாவாகிய ஓகும்‌ நம்மோடே யுத்தஞ்செய்யப்‌ 
புறப்பட்டார்கள்‌: நாம்‌ அவர்களை முறிய 
அடித்து, அவர்களுடைய தேசத்தைப்‌ பிடித்து, 
அதை ரூபனியருக்கும்‌ காத்தியருக்கும்‌. 
ன்‌ பாதிக்‌ கோத்திரத்திற்கும்‌ 
(உபா 29:78) 


ஜனத்தாரிடம்‌ 
“நீங்கள்‌ 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ எகிப்து 

தேசத்திலிருந்து விடுவிக்கப்பட்டபோதும்‌, 

அவர்கள்‌ வனாந்தரப்பாதையின்‌ வழியாக 

கடந்து வந்தபோதும்‌, மோசே அவர்களோடு 

ர்‌. ஆகையினால்‌ 

பேச்சுக்களையும்‌, 

பணப்‌ நன்றாய்‌ 
அறிந்திருக்கிறார்‌ 


மோசே இஸ்ரவேல்‌ புத்திரரைப்பற்றிச்‌ 

சொல்லும்போது. கர்த்தர்‌ 
உங்களுக்கு உணரத்‌ தக்க இருதயத்தையும்‌, 
காணத்தக்க கண்களையும்‌, கேட்கத்தக்க 
காதுகளையும்‌ இந்நாள்வரைக்கும்‌. 
கொடுக்கவில்லை" (உபா 29:4) என்று 
சொல்லுகிறார்‌. 


ஜனங்கள்‌ ஒரு காரியத்தை தங்கள்‌ 
இருநயத்தால்‌ உணராமல்‌ போனாலும்‌, 
தங்கள்‌ கண்களால்‌ காணாமல்‌ போனாலும்‌, 
தங்கள்‌ காதுகளால்‌ கேட்காமல்‌ போனாலும்‌. 
அது மனுஷனுடைய குற்றமல்ல. இதற்குத்‌ 
தேவனே பொறுப்பு என்பது போன்று இந்த 
வசனத்தை மேலோட்டமாக வாசிக்கும்‌ போது 
பொருள்படுகிறது. ஆனால்‌ இந்தத்‌ தவறுக்கு 
மனுஜனே பொறுப்பு வகிக்க வேண்டும்‌. 
கர்த்தர்‌ மனுஷனுக்கு இருதயத்தையும்‌, 
கண்களையும்‌, காதுகளையும்‌ 
சிருஷ்டித்திருக்கிறார்‌. இவற்றை முறைப்படி 
பயன்படுத்த வேண்டியவன்‌ மனுஷனே. 


கர்த்தர்‌ மனுஷனுக்குள்‌. 
சிருஷ்டித்திருக்கும்‌. காரியங்களைத்‌ 

டய மகிமைக்காகவும்‌, தன்னுடைய 
ஆற்தும இரட்சிப்பிற்கே துவாகவும்‌ பயன்படுத்த 

வேண்டும்‌. இதில்‌ நாம்‌ தவறுசெய்தால்‌, 
பரிசுத்த 


ஆலியானவரைத்‌ 
துக்கப்படுத்துகிறவர்களாக இருப்போம்‌. 
(உபா 5:29, உபா 29:4). 

கப்பன்‌ ருதயம்‌, காணத்தக்க. 

ட்கத்தக்க காதுகள்‌ 

கர்த்தருடைய ஈவு. 

புத்திரருக்கு 

படப்பு 

அவர்களுக்கு 

திரளான. 
சம்பத்துக்களையும்‌ கொடுத்திருக்கிறார்‌. 


விரிவுரை 
COMMENTARY 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌  புத்திரருக்கு 
உலகப்பிரகாரமான ஆசிர்வாதங்களை 
அதிகமாய்க்‌ கொடுத்தாலும்‌, அவர்‌ 
அவர்களுக்கு 
ஆசீர்வாதங்களைக்‌ 
கர்த்தருடைய கிருபை 
கிடைக்கவில்லை. கர்த்தர்‌ 
உணரத்தக்க இருதயத்தையும்‌, 
கண்களையும்‌, கேட்கத்தக்க காதுகளையும்‌ 
இந்நாள்‌ வரைக்கும்‌ கொடுக்கவில்லை. 
இக்காலத்தில்‌ 
உலகப்பிரகாரமான 
பெற்றிருக்கிறார்கள்‌. 
ஐசுவரியங்களையும்‌, 
அனுபலிக்கிறார்கள்‌. ஆனாலும்‌ இந்த 
ஐசுவரியங்களையும்‌, சம்பத்துக்களையும்‌ 
கர்த்தரே தங்களுக்கு கொடுத்திருக்கிறார்‌ 
உணரத்தக்க... இருதயம்‌ 
இல்லை. கர்த்தர்‌ 


அநேகர்‌ 
ஆசீர்வாதங்களைப்‌ 
அவர்கள்‌ திரளான 
சம்பத்துக்களையும்‌ 


கிருபையாக கொடுத்திருக்கிற 
த்தையும்‌ சம்பத்தையும்‌, 
வழியிலே 


கர்த்தருக்கு 
செலவு 

என்னும்‌ விருப்பமும்‌ 

அவர்களுடைய மனதில்‌ இல்லை. 


கர்த்தர்‌ நமக்கு தமது கிருபையினால்‌ 
நன்மையான  ஈவுகளைக்‌ கொடுக்கிறார்‌. 
நமக்கு ஐசுவரியங்களையும்‌ 
சம்பத்துக்களையும்‌. கொடுக்கிறார்‌ 
இவையெல்லாம்‌ நமக்கு கொடுக்கப்பட்டும்‌, 
நம்மிடத்தில்‌ தேவனுடைய 
கிருபையில்லையென்றால்‌, அது தேவன்‌ 
செய்கிற தப்பிதமல்ல. இது நம்முடைய 
தப்பிதமே ஆகும்‌. 


நாம்‌ கர்த்தரிடத்தில்‌ 
ஆசீர்வாதங்களைக்‌ கேட்கும்போது, அந்த 
ஆசீர்வாதங்களை கர்த்தருக்கு பிரியமான 
வழிகளிலும்‌, கர்த்தருடைய பின்னைககுக்கு 
பிரயோஜனமான வழிகளிலும்‌ செலவு 
பண்ண அறிந்திருக்கவேண்டும்‌. அதற்காக 
கர்த்தரிடத்தில்‌, உணரத்தக்க இருதயத்தையும்‌, 
காணத்தக்க கண்களையும்‌,  கேட்கத்தக்க 
காதுகளையும்‌ கர்த்தர்‌ தாமே நமக்கு 
தந்தருள வேண்டுமென்று கருத்தாய்‌ 


சம்பத்தும்‌ 

கர்த்தரால்‌ 
ஆசீர்வதிக்கப்பட்ட இகவரியமாகவும்‌. அது 
அவரால்‌ ஆசீர்வதிக்கப்பட்ட சம்பத்தாகவும்‌ 
இருக்கவேண்டும்‌. 





உபாகமம்‌ - 
DEUTERONOMY - 


கைக்கொண்டு, 
செய்வீர்களாக" 
சொல்லுகிறார்‌. 


பாலஸ்தீன உடன்படிக்கையைக்‌ 
கைக்கொள்ளும்போதும்‌, மோசேயின்‌ 
உடன்படிக்கையைக்‌  கைக்கொள்ளும்போதும்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்குப்‌ பூமிக்குரிய 
ஆசிர்வாதம்‌ வாக்குப்பண்ணப்பட்டிருக்கிறது. 
உடன்படிக்கையைக்‌ கைக்கொண்டால்‌ 
அவர்களுக்கு வளமையும்‌, 
உண்டாகும்‌. 


(உபா 299) என்று 


செழுமையும்‌ 


உடன்படிக்கையின்‌ உறுதி 
உபா 29:10-29 


உபா 29:10. உன்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 


உனக்குக்‌ சொன்னபடியேயும்‌, உன்‌ 


மிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும்‌. 
ஈசாக்குக்கும்‌ யாக்கோபுக்கும்‌ 
ஆணையிட்டுக்‌ கொடுத்தபடியேயும்‌, 
இன்று உன்னைத்‌ தமக்கு ஜனமாக 
ஏற்படுத்திக்கொன்னவும்‌, தாம்‌ உனக்கு. 
தேவனாயிருக்கவும்‌, 


உபா 2901. நீ உன்‌ தேவனாகிய 
கர்த்தருடைய உடன்படிக்கைக்கும்‌ 
இன்று அவர்‌ உன்னோடே பண்ணுகிற 
அவருடைய ஆணையுதுதிக்கும்‌ 
உட்படும்படிக்கு, 


உபா 29:12. உங்கள்‌ கோத்திரங்களின்‌. 
தலைவரும்‌ உங்கள்‌ மூப்பரும்‌ உங்கள்‌ 
அதியதிகளும்‌ இஸ்ரவேலின்‌ சகல்‌ 
புருஒரும்‌, 


உபா 29:18. உங்கள்‌ பின்னைகளும்‌, 
உங்கள்‌ மனைவிகளும்‌ உங்கள்‌ 
பானத்துக்குன்ளிருக்கிற. உங்கள்‌. 
விறகுக்காரனும்‌, உங்கள்‌ 
தண்ணீர்க்காரனுமான அத்தியர்‌ 
எல்லாரும்‌ இன்று உங்கள்‌ தேவனாகிய 
கர்த்தருடைய சமுகத்தில்‌ திற்கிறீர்கனே.. 


விரிவுரை 
COMMENTARY 


உபா 14 
உங்கனோடேமாத்திரம்‌ 
உடன்படிக்கையையும்‌ 
ஆணையையும்‌உறுதியையும்‌ 
பண்ணாமல்‌, 


உபா 2925, இன்று இங்கே 
நம்மோடே கூட. நம்முடைய 
தேவனாகிய கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
திற்கிறவர்கனோடேயும்‌, இன்று இங்கே 
நம்மோடே இராதவர்கனோடே யும்கூட, 
அதைப்‌ பண்ணுகிறேன்‌. 


உபா 29:16. நாம்‌ எகிப்து தேசத்தில்‌ 
குடியிருத்ததையும்‌, நாம்‌ கடந்துவந்த: 
இடங்களிலிருந்த ஜாதிகளின்‌ நடுவில்‌ 
நடத்துவத்ததையும்‌ நீங்கள்‌ 
அறித்திருக்கிறீர்கள்‌. 


உபா 29:17. அவர்களுடைய 
அருவருப்புகளையும்‌, அவர்களிடத்திலி. 
ருக்கிற மரமும்‌ கல்லும்‌ வெள்ளியும்‌ 
 பொன்னுமான அவர்களுடைய 
நரகலான தேவர்களையும்‌. 
கண்டிருக்கிறீர்கள்‌.. 


உபா 29:18. ஆகையால்‌, அந்த 
ஜாதிகளின்‌ தேவர்களைச்‌ சேவிக்கப்‌ 
போகும்படி, இன்று நம்முடைய 
தேவனாகிய கர்த்தரை விட்டு அகலுகிற 
இருதயமுன்ன ஒரு புருஷனாகிதூம்‌ 
ஸ்திரீயாகிலூம்‌ குடும்பமாகிலும்‌ 
கோத்திரமாகிலூம்‌. உங்களில்‌ 
இராதபடிக்கும்‌, நஞ்சையும்‌ 
எட்டியையும்‌ முளைப்பிக்கிற யாதொரு 
வேர்‌ உங்களில்‌. இராதபடிக்கும்‌ 
பாருங்கள்‌. 


உபா 29:19. அப்படிப்பட்டவன்‌ இந்த 

தியின்‌ வார்த்தைகளைக்‌ 
கேட்டும்‌, தாகத்தினிமித்தம்‌ வெறிக்கக்‌ 
குடித்து, மன இஷ்டப்படி நடந்தாலும்‌ 
எனக்குச்‌. சுகமுண்டாயிருக்கும்‌ என்று 
தன்‌ உள்ளத்தைத்‌ தேற்றிக்கொண்டால்‌, 
கர்த்தர்‌ அவனை மன்னிக்கச்‌ 
சித்தமாயிரார்‌. 





உபாகமம்‌ - 
DEUTERONOMY - 


உபா 29:20. அப்பொழுது கர்த்தரின்‌ 

கோபமும்‌ எரிச்சலும்‌ 
மனிதன்மேல்‌ 

புஸ்தகத்தில்‌ எழுதியிருக்க 

சாபங்களெல்லாம்‌ அவன்மேல்‌ தங்கும்‌; 

கர்த்தர்‌ அவன்‌ பேரை வானத்தின்கீழ்‌ 

இராதபடிக்குக்‌ குலைத்தூப்போடுவார்‌. 


உபா 29:21. இத்த தியாயப்பிரமாண 
புஸ்தகத்தில்‌ எழுதியி( க்கிற 
உடன்படிக்கையினுடைய 
காபங்கவின்படியும்‌ 

தீங்காக. கர்த்தர்‌ 

கோத்திரங்கள்‌ எல்லாவற்றிற்கும்‌ 
அவனைப்‌ புறம்பாக்கிப்போடுவார்‌. 


உபா 9:2௨, 

உங்களுக்குப்பின்‌ 

தலைமுறையான 

பின்னைகளும்‌, தூரதேசத்திலிருந்து: 
வரும்‌ அத்தியரும்‌, கர்த்தர்‌ இந்த 
தேசத்துக்கு வருவித்த வாதைகளையும்‌: 
நோய்களையும்‌ காணும்போதும்‌, 


உபா 2929. கர்த்தர்‌ தமது 
கோபத்திலும்‌ தமது உக்கிரத்திலும்‌ 
சோதோமையும்‌ கொமோராவையும்‌ 
அத்மாவையும்‌ செபோயிமையும்‌ 
கவிழ்த்துப்போட்டதுபோல, இந்த 
தேகத்தின்‌ 'திலங்கனெல்லாம்‌. 
விதைப்பும்‌ விளைவும்‌ யாதொரு 
பூண்டின்‌ முனைப்பும்‌ இல்லாதபடிக்கு, 
கந்தகத்தாலும்‌ உப்பாலும்‌ 
எரிக்கப்பட்டதைக்‌ காணும்போதும்‌, 


உபா 29:24. அந்த ஜாதிகனெல்லாம்‌ 
கர்த்தர்‌ இந்த தேசத்திற்கு ஏன்‌ 
இப்படிச்‌ செய்தார்‌; இந்த மகா கோபம்‌ 
பற்றியெரிந்ததற்குக்‌ காரணம்‌ என்ன 
என்று சொல்லுவார்கள்‌. 


உபா 29:25. அதற்கு: அவர்களுடைய 
பிதாக்களின்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
அவர்களை எகிப்து தேசத்திலிருத்தூ 
புறப்படப்பண்ணினயோது, 
அவர்களோடே. பண்ணின 
உடன்படிக்கையை அவர்கன்‌ விட்டுப்‌ 
போய்‌, 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


உபா 29:28. தாங்கள்‌ அறியாமலும்‌ 
தங்களுக்கு ஒரு பலனும்‌ அனிக்காமலும்‌ 
இருக்கிற தேவர்கனாகிய வேறே 
தேவர்கணைச்‌ சேவித்து, அவைகளைப்‌ 
பணித்துகொண்டபடியினாலே, 


உபா 2927. கர்த்தர்‌ இந்தப்‌ 
புஸ்தகத்தில்‌ எழுதியிருக்கிற சாபங்கள்‌ 
எல்லாவற்றையும்‌ இத்த தேசத்தின்மேல்‌ 
வரப்பண்ண, அதின்மேல்‌ கோபம்‌ 
மூண்டவராகி, 


உபா 9:98. அவர்களைக்‌. 
கோயத்தினாலும்‌ உக்கிரத்தினாலும்‌ 
மகா எரிச்சலினாலும்‌ அவர்களுடைய 
தேசத்திலிருந்து வேரோடே பிடுங்கி, 
இத்நானில்‌: இருக்கிறதுபோல, 
அவர்களை வேறே தேகத்தில்‌ எறிந்து 
விட்டார்‌ என்று சொல்லப்படும்‌. 


உபா 29:29,  மறைவானவைகள்‌ 
நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே 
உரியவைகன்‌; 
வெளிப்படுத்தப்பட்டவைகனேர, 
தியாயப்பிரமாணத்தின்‌: 
வார்த்தைகளின்‌ படியெல்லாம்‌ 
செய்யும்படிக்கு, நமக்கும்‌ நம்முடைய 
மின்னைகளுக்கும்‌ என்றென்றைக்கும்‌ 
உரியவைகள்‌. 


இந்த 


மோசே இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
கர்த்தருடைய கற்பனைகளையும்‌, 
நியாயங்களையும்‌, பிரமாணங்களையும்‌ 
உபதேசம்பண்ணிக்கொண்டிருக்கிறார்‌. 
அவருடைய உபதேசம்‌. 
நிறைவுபெறப்போகிறது. மோசே கர்த்தர்மீது 
பக்தி வைராக்கியமாயிருக்கிறார்‌. 


பரிசுத்த ஆவியானவர்‌ தனக்கு 
சொன்ன எல்லா வார்த்தைகளையும்‌, மோசே 
இஸ்ரவேல்‌ புத்திரருடைய மனதிலே பதியும்‌ 
வண்ணமாக போதிக்கலேண்டும்‌ என்று 
தீர்மானத்தோடு பேசுகிறார்‌. இஸ்ரவேல்‌ 
ஜனத்தார்‌. கர்த்தரோடு 
ஐக்கியமாயிருக்கவேண்டும்‌. கர்த்தர்‌ 
அவர்களோடு பண்ணிக்கொண்ட 
உடன்படிக்கைக்கு, அவர்கள்‌ 
உண்மையுள்ளவர்களாயிருக்கவேண்டும்‌. 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


இஸ்ரவேல்‌ 
கர்த்தருடைய 
நியாயங்களையும்‌ 
கர்த்தர்‌ அவர்களோடு. 
உடன்படிக்கை 
உடன்படிக்கையாயிருக்கிறது. 
இஸ்ரவேல்‌ புத்திரரிடத்தில்‌ 
காரியத்தையும்‌ கட்டாயப்படுத்தவில்லை. 
அவர்‌ அவர்களுக்கு சத்தியத்தை எடுத்துச்‌ 
சொல்லுகிறார்‌. கர்த்தருடைய வார்த்தைக்கு 
கீழ்ப்படிந்தால்‌ ஆசீர்வாதமும்‌, 
கீழ்ப்படியாவிட்டால்‌ சாபமும்‌ வரும்‌ என்று 
மோசே இஸ்ரவேல்‌ ஜனத்தாருக்கு 
சொல்லுகிறார்‌. தங்களுக்கு ஆசீர்வாதம்‌ 
வரவேண்டுமா அல்லது சாபம்‌ வரவேண்டுமா 
என்பதை இஸ்ரவேல்‌ ஜனத்தாரே தீர்மானம்‌. 
செய்துகொள்ளவேண்டும்‌. 


புத்திரர்‌ எல்லோரும்‌. 

கற்பனைகளையும்‌, 
கைக்கொள்ளவேண்டும்‌. 
பண்ணிக்கொண்ட 


"உன்‌ தேவனாகிய கர்த்தர்‌ உனக்குச்‌ 
சொன்னபடியேயும்‌, உன்‌ பிதாக்களாகிய 
ஆபிரகாமுக்கும்‌ ஈசாக்குக்கும்‌. 
யாக்கோபுக்கும்‌ ஆணையிட்டுக்‌ 


கொடுத்தபடியேயும்‌, இன்று உன்னைத்‌ தமக்கு 


ஜனமாக  ஏற்படுத்திக்கொள்ளவும்‌, 


உனக்கு தேவனாயிருக்கவும்‌" 
2910) என்று மோசே 


புத்திரருக்கு சொல்லுகிறார்‌. 

கர்த்தர்‌ இந்த வாக்குத்தத்தங்களை 
இந்தச்‌ சந்ததிக்கும்‌, (யாத்‌ 68-87 
யாத்‌ 1517; யாத்‌ 23:20-33: யாத்‌ 
யாத்‌ 3440-1; லேவி 
ஆபிரகாமிற்கும்‌,. (ஆதி 
ஆதி 3407; ஆதி 15: 
ஆதி 172-815-229; ஆதி 18 
ஆதி 21:12-13; ஆதி 2217), ஈசாக்கிற்கும்‌, 
(ஆதி 263-424), யாக்கோயிற்கும்‌ 
(ஆதி  28:3-4]2015; ஆதி 3297 
ஆதி 3571-12) கொடுத்திருக்கிறார்‌. 

மோசே இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ மத்தியிலே. 
கர்த்தரைப்பற்றிய காரியங்களை தெளிவாகச்‌ 
சொல்லுகிறார்‌. கர்த்தர்‌ அவர்களோடு செய்து 


தாம்‌ 
(உபா 


இஸ்ரவேல்‌ 


மோசே அவர்களுக்கு தெளிவுபடுத்துகிறார்‌ 


விரிவுரை 
COMMENTARY 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தருக்கு 
உண்மையுள்ளவர்களாயிருக்கவேண்டும்‌. 

இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ கர்த்தருடைய 
பிரமாணத்திற்கு கீழ்ப்படியாதபோது, 
அவர்களுடைய மனச்சாட்சி அவர்களைக்‌ 


புத்திரர்‌ கர்த்தருக்கு 
சுத்தமனச்சாட்சியோடிருந்து, 
பிரமாணங்களுக்கெல்லாம்‌ 
கீழ்ப்படிந்து, கர்த்தருக்கு பிரியமானவர்களாக 
ஜீவிக்கவேண்டும்‌. மோசே இஸ்ரவேல்‌ 
புத்திரரோடு கர்த்தருடைய உடன்படிக்கையை 
தெளிவுபடுத்துகிறார்‌ 


இஸ்ரவேல்‌ 
தேவனாகிய 


புத்திரர்‌ தங்கள்‌ 
கர்த்தருடைய 
உடன்படிக்கைக்கும்‌, அவர்‌ தங்களோடு 
பண்ணியிருக்கிற அவருடைய ஆணை 
உறுதிக்கும்‌ உட்பட்டவர்களாயிருக்கிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தரோடு 
உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார்கள்‌. 
அவர்களுடைய கோத்திரங்களின்‌ தலைவரும்‌, 
அவர்களுடைய மூப்பும்‌, அவர்களுடைய 
அதிபதிகளும்‌, இஸ்ரவேலின்‌ சகல 
புருஷரும்‌, அவர்களுடைய பிள்ளைக! 
அவர்கள்‌ மனைவிகளும்‌ கர்த்தரோடு 
உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார்கள்‌. 
உடன்படிக்கை 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
அவர்களுடைய 
பாளயத்திற்குள்‌ இருக்கிற அவர்கள்‌ 
விறகுக்காரனும்‌, 
தண்ணீர்க்காரனுமாகிய 


கர்த்தரோடு 
பண்ணியவர்கள்‌ 
மாத்திரமல்ல, 


அவர்கள்‌ 


சமுகத்திலே நிற்கிறார்கள்‌ (உபா 29:11-13). 

கர்த்தரோடு உடன்படிக்கை 
பண்ணியிருக்கிற எல்லோரையும்‌ மோசே 
கர்த்தருடைய சந்நிதியில்‌ வரவழைக்கிறார்‌. 
இஸ்ரவேலிலே பெரியோர்‌, சிறியோர்‌, 
ஸ்திரீகள்‌, அதிபதிகள்‌, தலைவர்‌ ஆகிய 
எல்லோரும்‌ கர்த்தருடைய சந்நிதிக்கு 
முன்பாக நிற்கிறார்கள்‌. 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


BALWETHER 
பிய 


"கர்த்தருடைய உடன்படிக்கை பாரமான 
நுகமல்ல. உடன்படிக்கையின்‌ நகத்திற்கு 
தங்களுடைய கழுத்துக்களை ஒப்புக்கொடுக்க 
யாரும்‌ குஷ்டப்படவில்லை. இஸ்ரவேல்‌. 
ஜனத்தார்‌ எல்லோருமே கர்த்தருடைய 
உடன்படிக்கைக்கு தங்களை 
உட்படுத்தியிருக்கிறார்கள்‌. கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ எல்லோரோடும்‌ உடன்படிக்கை 
பண்ணியிருக்கிறார்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரரோடு, 
மாத்திரமல்ல, அவர்களுடைய பாளயங்களில்‌. 
தங்கியிருக்கிற அந்நியரோடும்‌ 
உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார்‌. கர்த்தர்‌ 
அந்நியரோடு உடன்படிக்கை 
பண்ணவேண்டுமென்றால்‌, அவர்கள்‌ தங்கள்‌ 
விக்கிரகங்களையும்‌, 
விக்கிரகாராதனைகளையும்‌ விட்டு விலகி, 
கர்த்தரை மாத்திரம்‌ தங்கள்‌ தேவனாக 
ஏற்றுக்கொள்‌ எவேண்டும்‌. அவர்கள்‌ 
கர்த்தரை மாத்திரம்‌ ஆலியோடும்‌ 
உண்மையோடும்‌ ஆராதனை செய்யவேண்டும்‌. 
இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
ஆரம்ப காலத்திலேயே. தம்முடைய 
கிருபைகளையும்‌, சிலாக்கியங்களையும்‌ 
புறஜாதி ஜனங்களுக்கும்‌ வெளிப்படுத்துகிறார்‌. 
கர்த்தரிடத்தில்‌ புறஜாதியாருக்கும்‌ கிருபையும்‌ 
சிலாக்கியமும்‌ ஏராளமாயிருக்கிறது என்பதற்கு 
இது ஒரு அடையாளமாயிருக்கிறது. 
கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌. 
உடன்படிக்கை 
மத்தியிலே 
தண்ணீர்‌ 
ஆகிய அந்நியரோடும்‌. 
உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார்‌. இவர்கள்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனத்தாருக்கு அடிமைகளாக. 
வேலை பார்த்தாலும்‌, கர்த்தர்‌ அவர்களோடும்‌ 
உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார்‌. 


கர்த்தரோடு உடன்படிக்கை 
பண்ணினவர்கள்‌ எல்லோரும்‌ இப்போது 
தங்கள்‌ தேவனாகிய கர்த்தருடைய 
சமுகத்திலே நிற்கிறார்கள்‌. கர்த்தர்‌ இப்போது 
ம்‌ சமுகத்திலே நிற்கிறவர்கள்‌ 
அங்கே தமக்கு முன்பாக 
நிற்காதவர்களோடும்‌ உடன்படிக்கை 
பண்ணுகிறார்‌. 
மோசே 


கர்த்தர்‌ 


சுயாதீனமான 


அவர்கள்‌ 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


உறுதியையும்‌ பண்ணாமல்‌, 
நம்மோடேகூட 
கர்த்தருடைய 
நிற்கிறவர்களோடேயும்‌, 
நம்மோடே இராதவர்களோடேயும்கூட அதைப்‌ 
பண்ணுகிறேன்‌” (உபா 294475) என்று 
சொல்லுகிறார்‌. 

று” என்று மோசே 
உபா 2915-ஆவது வசனத்தில்‌. 
சொல்லுகிறார்‌. இன்று என்பது பாலஸ்தீன 
உடன்படிக்கை கொடுக்கப்பட்ட நாள்‌ ஆகும்‌. 
இது மோசேயின்‌ 120 பிறந்தநாளும்‌, 
அவருடைய மரணநாளுமாகும்‌. 
(உபா 29:10,12-15; உபா 1:3). 


மோசே இஸ்ரவேலர்‌ எல்லோரையும்‌ 
தன்னிடத்தில்‌ வரவழைக்கிறார்‌. அவர்கள்‌ 
எல்லோருமே தங்கள்‌ தேவனாகிய 
கர்த்தருடைய 
இஸ்ரவேலில்‌ சிலர்‌ வியாதிப்பட்டு, 
பாளயங்களில்‌ தங்கிமிருக்கலாம்‌. 
சிலரோ வியாபாரம்‌ நிமித்தமாக 
தேசங்களுக்கு போயிருக்கலாம்‌, 
கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
நிற்கமுடியாவிட்டாலும்‌ 

இவர்களோடும்‌ உடன்படிக்கை பண்ணுகிறார்‌. 


கர்த்தருடைய 


சமுகத்திலே நிற்கிறார்கள்‌. 
தங்கள்‌ 
வேறு 
அந்நிய 
இவர்களால்‌ 
வந்து 
மோசே 


உடன்படிக்கை, 
அவருடைய சமுகத்திலே நிற்கிறவர்களோடு 
மாத்திரமல்ல, இனிமேல்‌ அவர்களுக்கு 
பிறக்கப்போகிற. பின்சந்ததியாரோடும்‌ 
ஏற்படுத்தப்படுகிறது. கர்த்தருடைய 
உடன்படிக்கையில்‌ இஸ்ரவேல்‌ ஜனத்தாருடைய 
பின்சந்ததியாரும்‌ 
சேர்த்துக்கொள்ளப்படுகிறார்கள்‌. 


கர்த்தரே இஸ்ரவேல்‌ ஜனத்தாரோடு 


உடன்படிக்கையாகவம்‌, அது 
உடன்படிக்கையாகவும்‌ இருக்கிறது. கர்த்தர்‌ 
தமது பெரிதான கிருபையினால்‌, இஸ்ரவேல்‌ 
புத்திரருடைய முற்பிதாக்களோடும்‌, இப்போது 
கர்த்தருடைய சமுகத்திலே நிற்கிற 
இஸ்ரவேல்‌ புத்திரரோடும்‌, மேலும்‌ இப்போது 
கர்த்தருடைய சமுகத்திலே இவர்களோடே 
இராத இவர்களுடைய பின்சந்ததியாரோடும்‌ 
உடன்படிக்கை பண்ணுகிறார்‌. கர்த்தருடைய 
உடன்படிக்கை கிருபையின்‌ 
உடன்படிக்கையாயிருக்கிறது. 





(யய ம்‌ 


பிய 


கர்த்தருடைய உடன்படிக்கையின்‌ 
வாக்குத்தத்தம்‌ இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
எல்லோருக்கும்‌ பொதுவானது. தேவனுக்கும்‌ 
அவர்களுக்கும்‌ நடுவே உடன்படிக்கையின்‌ 
ஐக்கியம்‌ ஏற்பட்டிருக்கிறது. கர்த்தர்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரரோடு. தம்முடைய 
உடன்படிக்கையை மறுபடியுமாம்‌. 
புதுப்பித்துக்கொள்கிறார்‌. அவர்கள்‌ 
விக்கிரகாராதனைக்கு. விலகி 
ஜீவிக்கவேண்டும்‌. 

இஸ்ரவேல்‌  ஜனத்தார்‌ கானான்‌ 
தேசத்தில்‌ பிரவேசிக்கும்போது, அவர்கள்‌ 
கானானியருடைய விக்கிரகாராதனையினால்‌ 
சோதிக்கப்படுவதற்கு வாய்ப்புள்ளது. 
இஸ்ரவேல்‌. புத்திரர்‌ தங்களை 
விக்கிரகாராதனைக்கு விரோதமாக 
காத்துக்கொள்ளவேண்டும்‌. அவர்கள்‌ 
ஏற்கெனவே எகிப்து 
விக்கிரகாராதனைக்காரர்கள்‌ 
இருந்தவர்கள்‌. 

மோசே 
பாலஸ்தீன 
சொல்லுகிறார்‌. ள்ள 
சந்ததியாரோடும்‌, இனிமேல்‌ ப்பம்‌ 
வருங்கால சந்ததியாரோடும்‌ கர்த்தர்‌ 
பாலஸ்தீன உடன்படிக்கையை 
ஏற்படுத்தியிருக்கிறார்‌. இது ஒரு நித்திய கால. 


உடன்படிக்கை. (உபா 2944-15) 


இஸ்ரவேல்‌  புத்திரருக்கு 


'உடன்படிக்கையைப்ப 


தற்போதுள்‌; 


பாலஸ்தீன உடன்படிக்கையில்‌ பங்கு, 
பெற்றிருக்கிறவர்களைப்பற்றிய விவரம்‌ 
வருமாறு : 
1. தேவன்‌ (உபா 29:10,12-15) 


2 கோத்திரங்களின்‌ 
(உபா 2912) 


3, கோத்திரங்களின்‌ மூப்பர்‌ 
கோத்திரங்களின்‌ அதிபதிகள்‌ 
இஸ்ரவேலின்‌ சகல புருஷர்‌. 


இஸ்ரவேலருடைய 
(உபா 2913) 


பிள்ளைகள்‌ 


இஸ்ரவேலரின்‌ மனைவிகள்‌ 
இஸ்ரலேலரில்‌ அந்நியர்கள்‌. 


- விரிவுரை 


DEUTERONOMY - COMMENTARY 


9. இஸ்ரவேலரின்‌ வேலைக்காரர்‌. 


10. வரப்போகிற 


(உபா 2914-15) 


பாலஸ்தீன உடன்படிக்கையில்‌ 
கர்த்தருடைய நோக்கம்‌ வருமாறு : 


சந்ததியார்‌ 


1. இஸ்ரவேலரைத்‌ தமக்கு ஜனமாக 
ஏற்படுத்திக்‌ ள்ள வேண்டும்‌. 


(உபா 29:10), 


அவர்களுடைய தேவனாக இருக்க 
வேண்டும்‌. 

தம்முடைய. வாக்கந்தந்தந்தை 
அவர்களுக்கு நிறைவேற்ற வேண்டும்‌. 
ஆபிரகாம்‌, ஈசாக்கு, 
ஆகியோருக்குத்‌ 
வாக்குத்தத்தத்தை 
வேண்டும்‌. 


யாக்கோபு 


5. நித்திய காலமாக தமக்கு ஜனம்‌ இருக்க 
வேண்டும்‌. (உபா 29:14-15), 


மோசே. இஸ்ரவேல்‌ பு்திரருக்கு 
இதுபற்றிச்‌ சொல்லும்போது, “நாம்‌ எகிப்து 
தேசத்தில்‌ குடிமிருந்ததையும்‌, நாம்‌ 
கடந்துவந்த இடங்களிலிருந்த ஜாதிகளின்‌ 
நடந்துவந்ததையும்‌ நீங்கள்‌ 
கிறீர்கள்‌. அவர்களுடைய 
அருவருப்புகளையும்‌ அவர்களிடத்திிரக்கிற 
மரமும்‌ கல்லும்‌ வெள்ளியும்‌ பொன்னுமான 
அவர்களுடைய நரகலான தேவர்களையும்‌ 
கண்டிருக்கிறீர்கள்‌” (உபா 29:16,17) என்று 
சொல்லுகிறார்‌. 


மோசே இஸ்ரவேல்‌ புத்திரருடைய 
நான்கு அனுபவங்களைப்பற்றிச்‌ 
சொல்லுகிறார்‌. அதன்‌ விவரம்‌ வருமாறு : 
1. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ எகிப்து தேசத்தில்‌ 
குடியிருந்தார்கள்‌. 
2. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ பல ஜாதிகளின்‌ 
இடங்களைக்‌ கடந்து வந்தார்கள்‌. 


3. பல ஜாதிகளுடைய அருவருப்புக்களைக்‌ 
கண்டார்கள்‌. (உபா 29:17). 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


4. அவர்களிடத்திலிருக்கிற மரமும்‌ கல்லும்‌ 
வெள்ளியும்‌ பொன்னுமான 
அவர்களுடைய நரகலான 
தேவர்களையும்‌ கண்டிருக்கிறார்கள்‌. 
குடிகாரர்கள்‌ 

நப்ளி னால்‌ திரும்ப 

திரும்ப குடித்து வெறித்திருப்பார்கள்‌. 
விக்கிரகாராதனைக்காரரும்‌, 
விக்கிரகங்களை விட்டு 
விலகிவரவில்லையென்றால்‌ மறுபடியும்‌ 
விக்கிரகாராதனையில்‌ விழுந்துவிடுவார்கள்‌. 


கையால்‌, அந்த ஜாதிகளின்‌ 
தேவர்கள்‌ சேலிக்கப்‌ பே போகும்படி, இன்று 
நம்முடைய தேவனாகிய கர்த்தரை விட்டு 
அகலுகிற இருதயமுள்ள ஒரு புருஷனாகிலும்‌ 
ஸ்திரீயாகிலும்‌ குமெபமாகிலும்‌ 
கோத்திரமாகிலும்‌ உங்களில்‌ இராதடிக்கும்‌, 
நஞ்சையும்‌ எட்டியையும்‌ முளைப்பிக்கிற 
யாதொரு வேர்‌ உங்களில்‌ இராதடிக்கும்‌. 
பாருங்கள்‌" (உபா 29:18) என்று மோசே 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு சொல்லுகிறார்‌. 
புருஷனாகிலும்‌ ஸ்திரீயாகிலும்‌ 
ஆகிய 
விட்டு யார்‌ 


குடும்பமாகிலும்‌ கோத்திரமாகிலும்‌ 


இவர்களில்‌ கர்த்தரை 
பின்வாங்கிப்போய்‌ விக்கிரகங்களைச்‌ 
சேவித்தாலும்‌ அவர்களுக்கு தப்‌ 
பிரமாணத்தில்‌ கூறப்பட்டிருக்கும்‌ வாதைகள்‌ 
நிச்சயமாகவே வரும்‌ (உபா 29:18-28) 


ரவேல்‌ புத்திரரிட, சையும்‌, 
கா எ ஒக்கர்கள்ள்‌ மாகன்‌ 
வேரும்‌ அவர்களில்‌ இருக்கக்கூடாது. இந்த 
வேர்‌ மனுஷனைத்‌ தீட்டுப்படுத்தும்‌ கசப்பான 
வேராகும்‌. (எபி 12:15) இப்ப 


பொல்லாத இருதயம்‌ உருவாகும்‌ (எபி 342). 


மோசே இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
கர்த்தருடைய உடன்படிக்கையைப்பற்றிச்‌ 
சொல்லும்போது, கர்த்தர்‌ சபிக்கிற மூன்று 
காரியங்களைப்பற்றிச்‌ சொல்லுகிறார்‌. அதன்‌ 
விவரம்‌ வருமாறு 

1... புறஜாதிகளின்‌  தேவர்களைச்‌ 
சேவிக்கப்‌ போகும்படி கர்த்தரை விட்டு 
அகலுகிற இருதயம்‌. 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


2. நஞ்சையும்‌ எட்டியையும்‌ முளைப்பிக்கிற 
யாதொரு வேர்‌. 


3. மன இஷ்டப்படி நடந்து பாவம்‌ செய்வது. 
(உபா 29:19). 


விக்கிரகாராதனையோடு காமலிகாரமும்‌ 
சேர்ந்துகொள்ளும்‌. “சென்ற வாழ்நாட்‌ 
காலத்தி நாம்‌ புறஜாதிகளுடைய 
இஷ்டத்தின்படி நடந்துகொண்டது போதும்‌; 
அப்பொழுது நாம்‌ காமவிகாரத்தையும்‌ 
துர்‌இச்சைகளையும்‌: நடப்பித்து, 
மதுபானம்பண்ணி, களியாட்டுச்செய்து, 
வெறிகொண்டு, அருவருப்பான 
விக்கிரகாராதனையைச்‌  செய்துவந்தோம்‌" 
(பேது 4:3) 


குடிகாரர்கள்‌ 
தங்கள்‌ இஷ்டப்படி 
அவர்கள்‌ தங்கள்‌ பாவங்களுக்கு 
மனந்திரும்பாமல்‌, தங்கள்‌ இருதயத்தைக்‌ 
கடனப்படுத்துவார்கள்‌. தாங்கள்‌ கர்த்தருக்கு 
விரோதமாகப்‌ பாவம்‌ செய்தாலும்‌ தங்களுக்கு 
சமாதானம்‌ உண்டு என்றும்‌, கர்த்தர்‌ 
தங்கள்மீது  பிரியமாகவே இருக்கிறார்‌ 
என்றும்‌ சொல்லுவார்கள்‌. அவர்களுடைய 
“எண்ணத்திலும்‌, வாயின்‌ 
உண்மைபிருக்காது, 
தம்முடைய நீதிமினால்‌ அவர்களை 
தா்‌ 


மோசே இப்படிப்பட்டவர்களைப்பற்றிச்‌ 
சொல்லும்போது, ப்பட்டவன்‌ இந்த 
ஆணையுறுதியின்‌ வார்த்தைகளைக்‌ கேட்டும்‌, 
தாகத்தினிமித்தம்‌ வெறிக்கக்‌ குடித்து, மன 
இஷ்டப்படி நடந்தாலும்‌ எனக்குச்‌ 
சுகழுண்டாயிருக்கும்‌ என்று தன்‌ 
உள்ளத்தைத்‌ தேற்றிக்கொண்டால்‌, கர்த்தர்‌ 
அவனை மன்னிக்கச்‌  சித்தமாயிரார்‌" 
(உபா 29:19) என்று சொல்லுகிறார்‌. 


குடித்து வெறித்து 
நடந்துகொள்வார்கள்‌. 


த்தம்‌ வெறிக்கக்‌ குடிப்பது” 
என்பது மாததில்‌ இச்சைகளை வெளிப்‌ 
படுத்துவதற்காகப்‌ பயன்படுத்தப்படும்‌ 
எபிரெயரின்‌ வழக்குச்சொல்‌. (யோபு 156. 


பண இறப்ப காதும்‌ எனக்க 
சுகமுண்டாயிருக்கும்‌' என்று சொல்லுவது 
துணிகரமான பாவம்‌. இது தேவனுக்கும்‌, 
அவருடைய வார்த்தைக்கும்‌ எதிர்த்து நின்று 
பாவம்‌ செய்வதைக்‌ குறிப்பிடுகிறது 
(எபி 10:26-29). 





உபாகமம்‌ - 
DEUTERONOMY - 


BALWETHER 
பிய 


தம்மைவிட்டுப்‌ பின்வாங்கிப்‌ போய்‌, 
மார்க்கபேதத்தார்‌ ஆனவருக்குக்‌ கர்த்தர்‌ 
இரக்கம்‌ காண்பிக்கமாட்டார்‌. 
(உபா 29:18-20; எரே 13:14; எரே 21:7; எசே 
7:49; எசே 8:18; எசே 9:10; ரோமர்‌ 11:21. 
கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரையும்‌ விட்டு 
வைக்கமாட்டார்‌. (ரோமர்‌ 11:21: 
யூதா 1:5) ஜலப்பிரளயத்திற்கு முந்தின 
சந்ததியாரையும்‌, விழுந்துபோன: 
தூதர்களையும்‌ (2பேதுரு 2:4-5), கர்த்தர்‌ 
விட்டு வைக்கமாட்டார்‌. 
மார்க்கபேதத்தாரின்‌ 

சுபாவங்களைப்பற்றிய விவரம்‌ வருமாறு : 


1. இருதயத்தில்‌ தேவனைவிட்டு அகன்று 
போயிருப்பார்கள்‌. (உபா 29:18) 


விக்கிரகாராதனை. 


தேவனைவிட்டு மற்றவர்களையும்‌, வழி 
பாகும்படி  வைராக்கியமாய்‌ 
செய்வார்கள்‌. அவர்களுக்கு 

நஞ்சையும்‌, எட்டியையும்‌ முளைப்பிக்கிற 

வேரைப்போல இருப்பார்கள்‌. 


ரமான 
(உபா 29:19) 


பாவமும்‌ 


மையும்‌, 
செய்வார்கள்‌. 


இருதயத்தின்‌ கற்பனைகளின்படி 
நடப்பார்கள்‌. 

தங்கள்‌ இருதயத்தைத்‌ 
தேற்றிக்கொண்டு. சரீரத்தின்‌ 
இச்சைகளுக்கு உடன்படுவார்கள்‌. 


மார்க்கபேதத்தார்மீது 
கர்த்தருடைய நணாயத்தர்்பப்பறறப 
விவரம்‌ வருமாறு : 


1. கர்த்தர்‌ அவர்களை மன்னிக்கச்‌ 
சித்தமாயிரார்‌. (பா 29:20: 
எபி 10:26-29). 
கர்த்தரின்‌ கோபமும்‌, 
அவர்கள்மீது புகையும்‌. 
இய பதன்‌ 
சாபங்களெல்லாம்‌ 
தங்கும்‌. 


எரிச்சலும்‌ 


எழுதியிருக்கிற 
அவர்கள்மேல்‌. 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ அவர்கள்‌ பேரை வானத்தின்கீழ்‌ 
இராதபடிக்குக்‌ குலைத்துப்போடுவார்‌. 

தண்டிக்கப்படுவதற்காகக்‌ கர்த்தர்‌ 
அவர்களை இஸ்ரவேல்‌ கோத்திரங்கள்‌ 
எல்லாவற்றிற்கும்‌ புறம்பாக்கிப்போடுவார்‌. 
(உபா 29:21; 2பேதுரு 2:9-10) 


வரப்போகிற சந்ததியாருக்குக்‌ கர்த்தர்‌ 
அவர்களைத்‌ தமது கோபாக்கினைக்கு 
அடையாளமாக வைப்பார்‌ 


(உபா 29:22-28) 


குடித்து வெறித்திருப்பது கர்த்தருக்கு 
விரோதமான பாவம்‌. குடிப்பழக்கம்‌ 
மனுஷருடைய இருதயத்தை 
கடினப்படுத்துகிறது. குடிகாரருடைய 
மனச்சாட்சி மழுங்கிப்போகிறது. 
குடிப்பழக்கத்திலே விழுந்து விடுகிறவர்கள்‌ 
அதிலிருந்து எழும்ப முடியாமல்‌ தவிப்பதுபோல, 
விக்கிரகாராதனையில்‌ விழுகிறவர்களும்‌ 
அதிலிருந்து எழும்ப முடியாமல்‌ தவிப்பார்கள்‌. 


குடிகாரர்கள்‌ 
குடிப்பழக்கத்திற்கு 
காரணத்தை சொல்லுவார்கள்‌. 
தங்களுக்குத்‌ தாங்களே 
சொல்லிக்கொண்டாலும்‌, 
வார்த்தையில்‌ உண்மையிருக்காது. 
இவர்களுக்கு சமாதானமும்‌ இருக்காது. 
விக்கிரகாராதனைக்காரரும்‌ தங்களுக்குத்‌ 
தாங்களே. சமாதானம்‌ 
சொல்லிக்கொண்டாலும்‌, அவர்களுக்கும்‌ 
சமாதானம்‌. இல்லை என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 
குடிகாரர்கள்‌ 
கெட்டுப்போவது அல்லாமல்‌, 
கூடமிருக்கிறவர்களையும்‌ 
கெடுத்துப்போடுவார்கள்‌. 
விக்கிரகாராதனைக்காரரரும்‌ 
இவர்களைப்போலவே, தாங்களும்‌ கெட்டு, 
தங்களோடு கூடயிருக்கிறவர்களையும்‌ 
கெடுத்துவிடுவார்கள்‌. 
விக்கிரகாராதனைக்காரரோடு 
வைத்திருப்பதும்‌, அவர்களோடு 
ஐக்கியமாயிருப்பதும்‌. கர்த்தருடைய 
பிள்ளைகளுக்கு மிகவும்‌ ஆபத்தானது. 


சமாதானம்‌. 


இவர்களுடைய 


தாங்கள்‌ மாத்திரம்‌ 
தங்களோடு 


சிநேகம்‌ 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


(யய 
பிய 


விக்கிரகாராதனை இஸ்ரவேல்‌. 
பம்‌ பசக்‌ தேசத்தையே அழித்துப்போடும்‌. 


பரவியிருக்கிறதோ, 

தேசங்களுக்கெல்லாம்‌ 

நியாயத்தீர்ப்பு வரும்‌ 
த்‌ 

வார்த்தைகளைக்‌ 

சழ பயலில்லையென்றால்‌, 


கோபமும்‌ எரிச்சலும்‌ அந்த மனிதன்மேல்‌ 
புகையும்‌; இந்தப்‌ புஸ்தகத்தில்‌ எழுதியிருக்கிற 
சாபங்களெல்லாம்‌ அவன்மேல்‌ தங்கும்‌: 
கர்த்தர்‌ அவன்‌ பேரை வானத்தின்கீழ்‌. 
இராதபடிக்குக்‌ குலைத்துப்போடுவார்‌ 
(உபா 29:20), 


ன்‌ கோபமும்‌ எரிச்சலும்‌ 
துன்மார்க்கன்‌ மேல்‌ புகையும்‌. இருதயத்தில்‌ 
மனந்திருந்தாத பின்மாற்றக்காரர்கள்‌ 
பூரணமாக அழியும்‌ வரையிலும்‌ கர்த்துடைய 
பழம்‌, எரிச்சலும்‌ அவர்களுக்கு எதிராகப்‌ 
புகைந்து கொண்டிருக்கும்‌. 
கர்த்தர்‌ குலைத்துப்போடும்‌ எட்டு 
காரியங்களைப்பற்றி பரிசுத்த வேதாகமத்தில்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. அதன்‌ விவரம்‌ 
வருமாறு : 


வானத்தின்கீழ்‌ பெயர்‌ 

உபா 9:14; சங்‌ 109:13-14) 
வானத்தில்‌ பெயர்‌ 

ஜீவபுஸ்தகத்திலிருந்து 

(யாத்‌ 32:32-33; சங்‌ 

வெளி 3:5; வெளி 22:18-19). 


(உபா 29:20; 


பாவங்கள்‌ (அப்‌ 319), 


மீறுதல்கள்‌ (நீதி 514: ஏசா 43:25; 


ஏசா 44:22) 
5அக்கிரமங்கள்‌ (சங்‌ 519) 
6. சாபங்கள்‌ (எண்‌ 5:23) 
7. நினைவு (உபா 25:9) 


8. மோசேயின்‌ பிரமாணம்‌ (கொலோ 2:14) 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தேவன்‌ இஸ்ரவேல்‌ மத்தியில்‌ பாவம்‌ 
செய்கிறவர்களைத்‌ தேடிப்பார்த்து, 
அவர்களைப்‌ புறம்பாக்கிப்போட்டு, அவர்களை 
சபிப்பார்‌. தங்களுடைய இருதயங்களில்‌ 
விலகிப்போனவர்களையும்‌, 
விலகிப்போவதற்கு 
வழிநடத்துகிறவர்களையும்‌ 

ர்‌ அழிப்பார்‌. (உபா 29:18-21). 


ந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில்‌ 
எழுதியிருக்கிற உடன்படிக்கையினுடைய சகல 
சாபங்களின்படியும்‌ அவனுக்குத்‌ தீங்காக 
கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ கோத்திரங்கள்‌ 
எல்லாவற்றிற்கும்‌. அவனைப்‌ 
புறம்பாக்கிப்போடுவார்‌ (உபா 29:21), 
தேசத்தார்‌... அந்நிய 
ஆராதிக்கும்போது, 
ல்‌ வாதைகளும்‌ 
கக்‌ தங்கிருக்கும்‌ இது மறைவான 
அல்லது. இரகசியமான நோய்களோ 
அல்லது வாதைகளோ அல்ல. இஸ்ரவேல்‌ 
ஜனத்தார்‌. கர்த்தருடைய வார்த்தைக்கு 
கீழ்ப்படியாமல்‌ போனதினால்‌, அவருடைய 
கோபமும்‌ எரிச்சலும்‌ அவர்கள்மேல்‌ 
வந்திருக்கிறது. கர்த்தருடைய கோ 
எரிச்சலும்‌ புகையைப்போல புகைகிறது. இது, 
மறைவான புகையல்ல. அவர்களுடைய 
பின்சந்ததியாரும்‌, அவர்களைச்‌ சுற்றிலும்‌ 
இருக்கிற அண்டை தேசத்தாரும்‌, 
அவர்களுடைய தேசத்திற்கு. 
தூரதேசங்களிலிருந்து வருகிற தேசத்தாரும்‌, 
ந்‌ தேசத்தின்மீது வாதைகளும்‌ 
ம வந்திருப்பதை, தங்கள்‌ 
கண்களால்‌ பிரத்தியட்சமாய்ப்‌ பார்ப்பார்கள்‌. 
இப்போதிருக்கிற இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாருக்கு பின்‌ எழும்பும்‌ தலைமுறையான 
அவர்களுடைய பிள்ளைகளும்‌, 
தூரதேசத்திலிருந்து வரும்‌ அந்நியரும்‌, 
கர்த்தர்‌ இந்த தேசத்துக்கு வருவித்த 
வாதைகளையும்‌ நோய்களையும்‌ காண்பார்கள்‌. 
(பா 29:22) 
தேவனுடைய சாபத்தினால்‌ பாலும்‌, 
தேனும்‌ ஓடும்‌ வளமான நிலம்‌ பாழும்‌ 
வறட்சியுமாகும்‌. (உபா 2922-28) 
பின்மாற்றக்காரர்களைத்‌ தேவன்‌ 
நியாயந்தீர்ப்பார்‌. (எபி 10:26-29). தேவனுடைய 
நியாயத்தீர்ப்பிற்குப்‌ பாலஸ்தீன தேசமும்‌, 
இஸ்ரவேல்‌ தேசமும்‌ உட்படுத்தப்பட்டன. (உபா 
29:22-28; 1இராஜா 17; 2நாளா 36; மத்‌ 
23:37-39; லூக்கா 21:20-24) 





உபாகமம்‌ 


- விரிவுரை 


DEUTERONOMY - COMMENTARY 


பார்க்கும்போது புறஜாதி ஜனங்களுக்கு 
ஆச்சரியமாயிருக்கம்‌. தங்கள்‌ தேசத்திற்கு 
வந்திருக்கிற வாதைகளையும்‌ நோய்களையும்‌ 
பார்த்து இஸ்ரவேல்‌ புத்திரருடைய 
பின்சந்ததியாரும்‌ ஆச்சரியப்படுவார்கள்‌. 
கர்த்தருடைய மகாகோபம்‌ 
பற்றியெரிந்ததினால்‌, இஸ்ரவேல்‌ தேசத்திற்கு 
வாதைகளும்‌ நோய்களும்‌ வந்திருக்கிறது. 
இது கர்த்தருடைய நீதியான 
நியாயத்தீர்ப்பினால்‌ உண்டான அழிவு ஆகும்‌. 


கர்த்தர்‌ தமது கோபத்திலும்‌ தமது. 
உக்கிரத்திலும்‌ சோதோமையும்‌ 
 கொமோராவையும்‌ அத்மாவையும்‌ 
செபோயீமையும்‌  சுவிழ்த்துப்போட்டதுபோல, 
இந்த தேசத்தின்‌ நிலங்களெல்லாம்‌ விதைப்பும்‌ 
விளைவும்‌ யாதொரு பூண்டின்‌ முனைப்பும்‌ 
இல்லாதபடிக்கு, கந்தகத்தாலும்‌ 
எரித்துப்போட்டார்‌ (உபா 29:23). 


உப்பாலும்‌ 


இந்த பட்டணங்கள்‌ இங்கு 
ஒப்புமையாகக்‌ கூறப்பட்டிருக்கிறது. பாலஸ்தீன 


தேசமும்‌, குந்தகுத்தாலும்‌, உப்பாலும்‌ 
அழிக்கப்படும்‌ என்பது இதன்‌ பொருளல்ல. 
பாவத்தின்‌ விளைவினால்‌ தேவனுடைய 
நியாயத்‌ தீர்ப்பு இந்தப்‌  பட்டணங்களுக்கு 
வரும்‌ என்பதும்‌, இந்தப்‌ பட்டணங்களெல்லாம்‌. 
அழிந்துபோகும்‌ என்பதும்‌ இதன்‌ 
பொருளாகும்‌. 


சோதோமிற்கும்‌, கொமோராவிற்கும்‌ 
ஏற்பட்ட அழிவைப்‌ ப வேதாகமத்தில்‌ 18. 
இடங்களில்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
அத்மாவையும்‌, செபோயீமையும்‌ பற்றி இரண்டு 
இடங்களில்‌ மட்டுமே சொல்லப்பட்டிருக்கிறது. 
(உபா 29:23; ஓசி 1:8). இந்த நான்கு 
பட்டணங்களுமே வேசித்தனத்தினாலும்‌, 
ஆண்புணர்ச்சிமினாலும்‌  அழிந்துபோயிற்று, 
தேவனுடைய சாபம்‌ அவர்கள்மேல்‌ வந்தது. 
அவர்கள்‌ மற்றவர்களுக்கு 
எடுத்துக்காட்டானார்கள்‌. (2பேதுரு 2:6). 


கர்த்தர்‌ பாவத்திற்கு நியாயத்தீர்ப்பாக 
அந்த தேசத்தை அழித்தார்‌. அதே சமயத்தில்‌ 
கடைசி நாட்களில்‌ அந்தத்‌ தேசத்தைப்‌ 
புதுப்பிக்கப்‌ போவதாகவும்‌ வாக்குப்‌ 
பண்ணியிருக்கிறார்‌. 


து. 
ஏன்‌ இப்படிச்‌ செய்தார்‌; இந்த மகா கோபம்‌ 
பற்றியெரிந்ததற்குக்‌ காரணம்‌ என்ன" 
(உபா 29:24) என்று அந்த ஜாதிகளெல்லாம்‌. 
சொல்லுவார்கள்‌. 


ஜனங்கள்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரரைப்பார்த்து ஆச்சரியத்தோடும்‌, 
அதிசயத்தோடும்‌, பிரமிப்போடும்‌ இப்படிப்பட்ட 
கேள்விகளை கேட்பார்கள்‌. அவர்களுடைய 
கேள்விகளில்‌ நியாயமுள்ளது. ஏனெனில்‌ 
இஸ்ரவேல்‌  ஐனத்தார்‌ கர்த்தருக்கு 
விசேஷமானவர்கள்‌. அவர்கள்‌ கர்த்தரால்‌ 
கர்த்தர்‌ 
பலத்த 
பெரிய அற்புதங்களையும்‌, 
அடையாளங்களையும்‌ செய்திருக்கிறார்‌ 


பலனால்‌ இப்போதோ. இஸ்ரேல்‌ 
குந்தகத்தாலும்‌  உப்பாலும்‌ 

எரிக்கப்பட்டு “கிடக்கிறது. | கத்த தமது 
கோபத்தினால்‌ சோதோமையும்‌ 
கொமோராவையும்‌ கவிழ்த்துப்போட்டதுபோல, 
இஸ்ரவேல்‌ தேசத்தையும்‌ குவிழ்த்துப்போட்டார்‌ 
கர்த்தரால்‌ ஆசீர்வதிக்கப்பட்ட தேசம்‌, 
சபிக்கப்பட்டிருக்கிறது. 

இஸ்ரவேல்‌ 

புத்திரருடைய பின்சந்ததியாருக்கும்‌, அந்நிய 
ஐிருக்கும்‌ ஆச்சரியமாயும்‌, பிரமிப்பாயும்‌ 
இருக்கி) ஆகையினால்‌ அவர்கள்‌ 
இன்‌. தேசத்தின்‌ அழிவைப்‌ பார்த்து, 


்றியோத்ததற்க்‌ காரணம்‌ என்ன” என்று 
கேட்கிறார்கள்‌. 
ஜாதிகள்‌ கேட்கும்‌ கேள்விக 
என்ன பதில்‌ சொல்ல வேண்டும்‌ என்பது 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு நன்றாய்த்‌ தெரியும்‌ 
லே நோய்களும்‌ 
்‌ அதிகமாயிருப்பதற்கு 
என்ன என்பதும்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கு தெளிவாகத்‌ தெரியும்‌. கர்த்தர்‌ 
தங்கள்‌ தேசத்தின்‌ நிலத்தை கந்தகத்தாலும்‌ 
உப்பாலும்‌ எரித்துப்போட்டதற்கான 
காரணமும்‌ இஸ்ரவேல்‌ ஜனத்தாருக்கு 
தெரியும்‌. 





உபாகமம்‌ 


DEUTERONOMY - COMMENTARY 


ஜனத்தார்‌ எகிப்து 


அடிமைகளாயிருந்தார்கள்‌. 

தமது பலத்த 
எகிப்து 
கர்த்தர்‌ 
க 


தேசத்திலிருந்து அழைத்து வந்தார்‌. 
தமது கிருபையினால்‌ 
புத்திரரோடு உடன்படிக்கை பண்ணினார்‌. 
னால்‌ இஸ்ரவேல்‌ ஜனத்தாரோ 
கர்த்தரோடு பண்ணின உடன்படிக்கையை 
மீறி அந்நிய தெய்வங்களை 
பணிந்துகொண்டார்கள்‌. 

|. இதனால்‌ கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரர்மீதும்‌, அந்த. தமர்‌ 
கோபங்கொண்டு, 


உடன்படிக்கையில்‌ சொல்லியிருக்க. எல்லா 
சாபங்களையும்‌ அவர்கள்மீது 
வரப்பண்ணினார்‌. இஸ்ரவேல்‌ ஜனத்தாரின்‌ 
அழிவுக்கு இதுவே அடிப்படை காரணம்‌. 


கர்த்தருடைய கோபம்‌ 
பற்றியெரிந்ததற்கு காரணம்‌ என்ன என்று 
ஜாதிகள்‌ கேட்கும்போது. அவர்களுக்கு 
சரியான பதில்‌ சொல்லப்படும்‌. அந்தப்‌ 
பதிலின்‌ விவரம்‌ வருமாறு : 


அவர்களுடைய. பிதாக்களின்‌ 
தேவனாகிய கர்த்தர்‌ அவர்களை எகிப்து 
தேசத்திலிருந்து புறப்படப்பண்ணினபோது, 
அவர்களோடே பண்ணின உடன்படிக்கையை 
அவர்கள்‌ விட்டுப்‌ போய்‌, தாங்கள்‌ 
அறியாமலும்‌ தங்களுக்கு ஒரு பலனும்‌: 
அளிக்காமலும்‌ இருக்கிற தேவர்களாகிய 
வேறே தேவர்களைச்‌ சேவித்து, அவைகளைப்‌ 
பணிந்துகொண்டார்கள்‌ (உபா 29:25,26). 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ தேவனையும்‌, 
அவருடைய உடன்படிக்கையையும்‌ விட்டுப்‌ 
போய்விட்டார்கள்‌ ஒரு காலத்தில்‌ அவர்கள்‌ 
கர்த்தரை அறிந்திருந்தார்கள்‌. அவருடைய 
உடன்படிக்கைக்குக்‌ 
ஜீவித்தார்கள்‌. 
அவர்கள்மேல்‌ இருந்தது. 
கிருபை நிரந்தரமாகத்‌ 
வேண்டுமானால்‌ அவர்கள்‌ 
உடன்படிக்கைக்குத்‌ தொடர்ந்து கீழ்ப்படிந்து 
ஜீவிக்க வேண்டும்‌. 


சமய Coops 


PUBLISHERS 


மூண்டவராகி, அவர்களைக்‌ கோபத்தினாலும்‌ 
உக்கிரத்தினாலும்‌ மகா எரிச்சலினாலும்‌: 
அவர்களுடைய தேசத்திலிருந்து வேரோடே 
பிடுங்கி, இந்நாளில்‌ இருக்கிறதுபோல, 
அவர்களை வேறே தேசத்தில்‌ எறிந்து 
விட்டார்‌ உபா 29:27,28), இஸ்ரவேல்‌ 
தேசத்தின்‌ அழிவைக்குறித்தும்‌, கர்த்தருடைய 
கோபம்‌ 'பற்றியெரிந்ததற்கும்‌ காரணம்‌ 
கேட்பவர்களுக்கு இல்வாறு பதில்‌ 
சொல்லப்படும்‌. 


கானான்‌ தேசத்திலிருந்து இஸ்ரவேல்‌ 
தேசத்தார்‌ வேரோடு பிடுங்கப்பட்டு, தேசங்கள்‌ 
மத்தியில்‌ சிதறடிக்கப்பட்டார்கள்‌. 
இராஜா 14:5; 2இராஜா 17, 2இராஜா 25; 
2நாளா 36; சங்‌ 52:5; எரே 1:10). 

இந்நாளில்‌ இருக்கிறதுபோல' என்று 
உபா 29:28-ஆவது. வசனத்தில்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. இந்தக்‌ காரியங்கள்‌ 
நிறைவேறும்‌ நாளை இந்த வாக்கியம்‌ 
குறிக்கிறது. மத்‌ 24:34 ஆவது வசனத்தில்‌ 
“இந்தச்‌ சந்ததியார்‌” என்று 
கூறப்பட்டிருப்பதைப்‌ போன்று இந்த வாக்கியம்‌ 
அமைந்திருக்கிறது. 

மோசே இஸ்ரவேல்‌ வபுத்திரருக்கு. 
கர்த்தருடைய உடன்படிக்கையைப்பற்றிச்‌ 
சொல்லும்போது, ஒரு சில காரியங்களை 
்‌ ல்‌ அதன்‌ 


மன்னிக்கச்‌ 
29:20; 


(வனை 
(எசே 


2பேதுரு 2:4-9; யூதா 1:5-7). 

கர்த்தரின்‌ கோபமும்‌ எரிச்சலும்‌ அந்த 
மனிதன்மேல்‌ புகையும்‌. 

இந்தப்‌ புஸ்தகத்தில்‌ எழுதியிருக்கிற 
சாபங்களெல்லாம்‌ அவன்மேல்‌ தங்கும்‌. 
கர்த்தர்‌ அவன்‌ பேரை வானத்தின்கீழ்‌ 
இராதபடிக்குக்‌ குலைத்துப்போடுவார்‌. 
கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ கோத்திரங்கள்‌ 
எல்லாவற்றிற்கும்‌ அவனைப்‌ 
புறம்பாக்கிப்போடுவார்‌. (உபா 29:21). 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


6. கர்த்தர்‌ இந்த. Sah = வருவித்த 
வாதைகளையும்‌ நோய்களையும்‌ 
சந்ததியார்‌ கண்டு 
ஆச்சரியப்படுவார்கள்‌. (உபா 29:22). 


ந்த தேசத்தின்‌ நிலங்களெல்லாம்‌ 
விதைப்பும்‌ விளைவும்‌ யாதொரு 
பூண்டின்‌ முளைப்பும்‌ இல்லாதபடிக்கு, 
கந்தகத்தாலும்‌ உப்பாலும்‌ எரிக்கப்படும்‌. 
(உபா 29:23). 


இஸ்ரவேல்‌ தேசத்தின்மீது வரும்‌ 
நியாயத்தீர்பபுக்களையும்‌, சாபங்களையும்‌. 
மற்ற ஜாதியார்‌ காணும்போது அதில்‌ 
கர்த்தருடைய கரம்‌ இருப்பதைப்‌ புரிந்து, 
கொள்வார்கள்‌. (உபா 29:24-28). 
இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ அழிவைக்‌ 
குறித்து கேள்வி கேட்கிறவர்களுக்கு, 
கர்த்தர்‌ தம்முடைய 
சொல்லுகிறார்‌. 
யாரும்‌ கேள்வி பத்‌ 
இஸ்ரவேல்‌ தேசத்திற்கு வந்திருக்கிற 


பார்த்து, 


அழிவைப்‌ ஒரு: 
தேவையில்லாமல்‌ விவாதம்‌ கள்‌ 


அவர்கள்‌ மனுஷபுத்தியினாலே யோசித்து, 
மனுஷப்பிரகாரமான கேள்விகளைக்‌ 
கேட்கிறார்கள்‌. கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
புத்தரரை  தண்டித்ததும்‌, இஸ்ரவேல்‌ 
தேசத்தை. அழித்துப்போட்டதும்‌ 
தேவையில்லாத நியாயத்தீர்ப்பு என்றும்‌, அது 
தவறான செய்கை என்றும்‌ கர்த்தருடைய 
செய்கைக்கு விரோதமாக. வீண்‌ 
விவாதம்பண்ணுகிறார்கள்‌. 
கர்த்தர்மீது குற்றம்‌ சொல்லுகிறவர்கள்‌, 
மனுஷர்‌ சிந்திக்கிற பிரகாரமாக யோசித்து. 
ஒரு சில காரணங்களை சொல்லுகிறார்கள்‌. 
அதன்‌ விவரம்‌ வருமாறு : 
கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
இதுவரையிலும்‌ ஏராளமான. 
அற்புதங்களையும்‌ அடையாளங்களையும்‌ 
செய்து வந்திருக்கிறார்‌. கர்த்தரே இஸ்ரவேல்‌ 
தேசமாக. 
கர்த்தர்‌ 
கிருபையினால்‌ 
உடன்படிக்கை செய்திருக்கிறார்‌. கர்த்தர்‌ 
சர்வஞானமுள்ளவர்‌. அவருக்கு மறைவான 
இரகசியம்‌ எதுவுமேயில்லை. அவர்‌ 
'இதுவரையிலும்‌ நடந்த காரியங்களையும்‌ 
அறிந்திருக்கிறார்‌, இனிமேல்‌ நடக்கப்போகிற 
காரியங்களையும்‌ அறிந்திருக்கிறார்‌. 


புத்திரருக்கு 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ பிற்காலத்திலே 
தம்மோடு செய்துகொண்ட உடன்படிக்கையை 
மீறி, அந்நிய தெய்வங்களை 
பின்பற்றிப்போவார்கள்‌ என்பது கர்த்தருக்கு 
தெரியும்‌. கர்த்தர்‌ கிருபையுள்ளவராகு 
இருக்கும்போது. அவர்‌ ஏன்‌, இஸ்ரவேல்‌ 
புத்திரரை பாவம்‌ செய்யாமல்‌ தடுக்கவில்லை 
என்றும்‌, அவர்கள்‌ விக்கிரகங்களைப்‌ 
பின்பற்றிப்போகாதவாறு கர்த்தர்‌ ஏன்‌ 
அவர்களைத்‌ தடுத்து நிறுத்தவில்லை என்றும்‌ 
இவர்கள்‌ கேள்விகளைக்‌ கேட்கிறார்கள்‌. 

இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ பிற்காலங்களில்‌ 
எப்படி இருப்பார்கள்‌ என்பதையும்‌, அவர்கள்‌ 
என்ன செய்வார்கள்‌ என்பதையும்‌ கர்த்தர்‌ 
அறிந்திருக்கிறார்‌. அவர்‌ சர்வஞானமுள்ளவர்‌. 
ஆனாலும்‌ வருங்காலத்தில்‌ 
நடைபெறப்போகிற காரியங்கள்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கு, வெளிப்படுத்தப்படவில்லை. 
அது மறைவானவைகளாகவே இருக்கிறது. 
“மறைவானலைகள்‌ நம்முடைய தேவனாகிய 
கர்த்தருக்கே உரியவைகள்‌" (உபா 29:29) 
என்று மோசே சொல்லுகிறார்‌. 


காரியங்கள்‌ நமக்கு 
வெளிப்படுத்தப்பபாத  இரசுசியங்களாகும்‌. 
வெளிப்படுத்தப்படாத  காரியங்களைப்பற்றி 
நாம்‌ எப்படித்தான்‌ கேள்வி கேட்டாலும்‌, 
எத்தனை கேள்விகளைக்‌ கேட்டாலும்‌, 
அந்தக்‌ கேள்விகளுக்கு யாராலும்‌ சரியான 
பதிலை சொல்ல முடியாது. ஏனெனில்‌ 
மறைவானலைகள்‌ தேவனாகிய கர்த்தருக்கு 
மாத்திரமே உரியவைகள்‌. அவை நமக்கு 
உரியவைகளல்ல. 


மறைவான. 


“அதற்கு இயேசு: பிதாவானவர்‌ 
தம்முடைய ஆதீனத்திலே வைத்திருக்கிற 
காலங்களையும்‌ வேளைகளையும்‌ அறிகிறது 
உங்களுக்கு அடுத்ததல்ல" (அப்‌ 1:7) என்று 
சொன்னார்‌. 


“அதற்கு இயேசு: நான்‌ வருமளவும்‌ 
இவனிருக்க எனக்குச்‌ சித்தமானால்‌, 
உனக்கென்ன, நீ என்னைப்‌ பின்பற்றிவா 
என்றார்‌" (யோவா 21:22). 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


வருங்கா 


கிறிஸ்துவைப்பற்றின து. கணுக்களாலும்‌ 
கட்டுகளாலும்‌ உதவிபெற்று இணைக்கப்பட்டு, 
தேவவளர்ச்சியாய்‌. வளர்ந்தேறுகிற 
சரீரமுழுவதையும்‌ ஆதரிக்கிற தலையைப்‌ 
பற்றிக்‌ கொள்ளாமல்‌, மாயமான 
தாழ்மையிலும்‌, தேவதூதர்களுக்குச்‌ செய்யும்‌ 
ஆராதனையிலும்‌ விருப்பமுற்று, 
காணாதவைகளிலே துணிவாய்‌ நுழைந்து, 
தன்‌ மாம்சசிந்தைமினாலே வீணாய்‌ 
இறுமாப்புக்கொண்டிருக்கிற எவனும்‌ உங்கள்‌ 
பந்தயப்பொருளை நீங்கள்‌ இழந்துபோகும்படி 
உங்களை வஞ்சியாதிருக்கப்பாருங்கள்‌"' 
(கொலோ 237-19). 

கர்த்தர்‌ தம்முடைய தெய்வீக 
சித்தத்தின்‌  பிரகாரமாகவும்‌, ஞானத்தின்‌ 
பிரகாரமாகவும்‌, ஆலோசனையின்‌ 
பிரகாரமாகவும்‌, தம்முடைய இரகசியங்களில்‌ 
ஒரு பகுதியை நமக்கு 
வெளிப்படுத்தியிருக்கிறார்‌. மறைவானவைகள்‌ 
தேவனாகிய 
கர்த்தருக்குரியவைகளாயிருப்பதுபோல, 
வெளிப்படுத்தப்பட்டவைகள்‌, நமக்கும்‌ 
நம்முடைய பிள்ளைகளுக்கும்‌ 
என்றென்றைக்கும்‌ உரியவைகளாயிருக்கிறது. 


மோசே இதுபற்றிச்‌ சொல்லும்போது, 
பறையானலைகள்‌. நழ்முபைய தேவனாகிய 
கர்த்தருக்கே உரிய 
வெளிப்படுத்தப்பட்டவைகளோ, 
நியாயப்பிரமாணத்தின்‌ 


(உபா 29:29) என்று சொல்லுகிறார்‌. 


கர்த்தர்‌ நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிற 
சத்தியங்களை, நாம்‌ கருத்தாய்‌ ஆராய்ந்து 
பார்க்கவேண்டும்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
ஆலோசனைகளில்‌ ஒரு பகுதியை, நமக்கு 
வெளிப்படுத்தாமல்‌, இரகசியமாக 
வைத்திருந்தாலும்‌, நமக்கு எவ்வளவு, 
வெளிப்படுத்த வேண்டுமோ அவ்வளவு, 
'வெளிப்படுத்தியிருக்கிறார்‌. கர்த்தர்‌ நமக்கு 
வெளிப்படுத்தியிருக்கிற சத்தியங்கள்‌, 
நம்முடைய ஆத்தும இரட்சிப்புக்கும்‌, 
நம்முடைய ஆவிக்குரிய  ஜீவியத்தின்‌ 
வளர்ச்சிக்கும்‌ போதுமானதாயிருக்கிறது. 


விரிவுரை 
COMMENTARY 


நமக்கு பிரயோஜனமாக இருக்கும்‌ 
எந்தக்‌ காரியத்தையும்‌ கர்த்தர்‌ நமக்கு 
வெளிப்படுத்தாமல்‌ மறைத்து வைக்கவில்லை. 
ஆகையினால்‌ கர்த்தர்‌ நமக்கு 
வெளிப்படுத்தியிருக்கிற அவருடைய தெய்வீக 
ஆலோசனைகளில்‌ நாம்‌ 
திருப்தியோடிருக்கவேண்டும்‌. கர்த்தர்‌ நமக்கு 
வெளிப்படுத்தாத காரியங்களை 
அறித்துகொள்ளவேண்டுபென்று 
பிரயாசப்படக்கூடாது. 


வெளிப்படுத்தப்பட்டவைகளெல்லாம்‌ 

நமக்கும்‌, நம்முடைய பிள்ளைகளுக்கும்‌. 
என்றென்றைக்கும்‌ உரியவைகள்‌. 
ஆகையினால்‌ கர்த்தர்‌ நமக்கு 
வெளிப்படுத்தியிருக்கிற இரகசியங்களை நாம்‌ 
கருத்தாய்‌ ராய்ந்து பார்க்கவேண்டும்‌. 
அவற்றை ஆராய்ந்து பார்ப்பது மாத்திரமல்ல. 
அவற்றின்‌ பிரகாரம்‌ செய்வதற்கும்‌ நாம்‌ 
கவனமாயிருக்கவேண்டும்‌. 

வெளிப்படுத்தப்பட்டவைகள்‌ இந்த 
நியாயப்பிரமாணத்தின்‌ வார்த்தைகளின்‌ 
படியெல்லாம்‌ செய்யும்படிக்கு, நமக்கு 
வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. 


நமக்கு 
சத்தியத்தின்படி திலப்தற்ு. 
குவனத்தோடிருக்கவேண்டும்‌. 
வெளிப்படுத்தப்பட்ட 

ஆளுகை செய்யவேண்டும்‌. 


கர்த்தருடைய  வெளிப்படுத்தப்பட்ட 
வார்த்தைகள்‌ நம்மை ஆளுகை 
செய்யவேண்டுமென்றால்‌, நாம்‌ அந்த 
வார்த்தைகளை கருத்தாய்‌ ஆராய்ந்து 
குற்றுக்கொள்ளவேண்டும்‌. வெளிப்படுத்தப்பட்ட 
வார்த்தைகள்‌ நமக்கும்‌. நம்முடைய 
பிள்ளைகளுக்கும்‌ உரியது. கர்த்தர்‌ நமக்கு 
வெளிப்படுத்தியிருக்கிற சத்திய 
வார்த்தைகளை, நம்முடைய பிள்ளைகளுக்கும்‌ 
கருத்தாய்‌ கற்றுக்கொடுக்கவேண்டும்‌. 





BALWETHER 


கர்த்தருடைய வார்த்தைகளில்‌ அதிக ஞானம்‌ 
இருந்தும்‌, நாம்‌ அதற்கேற்ற பிரகாரம்‌ 
ஜீவிக்கவில்லையென்றால்‌, நம்முடைய 
ஞானத்தினால்‌ ஒரு பிரயோஜனமுமில்லை. 


உபாகமம்‌ - விரிவுரை 
DEUTERONOMY - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஒரு சிலர்‌ தங்களுடைய 
சுயபெருமைக்காகவும்‌, தத்துவ. 
விவாதங்களுக்காகவும்‌, தங்களுடைய 
வேதஅறிவை பெருமையோடு வெளிப்படுத்திக்‌ 
காண்பிப்பதற்காகவும்‌, வேதவாக்கியங்களை 
படிக்கிறார்கள்‌. ஆனால்‌ அவர்கள்‌, தாங்கள்‌ 
கற்றுக்கொண்ட சத்தியத்தின்‌ பிரகாரம்‌ 
ஜீவிக்கமாட்டார்கள்‌. தேவையில்லாத 
விவாதங்கள்‌, ஆகாத சம்பாஷணைகள்‌ 
நமக்கு ஒருபோதும்‌ பிரயோஜனமாயிருக்காது. 


கர்த்தர்‌ தம்முடைய 
ஆலோசனைகளை, தம்முடைய 
சித்தத்தின்‌ பிரகாரமாக 
வெளிப்படுத்தியிருக்கிறார்‌ 
ஆலோசனைகளையும்‌, 

வார்த்தைகளையும்‌ 

சொத்தை க்தத்கோல்ள்பஸடும்‌ 
நியாயப்பிரமாணத்தின்‌ 
வார்த்தைகளின்படியெல்லாம்‌. 

கர்த்தர்‌ நமக்கு i 

சத்திய வார்த்தைகள்‌, நமக்கும்‌ நம்முடைய 
பிள்ளைகளுக்கும்‌ என்றென்றைக்கும்‌ 
உரியவைகளாயிருக்கிறது. 





உபாகமம்‌ - 
DEUTERONOMY - 


உபாகமம்‌ 29-ஆவது அதிகாரத்தில்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு எச்சரிப்பான: 
வார்த்தைகள்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 
அதிகாரத்திலோ தேவனுடைய 
கிருபையைப்பற்றியும்‌, இரக்கத்தைப்பற்றியும்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர்‌ தம்முடைய 
ஜனமாகிய இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ மீது. 
அன்புகூருகிறார்‌. அவர்களுக்கு தம்முடைய 
கிருபையையும்‌ இரக்கத்தையும்‌ 
காண்பிக்கிறார்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ தங்களுடைய 
பாவங்களுக்கு மனந்திரும்பி, கர்த்தரிடத்தில்‌ 
திரும்பி வரும்போது, கர்த்தர்‌ அவர்களை 
மறுபடியும்‌ ஏற்றுக்கொள்வதாகவம்‌, 
அவர்களை ஆசிீர்வதிப்பதாகவும்‌ 
வாக்குப்பண்ணுகிறார்‌ (உபா 301-10) 
புத்திரருக்கு 
கற்பனைகளும்‌, 
நியாயப்பிரமாணங்களும்‌ 
கடினமான 


கட்டளைகளும்‌, 
புரிந்துகொள்வதற்கு 
வார்த்தைகளல்ல. அவை அவர்களுக்கு, 
வெகுதூரத்திலும்‌ இல்லை. கர்த்தருடைய 
வார்த்தைகள்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு மிகவும்‌ 
சமீபமாய்‌, அவர்களுடைய வாயிலும்‌, 
இருதயத்திலும்‌ இருக்கிறது (உபா 3031-14). 

மோசே இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
முன்பாக ஜீவனையும்‌ மரணத்தையும்‌ 
நன்மையையும்‌ தீமையையும்‌ வைக்கிறார்‌. 
இவற்றில்‌ தங்களுக்கு எது வேண்டும்‌ 
என்பதை இஸ்ரவேல்‌ புத்திரரே தீர்மானித்து, 
அதைத்‌ தெரிந்துகொள்ள வேண்டும்‌. 
(உபா 3015-20) 


மனந்திரும்புதல்‌ 
உபா 80:1-10 


உபா 30:1. நான்‌ உனக்கு முன்பாக 
வைத்த ஆசீர்வாதமும்‌ சாபமுமாகிய 
இந்தக்‌ காரியங்களெல்லாம்‌ உன்மேல்‌ 
வரும்யோது: நீ உன்‌ தேவனாகிய 
கர்த்தரால்‌ துரத்திவிடப்பட்டு, எல்லா 
ஜாதிகவிடத்திலூம்‌ போமிருக்கும்போது, 

உன்‌ இருதயத்திலே சித்தனை 
செய்து, 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


உபா 302. உன்‌ தேவனாகிய 
கர்த்தரிடத்துக்கே திரும்பி, இன்று நான்‌ 
உனக்குக்‌ கற்பிக்கி றபடி யெல்லாம்‌, 
நீயும்‌ உன்‌ பின்ணைகளும்‌ உங்கள்‌ முழு 
இருதயத்தோடும்‌ உங்கள்‌ 
ஆத்துமாவோடும்‌ 

சுத்தத்திற்குச்‌ செவிகொடுத்தால்‌, 


உபா 30:3. உன்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
உன்‌ சிறையிருப்பைத்‌ திருப்பி, உனக்கு. 
இரங்கி, உன்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
உன்னைச்‌ சிதற அடித்த எல்லா 
ஜனங்கவிடத்திலும்‌. இருக்கிற 
உன்னைத்‌ திரும்பச்‌. 
சேர்த்துக்கொள்ளுவார்‌. 


உபா... 804... உன்னுடையவர்கள்‌. 
வானத்தின்‌ கடையான திசைமட்டும்‌ 
துரத்துண்டிருந்தாலும்‌, உன்‌ 
தேவனாகிய கர்த்தர்‌ அங்கே இருக்கிற 
உன்னைக்‌ கூட்டி, அங்கேயிருந்து 
உன்னைக்‌ கொண்டுவந்து, 


உபா 305. உன்‌ பிதாக்கள்‌ 
சுதந்தரித்திருந்த தேசத்தை 5 
௬தந்தரிக்கும்படிக்கு, உன்‌ தேவனாகிய 
கர்த்தர்‌ அதில்‌ உன்னைச்‌ சேர்த்து, 
உனக்கு நன்மைசெய்து, உன்‌ 
பிதாக்கணைப்பார்க்கிலும்‌ உன்னைப்‌ 
பெருகப்பண்ணுவார்‌; 


உபா 80:6. உன்‌ தேவனாகிய கர்த்தரில்‌ 
தீ உன்‌ முழு இருதயத்தோடும்‌ உன்‌ 
முழு ஆத்துமாவோடும்‌ அன்புகூர்ந்து. 
பிழைக்கும்படி, உன்‌ தேவனாகிய 
கர்த்தர்‌ உன்‌ இருதயத்தையும்‌ உன்‌ 
சத்ததியாரின்‌ இருதயத்தையும்‌ 
விருத்தசேதனம்பண்ணி, 


உபா 30:7. 
சாபங்களையெல்லாம்‌. 


சத்துருக்கள்மேலூம்‌ 


இந்தச்‌ 
உன்‌ 
உன்னைத்‌ 


துன்பப்படுத்தின உன்‌ பகைஞர்மேலும்‌ 
௬மரப்பண்ணுவார்‌. 


உபா 30:8. தீயோ மனத்திரும்பி, 
கர்த்தமின்‌. சத்தத்திற்குச்‌. 
செவிகொடுத்து, நான்‌ இன்று உனக்குக்‌ 
கற்பிக்கிற அவருடைய எல்லாக்‌ 
கற்பனைகளின்படியும்‌ செய்வாய்‌. 





உபாகமம்‌ - 
DEUTERONOMY - 


BALWETHER 
பிய 


உபா 30:9. அப்பொழுது உனக்கு 
நன்மை உண்டாகும்படி. உன்‌ 
தேவனாகிய கர்த்தர்‌ உண்‌ கைகள்‌ 
செய்யும்‌ எல்லா வேலைகளிலும்‌, உன்‌ 
கர்ப்பத்தின்‌ கனியிலும்‌, உன்‌ மிருக 
ஜீவனின்‌ பலனிலும்‌, உன்‌ திலத்தின்‌ 
கனியிலும்‌ உனக்குப்‌ 
பரிபூரணமுண்டாகச்‌ செய்வார்‌. 


உபா 8010. உன்‌ 
கர்த்தருடைய 
செவிகொடுத்து, 
'தியாயப்பிரமாண 
எழுதியிருக்கிற 
கற்பனைகளையும்‌ 
கட்டனைகளையும்‌ 
கைக்கொள்ளும்போதும்‌, 
தேவனாகிய கர்த்தரிடத்தில்‌ உன்‌ முழு 
இருதயத்தோடும்‌ உன்‌ முழு 
ஆத்துமாவோடும்‌ திரும்பும்போதும்‌, 
கர்த்தர்‌ உன்‌ பிதாக்கன்மேல்‌ 
சுத்தோஷ மாயிரு த்ததுபோல, 
உன்மேலும்‌ உனக்கு. 
உண்டாகத்‌ 
சுந்தோஷமாயிருப்பார்‌. 

மோசே இந்த 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு நிபந்தனையுள்ள 
வாக்குத்தத்தத்தை சொல்லுகிறார்‌. இதில்‌ 
சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகள்‌ 
தீர்க்கதரிசன வார்த்தைகளாகும்‌. 

இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு மாத்திரம்‌ என்று, 
இல்லாமல்‌, இந்தப்‌ பூமியிலுள்ள எல்லா 
ஜாதியாருக்கும்‌, எல்லா பாஷைக்காரருக்கும்‌, 
எல்லா ஜனங்களுக்கும்‌. 
தேவனாயிருக்கிறார்‌. கர்த்தருடைய 
வாக்குத்தத்தம்‌ நிபந்தனையுள்ளது. தம்முடைய 
வார்த்தைக்கு யாரெல்லாம்‌ கீழ்ப்படிந்து, 
ஜீவிக்கிறார்களோ, அவர்கள்‌ எல்லோரையும்‌ 
ஆசிர்வதிப்பதாக கர்த்தர்‌ 
வாக்குப்பண்ணுகிறார்‌. 

இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ பாவிகளிலும்‌ 
பிரதான பாவிகளாகமிருந்தாலும்‌, அவர்கள்‌ 
தங்களுடைய பாவங்களுக்கு மனந்திரும்பி, 
கர்த்தரிடத்தில்‌ திரும்பி வரும்போது. கர்த்தர்‌ 
அவர்களுடைய பாவங்களை மன்னித்து. 
அவர்களை தம்முடைய  ஐஜனமாக 
ஏற்றுக்கொள்கிறார்‌ அவர்களுக்கு 
தம்முடைய கிருபையும்‌, இரக்கமும்‌. 
சிலாக்கியமும்‌ கொடுக்கப்படும்‌ என்று கர்த்தர்‌ 
வாக்குப்பண்ணுகிறார்‌. 


நன்மை 
திரும்பவும்‌ 


வசனப்பகுதியில்‌ 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தருடைய வார்த்தைகள்‌ 
அவருடைய கிருபையுள்ள உடன்படிக்கையின்‌ 
வார்த்தைகளாயிருக்கிறது. கர்த்தர்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரரோடு உடன்படிக்கை 
செய்திருக்கிறார்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
வார்த்தையில்‌ உண்மையுள்ளவர்‌. இஸ்ரவேல்‌ 
புத்திரரும்‌ கர்த்தருக்கு 
உண்மையுள்ளவர்களாயிருக்கவேண்டும்‌. 

அவர்கள்‌ கர்த்தரோடு செய்து கொண்ட 
உடன்படிக்கையை மீறி, பாவம்‌ செய்தாலும்‌, 
அவர்கள்‌ தங்களுடைய பாவங்களை 
உணர்ந்து, மனந்திரும்பி, மறுபடியும்‌ 
கர்த்தரிடத்தில்‌ திரும்பி வருவதற்கு இந்த 
உடன்படிக்கை! வாய்ப்பு 


கொடுக்கப்பட்டிருக்கிறது. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ தங்களுடைய 
பாவங்களுக்கு மனந்திரும்பும்போது, 
அவர்களுடைய பாவங்களை 
மன்னிப்பதாகவும்‌, தம்முடைய 
உடன்படிக்கையில்‌ 
வாக்குப்பண்ணியிருக்கிறார்‌. கர்த்தருடைய 
கற்பனைகளுக்கு இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
கீழ்ப்படியவில்லையென்றால்‌, அவர்களுக்கு 
ஆசீர்வாதம்‌ இல்லை. அவர்கள்மீது சாபமே 
வரும்‌. ஆனாலும்‌ அவர்கள்‌ தங்களுடைய 
பாவங்களுக்கு மனந்திரும்பி, கர்த்தரிடத்தில்‌ 
திரும்பி வரும்போது, கர்த்தர்‌ அவர்களுடைய 
பாவங்களை மன்னித்து, அவர்களை 


ஆசீர்வதிப்பார்‌. 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ தங்களுடைய 

பாவங்களுக்கு மனந்திரும்புவேண்டுமென்று. 
மோசே அவர்களுக்கு போதிக்கிறார்‌. 
அவர்கள்‌ தங்கள்‌ பாவங்களுக்கு 
மனந்திரும்பவேண்டுமென்றால்‌, முதலாவதாக 
தங்கள்‌ இருதயத்திலே சிந்தனை 
செய்யவேண்டும்‌. கர்த்தர்‌ தங்களுக்கு செய்த 
நன்மைகளையும்‌ சிந்தனை செய்யவேண்டும்‌. 
தாங்கள்‌ கர்த்தருக்கு விரோதமாக செய்த 
பாவங்களையும்‌ சிந்தனை செய்யவேண்டும்‌. 
தங்கள்‌ பாவங்களுக்கு மனந்திரும்பி தாங்கள்‌ 
கர்த்தரிடத்தில்‌ திரும்பி வரவேண்டும்‌ 
என்பதையும்‌ அவர்கள்‌ தங்கள்‌ இருதயத்தில்‌ 
சிந்தனை செய்யவேண்டும்‌. 


கர்த்தர்‌ 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ ஒருவேளை 
தாங்கள்‌ கர்த்தரோடு செய்துகொண்ட 
உடன்படிக்கையை மறந்திருக்கலாம்‌. கர்த்தர்‌ 
தங்களுக்கு சொன்ன கற்பனைகளையும்‌, 
கட்டளைகளையும்‌ அவர்கள்‌ மறந்திருக்கலாம்‌. 


இருதயத்தில்‌ சிந்தனை செய்யவேண்டும்‌. 
மனந்திரும்புதலுக்கு இதுவே 
ஆரம்பமாகயிருக்கிறது. 


“இதை நினைத்துப்‌ புருஷராயிருங்கள்‌; 
பாதகரே, இதை தன்‌ வையுங்கள்‌. முந்திப்‌ 
பூர்வகாலத்தில்‌ நடந்தவைகளை 
நினையுங்கள்‌" (ஏசா 46:89) என்று ஏசாயா 
தீர்க்கதரிசி சொல்லுகிறார்‌ 


கெட்ட குமாரன்‌ 
தகப்பனிடத்தில்‌ திரும்பி வரும்‌ 
அவனுடைய புத்தி தெளிந்தது 


தன்னுடைய 
முன்பாக, 
என்று 


சொல்லப்பட்டிருக்கிறது. அவன்‌ தன்னுடைய 
நிலமையை தன்‌ இருதயத்தில்‌. 
சிந்தித்துப்பார்க்கிறான்‌. அதன்‌ பின்பு தான்‌ 
செய்த தப்பிதங்களுக்காக மனம்‌ வருந்தி, 


தன்னுடைய தசுப்பனாரிடத்தில்‌ திரும்பி 


வருகிறான்‌. 

நாம்‌ கர்த்தரிடத்தில்‌ த்‌ 
வரவேண்டுமென்றால்‌, அதற்கு 
முதலாவதாக, நாம்‌ நம்மிடத்தில்‌ திரும்பி 
வரவேண்டும்‌. நம்முடைய நிலமையைப்பற்றி 
நம்முடைய இருதயத்திலே சிந்தனை 
செய்யவேண்டும்‌. 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ பத்திருக்கு 
ஆசீர்வாதமான வார்த்தைகளையும்‌ சாபமான 
வார்த்தைகளையும்‌ சொல்லியிருக்கிறார்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ தங்கள்‌ இருதயத்தில்‌ 
அந்த வார்த்தைகளையெல்லாம்‌ சிந்தனை 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பாவிகள்‌ தங்களுடைய பாவங்களினால்‌, 
இப்போது. தாங்கள்‌ அனுபவிக்கிற 
துன்பங்களையும்‌, வேதனைகளையும்‌ 
தங்கள்‌ இருதயத்திலே. சிந்தனை 
செய்யவேண்டும்‌. தங்களுடைய பாவத்திற்கு 
மனந்திரும்பும்போது, இந்த 
வேதனைகளிலிருந்து தப்பித்துக்கொள்ளலாம்‌ 
என்றும்‌, மறுபடியும்‌ சந்தோஷத்தையும்‌, 
கர்த்தருடைய ஆசீர்வாதங்களையும்‌ 
பெற்றுக்கொள்ளலாம்‌ என்றும்‌ பாவிகள்‌ 
தங்கள்‌ இருதயத்திலே சிந்தனை 
செய்யவேண்டும்‌. 
கர்த்தருடைய வார்த்தைகளையும்‌, 
அவருடைய வாக்குத்தத்தங்களையும்‌, 
நாங்கள்‌ அனுபலிக்கிற வேதனைகளையும்‌, 
சாபங்களையும்‌, தங்கள்‌ 
சிந்தனை செய்கிறவர்கள்‌, 
தேவனாகிய 
காலதாமதம்பண்ணாமல்‌ சீக்கிரத்தில்‌ திரும்பி 
வருவார்கள்‌. 


கெட்ட குமாரன்‌ தன்னுடைய 
இருதயத்திலே தான்‌. அனுபவிக்கிற 
வேதனைகளையும்‌, தன்னுடைய தகப்பனார்‌ 
வீட்டிலே இருக்கிற ஆசிர்வாதங்களையும்‌, 
தன்னுடைய இருதயத்திலே சிந்தனை 
செய்கிறான்‌. அவன்‌ சாபத்தையும்‌ 
ஆசீர்வாதத்தையும்‌ நினைத்துப்‌ பார்க்கிறான்‌. 
தனக்கு இப்போது புசிப்பதற்கு போஜனம்‌ 
இல்லாதிருப்பதையும்‌, தன்னுடைய 
தகப்பனாரின்‌ வீட்டிலே நேர்த்தியான 
போஜனம்‌ இருப்பதையும்‌ கெட்ட குமாரன்‌ 
தன்‌ இருதயத்திலே சிந்தனை 
செய்கிறான்‌. 


, அவனுக்குப்‌ புத்தி சத்யா. 
அவன்‌: என்‌ தகப்பனுடைய காரர்‌ 
எத்தனையோ பேருக்குப்‌ பூர்த்தியான 
சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால்‌ 
ல்‌ எழுந்து, என்‌ 

ய்‌: 

விரோதமாகவும்‌ 


என்னை வைத்துக்கொள்ளும்‌ 
என்று தனக்குள்ளே சொல்லிக்கொள்கிறான்‌” 
(லூக்‌ 1527-19). 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


BALWETHER 
பிய 


கர்த்தர்‌ வாக்குப்பண்ணியிருக்கிற 
ஆசீர்வாதங்களையும்‌, தாங்கள்‌ அனுபவிக்கிற 
சாபங்களையும்‌, 
சிந்தனை 
பாவங்களுக்கும்‌, 
அக்கிரமங்களுக்கும்‌ 
மனந்திரும்புவார்கள்‌. 
மனதிலே தேலனுக்கேற்ற துக்கமும்‌, தங்கள்‌ 
பாவத்தைக்‌ குறித்த வெட்கமும்‌ உண்டாகும்‌. 
என்னை விட்டுச்‌ சோரம்போகிற 
இருதயத்தைக்குறித்தும்‌, தங்கள்‌ நரகலான 
விக்கிரகங்களின்‌ பின்னே சோரம்போகிற 
தங்கள்‌ கண்களைக்குறித்தும்‌ 
மனமடிவானேன்‌. என்று உங்களில்‌ 
தப்பிப்போன அவர்கள்‌ தாங்கள்‌ 
சிறைப்பட்டிருக்கும்‌ புறஜாதிகளுக்குள்ளே 
என்னை நினைத்து, தங்களுடைய சகல 
அருவருப்புகளினாலும்‌ தாங்கள்‌ செய்த 
'பொல்லாப்புகளினிமித்தம்‌ தங்களையே 
வெறுத்து, இந்தத்‌ தீங்குகளையெல்லாம்‌. 
தங்களுக்கு நேரிடப்பண்ணுவேன்‌ என்று 
கர்த்தராகிய நான்‌ விருதாவாய்ச்‌ 
சொன்னதில்லையென்று 
அறிந்துகொள்வார்கள்‌ 
(எசே 6910). 


என்றார்‌" 


தப்புகிறவர்கள்‌ 
ஆனாலும்‌ அவர்கள்‌ 
அனைவரும்‌ அவனவன்‌ தன்‌ தன்‌ 
அக்கிரமத்தினிமித்தம்‌ துக்கித்துக்‌ கூப்பிடுகிற 
பள்ளத்தாக்குகளின்‌ புறாக்களைப்போல. 
மலைகளில்‌ இருப்பார்கள்‌" (எசே 7:16). 


“அவர்களில்‌ 


கர்த்தருடைய  ஆசீர்வாதங்களையும்‌, 
தாங்கள்‌ அனுபலிக்கிற சாபங்களையும்‌, 
தங்கள்‌ இருதயத்திலே சிந்தனை செய்து 
பார்க்கிறவர்கள்‌, காலதாமதம்பண்ணாமல்‌. 
தங்கள்‌ தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திரும்பி 
வருவார்கள்‌. நம்முடைய பாவத்திற்கு 
மனந்திரும்பி, நம்முடைய தேவனாகிய 
கர்த்தரிடத்திற்கு திரும்பி வரும்போது, 
நம்முடைய முழுஇருதயத்தோடும்‌, நம்முடைய 
முழுஆத்துமாவோடும்‌ திரும்பி வரவேண்டும்‌. 

தங்கள்‌ பாவத்திற்கு மனந்திரும்பி, 
கர்த்தரிடத்திற்கு திரும்பி வருகிறவர்கள்‌ 
அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிவார்கள்‌. 
அவர்கள்‌ கர்த்தரின்‌ சத்தத்திற்கு 
செவிகொடுப்பார்கள்‌. அவர்கள்‌ 
கர்த்தருடைய கற்பனைகளையும்‌... 
கட்டளைகளையும்‌, நியாயங்களையும்‌ 
கைக்கொள்வார்கள்‌. 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தர்‌, 
தம்மிடத்தில்‌ வருகிறவர்களை ஒருபோதும்‌ 
புறம்பே தள்ளிவிடமாட்டார்‌. அவர்கள்‌ தங்கள்‌ 
பாவங்களுக்கு மனந்திரும்பி, தங்கள்‌ 
முழுஇருதயத்தோடும்‌, முழுஆத்துமாவோடும்‌ 
கர்த்தரிடத்திற்கு திரும்பி வரும்போது, கர்த்தர்‌ 
அவர்களை  மறுபடியுமாக தம்முடைய 
ஜனமாகச்‌ சேர்த்துக்கொள்வார்‌. மோசே 
த சத்தியத்தை இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
ால்லும்போது, 
நான்‌ உனக்கு முன்பாக வைத்த 
ஆசீர்வாதமும்‌ சாபமுமாகிய இந்தக்‌ 
காரியங்களெல்லாம்‌ உன்மேல்‌ வரும்போது: நீ 
உன்‌ தேவனாகிய கர்த்தரால்‌ 
தூத்திவிடப்பட்டு, எல்லா ஜாதிகளிடத்திலும்‌ 
போயிருக்கும்போது, நீ உன்‌ இருதயத்திலே 
சிந்தனை செய்து, உன்‌ தேவனாகிய 
கர்த்தரிடத்துக்கே திரும்பி, இன்று நான்‌ 
உனக்குக்‌ கற்பிக்கிறபடியெல்லாம்‌, நீயும்‌ உன்‌ 
பிள்ளைகளும்‌ உங்கள்‌ முழு இருதயத்தோடும்‌ 
உங்கள்‌ முழு ஆத்துமாவோடும்‌ அவருடைய 
சத்தத்திற்குச்‌ செவிகொடுத்தால்‌, உன்‌ 
தேவனாகிய கர்த்தர்‌ உன்‌ சிறையிருப்பைத்‌ 
திருப்பி, உனக்கு இரங்கி, உன்‌ தேவனாகிய 
கர்த்தர்‌ உன்னைச்‌ சிதற அடித்த எல்லா 
ஜனங்களிடத்திலும்‌ இருக்கிற உன்னைத்‌ 
திரும்பச்‌ சேர்த்துக்கொள்ளுவார்‌” 
(உபா 301-3) என்று சொல்லுகிறார்‌. 


“நான்‌ உனக்கு முன்பாக வைத்த 
ஆசீர்வாதமும்‌ சாபமுமாகிய இந்தக்‌ 
காரியங்களெல்லாம்‌ உன்மேல்‌ 
வரும்போது....." (உபா 304-10) என்று 
மோசே இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
வார்த்தைகளைச்‌ 
சொல்லுகிறார்‌. இந்தத்‌ தீர்க்கதரிசனம்‌ 
இன்னும்‌ நிறைவேறவில்லை. இந்தத்‌ 
தீர்க்கதரிசனத்தின்‌ ஒருபகுதி இப்போது, 
நிறைவேற ஆரம்பித்திருக்கிறது. 
மோசே இஸ்ரவேல்‌: 
சொன்ன தீர்க்கதரிசன 
விவரம்‌ வருமாறு : 


தீர்க்கதரிசன 


புத்திரருக்கு 
வார்த்தைகளின்‌ 


1. நியாயப்பிரமாணத்தில்‌ கூறப்பட்டிருக்கும்‌ 
ஆசீர்வாதங்களும்‌, சாபங்களும்‌ 
பூரணமாக நிறைவேறும்‌. (உபா 3031) 


2. எல்லா ஜாதிகளிடத்திலும்‌ துரத்தி 
விடப்படுவார்கள்‌. 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


அனுப்பப்பட்ட சாபங்கள்‌ 

க்க இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ இதைக்‌. 
குறித்து தங்கள்‌ இருதயத்திலே 
சிந்தனை செய்வார்கள்‌. 

இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ தேவனிடத்திற்குத்‌ 
திரும்பி வருவார்கள்‌. முழு 
இருதயத்தோடும்‌, முழ 
த்துமாவோடும்‌ கர்த்தருக்குக்‌ 
கீழ்ப்படிந்து புதிய ஜீவனைப்‌ பெற்றுக்‌ 
கொள்வார்கள்‌. (உபா 30:25,8), 
ஆயிரம்‌ வருஷ அரசாட்சியில்‌ 
நிறைவேறும்‌. (ஏசா 66: 
சக 12:10-13:1: ரோமர்‌ 11;25-29) 
சிறையிருப்பிலிருந்து இஸ்ரவேலருக்கு 
விடுதலை உண்டாகும்‌ (உபா 30:3) 


'மறுடியும்‌ இஸ்ரவேலருக்கு 
ர 


கர்த்தர்‌ 
இரங்குவா। 


இயேசு கிறிஸ்துவின்‌ இரண்டாம்‌ 
வருகையும்‌, தேசங்களிலிருந்து, 
இஸ்ரவேலர்கள்‌ மறுபடியும்‌ கூட்டிச்‌ 
சேர்க்கப்படுவதும்‌ இருக்கும்‌ 
3013-5; 1141-12: 

மத்‌ 24:29-3). 
பாலஸ்தீன 


ஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
| 
ல்‌ தேவன்‌ அவர்களை 
(மையினால்‌ ஆசீர்வதிப்பார்‌. 
எண்ணிய பிதாக்களைப்‌ 
பார்க்கிலும்‌ அவர்களைப்‌ 
பெருகப்பண்ணுவார்‌. (உபா 30:5) 
இஸ்ரவேலரைத்‌ துன்பப்படுத்தின 
பகைஞர்மீதும்‌, அவர்களுடைய 
சத்துருக்கள்‌ மீதும்‌ நியாயத்தர்பபு வரம்‌ 
(உபா 30:7; யோவே 
சக 14; மத்‌ 25:21-46) 


தேசத்தில்‌ செழிப்பு உண்டாகும்‌. 
(உபா 3059-0; ஆமோ 92114: 
மீகா 4; யோவே 2; அப்‌ 1513-18) 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ தேசங்கள்‌ 
மத்தியில்‌ துரத்தப்பட்டிருக்கும்போது. கடந்த 
காலத்தில்‌ கர்த்தர்‌ தங்களுக்குச்‌ செய்த 
காரியங்களை நினைவுகூருவார்கள்‌. 
தேசங்கள்‌ மத்தியில்‌ தாங்கள்‌ 
சிதறடிக்கப்பட்டதற்கான காரணங்களைப்‌ 
புரிந்து கொள்வார்கள்‌. 


ஏசா 


விரிவுரை 
COMMENTARY 


மோசே இஸ்ரவேல்‌ 
சந்ததியாரை 


புத்திரரின்‌ 
உன்‌ பிள்ளைகள்‌” என்று 
சொல்லுகிறார்‌. ஏசாயா இதை "உன்‌ 
சந்ததியினுடைய சந்ததி" என்று 
சொல்லுகிறார்‌ (ஏசா 59:21). 

'உங்கள்‌ முழு இருதயத்தோடும்‌ உங்கள்‌ 
முழு ஆத்துமாவோடும்‌' என்னும்‌ வாக்கியம்‌ 
உண்மையான மனமாற்றத்தையும்‌, 
மெய்யாகவே கர்த்தருக்குக்‌ கீழ்ப்படிவதையும்‌ 
குறிக்கிறது. (உபா 30:2) 68/07 
மத்‌ 22:36-40), 

இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ தங்கள்‌ 
தேவனாகிய கர்த்தரை விட்டு 
விலகிப்போனாலும்‌, அவர்கள்‌ மறுபடியும்‌ 
கர்த்தரிடத்திற்கு திரும்பி வரவேண்டுமென்று 
மோசே சொல்லுகிறார்‌. பரிசுத்த 
வேதாகமத்தில்‌, மூன்றுவிதமான திரும்பி 
வருதல்களைப்பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. 
அதன்விவரம்‌ வருமாறு : 


1. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ தேவனிடத்திற்குத்‌. 
திரும்பி வருதல்‌ - மனந்திரும்புதல்‌, 
(உபா 30:268; ஏசா 6617-8; 
எசே 3616-37:28; சக 1210-134; 


ஏசா 14427 
எரே 30:3-31:40; 
எரே 337-22; 
எசே 28; 
மத்‌ 24:29-31) 
இயேசு கிறிஸ்து பூமிக்குத்‌ திரும்பி 
வருதல்‌. (உபா 30: 
ஏசா. 5920-21: ஏசா 631-6; 
தானி 2:44-45: தானி 7113-14,22; 
; ஒப 15-21; சக 14; 
மத்‌ 2531-46; 
318; 2தெச 1707 
வெளி 1:7; வெளி 1145; 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


BALWETHER 
பிய 


இஸ்ரவேல்‌ 
பாவங்களுக்கும்‌ 
மனந்திரும் வேண்டும்‌. 

கர்த்தரிடத்தில்‌ திரும்பி 

அவர்களுடைய இருதயத்தில்‌ 
ஏற்படவேண்டும்‌. இஸ்ரவேல்‌ 
மனமாற்றத்தினால்‌, அவர்களுடைய 
ஜீவியங்களில்‌: நன்மைகளும்‌: 
ஆசிர்வாதங்களும்‌ உண்டாகும்‌. அவையாவன: 


புத்திர்‌... நங்கள்‌ 
ப்‌ 
அவர்கள்‌ 
வரவேண்டும்‌. 
மனமாற்றம்‌. 
புத்திரருடைய 


முழு இருதயத்தோடு கர்த்தருக்குக்‌ 
கீழ்ப்படிதல்‌. (உபா 30:2,6,8,10) 
சிறையிருப்பிலிருந்து விடுவிக்கப்படுதல்‌. 
(உபா 30:3-5; ரோமர்‌ 11:25-29;: 
ஏசா 59:20-21) 


தேவனுடைய இரக்கத்தை மறுபடியும்‌ 
பெற்றுக்‌ கொள்ளுதல்‌. (உபா 30:3) 


இதற்கு 
ஆசீர்வாதங்களைவிட 
ஆசீர்வாதங்களோடு 
தேசத்தில்‌ 


முன்பிருந்த 
அதிக. 


பாலஸ்தீன 
குடியிருப்பது. 


முழு இருதயத்தோடு 
அன்புகூருதல்‌. (உபா 30:6) 


புதிய ஜீவனும்‌, நித்திய ஜீவனும்‌. 


சத்துருக்களின்மீது நியாயத்தீர்ப்பு 


(உபா 30:7) 


இஸ்ரவேல்‌ புத்திரரை சிதற. 


எல்லா 


கர்த்தர்‌ 
அடித்த 
இருக்கிற 
சத்திகள்‌ 

முழு இருதயத்தோடு கர்த்தரிடத்தில்‌ திரும்பி 
வரும்போது இந்த வாக்கியம்‌ நிறைவேறும்‌. 
(உபா 30:2-35,810). 


இயேசு கிறிஸ்துவின்‌ இரண்டாம்‌ 
வருகைக்கு முன்பாக இஸ்ரவேல்‌ புத்திரரில்‌ 
கொள்ளப்பட்டிருக்கிறார்கள்‌. த 
கிறிஸ்துவின்‌ இரண்டாம்‌ வருகையின்போது. 
உலகமெங்கும்‌ சிதறியிருக்கும்‌ எல்லா 
இஸ்ரவேல்‌ புத்திரரும்‌ திரும்ப சேர்த்துக்‌ 
கொள்ளப்படுவார்கள்‌. (ஏசா 1110-12; 
மத்‌ 24:29-31). 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


உபா 30:3 ஆவது வசனம்‌ 
இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தர்‌ திரும்பி 
வருவதைப்‌ பற்றியும்‌ கூறுகிறது. இயேசு 
கிறிஸ்துவின்‌ இரண்டாம்‌ வருகையின்போது 
பூமிக்கு 

வாக்கியம்‌ 

7:22). இந்த 


குறிப்பிடுகிறது. இஙகலிறிஸ்து ஸ்வ 
புத்தரை மறுபடியும்‌ கூட்டிச்சேர்ப்பார்‌. 
(மத்‌ 24:29-31). இஸ்ரவேல்‌ புத்திரரோடே 
சென்ற ஞானக்கன்மலை இயேசு கிறிஸ்துவே 
(கொரி 10:4). இந்த வாக்கியத்தில்‌: 
பிதாவாகிய தேவனும்‌, குமாரனாகிய தேவனும்‌ 
பங்குபெற்றிருக்கிறார்கள்‌. 


"வானத்தின்‌ கடையான திசைமட்டும்‌" 
என்னும்‌ வாக்கியத்திற்கு வடக்கு, கிழக்கு, 
தெற்கு, மேற்கு ஆகிய திசைகளிலிருந்து 
என்று பொருள்‌. இந்த வாக்கியம்‌ 
வேதாகமத்தில்‌ பலலிநமாகக்‌ 
கூறப்பட்டிருக்கிறது. “பூமியின்‌ நான்கு 
திசைகளிலும்‌ (ஏசா 11:12; வெளி 7.1); 
"வானத்தின்‌ ஒருமுனை முதற்கொண்டு 
மறுமுனை மட்டும்‌ நாலுதிசைகளிலுமிருந்து" 
முத்‌ 2௮); “பூமியின்‌ நான்கு 
திசைகளிலுமுள்ள"' (வெளி 203) 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ தங்கள்‌ பிதாக்கள்‌ 
சுதந்தரித்திருந்த தேசத்தை சுதந்தரிப்பார்கள்‌. 
அவர்கள்‌ தங்களுடைய பிதாக்களின்‌ 
தேசத்தை இன்னும்‌ சுதந்தரிக்கவில்லை. 
இரண்டாம்‌ முறையாகத்‌ தேசத்தைச்‌ 
சுதந்தரிப்பதைப்‌ பற்றி இங்கு 
எதிர்பார்க்கப்படுகிறது (ஏசா 11:10-12). 


பாவங்களுக்கு மனந்திரும்பி 
கர்த்தரிடத்திற்கு திரும்பி வருகிறவர்கள்‌, 
கர்த்தருடைய _ சித்தத்திற்கு 


வருகிறவர்கள்‌, சந்தோஷமாய்த்‌ திரும்பி 
வருவார்கள்‌. அவர்கள்‌ தங்கள்‌ 
முழுஇருதயத்தோடும்‌ முழுஆத்துமாவோடும்‌ 
கர்த்தரிடத்திற்கு திரும்பி வருவார்கள்‌. 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


BALWETHER 
சபரிய 


தங்களுடைய வங்களுக்கு 
மனந்திரும்பி தம்மிடத்தில்‌ திரும்பி வருகிற 
ஆசீர்வதிப்பநாக கர்த்தர்‌ 
ர்‌. அவர்கள்‌ தாங்கள்‌ 
வேதனைகளினாலும்‌, 
நெருக்கங்களினாலும்‌, துன்பங்களினாலும்‌ 
கர்த்தரிடத்திற்கு திரும்பி வருகிறார்கள்‌. 
தங்கள்‌ பாவங்களினிமித்தமாக அவர்கள்‌ 
அந்நிய தேசத்திலே 
சிதறிப்போயிருக்கிறார்கள்‌. தங்களுடைய 
பாவத்தினிமித்தமாக அவர்கள்‌ தேவனாகிய 
கர்த்தரால்‌ அந்நிய ஜாதிகளிடத்திலே 
துரத்திவிடப்பட்டவர்கள்‌. பாகம்‌ அவர்கள்‌ 
தங்கள்‌ பாவங்க மனந்திரும்பி, 
கர்த்தரிடத்தில்‌ தி வகுப்பது கர்த்தர்‌ 
தம்முடைய கிருபையினால்‌ அவர்களை 
தம்மிடத்தில்‌ திரும்ப சேர்த்துக்கொள்கிறார்‌. 


'மனந்திரும்பவேண்டும்‌ 

கர்த்தர்‌ அவர்களை 
அந்நிய ஜாதிகளிடத்திலே துரத்திவிட்டார்‌ 
அவர்கள்‌ தங்கள்‌ பாவங்களுக்கு மனந்திரும்ப 
வேண்டும்‌ என்பதற்காக, தேவனாகிய கர்த்தர்‌ 
அவர்கள்மீது சாபங்களையும்‌, 
வேதனைகளையும்‌, பாடுகளையும்‌ 
வரப்பண்ணினார்‌. 


ஆனாலும்‌ இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
தங்கள்‌ பாவங்களுக்கு மனந்திரும்பும்போது, 
அவர்கள்‌ இந்தப்‌ பூமியிலே. எந்த 
ஜாதிகளிடத்தில்‌ - துரத்தப்பட்டிருந்தாலும்‌, 
கர்த்தர்‌ அவர்களுடைய சிறையிருப்பைத்‌ 
திருப்புவார்‌. அவர்களுக்கு தம்முடைய 
கிருபையையும்‌ இரக்கத்தையும்‌ காண்பிப்பார்‌. 
கர்த்தர்‌. அவர்களை எந்த ஜாதிகளிடத்தில்‌ 


சேர்த்துக்கொள்வார்‌. 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌. 
பூமியிலே, எந்த ஜாதியார்‌ 
துரத்தப்பட்டிருந்தாலும்‌, அவர்கள்‌ 
பாவங்களுக்கு மனந்திரும்பி, கர்த்தரிடத்தில்‌ 
திரும்பி வருவதற்கு ஒரு பெரும்பாதை 
நியமிக்கப்பட்டிருக்கிறது. இது கர்த்தருடைய 
கிருபையின்‌ பாதை. இஸ்ரவேல்‌: ந்தார்‌ 
தங்களுடைய 
அக்கிரமங்களையும்‌, 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆசீர்வாதங்களையும்‌, தாங்கள்‌ அனுபவிக்கிற 

தங்கள்‌ இருதயத்திலே. 

தங்கள்‌ பாவங்களுக்கு 

கர்த்தருடைய வார்த்தைக்கு 

செவிகொடுக்கும்போது, கர்த்தர்‌ 

அவர்களுக்கு மறுபடியும்‌ தம்முடைய 
இரக்கத்தைக்‌ காண்பிப்பார்‌. 


இஸ்ரவேல்‌ ஜனத்தாருடைய பாவங்கள்‌ 
அதிகமாயிருந்தபோது, கர்த்தர்‌ அவர்கள்மீது 
காண்பித்த கோபமும்‌ அதிகமாயிருந்தது. 
கர்த்தர்‌ தம்முடைய உக்கிரகோபத்தினால்‌ 
அவர்களை சமீபத்திலுள்ள ங்களுக்‌ 
துரத்திவிடாமல்‌, 

நதிகளில்‌ துரத்திவிட்டார்‌. 
வானத்தின்‌ குடையாந்தர 
துரத்தப்பட்டிருந்தாலும்‌, கர்த்தர்‌ 
கிருபையினால்‌ அவர்களை 
தம்மிடத்தில்‌ அழைத்து வருவார்‌. 


இஸ்ரவேல்‌ ஜனத்தாருடைய பாவங்கள்‌ 
அதிகமாமிருந்தபோது, கர்த்தர்‌ அவர்கள்மீது, 
காண்பித்த கோபமும்‌ அதிகமாயிருந்தது. 
கர்த்தர்‌ தம்முடைய உக்கிரகோபத்தினால்‌ 
அவர்களை சமீபத்திலுள்ள தேசங்களுக்கு 
தூரத்திவிடாமல்‌, தூரத்திலுள்ள 
ஜாதிகளிடத்தில்‌ துரத்திவிட்டார்‌. அவர்கள்‌ 
வானத்தின்‌ கடையாந்தர மட்டும்‌ 
துரத்தப்பட்டிருந்தாலும்‌, கர்த்தர்‌ தம்முடைய 
கிருபையினால்‌ அவர்களை மறுபடியும்‌ 
தம்மிடத்தில்‌ அழைத்து வருவார்‌. 


மோசே 


மட்டும்‌ 
தம்முடைய 
மறுபடியும்‌ 


கர்த்தருடைய 
கிருபையைப்பற்றியும்‌, அவர்‌ இஸ்ரவே 

ஜனங்களை மறுபடியும்‌ தம்மிடத்தில்‌ 
அழைத்து வருவது பற்றியும்‌ சொல்லும்போது, 
“உன்னுடையவர்கள்‌ வானத்தின்‌ கடையான 
திசைமட்டும்‌ தூத்துண்டிருந்தாலும்‌, உன்‌ 
தேவனாகிய கர்த்தர்‌ அங்கே இருக்கிற 
உன்னைக்‌ கூட்டி, அங்கேயிருந்து உன்னைக்‌ 


கர்த்தர்‌ அதில்‌ உன்னைச்‌ சேர்த்து, உனக்கு 
நன்மைசெய்து, உன்‌ பிதாக்களைப்பார்க்கிலும்‌ 
உன்னைப்‌ பெருகப்பண்ணுவார்‌" 
(உபா 30:45) என்று சொல்லுகிறார்‌. 

கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
நன்மை செய்வதாக இரண்டு இடங்களில்‌ 
வாக்குப்‌ பண்ணியிருக்கிறார்‌ (உபா 30:59). 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


BALWETHER 
பிய 


கர்த்தர்‌ 
அவர்களுடைய 
தூர்திவிட்டார்‌. 


இஸ்ரவேல்‌ ஜனத்தாரை 
சுதந்தர தேசத்திலிருந்து 
அவர்கள்‌ தங்கள்‌ 
பாவங்களுக்கு மனந்திரும்பி, கர்த்தரிடத்தில்‌ 
வந்தபோதோ, கர்த்தர்‌ அவர்களை 
மறுபடியுமாக, அவர்களுடைய சுதந்தர 
'தேசத்திற்கே அழைத்து வருகிறார்‌. 


பாவிகள்‌ தங்கள்‌ பா 
மனந்திரும்பும்போது, அவர்கள்‌ 
அனுபவிக்கிற க்‌ 
விடுவிக்கப்படுவது மாத்திரமல்ல, 
கர்த்தருடைய ர்க்க? 
பங்குள்ளவர்களாயிருக்கிறார்கள்‌. 
கர்த்தருடைய கிருபையினாலே. 
மனந்திரும்புகிற பாவிகள்‌, மெய்யான 
சந்தோஷத்தையும்‌, சமாதானத்தையும்‌ 
பெற்றுக்கொள்வார்கள்‌. 

இஸ்ரவேல்‌. புத்திரர்‌ தங்கள்‌ 
பாவங்களுக்கு மனந்திரும்பி, கர்த்தரிடத்தில்‌ 
திரும்பி வரும்போது அவர்கள்‌ எவ்வாறு 
திரும்பி வரவேண்டும்‌ என்றும்‌ மோசே இந்த 
வசனப்பகுதியில்‌ சொல்லுகிறார்‌. அவர்கள்‌ 


கர்த்தரிடத்தில்‌ திரும்பி வரும்போது, கர்த்தர்‌ 
அவர்களுக்கு. ணிமிருக்‌ 
ஆசீர்வாதங்களையும்‌ 


வனப்பகுதியில்‌ சொல்லுகிறார்‌ 


விவரம்‌ வருமாறு : 


“உன்‌ தேவனாகிய கர்த்தரில்‌ நீ உன்‌ 
ம்‌ உன்‌ முழு 
அன்புகூர்ந்து 


சுமரப்பண்ணுவார்‌” (உபா 30:67) என்றும்‌, 


மனந்திரும்பி, 
சந்தக்‌ செவிகொடுத்து, நான்‌ a 
உனக்குக்‌ கற்பிக்கிற அவருடைய எல்லாக்‌ 
கற்பனைகளின்படியும்‌ செய்வாய்‌. அப்பொழுது 
உனக்கு நன்மை உண்டாகும்படி உன்‌ 
தேவனாகிய கர்த்தர்‌ உன்‌ கைகள்‌ செய்யும்‌ 
எல்லா வேலைகளிலும்‌, உன்‌ கர்ப்பத்தின்‌ 
கனியிலும்‌, உன்‌ மிருக ஜீவனின்‌ பலனிலும்‌, 
உன்‌ நிலத்தின்‌ கனியிலும்‌ உனக்குப்‌ 
பரிபூரணமுண்டாகச்‌ செய்வார்‌” 
(உபா 30:89) என்றும்‌, 


விரிவுரை 
COMMENTARY 


உன்‌ தேவனாகிய கர்த்தருடைய 
சத்தத்திற்குச்‌ செவிகொடுத்து. இந்த 
நியாயப்பிரமாண புஸ்தகத்தில்‌ எழுதியிருக்கிற 
அவருடைய கற்பனைகளையும்‌ அவருடைய 
கட்டளைகளையும்‌ கைக்கொள்ளும்போதும்‌, 
உன்‌ தேவனாகிய கர்த்தரிடத்தில்‌ உன்‌ முழு 
இருதயத்தோடும்‌ உன்‌ முழு ஆத்துமாவோடும்‌ 
திரும்பும்போதும்‌, கர்த்தர்‌ உன்‌ பிதாக்கள்மேல்‌ 
சந்தோஷமாயிருந்ததுபோல, உன்மேலும்‌ 
உனக்கு நன்மை உண்டாகத்‌ திரும்பவும்‌ 
ப்ட்‌ மப்‌ (உபா 30110) என்றும்‌ 

இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
கத்னா 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ 
இருதயத்தையும்‌ அவர்களுடைய சந்ததியாரின்‌ 
இருதயத்தையும்‌ விருத்தசேதனம்‌ பண்ணுவார்‌. 
இ உண்மையான விருத்தசேதனம்‌. 
மாம்சத்தின்‌ விருத்தசேதனம்‌ இதற்கு ஓர்‌ 
அடையாளம்‌. (ரோமர்‌ 2;25-29; 
கொலோ 241). இருதயத்தின்‌ விருத்தசேதனம்‌ 
என்பது சத்தியத்திற்குக்‌ கீழ்ப்படிவதற்கு 
தடையாக இருக்கும்‌. எல்லாக்‌ 
காரியங்களையும்‌ அகற்றிப்போடுதல்‌ என்று 
பொருள்‌ (உபா 10:16; எரே 32:39; 
எசே 11:19; எசே 3626) 


இஸ்ரவேல்‌. புத்திரர்‌ 

தேவனாகிய கர்த்தரிடத்தில்‌ திரும்பி 
வரும்போது, அவர்கள்‌ தங்கள்‌ 
முழுஇருதயத்தோடும்‌, முழுஆத்துமாவோடும்‌ 
கர்த்தரில்‌ அன்புகூர்ந்து பிழைப்பார்கள்‌ 
கர்த்தரை நேசிப்பதற்கும்‌, அவருக்கு முதலிடம்‌ 
தருவதற்கும்‌ மனுஷனுக்குப்‌ புதிய இருதயம்‌ 
தேவை (மத்‌ 22:34-40), 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தருடைய 
கற்பனைகளுக்கு கீழ்ப்படியவில்லையென்றால்‌, 
அவர்கள்மீது சாபம்‌ வரும்‌. 
கர்த்தருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து, 
தங்கள்‌ பாவங்களுக்கு 
கர்த்தரிடத்தில்‌ திரும்பி 
அவர்களுக்கு சாபங்கள்‌ 
சாபங்களுக்கு பதிலாக 
வரும்‌. 


தங்கள்‌ 


ஆசீர்வாதம்‌ 





உபாகமம்‌ - 


விரிவுரை 


DEUTERONOMY - COMMENTARY 


வரும்‌. அவர்கள்‌ தேவனுக்கும்‌, தேவனுடைய 
பிள்ளைகளுக்கும்‌ எதிராக எதிர்த்து, 
நின்றார்கள்‌ (ஆதி 12:-3) 

மோசே 
சொல்லுகிற 


வனப்பகுதியில்‌ 
தீர்க்கதரிசன 
பிற்காலத்தில்‌ 


இந்த 
வார்த்தைகள்‌ 


வார்த்தைகளாகயிருக்கிறது. 


அவர்களுடைய. 
வருவார்‌ என்றும்‌ 
தீர்க்கதரிசனமாகச்‌ சொல்லுகிறார்‌ 


மோசே ஸ்ரவேல்‌  புத்திரருக்கு 
தன்னுடைய வார்த்கைளை சொல்லும்போது. 
“இந்தக்‌ காரியங்களெல்லாம்‌ உன்மேல்‌ 
வரும்போது" (பா 304) என்று 
சொல்லுகிறார்‌. இந்தக்‌ காரியங்கள்‌ என்று 
மோசே சொல்லும்போது, அவர்‌ முதலாவதாக 
ஆசீர்வாதத்தையும்‌, அதன்பின்பு சாபத்தையும்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு முன்பாக வைக்கிறார்‌. 
முதலாவது ஆசீர்வாதமும்‌, அதன்பின்பு 
சொல்லப்பட்டிருக்கிறது. 
சபிக்கப்‌ தங்கள்‌ பாவங்களுக்கு 
மனந்திரும்பும்போது, தேவனுடைய கிருபையும்‌ 
இரக்கமும்‌ அவர்களுக்கு 
காண்பிக்கப்படுகிறது. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌. 
விரோதமாக பாவம்‌ 
அவர்களுடைய 
கடினப்பட்டிருந்தது. ஆனாலும்‌ கர்த்தர்‌ தமது 
கிருபையினாலே கடினமான. அவர்கள்‌ 
இருதயத்தை மென்மையான இருதயமாக 
கர்த்தர்‌ தாமே அவர்களுடைய 
விருத்தசேதனம்பண்ணி 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தருக்கு 
விரோதமாகப்‌ பாவம்‌ செய்து சாபங்களை 
அனுபவித்தார்கள்‌. அவர்களுடைய 
தேவனாகிய கர்த்தரே அவர்களை அந்நிய 
தேசங்களிலே. துரத்திவிட்டார்‌. 
அவர்களுடைய நிலமை பரிதாபமாகயிருந்தது. 
ஆனாலும்‌ அவர்கள்‌ தங்கள்‌ பாவங்களுக்கு 
மனந்திரும்பி கர்த்தரிடத்தில்‌ வந்தபோது, 
அவர்கள்‌ இழந்துபோன ஆசீர்வாதங்களை, 
கர்த்தர்‌ அவர்களுக்கு மறுபடியுமாய்க்‌ 
கொடுக்கிறார்‌. 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரை 
கானான்‌ தேசத்திலிருந்து துரத்திவிட்டாலும்‌, 
அவர்களைப்பற்றிய நினைவு கர்த்தருடைய 
இருதயத்தைவிட்டு நீங்கவில்லை. அவர்கள்‌ 
தங்கள்‌ பாவங்களுக்கு மனந்திரும்பி 
கர்தடத்தல்‌ திரும்பி வரும்போது, கர்த்தர்‌ 

தம்முடைய பிள்ளைகளாக. 
அங்கீகரித்து தம்மிடத்தில்‌ மறுபடியுமாகச்‌ 
சேர்த்துக்கொள்கிறார்‌. அவர்கள்‌ 
கர்த்தரிடத்தில்‌ திரும்பி வரும்போது, அவர்‌ 
அவர்களுடைய பிதாக்கள்மேல்‌ 
சந்தோஷமாயிருந்ததுபோல, அவர்கள்மேலும்‌, 
சந்தோஷமாமிருக்கிறார்‌. அவர்களுக்கு 
நன்மை உண்டாகவேண்டும்‌ என்பதற்காகவும்‌, 
அவர்களுக்கு நன்மை உண்டாகும்‌ 
என்பதற்காகவும்‌ கர்த்தர்‌ அவர்கள்மேல்‌ 
திரும்பவும்‌ சந்தோஷமாயிருக்கிறார்‌ 


பிற்காலத்தில்‌ 
தேசத்திற்கு 
மோசே 
கிருபைபைப்பற்றியும்‌, 
தீர்க்கதரிசனமாக 
இஸ்ரவேல்‌ 
தேசத்து 
வந்தபோது 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
பாபிலோன்‌ 
சிறைப்பட்டுப்போனார்கள்‌. 
கர்த்தருடைய 
இரக்கத்தைப்பற்றியும்‌. 
சொல்லுகிற இந்த rir 
ஜனத்தார்‌ பாபிலோ 
சிறையிருப்பிலிருந்து இருப 
நிறைவேறிற்று. 


இஸ்ரவேல்‌ புத்திர்‌ பாபிலோன்‌. 
தேசத்து சிறையிருப்பின்‌ வேதனைகளையும்‌ 
பாடுகளையும்‌ அனுபவித்தபோது, தாங்கள்‌ 
இழந்துபோன நன்மைகளையும்‌, 
ஆசீர்வாதங்களையும்‌ தங்கள்‌ 
இருதயங்களிலே சிந்தனை செய்தார்கள்‌. 
அவர்கள்‌ 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


BALWETHER 
பிய 


க்க 
தேவர்களையும்‌, 

ஆராதனை 

ல்‌, கர்த்தர்‌ அவர்களை அந்நிய 
ல்‌ ர்‌. பாபிலோன்‌ 
யூதர்கள்‌, 


தேசத்து சிறையிருப்பிலிருந்த 
தங்கள்‌ பாவங்களுக்கு மன, 
விக்கிரகங்களையும்‌, விக்கிரகாராதனையையும்‌ 
விட்டு விலகி கர்த்தரிடத்தில்‌ திரும்பி 
வந்தார்கள்‌. பாபிலோன்‌ தேசத்து சிறையிருப்பு. 
இஸ்ரவேல்‌. புத்திரரை, அவர்களுடைய 
விக்கிரகாராதனையிலிருந்து முற்றிலுமாய்‌ 
குணப்படுத்திற்று. 

இனி எனக்கும்‌ விக்கிரகங்களுக்கும்‌ 
என்ன என்று எப்பிராயீம்‌ சொல்லுவான்‌; 
நான்‌ அவனுக்குச்‌ செவிகொடுத்து, அவன்‌ 
மேல்‌ நோக்கமாயிருந்தேன்‌; நான்‌ பச்சையான 
தேவதாரு விருட்சம்போலிருக்கிறேன்‌; 
என்னாலே உன்‌ கனியுண்டாயிற்று என்று 
எப்பிராயீம்‌ சொல்லுவான்‌" (ஓசி 14:8). 

தம்முடைய  ஜனத்திற்கு 

பிரகாரமாக, 
சுதந்தரித்த 
மறுபடியுமாய்‌ 
தேசத்தை 


பிதாக்கள்‌ 

அவர்களை 

வந்து, அந்த 
சுதந்தரிக்கும்படிக்கு பண்ணினார்‌. 
இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தர்‌, 
இஸ்ரவேல்‌ புத்திரருடைய  சிறையிருப்பைத்‌ 
திருப்பி, அவர்களை மறுபடியுமாக கானான்‌ 
தேசத்திற்கு அழைத்து வந்து, அந்த 
தேசத்திலே அவர்களை மறுடியுமாய்‌ 
குடியேறப்பண்ணினார்‌. தம்முடைய 
வாக்குத்தத்தின்‌ பிரகாரமாக கர்த்தர்‌ 
அவர்களுக்கு ஆசீர்வாதமான ஈவுகளைக்‌ 
கொடுத்தார்‌. அவர்களுக்கு நன்மை 
உண்டாகும்படி, அவர்கள்‌ செய்யும்‌ எல்லா 
வேலைகளிலும்‌, அவர்களுடைய கர்ப்பத்தின்‌ 
கனியிலும்‌, அவர்களுடைய மிருகஜீவனின்‌ 
பலனிலும்‌, அவர்களுடைய கனிமிலும்‌ 
அவர்களுக்கு பரிபூரணம்‌ உண்டாகச்‌ 
செய்நார்‌. 
மோசே இந்த அதிகாரத்தில்‌ 
சொல்லுகிற தீர்க்கதரிசன வாக்கியங்கள்‌ 
இன்னும்‌ நிறைவேறவில்லை என்றும்‌, 
ig யூதர்கள்‌, ங்கப்‌ 


பாவங்களுக்‌। 
இயேசகிறிஸ்துவினிடத்தில திரும்பி 
தீர்க்கதரிசனம்‌. 


வரும்போது, 
நிறைவேறும்‌ என்றும்‌ வேதபண்டிதர்கள்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தர்களுடைய ன்னோர்கள்‌. 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்துவை சிலுவையில்‌ 
அறைந்து பாவம்‌ செய்தார்கள்‌. யூதர்கள்‌ 
தாங்கள்‌ செய்த பாவங்களையும்‌, அதனால்‌ 
தாங்கள்‌ அனுபவிக்கும்‌ சாபங்களையும்‌, 
தங்கள்‌ இருதயத்திலே சிந்தனை 
செய்யவேண்டும்‌. தங்கள்‌ பாவங்களுக்கு 
மனந்திரும்பி, அவர்கள்‌ இயேசுகிறிஸ்துவின்‌ 
மூலமாக தேவனிடத்தில்‌ வரவேண்டும்‌. 
யூதர்கள்‌ கர்த்தராகிய இயேசுகிறிஸ்துவை 
தங்கள்‌ இரட்சகராக 
ஏற்றுக்கொள்ளவேண்டும்‌. அப்போது 
கர்த்தருடைய கிருபையுள்ள ஆசிர்வாதங்கள்‌ 
அவர்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும்‌. 

இஸ்ரவேல்‌. புத்திரர்‌ 
பாவங்களுக்கு மனந்திரும்பி, 
தேவனாகிய கர்த்தரிடத்தில்‌ திரும்பி 
வரும்போது. கர்த்தர்‌ அவர்களை 
ஆசிர்வதிப்பதாக வாக்குப்பண்ணுகிறார்‌ 
அந்த ஆசீர்வாதங்களின்‌ விவரம்‌ வருமாறு: 


தங்கள்‌ 
தங்கள்‌ 


1. தங்கள்‌ இருதயங்களிலே சிந்தனை 

செய்வார்கள்‌. (உபா 30.1) 
கர்த்தரிடத்திற்கு மனந்திரும்பி 

வருவார்கள்‌. (உபா 30:2,6,8) 
கர்த்தருடைய சத்தத்தி 


இருதயத்தோடு தவான்‌ 


(உபா 30:28) 
சிறையிருப்பிலிருந்து 
திருப்பப்படுவார்கள்‌. (உபா 30:3) 
தேவனுடைய 
உண்டாயிருக்கும்‌. 
கர்த்தரும்‌, 
வருவார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ மறுபடியும்‌ 
முழுவதுமாகக்‌ கூட்டிச்சேர்க்கப்‌ 
படுவார்கள்‌. (உபா 30:3-5) 


இரக்கம்‌ மறுபடியும்‌ 


மேசியாவும்‌ திரும்ப 


வாக்குத்தத்த தேசத்தைச்‌ அந்தரத்து 
கொள்வார்கள்‌ (உபா 30:5) 


தேவனுடைய நன்மை அவர்களுக்கு 
வெளிப்படும்‌. 


ரல்‌ காலத்தைவிட தேசத்தில்‌ அதிக 
ஆசீர்வாதம்‌ உண்டாயிருக்கும்‌. 
(பா 30:59) 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


ரி. தேவனிடத்தில்‌ முழு இருதயத்தோடும்‌, 
முழு ஆத்துமாவோடும்‌. 
அன்புகூருவதற்கு இருதயத்தில்‌ 
விருத்தசேதனம்‌. பண்ணப்படும்‌. 


(உபா 30:6) 
12. தேவனிடமிருந்து புதிய ஜீவன்‌ வரும்‌. 


13. எல்லா சத்துருக்களின்மீதும்‌ ஜெயம்‌ 
உண்டாகும்‌. (உபா 30:7) 


14. முந்திய சாபங்களிலிருந்து விடுதலை. 
15 துன்பப்படுத்தப்பட்டதிலிருந்து 
விடுதலை. 


தேவனுடைய 
கீழ்ப்படிதல்‌. (உபா 30:8) 


வார்த்தைக்குக்‌ 

17. கைகள்‌ செய்யும்‌ எல்லா வேலைகளும்‌ 
ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும்‌. (உபா 30-9) 

18. மிருகஜீவன்கள்மீது ஆசீர்வாதம்‌. 

19. நிலத்தின்‌ கனிகள்மீது ஆசீர்வாதம்‌. 


20. தேவனோடு முழுமையான ஐக்கியம்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ தங்கள்‌ 
பாவங்களுக்கு மனந்திரும்பும்போது, அவர்கள்‌ 
ர்‌ தேவனாகிய கர்த்தரிடத்திற்கும்‌. 
ர்கள்‌. அவர்கள்‌ தங்கள்‌ சொந்த 
திரும்புவார்கள்‌. இதுபற்றி 
சொல்லப்பட்டிருக்கிற வசனங்களின்‌ விவரம்‌ 
வருமாறு : 
1. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தரிடத்திற்கு. 
திரும்பி வருவது (உபா 30:2, 8,10) 
ஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
த்திற்கு 
(உபா 30:2-58-10) 
யாக்கோபு தன்‌ தேசத்திற்குத்‌ திரும்பி 
போனார்‌. (ஆதி 31:313; ஆதி 325), மோசே 
எகிப்திற்குத்‌ திரும்பி வந்தார்‌ (யாத்‌ 4:19,21/, 
மற்றவர்கள்‌ தங்கள்‌ பழைய ஸ்தலங்களுக்குத்‌ 
திரும்பி போனார்கள்‌ (லேவி 25:113,27-28 41; 
ரூத்‌ 1:8; எசே 16:55; ஓசி 3:5; ஓசி 5:15). 


தேவனாகிய கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கு மனந்திரும்புதலின்‌ செய்தியை 
பல இடங்களில்‌ சொல்லியிருக்கிறார்‌. அதன்‌ 
விவரம்‌ வருமாறு : 


தங்கள்‌ சொந்த 
திரும்பி வருவது 


விரிவுரை 
COMMENTARY 
கர்த்தரிடத்திற்குத்‌ 
(உபா 30:2). 


2. மீதியாக இருக்கிறவர்கள்‌ 
வருவார்கள்‌. (ஏசா 10:21) 

3. என்னிடத்திற்குத்‌ 
(ஏசா 44:22). 


திரும்புவீர்கள்‌. 
திரும்பி 
திரும்புங்கள்‌. 
4. துன்மார்க்கன்‌ கர்த்தரிடத்திற்குத்‌ 
திரும்புவானாக. (ஏசா 55:7). 


5. என்னிடத்தில்‌ மறுபடியும்‌ 
வாருங்கள்‌. (எரே 37) 


இஸ்ரவேலே திரும்பு 


திரும்பி 


6. சீர்கெட்ட 
(எரே 312) 


7. சீர்கெட்ட பிள்ளைகளே திரும்புங்கள்‌. 
(எரே 3:22) 


8. நீ திரும்புகிறதற்கு மனதாயிருந்தால்‌ 
என்னிடத்தில்‌ திரும்பு. (எரே 41; 
எரே 1599) 


உங்களில்‌ ஒவ்வொருவரும்‌ தல்‌ 
பொல்லாத வழியை விட்டு இரம்ங்கள்‌ 
(எரே 18:11; எரே 35:15). 


10. அவர்கள்‌ தங்கள்‌ முழு இருதயத்தோடு 
என்னிடத்திற்குத்‌ திரும்புவார்கள்‌. 


1... கர்த்தரிபத்திற்குத்‌ திரும்புங்கள்‌. 


சி 142). 
12. என்னிடத்திற்குத்‌ திரும்புங்கள்‌. 
அப்பொழுது உங்களிடத்திற்குத்‌ 
திரும்புவேன்‌. (மல்‌ 3:7). 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
தேவனாகிய கர்த்தரின்‌ 
செவிகொடுப்பார்கள்‌. 


சபாக்கள்‌. 
கீழ்ப்படிய வேண்டும்‌. 
ப்‌ பதிலாக நமக்கு 
கொடுக்கப்பட்டிருக்கிறது. 
ஆனாலும்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரைப்‌ போலவே 
கர்த்தர்‌ கூறியிருக்கும்‌ 
்‌ கீழ்ப்படிய வேண்டும்‌. 





உபாகமம்‌ - 
DEUTERONOMY - 


கர்த்தருடைய சத்தத்திற்கு செவிகொடுத்தால்‌” 
என்று பொருள்‌. இது நிபந்தனையைக்‌ 
கூறும்‌ வாக்கியம்‌. கர்த்தருக்குக்‌ 
கீழ்ப்படிந்தால்‌ ஆசீர்வாதம்‌ உண்டு. 
கீழ்ப்படியாவிட்டால்‌ சாபம்‌ உண்டு. இந்தக்‌ 
கற்பனை எல்லோருக்கும்‌ பொதுவானது. 
(உபா 3011017). 


எழுதியிருக்கிறது 

பஞ்சாகமம்‌ புஸ்தகம்‌ 

புஸ்தகமாகவே இருந்தது. இதற்கு “தோரா”. 
என்று பயர்‌. நியாயப்பிரமாணத்தில்‌, 
கட்டளைகள்‌, கற்பனைகள்‌, ஒழுங்குகள்‌, 
நியாயங்கள்‌, நியாயத்‌ தீர்ப்புக்கள்‌ ஆகியவை 
அடங்கியிருக்கின்றன (உபா 3010; 
யோசு 1:8; யோசு 8:30-35; 2இராஜா 22:8; 


2இராஜா 23:25 


சுமீபமாயிருக்கிற வார்த்தை 
உபா 8011-14. 


உபா 80:1. நான்‌ இன்று உனக்கு. 
விதிக்கிற கட்டனை உனக்கு 
மறையொருளும்‌ அல்ல, அது உனக்குத்‌ 
தூரமானதும்‌ அல்ல. 


உபா 80:12. நாங்கன்‌ அதைக்‌ கேட்டு, 
அதின்படி. செய்யும்யொருட்டு, 
எங்கன்திமித்தம்‌ வானத்துக்கு ஏறி, 
அதை 

கொண்டுவருகிறவன்‌ 
சொல்லத்தக்கதாக, 

வானத்திலுன்னதும்‌ அல்ல; 


உபா 80:18. நாங்கன்‌ அதைக்‌ கேட்டு, 
அதின்படி. செய்யும்யொருட்டு, 
எங்கன்திமித்தம்‌ சமுத்திரத்தைக்‌. 
கடந்து, அதைக்‌ கொண்டுவருகிறவன்‌ 
யார்‌ என்று நீ சொல்லத்தக்கதாக, அது 
சழுத்திரத்திற்கு அப்புறத்திதுன்னதும்‌. 
அல்ல; 


விரிவுரை 
COMMENTARY 


உபா 30:14. தீ 
வார்த்தையின்‌ படியே 
செய்யும்பொருட்டு, அது உனக்கு 
மிகவும்‌ சமீபமாய்‌ உன்‌ வாயிலும்‌ உன்‌: 
இருதயத்திலும்‌ இருக்கிறது. 


கர்த்தருடைய 
நியாயங்களும்‌ இஸ்ரவேல்‌ 
மறைபொருளோ அல்லது அவர்களுக்கு 
தூரமானவையோ அல்ல. கர்த்தருடைய 
வார்த்தைகள்‌ புரிந்துகொள்வதற்கு 
கடினமானவையுமல்ல. அவை எளிமையாயும்‌ 
தெளிவாயும்‌ இருக்கிறது. 


மோசே இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு, 
தன்னுடைய பிரமாணத்தைப்பற்றச்‌ 
சொல்லும்போது, “நான்‌ இன்று உனக்கு 
விதிக்கிற கட்டளை உனக்கு மறைபொருளும்‌ 
அல்ல, அது உனக்குத்‌ தூரமானதும்‌ அல்ல" 
(உபா 30.11) என்று சொல்லுகிறார்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தருடைய 
கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாமல்‌ போனதற்கு, 
சாக்குபோக்கான காரணங்கள்‌ எதையும்‌ 
சொல்லக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தைகள்‌ 
எங்களுக்கு புரியவில்லை, ஆகையினால்‌ 
எங்களால்‌ அதற்கு கீழ்ப்படிய முடியவில்லை. 
என்று இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ காரணம்‌ 
சொல்ல முடியாது. ஏனெனில்‌ கர்த்தருடைய 
கற்பனைகளும்‌, அவருடைய நியாயங்களும்‌ 
இஸ்ரவேல்‌. புத்திரருக்கு 
மறைபொருளாயில்லை. 


கர்த்தருடைய வார்த்தைகள்‌ தங்களுக்கு 
அருகாமையில்‌ இல்லை என்றும்‌, அவை 
தங்களுக்கு மிகவும்‌ தூரமாக வானத்திலே. 
உள்ளது. என்றும்‌ சொல்லி, இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு 
கீழ்ப்படியாமல்‌ போனதற்கு காரணம்‌. 
சொல்ல முடியாது. 


கட்டளைகளும்‌, 


புத்தருக்கு. 


நாங்கள்‌ அதைக்‌ கேட்டு, 
செய்யும்பொருட்டு, எங்கள்‌ நிமித்தம்‌ 
வானத்துக்கு ஏறி, அதை எங்களுக்குக்‌ 
கொண்டுவருகிறவன்‌. யாரென்று 
சொல்லத்தக்கதாக, அது வானத்திலுள்ளதும்‌ 
அல்ல” (உபா 30:12) என்றும்‌, 


அதின்படி 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


“நாங்கள்‌ அதைக்‌ கேட்டு, அதின்படி. 
செய்யம்பொருட்ு, எங்கள்நமித்தம 
சமுத்திரத்தைக்‌ அதைக்‌ 
கொண்டுவருகிறவன்‌ யார்‌ என்று நீ 
சொல்லத்தக்கதாக, அது சமுத்திரத்திற்கு 
அப்புறத்திலுள்ளதும்‌ அல்ல" (உபா 


கடந்து, 


கர்த்தருடைய வார்த்தைகள்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரரை விட்டு வானத்திலே இருக்கிறது. 
என்றோ அல்லது அவை சமுத்திரத்தைக்‌ 
கடந்து அப்புறத்தில்‌ இருக்கிறது என்றோ 
சொல்ல முடியாது. உலகப்பிரகாரமான தத்துவ 
ஞானிகள்‌ உயர்கல்வி படிப்பதற்காக கடல்‌ 
கடந்து பிரயாணம்பண்ணுகிறார்கள்‌. அவர்கள்‌ 
பல தேசங்களுக்கும்‌ சென்று கல்லி கற்று 
பண்டிதர்களாகிறார்கள்‌. 


“நான்‌ இன்று உனக்கு விதிக்கிற 
கட்டளைகள்‌ உனக்கு மறைபொருளுமல்ல" 
என்னும்‌ வாக்கியம்‌, செப்துவஜிந்த்‌ பதிப்பில்‌, 
“இவை உனக்கு மிகவும்‌ கடினமானதல்ல" 
என்று பொருள்படுமாறு, 
எழுதப்பட்டிருக்கிறது. 
விரும்பாததைச்‌ 
யப்பிரமாணம்‌ 
ஒத்துக்கொள்ளுகிறேனே " 
என்று அப்போஸ்தலர்‌ பவல்‌ 


இப்டி நான்‌ 
செய்கிறவனாயிருக்க, 
நல்லதென்று 
(ரோம 7:16) 
சொல்லுகிறார்‌ 


ப்‌... பரிந்துகொள்வநற்கு 
ரல என்றும்‌, 
ஆகையினால்‌ நம்மால்‌ சத்தியத்திற்கு 
கீழ்ப்படிய முடியவில்லை என்றும்‌ யாரும்‌ 
சாக்குப்போக்கான காரணத்தை சொல்ல. 
கர்த்தருடைய வார்த்தை மிகவும்‌ 
அவருடைய சத்தியம்‌ 

கடினமான 


இயேசுகிறிஸ்துவின்‌ சுவிசேஷம்‌ 
புரிந்துகொள்வதற்கு மிகவும்‌ எளிமையானது 
என்று அப்போஸ்தலர்‌ பவுல்‌ 
சொல்லுகிறார்‌ 


விரிவுரை 
COMMENTARY 


த்தோரிந்து 

பாதாளத்துக்கு 

என்று உன்‌ 

உள்ளத்திலே சொல்லாதிருப்பாயாக என்று 

சொல்லுகிறதுமன்றி; இந்த வார்த்தை 

உனக்குச்‌ சமீபமாய்‌ உன்‌ வாயிலும்‌ உன்‌ 

இருதயத்திலும்‌ இருக்கிறது என்றும்‌ 

சொல்லுகிறது: இந்த வார்த்தை நாங்கள்‌ 

பிரசங்கிக்கிற விசுவாசத்தின்‌ வார்த்தையே” 
(ரோம 10:6-8). 


குமாரனாகிய 


நாமத்தின்மேல்‌ 


நாம்‌ அவருடைய 
இயேசுகிறிஸ்துவின்‌ 
விசுவாசமாமிருந்து, அவர்‌ நமக்குக்‌ 
கட்டளையிட்டபடி ஒருவரிலொருவர்‌ 
அன்பாமிருக்கவேண்டுமென்பதே அவருடைய 
கற்பனையாயிருக்கிறது' யோவா 3:23) 


இயேசுகிறிஸ்துவின்‌ சுவிசேஷ. 
வார்த்தை நமக்கு சமீபமாமிருக்கிறது. 
கிறிஸ்துவானவர்‌ இந்த வார்த்தையிலே. 
தம்மை வெளிப்படுத்தியிருக்கிறார்‌. அவரே 
த்‌ கர்த்தராகிய 


இயேசகிறிஸ்‌; நம்முடைய 
முழுஇருதயத்தோடும்‌, முழுஆத்துமாவோடும்‌ 
விசுவாசிக்குவேண்டும்‌. இயேசுகிறிஸ்துவின்‌ 
வார்த்தைகளையும்‌, அவருடைய 
வாக்குத்தத்தங்களையும்‌ நாம்‌ 
விசுவாசிக்கவேண்டும்‌. 

ய கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து 


நு 
நமக்காக கல்வாரி சிலுவையிலே மரித்து 
மூன்றாம்‌ நாளிலே உயிரோடு எழும்பினார்‌ 


அந்த 
அது 


நீ 
வார்த்தையின்படியே செய்யும்பொருட்டு, 
உனக்கு மிகவும்‌ சமீபமாய்‌ உன்‌ வாயிலும்‌ 


உன்‌ இருதயத்திலும்‌ இருக்கிறது" 
(பா 304) என்று சொல்லுகிறார்‌. 





உபாகமம்‌ - 
DEUTERONOMY - 


BALWETHER 
பிய 


நியாயப்பிரமாணம்‌ 
புரிந்துகொள்வதற்கு. 
இயேசுகிறிஸ்துவின்‌ 

நியாயப்பிரமாணத்தைவிட, 
மிகவும்‌ 


மறைபொருளாயிராமல்‌ 
எளிதாயிருக்கிறது. 
சுவிசேஷமோ 
புரிந்துகொள்லதற்கு 
எளிதாயிருக்கிறது. 
பரிசுத்த வேதாகமத்தில்‌ தேவனுடைய 
வார்த்தையைப்பற்றி விசேஷமாய்ச்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. அதன்‌ விவரம்‌ 
வருமாறு 
1. எல்லோரும்‌ 
முன்பாக 


கேட்க 
வாசிக்க 


ஜனங்களுக்கு 
வேண்டும்‌ 
(உபா 3121-13; யோசு 8:33-35; 
2இராஜா 23:2; 2நாளா 177-9; 
நெகே 8; லூக்கா 4:16; அப்‌ 13:15,27) 
தனியாக வாசிக்க வேண்டும்‌ (ஆப 2:2; 
வெளி 1:2-3) 
தியானிக்க வேண்டும்‌. 
2தீமோ 3:16-17) 
விவரித்துக்‌ கூறவேண்டும்‌ (நெகே 8:8; 
லூக்கா 4:16-17; லூக்கா 24:27 45) 
ஆராய்ந்து வேண்டும்‌. 
(யோவான்‌ யோவான்‌ 7:52; 
அப்‌ 1741) 
இரவும்‌, பகலும்‌ தியானிக்க வேண்டும்‌. 
(யோசு 1:8; சங்‌ 1:2-3) 
அதைக்‌ கேட்டு 
வேண்டும்‌. 
ரோமர்‌ 
யோசு 1:8) 
வாஞ்சையாயிருக்க 
(பேதுரு 2:1-3) 


(தீமோ 215; 


பார்க்க 
5:39; 


அதன்படி நடக்க 
(பயோ 302104; 
2:3; யாக்‌ 1:22-25; 
வேண்டும்‌. 


மாற்றாமல்‌ ஏற்றுக்‌ கொள்ள வேண்டும்‌. 
(உபா 4:2; உபா 12:32; நீதி 30:6; 
வெளி 22:18-19) 

பிரசங்கம்‌ பண்ண 
(மாற்கு 16415; 2தீமோ 4:2) 


வேண்டும்‌. 


கற்றுக்கொடுக்க வேண்டும்‌. (உபா 6:7; 
உபா 1149; மத்‌ 2819-20) 


ரோமர்‌ 1:16; 
ரோமர்‌ ! 1047) 


விரிவுரை 
COMMENTARY 


ஜீவனும்‌ மரணமும்‌ 
உபா 80:15-20 


உபா 8045. இதோ, ஜீவனையும்‌ 
நன்மையையும்‌, மரணத்தையும்‌ 
தீமையையும்‌ இன்று உனக்கு முன்னே 
வைத்தேன்‌. 

உபா 3018. தீ 
பெருகும்படிக்கும்‌, 
சுதந்தரிக்கப்போகிற தேசத்தில்‌ உன்‌ 
தேவனாகிய கர்த்தர்‌ உன்னை 
ஆசீர்வதிக்கும்படிக்கும்‌, தீ உன்‌ 
தேவனாகிய கர்த்தரில்‌ அன்புகூரவும்‌, 
அவர்‌ வழிகளில்‌ நடக்கவும்‌, அவர்‌ 
கற்பனைகளையும்‌ கட்டளைகளையும்‌ 
தியாயங்களையும்‌ கைக்கொள்ளவும்‌, 
நான்‌ இன்று உனக்குக்‌ கற்பிக்கிறேன்‌. 


பிழைத்துப்‌ 


உபா 8047. தீ கேனாதபடிக்கு, மனம்‌ 
பேதித்து, இழுப்புண்டுபோய்‌, வேறே 
தேவர்களைப்‌ பணித்து, அவர்களைச்‌ 
சேவிப்பாயானால்‌, 


உபா 80:18. நீங்கள்‌ சுதத்தரிக்கிறதற்கு. 
கடந்துபோகிற 

நெடுநான்‌ வாழாமல்‌, 

போவீர்கள்‌. 


நான்‌ ஜீவனையும்‌. 

ஆசீர்வாதத்தையும்‌ 
சாபத்தையும்‌ உனக்குமுன்‌ வைத்தேன்‌ 
என்று உங்கள்‌ மேல்‌ வானத்தையும்‌ 
பூமியையும்‌ இன்று சாட்சிவைக்கிறேன்‌; 
ஆகையால்‌, தீயும்‌ உன்‌ சந்ததியும்‌ 
பிழைக்கும்படிக்கு, தீ ஜீவனைத்‌ 
தெரிந்துகொண்டு, 


உபா 90:90. 
மிதாக்கனாகிய 


கர்த்தர்‌ உன்‌ 

ஆபிரகாமுக்கும்‌. 
ஈசாக்குக்கும்‌. யாக்கோபுக்கும்‌ 
கொடுப்பேன்‌ என்று அவர்களுக்கு 
ஆணையிட்டுக்‌ கொடுத்த தேசத்திலே. 
குடியிருக்கும்படிக்கு, உன்‌ தேவனாகிய 
கர்த்தரில்‌ அன்புகூர்ந்து, அவர்‌ 
சத்தத்திற்குச்‌ செவிகொடுத்து, 
அவரைப்‌ பற்றிக்கொன்வாயாக; அவரே 
உனக்கு ஜீவனும்‌ தீர்க்காயுகமானவர்‌ 
என்றான்‌. 





உபாகமம்‌ 


DEUTERONOMY - COMMENTARY 


சத்தியத்தை. 
உணராத ஜனங்களாக இருக்கிறார்கள்‌. 
ஆனாலும்‌ மோசே தன்னுடைய பிரசங்கச்‌ 
செய்தியை, அவர்கள்‌ எல்லோரும்‌ 
புரிந்துகொள்ளும்‌ வண்ணமாக மிகவும்‌ 
எளிமையாகப்‌ பேசுகிறார்‌. தன்னுடைய 
பிரமாணத்தின்‌ வார்த்தைகள்‌ அவர்களுக்கு 
மிகவும்‌ சமீபமாய்‌, அவர்களுடைய வாயிலும்‌ 
இருதயத்திலும்‌ இருக்கிறது என்று சொல்லி, 
மோசே அவர்களை உற்சாகப்படுத்துகிறார்‌. 


பிரசங்கச்‌ செய்தி 
மோசே தன்னுடைய 

மையர்செய்நியை 
அவர்களுக்கு சொல்லும்‌ வண்ணமாக, 
“இதோ, ஜீவனையும்‌ நன்மையையும்‌, 
மரணத்தையும்‌ தீமையையும்‌ இன்று உனக்கு 
முன்னே வைத்தேன்‌" (உபா 30:15) என்று 
சொல்லுகிறார்‌. 

மோசே 
சொன்ன செய்‌ 
அவர்களுக்கு 
உண்டாகும்‌. 
போனாலோ 
தீமையும்‌ உண்டாகும்‌. 


மோசேயின்‌ 
முடிவுபெறப்போகிறது. 
பிரசங்கத்தின்‌ 


ரயிலும்‌ அவர்களுக்கு 
க்கு, அவர்கள்‌ கீழ்ப்படிந்தால்‌ 


தன்னுடைய 
முடிவுரையாக, 
இஸ்ரவேல்‌ புத்திரருடைய மனதையும்‌, 
இருதயத்தையும்‌, சிந்தனையையும்‌ தொடும்‌. 
வண்ணமாக பேசுகிறார்‌ மோசேயின்‌ 
பிரசங்கச்செய்தி ஜனங்களுடைய மனதிலே 
ந அவர்கள்‌ 


மோசே 
பிரசங்கச்செய்தியின்‌ 


நயமாகவும்‌, 
அவர்களும்‌ 
வைக்கவேண்டும்‌. 


மனுபுத்திரர்‌ எல்லோருமே தங்களுக்கு 

ஜீவனும்‌ நன்மையும்‌ உண்டாகவேண்டும்‌ 

என்று விரும்புவார்கள்‌. ஒருவரும்‌ மரணமும்‌ 

தீமையும்‌ தங்களுக்கு 

வேண்டுமென்று விரும்பமாட்டார்கள்‌. 

சுபாவம்‌. 

எல்லா 

தங்களுக்கும்‌ 


உண்டாக 
வேண்டுமென்று விரும்புகிறார்கள்‌. 


சய Coops 


PUBLISHERS 


புத்திரர்‌ விரும்புகிற 
அவர்களுக்கு 
உண்டாவதற்கும்‌, அவர்கள்‌ விரும்பாத 
மரணமும்‌ தீமையும்‌ அவர்களுக்கு 
உண்டாகாமலிருப்பதற்கும்‌, அவர்கள்‌ என்ன 
செய்யவேண்டுமென்று மோசே இந்த 
வசனப்பகுதியில்‌ மிகவும்‌ தெளிவாகச்‌ 
சொல்லுகிறார்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திர ஜீவனும்‌ 
நன்மையும்‌ உண்டாகவேண்டுபென்றால்‌, 
அவர்கள்‌ தங்கள்‌ தேவனாகிய கர்த்தரில்‌ 
அன்புகூரவேண்டும்‌. அவர்கள்‌ கர்த்தருடைய 
வழிகளில்‌ நடக்கவும்‌, 
கற்பனைகளையும்‌ 
நியாயங்களையும்‌ 
வேண்டும்‌. மோசே இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு, 
கர்த்தருடைய பிரமாணங்களை போதிக்கிறார்‌. 


மோசே இஸ்ரவேல்‌ புத்திரரை நோக்கி, 
“நீ பிழைத்துப்‌ பெருகும்படிக்கும்‌, நீ 
சுதந்தரிக்கப்போகிற தேசத்தில்‌ உன்‌ 
தேவனாகிய கர்த்தர்‌ உன்னை 
ஆசீர்வதிக்கும்படிக்கும்‌, நீ உன்‌ தேவனாகிய 
கர்த்தரில்‌ அன்புகூரவும்‌, அவர்‌ வழிகளில்‌ 
நடக்கவும்‌, அவர்‌ கற்பனைகளையும்‌ 
கட்டளைகளையும்‌ நியாயங்களையும்‌ 
கைக்கொள்ளவும்‌, நான்‌ இன்று உனக்குக்‌ 
கற்பிக்கிறேன்‌" (பா 306) என்று 
சொல்லுகிறார்‌. 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌. கர்த்தருடைய 
பிரமாணத்திற்கு கத்திகள்‌ அவர்களுக்கு 
ஜீவனும்‌ நன்மையும்‌ உண்டாகும்‌. 
அவர்களுக்கு மரணமும்‌ தீமையும்‌ 
உண்டாகக்கூடாது என்றால்‌, அவர்கள்‌ 
என்ன செய்யவேண்டும்‌ என்றும்‌ மோசே 
அவர்களுக்கு சொல்லுகிறார்‌. 

மோசே இஸ்ரவேல்‌ புத்திரரை நோக்கி, 
“நீ கேளாதடிக்கு, மனம்‌ பேதித்து. 
இழுப்புண்டுபோய்‌, வேறே தேவர்களைப்‌ 
பணிந்து, அவர்களைச்‌ சேவிப்பாயானால்‌, 
நீங்கள்‌ சுதந்தரிக்கிறதற்கு யோர்தானைக்‌ 
கடந்துபோகிற தேசத்தில்‌ நெடுநாள்‌ 
i நிச்சயமாய்‌ அழிந்து போவீர்கள்‌ 


உங்களுக்கு 
அறிவிக்கிறேன்‌" 301718) என்று 
சொல்லுகிறார்‌. 


று 
(உபா 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


(யய 
பிய 


மோசே இஸ்ரவேல்‌ ஐனத்தாருக்கு 
சத்தியத்தை மறைக்கவில்லை. அவர்களுக்கு 
சொல்ல வேண்டிய வார்த்தைகள்‌ 
எல்லாவற்றையும்‌ மோசே தெளிவாகச்‌ 
சொல்லுகிறார்‌. ஜீவனையும்‌ மரணத்தையும்‌, 
ஆசீர்வாதத்தையும்‌ சாபத்தையும்‌ மோசே 
அவர்களுக்கு முன்பாக வைக்கிறார்‌. 
தங்களுக்கு எது வேண்டும்‌ என்று 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
தெரிந்துகொள்ளவேண்டும்‌. அவர்கள்‌ 
அவர்களுக்கு 

அவர்கள்‌ 

நிபந்தனைகளுக்கு 

நிபந்தனைக்கு 

ஆசீர்வாதத்தையும்‌, 

நன்மையையும்‌ பெற்றுக்கொள்ள முடியாது. 


"நான்‌ ஜீவனையும்‌ மரணத்தையும்‌, 
ஆசீர்வாதத்தையும்‌ சாபத்தையும்‌ உனக்குமுன்‌ 
வைத்தேன்‌. என்று உங்கள்‌ மேல்‌ 
வானத்தையும்‌ பூமியையும்‌ இன்று 
சாட்சிலைக்கிறேன்‌! (உபா 3019) என்று 
மோசே இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
சொல்லுகிறார்‌. 


புத்திரருக்கு 
மரணத்தையும்‌, 
தீமையையும்‌, 
ஆசீர்வாதத்தையும்‌ சாபத்தையும்‌ வைத்தாலும்‌, 
அவர்கள்‌ ஜீவனையும்‌, நன்மையையும்‌ 
ஆசீர்வாதத்தையும்‌ 
பெற்றுக்கொள்‌ எவேண்டும்‌ 
விரும்புகிறார்‌ 

தாங்கள்‌ விரும்புகிற நன்மையான 
ஈவுகளை கர்த்தரிடத்திலிருந்து, 
பெற்றுக்கொள்வதற்கு, ர்கள்‌ என்‌ 
செய்யவேண்டும்‌ என்பதை, 
அவர்களுக்கு மறுபடியுமாய்ச்‌ சொல்லுகிறார்‌. 
அதன்‌ விவரம்‌ வருமாறு : 

்‌ நீயும்‌ உன்‌ சந்ததியும்‌ 
பிழைக்கும்படிக்கு, நீ ஜீவனைத்‌ 
தெரிந்துகொண்டு, கர்த்தர்‌ உன்‌ 
பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும்‌ ஈசாக்குக்கும்‌ 
யாக்கோபுக்கும்‌ கொடுப்பேன்‌ என்று 
அவர்களுக்கு ஆணையிட்டுக்‌ கொடுத்த 
தேசத்திலே  குடியிருக்கும்படிக்கு, உன்‌ 


இஸ்ரவேல்‌ 


என்று மோசே 


கையால்‌, 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தரை தங்கள்‌ 
தேவனாகத்‌ தெரிந்துகொள்ள வேண்டும்‌. 
அவர்கள்‌  கர்த்தரில்‌ அன்புகூரவேண்டும்‌. 
தங்கள்‌ தேவனாகிய கர்த்தருடைய 
சத்தத்திற்கு. அவர்கள்‌ 
செவிகொடுக்கவேண்டும்‌. அவரைப்‌ 
பற்றிக்கொள்ளவேண்டும்‌. கர்த்தர்‌ 
அவர்களோடு உடன்படிக்கை செய்திருக்கிறார்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய வார்த்தையில்‌ 
உண்மையுள்ளவர்‌. கர்த்தரே அவர்களுக்கு 
ஜீவனும்‌ தீர்க்காயுசுமானவர்‌. 
கர்த்தர்‌ மனுபுத்திரருக்கு முன்பாக 
நன்மையையும்‌, தீமையையும்‌, ஜீவனையும்‌ 
மரணத்தையும்‌, மேலும்‌ இதுபோன்ற சில 
காரியங்களையும்‌ வைத்திருக்கிறார்‌ 
தங்களுக்கு பாக கர்த்தர்‌ 
வைத்திருக்கிற காரியங்களிலிருந்து. 
தங்களுக்கு எது வேண்டும்‌ என்பதை 
மனுஷர்‌ தெரிந்துகொள்ளவேண்டும்‌. அதன்‌ 
விவரம்‌ வருமாறு :: 
1. நன்மை அல்லது தீமை (உபா 30:15) 
2. ஜீவன்‌ அல்லது மரணம்‌ (உபா 30159) 


3. தேவனை நேசிப்பது அல்லது வெறுப்பது 
(உபா 3016) 


4. தேவனுடைய ல்‌ 
அல்லது வழிவிலகிச்செல்வ; 


5... கர்த்தருடைய கற்பனைகளைக்‌. 
கைக்கொள்வது அல்லது அவற்றை 
மீறுவது. 


நடப்பது, 


6. கர்த்தரைப்‌ பற்றிக்கொள்வது அல்லது 
அவரை விட்டுத்‌ திரும்பிப்போவது, 
(உபா 3097,20) 

7 கர்த்தருடைய 
செவிகொடுப்பது 
செவிகொடுக்க மறுப்பது. 


சத்தத்திற்குச்‌ 
அல்லது 


8. கர்த்தரை ஆராதிப்பது அல்லது மற்ற 
தெய்வங்களை ஆராதிப்பது. 


9. நீடித்து வாழ்வது அல்லது சீக்கிரத்தில்‌ 
ந்துபோவது. (உபா 30:18) 


10. ஆசீர்வாதம்‌ 
(உபா 3029) 


அல்லது 





உபாகமம்‌ - 
DEUTERONOMY - 


தேவனாகிய கர்த்தரை தெரிந்து 
கொள்வதினால்‌ வரும்‌ ஆசீர்வாதங்கள்‌ : 


1. ஜீவனும்‌, நன்மையான காரியங்களும்‌. 
(உபா 30:15) 


ஜீவிப்பதற்கும்‌, பெருகுவதற்கும்‌ 
சிலாக்கியம்‌. (உபா 30:16,20) 
வாக்குத்தத்த தேசத்தின்‌ ஆசீர்வாதம்‌. 


பூமியில்‌ 
(உபா 30:18,20) 


நீடித்த வாழ்வு. 


பிள்ளைகளின்‌ 
(உபா 30:19-20) 


நீடித்த வாழ்வு. 


தேவனாகிய கர்த்தரைத்‌ 
தெரிந்துகொள்ளாவிட்டால்‌ வரும்‌ சாபங்கள்‌: 


1. மரணமும்‌, தீமையும்‌ (உபா 3011519) 
2. நிச்சயமான அழிவு (உபா 30:18) 


3. பூமியின்மீது 


வாழ்நாள்‌ 
போவது. 


குறைந்து 
4. பிள்ளைகளுடைய மரணம்‌ 
30:19) 


5, பல்வேறு சாபங்கள்‌ 


கர்த்தரை தங்கள்‌ 
தெரிந்துகொள்கிறவர்கள்‌ அவரோடு 
ஐக்கியமாயிருக்கவேண்டும்‌. அதற்காக 
அவர்கள்‌ செய்ய வேண்டிய காரியங்கள்‌ : 


தேவனாகத்‌ 


1. தங்கள்‌ தேவனாகிய கர்த்தரில்‌ 
அன்புகூரவேண்டும்‌. 
கர்த்தருடைய வழிகளில்‌ 
நடக்கவேண்டும்‌. 

கர்த்தருடைய கற்பனைகளையும்‌ 
கட்டளைகளையும்‌ நியாயங்களையும்‌ 
கைக்கொள்ளவேண்டும்‌. 


ஜீவனைத்‌ தெரிந்துகொள்ளவேண்டும்‌ 
(உபா 309). 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தரைத்‌ தெரிந்துகொள்ளாதவர்கள்‌, 
பின்மாறிப்போகிறார்கள்‌. அவர்களுடைய 
பாவங்களைப்பற்றி இந்த அதிகாரத்தில்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. அதன்‌ விவரம்‌ 
வருமாறு : 


1. மனம்‌ பேதித்து தேவனை விட்டு 
விலகிப்போனார்கள்‌. 


தேவனுடைய சத்தத்தைக்‌ கேளாமல்‌ 
போனார்கள்‌. 


தேவனைவிட்டு 
இழுப்புண்டுபோனார்கள்‌. 


வேறே தேவர்களைப்‌ பணிந்து 
கொண்டார்கள்‌. 
வேறே தேவர்களைச்‌ சேவித்தார்கள்‌. 


தெரிந்துகொள்வது” 
ற்கு தேவனுடைய 


க, 
என்னும்‌ வாக்கியத்திற்‌ 


கிருபையையும்‌, அவர்‌ கொடுக்கும்‌ நித்திய 
ஜீவனையும்‌ தெரிந்து, கொள்வது என்று 
பொ ஜி 


கட்டாயப்படுத்தமாட்டார்‌. 
மனப்பூர்வமாகத்‌ தெரிந்து கொள்ள வேண்டும்‌. 
(உபா 3015-20), 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தரைத்‌ தங்கள்‌ 
தேவனாகத்‌ தெரிந்துகொள்ளும்போது, 
அவர்களுக்கு ஏற்படும்‌. நல்ல 
விளைவுகளைப்பற்றி இந்த டி 
சொல்லப்பட்டிருக்கிறது. அதன்‌ 


வருமாறு : 


1. அவர்களும்‌, அவர்கள்‌ சந்ததியும்‌ 


பிழைப்பார்கள்‌. 


கர்த்தரில்‌ 
(உபா 30:20). 


அன்புகூருவார்கள்‌ 


கர்த்தருடைய சத்தத்திற்குச்‌ செவி 


கொடுப்பார்கள்‌. 


கர்த்தரைப்‌ பற்றிக்கொள்வார்கள்‌. 


பண்ணப்பட்ட 


குடியிருப்பார்கள்‌. 


5. தங்கள்‌ பிதாக்களுக்கு வாக்குத்தத்தம்‌ 
தேசத்தில்‌ 





ய்‌ உபாகமம்‌ - விரிவுரை மரமா 
யரும்‌ DEUTERONOMY - COMMENTARY fees 


நாம்‌ கர்த்தரை நம்முடைய தேவனாகத்‌ 
தெரிந்துகொள்ளவேண்டும்‌. ப்‌ 
அவர்‌ நம்மோடு 


ஐக்கியத்திலிருப்பார்‌. அதன்‌ விவரம்‌ வருமாறு: 


1. கர்த்தர்‌ அவர்களுடைய ஜீவனானவர்‌ 
(அப்‌ 17:28) 

2, கர்த்தர்‌ அவர்களுடைய 
தீர்க்காயுசானவர்‌ (சங்‌ 24: 
சங்‌ 911-12; நீதி 3:26). 





உபாகமம்‌ - 
DEUTERONOMY - 


மோசேயின்‌ பிரசங்கச்‌ செய்தி முடிவு 
பெற்றிருக்கிறது. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
யோர்தானைக்‌ கடந்து, கானான்‌. 
தேசத்திற்குள்‌ பிரவேசிக்க 
ஆயத்தமாயிருக்கிறார்கள்‌. மோசே அவர்களை 
உற்சாகப்படுத்தும்‌ வார்த்தைகளை 
அவர்களுக்குச்‌ சொல்லுகிறார்‌ (உபா 3121-6) 
யோசுவா இஸ்ரவேல்‌ ஜனத்தாரை கானான்‌ 
தேசத்திற்குள்‌ வழிநடத்துவார்‌ 
(உபா 31:7 8,23). 

மோசே மரித்துப்போன பின்பு, 
தங்களுக்கு சொன்ன 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 


அவர்‌ 
பிரமாணங்களை 


நினைவுகூரவேண்டும்‌. 
நியாயப்பிரமாண 


அதை லேவி புத்திரரான ஆசாரியருக்கும்‌ 


இஸ்ரவேலுடைய எல்லோருக்கும்‌ 
ஒப்புவிக்கிறார்‌ (உபா 319,24-27). அவர்கள்‌ 
மோசேயின்‌ பிரமாணத்தை விடுதலையின்‌ 
வருஷமாகிய ஒவ்வொரு ஏழாம்‌ வருஷத்தின்‌ 
முடிவிலும்‌, ஜனங்கள்‌ எல்லோருக்கும்‌ 
முன்பாக வாசிக்கவேண்டும்‌ (உபா 3110-13). 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தருடைய 
குற்பனைகளுக்கும்‌, கட்டளைகளுக்கும்‌, 
நியாயங்களுக்கும்‌. கீழ்ப்படியவேண்டும்‌. 
அவர்கள்‌ கர்த்தருடைய வார்த்தைகளை 
மறந்துபோகாமல்‌ நினைவில்‌ 
வைத்திருக்கவேண்டும்‌. அவற்றை நினைவில்‌ 
வைத்திருப்பதற்கு உதவியாக தம்முடைய 
வார்த்தைகளை ஒரு பாடலாக எழுதுமாறு, 
கர்த்தர்‌ மோசேக்கு கட்டளையிடுகிறார்‌. 


கர்த்தர்‌ மோசேயையும்‌ யோசுவாவையும்‌ 
ஆசரிப்புக்கூடாரத்தின்‌ வாசலுக்கு 
வரச்சொல்லுகிறார்‌ (உபா 314415). இனிமேல்‌ 
வரப்போகிற காலங்களில்‌ இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
தம்மை விட்டு விலகி, அந்நிய தேவர்களை 
பின்பற்றி, விக்கிரகங்களை ஆராதிப்பார்கள்‌ 
என்றும்‌, இதனால்‌ தம்முடைய கோபமும்‌ 
நியாயத்தீர்ப்பும்‌ அவர்கள்மீது வரும்‌ என்றும்‌ 
கர்த்தர்‌ தம்முடைய வார்த்தைகளை 
முன்னறிவிக்கிறார்‌ (உபா 3116-8). 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தருடைய வார்த்தையைக்‌ தறித்து 
மோசே எழுதுகிற பாடல்‌, இஸ்ரவே 
புத்தருக்கு 'விரோதமாக சாட்சி ம்‌ 
3199-21) கர்த்தருடைய 
ய்‌ மோசே அந்தப்‌ பாட்டை 
எழுதி, அதை இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
ப்டிப்பிக்கிறார்‌ (உபா 31:22), மோசே தான்‌ 
எழுதின பாட்டின்‌ வார்த்தைகளை, இஸ்ரவேல்‌ 
சபையார்‌ எல்லோருக்கும்‌ சொல்லுகிறார்‌ 
(உபா 31:28,29), 


மோசேயின்‌ வார்த்தைகள்‌ 
உபா 311-8 


உபா 31:1. பின்னும்‌ மோசே போய்‌ 
இஸ்ரவேலர்‌ யாவரையும்‌ நோக்கி: 


உபா 81:2. இன்று நான்‌ நூற்றிருபது 
வயதுன்னவன்‌; இனி நான்‌ போக்கும்‌ 
வரத்துமாயிருக்கக்கூடாது; இந்த 
யோர்தானை நீ கடந்தூபோவதில்லை. 
என்று கர்த்தர்‌ என்னோடே சொல்லி. 
யிருக்கிறார்‌. 


உபா 313, 

கர்த்தர்தாமே 

கடத்துபோவார்‌, 
முன்னின்று, அத்த 

அழிப்பார்‌ நீ அவர்கள்‌ தேசத்தைச்‌ 
சதந்தரிப்பாம், கர்த்தர்‌ சொன்னபடியே 
யோசுவா. உனக்கு முன்பாகக்‌ 
கடத்துபோவான்‌. 


உன்‌ 
உனக்கு. 


உபா 31:4. கர்த்தர்‌ அழித்த. 
எமோரியரின்‌. ராஜாக்களாகிய 
சீகோனுக்கும்‌, ஓருக்கும்‌, அவர்கள்‌. 
தேசத்திற்கும்‌ செய்தது போலவே 
அவர்களுக்கும்‌ செய்வார்‌. 


உபா 31:5. நான்‌ உங்களுக்கு விதித்த 
கட்டனைகளின்‌ படி. அவர்களுக்குச்‌ 
செய்வதற்கு கர்த்தர்‌ அவர்களை 
உங்களுக்கு ஒப்புக்கொடுப்பார்‌. 


உபா 31:8. தீங்கள்‌ பலங்கொண்டு 
'திடமனதாயிருங்கன்‌, அவர்களுக்குப்‌ 
பயப்படவும்‌ திகைக்கவும்‌ வேண்டாம்‌; 
உன்‌ தேவனாகிய கர்த்தர்தாமே 
உன்னோடேகூட வருகிறார்‌; அவர்‌ 
உன்னை விட்டு விலகுவதும்‌ இல்லை, 
உன்னைக்‌ கைவிடுவதும்‌ இல்லை என்று 





உபாகமம்‌ - 
DEUTERONOMY - 


BALWETHER 
பிய 


உபா 81:7. பின்பு மோசே யோகவாவை 
அழைத்து, இஸ்ரவேலர்‌ எல்லாரும்‌. 
பார்த்திருக்க. அவனை நோக்கி: 
பலங்கொண்டு திடமனதாயிரு; கர்த்தர்‌ 
இவர்களுக்குக்‌ கொடுப்பேன்‌ எண்று 
இவர்களுடைய பிதாக்களூக்கு 
ஆணையிட்ட தேசத்துக்கு தீ இத்த 
ஜனத்தை அழைத்துக்கொண்டுபோய்‌, 
அதை. இவர்கள்‌  ௬தத்தரிக்கும்படி 
செய்வாய்‌. 


உபா 818. கர்த்ததாமே உனக்கு 
முன்பாகப்போகிறவர்‌, அவர்‌ 
உன்னோடே இருப்பார்‌; அவர்‌ உன்னை: 
விட்டு விலகுவதுமில்லை, உன்னைக்‌: 
கைவிடுவதுமில்லை தீ பயப்படவும்‌ 
கலங்கவும்‌ வேண்டாம்‌ என்றான்‌. 


மோசே 
கர்த்தர்‌ அவரை 
எடுத்துக்கொள்ளப்போகிறார்‌ 
தன்னுடைய மரணத்தைக்‌ குறித்து 
பயப்படவில்லை. ஆனாலும்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாரை விட்டு பிரிந்துபோகப்போவதை 
நினைத்து மோசே மனவேதனைப்படுகிறார்‌ 
அவர்கள்‌ இப்போது யோர்தானைக்‌ கடந்து 
கானான்‌. தேசத்திற்குள்‌ 
பிரவேசிக்கப்போகிறார்கள்‌. அவர்களுக்கு 
மோசேயின்‌ ஆலோசனைகளும்‌, 
உற்சாகப்படுத்தும்‌ வார்த்தைகளும்‌ 
தேவைப்படுகிறது. 

தான்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரை விட்டு 
கடந்துபோனபின்பு, அவர்கள்‌ கர்த்தரைவிட்டு 
பின்வாங்கிப்போய்விடுவார்களோ என்னும்‌ 
பயம்‌ மோசேயின்‌ மனதில்‌ ஏற்பட்டிருக்கிறது. 
அவர்கள்‌ கானான்‌ தேசத்திற்குள்‌ பிரவேசித்த 
பின்பு, கர்த்தரை விட்டு விலகி, அந்நிய 
தெய்வங்களை பின்பற்றி, விக்கிரகங்களை 
ஆராதிப்பார்களோ என்னும்‌ பயமும்‌ 
மோசேயின்‌ மனதில்‌ வந்திருக்கிறது. 

மோசே இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு: 
கர்த்தருடைய வார்த்தைகளை தெளிவாக 
உபதேசம்பண்ண விரும்புகிறார்‌. அவர்‌ 
இஸ்ரவேலர்‌ யாவரையும்‌ கூட்டிச்சேர்த்து, 
அவர்களுக்கு உற்சாகமான வார்த்தைகளைச்‌ 
சொல்லுகிறார்‌. இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
யோர்தானைக்‌  கடந்துபோகிற 
வேளையிலே, 
இருக்கமாட்டார்‌ 
அவர்கள்‌. 
'சோர்ந்துபோயிருக்கிறார்கள்‌. அவர்களுக்கு. 
உற்சாகமான வார்த்தைகள்‌ தேவைப்படுகிறது. 


மரித்துப்போகப்போகிறார்‌. 
தம்மிடத்தில்‌ 
மோசே 


விரிவுரை 
COMMENTARY 


மோசே 
யோசுவா 


மரித்துப்போன பின்பு, 
அவர்களை கானான்‌ 
தேசத்திற்குள்‌ வழிநடத்துவார்‌. இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ கானானியருக்கு விரோதமாக 
யுத்தம்பண்ணும்போது, யோசுவா அவர்களை 
யுத்தந்திலே தலைமை தாங்கி வழிநடத்துவார்‌ 
ஆனாலும்‌ மோசே தங்களோடு 
கூடமிருந்தால்‌, அவர்‌ தங்களுக்காக 
கர்த்தருடைய சமுகத்திலே பரிந்து பேசி 
ஜெபம்பண்ணுவார்‌.. என்று இஸ்ரவேல்‌ 
ஜனத்தார்‌ நினைக்கிறார்கள்‌. 

இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ அமலேக்கியருக்கு 
விரோதமாக யுத்தம்பண்ணியபோது, மோசே 
ஒரு மலையின்மேல்‌ ஏறி, ஒரு கல்லின்மீது 
அமர்ந்து. தன்னுடைய இரண்டு கைகளையும்‌ 
வானத்திற்கு நேராக உயர்த்தி, 
நோக்கி ஜெபம்பண்ணினார்‌. 
யுத்தத்திலே கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
ஜெயத்தைக்‌ கொடுத்தார்‌. தன்னுடைய 
கைகளை உயர்த்த முடியாதபடி, மோசேயின்‌ 
கைகள்‌ சோர்ந்துபோனபோது, ஆரோனும்‌ 
ஊரும்‌ அவருடைய கைகளை உயர்த்திப்‌ 
பிடித்துக்கொண்டார்கள்‌. இந்த சம்பவம்‌ 
யாத்திராகமம்‌ 17:8-16 -ஆவது வசனங்களில்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. அதன்‌ விவரம்‌ 
வருமாறு 


இஸ்ரவேலுக்கு விரோதமாக 
யுத்தம்பண்ணுகிறவர்களில்‌, அமலேக்கியர்‌ 
முதலாவதாக யுத்தம்பண்ண வருகிறார்கள்‌. 
“மேலும்‌, அவன்‌ அமலேக்கைப்‌ பார்த்து, 
தன்‌ வாக்கியத்தை எடுத்துரைத்து: அமலேக்கு 
முந்தியெழும்பினவன்‌; ஆனாலும்‌ அவன்‌ 
முடிவிலே முற்றிலும்‌ நாசமாவான்‌ என்றான்‌" 
(எண்‌ 24:20). 


அமலேக்கியர்‌ வந்து ரெவிதீமிலே 
இஸ்ரவேலரோடே யுத்தம்‌ பண்ணுகிறார்கள்‌ 
(யாத்‌ 17:8) 


இஸ்ரவேலர்கள்‌ பலவீனமாக 
களைத்துப்போய்‌ இருக்கிறார்கள்‌. 
வனாந்தரத்தில்‌ அலைந்து திரிந்து தண்ணீர்‌ 
இல்லாமல்‌ தாகத்தோடு இருக்கிறார்கள்‌. 
வ்வாறு பலவீனமாக இருக்கும்‌. 
இஸ்ரவேலரை அமலேக்கியர்‌ பாளயத்தின்‌ 
பின்புறமாக வந்து தாக்கி, அவர்களுடைய 
பொருட்களைக்‌ கொள்ளையடித்துச்‌ 
செல்லுகிறார்கள்‌. அமலேக்கியரின்‌ 
கோழைத்தனமான காரியத்திற்காக தேவன்‌ 
பண்ணுகிறார்‌ 

த்‌ 17:84; 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


அமலேக்கியர்‌ ஏசாவின்‌. 
சேர்ந்தவர்கள்‌. ஏசா யாக்கோபை. 
பகைத்தார்‌. ஏசா தன்னுடைய 
சேஷ்டபுத்திரபாக ஆசீர்வாதத்தை அசட்டை 
செய்து, யாக்கோபுக்கு. 
விற்றுப்போட்டார்‌. அவர்களுடைய 
'தகப்பனாராகிய ஈசாக்கை. யாக்கோபு 
வஞ்சித்து. ஏசாவுக்கு வரவேண்டிய 
ஆசிர்வாதத்தைப்‌. பெற்றுக்கொண்டார்‌. 
இதனால்‌ சாவுக்கு பூர்வகாலம்‌ முதலாகவே 
யாக்கோபின்மீது பகை இருக்கிறது. 

அமலேக்கியர்‌ ஏசாவின்‌ 
சேர்ந்தவர்கள்‌. இப்போது ஏசாவின்‌ 
சந்ததியாருக்கும்‌, யாக்கோபின்‌ 
சந்ததியாராகிய இஸ்ரவேல்‌ புத்திரருக்கும்‌ 
பூர்வ பகை தொடருகிறது. 

ஸ்ரவேல்‌. புத்‌ 
ய திரக்கிறா்கள்‌ 
பாளயத்தில்‌ பலவீனரெல்லாம்‌, 
வருகிறார்கள்‌. அமலேக்கியரோ, 
புத்திரரின்‌ பின்பாளயத்திலுள்ள பலவீனரை 
வெட்டிப்போடுகிறார்கள்‌. அவர்கள்‌ இளைத்து, 
விடாய்த்திருக்கிற இஸ்ரவேல்‌ புத்திரரை 
கொன்றுபோடுகிறார்கள்‌. 

குத்து 
வழியிலே,  அமலேல்‌। 


பயப்படாமல்‌ உனக்கு 


சந்ததியை 


சந்ததியை 


கே வருகிற 

தேவனுக்குப்‌ 
றாக வந்து, நீ 
இளைத்து விடாய்த்திருக்கையில்‌, பின்வருகிற 


உன்‌ பாளயத்திலுள்ள பலவீனரையெல்லாம்‌ 
வெட்டினான்‌ என்பதை நினைத்திரு" (உபா 
251718). 


இளைத்து 
இஸ்ரவேல்‌ புத்திரரால்‌, 
பட்டயத்திற்கு தப்பிக்க முடியவில்லை. 
அவர்களால்‌ அமலேக்கியருக்கு விரோதமாக 
நின்று யுத்தம்பண்ணவம்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரரால்‌ 
பாதுகாத்துக்கொள்ள 
ஒடமுடியவில்லை. இது 
அமலைக்கியர்மீது வந்த பெரும்‌ பாவமாகவும்‌, 
பழியாகவும்‌ இருக்கிறது. 


விரிவுரை 
COMMENTARY 


அமலைக்கியர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
விரோதமாக யுத்தம்பண்ணும்போது 
அவர்கள்‌ கர்த்தருக்கு விரோதமாக 
யத்தம்பண்ணுகிறார்கள்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
வல்லமையினால்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ 
பாதுகாக்கிறார்‌. ஆனால்‌ 
தாங்கள்‌ யாருக்கு 
யுத்தம்பண்ணுகிறோம்‌ என்பது 
'இஸ்ரவேலரோடே 
யுத்தம்பண்ணுகிறார்கள்‌. 

- அப்பொழுது மோசே யோசுவாவை 
நமக்காக மனிதரைத்‌ 
தெரிந்துகொண்டு, புறப்பட்டு, அமலேக்கோடே 
யுத்தம்பண்ணு: நாளைக்கு நான்‌ 
மலையுச்சியில்‌ தேவனுடைய கோலை என்‌ 
கையில்‌ பிடித்துக்கொண்டு நிற்பேன்‌" 

(யாத்‌ 17:9) என்று சொல்லுகிறார்‌. 


பல அற்புதங்களைச்‌ செய்வதற்குத்‌ 
தேவனுடைய கோல்‌ பயன்படுத்தப்‌ 
பட்டிருக்கிறது. இங்கு தேவனுடைய கோல்‌ 
யுத்தத்தில்‌ வெற்றியைத்‌ தருகிறது. 


தடப்‌ 


யுத்தத்திலே, 

த்த யாய க்‌ 

மரித்துப்போன பின்பு, யோசுவா இஸ்ரவேல்‌ 

புத்திரரை கானான்‌ தேசத்திற்கு வழிநடத்த 
அதற்கான பயிற்சிகளை 
இப்போதே யோசுவாவுக்கு 

கொடுக்க ஆரம்பிக்கிறார்‌. 


_அமலேக்கியருக்கு 
ல்‌ மோசேயும்‌. 


விரோதமான 
ந யோசுவாவும்‌. 
பங்குபெறுகிறார்கள்‌. அவர்கள்‌ இருவரும்‌ 
வெவ்வேறு ஸ்தலங்களில்‌, வெல்வேறு 
விதமாக யுத்தம்பண்ணுகிறார்கள்‌. மோசே 
மலைஉச்சியில்‌ தேவனுடைய கோலை தன்‌ 
கையில்‌ பிடித்துக்கொண்டு நிற்கிறார்‌. 
யோசுவா அமலேக்கையும்‌ அவனுடைய 
ஜனங்களையும்‌ பட்டயக்கருக்கினாலே வெட்டி 
முறியடிக்கிறார்‌. 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


(யய 
பிய 


ஜெபம்பண்ணுகிறார்‌. யோசுவா 
பிடித்து அமலேக்கியருக்கு விரோதமாக. 
யுத்தம்பண்ணுகிறார்‌. மோசேயின்‌ கையிலுள்ள 
கோல்‌ இஸ்ரவேல்‌ பத்திரருக்கு 
நம்பிக்கையையும்‌, உற்சாகத்தையும்‌ 
கொடுக்கிறது. 

மோசேயின்‌ கையில்‌ தேவனுடைய 
கோல்‌ இருக்கிறது. அவர்‌ அந்தக்‌ கோலை 
தேவனுக்கு நேராக ஏறெடுக்கிறார்‌. அவர்‌ 


இஸ்ரவேல்‌ புத்திரருக்காக. 
பரிந்து பேசுகிறார்‌. 
விரோதமாக நடைபெறுகிற இந்த யுத்தத்திலே, 


முறியடிக்கப்படவேண்டும்‌ என்றும்‌ 
கர்த்தருடைய  சமுகத்திலே 
ஜெபம்பண்ணுகிறார்‌. 


யோசுவா தனக்கு மோசே 
சொன்னபடியே செய்து, அமலேக்கோடே 
யுத்தம்‌ பண்ணுகிறார்‌. மோசேயும்‌ 
ஆரோனும்‌ ஊர்‌ என்பவனும்‌ மலையுச்சியில்‌ 
ஏறுகிறார்கள்‌. மோசே தன்‌ கையை 
ஏறெடுத்திருக்கையில்‌, இஸ்ரவேலர்‌ 
மேற்கொள்கிறார்கள்‌: மோசே தன்‌ கையைத்‌ 
தாழவிடுகையில்‌, அமலேக்கு. 
மேற்கொள்கிறான்‌ (யாத்‌ 17:10,11, 


என்பவன்‌ யூதா 

காலேபின்‌ குமாரன்‌. 
நாளா 2:19-20), அவன்‌ மோசேயோடும்‌, 
ஆரோனோடும்‌ நெருங்கிய தொடர்புடையவன்‌. 
(யாத்‌ 17:10-12; யாத்‌ 24:14; யாத்‌ 31:2; யாத்‌ 
35:30; யாத்‌ 38:22), யோசபஸ்‌ இவனைப்‌ 
பற்றி எழுதும்போது. இவன்‌ மிரியாமின்‌ 
கணவன்‌. என்றும்‌, மோசே ஆரோன்‌ 
ஆகியோரின்‌ மைத்துனன்‌ என்றும்‌ 
எழுதிபிருக்கிறார்‌ 


ஊர்‌ 
கோத்திரத்தானான 


மோசே கையை 
ஏறெடுத்திருக்கையில்‌, இஸ்ரவேலர்‌ 
மேற்கொள்கிறார்கள்‌. தன்னுடைய 
கரங்களினால்‌ மோசே தேவனுடைய கோலை 
உயரப்பிடித்திருக்கும்போது. இஸ்ரவேலர்கள்‌ 
ஜெயம்பெறுகிறார்கள்‌. (யாத்‌ 172113) 
மோசே தன்‌ கையைத்‌ தாழ்த்துகையில்‌ 
இஸ்ரவேலர்கள்‌ தோல்வியுறுகிறார்கள்‌. 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மோசேயின்‌ கைகள்‌ அசைந்து 
போயிற்று. யோசுவா அமலேக்கையும்‌ அவன்‌ 
ஜனங்களையும்‌ பட்டயக்கருக்கினாலே. 
முறியடிக்கிறார்‌. ஆனாலும்‌ யோசுவாவின்‌ 
கைகள்‌ அசந்துபோயிற்று என்றும்‌ எங்கும்‌ 
சொல்லப்படவில்லை. ஆனால்‌ மோசேயோ 
கர்த்தருடைய சமுகத்திற்கு முன்பாக 
தன்னுடைய கைகளை ஏறெடுத்திருக்கிறார்‌ 
ஆனாலும்‌ அவருடைய கைகள்‌ 
அசந்துபோயிற்று. 
நாம்‌ இந்த உலகத்தில்‌ பலவிதமான 
லகளை செய்தாலும்‌, ஆவிக்குரிய 
ஊழியத்தில்‌ அதிகமான சோர்வுகளும்‌, 
மிகுதியான அசதிகளும்‌ வரும்‌. ஆரிக்கு 
யுத்தத்தில்‌ நாம்‌ 'க்கிரத்தில்‌ 
சோர்ந்துபோவதற்கு வாய்ப்புள்ளது. 
ஆகையினால்‌ விசுவாசிககளாகிய நாம்‌ 
சோர்ந்துபோகாமல்‌, விழித்திருந்து ஊழியம்‌ 
செய்யவேண்டும்‌. அசந்துபோகாமல்‌ 
விழித்திருந்து ஜெபிக்கவேண்டும்‌. 
மோசேயின்‌ கையில்‌ தேவனுடைய 
கோல்‌ இருக்கிறது. மோசே தன்‌ கையை 
ஏறெடுத்திருக்கையில்‌ இஸ்ரவேலர்‌ 
மேற்கொள்கிறார்கள்‌. தன்னுடைய கைகள்‌ 
அசந்துபோனபோது, மோசே தன்‌ கையை 
தாழவிடுகிறார்‌. அப்போது அமலேக்கு 
மேற்கொள்கிறான்‌. மோசே தன்‌ கையை 
தாழவிடும்போது, இஸ்ரவேல்‌ புத்திரரும்‌ 
தாழ்ந்துபோகிறார்கள்‌. மோசே தன்‌ கையை 
ஏறெடுக்கும்போது, அவர்‌ கர்த்தரிடத்தில்‌ 
ஜெபம்பண்ணுகிறார்‌. அவர்‌ தன்‌ கையை 
தாழவிடும்போது, அவர்‌ தன்‌ ஜெபத்தில்‌ 
அசந்துபோகிறார்‌. 
மோசே மலை உச்சியில்‌ நிற்கிறார்‌ 
கைகள்‌ அசந்துபோயிற்று. 
ஆரோனும்‌, 
றி 


உச்சியில்‌ 
அவர்கள்‌ இருவரும்‌ 


தன்‌ 
ஆதரவாயிருக்கிறார்கள்‌. 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


(யம 
பிய 


மோசேயின்‌ கைகள்‌ அசந்துபோனபோது 
ஆரோனும்‌ ஊரும்‌ 
கொண்டுவந்து 
வைக்கிறார்கள்‌; 
உட்காருகிறார்‌; ஆரோனும்‌ ஊரும்‌ ஒருவன்‌ 
ஒரு பக்கத்திலும்‌ ஒருவன்‌ மறுபக்கத்திலும்‌ 
இருந்து. மோசேயின்‌ கைகளைத்‌. 
தாங்குகிறார்கள்‌; இவ்விதமாய்‌ மோசேயின்‌ 
கைகள்‌ சூரியன்‌ அஸ்தமிக்கும்வரைக்கும்‌. 
ஒரே நிலையாயிருக்கிறது (யாத்‌ 17:12). 
மோசேயால்‌ மலை உச்சியில்‌ நிற்கக்கூட 
முடியவில்லை. ஆரோனும்‌ ஊரும்‌ மோசேயை 
ஒரு கல்லின்மேல்‌ உட்கார வைக்கிறார்கள்‌. 
மோசே கர்த்தரிடத்தில்‌ ஜெபம்பண்ணுவதற்கு: 
அவர்கள்‌ இருவரும்‌ உதவி செய்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ அசந்துபோமிருக்கிற மோசேயின்‌ 
கைகளை தாங்கிப்‌ பிடித்துக்கொள்கிறார்கள்‌. 
(சே தேவனுடைய ன்‌. 
மோசேயின்‌ சகோதரர்‌. ஊர்‌ 
என்பவன்‌ மிரியாமின்‌ கணவனாக 
இருக்கலாம்‌ என்று வேதபண்டிதர்கள்‌ 
சொல்லுகிறார்கள்‌. மிரியம்‌ மோசேயின்‌ 
சகோதரி. மோசேயும்‌ ரோனும்‌, 
ஊரும்‌ ஒருவருக்‌! 


ருக்‌ 
உறவினர்களாகுமிருக்கிறார்கள்‌. 

அவர்களுடைய உதவிகளை தாகக்‌ 
ஏற்றுக்கொள்கிறார்‌. அவர்கள்‌ இருவரும்‌ 
அசந்துபோயிருக்கிற மோசேயின்‌ கைகளை 
தாங்கிப்‌ பிடிக்கிறார்கள்‌. இவ்விதமாக 
சூரியன்‌ அஸ்தமிக்கும்‌ வரைக்கும்‌ மோசே 
தன்‌ கைகளை ஏறெடுக்கிறார்‌ 


மோ! 
ஆரோன்‌ 


அவர்களுடைய 
உற்சாகமும்‌ 
இஸ்ரவேல்‌ 


பட்டயக்கருக்கினாலே முறியடிக்கிறார்‌. மோசே 
மலையின்மீது உட்கார்ந்து. தன்னுடைய 
கைகளை ஏறெடுக்கிறார்‌. இந்த யுத்தத்தில்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு ஜெயமுண்டாயிற்று. 
நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே. 
ல்க மில்‌ நமக்கு யோசுவாவைப்‌ 
'மோசேயைப்போலவும்‌: 
யோசுவா. இஸ்ரவேல்‌. 
புத்திரருக்கு படைத்தளபதியாகயிருக்கிறார்‌. 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இரட்சிப்பின்‌ 

நாம்‌ 
ஆலிக்குரிய 
கிறிஸ்துவானவர்‌ 


கிறிஸ்துவானவர்‌ நம்முடைய 
அதிபதியாயிருக்கிறார்‌. 
மேற்கொள்ளவேண்டிய 
போராட்டங்களில்‌, 

நமக்காக போராடுகிறார்‌. 


மோசே மலையின்மீது தம்முடைய 
கைகளை ஏறெடுத்து கர்த்தரிடத்தில்‌ 
ஜெபம்பண்ணுகிறார்‌. நம்முடைய கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்து, பரலோகத்திலே, தம்முடைய 
பிதாவின்‌ வலது பாரிசத்திலே அமர்ந்து, 
நமக்காக  பரிந்துபேசிக்கொண்டிருக்கிறார்‌. 
இதனால்‌ நம்முடைய விசுவாசத்தில்‌ நாம்‌ 
தோற்றுப்போகாமல்‌ நிலைத்திருக்கிறோம்‌. 


அமலேக்கியர்‌ இஸ்ரவேலரோடே 
யுத்தம்பண்ண வந்தார்கள்‌. இந்த யுத்தத்திலே 
அமலேக்கியர்‌ தோற்றுப்போகிறார்கள்‌. 
யோசுவா. அவர்களை சமுறியடிக்கிறார்‌. 
யோசுவாவோடுகூட இஸ்ரவேல்‌ "புத்திரர்‌ 
இருக்கிறார்கள்‌ இவர்கள்‌ எல்லோரும்‌. 
பெற்ற யுத்தவீரர்கள்‌ என்று, 
று அவர்களிடத்தில்‌ 
சரியான யுத்த ஆயுதங்களும்‌ இல்லை. 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ பல வருஷங்களாக 
எகிப்து தேசத்திலே அடிமை வேலை. 
செய்தவர்கள்‌. அவர்கள்‌ முறுமுறுக்கும்‌ 
சுயாவமுள்ளவர்கள்‌. ஆனாலும்‌ கர்த்தர்‌ 
தம்முடைய கிருபையினால்‌, இஸ்ரவேல்‌ 
புத்திரரை இந்த  யுத்தத்திலே 
பயன்படுத்துகிறார்‌. கர்த்தர்‌ இஸ்ரவேலருக்கு. 
ஜெயத்தைக்‌ கொடுக்கிறார்‌. 
-அமலேக்கியருக்கு விரோதமான. 
யுத்தம்‌ முடிவு பெறுகிறது. அப்போது மோசே 


(யாத்‌ 1715). யோசுவா 


அவனுடைய 
பட்டயக்கருக்கினாலே 
மோசே தனக்கு சொன்ன 


பிரகாரம்‌, 
யோசுவா அமலேக்கியரோடே 
யுத்தம்பண்ணுகிறார்‌. இந்த யுத்தத்தில்‌ 
யோசுவாவின்‌ பங்கு மிகவும்‌ பெரியது. 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


அமலேக்கியரை 


வெற்றி தூணை நிறுத்தவில்லை. மோசே 
யோசுவாவுக்கு பதக்கங்களையோ, 
பரிச்களையோ கொடுத்து. 
கனம்பண்ணவில்லை. மோசே 
ஒரு... பலிபீடத்தைக்கட்டி, 
கனம்பண்ணுகிறார்‌. அந்த 
யேகோவாநிசி என்று 
நமது ஜெயக்கொடி" என்று பொருள்‌. 

மோசே மலையின்‌ உச்சியில்‌ 
கர்த்தருடைய கோலை உயர்த்துகிறார்‌. 
கர்த்தருடைய கோல்‌ அவருடைய 
ஜெயக்கொடியாகமிருக்கிறது. இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ அமலேக்கியருக்கு விரோதமாக 
யுத்தம்பண்ணும்போது, கர்த்தர்‌ 
ஜெயக்கொடியை உயர்த்துகிறார்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு ஜெயமுண்டாயிற்று. 

யோசுவாவும்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரும்‌ 
அமலைக்கியருக்கு விரோதமாக 
யுத்தம்பண் ணுகிறார்கள்‌. யுத்தம்‌ பண்ணுகிற 
களத்திலே கர்த்தருடைய  பிரசன்னமும்‌. 
அவருடைய வல்லமையும்‌ வெளிப்படுகிறது. 
கர்த்தர்‌. ஜெயக்கொடியாக அவர்கள்‌ 
மத்தியிலே உயர்த்தப்பட்டிருக்கிறார்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌  அமலேக்கியரின்‌ 
பலத்தையும்‌, அவர்களுடைய 
ஆயுதங்களையும்‌ நோக்கிப்‌ 
தங்கள்‌ ஜெயக்கொடியாகிய 
நோக்கிப்‌ பார்க்கிறார்கள்‌. 
நோக்கிப்‌ பார்க்கிறவர்கள்‌ 
வெட்கப்பட்டுப்போகமாட்டார்கள்‌. 


யுத்த 
பார்க்காமல்‌, 
கர்த்தரை 
கர்த்தரை 
ஒருபோதும்‌ 


விரோதமான 
புத்திரருக்கு. 
ஜெயமுண்டாயிற்று. இந்த ஜெயம்‌ இக 
ஜனத்தாருடைய சுயபலத்தின। 

சுயபராக்கிரமத்தினாலோ 


க்கு 
இஸ்ரவேல்‌ 


அமலேக்கியரு: 
யுத்தத்திலே 


விற்க 


மோசே கர்த்தரை கனம்பண்ணுகிறார்‌. அவர்‌ 


ஒரு பலிபீடத்தைக்‌ கட்டி அதற்கு 
யேகோவாநிசி என்று பேரிடுகிறார்‌. 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ அமலேக்கியருக்கு 
விரோதமாக யுத்தம்பண்ணும்போது, 
அவர்கள்‌ கர்த்தருடைய ஜெயக்கொடியை 
நோக்கிப்‌ பார்த்து, கர்த்தர்‌ த்‌ 

ஜெயம்‌ கொடுப்பார்‌ ம 
யுத்தக்களத்திலே. சிதறிப்போகாமல்‌, 
சத்துருக்களுக்கு விரோதமாக 
யுத்தம்பண்ணுகிறார்கள்‌. கர்த்தருடைய 
வல்லமை இஸ்ரவேல்‌ புத்தரை ஒரே 
சேனையாக கூட்டிச்‌ சேர்த்திருக்கிறது. 


கர்த்தர்‌ அமலேக்கியருக்கு 
விரோதமாக யுத்தம்பண்ணிய ந்த 
சம்பவத்தை, இஸ்ரவேல்‌ புத்திரருடைய 
பின்சந்ததியாருக்கும்‌ அறிவிக்க வேண்டும்‌. 
இதற்காக கர்த்தர்‌ மோசேயை நோக்கி, 
இதை வக்கு அவனும்‌ நீ ஒரு 
எழுதி, யோசுவாவின்‌ 

அமலேக்கை 

£ழெங்கும்‌ இராதபடிக்கு 

(யாத்‌ 1714) என்று 


எழுதும்‌ புஸ்தகம்‌ 

புத்திரருக்கு ஆறுதலாகவும்‌, 
ஆசீர்வாதமாகவும்‌ இருக்கும்‌. மோசே 
இந்தப்‌ புஸ்தகத்தில்‌  எழுதப்பட்டிருக்கிற 
செய்‌ யோசுவாவின்‌ செவி கேட்கும்படி 
வாசிக்கவேண்டும்‌. தான்‌ கேட்டதை 
யோசுவா இஸ்ரவேலின்‌ பின்சந்ததியாருக்கு 
அறிவிக்கவேண்டும்‌. 


மோரே இஸ்ரவேல்‌ வபுத்திரரின்‌ 
சரித்திரத்தை எழுத ஆரம்பிக்கிறார்‌. 
அவர்களுடைய அன்றாட நாளாகமத்தை, 
ஒரு புஸ்தகத்தில்‌ எழுதுகிறார்‌. 
புத்திரரின்‌. புஸ்தகத்தின்‌ 
பரிசுத்தவேதாமகத்தில்‌ 
கர்த்தர்‌ தம்முடைய 
கட்டளையை கற்பலகைகளில்‌ எழுதி, அந்தப்‌ 
பலகைகளை மோசேக்கு கொடுத்தார்‌ 
அதன்பின்புதான்‌, கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரரின்‌ சரித்திரத்தை ஒரு புஸ்தகத்தில்‌ 
எழுதுமாறு சொன்னார்‌ என்று 
வேதபண்டிதர்கள்‌ விளக்கம்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 





உபாகமம்‌ - 
DEUTERONOMY - COMMENTARY 


BALWETHER 
பிய 


கர்த்தர்‌ 
மன்ன ணுவார்‌ 


கர்த்தர்‌ அமலேக்கை வானத்தின்கீழ்‌ 
எங்கும்‌ இராதபடிக்கு. நாசம்பண்ணுவார்‌. 
கர்த்தர்‌ அமலேக்கியருக்கு கொடுக்கும்‌ 
தண்டனை சவுலின்‌ காலத்தில்‌ ஓரளவு 
நிறைவேறிற்று சாமு 15-ஆவது அதிகாரம்‌). 
க ஆட்சிக்காலத்தில்‌, _ கர்த்தர்‌ 

மலேக்கியரை மொத்தமாய்‌ 
as அமலேக்கியருக்கு 
சர்வநாசமும்‌, சர்வசங்காரமும்‌ உண்டாயிற்று. 
சாமு 30-ஆவது அதிகாரம்‌. இந்த 
சம்பவத்திற்கு பின்பு அமலேக்கியரைப்பற்றி 
பரிசுத்த வேதாகமத்தில்‌ எங்கும்‌ 
சொல்லப்படவில்லை. 


அமலேக்கியரை வானத்தின்‌ 
இரதடுக்கு முற்றிலுமாய்‌ 
வாக்குப்பண்ணுகிறார்‌. 


கர்த்தர்‌ 
கீழேங்கும்‌ 
நாசம்பண்‌ணுவதாக 
அதுவரையிலும்‌ தலைமுறை 
தலைமுறைதோறும்‌ அவனுக்கு விரோதமாய்‌ 
கர்த்தரின்‌ யுத்தம்‌ நடக்கும்‌. அமலேக்கின்‌ கை 
கர்த்தருடைய சிங்காசனத்திற்கு 
ப்ர அவனுக்கு 
விரோதமாய்‌ த்தரின்‌ யுத்தம்‌ 
நடைபெறுகிறது. 
அமலேக்கியரோடு. 
புத்திரர்கள்‌ தொடர்ந்து யுத்தம்‌ பண்ணி 
வந்திருக்கிறார்கள்‌. எகூத்‌ (நியா 
பாராக்‌ (நியா 515); கிதியோன்‌ 
சவுல்‌ சாமு 15); 
சாமு 15:32-33); தாவீது 
சாமு 30: 1-7 
எசேக்கியாவின்‌ நாளில்‌ 
நாளா 4312-43) 
அமலேக்கியரோடு யுத்தம்பண்ணினார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ 


க்கு விரோதமாக 
இந்தக்‌ காரியங்கள்‌ 
புத்திரருக்கு  எச்சரிப்பாக 


சொல்லப்படும்‌ 
இஸ்ரவேல்‌ 
க இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌. 
மலேக்கியரோடு எக்காலத்திலும்‌ 
பண்ணக்கூடாது 
கர்த்தருடைய சித்தம்‌. 


ன்ப க்‌ என்பது 


ப்‌ Cope 


PUBLISHERS 


அமலேக்கியரோடு 

யுத்தத்தில்‌, மோசே 

கர்த்தருடைய 

ஜெபம்பண்ணியதுபோல, இனிமேல்‌ அவரால்‌ 
ஜெபம்பண்ண முடியாது என்பதை நினைத்து 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ தங்கள்‌ மனதிலே 
வருத்தப்படுகிறார்கள்‌. அவர்கள்‌ 
சோர்ந்துபோயிருக்கிறார்கள்‌. மோசே 
இஸ்ரவேல்‌ புத்திரருடைய மனவருத்தத்தையும்‌, 
சோர்வையும்‌ பார்த்து, அவர்களுக்கு 
உற்சாகப்படுத்தும்‌ வார்த்தைகளைச்‌ 
சொல்லுகிறார்‌. அதன்‌ விவரம்‌ வருமாறு : 


பின்னும்‌ மோசே போய்‌ இஸ்ரவேலர்‌ 
யாவரையும்‌ நோக்கி, “இன்று நான்‌ 
நூற்றிருபது வயதுள்ளவன்‌; இனி நான்‌ 
போக்கும்‌ வரத்துமாயிருக்கக்கூடாது; இந்த 
யோர்தானை நீ கடந்துபோவதில்லை என்று 
கர்த்தர்‌ என்னோடே சொல்லியிருக்கிறார்‌ 
உன்‌ தேவனாகிய கர்த்தர்தாமே உனக்கு 
முன்பாகக்‌ கடந்துபோவார்‌, அவரே உனக்கு 
முன்னின்று, அந்த தேசத்தாரை அழிப்பார்‌, 
நீ அவர்கள்‌ தேசத்தைச்‌ சுதந்தரிப்பாய்‌; 
கர்த்தர்‌ சொன்னபடியே யோசுவா உனக்கு 
முன்பாகக்‌ கடந்துபோவான்‌" (உபா 3:1-3) 
என்று சொல்லுகிறார்‌. 


மோசே 


ஸ்ரவேல்‌  புத்திரரிடம்‌ 
தொடர்ந்து பே நக்க 


கொண்டிருக்கிறார்‌. 
செப்துவஜிந்த்‌ பதிப்பில்‌ “மோசே தனது 
வார்த்தைகளைப்‌ பேசி முடித்துவிட்டார்‌" 
என்று மொழியெயர்க்கப்பட்டிருக்கிறது 
(உபா 3111-2). 


மோசேக்கு இப்போது நூற்றிருபது, 
வயதாயிற்று. இது ரல முதிர்ந்த 
வயது. அவ மரிப்பதற்கு 
ஆமத்தமாமிகக்கறார்‌, ்‌ தேவலுடைய தீர்ப்பும்‌ 
மோசேயின்மீது ஏற்கெனவே வந்திருக்கிறது. 
“இந்த யோர்தானை நீ கடந்து போவதில்லை" 
என்று கர்த்தர்‌ மோசேக்கு ஏற்கெனவே. 
சொல்லியிருக்கிறார்‌. கர்த்தர்‌ சொன்ன 
வார்த்தை நிச்சயமாக நிறைவேறும்‌. 


மோசே இஸ்ரவேல்‌ புத்திரரை நோக்கி, 
“இன்று” (உபா 31:2) என்று சொல்லுகிறார்‌. 
'த நாளைப்பற்றிய விசேஷமாவது : 
1. இந்த நாள்‌ மோசேயின்‌ பிறந்தநாள்‌. 
(உபா 1:2) 


த நாளில்‌ மோசே உபாகமத்தை 
த்தார்‌. (உபா 1:10) 





உபாகமம்‌ 


- விரிவுரை 


DEUTERONOMY - COMMENTARY 


3, இந்த நாளில்‌ மோசே மரித்துப்போனர்‌. 
(உபா 31:2; உபா 34:7) 


மோசே இன்று நூற்றிருபது. 
வயதுள்ளவராயிருக்கிறார்‌. இனி 
போக்கும்‌ வரத்துமாயிருக்கக்‌ 
(உபா 341-8). 


உற்சாகப்படுத்துகிறார்‌.  போர்ச்சேவகர்கள்‌ 
சோர்ந்துபோய்விடக்கூடாது. அவர்கள்‌ 
தைரியமாயும்‌உற்சாகமாயும்‌ இருக்கவேண்டும்‌. 
மோசே இஸ்ரவேலின்‌ சேனைக்கு நல்ல 
படைத்தளபதியாகயிருக்கிறார்‌. மோசே 


அவர்களோடு கூடமில்லாவிட்டாலும்‌, கர்த்தர்‌ 
அவர்களோடு 
சத்தியம்‌ 


கூடயிருக்கிறார்‌. 
இஸ்ரவேல்‌ 
ஆறுதலையும்‌, உற்சாகத்தையும்‌ கொடுக்கும்‌. 


"உன்‌ தேவனாகிய கர்த்தர்‌ தாமே, 
உனக்கு முன்பாக கடந்துபோவார்‌" 
மோசே இஸ்ரவேல்‌ 
சொல்லுகிறார்‌. 
இதுவரையிலும்‌ 
வழிநடத்தியவர்‌. A 
அவர்களைக்‌ காத்து 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ யோர்தானைக்‌ 
கடந்துபோவதற்கு முன்பாகவே, கர்த்தர்‌ 
அவர்களுக்கு முன்பாக யோர்தானைக்‌ 
கடந்துபோவார்‌. 
புதிய ஏற்பாட்டுக்காலத்து. 
விசுவாசிகளாகிய நாம்‌ ஆவிக்குரிய 
இஸ்ரவேலராயிருக்கிறோம்‌. 'நம்முடைய 
விசுவாசத்தையும்‌, நம்பிக்கையும்‌ 
உற்சாகப்படுத்துவதற்கு இதுபோன்ற 
வார்த்தைகள்‌ மிகவும்‌ உதவியாயிருக்கும்‌. 
பழைய  ஏற்பாட்டுக்காலத்தில்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாருக்கு கர்த்தருடைய வார்த்தை 
பிரசங்கிக்கப்பட்டதுபோல, புதிய 
ஏற்பாட்டுக்காலத்து விசுவாசிகளாகிய நமக்கு, 
இயேசுகிறிஸ்துவின்‌. சுவிசேஷம்‌ 
பிரசங்கிக்கப்படுகிறது. 
உன்னைவிட்டு 
உன்னைக்‌ 
என்று அவர்‌ 
(எபி 13:5). 


உற்சாகப்படுத்துகிற வார்த்தையாகும்‌. 


மோசே மரித்துப்போன 
யோசுவா இஸ்ரவேல்‌ புத்திரரை 
தேசத்திற்குள்‌ வழிநடத்துவார்‌. 
சொன்னபடியே யோசுவா உனக்கு முன்பாக 
குடந்துபோவான்‌” என்று மோசே இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கு சொல்லுகிறார்‌. யோசுவா 
அவர்களுக்கு தலைவராகமிருப்பார்‌. யோசுவா 
இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ நன்மையை 
விசாரிக்கிறவர்‌. அவர்கள்மீது அன்பாயும்‌, 
பாசமாயும்‌, கரிசனையாயும்‌ இருக்கிறவர்‌ 
யோசுவா இஸ்ரவேல்‌ ஜனத்தாரை கானான்‌. 
தேசத்திற்குள்‌ தைரியமாய்‌ வழிநடத்திச்‌: 
செல்வார்‌. 

ஸ்ரவேல்‌ 
ப்பத்‌ 
கர்த்தர்‌ 


னத்தா 
நன்றாய்த்‌ ய 
யோசுவாவை 


நியமித்திருக்கிறார்‌. யோசுவா 
இஸ்ரவேல்‌ புத்திரரை ஆசீர்வதிப்பார்‌. அவர்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு. 
ஆசிர்வாதமாமிருப்பார்‌. 


“கர்த்தர்‌ மோசேயை நோக்கி: 
ஆலியைப்பெற்றிருக்கிற புருஷனாகிய 
யோசுவா என்னும்‌ நூனின்‌ குமாரனை நீ 
தெரிந்துகொண்டு, அவன்மேல்‌ உன்‌ கையை 
வைத்து, அவனை  ஆசாரியனாகிய 
எலெயாசாருக்கும்‌ 'சபையனைத்திற்கும்‌ 
முன்பாக நிறுத்தி, அவர்கள்‌ கண்களுக்கு 
முன்பாக அவனுக்குக்‌ கட்டளைகொடுத்து, 
இஸ்ரவேல்‌ புத்திரராகிய சபையார்‌ எல்லாரும்‌ 
அவனுக்குக்‌ கீழ்ப்படியும்படிக்கு, உன்‌ 
கனத்தில்‌ கொஞ்சம்‌ அவனுக்குக்‌ கொடு" 
(எண்‌ 2718-20) என்று சொன்னார்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கானான்‌ தேசத்தில்‌ 
பிரவேசித்து, அந்த தேசத்திலுள்ள 
கானானியருக்கு விரோதமாக யுத்தம்பண்ணி, 
அந்த தேசத்தைச்‌ 
சுதந்தரித்துக்கொள்ளவேண்டும்‌. யுத்தம்‌ 
கர்த்தருடையது. கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கு முன்னின்று. அந்த தேசத்தாரை 
றும்‌, “நீ அவர்கள்‌ தேசத்தை 
என்றும்‌ மோசே இஸ்ரவேல்‌. 
புத்திரருக்கு உற்சாகமான வார்த்தைகளை 
சொல்லுகிறார்‌. 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


கர்த்தர்‌ ஏற்கெனவே இஸ்ரவேல்‌ 
[த்திரருக்காக, அவர்களுடைய 
சத்துருக்களோடு யுத்தம்பண்ணியிருக்கிறார்‌. 
“கர்த்தர்‌ அழித்த எமோரியரின்‌ 
ராஜாக்களாகிய சீகோனுக்கும்‌, ஒதுக்கும்‌, 
அவர்கள்‌ தேசத்திற்கும்‌ 
அவர்களுக்கும்‌ செய்வார்‌ 
என்றும்‌, 


“நான்‌ உங்‌ 
கட்டளைகளின்படி 
செய்வதற்கு கர்த்தர்‌ 
ஒப்புக்கொடுப்பார்‌' (உபா 3:5) என்றும்‌ 
மோசே இஸ்ரவேலருக்கு சொல்லுகிறார்‌ 


கடந்த காலத்தில்‌ கர்த்தர்‌ தங்களுக்கு. 
கொடுத்த இந்த வெற்றிகளை இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ நினைவகூரவேண்டும்‌. அவர்கள்‌ 
கர்த்தருடைய வல்லமையைப்‌ 
புரிந்துகொள்ளவேண்டும்‌. கர்த்தர்‌ 
ஏற்கெனவே தங்களுக்கு செய்த நன்மையை, 
மறுபடியுமாய்‌ செய்வார்‌ என்று இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ நம்பிக்கையோடிருக்கவேண்டும்‌. 
கர்த்தர்‌ எதை ஆரம்பித்து வைக்கிறாரோ, 
அதை முடித்து வைப்பார்‌. கர்த்தர்‌ செய்ய 
நினைக்கிற காரியம்‌ ஒருபோதும்‌ தடைபடாது. 


கர்த்தர்‌ கானான்‌ தேசத்தை இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கு சுதந்தரமாகக்‌ 
கொடுத்திருக்கிறார்‌. அவர்கள்‌ 
கானானியரைத்‌ துரத்திவிட்டு அந்த. 
தேசத்தை  சுதந்தரித்துக்கொள்ள வேண்டும்‌. 
கானானியரை முற்றிலுமாக 
சங்காரம்பண்ணவேண்டும்‌ என்பது. கர்த்தர்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு கொடுத்திருக்கிற 


கட்டளை. 


நீ சதந்தரக்க்போகிற தேசத்தில்‌ உன்‌ 


தேவனாகிய. உன்னைப்‌ 
மிரவேசிக்கப்பண்ணிட ப வ வரதம்‌ 
ஜனம்‌ பெருத்த ஜாதிகளாகிய ஏத்தியர்‌, 
கிர்காசியர்‌, எமோரியர்‌, கானானியர்‌, 
பெரிசியர்‌, ஏவியர்‌, எபூசியர்‌ என்னும்‌ ஏழு 
பலத்த ஜாதிகளை உனக்கு முன்பாகத்தூரத்தி. 
உன்‌ தேவனாகிய கர்த்தர்‌ அவர்களை 
உன்னிடத்தில்‌ ஒப்புக்கொடுக்கும்போது.. 
அவர்களை முறிய அடித்து. அவர்களைச்‌ 
சங்காரம்‌ பண்ணக்கடவாய்‌: அவர்களோடே 
உடன்படிக்கைபண்ணவும்‌ அவர்களுக்கு, 
இரங்கவும்‌ வேண்டாம்‌” (உபா 71,2). 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


'உங்கள்‌ பிதாக்களின்‌ தேவனாகிய 
கர்த்தர்‌ உங்களுக்குச்‌ சுதந்தரிக்கக்‌ 
கொடுக்கிற தேசத்திலே, நீங்கள்‌ பூமியில்‌ 
உமிரோடிருக்கும்‌ நாளெல்லாம்‌ கைக்கொண்டு 
நடக்கவேண்டிய கட்டளைகளும்‌ 
நியாயங்களுமாவன: நீங்கள்‌ துரத்திவிடும்‌ 
ஜாதிகள்‌ தங்கள்‌ தேவர்களைச்‌ சேவித்த 
உயர்ந்த மலைகளின்மேலும்‌, மேடுகளிமேலும்‌, 

சகல மரங்களின்‌ கீழுமுள்ள 
இடங்களையெல்லாம்‌ முற்றிலும்‌ அழித்து, 
அவர்கள்‌ பலிபீடங்களை இடித்து, அவர்கள்‌ 
சிலைகளைத்‌: தகர்த்து, அவர்கள்‌ 
தோப்புகளை அக்கினியால்‌ சுட்டெரித்து, 
அவர்கள்‌ தேவர்களின்‌ விக்கிரகங்களை 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கானான்‌. 
தேசத்தில்‌, கர்த்தருடைய கட்டளைக்கு 
கீழ்ப்படிந்து. கானானியருக்கு விரோதமாக 
யுத்தம்பண்ணப்போகிறார்கள்‌. கர்த்தருடைய 
பலத்த கரம்‌ தங்களோடு கூடமிருக்கும்‌ 
என்பதையும்‌, கர்த்தர்‌ கானான்‌ தேசத்தாரை 
அழிப்பார்‌ என்பதையும்‌ இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
நம்பவேண்டும்‌. கர்த்தர்‌ தங்களுக்காக 
சத்துருக்களோடு யுத்தம்பண்ணுவார்‌ என்பதை 
நினைத்து இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ உற்சாகம்‌ 
பெறவேண்டும்‌. 


ஸ்ரவேல்‌ புத்திரர்‌ தங்கள்‌ 
சத்துருக்களைப்‌ பார்த்து பயப்படக்கூடாது. 
கர்த்தர்‌ தங்களோடு  கூடமிருப்பதை 
இனைத்து அவர்கள்‌ திடன்கொள்ளவேண்டும 
இஸ்‌ர& ஜனத்தாரை 
க ்றுந்்‌ வண்ண; “நீங்கள்‌ 
பலங்கொண்டு திடமனதாயிருங்கள்‌, 
அவர்களுக்குப்‌ பயப்படவும்‌ திகைக்கவும்‌ 
வேண்டாம்‌: உன்‌ தேவனாகிய கர்த்தர்தாமே 
உன்னோடேகூட வருகிறார்‌; அவர்‌ உன்னை 
விட்டு விலகுவதும்‌ இல்லை, உன்னைக்‌ 
கைவிடுவதும்‌ இல்லை" (உபா 31:6) என்று 
சொல்லுகிறார்‌. 
மோசே இஸ்ரவேல்‌. 


தீர்க்கதரிசனமாகச்‌' 
காரியங்களைப்பற்றிய விவரம்‌ வருமாறு : 


ய்‌ 
சொன்ன. 


1. உன்‌ தேவனாகிய கர்த்தர்தாமே உனக்கு 
முன்பாகக்‌ 'கடந்துபோவார்‌ 
(உபா 31:3,8). 





உபாகமம்‌ - 
DEUTERONOMY - 


2. அவரே உனக்கு முன்னின்று. அந்த 
தேசத்தாரை அழிப்பார்‌. 
நீ அவர்கள்‌ தேசத்தைச்‌ சுதந்தரிப்பாய்‌. 
யோசுவா உனக்கு முன்பாகக்‌ கடந்து 
போவான்‌. 


எமோரியரின்‌ 
சீகோனுக்கும்‌, 

தேசத்திற்கும்‌ 
அவர்களுக்கும்‌ 


கர்‌ 
கினால்‌ டர 
ஒகுக்கும்‌, அவர்கள்‌ 
செய்தது போலவே 
செய்வார்‌. (உபா 31:4). 


நான்‌ உங்களுக்கு விதித்த. 
கட்டளைகளின்‌ படி அவர்களுக்குச்‌ 
செய்வதற்கு கர்த்தர்‌ அவர்களை 
உங்களுக்கு ஒப்புக்‌ கொடுப்பார்‌. 
(உபா 31:5). 

உன்‌ தேவனாகிய 


உன்னோடேகூட 
(உபா 31:68). 


கர்த்தர்தாமே 
வருகிறார்‌ 


அவர்‌ உன்னை விட்டு விலகுவதும்‌ 


சுதந்தரிக்கும்படி செய்வான்‌ (உபா 31:7). 


மோசே இஸ்ரவேலர்‌ யாவரையும்‌ 
உற்சாகப்படுத்துவதுபோல, யோகுவாவையும்‌ 
உற்சாகப்படுத்துகிறார்‌. 


யோசுவாவின்‌ 


யோசுவாவை. 

எல்லாரும்‌ பார்த்திருக்க, அவரை நோக்கி, 
“பலங்கொண்டு திடமனதாயிரு; கர்த்தர்‌ 
இவர்களுக்குக்‌ கொடுப்பேன்‌ என்று 
இவர்களுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட 
தேசத்துக்கு நீ ஜனத்தை 
அழைத்துக்கொண்டுபோய்‌, அதை இவர்கள்‌ 
சுதந்தரிக்கும்டி செய்வாய்‌” (பா 317) 
என்றும்‌, 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தாமே 
அவர்‌ 
உன்னை 


உனக்கு 
உன்னோடே 

விட்டு 
உன்னைக்‌ 
கைவிடுவதுமில்லை; நீ பயப்படவும்‌ கலங்கவும்‌ 
வேண்டாம்‌' (உபா 318) என்றும்‌. 
சொல்லுகிறார்‌. 


கன்மலையைப்‌ பார்த்து பேசுவதற்குப்‌ 
பதிலாக அதை இரண்டுதரம்‌ அடித்து, மோசே 
பாவம்‌ செய்துவிட்டார்‌. ஆகையினால்‌ 
மோசேயால்‌ யோர்தானைக்‌ கடந்துபோக 
முடியாது. ஜனத்தை அழைத்துக்‌ கொண்டு 
கானான்‌ தேசத்திற்குப்‌ போகுமாறு மோசே 
யோசுவாவிடம்‌ கூறுகிறார்‌ 
(உபா 29:13, 31:27; எண்‌ 7-13). 


கர்த்தர்‌ 
முன்பாகப்போகிறவர்‌, 


உன்னை விட்டு 
உள்ளைக்‌ 
மோசே 


“அவர்‌ 
விலகுவதுமில்லை, 
கைவிடுவதுமில்லை" என்று 
யோசுவாவுக்கு சொல்லுகிறார்‌. மோசே 
இஸ்ரவேலுக்கும்‌, யோசுவாவுக்கும்‌ அதே 
கட்டளையையும்‌ (உபா 31:62), கர்த்தருடைய 
வாக்குத்தத்தத்தையும்‌ (உபா 3168,23: 
யோசு 1:5) கூறி அனுப்புகிறார்‌. 


மோசே தனியாக 
அழைத்து, யாருமில்லாத இடத்திலே, 
அவரை இரகசியமாக உற்சாகப்படுத்தவில்லை. 
இஸ்ரவேலர்‌ எல்லோரும்‌ யோசுவாவைப்‌ 
பார்த்துக்கொண்டிருக்கிறார்கள்‌. யோசுவாவும்‌ 
இஸ்ரவேலர்‌ எல்லோருக்கும்‌ முன்பாக 
நிற்கிறார்‌ 
கர்த்தர்‌ 
கூடமிருக்கிறார்‌ 
கானான்‌. 


யோசுவாவை. 


யோசவாவோடு 
என்பதையும்‌, அவர்‌ 
த்திற்கு தங்களை 
அழைத்துக்கொண்டுபோய்‌, அந்த தேசத்தை 
சுதந்தரிக்கும்படி செய்வார்‌ என்பதையும்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ நம்பவேண்டும்‌. கர்த்தர்‌ 


யோசுவாவை அழைத்து, இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
எல்லோருக்கும்‌ முன்பாக நிறுத்தி, 
அவர்களை எல்லோரும்‌ பார்த்திருக்க, 
அவரை உற்சாகப்படுத்தும்‌ வார்த்தைகளையும்‌, 
அவருக்கு ஆசீர்வாதமான வார்த்தைகளையும்‌ 
சொல்லுகிறார்‌. 





உபாகமம்‌ - 
DEUTERONOMY - 


மோசே இஸ்ரவேல்‌ 
சொன்னதுபோலவே, 

பார்த்து. கர்த்ததாமே 
முன்பாகப்போகிறவர்‌, அவர்‌ 
இருப்பார்‌; அவர்‌ உன்னை விட்டு 
விலகுவதுமில்லை, உன்னைக்‌ 
கைவிடுவதுமில்லை: நீ பயப்படவும்‌ கலங்கவும்‌ 
வேண்டாம்‌" என்று சொல்லுகிறார்‌. 


தேவனுடைய தெய்வீக பிரசன்னம்‌. 
நம்மோடு கூடமிருக்கும்போது, நாம்‌ 
பயப்படவும்‌ கலங்கவும்‌ வேண்டியதில்லை. 
அவர்‌ நம்மோடு கூடமிருக்கும்போது. அவர்‌ 
நம்மைவிட்டு விலகுவதுமில்லை. அவர்‌ 
நம்மைக்‌ கைவிடுவதுமில்லை. கர்த்தர்‌ நம்‌ 


புத்திரருக்கு. 
யோசுவாவையும்‌ 
உனக்கு 
உள்னோடே 


பட்சத்திலிருக்கும்போது. நமக்கு விரோதமாக 
எந்த சத்துருவும்‌ எழும்பி வந்து, நம்மோடு 
யுத்தம்பண்ணி, நம்மை ஜெயிக்க முடியாது. 
கர்த்தர்‌ 

சத்துருக்களோடு, 


நமக்காக, நம்முடைய 


யுத்தம்பண்ணுவார்‌. 


நியாயப்பிரமாணம்‌ 
உபா 81:9-13 


உபா 319. மோசே 
தியாயப்பிரமாணத்தை எழுதி, அதைக்‌ 
கர்த்தருடைய உடன்படிக்கைப்‌ 
பெட்டியைச்‌ சுமக்கிற லேவியுத்திரரான 
ஆசாரியருக்கும்‌ 'இஸ்ரவேலுடைய 
மூப்பர்‌ எல்லாருக்கும்‌ ஒப்புவித்து, 


உபா 31:10. அவ: 
கட்டளையிட்டது. என்னவென்றால்‌: 
விடுதலையின்‌ வருஷமாகிய ஒவ்வொரு. 
ஏழாம்‌ வருஷத்தின்‌ முடிவிலே 
கூடாரப்பண்டிகையில்‌, 


உபா 81:11. உன்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
தெரித்துகொள்ளும்‌ ஸ்தானத்தில்‌, 
இஸ்ரவேலர்‌ எல்லாரும்‌ அவருடைய 
சுத்திதியில்‌ சேர்ந்து 
வத்திருக்கும்போது, இந்த 
தியாயப்பிரமாணத்தை இஸ்ரவேலர்‌. 
எல்லாரும்‌ கேட்க அவர்களுக்கு முன்பாக 
வாசிக்கக்கடவாய்‌. 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


உபா 31:12. புருஷர்களும்‌ ஸ்திரீகளும்‌ 
பின்னைகளும்‌ உன்‌ வாசல்களிலிருக்கும்‌ 
அத்தியர்களும்‌ கேட்டு, கற்றுக்கொண்டு, 
உங்கள்‌ தேவனாகிய கர்த்தருக்குப்‌ 
நாயத்து, இந்த தியாயப்பிரமாண 
வார்த்தைகளின்‌ படியெல்லாம்‌ செய்யக்‌ 
கவனமாயிருக்கும்படிக்கும்‌, 


உபா 81:18. அதை அறியாத அவர்கள்‌: 
பின்னைகளூம்‌ கேட்டு, நீங்கள்‌ 
யோர்தானைக்‌ கடந்து 
சுதத்தரிக்கப்போகிற தேசத்தில்‌ 
உயிரோடிருக்கும்‌ நானெல்லாம்‌, உங்கள்‌ 
தேவனாகிய கர்த்தருக்குப்‌ பயப்படக்‌ 
கற்றுக்கொள்ளும்படிக்கும்‌ 
ஜனத்தைக்கூட்டி, 
வாசிக்கவேண்டும்‌ என்றான்‌. 


அதை 


நியாயப்பிரமாணம்‌ மோசேயின்‌ 
மூலமாய்‌ கொடுக்கப்பட்டது என்று பரிசுத்த 
வேதாமகத்தில்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 


“எப்படியெனில்‌ நியாயப்பிரமாணம்‌. 
மோசேயின்‌ மூலமாய்க்‌ கொடுக்கப்பட்டது. 
கிருபையும்‌ சத்தியமும்‌ இயேசு கிறிஸ்துவின்‌ 
மூலமாய்‌ உண்டாயின” (யோவா 117) 


தன்னுடைய காலத்தில்‌ வாழ்ந்த 
இஸ்ரவேல்‌. சந்ததியாருக்கு 
நியாயப்பிரமாணத்தைக்‌ கொடுக்கும்‌ பொறுப்பு 
மோசேயினிடத்தில்‌ ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது. 
அவர்களுக்கு மாத்திரமல்ல, அவர்களுடைய 
பிள்ளைகளாகிய பின்சந்ததியாருக்கும்‌ 
நியாயப்பிரமாணத்தைக்‌ கொடுக்கும்‌ 
பொறுப்பு மோசேயினிடத்திலேயே 
ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர்‌ 
தன்னிடத்தில்‌ ஒப்புவித்த ஊழியத்தை 
மோசே உண்மையாய்‌ நிறைவேற்றுகிறார்‌. 
மோசே 
எழுதுகிறார்‌. 
செவிகளால்‌ 
வார்த்தைகளை 


தியானித்துப்‌ 


இந்த நியாயப்பிரமாணத்தை 
நியாயப்பிரமாணத்தை தங்கள்‌ 
கேட்கிறவர்கள்‌, அதன்‌ 
மறுபடியும்‌ மறுபடியுமாக 
பார்க்கவேண்டும்‌. 
நியாயப்பிரமாணத்தின்‌ வார்த்தைகளை 
ஜனங்கள்‌ தங்களுடைய மனதிலே. 
ஞாபகப்படுத்த வேண்டும்‌. அதை நினைத்துப்‌ 
பார்க்கவேண்டும்‌. 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


(யய 
பிய 


நியாயப்பிரமாணத்தின்‌ 
தன்னுடைய காலத்திலுள்ள 
புத்திரருக்கும்‌ 
ஒப்புக்கொடுக்கிறார்‌. அவர்களுடைய 
பின்சந்ததியாருக்கும்‌ ஒப்புக்கொடுக்கிறார்‌. 
மோசே எழுதின நியாயப்பிரமாணத்தின்‌: 
மூலமாக, புதிய ஏற்பாட்டுக்காலத்து, 
விசுவாசிகளாகிய நாம்‌ ஏராளமான 
ஆசீர்வாதங்களைப்‌ பெற்றிருக்கிறோம்‌. 
தேவனுடைய தெய்வீக காரியங்களும்‌, 
அவருடைய மகத்துவங்களும்‌ மோசேயின்‌ 
பிரமாணத்தில்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
மோசேயின்‌ பிரமாணம்‌ நமக்கு 
பிரசங்கிக்கப்புவதன்‌ மூலமாக நாம்‌. 
ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை ஏராளமாய்ப்‌ 
பெற்றிருக்கிறோம்‌. 


விசுவாசம்‌ கேள்வியினால்‌ மாத்திரமல்ல, 
கர்த்தருடைய வார்த்தையை வாசிப்பதன்‌ 


மூலமாகவும்‌ வருகிறது. கர்த்தர்‌ மோசேயின்‌ 


கொடுத்தர்கிறார 
ஷம்‌. பிரசங்கிக்கப்பட்ட 

பண்ற வடவர்‌ 

வார்த்தைகள்‌ எல்லாமே கர்த்தருடைய 

கிருபையினால்‌ எழுதப்பட்டிருக்கிறது. 


இயேசுகிறிஸ்துவின்‌ சுவிசேஷம்‌ 
எழுதப்பட்டதினால்‌, சுவிசேஷ வார்த்தைகள்‌ 
உலகத்தின்‌ கடைசி பரியந்தமும்‌ கடந்து 
வந்திருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தைகள்‌ 
எழுத்து வடிவிலே எழுதப்பட்டு, க 

கொடுக்கப்பட்டிருப்பது, 

கிடைத்திருக்கிற மிகப்பெரிய பாக்கியம்‌. 


மோசே இந்த நியாயப்பிரமாணத்தை 
ஆசாரியரிடத்திலும்‌. 
த்திலும்‌ ஒப்புக்கொடுக்கிறார்‌. 
“மோசே இந்த நியாயப்பிரமாணத்தை எழுதி, 
அதைக்‌ கர்த்தருடைய உடன்படிக்கைப்‌ 
பெட்டியைச்‌ சுமக்கிற லேலிபுத்திரரான 
ஆசாரியருக்கும்‌ இஸ்ரவேலுடைய மூப்பர்‌ 
எல்லாருக்கும்‌ ஒப்புவிக்கிறார்‌” (உபா 3129, 


இஸ்ரவேலின்‌ ஊழியக்காரர்கள்‌ 
தேவனுடைய எழுதப்பட்ட வார்த்தைகளைப்‌ 
பாதுகாப்பதற்காக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ அதைப்‌ பாதுகாத்து அடுத்த 
சந்ததியாருக்கு கடந்து வரச்செய்ய வேண்டும்‌. 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மோசே. நியாயப்பிரமாணத்தை 
எழுதியது மாத்திரமல்ல, தான்‌ எழுதின 
அதிகாரப்பூர்வமான பதிப்பை, 
ஆசரியரிடத்தில்‌ ஒப்புக்கொடுத்து, ந்தப்‌ 
புஸ்தகத்தை கர்த்தருடைய 
பக்கத்திலே வைக்குமாறு சொல்லுகிறார்‌. 


நங்கள்‌ இந்த நியாயப்பிரமாண 
புஸ்தகத்தை எடுத்து, அதை உங்கள்‌ 
தேவனாகிய கர்த்தருடைய உடன்படிக்கைப்‌ 
பெட்டியின்‌ பக்கத்திலே வையுங்கள்‌; அங்கே 
அது உனக்கு விரோதமான 
சாட்சியாயிருக்கும்‌” (உபா 31:26). 


மோசேமினால்‌. 
நியாயப்பிரமாண புஸ்தகத்தை 


எழுதி பிரதிபெடத்திரப்பா்கள்‌ 
பிரதிகளை ஒப்பிட்டுப்‌ 


எழுதப்பட்ட 
அநேகர்‌ 
அந்தப்‌ 
பார்ப்பதற்கு, 
கர்த்தருடைய உடன்படிக்கைப்‌ பெட்டியின்‌ 
பக்கத்திலே வைக்கப்பட்டிருக்கிற, மோசே 
தன்‌ கைப்பட எழுதின மூவுஸ்தகம்‌ 
பிரயோஜனமாயிருக்கிறது. மோசே எழுதின 
நியாயப்பிரமாணம்‌  அதிகாரப்பூர்வமானது. 
மற்றவர்கள்‌ அந்தப்‌ புஸ்தகத்தைப்‌ பார்த்து 
எழுதினவை அனைத்துமே பிரதிகளாகும்‌. 
மோசே இந்த நியாயப்பிரமாணத்தை 
எழுதி, அதை ஆசாரியருக்கும்‌, மூப்பருக்கும்‌ 


ஒப்புவித்து, அவர்களுக்குக்‌ கட்டளையிட்டது 
என்னவென்றால்‌: 


“விடுதலையின்‌ வருஷமாகிய ஒவ்வொரு 
ஏழாம்‌. வருஷத்தின்‌ முடிவிலே 
கூடாரப்பண்டிகையில்‌, உன்‌ தேவனாகிய 
ர்த்தர்‌ தெரிந்துகொள்ளும்‌ ஸ்தானத்தில்‌, 
இஸ்ரவேல்‌ எல்லாரும்‌ அவருடைய 
சந்நிதியில்‌ சேர்ந்து வந்திருக்கும்போது, இந்த 
நியாயப்பிரமாணத்தை இஸ்ரவேலர்‌ எல்லாரும்‌. 
கேட்க அவர்களுக்கு ள்பாக 
வாசிக்கக்கடவாய்‌' (உபா என்று 
மோசே கட்டளையிடுகிறார்‌. 


3101) 


ஏழாம்‌ 

வருஷமாகும்‌. 
வருஷத்தில்‌ வேலைக்காரர்கள்‌ விடுவிக்கப்‌ 
படுவார்கள்‌. நிலம்‌ உழாமல்‌ விட்டு 
வைக்கப்படும்‌. (உபா 1521-15; 
லேவி 7). இந்த ஓய்வு வருஷத்தை 
தேவனுடைய வார்த்தையைக்‌ 
கேட்பதற்கும்‌, தேவனுடைய வார்த்தைக்குக்‌ 
கீழ்ப்படிந்து, தங்களைப்‌ பரிசுத்தப்படுத்திக்‌ 
கொள்வதற்கும்‌ பயன்படுத்திக்‌ கொள்ளலாம்‌. 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


BALWETHER 
பிய 


சபையாருக்கு முன்க வாசிக்கப்பட்ட ஒரு 
சில சம்பவங்களைப்பற்றி பரிசுத்த 
வேதாகமத்தில்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. அதன்‌ 
விவரம்‌ வருமாறு : 

1. கானான்‌ தேசத்தைச்‌ சுதந்தரித்தபோது. 


நியாயப்பிரமாணம்‌ முதன்‌ முறையாக 
வாசிக்கப்பட்டது. (யோசு 8:35). 


இதற்கு 661 வர்க்கம்‌ பின்பு 


கற்பித்துக்‌ கொடுக்கச்‌ சொன்னான்‌. 
(நோளா 17:6-9). 


இதற்கு. 280 வருஷங்களுக்குப்‌ பின்பு 
நியாயப்பிரமாணத்தைக்‌ 
கண்த்த்‌ இஸ்ரவேலர்‌ 
எல்லாருக்கும்‌ வாசிக்குமாறு கூறினான்‌ 
(நோளா34:22-33). 
இதற்கு 300 வருஷங்களுக்குப்பின்பு 
நியாயப்பிரமாணம்‌ மறுபடியும்‌ 
வாசிக்கப்பட்டது. (நெகே 8). 
இஸ்ரவேல்‌ 
நியாயப்பிரமாண 
வாசிப்பதற்கான காரணங்கள்‌ 


சபையாருக்கு முன்பாக 
புஸ்தகத்தை 


1. ஜனங்கள்‌ அதைக்‌ கேட்க வேண்டும்‌. 
2. அதைக்‌ கற்றுக்‌ கொள்ள வேண்டும்‌. 
3. தேவனாகிய கர்த்தருக்குப்‌ பயந்து 
ஜீவிக்க வேண்டும்‌. 
நியாயப்பிரமாண வார்த்தைகளின்‌ 
படியெல்லாம்‌ செய்யக்‌ கவனமாயிருக்க. 
வேண்டும்‌. 
அவர்கள்‌ 
பிரமாணத்தைக்‌ கேட்க 
(உபா 3173) 


பிள்ளைகளும்‌ நியாயப்‌ 
வேண்டும்‌. 


உயிரோடிருக்கும்‌ நாளெல்லாம்‌. 
தேவனாகிய கர்த்தருக்குப்‌ பயப்பட 
கற்றுக்கொள்ளும்‌ படிக்கு 
நியாயப்பிரமாணத்தை வாசிக்க 
வேண்டும்‌. 


விரிவுரை 
COMMENTARY 


மோசே கர்த்தருடைய உடன்படிக்கைப்‌ 
பெட்டியை சுமக்கிற லேவி புத்திரரான 
ஆசாரியரையும்‌, இஸ்ரவேலுடைய மூப்பர்‌ 
எல்லோரையும்‌ நோக்கி, 


ஸ்திரீகளும்‌ 
வாசல்களிலிருக்கும்‌. 
கற்றுக்கொண்டு, 
கர்த்தருக்குப்‌ 
நியாயப்பிரமாண 


புருஷர்களும்‌ 
பிள்ளைகளும்‌ உன்‌ 
அந்நியர்களும்‌ கேட்டு, 
உங்கள்‌ தேவனாகிய 
பயந்து, இந்த 
வார்த்தைகளின்படியெல்லாம்‌. செய்யக்‌ 
கவனமாயிருக்கும்படிக்கும்‌, அதை அறியாத 
அவர்கள்‌ பிள்ளைகளும்‌ கேட்டு, நீங்கள்‌ 
யோர்தானைக்‌ கடந்து சுதந்தரிக்கப்போகிற 
தேசத்தில்‌ உயிரோடிருக்கும்‌ நாளெல்லாம்‌, 
உங்கள்‌ தேவனாகிய கர்த்தருக்குப்‌ பயப்படக்‌. 
கற்றுக்கொள்ளும்படிக்கும்‌ ஜனத்தைக்கூட்டி, 
அதை வாசிக்கவேண்டும்‌" (உபா 311213) 
என்று சொல்லுகிறார்‌. 


இஸ்ரவேல்‌ சபையார்‌ 
மோசேயின்‌ நியாயப்பிரமாணம்‌, 


வருஷத்திற்கு ஒரு தரம்‌ விடுதலையின்‌ 


மத்தியிலே, 


வருஷத்திலே வாசிக்கப்படுகிறது. ஆனாலும்‌ 
பக்தியுள்ள 
குடும்பங்களிலே, 


யூதர்கள்‌, 


நியாயப்பிரமாணத்தை 
வாசிக்கிறார்கள்‌. பதிய எற்பப்டுக்காகத்து 
ஆதித்திருச்சபைகளில்‌ 

ண்‌ 

வாசிக்கப்பட்டது. 
“மோசேயின்‌ 

ஒய்வநாள்தோறும்‌ ஜெபஆலயங்களில்‌ 

வாசிக்கப்பட்டு வருகிறபடியால்‌, 

பூர்வகாலந்தொடங்கிச்‌ சகல பட்டணங்களிலும்‌ 

அந்த ஆகமங்களைப்‌ க 


ஓய்வுநாள்‌ எற்‌ 


ஆகமங்கள்‌ 


தனிப்பட்ட 
குடும்பங்களிலும்‌, 
மோசேயின்‌ 
நியாயப்பிரமாணத்தை. வாசித்தாலும்‌, 
ஏழுவருஷத்திற்கு ஒரு தரம்‌, விடுதலையின்‌ 
வருஷத்தின்போது அதை வாசிப்பது 
இஸ்ரவேல்‌ சபையாருக்கு மிகவும்‌ 
விசேஷமானதாயிருக்கிறது. அந்தப்‌ 
பண்டிகை நாளிலே இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
எல்லோரும்‌, கர்த்தருடைய பரிசுத்த 
ஸ்தலத்திலே கூடிவருவார்கள்‌. அப்போது 
மோசேயின்‌. நியாயப்பிரமாணம்‌. 
வாசிக்கப்பட்டு, அது 
மேன்மைப்படுத்தப்படுகிறது. 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


BALWETHER 
பிய 


யூதருக்கு விடுதலையின்‌ வருஷமாகிய 
ஒவ்வொரு எழாம்‌ மிக 
முக்கியமான 
வருஷத்திலே 
நிலங்களுக்கெல்லாம்‌ ஓய்வு கொடுக்கப்படும்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனத்தாருக்கு ஒய்வு வருஷத்திலே. 
விவசாய வேலை எதுவும்‌ இருக்காது. 
அவர்கள்‌ ஏழாம்‌ வருஷத்திலே. 
ஒய்ந்திருக்கும்போது, அவர்களுக்கு. 
மோசேயின்‌ பிரமாணத்தைக்‌ கேட்பதற்கு 
அதிகமான நேரம்‌ கிடைக்கும்‌. 

ஒய்வு வருஷுத்தின்போது. 
வேலையாட்களும்‌, அடிமைகளும்‌ 
விடுவிக்கப்படுவார்கள்‌. கடன்பட்ட 
தரித்திருக்கெல்லாம்‌ அவர்களுடைய கடன்கள்‌ 
மன்னிக்கப்பட்டு தள்ளுபடி பண்ணப்படும்‌. 
இந்த சிலாக்கியங்கள்‌ எல்லாம்‌ அவர்களுக்கு 
மோசேயினுடைய பிரமாணத்தின்‌ மூலமாகவே 
கிடைத்திருக்கிறது. 

இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ விடுதலையின்‌ 
வருஷமாகிய ஓய்வு வருஷத்திலே, தங்கள்‌ 
ஓய்வை சந்தோஷமாய்‌ அனுபவிக்கும்போது, 
மோசேயின்‌ ர்‌ 
சொல்லப்பட்டிருக்கிற 
பிரமாணங்களுக்கும்‌ 
கீழ்ப்படிவார்கள்‌. 
நியாயப்பிரமாணத்தில்‌ சொல்லப்பட்டிருக்கிற 
எல்லா கற்பனைகளையும்‌, கட்டளைகளையும்‌, 
நியாயங்களையும்‌, இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
முழுஇருநயத்தோடும்‌. முழுமன தோடும்‌. 


கைக்கொள்வார்கள்‌. 


தான்‌ எழுதின நியாயப்பிரமாணம்‌ 
கக்கன்‌ முல்‌ இகரிவேக்‌ 
சபையார்‌ எல்லோருக்கும்‌ ஆவிக்குரிய 
ஆசீர்வாதம்‌ கிடைக்கவேண்டுமென்று மோசே 
எதிர்பார்ககிறார்‌. ஆகையினால்‌ அவர்‌ இந்த 
நியாயப்பிரமாணத்தை 


க க்கோடுக்கிறு்‌ 
நியாயப்பிரமாணத்தின்‌ மூலமாக இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாருடைய கட்டுக்களை மாத்திரமல்ல, 
டைய கட்டுக்களையும்‌ 
அவிழ்த்திருக்கிறார்‌. கர்த்தருடைய வார்த்தை 
அவருடைய ஊழியக்காரரின்‌ கையில்‌ 
ஒப்புக்கொடுக்கப்பட்டிருப்பது. கர்த்தருடைய 
தெய்வீக சித்தமாயிருக்கிறது. 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


விடுதலையின்‌ வருஷம்‌ சுவிசேஷத்தின்‌. 

அடையாளமாயிருக்கிறது. 

கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து 

ன கர்த்தருடைய 

அநுக்கிரக வருஷம்‌ என்று அழைக்கிறார்‌. 

நாம்‌ இயேசகிறிஸ்துவின்‌ கற்பனைகளுக்கு 

கீழ்ப்படியும்போது, நம்முடைய இரட்சகராகிய 

இயேசுகிறிஸ்துவின்‌ மூலமாக, நமக்கு 

பாவமன்னிப்பும்‌, ஆத்தும இரட்சிப்பும்‌ 
கிடைத்திருக்கிறது. 


பழைய ஏற்பாட்டுக்காலத்தில்‌ ஜனங்கள்‌ 


நியாயப்பிரமாணத்தின்‌ 
விடுதலையின்‌ 


விடுவிக்கப்பட்டார்கள்‌. புதிய 
ஏற்பாட்டுக்காலத்து விசுவாசிகளாகிய நாமோ, 
கர்த்தருடைய அநுக்கிரக காலத்திலே, 
(கத்‌ அணக நம்முடைய 
அடிமைத்தனத்திலிருந்து, 
வடுவக்சப்பட்டரக்கறோம்‌ 
“தமது ஜனத்தைச்‌ சந்தித்து 
மீட்டுக்கொண்டு, நம்முடைய 
சத்துருக்களினின்றும்‌, நம்மைப்‌ பகைக்கிற 
மாவருடைய  கைகளினின்றும்‌, நம்மை 
இரட்சிக்கும்‌ படிக்கு, தம்முபைய தாசனாகிய 
தாவீதின்‌ நமக்கு 
இரட்சணியக்கொம்வை.. ஏற்படுத்தினார்‌" 
(லூக்‌ 17475). 


மோசேயின்‌: நியாயப்பிரமாணம்‌, 
இஸ்ரவேல்‌  சபையாருக்கு 
விடுதலையின்‌ வருஷமாகிய 
எழாம்‌. வருஷத்தின்‌ 
கூடாரப்பண்டிகையிலே. 
இஸ்ரவேல்‌ 
கூடாரப்பண்டிகையின்‌ போது, 
சமுகத்திற்‌ ன்பாக சந்தோஷப்பட்டு 
களிகருவார்கள்‌. சமன்‌ 
நியாயப்பிரமாணம்‌ வாசிக்கக்‌ கேட்கும்போது, 
இஸ்ரவேல்‌ சபையாரின்‌ சந்தோஷம்‌ 
கர்த்தருக்குள்‌ அதிகரிக்கும்‌. 


வாசிக்கப்படுகிறது. 
ஜனத்தார்‌, 
கர்த்தருடைய 


நாளிலே அலங்காரமான 
விருட்சங்களின்‌ கனிகளையும்‌ 
ஒலைகளையும்‌ 
விருட்சங்களின்‌ 

ஆற்றலரிகளையும்‌ கொண்டுவந்து, _ 
தேவனாகிய த்‌ 

ஏழுநாளும்‌ 

(லேவி 23:40). 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


தன்னுடைய 
வாசிக்கப்படும்போது, 
கேட்கவேண்டும்‌ என்றும்‌ மோசே 
வனப்பகுதியில்‌ சொல்லுகிறார்‌. இஸ்ரவேல்‌ 
புத்திருடைய புருஷர்களும்‌ ஸ்திரீகளும்‌, 
பிள்ளைகளும்‌, அவர்கள்‌ வாசல்களிலிருக்கும்‌ 
அந்நியர்களும்‌, மோசேயின்‌ நியாயப்பிரமாணம்‌: 
வாசிக்கப்படுவதைக்‌ கேட்கவேண்டும்‌. 
யூதமார்க்கத்தின்‌ 
ஆசரிக்கப்படும்போது, 
ஜனத்தாருடைய புருஷர்கள்‌ 


பொதுவாக 
பண்டிகைகள்‌ 
இஸ்ரவேல்‌ 
மாத்திரமே. 
தேவாலயத்திற்குப்போய்‌, 
கர்த்தருக்கு பண்டிகைகளை 
அவர்களுடைய ஸ்திரீகளும்‌ 
பண்டிகைகளை ஆசரிக்க 
போகமாட்டார்கள்‌. 


எருசலைமிலுள்ள. 
அங்கே 


சரிப்பார்கள்‌. 
ள்ளைகளும்‌ 


எருசலேமுக்குப்‌ 


னால்‌ கூடாரப்பண்டிகையை 
மாத்திரம்‌, இஸ்ரவேல்‌ ஜனத்தாருடைய 
புருஷர்களும்‌, அவர்களோடு அவர்களுடைய 
ஸ்திரீகளும்‌, பிள்ளைகளும்‌ சேர்ந்து 
ஆசரிக்கவேண்டும்‌ என்று 
சொல்ப்பட்டருக்கிறது இஸ்ரேல்‌. சபையர்‌ 
ல்லோரும்‌. 

ர ரபன்டகை வ சேய 

நியாயப்பிரமாணம்‌, அவர்கள்‌ எல்லோருக்கும்‌. 
முன்பாக வாசிக்கப்படுகிறது. 


மோசேயின்‌ நியாயப்பிரமாணத்தை யார்‌ 
வாசிக்கவேண்டும்‌ என்றும்‌ இந்த 
வனப்பகுதியில்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
மோசேயின்‌ நியாயப்பிரமாணத்தை 
வாசிப்பதற்காக, இஸ்ரவேல்‌ புத்திரரில்‌ ஒருவர்‌ 
நியமிக்கப்பட்டிருப்பார்‌. அவரே மோசேயின்‌ 
நியாயப்பிரமாணத்தை வாசிக்கவேண்டும்‌. 
"இந்தநியாயப்பிரமாணத்தை இஸ்ரவேலர்‌ 
எல்லாரும்‌ கேட்க அவர்களுக்கு முன்பாக 
வாசிக்கக்கடவாய்‌' (உபா 3141) என்று 
மோசே, இஸ்ரவேலிலே, நியாயப்பிரமாணத்தை 
வாசிப்பதற்காக நியமிக்கப்பட்டிருக்கிற 
மனுஷனுக்கு கட்டளை கொடுக்கிறார்‌. 
ந்தக்‌ கட்டளையை 
இஸ்ரவேலின்‌ அதிபதியாகிய ஒருவருக்கு. 
சொல்லியிருக்கலாம்‌. பிற்காலத்தில்‌ 
இஸ்ரவேலின்‌ தலைவரான யோசுவா 
மோசேயின்‌ நியாயப்பிரமாண வார்த்தைகள்‌ 
அனைத்தையும்‌ வாசித்தார்‌. 


விரிவுரை 
COMMENTARY 


'அதற்குப்பின்பு அவன்‌ 
நியாயப்பிரமாண புஸ்தகத்தில்‌ 
எழுதியிருக்கிறடி நியாயப்பிரமாணத்தில்‌ 
சொல்லிய ஆசிர்வாதமும்‌ சாபமுமாகிய சகல 
வார்த்தைகளையும்‌ வாசித்தான்‌. மோசே 
கட்டளையிட்ட எல்லாவற்றிலும்‌ யோசுவா, 

முழுச்சபைக்கும்‌, 
பிள்ளைகளுக்கும்‌, 


(யோசு 8:34,35). 


ராஜாக்களின்‌ காலத்திலே யோசியா 
மோசேயின்‌ நியாயப்பிரமாணத்தை 
சபையாருக்கு முன்பாக 


அப்பொ ராஜா 
a வதை 
தணக! வ னு பாவம்‌ 
சகல யூதா மனுஷரும்‌, எருசலேமின்‌ 
குடிகளும்‌, ஆசாரியரும்‌, லேலியரும்‌, 
பெரியோர்முதல்‌ சிறியோர்‌ மட்டுமுள்ள 
சகலருமாய்க்‌ கர்த்தருடைய ஆலய்துக்குப்‌ 
போனார்கள்‌; கர்த்தருடைய ஆலயத்திலே 
கண்டெடுக்கப்பட்ட உடன்படிக்கைப்‌ 
புஸ்தகத்தின்‌ வார்த்தைகளையெல்லாம்‌. 
அவர்கள்‌ காதுகள்‌ கேட்க வாசித்தான்‌” 
(2நாளா 34:29 30). 


ரவேல்‌ ஜனத்தார்‌ அந்நிய தேசத்து 
கையிலிருந்த திரும்பி வந்தபோது, 
ஆசாரியனாகிய எஸ்றா மோசேயின்‌ 
நியாயப்பிரமாணத்தை இஸ்ரவேல்‌ சபையார்‌ 


எல்லோருக்கும்‌ முன்பாக வாசித்தார்‌. 


ஏழாம்‌ மாதம்‌ முதல்‌ 

ஆசாரியனாகிய எஸ்றா 
நியாயப்பிரமாணத்தைப்‌ புருஷரும்‌ ஸ்திரீகளும்‌, 
கேட்டு அறியத்தக்க அனைவருமாகிய 
சபைக்கு முன்பாகக்‌ கொண்டு வந்து, 
தண்ணீர்‌ வாசலுக்கு முன்னான வீதிக்கு 
்‌ தொடங்கி 
புருஷருக்கும்‌ 


நியாயப்பிரமாண புஸ்தகத்திற்குக்‌ கவனமாய்ச்‌ 
செவிகொடுத்தார்கள்‌" (நெகே 8:23). 





உபாகமம்‌ - 
DEUTERONOMY - 


BALWETHER 
பிய 


இஸ்ரவேல்‌. 
மோசேயின்‌ 
வாசிக்கப்படுவதற்கு 


சபையாருக்கு முன்பாக, 
நியாயப்பிரமாணம்‌ 
ஒரு முக்கியமான 
நோக்கமுண்டு. மோசேயின்‌ பிரமாணம்‌ 
வாசிக்கப்படுவதை கேட்கிறவர்கள்‌ 
எல்லோரும்‌, அந்த நியாயப்பிரமாணத்தின்‌ 
வார்த்தைகளைக்‌ கற்றுக்கொண்டு தங்கள்‌ 
தேவனாகிய கர்த்தருக்குப்‌ பயந்து, இந்த. 
நியாயப்பிரமாண வார்த்தைகளின்‌ படியெல்லாம்‌ 
செய்யக்‌ கவனமாயிருக்கவேண்டும்‌. 


மோசேயின்‌ நியாயப்பிரமாணம்‌. 
வாசிக்கப்படும்போது, அதைக்‌ கேட்கிறவர்கள்‌ 
மாத்திரமல்ல, அதை அறியாத அவர்கள்‌ 
பிள்ளைகளும்‌ கேட்டு, அவர்கள்‌ 
யோர்தானைக்‌ கடந்து சுதந்தரிக்கப்போகிற 
தேசத்தில்‌ உயிரோடிருக்கும்‌ நாளெல்லாம்‌, 
தங்கள்‌ தேவனாகிய கர்த்தருக்குப்‌ பயப்படக்‌ 
கற்றுக்கொள்‌ எவேண்டும்‌. இந்தக்‌ 
காரணத்திற்காகவே மோசேயின்‌ பிரமாணம்‌ 
இஸ்ரவேல்‌ சபையார்‌ எல்லோரும்‌ 
கேட்கும்படியாக அவர்களைக்‌ கூட்டி 
அவர்கள்‌ எல்லோருக்கும்‌ முன்பாக 
வாசிக்கப்படுகிறது. 


நாம்‌ கர்த்தருடைய வார்த்தையைக்‌ 
கேட்கும்போது, அதைக்‌ கற்றுக்கொண்டு, 
குர்த்தரைப்பற்றிய அறிவிலே வளர்ச்சி 
பெறவேண்டும்‌. நாம்‌ கர்த்தருடைய 
வார்த்தையை ஒவ்வொரு முறை 
வாசிக்கும்போதும்‌, அதிலே நாம்‌ இன்னும்‌ 
கற்றுக்கொள்ளவேண்டிய புதிய சத்தியம்‌ 
இருக்கிறது என்பதை புரிந்துகொள்வோம்‌. 
நாம்‌ வேதவாக்கிங்களை அதிகமாய்க்‌ 
குற்றுக்கொள்ளும்போது, நாம்‌ அதைப்பற்றி 
இன்னும்‌ கற்றுக்கொள்ள வேண்டியது. 
அதிகமாயிருக்கிறது என்பதை: 
புரிந்துகொள்வோம்‌. 


கர்த்தருடைய வார்த்தைகள்‌ 
உபா 3114-21 


உபா 3114. பின்பு கர்த்தர்‌ மோசேயை 
நோக்கி: இதேர, தீ மரிக்குங்காலம்‌ 
சமீபத்திருக்கிறது;. 

யோசுவாவுக்குக்‌ 

கொடுக்கும்படி, 

அழைத்துக்கொண்டு, 

கூடாரத்தில்‌ வந்தா 

என்றார்‌; அப்படியே 

யோகவாவும்‌ போய்‌, 

கூடாரத்தில்‌ தின்றார்கள்‌. 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


உபா 31:15. கர்த்தர்‌ 
மேகஸ்தம்பத்தில்‌ 
மேகஸ்தம்பம்‌ 
தின்றது. 


கூடாரத்திலே 
தரிசனமானார்‌; 
கூடாரவாசல்மேல்‌ 


உபா 81:18. கர்த்தர்‌ மோசேயை 
நோக்கி: நீ உன்‌ பிதாக்கனோடே 
படுத்துக்கொன்னப்போகிறாய்‌; இத்த 
ஜனங்கள்‌ எழும்பி, தாங்கள்‌ 
போயிருக்கும்‌ தேசத்திலுள்ள அந்திய 
தேவர்கனைச்‌. சோரமார்க்கமாய்ப்‌ 
பின்பற்றி, என்னைவிட்டு, தங்களுடனே 
நான்‌ பண்ணின உடன்படிக்கையை 
மீறுவார்கள்‌.. 


உபா 31:17. அத்நானிலே நாண்‌ 
அவர்கள்மேல்‌: கோபங்கொண்டு, 
அவர்களைக்‌ கைவிட்டு, என்‌ முகத்தை 
அவர்களுக்கு மறைப்பேன்‌; அதினால்‌ 
அவர்கள்‌ பட்சிக்கப்படும்படிக்கு அநேக 
தீங்குகளும்‌ இக்கட்டுகளும்‌ 
அவர்களைத்‌ தொடரும்‌; அத்நானிலே 
அவர்கன்‌: எங்கள்‌ தேவன்‌ எங்கள்‌ 
நடுவே இராததினாலே அல்லவா 
இந்தத்‌ தீங்குகள்‌: எங்களைத்‌ 
தொடர்ந்தது என்பார்கள்‌. 


உபா 8118. 
தேவர்களிடத்தில்‌ 
செய்த சகல தீமைகளினிமித்தமும்‌ 
நான்‌ அத்நானிலே என்முகத்தை 
மறைக்கவே மறைப்பேன்‌. 


அவர்கள்‌ வேறே 
திரும்பிப்போய்ச்‌ 


உபா 31:19. இப்பொழுது நீங்கள்‌ 
எழுதிக்கொண்டு, 
புத்திரருக்குப்‌ 
படிப்பித்த, இந்தப்பாட்டு எனக்குச்‌. 
சாட்சியாக இஸ்ரவேல்‌ 


புத்திரருக்குன்னே இருக்கும்படி இதை 
அவர்கள்‌ வாயில்‌ 
வழங்கப்பண்ணுங்கள்‌. 


உபா 8120. நான்‌ அவர்கள்‌ 
யிதாக்களுக்கு ஆணையிட்டுக்கொடுத்த 
மாதும்‌ தேனும்‌ ஓடுகிற தேசத்தில்‌ 
அவர்களைப்‌ பிரவேசிக்கப்பண்ணின 
பின்பு, அவர்கள்‌ புசித்துத்‌ 
திருப்தியாகிக்‌ 
கொழுத்தூப்போயிருக்கும்‌. போது, 
அவர்கள்‌ வேறே தேவர்களிடத்தில்‌ 
திரும்பி, அவர்களைச்‌. சேவித்து 
எனக்குக்‌. கோமம்மூட்டி, என்‌ 
உடன்படிக்கையை மீறுவார்கன்‌. 





உபாகமம்‌ - 
DEUTERONOMY - 


உபா 8121, அநேக 
இக்கட்டுகளும்‌ 
தொடரும்போது, அவர்கள்‌ 
சுந்ததியாரின்‌ வாயில்‌ 
மறத்துபோகாதிருக்கும்‌ இந்தப்‌ பாட்டே. 
அவர்களுக்கு விரோதமான 
சாட்சிபகரும்‌;நான்‌ 
ஆணையிட்டுக்கொடுத்த தேசத்தில்‌ 
அவர்களைப்‌: 
பிரவேசிக்கப்பண்ணாதிருக்கிற. 
இப்பொழுதே அவர்கள்‌ 
கொண்டிருக்கும்‌ எண்ணம்‌ இன்னது. 
என்று அறிவேன்‌ என்‌ நார்‌. 


தீங்குகளும்‌ 
அவர்களைத்‌ 


மோசேயும்‌ 
ஆசரிப்புக்கூடாரத்தில்‌ 
நிற்கவேண்டுமென்று கர்த்தர்‌ கட்டளை 
கொடுக்கிறார்‌. கர்த்தர்‌ மோசேயை நோக்கி, 
இதோ, நீ மரிக்குங்காலம்‌ சமீபத்திருக்கிறது: 
நான்‌ யோசுவாவுக்குக்‌. த 
கொடுக்கும்படி, 
அத்துகான்‌ ஆசரிப்புக்‌ கூபாரத்தில 
வந்து நில்‌ (உபா 3144) என்று 
ன்‌ அப்படியே மோசேயும்‌ 
யோசுவாவும்‌ போய்‌, ஆசரிப்புக்‌ கூடாரத்தில்‌ 
நிற்கிறார்கள்‌. 

மோசே 120  வருஷங்க: 
பூமியில்‌ ஜீவித்தார்‌. அவர்‌ 
வந்துவிட்டது. கர்த்தர்‌ மோசேயோடு பேசிய 
இந்த நாளில்‌ (உபா 31:2; உபா 34:7) 
மோசே மரித்துப்‌ போகிறார்‌. மோசேயின்‌ 
ஜீவியத்தில்‌ 43,830 ஆம்‌ நாளில்‌ இந்தச்‌ 
சம்பவம்‌ நடைபெறுகிறது. 

மோசே மரிக்கும்காலம்‌ 
சமீபித்திருக்கிறது என்று, கர்த்தர்‌ அவருக்கு 
மறுபடியுமாய்‌ அறிவிக்கிறார்‌. மோசேக்கு 
பின்பு யோசுவா இஸ்ரவேல்‌ புத்திரரை 
வழிநடத்தவேண்டும்‌. தம்முடைய 
கட்டளைகளையும்‌, வார்த்தைகளையும்‌, 
மோசேக்கு பின்பு, இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
தலைவராகயிருக்கப்போகிற யோகுவாவுக்கு 
Aes ந ்‌ தற்காக 


யோசுவாவும்‌, 
வந்து 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மோசேயும்‌. யோசுவாவும்‌ 
ஆசரிப்புக்கூடாரத்திலே வந்து நின்றபோது, 
கர்த்தர்‌ கூடாரத்திலே மேகஸ்தம்பத்தில்‌: 
தரிசனமாகிறார்‌; மேகஸ்தம்பம்‌ 
கூடாரவாசல்மேல்‌ நிற்கிறது (உபா 31:19) 
கர்த்தர்‌ தமது கிருபையினால்‌ தம்மை 
அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறார்‌. 
உபாகமம்‌ புஸ்தகத்தில்‌ கர்த்தர்‌ 
மேகஸ்தம்பத்தில்‌ தரிசனமானதாகக்‌ 
கூறப்பட்டிருக்கும்‌ கடைசிச்‌ சம்பவம்‌ 
இதுவாகும்‌. மோசேக்கு அடுத்தபடியாக 
யோசுவா இஸ்ரவேலின்‌ தலைவரானார்‌. 
யோசுவாவிற்குக்‌ கட்டளைகளைக்‌ கொடுக்க 
வேண்டும்‌. அதற்காகவே. கர்த்தர்‌ 
மேகஸ்தம்பத்தில்‌ தரிசனமானார்‌. 
இஸ்ரவேல்‌ 


கர்த்தர்‌ புத்திரரோடு 


உடன்படிக்கை செய்திருக்கிறார்‌ 
மரித்‌ 


ஏற்படுத்தப்பட்டிருக்கிற 
உடன்படிக்கை முறிந்துபோகும்‌. 
கர்த்தர்‌ மோசேயை நோக்கி, 
பிதாக்களோடே படுத்துக்கொள்ளப்போகிறாய்‌; 
இந்த ஜனங்கள்‌ எழும்பி, 
போயிருக்கும்‌ தேசத்திலுள்ள. 
தேவர்களைச்‌ சோரமார்க்கமாய்ப்‌ பின்பற்றி, 
என்னைவிட்டு, தங்களுடனே நான்‌ 
பண்ணின உடன்படிக்கையை மீறுவார்கள்‌" 
(உபா 3146) என்று சொல்லுகிறார்‌. 


இஸ்ரவேல்‌: 
நியாயாதிபதிகளின்‌ 
ராஜாக்களின்‌ 


ர்கள்‌ 
தத்‌ 
காலத்திலும்‌ அந்நிய 
தேவர்களைச்‌ 'சோரமார்க்கமாய்‌ 
பின்பற்றினார்கள்‌. இதற்காகக்‌ கர்த்தர்‌ 
அவர்களை அழித்துப்‌ போட்டார்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தரைவிட்டு, 
அந்நிய தேவர்களை சோரமார்க்கமாய்ப்‌ 
பின்பற்றுவார்கள்‌. அவர்கள்‌ கானானியரின்‌ 
தெய்வங்களை ஆராதிக்கக்கூடாது. 
இஸ்ரவேல்‌: புத்திரர்‌ கர்த்தரை 
ஆராதிக்கவேண்டும்‌ என்றும்‌, 
விக்கிரகங்களை ஆராதிக்கக்கூடாது என்று 
உடன்படிக்கையில்‌  சொல்லப்பட்டிருக்கிறது. 
அவர்கள்‌ கர்த்தரை விட்டு, அந்நிய 
தேவர்களை சோரமார்க்கமாய்‌ பின்பற்றுவது 
உடன்படிக்கையை மீறுகிற செயல்‌. 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


புதிய 
விசுவாசிகளில்‌ சிலர்‌, தங்கள்‌ கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்துவைப்‌ 
உலகப்பிரகாரமான 
சம்பத்துக்களையும்‌ 
விக்கிரகங்களாக 
பின்பற்றுகிறார்கள்‌. 
இயேசுகிறிஸ்துவின்மீது 
உலகப்பிரகாரமான 
அதிகாரங்கள்மீதும்‌. 
தங்களுடைய மாம்சத்தின்‌ இச்சைகளை 
தெய்வங்களாக்குகிறார்கள்‌. 
விக்கிரகாராதனையின்‌ 
இப்படிப்பட்டவர்களுக்கு 
வயிறே அவர்களுக்கு 
அவர்களுடைய 
அவர்களை 


தேவனாயிருக்கிறது. 
மாம்சத்தின்‌ இச்சைகளே 


ஆளுகை செய்கிறது. 
கர்த்தரை விட்டு 


ஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
வஸ்‌ டம்‌ சர்ர்‌, 
ர சொட்கவய்‌" "பப்றப்போகம்போது 
கர்த்தரும்‌ 
விலகிப்போய்விடுகிறார்‌. 
மோசேயினிடத்தில்‌ சொல்லும்போது, 
“அந்நாளிலே நான்‌ அவர்கள்மேல்‌: 
கோபங்கொண்டு, அவர்களைக்‌. கைவிட்டு, 
என்‌ முகத்தை அவர்களுக்கு மறைப்பேன்‌;: 
அதினால்‌ அவர்கள்‌ பட்சிக்கப்படும்படிக்கு 
அநேக தீங்குகளும்‌ பின்‌ 
அவர்களைத்‌ தொடரும்‌: 


இராததினாலே அல்லவா 
எங்களைத்‌ தொடர்ந்தது 
(உபா 3147) என்று சொல்லுகிறார்‌. 


அவர்களை விட்டு 
அவர்கள்‌ வேறே 
தீமைகளினியித்தமும்‌ 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தரை விட்டு 
விலகும்போது, கர்த்தர்‌ அவர்களை 
பின்தொடர்ந்து வரமாட்டார்‌. ஆனால்‌ அநேக 
ம்‌ இக்கட்டுகளும்‌ அவர்களை 
அவை அவர்களை 
பட்சித்துப்போடும்‌. கர்த்தரை விட்டு விலகி 
பாவத்திலே விழுகிறவர்கள்‌ தங்கள்‌ 
தலைகள்மீது தாங்களே தீங்குகளையும்‌ 
இக்கட்டுக்களையும்‌ 
வரவழைத்துக்கொள்கிறார்கள்‌. முடிவிலே 
அவர்கள்‌ அழிக்துபோகிறார்கள்‌ 
அவர்களுடைய அழிவுக்கு அவர்களே 
காரணம்‌. 


கர்த்தரை விட்டு  விலகுகிறவர்கள்‌ 
தீங்குகளினாலும்‌ இக்கட்டுக்களினாலும்‌ 
பட்சிக்கப்படும்போதுகூட, அவர்கள்‌ 
தங்களுடைய பாவங்களை உணருவதில்லை. 
தங்களுடைய பாவத்திற்கு தண்டனையாகவே 
இந்தத்‌ தீங்குகள்‌ தங்கள்மீது வந்திருக்கிறது 
என்பதை அவர்கள்‌ அறிந்துகொள்வதில்லை. 
அதற்கு பதிலாக, “எங்கள்‌ தேவன்‌ எங்கள்‌ 
நடுவே இராததினாலே அல்லவா இந்தத்‌ 
தீங்குகள்‌ எங்களைத்‌ தொடர்ந்தது" என்று 
சொல்லுகிறார்கள்‌. 


i ந்‌ லாவதாக 
கர்த்தரை விலகிப்போனார்கள்‌. 
அவர்கள்‌ தம்மை ல லிட்டு விலகிப்போனதினால்‌, 
கர்த்தர்‌ அவர்களை விட்டு விலசிப்போகிறார்‌. 

அவர்கள்‌... கர்த்தரை ஆராதியாமல்‌ 
அகக்‌ களை ஆராதித்து. தங்களுடைய 
முகங்களை கர்த்தருக்கு மறைக்கிறார்கள்‌ 
அவர்கள்‌ தங்கள்‌ முகங்களை முதலாவதாக 

கர்த்தரும்‌ 
அவர்களுக்கு 


படிப்பித்து.. 
சாட்சியாக: 


(உபா 3149) என்று சொல்லுகிறார்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ தேவனை 
மறுதலித்து, அவரை விட்டுப்‌ பின்வாங்கிப்‌ 
போகும்போது அவர்களுக்கு எதிராகச்‌ சாட்சி 
பகருவதற்காக இந்தப்‌ பாட்டு 


எழுதப்பட்டிருக்கிறது. (உபா 31:19-21). 





உபாகமம்‌ - 
DEUTERONOMY - 


மோசே ஒரு பாட்டை எழுதவேண்டும்‌ 
இந்தப்‌ பாட்டிலுள்ள வார்த்தைகளையெல்லாம்‌. 
எழுதுமாறு பரிகத்த  ஆலியானவர்‌ 
மோசேயை ஏவகிறார்‌. 

கர்த்தருக்கு சாட்சியாக 
புத்திரருக்குள்ளே. க்‌ 

தம்முடைய 

உண்மையுள்ளவராயிருக்கிறார்‌. 


செவிகொடுக்காமல்‌, 
சுயஇஷ்டத்திற்கும்‌, 
மாம்சத்தின்‌ இச்சைக்கும்‌ 

இடம்‌ கொடுக்கிறார்கள்‌. 


மனுஷனுக்கு நன்மைக்கும்‌ 
வித்தியாசம்‌ தெரிந்திருக்கிறது. 
மனுபுத்திரருக்கு முன்பாக, நன்மையையும்‌ 
, ஜீவனையும்‌ மரணத்தையும்‌, 
சாபத்தையும்‌ 
மனுஷனுக்கு எது 
எது தீமை என்பதும்‌ 
நன்றாய்த்‌ தொம்‌ அதுபோலவே அவனுக்கு 
எது ஆசீர்வாதம்‌ என்பதும்‌, 
என்பதும்‌ தெரியும்‌ 
மனுஷனுக்கு தெரிந்தாலும்‌, 
தெரிந்துகொள்ளவேண்டும்‌ 
மனுஷனே தீர்மானம்பண்ணவேண்டும்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய பிரமாணத்தின்‌ 
மூலமாகவும்‌, தீர்க்கதரிசனங்கள்‌ 
மூலமாகவும்‌, நீதிமொழிகள்‌ மூலமாகவும்‌ 
மேலும்‌ அநேசு உபாயங்கள்‌ மூலமாகவும்‌, 


பிரயோஜனத்திற்காக 
எழுதப்படுகிறது. 


வேதவாக்கியத்தில்‌ தேவனுடைய 
ஞானம்‌ வெளிப்படுகிறது. தேவஆவியானவரே 
கியங்களை. 


'வேதவாக்‌! ஏவி எழுத 
வைத்திருக்கிறார்‌. நாம்‌ வேதவாக்கியத்தை 
படிக்காமல்‌ இருப்போமென்றால்‌, நாம்‌ 


தெய்வீக ஆசீர்வாதங்களை இழந்துபோவோம்‌. 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நாம்‌ வேதவசனங்களை வாசியாமலிருப்பது 
நம்முடைய தப்பிதம்‌. வேதவசனங்களை 
வாசித்தால்தான்‌ கர்த்தரைப்பற்றிய 
சத்தியங்களை நம்மால்‌ அறிந்துகொள்ள 
முடியும்‌. அறியாமையும்‌, கவனக்குறைவும்‌, 
அசட்டையும்‌ மனுஷருடைய பாவங்கள்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய 
பிரமாணங்களையெல்லாம்‌ பாடலாக 
எழுதுமாறு மோசேக்கு குட்டளையிடுகிறார்‌. 
இஸ்ரவேல்‌ 
படிப்பித்துக்கொடுக்கவேண்டும்‌. 
தப்‌ பாடலைப்‌ பாடும்போது, 
நியாயப்பிரமாண 
வார்த்தைகளை, இந்தப்‌ பாடல்கள்‌ மூலமாக 
குற்றுக்கொள்கிறார்கள்‌. இந்தப்‌ பாடலில்‌ 
கர்த்தருடைய நியாயப்பிரமாண வார்த்தைகள்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. இந்தப்‌ பாடலிலுள்ள 
வார்த்தைகளை. இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌, 
தங்கள்‌ வாயினால்‌ பாடும்போது, இந்தப்‌ 
பாட்டு அவர்களுடைய மனதிலே. 
கர்த்தரைக்குறித்து சாட்சி பகரும்‌. 
ஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ கார்த்‌ 
இனை த்கை! பாபா நாய 
முதலாவதாக அவர்களுடைய செலிகளே, 
பாடல்களின்‌ வார்த்தைகளைக்‌ 
மூலமாக அவர்கள்‌. 
நியாயப்பிரமாண 
கேட்பார்கள்‌ இந்த 
எல்லாமே அவர்களுக்கு, 
குர்த்தரைப்பற்றி சாட்சியாக அறிவிக்கும்‌. 


ம்‌ சொன்ன பாடலை மோசே எ 
இஸ்ரவேல்‌ புத்திரருடைய வா 
வழங்கப்பண்ணவேண்டுமென்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. அவர்கள்‌ மோசேயின்‌ பாடலை 
பாடும்போது. 

நியாயப்பிரமாணத்தை 
அறிந்துகொள்கிறார்கள்‌. 

உள்ளத்திலே கர்த்தரைப்பற்றிய 

வளரும்‌. அவர்கள்‌ 
விலகிப்போகாமலிருப்பதற்கு, இந்தப்‌ பாடலின்‌ 
வார்த்தைகள்‌ அவர்களுக்கு உதவி 
செய்யும்‌. 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


தடுத்து நிறுத்தாவிட்டாலும்‌, 
பாவங்களுக்காக மனந்திரும்புவதற்கு, இந்தப்‌ 
பாடலின்‌ வரிகள்‌ 

உதவிசெய்யும்‌. அவர்கள்‌ கர்த்தரை விட்டு 
விலகி, அந்நிய தெய்வங்களை 
சோரமார்க்கமாய்ப்‌ பின்பற்றிப்போகும்போது. 
இந்தப்‌ பாடலின்‌ வார்த்தைகள்‌ 
அவர்களுடைய மனச்சாட்சியில்‌ பேசும்‌. அவை 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்குள்ளே கர்த்தரைக்‌ 
குறித்து சாட்சியாயிருக்கும்‌ 


தல்ேல்‌ புத்திரர்‌ கானான்‌ 

த்திற்குள்‌ பிரவேசித்த பின்பு, அவர்கள்‌ 

ம்‌ மறந்துவிடுவார்கள்‌ என்றும்‌. 
அந்நிய ர்‌ 

பின்பற்றிப்போவார்கள்‌ 

சொல்லுகிறார்‌. 

மோசேக்கும்‌ 

சொல்லும்போது, 


நான்‌ அவர்கள்‌ 


பி 
ஆணையிடடுக்கொடுத்த ழ்‌ 


பாலும்‌ தேனும்‌ 
அவர்களைப்‌ 
அவர்கள்‌ 
திருப்தியாகிக்‌ 
போது, அவர்கள்‌ 
திரும்பி, 


பின்பு, 


புசித்துத்‌ 
கோத யிருக்கும்‌ 


கானான்‌ 
விலகி, 


சோரமார்க்காம்‌ 
்ற்திோுக்போு 
கர்த்தருடைய 
மறந்துபோவார்கள்‌. ஆனாலும்‌ மோசேயின்‌ 
பாடல்‌ அவர்களுக்கு 
கற்றுக்கொடுக்கப்பட்டிருப்பதினால்‌, தப்‌ 
பாடல்‌ அவர்கள்‌ வாயில்‌ மறவாதிருக்கும்‌. 
அவர்கள்‌ கர்த்தருடைய கற்பனைகளையும்‌, 
நியாயங்களையும்‌ மறந்துபோனாலும்‌,. 
மோசேயின்‌ பாடலை மறக்கமாட்டார்கள்‌. 


விரிவுரை 
COMMENTARY 


(OODNEYS 
PUEUSHERS 


“அப்போது அவர்கள்‌ 
தங்கள்‌ தேவனாகிய கர்த்தரை மறந்து வேறே 
தேவர்களை சேவிப்பார்கள்‌. கர்த்தரோடு 
தாங்கள்‌ செய்துகொண்ட உடன்படிக்கையை 
மீறுவார்கள்‌. அவர்கள்‌ தங்களுடைய 
விக்கிரகாராதனையினால்‌ கர்த்தருக்கு 
கோபமூட்டுவார்கள்‌. இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
கர்த்தரை விட்டு விலகி, விக்கிரகங்களை 
ஆராதிப்பதினால்‌, அநேக தீங்குகளும்‌ 
இக்கட்டுக்களும்‌, அவர்களைத்‌ தொடரும்‌. 
அப்போது, “அவர்கள்‌ சந்ததியாரின்‌ வாயில்‌ 
மறந்துபோகாதிருக்கும்‌ இந்தப்‌ பாட்டே 
அவர்களுக்கு விரோதமான சாட்சிபகரும்‌" 
(உபா 31:21) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


கர்த்தருக்கு இஸ்ரவேல்‌ புத்திரருடைய 
சிந்தையும்‌, எண்ணமும்‌ நன்றாகத்‌ தெரியும்‌. 
2553 வருஷமாக ஆதாமின்‌ காலத்திலிருந்து 
கர்த்தர்‌ மனுஷனோடு கிரியை செய்து 
வருகிறார்‌. இஸ்ரவேல்‌ புத்திரரோடு 470. 
வருஷங்களாக கிரியை செய்து வருகிறார்‌. 

இந்தப்‌ பாட்டு 
பின்வாங்கிப்போன இஸ்ரவேல்‌ 
மனச்சாட்சியிலே பேசும்‌. அவர்களுடைய 
பாவங்களை அவர்களுக்கு உணர்த்தும்‌. 
அவர்கள்‌ கர்த்தருக்கு முன்பாக தங்களைத்‌ 
தாழ்த்துவார்கள்‌. கர்த்தரை விட்டு 
விலகிப்போன இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌, தங்கள்‌ 
பாவங்களுக்கு மனந்திரும்பி, கர்த்தரிடத்தில்‌ 
திரும்பி வருவார்கள்‌. கர்த்தர்‌ தமது 
கிருபையினால்‌ அவர்களை மறுபடியும்‌ 
தம்முடைய ஜனமாக ஏற்றுக்கொள்வார்‌. 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ இன்னு 

கானான்‌ தேசத்திற்குள்‌ பவேரிக்கல்ல்லை 
ஆனாலும்‌ அவர்கள்‌ கானான்‌ தேசத்திற்குள்‌. 
பிரவேசித்த பின்பு, தம்மை விட்டு விலகி, 
அந்நிய தெய்வங்களை சேவிப்பார்கள்‌ என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. கர்த்தர்‌ 
சர்வஞானமுள்ளவர்‌. கர்த்தருக்கு தெரியாத 
இரகசியம்‌ எதுவுமே இல்லை. 


வே த்தரையிட்டப்‌ 
புத்திரருடைய 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌. பிற்காலத்தில்‌ 
தம்மை விட்டு விலகிப்போவார்கள்‌ என்பதை, 
கர்த்தர்‌ மோசேக்கும்‌ யோசுவாவுக்கும்‌ 
நான்‌ ஆணையிட்டுக்‌ 
கொடுத்த தேசத்தில்‌ அவர்களைப்‌ 
பிரவேசிக்கப்பண்ணாதிருக்கிற இப்பொழுதே 
அவர்கள்‌ கொண்டிருக்கும்‌ எண்ணம்‌ 
இன்னது என்று அறிவேன்‌” (உபா 31:21) 
என்று சொல்லுகிறார்‌. 





உபாகமம்‌ - 
DEUTERONOMY - 


(யய 
பிய 


இஸ்ரவேல்‌ புத்திரரை 
ட்டுகளும்‌ தொடரும்‌ முன்பாகவே, 
கர்த்தர்‌ தமது கிருபையினால்‌, அவர்களை 
தீங்குகளுக்கும்‌ இக்கட்டுக்களுக்கும்‌ 
விலக்கி இரட்சிப்பதற்கு 
சித்தமுள்‌ எவராயிருக்கிறார்‌. அதற்கான 
உபாயங்களை கர்த்தர்‌ இப்பொழுதே 
ஆயத்தம்பண்ணுகிறார்‌. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
கர்த்தருடைய 
நியாயத்தீர்ப்பினாலும்‌ 
முன்பாகவே, 
அழிவிலிருந்து தப்பிக்க வைப்பதற்கு, கர்த்தர்‌ 
இப்பொழுதே சித்தங்கொண்டு, அதற்கான 
உபாயங்களை செய்கிறார்‌. 


தீங்குகளும்‌ 


மனுஷருக்கு 
முன்பாகவே, 
குணப்படுத்துவதற்கு 


நோய்கள்‌ 


வருவதற்கு. 


அழிந்துபோவதற்கு 
அழிவிலிருந்து 
கர்த்தர்‌ தமது 
கிருபையினாலும்‌, தெய்வீக ஞானத்தினாலும்‌, 
இப்பொழுதே திட்டமிடுகிறார்‌ 
கர்த்தர்‌ மோசேக்கு முன்னறிவித்த 
காரியங்களைப்பற்றிய விவரம்‌ வருமாறு : 
மரித்து உன்‌ பிதாக்களோடே 
மதத்‌ ஈள்ளப்போகிறாய்‌. (உபா 
3116). 


1 


இந்த ஜனங்கள்‌ எழும்பி, தாங்கள்‌ 
போயிருக்கும்‌ தேசத்திலுள்ள அந்நிய 
நேவர்களைச்‌ சோரமார்க்கமாய்ப்‌ 
பின்பற்றி, என்னைவிட்டு, தங்களுடனே 
நான்‌ பண்ணின உடன்படிக்கையை 
மீறுவார்கள்‌. 

அந்நாளிலே நான்‌ அவர்கள்மேல்‌ 
கோபங்கொள்வேன்‌. (உபா 317). 


அவர்களைக்‌ கைவிட்டு விடுவேன்‌. 
என்‌ தை 
பேன்‌ நான்‌ 
ஜெபங்களுக்குப்‌ 

கொடுக்கமாட்டேன்‌. 


அவர்களுக்கு 
அவர்கள்‌ 
பதில்‌ 
(உபா 3147-18) 
அவர்கள்‌ பட்சிக்கப்படுவார்கள்‌. 


அநேக தீங்குகளும்‌ இக்கட்டுகளும்‌ 
அவர்களைத்‌ தொடரும்‌. 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


8. அவர்கள்‌ பிதாக்களுக்கு 
ஆணையிட்டுக்‌ கொடுத்த தேசத்தில்‌ 
அவர்களைப்‌ பிரவேசிக்கப்பண்‌ ணுவேன்‌. 
(உபா 31:20; உபா 29:13). 


அவர்கள்‌ புசித்துத்‌ திருப்தியாகிக்‌ 
கொழுத்துப்போயிருப்பார்கள்‌. 
அவர்கள்‌ வேறே தேவர்களிடத்தில்‌: 
திரும்பி, அவர்களைச்‌ சேவிப்பார்கள்‌. 
எனக்குக்‌ கோபம்மூட்டி என்‌ 
உடன்படிக்கையை மீறுவார்கள்‌. 


அநேக தீங்குகளும்‌ இக்கட்டுகளும்‌ 
அவர்களைத்‌ தொடரும்‌ அப்போது 
இந்தப்‌ பாட்டே அவர்களுக்கு 
விரோதமாகச்‌ சாட்சிபகரும்‌ 
(உபா 311921). 


மோசேயின்‌ பாட்டு 
உபா 31:22-30 


உபா 31:22, அன்றைக்கே மோசே. 
அந்தப்‌ பாட்டை எழுதி, அதை 
இஸ்ரவேல்புத்திரருக்குப்‌ படிப்பித்தான்‌.. 


உபா 31:29. அவர்‌ நூனின்‌ 
குமாரனாகிய யோகவாவை நோக்கி: தீ 
பலங்கொண்டு, 'திடமனதாயிரு, 
இஸ்ரவேல்‌. புத்திரருக்கு நான்‌: 
ஆணையிட்டுக்கொடுத்த தேசத்தில்‌ நீ 
அவர்களை நடத்திக்கொண்டுபோவாய்‌; 
நான்‌. உன்னோடிருப்பேன்‌ என்று 
கட்டளையிட்டார்‌. 


உபா க மோசே இந்த 
'தியாயப்பிரமாணத்தின்‌ வார்த்தைகள்‌ 
முழுவதையும்‌ ஒரு புஸ்தகத்தில்‌ எழுதி. 
முடித்தபின்பு, 


உபா 8125, மோசே கர்த்தருடைய 
உடன்படிக்கைப்‌ பொட்டியைச்‌ சுமக்கிற 
லேவியரை நோக்கி: 


உபா 31:98. நீங்கள்‌. இந்த 
'தியாயாப்பிரமாண புஸ்தகத்தை எடுத்து, 
அதை: உங்கள்‌. தேவனாகிய 
கர்த்தருடைய உடன்படிக்கைப்‌ 
பெட்டியின்‌ பக்கத்திலே வையுங்கள்‌; 
அங்கே அது உனக்கு விரோதமான 
சாட்சியாமிருக்கும்‌. 





உபாகமம்‌ - 
DEUTERONOMY - 


BALWETHER 
பிய 


உபா 81:27. தாண்‌. உன்‌ 
கலகக்குணத்தையும்‌ உன்‌ கடினக்‌ 
கழுத்தையும்‌ அறித்திருக்கிறேன்‌; இன்று 
நான்‌ இன்‌: உங்களுடன்‌ 
உயிரோடிருக்கையில்‌, கர்த்தருக்கு. 
விரோதமாகக்‌ கலகம்பண்ணினீர்களே; 
என்‌ மரணத்திற்குப்‌ பின்பு எவ்வனவு 
அதிகமாய்க்‌ கலகம்பண்ணுவீர்கள்‌! 


உபா 31:28, உங்கள்‌ 
கோத்திரங்களிலுன்ன மூப்பர்‌ உங்கள்‌: 
அதிபதிகள்‌ எல்லாருடைய காதுகளும்‌. 
கேட்கத்தக்கதாக 

வார்த்தைகளைச்‌. 

அவர்களுக்கு 

வானத்தையும்‌ 

சாட்சிவைக்கவும்‌ 

என்னிடத்தில்‌ கூடிவரச்‌ செய்யுங்கள்‌. 


உபா 91:29. என்‌ மரணத்திற்குப்பின்பு 
நீங்கள்‌ நிச்சயமாய்‌ உங்களைக்‌ 
கெடுத்து, நான்‌: உ 
கட்டனையிட்ட வழியை விட்டு 
விலகுவீர்கள்‌; ஆகையால்‌, கடைசி 
நாட்களில்‌ தீங்கு உங்களுக்கு நேரிடும்‌; 
உங்கள்‌: கைக்கிரியைகளினாலே 
கர்த்தரைக்‌ கோபப்படுத்தும்படிக்கு, 
அவர்‌ 

பொல்லாப்பானதைச்‌. 

என்பதை அறிவேன்‌ என்று சொல்லி, 


உபா 31:30. இஸ்ரவேல்‌ சபையார்‌ 
எல்லாரும்‌ கேட்க மோசே இந்தப்‌ 
பாட்டின்‌ வார்த்தைகளை முடியும்‌ 
வரையும்‌ சொன்னான்‌. 


மோசேயும்‌ யோசவாவும்‌ கர்த்தருடைய 
கட்டளையின்‌ பிரகாரமாக 
ஆசரிப்புக்கூடாரத்திலே நிற்கிறார்கள்‌. கர்த்தர்‌ 
அவர்களுக்கு கூடாரத்திலே மேகஸ்தம்பத்தில்‌ 
'தரிசனமாகிறார்‌ ந்தர்‌... இஸ்ரவேல்‌: 
புத்திரரைக்‌ குறித்து 
சொன்ன எல்லா வார்த்தைகளையும்‌, 
யோசுவா... கவனமாய்ச்‌ செவிகொடுத்து 
கேட்கிறார்‌. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கானான்‌. 
தேசத்தில்‌ பிரவேசித்த பின்பு, அவர்கள்‌ 
கர்த்தருடைய உடன்படிக்கையை மீறி, 
கர்த்தருக்கு கோபமூட்டுவார்கள்‌ என்னும்‌. 
செய்தியையும்‌. யோசுவா மிகுந்த 
மனவேதனையோடு செவிகொடுத்து 
கேட்கிறார்‌. 


விரிவுரை 
COMMENTARY 


கர்த்தர்‌ மோசேயையும்‌ யோகவாவையும்‌ 
நோக்கி, “இப்பொழுது நீங்கள்‌ இந்தப்பாட்டை 
எழுதிக்கொண்டு, இதை இஸ்ரவேல்‌ 
பத்திரருக்குப்‌ இந்தப்பாட்டு 
எனக்குச்‌ சாட்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்குள்ளே இருக்கும்டி இதை. 
அவர்கள்‌ வாயில்‌  வழங்கப்பண்ணுங்கள்‌" 
(உபா 3129) என்று கட்டளையிடுகிறார்‌. 


படிப்பித்து, 
ட்சியா: 


அன்றைக்கே மோசே அந்தப்‌ பாட்டை 
எழுதி, அதை இஸ்ரவேல்‌ புத்திரருக்குப்‌ 
படப்பிக்கிறார்‌ (உபா 31:22) 


எழுதிய ஒரு சிலரைப்பற்றி 
வேதாகமத்தில்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களின்‌ விவரம்‌ 


வருமாறு : 
1. லாமேக்கு (ஆதி 4:23) 
2. மோசே 


உபா 
சங்‌ 90) 


(யாத்‌ 15; 
3119-2230, 


3. மிரியாம்‌ (யாத்‌ 15:20-21) 
தெபொராள்‌ (நியா 5) 

5. அன்னாள்‌ (சாமு 2:1-10) 
தாவீது (சோமு 223; சங்‌ 18) 


சாலொமோன்‌ 
உன்‌ 14). 


(இராஜா 


ஆசாப்‌ (சங்‌ 5073-83) 
ஏமான்‌ (சங்‌ 88) 
ஏத்தான்‌ (சங்‌ 89) 
ஏசாயா (ஏசா 

ஏசா 25:1-12; ஏசா 26:-; 21) 
எசேக்கியா (ஏசா 389-20) 
சகரியா (லூக்கா 1:68-79) 
எலிசபெத்‌ (லூக்கா 1:42-45) 


5. மரியாள்‌ (லூக்கா 1:45-55) 





உபாகமம்‌ - 
DEUTERONOMY - COMMENTARY 


துன்மார்க்கத்தையும்‌ 
கேள்விப்பட்டு 
சோர்ந்துபோகவுமில்லை. 


கர்த்தர்‌ நூனின்‌ குமாரனாகிய 
யோசுவாவை நோக்கி, “நீ பலங்கொண்டு 
திடமனதாயிரு, இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு நான்‌ 
ஆணையிட்டுக்கொடுத்த தேசத்தில்‌ நீ 
அவர்களை நடத்திக்கொண்டுபோவாய்‌; நான்‌ 
உன்னோடிருப்பேன்‌" (உபா 31:23) என்று 
கட்டளையிடுகிறார்‌. 


மோசே இந்த நியாயப்பிரமாணத்தின்‌ 
வார்த்தைகள்‌ முழுவதையும்‌ ஒரு புஸ்தகத்தில்‌ 
எழுதி முடிக்கிறார்‌. 


மோசே அதை எழுதி முடித்தபின்பு, 
கர்த்தருடைய உடன்படிக்கைப்‌ பெட்டியைச்‌ 
சுமக்கிற லேவியரை நோக்கி, “நீங்கள்‌ 
நியாயப்பிரமாண புஸ்தகத்தை எடுத்து. அதை 
உங்கள்‌ 
உடன்படிக்கைப்‌ 
வையுங்கள்‌: 
விரோதமான சாட்சியாயிருக்கும்‌" 
(உபா 31:24-26) என்று சொல்லுகிறார்‌ 


இதுவரையிலும்‌ எழுதப்பட்டிருக்கும்‌. 
பஞ்சாகமப்‌ புஸ்தகத்தில்‌ உபா 32 ஆவது. 
அதிகாரத்தில்‌ உள்ள பாட்டும்‌, உபா 33 
ஆவது அதிகாரத்திலுள்ள தீர்க்கதரிசனமும்‌ 
அடங்கிமிருக்கலாம்‌. உபா 34 ஆவது 
அதிகாரத்தை யோசுவா எழுதினார்‌. 
யோசுவாவும்‌ “தேவனுடைய நியாயப்பிரமாண 
புஸ்தகத்தில்‌ எழுதினார்‌". 
(யோசுவா 24:26), 


எழுதின நியாயப்பிரமாண 
ப்‌. பெட்டிக்குள்ளே 


மோசே 


உடன்படிக்கைப்‌ பெட்டிக்குள்ளே க்‌ 
கற்பனைகள்‌ எழுதப்பட்டிருக்கிற இரண்டு 
கற்பலகைகள்‌ வைக்கப்பட்டிருக்கிறது. 


க்‌ Cope 


PUBLISHERS 


ஒரு புஸ்தகம்‌ கண்டுபிடிக்கப்பட்டது. இந்தப்‌ 
புஸ்தகம்‌ ஒரு வேளை மோசே எழுதின 
நியாயப்பிரமாண புஸ்தகமாகமிருக்கலாம்‌ 
என்று வேதபண்டிதர்கள்‌ விளக்கம்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 


"கர்த்தருடைய 
கொண்டுவரப்பட்ட 


எடுக்கிறபோது. 


உ ஆலயத்துக்குக்‌ 
பணத்தை அவர்கள்‌ 
மோசேயைக்கொண்டு 
குட்டளையிடப்பட்ட கர்த்தருடைய 
நியாயப்பிரமாணப்‌ புஸ்தகத்தை 
ஆசாரியனாகிய இல்க்கியா கண்டெடுத்தான்‌" 
(நோளா 34:14). 


ரத்திலிரு; 
ப சமதள த்‌ ணிகள்‌ விவரமாக 
சொல்லப்பட்டிருக்கிறது. மோசே கர்த்தர்‌ 
தனக்கு கட்டளையிட்ட பிரகாரமாக அந்தப்‌ 
பாடலை எழுதி, அதை இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கு படிப்பிக்கிறார்‌. 


| மோசே இஸ்ரவேல்‌ புத்திரரை நோக்கி, 
உன்‌ குலகக்குணத்தையும்‌.. உன்‌ 
கழுத்தையும்‌ அறிந்திருக்கிறேன்‌;: 
இன்னும்‌ உங்களுடன்‌ 

கர்த்தருக்கு 

னாய்‌ கலகம்பண்ணினீர்களே; என்‌ 
மரணத்திற்குப்‌ பின்பு எவ்வளவு அதிகமாய்க்‌ 
கலகம்பண்ணுவீர்கள்‌!' (உபா 31:27) என்று 


சொல்லுகிறார்‌. 


இஸ்ரவேல்‌. ஜனத்தார்‌ 
கலகக்குணமுள்ளவர்களாயிருக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ கர்த்தருக்கு விரோதமாகக்‌ 
கலகம்பண்ணுகிறார்கள்‌. மோசே இப்போது 
அவர்களோடு கூடமிருக்கிறார்‌. அவர்‌ 
சீக்கிரத்தில்‌. மரித்துப்போகப்போகிறார்‌. 
மோசே தங்களோடு கூடமிருக்கும்போதே, 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தருக்கு விரோதமாக. 
அதிகமாய்க்‌ கலகம்பண்ணுகிறார்கள்‌. மோசே 
மரித்துப்போன பின்பு, அவர்கள்‌ கர்த்தருக்கு 
விரோதமாக. இன்னும்‌ அதிகமாய்க்‌ 
கலகம்பண்ணுவார்கள்‌. அவர்கள்‌ 
மோசேயையும்‌ மறந்துவிடுவார்கள்‌, 
மோசேயின்‌ நியாயப்பிரமாண த்தையும்‌ 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


BALWETHER 
பிய 


நினைவுகூருவார்கள்‌. 
தாங்கள்‌ கர்த்தரைவிட்டு விலகிப்போனதை 
நினைத்து அவர்கள்‌ மனம்‌ வருந்துவார்கள்‌. 
தங்களுடைய பாவங்களுக்கு மனந்திரும்ப: 
அவர்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும்‌. 

இஸ்ரவேல்‌: புத்திரருடைய 
குலகக்குணத்தைப்‌ பார்த்து மோசே மனம்‌ 
'வேதனைப்படுகிறார்‌. அவர்கள்‌ மறுபடியுமாக 
கர்த்தரிடத்தில்‌ திரும்பி வரவேண்டுமென்று 
மோசே விரும்புகிறார்‌. ஆனாலும்‌ அவர்கள்‌ 
தங்கள்‌ பாவங்களுக்கு மனந்திரும்புவார்களா 
என்னும்‌ சந்தேகம்‌, மோசேயின்‌ மனதிலே 
உண்டாயிருக்கிறது. 


மோசே இஸ்ரவேல்‌ புத்திரரை நோக்கி, 
“உங்கள்‌ ஈத்திரங்களிலுள்ள மூப்பர்‌ 
உங்கள்‌ அதிபதிகள்‌ எல்லாருடைய காதுகளும்‌ 
கேட்கத்தக்கதாக நான்‌ இந்த 
வார்த்தைகளைச்‌ சொல்லவும்‌, அவர்களுக்கு 
விரோதமாக வானத்தையும்‌ பூமியையும்‌ 
சாட்சிவைக்கவும்‌ அவர்களை என்னிடத்தில்‌. 
கூடிவரச்செய்யுங்கள்‌" (உபா 31:28) என்று 


சொல்லுகிறார்‌ 


மோசேயினுடைய 
பிரகாரம்‌, இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
அவரிடத்தில்‌ கூடிவருகிறார்கள்‌. 
தன்னுடைய மரணத்தைக்‌ குறித்தும்‌, அதன்‌ 
பின்பு அவர்கள்‌ கர்த்தரை விட்டு னா 
விலகிப்போவதைக்‌ 

அவர்களுக்கு மிகுந்த ரத்து 
சொல்லுகிறார்‌ 


மோசே இஸ்ரவேல்‌ புத்திரரை நோக்கி, 
'என்‌ மரணத்திற்குப்பின்பு நீங்கள்‌ நிச்சயமாய்‌ 
உங்களைக்‌ கெடுத்து. நான்‌ உங்களுக்குக்‌ 
கட்டளையிட்ட வழியை விட்டு விலகுவீர்கள்‌;: 
ஆகையால்‌, கடைசி நாட்களில்‌ தீங்கு 
உங்களுக்கு நேரிடும்‌; உங்கள்‌ 
கைக்கிரியைகளினாலே கர்த்தரைக்‌ 
கோபப்படுத்தும்படிக்கு, அவர்‌ பார்வைக்குப்‌ 
பொல்லாப்பானதைச்‌ செய்வீர்கள்‌ என்பதை 

31:29) என்று 


கட்டளையின்‌ 
எல்லோரும்‌. 
மோசே 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பொல்லாப்பு செய்கிறவர்கள்‌ 
கர்த்தரைவிட்டு பின்வாங்கிப்போய்‌ தங்கள்‌ 
ஆத்துமாக்களைக்‌ கெடுத்துக்‌ கொள்வார்கள்‌. 
(உபா 3116-1829; உபா 31:16; சங்‌ 47:9; 
பேதுரு 2:14,20-22; எபி 10:26-29). 


தன்னுடைய மரணத்திற்கு பின்பு 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தருடைய பார்வைக்கு. 
பொல்லாப்பனதை செய்வார்கள்‌ என்று 
மோசே சொல்லுகிறார்‌. அவர்கள்‌ தங்கள்‌ 
பாவங்களுக்கு மனந்திரும்புவார்கள்‌ என்னும்‌ 
நம்பிக்கை மோசேயின்‌ மனதிலே. 


கர்த்தராகிய 
தாம்‌ கல்வாரி 
இந்தப்‌ பூமியிலே கள்ளத்தீர்க்கதரிசிக, 
கள்ளக்கிறிஸ்துக்களும்‌ எழும்புவார்கள்‌ என்று 
சொன்னார்‌. 


"ஏனெனில்‌,  கள்ளக்கி) கு 
கள்ளத்தீர்க்கதரிசிகளும்‌. ப்‌ 
கூடுமானால்‌ 
தெரிந்துகொள்ளப்பட்டவர்களையும்‌ 
வஞ்சிக்கத்தக்கதாகப்‌ 
அடையாளங்களையும்‌ 
செய்வார்கள்‌" (மத்‌ 24:24). 


பெரிய 
அற்புதங்களையும்‌ 


கர்த்தருடைய ஜனங்கள்‌ அவரை விட்டு 
விலகிப்போனாலும்‌, அவர்கள்‌ கர்த்தருக்கு 
விரோதமாக பொல்லாப்பானதை செய்தாலும்‌, 
கர்த்தருடைய ஜனங்களை வஞ்சிப்பதற்காக 
கள்ளக்கிறிஸ்துக்களும்‌, 
கள்ளத்தீர்க்கதரிசிகளும்‌. எழும்பினாலும்‌, 
ரத்‌ பாதாளத்தின்‌ 


உறுதியாக நிலைத்து நிற்கும்‌. 


இஸ்ரவேல்‌ சபையார்‌ எல்லாரும்‌ கேட்க 


மோசே இந்தப்‌ பாட்டின்‌ வார்த்தைகளை 
முடியும்வரையும்‌ சொல்லுகிறார்‌ (உபா 31:30). 
ந்த வசனத்தில்‌ சொல்லப்பட்டிருக்கும்‌. 

ந்தப்‌ பாட்டு" என்பது, உபா 321-44 
வசனங்களில்‌ எழுதப்பட்டிருக்கும்‌. 





உபாகமம்‌ - 
DEUTERONOMY - 


கர்த்தருடைய கட்டளையின்‌ பிரகாரமாக 
மோசே அந்தப்‌ பாட்டை எழுதி, அந்தப்‌ 


பாட்டின்‌ வார்த்தைகளை இஸ்ரவேல்‌ சபையார்‌ 
எல்லாரும்‌ கேட்க, 


சொல்லுகிறார்‌. 


அவர்களுக்கு முன்பாக 


(உபா 32:3-6) 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்காக 


(உபா 32:7-18), 


இஸ்ரவேல்‌ 
பாவங்களினிமித்தமாக அவர்கள்மீது 
கேவனுபைய நியத்தரப கீகள்‌ வம்‌ என்று, 
மோசே எச்சரித்து முன்னறிவிக்கிறார்‌ 
(உபா 32:19-33). 


இஸ்ரவேல்‌ ஜனத்தாருடைய 
சத்துருக்கள்‌ அழிக்கப்படுவார்கள்‌ என்னும்‌ 
வாக்குத்தத்தம்‌. இஸ்ரவேலிலே 
மீதியானவர்கள்‌ மகிமையாக 
விடுவிக்கப்படுவார்கள்‌ (உபா 32:36-43) 

மோசே இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
இந்தப்‌ பாட்டின்‌ வார்த்தைகளையெல்லாம்‌. 
சொல்லுகிறார்‌ (உபா 3244-47). மோசே 
நேபோ பர்வதத்தின்மேல்‌ ஏறி, அங்கே 
இருந்து கானான்‌ தேசத்தைப்‌ பார்த்து, 
அந்த மலை மரித்துப்போவார்‌ 
(உபா 32:48-52) 


மோசேயின்‌ பாட்டு 
உபா 821-6 


உபா 521. 
செவிகொடுங்கள்‌, 
பூமியே, எண்‌: 
கேட்பாயாக. 


வானங்களே, 
நான்‌ பேசுவேன்‌; 
வாவ்மொழிகளைக்‌ 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


உபா 922. 
இனம்பயிரின்‌ மேல்‌: 
என்‌: உபதேசம்‌ 
பனித்துளிகள்‌ 
இறங்குவதுபோல, 
இறங்கும்‌... 


மழையானது 
பொழிவதுபோல, 
பொழியும்‌; 
புல்லின்மேல்‌ 


என்‌ வசனம்‌ 


உபா 823. கர்த்தருடைய நாமத்தை 
பிரசித்தம்பண்ணுவேன்‌;. நம்முடைய 
தேவனுக்கு. மகத்துவத்தைச்‌. 
செலுத்துங்கள்‌. 


உபா 32ஃ்‌. அவர்‌ கன்மலை; அவர்‌ 


உபா 325, அவர்களோ தங்களைக்‌ 
கெடுத்துக்‌ கொண்டார்கள்‌, அவர்கள்‌ 
அவருடைய பின்னைகள்‌ அல்ல; இதுவே 
அவர்கள்‌ காரியம்‌; அவர்கள்‌: 
மாறுபாடும்‌. தாறுமாறுமுன்ன. 
சந்ததியார்‌. 


உபா 82:6. விவேகமில்லாத மதிகெட்ட 
ஜனங்கனே, இப்படியா கர்த்தருக்குப்‌ 
பதிலனிக்கிறீர்கள்‌.. உன்னை 
ஆட்கொண்ட பிதா அவரல்லவா? 
உன்னை உண்டாக்கி உன்னை 
திலைப்படுத்தினவர்‌ அவரல்லவா? 


மோசே இஸ்ரவேல்‌ சபையார்‌ 
எல்லோருக்கும்‌ முன்பாக தன்னுடைய பாட்டின்‌ 
வார்த்தைகளை சொல்லுகிறார்‌. இஸ்ரவேல்‌ 
ஜனத்தார்‌ எல்லோரும்‌ அவருடைய பாட்டின்‌ 
வார்த்தைகளுக்கு செவிகொடுக்கவேண்டும்‌. 
ஜனங்கள்‌ மாத்திரமல்ல, வானங்களும்‌ 
பூமியும்‌ தன்னுடைய உவாய்மொழியை 
கேட்கவேண்டுமென்று மோசே 
சொல்லுகிறார்‌. 


'வானங்களே, செவிகொடுங்கள்‌, நான்‌ 
பேசுவேன்‌: பூமியே, என்‌ வாய்மொழிகளைக்‌ 
கேட்பாயாக” (உபா 324) என்று சொல்லி 
மோசே தன்னுடைய பாட்டின்‌ வார்த்தைகளை 
சொல்ல ஆரம்பிக்கிறார்‌... மோசேயின்‌ 
வார்த்தைகள்‌ சத்தியமான வார்த்தைகள்‌. 
அவை எல்லாமே மிகவும்‌ முக்கியமான 
வார்த்தைகள்‌. 





உபாகமம்‌ 


BALWETHER 
பிய 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌. 
விரோதமாகக்‌ கலகம்பண்ணி, 


விட்டு 


கர்த்தருக்கு. 

அவரை 
பின்வாங்கிப்போன 
வல்‌ அவர்களுக்கு 
விரோதமாக தேவனுடைய கோபம்‌ 
எழும்பியிருக்கிறது. தேவனுடைய தெய்வீக 
நியாயத்தீர்ப்பு அவர்கள்மீது வரப்போகிறது. 
பாவிகளுக்கு விரோதமாக வானங்களும்‌: 
பூமியும்‌ சாட்சியாகயிருக்கிறது. 


"கர்த்தருடைய 
ஜனங்களுக்கு 


வார்த்தைகளை 
இட்டனர்‌ அரப 
ஜனங்கள்‌ வார்த்தைகளை 
செவிகொடுத்து “கேட்டு, கர்த்தருடைய 
பிரமாணத்தைக்‌  கைக்கொள்ளவேண்டும்‌. 
கர்த்தருடைய வார்த்தை தங்களுக்கு 
பிரசங்கிக்கப்பட்டும்‌, அவர்கள்‌ அந்த 
வார்த்தைகளுக்கு செவிகொடாமலும்‌, 
கீழ்ப்படியாமலும்‌ போகும்போது, வானங்களும்‌ 
பூமியும்‌ பாவிகளுக்கு, விரோதமாக 
சாட்சியாயிருக்கும்‌. 


“வானங்கள்‌ அவன்‌ அக்கிரமத்தை 
வெளிப்படுத்தி, பூமி அவனுக்கு விரோதமாக 
எழும்பும்‌" (யோபு 20:27). 

தன்னுடைய பாட்டில்‌ நான்‌ 
சொல்லப்போகிற வார்த்தைகள்‌ 
எப்படிப்பட்டதாகமிருக்கும்‌ என்று, மோசே 
இந்தப்‌ பாட்டின்‌ முன்னுரையில்‌ சொல்லுகிறார்‌ 

“மழையானது இளம்பயிரின்மேல்‌. 
பொழிவதுபோல, என்‌ உபதேசம்‌ பொழியும்‌: 
பனித்துளிகள்‌ புல்லின்மேல்‌ இறங்குவதுபோல, 
என்‌ வசனம்‌ இறங்கும்‌" (உபா 32:2) என்று 
மோசே சொல்லுகிறார்‌. 


மெய்யான உபதேசத்திற்கு உவமையாக 
இந்த வசனத்தில்‌ நான்கு காரியங்கள்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. அவையாவன : 

1. மழை - ஒவ்வொரு துளியாக மழை 
'பொழிவதுபோல வேதாகம உபதேசமும்‌ 
மெதுவாக ஆரம்பித்து அதன்‌ முழு 
வெளிப்பாட்டையும்‌ பூரணமாக 
வெளிப்படுத்தும்‌. 299-1; 
2தீமோ 3:16-17). 


(ஏசா. 


பனித்துளி - பனித்துளியைப்போல 
மெய்யான உபதேசம்‌ இருதயத்திலும்‌, 
ட்டம்‌ லும்‌ வந்‌ 
ஆத்துமாவிற்கு 
இளைப்பாறுதலைத்தரும்‌. 


DEUTERONOMY - COMMENTARY 


ச Coops 


PUBLISHERS 


3. சிறுமழை - சிறுமழையோடு கூடிய 
பலத்த காற்றுபோன்று மெய்யான 
உபதேசத்தோடு பரிசுத்த 
ஆனியானவரின்‌ வல்லமையும்‌ சேர்ந்து 
விளங்கும்‌. 


4. தொடர்‌ மழை - விதை விதைப்பதற்கும்‌, 
அறுவடை செய்வதற்கும்‌ தொடர்மழை 
தேவைப்படுவது போன்று ஆத்தும 
அறுவடைக்கு மெய்யான உபதேசம்‌. 
தேவைப்படுகிறது. 


மோசேயின்‌. வார்த்தைகள்‌ 

துன்மார்க்கர்மீது, பெருமழை பொழிவதுபோல 

முற்றிலுமாக 

மழையானது சில 

சமயங்களில்‌ மனுஷருக்கு நியாயத்தீர்ப்பாக 

அனுப்பப்படுகிறது. பெரிய அளவில்‌ மழை 

பெய்து. பெருவெள்ளம்‌. ஏற்பட்டு, 
ஜனங்களையெல்லாம்‌ அழித்துப்போடுகிறது. 


தேவனுடைய வார்த்தையும்‌ 
மழையைப்போலவே இருக்கிறது. ஏற்ற 
காலத்தில்‌ பெய்யும்‌ நிதானமான மழை 
இளம்பமிருக்கு மிகவும்‌ நல்லது. இப்படிப்பட்ட 
மழை மனுஷருக்கு மிகவும்‌ ஆசீர்வாதமாக 
இருக்கும்‌. பெருமழையும்‌ பெருவெள்ளமும்‌ 
மனுஷருக்கு சாபமாகயிருக்கும்‌. 

அதுபோலவே கர்த்தருடைய 
வார்த்தையானது நீதிமான்களுக்கு 
ஆசீர்வாதமாகவும்‌, ஜீவனாகவும்‌, 
நன்மையாகவும்‌ இருக்கும்‌. அதே வேளையில்‌, 
கர்த்தருடைய வார்த்தையானது 
துன்மார்க்கருக்கு, சாபமாகவும்‌, 
மரணமாகவும்‌, தீமையாகவும்‌ இருக்கும்‌. 


கர்த்தருடைய 
இரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு க்கே 
வாசனையாகவும்‌, 

கெட்டுப்போகிறவர்களுக்கோ 
மரணத்திற்கு: 


அது 
ஏதுவான வாசனையாகவும்‌ 


கர்த்தருடைய 
ஏற்றுக்கொள்ள 
கர்த்தருடைய 


மழையைப்போல ஆசீர்வாதமாயிருக்கும்‌. 





உபாகமம்‌ - 
DEUTERONOMY - 


BALWETHER 
பிய 


மோசே 
கர்த்தரைப்பற்றியும்‌, 
பிரமாணங்களைப்பற்றியும்‌ 
உபதேசம்பண்ணுகிறார்‌. மோசேயின்‌ பாட்டு 
ஒரு உபதேச பாட்டு. மோசே ஏற்கெனவே. 
கர்த்தரைத்‌ துதித்துப்பாடும்‌ துதியின்‌ 
பாட்டையும்‌, ஸ்தோத்திரப்பாட்டையும்‌ 
பாடியிருக்கிறார்‌ (யாத்‌ 15-ஆவது அதிகாரம்‌. 

மோசே இந்த அதிகாரத்தில்‌ பாடுகிற 
பாட்டோ உபதேச பாட்டாகமிருக்கிறது. 
சங்கீதங்கள்‌ மூலமாகவும்‌, ஞானப்பாட்டுக்கள்‌ 
மூலமாகவும்‌ நாம்‌ கர்த்தரை 
மகிமைப்படுத்துகிறோம்‌. அவரை நன்றியுள்ள 


இருதயத்தோடு துதிக்கிறோம்‌. அதே 
வேளையில்‌ சங்கீதங்கள்‌ நமக்கு 


ஆலிக்குரிய உபதேசங்களையும்‌ 

போதிக்கிறது. 
“கிறிஸ்துவின்‌ 

உங்களுக்குள்ளே 


தன்னுடைய 


வசனம்‌. 
சகல ஞானத்தோடும்‌ 
பரிபூரணமாக வாசமாயிருப்பதாக 
சங்கீதங்களினாலும்‌ கீர்த்தனைகளினாலும்‌ 
ஞானப்பாட்டுகளினாலும்‌ ஒருவருக்கொருவர்‌ 
போதித்து, புத்திசொல்லிக்கொண்டு, 
உங்கள்‌ இருதயத்திலே கர்த்தரைப்‌ பக்தியுடன்‌ 
பாடுங்கள்‌" (கொலோ 3:16. 

மோசே எழுதின பாடல்களில்‌ பல 
பாடல்கள்‌ “மஸ்கீல்‌' என்னும்‌ பாடல்களாகும்‌. 


மஸ்கீல்‌ என்னும்‌ வார்த்தைக்கு போதிப்பது, 


பொழிவதுபோல என்‌ உபதேசம்‌ 
என்று சொல்லுகிறார்‌ 


என்றும்‌ மோசே சொல்லுகிறார்‌. 


மழை வானத்திலிருந்து வருகிறது. அது 
பூமியை நனைத்து  செழிப்பாக்குகிறது. 
பூமியின்மீது மழை பெய்வதினால்‌. 
தாவரங்களும்‌ விருட்சங்களும்‌ பசுமையாய்‌ 
வளர்ந்து, கனிகளைக்‌ கொடுக்கிறது. 
மோசேயின்‌ உபதேச மொழியும்‌, மது 
இருதயத்திலே கிரியை 
அவர்களுடைய வல்கள்‌ 
ஆலிக்குரிய கனிகள்‌ வெளிப்படும்‌. 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மோசேயின்‌ உபதேச மொழிகள்‌, இளம்‌ 
மிரின்மேல்‌. மென்மையாகப்‌ பெய்யும்‌ 
மழையைப்போலவும்‌, புல்லின்மேல்‌ இறங்கும்‌ 
பனித்துளிகளைப்போலவும்‌ இருக்கிறது. 
, மென்மையான மழையும்‌ 

ஆரவாரமில்லாமல்‌ அமைதியாகப்‌ பெய்யும்‌. 
மோசேயின்‌ உபதேச ன க்‌ 
ஆரவாரமில்லாமல்‌ அமைதியாகவே இருக்கும்‌. 

கர்த்தருடைய வார்த்தைகளை 
பிரசங்கம்பண்ணுகிற ஊழியக்காரர்கள்‌, 
சத்தியத்தைக்‌ கேட்கிறவர்களுடைய மனதிலே. 
பதியும்‌ வண்ணமாகப்‌ பேசவேண்டும்‌. 
வசனங்கள்‌ ஜனங்களுடைய இருதயத்தில்‌ 
தங்கியிருக்கவேண்டும்‌. கர்த்தருடைய 
வார்த்தையை  பிரசங்கம்பண்ணுகிறவர்கள்‌, 
ஜனங்கள்மீது கரிசனையோடும்‌, 
அக்கரையோடும்‌, அன்போடும்‌, பாசத்தோடும்‌, 
பிரியத்தோடும்‌ பிரசங்கம்பண்ண வேண்டும்‌. 

மோசேயின்‌ உபதேச 
ஜனங்கள்‌ ஏற்றுக்கொள்கிறார்கள்‌. மழை 
பெய்வதினால்‌ இளம்‌ பயிரிக்கு பிரயோஜனம்‌. 
உண்டாவதுபோலவும்‌, பனி இறங்குவதினால்‌ 
புல்லுக்கு. பிரயோஜனமுண்டாவதுபோலவும்‌, 
மோசேமின்‌ உபதேச வார்த்தைகளினால்‌ 
இஸ்ரவேல்‌ சபையாருக்கு ஆவிக்குரிய 
பிரயோஜனமுண்டாகிறது. 

மோசே தன்னுடைய பாடலில்‌ 
கர்த்தரைப்பற்றிய நீதியையும்‌, அவருடைய 
மகிமையையும்‌, 


மகத்துவத்தையும்‌ 
தெளிவுபடுத்துகிறார்‌. 


வார்த்தைகளை 


ர்த்தருடைய நாமத்தை 
பிரசித்தம்பண்ணுவேன்‌;: நம்முடைய 
வனுக்கு மகத்துவத்தைச்‌ செலுத்துங்கள்‌. 
அவர்‌ கன்மலை: அவர்‌ கிரியை 
உத்தமமானது: அவர்‌ வழிகளிலெல்லாம்‌ 
ர்‌ நியாயக்கேடில்லாத 
அவர்‌ நீதியும்‌ 
செ (பா 32:34) என்று 
மோசே கர்த்தரைப்பற்றிச்‌ சொல்லுகிறார்‌ 
கர்த்தருடைய கிரியை உத்தமமானது. 
கர்த்தர்‌ அரைகுறையாக எதையும்‌. 
சிருஷ்டிக்கவில்லை. கர்த்தருடைய கிரியை 
எப்போதும்‌ பூரணமாகவும்‌, உத்தமமாகவும்‌ 
இருக்கும்‌. சிருஷ்டிகளிடத்தில்‌ காணப்படும்‌ 
குறைவுகள்‌ அவர்களுடைய பாவங்களினால்‌ 
வந்த விளைவு. கர்த்தருக்கு விரோதமாகக்‌ 
கலகம்‌ பண்ணியதினால்‌ 
காணப்படும்‌ தேவசாயல்‌ 
(ரோமர்‌ 512-21). 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


உபாகமம்‌ புஸ்தகத்தில்‌ கந்தன்‌ 
சொல்லப்பட்டிருக்கும்‌ சத்தியங்களின்‌ விவர 
வருமாறு : 


1. கர்த்தருக்கு ஒரு வாய்‌ இருக்கிறது. 
(உபா 32:1). 


2. அவரால்‌ பேசமுடியும்‌. (உபா 32:1-2). 


3%. அவருக்கு ஒரு உபதேசம்‌ இருக்கிறது. 
(உபா 32:2). 


4. அவருக்கு ஒரு நாமம்‌ இருக்கிறது. 
(உபா 32:3). 


5. அவர்‌ மகத்துவமானவர்‌ 
6. அவர்‌ கன்மலை. (உபா 32:4). 
7. அவர்‌ கிரியை உத்தமமானது. 

8. அவர்‌ வழிகளெல்லாம்‌ நியாயம்‌. 


9. அவர்‌ நியாயக்கேடில்லாத சத்தியமுள்ள 
தேவன்‌. 


10. அவர்‌ நீதியும்‌ செம்மையுமானவர்‌ 


கர்த்தர்‌ 
சத்தியமுள்ள தேவன்‌. 
செம்மையுமானவர்‌ ்‌ 
செய்கைகள்‌ எல்லாமே தல்‌ கர்த்தர்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனத்தாருக்கு நன்மையான 
காரியங்களை ஈவாகக்‌ கொடுத்து அவர்களை 
ஆசீர்வதித்தாலும்‌ அல்லது அவர்களுக்கு 
தீமையான காரியங்களைக்‌ கொடுத்து. 
அவர்களை தண்டித்தாலும்‌, 
இவையெல்லாவற்றையும்‌ கர்த்தர்‌ தம்முடைய 
நீதியின்படியே செய்கிறார்‌. கர்த்தருடைய 
கிரியைகள்‌ எல்லாமே உத்தமமானது. 
அவருடைய வழிகள்‌ எல்லாமே நியாயமானது. 

'கர்த்தவே,  உம்மோடே 
வழக்காடப்போனால்‌, தேவரீர்‌ 
நீதியுள்ளவராமே: ஆகிலும்‌ உம்முடைய 
நியாயங்களைக்‌ குறித்து உம்மோடே நான்‌ 
பேசும்படி வேண்டுகிறேன்‌; ஆகாதவர்களின்‌ 


வாய்க்கிறதென்ன? 
துரோகஞ்செய்துவருகிற அனைவரும்‌ 
குகித்திருக்கிறதென்ன?” (எரே 12:1) 


நான்‌ 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


'உமது நீதி மகத்தான. 
இருக்கிறது: 
காப்பாற்றுகிறீர்‌” (சங்‌ 36-6). 


மோசே 
கர்த்தருடைய 
பண்ணுவதாக 
மகிமையுள்ளவர்‌. 
ஜனத்தாரோ 
அவரை விட்டு விலகி, அந்நிய தேவர்களைப்‌ 
பின்பற்றுகிறார்கள்‌. கர்த்தருடைய 
மகத்துவத்தை, அவர்கள்‌ விக்கிரகங்களோடு 
ஒப்பிடுகிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரரிடத்தில்‌ தெளிந்த 
சிந்தனையும்‌, ஞானமும்‌ புத்தியுமில்லை. 
ஆகையினால்தான்‌. 
மகிமையுள்ள கர்த்தரும்‌, 
விக்கிரகங்களும்‌ ஒன்றுபோல 
அவர்களால்‌ கர்த்தருக்கும்‌, 
விக்கிரகங்களுக்கும்‌. இடையிலுள்ள 
வித்தியாசங்களைப்‌ பார்க்க முடியவில்லை. 


பர்வதங்கள்‌ 


தன்னுடைய பாட்டிலே. 
நாமத்தை பிரசித்தம்‌ 


அவர்களுக்கு 
மாயையான 


தெரிகிறது. 


, நம்முடைய ஆவிக்குரிய ஜீவிய 
நாம்‌. பாவங்களுக்கு 
ஜீவிக்கவேண்டுமென்றால்‌, நம்முடைய 

ஒவ்வொரு பகுதியிலும்‌, 
நாமத்தை  மகிமைப்படுத்த 
நம்முபைய இருதயத்திலே 

உயர்வான எண்ணங்கள்‌ 


நிரம்பியிருக்கவேண்டும்‌. 


நம்முடைய வாயின்‌ 
வார்த்தைகளெல்லாம்‌ கர்த்தருடைய 
நாமத்தையே எப்போதும்‌ பிரசித்தம்‌ 
பண்ணவேண்டும்‌. நாம்‌ கர்த்தருடைய 
மகத்துவத்தையும்‌. 
எப்போதும்‌ அறிவிக்கவேண்டும்‌. நம்முடைய 
இருதயத்தில்‌ கர்த்தரைப்பற்றிய உயர்வான 
எண்ணங்களும்‌, மகிமையான 
சிந்தனைகளும்‌ நிரம்பியிருக்கவேண்டும்‌. 


நம்முடைய ஜீவியத்தில்‌, நமக்கு 
கிடைக்கிற ஒவ்வொரு வாய்ப்புக்களையும்‌ 
பயன்படுத்தி, நாம்‌ கர்த்தருடைய நாமத்தை 
பிரசித்தம்பண்ணும்போது, நாம்‌ அவருடைய 
மகிமையையும்‌, மகத்துவத்தையும்‌ சொல்லி 
துதிக்கும்போது, நாம்‌ பாவத்தை விட்டு 
விலகி ஜீவிப்போம்‌. நம்முடைய ஜீவியத்தில்‌ 
கர்த்தரைத்‌ துதிக்கும்‌ துதிகள்‌ பெருகும்போது. 
கர்த்தருடைய கிருபையும்‌ நமக்கு பெருகும்‌. 





உபாகமம்‌ - 
DEUTERONOMY - COMMENTARY 


BALWETHER 
பிய 


மோசே கர்த்தருடைய 


பிரசித்தம்பண்ணும்போதும்‌, 
மகிமையையும்‌ 


சொல்லும்போதும்‌, மோசே 
சர்வவியாபகத்தைப்பற்றியோ, 
'சர்வவல்லமையைப்பற்றியோ, 
சர்வஞானத்தைப்பற்றியோ 
அவருடைய 
ஒன்றும்‌ சொல்லவில்லை. 

மோசே கர்த்தருடைய நாமத்தை 
பிரசித்தம்பண்ணும்போது, பரலோகத்தில்‌ 
வெளிப்படுகிற தேவனுடைய மகிமையைப்பற்றி 
ஒன்றும்‌ சொல்லவில்லை. கர்த்தர்‌ 
தம்முடைய வார்த்தையில்‌ 
உண்மையுள்ளவராயிருக்கிறார்‌ என்றும்‌, 
அவருடைய கிரியைகளெல்லாம்‌ உத்தமமானது 

அவருடைய வழிகளெல்லாம்‌. 


பிரசித்தம்பண்ணுகிறார்‌ 
கர்த்தர்‌ தேவன்‌. 
கர்த்தருடைய ஆளுகையில்‌ அவருடைய 
நீதியும்‌, ஞானமும்‌ வெளிப்படுகிறது. நாம்‌. 
குர்த்தரைப்பற்றி 
அறிந்துகொள்ளவேண்டுமென்றால்‌, 


செவ 


உத்தமமான 
அவருடைய 


கிரியைகளிலும்‌, அவருடைய ந்‌ 
அவரும்‌ நீதியிலும்‌, கர்த்தருடைய மகிமை 


பிரத்தியட்சமாக 
வெளிப்படுத்தப்படுகிறது. 


கர்த்தருடைய கிரியைகளிலும்‌, 
ளிலும்‌ அவருடைய மகிமை நமக்கு 
பிரகாசமாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. 
நாம்‌ கர்த்தருடைய மகிமை பிரகாசத்தை 
காணவேண்டுமென்றால்‌, அவருடைய 
கிரியைகளிலும்‌, வழிகளிலுமே அந்த 
மகிமைப்பிரகாசத்தை நம்மால்‌ பார்க்க முடியும்‌. 
கர்த்தருடைய நியாயமும்‌, 
உத்தமும்‌, அவருடைய சத்தியமும்‌, 
செம்மையும்‌ நமக்கும்‌ 
பிள்ளைகளுக்குமுரியது. 
கர்த்தரைப்பற்றிச்‌ சொல்லும்போது 
கன்மலை" என்று சொல்லுகிறார்‌. 
ஒருபோதும்‌ அசையாது. 
கன்மலையைப்போல 
தம்முடைய சித்தத்தில்‌ 
இருக்கிறார்‌. 


அவருடைய 
நீதியும்‌, 
நம்முடைய 
மோசே 
கன்மலை 
கர்த்தரும்‌. 
மாறாதவராகவும்‌, 
உறுதியுள்ளவராகவும்‌ 


விரிவுரை 


கன்மலையிலே 
அடைக்கலமுண்டு. யாரெல்லாம்‌. 
கர்த்தரிடத்தில்‌ வருகிறார்களோ, அவர்கள்‌ 
எல்லோருக்கும்‌ கன்மலையாகிய கர்த்தர்‌ 
அடைக்கலமாயிருக்கிறார்‌. யாரெல்லாம்‌. 
கர்த்தரை நம்புகிறார்களோ, யாரெல்லாம்‌ 
கன்மலையாகிய கர்த்தரை தங்கள்‌ நித்திய 
அஸ்திபாரமாக  கொண்டிருக்கிறார்களோ 
அவர்கள்‌ எல்லோருமே தங்கள்‌ ஆவிக்குரிய 

அசைக்கப்படாமல்‌ உறுதியாய்‌ 


பரிசுத்த வேதாகமத்தில்‌ “கன்மலை” 
என்னும்‌ வார்த்தை அடையாளமாக 
பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதன்‌ விவரம்‌ 
வருமாறு : 


1. கன்மலை கர்த்தருக்கு அடையாளம்‌ 


ஏசா 17:10) 


(2) இரட்சிப்பின்‌: 
(உபா 3215; சங்‌ 
சங்‌ 954) 


கன்மலை 
89:26; 


இ) உள்ளை நிப்பித்த 
கன்மலை (உபா 3218) 

(4) அவர்களை விற்றுப்போட்ட 
கன்மலை (உபா 32:30) 

(5) இஸ்ரவேலின்‌ கன்மலை 
(உபா 32:37; சோமு 23:3) 

(6)  தேவணைப்பேல ஓ 

கன்மலையும்‌ இல்லை (1சாமு 2:2) 
4) கர்த்தர்‌ என்‌ 
கன்மலையாயிருக்கிறார்‌ 


சங்‌ 6225: 7; சங்‌ 71:3) 


ய்‌ அவரைப்போல 
ஒருவருமில்லை. (சோமு 22:32) 


0) என்‌ அடைக்கலமாகிய 
கன்மலை (சங்‌ 94:22) 

10) பெருங்கன்மலை 
(ஏசா 32:2) 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


கன்மலை. 
9:33; 


தவறுதற்கான 
(ஏசா 834: 
1பேதுரு 2:8) 


ரோமர்‌ 


2 ஆவிக்குரிய 
(2கொரி 10:4) 


3. பாறை - கிறிஸ்துவிற்கு அடையாளம்‌ 
(யாத்‌ 176; எண்‌ 20:81: 
2கொரி 10:4) 


4. எதற்கும்‌ அடையாளமில்லாத பாறை 
(எண்‌ 239; ஏசா 219-21; 
வெளி 615-16) 


கர்த்தருடைய கிரியை உத்தமமானது 
என்று மோசே சொல்லுகிறார்‌. கர்த்தர்‌ 
உத்தமமானவர்‌. உத்தமமானவரின்‌ கிரியை 
உத்தமானதாகமிருக்கிறது. கர்த்தர்‌ இந்தப்‌ 
பிரபஞ்சத்தின்‌ காரியங்களை சிருஷ்டித்து 
'அவையெல்லாம்‌ நல்லது" என்று கண்டார்‌. 
கர்த்தருடைய கிரியைகளும்‌, அவருடைய 
பராமரிப்புக்களும்‌ உத்தமமானவை. 


காலம்‌ வரும்போது. 
வாட க்‌ இரகசியங்கள்‌... நமக்கு 
வெளிப்படுத்தப்படும்‌. அப்போது தேவனுடைய 
கிரியைகளின்‌ பரிபூரணங்களெல்லாம்‌ நமக்கு 
வெளிப்படுத்தப்படும்‌. அக்காலத்தில்‌, கர்த்தர்‌ 
இந்தப்‌ பூமிமில்‌ நடப்பித்த அவருடைய எல்லா 
கிரியைகளையும்‌ நாம்‌ கண்டு, அவரை 
மகிமைப்படுத்துவோம்‌. 


கர்‌ எந்தக்‌ கா 
வதன்‌ அடி ன்‌ த 
நிறைவேற்றுகிறார்‌. அவர்‌ எந்த ஒரு 
காரியத்தையும்‌ அறைகுறையாக 
செய்கிறவரல்ல. கர்த்தர்‌ செய்ய நினைக்கிற 
காரியம்‌ ஒருபோதும்‌ தடைபடாது. கர்த்தர்‌ 
ஒரு காரியத்தை செய்ய ஆரம்பித்த பின்பு. 
மனம்மாறி, அந்தக்‌ காரியத்தை 
வேறுவிதமாக மாற்றி செய்கிறவருமல்ல. 
கர்த்தருடைய கிரியை உத்தமமானது. 


“தேவன்‌ செய்வது எதுவோ அது 
என்றைக்கும்‌ நிலைக்கும்‌ என்று அறிவேன்‌; 
அதினோடே ஒன்றும்‌ கூட்டவுங்கூடாது, 
அதிலிருந்து ஒன்றும்‌ குறைக்கவுங்கூடாது: 
மனுஷர்‌ தமது சமுகத்தில்‌ பயந்திருக்கும்படி 
தேவன்‌ இப்படிச்‌ செய்துவருகிறார்‌" 
(பிர 3:14). 


விரிவுரை 
COMMENTARY 


கர்த்தர்‌ 
வாக்குத்தத்தம்பண்ணியிருக்கிற 
காரியங்களை இப்போது பரிபூரணமாக 
செய்து முடித்திருக்கிறார்‌. கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாருக்காக செய்ய ஆரம்பித்த 
காரியங்களெல்லாம்‌, இப்போது பூரணமாக 
நிறைவுபெற்றிருக்கிறது. கர்த்தருடைய வழிகள்‌ 
எல்லாம்‌ நியாயமானது என்று மோசே. 
சொல்லுகிறார்‌. கர்த்தருடைய வழிகளின்‌ 
முடிவுகள்‌ எல்லாமே நீதியாகயிருக்கும்‌. 
கர்த்தர்‌ சர்வஞானமுள்ளவர்‌. 


காரியத்தை செய்து 
முடிப்பதற்காக, அவர்‌ எந்தெந்த 
உபாயங்களைத்‌ தெரிந்தெடுக்கிறாரோ, 

ல்லாமே நியாயமானதாகவும்‌, 
நீதியானதாகவும்‌ இருக்கும்‌. கர்த்தருடைய 
வழிகள்‌ எல்லாமே நியாயமானது. அவர்‌ 
நியாயக்கேடில்லாத சத்தியமுள் தேவன்‌ 
என்றும்‌, அவர்‌ நீதியும்‌ செம்மையுமானவர்‌ 
என்றும்‌. மோசே கர்த்தரைப்பற்றிச்‌ 
சொல்லுகிறார்‌. 


ர்‌ ஒரு 


சத்தியமுள்ள 
அவருடைய 
எல்லாமே 


கர்த்தர்‌ 
தேவனாகமிருப்பதினால்‌, 
வார்த்தைகள்‌ 
சத்தியமாகயிருக்கிறது. 
ஆவிக்குரிய ஜீலியத்தில்‌ 
சத்தியமான வார்த்தைகளை நம்பி, நம்மை 
அவருடைய பாதத்தில்‌ ஒப்புக்கொடுக்கலாம்‌. 


தம்முடைய 
கர்த்தருடைய 


கர்த்தர்‌ தம்முடைய வார்த்தைகளிலும்‌, 
தாம்‌ சொன்ன எல்லா வாக்குத்தத்தங்களிலும்‌ 
உண்மையுள்ளவர்‌.  பொய்சொல்லுவதற்கு 
கர்த்தர்‌" ஒரு மனுஷனல்ல. அவர்‌ 
பொய்யுரையாத தேவன்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றாமல்‌, 
நம்மை ஏமாற்றுகிற தேவனுமல்ல. அவர்‌ 
நியாயக்கேடில்லாத தேவனாகயிருக்கிறார்‌. 


தம்மை நம்புகிற யாரையும்‌ கர்த்தரை 
ஏமாற்றமாட்டார்‌. தம்முடைய நீதியை 
செய்யுமாறு, தம்மிடத்தில்‌ 
விண்ணப்பம்பண்ணுகிற யாருக்கும்‌ கர்த்தர்‌ 
அநீதியான காரியங்களை செய்யமாட்டார்‌. 
கர்த்தர்‌ நியாயக்கேடில்லாதவர்‌. அவர்‌ 
சத்தியமுள்ள தேவன்‌. அவர்‌ நீதியும்‌ 


செம்மையுமானவர்‌. 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


(யயய 
பிய 


விசுவாசிகளாகிய நாம்‌ கர்த்தருடைய 
இரக்கத்திற்கும்‌ கிருபைக்கும்‌ நம்மை 
ஒப்புக்கொடுத்து ஜெபம்பண்ணும்போது, 
கர்த்தர்‌ ஒருபோதும்‌ நம்மீது தம்முடைய 
கோபத்தை வெளிப்படுத்தமாட்டார்‌. நாம்‌ 
கர்த்தருடைய இரக்கத்தை 
சார்ந்துகொள்ளும்போது, அவர்‌ தம்முடைய 
இரக்கத்தை மாத்திரமே நமக்கு 
வெளிப்படுத்துவார்‌. 


கர்த்தர்‌ எப்போதுமே நீதியும்‌ 
செம்மையுமானவராயிருக்கிறார்‌ கர்த்தர்‌ 
ஒருபோதும்‌ தவறு செய்கிறவரல்ல. அவர்‌ 
பாவிகளை தண்டிக்கும்போது. அவர்களை 
எந்த அளவுக்கு தண்டிக்கவேண்டுமோ, அந்த 
அளவுக்கு... மாத்திரமே அவர்களை 
தண்டிப்பார்‌. கர்த்தர்‌ ஒருபோதும்‌ அளவுக்கு. 
அதிகமாக யாரையும்‌ தண்டிக்கமாட்டார்‌. 
கர்த்தருடைய வழிகள்‌ எல்லாமே 
நியாயமானது. அவருடைய கிரியைகள்‌ 
அனைத்தும்‌ நீதியும்‌ செம்மையுமானவை. 
கர்த்தருக்காக உண்மையாய்‌ ஊழியம்‌ 
செய்கிறவர்கள்‌ பாடுகளை அனுபவித்தாலும்‌, 
அவர்கள்‌ வேதனைகளையும்‌ கஷ்டங்களையும்‌ 
அனுபவித்தாலும்‌, ஊழியக்காரர்கள்‌ தங்கள்‌ 
ஊழியங்களினிமித்தமாக 
உபத்திரவப்படுத்தப்பட்டாலும்‌, 
அவர்களை கைவிடாமல்‌, 
நன்மையான  ஈவுகளைக்‌ 
அவர்களை ஆசீர்வதிப்பார்‌. 


கர்த்தர்‌ 
அவர்களுக்கு 
கொடுத்து, 


ஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
நீதியும்‌ செம்மையுமானவராகயிருக்கும்போது, 
கர்த்தருடைய இஸ்ரவேலரோ மாறுபாடும்‌, 
தாறுமாறுமுள்ள சந்ததியாராயிருக்கிறார்கள்‌. 


மோசே இஸ்ரவேல்‌ புத்திரருடைய 
தீயசபாவங்களைப்பற்றிர்‌ சொல்லும்போது. 
“அவர்களோ தங்களைக்‌ 
கொண்டார்கள்‌, அவர்கள்‌ 
பிள்ளைகள்‌ அல்ல: இதுவே 
காரியம்‌; அவர்கள்‌ 
தாறுமாறுமுள்ள சந்ததியார்‌” 
என்று சொல்லுகிறார்‌. 

இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
கெடுத்துக்‌ கொண்டார்கள்‌ என்று கர்த்தர்‌ 
அறிவிக்கிறார்‌. (உபா 4:25; உபா 31:29) 
அவர்கள்‌ ஏற்கெனவே இதை கெடுத்துக்‌ 
கொண்டவர்கள்‌ 


உபா 912; யாத்‌ 32:77. இயாயாதியதிகளின்‌ 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


காலங்களிலும்‌, 
காலங்களிலும்‌, 
எரே 6:28; எசே 28:17; 
ஓசி 929; சக 3:7). அவர்கள்‌ தங்களைக்‌. 


கெடுத்துக்‌ கொண்டவர்கள்‌. 


திறையிருப்பன்‌ காலத்திலும்‌ 
(நெகே 1 இஸ்ரவேலரின்‌. 
கேடுபாடு பறிகயாபித்று விசுவாசிகளும்‌ 
தங்களுடைய ஆத்துமாக்களைக்‌ கெடுத்துக்‌ 
கொள்ள முடியும்‌. ஆகையினால்‌ எச்சரிப்போடு 
ஜீவிக்குமாறு புதிய ஏற்பாட்டுக்‌ காலத்து 
விசுவாசிகளை அப்போஸ்தலர்கள்‌ 
எச்சரிக்கிறார்கள்‌ (கொரி 7:2; 
கொரி 113; கலா 6: எபே 4:22; 
2பேதுரு 1:4; 2பேதுரு 2:1219-22; யூதா 1:0). 


(நியா 2:19), ராஜாக்களின்‌ 


ஏசா 1:4; 


அவர்கள்‌ அவருடைய பிள்ளைகள்‌ 
அல்ல; இதுவே அவர்கள்‌ காரியம்‌' என்னும்‌ 
வாக்கியம்‌ மூலபாஷையில்‌ "அவர்களிடத்தில்‌ 
காணப்படும்‌. குறி கர்த்தருடைய 
பிள்ளைகளின்‌: குறியல்ல" என்று 
பொருள்படும்‌ விதத்தில்‌ உள்ளது. அவர்கள்‌ 
விக்கிரகங்களின்‌ அடையாளங்களைத்‌ 
தங்களிடத்தில்‌ பெற்றிருக்கிறார்கள்‌ என்பது 
இதன்‌ பொருள்‌. 
இஸ்ரவேல்‌. 
தாறுமாறுமுள்ள 
(மத்‌ 1747; பிலி 21 


புத்திரர்‌ மாறுபாடும்‌ 
சந்ததியாராயிருக்கிறார்கள்‌ 
தீமோ 6:5) 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ கர்த்தருடைய 
ஜனமாகமிருந்தாலும்‌, அவர்கள்‌ மாறுபாடும்‌ 
தாறுமாறுமுள்ள சந்ததியாராயிருக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ கர்த்தருடைய பிள்ளைகளல்ல. 
என்று மோசே சொல்லுகிறார்‌. கர்த்தரிடத்தில்‌ 
காணப்படுகிற நல்ல சுபாவங்களில்‌ ஒன்றுகூட 
இஸ்ரவேல்‌ புத்திரரிடத்தில்‌ காணப்படவில்லை. 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 


கர்த்தருக்கு. 
உண்மையுள்ள வர்களாகயில்லை. 


பரிபூரண 


சொல்லுவோமென்றால்‌, நம்மை நாமே நாம்‌ 
வஞ்சிக்கிறவர்களாகயிருப்போம்‌. 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


BALWETHER 
பிய 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ கர்த்தருக்கு. 
விரோதமாகப்‌ பாவம்‌ செய்யும்போது. 
அவர்கள்‌ தங்களுடைய அறியாமையினால்‌ 
இந்தப்‌ பாவங்களை செய்யவில்லை. 
அவர்களுடைய இருதயம்‌: கர்த்தருக்கு. 
விரோதமாக கடினப்பட்டிருக்கிறது. அவர்கள்‌ 
துணிகரமாக பாவமான காரியங்களை 
செய்கிறார்கள்‌. அவர்களுக்கு கர்த்தருடைய 
வார்த்தைகளைப்பற்றி நன்றாய்த்‌ 
அவர்களுக்கு நியாயப்பிரமாண 
வார்த்தைகளும்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
ஆனாலும்‌ இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
கர்த்தருக்கு பிரியமானவர்களாக. 
ஜீவிக்கவேண்டும்‌ என்று நினைக்கவில்லை. 
பாவங்களுக்கு மனந்திரும்ப 
என்றும்‌, கர்த்தரிடத்தில்‌ 
திரும்பி வரவேண்டும்‌ 
ஒருபோதும்‌ 


பாவம்‌ 
விருப்பமும்‌, 
அந்நிய 
பின்பற்றிப்போகவேண்டும்‌. 
என்னும்‌ ஆசையும்‌ அவர்களுடைய மனதில்‌ 
ஆழமாய்ப்‌ பதிந்திருக்கிறது. அவர்களுடைய 
இருநயங்கள்‌ கர்த்தருக்கு விரோதமாகப்‌ 
பாவம்‌ செய்யவேண்டும்‌. என்று 
துணிகரமாயிருக்கிறது. 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ கர்த்தருடைய 
பிள்ளைகளாகயிருந்தாலும்‌, அவர்கள்‌ 
கர்த்தரிடத்தில்‌ பக்தியுள்ள பிள்ளைகளாகவும்‌, 
கர்த்தருக்கு முன்பாக நீதியும்‌ செம்மையுமான 
பிள்ளைகளாகவும்‌ இருக்காமல்‌, அவர்கள்‌ 
அநீதியும்‌, மாறுபாடும்‌ தாறுமாறுமுள்ள 
சந்ததியாராயிருக்கிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ விவேகமில்லாத 
மதிகெட்ட ஜனங்களாயிருக்கிறார்கள்‌. சத்திய 
ஆலியானவர்‌ அவர்களை ஆளுகை 
செய்யவில்லை. மாறுபாடுகளின்‌ ஆவிகளும்‌, 
தாறுமாறின்‌  ஆலிகளும்‌ அவர்களை 
ஆளுகை செய்கிறது. 
கர்த்தர்‌ ஒரு சில காரியங்களை 
தடைபண்ணும்போது, இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
அந்தக்‌ காரியங்களுக்கு விலகி 
ஜீவிக்கவேண்டும்‌. அவர்கள்‌ கர்த்தருடைய 
சத்திய ஆவியினால்‌ 
செய்யப்படுவார்களென்றால்‌, 
கர்த்தர்‌ 


விரிவுரை 
COMMENTARY 


QODNENS 
PUBLISHERS 


ஆனால்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரையோ 
சத்திய ஆவியானவர்‌ ஆளுகை 
செய்யவில்லை. அவர்களை மாறுபாட்டின்‌: 
ஆவி ஆளுகை செய்கிறது. ஆகையினால்‌ 
கர்த்தர்‌ விலக்கியிருக்கிற காரியங்களுக்கு, 
அவர்கள்‌ விலகியிருக்காமல்‌, அதை 
பற்றிக்கொள்கிறார்கள்‌. இது ஒரு ஆவிக்குரிய 
மாறுபாடு. இதனால்‌. அவர்களுடைய 
ஆவிக்குரிய ஜீவியம்‌ தாறுமாறாகிறது. 


மோசே இந்தப்‌ பாட்டின்‌ மூலமாக 
இஸ்ரவேல்‌ புத்திரரை கடிந்துகொள்கிறார்‌ 
கர்த்தர்‌ அவர்களுக்கு ஏராளமான 
நன்மைகளை செய்திருந்தாலும்‌, அவர்களோ 
கர்த்தருக்கு கீழ்ப்படியாதிருக்கிறார்கள்‌. 
கர்த்தர்‌ தங்களுக்கு செய்த நன்மைகளை 
நினைத்து, அவர்கள்‌ கர்த்தரை நன்றியுள்ள 
இருதயத்தோடு துதிக்கவேண்டும்‌. ஆனால்‌ 
அவர்களோ. கர்த்தரைத்‌  துதிக்காமல்‌, 
அவருக்கு விரோதமாகக்‌ கலகம்பண்ணி, 
தங்களுக்கு விரோதமாக கர்த்தருடைய 
கோபத்தை வருவித்துக்கொள்கிறார்கள்‌. 

மோசே இஸ்ரவேல்‌ புத்திரருடைய 
'தீயசபாவத்தைப்பற்றிச்‌ 
“விவேசுமில்லாத 
இப்படியா கர்த்தருக்கு ப த்வக்கறர்கள. 
(உபா 32:6) என்று சொல்லுகிறார்‌. 

பூஜல்றவேல்‌ ஜனத்தார்‌ கர்த்தருக்கு 
அவரை மாத்திரமே 
அவர்கள்‌ கர்த்தருக்கு 
நன்றியுள்ளவர்களாயிருக்கவேண்டும்‌. 
அவர்கள்‌ கர்த்தரை மாத்திரமே தங்களுடைய 
தேவனாக பற்றிக்கொள்ளவேண்டும்‌. 

கர்த்தர்‌ 
செய்த 


இஸ்ரவேல்‌ ஒனத்தாருக்காக 
நன்மைகளைப்பற்றி மோசே 
அவர்களுக்கு சொல்லும்போது, ல்‌ 
ஆட்கொண்ட பிதா அவரல்லவா? உன்னை 


“உன்னை 
உண்டாக்கி உன்னை நிலைப்படுத்தினவர்‌ 
அவரல்லலா?” (போ 32:6) என்று 
சொல்லுகிறார்‌. கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
பத்திரருக்கு ஏராளமான நன்மைகளை 
செய்திருப்பதினால்‌, அவர்கள்‌ கர்த்தரை 
மாத்திரமே சேவிக்கவேண்டும்‌. இது 
அவர்கள்மேல்‌ விழுந்த கடமை கர்த்தரே 
இஸ்ரவேல்‌ புத்திரரை ஒரு தேசமாக 
உண்டாக்கியிருக்கிறார்‌. அவர்களை 
நிலைப்படுத்தியிருக்கிறார்‌. ஆனால்‌ 
இஸ்ரவேல்‌  ஜனத்தாரோ தங்களை 
நிலைப்படுத்தின கர்த்தருக்கு 


உண்மையுள்ளவர்களாயில்லை. 





உபாகமம்‌ - 
DEUTERONOMY - 


(யம்‌ 
பிய 


பழைய ஏற்பாட்டுக்காலத்தில்‌, 


ஏற்பாட்டுக்காலத்தில்‌, 

நம்மை நிலைப்படுத்தியிருக்கிறார்‌. 
தண்ணீரில்‌ ஞானஸ்நானம்‌ பெற்று, பரிசுத்த. 
ஆவியானவரின்‌ 

பெற்றிருக்கிற, 

கர்த்தருக்கு தங்களை ஒப்புவிக்கவேண்டும்‌. 
நம்மை ஆட்கொள்கிற கர்த்தருக்கு நாம்‌ 
கீழ்ப்படிந்து ஜீவிக்கவேண்டும்‌. நம்முடைய 
ஆவிக்குரிய ஜீவியத்தில்‌. ஒவ்வொரு 
விசுவாசியும்‌ வளர்ந்து பலப்படவேண்டும்‌. 
நாம்‌ வியின்‌ 


ஆ 
'வெளிப்படுத்தவேண்டும்‌. 


நம்முடைய 
இயேசுகிறிஸ்துவே 

மீட்டுக்கொண்டவர்‌ 

பிசத்தப்படந்துகிறன்‌ வானவ! 
நம்மை ஸ்திரப்படுத்தி, ஆளுகை செய்கிறவர்‌. 
தங்களுக்கு செய்த 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
மறந்துவிடக்கூடாது. 
கர்த்தரை விட்டு 


கர்த்தர்‌ 
நன்மைகளை 
எக்காலத்திலும்‌ 
ஆனால்‌ அவர்களோ 
விலகி, அந்நிய தெய்வங்களை 
சோரமார்க்கமாய்ப்‌ பின்பற்றி, கர்த்தருக்கு 
விரோதமாய்க்‌ கலகம்பண்‌ணுகிறார்கள்‌. 
அவர்கள்‌ தங்கள்‌ ஆவிக்குரிய ஜீவியத்தில்‌ 
விவேகமில்லாதவர்களாயிருக்கிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திர்‌ தேவனாகிய 
கர்த்தரை மாத்திரமே சேவிக்குவேண்டும்‌. 
அவர்கள்‌ கர்த்தருடைய ஜனமாயிருப்பது, 
அவர்களுக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய 
சிலாக்கியம்‌. ஆனால்‌ அவர்களோ கர்த்தரை 
சேவியாமல்‌, ந்நிய தெய்வங்களாகிய 
விக்கிரகங்களை சேவித்து, மதிகெட்ட 
ஜனங்களாயிருக்கிறார்கள்‌. 


தேவஅன்பு 
உபா 92:7-14 


உபா 82:7. பூர்வநாட்கனை நினை; 
தலைமுறை தலைமுறையாய்ச்‌ சென்ற 
வருஷங்கனைக்‌ கவனித்தூப்பார்‌; உன்‌ 
தகப்பனைக்‌ கேன்‌, அவன்‌ உனக்கு. 
அறிவிப்பான்‌; உன்‌ மூப்பர்களைக்‌ கேன்‌, 
அவர்கள்‌ உனக்குச்‌ சொல்லுவார்கள்‌. 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


உபா 328. உன்னதமானவர்‌ 
ஜாதிகளுக்குச்‌ சதந்தரங்கனைப்‌ 
பங்கிட்டு, ஆதாமின்‌. புத்திரரை 
வெவ்வேறாய்ப்‌ பிரித்தகாலத்தில்‌, 
இஸ்ரவேல்‌ புத்திரருடைய 
தொகைக்குத்தக்கதாய்‌, 
சுர்வஜனங்களின்‌ 
திட்டம்பண்ணினார்‌. 


எல்லைகளைத்‌ 


உபா 929. கர்த்தநுடைய ஜனமே 
அவருடைய மங்கு; யாக்கோபு 
அவருடைய சுதந்தரவீதம்‌. 


உபா 3210. பாழான நிலத்திலும்‌ 
ஊனையிடுதலுன்ன. வெறுமையான 
அவாத்தரவெளியிலும்‌ அவர்‌ அவனைக்‌ 
கண்டுபிடித்தார்‌; அவனை நடத்தினார்‌, 
அவனை உணர்த்தினார்‌, அவனைத்‌ 
தமது கண்மணியைப்‌ போலக்‌. 


காத்தருவினார்‌. 


உபா 92:11. கழுகு தன்‌ கூட்டைக்‌ 
தன்‌ குஞ்சுகனின்மேல்‌. 
தன்‌ செட்டைகளை 
அவைகளை எடுத்து, 
அவைகளைத்‌ தன்‌ செட்டைகவின்மேல்‌ 


சுமந்து கொண்டுபோகிறது போல, 


உபா 32:12. கர்த்தர்‌ ஒருவரே அவனை: 
வழிநடத்தினார்‌; அத்திய தேவன்‌ 
அவரோடே, இருந்ததில்லை; 


உபா 3213. பூமியிலுள்ள 
உயர்ந்தஸ்தானங்களின்‌ மேல்‌ அவனை 
ஏறிவரப்பண்ணினார்‌; வயலில்‌ 
வினையும்‌ பலனை அவனுக்குப்‌ புசிக்கக்‌ 
கெடுத்தார்‌; கன்மலையிலுள்ள. 
தேனையும்‌, கற்பாறையிலிருந்து வடியும்‌ 
எண்ணெயையும்‌ அவன்‌ உண்ணும்படி. 
செய்தார்‌. 


உபா 3214. பசுவின்‌ 
வெண்ணெயையும்‌, ஆட்டின்‌ 
பாலையும்‌, பாசானில்‌ மேயும்‌ 
ஆட்டுக்குட்டிகள்‌ ஆட்டுக்கடாக்கள்‌ 
வென்னாட்டுக்கடாக்கள்‌ 
'இவைகளுடைய 
 கொழுமையான கோதுமையையும்‌, 
இரத்தம்போன்ற சுயமான 
திராட்சரசத்தையும்‌ சாப்பிட்டாய்‌. 


கொழுப்பையும்‌, 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


(யய 
பிய 


மோசே 
ஜனத்தாருக்கு 
நாமமகிமையைப்பற்றியும்‌, அவருடைய நல்ல 
குணாதிசயங்களைப்பற்றியும்‌, 
வேளையில்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருடைய 
கலகக்குணத்தைப்பற்றியும்‌, அவர்களுடைய 
மீறுதலையும்‌, அவர்கள்‌ கர்த்தரைவிட்டு 
விலகி அந்நிய தெய்வங்களைப்‌ 
பின்பற்றிப்போனதையும்‌ சொன்னார்‌. 


கர்த்தரிடத்திலிருந்து 
நன்மைகளைப்‌ பெற்றிருக்கிறார்கள்‌. கர்த்தர்‌ 
அவர்கள்மீது அன்பாயும்‌, கரிசனையாயும்‌ 
இருந்திருக்கிறார்‌. மோசே இந்த 
வசனப்பகுதியில்‌, கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கு காண்பித்த நன்மைகளுக்கும்‌, 
குரிசனைகளுக்கும்‌ எடுத்துக்காட்டுக்களைச்‌ 
சொல்லுகிறார்‌ 

மோசே சொல்லுகிற 
எடுத்துக்காட்டுக்களில்‌ சில பூர்வகாலங்களில்‌ 
நடைபெற்றவை. ஆகையினால்‌ மோசே 
இஸ்ரவேல்‌ ஜனத்தாரை நோக்கி, 
பூர்வநாட்களை நினை: தலைமுறை 
தலைமுறையாய்ச்‌ சென்ற வருஷங்களைக்‌ 
கவனித்துப்பார்‌' (பா 327) என்று 
சொல்லுகிறார்‌. 

இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
தேவனுடைய 
ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. பூர்வநாட்கள்‌ 
முதலாகவே கர்த்தர்‌ அவர்கள்மீது 
அன்பாயும்‌ கரிசனையாயும்‌ இருந்திருக்கிறார்‌. 


முற்பிதாக்களுக்கு 
புரிந்துகொள்ள முடியும்‌. 
கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்காக 
செய்த நன்மைகளை ஆராய்ந்து 
பார்க்கவேண்டுமென்றால்‌, அவர்களுடைய 
பூர்வகாலத்து சரித்திரங்களை ஆராய்ந்து 
பார்க்கவேண்டும்‌. பழைய ஏற்பாட்டுக்காலத்து 
க்கும்‌ புதிய ஏற்பாட்டுக்காலத்து: 
கர்த்தர்‌ செய்திருக்கிற 
ஆராய்ந்து 
பார்க்கவேண்டுமென்றால்‌, சபையின்‌ 
பூர்வகாலத்து சரித்திரங்களை ஆராய்ந்து 
பார்க்கவேண்டும்‌. 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ தம்முடைய 
பூர்வகாலம்‌ முதலே அன்பாயும்‌ 
கரிசனையாயும்‌ இருந்ததுபோல, அவர்‌ 
இக்காலத்திலும்‌ இஸ்ரவேல்‌ ஜனத்தார்மீது 
கரிசனையோடிருக்கிறார்‌. கர்த்தருடைய 
அன்பை உறுதிபண்ணுவதற்கு, மோசே 
தற்காலத்து சம்பவங்களையும்‌ 


எடுத்துக்காட்டுக்களாகச்‌ சொல்லுகிறார்‌. 


மோசே இஸ்ரவேல்‌ சபையாருக்கு, 
கர்த்தருடைய மகிமையையும்‌, 
மகத்துவத்தையும்‌, அவர்‌ அவர்களுக்கு செய்த 
நன்மையான காரியங்களையும்‌ சாட்சியாக 
அறிவிக்கும்போது, கர்த்தருடைய 
நன்மைகளை கண்களால்‌ 
கண்டவர்களும்‌ இக்காலத்தில்‌ 
உ௰ிரோடிருக்கிறார்கள்‌. இஸ்ரவேல்‌ 
புத்திரருடைய பிதாக்களிலும்‌, மூப்பர்களிலும்‌ 
சிலர்‌ கர்த்தருடைய நன்மைகளைப்‌ 
பெற்றுக்கொண்டவர்கள்‌. மோசே இந்தப்‌ 
பாடலின்‌ வரிகளை இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
சொல்லும்போது, அந்த மூப்பர்களில்‌ சிலரும்‌ 
இஸ்ரவேல்‌ சபையார்‌ மத்தியிலே. 
கூடமிருக்கிறார்கள்‌. 


ஜனத்தின்மீது 


தங்கள்‌ 


கையினால்‌ மோசே இஸ்ரவேல்‌ 
சபையாரை நோக்கி, "உன்‌ தகப்பனைக்‌ கேள்‌, 
அவன்‌ உனக்கு அறிவிப்பான்‌; உன்‌ 
மூப்பர்களைக்‌ கேள்‌, அவர்கள்‌ உனக்குச்‌ 
சொல்லுவார்கள்‌" (உபா 32:7) என்று 


சொல்லுகிறார்‌. 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்மீது 
கிருபைகளையும்‌, 
கரிசனைகளையும்‌ 
என்பதை மோசே 


தம்முடைய 
இரக்கங்களையும்‌, 
காண்பித்திருக்கிறார்‌. 


1. கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ ஜனத்தாருக்கு. 
கானான்‌ தேசத்தை சுதந்தர தேசமாக 
ஏற்கெனவே முன்குறித்து வைத்திருக்கிறார்‌. 


2. கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ ஜனத்தாரை ஒரு 
ஜாதியாகவும்‌, ஒரு 'தேசமாகவும்‌ 
கூட்டிச்சேர்த்திருக்கிறார்‌. அவர்கள்‌ 
கானான்‌ தேசத்திற்குள்‌ பிரவேசித்து, அந்த 
தேத்த சேற்த்பற்கு சர்க்‌ 
அவர்களைப்‌ பெலப்படுத்தியிருக்கிறார்‌. 

3. கர்த்தர்‌ நல்ல தேசமாகிய கானான்‌ 


தேசத்திலே இஸ்ரவேல்‌ ஜனத்தாரை 
குடியேறப்பண்ணியிருக்கிறார்‌. 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
கானான்‌ தேசத்தை சுதந்தர 
கொடுக்கவேண்டுமென்று 
பண்ணியிருக்கிறார்‌. 
தேவனுடைய தெய்வீக. 


உருவான திட்டமாகும்‌. 


ஆலோசனைகளில்‌ 


, மோசே கர்த்தருடைய திட்டத்தைப்பற்றிச்‌ 

'உன்னதமானவர்‌ 

சுதந்தரங்களைப்‌ பங்கிட்டு, 

புத்தரை  வெவ்வேறாய்ப்‌ 

இஸ்ரவேல்‌ புத்திரருடைய 

தொகைக்குத்தக்கதாய்‌, சர்வஜனங்களின்‌ 

எல்லைகளைத்‌ திட்டம்பண்ணினார்‌” 
(உபா 32:8) என்று சொல்லுகிறார்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரருக்காகத்‌ தேவன்‌ 
வாக்குத்தத்த தேசத்தைத்‌ க்குச்‌ 
சொந்தமாக்கிக்‌ கொண்டார்‌ 


'யோவே 3116-20; சக 14). 


இஸ்ரவேல்‌. 
கோத்திரங்களின்‌ 
13. பிரிவுகளாகப்‌ 
(உபா 32:8-9; எசே 48) 
நோவாலின்‌ மூன்று குமாரர்களுக்கிடையே 
பூமி முதன்‌ முறையாகப்‌ பகுக்கப்பட்டது. இது 
ஆபிரகாமிற்கு 200 அல்லது 300 
வருஷங்களுக்கு முன்பு நடைபெற்ற சம்பவம்‌. 
(ஆதி 10:32) 

கானான்‌ தேசமானது. விசுவாசிகள்‌ 
எல்லோரும்‌ சுதந்தரிக்கப்போகிற 
பரமகானானுக்கு அடையாளமாகயிருக்கிறது. 
கர்த்தர்‌ பூர்வகாலத்திலேயே, தம்முடைய 
தெய்வீக ஆலோசனைகளின்‌ பிரகாரமாக, 
இஸ்ரவேல்‌  ஜனத்தாருக்கு. கானான்‌ 
தேசத்தை சுதந்தர 
கொடுக்கவேண்டுமென்று 


வாக்குத்தத்த தேசம்‌ 


விரிவுரை 
COMMENTARY 


கர்த்தருடைய திட்டம்‌ திடீரென்று 
தோன்றின திட்டமல்ல. அது பூர்வகாலத்தில்‌, 
அவருடைய தெய்வீக ஆலோசனைகளில்‌ 
உண்டான திட்டமாகும்‌. அக்காலத்தில்‌ 
உன்னதமான தேவன்‌ ஜாதிகளுக்கு சுதந்தர 
பங்கிட்‌ அக்கா, 

சுதந்தரமாகக்‌ 
தேசத்தைப்பற்றிய 
தெய்வீக 


திட்டம்‌, கர்த்தருடைய 
ஆலோசனைகளில்‌ இருந்தது. 


புத்திரரை 


கர்த்தர்‌ 
காலத்திலேயே, 


அதான்‌ 
வெவ்வேறாய்ப்‌ பிரித்த 

இஸ்ரவேல்‌ புத்திரருடைய 
தொகைக்குத்தக்கதாய்‌,  சர்வஜனங்களின்‌ 
எல்லைகளை திட்டம்பண்ணினார்‌. இஸ்ரவேல்‌ 
ஜனந்தார்‌ இந்தப்‌ பூமியில்‌ பிறப்பதற்கு 
முன்பாகவே. அவர்களைப்பற்றிய திட்டம்‌ 
கர்த்தருடைய தெய்வீக ஆலோசனைகளில்‌ 
இருந்தது. 


கர்த்தர்‌ ஆதாமின்‌ 
வெவ்வேறாய்ப்‌ பிரித்த காலத்திலேயே 
யாக்கோபின்‌ புத்திரரையும்‌ வெவ்வேறாகப்‌ 
பிரித்து. அவர்களுடைய 
தொகைக்குத்தக்கதாய்‌, கானான்‌ தேசத்தின்‌ 
எல்லைகளை திட்டம்பண்ணினார்‌. 


கர்த்தர்‌ தம்முடைய ஜனத்தின்மீது 
மிகுந்த அன்பாயும்‌, கரிசனையாயும்‌ 
இருப்பதினால்‌, அவர்களுக்கு சுதந்தர 
தேசத்தைக்‌ கொடுக்கவேண்டுமென்று, 
கர்த்தர்‌ தம்முடைய தெய்வீக 
ஆலோசனைகளில்‌ திட்டம்‌ பண்ணினார்‌. 


“கர்த்தருடைய ஜனமே அவருடைய 
பங்கு: யாக்கோபு அவருடைய சுதந்தரவீதம்‌" 
(பா 329) என்று மோசே இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கு சொல்லுகிறார்‌. கர்த்தர்‌ கானான்‌ 
தேசத்தை இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு சுதந்தர 
தேசமாகக்‌ கொடுப்பதற்கு இதுவே காரணம்‌. 
கர்த்தருடைய ஜனமே அவருடைய பங்காக 
இருக்கிறார்கள்‌. யாக்கோபு அவருடைய 
சுதந்தர வீதமாமிருக்கிறார்‌ 





உபாகமம்‌ - 
DEUTERONOMY - 


BALWETHER 
பிய 


இஸ்ரவேல்‌. 
சுபாவங்களைப்பற்றி 
சொல்லப்பட்டிருக்கிறது. 
வருமாறு : 


புத்திரரின்‌ 
த வசனப்பகுதியில்‌. 
அதன்‌ விவரம்‌ 


1. அவர்கள்‌ தங்களைக்‌ 
கொண்டார்கள்‌. 


கெடுத்துக்‌ 


அவர்கள்‌ விக்கிரகாராதனையின்‌: 
அடையாளங்களைப்‌ 
பெற்றிருக்கிறார்கள்‌. 


அவர்கள்‌ மாறுபாடும்‌ தாறுமாறுமுள்ள 
சந்ததியார்‌. 
அவர்கள்‌ விவேகமில்லாத மதிகெட்ட 
ஜனங்கள்‌ (உபா 32:6). 
அவர்கள்‌ தேவனால்‌. 
மறக்கப்பட்டவர்கள்‌. 
இஸ்ரவேல்‌ புத்தரை ஒரு 
உருவாக்குகிறார்‌. அவர்கள்‌ 
கானான்‌. தேசத்தைச்‌ சதந்தரபபதற்கு 
கர்த்தர்‌ அவர்களைத்‌ தகுதிப்படுத்துகிறார்‌. 
காலம்‌ நிறைவேறும்போது சுதந்தரவாளி 
தன்னுடைய சுதந்தரத்தைப்‌ 
பெற்றுக்கொள்வார்‌. அதுபோலவே 
பிதாவாகிய தேவன்‌, தம்முடைய தெய்வீக 
ஆதீனத்தில்‌ நீர்மானம்பண்ணின பிரகாரம்‌, 
காலம்‌ நிறைவேறும்போது, இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாருக்கு கானான்‌ தேசத்தைக்‌. 
கொடுப்பதற்கு, கர்த்தர்‌ அவர்களை ஒரு 
தேசமாக உருவாக்குகிறார்‌. 
மோசேயின்‌ பாடலில்‌ 
தேசமானது, பரமகானானுக்கு 
அடையாளமாகச்‌. சொல்லப்பட்டருக்கிறது. 
கர்த்தருடைய ஆதீனத்திலே, 
அநாதி. தீர்மானத்தின்‌ பிரகார 
தேவனுடைய ஆவிக்குரிய இஸ்ரவேலுக்கு, 
பரமகானானை  சுதந்தரமாகக்‌ கொடுக்க 
வேண்டுமென்பது, தேவனுடைய தெய்வீக 
திட்டமாயிருக்கிறது. 


கர்த்தர்‌ 
ஜாதியாக 


கானான்‌ 


ஆவிக்குரிய 
கர்த்தருக்கு 
நிறைவேறும்போது. 
கானானுக்குள்‌. பிரவேசிப்பதற்கும்‌, 
பரமகானானிலே கர்த்தரை தரிசிப்பதற்கும்‌. 
அவர்கள்‌ ஆயத்தம்பண்ணப்படுகிறார்கள்‌. 


இதன்‌ மூலமாக, 
இஸ்ரவேலராகிய விசுவாசிகள்‌, 


காலம்‌ 


சித்தமான 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


'ஒளியிலுள்ள பரிசுத்தவான்‌௧களுடைய 
சுதந்திரத்தில்‌ பங்கடைவதற்கு, நம்மைத்‌ 
தகுதியுள்ளவர்களாக்கினவரும்‌, இருளின்‌ 
அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி, 
தமது அன்பின்‌ வறை ராஜ்யத்திற்கு 


தம்முடைய தெய்வீக திட்டத்தின்‌ 
பிரகாரமாக தெரிந்தெடுத்து, அவர்களை 
சந்தித்து, தமக்கு சித்தமான பிரகாரமாக 
அவர்களை உருவாக்கினார்‌. 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
சுதந்தரதேசமாகிய கானான்‌ தேசத்திற்குள்‌ 
பிரவேசிப்பதற்கு 
தகுதியுள்ளவர்களாகயிருக்கவேண்டும்‌. 
ஆனால்‌ அவர்களிடத்தில்‌ 
எதிர்பார்க்கிற எந்த 
காணப்படவில்லை. ஆனால்‌ கர்த்தரோ 
வாக்குத்தத்த தேசமாகிய கானான்‌ 
தேசத்தை. இஸ்ரவேல்‌ ஜனத்தாருக்கு 

தேசமாகக்‌ 


கர்த்தர்‌ 
தகுதியும்‌ 


சுதந்தரமாக 
கொடுக்கவேண்டுமென்று, 
திட்டம்பண்ணியிருக்கிறார்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக, 
தம்முடைய சித்தத்தின்‌ பிரகாரமாக, 
இஸ்ரவேல்‌. ஜனத்தாரை உருவாக்கி, 
அவர்களை. கானான்‌ தேசத்திற்குள்‌ 
பிரவேசிக்கப்பண்ணுகிறார்‌. 
கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌. புத்திரரை 
ர்கள்‌ பெரிய 
கர்த்தர்‌ அவர்களை 
கண்டுபிடித்தார்‌. 
மோசே த த்திக்‌ சொல்லும்போது, “பாழான 
நிலத்திலும்‌ ஊளையிடுதலுள்ள வெறுமையான 
அவாந்தரவெளியிலும்‌ அவர்‌ அவனைக்‌ 
கண்டுபிடித்தார்‌: அவனை நடத்தினார்‌, 
அவனை உணர்த்தினார்‌, அவனைத்‌ தமது, 
கண்மணியைப்‌ போலக்‌ காத்தருளினார்‌' 
பா 320) என்று சொல்லுகிறார்‌. 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


(யய 
பிய 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரை 
வனாந்தரப்பாதையின்‌ வழியாக நடத்தி, 
கானான்‌ தேசத்திற்கு அழைத்து வருகிறார்‌. 
அந்த வனாந்தரத்திலே கர்த்தர்‌ அவர்களை 
தம்முடைய சித்தத்தின்‌ பிரகாரமாக. 
உருவாக்குகிறார்‌. அவர்களுக்கு தம்முடைய 
கற்பனைகளையும்‌, கட்டளைகளையும்‌, 
நியாயங்களையும்‌, பிரமாணங்களையும்‌, 
அந்த அவாந்தரவெளியிலேயே போதிக்கிறார்‌. 

கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரை 
வனாந்தர வெளியிலே உருவாக்குகிறார்‌. 
ஆகையினால்‌ இது “வனாந்தரத்திலே சபை” 
என்று அழைக்கப்படுகிறது. கர்த்தர்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு வனாந்தர 
வெளியை, சுதந்தரதேசமாகக்‌ கொடுக்க 
திட்டமிடவில்லை. 


“சீனாய்மலையில்‌ தன்னுடனே பேசின 
தூதனோடும்‌ நம்முடைய பிதாக்களோடுங்கூட 
வனாந்தரத்திலே சபைக்குள்ளிருந்தவனும்‌, 
நமக்குக்‌ கொடுக்கும்படி ஜீவவாக்கியங்களைப்‌ 
பெற்றவனும்‌ இவனே" (அப்‌ 7:38) 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரை 
வனாந்தரத்திற்கு அழைத்து வருவதற்கு 
அவர்கள்‌ எகிப்து தேசத்திலே. 

ள்‌ இஸ்ரவேல்‌ ஜனத்தாருக்கு 

_ அவாந்தர 


றுமையான 
சமகால எகிப்து தேசத்தின்‌ நிலம்‌ 
பாழான நிலமாகமிருந்தது. அந்த தேசத்திலே 


இஸ்ரவேல்‌ 
அடிமைகளாகயிருந்தார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ எகிப்து தேசத்தின்‌ 
அடிமைகளாகமிருந்த நாட்களிலே 
அவர்களுக்கு நம்பிக்கை எதுவுமில்லை. 
அவர்கள்‌ எகிப்து தேசத்திலே தேவனுடைய 
தங்களைக்‌ 


தெய்வீக 


அறியாதவர்களாமிருந்தார்கள்‌. தங்களைக்‌ 
குறித்து கர்த்தர்‌ வைத்திருக்கிற திட்டமும்‌ 
அவர்களுக்கு தெரியவில்லை. 


ஆனாலும்‌ கர்த்தருடைய அநாதி 
தீர்மானமும்‌, தெய்வீக  கிருபைகளும்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு கிடைத்தது. கர்த்தர்‌ 
பாழான 


ஜனத்தார்‌ 


விரிவுரை 
COMMENTARY 


புத்திரரை 
கண்டுபிடித்து, 
அவர்களை 
உணர்த்தினார்‌. கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரை 
வனாந்தரத்திற்கு, அழைத்து. வந்து, 
அவர்களை அங்கே இருந்து உடனடியாக, 
கானான்‌ தேசத்திற்குள்ளே பிரவேசிக்கச்‌ 
செய்து விடவில்லை. அவர்கள்‌ வனாந்தரப்‌ 
பாதையிலே ஒரு குறிப்பிட்ட காலம்‌ 
வரையிலும்‌ சுற்றி  அலையவேண்டும்‌ 
என்பது கர்த்தருடைய சித்தமாகமிருந்தது. 
அவர்கள்‌ வனாந்தரத்திலே சுற்றி அலைந்த 
காலத்தில்‌, கர்த்தர்‌ அவர்களுக்கு தம்முடைய 
கற்பனைகளையும்‌, நியாயங்களையும்‌, 
பிரமாணங்களையும்‌ போதித்தார்‌. கர்த்தர்‌ 
அவர்களை வனாந்தரத்திலே நடத்தி, அங்கே 
அவர்களை உணர்த்தினார்‌ 
கர்த்தர்‌ வனாந்தரத்திலே, இஸ்ரவேல்‌. 
புத்திரருக்கு தம்முடைய சத்தியங்களைப்‌ 
போதித்து, அவர்களுடைய விசுவாசத்தையும்‌, 
பொறுமையையும்‌, அவர்கள்‌ கர்த்தரை 
சார்ந்திருக்கிறார்களா என்பதையும்‌ 
சோதித்துப்‌ பார்த்தார்‌. இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
வனாந்தரத்திலே பல கஷ்டமான 
அனுபவங்கள்‌ மூலமாக கடந்து வந்தார்கள்‌. 
கர்த்தரோ அவர்களுக்கு ஏற்பட்ட ஒவ்வொரு 
அனுபவத்திலும்‌, தம்முடைய உபதேசங்களை 
அவர்களுக்குப்‌ போதித்தார்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ வனாந்தரத்திலே. 
சுற்றி அலைந்த காலம்‌, அவர்களுக்கு கல்வி 
கற்கும்‌ பாடசாலையைப்போல இருந்தது. 
அவர்கள்‌ வனாந்தரத்தில்‌ ஒவ்வொரு 
பகுதியாக கடந்து வரும்போது கர்த்தர்‌ 
தம்முடைய போதனைகளை அவர்களுக்கு 
தொடர்ந்து போதித்து வந்தார்‌. 

இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 889 தேசத்தை 
விட்டு வெளியேறிபோது, அவர்கள்‌ 
கானான்‌ தோத்திற்கள்‌ பிரவேசிப்பதற்கு 
தகுதியற்றவர்களாயிருந்தார்கள்‌. ள்‌ 
அவர்களிடத்தில்‌ ஒழுக்கமும்‌ கட்டுப்பாடும்‌. 
இல்லை. அவர்களிடத்தில்‌ விசுவாசமுமில்லை. 
ஆகையினால்‌. கர்த்தர்‌ அவர்களை 
வனாந்தரத்திலே நடத்தி, தம்மைப்பற்றியும்‌,. 
தம்முடைய _.... சத்தியத்தைப்பற்றியும்‌ 
அவர்களுக்கு உணர்த்துவது அவசியமாயிற்று. 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


தெய்வீக 
தேசத்திற்குள்‌ 
எந்தவிதமான 
இஸ்ரவேல்‌ புத்திரரை, 
வனாந்தரத்திலே தகுதிப்படுத்தி, கானான்‌ 
தேசத்திற்கு அழைத்துக்கொண்டு போனார்‌. 


தம்முடைய 
கானான்‌. 


(உபா 32:10). 


இஸ்ரவேல்‌. 
வனாந்தரப்பாதையின்‌ 
பிரயாணம்பண்ணியபோது, 
குடியிருக்க வீடுகள்‌ 
வாசம்பண்ணுவதற்கு பட்டணங்கள்‌ இல்லை. 
வனாந்தரம்‌ அவர்களுடைய சுதந்தர 
தேசமல்ல, அவர்கள்‌ வானத்தின்‌ கீழே 
தங்கியிருந்தார்கள்‌. வானத்திலிருந்து பெய்த 
மன்னாவை  போஜனமாகப்‌ புசித்தார்கள்‌. 
வனாந்தரத்தின்‌ காற்றை சுவாசித்தார்கள்‌ 


ஜனத்தார்‌ 
வழியாகப்‌ 
அவர்களுக்கு 
இல்லை. அவர்கள்‌ 


ஜனத்தார்‌ எகிப்து 


இஸ்ரவே. 
நோத்தலர்து. வெளியேறி வனாந்தரத்திற்கு 


வந்தபோது, அவர்கள்‌ வனாந்தரத்தில்‌ 
பிரயாணம்‌. பண்ணுவதற்கோ அல்லது 
வனாந்தரத்தில்‌ தங்கியிருப்பதற்கோ ன்‌ 
தகுதியானவர்களுமல்ல, 
பழக்கமானவர்களுமல்ல. இஸ்ரவேல்‌ தகர்‌ 
வனாந்தரப்பாதையைக்‌ கடந்தபோது. 
தங்களுக்கு பழக்கமே இல்லாத 
வனாந்தரத்தின்‌ வேதனைகளை 
அனுபவித்தார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ 


வனாந்தரத்தில்‌ 
பிரயாணம்பண்‌। ர்த்தர்‌ 


புத்திரர்‌ 

பாது கர்த்தர்‌ 
அவர்களோடு  கூடமிருந்தார்‌. அக்கினி 
ஸ்தம்பமும்‌, மேகஸ்தம்பமும்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாரை வழிநடத்திற்று கர்த்தருடைய 
பிரசன்னத்திற்கு அடையாளமான 
அக்கினிஸ்தம்பமும்‌ மேகஸ்தம்பமும்‌ 
அவர்களை வனாந்தரத்திலே 
பாதுகாத்துக்கொண்டது. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
வனாந்தரத்திலே. பிரயாணம்பண்ணின 
ஒவ்வொரு நாளிலும்‌, கர்த்தர்‌ அவர்களை 
தமது கண்மணியைப்போல காத்தருளினார்‌. 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரை 
எல்வாறு காத்து வழிநடத்தினார்‌ என்பதற்கு 
மோசே கழுகை உவமையாகச்‌ 
சொல்லுகிறார்‌. அதன்‌ விவரம்‌ வருமாறு : 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கழுகு தன்‌ கூட்டைக்‌ கலைத்து, தன்‌ 
குஞ்சுகளின்மே்ல்‌  அசைவாடி, தன்‌ 
செட்டைகளை விரித்து, அவைகளை எடுத்து, 
அவைகளைத்‌ தன்‌ செட்டைகளின்மேல்‌ 
சுமந்துகொண்டுபோகிறது போல, கர்த்தர்‌ 
ஒருவரே அவனை வழிநடத்தினார்‌; அந்நிய 
தேவன்‌ அவரோடே இருந்ததில்லை" 
(உபா 32:12) என்று மோசே சொல்லுகிறார்‌. 
யாத்‌ 19:4-ஆவது 
சுருக்கமாகச்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறதுநான்‌ எகிப்தியருக்குச்‌ 
செய்ததையும்‌, நான்‌ உங்களைக்‌ 
கழுகுகளுடைய செட்டைகளின்மேல்‌ சுமந்து, 
உங்களை என்னண்டையிலே சேர்த்துக்‌ 
கொண்டதையும்‌, நீங்கள்‌ கண்டிருக்கிறீர்கள்‌” 
(யாத்‌ 19:4) அந்த உவமை இந்த வசனத்தில்‌ 
விரிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. 
கழுகு தன்‌ குஞ்சுகள்மேல்‌ மிகுந்த. 
பாசத்தோடும்‌, கரிசனையோடும்‌ இருக்கும்‌. 
தாய்‌ கழுகு தன்னுடைய குஞ்சுகளை 
பாதுகாத்துக்கொள்ளும்‌. 
போஜனம்‌ கொடுக்கும்‌. 
தன்‌ செட்டைகளை விரித்து, 
எல்வாறு பறக்கவேண்டும்‌ என்பதையும்‌, தாய்‌ 
கழுகு தன்‌ குஞ்சுகளுக்கு கற்றுக்கொடுக்கும்‌. 
தன்‌ குஞ்சுகளுக்கு பறக்க 
குற்றுக்கொடுக்கவேண்டும்‌ என்பதற்காகவே, 
தாய்‌ கழுகு தன்‌ கூட்டைக்கலைக்கும்‌, கழுகு 
தன்‌ கூட்டைக்‌ கலைக்கவில்லையென்றால்‌, 
அதன்‌ குஞ்சுகள்‌ அந்தக்‌ கூட்டிலே, நீண்ட 
நாட்களுக்கு சோம்பேறியாக படுத்துக்‌ 
கிடக்கும்‌. தன்னுடைய குஞ்சுகள்‌ 
பறக்கவேண்டும்‌ என்பது தாய்‌ கழுகின்‌ 
விருப்பம்‌. இதற்காக கழுகு தன்‌ கூட்டைக்‌ 
கலைத்து, தன்‌ குஞ்சுகளின்மேல்‌ அசைவாடி, 
தன்‌ செட்டைகளை விரித்து, எம்‌ 
எடுத்து. அவைகளை 
செட்டைகளின்மேல்சமந்துகொண்டு போகிறது. 


கழுகின்‌ குஞ்சுகளும்‌ தங்களுடைய 
ரன்‌ ங்‌ படம பம 
கொள்ளவேண்டும்‌. எவ்வாறு பறக்கவேண்டும்‌ 
என்பதை தாய்‌ கழுகு தன்‌ குஞ்சுகளுக்கு 
முன்பாக பறந்து காண்பிக்கிறது. தாய்‌ 
கழுகு எப்படித்தான்‌ கற்றுக்கொடுத்தாலும்‌, 
அதன்‌. குஞ்சுகள்‌ தான்‌ பறக்க 
கற்றுக்கொள்‌ ளவேண்டும்‌. தன்னுடைய 
குஞ்சுகளுக்காக தாய்‌ கழுகு நிரந்தரமாக 
பறக்க முடியாது. குஞ்சுகள்‌ இரை 
தேடவேண்டுமென்றால்‌, அவை பறக்க 
கற்றுக்கொள்ளவேண்டும்‌. 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


மோசே கழுகையும்‌ அதன்‌ 
குஞ்சுகளையும்‌ பற்றி சொல்லுகிற உவமை, 
பெற்றோருக்கும்‌, அவர்களுடைய 
பிள்ளைகளுக்கும்‌ சொல்லப்படும்‌ உவமையாக. 
இருக்கிறது. பெற்றோர்‌ தங்கள்‌ 
பிள்ளைகள்மீது அன்பாயும்‌ பாசமாயும்‌: 
இருக்கவேண்டும்‌. ஆனாலும்‌ பெற்றோர்‌ 
தங்கள்‌ பிள்ளைகளுக்கு அளவுக்கு 
அதிகமாக செல்லம்‌ கொடுத்து. அவர்களை 
பாழாக்கிவிடக்கூடாது. பிள்ளைகள்‌ ஒரு 
தொழிலைக்‌ கற்றுக்கொள்வதற்கு, பெற்றோர்‌ 
அவர்களுக்கு அந்தத்‌ தொழிலை. 
கற்றுக்கொடுக்கவேண்டும்‌. 

பெற்றோர்‌ தங்கள்‌ பிள்ளைகளுக்கு 
அதிகமாய்‌ செல்லம்‌ கொடுத்து வளர்த்தால்‌, 
அவர்கள்‌ தங்கள்‌ பெற்றோரின்‌ அன்புக்கு 
அடிமைகளாசிவிடுவார்கள்‌. தங்கள்‌ 
பெற்றோரைவிட்டு “பிரிய அவர்களுக்கு 
மனதிருக்காது. இப்படிப்பட்ட பிள்ளைகள்‌ 
சொந்தமாக எந்த தொழிலையும்‌ 
செய்யமாட்டார்கள்‌. 


இஸ்ரவேல்‌. ஜனத்தார்‌ ஒரு 
காலத்தில்‌... எகிப்து. தேசத்திலே. 
அடிமைகளாகயிருந்தவர்கள்‌. அவர்கள்‌ 
இப்போது வனாந்தரத்திலிருக்கிறார்கள்‌ 
இப்போது - அடிமைகளல்ல. 
அவர்கள்‌ அடிமைத்தனத்திலிருந்து. 
விடுவிக்கப்பட்டவர்கள்‌ இணவ பத்தின்‌ 
தங்கள்‌ சுதந்தரத்தை அனுபவிக்கவேண்டும்‌. 
கழுகின்‌ குஞ்சுகள்‌ 
குற்றுக்கொள்வதுபோல, 

புத்திரரும்‌ கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து ஜீவிக்க 
குற்றுக்கொள்ளவேண்டும்‌. இதற்காகவே 
கர்த்தர்‌ மோசேயின்‌ மூலமாக இக்‌ 
ஜனத்தாருடைய விடுதலையைப்பற்றியு! 
சுயாதீன த்தைப்பற்றியும்‌ இந்த வனப்பகுதியில்‌ 
சொல்லுகிறார்‌. 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌. ஜனத்தாரை: 
எதன்‌ 'அடிமைத்தனத்திலிருந்து 
வெளியேற்றி, வனாந்தரத்திற்கு அழைத்து, 
வந்திருக்கிறார்‌. கர்த்தர்‌ அவர்களை இந்த 
வனாந்தரப்பாதையிலே பல வருஷங்களாக 
வந்திருக்கிறார்‌. ர்‌ 
பிரமாணங்களையும்‌, 

ங்‌ கற்பனைகளையும்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு போதித்திருக்கிறார்‌. 


அவர்கள்‌ 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ ஒருவரே இஸ்ரவேல்‌ புத்திரரை 

வழிநடத்தினார்‌. அவர்களை வழிநடத்துவதற்கு 

துணையும்‌ 

கர்த்தருக்கு உதவி 

அந்நிய தேவன்‌ எதுவும்‌ 

கூடயிருக்கவுமில்லை. 

கர்த்தருடைய பலத்த புயமே இஸ்ரவேல்‌ 

புத்திரரை எகிப்து அடிமைத்தனத்திலிருந்து 

விடுதலை செய்தது. கர்த்தருடைய விரலே. 

இஸ்ரவேல்‌. ஜனத்தாரை 

வனாந்தரப்பாதையின்‌: வழியாக 
வழிநடத்துகிறது. 

ஜனத்தாரை நல்ல 


இஸ்ரவேல்‌. 

தேசத்திலே குடியேறப்பண்ணவேண்டும்‌. 
என்பது கர்த்தருடைய திட்டம்‌. கர்த்தருடைய 
தெய்வீக திட்டத்தின்‌ ஒரு பகுதி ஏற்கெனவே 
நிறைவேறியிருக்கிறது. இஸ்ரவேலின்‌: 
பன்னிரண்டு கோத்திரத்தாரில்‌, இரண்டரைக்‌ 
கோத்திரத்தார்‌, யோர்தான்‌ நதிக்கு 
இப்புறத்திலே, ஏற்கெனவே தங்களுடைய 

அவர்கள்‌ 
தேசத்திலே 
மீதமுள்ள 
இஸ்ரவேல்‌ கோத்திரத்தாருக்கு கானான்‌ 
தேசம்‌. சீக்கிரத்தலே  சுதந்தரமாகக்‌ 
கொடுக்கப்படும்‌ என்பதற்கு, இரண்டரைக்‌ 
கோத்திரத்தாருக்கு கொடுக்கப்பட்ட சுதந்தரம்‌ 
அடையாளமாகவும்‌, அச்சாரமாகவும்‌. 


சுதந்தரப்‌ பெற்றுக்கொண்டார்கள்‌. 


அந்த நல்ல 
குடியேறியிருக்கிறார்கள்‌. 


சொல்லப்பட்டிருக்கிறது. 
அதன்‌ விவரம்‌ வருமாறு : 


1. கர்த்தர்‌ அவனை பாழான நிலத்திலும்‌, 
ஊளையிடுதலுள்ள வெறுமையான 
இனந்தாவெள்விதும்‌. கண்டுபிடிக்‌ 
(உபா 3220). 


அவனை 
(உபா 3220-12). 


நடத்தினார்‌ 


3. அவனை உணர்த்தினார்‌ (உபா 32:10), 


4. அவனைத்‌ தமது கண்மணியைப்‌ 


போலக்‌ காத்தருளினார்‌. 


விக்கிரகாராதனையிலிருந்து அவனைப்‌ 
பாதுகாத்தார்‌. (உபா 3242) 





உபாகமம்‌ 


- விரிவுரை 


DEUTERONOMY - COMMENTARY 


மத்தியில்‌ அவனை 
உயர்த்தினார்‌. (உபா 32:13) 


செழிப்பான 


7. அவனுக்குச்‌ 
ர்‌ கொடுத்தார்‌. 


ஆசீர்வாதங்களைக்‌ 
(உபா 3213-14). 
கர்த்தர்‌ இஸ்ரவேலை 
கழுகு தன்‌ குஞ்சுகளை 
ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. 
விவரம்‌ வருமாறு : 


வழிநடத்துவது. 
காப்பதோடு 
அதன்‌ 


1. கழுகு தன்‌ கூட்டைக்‌ கலைத்து, தன்‌ 
குஞ்சுகளின்மேல்‌ அசைவாடும்‌. கர்த்தர்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு எகிப்து 
தேசத்தில்‌ பாடுகளை அனுமதித்தார்‌. 

அவர்கள்‌ 


இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு, 
உண்டாயிற்று. (உபா 3211-12). 


கழுகு தன்‌ செட்டைகளை 


விரித்து, 
அவைகளை எடுத்துச்‌ செல்லும்‌. கர்த்தர்‌ 


இஸ்ரவேல்‌ தேசத்தாரை 
அவர்களை வலிமை 
(உபா 3211-12), 


வளப்படுத்தி 
பெறச்செய்தார்‌. 


கழுகு. இவைகளைத்‌: 
செட்டைகளின்மேல்‌. த்திக்‌ 
போகும்‌. கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரை 
எகிப்து தேசத்திலிருந்து கானான்‌ 
தேசத்திற்கு வழிநடத்திச்‌ சென்றார்‌. 
(உபா 32:11-12; யாத்‌ 19:4). 


இஸ்ரவேல்‌ புத்திரரைக்‌ கர்த்தர்‌ மட்டுமே 
தனியாக இருந்து எகிப்து தேசத்திலிருந்து 
அவர்களை விடுவித்து வழிநடத்திச்‌ 
சென்றார்‌. 


கானான்‌ தேசத்தில்‌ ஏராளமான 
நன்மைகள்‌ “பான்‌ அது பாலும்‌ தேனும்‌ 
கானான்‌ 


கானான்‌ தேசத்தின்‌ 
சொல்லும்போது, 
பூமியிலுள்ள உயர்ந்தஸ்தானங்களின்மேல்‌ 
அவனை  ஏறிவரப்பண்ணினார்‌; வயலில்‌ 
விளையும்‌ பலனை அவனுக்குப்‌ புசிக்கக்‌ 
கொடுத்தார்‌; கன்மலையிலுள்ள தேனையும்‌, 
கற்பாறையிலிருந்து வடியும்‌ எண்ணெயையும்‌ 
அவன்‌ உண்ணும்படி செய்தார்‌" (உபா 3213) 
என்றும்‌, 
பசுவின்‌ வெண்ணெயையும்‌, ஆட்டின்‌ 
பாலையும்‌, பாசானில்‌ மேயும்‌ ஆட்டுக்குட்டிகள்‌ 
ஆட்டுக்கடாக்கள்‌ வெள்ளாட்டுக்கடாக்கள்‌ 
கொழுப்பையும்‌, 
கோதுமையையும்‌, 
இரந்தம்போன்ற சுயமான திராட்சரசத்தையும்‌ 
சாப்பிட்டாய்‌” (உபா 3214) என்றும்‌ 


சொல்லுகிறார்‌. 


மோசே. 
செழ்ப்பைப்ற்ிர 


நன்மையான 
செழிப்பும்‌, 

ராஜ்யத்தின்‌ 

ஆசீர்வாதங்களுக்கு அடையாளமாயிருக்கிறது. 
கர்த்தருடைய வார்த்தையும்‌ 
ஆசீர்வாதங்களும்‌, பரிசுத்த 
ஆலியானவருடைய ஆறுதல்களும்‌ 
இயேசுகிறிஸ்துவினுடைய ராஜ்யத்திலே நமக்கு 


ஏராளமாக வாக்குப்பண்ணப்பட்டிருக்கிறது. 


தேசத்தில்‌ 
ஆட்டின்‌ 


பசுவின்‌ 
பாலும்‌ 


கானான்‌ 
வெண்ணெயையும்‌ 
திரளாயிருப்பதுபோல, 
இயேசுகிறிஸ்துவினுடைய ராஜ்யத்திலே, 
பிள்ளைகளுக்கு பாலும்‌ 
திரளாயிருக்கிறது. 
கர்த்தருடைய வார்த்தையே பாலாகவும்‌, அதே 
வார்த்தையே வளர்ந்த விசுவாசிகளுக்கு 
பலமான  ஆகாரமாகவம்‌ இருக்கிறது. 
கானான்‌ தேசத்தில்‌ திராட்சரமும்‌ உண்டு. 
கிறிஸ்துவின்‌ ராஜ்யத்தில்‌ கர்த்தருடைய 
வார்த்தையே, விசுவாசிகளின்‌ இருதயத்தை 
மகிழப்பண்ணுகிற திராட்சரசமாக 
இருக்கிறது. 





உபாகமம்‌ - 
DEUTERONOMY - 


ஆசீர்வாதங்களைப்பற்றி 
வனப்பகுதியில்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
அதன்‌ விவரம்‌ வருமாறு : 


1. கன்மலையிலுள்ள தேன்‌. 
2. கற்பாறையிலிருந்து வடியும்‌ எண்ணெய்‌. 


3. பசுவின்‌ வெண்ணெய்‌ (உபா 32:14) 


ஆடுகளின்‌ பால்‌ 
5. ஆப்டுக்குட்டிகளின்‌ கொழுப்பு 
பாசானில்‌ மேயும்‌ ஆட்டுக்கடாக்கள்‌ 
வெள்ளாட்டுக்கடாக்கள்‌ 
கொழுமையான கோதுமை 
இரத்தம்போன்ற சுயமான திராட்சரசம்‌. 


இஸ்ரவேலின்‌ துரோகம்‌ 
உபா 8215-18 


உபா 3215. 
கொழுத்துப்போய்‌ 

கொழுத்து, ஸ்தூலித்து, 
தூன்னினபோது, தன்னை உண்டாக்கின 
தேவனை விட்டு, தன்‌ ரட்சிப்பின்‌ 
கன்மலையை அசட்டைபண்ணினான்‌.. 


உபா 3218. அந்திய தேவர்களால்‌. 
அவருக்கு எரிச்சலை மூட்டினார்கள்‌; 
அருவருப்பானவைகளினால்‌ அவரைக்‌ 
கோபப்படுத்தினார்கள்‌.. 


உபா 217. அவர்கள்‌ தேவனுக்கும்‌ 
பலியிடவில்லை; 

அறியாதவைகளும்‌, தங்கள்‌. பண்ணக்‌ 
பாயப்படாதவைகளும்‌, நூதனமாய்த்‌ 
தோன்றிய புது தெய்வங்களுமாகிய 
பேய்களூக்கே பலியிட்டார்கள்‌.. 


உபா 8218. உன்னை ஜெதிப்பித்த 
கன்மலையை தீ தினையாமற்போனாய்; 
உன்னைப்‌ பெற்ற தேவனை மறந்தாய்‌. 


விரிவுரை 
COMMENTARY 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ தங்கள்‌ 
தேவனாகிய கர்த்தரை விட்டு விலகி, 
அந்நிய தெய்வங்களை சோரமார்க்கமாய்ப்‌ 
பின்பற்றிப்போகிறார்கள்‌. அவர்கள்‌ 
ஏற்கெனவே கர்த்தரைவிட்டு 
விலகிப்போனவர்கள்‌. அன்பும்‌ அவர்கள்‌ 
மறுபடியுமாய்‌ கர்த்தரை விட்டு 
விலகிப்போகப்போகிறார்கள்‌. 

இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ கர்த்தரைவிட்டு 

ந அந்‌ தெய்வங்களை 
பின்பற்றிப்போவதற்கு, மோசே இந்த 
வனப்பகுதியில்‌ இரண்டு காரணங்களை 
சொல்லுகிறார்‌. அவையாவன : 1. பாதுகாப்பு, 
மாம்சத்தின்‌ இச்சை, பெருமை, செழிப்பு 
2. விக்கிரகாராதனை. 


மோசே இஸ்ரவேல்‌ ஜனத்தாருடைய 
பின்மாற்றத்தைப்பற்றிச்‌ சொல்லும்போது, 
"யெஷாரன்‌ கொழுத்துப்போய்‌ உதைத்தான்‌; 
கொழுத்து, ஸ்தூலித்து, 
துன்னினபோது, தன்னை 

தேவனை விட்டு, 

கன்மலையை 

(உபா 3275) என்று சொல்லுகிறார்‌ 


பெஷன்‌" என்பது. இஸ்ரவேலின்‌ 
அடையாளப்‌ பெயராகும்‌. நேர்‌ 

என்பது இதன்‌ பொருள்‌. 

உபா 335,26). கர்த்தர்‌ 

ஆரம்பத்தில்‌ நேர்மையானவன்‌, நோன்‌ 
என்று நினைத்தார்‌. ஆனால்‌ பின்பு அவர்கள்‌ 
உண்டாக்கின கர்த்தரை 
ரட்சிப்பின்‌ 


தங்களை 
விட்டுவிட்டார்கள்‌. 
கன்மலையை அசட்டை பண்ணினார்கள்‌. 


தங்கள்‌ 
புறக்கணிக்கும்‌. 
எரிச்சலையும்‌, 
மூட்டினார்கள்‌ 


கர்த்தர்‌ 
வரையிலும்‌ 
கோபத்தையும்‌ 

(உபா 3215-26) 


அவர்களைப்‌ 
கர்த்தருக்கு 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌. இரட்சிக்கப்பட்ட 
பின்பு, அவர்கள்‌ கர்த்தருக்கு விரோதமாகப்‌ 
பாவம்‌ செய்கிறார்கள்‌. அவர்களுடைய 
பாவங்களைப்பற்றிய விவரம்‌ வருமாறு 


1. கர்த்தர்‌ இஸ்ரவேலை யெஷரனாக 
(தேசமாக) உண்டாக்கின பின்பு 
கர்த்தர்‌ அவர்களுடைய இரட்சிப்பின்‌ 
கன்மலையானார்‌. அந்தக்‌ 
கன்மலையை அவர்கள்‌ அசட்டை 
பண்ணினார்கள்‌. (உபா 32158) 





உபாகமம்‌ - 
DEUTERONOMY - 


(உபா 321518). 

அந்நிய தேவர்களால்‌ 
எரிச்சலை. 
(உபா 321621). 


புறஜாதிகளின்‌ 
அருவருப்பானவைகளினால்‌ 
கோபப்படுத்தினார்கள்‌. 


அவருக்கு 
'மூட்டினார்கள்‌ 


அவரைக்‌ 
அவர்கள்‌ தேவனுக்குப்‌ பலியிடாமல்‌, 


பலியிட்டார்கள்‌ (உபா 32:17). 


தாங்கள்‌ அறியாத தேவர்களுக்கு 
பலியிட்டார்கள்‌. கர்த்தரை மட்டுமே 


அவர்கள்‌ அறிந்திருந்தார்கள்‌. 


தங்கள்‌ பிதாக்கள்‌ ந டன்‌ 
நூதனமாய்த்‌ தோன்றிய 
தெய்வங்களுமாகிய அந்நிய 
தெய்வங்களுக்குப்‌ பலியிட்டார்கள்‌ 


அவர்களை ஜெறிப்பித்த கன்மலையை 
அவர்கள்‌ நினையாமற்போனார்கள்‌. 
(உபா 32:18; கலா 3:8; கலா 4:29; 
எபி 4:2). 


அவர்களைப்‌ பெற்ற 
மறந்தார்கள்‌. (உபா 32:18 22). 


இஸ்ரவேலுக்கு இரட்சிப்பும்‌ புதிய 
பிறப்பும்‌ மற்ற ஆவிக்குரிய அனுபவங்களும்‌ 
இருந்தது. அதன்‌ பின்பு, அவர்கள்‌ 
தேவனைக்‌ கைவிட்டுவிட்டார்கள்‌. அவரை 
மறந்தார்கள்‌. அழிவினால்‌ 
தண்டிக்கப்பட்டார்கள்‌. உபா 32182224 
ஆகிய வசனங்களின்படி அவர்களுக்கு நரக 
தண்டனையும்‌ கொடுக்கப்பட்டிருக்கிறது. 


இஸ்ரவேல்‌ 
மனத்தாழ்மையில்லை. 
பெருமை காணப்படுகிறது. ஆகையினால்‌ 
அவர்கள்‌ கொழுத்துப்போய்‌ உதைக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ தேவனுக்கு விரோதமாக தங்கள்‌ 
குதிங்காலை உயர்த்துகிறார்கள்‌. அவர்கள்‌ 
பழக்கமில்லாத கிடாரியைப்போலவும்‌, நுகம்‌ 
சுமத்தப்படாத காளையைப்போலவும்‌ 
இருக்கிறார்கள்‌. 


தேவனை 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ தங்களுடைய 
இருதயத்தின்‌ பெருமையினால்‌, தங்களை 
உண்டாக்கின தேவனைவிட்டு 
விலகிப்போகிறார்கள்‌. அவர்கள்‌ தங்கள்‌ 
இரட்சிப்பின்‌ கன்மலையை 
அசட்டைபண்ணுகிறார்கள்‌. கர்த்தருடைய 
வார்த்தைகளை தங்களுக்கு உண்மையாய்ச்‌ 
சொன்ன  தீர்க்கதரிசிகளை அவர்கள்‌ 
துன்பப்படுத்துகிறார்கள்‌. இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
கர்த்தரை நாடாமல்‌, கர்த்தருடைய 
ஆசீர்வாதங்களை மாத்திரம்‌ 
அனுபவிக்கவேண்டுமென்று 
ஆசைப்படுகிறார்கள்‌. 

இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
விலகிப்போவதற்கு, அவர்களுடைய 
விக்கிரகாராதனை a பிரதான 
காரணமாயிருக்கிறது. அவர்கள்‌ ஏற்கெனவே 
கர்த்தரை விட்டு விலகி விக்கிரகங்களைப்‌ 
பின்பற்றிப்போனவர்கள்‌. அவர்கள்‌ 
கர்த்தரையும்‌, அவருடைய உபதேசங்களையும்‌, 
கர்த்தருடைய வழிகளையும்‌, அவருடைய 
மார்க்கத்தையும்‌ அசட்டைபண்ணியவர்கள்‌. 

கர்த்தரை மாத்திரம்‌ ஆராதிப்பது 
இஸ்ரவேல்‌ ஜனத்தாருக்கு பழைய காரியமாக 
தெரிகிறது. அவர்கள்‌ புதிய 
காரியங்களையும்‌, நூதன மார்க்கங்களையும்‌ 
செய்யவேண்டுமென்று  விரும்புகிறார்கள்‌. 

அவர்களிடத்தில்‌ சுயபெருமை 
அதிகமாமிருக்கிறது. இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
கர்த்தரை சார்ந்துகொள்ளாமல்‌, 
தங்களுடைய சுயபலத்தையும்‌, 
சுயபராக்கிரமத்தையும்‌ சார்ந்துகொண்டு, 
கர்த்தரை விட்டு விலகிப்போகிறார்கள்‌. 

ஸ்ரவேல்‌ த்திரர்‌ கர்த்தருக்கு 
ல்‌ செலுத்தண்டும்‌. து 
கர்த்தருடைய நியமம்‌. ஆனால்‌ அவர்களோ 
கர்த்தருக்கு பலிகளை செலுத்தாமல்‌, அந்நிய 
தெய்வங்களுக்கும்‌, பேய்களுக்கும்‌ பலிகளை 
செலுத்துகிறார்கள்‌. 

அந்நிய தேவர்களால்‌ 
எரிச்சலை. 
அருவருப்பானவைகளினால்‌ 
கோபப்படுத்தினார்கள்‌. 
தேவனுக்குப்‌ பலியிடவில்லை; தாங்கள்‌ 
அறியாதவைகளும்‌, தங்கள்‌ பிதாக்கள்‌ 
பயப்படாதவைகளும்‌, நூதனமாய்த்‌ தோன்றிய 
புது தெய்வங்களுமாகிய பேய்களுக்கே 
பலியிட்டார்கள்‌” (உபா 32267) என்று 
மோசே இஸ்ரவேல்‌ ஜனத்தாருடைய 
விக்கிரகாராதனையைப்பற்றிச்‌ சொல்லுகிறார்‌. 


கர்த்தரை விட்டு 


அவருக்கு 
மூட்டினார்கள்‌: 
அவரைக்‌ 
அவர்கள்‌ 





உபாகமம்‌ - 
DEUTERONOMY - 


BALWETHER 
பிய 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
ஆராதியாமல்‌, அந்நிய தேவர்களை 
ஆராதிக்கிறார்கள்‌. த தெய்வங்கள்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு இதுவரையிலும்‌ ஒரு 
நன்மையும்‌ செய்யவில்லை. ஆனாலும்‌ அந்த 
அந்நிய தெய்வங்களே தங்களுக்கு. 
ஏராளமான உதவிகளை செய்திருக்கிறது. 
என்று இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ மாயையான 
காரியங்களை நம்புகிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு புதிய 
தெய்வங்கள்‌ நூதனமாய்த்‌ தோன்றுகிறது. 
அவர்கள்‌ பழைய காரியங்களில்‌ பிரியப்படாமல்‌ 
புதிய காரியங்களில்‌ பிரியப்படுகிறார்கள்‌. 
புதிய புதிய தெய்வங்களை தங்களுக்கு 
உண்டுபண்ணி, முடிவிலே தங்கள்‌ 
தேவனாகிய கர்த்தரையே 
மறந்துவிடுகிறார்கள்‌. 


கர்த்தரை 


ஜனத்தாருடைய 
மோசமான 
நோக்கிப்‌ 
அவர்கள்‌ 
தெய்வங்களுக்கு 
பேய்களுக்கு 


இஸ்ரவேல்‌ 
விக்கிரகாராதனை மிகவம்‌ 
பாதையை 
போய்க்கொண்டிருக்கிறது. 
ஆரம்பத்தில்‌ அந்நிய 
பலியிட்டார்கள்‌. முடிவிலே 
பலியிடுகிறார்கள்‌. 


தெய்வங்கள்‌ 
இஸ்ரவேல்‌ 
தங்கள்‌ கைகளால்‌ புதிய 
உண்டுபண்ணுகிறார்கள்‌. 
கர்த்தருக்கு அருவருப்பான 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ அந்நிய 
கர்த்தருக்கு எரிச்சலை. 
மூட்டுகிறார்கள்‌. அவர்கள்‌ அருவருப்பான 
விக்கிரகங்களினால்‌ கர்த்தரைக்‌ 
கோபப்படுத்துகிறார்கள்‌. 


தங்களுக்கு புதிய 
வேண்டும்‌ லி ஆசைப்பட்டு, 


ஜனத்தார்‌. 


கி ல 


இஸ்ரவேல்‌: 
துவரையிலும்‌ ஒரு 
செய்யவில்லை. அவைகள்‌ 
அவர்களுக்கு நன்மை செய்யாதது 
மாத்திரமல்ல, அவர்களுக்கு ஏராளமான 
தீங்குகளையும்‌ செய்திருக்கிறது. 

இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌. அந்நிய 
தெய்வங்களைப்‌ பின்பற்றி, தங்கள்‌ 
தேவனாகிய கர்த்தரை மறந்துவிடுகிறார்கள்‌. 
உன்னை ஜெறிப்பித்த குன்மலையை நீ 


ஜனத்தாருக்கு 
நன்மையும்‌ 


பின்மாற்றத்தைப்பற்றிச்‌ சொல்லுகிறார்‌. 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தரை மறந்து, 
கர்த்தருக்கு விரோதமாக துணிகரமான 
பாவங்களை செய்கிறார்கள்‌. 


உன்னை ஜெறநிப்பித்த கன்மலை” 
என்னும்‌ வாக்கியத்திற்கு வேதபண்டிதர்கள்‌ 
விளக்கம்‌ சொல்லும்போது, கர்த்தர்‌ 
அவர்களை ஜெநிப்பித்தபடியினால்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ மறுபடியும்‌ பிறந்திருக்க வேண்டும்‌ 
என்று சொல்லுகிறார்கள்‌ (கலா 38; 
கலா 4:29; எபி 4:2). 


கர்த்தருடைய கோபம்‌ 
உபா 3219-25 


உபா 3219, கர்த்தர்‌ அதைக்‌ கண்டு, 
தமது குமாரரும்‌ தமது குமாரத்திகளும்‌ 
தம்மைக்‌ கோபப்படுத்தினதினிமித்தம்‌ 
மனமடி.வாகி, அவர்களைப்‌. 
புறக்கணித்து: 


உபா 3220, என்‌ முகத்தை 
அவர்களுக்கு. மறைப்பேன்‌; 
அவர்களுடைய முடிவு எப்படியிருக்கும்‌ 
என்னு பார்ப்பேன்‌; அவர்கள்‌ மகா 
மாதுபாடுன்ன சந்ததி; உண்மையில்லாத 
மின்னைகள்‌. 


உபா 3291. தெய்வம்‌ 
அல்லாதவைகளினால்‌ எனக்கு எரிச்சலை 
முட்டி தங்கள்‌ மாயைகளினால்‌ 
என்னைக்‌ கோபப்படுத்தினார்கள்‌; 
ஆகையால்‌ மதிக்கப்படாத. 
ஜனங்கவினால்‌ அவர்களுக்கு எரிச்சலை 
உண்டாக்கி, மதி கெட்ட ஜாதியினால்‌ 
அவர்களைக்‌ கோபப்படு த்தூவேன்‌. 


உபா 9222. என்‌ கோபத்தினால்‌ 
அக்கினி பற்றிக்‌ கொண்டது, அது 
தாழ்ந்த நரகமட்டும்‌ எரியும்‌; அது 
பூமியையும்‌ அதின்‌ பலனையும்‌ 
அழித்து, பர்வதங்களின்‌' 
அஸ்திபாரங்களை வேகப்பண்ணும்‌. 


உபா 32:23. தீங்குகனை அவர்கள்மேல்‌ 
என்னுடைய 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


BALWETHER 
பிய 


உபா 3224. அவர்கள்‌ பசியினால்‌ 
வாடி, எரிபத்தமான உஷ்ணத்தினாலும்‌, 
கொடிய வாதையினாலும்‌ 
மாண்டுபோவார்கள்‌; துஷ்ட 
மிருகங்களின்‌ பற்கனையும்‌, தரையில்‌ 
ஊரும்‌ பாம்புகளின்‌ விஷத்தையும்‌ 
அவர்களுக்குன்‌ அனுப்புவேன்‌. 


உபா 92:25. வெளியிலே பட்டயமும்‌, 
உன்னே பயங்கரமும்‌, வாலிபனையும்‌ 
கன்னியையும்‌ குழத்தையையும்‌. 
நரைத்த கிழவனையும்‌ அழிக்கும்‌. 


ர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரர்மீது மிகவும்‌ 
பிரியமாயிருந்தார்‌ அவர்களுக்கு ஏராளமான 
நன்மைகளை செய்து அவர்களை 
பராமரித்தார்‌. கர்த்தர்‌ அவர்களை தம்முடைய 
கண்மணிபோல காத்தருளினார்‌. ஆனால்‌ 
அவர்களோ தங்கள்‌ தேவனாகிய கர்த்தரை 
மறந்து, அந்நிய தெய்வங்களை பின்பற்றிப்‌ 
போகிறார்கள்‌. இதனால்‌ கர்த்தருடைய 
கோபம்‌ அவர்கள்மேல்‌ மூளுகிறது. 

கர்த்தர்‌ இதுவரையிலும்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரரை நினைத்து மனம்‌ மகிழ்ந்தார்‌. 
ஆனால்‌ இப்போதோ அவர்களுடைய 
விக்கிரகாராதனைகளைப்‌ பார்த்து, கர்த்தர்‌ 
அவர்களைக்‌ குறித்து மனமடிவாயிருக்கிறார்‌. 
இஸ்ரவேல்‌ 
சொந்த. 
தெரிந்துகொண்டார்‌ 
தம்முடைய 


அ 


ஜனத்தாரை 

ஜனமாகத்‌ 
அவர்களுக்கு. 
பிரமாணத்தையும்‌, 
நியமங்களையும்‌ கற்றுக்கொடுத்தார்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனத்தாரும்‌ கர்த்தரோடு 
ஐக்கியமாகயிருந்தார்கள்‌. 

கர்த்தரோடு. நெருங்கிய 

தங்கிய கதவின்‌ பரிசுத்தமாக 
ஜீலிக்கவேண்டும்‌. கர்த்தருடைய பிள்ளைகள்‌ 
பாவம்‌ செய்து கர்த்தரை விட்டு விலகி, 
பாவமான வழிகளை பின்பற்றிப்போகும்போது. 
கர்த்தர்‌ அவர்களைக்‌ 
மனமடிவாகயிருக்கிறார்‌. கர்த்தருடைய 
கோபம்‌ அவர்கள்மீது எழும்புகிறது. 


ஜாதியார்‌ தமக்கு விரோதமாகப்‌ 
பாவம்‌ செய்யும்போது கர்த்தருடைய கோபம்‌ 
எழும்புவதைவிட, தம்முடைய ஜனத்தார்‌ 
தமக்கு விரோதமாகப்‌ பாவம்‌ செய்யும்போது, 
கர்த்தருடைய கோபம்‌ அதிகரிக்கிறது. 
தம்முடை ஜனம்‌ பரிசுத்தமாமிருக்க 
வேண்டுமென்று கர்த்தர்‌ எதிர்பார்க்கிறார்‌. 


அந்நிய 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அவர்கள்‌ தங்கள்‌ கிரியைகளினால்‌ 
அசுத்தமாகி, தங்கள்‌ செய்கைகளினால்‌ 
சோரம்போனார்கள்‌. அதினால்‌ கர்த்தருடைய 
கோபம்‌ தமது ஜனத்தின்மேல்‌ மூண்டது: 
அவர்‌ தமது சுதந்தரத்தை அருவருத்தார்‌" 
(சங்‌ 106:39,40). 


இஸ்ரவேல்‌ ஐனத்தார்‌ தங்களை 
உண்டாக்கின தேவனை விட்டு விலகி, 
அவரை அசட்டைபண்ணுகிறார்கள்‌. அவர்கள்‌ 
கர்த்தருக்கு பலிகளை செலுத்தாமல்‌, அந்நிய 
தெய்வங்களுக்கு பலிகளை 
செலுத்துகிறார்கள்‌. 


ர்‌ அதைக்‌ கண்டு, தமது 
குமாரரும்‌ தமது குமாரத்திகளும்‌ தம்மைக்‌ 
கோபப்படுத்தினதினிமித்தம்‌ மனமடிவாகி, 
அவர்களைப்‌ புறக்கணிக்கிறார்‌ (உபா 32:19) 


கர்த்தர்‌ சர்வ ஞானமுள்ள தேவன்‌. 


, நோக்கங்களையும்‌ 
அல்வப்போது கவனித்துப்‌ பார்த்து வருகிறார்‌. 
(ஆதி 65. 

கர்த்தர்‌ தமக்கு விரோதமாகப்‌ பாவம்‌ 
செய்கிற இஸ்ரவேல்‌. ஜனங்களை 
புறக்கணிப்பார்‌. தம்மைவிட்டுப்‌ பின்வாங்கிப்‌ 
போகிறவர்களைக்‌ கர்த்தரால்‌ புறக்கணிக்க 
முடியும்‌. (உபா 3215-18) அவர்கள்‌ 
மனந்திரும்பவில்லையென்றால்‌. கர்த்தர்‌ 
அவர்களை நரகத்திற்கே அனுப்பிவிடுவார்‌. 
(உபா 32:19-26). 


கந்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரைத்‌ தமது 

“தமது குமாரத்திகளும்‌ என்று 

க அவர்கள்‌ 

(உபா 3215) 

பிறந்தவர்கள்‌. 

(உபா 32:18). அவர்கள்‌ பாவம்‌ செய்தபோது, 

அவர்கள்‌ கர்த்தரை மறந்து, அவரைப்‌ 

க்கணித்‌ விடுகிறார்கள்‌ 

கர்த்தரும்‌ அவர்களைப்‌ 

நரகத்தில்‌ அவர்களை 

எச்சரிக்கிறார்‌. 

32:20-22). பழைய ஏற்பாட்டில்‌ 

இரட்சிக்கப்பட்ட ஜனங்கள்‌ “குமாரர்‌” என்று 

அழைக்கப்‌ பட்டிருக்கிறார்கள்‌ (ஏசா 43:6; 
ஏசா 4511; ஓசி 1:10). 





உபாகமம்‌ 


(யம 
பிய 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரர்மீது: 
பிரியமாகவும்‌, கரிசனையாகவும்‌ இருந்தபோது 
தம்முடைய பிரசன்னத்தை அவர்கள்‌ 
மத்தியிலே வெளிப்படுத்தினார்‌. கர்த்தருடைய 
பிரசன்னத்திற்கு அடையாளமான காரியங்கள்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ மத்தியிலே அப்போது 
காணப்பட்டது. ஆனால்‌ இப்போதோ 
கர்த்தர்‌ அவர்கள்மீது கோபப்படுகிறார்‌. 
கர்த்தர்‌ அவர்கள்‌ நிமித்தம்‌ 
மனமடிவாகயிருக்கிறார்‌. ஆகையினால்‌ 
கர்த்தர்‌ தம்முடைய முகத்தை அவர்களுக்கு 
மறைக்கிறார்‌. 


கர்த்தர்‌ தம்முடைய 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு மறைப்பது, 
அவர்கள்மீது மிகுந்த கோபமாயிருக்கிறார்‌ 
என்பதற்கு அடையாளம்‌. கர்த்தர்‌ இதுபற்றிச்‌ 
சொல்லும்போது. என்‌ முகத்தை 
அவர்களுக்கு மறைப்பேன்‌: அவர்களுடைய 
முடிவு எப்படியிருக்கும்‌ என்று பார்ப்பேன்‌; 
அவர்கள்‌ மகா மாறுபாடுள்ள சந்ததி: 
உண்மையில்லாத பிள்ளைகள்‌" (உபா 32:20) 
என்று சொல்லுவதாக மோசே இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கு சொல்லுகிறார்‌. 

தம்மைவிட்டு பின்வாங்கிப்போன 
இஸ்ரவேல்‌ புத்திரரை, “உண்மையில்லாத 
பிள்ளைகள்‌" என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ 


வேதாகமத்தில்‌ இரண்டு வசனங்களில்‌ 
உண்மை" என்னும்‌ 
பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. (உபா 

ஆம்‌ 2:4). பழைய ஏற்பாட்டில்‌ உண்மை 
என்னும்‌ வார்த்தை பொதுவாக “நம்பிக்கை” 
என்று பொருள்படும்‌. 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
கோபமாகமிருந்தாலும்‌, அவர்‌ 
தம்முடைய கோபத்தினால்‌ 
அழித்துப்போடவில்லை. இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
மகா. மாறுபாடுள்ள  சந்ததியாகவும்‌, 
உண்மையில்லாத பிள்ளைகளாகவும்‌ 
இருக்கிறார்கள்‌. இதன்‌ நிமித்தமாக. 
கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு அவர்கள்மீது. 
வருகிறது. அவர்கள்‌ கர்த்தருடைய 
ஆசீர்வாதங்களைப்‌ பெற்றுக்கொள்வதற்கு. 
தகுதியில்லாதவர்களாயிருக்கிறார்கள்‌. 
கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரை நம்பி, 
அவர்களிடத்தில்‌ தம்முடைய நன்மையான 
ஈவுகளை ஒப்புக்கொடுக்க மறுக்கிறார்‌. 
அவர்கள்‌ கர்த்தருக்கு உண்மையில்லாத 
ஜனமாகயிருக்கிறார்கள்‌. 


- விரிவுரை 


DEUTERONOMY - COMMENTARY 


கர்த்தர்‌ இதுவரையிலும்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கு ஏராளமான நன்மைகளை 
செய்து வந்தார்‌. அவர்களை 
வனாந்தரத்திலே நடத்தினார்‌. அவர்களுக்கு 
தம்முடைய ஈயங்களையும்‌, 
பிரமாணங்களையும்‌ போ கர்த்தர்‌ 
அவர்களை தமது கண்மணி போல 
காத்தருளினார்‌. ஆனால்‌ இஸ்ரவேல்‌: 
ஜனத்தாரோ கர்த்தரைவிட்டு விலகி, அந்நிய 
தெய்வங்களைப்‌ பின்பற்றிப்போகிறார்கள்‌ 
அவர்கள்‌ கர்த்தருக்கு விரோதமாக 
அருவருப்பான காரியங்களை செய்து 
அவரைக்‌ கோபப்படுத்துகிறார்கள்‌. 

கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ ஜனத்தாருடைய 
விக்கிரகாராதனைகளையும்‌, அவர்கள்‌ 
தமக்கு எரிச்சலை மூட்டியதையும்‌ பற்றிச்‌ 
சொல்லும்போது, “தெய்வம்‌ 
அல்லாதவைகளினால்‌ எனக்கு எரிச்சலை. 
மூட்டி, தங்கள்‌ மாயைகளினால்‌ என்னைக்‌ 
கோபப்படுத்தினார்கள்‌:: கையால்‌. 
மதிக்கப்படாத ஜனங்களினால்‌ அவர்களுக்கு 
எரிச்சலை உண்டாக்கி, கெட்ட 
ஜாதியினால்‌ அவர்களைக்‌ 
கோபப்படுத்துவேன்‌" (உபா 32:21) என்றும்‌, 


“என்‌ கோபத்தினால்‌ அக்கினி பற்றிக்‌ 
கொண்டது, அது தாழ்ந்த நரகமட்டும்‌ எரியும்‌; 
அது பய்‌ அதின்‌ பலனையும்‌ அழித்து, 
பர்வதங்களின்‌ அஸ்திபாரங்களை 
வேகப்பண்ணும்‌' (உபா 32:22) என்றும்‌, 


“தீங்குகளை அவர்கள்மேல்‌ குவிப்பேன்‌ ; 
என்னுடைய ம்புகளையெல்லாம்‌. 
அவர்கள்மேல்‌ பிரயோகிப்பேன்‌” (உபா 32:23) 
என்றும்‌, 

“அவர்கள்‌ பசியினால்‌ வாடி, 
எரிபந்தமான உஷ்ணத்தினாலும்‌, கொடிய 
வாதையினாலும்‌ மாண்டுபோவார்கள்‌; துஷ்ட 
மிருகங்களின்‌ பற்களையும்‌, தரையில்‌ ஊரும்‌ 
பாம்புகளின்‌ விஷத்தையும்‌ அவர்களுக்குள்‌ 
அனுப்புவேன்‌" (உபா 32:24) என்றும்‌, 

வெளியிலே பட்டயமும்‌, உள்ளே 
பயங்கரமும்‌, வாலிபனையும்‌ சுன்னியையும்‌ 

ம்‌ நரைத்த கிழவனையும்‌. 
32:24) என்றும்‌ 


ங்களுடைய பாவத்தினால்‌ தம்மைக்‌ 
கோபப்புத்துகற இஸ்ரவேல்‌ புத்திரரை, 
தாமும்‌ கோபப்படுத்துவதாக கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


BALWETHER 
பிய 


இந்த வாக்கியம்‌ ரோமர்‌ 10:19 ஆவது 
வசனத்தில்‌ மேற்கோளாகக்‌ 
கூறப்பட்டிருக்கிறது (ரோமர்‌ 11:1). 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ கர்த்தரை 
மாத்திரம்‌ ஆராதித்து, அவருக்கு கீழ்ப்படிந்து 
நடந்தபோது, கர்த்தர்‌ அவர்கள்மீது 
அன்பாயும்‌, கரிசனையாயும்‌ ந்தார்‌ 
கர்த்தர்‌ பூமியிலுள்ள 
ஸ்தானங்களின்மேல்‌ 
ஏறிவரப்பண்ணினார்‌. 
பலனை அவர்களுக்கு புசிக்கக்கொடுத்தார்‌. 
இப்போதோ ங்ரவேல்‌ 
ர்த்தி லி 
தெய்வங்களைப்‌ பின்பற்றிப்போகிறார்கள்‌. 
கர்த்தர்‌ அவர்கள்மீது கோபமாயிருக்கிறார்‌. 
அவர்களுக்கு இதுவரையிலும்‌ 


தாம்‌ 
கொடுத்து வந்த நன்மையான ஈவுகளை 


ஜனத்தார்‌. 
அந்நிய 


கொள்ளை நோயும்‌ வருகிறது. 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ கர்த்தரை 
அசட்டைபண்ணி அவரை விட்டு 
விலகிப்போனார்கள்‌. இதனால்‌ 
துஷ்டமிருகங்களும்‌ இஸ்ரவேல்‌ ஜனத்தாருக்கு 
சத்துருக்களாக மாறும்‌. துஷ்டமிருகங்களின்‌ 
பற்களும்‌, பாம்புகளின்‌ விஷமும்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கு தீங்கு செய்யும்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
விலகி, அந்நிய 
பின்பற்றிப்போகும்போது. கர்த்தர்‌ 
அவர்கள்மேல்‌ தீங்குகளை குவிப்பார்‌. அவர்‌ 


தம்முடைய அம்புகளையெல்லாம்‌. 
அவர்கள்மேல்‌ பிரயோகிப்பார்‌ (உபா 32:24). 


நியாயத்தீர்ப்புகள்‌ 


கர்த்தரைவிட்டு 
தெய்வங்களை 


கொடுக்கப்பட்டிருக்கிறது. (உபா 32:24-25) 


தேவனுடைய அம்புகளைப்பற்றிய விவரம்‌ 
வருமாறு : 


1. பசியினால்‌ வாடுதல்‌ 
2, எரிபந்தமான உஷ்ணம்‌. 
3. கொடிய வாதை (லேவி 26; உபா 28) 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


4. துஷ்ட கம்‌. (உபா 7:22; 


உபா 28:26; லேவி 26:6,22) 
5. பாம்புகள்‌ (எண்‌ 217-9) 
6. பட்டயம்‌ 
7. உள்ளே பயங்கரம்‌. 
8. சிதறடிக்கப்படுதல்‌ 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தரை 
மாத்திரம்‌ ஆராதித்தபோது. அவர்‌ 
அவர்களை தமது கண்மணியைப்போல 
காத்தருளினார்‌. இப்போது இஸ்ரவேல்‌ 
ஜனத்தார்‌ கர்த்தரை விட்டு விலகி அந்நிய 
தெய்வங்களைப்‌ பின்பற்றிப்போகிறார்கள்‌. 
இதனால்‌ கர்த்தர்‌ அவர்கள்மீது கோபப்பட்டு, 
தம்முடைய பாதுகாப்பை அவர்களை விட்டு 
நீக்கிப்போடுகிறார்‌. அந்நிய தெய்வங்களுக்கு 
ஜிவனில்லை. அவைகளால்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாரை பாதுகாக்க முடியாது. 
ஆகையினால்‌ இஸ்ரவேல்‌ ஜனத்தாரக்க 
ஈதமாக யுத்தமும்‌, பட்டயமும்‌, பயங்கரமும்‌ 
யுத்தத்தின்‌ விளைவினால்‌ 

புத்திரருக்கு  சர்வநாசமும்‌, 
சர்வமோசமும்‌, சர்வசங்காரமும்‌ உண்டாகிறது. 


ர்‌ மோசேயின்‌ 
புத்திரருக்கு 


கட்டின்‌ 
முன்னறிவித்த 


கர்‌; 
இஸ்ரவேல்‌ 
காரியங்களைப்பற்றிய விவரம்‌ வருமாறு : 


டட என்‌ த்‌ (வர்களுக்கு 
மறைப்பேன்‌; அவர்களுடைய முடிவு 
எப்படியிருக்கும்‌ என்று பார்ப்பேன்‌. 
(உபா 32:20). 
மதிக்கப்படாத  ஜனங்களினால்‌ 
அவர்களுக்கு எரிச்சலை. 
உண்டாக்குவேன்‌. (உபா 32:21). 


மதி கெட்ட ஜாதியினால்‌ அவர்களைக்‌ 
கோபப்படுத்துவேன்‌. 
என்‌ கோபத்தினால்‌ அக்கினி பற்றிக்‌ 


கொண்டது, அது தாழ்ந்த நரகமட்டும்‌ 
எரியும்‌: அது. பூமியையும்‌. அதின்‌ 


அ 
(உபா 32:22). 


தீங்குகளை அவர்கள்மேல்‌ குவிப்பேன்‌. 
(உபா 32:23) 





உபாகமம்‌ - 
DEUTERONOMY - 


என்னுடைய அம்புகளையெல்லாம்‌. 
அவர்கள்மேல்‌ பிரயோகிப்பேன்‌. 


அவர்கள்‌ பசியினால்‌ வாடி, 
எரிபந்தமான உஷ்ணத்தினாலும்‌, 
கொடிய வாதையினாலும்‌ 
மாண்டுபோவார்கள்‌. (உபா 32:24), 


8. துஷ்ட மிருகங்கள்‌ அவர்களை 


அழித்துப்போடும்‌. 
9, பாம்புகள்‌ அவர்களைக்‌ கடிக்கும்‌. 


10, அந்நியரின்‌ பட்டயம்‌ அவர்களை 
க்கம்‌ (உபா 32:25). 


£..... அவர்களுக்குள்ளே உண்டாகும்‌. 
பயங்கரம்‌ அவர்களை அழிக்கும்‌ 


நான்‌ அவர்களை மூலைக்குமூலை 
சிதற அடிப்பேன்‌. (உபா 32:27). 


13. மனிதருக்குள்‌ அவர்களுடைய பெயர்‌ 
அற்றுப்‌ போகப்பண்ணுவேன்‌. 


14. ஏற்றகாலத்தில்‌ அவர்களுடைய கால்‌ 
தள்ளாடும்‌. (உபா 32:35). 


15, கர்த்தர்‌... தம்முடைய ஜனங்களை 
நியாயந்தீர்த்து. அவர்கள்‌ பெலன்‌ 
'போயிற்றென்றும்‌, அடைக்கப்‌ 
பட்டவர்களாவது விடுதலை. 
பெற்றவர்களாவது ஒருவரும்‌ 
இல்லையென்றும்‌ காணும்போது. 
தம்முடைய. ஊழியக்காரர்மேல்‌ 
பரிதாபப்படுவார்‌. (உபா 32:36). 


அவர்களுடைய 
ரிப்பேன்‌. 
(உபா 32:37-38), 


நானே மெய்யான தேவன்‌ என்பதை 
வர்களுக்கு. ஞாபகப்படுத்துவேன்‌. 
(உபா 32:39-40) 

என்‌ சத்துருக்களிடத்தில்‌ பழிவாங்கி, 
என்னைப்‌ பகைக்கிறவர்களுக்குப்‌. 
பதிலளிப்பேன்‌. (உபா 32:41-42). 


க்‌ Cope 
COMMENTARY பண்டி 


1. அவர்‌ தமது ஊழியக்காரரின்‌: 
இரத்தத்திற்குப்‌ பழிவாங்கி, தம்முடைய 
சத்துருக்களுக்குப்‌ பதிலளிப்பார்‌. 
(உபா 32:43). 


20. கர்த்தர்‌ தமது தேசத்தின்மேலும்‌ தமது 
ஜனங்களின்மேலும்‌ 
கிருபையுள்ளவராவார்‌. 
பரிசுத்த வேதாகமத்தில்‌. 

நரகத்தைப்பற்றி ஒரு சில செய்திகள்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. அதன்‌ விவரம்‌ 
வருமாறு : 


1. அக்கினி எரியும்‌ இடம்‌. (உன்‌ 8:67 


லூக்கா 1670-31, 


மத்‌ 25:41) 


நரகத்தில்‌ பல பகுதிகள்‌ உள்ளன. 
அதில்‌ ஒன்று தாழ்ந்த நரகம்‌. 
(லூக்கா 169-31; லூக்கா 23:43). 


நரக அக்கினி பூமியையும்‌ அதின்‌ 
பலனையும்‌ அழிக்கும்‌. (ஏசா 5:14; 
ஏசா 149; வெளி 2031-15) 

நரக அக்கினி பர்வதங்களின்‌ 
அஸ்திபாரங்களை வேகப்பண்ணும்‌. 


கர்த்தருடைய இரக்கம்‌ 
உபா 32:26-38 


உபா 3228, எங்கள்‌ கை 
உயர்த்ததென்றும்‌, கர்த்தர்‌ 
இதையெல்லாம்‌ செய்யவில்லை. 
என்றும்‌ அவர்களுடைய பகைஞர்‌ 
தப்பெண்ணங்கொண்டு. 
சொல்லுவார்கள்‌ என்று, 


உபா 3227. நான்‌ சத்துருவின்‌ 
குரோதத்திற்கு 
அஞ்சாதிருந்தேனானால்‌, நாண்‌: 
அவர்களை மூலைக்குமுலை சிதற 
அடித்து, மனிதருக்குள்‌ அவர்களுடைய 
பெயர்‌ அற்றுப்‌ போகப்பண்ணுவேன்‌ 
என்று சொல்லிமிருப்பேன்‌. 





உபாகமம்‌ - 
DEUTERONOMY - 


BALWETHER 
பிய 


உபா 3228. அவர்கள்‌ 
யோசனைகெட்ட ஜாதி, அவர்களுக்கு 
உணர்வு இல்லை. 


உபா 32:9. அவர்கள்‌ ஞானமடைத்து, 
இதை உணர்ந்து, தங்கள்‌ முடிவைச்‌ 
சிந்தித்துக்‌ கொண்டால்‌ நலமாயிருக்கும்‌ 
என்றார்‌. 


உபா 82:80, அவர்களுடைய கன்மலை 
அவர்களை விற்காமலும்‌, கர்த்தர்‌ 
அவர்களை ஒப்புக்கொடாமலும்‌ 
இருத்தாரானால்‌, ஒருவன்‌ 
ஆயிரம்பேரைத்‌ துரத்தி, இரண்டுபேர்‌ 
பதினாயிரம்பேரை ஓட்டுவதெப்படி.? 


உபா 3231. தங்கள்‌ கன்மலை 
நம்முடைய கன்மலையைப்போல்‌ அல்ல. 
என்று நம்முடைய சத்துருக்கனே 
தீர்மானிக்கிறார்கள்‌. 


உபா 8202. 
திராட்சச்செடி, சோதோமிலும்‌. 
கொமோரா நிலங்களிலும்‌ பயிரான 
திராட்சுச்செடியிலும்‌ தாழ்ந்த 
ஜாதியாயிருக்கிறது, அவைகளின்‌ 
பழங்கள்‌ பித்தும்‌ அவைகளின்‌ 
(குலைகள்‌ கசப்புமாய்‌ இருக்கிறது. 

உபா 32:38. அவர்களுடைய 
திராட்சரசம்‌ வலுசர்ப்பங்கவின்‌ 
விஷமும்‌ விரியன்பாம்புகளின்‌ கொடிய 
விஷமுமானது. 

உபா 3284. இது 
வைத்துவைக்கப்பட்டு, 
பொக்கிஷங்களில்‌ 


அவர்களுடைய 


என்னிடத்தில்‌ 
என்‌ 


இது 
போடப்பட்டிருக்கிறதில்லையோ?' 


முத்திரை 


உபா 825. பழிவாங்குவதும்‌ 
பதிலனிப்பதும்‌ எனக்கு உரியது; 
ஏற்றகாலத்தில்‌ அவர்களுடைய கால்‌ 
தள்ளாடும்‌; அவர்களுடைய 
ஆபத்துநான்‌ சுமீபமாயிருக்கிறது; 
அவர்களுக்கு நேரிடும்‌ காரியங்கள்‌ 
தீவிரித்துவரும்‌. 

உபா 82:96. கர்த்தர்‌ தம்முடைய 
ஜனங்களை தியாயத்தீர்த்து, அவர்கள்‌ 
பெலன்‌: போயிற்தென்றும்‌, 
அடைக்கப்பட்டவர்களாவது விடுதலை 
பெற்றவர்களாவது ஒருவரும்‌ 
இல்லையென்றும்‌ காணும்போது, 
தம்முடைய ஊழியக்காரர்மேல்‌ 
பரிதாபப்படுவார்‌. 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


உபா 8297. அப்பொழுது அவர்‌ 

அவர்கள்‌ பலியிட்ட பலிகனின்‌ 
கொழுப்பைத்‌ தின்னு, பானபலிகளின்‌ 
திராட்சரசத்தைக்‌ குடித்த 
அவர்களுடைய தெய்வங்களும்‌ 
அவர்கள்‌ நம்பின கன்மலையும்‌ எங்கே? 


உபா 8298. அவைகன்‌ எழுத்து 
உங்களுக்குச்‌. சுகாயம்பண்ணி. 


உங்களுக்கு மறைவிடமாயிருக்கட்டும்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தருடைய 
பிரமாணங்களுக்கு கீழ்ப்படியாமல்‌, அவருக்கு 
விரோதமாகக்‌ 'கலகம்பண்ணுவதினால்‌, 
கர்த்தருடைய கோபம்‌ அவர்கள்மேல்‌ 
வருகிறது. கர்த்தர்‌ தம்முடைய கோபத்தை 
வெளிப்படுத்தும்‌ வண்ணமாக, அவர்களுக்கு 
வரப்போகும்‌ அழிவுகளைச்‌ சொல்லி 
அவர்களை எச்சரிக்கிறார்‌. 


இந்த வசனப்பகுதியில்‌ கர்த்தருடைய 
கிருபையும்‌ இரக்கமும்‌ ஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. 
கர்த்தருடைய இரக்கத்தைப்‌ 
பெற்றுக்கொள்வதற்கு இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
அபாத்திரராயிருக்கிறார்கள்‌. ஆனாலும்‌ 
தேவனுடைய நியாயத்தீர்ப்பு அவர்கள்மேல்‌ 
வருவதற்கு பதிலாக, அவருடைய கிருபையும்‌. 
இரக்கமும்‌ அவர்கள்மேல்‌ வருகிறது. 

பாவிகள்‌ மரித்துப்போகவேண்டும்‌ 
என்பது தேவனுடைய விருப்பமல்ல. அவர்கள்‌ 
தங்கள்‌ பாவங்களுக்கு மனந்திரும்பி 
ஜீவனோடிருக்கவேண்டும்‌ என்பதே. 
தேவனுடைய விருப்பம்‌. 


கர்த்தர்‌ கனமும்‌ மகிமையுமுள்ளவர்‌. 
அவர்‌ எரிச்சலுள்ள. நேவனாகவும்‌, 
வைராக்கியமுள்ள தேவனாகவும்‌ இருக்கிறார்‌. 
கர்த்தர்‌ தமது கிருபையினால்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரரை மொத்தமாக அழித்துப்போடாமல்‌ 
பாதுகாக்கிறார்‌. 


தேவனுடைய கோபத்தினாலும்‌, 
அவருடைய நீதியான நியாயத்தீர்ப்பினாலும்‌ 
இஸ்ரவேல்‌. ஜனத்தாரில்‌ அநேகர்‌ 
அழிந்துபோகிறார்கள்‌. ஆனாலும்‌ 
தேவனுடைய கிருபையினாலும்‌ 
இரக்கத்தினாலும்‌, இஸ்ரவேல்‌ புத்திரரில்‌ 
சிலர்‌ அழிந்துபோகாமல்‌, அழிவுக்குத்‌ தப்பி 
ஜீவனோடிருக்கிறார்கள்‌. இவர்கள்‌ 
கர்த்தருடைய கிருபையினாலேயே, இஸ்ரவேல்‌ 
ஜனத்தார்‌ மத்தியிலே மீதமாயிருக்கிறவர்கள்‌ 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


BALWETHER 
பிய 


இஸ்ரவேல்‌. 
பாவங்களினிமித்தமாகவும்‌, 
மீறுதல்களினிமித்தமாகவும்‌, 
தேவனுடைய நீதியான 
வரவேண்டும்‌. ஆனாலும்‌ 
கர்த்தருடைய கிருபையினால்‌ 
தப்பித்துக்கொள்கிறார்கள்‌. 
கிருபையைப்‌ 


புத்திரருடைய 


அவர்கள்மீது 
நியாயத்தீர்ப்பு 
இவர்கள்‌ 
அழிவக்குத்‌ 
கர்த்தருடைய 
பெற்றுக்கொள்வதற்கு. 
இவர்களுக்கு ஒரு தகுதியுமில்லை. 
ஆனாலும்‌ கர்த்தர்‌ தமது கிருபையையும்‌: 
இரக்கத்தையும்‌ அவர்களுக்கு காண்பிக்கிறார்‌. 
கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ ஜனத்தாரை 
தற்கான 
இந்த வசனப்பகுதியில்‌ 
எங்கள்‌ கை 
கர்த்தர்‌ இதையெல்லாம்‌ 
என்றும்‌ அவர்களுடைய 
பகைஞர்‌ தப்பெண்ணங்கொண்டு 
சொல்லுவார்கள்‌” (உபா 32:26) என்று 
ஆல்‌ ஜனத்தாருடைய சத்துருக்கள்‌ 
சொல்லும்‌ வார்த்தைகளைப்பற்றி கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 


காரணத்தையும்‌ 
சொல்லுகிறார்‌. 
உயர்ந்ததென்றும்‌, 
செய்யவில்லை 


தம்முடைய சுபாவத்தைப்பற்றிச்‌ 
சத்துருக்களின்‌ 


குரோதத்திற்கு அசலா. 
பொருளாகும்‌. இந்‌ 

ற பிரகாரமாக 
சங்கக்‌ 


கர்த்தர்‌ யாருக்கும்‌ பயப்படுகிறவரல்ல. 
அவர்‌ மனுஷருடைய குரோதத்தைப்‌ பார்த்து 


ஜனத்தாருக்கு 

காண்பிக்கும்‌ 

அவர்களுடைய 

குரோதத்திற்கு அஞ்சுவதுபோல பேசுகிறார்‌. 
கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 

கோபமாயிருந்து, 

அழித்துப்போடவேண்டுமென்று 


கர்த்தரைக்‌ குறித்து என்ன சொல்லுவார்கள்‌ 
என்பதை மோசே கர்த்தருடைய சமுகத்திலே. 
ஞாபகப்படுத்துகிறார்‌. 


விரிவுரை 
COMMENTARY 


QODNENS 
PUBLISHERS 


மோசே இஸ்ரவேல்‌ 
கர்த்தரிடத்தில்‌ ஜெபம்பண்ணும்போது, 
எகிப்தியர்கள்‌ என்ன சொல்லுவார்கள்‌" 
என்று கேட்கிறார்‌. கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
பத்திரரை அழித்துப்போடுவார்‌ என்றால்‌, 
எகிப்தியர்கள்‌ கர்த்தருடைய மகிமைக்கும்‌, 
மாட்சிமைக்கும்‌, வல்லமைக்கும்‌ 
பேசுவார்கள்‌. அவர்கள்‌ 

நாமத்தை 


புத்திரருக்காக 


கனவீனம்பண்ணுவார்கள்‌. 


தம்முடைய பரிசுத்த நாமத்தை மனுஷர்‌ 
கனவீனம்பண்ணுவதற்கு கர்த்தர்‌ 
ஒருபோதும்‌ அனுமதிக்கமாட்டார்‌. தம்முடைய 
மகிமையின்‌ சிங்காசனத்தை யாரும்‌ 
அவமானப்படுத்த கர்த்தர்‌ 
அனுமதிக்கமாட்டார்‌. 

ரவேல்‌ புத்திர்‌ கர்‌ 

அனவ பாவம்‌ செல்கிறார்கள்‌. ர்‌ 
தம்முடைய நீதியினால்‌: அவர்களைத்‌ 
தண்டிக்கவேண்டுமென்று தீர்மானிக்கிறார்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனத்தாருடைய பாவங்களையும்‌, 
தம்முடைய நீதியான நியாயத்தீர்ப்பையும்‌ 
நினைத்துப்‌ பார்க்கும்போது, கர்த்தர்‌, “நான்‌ 
அவர்களை மூலைக்குமூலை சிதற அடித்து, 
மனிதருக்குள்‌ அவர்களுடைய பெயர்‌ அற்றுப்‌ 
போகப்பண்ணுவேன்‌ என்று 
சொல்லியிருப்பேன்‌"' என்று 
சொல்லுகிறார்‌. 


(உபா 32:27) 


க கர்த்தர்‌ தம்முடைய பிள்ளைகளைச்‌ 

சிக்கிறார்‌. கர்த்தர்‌ அவர்களைத்‌ 
சடக்ககககேன்தும்‌ இஸ்ரவேலருக்கு, 
வந்த தண்டனை தங்களால்‌ வந்தது என்று 
அவருடைய சத்துருக்கள்‌ இறுமாப்பாய்‌ 
இருப்பார்கள்‌. தங்களுடைய பாவத்தின்‌ 
நிமித்தம்‌ கர்த்தரே தங்களைத்‌ தண்டிக்கிறவர்‌ 
என்பதை இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ புரிந்து கொள்ள 
வேண்டும்‌. 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


BALWETHER 
பிய 


மேலும்‌ தாங்கள்‌ மனந்திருந்தி வந்தால்‌ 
கர்த்தர்‌ தங்களை ஏற்றுக்கொள்வார்‌ என்னும்‌ 
எண்ணமும்‌ அவர்களுக்கு இருக்க வேண்டும்‌. 
புறஜாதி தேசத்தாருக்குக்‌ கர்த்தரைப்‌ பற்றியும்‌, 
அவருடைய 
அவருடைய 
தெரியாது. 
அல்லது தங்களுடைய பராக்கிரமத்தினாலோ 
இஸ்ரவேலுக்குத்‌ தீங்கு வந்தது என்று 
புறஜாதியார்‌ நினைத்து விடக்கூடாது. 
கர்த்தருடைய பிள்ளைகளுக்குச்‌ சகலமும்‌ 
கர்த்தரால்‌ மாத்திரமே நடைபெறுகிறது. 
கர்த்தரோ. தம்முடைய 


னால்‌ 
க்கள்‌ "இரக்கத்தினாலும்‌, 
இஸ்ரவேல்‌ புத்திரர்மீது தம்முடைய நீதியான 
நியாயத்தீர்ப்பின்‌ வார்த்தைகளை 
சொல்லவில்லை. பாலிகள்‌ தங்களுக்கு 
கேடுண்டாகவே பாவம்‌ செய்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ கர்த்தருக்கு விரோதமாகப்‌ பாவம்‌ 
செய்யும்போது தங்கள்மீது 

வரவழைத்துக்கொள்கிறார்கள்‌. 

அழிந்துபோகவேண்டும்‌ என்பது கர்த்தருடைய 


அவர்கள்‌ 
தப்பித்துக்கொள்ளவேண்டும்‌. 
என்பதும்‌ கர்த்தருடைய சித்தமாமிருக்கிறது. 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருடைய 
இருதயத்தை அறிந்திருக்கிறார்‌. மனுஷன்‌ 
முகத்தைப்‌. பார்க்கிறான்‌. கர்த்தர்‌ 
மனுஷருடைய இருதயங்களை ஆராய்ந்து 
அறிந்திருக்கிறார்‌. கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரரைப்பற்றிச்‌ சொல்லும்போது, “அவர்கள்‌ 
யோசனை கெட்ட ஜாதி" என்றும்‌, 
(அவர்களுக்கு உணர்வு 

(உபா 32:28) என்றும்‌ சொல்லுகிறார்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு ஞான 
அறிவும்‌ இருக்கிறது. அவர்கள்‌ 
ஞானத்தைப்‌ பயன்படுத்தி 


ம்‌ 
ந்த 
பிற்கால 
விளைவுகளை யோசித்துப்‌ பார்க்க வேண்டும்‌. 


தற்காலத்து பாவம்‌ பிற்காலத்து அழிவு 
என்பதை அவர்கள்‌ உணர வேண்டும்‌. 
(உபா 32:28-29). அவர்கள்‌ கர்த்தருக்குக்‌ 
கீ்ப்பந்தால்‌ அவர்களுக்குத்‌ 
தோல்வியில்லை. ஒருவன்‌ ஆயிரம்பேரைத்‌ 
துரத்தி, இரண்டுபேர்‌ பதினாயிரம்பேரை 
ஒட்டுவான்‌. (லேவி 263). ஆனால்‌. 
இஸ்ரவேலருடைய நிலைமை இப்போது 
தலைகீழாக இருக்கிறது. ஒரு விரோதி 
ஆயிரம்‌ இஸ்ரவேலரைத்‌ துரத்துகிறான்‌. 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இரண்டு விரோதிகள்‌ பதினாயிரம்‌ 
இஸ்ரவேலரை ஓட்டுகிறான்‌. இஸ்ரவேலரின்‌: 
பாவத்தின்‌ நிமித்தமாக இந்தப்‌ பலவீனமும்‌, 
தோல்வியும்‌ வந்திருக்கிறது. (உபா 32:30). 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 

விரோதமாகப்‌ பாவம்‌ செய்து 
பாதையிலே  போய்க்கொண்டிருக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ தொடர்ந்து பாவம்‌ செய்தால்‌, 
அவர்கள்‌ நிச்சயமாகவே அழிந்துபோவார்கள்‌. 
பாவத்தின்‌ சம்பளம்‌ மரணம்‌. இஸ்ரவேல்‌ 
ஜனத்தார்‌. தங்களுக்கு வரப்போகும்‌. 


அழிவுக்கு 
தப்பித்துக்கொள்ளவேண்டுமென்றால்‌, 
அவர்கள்‌ தங்களுடைய பாவங்களுக்கு 
மனந்திரும்பி கர்த்தரிடத்தில்‌ திரும்பி 
வரவேண்டும்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ தங்கள்‌ 
பாவங்களுக்கு கருப்‌ கர்த்தரிடத்தில்‌ 
திரும்புவதற்கு 
விருப்பமுள்ளவர்களாகமிருப்பார்களென்றால்‌, 
கர்த்தரும்‌ இந்த விஷயத்தில்‌ அவர்களுக்கு 
உதவிசெய்ய ஆயத்தமாயிருக்கிறார்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ கர்த்தருக்கு 
விரோதமாகப்‌ பாவம்‌ செய்யும்போது. 
தங்களுக்கு. அழிவு வரப்போகிறது. 
என்பதையும்‌, மனிதர்‌ மத்தியிலே தாங்கள்‌ 
முற்றிலுமாக அற்றுப்போவோம்‌ என்பதையும்‌ 
அவர்கள்‌ சிந்தித்துப்‌ பார்க்கவேண்டும்‌. 
தங்களுடைய பாவத்தினிமித்தமாக, 
தங்களுக்கு வருங்காலத்தில்‌ வரப்போகும்‌ 
அழிவை நினைத்து, இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
மனந்திரும்பவேண்டும்‌. 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ தமக்கு, 
விரோதமாகப்‌ பாவம்‌ செய்யும்போது, அவர்கள்‌ 
அழித்துபோவா்கள்‌ என்று. கர்த்தர்‌ 
மின்‌ மூலமாக அவர்களை பல 
சில்‌ எச்சரித்திருக்கிறார்‌. கர்த்தர்‌ 
ஏற்கெனவே சொன்ன  எச்சரிப்பின்‌ 
வார்த்தைகள்‌ இப்போது இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாருக்கு. மறுபடியுமாய்ச்‌ 
சொல்லப்படுகிறது. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ யோசனை கெட்ட 
ஜாதியாகமிருந்தாலும்‌, அவர்களுக்கு உணர்வு 

ல்போனாலும்‌, அவர்கள்‌ 
ஞானமடையவேண்டும்‌ என்றும்‌, தம்முடைய 
நீதியான நியாயத்தீர்ப்பைக்‌ குறித்து 
அவர்கள்‌ உணர்வடையவேண்டும்‌ என்றும்‌ 
கர்த்தர்‌ விரும்புகிறார்‌. 


கர்த்தருக்கு 





உபாகமம்‌ - 
DEUTERONOMY - COMMENTARY 


(யம 
பிய 


(உபா 32:29) என்று 


ஜனத்தாருக்கு 
செய்திருக்கிறார்‌ 
மிகப்பெரிய 
அடையாளங்களையும்‌, 
நடப்பித்து கர்த்தர்‌ து; 
மகிமைப்படுத்தியிருக்கிறார்‌. 
ஜனத்தார்‌ கர்த்தர்‌ தங்கள்‌ 
செய்த பெரிய ்‌ 
நினைத்துப்‌ பார்க்கவேண்டும்‌. 
னால்‌ அவர்களோ 
தங்களுக்கு செய்த ற 
அடையாளங்களையும்‌ 
பார்க்காமல்‌, அவர்கள்‌ 
விலகி அந்நிய 
சோரமார்க்கமாம்ப்‌ பின்பற்றிப்போகிறார்கள்‌ 


க்‌ கையினால்‌ கர்த்தர்‌ தம்முடைய நீதிமினால்‌ 
வே: 


ஜனத்தாரை முற்றிலுமாய்‌ 
அழித்துப்போடவேண்டுமென்று 


தீர்மானித்திருக்கிறார்‌ 


இஸ்ரவேல்‌ ஜனத்தாருக்கு 
இதற்‌ சொல்தப்பேது அவர்களுடைய 
கன்மலை அவர்களை விற்காமலும்‌, கர்த்தர்‌ 
அவர்களை ஒப்புக்கொடாமலும்‌ 
இருந்தாரானால்‌, ஒருவன்‌ ஆமிரம்பேரைத்‌ 
நூத்தி, இரண்டுபேர்‌ பதினாயிரம்பேரை 
ஒட்டுவதெப்படி? தங்கள்‌ கன்மலை நம்முடைய 
கன்மலையைப்போல்‌ அல்ல என்று 
நம்முடையசத்துருக்களே தீர்மானிக்கிறார்கள்‌” 
(உபா 32:30,31) என்று சொல்லுகிறார்‌. 

இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 

சத்துருக்களின்‌ கைகளில்‌. 
'தோற்றுப்போவதற்குக்கர்த்தர்‌ அனுமதிக்கிறார்‌. 
சிறையிருப்பிற்குச்‌ செல்லவும்‌, அவர்களை 
அனுப்பிவிடுகிறார்‌. (உபா 28:68; நியா 
நியா 3:8; நியா 4:2; நியா 1 
சாமு 12:9). 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
விரோதமாக யுத்தம்பண்ணும்போது, 
இஸ்ரவேலர்கள்‌ அவர்களை ஜெயிக்க 
வேண்டும்‌. ஆனால்‌ சில யுத்தங்களில்‌ 
சத்துருக்கள்‌ இஸ்ரவேலரை ஜெயிக்கிறார்கள்‌. 
அதற்கான காரணங்களின்‌ விவரம்‌ வருமாறு: 


சத்துருக்களுக்கு 


ப்‌ Coops 


PUBLISHERS 


அவர்கள்‌ 
(உபா 32:28). 


யோசனைகெட்ட ஜாதி 


அவர்களுக்கு உணர்வு இல்லை. 
அவர்களுக்கு ஞானம்‌இல்லை. 
(உபா 32:29). 
தங்கள்‌ 
இருக்கிறார்கள்‌. 
அவர்களுடைய கன்மலை அவர்களைச்‌ 
சிறையிருப்பிற்கு விற்றுப்போட்டார்‌. 


(உபா 32:30). 


முடிவைச்‌ சிந்தியாமல்‌. 


கர்த்தர்‌ அவர்களைச்‌ சத்துருக்களின்‌ 
கைகளில்‌ ஒப்புக்கொடுத்தார்‌ 

சோதோம்‌. 
திராட்சச்செடி. 


அவர்களுடைய 


கன்மலை 


நம்முடைய 
போல்‌ 


அல்ல" என்று, 
சொல்லுகிறார்கள்‌. 

கன்மலை புறஜாதியாரின்‌. 
கன்மலையைப்‌ போல அல்ல. இஸ்ரவேலின்‌ 
கன்மலை இஸ்ரவேல்‌. புத்திரரைச்‌ 
சத்துருக்களின்‌ கைகளில்‌ ஒப்புக்‌ கொடுத்து 
விட்டார்‌. ஏனெனில்‌ அவர்களுடைய திராட்சச்‌ 
செடி சோதோமில்‌ இருக்கிறது. அலைகளின்‌ 
பலன்‌ பித்தும்‌. கசப்புமாயிருக்கிறது. 
சோதோம்‌, கொமோரா ஆகிய 
பட்டணங்களின்‌ ஜனங்களைப்போல 
இஸ்ரவேல்‌ புத்திரர்கள்‌ பாவம்‌ செய்து, 
கர்த்தருக்கு எதிராகக்‌ கலகம்‌ 
பண்ணுகிறார்கள்‌ 

டய கன்மலை புறஜாதியாரின்‌ 
கன்மலையைப்போல அல்ல. என்பதை 
நினைவுகூர்ந்து இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ தங்கள்‌ 
சத்துருக்களை ஜெயித்திருக்க முடியும்‌. நல்ல 
கனிகளைக்‌ கொடுக்க முடியும்‌. ஆனால்‌ 
இப்பொழுதோ இஸ்ரவேல்‌ புத்திரர்களே 
சோதோம்‌ பட்டணத்தாரைப்‌ போல பாவம்‌ 
செய்கிறார்கள்‌. இங்கு புறஜாதியார்‌ 
சோதோமோடு ஒப்பிடப்படவில்லை. இஸ்ரவேல்‌ 
பத்திரரே அவர்களுடைய பாவத்தின்‌ 
நிமித்தமாக சோதோமோடும்‌, 
கொமோராவோடும்‌. ஒப்பிட்டுக்‌ 
கூறப்பட்டிருக்கிறார்கள்‌ (உபா 32:32-33; 
ஏசா 110; ஏசா 39; 2314; 
எசே 16:46). 


எரே 





உபாகமம்‌ 


- விரிவுரை 


DEUTERONOMY - COMMENTARY 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ ஜனத்தாருக்காக 
சத்துருக்கள்மீது 


சத்துருக்களைத்‌ துரத்துகிறான்‌. 
இஸ்ரவேலர்கள்‌ சேர்ந்து னார்‌ 
சத்துருக்களை ஓட்டுகிறார்கள்‌. இது 
இஸ்ரவேல்‌ ஜனத்தாருடைய 
சுயபலத்தினாலோ,  சுயபராக்கிரமத்தினாலோ 
நடைபெறுகிற காரியமல்ல. கர்த்தருடைய 
சர்வவல்லமையினாலேயே, இஸ்ரவேல்‌. 
புத்திரர்‌ தங்கள்‌ சத்துருக்களை 
துரத்துகிறார்கள்‌. 

கர்த்தர்‌ பெரியவர்‌. அவர்‌ 
தேவர்களைவிடவும்‌ பெரியவர்‌. கர்த்தர்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்காக அவர்களுடைய 
சந்துருக்கள்மீது யுத்தம்பண்ணுகிறார்‌. யுத்‌ 
கர்த்தருடையது. கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரரோடு கூடமிருக்கிறார்‌. 

“அவர்களோ 
அவருடைய பரிசுத்த 
விசனப்படுத்தினார்கள்‌; 
அவர்களுக்குச்‌ சத்துருவாய்‌ மாறி, அண 
அவர்களுக்கு விரோதமாய்‌ 
யுத்தம்பண்ணினார்‌. ஆகிலும்‌ அவர்‌ 
பூர்வநாட்களையும்‌, மோசேயையும்‌, தம்முடைய 
ஜனத்தையும்‌ நினைவுகூர்ந்தார்‌: ஆனாலும்‌ 
அவர்களையும்‌, தமது மந்தையின்‌ 
மேய்ப்பனையும்‌ சமுத்திரத்திலிருந்து 
ஏறப்பண்ணினவர்‌ இப்பொழுது எங்கே?” 
(ஏசா 6310/1). 


புறதாதி 


கர்த்தர்‌ தம்முடைய ஜனங்களை மீட்டு, 
அவர்களை அவர்களுடைய தேசத்தில்‌ 
பாதுகாப்பாக அழைத்துக்கொண்டு வந்து, 
குடியேற்றினார்‌. அவர்களை 
ஆசிர்வதித்தார்‌. ஆனால்‌ அவர்களோ 
கர்த்தர்‌ தங்களுக்கு செய்த நன்மைகளை 
மறந்துவிட்டார்கள்‌. கர்த்தர்‌ தங்களுக்குக்‌ 
காண்பித்த இரக்கங்களையும்‌, திரளான 
தயவுகளையும்‌ நினைக்கவில்லை. அவர்கள்‌ 
கர்த்தருக்கு விரோதமாகக்‌ கலகம்பண்ணி, 
அவருடைய பரிசுத்த ஆவியை 
விசனப்படுத்தினார்கள்‌ (ஏசா 63:10). 


இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ கர்த்தருக்கு 
விரோதமாய்க்‌. கலகம்பண்ணினார்கள்‌. 
கர்த்தரோடு பண்ணிய உடன்படிக்கையை 
முறித்துப்போட்டார்கள்‌. கர்த்தருக்கு 
விரோதமாய்‌ புயத்தை 
உயர்த்தினார்கள்‌. கர்த்தரை 
விசுவாசிக்கவில்லை. கர்த்தருக்கு 
விரோதமாய்‌ முறுமுறுத்தார்கள்‌. 
கர்த்தருடைய பிள்ளைகள்‌, கர்த்தருக்கு 
விரோதமாக கலகம்பண்ணியது, 
கர்த்தருடைய பரிசுத்த ஆலியானவருக்கு 
விசனமாயிற்று. 


தங்கள்‌ 
அவர்கள்‌ 


கர்த்தர்‌ தம்முடைய  நீதியினால்‌, 
இஸ்ரவேல்‌ ஜனத்திற்கு இதுவரையிலும்‌ 
கொடுத்து வந்த, தம்முடைய தெய்வீக 
பாதுகாப்பை விலக்கிக்கொண்டார்‌. கர்த்தர்‌ 
இதுவரையிலும்‌ அவர்களுக்கு 
சிநேகிதராகவும்‌, சகாயராகவும்‌, 
இரட்சகராகவும்‌ இருந்தார்‌. னால்‌ 
இப்போதோ அவர்கள்‌ தமக்கு விரோதமாய்க்‌ 
கலகம்பண்ணியதினிமித்தமாய்‌, கர்த்தர்‌ 
அவர்களுக்கு சத்துருவாய்‌ மாறினார்‌. 
கர்த்தரே. இஸ்ரவேல்‌ ஜனங்களுக்கு 
விரோதமாய்‌ யுத்தம்பண்ணினார்‌. 
இஸ்ரவேலின்‌ சத்துருக்களுக்கு விரோதமாய்‌ 
இது வரையிலும்‌ யுத்தம்பண்ணின கர்த்தர்‌, 
இப்போது இஸ்ரவேலருக்கு விரோதமாய்‌ 
யுத்தம்பண்ணுகிறார்‌. 
இஸ்ரவேல்‌. ஜனத்தார்மீது 
தேவனுடைய நீதியான நியாயத்தீர்ப்பு 
ஒவ்வொன்றாய்‌ வருகிறது. அவர்கள்‌ 
வனாந்தரத்தில்‌ பிரயாணம்பண்ணியபோதும்‌, 
அதன்பின்பு அவர்கள்‌ கானான்‌ தேசத்தில்‌ 
குடியேறியபோதும்‌, (டைய 
நியாயத்தீர்ப்பு அவர்கள்மீது தொடர்ந்து 
வந்தது. இஸ்ரவேல்‌ ஜனத்தாரின்‌. 
பாவங்களினிமித்தமாய்‌, கர்த்தர்‌ அவர்களுக்கு 
சத்துருவானார்‌. நம்முடைய பாவம்‌, கர்த்தரை 
நமக்கு சத்துருவாக்கும்‌. 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


(யய 
சபரிய 


கர்த்தர்‌ தம்முடைய சுயாவத்தின்‌: 
பிரகாரம்‌ நம்மீது அன்பாகவும்‌, 
இரக்கமாகவும்‌, தயவாகவும்‌ இருக்கிறார்‌. 
நம்முடைய பாவங்களோ கர்த்தரை நம்மீது 
கோபப்பட வைத்துவிடுகிறது. பாவிகள்‌ 


சிறையிருப்பிலிருந்தபோது, 
வக்கிகாராதனைவிளியித்ததமாய்‌,. 
பாவங்களினிமித்தமாயும்‌, 

கோபம்‌ அவர்கள்மேல்‌ வந்தது. 
அவர்களுக்கு 

அவர்களுக்கு 

யுத்தம்பண்ணினார்‌. 


கர்த்தர்‌ தம்முடைய த்தின்மீ 
எப்போதும்‌. கோய்புகிறவால்ல 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ பாவம்‌ செய்தபோது, 
கர்த்தர்‌ தம்முடைய நீதிமினிமித்தமாய்‌ 
அவர்கள்மீது கோபப்பட்டாலும்‌, 
இரக்கங்களின்பூடயும்‌, தம்முடைய 


நன்மை செய்ய விரும்புகிறார்‌ 


கர்த்தர்‌ பூர்வநாட்களையும்‌, 
மோசேயையும்‌, தம்முடைய ஜனத்தையும்‌ 
நினைவுகூர்ந்தார்‌ (ஏசா 6311). 
வாக்கியத்திற்கு வேதபண்டிதர்கள்‌ 
இரண்டுவிதமாக வியாக்கியானம்‌. 
சொல்லுகிறார்கள்‌. அவையாவன : 1. இந்த 
வாக்கியம்‌ கர்த்தருடைய ஜனத்தைக்‌. 
குறிப்பிடுகிறது. 2 வாக்கியம்‌ 
கர்த்தரைக்‌ குறிப்பிடுகிறது. 

கர்த்தர்‌ 
நினைவுகூருகிறார்‌. கர்த்தர்‌ 
முற்பிதாக்களுக்கு செய்த 
அற்புதங்களும்‌ 
நடைபெறவில்லை... என்று 
ஜனத்தார்‌ ஆச்சரியப்படுகிறார்கள்‌. எகிப்தின்‌ 
அடிமைத்தனத்திலிருந்து தங்களை 
விடுதலை பண்ணின கர்த்தர்‌ எங்கே என்று 
ஏக்கத்தோடு கேட்கிறார்கள்‌. எகிப்திலிருந்து 
தங்கள்‌ முற்பிதாக்களை 
விடுதலைபண்ணின கர்த்தரால்‌, இப்போது 
பாபிலோன்‌ தேசத்திலிருந்து தங்களை ஏன்‌ 
விடுதலை பண்ண முடியாமல்‌ போயிற்று 
என்றும்‌ கேட்கிறார்கள்‌. எலியாவின்‌ தேவன்‌ 
எங்கே என்றும்‌, தங்கள்‌ முற்ிதாக்களின்‌ 
தேவனாகிய கர்த்தர்‌ எங்கே என்றும்‌. 
கேட்கிறார்கள்‌. “ஆனாலும்‌ அவர்களையும்‌, 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மேய்ப்பனையும்‌ 
ஏறப்பண்ணினவர்‌ 
(ஏசா 641) 


தமது மந்தையின்‌ 
சமுத்திரத்திலிருந்து 
இப்பொழுது எங்கே?” 


இஸ்ரவேல்‌. ஜனத்தாரின்‌ 


முற்பிதாக்களும்‌ கர்த்தருக்கு விரோதமாய்க்‌ 
அவர்களும்‌ 
ஆவியை 


கலகம்பண்ணினார்கள்‌. 
கர்த்தருடைய பரிசுத்த 
விசனப்படுத்தினார்கள்‌. 
கோபத்தை 
ஆனாலும்‌ கர்த்தர்‌ 
பாவங்களை மன்னித்தார்‌. அவர்களுக்கு 
இரக்கம்‌ காண்பித்தார்‌. அவர்களை 
கானான்‌ தேசத்திற்கு வழிநடத்திச்‌ சென்று, 
அந்த தேசத்திலே அவர்களை குடியேற்றினார்‌. 
இஸ்ரவேல்‌ னத்தாரின்‌ 
முற்பிதாக்கள்‌, கர்த்தருக்கு விரோதமான 
கலகக்காரர்களாயிருந்தாலும்‌, அவர்கள்‌ 
கர்த்தரிடத்திலிருந்து பையும்‌, 
தயவையும்‌, கிருபையையும்‌, இரக்கத்தையும்‌ 
பெற்றுக்கொண்டார்கள்‌. அவர்களுக்கு 
இரக்கம்‌ காண்பித்த கர்த்தர்‌, பாது 
தங்களுக்கு ஏன்‌ இரக்கம்‌ காண்பிக்கவில்லை. 
தேசத்து, 
யூதர்கள்‌ 
சந்தேகத்தோடு கேள்வி கேட்கிறார்கள்‌ 
கர்த்தரிடத்தில்‌ 
வார்த்தைகளாகவும்‌ 


கர்த்தருக்கு. 
உண்டுபண்ணினார்கள்‌. 
அவர்களுடைய 


பயன்படுத்துகிறார்கள்‌ 
| எகிப்தின்‌ இழமைத்தனத்திலிருந்து 
Lg விடுதலைபண்ணின. 
இப்போது பாபிலோன்‌ தேசத்து 
ப்பிலிருந்‌ தங்களையும்‌ 
விடுதலைபண்ணவேண்டுமென்று இஸ்ரவேல்‌ 
ஜனத்தார்‌. கர்த்தரிடத்தில்‌ 
விண்ணப்பம்பண்ணுகிறார்கள்‌. 

“எழும்பு, எழும்பு பெலன்கொள்‌; 
கர்த்தரின்‌ புயமே, முந்தினநாட்களிலும்‌ பூர்வ 
தலைமுறைகளிலும்‌ எழும்பினபடி எழும்பு; 
இராகாபைத்‌ துண்டித்ததும்‌ வலுசர்ப்பத்தை 
வதைத்ததும்‌ நீதானல்லவோ? மகா 
ஆழத்தின்‌ தண்ணீர்களாகிய சமுத்திரத்தை 

வற்றிப்போகப்பண்ணினதும்‌, மீட்கப்பட்டவர்கள்‌ 
கடலின்‌ பள்ளங்களை 
நீதானல்லவோ?" 

(ஏசா 51:9]10). 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


“ஆகிலும்‌ அவர்‌ பூர்வநாட்களையும்‌, 
ம்‌, தம்முடைய ஜனத்தையும்‌ 
அனாலும்‌ அவர்களையும்‌, 
மேய்ப்பனையும்‌ 
றப்பண்ணினவர்‌ 
கர்த்தர்‌ 


நினைவுகூர்ந்தார்‌; 
தமது மந்‌ 

சமுத்திரத்திலிருந்து 
இப்பொழுது எங்கே?” ச 630. 
இந்த வாக்கியத்தை தமக்கு ட்ட 
நினைத்துப்‌ பார்த்து, தம்மிடத்தில்‌ இந்தக்‌ 
கேள்வியைக்‌ கேட்டுக்கொள்வதாகவும்‌, 
வேதபண்டிதர்கள்விளக்கம்‌ சொல்லுகிறார்கள்‌. 


கர்த்தர்‌ பூர்வநாட்களை நினைத்துப்‌ 
பார்க்கிறார்‌. தாம்‌ ஆபிரகாமோடு செய்து 
கொண்ட உடன்படிக்கையையும்‌ நினைத்துப்‌ 

நான்‌ யாக்கோபோடே 


_ஆபிரகாமோடே 

உடன்படிக்கையையு! 
நினைப்பேன்‌; தேசத்தையும்‌ நினைப்பேன்‌ 
(லேவி 26:42). 


இஸ்ரவேல்‌ ஜனத்தாரின்‌ 
முற்பிதாக்களும்‌ கர்த்தருக்கு விரோதமாய்‌ 
குலகம்பண்ணினார்கள்‌. அவர்களும்‌ 
கர்த்தருடைய பரிசுத்த 
விசனப்படுத்தினார்கள்‌. 
கிருபைகளையும்‌, 
தயவுகளையும்‌ 


௬ தட 
இரக்கங்களையும்‌, 

பெற்றுக்கொள்வதற்கு 

அவர்களும்‌ அபாத்திரராமிருந்தார்கள்‌. 

ஆனாலும்‌ கர்த்தர்‌ 

இரக்கங்களையும்‌, 

காண்பித்தார்‌. 


கலகம்பண்ணினார்கள்‌. 
தாங்களே 

வரவழைத்துக்கொண்டார்கள்‌. 
ஆக்கினைக்குள்ளாவான்‌:: 

தப்புவித்தால்‌ 

தப்புவிக்கவேண்டியதாய்‌ வரும்‌" (நீதி 19:49), 


கர்த்தர்‌ அவர்கள்மீது கோபங்கொண்டு 
ர்‌ தப்புவிக்கப்‌ 


“அப்படியிருந்தும்‌ நீங்கள்‌ என்னை விட்டு, 
அந்நிய  தேவர்களைச்‌ சேவித்தீர்கள்‌. 

ல்‌ இனி உங்களை இரட்சியேன்‌” 
(நியா 10:13). 


விரிவுரை 
COMMENTARY 


கர்த்தர்‌ தம்மு 
இனிமேல்‌ இரட்சிக்கக்கூடாது. 
தீர்மானம்பண்ணியிருந்தாலும்‌, 
இரக்கங்களினாலும்‌, 
தயவுகளினாலும்‌ 


அந்தப்‌ பூர்வநாட்களை இப்போது நினைத்துப்‌ 
பார்க்கிறார்‌. 


இஸ்ரவேல்‌. 
வசனத்தை 
ஜெரிக்கிறார்கள்‌ என்றும்‌, 
இந்த வசனத்தை 
சொல்லிக்கொள்கிறார்‌ 
இரண்டுவிதமாக வியாக்கியானம்‌ 
சொல்லப்படுகிறது. கர்த்தர்‌ மோசேயின்‌ 
மூலமாய்‌, தம்முடைய ஜனங்களை செங்கடல்‌ 
வழியாக வழிநடத்தி, அவர்களை இரட்சித்த 
சம்பவமும்‌ இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. 

இப்போது இஸ்ரவேல்‌. 
புத்திரருக்கும்‌ அவர்களுடைய 
சத்துருக்களுக்கும்‌. விரோதமாக 
நடைபெறவில்லை... இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
கர்த்தரை விட்டு விலகி, அந்நிய 
தெய்வங்களை சோரமார்க்கமாய்ப்‌ பின்பற்றி, 
கர்த்தருக்கு, சத்துருக்களாய்‌ 
மாறிப்போனார்கள்‌. இப்போது யுத்தம்‌ 
கர்த்தருக்கும்‌, இஸ்ரவேல்‌ புத்திரருக்கும்‌ 
இடையே நடைபெறுகிறது. 


கர்த்தர்‌ ரவேல்‌ ரருடைய 
| பவங்களினிமித்தன்க பககக 
விரோதமாக யுத்தம்பண்ணுகிறார்‌. இந்த 
யுத்தத்தின்போது கர்த்தர்‌ தம்முடைய 
கிருபையினால்‌ பூர்வநாட்களை நினைத்துப்‌ 
பார்க்கிறார்‌. அவர்‌ ஆபிரகாமோடு செய்த 
உடன்படிக்கையை நினைத்துப்‌ பார்க்கிறார்‌. 
கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு எதிராக 
விரோதம்பண்ணாமல்‌, அவர்களுக்கு 
மறுபடியும்‌. தம்முடைய கிருபையையும்‌ 
இரக்கத்தையும்‌ காண்பிக்கிறார்‌. 


ஜனத்தார்‌ இந்த 


கர்த்தரிடத்தில்‌ சொல்லி 
கர்த்தர்‌ தாமே 
தமக்குத்தாமே 


என்றும்‌ 


யுத்தம்‌ 


விற்றுப்போடவில்லை. கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாரை அவர்களுடைய சத்துருக்களின்‌ 
கைகளில்‌ ஒப்புக்கொடுக்கவுமில்லை. 





உபாகமம்‌ - 
DEUTERONOMY - COMMENTARY 


ஒருவன்‌ 
துரத்துகிறான்‌. 
சத்துருக்களில்‌ 
துரத்துகிறார்கள்‌. 
புத்திரரோடு 
சத்துருக்கள்‌ 
துரத்துவார்கள்‌. 
தாங்கள்‌ 
சத்துருக்கள்‌. 


குணாதிசயங்களைப்பற்றியும்‌ 

பார்க்கிறார்கள்‌. 

இஸ்ரவேலின்‌ தேவனையும்‌, தங்களுடைய 
தேவர்களையும்‌ ஒப்பிட்டுப்‌ பார்க்கிறார்கள்‌. 
இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
அவர்களுக்கு கன்மலையாகயிருப்பதை 
சத்துருக்கள்‌ அறிந்துகொள்கிறார்கள்‌. 

Uf ங்களுடைய 
க்க, இஸ்ரவேலின்‌ தனக 
கர்த்தரையும்‌ ஒப்பிட்டுப்‌ பார்த்து, “தங்கள்‌ 
கன்மலை நம்முடைய கன்மலையைப்போல்‌ 
அல்ல என்று நம்முடைய சத்துருக்களே 
தீர்மானிக்கிறார்கள்‌" (உபா 32:31) என்று 
சொல்லுகிறார்கள்‌. கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்காக, அவர்களுடைய 
சத்துருக்கள்மீது, யுத்தம்பண்ணுகிறார்‌. 
கர்த்தர்‌ சத்துருக்களை இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கு கீழ்ப்படுத்துகிறார்‌. ஆனால்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனத்தாரோ கர்த்தர்‌ தங்களுக்கு 
செய்த உதவிகளையும்‌, அவர்‌ தங்களுக்காக 
பண்ணின யுத்தங்களையும்‌ மறந்து, கர்த்தரை 
விட்டு விலகி, ந்நிய தெய்வங்களை 
'சோரமார்க்கமாய்ப்‌ பின்பற்றிப்போகிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனத்தாருடைய 
கீழ்ப்டியாமையினிமித்தமாகவம்‌, 
கலகக்குணத்தினிமித்தமாகவும்‌, கர்‌ 
அவர்களை அவர்களுடைய சத்துருக்களின்‌ 
கைகளில்‌ ஒப்புக்கொடுத்துவிடுகிறார்‌. 

“நான்‌ சீக்கிரத்தில்‌ அவர்கள்‌ 
எதிராளிகளைத்‌ தாழ்த்தி, என்‌ கையை 
அவர்கள்‌ சத்துருக்களுக்கு விரோதமாகத்‌ 
திருப்புவேன்‌" (சங்‌ 81:14). 


ட்ப்ட்ட்பு Coops 


PUBLISHERS 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ கர்த்தரை 
விட்டு விலகி, விக்கிரகங்களை 
ஆராதிக்கும்போது அவர்கள்‌ கர்த்தருக்கு 
கசப்பானவர்களாகவும்‌, 
அருவருப்பானவர்களாகவும்‌ இருக்கிறார்கள்‌. 
தம்மைவிட்டுப்‌ பின்வாங்கிப்போன 
இஸ்ரவேல்‌. ஜனத்தாரின்‌ 
குணாதிசயங்களைப்பற்றிச்‌ சொல்லும்போது, 
கர்த்தர்‌ அவர்களை தாழ்ந்த ஜாதியான 
திராட்சச்செடிகள்‌ என்றும்‌ கசப்பான. 
திராட்சப்பழங்கள்‌ என்றும்‌ ஒப்பிட்டு 
சொல்லுகிறார்‌. அதன்‌ விவரம்‌ வருமாறு 


'அவர்களுடைய திராட்சச்செடி, 
சோதோமிலும்‌ கொமோரா நிலங்களிலும்‌: 
பமிரான  திராட்சச்செடியிலும்‌ தாழ்ந்த 
ஜாதியாயிருக்கிறது. அலைகளின்‌ பழங்கள்‌ 
பித்தும்‌ அவைகளின்‌ குலைகள்‌ சுசப்புமாய்‌ 
இருக்கிறது. வ்்ப்‌ திராட்சரசம்‌ 
வலுசர்ப்பங்களி ம்‌ 
விரியன்பாம்புகளின்‌ கொடிய லிஷமுமானது' 
(உபா 32:32,33). 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
திராட்சச்செடிக்கு ஒப்பிட்டுக்‌ 
கூறப்பட்டிருக்கிறார்கள்‌. (ஏசா. 5477 
எரே 2:21; சங்‌ 80.9; ஓசி 10.1), இதன்‌ கனி 
காட்டு திராட்சச்செடிமின்‌ கனியைவிட 
கசப்பானது. பாம்பின்‌ விஷம்‌ போன்றது. 


மரணம்‌. 
இஸ்‌! 


(உபா 


காட்டுத்‌ 


3219-26) 
ஏற்கெனவே 
தீர்ப்பு 
ஒன்றும்‌ 


காலதாமதம்‌ 
நேரிடாது. (உபா 32:34-35 


இஸ்ரவேல்‌ புத்திரருடைய 
பாவங்களினிமித்தமாக அவர்களுக்கு அழிவு 
நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும்‌ 
கர்த்தர்‌ தம்முடைய கிருபையினாலும்‌ 
இரக்கத்தினாலும்‌, இஸ்ரவேல்‌ புத்திரரை 
அழிவுக்கு நீங்கலாக்கி இரட்சிக்கிறார்‌. 
அவர்களை ஒடுக்கிறவர்களின்‌ 
கைகளிலிருந்தும்‌, துன்பப்படுத்துகிறவர்களின்‌ 
கைகளிலிருந்தும்‌ விலக்கி 
மீட்டுக்கொள்கிறார்‌. 
பெரிதான கிருபை. 


இது கர்த்தருடைய 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ இப்போது. 
தாழ்ந்த ஜாதியான திராட்சச்செடியாக 
இருந்தாலும்‌ அவைகளின்‌ பழங்கள்‌: 
பித்தும்‌, கொலைகள்‌ கசப்புமாகயிருந்தாலும்‌, 
கர்த்தர்‌ தமது கிருபையினால்‌ அவர்களை 
மறுபடியுமாய்‌ நினைவுகூர்ந்து, அவர்களுக்கு 
தயவு காண்பிக்கிறார்‌. கர்த்தர்‌ இதுபற்றிச்‌ 
சொல்லும்போது : 

து என்னிடத்தில்‌ 
வைத்துவைக்கப்பட்டு, என்‌ பொக்கிஷங்களில்‌ 
இது முத்திரை போடப்பட்டிருக்கிறநில்லையோ? 
பழிவாங்குவதும்‌ பதிலளிப்பதும்‌ எனக்கு 
உரியது; ஏற்றகாலத்தில்‌ அவர்களுடைய கால்‌ 
தள்ளாடும்‌; அவர்களுடைய ஆபத்துநாள்‌ 
சமீபமாயிருக்கிறது; அவர்களுக்கு நேரிடும்‌ 
காரியங்கள்‌ தீலிரித்துவரும்‌" 
(பா  32:3435) என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 

"பழிவாங்குவதும்‌ பதிலளிப்பதும்‌ எனக்‌ 
கத என்றும்‌ இந்த. கக்கம்‌ ரோன்‌ 
12:9; எபி 10:30 ஆகிய வசனங்களில்‌ 
மேற்கோளாகக்‌ கூறப்பட்டிருக்கிறது. 
(உபா 32:35-42). 


இஸ்ரவேல்‌. ஜனத்தாருடைய 
துன்மார்க்கத்தினிமித்தமாக கர்த்தர்‌ 
அவர்கள்மீது கோபமாகமிருக்கிறார்‌. 
அவர்களுடைய துன்மார்க்கத்தை கர்த்தர்‌ 
மறந்துவிடாமல்‌ அதை தமது நினைவில்‌ 
க்கிறார்‌. இஸ்ரவேல்‌ புத்திரருடைய 
தன்மார்க்கங்களும்‌, 


வைத்து. 

வைக்கப்பட்டிருக்கிறது. அவை 
கர்த்தருடைய பொக்கிஷங்களில்‌ 
முத்திரை போடப்பபட்டிருக்கிறது. 

இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ கர்த்தருடைய 
தீர்க்கதரிசிகளை 'துன்பப்படுத்தினார்கள்‌. 
அவர்கள்‌ நீதிமான்களின்‌ இரத்தத்தை: 
சிந்தினார்கள்‌. 

“நீதிமானாகிய 
முதல்‌ தேவாலயத்துக்கும்‌ பலிபீடத்துக்கும்‌. 
நடுவே நீங்கள்‌ கொலைசெய்த பரகியாவின்‌ 
குமாரனாகிய சகரியாவின்‌ இரத்தம்‌ 
வரைக்கும்‌, பூமியின்மேல்‌ சிந்தப்பட்ட 
நீதிமான்களின்‌ இரத்தப்பழியெல்லாம்‌ 
உங்கள்மேல்‌ வரும்படியாக இப்படிச்‌ 
செய்வீர்கள்‌" (மத்‌ 23:35) 


ஆபேலின்‌ இரத்தம்‌ 


விரிவுரை 
COMMENTARY 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
தீர்க்கதரிசிகளையும்‌, 
ஊழியக்காரர்களையும்‌ 
கொன்றுபோட்டார்கள்‌. இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாருடைய பாவங்களினிமித்தமாக 
கர்த்தர்‌ அவர்களை  பழிவாங்குவார்‌. 
'பழிவாங்குவதும்‌, பதிலளிப்பதும்‌ 
எனக்குரியது” என்றும்‌, “ஏற்ற காலத்தில்‌ 
அவர்களுடைய கால்‌ தள்ளாடும்‌" என்றும்‌, 
அவர்களுடைய ஆபத்து நாள்‌ 
சமீபமாமிருக்கிறது'' என்றும்‌, “அவர்களுக்கு 
நேரிடும்‌ காரியங்கள்‌ தீவிரித்து வரும்‌" 
என்றும்‌ கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


துன்மார்க்கருடைய அக்கிரமங்கள்‌ 
எல்லாவற்றையும்‌ கர்த்தர்‌. தம்முடைய 
பொக்கிஷங்களில்‌ சேமித்து வைத்து அதற்கு 
முத்திரை போட்டிருக்கிறார்‌. நம்முடைய 
பாவங்களை கர்த்தர்‌ நினைத்துப்‌ 
பார்க்கமாட்டார்‌ என்றும்‌, அதை உடனே 
மறந்துவிடுவார்‌ என்றும்‌ நினைத்து, நாம்‌. 
துணிகரமாய்ப்‌ பாவம்‌ செய்யக்கூடாது. 
நம்முடைய பாவங்களினிமித்தமாக, ஏற்ற 
காலத்தில்‌, நம்முடைய கால்கள்‌ தள்ளாடும்‌. 


கர்த்தருடைய 
அவருடைய 
உபத்திரவப்படுத்தி 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ தங்களுடைய 
பாவங்களினிமித்தமாக கர்த்தரைக்‌ 
கோபப்படுத்தினார்கள்‌. ஆனாலும்‌ அவர்கள்‌ 
கர்த்தரோடு ஐக்கியமாகமிருந்து, கர்த்தருக்கு 
முன்பாக தங்களைத்‌ தாழ்த்தி, தங்களுடைய 
குன்பங்களிலும்‌, வேதனைகளிலும்‌ அவர்கள்‌ 
கர்த்தரை நோக்கி அபயமிட்டதினால்‌, 
கர்த்தர்‌ தமது கிருபையினால்‌ அவர்களை 
நோக்கிப்‌ பார்ப்பார்‌. அவர்களுக்கு உதவி 
செய்ய முன்வருவார்‌. 


மோசே கர்த்தருடைய கிருபையையும்‌ 
இரக்கத்தையும்‌, அவர்‌ தம்முடைய 
ஊழியக்காரர்மேல்‌ பரிதாபப்படுவதையும்‌ 
பற்றிச்‌ சொல்லும்போது, “கர்த்தர்‌ தம்‌ 
ஜனங்களை நியாயந்தீர்த்து, அவர்கள்‌ 
போயிற்றென்றும்‌, அடைக்கப்பட்டவர்களாவது 
விடுதலை  பெற்றவர்களாவது ஒருவரும்‌ 
இல்லையென்றும்‌ காணும்போது, தம்முடைய 
ஊழியக்காரர்மேல்‌ பரிதாபப்படுவார்‌” 
(உபா 32:36) என்று சொல்லுகிறார்‌. 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


BALWETHER 
பிய 


கர்த்தர்‌ கிருபையுள்ளவர்‌. இரக்கம்‌ 
உள்ளவர்‌. தம்முடைய பிள்ளைகள்‌ தாங்கள்‌ 


அவர்களைத்‌ தண்டிக்காமல்‌, 
பரிதாபப்படுவார்‌ பாவம்‌ 
ந்த வேண்டும்‌. மனந்திருந்தாமல்‌ 


பரிதாபப்படுவார்‌ என்று எதிர்பார்க்கக்கூடாது. 
கர்த்தர்‌ வாக்கு மாறாதவர்‌. பாவிகளைத்‌ 
தண்டிக்கிறவர்‌. பாவம்‌ செய்கிறவர்களைக்‌ 
கர்த்தரால்‌ ஆசிர்வதிக்க 

ஆகையினால்‌ பாவம்‌ 

காலதாமதம்‌ பண்ணாமல்‌ 
பாவங்களிலிருந்து 

கர்த்தருடைய சமுகத்தில்‌ வந்து, அவருடைய 
பாவமன்னிப்பை பெற்றுக்‌ கொள்ள 
வேண்டும்‌. அப்பொழுது கர்த்தர்‌ தம்முடைய 
ஊழியக்காரர்மேல்‌ பரிதாபப்படுவார்‌. 


"அடைக்கப்பட்டவர்களாவது விடுதலை 
பெற்றவிகளாவது ஒருவரும்‌. இல்லை” 
என்னும்‌ வாக்கியத்திற்கு கர்த்தருடைய 
பிள்ளைகளை நியாயத்தீர்ப்பிலிருந்து. 
பாதுகாப்பதற்கு ஒருவருமில்லை 
பொருளாகும்‌. 


இஸ்ரவேல்‌ 
நியாயாபதிகளின்‌ காலத்தில்‌ 
விரோதமாகப்‌ பாவம்‌ 
கர்த்தருடைய கோபம்‌ அவர்களுக்கு 
விரோதமாக எழும்பிற்று. கர்த்தர்‌ அவர்களை 
ஒடுக்குகிறவர்களின்‌ கைகளுக்கும்‌, 
உபத்திரவப்படுத்துகிறவர்களின்‌ கைகளுக்கும்‌ 
ஒப்புக்கொடுத்தார்‌. இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
தங்கள்‌ பாவங்களுக்‌ மனந்திரும்பி, 
கர்த்தரிடத்தில்‌ திரும்பி வந்தபோது, கர்த்தர்‌ 
க்‌ 'கிருபைகளையும்‌ இரக்கங்களையும்‌. 
அவர்களுக்கு வெளிப்படுத்தினார்‌. 
சத்துருக்களின்‌ கைகளிலிருந்து இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாரை மீட்டு இரட்சிப்பதற்காக, 
கர்த்தர்‌ அவர்களை இரட்சிக்கும்‌ 
நியாயாதிபதிகளை எழுப்பினார்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
ஒடுக்குகிறவர்களின்‌ நிமித்தம்‌ 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நியாயாதிபதிகளின்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 
பாகாலையும்‌ அஸ்தரோத்தையும்‌ 
சேவிக்கிறார்கள்‌. இஸ்ரவேலின்‌ தேவனாகிய 
கர்த்தரை மறந்துவிடுகிறார்கள்‌. கர்த்தரைப்‌ 
பின்பற்ற! அந்நிய தேவர்களைப்‌ 
அவர்கள்‌ தீங்கு 


கர்த்தரைவிட்டு, 


கோபப்படுத்துகிறவர்கள்‌ 
சுயவிருப்பத்திற்கு, 
கொடுக்கிறார்கள்‌. 


த்திரர்‌,, 
ட்‌ கர்த்தரை ட்டுகிடுகிள்கள்‌ 
கர்த்தரைவிட்டு 
அஸ்தரோத்தையும்‌ 
(நியா 213) 


(நியா 2:12), அவர்கள்‌ 


சேவிப்பது மிகப்பெரிய பாவம்‌. இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ கர்த்தரோடு உடன்படிக்கையில்‌ 
இணைந்திருக்கிறார்கள்‌. ஆனால்‌ கர்த்தரை 
விட்டுவிடுகிறார்கள்‌. மணவாட்டி தன்னுடைய 
மணவாளனை விட்டு விட்டு, வேறு 
பருஷரோடு ஒடிப்போவதுபோல, இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ கர்த்தரை விட்டு பாகாலையும்‌ 
அஸ்தரோத்தையும்‌ சேவிக்கிறார்கள்‌. 


“என்‌ ஜனங்கள்‌ இரண்டு தீமைகளைச்‌ 
செய்தார்கள்‌: ஜீவத்தண்ணீர்‌ ஊற்றாகிய 
என்னை  விட்டுவிட்டார்கள்‌; தண்ணீர்‌ 
நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள 
தொட்டிகளைத்‌ தங்களுக்கு வெட்டிக்‌ 
கொண்டார்கள்‌" (எரே 2:13). 


விலகிப்போகும்போது, நாஸ்திகர்களாக 
மாறவில்லை. அவர்கள்‌ தேவன்‌ இல்லை. 
என்று சொல்லவில்லை. அவர்கள்‌ கர்த்தரை 
சேவியாமல்‌ பாகால்களை சேவிக்கிறார்கள்‌. 
அந்நிய தெய்வங்களை சேவிக்கிறார்கள்‌. 
இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தர்‌ ஒருவரே. 
ஆனால்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரோ தங்களுக்கு 
ஏராளமான அந்‌ தெய்வங்களை 
உண்டுபண்ணுகிறார்கள்‌. விக்கிரகங்களின்‌ 
எண்ணிக்கையைப்‌ பெருக்குகிறார்கள்‌. 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


BALWETHER 
பிய 


'பொல்லாப்பானதை செய்கிறார்கள்‌. ஒன்றாகிய 
மெய்த்தேவனாகிய. கர்த்தரை 
விட்டுவிடுகிறார்கள்‌. கர்த்தருக்குப்‌ பதிலாக 
தங்களுக்கு ஏராளமான தெய்வங்களை 
உண்டுபண்ணுகிறார்கள்‌. 


இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தரே, 
அவர்களுடைய முற்பிதாக்களை எகிப்து, 
தேசத்திலிருந்து புறப்படப்பண்ணினவர்‌. 
கர்த்தரே அவர்களை கானான்‌ தேசத்திற்கு 
அழைத்துக்கொண்டு வந்தவர்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரரோ 
தேவனாகிய கர்த்தரை விட்டு, 
சுற்றிலும்‌ 


பின்பற்றிப்போய்‌, 
பணிந்துகொண்டு, 
கோபமூட்டுகிறார்கள்‌ (நியா 2:12) 
கர்த்தர்‌ இஸ்ரவேலின்மேல்‌ 
கோபமூண்டவராயிருக்கிறார்‌. அவர்களைத்‌ 
தண்டிக்கிறார்‌. அவர்கள்‌ அப்புறம்‌ தங்கள்‌ 
சத்துருக்களுக்கு முன்பாக நிற்க 
(வில்லை. கர்த்தர்‌ அவர்களை, 
ாள்ளையிடுகிற கொள்ளைக்காரர்‌ கையில்‌ 
ஒப்புக்கொடுக்கிறார்‌. அவர்களைச்‌ சுற்றிலும்‌ 
இருக்கிற அவர்கள்‌ பகைஞரின்‌ கையிலே 
விற்றுப்போடுகிறார்‌ (நியா 2:14). 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரை 
ஆசீர்வதித்தார்‌. அவர்களுக்கு கானான்‌ 
தேசத்தை  சுதந்தரமாகக்‌ கொடுத்தார்‌. 
அவர்கள்‌... கால்மிதிக்கிற தேசமெல்லாம்‌ 
அவர்களுக்கு... சொந்தமாகும்‌ என்று 
ஈர்‌ கர்த்தர்‌ 

சத்துருக்களோடு 


ஆனால்‌ இப்போதோ கர்த்தர்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரர்மீது கோபமாயிருக்கிறார்‌. 
அவர்கள்‌ புறப்பட்டுப்போகிற இடமெல்லாம்‌, 
கர்த்தருடைய கை, அவர்களுக்கு 
விரோதமாக தீமைக்கென்றே இருக்கிறது. 


விரிவுரை 
COMMENTARY 


அவர்கள்‌ ம்‌ 
நெருக்கப்படுகிறார்கள்‌. கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரரை காரணமில்லாமல்‌ தண்டிக்கவில்லை. 
க நீதியும்‌ நியாயமுமுள்ளவர்‌. 
கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு நீதியானது. 
கர்த்தர்‌ ஏற்கெனவே இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கு சொல்லியபடியும்‌, அவர்களுக்கு 
ஆணையிட்டிருந்தபடியும்‌ அவர்களைத்‌ 
தண்டிக்கிறார்‌ (நியா 2:15) 

இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
விலகிப்போகிறார்கள்‌. 
அஸ்தரோத்தையும்‌ 
சத்துருக்களுக்கு 
யுத்தம்பண்ணுகிறார்கள்‌. 
யுத்தத்திலே இஸ்ரவேல்‌ 
கிடைக்கவில்லை. ஜெயம்‌ கர்த்தரால்‌ 
மாத்திரமே வரும்‌. கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரர்மீது கோபமாயிருக்கிறார்‌. கர்த்தர்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு ஜெயத்தைம்‌. 
கட்டளையிடாமல்‌, அவர்களுடைய 
சத்துருக்களுக்கு ஜெயத்தைக்‌. 
கட்டளையிடுகிறார்‌. 


கர்த்தரைவிட்டு 
பாகால்கணையும்‌ 
சேவிக்கிறார்கள்‌. 

விரோதமாக 


னால்‌ இந்த 
த்த்ரக்கு ஜெயம்‌ 


ஜனங்கள்‌ 
அவர்கள்‌ 
ஆனாலும்‌ 


கர்த்தரை 
கர்த்தரை 
கர்த்தர்‌ 
ஜெயத்தைக்‌ 


புறஜா; 
டர்ன்‌ 
சேவியாதவர்கள்‌. 
அவர்களுக்கு யுத்தத்திலே 
கொடுக்கிறார்‌. இஸ்ரவேல்‌ புத்திரரோ 
கர்த்தரை அறிந்திருக்கிறவர்கள்‌. ஆனால்‌ 
கர்த்தரைவிட்டு 
தம்மைவிட்டு 
இஸ்ரவேல்‌ ஜனங்களுக்கு 
கொடுப்பதற்கு 
அந்நிய 
கொடுப்பது, 

கர்த்தருடைய சித்தமாயிருக்கிறது. 


இஸ்ரவேல்‌ 
இடப 


கை 


, இப்போது 
புறப்பட்டுப்போகிற 
கர்த்தருடைய 
அவர்களுக்கு 
தூத்தப்பட்ட 
இஸ்ரவேல்‌ 

யுத்தத்திலே 

இப்போது. ஜெயிக்கிறார்கள்‌. 


விரோதமாயிருக்கிறது. 
கானானியர்‌ இப்போது 
புத்திரரைத்‌ துரத்துகிறார்கள்‌ 
தோற்றுப்போன கானானியர்‌, 
கர்த்தருடைய 

பாதுகாப்பும்‌, 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


ரக்கமுமுள்ளவர்‌. 
அவருடைய கிருபைக்கு அளவே இல்லை. 
இஸ்ரவேல்‌: புத்திரர்‌ மிகவும்‌ 
நெருக்கப்பட்டபோது, கர்த்தர்‌ அவர்களுக்காக 
மனஸ்தாபப்படுகிறார்‌. அவர்களுடைய 
நெருக்கத்திற்கும்‌, பாடுகளுக்கும்‌, 
அவர்களுடைய பாவங்களும்‌, 
அக்கிரமங்களுமே காரணம்‌. அவர்கள்‌ 
தங்களுடைய மதியீனத்தினால்‌, 
தங்களுக்குத்‌ தாங்களே 
வரவழைத்துக்கொள்கிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌: 
நெருக்கப்படும்போது, கர்த்தர்‌. 
கிருபையினாலும்‌ 
அவர்களை  இரட்சிக்கிறார்‌ 
அவர்களுடைய க்க 
கஷ்டங்களையும்‌ பார்த்து 
மனஸ்தாபப்படுவதினாலும்‌, அவருடைய 
மனவுருக்கத்தினாலும்‌, அவர்களை 
கஷ்டங்களுக்கு விலக்கி இரட்சிக்கிறார்‌ 
மனுஷருடைய சுயபுத்தியினாலோ 
சுயக்திமினாலோ, சுயமுயற்சியினாலோ. 
அவர்களுக்கு இரட்சிப்பு வராது. இரட்சிப்பு 
குர்த்தருடையது. கர்த்தர்‌ தம்முடைய 
'கிருபைமினாலேயே மனுஷரை இரட்சிக்கிறார்‌ 
புத்திரர்‌ கர்த்தரை 
கங்களை 
கர்த்தர்‌ அவர்கள்மேல்‌ 
கை 


இஸ்ரவே: 
விட்டுவிலகி, 
சேவிந்தபோது. 
கோபப்படுகிறார்‌ கர்த்தருடைய 
அவர்களுக்கு விரோதமாய்த்‌ தீமைசென்று 
எழும்புகிறது. அவர்களால்‌ து ய 
சத்துருக்களுக்கு முன்பாக நற்கமுடியவில்லை. 
விக்கிரகங்களை ஆராதிக்கிற இஸ்ரவேல்‌ 


ஜனத்தாரை, கர்த்தர்‌ 
கொள்ளைக்காரர்‌ 
டிக்கட்‌. 
பகைஞரின்‌ கையிலே. 
விற்றுப்போடுகிறார்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு நீதியான. 
தண்டனை கிடைத்திருக்கிறது. கர்த்தருடைய 
நியாயத்தீர்ப்பினால்‌ அவர்கள்‌ மிகவும்‌ 
'நெருக்கப்படுகிறார்கள்‌. சத்துருக்கள்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரை இறுக்கப்பிடித்து 
ஒடுக்குவார்கள்‌. இஸ்ரவேல்‌ புத்திரரும்‌ 
அவர்கள்‌ நிமித்தமாக தவியாய்த்‌ 
தவிப்பார்கள்‌. கர்த்தர்‌ தம்முடைய ஜனத்தின்‌ 
தவிப்பைப்‌ பார்த்து மனஸ்தாபப்படுவார்‌. 


கொள்ளையிடுகிற 
கையிலே 


அவர்களுடைய 
அவர்களை 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இனத்தார்‌ தங்களுடைய 
அக்கிரமங்களைக்‌ 
தங்கள்‌ இருதயங்களில்‌ 
வேதனைப்படவில்லை. சத்துருக்கள்‌ தங்களை 
த்‌ பர்வம்‌ 
இஸ்ரவே: தங்கள்‌ 
நிகுதவங்களில்‌. “வேதனைப்படுகிறாரகள்‌ 
அவர்களிடத்தில்‌ தங்கள்‌ பாவங்களைக்‌ 
குறித்த குற்றவுணர்வு காணப்படவில்லை. 
தங்கள்‌ நெருக்கத்தினிமித்தமாகவும்‌, 
ஒடுக்கத்தினிமித்தமாகவும்‌ 
வேதனைப்படுகிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரருடைய 
பாவங்களினிமித்தமாக அவர்களுக்கு 
தண்டனை கொடுக்கப்படுகிறது. இந்தத்‌ 
தண்டனையை அனுபலிப்பதற்கு அவர்கள்‌ 
பாத்திரவான்களாயிருக்கிறார்கள்‌. இஸ்ரவேல்‌ 
ஜனத்தார்‌ கர்த்தரை விட்டு விலகி, அந்நிய 
தெய்வங்களைப்‌ பின்பற்றுவதினால்‌ 
அவர்கள்மீது சாபம்‌ வந்திருக்கிறது. 
இந்த சாபத்திற்கும்‌ அவர்கள்‌ 
பாத்திரவான்களாயிருக்கிறார்கள்‌. 

நாம்‌ கர்த்தருடைய பையின்‌ 
கடத்தல்‌ ஜீவிக்கிறோம்‌. நம்முடைய 
பாவங்களுக்கு தக்கபடி கர்த்தர்‌ நம்மை 
உடனே  தண்டித்துவிடாமல்‌, நாம்‌ 
மனந்திரும்புவதற்காக,. கர்த்தரை 
பொறுமையோடு காத்திருக்கிறார்‌ 
கர்த்தருடைய முழுகோபழும்‌ நம்மீது 
காண்பிக்கப்படவில்லை. கர்த்தருடைய 
உக்கிரகோபம்‌ வெளிப்படும்போது, அந்தக்‌ 
கோபத்தை எந்த மனுஷராலும்‌: 
தாங்கிக்கொள்ள முடியாது. 


இஸ்ரவேல்‌ மிகவும்‌ 
நெருக்கப்படுகிறார்கள்‌.. சத்துருக்கள்‌ 
அவர்களைக்‌ கொள்ளையிடுகிறார்கள்‌. 
அவர்களை கொள்ளையிடுகிறவர்களின்‌ 
கைகளுக்கு நீங்கலாக்கி இரட்சிப்பதற்காக, 
கர்த்தர்‌ நியாயாதிபதிகளை எழுப்புகிறார்‌. 
இந்த நியாயாதிபதிகள்‌ இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 

மத்தியிலிருந்தே எழுப்பப்படுகிறார்கள்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய சித்தத்தின்‌ பிரகாரமாக, 
தம்முடைய பிள்ளைகளில்‌ ஒரு சிலரைத்‌ 
தெரிந்தெடுத்து, அவர்களுக்கு விசேஷித்த 
கிருபைகளைக்‌ கொடுக்கிறார்‌. இஸ்ரவேல்‌ 
புத்திரரை இரட்சிப்பதற்காகவும்‌, 
அவர்களுடைய பாவங்களைக்குறித்து 
அவர்களுக்கு உணர்த்துவதற்காகுவும்‌, கர்த்தர்‌ 
தம்முடைய ஊழியக்காரருக்கு விசேஷித்த 
தகுதிகளைக்‌ கொடுக்கிறார்‌. 


ஜனங்கள்‌ 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


(யம 
பிய 


விசேஷித்த 
பெற்றிருக்கிற 
கர்த்தருடைய சித்தத்தின்‌ 
பிரகாரமாக ஊழியம்‌ செய்யவேண்டும்‌. 
அவர்கள்‌ கர்த்தருக்கு 
உண்மையுள்ளவர்களாயிருக்கவேண்டும்‌. 

அவர்களிடத்தில்‌ மனப்பெருமையோ, 
மனமேட்டிமையோ இருக்கக்கூடாது. 
அவர்கள்‌ மனத்தாழ்மையோடு ஊழியம்‌ 
செய்யவேண்டும்‌. கர்த்தருடைய 
நாமமகிமைக்காகவும்‌, அவருடைய ஜனத்தின்‌ 
பிரயோஜனத்திற்காகவும்‌ ஊழியம்‌ 


கர்த்தருடைய 
கிருபைகளை 
ஊழியக்காரர்கள்‌, 


கூடமிருக்கிறார்‌ 


இவர்கள்‌ 
இரட்சிக்கிறவர்களாயிருக்கிறார்கள்‌ 
சபையிலே குழப்பமும்‌, விசுவாசமும்‌, 
பாவமும்‌ அதிகரிக்கும்போது. விசுவாசிகளை 
சீர்படுத்துவதற்காக, கர்த்தர்‌ 
ஊழியக்காரர்களை 
விசுவாசிகளுக்கு ஏராளமான பிரச்சனைகள்‌ 
இருக்கும்போது, கர்த்தருடைய 
ஊழியக்காரர்கள்‌, விசுவாசிகளின்‌ 
பிரச்சனைகள்‌ நீங்குவதற்கு ஆவிக்குரிய 
லோசனைகளைச்‌ சொல்லுகிறார்கள்‌ 
கர்த்தருடைய ஊழியக்காரர்கள்‌, 
அல்‌ காணப்படுகிற. 
ழப்பங்களையும்‌, தாறுமாறுகளையும்‌ 
நீக்கிப்போட்ு, அவர்களுடைய 
ஆவிக்குரிய ஜீவியத்தை சீர்படுத்துவதற்கு. 
உறலிசெய்கிறார்கள்‌. 


கர்த்தர்‌ 
ஊழியக்காரர்களுக்கு 


அவர்களுடைய 
கர்த்தருடைய இருதயத்திற்கு 
இருதயமாயிருக்கும்‌. 

முழுஇருதயத்தோடு 

செய்வார்கள்‌. கர்த்தருடைய சித்தத்தையும்‌ 
திட்டத்தையும்‌ நிறைவேற்றுவார்கள்‌. ர்‌ 
தம்முடைய 

ஊழியக்காரர்களை 

அவர்களுக்கு ஆவிக்குரிய வரங்களையும்‌ 
கொடுக்கிறார்‌ 


விரிவுரை 
COMMENTARY 


600181 
PUBLISHERS 
தங்கள்‌ தேசத்திற்கு 
ஆசீர்வாதமாயிருக்கிறவர்கள்‌, கர்த்தருடைய 
விசேஷித்த. கிருபைகளைப்‌ 
பெற்றிருக்கிறார்கள்‌. இவர்கள்‌ கர்த்தரால்‌ 
கொடுக்கப்பட்ட ஈவாகயிருக்கிறார்கள்‌ 
கர்த்தர்‌ நியாயாதிபதிகளை 
எழும்பப்பண்ணுகிறார்‌. அவர்கள்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாரை,  கொள்ளையிடுகிறவர்களின்‌ 


நீங்கலாக்கி இரட்சிக்கிறார்கள்‌. 
ஜனத்தாரை 
விசாரிக்கிறார்கள்‌. 
கர்த்தருடைய 
போதிக்கிறார்கள்‌. ஆவிக்‌ 
சத்தியங்களை உபதேசம்பண்ணுகிறார்கள்‌. 


"நியாயம்‌ 


னாலும்‌ ஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌, 
தங்கள்‌ நயாயாதியதிகளின்‌.. சொல்‌ 
கேளாமல்‌, அந்நிய தேவர்களைப்‌ பின்பற்றிச்‌ 
சோரம்போய்‌, அவைகளைப்‌ 
பணிந்துகொள்கிறார்கள்‌; தங்கள்‌ பிதாக்கள்‌ 
கர்த்தரின்‌ கற்பனைகளுக்குக்‌ கீழ்ப்படிந்து 
நடந்த வழியை அவர்கள்‌ சீக்கிரமாய்‌ விட்டு 
விலகி, அவர்கள்‌ செய்தபடி 
செய்யாமற்போகிறார்கள்‌. கர்த்தருக்கு 
விரோதமாகக்‌ கலகம்பண்ணுகிறார்கள்‌. 
தங்களை  இரட்சித்த கர்த்தரை 
மறந்துவிடுகிறார்கள்‌. 

இஸ்ரவேலின்‌ தேவனாகிய 
இஸ்ரவேல்‌ ஜனத்தாரோடு 
பண்ணியிருக்கிறார்‌. இது 
மணவாட்டிக்கும்‌ 
ஏற்படுத்தப்பட்டிருக்கிற 
உடன்படிக்கையைப்போல. பரிசுத்தமானது, 
ஆனால்‌ இஸ்ரவேல்‌ ஐஜனத்தாரோ, 
கர்த்தருக்கு உண்மையுள்ளவர்களாயில்லை. 
அவர்கள்‌ உடன்படிக்கையை மீறுகிறார்கள்‌. 
கர்த்தரை மறந்துவிட்டு, அந்நிய தேவர்களைப்‌ 
பின்பற்றி சோரம்போகிறார்கள்‌. அவர்கள்‌ 
விக்கிரகங்களை ஆராதித்து, ஆவிக்குரிய 
வேசித்தனம்‌ பண்ணுகிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌  புத்திரரின்‌ முற்பிதாக்கள்‌, 
கர்த்தருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து, 
அவருடைய அடிச்சுவடுகளைப்‌ பின்பற்றி, 
கர்த்தருக்குப்‌ பிரியமான வழியில்‌ 
நடந்தார்கள்‌. ஆனால்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரோ, 
தங்கள்‌ முற்பிதாக்கள்‌ நடந்த பரிசுத்தமான 
வழியைவிட்டு சீக்கிரமாய்‌ விலகிப்போய்‌ 
விடுகிறார்கள்‌. தங்களுடைய முற்பிதாக்கள்‌ 
செய்தபடி, அவர்கள்‌ கர்த்தருடைய 
கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கவில்லை. 


கர்த்தர்‌, 
உடன்படிக்கை 
புருஷனுக்கும்‌ 

இடையே 


விவாக. 





உபாகமம்‌ - 
DEUTERONOMY - 


தங்களுக்கு ஏராளமான 
உண்டுபண்ணுகிறார்கள்‌. 
விக்கிரகாராதனைகளை 
கண்டுபிடிக்கிறார்கள்‌. கர்த்தருடைய 
பிரமாணத்திற்கு கீழ்ப்படியாமல்‌, கர்த்தருடைய 
கற்பனையை மீறுகிறார்கள்‌. இதனால்‌ 
கர்த்தருடைய கோபம்‌ அவர்கள்மேல்‌ 
வருகிறது. கர்த்தர்‌ அவர்களை சத்துருக்கள்‌ 
கையிலும்‌, அவர்களைக்‌ 
கொள்ளையிடுகிறவர்கள்‌ கையிலும்‌ 
ஒப்புக்கொடுத்துவிடுகிறார்‌. அவர்களுடைய 
பகைஞரின்‌ கையிலே விற்றுப்போடுகிறார்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ மிகவும்‌ 
நெருக்கப்படுகிறார்கள்‌ 
இஸ்ரவேல்‌. 
வேதனைகளையும்‌, 
தாங்கிக்கொள்ள முடியாமல்‌ 
முறையிடுகிறார்கள்‌. 
அவர்களுடைய 
அவர்கள்மேல்‌ 
அவர்களைக்‌ 
கைக்கு, 


கொள்ளையிடுகதக்களன்‌ 
நீங்கலாக்கி இரட்சிப்பதற்காக 


நாட்களிலெல்லாம்‌ அவர்கள்‌ சத்துருக்களின்‌ 
கைக்கு அவர்களை நீங்கலாக்கி 
இரட்சித்துவருகிறார்‌: இஸ்ரவேல்‌ ஜனத்தர்‌ 
தங்களை இறுகப்பிடித்து: 
ஒடுக்குகிறவர்களினிமித்தம்‌ தவிக்கிறார்கள்‌. 
கர்த்தர்‌ அவர்களுடைய தவிப்பைப்‌ பார்த்து 
மனஸ்தாபப்படுவார்‌ (நியா 2:18). 

கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
நன்மை செய்கிறார்‌. அவர்களுடைய 
தவிப்புகளிலிருந்தும்‌, வேதனைகளிலிருந்தும்‌ 
அவர்களை இரட்சிக்கிறார்‌. 


புத்திரருக்கு. 


“அந்நிய தேவர்களைத்‌ தங்கள்‌ 
நடுவிலிருந்து விலக்கிவிட்டு, கர்த்தருக்கு 
ஆராதனை செய்தார்கள்‌: அப்பொழுது அவர்‌ 
இஸ்ரவேலின்‌ வருத்தத்தைப்‌ பார்த்து, 
மனதுருகினார்‌" (நியா 10:16). 


விரிவுரை 
COMMENTARY 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
தங்களுடைய பாவங்களை அறிக்கை 
செய்வதோடு நின்றுவிடவில்லை. அவர்கள்‌ 
அந்நிய தேவர்களை தங்கள்‌ நடுவிலிருந்து 


கர்த்தரிடத்தில்‌ 


விலக்கிவிட்டு, 
கர்த்தருக்கு ஆராதனை செய்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ மனந்திரும்புதலுக்கேற்ற 
கனிகளைக்‌ கொடுக்கிறார்கள்‌. இதுவே 
மெய்யான மனந்திரும்புதல்‌, அவர்கள்‌ 
தங்களுடைய பாவங்களுக்காகவம்‌ 
மனந்திரும்புகிறார்கள்‌. தங்களுடைய 
பாவங்களிலிருந்தும்‌ மனந்திரும்புகிறார்கள்‌. 

கர்த்தர்‌ ஸ்ரவேல்‌  புத்திரரின்‌' 
இருதயத்தைப்‌ பார்க்கிறார்‌. அவர்களுடைய 
மனமாற்றத்தை கண்ணோக்கிப்‌ பார்க்கிறார்‌ 
கர்த்தர்‌ இஸ்ரவேலின்‌ வருத்தத்தைப்‌ பார்த்து, 
மனதுருகுகிறார்‌ (நியா 10:16), அவர்கள்மீது 
தம்முடைய கிருபையையும்‌ இரக்கத்தையும்‌ 
மறுபடியும்‌ காண்பிக்கிறார்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரரோடு 
பண்ணியிருக்கிறார்‌ 


ஜனத்தார்‌ தங்களுடைய 


சந்தோஷமாய்‌ ஏற்றுக்கொள்கிறார்‌. 
தகப்பன்‌ தன்னுடைய பிள்ளைகளுக்கு 
இரங்குவதுபோல, கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌. 
புத்திரருக்கு இரங்குகிறார்‌. அவர்களுடைய 
வருத்தத்தைப்‌ பா மனதுருகிறார்‌. 
அவர்களுக்கு இரக்கம்‌ காண்பிக்கிறார்‌. 
நம்முடைய பிதாவாகிய தேவன்‌, ஜோதிகளின்‌ 
பிதாவாகவும்‌, இரக்கங்களின்‌ பிதாவாகவும்‌ 
இருக்கிறார்‌. 
அம்மோன்‌ புத்திரர்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரரையெல்லாம்‌ நெருக்கி 
ஒடுக்கிக்கொண்டிருக்கிறார்கள்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய ஜனத்தை அம்மோன்‌ புத்திரரின்‌ 
| இரட்சிப்பதற்கு 


(நியா 10:13) என்ற 

ஆனால்‌ இப்போதோ அவர்‌, 
இஸ்ரவேல்‌ புத்திரரை இரட்சிப்பதற்கு ஆவன 
செய்கிறார்‌. 





உபாகமம்‌ - 
DEUTERONOMY - COMMENTARY 


மனந்திரும்பியிருக்கிறார்கள்‌. 

இருதயங்கள்‌ 

பறிக்க கக்கல்‌ இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
புதிய மனுஷராயிருக்கிறார்கள்‌. 


கைக்கு 
இரட்சிக்கவேண்டுமென்று. 
சித்தங்கொண்டிருக்கிறார்‌. 


அம்மோன்‌ புத்திரரோ, இஸ்ரவேல்‌: 
புத்திரரை நெருக்கி ஒடுக்குகிறார்கள்‌. 
அவர்கள்‌ தங்களுக்கு கேடுண்டாகவே, 
கர்த்தருடைய தீங்கு 
செய்கிறார்கள்‌. த்திரர்‌ 
கூட்டங்கூடி, 
விரோதமாக, 
பாளயமிறங்கி! 
புத்திரர்‌ 
கூட்டங்கூடியிருப்பது. அவர்கள்‌ மொத்தமாய்‌. 
அழிந்துபோவதற்கு ஏ துவாயிருக்கிறது. 


ஜனத்திற்கு 


கர்த்தர்‌ விக்கிரகதெய்வங்களை 
அவமானப்படுத்தும்‌ வண்ணமாக, இஸ்ரவேல்‌ 
ஜனத்தார்‌ மீது பரிதாபப்பட்டு அவர்களுக்கு 
நன்மைகளை ம்‌ “அவர்களுடைய 


படக்கும்‌ (உபா 32:37). 


பலியிட்ட 

தின்று என்று கர்த்தர்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ அந்நிய 
தெய்வங்களுக்குப்‌ பலியிட்டு அவர்களை 
நம்பினார்கள்‌. அந்தத்‌ தெய்வங்களே 
அவர்களை இரட்சிக்கட்டும்‌ என்று கர்த்தர்‌ 
இந்த வாக்கியத்தை ஏளனமாகப்‌. 
பயன்படுத்துகிறார்‌. (உபா 32:37-38), 


அவர்கள்‌: 
கொழுப்பைத்‌ 
இர்‌ 


க்‌ Coops 


PUBLISHERS 


கர்த்தர்‌ தம்மை ஆராதிக்கிற 
இஸ்ரவேல்‌ ஜனத்தாருக்கு தம்முடைய 
கிருபைகளை வெளிப்படுத்தி, அவர்களுக்கு 
நன்மை செய்கிறார்‌. ஆனால்‌ 
விக்கிரகங்களை  ஆராதிக்கிறவர்களுக்கோ, 
அந்த விக்கிரகங்கள்‌ ஒரு நன்மையும்‌ 
செய்யாது. 


இஸ்ரவேல்‌. 
சேவிக்கும்போது, 
எழும்புகிற 


புத்திரர்‌ தம்மை 
அவர்களுக்கு விரோதமாக 
சத்துருக்கள்மீது, கர்த்தர்‌ 
அவர்களை 


களிலிருந்தும்‌ கு 

ஜனத்தாரை மீட்டு இரட்சிக்கிறார்‌. 
விக்கிரகதெய்வங்கள்‌, 
சேலிக்கிற ஜனங்களுக்காகு 
அவர்களுக்கு 
அவர்களுடைய 
சத்துருக்கள்மீது, விக்கிரகங்கள்‌ 
யுத்தம்பண்ணாது. விக்கிரகங்களுக்கு, 

ஜீவனுமில்லை, பெலனுமில்லை. 


நேபுகாத்நேச்சாரும்‌, 
தேவனுக்கு விரோதமாக 


யூதாவின்‌ ராஜாவாகிய 
ச்‌ சொல்லவேண்டியது. 

எருசலேம்‌ அசீரியா 

கையில்‌ 

ஒப்புக்கொடுக்கப்படுவதில்லை 
நம்பியிருக்கிற உன்‌ தேவன்‌ 
எத்தவொட்டாதே” (ஏசா 37:10) 


என்று நீ 
உன்னை 


“இப்போதும்‌ எக்காளம்‌, நாகசரம்‌, 
கின்னரம்‌, வீணை, சுரமண்டலம்‌, தம்புரு 
முதலான சகலலித  கீதவாத்தியங்களின்‌ 
சத்தத்தையும்‌ நீங்கள்‌ கேட்கும்போது, தாழ 
த. ரக்‌ பண்ணிவைத்த 

பணிந்துகொள்ள 
ஆத்தணறிக்த்‌ நல்லது; 
பணிந்துகொள்ளாதிருந்தீர்களேயாகில்‌, 
அந்நேரமே எரிகிற அக்கினிச்சூளையின்‌ 
நடுவிலே போடப்படுவீர்கள்‌: உங்களை என்‌ 
கைக்குத்‌ தப்புவிக்கப்போகிற தேவன்‌ யார்‌. 
என்றான்‌” (தானி 3:15). 





உபாகமம்‌ - 
DEUTERONOMY - 


புறஜாதி ஜனங்கள்‌ இஸ்ரவேலின்‌ 
தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக, தங்கள்‌ 
சத்தத்தை உயர்த்தி ஆணவமாகப்‌ 
பேசும்போது, கர்த்தர்‌ தம்முடைய நாமத்தை 


ஆகியவை 

தெய்வங்கள்‌. 

ஜீவனில்லை. 

ஜனங்களை இந்த  விக்கிரகங்களால்‌ 
பாதுகாக்கவும்‌ முடியாது. அவர்களுக்கு உதவி 
செய்யவும்‌ முடியாது. 


கர்த்தர்‌ பேலுக்கு விரோதமாகவும்‌, 
நேபோவுக்கு விரோதமாகவும்‌ பேசுகிறார்‌. “நீ 
உன்‌. சிறுவயதுமுதல்‌ பிரயாசப்பட்டுப்‌ 
பழகிவருகிற உன்‌ ஸ்தம்பன வித்தைகளையும்‌ 
உன்‌ திரளான  சூனியங்களையும்‌ நீ 
அநுசரித்து நில்‌; அவைகளால்‌ உனக்குப்‌ 
பிரயோஜனம்‌ உண்டோ, பலன்‌ உண்டோ, 
பார்ப்போம்‌. உள்‌ திரளான 
யோசனைகளினால்‌ நீ இளைத்துப்போனாய்‌; 
இப்பொழுதும்‌ ஜோசியரும்‌, நட்சத்திரம்‌ 
அமாவாசி 

எழும்பி, 


உனக்கு 
உன்னை விலக்கி 


பார்க்கிறவர்களும்‌, 
குணிக்கிறவர்களும்‌ 

நேரிடுகிறவைகளுக்கு 
இரட்சிக்கட்டும்‌” (ஏசா 47:12,13). 


களை ஆராதிக்கிற ஜனங்‌, 
இதுக்காக தன்‌ வலவ பல்கு 
விக்கிரகங்களால்‌ தங்களுக்கு தாங்களே 
உதவி செய்து கொள்ளவும்‌ முடியாது. 
விக்கிரகாராதனைக்காரர்கள்‌ 
சிறைப்பட்டுப்போனபோது. 
ஆராதிக்கிற விக்கிரகங்களும்‌ 
அவர்களோடுகூட . சிறைப்பட்டுப்போகிறது. 
அவைகளால்‌ தங்களுக்குத்‌ தாங்களே உதவி 
செய்து, தங்களுடைய சிறையிருப்பிலிருந்து, 
தங்களை மீட்டுக்கொள்ள முடியவில்லை. 


“பேல்‌ பணியும்‌, நேபோ குனியும்‌, 
அவைகளின்‌ விக்கிரகங்கள்‌ 
காட்டுமிருகங்களுக்கும்‌ 
நாட்டுமிருகங்களுக்கும்‌ சுமையாகும்‌ 
சுமந்த சுமைகள்‌ ளைத்துப்போன 
மிருகங்களுக்குப்‌ பாரமாயிருக்கும்‌. அவைகள்‌ 
ஏகமாய்க்‌ குனிந்து பணியும்‌; சுமைகளை 
அவைகள்‌ தப்புவிக்கமாட்டாது: அவைகள்‌ 
தாமே சிறைப்பட்டுப்போகும்‌" (ஏசா 463 2). 


அவர்கள்‌ 


விரிவுரை 
COMMENTARY 


மகிமையுள்ள கர்த்தர்‌ 
உபா 32:39-43 


உபா 3239. நான்‌ நானே அவர்‌, 
என்னோடே வேறே தேவன்‌ இல்லை 
என்பதை இப்பொழுது பாருங்கள்‌; 
நான்‌ கொல்லுகிறேன்‌, நாண்‌ 
உயிர்ப்பிக்கிறேன்‌; நான்‌ 
காயப்படுத்துகிறேன்‌, நான்‌ 
சொஸ்தப்படுத்துகிறேன்‌; என்‌ கைக்குத்‌ 
தப்புவிப்பார்‌ இல்லை. 


உபா 82:40. நான்‌ என்‌ கரத்தை 
வானத்திற்கு நேராக உயர்த்தி, நாண்‌ 
என்றென்றைக்கும்‌ ஜீவித்திருக்கிறவர்‌ 
என்கிறேன்‌. 


உபா 92:41. மின்னும்‌ என்‌ பட்டயத்தை 
நான்‌ கருக்காக்கி, என்‌ கையானது 
நியாயத்தைப்‌ 

பிடி த்துக்கொன்ளுமானால்‌, என்‌ 
சுத்துருக்களிடத்தில்‌ பழிவாங்கி, 
என்னைப்‌ பகைக்கிறவர்களுக்குப்‌ 
யதிலனிப்பேன்‌.. 


உபா 9242. 
சிறைப்பட்டும்‌ போனவர்களுடைய 
இரத்தத்தாலே எண்‌: அம்புகளை 
'வெறிகொள்ளப்பண்ணுவேன்‌; என்‌ 
பட்டயம்‌ தலைவர்‌ முதற்கொண்டு சகல்‌ 
சத்துருக்களின்‌ மாம்சத்தையும்‌ 
பட்சிக்கும்‌. 
உபா 32:48. ஜாதிகனே, அவருடைய 
ஜனங்கனோடேகூடக்‌ களிகூருங்கள்‌; 
அவர்‌ தமது ஊழியக்காரரின்‌ 
இரத்தத்திற்குப்‌ பழிவாங்கி, தம்முடைய 
சத்துருக்களுக்குப்‌ பதிலனித்து, தமது 
தமது 


கொலையுண்டும்‌. 


கிருபையுன்னவராவார்‌. 


இந்தப்‌ பாடலின்‌ வரையாக 
மூன்று காரியங்கள்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
அவையாவன : 1. கர்த்தர்‌ மகிமையுள்ளவர்‌. 
2. கர்த்தர்‌ தம்முடைய சத்துருக்களுக்கு 
பயங்கரமானவர்‌. 3. கர்த்தர்‌ தம்முடைய 
ஜனங்களின்மேல்‌ கிருபையுள்ளவர்‌. 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


BALWETHER 
பிய 


கர்த்தர்‌ மகிமையும்‌, மகத்துவமும்‌, 
மாட்சிமையுமுள்ளவர்‌. சர்வசிருஷ்டிகளும்‌ 
கர்த்தரைத்‌  துதிக்கவேண்டும்‌. 
தம்மைப்பற்றிச்‌ சொல்லும்போது, 
இருக்கிறவாக இருக்கிறே 
சொன்னார்‌. அவர்‌ தாமாகவே இருக்கிறவர்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய நாமத்தை மோசேக்கு 
லெளிப்படுத்தும்போது. இவ்விதமாகவே 
'வெளிப்படுத்தினார்‌. 


'அதற்குத்‌ தேவன்‌: இருக்கிறவராக 
மோசேயுபனே 


சொல்வாயாக. 


புத்திரரோடே 


என்றார்‌" (யாத்‌ 384. 


இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தர்‌, 
இருந்தவராகவும்‌, இருக்கிறவராகவும்‌, 
இருக்கப்போகிறவராகவும்‌ க்கிறார்‌. 
கர்த்தரைத்‌ தேடுகிறவர்கள்‌, அவர்‌ இருக்கிற 
வண்ணமாகவே அவரைக்‌ கண்டுபிடிப்பார்கள்‌. 


கர்த்தர்‌ இந்தப்‌ பாடலில்‌ தம்மைப்பற்றிச்‌ 
சொல்லும்போது, “நான்‌ நானே அவர்‌, 
என்னோடே வேறே தேவன்‌ இல்லை என்பதை 
இப்பொழுது பாருங்கள்‌: 


சோன்தப்படத்தல்வ்‌. 
தப்புவிப்பார்‌ இல்லை 
சொல்லுகிறார்‌. 


கர்த்தர்‌ ஒருவரே தேவன்‌” 
சத்தியத்தின்‌ விவரம்‌ வருமாறு : 
1. அவரே கொல்லுகிறார்‌, 

உயிர்பிக்கிறார்‌ (உபா 32:39), 


அவரே காயப்படுத்துகிறார்‌. 

சொஸ்தப்படுத்துகிறார்‌. 
சர்வ வல்லமையுள்ளவர்‌. 
கைக்குத்‌ தப்புவிப்பார்‌. 


(உபா 32:39) என்று 


என்னும்‌ 


அவரே 


அவரே 


கர்த்தரே என்றென்றைக்கும்‌ 


ஜீவித்திருக்கிறவர்‌. (உபா 32:40). 


பகைக்கிறவர்களுக்குப்‌. 
(உபா 32:41) 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ தமது ஊழியக்காரரின்‌ 
இரத்தத்திற்குப்‌ பழிவாங்கி, தம்முடைய 
சத்துருக்களுக்குப்‌. பதிலளிப்பார்‌. 
(உபா 32:42-43). 


கர்த்தர்‌ தேசத்தின்மேலும்‌ தமது 
ஜனங்களின்‌! மலும்‌ கிருபையுள்ளவர்‌. 
(உபா 32:43). 


'இருக்கிறவரும்‌ 
வருகிறவருமாகிய சர்வவல்லமையுள்ள 
கர்த்தர்‌: நான்‌ அல்பாவும்‌, ஓமெகாவும்‌, 
ஆதியும்‌ அந்தமுமாயிருக்கிறேன்‌ என்று 
திருவளம்பற்றுகிறார்‌" (வெளி 1:8) 

இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ பாபிலோன்‌ 

சிறையிருப்பிலிருந்தபோது, 

நாமத்தின்‌ மூலமாக, 

விடுதலையைக்‌ குறித்த 
நம்பிக்கை உண்டாயிற்று. 


செய்து 


இருந்தவரும்‌ 


நிறைவேற்றி, 
ஆதிமுத்கொண்டு )லைமுறைகளை 
வரவன்‌ பவி ாமந்தினவாலிரக் கி 
கர்த்தராகிய நான்தானே; 
பிந்தினவர்களோடும்‌. இருப்பவராகிய 
நான்தானே" (ஏசா 41:4). 


“நான்‌, நானே 

என்னையல்லாமல்‌ ரட்சகர்‌. 

(ஏசா 431). “நாள்‌ 

முன்னும்‌ நானே இருக்கிறேன்‌ ; 

தப்புவிக்கத்தக்கவன்‌ 

செய்கிறதைத்‌ 

(ஏசா 4813) 

மீறுதல்களை 

குலைத்துப்போடுகிறேன்‌; உன்‌ 

நினையாமலும்‌ இருப்பேன்‌" (ஏசா 43:25) 
“உங்கள்‌ 'வயதுவரைக்கும்‌ நான்‌ 

இதில்‌ செல்கள்‌ ர வத மறம்‌ நா்‌ 


ஏந்துவேன்‌, நான்‌ சுமப்பேன்‌, தப்புவிப்பேன்‌” 
(ஏசா 46:4) 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


கர்த்தர்‌ மாத்திரமே சர்வவல்லமையுள்ள 
“என்னோடே வேறே 


தேவன்‌. 
இல்லை" (உபா. 
சொல்லுகிறார்‌. 
கிரியைகளையும்‌, 

கர்த்தர்‌ செய்கிறார்‌. கர்த்தருக்கு யாருடைய 
உதவியும்‌, ஒத்தாசையும்‌ தேவையில்லை. 
ஒருவராகவே பெரிய காரியங்களை செய்கிற 
கர்த்தர்‌, மகிமையும்‌ மகத்துவமுமுள்ளஹாக. 
இருக்கிறார்‌. 


“நானே அவரென்று நீங்கள்‌ உணர்ந்து, 
என்னை அறிந்து விசுவாசிக்கும்பிடிக்கு, 
நீங்களும்‌ நான்‌ தெரிந்துகொண்ட என்‌ 
தாசனும்‌ எனக்குச்‌ சாட்சிகளாயிருக்கிறீர்கள்‌ 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌; எனக்குழுன்‌ 
ஏற்பட்ட தேவன்‌ இல்லை: எனக்குப்பின்‌ 
இருப்பதும்‌ இல்லை. நான்‌, நானே கர்த்தர்‌; 
என்னையல்லாமல்‌ ரட்சகர்‌ இல்லை' (ஏசா 
431071). 


32:39) 
தாம்‌ 


கர்த்தர்‌ சர்வவல்லமையும்‌, 
சர்வஆளுகையுழுன்ன வர்‌ ன்‌ 


" (உபா 32:39) என்று 
கர்த்தர்‌ தம்முடைய சர்வஆளுகையைப்பற்றிச்‌ 
சொல்லுகிறார்‌. கர்த்தருடைய சித்தத்திற்கும்‌,. 

திட்டத்திற்கும்‌, அவருடைய 
கிரியைகளுக்கும்‌ யாரும்‌ எதிர்த்து. 
நிற்கக்கூடாது. கர்த்தர்‌ செய்ய நினைக்கிற 
காரியம்‌ ஒருபோதும்‌ தடைபடாது. 


கர்த்தர்‌ தம்முடைய சத்துருக்களுக்கு 
பயங்கரமானவராக இருப்பார்‌. கர்த்தருக்கு 
விரோதமாகக்‌ கலகம்பண்ணுகிறவர்களுக்கும்‌, 
கர்த்தரைப்‌ பகைக்கிறவர்களுக்கும்‌, கர்த்தரை 
ஆராதியாமல்‌ அந்நிய தெய்வங்களை 
ஆராதிக்கிறவர்களுக்கும்‌ கர்த்தர்‌ 
பயங்கரமானவராகயிருக்கிறார்‌. 


கர்த்தருடைய சத்துருக்களுக்கு 
விரோதமாக அவருடைய கோபம்‌ எழும்பும்‌ 
கர்த்தர்‌ இதுபற்றிச்‌ சொல்லும்போது, “நான்‌. 
என்‌ கரத்தை வானத்திற்கு நேராக உயர்த்தி, 
நான்‌ என்றென்றைக்கும்‌ ஜீவித்திருக்கிறவர்‌ 
என்கிறேன்‌. மின்னும்‌ என்‌ பட்டயத்தை நான்‌ 
கருக்காக்கி, என்‌ கையானது. நியாயத்தைப்‌ 
பிடித்துக்கொள்ளுமானால்‌, 
ததத கனிபததுல்‌ புலால்‌. என்னைய 
பகைக்கிறவர்களுக்குப்‌. பதிலளிப்பேன்‌. 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கொலையுண்டும்‌ சிறைப்பட்டும்‌ 
போனவர்களுடைய இரத்தத்தாலே என்‌ 
அம்புகளை வெறிகொள்ளப்பண்‌ ணுவேன்‌; என்‌ 
பட்டயம்‌ தலைவர்‌ முதற்கொண்டு சகல 
சத்துருக்களின்‌ மாம்சத்தையும்‌ பட்சிக்கும்‌" 
(உபா 32:40-42) என்று சொல்லுகிறார்‌. 
தமக்கு விரோதமாகப்‌ பாவம்‌ 
செய்கிறவர்களுக்கு கர்த்தர்‌ பட்டயத்தினால்‌. 
தண்டனை கொடுக்கிறார்‌. அதன்‌ விவரம்‌ 
வருமாறு : 
ஜீவவிருட்சத்தைக்‌ காக்கும்‌ 
கொண்கக்‌ (ஆதி 3:24) 


2. இஸ்ரவேலரைச்‌ சங்காரம்‌ பண்ணிய 
லேவியர்கள்‌. (யாத்‌ 32:27) 


இஸ்ரவேலரை அழித்த புறஜாதி 
தேசத்தார்‌. (உபா 32:2541-43; 
உபா 28:22; லேவி 26:6-8,25,36-37 ; 
எண்‌ 14:43; லூக்கா 21:24) 
பிலேயாமை எதிர்த்து நின்ற தேவன்‌. 
(எண்‌ 22:23,31) 

இஸ்ரவேலுக்காக யுத்தம்‌ பண்ணிய 
தேவன்‌. (யோசு 5:13; ஏசா 345-6; 
ஏசா 37:36; ஏசா 66:16) 

இஸ்ரவேலை அழித்த தேவன்‌. 
நாளா 2116) 

அர்மகெதோனில்‌ 

(வெளி 19:15 21) 


கிறிஸ்து 


கர்த்தர்‌ டய கர 

வானத்திற்கு நேராக உயர்த்துகிறார்‌. வானம்‌ 

த்‌ வாசஸ்தலம்‌. 

நாமத்தினால்‌ 

ஆணையிடுகிறவர்கள்‌, வானத்திற்கு நேராக 

தங்களுடைய கைகளை உயர்த்தி 
ஆணையிடுவது வழக்கம்‌. 


அதற்கு, ஆபிராம்‌ 
ராஜாவைப்‌ பார்த்து: ஆபிராமை 
ஐசுவரியவானாக்கினேன்‌ என்று நீர்‌ 
சொல்லாதபடிக்கு நான்‌ ஒரு சரட்டையாகிலும்‌ 
பாதரட்சையின்‌ வாரையாகிலும்‌, உமக்கு 
உண்டானவைகளில்‌ யாதொன்றையாகிலும்‌ 
எடுத்துக்கொள்ளேன்‌ என்று. வானத்தையும்‌ 
பூமியையும்‌ உடையவராகிய உன்னதமான 
தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என்‌ 
கையை உயர்த்துகிறேன்‌" (ஆதி 14:22,23). 


சோதோமின்‌. 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


பாவிகள்‌ தங்களுடைய பாவங்களுக்கு 
மனந்திரும்பி கர்த்தரிடத்தில்‌ திரும்பி 
வரவேண்டும்‌. அவர்கள்‌ துணிகரமாகப்‌ 
பாவம்‌ செய்தால்‌, அவர்களுடைய 
பாவங்களே அவர்களை அழித்துப்போடும்‌. 
பாவத்தின்‌ சம்பளம்‌ மரணம்‌. தொடர்ந்து 
பாவம்‌ செய்கிறவர்களுக்கு சரீரப்பிரகாரமான 
மரணமும்‌, ஆவிக்குரிய மரணமும்‌. 
உண்டாகும்‌ 


கர்த்தர்‌ பாவிகளை நியாயந்தீர்ப்பார்‌. 
தம்முடைய பத்வா. இத்தா கன க 
கர்த்தர்‌... அவர்களைத்‌ தண்டிப்பார்‌. 
கர்த்தருடைய பட்டயம்‌ சத்துருக்களுக்கு, 
விரோதமாக நீட்டப்பட்டிருக்கிறது. அந்தப்‌ 
பட்டயம்‌ மின்னுகிற பட்டயமாகவும்‌, 
குருக்கான பட்டயமாகவும்‌ இருக்கிறது. 


ள்‌ மனந்திரும்பாவிட்டால்‌ அவர்‌ 
தம்முடைய பட்டத்தைக்‌. 'கருக்காக்குனர்‌? 
அவர்‌ தம்முடைய வில்லை நாணேற்றி, அதை 
ஆயந்தப்படுத்தியிருக்கிறார்‌" (சங்‌ 7:12). 


கர்த்தர்‌ தம்முடைய சத்துருக்களுக்கு 

பயங்கரமானவர்‌. அவர்‌ தம்முடைய 

சத்துருக்களை  தண்டிப்பதும்‌ மிகவும்‌ 

பயங்கரமானதாகயிருக்கும்‌ கர்த்தர்‌ 

தம்முடைய சத்துருக்களின்‌ இரத்தத்தாலே, 

தம்முடைய 

வெறிகொள்ளப்பண்ணுவார்‌ 

நீதியான பட்டயம்‌, அவருடைய சத்துருக்கள்‌ 

எல்லோரையும்‌ சர்வசங்காரம்பண்ணிவிடும்‌. 
கர்த்தர்‌ டைய சந்தருக்ககுக்கு 

ங்கில்‌ ந்தாலும்‌, 

தம்முடைய ஜனத்திற்கு 

இரக்கமுமுள்ளவராகவும்‌, 


கர்த்தர்‌ தம்முடைய ஜனத்திற்கு காண்பிக்கும்‌ 
ஆறுதலைப்பற்றி இவ்வாறு சொல்லுகிறார்‌. 
அதன்‌ விவரம்‌ வருமாறு : 

ராதிகளே, அவருடைய 
ஜனங்களே போடல்‌ களிகூருங்கள்‌; அவர்‌ 
தமது ஊழியக்காரரின்‌ இரத்தத்திற்குப்‌ 
பழிவாங்கி, தம்முடைய சத்துருக்களுக்குப்‌ 
பதிலளித்து, தமது தேசத்தின்மேலும்‌ தமது. 
ஜனங்களின்மேலும்‌ கிருபையுள்ளவராவார்‌” 
(உபா 32:43) 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மோசே இந்தப்‌ பாடலின்‌ வரிகளை, 
சந்தோஷ வார்த்தைகளினால்‌ நிறைவு 
செய்கிறார்‌. இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ எல்லோரும்‌ 
கர்த்தருடைய கோபத்தினால்‌ 
அழிந்துபோகவில்லை. அவர்களில்‌ அழிவுக்கு 
தப்பி மீதியானவர்களும்‌ இருக்கிறார்கள்‌. 


அவர்களுடைய முடிவு சமாதானமாயிருக்கும்‌, 
கர்த்தருடைய 
பிரச்சனைகளையும்‌, 


சந்தோஷமாயிருக்கும்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய பிள்ளைகளுக்கு 
பல சமயங்களில்‌ களிகூருமாறு கட்டளை 
கொடுத்திருக்கிறார்‌. அதன்‌ விவரம்‌ வருமாறு: 
1. கர்த்தருடைய பழிவாங்குதல்‌. 
நடைபெறுகிறது. (உபா 32:43) 


செபுலோன்‌. வெளியே 
புறப்பட்டுப்போகிறது. (உபா 3348) 


3. தேவனுடைய நன்மை (2நாளா 6:41) 
தேவனிடத்தில்‌ நம்பிக்கை வைப்பது, 


(சங்‌ 51) 
(சங்‌ 3317 


கர்த்தரைத்‌ தேடுவது. (சங்‌ 40:16; 


சங்‌ 70:4) 


தேவனுடைய நியாயத்தீர்பபுக்கள்‌ 


(உபா 48:11) 


பூமியில்‌ தேவனுடைய ஆளுகை 
(சங்‌ 964; சங்‌ 9: செப்‌ 3:14-20; 
சக 210) 
9. தேவனுடைய பரிசுத்தம்‌. (சங்‌ 97:12) 
தேவனுடைய இரட்சிப்பு (சங்‌ 98:3-4) 
இஸ்ரவேலின்‌ 
(ஏசா 66:7-10) 


மனமாற்றம்‌. 


பூமிக்குரிய 
(யோவே 2:21-23) 


ஆசீர்வாதங்கள்‌. 


13. மேசியா வந்திருக்கிறார்‌. (சக 9:9) 





உபாகமம்‌ - 
DEUTERONOMY - 


முத்‌ 32; 


பெயர்கள்‌ 
எழுதப்பட்டிருக்கிறது. (லூக்கா 10:20) 
16. மற்றவர்கள்‌ சந்தோஷமாக 
இருக்கிறார்கள்‌. (ரோமர்‌ 12:15) 
7 புறஜாதியாரின்‌ இரட்சிப்பு 
(ரோமர்‌ 15:10; கலா 4:27) 


18. வரப்போகிற 
(தெச 5116-23) 


பாதுகாப்பு 


19, உயர்த்தப்படுவது. (யாக்‌ 1:9) 


20. சாத்தான்‌ வெளியே தள்ளப்படுவது. 
(வெளி 12:12) 


2. பாபிலோன்‌. 
(வெளி 18:20) 


அகற்றப்படுகிறது. 


22, ஆட்டுக்குட்டியானவரின்‌ கலியாணம்‌ 
வரப்போகிறது. (வெளி 19:7) 
கர்த்தருடைய ஜனத்தார்‌ மகிழ்ந்‌ 

களிகூரலேண்டும்‌ “ஜாநிகளளே, அல்குல்‌ 
ஜனங்களோடேகூட களிகூருங்கள்‌" என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. அவர்கள்‌ 
சந்தோஷப்படுவதற்கு, இந்தப்‌ பாட்டில்‌ 
மூன்று காரணங்கள்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
அவையாவன : 


1 சபையின்‌ எல்லைகள்‌ 
விஸ்தரிக்கப்படும்‌. 2. சபையின்‌ சத்துருக்கள்‌ 
பழிவாங்கப்படுவார்கள்‌. 3 கர்த்தர்‌ 
தம்முடைய சபையார்மீது 
கிருபையுள்‌ளவராகயிருப்பார்‌. 


ஏற்பாட்டுக்காலத்தில்‌ 
உலகம்‌ முழுவதும்‌ 


பு 
அப்போஸ்தலர்கள்‌ 
சென்று இயேசகிறிஸ்துவின்‌ சுவிசேஷத்தைப்‌ 


பிரசங்கம்பண்ணினார்கள்‌. புறஜாதியாருக்கும்‌ 
சுவிசேஷம்‌ பிரசங்கிக்கப்பட்டது. அவர்களும்‌ 
இயேசுகிறிஸ்துவின்மீது விசுவாசம்‌ வைத்து 
இரட்சிக்கப்பட்டார்கள்‌. இரட்சிக்கப்பட்ட 
புறஜாதிகளும்‌ கர்த்தருடைய ஜனங்களோடே, 
கர்த்தருக்குள்‌ மகிழ்ந்து களிகூருகிறார்கள்‌. 

மேலும்‌, புறஜாதிகளே, அவருடைய 
ஜனங்களோடேகூடக்‌ களிகூருங்கள்‌ 
என்கிறார்‌” (ரோம 1520). 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌. நமது. ழியக்காரின்‌ 
இரத்தத்திற்கு பழிவாங்குவார்‌. 


ஏற்றகாலத்தில்‌, கர்த்தர்‌ 

சத்துருக்களிடத்தில்‌ 

அவர்களுடைய கால்களை 
தள்ளாடப்பண்ணுவார்‌. 


கர்த்தர்‌ தமது தேசத்தின்‌ மேலும்‌, 
தமது ஜனங்கள்‌ மேலும்‌ கிருபையுள்ளவராக 
இருப்பார்‌. கர்த்தருக்குரியவர்கள்‌, அவருடைய 
ளயும்‌ இரக்கங்களையும்‌ பெற்று 
கர்த்தருக்குள்‌ சந்தோஷமாயிருப்பார்கள்‌. இந்த 
பூமியிலுள்ள எல்லா இடங்களிலும்‌, 
கர்த்தருக்கு, பயந்து அவரை 
ஆராதிக்கிறவர்கள்‌ கர்த்தருக்குள்‌ 
சந்தோஷமாகயிருப்பார்கள்‌. கர்த்தர்‌ 
அவர்கள்மேல்‌ கிருபையுள்ளவராகயிருப்பார்‌ 


மோசேயின்‌ உபதேசம்‌ 
உபா 9244-47 


உபா 8924. 
குமாரனாகிய 


மோசேயும்‌ நானின்‌ 
யோகவாவும்‌ வந்து, 
இந்த பாட்டின்‌ 
வார்த்தைகனைபெயல்லாம்‌ ஜனங்கள்‌. 
கேட்கத்தக்கதாகச்‌ சொன்னார்கள்‌. 


உபா. 9245. மோசே இந்த 
வார்த்தைகனையெயெல்லாம்‌ இஸ்ரவேலர்‌ 


யாவருக்கும்‌ சொல்லி முடி.த்தபின்பு, 


உபா 82:46. அவர்களை நோக்கி: இந்த 
தியாயப்பிரமாண 

வார்த்தைகளின்‌ படியெல்லாம்‌ உங்கள்‌ 
பின்னைகன்‌. செய்யும்படி. 
கவனமாயிருக்க, நீங்கள்‌ அவர்களுக்குக்‌ 
கற்பிக்கும்படி, நான்‌ இன்று 
உங்களுக்குச்‌ சாட்சியாய்‌ ஒப்புவிக்கிற 
வார்த்தைகளையெல்லாம்‌. உங்கள்‌. 
மனதிலே வையுங்கள்‌. 


உபா 3247. இது உங்களுக்கு 
வியர்த்தமான காரியம்‌ அல்லவே; இது 
உங்கள்‌ ஜீவனாயிருக்கிறது, நீங்கள்‌. 
சுதத்தரித்துக்கொள்ளும்படி. 
யோர்தானைக்‌ கடத்துபோய்ச்‌ சேரும்‌ 
தேசத்தில்‌ இதினால்‌ உங்கள்‌ நாட்களை 
:ப்பண்ணுவீர்கன்‌ என்‌ றான்‌. 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


BALWETHER 
பிய 


மோசே இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு இந்தப்‌ 
பாடலின்‌ வார்த்தைகளை கருத்தாய்‌ 
ஒப்புவிக்கிறார்‌. இந்த ஊழியத்தில்‌ நூனின்‌ 
மோசேக்கு உதவி. 


குமாரனாகிய யோசவா 


குமாரனாகிய 

பாட்டின்‌ 

ஜனங்கள்‌ 

கேட்கத்தக்கதாகச்‌ சொல்லுகிறார்கள்‌. மோசே 

இந்த வார்த்தைகளையெல்லாம்‌ இஸ்ரவேலர்‌ 

யாவருக்கும்‌ சொல்லி முடிக்கிறார்‌ 
(உபா 32:44A5). 


மோசே இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ மத்தியிலே, 
இந்தப்‌ பாட்டின்‌ வார்த்தைகளையெல்லாம்‌, 
வ ல ஜனங்களுக்கு கேட்கத்தக்கதாக 
சொல்ல முடியுமோ அத்தனை 
ஜனங்களுக்கும்‌ சொல்லுகிறார்‌... அதே 
வேளையில்‌ யோசுவாவும்‌, இஸ்ரவேல்‌ 
ஜனத்தார்‌ கூடியிருக்கிற மற்றொரு 
இடத்தில்‌, இந்தப்‌ பாட்டின்‌ வார்த்தைகளை, 
ஜனங்கள்‌ கேட்கத்தக்கதாக சொல்லுகிறார்‌. 
மோசேயும்‌ யோசவாவும்‌ இந்தப்‌ பாட்டின்‌ 
வார்த்தைகளை சொன்னாலும்‌, அவர்கள்‌ 
இருவருக்கும்‌ நடுவே கருத்து வேறுபாடு 
எதுவுமில்லை. அவர்கள்‌ 
தேவனுடைய 
இணைக்கப்பட்டவர்கள்‌. 
தேவனுடைய ட 
இஸ்ரவேல்‌ 
கேட்கத்தக்கநாக, 
வார்த்தைகளை சொல்லுகிறார்கள்‌. 
மோசே இந்தப்‌ பாட்டின்‌ வார்த்தைகளை 
இஸ்ரவேலர்‌ கக்க. சொல்லி. மத்த 
பின்பு, அவர்களை நோக்கி, “இந்த 
நியாயப்பிரமாண வார்த்தைகளின்‌ படியெல்லாம்‌ 
உங்கள்‌ பிள்ளைகள்‌ செய்யும்படி 
குவனமாயிருக்க, நீங்கள்‌ அவர்களுக்குக்‌ 
ம்‌ நான்‌ இன்று உங்களுக்குச்‌ 
ஒப்புவிக்கிற 
த்தில்‌ உங்கள்‌ மனதிலே 
வையுங்கள்‌" (உபா 32:46) என்றும்‌, 


“இது உங்களுக்கு வியர்த்தமான 
காரியம்‌ அல்லவே: து உங்கள்‌ 
ஜீவனாயிருக்கிறது. நீங்கள்‌ 
சுதந்தரித்துக்கொள்ளும்படி யோர்தானைக்‌ 
கடந்துபோய்ச்‌ சேரும்‌ தேசத்தில்‌ இதினால்‌ 


உங்கள்‌ நாட்களை நீடிக்கப்பண்ணுவீர்கள்‌” 
(உபா 32:47) என்றும்‌ சொல்லுகிறார்‌. 


பாட்டின்‌ 


விரிவுரை 
COMMENTARY 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ கர்த்தருடைய 
வார்த்தைகளைக்‌ கேட்பதற்கும்‌, அதன்படி 
செய்வதற்கும்‌ குவனமாயிருக்கவேண்டும்‌. 
மோசே ்‌ 
சாட்சியாய்‌ 
வார்த்தைகளையெல்லாம்‌ 
மனதிலே. 
கர்த்தருடைய ஆவான்‌ வாக்குத்தத்த 
வார்த்தைகளும்‌, எச்சரிப்பின்‌ வார்த்தைகளும்‌ 
அவர்களுடைய மனதிலே 
பதிந்திருக்கவேண்டும்‌. 


இந்தப்‌ பாடலிலே சொல்லப்பட்டிருக்கிற 
ஆசீர்வாதமான வார்த்தைகளையும்‌, சாபமான 
வார்த்தைகளையும்‌ இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
செவிகொடுத்து கேட்டு, அந்த வார்த்தைகள்‌ 
எல்லாவற்றையும்‌ தங்கள்‌ மனதிலே பதிய 
வைத்திருக்கவேண்டும்‌. 


மோசே சொல்லுகிற நியாயப்பிரமாண 
வார்த்தைகளின்‌ படியெல்லாம்‌ இஸ்ரவேல்‌. 
புத்திரரும்‌ செய்யவேண்டும்‌. அவர்களுடைய 
பிள்ளைகளும்‌. செய்யவேண்டும்‌. 
அவர்களுடைய பிள்ளைகள்‌, மோசே 
சொன்ன நியாயப்பிரமாண 
வார்த்தைகளின்‌ படியெல்லாம்‌ செய்ய 
கவனமாயிருக்கும்படிக்கு, இஸ்ரவேல்‌ 
ஜனந்தார்‌ தங்கள்‌ பிள்ளைகளுக்கு, 
கர்த்தருடைய நியாயங்களையும்‌, 
கற்பனைகளையும்‌, கட்டளைகளையும்‌, 
நியாயப்பிரமாணங்களையும்‌ 

கற்றுக்கொடுக்கவேண்டும்‌. 


மோசே இஸ்ரவேல்‌ புத்திரருக்‌ 
வார்த்தைகளைப்பற்றிச்‌ 


கர்த்தருடைய வார்த்தைகள்‌ 
அவர்களுக்கு வீணான காரியமல்ல. இது 
அவர்களுக்கு ஜீவனாயிருக்கிறது. 
கர்த்தருடைய வார்த்தைகள்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாருக்கு தேவையில்லாத 
காரியங்களுமல்ல. அவை அவர்களுக்கு 
அவசியமாய்த்‌ தேவைப்படுகிற 
காரியமாயிருக்கிறது. 





உபாகமம்‌ - 
DEUTERONOMY - 


(யய 
பிய 


இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு கர்த்தருடைய 
வார்த்தைகள்‌ ஜீவனாயிருக்கிறது. அவர்கள்‌ 
கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து 
ஜீவிக்கும்போது. ர்‌ 
ஆயுசுநாட்கள்‌ நீடித்திருக்கும்‌. 
ஜனத்தார்‌ யோர்தானைக்‌ கடந்து. 
தேசத்தை சுதந்தரிப்பதற்கு 
ஆயத்தமாயிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ கானான்‌ 
தேசத்தில்‌ பிரவேசிக்கும்போது கர்த்தருடைய 
வார்த்தைகளும்‌, அவர்களுடைய மனதிலே. 
இருக்கவேண்டும்‌. 


கர்த்தருடைய வார்த்தை இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கு ஜீவனாயிருப்பதினால்‌, அவர்கள்‌ 
கானான்‌ தேசத்தில்‌ போய்ச்சேரும்போது, 
அந்த தேசத்தில்‌, கர்த்தருடைய 
வார்த்தையினால்‌, அவர்கள்‌ தங்களுடைய 
நாட்களை நீடிக்கப்பண்ணுவார்கள்‌. 
புதிய ஏற்பாட்டுக்காலத்து. 
விசுவாசிகளாகிய நமக்கு 
இயேசுகிறிஸ்துவின்‌ சுவிசேஷ வார்த்தைகள்‌ 
பிரசங்கிக்கப்படுகிறது. நாம்‌ கர்த்தருடைய 
கற்பனைகளைக்‌ கைக்கொள்ளும்போது, நாம்‌ 
நித்திய ஜீவனை சுதந்தரித்துக்கொள்வோம்‌. 
“அதற்கு அவர்‌: நீ என்னை நல்லவன்‌ 
db சொல்வானேன்‌? தேவன்‌ ஒருவர்‌ தவிர 
ல்லவன்‌ ஒருவனும்‌ இல்லையே: நீ ஜீவனில்‌ 
பிரவேசிக்க விரும்பினால்‌ கற்பனைகளைக்‌ 
கைக்கொள்‌ என்றார்‌" (மத்‌ 19:17). 


மோசேயின்‌ மரணச்செய்தி 
உபா 82:48-52 


உபா 9248. அந்த நானிலேதானே 
கர்த்தர்‌ மோசேயை நோக்கி: 


உபா 32:49. நீ எரிகோவுக்கு எதிரான 
மோவாப்‌ தேசத்திலுன்ன இத்த அபாரம்‌ 
என்னும்‌ மலைகளிலிருக்கிற நேயோ 
பர்வதத்தில்‌ ஏறி, நான்‌ இஸ்ரவேல்‌: 
சந்ததியாருக்குக்‌ காணியாட்சியாகக்‌ 
கொடுக்கும்‌ கானான்‌ தேசத்தைப்‌ பார்‌. 

நீங்கள்‌. சீன்‌ 
வனாத்தரத்திலுன்ன காதேசிலே 
மேரியாவின்‌ தண்ணீர்‌ சமீபத்தில்‌ 


இஸ்ரவேல்‌ புத்திரருக்குன்னே என்னைப்‌ 
பரிகத்தம்பண்ணாமல்‌, அவர்கள்‌ நடுவே 
என்‌ கட்டனைகளை மீறின தினாலே, 


உபா 82:50. 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


உபா 3251. 
ஆரோன்‌ ஓர்‌ 
மரித்து, தன்‌. 
'சேர்க்கப்பட்டதுபோல்‌ 
ஏறப்போகிற மலையிலே மரித்து, உன்‌ 
ஜனத்தாரிடத்தில்‌ சேர்க்கப்படுவாய்‌. 


9252. நான்‌ இஸ்ரவேல்‌: 
கொடுக்கப்போகிற 
தேசத்தை: தீ 

பார்ப்பாய்‌; ஆனாலும்‌ அதற்குள்‌ நீ 

யிரவேசிப்பதில்லை என்றார்‌. 


உன்‌ சகோதரனாகிய 


என்னும்‌ மலையிலே 
ஜனத்தாரிடத்தில்‌ 
தீயும்‌ 


ர்‌ மோசேயின்‌ மரணச்செய்தியை 
அவருக்கு அறிவிக்கிறார்‌. கர்த்தர்‌ தனக்கு 
நியமித்திருக்கிற ஒட்டத்தை மோசே ஒடி 
முடித்துவிட்டார்‌. மோசே கர்த்தருக்கு 
பிரியமானவராகவும்‌, இஸ்ரவேலருக்கு 
பிரயோஜனமானவராகவும்‌ ஜீவிந்தார்‌. 
மோசேமின்‌ ஆவிக்குரிய ஜீவியத்திற்கும்‌, 
கர்த்தர்மீது, அவர்‌ வைந்துள்ள 
விசுவாசத்திற்கும்‌ பக்திக்கும்‌, அவர்‌ 
கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து ஜீவித்ததற்கும்‌, 
கர்த்தரே அவருக்கு சாட்சியாயிருக்கிறார்‌. 
அந்த 
மோசேயை 
அபாரீம்‌ என்னும்‌ 'மைகளிலிரக்கிற நேபோ 
பர்வதத்தில்‌ ஏறி, நான்‌ இஸ்ரவேல்‌ 
சந்ததியாருக்குக்‌ காணியாட்சியாகக்‌. 
கொடுக்கும்‌ கானான்‌ தேசத்தைப்‌ பார்‌" 
(உபா 32:48,49) என்று சொல்லுகிறார்‌. 


கர்த்தர்‌ 
ஊழியத்தையும்‌ 
த்துவிட்டார்‌. 
வோர்தானைக்‌ 
தேசத்திற்குப்போகவேண்டும்‌ 
விருப்பம்‌ இருந்தது. மோசேயும்‌ தன்னுடைய 
விருப்பத்தை கர்த்தரிடத்தில்‌ சொன்னார்‌. 
ஆனால்‌ கர்த்தரோ, “போதும்‌, இதுபற்றி 
ல்‌ என்னிடத்தில்‌ பேசவேண்டாம்‌" 
என்று சொல்லிவிட்டார்‌. 


ஜனக்கு. கொடுத்த எல்லா 
செய்‌ 


மோசே யோர்தான்‌ நதியைக்‌ கடந்து 
கானான்‌ தேசத்திற்குள்‌ பிரவேசிக்கமாட்டார்‌. 
மோசேயின்‌ பாவத்தினிமித்தமாக கர்த்தர்‌ 
அவருக்கு இந்தத்‌ தண்டனையைக்‌ 
கொடுத்திருக்கிறார்‌. மோசே செய்த 
பாவத்தை, கர்த்தர்‌ இப்போது மறுபியுமாக 
அவருக்கு ஞாபகப்படுத்துகிறார்‌. 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


BALWETHER 
பிய 


கர்த்தர்‌ மோசேயை நோக்கி, “நீங்கள்‌ 
சீன்‌ வனாந்தரத்திலுள்ள காதேசிலே. 
மேரிபாவின்‌ தண்ணீர்‌ சமீபத்தில்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்குள்ளே என்னைப்‌ 
பரிசுத்தம்பண்ணாமல்‌, அவர்கள்‌ நடுவே என்‌ 
கட்டளைகளை மீறினதினாலே, உன்‌ 
சகோதரனாகிய ஆரோன்‌ ஒர்‌ என்னும்‌: 
மலையிலே மரித்து, தன்‌ ஜனத்தாரிடத்தில்‌ 
சேர்க்கப்பட்டதுபோல நீயும்‌ ஏறப்போகிற 
மலையிலே மரித்து. உன்‌ ஜனத்தாரிடத்தில்‌ 
சேர்க்கப்படுவாய்‌” (உபா 32:50,51) என்று 
சொல்லுகிறார்‌. 

இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ நடுவே மோசே 
கர்த்தருடைய கட்டளையை மீறி விட்டார்‌. 
கர்த்தரிடத்தில்‌ பாவம்‌ ஒன்றும்‌ 
ஆகையினால்‌ அவரைப்‌ பரிசுத்தம்‌ பண்ண 
வேண்டிய தேவையும்‌ இல்லை. இந்த. 
வாக்கியத்தில்‌ பரிசுத்தம்‌ பண்ணுதல்‌ என்னும்‌ 
வார்த்தைக்குக்‌ கர்த்தரை நம்முடைய 
ஆராதனைக்குப்‌ பாத்திரராகவும்‌, நம்முடைய 
துதிக்கும்‌ கனத்திற்கும்‌ பாத்திரராகவும்‌. 
வேறுபிரிப்பது என்று பொருள்‌. 

பரிசுத்தப்படுத்துதல்‌ என்பதற்குப்‌ 
பரிசுத்தமான கா க்காக ஒரு நபரை 
அல்லது ஒரு பொருளை வேறுபிரிப்பது என்று: 
பொருள்‌. மோசே இங்கு குர்த்தரையும்‌, 
அவருடைய வார்த்தையையும்‌, 
குனப்படுத்தவில்லை. இதனால்‌ மோசே 
கர்த்தரைப்‌ பரிசுத்தப்படுத்தத்‌ தவறிவிடுகிறார்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ மத்தியில்‌ மோசே 
கர்த்தரைப்‌ பரிசுத்தம்‌ பண்ணாமல்‌ 
போனதினால்‌, அவரால்‌ கானான்‌ 
தேசத்திற்குள்‌ பிரவேசிக்க முடியவில்லை. 

மோசே 
கீழ்ப்படியாமல்‌. 
பேசுவநற்குப்‌ 
இரண்டுதரம்‌ 


கர்த்தருடைய கட்டளைக்குக்‌ 
கன்மலையைப்‌ பார்த்துப்‌ 
பதிலாகக்‌ கன்மலையை 
அடித்துவிட்டார்‌. கர்த்தரைப்‌ 
பரிசுத்தம்‌ பண்ணவில்லை. ஆகையினால்‌. 
கானான்‌ தேசத்திற்குள்‌ பிரவேசிக்கும்‌. 
சிலாக்கியத்தை மோசே இழந்துபோனார்‌. 
(எண்‌ 20:10-13). 


கர்த்தர்‌ மோசேயினிடத்தில்‌ பேசும்போது, 
மோசேயின்‌ சகோதரனாகிய ஆரோனின்‌ 
மரணத்தைப்பற்றியும்‌, அவருக்கு 
ஞாபகப்படுத்துகிறார்‌. ஆரோன்‌ ஓர்‌ என்னும்‌ 
மலையிலே மரித்து, தன்‌ ஜனத்தாரிடத்தில்‌ 
சேர்க்கப்பட்டார்‌. ஆரோனைப்போலவே 
மோசேயும்‌ நேபோ பர்வதத்தில்‌ ஏறப்போகிறார்‌. 


விரிவுரை 
COMMENTARY 


அங்கே மோசே மரித்து 
ஜனத்தாரிடத்தில்‌ சேர்க்கப்படுவார்‌. 


தன்னுடைய 
மோசே 
நேபோ 


இதுபற்றி மோசேக்கு 
“நான்‌ இஸ்ரவேல்‌. 
கொடுக்கப்போகிற 


(உபா 32:52) என்று சொல்லுகிறார்‌. 


மோசே கானான்‌ தேசத்தைப்‌ பார்த்தார்‌. 
ஆனால்‌ அதற்குள்‌ பிரவேசிக்கும்‌ சிலாக்கியம்‌ 
மோசேக்குக்‌ கிடைக்கவில்லை. இஸ்ரவேல்‌ 

ர்‌ கானான்‌ தேசத்து ஜாதியாரை 


(எண்‌ 20:10-15). 


மோசே கர்த்தருக்கு விரோதமாகப்‌ 
பாவம்‌ செய்தாலும்‌, அவர்‌ தன்னுடைய 
பாவத்திற்காக மனந்திரும்பி, கர்த்தரோடு 
ஒப்புரவாகியிருக்கிறார்‌. கர்த்தரும்‌ 
மோசேயோடு ஒப்புரவாகியிருக்கிறார்‌. 
கர்த்தருடைய கிருபை மோசேயின்மீது 
இருக்கிறது. மோசே இந்தப்‌ பூமிக்குரிய 
கானான்‌ தேசத்திலே பிரவேசியாமல்‌ 
போனாலும்‌, அவர்‌ நிச்சயமாக 
பரமகானானிலே பிரவேசிப்பார்‌. 


மோசே பூமிக்குரிய கானான்‌ தேசத்தை 
தன்னுடைய சரீரப்பிரகாரமான கண்களால்‌ 
பிரதியட்சமாகப்‌ பார்த்தார்‌. தான்‌ 
பிரவேசிக்கப்போகிற பரமகானானையோ 
மோசே தன்னுடைய விசுவாசக்கண்களால்‌ 
நோக்கிப்‌ பார்க்கிறார்‌. மோசேயால்‌ பூமிக்குரிய 
கானானை பார்க்க மாத்திரமே முடிகிறது. 
அதே வேளையில்‌ அவரால்‌ 
பரமகானானை விசுவாசத்தினால்‌ நோக்கிப்‌ 
பார்த்து. அங்கே பிரவேசிக்க முடிகிறது. 





உபாகமம்‌ - 
DEUTERONOMY - COMMENTARY 


மோசே இஸ்ரவேல்‌ பத்திரருக்கு 
இன்னும்‌ போதித்து முடிக்கவில்லை. 
மரித்துப்போகப்போகிறார்‌. தான்‌ பை 
விட்டு கடந்துபோவதற்கு முன்பாக, மோசே 
அவர்களுக்கு தன்னுடைய கடைசி 
செய்தியை பிரசங்கம்பண்‌ ணுகிறார்‌. 


இஸ்ரவேல்‌. புத்தருக்கு. 
பல்கன னன பின்பு, அவர்களுக்கு ஒரு 


பாட்டை குற்றுக்கொடுக்கிறார்‌. இனிமேல்‌ 

மோசே அவர்களுக்கு பிரசங்கம்பண்ண ஒரு 

செய்தியுமில்லை. மோசே அவர்களை 

ஆசீர்வதித்து அனுப்பவேண்டும்‌. 

காரத்தில்‌ மோசே இஸ்ரவேல்‌ 

தின தொச்கதித்து சொன்ன 

வார்த்தைகள்‌ சொல்கப்பட்டிரக்கிறது. மோசே 

அவர்களை கர்த்தருடைய நாமத்தினால்‌ 
ஆசீர்வதிக்கிறார்‌ 

புத்திரருக்கு 

காரியங்களை 

கர்த்தர்‌ அவர்களுக்கு 

கற்பனைகளையும்‌ 

பிரமாணங்களையும்‌  கொடுத்திருக்கிறார்‌ 
(உபா 33:25) 


மோசே இஸ்ரவேலின்‌ ஒவ்வொரு 
கோத்திரத்தாரையும்‌ தனித்தனியாக 
ஆசீர்வதிக்கிறார்‌ அவர்களுக்காக 
கர்த்தரிடத்தில்‌ ஜெபம்பண்ணுகிறார்‌. மோசே 
ஒவ்வொரு கோத்திரத்தாருக்கும்‌ 
கர்த்தருடைய வார்த்தைகளை 
தீர்க்கதரிசனமாய்ச்‌ சொல்லுகிறார்‌. 


ரூபன்‌ (உபா 33:6). யூதா (உபா 33:7). 
லேவி (உபா 33:84). பென்யமீன்‌ 
(உபா 3312). யோசேப்பு (உபா 331347). 
செபுலோனும்‌ இசக்காரும்‌ (உபா 33:18,19). 
காத்‌ (உபா 33:20,21). தாண்‌ (உபா 33:22). 
நப்தலி (பா 33:23) ஆசேர்‌ 
(உபா 33:2425). 


விரிவுரை 


QOODNENS 
PUBLISHERS 


கோத்திரத்தார்‌ 
கர்த்தருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்பிந்தால்‌ 
அவர்கள்‌ ஆசீர்வதிக்கப்படுவார்கள்‌ என்று 
மோசே அவர்கள்‌ எல்லோருக்கும்‌ பொதுவான 
ஆசீர்வாதங்களை சொல்லுகிறார்‌ 
(உபா 33:26-29). 


மோசே: சொன்ன ஆசீர்வாதம்‌ 
உபா 8881-5 


உபா 33:1. தேவனுடைய மனுஷனாகிய 
மோசே தான்‌ மரணமடையுமுன்னே 
இஸ்ரவேல்‌ புத்திரரை ஆசீர்வதித்த 
ஆசீர்வாதமாவது: 


உபா 332. கர்த்தர்‌ சீனாயிலிருந்தூ 
எழுந்தருளி, சேயிரிலிருந்து 
அவர்களுக்கு உதயமானார்‌; பாரான்‌. 
மலையிலிருந்து! பிரகாசித்து, 
பதினாயிரங்கனான 
பரிசுத்தவான்‌௧னோடே, 
பிரசன்னமானார்‌;. 
அக்கினிமயமான 
அவருடைய 
புறப்பட்டது. 


அவர்களுக்காக. 
பிரமாணம்‌. 
வலதுகரத்திலிருந்து 


மெய்யாகவே அவர்‌ 
சிநேகிக்கிறார்‌; 
அவருடைய பரிசுத்தவான்‌ கன்‌ 
எல்லாரும்‌ உம்முடைய கையில்‌ 
இருக்கிறார்கன்‌; அவர்கள்‌ உம்முடைய 
பாதத்தில்‌ விழுந்து, உம்முடைய 
வார்த்தைகளினால்‌ 
போதனையடைவார்கள்‌.. 


உபா 993. 
ஜனங்களைச்‌ 


உபா 33:4. மோசே. 
தியாயப்பிரமாணத்தைக்‌ 
அது யாக்கோபின்‌ 
சதந்தரமாயிற்று. 


நமக்கு ஒரு 
கற்பித்தான்‌; 
சுயைக்குக்‌. 


உபா 33:5. ஜனங்களின்‌ தலைவரும்‌. 
இஸ்ரவேலின்‌ கோத்திரங்களும்‌ 
கூட்டங்கூடின போது அவர்‌ 
 யெஷுரனுக்கு ராஜாவாயிரு ந்தார்‌. 


இந்த அதக்‌ முதல்‌ வசனத்தில்‌ 
சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகளில்‌, இந்த 
அதிகாரத்திற்கான தலைப்பும்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. “மோசே இஸ்ரவேல்‌ 
புத்திரரை ஆசீர்வதித்த ஆசிர்வாதமாவது" 
என்று இந்த அதிகாரத்திற்கு தலைப்பு 
சொல்லப்பட்டிருக்கிறது. 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தருக்கு 
விரோதமாகப்‌ பாவம்‌ செய்தார்கள்‌. 


அவர்கள்‌ 


மனந்திரும்பினால்‌, 
கிருபையையும்‌ 


தங்கள்‌ பாவங்களுக்கு 
கர்த்தருடைய 
இரக்கத்தையும்‌ 
பெற்றுக்கொள்வார்கள்‌. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
தங்கள்‌ பாவங்களுக்கு மனந்திரும்பாமல்‌, 
தொடர்ந்து துணிகரமாகப்‌ பாவம்‌ செய்தால்‌, 
அவர்கள்மீது தேவனுடைய கோபமும்‌, 
சாபமும்‌ வரும்‌. 


மோசே இந்த அதிகாரத்தில்‌ இஸ்ரவேல்‌ 
சாபமான வார்த்தைகள்‌ 
மோசேயின்‌ 
அவர்‌ 
மோசே 
இஸ்ரவேல்‌ புத்திரரை 
ஆசீர்வதிக்க மன துள்ளவராயிருக்கிறார்‌. 
மோசேமின்‌ சாபமான வார்த்தைகள்‌, 
ஆசீர்வாதமான வார்த்தைகளாக மாறிற்று. 


புதிய ஏற்பாட்டுக்காலத்தில்‌, நம்முடைய 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்துவும்‌ 
பூமியிலிருந்து பரமேறிப்போகும்‌ 


ழ்‌ யிற்று. 
மரணமடையப்போகிறார்‌. 
மரணமடையுமுன்னே 


த! 
முன்பாக, 
தம்முடைய சீஷர்களை ஆசீர்வதித்தார்‌ 

“பின்பு அவர்‌ பெத்தானியாவரைக்கும்‌ 


அவர்களை அழைத்துக்கொண்டு போய்‌, 
தம்முடைய கைகளை உயர்த்தி, அவர்களை 
ஆசிர்வதித்தார்‌" (லூக்‌ 24:50). 
மோசே இஸ்ரவேல்‌ புத்திரரை விட்டு 
கடந்துபோகும்‌ முன்பாக, அவர்களை 
ஆசீர்வதித்ததுபோல, கர்த்தராகிய 
இபேசுகிறிஸ்துவம்‌, தம்முடைய 
சீஷர்களைவிட்டு கடந்துபோகும்‌ முன்பாக 
அவர்களை ஆசீர்வதித்தார்‌ 
முதலாவது 


இந்த அதிகாரத்தின்‌ 
வசனத்தில்‌, மோசேயைப்பற்றிச்‌ 
ண்கள்‌ தேவனுடைய மனுஷனாகிய 
மோசே" என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்‌ 
கர்த்தருடைய தீர்க்கதரிசியாகவும்‌ 
இருக்கிறார்‌. மோசே இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
ஒரு தகப்பனைப்போலவும்‌ இருக்கிறார்‌. ஒரு 
தேசத்தின்‌ பிரபுக்களும்‌, ராஜாக்களும்‌. 
அந்த தேசத்திலுள்ள ஜனங்களுக்கு. 
'தகப்பனாரைப்போல இருப்பார்கள்‌. 


விரிவுரை 
COMMENTARY 


யாக்கோபு மரிக்கும்‌ முன்பாக 
தன்னுடைய குமாரரை ஆசிர்வதித்தார்‌. 
யாக்கோபு தன்‌ குமாரரை அழைத்து: நீங்கள்‌ 
கூடிவாருங்கள்‌, கடை நாட்களில்‌ 
உங்களுக்கு நேரிடும்‌ காரியங்களை 
அறிவிப்பேன்‌" (ஆதி 491 என்று 


சொன்னார்‌. 


மோசே மரணமடையுமுன்னே, 
அவருக்கு முன்பாக இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
எல்லோரும்‌ கூடியிருக்கிறார்கள்‌. இவர்கள்‌ 
அனைவரும்‌ யாக்கோபின்‌ சந்ததியைச்‌ 
சேர்ந்தவர்கள்‌. மோசே இஸ்ரவேல்‌ 
புத்திரின்‌ எல்லா கோத்திரத்தாரையும்‌ 
ஆசீர்வதித்ததுபோல, யாக்கோபு 
அவர்களுடைய முற்பிதாக்களை 
ஆசிர்வதித்தார்‌. 

மோசே மரணமடையப்போகிறார்‌. 
வருடைய மனதில்‌ ஒரே ஒரு வாஞ்சை 
மாத்திரமே இருக்கிறது. இஸ்ரவேல்‌ பத்தர்‌ 
எல்லோரும்‌ கர்த்தருடைய கற்பனைகளுக்கு 
கீழ்ப்படிந்து ஜீலிக்கவேண்டும்‌. அவர்கள்‌ 
எல்லோரும்‌ கர்த்தருக்குள்‌ 
சந்தோஷமாகமிருக்கவேண்டும்‌. இதுவே 
மோசேமினுடைய மனதின்‌ விருப்பம்‌. 

இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ கர்த்தருக்குள்‌ 
சந்தோஷமாகமிருக்கும்போது, அந்த 
சந்தோஷத்தில்‌ மோசேக்கு பங்கு இருக்காது. 
மோசே அதற்குள்ளாக மரித்துப்போவார்‌. 
ஆனாலும்‌ இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ எல்லோரும்‌ 
சந்தோஷமாய்க்‌ களிகூரவேண்டுமென்று 
மோசே விரும்புகிறார்‌. 

மோசே... இஸ்ரவேல்‌ 
ஆசீர்வதிப்பதற்கு ( ற்ப 
தம்முடைய 
பத்திருக்கு த்து சொல்லுகிற 
எழுந்தருளியதைப்பற்றிச்‌ சொல்லுகிறார்‌. 


“கர்த்தர்‌ சீனாமிலிருந்து எழுந்தருளி, 
சேயீரிலிருந்து அவர்களுக்கு உதயமானார்‌; 
பாரான்‌ மலையிலிருந்து பிரகாசித்து, 
பதினாயிரங்களான  பரிசுத்தவான்‌களோடே 
பிரசன்னமானார்‌; அவர்களுக்காக 
அக்கினிமயமான பிரமாணம்‌ அவருடைய 
வலதுகாத்திலிருந்து புறப்பட்டது" 
(பா 33:2) என்று மோசே இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாருக்கு, கர்த்தருடைய மகிமையான 
தோற்றத்தைப்பற்றி விவரிக்கிறார்‌. 


புத்திரரை 
கர்த்தர்‌ 
இஸ்ரவேல்‌ 


ன்பாக 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


கர்த்தருடைய பிரசன்னத்தைப்பற்றி 
பரிசுத்த வேதாகமத்தில்‌ சொல்லப்பட்டிருக்கிற 
விவரங்கள்‌ வருமாறு: 

1. கர்த்தர்‌ சீனாமிலிருந்து எழுந்தருளினார்‌. 


சேயீரிலிருந்து 
உதயமானார்‌. 


அவர்களுக்கு 
பாரான்‌ மலையிலிருந்து பிரகாசித்தார்‌. 


பதினாயிரங்களான 
பரிசுத்தவான்களோடே பிரசன்னமானார்‌. 


அக்கினிமயமான 
அவருடைய 
புறப்பட்டது. 
கலா 3:19; 


அவர்களுக்காக 
பிரமாணம்‌ 
வலதுகரத்திலிருந்து 
(சங்‌ 68:7; அப்‌ 7:53; 
எபி 2:2). 


அவர்‌ ஜனங்களைச்‌ 
(உபா 33:3). 


சிநேகிக்கிறார்‌ 


அவருடைய பரிசுத்தவான்கள்‌ எல்லாரும்‌. 
உம்முடைய கையில்‌ இருக்கிறார்கள்‌. 
பாதத்தில்‌ 


அவர்கள்‌ கர்த்தருடைய 


இஸ்ரவேல்‌  ஜனத்தாருக்கு 
கற்பனைகளையும்‌, 


கொடுத்தார்‌. 
எல்லோரும்‌. 


நியாயப்பிரமாணங்களையும்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
அவைகளின்படி. செய்ய 
கவனமாயிருக்கவேண்டும்‌. அவர்கள்‌ 
கர்த்தருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தால்‌, 
அவர்களுக்கு மெய்யாக ஆசீர்வாதம்‌ உண்டு. 
ர்‌ மத்தியிலே 
வ்‌ ச்‌ 
பிரத்தியட்சமாக. ப்பட்‌ 
கர்த்தர்மீது நம்பிக்கையில்லாதவர்கள்கூட, 
கர்த்தரை நம்பும்‌ வண்ணமாக, கர்த்தருடைய 
அவர்களுக்கு 


விரிவுரை 
COMMENTARY 


ஒரு சிலர்‌ கர்த்தரைக்‌ 
அவருடைய கர்த்தத்துவத்தைக்‌ 
கரிசனையில்லாமல்‌ 
அசட்டையாயிருக்கிறார்கள்‌. 


குறித்தும்‌, 
குறித்தும்‌ 


தேவன்‌ 
று மதிகேடன்‌ சொல்லுகிறான்‌. 
புறஜாதி ஜனங்கள்‌ இஸ்ரவேலின்‌ தேவனாகிய 
கர்த்தரை நம்பாமல்‌, அந்நிய தெய்வங்களை 
நம்புகிறார்கள்‌. அந்த தெய்வங்களின்‌ 
விக்கிரகங்களை ஆராதனை செய்கிறார்கள்‌. 
கர்த்தர்‌ பாரான்‌ மலையிலிருந்து, 
பிரகாசித்தார்‌. அவர்‌ பதினாயிரங்களான. 
பரிசுத்தவான்௧ளோடே பிரசன்னமானார்‌. 
கர்த்தர்‌ கடைசி நாளிலே இந்த உலகத்தை 
நியாயந்தீர்க்க வருவார்‌ என்று ஏனோக்கு 
தீர்க்கதரிசனமாய்ச்‌ சொல்லியிருக்கிறார்‌. 


ஆதாமுக்கு ஏழாந்தலைமுறையான 
ஏனோக்கும்‌ இவர்களைக்குறித்து இதோ, 
எல்லாருக்கும்‌ நியாயத்தீர்ப்புக்‌ 
கொடுக்கிறதற்கும்‌, அவர்களில்‌ 
அவபக்தியுள்ளவர்கள்‌. யாவரும்‌ 
அவபக்தியாய்ச்‌ செய்துவந்த சகல 
அவபக்தியான கிரியைகளினிமித்தமும்‌, 
தமக்கு விரோதமாய்‌ அவபக்தியுள்ள பாவிகள்‌ 
கடின 
வார்த்தைகளெல்லாவற்றினிமித்தமும்‌, 
அவர்களைக்‌ கண்டிக்கிறதற்கும்‌, 
ஆயிரமாயிரமான நமது 
பரிசுத்தவான்களோடுங்கூட கர்த்தர்‌ 
வருகிறார்‌. என்று முன்னறிவித்தான்‌"' 
யூதா 1418). 


நியாயப்பிரமாணம்‌ 


கர்த்தருடைய 
மனுக்குலத்திற்கு 


தேவதூதர்‌ மூலமாக 
கொடுக்கப்பட்டிருக்கிறது. 
“தேவதூதரைக்கொண்டு நீங்கள்‌ 
நியாயப்பிரமாணத்தைப்‌ பெற்றிருந்தும்‌, 
கைக்கொள்ளாமற்போனீர்கள்‌ 
" (அப்‌ 7:53). 


“ஏனெனில்‌, தேவதூதர்‌ மூலமாய்ச்‌ 
சொல்லப்பட்ட வசனத்திற்கு விரோதமான 
எந்தச்‌ செய்கைக்கும்‌ கீழ்ப்படியாமைக்கும்‌. 
நீதியான தண்டனை வரத்தக்கதாக 
அவர்களுடைய வசனம்‌ 
உறுதிப்படுத்தப்பட்டிருகிறது”' (எபி 2:2). 

கர்த்தருடைய பிரமாணம்‌ “அக்கினி 
மயமான பிரமாணம்‌” என்று 
சொல்லப்பட்டிருக்கிறது. “அவர்களுக்காக 
அக்கினி மயமான பிரமாணம்‌ அவருடைய 
வலதுகரத்திலிருந்து புறப்பட்டது. 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


பிரமாணம்‌ அக்கினி மயமான பிரமாணம்‌ 
என்று சொல்லப்படுகிறது. 


'அக்கினியின்‌ நடுவிலிருந்து பேசுகிற 
தேவனுடைய சத்தத்தை நீ கேட்டது போல, 
யாதொரு ஜனமாவது கேட்டதும்‌ 
உயிரோடிருந்ததும்‌ உண்டோ" (உபா 4:33) 


பிரமாணம்‌ 
கிரியை செய்கிறது. 
அத்தினி உலோகத்தை உருக்கம்‌. அது 
உலோகத்தை ரிக்கும்‌. அக்கினி 
உலோகத்தில்‌ கலந்துள்ள கலப்படமான 
களிம்புகளையெல்லாம்‌ உருக்கிப்போடும்‌. 
பொருட்கள்‌ அக்கினியால்‌. 
உஷ்ணப்படுத்தவில்லையென்றால்‌, அவை 
கடனமாகிப்போகும்‌. சில பொருட்களை 
அக்கினியால்‌ சுடவில்லையென்றால்‌ அவை 
அழிந்துபோகும்‌. 


பரிசுத்த 


பகவன்‌ ஏற்பாட்டுக்காலத்து, 


ஷமும்‌ 
பிரமாணமாயிருக்கிறது. 


அக்கினி மயமான 
கர்த்தருடைய வலது 
புறப்படுகிறது. வலது கரம்‌ 
வல்லமைக்கும்‌ பெலத்திற்கும்‌ 


பெலமும்‌ வல்லமையும்‌ அடங்கியுள்ளது. 
கர்த்தருடைய வார்த்தையானது 
தேவனுடைய வல்லமையினால்‌. 
நிரப்ப்பட்டிருக்கிறது. நாம்‌ கர்த்தருடைய 
வார்த்தையை பிரசங்கம்பண்ணும்போது, அது 
தன்னுடைய ஊழியத்தை செய்து முடிக்காமல்‌, 
வெறுமையாய்த்‌ திரும்பி வராது. 


கர்த்தருடைய பிரமாணம்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனங்களுக்கு தெய்வீக ஈவாக: 
'கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது மகிமையுள்ள 
ஈவு இந்த ஈவு கர்த்தருடைய வலது 
கரத்திலிருந்து புறப்பட்ட ஆசீர்வாதம்‌. 


விரிவுரை 
COMMENTARY 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
அதிகமாய்‌ சிநேகிக்கிறார்‌. “மெய்யாகவே 
அவர்‌ ஜனங்களைச்‌ சிநேகிக்கிறார்‌; 
அவருடைய பரிசுத்தவான்கள்‌ எல்லாரும்‌ 
உம்முடைய கையில்‌ இருக்கிறார்கள்‌; 
அவர்கள்‌ உம்முடைய பாதத்தில்‌ விழுந்து, 
உம்முடைய வார்த்தைகளினால்‌ 
போதனையடைவார்கள்‌" (உபா 33:3) என்று 
மோசே சொல்லுகிறார்‌. 


ஜனங்களை 


கர்த்தருடைய பிரமாணம்‌ அக்கினி 
மயமான பிரமாணமாகயிருந்தாலும்‌ இந்தப்‌ 
அவர்களுக்காகவே. 

வலதுகரத்திலிருந்து 

றது. கர்த்தருடைய 
பிரமாணத்தினால்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
அதிகமான ஆசீர்வாதங்களும்‌, 
மேன்மையான சிலாக்கியங்களும்‌ கிடைக்கும்‌. 


கர்த்தருடைய பிரமாணம்‌ மனுஷருடைய 
எழுதப்பட்டிருக்கிறது. 

அன்பும்‌ சிநேகழும்‌ 

ஜனத்தாருக்கு 

வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய 
இருதயங்களில்‌ கர்த்தருடைய பிரமாணம்‌. 
எழுதப்பட்டிருப்பது, கர்த்தர்‌ அவர்கள்மீது 
அன்பாயிருக்கிறார்‌ என்பதற்கு அடையாளம்‌. 


நாம்‌ கர்த்தருடைய பிரமாணத்தை 
தியானிக்கும்போதெல்லாம்‌, கர்த்தர்‌ 
தம்முடைய கிருபையினால்‌ தம்முடைய 
நியாயப்பிரமாணத்தை நமக்கு நல்ல ஈவாகக்‌ 
கொடுத்திருக்கிறார்‌ என்பதைப்‌ 
புரிந்துகொள்ள வேண்டும்‌. 

கர்த்தருடைய பரிசுத்தவான்கள்‌. 
எல்லாரும்‌ அவருடைய கையிலிருக்கிறார்கள்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய கையினால்‌, தம்‌ 
பரிசுத்தவான்கள்‌ எல்லோரையும்‌ 
மறைத்து பாதுகாக்கிறார்‌. 
அவர்களை தம்முடைய 
பிரகாரமாக பயன்படுத்துகிறார்‌. 


கிறிஸ்துவின்‌ கரத்தில்‌ எழு 
நட்சத்திரங்கள்‌ இருந்ததுபோல, கர்த்தருடைய 
கையில்‌ அவருடைய பரிசுத்தவான்கள்‌ 
எல்லோரும்‌ இருக்கிறார்கள்‌. 'தமது 
வலதுகரத்திலே ஏழு நட்சத்திரங்களை 
ஏந்திக்கொண்டிருந்தார்‌" (வெளி 1:16). 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


BALWETHER 
சபரிய 


பெற்றுக்கொள்ளவேண்டும்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ கர்த்தருடைய பாதத்தில்‌ 
விழுந்து கிடக்கும்போது. அவர்கள்‌ 
கர்த்தருடைய வார்த்தைகளினால்‌ 
போதனை அடைவார்கள்‌. 


அப்போஸ்தலர்‌ பவுல்‌ 
பாதபடியில்‌ அமர்ந்து 
வார்த்தைகளைக்‌ 
பழங்காலத்தில்‌ 
மாணக்கர்கள்‌, 
குற்றுக்கொடுக்கும்‌ 
பாதபடிகளில்‌ அமர்ந்து, 
கற்றுக்கொள்வது வழக்கம்‌. 

இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
பாதத்தில்‌ விழுந்து 
கர்த்தருடைய 
கட்டளைகளையும்‌, 
நியாயப்பிரமாணங்களையும்‌ 
கற்றுக்கொள்ளவேண்டும்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனத்தாருடைய நோக்கம்‌ 


கமாலியேலின்‌ 
நியாயப்பிரமாண 
கற்றுக்கொண்டார்‌. 
குலாசாலைகளில்‌ பூக்கும்‌ 
தங்களுக்கு பாடம்‌ 
ஆசிரியர்களுடைய 


பாடங்களைக்‌. 


கர்த்தருடைய 
கிடக்கிறார்கள்‌ 
கற்பனைகளையும்‌, 
நியாயங்களையும்‌, 


என்பதே 


பாடம்‌ படிக்கும்‌ மாணவர்கள்‌ தங்கள்‌ 
ஆசிரியரின்‌ பாதபடியில்‌ 
அமர்ந்திருக்கும்போது. தங்கள்‌ ஆசிரியருக்கு 
அவர்கள்‌ தங்களுடைய அன்பையும்‌, 
கீழ்ப்படிதலையும்‌, மரியாதையையும்‌ 
வெளிப்படுத்துகிறார்கள்‌. ஆசிரியர்‌ 
தங்களுக்கு எதைக்‌ கற்றுக்கொடுக்க 
விரும்புகிறாரோ, அதைக்‌. 
கற்றுக்கொள்வதற்கு மாணாக்கர்கள்‌ 
ஆர்வமாய்க்‌ காத்திருக்கிறார்கள்‌. 


ஸ்ரவேல்‌ 
ட அடிவாரத்திலே. 
அமர்ந்திருந்தார்கள்‌. கர்த்தர்‌ தங்களுக்கு 
எதை சொன்னாலும்‌ அதைக்‌ கேட்பதற்கும்‌, 
அதைக்‌ கைக்கொள்வதற்கும்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனத்தார்‌ ஆர்வமாய்க்‌ காத்திருந்தார்கள்‌. 


ஜனத்தார்‌ சீனாய்‌ 


கர்த்தருடைய பிள்ளைகள்‌ 
எல்லோருமே அவருடைய வார்த்தைகளைக்‌ 
கேட்பதற்கு. ஆயத்தமாயிருக்குவேண்டும்‌. 
இஸ்ரவேல்‌ சபையார்‌ எல்லோருக்கும்‌ முன்பாக. 
கர்த்தருடைய பிரமாணம்‌ 
வாசிக்கப்படவேண்டும்‌. 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இயேசு அவர்களுக்குப்‌ 
பிரதியுத்தரமாக: பாவஞ்செய்கிறவன்‌ எவனும்‌ 
பாவத்துக்கு அடிமையாயிருக்கிறான்‌ என்று 
மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்குச்‌ 
சொல்லுகிறேன்‌" (யோவா 8:34) 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌. கர்த்தருடைய 
நியாயப்பிரமாணத்தைக்‌ குறித்து உயர்வாகப்‌ 
பேசவேண்டும்‌. அவர்கள்‌ கர்த்தருடைய 
கற்பனைகளுக்கு அதிகமான மதிப்பையும்‌, 
மரியாதையையும்‌ காண்பிக்கவேண்டும்‌. 
மோசே. நமக்கு ஒரு 
நியாயப்பிரமாணத்தைக்‌ கற்பித்தான்‌; அது 
யாக்கோபின்‌ சபைக்குச்‌ சுதந்தரமாயிற்று" 
(உபா 33:4). மோசேயின்‌ நியாயப்பிரமாணம்‌. 
இஸ்ரவேல்‌ சபையாருக்கு சுதந்தரமாயிற்று. 


மோசேயின்‌ ஸ்தானத்தைப்பற்றி இந்த 
அதிகாரத்தில்‌ இரண்டு காரியங்கள்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. அவையாவன :: 


1. இஸ்ரவேலுக்கு நியாயப்பிரமாணத்தைக்‌ 
கற்பித்தவர்‌ (உபா 33:4,21; எண்‌ 21:18) 


2. *யெஷானின்‌ ராஜா, இஸ்ரவேல்‌ 
நேர்மையான தேசம்‌) (உபா 33:5) 
நியாயப்பிரமாணத்தை னங்க கருக்கு 

கற்றுக்கொடுத்த ஒரு சிலரைப்‌ 


வேதாகமத்தில்‌ செல்விய டக்கு 
அவர்களைப்பற்றிய விவரம்‌ வருமாறு : 


1. மேசியா (ஆதி 4990) 


2. மோசே (உபா 
யோவான்‌ 117) 


33:4,21; எண்‌ 2118; 


யூதா (சங்‌ 60:7; சங்‌ 1088) 
4. தேவன்‌ (ஏசா 33:22; யாக்‌ 4:12) 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ மோசேயின்‌ 
நியாயப்பிரமாணத்தைக்‌ குறித்து உயர்வாகப்‌ 
பேசுவதுபோல, மோசேயைக்‌ குறித்தும்‌ 
உயர்வாகப்‌ பேசவேண்டும்‌. மோசே 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்காகவே ஜீவித்தார்‌. 
மேசேயின்‌ புத்திரர்‌ என்று யாரைப்பற்றியும்‌ 
சொல்லப்படவில்லை. ஆசாரியர்கள்‌ 
எல்லோரும்‌ ஆரோனின்‌ குமாரர்‌ என்று 
சொல்லப்படுவது போல, ஸஸ்ரவேல்‌ 
ஜனத்தாரில்‌ யாரும்‌ மோசேயின்‌ குமாரர்‌ 
என்று சொல்லப்படவில்லை. 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


ஸ்தானம்‌. 
மோசேயின்‌ குமாரரில்‌ ஒருவரும்‌, அவருக்கு 
பின்பு இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
'தலைவர்களாகயில்லை. 


ஜனங்களின்‌ தலைவரும்‌ இஸ்ரவேலின்‌ 

கோத்திரங்களும்‌ கூட்டங்கூடினபோது மோசே 

ராஜாவாயிருந்தார்‌ 

இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 

மோசேயைப்பற்றிச்‌ சொல்லும்போது. அவரை 

தங்களுடைய தலைவராக 
ஏற்றுக்கொள்‌ வேண்டும்‌. 


குபன்‌ 
உபா 38:6 


உபா 999. 
பிழைப்பானாக; 
கொஞ்ச மாயிராது என்றான்‌. 


மோசே ரூபன்‌ கோத்திரத்தாருக்‌। 
அரததகுகை்‌ நாத்தனார்‌ 
சொல்லுகிறார்‌. ரூபன்‌ ஏற்கெனவே 
தன்னுடைய ஆசீர்வாதத்தை ந்தவன்‌. 
அவன்‌ மேன்மை இழந்தவனாகயிருந்தாலும்‌, 
மோசே இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு ஆசீர்வாதம்‌ 
சொல்லும்போது, முதலாவது ஆசீர்வாதத்தை 
ரூபன்‌ கோத்திரத்தாருக்கே சொல்லுகிறார்‌. 


கோத்திரத்தாரைப்போல. 


கத்த அவர்களுடைய ந்‌ 
அதிகரிக்கச்‌ செய்யக்கூடாது. நாம்‌ 
மற்றவர்களை 
ஆசீர்வதிக்கிறவர்களாகமிருக்கவேண்டும்‌. 
நாம்‌ ஒருபோதும்‌ மற்றவர்களை சபித்து 
விடக்கூடாது. 

மோசே ரூபணைப்பற்றிச்‌ 
சொல்லும்போது. ரூபன்‌ சாவாமல்‌ 
பிழைப்பானாக" என்று சொல்லுகிறார்‌. ரூபன்‌ 
கோத்திரத்தார்‌ அழிந்துபோகாமல்‌, 
நிலைத்திருக்கவேண்டுமென்று மோசே 
விரும்புகிறார்‌ 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


| யோர்தானுக்கு 
சுதந்தரம்‌ 
அவர்களுக்கு பக்கத்து 
தேசத்திலிருக்கிறவர்கள்‌ ரூபன்‌ 
கோத்திரத்தாரை அழித்துப்போடக்கூடாது. 
அவர்கள்‌ புறஜாதியார்‌ மத்தியிலே 
அழிந்துபோகக்கூடாது. ரூபன்‌ சாவாமல்‌ 
பிழைப்பானாக. என்று மோசே 
சொல்லுகிறார்‌. 


ம்‌ 1 கோத்திரத்தாருக்கு mil 


நிசித்துங்கொடுக்கப்பட்டரக்கிறது 
யோர்தானுக்கு இப்புறத்திலுள்ள தேசம்‌ ரூபன்‌ 
கோத்திரத்தாருக்கு சுதந்தர தேசம்‌. ரூபன்‌ 
கோத்திரத்திலுள்ள 

பிள்ளைகளும்‌ 

கதத்தாலிதத்திலிகுக்கிறார்கள்‌ 
கோத்திரத்தாரில்‌ 

புறப்படத்தக்கவர்கள்‌ மாத்திரமே, து 
இஸ்ரவேலின்‌ மற்ற கோத்திரத்தாரோடு 
இருக்கிறார்கள்‌. 


ரூபன்‌ 
மனுஷர்கள்‌, 
கோத்திரத்தாரோடு 
கானானை 
உதவிசெய்யப்போகிறார்கள்‌. 


த்திரத்தாரின்‌ 

வேலின்‌ 
யோர்தானைக்‌ கடந்து, 
சுதந்தரிப்பதற்கு 


“உமது ஊழியக்காரராகிய நாங்களோ 
எங்கள்‌ ஆண்டவன்‌ சொன்னபடியே, 
ஒவ்வொருவரும்‌ யுத்தசன்னத்தாராய்‌, 
கர்த்தருடைய சமுகத்தில்‌ யுத்தத்திற்குப்‌ 
போவோம்‌ என்றார்கள்‌" (எண்‌ 32:27). 
மோசே ரூபன்‌ 
ஆசீர்வதிக்கும்போது, 
கொஞ்சமாயிராது' என்று சொல்லுகிறார்‌. 
ரூபன்‌ புத்திரருடைய மனுஷர்களின்‌ 
எண்ணிக்கை கொஞ்சமாயிருந்தாலும்‌, 
அவர்கள்‌ சாவாமல்‌ பிழைப்பார்கள்‌. 


கோத்திரத்தாரை 
“அவன்‌ ஜனம்‌ 


ரூபன்‌ சாவாமல்‌ பிழைப்பான்‌ என்னும்‌ 
வாக்கியத்திற்கு, ரூபன்‌ கோத்திரத்தார்‌ 
நித்திய ஜீவனை சுதந்தரித்துக்கொள்வார்கள்‌ 
என்று  வேதபண்டிதர்கள்‌ விளக்கம்‌ 


சொல்லுகிறார்கள்‌. 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


BALWETHER 
பிய 


ரூபன்‌ கோத்திரத்தார்‌ 
உலகத்திலும்‌ பிழைத்திருப்பார்கள்‌. அவர்கள்‌ 
ஜீவனையும்‌ பெற்றுக்கொள்வார்கள்‌. 
இந்த உலகத்திலே. துன்மார்க்கருக்கு 
கொடிய மரணம்‌ வருவதுபோல, ரூபன்‌ 
கோத்திரத்தார்‌ மரிக்கமாட்டார்கள்‌. 


“ரூபன்‌ சாவாமல்‌ பிழைப்பானாக” 

என்று மோசே சொல்லுகிறார்‌. பன்‌ பாவம்‌ 

தன்னுடைய ஆசீர்வாதங்களை 

இழந்துபோனவன்‌. ஆனாலும்‌ 

அவன்‌ ஜீவித்து பலுகிப்‌ பெருகுவதற்கு 

அனுமதிக்கப்‌ படுகிறான்‌. (ஆதி 49:3-4; 
உபா 35:22), 


“சாவாமல்‌ பி 
ஒரு முரணான வாக்‌ 
க முடியாது. 


னாக" என்பது 
யாரும்‌ சாகாமல்‌. 
ஒரேதரம்‌ மரிப்பது. 
நியமிக்கப்பட்டிருக்கிறது. 
சந்ததி அழிந்துபோகாமல்‌ 
வேண்டுமென்பது இதன்‌ 

எடுத்துக்காட்டு 

விளக்கங்கள்‌ வேதாகமத்தில்‌ சில இடங்களில்‌ 


141; சங்‌ 


எண்‌ 
எரே 20:14; யோவான்‌ 


னம்‌ கொஞ்சமாமிராது” 
ஆசீர்வாதமான வார்த்தை, 

யானுக்குக்‌. டிருக்கும்‌ 
ஆசீர்வாதம்‌. இந்த வசனத்தில்‌ அவன்‌ ஜனம்‌ 
என்று மட்டுமே  கூறப்பட்டிருக்கிறது. 
சிமியோனின்‌ ஜனம்‌ என்று கூறப்படவில்லை. 
ஆயினும்‌ செப்துவஜிந்த்‌ பதிப்பில்‌ 
“சிமியோனின்‌ ஜனம்‌  கொஞ்சமாயிராது' 
என்று தெளிவாக இருக்கிறது. மோசே எல்லா 
கோத்திரத்தாரையும்‌ ஆசீர்வதித்து வருகிறார்‌ 


மூதா 
உபா 33:7 


உபா 33:7. அவன்‌ யூதாவைக்குறித்து: 
கர்த்தாவே யூதாவின்‌ சத்தத்தைக்‌ 
கேட்டு, அவன்‌ தன்‌ ஜனத்தோடே 
திரும்பக்‌ சேரப்பண்ணும்‌; அவன்‌ கை 
பலக்கக்கடவது; அவனுடைய 
சத்துருக்களுக்கு அவனை நீங்கலாக்கி. 
விடுவிக்கிற சுகாயராயிருப்பீராக. 
என்றான்‌. 


விரிவுரை 
COMMENTARY 


(ODES 
FUEUSHERS 


மோசே ரூபன்‌ கோத்திரத்தாரை 
ஆசீர்வதித்த பின்பு யூதாகோத்திரத்தாரை: 
ஆசீர்வதிக்கிறார்‌. மோசே லேவி 
கோத்திரத்தாரை ஆசீர்வதிப்பதற்கு முன்பாக, 
யூதாகோத்திரத்தாரை ஆசீர்வதிக்கிறார்‌. 
நம்முடைய கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து 
யூதாகோத்திரத்திலிருந்து வந்தவர்‌. 
ஆகையினால்‌. யூதாகோத்திரத்தாருக்கு 
மேன்மையும்‌ கனமும்‌ கொடுக்கப்படுகிறது. 


மோசே யூதாகோத்திரத்தாரை 
ஆசர்வதிக்கும்போது. “கர்த்தாவே, யூதாவின்‌ 
சத்தத்தைக்‌ கேட்டு, அவன்‌ நன்‌ 
ஜனத்தோடே திரும்பச்‌ சேரப்பண்ணும்‌; அவன்‌ 
கை... பலக்கக்கடவது: அவனுடைய 
சத்துருக்களுக்கு அவனை நீங்கலாக்கி 
விடுவிக்கிற சகாயராயிருப்பீராக" (உபா 33:7) 
என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறார்‌ 


உபா 


எழுதப்பட்டிருக்கிறது. யூதாவிற்கு நான்கு 
ஆசீர்வாதங்கள்‌ கூறப்பட்டிருக்கிறது. 
(உபா 33:7; யோசு 19:1-9). அவையாவன: 


யூதாவின்‌ சத்தத்தைக்‌ 


1. கர்த்தாவே, 
கேளும்‌. 


2. அவனைத்‌ தன்‌ ஜனத்தோடே திரும்பச்‌ 
சேரப்பண்ணும்‌. 


3. அவன்‌ கை பலக்கக்கடவது. 


4. அவனுடைய சத்துருக்களுக்கு அவனை 
நீங்கலாக்கி விடுக்கிற 
சகாயராயிருப்பீராக. 


மோசே யூதாகோத்திரத்திலுள்ள 
அனைவரையும்‌ மொத்தமாய்‌ 
ஆசிர்வதிக்கிறார்‌. மோசே அவர்களுக்காக 
கர்த்தருடைய சமுகத்திலே ஜெபம்பண்ணி, 
அவர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை 
தீர்க்கதரிசனமாய்ச்‌' சொல்லுகிறார்‌. 
யூதாகோத்திரத்தார்‌. செழித்திருப்பார்கள்‌. 
அவர்களுடைய கைகள்‌ பலத்திருக்கும்‌. 





உபாகமம்‌ - 
DEUTERONOMY - 


சத்துருக்களுக்கு விரோதமாக 
யுத்தப்பண்ணும்போது, யூதாகோத்திரத்தார்‌ 
யுத்தத்திலே முன்பாளயமாக சென்று, 
சத்துருக்களுக்கு விரோதமாய்‌ தீவிரமாக 
யுத்தம்பண்ணுகிற கோத்திரமாக இருப்பார்கள்‌. 


ற 
ஆசீர்வாதமாகவும்‌ 

தாவீது ராஜாவுக்கு சொல்லப்படும்‌ 
விசேஷித்த ஆசீர்வாதமாகவும்‌ இருக்கிறது. 
தாவீது ராஜா கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்துவுக்கு 
அடையாளமாகயிருக்கிறார்‌ 


தாவீதின்‌ ஜெபங்களுக்கு 
கர்த்தர்‌ தாவீதுக்கு 
சந்துருக்கள்மீது வெற்றியைக்‌ 
கட்டளையிடுவார்‌. தாவீதின்‌ கை 
பலத்திருக்கும்‌. கர்த்தர்‌ தாவீதை அவருடைய 
சத்துருக்களுக்கு நீங்கலாக்கி விடுவிப்பார்‌ 
கர்த்தரே தாவீதுக்கு சகாயராயிருப்பார்‌ 
கர்த்தர்‌. தாவீதினுடைய கைகளின்‌ 
பிரயாசங்களையெல்லாம்‌ ஆசீர்வதிப்பார்‌ 


யூதாகோத்திரத்தாரை 
ஆசரவதக்கும்போது கர்த்தாவே, யூதாவின்‌ 
சத்தத்தைக்‌. கேட்டு, அவன்‌ தன்‌ 
ஜனத்தோடே திரும்பி சேரப்பண்ணும்‌" என்று 
அவர்களுக்காக ஜெபம்பண்ணி, அவர்களை 
ஆசீர்வதிக்கிறார்‌ 


'அவன்‌ தன்‌ ஜனத்தோடே திரும்ப 
சேரப்பண்ணும்‌' என்னும்‌ வாக்கியம்‌ 
சீலோவைக்‌ குறிக்கும்‌ என்று 
வேதபண்டிதர்கள்‌ விளக்கம்‌ 
சொல்லுகிறார்கள்‌. யாக்கோபு சீலோவைக்‌. 
குறித்து தீர்க்கதரிசனமாய்ச்‌ 
சொல்லியிருக்கிறார்‌. ஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 
சீலோவிலே யூதாவினிடத்தில்‌ சேருவார்கள்‌ 
என்பது யாக்கோபு சொன்ன தீர்க்கதரிசன 
வாக்கியம்‌. 


கர்த்தர்‌ 
செவிகொடுப்பார்‌. 


சமாதான 
செங்கோல்‌ 


கர்த்தர்‌ வருமளவும்‌. 
யூதாவைவிட்டு நீங்குவதும்‌ 
நியாயப்பிரமாணிக்கன்‌ அவன்‌ 
விட்டு ஒழிவதும்‌ இல்லை; 
சேருவார்கள்‌” 


பாதங்களை 
ஜனங்கள்‌ அவரிடத்தில்‌ 
(ஆதி 4910) 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மோசே யூதாகோத்திரத்தாரை 
ஆசீர்வதிக்கும்போது, அவர்‌ சிமியோன்‌ 
கோத்திரத்தாரைக்‌ குறித்து ஆசீர்வாதமான 
வார்த்தைகள்‌ எதையும்‌ சொல்லவில்லை. லேவி 
கோத்திரத்தார்‌ கர்த்தருக்கு விசேஷமான 
ஊழியத்தை செய்வதுபோல, சிமியோன்‌. 
கோத்திரத்தார்‌ விசேஷமான எந்த 
ஊழியத்தையும்‌ செய்யவில்லை. 

சிமியோன்‌ கோத்திரத்தாருடைய 
பாவங்களினிமித்தமாக, வனாந்தரத்திலே 
அவர்கள்‌ ஒடுக்கப்பட்டார்கள்‌. மற்ற 
கோத்திரத்தாரைவிட சிமியோன்‌ 
கோத்திரத்தார்‌ குறைந்த 
எண்ணிக்கையிலிருந்தார்கள்‌. _ பேயோரின்‌ 

த்தில்‌ பாவம்‌ செய்த சிம்ரி, 
சிமியோன்‌ கோத்திரத்தைச்‌ சேர்ந்தவன்‌ 


சிமியோன்‌ கோத்திரத்தாரின்‌ சுதந்தர 
வீதம்‌, யூதாகோத்திரத்தாரின்‌ சுதந்தரத்தோடு 
சேர்த்து, சொல்கப்பட்டருக்கிறது. 
கையினால்‌. 
யூதாகோத்திரத்தாருக்கு ரம 
அந்த ஆசீர்வாதங்களில்‌ 
கோத்திரத்தாருக்கும்‌ பங்கு 


உபா 38:8-11 


உபா 33:8. லேவியைக்‌ குறித்து: நீ 
மாசாவிலே பரீட்சையார்த்து, 
'மேரியாவின்‌ தண்ணீரிடத்தில்‌ 
வாக்குவாதம்பண்ணின உன்‌ பரிசுத்த 
புருஷன்‌ வசமாய்‌ உன்னுடைய தும்மீம்‌ 
ஊரீம்‌ என்பவைகள்‌ இருப்பதாக. 


உபா 33:9. தன்‌ தகப்பனுக்கும்‌ தன்‌ 
தாய்க்கும்‌: நான்‌ உங்களைப்‌ பாரேன்‌. 
என்னு கொல்லி, தன்‌ சகோதரரை 
அங்கிகரியாமல்‌, தன்‌ பின்னைகளையும்‌ 
அறியாமலிருக்கிறவன்‌ வசமாய்‌ 
அவைகள்‌ இருப்பதாக; அவர்கள்‌ 
உம்முடைய வார்த்தைகளைக்‌ 
கைக்கொண்டு, உம்முடைய 
உடன்படிக்கையைக்‌ காக்கிறவர்கள்‌. 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


BALWETHER 
பிய 


உபா 8840. அவர்கள்‌ யாக்கோபுக்கு. 
உம்முடைய நியாயங்களையும்‌, 
இஸ்ரவேலுக்கு. உம்முடைய 
மிரமாணத்தையும்‌ போதித்து, உமது 
சுந்திதானத்திலே தூபவர்க்கத்தையும்‌, 
உமது பலிப்டத்தின்மேல்‌ சர்வாங்க 
தகனபலிகனையும்‌ இடுவார்கள்‌. 


உபா 8301. கர்த்தாவே அவன்‌ 
சம்பத்தை ஆசீர்வதித்து, அவன்‌ 
கைக்கிரியைகளின்மேல்‌ பிரியமாயிரும்‌; 
அவனைப்‌ பகைத்து அவனுக்கு 
விரோதமாய்‌ எழும்புகிறவர்கள்‌ திரும்ப 
எழுந்திராதபடி. அவர்களுடைய 
இடுப்புகனை நொறுக்கிவிடும்‌ என்றான்‌. 


மோசே லேவி கோத்திரத்தாரை 
ஆசீர்வதிக்கிறார்‌. மோசேயும்‌ லேவி 
கோத்திரத்தைச்‌ சேர்ந்தவர்‌. ஆனாலும்‌ 
மோசே லேவி கோத்திரத்தைப்பற்றிச்‌ 
சொல்லும்போது, தன்னைப்பற்றி விசேஷமாக 
எதுவும்‌ சொல்லவில்லை. லேவி 
கோத்தித்தார்‌ தேவனுடைய கோத்திரத்தார்‌ 
என்னும்‌ மேன்மையைப்‌ பெற்றிருக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ மோசேயின்‌ கோத்திரத்தார்‌ என்று 
அழைக்கப்படுவதைவிட, தேவனுடைய 
கோத்திரத்தார்‌ என்று அழைக்கப்படுவதே 
அவர்களுக்கு மேன்மையும்‌ 
கனமுமாயிருக்கிறது. 


மோசே லேவி கோத்திரத்தாரைக்‌. 
குறித்து இந்த வசனப்பகுதியில்‌ விரிவாகச்‌ 
சொல்லுகிறார்‌. லேலியர்கள்‌ கர்த்தருக்கு 
ஊழியம்‌ செய்கிற ஆசாரியராயிருக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ கர்த்தருடைய ஆசாரிய 
கோத்திரத்தார்‌. ஆசாரியருக்கு 
தலைவராகயிருக்கிறவர்‌. “பிரதான ஆசாரியர்‌" 


ஆசரவதக்கம்போது. 'லேவியைக்‌ குறித்து: நீ 
மாசாவிலே பரீட்சைபார்த்து, மேரிபாவின்‌ 
தண்ணீரிடத்தில்‌ வாக்குவாதம்பண்ணின 
உன்‌ பரிகத்த புருஷன்‌ வசமாய்‌ உன்னுடைய 
தும்மீம்‌ ஊரீம்‌ என்பவைகள்‌ இருப்பதாக” 
(உபா 33:8) என்று சொல்லுகிறார்‌. 


விரிவுரை 
COMMENTARY 


பிரதான இங்கு 
பரிசுத்தபுருஷன்‌: என்று 
அழைக்கப்பட்டருக்கிறார்‌. இதை மாசாவிலும்‌, 
( உபா 6:16; உபா 9:22; 
உபா 33:8) மேரிபாவிலும்‌ (எண்‌ 20:1324; 
எண்‌ 2744: சங்‌ 817) கர்த்தர்‌ 
உறுதிபண்ணியிருக்கிறார்‌. 

ஆரோன்‌ மேரிபாவின்‌ 
தண்ணீர்களைப்பற்றிய விஷயத்தில்‌ 
கர்த்தருக்கு விரோதமாகப்‌ பாவம்‌ செய்தார்‌. 
இதன்‌ நிமித்தமாக மோசே 
ஆரோனைப்பற்றிச்‌ சொல்லும்போது, “அவர்‌ 
மாசாவிலே பரீட்சை பார்த்து, மேரிபாவின்‌ 
தண்ணீரிடத்தில்‌  வாக்குவாதம்பண்ணின 
பரிசுத்த புருஷன்‌” என்று சொல்லுகிறார்‌. 
தேவனுடைய நியாயத்தீர்ப்பு ஆரோன்மீதும்‌, 
அவருடைய சந்ததியார்‌ மீதும்‌ வந்தது. 

“பின்பு கர்த்தர்‌ மோசேயையும்‌ 
ஆரோனையும்‌ நோக்கி: இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ 
கண்களுக்கு முன்பாக என்னைப்‌ 
பரிசுத்தம்பண்ணும்படி, நீங்கள்‌ என்னை 
விசுவாசியாமற்‌ போனபடியினால்‌, இந்தச்‌ 
சபையாருக்கு நான்‌ கொடுத்த தேசத்துக்குள்‌ 
நீங்கள்‌ அவர்களைக்‌ கொண்டுபோவதில்லை. 
என்றார்‌" (எண்‌ 20:12) 

ஆரோன்‌ மேரிபாவின்‌ தண்ணீரிடத்தில்‌ 
வாக்குவாதம்பண்ணினாலும்‌, 
மற்றொரு மேரிபாவிலே, 
விசுவாசமாகவும்‌, பக்தி வைராக்கியமாகவும்‌ 
இருக்கிறார்‌. 

“இஸ்ரவேல்‌ 
வாதாடினதினிமித்தமும்‌, கர்த்தர்‌ 
நடுவில்‌ இருக்கிறாரா இல்லையா 
அவர்கள்‌ கர்த்தரைப்‌ பரிட்சை 
பார்த்ததினிமித்தமும்‌, அவன்‌ அந்த 
ஸ்தலத்திற்கு மாசா என்றும்‌ மேரிபா என்றும்‌ 
பேரிட்டான்‌” (யாத்‌ 17:7). 

ஆரோன்‌ முந்தின 
தண்ணீரிடத்திலே. 
பண்ணினாலும்‌, இரண்டாவது 
மேரிபாவினிடத்திலே, கர்த்தருக்கு பக்தி 
வைராக்கியமாயிருக்கிறார்‌. மோசே 
ஆரோனைப்பற்றிச்‌ சொல்லும்போது, 
ஆரோன்‌ வாக்குவாதம்பண்ணியதை 
பற்றிச்சொல்லாமல்‌, மற்றொரு 
மேரிபாவினிடத்தில்‌, இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 

'க்குவாதம்பண்ணியபோது, ஆரோன்‌ 
கர்த்தருக்கு பக்திவைராக்கியமாயிருந்ததை 
சொல்லுகிறார்‌ என்று வேதபண்டிதர்கள்‌. 
விளக்கம்‌ சொல்லுகிறார்கள்‌. 


ஆசாரியரே 


புத்திரர்‌ 
எங்கள்‌ 
என்று 


மேரிபாவின்‌ 
வாக்குவாதம்‌ 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


BALWETHER 
பிய 


ஆரோன்‌  கர்த்தர்மீது விசுவாசம்‌. 
வைத்து, அவர்மீது பக்தி வைராக்கியம்‌ 
காண்பித்த படியினால்‌, அவர்‌ பரிசுத்த 
புருஷனாகயிருக்கிறார்‌. 


பிரதான ஊழியம்‌ 
ஆரோனிடத்திலும்‌, அவருடைய 
சந்ததியாரிடத்திலும்‌ தங்கியிருக்குவேண்டும்‌. 
என்பது மோசேயின்‌ ஜெபம்‌. “உன்‌ பரிசுத்த 
புருஷன்‌ வசமாய்‌ உன்னுடைய தும்மீம்‌ ஊரீம்‌ 
என்பவைகள்‌ இருப்பதாக” என்று மோசே 
ஆரோனைக்‌ குறித்து சொல்லுகிறார்‌ 

தும்மீம்‌ 
ஆரோனுடைய 
ஊழியங்களுக்காக, 
கொடுக்கப்பட்டது. 


ஆசாரிய 


ஊரீம்‌ 


அவனோடே 
உடன்படிக்கை ஜீவனும்‌ சமாதானமுமாக 
இருந்தது: அவன்‌ எனக்குப்‌ பயப்படும்‌ 
பயத்தோடே இருக்கவேண்டுமென்று, 
இவைகளை அவனுக்குக்‌ கட்டளையிட்டேன்‌; 
அப்படியே அவன்‌ என்‌ நாமத்துக்குப்‌ 
பயந்தும்‌ இருந்தான்‌" (மல்‌ 2:5). 


£ம்‌ ஊரீம்‌ என்பவைகள்‌ ஆரோன்‌ 
வதகவககள என தட சன 
ஆரோனைவிட்டு எடுக்கப்பட்டு விடக்கூடாது. 
என்றும்‌ மோசே விண்ணப்பம்பண்ணுகிறார்‌ 
இந்த வசனப்பகுதியில்‌, 
என்பவைகளைக்‌ குறித்து 
வார்த்தைகளை 


மோசே 
தும்மீம்‌ ஊரீம்‌ 
ஆசீர்வாதமான 
'சொல்லியிருந்தாலும்‌, இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
பாபிலோன்‌ தேசத்து சிறையிருப்புக்குப்போன 


காலத்தில்‌ தும்மீம்‌ ஊரீம்‌ என்பவைகள்‌ 
காணாமல்‌ போயிற்று. அதன்‌ பின்பு அவை 
கண்டுபிடிக்கவுமில்லை. எஸ்றா நெகேமியா, 
செருபாபேல்‌ ஆகியோரின்‌ காலத்தில்‌, 
இரண்டாவது தேவாலயம்‌ கட்டப்பட்டபோது. 
தும்மீம்‌ ஊரீம்‌ என்பவைகளைப்பற்றிய 
குறிப்பு எதுவும்‌ காணப்படவில்லை. 
ஐக்கியத்திற்கும்‌. ஊரீம்‌ 
அடையாளம்‌. 


தங்களுக்குள்‌ 
ஐக்கியமாகவும்‌ 


தும்மீ 
வெளிச்சத்திற்கும்‌. 
யூதாகோத்திரத்தார்‌. 
ஒற்றுமையாகவும்‌ 
இருக்கவேண்டும்‌. அவர்கள்‌ மத்தியிலே. 
கர்த்தருடைய வார்த்தையைக்‌ குறித்து 
வெளிச்சம்‌ காணப்படவேண்டும்‌. கர்த்தருடைய 
பிரதான ஆசாரியர்கள்‌ நீதிமான்களாகவம்‌, 
வேதவாக்கியங்களை கற்று தேர்ச்சி 
பெற்றவர்களாகவும்‌ இருக்கவேண்டும்‌. 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஏற்பாட்டுக்காலத்தில்‌ 
இகதா சுவிசேஷத்தை ஜனங்கள்‌ 
பிரசங்கம்‌ செய்கிற 

த வகளைர்கன்க்காகம்‌ நாம்‌ இப்படிப்பட்ட 
ஜெபத்தை ஏறெடுக்கவேண்டும்‌. 
கர்த்தருடைய ஊழியக்காரர்கள்‌ தெளிந்த 
சிந்தையுள்ளவர்களாகவும்‌, பரிசுத்தமான 
இருதயமுள்ளவர்களாகவும்‌ இருக்கவேண்டும்‌. 
ஊழியக்காரர்களிடத்தில்‌ வேதஅறிவும்‌, 
பரிசுத்தமும்‌ காணப்படவேண்டும்‌. இவை 
இரண்டும்‌ இருந்தால்தான்‌ அவர்கள்‌ 
பூரணமான ஊழியக்காரர்களாக 

ர்கள்‌. 


பிரதான சாரியருக்‌ கீழே, 
ம்ம்‌ இணக்கம்‌ வங்று 
செய்கிறார்கள்‌. மோசே இந்த 
வசனப்பகுதியில்‌ அவர்களையும்‌ 
கர்த்தருடைய நாமத்தினால்‌ ஆசீர்வதிக்கிறார்‌. 
இவர்கள்‌ கர்த்தருக்கு பக்தி 
வைராக்கியமாயிருக்கிறவர்கள்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ வனாந்தரத்திலே 
பொன்கன்றுக்குட்டியை வார்ப்பித்து, அதை 
தங்களுக்கு தெய்வமாக்கி ஆராதித்தபோது, 
லேலியர்கள்‌ அந்த விக்கிரகத்தை 
ராதியாமல்‌, அவர்களை விட்டு 
ககினிகத்தர்கள்‌, அவர்கள்‌ தங்களுடைய 
பரிசுத்தத்தைக்‌ காத்துக்கொண்டார்கள்‌. 


“பாளயத்தின்‌ வாசலில்‌ நின்று: 
கர்த்தருடைய பட்சத்தில்‌ இருக்கிறவர்கள்‌ 
யார்‌? அவர்கள்‌ என்னிடத்தில்‌ 
சேரக்கடவர்கள்‌ என்றான்‌. அப்பொழுது, 
லேவியின்‌ புத்திரர்‌ எல்லாரும்‌ அவனிடத்தில்‌ 
கூடிவந்தார்கள்‌" (யாத்‌ 32:26). 


பஜேவிகோத்திரத்தார்‌ இஸ்ரவேல்‌ புத்தர்‌ 

காணப்பட்ட பொதுவான. 

தத அக்கிரமங்களுக்கு விலகி, 

ஜீவித்தார்கள்‌. 

"கோத்திரத்தார்‌ தங்கியிருந்த 

கானான்‌ தேசத்திலும்‌ 

கர்த்தருக்கு 

மந்தை வ்கண கிரந்த்‌ தாங்கள்‌ 

பரிசுத்தமாய்‌ ஜீவிப்பது மாத்திரமல்ல, 

லேவியர்கள்‌ பாவம்‌  செய்கிறவர்களுக்கு. 

விரோதமாக, சாட்சியாகவும்‌ 
ஜீவித்தார்கள்‌. 





உபாகமம்‌ - 
DEUTERONOMY - 


BALWETHER 
பிய 


கோராகின்‌ கூட்டத்தார்‌ கர்த்தருக்கு 
விரோதமாகப்‌ பாவம்‌ செய்தபோது, கோராகின்‌ 
புத்திரர்‌ அந்தப்‌ பாவத்திற்கு 
பங்காளிகளாகயிருக்கவில்லை. பாவம்‌. 
செய்தவர்கள்மீது கர்த்தருடைய 
நியாயத்தீர்ப்பு வந்தது. கோராகின்‌ 
புத்திரரோ, கர்த்தருடைய கோபத்திற்கு 
தப்பித்துக்கொண்டார்கள்‌. 
பூமி தன்‌ வாயைத்‌ திறந்து, 
அவர்களையும்‌ கோராகையும்‌ 
விழுங்கினதினாலும்‌, அக்கினி இருநூற்று 
ஐம்பது பேரைப்‌ பட்சித்ததினாலும்‌, அந்தக 
கூட்டத்தார்‌ செத்து, 

அடையாளமானார்கள்‌. கோராகின்‌ ஒன 
சாகவில்லை" (எண்‌ 260,11). 


தங்கள்‌ 
விரோதமாகப்‌ 

ஆசாரியரும்‌ 

பாவங்களுக்கு 

பரிசுத்தத்தைக்‌ காத்துக்கொண்டார்கள்‌. 
ஆகையினால்‌ ஆசாரிய ஊழியம்‌: 
அவர்களிடத்தில்‌ தங்கியிருக்கவேண்டுமென்று 
மோசே அவர்களை ஆசீர்வதிக்கிறார்‌ 


மோசே இதுபற்றிச்‌ சொல்லும்போது, 
"தன்‌ தகப்பனுக்கும்‌ தன்‌ தாய்க்கும்‌: நான்‌ 
உங்களைப்‌ பாரேன்‌ என்று சொல்லி, நன்‌ 
சகோதரரை அங்கிகரியாமல்‌, நன்‌ 
பிள்ளைகளையும்‌ அறியாமலிருக்கிறவன்‌ 
வசமாய்‌ அவைகள்‌ இருப்பதாக: அவர்கள்‌ 
உம்முடைய வார்த்தைகளைக்‌ கைக்கொண்டு, 
உம்முடைய உடன்படிக்கையைக்‌ 
காக்கிறவர்கள்‌"' 339) என்று. 
சொல்லுகிறார்‌. 


உபா 339 ஆவது வசனத்தின்‌ முதல்‌, 
பகுதி பிரதான ஆசாரியனைப்‌ பற்றிக்‌ 
கூறப்பட்டிருக்கிறது. அவனுடைய குடும்பத்தில்‌. 
யாராவது மரித்துப்‌ போனாலும்‌, பிரதான 
ஆசாரியன்‌ தன்னைத்‌ தீட்டுப்படுத்திக்‌ 
கொள்ளக்கூடாது. (லேவி 2121-12). இந்த 
வசனத்தின்‌ பின்பகுதி பிரதான 
ஆசாரியனையும்‌, லேவியரையும்‌ 
குறிப்பிடுகிறது. அவர்கள்‌ தேவனுக்கு 
முதலிடம்‌ கொடுக்கிறார்கள்‌. கர்த்தர்மீது. 
தாங்கள்‌ வைராக்கியம்‌ காண்பிப்பதினால்‌, 
பாவம்‌ செய்தவர்கள்‌ தங்கள்‌ சகோதரராக 
இருந்தாலும்‌ அவர்களைக்‌ 
கொன்றுபோடுவார்கள்‌ 32:26-28; 
எண்‌ 25:7-9). 


(உபா 


யாத்‌ 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


லேவிகோத்திரத்தார்‌ கர்த்தருடைய 

வார்த்தைகளை இஸ்ரவேல்‌ ஜனத்தாருக்கு 

அவர்கள்‌ ஆசரிப்புக்‌ 

டை ஊழியங்களை 

அவர்கள்‌ கர்த்தரிடத்தில்‌ 
பக்திவைராக்கியமாயிருக்கிறவர்கள்‌. 


லேவி கோத்திரத்தார்‌, கர்த்தருடைய 
பரிசுத்தமான காரியங்களில்‌ ஊழியம்‌ 
செய்வதினால்‌, கர்த்தருடைய விசேஷித்த 
ஆசீர்வாதங்கள்‌ அவர்கள்‌ மத்தியிலே. 
தங்கிமிருக்கவேண்டுமென்று, மோசே 
அவர்களை ஆசீர்வதிக்கிறார்‌. 


ஆசாரியரும்‌ லேவியரும்‌, இஸ்ரவேல்‌ 
ஜனத்தார்‌ மத்தியிலே, கர்த்தருக்காக ஊழியம்‌ 
செய்கிறவர்கள்‌. "அவர்கள்‌ யாக்கோபுக்கு. 
உம்முடைய நியாயங்களையும்‌, இஸ்ரவேலுக்கு 
உம்முடைய பிரமாணத்தையும்‌ போதிப்பார்கள்‌" 
(உபா 3310) என்று மோசே 
லேவிகோத்திரத்தாரின்‌ ஊழியத்நைப்பற்றிச்‌ 
சொல்லுகிறார்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ சபையாகக்‌ 
கூடிவரும்போது, லேலியர்கள்‌ அவர்கள்‌ 
மத்தியிலே மோசேயின்‌ நியாயப்பிரமாண 
வார்த்தைகளை வாசித்து, ஜனங்களுக்கு 
போதிப்பார்கள்‌. 

“யெசுவா, பானி, செரெபியா, யாமின்‌, 
அக்கூப்‌, சபெதாமி, ஒதியா, மாசெயா, கேலி 
தா, அசரியா, யோசபாத்‌, ஆனான்‌, பெலாயா 
என்பவர்களும்‌, லேவியரும்‌, 
நியாயப்பிரமாணத்தை ஜனங்களுக்கு 
விளங்கப்பண்ணினார்கள்‌; ஜனங்கள்‌ தங்கள்‌ 
நிலையிலே நின்றார்கள்‌. அவர்கள்‌ 
தேவனுடைய நியாயப்பிரமாணப்‌ புஸ்தகத்தை 
தீர்க்கமாக வாசித்து, அர்த்தஞ்சொல்லி, 
வாசித்ததை அவர்களுக்கு 
விளங்கப்பண்ணினார்கள்‌" (நெகே 8:7,8) 

தங்களுடைய 
அறக்‌ 


சொல்லுவார்கள்‌. நியாயாபதிகளால்‌ தீர்த்து 
வைக்க முடியாத வழக்குகள்‌, மிகவும்‌ 
குழப்பமான, கடினமான வியாச்சியங்கள்‌ 
ஆகியவற்றை, ஆசாரியரும்‌ லேலியரும்‌ 
தீர்த்து வைப்பார்கள்‌. ஊரீம்‌, தும்மீம்‌ 
ஆசாரியரின்‌ 
ஆசாரியன்‌ 


அந்த 
த்தி, கர்த்தருடைய 


சித்தத்தை அறிந்துகொண்டு, 
வழக்குகளுக்கு தீர்ப்பு சொல்லுவார்‌. 


கடினமான 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


BALWETHER 
பிய 


'இவர்களோடேகூடச்‌ செமாயா, 
நெதனியா, செபதியா, ஆசகேல்‌, செமிரமோத்‌, 
யோனத்தான்‌, அதோனியா, தொயியா, 
தோபத்தோனியா என்னும்‌ லேவியரையும்‌, 
இவர்களோடேகூட ஆசாரியரான 
எலிஷமாவையும்‌, யோராமையும்‌ அனுப்பினான்‌. 
இவர்கள்‌ யூதாவிலே உபதேசித்து. 
கர்த்தருடைய வேத புஸ்தகத்தை 
வைத்துக்கொண்டு, யூதாவின்‌ 
பட்டணங்களிலெல்லாம்‌. ந 
ஜனங்களுக்குப்‌ 
(நோளா 17:89). 


து 
போதித்தார்கள்‌" 


லேவியர்கள்‌ கர்த்தருக்காக இஸ்ரவேல்‌ 
ஜனத்தார்‌. மத்தியிலே ஊழியம்‌. 
செய்ததுபோல, அவர்கள்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனங்களுக்காக கர்த்தருடைய சந்நிதியிலும்‌ 
அவர்கள்‌ 
இஸ்ரவேல்‌ 
தூபவர்க்கத்தையும்‌, 
பலிகளையும்‌ செலுத்துகிறார்கள்‌. 
மோசே லேவியருடைய 
ஊழியத்தைப்பற்றிச்‌ சொல்லும்போது, 
“அவர்கள்‌ கர்த்தருடைய சந்நிதானத்திலே 
தூபவர்க்கத்தையும்‌, உமது பலிபீடத்தின்மேல்‌ 
சர்வாங்க தகனபலிகளையும்‌ இடுவார்கள்‌" 
(உபா 3310) என்று சொல்லுகிறார்‌. 


இஸ்ரவேல்‌ ஜனத்தாருடைய பாவங்கள்‌ 
ர்த்தி பண்ணப்படவேண்டும்‌. 


தூபங்களையும்‌ த்துக்‌ 


இஸ்ரவேல்‌. ஜனந்தாருக்க 
கர்த்தருடைய பிரமாணம்‌ 
தெரிந்திருக்கவேண்டும்‌. இதற்காக 
ஆசாரியர்கள்‌ இஸ்ரவேல்‌ ஜனத்தாருக்கு 


“கர்த்தாவே, அவன்‌ சம்பத்தை ஆசீர்வதித்து, 
அவன்‌ கைக்கிரியைகளின்மேல்‌ பிரியமாயிரும்‌: 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அவனைப்‌ பகைத்து அவனுக்கு விரோதமாய்‌ 
எழும்புகிறவர்கள்‌ திரும்ப எழுந்திராதபடி 
அவர்களுடைய இடுப்புகளை நொறுக்கனிடம்‌! 
(பா 3310 என்று 


ஜெபம்பண்ணுகிறார்‌. 


கர்த்தரே வேலி கோத்திரத்தாருடைய 
த ஆசீர்வதிக்கவேண்டும்‌. 
அவர்களுடைய 


பிரியமாயிருக்கவேண்டும்‌. கர்த்தர்‌ 
அவர்களுக்கு அதிகமான கிருபைகளைக்‌ 
கொடுக்கவேண்டும்‌. அவர்கள்‌ 
கர்த்தருடைய சந்நிதானத்தில்‌ ஆசாரிய 
ஊழியம்‌ செய்வதற்கு மேலும்‌ மேலும்‌ 
தகுதியுள்ளவர்களாயிருக்கவேண்டும்‌. 
லேவியருடைய கைகளின்‌ 
ஆசீர்வதிக்கவேண்டும்‌. 
சந்நிதானத்தில்‌ தூபம்‌ 
பலிசெலுத்துவது ஆகியவை 
ஆசாரியருடைய கைக்கிரியைகள்‌. கர்த்தர்‌ 
அவர்களுடைய கைக்கிரியைகளின்மேல்‌ 
பிரியமாயிருக்கும்போது, அவர்கள்‌ 
செலுத்துகிற பலிகளையும்‌, தூபங்களையும்‌ 
அங்கீகரிப்பார்‌. 
லேலியர்கள்‌ கர்த்தருடைய ஊழியத்தை 
செய்தாலும்‌, அவர்களைப்‌ பகைத்து, 
அவர்களுக்கு விரோதமாக  எழும்புகிற 
சத்துருக்களும்‌ இருக்கிறார்கள்‌. “அவனுக்கு 
விரோதமாய்‌ எழும்புகிறவர்கள்‌ திரும்ப 
எழுந்திராதபடி அவர்களுடைய இடுப்புகளை 
நொறுக்கிவிடும்‌' (உபா 3441) என்று மோசே 
லேலியருக்காக கர்த்தருடைய சமுகத்திலே 
ஜெபம்பண்ணுகிறார்‌. கர்த்தரே லேலியருக்கு 
சுதந்தரமாகயிருக்கிறார்‌. அவரே 
அவர்களுக்கு பாதுகாப்பாகவும்‌ இருக்கிறார்‌. 
மோசே லேவி கோத்திரத்தாருக்கு 
ஐந்து ஆசீர்வாதங்களை சொல்லுகிறார்‌. 
அவையாவன : 


1. உன்‌ பரிசுத்த புருஷன்‌ வசமாய்‌ 


உன்னுடைய தும்மீம்‌ ஊரீம்‌ 
என்பவைகள்‌ இருப்பதாக. 


2. அவர்கள்‌ யாக்கோபுக்கு உம்முடைய 
நியாயங்களையும்‌, இஸ்ரவேலுக்கு 
உம்முடைய பிரமாணத்தையும்‌ 
போதிப்பார்கள்‌. (உபா 3310) 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


தகனபலிகளையும்‌ இடுவார்கள்‌. 


4. அவன்‌ சம்பத்தை ஆசீர்வதித்து, அவன்‌ 
கைக்கிரியைகளின்மேல்‌ பிரியமாயிரும்‌. 
ர்‌ 3341. 
அவர்களுடைய சத்துருக்களை 
நொறுக்கிவிடும்‌. 


பென்யமீன்‌ 
உபா 88:12 


உபா 3312. பென்யமீனைக்குறித்தூ: 
கர்த்தருக்குப்‌ பிரியமானவன்‌, 
அவரோடே, சுகமாய்த்‌ தங்கியிருப்பான்‌; 
அவனை எத்நாளும்‌ அவர்‌ காப்பாற்றி, 
அவன்‌ எல்லைக்குன்னே. 
வாசமாயிருப்பார்‌ என்‌ தான்‌. 


மோசே லேவி கோத்திரத்தாரை 
ஆசீர்வதித்த பின்பு, பென்யமீன்‌ 
கோத்திரத்தாருக்கு ஆசீர்வாதம்‌ 
சொல்லுகிறார்‌ லேவியர்கள்‌ 
ஆசரிப்புக்கூடாரத்திலே. பணிவிடை 
செய்கிறார்கள்‌. லேலியருக்கு சுதந்தரவீதம்‌ 
கொடுக்கப்பட்ட இடத்திற்கு அருகாமையில்‌, 
பென்யமீன்‌ கோத்திரத்தாருக்கு சுதந்தரவீதம்‌ 
கொடுக்கப்பட்டிருக்கிறது. 


பென்யமீனை ஆர்வறக்கிறார்‌ 
ம்‌ பென்யமீன்‌ கோத்திரத்தாருடைய 
சுதந்தர. வீதத்திலிருக்கிறது. 
எருசலேமின்‌ மகிமையில்‌, 
புத்திரரும்‌ பங்கு பெறுகிறார்கள்‌. 

எப்பிராமீம்‌ கோத்திரத்தார்‌ தாவீதை 
விட்டு விலகி சமாரியாவுக்குப்‌ போகிறார்கள்‌. 
பென்யமீன்‌ கோத்திரத்தாரோ தாவீதின்‌ 
வீட்டாரோடு நிலைத்து நிற்கிறார்கள்‌. 
பென்யமீன்‌ கோத்திரத்தார்‌, எருசலேமிலுள்ள 
கர்த்தருடைய ஆலயத்திலும்‌ நிலைத்து 
நிற்கிறார்கள்‌. ஸ்ரவேலின்‌ ற்‌ 
கோத்திரத்தார்‌ எல்லோரும்‌ யெரெபெயாமோடு 
சேர்ந்து, தாவீதின்‌ வீட்டாரை விட்டு பிரிந்து 
தனிராஜ்யமாக பிரிந்து போகிறார்கள்‌. 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பென்யமீன்‌ 
கோத்திரத்தரைப்பற்றிச்‌ சொல்லும்போது, 
பென்யமீன்‌ கர்த்தருக்கு பிரியமானவன்‌” 
என்று சொல்லுகிறார்‌. பென்யமீன்‌ 
கோத்திரத்தாருடைய முற்பிதாவாகிய 
பென்யமீன்‌, யாக்கோபுக்கு பிரியமான 
குமாரனாகயிருந்தார்‌. பென்யமின்‌ 
யாக்கோபுடைய வலது கையின்‌ குமாரன்‌. 
இஸ்ரவேல்‌ 
ராஜாவாகிய 
ஏற்பாட்டுக்காலத்தில்‌ 
அப்போஸ்தலராகிய பவுலும்‌ 
கோத்திரத்தைச்‌ சேர்ந்தவர்கள்‌. 
பென்யமீன்‌ கோத்திரத்தார்‌ 
கர்த்தரோடே சகமாய்த்‌ தங்கியிருப்பார்கள்‌. 
தேவனுடைய தெய்வீக பாதுகாப்பு 
அவர்களுக்கு கிடைக்கும்‌. கர்த்தர்‌ பென்யமீன்‌ 
கோத்திரத்தாரை எந்நாளும்‌ காப்பாற்றுவார்‌. 


புத்திரருடைய 
சவுலும்‌, 


முதல்‌ 
புதிய 


பிரதான 
பென்யமீன்‌ 


கர்த்தருடைய ஆலயம்‌, பென்யமீன்‌ 
வ சுதந்தரத்தில்‌ எருசலேமிலே 
கட்டப்படுகிறது. கர்த்தருடைய ஆலயம்‌ 
அவருடைய பரிசுத்த. பிரசன்னம்‌ 
தங்கியிருக்கிற வாசஸ்தலம்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய ஆலயத்தில்‌ வாசமாமிருப்பதினால்‌, 
அவர்‌ பென்யமீன்‌ கோத்திரத்தாருடைய 
எல்லைகளுக்குள்ளே வாசமாயிருப்பார்‌. 


“சேலா, ஏலேப்‌, எருசலேமாகிய எபூசி, 
கீபெயாத்‌. கீரேயாத்‌ என்னும்‌ பதினான்கு 
பட்டணங்களும்‌ அவைகளின்‌ கிராமங்களுமே; 
பென்யமீன்‌ புத்தருக்கு அவர்கள்‌ 
வம்சங்களின்படி இருக்கிற சுதந்தரம்‌ இதுவே” 
(யோசு 18:28). 


சீயோன்‌ நகரம்‌ தாவீதின்‌ நகரம்‌ என்று 
அழைக்கப்படுகிறது. - இந்த நகரம்‌ 
யூதாகோத்திரத்தாருக்குரியது. கர்த்தருடைய 
லயமோ மோரியா மலையிலே 
கட்டப்படுகிறது. இந்த மலை பென்யமீன்‌ 
கோத்திரத்தாருடைய  சுதந்தரத்திலுள்ளது. 
ஆகையினால்‌. கர்த்தர்‌ பென்யமீன்‌ 
கோத்திரத்தாரின்‌ எல்லைக்குள்ளே 
வாசமாயிருக்கிறார்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
தோள்களின்‌ மத்தியிலே வாசம்பண்ணுகிறார்‌. 
கர்த்தருடைய ஆலயம்‌. மோரியா 
'மலையின்மீது. கட்டப்பட்டிருப்பதினால்‌, 
மோரியா மலை தலையாகயிருக்கிறது. இந்த 
தலை மனுஷருடைய  தோள்களின்மேல்‌ 
இருப்பதுபோல, இருக்கிறது. 





உபாகமம்‌ - 
DEUTERONOMY - 


BALWETHER 
பிய 


மோசே பென்யமீன்‌ கோத்திரத்தாருக்கு. 
மூன்று ஆசீர்வாதங்களை சொல்லுகிறார்‌. 
அவையாவன 


1. பென்யமீன்‌ கர்த்தருக்குப்‌ 
பிரியமானவன்‌, அவரோடே சுகமாய்த்‌ 
தங்கிமிருப்பான்‌. சீயோன்‌ மலை 
யூதாவுக்கு உரியது. மோரியா மலையில்‌ 


கர்த்தருடைய தோள்கு டயே 
அவன்‌ வாசம்‌ பண்ணுவான்‌. தகப்பன்‌ 
தன்‌ மகனைச்‌ சுமந்து செல்வதுபோல 
கர்த்தர்‌ பென்யமீனை ஆதரிப்பார்‌. 


யோசேப்பு 
உபா 8812-17 


உபா 89:19. பயோசேப்பைக்குதித்தா: 
கர்த்தரால்‌ அவனுடைய தேசம்‌ 
ஆசீர்வதிக்கப்படுவதாக; அது. 
வானத்தின்‌ செல்வத்தினாலும்‌, 
பனியினாலும்‌, ஆழத்திதூன்ன 
நீகுற்றுக்கவினாலும்‌, 


உபா 88:14. சூரியன்‌ பக்குவப்படுத்தூம்‌ 
அருமையான கனிகனினாதும்‌, சந்திரன்‌: 
பக்குவப்படுத்தும்‌ அருமையான 
பலன்களினாலும்‌, 
உபா 8805.  ஆதியர்வதங்களில்‌ 
உண்டாகும்‌ திரவியங்களினாலும்‌, 
நித்திய மலைகளில்‌ பிறக்கும்‌ 
அரும்பொருள்களினாதும்‌, 


நாடும்‌ அதின்‌ திறைவும்‌ 
அருமையான. 


உபா 89:16. 
கொடுக்கும்‌ 
'தானியங்களினாலும்‌ 
ஆசீர்வதிக்கப்படுவதாக. முட்செடியில்‌ 
எழுத்தருளினவரின்‌ தயை 
யோசேப்புடைய சிரசின்மேலும்‌, தன்‌ 
சகோதரரில்‌ விசேஷித்தவனுடைய. 
உச்சுத்தலையின்மேலும்‌ வருவதாக. 


உபா 33:17. அவன்‌ அலங்காரம்‌ அவன்‌ 
தலையிற்றுக்‌ கானையினுடைய 
அலங்காரத்தைப்போலவும்‌, அவன்‌ 
கொம்புகள்‌. காண்டாமிருகத்தின்‌ 
கொம்புகனைப்போலவும்‌ இருக்கும்‌; 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அவைகளாலே ஜனங்களை ஏகமாய்‌ 
தேசத்தின்‌ கடையாத்தரங்கன்‌ மட்டும்‌ 
முட்டித்‌ துரத்துவான்‌; அவைகள்‌ 
எப்பிராயீமின்‌' பதினாயிரங்களும்‌ 
மனாசேயின்‌ ஆமிரங்களுமானவைகள்‌ 
என்றான்‌. 


மோசே யோசேப்பை 
ஆசீர்வதிக்கும்போது. மனாசே 
கோத்திரத்தாரையும்‌, எப்பிராயீம்‌ 
ரல்‌ ஆசீர்வதிக்கிறார்‌. 
யாக்கோபு டைய குமாரரை 
ஆசர்வதித்தபோது. யோசேப்புக்கு அதிகமான 
ஆசீர்வாதங்களைச்‌ சொன்னார்‌ 


(ஆதி 49-ஆவது அதிகாரம்‌). 


யாக்கோபு 
ஆசிர்வதித்ததுபோலவே, 
யோசேப்பை அதிகமாய்‌ 
மோசே யோசேப்பைப்பற்றிச்‌ சொல்லும்போது, 
“அவர்‌ தன்‌ சகோதரரில்‌ விசேஷித்தவர்‌" 
(உபா 33:16) என்று சொல்லுகிறார்‌. 


யோசேப்பின்‌ சகோதரர்‌ அவரை 
அடிமையாக விற்றுப்போட்டார்கள்‌. இதனால்‌ 
யோசேப்பு தன்‌ சகோதரரை விட்டு 
பிரிக்கப்பட்டார்‌. கர்த்தரோ க ஒரு 
பிரபுவாக்கி, அவரை (வருடைய 
சகோதாரிடத்திகிரந்து. வேறுபிரிக்கறார்‌. 
“யோசேப்பு தன்‌ சகோதரரில்‌ விசேஷித்தவர்‌" 
என்னும்‌ வாக்கியத்திற்கு, அவர்‌ தன்‌ 
சகோதரரிடத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்டவர்‌ 
என்பது பொருளாகும்‌. 


அவர்‌ 


யோசேப்பை 
மோசேயும்‌ 
ஆசீர்வதிக்‌ கிறார்‌. 


மோசே யோசேப்புக்கு ஆசிர்வாதம்‌ 
சொல்லும்போது, “கர்த்தரால்‌ அவனுடைய 
தேசம்‌ ஆசீர்வதிக்கப்படுவதாக: அது 
வானத்தின்‌ செல்வத்தினாலும்‌, பனியினாலும்‌, 
ஆழத்திலுள்ள நீரூற்றுக்களினாலும்‌, சூரியன்‌ 
அருமையான 
சந்திரன்‌ பக்குவப்படுத்தும்‌ 
பலன்களினாலும்‌, 
உண்டாகும்‌ 
திரவியங்களினாலும்‌, நித்திய மலைகளில்‌ 
பிறக்கும்‌ அரும்பொருள்களினாலும்‌, நாடும்‌ 
அதின்‌ நிறைவும்‌ கொடுக்கும்‌ அருமையான 
தானி௰ங்களினாலும்‌ ஆசீர்வதிக்கப்படுவதாக. 
முட்செடியில்‌ எழுந்தருளினவரின்‌ தயை 
யோசேப்புடைய சிரசின்மேலும்‌, தன்‌ 
சகோதரரில்‌ விசேஷித்தவனுடைய 
உச்சந்தலையின்மேலும்‌ வருவதாக" 
(உபா 3343-16) என்று சொல்லுகிறார்‌. 





உபாகமம்‌ - 
DEUTERONOMY - COMMENTARY 


BALWETHER 
பிய 


"கர்த்தரால்‌ அவனுடைய 
ஆசீர்வதிக்கப்படுவதாக"' 
யோசேப்பின்‌ 
சொல்லப்படும்‌ 
யோசேப்புக்கு, 
கொடுக்கப்பட்ட தேசம்‌ 
அந்த தேசத்தில்‌ 
ஏராளமாயிருக்கிறது. 
மனாசேக்கும்‌ கிடைத்த சுதந்தர. 
செழிப்பான தேசமாகயிருக்கிறது. 


எப்பிராயீழுக்கும்‌. 
தேசம்‌, 


தொடர்ந்து 
அந்த 
தொடர்ந்து 


தேசம்‌ 

செழிப்பாகமிருக்கவேண்டுமென்றால்‌, 
தேசத்தின்மீது மழை 

பெய்யவேண்டும்‌. கர்த்தருடைய 
ஆசிர்வாதத்தினால்‌, யோசேப்புக்கு: 
சுதந்தரவீதமாக கிடைத்த தேசத்தின்மீது 
மழை. பெய்யவேண்டுமென்று மோசே 

கர்த்தரிடத்தில்‌ ஜெபம்பண்ணுகிறார்‌ 
மனாசே கோத்திரத்தாரும்‌, எப்பிராயீம்‌ 
கோத்திரத்தாரும்‌ ஏராளமான 
ஜசுவரியங்களோடும்‌,  சம்பத்துக்களோடும்‌, 
செல்வச்செழிப்போடும்‌ இருக்கவேண்டும்‌ 
என்பது மோசே அவர்களுக்கு சொல்லுகிற 
ர்த்தர்‌ அவர்களை 


என்று 
சில 


ஆசீர்வாதங்களை இந்த வசனப்பகுதியில்‌ 
விசேஷமாகவும்‌ சொல்லுகிறார்‌ 


மனாசே எப்பிராயீம்‌ ஆகியோரின்‌ 
சுதந்தர தேசம்‌, வானத்தின்‌ 
செல்வத்தினாலும்‌, பனியினாலும்‌, ஆழத்தின்‌ 
நீரூற்றுகளினாலும்‌ 
ஆசிர்வதிக்கப்படவேண்டுமென்று மோசே 
கர்த்தரிடத்தில்‌ ஜெபம்பண்ணுகிறார்‌. 
வானத்திலிருந்து பெய்யும்‌ மழையும்‌ பனியும்‌ 
மிகவும்‌ விசேஷமானது. மழை தண்ணீர்‌ 
சுத்தமானது. பூமியின்மீது, மழை 
பெய்யவில்லையென்றால்‌ தாவர வர்க்கங்கள்‌ 
வளராது. விருட்சங்கள்‌ கனிகளைக்‌ 
கொடுக்காது. பூமிமின்மீது ஏற்ற 
காலங்களில்‌ மழை பெய்யவில்லையென்றால்‌, 
நிலம்‌. வறண்டு வறட்சியாய்ப்போகும்‌. 
நிலத்தில்‌ தானிய விளைச்சல்‌ இருக்காது. 
தேசத்தில்‌ பஞ்சம்‌ ஏற்படும்‌. 


த Cope 


PUBLISHERS 


சில சமயங்களில்‌ வானத்திலிருந்து 
மழை பெய்யாமல்‌ போகலாம்‌. தேசத்தின்மீது, 
வானத்தின்‌ செல்வமாகிய மழையும்‌, பனியும்‌ 
பெய்யாதே போனாலும்‌, அந்த தேசத்தின்‌ 
ஆழத்திலுள்ள நீரூற்றுக்கள்‌ திறக்கப்பட்டு, 
ஊற்றுக்களிலிருந்து புறப்படும்‌ தண்ணீர்‌ 
நிலத்தை செழிப்பாக்கவேண்டும்‌ என்று 
மோசே ஜெபம்பண்ணுகிறார்‌. 


மனாசே, எப்பிராயீம்‌ ஆகிய 
கோத்திரத்தாரின்‌ சுதந்தர வீத 
தேசங்களிலே, க்‌ ஆசீர்வாதமும்‌, 
சந்திரனுடைய ஆசீர்வாதமும்‌ 
கிடைக்கவேண்டும்‌ என்றும்‌ மோசே 
ஆசீர்வதிக்கிறார்‌. மோசே இதுபற்றிச்‌: 
சொல்லும்போது, “சூரியன்‌ பக்குவப்படுத்தும்‌ 
அருமையான கனிகளினாலும்‌, சந்திரன்‌ 
பக்குவப்படுத்தும்‌ அருமையான 
பலன்களினாலும்‌" (உபா 33:4). அந்த தேசம்‌ 
ஆசீர்வதிக்கப்படவேண்டுமென்று 
சொல்லுகிறார்‌. 


குரியதுபைய உஞ்ணம்‌. பட்டால்தான்‌ 
கனிகள்‌ பழுக்கும்‌. கனிகள்‌ சூரிய 


வெளிச்சத்தினால்‌ பக்குவப்படுத்தப்படுகிறது. 
சந்திரன்‌ உஷ்ணமாகமிருக்கிற 
குளிர்ச்சியடையச்‌ செய்கிறது. 

கனிகளை தன்‌ ்‌ 


பக்குவப்படுத்துவதுபோல, 
அந்தக்‌ கனிகளை தன்‌ குளிர்ச்சித்‌ 
பக்குவப்படுத்துகிறது. எப்பிராமீம்‌ மனாசே 
ஆகியோரின்‌ சுதந்தர தேசத்தில்‌ சூரியன்‌ 
மூலமாக வரும்‌ ஆசீர்வாதமும்‌, சந்திரன்‌ 
மூலமாக வரும்‌ ஆசீர்வாதமும்‌ 
தங்கிமிருக்கவேண்டுமென்று 
அவர்களை ஆசீர்வதிக்கிறார்‌. 

பர்வதங்களில்‌ திரவியங்களும்‌, 
மலைகளில்‌ அரும்பொருள்களும்‌ இருக்கும்‌. 
பூமி தன்‌ விளைச்சலைக்‌ கொடுப்பதுபோல, 
பர்வதங்‌ மலைகளும்‌ தங்கள்‌ 
திரவியங்களைக்‌ கொடுக்கவேண்டும்‌. 
சில. தேசங்களின்‌ 
வறட்சியாகமிருந்தாலும்‌, அந்த தேசத்திலுள்ள 
பர்வதங்களும்‌ மலைகளும்‌ ஏராளமான 
திரவியங்களைக்‌ கொடுத்து. அந்த 
தேசத்தை செழிப்படையச்‌ செய்கிறது. 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


(யம்‌ 
பிய 


எப்பிராயீம்‌ மனாசே ஆகியோருடைய 
சுதந்தர தேசமானது, “ஆதிபர்வதங்களில்‌: 
ம்‌ திரவியங்களினாலும்‌, நித்திய 
பிறக்கும்‌. 
3315) 
என்று 


அரும்பொருள்களினாலும்‌' (உபா. 
ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கவேண்டும்‌ 
மோசே ஆசீர்வதிக்கிறார்‌. 


பர்வதங்களும்‌ மலைகளும்‌ 
உயரமானவை. அவைகளிலிருந்து பிறக்கும்‌ 
திரவியங்களும்‌ அரும்பொருள்களும்‌, 
உயரமான இடங்களிலிருந்து வரும்‌ 
ஆசீர்வாதங்கள்‌. எப்பிராயீம்‌ மனாசே 
ஆகியோரின்‌ சுதந்தர வீத தேசத்திலே, 
உயர்வான இடங்களிலிருந்து 
ஆசீர்வதிக்கப்படுவதுபோல, 
இடங்களிலிருந்தும்‌, 
பள்ளத்தாக்குகளிலிருந்தும்‌ 
ஆசீர்வதிக்கப்படவேண்டுபென்‌ று 
சொல்லுகிறார்‌. 


மோசே 
ஆசீர்வதிக்கும்போது, "நாடும்‌ அதின்‌ 
நிறைவும்‌ கொடுக்கும்‌ அருமையான 
தானியங்களினாலும்‌ ஆசீர்வதிக்கப்படுவதாக" 
(வோ 3316) என்று சொல்லி 


ஆசீர்வதிக்கிறார்‌ 


பூமியின்மீது நிறைவான விளைச்சல்‌. 
உண்டாகவேண்டும்‌. அப்போதுதான்‌ அந்தப்‌ 
பூமி செழிப்பாயிருக்கும்‌. பூமியில்‌ ஒன்றும்‌. 
'விளையவில்லையென்றால்‌, அந்தப்‌ பம்‌ 
வறட்சியான பூமியாகவும்‌, 
பிரயோஜனமில்லாத பூமியாகவும்‌ இக்கல்‌ 
ஜீவியத்திற்கு போஜனம்‌. 
ஆகாரமில்லாமல்‌ மனுஷரால்‌. 
ஜீவிக்க முடியாது. மனுஷருடைய ஜீவனுக்குத்‌ 
தேவையான எல்லா ஆசீர்வாதங்களையும்‌, 
ஆதாரங்களையும்‌ பூமியானது. 
குறைவில்லாமல்‌ கொடுக்கவேண்டும்‌. நாடும்‌. 
அதின்‌ நிறைவும்‌ 
தானியங்களை 
கொடுக்கவேண்டும்‌. 


“நாடும்‌ அதின்‌ நிறைவும்‌ கொடுக்கும்‌ 
தானியங்களின! 


அருமையான 


ஆசிர்வதிக்கப்படுவதாக" 


லும்‌ 
ன்று மோசே 

வார்த்தைக்கு 
ஆவிக்குரிய விளக்கம்‌ சென்றதோ. 
இந்த ஆசீர்வாதங்களெல்லாம்‌ 
ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள்‌ என்றும்‌, 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்துவே. கிருபைகள்‌ 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆசீர்வாதமாகக்‌ 
வேதபண்டிதர்கள்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 


மோசே 
ஆசீர்வதிக்கும்போது, 
நிறைவும்‌ கொடுக்கும்‌ 
தானியங்களினாலும்‌ ஆசீர்வதிக்கப்படுவதாக. 
முட்செடியில்‌ எழந்தகுளினவான்‌ தயை 
யோசேப்புடைய 


மடசெடிிகருந்த எழுந்தருளினார்‌. 


“அங்கே. கர்த்தருடைய தூதனானவர்‌ 
ஒரு முட்செடியின்‌ நடுவிலிருந்து உண்டான 
அக்கினிஜுவாலையிலே நின்று அவனுக்குத்‌. 
தரிசனமானார்‌. அப்பொழுது அவன்‌ 
உற்றுப்பார்த்தான்‌; முட்செடி அக்கினியால்‌ 
ஜுவாலித்து எரிந்தும்‌, அது வெந்துபோகாமல்‌ 
இருந்தது" (யாத்‌ 2:2) 
மோசே ஸ்ரவேல்‌ ஜனத்தாரை 
எகிப்து தேசத்திலிருந்து வழிநடத்திச்‌ 
செல்லவேண்டும்‌ என்னும்‌ கட்டளையை, 
கர்த்தர்‌ எரிகிற முட்செடியிலிருந்து 
கொடுத்தார்‌. தேவனுடைய மகிமை 
மோசேக்கு ஒரு குறிப்பிட்ட வேளை 
வரையிலும்‌ பிரத்தியட்சமாக 
வெளிப்படுத்தப்பட்டது. ஆனாலும்‌ 
கர்த்தருடைய மகிமை முட்செடியிலே. 
தங்கியிருந்தது. 
எபிரெய பாஷையில்‌ "ஷேக்கைனா" 
என்னும்‌ வார்த்தை, கர்த்தருடைய மகிமை 
என்று தமிழில்‌ மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. 
ஈ என்னும்‌ வார்த்தைக்கு 
“தங்கியிருப்பது” என்றும்‌ பொருள்‌ 
சொல்லலாம்‌. மோசே யோசேப்பை 
ஆசீர்வதிக்கும்போது, 'முட்செடியில்‌ 
எழுந்தருளினவரின்‌ தயை யோசேப்புடைய 
சிரசின்மேல்‌ வருவதாக” என்று சொல்லும்‌ 
வாக்கியத்திற்கு, "முட்செடியில்‌ 
எழுந்தருளினவரின்‌ தயை யோசேப்புடைய 
சிரசின்மேல்‌ தங்கியிருப்பதாக" என்று 
பொருள்படும்‌. 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


கர்த்தர்‌ இதற்கு முன்பு பல சமயங்களில்‌ 
மோசேக்கு தம்மை வெளிப்படுத்தியிருக்கிறார்‌. 


மரித்துப்போகப்போகிறார்‌. 


மோசே பல சமயங்களில்‌ கர்த்தருடைய 
மகிமையை  தரிசித்திருந்தாலும்‌. அவர்‌ 
எரிகிற முட்செடியிலே கர்த்தரை தரிசித்த 
சம்பவம்‌, அவருக்கு விசேஷித்த 
அனுபவமாகும்‌. தான்‌ முதல்‌ முதலாக எரிகிற 
முட்செடியிலே கர்த்தரை தரிசித்த அந்த 
சம்பவத்தை மோசே 
மறந்துவிடவில்லை. 


முட்செடியின்‌ அருகாமையில்‌, 
ஐக்கியத்திலிருந்தார்‌. 

சர்வவல்லவரோடு மோசே கொண்டிருந்த 
ஐக்கியம்‌ தொடருகிறது. அந்த ஐக்கியம்‌ 
இப்போது அதிகாத்திரு்கிறது. கரதத 
தன்மீது ஆரம்பத்தில்‌ அன்பாயிருந்ததையும்‌, 
தம்முடைய நமை 
வெளிப்படுத்தியதையும்‌, 
மறக்கவில்லை. 


யை தனக்கு 
மோசே ஒருபோதும்‌ 


யோசேப்பை 
முட்செடியில்‌ 


மோசே 
ஆசீர்வதிக்கும்போது. 
ஈழுந்தகளினவரின்‌. தலை மோச்ப்புபைய 


சிரசின்மேல்‌ வருவது! என்று 
சொல்லும்போது, கர்த்தர்‌ தன்னோடு செய்த 
கொண்ட உடன்படிக்கையை 
நினைவுகூர்ந்து, ந்த க்‌ 
வார்த்தைகளைச்‌ சொல்லுகிறார்‌. 


கர்த்தர்‌ மோசேயோடு 
செய்தது மாத்திரமல்ல, அவர்‌ 


உடன்படிக்கை 


கருவப்க ளுக்கும்‌, 
இரக்கங்களுக்கும்‌, 
செய்துகொண்ட 
ஆதாரமாயிருக்கிறது. 


மோசே 
ஆசர்வதிக்கும்போது. “அவன்‌ அலங்காரம்‌ 
அவன்‌ தலைமீற்றுக்‌ காளையினுடைய 
அலங்காரத்தைப்போலவும்‌, அவன்‌ கொம்புகள்‌ 
காண்டாமிருகத்தின்‌ கொம்புகளைப்போலவம்‌ 


விரிவுரை 
COMMENTARY 


இருக்கும்‌:  அவைகளாலே ஜனங்களை 
க தேசத்தின்‌ கடையாந்தரங்கள்‌ மட்டும்‌ 

'தூத்துவான்‌; அலைகள்‌ 
எப்பராமிமன்‌ பதினாயிரங்களும்‌ மனாசேயின்‌ 
ஆயிரங்களுமானவைகள்‌" (உபா 33:17) 
என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறார்‌ 


யோசேப்புக்கு பெலமும்‌, 
உண்டாயிருக்கும்‌ என்று 
ஆசீர்வதிக்கிறார்‌. 

வல்லமையைப்பற்றிச்‌ சொல்லும்போது, மோசே 
மூன்றுவிதமான காரியங்களை 
தீர்க்கதரிசனமாகச்‌ சொல்லுகிறார்‌. 
அவையாவன : 1. யோசேப்பு தன்‌ 
சகோதரர்‌ மத்தியிலே அதிகாரம்‌ 
மிகுந்தவராகமிருப்பார்‌, 2, யோசேப்பு தன்‌ 
சத்துருக்களுக்கு விரோதமாக பெலத்தோடு 
யுத்தம்பண்ணி, அவர்களை ஜெயிப்பார்‌. 3. 
யோசேப்புடைய பின்சந்ததியாரின்‌ 
எண்ணிக்கை திரளாயிருக்கும்‌. 


அலங்காரம்‌, அவன்‌ 
காளையினுடைய 
இருக்கும்‌. 

வாலிப வயதிலுள்ளது. 
பலமுள்ளது. 
போனாலும்‌ 
யோசேப்பின்‌ 
ராஜமேன்மையையும்‌, 
விளக்குவதற்கு, 
அடையாளமாகச்‌ 


ராஜகெம்பீரத்தையும்‌, 
ராஜமகத்துவத்தையும்‌ 

தலையீற்று காளை 
சொல்லப்பட்டிருக்கிறது. 


யோசேப்பின்‌ 
காண்டாமிருகத்தின்‌  கொம்புகளைப்போல. 
இருக்கும்‌. காண்டாமிருகம்‌ தோல்வியைக்‌. 
காணாத மிருகம்‌. தனக்கு விரோதமாக 
எத்தனை சத்துருக்கள்‌ வந்தாலும்‌, 
காண்டாமிருகம்‌ தன்னுடைய 

ல்‌, சத்துருக்களை எதிர்த்து 


கொம்புகள்‌ 


சேனையிலுள்ளவர்கள்‌ 
விரோதமாக 
அவர்கள்‌ 
காண்டாமிருகத்தைப்போல 
பெலமுள்ளவர்களாயிருப்பார்கள்‌. 
காண்டாமிருகத்தின்‌ கொம்புகளைப்போல 
அவர்கள்‌ வலிமையுள்ளவர்களாகவும்‌, 
வீரமுள்ளவர்களாகவும்‌ இருப்பார்கள்‌. 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


'னுை 
பலத்தினாலே, தனக்கு விரோதமாக வருகிற 
சத்துருக்களை, ஏகமாய்‌, தேசத்தின்‌ 
கடையாந்தரங்கள்‌ மட்டும்‌ 
துரத்துவான்‌. 

யோசேப்பின்‌ 
கோத்திரத்திலுள்ளவர்களுடைய 
எண்ணிக்கை திரளாயிருக்கும்‌. எப்பிராயீமும்‌, 
மனாசேயும்‌ யோசேப்பின்‌ கோத்திரத்தைச்‌ 
சேர்ந்தவர்கள்‌. எப்பிராயீம்‌ யோசேப்பின்‌ 
இளையகுமாரனாகயிருந்தாலும்‌, அவன்‌ தன்‌ 
மூத்த குமாரனாகிய மனாசேயைவிட 
அதிகமாய்‌ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பான்‌. 

ஆகையினால்‌ யாக்கோபு, யோசேப்பின்‌ 
குமாரராகிய எப்பிராயீமையும்‌ 
மனாசேயையும்‌ ஆசிர்வதிக்கும்போது. 
தன்னுடைய கைகளை அவர்களுடைய 
தலைகள்மீது, மாற்றி வைத்து 
ஆசிர்வதிக்கிறார்‌. 


முட்டித்‌ 


"தகப்பன்‌ தன்‌ வலதுகையை 
எப்பிராமீமுடைய தலையின்மேல்‌ வைத்ததை 
யோசேப்பு கண்டு, அது தனக்குப்‌ 
பிரியமில்லாதபடியால்‌, எப்பிராயீமுடைய 
தலையின்‌ மேல்‌ இருந்த தன்‌ த ப்‌ 
கையை மனாசேமினுடைய தலையின்‌ 

வைக்கும்படிக்கு எடுத்து: என்‌ பன்‌, 
அப்படியல்ல, இவன்‌ மூத்தவன்‌, இவனுடைய 
தலையின்மேல்‌ உம்முடைய வ 

வைக்கவேண்டும்‌ என்றான்‌" (ஆதி 4817 18). 


யோசேப்பின்‌ கொம்புகள்‌ என்பது, 
எப்பிராமீமின்‌ பதினாயிரங்களும்‌ மனாசேயின்‌ 
ஆயிரங்களுமானவைகள்‌ ஆகும்‌. மனாசேயின்‌. 
கொம்புகள்‌ ஆயிரமாகயிருக்கும்போது. 
எப்பிராமீமின்‌ கொம்புகள்‌ 
பதினாயிரமாயிருக்கும்‌. எப்பிராயீம்‌ 
கோத்திரத்தார்‌, மனாசேயின்‌ 
கோத்திரத்தாரைவிட, எண்ணிக்கையில்‌ 
அதிகமாயிருப்பார்கள்‌. 


யோசேப்பின்‌ இரண்டு குமாரர்களான 
எப்பிராயீம்‌, மனாசே ஆகியோரின்‌ 
கோத்திரங்களுக்கு மோசே பதினொரு 
ஆசீர்வாதங்களை சொல்லுகிறார்‌. 
அவையாவன: 

1. கர்த்தரால்‌ அவனுடைய தேசம்‌ 
ஆசீர்வதிக்கப்படுவதாக. 


விரிவுரை 
COMMENTARY 


அது த்‌ 
ஆசீர்வதிக்கப்படுவதாக. 

(உபா 3313-14) 

அது ஆழத்திலுள்ள நீரூற்றுக்களினால்‌ 
ஆசீர்வதிக்கப்படுவதாக. 

அது ஆதிபர்வதங்களில்‌ உண்டாகும்‌ 
திரவியங்களினால்‌ ஆசீர்வதிக்கப்‌ 
படுவதாக. 


நித்திய மலைகளில்‌. 
அரும்பொருள்களினால்‌ 
ஆசீர்வதிக்கப்படுவதாக. 

நாடும்‌ அதின்‌ நிறைவும்‌ கொடுக்கும்‌. 

ஈன. 'தானியங்களினால்‌. 
ஆசீர்வதிக்கப்படுவதாக. (உபா 33:16) 


பிறக்கும்‌ 


முட்செடயில்‌ எழுந்துனைவரின்‌ தயை 
ஈசேப்புடைய சிரசின்மேல்‌ இருப்பதாக. 
(யாத்‌ 3) 


கர்த்தருடைய தயை யோசேப்புடைய 
உச்சந்தலையின்மேல்‌ வருவதாக. 
(ஆதி 49:26) 

அவன்‌ அலங்காரம்‌ அவன்‌ தலையீற்றுக்‌ 
காளையினுடைய அலங்காரத்தைப்போல 
இருப்பதாக, உ 3317: 
ஆதி 4827-20) 


கொம்புகள்‌ 
இருப்பதாக, 


அவன்‌ 
காண்டாமிருகத்தின்‌ 
கொம்புகளைப்போல 
(எண்‌ 24:8) 


எப்பிராயீம்‌ பதினாயிரங்களாகவும்‌, 
மனாசே ஆயிரங்களாகவும்‌ 
ஆசீர்வதிக்கப்‌ படுவதாக. (ஆதி 48:19; 
எண்‌ 1:33-35) 


செயுலோன்‌, இசக்கார்‌ 
உபா 33:18,19 


உபா 8948. செயுலோனைக்குறித்து: 
செயுலோனே, நீ வெளியே 
புறப்பட்டுப்போகையிலும்‌, இசுக்காரே, 
நீ உன்‌ கூடாரங்களில்‌ தங்குகையிலும்‌ 
சுத்தோஷ மாயிரு. 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


BALWETHER 
பிய 


உபா 33:19. ஜனங்களை அவர்கன்‌ 
மலையின்மேல்‌ வரவழைத்து, அங்கே. 
நீதியின்‌ பலிகளை இடுவார்கள்‌; 
கடல்கனிலுன்‌;ன  சம்பூரணத்தையும்‌ 
மணலுக்குன்னே மறைந்திருக்கும்‌. 
பொருன்கனையும்‌ அநுபவிப்பார்கள்‌ 
என்றான்‌. 


மோசே செபுலோனுக்கும்‌ 
இசக்காருக்கும்‌ சொல்லுகிற ஆசீர்வாதம்‌, 
நந்த வசனப்பகுதியில்‌, ஒன்றாய்ச்‌ சேர்த்து. 
சொல்லப்பட்டிருக்கிறது. இவர்கள்‌ இருவரும்‌ 
யாக்கோபுக்கும்‌ லேயாளுக்கும்‌ 
குமாரர்கள்‌ 
கோத்திரத்தாருடைய 
அருகாமையிலிருக்கிறது. 


செபுலோன்‌ கோத்திரத்தாரும்‌ இசக்கார்‌ 
கோத்திரத்தாரும்‌ கானான்‌ தேசத்திலே 
வசதியாக குடியிருப்பார்கள்‌. அவர்களுடைய 
தொழில்களும்‌ செழித்திருக்கும்‌. 

செபுலோன்‌ கோத்திரத்தார்‌ மற்ற 
கோத்திரத்தாரின்‌. சந்தோஷத்திற்கு 
காரணமாயிருப்பார்கள்‌. கையினால்‌ 
செபுலோனும்‌ சந்தோஷமாயிருப்பார்‌ என்று 
மோசே சொல்லுகிறார்‌. 


மோசே செபுலோனைக்‌ குறித்து 
சொல்லும்போது, “செபுலோனே, நீ வெளியே 
புறப்பட்டுப்போகையில்‌  சந்தோஷமாயிரு" 
(உபா 3318) என்று சொல்லுகிறார்‌ 
அவர்கள்‌ யுத்தத்திற்கோ அது 
வியாபாரம்பண்ணுவதற்காக 

பிரயாணமோ செய்கிறவர்கள்‌. செய்லோன்‌ 
கப்பல்‌ துறைமுகமாயிருப்பான்‌. 


“செபுலோன்‌ கடல்துறை அருகே 
குடியிருப்பான்‌; அவன்‌ கப்பல்‌ துறைமுகமாய்‌ 
இருப்பான்‌; அவன்‌ எல்லை சீதோன்‌ 
வரைக்கும்‌ இருக்கும்‌" (ஆதி 49:13) 


மோசே இசக்காரைப்பற்றிச்‌ 
சொல்லும்போது, “இசக்காரே நீ உன்‌ 
கூடாரங்களில்‌ யில்‌ 
சந்தோஷமாமிரு' (உபா என்று 
சொல்லுகிறார்‌. இசக்கார்‌. நிலத்திலே. 
விவசாயம்பண்‌ ணுகிறவன்‌. அவனுடைய 
வியாபாரங்கள்‌, அவனுக்கு சொந்தமான 
தேசத்திலே நடைபெறும்‌ 
செபுலோனைப்போல, 
கப்பலேறிப்போய்‌, வியாபாரம்‌ செய்யமாட்டான்‌. 


கானான்‌ தேசத்தில்‌ இவ்விரு 
சுதந்தர வீதங்களும்‌: 


33:18) 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இசக்கார்‌ கோத்திரத்தார்‌ தங்கள்‌ சொந்த 
சுதந்தர தேசத்தில்‌ தங்கியிருந்து, ப்‌ 
தொழில்செய்து, 
வியாபாரம்பண்ணுவார்கள்‌. 

கர்த்தர்‌ தம்முடைய தெய்வீக 
சித்தத்தின்‌ பிரகாரமாக, இஸ்ரவேலின்‌ 
ஒவ்வொரு கோத்திரத்தாரு்கும்‌ 
சுதந்தரத்தைக்‌ கொடுத்திருக்கிறார்‌. கர்த்தர்‌ 
ஏற்கெனவே திட்டமிட்டிருக்கிற பிரகாரமாக, 
ஒவ்வொரு கோத்திரத்தாரும்‌, தங்களுக்கு 
நியமிக்கப்பட்டிருக்கிற 
குடியிருக்கிறார்கள்‌. 
பட்டணங்களிலும்‌ 
கிராமங்களிலும்‌ குடியிருக்கிறார்கள்‌. 


பல்வேல்‌ , பத்ரில்‌ ஒரு சிலர்‌ 


ல்‌ க தனால்‌ 
கோத்திரத்தாருக்கும்‌ 
தொழில்களையும்‌, 

நிலங்களையும்‌ 

ஒவ்வொருவரும்‌. 
தங்களுக்குரிய இடங்களில்‌ தங்கியிருந்து, 
தங்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற 
வேலைகளை செய்யவேண்டும்‌. 


இஸ்ரவேல்‌ 
ஞானமுள்ளவர்கள்‌ 
எழுதுகிறார்கள்‌. 
நியாயப்பிரமாண 


படப்த்திரில்‌ 
புஸ்தகங்களை 
அவர்கள்‌ மோசேயின்‌ 
புஸ்தகத்தை பிரதிகள்‌. 
எழுதி, அதன்‌ வார்த்தைகளை 
ஜனங்களுக்குப்‌ போதிக்கிறார்கள்‌. வேறு 
சிலரோ. கடற்கரை பட்டணங்களில்‌ 
தங்கியிருந்து, கடல்‌ சார்ந்த தொழில்களை 
செய்கிறார்கள்‌. ஒரு சிலர்‌ தங்கள்‌ 
தொழிலுக்கு பட்டயங்களை 
பயன்படுத்துகிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரரில்‌. சிலர்‌ 
கிராமங்களில்‌ தங்கியிருந்து விவசாய 
வேலைகளையும்‌, விளைச்சல்‌ நிலங்களில்‌ 
தங்கியிருந்து ஆடுமாடுகளை மேய்க்கும்‌ 
வேலைகளையும்‌ செய்கிறார்கள்‌. வேறு 
சிலரோ பொருட்களை வாங்கி விற்று 
வியாபாரம்பண்ணுகிறார்கள்‌. இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாரில்‌ சிலர்‌ இயந்திரங்களை செய்யும்‌. 
நிபுணர்களாகவும்‌ இருக்கிறார்கள்‌. 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


(யய 
பிய 


புத்திரர்‌ எல்லோருமே, 
குடியிருந்தாலும்‌, 


ஒரே காணியாட்சியில்‌ 
அவர்கள்‌ அந்தக்‌ 
காணியாட்சியிலுள்ள. வெவ்வேறு 
ஸ்தலங்களிலே தங்கியிருந்து, ங்களுக்கு 
நியமிக்கப்பட்டிருக்கிற வறு 
வேலைகளை செய்கிறார்கள்‌. 


சரீரத்தில்‌ எல்லா. அவயவங்களும்‌ 
ன்‌ ர றை 
கேட்கும்‌ திறமையிருக்காது. “சரீரம்‌ முழுவதும்‌ 
கண்ணானால்‌, செவி எங்கே? அது 
முழுவதும்‌ செவியானால்‌, மோப்பம்‌ எங்கே?” 
கொரி 12:17). 


இஸ்ரவேல்‌ ஜனத்தாரின்‌ 
நன்மைக்காக, கர்த்தர்‌ 
கோத்திரத்தாருக்கு வியாபார 
வேலைகளையும்‌, இசக்கார்‌ 
கோத்திரத்தாருக்கு விவசாய வேலைகளையும்‌ 
நியமனம்‌ செய்திருக்கிறார்‌. 


பொதுவான 
செபுலோன்‌ 


கர்த்தர்‌ நம்மை எந்த ஸ்தானத்தில்‌ 
வைந்திருக்கிறாரோ, அந்த ஸ்தானத்திலே. 
நாம்‌ கர்த்தருக்கு 
உண்மையுள்ளவர்களாயிருக்கவேண்டும்‌. 
கர்த்தர்‌ நமக்கு எந்த வேலையைக்‌ 
கொடுத்திருக்கிறாரோ, அந்த வேலையை 
ஞானமாயும்‌, நேர்த்தியாயும்‌ 
செய்யவேண்டும்‌. 

நாம்‌ செய்யும்‌ ஒவ்வொரு வேலையிலும்‌ 
நம்முடைய ஞானமும்‌, நம்முடைய திறமையும்‌ 
வெளிப்படவேண்டும்‌. நாம்‌ எந்த வேலையை 
செய்தாலும்‌, அது கர்த்தருக்கு சித்தமான 

வேலையாகயிருக்கவேண்டும்‌. அந்த 
வேலையின்‌ மூலமாக நாம்‌ கர்த்தருடைய 
நாமத்தை. மகிமைப்படுத்தவேண்டும்‌. 
நம்முடைய ஜீவியம்‌ கர்த்தருக்கு 
பிரியமானதாகவம்‌, ஜனங்களுக்கு 
பிரயோஜனமானதாகவும்‌ இருக்கவேண்டும்‌ 


செபுலோன்‌ கோத்திரத்தாரும்‌ இசக்கார்‌ 


கோத்திரத்தாரும்‌, தங்களுக்கு 
நியமிக்கப்பட்ட ஸ்தானங்களில்‌ தங்கியிருந்து. 


கோத்திரத்தாரும்‌ உதவியாயிருக்கிறார்கள்‌. 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மோசே செபுலோணையும்‌, 
இசக்காரையும்‌ குறித்து சொல்லும்போது. 
ஜனங்களை அவர்கள்‌ மலையின்மேல்‌: 
வரவழைத்து, அங்கே நீதியின்‌ பலிகளை 
இடுவார்கள்‌; 'கடல்களிலுள்ள 
சம்பூரணத்தையும்‌ மணலுக்குள்ளே 
மறைந்திருக்கும்‌. பொருள்களையும்‌ 


தங்கியிருக்கிறார்கள்‌. 
துறைமுகங்களுக்கு 
தேசங்களிலிருந்து 
இவர்கள்‌ 
காரியங்களில்‌ 
பெற்றவர்களாமிருப்பார்கள்‌. 
புத்திரர்‌. கடல்களிலுள்ள 
அனுபவிப்பார்கள்‌ 
சொல்லுகிறார்‌. 


இசக்கார்‌ கோத்திரத்தாரோ, தங்கள்‌ 
காணியாட்சி தேசத்திலே கூடாரங்களில்‌ 
தங்கியிருப்பார்கள்‌. இவர்கள்‌ தங்கள்‌ 
தேசத்தின்‌ மணலுக்குள்ளே மறைந்திருக்கிற 
பொருட்களை அனுபவிப்பார்கள்‌. இசக்கார்‌ 
கோத்திரத்தார்‌ அதிகமாய்ப்‌ 
பிரயாணம்பண்ணமாட்டார்கள்‌. இவர்கள்‌ 
தங்கள்‌ கூடாரங்களில்‌ தங்கியிருந்து, 
தங்களுடைய ஜீவனை அனுபவிப்பார்கள்‌. 
கூடாரங்களின்‌ உஷ்ணங்களுக்கு மத்தியிலே. 
இவர்கள்‌ தங்கியிருப்பார்கள்‌. 
கர்த்தர்‌ செபுலோன்‌ 
கோத்திரத்தாரையும்‌, இசக்கார்‌ 
கோத்திரத்தாரையும்‌ அதிகமாய்‌ 
ஆசிர்வதிக்கிறார்‌. அவர்களுடைய 
ஐசுவரியமும்‌, சம்பத்தும்‌ அதிகரிக்கும்‌. 
செபுலோன்‌ கோத்திரத்தார்‌ கடல்‌ 
பிரயாணம்‌ செய்து, பல தேசத்தாரோடு 
வியாபாரம்பண்ணுவார்கள்‌. இவர்கள்‌ 
சம்பரணத்தை 


கப்பல்கள்‌ வந்துபோகும்‌ 
ஸ்ரவேலின்‌ மார்க்க 


தேர்‌ 
செபுலோன்‌ 
சம்ரணத்தை 
மோசே 


என்று 


வியாபாரம்பண்ணுகிறவர்களுக்கு, 
கடல்களின்‌: மூலமாக 
ஆசீர்வாதம்‌ உண்டாயிருக்கும்‌. 


சம்பூரண 





உபாகமம்‌ - 
DEUTERONOMY - 


இசக்கார்‌ கோத்திரத்தார்‌ கடல்‌ 
பிரயாணம்பண்ணாமல்‌, தங்கள்‌ 
கூடாரங்களில்‌ தங்கியிருந்தாலும்‌, அவர்கள்‌ 
மணலுக்குள்ளே மறைந்திருக்கும்‌ 
பொருள்களை அனுபவிப்பார்கள்‌. 
மணலுக்குள்ளே மறைந்திருக்கும்‌ பொருள்‌ 
என்பது, பூமியின்மேல்‌ விளையும்‌ 
விருட்சங்களின்‌ கனிகளையும்‌, பூமிக்குள்ளே 
புதைந்திருக்கும்‌ உலோகப்பொருட்களையும்‌, 
தாதுப்பொருட்களையும்‌ குறிக்கிற 
வார்த்தையாகும்‌. 


இந்த வாக்கியத்தில்‌ “மணல்‌” என்னும்‌ 
வார்த்தையானது. கடற்கரை மணலைக்‌ 
குறிக்கும்‌ என்று வேதபண்டிதர்கள்‌ விளக்கம்‌ 
சொல்லுகிறார்கள்‌. கடற்‌ த்திலள்ள 
கடல்‌ ஏராளமான 
தாதுப்பொருட்கள்‌ மறைந்திருக்கிறது. 
இசக்கார்‌ கோத்திரத்தார்‌ மறைவான இந்த 
தாதுப்பொருட்களை 'சம்பூரணமாய்‌. 
அனுபவிப்பார்கள்‌. இசக்கார்‌ 
கோத்திரத்தாருடைய சுதந்தரவீதம்‌ 
கடல்துறை வரைக்கும்‌ பரவியிருக்கிறது. 


செபுலோன்‌ கோத்திரத்தாரும்‌ இசக்கார்‌ 
கோத்திரத்தாரும்‌, இஸ்ரவேல்‌ ஜனத்தாரை 
மலையின்மேல்‌ வரவழைத்து அங்கே 
கர்த்தருக்கு நீதியின்‌. பலிகளையடுவார்கள்‌ 
என்று ல்‌ 
தன்னைக்‌ 

தீர்க்கதரிசனமாய்ச்‌ சொல்லுகிறார்‌. 


செபுலோன்‌ கோத்திரத்தாரிடத்திலும்‌, 
இசக்கார்‌ கோத்திரத்தாரிடத்திலும்‌ 
உலகப்பிரகாரமான ஐசவரியமும்‌ 


திரளாயிருக்கம்‌. 


பரிசுத்தமான 
பயன்படுத்துவார்கள்‌. 


“சீயோன்‌ குமாரத்தியே, நீ எழுந்து 
போரடி: நான்‌ உன்‌ கொம்புகளை இரும்பும்‌, 
உன்‌ குளம்புகளை வெண்கலமுமாக்குவேன்‌:: 
நீ அநேக ஜனங்களை நொறுக்கிப்போடுவாய்‌;: 
அவர்கள்‌ தேடிச்‌ சேர்த்ததை நீ 
கர்த்தருக்கென்றும்‌, அவர்களுடைய 
ஆஸ்தியை பூமிக்கெல்லாம்‌. 
ஆண்டவராயிருக்கிறவருக்கென்றும்‌ 
நியமிப்பாய்‌” (மீகா 4:13). 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


செயலோன்‌ இசக்கார்‌ ஆகிய இரண்டு 
கோத்திரங்களுக்கும்‌ மோ! நான்கு 
ஆசீர்வாதங்களை சொல்லுகிறார்‌. 
அவையாவன : 


1. அவர்கள்‌ சந்தோஷமாயிருப்பார்களாக. 


2. அவர்கள்‌ ஜனங்களை அவர்கள்‌. 

மலையின்மேல்‌ வரவழைத்து, அங்கே 

பலிகளை இடுவார்கள்‌. 

3319) புறஜாதியார்‌ இவர்கள்‌ 

க கர்த்தரிடத்திற்குத்‌ 

கர்த்தருடைய 

இவர்கள்‌ மூலமாக 
புறஜாதியாருக்கும்‌ கடந்து போகிறது. 

அவர்கள்‌ கடல்களிலுள்ள 

சம்பூரணத்தை அனுபவிப்பார்கள்‌. 

அவர்கள்‌ 

மறைந்திருக்கும்‌ 

அநுபவிப்பார்கள்‌. 


மணலுக்குள்ளே 
பொருள்களை 
(யோபு 28:17) 


காத்‌ 
உபா 33:20,21 


உபா 33:20. காத்தைத்குறித்து: 
காத்துக்கு விஸ்தாரமான இடத்தைக்‌ 
கொடுக்கிறவர்‌ ஸ்தோத்திரிக்கப்‌ 
பட்டவர்‌; அவன்‌ சிங்கத்தைப்‌ போல்‌ 
தங்கியிருந்து, புயத்தையும்‌ 
உச்சந்தலையையும்‌ பீறிப்போடுவான்‌. 


உபா 38:21. அவன்‌ தனக்காக முதல்‌ 
இடத்தைப்‌ யார்த்துக்கொண்டான்‌; 
அங்கே தனக்கு நியாயப்பிரமாணிகன்‌. 
கொடுத்த பங்கு பத்திரமாயிருக்கிறது; 
ஆனாலும்‌ அவன்‌ ஜனத்தின்‌ 
முன்னணியாய்‌ வந்து, மற்ற 
இஸ்ரவேலுடனே கர்த்தரின்‌ நீதியையும்‌ 

நியாயங்களையும்‌. 


காத்‌ கோத்திரத்தாரை 
கர்த்தருடைய நாமத்தினால்‌ ஆசீர்வதிக்கிறார்‌. 
மோசே இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ எல்லா 
கோத்திரத்தாரையும்‌  ஆசிர்வதிக்கும்போது, 
அவர்களெல்லோரும்‌ யோர்தானுக்கு 
இக்கரையிலே இருக்கிறார்கள்‌. யோர்தானுக்கு 
இப்புறத்திலுள்ள தேசத்திலே. காத்‌ 
கோத்திரத்தார்‌ தங்களுடைய சுதந்தரத்தை 
ஏற்கெனவே பெற்றுக்கொண்டு, இங்கே 
குடியிருக்கிறார்கள்‌. 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


காத்‌ கோத்திரத்தார்‌ எப்படியிருப்பார்கள்‌ 
என்று மோசே அவர்களைக்‌ குறித்து 
நீர்க்கதரிசனமாய்ச்‌ சொல்லுகிறார்‌. 
“காத்துக்கு விஸ்தாரமான இடத்தைக்‌ 
கொடுக்கிறவர்‌ ஸ்தோத்திரிக்கப்பட்டவர்‌; 
அவன்‌ சிங்கத்தைப்‌ போல்‌ தங்கியிருந்து. 
புயத்தையும்‌ உச்சந்தலையையும்‌ 
பீறிப்போடுவான்‌" (உபா 33:20) என்று மோசே 
காத்தைக்‌ குறித்த தீர்க்கதரிசன 
வார்த்கைளைச்‌ சொல்லுகிறார்‌. 
காத்‌ 


கோத்திரத்தார்‌ 
விஸ்தாரமான 
தங்கியிருக்கிறார்கள்‌. 
காணியாட்சி பிற்காலத்தில்‌ 
விஸ்நாரமாகும்‌. இவர்கள்‌ 
தேசங்கள்மீது யுத்தம்‌ செய்து. அவர்களுடைய 
தேசங்களைப்‌ பிடித்து, தங்களுடைய 
தேசத்தின்‌ எல்லைகளை 
விஸ்தாரம்பண்ணிக்கொள்வார்கள்‌. 


காத்‌ கோத்திரத்தார்‌. ஆகாரியருக்கு 
விரோதமாக யுத்தம்பண்ணி, அவர்களுடைய 
தேசத்தை. தங்களுடைய தேசத்தோடு 
சேர்த்துக்கொண்ட சம்பவம்‌ பரிசுத்த 
வேதாகமத்தில்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 


கள்‌ ஆகாரியரோ! 
தாங்ஸ்‌ நோம்‌. என்பர்கசோரும்‌ 
ரதம்‌ அவர்களோடே 
எதிர்க்கத்‌ பெற்றபடியினால்‌, 
ஆகாரியரும்‌ இவர்களோடிருக்கிற யாவரும்‌ 
அவர்கள்‌ கையில்‌ 
ஒப்புக்கொடுக்கப்பட்டார்கள்‌:: அவர்கள்‌ 
யுத்தத்திலே தேவனை நோக்கிக்‌ கூப்பிட்டு, 
அவர்மேல்‌ நம்பிக்கைவைத்தபடியினால்‌ 
அவர்கள்‌ விண்ணப்பத்தைக்‌ கேட்டருளினார்‌'' 
(நோளா 5:19:20). 
அவர்கள்‌ இவர்களுக்கு இருந்த 
மிருகஜீவன்களாகிய ஐம்பதினாயிரம்‌ 
ஒட்டகங்களையும்‌, இரண்டுலட்சத்து. 
ஐம்பதினாயிரம்‌ ஆடுகளையும்‌, இரண்டாயிரம்‌ 
கழுதைகளையும்‌, மனுஷில்‌ 
லட்சம்பேர்களையும்‌ பிடித்தார்கள்‌. யுத்தம்‌ 
தேவனால்‌ நடந்தபடிமினால்‌ அநேகர்‌ 
வெட்டுண்டு விழுந்தார்க. தாங்கள்‌ 
சிறைப்பட்டுப்போகுமட்டும்‌ 
ஸ்தலத்திலே 
நாளா 5:21,22). 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


காத்‌ கோத்திரத்தார்‌ வீரமும்‌ 

வலிமையும்‌ மிகுந்தவர்களாகவும்‌, யுத்தத்திலே. 

வெற்றி பெறுகிறவர்களாகவும்‌ இருப்பார்கள்‌. 

சிங்கம்‌ கெபியிலே 

பாதுகாப்பான 

தங்கியிருப்பார்கள்‌. 

சத்துருக்களுக்கு பயப்படமாட்டார்கள்‌. “காத்‌ 

சிங்கத்தைப்போல தங்கியிருந்து, புயத்தையும்‌ 

உச்சந்தலையையும்‌ பீறிப்போடுவான்‌" என்று 
மோசே சொல்லுகிறார்‌. 


வழியில்‌ வருகிற 
காத்‌ கோத்திரத்தார்‌ 
அவர்கள்‌ 


தன்னுடைய 

க்களை 
பறேடுவா்கள்‌ 
சத்துருக்களை நிர்மூலம்பண்ணி 
சர்வநாசமாக்கிப்போடுவார்கள்‌. சத்துருவின்‌ 
புயம்‌ என்பது அவர்களுடைய பெலத்நையும்‌ 
அவர்களுடைய உச்சந்தலை என்பது, 
அவர்களுடைய கிரீடத்தையும்‌ குறிக்கிறது. 
காத்‌ கோத்திரத்தார்‌ தங்கள்‌ 
சத்துருக்களுக்கு விரோதமாக யுத்தம்பண்ணி, 
அவர்களுடைய பெலத்தையும்‌ 
பீறிப்போடுவார்கள்‌, அவர்களுடைய 
கிரீடத்தையும்‌ முறித்துப்போட்டு, 
அவர்களுடைய தேசத்தையும்‌ 
சுதந்தரித்துப்போடுவார்கள்‌. 


காத்‌ பு ர்‌ ரை! செய்‌; 
வைய்‌ அவர்தம்‌! இராம்‌ 
செய்யப்போகிற காரியங்களையும்‌ மோசே 
இந்த வசனப்பகுதியில்‌ சொல்லி, அவர்களை 
ஆசீர்வதிக்கிறார்‌. அதன்‌ விவரம்‌ வருமாறு: 


“காத்‌ தனக்காக ரல்‌ இடத்தைப்‌ 
பார்த்துக்கொண்டான்‌; தனக்கு 
நியாயப்பிரமாணிகன்‌ கொடுத்த பங்கு 
பத்திரமாயிருக்கிறது: ஆனாலும்‌ அவன்‌ 
முன்னணியாய்‌ வந்து, மற்ற 
இரேன்‌ கர்த்தரின்‌ நீதியையும்‌ 
அவருடைய நியாயங்களையும்‌ நடப்பிப்பான்‌"' 
பா 332) என்று மோசே காத்‌ 
கோத்திரத்தாரைக்‌ குறித்து சொல்லுகிறார்‌. 
காத்‌  கோத்திரத்தாருக்கு மோசே 
ஐந்து ஆசீர்வாதங்களை சொல்லுகிறார்‌. 
அவையாவன : 


1. காத்துக்குக்‌ கர்த்தர்‌ விஸ்தாரமான 
இடத்தைக்‌ 'கொடுத்திருக்கிறார்‌. 
(உபா 33:20;சங்‌ 41; சங்‌ 31:8) 


2. அவன்‌ சிங்கத்தைப்‌ போல்‌ பயமில்லாமல்‌ 
பாதுகாப்பாகத்‌ தங்கியிருப்பான்‌. 
நாளா 12:8) 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


3. அவன்‌ புயத்தையும்‌ உச்சந்தலையையும்‌ 
பீறிப்போடுவான்‌. 


இடத்தைப்‌ 
3221; 


அவன்‌ தனக்காக முதல்‌ 
பார்த்துக்கொண்டான்‌. (உபா 
எண்‌ 3211-5) 


னா வன்‌ ன்‌ 
ன்‌ பத்து ப்‌ 
இஸ்ரவேலுடனே கர்த்தரின்‌ நீதியையும்‌ 
அவருடைய நியாயங்களையும்‌ 
நடப்பிப்பான்‌. 


தாண்‌ 
உபா 33:22 


உபா 33:22, தாணைக்குறித்து: தாண்‌ 
ஒரு பாலசிங்கம்‌, அவள்‌ 
பாசானிலிருத்து பாய்வான்‌ என்‌ றான்‌. 


மோசே தாண்‌ கோத்திரத்தாரை 
ஆசீர்வதிக்கிறார்‌. யாக்கோபு தாணை 
ஆசீர்வதித்தபோது, அவனை  சர்ப்பத்திற்கு 
ஒப்பிட்டுச்‌. சொன்னார்‌ சர்ப்பம்‌ 
வஞ்சனையுள்ளது. அது தந்திரமானது. 
தாணும்‌ தன்னுடைய சத்துருக்களுக்கு 
விரோதமாக வஞ்சனையாயிருப்பான்‌ என்று 
யாக்கோபு சொன்னார்‌ 


ஆனால்‌ தாண்‌ 
கோத்திரத்தாண்பறற்‌.. சொல்லும்போது 
“தாண்‌ ஒரு பாலசிங்கம்‌, 
பாசானிலிருந்து பாய்வான்‌" (உபா 
என்று சொல்லுகிறார்‌. 
சிங்கத்தைப்போல  தைரியமுள்‌ 
சத்துருக்களுக்கு விரோதமாக தீர்மானமாக: 
யுத்தம்பண்ணுகிறவனாகவும்‌ இருப்பான்‌. 

தாணுடைய தலை சர்ப்பத்தின்‌ 
'தலையைப்போல இருக்கிறது. அவனுடைய 
இருதயமோ சிங்கத்திற்கு ஒப்பான இருதயம்‌ 
போல இருக்கிறது. இப்படிப்பட்ட 
குணமுள்ளவர்களுக்கு விரோதமாக. 
யாராலும்‌ எதிர்த்து நிற்கமுடியாது. 

மோசே தாணைக்‌ குறித்து 
சொல்லும்போது, தாண்‌ பாசானிலிருந்து 
பாய்கிற பாலசிங்கத்தைப்‌ போன்றவன்‌ 
என்று சொல்லுகிறார்‌. பாசான்‌ பர்வதத்திலே 
ஏராளமான பாலசிங்கங்கள்‌ உள்ளன. அந்த 
சிங்கங்கள்‌ பர்வதங்களிலிருந்து கீழே 
இறங்கி, பள்ளத்தாக்குகளில்‌ மேயும்‌ 
ஆடுமாடுகள்‌ மேல்‌ பாய்ந்து, 
இண்வைத்‌ தேடிக்கொள்ளும்‌. 


தங்களுக்கு. 


விரிவுரை 
COMMENTARY 


லாமீஸ்‌ என்னும்‌ ஊர்‌ கானான்‌ 
தேசத்திற்கு தூரத்திலுள்ளது. தாண்‌ 

புத்திரரில்‌ சிலர்‌ லாமீஸ்‌ ஊர்‌ ஜனங்களுக்கு 
ந்த்‌ யுத்தம்பண்ணி, அந்த ஊரை 
தங்களுடைய தேசத்தோடு 
இணைத்துக்கொண்டார்கள்‌. இந்த சம்பவம்‌ 
தாண்‌ கோத்திரத்தாருடைய வீரத்திற்கு 
அடையாளமாகும்‌. 


அவர்களோ மீகா 
உண்டுபண்ணினவைகளையும்‌, அவனுடைய 
ஆசாரியனையும்‌ கொண்டுபோய்‌, 
பயமில்லாமல்‌ சுகுமாமிருக்கிற லாமீஸ்‌ ஊர்‌ 
ஜனங்களிடத்தில்‌ சேர்த்து, அவர்களைப்‌ 
பட்டயக்‌ கருக்கினால்‌ வெட்டி, பட்டணத்தை 

ால்‌  சுட்டெரித்துப்போட்டார்கள்‌" 


(நியா 18:27), 


பாசான்‌ பர்வதம்‌ லாமீஸ்‌ ஊருக்கு 
அருகாமைபிலுள்ளது. தாண்‌ கோத்திரத்தார்‌ 
பாசான்‌ பர்வத்தில்‌ சிங்கங்களைப்போல 
திலிருந்து, பாசானிலிருந்து லாமீஸ்‌ ஊர்‌ 
ஜனங்கள்மீது பாய்ந்து, அவர்களை 
ஜெயித்தார்கள்‌. ஆகையினால்‌ மோசே 
நாண்‌ 'கோத்திரத்தாரைப்பற்றிச்‌ 
சொல்லும்போது, அவன்‌ பாசானிலிருந்து, 
பாய்வான்‌ என்று சொல்லுகிறார்‌. 


தாண்‌ கோத்திரத்தாருக்கு மோசே 
இரண்டு ஆசீர்வாதங்களை சொல்லுகிறார்‌. 
அவையாவன : 


1. தாண்‌ ஒரு பாலசிங்கம்‌. 


2. அவன்‌ பாசானிலிருந்து பாய்வான்‌. 
(யோசு 19:47-48) 


நப்தலி. 
உபா 33:23 


உபா 38:28. நப்தலியைக்குறித்து: 
நப்தலி கர்த்தருடைய தயவினாலே 
திர்ப்தியடைந்து, அவருடைய 
ஆசீர்வாதத்தினாலே நிறைந்திருப்பான்‌. 
தீ மேற்றிசையையும்‌ 
தென்திசையையும்‌ ௬தத்தரித்துக்கொன்‌ 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


BALWETHER 
பிய 


மோசே நப்தலி கோத்திரத்தாருக்கு 
ஆசீர்வாதமான வார்த்தைகளைச்‌ 
சொல்லுகிறார்‌. அவர்‌ நப்தலி 
புத்திரரைப்பார்த்து ஆச்சரியப்பட்டு, 
அவர்களைப்‌ பாராட்டி அவர்களுக்கு 
ஆசீர்வாதமான வார்த்தைகளைச்‌ 
சொல்லுகிறார்‌. நப்தலி கோத்திரத்தார்‌ 
கர்த்தருக்குள்‌ சந்தோஷமாயிருப்பார்கள்‌. 
அவர்கள்‌ கர்த்தருடைய தயவினால்‌ 
திருப்தியடைந்திருப்பார்கள்‌. அவர்கள்‌ 
கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினாலே. 
நிறைந்திருப்பார்கள்‌. 

யாக்கோபு நப்தலியைப்பற்றிச்‌ 

சொல்லும்போது அவன்‌ கீழ்ப்படியும்‌ 
சுபாவமுள்ளவன்‌ என்று சொல்லுகிறார்‌. 
இவன்‌ மற்றவர்களை நேசிக்கிறவன்‌. “நப்தலி 
விடுதலைபெற்ற பெண்மான்‌; இன்பமான 
வசனங்களை வசனிப்பான்‌" (ஆதி 49:21) 

நப்தலி இன்பமான வார்த்தைகளைப்‌ 
பேசவதினால்‌, நப்தலி கோத்திரத்தாருக்கு 
பிற்காலத்தில்‌ மிகப்பெரிய ஆசீர்வாதம்‌. 
கிடைத்திருக்கிறது. அவர்களுக்கு 
கர்த்தருடைய உதவியும்‌, 
ஒத்தாசையும்‌, ஆசீர்வாதமும்‌ 
உண்டாயிருக்கிறது. 

ப்‌ கோத்திரத்தார்‌ எல்லா 
தளங்க்சோடும்‌ ரனில்‌ 
தங்களுக்கு 
ஆசிர்வாதங்களில்‌ 
திருப்தியாயிருப்பார்கள்‌. 
கோத்திரத்தாரின்‌ 
சொல்லும்போது, 
கனிவிருட்சங்கள்‌ நிரம்பிய 
சொல்லுவார்கள்‌. 


தயவும்‌, 


யூதர்கள்‌ 
ர அலல்‌ ப்பற்றிச்‌' 
நிலம்‌ 
ம்‌ 


என்று 


கானான்‌ 
வடக்குப்பக்கத்திலுள்ள து. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 


நப்தலி கோத்திரத்தாரின்‌ rs 


முதற்பலன்களை, கர்த்தருடைய ஆலயத்திற்கு 
முதலாவதாக கொண்டு வருவார்கள்‌. 
அவர்களே  ஆசாரியர்களின்‌ முதலாவது 
ஆசீர்வாதங்களைப்‌ பெற்றுக்கொள்வார்கள்‌. 
நப்தலி  கோத்திரத்தாருக்கு 
விசேஷித்த 


ஆசீர்வாதமாகும்‌. 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மோசே நப்தலி கோத்திரத்தாரைப்பற்றிச்‌ 

கர்த்தருடைய 

ர்ப்தியடைந்து, அவருடைய 

ஆசிீர்வாதத்தினாலே நிறைந்திருப்பான்‌. நீ 

மேற்றிசையையும்‌ தென்திசையையும்‌ 

சுதந்தரித்துக்கொள்‌"' 33:23) என்று 
சொல்லுகிறார்‌. 


புதிய ஏற்பாட்டுக்காலத்தில்‌ கர்த்தராகிய 
£றிஸ்து பல இடங்களுக்கும்‌ சுற்றி 
அலைந்து, தம்முடைய ஊழியங்களை செய்து 
வந்தார்‌. அவர்‌ கப்பர்நகூம்‌ என்னும்‌. 
ஊருக்குப்போய்‌ அங்கே தங்கியிருப்பது, 
வழக்கம்‌. கப்பர்கூம்‌ ஊர்‌ நப்தலி 
கோத்தித்தாருடைய சுதந்தரத்திலுள்ள து. 
மோசே நப்தலி கோத்திரத்தாரைப்‌ 
பார்த்து, நீ மேற்றிசையையும்‌, 
தென்திசையையும்‌ சுதந்தரித்துக்கொள்‌" 
என்று சொல்லுகிறார்‌. மேற்றிசை என்பது 
குடலைக்‌ குறிக்கும்‌. மோசே சொல்லுகிற 
இந்த வார்த்தைக்கு, “நீ கடல்திசையை 
சுதந்தரித்துக்கொள்‌” என்பது பொருளாகும்‌. 


நப்தலி கோத்திரத்தாருக்கு 
கொடுக்கப்பட்ட சுந்தரத்தின்‌ தென்பகுதியில்‌ 
கலிலேயா கடல்‌ உள்ளது. கலிலேயா 
குடற்கரைப்பகுதியில்‌ இயேசுகிறிஸ்துவின்‌ 
ஊதையம்‌! அதியோல்‌. நடையெறற்கு தது. 
நப்தலி கோத்திரத்தார்‌ கப்பர்நகூம்‌, 
பெத்சாமிதா ஆகிய பட்டணங்களின்‌ 
ஐசுவரியங்களுக்கு சாட்சியாயிருக்கிறார்கள்‌. 


நப்தலி கோத்திரத்தாருக்கு மோசே 
இரண்டு ஆசீர்வாதங்களை சொல்லுகிறார்‌. 
அவையாவன : 


1. நப்தலி கர்த்தருடைய 
திர்ப்தியடைவான்‌. 
ஆசீர்வாதத்தினாலே. இறைந்திருப்பான்‌ 


பதன்‌ ற்‌ றல்‌ 
தென்திசையையும்‌ சுதந்தரித்துக்‌ 
கொள்வான்‌. 


(உபா 


ஆசேர்‌ 
உபா 33:24,25 


உபா 8324. ஆசேரைக்குறித்து: ஆசேர்‌ 
புத்திர பாக்கியமுடையவனாய்‌, தன்‌ 
சகோதரருக்குப்‌ பிரியமாயிருத்து, தன்‌: 
காலை எண்ணெயிலே தோய்ப்பான்‌.. 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


உபா 88:25, இரும்பும்‌ வெண்கலமும்‌ 
உன்‌ பாதரட்சையின்‌ கீழிருக்கும்‌; உன்‌ 
நாட்களுக்குத்தக்கதாய்‌ உன்‌ பெலனும்‌ 
இருக்கும்‌ என்‌ நான்‌. 

மோசே ஆசேர்‌ கோத்திரத்தாருக்கு 
ஆசீர்வாதமான வார்த்தைகளைச்‌ 
சொல்லுகிறார்‌. அவர்களைக்‌ குறித்து, 
மோசே கர்த்தருடைய சமுகத்தில்‌ நான்கு 
காரியங்களுக்காக ஜெபம்பண்ணி, 
அவர்களுக்கு தீர்க்கதரிசன வார்த்தைகளைச்‌ 
சொல்லுகிறார்‌. 


ஆசேர்‌ 


என்னும்‌ பெயரே 
ஆசீர்வாதமான 


பெயராகும்‌. ஆசேர்‌ 
கோத்திரத்தார்‌, தங்களுடைய பெயருக்கேற்ற 
பிரகாரமாக ஆசீர்வதிக்கப்பட்டிுப்பார்கள்‌. 
ஆசேர்‌ லேயாளின்‌ குமாரன்‌. லேயாள்‌ தன்‌ 
குமாரனுக்கு ஆசேர்‌ என்று பேரிட்டபோது, 
“நான்‌ பாக்கியவதி, ஸ்திரீகள்‌ என்னை 
பாக்கியவதி என்பார்கள்‌" என்று சொல்லி 
அவள்‌ தன்‌ குமாரனுக்கு ஆசேர்‌ என்று 
பேரிட்டாள்‌ (ஆதி 30:13) 


ஆசேர்‌ கோத்திரத்தார்‌ புத்திர 
பாக்கியமுடையவர்களாயிருப்பார்கள்‌. அவர்கள்‌ 
திரளான எண்ணிக்கையில்‌ 
பலுகிப்பெருகுவார்கள்‌. அவர்கள்‌ தங்கள்‌ 
சகோதாருக்கு பிரியமாயிருப்பார்கள்‌ என்று 

சொல்லுகிறார்‌. தாங்கள்‌ 
க தேசத்திலே தங்களுக்கு 
அருகாமையில்‌ குடியிருக்கிற ஜனங்களோடு, 
ஆசேர்‌ கோத்திரத்தார்‌ சமாதானமாயும்‌, 
சிநேகமாயும்‌ இருப்பார்கள்‌. 


சேர்‌ கோத்திரத்தாருடைய ந்தா. 
தோ தவளி அதக்‌ இக்கும்‌ 
பூமிக்கு மேலேயும்‌ ஆசீர்வாதம்‌ இருக்கும்‌. 
பூமிக்கு கீழேயும்‌ ஆசீர்வாதம்‌ இருக்கும்‌. 
ஆசேர்‌ தன்‌ காலை எண்ணெயிலே. 
தோய்ப்பான்‌ என்று மோசே சொல்லுகிறார்‌. 


ஆசேர்‌ கோத்திரத்தாரின்‌ சுதந்தரத்தில்‌ 
'சம்பூரணமாயிருக்கும்‌. ஆசே 
டன்‌ 
அபிஷேகம்பண்ணப்படுவது மாத்திரமல்ல, 
அவன்‌ விரும்பினால்‌, அவனுடைய கால்களும்‌ 
எண்ணெயினால்‌ தோய்க்கப்படும்‌. 
அவனுடைய தேசத்தில்‌ அந்த அளவுக்கு 
எண்ணெயும்‌, மற்ற பொருட்களும்‌ 
மிகுதியாயிருக்கும்‌. 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆசேர்‌ கோத்திரத்தாரின்‌ சுதந்தரத்தில்‌, 
பூமியின்‌ கீழும்‌ மிகுதியான ஆசீர்வாதம்‌ 
இருக்கும்‌. “இரும்பும்‌ வெண்கலமும்‌ உன்‌ 
பாதரட்சையின்‌ கீழிருக்கும்‌" என்று மோசே 
ஆசேர்‌ கோத்திரத்தாரைக்‌ குறித்து 
சொல்லுகிறார்‌. அவர்களுடைய தேசத்திலே. 
உலோகங்களும்‌, 'தாதுப்பொருட்களும்‌ 
ஏராஎமாயிருக்கும்‌. அவர்களுடைய 

த்தின்‌ பூமியை சுரங்கமாய்த்‌ 
தோண்டும்போது, பூமிக்கடியிலே 
கனிவளங்கள்‌ ஏராளபாயிருக்கும்‌ 

“இரும்பும்‌ வெண்கலமும்‌ உன்‌ 
பாதரட்சையின்‌ கீழிருக்கும்‌ என்னும்‌ 
வாக்கியத்திற்கு, "நீ. இரும்பைப்போல. 
பெலமுள்ளவனாகவும்‌ வெண்கலத்தைப்போல 
பிரகாசமானவனாகவும்‌ இருப்பாய்‌" என்று, 
வேதபண்டிதர்கள்‌ விளக்கம்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 


சேர்‌ கோத்திரத்தாரின்‌  பெலமும்‌, 
ரரமமும்‌ நிலைத்திருக்கும்‌ “ன்‌ 
க தக்கதாய்‌. உன்‌ பெலனும்‌ 
இருக்கும்‌' என்று மோசே சேர்‌ 
கோத்திரத்தாரைப்பற்றிச்‌ சொல்லுகிறார்‌, 
அவர்களுடைய ம 
வாலிப நாட்களின்‌ பெலம்‌ 
அவர்கள்‌ முதிர்வயதானாலும்‌, 
சரீரத்தில்‌ சோர்ந்துபோகமாட்டார்கள்‌. 
அவர்களுடைய சரீர அவயவங்கள்‌ 
இழைத்துப்போகாது. அவர்கள்‌ புதுபெலன்‌ 
ற்‌ முதிர்வயதிலும்‌ 


பெற்று. 
கெம்பீரமாயிருப்பார்கள்‌. 


ஆசேர்‌ 
பாதரட்சைகள்‌ மாத்திரமல்ல, அவர்களுடைய 


கோத்திரத்தாரின்‌ 


எலும்புகளும்‌ இரும்பைப்போலவும்‌ 
வெண்கலத்தைப்போலவும்‌ பெலனுள்ளதாகவும்‌ 
பிரகாசமானதாகவும்‌ இருக்கும்‌. 


கு நியமித்திருக்கிற எல்லா 
செய்வதற்கு தேவையான 
ர்‌. கோத்திரத்தாரிடத்தில்‌ 
கர்த்தர்‌ அவர்களுக்கு 
வேலைகளை செய்யச்‌ 
சொல்லுகிறாரோ, அந்த வேலைகளை 
செய்து முடிப்பதற்கான  பெலனையும்‌ 
அவர்களுக்கு கொடுப்பார்‌. கர்த்தர்‌ 
நம்முடைய திராணிக்கு அதிகமாய்‌, நம்மை 
ஒருபோதும்‌ சோதிக்கமாட்டார்‌. 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


ஆசேர்‌ கோத்திரத்தாருக்கு மூன்று 
ஆசீர்வாதங்களை சொல்லுகிறார்‌. 
அவையாவன : 


1. ஆசேர்‌ புத்திர பாக்கியமுடையவனாய்‌ 
இருப்பான்‌. 


2. தன்‌ சகோதரருக்குப்‌ பிரியமாயிருப்பான்‌. 


3. தன்‌ காலை எண்ணெயிலே. 
தோய்ப்பான்‌. (யோபு 29:6; மீகா 615) 


இஸ்ரவேலின்‌ தேவன்‌ 
உபா 38:26,27 


உபா 3998, யெஷுரனுடைய 
தேவணைப்போல்‌ ஒருவரும்‌ இல்லை; 
அவர்‌ உனக்குச்‌ சுகாயமாய்‌ 
வானங்களின்மேலும்‌ தமது. 
மாட்சிமையோடு ஆகாய 
மண்டலங்களின்‌ மேலும்‌ ஏறிவருகிறார்‌. 


உபா 88:27. அநாதி தேவனே உனக்கு. 
அடைக்கலம்‌; அவருடைய நித்திய 
புயங்கன்‌ உனக்கு ஆதாரம்‌; அவர்‌ 
உனக்கு முன்னின்று சத்துருக்களைத்‌ 
துரத்தி, அவர்களை அழித்தூப்போடு 
என்று கட்டனையிடுவார்‌. 


மோசே தேவனுடைய மனுஷன்‌. அவர்‌ 
சீக்கிரத்தில்‌ மரித்துப்போகப்போகிறார்‌ 
மரிக்கும்‌ முன்பாக, 
தேவனாகிய கர்த்தரையும்‌, 
இஸ்ரவேலரையும்‌ உயர்வாகப்‌ 
மேன்மைப்படுத்துகிறார்‌. 


இருக்கிறது. ஆனாலும்‌ அவைகளில்‌ எந்த 
தெய்வமும்‌ இஸ்ரவேலின்‌ தேவனுக்கு 


ஒப்பாகாது. 


கர்த்தர்‌ தம்மை ஆராதிக்கிறவர்களுக்கு, 
கிருபைகளையும்‌, சிலாக்கியங்களையும்‌, 
பாதுகாப்புக்களையும்‌, ஆசீர்வாதங்களையும்‌ 
கொடுக்கிறார்‌. விக்கிரகங்களையும்‌ புறஜாதி 
ஜனங்கள்‌  ஆராதிக்கிறார்கள்‌. ஆனால்‌ 
அந்த விக்கிரகங்கள்‌ அவர்களுக்கு ஒரு 
நன்மையும்‌ செய்யாது. அவைகளால்‌. 
ஒன்றும்‌ செய்ய முடியாது. விக்கிரகங்களுக்கு 
ஜீவனுமில்லை, பெலனுமில்லை, 
வல்லமையுமில்லை. 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மோனே இஸ்ரவேலின்‌. தேலனைப்பற்றர்‌ 
சொல்லும்போது, 'யெஷுரனுடைய 
தேவனைப்போல்‌ ஒருவருமில்லை என்று 
சொல்லுகிறார்‌. கர்த்தர்‌ சர்வவல்லமையும்‌, 
சர்வதுதிகாரமுமுள்ளவர்‌. 
இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தர்‌, 
வானங்களின்‌ மேலும்‌, தமது மாட்சிமையோடு 
ஆகாய. மண்டலங்களின்மேலும்‌ ஏறி 
வருகிறார்‌. கர்த்தர்‌ தம்முடைய ஜனத்திற்கு 
நன்மை செய்யும்போது, தாமதமில்லாமல்‌ 
நன்மை செய்கிறார்‌. இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
கர்த்தரை நோக்கிக்‌ கூப்பிடும்போது, கர்த்தர்‌ 
அவர்களுக்கு சகாயமாய்‌, வானங்களின்‌ 
ஆகாய  மண்டலங்களின்மேலும்‌, 
வேகமாய்‌ ஏறிவருகிறார்‌. 


கர்த்தர்‌ தம்முடைய ஜனங்களுக்கு 
உதவி செய்ய வரும்போது, அவருடைய 
வருகையை சத்துருக்களால்‌ தடுத்து நிறுத்த 
முடியாது... சத்துருக்கள்‌ நினையாத 
நேரத்திலே, கர்த்தர்‌ 
ஆகாயமண்டலங்களின்மேல்‌ ஏறி வருவார்‌. 
அவருடைய வருகை வேகமாகவும்‌, 
பதான்‌ இருக்கும்‌. 
மோசே கர்த்தரைப்பற்றிச்‌ 
சொல்துப்போது, பன ற்‌ 
தேவனைப்போல்‌ ஒருவரும்‌ இல்லை: அவர்‌ 
க்குச்‌ சகாயமாய்‌ 
மாட்‌ 


ர்‌ நித்தியமானவர்‌. அவருடைய 
புயங்கள்‌ இஸ்ரவேல்‌ ஜனத்தாருக்கு 
ஆதாரமாயிருக்கிறது. கர்த்தர்‌ நித்தியமான 
தேவனாகமிருப்பதினால்‌, அவருடைய 
ம நித்தியமானதாகயிருக்கிறது. 
தெய்லங்களெல்லாம்‌ 
கண்டுபிடிக்கப்பட்டவை. 

கண்டுபிடிப்ுக்கள்‌. 


இப்போதும்‌ இருக்கிறார்‌. இந்த உலகம்‌ 
அழிந்துபோன பின்பும்‌, காலங்கள்‌ முடிந்து 
போனபின்பும்‌, தேவனாகிய கர்த்தர்‌ 
இருப்பார்‌. 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


கர்த்தருடைய 
நித்தியத்துவத்தைப்பற்றிச்‌ சொல்லும்போது, 
“அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம்‌: 

ள்‌ உனக்கு 


கட்டளையிடுவார்‌" 
சொல்லுகிறார்‌ 

வானத்தின்‌ மேலே நித்திய தேவனும்‌, 
வானத்தின்‌ கீழே அவருடைய நித்திய 
புயங்களும்‌ உள்ளன. இதனால்‌ இஸ்ரவேல்‌ 
பத்திரருக்கு மேலிருந்தும்‌. கீழிருந்தம்‌ 
சுற்றிலுமிருந்தும்‌ பாதுகாப்பு உள்ளது 
(சங்‌ 34:7; சங்‌ 911-12). 


கர்த்தாவே, நீர்‌ பூர்வகாலமுதல்‌ என்‌ 
தேவனும்‌, என்‌ பரிசுத்தருமானவர்‌ அல்லவா? 
நாங்கள்‌ சாவதில்லை கர்த்தாவே 
நியாயத்தீர்ப்புச்‌ செய்ய அவனை வைத்தீர்‌; 
கன்மலையே, தண்டனை செய்ய அவனை 
நியமித்தீர்‌" (ஆப 1:12). 

தம்முடைய ஜனத்திற்கு 
அவர்களுக்கு விரோதமாக 


கர்த்தர்‌ 
முன்பாக நிற்பார்‌. 
சத்துருக்கள்‌ எழும்பி வரும்போது, கர்த்தர்‌ 


அந்த சத்துருக்களைத்‌ தூரத்துவார்‌. 
"சத்துருக்களை  அழித்துப்போடு" என்று 
கர்த்தர்‌ தம்முடைய ஜனத்திற்கு 
கட்டளையிடுவார்‌. நங்கள்‌ சத்துருக்களை 
அழிப்பதற்கு, கர்த்தர்‌ தம்முடைய 
ஜனத்தை பலப்படுத்துவார்‌. 


தேவனுடைய இஸ்ரவேல்‌ 
உபா 33:28,29 


உபா 33:28. இஸ்ரவேல்‌ சுகமாய்த்‌ 
தனித்து வாசம்பண்ணுவான்‌; 
யாக்கோபின்‌ ஊற்றானது தானியமும்‌ 
திராட்சரசமுமுன்ன 

இருக்கும்‌: அவருடைய 

பனியைப்‌ பெய்யும்‌. 


உபா 83:29, இஸ்ரவேலே, நீ 
பாக்கியவான்‌;கர்த்தரால்‌ ரட்சிக்கப்பட்ட 
ஜனமே, உனக்கு ஒப்பானவன்‌ யார்‌? 
உனக்குச்‌ சகாயஞ்செய்யும்‌ கேடகமும்‌ 
உனக்கு மகிமை பொருத்திய 
பட்டயமும்‌ அவரே; உன்‌ சத்துருக்கள்‌ 
உனக்கு இச்சகம்‌ பேசி 
அடங்குவார்கள்‌; அவர்கள்‌ மேடுகளை 
மிதிப்பாய்‌, என்று சொன்னான்‌. 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தேவனுடைய இஸ்ரவேலைப்போல 
தப்‌ பூமியிலே வேறு எந்த ஜனமுமில்லை. 
இஸ்ரவேல்‌ ஜனத்தாருடைய 
கோத்திரத்தாருக்கும்‌. 
வார்த்தைகளைச்‌ 
தன்னுடைய ஆசீர்வாத 
வார்த்தைகளின்‌ முடி இஸ்ரவேல்‌ 
சபையார்‌ எல்லோருக்கும்‌ பொதுவான 
ஆசீர்வாதங்களை சொல்லுகிறார்‌. அவர்கள்‌ 
கர்த்தருக்குள்‌ சந்தோஷமாயிருப்பார்கள்‌. 
மோசே இஸ்ரவேல்‌ புத்திரரை நோக்கி, 
இஸ்ரவேலை, நீ பாக்கியவான்‌" என்றும்‌, 
கர்த்தரால்‌ இரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு 
ஒப்பானவன்‌ யார்‌" (உபா 33:29) என்றும்‌ 
சொல்லுகிறார்‌. இந்தப்‌ பூமியிலுள்ள 
ஜனங்களில்‌, இஸ்ரவேல்‌ ஜனத்திற்கு 
ஒப்பான ஜனம்‌ ஒருவருமில்லை. 
இஸ்ரவேல்‌  ஐனத்தார்‌ நங்கள்‌ 
கர்த்தரை மகிமைப்படுத்த 
இந்தப்‌ பூமியிலுள்ள. 
தங்கள்‌ தேவனாகிய 
ஒருவருமில்லையென்று 


அவர்கள்‌ கர்த்தரை மகிமைப்படுத்தும்போது, 
கர்த்தர்‌ அவர்களுக்கு ஆசீர்வாதங்களையும்‌ 
பாக்கியங்களையும்‌ கொடுப்பார்‌. இஸ்ரவேல்‌ 
ஜனத்தார்‌ பாக்கியவான்‌களாயிருப்பார்கள்‌. 

இஸ்ரவேலின்‌ தேவனைப்போல. 
ஒருவரும்‌ இல்லாததுபோல, தேவனுடைய 
இஸ்ரவேலைப்போல. ஒருவருமில்லை. 
கர்த்தருக்கு ஒப்பானவரும்‌ ஒருவருமில்லை. 
இஸ்ரவேல்‌ ஜனத்தாருக்கு ஒப்பானவரும்‌ 
ஒருவருமில்லை. 


ர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ சபையாரை 
அதிகமாய்‌ ஆசீர்வதிக்கிறார்‌. அவர்களுக்கு 
ம்‌ ஆசீர்வாதமான 
வாக்குத்தத்தமாகச்‌ 


புதிய ஏற்பாட்டுக்காலத்து, 


தப்‌ பிரமாணத்தின்படி நடந்து 
வருகிறவர்கள்‌ எவர்களோ, அவர்களுக்கும்‌, 
தேவனுடைய இஸ்ரவேலருக்கும்‌, சமாதானமும்‌ 
இரக்கமும்‌ உண்டாயிருப்பதாக" (கலா 6:16). 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


BALWETHER 
பிய 


இஸ்ரவேல்‌. 


வாசம்பண்ணுவார்கள்‌. 


வாசஸ்தலம்‌ அல்லது மாளிகை 


பொருள்‌. 
ஜனத்தார்‌ பாதுகாப்பாயிருப்பார்கள்‌. அங்கே 
சுகமாய்‌ வாசம்பண்ணுவார்கள்‌. ஒருவன்‌ தன்‌. 
சொந்த வீட்டில்‌ தங்கிமிருப்பதுபோல 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌, கர்த்தர்‌ தங்களுக்கு 
அடைக்கலமாகக்‌ கொடுத்திருக்கிற 
வாசஸ்தலத்திலே தங்கியிருப்பார்கள்‌. 
தேவனுை இஸ்ரவேலர்‌. 
ஒவ்வொருவரும்‌, நேவசோடுகூட, அவருடைய 
வாசஸ்தலத்தில்‌ தங்கியிருக்கிறார்கள்‌. மனுஷர்‌ 
மரித்துப்போன பின்பு, அவர்களுடைய 
ஆத்துமா கர்த்தரிடத்திற்கு திரும்பிப்போகும்‌. 
இளைப்பாறும்‌ ஸ்தலங்களில்‌ 
தங்கியிருக்கும்‌. கர்த்தரே 
ஜனங்களுக்கு 


அவை 
கர்த்தரோடுகூட 
தம்முடைய 
மறைலிடமாயிருக்கிறார்‌ 
என்‌ ஆத்துமாவே கர்த்தர்‌. உனக்கு 
நன்மை செய்தியால்‌, நீ 
இளைப்பாறுதலுக்குத்‌ திரும்பு” (சங்‌ 11627). 


“நீர்‌ எனக்கு மறைலிடமாயிருக்கிறீர்‌: 
என்னை நீர்‌ இக்கட்ககு கலல்க்கா்ற 
இரட்சணியப்‌ பாடல்கள்‌ என்னைச்‌ 


சூழ்ந்துகொள்ளும்படி செய்வீர்‌" (சங்‌ 32:7). 


கர்த்தருடைய ஆறுதல்களையும்‌, 
ஆதரவுகளையும்பெற்ற இஸ்ரவேல்‌ 
ஜனத்தைப்போல, இந்தப்‌ பூமியில்‌ வேறு 
எந்த ஜனமும்‌ இவ்வளவு ஆறுதல்களையும்‌ 
ஆதரவுகளையும்‌ பெறவில்லை. கர்த்தருடைய 
நித்திய புயங்கள்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
ஆதரமாயிருக்கிறது. 
புயங்கள்‌ என்பது. 
'சர்வவல்லமையைக்‌ குறிக்கிறது. 


கர்த்தர்‌ தம்முடைய பலத்த கரத்தினால்‌ 
தம்முடைய ஜனத்தை ஆதரிக்கிறார்‌. 
பாதுகாக்கிறார்‌, பராமரிக்கிறார்‌. நம்முடைய 
ஆவிக்குரிய ஜீவியத்தில்‌ நாம்‌ பலவிதமான 
அனுபவங்களை கடந்துவருகிறோம்‌. நமக்கு 
'துன்பநேரங்களும்‌, வேதனையான. 
நேரங்களும்‌ வரும்போது கர்த்தருடைய 
நித்திய புயங்களே நமக்கு 
ஆதரபாயிருக்கிறது. 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தேவனுடைய தெய்வீக கிருபை 
நமக்கு எல்லா வேளைகளிலும்‌ 


போதுமானதாயிருக்கிறது. 


அதற்கு அவர்‌: என்‌ கிருபை உனக்குப்‌ 
போதும்‌; பலவீனத்திலே என்‌ பலம்‌ பூரணமாய்‌ 
விளங்கும்‌ என்றார்‌. ஆகையால்‌, கிறிஸ்துவின்‌ 
வல்லமை என்மேல்‌ தங்கும்‌, என்‌ 
பலவீனங்களைக்குறித்து நான்‌ மிகவும்‌. 
சந்தோஷமாய்‌ 'மேன்மைபாராட்டுவேன்‌"' 
(2கொரி 12:9). 

இஸ்ரவேல்‌ புத்திரரை 
வழிநடத்தி அவர்களுக்கு கட்டளை 
கொடுப்பதுபோல, இந்தப்‌ பூமியிலே வேறு 
எந்த  ஜாதியாருக்கும்‌ அவர்களுடைய 
தெய்வங்கள்‌ கட்டளை கொடுப்பதில்லை, 
கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ ஜனத்தாருக்கு 
முன்னின்று. சத்துருக்களைத்‌ துரத்தி, 
"அவர்களை அழித்துப்போடு' என்று 
கட்டளையிடுவார்‌. 


கர்த்தர்‌. 


கர்த்தர்‌ 
சர்வவல்லமையினால்‌ 
ஜனத்தாருக்கு கட்டளை கொடுக்கிறார்‌ 
கர்த்தர்‌ ஒருவராகவே பெரிய காரியங்களை 
செய்ய முடியும்‌. அவரால்‌ செய்ய முடியாத 


பங்கைக்கொடுக்கிறார்‌. 


விசுவாசிகளாகிய நமக்கு ஆவிக்குரிய 
சத்துருக்கள்‌ அநேகர்‌ இருக்கிறார்கள்‌. நாம்‌ 
அவர்களுக்கு. விரோதமாக 
யுத்தம்பண்ணவேண்டும்‌. நம்மை நேசித்து, 
நம்மைப்‌ பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. 
நம்மால்‌ சத்துருக்களுக்கு விரோதமாக 
யுத்தம்பண்ணி, அவர்களை மேற்கொள்ள 
முடியும்‌. 
கர்த்தராகிய 
இவேசகிறன்துவே நம்முடைய இரட்சிப்பின்‌ 
அதிபதியாகயிருக்கிறார்‌. அவரே நமக்கு 
முன்னின்று. நம்முடைய சத்துருக்களை 
த்துவார்‌. கர்த்தர்‌ கல்வாரி சிலுவையில்‌ 
த உலகத்தின்‌ அதிபதியையும்‌, அந்தகார 
லப பிசாசின்‌ 
வல்லமைகளையும்‌ மேற்கொண்டார்‌. 
நம்முடைய கிறிஸ்துவானவர்‌ நமக்காக 
யுத்தம்பண்ணி சத்துருவை ஜெயித்தார்‌. 
ஆகையினால்‌ நாம்‌ கிறிஸ்துவுக்குள்‌ ஜெயம்‌ 
பெற்றவர்களாகயிருக்கிறோம்‌. 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


(யய 
பிய 


இஸ்ரவேல்‌ 
கர்த்தரால்‌ பாதுகாக்கப்பட்ட ஜனம்‌, 
உலகத்தில்‌ வேறு 
இஸ்ரவேல்‌ 


எந்த ஜனமும்‌ இல்டை 
சுகமாய்த்‌ 
வாசம்பண்ணுவான்‌" (உபா 33:28) என்று 
மோசே சொல்லுகிறார்‌. கர்த்தருக்குள்‌ 
வாசம்பண்ணுகிறவர்கள்‌, கர்த்தருடைய 
நாமத்தை தங்களுடைய பலத்த துருகமாக 
அறிக்கை செய்யவேண்டும்‌. கர்த்தருக்குள்‌ 
வாசம்பண்ணுகிறவர்கள்‌, சுகமாயும்‌, 
பாதுகாப்பாயும்‌ வாசம்பண்ணுவார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தருக்கு 
எதிராகப்‌ பாவம்‌ செய்து அவருக்குக்‌ 
கோபமூட்டாமல்‌ இருந்திருப்பார்களென்றால்‌, 
அவர்கள்‌ பல காலமாக சுகமாய்‌ 
வாசம்பண்ணி இருக்கலாம்‌. ஆனால்‌ 
அவர்களோ பாவம்‌ செய்து தங்களுக்கு 
அ வருவித்துக்‌ கொண்டார்கள்‌. 
(ஏசா 6310) தனித்து வாசம்‌ பண்ணுதல்‌ 
என்பதற்கு வானத்தின்‌ கீழுள்ள தேசத்தின்‌ 
அந்நிய தெய்வங்களோடு எந்த ஐக்கியம்‌ 
இல்லாமல்‌ தனியாக ஜீவிப்பார்கள்‌ என்பது, 
இதன்‌ பொருள்‌, (உபா 32:8-10; எண்‌ 9; 
அப்‌ 17:26), 
உயர்ந்த இடங்களில்‌ 
கன்மலைகளின்‌ 

உயர்ந்த 


வாசம்பண்ணுவான்‌: 
அரண்கள்‌ அவனுடைய 
அடைக்கலமாகும்‌: அவன்‌ அப்பம்‌ அவனுக்குக்‌ 
கொடுக்கப்படும்‌: அவன்‌ தண்ணீர்‌ அவனுக்கு 
நிச்சயமாய்க்‌ கிடைக்கும்‌" (ஏசா 33:16). 


ஸ்ரவேல்‌ த்து வாசம்பண்ணுவான்‌ 
என்று கே த்தா கவன்‌ 
தனியாகமிருந்தாலும்‌ சுகமாக 
வாசம்பண்ணுவான்‌. அவன்‌ புறஜாதி 
ஜனங்களோடு எந்த உடன்படிக்கையும்‌. 
பண்ணிக்கொள்ளமாட்டான்‌. அவர்களுடைய 
விக்கிரகாராதனைகளில்‌ இஸ்ரவேலருக்கு 
ங்கும்‌ இருக்காது. 

பறஜாதி 
தனியாக 
தனித்து. 


சுகமாய்‌ 


வாசம்பண்ணுவார்கள்‌. 
வாசம்பண்ணினாலும்‌, 
வாசம்பண்ணுவார்கள்‌. 


அவர்கள்‌ 


இஸ்ரவேல்‌. புத்திரர்‌ 
விக்கிரகாராதனைக்காரரோடு எந்தவித 
சம்பந்தமும்‌ பண்ணாமல்‌, அவர்களோடு 
ஐக்கியமாயிராமல்‌, கர்த்தருக்குள்‌ தங்கள்‌ 
பரிசுத்தத்தைக்‌ காத்துக்கொள்வார்கள்‌. 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அப்போது அவர்கள்‌ கர்த்தருக்குள்‌ சுகமாயும்‌ 
பாதுகாப்பாயும்‌ வாசம்பண்ணுவார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ பந்திருக்கு புறஜாதியாகுடைய 
உதவிகளும்‌, பாதுகாப்புக்களுக்கும்‌ 
கிடைக்கவில்லையென்றாலும்‌, அவர்களுக்கு 
கர்த்தருடைய உதவிகளும்‌, பாதுகாப்புக்களும்‌ 
கிடைக்கும்‌. 
இஸ்ரவேல்‌ 


கர்த்தரால்‌ 


இந்தப்‌ 

புத்திரரைப்போல. 
ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம்‌, வேறு எந்த 
ஜனமுமில்லை. அவர்கள்‌ இந்தப்‌ பூமியிலே. 
செழித்திருப்பார்கள்‌. மோசே இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாரின்‌. ஆசீர்வாதங்களைப்பற்றிச்‌ 
சொல்லும்போது, “யாக்கோபின்‌ ஊற்றானது 
தானியமும்‌ திராட்சரசமுழுள்ள தேசத்திலே 
இருக்கும்‌: அவருடைய வானமும்‌ பனியைப்‌ 
பெய்யும்‌' (உபா 33:28) என்று 
சொல்லுகிறார்‌. 


யாக்கோபின்‌ ஊற்றானது, மோசேயோடு 
கூடமிருக்கிற இஸ்ரவேல்‌ சபையாருக்கு 
ஆசீர்வாதமான ஊற்று திறக்கப்பட்ிருக்கிறது. 
யாக்கோபின்‌ ஆசீர்வாதம்‌, 

இஸ்ரவேல்‌ சபையாருக்கும்‌, 
வரப்போகிற 
பின்சந்ததியாருக்கும்‌ 
வாக்குப்பண்ணப்டட்டிருக்கிறது. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ நல்ல தேசத்திலே 
குடியேறப்போகிறார்கள்‌. அந்த தேசத்தில்‌ 
தானியமும்‌ திராட்சரசமும்‌ ஏராளமாயிருக்கும்‌. 
இஸ்ரவேல்‌ சபையார்‌ எல்லோரும்‌ இப்போது, 
யோர்தானுக்கு இப்புறத்திலே இருக்கிறார்கள்‌. 
யோர்தானுக்கு அப்புறத்திலே இருக்கிற 
கானான்‌ தேசம்‌, அவர்களுக்கு 
வாக்குப்பண்ணப்பட்ட தேசம்‌. அது பாலும்‌: 
தேனும்‌ ஓடுகிற செழிப்பான தேசம்‌. அந்த 
தேசத்தில்‌ தானியமும்‌ திராட்சரசமும்‌ 
ஏராளமாயிருக்கிறது. அந்த தேசத்தின்மீது. 
கர்த்தருடைய வானமும்‌ பனியைப்‌ பெய்யும்‌. 


பூமியிலே 


அவர்களுடைய 


யாக்கோபின்‌ ஊற்று என்னும்‌ 
வார்த்தைக்கு யாக்கோபின்‌ கண்‌ என்றும்‌ 
பொருள்‌ சொல்லலாம்‌. யாக்கோபின்‌ கண்கள்‌, 
தானியமும்‌ திராட்சரமுமுள்ள கானான்‌ 
தேசத்தின்‌ மேல்‌ இருக்கிறது. யாக்கோபின்‌ 
கண்கள்‌ என்னும்‌ வார்த்தை இஸ்ரவேல்‌ 
சபையாரின்‌ கண்களைக்‌ குறிக்கிறது. 
கானான்‌ தேசம்‌ அவர்களுடைய கண்களுக்கு 
முன்பாக, யோர்தானுக்கு அப்புறத்திலே 
இருக்கிறது. 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


BALWETHER 
பிய 


இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தர்‌, 
தம்முடைய ஜனத்திற்கு உதவி 
தேவைப்படும்போதெல்லாம்‌, வேகமாக வந்து 
ர்‌. கர்த்தருடைய உதவியைப்‌ 

இஸ்ரவேல்‌ ஜனத்தாரைப்போல, 

ந்தப்‌ பூமியிலே வேறு எந்த ஜாதியாரும்‌, 
தெய்வங்களின்‌ உதவியைப்‌ 


ஜனத்தாருக்கு 
சகாயமாய்‌. னங்க என்பதன்‌ தமது. 
மாட்சிமையோடு ஆகாய மண்டலங்களின்‌ 
மேலும்‌ ஏறிவருகிறார்‌. இப்ன்‌) அளந்தார்‌ 
கர்த்தரால்‌ சிக்கப்பட்ட 
ஜனமாகயிருக்கிறார்கள்‌. அவர்களுக்கு, 
ஒப்பானவர்‌ ஒருவருமில்லை. 


இஸ்ரவேல்‌ ஜனத்தாரைப்போல 
பலமுள்ள ஆயுதம்‌ தரித்தவர்களும்‌ இந்தப்‌ 
பூமியிலே வேறு எந்த ஜாதியாரும்‌ இல்லை. 
"உனக்குச்‌ சகாயஞ்செய்யும்‌ கேடகமும்‌. 
உனக்கு மகிமை பொருந்திய 
பட்டயமும்‌ அவரே” (உபா 33:29) என்று 
மோசே இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
சொல்லுகிறார்‌. 

கேடகம்‌ 
சத்துருக்களிடத்திலிருந்து 
தம்‌. பட்டயம்‌ 
சங்காரம்பண்ணும்‌ ஆயுதம்‌. ர்‌ 
ஜனத்திற்கு. அ தேவைப்படுகிறது. 
அதே ளையில்‌ அவர்கள்‌ 
சத்துருக்களுக்கு திரநா யுத்தம்பண்ணி 
அவர்களை மேற்கொள்ளவும்‌ வேண்டும்‌. 
இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தரே 
அவர்களுக்கு பாதுகாப்பாகவும்‌, 
சத்துருக்களை சங்காரம்பண்ணும்‌ 
பட்டயமாகவும்‌ இருக்கிறார்‌ 


யுத்தவீரரை 
பாதுகாக்கும்‌ 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ சத்துருக்களுக்கு 
விரோதமாக யுத்தம்பண்ணி அவர்களை 
மேற்கொள்வார்கள்‌. யுத்தங்களிலே இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாரைப்போல ஜெயம்‌ பெற்ற ஜாதியார்‌ 
வேறு ஒருவருமில்லை. கர்த்தரே ந க்‌ 
பெலனாகயிருக்கிறார்‌. 
அவர்களுக்கு க்க 
கர்த்தரே அவர்களுக்கு ஆயுதமாகவும்‌ 
இருக்கிறார்‌. இஸ்ரவேலின்‌ தேவனாகிய 
கர்த்தர்‌, அவர்களுடைய சத்துருக்களுக்கு 
விரோதமாக யுத்தம்பண்ணுகிறார்‌. யுத்தம்‌ 
கர்த்தருடையது. ஜெயம்‌ ரவேல்‌ 
புத்திரருடையது. 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மோசே இதுபற்றிச்‌ சொல்லும்போது, 
'உன்‌ சத்துருக்கள்‌ உனக்கு இச்சகம்‌ பேசி 
அடங்குவார்கள்‌: அவர்கள்‌ மேடுகளை 
மிதிப்பாய்‌” (பா 33:29) என்று 
சொல்லுகிறார்‌. இஸ்ரவேலரின்‌ சத்துருக்கள்‌ 
அடங்குவார்கள்‌. இஸ்ரவேலர்கள்‌ அவர்களை 
அடக்குவார்கள்‌. சத்துருக்களுக்கு சொந்த 
விருப்பமும்‌, சொந்த திட்டமும்‌ இருந்தாலும்‌, 
விட்டு விட்டு, 
விருப்பத்திற்கும்‌ 
திட்டத்திற்கும்‌ அடங்கிப்போவார்கள்‌. 
சத்துருக்கள்‌ 
இச்‌. ட்ப, 
பொய்ப்பேசுவார்கள்‌. 
சத்துருக்களால்‌ 


இஸ்ரவேலருக்கு 

அவர்கள்‌ 

ஆனாலும்‌. 
இஸ்ரவேல்‌. புத்தருக்கு 
முன்பாக அடங்காமலிருக்க முடியாது. 
இஸ்ரவேல்‌ புத்திரரோ சத்துருக்களுடைய 
மேடுகளை மிதிப்பார்கள்‌. சத்துருக்கள்‌ 
இஸ்ரவேலருக்கு விரோதமாகப்‌ 
பொய்சொன்னாலும்‌, முடிவிலே அவர்களுக்கு 
அடங்கிப்போவார்கள்‌. 


மோரே இஸ்ரவேல்‌ ஜனத்தாருக்கு 
சொல்லுகிற பொதுவான ஆசிர்வாதங்களின்‌ 
விவரம்‌ வருமாறு : 

1. இரும்பும்‌ 


பாதரட்சையின்‌ 
(உபா 33:25, 


உள்‌ 
கீழிருக்கும்‌ 


வெண்கலமும்‌. 
சாமு 17:6) 


உன்‌ நாப்களுக்குத்தக்கதாய்‌ உன்‌ 
பெலனும்‌ இருக்கும்‌. 


யெஷுரனுடைய  (இஸ்ரவேலுடைய) 
தேவனைப்போல்‌ ஒருவரும்‌ இல்லை. 
(உபா 33:26-27; சங்‌ 68:4; எசே 1). 


அநாதி தேவனே அவர்களுக்கு 


அடைக்கலம்‌; அவருடைய நித்திய 
புயங்கள்‌ அவர்களுக்கு ஆதாரம்‌. 


கர்த்தர்‌ அவர்களுக்கு முன்னின்று 
சத்துருக்களைத்‌ துரத்தி, அவர்களை 
அழித்துப்போடு என்று 
கட்டளையிடுவார்‌. 


இஸ்ரவேல்‌ சுகுமாய்த்‌ தனித்து 
வாசம்பண்ணுவான்‌. (உபா 33:28). 


யாக்கோபின்‌ ஊற்றானது தானியமும்‌ 
திராட்சரசமுமுள்ள தேசத்திலே 
இருக்கும்‌. 





BALWETHER 
பிய 


8. வானம்‌ பனியைப்‌ பெய்யும்‌. 
ங்ரவேல்‌ பாக்கியவான்‌. 
(உபா 33:29). 


கர்த்தரால்‌ ரட்சிக்கப்பட்ட 


சத்துருக்கள்‌ 
இச்சகம்‌ பேசி 


உபாகமம்‌ - விரிவுரை 
DEUTERONOMY - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ ஜனத்தாரோடு 
ஏற்படுத்திக்கொண்ட உறவுகளைப்பற்றிய 
விவரம்‌ வருமாறு : 
1. நித்திய அடைக்கலம்‌. (உபா 33:27) 
2. பாதுகாக்கிறவர்‌. 
3 சத்துருக்களைத்‌ துரத்துகிறவர்‌. 
ஜீவஊற்று (உபா 33:28) 
5. இரட்சகர்‌ (உபா 
. கேடகமும்‌, பாதுகாப்பும்‌ 
கர்த்தர்‌ தம்முடைய பிள்ளைகளோடு 
சதா காலங்களிலும்‌ இப்படிப்பட்ட உறவையே 
வைத்துக்‌ கொள்ள விரும்புகிறார்‌. (யாத்‌ 6- 
12; நியா 216-9; 1சாமு 14; ஏசா 37:36; 
எமி 11:32-40)... தம்முடைய பிள்ளைகளின்‌ 
ஆபத்துக்‌ காலங்களில்‌ கர்த்தர்‌ தேடி வந்து 
விசாரித்து, அவர்களுக்கு உதவி 
பரிகிறார்‌. 





உபாகமம்‌ - 


விரிவுரை 


DEUTERONOMY - COMMENTARY 


மோசே மரிக்கும்‌ முன்பாக 
ஜனத்தாருக்கு ன்‌ 
இதுவரையிலும்‌ 
இந்த அதிகாரத்தில்‌ அவர்‌ மரிக்கும்போது 
நடைபெற்ற சம்பவங்கள்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. மோசே தன்னுடைய 
ஒட்டத்தை ஒடி முடித்திருக்கிறார்‌. 


மோசே மரிக்கும்‌ முன்பாக பிஸ்காவின்‌ 
கொடுமுடியில்‌ நின்று கானான்‌ தேசத்தை 
நோக்கிப்‌ பார்க்கிறார்‌ (போ 341-4) 
மோசேயின்‌ மரண அவர்‌ 
அடக்கம்பண்ணப்படுவதும்‌ (உபா 34:55). 
மரிக்கும்போது மோசேயின்‌ வயது 
(உபா 34:7). 

இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ மோசேக்காக 
துக்கங்கொண்டாடுகிறார்கள்‌ 
மோசேக்கு பின்பு யோசுவா 
புத்திரரை கானான்‌ 
வழிநடத்துகிறார்‌ (உபா 3439. 
குணாதிசயங்கள்‌ (உபா 3410-12). 


பிஸ்காவின்‌ கொடுமுடி. 
உபா 8441-4 


உபா இகம்‌. பின்பு மோசே மோவாபின்‌ 
சமனான வெளிகளிலிருத்து 
எரிகோவுக்கு எதிரான நேபோ 
மலையிலிருக்கும்‌. யிஸ்காவின்‌ 
கொடுமுடியில்‌ ஏறினான்‌; அப்பொழுது 
கர்த்தர்‌ அவனுக்கு, தாண்மட்டுமுன்ன 
கிலேயாத்‌ தேசம்‌ அனைத்தையும்‌, 


உபா 842. நப்தலி தேசம்‌ 
அனைத்தையும்‌, எப்பிராயீம்‌ மனாகே 
என்பவர்களின்‌ தேகத்தையும்‌, கடைசிச்‌. 
சமுத்திரம்‌ வரைக்குமுன்ன யூதா தேசம்‌ 
அனைத்தையும்‌, 


உபா 34:3. தென்புறத்தையும்‌, சோவார்‌ 
வரைக்குமுன்ன பேரீச்சமரங்களின்‌' 
பட்டணம்‌ என்னும்‌ ஊர்முதற்கொண்டு 
எரிகோவின்‌ பன்னத்தாக்காகிய. 
சமனான பூமியையும்‌ காண்பித்தார்‌. 


யாக்கோபுக்கும்‌ ஆணையிட்ட தேசம்‌ 
இதுதான்‌, இதை உன்‌ கண்‌ காணும்படி. 
செய்தேன்‌; ஆனாலும்‌ தீ 
அவ்விடத்திற்குக்‌ கடத்துபோவதில்லை 
என்றார்‌. 


உபாகமம்‌ 34 ஆம்‌ அதிகாரம்‌ எபிரெய 
மூலபாஷை  சுஷஷகளில்‌ பஞ்சாகமப்‌ 
புஸ்தகத்தின்‌ ஒரு பகுதியாகவே இருக்கிறது. 
து ஒரு பின்‌இணைப்புப்‌ பகுதியாகக்‌ 
ருதப்படுகிறது. இதை மோசே தனது 
மரணத்திற்கு முன்பாகவோ, அல்லது 
வேறொருவர்‌ மோசேயின்‌ மரணத்திற்குப்‌ 
பின்பாகவோ எழுதியிருக்க வேண்டும்‌. 
மோசேக்குக்‌ கிடைத்த தெய்வீக 
வெளிப்பாட்டின்‌ பிரகாரம்‌ அவரே இதை 
எழுதி இந்தப்‌ புஸ்தகத்தில்‌ சேர்த்திருக்கலாம்‌. 
ஆதியாகமம்‌ முதல்‌ அதிகாரத்தில்‌ 
வானமும்‌, பூமியும்‌  சிருஷ்டிக்கப்பட்ட 
சம்பவங்களை மோசே எழுதியது போலவே, 
இதையும்‌ அவரே எழுதியிருக்கலாம்‌ 
(ஆதி 10-2225), இந்த அதிகாரத்தை மோசே 


வேண்டும்‌. மோசேயைப்போலவே யோசுவாவும்‌ 
நியாயப்‌ பிரமாணப்‌ புஸ்தகத்தில்‌ 
எழுதியிருக்கிறார்‌. (யோசு 24:26) 

மோசே நேபோ மலையிலிருக்கும்‌ 
பிஸ்காவின்‌ கொடுமுடியில்‌ ஏறுகிறார்‌. அவர்‌ 
பரலோகத்தை நோக்கிப்‌ 
பிரயாணம்பண்ணுகிறார்‌. நேபோ 
மலையிலே மரிக்கப்போகிறார்‌. 

நீ எரிகோவக்கு எதிரான மோவாப்‌ 
தேசத்திலுள்ள இந்த அபாரம்‌ என்னும்‌ 
மலைகளிலிருக்கிற நேபோ பர்வதத்தில்‌ ஏறி, 
நான்‌ இஸ்ரவேல்‌ சந்ததியாருக்குக்‌ 
காணியாட்சியாகக்‌ கொடுக்கும்‌ கானான்‌ 
தேசத்தைப்‌ பார்‌ நீங்கள்‌ சீன்‌ 
வனாந்தரத்திலுள்ள காதேசிலே மேரிபாவின்‌ 
தண்ணீர்‌ சமீபத்தில்‌ இஸ்ரவேல்‌ 
பத்திரருக்குள்ளே என்னைப்‌ பரிசுத்தம்‌ 
பண்ணாமல்‌, அவர்கள்‌ நடுவே என்‌ 
கட்டளைகளை மீறினதினாலே உன்‌ 
சகோதரனாகிய ஆரோன்‌ ஓர்‌ என்னும்‌. 
மலையிலே மரித்து, தன்‌ ஜனத்தாரிடத்தில்‌ 
சேர்க்கப்பட்டதுபோல நீயும்‌" ஏறப்போகிற 
மலையிலே மரித்து, உன்‌ ஜனத்தாரிடத்தில்‌ 
சேர்க்கப்படுவாய்‌" (உபா 32:49-51) 


மோசே 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


அவருக்கு 
வெளிப்படுத்தியிருக்கிறார்‌. 
சபையார்‌ எல்லோரும்‌ மோவாபின்‌ சமனான 


. பாளயமிறங்கியிருக்கிறார்கள்‌. 


கொடுமுடியில்‌ ஏறுகிறார்‌. மோசே 

தருணம்‌ வந்திருக்கிறது. அப்போதும்‌ அவர்‌ 
கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, 
நேபோ மலையின்மேல்‌ ஏறிப்போகிறார்‌. 


நேபோ மலையின்‌ சிகரத்திற்கு 
பிஸ்காவின்‌ கொடுமுடி என்று பெயர்‌. பிஸ்கா 
என்பது உயர்ந்த ஸ்தானத்தையும்‌, 
உன்னதமான அனுபவங்களையும்‌ குறிக்கிற 
வார்த்தை, மோசே பிஸ்காவின்‌ 
கொடுமுடியிலே ஏறும்போது, அவருக்கு 
துணையாக, அவரோடுகூட யாரும்‌ 
ஏறிப்போகவில்லை. மோசே பிஸ்காவின்‌ 
கொடுமுடிக்கு, மற்றவர்களுடைய 
துணையில்லாமல்‌, தனியாக ஏறிப்போகிறார்‌ 


மோசே மோவாபின்‌ சமவெளிகளில்‌, 
இஸ்ரவேல்‌ சபையார்‌ எல்லோரையும்‌ 
ஆசீர்வதித்து முடித்திருக்கிறார்‌. 
யோசுவாவிடமும்‌, ஆசாரியராகிய 
எலெயாசாரிடமும்‌, 'தன்னுடைய 
சிநேகிதர்களிடமும்‌, மோசே தன்னுடைய 
மரணத்தைப்பற்றியும்‌, கர்த்தருடைய 
வார்த்தையின்‌ பிரகாரம்‌ தான்‌ நேபோ 
மலையிலிருக்கும்‌ பிஸ்காவின்‌ கொடுமுடியிலே 
ஏறிப்போவதைப்பற்றியும்‌ சொல்‌ ப்பார்‌. 
மோசே இஸ்ரவேல்‌ சபையார்‌ எல்லோருக்கும்‌ 
தன்னுடைய மரணத்தைப்பற்றிச்‌ 
சொல்லியிருக்கிறார்‌. 


மோசே எரிகோவுக்கு எதிரான நேபோ 
மலையிலிருக்கும்‌ பிஸ்காவின்‌ கொடுமுடியிலே. 
ஏறிப்போகும்போது, இஸ்ரவேல்‌ சபையார்‌ 
எல்லோரும்‌ நேபோவின்‌ மலை 
அடிவாரத்திற்கு வந்து. ல்‌ வழியனுப்பி 


எல்லோருக்குமே வருத்தமாக இருந்திருக்கும்‌. 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆபிரகாம்‌ தன்னுடைய குமாரனாகிய 
ஈசாக்கை மோரியா மலையிலே. 
பலிசெலுத்துவதற்காக அழைத்துக்கொண்டு 
வ்‌ மலை அடிவாரத்திலே 

ஊழியக்காரர்களை 
தங்களிருக்கர்‌ சொன்னார்‌. ஆபிரகாம்‌. 
அப்போது தன்னுடைய ஊழியக்காரருக்குச்‌ 
சொன்னதுபோல, மோசே இப்போது 
இஸ்ரவேல்‌ சபையாருக்கு, "இங்கே 
தங்கியிருங்கள்‌, நான்‌ மலையின்மேல்‌ ஏறி, 
க்‌ மரிக்கப்போகிறேன்‌” என்று 


ட்‌ ம்‌ உட பறிப்பதற்கு 
யத்தமாயிருக்கிறார்‌. தான்‌ எந்த இடத்தில்‌ 
க்கப்போகிறோம்‌ என்பது மோசேக்கு 
தெரிந்திருக்கிறது. தன்னுடைய 
மரணத்திற்கு தப்பிக்க மோசே எந்த 
முயற்சியும்‌ மேற்கொள்ளவில்லை. தான்‌ 
இப்போது மரித்துப்போகக்கூடாது என்று 
மோசே கர்த்தரிடத்தில்‌ 
பரப ரதங்கள்‌ கர்த்தர்‌ 
,மரணத்தைப்பற்றிச்‌ 
சொன்னபோது, மோசே அந்த வார்த்தைகளை 
சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறார்‌. 
னுடைய மரண 
சோர்ந்துபோகலில்லை. 
அவருடைய மனதின்‌ 
உற்சாகத்தை நீக்கிப்போடவுமில்லை. மோசே 
எரிகோவக்கு எதிரான நேபோ 
மலையிலிருக்கும்‌ பிஸ்காவின்‌ கொடுமுடியிலே. 
உற்சாகமாக ஏறுகிறார்‌ 


மோசேயைப்‌ 
பிஸ்காவின்‌ 
பரலோகத்திற்கு 


பொறுத்தவரையில்‌, 
கொடுமுடியில்‌ ஏறுவது, 
ஏறிப்போவது போல 
இருக்கிறது. மோசே மரித்தால்தான்‌. 
அவரால்‌ பரலோகத்திற்குப்‌ போகமுடியும்‌. 
ஆகையினால்‌ மோசே தன்னுடைய 
மரணத்தைப்பற்றி நினைத்துப்‌ 
பார்க்கும்போது. அதை 
பரலோகத்திற்குப்போகும்‌ ஓர்‌ உபாயம்‌ என்றே. 
நினைக்கிறார்‌. 
நீதிமான்கள்‌ 
அவர்களுடைய ஆத்துமா 
நேராக  ஏறிப்போகிறது. 


மரிக்கும்போது 
பரலோகத்திற்கு 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


மோசே நேபோ மலையிலிருக்கும்‌. 
பிஸ்காவின்‌ கொடுமுடியில்‌ ஏறுகிறார்‌. 


அப்பொழுது கர்த்தர்‌ 
தாண்மட்டுமுள்ள. கீலேயாத்‌. 
அனைத்தையும்‌, நப்தலி 
அனைத்தையும்‌, எப்பிராயீம்‌ 
என்பவர்களின்‌ தேசத்தையும்‌, 
சமழுத்திரம்வரைக்குமுள்ள யூதா 
அனைத்தையும்‌, தென்புறத்தையும்‌, 
வரைக்குமுள்ள பேரீச்சமரங்களின்‌ 
என்னும்‌ ஊர்முதற்கொண்டு எரிகோவின்‌ 
பள்ளத்தாக்காகிய சமனான பூமியையும்‌: 
காண்பிக்கிறார்‌ (உபா 341-3). 


மோசே பிஸ்காலின்‌ கொடுமுடிக்கு 
ஏறிப்போன பின்பு, அங்கே இருந்து பூமியை 
நோக்கிப்‌ பார்க்கிறார்‌. அவர்‌ 
பூமியிலே, பூமிக்குரிய 

காண்கிறார்‌. 'அந்தக்‌ 

பிரவேசிக்க மோசேக்கு 
'கொடுக்கப்படவில்லை. 

பிஸ்காவின்‌ 

பரமகானானை விசுவாசத்தினால்‌ நோக்கிப்‌ 
பார்க்கிறார்‌ அவர்‌ இப்போது 
பரமகானானுக்குள்ளே பிரவேசிக்கப்போகிறார்‌ 


மோசே பிஸ்காலின்‌ கொடுமுடியில்‌ 
தனியாக ஏறிப்போனாலும்‌, பிதாவாகிய 
தேவன்‌ அவரோடு  கூடமிருக்கிறார்‌ 
கர்த்தருடைய பிள்ளைகள்‌ ஒருபோதும்‌ 
தனித்து. விடப்படுவதில்லை. நம்முடைய 
தேவனாகிய கர்த்தர்‌ நம்மோடுகூட எப்போதும்‌ 
கூடமிருக்கிறார்‌. 


“இதோ, நீங்கள்‌ சிதறுண்டு, அவனவன்‌ 
தன்தன்‌ இடத்துக்குப்‌ போய்‌, என்னைத்‌ 
தனியே விட்டுவிடுங்காலம்‌ வரும்‌: அது 
இப்பொழுது வந்திருக்கிறது: ஆனாலும்‌ நான்‌ 
தனித்திரேன்‌, பிதா என்னுடனேகூட 
இருக்கிறார்‌" (யோவா 16:32). 


விசுவாசிகளாகிய நாமும்‌, கர்த்தருக்கு 
ஏற்ற வேளை வரும்போது, பரமகானானை 
நோக்கி பிரயாணம்பண்ணுவோம்‌. அது 
வரையிலும்‌ தேவனுடைய கிருபையினாலும்‌, 
விசுவாசத்தினாலும்‌, பரம கானானுடைய 
ஆசீர்வாதங்களை நோக்கிப்‌ 
பார்க்கவேண்டும்‌ 


விரிவுரை 
COMMENTARY 


பரமகானானை நோக்கிப்‌ பார்ப்பதற்கு, 
நமக்கு விசுவாசமும்‌, ஞானமும்‌, தெய்வீக 
வெளிப்பாடும்‌ தேவைப்படுகிறது. நம்முடைய 
தேவனாகிய கர்த்தரே நமக்கு ஞானத்தின்‌ 
ஆவியையும்‌, வெளிப்படுத்துதலின்‌ 
ஆவியையும்‌ கொடுக்கிறார்‌. கர்த்தர்‌ நமக்கு 
கொடுத்திருக்கிற ஈவுகள்‌ மூலமாக, நாம்‌ 
பரமகானானை விசுவாசத்தினால்‌ நோக்கிப்‌ 
பார்க்கவேண்டும்‌. 


மோசே பரமகானானுக்கு 
வெகுதூரத்திலிருக்கிறார்‌. பிஸ்கா என்னும்‌ 
கொடுமுடியானது நேபோ மலையிலிருந்தாலும்‌, 
அந்த மலையானது இந்தப்‌ பூமியில்தான்‌ 
இருக்கிறது. பரமகானானோ 
வானத்திலுள்ளது. வானத்திற்கும்‌ பூமிக்கும்‌ 
இடையேயுள்ள தூரம்‌ அதிகம்‌. மோசே 
பூமியிலுள்ள பிஸ்காவின்‌ 
கொடுமுடியிலிருந்து, வானத்திலுள்ள 
பரமகானானை விசுவாசத்தினால்‌ நோக்கிப்‌ 
பார்க்கிறார்‌. 


கர்த்தருடைய 
விசுவாசிகளாகிய நாம்‌ 
தேவனுடைய கிருபையினால்‌, பரமகானானை 
தரிசிக்க முடியும்‌ பரமகானானின்‌ 
மகிமையையும்‌, அதின்‌ ஆசீர்வாதங்களையும்‌ 
நாம்‌ விசுவாசத்தினால்‌ நோக்கிப்‌ 
பார்க்கலாம்‌ 


மோசே 
கொடுமுடியிலிருந்து, 
அப்புறத்திலிருக்கிற 
பார்க்கிறார்‌. அவரால்‌ கானான்‌ தேசத்தை 
பார்க்க மாத்திரமே முடிகிறது. மோசேயால்‌ 
கானானின்‌ நன்மைகளை அனுபவிக்க 
முடியாது. 


கிருபையினால்‌, 
எல்லோருமே, 


பிஸ்காவின்‌ 
யோர்தானுக்கு 
கானானை நோக்கிப்‌ 


புதிய ஏற்பாட்டுக்காலத்து 
விசுவாசிகளாகிய நம்‌ மத்தியிலே, 


கிறிஸ்துவின்‌ ராஜ்யத்தைப்பற்றியும்‌, 

மகிமையான காரியங்களைப்பற்றியும்‌ நமக்கு 

பிரசங்கிக்கப்படுகிறது. இவையெல்லாம்‌ 

வரப்போகிற ஆசீர்வாதங்கள்‌. 

கடைசி நாட்களில்‌, கிறிஸ்துவின்‌ ராஜ்யம்‌ 

ப்‌ பூமியிலே ஸ்தாபிக்கப்படுவதையும்‌, 

ப்‌ நாம்‌ 

ஆனாலும்‌ நம்முடைய 

அந்த மகிமைகளை நம்மால்‌ 
பிரதியட்சமாய்க்‌ காணமுடியவில்லை. 


அதின்‌ 





உபாகமம்‌ - 
DEUTERONOMY - 


BALWETHER 
பிய 


யோர்தானைக்‌ கடந்து. கானான்‌ தேசத்திலே 
பிரவேசிக்கப்போகிறார்கள்‌. அவர்கள்‌ 
கானான்‌ தேசத்தில்‌ பிரவேசிக்கும்போது. 
அதைப்‌ பார்ப்பதற்கு மோசே 
உயிரோடிருக்கமாட்டார்‌. 


வாக்குத்த; தேசத்திற்குள்ளே, 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ பிரவேசிப்பார்கள்‌ 
என்னும்‌ செய்தி மோசேயின்‌ மனதில்‌ 
ஆறுதலாயிருக்கிறது. 


யூதாவுக்குள்‌ புகுந்து பிரவாகித்துக்‌ 
கடந்து, கழுத்துமட்டும்‌ வரும்‌ என்றார்‌. 
இம்மானுவேலை, அவன்‌ செட்டைகளின்‌ விரிவு 
உமது தேசத்தின்‌ விசாலத்தை மூடும்‌" 
(ஏசா 8:8). 


கானான்‌ 
நேசமாகும்‌. 
கொடுமுடிமிலே மோசேக்கு. 
தேசத்தைக்‌... காண்பிக்கிறார்‌ 
பார்க்கிறார்‌ 
அந்ததேசத்தைப்‌ பார்க்கும்போது, 
புதிய ஏற்பாட்டுக்காலத்து விசுவாசிகளாகிய 
நாம்‌, இயேசுகிறிஸ்துவின்‌ மூலமாக பெற்று 
அனுபவிக்கிற ஆசீர்வாதங்களையும்‌ 
பார்க்கிறார்‌ 
பியொழுது. பதித்த கே 
நோக்கி, “நான்‌ உங்கள்‌ சந்ததிக்குக்‌ 
கொடுப்பேன்‌ என்று ஆபிரகாமுக்கும்‌ 
ஈசாக்குக்கும்‌ யாக்கோபுக்கும்‌ ஆணையிட்ட 
நேசம்‌ இதுதான்‌, இதை உன்‌ கண்‌ 
காணும்படி செய்தேன்‌; ஆனாலும்‌ நீ 
அல்விடத்திற்குக்‌ கடந்துபோவதில்லை” 
(உபா 34:4) என்று சொல்லுகிறார்‌. 


கர்த்தர்‌ மோசேயை 


மோசேயின்‌ மரணம்‌ 
உபா 9845-8 


உபா 845. அப்படியே கர்த்தரின்‌ 
தாசனாகிய மோசே: மோவாப்‌ 
தேசமான அவ்விடத்திலே கர்த்தருடைய 
வார்த்தையின்‌ படியே மரித்தான்‌. 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


உபா 34:6. அவர்‌ அவணை மோவாப்‌ 
தேசத்திலுள்ள. பெத்பேயோருக்கு 
எதிரான பன்னத்தாக்கிலே. 
அடக்கம்பண்ணினார்‌. 
இத்நான்வரைக்கும்‌ ஒருவனும்‌ அவன்‌ 
பிரேதக்குழியை அறியான்‌. 
உபா 847. மோசே மரிக்கிறயோது 
நூற்றிருபது வயதாயிருத்தான்‌; அவன்‌ 
கண்‌ இருனடையவுமில்லை, அவன்‌ 
பெலன்‌ குறையவுமில்லை. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
மோவாபின்‌ சமனான வெளிகளில்‌ 
மேசேக்காக முப்பது நான்‌ 
அழுதுகொண்டிருந்தார்கள்‌; 
மோசேக்காக அழுது துக்கங்‌ 
கொண்டாடின நாட்கள்‌ முடித்தது. 
மோசேயின்‌ மரணத்தைப்பற்றி இந்த 
வசனப்பகுதியில்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
அவர்‌ “கர்த்தருடைய தாசனாகிய மோசே" 
என்று  அழைக்கப்படுகிறார்‌. மோசே 
வனாந்தரப்‌ பாதையின்‌ வழியாக கடந்து 
வந்தார்‌. அவர்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனத்தாரை 
வழிநடத்தி வந்திருக்கிறார்‌. 
மோசே கானான்‌ 
பிரவேசிப்பதை கர்த்தர்‌ அனுமதிக்கவில்லை. 
“அப்டியே கர்த்தரின்‌ தாசனாகிய 
மோசே மோவாப்‌ தேசமான அவ்விடத்திலே 
கர்த்தருடைய வார்த்தையின்படியே மரித்தான்‌” 
(பா 34:5) என்று இந்த வசனத்தில்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. 


உபா 8441 


எகிப்து தேசத்திலிருந்து, 
இதுவரையிலும்‌ 


கானான்‌ தேசத்திற்குள்‌ 
பிரவேசிப்பதற்கு கர்த்தர்‌ தனக்கு அனுமதி 
கொடுக்கவில்லையென்றாலும்‌, மோசே 
கர்த்தருடைய சித்தத்திற்கு சந்தோஷமாகவும்‌, 
மனப்பூர்வமாகவும்‌ கீழ்ப்படிகிறார்‌. மோசே 
மிகுந்த மனத்தாழ்மையுள்ளவர்‌. தன்னுடைய 
சுயசித்தத்தைவிட, கர்த்தருடைய சித்தமே 
மோசேக்கு முக்கியமானதாய்த்‌ தெரிகிறது. 
இந்த வசனத்தில்‌ மோசேயைப்பற்றிச்‌: 
டப்‌ "கர்த்தரின்‌ தாசனாகிய 
பா 34:5) என்று 
செல்பி க்கிள்‌ மோசே 
நற்குணமுள்ளவர்‌ மாத்திரமல்ல கர்த்தருடைய 
ஊழியக்காரர்கள்‌ எல்லோருமே. 
நற்குணமுள்ளவர்களாயிருக்கவேண்டும்‌. 
மோசேயினிடத்தில்‌ நற்குணத்தைவிட, 
மேலும்‌ ஒரு விசேஷமான குணம்‌ 
காணப்படுகிறது. அவர்‌ பிரயோஜனமுள்ள 
மனுஷனாகயிருக்கிறார்‌. 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


(யய 
பிய 


கர்த்தருடைய ஊழியக்காரர்கள்‌ 
அவருக்கு பிரியமுள்ளவர்களாகவும்‌, 
பிரயோஜனமுள்ளவர்களாகவும்‌ 
இருக்கவேண்டும்‌. மோசே கர்த்தருக்கு 
பிரயோஜனமான ஊழியங்களை செய்தார்‌. 
கர்த்தருடைய ஆலோசனைகளின்‌ பிரகாரம்‌, 
மோசே இஸ்ரவேல்‌ ஜனத்தாரை, எகிப்து 
தேசத்திலிருந்து 
வனாந்தரப்பாதையின்‌ வழியாக. 
வந்திருக்கிறார்‌ 

மோசே கர்த்தருக்கு பிரயோஜனமான 
ஊழியத்தை செய்தாலும்‌, அவர்‌ இப்போது. 
மரிக்கப்போகிறார்‌. மோசேயின்‌ பக்தியோ 
ல அவருடைய பிரயோஜனமான 

| அவருக்கு மரணத்திலிருந்து. 

விடுதலை கொடுக்கவில்லை. ஒரு தரம்‌ 
பிறப்பதும்‌ பின்பு மரிப்பதும்‌ எல்லா 
மனுஷருக்கும்‌ நியமிக்கப்பட்டிருப்பதுபோல, 
'மோசேக்கும்‌ நியமிக்கப்பட்டிருக்கிறது. 


உலகப்பிரகாரமான 
மரித்துப்போவது போல 
ஊழியக்காரர்களும்‌ ஏற்ற வேளை 
வரும்போது மரித்துப்போவார்கள்‌. 
பரிசுத்தவான்௧ளின்‌ மரணம்‌ கர்த்தருடைய 
பார்வைக்கு அருமையானதாகமிருக்கிறது. 
ஊழியக்காரர்கள்‌ மரிக்கும்போது, அவர்கள்‌ 
ஊழியங்களின்‌ பாரங்களிலிருந்தும்‌. 
உலகப்பிரகாரமான வேதனைகளிலிருந்தும்‌ 
விடுவிக்கப்படுகிறார்கள்‌. அவர்கள்‌ நித்திய 
இளைப்பாறுதலைப்‌ பெறப்போகிறார்கள்‌ 


ஜனங்கள்‌ 
கர்த்தருடைய 


உயத்திரவங்களுக்குத்தக்கதாக ரத 
அவர்களுக்கு வெகுமதிகளைக்‌ கொடுப்பார்‌. 


ஊழியக்காரர்கள்‌ மரிக்கும்போது, 
அவர்கள்‌ இதுவரையிலும்‌ செய்து வந்த 
ஊழியங்களை, கர்த்தருடைய பிள்ளைகள்‌ 
தொடர்ந்து செய்யவேண்டும்‌. மூத்த 
ஊழியக்காரர்கள்‌ மரிக்கும்போது , இளைய 
ஊழியக்காரர்கள்‌ அவர்களுடைய 
ஸ்தானத்திலே வந்து, கர்த்தருடைய 
ஊழியத்தை தொடர்ந்து செய்யவேண்டும்‌. 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தருடைய ஊழியக்காரர்கள்‌ தங்கள்‌ 
சரீரப்பிரகாரமாக மரித்துப்போனாலும்‌, 
அவர்களுடைய ஊழியம்‌ முடிந்துபோவதில்லை. 
அவர்கள்‌ மரித்த பின்பு இந்தப்‌ பூமியிலே. 
இருக்கமாட்டார்கள்‌. அவர்கள்‌ 
கர்த்தரோடுகூட பரலோகத்திலிருப்பார்கள்‌. 
கர்த்தருடைய பரிசுத்தவான்கள்‌ 
பரலோகத்திலே கர்த்தரை அதிகமாய்ச்‌ 
சேவிப்பார்கள்‌. அங்கே அவரை அதிகமாய்‌ 
ஆராதிப்பார்கள்‌. பரலோகத்திலே அவர்கள்‌ 
இரவும்‌ பகலும்‌ கர்த்தரைத்‌ துதிப்பார்கள்‌. 
மோசே 
வார்த்தையின்படியே 
மோசேயைப்போலவே 
ஊழியக்காரர்களும்‌, 
செய்து முடித்த பின்பு, 


ர்‌ 

யத்தமாமிருக்கவேண்டும்‌. 
த்தி ந்‌ க்‌ அழைக்கிறாரோ, 
அப்பொழுது அவருடைய சமுகத்தில்‌: 
பிரவேசிப்பதற்கு நாம்‌ 
ஆயத்தமாயிருக்கவேண்டும்‌. 


கர்த்தருடைய 

மரிக்கிறார்‌. 
கர்த்தருடைய 
தங்களுடைய 


“அதற்குப்‌ பவல்‌: நீங்கள்‌ அழுது என்‌ 
இருதயத்தை ஏன்‌ உடைந்துப்போகப்‌ 
பண்ணுகிறீர்கள்‌? எருசலேமில்‌ நான்‌ 
கர்த்தராகிய இயேசுவின்‌ நாமத்திற்காகக்‌ 
கட்டப்படுவதற்குமாத்திரமல்ல, மரிப்பதற்கும்‌ 
ஆயத்தமாயிருக்கிறேன்‌. என்றான்‌” 
(அப்‌ 213). 


மோசே 
வார்த்தையின்படியே 
மலையிலிருக்கும்‌. 
கொடுமுடியிலே மரித்துப்போகிறார்‌. கர்த்தர்‌ 
மோசேயை மோவாப்‌ தேசத்திலுள்ள 
பெத்பேயோருக்கு எதிரான பள்ளத்தாக்கிலே. 
அடக்கம்பண்ணுகிறார்‌. இந்நாள்வரைக்கும்‌ 
ஒருவனும்‌ அவன்‌ பிரேதக்குழியை அறியான்‌ 
(உபா 3426) 


டைய 
போ 
பிஸ்காவின்‌ 


கர்த்த 


கர்த்தர்‌ தி தீர்மான, 
த்து தமது அநாதி தீர்மானத்தின்‌ 


பிரகாரமாக மோசே! பிரேதக்குழியை 


பாவித்து அவர்களை ஆராதிக்கும்‌ பழக்கம்‌ 
இருந்தது. 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


BALWETHER 
பிய 


தம்முடைய ஊழியக்காரர்கள்‌ 
மரித்துப்போகும்போது, அவர்களுடைய 
மரித்துப்போன சரீரங்களை கர்த்தர்‌ 
பொறுப்பேற்றுக்கொள்கிறார்‌. அவர்களுடைய 
மரணம்‌ கர்த்தருடைய பார்வைக்கு 
அருமையானதாயிருக்கிறது. அவர்களுடைய 
பிரேதங்களும்‌ கர்த்தருடைய பார்வைக்கு: 
அருமையானதாகவே இருக்கிறது. கர்த்தர்‌ 
மோசேயின்‌ சரீரத்தை பெத்பேயோருக்கு 
எதிரான பள்ளத்தாக்கிலே 
அடக்கம்பண்ணுகிறார்‌ 


கர்த்தருடைய 
இணபபாறுதலில்‌ ப நங்கிிடக்கம்னேது. அந்த 
மனுஷனுடைய சரீரம்‌ எங்கே, எவ்வாறு 
அடக்கம்பண்ணப்பட்டது என்பது 
முக்கியமானதல்ல. நம்முடைய சரீரம்‌ அழகான 
குல்லறைமில்‌ அடக்கம்பண்ணப்பட்டிருக்கிறதா 
என்பதைவிட, நம்முடைய ஆத்துமா 
கர்த்தருடைய சமுகத்திலே இளைப்பாறுகிறதா 
என்பதே மிகவும்‌ முக்கியம்‌ 

கர்த்தர்‌ மோசேயின்‌ சரீரத்தை 
பெத்பேயோருக்கு எதிரான பள்ளத்தாக்கிலே 
அடக்கம்பண்ணுகிறார்‌. ஆனால்‌ மோசேயை 
அடக்கம்பண்ணப்பட்ட டம எது என்பது 
தெளிவாக கர்த்தரே 


இருதயத்தில்‌ இன்னும்‌ விக்கிரகாராதனையின்‌ 
சுவடுகள்‌ காணப்படுகிறது. இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ மோசேயின்மீது மிகுந்த மதிப்பும்‌, 
மரியாதையும்‌ வைத்திருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
மோசேயின்‌ சரீரத்தை ஒரு விக்கிரகமாக 
பாவித்து, அதை ஆராதிப்பதற்கு 
வாய்ப்புள்ளது. 

(வேல்‌ ஜனத்தாருக்கு மோசே 
அடக்கம்பண்ணப்பட்ட இடம்‌ தெரிந்திருந்தால்‌, 
அவர்கள்‌ அந்த இடத்திலே மோசேக்கு ஒரு 
ஆலயத்தைக்‌ கட்டி, மோசேயின்‌. 
மரித்துப்போன சரீரத்தை ஒரு விக்கிரகமாக 
ஆராதித்திருப்பார்கள்‌. இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
இதுபோன்ற. விக்கிரகாராதனைகளில்‌ 
ஈடுபடக்கூடாது என்பதற்காக, கர்த்தர்‌ 
மோசேயை  அடக்கம்பண்ணின இடத்தை 
அவர்களுக்கு வெளிப்படுத்தாமல்‌ 
மறைத்துவிடுகிறார்‌. 


விரிவுரை 
COMMENTARY 


மோசே மரிக்கிறபோது நூற்றிருபது 
வயதாயிருக்கிறார்‌;: அவர்‌ கண்‌ 
இருளடையவுமில்லை, அவர்‌ பெலன்‌ 
குறையவுமில்லை (உபா 34:7). 
இனத்தாரில்‌ மோசே. 
லேவி 137 


மோசேயின்‌ 
சீக்கிரமாகவே மரித்துவிட்டார்‌. 
வயதிலும்‌, கோகாத்‌ 133 வயதிலும்‌, 
மோசேயின்‌ தகப்பனாகிய அம்ராம்‌ 137 
வயதிலும்‌, ஆரோன்‌ 123 வயதிலும்‌ (யாத்‌ 
616-20; எண்‌ 33:39), மிரியாம்‌ 126 
வயதிலும்‌ (எண்‌ 20:1) மரித்துப்போனார்கள்‌. 
மோசே எந்த நாளில்‌ பிறந்தாரோ அதே 
நாளிலேயே மரித்துப்‌ போகிறார்‌. (உபா 1:30; 
உபா 31:2; உபா 34:7). 


“அவன்‌ கண்‌ இருளடையவுமில்லை, 
அவன்‌ பெலன்‌ குறையவுமில்லை' என்னும்‌ 
இந்தச்‌ சாட்சி இஸ்ரவேல்‌ புத்திரரிடையே 
இன்றும்‌ பகிர்ந்து கூறப்படுகிறது. மோசே 
தேவனோடு நெருங்கிய ஐக்கியமாக 
இருந்தார்‌. அவருடைய  உபவாசங்கள்‌, 
அவருடைய ஆவிக்குரிய ஜீவியம்‌, 
ஆகியவையெல்லாம்‌ சேர்ந்து அவருடைய 
கண்களை இருளடையாமலும்‌, அவருடைய 
பெலனை குறையாமலும்‌ காத்துக்‌ கொண்டன. 


இஸ்ரவேலின்‌ முற்பிதாக்களுடைய 
ஆயுசுகாலத்தைக்‌ கணக்கிடும்போது, 
மோசேயின்‌ நூற்றிருபது வயது என்பது 


ஆயுசுகாலம்‌ அதிகமாயிருக்கிறது. 


மோசேயின்‌. நூற்றிருபது வருஷ 
ஆயுசுகாலத்தை மூன்று பகுதிகளாகப்‌ 
பிரிக்கலாம்‌. ஒவ்வொரு பகுதியிலும்‌ நாற்பது 
வருஷங்கள்‌ இருக்கிறது. மோசே தன்னுடைய 
முதலாவது நாற்பது வயது வரையிலும்‌, 
பார்வோனின்‌ அரண்மனையில்‌, 
ராஜமேன்மையோடிருந்தார்‌. 


மோசே தன்னுடைய இரண்டாவது 
மீ 


நாற்பது நியான்‌ 
தேசத்திலே. ஆடுகளை 
மேய்க்கிறவராயிருந்தார்‌. இக்காலத்தில்‌ அவர்‌ 
சாதாரண குடியானவனாகவும்‌, 


தரித்திரனாகவும்‌ இருந்தார்‌ 


வருஷகாலத்தில்‌ 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


தணக என்னு. - முன்றாவது 
நாற்பது வருஷ காலத்தில்‌ யெஷனுக்கு 
ராஜாவாயிருந்தார்‌. மோசேக்கு இக்காலத்தில்‌ 
வல்லமையும்‌, கனமும்‌, மதிப்பும்‌ மரியாதையும்‌ 
உண்டாயிற்று. ஆனாலும்‌ மோசே 
தன்னுடைய மூன்றாவது நாற்பது 
வருஷகாலத்தில்‌ பல துன்பங்களையும்‌: 
வேதனைகளையும்‌ அனுபவித்தார்‌. 


, மோசே நூற்றிருபது வயதில்‌ 
மரித்ததினால்‌ அவருடைய  ஆயுசகாலம்‌ 
பூரண ஆயுசுகாலமாயிருக்கிறது. அவருக்கு 
சரீரத்தில்‌ ஒரு குறைவும்‌ ஏற்படவில்லை. 
அவருடைய  முதிர்வயதிலும்‌, சரீரத்தின்‌ 
அவயவங்கள்‌ எதுவும்‌ செயல்படாமல்‌ 
பாழாய்ப்போகவில்லை. அவருடைய கண்கள்‌ 
இருளடையவில்லை. அவருடைய பெலன்‌ 
குறையவுமில்லை. 


ஈசாக்கு மரிக்கும்போது அவருடைய 
கண்கள்‌ இருளடைந்து. ஈசாக்கு 

ர்வயதானதினால்‌ அவன்‌ கண்கள்‌ 

ளடைந்து பார்வையற்றுப்‌ போனபோது. 
அவன்‌ தன்‌ மூத்த குமாரனாகிய ஏசாவை 
அழைத்து, என்‌ மகனே என்றான்‌: அவன்‌ 
இதோ, இருக்கிறேன்‌ என்றான்‌" (ஆதி 27:1). 


யாக்கோபு மரிக்கும்போது 
அவருடைய கண்களும்‌ இருஎடைந்திருந்தது. 
“முதிர்வயதினால்‌ இஸ்ரவேலின்‌ கண்கள்‌ 
மங்கலாயிருந்தபடியால்‌, அவன்‌ நன்றாய்ப்‌ 
பார்க்கக்கூடாதிருந்தது. அவர்களை 
அவனண்டையிலே. ட னளா்‌ 
அப்பொழுது அவர்களை 
முத்தஞ்செய்து நை ததுக்வொள் ன்‌ 
(ஆதி 4840) 

இஸ்ரவேல்‌ புத்திர்‌ மோவாபின்‌ 
சமனான வெளிகளில்‌ மோசேக்காக முப்பது 
நாள்‌ அழுதுகொண்டிருக்கிறார்கள்‌: 
மோசேக்காக அழுது துக்கங்கொண்டாடின 
நாட்கள்‌ முடிவடைகிறது (உபா 34:5). 


இஸ்ரவேல்‌ புத்திரரே 
அழுதுகொண்டிருக்கிறார்கள்‌. 
முப்பது நாட்களாக மோசேக்காக 
துக்கங்கொண்டாடுகிறார்கள்‌. 
கர்த்தருடைய 
இளைப்பாறிக்கொண்டிருந்தாலும்‌, 
பிரிந்த வேதனையும்‌ துக்கமும்‌ இஸ்ரவேல்‌ 
புத்தருடைய மனதிலே அதிகமாயிருக்கிறது. 


மோசேக்காக. 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கிறிஸ்துவுக்குள்‌. மரித்தவர்கள்‌ 
பரலோகத்திற்குப்போவார்கள்‌. என்னும்‌ 
நம்பிக்கை நமக்கு இருக்குமென்றால்‌, 
அவர்களுடைய சரீரங்களை 
அடக்கம்பண்ணுவதற்காக, 

கல்லறைக்குப்போகும்போது, 

அழவேண்டிய அவசியமில்லை. 


நாம்‌ 


யோசுவா 
உபா 34:9 


உபா 349, மோசே நானின்‌ 
குமாரனாகிய யோகவாவின்மேல்‌ தன்‌ 
கைகளை வைத்தபடியினால்‌ அவன்‌ 
ஞானத்தின்‌ ஆவியினால்‌ 
திறையப்பட்டான்‌; இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
அவனுக்குக்‌ கீழ்ப்படிந்து, கர்த்தர்‌ 
மேசேக்குக்‌ கட்டனையிட்டபடியே 
செய்தார்கள்‌. 


கர்த்தர்‌. மோசேயின்‌ மூலமாக 
மகிமைப்பட்டதுபோல, யோசுவாவின்‌ 
மூலமாகவும்‌ மகிமைப்படுகிறார்‌. கர்த்தர்‌ 
தன்னை அழைத்த அழைப்புக்கு யோசுவா 
பாத்திரவானாயிருக்கிறார்‌. இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ மோசேக்கு கீழ்ப்படிந்ததுபோல, 
யோசுவாவுக்கும்‌ கீழ்ப்படிகிறார்கள்‌. 


மோசே இஸ்ரவேல்‌ புத்திரரை எகிப்து 
தேசத்திலிருந்து விடுதலைபண்ணி, கானான்‌ 
தேசத்தின்‌ எல்லைகள்‌ வரைக்கும்‌ அழைந்து 
வந்திருக்கிறார்‌. அதன்‌ பின்பு மோசே 
மரித்துப்போனார்‌. மோசேயால்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனங்களை. கானான்‌. தேசத்திற்குள்‌ 
அழைத்துச்‌ செல்ல முடியவில்லை. 

மோசேயின்‌ ஊழியம்‌ 
முடிவுபெறவில்லை. அவரால்‌ 
ஜனத்தாரை எங்கு கொண்டுபோய்ச்‌ 
சேர்க்கவேண்டுமோ, அங்குகொண்டுபோய்ச்‌ 
சேர்க்க முடியவில்லை. மோசேயின்‌ ஊழியம்‌ 
பூரணமில்லாமல்‌ இருப்பதுபோல, 
நியாயப்பிரமாணமும்‌ ஒன்றையும்‌ 
பூரணப்படுத்தாது. 


'நியாயப்பிரமாணமானது ஒன்றையும்‌ 
பூரணப்படுத்தவில்லை, அதிக நன்மையான 
நம்பிக்கையை வருவிப்பதோ 
பூரணப்படுத்துகிறது; அந்த 
நம்பிக்கையினாலே தேவனிடத்தில்‌ 
சேருகிறோம்‌” (எபி 7:19). 





உபாகமம்‌ - 
DEUTERONOMY - 


நியாயப்பிரமாணம்‌ 
ஜனத்தாரை 


இஸ்ரவேல்‌ 
எ வனாந்தரத்திற்கு அழைத்து 
வந்தது. அவர்களுடைய 
பாவங்களை அவர்களுக்கு உணர்த்தியது. 
ஆனால்‌ நியாயப்பிரமாணத்தினால்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரரை ளைப்பாறுகிற 
ஸ்தலமும்‌, சமாதானத்தின்‌ ஸ்தலமுமாகிய 
கானான்‌ தேசத்திற்கு அழைத்து வர 
முடியவில்லை. 
நியாயப்பிரமாணம்‌ 

பாவங்களை உணர்த்தும்‌. 
நியாயப்பிரமாணத்தினால்‌ மனுஷருடைய 
பாவங்களை மன்னித்து, அவர்களுக்கு 
இரட்சிப்பையும்‌ சமாதானத்தையும்‌ கொடுக்க 
முடியாது. 


இஸ்ரவேல்‌ ஜனத்தாரை 
தேசத்திற்குள்‌ வழிநடத்திச்‌ 
சிலாக்கியம்‌ 
கொடுக்கப்பட்டிருக்கிறது. 
நம்முடைய கர்த்தராகிய இயேசுகிறிஸ்துவக்கு 
அடையாளமாகயிருக்கிறார்‌. 
நியாயப்பிரமாணத்தினால்‌ செய்ய முடியாததை 
கிறிஸ்துவானவர்‌ செய்து முடிக்கிறார்‌. 


'அதெப்படியெனில்‌, மாம்சத்தினாலே 
பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம்‌ 
செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு, 
தம்முடைய குமாரனைப்‌ பாவமாம்சத்தின்‌ 
சாயலாகவும்‌, பாவத்தைப்‌ போக்கும்‌ பலி 
யாகவும்‌ அனுப்பி, மாம்சத்திலே பாவத்தை 
ஆக்கினைக்குள்ளாகத்‌ தீர்த்தார்‌” 
(ரோம 8:3). 


இயேசுகிறிஸ்துவின்‌ மூலமாக 
விசுவாசிகளாகிய நாம்‌ நித்திய 
இளைப்பாறுதலிலே பிரவேசிக்கிறோம்‌. 
கிறிஸ்துவின்‌ நம்முடைய 
மனச்சாட்சியில்‌ ஆவிக்குரிய 
இளைப்பாறுதலும்‌, பரலோகத்தில்‌ நித்திய 
இளைப்பாறுதலும்‌ உண்டாகிறது. 


யோசுவாவுக்கு மிகப்பெரிய ஊழியம்‌ 
கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஊழியத்தை 
செய்வதற்கு யோசுவா தகுதியுள்ளவராக 
இருக்கிறார்‌. கர்த்தர்‌ யோசுவாவை. 
தகுதிப்படுத்துகிறார்‌. யோசுவா ஞானத்தின்‌ 
ஆவியினால்‌ நிறையப்பட்டார்‌. 


மனுஷருடைய 
ஆனால்‌ 


கானான்‌ 


மூலமாக 


விரிவுரை 
COMMENTARY 


தேவனுடைய தெய்வீக நியமத்தின்‌ 
பிரகாரம்‌, மோசே யோசுவாவை ஊழியத்திற்கு 
பிரதிஷ்டைபண்ணுகிறார்‌. மோசே 
யோசுவாவின்மேல்‌ தன்‌ கைகளை வைத்து. 
அவரை கர்த்தருடைய ஊழியத்திற்கு 
அழைத்து. அபிஷேகம்பண்ணி' 
பிரதிஷ்டைபண்ணுகிறார்‌. 


யோகுவாவின்மீது 
ஆவியானவரின்‌ அபிஷேகமும்‌ மோசேயின்‌ 
பிரதிஷ்டையும்‌ இருக்கிறது. யோசுவா 
திடமனதாயிருந்து கர்த்தருடைய ஊழியத்தை 
செய்யவேண்டும்‌ மோசே யோசவாவை 
சர்கம்‌ _பிரதிஷ்டைபண்ணும்போது. 
கர்த்தருடைய சமுகத்திலே 
கோசவாவக்காக ஜெபம்பண்ணுகிறார்‌. மூத்த 
ஊழியக்காரர்கள்‌ இளைய 

ஊழியக்காரர்களிடத்தில்‌, 


ஊழியப்பொறுப்புக்களை ஒப்புக்கொடுத்து, 


அவர்களுக்காக ஜெபம்பண்ண வேண்டும்‌. 


யோசுவாவின்மீதும்‌ 
ஆவியானவரின்‌ அபினேகம்‌ தங்கிிருக்கிறத 
ஆகையினால்‌ இஸ்ரலேல்‌ புத்திரர்‌ எல்லோரும்‌ 
யோசுவாவுக்கு கீழ்ப்படிகிறார்கள்‌. கர்த்தர்‌ 
மோசேக்கு கட்டளையிட்டடியே இஸ்ரவேல்‌ 
சபையார்‌ செய்கிறார்கள்‌. 


மோசே: 
உபா 34:10-12 


உபா 84:10. மோசே எகிப்துதேசத்திலே 
பார்வோனுக்கும்‌, அவனுடைய எல்லா 
ஊழியக்காரருக்கும்‌, அவனுடைய 
தேசம்‌ அனைத்திற்கும்‌ செய்யும்படி 
கர்த்தர்‌ அவனை அனுப்பிச்‌ செய்வித்த 
சகல அடையாளங்களையும்‌. 


அற்புதங்களையும்‌, 


உபா 8431. அவன்‌ இஸ்ரவேலர்‌ 
பிரத்தியட்சமாய்ச்‌. 

சகல வல்லமையான 
கிரியைகளையும்‌, மகா பயங்கரமான 


செய்கைகளையும்‌ பார்த்தால்‌, 
உபா 34:12. கர்த்தரை முகமுகமாய்‌ 
அதித்த  மோசேயைப்போல, 
தீர்க்கதரிசியும்‌ இஸ்ரவேலில்‌ அப்புறம்‌ 
எழும்பின தில்லை என்று விளங்கும்‌. 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


(யய 
பிய 


மோசேயின்‌ குணாதிசயங்கள்‌ 
வசனப்பகுதியில்‌ புகழ்ந்து 
சொல்லப்பட்டிருக்கிறது. மோசே கர்த்தரை 
முகமுகமாய்‌ அறிந்திருக்கிறார்‌. 


நான்‌ அவனுடன்‌ மறைபொருளாக: 
அல்ல, முகமுகமாகவும்‌ பிரத்தியட்சமாகவும்‌ 
பேசுகிறேன்‌: அவன்‌ கர்த்தரின்‌ சாயலைக்‌ 
காண்கிறான்‌; இப்படியிருக்க, நீங்கள்‌ என்‌ 
தாசனாகிய மோசேக்கு விரோதமாய்ப்‌ பேச, 
உங்களுக்குப்‌ பயமில்லாமற்போனதென்ன 
என்றார்‌" (எண்‌ 12:8). 

மோசே கர்த்தருடைய வல்லமையையும்‌, 
மகிமையையும்‌, மகத்துவத்தையும்‌ 
அறிந்திருக்கிறார்‌. ஆகையினால்‌ அவர்‌ 
எகிப்து தேசத்தில்‌ பார்வோனுக்கும்‌, 
அவருடைய எல்லா ஊழியக்காரருக்கும்‌, 
எகிப்து தேசத்தாருக்கும்‌ முன்பாக 
கர்த்தருடைய 


நாமத்தினால்‌ 
அடையாளங்களையும்‌, அற்புதங்களையும்‌ 
செய்கிறார்‌. 


எகிப்து தேசத்திலுள்ள பார்வோனுக்கு 
முன்பாக மாத்திரமல்ல, அவர்‌ இஸ்ரவேலர்‌ 
எல்லோருக்கும்‌ முன்பாக, 

செய்கைகளையும்‌ 

கிரியைகளையும்‌ செய்கிறார்‌ 

கர்த்தருடைய 

அறிந்திருப்பதினால்‌, அவரால்‌ கர்த்தருடைய 
நாமத்தினால்‌, 

அற்புதங்களையும்‌, 

கிரியைகளையும்‌, 

செய்கைகளையும்‌ செய்ய முடிகிறது. 


மோசே  பார்வோனுக்கு முன்பாகவும்‌, 
எகிப்தியருக்கு முன்பாகவும்‌ செய்த 
அடையாளங்களும்‌ அற்புதங்களும்‌, 
நியாயத்தீர்ப்பின்‌ அற்புதங்களாகும்‌. அவர்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனத்தாருக்கு முன்பாக செய்த 
செய்கைகளோ, கர்த்தருடைய கிருபையின்‌ 
செய்கைகளாகும்‌. 

கர்த்தரே தம்முடைய ஊழியத்தை 
செய்வதற்கு மோசேயை தெரிந்தெடுத்து, 
அந்த ஊழியத்திற்காக அவரை 
அபிஷேகம்பண்ணி பிரதிஷ்‌ 
செய்திருக்கிறார்‌. 
அடையாளங்களும்‌ 
பயங்கரமான 
மோசேயை 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மோசே செய்த 
அடையாளங்களையும்‌ 
ஜனத்தார்‌ அவர்மீது 
அன்புகூருகிறார்கள்‌. 
சத்துருக்களோ, மோசே நபப்பித்த பலத்த 
கிரியைகளைப்‌ பார்த்து, அவருக்கு 
பயப்படுகிறார்கள்‌. 


_ அற்புதங்களையும்‌ 


ஏற்பாட்டுக்காலத்தில்‌ பல 
தர்க்கதர்சிகளைப்‌ பற்றிச்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. மோசே அந்த 
தீர்க்கதரிசிகள்‌ எல்லோரையும்விட உயர்ந்தவர்‌. 
கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள்‌ பரலோகத்தின்‌ 
காரியங்களிலும்‌, பூமியின்‌ காரியங்களிலும்‌ 
அதிகமாய்க்‌ கவனம்‌ செலுத்தினாலும்‌, 
அவர்களில்‌ ஒருவரும்‌ மோசேயைப்போல 
கர்த்தருக்கு ஊழியம்‌ செய்யவில்லை. 


பெற்றுக்கொள்ளவில்லை. 
அந்த தீர்க்கதரிசிகள்‌ மோசே செய்ததுபோல 
அடையாளங்களையும்‌ அற்புதங்களையும்‌ 
செய்யவில்லை. 

மோசே எகிப்துதேசத்திலே. 
பார்வோனுக்கும்‌, அவனுடைய எல்லா 
ஊழியக்காரருக்கும்‌, அவனுடைய தேசம்‌ 
அனைத்திற்கும்‌ செய்யும்படி கர்த்தர்‌ அவனை 
அனுப்பிச்‌ செய்வித்த சகல 
அடையாளங்களையும்‌ அற்புதங்களையும்‌ 
செய்தார்‌ (உபா 3440), 


மோசே இஸ்ரவேலர்‌ 
பிரத்தியட்சமாய்‌ சகல வல்லமையான 
கிரியைகளையும்‌, மகா பயங்கரமான 
செய்கைகளையும்‌ செய்தார்‌ (உபா 341) 


எல்லாருக்கும்‌ 


மோசே இஸ்ரவேல்‌ ஜனத்தாருக்கு 
முன்பாக, கர்த்தருடைய நாமத்தினால்‌ 
வல்லமையான கிரியைகளையும்‌, 
பயங்கரமான செய்கைகளையும்‌ செய்தார்‌. 
அப்படிப்பட்ட கிரியைகளையும்‌ 
செய்கைகளையும்‌ எந்த ஒரு தீர்க்கதரிசியும்‌. 
செய்யவில்லை. 





உபாகமம்‌ - 


DEUTERONOMY - 


யய 
சபரிய 


மோசேயின்‌  குணாதிசயத்தைப்பற்றி 
சொல்லுகிற இந்த ல வசனங்கள்‌, மோசே 
மரித்து பல. ன்‌ 
எழுதப்பட்ரக்கவேண்டு்‌ ்‌ 
“கர்த்தரை முகமுகமாய்‌. 
மோசேயைப்போல, ஒரு 
இஸ்ரவேலில்‌ அப்புறம்‌ 
என்று விளங்கும்‌" (உபா 34:12) என்று இந்த 
வசனத்தில்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 

மோசே பல சமயங்களில்‌ கர்த்தரோடு 
முகமுகமாய்‌ பேசியிருக்கிறார்‌. கர்த்தர்‌ 
மோசேக்குப்‌ பிரத்தியட்சமாய்‌ தரிசனம்‌ 
அருளியிருக்கிறார்‌. (யாத்‌. 249-1; 
யாத்‌ 33:01; எண்‌ 12:8; எண்‌ 14:14). 


மோசேயைப்போல, ஒரு தீர்க்கதரிசியும்‌ 
இஸ்ரவேலில்‌ அப்புறம்‌ எழும்பினதில்லை. 
இயேசு கிறிஸ்துவைத்‌ தவிர, “மோசே மற்ற 
எல்லா தீர்க்கதரிசிகளையும்விட பல வழிகளில்‌ 
மேன்மையானவர்‌ (பா 1917-19, 
லூக்கா 16:28). 

கர்த்தர்‌ மோசேயின்‌ 
இஸ்ரவேல்‌ 


மூலமாக 
புத்திரருக்கு. 
நியாயப்பிரமாணத்தைக்‌ கொடுத்தார்‌. 
அவர்களை தம்முடைய சித்தத்தின்‌ 
பிரகாரமாக உருவாக்க கர்த்தர்‌ மோசேயை 
ஒரு கருவியாகப்‌ பயன்படுத்தினார்‌. 
'த்தர்‌ மனுபுத்திரர்‌ மத்தியிலே அநேக 
தக்கதாக அனுப்பியிருக்கிறார்‌. 
பாவங்களை 
தட 


சொல்லி 
வழிநடத்தியிருக்கிறார்கள்‌. 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பழைய ஏற்பாட்டுக்காலத்து 
தீர்க்கதரிசிகளில்‌, கடைசி தீர்க்கதரிசியாகிய 
மல்கியா மோசேயைப்பற்றிச்‌ சொல்லும்போது, 
'ஓரேபிலே இஸ்ரவேலரெல்லாருக்காகவும்‌ என்‌ 
தாசனாகிய மோசேக்கு நான்‌ கற்பித்த 
நியாயப்பிரமாணமாகிய கட்டளைகளையும்‌, 
நியாயங்களையும்‌ நினையுங்கள்‌" (மல்‌ 4:4) 
என்று கர்த்தருடைய வார்த்தையை 


சொல்லுகிறார்‌. 


புதிய ஏற்பாட்டுக்காலத்தில்‌, நம்முடைய 
கர்த்தராகிய இயேககிறிஸ்துவம்‌. தம்முடைய 
பிரசங்கச்‌ நதிகளில்‌ மோசேயின்‌ 
சிறு வார்த்தைகளை 
மேற்கோளாகச்‌ சொல்லியிருக்கிறார்‌. 

மோசே கர்த்தருக்கு உண்மையுள்ள 
ஊழியக்காரர்‌. கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்துவோ தேவனுடைய குமாரன்‌. 
மோசேயின்‌ சரித்திரத்தைப்பற்றிச்‌ 
சொல்லும்போது, கர்த்தர்‌ மோசேமினினுடைய 
சரீரத்தை. மோவாப்‌ தேசத்திலுள்ள 
பெத்பேயோருக்கு எதிரான பள்ளத்தாக்கிலே 
அடக்கம்பண்ணினார்‌ என்று சொல்லி, 
மோசேயின்‌ சரித்திரம்‌ முடிவுபெறுகிறது. 


கர்த்தராகிய 
சரித்திரமோ, 

இன்றும்‌ தொடருகிறது. 
தம்முடைய பிதாவின்‌ 


நம்முடைய 
இயேசுகிறிஸ்துவின்‌ 
முடிவுபெறாமல்‌, 
கிறிஸ்துவானவர்‌, 
வலதுபாரிசத்தில்‌ இன்றும்‌ அமர்்திருக்கிறார்‌. 


கிறிஸ்துவானவர்‌ அங்கே. 
பிதாவினிடத்தில்‌ நமக்காக 
பேசிக்கொண்டிருக்கிறார்‌. 


தமது. 
பரிந்து 


பேசுகிற ஊழியமோ, இன்றும்‌ தொடர்ந்து 
நடைபெறுகிறது. 





ழ்‌ நயனா 
ஈயா 


பரிசுத்த வேதாகமத்தில்‌, யோசுவாவின்‌. 
புஸ்தகத்திலிருந்து, 
வரையிலுள்ள 
என்று அழைக்‌! 
யூதாதேசத்துடைய 
எழுதப்பட்டிருக்கிறது. 
பிரமாணங்களை தரன்‌ கத்தம்‌ 
ஒப்புக்கொடுத்திருக்கிறார்‌. யூதா 
தேசத்தாருடைய சரித்திரத்திலே, கர்த்தருடைய 
கிருபையும்‌, பாதுகாப்பும்‌, பராமரிப்பும்‌ 
உடன்படிக்கையும்‌ பிரத்தியட்சமாய்‌ 
வெளிப்படுகிறது. 


கர்த்தர்‌ சரித்திராகமத்தை யூதரிடத்தில்‌ 
ஒப்புவித்தார்‌. அந்த ஆகமங்களை நம்முடைய 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்துவும்‌, அவருடைய 
அப்போஸ்தலர்களும்‌ ஏற்றுக்கொண்டு, 
அதிலுள்ள வசனங்களை தங்களுடைய 
ஊழியத்தில்‌ பயன்படுத்தியிருக்கிறார்கள்‌ 


பரிசுத்த வேதாகமத்தின்‌ முதல்‌ ஐந்து 
ஆகமங்களை, பஞ்சாகமம்‌ என்று 
அழைக்கிறோம்‌. இவை மோசே எழுதின 
ஆகமங்களாகும்‌. பழைய ஏற்பாட்டு சபையின்‌ 
ஸ்தாபிதம்‌, வளர்ச்சி, நிர்வாகம்‌ ஆகியவை 
பஞ்சாகமத்தில்‌ எழுதப்பட்டிருக்கிறது. 


கர்த்தர்‌ ஆபிரகாமையும்‌, அவருடைய 
சந்ததியையும்‌ தெரிந்தெடுத்து. அவர்களுக்கு 
தம்முடைய வாக்குத்தத்தங்களைச்‌ 
சொன்னார்‌. அவர்களோடு உடன்படிக்கை 
பண்ணினார்‌. அவர்களை ஒரு தேசமாக 
ஸ்தாபித்தார்‌. கர்த்தர்‌ தம்முடைய ஜனத்திற்கு. 


இஸ்ரவேல்‌ வம்‌ 
செய்வதற்காக. கர்த்தர்‌ 


யாருமில்லை. இஸ்ரவேல்‌ புத்திரரைப்போல, 
தேவனுடைய பிரமாணங்களையும்‌,. 
கட்டளைகளையும்‌, நியாயத்தீர்ப்புகளையும்‌ 
பெற்றவர்களும்‌ ஒருவருமில்லை. 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அவர்களோடு 

அவர்களுக்கு 

பிரமாணங்களையும்‌, 

கொடுத்தார்‌. அவர்கள்‌ 

கட்டளைக்கு கீழ்ப்படியாமல்‌ 

மீறியபோது, கர்த்தர்‌ அவர்களை தம்முடைய 
நீதியான நியாயத்தீர்ப்புகளால்‌ தண்டிப்பார்‌. 

இஸ்ரவேல்‌ வம்சத்தார்மீது, 

கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள்‌ அவருடைய 

கிருபையினால்‌ வந்தது. அவர்கள்மீது 

கர்த்தருடைய நியாயத்தீர்ப்புகள்‌ அவருடைய 

நீதியினால்‌ வந்தது. இதனால்‌ இஸ்ரவேல்‌ 

வம்சத்தார்‌ பரிசுத்தமாகமிருப்பார்கள்‌ 

என்றும்‌, அவர்கள்‌ சந்தோஷமான 

ஜனமாகமிருப்பார்கள்‌ என்றும்‌ எல்லோரும்‌ 

எதிர்பார்த்தார்கள்‌. ஆனால்‌, இந்தப்‌ 

பிரபஞ்சத்தின்‌ சரித்திரத்தில்‌ இஸ்ரவேல்‌ 

வம்சத்தாரைப்போல பாவம்‌ செய்தவர்களும்‌, 


வேதனைகளை அனுபவித்தவர்களும்‌ வேறு 


பிசங்கிக்கப்படுகிறது. விசுவாசிகள்‌ செய்ய 
வேண்டிய காரியங்களையும்‌, செய்யக்கூடாத 
காரியங்களையும்‌ 


தம்முடைய 


ஏற்பாட்டுக்காலத்து, 
அப்போஸ்தலர்களுடைய 
கொடுக்கப்பட்டிருக்கிறது. 
இயேசுகிறிஸ்துவின்‌ 
சுவிசேஷ பிரமாணங்களும்‌, 


உபதேசங்களும்‌ 

கொடுக்கப்பட்டிருப்பதினால்‌, 

விசுவாசிகள்‌ எல்லோருமே. 

என்று இந்த உலகம்‌ எதிர்பார்க்கும்‌. ஆனால்‌ 
புதிய ஏற்பாட்டு சபையிலும்‌ பாவங்களும்‌ 
முறைகேடுகளும்‌ நிரம்பியிருக்கிறது. 





ழ்‌ நள 
யாய 


எல்லோரும்‌ பாவம்‌ செய்து ஏகமாய்க்‌: 
கெட்டுப்போயிருக்கிறார்கள்‌. தப்‌ 
பூமியிலுள்ள மனுஷரில்‌ ஒருவர்கூட பரிபூரண 
பரிசுத்தத்தோடு இல்லை. நாம்‌ இந்தப்‌ 
பூமியில்‌ இருக்கும்‌ வரையிலும்‌, நாம்‌. 
குறைவுள்ளவர்களாகவே இருப்போம்‌. 
வரப்போகிற உலகத்தில்‌, நமக்கு பரிபூரண 
நன்மைகள்‌ உண்டாயிருக்கும்‌. நாம்‌ 
பரலோகத்தில்‌ பிரவேரிக்கும்போது, அங்கே 
நமக்கு ஒரு குறைவும்‌ இருக்காது. சகலமும்‌. 
பரிபூரணமாயிருக்கும்‌. விசுவாசிகளாகிய 
நாம்‌ இம்மையில்‌ ஜீவித்தாலும்‌, வரப்போகிற 
மறுமைக்காக, ஆவலாய்க்‌ காத்திருக்க. 
வேண்டும்‌. 

பு புஸ்தகத்திற்கு, “யோசுவாவின்‌ 

என்னும்‌ தலைப்பு 

கொடுக்கப்பட்ிருக்கிறது. ஆனாலும்‌ இந்தப்‌ 
புஸ்தகத்தை எழுதின ஆ ஆசிரியர்‌ யார்‌ என்பது, 
உறுதியாகத்‌ தெரியவில்லை. பினெகாஸ்‌ 
இந்தப்‌ புஸ்தகத்தை எழுதியிருக்கவேண்டும்‌ 
என்றும்‌, யோசுவா இந்தப்‌ புஸ்‌ 
எழுதியிருக்கவேண்டும்‌ 
வேறபண்டிதர்கள்‌ 
கருத்துக்களைச்‌ சொல்லுகிறார்கள்‌. 

யோசுவாவின்‌ கத்தில்‌ 
யோசுவாவைப்பற்றிய காரியங்களே அ க்‌ 
எழுதப்பட்டிருக்கிறது. தப்‌ புஸ்தகத்‌ 
யோசுவா எழுதியிருந்தாலும்‌ அல்லது வேறு 
யாராவது ஒருவர்‌ எழுதியிருந்தாலும்‌, 
அவர்கள்‌ யோசுவாவின்‌ - 
ஆராய்ந்து பார்த்து. 


யோசுவா தன்னுடைய மனதிலே ஞாபகமாக 

வைத்திருந்து இந்தப்‌ ள்‌ 

எழுதிமிருக்கவேண்டும்‌. 

தன்னுடைய ஞாபகத்திலுள்ள கங்களை, 

இந்தப்‌ புஸ்தகுத்தின்‌ ஆசிரியருக்கு 
சொல்லியிருக்கவேண்டும்‌. 


"யோசுவாவின்‌ புஸ்தகத்தில்‌ 
இஸ்ரவேலுடைய சரித்திரத்தின்‌ ஒரு பகுதி 
எழுதப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ 
யோசுவாவின்‌ கட்டளையின்‌ கீழும்‌, 
ஆளுகையின்கீழும்‌ இருந்த காலத்தில்‌, 
அவர்களுக்கு நடைபெற்ற சம்பவங்கள்‌ இந்தப்‌ 
புஸ்தகத்தில்‌. எழுதப்பட்டிருக்கிறது. 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யோசுவா இஸ்ரவேல்‌ புத்திரரை கானான்‌ 
தேசத்திற்கு வழிநடத்தினார்‌. 
சத்துருக்களோடு யுத்தம்பண்ணுவதற்காக, 
யோகவா இஸ்ரவேலின்‌ சேனைக்கு 
தளபதியாயிருந்து, அவர்களை யு; 
தலைமை தாங்கி வழிநடத்திச்‌ சென்றார்‌. 


இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ கானான்‌ 
நேசத்திற்கள்‌ பிரவேசிக்கிறார்கள்‌ (யோசு 1-5 
ஆகிய அதிகாரங்கள்‌). இஸ்ரவேல்‌ 
வம்சத்தார்‌ கானான்‌ தேசத்தார்மீது 
யுத்தம்பண்ணி அவர்களை 
ஜெயிக்கிறார்கள்‌ (யோசு 6-12 ஆகிய 
அதிகாரங்கள்‌). யோசுவா கானான்‌ 
தேசத்தை இஸ்ரவேல்‌ கோத்திரத்தாருக்கு 
பங்கு பிரித்துக்கொடுக்கிறார்‌ (யோசு 13-21 
ஆகிய அதிகாரங்கள்‌). ஸ்ரவேல்‌ 
ம்சத்‌ மத்தியிலே ஆவிக்குரிய 
உபதேசிக்கப்படுகிறது 

(யோசு 22-24 ஆகிய அதிகாரங்கள்‌). 


இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தரே, 
இஸ்ரவேல்‌ வம்சத்தாரை கானான்‌. 
தேசத்திற்கு வழிநடத்திச்‌ செல்லுகிறார்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தருக்கு விரோதமாக 
கலகம்பண்ணுகிறார்கள்‌. அவருக்கு 
கோபத்தை உண்டுபண்ணுகிறார்கள்‌. 
வாம்‌ இஸ்ரவேல்‌ புத்திரர்மீது கர்த்தர்‌ 
வைத்திருக்கிற அன்பு மாறவில்லை. 
யோசுவாவின்‌ புஸ்தகத்தில்‌, கர்த்தருடைய 
வல்லமை, அவருடைய நீதி, அவருடைய 
அன்பு, அவருடைய உண்மை ஆகியவை 
தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. 


யோசுவாவின்‌ 
இயேசுகிறிஸ்துவைப்பற்றியும்‌, 
கிருபையைப்பற்றியும்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. யோசுவா 
கிறிஸ்துவுக்கு அடையாளமாயிருக்கிறார்‌ 
என்று புதிய ஏற்பாட்டில்‌ எங்கும்‌. 
சொல்லப்படவில்லை. ஆனாலும்‌, யோசுவா 
இயேசுவுக்கு அடையாளமாக இருந்தார்‌ 
என்று வேதபண்டிதர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. 
நூனின்‌ குமாரனாகிய 
யோசுவாவைப்போல, இதே பெயரில்‌ மற்றும்‌ 
ஒரு பிரதான ஆசாரியர்‌ இருக்கிறார்‌. அவர்‌ 
யோத்சதாக்கின்‌ குமாரனாகிய யோசுவா. 


புஸ்தகத்தில்‌, 
அவருடைய 
அடையாளமாய்ச்‌ 


இயேசு 





ழ்‌ நயனா 
யாய 


"அங்கே... அவர்கள்‌... கையிலே 
வெள்ளியையும்‌ பொன்னையும்‌ வாங்கி, 
கிரீடங்களைச்‌ செய்வித்து, யோத்சதாக்கின்‌ 
குமாரனாகிய யோசுவா என்னும்‌ பிரதான 


ல a 
அவருடைய நாமம்‌ கிளை என்னப்படும்‌: அவர்‌ 
தம்முடைய ஸ்தானத்திலிருந்து 
முளைத்தெழும்பிக்‌ கர்த்தருடைய 
ஆலயத்தைக்‌ கட்டுவார்‌" (சக 621,12). 
எபிரெய பாஷையிலே யோசுவா என்னும்‌ 
பெயர்‌, கிரேக்க பாஷையிலே “இயேசு” என்று 
மொழியாக்கம்‌ செய்யப்பட்டிருக்கிறது. 
ம்‌, யோசுவாவுடனேகூட 
நம்முடைய. பிதாக்கள்‌ அதைப்‌ 
பெற்றுக்கொண்டு, தேவன்‌ அவர்களுக்கு 
பாகத்‌ துரத்திவிட்ட புறஜாதிகளுடைய 
சத்தை அவர்கள்‌ கட்டிக்கொள்ளுகையில்‌, 
அதை அந்த தேசத்தில்‌ கொண்டு வந்து. 
தாவீதின்‌ நாள்வரைக்கும்‌ வைத்திருந்தார்கள்‌” 
(அப்‌ 7:45). 

“யோசுவா அவர்களை 
இளைப்பாறுதலுக்குட்டடுத்தியிரந்தால்‌, பின்பு 
அவர்‌ வேறொரு நாளைக்குறித்துச்‌ 
சொல்லியிருக்கமாட்டாரே” (எபி 4:8). 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யோசுவா என்னும்‌ பெயருக்கு “அவர்‌ 
இரட்சிப்பார்‌" என்று பொருள்‌. 
கர்த்தருடைய 

கானானியரிடமிருந்து, 

நம்முடைய கர்த்தராகிய இயேசுகிறிஸ்துவோ, 
மனுபுத்திரரை அவர்களுடைய 


பாவங்களிலிருந்து இரட்சிக்கிறார்‌. 


பழைய ஏற்பாட்டுக்காலத்தில்‌,. 
க எண்னை பார னப்‌ 
சேனைக்கு ப த்ைகம்கக்தா்‌ 
நம்முடைய கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து, 
யோசுவாவைப்போல, நம்முடைய ஆத்தும 
இரட்சிப்புக்கு தளபதியாயிருக்கிறார்‌. 
கிறிஸ்துவானவர்‌ சாத்தானை தம்முடைய 
காலின்கீழ்‌ நசுக்கிப்போட்டார்‌ தம்மை 
விசுவாசிக்கிறவர்களை, இயேசுகிறிஸ்து 
பரமகானானுக்கு வழிநடத்துகிறார்‌. அங்கே 
அவர்களுக்கு ளப்பாறுதலைக்‌ 
கொடுக்கிறார்‌. 


நூனின்‌ குமாரனாகிய யோசுவாவால்‌ 

செய்ய முடியாத காரியங்களை, நம்முடைய 

சுகிறிஸ்து, நமக்காக 

அவர்களை 

இளைப்பாறுதலுக்குட்படுத்தியிருந்தால்‌, பின்பு 

அவர்‌ வேறொரு நாணைக்குறித்துச்‌ 
சொல்லியிருக்கமாட்டாரே” (எபி 4:8). 





i FTE 
TT 


தாசனாகிய மோசே 

கர்த்தர்‌ நூனின்‌ 
யோசுவாவுக்கு கட்டளை 
யோசுவா இஸ்ரவேல்‌ 
ஜனங்களை கானான்‌ தேசத்திற்குள்‌ 
வழிநடத்தவேண்டும்‌. கர்த்தர்‌ யோசுவாவுக்கு 
தம்முடைய கட்டளையைக்‌ கொடுத்து, 
அவரை உற்சாகப்படுத்தவும்‌ செய்கிறார்‌ 
(யோசு 11-0) 


கர்த்தருடைய 
மரித்துப்போனபின்பு. 
குமாரனாகிய 
கொடுக்கிறார்‌. 


யோசுவா கர்த்தருடைய கட்டளைக்கு 
கீழ்ப்படிகிறார்‌. கர்த்தர்‌ சொன்ன பிரகாரம்‌, 
யோசுவா உபனே கிரியை செய்ய 
ஆரம்பிக்கிறார்‌ ஜனங்களுடைய 
அதிபதிகளுக்கும்‌ (யோசு 1401) 
யோர்தானுக்கு இப்புறத்திலிருக்கிற 
இரண்டரை கோத்திரத்தாருக்கும்‌ (யோசு 
112-15). யோசுவா கட்டளை கொடுக்கிறார்‌. 


யோசுவாவின்‌ கட்டளைக்கு ஜனங்கள்‌ 
கீழ்ப்படிகிறார்கள்‌. யோசுவா தங்களை 
அனுப்பும்‌ இடங்களுக்கெல்லாம்‌, தாங்கள்‌ 
போவோம்‌ என்று ஜனங்களின்‌ அதிபதிகள்‌ 
வாக்குப்பண்ணுகிறார்கள்‌ (யோசு 196-18). 


கர்த்தர்‌ யோசுவாவுக்குச்‌ 
சொன்னது 
யோசு 1:1-9 


யோக 1:1. கர்த்தருடைய தாசனாகிய 
மோசே: மரித்தயின்பு, கர்த்தர்‌ 
மோசேயின்‌ ஊழியக்காரணான நூனின்‌ 
குமாரன்‌ யோகவாவை நோக்கி: 


யோக 1:2. என்‌ தாசனாகிய மோசே: 
மரித்துப்‌ போனான்‌; இப்பொழுது நீயும்‌ 
இந்த ஜனங்கள்‌ எல்லாரும்‌ எழுத்து, 
இத்த யோர்தானைக்‌ கடத்து, 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு. நான்‌ 
கொடுக்கும்‌ தேசத்துக்குப்‌ போங்கள்‌. 


யோக 18. நான்‌ மோசேக்குச்‌. 
சொன்னபடி உங்கள்‌ காலடி மிதிக்கும்‌ 


எவ்விடத்தையும்‌ உங்களுக்குக்‌ 
கொடுத்தேன்‌. 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யோசு 1:4 
லீபனோனும்‌ 
நதியான 


வனாந்தரமும்‌ இந்த 
தொடங்கி ஓபிராத்து 
பெரியநதிமட்டுமுன்ன 
ஏத்தியரின்‌ தேசம்‌ அனைத்தும்‌, 
சூரியன்‌ அண்தமிக்கிற திசையான 
பெரிய சழுத்திரம்வரைக்கும்‌ உங்கள்‌ 
எல்லையாயிருக்கும்‌. 


யோசு 15. நீ உயிரோடிருக்கும்‌ 
நானெல்லாம்‌ ஒருவனும்‌ உனக்கு 
முன்பாக எதிர்த்து திற்பதில்லை; நான்‌: 
மோசேயோடே. இருந்ததுபோல, 
உன்னோடும்‌ 

உன்னைவிட்டு 

உன்னைக்‌ கைவிடுவதுமில்லை. 


யோசு 18. 
திடமனதாயிரு; இந்த ஜனத்தின்‌ 
பிதாக்களுக்கு நான்‌ கொடுப்பேன்‌. 
என்து ஆணையிட்ட தேசத்தை நீ 
இவர்களுக்குப்‌ பங்கிடுவாய்‌.. 


யோசு 1:7. என்‌ தாசனாகிய மோசே 
உனக்குக்‌ கற்பித்த 
தியாயப்பிரமாண த்‌ தின்‌ படியெல்லாம்‌. 

செய்யக்‌. கவனமாயிருக்கமாத்திரம்‌ 
மிகவும்‌ பலங்கொண்டு திடமனதாயிரு; 
தீ போகும்‌ இடமெல்லாம்‌ புத்திமானாய்‌ 
நடந்துகொள்ளும்படிக்கு, அதை விட்டு 
வலது இடதுபுறம்‌ விலகாதிருப்பாயாக. 


பலங்கொண்டு 


யோசு 1:8. இந்த நியாயப்பிரமாண 
புஸ்தகம்‌ உன்‌ வாயைவிட்டுப்‌ 
பிரியாதிருப்பதாக; இதில்‌ 
எழுதியிருக்கிறவைகளின்படி பெல்லாம்‌ 
நீ செய்யக்‌ கவனமாயிருக்கும்படி, 
இரவும்‌ பகலும்‌ அதைத்‌ தியானித்துக்‌ 
கொண்டிருப்பாயாக; அப்பொழுது நீ 
உன்‌ வழியை வாய்க்கப்பண்ணுவாய்‌, 
அப்பொழுது புத்திமானாயும்‌ 
நடத்துகொள்ளுவாய்ட 


யோசு 19. நாண்‌ 
கட்டனையிடவில்லையா? 
பலங்கொண்டு 'திடமனதாயிரு; 
திகையாதே, கலங்காதே, தீ போகும்‌ 
இடமெல்லாம்‌ உன்‌ தேவனாகிய 
கர்த்தர்‌ உன்னோடே இருக்கிறார்‌ 
என்றார்‌. 


உனக்குக்‌ 





f= FTN 
TT 


கர்த்தருடைய 
மரித்துப்போனார்‌. 
யோசுவா 
ஊழியக்காரராயிருந்தார்‌. 
தேவனாகிய கர்த்தர்‌, 
பேசுகிறார்‌. யோசுவாவுக்கு முக்கியத்துவமும்‌, 
முக்கியமான பொறுப்புக்களையும்‌ 
கொடுக்கிறார்‌. கர்த்தர்‌ நூனின்‌ 
குமாரனாகிய யோசவாவை உயர்ந்த 
ஸ்தானத்தில்‌ வைக்கிறார்‌. கர்த்தர்‌ 
யோசுவாவின்‌ கைகளில்‌ அதிகாரத்தையும்‌, 
இஸ்ரவேல்‌ ஜனங்களை ஆளுகை செய்யும்‌ 
பொறுப்பையும்‌ கொடுக்கிறார்‌. 


இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தரே 
சர்வவல்லமையுள்ளவர்‌. அவரே எல்லா 
துதிகளுக்கும்‌, கனத்திற்கும்‌ பாத்திரமானவர்‌. 
கர்த்தரே ராஜாக்களை சிங்காசனத்தில்‌ 
வீற்றிருக்க செய்கிறவர்‌ தமக்கு 
பிரியமில்லாத ராஜாக்களை, கர்த்தரே 
சிங்காசனத்திலிருந்து கீழே தள்ளிவிடுகிறவர்‌. 
இந்தப்‌ பூமியிலுள்ள தேசங்களில்‌ ஆளுகை 
செய்கிறவர்கள்‌ எல்லோரும்‌, கர்த்தராலேயே 
ஆளுகை செய்கிறார்கள்‌. 


தாசனாகிய மோசே 
நூனின்‌ குமாரனாகிய 


கர்த்தர்‌... நூனின்‌ குமாரனாகிய 
யோசுவாவோடு பேசுகிறார்‌ 
மோசேயோடு  பேசினபோது. 


கூடாரத்திலிருந்து, 
அவரோடு பபப கேலி 19 


இப்போது 
யோசுவாவோடு 

யோசுவாவோடும்‌, 
கூடாரத்திலிருந்து 


க்‌ 


பேசியிருக்கவேண்டும்‌ 
என்று வேதபண்டிதர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. 


கர்த்தர்‌ 
உற்சாகப்படுத்துகிறார. 
பின்பு, கர்த்தர்‌ 
காலதாமதம்பண்ணாமல்‌, 
பேசுகிறார்‌. யோசுவாவுக்கு 
கட்டளைகளைக்‌ கொடுக்கிறார்‌. 
தரிசனத்தின்‌ மூலமாகவும்‌, 


யோபுவோடு 

சொப்பனத்தின்‌ மூலமாகவும்‌ பேசினார்‌. 
அதுபோலவே கர்த்தர்‌ யோகுவாவோடும்‌ 
தரிசனத்தின்‌ மூலமாகவோ, சொப்பனத்தின்‌ 
மூலமாகவோ பேசியிருக்கவேண்டும்‌. 


"கனநித்திரை மனுஷர்மேல்‌ இறங்கி, 
அவர்கள்‌ படுக்கையின்‌ மேல்‌ 
அயர்ந்திருக்கையில்‌, அவர்‌ இராக்காலத்துத்‌ 
தரிசனமான சொப்பனத்திலே மனுஷருடைய 
செவிக்குத்‌ தாம்‌ செய்யும்‌ காரியத்தை 


கர்த்தர்‌ 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


வெளிப்படுத்தி, அதை அவர்களுக்கு வரும்‌. 
தண்டனையினாலே முத்திரை போட்டு, 
மனுஷன்‌ தன்னுடைய செய்கையைவிட்டு 
நீங்கவும்‌, மனுஷருடைய பெருமை 
அடங்கவும்‌ செய்கிறார்‌" (யோபு 3315-17). 


நூனின்‌ குமாரனாகிய 
யோசுவாவுக்கு ஊழியப்பொறுப்பையும்‌, 
கட்டளையையும்‌ கொடுக்கிறார்‌. இந்த 
வசனப்பகுதியில்‌, கர்த்தருடைய வார்த்தைகள்‌ 
தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. 


கர்த்தர்‌ 


கர்த்தருடைய தாசனாகிய மோசே 
மரித்த பின்பு, கர்த்தர்‌ நூனின்‌ குமாரனாகிய 
யோசுவாவுக்கு கட்டளை கொடுக்கிறார்‌. 
மோசே மரித்த பின்பு இஸ்ரவேல்‌ வம்சத்தாரை 
ஆளுகை செய்கிற பொறுப்பை யோசுவா 
த்க்‌ பெற்றுக்கொள்கிறார்‌. 

தான்‌ ஜீவனோடிருந்த 
கவ்லா இஸ்ரவேல்‌ ஜனங்களை 
வழிநடத்திச்‌ சென்றார்‌ 


மோசே மரித்துப்போனார்‌. இஸ்ரவேல்‌ 
ஜனங்கள்‌ மோசேக்காக முப்பது நாட்கள்‌ 
துக்கித்தார்கள்‌. துக்கநாள்‌ முடியும்‌. 
வரையிலும்‌, கர்த்தர்‌ மோசுவாவோடு ஒன்றும்‌ 
சொல்லவில்லை. மோசே மரித்து, முப்பது 
நாட்கள்‌ சென்ற பின்பே, கர்த்தர்‌ 
யோசுவாவிடம்‌, “இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
நான்‌ கொடுக்கும்‌ தேசத்திற்குப்‌ போங்கள்‌" 
என்று கட்டளை கொடுக்கிறார்‌. 


மோசே மரித்த பின்பு, 
ஜனங்கள்‌ முப்பது நாட்களாக, மோசேக்காக 
துக்கங்கொண்டாடுகிறார்கள்‌. மோசே 
தங்கள்‌ மத்தியில்‌ இல்லாதிருப்பதை நினைத்து 
இஸ்ரவேல்‌. வம்சத்தார்‌ 
துக்கத்தோடிருக்கிறார்கள்‌. அவர்களுடைய 
துக்கம்‌ நீங்குவதற்கு, கர்த்தர்‌ அவர்களுக்கு 
முப்பது நாட்களைக்‌ கொடுக்கிறார்‌. 


இஸ்ரவேல்‌ 


அது மாத்திரமல்ல, மோசே 

உயிரோடிருந்த காலத்தில்‌, இஸ்ரவேல்‌ 

புத்திரர்‌ அவருக்கு விரோதமாக எதிர்த்து 

அவருடைய வார்த்தைக்கு 

கலகம்பண்ணினார்கள்‌. 

புத்திரர்‌, மோசேக்கு. 

செய்த பாவங்களுக்கு 

மனந்திரும்வேண்டும்‌. கர்த்தர்‌ இதற்காகவும்‌ 

அவர்களுக்கு முப்பது நாட்களை 
துக்கநாட்களாகக்‌ கொடுத்திருக்கிறார்‌. 





i FTE 
TT 
தாசனாகிய மோசே மரித்த 


தம்‌ 
பின்பு, கர்த்தர்‌ 
செய்வதற்கு, 
தெரிந்தெடுக்கிறார்‌. 
தெரிந்தெடுத்ததற்கு, 


காரணங்கள்‌ உள்ளன. 


கர்த்தர்‌ 


குமாரனாகிய யோசுவா, 
'ஊழியக்காரனாயிருந்தார்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திர 

வனாந்தரத்தில்‌ வழிநடத்தியபோது. யோசுவா 

அவருக்கு உதவிசெய்தார்‌ ப்‌ 

பதிப்பில்‌ “மோசேயின்‌ 

என்னும்‌ வாக்கியமானது, 

கட்டளைப்‌ பிரகாரம்‌ வேலை செய்தவர்‌" 

என்று பொருள்படுமாறு எழுதப்பட்டிருக்கிறது. 


நூனின்‌ குமாரனாகிய 
மோசேயின்‌ கீழ்‌ ஊழியம்‌ 
பயிற்சி பெற்றிருக்கிறார்‌. அவர்‌ 
கட்டளைகளுக்கு 
கற்றுக்கொண்டவர்‌ 
செய்கிறவர்களுக்கு இதுவே 
தகுதி. நம்முடைய 
ஊழியக்காரர்களுக்கு 
கீழ்ப்படியவேண்டும்‌. 
ஊழியப்பமிற்சிகளைப்‌ 
பெற்றுக்கொள்ளவேண்டும்‌. 
யோசுவா மோசேயோடு 
நெருங்கிய ஐ ந்தார்‌. 
மோசேக்கும்‌ யோசுவாவுக்கும்‌. கதா ஒரே 
அளவு. ஆலிமைமே கொடுத்திருந்தார்‌ 
அவர்கள்‌ இருவருமே 


சமஅந்தஸ்திலிருந்தவர்கள்‌. அவர்கள்‌ 
இருவமே ஒரே வேலையை செய்கிறார்கள்‌ 


மோசே இஸ்ரவேல்‌ ஜனங்களை கானான்‌ 
தேசத்திற்கு வழிநடத்திக்கொண்டுபோன து 
போல, EE அவர்களை கானான்‌ 
தேசத்திு வழிநடத்திக்‌. 
கொண்டுபோகவேண்டும்‌ 


நூனின்‌ குமாரனாகிய யோசவா 

இயேசுகிறிஸ்துவக்கு 
அடையாளமாயிருக்கிறார்‌. ஆகையினால்‌ 
இவர்‌ மோசேயின்‌ ஊழியக்காரன்‌ என்று 
அழைக்கப்படுகிறார்‌. மோசே யோசுவாவை 
நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்படியுமாறு 
மோசே 


யோசுவா, 


செய்வதற்கு 
மோசேயின்‌ 


மிகவும்‌: 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ மோசேயின்‌ ஊழியக்காரனான 
யோசுவாவுக்கு ஊழியப்பொறுப்புக்களைக்‌ 
கொடுக்கிறார்‌. கர்த்தர்‌ யோசுவாவை 
தெரிந்துகொண்டதற்கான காரணத்தையும்‌ 
சொல்லுகிறார்‌. “என்‌ தாசனாகிய மோசே 
மரித்துப்போனான்‌” என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. கர்த்தருக்கு, மோசேயின்‌ 
ஸ்தானத்தில்‌, மற்றொரு ஊழியக்காரர்‌ 
தேவைப்படுகிறார்‌. 


மோசே கர்த்தருடைய ஊழியத்தை, 

ஒரு ஊழியக்காரரைப்போல  உண்மையாய்ச்‌ 

செய்தார்‌. மோசே இப்போது பரித்துப்போனார்‌. 

ஊழியங்களிலிருந்து மோசேக்கு 

உண்டாயிற்று. மோசே 

இப்போது கர்த்தருடைய சந்தோஷத்திற்குள்‌ 
பிரவேசித்திருக்கிறார்‌. 


யோசுவாவுக்கு 

ஊழியப்பொறுப்பைக்‌ கொடுக்கும்போது, 

"எழும்பு என்று சொல்லுகிறார்‌. மோசே 

மரித்துப்போனார்‌. அவர்‌ இதுவரையிலும்‌: 

ஊழியம்‌, அவருடைய 

தடைபடக்கூடாது. 

ஊழியம்‌ தொடர்ந்து 

அதற்காக யோசுவா 

மோசே இதுவரையிலும்‌ 

செய்த ஊழியத்தை, இனிமேல்‌ யோசுவா 
செய்யவேண்டும்‌. 

மோசே மரித்துப்போனார்‌. ஆனால்‌ 

மோசேயின்‌ ஆண்டவராகிய கர்த்தர்‌ 

மரித்துப்போகவில்லை. அவர்‌ எக்காலத்திலும்‌ 


மரித்துப்போவதுமில்லை. கர்த்தர்‌ நித்திய 
காலமாயிருக்கிறவர்‌. 


கர்த்தர்‌ 


கர்த்தருடைய தாசனாகிய மோசே 
மரித்துப்போனார்‌. மோசே இதுவரையிலும்‌ 
செய்து வந்த ஊழியங்களை, அவருக்கு 
பின்பு யாராவது ஒருவர்‌ செய்யவேண்டும்‌. 
மோசேயியினிடத்தில்‌ நன்றாக பயிற்சி பெற்ற, 
உண்மையும்‌ உற்சாகமுமுள்ள 
ஊழியக்காரரால்தான்‌, மோசே செய்து வந்த 
ஊழியத்தை, தொடர்ந்து செய்ய முடியும்‌. 
யோசுவா ஏற்கெனவே மோசேயின்‌ 
ஊழியக்காரனாமிருந்தவர்‌. ஆகையினால்‌, 
மோசே மரித்துப்போன பின்பு, கர்த்தர்‌ 
யோசுவாவைத்‌ தெரிந்தெடுக்கிறார்‌ 
மோசே இதுவரையிலும்‌ செய்து வந்து 
வேலைகளை செய்யுமாறு, கர்த்தர்‌ 
யோசுவாவுக்கு கட்டளைகொடுக்கிறார்‌. 





i= FTE 
TT 


மோசே ஆரம்பித்து 
ஊழியத்தை, ரத்‌ ப ண்வேற்றவேண்டும்‌ 
யோசுவா சும்மா அமர்ந்திருந்தால்‌, 
அவரால்‌ ஒரு ஊழியமும்‌ செய்ய முடியாது. 
ஆகையினால்‌ கர்த்தர்‌ யோசுவாவிடம்‌, “நீ 
எழும்பு" என்று கட்டளை 
கொடுக்கிறார்‌. யோசுவாவைப்போலவே, 
பின்சந்ததியார்‌, தங்கள்‌ 
முன்சந்ததியாருடைய ஊழியங்களை செய்து 


நிறைவேற்றிக்கொடுக்கவேண்டும்‌. 

புதிய ஏற்பாட்டுக்காலத்திலே, நம்முடைய 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து மனுஷர்‌ 
மத்தியிலே ஊழியம்‌ செய்தார்‌. மோசேயின்‌ 
நியாயப்பிரமாணத்தினால்‌, செய்து முடிக்க 
முடியாத ஊழியங்களை, கிறிஸ்துவானவர்‌ 


பரிசுத்தப்படுத்துகிறார்‌. 
யோசுவா 
அடையாள மாயிருக்கிறார்‌ 


பழைய ஏற்பாட்டிலே, 
இயேசுகிறிஸ்துவுக்கு 


"ஆதலால்‌ சகோதரரே, இவர்‌ மூலமாய்‌ 
பாவமன்னிப்பு உண்டாகும்‌ 
அறிவிக்கப்படுகிறதென்‌ றும்‌, 
நியாயப்பிரமாணத்தினாலே 

எவைகளினின்று விடுதலையாகி 
நீதிமான்களாக்கப்படக்கூடாதிருந்ததோ 
விசுவாசிக்கிறவன்‌ எவனும்‌ அவைகளினின்று 
இவராலே விடுதலையாகி நீதிமானாக்கப்‌. 
படுகிறான்‌ என்றும்‌ உங்களுக்குத்‌ 

தெரிந்திருக்கக்கடவது" (அப்‌ 13:38,39 

“அதெப்படியெனில்‌, மாம்சத்தினாலே. 
பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம்‌. 
செய்யக்கூடாததை தேவனே செய்யுப்டிக்கு, 
தம்முடைய குமாரனைப்‌ பாவமாம்சத்தின்‌ 
சாயலாகவும்‌, பாவத்தைப்‌ போக்கும்‌ பலி 
யாகவும்‌ அனுப்பி, மாம்சத்திலே பாவத்தை 

ஆக்கினைக்குள்ளாகத்‌ தீர்த்தார்‌” (ரோம 8:3). 

மோசேயின்‌ ஜீவியம்‌ யோசுவாவுக்கு: 
வழியை ஆயத்தம்பண்ணிக்கொடுத்தது. 
மோசே ஏற்கெனவே இஸ்ரவேல்‌ ஜனங்களை 
வழிநடத்தினார்‌. கர்த்தருடைய 
வார்த்தைகளைப்‌ பெற்றுக்கொள்‌ வதற்கு,. 
மோசே அவர்களை ஆயத்தம்பண்ணினார்‌. 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தான்‌ செய்கிற 
கொடுத்தார்‌. 
நியாயப்பிரமாணமானது, நம்மை 
கிறிஸ்துவினிடத்தில்‌ அழைத்து வருகிற. 
உபாத்தியாயிருக்கிறது. 


யோசவாவிடம்‌ “இப்பொழுது 
நீயும்‌ இந்த ஜனங்கள்‌ எல்லாரும்‌ னு, 

த யோர்தானைக்‌ கடந்து. இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கு நான்‌ கொடுக்கும்‌ தேசத்துக்குப்‌ 
போங்கள்‌" (யோசு 1:2) என்று சொல்லுகிறார்‌. 


யோசுவாவும்‌, இஸ்ரவேல்‌ வம்சத்தா 
ற்‌ வலவ ஸ்லின்‌ 
பாளயமிறங்கியிருக்கிறார்கள்‌. அவர்களுடைய 
கண்களுக்கு முன்பாக யோர்தான்‌ நதி, 
பிரவாகித்து ஓடுகிறது. யோசுவாவும்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனங்களும்‌, யோர்தானைக்‌ 
குடக்கவேண்டும்‌. 


சொல்லுகிற _ கட்டளை 
கோகோயின்‌ விசுவாசத்தை சோதிக்கிறது. 
யோர்தான்‌ நதி பிரவாகித்து ஓடுகிறது. 
அந்த நதியைக்‌ கடப்பதற்கு பாலங்கள்‌ 
எதுவும்‌ கட்டப்படவில்லை. படகுகளை 
பாலங்கள்போல மிதக்கவிடுவதற்கும்‌, 
அவர்களிடத்தில்‌ போதுமான படகுகளும்‌ 
இல்லை. ஒரு வசதியுமில்லாமல்‌, யோசுவாவும்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனங்களும்‌, பிரவாகித்து 
ஓடுகிற யோர்தான்‌ நதியைக்‌ 
கடக்கவேண்டும்‌. 


யோசுவா கர்த்தரை நம்பவேண்டும்‌. 
தனக்கு உலகப்பிரகாரமான உதவி 
கிடைக்காவிட்டாலும்‌, கர்த்தருடைய உதவி 
கிடைக்கும்‌ என்று நம்பி, கர்ந 


கர்த்தரை நம்பும்போது. 
வழியைத்‌ திறப்பார்‌. 
ஒன்றுமில்லை. 
புத்திரரும்‌. 
கானான்‌ தேசத்திற்கு 


வால்‌ கூடாத 
யோசுவாவும்‌, 
யோர்தானைக்‌ 


காரியம்‌ 
இஸ்ரவேல்‌ 
கடந்தால்தான்‌., 
போகமுடியும்‌. 

கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு, 
கானான்‌. தேசத்தை சுதந்தரமாகக்‌ 
கொடுத்திருக்கிறார்‌. கானான்‌ தேசத்தின்‌ 
எல்லைகளையும்‌ கர்த்தர்‌ மோசேக்கு. 


தெளிவாகச்‌ சொல்லுகிறார்‌. 





i THEN 
TT 


சமுத்திரம்வரைக்கும்‌ 
எல்லையாயிருக்கும்‌” (யோசு 1:4) 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


யோசுவாவுக்கு 
வாக்குத்தத்தத்தையும்‌ 
சொல்லுகிறார்‌. நான்‌ மோகேக்குச்‌ 
சொன்னபடி உங்கள்‌ காலடி மிதிக்கும்‌ 
எல்விடத்தையும்‌ உங்களுக்குக்‌ கொடுத்தேன்‌" 
(யோசு 1:3) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
கர்த்தர்‌ இந்த வாக்குத்தத்தத்தை, 
இஸ்ரவேல்‌ புத்திரருடைய முற்பிதாக்களுக்கு 
கொடுத்தார்‌ 


கர்த்தர்‌ 
ஆசீர்வாதமான 


கர்த்தர்‌ ஆபிரகாமின்‌ சந்ததியாருக்கு 
மத்‌ கொடுப்பதாக 


சுதந்தரித்துக்கொள்ளவில்லை. 

காலத்திலுள்ள இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌, ஆபிரகாமின்‌ சந்தியிலே நான்காம்‌. 
தலைமுறையாயிருக்கிறார்கள்‌. கர்த்தருடைய 
வாக்குத்தத்தம்‌. , இதுவரையிலும்‌: 
நிறைவேறாவிட்டாலும்‌. இப்போது அந்த 
வாக்குத்தத்தம்‌ நிறைவேறும்‌ காலம்‌. 
வந்திருக்கிறது. 


கர்த்தர்‌ தம்முடைய வாக்குந்தத்தந்தை 
மறுடியுமாய்ச்‌. சொல்லும்போது, 
“உங்களுக்குக்‌ கொடுத்தேன்‌" என்று, 
சொல்லுகிறார்‌. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கானான்‌ 
தேசத்தை இன்னும்‌ சுதந்தரிக்கவில்லை. 
ஆனால்‌ கர்த்தரோ 

அவர்களுக்கு 

வாக்குப்பண்ணுகிறார்‌. அவர்கள்‌ கானான்‌ 
தேசத்தை இன்னும்‌ சுதந்தரிக்காவிட்டாலும்‌, 
அந்த தேசம்‌ இப்போது அவர்களுடைய 


கைகளிலிருக்கிறது. 
கர்த்தர்‌ இந்த வாக்குத்தத்தத்தை 
ரச தம வேன்‌ 
எல்லோருக்கும்‌ சொல்லுகிறார்‌. இவர்கள்‌ 
எல்லோருமே. ப்‌ 
சந்ததியாராயிருக்கிறார்கள்‌. வர்கள்‌ 

1 ப ரி 

ந்த வாக்குத்தத்தத்தை, 
யாக்கோபின்‌ சந்ததியாருக்கு கொடுத்தபோது, 
அவர்கள்‌ இஸ்ரவேல்‌ என்று 
அழைக்கப்பட்டார்கள்‌. 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


இப்பொழுது உன்‌ பேர்‌ யாக்கோபு, 
இனி உன்‌ பேர்‌ யாக்கோபு என்னப்படாமல்‌, 
இஸ்ரவேல்‌ என்று உனக்குப்‌ பேர்‌ வழங்கும்‌ 
என்று சொல்லி, அவனுக்கு இஸ்ரவேல்‌ 
என்று பேரிட்டார்‌" (ஆதி 3510). 


'நான்‌ ஆபிரகாமுக்கும்‌ ஈசாக்குக்கும்‌ 
கொடுத்த தேசத்தை உனக்குக்‌ கொடுப்பேன்‌;: 
உனக்குப்பின்‌ உன்‌ சந்ததிக்கும்‌ இந்த 
தேசத்தைக்‌ கொடுப்பேன்‌ என்று சொல்லி 
தேவன்‌ அவனோடே பேசின ஸ்தலத்திலி 
ருந்து அவனைவிட்டு எழுந்தருளிப்போனார்‌" 
(ஆதி 35273). 

கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு. 
கொடுக்கப்போகும்‌ தேசத்தைப்பற்றியும்‌ 
விரிவாகச்‌ சொல்லுகிறார்‌. அந்த தேசத்தின்‌ 
எல்லை எதுவரையில்‌ இருக்கும்‌ என்பதையும்‌ 
கர்த்தர்‌ தெளிவுபடுத்துகிறார்‌. 


வனாந்தரமும்‌ இந்த 
ங்கி 


அஸ்தமிக்கிற 
சமுத்திரம்வரைக்கும்‌ 
உங்கள்‌ எல்லையாயிருக்கும்‌ (யோசு 1:4), 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
கீழ்ப்டிந்தால்‌, கர்த்தர்‌ 
சொல்லியிருக்கிற தேசத்தை, அதன்‌ 
முழுலிஸ்தீரணம்‌ வரையிலும்‌, அவர்களுக்கு 
கொடுப்பார்‌. அவர்கள்‌ இன்னும்‌ கர்த்தருக்கு 
அதிகமாய்க்‌ கீழ்ப்படிந்து. இன்னும்‌ 
அதிக பிரியமாய்‌ நடந்தால்‌, கர்த்தர்‌ 
அவர்களுடைய தேசத்தின்‌ எல்லைகளை 
விஸ்தாரம்பண்ணுவார்‌. 


புதிய ஏற்னட்டுக்காலத்திலே.. சர்ர்‌ 
இங்கு சொல்லுகிற எல்லா தேசங்களிலும்‌, 
மேலும்‌ பல தேசங்களிலும்‌ யூதமார்க்கம்‌ 
பரவிற்று. யூதமார்க்கத்தமைந்தவர்கள்‌ இந்த 
தேசங்களிலெல்லாம்‌ பரவியிருந்தார்கள்‌. 
கர்த்தருடைய ராஜ்யத்தின்‌ எல்லை, 
ஏற்பாட்டுக்காலத்திலே, கர்த்தர்‌ 
பிரகாரம்‌ விஸ்தாரமாயிற்று. 


வானத்தின்‌ கீழிருக்கிற 
தேசத்தாரிலுமிருந்‌துவந்த தேவபக்தியுள்ள 
யூதர்கள்‌ அப்பொழுது எருசலேமிலே 
வாசம்பண்ணினார்கள்‌" (அப்‌ 2:5). 


கர்த்தருக்கு 
இங்கு 


சகல 





f= THE 
TT 


கர்த்தர்‌ தாம்‌ 
தேசத்தை இஸ்ரவேல்‌: 
கொடுக்கவேண்டுமென்றால்‌, அவர்களுக்கு 
கர்த்தர்‌ ஒரு நிபந்தனையும்‌ 
சொல்லுகிறார்‌. அந்த நிபந்தனையை கர்த்தர்‌ 
மோசேக்கு ஏற்கெனவே சொல்லியிருக்கிறார்‌. 

என்‌ தாசனாகிய மோசே உனக்குக்‌ 
கற்பித்த நியாயப்பிரமாணத்தின்படியெல்லாம்‌ 
செய்யக்‌ கவனமாயிருக்கமாத்திரம்‌ மிகவும்‌ 
பலங்கொண்டு திடமனதாயிரு: நீ போகும்‌ 
இடமெல்லாம்‌ புத்திமானாய்‌ 
நடந்துகொள்ளும்படிக்கு, அதை விட்டு வலது. 
இடதுபுறம்‌ விலகாதிருப்பாயாக" (யோசு 1:7) 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ 


வாக்குப்பண்ணின 
புத்திரருக்கு. 


கர்த்தர்‌ சொல்லும்‌ நிபந்தனை. 
மோசே அசன்‌ கற்பித்த 


நியாயப்பிரமாணத்தின்படியெல்லாம்‌ அவர்கள்‌ 
குவனமாய்ச்‌ செய்யவேண்டும்‌. அப்போது 
கர்த்தர்‌ மோசேக்கு சொன்னபடி 
அவர்கள்‌ காலடி மிதிக்கும்‌ எல்விடத்தையும்‌, 
அவர்களுக்கு. கொடுப்பார்‌. கர்த்தர்‌ 
இஸ்ரவேல்‌ வம்சத்தாருக்கு 
வாக்குப்பண்ணியிருக்கிற கானான்‌ 
தேசத்தை, அவர்கள்‌ புறப்பட்டுப்போய்‌ 
சுதந்தரித்துக்கொள்ளவேண்டும்‌. 
கானான்‌ தேசத்தில்‌ 
ஆசீர்வாதங்கள்‌ 
அவையெல்லாமே இஸ்ரவேல்‌ 
வம்சத்தாருக்குரியதாகும்‌. இஸ்ரவேல்‌ 
புத்திரருடைய காஷ மிதிக்கும்‌ எவ்லிடமும்‌ 
அவர்களுக்கு சொந்தமாகும்‌. கர்த்தர்‌ 
ர்களுக்‌ வைத்திருக்கிற 
5 அவர்களுடைய 
மிதிக்கவேண்டும்‌. அந்த 
அவர்களுடைய காஷகள்‌ 
மிதிக்கப்டுகிறதோ, அந்த 
கர்த்தர்‌ அவர்களுக்கு 


என்னென்ன 
இருக்கிறதோ 


கர்த்தர்‌ அவர்களுக்கு கொடுக்கும்‌ தேசத்தின்‌ 
எல்லைகளுக்குள்‌, அவர்களுடைய 
காலடிகள்‌ மதிக்கவேண்டும்‌. 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ யோசுவாவை உற்சாகப்படுத்து 
வதற்காக இந்த வாக்குத்தத்தத்தை 
சொல்லுகிறார்‌. நீ உயிரோடிருக்கும்‌ 
நாளெல்லாம்‌ ஒருவனும்‌ உனக்கு முன்பாக 
எதிர்த்து நிற்பதில்லை; நான்‌ மோசேயோடே 
இருந்ததுபோல, உன்னோடும்‌ இருப்பேன்‌; 
நான்‌ உன்னைவிட்டு விலகுவதுமில்லை, 
உன்னைக்‌ கைவிடுவதுமில்லை (யோசு 1:5) 
என்று கர்த்தர்‌ யோசுவாவுக்கு சொல்லுகிறார்‌. 


, மோசே இஸ்ரவேல்‌ புத்திரரை 

அடிமைத்தனத்திலிருந்து 

அவர்களை வனாந்தரப்‌ 

வழியாக வழிநடத்தினார்‌. 

கூடவே இருந்தார்‌. 

இப்போது கர்த்தர்‌ 

யோசுவோடு கூடவே இருப்பார்‌. யோசுவா 

இஸ்ரவேல்‌ வம்சத்தாரை கானான்‌. 

தேசத்திற்கு வழிநடத்திச்‌ செல்லவேண்டும்‌. 

அவர்கள்‌ கானான்‌. தேசத்தை 

சுதந்தரிக்கவேண்டும்‌. கானான்‌ தேசத்திலே. 

குடியேறவேண்டும்‌. கர்த்தர்‌ யோசுவாவோடு 
கூடவே இருப்பார்‌. 


கர்த்தருடைய பரிசுத்தமான பிரசன்னம்‌ 
மோசேயோடு. கூடலே இருந்தது. 
ஆகையினால்‌... மோசே கர்த்தருடைய 
மத்தினால்‌ பெரியகாரியங்களை செய்தார்‌. 
ஒருவேளை யோசுவா மோசேயைப்போல 
பெரிய காரியங்களை செய்ய முடியாமற்‌ 
போகலாம்‌. மோசேக்கு பேரும்‌ புகழும்‌ 
கிடைத்ததுபோல,யோசுவாவுக்கு கிடைக்காமல்‌ 
போகலாம்‌. ஆனாலும்‌ கர்த்தர்‌ மோசேயோடே 
இருந்ததுபோல யோசுவாவோடும்‌ 
இருப்பதாக வாக்குப்‌ 

கர்த்தருடைய பிரசன்னம்‌ 

கர்த்தர்‌ மோசேக்கு. 

யோசுவாவுக்கும்‌ உதவிசெய்வார்‌ 


கிருபை ஒருபோதும்‌ 
நாம்‌ கர்த்தருக்கு 
ஊழியக்காரர்களாகயிருக்கலாம்‌. 
நமக்கு முன்னால்‌ ஊழியம்‌ செய்தவர்கள்‌, 
கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்து 
முடத்திருக்கலாம்‌. நாம்‌ ஊழியத்திற்கு 
புதியவர்களாகயிருந்தாலும்‌, நம்முடைய 
ஆரம்ப ஊழியமாகமிருந்தாலும்‌, 
நமக்கு முந்திய ஊழியக்காரர்களுக்கு கர்த்தர்‌ 
என்னென்ன கிருபைகளைக்‌ கொடுத்தாரோ, 
அந்தக்‌ கிருபைகளை கர்த்தர்‌ நமக்கும்‌ 
கொடுப்பார்‌. கர்த்தருடைய கிருபை 
அவர்களுக்கு போதுமானதாயிருந்ததுபோல, 
நமக்கும்‌ போதுமானதாயிருக்கும்‌. 





f= THEN 
TT 


கர்த்தர்‌ யோசவாவுக்கு இங்கு 
சொல்லுகிற வாக்குத்தத்தத்தை, அவருக்கு 
மறுபடியுமாய்ச்‌ சொல்லுகிறார்‌. நான்‌ 
உனக்குக்‌ கட்டளையிடவில்லையா? 
பலங்கொண்டு திடமனதாமிரு; திகையாதே, 
கலங்காதே, நீ போகும்‌ மெல்லாம்‌ 
உன்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
இருக்கிறார்‌" (யோசு 15) 
சொல்லுகிறார்‌. 


உன்னோடே 
என்று கர்த்தர்‌ 


நாம்‌ கர்த்தர்‌ அனுப்பும்‌ இடத்திற்குப்‌ 
போகவேண்டும்‌. அப்போது கர்த்தர்‌ நாம்‌ 
போகுமிடமெல்லாம்‌, நம்மோடே கூடமிருப்பார்‌. 
கர்த்தர்‌ ஒருபோதும்‌ யோசுவாவிடத்திலிருந்து 
விலகிப்போவதில்லை. “நான்‌ உன்னைவிட்டு 
விலகுவதுமில்லை, உன்னைக்‌ 
கைவிடுவதுமில்லை" (யோசு 1:5) என்று 
கர்த்தர்‌ வாக்குப்பண்ணுகிறார்‌. கர்த்தர்‌ 
வாக்குமாறாதவர்‌. 
நந்தர்‌ யோசுவாவுக்குச்‌ சொன்ன 
இந்த வரத்தைக்‌ மோசே யோசுவாவுக்கு, 
ஏற்கெனவே சொல்லியிருக்கிறார்‌. மோசே 
மரிக்கப்போகிறார்‌.  அவர்களிடத்திலிருந்து, 
கடந்துபோகப்போகிறார்‌. மோசே 
மரித்துப்போனாலும்‌, கர்த்தர்‌ 
மரித்துப்போகப்போவதில்லை. கர்த்தர்‌ நித்திய 
காலத்திற்கும்‌ ஜீவனோடிருக்கிறவர்‌. மோசே 
யோசுவாவைவிட்டு விலகினாலும்‌, கர்த்தர்‌ 
யோசுவாலைவிட்டு விலகப்போவதில்லை. 
நாம்‌ கர்த்தரோடு இருக்கும்‌ வரையிலும்‌, 
கர்த்தரும்‌ நம்மோடு கூடயிருப்பார்‌ 


பின்பு மோசே வோசுவாவை அழைத்து 


று வர்களுடைய 
பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்துக்கு நீ 
இந்த ஜனத்தை அழைத்துக்கொண்டுபோய்‌, 
அதை இவர்கள்‌ சுதந்தரிக்கும்படி செய்வாய்‌. 
கர்த்தர்‌ தாமே உனக்கு முன்பாகப்போகிறவர்‌, 
அவர்‌ உன்னோடே இருப்பார்‌; அவர்‌ உன்னை 
விட்டு விலகுவதுமில்லை, உன்னைக்‌ 
கைவிடுவதுமில்லை; நீ பயப்படவும்‌ கலங்கவும்‌ 
வேண்டாம்‌ என்றான்‌" (உபா 31:7,8). 


கர்த்தர்‌ யோசுவாவுக்குச்‌ சொல்லுகிற 


இஸ்ரவேலுக்கு விரோதமாக. 
சத்துருக்கள்‌ எழும்பி 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யோசுவாவுக்கு, கர்த்தருடைய கிருபையினால்‌, 
இஸ்ரவேலின்‌ சத்துருக்கள்‌ எல்லோர்மீதும்‌ 
வெற்றி கிடைத்தது. "நீ உயிரோடிருக்கும்‌ 
நாளெல்லாம்‌ ஒருவனும்‌ உனக்கு முன்பாக 
எதிர்த்து நிற்பதில்லை" (யோசு 1:5) என்று 
கர்த்தர்‌ யோசுவாவுக்கு சொல்லியிருக்கிறார்‌. 


கர்த்தர்‌ நம்முடைய 
பட்சத்திலிருக்கும்போது. நமக்கு விரோதமாக 
ஒருவனும்‌ எழும்புவதில்லை. நமக்கு 
விரோதமாக எழும்பும்‌ ஆயுதங்களெல்லாம்‌ 
வாய்க்காதே போகும்‌. கர்த்தர்‌ 
யோகுவாவுக்கு தொடர்ந்து ஆசீர்வாதமான 
வார்த்தைகளையும்‌, ஆறுதலான 
வார்த்தைகளையும்‌ சொல்லுகிறார்‌. 


“பலங்கொண்டு திடமனதாயிரு; 
ஜனத்தின்‌ பிதாக்களுக்கு நான்‌ கொடுப்ப 


திடமனதாயிருக்கவேண்டும்‌. 
ஏனென்றால்‌ மோசுவாவோடு கூடமிருக்கிற, 
இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ 
துன்மார்க்கராயிருக்கிறார்கள்‌. யோசுவா 
சுதந்தரிக்கப்போகிற கானான்‌ தேசத்திலுள்ள 
கானானியரும்‌ துன்மார்க்கராயிருக்கிறார்கள்‌. 


கானானியர்‌ 
ஏராளமான 
லேக்‌ 


பெற்றுக்கொண்டு, 
விரோதமாகக்‌ 
கலகம்பண்ணியிருக்கிறார்கள்‌. யோசுவா 
இதையெல்லாம்‌ பார்த்து, 
சோர்ந்துபோய்விடக்கூடாது. அவர்‌ 
பலன்கொண்டு திடமனதாயிருக்கவேண்டும்‌. 
யோசுவாவுக்கு இஸ்ரவேல்‌ வம்சத்தாரின்‌. 
சரித்திரமும்‌ தெரியும்‌, கானானியரின்‌ 
சரித்திரமும்‌ தெரியும்‌. 
கர்த்தர்‌ யோசுவாவுக்கு கட்டளை 
கொடுக்கிறார்‌. யோசுவா கர்த்தருக்குப்‌ 
பிரியமானவராயிருக்கவேண்டும்‌. கர்த்தருக்கு 
கீழ்ப்படிந்து நடக்கவேண்டும்‌. யோசுவாவுக்கு 
கீழே இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ ஏராளமானோர்‌ 
இருந்தாலும்‌. யோசுவா எப்போதுமே 
கர்த்தருக்கு கீழே இருக்கவேண்டும்‌. 
கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து 
நடக்கவேண்டும்‌. யோசுவா கர்த்தருடைய 
அடிச்சுவடுகளைப்‌ பின்பற்றவேண்டும்‌. 





f= FTE 
TT 


“என்‌ தாசனாகிய மோசே உனக்குக்‌ 
கற்பித்த நியாயப்பிரமாணத்தின்படியெல்லாம்‌ 
செய்யக்‌ கவனமாயிருக்க மாத்திரம்‌ மிகவும்‌: 
பலங்கொண்டு திடமனதாயிரு: நீ போகும்‌ 
இடமெல்லாம்‌. புத்திமானாய்‌ 
நடந்துகொள்ளும்படிக்கு, அதை விட்டு வலது. 
இடதுபுறம்‌ விலகாதிருப்பாயாக" (யோசு 1:7) 
என்று கர்த்தர்‌ யோசுவாவுக்கு 
சொல்லுகிறார்‌. 


மேலும்‌, கர்த்தர்‌ ப்‌ 
கம்‌ 


சழதகதக பெர்‌ 
செய்யக்‌ குவனமாயிருக்கும்படி, இரவும்‌ பகலும்‌ 
அதைத்‌ தியானித்துக்‌ கொண்டிருப்பாயாக" 
(யோசு 1:8) என்றும்‌ சொல்லுகிறார்‌. 


கர்த்தருடைய நியாயப்பிரமாண 
புஸ்தகம்‌ யோசுவாவின்‌ ரானை 
கொடுக்கப்பட்டிருக்கிறது. 

இரவும்‌ பகலும்‌ அதைத்‌ தியானித்துக்‌ 
கொண்டிருக்கவேண்டும்‌. கர்த்தர்‌ 
யோசுவாவுக்கு கொடுத்த இதே கட்டளையை, 
நமக்கும்‌ கொடுக்கிறார்‌. நமக்கு எவ்வளவு 
வேலைகள்‌ இருந்தாலும்‌ நாமும்‌ 
கர்த்தருடைய வசனத்தைத்‌ 
'தியானிக்கவேண்டும்‌. உலகப்பிரகாரமான 
காரியங்களுக்கு முக்கியத்துவம்‌ 
கொடுத்துவிட்டு, ஆலிக்குரிய காரியங்களை 
அசட்டைபண்ணிவிடக்கூடாது. 


நாம்‌ பல காரியங்களில்‌ 
குவனமாயிருப்போம்‌. அவை தேவை தான்‌ 
ஆனாலும்‌ கர்த்தருடைய வசனத்தைத்‌ 
தியானிப்பதில்‌ கவனமாயிருக்கவேண்டும்‌. 
இதுவே பிரதானம்‌. கர்த்தருடைய வசனத்தில்‌ 
கில கம்‌ வக்‌ நாம்‌ 
கவனமாயிருக்கவேண்டும்‌. 

வேலைகள்‌ 

இஸ்ரவேல்‌ 

கானான்‌ 

த்திற்கு அழைத்துச்‌ செல்லவேண்டும்‌. 
கர்த்தர்‌ பொறுப்பை 
யோசுவாவின்‌ ளில்‌ | கொடுத்திருக்கிறார்‌. 
அந்தப்‌ பொறுப்போடுகூட 
அவர்‌ நியாயப்பிரமாணத்தையும்‌ 
தியானிக்கவேண்டும்‌. 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


நமக்கு எப்படிப்பட்ட 
கொடுத்திருந்தாலும்‌, 

வசனத்தைத்‌ தியானிப்பதில்‌: 
செலுத்தவேண்டும்‌. நம்முடைய 

ஊழியம்‌. sd சிறியதாகயிருந்தாலும்‌, 
பெரியதாகயிருந்தாலும்‌, கர்த்தருக்கும்‌, 
ர்த்‌ வார்த்தைகளைத்‌ 
நேரம்‌ 


த நியாயப்பிரமாண புஸ்தகம்‌ உன்‌ 
வாயைவிட்டுப்‌ பிரியாதிருப்பதாக" (யோசு 1:8) 
என்று கர்த்தர்‌ யோசுவாவுக்குச்‌ 
சொல்லுகிறார்‌ யோசுவா... இஸ்ரவேல்‌ 
ஜனங்களுக்கு என்னென்ன கட்டளைகளைக்‌ 
கொடுத்தாலும்‌, அந்தக்‌ கட்டளைகளெல்லாம்‌ 
நியாயப்பிரமாண 

ஒத்துப்போகவேண்டும்‌. 

கர்த்தருடைய கட்டளையை மீறி, யோசுவா 
தன்னுடைய சுயமாய்‌ எந்தக்‌ கட்டளையையும்‌ 
கொடுத்துவிடக்கூடாது. கர்த்தருடைய 


னல்‌ 
பிரகாரம்‌ இருக்கவேண்டும்‌. 


“வேதத்தையும்‌ சாட்சி ஆகமத்தையும்‌ 
கவனிக்கவேண்டும்‌: இந்த 
வார்த்தையின்படியே சொல்லாவிட்டால்‌, 
அவர்களுக்கு விடியற்காலத்து 
வெளிச்சமில்லை” (ஏசா 8:20), 

யோசுவா புதிய பிரமாணம்‌ 
எதையும்‌. கண்டுபிடிக்கவேண்டியதில்லை. 
கர்த்தருடைய நியாயப்பிரமாண த்தின்படி 
யெல்லாம்‌ செய்ய குவனமாயிருந்தால்‌ 
அதுவே போதுமானது. நம்முடைய 
ஜீலியத்தின்‌ எல்லா சூழ்நிலைகளுக்கும்‌, 
இம்மைக்கும்‌ மறுமைக்கும்‌, தேவையான 
கட்டளைகளெல்லாம்‌, 


“உன்னிடத்தில்‌ ஒப்புவிக்கப்பட்ட அந்த 
நற்பொருளை நமக்குள்ளே வாசம்‌ பண்ணுகிற 
பரிசுத்த ஆவிமினாலே காத்துக்கொள்‌"' 
(2தீமோ 1114). 





i FTE 
TT 


நியாயப்பிரமாண புஸ்தக; 
எழுதியிருக்கிறவைகளின்‌ படியெல்லாம்‌ 
யோசுவா கவனமாயிருக்கவேண்டும்‌. 
யோசுவாவை பவ்படுத்தியிருக்கிறா்‌. 
அவருக்கு அதிகாரத்தைக்‌. 
கொடுத்திருக்கிறார்‌. யோசுவாவின்‌ 
கட்டளைக்கு கீழ்ப்படிய 
யுத்தசன்னத்தர்களெல்லாம்‌ காத்துக்‌ 
கொண்டிருக்கிறார்கள்‌. ஆனாலும்‌ 
யோசுவாவும்‌ கர்த்தருடைய கட்டளைக்கு 
கீழ்ப்படியவேண்டும்‌. 


ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு மதிப்பும்‌, 
மரியாதையும்‌, அதிக அதிகாரமும்‌ இருந்தாலும்‌, 
அவனும்‌ கர்த்தருக்கு கீழ்ப்படியவேண்டும்‌. 
கர்த்தருடைய  பிரமாணத்திற்கு மேலாக 
ஒருவரும்‌ தன்னை உயர்த்தக்கூடாது. 
தனக்கு ஏராளமான அதிகாரம்‌ 
இருப்பதினால்‌, தான்‌ கர்த்தருடைய 
பிரமாணத்திற்கு கீழ்ப்படிய வேண்டிய 
அவசிமில்லை. என்று ஒருவனும்‌ 
சொல்லக்கூடாது. 


சர்ர்‌ போசவாவக்கு நம்முடைய 


திட்டத்தை; 
நியாயப்சிரமாணத்தில்‌ 


சித்தத்தையும்‌, 
தெளிவுபடுத்துகிார்‌ 
எழுதிமிருக்கிறவைகளின்‌ படியெல்லாம்‌ 
செய்வதற்கு 

குவனமாமிருக்கவேண்டும்‌. 

கிலியந்தை கர்த்தருடைய நியாயப்பிரமாணம்‌ 
ஆளுகை செ! டும்‌. 


ன தி க 5 
எழுதப்பட்டிருப்பது எல்லாவற்றையும்‌ 
யோசுவா செய்யவேண்டும்‌. 
நியாயப்பிரமாணத்தின்‌ குற்பனைகளெல்லாமே. 
முக்கியமானது. ஒரு சுற்பனையைக்கூட 
தேவையில்லாத கற்பனை என்று இணந்து 
அதை அசட்டைபண்ணி, 
கீழ்ப்படியாமல்‌ விட்டுவிடக்கூடாது. 


நியாயப்பிரமாணத்தில்‌ 
எழுதப்பட்டிருப்பவைகளையெல்லாம்‌ யோசுவா: 
இரவும்‌ பகலும்‌ தியானிக்கவேண்டும்‌. அவர்‌ 
தன்னுடைய மனச்சாட்சியை சோதித்துப்‌ 
பார்க்கவேண்டும்‌. 
பராமரிப்புக்களை 
பார்க்கவேண்டும்‌. 


சிந்தித்துப்‌ பார்க்கவேண்டும்‌. 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யோசுவா போகுமிடமெல்லாம்‌ 
புத்திமானாய்‌ நடந்துகொள்ளவேண்டும்‌. 
நியாயப்பிரமாணத்தின்‌ பாதையைவிட்டு 
வலது இடது புறம்‌ விலகக்கூடாது. 
தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும்‌, 
இஸ்ரவேல்‌ புத்திரை ஆளுகைசெய்து, 
அவர்களை வழிநடத்துகிற அதிகாரத்திலும்‌, 
யோசுவா கர்த்தரையே நோக்கிப்‌ 

கர்த்தருடைய 
வார்த்தைகளைத்‌ தியானித்து, கர்த்தருடைய 

திட்டத்திற்கும்‌ 


சத்துருக்களைப்‌ பார்த்து 
பயப்படக்கூடாது. இஸ்ரவேல்‌ வம்சத்தாரில்‌ 
தனக்கு விரோதமாகப்‌ பேசி, 
கலகம்பண்ணுகிறவர்களை இணைந்து 
யோசுவா கலங்கக்கூடாது. 
பலன்கொண்டு நடன தாயிருக்கவேண்டும்‌. 
அப்போது யோசுவா தன்னுடைய வழியை 
வாய்க்கப்பண்ணுவார்‌. அவர்‌ புத்திமானாய்‌ 
நடந்துகொள்வார்‌. 


யோசுவாவுக்கு தம்முடைய 
கட்டளையைக்‌ கொடுக்கிறார்‌. தாம்‌ 
யோசுவாவோடு  கூடமிருப்பதாக கர்த்தர்‌ 
வாக்குப்பண்ணுகிறார்‌. “நான்‌ உனக்குக்‌ 
குட்டளையிடவில்லையா? பலங்கொண்டு 
திடமனதாமிரு: திகையாநே, கலங்காதே, 
நீ போகும்‌ இடமெல்லாம்‌ உன்‌ தேவனாகிய 
கர்த்தர்‌ உன்னோடே இருக்கிறார்‌" (யோசு 
19) என்று சேனைகளின்‌ கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 


கர்த்தருடைய பிரசன்னமும்‌, அவருடைய 
வங்கத்‌: (போணி, உடலே 
இருக்கிறது. இதுவே யோசுவாவக்கு. 
மெய்யான பெலன்‌. யோசுவா ஏற்கெனவே 
அமலேக்கியரோடு யுத்தம்பண்ணியிருக்கிறார்‌. 
அப்போதும்‌ அவர்‌ கர்த்தரையே 
விசுவாசித்தார்‌. 


கர்த்தர்‌ 


மோசே  வேவுதாரரை கானான்‌ 
தேசத்திற்கு அனுப்பி, வேவுபார்த்து 
வரச்சொன்னார்‌. அவர்களில்‌ யோசுவாவும்‌ 
ஒருவர்‌. காலேபையும்‌ யோசுவாலையும்‌ தவிர, 
மற்ற  வேவுகாரர்கள்‌ அவிசுவாசமான 
வார்த்தைகளைச்‌ சொன்னார்கள்‌. இஸ்ரவேல்‌ 
புத்திரரை பயமுறுத்தக்கூடிய 
காரியங்களையெல்லாம்‌. பேசினார்கள்‌. 
அந்த. சூழ்நிலையில்கூட யோசுவா 
கர்த்தரையே விசுவாசித்தார்‌. விசுவாசமான 
வார்த்தைகளைச்‌ சொன்னார்‌. 





i= FTE 
TT 


யோசுவா 
விசுவாசிக்கிறார்‌ 
ஜெயிப்பதற்கு 


கர்த்தரை பூரணமாய்‌ 
சத்துருக்களை 
கர்த்தருடைய கிருபை 
தன்னோடிருந்தால்‌, அது மாத்திரமே 
போதுமானது என்பது யோசுவாவின்‌ 
விசுவாசம்‌. கர்த்தரும்‌ யோசுவாவின்‌ 
விசுவாசத்தை உற்சாகப்படுத்துகிறார்‌. 
இப்போது மறுபடியுமா, “பலன்கொண்டு 
திடமனதாமிரு” (யோசு 15) என்று 
கர்த்தர்‌ யோசுவாவுக்குச்‌ சொல்லுகிறார்‌. 

“நான்‌ உனக்கு கட்டளையிடவில்லையா"' 
(யோசு 19) என்று கர்த்தர்‌ யோசுவாவிடம்‌ 
கேட்கிறார்‌. யோசவா கர்த்தருடைய 
கட்டளைக்கு கீழ்ப்படிந்து செயல்படவேண்டும்‌. 
“இந்த ஜனத்தின்‌ பிதாக்களுக்கு நான்‌ 
கொடுப்பேன்‌ என்று ஆணையிட்ட 
தேசத்தை நீ இவர்களுக்குப்‌ பங்கிடுவாய்‌ 
(யோசு 16) என்பது கர்த்தர்‌ 
யோசுவாவுக்கு கொடுத்த கட்டளை 
கர்த்தர்‌ சொன்ன கட்டளை நிச்சயமாய்‌ 


நிறைவேறும்‌ 


நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலும்‌ 
கர்த்தர்‌ நமக்கு" வாக்குத்தத்தங்களையும்‌, 
கட்டளைகளையும்‌ கொடுக்கிறார்‌. நாம்‌ 
கர்த்தரையும்‌, அவருடைய வார்த்தைகளையும்‌ 
விசுவாசிக்கவேண்டும்‌. “நான்‌ உனக்கு 
கட்டளையிடவில்லையா” என்று கர்‌ 
நம்மிடத்திலும்‌ சொல்லுகிறார்‌. கர்த்தர்‌ 
சொன்ன கட்டளை 
என்று நாம்‌ விசுவாசிக்கவேண்டும்‌. 
கர்த்தரை நம்பி, 
ஊழியத்தை செய்யும்போது, 
நம்முடைய கட்டளையின்‌ 
நமக்கு உதவிசெய்வார்‌ 


வ 
நாம்‌ 
கர்த்தருடைய 
கர்த்தர்‌ 
பிரகாரமாய்‌ 


யோசுவா 
அதிபதிகளுக்கு 
யோசு 1:10,11 


ஜனங்களின்‌ 
சொன்னது 


யோக 1:10. அப்பொ யோசுவா 
ஜனங்களின்‌ அதியதிகனை நோக்கி: 


யோசு 1:11. நீங்கள்‌ பானயத்தை உருவ 
நடத்து போய்‌, ஜனங்களைப்‌ பார்த்து: 
உங்களுக்கு போஜனபதார்த்தன்களை 
ஆயத்தம்‌ பண்ணுங்கள்‌; உங்கள்‌ 
தேவனாகிய கர்த்தர்‌ உங்களுக்குச்‌ 
௬தந்தரிக்கக்கொடுக்கும்‌ தேசத்தை. 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நீங்கள்‌ ௬தந்தரித்துக்‌ 
கொள்ளும்படிக்கு, இன்னும்‌ மூன்று 
தானைக்குன்னே இத்த யோர்தானைக்‌ 

என்று 


யோசுவாவை 

க்‌ தலைவராக நியமிக்கிறார்‌. 
இதுவரையிலும்‌ மோசே அவர்களுக்கு 
தலைவராகயிருந்தார்‌. மோசே மரித்துபோன 
பின்பு, இஸ்ரவேல்‌ புத்திரரை ஆளுகை 
செய்யும்‌ தலைமைப்பொறுப்பை, கர்த்தர்‌ 
யோசவாவுக்கு கொடுக்கிறார்‌. இப்போது 


இஸ்ரவேல்‌ 


னக்கு... கொடுத்‌ 
சதக்‌ பிதா ததாக 
அவர்‌ காலதாமதம்பண்ண 
வில்லை. தேவன்‌ தனக்கு கட்டளையிட்ட 
வேலைகளை செய்வதற்கு, யோசுவா 
தன்னை உடனே  ஒப்புக்கொடுக்கிறார்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ எல்லோரும்‌ 
யோர்நானைக்‌ கடந்துபோகவேண்டும்‌ 
அவர்களெல்லோரும்‌ பிரயாணத்திற்கு 
ஆயத்தமாகவேண்டும்‌. 


யோகுவாவுக்கு கீழே. 
அதிபதிகள்‌ இருக்கிறார்கள்‌. 
ஒருவேளை, அந்தந்த 
தலைவர்களாகயிருக்கலாம்‌, 
இவர்கள்‌ தங்கள்‌ குடும்பத்திற்கு 
தலைவர்களாகவும்‌ இருக்கலாம்‌. யோசுவா 
அதிபதிகளிடம்‌ பேசுகிறார்‌. 


ஜனங்களின்‌ 
இவர்கள்‌ 
கோத்திரத்திற்கு 
ஒருவேளை 


குடும்பங்களிலுள்ள கத்த 

சொன்ன செய்தியை அறிவிக்கிறார்கள்‌. 
யோசுவாவுக்கு, ஜனங்களின்‌ 
அதிபதிகள்‌ மிகவும்‌ முக்கியமானவர்கள்‌. 
அவர்களுடைய உதவியில்லாமல்‌, 
யோசுவாவால்‌. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
எல்லோரையும்‌ ஆளுகை செய்ய முடியாது. 
ஜனங்கள்‌ யோசுவாவின்‌ வார்த்தைகளுக்கு 
கீழ்ப்படிவதுபோல, ஜனங்களின்‌ 
அதிபதிகளுக்கும்‌ கீழ்ப்படியலேண்டும்‌. நாம்‌ 
கீழ்ப்படிவதுபோல, 
நியமிக்கப்பட்டிருக்கும்‌, 
அதிகாரிகளுக்கும்‌ 





f= THE 
TT 


நீங்கள்‌ மனுஷருடைய கட்டளைகள்‌ 
யாவற்றிற்கும்‌ கர்த்தர்நிமித்தம்‌ 
கீழ்ப்படியுங்கள்‌. மேலான 
அதிகாரமுள்ள ராஜாவக்கானாலுஞ்சரி, 
'தீமைசெய்கிறவர்களுக்கு 
நன்மைசெய்கிறவர்களுக்குப்‌ 

உண்டாகும்படி அவனால்‌ 
அதிகாரிகளுக்கானாலுஞ்‌ சரி, கீழ்ப்படியுங்கள்‌. 
பேது 21314), 

"இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ இன்னும்‌ மூன்று 
நாளைக்குள்ளே  யோர்தானை கடந்து 
போவார்கள்‌" என்று யோசுவா, ஜனங்களின்‌ 
அதிபதிகள்‌ மூலமாக, 
புத்திரருக்கு சொல்லுகிறார்‌. 
வார்த்தையில்‌ நம்பிக்கையும்‌ நிச்சயமும்‌. 
இருக்கிறது. யோசுவாவின்‌ வார்த்தையில்‌ 
அசுவாசமோ, தடுமாற்றமோ இல்லை. 
யோசுவா சொன்ன வார்த்தைகளை, கர்த்தர்‌ 
அவருக்கு ஏற்கெனவே 
சொல்லியிருக்கிறார்‌ 

“இப்பொழுது நீயும்‌ இந்த ஜனங்கள்‌ 
எல்லாரும்‌ எழுந்து. இந்த யோர்தானைக்‌ 
கடந்து, இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு நான்‌ 
கொடுக்கும்‌ தேசத்துக்குப்‌ போங்கள்‌” (யோசு 
1:2) என்று கர்த்தர்‌ யோசவாவுக்கு 
சொன்னார்‌. கர்த்தர்‌ தனக்கு சொன்ன 
கட்டளையை, யோசுவா இஸ்ரவேல்‌. 
புத்திரருக்கு விசுவாசத்தோடு சொல்லுகிறார்‌ 


யோசுவாவைப்போலவே நாமும்‌, 
கர்த்தருடைய வார்த்தைகளுக்கும்‌, 
வாக்குத்தத்தங்களுக்கும்‌ மதிப்பு 
கொடுக்கவேண்டும்‌. கர்த்தர்‌ 
உண்மையுள்ளவர்‌ என்றும்‌, அவருடைய 
வார்த்தைகள்‌ உண்மையுள்ளது என்றும்‌ நாம்‌ 
விசுவாசிக்கவேண்டும்‌. கர்த்தருடைய 
வாக்குத்தத்தம்‌ நிறைவேறுமா என்னும்‌: 
சந்தேகம்‌ விசுவாசிகளுக்கு வரக்கூடாது. 


இஸ்ரவேல்‌ புத்திரரிடம்‌, 
“உங்களுக்கு 'போஜனபதார்த்தங்களை 
ஆயத்தம்பண்ணுங்கள்‌” (யோசு 141) என்று 
சொல்லச்‌ சொல்லுகிறார்‌. அவர்கள்‌ 
திருப்தியான போஜனபதார்த்தங்களை 
ஆயத்தம்பண்ணவேண்டும்‌. பிரயாண 
அவசரத்தில்‌, அறையும்‌ குறையுமான 
போஜனங்களை ஆயத்தம்பண்ண வேண்டிய 
அவசியமில்லை. அவர்கள்‌ நேர்த்தியான 
போஜனபதார்த்தங்களை. 
ஆயத்தம்பண்ணவேண்டும்‌. 


யோசுவா 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தரே 
எகிப்தின்‌ 
விடுதலை பண்ணினார்‌. 

கர்த்தர்‌ அவர்களை கானான்‌ 


தேசத்திற்குள்ளும்‌ வழிநடத்திச்‌ செல்லுவார்‌. 


| “நான்‌ எகிப்தியருக்குச்‌ செய்ததையும்‌, 
நான்‌ உங்களைக்‌ கழுகுகளுடைய 
செட்டைகளின்மேல்‌ சுமந்து, உங்களை 
என்னண்டையிலே சேர்த்துக்கொண்டதையும்‌, 
நீங்கள்‌ கண்டிருக்கிறீர்கள்‌" (யாத்‌ 19:4) 


இஸ்ரவேல்‌. புத்திரகுக்கு இன்னும்‌ 
மன்னா பெய்துகொண்டிருக்கிறது. 
வானத்திலிருந்து மன்னா. பெய்வது 
இன்னும்‌ நின்றுபோகவில்லை. இஸ்ரவேல்‌ 
புத்திரில்‌ அநேகர்‌ மன்னாவைப்‌ 
புசிப்பதில்‌ திருப்தியாயில்லை. அவர்கள்‌ 
வேறு போஜனங்களை எதிர்பார்க்கிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரரை 
சலன்‌ 


கர்த்தர்‌ நியமித்த காலத்தில்‌ மன்னா 
பெய்வது நின்றுபோகும்‌. 

அவர்கள்‌ 
வேறுபோஜனபதார்த்தங்களை 


அதன்‌ பின்பு 
தங்களுக்கு 
கர்த்தர்‌ 
அந்தக்‌ காலத்திற்கு 

இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
போஜனபதார்த்தங்களை 

ஆயத்தம்பண்ணப்‌ பழகிக்கொள்ள வேண்டும்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கானான்‌ 
தேசத்திற்குள்‌ பிரவேசித்தபோது மன்னா 
பெய்வது நின்றுபோயிற்று * 
தேசத்தின்‌ தானியத்திலே 
மறுநாளிலே மன்னா பெய்யாமல்‌ ஒழிந்தது; 
ல்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு. 
மன்னா  இல்லாமற்போய்‌, அவர்கள்‌ 
கானான்‌ தேசத்துப்‌ பலனை அந்த 
வருஷத்தில்தானே புசித்தார்கள்‌" (யோசு 512) 
புத்திரர்‌ கானான்‌ 


வரும்‌ வரையிலும்‌, நாற்பது 
மன்னாவைப்‌ 


எல்லையில்‌ சேரும்வரைக்கும்‌ 
மன்னாவைப்‌ புசித்தார்கள்‌" (யாத்‌ 16:35). 





i THE 
நாறிய 
யோசுவா யோர்தானுக்கு 
இப்புறத்திலிருந்த இரண்டரை 
கோத்திரத்தாருக்கு சொன்னது 
யோசு 1:12-15 
யோக 112. 
குபனியரையும்‌ 
மனாசேயின்‌. 

கோத்திரத்தாரையும்‌ நோக்கி: 


பின்பு 


யோசு 1:18. கர்த்தநுடைய தாசனாகிய 
மோசே. உங்களுக்குக்‌ கற்பித்த 
வார்த்தையை நினைத்துக்‌ 
கொள்ளுங்கள்‌; உங்கள்‌ தேவனாகிய 
கர்த்தர்‌ உங்களை இஸ னப்பாறப்‌ 
பண்ணி, இத்த தேசத்தை உங்களுக்குக்‌ 
கொடுத்தாரே. 


யோசு 1:14. உங்கள்‌ பெண்சாதிகளும்‌. 
பின்னைகளும்‌ மிருகஜீவன்‌ களும்‌, 
மோசே. உங்களுக்கு யோர்தானுக்கு. 
இப்புறத்திலே கொடுத்த தேசத்தில்‌ 
இருக்கட்டும்‌; உங்களிலுன்ன யுத்தவீரர்‌ 
யாவரும்‌ உங்கள்‌ சகோதரருக்குமுன்பாக 
அணியணியாய்க்‌ கடந்துபோய்‌, 


யோசு 1:15. கர்த்தர்‌ உங்களைப்போல: 
உங்கள்‌ சகோதரரையும்‌ இணைப்பாறப்‌ 
பண்ணி, அவர்களும்‌ உங்கள்‌ 
தேவனாகிய கர்த்தர்‌ தங்களுக்குக்‌ 
கொடுக்கும்‌ தேசத்தைச்‌ ௬தந்தரித்துக்‌ 
கொள்ளுமட்டும்‌, 

உதவிசெய்யக்கட வீர்கள்‌; 

நீங்கள்‌ கர்த்தருடைய 

மோசே உங்களுக்கு யோர்தானுக்கு. 
இப்புறத்தில சூரியன்‌ உதிக்கும்‌ 
திசைக்கு நேராகக்கொடுத்த உங்கள்‌ 
சுதந்தரமான தேசத்துக்குத்‌ திரும்பி, 
அதைச்‌ சுதந்தரித்துக்‌ 
கொண்டிருப்பீர்களாக என்றான்‌. 


, யோர்தானுக்கு இப்புறத்திலே ரூபன்‌ 
கோத்திரத்தாரும்‌, காத்‌ கோத்திரத்தாரும்‌, 
மனாசேயின்‌ பாதிக்கோத்திரத்தாரும்‌ தங்கி 
மிருக்கிறார்கள்‌. மோசே இந்த இரண்டரை 
கோத்திரத்தாருக்கு, யோர்தானுக்கு 
இப்புறத்திலே சுதந்தரவீதம்‌ 
'கொடுத்திருக்கிறார்‌. ஆனாலும்‌ இஸ்ரவேல்‌ 

ள்‌ க 


கோத்திரத்தாரும்‌, ற கோத்திரத்தாரோடு 
போகவேண்டும்‌ என்று யோசுவா 


கட்டளைகொடுக்கிறார்‌. 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யோர்தானுக்கு இப்புறத்தில்‌ இரண்டரை 
கோத்திரத்தாரில்‌, யுத்தவீரர்கள்‌ யாவரும்‌, 
மற்ற கோத்திரத்தாரோடு யோர்தானைக்‌ 
கடக்கவேண்டும்‌. அவர்களுடைய 
பெண்சாதிகளும்‌, பிள்ளைகளும்‌, 
மிருகஜீவன்களும்‌, யோர்தானைக்‌ 
கடக்காமல்‌, யோர்தானுக்கு இப்புறத்திலேயே 
தங்கிக்கொள்ளலாம்‌ என்று யோசுவா 
கட்டளை கொடுக்கிறார்‌. 


இரண்டரை கோத்திரத்தாரின்‌ 
யுத்தவீரர்கள்‌, தங்களுடைய பிள்ளைகளை 
விட்டுவிட்டு, யோர்தானைக்‌ கடப்பது, 
அவர்களுக்கு கஷ்டமான காரியம்‌. 
தங்களுடைய பின்சந்ததியாரின்‌ வருங்காலம்‌ 
எப்படியிருக்குமோ என்னும்‌ சந்தேகமும்‌, 
பயமும்‌ அவர்களுக்கு வந்திருக்கலாம்‌. 

கையினால்‌ யோசுவா, இரண்டரை 
கோத்திரத்தாருக்கு கட்டளை 
கொடுக்கும்போது. “கர்த்தருடைய தாசனாகிய 
மோசே உங்களுக்குக்‌ கற்பித்த வார்த்தையை 
நினைத்துக்கொள்ளுங்கள்‌: உங்கள்‌ 
தேவனாகிய கர்த்தர்‌ உங்களை இளைப்பாறப்‌ 
பண்ணி, இந்த தேசத்தை உங்களுக்குக்‌ 
கொடுத்தாரே” (யோசு 113) என்று 
சொல்லுகிறார்‌. 

இரண்டரைக்‌ 
மோசேயாடு ஏற்கெனவே 
செய்திருக்கிறார்கள்‌. அந்த உடன்‌ 
ப்டிக்கையின்‌ பிரகாரம்‌ மோசே 
இரண்டரைக்‌ கோத்திரத்தாருக்கு கட்டளை 
கொடுத்தார்‌ இப்பொழுது மோசே 
மரித்துவிட்டார்‌ ஆனாலும்‌ அவர்கள்‌ 
மோசேயோடு பண்ணின உடன்படிக்கை 
மரித்துப்போகவில்லை. மோசே அவர்களுக்கு 
கொடுத்த வாக்குத்தத்தங்களும்‌, 
கட்டளைகளும்‌ இன்னும்‌ ஒழிந்துபோகவில்லை. 


இரண்டரைக்‌ 
சோத்தித்தாரோடு பண்ணின 
உடன்படிக்கையை, யோசுவா அவர்களுக்கு 
நினைவுபடுத்துகிறார்‌. “கர்த்தருடைய 
தாசனாகிய மோசே உங்களுக்கு கற்பித்த 
வார்த்தையை  நினைத்துக்கொள்ளுங்கள்‌" 
என்று சொல்லுகிறார்‌. கர்த்தர்‌ இந்த 
இரண்டரை கோத்திரத்தாருக்கு அதிகமான 
நன்மைகளை செய்திருக்கிறார்‌. தேவனாகிய 
கர்த்தர்‌ அவர்களை 
இளைப்பாறப்பண்ணியிருக்கிறார்‌. இந்த 
தேசத்தை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார்‌. 


கோத்திரத்தாரும்‌ 
உடன்படிக்கை 





i= FTE 
TT 


திலே 
உண்டாயிருக்கிறது. மற்ற கோத்திரத்தாருக்கு 
வாக்குத்தத்த தேசத்திலே சுதந்தரவீதம்‌ 
இன்னும்‌ கொடுக்கப்படவில்லை. அவர்கள்‌ 
இனிமேல்‌ யுத்தம்பண்ணி, யுத்தத்திலே. 
ஜெயித்து, அதன்‌ பின்பு தங்களுடைய 
கண்ண பெற்றுக்கொள்ள 
ஆனால்‌, யோர்தானுக்கு 
இப்பறதற்கிருக்கற இரண்டரைக்‌ 
கோத்திரத்தாருக்கோ, சுதந்தரவீதம்‌ 
கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதனால்‌ 
இரண்டரைக்‌ கோத்திரத்தாரின்‌ 
புருஷருக்கும்‌, ஸ்திரீகளுக்கும்‌, 
அவர்களுடைய பிள்ளைகளுக்கும்‌, 
மிருகஜீவன்களுக்கும்‌ இளைப்பாறுதல்‌: 
கிடைத்திருக்கிறது. 
கர்த்தர்‌ தம்முடைய தெய்வீக. 
கிருபைகளினால்‌ நமக்கு இளைப்பாறுதல்‌. 
கொடுக்கிறார்‌. நம்முடைய தேவைகளை 
சந்திக்கிறார்‌. கர்த்தர்‌ நமக்கு இளைப்பாறுதல்‌ 
கொடுக்கும்போது, இன்னும்‌ இளைப்பாறுதல்‌: 
பெற்றிராத சகோதரருக்கு நாம்‌ உதவி 
செய்ய முன்வரவேண்டும்‌. அவர்களுடைய 
தேவைகளும்‌ சந்திக்கப்படுவதற்கு நாமும்‌ 
உதவியாயிருக்கவேண்டும்‌. நம்மை மாத்திரம்‌ 
நாம்‌ பார்த்துக்கொண்டு, மற்றவர்களைக்‌ 
குறித்து கரிசனையில்லாமலிருக்கக்கூடாது. 


ஆனாலும்‌ 
கபன்ழிக்கை வெட்டக்கு 
ஸ்தலத்தை உண்டுபண்ணும்‌ க்‌ 
தாவீதின்‌ மனதில்‌ இளைப்பாறுதலும்‌ இல்லை. 
மில்லை. 


“கர்த்தர்‌ ராஜாவைச்‌ சுற்றிலும்‌ இருந்த 
அவனுடைய எல்லாச்‌ சத்துருக்களுக்கும்‌ 
அவனை நீங்கலாக்கி, இளைப்பாறப்பண்ணின 

தன்‌ வீட்டிலே 

, ராஜா 
தீர்க்கதரிசியாகிய நாத்தானை நோக்கி: 
பாரும்‌, கேதுருமங்களால்‌ செய்யப்பட்ட 
வீட்டிலே நான்‌ வாசம்பண்ணும்போது 
தேவனுடைய பெட்டி திரைகளின்‌ நடுவே 
வாசமாயிருக்கிறதே என்றான்‌” (சோமு 7:1,2). 


“என்‌ கண்களுக்கு நித்திரையையும்‌, 
என்‌ இமைகளுக்கு உறக்கத்தையும்‌ 
வரவிடுவதுமில்லை என்று கர்த்தருக்கு 
ஆணையிட்டு, யாக்கோபின்‌ வல்லவருக்குப்‌ 
'பொருத்தனைபண்ணினான்‌” (சங்‌ 132:4,5). 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


நக்கு 
கோத்திரத்தாருக்கு யோசுவா 
கொடுக்கிறார்‌. அவர்கள்‌ 
பண்ணின உடன்படிக்கையை 
ஞாபகப்படுத்துகிறார்‌. 
கர்த்தருடைய தாசனாகிய மோசே 
உங்களுக்குக்‌ கற்பித்த வார்த்தையை 
நினைத்துக்கொள்ளுங்கள்‌:: உங்கள்‌ 
தேவனாகிய கர்த்தர்‌ உங்களை இளைப்பாறப்‌ 
பண்ணி, இந்த தேசத்தை உங்களுக்குக்‌ 
கொடுத்தாரே” (யோசு 143) என்று யோசுவா, 
யோர்தானுக்கு இப்புறத்திலிருக்கிற 
இரண்டரைக்‌. 'கோத்திரத்தாரிடம்‌ 
சொல்லுகிறார்‌. 


கர்த்தர்‌ அவர்களுக்கு இளைப்பாறுதல்‌ 
கொடுத்திருப்பதுபோல, மீதமுள்ள 
கோத்திரத்தாருக்கும்‌. இளைப்பாறுதல்‌. 
கொடுக்கவேண்டும்‌. ஏற்கெனவே 
இளைப்பாறுதல்‌ பெற்றிருக்கிற இரண்டரைக்‌ 
கோத்திரத்தார்‌, மற்ற கோத்திரத்தாரோடு 
கானான்‌ தேசத்திற்கு வந்து, யுத்தத்திலே 
பங்குபெற்று, கானான்‌ தேசத்தை சுதந்தரிக்க 
உதவியாயிருக்கவேண்டும்‌. 

“கர்த்தர்‌ உங்களைப்போல உங்கள்‌ 
சகோதரரையும்‌ இளைப்பாறப்பண்ணி, 
அவர்களும்‌ உங்கள்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
தங்களுக்குக்‌ கொடுக்கும்‌ தேசத்தைச்‌ 
சுதந்தரித்துக்கொள்ளுமட்டும்‌, அவர்களுக்கு 
உதவிசெய்யக்கடவீர்கள்‌; பின்பு நீங்கள்‌ 
கர்த்தருடைய தாசனாகிய மோசே 
உங்களுக்கு யோர்தானுக்கு இப்புறத்தில்‌ 
சூரியன்‌ உதிக்கும்‌ திசைக்கு நேராகக்‌ 
கொடுத்த உங்கள்‌ சுதந்தரமான 


தேசத்துக்குத்‌ திரும்பி, அதைச்‌ சுதந்தரித்துக்‌ 
கொண்டிருப்பீர்களாக"' (யோசு 


145) என்று யோசுவா யோர்தானுக்கு. 
இக்கரையிலுள்ள இரண்டரைக்‌ 
கோத்திரத்தாருக்கு சொல்லுகிறார்‌. 
யோசுவா, 

இப்புறத்திலிருக்கிற 
கோத்திரத்தாரிடம்‌ நியாயமான 
வார்த்தைகளைப்‌ பேசுகிறார்‌. கர்த்தருடைய 
தாசனாகிய மோசேயும்‌ அவர்களுக்கு இந்த 
வார்த்தையைக்‌ கற்பித்திருக்கிறார்‌. 


யோர்தானுக்கு 
இரண்டரைக்‌ 





i THE 
TT 


இரண்டரைக்‌ கோத்திரத்தார்‌ 
யோர்தானுக்கு இக்கரையில்‌ தங்கியிருப்பது. 
பிற்காலத்தில்‌ ஒரு பாவமாக எண்ணப்படும்‌. 
அவர்கள்‌ கானான்‌ தேசத்தில்‌ 
குடியிருக்கவேண்டும்‌. இதுவே கர்த்தருடைய 
விருப்பம்‌. இஸ்ரே 


கோத்திரத்தார்‌, 
சுதந்தரிக்கப்போகும்போது. 
இப்புறத்திலிருக்கிற 
கோத்திரத்தார்‌ மாத்திரம்‌, 
யோர்தானைக்‌ 
யோர்தானுக்கு 


பவல்‌ 
இரண்டரைக்‌ 
அவர்களோடுகூட 
கடக்காமல்‌, 
இப்புறத்திலேயே 
தங்கிவிட்டால்‌, அது அவர்களுக்கு 
பாவமாயிருக்கும்‌. அப்படிப்பட்ட பாவமும்‌ 
குற்றவுணர்வும்‌ அவர்களுக்கு வரக்கூடாது 
என்பதற்காக, யோசுவா 
அவர்களிடத்தில்‌ நிதானமாகவும்‌, 
பொறுமையாகவும்‌, ஞானமாகவும்‌ பேசுகிறார்‌ 
ங்களுக்கு கொடுக்கும்‌ 
தங்களுக்‌ கேல்‌ 
சுதந்தரித்துக்கொள்ள 
வேண்டும்‌. அதுவரையிலும்‌ யோர்தானுக்கு 
இப்புறத்திலிருக்கிற இரண்டரைக்‌ 
கோத்திரத்தார்‌ அவர்களுக்கு உதவி 
செய்யவேண்டும்‌. கர்த்தரே இரண்டரைக்‌ 
கோத்திரத்தாரை 
இளைப்பாறப்பண்ணியிருக்கிறார்‌. அதுபோல 
இஸ்ரவேலின்‌ மற்ற கோத்திரத்தாரையும்‌ 
கர்த்தர்‌ இளைப்பாறப்பண்ணுவார்‌. 
“கர்த்தர்‌ தம்முடைய சத்துருக்களைத்‌ 
முகத்திற்கு முன்னின்று. 
நீங்கள்‌ யாவரும்‌ 
விடம்‌ யுத்தசன்னத்தராய்‌ 
யோர்தானைக்‌ குடந்துபோவீர்களானால்‌, 
அத்தேசம்‌ கர்த்தருக்கு 
வசப்படுத்தப்பட்டபின்பு, 


அவருடைய 


சுதந்தரமாகும்‌. 
செய்யாமற்போனால்‌, 
விரோதமாகப்‌ பாவம்‌ 
செய்தவர்களாயிருப்பீர்கள்‌. உங்கள்‌ 
ம்‌ உங்களைத்‌ தொடர்ந்துபிடக்கும்‌ 
லன்‌. 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மோசே, 
இப்புறத்திலிருந்த 
கோத்திரத்தாரோடு 
வார்த்தைகளைச்‌ சொன்னார்‌. 
சாத்‌ புத்திரரும்‌ ூன்‌ ப்‌ மோசேயை 
நோக்கி: எங்கள்‌ ண்டவன்‌ 
கட்டளையிட்டபடியே உமது ஊழியக்காரராகிய 
நாங்கள்‌ செய்வோம்‌" (எண்‌ 32:25) என்று 
சொன்னார்கள்‌. 


யோர்தானுக்கு 


ஜனங்களின்‌ 
யோகசவாவுக்குச்‌: 
யோசு 1:16-18 


அதிபதிகள்‌ 
சொன்னது 


யோசு 1:16. அப்பொ அவர்கள்‌. 
போகுவாவுக்குப்‌ பிரதியுத்தரமாக 
தீர்‌ எங்களுக்குக்‌ 
கட்டனையிடுகிறதையெல்லாம்‌. 
செய்வோம்‌; நீர்‌ எங்களை அனுப்பும்‌ 
இடமெங்கும்‌ போவோம்‌. 


யோசு 1:17. நாங்கள்‌ மோசேக்குச்‌. 
செவிகொடுத்ததுபோல உமக்கும்‌ 
செவிகொடுப்போம்‌; உம்முடைய 
தேவனாகிய கர்த்தர்‌ மாத்திரம்‌ 
மோசேயோடே, இருந்ததுபோல, 
உம்மோடும்‌ இருப்பாராக. 


யோசு 148. நீர்‌ எங்களுக்குக்‌ 
கட்டனையிடும்‌ சகல காரியத்திலும்‌ 


உம்முடைய சொல்லைக்கேனாமல்‌, 
உம்முடைய வாக்குக்கு 
முரட்டாட்டம்பண்ணுகிற எவனும்‌ 
கொலைசெய்யப்படக்கடவன்‌; 
பலங்கொண்டு திடமனதாய்‌ மாத்திரம்‌ 
இரும்‌ என்றார்கள்‌. 


ஜனங்களின்‌ 
யோசுவாவுக்கு 
சொல்லுகிறார்கள்‌. 
கட்டளைகளுக்கு 
வாக்குப்பண்ணுகிறார்கள்‌. 


அதிபதிகள்‌ 
பிரதியுத்தரம்‌ 
யோசுவாவின்‌. 


கீழ்ப்படிவதாக, 


ஆயத்தமாயிருக்கிறார்கள்‌. 
தளபதிக்கு, அந்த 
யுத்தவீரர்கள்‌ கீழ்ப்படிவதுபோல, 
புத்திரர்‌ யோகவாவுக்கு 
வாக்குப்பண்ணுகிறார்கள்‌. 


சேனையிலுள்ள 
இஸ்ரவேல்‌. 
கீழ்ப்படிவதாக 





i= FTE 
TT 


'நீர்‌ எங்களுக்கு கட்டளையிடுகிறதை 
யெல்லாம்‌ செய்வோம்‌” (யோசு 1:6) என்று 
ஜனங்களின்‌ ள்‌ யோகுவாவுக்கு 
சொல்லுகிறார்கள்‌. அவர்கள்‌ யோசுவாவின்‌ 
வாக்குக்கு முரட்டாட்டம்‌ பண்ணமாட்டார்கள்‌. 
அவருக்கு விரோதமாக முறுமுறுக்க 
மாட்டார்கள்‌. யோசுவாவின்‌ கட்டளைகளுக்கு 
கீழ்ப்படியாமல்‌, அவரோடு வாக்குவாதம்‌: 
பண்ணவுமாட்டார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ ஜனங்களின்‌ அதிபதிகள்‌ 

யோசுவாவுக்கு கீழ்ப்படிவதுபோல, நம்முடைய 

அதிபதியாகிய 

) நாமும்‌ கீழ்ப்படிய 

கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து, 

சுவிசேஷ வார்த்தைகளின்‌ 

நமக்கு என்னென்ன 

கட்டளைகளையெல்லாம்‌ கொடுக்கிறாரோ, 

அந்தக்‌ கட்பளைகளுக்கெல்லாம்‌ நாம்‌ 
மனப்பூர்வமாய்க்‌ கீழ்ப்படியவேண்டும்‌ 


கர்‌ டய சித்தத்தின்‌ 
தயாரக நனம்‌: த்க்‌ அயா 
அங்கே. போவதற்கும்‌ 
ஆயத்தமாயிருக்கவேண்டும்‌. 
ஜனங்களின்‌ அதிபதிகள்‌ 
“நீர்‌ எங்களை அனுப்பும்‌ 
போவோம்‌' என்று 
அவர்களைப்போலவே நாமும்‌, 
இரட்சராகிய இயேசுகிறிஸ்து, 
அனுப்பும்‌ இடமெங்கும்‌ போகவேண்டும்‌. 


இஸ்ரவேல்‌ ஜனங்களின்‌ அதிபதிகள்‌, 
யோசுவாலிடம்‌, “நாங்கள்‌ மோசேக்கு, 
செவிகொடுத்ததுபோல உமக்கும்‌ 
செவிகொடுப்போம்‌' (யோசு என்று 
சொல்லுகிறார்கள்‌. ஆனால்‌ அவர்கள்‌ 
மோசேக்கு உண்மையாய்ச்‌ செவிகொடுக்க 
ர்கள்‌ பல சமயங்களில்‌. 

நின்றார்கள்‌. 


கலகம்‌. 


நம்முடைய 
நம்மை 


117) 


கழுத்துள்ள ஜனங்களாகவே இருந்தார்கள்‌. 

“பின்னும்‌ கர்த்தர்‌ என்னை நோக்கி: 
இந்த ஜனங்களைப்‌ பார்த்தேன்‌: அது 
வணங்காக்‌ கழுத்துள்ள ஜனம்‌. ஆகையால்‌, 
நான்‌ அவர்களை அழித்து. அவர்கள்‌ பேரை 
வானத்தின்‌ கீழ்‌ அற்றுப்போகப்பண்ணும்படி, 
நீ என்னை விட்டுவிடு; 
அவர்களைப்பார்க்கிலும்‌ உன்னைப்‌ பலத்ததும்‌ 
ஜனம்‌ பெருத்ததுமான ஜாதியாக்குவேன்‌ 
என்றார்‌" (உபா 9:13/14). 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


புத்திரர்‌ மோசேயோடு 
யோசுவாவோடும்‌ 
வாக்குப்பண்ணுகிறார்‌ 
மோசேயின்‌ 
கட்டளைகளுக்கெல்லாம்‌ கீழ்ப்படியவில்லை. 
ஆனாலும்‌ அவர்கள்‌ மோசே சொன்ன 
எல்லா கட்டளைககளையும்‌ செவிகொடுத்து 
கேட்டார்கள்‌. அவர்கள்‌ மோசேயின்‌ 
வார்த்தைகளை அசட்டைபண்ணவில்லை. 


இஸ்ரவேல்‌. 
கூடமிருந்ததுபோல, 
கூடமிருப்பதாக 
அவர்கள்‌ 


நம்முடைய காலங்களில்‌ தலைவர்கள்‌ 
மாறி மாறி வந்துகொண்டேயிருப்பார்கள்‌. 
ஒரு குறிப்பிட்ட தலைவரை நாம்‌ முகஸ்துதி 
பண்ணக்கூடாது. நம்முடைய 
தலைவர்களுக்கு நாம்‌ கீழ்ப்படியவேண்டும்‌. 
நம்முடைய மனச்சாட்சிக்கு நாம்‌ 
கீழ்ப்படிவதுபோல, நமக்கு மேலான 
அதிகாரத்திலுள்‌ எவர்களுக்கும்‌ 
கீழ்ப்டியவேண்டும்‌. இது நம்முடைய கடமை, 
நம்முடைய ப பிரகாரமாக, 
நாம்‌ தலைவர்களுக்கும்‌ 
கப்பலவோன்டும்‌. புதிய தலைவர்களுக்கும்‌ 
கீழ்ப்படியவேண்டும்‌. 


ர்‌ டய சித்தத்தின்‌ 
கானகம்‌. திட்டத்தின்‌" பிரான்க்‌, 
தலைவர்களையும்‌, இராஜாக்களையும்‌ 
மாற்றுகிறார்‌. சட்டங்களும்‌, ஆளுகைகளும்‌ 
மாறுகிறது. ஆனாலும்‌ கர்த்தர்‌ மாறாதவர்‌ 
அவருடைய பிரமாணங்களும்‌ மாறாதவை. 
நாமும்‌ கர்த்தருடைய வார்த்தைக்கு 
போதும்‌ 
கீழ்ப்படிகிறவர்களாயிருக்கவேண்டும்‌. 


£ரவேல்‌ ஜனங்களின்‌ [திபதிகள்‌, 
க்கக்‌ ட செலிகொடுப்பதாக 
வாக்குப்பண்ணிவிட்டு, அவர்கள்‌ 
யோசுவாவுக்காக கர்த்தரிடத்தில்‌ 
ஜெபம்பண்ணுகிறார்கள்‌. “உம்முடைய 
தேவனாகிய கர்த்தர்‌ மாத்திரம்‌ மோசேயோடே 
இருந்ததுபோல, உம்மோடும்‌ இருப்பாராக" 
(யோசு 117) என்று அதிபதிகள்‌ 
கர்த்தரிடத்தில்‌ ஜெபிக்கிறார்கள்‌. 
மோசேயை 
அவர்‌ மோசேக்கு 
கட்டளையிட்டதுபோல, 
ஆசீர்வதிக்கவேண்டும்‌. 
யோகுவாவுக்கும்‌ ஜெயத்தைக்‌ 
கட்டளையிடவேண்டும்‌ என்றும்‌ அவர்கள்‌ 


ஜெபம்பண்ணுகிறார்கள்‌. 


கர்த்தர்‌. 
ஆசீர்வதித்ததுபோல, 





ழ்‌ யனா 
யாய 


தலைவர்களுக்காகவும்‌, அதிகாரிகளுக்‌ 
காகவும்‌ நாமும்‌ ஜெபம்பண்ணவேண்டும்‌. 
கர்த்தருடைய பரிசுத்தமான பிரசன்னம்‌ 
அவர்களோடு கூடமிருக்கவேண்டும்‌ என்பதே 
நம்முடைய நேர்த்தியான ஜெபமாயிருக்கும்‌. 


தேசத்தின்‌. 


கிடைக்கவேண்டுமென்றால்‌, 
கர்த்தருடைய ஜனத்தை மதிக்கவேண்டும்‌. 
அவர்களுக்கு மரியாதை கொடுக்கவேண்டும்‌. 
கர்த்தருடைய ஜனத்தை மதியாதவர்கள்‌ 
கர்த்தரைக்‌ கனம்பண்ணமாட்டார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனங்களின்‌ அதிபதிகள்‌, 
ஒரு நிபந்தனையோடு, யோகுவாவுக்கு 
கீழ்ப்டிவதாகச்‌ சொல்லுகிறார்கள்‌ என்‌ 
வேதபண்டிதர்கள்‌ 


அவர்கள்‌ 
கர்த்தர்‌ 
இல்லையென்றால்‌, 


கீழ்ப்படியமாட்டார்கள்‌. 


அவர்கள்‌ யோசுவாவுக்கு 


யோசுவா 
நெருக்கமாமிருக்கவேண்டும்‌. 

இஸ்ரவேல்‌ ஜனங்களும்‌ யோசுவாவோடு 
நெருக்கமாயிருப்பார்கள்‌ யோசுவா 
கர்த்தணவிட்டு விலகிப்போய்விட்டால்‌, 
இஸ்ரவேல்‌ ஜனங்களும்‌ யோசுவாவை 
விட்டுவிலகிப்போய்விடுவார்கள்‌. 


யோசுவாவின்‌ 
கீழ்ப்படியாமல்‌, 
பண்‌ 
கொடுக்கப்படவேண்டும்‌ என்று ஜனங்களின்‌ 
அதிபதிகள்‌ படவ பவன்‌ “நீர்‌ 
எங்களுக்குக்‌ கட்டளையிடும்‌ சகல. 
காரியத்திலும்‌ உம்முடைய சொல்லைக்‌ 
கேளாமல்‌, உம்முடைய வாக்குக்கு 
முரட்டாட்டம்பண்ணுகிற. ம்‌ 
கொலைசெய்யப்படக்கடவன்‌" 
என்று சொல்லுகிறார்‌. 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ர்‌ கானான்‌ 
சுதந்தரிக்கப்போகிறார்கள்‌. 
சுதந்தரிப்பதற்கு முன்பாக, 
கானானியரோடு 
யுத்தம்பண்ணவேண்டும்‌. யுத்தசன்னத்தருக்கு 
ஏராளமான கட்டுப்பாடுகள்‌ விதிக்கப்படும்‌. 
இராணுவத்தில்‌ பணிபுரிகிறவர்கள்‌ அநேக 
ஒழுக்க கட்டுப்பாடுகளுக்கு 
கீழ்ப்படிந்திருப்பார்கள்‌. சாதாரண 
நாட்களைவிட, யுத்தம்‌ நடைபெறுகிற 
நாட்களில்‌, இராணுவத்தார்‌ மத்தியில்‌ 
கட்டுப்பாடுகள்‌ அதிகமாயிருக்கும்‌. 


யோசுவாவை 
ஜனங்களின்‌ 
யோசுவாவை. 
“பலங்கொண்டு 
(யோசு 1:18) 


கர்த்தர்‌ 
ஆசீர்வதித்ததுபோல, 


அ 5 
ஆசிர்வதிக்கிறார்கள்‌. 
திடமனதாய்‌ மாத்திரம்‌ இரும்‌” 
என்று சொல்லுகிறார்கள்‌. ஜனங்களின்‌ 
அதிபதிகள்‌ சொல்லுகிற வார்த்தைகள்‌ 
யோசுவாவுக்கு உற்சாகத்தைத்‌ தருகிறது. 


யோசுவா ஒரு நல்ல காரியத்திற்காக 
இஸ்ரவேல்‌ ஜனங்களை வழிநடத்துகிறார்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனங்க! 'யோசுவாவைப்‌ 
பின்பற்றிப்போகிறார்கள்‌. ஜனங்களிடத்தில்‌ 
நல்ல எண்ணமும்‌, பூரண ஒத்துழைப்பும்‌ 
இருக்கும்போது, அவர்களை வழிநடத்துவது 
தலைவர்களுக்கு, எளிதாகவும்‌, 
சந்தோஷமாகவும்‌ இருக்கும்‌. 


யோசுவா ஒரு பராக்கிரமசாலி. அவர்‌ 
ஒரு யுத்த சன்னத்தர்‌. யோசுவா தன்னுடைய 
பலத்தையும்‌, பராக்கிரமத்தையும்‌, 
அதிகாரத்தையும்‌ இஸ்ரவேல்‌ ஜனங்களிடம்‌ 
காண்பிக்கவில்லை. அதற்கு பதிலாக. 
யோசுவா, தன்னுடைய அன்பையும்‌, 
கரிசனையையும்‌ இஸ்ரவேல்‌ ஜனங்களுக்கு 
காண்பிக்கிறார்‌. யோசுவாவின்‌ அன்பை 
பார்த்து, அவர்கள்‌ யோசுவாவை. 
ஆசீர்வதிக்கிறார்கள்‌. “பலங்கொண்டு 
திடமனதாயிரும்‌” என்று 
ஜனங்களும்‌ யோசுவாவுக்கு, 
சொல்லுகிறார்கள்‌. 





f= THE 
TT 


யோசுவா எரிகோவை 
வருவதற்காக இரண்டு வேவுகாரரை 
அனுப்புகிறார்‌ (யோக 2:1). ராகாப்‌ என்னும்‌ 
பெயர்‌ கொண்ட வேசி வேவுகாரர்களை தன்‌ 
வீட்டிலே ஏற்றுக்கொண்டு அவர்களைப்‌. 
பாதுகாக்கிறாள்‌ (யோசு 2:2-7). எரிகோவின்‌ 
மனுஷருக்கு இஸ்ரவேல்‌ புத்திரரைப்பற்றி 
திகில்‌ பிடித்திருக்கிறது என்று ராகாப்‌ 
தன்‌ தேசத்தாரைப்பற்றி வேவுகாரருக்குச்‌ 
சொல்லுகிறாள்‌ (யோசு 2:8-1). இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ தனக்கும்‌, தன்‌ குடும்பத்திற்கும்‌ 
தயவு செய்யவேண்டுமென்று ராகாப்‌ 
கேட்டுக்கொள்கிறாள்‌ (யோசு 2:12-21) 


வேவுகாரர்‌ யோகுவானிடத்திற்கு 
பத்தியாக திரும்பி வருகிறார்கள்‌. அவர்கள்‌ 
தங்களுக்கு சம்பவித்த யாவையும்‌ 
யோசுவாவுக்கு தெரிவிக்கிறார்கள்‌ 
(யோசு 2:22-24), 


வேவுபார்த்து 


ராகாபின்‌ விசுவாசத்தைப்பற்றி புதிய 
ஏற்பாட்டிலே புகழ்ந்து சொல்லப்பட்டிருக்கிறது. 

"விசுவாசத்தினாலே. 
ர பலமாகச்‌ 
ஏற்றுக்கொண்டு, 
கீழ்ப்படியாதவர்களோடேகூடச்‌ 
சேதமாகாதிருந்தாள்‌" (எபி 11:31) 


ராகாப்‌ என்னும்‌ 
'சமாதானத்தோடே 


'அந்தப்படி ராகாப்‌ என்னும்‌ வேசியும்‌ 
தூதர்களை ஏற்றுக்கொண்டு வேறுவழியாய்‌ 
அனுப்பிவிட்டபோது. கிரியைகளினாலே 
அல்லவோ நீதியுள்ளவளாக்கப்பட்டாள்‌?”' 
(யாக்‌ 2:23) 


ராகாப்‌ 
யோக 211-7 


யோசு 21. 
குமாரனாகிய 

சித்தீமிலிருத்து வேவுகாரராகிய 
இரண்டு மனுஷரை இரகசியமாய்‌ 
வேவுபார்க்கும்படி அனுப்பி: நீங்கள்‌ 
போய்‌ தேசத்தையும்‌ எரிகோவையும்‌ 
பார்த்தூவாருங்கள்‌ என்றான்‌. 


நூனின்‌' 
யோசுவா 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


அவர்கள்‌ போய்‌, ராகாப்‌ என்‌, 
பெயர்கொண்ட வேசியின்‌ வீட்டுக்குள்‌. 
பிரவேசித்து, அங்கே தங்கினார்கள்‌. 


யோசு 22. 
வேவுபார்க்கும்படி,, இஸ்ரவேல்‌ 
புத்திரரில்‌ சில மனுஷர்‌ இத்த 
ராத்திரியிலே இங்கே வந்தார்கள்‌. 
என்னு எரிகோவின்‌ ராஜாவுக்கு. 
சொல்லப்பட்டது. 


தேசத்தை 


யோசு 2:3. அப்பொழுது எரிகோவின்‌ 
ராஜா ராகாபண்டைக்கு ஆன்‌ அனுப்பி: 
உன்னிடத்தில்‌ வந்து, உன்‌ வீட்டுக்குள்‌. 
பிரவேசித்த மனுஷரை வெளியே 
கொண்டுவர அவர்கள்‌ 
தேசத்தையெல்லாம்‌ வேவுபார்க்கும்படி. 
வந்தார்கள்‌. என்று 
சொல்லச்சொன்னான்‌. 


யோசு 24. அந்த ஸ்திரீ அவ்விரண்டு 

யும்‌ கொண்டுபோய்‌, 

வைத்து: 

மனுஷர்‌ 

வந்திருத்தார்கன்‌; ஆனாலும்‌ அவர்கள்‌ 
எவ்விடத்தாரோ எனக்குத்‌ தெரியாது. 


யோசு ௮5. வாசலை அடைக்கும்‌ 
நேரத்தில்‌ இருட்டுவேனையில்‌, அத்த. 
மனுஷர்‌ புறப்பட்டுப்‌ போய்விட்டார்கள்‌; 
அவர்கள்‌ எங்கே.  போனார்களோ 
எனக்குத்‌ தெரியாது; அவர்களைச்‌. 
சீக்கிரமாய்ப்‌ போய்த்‌ தேடுங்கள்‌; 
நீங்கள்‌. அவர்களைப்‌ பிடித்துக்‌ 
கொள்ளலாம்‌ என்‌ றான்‌. 


யோசு 28. அவன்‌ அவர்களை 
வீட்டின்மேல்‌ ஏறப்பண்ணி, வீட்டின்மேல்‌ 
பரப்பப்பட்ட சணல்‌ 
தட்டைகளுக்குன்ளே. மறைத்து 
வைத்திருத்தான்‌. 


யோசு 27. அத்த 
யோர்தானுக்குப்‌ போகிற 
துறைகள்‌ மட்டும்‌ 
தேடப்போனார்கள்‌; அவர்களைத்‌ 
தேடுகிறவர்கள்‌. புறப்பட்டவுடனே 
வாசல்‌ அடைக்கப்பட்டது. 


மனுஷர்‌ 
வழியில்‌ 


அவர்களைத்‌ 





i THE 
TT 


நூனின்‌ 
, ஞானத்தோடு 


குமாரனாகிய யோசுவா 
செயல்படுகிறார்‌. 
ம்‌ கானான்‌. 

முன்பாக, 
யோசுவா கானான்‌ தேசத்தையும்‌, எரிகோ 
நகரத்தையும்‌ வேவுபார்க்க விரும்புகிறார்‌. 
அவர்கள்‌ போகும்‌ வழியை ஆராய்ந்து 
பார்க்கவேண்டும்‌. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
கானான்‌ தேசத்திற்குள்‌ பிரவேசிக்கும்போது. 
அவர்கள்‌ முதலாவதாக எரிகோ பட்டணத்தில்‌ 
பிரவேசிக்கவேண்டும்‌ 


மிகுந்த 


நூனின்‌ குமாரனாகிய யோசுவா 
சித்தீமிலிருந்து வேவுகாரராகிய இரண்டு 
மனுஷரை இரகசியமாய்‌ வேவுார்க்கும்படி 
அனுப்புகிறார்‌. “நீங்கள்‌ போய்‌ தேசத்தையும்‌ 
எரிகோவையும்‌ பார்த்துவாருங்கள்‌” (யோசு 
24) என்று அவர்களுக்குச்‌ சொல்லுகிறார்‌. 


கானான்‌ தேசத்தை வேவுபார்ப்பதற்காக 
மோசேயும்‌ பன்னிரண்டு வேவுகாரர்களை 
அனுப்பினார்‌. இஸ்ரவேலின்‌ ஒவ்வொரு 
கோத்திரத்திற்கும்‌, ஒவ்வொரு 
வேவுகாரராகத்‌ தெரிந்தெடுத்து, மொத்தம்‌ 
பன்னிரண்டு பேரை மோசே கானான்‌ 
தேசத்திற்கு அனுப்பினார்‌. அவர்களில்‌ 
யோசுவாவும்‌ ஒருவர்‌ (எண்‌ 
13-ஆவது அதிகாரம்‌). 


முன்பு, மோசே, 
வேவுகாரரில்‌ ஒருவராக 
தேசத்திற்கு அனுப்பினார்‌. இப்போதோ 
யோசுவா இரண்டு வேவுகாரரை 
அனுப்புகிறார்‌. இவ்விரண்டு வேவுகாரர்களும்‌ 
கானான்‌ தேசம்‌ முழுவதையும்‌ 
வேவுபார்க்கவேண்டும்‌ என்னும்‌ 
அவசியமில்லை. அவர்கள்‌ எரிகோவை 
விசேஷமாகப்‌ பார்த்துவரவேண்டும்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கானான்‌. 
தேசத்திற்குள்‌ பிரவேசிக்கும்போது, அவர்கள்‌ 
முதலாவதாக எரிகோவின்‌ எதிர்ப்பை 
சந்திக்கவேண்டும்‌. முதலாவதாக நடைபெறும்‌ 
யுத்தத்தில்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு வெற்றி 
கிடைக்கவேண்டும்‌. யுத்தத்தில்‌ வெற்றி 
கிடைக்கவில்லையென்றால்‌, இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ சோர்ந்துபோய்விடுவார்கள்‌. 
முதலாவது கோணல்‌ முற்றிலும்‌ 
'கோணலாகிவிடும்‌. ஆகையினால்‌ யோசுவா 
எரிகோ பட்டணத்தின்மீது விசேஷித்த 
கவனம்‌ செலுத்துகிறார்‌. 


யோசுவாவை 
கானான்‌ 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ன்‌ வைத்தரக்கலேண்டம்‌ ததன்‌ 
தன்‌ தேசத்து ஜனங்களோடு 
எப்போதும்‌ போராடிக்கொண்டிருக்கக்கூடாது. 
ஜனங்களுடைய உதவியும்‌, ஒத்தாசையும்‌ 
இல்லாமல்‌, அதிபதிகளால்‌ தனித்து நின்று, 
ஒன்றையும்‌ சாதிக்க முடியாது. 


ஆகையினால்‌ ஜனங்களுடைய 
விருப்பம்‌ என்ன என்பதையும்‌, ஜனங்களுடைய 
மனோபாவம்‌ என்ன என்பதையும்‌ 
அதிபதிகளும்‌, அதிகாரிகளும்‌ 
அறிந்திருக்குவேண்டும்‌. வேலையாட்களுடைய 
ஒத்துழைப்பில்லாமல்‌, ஒரு எஜமானால்‌ எந்த 
வேலையையும்‌ சரியாகச்‌ ப 
ஆகையினால்‌, எஜமான்‌, 

வேலைக்காரருடைய மனநிலையை அறிந்து 
வைத்திருப்பது மிகவும்‌ அவசியம்‌. 


ஈம்‌ தேவனுடைய வாக்‌ ங்களை 
நக்கும்‌ ஆனதும்‌" தேன்‌ 
கொடுக்கும்‌ உபாயங்களை, ஞானமாகப்‌ 
பயன்படுத்துவது நமக்கு மிகவும்‌ அவசியம்‌, 
எல்லா காரியங்களும்‌ தானாக நடைபெறும்‌ 
என்று எதிர்பார்க்கக்கூடாது. நாம்‌ செய்ய 
வேண்டும்‌ என்று கர்த்தர்‌ எதிர்பார்க்கிற 
காரியங்களை, நாம்‌ நேர்த்தியாய்ச்‌ 
செய்யவேண்டும்‌. கர்த்தர்‌ கொடுக்கும்‌ 
வாய்ப்புக்களை பயன்படுத்தாமல்‌, கர்த்தர்‌ 
எல்லாவற்றையும்‌ பார்த்துக்கொள்வார்‌ என்று 
சும்மாயிருப்பது, கர்த்தரை நம்புவதற்கு. 
அடையாளமல்ல. அது கர்த்தரை 
சோதிப்பதற்கு அடையாளம்‌. 


யோசுவா வேவுகாரராகிய இரண்டு 
மனுஷரைத்‌ தெரிந்தெடுக்கிறார்‌. நீங்கள்‌ 
போய்‌ தேசத்தையும்‌, எரிகோவையும்‌ பார்த்து, 
வாருங்கள்‌ என்று சொல்லுகிறார்‌. 
வேவுகாரர்கள்‌ இருவரும்‌, ்‌ 
தளபதியாகிய 
கீழ்ப்படிகிறார்கள்‌. 
பாளயத்திலே, 
யோசுவாவின்‌ 
செயல்பட ஆயத்தமாயிருக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ கர்த்தரிடத்தில்‌ பக்திவைராக்கிய 
மாயிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ கர்த்தருடைய 
வல்லமையை நம்பி, யோசுவாவின்‌ 
கட்டளைக்கு உடனே கீழ்ப்படிகிறார்கள்‌. 


கட்டளைக்கு 





f= al 
TT 


வேவுகாரர்‌ 
எரிகோவை 
புறப்பட்டுப்போகிறார்கள்‌. 
ஆவியானவர்‌ அவர்கள்‌ 
வழிநடத்துகிறார்‌. சித்தீமிலிருந்து 
எரிகோவக்கு போகவேண்டுமானால்‌, 
வேவுதாரர்கள்‌ இருவரும்‌ யோர்தான்‌ நதியை 
கடந்து போகவேண்டும்‌. அவர்கள்‌ அந்த 
நதியை எப்படி கடந்தார்கள்‌ என்று 
வசனப்பகுதிமில்‌ சொல்லப்படவில்லை. 


இருவரும்‌ சித்தீமிலிருந்து. 
வேவுபார்ப்பதற்காக 
கர்த்தருடைய 

இருவரையும்‌ 


கள்‌ கர்த்தருடைய கிருபையினால்‌. 
சரக்க ரத்தன்‌ அங்கே ராகாப்‌ 
என்னும்‌ பெயர்‌ கொண்ட வேசியின்‌ 
வீட்டிற்குள்‌ பிரவேசித்து, அங்கே 
தங்குகிறார்கள்‌. எரிகோ நகரம்‌ யோர்தான்‌ 
நதியிலிருந்து பக அல்லது எட்டு மைல்‌ 
தூரத்திலுள்ளது. வேவுகாரர்கள்‌ எரிகோவிலை. 
தங்குவதற்கு நல்ல இடம்‌ பார்க்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ ஒருவேளை எரிகோவின்‌ 
மனுஷனிடத்தில்‌ தங்கும்‌ இடம்‌ பற்றி கேட்டு 
விசாரித்து, ராகாபின்‌ வீட்டிற்குள்‌ 
பிரவேசித்திருக்கவேண்டும்‌. 


ராகாப்‌ ஒரு வேசியாயிருந்தவள்‌. 

இப்போது அவள்‌ ஒரு சத்திரம்‌ வைத்து 

நடத்துகிறாள்‌. ராகாபின்‌ வீடும்‌ சத்தமும்‌ 
(லின்‌ அலங்கத்திலிருக்கி 


இவளுடைய ல்‌ 
பழைய தொழிலும்‌ சேர்த்து 


ராகாப்‌. ப்போது, த்தைப்‌ 
பராமரிக்கும்‌. மிலைர்‌ ய்தாலும்‌, 
அவளுடைய பழைய தொழிலின்‌ நிந்தையும்‌ 
அவமானமும்‌ அவளை விட்டு நீங்கவில்லை. 
அது அவளுடைய பெயரோடு சேர்ந்து, 
வழங்கப்படுகிறது. 

ராகாப்‌ தன்‌ பாவங்களுக்கு 
மனந்திரும்பியவள்‌. அவளுடைய இருதயம்‌ 
புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டிலும்‌ 
ராகாப்பைப்பற்றிச்‌ சொல்லும்போது, “ராகாப்‌ 
என்னும்‌ வேசி என்றே 
'சொல்லப்பட்டிருக்கிறது. ராகாபின்‌ 
விசுவாசமும்‌, அவளுடைய நற்கிரியைகளும்‌ 
புகழ்ந்து சொல்லப்படும்‌ வசனங்களிலும்‌, 
அவள்‌ ஒரு வேசி என்றே சொல்லப்படுகிறாள்‌. 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நம்முடைய பாவங்களுக்கு நாம்‌. 
உண்மையாய்‌ மனந்திரும்பும்போது, கர்த்தர்‌ 
நம்மை மன்னிப்பதற்கு ஆயத்தமாயிருக்கிறார்‌. 
நம்முடைய பாவங்கள்‌ பெரியதாயிருந்தாலும்‌, 
அவை அநேகமாயிருந்தாலும்‌, கர்த்தர்‌ 
பாவங்களெல்லாவற்றையும்‌ 


ஆயக்காரரும்‌, வேசிகளும்‌ பிரவேசிப்பார்கள்‌. 
அவர்களும்‌ ராஜ்யத்தின்‌ சிலாக்கியங்களை 
சுதந்தரித்துக்கொள்வார்கள்‌. 


அப்பொழுது, இயேசு 
நோக்கி: “ஆயக்காரரும்‌ வேசிகளும்‌ 
உங்களுக்கு. முன்னே தேவனுடைய 
ராஜ்யத்தில்‌ பிரவேசிக்கிறார்கள்‌ என்று, 
மெய்யாகவே உங்களுக்குச்‌ சொல்லுகிறேன்‌” 
(மத்‌ 21:31) என்று சொன்னார்‌. 

இக்காலத்தில்‌ 


மிருக்கிறவர்களும்‌, 
செய்கிறலர்களும்‌, 


அவர்களை 


விசுவாசிகளாக. 

கர்த்தருக்காக ஊழியம்‌ 

இரட்சிக்கப்படுவதற்கு 

முன்பாக, பிரதான 

பாவிகளாகயிருந்திருக்கலாம்‌. கர்த்தருடைய 

கிருபையினால்‌ அவர்கள்‌ 

விசுவாசத்தில்‌ வளர்ச்சி 

அவர்கள்‌ இப்போது, 

முன்பாகவும்‌, மனுஷருக்கு 

பரிசுத்தவான்‌௧ளாக 

ஒரு காலத்தில்‌ 

துன்மார்க்கராமிருந்தவர்கள்‌, இரட்சிக்கப்பட்ட 
பின்பு, நீதிமான்களாயிருக்கிறார்கள்‌. 


இரட்சிக்கப்பட்டிருக்கலாம்‌. 
இரட்சிக்கப்பட்டாலும்‌, அவர்களுடைய பழைய 
ன்‌ நிந்தையும்‌, அவமானமும்‌, 
சேர்ந்து வருவதற்கு 
ராகாப்‌ ஒரு காலத்தில்‌ 
வேசியாயிருந்தவள்‌. அவள்‌ இரட்சிக்கப்பட்ட 
பின்பும்‌. அவள்‌ “ராகாப்‌ என்னும்‌ 
பெயர்‌ கொண்ட வேசி" என்றே 
அழைக்கப்படுகிறாள்‌.. 





f= al 
TT 


கர்த்தருடைய 
வம்சத்தாருக்கு, 


அந்தஸ்துக்களிலுள்ளவர்கள்‌ 
பல்வேறு குணாதிசயங்களை உடையவர்கள்‌ 


மூலமாயும்‌ நிறைவேறுகிறது. 


யோசுவா... அனுப்பிய வேவகாரர்கள்‌ 
இருவருமே, கர்த்தருடைய வழிநடத்துதலின்‌ 
பிரகாரமாக,  ராகாபின்‌ வீட்டிற்குள்‌ 
பிரவேசிக்கிறார்கள்‌. அவர்கள்‌ வேறு இடத்தில்‌ 
தங்கியிருந்தால்‌, ஒருவேளை அவர்கள்‌: 
வஞ்சிக்கப்பட்டிருக்கலாம்‌. ராகாபின்‌ 
சத்திரத்தைவிட வசதி அதிகமான வேறு 
சத்திரங்களும்‌ அங்கே இருந்திருக்கலாம்‌. 
ஆனாலும்‌ கர்த்தருடைய வழிநடத்துதலுக்கு, 
வேவுகாரர்கள்‌ கீழ்ப்படிந்து. ராகாபின்‌ 
வீட்டிற்குள்‌ பிரவேசிக்கிறார்கள்‌. 
கர்த்தருடைய கிருபையும்‌, அவருடைய 
வழிநடத்துதலும்‌ அவர்களை ஆளுகை 
செய்கிறது. 


கர்‌ சர்வஞானமுள்ளவர்‌. அவர்‌ 
இட்து அதத்‌ 9௮) 
எரிகோ. பட்டணத்திலே, இஸ்ரவேலின்‌ 
வேவுகாரருக்கு, யார்‌ சிநேகிதராயிருப்பார்‌ 
என்பது கர்த்தருக்குத்‌ தெரியும்‌. கர்த்தர்‌ 
அவர்களை அந்த இடத்திற்கு அனுப்புகிறார்‌. 
அவர்களை ஏற்றுக்கொள்ள ராகாபின்‌ 
உள்ளத்திலும்‌ ஏவுகிறார்‌. நம்முடைய 
வழிகளில்‌ நாம்‌ கர்த்தரை நோக்கிப்‌ 
பார்க்கவேண்டும்‌. கர்த்தரே ம்‌ 
வழிநடத்தவேண்டுமென்று. 
கிருபைக்கு நம்மை ஒப்புக்கொடுக்கவேண்டும்‌. 
“அப்பொழுது பிரபுக்கள்‌ பாருக்கை: 
நோக்கி: நீயும்‌ எரேமியாவும்‌ போய்‌ 
ஒளித்துக்கொள்ளுங்கள்‌ ள்‌; நீங்கள்‌ ள்‌ இருக்கும்‌. 
இடத்தை ஒருவரும்‌ அறியப்படாது என்று 
சொல்லி, கருளைச்‌ ்‌ 
எலிசாமாவின்‌ அறையிலே. 
ராஜாவினிடத்துக்கு வன்‌ 
ராஜாவின்‌ 
வார்‌ 
(எரே 361920). 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பாருக்கு என்னும்‌ சம்பிரதியையும்‌ 
எரேமியா தீர்க்கதரிசியையும்‌ பிடிக்கும்படிக்கு, 
ராஜா  அம்மெலேகின்‌ குமாரனாகிய 
யெரமெயேலுக்கும்‌, அஸ்ரியேலின்‌ 
குமாரனாகிய செராயாவுக்கும்‌, அப்தெயேலின்‌ 
குமாரனாகிய செலேமியாவக்கும்‌ 
கட்டளைகொடுத்தான்‌: ஆனாலும்‌ கர்த்தர்‌ 
அவர்களை மறைத்தார்‌" (எரே 36:26). 
ராகாப்‌ வேவுகாரராகிய 
இஸ்ரவேல்‌ புத்திரரையும்‌. 
வீட்டிலே ஏற்றுக்கொண்டு 
பாதுகாக்கிறாள்‌. 
ஒருவரிடத்தில்‌. 
மனுஷாபிமானத்தைவிட, 


இரண்டு 
தன்னுடைய 
அவர்களைப்‌ 
சாதாரணமாக 
இருக்கும்‌ 
ராகாபினிடத்தில்‌ 
அதிகமாயிருக்கிறது. 
ற்‌ வந்திருக்கிற 
ப அதிக 


ட அதன்‌ 
பத்திருக்கு 
யுத்தம்‌ 
ஆனால்‌ 
இரண்டு 
தன்னுடைய 
ஏற்றுக்கொண்டு, 


ராஜாவும்‌, 
இஸ்ரவேல்‌ 


பிரகடனம்பண்ணியிருக்கிறார்கள்‌. 
ராகாபோ, விசுவாசத்தோடு 
இஸ்ரவேல்‌  மனுஷரையும்‌, 
வீட்டிலே விருந்தினராக 
அவர்களைப்‌ பாதுகாக்கிறாள்‌. 


“விசுவாசத்தினாலே 
வேசி வேவுகாரரைச்‌ 
ஏற்றுக்கொண்டு, 
கீழ்ப்படியாதவர்களோடேகூடச்‌ 
சேதமாகாதிருந்தாள்‌" (எபி 11:31). 


ராகாப்‌ என்னும்‌ 
சமாதானத்தோடே 


தன்னுடைய வீட்டிலே. 

இரண்‌ வேவுகாரரையும்‌. 

ஏற்றுக்கொள்கிறாள்‌. அவர்கள்‌ 

எங்கேயிருந்து வந்திருக்கிறார்கள்‌ என்பதும்‌, 

ஏன்‌ 

என்பதும்‌ ராகாபுக்குத்‌ 

அவர்களைப்பற்றித்‌ 

ராகாப்‌ அவர்களை 

வீட்டிலே ஏற்றுக்கொண்டு, 

அவர்களுக்கு, ட்ட. அன்‌ 

பாதுகாப்பாய்த்‌ தங்குவதற்கு இடமும்‌ 
கொடுக்கிறாள்‌. 





i= FTE 
TT 


ராகாப்‌ இரண்டு இஸ்ரவேல்‌ 
மனுஷரையும்‌, தன்‌ வீட்டின்மேல்‌. 
ஏறப்பண்ணுகிறாள்‌. அவளுடைய வீட்டின்‌ 
மேற்கூரை சரிவாகயில்லாமல்‌, சமதளமாக 
யிருக்கிறது. தன்னுடைய வீட்டின்மேல்‌ 
பரப்பப்பட்ட சணல்‌ தட்டைகளுக்குள்ளே 
ராகாப்‌ அவ்விரண்டு வேவுகாரரையும்‌ 
மறைத்து வைக்கிறாள்‌. 


ராகாப்‌ ஒரு சோம்பேறியல்ல. அவள்‌ 
சுறுசுறுப்பாய்‌ செய்கிறவள்‌. அவள்‌ 
தன்னுடைய வீட்டின்‌ மேல்‌ மாடியிலே, சணல்‌ 
தட்டைகளை, சூரிய வெயிலில்‌ 
காயவிடுகிறாள்‌. இதை தன்னுடைய வீட்டின்‌ 
உபயோகத்திற்கு பயன்படுத்தவேண்டும்‌. 
என்பது அவளுடைய விருப்பம்‌. அவள்‌ 
எதையும்‌ வீணாக்குவதில்லை. சாதாரண 
பொருளாகமிருந்தாலும்‌, அதை சேமித்து 
வைத்து, பத்திரப்படுத்தி, தேவைப்படும்போது. 
பயன்படுத்திக்கொள்கிறாள்‌. 


'குணசாலியான 
கண்டுபிடிப்பவன்‌ யார்‌? அவளுடைய 
விலைமுத்துக்களைப்பார்க்கிலும்‌ உயர்ந்தது. 
ஆப்டுமமிரையும்‌ சணலையும்‌ தேடி, தன்‌ 
கைகளினால்‌ உற்சாகத்தோடே வேலை. 
செய்கிறாள்‌" (நீதி 314013) 


ஸ்திரீயைக்‌ 


தேசத்தை வேவயார்க்கும்படி, இஸ்ரவேல்‌ 
புத்திரரில்‌ சில மனுஷர்‌ இந்த த தரயிலே 
இங்கே வந்தார்கள்‌ என்று எரிகோவின்‌ 


ராஜாவுக்கு சொல்லப்பட்டது (யோசு 2:2) 


அப்பொழுது எரிகோவின்‌ 
ராகாபண்டைக்கு ஆள்‌ 
"உன்னிடத்தில்‌ வந்து, உன்‌ வீட்டுக்குள்‌ 
பிரவேசித்த மனுஷரை வெளியே 
கொண்டுவா; அவர்கள்‌ தேசத்தையெல்லாம்‌. 
வேவுபார்க்கும்படி வந்தார்கள்‌" (யோசு 2:3) 
என்று சொல்லச்சொன்னான்‌. 


ராஜா 


வேவுகாரரைப்பற்றியும்‌, 

மனுஷர்‌. 
ராகாபினிடத்தில்‌ விசாரித்தபோது, அவர்கள்‌ 
இருவரும்‌ தன்னுடைய வீட்டிற்கு வந்ததை 
அப்ல க்‌ ஆனாலும்‌ அவள்‌ 
இஸ்ரவே 


மனுஷரைக்‌ 
குர்டக்கொடுக்ககில்கல்‌ 


ராகாப்‌. அல்விரண்டு 
மனுஷுரைப்பற்ியும்‌ தன்னிடத்தில்‌ விசாரிக்கிற 
ராஜாவின்‌... மனுஷரிடத்தில்‌, “மெய்தான்‌, 
என்னிடத்தில்‌ மனுஷர்‌ வந்திருந்தார்கள்‌; 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆனாலும்‌ அவர்கள்‌ எல்விடத்தாரோ 
எனக்குத்‌ தெரியாது. வாசலை அடைக்கும்‌ 
நேரத்தில்‌ இருட்டுவேளையில்‌, அந்த மனுஷர்‌ 
புறப்பட்டுப்‌ போய்விட்டார்கள்‌; அவர்கள்‌ 
எங்கே போனார்களோ எனக்குத்‌ தெரியாது: 
அவர்களைச்‌ சீக்கிரமாய்ப்‌ போய்த்தேடுங்கள்‌ ; 
நீங்கள்‌ அவர்களைப்‌ பிடித்துக்‌ கொள்ளலாம்‌" 
(யோசு 2:4,5) என்று சொல்லுகிறாள்‌. 


இஸ்ரவேல்‌ மனுஷரைப்பற்றி தனக்கு 
ஒன்றும்‌ தெரியாது என்றும்‌, அவர்கள்‌ 
தன்னுடைய வீட்டிற்கு வந்த பின்பு எங்கே 
போனார்கள்‌ என்பதும்‌ தனக்குத்‌ தெரியாது 
என்றும்‌. ராகாப்‌ சாதிக்கிறாள்‌. 
அல்லிருவரையும்‌ சீக்கிரமாய்ப்‌ 


போய்த்தேடுமாறு, ராஜாவின்‌ மனுவருக்குச்‌ 
ன்‌ த்‌ 


நு செய்கிறாள்‌ ராகாப்‌ 
கிரியையினாலே. நீதிமானாக்கப்பட்டாள்‌. 
என்று. அப்போஸ்தலராகிய யாக்கோபு 
ராகாபின்‌ கிரியையை புகழ்ந்து பேசுகிறார்‌. 
"அந்தப்படி ராகாப்‌ என்னும்‌ வேசியும்‌ 
தூதர்களை ஏற்றுக்கொண்டு வேறுவழியாய்‌ 
அனுப்பிவிட்டபோது, கிரியைகளினாலே 
அல்லவோ நீதியுள்ளவளாக்கப்பட்டாள்‌?" 


(யாக்‌ 2:25), 


ராகாப்‌ மனுஷருக்கு பயப்படவில்லை. 
எரிகோவினுடைய ராஜாவின்‌ கோபத்திற்கும்‌ 
பயப்படவில்லை. அவள்‌ கர்த்தரை 
விசுவாசிக்கிறாள்‌. கர்த்தர்‌ தனக்கு ஒரு 
தீங்கும்‌ வர அனுமதிக்கமாட்டார்‌ என்று 
விசுவாசித்து, இஸ்ரவேல்‌ மனுஷரை, 
தன்னுடைய வீட்டின்‌ மேல்மாடியிலே ஒளித்து 
வைக்கிறாள்‌. 


இஸ்ரவேலின்‌ தேவனாகிய 
கர்த்தரே மெய்யான தேவன்‌ என்பது 
ராகாபின்‌ விசுவாசம்‌. கர்த்தர்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனத்திற்காக செய்த. 
அநேக அற்புதங்களை ராகாபும்‌ 
கேள்விப்பட்டிருக்கிறாள்‌. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
கானான்‌ தேசத்தை நிச்சயமாகவே. 
பிடித்துக்கொள்வார்கள்‌ என்று ராகாப்‌ 
நம்புகிறாள்‌. கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரரோடு கூடயிருக்கும்போது, 
அவர்களுக்கு விரோதமாக யாராலும்‌ 
எதிர்த்து நிற்கமுடியாது என்பது 
ராகாபின்‌ விசுவாசம்‌. 





i= ராண 
யாய 


இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தரை 
தங்களுடைய தேவனாகவும்‌, கர்த்தருடைய 
ஜனத்தை தங்களுடைய ஜனமாகவும்‌ 
அங்கீகரிக்கிறவர்களை கர்த்தர்‌ 
ஆசீர்வதிக்கிறார்‌. இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 
கர்த்தருடைய காணியாட்சிக்குட்பட்டவர்கள்‌. 
இஸ்ரவேல்‌. ஜனங்களுக்கு 
ஆதரவு கொடுக்கிறவர்கள்‌, 
இஸ்ரவேலின்‌ காணியாட்சிக்குப்‌ 
புறம்பானவர்களாமிருந்தாலும்‌, அவர்களும்‌ 
இஸ்ரவேலின்‌ காணியாட்சியிலே தங்களுடைய 
பங்கைப்‌ பெற்றுக்கொள்வார்கள்‌. 

கர்த்தரை, ங்களுக்‌। 
அடைக்கலமாகம்‌. கொண்டிருக்கிறவர்கள்‌, 
கர்த்தருடைய ஜனத்திற்கு உதவி 
தேவைப்படும்போது, அவர்களுக்கு உதவி 
செய்வார்கள்‌. அவர்களுக்கு ஆதரவு 
கொடுப்பார்கள்‌. அவர்களைப்‌ பராமரிப்பார்கள்‌. 

ஆலோசனைபண்ணி, 
மத்தியானத்திலே உன்‌ 

இரவைப்போலாக்கி, 
துரத்தப்பட்டவர்களை மறைத்துக்கொள்‌, 
ஒடிவருகிறவர்களைக்‌  காட்டிக்கொடாதிரு, 
மோவாபே, தூரத்திவிடப்பட்ட என்‌ ஜனங்கள்‌ 
உன்னிடத்தில்‌ தங்கட்டும்‌: 
சங்கரிக்கிறவனுக்குத்‌ தப்ப அவர்களுக்கு 
அடைக்கலமாயிரு;: ஒடுக்குகிறவன்‌ 
இல்லாதேபோவான்‌; சங்கரிப்பு ஒழிந்துபோம்‌;: 
மிதிக்கிறவர்கள்‌ தேசத்தில்‌ இராதபடிக்கு 
அழிந்து போவார்கள்‌" (ஏசா 16:3,4) 


நல்ல்‌ 
நிழலை 


கர்த்தருடைய சபைக்கும்‌, அவருடைய 
ராஜ்யத்திற்கும்‌ உபத்திரவங்கள்‌ வரும்போது. 
நாம்‌ கர்த்தர்மீது வைத்திருக்கிற அன்பையும்‌, 
விசுவாசத்தையும்‌ காத்துக்கொள்ளவேண்டும்‌. 


அவர்களுக்கு உதவியாயிருக்கவேண்டும்‌. 
ராகாப்‌. மனுஷர்‌ 

இருவரையும்‌, வீட்டின்மேல்‌ 

ஏறப்பண்ணி, பரப்பப்பட்ட 

சணல்‌... தட்டைகளுக்குள்ளே த்‌ 

வைக்கிறாள்‌ (யோசு 

வேவதாரர்களுக்கும்‌ 

பாதுகாப்பும்‌ 

வேவுகாரர்களைப்பற்றி விசாரிக்க rey 

ராஜாவின்‌ மனுஷரை, வேறு வழியாய்த்‌ 

திருப்பி அனுப்பிவிடுகிறாள்‌. 


இஸ்ரவேல்‌ 
தன்னுடைய 
வீட்டின்மேல்‌ 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அந்த மனுஷர்‌ யோர்தானுக்குப்‌ போகிற 
வழியில்‌ துறைகள்‌ மட்டும்‌ அவர்களைத்‌ 
தேடப்போனார்கள்‌;: அவர்களைத்‌ 
தேடுகிறவர்கள்‌ புறப்பட்டவுடனே வாசல்‌. 
அடைக்கப்பட்டது (யோசு 2:7). 

ராகாப்‌ செய்த காரியம்‌ சரியான 
காரியமா அல்லது தப்பிதமான 
காரியமா என்று வேதபண்டிதர்களில்‌ 
சிலர்‌ விவாதம்பண்ணுகிறார்கள்‌. ராகாப்‌ 
தன்னுடைய கிரியையினால்‌ நீதிமானாக்கப்‌ 
பட்டாள்‌ என்று யாக்கோபு எழுதுகிறார்‌. 
னால்‌ ராகாப்‌ தன்னுடைய தேசத்திற்கு 
விரோதமாகத்‌ 'துரோகம்பண்ணுகிறாள்‌. 
அந்நிய தேசத்தாராகிய இஸ்ரவேல்‌ புருஷரை 
தன்னுடைய வீட்டிலே ஏற்றுக்கொண்டு, 
அவர்களுக்கு அடைக்கலம்‌. 
கொடுத்திருக்கிறாள்‌. எரிகோவினுடைய 
ராஜாவின்‌ மனுஷரை வஞ்சித்து, 
எரிகோவின்‌ சத்துருக்களுக்கு 
உதவிசெய்கிறாள்‌. 

ராகாப்‌ எரிகோ தேசத்தைச்‌ 
சேர்ந்தவளாகயிருந்தாலும்‌, கர்த்தர்‌ எரிகோ 
தேசத்தை இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
ஒப்புக்கொடுத்திருக்கிறார்‌ 
அறிந்திருக்கிறாள்‌ 
விசுவாசத்தில்‌, 
ராஜாவுக்குரியதல்ல. 


அவள்‌ 
தான்‌ எரிகோ ராஜாவின்‌ 
ஆளுகைக்குட்பட்டவளல்ல என்றும்‌, 
இஸ்ரவேல்‌ தேசத்தின்‌ ஆளுகைக்குட்பட்டவள்‌ 
என்றும்‌ ராகாப்‌ தன்னுடைய மனதிலே 
தீர்மானம்பண்ணியிருக்கிறாள்‌. 
ராகாபுக்கு விசுவாசத்தினாலே 
மிகப்பெரிய மாற்றமுண்டாயிருக்கிறது. எரிகோ 
தேசம்‌ கர்த்தருடைய தேசம்‌ என்று அவள்‌ 
நம்புகிறாள்‌. ஆகையினால்‌, இஸ்ரவேல்‌ 
மனுஷர்‌ இருவரையும்‌ தன்னுடைய வீட்டிலே 


சத்துருக்களல்ல என்றும்‌, எரிகோ 
இஸ்ரவேல்‌. புத்திரருடைய 
என்றும்‌ ராகாப்‌ நம்புகிறாள்‌. 





i al 
TT 


இஸ்ரவேல்‌ மனுஷர்‌. இருவரும்‌ 
படுத்துக்கொள்ளுமுன்னே, அவள்‌ வீட்டின்‌ 
மேல்‌ அவர்களிடத்திற்கு ஏறிப்போய்‌, “கர்த்தர்‌ 
உங்களுக்கு தேசத்தை ஒப்புக்கொடுத்தா. 
ரென்றும்‌, உங்களைப்பற்றி எங்களுக்குத்‌: 
நிகில்பிடித்திரக்கிறதென்றும்‌, உங்களைக்‌ 
குறித்து தேசத்துக்‌ குடிகள்‌ எல்லாரு; 
சோர்ந்துபோனார்களென்றும்‌ அறிவேன்‌' 
(யோசு 2:89) என்று ராகாப்‌ சொல்லுகிறாள்‌. 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌  ஜனத்திற்காக 
அற்புதங்களை செய்திருக்கிறார்‌. 
கர்த்தருடைய மகத்துவமான 
கிரியைகளைப்பற்றி எரிகோவின்‌ ஜனங்கள்‌ 
கேள்விப்பட்டிருக்கிறார்கள்‌. “நீங்கள்‌ எகிப்திலி 
ருந்து புறப்பட்டபோது, கர்த்தர்‌ உங்களுக்கு 


சங்காரம்‌ 

இரண்டு 
ராஜாக்களாகிய கோக்கும்‌ ஒகுக்கும்‌. 
செய்ததையும்‌ கேள்விப்பட்டோம்‌" (யோசு 2:10) 
என்று ராகாப்‌ சொல்லுகிறாள்‌. 


கர்த்தருடைய வல்லமையும்‌, மகிமையும்‌, 
பாட்சிமையும்‌ புறஜாதியார்‌ மத்தியிலும்‌ 
பிரத்தியட்சமாய்‌ ப்பட்‌ 

கர்த்தர்‌ தம்முடைய ஜனத்திற்காக எல்லா 
உதவிகளையும்‌. செய்வார்‌ என்பதை 
எரிகோவின்‌ ஜனங்கள்‌ அறிந்திருக்கிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரருடைய தேவனே 
மெய்யான தேவன்‌ 

அறிந்திருக்கிறாள்‌. 
ராஜாவத்கோ அல்லது எரிகோவின்‌ 
ஜனங்களுக்கே கீழ்ப்படிவதைவிட, 
pA 
என்று ராகாப்‌ தன்னுடைய உள்ளத்தில்‌. 
தீர்மானித்திருக்கிறாள்‌. 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ க்கு 
எரிகோ தேசத்தை க ந்கொடுத்திகக்‌, றார்‌ 
என்பதை அறிந்தபின்பு, ராகாப்‌ இஸ்ரவேல்‌ 
மனுஷருக்கு விரோதமாகத்‌ தீங்கு செய்தால்‌, 
அது அவளுக்கு பாவமாகயிருக்கும்‌. கர்த்தர்‌ 
இஸ்ரவேல்‌ பற்திரக்கு எரிகோ தேசத்தை 
ஒப்புக்கொடுத்திருக்கும்போது....... அவர்கள்‌ 
அந்த தேசத்தை குதந்தரிப்பதற்கு தான்‌ 
ஆதரவாகமிருக்க வேண்டும்‌ என்றும்‌, 
அதற்கு எதிர்த்து நிற்கிற எரிகோவின்‌ 
மனுஷரோடு தானும்‌ சேர்ந்துகொண்டால்‌, 
பாவமாயிருக்கும்‌ என்றும்‌ 

திலே 


என்பதை ராகாப்‌ 
எரிகோவின்‌ 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கேவகாாணைப்பற்றி கேள்வி கேட்கிறார்கள்‌. 
ஆனால்‌ ராகாபோ ராஜாவின்‌ மனுஷரை 
ஏமாற்றுகிறாள்‌. தன்னுடைய தேசத்து 
அதிகாரிகளை ஏமாற்றுகிறவள்‌ எப்படி 
நீதிமானாயிருக்கமுடியும்‌ என்று சிலர்‌ 
கேள்வி கேட்கிறார்கள்‌. 

ராகாப்‌ 
வேவுகாரரைப்பற்றி 
சொன்னாலும்‌, 


ராஜாவின்‌ மனுஷருக்கு 


உண்மையைச்‌ 
அல்லது ஒன்றும்‌ 


சொல்லாமல்‌ மெளனமாயிருந்தாலும்‌, அவள்‌ 
வேவுகாரர்‌ 

காட்டிக்கொடுத்தவளாயிருப்பாள்‌. 

மனுஷர்‌ இருவரையும்‌: 

பொய்‌ சொல்லுவதைத்‌ தலிர, 


கலந்து, 
வார்த்தைகளைப்‌ பேசுகிறாள்‌. 


ராகாப்‌ 
“மெய்தான்‌, 
வந்திருந்தார்கள்‌; 
எல்லிடத்தாரோ எனக்குத்‌ 
வாசலை அடைக்கும்‌ 
இருட்டுவேளையில்‌, அந்த மனுஷர்‌ புறப்பட்டுப்‌ 
போய்விட்டார்கள்‌; அவர்கள்‌ எங்கே 
போனார்களோ எனக்குத்‌ தெரியாது” 
(யோசு 2:4,5) என்று சொல்லுகிறாள்‌. 


வேவுகாரர்‌ இருவரும்‌ இஸ்‌ 
புத்திரர்‌ என்பது. ராகாபுக்குத்‌ 
அவர்கள்‌ இருவரும்‌ இருட்டு வேளையிலே 
தன்னுடைய வீட்டைவிட்டு வெளியே 
புறப்பட்டுப்போகவில்லை. என்பதும்‌ 
ராகாபுக்குத்‌ தெரியும்‌. இரண்டு கேதாரம்‌ 
தன்னுடைய வீட்டின்‌. பேல்மாடியி 
பரப்பப்பட்ட சணல்‌ வப்களக்துங்ளே 
தன்னால்‌ மறைத்து 
வைக்கப்பட்டிருக்கிறார்கள்‌. என்பதும்‌ 
ராகாபுக்குத்‌ தெரியும்‌. ஆனாலும்‌ ராகாப்‌ 
இஸ்ரவேல்‌ மனுஷர்‌ இருவரையும்‌ 
பாதுகாக்கிறாள்‌. ராஜாவின்‌  மனுஷரை 
போகுமாறு திசை 


ராஜாவின்‌. மனுஷரிடத்தில்‌, 
என்னிடத்தில்‌ 
ஆனாலும்‌ 





i= FTE 
TT 


கிருபையும்‌ இரக்கமுமுள்ளவர்‌. 
சூழ்நிலை மிகவும்‌ 
சூழ்நிலையாகயிருக்கிறது. வேதாகமத்தில்‌ 
வேறு எங்கும்‌ இப்படிப்பட்ட சம்பவம்‌ 
நடைபெற்றதாக எழுதப்படவில்லை. 


கர்த்தருடைய தெய்வீக தீர்மானத்தின்‌ 
பிரகாரம்‌, ராகாப்‌ சொன்ன மொய்‌, 
கர்த்தருடைய பார்வையில்‌ பாவமாகவே 
இருக்கும்‌. ராகாப்‌ கானான்‌ த்தைச்‌ 
சேர்ந்தவள்‌: 


பாரம்பரியத்தின்‌ பிரகாரம்‌ 
ராகாபுக்கு, தான்‌ சொன்ன 
கர்த்தருக்கு விரோதமான பாவம்‌ என்பதுகூட 
தெரியவில்லை. ராகாப்‌ அறியாமல்‌ பாவம்‌ 
செய்கிறாள்‌. 


ஒவ்வொரு மனுஷனும்‌ பிறரிடத்தில்‌ 
உண்மையை மாத்திரமே பேசவேண்டும்‌. 
பிறருக்கு விரோதமாய்ப்‌ பொய்பேசி 
அவர்களுக்கு தீங்கு செய்யக்கூடாது. 
நன்மை வரும்‌ என்பதற்காக தீமை 
செய்யக்கூடாது என்று அப்போஸ்தலர்‌ பவலும்‌ 
சொல்லுகிறார்‌. 


"நன்மை. வரும்படிக்குத்‌ தீமைசெய்‌ 
வோமாக என்றும்‌ சொல்லலாமல்லவா? 
நாங்கள்‌ அப்படிப்‌ போதிக்கிறவர்களென்றும்‌ 
சிலர்‌ எங்களைத்‌ 
சொல்லுகிறார்களே: 
போதிக்கிறவர்கள்மேல்‌ வரும்‌ 
நீதியாயிருக்கும்‌" (ரோம 3:8). 


கர்த்தர்‌ 
அறிந்திருக்கிறார்‌. 


அவளுடைய 
இருக்கிறது. 

உள்ளதென்றும்‌, 

தென்றும்‌ சொல்ல முடியவில்லை. 
யூதமார்க்கத்தமைந்தவளாக ஆனபின்பு. 
அவளுக்கு கர்த்தருடைய நியாயப்பிரமாணம்‌ 
போதிக்கப்பட்டிருக்கும்‌. அப்போது அவள்‌, 
தான்‌ செய்த எல்லா பாவங்களுக்காகவும்‌, 
கர்த்தரிடத்தில்‌ பாவமன்னிப்பு பெற்றிருப்பாள்‌. 


ராகாபின்‌ 


ராகாப்‌ 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


சிவப்பு நூல்‌ கயிறு 
யோசு 2:8-21 


௮௫. கர்த்தர்‌ உங்களுக்கு 
தேசத்தை ஒப்புக்கொடுத்தாரென்றும்‌, 
உங்களைப்பற்றி. எங்களுக்குத்‌ 
திகில்பிடித்திருக்கிறதென்றும்‌, 
உங்களைக்குறித்து தேசத்துக்‌ குடிகள்‌ 
எல்லாரும்‌ சோர்த்துபோனார்கனென்றும்‌ 
அதிவேன்‌.. 


யோசு 2:10. நீங்கள்‌ எகிப்திலிருந்து 
புறப்பட்டபோது, கர்த்தர்‌ உங்களுக்கு 
முன்பாக. சிவந்த சமுத்திரத்தின்‌ 
தண்ணீரை வற்றிப்போகப்‌ 
பண்ணினதையும்‌, நீங்கள்‌ 
யோர்தானுக்கு அப்புறத்தில்‌ சங்காரம்‌. 
பண்ணின எமோரியத்தின்‌ இரண்டு 
ராஜாக்களாகிய சீகோனுக்கும்‌ 
ஒகுக்கும்‌ செய்ததையும்‌ 
கேள்விப்பட்டோம்‌. 


யோசு 2:11. கேள்விப்பட்டபோது 
எங்கள்‌ இருதயம்‌ கரைத்துபோயிற்று, 
உங்களாலே எல்லாருடைய தைரியமும்‌ 
அற்றுப்‌ போயிற்று; உங்கள்‌. 
தேவனாகிய. கர்த்தரே உயர 
வானத்திலும்‌ கீழே பூமியிலும்‌ 
'தேவனானவர்‌. 


யோசு ௮12. இப்போதும்‌, நான்‌: 
உங்களுக்குத்‌ தயவுசெய்தபடியினால்‌, 


நீங்களும்‌ 
குடும்பத்துக்குத்‌ 

என்று கர்த்தர்பேரில்‌ 
ஆணையிட்டு, 


யோசு 2:13. தீங்கள்‌ என்‌ தகப்பனையும்‌ 
என்‌ தாயையும்‌, என்‌ சகோதரரையும்‌ 
என்‌ சகோதரிகளையும்‌ அவர்களுக்கு 
உண்டான. எல்லாவற்றையும்‌ 
உயிரோடே. வைத்து, எங்கள்‌. 
ஜீவனைச்‌. சாவுக்குத்‌ தப்புவிக்கும்படி, 
எனக்கு நிச்சயமான 
அடையானத்தைக்‌ கொடுக்கவேண்டும்‌ 
என்றான்‌. 





i= FTE 
TT 


யோசு 2:14. அப்பொழுது அத்த மனுஷர்‌ 
அவனை நோக்கி: எங்கல்‌ ஜீவனே 
உங்கள்‌ ஜீவனுக்கு ஈடு; நீங்கள்‌ எங்கள்‌: 
காரியத்தை வெளிப்படுத்தாதிருத்தால்‌, 
கர்த்தர்‌ எங்களுக்கு தேசத்தைக்‌ 
கொடுக்கும்போது, நாங்கன்‌ தயையும்‌ 
சத்தியமும்‌ பாராட்டுவோம்‌ என்றார்கள்‌. 


யோசு 2:15. அப்பொழுது அவர்களைக்‌: 
கயிற்றினாலே ஜன்னல்‌ வழியாம்‌. 
இறக்கிவிட்டான்‌; அவன்‌ வீடு 
அலங்கத்தின்‌ மதிலில்‌ இருத்தது; 
அலங்கத்திலே அவன்‌ குடியிருத்தான்‌. 


யோக 2:16. அப்பொழுது அவன்‌ 
அவர்களை நோக்கி: தேடுகிறவர்கள்‌. 
உங்களைக்‌ காணாதபடிக்கு, நீங்கள்‌. 
மலையிலே போய்‌, அவர்கள்‌ 
திரும்பிவருமட்டும்‌ அங்கே மூன்றுதான்‌. 
ஒளிந்திருந்து, பின்பு உங்கள்‌ வழியே 
போங்கள்‌ என்றான்‌. 


யோக 2:17. அப்பொழுது அத்த மனுஷர்‌ 
அவனை நோக்கி: இதோ, நாங்கள்‌ 
தேசத்துக்குன்‌ பிரவேசிக்கும்போது, நீ 
இந்தச்‌ சிவப்பு நூல்‌ கயிற்றை 
எங்களை இறக்கிவிட்ட ஜன்னலிலே. 
கட்டி, உன்‌ தகப்பனையைம்‌ உன்‌ 
தாயையும்‌ உன்‌ சகோதரர்களையும்‌ 
உன்‌ தகப்பன்‌ குடும்பத்தார்‌. 
அனைவரையும்‌ உன்னிடத்தில்‌ உன்‌ 
வீட்டிலே சேர்த்துக்கொள்‌. 


யோசு 2:18. இல்லாவிட்டால்‌ நீ எங்கள்‌: 
கையில்‌ வாங்க ஆணைக்கு. 
 தீங்கலாயிருப்போம்‌. 


யோசு 2:19. எவனாகிலும்‌ உன்‌ வீட்டு, 
வாசல்களிலிருந்து, வெளியே 
புறப்பட்டால்‌, அவனுடைய இரத்தப்பழி 
அவன்‌ தலையின்‌ மேல்‌ இருக்கும்‌; 
எங்கன்‌ மேல்‌ குற்றம்‌ இல்லை; 
உன்னோடே வீட்டில்‌ இருக்கிற 
எவன்மேலாகிலும்‌. 
கையோடப்பட்டதேயாகில்‌, அவனுடைய 
இரத்தப்பழி எங்கள்‌ தலையின்மேல்‌ 
இருக்கும்‌. 

யோசு 2:20. தீ எங்கள்‌ காரியத்தை 
வெளிப்படு த்தினாயேயானால்‌, தீ 
எங்கள்‌ கையில்‌ வாங்கின ஆணைக்கு. 
தீங்கலாயிருப்போம்‌ என்றார்கள்‌. 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யோசு 2:21. அதற்கு அவன்‌: உங்கள்‌ 
வார்த்தையின்படியே  ஆகக்கடவது 
என்று சொல்லி, அவர்களை: 
அனுப்பிவிட்டான்‌; அவர்கள்‌ 
போய்விட்டார்கள்‌; பின்பு அவள்‌ 
அத்தச்‌ சிவப்புக்கயிற்றை ஜன்னலிலே 
கட்டிவைத்தான்‌. 

ராகாப்‌ இஸ்ரவேலின்‌ வேவுகாரருக்கு 
உதவி செய்திருக்கிறாள்‌. ராகாப்‌ செய்த 
உதவியே வேவுகாரரும்‌ அங்கீரிக்கிறார்கள்‌. 
ராகாப்‌ தங்களுக்கு செய்த உதவிக்கு, 
பிரதி உபகாரம்பண்ணுவதாக வேவுகாரர்‌ 
இருவரும்‌ வாக்குப்பண்ணுகிறார்கள்‌. 


வேவுகாரர்‌ 
ராஜாவின்‌ மனுஷர்‌ 


இருவரையும்‌ தேடி 
ராகாபின்‌ வீட்டிற்கு 
வருகிறார்கள்‌. அவர்கள்‌ ராகாபினிடத்தில்‌ 
வேவுகாரரைப்பற்றி விசாரிக்கிறார்கள்‌. 
ராகாப்‌ ராஜாவின்‌ மனுஷருக்கு தவறான 
செய்தியைச்‌ சொல்லி, அவர்களை வேறு 
வழியாகப்‌ போகப்பண்ணுகிறாள்‌. 
வேவுகாரரைத்‌ தேடுகிறவர்கள்‌ 
நகரத்தைவிட்டு புறப்பட்டவுடன்‌, 
நகரத்தின்‌ வாசல்‌ அடைக்கப்படுகிறது. 
ராஜாவின்‌ மனுஷர்‌ நகரத்தைவிட்டு 
வெளியேறிப்போய்விட்டார்கள்‌ என்பதை 
ராகாபும்‌ உறுதிபண்ணிக்கொள்கிறாள்‌. 


வேவுகாரர்‌ இருவரும்‌, 
வீட்டு மேல்மாடியிலே, பரப்பப்பட்ட 
'தட்டைகளுக்குள்ளே மறைந்து 
வைக்கப்பட்டிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
இருவரும்‌ படுத்துக்கொள்ளும்‌ முன்னே, 
ராகாப்‌. தன்னுடைய வீட்டின்‌ மேல்‌ 
மாடியிலே ஏறிப்போய்‌, அவர்களிடத்தில்‌ 


வெளியே 


ராகாபின்‌ 
சணல்‌ 


அதிசயங்களையும்‌ 
அற்புதங்களைப்பற்றியும்‌ சொல்லுகிறாள்‌ 

கர்த்தர்‌ உங்களுக்கு தேசத்தை 

ஒப்புக்கொடுத்தாரென்றும்‌, உங்களைப்பற்றி 

எங்களுக்குத்‌ திகில்பிடித்திருக்கிறதென்றும்‌, 

உங்களைக்குறித்து தேசத்துக்‌ குடிகள்‌ 

சோர்ந்தபோனார்களென்றும்‌ 

(யோசு 25) என்று 

இஸ்ரவேல்‌ மனுஷரிடத்தில்‌ 





i= FTE 
TT 


கர்த்தரைப்‌ செய்‌ 
எரிகோவின்‌ நு கேள்விப்ப 
ட்டிருக்கிறார்கள்‌. னார்‌ எரிகோவின்‌ 
மனுஷருக்கு திகில்பிடித்திருக்கிறது. எரிகோ. 
தேசத்து குடிகளெல்லோரும்‌ 
சோர்ந்துபோயிருக்கிறார்கள்‌. நீங்கள்‌ 
எகிப்திலிருந்து புறப்பட்டபோது, கர்த்தர்‌ 
உங்களுக்கு முன்பாக சிவந்த 
சமுத்திரத்தின்‌ தண்ணீரை வற்றிப்போகப்‌ 
பண்ணினதையும்‌, நீங்கள்‌ யோர்தானுக்கு 
அப்புறத்தில்‌ சங்காரம்‌ பண்ணின 
எமோரியத்தின்‌ இரண்டு ராஜாக்களாகிய 
சீகோனுக்கும்‌  ஒகுக்கும்‌ செய்ததையும்‌ 
கேள்விப்பட்டோம்‌" (யோசு 2:10) என்று 
ராகாப்‌ வேவுகாரரிடத்தில்‌ சொல்லுகிறாள்‌. 

கர்த்தரைப்பற்றிய நற்செய்தி 
இஸ்ரவேல்‌. புத்திரருக்கு 
ஆசீர்வாதமாயிருக்கிறது. ஆனால்‌. 
அவர்களுடைய சத்துருக்களுக்கோ அது 

ம்‌, பயங்கரமுமானதாகயிருக்கிறது. 
எரிகோவின்‌ மனுஷர்‌  கர்த்தரைப்பற்றிக்‌ 
கேள்விப்பட்டபோது, அவர்களுடைய 
இருதயம்‌ கரைந்துபோயிற்று (யோசு 271) 
எரிகோவின்‌ மனுஷருக்கு திகில்பிடித்து, 
விடுகிறது (யோசு 2:9). 


ராகாப்‌ 
சத்திரம்போல. 
யாத்திரீகர்கள்‌ 
வந்து தங்கி இளைப்பாறுவது வழக்கம்‌. 
அவளுடைய வீட்டிலுள்ள த்திரத்திற்‌ 
பலதரப்பட்ட மக்க। 
அவர்கள்‌ எரிகோ 
பகுதியிலிருந்தும்‌ வருவார்கள்‌. 


ராகாபின்‌ வீட்டிற்கு வருகிறவர்கள்‌ 
தங்கள்‌ தேசத்தின்‌ காரியங்களைப்பற்‌; 
ஒருவரோடொருவர்‌ 
வழக்கம்‌. இஸ்ரவேலின்‌ 
கர்த்தர்‌, ஸ்ரவேல்‌ 
செய்த அற்புதங்களையும்‌ அதிசயங்களையும்‌ 
கேள்விப்பட்டிருக்கிறார்கள்‌. 
சத்துருக்களை கர்த்தர்‌ 


தன்னுடைய 


அவர்கள்‌ கேள்விப்பட்டிருக்கிறார்கள்‌. 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இதையெல்லாம்‌ 
எரிகோவின்‌ மனுஷர்‌ 
பிெ்திரக்கிறவர்களாகவும்‌,... இருதயத்தில்‌ 
சோர்ந்துபோனவர்களாகவும்‌, இருதயம்‌ 
கரைந்துபோனவர்களாகவும்‌ இருக்கிறார்கள்‌. 
தங்களுடைய வீட்டிற்கு வருகிறவர்கள்‌ 
பேசுகிற இந்தப்‌ பொதுவான செய்தியை 
ராகாபும்‌ கேள்விப்படுகிறாள்‌. அவள்‌ தான்‌ 
கேள்விப்பட்ட செய்தியை, வேவுகாரருக்கு 
சொல்லுகிறாள்‌. 

இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
பலவீனமானவர்கள்‌. 
முரட்டாட்டமான 
பலவருஷங்களாக எகிப்தின்‌ 
அடிமைத்தனத்திலிருந்தவர்கள்‌. இஸ்ரவேல்‌ 
புத்திரரால்‌ சத்துருக்களுக்கு விரோதமாக 
யுத்தம்பண்ண முடியாது. அவர்கள்‌ 
சத்துருக்களைப்‌ பார்த்து பயப்படுகிற 
கோழைகள்‌. கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரரோடு கூடமிருந்து, அவர்களுக்கு 
உதவிசெய்யவில்லையென்றால்‌, 
புத்திர்‌ எல்லோருமே 
காணாமல்போயிருப்பார்கள்‌. 


பண்டு 


இயல்பாகவே 
அவர்கள்‌ 
ஜனங்கள்‌. 


எரிகோ 


சொல்லுகிற செய்தி இஸ்ரவேல்‌ மனுஷருக்கு 
உற்சாகமாயிருக்கிறது. சத்துருக்கள்‌ 
தங்களைப்பற்றிக்‌ கேள்விப்பட்டு 
பயப்படுகிறார்கள்‌ என்னும்‌ செய்தி. 
வேவுகாரருக்கு, வனக்‌ 
எரிகோவின்‌ ஜனங்களுக்கு 
பிடித்திருக்கிறது என்னும்‌ செய்தியையும்‌ 
அவர்களுடைய இருதயம்‌ கரைந்துபோயிற்று 
என்னும்‌ செய்தியையும்‌ கேட்டு வேவகாரர்கள்‌ 
மிகவும்‌ சந்தோஷப்படுகிறார்கள்‌. 
ஸ்ரவேல்‌ ருக்‌ 

எரிகோலில்மீல இகல்‌ ப்‌ 
ல கர்த்தர்‌ எரிகோவை இஸ்ரவேல்‌ 

புத்தருடைய கைகளில்‌ ஒப்புக்கொடுப்பார்‌. 
இஸ்ரவேலரை நினைத்து எரிகோவின்‌ 
மனுஷர்‌ திகிலோடிருக்கிறார்கள்‌ என்னும்‌ 
செய்தி, எரிகோவின்மீது இஸ்ரவேல்‌ 
புத்தருக்கு கர்த்தர்‌ கொடுக்கப்போகும்‌ 
ஜெயத்திற்கு அச்சாரமாமிருக்கிறது. கர்த்தர்‌ 
தங்களுக்கு சொல்லியிருக்கிற எல்லா 
வாக்குத்தத்தங்களும்‌ நிச்சயமாகவே 
நிறைவேறும்‌ என்று இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
நம்பிக்கை உண்டாயிற்று. 





i= FTN 
WEFT 
சத்துருக்கள்‌ 


வாம்‌ அவர்கள்‌ எவ்வளவு 
பலமுள்ளவர்களாகயிருந்தாலும்‌, நாம்‌. 
சத்துருக்களைப்‌ பார்த்து பயப்படக்கூடாது. 
அவர்களோடு இருக்கிறவர்களைப்‌ 
பார்க்கிலும்‌, நம்மோடு கூடமிருக்கிற கர்த்தர்‌ 
பெரியவர்‌, சர்வவல்மையுள்ளவர்‌ என்பதை 
நாம்‌ விசுவாசிக்கவேண்டும்‌. 


எத்தனை 


ராகாப்‌ இஸ்ரவேலின்‌ தேவனாகிய 
கர்த்தரை விசுவாசிக்கிறாள்‌. எரிகோவின்‌ 
ஜனங்கள்‌ கர்த்தரைப்பற்றிக்‌ 
கேள்விப்பட்டதுபோலவே ராகாபும்‌ 
கேள்விப்பட்டிருக்கிறாள்‌. கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரருடைய சத்துருக்களை 
சங்காரம்பண்ணினார்‌ என்னும்‌ செய்தியை. 
எரிகோவின்‌ ஜனங்கள்‌ கேள்விப்பட்டபோது 
அவர்களுடைய இருதயம்‌ கரைந்துபோயிற்று. 
இஸ்ரவேல்‌ புத்திரராலே, எரிகோவின்‌ 
மனுஷருடைய தைரியமும்‌ அற்றுப்போயிற்று. 


ராகாப்‌ வேவுகாரரிடத்தில்‌ எரிகோ 
மனுஷருடைய மனதை வெளிப்படுத்துகிறாள்‌. 
அப்போது ராகாப்‌ “உங்கள்‌ தேவனாகிய 
கர்த்தரை உயர வானத்திலும்‌, கீழே 
பூமியிலும்‌ தேவனானவர்‌' (யோசு 21) 
என்று கர்த்தரைக்‌ குறித்து சாட்சியாக 
அறிவிக்கிறாள்‌. ராகாப்‌ கர்த்தருடைய 
சர்வவல்லமையையும்‌, சர்வஆஞ்கையையும்‌ 
அங்கீகரிக்கிறாள்‌. 


ஸ்ரவேல்‌ புத்திரருக்‌ கர்த்தரே 
பணமாகக்‌ அகம்‌ கந்தல்‌ 
நாமத்மைத்‌ தொழுதுகொள்கிறார்கள்‌. 
இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தர்‌ எல்லா 
தேவர்களைவிடவும்‌ பெரியவர்‌. கர்த்தர்‌ 
மெய்யான  தேவனானவர்‌. 

கர்த்தர்‌ மாத்திரமே உயர 

பூமியிலும்‌ தேவனானவர்‌. 

வேறு தேவன்‌ 


இஸ்ரவேலின்‌ கர்த்தர்‌, 
ம்முடைய  ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு 
கொடுத்திருக்கிற, வாக்குத்தத்தத்தை ராகாபும்‌ 
விசுவாசிக்கிறாள்‌. “கர்த்தர்‌ உங்களுக்கு 
தேசத்தை ஒப்புக்கொடுத்தார்‌' (யோசு 2:9) 


தேவனாகிய 


ராகாபுக்கு 
கிடைத்திருக்காது. 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


தேவன்‌ இஸ்ரவேல்‌ புத்தருக்கு 
செய்த அற்புதங்களையும்‌ அதிசயங்களையும்‌ 
ராகாப்‌ கேள்விப்பட்டிருக்கிறாள்‌. இஸ்ரவேல்‌ 
வம்சத்தாருடைய முற்பிதாக்களுக்கு கர்த்தர்‌ 
கொடுத்த வாக்குத்தத்தங்களைப்பற்றியும்‌ 
ராகாப்‌ கேள்விப்பட்டிருக்கிறாள்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்களில்‌ அநேகர்‌ 
கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை பூரணமாய்‌ 
விசுவாசிக்கவில்லை. இஸ்ரவேல்‌ ஜனங்களில்‌ 
ஏராளமானோர்‌, கர்த்தர்‌ தங்களுக்கு செய்த 
அதிசயங்களையும்‌ அற்புதங்களையும்‌ 
அனுபவித்திருக்கிறார்கள்‌. அற்புதங்களை 
தங்கள்‌ கண்களால்‌ பார்த்திருக்கிறார்கள்‌. 
ஆனாலும்‌ அவர்களில்‌ அநேகர்‌ கர்த்தரை 

வாசிக்கவில்லை. விசுவாசியாத யூதர்கள்‌ 
தங்களுடைய அவிசவாசத்திலே. 
மரித்துப்போனார்கள்‌. 


ராகாபின்‌ விசவாசமோ இஸ்ரவேல்‌: 
புத்திரருடைய விசுவாசத்தைவிட 
பெரியதாயிருக்கிறது. கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கு செய்த அற்புதங்களை ராகாப்‌ 
கேள்விப்பட்டிருக்கிறாள்‌. ராகாப்‌ 
இதுவரையிலும்‌ கர்த்தர்‌ செய்த 
அற்புதங்களை தன்னுடைய கண்களால்‌ 
பார்த்ததில்லை. கண்டு 
விசுவாசிக்கிறவர்களைவிட, காணாமல்‌ 
விசுவாசிக்கிறவர்கள்‌ 
பாக்கியவான்களாயிருப்பார்கள்‌. 


புத்திரர்‌ தனக்கும்‌, 

தகப்பன்‌ குடும்பத்திற்கும்‌ 

செய்யவேண்டுமென்று ராகாப்‌ 
வேவுகாரரிடத்தில்‌ கேட்டுக்கொள்கிறாள்‌. 


“இப்போதும்‌, 
தயவுசெய்தபடியினால்‌, 


நான்‌ 

நீங்க 
தகப்பன்‌ குடும்பத்துக்குத்‌ தயவுசெய்வோம்‌ 
என்று கர்த்தர்பேரில்‌ எனக்கு ஆணையிட்டு, 
நீங்கள்‌ என்‌ தகப்பனையும்‌ என்‌ தாயையும்‌, 
என்‌ சகோதரரையும்‌ என்‌ சகோதரிகளையும்‌ 


அவர்களுக்கு உண்டான எல்லாவற்றையும்‌ 
உமிரோடே வைத்து, எங்கள்‌ ஜீவனைச்‌ 
சாவக்குத்‌ தப்புலிக்கும்டி எனக்கு 
நிச்சயமான அடையாளத்தைக்‌ 
கொடுக்கவேண்டும்‌" (யோசு 211213) 
என்று ராகாப்‌ வேவுகாரரிடத்தில்‌ 
கேட்டுக்கொள்கிறாள்‌. 





i FTE 
TT 


ராகாப்‌ சொல்லுகிற இந்த வார்த்தைகள்‌ 
அவளுடைய உண்மையான விசுவாசத்திற்கும்‌, 
அவளுடைய ஆழமான, வலுவான. 
விசுவாசத்திற்கும்‌ அடையாளமாயிருக்கிறது. 
பாவிகள்மீது கர்த்தருடைய கோபம்‌ வரும்‌. 
பாவிகள்‌ அழிந்துபோவார்கள்‌. நம்முடைய 
பாவத்தினிமித்தமாக, நமக்கு 
கர்த்தரிடத்திலிருந்து தண்டனை வரும்‌ 
என்பதை அறிந்துகொள்ளும்போது. 
கர்த்தருடைய இரக்கத்தைப்‌ 
பெற்றுக்கொள்வதற்காக, நாம்‌ கர்த்தருடைய 
சமுகத்தை நாடிப்போகவேண்டும்‌. 


தேவனுடைய கோபத்தினால்‌ 
அழிவுக்குத்‌ தப்பிப்பதற்கு, 
கர்த்தருடைய 
கிட்டிச்சேரவேண்டும்‌. ராகாப்‌ 
தேசத்திலே, புறஜாதி ஜனங்கள்‌ மத்தியில்‌ 
ஜீவிக்கிறாள்‌. தேவனுடைய கோபம்‌: 
எரிகோவின்மீது வரும்‌ என்பதை 
ராகாப்‌ நம்புகிறா கர்த்தருடைய 
கோபத்திற்கு 'நபபிக்கவேண்டு சென்றால்‌ 
ராகாப்‌ எரிகோவைவிட்டு 
வெளியேறவேண்டும்‌. 


எரிகோ 
ஊரைவிட்டு. 
போகவேண்டுமென்றால்‌, ராகாபுக்கு 
வேறொரு பாதுகாப்பான ஊரில்‌ 
அடைக்கலம்‌ தேவைப்படுகிறது. தேவனுடைய 
இஸ்ரவேல்‌ தேசமே, தனக்கு பாதுகாப்பான 
தேசமாகயிருக்கும்‌ என்று ராகாப்‌ 
நம்புகிறாள்‌. 


ராகாபின்‌ சொந்த ஊர்‌, தன்‌ 
வெளியே 


ஏற்பாட்டுக்காலத்து 
கர்த்தருடைய 
பாதுகாப்பான 


வ்காிகளாி்‌ நமக்கு, 
பரமருசலேமே. 
ஸ்தலமாகயிருக்கிறது. 
ஜீவனைப்‌ பெற்றுக்கொண்டு, 
அவருடைய 
ஐக்கியமாமிருப்பதை நாடவேண்டும்‌. 


நாம்‌ நித்திய 
கர்த்தரோடும்‌, 
பரிசுத்தவான்௧ளோடும்‌. 


ராகாப்‌ தன்னுடைய பாதுகாப்போடு, 
தன்னுடைய குடும்பத்தாரின்‌ பாதுகாப்பையும்‌ 
விரும்புகிறாள்‌. அவள்‌ தன்‌ குடும்பத்தின்மீது 
அன்பாயும்‌, பாசமாயும்‌ இருக்கிறாள்‌. 
எரிகோவுக்கு அழிவு 

தன்னோடுகூட, தன்னுடைய 
குடும்பத்தாரும்‌ 

தப்பிக்கவேண்டுமென்று விரும்புகிறாள்‌. 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தருடைய பெரிதான கிருபையினால்‌. 

இரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்‌. 
நம்முடைய குடும்பத்தில்‌. 
இரட்சிக்கப்படாதவர்கள்‌ சிலர்‌ இருக்கலாம்‌. 
அவர்களுடைய ஆத்தும  இரட்சிப்பைக்‌ 
குறித்த கரிசனை நமக்குள்‌ இருக்கவேண்டும்‌. 
அவர்களுடைய ஆத்துமாக்களும்‌ 
இரட்சிக்கப்படவேண்டுமென்று, நாம்‌ 
கர்த்தருடைய சமுகத்திலே, அவர்களுக்காக 
பரிந்து பேசி ஜெபம்பண்ணவேண்டும்‌. நாம்‌ 
இரட்சிக்கப்பட்டால்‌ மாத்திரம்‌ போதும்‌ என்று 
நினைக்காமல்‌, நம்மோடுகூட, நம்முடைய 
குடும்பத்தார்‌, உற்றார்‌ உறவினர்கள்‌, 
நமக்கு நெருக்கமானவர்கள்‌ ஆகிய 
எல்லோருமே 
இரட்சிக்கப்படவேண்டுமென்னும்‌ வாஞ்சை 
நமக்குள்‌ இருக்கவேண்டும்‌. 


நாம்‌ 


ராகாப்‌ வேவுகாரரிடத்தில்‌ பேசும்போது, 
“கர்த்தர்பேரில்‌ எனக்கு ஆணையிட்டு, 
எனக்கு நிச்சயமான அடையாளத்தைக்‌ 
கொடுக்கவேண்டும்‌" (யோசு 24213) என்று 
கேட்டுக்கொள்கிறாள்‌. ராகாப்‌ 
உண்மையான தேவனாகிய கர்த்தரிடத்தில்‌ 
நெருங்கிய ஐக்கியத்திலிருக்கிறாள்‌. அவள்‌ 
கர்த்தரை மனப்பூர்வமாய்‌ விசுவாசிக்கிறாள்‌ 
என்பதற்கு அவளுடைய வார்த்தைகள்‌ 
அடையாளபாயிருக்கிறது. 


ராகாபின்‌ விண்ணப்பம்‌ நியாயமானது 
ராகாப்‌ வேவுகாரரைப்‌ பாதுகாத்தாள்‌. 
அவள்‌ அவர்களுக்கு தயவு செய்தாள்‌ 
ள்‌ தனக்கும்‌ தன்‌ 

தயவு 

ராகாப்‌ 

த்க்‌ மற்றவர்களுக்கு இரக்கம்‌ 
காண்பிக்கிறவர்கள்‌, இரக்கம்‌ 
பெற்றுக்கொள்வார்கள்‌. அவர்கள்‌ 
இரக்கத்தை 


ராகாப்‌ 
யூதமார்க்கத்தமைந்தவளானாள்‌. அவள்‌ 
இயேசுகிறிஸ்துவின்‌ முன்னோர்களில்‌ 
ஒருவரான சல்மோனின்‌ மனைவியானாள்‌. 


“சல்மோன்‌ போவாசை ராகாபினிடத்தில்‌ 
பெற்றான்‌: போவாஸ்‌ ஒபேதை ரூத்தினிடத்தில்‌ 
பெற்றான்‌: ஒபேத்‌ ஈசாயைப்‌ பெற்றான்‌" 
(மத்‌ 1:5). 





i a 
TT 


எரிகோவை வேவுபார்க்க வந்த 
இஸ்ரவேல்‌ மனுஷர்‌ இருவரும்‌ ராகாபுக்கு 
கர்த்தருடைய பெயரில்‌ ஆணையிட்டுக்‌ 
கொடுக்கிறார்கள்‌. “எங்கள்‌ ஜீவனே உங்கள்‌ 
ஜீவனுக்கு ஈடு; நீங்கள்‌ எங்கள்‌ காரியத்தை 
வெளிப்படுத்தாதிருந்தால்‌, கர்த்தர்‌ எங்களுக்கு 
தேசத்தைக்‌ கொடுக்கும்போது, 

தயையும்‌ சத்தியமும்‌ பாராட்டுவோம்‌” 

2:14) என்று வேவுகாரர்‌ ராகாபுக்கு 
சொல்லுகிறார்கள்‌. 


தங்களுடைய உண்மையுள்ள 
வார்த்தைகளினால்‌ கர்த்தருடைய நாமத்தை 
மகிமைப்படுத்துகிறார்கள்‌. இஸ்ரவேல்‌ 
தேசத்திற்கு மதிப்பும்‌ மரியாதையும்‌ 
கொடுக்கிறார்கள்‌. வேவுகாரர்கள்‌ இருவரும்‌ 
ராகாபுக்கு நன்றியுள்ளவர்களாயிருக்கிறார்கள்‌. 
“நாங்கள்‌ தமையும்‌ சத்தியமும்‌ 
பாராட்டுவோம்‌" (யோசு 1:14) என்று 
வேவுகாரர்‌ ராகாபுக்குச்‌ சொல்லுகிறார்கள்‌. 
அவர்கள்‌ இருவரும்‌ இப்போது ராகாபுக்கு, 
வாக்குப்பண்ணுகிறார்கள்‌. தாங்கள்‌ 
வாக்குப்பண்ணும்‌ வார்த்தையினால்‌ அவர்கள்‌ 
இருவரும்‌ ராகாபுக்கு தயவு 
காண்பிக்கிறார்கள்‌. இப்போது மாத்திரமல்ல, 
தாங்கள்‌ வாக்குப்பண்ணின வார்த்தைகளை 
நிறைவேற்றும்போதும்‌, அவளுக்கு தயவு 
காண்பிப்பதாக உறுதிபண்ணுகிறார்கள்‌. 
தங்களுடைய வார்த்தைகளில்‌, தாங்கள்‌ 
அவளுக்கு சத்தியம்‌ பாராட்டுவோம்‌ என்று 


எக்கு 


நிபந்தனையையும்‌ சொல்லுகிறார்கள்‌ “கர்த்தர்‌ 
எங்களுக்கு தேசத்தைக்‌ கொடுக்கும்போது, 
நாங்கள்‌ தயையும்‌ சத்தியமும்‌ பாராட்டுவோம்‌" 
என்று சொல்லுகிறார்கள்‌. 


வேவுகாரர்‌ இருவரும்‌ ஆபத்தான 
சூழ்நிலையிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ எரிகோ 
நகரத்தைவிட்டு சீக்கிரமாய்த்‌ தப்பித்துப்போக 
வேண்டும்‌. இல்லையென்றால்‌ அவர்களுடைய 
ஜீவனுக்கே மோசம்‌ 
அவர்கள்‌. மகாபெரிய 


லிருந்தாலும்‌, 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


சொல்லுகிற வார்த்தையில்‌, நிதானத்தையும்‌, 
ஞானத்தையும்‌, எச்சரிப்பையும்‌ 
காண்பிக்கிறார்கள்‌. தங்களால்‌ என்ன 
செய்ய முடியுமோ அதை மாத்திரமே 
அவர்கள்‌ ராகாபுக்கு _ வாக்குப்பண்ணு 
கிறார்கள்‌. தங்களால்‌ செய்ய முடியாத 
காரியங்களை ராகாபுக்கு 
கொடுப்பதாக அவர்கள்‌ 
வீண்வார்த்தைகளைப்‌ பேசவில்லை. 


நாம்‌ பிறரோடு ஆணையிடும்போது, 
நம்முடைய வார்த்தைகளை மிகவும்‌ 
குவனமாய்ப்‌ பயன்படுத்தவேண்டும்‌. 
நம்முடைய வார்த்தைகளில்‌ நாம்‌ 
உண்மையுள்ளவர்களாகமிருக்கவேண்டும்‌. 

நாம்‌ சொன்னதை செய்யவேண்டும்‌. 
செய்வதை சொல்லவேண்டும்‌. நாம்‌ 
வாக்குப்பண்ணினதை மறந்துவிடக்கூடாது. 
நாம்‌ ஆணையிட்ட வார்த்தைகளை 
நம்முடைய மனதில்‌ பதியவைத்து, அதை 
ஏற்ற வேளையிலே நிறைவேற்றவேண்டும்‌. 


வேவுகாரர்‌ இருவரும்‌ ராகாபுக்கு, 
ஆணையிட்டுக்‌. கொடுக்கும்போது, 
மூன்றுநிபந்தனைகளைச்‌ சொல்லுகிறார்கள்‌. 
அவையானவன : 


“இதோ, நாங்கள்‌ தேசத்துக்குள்‌ 
மரவேசிக்குபபோல்‌, நீ இந்தச்‌ சிவப்பு நூல்‌. 
கயிற்றை எங்களை இறக்கிவிட்ட ஜன்னலிலே 


கட்டி வை" 


2. “உன்‌. தகப்பனையைம்‌ உன்‌ 
தாயையும்‌ உன்‌ சகோதரர்களையும்‌ உன்‌ 
தகப்பன்‌ குடும்பத்தார்‌ 

உன்னிடத்தில்‌ உன்‌ 
சேர்த்துக்கொள்‌" (யோசு 227), 


நீ எங்கள்‌ காரியத்தை 
வெளிப்படுத்தக்கூடாது (யோசு 2:20) 


வேவுகாரர்‌ இருவரும்‌ தன்னுடைய 
வீட்டிலிருந்து தப்பித்தப்போவதற்கு ராகாப்‌ 


அெங்கத்திலே குடியிருக்கிறாள்‌. 
வேவுகாரர்‌ இருவரையும்‌ 
ஜன்னல்‌ வழியாய்‌ 
(யோசு 2:15). 





f= FTE 
TT 
முது ராகாப்‌ அவர்களை 


அப்பொழு; 
நோக்கி: “தேடுகிறவர்கள்‌ உங்களைக்‌ 
காணாதபடிக்கு, நீங்கள்‌ மலையிலே போய்‌, 
அவர்கள்‌  திரும்பிவருமட்டும்‌ அங்கே 
மூன்றுநாள்‌ ஒளிந்திருந்து, பின்பு உங்கள்‌ 
போங்கள்‌" (யோசு 2:6) என்று 
ஆலோசனை சொல்லுகிறாள்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ எரிகோவின்மீது, 
யுத்தம்பண்ணும்போது, ராகாப்‌ வேவுகாரரை 
இறக்கி விடுவதற்கு பயன்படுத்தின சிவப்பு 
நூல்‌ கயிற்றை, 
ஜன்னலிலே கட்டியிருக்கவேண்டும்‌. 
நூல்‌ கயிறு ராகாபின்‌ 
மற்றவர்களுடைய 
வித்தியாசத்தைக்‌ காண்பிக்கும்‌. 
புத்திரர்‌ எரிகோவிற்குள்‌ பிரவேசிக்கும்போது. 
இந்த சிவப்பு நூல்‌ கயிற்றை அடையாளம்‌ 
பார்த்து, அந்த வீட்டிலுள்ளவர்களுக்கு ஒரு 
தீங்கும்‌ செய்யமாட்டார்கள்‌. 

எகிப்து, 


ஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
ப அறுக்க ப்ப்ட அது 
அவர்கள்‌ ஆட்டுக்குட்டியின்‌ இரத்தத்தை 
தங்கள்‌ வீட்டின்‌ நிலைக்கால்களிலும்‌ 
நிலைச்சட்டங்களிலும்‌ தெளித்தார்கள்‌. 
சங்கார தூதன்‌ தலைச்சன்பிள்ளைகளை 
சங்காரம்பண்ணுவதற்கு வந்தபோது, 
நிலைச்சட்டங்களில்‌ 

அடையாளத்தைப்‌ பார்த்து, அந்த 
வீட்டிலுள்ள தலைச்சன்‌ பிள்ளைகளை 
சங்காரம்பண்ணாமல்‌ கடந்துபோனான்‌. 


தேசத்‌ 


ராகாப்‌ 
வேவுகாரரை 
இறக்கிவிட்டாளோ 

ம்‌ வீட்டாரையும்‌ 

பாதுகாப்பதற்கு பயன்படுத்தப்படுகிறது. நாம்‌ 
கர்த்தருடைய நாமமகிமைக்காகவும்‌, 
அவருடைய ஊழியத்திற்காகவும்‌ 
எதையெல்லாம்‌ பயன்படுத்துகிறோபோ 
அதையெல்லாம்‌ கர்த்தர்‌ நமக்கு 
ஆசீர்வாதமாக்கித்தருவார்‌. அவை நமக்கு 
ஆறுதலாயும்‌ ஆசீர்வாதமாயும்‌ இருக்கும்‌. 

ராகாப்‌ 
தன்னுடைய தாயையும்‌, 
சகோதரரையும்‌, தன்‌ தகப்பன்‌ குடும்பத்தார்‌ 
அனைவரையும்‌, தன்னுடைய வீட்டிலே, 
தன்னிடத்தில்‌ சேர்த்துக்கொள்ள வேண்டும்‌. 
அவர்கள்‌ ராகாபின்‌ வீட்டைவிட்டு 
'துணிகரமாய்‌ வெளியேறிப்போய்விடக்கூடாது. 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ராகாபின்‌ குடும்பத்தார்‌, ராகாபின்‌ 
நிமித்தமாகவே. க்கு தப்பிக்கிறார்கள்‌. 
ராகாபின்‌ 
ry 
அரணாயிருக்கிறது. 
குடும்பத்தாருடைய வீடுகள்‌, 
வீடுகளைவிட பெரிய வீடுகளாகயிருந்தாலும்‌, 
வசதி மிகுந்ததாகயிருந்தாலும்‌, மிகவும்‌ 
பிரதானமான இடங்களில்‌ 
அமைந்திருந்தாலும்‌, அவர்களுக்கு பாதுகாப்பு 
வேண்டுமென்றால்‌, அவர்கள்‌ 
ராகாபோடுகூட, அவளுடைய வீட்டிலே வந்து 
தங்கவேண்டும்‌. 
தங்களுடைய 


இரட்சிக்கப்பட்டவர்கள்‌ 
த்தில்‌ வளர்ச்சி 


ஆவிக்குரிய 
பெறவேண்டுமென்றால்‌, கர்த்தருடைய 
சபைக்கு வரவேண்டும்‌. அங்கே மற்ற 
விசுவாசிகளோடு ஐக்கியமாயிருக்கவேண்டும்‌. 
சத்திய உபதேசங்களைக்‌ கேட்கவேண்டும்‌. 
சணக்கே வராதவர்கள்‌, தங்களுடைய 
ஆவிக்குரிய ஜீவியத்தில்‌ வளர்ச்சி 
பெறுவதற்கு வாய்ப்பில்லை. 


ராகாப்‌ வேவுகாரரை கமிற்றினாலே 
ஜன்னல்‌ வழியாய்‌ இறக்கிவிடுகிறாள்‌. 
வேவுகாரர்கள்‌ தப்பித்துப்போய்விடுகிறார்கள்‌. 
வேவுகாரர்கள்‌ போனபின்பு, ராகாப்‌ 
அவர்களை காட்டிக்கொடுத்துவிடக்கூடாது. 
அவர்களுக்கு மோசம்பண்ணிவிடக்கூடாது. 

வேவுகாரர்கள்‌. 
“நீ எங்கள்‌ 
வெளிப்படுத்தினாயேயானால்‌, 
கையில்‌ வாங்கின 
நீங்கலாயிருப்போம்‌' (யோசு 
சொல்லுகிறார்கள்‌. 


ராகாபினிடத்தில்‌, 
யத்தை 
நீ எங்கள்‌ 
ஆணைக்கு 
2:20) என்று 


அதற்கு ராகாப்‌ 'உங்கள்‌ 
வார்த்தையின்படியே ஆகக்கடவது' என்று 
சொல்லி, அவர்களை அனுப்பிவிடுகிறாள்‌; 
அவர்கள்‌ போய்விடுகிறார்கள்‌; பின்பு ராகாப்‌ 
அந்தச்‌ சிவப்புக்கமிற்றை ஜன்னலிலே 
கட்டிவைக்கிறாள்‌ (யோசு 2:21). 


“அந்தப்படி ராகாப்‌ என்னும்‌ வேசியும்‌ 
தூதர்களை ஏற்றுக்கொண்டு வேறுவழியாய்‌ 
ப்பிவிட்‌ கிரியைகளினாலே. 
நீதியுள்ளவளாக்கப்பட்டாள்‌” 





i THE 
TT 


வேவுகாரர்‌ தப்பிப்பதற்கு ராகாபின்‌ 
வீடு பொருத்தமான டத்தில்‌ 
அமைந்திருக்கிறது. அவள்‌ வீடு 
அலங்கத்தின்‌ மதிலிலிருக்கிறது. ராகாப்‌ 
அலங்கத்திலே குடியிருக்கிறாள்‌. 
(யோசு 2:15). 


அப்போஸ்தலர்‌ பவுலுக்கு தமஸ்குவிலே, 
ஆபத்து உண்டாயிற்று. 
இதுபோலவே 
தப்புவிக்கப்பட்டார்‌. 
மதில்‌ 
அவனுடைய கைக்குத்‌ தப்பினேன்‌” 
1:33). 


(கொரி 


ராகாப்‌ வேவுகாரரை 
வழியாய்‌ இறக்கிவிட்டு, 
தப்பித்துப்போக உதவிசெய்கிறாள்‌. அவர்கள்‌ 
போகும்போது எந்த வழியாகப்‌ 
போகவேண்டும்‌ என்றும்‌, அவர்களுக்கு 
ஆலோசனை சொல்லுகிறாள்‌. 


“தேடுகிறவர்கள்‌ உங்களைக்‌ 
காணாதபடிக்கு, நீங்கள்‌ மலையிலே போய்‌, 
அவர்கள்‌  திரும்பிவருமட்டும்‌ அங்கே. 
மூன்றுநாள்‌ ஒளிந்திருந்து, பின்பு உங்கள்‌ 
போங்கள்‌" (யோசு 2:16) என்று 
ராகாப்‌ வேவுகாரர்களுக்கு தப்பித்துப்போசு 
ஆலோசனைகளைச்‌ சொல்லுகிறாள்‌. 


ஜன்னல்‌ 
அவர்கள்‌ 


ம்‌ கர்த்தருடைய மில்‌ 
போகும்போது கர்த்தருடைய பகல்‌ 
நம்மைப்‌ பாதுகாக்கும்‌. ஆனாலும்‌ கர்த்தர்‌ 
நமக்கு. கொடுத்திருக்கும்‌ ஞானத்தைப்‌ 
பயன்படுத்தி, நம்முடைய பாதுகாப்புக்காக, 
பாதுகாப்பான வழியில்‌ செல்வது மிகவும்‌ 
அவசியம்‌. நாம்‌ கர்த்தருடைய 
பராமரிப்புக்களை விசுவாசிக்கவேண்டும்‌. 
ஆனால்‌ அதை ஒருபோதும்‌ சோதித்துப்‌ 
பார்க்கக்கூடாது. ராகாப்‌ வேவுகாரருக்கு 
புத்தியான 

சொல்லுகிறாள்‌. 

அவர்களுக்கு ௧ 

பராமரிப்பினாலேயே உண்டாயிற்று. 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


வேவுகாரர்‌ திரும்பி 
வருகிறார்கள்‌ 
யோசு 2:22-24 


யோசு 222, அவர்கள்‌ போய்‌, 
மலையிலே சேர்த்து, தேடுகிறவர்கள்‌. 
திரும்பிவருமட்டும்‌, மூன்றுநான்‌ அங்கே. 
தரித்திருத்தார்கன்‌; தேடுகிறவர்கள்‌. 
வழியெல்லாம்‌ அவர்களைத்‌ தேடியும்‌ 
காணாதே போனார்கள்‌. 


யோசு 2:28. அத்த இரண்டு மனுஷரும்‌ 
திரும்பி, மலையிலிருந்து இறங்கி, 
ஆற்றைக்‌. கடத்து, நூனின்‌ 
குமாரனாகிய வோக்வாவினிட த்தில்‌ 
வந்து, தங்களுக்குச்‌ சம்பவித்த 
யாவையும்‌ அவனுக்குத்‌ தெரிவித்து; 


யோசு 2:24. கர்த்தர்‌ 
தேசத்தையெல்லாம்‌ நம்முடைய 
கையில்‌ ஒப்புக்கொடுத்தார்‌; தேசத்தின்‌ 
குடிகனெல்லாம்‌ நமக்கு முன்பாகச்‌ 
'சோர்ந்துபோனார்கள்‌. என்று 
அவனோடே சொன்னார்கள்‌. 


யோசுவா அனுப்பின வேவுகாரர்கள்‌ 
இரண்டுபேரும்‌, பத்திரமாய்த்‌ திரும்பி 
வருகிறார்கள்‌. ராகாப்‌ அவர்களுக்கு 
சொன்ன பிரகாரம்‌, அவர்கள்‌ இருவரும்‌ 
மலையிலே சேர்ந்து, தேடுகிறவர்கள்‌ 
திரும்பிவருமட்டும்‌, மூன்றுநாள்‌ ங்கே 
தரித்திருந்தார்கள்‌; தேடுகிறவர்கள்‌ 
வழியெல்லாம்‌ அவர்களைத்‌ தேடியும்‌ 
காணாதே போனார்கள்‌ (யோசு 2:22). 


.... வேவுகாரரிடத்தில்‌ 

புத்திரருக்கு ஆறுதலான 
உற்சாகமான செய்தியும்‌ 

இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 

சுதந்தரிப்பதற்கு சாதகமான சூழ்நிலைகள்‌ 
அமைந்திருக்கிறது. வேவுகாரர்கள்‌ இருவரும்‌, 
தங்களுக்கு சம்பவித்த யாவையும்‌ 
யோசுவாவுக்கு தெரிவிக்கிறார்கள்‌. 





ழ்‌ நள 
யாய 


எரிகோ கோட்டையின்‌ 


அதன்‌ 


நீளத்தையும்‌, 
அகலத்தையும்‌, உயரத்தையும்‌: 
அவர்கள்‌ யோசுவாவுக்கு 
தெரிவித்திருக்கலாம்‌. எரிகோ கோட்டையின்‌ 
பலம்‌ வேவுகாரருக்கு. பெரிதாய்த்‌ 
தெரியவில்லை. அவர்களுக்கு கர்த்தருடைய 
பலமே பெரிதாய்த்‌ தெரிகிறது. கர்த்தர்‌ 
எரிகோ  தேசத்தையெல்லாம்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரருடைய கையிலே. 
ஒப்புக்கொடுத்திருக்கிறார்‌ என்பதை 
வேவுகாரர்‌ உறுதியாய்‌ நம்புகிறார்கள்‌. 
தேவனுடைய வாக்குத்தத்தம்‌ நிச்சயமாய்‌ 
நிறைவேறும்‌. 

வேவுகாரர்‌ ம்‌ பாதுகாப்பாக. 
தன்னிடத்தில்‌ திரும்‌ வந்தது வொ 
உற்சாகப்படுத்துகிறது. அவர்கள்‌ 
ஜீவசே தாரமில்லாமல்‌, சரீர 
சேதாரமுமில்லாமல்‌, தன்னிடத்தில்‌. 
பத்திரமாய்த்‌ திரும்பி வந்திருப்பது 
கர்த்தருடைய கிருபை என்பதை யோசுவா 
அங்கீரிக்கிறார்‌. வேவுகாரர்‌ இருவரும்‌ 
தன்னிடத்தில்‌ பத்திரமாய்த்‌ திரும்பி வந்தது. 
கர்த்தர்‌ தங்களோடு கூடமிருக்கிறார்‌ 
என்பதற்கு அடையாளம்‌ என்பதை யோசுவா 
புரிந்துகொள்கிறார்‌. 


கர்த்தர்‌... வேவுகாரர்‌ வரையும்‌ 
பாதுகாத்துக்கொண்டார்‌. மக எரிகோ 
பட்டணத்தின்‌ ஊடாக கடந்து சென்றபோது 

பிரசன்னம்‌ அவர்களோடு 


வழிநடத்தி, பத்திரமாக 
அழைத்துக்கொண்டு வந்திருக்கிறார்‌. கர்த்தர்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரர்மீது அன்பாயும்‌, 
கரிசனையாயும்‌ இருக்கிறார்‌. கானான்‌ 
தேசத்தை அவர்களுக்கு சுதந்தரமாய்க்‌: 
கொடுக்கப்போகிறார்‌. 

க்ப்‌ வ கம்‌ 
எரிகோவிலிருந்து புறப்பட்டு, மூன்று 
நாட்களாக மலையிலே தரித்திருந்தார்கள்‌. 
அதன்‌ பின்பு அவர்கள்‌ மலையிலிருந்து 
இறங்கி, யோர்தான்‌ ஆற்றைக்‌ கடந்து, 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நூனின்‌ குமாரனாகிய 
வந்திருக்கிறார்கள்‌. 

பாதுகாத்துக்‌ கொண்ட கர்த்தர்‌, 
ததிரர்‌ 


யோசுவாவினிடத்தில்‌ 
அவர்கள்‌ இருவரையும்‌ 
இஸ்ரவேல்‌ 
எல்லோரையும்‌ 
யோசுவா 


பாதுகாத்துக்கொள்வார்‌ என்று 


இருவரும்‌, எரிகோவிலே 

சம்பவித்தது யாவையும்‌ 

தெரிலிக்கிறார்கள்‌. 

“கர்த்தர்‌ தேசத்தையெல்லாம்‌ 

ம்‌ கையில்‌ ஒப்புக்கொடுத்தார்‌; 

தேசத்தின்‌ குடிகளெல்லாம்‌ நமக்கு முன்பாகச்‌ 

சோர்ந்துபோனார்கள்‌" (யோசு 2:24) என்றும்‌ 
அவர்கள்‌ யோசுவோடே சொல்லுகிறார்கள்‌. 


மனுஷரிடத்தில்‌ 
நைரியமோ இல்லை. 
ஞானமிருந்தால்‌, அவர்கள்‌ 

இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு கீழ்ப்படிந்து 
அவர்களிடத்தில்‌ தங்களை 
ஒப்புக்கொடுப்பார்கள்‌. வர்களுக்கு 
புத்திரரை 


எரிகோவின்‌ 
ஞானமோ, 


அவர்களுக்கு 


சோரந்தபோயிகக்தோர்கள்‌ 
“கர்த்தர்‌ எரிகோ தேசத்தையெல்லாம்‌. 
நம்முடைய கையிலே ஒப்புக்கொடுத்தார்‌' 
என்று வேவுகாரர்‌ இருவரும்‌ யோசுவாவிடம்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 


சாத்தானுக்கு எதிர்த்து 

அவன்‌ நம்மை விட்டு 

அவனுக்கு பயப்பட்டால்‌ 

அவன்‌ நங்கோடு கூடமிருந்து, நம்மை 

மேலும்‌. மேலும்‌ பயமுறுத்துவான்‌. 

மனுஷரில்‌: அநேகர்‌ சாத்தானுக்குப்‌ 

பயந்து. அவனை எதிர்க்க பலமில்லாமல்‌, 
அவனுக்கு அடிமைகளாயிருக்கிறார்கள்‌. 





i THE 
TT 


இஸ்ரவேல்‌ 
நதியைக்‌ கடந்து, 
பிரவேசிக்கிறார்கள்‌. 


புத்திரர்‌ யோர்தான்‌ 
கானான்‌ தேசத்திற்குள்‌ 
யோசுவா மூன்றாவது 
அதிகாரத்திலும்‌, நான்காவது 
அதிகாரத்திலும்‌, இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
கானான்‌ தேசத்தைக்‌ கடந்துபோன சம்பவம்‌ 
விரிவாக எழுதப்பட்டிருக்கிறது. 
யோசுவாவினுடைய கட்டளையின்‌ பிரகாரமாக 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ அனைவரும்‌ 
யோர்தானின்‌ இக்கரைக்கு வருகிறார்கள்‌ 
(யோசு 3:1). 

கட்டளை கொடுக்கிறார்‌. 
சர்வவல்லமையுள்ள தேவன்‌, 

புத்திரரை, யோர்தான்‌ 
வழிநடத்தப்போகிறார்‌. 


இஸ்ரவேல்‌ 
செங்கடலைக்‌ சுடந்ததற்கும்‌, இப்போது 
யோர்தானைக்‌ குடக்கப்போவதற்கும்‌ 
வித்தியாசமுண்டு. செங்கடலைக்‌ து 
திடீரென்று நடந்த சம்பவம்‌. 
எதிர்பாராத விதமாக, 


செங்கடலைக்‌ கடந்தார்கள்‌ 


இப்போதோ, அவர்கள்‌ யோர்தானைக்‌ 
கடப்பதற்கு முன்பாகவே. கர்த்தர்‌ 
அவர்களுக்கு தம்முடைய வார்த்தைகளைச்‌ 
சொல்லுகிறார்‌. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
கர்த்தருடைய உதவியையும்‌ ஒத்தாசையையும்‌ 
எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள்‌. 
யோர்தானைக்‌ கடக்கும்போது, கர்த்தர்‌ 
பெரிய அற்புதத்தைச்‌ செய்வார்‌ என்று 
அவர்கள்‌ நம்புகிறார்கள்‌. 

இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தருடைய 
உடன்படிக்கைப்‌ பெட்டிக்கு 
பின்செல்லவேண்டும்‌ (யோசு 3:2-4). அவர்கள்‌ 
தங்களை பரிசுத்தம்‌ பண்ணிக்கொள்ள 
வேண்டும்‌ (யோசு 3:5). உடன்படிக்கைப்‌ 
பெட்டியை எடுத்துக்கொண்டுபோகிற 
ஆசாரியர்கள்‌, ஜனங்களுக்கு முன்னே 
நடந்துபோகவேண்டும்‌ (யோசு 3:6). 


புத்திரர்‌ 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யோசுவாவைக்‌ 
கனம்பண்ணுகிறார்‌. இஸ்ரவேல்‌ 
புத்திரருடைய படைத்தளபதியாக 
யோசுவாவை உயர்த்துகிறார்‌ (யோசு 3:7 8). 
கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
என்னென்ன காரியங்களை செய்யப்போகிறார்‌ 
என்று யோசுவா அவர்களுக்கு 
சொல்லுகிறார்‌ (யோக 3:9-13). 


கர்த்தர்‌ 


கர்த்தர்‌ வாக்குப்பண்ணின பிரகாரம்‌ 
பிரவாகித்து ஓடுகிற யோர்தான்‌ நதி, தரித்து 
நின்று, இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு. வழி 
உண்டாக்கி கொடுக்கிறது. இஸ்ரவேல்‌. 
புத்திரர்‌ அனைவரும்‌ தண்ணீரற்ற உலர்ந்த 
தரை வழியாக கடந்துபோகிறார்கள்‌ (யோசு 
314-17). இது கர்த்தர்‌ செய்கிற கிரியை. 
இது நம்முடைய கண்களுக்கு 
ஆச்சரியமாயிருக்கிறது. 

உங்களைப்‌ பரிசுத்தம்‌ 
பண்ணிக்கொள்ளுங்கள்‌ 

யோசு 8:1-6 


யோசு 944. அதிகாலமே யோசுவா 
எழுந்திருந்த: பின்பு, அவனும்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திர்‌ அனைவரும்‌ 
சித்தீமிலிருந்து பிரயாணம்‌ பண்ணி, 
யோர்தான்‌. மட்டும்‌ வந்து, அதைக்‌ 
கடத்துபோகுமுன்னே அங்கே 
இராத்தங்கினார்கள்‌.. 


யோசு 3:2. மூன்றுநான்‌ சென்றபின்பு, 
அதிபதிகள்‌ பானயம்‌ எங்கும்‌ போய்‌, 


யோசு 3:3. ஜனங்களை நோக்கி: 
நீங்கள்‌. உங்கள்‌. தேவனாகிய 
கர்த்தருடைய உடன்படிக்கைப்‌ 
பெட்டியையும்‌ அதைச்‌ சுமக்கிற 
கேவியராகிய ஆசாரியர்கனையும்‌ 
கண்டவுடனே, நீங்களும்‌ உங்கள்‌ 
இடத்தைவிட்டு பிரயாணப்பட்டு, 
அதற்குப்‌ பின்‌ செல்லுங்கள்‌. 


யோசு 3:4. உங்களுக்கும்‌ அதற்கும்‌ 
இடையிலே இரண்டாயிரம்‌ முழத்‌ 
தூரமான இடம்‌ இருக்க வேண்டும்‌; 
நீங்கள்‌ நடக்கவேண்டிய வழியை 
அதியும்படிக்கு, அதற்குச்‌ சமீபமாய்‌: 
வராதிருப்பீர்கனாக; இதற்கு முன்னே 
நீங்கள்‌ ஒருபோதும்‌ இத்த வழியாய்‌ 
'நடத்துபோகவில்லை என்று சொல்லி. 
கட்டளையிட்டார்கள்‌. 





i FTE 
TT 


யோசு 3:5, யோசுவா ஜனங்களை 
நோக்கி: உங்களைப்‌. 
பரிசுத்தம்பண்ணிக்கொள்ளூண்கன்‌;. 
நானைக்குக்‌ கர்த்தர்‌ உங்கள்‌ நடுவிலே 
அற்புதங்களைச்‌ செய்வார்‌ என்றான்‌. 


யோக 88. 
ஆசாரியர்களை 


பின்பு. யோசுவா 
நோக்கி: நீங்கள்‌ 
உடன்படிக்கைப்‌ பெட்டியை 
எடுத்துக்கொண்டு ஜனங்களுக்கு. 
முன்னே நடத்துபோங்கள்‌ என்றான்‌; 
அப்படியே உடன்படிக்கைப்‌ பெட்டியை 
எடுத்துக்கொண்டு ஜனங்களுக்கு. 
முன்னே போனார்கள்‌. 


வேவுகாரரிடத்தில்‌, கர்த்தர்‌ 
புத்திரருக்கு செய்த 
அற்புதங்களைச்‌ சொன்னாள்‌. “நீங்கள்‌ 
எகிப்திலிருந்து புறப்பட்டபோது, கர்த்தர்‌ 
உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின்‌ 
தண்ணீரை வற்றிப்போகப்பண்ணினார்‌” 
(யோசு 210) என்று ராகாப்‌ 
வேவுகாரரிடத்தில்‌ சொன்னாள்‌. கர்த்தர்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு செய்த அற்புதத்தை, 
எரிகோவின்‌ ஜனங்கள்‌ எல்லோரும்‌ 
கேள்விப்பட்டிருக்கிறார்கள்‌. 


ஏற்கெனவே, இஸ்ரவேல்‌ 
சிலந்த சமுத்திரத்தின்‌ 
தண்ணீரை வற்றிப்போகப்பண்ணினார்‌ 
இப்போது அதே கர்த்தர்‌, இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கு, யோர்தானின்‌ தண்ணீரையும்‌ 
வற்றிப்போகப்பண்ணுவார்‌ என்று 
எரிகோவின்‌ மனுஷர்‌ நினைக்கிறார்கள்‌. 
பிரவாகித்து ஓடுகிற யோர்தான்‌ நதியோ, 
எரிகோ பட்டணத்திற்கு இயற்கையான 
பாதுகாப்பாமிருக்கிறது. 


எரிகோவின்‌ தண்ணீர்‌ வற்றிப்போனால்‌, 
எரிகோவின்‌ அலங்கத்திலே திறப்பு 
உண்டானதுபோல இருக்கும்‌. எரிகோவுக்கு 
பாதுகாப்பு இருக்காது. இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 
திறக்கப்பட்ட யோர்தான்‌ வழியாக, தங்கள்‌: 
தேசத்திற்கு விரோதமாக வந்து விடுவார்கள்‌ 
என்று நினைத்து, எரிகோவின்‌ ஜனங்கள்‌ 
கலங்குகிறார்கள்‌ 


ராகாப்‌ 


இஸ்ரவேல்‌ 


கர்த்தர்‌ 
புத்திரருக்கு, 


ல்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
அவர்கள்‌ எதிர்பாராத அற்புதங்களை 
செய்கிறார்‌. “நாங்கள்‌ எதிர்பார்த்திராத 
பயங்கரமான காரியங்களை நீர்‌ செய்தபோது. 
நீர்‌ இறங்கினீர்‌, உமது சந்நிதியில்‌ 
பர்வதங்கள்‌ உருகிப்போயின” (ஏசா 64:3). 


கர்த்தர்‌ 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ யோர்தான்‌ மட்டும்‌ 
வந்து, அதைக்‌ கடக்கும்‌ முன்னே அங்கே 
இராத்தங்குகிறார்கள்‌. யோர்தான்‌. 
நதியை எப்படி கடக்கவேண்டும்‌ 
என்னும்‌ கட்டளை, இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
இன்னும்‌ கொடுக்கப்படவில்லை. அவர்கள்‌ 
கர்த்தரை நம்பி இவ்வளவு தூரம்‌ 
வந்திருக்கிறார்கள்‌. ஏற்ற வேளையிலே, 
கர்த்தர்‌ தங்களுக்கு கட்டளை கொடுப்பார்‌ 
என்று, இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
நம்பிக்கையோடிருக்கிறார்கள்‌. 


தேவனாகிய 
சுதந்தரிக்கக்‌ 
நீங்கள்‌ சுதந்தரித்துக்‌ 
கொள்ளும்படிக்கு, இன்னும்‌ மூன்று 
நாளைக்குள்ளே இந்த யோர்தானைக்‌ கடந்து 
போவீர்கள்‌" (யோக 1) என்று 
கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு ஏற்கெனவே 
வாக்குப்பண்ணியிருக்கிறார்‌. அவர்கள்‌ 
கர்த்தருடைய வார்த்தையை நம்பி, 
யோர்தான்‌ மட்டும்‌ வந்திருக்கிறார்கள்‌. 


கர்த்தர்‌ 
கொடுக்கும்‌ 


நம்முடைய ஆவிக்குரிய பிரயாணத்தில்‌, 
நம்மால்‌ முடிந்த வரையிலும்‌: நாம்‌ 
முன்னேறிப்போகவேண்டும்‌. கர்த்தருடைய 
தெய்வீக கிருபைகளையும்‌, அவருடைய 
பாதுகாப்புக்களையும்‌, பராமரிப்புக்களையும்‌ 
நம்பி, அதைச்‌ சார்ந்து; நம்முடைய 
ஆலிக்குரிய பிரயாணத்தில்‌ தொடர்ந்து 
முன்னேறிச்‌ செல்லவேண்டும்‌. 


யோசுவா இஸ்ரவேல்‌ புத்திரரை 
வழிநடத்துகிறார்‌. அவர்‌ ஒரு நல்ல தலைவர்‌. 
அவர்‌ அதிகாலமே நித்திரையிலிருந்து 
எழுந்துவிடுவார்‌. யோசுவா அதிகாலமே 
எழுந்துவிடும்‌ சம்பவம்‌ ஒரு சில வசனங்களில்‌ 
எழுதப்பட்டிருக்கிறது (யோசு 6:12; 7:16; 8:10). 

சுவா தன்னுடைய படுக்கையிலே. 
சோம்பேறியாக படுத்திருக்கமாட்டார்‌. 
அவர்‌ அதிகநேரம்‌ ஓய்வெடுப்பதுமில்லை. 
பெரிய காரியங்களை பொறுப்பாய்ச்‌ 
செய்கிறவர்கள்‌, அதிகநேரம்‌ நித்திரை 
பண்ணாமல்‌, அதிகாலமே. 


எழுந்துவிடுவார்கள்‌.. 


யோசுவா அதிகாலமே எழுந்திருந்த 
பின்பு, அவரும்‌ இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
அனைவரும்‌ சித்தீமிலிருந்து 
பிரயாணம்‌ பண்ணி, யோர்தான்‌ மட்டும்‌. 
வந்து, அதைக்‌ கடந்துபோகுமுன்னே அங்கே 
இராத்தங்குகிறார்கள்‌ (யோசு 347. 





i FTE 
TT 


யோசுவா ஜனங்களின்‌ அதிபதிகளுக்கு 
கட்டளை கொடுக்கிறார்‌. 
பாளயமெங்கும்போய்‌, 
கட்டளைகளை, இஸ்ரவேல்‌ 
அறிவிக்கிறார்கள்‌. ர்கள்‌ 
உடன்படிக்கைப்‌ 
பின்செல்லவேண்டும்‌. உடன்படிக்கைப்‌ பெட்டி 
தங்களை வழிநடத்தும்‌ என்று, அவர்கள்‌ 
உடன்படிக்கைப்‌ பெட்டியை நம்பவேண்டும்‌. 
கர்த்தருடைய உடன்படிக்கைப்‌ 
பெட்டியை நம்புவது, கர்த்தரையே நம்புவதற்கு 
அடையாளம்‌. கர்த்தருடைய பிரசன்னத்திற்கு, 
அவருடைய உடன்படிக்கைப்‌ பெட்டி 
அடையாளமாயும்‌, அச்சாரமாயும்‌ இருக்கிறது. 
யோசுவா உடன்படிக்கைப்‌ பெட்டியைப்பற்றிச்‌ 
சொல்லும்போது, “உங்கள்‌ தேவனாகிய 
கர்த்தருடைய உடன்படிக்கைப்‌ பெட்டி” என்று 


சொல்லுகிறார்‌. 


தேவனாகிய கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கு கர்த்தராயிருக்கிறார்‌. இந்த 
சத்தியத்தைவிட அவர்களுக்கு ஆறுதலான 
சத்தியம்‌ வேறு எதுவுமே இல்லை. கர்த்தர்‌ 
தங்களோடு என்னும்‌ 
சத்தியம்‌ பத்திரை 


கூடமிருக்கிறார்‌ 
இஸ்ரவேல்‌ 
உற்சாகப்படுத்துகிறது. சேனைகளின்‌ கர்த்தர்‌ 


இஸ்ரவேல்‌ புத்திரரோடு 
பண்ணியிருக்கிறார்‌. 

இஸ்ரவேல்‌ புத்திரர்‌. முன்ப 
வனாந்தரத்தில்‌ வ்‌ ஈது, 
ஆசாரியர்கள்‌... பாளயத்திற்கு நடுவே. 
உடன்படிக்கைப்‌ பெட்டியை சுமந்து 
செல்வார்கள்‌. ஆனால்‌ இப்போதோ. 
உடன்படிக்கைப்‌ பெட்டி இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கு முன்பாக. போகிறது. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ உடன்படிக்கைப்‌ 
பெட்டிக்கு பின்செல்கிறார்கள்‌. 


உடன்படிக்கை 


“அவர்கள்‌ கர்த்தருடைய 
பர்வதத்தைவிட்டு, மூன்றுநாள்‌ பிரயாணம்‌: 
போனார்கள்‌; மூன்று நாள்‌ பிரயாணத்திலும்‌ 
கர்த்தருடைய உடன்படிக்கைப்‌ பெட்டி 
அவர்களுக்கு இளைப்பாறும்‌ ஸ்தலத்தைத்‌ 
தேடிக்‌ காட்டும்படிக்கு அவர்கள்‌ முன்‌: 
சென்றது” (எண்‌ 10:33). 


கர்த்தருடைய உடன்படிக்கைப்‌ பெட்டி, 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு இளைப்பாறும்‌ 
ஸ்தலத்தைத்‌. தேடிக்கண்டுபிடிக்கும்‌. 
அவர்களை வாக்குத்தத்த தேசமாகிய 
கானான்‌ தேசத்திற்கு வழிநடத்திச்‌ செல்லும்‌. 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
சுதந்தரிப்பதற்கு,, 
உடன்படிக்கைப்‌ 
உதவியாயிருக்கும்‌. 
உடன்படிக்கைப்‌ 
புத்திரரை, 
வழிநடத்தும்‌. 


கானான்‌ தேசத்தைச்‌ 
கர்த்தருடைய 
அவர்களுக்கு 
கர்த்தருடைய 

பெட்டியே, இஸ்ரவேல்‌ 
வாக்குத்தத்த தேசத்திற்கு. 


பெட்டி 


உடன்படிக்கைப்‌ 
பிரமாணம்‌ எந்தப்‌ 
வைக்கப்பட்டிருக்கிறது. 
பெட்டியின்மீது 


கர்த்‌ 
பெட்டியில்‌: 
கற்பலகைகள்‌ 
உடன்படிக்கைப்‌ 
கிருபாசனம்‌ இருக்கிறது. கர்த்தருடைய 
உடன்படிக்கைப்‌ பெட்டியானது, அவருடைய 
பிரமாணத்திற்கும்‌, அவருடைய கிருபைக்கும்‌ 
அடையாளம்‌. 


உடன்படிக்கைப்‌ 
இருதயத்தை 
இத! 


பெட்டி நம்முடைய 
ஆ செய்யவேண்டும்‌. 
கர்த்தருடைய பிரமாணமும்‌, 
அவருடைய கிருபையும்‌ நம்முடைய 
இருதயத்தை ஆளுகை செய்யவேண்டும்‌ 
என்று பொருள்‌. உடன்படிக்கைப்‌ பெட்டி 
நம்மோடு கூடமிருக்கும்போது, கர்த்தருடைய 
பிரசன்னமும்‌, அவருடைய சிலாக்கியமும்‌ 
நம்மோடு கூடமிருக்கிறது என்பதற்கு 
அடையாளம்‌. 


லேவியராகிய ஆசாரியர்கள்‌ 
கர்த்தருடைய உடன்படிக்கைப்‌ பெட்டியை 
சுமக்கவேண்டும்‌. தம்முடைய பெட்டியை 
சுமப்பதற்கு, கர்த்தர்‌ ஆசாரியர்களை 
நியமனம்பண்ணியிருக்கிறார்‌. ஆசாரியர்கள்‌ 


லேவியர்மீதும்‌ ஆசாரியர்மீதும்‌ நம்பிக்கை 
வைத்திருக்கலாம்‌. 


இஸ்ரவேல்‌ 
பெட்டியை 


உடன்படிக்கைப்‌ 
ஆசாரியர்மீது 
நம்பிக்கை வைக்காமல்‌, அவர்கள்‌ 
சுமக்கிற உடன்படிக்கைப்‌ பெட்டியின்மீது, 
நம்பிக்கை வைக்கவேண்டும்‌. இஸ்ரவேல்‌ 
தங்களைப்‌ பின்தொடரவேண்டும்‌ 
ஆசாரியர்கள்‌ 
தாங்கள்‌ 
உடன்படிக்கைப்‌ 
பின்‌ தொடரவேண்டும்‌ 

என்றே வழிநடத்தவேண்டும்‌. 


புத்திரர்‌ 
சுமக்கிற 





i THE 
TT 


ஆசாரியர்கள்‌ 
பெட்டியை சுமப்பதுபோல, 
ஊழியக்காரர்கள்‌, 

ஜீவவார்த்தைகளை, 

இருதயங்களில்‌ சுமக்கவேண்டும்‌. 
தங்களுக்கு கொடுத்திருக்கிற 
பிரமாணங்களுக்கு, ஆசாரியர்கள்‌ 
உண்மையுள்ளவர்களாயிருக்கவேண்டும்‌. 
கர்த்தருடைய உடன்படிக்கைப்‌ பெட்டி 
அவருடைய பிரசன்னத்திற்கு 
அடையாளமாகவும்‌, அவருடைய 
வல்லமைக்கும்‌. கிருபைக்கும்‌. 
அடையாளமாகவும்‌ இருக்கிறது. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ யோர்தான்‌ மட்டும்‌ 
வந்து. அதைக்‌ கடக்கும்‌ முன்னே அங்கே 
மூன்றுநாள்‌ இராத்தங்குகிறார்கள்‌. யோசுவா 
ஜனங்களின்‌ அதிபதிகளுக்கு சொன்ன 
செய்தியை, அதிபதிகள்‌ பாளயமெங்கும்‌ 
போய்‌, யோசுவாவின்‌ நாமத்தினாலே. 
கட்டளையாய்ச்‌ சொல்லுகிறார்கள்‌. 


"நீங்கள்‌ உங்கள்‌ தேவனாகிய 
கர்த்தருடைய உடன்படிக்கைப்‌ பெட்டியையும்‌ 
அதைச்‌ சுமக்கிற கேலியராகிய 
ஆசாரியர்களையும்‌ கண்டவுடனே, நீங்களு 
நங்கள்‌. இடத்தைலிட்டு... பிமாணப்படடு 
அதற்குப்‌ பின்செல்லுங்கள்‌” (யோசு 
என்று இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
சொல்லப்படுகிறது. 


நீங்கள்‌ 
உடன்படிக்கைப்‌ 
பின்செல்லுங்கள்‌' 
புத்திரருக்கு 


கட்டளை. 


உங்கள்‌ இடத்தைவிட்டு, 
பெட்டிக்கு 
என்பதே இஸ்ரவேல்‌ 
சொல்லப்பட்ட வது 
தேவனுடைய பிரமாணம்‌ எங்கே 


க ்ட்டம்பாகம்போது நாமும்‌ 
இடத்தைவிட்டு பிரயாணப்பட்டு,. 
கர்த்தருடைய பிரமாணங்களை பின்பற்றிச்‌ 
செல்லவேண்டும்‌. 


கர்த்தருடைய வார்த்தையே நம்முடைய 
ஜீலியத்தை ஆளுகை செய்யவேண்டும்‌. 
கர்த்தருடைய வார்த்தையின்‌ 
பிரமாணத்திற்கும்‌, நியமத்திற்கும்‌ 
கீழ்ப்படிந்து, கர்த்தருடைய 
வசனங்களைப்‌ பின்பற்றி நடக்கவேண்டும்‌. 
பரிசுத்த ஆவியானவரின்‌ ஆளுகைக்கும்‌, 
வழிநடத்துதலுக்கும்‌ கீழ்ப்படிந்து, 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆலியானவரைப்‌ 
அப்போது 
ஜீவியத்தில்‌: 


உண்டாகும்‌. 


பின்பற்றவேண்டும்‌. 
நம்முடைய ஆவிக்குரிய 
சந்தோஷமும்‌ சமாதானமும்‌ 


கர்த்தருடைய இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌, 
அவருடைய உடன்படிக்கைப்‌ பெட்டிக்கு 
பின்சென்றதுபோல, நாமும்‌ கர்த்தருடைய 
வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, அவருக்கு 
பின்செல்லவேண்டும்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌  லேவியராகிய 
பின்செல்லவேண்டும்‌. 
கர்த்தருடைய உடன்படிக்கைப்‌ 
சுமக்கும்‌ வரையிலும்‌, 
அவர்களுக்கு பின்செல்லவேண்டும்‌. அவர்கள்‌ 
உடன்படிக்கைப்‌ பெட்டியை 
சுமக்கவில்லையென்றால்‌, இஸ்ரவேல்‌ பத்திர 
அவர்களுக்கு பின்செல்லக்கூடாது. 


விசுவாசிகளாகிய நாமும்‌, 
ஊழியக்காரர்களைப்‌ பின்பற்றுகிறோம்‌. 
ஊழியக்காரர்கள்‌ கிறிஸ்துவைப்‌ பின்பற்றும்‌ 
வரையிலும்‌, நாம்‌ அவர்களைப்‌ பின்பற்றலாம்‌. 
ஊழியக்காரர்கள்‌. கிறிஸ்துவைப்‌ 
பின்பற்றலில்லையென்றால்‌, நாம்‌ அந்த 
ஊழியக்காரர்களைப்‌ பின்பற்றக்கூடாது. 

யோசுவா 


செய்தியை, 


ஜனங்களின்‌ அதிபதிகள்‌, 
தங்களுக்கு சொன்ன 
பாளயமெங்கும்போய்‌ அறிவிக்கிறார்கள்‌. 
“உங்களுக்கும்‌ அதற்கும்‌ இடையிலே 
இரண்டாயிரம்‌ முழத்‌ தூரமான இடம்‌ இருக்க 
வேண்டும்‌; நீங்கள்‌ நடக்கவேண்டிய வழியை 
அறியுப்டடிக்கு,. அதற்குச்‌ சமீபமாய்‌ 
வராதிருப்பீர்களாக; இதற்கு முன்னே நீங்கள்‌ 
போ, வழியாய்‌ 


கட்டளையாய்ச்‌ சொல்லுகிறார்‌. 


உடன்படிக்கைப்‌ பெட்டிக்கு பின்னால்‌. 
செல்லுகிறவர்கள்‌, பெட்டிக்கு அருகாமையில்‌ 
போகக்கூடாது. அவர்களுக்கும்‌ பெட்டிக்கும்‌. 
நடுவே ஒரு இடைவெளியைக்‌ 
காத்துக்கொள்ள வேண்டும்‌. இஸ்ரவேல்‌ 
ஜனங்களுக்கும்‌, கர்த்தருடைய 
உடன்படிக்கைப்‌ பெட்டிக்கும்‌ இடையிலே. 
இரண்டாயிரம்‌ முழம்‌ தூரமான இடம்‌ 
இருக்கவேண்டும்‌. இஸ்ரவேல்‌ புத்திரரில்‌ 
ஒருவரும்‌, இந்த இடைவெளியைக்‌ 
காத்துக்கொள்ளாமல்‌, உடன்படிக்கைப்‌ 
பெட்டிக்கு அருகாமையில்‌ வந்துவிடக்கூடாது. 





f= FTN 
TT 


பெட்டிக்கு 
லபல இஸ்ரவேல்‌. 
பயபக்திக்கு 
ந்தப்‌ பிரமாணம்‌ 
ஏற்பாட்டுக்காலத்தில்‌ கொடுக்கப்‌ 
பட்டது. அந்தக்காலம்‌ அவர்களுக்கு 
அடிமைத்தனம்‌, பயங்கரம்‌ 
காலமாகும்‌. இஸ்ரவேல்‌ 
ஏற்பாட்டுக்காலத்திலே,. 
நியாயப்பிரமாணத்திற்கு 
அடிமைகளாகமிருந்தார்கள்‌. அவர்களுக்கு 
விடுதலை கொடுக்கப்படவில்லை. 
புதிய ஏற்பாட்டுக்காலத்து. 
விசுவாசிகளாகிய க 
இயேசுகிறிஸ்துவின்‌ மூலமாய்‌ 
கொடுக்கப்பட்டிருக்கிறது. 
இயேசுகிறிஸ்துவின்‌ 
கிருபாசனத்தண்டையில்‌ 
கிட்டிச்சேருகிற 
பெற்றிருக்கிறோம்‌. 
கர்த்தருடைய உடன்படிக்கைப்‌ பெட்டி 
அவருடைய பரிசுத்த பிரசன்னத்திற்கு 
அடையாளமாயிருக்கிறது. உடன்படிக்கைப்‌ 
பெட்டிக்கு மனுஷருடைய பாதுகாப்பு 
தேவையில்லை. உடன்படிக்கைப்‌ பெட்டியால்‌ 
தன்னைத்‌ தானே பாதுகாத்துக்கொள்ள 
முடியும்‌. யுத்தரன்னத்தர்கள்‌ உடன்படிக்கைப்‌ 
பெட்டியை பாதுகாக்கவேண்டும்‌ என்னும்‌ 
அவசியமில்லை. உடன்படிக்கைப்‌ பெட்டிதான்‌, 
யுத்தசன்னத்தரையும்‌, இஸ்ரவேல்‌ 
புத்திரரையும்‌ பாதுகாக்கிறது. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ இதற்கு முன்னே 
ஒருபோதும்‌ இந்த வழியாய்‌. 
நடந்துபோகவில்லை. ஆகையினால்‌ அவர்கள்‌ 
உடன்படிக்கைப்‌ பெட்டிக்கு 
பின்செல்லவேண்டும்‌. உடன்படிக்கைப்‌ பெட்டி 
, வழிநடத்தவேண்டும்‌. 
உடன்படிக்கைப்‌, 
பெட்டியை நோக்கிப்‌ பார்த்து. அது தங்களை 
எந்தப்‌ லை வழிநடத்துகிறதோ, அந்தப்‌ 
பாதையில்‌, உடன்படிக்கைப்‌ பெட்டிக்கு. 
பின்னால்‌ ்‌ செவேண்டும்‌ 


உடன்படிக்கைப்‌ 
பார்க்கும்போதே இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
சந்தோஷமும்‌, உற்சாகமும்‌, திருப்தியும்‌ 
உண்டாகும்‌. த்தருடைய பரிசுத்தமான 
பிரசன்னம்‌ தங்களோடு கூடவே இருக்கிறது. 
என்னும்‌ ஆறுதலும்‌ அவர்களுக்கு கிடைக்கும்‌. 


பெட்டியைப்‌ 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு எந்த வழியாக 
நடந்துபோகவேண்டும்‌ என்பதும்‌ தெரியாது. 
அவர்கள்‌ போகவேண்டிய இந்த வழியிலே, 
இதற்கு முன்பு அவர்கள்‌, ஒருபோதும்‌ 
நடந்துபோன துமில்லை. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ யோர்தானைக்‌ 
குடந்துபோகவேண்டும்‌. இந்தப்‌ பாதையில்‌ 
அவர்கள்‌ இதற்கு முன்பு கடந்துபோனதில்லை. 
தண்ணீர்‌ வழியாக எப்படி 
நடந்துபோகவேண்டும்‌ என்றும்‌ 
அவர்களுக்குத்‌ தெரியாது. இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ எகிப்து தேசத்திலிருந்து 
விடுவிக்கப்பட்டபோது செங்கடலைக்‌ 
கடந்தார்கள்‌. இது இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
பழைய அனுபவம்‌. செங்கடல்‌ வழியாக 
நடந்துபோனவர்களில்‌ அநேகர்‌ இப்போது 
உமிரோடில்லை. யோர்தானைக்‌ கடப்பது 
இஸ்ரவேல்‌. புத்திரருக்கு. புதிய 
அனுபவமாயிருக்கிறது. 
ரம்‌ பிறப்பதும்‌, 
பத மகனா 


ஒரு தரம்‌ 
தும்‌ மனுஷருக்கும்‌. 
நியமிக்கப்பட்டிருக்கிறது.  உயிரோடிருக்கிற 
நம்மில்‌ ஒருவர்கூட, மரணப்பள்ளத்தாக்கின்‌ 
வழியாக  நடந்துபோனதில்லை. நாம்‌ 
மரித்தாலும்‌ கர்த்தருடைய 
பிரசன்னத்திலிருப்போம்‌ என்னும்‌ நம்பிக்கை 
நமக்குள்‌ இருக்கவேண்டும்‌. அப்போதுதான்‌ 
நம்மால்‌, பயப்படாமல்‌, தைரியமாக, கர்த்தரை 
நம்பி, மரணப்பள்ளத்தாக்கின்‌ வழியாகக்‌ 
கடந்துபோகமுடயும்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ யோர்தான்‌ 
இதற்கு முன்பு 
ஆனாலும்‌ 
அவர்களுக்கு 
அந்தப்‌ 
அடையாளமான 


கர்த்தருடைய பிரசன்னம்‌. 
மன்ற செல்லுகிறது. 
ஈசன்னத்திற்கு 


உடன்படிக்கைப்‌ பெட்டிக்கு... பின்னால்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ செல்லப்போகிறார்கள்‌. 
ஆகையினால்‌ அவர்கள்‌ தைரியமாயும்‌, 
உற்சாகமாயும்‌, யோர்தானைக்‌ கடக்கலாம்‌. 


புத்திரர்‌ யோர்தாணைக்‌ 
அவர்கள்‌ கர்த்தருக்கு 
பரிசத்தமாயிருக்கவேண்டும்‌. 


பரிசுத்தம்பண்ணிக்கொள்ளுங்கள்‌;நாளைக்குக்‌. 
கர்த்தர்‌ உங்கள்‌ நடுவிலே அற்புதங்களைச்‌ 
செய்வார்‌" (யோசு 3:5) என்று சொல்லுகிறார்‌. 





i FTE 
TT 


இஸ்ரவேல்‌ புத்திருக்கு கர்த்தர்‌ 
செய்யப்போகிறார்‌ என்பதையும்‌, 
எப்போது செய்யப்போகிறார்‌ 
யோசுவாவால்‌ சொல்ல: 
“நாளைக்கு கர்த்தர்‌ உங்கள்‌ 


என்ன 
அதை அவர்‌ 
என்பதையும்‌ 
முடிகிறது. 


என்று 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தர்‌ செய்யும்‌ 
அற்புதங்களைப்‌ பார்க்கப்போகிறார்கள்‌. 
கர்த்தருடைய மகிமையைக்‌ 
காணப்போகிறார்கள்‌. கர்த்தருடைய 
கிருபையை அனுபவிக்கப்போகிறார்கள்‌. 
கர்த்தருடைய ஆசீர்வாதங்களைப்‌ 
பெற்றுக்கொள்வதற்கு அவர்கள்‌ தங்களை 
தகுதிப்படுத்த வேண்டும்‌. அவர்கள்‌ 
தங்களைப்‌ 
பரிசுத்தம்பண்ணிக்கொள்ளவேண்டும்‌. 

கர்த்தருடைய பைகளை நாம்‌ 
பூரணமாய்‌ அனுபவிக்கவேண்டுமென்றால்‌, 
நாமும்‌ நம்மை பரிசுத்தம்பண்ணிக்‌ 
கொள்ளவேண்டும்‌. உலகப்பிரகாரமான 
காரியங்களிலிருந்தும்‌, கவலைகளிலிருந்தும்‌ 
நம்மை... விடுவித்து, கர்த்தரைப்பற்றித்‌ 
தியானிக்கவேண்டும்‌. கர்த்தருடைய 
மகிமைக்கு நம்மை ஒப்புக்கொடுக்கவேண்டும்‌. 
நம்முடைய மாம்சத்தின்‌ 
அசுத்தங்களையெல்லாம்‌ நம்மைவிட்டு நீக்கி, 
நம்மை சுத்தம்பண்ணவேண்டும்‌. 


யோசுவா ஜனங்களுக்கு கட்டளை 
கொடுத்த பின்பு, அவர்‌ ஆசாரியர்களுக்கும்‌ 
கட்டளை கொடுக்கிறார்‌ நீங்கள்‌ 
உடன்படிக்கைப்‌ பெட்டியை எடுத்துக்கொண்டு 
ஜனங்களுக்கு முன்னே நடந்துபோங்கள்‌"' 
(யோசு 3:6) என்று சொல்லுகிறார்‌. 
ஆசாரியர்களும்‌, அப்படியே உடன்படிக்கைப்‌ 
பெட்டியை எடுத்துக்கொண்டு ஜனங்களுக்கு 
முன்னே போகிறார்கள்‌. 


உடன்படிக்கைப்‌ பெட்டியை சுமப்பது 
லேலியருடைய ஊழியம்‌. 'பாளயம்‌. 
புறப்படும்போது, ஆரோனும்‌ அவன்‌ குமாரரும்‌ 


எடுத்துக்கொண்டுபோகிறதற்கு 
ள்‌; அவர்கள்‌ சாகாதடிக்கு 
பரிசுத்தமானதைத்‌ தொடாதிருக்கக்கடவர்கள்‌; 
ஆசரிப்புக்‌ கூடாரத்திலே கோகாத்‌ புத்திரர்‌ 
சுமக்கும்‌ சுமை இதுவே” (எண்‌ 4:15), 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தருடைய உடன்படிக்கைப்‌ 
புறப்பட்டுப்போகும்போது, 
வழக்கமாக ஜெபிக்கிற ஜெபத்தை, யோசுவா 
ஜெபித்திருக்கவேண்டும்‌. 


'பெட்டியானது புறப்படும்போது, மோசே: 
கர்த்தாவே, எழுந்தருளும்‌, உம்முடைய 
சத்துருக்கள்‌ சிதறடிக்கப்படுவார்களாக; 
உம்மைப்‌ பசைக்கிறவர்கள்‌ உமக்கு 
முன்பாக ஓடிப்போவார்களாக என்பான்‌" 
(எண்‌ 10:35). 


பெட்டி 
மோசே 


ஊழியக்காரர்களை 
கர்த்தர்‌ 
கொடுத்திருக்கிற 
நேர்த்தியாய்ச்‌ செய்வதற்கு, 
ஊழியக்காரர்களுக்கு 
ஒத்தாசையாயிருக்கவேண்டும்‌. ஊழியக்‌ 
காரர்களும்‌ கர்த்தருடைய வழியிலே நடக்க 
பழகிக்கொள்ளவேண்டும்‌. ஊழியத்தில்‌ 
எவ்வளவு பிரச்சனைகள்‌ வந்தாலும்‌, 
ஊழியக்காரர்கள்‌ கர்த்தரையே நம்பவேண்டும்‌. 


அதிபதிகள்‌ 
உற்சாகப்படுத்தவேண்டும்‌. 


உடன்படிக்கைப்‌ பெட்டி. 
யோசு 9:7-18 


 யோகவாவை 
மோசேயேோடே, 
உன்னோடும்‌ 
என்பதை 
இஸ்ரவேலரெல்லாரும்‌ அறியும்படிக்கு, 
இன்னு அவர்கள்‌ கண்களுக்குமுன்‌ பாக 
உன்னை மேன்மைப்படுத்துவேன்‌. 


கர்த்தர்‌ 


யோசு 38. உடன்படிக்கைப்‌ 
பெட்டியைச்‌ சுமக்கிற ஆசாரியரைப்‌ 
பார்த்து: தீங்கன்‌ யோர்தான்‌ தண்ணீர்‌ 
ஓரத்தில்‌ சேரும்போது, யோர்தானில்‌ 
நில்லுங்கள்‌ என்று தீ 
கட்டனையிடுவாயாக என்றார்‌. 


யோசு 89. யோசுவா இஸ்ரவேல்‌ 
ஒத்தை நோக்கி: நீங்கன்‌ இங்கே. 

சேர்த்து, உங்கள்‌ தேவனாகிய 
கர்த்தருடைய வார்த்தைகளைக்‌. 
கேளுங்கள்‌ என்றான்‌. 





i THE 
TT 


யோசு 300. பின்பு யேோகவா 
ஜீவனுன்னள தேவன்‌ உங்கள்‌ நடுவே 
இருக்கிறார்‌ என்பதையும்‌, அவர்‌ 
கானானியரையும்‌ ஏத்தியரையும்‌ 
ஏவியரையும்‌ பெரிசியரையும்‌ 
கிர்காசியரையும்‌ எமேரியரையும்‌ 
எழூசியரையும்‌ உங்களுக்கு முன்பாகத்‌ 
துரத்திவிடுவார்‌ என்பதையும்‌, நீங்கள்‌: 
அறித்துகொள்வதற்கு அடையான மாக: 


யோசு 3. இதே, சர்வ பூமிக்கும்‌. 
ஆண்டவராயிருக்கிறவருடைய 
உடன்படிக்கைப்‌ பெட்டி உங்களுக்கு. 
முன்னே யோர்தானிலே போகிறது. 


யோக 3:12. இப்பொ இஸ்ரவேல்‌ 
கோத்திரங்கவிலே. 'னிரண்டுபேரை, 
ஒவ்வொரு கோத்திரத்துக்கு 
ஒவ்வொருவராகப்‌ பிரித்தெடுங்கள்‌.. 


யோசு 313. சம்பவிப்பது. 
என்னவென்றால்‌, சர்வபூமிக்கும்‌ 
ஆண்டவராகிய கர்த்தரின்‌ பெட்டியைச்‌: 
சுமக்கிற. ஆசாரியர்களின்‌. 
உன்னங்கால்கன்‌. யோர்தானின்‌. 
"தண்ணீரிலே பட்டமாத்திரத்தில்‌, 
மேலேயிருந்து ஒடிவருகிற. 
யோர்தானின்‌ தண்ணீர்‌ ஓடாமல்‌ ஒரு 
குவியலாக நிற்கும்‌ என்‌ றான்‌. 


யோசுவாவை 
யோசுவா கர்த்தரைக்‌ 
நாம்‌ கர்த்தரைக்‌ 
நம்மை 


கர்த்தர்‌ 
'மேன்மைபடுத்துகிறார்‌ 
கனம்பண்ணுகிறார்‌ 
குனம்பண்ணும்போது, அவர்‌ 
மேன்மைப்படுத்துவார்‌ 


கர்த்தர்‌ மோசுவாவை 
“நான்‌ மோசேயோடே இருந்ததுபோல, 
உன்னோடும்‌ இருக்கிறேன்‌ என்பதை 
இஸ்ரவேலரெல்லாரும்‌ அறியும்படிக்கு, இன்று 
அவர்கள்‌ கண்க ன்பாக உன்னை 
மேன்மைப்படுத்துவேன்‌” (யோசு 3:7) என்று 
சொல்லுகிறார்‌. 
கர்த்தர்‌ 
'மோசேயோடுகூட 


நோக்கி: 


கிருபாசனத்திலிருந்து 
பேசினார்‌. கர்த்தர்‌ 
மோசேக்கு செய்த நன்மையை, 
யோசுவாவுக்கும்‌. செய்வதாக 
வாக்குப்பண்ணுகிறார்‌. கர்த்தர்‌ மோசேயோடே 
இருந்ததுபோல, யோசுவாவோடும்‌ இருப்பார்‌. 
இது  யோசுவாவுக்கு கர்த்தர்‌ கொடுக்கும்‌ 
மிகப்பெரிய மேன்மை. 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


அறிந்துகொள்வார்கள்‌. கர்த்தர்‌ யோசுவாவை 
இஸ்ரவேலர்‌ எல்லோருடைய கண்களுக்கு 
முன்பாகவும்‌ மேன்மைப்படுத்துகிறார்‌. 

கர்த்தர்‌ யோசுவாவோடு கூடமிருப்பதாக, 
ஏற்கெனவே வாக்குப்பண்ணியிருக்கிறார்‌ 
நீ. உமிரோடிருக்கும்‌ நாளெல்லாம்‌ 
ஒருவனும்‌ உனக்கு முன்பாக எதிர்த்து 
நிற்பதில்லை, நான்‌ மோசேயோடே 
இருந்ததுபோல, உன்னோடும்‌ இருப்பேன்‌; 
நான்‌ உன்னைவிட்டு விலகுவதுமில்லை, 
உன்னைக்‌ கைவிடுவதுமில்லை" 
(யோசு 1:5) என்று கர்த்தர்‌ யோசுவாவக்குச்‌ 
சொன்னார்‌ 


கர்த்தர்‌ 
வாக்குத்தத்தம்‌ 


யோசுவாவுக்குச்‌ சொன்ன 
நிறைவேறும்‌. கர்த்தர்‌ 
யோகவாவை. மேன்மைப்படுத்துவதை, 
இஸ்ரவேலர்‌ எல்லோரும்‌ 
அறிந்துகொள்வார்கள்‌. கர்த்தர்‌ யோசுவாவை 
மேன்மைப்படுத்தும்போது, யாருக்கும்‌ 
தெரியாமல்‌, இரகசியமாக. 
மேன்மைப்படுத்தாமல்‌, இஸ்ரவேலர்‌ 
எல்லோருடைய கண்களுக்கு முன்பாக, 
பிரத்தியட்சமாக மேன்மைப்படுத்துவார்‌. 


ம்மோடு கூடமிருக்கும்போது, 
நாம்‌. ய்யாகவே. கர்த்தரால்‌ 
மேன்மைப்படுத்தப்பட்டவர்களாகுமிருக்கிறோம்‌. 
கர்த்தர்‌ நம்மை தம்முடைய ஊழியக்காரராக 
ஏற்றுக்கொண்டு, தம்முடைய ஊழியத்திலே 
பயன்படுத்தும்போது, நாம்‌ 
சிலாக்கியங்களையும்‌, பாக்கியத்தையும்‌ 
பெற்றுக்கொள்கிறோம்‌. 


கர்த்தர்‌ 


அ கனம்பண்ணுவார்கள்‌. அந்த 
அதிபதிகளோடு கர்த்தர்‌ 
கூடமிருப்பாரென்றால்‌, அவர்களுக்கு அதிக 
மேன்மை உண்டாயிருக்கும்‌. கர்த்தருக்கு 
பயந்த அதிபதிகளை விசுவாசிகளும்‌ 
கனம்பண்ண வேண்டும்‌. 





i= FTE 
TT 


கர்த்தர்‌ யோசுவாவை நோக்கி, 
“உடன்படிக்கைப்‌ பெட்டியைச்‌ சுமக்கிற. 
ஆசாரியரைப்‌ பார்த்து: நீங்கள்‌ யோர்தான்‌. 
தண்ணீர்‌ ஒரத்தில்‌ சேரும்போது. யோர்தானில்‌ 

ள்‌ என்று நீ கட்டளையிடுவாயாக" 
(யோசு 3:8) என்று சொல்லுகிறார்‌. 


கர்த்தர்‌ யோர்தானை இரண்டாகப்‌. 
பிளப்பார்‌. அப்போது கர்த்தர்‌ மோசேயோடே 
இருந்ததுபோல, யோசுவாவோடும்‌ இருக்கிறார்‌ 
என்பதை இஸ்ரவேலர்‌ எல்லோரும்‌. 
அறிந்துகொள்வார்கள்‌. மோசே இஸ்ரவேல்‌. 
ஜனங்களை கானான்‌ தேசத்தை நோக்கி 
வழிநடத்தினதுபோல, யோசுவாவும்‌. 
வழிநடத்துவார்‌ என்று ஜனங்கள்‌ 
நம்புவார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ 
யோர்தானுக்கு 


புத்திரர்‌ எல்லோரும்‌ 

இக்கரையிலே 
தங்கியிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ இன்னும்‌ 
யோர்தானைக்‌ கடந்துபோகவில்லை. 
அவர்கள்‌ எல்லோரும்‌ கரையிலிருக்கும்போதே, 
கர்த்தர்‌ யோசுவாவை மேன்மைப்படுத்த: 
ஆரம்பிக்கிறார்‌ 


யோர்தானுடைய கரையிலே பிதாவாகிய 
தேவன்‌, தம்முடைய குமாரனாகிய 
இயேசுகிறிஸ்துவை மகிமைப்படுத்தினார்‌ 
கிறிஸ்துவானவர்‌ பிதாவாகிய தேவனுக்கும்‌, 
மனுஷருக்கும்‌ நடுவே மத்தியஸ்த ஊழியம்‌ 
செய்வதற்காக, இந்தப்‌ பூமியிலே மனுஷனாக 
அவதரித்தார்‌ 

யோவான்ஸ்நானன்‌ 
என்னும்‌ இடத்திலே ஜனங்களுக்கு 
ஞானஸ்நானம்‌ கொடுக்கிறார்‌. பெத்தாபாரா 
என்னும்‌ பெயருக்கு “பாதையின்‌ வீடு" 
என்று பொருள்‌. இதே ஸ்தலத்தில்‌ 
யோவான்ஸ்நானன்‌, கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்துவக்கும்‌ ஞானஸ்நானம்‌ 
கொடுத்தார்‌. அப்போது வானத்திலிருந்து. 
“இவர்‌ என்னுடைய நேசகுமாரன்‌” என்னும்‌ 
சத்தமுண்டாயிற்று. 
யோர்தானுடைய கரையிலே, 


பெத்தாபாரா 


உடன்படிக்கைப்‌ பெட்டியை சுமக்கிற 
ஆசாரியருக்கு யோசுவா கட்டளை 
கொடுக்கவேண்டும்‌. ஆசாரியர்‌ தண்ணீர்‌ 
ஒரத்தில்‌ சேரும்போது. யோர்தானில்‌ 
நில்லுங்கள்‌" என்று யோசுவா அவர்களுக்கு 
கட்டளையிடவேண்டும்‌. 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கடலே, நீ விலகியோடுகிறதற்கும்‌: 
யோர்தானே, நீ பின்னிட்டுத்‌ 
திரும்புகிறதற்கும்‌: மலைகளே, நீங்கள்‌ 
ஆட்டுக்கடாக்களைப்‌ போலவும்‌; குன்றுகளே, 
- ஆட்டுக்குட்டிகளைப்போலவும்‌ 
உங்களுக்கு என்ன 
நீ ஆண்டவருக்கு 
யாக்கோபுடைய தேவனுக்கு 
முன்பாகவும்‌ அதிரு" (சங்‌ 114:5-7). 
கர்த்தரின்‌ உடன்படிக்கைப்‌ பெட்டியை 
சுமக்கிற ஆசாரியர்களின்‌ உள்ளங்கால்கள்‌ 
யோர்தானின்‌ தண்ணீரிலே பட்ட 
மாத்திரத்தில்‌, மேலேயிருந்து ஓடிவருகிற 
யோர்தானின்‌ தண்ணீர்‌ ஓடாமல்‌ ஒரு 
குவியலாக நிற்கும்‌ (யோசு 313) 


ஆசாரியர்களுடைய  உள்ளங்கால்கள்‌ 
யோர்தானின்‌ தண்ணீரில்‌ படாமலேயே, 
கர்த்தரால்‌ யோர்தானின்‌ தண்ணீரை 
ல்‌ ஒரு குவியலாக நிறுத்த 
ஆசாரியரின்‌ உதவியில்லாமல்‌, 
கர்த்தரால்‌ இந்த காரியத்தை செய்து முடிக்க 
முடியும்‌. னால்‌ கர்த்தருடைய 
உதவியில்லாமல்‌, ஆசாரியரால்‌ இந்தக்‌ 
காரியத்தை செய்து முடிக்க முடியாது. 
கர்த்தர்‌ 
மேன்மைப்படுத்துகிறார்‌. 
கர்த்தரைக்‌ கனம்பண்ணுகிறார்‌. யோசுவா 
இஸ்ரவேல்‌ புத்திரரை நோக்கி: “நீங்கள்‌ 
இங்கே சேர்ந்து, உங்கள்‌ தேவனாகிய 
கர்த்தருடைய வார்த்தைகளைக்‌ கேளுங்கள்‌” 
(யோசு 39) என்று சொல்லுகிறார்‌. 


யோசுவாவை. 
யோசுவா 


௫ 
கேட்கவேண்டும்‌. 


வார்த்தைகளைக்‌ 
அதற்கு கீழ்ப்படிவதே, பொதுவாக 
சுத்தம்பண்ணும்‌ வழியாகும்‌. 


கேட்டு, 
நம்மை 


வசனமே சத்தியம்‌” (யோவா 17:17). 





i= a 
TT 


இஸ்ரவேல்‌ புத்திர்‌ யோர்தான்‌ 
நதியை எப்படி கடக்கப்போகிறார்கள்‌ என்பதை 
யோசுவா விரிவாகச்‌ சொல்லுகிறார்‌. 
“சம்பலிப்பது என்னவென்றால்‌, சர்வபூமிக்கும்‌. 
ஆண்டவராகிய கர்த்தரின்‌  பெட்டியைச்‌ 
சுமக்கிற ஆசாரியர்களின்‌ உள்ளங்கால்கள்‌ 
யோர்தானின்‌ தண்ணீரிலே பட்டமாத்திரத்தில்‌, 
மேலேயிருந்து ஒடிவருகிற வயோர்தானின்‌. 
தண்ணீர்‌ ஓடாமல்‌ ஒரு குவியலாக நிற்கும்‌" 
(யோசு 3:13) என்று யோசுவா இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கு சொல்லுகிறார்‌. 

கர்த்தர்‌ ஏற்கெனவே செங்கடலை: 
இரண்டாகப்‌ பிளந்தார்‌. அது போன்ற 
அற்புதம்‌ இங்கு மறுபடியும்‌ நடக்கிறது 
கர்த்தருடைய வல்லமை ஒருபோதும்‌ 
குறைந்துபோகவில்லை என்பதற்கு இது, 
அடையாளம்‌. நம்முடைய ஜீவியத்தில்‌ 
இரட்சிப்பை ஆரம்பித்த கர்த்தர்‌, அதை 
முடிப்பதற்கும்‌ வல்லமையுள்ளவர்‌. 

கர்த்தருடைய வார்த்தை மோசேயோடே 
இருந்ததுபோல, இப்போது மோசுவாவோடும்‌ 
கூடமிருக்கிறது. கர்த்தரே வானத்தையும்‌ 
பூமியையும்‌ சிருஷ்டித்தவர்‌. இஸ்ரவேல்‌ 
ஆராதிக்கிற கர்த்தர்‌ என்றும்‌ 


புத்திரர்‌ 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ தங்கள்‌ 
தேவனாகிய கர்த்தருடைய உடன்படிக்கைப்‌. 
பெட்டியையும்‌ அதைச்‌ சுமக்கிற லேவியராகிய 
ஆசாரியர்களையும்‌ கண்டவுடனே. 
அவர்களும்‌, அவர்கள்‌ இடத்தைவிட்டு 
பிரயாணப்பட்டு, அதற்குப்‌ பின்செல்ல. 
வேண்டும்‌ என்னும்‌ கட்டளை ஏற்கெனவே. 
கொடுக்கப்பட்டது (யோசு 3:3) 


இப்போது உடன்படிக்கைப்‌ பெட்டி 
இஸ்ரவேல்‌ புத்தருக்கு முன்பாகப்போகிறது. 
“இதோ, சர்‌ பூமிக்கும்‌ 
என்ட ப வன்‌ உடன்படிக்கைப்‌ 
பெட்டி உங்களுக்கு முன்னே யோர்தானிலே. 
போகிறது" (யோசு 31) 


அக்கினி ஸ்தம்பத்தினாலும்‌ வழிநடத்தினார்‌. 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


QODNENS 
PUBLISHERS 


கர்த்தருடைய மகிமை மேகத்தினால்‌ 
மூடப்பட்டிருந்தது. யோசுவாவின்‌ காலத்திலோ, 
கர்த்தருடைய பிரசன்னத்திற்கு 
அடையாளமாயிருக்கிற உடன்படிக்கைப்‌ 
பெட்டியை, திரைச்சீலை எதுவும்‌ மூடவில்லை. 


பழைய ஏற்பாட்டுக்காலத்து யோசுவா, 


புதிய ஏற்பாட்டுக்காலத்து 
இயேசுகிறிஸ்துவுக்கு. 
அடையாளமாமிருக்கிறார்‌. கிறிஸ்துவானவர்‌ 
தேவாலயத்தின்‌ திரைச்சீலையை இரண்டாகக்‌ 
கிழித்தார்‌. பிரிவினையாகிய நடுச்சுவரைத்‌ 
தகர்த்தார்‌. அதுபோலவே யோசுவாவின்‌ 
காலத்திலும்‌, கர்த்தருடைய மகிமையை 
மூடியிருந்த மேகம்‌ விலக்கிக்கொள்ளப்பட்டு, 
கர்த்தருடைய பிரசன்னத்திற்கு 
அடையாளமாயிருக்கிற உடன்படிக்கைப்‌ 
பெட்டியானது பிரத்தியட்சமாயிருக்கிறது. 


யோகுவா உடன்படிக்கைப்‌ 
பெட்டியைப்பற்றிச்‌ சொல்லும்போது, 
“சர்வபமிக்கும்‌ 
ஆண்டவராயிருக்கிறவருடைய உடன்படிக்கைப்‌ 
பெட்டி” என்று சொல்லுகிறார்‌. கர்த்தர்‌ 
சர்வபூமிக்கும்‌ ஆண்டவராயிருக்கிறார்‌. அவர்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரரோடு உடன்படிக்கைப்‌ 
பண்ணியிருப்பது, அவர்களுக்கே மேன்மை. 


கர்த்தர்‌ ஸ்ரவேல்‌ புத்திரருடைய 
வணக்கத்‌ க்‌ 
உடன்படிக்கையின்‌ பிரகாரம்‌, இஸ்ரவேல்‌ 
புத்திர்‌ கர்த்தருக்கு சொந்தமானவர்கள்‌. 
அவர்கள்‌ கர்த்தருக்கு 
சொந்தமாயிருக்கும்போது, சர்வசிருஷ்டிகளும்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு உதவியாயிருக்கும்‌. 
கர்த்தரே சர்வசிருஷ்டிகர்‌. கர்த்தர்‌ தமக்குப்‌ 
சித்தமான 
சிருஷ்டிகளை,  இஸ்ர! 
ஆசிீர்வாதங்களுக்காக 


கர்த்தருடைய உடன்படிக்கைப்‌ 
இஸ்ரவேல்‌ க்‌ 
யோர்தானிலே 


அவர்களோடே கூடயிருக்கிறது. கர்த்தருடைய 
உடன்படிக்கைப்‌ பெட்டியே இஸ்ரவேல்‌ 
புத்திரரை வழிநடத்துகிறது. 





f= FTE 
TT 


நீ தண்ணீர்களைக்‌ கடக்கும்போது 
நான்‌ உன்னோடு இருப்பேன்‌; நீ ஆறுளைக்‌ 
கடக்கும்போது அவைகள்‌ உன்மேல்‌. 

புரளுவதில்லை; நீ அக்கினியில்‌: 
நடக்கும்போது வேகாதிருப்பாய்‌;: 
அக்கினிஜாவாலை உன்பேரில்‌ பற்றாது” 
(ஏசா 43:2). 


புத்திரருக்கு 
... இற்புதத்தைச்‌ 
இந்த அற்புதமானது, 


யோர்தான்‌ 
பிரிக்கிறார்‌ 


கர்த்தர்‌ 
இரண்டாய்ப்‌ 
கர்த்தருடைய பிரசன்னம்‌ 
புத்திரரோடு  கூடமிருக்கிறது 
உறுதியான அடையாளம்‌. மேலும்‌, 
யோர்தானை இரண்டாய்ப்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
தேசத்தின்மீது ஜெயம்‌ 
என்பதற்கும்‌ 
அடையாளமாயிருக்கிறது. 
இஸ்ரவேல்‌ புத்திரரோடு 


எ தேவன்‌ 
கூடமிருக்கிறார்‌. 
கானான்‌ தேசத்தார்‌ எல்லோரையும்‌ 
முன்பாகத்‌ 


த, கடப்பதற்கு முன்பாக, 
அவர்களுக்கு 

வார்த்தைகளையும்‌, 

வார்த்தைகளையும்‌ 

இஸ்ரவேல்‌ த்‌ 

அவர்களுக்கு 

ஒடிப்போவார்கள்‌. கர்த்தருடைய சேனைக்கு 
முன்பாக, சத்துருக்களின்‌ சேனையால்‌ 
எதிர்த்து நிற்க முடியாது. இஸ்ரவேல்‌ 
புத்திரரில்‌ ஒருவன்‌, ஆயிரம்‌ கானானியரைத்‌ 
துரத்துவான்‌. 


கர்த்தருடைய மகிமையான பிரசன்னம்‌ 
அவருடைய சபையில்‌ வாசமாயிருக்கிறது. 
விசுவாசிகளாகிய நாம்‌ கர்த்தரைப்பற்றும்‌. 
விசுவாசத்தில்‌ வளரவேண்டும்‌. 
நம்முடைய. விசுவாசம்‌ 
கர்த்தருக்குள்‌  உறுதியாயிருக்கவேண்டும்‌. 
கர்த்தர்‌ இனிமேல்‌ நமக்கு 
கொடுக்கப்போகிற ஆசீர்வாதங்களை, 
விசுவாசத்தோடு நோக்கிப்‌ பார்க்கவேண்டும்‌. 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இம்மைக்குரிய 
சிந்திக்காமல்‌, 


காரியங்களை 
மறுமைக்குரிய 


மெய்யான ஆசீர்வாதம்‌. 


கர்த்தர்‌ செய்ய நினைக்கிற காரியம்‌ 
ஒருபோதும்‌ தடைபடாது. கர்த்தருடைய 
கிரியைகளெல்லாமே பரிபூரணமாயிருக்கும்‌. 
கர்த்தர்‌ யோர்தானை இரண்டாகப்‌ பிரித்து, 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு முன்பாக, 
தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறார்‌. 
பிரவாகித்து ஒடி வருகிற யோர்தானை 
தடுத்து நிறுத்துகிறார்‌ 
ஒடிவருகிற யோர்தானின்‌. 
கர்த்தருடைய கட்டளையினால்‌, 

ஓடாமல்‌ ஒரு குவியலாக நிற்கிறது. 
கர்த்தர்‌ சர்வலல்லமையுள்ளவர்‌. 
யோர்தானில்‌ அற்புதம்‌ செய்கிற கர்த்தர்‌, 
கானான்‌ தேசத்திலும்‌ அற்புதம்‌ செய்வார்‌. 
யோர்தானின்‌ தண்ணீரை குவியலாக 
நிறுத்துகிற கர்த்தர்‌, கானானியரையும்‌ 

சிதறிப்போகப்பண்ணுவார்‌. 


யோசுவா தன்னுடைய வார்த்தைகளை 
இஸ்ரவேல்‌ கோத்திரத்தார்‌ எல்லோருக்கும்‌ 
சொல்லுகிறார்‌. ஒவ்வொரு கோத்திரத்திற்கும்‌ 
ஒருவரை தெரிந்தெடுத்து. அவர்கள்‌ 
மூலமாக, அந்தக்‌ கோத்திரத்தார்‌ 
எல்லோருக்கும்‌, யோசுவா தன்னுடைய 
வார்த்தைகளைச்‌ சொல்லுகிறார்‌. 
தும்‌. இஸ்ரவேல்‌ 
ல பன்னிரண்டுபேரை, 
கோத்திரத்துக்கு ஒவ்வொரு 
வராகப்‌ பிரித்தெடுங்கள்‌" (யோசு 342) என்று 
யோசுவா ஜனத்தின்‌ அதிபதிகளுக்கு 
கட்டளை கொடுக்கிறார்‌. 
சகல்‌ ஜனங்களும்யோர்தானைக்‌ 
கடந்து தீர்த்தார்கள்‌ 
யோசு 3:14-17 


யோசு 3:14. ஜனங்கன்‌ யோர்தானைக்‌ 
கடத்து போகத்‌ தங்கள்‌ 
கூடாரங்களிலிருத்து புறப்பட்டார்கள்‌; 
ஆசாரியர்கள்‌. உடன்படிக்கைப்‌: 
பெட்டியை ஜனங்களுக்கு. 
முன்னே சுமத்துகொண்டுபோய்‌, 
யோர்தான்மட்டும்‌ வத்தார்கள்‌. 





i FTE 
WEFT 


யோசு 8:15. யோர்தான்‌ அறுப்புக்காலம்‌ 
முழுவதும்‌ கரைபுரண்டுபோம்‌. 
பெட்டியைச்‌ சுமக்கிற ஆசாரியர்கனின்‌ 
கால்கள்‌: தண்ணீரின்‌ ஓரத்தில்‌ 
பட்டவுடனே, 


யோசு 3:16. மேலேயிருந்து ஓடி.வருகிற 
தண்ணீர்‌ நின்று சார்தானுக்கடுத்த 
ஆதாம்‌ ஊர்வரைக்கும்‌ ஒரு 
குவியலாகக்‌ குவித்தது; ட 
என்னும்‌ சமனான 

கடலுக்கு ஏடிவருகிற ன்னர்‌ தத்த பிரிந்து 


கடத்துபோனார்கள்‌. 


யோசு 307. களும்‌ 
யோர்தானைக்‌ கடத்து தீருமனவும்‌, 
கர்த்தருடைய உடன்படிக்கைப்‌ 
பெட்டியைச்‌ சுமக்கிற ஆசாரியர்கள்‌ 
யோர்தானின்‌ நடுவிலே. 
தண்ணீரில்லாத தரையில்‌ காலூன்றி 
திற்கும்போது, இஸ்ரவேலரெல்லாரும்‌. 
தண்ணீரற்ற உலர்ந்த தரைவழியாய்க்‌ 
கடந்துபோனார்கள்‌. 


யோர்தான்‌ நதி இரண்டாய்ப்‌ பிரிந்த 
சம்பவம்‌ வி 
எழுதப்பட்டிருக்கிறது. 

காலம்‌ முழுவதும்‌ 

வெள்ளம்‌ பிரவாகித்து வரும்‌ 
காலங்களிலிருக்கும்‌ தண்ணீரின்‌ 
ஆழத்நைவிட, அறுப்புக்காலத்தில்‌ 
யோர்தானுடைய ஆழம்‌  அதிகமாயிருக்கும்‌. 
இக்காலத்தில்‌ யோர்தான்‌ நதியின்‌ 
வேகமும்‌ அதிகமாயிருக்கும்‌ 


லீபனோன்‌ மலை பனி படர்ந்திருக்கும்‌. 
பனி உருகும்போது, யோர்தானிலே வெள்ளம்‌. 
பாய்ந்து ஒடும்‌. லீபனோன்‌ மலையிலிருந்து 
ஒடிவருகிற தண்ணீர்‌, யோர்தான்‌ 
நதியிலே பிரவாகித்து ஓடும்‌. 
இக்காலம்‌, யோர்தான்‌ நதி பாய்கிற 
நிலங்களில்‌  அறுப்புக்காலமாகயிருக்கிறது. 
இக்காலத்தில்‌ அவர்கள்‌ வாற்கோதுமையை 
அறுவடை செய்வார்கள்‌. 


சகல  ஜனங்‌. 


சாதாரண 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யோர்தானுக்கடுத்த 

வசந்தகாலமாயிருக்கிறது. 

லீபனோன்‌ மலையிலிருந்து, 

ஒடிவருகிற தண்ணீர்‌ 

வருகிறது. இதனால்‌ 

அறுப்புக்காலம்‌ முழுவதும்‌ யோர்தான்‌. 

கரைபுரண்டு ஓடுகிறது. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌, 

யோர்தான்‌ பிரவாகித்து ஒடும்போது, 
யோர்தானைக்‌ கடக்கிறார்கள்‌. 


யோர்தான்‌ எந்த அளவுக்கு 
இருபுறமும்‌ கரைபுரண்டு பிரலாகித்து, 
ஒடுகிறதோ, அந்த அளவுக்கு கர்த்தருடைய 
வல்லமையும்‌ மகிமையடைகிறது. இஸ்ரவேல்‌ 
ஜனங்கள்மீது கர்த்தர்‌ வைத்திருக்கிற 
அன்பும்‌ வெளிப்படுகிறது. யோர்தான்‌ 
கரைபுரண்டு ஓடினாலும்‌, கர்த்தருடைய 
வல்லமை அதைத்‌ தடுத்து நிறுத்துவதற்கு 
போதுமானதாயிருக்கிறது. கர்த்தர்‌ 
தம்முடைய சர்வவல்லமையினால்‌ 
மேலேயிருந்து ஓடிவருகிற யோர்நானின்‌ 
, ஓடாமல்‌ ஒரு குவியலாக 
பிரவாகித்து ஓடுகிற. 
கர்த்தர்‌ தடுத்து, 
யோர்தான்‌ நதி ஒடுகிற இடம்‌. 
வெட்டாந்தரையாயிருக்கிறது. 
னங்கள்‌ 
போகத்‌... நங்கள்‌ 
புறப்படுகிறார்கள்‌;: 
உடன்படிக்கைப்‌ பெட்டியை ஜனங்களுக்கு 
முன்னே சுமந்துகொண்டுபோய்‌, 
யோர்தான்மட்டும்‌ வருகிறார்கள்‌ (யோசு 3:14) 


யோர்தானைக்‌ கடந்து 
கூடாரங்களிலிருந்து 
ஆசாரியர்கள்‌ 


க்கப்போகிற சம்பவத்‌ 
சந்தால்‌: இணர்க்‌ 
பத்திரருக்கு சொல்லிிருக்கிறார்‌ 
சர்வபூமிக்கும்‌ ஆண்டவராகிய கரத்து 

டியைச்‌ சுமக்கிற ஆசாரியர்களின்‌ 
உள்ளங்கால்கள்‌ யோர்தானின்‌ தண்ணீரிலே. 
பட்டமாத்திரத்தில்‌, மேலேயிருந்து ஓடிவருகிற 
யோர்தானின்‌ தண்ணீர்‌ ஓடாமல்‌ ஒரு 
குவியலாக நிற்கும்‌ (யோசு 313) 


யோசுவா. 


யோகவா சொன்ன பிரகாரமாக, 
பெட்டியைச்‌ சுமக்கிற ஆசாரியர்களின்‌ 
கால்கள்‌ தண்ணீரின்‌ ஓரத்தில்‌ பட்டவுடனே, 
மேலேயிருந்து ஓடிவருகிற தண்ணீர்‌ நின்று 
சார்தானுக்கடுத்த ஆதாம்‌ ஊர்வரைக்கும்‌ ஒரு 
குவியலாகக்‌ குவிகிறது; உப்புக்கடல்‌ என்னும்‌ 
சமனான வெளியின்‌ கடலுக்கு ஓடிவருகிற 
தண்ணீர்‌ பிரிந்து ஓடிற்று (யோசு 315,16). 





i THE 
TT 


யோர்தான்‌ 

ல்‌ ஒரு 
குவியலாக நிற்கிறது. அது பின்னிட்டுத்‌. 
திரும்பி ஓடுகிறது. கடலுக்கு ஓடி வருகிற 
'யோர்தானுடைய தண்ணீர்‌ பிரிந்து ஓடுகிறது. 
அது சமமான வெளியில்‌ வெள்ளம்போல 
ஓடவில்லை. தண்ணீர்‌ அப்படியே குவியலாக 
நிற்கிறது. 


யோர்தானின்‌ ஒரு பகுதி, டு 
கூற்றினால்‌ குட்ட 
அணைக்கட்டுபோல கடுத்து 
நிறுத்தப்பட்டிருக்கிறது. யோர்தானின்‌. 
தரையோ  வெட்டாந்தரையாகமிருக்கிறது. 
அப்பொழுது இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 
எரிகோவுக்கு எதிரே கடந்துபோகிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ செங்கடலைக்‌ 
கடந்தபோது. இரண்டு பக்கங்களிலும்‌. 
தண்ணீர்‌ சுவர்போல நின்றது. இப்போதோ. 
யோர்தானுக்கு வலதுபக்கத்தில்‌ மாத்திரம்‌ 
தண்ணீர்‌ சுவர்போல குவிந்து நிற்கிறது. 
அதன்‌ இடதுபக்கத்திலோ, தண்ணீரில்லாமல்‌ 
வெட்டாந்தரையாயிருக்கிறது. 

கூடாத காரியம்‌ ஒன்றுமில்லை. 
தம்முடைய ஜனத்திற்காக அற்‌ 
செய்கிறார்‌ 


கிறிஸ்துவானவர்‌ நம்முடைய ஆத்தும 
இரட்சகர்‌. நம்முடைய ஆத்துமா 

இரட்சிப்புக்காக, நம்முடைய ண்ட 
இயேசுகிறிஸ்து, கல்வாரி சிலுவையிலே, 
நம்முடைய ஜீவனையே ஒப்புக்கொடுத்தார்‌ 
நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே, 
வனாந்தரம்போன்ற நம்முடைய 
உலகஜீலியத்தை நாம்‌ கடந்து வரவேண்டும்‌. 


அதன்பின்பு யோர்தானைப்போன்ற 
மரணத்தையும்‌ கடக்கவேண்டும்‌. 
நமக்கும்‌ பரமகானானுக்கும 
மரணத்தைப்போல இருக்கும்‌. 
மரணத்தைக்‌ கடந்துபோவதற்கு, கர்த்தருடைய 
பிரசன்னம்‌ நம்மோடு கூடயிருக்கிறது. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ யோர்தானைக்‌ 
கடப்பதற்கு கர்த்தருடைய உடன்படிக்கைப்‌ 
த்‌ த ப்‌ 
நம்முடைய மரணத்தைக்‌ கடப்பதற்கு நமக்கு 
உதவிசெய்வார்‌. 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ தம்முடைய வல்லமையினால்‌, 
மரணத்தின்‌ வழியாகவும்‌, ஒரு பாதையை 
உண்டுபண்ணுவார்‌. பரிகரிக்கப்படும்‌ கடைசி 
சத்துரு மரணம்‌. நம்முடைய மரணத்தை நாம்‌ 
கடந்துபோன பின்பு, நாம்‌ 
பரமகானானுக்குள்‌ பிரவேசிப்போம்‌. அங்கே 
நம்முடைய நித்திய ஜீலனை 
சுதந்தரித்துக்கொள்வோம்‌. 

இஸ்ரவேல்‌: 
எரிகோவுக்கு ௭, 
அவர்கள்‌ 
திடமனதாயிருக்கிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ யுத்தம்பண்ண வேண்டும்‌ 
ஆனாலும்‌ அவர்கள்‌ பயப்படாமல்‌, 
எரிகோவுக்கு எதிரே கடந்துபோகிறார்கள்‌. 
கர்த்தருடைய பரிசுத்த பிரசன்னம்‌. 
தங்களோடு  கூடமிருக்கிறது என்னும்‌. 
நிச்சயத்தோடு, இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
எரிகோவுக்கு எதிரே கடந்துபோகிறார்கள்‌. 


னங்கள்‌, வலதுபுறமாக, 
கடந்துபோகிறார்கள்‌. 


எரிகோ பெரிய பட்டணம்‌. எரிகோ 
தேசமும்‌ செழிப்பான தேசம்‌. கர்த்தர்‌ எரிகோ 
தேசத்தை இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
சுதந்தரமாகக்‌ கொடுத்திருக்கிறார்‌. இஸ்ரவேல்‌ 
ர்‌ நலமான எரிகோ 
சுதந்தரிக்கப்போகிறார்கள்‌. 
நடைபெறும்‌ யுத்தத்தின்‌ ஒரு பகுதியாகவே, 
இஸ்ரவேல்‌ புத்திர்‌ யோர்தானைக்‌ 
கடந்துபோகிறார்கள்‌. யோர்தானைக்‌. 
கடப்பதில்‌ கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு, 
ஜெயத்தைம்‌ கொடுத்திருக்கிறார்‌ 
ஆரம்பத்தில்‌ கிடைத்திருக்கிற ஜெயம்‌, 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு, 
உற்சாகமாயிருக்கிறது. 


யோர்தான்‌ நதி 
இயற்கையான அரணாயிருக்கிறது. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ யோர்தான்‌ நதியை 
கடந்து வருவதை எரிகோவின்‌ ஜனங்கள்‌ 
பார்க்கிறார்கள்‌. பிரவாகித்து வருகிற 
யோர்தானின்‌ தண்ணீர்கள்‌ ஒரு குவியலாக 
குவிந்து, பிரிந்து ஓடுவதையும்‌ அவர்கள்‌ 
பார்க்கிறார்கள்‌. இந்த அற்புதம்‌ இஸ்ரவேல்‌ 
மனுஷருடைய கிரியையல்ல என்றும்‌, இது 
இஸ்ரவேலின்‌ தேவனுடைய கிரியை என்றும்‌ 
எரிகோவின்‌ 
அறிந்துகொள்கிறார்கள்‌. 
எரிகோவின்‌ மனுஷரு 
குழப்பழுண்டாயிற்று. அவர்கள்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரரைப்‌ பார்த்து பயப்படுகிறார்கள்‌. 


எரிகோவுக்கு 





ழ்‌ நயனா 
யாய 


சகல ஜனங்களும்‌ 
கடந்து தீருமளவும்‌, 
உடன்படிக்கைப்‌ பெட்டியைச்‌ 
ஆசாரியர்கள்‌  யோர்தானின்‌ 
தண்ணீரில்லாத தரையில்‌ 
நிற்கிறார்கள்‌ (யோசு 3:17). 


யோர்தானைக்‌ 
கர்த்தருடைய 
சுமக்கிற 
நடுவிலே. 
காலூன்றி 


ஆசாரியர்கள்‌ உடன்படிக்கைப்‌ 
பெட்டியை சுமந்து யோர்தானின்‌ நடுவிலே 
நிற்கவேண்டுமென்று யோசுவா கட்டளை 
கொடுத்திருக்கிறார்‌. உடன்படிக்கைப்‌ 
பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின்‌ 
உள்ளங்கால்கள்‌ யோர்தானின்‌ 
தண்ணீரிலே பட்ட மாத்திரத்தில்‌, கர்த்தர்‌ 
யோர்தானின்‌ தண்ணீரை ஒரு குவியலாகக்‌ 
ந்‌ கர்த்தர்‌ 
வரையிலும்‌ 
தண்ணீர்‌ குவியலாக 
குவிந்து நிற்கிறது. அந்த இடத்திலே 
கர்த்தருடைய உடன்படிக்கைப்‌ பெட்டியை 
சுமக்கிற ஆசாரியர்கள்‌, தண்ணீரில்லாத 
தரையிலே காலூன்றி நிற்கிறார்கள்‌. 
அப்பொழுது இஸ்ரவேலர்‌ எல்லாரும்‌ 
தண்ணீரற்ற உலர்ந்த தரை வழியாய்க்‌ 
கடந்து போகிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரருடைய விசுவாசமும்‌, 
ஆசாரியருடைய விசுவாசமும்‌ 
சோதிக்கப்படுகிறது. ஆசாரியர்கள்‌ கர்த்தரை 
நம்பி, பிரவாகித்து ஓடி வருகிற 
யோர்தானின்‌ தண்ணீரிலே, தங்கள்‌ 
உள்ளங்கால்களை வைக்கிறார்கள்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றுவார்‌. 
என்னும்‌ நம்பிக்கை: ஆசாரியரின்‌ 
உள்ளத்திலே இருக்கிறது. ஆசாரியருடைய 
சொந்த முயற்சியினால்‌, யோர்தானுக்கு 
எதிராக காலூன்றி நிற்கமுடியாது. 
பிரவாகித்து வருகிற. யோர்தானின்‌ 
வெள்ளம்‌, ஆசாரியரை அடித்துக்கொண்டு 
போய்விடும்‌. 

ஆசாரியருக்கு தெய்வீக பாதுகாப்பு 
கிடைத்திருக்கிறது. அவர்கள்‌ சுமக்கிற. 
கர்த்தருடைய உடன்படிக்கைப்‌ பெட்டியே 
அவர்களுக்கு பாதுகாப்பு. ஆசாரியர்கள்‌, 
தங்களுடைய பாதுகாப்பை தங்கள்மீது 
சுமக்கிறார்கள்‌. 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆசாரியர்களின்‌ விசுவாசத்தைப்‌ 
பார்த்து, இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
உற்சாகமாயிருக்கிறார்கள்‌. ஜனங்கள்‌ 
உடன்படிக்கைப்‌ பெட்டியிலிருந்து 
இரண்டாயிரம்‌ முழம்‌ தூரத்திலிருக்கிறார்கள்‌. 
உடன்படிக்கைப்‌ பெட்டியை சுமக்கிற 
ஆசாரியர்களின்‌ உள்ளங்கால்கள்‌, 
யோர்தானின்‌ தண்ணீரிலே பட்ட 
மாத்திரத்தில்‌, மேலேயிருந்து ஒடிவருகிற 
யோர்தானின்‌ தண்ணீர்‌ ஓடாமல்‌ ஒரு 
குவியலாய்‌ நிற்பதைப்‌ பார்த்து, இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ ஆச்சரியப்படுகிறார்கள்‌. 
கர்த்தருடைய தெய்வீக 
இன்னும்‌ அதிகமாய்‌ நம்புகிறார்கள்‌. 
யோர்தானின்‌ தண்ணீர்‌ ஓடாமல்‌ ஒரு 
குவியலாய்‌ நிற்பதினால்‌, தங்களால்‌ 
யோர்தானைக்‌ கடந்துபோக முடியும்‌. என்னும்‌ 
நம்பிக்கை இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
உண்டாயிற்று. தங்களோடு 
கூடமிருக்கிறார்‌ அவர்‌ 
ங்களுக்‌ செய்கிறார்‌ 


பராமரிப்பை 


கர்த்தர்‌. 
என்பதையும்‌, 


அறிந்தகொள்கிறார்கள்‌ 

செய்கிற கர்த்தர்‌, 

உதவிசெய்வார்‌ என்னும்‌ 
்‌ உண்டாயிற்று, 


உலர்ந்த தரை வழியாய்‌, வில்‌ எதிரே 
கடந்துபோகிறார்கள்‌. 


கர்‌; டய பிள்ளை, 
மரணப்பள்ளத்தாக்கின்‌ வழியாகப்போனாலும்‌, 
கர்த்தருடைய பரிசுத்தமான பிரசன்னம்‌ 
அவர்களோடு கூடமிருக்கும்‌. இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கும்‌, பிரவாகித்து. ஓடுகிற 


யோர்தானின்‌ வெள்ளம்‌ அடித்துக்கொண்டு 
போய்விடும்‌. 





i al 
TT 


இஸ்ரவேல்‌ 
கிருபையினால்‌ 
கடந்துபோகிறார்கள்‌. 
சம்பவம்‌ இந்த அதிகாரத்தில்‌ 
எழுதப்பட்டிருக்கிறது. யோர்தானின்‌ 
நடுவிலே, உடன்படிக்கைப்‌ பெட்டியை சுமந்த 
ஆசாரியரின்‌ கால்கள்‌ நின்ற இடத்திலே, 
யோசுவா பன்னிரண்டு கற்களை 
நாட்டுகிறார்‌ (யோசு 429). 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ யோர்தானின்‌ நடுவிலே 
பன்னிரண்டு கற்களை எடுத்து, அவைகளைத்‌ 
தங்களோடேகூட அக்கரைக்கு 
கொண்டுபோய்‌ கீல்காலிலே நாட்டுகிறார்கள்‌ 
(யோசு 411-8). 


புத்திரர்‌ கர்த்தருடைய 
யோர்தானைக்‌ 
இந்த அற்புதமான 


ஜனங்கள்‌ யோர்தானை 
சுபந்துபோகிறார்கள்‌ (யோக 410-1, 
ஆசாரியரின்‌ உள்ளங்கால்கள்‌ கரையில்‌ 
ஊன்றினபோது, யோர்தானின்‌ தண்ணீர்கள்‌ 
தங்களிடத்திற்கு திரும்பி, முன்போல, அதின்‌ 
கரையெங்கும்‌ புரளுகிறது (யோசு 4:15-9). 
கில்காலிலே நினைப்பூட்டும்‌ அடையாளமாக 
யோசுவா பன்னிரண்டு கற்களை நாட்டுகிறார்‌ 
(யோசு 4:20-24), 


நினைப்பூட்டும்‌ அடையானம்‌ 
யோசு 4:1-9 


தீவிரித்து. 


யோசு கப, ஜனங்கள்‌ எல்லாரும்‌ 
யோர்தானைக்‌ கடந்து தீர்த்தபோது, 
கர்த்தர்‌ யோசுவாவை நோக்கி: 


யோக 45. 
கோத்திரத்திற்கு 
ஜனங்களில்‌ 

தெரிந்துகொண்டு, 


யோசு 43. இங்கே யோர்தானின்‌ 
நடுவிலே ஆசாரியர்கனின்‌ கால்கள்‌ 
நிலையாய்‌ நின்ற இடத்திலே 
பன்னிரண்டு கற்களை எடுத்து, 
அவைகளை  உங்கனோடே கூட 
அக்கரைக்குக்‌ கொண்டுபோய்‌, நீங்கள்‌ 
இன்று இரவில்‌ தங்கும்‌ ஸ்தானத்தில்‌ 
அவைகளை வையுங்கள்‌ என்று 
அவர்களுக்குக்‌. கட்டளையிடுங்கள்‌ 
என்றார்‌. 


நீங்கள்‌, ஒவ்வொரு 
ஒவ்வொருவராக. 
பன்னிரண்டுபேரைத்‌ 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யோசு கக. அப்பொழுது யோசுவா 
இஸ்ரவேல்‌ புத்திரரில்‌ ஒவ்வொரு 
கோத்திரத்திற்கு ஒவ்வொருவராக 
ஆயத்தப்படுத்தியிருத்த 
பன்னிரண்டுபேரை அழைத்து, 
யோசு 4:5, அவர்களை நோக்கி: நீங்கள்‌ 
யோர்தானின்‌ மத்தியில்‌ உங்கள்‌. 
தேவனாகிய கர்த்தரின்‌ 
பெட்டிக்கு. முன்பாகக்‌. கடந்து 
போய்‌, உங்களுக்குள்ளே. 
அடையானமாயிருக்கும்படிக்கு, 
புத்திரருடைய 
இலக்கத்திற்குச்‌ 
உங்களில்‌ ஒவ்வொருவன்‌ 
ஒவ்வொரு கல்லைத்‌ தன்‌ தோனின்‌ மேல்‌ 
எடுத்துக்கொண்டு போங்கள்‌. 


யோசு 48. நானை இந்தக்‌ கற்கள்‌ 
ஏதென்று உங்கள்‌ பின்னைகள்‌ 
உங்களைக்‌ கேட்கும்போது, 


யோசு ௧:7. நீங்கள்‌: கர்த்தருடைய 
உடன்படிக்கைப்‌ பெட்டிக்கு முன்பாக 
யோர்தானின்‌. தண்ணீர்‌ 
பிரித்துயோன தினால்‌ அவைகள்‌ 
வைக்கப்பட்டிருக்கிறது; யோர்தாணைக்‌ 
கடந்துபோகிறபோது,  யோர்தானின்‌' 
தண்ணீர்‌ பிரித்துபோயிற்று; ஆகையால்‌ 
இந்தக்‌ கற்கன்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
என்றைக்கும்‌ 'நினைப்பூட்டும்‌ 
அடையானம்‌ என்னு சொல்லுங்கள்‌ 
என்றான்‌. 


யோக யோசுவா 
 னலைகட்டப்‌ இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
செய்து, கர்த்தர்‌ யோகவாவோடே, 
சொன்னபடியே, இஸ்ரவேல்‌ 
புத்திரருடைய கோத்திரங்களின்‌' 
இலக்கத்திற்குச்‌ சரியாகப்‌ பன்னிரண்டு. 
கற்களை யோர்தானின்‌ நடுவில்‌ எடுத்து, 
அவைகளைத்‌ தங்களோடே கூட. 
அக்கரைக்குக்‌ கொண்டுபோய்‌, தாங்கள்‌. 
தங்கின இடத்திலே வைத்தார்கள்‌. 


யோசு 49. யோர்தானின்‌ நடுவிலும்‌ 
உடன்படிக்கைப்‌ பொட்டியைச்‌ சுமந்த. 
ஆசாரியரின்‌. கால்கள்‌: நின்ற 
இடத்திலே யோசுவா பன்னிரண்டு, 
கற்களை நாட்டினான்‌; அவைகள்‌ 
இத்தான்மட்டும்‌ அங்கே இருக்கிறது. 





i FTE 
TT 
, யோசுவாவும்‌, 


சுறுசுறுப்பாய்‌ செயல்படுகிறார்கள்‌. 
சத்துருவின்‌ 
பிரவேசிக்கப்போகிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரரோடு அவர்களுடைய 
மனைவிமார்களும்‌, பிள்ளைகளும்‌ 
கூடப்போகிறார்கள்‌. அவர்களுடைய 
ஆடுமாடுகளும்‌ அவர்களோடு கூடப்போகிறது. 
அவர்கள்‌ தங்களுடைய கூடாரங்களையும்‌, 
உடமைகளையும்‌ தங்கள்மீது சுமந்துகொண்டு 
போகிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ இதற்கு முன்பு 
இந்தப்‌ பாதையின்‌ வழியாகப்‌ போனதில்லை. 
இது அவர்களுக்கு முற்றிலும்‌ புதிய பாதை. 
கர்த்தர்‌ அவர்களுக்கு அற்புதம்‌ செய்கிறார்‌. 
பிரவாகித்து ஓடுகிற யோர்தான்‌ நதியை 
கர்த்தர்‌ தடுத்து நிறுத்துகிறார்‌. இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ எல்லோரும்‌ யோர்தானை தீவிரித்து 
கடக்கிறார்கள்‌. ஆனாலும்‌ கர்த்தர்‌ 
தங்களுக்கு செய்த அற்புதத்தை 
மறந்துவிடாமல்‌, அதை என்றென்றைக்கும்‌ 
நினைக்கும்படியாக, 
நினைப்பூட்டும்‌ 
செய்யவேண்டும்‌. 


ஒரு 
அடையாளத்தை 


நாம்‌ எந்த வேலையை செய்தா 
நம்முடைய தொழிலில்‌ அதிக நேரம்‌ ன்னை 
பண்ணினாலும்‌, கர்த்தரைக்‌ கனம்பண்ண 
மறந்துவிடக்கூடாது. நம்முடைய அன்றாட 
பிழைப்புக்காக நாம்‌ செய்ய வேண்டிய 
வேலைகளை ஒருங்காய்ச்‌ செய்யவேண்டும்‌ 
அதே வேளையில்‌, நாம்‌ கர்த்தரைக்‌ 
கனம்பண்ணி மகிமைப்படுத்துவதற்கும்‌ நேரம்‌ 
செலவு... பண்ணவேண்டும்‌. நம்முடைய 
உலகப்பிரகாரமான 'வேலைகளைவிட. 
கர்த்தரை கனம்பண்ணுவதே நம்முடைய 
மகிமையான வேலை. அதுவே நமக்கு 
உன்னதமான வேலை. 


நினைப்பூட்டும்‌. அடையாளத்தை 
செய்வது தொடர்பாக, கர்த்தர்‌ யோசுவாவக்கு 


த்‌ அடையாளத்தை செய்தால்‌, 

யோசுவாவின்‌ நாமத்திற்கு 
வருக்க கர்த்தர்‌ யோசுவாவுக்கு 
இதுபற்றி கட்டளை கொடுப்பதனால்‌, 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


அவர்கள்‌ செய்யும்‌ 
அடையாளம்‌, கர்த்தருடைய 
மகிமையாயிருக்கும்‌. 


நினைப்பூட்டும்‌ 


நாமத்திற்கு 


செய்கிற அற்புதமான 
நாம்‌ ஒருபோதும்‌ 

அவை நம்முடைய 
ஞாபத்திலிருக்கவேண்டும்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரரில்‌ சிலர்‌ கர்த்தருடைய 
அற்புதங்களை மறந்துவிடலாம்‌. கர்த்தர்‌ 
யோர்தானின்‌ தண்ணீரை நிறுத்தியது 
அவர்களுக்கு பெரிய காரியமாக 


தெரியாமலிருக்கலாம்‌. 


ர்த்தர்மீது விசுவாசமில்லாதவர்கள்‌, 
கர்த்தர்‌ தங்களுக்கு செய்யும்‌ நன்மைகளை 
மறந்துவிடுவார்கள்‌. இப்படிப்பட்டவர்கள்‌. 
கர்த்தருடைய கிருபைக்கும்‌, இரக்கத்திற்ும்‌, 
பாதுகாப்புக்கும்‌, பராமரிப்புக்கும்‌ 
முக்கியத்துவம்‌ கொடுக்கமாட்டார்கள்‌. 
கர்த்தருடைய மகத்துவமான கிரியைகளை 
நினைவில்‌ வைத்திருப்பதற்கு, நினைப்பூட்டும்‌ 
அடையாளம்‌ தேவையில்லை... என்று 
சொல்லுவார்கள்‌. இப்படிப்பட்டவர்கள்‌, 
கர்த்தர்‌ தங்களுக்கு செய்த நன்மைகளை 
சீக்கிரத்தில்‌ மறந்துவிடுவார்கள்‌. 


மனுஷருடைய ஞாபகமறதியை 
கர்த்தர்‌ நன்றாய்‌ அறிந்து வைத்திருக்கிறார்‌. 


கர்த்தர்‌. 
கிரியைகளை 
மறந்துவிடக்கூடாது. 


என்றென்றைக்கும்‌. 
அவர்கள்‌ 
அடையாளத்தை 
என்று கர்த்தர்‌ 


நினைத்திருக்கும்படியாக, 
நினைப்பூட்டும்‌ 
செய்யவேண்டும்‌ 
தீர்மானித்திருக்கிறார்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு யோசுவா 
படைத்தளபதியாக இருக்கிறார்‌. அவர்களை 
வழிநடத்துகிறார்‌. ஆகையினால்‌ கர்த்தர்‌ 
நினைப்பூட்டும்‌. அடையாளத்தைப்பற்றி 
யோசுவாவுக்கு கட்டளை கொடுக்கிறார்‌. 
ஜனங்கள்‌ எல்லாரும்‌ யோர்தானைக்‌ 
கடந்து தீர்ந்தபோது, கர்த்தர்‌ 
யோசுவாவிடம்‌ நினைப்பூட்டும்‌ அடையாளம்‌ 
பற்றி கட்டளையிடுகிறார்‌ (யோசு 41) 
நினைப்பூட்டும்‌ அடையாளத்திற்கு 
யோசுவா பொருட்களை சேகரிக்கவேண்டும்‌. 





i FTE 
TT 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ ஒவ்வொரு 
கோத்திரத்திற்கு ஒவ்வொருவராக ஜனங்களில்‌ 
பன்னிரண்டுபேரைத்‌ தெரிந்துகொள்ள 
வேண்டும்‌ (யோசு 4:2). இங்கே யோர்தானின்‌ 
நடுவிலே  ஆசாரியர்களின்‌ கால்கள்‌ 
நிலையாய்‌ நின்ற இடத்திலே பன்னிரண்டு 
கற்களை எடுத்து, அவைகளை தங்களோடே 
கூட அக்கரைக்குக்‌ கொண்டுபோகவேண்டும்‌. 
அவர்கள்‌ 


(யோசு 4:3). 


ஒவ்வொரு கோத்திரத்‌ 

ஒவ்வொருவர்‌, பொந்தெடக்கப டடிரககறார 
இவர்கள்‌ தங்கள்‌ தங்கள்‌ கோத்திரத்திற்கு, 
கர்த்தர்‌ தங்களுக்கு செய்த அற்புதங்களை 
பகிர்ந்து சொல்லுவார்கள்‌. நினைப்பூட்டும்‌ 
அடையாளத்தை ஸ்தாபிப்பதில்‌ எல்லா 
கோத்திரத்தாரும்‌  பங்குபெறுகிறார்கள்‌. 


கர்த்தர்‌ தனக்‌ கட்டளையிட்ட 
காரம்‌. மோசலா இஸ்ரவேல்‌ புத்தரால்‌ 
ஒவ்வொரு கோத்திரத்திற்கு ஒவ்வொருவராக 


ஆயத்தப்படுத்தியிருந்த  பன்னிரண்டுபேரை 
அழைக்கிறார்‌ (யோசு 4:4) 

யோசுவா அவர்களை நோக்கி, 
“நீங்கள்‌ யோர்தானின்‌ மத்தியில்‌ உங்கள்‌ 
தேவனாகிய கர்த்தரின்‌ பெட்டிக்கு முன்பாகக்‌ 
கடந்து போய்‌, உங்களுக்குள்ளே ஒரு 
அடையாளமாயிருக்கும்படிக்கு, இஸ்ரவேல்‌ 
புத்திரருடைய த்‌ 
இலக்கத்திற்குச்‌ சரியாக, உங்களில்‌ 
ஒவ்வொருவன்‌ ஒவ்வொரு கல்லைத்‌ தன்‌ 
தோளின்‌ மேல்‌ எடுத்துக்கொண்டு போங்கள்‌" 
(யோசு 4:5) என்று கட்டளை கொடுக்கிறார்‌. 


அடையாளமாக 
யோர்தானின்‌. 

நடுவிலேஆசாரியர்களின்‌ கால்கள்‌ நிலையாய்‌ 

நின்ற இடத்திலே எடுக்கப்பட வேண்டும்‌. 

ஒவ்வொரு கோத்திரத்திலிருந்தும்‌ 

தெரிந்தெடுக்கப்பட்ட இடப்‌ பேரும்‌, 

ஆளுக்கு ஒரு 

பன்னிரண்டு கற்களை 

வேண்டும்‌. அவர்கள்‌ 

ஒவ்வொரு கல்லை. 

எடுத்துக்கொண்டுபோகவேண்டும்‌. 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நினைப்பூட்டும்‌ அடையாளமாகயிருக்கும்‌ 


நடுவிலிருந்து எடுக்கப்பட்டவை. 
கற்கள்‌ எது” என்று (யோசு 
அவர்களுடைய பிள்ளைகள்‌, பிற்காலங்களில்‌ 
க அப்போது 
தங்கள்‌ 
தங்களுக்கு 
விவரித்துச்‌ 


A புத்திரருக்கு 
இரண்டு அற்புதங்களை 


கர்த்தர்‌ 
ஓடிவருகிற யோர்தானின்‌ தண்ணீர்‌ ஓடாமல்‌ 
ஒரு குவியலாக நிற்கும்பி செய்தார்‌ 
(யோசு 313) 


கர்த்தருடைய உடன்படிக்கைப்‌ 
பெட்டியைச்‌ சுமக்கிற ஆசாரியர்‌ யோர்தான்‌ 
நடுவிலிருந்து ஏறி, அவர்கள்‌ உள்ளங்கால்கள்‌ 
கரையில்‌ ஊன்றினபோது, கர்த்தர்‌ 
யோர்தானின்‌ தண்ணீர்கள்‌ 
தங்களிடத்துக்குத்‌ திரும்பி, முன்போல அதின்‌ 
கரையெங்கும்‌ புரளும்படி செய்தார்‌ (யோசு 
4118). 


கர்த்தர்‌. ந்த்‌ புத்திரருக்கு 
செய்த இவ்விரண்டு அற்புதங்களையும்‌, 
அவர்களுடைய பின்சந்ததியாரும்‌ நினைவில்‌ 
வைத்திருக்கவேண்டும்‌. அதற்காக, 
யோர்தானின்‌ நடுவிலிருந்து எடுக்கப்பட்ட 
பன்னிரண்டு கற்களும்‌ நினைப்பூட்டும்‌ 
அடையாளமாகமிருக்கிறது. 


அவர்களுடைய பிள்ளைகள்‌, இந்தக்‌ 

அவர்களிடத்தில்‌ 

அவர்கள்‌, “கர்த்தருடைய 

பெட்டிக்கு முன்பாக 

யோர்தானின்‌ தண்ணீர்‌ பிரிந்துபோனதினால்‌ 

அவைகள்‌ வைக்கப்பட்டிருக்கிறது: 

யோர்தானைக்‌ கடந்துபோகிறபோது. 

யோர்தானின்‌ தண்ணீர்‌ பிரிந்துபோயிற்று; 

ஆகையால்‌ இந்தக்‌ கற்கள்‌ இஸ்ரவேல்‌ 

புத்திரருக்கு என்றைக்கும்‌ நினைப்பூட்டும்‌. 

அடையாளம்‌" (யோசு 4:7) என்று 
சொல்லவேண்டும்‌. 





f= FTN 
TT 


தங்கள்‌ பிள்ளைகள்‌, தங்களிடத்தில்‌. 
கேள்வி கேட்கும்‌ வண்ணமாக, இஸ்ரவேல்‌ 
ந்தக்‌ கற்களை யோர்தானுக்கு 
வைக்கிறார்கள்‌. 
கற்களைப்‌ 

இந்தக்‌ கற்கள்‌ ஏது” 
வண்ணமாக, இவை 


பார்க்கும்போதே, 
என்று கேட்கும்‌ 
நாட்டப்பட்டிருக்கிறது. 


யோசுவா குட்டளையிட்டபடியே 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ செய்கிறார்கள்‌. கர்த்தர்‌ 
யோசுவாவோடே சொன்னபடியே, இஸ்ரவேல்‌. 
புத்திரருடைய கோத்திரங்களின்‌ 
இலக்கத்திற்குச்‌ சரியாகப்‌ பன்னிரண்டு. 
கற்களை யோர்தானின்‌ நடுவில்‌ எடுத்து, 
அவைகளைத்‌ தங்களோடேகூட 
அக்கரைக்குக்‌ கொண்டுபோய்‌, தாங்கள்‌ 
தங்கின இடத்திலே வைக்கிறார்கள்‌ (யோசு 
4:8). 


பன்னிரண்டு 

தேசத்தின்‌ 

வைக்கப்பட்டிருக்கிறது. 

இந்தக்‌ கற்களை 

கொண்டிருக்கிற கானான்‌ தேசமும்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு சுதந்தர வீதமானது. 
கானான்‌ தேசம்‌ இஸ்ரவேலுக்கு சொந்தம்‌. 
அவர்கள்‌ கானான்‌ தேசத்திற்குள்‌ 
தாராளமாய்ப்‌ பிரவேசிக்கலாம்‌. கானான்‌ 
தேசத்தை சுதந்தரித்துக்கொள்ளலாம்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 

கட்டளையின்‌ பிரகாரமாக, 

கற்களை எல்லைக்குறியாக 

தங்களுடைய சுதந்தரவீதத்தின்‌ எல்லையை 
உறுதிபண்ணிக்கொள்கிறார்கள்‌. 


நடுவிலே எடுத்து வருகிறார்கள்‌. பன்னிரண்டு 
கற்களும்‌, பன்னிரண்டு கோத்திரத்தாருக்கும்‌ 
அடையாளமாயிருக்கிறது. 


மனுஷருடைய _ மரணப்பள்ளத்தாக்கு 
யோர்தான்‌ நதியைப்போலவே இருக்கிறது. 
கர்த்தர்‌ யோர்தானை 
போகுப்பண்ணியதுபோல,. 


பரலோக 
கர்த்தர்‌, 
திறந்து 


ராஜ்‌ ததத பிரவேசிப்பதற்கு, 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தமக்கு பன்னிரண்டு அப்போஸ்தலர்களை 
நியமித்தார்‌. அவர்கள்‌ இயேசுகிறிஸ்துவின்‌ 
சுவிசேஷத்தைப்‌ பிரசங்கித்தார்கள்‌. 


யோர்தானின்‌ நடுவிலிருந்து 
வரப்பட்ட பன்னிரண்டு 
பின்சந்ததியாருக்கு 
அடையாளமாயிருந்தது. 
கற்களைப்போலவே, 


எடுத்து 
கற்களும்‌ 
நினைப்பூட்டும்‌ 
அந்தக்‌ 
இயேசுகிறிஸ்‌துவின்‌ 
பன்னிரண்டு சீஷர்களும்‌, அவருடைய 
சுவிசேஷத்திற்கு நினைப்பூட்டும்‌. 
அடையாளங்களாயிருக்கிறார்கள்‌. 
பன்னிரண்டு பேரும்‌ உலகமெங்கும்போய்‌ 
இயேசுகிறிஸ்துவின்‌. சுவிசேஷத்தை 
சாட்சியாய்‌. அறிவித்தார்கள்‌. 
இயேசுகிறிஸ்துவின்‌ நற்செய்தி 
இக்காலத்திலும்‌, எல்லா ஜாதியார்‌ மத்தியிலும்‌, 
எல்லா பாஷைக்காரர்‌ மத்தியிலும்‌ சாட்சியாய்‌ 
அறிவிக்கப்படுகிறது. 
யோர்தானின்‌ நடுவிலும்‌ 
உடன்படிக்கைப்‌ பெட்டியைச்‌ சுமந்த 
ஆசாரியரின்‌ கால்கள்‌ நின்ற இடத்திலே 
த பன்னிரண்டு கற்களை நாட்டினார்‌; 
ள்‌ இந்நாள்மட்டும்‌. 
இருக்கிறது (யோசு 4:9). 
பெட்டியை சுமந்‌ 
யோர்நானின்‌ நடுவிலே 
இருந்தார்கள்‌ 
பன்னிரண்டு கற்களும்‌ அடையாளம்‌. 


ஜனங்கள்‌ 
கடந்துபோனார்கள்‌ 
யோசு 4:10-19 


திவிரித்துக்‌ 


யோசு 4:10. மோசே. யோகவாவுக்குக்‌ 
கட்டனையிட்டிருந்த. எல்லாவற்றின்‌: 
படியும்‌ ஜனங்களுக்குச்‌ சொல்லும்படி, 
கர்த்தர்‌ யோசுவாவுக்குக்‌ 
கட்டனையிட்டவையெல்லாம்‌ செய்து 
முடியுமட்டும்‌, பெட்டியைச்‌ சுமக்கிற 
ஆசாரியர்‌  யேர்தானின்‌ நடுவே 
தின்றார்கள்‌; ஜனங்கள்‌ தீவிரித்துக்‌ 
கடத்துபோனார்கள்‌.. 
யோசு 411. 
கடத்துபோனபயின்பு, கர்த்தருடைய 
பெட்டியும்‌ கடந்தது; ஆசாரியர்‌ 
இனத்துக்கு முன்பாகப்‌ போனார்கள்‌. 


ஜனமெல்லாம்‌ 





i= THE 
TT 


யோசு 4412. சுபன்‌ புத்திரரும்‌ காத்‌ 
புத்திரரும்‌ 
பாதிக்கோத்திரத்தாரும்‌ 


புத்திரருக்கு. 
கடந்துபோனார்கள்‌. 


யோசு 418. 
நாற்பதினாயிரம்பேர்‌ 
யுத்தசன்னத்தராய்‌ 
யுத்தம்பண்ணும்படி, கர்த்தருக்கு. 
முன்பாக எரிகோவின்‌ சமனான 
வெனிகளுக்குக்‌ கடத்துபோனார்கன்‌. 


யோக 444. அத்நானிலே கர்த்தர்‌ 
யோகவாவைச்‌ சகல்‌ இஸ்ரவேலரின்‌ 
கண்களுக்கு. முன்பாகவும்‌ 
மேன்மைப்படுத்தினார்‌; அவர்கள்‌ 
மோசேக்குப்‌ பயத்திருத்ததுபோல, 


அவனுக்கும்‌, அவன்‌ உயிரோடிருந்த 
"நானெல்லாம்‌ பயத்திருத்தார்கள்‌.. 


யோக 4:15. 
நோக்கி: 


கர்த்தர்‌ யோசுவாவை 


யோக 4:18. காட்சியின்‌ பொட்டியைச்‌. 
குமக்கிற ஆசாரியர்‌ யோர்தானிலிருந்து 
கரையேறும்படி. அவ 
கட்டனையிடு என்று சொன்னார்‌. 


யோசு 4:17. யோசுவா யோர்தானிலி. 
ருந்து கரையேறி வாருங்கள்‌ என்று 
ஆகாரியர்களுக்குக்‌ கட்டனையிட்டான்‌. 


யோசு 4:18. அப்பொழுது கர்த்தருடைய 
உடன்படிக்கைப்‌ பெட்டியைச்‌ சுமக்கிற 
ஆசாரியர்‌ யோர்தான்‌ நடுவிலிருந்து 
ஏறி, அவர்கள்‌  உண்னங்கால்கள்‌ 
கரையில்‌ 

யோர்தானின்‌' 

தங்களிடத்துக்குத்‌ திரும்பி, முன்போல 
அதின்‌ கரையெங்கும்‌ புரண்டது. 


யோசு 4:19. இத்தப்பிரகாரமாக முதல்‌ 
மாதம்‌ பத்தாம்‌ தேதியிலே ஜனங்கள்‌ 
யோர்தானிலிருந்து கரையேறி, 
எரிகோவுக்குக்‌ கீழேல்லையான கில்காலி. 
லே பாளயமிறங்கினார்கள்‌. 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


கர்த்தர்‌ தன்னோடு சொன்னபடியே, 
யோசுவா ஒவ்வொரு காரியமாகச்‌ செய்கிறார்‌. 
அவர்‌ கர்த்தருடைய கட்டளைகளுக்கு 
கீழ்ப்படிகிறார்‌. கர்த்தருடைய 
தெய்வீக இல்லாமல்‌ 
யோசுவா ஒரு காரியமும்‌ 
செய்வதில்லை. கர்த்தர்‌ யோசுவாவுக்கு 
கட்டளையிட்டவைகளையெல்லாம்‌. அவர்‌ 
செய்து முடிக்கிறார்‌. மோசே யோசுவாவுக்கு 
கட்டளையிட்டிருந்த  எல்லாவற்றின்பூடயும்‌, 
அவர்‌ ஜனங்களுக்கு சொல்லவேண்டும்‌. 
உடன்படிக்கைப்‌ பெட்டியை சுமக்கிற 
ஆசாரியர்கள்‌. யோர்தானின்‌ நடுவே 
நிற்கிறார்கள்‌. இஸ்ரவேல்‌ ஜனங்களோ 
யோர்தான்‌. நதியை தீவிரித்து 
கடந்துபோகிறார்கள்‌ (யோசு 4:10), 


இஸ்ரவேல்‌ பத்தர்‌ போர்தான்‌ நதியை 
தீவிரித்து, வகம்‌ வேகமாக 
கடந்துபோவதற்கு பல காரணங்கள்‌ 
இருக்கலாம்‌. அவர்களில்‌ சிலர்‌ இன்னும்‌ 
கர்த்தரை நம்பாதவர்களாகமிருக்கலாம்‌. 
தாங்கள்‌ யோர்தானைக்‌ கடக்கும்போது, 
குவியலாக நிற்கும்‌ யோர்தானின்‌ தண்ணீர்‌, 
திடீரென்று, வெள்ளம்போல புறப்பட்டு 
ப என்ன செய்வது என்னும்‌ 

, அவர்கள்‌ தீவிரித்து, 
அந்தகக்‌ 


இஸ்ரவேல்‌. 


வழிநடத்துதல்‌ 


த்திரர்‌ 


பார்க்க 


கர்த்தரை 
சோதித்துப்‌ விரும்பவில்லை. 
கர்த்தருடைய அற்புதத்தினாலேயே, 
பிரவாகித்து ஓடுகிற யோர்தான்‌ நதி, தரித்து 
ந்தர்‌ நியமித்திருக்கிற காலம்‌ 

ன்‌ தண்ணீர்‌ 

இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 

இது தங்காள்‌ காலம்‌. தண்ணீர்‌ 
எவ்வளவு நேரத்திற்கு. குவியலாக 
நிற்கும்‌ என்று ஜனங்களுக்குத்தெரியாது. 
தாங்கள்‌ மெதுவாகப்‌ போனாலும்‌, 
யோர்தானின்‌ தண்ணீர்‌ பாயாமல்‌ தரித்து 
நிற்கும்‌. என்‌, ஜனங்கள்‌ 
எதிர்பார்க்கக்கூடாது. யோர்தான்‌ நதியை 
மெதுவாகப்போய்க்கடப்பது கர்த்தரை 
சோதிப்பதுபோல இருக்கும்‌. இஸ்ரவேல்‌ 
புத்திரரில்‌ அநேகர்‌ கர்த்தரை சோதித்துப்‌ 
பார்க்கக்கூடாது என்னும்‌ மனதோடு, 
யோர்தான்‌ ந; தீவிரித்து 
கடந்துபோகிறார்கள்‌. 





f= FTN 
TT 


இஸ்ரவேல்‌ புத்திர்‌ கானான்‌ 
தேசத்திற்குப்போகவேண்டுமென்று 
ஆவலாயிருக்கிறார்கள்‌. 
இதுவரையிலும்‌ 


அவர்கள்‌ 
வனாந்தரத்திலே. 
பரதேசியைப்போல சஞ்சரித்து வந்தார்கள்‌. 
கூடாரங்களில்‌ தங்கினார்கள்‌. 
அவர்களுக்கென்று இதுவரையிலும்‌ ஒரு 
தேசம்‌ இருந்ததில்லை. கர்த்தர்‌ அவர்களுக்கு 
சுதந்தரமாய்க்‌ 

அந்த தேசத்தைப்பற்றி 

வேவுகாரர்‌ மூலமாய்‌. 
கேள்விப்பட்டிருக்கிறார்கள்‌. தாங்கள்‌ 
இதுவரையிலும்‌ தங்கள்‌  செவிகளால்‌ 
கேள்விப்பட்ட கானான்‌ தேசத்தின்‌ 
நன்மைகளை தங்கள்‌ கண்களால்‌ 
பார்க்கவேண்டும்‌ என்னும்‌ ஆர்வத்தினால்‌, 
அவர்கள்‌ யோர்தான்‌ நதியை தீவிரித்து 


குடந்துபோகிறார்கள்‌. 

ஸ்ரவேல்‌ புத்திரரில்‌ நேகர்‌ 
யோர்தான்‌ ப்ர தீலிரித்து 
குடந்துபோகிறார்கள்‌. அவர்களில்‌ சிலர்‌ 
நதியை மெதுவாக  கடக்கிறார்கள்‌. 
மெதுவாகப்‌ போகிறவர்கள்‌. தீவிரித்து, 
குடந்துபோகிறவர்களைப்‌ பார்த்து. தாங்களும்‌ 
மற்றவர்களைப்போல தீவிரித்துப்போக 
வேண்டும்‌ என்று தீர்மானித்து. அவர்களும்‌. 
யோர்தான்‌ நதியை தீவிரித்து கடக்கிறார்கள்‌. 
மெதுவாகப்போனால்‌ எல்லோருக்கும்‌ 
பின்னால்‌ கடைசியாகப்‌ போய்விடுவோமோ 
என்னும்‌ அவமானம்‌ அவர்களுக்கு 


பதறான்‌. 

யோர்தான்‌ நதியை 

குடந்துபோனாலும்‌, 

பதற்றமில்லை. 

விசுவாசிக்கிறவர்கள்‌ பதறமாட்டார்கள்‌. 

அவர்கள்‌ கர்த்தருடைய  பிரமாணத்திற்கு 

கீழ்ப்படிய தீவிரமாய்ப்‌ புறப்பட்டு வருவார்கள்‌. 
ஆனாலும்‌ அவர்கள்‌ பதறமாட்டார்கள்‌. 

“ஆதலால்‌ கர்த்தராகிய ஆண்டவர்‌ 

உரைக்கிறதாவது: இதோ, அஸ்திபாரமாக 

கல்லை நான்‌ சீயோனிலே 

ன்‌ அது பாரீட்சிக்கப்பட்டதும்‌, 


விசுவாசிக்கிறவன்‌ பதறான்‌" (ஏசா 28316). 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ரூபன்‌ புத்திரரும்‌ காத்‌ புத்திரரும்‌ 
மனாசேயின்‌ பாதிக்கோத்திரத்தாரும்‌ மோசே 
தங்களுக்குச்‌ சொன்னபடியே அணியணியாய்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு. முன்பாகக்‌. 
கடந்துபோகிறார்கள்‌. ஏறக்குறைய 
நாற்பதினாயிரம்பேர்‌ யுத்தசன்னத்தராய்‌ 
யுத்தம்பண்ணும்படி, கர்த்தருக்கு முன்பாக 
எரிகோவின்‌ சமனான வெளிகளுக்குக்‌ 
கடந்துபோகிறார்கள்‌ (யோசு 412,13). 


இவர்களெல்லோரும்‌ 
தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள்‌. இவர்கள்‌ 
யுத்தசன்னத்தர்கள்‌. ஆயுதம்‌  ஏந்தவும்‌, 
யுத்தம்பண்ணவும்‌ ஆயத்தமாயிருக்கிறார்கள்‌. 
முன்னால்‌ போகிறவர்கள்தான்‌, ஆபத்தை 
முந்தி சந்திக்கவேண்டும்‌. யுத்தக்களத்தில்‌ 
முன்னின்று 
யுத்தம்பண்ணுகிறவர்களுக்குத்தான்‌ காயமும்‌ 
சேதமும்‌ அதிகமாய்‌ உண்டாகும்‌. 


ஆனாலும்‌ ரூபன்‌ புத்திரரும்‌, காத்‌ 
புத்திரரும்‌, மனாசேயின்‌ 
பாதிக்கோத்திரத்தாரும்‌, இதற்காக 
வருத்தப்பட வில்லை. அவர்கள்‌ ற 
ஜனங்களுக்கு விரோதமாக 
வில்லை. கர்த்தருக்காக 
கஷ்டங்களையும்‌, பாடுகளையும்‌, உபத்திரவங்‌ 
கணையும்‌ இப்போது அனுபவித்தாலும்‌, 
பிற்காலத்தில்‌ கர்த்தர்‌ நம்மை 
மேன்மைப்படுத்துவார்‌.  சிலுவையில்லாமல்‌: 
சிங்காசனமில்லை. 


விசேஷமாய்த்‌ 


அந்நாளிலே. 
சகல. 

முன்பாகவும்‌ 

அவர்கள்‌ மோசேக்குப்‌ 
யோகுவாவக்கும்‌, 
நாளெல்லாம்‌. 
(யோசு 414), 


பயந்திருந்ததுபோல, 
அவர்‌ உயிரோடிருந்த 
பயந்திருக்கிறார்கள்‌ 


ஜனங்களெல்லோரும்‌. 
தீவிரித்துக்‌ 
கடந்துபோகிறார்கள்‌. உடன்படிக்கைப்‌ 
பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களோ 
யோர்தானுக்கு நடுவிலே நிற்கிறார்கள்‌. 
ஜனமெல்லாம்‌. கடந்துபோனபின்பு, 
கர்த்தருடைய பெட்டியும்‌ கடக்கிறது. 
உடன்படிக்கைப்‌ பெட்டியை சுமக்கிற 
ஆசாரியர்‌, யோசுவாவின்‌ கட்டளையை 
பெற்றுக்கொண்ட பின்பே, யோர்தானிலிருந்து, 
கரையேறுகிறார்கள்‌. யோசுவாவும்‌ 
கர்த்தருடைய வார்த்தையின்படியே 
அவர்களுக்கு கட்டளை கொடுக்கிறார்‌. 





i THE 
TT 


அவர்களுக்குக்‌ கட்டளையிட” (யோசு 415,16) 
என்று சொல்லுகிறார்‌. 


யோசுவாவும்‌ கர்த்தர்‌ தனக்கு 
சொன்னபிரகாரமாக, யோர்தானுக்கு நடுவிலே 
உடன்‌ படிக்கைப்பெட்டியை 
ஆசாரியர்களிடத்தில்‌, 

கரையேறி வாருங்கள்‌" 
கட்டளையிடுகிறார்‌ (யோக 417), 


யோசுவாவின்‌ கட்டளை வரும்‌. 
ம்‌ ஆசாரியர்கள்‌ யோர்தானுக்கு 
பொறுமையோடு 
காத்திருக்கிறார்கள்‌. யோசுவாவம்‌ கர்த்தர்‌ 
தனக்கு கட்டளையிடும்‌ வரையிலும்‌, 
ஆசாரியர்களுக்கு குட்டளையிடாமல்‌, 
பொறுமையோடு காத்திருக்கிறார்‌. 


யோர்தானின்‌ நலம்‌, 
உடன்படிக்கைப்பெட்டியை 

ஆசாரியர்கள்‌, சோர்ந்துகாகளிகை. 
அவர்கள்‌ காத்திருந்தாலும்‌ 
குளைப்படையவில்லை. அவர்கள்‌ 
யோர்தானின்‌ நடுவிலே காத்திருக்கும்போது. 
கர்த்தருடைய உடன்படிக்கைப்‌ பெட்டியும்‌ 
அவர்களோடுகூட காத்திருக்கிறது. 
கர்த்தருடைய பரிசுத்த பிரசன்னம்‌. 
அவர்களோடு கூடமிருக்கிறது. கர்த்தருக்குப்‌ 
பிரியமான வேளையிலே, ஆசாரியர்கள்‌ 
யோர்தான்‌ நதியிலிருந்து கடந்துவர 
ஆயத்தமாயிருக்கிறார்கள்‌. 


யோசுவா க்கு, 
"யோர்தானிலிருந்து கரையேறி வாருங்கள்‌" 
என்று கட்டளை கொடுக்கிறார்‌. அப்‌ 
கர்த்தருடைய உடன்படிக்கைப்‌ 

சுமக்கிற ஆசாரியர்‌ 

நடுவிலிருந்து ஏறி, அவர்கள்‌ உள்ளங்கால்கள்‌ 
கரையில்‌ ஊன்றினபோது, யோர்தானின்‌. 
தண்ணீர்கள்‌ அவர்களிடத்துக்குத்‌ திரும்பி, 
முன்போல அதின்‌ கரையெங்கும்‌ புரளுகிறது 
(யோசு 4:18). 


ஆசாரியுடைய உள்ளங்கால்கள்‌ கரையில்‌ 
'துவரையிலும்‌ குவிந்து 

தண்ணீர்‌, முன்புபோல, 

அதின்‌ கரையெங்கும்‌ புரண்டு ஓடுகிறது. 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


வனுடைய தெய்வீக 
மயானத்திற்கு கீழ்ப்படிந்த யோர்தான்‌ நதி, 
இப்போது இயற்கையின்‌ பிரமாணத்திற்கு 
கீழ்ப்படிகிறது. 


யோர்தான்‌. இஸ்ரவேல்‌. 
புத்திரருக்கு தாங்கக்‌ அவர்கள்‌ 
யோர்தான்‌ நதியைக்‌ கடந்துபோகும்‌ 
ம்‌ நதியின்‌ தண்ணீரானது 
அவர்களுக்கு வழியை 
விலக்கிக்கொடுத்தது. இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 
யோர்தானின்‌ கட்டாந்தரை வழியாக 
கடந்துபோனார்கள்‌. இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
சாகாயம்‌ செய்த பின்பு, கர்த்தருடைய 
பிரசன்னமும்‌ யோர்தானின்‌ நடுவிலிருந்து, 
விலகிக்கொள்ளப்பட்ட பின்பு, யோர்தானின்‌ 
தண்ணீர்கள்‌ தங்களிடத்திற்கு திரும்புகிறது. 
தரித்து நின்ற தண்ணீர்‌ முன்போல அதின்‌ 
கரையெங்கும்‌ புரண்டு ஓடுகிறது. குவிந்து 
நின்ற தண்ணீர்‌ பாய்ந்து, பிரவாகித்து 
ஓடுகிறது. 


கர்த்தருடைய கிருபையினாலேயே இந்த 
அற்புதம்‌ நடைபெறுகிறது. கர்த்தர்‌ ந 
அற்புதம்‌ நடைபெறுகிற 
யோகவாவை, சகல. 
கண்களுக்கு 
மேன்மைப்படுத்துகிறார்‌ (யோசு 1:14) 
யோசுவாவோடு ஐக்கியமாயிருக்கிறார்‌. 
கர்த்தர்‌ ஆசாரியர்மீதும்‌, ஜனங்கள்மீதும்‌ 
யோகுவாவுக்கு அதிகாரம்‌ கொடுக்கிறார்‌ 
ஜனங்கள்‌ இதுவரையிலும்‌ மோசேக்கு 
பயந்திருந்ததுபோல, இனிமேல்‌, யோசுவா 
உயிரோடிருக்கும்‌ நாள்‌ வரையிலும்‌, 
அவருக்குப்‌ பயந்திருப்பார்கள்‌. 

ஜனங்களை 


யோசுவா இஸ்ரவேல்‌ 
பலத்தினாலும்‌, 


ர்‌ எனைத்‌ ்‌ 
பராக்கிரமத்தினாலும்‌, அதிகாரத்தினாலும்‌ 
அடக்கி  ஆளவில்லை. ஜனங்களைப்‌ 
த்தவில்‌ யோசுவா “இஸ்ரவேல்‌: 
அன்பினாலும்‌, 
ஆளுகை செய்கிறார்‌. 
யோசுவாவுக்கு முன்பாக 
பயந்திருக்கிறார்கள்‌. இந்தப்‌ 
சரீரப்பிரகாரமான பயமோ 
உலகப்பிரகாரமான பயமோ 


கர்த்தர்‌ 





f= THE 
TT 


யோசுவா இஸ்ரவேல்‌ ஜனங்களுடைய 
நன்மையை நாடுகிறார்‌. அவர்களுடைய 
நல்வாழ்வுக்காக பாடுபடுகிறார்‌. அவர்‌ 


நேசிப்பதுபோலவே, 
நேசிக்கிறார்‌ 

யோசுவாவை 

கண்களுக்கு 
மேன்மைப்படுத்துகிறார்‌. 
பட்டவர்கள்‌ 
படுத்தப்படுவார்கள்‌. 
இரட்டிப்பான கனத்திற்கும்‌ 
பாத்திரவான்‌களாயிருப்பார்கள்‌. 


கர்த்தர்‌ யோர்தான்‌ நதியிலே செய்த 
அற்புதம்‌ எப்பொழுது நடைபெற்றது என்னும்‌ 


சரித்திரக்‌ குறிப்பு இங்கு. 
சொல்லப்பட்டிருக்கிறது. “இந்தப்பிரகாரமாக 
முதல்‌ மாதம்‌ பத்தாம்‌ தேதிமிலே. 
ஜனங்கள்‌ யோர்தானிலிருந்து கரையேறி. 
எரிகோவுக்குக்‌ கீழெல்லையான கில்காலிலே. 
பாளயமிறங்கினார்கள்‌" (யோசு 4:19) என்று 
எழுதப்பட்டிருக்கிறது. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ எகிப்தின்‌ 
அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு, 
நாற்பது வருஷங்களுக்கு பின்பு கில்காலிலே 
பாளமிறங்குகிறார்கள்‌. நாற்பது வருஷம்‌ 
ய இன்னும்‌ ஐந்து நாட்கள்‌ இருக்கிறது. 
இஸ்ரவேல்‌. ஜனங்கள்‌ ஐந்து நாட்களுக்கு 
முன்பாகவே, கானான்‌ தேசத்தின்‌ 
எல்லையிலே பாளமிறங்குகிறார்கள்‌ 


கர்த்தருடைய கோபத்தினால்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ நாற்பது வருஷங்களாக 
வனாந்தரத்திலே அலைந்து திரிந்தார்கள்‌. 
நாற்பது வருஷங்களுக்கு பின்பு கர்த்தர்‌ 
அவர்களை கானான்‌ தேசத்திற்கு அழைத்து 
வரவேண்டும்‌. கர்த்தரோ தமது பெரிதான 
அன்பினால்‌, நாற்பது வருஷங்கள்‌ 
முடிவதற்கு, ஐந்து நாட்களுக்கு முன்பாகவே, 
அவர்களை கானான்‌ தேசத்திற்கு அழைத்து 
வருகிறார்‌. கர்த்தருடைய கோபம்‌: 
சீக்கிரத்தில்‌ முடிந்து விடுகிறது. 


பாவிகளை தண்டிப்பதில்‌ கர்த்தருக்குப்‌ 
பிரியமில்லை. பாவிகள்‌ அழிந்துபோவதும்‌ 
கர்த்தருக்குப்‌ பிரியமான காரியமல்ல. 
பாவிகள்‌ மனந்திரும்பவேண்டும்‌. கர்த்தர்‌ 
ம்‌ கிருபையையும்‌ இரக்கத்தையும்‌ 

காண்பிக்கவேண்டும்‌. 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


முதலாவது பஸ்காவை  ஆசரித்தார்கள்‌. 
நாற்பது வருஷங்களுக்குப்‌ பின்பு, அந்தப்‌ 
பஸ்காவை ஆசரிக்க வேண்டிய நாளுக்கு, 
நாலு நாளைக்கு முன்பாகவே, அவர்கள்‌ 
கானான்‌ தேசத்திற்குள்‌ பிரவேசிக்கிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ எகிப்து தேசத்திலே, 
பஸ்காவை.... ஆசரிப்பதற்கு, தங்களை 
ஆயத்தம்பண்ணின நாளிலே, அவர்கள்‌ 
கானான்‌ தேசத்திற்குள்‌ பிரலேசிக்கிறார்கள்‌. 


நீங்கள்‌ இஸ்ரவேல்‌ சபையார்‌ 
யாவரையும்‌ நோக்கி: இந்த மாதம்‌ பத்தாம்‌ 
தேதியில்‌ வீட்டுத்தலைவர்கள்‌; வீட்டுக்கு ஒரு 
க்குட்‌ ஒவ்வொருவரும்‌ 
ஆட்டுக்குட்டியைத்‌ தெரிந்து 

ர்‌ (யாத்‌ 12:3) 


புத்திரரை 
அடிமைத்தனத்திலிருந்து 
விடுதலைபண்ணினார்‌. 

முற்பிதாக்களுக்கு செய்த 

இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ 
கர்த்தர்‌ தங்களுக்கு 

கிருபைகளையும்‌, 

அவர்கள்‌ நினைவில்‌ 


மறந்துவிடக்கூடாது. 
காண்பித்த 
இரக்கங்களையும்‌ 
வைத்திருக்கவேண்டும்‌. 


இந்தக்‌ கற்கள்‌ ஏது? 
யோசு 4:20-24 


யோசு 4:20. அவர்கள்‌ யோர்தானில்‌ 
எடுத்துக்‌ கொண்டுவந்த அந்தப்‌: 
பன்னிரண்டு கற்களையும்‌ யோசுவா 
கில்காலிலே நாட்டி, 


யோசு 421. இஸ்ரவேல்‌ புத்திரரை 
நோக்கி: நானை உங்கள்‌ பின்னைகள்‌ 
இந்தக்‌ கற்கள்‌ ஏதென்று தங்கள்‌ 
மிதாக்களைக்‌ கேட்கும்போது, 

யோசு ௧:2௨ நீங்கள்‌ உங்கள்‌ 
மீன்னைகளுக்கு அறிவிக்கவேண்டியது 
என்னவென்றால்‌: இஸ்ரவேலர்‌ 
வெட்டாந்தரை வழியாய்‌ இந்த 
யோர்தானைக்‌ கடத்துவத்தார்கள்‌. 





i THE 
TT 


யோக 4:28. பூமியின்‌ ௪௧ 
ஜனங்களும்‌ கர்த்தருடைய கரம்‌ 
பலத்ததென்று அறியும்படிக்கும்‌, 
நீங்கள்‌ சுகலநாளும்‌ உங்கள்‌ 
தேவனாகிய கர்த்தருக்குப்‌ 
பயப்படும்படிக்கும்‌, 


யோக 4:24. உங்கள்‌ தேவனாகிய 
கர்த்தர்‌ சிவத்த சமுத்திரத்தின்‌. 
தண்ணீரை நாங்கள்‌. கடத்து 
தீருமட்டும்‌ எங்களுக்கு முன்பாக 
வற்றிப்போகப்பண்ணினதுபோல, 

உங்கள்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
யோர்தானின்‌ தண்ணீருக்கும்‌ செய்து, 
அதை உங்களுக்கு முன்பாக நீங்கள்‌ 
கடந்து தீருமனவும்‌ வற்றிப்போகப்‌: 
பண்ணினார்‌ என்று. 
அறிவிக்கக்கட வீர்கள்‌ என்றான்‌. 


கர்த்தா யோசவாவோடே 
வென்ன இஸ்ரவேல்‌ புத்திரருடைய 
கோத்திரங்களின்‌ இலக்கத்திற்குச்‌ 
சரியாகப்‌ பன்னிரண்டு கற்களை 
நடுவில்‌ எடுத்து, 
தங்களோடேகூட 
கொண்டுபோய்‌, தாங்கள்‌ 
இடத்திலே வைக்கிறார்கள்‌ 

(யோசு 4:8) 


இந்தக்‌ கற்கள்‌ ஒன்றின்மீது ஒன்றாக 
அடுக்கி வைக்கப்பட்டிருந்ததா அல்லது 
ஒன்றுக்கு பக்கத்தில்‌ மற்றொன்றாக 
அடுக்கி வைக்கப்பட்டிருந்தா என்று 
இங்கு சொல்லப்படவில்லை. 
புத்திரர்‌ தாங்கள்‌ ங்‌ 
கில்காலிலே 
வைக்கிறார்கள்‌. 
த ல்‌ 
அழைக்கப்படாமல்‌, 
அழைக்கப்படுகிறது. 


இஸ்ரவேல்‌. 


'கற்குவியல்‌" ன்று 
இந்தக்‌ கற்கள்‌” என்றே 
புத்திரர்‌ யோர்தானில்‌ 

எடுத்துக்கொண்டு. வந்த... அந்தப்‌ 
பன்னிரண்டு கற்களையும்‌ யோசுவா 
கில்காலிலே நாட்டுகிறார்‌. இந்தக்‌ கற்கள்‌ 
இங்கு ஏன்‌ நாட்டப்பட்டிருக்கிறது 
என்பதற்கான காரணத்தையும்‌ யோசுவா. 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு சொல்லுகிறார்‌. 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பதி 
தெரந்திுந்திரக்கவேண்டும்‌. 
தங்கள்‌ பிள்ளைகளுக்கு எப்படி பண்றதும்‌ 
சொல்லவேண்டும்‌ என்பதையும்‌ யோசுவா 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு சொல்லுகிறார்‌. 


இஸ்ரவேலர்‌ வெட்டாந்தரை வழியாய்‌ 
த. யோர்தானைக்‌ கடந்துவந்தார்கள்‌. 
பூமியின்‌ சகல ஜனங்களும்‌ கர்த்தருடைய 
கரம்‌ பலத்ததென்று அறியும்படிக்கும்‌, நீங்கள்‌ 
சகலநா। உங்கள்‌ தேவனாகிய 
கர்த்தருக்குப்‌ பயப்படும்படிக்கும்‌, உங்கள்‌ 
தேவனாகிய கர்த்தர்‌ சிவந்த சமுத்திரத்தின்‌ 
தண்ணீரை நாங்கள்‌ கடந்து தீருமட்டும்‌ 
எங்களுக்கு முன்பாக வற்றிப்போகப்‌ 
பண்ணினதுபோல, உங்கள்‌ தேவனாகிய 
கர்த்தர்‌ யோர்தானின்‌ தண்ணீருக்கும்‌ 
செய்து, அதை உங்களுக்கு முன்பாக நீங்கள்‌ 
கந்து. தீருமளவும்‌  வற்றிப்போகப்‌ 
பண்ணினார்‌. என்று அறிலிக்கக்கடவீர்கள்‌" 
(யோசு 4:22-24) என்று. யோசுவா. 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு சொல்லுகிறார்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரருடைய பிள்ளைகள்‌ 

பெரியவர்களாகும்போது, 

அறிவிலும்‌, புத்தியிலும்‌, 

வளர்ந்திருப்பார்கள்‌. 

சிறுபிள்ளைப்‌ பிராயத்தில்‌ 

நடைபெற்ற சம்பவங்களைக்‌ குறித்து. 

அவர்கள்‌ தங்கள்‌ பெற்றோரிடத்தில்‌ கேள்வி 

கேட்பார்கள்‌. பிள்ளைகள்‌ தங்களிடத்தில்‌ 

கேட்கும்‌ கேள்விகளுக்கு பெற்றோர்‌ பதில்‌ 

சொல்லவேண்டும்‌. பெற்றோருக்கு பதில்‌ 
சொல்லத்‌ தெரியவேண்டும்‌. 


நம்முடைய கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து 
சர்வஞானமுள்ளவர்‌. அவர்‌ தமக்குத்தாமே 
அறிவிலும்‌, புத்தியிலும்‌, ஞானத்திலும்‌ 
மூரணமுள்ளவராயிருந்தார்‌. ஆனாலும்‌ 
கிறிஸ்துவானவர்‌ தேவாலயத்திலே போதகர்‌ 

உட்கார்ந்திருந்து, அவர்கள்‌ 

க ட்‌ அவர்களிடத்தில்‌ 


மூன்றுநாளைக்குப்‌ பின்பு, அவர்‌ 
தேவாலயத்தில்‌. போதகர்‌ நடுவில்‌ 
உட்கார்ந்திருக்கவும்‌, அவர்கள்‌ பேசுகிறதைக்‌ 
கேட்கவும்‌, அவர்களை வினாவவும்‌ 
கண்டார்கள்‌" (லூக்‌ 2:46) 





i= THE 
TT 


பிள்ளைகள்‌ பெற்றோரிடத்தில்‌ 
கேள்விகள்‌ கேட்கும்போது, அவர்கள்‌ தங்கள்‌ 


பிள்ளைகளுக்கு 
சரித்திரத்தையும்‌ 

இஸ்ரவேல்‌ புத்திரரைப்போலவே, நம்முடைய 
பிள்ளைகளுக்கும்‌ நாம்‌ சத்தியத்தை 
அறிவிக்கவேண்டும்‌. நம்முடைய காலங்களில்‌, 


சத்தியங்களையும்‌, நம்முடைய பிள்ளைகளுக்கு 
அறிவிக்கவேண்டும்‌ கர்த்தருடைய 
வார்த்தையையும்‌, அவருடைய மகத்துவமான 
கிரியைகளையும்‌ தங்கள்‌ பிள்ளைகளுக்கு 
அறிலிப்பது பெற்றோரின்‌ கடமை. 


பிரவாகித்து ஒடுகிற யோர்தான்நதி 
தரித்து நின்றது என்பதையும்‌, யோர்தானின்‌ 
தண்ணீர்கள்‌ குவியலாகக்‌ குவிந்து நின்றது. 
என்பதையும்‌, இஸ்ரவேலர்‌ வெட்டாந்தரை 
வழியாய்‌ யோர்தானைக்‌ கடந்து வந்தார்கள்‌ 


சந்ததியாருக்குத்‌ 
இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌, பன்னிரண்டு கற்கள்‌ 
நாட்டப்பட்டிருக்கிற ஸ்தலத்தின்‌ வழியாக 
பொர்தானைக்‌ கடந்து வந்தாங்கள்‌ என்பதை 
இஸ்ரலேலி்‌ பின்சந்ததியாருக்கு 
அறிவிக்கவேண்டும்‌ கில்காலில்‌ 
நாட்டப்பட்டிருக்கிற பன்னிரண்டு கற்களும்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு என்றைக்கும்‌ 
நினைப்பூட்டும்‌ அடையாளமாயிருக்கிறது. 
நம்முடைய முன்னோர்களுக்கு கர்த்தர்‌ 
காண்பித்த கமா 
இரக்கங்களையும்‌, 
விருபபகிறார்‌ 
கர்த்தர்‌ 


நமக்கும்‌ காண்பிக்க. 
நம்முடைய முன்னோருக்கு 
என்னென்ன கிருபைகளைக்‌ 
என்பதை. 
ஆசீர்வாதமாயிருக்கும்‌. 

கர்த்தர்‌ நம்முடைய பூர்வகாலங்களில்‌, 
நமக்கு காண்பித்த கிருபைகளையும்‌. 
இரக்கங்களையும்‌, நம்முடைய முதிர்வயதிலும்‌ 
நினைத்துப்‌ பார்க்கவேண்டும்‌. 

யோசுவா கில்காலிலே பன்னிரண்டு. 
கற்களை நாட்டுகிறார்‌. கர்த்தர்‌ யோர்தானின்‌ 
தண்ணீரை வற்றிப்போகப்பண்ணினார்‌ 
என்பதற்கும்‌, இஸ்ரவேலர்‌ வெட்டாந்தரை 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


வழியாக இந்த யோர்தானைக்‌ கடந்து 
வந்தார்கள்‌ என்பதற்கும்‌ இது நினைப்பூட்டும்‌. 
அடையாளம்‌. 
இதற்கு நாற்பது வருஷங்களுக்கு 
கர்த்தர்‌ சிவந்த 
தண்ணீரை வற்றிப்போகப்‌ 
செங்கடலை இரண்டாகப்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ இப்போது, 
வெட்டாந்தரை வழியாய்‌ யோர்தானைக்‌ 
கடந்ததுபோல, நாற்பது வருஷங்களுக்கு 
முன்பு, இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ உலர்ந்த தரை 
வழியாய்‌ செங்கடலைக்‌ கடந்துபோனார்கள்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திர்‌ தங்களுடைய 
பிள்ளைகளுக்கு கர்த்தர்‌ செய்த 
நன்மைகளைப்பற்றிச்‌. சொல்லும்போது, 
அவர்களுடைய சரித்திரத்தையும்‌ சேர்த்து 
சொல்லவேண்டும்‌. கர்த்தர்‌ நபப்பித்த 
அதிசயங்களையும்‌, அற்புதங்களையும்‌, 
அவர்களுக்கு ஒப்பிட்டுச்‌ சொல்லவேண்டும்‌. 
செங்கடலைப்‌ பிளந்த தேவன்‌, யோர்தான்‌ 


பிளந்தார்‌. 


நதியையும்‌ வற்றிப்போகப்பண்ணினார்‌ என்று, 
இரண்டு 


அற்புதங்களையும்‌ சேர்த்து 
ன்ன 
அற்புதங்களையும்‌, 
கேள்விப்படுகிறவர்கள்‌ 
கர்த்தரைப்பற்றித்‌ தியானிப்பார்கள்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய ஜனங்களுக்கு தொடர்ந்து 
அற்புதம்‌ செய்து வருகிறார்‌ என்பதை 
புரிந்துகொள்வார்கள்‌. தாங்கள்‌ ஆராதிக்கிற 
கர்த்தர்‌, நேற்றும்‌ இன்றும்‌, என்றும்‌ 
மாறாதவர்‌ என்பதை அறிந்துகொள்வார்கள்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய ஜனத்‌ 
முன்மாரியையும்‌, பின்மாரியையும்‌ 
பெய்யப்பண்ணுகிறார்‌. கர்த்தர்‌ இதற்கு 
்பும்‌ நமக்கு கிருபை காண்பித்திருக்கிறார்‌. 
ப்போதும்‌ கிருபை காண்பிக்கிறார்‌. 
பிந்தின கிருபைகளையும்‌, முந்தின 
கிருபைகளையும்‌ நாம்‌ நினைவுகூர்ந்து 
'தியானிக்கும்போது, நாம்‌ 
நன்றியுள்ள இருதயத்தோடு 
கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு, 
கிருபையும்‌ இரக்கமும்‌ 
மாறாமலிருக்கும்‌ என்பதையும்‌ 
அறிந்துகொள்வோம்‌. கர்த்தருடைய பிந்தின 
கிருபைகளுக்காகவும்‌ அவரைத்‌ துதிப்போம்‌. 
அதே வேளையில்‌ அவருடைய முந்தின 
கிருபைகளுக்காகவும்‌ அவரைத்‌ துதிப்போம்‌. 
நாம்‌ கர்த்தருக்கு நன்றியுள்ளவர்களாய்‌ 
ஜீவிப்போம்‌. 





ழ்‌ நயனா 
சய 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ பத்திரருக்கு செய்த 
நன்மைகளை யோசுவா இங்கு சொல்லுகிறார்‌. 
இதனால்‌ கர்த்தருடைய பரிசுத்த நாமம்‌ 
மகிமைப்படுத்தப்படுகிறது. கர்த்தர்‌ 
சர்லவல்மையுள்ளவர்‌. அவர்‌ தம்முடைய 
வல்லமையினால்‌ செங்கடலை 
வற்றிப்போகப்பண்ணினார்‌ அதே 
வல்லமையினாலேயே கர்த்தர்‌ யோர்தானின்‌ 
தண்ணீரை தடுத்து, அதை ஒரு 
குவியலாக நிற்கச்‌ செய்தார்‌. 


கர்த்தருடைய அற்புதமான கிரியைகள்‌ 

இஸ்ரவேல்‌. புத்தரருடைய ஆறுதலக்காம்‌, 
உற்சாகத்திற்காகவும்‌ 

சொல்லப்பட்டிருக்கிறது. அதே ன] 

ரத்‌ சத்துருக்களுக்கு, இந்த 

எச்சரிப்பாகவும்‌ 

கர்த்தர்‌ 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தருடைய 
ம்‌, மகத்துவத்தையும்‌, 
சர்லவல்லமையையும்‌  தியானித்துப்பார்க்க 
வேண்டும்‌. கர்த்தரிடத்தில்‌ தங்களைப்‌ 
பூரணமாய்‌ ஒப்புக்கொடுக்கவேண்டும்‌. 
அவர்கள்‌ கர்த்தரை 
ஆராதிக்கவேண்டும்‌. 
விட்டு அந்நிய 
பின்பற்றிப்போய்விடக்கூடாது. 
இஸ்ரவேல்‌ ஜனங்களுக்கு இத்தனை 
நன்மைகளையும்‌, இவ்வளவு பெரிதான 
ற்புதங்களையும்‌ கர்த்தர்‌ மாத்திரமே 
அந்நிய தெய்வங்களுக்கு 
அந்நிய  தெய்வங்களால்‌ 


உண்மையோடும்‌ தொழுதுகொள்‌ளவேண்டும்‌. 





i THE 
ETT 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ யோர்தானைக்‌ 
கடந்து கில்காலுக்கு வந்திருக்கிறார்கள்‌. 
கில்கால்‌ கானான்‌ தேசத்தின்‌ எல்லையிலுள்ள 
பகுதி. அவர்கள்‌ இப்போது கானான்‌ 
தேசத்திலே கால்‌ மிதித்திருக்கிறார்கள்‌. 
யோர்தானின்‌ 
(0 .. புத்திரருக்கு 
வற்றிப்போகப்பண்ணினார்‌ 
கேள்விப்பட்ட கானான்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
சோர்ந்துபோகிறார்கள்‌ (யோசு 5:1/ 
கானான்‌ தேசத்தில்‌ 


புத்திரர்‌ கால்‌ வைத்த போது, 
அவர்களுக்கு 


தண்ணீரை 
முன்பாக 


தேசத்தார்‌ 


முன்பாக 


இஸ்ரவேல்‌ 
கர்த்தர்‌ 
தம்முடைய பிரமாணத்தைச்‌ 
சொல்லுகிறார்‌. கர்த்தர்‌ விருத்தசேதன 
பிரமாணத்தை இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
மறுபடியும்‌ புதுப்பிக்கிறார்‌ (யோசு 5:2-9). 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
சமனான வெளியிலே பஸ்காவை 
ஆசரிக்கிறார்கள்‌ (யோசு 510). அவர்கள்‌ 
நேசத்தின்‌ தானியத்தை கானான்‌ தேசத்திலே 
புசிக்கிறார்கள்‌. அது முதல்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கு மன்னா பெய்யவில்லை 
(யோசு 5112). 


எரிகோவின்‌ 


கர்த்தருடைய சேனையின்‌ அதிபதி 
யோசுவாவுக்கு எதிரே நிற்கிறார்‌. அவர்‌ 
யோசுவாவுக்கு கட்டளை கொடுக்கிறார்‌ 
யோசுவா அவருடை கட்டளைக்கு. 
கீழ்ப்படிகிறார்‌ (யோசு 5:13-15). 


விருத்தசேதனம்‌ 
யோக 511-9 


யோசு 5:1. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கடந்து 
திருமனவும்‌, கர்த்தர்‌ யேர்தானின்‌ 
தண்ணீரை அவர்களுக்கு. 
முன்பாக வற்றிப்போகப்பண்ணினதை, 
யோர்தானுக்கு மேல்கரையில்‌ 
குடியிருந்த  எமோரியரின்‌ ௪௧ல்‌ 
ராஜாக்களும்‌, சுழுத்திரத்தருகே. 
குடியிருந்த காணாணியரின்‌ சகல. 
ராஜாக்களும்‌ கேட்டதுமுதற்கொண்டு, 
அவர்கள்‌ தயம்‌ கரைந்து, 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு முன்பாக 
சோர்த்தூபோனார்கள்‌. 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யோசு 5:2. அக்காலத்திலே கர்த்தர்‌ 
யோகசுவாவை நோக்கி: தீ கருக்கான 
கத்திகனை உண்டாக்கி, திரும்ப 
இரண்டாம்‌ விசை இஸ்ரவேல்‌: 
புத்திரரை விருத்தசே தன ம்பண்ணு 
என்றார்‌. 

யோசு 5:3. அப்பொழுது யோசுவா 
கருக்கான கத்திகளை உண்டாக்கி, 
இஸ்ரவேல்‌ புத்திரரை ஆர்லோத்‌ 
மேட்டிலே விருத்தசேதனம்‌ 
பண்ணினான்‌. 


யோசு 84. யோசுவா இப்படி, 
விருத்தசேதனம்‌ பண்ணின முகாத்தரம்‌ 
என்னவென்றால்‌: எகிப்திலிருந்து 
புறப்பட்ட சகல  ஆண்மக்கனாகிய 
யுத்த புருஷர்‌ எல்லாரும்‌ எகிப்திலிருந்து 
புறப்பட்டபின்பு, வழியில்‌ 
வனாந்தரத்திலே மாண்டுபோனார்கள்‌.. 


யோசு 5:5. எகிப்திலிருந்து புறப்பட்ட 
எல்லா ஜனங்களும்‌ விருத்த 
'சேதனம்பண்ணப்பட்டிருத்தார்கள்‌; 
அவர்கள்‌. எகிப்திலிருந்து 
புறப்பட்டயின்பு, வழியில்‌ 
வனாந்தரத்திலே. பிறந்த சகல 
ஜனங்களும்‌ விருத்தசேதனம்‌ 
பண்ணப்படாதிருந்தார்கள்‌.. 


யோசு 5:6. கர்த்தருடைய சுத்தத்திற்குக்‌ 
கீழ்ப்படியாமற்போன எகிப்திலிருந்து, 
புறப்பட்ட யுத்தபுருஷரான யாவரும்‌ 
மாளுடட்டும்‌, இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
நாற்பதுவருஷம்‌: வனாந்தரத்தில்‌ 
நடந்து திரித்தார்கன்‌; கர்த்தர்‌ 
எங்களுக்குக்‌ கொடுக்கும்படி. அவர்கள்‌ 
பிதாக்களுக்கு ஆணையிட்ட பாலும்‌ 
தேனும்‌ ஓடுகிற தேசத்தை அவர்கள்‌ 
காண்பதில்லை. என்று கர்த்தர்‌ 
அவர்களுக்கு ஆணையிட்டி ருந்தார்‌. 


யோசு 5:7. அவர்களுக்குப்‌ பதிலாக 
அவர்‌ எழும்பப்பண்ணின அவர்கள்‌ 
நின்னைகளை யோசுவா 
விருத்தசேதனம்பண்ணினான்‌; 
வழியிலே அவர்களை விருத்தசேதனம்‌ 
பண்ணாததினால்‌ அவர்கள்‌: 
விருத்தசேதனம்‌ இல்லாதிருந்தார்கள்‌.. 





i THE 
TT 


யோக 5:8. 

விருத்தசேதனம்‌ 

தீர்த்தபின்பு, அவர்கள்‌ குணமாகுமட்டும்‌ 
தங்கள்தங்கள்‌ இடத்திலே 
மாளயத்திலே தரித்திருந்தார்கன்‌.. 


யோசு 5:9. கர்த்தர்‌ யோசுவாவை 
நோக்கி: இன்று எகிப்தின்‌ நித்தையை. 
உங்கள்‌ மேல்‌ இராதபடிக்குப்‌ 
புரட்டிப்போட்டேன்‌ என்றார்‌, அதனால்‌ 
அந்த ஸ்தலம்‌ இத்நான்வரைக்கும்‌. 
கில்கால்‌ என்னப்படுகிறது.. 

இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
கடந்து வருகிறார்கள்‌. 
உடன்படிக்கைப்‌ பெட்டியும்‌ யோர்தானைக்‌ 
கடக்கிறது. அவர்கள்‌ கானானுக்குள்‌ 


தேசத்தின்‌ 
எல்கப்பததிய்கிய்‌ போர்தானின்‌ சமனான 
வழியிலே பாளயமிறங்கியிருக்கிறார்கள்‌. 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ பத்தாுக்கு நட்பு 
அற்புதங்களை _ கானானின்‌ 
கேள்விப்படுகிறார்கள்‌. இலவே பத்தர்‌ 
கடந்து தீருமளவும்‌, கர்த்தர்‌ யோர்தானின்‌ 
தண்ணீரை அவர்களுக்கு முன்பாக 
வற்றிப்போகப்பண்ணினார்‌ கர்த்தர்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு செய்த அற்புதத்தை, 
யோர்தானுக்கு மேல்கரையில்‌ குடியிருந்த 
எமோரியரின்‌ சகல ராஜாக்களும்‌, 
சமுற்திரத்தருகே குடியிருந்த கானானியரின்‌ 
சகல ராஜாக்களும்‌ கேள்விப்படுகிறார்கள்‌. 
அதமுதற்கொண்டு, அவர்கள்‌ இருதயம்‌ 
கரைந்து, இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு முன்பாக 
சோர்ந்துபோயிருக்கி றார்கள்‌ (யோசு 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு செய்த 
தம்முடைய அற்புதத்தை இரகசியமாகவோ 
அல்லது யாருக்கும்‌ தெரியாமல்‌ 
மறைவாகவோ செய்யவில்லை. கர்த்தருடைய 
அற்புதம்‌ எல்லோரும்‌ பார்க்கும்‌ வண்ணமாக 
பிரத்தியட்சமாய்‌ நடைபெறுகிறது. கர்த்தர்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்காக செங்கடலை 
இரண்டாகப்‌ பிளந்தார்‌. அவர்களுக்காக 
யோர்தானின்‌ தண்ணீரை 
வற்றிப்போகப்பண்ணினார்‌. எகிப்தின்‌ 
நிந்தையை அவர்களைவிட்டு நீக்கிப்போட்டார்‌. 
கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு செய்த 
நன்மைகளையெல்லாம்‌ கானான்‌ தேசத்து 
ராஜாக்கள்‌ கேள்விப்படுகிறார்கள்‌. 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கானான்‌ 
கானானியரும்‌, 
புறஜாதியாரும்‌. 
யோர்தானுக்கு 


குடியிருக்கிறார்கள்‌ 
மேல்கரையிலே எமோரியர்‌ 
குடியிருக்கிறார்கள்‌. சமுத்திரத்தருகே 
கானானியர்‌ குடியிருக்கிறார்கள்‌. கர்த்தர்‌ 
தின்‌ புத்திரருக்கு செய்த நன்மைகளை 

தேசங்களின்‌ ராஜாக்கள்‌ 
கேள்வப்படுகிறார்கள்‌ அது முதற்கொண்டு 
அவர்களுடைய இருதயங்கள்‌ மெழுகுபோல 
கரைந்துபோயிற்று. இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
முன்பாக, அவர்களுடைய பலமெல்லாம்‌ 
பலவீனமாயிற்று. அவர்கள்‌ சோர்ந்து 
போயிருக்கிறார்கள்‌. 


ராஜாக்கள்‌ ஒருபோதும்‌ 
சோர்ந்துபோகக்கூடாது. அவர்கள்‌ எப்போதும்‌ 
தைரியமாமிருக்கவேண்டும்‌. 
ராஜாக்களுக்கு லட்சணம்‌. 
தேசத்திலும்‌, எமோரியரின்‌ தேசத்திலும்‌ 
ஏராளமான ஜனங்கள்‌ இருக்கிறார்கள்‌. 
பட்டணங்களெல்லாம்‌. 
ராஜாக்கள்‌ 
தி தேசத்தாரை 
துணிச்சலோடு எதிர்க்கவேண்டும்‌. அந்நிய 
தேசத்தாரிடமிருந்து தங்கள்‌ தேசத்தைப்‌ 
பாதுகாக்கவேண்டும்‌. ஆனால்‌ எமோரியரின்‌ 
ராஜாக்களும்‌, கானானியரின்‌ ராஜாக்களும்‌ 
இஸ்ரவேல்‌. புத்திரருக்கு முன்பாக 
சோர்ந்துபோயிருக்கிறார்கள்‌. 
எமோரியரும்‌, கானானியரும்‌ இஸ்ரவேல்‌. 
புத்திரரைப்‌ பார்த்து பயப்படவில்லை. 
அவர்கள்‌ கர்த்தரைப்‌ பார்த்து, 
பயப்படுகிறார்கள்‌. கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கு ஆதரவாகயிருப்பதையும்‌, 
சகாயம்‌ செய்வதையும்‌ கேள்விப்பட்டு 
கானான்‌ தேசத்தார்‌ பயப்படுகிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ யோர்தான்‌ நதியை 
கடந்து வந்ததைக்‌ குறித்து கானானியர்‌ 
கேள்விப்பட்டார்கள்‌. இது கானானியருக்கு 
ஒரு கலக்கமான செய்தி. இந்தச்‌ 
செய்தியோடு, கானானியர்‌ மேலும்‌ ஒரு 
செய்தியைக்‌ கேள்விப்படுகிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ யோர்தான்‌ நதியைக்‌ 
கடந்து தீருமளவும்‌, கர்த்தர்‌ யோர்தானின்‌ 
தண்ணீரை அவர்களுக்கு முன்பாக 
வற்றிப்போகப்பண்ணினதையும்‌, கானான்‌ 
தேசத்து ராஜாக்கள்‌ கேள்விப்படுகிறார்கள்‌. 

தச்‌ செய்தி அவர்களுக்கு 
கலக்கத்தையும்‌, பயத்தையும்‌ கொடுக்கிறது. 





i THE 
TT 


எமோரியரின்‌ ராஜாக்களும்‌, 
கானானியரின்‌ ராஜாக்களும்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரரோடு யுத்தம்பண்ணவேண்டுமென்றால்‌, 
அவர்கள்‌ கர்த்தரோடும்‌ யுத்தப்பண்ண 
வேண்டும்‌. யோர்தானின்‌ தண்ணீரை 
வற்றிப்போகப்பண்ணின கர்த்தருக்கு முன்பாக. 
தங்களால்‌ யுத்தம்பண்ணி ஜெயிக்க முடியாது 
என்பதை கானான்‌ தேசத்தார்‌ 
அறிந்துகொள்கிறார்கள்‌. இதை நினைத்து. 
அவர்களுடைய இருதயம்‌ கரைந்துபோகிறது. 
அவர்கள்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரையும்‌, 
அவர்களுக்கு ஆதரவாக உதவிசெய்கிற 
கர்த்தரையும்‌. நினைத்து. 
சோர்ந்துபோகிறார்கள்‌. 

எமோரியரின்‌ ராஜாக்களும்‌, 
கானானியரின்‌ ராஜாக்களும்‌ பயப்படுவதற்கு 
காரணமுள்ளது. அவர்கள்‌ இஸ்ரவேலரை 
வெறுக்கிறார்கள்‌. கர்த்தர்‌ இஸ்ரவேலரோடு 
கூடயில்லாமல்‌, அவர்கள்‌ மாத்திரம்‌ 
தனியாமிருந்திருந்தால்‌, கானானியர்‌ 
அவர்களை ஜெயிப்பதற்கு வாய்ப்புள்ளது. 
ஆனால்‌ இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு தலைவராகவும்‌, 
படைத்தளபதியாகவும்‌ இருக்கிறார்‌. 


கர்த்தர்‌ சர்வவல்லமையுள்ளவர்‌. அவர்‌ 

மையும்‌, மகத்துவமும்‌, 

மாட்சிமையுமுள்ளவர்‌ கர்த்தருக்கு 

விரோதமாக எதிர்த்து நிற்பதோ, அவருக்கு 

யுத்தம்பண்ணுவதோ 

ராஜாக்களுக்கும்‌, 

கானானியரின்‌ ராஜாக்களுக்கும்‌ கூடாத 
காரியமாயிருக்கிறது. 


கர்த்தர்‌ கானானியர்மீது பயத்தையும்‌, 
கலக்கத்தையும்‌, நடுக்கத்தையும்‌ 
வரவழைக்கிறார்‌. இதனால்‌ அவர்கள்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு முன்பாக 
சோர்ந்துபோயிருக்கிறார்கள்‌. கர்த்தர்‌ 


பிரகாரமாகவே 
சத்துருக்களுக்கு பயமுண்டாயிற்று. 

“எனக்குப்‌ பயப்படும்‌. பயத்தை 
உனக்குமுன்‌ செல்லும்படி செய்வேன்‌. நீ 
செல்லும்‌ இடமெங்குமுள்ள ஜனங்கள்‌ 
எல்லாரையும்‌ கலங்கடித்து, உன்‌ சத்துருக்கள்‌ 


எல்லாரையும்‌ முதுகு காட்டப்பண்ணுவேன்‌" 
(யாத்‌ 23:27) 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு: 
விருத்தசேதன பிரமாணத்தை புதுப்பிக்கிறார்‌. 


(யோசு $2) என்று 


பாளயமிறங்கிமிருக்கிற 
எல்லோரும்‌ 
சேதனம்பண்ணப்படுகிறார்கள்‌. 
யோசுவாவுக்கு 
அப்பொழுது. 
கத்திகளை 


விருத்த 
கர்த்தர்‌ 
பிரகாரம்‌, 
கருக்கான 


கட்டளையிட்ட 
யோசுவா 
உண்டாக்கி, 
பத்திரரை ஆர்லோத்‌ 
விருத்தசேதனம்‌ பண்ணுகிறார்‌ 
எகிப்‌, பட்ட எல்லா 
ஜனங்களும்‌. அதுத்த  சேதனப்பன்‌ப 
டட்டிருந்தார்கள்‌; அவர்கள்‌ எகிப்திலிருந்து, 
புறப்பட்டபின்பு, வழியில்‌ வனாந்தரத்திலே 
பிறந்த சகல ஜனங்களும்‌ விருத்தசேதனம்‌. 
பண்ணப்படாதிருந்தார்கள்‌ (யோசு 5:5). 


கர்த்தருடைய சத்தத்திற்குக்‌ 
கீழ்ப்படியாமற்போன, எகிப்திலிருந்து புறப்பட்ட 

யுத்தபுருரான யாவரும்‌ மாளுமட்டும்‌, 
இஸ்ரவேல்‌ புத்திர்‌ நாற்பதுவருஷம்‌ 
வனாந்தரத்தில்‌ நடந்து திரிந்தார்கள்‌ 
(யோசு 556) 


(யோசு 5:3) 


ர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
கொடுக்கும்படி அவர்கள்‌ 
ஆணையிட்ட 


புத்திரருக்குக்‌ 
பிநாக்களுக்கு 
பாலும்‌ தேனும்‌ ஓடுகிற 
தேசத்தை அவர்கள்‌ காண்பதில்லை. என்று 
கர்த்தர்‌ அவர்களுக்கு ஆணையிட்டிருந்தார்‌ 
(யோசு 536) 


எகிப்திலிருந்து புறப்பட்ட சகல 
ஆண்மக்களாகிய யுத்த புருஷர்‌ எல்லாரும்‌ 
எகிப்திலிருந்து புறப்பட்டபின்பு, வழியில்‌ 
வனாந்தரத்திலே மாண்டுபோனார்கள்‌ 
(யோசு 5:4). 


இதனால்‌ கர்த்‌ 


டைய விருத்தசேதன 
பிரமாணத்தை நி. 


£வற்றுவதற்கு தடை 
உண்டாயிற்று. எகிப்திலிருந்து புறப்பட்டு 
வந்த ஆண்மக்களாகிய யுத்த புருஷர்‌ 
எல்லோரும்‌ மரித்துப்போனார்கள்‌. 
வனாந்தரத்தில்‌. பிறந்த ஆண்பிள்ளை 
களுக்கு இன்னும்‌ விருத்தசேதனம்பண்ணப்‌ 
படவில்லை. அவர்களெல்லோருக்கும்‌ 
பொதுவான விருத்தசேதனம்பண்ணவேண்டும்‌. 
என்பது கர்த்தருடைய சித்தமாயிற்று. 





i THE 
TT 


கர்த்தர்‌ த 
விருத்தசே தனத்தைப்பற்றி யோசுவாவிடம்‌ 
சொல்லும்போது, “நீ கருக்கான கத்திகளை 
உண்டாக்கி, திரும்ப இரண்டாம்‌ விசை 
புத்திரரை 
" (யோசு 5:2) என்று 
இப்போது. 
விருத்தசேதனம்பண்ணப்போவது, இரண்டாம்‌ 
விசை விருத்தசேதனமாகும்‌. 
மோசே இஸ்ரவேல்‌ புத்திரரை 
வனாந்தரத்தில்‌ வழிநடத்தியபோது. 
வனாந்தரத்திலே. புதிதாய்ப்‌. பிறந்த 
ஆண்பிள்ளைகள்‌ யாருக்கும்‌ விருத்தசேதனம்‌ 
பண்ணப்படவில்லை. சுமார்‌ முப்பத்தெட்டு 
வருஷகாலமாக, வனாந்தரத்திலே புதிதாய்ப்‌ 
பிறந்த ஆண்மக்கள்‌ யாவரும்‌, 
விருத்தசேதனமில்லாமலேயே, மோசேக்கு 
பின்சென்றார்கள்‌ 


ருவேளை மோசேயும்‌, வனாந்தரத்தில்‌ 
பியானம்‌ ண்ணின இல்ச 
விருத்தசேதனப்பிரமாணத்தைக்‌ 
அக்கரையில்லாமலிருந்திருக்கலாம்‌. 

சேதனம்‌ தேவையில்லை என்று நினைத்து, 
அந்தப்‌ பிரமாணத்தை கடைப்பிடிக்காமல்‌: 
இருந்திருக்கலாம்‌. விருத்தசேதனம்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாருக்கும்‌, புறஜாதி ஜனத்தாருக்கும்‌ 
இடையே இருக்கும்‌ வேறுபாட்டிற்கு 
அடையாளம்‌. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
வனாந்தரத்தில்‌ பிரயாணம்பண்ணிய போது. 
அவர்கள்‌ அந்நிய ஜாதியாரோடு அதிகமாய்க்‌ 
கலப்பதற்கு வாய்ப்பில்லாமல்‌ போயிற்று. 
ஆகையினால்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்கும்‌, 
அந்நிய ஜாதியாருக்கும்‌ வித்தியாசமாக 
விருத்தசேதன அடையாளத்தை உண்டு 
பண்ணுவதும்‌ தேவையில்லாமல்‌ போயிற்று. 


வனாந்தரத்தில்‌ பிரயாணம்‌ பண்ணின 


விருத்தசே தனத்தைப்பற்றி 

பார்க்கவில்லை. இஸ்ரவேல்‌ புத்திரரில்‌, சகல 

ண்மக்களாகிய புருஷர்‌ எல்லோரும்‌. 

கட்டாயம்‌ விருத்தசேதனம்பண்ணவேண்டும்‌. 

என்றும்‌ அவர்கள்‌ யோசிக்கவில்லை. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 

பிரயாணம்பண்ணியபோது, 

கென்று சொந்தமாக. 


வனாந்தரத்திலே எங்கும்‌ நிரந்தரமாக: 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ய முடியாமல்‌, பரதேசிகளைப்போல 

அலைந்துகொண்டிருந்தார்கள்‌. 
கத்‌ ஜனத்‌ நம்க்கு வென்று 
சொந்த தேசமில்லாமலும்‌, நிலையில்லாமலும்‌ 
அலைந்துகொண்டிருந்ததினால்‌, கர்த்தர்‌ 
அவர்களுக்கு சாதகமாக, விருந்தசேதன 
பிரமாணத்தை நிறைவேற்றாமல்‌, ஒரு 
குறிப்பிட்ட காலம்‌ வரையிலும்‌, தள்ளி 
வைத்திருக்கலாம்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
பிரயாணம்பண்ணின நாட்களெல்லாம்‌, 
அவர்கள்‌ கர்த்தருக்கு விரோதமாகவும்‌, 
மோசேக்கு விரோதமாகவும்‌ முறுமுறுத்தார்கள்‌. 
அவர்கள்‌ கர்த்தரை நம்பவில்லை. இதனால்‌ 
கர்த்தருடைய கோபம்‌ இஸ்ரவேல்‌ புத்திரர்மீது 
பற்றியெரிந்தது. ஆகையினால்‌ கர்த்தர்‌, 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
விருத்தசேதன _ 
நிறைவேற்றாமல்‌, 
அவர்களை ஆசீர்வதியாமல்‌ விட்டுவிட்டார்‌ 
என்று வேதபண்டிதர்களில்‌ சிலர்‌ கருத்து 
சொல்லுகிறார்கள்‌. 


ஸ்ரவேல்‌ புத்திரர்‌, வனாந்தரத்தில்‌ 
படர அறுதும்‌ வரப்பட 
கர்த்தரோடு பண்ணின உடன்படிக்கையை 
மீறினார்கள்‌. தங்களுக்கு ஒரு 
பொன்கன்றுக்குட்டியை செய்து, அதையே 
தங்களுக்கு தெய்வமாக்கினார்கள்‌. இதனால்‌ 
கர்த்தருடைய உக்கிர கோபம்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரர்மீது உண்டாயிற்று. கர்த்தர்‌ கொடுத்த 
குற்பலகைகளை மோசே உடைத்துப்போட்டார்‌. 
கர்த்தருடைய உடன்படிக்கையின்‌ பலகைகள்‌ 
உடைக்கப்பட்டதினால்‌, இஸ்ரவேல்‌. 
புத்திரருக்கு விருத்தசேதன உடன்படிக்கை 
இல்லாமல்‌ போயிற்று. 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
விருத்தசேதன நியமத்தை, 

நாற்பது வருஷகாலமாக 
விட்டுவிட்டார்கள்‌. 

இந்த நாற்பது 

வல்‌ புத்திரரோடு 

கர்த்தர்‌ 
அவர்களுக்கு 
அடையாளங்களையும்‌. 
ஆகையினால்‌ 

கட்டாய நியமமல்ல. 
பனலக சிலர்‌ விளக்கம்‌ 


வனாந்தரத்தில்‌ 





i FTE 
TT 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ யோர்தான்‌ 
நதியைக்‌ கடந்து வந்து, கில்காலிலே. 
பாளயமிறங்கிமிருந்தபோது, கர்த்தர்‌ 
விருத்தசேதன உடன்படிக்கையை மறுபடியும்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரரை 
ண்டாம்‌ விசை விருத்தசேதனம்‌ 
கர்த்தர்‌ யோசுவாவுக்கு 

கட்டளை கொடுக்கிறார்‌ (யோசு 5:2). 


கர்த்தர்‌ ்‌ விருத்தசேதன 
உடன்படிக்கையின்‌ கட்டளையை, இப்போது 
ஏன்‌ யோசுவாவுக்கு கொடுக்கிறார்‌ என்பதற்கு 
வேதபண்டிதர்கள்‌ சில விளக்கங்களைச்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ இப்போது கானான்‌ 
தேசத்தின்‌ எல்லையாகிய  கில்காலிலே 
பாளயமிறங்கியிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 

பட்டம்‌ 

சட்டங்களினால்‌ 
செய்யப்படமாட்டார்கள்‌. 
கர்த்தருடைய நேரடியான 
ஆளுகை செய்யப்படுவார்கள்‌. கர்த்தருடைய 
தெய்வீக பிரமாணமே இனிமேல்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரரை ஆளுகை செய்யும்‌ 


அவர்கள்‌ இனியேல்‌ 
மேற்பார்வையில்‌ 


கானான்‌ 
இன்னும்‌ 
அவர்களுக்கு 
போராட்டங்களும்‌ 


புத்திரருக்கு தேவைப்படுகிறது. கர்த்தருடைய 
உதவியை உறுதிபண்ணும்‌ வண்ணமாக, 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தரோடு 
உடன்படிக்கை பண்ணிக்கொள்ளவேண்டும்‌. 


கர்த்தருக்கும்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்கும்‌ 
யே ஏற்படுத்தப்பட்டிருக்கிற 
உறுதிபண்ணப்பட வேண்டும்‌. 
இஸ்ரவேல்‌ புத்‌ 

யுத்தங்களிலே ஜெயமுண்டாகும்‌ ல்‌ 
புத்திரர்‌ தங்கள்‌ சத்துருக்களோடு பண்ணுகிற 


உடன்படிக்கை 
அப்போது 


யுத்தங்கள்‌ எல்லாமே கர்த்தருடைய 
யுத்தங்களாயிருக்கும்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
ஜனத்திற்காக யுத்தம்பண்ணுவார்‌. யுத்தத்திலே. 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு ஜெயம்‌ கிடைக்கும்‌. 
கர்த்தர்‌ வாக்குப்பண்ணின பிரகாரம்‌, 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கானான்‌ தேசம்‌ 
முழுவதையும்‌ சுதந்தரித்துக்கொள்வார்கள்‌. 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
பிரியமான ஜனமாயிருக்கிறார்கள்‌. 


கர்த்தருக்கு 
கர்த்தரே 


தேசமாக உருவாக்கி வருகிறார்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய பிரமாணங்களையும்‌, கற்பனை 
களையும்‌, நியமங்களையும்‌ அவர்களுக்கு 
கற்றுக்கொடுக்கிறார்‌. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
எந்தக்‌ காரியத்தை செய்தாலும்‌, அதை 
கர்த்தருடைய துணையோடு செய்யவேண்டும்‌. 
அவர்கள்‌ செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும்‌, 
கர்த்தரை முன்னிறுத்தியே ஆகவேண்டும்‌. 
அப்போது கர்த்தருடைய உதவிகளும்‌, 
ஒத்தாசைகளும்‌, ஆதரவுகளும்‌, கிருபைகளும்‌ 
தங்களுக்கு கிடைக்கும்‌ என்னும்‌ நிச்சயம்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு உண்டாகும்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ தங்களை 
கர்த்தருக்கு ஜீவபலிகளாக ஒப்புக்கொடுக்க 


- விருத்தசேதனம்பண்ணப்படும்‌ 


சேத்ரமக்கமல்‌ 
வதற்கு வாய்ப்பில்லை. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
விருத்தசேதனம்பண்ணுவது, கர்த்தருக்கு 
தங்களை ஜீவபலியாக, தங்களுடைய 
இரத்தம்‌ சிந்தி ஒப்புக்கொடுப்பதற்கு 
அடையாளமாமிருக்கிறது. என்றும்‌. 
வேதபண்டிதர்களில்‌ விளக்கம்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 


கர்த்தர்‌ விருத்தசேதன பிரமாணத்தை 
இங்கு மறுடியும்‌ புதுப்பிக்கிறார்‌. சுமார்‌ 
நாற்பது வருஷங்களாக இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
விருத்தசேதனம்பண்ணிக்கொள்ளவில்லை. 
ஆனால்‌ கர்த்தரோ இப்போது, மற்ற 
பிரமாணங்களுக்கு முக்கியத்துவம்‌ 
கொடுப்பதுபோல, விருத்தசேதன 
பிரமாணத்திற்கும்‌ முக்கியத்துவம்‌ 
கொடுக்கிறார்‌. அந்தப்‌ பிரமாணத்தை 
இங்கே மறுபடியும்‌ புதுப்பிக்கிறார்‌. 

கர்த்தர்‌ யோசுவாவை நோக்கி, “திரும்ப 
இரண்டாம்‌ விசை இஸ்ரவேல்‌ புத்திரரை 
விருத்தசேதனம்பண்ணு" என்று 
சொல்லுகிறார்‌. இந்த விருத்தசேதனம்‌. 





i THEN 
TT 


ஸ்‌ நமக்கு 
விருந்தசே தனம்பண்‌ ணுகிறார்‌. 


கிறிஸ்துவைப்‌ பற்றும்‌ 
என்றும்‌ அழைக்கப்படுகிறது. 

“ஆதலால்‌ புறம்பாக மூதனானவன்‌ 
யூதனல்ல, புறம்பாக மாம்சத்தில்‌ செய்யப்படும்‌. 
விருத்தசேதனமும்‌ விருத்தசே தனமல்ல. 
உள்ளத்திலே யூதனானவனே தன்‌; 
எழுத்தின்படி உண்டாகாமல்‌, ஆ 
இருதயத்தில்‌: ப்‌ விருத்தசேதனமே 
விருத்தசேதன। இத்த 
புகழ்ச்சி மலுஷராலே அல்ல, 
உண்டாயிருக்கிறது” (ரோம 2:28.29). 


“அல்லாமலும்‌, நீங்கள்‌ 
கிறிஸ்துவைப்பற்றும்‌ விருத்தசேதனத்தினாலே 
மாம்சத்துக்குரிய பாவசரீரத்தைக்‌ 
களைந்துவிட்டதினால்‌, கையால்‌ செய்யப்படாத 
விருத்தசேதனத்தை அவருக்குள்‌ பெற்றீர்கள்‌" 
(கொலோ 211). 


யோசுவா கர்த்தருடைய 


கட்டளைக்கு, 
கீழ்படிந்து, கருக்கான குத்‌ 


கர்த்தருடைய பிரமாணம்‌ சரீர வேதனையை 
கொடுக்கக்கூடியதாகயிருந்தாலும்‌, 

இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ அந்தப்‌ பிரமாணத்திற்கும்‌. 
கீழ்ப்படிகிறார்கள்‌. தங்களுடைய இரத்தத்தை 
சிந்தவேண்டியதாகமிருந்தாலும்‌, இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ அதற்கும்‌ ஆயத்தமாயிருந்து, 
விருத்தசேதன பிரமாணத்திற்கு தங்களை 
ஒப்புக்கொடுக்கிறார்கள்‌. 


ஜனங்களெல்லாரும்‌ விருத்தசேதனம்‌ 
பண்ணப்பட்டுத்‌ தீர்ந்தபின்பு, அவர்கள்‌ 
குணமாகுமட்டும்‌ தங்கள்தங்கள்‌ 
இடத்திலே பாளயத்திலே தரித்திருக்கிறார்கள்‌ 
(யோசு 5:8). 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ யோசுவாவை நோக்கி: “இன்று 
நிந்தையை உங்கள்‌ மேல்‌ 

ப்‌ புரட்டிப்போட்டேன்‌" என்று 
அதனால்‌ அந்த ஸ்தலம்‌ 
'நாள்வரைக்கும்‌ கில்கால்‌ என்னப்படுகிறது. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ விருத்தசேதனம்‌. 
பண்ணிக்கொண்டதினால்‌, எகிப்தின்‌ 
நிந்தை, அவர்களை விட்டு 
புரட்டிப்போடப்படுகிறது. அவர்கள்‌ எகிப்து 
தேசத்திலே அடிமைகளாகயிருந்தபோது, 
எகிப்தியரின்‌ விக்கிரகாராதனைகளுக்கும்‌ 
அடிமைகளாயிருந்தார்கள்‌. இதுவே 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு உண்டாயிருந்த 
எகிப்தின்‌ நிந்தை, 


ப்போ, ஸ்ரவேல்‌. 
ல்‌ “எக்கோரும்‌ விருதுகள்‌ 
பண்ணப்பட்டிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
விருத்தசேதனம்பண்ணிக்கொண்டு, 
கர்த்தரோடு உடன்படிக்கை 
பண்ணிக்கொள்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
கர்த்தருக்கு... தங்களை  ஜீவபலிகளாக 
ஒப்புக்கொடுக்கிறார்கள்‌. தாங்கள்‌ சுமக்கும்‌ 
எகிப்தின்‌ நிந்தை தங்கள்‌ மேலிராதபடிக்கு 
புரட்டிப்போடப்படவேண்டும்‌. என்று 
வாஞ்சையாய்‌ எதிர்பார்க்கிறார்கள்‌. இஸ்ரவேல்‌ 
புத்திரரால்‌, எகிப்தின்‌ நிந்தையை 
தங்களுடைய சுயமுயற்சியினாலோ, 
சுயபலத்தினாலோ, சுயபக்திமினாலோ, 
தங்கள்‌ மேலிராதடடிக்கு புரட்டிப்போட 
முடியவில்லை. விருந்தசேதன பிரமாணத்தின்‌ 
மூலமாய்‌ கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
அவர்கள்‌ 
நாளிலே, 
நிந்தையை அவர்கள்‌ 
மேலிராதபடிக்கு புரட்டிப்போடுகிறார்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கானான்‌ 
தேசத்திற்கு பாதுகாப்பாக வந்து 
சேர்ந்திருக்கிறார்கள்‌. எகிப்தின்‌ நிந்தை 
அவர்கள்‌ மேலிராதபடிக்கு 
புரட்டிப்போடப்பட்டிருக்கிறது. எகிப்தின்‌ 
அதிபதியாகிய பார்வோனும்‌, எகிப்தியரும்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரரை ஏளனம்பண்ணினார்கள்‌. 


“அப்பொழுது பார்வோன்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரரைக்குறித்து: அவர்கள்‌ தேசத்திலே 
திகைத்துத்‌ திரிகிறார்கள்‌; வனாந்தரம்‌ 
அவர்களை அடைத்துப்போட்டது என்று 
சொல்லுவான்‌" (யாத்‌ 14:3). 





i FTE 
TT 


கிப்தியரின்‌ ஏளன 
அவமானப்பேச்சுக்கும்‌ ஒரு 
உண்டுபண்ணினார்‌. கரதத 


புத்திரருக்கு. உதவிசெய்கிறா்‌. 
ஆதரவாயிருக்கிறார்‌. 
மேலிருந்த எகிப்தின்‌ 

நிந்தையை கர்த்தர்‌ புரட்டிப்போடுகிறார்‌. 


பஸ்கா 
யோசு 5:10-12 


யோசு 540. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
கில்காலில்‌ பானயமிறங்கியிருத்து, 
மாதத்தின்‌ பதினாலாம்‌ தேதி 
அத்திநேரத்திலே எரிகோவின்‌ சமனான 
வெளிகனிலே பஸ்காவை 


ஆசரித்தார்கள்‌. 


யோசு 5:11. பஸ்காவின்‌ மறுநானாகிய 
அன்றையதினம்‌ அவர்கள்‌ 
தேசுத்தினுடைய தானியத்தாலாகிய 
புளிப்பில்லாத அப்பங்கனையும்‌ கட்ட 
கதிர்களையும்‌ புசித்தார்கள்‌.. 


யோசு 542. அவர்கள்‌ தேசத்தின்‌ 
தானியத்திலே புசித்த மறுநானிலே 
மன்னா பெய்யாமல்‌ ஒழிந்தது; 
அதுமுதல்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
மன்னா  இல்லாமற்போய்‌, அவர்கள்‌ 
கானான்‌ தேசத்துப்‌ பலனை அந்த 


வருஷத்தில்தானே புசித்தார்கள்‌.. 

இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 'கில்காலில்‌: 
பாளமிறங்கியிருப்பதைப்‌ பார்த்து கானான்‌ 
தேசற்தார்‌ ஆச்சரியப்படுகிறார்கள்‌ 
அவர்களுக்கு அதிர்ச்சியும்‌ பலவீனமும்‌ 
உண்டாயிற்று. அவர்களுடைய இருதயம்‌: 
கரைந்துபோயிற்று. கானான்‌ தேசத்தார்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு முன்பாக 
சோர்ந்துபோனார்கள்‌. 


யோசுவா 
கட்டளைகளுக்கெல்லாம்‌ 
கர்த்தர்‌ சொன்ன பிரகாரம்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கு செய்கிறார்‌. யோசுவாவின்‌ 
கிரியைகளில்‌ கீழ்ப்படிதலும்‌, பயபக்தியும்‌ 
காணப்படுகிறது. இஸ்ர 
புத்திரருக்கு இரண்டாம்‌ 
விருத்தசேதனம்பண்ணுமாறு 
யோசுவாவுக்கு 


கர்த்தருடைய 
கீழ்ப்படிகிறார்‌. 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


கர்த்தர்‌ சொன்ன பிரகாரம்‌ யோசுவா 
அவர்களுக்கு விருத்தசேதனம்பண்ணினார்‌. 
ஒரு காரியத்தை கர்த்தரோடு 
ஆரம்பிக்கும்போது, அதன்‌ முடிவு 
நன்மையாயும்‌, ஜெயமாயும்‌ இருக்கும்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கில்காலில்‌ 
பாளயமிறங்கியிருந்து, மாதத்தின்‌ பதினாலாம்‌ 
தேதி அந்திநேரத்திலே எரிகோவின்‌ சமனான 
வெளிகளிலே பஸ்காலை ஆசரிக்கிறார்கள்‌ 
கர்த்தர்‌ தம்முடைய 

நியமித்த நாளிலே. 

புத்திரர்‌ பஸ்காவை 
ஆசரிக்கிறார்கள்‌. யோசுவா இஸ்ரவேல்‌ 
ஜனங்களுக்கு. எந்த ஸ்தலத்திலே 
விருத்தசேதனம்பண்ணினாரோ, அந்த 
பஸ்காவை 


(யோசு 


கர்த்தர்‌ 


சிலாக்கியத்தைக்‌ க பஸ்கா 
பிரமாணத்தினால்‌ அவர்களுக்கு ஆ 
ஆசீர்வாதமும்‌ உண்டாகவில்லை. கர்த்தரோ 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு, 
மூலமாக மறுபடியும்‌ 
ஆறுதலைக்‌ கொடுக்கிறார்‌. இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ எல்லோரும்‌. சந்தோஷமாக, 
எரிகோவின்‌ சமனான  வெளிகளிலே. 
பஸ்காவை ஆசரிக்கிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ பத்தர்‌ விருத்தசேதனம்‌ 
பண்ணின னேயே, பஸ்காவை 
ஆசரிக்கிறார்கள்‌. . த்‌ ஏற்பட்டுக்காலத்தல்‌ 
இயேசுகிறிஸ்துவின்‌ சுவிசேஷத்தை 
ஏற்றுக்கொண்டவர்கள்‌ ஞானஸ்நானம்‌ 
பெற்றார்கள்‌. ஞானஸ்நானம்‌. 
பெற்றுக்கொண்டவர்கள்‌ உடனே மற்ற 
விசுவாசிகளோடு சேர்ந்து அப்பம்‌ பிட்டார்கள்‌. 
“அவனுடைய வார்த்தையைச்‌ 
சந்தோஷமாய்‌ ஏற்றுக்கொண்டவர்கள்‌ 
ஞானஸ்நானம்‌. பெற்றார்கள்‌. 
அன்றையத்தினம்‌ ஏறக்குறைய மூவாயிரம்பேர்‌ 
சேர்த்துக்கொள்ளப்பட்டார்கள்‌. 


'ணுதலிலும்‌ 
தரித்திருந்தார்கள்‌" (அப்‌ 2:41,42). 





i= a 
TT 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
சமனான. வெளிகளிலே 
ஆசரிக்கிறார்கள்‌. அவர்கள்‌ மறைவான 
இடங்களில்‌, யாருக்கும்‌ தெரியாமல்‌, 
இரகசியமாக பஸ்காவை ஆசரிக்கவில்லை. 
அவர்கள்‌ சமனான வெளியிலே பஸ்காவை 
ஆசரிப்பதை கானான்‌ தேசத்தார்‌ தங்கள்‌ 
கண்களால்‌ பார்க்கிறார்கள்‌. கர்த்தருடைய 
க முன்பாக. 

பந்தியை 


எரிகோவின்‌ 
பஸ்காவை 


ஆயத்தம்பண்ணுகிறார்கள்‌. 


“என்‌ சத்துருக்‌ பாக நீர்‌ 
ந்‌ ஒரு பந்தியை தடுக்‌ என்‌ 

எண்ணெயால்‌ 
அபினேகம்பண்ணுகிதர்‌; என்‌ பாத்திரம்‌ 
நிரம்பி வழிகிறது" (சங்‌ 23:5). 


ங்ரவேல்‌ புத்திரர்‌ கானான்‌ 
நேசத்தின்‌ தானியத்திலே புசிக்கிறார்கள்‌ 
அவர்களுக்கு வானத்திலிருந்து மன்னா 
ட ஒழிந்துபோகிறது. கர்த்தர்‌ 

கிருபையினாலும்‌, 

இரக்கத்தினால்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
மன்னாவை பெய்யப்பண்ணினார்‌. 
அவர்களுக்கு தேவைப்பட்டபோது, 
அவர்களுக்கு போதுமான அளவு மன்னா 
பெய்தது. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ மன்னாவைப்‌ 
புசித்து வனாந்தர அனுபவம்‌. இப்போது 
அவர்கள்‌ கானான்‌ 
பிரவேசித்திருக்கிறார்கள்‌. 
அவர்களுக்கு கானான்‌ 
தானியத்தை புசிக்கக்கொடுக்கிறார்‌ 
கானான்‌ தேசத்து அனுபவம்‌. 


பஸ்காவின்‌ 
அன்றையதினம்‌ 
தானியத்தாலாகிய 
அப்பங்களையும்‌ 
புசிக்கிறார்கள்‌. 
தானியத்திலே புசித்த 


கானல்‌ மன்னா 
பெய்யாமல்‌ ஒழிந்து போகிறது: அதுமுதல்‌ 


இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு மன்னா 
இல்லாமற்போய்‌, அவர்கள்‌ கானான்‌ தேசத்துப்‌ 
பலனை த வருஷத்தில்தானே 
புசிக்கிறார்கள்‌ (யோசு 51112). 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ யோர்தான்‌ 
நதியைக்‌ கடந்துவந்து கில்காலிலே. 
பாளயமிறங்கியிருக்கிறார்கள்‌. கர்த்தருடைய 
ஜனம்‌ தங்கள்‌ தேசத்தின்‌ எல்லையில்‌: 
திரளாய்‌ வருவதைப்‌ பார்த்த எரிகோவின்‌ 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஜனங்கள்‌, தங்கள்‌ பாதுகாப்புக்காக எரிகோ 
நகரத்திற்குள்ளே ஒடிப்போய்விடுகிறார்கள்‌. 
அவர்களுடைய கோதுமை நிலங்களும்‌ 
களஞ்சியங்களும்‌ எரிகோ பட்டணத்திற்கு 
வெளியே இருக்கிறது. எரிகோவின்‌ 
மனுஷர்‌ தானியங்களை அப்படியே நிலத்தில்‌ 
விட்டு விட்டு  ஓடிப்போய்விடுகிறார்கள்‌. 
அவர்களுடைய தானியம்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கு போஜனமாயிற்று. அவர்களுக்கு 
ஏற்ற வேளையிலே தேசத்நினுடைய 
தானியமும்‌, கதிர்களும்‌ கிடைக்கிறது. 


ஸ்ரவேல்‌ புத்திரர்‌ பஸ்காவை 
ஆசரித்த பின்பு, அவர்கள்‌ புளிப்பில்லா 
அப்பப்பண்டிகையை ஆசரிக்கவேண்டும்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ வனாந்தரத்தில்‌ 
பிரயாணம்பண்ணிய நாற்பது வருஷகாலமாக, 
அவர்களுக்கு மன்னாவைத்‌ தவிர வேறு 
போஜனம்‌ எதுவும்‌ கிடைக்கவில்லை. கர்த்தர்‌ 
அவர்களுக்கு வனாந்தரத்திலே புளிப்பில்லாத 
அப்பத்தைக்‌ கொடுக்கவில்லை, ஆகையினால்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌, வனாந்தரத்திலே 
நாற்பது. வருஷகாலமாக, புளிப்பில்லா 
அப்பப்பண்டிகையை ஆசரிக்கவில்லை. 


இப்போது இஸ்ரவேல்‌. புதிருக்கு 
கானானியருடைய களஞ்சியங்கள்‌ 
கிடைத்திருக்கிறது. அந்தக்‌ 
களஞ்சியங்களிலே ஏராளமான தானியம்‌. 
இருக்கிறது. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
அந்தத்‌ தானியத்தினால்‌ புளிப்பில்லாத 
அப்பங்களைச்‌ சட்டு, புளிப்பில்லாத 
அப்பப்பண்டிகையை ஆசரிக்கிறார்கள்‌. 


பஸ்கா பண்டிகையின்‌ ஓஒய்வநாளுக்கு 
மறுநாளிலே, அவர்கள்‌ கர்த்தருக்கு முன்பாக 
முதற்லன்களை அசைவாட்ட வேண்டும்‌. 


“நீ இஸ்ரவேல்‌ புத்திரரோடே 
சொல்லவேண்டியது என்னவென்றால்‌: 
நான்‌ உங்களுக்குக்‌ கொடுக்கும்‌ தேசத்தில்‌ 
நீங்கள்‌ போய்ச்சேர்ந்து, அதின்‌ 
வெள்ளாண்மையை அறுக்கும்போது, 
உங்கள்‌ அறுப்பின்‌ முதற்பலனாகிய ஒரு 
கதிர்க்கட்டை ஆசாரியனிடத்தில்‌ 
கொண்டுவரக்கடவீர்கள்‌. உங்களுக்காக 
அது அங்கிகரிக்கப்படும்படி, ஆசாரியன்‌ 
அந்தக்‌  கதிர்க்கட்டை  ஒய்வுநாளுக்கு 
மறுநாளில்‌ கர்த்தருடைய சந்‌ 
அசைவாட்ட வேண்டும்‌" (லேவி 2310,11) 





i FT 
TT 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
சுதந்தரமாகக்‌ கொடுக்கும்‌ தேசத்திலே. 
வந்த பின்பு அவர்கள்‌ கர்த்தருக்கு 
அசைவாட்டும்‌ டல்‌ னறத வண்டும்‌ 
இஸ்ரவேல்‌ கானான்‌ 
தேசத்திலே ரலேசித்தபோது கர்த்தர்‌ 
அவர்களுக்கு, அந்த வருஷத்தின்‌ பலனைக்‌. 
கொடுக்கிறார்‌. தானியங்கள்‌ வளர்ந்து 
அறுவடைக்கு ஆயத்தமாயிருக்கிறது. கர்த்தர்‌ 
தங்களுக்கு கட்டளையிட்ட பிரகாரம்‌, 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌, பச்சைக்கதிர்களை 
கர்த்தருக்கு  அசைவாட்டும்‌ பலியாகச்‌ 


பத்திரருக்கு. 


உங்கள்‌ தலைமுறைதோறும்‌ செல்லவேண்டிய 
நித்திய கட்டளை" (லேவி 23:14). 


வந்த பின்பு, அவர்கள்‌ 

தானியத்தாலாகிய 

அப்பங்களையும்‌, சுட்ட 

புசிக்கிறார்கள்‌ (யோசு 5:1). 
புத்திரர்‌ தேசத்தின்‌ 
புசித்த மறுநாளிலே 
ல்‌  ஒழிந்துபோகிறது: 

அதுமுதல்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு மன்னா. 

இல்லாமற்போய்‌, அவர்கள்‌ கானான்‌ தேசத்துப்‌ 


பலனை அந்த வருஷத்தில்தானே 
புசிக்கிறார்கள்‌ (யோசு 5:12). 


இஸ்ரவேல்‌... ப்தாுக்கு 


ஒழிந்துபோகிறது. 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


(OODNEYS 
PUEUSHERS 


கர்த்தர்‌ நமக்கு சாதாரண வழிகளில்‌. 
தம்முடைய 

பராமரிப்புக்களைக்கொடுக்கும்போது, கர்த்தர்‌ 
நம்மை விசேஷித்த வழிகளில்‌, விசேஷித்த 
பராமரிப்புக்களினால்‌ ஆசீர்வதிக்க வேண்டும்‌. 
என்று எதிர்பார்க்கக்கூடாது. கர்த்தர்‌ நமக்குத்‌ 
தேவையானதைக்‌ கொடுப்பார்‌. தேவையான 
அளவும்‌ கொடுப்பார்‌. ஒரு காரியம்‌ நமக்குத்‌ 
தேவையா அல்லது தேவையில்லையா 
என்பது கர்த்தருக்குத்‌ தெரியும்‌. நமக்குத்‌ 
தேவையில்லாத காரியத்தை கர்த்தர்‌ 
கொடுக்கமாட்டார்‌. கர்த்தர்‌ நம்முடைய 


னாலும்‌ 
ல்லாம்‌ 
என்று 


பவ கக்கூடாது. 
ர்‌ தேவைகளை! 


ந்கபொடிகுக்கேன்று்‌ 


அவர்‌ 
தம்முடைய 
ளை 


கர்த்தர்‌ நம்முடைய பரமபிதா, 
'சர்வஞானமுள்ளவர்‌. கர்த்தர்‌ 
பிள்ளைகளின்‌: 
அறிந்திருக்கிறார்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
வரங்களை நமக்குக்‌ கொடுக்கிறார்‌. நமக்குத்‌ 
தாலந்துகளையும்‌ கொடுக்கிறார்‌. கர்த்தர்‌ 
நம்மைப்‌ போஷித்து பராமரிக்கிறார்‌ 
நம்முடைய ஆடம்பர ஜீவியத்தில்‌ நாம்‌ 
சந்தோஷப்படாமல்‌, கர்த்தருடைய 
கிருபையிலும்‌, அவருடைய பராமரிப்பிலும்‌ 
நாம்‌ சந்தோஷமாயிருக்கவேண்டும்‌. 


கர்த்தருடைய வார்த்தையும்‌, அவருடைய 
பிரமாணங்களும்‌ நமக்கு. ஆவிக்குரிய 

மன்னாவாயிருக்கிறது. கர்த்தர்‌ தம்முடைய 
ஜனங்களை மன்னாவினால்‌. 
போஷித்ததுபோல, கர்த்தர்‌ நம்மையும்‌ 
வார்த்தைகளினாலும்‌, 


தம்முடைய 
பிரமாணங்களினாலும்‌ போஷிக்கிறார்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கானான்‌. 
தேசத்திற்குள்‌ பிரவேசித்து. அந்த தேசத்தின்‌ 
தானியத்தைப்‌ புசித்தபோது, அவர்களுக்கு 
ஒழிந்துபோயிற்று. 

நாமும்‌, 

பரமகானானுக்குள்‌ பிரவேசிக்கும்போது, 
கர்த்தர்‌ நமக்கு இப்போது கொடுக்கும்‌ 
மன்னா நிறுத்தப்படும்‌. நாம்‌ 
பரலோகத்திலே கர்த்தரோடுகூட நித்திய 
இளைப்பாறுதலில்‌ இருப்போம்‌. அப்போது, 
நன்க்கு ஆவிக்குரிய மன்னா தேவைப்படாது. 





i= al 
ETT 


கர்த்தருடைய 
அதிபதி 
யோசு 5113-15 


யோசு 508. பின்னும்‌ யோசுவா 

எரிகோவின்‌ வெளியிலிருந்து தன்‌: 

கண்களை ஏறெடுத்துப்‌ பார்க்கும்போது, 

ஒருவர்‌ அவனுக்கு. 

நின்றார்‌; உருவின பட்டயம்‌ 

கையில்‌ இருத்தது; 

யோசுவா அவரிடத்தில்‌ போய்‌: தீர்‌ 

எங்களைச்‌ சேர்த்தவரோ, எங்கள்‌ 

சுத்துருக்கனைச்‌ சேர்த்தவரோ என்று. 
கேட்டான்‌. 


யோக 5:14. அதற்கு அவர்‌ அல்ல, நான்‌: 
கர்த்தருடைய சேனையின்‌ 
அதிபதியாய்‌ இப்பொழுது வந்தேன்‌. 
என்றார்‌ அப்பொழுது யோசுவா 
தரையிலே முகங்குப்புற விழுந்து 
பணித்துகொண்டு, அவரை நோக்கி: 
என்‌ ஆண்டவர்‌ தமது அடியேனுக்குச்‌ 
சொல்லுகிறது. என்னவென்று. 
கேட்டான்‌. 


யோசு 5:15. அப்பொ 
சேனையின்‌ அதிய, 
நோக்கி: உன்‌ கால்கனிலிருக்கிற. 
பாதரட்சைகளைக்‌ கழற்றிப்போடு, 
தீ நிற்கிற இடம்‌ பரிசுத்தமானது 
என்றார்‌; யோசுவா அப்படியே 
செய்தான்‌. 


கர்த்தருடைய 
'யோசுவாவை 


கர்த்தர்‌ இதுவரையிலும்‌ யோசுவாவோடு. 
பேசினார்‌. ஆனாலும்‌ கர்த்தருடைய மகிமை 
அவருக்கு பிரத்தியட்சமாய்‌ 
வெளிப்படுத்தப்படவில்லை. யோசுவா கானான்‌ 
தேசத்தைச்‌ சுதந்தரிக்கவேண்டும்‌.. 
இதற்காக அவர்‌ சில யுத்தங்களை 
முன்னின்று நடத்தவேண்டும்‌. யோசுவாவக்கு 
அதிகமான பொறுப்புக்களும்‌, அதிகமான 
பாரங்களும்‌, அதிகமான ஷ்டங்களும்‌ 
வந்திருக்கிறது. 
அதிகரிக்கும்போது கர்த்தர்‌ 
ஆறுதல்களும்‌ அதிகரிக்கும்‌. 
சோர்வுகள்‌ அதிகரிக்கும்போது, 
கொடுக்கும்‌ உற்சாகமும்‌ அதிகரிக்கும்‌. 


கொடுக்கும்‌ 
நமக்கு 
கர்த்தர்‌ 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ 


இதுவரையிலும்‌ யோசுவோடு 
ot 


பிரத்தியட்சமாய்‌ 


யோசுவா கர்த்தருடைய கட்டளைக்கு 
கீழ்ப்படிந்து இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
விருத்தசேதனம்பண்ணினார்‌. அதன்‌ பின்பு 
அவர்கள்‌ எல்லோரும்‌ பஸ்காவை. 
ஆசரித்தார்கள்‌. யோசுவா கர்த்தருக்கு 
கீழ்ப்படிந்து, இவ்விரண்டு 
பிரமாணங்களையும்‌ ஆசரித்ததினால்‌, 
கர்த்தருடைய தெய்வீக கிருபை அவருக்கு 
விசேஷித்த வழியில்‌ வெளிப்படுத்தப்படுகிறது. 
யோசுவாவைப்போலவே, கர்த்தர்‌ நமக்கு 
கொடுத்திருக்கிற ஊழியங்களையும்‌, 
வேலைகளையும்‌ நாம்‌ உண்மையாய்ச்‌ 
செய்யும்போது, கர்த்தருடைய விசேஷித்த 
கிருபைகள்‌ நமக்கும்‌ கிடைக்கும்‌. 
யோசுவா எரிகோவின்‌ வெளியிலிருந்து 
த்துப்‌ பார்க்கிறார்‌. 
தனிமையாக 
எரிகோவிலிருக்கிறவர்கள்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
ஆனாலும்‌ யோசுவா 
சமவெளியிலே, பயமில்லாமல்‌, 
தனிமையில்‌ நிற்கிறார்‌ தேவனுடைய 
தெய்வீக பிரசன்னமும்‌, அவருடைய தெய்வீக 
பாதுகாப்பும்‌ தன்னோடு கூடமிருக்கிறது. 
என்னும்‌ நிச்சயம்‌ யோசுவாவிடம்‌. 
இருக்கிறது. ஆகையினால்‌ யோசுவா 
ஆபத்தைக்‌ கண்டு பயப்படாமல்‌ எரிகோவின்‌ 
வெளியிலே நிற்கிறார்‌. 
யோசுவா இந்த ஸ்தலத்திலே 
கர்த்தரைப்பற்றி தியானம்‌ செய்திருக்கலாம்‌ 
கர்த்தரிடத்தில்‌ 


ஜெபப்பண்‌ என்றும்‌. 
வேதபண்டிதர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. 





i a 
TT 


யோசுவா எரிகோ 


பட்டணத்தை 
பார்ப்பதற்காகவும்‌ வந்திருக்கலாம்‌. 
எரிகோவின்மீது எப்படி யுத்தம்பண்ணுவது 
என்‌, எரிகோவின்‌ அலங்கங்கள்‌ 
எப்படிப்பட்டதாயிருக்கிறது என்றும்‌, 
எரிகோவிற்குள்‌ எப்படி பிரவேசிக்கலாம்‌. 
என்றும்‌ சோதித்துப்‌ பார்ப்பதற்காக 
அவர்‌ இங்கே வந்திருக்கலாம்‌. 

யோசுவா எரிகோவின்‌ வெளியிலிருந்து 
தன்‌ கண்களை ஏறெடுத்துப்‌ பார்க்கிறார்‌. 
அப்போது ஒருவர்‌ யோசுவாவக்கு 
எதிரே நிற்கிறார்‌; உருவின பட்டயம்‌ 
அவர்‌ கையில்‌ இருக்கிறது (யோசு 513). 
யோசுவா இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு' 
தளபதி. தேவனாகிய கர்த்தரோ, 
கர்த்தாதி கர்த்தராகவும்‌, தேவாதி 
தேவனாகவும்‌, ராஜாதி ராஜாவாகவும்‌ 
இருக்கிறார்‌ கர்த்தர்‌ தம்மை, 
கர்த்தருடைய சேனையின்‌ அதிபதியாக 
வெளிப்படுத்துகிறார்‌. 


நாம்‌ 


தேடும்போது, 


கர்த்தருடைய சமுகத்தைத்‌ 
அவரைக்‌ கண்டுபிடிப்போம்‌. 


தூங்குகிறவர்களும்‌, சோம்பேறிகளும்‌, 
கர்த்தரைத்‌ தகும்‌ அவரைக்‌ 
கண்டுபிடிக்கமாட்டார்கள்‌. கர்த்தர்‌ 


ம்முடைய பிரயாசங்களில்‌ 
உக்கிசெய்வார்‌ நம்முடைய 
பிரயாசங்களை ஆசீர்வதிப்பார்‌. 
கைகள்‌ ஒருவேலையும்‌ 

சும்மாமிருந்தால்‌, கர்த்தரும்‌ நம்மை 
ஆசீர்வதியாமல்‌ சும்மாமிருப்பார்‌. கர்த்தர்‌ 
நமக்குக்‌ கொடுக்கும்‌ வேலைகளை 
உண்மையாயும்‌, அக்கரையோடும்‌ 
செய்யவேண்டும்‌. 


நமக்கு 
கைளின்‌ 
நம்முடைய 
செய்யாமல்‌ 


வோசவா எரிகோலின்‌ வெளியிலிருந்து 
தன்னுடைய கண்களை ஏறெடுத்துப்‌ 
பார்த்துக்கொண்டிருக்கிறார்‌. அவர்‌ 
சிறிதுநேரம்‌ எரிகோவின்‌ அலங்கங்களை 
பார்த்துக்கொண்டிருந்திருப்பார்‌. சிறிதுநேரம்‌. 
எரிகோவின்‌ சமவெ ம்‌ அதன்‌ 
தரையையும்‌ பார்த்துக்கொண்டிருந்திருப்பார்‌. 
இப்போது அவர்‌ சிறிதுநேரம்‌ தன்‌ 
கண்களை ஏறெடுத்துப்‌ பார்க்கிறார்‌. 
அப்போது. ஒருவர்‌ யோசுவாவுக்கு 
எதிரே நிற்கிறார்‌. அவருடைய கையில்‌ 
உருவின பட்டயம்‌ இருக்கிறது. 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யோசுவாவுக்கு எதிரே நிற்கிறவர்‌ யார்‌ 
என்று வேதபண்டிதர்கள்‌ விளக்கம்‌ 
சொல்லுகிறார்கள்‌. அவர்‌ நித்திய 
வார்த்தையாகிய தேவகுமாரன்‌ என்று சிலர்‌ 
வியாக்கியானம்‌. சொல்லுகிறார்கள்‌. 
கிறிஸ்துவானவர்‌ இந்தப்‌ பூமியிலே. 
மனுஷனாக அவதரிப்பதற்கு முன்பு, அவர்‌ 
பல சமயங்களில்‌, இதுபோல மனுஷரூபத்திலே 
தம்மை வெளிப்படுத்தியிருக்கவேண்டும்‌ என்று 
வேதபண்டிதர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. 

யோசுவாவுக்கு எதிரே நிற்கிறவருடைய 
கையில்‌ உருவின பட்டயம்‌ இருக்கிறது. 
அவர்‌ ஒரு யுத்தவீரரைப்போல நிற்கிறார்‌ 
கர்த்தருடைய தூதனானவர்‌ ஆபிரகாமின்‌ 
கூடாரத்திற்கு வந்தபோது, 
பிரயாணம்பண்ணுகிற வழிப்போக்கரைப்போல 
வந்தார்‌. ஆனால்‌ எரிகோவின்‌ 
'சமவெளியிலே, யோசுவாவுக்கு எதிரே 
நிற்கிறவர்‌ யுத்த வீரராய்‌ நிற்கிறார்‌. 

ம்‌ கர்த்தரை எப்ப 
விசவாரிக்கிதோமோ, அப்பி அலர்‌ 
நமக்கும்‌ இருப்பார்‌. கர்த்தர்‌ நம்முடைய 
எதிர்பார்ப்புக்களின்‌ பிரகாரமாகவும்‌, 
ஆர்வங்களின்‌  பிரகாரமாகவம்‌ அவர்‌ 
தம்மை நமக்கு வெளிப்படுத்துவார்‌. 


கர்த்தர்‌ யோசுவாவை. 
உற்சாகப்படுத்துவதற்காக வந்திருக்கிறார்‌. 
யோசுவா அநேக யுத்தங்களை முன்னின்று 
நடத்தவேண்டும்‌. யுத்தத்திலே  ஜெயமும்‌ 
தோல்வியும்‌ உண்டாகும்‌. கர்த்தர்‌ 
யோசுவாவோடு கூடமிருக்கிறார்‌ 
ஆகையினால்‌, மோசவா பூயப்பபாமல்‌, 
கலங்காமல்‌, திகையாமல்‌, பலங்கொண்டு, 
திடமனதோடு ்‌ ம்‌ 
கர்த்தர்‌ 


செய்து முடிக்கவேண்டும்‌. 
உற்சாகப்படுத்துவதற்காகவே 
அவருக்கு எதிரே நிற்கிறார்‌. 


கையிலிருக்கிறது. 
பாதுகாக்கவும்‌, 


உருவின 
கிறிஸ்துவானவருடைய 
தம்முடைய ஜனத்தைப்‌ 
இரட்சிக்கவும்‌ றிஸ்துவானவர்‌ 
ஆயத்தமாயிருக்கிறார்‌. கர்த்தர்‌ நம்முடைய 
ஆவிக்குரிய ஜீவியத்தைப்‌ பலப்படுத்துகிறார்‌. 
நம்மை உற்சாகப்படுத்தும்‌ ஆலோசனைகளைச்‌ 
சொல்லுகிறார்‌. கிறிஸ்துவானவர்‌ 
தம்மைவிசுவாசிக்கிறவர்களை ஆசீர்வதித்து, 
பாதுகாத்து, பராமரிக்கிறார்‌. 





i a 
TT 


| தனக்கு எதிரே நிற்கிறவரை யோசுவா 


சேர்ந்தவரோ” (யோசு 5:13) என்று கேட்கிறார்‌. 


எதிரே நிற்கிறவர்‌. 
திடீரென்று வந்திருக்கிறார்‌. ஆனாலும்‌ 
யோசுவா அவரைப்‌ பார்த்து சிறிதும்‌ 
பயப்படவில்லை. யோசுவா கலங்கவில்லை. 
அவர்‌ திடமனதாயிருக்கிறார்‌. அவருடைய 
இருதயத்தில்‌  நடுக்கமில்லை. கர்த்தர்‌ 
தன்னோடு கூடமிருக்கிறார்‌ என்னும்‌. 
விசுவாசம்‌ யோசுவாவுக்கு இருக்கிறது. 
ஆகையினால்‌ யோசுவா, தனக்கு எதிரே 
நிற்கிறவரிடம்‌, தைரியமாய்ப்‌ போய்‌ பேசுகிறார்‌. 


யோசுவா இஸ்ரவேல்‌ ஜனத்தைக்‌ 
குறித்து மிகுந்த கரிசனை போடிருக்கிறார்‌. 
கானான்‌ தேசத்தைச்‌ சுதந்தரிக்கவேண்டும்‌ 
என்னும்‌ நோக்கமும்‌, திட்டமும்‌, 
வந்த்‌ ம்‌ 
அதற்காகவே 

நின்றுகொண்டிருக்கிறார்‌. 
யோசுவா. எரிகோவுக்கு அருகாமையில்‌: 
நிற்பதினால்‌, தனக்கு எதிரே நிற்கிறவர்‌ 
தங்களை சேர்ந்தவரா அல்லது தங்களுடைய 
சத்துருக்களை சேர்ந்தவரா என்பது 
அவருக்குத்‌ தெரியவில்லை. 


யோசுவாவுக்கு 


சமவெளியில்‌ 


பல 


நாமும்‌ 
யோசுவாவைப்போல 
தடுமாற்றத்திலும்‌ 
சாதகமாக 
நம்முடைய 


இருப்பதற்கு வாய்ப்பில்லை. யோசுவாவோடு 
கூடயிராதவர்‌, யோசுவாவுக்கு 
சத்துநவாகவே இருப்பார்‌. அவரோடு 
கூடயிருக்கிறவர்‌ அவருக்கு 
சிநேகிதராயிருப்பார்‌. 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கானானுக்கும்‌ 
பிரகடனம்பண்ணப்‌ 
இது கிறிஸ்துவுக்கும்‌ 
பெயல்செபூலாகிய சாத்தானுக்கும்‌ இடையே 
நடைபெறுகிற யுத்தத்தைப்‌ போன்றது. 
ஜனங்கள்‌ கிறிஸ்துவர்‌ 
சேர்ந்தவர்களாயிருக்கவேண்டும்‌. அல்லது 
சாத்தானைச்‌ சேர்ந்தவர்களாகயிருக்க 
வேண்டும்‌. 
கிறிஸ்துவுக்கும்‌. சாத்தானுக்கும்‌. 
இடையே யுத்தம்‌ நடைபெறும்போது, 
இல்லிரண்டு பேருக்கும்‌ 
சிநேகிதராயிருப்போம்‌ என்று யாராலும்‌ 
சொல்லமுடியாது. அல்லது இவ்விரண்டு 
பேருக்கும்‌ இடையிலே, யாரையும்‌ சேராமல்‌, 
சமநிலையில்‌. இருப்போம்‌ என்றும்‌, 
தனியாயிருப்போம்‌ என்றும்‌. யாராலும்‌ 
சொல்ல முடியாது. 


தனக்கு எதிரே சதிற்றெஷிடத்தில்‌ 
யோசுவா போம்‌, நீர்‌ எங்களைச்‌ 
சேர்ந்தவரோ அல்லது 
சத்துருக்களைச்‌  சேர்ந்தவரோ" 
கேட்கிறார்‌. அதற்கு அவர்‌: “அல்ல, 
கர்த்தருடைய சேனையின்‌ 
இப்பொழுது வந்தேன்‌" (யோசு 544) என்று 
சொல்லுகிறார்‌. 


கர்த்தருடைய 
யோசுவாவுக்கு. 
வரவில்லை, 
மேலே 
அதிபதியாக 
பிரதான 
கர்த்தருடைய 
இஸ்ரவேலுடைய 
அதிபதியாயிருக்கிறார்‌. 
பரலோகத்திலுள்ள 
சர்வசேனைக்கும்‌ 

பூமிமின்‌ சேனையும்‌, 
சேனையும்‌ சேனையின்‌ 
கர்த்தருடைய 


சேனையின்‌ அதிபதி, 
சிநேகிராய்‌ மாத்திரம்‌ 
அவர்‌ யோசுவாவுக்கு 
கர்த்தருடைய சேனையின்‌ 
வந்திருக்கிறார்‌. அவர்‌ 
தளபதியாக வந்திருக்கிறார்‌. 
சேனையின்‌ அதிபதி 
சேனைக்கும்‌ 


கட்டளையின்கீழ்‌ 


கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து நம்முடைய 
இரட்சிப்பின்‌ அதிபதியாயிருக்கிறார்‌. அவர்‌ 
ஜனங்களுக்கு தலைவராகவும்‌, 
அதிபதியாகவும்‌ ஏற்படுத்தப்பட்டிருக்கிறார்‌. 





i al 
TT 


“ஏனென்றால்‌ தமக்காகவும்‌ தம்மாலேயும்‌ 
சகலத்தையும்‌ உண்டாக்கினவர்‌, 
அநேகம்‌ பிள்ளைகளை மகிமையில்‌ கொண்டு 


பூரணப்படுத்துகிறது. 
அவருக்கேற்ற தாயிருந்தது” (எபி 2:10). 


“இதோ, அவரை ஜனக்கூட்டங்களுக்குச்‌ 
சாட்சியாகவும்‌, ஜனங்களுக்குத்‌. 
தலைவராகவும்‌, அதிபதியாகவும்‌ 
ஏற்படுத்தினேன்‌” (ஏசா 55:4). 


தனக்கு எதிரே நிற்கிறவர்‌ சாதாரண 
மனுஷரல்ல என்றும்‌, அவர்‌ தெய்வீக 
நபர்‌ என்றும்‌ யோசவா அறிந்துகொள்கிறார்‌. 


என்று யோசுவாவக்கு 
சொன்ன பொழுது. 
முகங்குப்புற விழுந்து 
பணிந்துகொள்கிறார்‌ 

யோசுவா இஸ்ரவேல்‌... புத்திரருடைய 
சேனைக்கு தளபதியாமிரக்கிறார்‌. ஆனாலும்‌ 


முகங்குப்புற விழுந்து 
தன்னுடைய பணிவையும்‌, 


அவருக்குக்‌ காண்பிக்கிறார்‌ 
யோசுவா 


கொடுக்கிறவராகமிருந்தாலும்‌, 
சேனையின்‌ அதி 
கட்டளைகளைப்‌. 


விரும்புகிறார்‌. 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சற்று நேரத்திற்கு முன்பு, 

தனக்கு எதிரே நின்றவரிடம்‌, 

சேர்ந்தவரோ, எங்கள்‌ 

சேர்ந்தவரோ” என்று ஒரு யுத்தவீரரைப்போல. 
தைரியமாய்ப்‌ பேசினார்‌. இப்போதோ 
அவருக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற 
விழுந்து, அவரைப்‌ பணிந்துகொண்டு, 
பயபக்தியுள்ளவரைப்போலவும்‌, 
பரிசுத்தவானைப்போலவும்‌ மிகுந்த 
பணிவோடு பேசுகிறார்‌. 


'யோசுவாவினிடத்தில்‌: முரண்பாடு 

எதுவும்‌ காணப்படவில்லை. அவர்‌ இஸ்ரவேல்‌ 

புத்திரருக்கு தலைவராகயிருந்தாலும்‌, 

கர்த்தருடைய கட்டளையின்‌ பிரகாரம்‌ 

அவர்களை ஆளுகை செய்கிற 

தலைவராகவே இருக்கிறார்‌ யோசுவா 

பத்திரரை 

அவர்களுக்கு 

யோசுவாவினுடைய 

ன இருக்கிறது. 

கர்த்தருக்கு பயப்படும்‌ பயமும்‌, பணிவும்‌ 
இருக்கிறது. 


தேவனாகிய 


கர்த்தர்‌. ராஜாதி 
ராஜாவாகவும்‌, 


கர்த்தாதி கர்த்தாவாகவும்‌ 
இருக்கிறார்‌ இந்தப்‌ பூமியிலுள்ள 
ராஜாக்களெல்லாம்‌ கர்த்தரைப்‌ 
பணிந்துகொள்ளவேண்டும்‌. முழங்கால்கள்‌ 
யாவும்‌ கர்த்தருக்கு முன்பாக 
முடங்கவேண்டும்‌. த்தரே தம்‌ 
சித்தத்தின்‌! | மிரகாஹாக்‌ “ராஜாக்கள்‌ 
சிங்காசனத்திலே அமரச்‌ செய்கிறார்‌. 


“இப்போதும்‌ ராஜாக்களே, 
உணர்வடையுங்கள்‌, பூமியின்‌ 
நியாயாதிபதிகளே, எச்சரிக்கையாயிருங்கள்‌. 
பயத்துடனே கர்த்தரைச்‌  சேலியுங்கள்‌, 
நடுக்கத்துடனே களிகூருங்கள்‌" (சங்‌ 2:10/1) 


'தர்ஷீசின்‌ 
ராஜாக்களும்‌ 
கொண்டுவருவார்கள்‌:: 
சேபாவிலுமுள்ள 
வெகுமானங்களைக்‌ 


ராஜாக்களும்‌ தீவுகளின்‌ 
காணிக்கைகளைக்‌ 
ஷேபாவிலும்‌ 
ராஜாக்கள்‌ 
கொண்டுவருவார்கள்‌. 


ராஜா, கர்த்தாதி கர்த்தா 

நாமம்‌ அவருடைய 
வஸ்திரத்தின்மேலும்‌ அவருடைய தொடையின்‌ 
மேலும்‌ எழுதப்பட்டிருந்தது" (வெளி 19:14). 





ழ்‌ நவள 
யாய 


யோசுவா 
சேனையின்‌ 
உள்ள 


தனக்கும்‌, 

அதிபதிக்கும்‌ 

உறவை  அங்கீக 
கர்த்தருடைய சேனையின்‌ 
யோசவாவுக்கு கிறிஸ்துவாகவும்‌, 
ஆண்டவராகவும்‌ இருக்கிறார்‌. யோசுவா 
கர்த்தருடைய சேனையின்‌  அதிபதிக்கு 
ஊழியக்காரர்‌. அவருடைய கட்டளைகளுக்கு 
கீழ்ப்படிந்து ஊழியம்‌ 

வேண்டியவர்‌. 

யோசுவாவுக்கு 

யோசுவா... கிறிஸ்துவானவருக்கு 

ஒரு போர்ச்சேவராகயிருக்கிறார்‌ 


அதிகாரத்துக்குக்‌ 
, எனக்குக்‌ 
கீழ்ப்பட்டிருக்கிற சேவகருமுண்டு: நான்‌ 
ஒருவனைப்போவென்றால்‌ போகிறான்‌. 
மற்றொருவனை வாவென்றால்‌ வருகிறான்‌. 
என்‌ வேலைக்காரனை, இதைச்‌ 
செய்யென்றால்‌ செய்கிறான்‌" (மத்‌ 8:9) என்று 
நூற்றுக்கு அதிபதி சொன்னான்‌. 


கர்த்தருடைய சேனையின்‌ 
அதிபதியினிடத்தில்‌, ஆண்டவர்‌ 
தமது அடியேனுக்கு சொல்லுறது என்ன" 
(யோசு 506) என்று கேட்கிறார்‌ 
யோசுவா 'கிறிஸ்துவானவருடைய 
சித்தத்தை அறிந்துகொள்ள விரும்புகிறார்‌. 
கீழ்ப்படிய 

கிறிஸ்துவானவர்‌ 

கட்டளையை 

யோசுவா 


சேனையின்‌ 


சுவா 
யோகவாவினிடத்தில்‌ 
பணிவும்‌ இருக்கிறது. 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
தகுதியுள்ளவர்‌. 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தனக்கு கீழே உள்ளவர்களுக்கு கட்டளை 
கொடுக்கவும்‌ அவருக்கு தெரிந்திருக்கிறது. 
தனக்கு மேலான அதிகாரத்திலுள்ளவர்கள்‌ 
கொடுக்கும்‌ கட்டளைகளுக்கு கீழ்ப்படியவும்‌ 
அவருக்குத்‌ தெரிந்திருக்கிறது. ஒரு நல்ல. 
தலைவர்‌ கட்டளையும்‌ கொடுப்பார்‌, 
தனக்குக்‌ கொடுக்கப்படும்‌ கட்டளைக்கு 
கீழ்ப்படியவும்‌ செய்வார்‌. 
ப்பொழுது கர்த்தருடைய சேனையின்‌ 
த்‌ வகை நோக்கி: "உன்‌ 
பாதரட்சைகளைக்‌ 


யோசுவா அப்படியே செய்கிறார்‌ (யோசு 5:15) 


யோசுவா கர்த்தருடைய சேனையின்‌ 
அதிபதிக்கு முன்பாக தன்னுடைய 
பயபக்தியையும்‌, உ பணிவையும்‌ 
காண்பிக்கவேண்டும்‌. புருஷர்‌ 


தங்கள்‌ 
தலைகளை முக்காடுபோட்டு  மூபாதது, 
கர்த்தரைக்‌ கனம்பண்ணுவதற்கு 
அடையாளம்‌. நம்முடைய 
உள்ளத்திலிருக்கும்‌. மதிப்பையும்‌ 
மரியாதையையும்‌. 


வெளிப்படையான 
அடையாளங்களினால்‌ வெளிப்படுத்திக்‌ 
காண்பிக்கவேண்டும்‌. 


சீனாய்‌ மலையிலே, 
முட்செடியிலே, மோசேக்கு தரிசனம்‌ 
கொடுத்தார்‌. அப்போது கர்த்தர்‌ மோசேக்கு 
சொன்ன பிரகாரம்‌, இங்கு யோசுவாவுக்கும்‌ 
சொல்லுகிறார்‌. “அப்பொழுது கர்த்தர்‌: 
இங்கே கிட்டிச்சேராயாக: உன்‌ கால்களில்‌ 
இருக்கிற பாதரட்சையைக்‌ கழற்றிப்போடு; நீ 
நிற்கிற இடம்‌ பரிசுத்த பூமி என்றார்‌" (யாத்‌ 
3:5). 


கர்த்தர்‌ எரிகிற 


கர்த்தர்‌  யோகவாவிடம்‌ “நான்‌ 
மோசேயோடே இருந்ததுபோல, உன்னோடும்‌. 
இருப்பேன்‌" (யோசு 1:5) என்று சொன்னார்‌. 
அதன்‌ பிரகாரம்‌ கர்த்தர்‌ மோசேக்கு 
சொன்னதுபோல யோசுவாவுக்கும்‌ 
சொல்லுகிறார்‌. 





i= THEN 
TT 


யோசுவா எரிகோவை முற்றிக்கையிட்டு 
யுத்தத்தை ஆரம்பிக்கிறார்‌. எரிகோவின்‌ 
அலங்கம்‌ மிகவும்‌ வலுவானது. எரிகோ 
நகரத்தார்‌ தங்கள்‌ பாதுகாப்புக்கு, தங்கள்‌ 
அலங்கத்தை நம்பியிருக்கிறார்கள்‌. கர்த்தர்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு எரிகோவின்மீது 
ஜெயத்தைக்‌ கொடுக்கிறார்‌. இந்த சம்பவம்‌, 
இந்த அதிகாரத்தில்‌ விரிவாக 
எழுதப்பட்டிருக்கிறது. 

கர்த்தருடைய 
யோசுவாவுக்கு கட்டளை 
கர்த்தர்‌ எரிகோவையும்‌, 
ராஜாவையும்‌, அதின்‌ 
யோசுவாவின்‌ 
ஒப்புக்கொடுத்திருக்கிறார்‌ 
புத்திரருக்கு எரிகோவின்மீது 
ஜெயமுண்டாகும்‌ (யோசு 6: 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ எரிகோவைச்‌ 
சுற்றிலும்‌ ஆறு நாட்கள்‌ நடக்கவேண்டும்‌. 


சேனையின்‌ அதிபதி 
கொடுக்கிறார்‌. 
தின்‌ 


அ 
யுத்தவீரரையும்‌ 
கையிலே. 
இஸ்ரவேல்‌ 


நிச்சயமான 


வார்த்தைக்கு 
அவர்கள்‌ 
பொறுமையைக்‌ காத்துக்கொள்ளவேண்டும்‌. 
(யோசு 6:6-14). 


ஏழாம்‌ நாளிலே இஸ்ரவேல்‌ 
எரிகோவின்மீது ஜெயத்தைக்‌ 
ல்‌ புத்திரர்‌ 


கர்த்தர்‌ 
புத்திரருக்கு 
கொடுக்கிறார்‌. ரவேல்‌ 
எரிகோவிற்குள்ளே பிரவேசிக்கிறார்கள்‌. 
எரிகோ பட்டணமும்‌ அதிலுள்ள யாவும்‌ 
கர்த்தருக்கு சாபத்தீடாயிருக்கும்‌ 
(யோசு 6:15-21,24). 
அவளுடைய குடும்பத்தாரும்‌ 
அழிவுக்குத்‌ தப்புவிக்கப்படுகிறார்கள்‌ 
(யோக 6:22,2325). எரிகோ பட்டணத்தை 
திரும்பவும்‌. கட்டி எழுப்புகிறவன்‌ 
சபிக்கப்பட்டிருப்பான்‌ (யோக 6:26,27). 


ராகாபும்‌ 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


எபிரெயருக்கு 
ஆசிரியர்‌, “விசுவாசத்தினாலே. 
பட்டணத்தின்‌ மதில்கள்‌ 
சுற்றி வரப்பட்டு விழுந்தது" 
என்று எழுதியிருக்கிறார்‌. 


நிருபம்‌ மு 
எரிகோ 
ஏழுநாள்‌ 
(எபி 11:30) 


எரிகோ 
யோசு 6:1-5 


யோசு 81. எரிகோ 
பூத்திருக்கு. 
அடைக்கப்பட்டிருந்தது; 
வெனியே போகவுமில்லை, 
உள்ளே வரவுமில்லை. 


இஸ்ரவேல்‌ 
முன்பாக 
ஒருவரும்‌ 
ஒருவரும்‌ 


யோசு 62. கர்த்தர்‌ யோகுவாவை 
நோக்கி: இதோ, எரிகோவையும்‌ அதின்‌: 
ராஜாவையும்‌ யுத்தவீரரையும்‌ உன்‌ 
கையில்‌ ஒப்புக்கொடுத்தேன்‌. 


யோசு 6:3. யுத்தபுருஷராகிய நீங்கள்‌ 
அனைவரும்‌ பட்டணத்தைச்‌ சூழ்ந்து 
ஒருதரம்‌ சுற்றிவாருங்கன்‌; இப்படி, 
ஆறுநாள்‌ செய்யக்கடவீர்கள்‌. 


யோசு 6:4. ஏழு ஆசாரியர்‌ பெட்டிக்கு. 
ர்‌ ாம்பு எக்கானங்களைப்‌ 
பிடித்துக்‌ கொண்டு போகவேண்டும்‌; 
ஏழாம்நானில்‌ பட்டணத்தை ஏழுதரம்‌ 
சுற்றிவரக்கடவர்கள்‌; ஆசாரியர்‌ 
எக்கானங்களை ஊதவேண்டும்‌. 


யோசு 8. 
கொம்புகளினால்‌ 
இடும்போதும்‌, நீங்கள்‌. 
எக்கானசத்தத்தைக்‌ கேட்கும்போதும்‌, 
ஜனங்கள்‌ எல்லாரும்‌ மகா 
ஆரவாரத்தோடே. 
ஆர்ப்பரிக்கக்கடவர்கன்‌; அப்பொழுது 
பட்டணத்தின்‌ அலங்கம்‌ இடிந்துவிழும்‌; 
உடனே ஜனங்கள்‌ அவரவர்‌ தங்களுக்கு 
நேராக ஏறக்கடவர்கள்‌ என்றார்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
விரோதமாக. யுத்தம்ண்ண 
கடந்துபோகிறார்கள்‌. ஆனால்‌ யுத்தம்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கும்‌, எரிகோவின்‌ 
மனுஷருக்கும்‌ நடுவே நடைபெறவில்லை. 
இந்த யுத்தம்‌ இஸ்ரவேலின்‌ தேவனாகிய 
கர்த்தருக்கும்‌, எரிகோவின்‌ மனுஷருக்கும்‌ 
இடையே நடைபெறுகிறது. 


அவர்கள்‌ அந்தக்‌ 
நெடுத்தொனி 


எரிகோவக்கு 





i a 
TT 
ஸ்ரவேல்‌ புத்திரருக்கு. 


முன்பாக அடைக்கப்பட்டிருக்கிறது: ஒருவரும்‌ 
வெளியே போகவுமில்லை, ஒருவரும்‌ உள்ளே 
வரவுமில்லை (யோசு 6:1/. எரிகோவின்‌ 
மனுஷர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரோடு 
சமாதானத்தை நாடவில்லை. அவர்கள்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனங்களை தங்களுடைய 
ஏற்றுக்கொள்ளவும்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரரோடு 
நின்று யுத்தம்பண்ணவும்‌ 
எரிகோவின்‌ மனுஷர்‌ தயங்குகிறார்கள்‌. 
எரிகோவின மனுஷர்‌ நகரத்தின்‌ 
கோட்டைக்‌ கதவை அடைத்துக்கொண்டு, 
அதற்குள்ளே இருக்கிறார்கள்‌. 
எரிகோவின்‌ மனுஷரில்‌ ஒருவரும்‌ நகரத்திற்கு 
வெளியே போகவழில்லை. ஒருவரும்‌ 
எரிகோவுக்கு உள்ளே வரவுமில்லை. 
எரிகோ கோட்டையின்‌ எல்லா கதவுகளும்‌ 
அடைக்கப்பட்டிருக்கிறது. 
எரிகோவின்‌ 
வெளியே வந்து 
சமாதான 
இஸ்ரவேல்‌. 
சமாதானமாகயிருப்பதையும்‌ 
மனுஷர்‌ விரும்பவில்லை. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ எரிகோவின்‌ 
மனுஷரை ஆளுகை செய்வார்கள்‌. இது, 
கர்த்தருடைய தெய்வீக தீர்மானம்‌. கர்த்தர்‌ 
செய்ய நினைக்கிற காரியம்‌ 
தடைபடாது. கர்த்தருடைய 
காலதாமதமில்லாமல்‌, க 
வேளையிலே, சீக்கிரத்தில்‌ நிறைவேறும்‌. 


கர்த்தருடைய சேனையின்‌ அதிபதி 
யோசுவாவுக்கு கட்டளை கொடுக்கிறார்‌. 
எரிகோ நகரத்தை எவ்வாறு முற்றிக்கையிட 
வேண்டுமென்று ஆலோசனை சொல்லுகிறார்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ எரிகோவின்‌ 
கோட்டைக்கு அருகிலே கொத்தளங்களைக்‌ 
கட்டவில்லை. எரிகோவின்‌ மனுஷருக்கு 
விரோதமாக யுத்தம்பண்ண அவர்கள்‌ 
யுத்ததளவாடங்களை 
ஆயத்தம்பண்ணவுமில்லை. 


கர்த்தர்‌ யோசவாவை நோக்கி: “இதோ, 
எரிகோவையும்‌ அதின்‌. ம்‌ 
யுத்தவீரரையும்‌ 
ஒப்புக்கொடுத்தேன்‌” யோக 
சொல்லுகிறார்‌. 


கோட்டைக்கு 
“இ்லேல்‌ பத்தோடு 


உடன்படிக்கை பண்ணவில்லை. 


ஜனத்தாரோடு 
எரிகோவின்‌ 


என்று 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


நகரத்தை சுற்றி வரவேண்டும்‌. 

நாளும்‌ ஒரு தரமாக, ஆறுநாட்களுக்கு 
குற்றி வரவேண்டும்‌. ஏழாம்‌ நாளிலே. 
அவர்கள்‌ எரிகோவை ஏழுதரம்‌ சுற்றி 
வரவேண்டும்‌. யுத்த மனுஷர்‌ எல்லோரும்‌ 
அமைதியாக உடன்படிக்கைப்‌ பெட்டியோடு 
நடக்கவேண்டும்‌. ஏழு ஆசாரியர்கள்‌ கொம்பு 
எக்காளங்களை தொனிக்கவேண்டும்‌. 


யுத்தபுருஷராகிய நீங்கள்‌ அனைவரும்‌ 
பட்டணத்தைச்‌ சூழ்ந்து ஒருதரம்‌ 
சுற்றிவாருங்கள்‌ டி ஆறுநாள்‌ 
செய்யக்கடவீர்கள்‌. ஏழு ஆசாரியர்‌ பெட்டிக்கு 
முன்பாக ஏழு கொம்பு எக்காளங்களைப்‌ 
பிடித்துக்‌ கொண்டு போகவேண்டும்‌; 
ஏழாம்நாளில்‌ பட்டணத்தை  ஏழுதரம்‌ 
சுற்றிவரக்கடவர்கள்‌: ஆசாரியர்‌ 
எக்காளங்களை ஊதவேண்டும்‌" 
(யோசு 6:34) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


ஏழாம்‌ நாளிலே. இஸ்ரவேல்‌. 
புத்திரருக்கு எரிகோவின்மீது ஜெயம்‌ 
கிடைக்கும்‌. ஏழாம்‌ நாளில்‌, இரவு வேளை 
வருவதற்கு முன்பாக, கர்த்தர்‌ 
எரிகோவையும்‌, அதின்‌ ராஜாவையும்‌, அதின்‌ 
யுத்தவீரரையும்‌ யோசுவாவின்‌ கையிலே 
ஒப்புக்கொடுப்பார்‌. எழாம்‌ நாளிலே. 
யுத்தவீரர்‌  எரிகோவுக்குள்‌ பிரவேசித்து, 
எரிகோ நகரத்தாரை சங்காரம்பண்ணுவார்கள்‌. 


ஏழாம்‌ நாளிலே ௭( சொம்பு 
எக்காளங்களைப்‌  பிடித்துக்கொண்டிருக்கிற, 
ஏ சாரியர்க। க்‌ 
கொப்புகளினால்‌ நெடந்தோளிமிட வேன்டும்‌ 
அந்த எக்காள சத்தத்தைக்‌ கேட்கும்போது, 
இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ எல்லோரும்‌. 
ஆர்ப்பரிக்கவேண்டும்‌. அப்பொழுது, 
எரிகோ பட்டணத்தின்‌ அலங்கம்‌ இடிந்து 
விழும்‌ “உடனே ஜனங்கள்‌ அவரவர்‌ 
தங்களுக்கு நேராக ஏறக்கடவர்கள்‌” 
(யோசு 6:5) என்று கர்த்தர்‌ யோசுவாவக்கு 
சொல்லுகிறார்‌. 

எரிகோ நகரத்தார்மீது 
யுத்தம்பண்ணாமல்‌, அந்த நகரத்தைப்‌ 
பிடிப்பது கர்த்தருக்கு சித்தமாகமிருக்கிறது. 
கர்த்தர்‌ தம்முடைய சொந்த வல்லமையையும்‌, 
பலத்தையும்‌, பராக்கிரமத்தையும்‌ 
மகிமைப்படுத்தும்‌ வண்ணமாக, இந்த 
வழியைக்‌ கையாளுகிறார்‌. 





i FTE 
TT 


உம்முடைய வல்லமையைப்‌ பாடிக்கீர்த்தனம்‌. 
பண்ணுவோம்‌" (சங்‌ 21:13). 


இஸ்ரவேல்‌. 
அவர்களுடைய 
தந்திரங்களினாலோ, 
பராக்கிரமங்களினாலோ, எரிகோவின்மீது. 
வெற்றி கிடைக்கவில்லை. கர்த்தருடைய 
பலத்தினாலேயே அவர்களுக்கு வெற்றி 
கிடைத்தது. 


புத்திரருக்கு. 


சொந்த. யுத்த 


கர்த்தர்‌ தம்முடைய உடன்படிக்கைப்‌ 
பெட்டியையும்‌ கனம்பண்ணுகிறார்‌. இந்தப்‌ 
பெட்டி கர்த்தருடைய பிரசன்னத்திற்கு 
அடையாளம்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
ஜனத்திற்கு, பிரமாணங்களைக்‌ 
கொடுத்திருக்கிறார்‌. இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
கர்த்தருடைய பிரமாணங்களுக்கு 
கீழ்ப்படியவேண்டும்‌. 

கனம்பண்ணுகிறவர்கள்‌, 
பிரமாணங்களையும்‌ 

அவற்றிற்கு கீழ்ப்டிவார்கள்‌ 

கர்த்தர்‌ 

ஆசாரியர்களையும்‌ 

இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ ஏழுநாட்களாக 
எரிகோலவச்‌ சற்றி வருகிறார்கள்‌. அப்போது 
கர்த்தர்‌ ஆசாரியருக்கு சேவித்த 
கொடுக்கற 


பொறுப்புக்களைக்‌ 
ஆசாரியர்களே உடன்படிக்கைப்‌ பெட்டியை 
சுமக்கவேண்டும்‌. ஏழுஆசாரியர்கள்‌ 
பெட்டிக்கு முன்பாக ஏழுகொம்பு. 
எக்காளங்களை பிடித்துக்கொண்டு 
போகவேண்டும்‌. ஆசாரியர்களே அந்தக்‌ 
கொம்புகளினால்‌ நெடுந்தொனியிடவேண்டும்‌. 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருடைய 
விசுவாசத்தையும்‌ கீழ்ப்படிதலையும்‌, 
பொறுமையையும்‌ சோதிக்கிறார்‌. கர்த்தர்‌ 
சொல்லுகிற காரியம்‌, மனுஷருக்கு 
பைத்தியமாகயிருந்தாலும்‌, கர்த்தருடைய 
பிள்ளைகள்‌ அவருடைய கட்டளைக்கு 
கீழ்ப்படியவேண்டும்‌. 


கர்த்தருடைய சித்தத்திற்கும்‌ 
திட்டத்திற்கும்‌ கீழ்ப்டிவதை, மனுஷருடைய 
சித்தமும்‌ திட்டமும்‌ மதியீனமானது. 
என்று சொல்லலாம்‌. கர்த்தருடைய 
வாக்குத்தத்த நம்புவதினால்‌ 
மனுஷருக்கு ஒருபிரயோஜனமும்‌ 
உண்டாகாது என்று மனுஷர்‌ நினைக்கலாம்‌. 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தருடைய வாக்குத்தத்தம்‌ நிறைவேறாது 
என்றும்‌ மனுஷர்‌ அவிசுவாசத்தோடிருக்கலாம்‌. 
பொதுவான சிந்தனை 
ம்‌, கர்த்தருடைய ம்‌ 


வார்த்தைக்கு கீழ்ப்படியவேண்டும்‌. 


எரிகோவின்‌ 
விசுவாசத்தினால்‌ கீழே 
அவர்களுடைய வல்லமையினாலோ, 
பலத்தினாலோ, யுத்த ஆயுதங்களினாலோ 
எரிகோ பட்டணம்‌ கீழே விழவில்லை. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கானான்‌. 
தேசத்தைச்‌ சுதந்தரிக்கும்போது, அவர்கள்‌ 
யுத்தங்களை 

1 அவர்களுக்கு 
எதிர்ப்புகள்‌ உண்டாகும்‌ கஷ்டங்களும்‌ 
துன்பங்களும்‌ வரும்‌. இவையெல்லாவற்றிற்கு 
மத்தியிலும்‌, கர்த்தருடைய ஜனம்‌ 
அவரையே நம்பவேண்டும்‌. எரிகோவிலே 


தகம்‌ அகலமாகவும்‌. 
எரிகோவின்‌ அலங்கங்கள்‌ 
எவ்வளவு பெரியதாகமிருந்தாலும்‌, கர்த்தர்‌ 
அந்த... அலங்கங்களைவிட மிகவும்‌ 
பெரியவர்‌. கர்த்தர்‌ சர்வவல்லமையுள்ளவர்‌. 
கர்த்தருடைய வல்லமைக்கும்‌, பலத்திற்கும்‌, 
பராக்கிரமத்திற்கும்‌ முன்பாக எரிகோவின்‌ 
அலங்கங்களால்‌ எதிர்த்து நிற்கமுடியாது. 


கர்த்தருடைய பெட்டி 
யோசு 6:6-16 


யோக 6:8. அந்தப்படியே நூனின்‌ 
குமாரனாகிய யோசுவா ஆசாரியரை 
அழைத்து: உடன்படிக்கைப்‌ பெட்டியை 
எடுத்துக்கொண்டு போங்கள்‌; 
தொனிக்கும்‌ ஏழு எக்கானங்களையும்‌ 
கர்த்தருடைய 

முன்பாகப்‌ 

போகக்கடவர்கள்‌. 





i= THE 
TT 


யோசு 6:7. ஜனங்களை நோக்கி: 
பட்டணத்தைச்‌ சுற்றி நடத்துபோங்கள்‌; 
யுத்தசன்னத்தரானவர்கன்‌ கர்த்தரின்‌ 
பெட்டிக்குமுன்‌ நடக்கக்கடவர்கள்‌ 
என்றான்‌. 

யோசு 6:8. யோசுவா ஜனங்களிடத்தில்‌ 
பேசினவுடனே, தொனிக்கும்‌ ஏழு 
எக்கானங்கனைப்‌ பிடித்திருக்கிற ஏழு 
ஆசாரியர்‌ கர்த்தருக்கு முன்பாக நடத்து 
எக்கானங்கனை ஊதினார்கன்‌; 
கர்த்தருடைய உடன்படிக்கைப்‌ பெட்டி, 
அவர்களுக்குப்‌ பின்‌ சென்றது. 


யோக 
ஊதுகிற 


69. 


எக்கானங்கன்‌. 
பெட்டிக்குப்‌ 


யோசு 6:10. யோசுவா ஜனங்களை 
நோக்கி: நாண்‌ சொல்லும்‌ நான்மட்டும்‌, 
நீங்கள்‌ ஆர்ப்பரியாமதூம்‌ உங்கள்‌: 
வாயினால்‌ சுத்தங்காட்டாமதும்‌ 
இருங்கள்‌; உங்கள்‌ வாயிலிருந்து ஒரு 
பேச்சும்‌ புறப்படவேண்டாம்‌; 
ஆர்ப்பரியுங்கள்‌ என்று உங்களுக்கு. 
நான்‌ சொல்லும்‌ நாவிலே 
ஆர்ப்பரிப்பீர்கனாக. என்று. 
கட்டனையிட்டிருந்தான்‌. 


யோசு 8:11. அப்படியே கர்த்தரின்‌ 
பெட்டியைப்‌ பட்டணத்தைச்‌ சூழ்ந்து 
ஒருதரம்‌ சுற்நிவரப்பண்ணினான்‌; 
அவர்கள்‌ திரும்பப்‌ பாணயத்திலே. 
வந்து, பானயத்தில்‌ இராத்‌ 
தங்கினார்கள்‌. 


யோக 6:12. யோசுவா 
எழுத்திருத்தான்‌; ஆசாரியர்கள்‌ 
கர்த்தரின்‌ பெட்டியைச்‌. 
குமத்துகொண்டு போனார்கன்‌.. 


அதிகாலமே 


யோசு 6:18. தொனிக்கும்‌ ஏழு 
எக்கானங்களைப்‌ பிடிக்கிற ஏழு 
ஆசாரியர்களும்‌ எக்கானங்களை ஊதிக்‌ 
கொண்டே கர்த்தரின்‌ பெட்டிக்கு. 
முன்பாக நடந்தார்கள்‌; யுத்தசன்னத்‌ 
தரானவர்கள்‌ அவர்களுக்கு முன்னாலே 
நடந்தார்கள்‌; மின்தண்டோவெனில்‌ 
எக்கானங்கள்‌' ஊதப்படுகையில்‌, 
கர்த்தரின்‌ பெட்டிக்குப்‌ பின்‌ சென்றது. 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யோசு 844.  இரண்டரம்நானிலும்‌ 
பட்டணத்தை ஒருதரம்‌ சுற்றிவந்து, 
பானயத்துக்குத்‌ திரும்பினார்கள்‌; 
'இத்தப்படி ஆதுநாளும்‌ செய்தார்கள்‌. 


யோசு 6:15. ஏழாம்நானில்‌, அதிகாலமே 
கிழக்கு வெளுக்கும்போது எழுந்திருந்து: 
அத்தப்‌ பிரகாரமே பட்டணத்தை 
ஏழுதரம்‌ சுற்றிவத்தார்கள்‌; அன்றைய 
தினத்தில்‌ மாத்திரம்‌ பட்டணத்தை 
ஏழுதரம்‌ ௬ற்றிவத்தார்கன்‌. 


யோசு 6:16. ஏழாத்தரம்‌ ஆசாரியர்‌ 
எக்கானங்களை ஊதுகையில்‌, யோசுவா 
ஜனங்களை நோக்கி: ஆர்ப்பரியுங்கள்‌, 
பட்டணத்தைக்‌ கர்த்தர்‌ உங்களுக்கு 
ஒப்புக்கொடுத்தார்‌. 


கர்த்தர்‌ யோசுவாவுக்கு கட்டளையிட்ட 
பிரகாரம்‌, 

செய்கிறார்‌. 
குமாரனாகிய 


ஒவ்வொரு 
அந்தப்படியே 
யோசுவா ஆசாரியரை 
அழைத்து: “உடன்படிக்கைப்‌ பெட்டியை 
எடுத்துக்கொண்டு போங்கள்‌; தொனிக்கும்‌ 
ஏழு எக்காளங்களையும்‌ ஏழு ஆசாரியர்கள்‌ 
கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாகப்‌ 
பிடித்துக்கொண்டு. போகக்கடவர்கள்‌" 
(யோசு 6:6) என்று சொல்லுகிறார்‌. 


அவர்‌ காரியமாகச்‌ 


நூனின்‌ 


யோசுவா ஆசாரியருக்கு கட்டளை 
கொடுத்ததுபோலவே, ஜனங்களுக்கும்‌. 
கட்டளை கொடுக்கிறார்‌. யோசுவா 
ஜனங்களை நோக்கி: “பட்டணத்தைச்‌ சுற்றி 
நடந்துபோங்கள்‌; யுத்தசன்னத்தரானவர்கள்‌. 
கர்த்தரின்‌ பெட்டிக்குமுன்‌ நடக்கக்கடவர்கள்‌" 
(யோசு 6:7) என்று சொல்லுகிறார்‌. 

யோசுவா ஜனங்களிடற்தில்‌ 
பேசினவுடனே. தொனிக்கும்‌. எழு 
எக்காளங்களைப்‌ பிடித்திருக்கிற ஏழு 
ஆசாரியர்‌ கர்த்தருக்கு முன்பாக நடந்து 
எக்காளங்களை ஊதுகிறார்கள்‌; கர்த்தருடைய 
உடன்படிக்கைப்‌ பெட்டி அவர்களுக்குப்‌ 
பின்‌ செல்கிறது (யோசு 6:8) 


யோசுவா ஆசாரியருக்கும்‌ 
ஜனங்களுக்கும்‌ கொடுத்த கட்டளை, 
அவருடைய சொந்த கட்டளையல்ல. இந்தக்‌ 
கட்டளைகளை இஸ்ரவேலின்‌ தேவனாகிய 
கர்த்தர்‌ யோசுவாவுக்கு கொடுத்திருக்கிறார்‌. 
கர்த்தருடைய கட்டளைகளுக்கு நாம்‌ 
பூரணமாய்க்‌ கீழ்ப்படியும்போது, அவருடைய 
உதவியும்‌ ஒத்தாசையும்‌ நமக்கு நிச்சமாய்க்‌ 
கிடைக்கும்‌. 





i= FTE 
TT 


உடன்படிக்கைப்‌ பெட்டி 
எங்கேயெல்லாம்‌ போகிறதோ, 
அங்கேயெல்லாம்‌ இஸ்ரவேல்‌ ஜனங்களும்‌ 
போகிறார்கள்‌. கர்த்தருடைய உடன்படிக்கைப்‌ 
பெட்டிக்கு முன்பாக எக்காளங்களைப்‌. 
பிடித்திருக்கிற ஏழுஆசாரியர்கள்‌ 
போகிறார்கள்‌.  எக்காளங்களை ஊதுகிற 
ஆசாரியருக்குழுன்‌ யுத்தசன்னத்தரானவர்கள்‌ 
நடக்கிறார்கள்‌; எக்காளங்கள்‌ 
ஊதப்படும்போது பின்தண்டு பெட்டிக்குப்‌ 
பின்செல்லுகிறது (யோசு 6:9. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
சித்மான பிரகாரம்‌ 
புறப்பட்டுப்போகிறார்கள்‌. 
யுத்தசன்னத்தரானவர்கள்‌, 
பின்பு எக்காளங்களை  ஊதுகிற 
ஏழுஆசாரியர்கள்‌, அவர்களுக்கு பின்பு 
உடன்படிக்கைப்‌ பெட்டியை சுமக்கிறவர்கள்‌, 
அவர்களுக்கு பின்பு பின்தண்டாக வரும்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌. இதுவே கர்த்தர்‌ 
நியமித்திருக்கிற அணிவகுப்பு. 


_யுத்தசன்னத்தர்‌ சரீர பலமுள்ளவர்கள்‌. 
உடன்படிக்கைப்‌ பெட்டிக்கு, 
அதற்கு முன்பாகப்போகிறார்கள்‌. 
வழியை ஆயத்தம்‌ 
உடன்படிக்கைப்‌ 
ஊழியத்தில்‌ 
யுத்தசன்னத்தருக்கு 
பெரிய சிலாக்கியம்‌. 
இவர்களைப்போலவே சமுதாயத்தில்‌ 
பெரியவர்களும்‌, தலைவர்களும்‌, உயர்ந்த 
அந்தஸ்துக்களிலுள்ளவர்களும்‌ கர்த்தருடைய 
ஊழியத்தில்‌ பங்குபெறவேண்டும்‌. 
உடன்படிக்கைப்‌ பெட்டிக்குப்‌ பின்பாக 
பின்தண்டு பின்செல்கிறது. இவர்களும்‌ 
ஆயுதம்‌ ஏந்தியவர்கள்‌. ஒருவேளை இவர்கள்‌ 
நாண்‌ கோத்திரத்தாராயிருக்கலாம்‌. 
இஸ்ரவேல்‌  ஜனத்தார்‌ வனாந்தரத்தில்‌ 
பிரயாணம்பண்ணியபோது தாண்‌ 
கோத்திரத்தார்‌ கடைசி அணியில்‌ 
புறப்பட்டுப்போனார்கள்‌. 


கர்த்தருக்கு 
அணிவகுத்து 


முத்தாக 
அவர்களுக்கு 


பண்ணுகிறார்கள்‌. 
பெட்டியோடு தொடர்புடைய 
பங்குபெறுவது. 

கிடைத்திருக்கிற 


பின்தண்டு என்பது, ஆயுதம்‌ ஏந்தாத 
இஸ்ரவேல்‌ ஜனங்களைக்‌ குறிக்கும்‌ என்றும்‌ 
வேதபண்டிதர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. 
இவர்கள்‌ இஸ்ரவேலின்‌ திரளான ஜனங்கள்‌. 
உடன்படிக்கைப்‌ பெட்டிக்கு முன்னாலே 
போகிறவர்களைத்‌ தவிர, மற்ற இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ எல்லோருமே, உடன்படிக்கைப்‌ 
பெட்டிக்கு பின்தண்டாக, பின்‌ செல்கிறார்கள்‌. 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எழு ஆசாரியர்‌ பெட்டிக்கு முன்பாக 
ஏழுகொம்பு எக்காளங்களைப்‌ 
பிடித்துக்கொண்டு போகிறார்கள்‌. இந்த 
ஆசாரியர்கள்‌ எக்காளங்களை 
ஊதவேண்டும்‌. உடன்படிக்கைப்‌ பெட்டி 
எரிகோ நகரத்தைச்‌ சுற்றி வரும்போது, 
ஏழு ஆசாரியர்களும்‌, தங்களிடத்திலுள்ள 
கொம்பு எக்காளங்களை 
ஊதிக்கொண்டே போகவேண்டும்‌ 
(யோசு 6:43913) 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கானானியரோடு 
யுத்தம்‌ பிரகடனம்பண்ணியிருக்கிறார்கள்‌. 
ஆசாரியர்கள்‌ எக்காளங்களை 
நெடுந்தொனியாக ஊதி, கானானியருக்கு 
பயத்தையும்‌, நடுக்கத்தையும்‌, திகிலையும்‌ 
உண்டுபண்ணுகிறார்கள்‌. 


ஆசாரியர்கள்‌ நெடுந்தொனியில்‌ 
எக்காளம்‌ ஊதுவது, கர்த்தருடைய 
ஊழியக்காரர்கள்‌ சத்தியத்தைப்‌ பிரசங்கம்‌ 
பண்ணுவதற்கு அடையாளமாயிருக்கிறது. 
ஊழியக்காரர்கள்‌ துன்மார்க்கருக்கு 
விரோதமாகவும்‌, எல்லாவிதமான 
அவபக்திகளுக்கு விரோதமாகவும்‌ 
கர்த்தருடைய கோபத்தை, 
அறிவிக்கவேண்டும்‌. சீயோனிலிருந்து 
எக்காளம்‌ ஊதவேண்டும்‌. ரத்‌ 
எச்சரிப்பின்‌ சத்தத்தைக்‌ 
சீயோனிலிருக்கிற பாவிகள்‌ பயப்படவேண்டும்‌. 


ஆசாரியர்கள்‌ எக்காளம்‌ 
கர்த்தருடைய கிருபையுள்ள 
இஸ்ரவேல்‌ புத்திரரோடு கூடமிருக்கிறது 
என்பதற்கு அடையாளம்‌. எக்காள 
சத்தத்தைக்‌ கேட்டு, இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
கர்த்தருக்குள்‌ பலப்படுவார்கள்‌ 
தைரியமாயிருப்பார்கள்‌. அவர்கள்‌ 
சோர்ந்துபோகாமல்‌, உற்சாகமாக 
உடன்படிக்கைப்‌ பெட்டிக்குப்‌ 
பின்செல்வார்கள்‌. 


ஊதுவது, 


பிரசன்னம்‌, 


ஏழுஆசாரியர்களும்‌ 
எக்காளங்களையோ அல்லது 
பூரிகைகளையோ பயன்படுத்தி 
ஏழுஆசாரியர்களும்‌, 
எக்காளங்களை 


ஏழுகொம்பு 
பிடித்துக்கொண்டு 
ஆட்டுக்கடாவின்‌ கொம்பில்‌ 
எக்காளம்‌ 





f= FTN 
TT 


கொம்பு 
வெள்ளிப்பூரியைப்போல 
அழகாயிருக்காது. 
எக்காளத்தைப்போல, 
உரத்த சத்தமாய்‌ 
இந்தக்‌ கொம்பு 
கர்த்தருடைய 
வெளிப்படுகிறது. 


எக்காளம்‌, 
பார்வைக்கு 
வெண்கல. 
எக்காளம்‌. 
ஆனாலும்‌ 
சத்தத்தில்‌, 
மகிமையும்‌ 


கொம்பு. 
ஊதாது. 
எக்காள 
வல்லமையும்‌ 


கர்த்தருடைய க்காரர்கள்‌ 
உலகப்பிரகாரமான அதிகாரிகள்‌ போலவோ, 
மேடைப்பேச்சாளர்கள்‌ போலவோ உயர்ந்த 
அந்தஸ்துக்களில்‌ இல்லாமல்‌ போகலாம்‌. 
ஊழியக்காரர்களுடைய சத்தம்‌ கொம்பு 
எக்காள சத்தத்தைப்போல சாதாரண 
சத்தமாகயிருக்கலாம்‌. இருந்தாலும்‌, 
கர்த்தருடைய ஊழியக்காரர்கள்‌, அவருடைய 
நாமத்தினால்‌. 
பிரசங்கம்பண்ணும்போது. 
ராஜ்யம்‌ இடிந்து விழும்‌. 

எங்களுடைய போராயுதங்கள்‌ 
மாம்சத்துக்கேற்றவைகளாயிராமல்‌, ன 
அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு 
தேவபலமுள்ளவைகளாயிருக்கிறது. 
அவைகளால்‌ நாங்கள்‌ தர்க்கங்களையும்‌, 
தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய்‌ 
எழும்புகிற எல்லா மேட்டிமையையும்‌ 
நிர்மூலமாக்கி, எந்த எண்ணத்தையும்‌ 
கிறிஸ்துவுக்குக்‌ கீழ்ப்படியச்‌ 
சிறைப்படுத்துகிறவர்களாயிருக்கிறோம்‌"' 
(2கொரி 10:45). 


உடன்படிக்கைப்‌ பெட்டிக்கு முன்னால்‌ 
போகிற யுத்தசன்னத்தரும்‌, பின்‌ 
தண்டாகப்போகிற ஜனங்களும்‌ 
அமைதியாகப்‌ போகவேண்டும்‌.  யோசவா. 
அவர்களுக்கு கட்டளையிடும்‌ வரையிலும்‌ 
அவர்கள்‌ ஆர்ப்பரிக்கக்கூடாது. 
அவர்களுடைய வாயினால்‌ சத்தம்‌ காட்டவும்‌ 
கூடாது. 


யோசுவா ஜனங்களை நோக்கி: “நான்‌ 
ன்‌ நங்கள்‌ 


ஆர்ப்பரிப்பீர்களாக” (யோசு 
ஏற்கெனவே கட்டளையிட்டிருந்தார்‌. 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
பெட்டிக்கு முன்பாகவும்‌, பின்தண்டாகவும்‌ 
போகும்போது, ஏழுஆசாரியர்களும்‌ 
எக்காளத்தை ஊதுகிறார்கள்‌. இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ தங்கள்‌ வாயினால்‌ சத்தம்‌ 
காட்டாமல்‌, தங்கள்‌ வாயிலிருந்து ஒரு 
பேச்சும்‌ பேசாமல்‌, தங்கள்‌ செவிகளால்‌ 
ஆசாரியர்‌ ஊதும்‌ எக்காள தொனியைக்‌ 
கவனித்துக்‌ கேட்கவேண்டும்‌. 


உடன்படிக்கைப்‌ 


எக்காள சத்தம்‌ கர்த்தருக்கு 
பரிசுத்தமானது. கர்த்தர்‌ எக்காள 
தொனியின்‌ மூலமாக தம்முடைய ஜனங்கள்‌ 
மத்தியிலே பேசிக்கொண்டிருக்கிறார்‌. கர்த்தர்‌ 
நம்மோடு பேசும்போது, நாம்‌ குறுக்கே 

க்‌ நாம்‌ அமைதியாயிருந்து, 


ஆசாரியர்கள்‌ 
பெட்டியைர்‌ சுமந்துகொண்டு 
தொனிக்கும்‌. ஏழு 
படிக்கற ஏழு 
எக்காளங்களை 

கர்த்தரின்‌ பெட்டிக்கு, 
நடக்கிறார்கள்‌; 
அவர்களுக்கு 
நடக்கிறார்கள்‌; 
எக்காளங்கள்‌ 
பெட்டிக்குப்‌ 


யுத்தசன்னத்தரானவர்கள்‌ 
ன்னாலே 
ள்தண்டோவெனில்‌ 
ஊதப்படுகையில்‌, கர்த்தரின்‌ 
பின்செல்லுகிறது (யோசு 611213). 


இரண்டாய்நாளிலும்‌ பட்டணத்தை 
ஒருதரம்‌ சுற்றிவந்து, பாளயத்துக்குத்‌ 
திரும்புகிறார்கள்‌; இந்தப்டி ஆறுநாளும்‌ 
செய்கிறார்கள்‌. ஏழாம்நாளில்‌, அதிகாலமே 
கிழக்கு வெளுக்கும்போது எழுந்திருந்து, 
அந்தப்‌ பிரகாரமே பட்டணத்தை ஏழுதரம்‌ 
சற்றிவருகிறார்கள்‌: அன்றையதினத்தில்‌ 
மாத்திரம்‌ பட்டணத்தை ஏழுதரம்‌. 
சுற்றிவருகிறார்கள்‌ (யோசு 6.14,15). 

கர்த்தர்‌ யோசுவாவை நோக்கி: “இதோ, 


ராஜாவையும்‌ 
கையில்‌ 


காத்திருக்கவேண்டும்‌. 





i FTE 
TT 


இஸ்ரவேல்‌ புத்திர்‌ ஆறுநாளும்‌, 
எரிகோ பட்டணத்தைச்‌ சுற்றி வருகிறார்கள்‌. 
ஏழாம்‌ நாளில்‌ பட்டணத்தை ஏழுதரம்‌ 
சுற்றிவருகிறார்கள்‌. ஏழுநாட்களாக அவர்கள்‌ 
எரிகோ பட்டணத்தை சுற்றி வருவதினால்‌, 
இந்த ஏழுநாட்களில்‌ ஒருநாள்‌, கர்த்தருடைய 
ஒய்வுநாளாகயிருந்திருக்கவேண்டும்‌. இந்த 
ஏழுநாட்களில்‌ எந்த நாள்‌ ஓய்வுநாள்‌. 
என்பது சரியாக தெரியவில்லை. இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ ஏழாம்‌ நாளிலே, எரிகோ 
பட்டணத்தை ஏழுதரம்‌ சுற்றி வந்த அந்த 
நாளே, கர்த்தருடைய ஓய்வுநாள்‌ என்று 
யூதமார்க்கத்து ரபீமார்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. 


கர்த்தரே இஸ்ரவேல்‌  புத்திரருக்கு 
ஓய்வுநாள்‌. பிரமாணத்தைக்‌ 
கொடுத்திருக்கிறார்‌ அவர்கள்‌ 
ஒய்வுநாளிலே ஒரு வேலையும்‌ செய்யாமல்‌ 
ஒய்ந்திருக்கவேண்டும்‌. ஒய்வநாளைப்‌ 
பரிசுத்தம்பண்ணவேண்டும்‌. ஓய்வுநாள்‌ 
பிரமாணத்தைக்‌ கொடுத்த கர்த்தரே, 
இப்போது எரிகோ பட்டணத்தைச்‌ சுற்றி 
வருமாறு சொல்லுகிறார்‌. இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ ஏழுநாளும்‌ எரிகோ பட்டணத்தைச்‌ 
சுற்றி வந்து, ஓய்வுநாள்‌ பிரமாணத்தை 
மீறிவிட்டார்களா என்று வேதபண்டிதர்கள்‌ 
விவாதம்பண்ணுகிறார்கள்‌. 

கர்த்தர்‌ தம்முடைய 
பிரமாணங்களினால்‌, ஒருபோதும்‌ தம்மைத்‌ 
நாமே குட்டி வைக்கவில்லை. கர்த்தர்‌ 
தம்முடைய பிரமாணங்களை, தமக்கு 
சித்தமான வழியிலே  நிறைவேற்றுகிறார்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ ஒய்வுநாளிலே தங்கள்‌ 
சொந்த வேலைகளை செய்யக்கூடாது. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ இப்போது எரிகோ 
பட்டணத்தை சுற்றி நடக்கிறார்கள்‌. இது 
அவர்களுடைய சொந்த வேலையல்ல. இது. 
கர்த்தருடைய வேலை. அவர்கள்‌ 
கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து. 
ஏழுநாளும்‌ எரிகோ பட்டணத்தைச்‌ சுற்றி 
வருகிறார்கள்‌. 


ஓய்வநாளிலே, 


' வேலைகளைச்‌ செய்யலாம்‌. 
புத்திரர்‌. 
சொந்த 
கர்த்தருடைய 
இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ ஏழுநாளும்‌ 


ஓய்வநாளுக்குரிய 
ட்‌ இஸ்ரவேல்‌ 


ஓய்வநாளிலே தங்களுடைய 
வேலைகளை செய்யாமல்‌, 


வேலைகளை செய்யலாம்‌. 
எரிகோ 
கர்த்தருடைய 
ஒய்வுநாளைப்‌ 


பட்டணத்தைச்‌ சுற்றிவந்து, 
வேலையை செய்து, 
பரிசுத்தம்பண்ணுகிறார்கள்‌. 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


அவர்‌ 
இஸ்ரவேல்‌ 


ஒரு தரமாகவும்‌, 

ஏழாம்‌ நாளில்‌ ஏழு தரமும்‌ எரிகோ 
பட்டணத்தைச்‌ சுற்றி வருகிறார்கள்‌. ஆனால்‌. 
ஒரு அற்புதமும்‌ நடக்கவில்லை. 
எரிகோவின்‌ அலங்கங்கள்‌ எப்படியிருந்ததோ 


பார்த்து ஆச்சரியப்படுகிறார்கள்‌. 


எழுந்தாம்‌ ஆசாரியர்‌ ஏக்காளங்களை 
ஊதுகையில்‌, சுவா ஜனங்களை 
நோக்கி: “ஆர்ப்பரியுங்கள்‌, பட்டணத்தைக்‌ 
கர்த்தர்‌ உங்களுக்கு ஒப்புக்கொடுத்தார்‌” 
(யோசு 616) என்று சொல்லுகிறார்‌. 


ஆசாரியர்கள்‌. எக்காளங்களை 
ஊதுகையில்‌, ஜனங்கள்‌ ஆர்ப்பரிக்கிறார்கள்‌; 
எக்காள சத்தத்தை ஜனங்கள்‌ 

மகா 

அலங்கம்‌ 

ஜனங்கள்‌ அவரவர்‌ 

பட்டணத்தில்‌ 

நடிக்கிறார்கள்‌ (யோசு 6:20). 


இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ ஆர்ப்பரிப்பது, 
கர்த்தரிடத்தில்‌ ஜெபம்பண்‌ ணுவதற்கு 
அடையாளமாயிருக்கிறது அவர்கள்‌ 
கர்த்தரை ஆர்ப்பரித்து... துதிக்கிறார்கள்‌. 
எக்காள சத்தத்தின்‌ தொனி 
கர்த்தருடைய குத்தத்தந்தை 
அறிவிக்கிறது. இந்த தொனி இஸ்ரவேல்‌ 
ஜனங்களுக்கு, கர்த்தருடைய 
வார்த்தைகளையும்‌, அவருடைய 
வாக்குத்தத்தங்களையும்‌ ஞாபகப்படுத்துகிறது. 
காலம்‌ நிறைவேறும்போ, ன்‌ 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்‌ 
எக்காள சத்தத்தோடு, வானத்திலிருந்து 
இந்தப்‌ பூமிக்கு வருவார்‌. 
எக்காளம்‌ தொனிக்கும்போது சாத்தானின்‌ 
ராஜ்யம்‌ இடிந்து விழும்‌. 





i FTE 
TT 


சாபத்தீடு 
யோசு 6:17-27 


யோக 817. 
பட்டணமும்‌ 
கர்த்தருக்குச்‌ 
நாம்‌ அனுப்பின 
ராகாப்‌ என்னும்‌ 
முறைத்துவைத்தபடியால்‌, 
அவனோடே, க்கு 
அனைவருமாத்திரம்‌. 
கடவர்கன்‌. 


ஆனாலும்‌ இந்தப்‌: 
இதிலுள்ள யாவும்‌ 
சாயத்தீடாயிருக்கும்‌; 


உயிரோடிருக்கக்‌ 


யோசு 6:18. 
ஏதாகிலும்‌ 
கொள்ளுகிறதினாலே, 
சாபத்தீடாகாதபடிக்கும்‌, 

பானயத்தைச்‌. 

அதைக்‌. கலங்கப்பண்ணாதபடிக்கும்‌, 
நீங்கள்‌. சாயத்‌ தீடானதற்கு 
மாத்திரம்‌ எச்சரிக்கையாயிருங்கள்‌. 


சாபத்தீடானதில்‌ 
எடு, 


யோக 6:19. 
பொன்னும்‌, 
இரும்பினாலும்‌ 
பாத்திரங்களும்‌, 
பமரிசுத்தமானவைகன்‌;. 
கர்த்தரின்‌ பொக்கிஷத்தில்‌ 
என்றான்‌. 


சகல்‌ வெள்ளியும்‌ 
வெண்கலத்தினாதும்‌ 


யோசு 

ஊதுகையில்‌, ஜனா 
ஆர்ப்பமித்தார்கன்‌; எக்கான சத்தத்தை 
ஜனங்கள்‌ கேட்டு, ப 
அராவாரத்தோடே, முழங்குகையில்‌, 
அலங்கம்‌ இடிந்துவிழுந்தது; 
உடனே ஜனங்கள்‌ அவரவர்‌ 
தங்களுக்கு நேராகப்‌ பட்டணத்தில்‌ 
ஏறி, பட்டணத்தைப்‌ பிடித்து, 


யோசு 621. பட்டணத்திலிருந்த 
புருஷரையும்‌ ஸ்திரீகனையும்‌ வாலி. 
ரையும்‌ கிழவரையும்‌ 
ஆடுமோடுகனையும்‌ குழுதைகனையும்‌ 
சகலத்தையும்‌ பட்டயக்கருக்கினால்‌ 
சங்காரம்‌ பண்ணினார்கள்‌. 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


யோக 6:22. யோசுவா, தேசத்தை 
வேவுபார்த்த இரண்டு புருஷரை 
நோக்கி: நீங்கள்‌ அத்த வேசியின்‌ 
னீட்டிலேபோய்‌, நீங்கள்‌ அவளுக்கு 
ஆணையிட்டபடி அத்த ஸ்திர்யையும்‌ 
க யாவையும்‌ 
வெளியே 

கொண்டுவாருங்கள்‌ என்றான்‌. 


யோசு 6:28. அப்பொ 
வேவுகாரரான அத்த வாலிபர்‌ ௨) 
போய்‌, ராகாபையும்‌ அவன்‌ 
தகப்பனையும்‌ அவன்‌ தாயையும்‌ 
சகோதரர்களையும்‌. அவளுக்குள்ள 
யாவையும்‌ அவன்‌ குடும்பத்தார்‌ 
அனைவரையும்‌ வெளியே 
அழைத்துக்கொண்டுவந்து, அவர்களை 
இஸ்ரவேல்‌ பானயத்துக்குப்‌ புறம்பே 
இருக்கும்படி. பண்ணினார்கள்‌. 


யோக 624. பட்டணத்தையும்‌ 

அதிலுன்ன யாவையும்‌ அக்கினியால்‌ 

சுட்டெரித்தார்கள்‌; வெள்ளியையும்‌ 

வெண்கலத்தினாலும்‌. 

செய்த 

பாத்திரங்கனையுமாத்திரம்‌ கர்த்தரின்‌ 
ஆலயப்பொக்கிஷத்தில்‌ சேர்ந்தார்கள்‌. 


யோசு 6:25. எரிகோவை வேவுபார்க்க 
யோசுவா அனுப்பின ஆட்களை ராகாப்‌ 
என்னும்‌. 

மறைத்துவைத்தபடியினால்‌, 
அவனையும்‌ 

வீட்டாரையும்‌ 

யாவையும்‌ யோசுவா 

வைத்தான்‌; அவன்‌ இத்நான்வரைக்கும்‌ 
இஸ்ரவேலின்‌ நடுவிலே 
குடியிருக்கிறான்‌. 


யோக 6:28. அக்காலத்திலே யோசுவா 
இந்த எரிகோ  பட்டணத்தைக்‌ 
கட்டும்படி. எழும்பும்‌ மனுஷன்‌ 
கர்த்தருக்கு. முன்பாகச்‌ 
சபிக்கப்பட்டிருக்கக்கடவன்‌; அவண்‌: 
அதின்‌ அண்தியாரத்தைய்‌ போடுகிற 
போது தன்‌ மூத்த குமாரணையும்‌ அதின்‌ 
வாசல்களை வைக்கிறபோது தன்‌ 
'இளையகுமாரனையும்‌ சாகக்‌ 
கொடுக்கக்கடவன்‌ காயம்‌. 


கூறினான்‌. 


என்று 





i THE 
TT 


யோசு 6:27. இவ்விதமாய்க்‌ கர்த்தர்‌ 
யோசுவாவோடே கூட இருத்தார்‌; 
அவன்‌ கீர்த்தி தேசமெங்கும்‌ பரம்பிற்று.. 


இஸ்ரவேல்‌ 
முற்றிக்கையிட்டு, 
வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார்கள்‌. 
எரிகோ. பட்டணத்தை அவர்களுக்கு 
ஒப்புக்கொடுத்தார்‌. எக்காளங்களை 
ஊதுகையில்‌, ஜனங்கள்‌ ஆர்ப்பரிக்கிறார்கள்‌:: 
எக்காள சத்தத்தை ஜனங்கள்‌ கேட்டு, மகா 
ஆராவாரத்தோடே முழங்குகையில்‌, அலங்கம்‌ 
இடிந்துவிழுகிறது:: 


உடனே ஜனங்கள்‌ அவரவர்‌ 
தங்களுக்கு நேராகப்‌ பட்டணத்தில்‌ ஏறி, 
பட்டணத்தைப்‌ பிடித்து, பட்டணத்திலிருந்த 
புருஷரையும்‌ ஸ்திரீகளையும்‌ வாலிபரையும்‌ 
கிழவரையும்‌ ஆடுமாடுகளையும்‌: 
கழுதைகளையும்‌ சகலத்தையும்‌ 
பட்டயக்கருக்கினால்‌ சங்காரம்‌ 
பண்ணுகிறார்கள்‌ (யோசு 6:20,21/ 


ரவேல்‌ புத்திரர்‌ எரிகோவை 

ப்பது வில்‌ கன்பந்தண்டை 
சில நிபந்தனைகளை கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ 
எரிகோ பட்பணமும்‌ இதிலுள்ள யாவும்‌ 
கர்த்தருக்கு சாபத்தீடாமிருக்கும்‌ 

எரிகோ  பட்டணத்தாரை, 
கிரயம்‌ துக்காக மீடடுக்கொள்ள 
முடியாது. எரிகோவின்‌ ஜனங்கள்‌ 
எல்லோருமே அழியவேண்டியவர்கள்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ எரிகோவுக்குள்‌ 
பிரவேசித்து, பட்டணத்திருக்கிற புருஷரையும்‌ 
ஸ்திரீகளையும்‌ வாலிபரையும்‌ கிழவரையும்‌ 
ஆடுமாடுகளையும்‌ கழுதைகளையும்‌: 
சகலத்தையும்‌ பட்டயக்கருக்கினால்‌ சங்காரம்‌ 
பண்ணவேண்டும்‌. 

இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ அனுப்பின 
வேவுகாரர்களை ராகாப்‌ என்னும்‌ வேசி 
மறைத்துவைத்தபடியால்‌, அவளும்‌ அவளோடே 
வீட்டுக்குள்‌ இருக்கிற அனைவருமாத்திரம்‌ 
உயிரோடிருக்க வேண்டும்‌ (யோசு 6:17). 


ஜனங்கள்‌ 


ராகாப்‌ என்னும்‌ வேசி வேவுகாரருக்கு. 
தயவு காண்பித்தாள்‌. அவள்‌ எரிகோவின்‌ 
ஜனத்தைப்போலல்லாமல்‌, கர்த்தரை 
நம்புகிறாள்‌. இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு நன்மை 
செய்கிறாள்‌. ராகாபும்‌, அவளோடேகூட 
வீட்டிற்குள்‌ இருக்கிறவர்களும்‌ 
உயிரோடிருக்கவேண்டும்‌. 

மற்ற ஜனங்கள்‌ 

எல்லோரையுமே சங்காரம்பண்ண வேண்டும்‌. 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எரிகோ பட்டணத்திலுள்ள சகல 
வெள்ளியும்‌ பொன்னும்‌, வெண்கலத்தினாலும்‌ 
இரும்பினாலும்‌ செய்யப்பட்ட பாத்திரங்களும்‌, 
கர்த்தருக்கு பரிசுத்தமானவைகள்‌; அவைகள்‌ 
கர்த்தரின்‌ பொக்கிஷத்தி சேரும்‌ 
(யோசு 6:19). 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌  புத்திரருக்கு 
பாலும்‌ தேனும்‌ ஓடுகிற கானான்‌ தேசத்தை 
கொடுப்பதாக. வாக்குப்பண்ணினார்‌. 
கானான்‌ தேசத்தில்‌ பொன்னும்‌ வெள்ளியும்‌ 
திரளாயிருக்குமென்று கர்த்தர்‌ 
சொல்லவில்லை. 


கர்த்தருடைய ஆசரிப்புக்கூடாரம்‌ 
செழித்திருக்கும்போது, இஸ்ரவேல்‌ புத்திரரும்‌ 
செழித்திருப்பார்கள்‌. கர்த்தருக்கு 
பரிசுத்தமானவைகளை, இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
கர்த்தரின்‌ பொக்கிஷத்திலே சேர்க்கவேண்டும்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ எரிகோ 
பட்டணத்திற்குள்‌ பிரவேசித்து, தங்களுக்கு 
சொந்தமாக எதையும்‌ கொள்ளையிடக்‌ 
கூடாது. எரிகோ பட்டணமும்‌ அதிலுள்ள 
யாவும்‌ கர்த்தருக்கு சாபத்தீடாயிருக்கிறது. 
சாபத்தீடானதில்‌ ஏதாகிலும்‌ எடுத்துக்‌ 
கொள்ளுகிறதினால்‌, அவர்களும்‌ சாபத்தீடாக 
வேண்டியதிருக்கும்‌. ஆகையினால்‌ இஸ்ரவேல்‌ 
பாளயத்தைச்‌ சாபத்தீடாக்கி அதைக்‌ 
கலங்கப்பண்ணாதபடிக்கு, அவர்கள்‌ 
சாபத்தீடானதற்கு மாத்திரம்‌ 
எச்சரிக்கையாயிருக்கவேண்டும்‌ (யோசு 6118). 


இஸ்ரவேல்‌. 
கட்டளையிட்டிருக்கிறார்‌ 


பட்டணத்தை 
ஒப்புக்கொடுத்திருக்கிறார்‌ 


புத்திரருக்கு 


கொள்ளையிடும்போதும்‌, 

கட்டளைகளை நினைத்துப்‌ 

பார்க்கவேண்டும்‌. அவர்கள்‌ யுத்தத்தில்‌ 

அவர்களுடைய 

கர்த்தருக்குப்‌ பயப்படும்‌ 

பயம்‌ இருக்கவேண்டும்‌. கர்த்தருடைய 
கட்டளையை ஒருபோதும்‌ மீறக்கூடாது. 





i= FTN 
TT 


ஆகான்‌ பாவம்‌ செய்வான்‌ என்பது 
யோசுவாவுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. 
ஆகையினால்‌ யோகவா ஒவ்வொரு 
கட்டளையையும்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
மிகவும்‌ கவனமாகவும்‌, தெளிவாகவும்‌ 
சொல்லுகிறார்‌. 


ஆசாரியர்கள்‌ 
ஊதுகையில்‌ 


உடனே இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌, 
தங்களுக்கு நேராக, தகமை 
திறப்பின்‌ வழியாக, பட்டணத்தில்‌ 
ஏறி எரிகோவைப்‌ பிடிக்கிறார்கள்‌. 


எரிகோவின்‌ அகங்கங்கள்‌ திடீரென்று 
இடிந்து விழுந்ததினால்‌, எரிகோவின்‌ 
ஜனங்களுக்கு அதிர்ச்சியும்‌ பயமும்‌ 
உண்டாயிற்று, அவர்கள்‌ 
மனங்கலங்குகிறார்கள்‌. அவர்களுடைய 
ஆலிமிலே பெலும்‌ திடமுமிக்லை. எரிகோ 
மனுஷருடைய பலமில்லாமல்‌. 
சோர்ந்துபோயிரக்கிு 
பட்டணத்திற்குள்ளே பிரவேசிக்கிற. 
இஸ்ரவேல்‌ புத்திரரை அவர்களால்‌ தடுத்து 
நிறுத்த முடியவில்லை. எரிகோவின்‌ 
மனுஷரால்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
விரோதமாக யுத்தம்பண்ணவும்‌ முடியவில்லை. 


இஸ்ரவேல்‌ புத்திரருடைய பட்டயத்திற்கு 
அவர்கள்‌ இரையாகிறார்கள்‌. இஸ்ரவேல்‌. 
புத்திரர்‌ எரிகோ  பட்டணத்திலிருந்த 
புருஷரையும்‌ ஸ்திரீகளையும்‌ வாலிபரையும்‌ 
கிழவரையும்‌ ஆடுமாடுகளையும்‌ 
கழுதைகளையும்‌ சகலத்தையும்‌ 
பட்டயக்கருக்கினால்‌ சங்காரம்‌ 
பண்ணுகிறார்கள்‌. 

எரிகோ 
சாத்தானுடைய ரா 
கர்த்தருக்கு 
த்க்‌ கடினப்படுத்துகிறவர்கள்‌ 
செழித்திருக்கமாட்டார்கள்‌. அவர்களும்‌ 
எரிகோ இடிந்து விழுந்ததைப்போல. 
இடிந்து விழுந்து சர்வநாசமாவார்கள்‌. 


எரிகோ 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


யோசுவா இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
கட்டளை கொடுக்கிறார்‌. அவர்கள்‌ 
எரிகோவுக்குள்‌ பிரவேசித்து நாசியிலே 
சுவாசமுள்ள மனுஷரையும்‌ மிருகங்களையும்‌ 
கொன்றுபோடவேண்டும்‌. வாலிபரையும்‌ 
கிழவரையும்‌ பட்டயக்கருக்கினால்‌ 
சங்காரம்பண்ணவேண்டும்‌. பருஷரையும்‌ 
்‌ கொன்றுபோடவேண்டும்‌. 
மனுஷருடைய பார்வையிலே. 
ம்‌. ஆனாலும்‌ 
தேவனுடைய தெய்வீக கட்டளை. 
கட்டளைக்கு கீழ்ப்படிவதே, 

இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு நீதியானது. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தருடைய 
கட்டளைக்கு கீழ்ப்படிந்து, எரிகோ 
பட்டணத்திலிருந்த. புருஷரையும்‌ 
ஸ்திரீகளையும்‌ வாலிபரையும்‌ கிழவரையும்‌ 
ஆடுமாடுகளையும்‌ கழுதைகளையும்‌ 
சகலத்தையும்‌ பட்டயக்கருக்கினால்‌ சங்காரம்‌ 

பண்ணுகிறார்கள்‌. 


ஏற்பாட்டுக்காலத்து, 
புதிய 


பிரமாணங்களுக்கும்‌, 
ஏற்பாட்டுக்காலத்து 
வித்தியாசமுண்டு. கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்து மனுஷருடைய ஜீவியத்தை 
அழிப்பதற்காக இந்தப்‌ பூமிக்கு வரவில்லை, 
அவர்‌ நம்முடைய ஆத்துமாவை. 
இரட்சிப்பதற்காகவும்‌, நமக்கு ஜீவனைக்‌ 
கொடுப்பதற்காகவும்‌ வந்தார்‌. 


ிசேஷத்திற்கும்‌ 


“மனுஷகுமாரன்‌ மனுஷருடைய ஜீவனை: 
அழிக்கிறந்கு அல்ல, இட்சிக்கிறதற்கே 
வந்தார்‌ என்றார்‌" (லூக்‌ 9:56) 
ஏற்பாட்டுக்காலத்திலே 
துன்மார்க்கரையும்‌, 
புறஜாதியாரையும்‌ சங்காரம்பண்ணுவது, 
கர்த்தருடைய  நீதியாயிருந்தது. புதிய 
ஏற்பாட்டுக்காலத்தில்‌,  இயேசுகிறிஸ்துவின்‌ 
நீதி, அன்பினால்‌ நிறைவேற்றப்படுகிறது. 
பாவிகள்‌ அழிந்துபோவதைப்‌ பார்த்து 
இயேசுகிறிஸ்து. சந்தோஷப்படவில்லை. 
அவர்கள்‌ தங்கள்‌ பாவங்களுக்கு 
மனந்திரும்பி, அவர்களுடைய 
ஆத்துமாக்கள்‌ இரட்சிக்கப்பட்டு, அவர்கள்‌ 
புதிய ஜீவனைப்‌ பெற்றுக்கொள்வதே 
கிறிஸ்துவுக்கு சந்தோஷமாயிருக்கிறது. 


பழைய 
பாவிகளையும்‌, 





i al 
TT 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ எரிகோவுக்குள்‌ 
பிரவேசித்து, பட்டணத்தையும்‌ அதிலுள்ள 
யாவையும்‌ அக்கினியால்‌ சுட்டெரிக்கிறார்கள்‌; 
வெள்ளியையும்‌ பொன்னையும்‌ 
வெண்கலத்தினாலும்‌ இரும்பினாலும்‌ செய்த 
பாத்திரங்களையுமாத்திரம்‌ கர்த்தரின்‌ 
ஆலயப்பொக்கிஷத்தில்‌ சேர்க்கிறார்கள்‌ 
(யோசு 6:24). 


வெள்ளியும்‌, பொன்னும்‌ வெண்கலமும்‌, 
இரும்பும்‌ அக்கினிலினால்‌ சத்திகரிக்கப்படும்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ இந்த உலோகத்தினால்‌ 
செய்த பாத்திரங்களை மாத்திரம்‌ சேகரித்து, 
அவற்றை கர்த்தரின்‌ ஆலயப்பொக்கிஷத்திலே 
சேர்க்கிறார்கள்‌ 


புத்திர்‌ எரிகோ 
புருஷரையும்‌ 
பட்டயக்கருக்கினால்‌ 
ராகாபும்‌ 


ங்ரவேல்‌ 
பப்பனத்திலிகுக்ற 
ஸ்திரீகளையும்‌ 
சங்காரம்பண்ணும்போது, 
அவளுடைய வீட்டாரும்‌ எரிகோ 
பட்டணத்திற்குள்ளே இருக்கிறார்கள்‌. 
அவளும்‌ அவளுடைய வீட்டிற்குள்‌ இருக்கிற 
அனைவரும்‌ உயிரோடிருக்கவேண்டுமென்று 
(யோசு 617) யோசுவா ஏற்கெனவே. 
கட்டளை கொடுத்திருக்கிறார்‌. 


ராகாபைக்‌ குறித்த தன்னுடைய 
தப்பளையை நிறைவேற்றும்‌, பொறுப்மை 
யோசுவா வேவுகாரரிடத்தில்‌ கொடுக்கிறார்‌. 
யோசுவா, தேசத்தை வேவுபார்த்த இரண்டு 
புருஷரை நோக்கி: “நீங்கள்‌ அந்த வேசியின்‌ 
வீட்டிலேபோய்‌, நீங்கள்‌ 
ஆணையிட்டடி அந்த 

க்கு உண்டான 
இங்கேயிருந்து லெளியேகொண்டுவாருங்கள்‌” 
(யோசு 6:22) என்று சொல்லுகிறார்‌. 


வேவுகாரரான அந்த: 
போய்‌, ராகாபையும்‌ அவள்‌ 


அவள்‌ தாயையும்‌ 


அப்பொழுது 
வாலிபர்‌ க 
தகப்பனையும்‌ 

சகோதரர்களையும்‌ அவளுக்குள்ள யாவையும்‌ 


அவள்‌ குடும்பத்தார்‌ அனைவரையும்‌: 
வெளியே அழைத்துக்கொண்டுவருகிறார்கள்‌. 
பாளயத்துக்குப்‌ 

பண்ணுகிறார்கள்‌ 


“விசுவாசத்தினாலே 
வேசி வேவுகாரரைச்‌ 
ஏற்றுக்கொண்டு. கீழப்‌ 


ராகாப்‌ என்னும்‌ 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ராகாப்‌ வேவுகாரருக்கு. தயவு 
காண்பித்தாள்‌. அவர்களை ஆபத்திலிருந்து 
தப்புவிக்க உதவிசெய்தாள்‌. இப்போது அந்த 
வேவுகாரர்‌ இருவரும்‌ ராகாபையும்‌, 
அவளோடே அவளுடைய வீட்டிற்குள்‌ 
இருக்கிற அனைவரையும்‌ ஆபத்திலிருந்து 
தப்புவிக்க உதவிசெய்கிறார்கள்‌. இஸ்ரவேல்‌ 
புத்திர்‌ எரிகோவிலுள்ள புருஷரையும்‌ 
ஸ்திரீகளையும்‌ வாலிபரையும்‌ கிழவரையும்‌ 
தங்கள்‌ பட்டயக்கருக்கினால்‌ சங்காரம்‌ 
பண்ணும்போது, ராகாபையும்‌, அவளுடைய 
வீட்டிற்குள்‌ இருக்கிற அனைவரையும்‌ 
'சங்காரம்பண்ணாமல்‌, உயிரோடே 


தப்பவிடுகிறார்கள்‌. 


வேவுகாரர்கள்‌ 
குடும்பத்தார்‌ 


ராகாபையும்‌, 
அனைவரையும்‌ 


குடும்பத்தாரையும்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருடைய 
பாளத்திற்குள்ளே அழைத்துக்கொண்டு 
வரவில்லை. அவர்கள்‌ இஸ்ரவேல்‌. 
ஜனத்தாருடைய பாளத்திற்குப்‌ புறம்பே 
இருக்கும்படி பண்ணுகிறார்கள்‌. 
இவர்களெல்லோரும்‌ 
யிருக்கிறபடியினால்‌, 
முறைமையின்‌ 


புறஜாதியாரா 
யூதமார்க்கத்து 
இவர்கள்‌ 
இவர்கள்‌ 


பிரகாரம்‌ 
சத்தகரக்கப்படவேண்டும்‌. 
யூதமார்க்கத்தமைந்தவர்களாக 
மாறவேண்டும்‌. அதுவரையிலும்‌ இவர்கள்‌ 
பாளத்திற்குப்‌ புறம்பே இருக்கவேண்டும்‌. 
சுத்திகரிக்கப்பட்ட பின்பு இவர்கள்‌ 
இஸ்ரவேலின்‌ பாளத்திற்குள்ளே 
பிரவேசிக்கலாம்‌. 

எரிகோவை வேவுபார்க்க யோசுவா 
அனுப்பின ஆட்களை ராகாப்‌ என்னும்‌ வேசி 
மறைத்துவைத்தபடியினால்‌, அவளையும்‌ அவள்‌ 
தகப்பன்‌ வீட்டாரையும்‌ அவளுக்குள்ள 
யாவையும்‌ யோசுவா உயிரோடே வைக்கிறார்‌; 
அவள்‌ இந்நாள்வரைக்கும்‌ இஸ்ரவேலின்‌ 
நடுவிலே குடியிருக்கிறாள்‌ (யோசு 6:25). 


ராகாப்‌ யூதமார்க்கத்தமைந்தவளானாள்‌. 
ரவேலின்‌ காணியாட்சிக்குப்‌ 
புறம்பாமிருந்தவள்‌, அதன்‌ காணியாட்சிக்குட்‌ 
படுத்தப்பட்டாள்‌. இஸ்ரவேல்‌ தேசத்திலே 
ராகாபின்‌ குடும்பத்தார்‌ முக்கியஸ்தர்களாக 
மிருந்தார்கள்‌. இவள்‌ யூதாவின்‌ பிரபுவாகிய 
சல்மோன்‌ என்பவருக்கு மனைவியானாள்‌. 
ராகாப்‌ போவாசைப்‌ பெற்றெடுத்தாள்‌. 





ழ்‌ நள 
யாய 


இயேசுகிறிஸ்துவினுடைய 
முன்னோர்களின்‌. அட்டவணையில்‌, 
ராகாபின்‌ பெயரும்‌ இடம்‌ பெற்றிருக்கிறது. 
“சல்மோன்‌ போலாசை ராகாபினிடத்தில்‌ 
பெற்றான்‌; போவாஸ்‌ ஒபேதை ரூத்தினிடத்தில்‌ 
த்‌ ஈசாயைப்‌ பெற்றான்‌" 


அக்கினியால்‌ சுட்டெரிக்கிறார்கள்‌. 
முற்றிலுமாய்‌ அழிந்துபோகிறது. எரிகோவின்‌ 
அழிவு நித்திய ன்‌ 


எரிகோவின்மீதும்‌, அழிந்துபோன 
பட்டணத்தை மறுபடியும்‌ கட்டுகிறவன்மீதும்‌ 
சாபமான வார்த்தைகளைச்‌ சொல்லுகிறார்‌ 


இந்த எரிகோ பட்பணத்‌ 
கட்டுப்படி எழும்பும்‌ மனுஷன்‌ கர்த்தருக்கு 
முன்பாகச்‌ சபிக்கப்பட்டிருக்கக்கடவன்‌; அவன்‌ 
அதின்‌ அஸ்திபாரத்தைப்‌ போடுகிற போது 
தன்‌ மூத்த குமாரனையும்‌ அதின்‌ வாசல்களை 
வைக்கிறபோது தன்‌ இளையகுமாரனையும்‌. 
சாகக்‌ கொடுக்குக்கடவன்‌" (யோசு 6:26) 
என்று யோசுவா சாபம்‌ கூறுகிறார்‌. 


எரிகோ பட்டணம்‌ மிகவும்‌ 
ரம்மியமாமிருக்கிறது. _ இது யோர்தான்‌ 
நதிக்கு அருகாமையில்‌ கட்டப்பட்டிருக்கிறது. 


எரிகோ பட்டணமும்‌, அதின்‌ சுற்றிலுமுள்ள 
விளைச்சல்‌ 


வாஞ்சை மனுஷருக்கு உண்டாகும்‌. 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எரிகோவைத்‌ திரும்பக்‌ கட்டுகிறவன்‌, 
அந்தப்‌ பட்டணம்‌ தனக்கும்‌ தன்னுடைய 
பின்சந்ததியாருக்கும்‌ ஆசீர்வாதமாயிருக்கும்‌ 
என்று நினைத்து கட்டுவான்‌. ஆனால்‌ 
எரிகோவைத்‌ திரும்பக்‌ கட்டுகிறவனுக்கு 
சாபம்‌ வரும்‌ என்று யோசுவா சொல்லுகிறார்‌. 
அந்த மனுஷன்‌ கர்த்தருக்கு முன்பாக 
சபிக்கப்பட்டிருப்பான்‌. அவன்‌ திரும்பக்‌ 
கட்டின எரிகோ பட்டணத்தில்‌, அவனுடைய 
சந்ததியார்‌ குடியிருக்கமாட்டார்கள்‌. 
அவனுடைய சந்ததியார்‌ 
உமிரோடிருக்கமாட்டார்கள்‌ 

எரிகோவை திரும்பக்‌ கட்டுகிறவன்‌, 
“அதின்‌ அஸ்திபாரத்தைப்‌ போடுகிற போது 
தன்‌ மூத்த குமாரனையும்‌ அதின்‌ வாசல்களை 
வைக்கிறபோது தன்‌ இளையகுமாரணையும்‌ 
சாகக்‌ கொடுக்கக்கடவன்‌” (யோசு 6:26) 
என்று யோசுவா சொல்லுகிறார்‌. 

“அவன்‌ நாட்களிலே பெத்தேல்‌. 
ஊரானாகிய  ஈயேல்‌  எரிகோவைக்‌ 
கட்டினான்‌: கர்த்தர்‌ நூனின்‌ குமாரனாகிய 
யோசுவாவைக்கொண்டு. ல்க 
வார்த்தையின்‌ படியே, அதின்‌ 
அஸ்திபாரத்தைப்‌ போடுகிறபோது. அபிராம்‌ 
என்னும்‌ தன்‌ மூத்த குமாரனையும்‌, 
அதின்‌ வாசல்களை வைக்கிறபோது செகூப்‌ 
என்னும்‌ தன்‌  இளையகுமாரனையும்‌ 
சாகக்கொடுத்தான்‌” (1இராஜா 16:34) 

பிற்காலத்தில்‌ கர்‌, ட 
க்‌ விலகிக்கொ 
எலியா, எலிசா ஆகிய 
எரிகோவிலே ஊழியம்‌ செய்திருக்கிறார்கள்‌. 
புதிய ஏற்பாட்டுக்காலத்திலே 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்துவும்‌ 
எரிகோவிலே ஊழியம்‌ செய்திருக்கிறார்‌. 
(லூக்‌ 18:25; 1931; மத்‌ 20:29). 





f= FTE 
ETT 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு அநேக 
நன்மைகளை செய்கிறார்‌. அவர்களும்‌ 
சந்தோஷமாய்‌ ஜீவிக்கிறார்கள்‌. 
அவர்களுடைய ஜீவியத்தில்‌ இன்னும்‌ 
ஏராளமான செழிப்புக்களையும்‌. அதிகமான 
ஆசிர்வாதங்களையும்‌ கர்த்தரிடத்தில்‌ 
பெற்றுக்கொள்வதற்கு நல்ல வாய்ப்புக்கள்‌ 
இருக்கிறது. ஆனாலும்‌ இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
தங்களுடைய பாவங்களினாலும்‌, 
அக்கிரமங்களினாலும்‌, கீழ்ப்படியாமையினாலும்‌ 
கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை 
இழந்துவிடுகிறார்கள்‌. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
ஆசீர்வாதங்களை இழந்துவிட்டதற்கு அநேக 
சம்பவங்கள்‌ பரிசுத்த வேதாகமத்திலே, 
எடுத்துக்காட்டாகச்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
இந்த அதிகாரத்திலும்‌ அப்படிப்பட்ட ஒரு 
சம்பவம்‌ எழுதப்பட்டிருக்கிறது. 


இஸ்ரவேல்‌ புத்திரரில்‌, ஒரே ஒரு 
மனுஷன்‌, கர்த்தருடைய வார்த்தைக்கு 
கீழ்ப்படியாமல்‌, ஒரே ஒரு பாவம்‌ செய்கிறான்‌. 
இதனால்‌. இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
யுத்தத்திலே தோல்வி உண்டாயிற்று. 
கர்த்தருடைய சாபம்‌ அந்த மனுஷன்‌ மேல்‌ 
வந்தது. 

ஆகான்‌ என்பவன்‌ சாபத்தீடானதிலே. 
துரோகம்பண்ணுகிறான்‌ (யோசு 731, 


ஜெபம்பண்ணுகிறார்கள்‌ 

(யோசு 7:6-9) 
கர்த்தர்‌ யோசுவாவின்‌ 

பிரதியுத்தரம்‌ சொல்லுகிறார்‌. 

புத்திரர்‌ சாபத்தீடானதை. 

நடுவிலிருந்து விலக்கவேண்டுமென்று கர்த்தர்‌ 

கட்டளை கொடுக்கிறார்‌ (யோசு 7110-15) 

சாபத்திடானதை  எடுத்தவனாய்‌ ஆகான்‌ 

கண்டுபிடிக்கப்படுகிறான்‌. 

புத்திரர்‌ அவன்மேல்‌: 

அவனையும்‌ அவனுடைய உடமைகளையும்‌ 

அக்கினியில்‌ சுட்டெரித்து கற்களினால்‌ 

மூடிப்போடுகிறார்கள்‌ (யோசு 7:16-26. 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நியாயப்பிரமாணம்‌ ஒன்றையும்‌ 
பரிபூரணப்படுத்தாது. இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ கானானிலிருந்தபோது, 
நியாயப்பிரமாணத்தினால்‌ அவர்களைப்‌ 
பூரணப்படுத்த முடியவில்லை. கர்த்தருடைய 
இஸ்ரவேலருக்கு, பரமகானானிலே, 
பரிபூரணமான பரிசுத்தமும்‌, பூரண 
சமாதானமும்‌ கிடைக்கும்‌. 


ஆயி பட்டணம்‌ 
யோசு 7:1-5 


யோசு 71. இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ சாபத்தீடானதிலே துரோகம்‌ 
பண்ணினார்கள்‌; எப்படியெனில்‌, 
யூதாகோத்திரத்துச்‌. சேராகுடைய 
குமாரனாகிய  சப்தியின்‌ மகன்‌ 
கர்மீக்குப்‌ பிறந்த ஆகான்‌ என்பவன்‌, 
சாபத்தீடானதிலே சிலதை 
எடுத்துக்கொண்டான்‌; ஆகையால்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரர்மேல்‌ கர்த்தருடைய 
கோபம்‌ மூண்டது. 


யோசு 7:2. யோசுவா எரிகோவிலிருந்து 
பெத்தேனுக்குக்‌ கிழக்கிலுள்ள 
பெத்தாவேன்‌ சமீபத்திலிருக்கிற 
ஆயிபட்டணத்துக்குப்போகும்படி. 
ஆட்களை அனுப்பி: நீங்கன்போய்‌, 
அத்த நாட்டை. வேவுபாருங்கள்‌ 
என்றான்‌; அத்த மனுஷர்‌ போய்‌, 
ஆயியை வேவுபார்த்து, 


யோசு 7:8. 
திரும்பிவந்து, 


யோகவாவினிடத்தில்‌ 
அவனை நோக்கி: 
ஜனங்கள்‌ எல்லாரும்‌ 
போகவேண்டியதில்லை; ஏறக்குறைய 
இரண்டாயிரம்‌ மூவாமிரம்பேர்‌ போய்‌, 
ஆயியை முறிய அடிக்கலாம்‌; எல்லா 
ஜனங்களையும்‌ அங்கே போகும்படி, 
வருத்தப்படுத்தவேண்டியதில்லை; 
அவர்கள்‌ கொஞ்சம்பேர்தான்‌. 
என்றார்கள்‌. 


யோசு 74. அப்படியே ஜனங்களில்‌ 
ஏறக்குறைய மூவாயிரம்பேர்‌. 
அவ்விடத்திற்குப்‌ போனார்கள்‌; 
ஆனாலும்‌ அவர்கள்‌. ஆயியின்‌ 
மனுஷருக்கு. முன்பாக. 
முறித்தோடினார்கள்‌. 





i= FTE 
TT 


யோசு 75. ஆமியின்‌ மனுஷர்‌ 
அவர்களில்‌ ஏறக்குறைய 
முப்பத்தாறுபேரை வெட்டிப்‌ 
போட்டார்கள்‌; பட்டணவாசலின்‌ வெளி. 
துவக்கிச்‌ செயாரீம்மட்டும்‌ அவர்களைத்‌: 
துரத்தி, மலையிறக்கத்திலே அவர்களை 
வெட்டினார்கள்‌; ஜனங்களின்‌ இருதயம்‌ 
கரைந்து தண்ணீராய்ப்போயிற்று. 


முந்திய அதிகாரமான, 
6-ஆவது  அதிகாரத்திலே, 
கர்த்தர்‌ யோசுவாவோடே 


(யோசு 6:27), என்று கடைசி 

எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால்‌ 
ஏழாம்‌ அதிகாரத்தின்‌ முதல்‌ வசனத்திலோ, 
"இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ சாயத்தீடானதிலே. 
'துரோகம்பண்ணினார்கள்‌" (யோசு 7:1) என்று 
எழுதப்பட்டிருக்கிறது. 


இஸ்ரவேல்‌ புத்திரருடைய பாவத்தின்‌ 
நிமித்தமாக, கர்த்தருடைய கோபம்‌ 
அவர்கள்மேல்‌ மூளுகிறது. நாம்‌ கர்த்தரை 
இழந்துவிட்டால்‌, நம்முடைய சிநேகிதரையும்‌ 


யாரும்‌ உதவிசெய்யமாட்டார்கள்‌. 


பூதாசோத்திரத்துர்‌ 
குமாரனாகிய சப்தியின்‌ 
கர்மீக்குப்‌ பிறந்த 
சாபத்தீடானதிலே. 
எடுத்துக்கொள்கிறான்‌ (யோசு 71, 
கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்‌ 
'துணிகரமாய்ப்‌ பாவம்‌ செய்கிறான்‌. 


'சாபத்தீடான; 
ஈடுத்துக்கொள்ளுகிறதினாலே, 
சாபத்தீடாகாதபடிக்கும்‌. 
பாளயத்தைச்‌  சாபத்தீபாக்கி 
கலங்கப்பண்ணாதடிக்கும்‌, 
சாபத்தீடானதற்கு க 
எச்சரிக்கையாமிருங்கள்‌" (யோசு 6:18) என்று 
கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு தெளிவாகச்‌ 
சொல்லியிருக்கிறார்‌.. ஆனால்‌ ஆகானோ 
கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல்‌, 
தன்னுடைய 
ஒப்புக்கொடுத்து, 
துரோகம்பண்‌ ணுகிறான்‌. 


சேராகுடைய 
மகன்‌ 


ஆகான்‌ 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌  எரிகோவுக்குள்‌ 
பிரவேசித்து எரிகோ பட்டணத்திலிருந்த 
புருஷரையும்‌ ஸ்திரீகளையும்‌, வாலிபரையும்‌ 
ஆடுமாடுகளையும்‌ 
சகலத்தையும்‌ 
பட்டயக்கருக்கினாலே. சங்காரம்‌ 
பண்ணினார்கள்‌ (யோசு 6:21). எரிகோ 
நகரத்திலே இரக்கத்திற்கும்‌, 
மனஉருக்கத்திற்கும்‌, பரிதாபப்படுவதற்கும்‌, 
பட்சபாதம்‌ காண்பிப்பதற்கும்‌ கர்த்தர்‌ 
இடங்கொடுக்கவில்லை. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தருடைய 
கட்டளைக்கு கீழ்ப்படியவேண்டும்‌. ஆரம்பம்‌. 


கர்த்தர்‌ 


இடங்கொடுக்கமாட்டார்கள்‌. 
தேவனுக்கு விரோதமான பகை, 


ஆகான்‌ 
சேர்ந்தவன்‌ 
யுத்தசன்னத்தராயிருந்து, 
யுத்தங்களிலே, 
யுத்தம்பண்ணியவர்கள்‌. 
யூதாகோத்திரத்தானாயிருந்தாலும்‌, 
சுயஆசைகளுக்கும்‌, 
இச்சைகளு்கும்‌ இடங்கொடுத்து, 
சாபத்தீடானதிலே துரோகம்பண்ணுகிறான்‌. 


என்னும்‌ ஒரே ஒரு 
மனுஷனுடைய பாவத்தினிமித்தமாய்‌, 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ எல்லோர்மீதும்‌ 
கர்த்தருடைய கோபம்‌ மூளுகிறது. 
ஆகானுடைய துரோகத்தினால்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ எல்லோர்மீதும்‌ சாபம்‌ வருகிறது. 


இஸ்ரவேல்‌ புத்திரரில்‌ 
நாற்பதாயிரத்திற்கும்‌. மேற்பட்ட 
யுத்தசன்னத்தர்‌ இருக்கிறார்கள்‌. ஆகான்‌ 
ஆயிரக்கணக்கான யுத்தசன்னத்தரில்‌ 
ஒருவன்‌. இவன்‌ ஒருவன்‌ மாத்திரமே 
கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல்‌ 
ய்‌ ஆனால்‌ கர்த்தரோ, 
சாபத்தீடானதிலே 
துரோகம்பண்ணினார்கள்‌" (யோசு 7:1) என்று 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ எல்லோர்மீதும்‌ 
மொத்தமாக குற்றம்‌ சொல்லுகிறார்‌. அவர்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரர்மேல்‌ 
கடுங்கோடங்கொள்கிறார்‌. 


யூதாகோத்திரத்தைச்‌ 
யூதாகோத்தரத்தார்‌ 


ஆகான்‌ 


சுமார்‌ 





1 
INTERNATICHAL 

இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ எல்லோருமே ஒரே 
சரீரமாயிருக்கிறார்கள்‌. 


'அவயலங்களாயிருக்கிறார்கள்‌. 
ஒவ்வொன்றையும்‌, 

வெவ்வேறாகப்‌ 

ந்த. பந்த 
அவயவத்தையும்‌ அற்பமானது என்றோ, 
தேவையற்றது என்றோ தீர்மானித்து அதை 
சரீரத்திலிருந்து வெட்டிப்போடவும்‌ முடியாது. 
ஒரு அவயவத்திற்கு சேதமுண்டானால்‌, 
எல்லாஅவயலத்திற்கும்‌ வேதனை உண்டாகும்‌. 


ஆகான்‌. 


என்னும்‌ ஒருவன்‌ 
சாயத்தீபானதிலே 


துரோகம்பண்ணுகிறான்‌. 
அவனுடைய பாவத்தினிமித்தமாய்‌, 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ எவ்லோர்மீதும்‌ 
கர்த்தருடைய கோபமும்‌, சாபமும்‌ வருகிறது. 
ஆகான்‌ என்னும்‌ ஒருவன்‌ மாத்திரம்‌ பாவம்‌ 
செய்தாலும்‌, கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
எல்லோரையும்‌ தண்டிக்கிறார்‌ 

ஆகானுடைய சம்பவம்‌ விசுவாசிகள்‌ 
அனைவருக்கும்‌ எச்சரிப்பாக 
எழுதப்பட்டிருக்கிறது. நாம்‌ பாவம்‌ 
செய்யாதவாறு, மிகவும்‌ எச்சரிக்கையாயிருக்க 
வேண்டும்‌. நம்முடைய பாவத்தினால்‌, நாமும்‌, 
நம்முடைய குடும்பமும்‌, நம்முடைய உற்றார்‌ 
உறவினரும்‌, நம்முடைய சமுதாயமும்‌: 
பாதிக்கப்படுவோம்‌. 


'ஒருவனும்‌ 
இரந்தபோகாகபட்கம 
கசப்பான 
கஷ்க்கமுண்டாக்குகிறதினால்‌. 
தீட்டுப்படாதடுடக்கும்‌, 
வேசிக்கள்ளனாகவும்‌, 
போஜனத்துக்காகத்‌ தன்‌ 
பாகத்தை விற்றுப்போட்ட ஏசாவைப்‌ போலச்‌ 


வேர்முளைத்தெழும்பிக்‌ 
அநேகர்‌ 
ஒருவனும்‌: 
ஒருவேளைப்‌. 
சேஷ்டபுத்திர 
சீர்கெட்டவனாகவும்‌ 
எச்சரிக்கையாயிருங்கள்‌" 


கூட்டு வியாபாரம்‌ செய்யும்போது, 
கூட்டாளிகளில்‌ ஒருவர்‌ தவறு செய்தாலும்‌, 
அது மற்ற கூட்டாளிகளையும்‌ பாதிக்கும்‌. 
வியாபாரத்தில்‌ மொத்தமாய்‌ 
நஷ்டமுண்டாகும்‌. விசுவாசிகள்‌ தங்கள்‌ 
ஆவிக்குரிய ஜீவியத்தில்‌ கவனக்குறை 
வாயிருக்கக்கூடாது. நாமும்‌ பாவம்‌ 
செய்யக்கூடாது. மற்றவர்களும்‌ 
செய்யாதவாறு அவர்களைத்‌ 
நிறுத்தவேண்டும்‌ 


இராதடிக்கும்‌ 
(எபி 121576. 


பாவம்‌. 


தடுத்து 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ சாபத்தீடானதிலே. 

துரோகம்‌ பண்ணினார்கள்‌. ஆகையால்‌ 

இஸ்ரவேல்‌ புத்திரர்மேல்‌ கர்த்தருடைய கோபம்‌ 

கர்த்தருடைய கோபத்தினால்‌. 

புத்திரர்‌ எல்லோருமே. 

வேதனைகளையும்‌ 

கர்த்தர்‌ ஆகானுடைய 

கிறார்‌. யாருக்கும்‌ 

தெரியாமல்‌, தான்‌ இரகசியமாய்ப்‌ பாவம்‌ 

செய்ததாக ஆகான்‌ நினைத்துக்‌ 

கொண்டிருக்கிறான்‌. ஆனால்‌ கர்த்தருக்கு 
மறைவான இரகசியம்‌ எதுவுமேயில்லை. 


இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு ஆரானுடைய 
பாவத்தைப்பற்றி ஒன்றுமே தெரியாது. 
கர்த்தருடைய கோபம்‌ தங்கள்மேல்‌ ஏன்‌ 
மூண்டிருக்கிறது என்பதும்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கு தெரியாது. ஆனாலும்‌, கர்த்தர்‌ 
ஆகானுடைய பாவத்தை, இஸ்ரவேல்‌ 
புத்திருக்கு வெளிப்படுத்த விரும்புகிறார்‌ 
ஆகானிடத்தில்‌ தாம்‌ பார்த்த பாவத்தை, 
இஸ்ரவேல்‌ ஜனங்களும்‌ பார்க்கவேண்டும்‌. 
என்று, கர்த்தர்‌ தீர்மானம்‌ செய்திருக்கிறார்‌. 


யோசுவா எரிதோலிகிநந்து 
பெத்தேலுக்குக்‌ கிழக்கிலுள்ள பெத்தா! 
சமீபத்திலிருக்கிற சயன ரு 
போகும்படி ஆட்களை அனுப்பி: “நீங்கள்போய்‌, 
அந்த நாட்டை வேவுபாருங்கள்‌" (யோசு 7:2) 
என்று சொல்லுகிறார்‌. 


ந்த மனுஷர்‌ போய்‌, ஆயியை 
வேவுார்த்து, போசவாலினீடத்றல்‌ 
திரும்பிவருகிறார்கள்‌. அவர்கள்‌ யோசுவாவை 
நோக்கி: "ஜனங்கள்‌ எல்லாரும்‌ 
போகவேண்டியதில்லை; ஏறக்குறைய 
இரண்டாயிரம்‌ மூவாயிரம்பேர்‌ போய்‌, ஆமியை 
முறிய அடிக்கலாம்‌; எல்லா ஜனங்களையும்‌ 
அங்கே போகும்படி வருத்தப்படுத்த 
வேண்டியதில்லை; அவர்கள்‌ 
கொஞ்சம்பேர்தான்‌” (யோசு 7:2,3) என்று 
சொல்லுகிறார்கள்‌. 


யோசுவா. 
வார்த்தையைக்‌ கேட்டு, 
ஏறக்குறைய மூவாயிரம்பேரை 
பட்டணத்திற்கு அனுப்புகிறார்‌. 
பட்டணம்‌ சிறிய பட்டணம்‌ என்றும்‌, அங்கே 
கொஞ்சம்பேர்‌ தான்‌ இருக்கிறார்கள்‌ என்றும்‌ 
வேவுகாரர்கள்‌ சொன்னார்கள்‌. அவர்கள்‌ 
பொய்சொல்லவில்லை. தாங்கள்‌ 
வேவுபார்த்ததை யோசுவாவிடம்‌ அப்படியே 
சொல்லுகிறார்கள்‌. 


அவர்களுடைய 
ஜனங்களில்‌ 





i FTE 
TT 


நமக்கு சாத்தானோடு 

நம்முடைய யுத்தம்‌ 
மாம்சப்பிரகாரமான _யுத்தமல்ல. 
ஆவிக்குரிய யுத்தம்‌. நாம்‌ அந்தகா 
லோகாதிபதிகளோடும்‌, வானமண்டலத்தின்‌ 
ஆலிகளோடும்‌ யுத்தம்பண்ணவேண்டும்‌. 


யோசுவா 
வார்த்தையைக்‌ கேட்டு, 
மூவாயிரம்‌ பேரை ஆமி பட்டணத்திற்கு: 

அனுப்புகிறார்‌ ஆயி பட்டணத்தார்‌ 
கொஞ்சம்‌ பேராவிரக்கினார்கள்‌ ஆனாலும்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ ஆமியின்‌ மனுஷருக்கு. 
முன்பாக முறிந்து ஓடிப்போகிறார்கள்‌ 
ஆமியின்‌ மனுஷர்‌ ர்களில்‌ 
ஏறக்குறைய  முப்பத்தாறுபேரை 
போடுகிறார்கள்‌; பட்டணவாசலின்‌ 
வெளி துவக்கிச்‌ செபாரீம்மட்டும்‌ அவர்களைத்‌ 
துரத்தி, மலையிறக்கத்நிலே அவர்களை 
வெட்டுகிறார்கள்‌: ஜனங்களின்‌ இருதயம்‌ 
கரைந்து தண்ணீராய்ப்போயிற்று. 
(யோசு 7:45). 


வேவுகாரருடைய 
ஏறக்குறைய 


கர்த்தர்‌ ற்புதங்களை 
செய்ததினால்‌, இஸ்ரவேல்‌ புத்திரர்‌. தங்கள்‌ 
இருநயத்தில்‌  பெருமையோடிருக்கிறார்கள்‌. 
ஆமி பட்டணத்தில்‌ நடைபெற்ற யுத்தத்தில்‌, 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ தோறறுப்போனதினால்‌ 
அவர்களுடைய இருதயம்‌ கரைந்துபோயிற்று. 
அவர்கள்‌ சத்துருக்களுக்கு முன்பாகத்‌ 
தாழ்த்தப்படுகிறார்கள்‌. 


ஆமி பட்டணத்திலே இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கு ஏற்பட்ட தோல்வியை 
கானான்‌ தேசத்தார்‌ பார்க்கிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌  புத்திரருக்கு விரோதமாக 
கானானியரின்‌ இருதயம்‌ கடினப்படுகிறது. 
_பாதுகாப்பாயிருப்பதாகவும்‌, 
தங்களுக்கு 
முடியாது... என்றும்‌: 

கானானியர்‌ இறுமாப்பாய்‌ நினைக்கிறார்கள்‌. 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இஸ்ரவேல்‌ 
ப பழைய 


பட்டணத்தாரிடத்தில்‌ 

ஒரு தெய்வீக 

இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 

முன்பாகத்‌ தங்களைத்‌ 

தாழ்த்தவேண்டும்‌. அவர்கள்‌ தங்களைப்‌ 
பரிசுத்தம்பண்ணிக்கொள்ளவேண்டும்‌. 

ஆனால்‌ அவர்களோ, இருதயத்தில்‌ 

பெருமையோடும்‌, அசுத்தத்தோடும்‌ 

இருக்கிறார்கள்‌. இதுவே இஸ்ரவேல்‌. 

புத்திரருக்கு ஏற்பட்ட தோல்வியின்‌ காரணம்‌. 


ஆமி பட்டணத்திலிருந்து தோற்று 
தங்கள்‌ பாளயத்திற்கு திரும்பி வந்த 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌,  பாளயத்திலுள்ள 
எல்லோரையும்‌. கலங்கப்பண்ணுகிறார்கள்‌. 
ஜனங்களின்‌ இருதயம்‌ 
தண்ணீராய்ப்போமிற்று. 
புத்திரருக்கு ஏமாற்றமுண்டாயிற்று. 
பட்டணத்தை எளிதாக ஜெயித்துிடனம்‌ 
என்று நம்பிக்கையோடு போனார்கள்‌. 
ஆனால்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
சங்காரமுண்டாயிற்று ஆமிமின்‌ மனுஷர்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரரில்‌ ஏறக்குறைய முப்பதாறு 
பேரை வெட்டிப்போடுகிறார்கள்‌. 


பத்திர்ம்து 
அவர்கள்‌ 
புளித்த, 


கர்த்தர்‌ தங்கள்மீது கோபமாயிருக்கிறார்‌ 
என்பதை இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
அறிந்துகொள்கிறார்கள்‌. கர்த்தருடைய 
கிருபையும்‌, உதவியும்‌ ஒத்தாசையும்‌, 
பாதுகாப்பும்‌ பராமரிப்பும்‌ தங்களுக்கு 
முன்புபோல்‌ கிடைக்கவில்லை என்பதையும்‌ 
அவர்கள்‌ புரிந்துகொள்கிறார்கள்‌. 


யோசுவாவின்‌ ஜெபம்‌ 
யோசு 7:6-9 


யோக 7:8. அப்பொழுது யோசுவா தன்‌ 
வஸ்திரங்களைக்‌ கிழித்துக்கொண்டு, 
அவனும்‌. இஸ்ரவேலின்‌ மூப்பரும்‌. 
சாயங்காலமட்டும்‌ கர்த்தரின்‌ பெட்டிக்கு. 
முன்பாகத்‌ தரையிலே. முகங்குப்புற 
க்‌ ன்‌ 5 





i THEN 
ETT 


யோசு யோக ஆ, 
கர்த்தராகிய ஆண்டவரே, 
எங்களை அழிக்கும்படிக்கு எமோரியர்‌ 
கைகளில்‌ ஒப்புக்கொடுப்பதற்காகவா 
தேவரீர்‌ இத்த ஜனத்தை 
யோர்தாணைக்‌ கடக்கப்பண்ணினீர்‌? 
நாங்கள்‌ யோர்தானுக்கு 
அப்புறத்தில்‌ மனத்திருப்தியாக 
இருத்துவிட்டோமானால்‌ 
நலமாயிருக்கும்‌. 


யோக 78. ஆ, ஆண்டவரே 
இஸ்ரவேலர்‌ தங்கள்‌ சத்துருக்களுக்கு: 
முதுகைக்‌ காட்டினார்கள்‌; இப்பொழுது 
நான்‌ என்ன சொல்தூவேன்‌. 


77. 


யோசு 7:9. கானானியரும்‌ தேசத்துக்‌ 
குடிகள்‌ யாவரும்‌ இதைக்‌ கேட்டு, 
எங்களை வளைத்துகொண்டு, எங்கள்‌ 
பேரை பூமியிலிராதபடிக்கு. 
வேரற்றுப்போகப்பண்ணுவார்கனே; 

அப்பொ உமது. மகத்தான. 
நாமத்துக்கு என்ன செய்வீர்‌ என்றான்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
மனுஷருக்கு முன்பாக 
யோசுவாவுக்கு 
வேதனையாயிருக்கிறது. 
யோசுவா தன்‌ 
கிழித்துக்கொண்டு, அவரும்‌ இஸ்ரவேலின்‌ 
மூப்பரும்‌ சாயங்காலமட்டும்‌ கர்த்தரின்‌ 
பெட்டிக்கு முன்பாகத்‌ தரையிலே முகங்குப்புற 
விழுந்து, தங்கள்‌ தலைகளின்மேல்‌ 
றப்‌ போட்டுக்கொண்டு | கிடக்கிறார்கள்‌ 
(யோசு 7:6 


மி பட்டணத்து, 
தோ ற்றுப்போனது. 
மிகுந்த 
அப்பொழுது. 
வஸ்திரங்களைக்‌ 


கர்த்தருடைய கோபம்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரர்மேல்‌ மூண்டிருக்கிறது. ஆயியின்‌ 
மனுஷருக்கு முன்பாக இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
முறிந்தோடிப்போமிருக்கிறார்கள்‌. ஆமியின்‌ 
மனுஷர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரில்‌ ஏறக்குறைய 
வெட்டிப்போட்டார்கள்‌. 

ஜனங்களின்‌ இருதயம்‌ 
தண்ணீராய்ப்போயிற்று. 


கர்த்தருடைய கோபமே 
காரணம்‌ என்பதைப்‌ 

புரிந்துகொள்கிறார்‌. 
யோசுவா யுத்தசன்னத்தராயிருந்தாலும்‌, 
இஸ்ரவேலின்‌ சேனைக்கு 
தளபதியாயிருந்தாலும்‌, அவரும்‌ கர்த்தருடைய 
சமுகத்திற்கு முன்பாக பயந்து நடுங்குகிறார்‌. 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தன்னுடைய வஸ்திரத்தைக்‌ 
கழத்தக்கொண்டு, கர்த்தரின்‌ பெட்டிக்கு 
முன்பாக, தரையிலே முகங்குப்புற விழுந்து 
கிடக்கிறார்‌. 


உமக்குப்‌ பயப்படும்‌ பயத்தால்‌ என்‌ 
உடம்பு சிலிர்க்கிறது: 
நியாயத்தீர்ப்புகளுக்குப்‌ 

(சங்‌ 119:120). 


தேவனுடைய பலத்த  குரத்திற்கு 
முன்பாக யோசுவா தன்னைத்‌ தாழ்த்துகிறார்‌. 
தன்‌ தலையின்மேல்‌ புழுதியைப்போட்டுக்‌ 
கொண்டு, தரையிலே முகங்குப்புற விழுந்து 
கிடக்கிறார்‌. இஸ்ரவேல்‌  புத்திரருடைய 
மூப்பரும்‌, தங்களுக்கு ஏற்பட்ட தோல்வியை 
நினைத்து மனம்‌ கலங்கியிருக்கிறார்கள்‌. 
அவர்களுடைய இருதயமும்‌ வேதனையினால்‌ 
நிரம்பியிருக்கிறது. யோசுவா கர்த்தருடைய 
பெட்டிக்கு முன்பாக விழுந்து கிடப்பதை 
இஸ்ரவேலின்‌ மூப்பர்கள்‌ பார்க்கிறார்கள்‌. 
அவர்களும்‌ யோசுவாவோடுகூட, 
உடன்படிக்கைப்‌ பெட்டிக்கு முன்பாக, 
சாயங்கால மட்டும்‌, தரையிலே முகங்குப்புற 
விழு்துகிடக்கிறார்கள்‌.. ந்‌ 
போலவே, இஸ்ரவே: 

தங்கள்‌ த களின்‌ கன்‌ புழுதியைப்போட்டும்‌ 
கொண்டு கிடக்கிறார்கள்‌. 


யோசுவாவும்‌, இஸ்ரவேலின்‌ மூப்பரும்‌ 
துக்கங்கொண்டாடுகிறவர்களாகவும்‌, தங்கள்‌ 
பாவங்களுக்கு மனந்திரும்புகிறவர்களாகவும்‌, 
தங்கள்‌ தலைகளின்மேல்‌ புழுதியைப்‌ 
போட்டுக்கொள்கிறார்கள்‌. யோசுவா 
கர்த்தரைப்‌ பார்க்கும்போது, கர்த்தர்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரர்மேல்‌ கோபமாயிருப்பதை, 
யோசுவாவால்‌ உணரமுடிகிறது. 
யோசுவாவின்‌ 

விசனமாயிருக்கிறது. 


யோசுவா கர்த்தருடைய சமுகத்திற்கு 
தன்னை  வெகுவாய்த்‌ 
“இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 


உமது 
பயப்படுகிறேன்‌" 


முன்பாக 
தாழ்த்துகிறார்‌. 
எநட்டகக்கிற, தோல்வியை கர்த்தரிடத்தில்‌ 


யோசுவாவின்‌. 
இருதயத்தில்‌ ஆவியிலும்‌ அமைதியில்லை. 
ஆனாலும்‌, அவர்‌ இந்த சூழ்நிலையிலும்‌, 
கர்த்தருடைய சமுகத்திலே ஜெபிக்க 
தவறவில்லை. கர்த்தரிடத்தில்‌ ஜெபித்தால்‌ 
தான்‌, தன்னுடைய பிரச்சனைகளுக்குத்‌ தீர்வு 
உண்டாகும்‌ என்று யோசுவா நம்புகிறார்‌. 
தன்னுடைய இருதயத்தின்‌ பாரத்தை 
கர்த்தருடைய சமுகத்திலே ஊற்றுகிறார்‌. 





i al 
TT 


இஸ்ரவேல்‌ ஜனத்தை 
கடக்கப்பண்ணியிருக்கிறார்‌. 
யோர்தானுக்கு. இப்புறத்திலே கர்த்தர்‌ 
தங்களை எதற்காக கடக்கப்பண்ணினார்‌ 
என்று யோசுவாவுக்குப்‌ புரியவில்லை. “ஆ. 
கர்த்தராகிய ஆண்டவரே, எங்களை 
அழிக்கும்டிக்கு எமோரியர்‌ கைகளில்‌: 
ஒப்புக்கொடுப்பதற்காகவா தேவர்‌ 
ஜனத்தை யோர்தா; 
குடக்கப்பண்ணினீர்‌?” (யோசு 7:7) 
யோசுவா கர்த்தரிடத்தில்‌ கேட்கிறார்‌. 
பட்டணத்திலே இஸ்ரவேல்‌ 
ஏற்பட்ட தோல்வியை 
சகித்துக்கொள்ள 
பட்டணத்தார்‌ 


பட்டயத்தினால்‌ 


கர்த்தர்‌ 
யோர்தானைக்‌ 


ஆமி 
புத்திரருக்கு. 
யோசுவாவால்‌. 
முடியவில்லை. ஆயி 
இஸ்ரவேல்‌ புத்திர 
வெட்டிப்போட்டதையும்‌ யோகுவாவால்‌ 
தாங்கிக்கொள்ள முடியவில்லை. யோசுவா 
தன்னுடைய மனவேதனையை, கர்த்தரிடத்தில்‌ 
தெரிவிக்கும்‌ வண்ணமாக, "நாங்கள்‌ 
யோர்தானுக்கு அப்புறத்தில்‌ மனத்திருப்தியாக 
இருந்துவிட்டோமானால்‌ நலமாயிருக்கும்‌" 
(யோக 7:7) என்று சொல்லுகிறார்‌. 


இஸ்ரவேலின்‌ இரண்டரைக்‌. 
கோத்திரத்தார்‌ யோர்தானுக்கு அப்புறத்திலே. 
தங்கியிருக்கிறார்கள்‌. கர்த்தர்‌ அவர்களுக்கு 
யோர்தானுக்கு அப்புறத்திலே சுதந்தரவீதம்‌ 
கொடுத்திருக்கிறார்‌. கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ எல்லோருக்கும்‌, எல்லா 
கோத்திரத்தாருக்கும்‌, யோர்தானுக்கு 
அப்புறத்திலே. சுதந்தரவீதம்‌ 
கொடுத்திருந்தால்‌, தங்களுக்கு 
நலமாயிருந்திருக்கும்‌ யோசுவா 
சொல்லுகிறார்‌. 


கர்த்தருக்கு விரோதமாக 
முறுமுறுக்கிறவர்கள்‌, யோசுவாவைப்போலவே, 
“ஆ, கர்த்தராகிய ஆண்டவரே, எங்களை 
அழிக்கும்டிக்கு எமோரியர்‌ கைகளில்‌ 
ஒப்புக்கொடுப்பதற்காகவா தேவரீர்‌ இந்த 
ஜனத்தை யோர்தாணைக்‌ 
கடக்கப்பண்ணினீர்‌?” 

கர்த்தரிடத்தில்‌ கேட்பார்கள்‌. 

சம்பவத்திற்கு வேதாகமத்தில்‌ 
எடுத்துக்காட்டுக்கள்‌ உள்ளன. 


அது 
என்று 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


அன்றியும்‌ அவர்கள்‌ மோசேயை 
நோக்கி: எகிப்திலே பிரேதக்குழிகள்‌ 
ல்‌ ன்றா வனாந்தரத்திலே. 
சாகும்படிக்கு எங்களைக்‌ கொண்டுவந்தீர்‌? 
நீர்‌ எங்களை எகிப்திலிருந்து, 
புறப்படப்பண்ணினதினால்‌ எங்களுக்கு 
இப்படிச்‌ செய்தது என்ன? நாங்கள்‌ எகிப்திலே. 
இருக்கும்போது, நாங்கள்‌ எகிப்தியருக்கு 
வேலைசெய்ய எங்களைச்‌ சும்மா விட்டுவிடும்‌ 
என்று சொன்னோம்‌ அல்லவா? நாங்கள்‌ 
வனாந்தரத்திலே. சாகிறநைப்பார்க்கிலும்‌ 
எகிப்தியருக்கு வேலைசெய்கிறது எங்களுக்கு 
நலமாயிருக்குமே என்றார்கள்‌" (யாத்‌ 14:11,12). 
நாங்கள்‌ இறைச்சிப்‌ 
பாத்திரங்களண்டையிலே. உட்கார்ந்து 
அப்பத்தைத்‌ திருப்தியாகச்‌ சாப்பிட்ட எகிப்து 
, கர்த்தரின்‌ கையால்‌. 
செத்துப்போனோமானால்‌ தாவிளை; இந்தக்‌ 
கூட்டம்‌ ம்‌ பட்டினியினால்‌ 
எங்களைப்‌ 
வனாந்தரத்திலே. 
அழைத்து. வந்தீர்களே ன்‌ 
அவர்களிடத்தில்‌ சொன்னார்கள்‌" 
16:3). 


்பயன்னி, இந்த 


“ஜனங்கள்‌ அவ்விடத்திலே 

'ரத்தவனமாயிருந்தடியால்‌, அவர்கள்‌ 
மோசேக்கு விரோதமாய்‌ முறுமுறுத்து: நீர்‌ 
எங்களையும்‌ எங்கள்‌ பிள்ளைகளையும்‌ 
எங்கள்‌  ஆடுமாடுகளையும்‌ தண்ணீர்த்‌ 
தவனத்தினால்‌ கொன்றுபோட எங்களை 
எகிப்திலிருந்து ஏன்‌ கொண்டு வந்தீர்‌ 
என்றார்கள்‌” (யாத்‌ 17:3). 


திரும்பி மிக்தோலுக்கும்‌. 
க்கக்‌ நடுவே பாகால்செபோனுக்கு 
முன்பாக இருக்கிற ஈரோத்‌ பள்ளத்தாக்கின்‌ 
முன்னடியிலை பாளயமிறங்கவேண்டும்‌ என்று 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்குச்‌ சொல்லு: அதற்கு 
எதிராகச்‌ சமுத்திரக்கரையிலே. 
பாளயமிறங்குவீர்களாக. அப்பொழுது 
பார்வோன்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரைக்குறித்து: 


அடைத்துப்போட்டது. என்று சொல்லுவான்‌” 
(எண்‌ 14:23) 





i FTE 
யாய 


யோசுவா 
யோர்தானுக்கு 
மனத்திர்ப்தியாக 


நாங்கள்‌ 


கானானை சுதந்தரிக்க வேண்டும்‌ என்னும்‌ 
தீர்மானம்‌ ஆழமாய்ப்‌ பதிந்திருக்கிறது. 

இஸ்ரவேல்‌ 
முன்பாக முறிந்து 
தங்களுக்கு மற்ிறமாம 
உண்டாயிற்று என்று யோசுவா 
வேநனையேடிருக்கிறார்‌. “ஆ, ஆண்டவரே 
இஸ்ரவேலர்‌ தங்கள்‌ சத்துருக்களுக்கு 
முதுகைக்‌ காட்டினார்கள்‌; இப்பொழுது நான்‌ 
என்ன சொல்லுவேன்‌" (யோசு 7:8) என்று 
யோசுவா கர்த்தரிடத்தில்‌ கேட்கிறார்‌ 


பி பட்டணத்தாருக்கு, 
த ரெப்போனறினாகு 
தோல்வி 


கரம்‌ ஒருபோதும்‌ 


கர்த்தருடைய 
கர்த்தருடைய 


குறுகிப்போகவில்லை. 
பராமரிப்புக்கள்‌ எப்போதும்‌ ஒன்றுபோல்‌ 
இருப்பதுமில்லை. கர்த்தர்‌ தம்முடைய 
தெய்வீக சித்தத்தின்‌ பிரகாரமாக, தமக்கு 
ஏற்ற வேளையிலே, தம்முடைய 
பராமரிப்புக்களை நமக்குக்‌ கொடுக்கிறார்‌ 
மனுஷருடைய குயபுத்திமினாலோ 
சுயஞானத்தினாலோ கர்த்தருடைய தெய்வீக 
பராமரிப்புக்களை அறிந்துகொள்ள முடியாது. 


“இயேசு அவனுக்குப்‌ பிரதியுத்தரமாக: 

வு செய்கிறது இன்னதென்று இப்பொழுது 

நீ அறியாய்‌, இனிமேல்‌ அறிவாய்‌ என்றார்‌” 
(யோவா 137). 


இஸ்ரவேல்‌ 
அழிந்துபோகும்‌ 
ஆமி பட்டணத்தார்‌ 
ஏறக்குறைய 
வெட்டிப்போட்டார்கள்‌. 
ஜனங்களின்‌ இருதயமும்‌ 
'தண்ணீராய்ப்போயிற்று. 

ஜீவியத்தில்‌, க 

காரியம்‌ நடைபெற்றாலும்‌, நமக்கு 

தோல்வி வந்துவிடுமோ என்றும்‌, 
நாசமும்‌ மோசமும்‌ நமக்கு உண்டாகுமோ 
என்றும்‌ நாம்‌ பயப்படுவோம்‌. அதுபோலவே 
யோசுவாவும்‌ தனக்குள்ளே பயப்படுகிறார்‌. 


புத்திரர்‌ இப்போது, 
பத்திலிருக்கிறார்கள்‌. 
ஸ்ரவேல்‌ புத்திரரில்‌ 
முப்பதாறு வ 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


'கானானியரும்‌. 

யாவரும்‌ இதைக்‌ 

வளைந்துகொண்டு, 

பூமிமிலிராதபடிக்கு 

போகப்பண்ணுவார்களே; அப்பொழுது உமது 

மகத்தான நாமத்துக்கு என்ன செய்வீர்‌” 

(யோசு 7:9) என்று யோசுவா கர்த்தரிடத்தில்‌ 

ஜெபிக்கிறார்‌. 
கர்த்தர்‌ 

பிரியமாயிருக்கிறார்‌. 

விசேஷமானவர்கள்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்மீது 
அவர்கள்‌ கர்த்தருக்கு 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
ஆயி பட்டணத்தாருக்கு பாக ப்‌ 
ஓடிப்போயிருக்கிறார்கள்‌. இந்த்‌ செ 
கானான்‌ தேசத்திலுள்ள மற்ற காப்‌ 
கேள்விப்படுவார்கள்‌. அவர்கள்‌ இஸ்ரவேல்‌ 
பத்திரர்மீது. யுத்தம்பண்ணுவார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ ஏற்கெனவே ஆயி 
பட்டணத்தாருக்கு முன்பாக 
தோற்றுப்போனவர்கள்‌. கானான்‌ தேசத்தார்‌ 
எல்லோரும்‌ இஸ்ரவேலுக்கு விரோதமாக 
வரும்போது, இஸ்ரவேல்‌ புத்திரரால்‌, 
அவர்களுக்கு விரோதமாக யுத்தம்பண்ணி 
ஜெயிக்க முடியாது. கானான்‌ தேசத்து 
குடிகள்‌, இஸ்ரவேல்‌ புத்திரருடைய பெயரை 
பூமியிலிராதபடிக்கு வேரற்றுப்போகப்பண்ணு 
வார்கள்‌ என்று யோசுவா பயப்படுகிறார்‌. 


சத்துருக்கள்‌ இஸ்ரவேல்‌ 
வம்சத்தாருடைய பெயரை. பூமியிலிராத 
வேரற்றுப்போகப்பண்ணும்போது, 

நாமத்திற்கு நிந்தையும்‌, 

உண்டாகும்‌ இஸ்ரவேல்‌. 

கர்த்தருடைய 

இஸ்ரவேல்‌ 

கர்த்தருடைய 

பிரதிபலிக்கும்‌. 

கர்த்தருக்கு பெலமுமில்லை,  பராமக்கிரமமு. 
மில்லை என்று கானான்‌ தேசத்து குடிகள்‌ 
கர்த்தரைக்‌ குறித்து ஏளனமாய்ப்‌ பேசுவார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ எகிப்து தேசத்திலே. 
அடிமைகளாயிருந்தபோது, எகிப்தின்‌ 
அதிபதியாகிய பார்வோனும்‌, எகிப்தின்‌ 
குடிகளும்‌ கர்த்தருக்கு விரோதமாகவும்‌, 
ஞானத்திற்கு விரோதமாகவும்‌, 
வல்லமைக்கு விரோதமாகவும்‌ 


பாதுகாக்கவுமாட்டார்‌. 
என்றும்‌, எகிப்தியர்கள்‌ கர்த்தரைக்‌ குறித்து 
ஏளனம்பண்ணினார்கள்‌. 





i FTE 
ETT 


ஆமி பட்டணத்தாருக்கு 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
ஒடிப்போனதினால்‌ 

நாமத்திற்கு நிந்தை உண்டாயிற்றே என்று. 
யோசுவா வேதனைப்படுகிறார்‌. யோசுவாவின்‌. 
இருதயம்‌ துக்கப்படுகிறது. யோசுவா 
கர்த்தரிடத்தில்‌, “உமது மகத்தான நாமத்திற்கு 
என்ன செய்வீர்‌" என்று வேதனையோடு 
கேட்கிறார்‌. 


கர்த்தர்‌ எப்போதுமே 
மகத்துவமுமுள்ளவர்‌. நாம்‌ 
மகிமைப்படுத்தினாலும்‌, 
மகிமைப்படுத்தாவிட்டாலும்‌, கர்த்தருடைய 
நாமம்‌ மகிமையுள்ளதாகவே இருக்கும்‌. அவர்‌ 
மகத்துவமுள்ள தேவனாகவே இருப்பார்‌ 
கர்த்தர்‌ தம்முடைய நாமத்தை 
மகிமைப்படுத்துவார்‌. தம்முடைய 
நாமத்திற்கு மகிமை உண்டாக என்னென்ன 
காரியங்களையெல்லாம்‌ செய்ய வேண்டுமோ, 
அதையெல்லாம்‌ கர்த்தர்‌ நேர்த்தியாய்ச்‌ 
செய்வார்‌ 


மகிமையும்‌, 
கர்த்தரை 


விசுவாசிகளாகிய நாம்‌, கர்த்தருடைய 
நாமமகிமையையும்‌, அவருடைய 
மகத்துவத்தையும்‌ விசுவாசிக்குவேண்டும்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய நாமத்திற்கு மகிமையாக, 
தமக்கு சித்தமானதை நமக்கு செய்யட்டும்‌ 
என்று விசுவாசித்து, கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
பொறுமையோடு காத்திருக்கவேண்டும்‌. 


இஸ்ரவேலர்‌ 
பாவஞ்செய்தார்கள்‌ 
யோசு 7:10-15 


யோக 7௮0. அப்பொழுது கர்த்தர்‌ 
யோகவாவை நோக்கி: எழுந்திரு, நீ 
இப்படி. முகங்குப்புற 
விழுந்தூகிடக்கிறது என்ன? 


யோசு 711 
பாவஞ்செய்தார்கள்‌; நான்‌ 
அவர்களுக்குக்‌ கட்டளையிட்ட என்‌ 
உடன்படிக்கையை மீறினார்கள்‌; 
சாபத்தீடானதில்‌ எடுத்துக்கொண்டதும்‌, 
களவுசெய்ததும்‌, வஞ்சித்ததும்‌, தங்கள்‌ 
பண்டம்பாடிகளுக்குன்னே வைத்ததும்‌ 
உண்டே. 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யோசு 7:12. ஆதலால்‌ இஸ்ரவேல்‌. 
புத்திரர்‌ தங்கள்‌ சத்துருக்களுக்கு 
முன்பாக திற்கக்கூடாமல்‌, தங்கள்‌ 
சத்துருக்களுக்கு முதுகைக்‌ 
காட்டினார்கள்‌; அவர்கள்‌ 
சாபத்தீடானார்கள்‌; கன்‌: 
சாபத்தீடானதை உங்கள்‌ நடுவிலிருந்து, 
திக்கிரகம்பண்ணாவிட்டால்‌, இணி 
உங்களோடு இரேன்‌. 


யோசு 723. 


எழுத்திரு, 
ஜனங்களைப்‌ 


தீ 
பரிசுத்தம்பண்ணிச்‌. 
க்கில்‌ என்னவென்றால்‌: 
நாணையதினத்துக்கு உங்களைப்‌ 
பரிசுத்தம்பண்ணிக்கொள்ளுங்கள்‌; 
இஸ்ரவேலரே, சாபத்தீடானது உங்கள்‌. 
நடுவே இருக்கிறது; நீங்கள்‌ 
சாபத்தீடானதை உங்கள்‌ நடுவிலிருந்து, 
விலக்காதிருக்குமட்டும்‌, தீங்கன்‌ உங்கள்‌: 
சத்துருக்களுக்கு முன்பாக 
நிற்கக்கூடாது என்று இஸ்ரவேலின்‌: 
தேவனாகிய கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


யோசு 7:14. காலையிலே நீங்கள்‌ 
கோத்திரம்‌ கோத்திரமாக வரவேண்டும்‌; 
அப்பொழுது. கர்த்தர்‌ குறிக்கிற 
கோத்திரம்‌. வம்சம்‌. வம்சமாக. 
வரவேண்டும்‌; கர்த்தர்‌ குறிக்கிற வம்சம்‌ 
குடும்பம்‌ குடும்பமாக வரவேண்டும்‌; 
கர்த்தர்‌ குறிக்கிற குடும்பம்‌ பேர்பேராக 
வரவேண்டும்‌ என்று சொல்‌. 


யோசு 715. அப்பொ 
சாபத்தீடானதை எடு த்தவனா। 
கண்டுபிடிக்கப்படுகிறவன்‌, கர்த்தரின்‌ 
உடன்படிக்கையை மீறி, இஸ்ரவேலிலே 
மதிகேடான காரியத்தைச்‌. 
செய்தபடியினால்‌, அவனும்‌ 
அவனுக்குன்ன யாவும்‌ அக்கினியில்‌ 
ச௬ட்டெரிக்கப்படக்கடவது என்றார்‌. 


கர்த்தர்‌ யோசுவாவின்‌ பத்திற்கு 
பிரதியுத்தரம்‌ சொல்லுகிறார்‌. கர்த்தர்‌ நம்மீது 
கோபமாயிருக்கிறார்‌ என்பதை நாம்‌. 
உணரும்போது, நாம்‌ கர்த்தருக்கு 
விரோதமாக. முறுமுறுக்கக்கூடாது. 
கர்த்தரிடத்தில்‌ பணிவோடு விண்ணப்பம்‌. 
பண்ணவேண்டும்‌. அப்போது கர்த்தருடைய 
சமுகத்திலிருந்து நமக்கு சமாதானமான 
வார்த்தைகள்‌ பிறக்கும்‌. யோசுவா 
கர்த்தரிடத்தில்‌ மனவேதனையோடு 
ஜெபம்பண்ணியபோது, கர்த்தர்‌ அவருக்கு 
உடனே பிரதியுத்தரம்‌ சொல்லுகிறார்‌ 





f= FTE 
TT 


யோசுவா தன்‌  வஸ்திரங்களைக்‌ 
கிழித்துக்கொண்டு, கர்த்தரின்‌ பெட்டிக்கு 
முன்பாக முகங்குப்புற விழுந்துகிடக்கிறார்‌. 
அப்பொழுது கர்த்தர்‌ யோசுவாவை நோக்கி: 
"எழுந்திரு, நீ இப்படி முகங்குப்புற 
விழுந்துகிடக்கிறது என்ன?” (யோசு 70) 
என்று கேட்கிறார்‌. 


யோசுவா துக்கத்திலும்‌, துயரத்திலும்‌, 
மனவேதனையிலும்‌ மூழ்கிவிடக்கூடாது. அவர்‌ 
இதுவரையிலும்‌ துக்கப்பட்டதுபோதுமானது. 
யோசுவா இனிமேலும்‌ துக்கப்படவேண்டிய 
அவசியமில்லை. அவர்‌ கர்த்தருடைய 
உடன்படிக்கைப்‌ பெட்டிக்கு முன்பாக 
தரையிலே இதுவரையிலும்‌ முகங்குப்புற 
விழுந்து கிடந்தது போதுமானது. இனிமேல்‌ 
அவர்‌ எழுந்திருக்கவேண்டும்‌. 


நாம்‌ பாவம்‌ செய்யும்போது, நம்முடைய 
பாவங்கள்‌ நிமித்தமாக நாம்‌ துக்கப்பட்டு, 


கொடுக்கிறோம்‌. 
மனந்திருபபதலுக்கேற்ற 

கர்த்தரும்‌ அங்கீகரிக்கிறார்‌ 
ஆத்தும இரட்சிப்புக்காகு, 
துக்கப்படும்போது. கர்த்தரும்‌ 
துக்கத்தின்மீது பிரியமாயிருக்கிறார்‌ 


னா மிட ளவுக்‌; 
அதிகமான கனை அனக்கு தப்‌ 
மனவேதனையோ இருக்கக்கூடாது 
என்பதிலும்‌ கர்த்தர்‌ கவனமாயிருக்கிறார்‌ 
நாம்‌ துக்கத்திலும்‌ மனவேதனையிலும்‌ 
மூழ்கிவிடுவது கர்த்தருக்குப்‌ பிரியமானதல்ல. 
நம்முடைய ஆத்துமாவின்‌ உ இரட்சிப்புக்‌ 
காகவும்‌, சமாதானத்திற்காகவும்‌, நாம்‌ 
எவ்வளவு துக்கப்படவேண்டுமோ, அவ்வளவு 
துக்கப்பட்டால்‌ போதுமானது. நம்முடைய 
துக்கத்தினால்‌ நாம்‌ இரட்சிக்கப்படுவதில்லை. 
கர்த்தருடைய 

நாம்‌ 

பட்டணத்தாருக்கு முன்பாக 

புத்திரர்‌ முறிந்து ஓடிப்போனதினால்‌ யோசுவா 
துக்கத்தோடிருக்கிறார்‌. அவர்‌ கர்த்தரின்‌ 
பெட்டிக்கு முன்பாக, சாயங்கால மட்டும்‌. 
தரையிலே. முகங்குப்புற விழுந்துகிடக்கிறா்‌. 
சாயங்காலத்திலே சூரியன்‌ அஸ்தமனமாயிற்று. 
ஆனால்‌ யோசுவாவின்‌ துக்கமும்‌, துயரமும்‌, 
மனவேதனையும்‌ அஸ்தமனமாகவில்லை. 


யோசுவா கர்த்தருடைய சமுகத்திற்கு 
வரும்போது தன்னுடைய வஸ்திரங்களைக்‌ 
கிழித்துக்கொள்கிறார்‌. அவர்‌ இப்போது 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


துக்கத்தில்‌ 
வேண்டும்‌. 


வஸ்திரத்தைக்‌ களைந்துபோட 
துக்கமும்‌ துயரமும்‌, 
மனவேதனையும்‌ களைகளைப்போல. 
அவரைச்‌ கற்றி இருக்கிறது. யோசுவா 
தன்னைச்‌ சுற்றிலுமிருக்கிறு களைகளை 
யெல்லாம்‌ நீக்கிப்போடவேண்டும்‌. அவர்‌ 
நியாயாதிபதியின்‌ வஸ்திரத்தைத்‌ தரித்துக்‌ 
கொள்ளவேண்டும்‌. அவர்‌ துக்கத்தின்‌ 
வஸ்திரத்தைக்களைந்துபோட்டு, உற்சாகத்தின்‌ 
வஸ்திரத்தைத்‌ தரித்துக்கொள்ளவேண்டும்‌. 
கண்ணீரோடு விதைக்கிறவர்கள்‌ 
கெம்பீரத்தோடு அறுவடை செய்வார்கள்‌. 
நம்முடைய கண்ணீர்‌ நாம்‌ விதைப்பதற்கு. 
தடையாயிருக்கக்கூடாது. கர்த்தருடைய 
த்திற்‌ ன்‌ கண்ணீர்‌ 
ஆனாலும்‌ 
கர்த்தர்‌ நமக்கு 
கொடுக்கும்‌ மற்ற ஊழியப்பொறுப்புகளை 
நிறைவேற்றுவதற்கு தடையாயிருக்கக்கூடது 


மி பட்டணத்தாருக்கு முன்பாக 
தோற்றுப்போனார்கள்‌ 


இஸ்ரேல்‌ 
இஸ்ரவேலர்‌ தங்கள்‌ 
முதுகுகளை காட்டினார்கள்‌. 

இக்க ஒரே ஒரு காரணம்‌ மாத்தா 
இருக்கி; யோசுவாவுக்கு அந்தக்‌ 
அம்‌ தெரியவில்லை. இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ தோற்றுப்போனதற்கான காரணத்தை 
கர்த்தர்‌ யோசுவாவுக்கு சொல்லுகிறார்‌. 
“இஸ்ரவேலர்‌ பாவஜ்செய்தார்கள்‌" 
(யோசு 731) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
இஸ்ரவேலர்‌ பாவஞ்செய்தார்கள்‌ என்று 
கர்த்தர்‌ பொதுவாகச்‌ சொல்லுகிறார்‌. 
பாவம்‌ செய்தவர்‌ யார்‌ என்பதை கர்த்தர்‌ 
பெயர்‌ சொல்லி குறிப்பிடவில்லை. 
ஆனாலும்‌ இஸ்ரவேலர்‌ என்ன பாவம்‌ 
செய்தார்கள்‌ என்று கர்த்தர்‌ யோசுவாவுக்கு 


தெளிவாகச்‌ சொல்லுகிறார்‌. 


"நான்‌ அவர்களுக்குக்‌ கட்டளையிட்ட 
என்‌ உடன்படிக்கையை மீறினார்கள்‌; 
சாபத்தீடானதில்‌ எடுத்துக்கொண்டதும்‌, 
களவுசெய்ததும்‌, வஞ்சித்ததும்‌, 
பண்டம்பாடிகளுக்குள்ளே 
உண்டே" (யோசு 7:1) 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
யோசுவாவுக்கு 
இஸ்ரவேல்‌ புத்திரரில்‌ 

புத்திரர்‌ 


செய்தாலும்‌, 
இஸ்ரவேல்‌. 
பொதுவானது என்று 
பண்ணுகிறார்‌. 


புத்திரர்‌ 


என்று கர்த்தர்‌ 
செய்த பாவத்தை 
சொல்லுகிறார்‌. 
ஒருவர்‌ பாவம்‌ 
அந்தப்‌ பாவம்‌ 
எல்லோருக்கும்‌ 
கர்த்தர்‌ தீர்மானம்‌ 





i= al 
TT 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு. 
கட்டளையிட்ட அவருடைய உடன்படிக்கையை 
மீறிமிருக்கிறார்கள்‌. கர்த்தருடைய 
உடன்படிக்கையை மீறுவது பாவம்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய உடன்படிக்கையை இஸ்ரவேல்‌: 
புத்திரருக்குக்‌ கொடுக்கும்போதே, இதை 
அவர்கள்‌ மீறினால்‌, அவர்களுக்கு என்ன 
தண்டனை கொடுக்கப்படும்‌ என்பதையும்‌ 
தெளிவுபடுத்தியிருக்கிறார்‌. 


“சாபத்தீடானதில்‌ 
எடுத்துக்கொள்ளுகிறநினாலே, 
சாபத்தீடாகாதபடிக்கும்‌, 
பாளயத்தைச்‌  சாபத்தீடாக்கி 
கலங்கப்பண்ணாதடி்கும்‌, 
சாபத்தீடானதற்கு 
எச்சரிக்கையாயிருங்கள்‌. 
பொன்னும்‌, 
இரும்பினாலும்‌ செய்யப்பட்ட பாத்திரங்களும்‌, 
கர்த்தருக்கு பரிசுத்தமானவைகள்‌: அவைகள்‌ 
கர்த்தின்‌ பொக்கிஷத்தில்‌ சேரும்‌” 
(யோசு 6:18,19). 


"இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ சாபத்தீடானதிலே 
துரோகம்பண்ணினார்கள்‌; 
யூதாகோத்திரத்துச்‌ 
குமாரனாகிய சப்திமின்‌ மகன்‌ 
பிறந்த ஆகான்‌ என்பவன்‌, சாபத்தீடான திலே 
சிலதை எடுத்துக்கொண்டான்‌; 
ஆகையால்‌ இஸ்ரவேல்‌ புத்திரர்மேல்‌: 
கர்த்தருடைய கோபம்‌ மூண்டது" (யோசு 71). 


எரிகோ பட்டணத்திலுளள சகல 
வெள்ளியும்‌ பொன்னும்‌, வெண்கலத்தினாலும்‌. 
இரும்பினாலும்‌ செய்யப்பட்ட பாத்திரங்களும்‌, 
கர்த்தருக்கு பரிசுத்தமானவைகள்‌: அவைகள்‌ 
கர்த்தரின்‌ பொக்கிஷத்தில்‌ சேரும்‌. கானான்‌ 
தேசத்தின்‌: 

வெள்ளியையும்‌, 


கொள்ளைப்பொருளாக. 
ஆனால்‌ இஸ்ரவேல்‌. 
ல்‌, சாபத்தீடானதில்‌ 
கர்த்தர்‌ அவர்களுக்கு 
உடன்படிக்கையை 
மீறினார்கள்‌. அவர்கள்‌ சாபத்தீடானார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ சாபத்தீடானதில்‌ 
எடுத்துக்காண்டார்கள்‌. அவர்கள்‌ 
களவு செய்தார்கள்‌. யாருக்கும்‌ 
தெரியாமல்‌ சாபத்தீமானதை எடுத்து, 
அதை தங்களுக்கென்று 
மறைத்து வைத்துக்கொண்டார்கள்‌. 


தங்களுக்கு 
எடுத்துக்கொள்ளலாம்‌ 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


சாபத்த£ான பொருட்கள்‌ கர்த்தருக்கு 
மரிசுத்தமானலைகள்‌. அலைகள்‌ கர்த்தரின்‌ 
பொக்கிஷத்தில்‌ சேரவேண்டும்‌. ஆனால்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரரோ கர்த்தருக்கு 
சொந்தமானதை களவு செய்தார்கள்‌. 


கர்த்தருடைய சர்வஞானத்திற்கு 
முன்பாக மனுஷரால்‌ எதையும்‌ மறைத்து 
வைக்க முடியாது. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
கர்த்தருக்கு பரிசுத்தமானதை, கர்த்தருடைய 
பொக்கிஷத்திலே சேர்க்காமல்‌, தங்களுடைய 
பண்டம்பாடிகளுக்குள்ளே வைத்துக்கொண்டு, 
கர்த்தரை வஞ்சித்தார்கள்‌. 

கான்‌ கர்த்தருக்கு பரிசுத்தமானதை 
களவு செய்தான்‌. ஆனாலும்‌ அவன்‌ தன்‌ 
பாலத்தை மறைத்து, ன்னை 
நல்லவன்போல 


த 
காண்பித்துக்கொண்டான்‌. 


மனுஷர்‌ மத்தியிலே 
மாய்மாலம்பண்ணினான்‌. தன்னுடைய 
குற்றத்தை தனக்குள்ளே 
மறைத்துக்கொண்டான்‌. 


ப்பியே  விபாசாரஸ்திரீயினுடைய 
யம்‌ தக்கது அவள்‌ தின்று, தன்‌ 
வாயைத்‌ துடைத்து: நான்‌ ஒரு பாவமும்‌ 
செய்யவில்லை என்பாள்‌" (நீதி 30:20). 


பரிசுத்தமானதை 
கர்த்தருடைய பொக்கிஷத்திலே 
சேர்க்கவேண்டும்‌. ஆனால்‌ இஸ்ரவேலரோ 
கர்த்தருக்கு பரிசத்தமானதை களவுசெய்து, 
கர்த்தரை வஞ்சித்து, கர்த்தருக்கு 
பரிசுத்தமானதை, கர்த்தருடைய 
பொக்கிஷத்திலே வைக்காமல்‌, தங்களுடைய 
சொந்த பண்டம்படிகளுக்குள்ளே 
வைத்தார்கள்‌. தாங்கள்‌ களவு செய்த 
பொருட்களை, தங்களுக்கு சொந்தமான 
பொருட்களாகப்‌ பாவித்து, 

வீட்டிலுள்ள 

பொருட்களோடு 

வைத்துக்கொண்டார்கள்‌. 


கர்த்தருக்கு 


கர்த்தர்‌ யோசுவாவுக்கு இஸ்ரவேலர்‌ 
செய்த பாவத்தை வெளிப்படுத்துகிறார்‌. 
ஆனால்‌ பாவம்‌ செய்தது யார்‌ என்பதை 
வெளிப்படுத்தவில்லை. இந்த வேளையில்‌, 
ந்தப்‌ பாவத்தை செய்தது யார்‌ என்பதையும்‌ 
கர்த்தர்‌ யோசுவாவுக்கு. வெளிப்படுத்த 
கர்த்தரோ, தம்முடைய 
சித்தத்தின்‌ பிரகாரமாக, 
பாவம்‌ செய்தது யார்‌ 

என்று, வெளிப்படுத்தவில்லை. 





i= THE 
TT 


ஆனால்‌ அந்தப்‌ பாவத்தை செய்தது யார்‌ 
என்பது தெரியவில்லை. யோசுவா அந்தப்‌ 
பாவியை ராக்கியத்தோடு. 
கண்டுபிடிக்கவேண்டும்‌. 


இஸ்ரவேலர்‌ பாவம்‌ செய்தார்கள்‌. 
கர்த்தர்‌ அவர்களுடைய பாவத்தையும்‌ 
வெளிப்படுத்துகிறார்‌. பாவம்‌ செய்தது யார்‌ 
என்பதை கர்த்தர்‌ இன்னும்‌ சொல்லவில்லை. 
ஆனாலும்‌ இந்தப்‌ டப்ப செய்தவனுக்கு, 
தான்தான்‌ அந்தப்‌ என்பது. 
தெளிவாகத்‌ தெரியும்‌. க்‌ தன்னுடைய 
பாவத்திற்கு மனந்திரும்ப கர்த்தர்‌ 
வாய்ப்புக்கொடுக்கிறார்‌. 


கானுடைய பாவம்‌ சீட்டுப்போட்டு 

டிக்கப்படும்‌ வரையிலும்‌, ஆகான்‌ 

தன்னைப்‌ பாலியென்று. 

ஒத்துக்கொள்ளவில்லை. அவனுடைய 

இருதயம்‌ கடினப்பட்டிருக்கிறது. கர்த்தர்‌ 

்‌ இரக்கம்‌ காண்பிக்க 

ஆனால்‌ 

கர்த்தருடைய கிருபையையும்‌, 

்‌ அசட்டைபண்ணுகிறான்‌. 

பாலத்தை. மறைக்கிறவன்‌ 

வாழ்வடையமாட்டான்‌. அதை அறிக்கை 

செய்து விட்டுவிடுகிறவனோ, 
கர்த்தருடைய சமுகத்திலே 

பெறுவான்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரருடைய பாவத்தையும்‌, 
அந்தப்‌ பாவத்தை எவ்வாறு நிவிர்த்தி 
பண்ணவேண்டும்‌. ன்‌ ம்‌ 
கர்த்தர்‌ யோசுவாவுக்கு 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
உடன்படிக்கையை. 
சாபத்தீடானதிலே 
சாபத்தீடானார்கள்‌. 
கர்த்தர்‌ 
கோபமாயிருக்கிறார்‌ 
நடுவிலிருந்து சாபத்தீடானதை நிக்கிரகம்‌ 
பண்ணினால்‌, கர்த்தருடைய கோபம்‌ 
அவர்களைவிட்டு நீங்கிப்போகும்‌. 
ஆகையினால்‌ யோசுவா, தன்னிடத்திலுள்ள 
பயத்தை நீக்கிவிட்டு, கர்த்தர்‌ 
தனக்கு கட்டளையிட்ட பிரகாரம்‌ 
செய்யவேண்டும்‌. 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ நடுவிலிருந்து 

சாபத்தீடானதை  நிக்கிரம்பண்ணாவிட்டால்‌, 

பரிசுத்த பிரசன்னம்‌. 

கூடமிருக்காது. அவர்கள்‌ 

நிக்கிரகம்பண்ணும்‌ 

கர்த்தருடைய கிருபையான 

பிரசன்னம்‌ அவர்கள்‌ மத்தியில்‌ திரும்ப 
வராது. 


ம்முடைய பாவங்களுக்கு நாம்‌ 
மந்திரக்‌ நம்முடைய இருதயத்தை 
கத்தம்பண்ணவேண்டும்‌. அப்போது நம்முடைய 
இருநயத்திலுள்ள சாபத்தீடான பாவங்களை 
நாம்‌ நிக்கிரகம்‌ பண்ணுகிறோம்‌. 
நம்மைப்‌ பரிசுத்தம்பண்ணாமல்‌, நம்முடைய 
பாவங்கள்‌ நம்மை விட்டு நீக்கப்படாமல்‌, 
கர்த்தருடைய ஆசீர்வாதமும்‌, அவருடைய 

நமக்கு கிடைப்பதற்கு 


ஸ்ரவேல்‌ புத்திரர்‌ _ சாபத்தீடானதை 
எடுத்துக்கொண்டு, களவு செய்து, கர்த்தரை 
வஞ்சித்து, தங்கள்‌ பண்டம்பாடிகளுக்குள்ளே 
வைத்துக்கொண்டதினால்‌, இஸ்ரவேல்‌ 
புத்திரரால்‌ தங்கள்‌ சத்துருக்களுக்கு 
முன்பாக நிற்கக்கூடாமல்‌ போயிற்று. அவர்கள்‌ 
தங்கள்‌ சத்துருக்களுக்கு முதுகை 
காட்டினார்கள்‌. அவர்கள்‌ சாபத்தீடானார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திர்‌ தங்கள்‌ 
நடுவிலிருந்து சாபத்தீடானதை எவ்வாறு 
நிக்கிரகம்பண்ணவேண்டும்‌ என்றும்‌ கர்த்தர்‌ 
யோசுவாவுக்கு சொல்லுகிறார்‌. யோசுவா 
பரிசுத்தம்பண்ண வேண்டும்‌. 
சாயங்கால வேளையிலே 
பேசிக்கொண்டிருக்கிறார்‌ 
வேளைக்குள்ளாகவே, 
ஜனங்கள்‌ தங்களை 
பரிசுத்தம்பண்ணிக்கொள்ளவேண்டும்‌. 
நம்முடைய ஆத்துமாவை 
பரிசுத்தம்பண்‌ ணுவதில்‌ காலதாமதம்‌ 
பண்ணக்கூடாது. 


நாம்‌ 


உங்களைப்‌ 
என்று 


'நாளைய தினத்திற்கு 
பரிசுத்தம்பண்ணிக்கொள்ளுங்கள்‌"' 
யோசுவா இஸ்ரவேல்‌ ஜனங்களிடம்‌ 
சொல்லவேண்டும்‌. நாளையதினம்‌ 
நடக்கப்போகிற சம்பவத்திற்காக, இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ தங்களை, இன்றைய தினத்திலேயே, 
பரிசுத்தம்பண்ணிக்கொள்ளவேண்டும்‌. 





i THE 
TT 


பரிசுத்தம்‌ பண்ணுவது என்பது. 
ஒரு சடங்காச்சாரமல்ல. ஊழியக்காரர்களால்‌. 
விசுவாசிகளை பரிசுத்தம்பண்ண முடியாது. 
எல்லா விசுவாசிகளும்‌, எல்லா 
ஊழியக்காரர்களும்‌ தங்களைப்‌ பரிசுத்தம்‌ 
பண்ணிக்கொள்ளவேண்டும்‌. நம்மைப்‌ 
பரிசுத்தம்‌ பண்ணவேண்டுமென்றால்‌, நாம்‌ 
தேவனுடைய பரிசுத்தமான பிரசன்னத்திற்கு 
முன்பாக ற்‌ ள்‌ 
கர்த்தருடைய 
நம்மை ஆராய்ந்து பார்த்து, 
சுத்திகரிப்பதற்கு நம்முடைய இருதயத்தில்‌ 
இடம்‌ கொடுக்கவேண்டும்‌. கர்‌ 
சுத்திகரிக்கும்‌ கிருபைக்கு 
ஒப்புக்கொடுக்கவேண்டும்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
சாபத்தீடானது இருக்கிறது. 
சாபத்தீடானதை தங்கள்‌ நடுவிலிருந்து 
விலக்கவேண்டும்‌. அவர்கள்‌ தங்கள்‌ 
நடுவிலிருந்து சாபத்தீடானதை 
விலக்காதிருக்கும்‌ மட்டும்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரரால்‌ அவர்களுடைய சத்துருக்களுக்கு 
முன்பாக  நிற்கழுடியாது. தங்கள்‌ 
நடுவே சாபத்தீடானது இருக்கும்‌ வரையிலும்‌, 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ தங்கள்‌ 
சத்துருக்களுக்கு முதுகை காண்பிப்பார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ நடுவிலிருந்து 
சாபத்தீடானதை விலக்குவதற்காக, எல்லா 
கோத்திரத்தாரையும்‌ சோதித்துப்‌ 
பார்க்கவேண்டும்‌. எல்லா வம்சத்தாரையும்‌. 
சோதித்துப்பார்க்கவேண்டும்‌. எல்லா 
குடும்பத்தாரையும்‌ பேர்‌ போக 
சோதித்துப்பார்க்கவேண்டும்‌. இஸ்ரவேல்‌. 
புத்திரர்‌ எல்லோருமே. 
சோதனைக்குட்படவேண்டும்‌. யோசுவா 
இஸ்ரவேல்‌ புத்திரரை எப்படி 
சோதிக்கவேண்டும்‌ என்றும்‌ கர்த்தர்‌ 
அவருக்கு கட்டளை கொடுக்கிறார்‌. 
காலையிலே 
கோத்திரமாக 
கர்த்தர்‌ குறிக்கிற 
வம்சமாக 
குறிக்கிற 
வரவேண்டும்‌; 


அவர்கள்‌ 


நீங்கள்‌. கோத்திரம்‌ 


வம்சம்‌ 


சொல்‌" (யோசு 7111) 
யோசுவாவுக்கு கட்டளை கொடுக்கிறார்‌. 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


கர்த்தருக்கு விரோதமாகப்‌ பாவம்‌ 
செய்தவன்‌ எந்தக்‌ கோத்திரத்தைச்‌ 
சேர்ந்தவன்‌ என்பது முதலாவது 
கண்டுபிடிக்கப்படும்‌ அதன்‌ பின்பு அவன்‌ 
எந்த வம்சத்தைச்‌ சேர்ந்தவன்‌ என்பது 
கண்டுபிடிக்கப்படும்‌. அதன்‌ பின்பு அவன்‌ 
எந்தக்‌ குடும்பத்தைச்‌ சேர்ந்தவன்‌ என்பதும்‌, 

என்ன என்பதும்‌ 


சாபத்தீமானதை எடுத்தவன்‌ யார்‌ 
என்பதை கண்டுபிடிப்பதற்கு கர்த்தர்‌ இந்த 
நியமத்தைக்‌ கொடுக்கிறார்‌. இதை 
திடீரென்று செய்து முடிக்க முடியாது. இது 
உடனே செய்து முடிக்கக்கூடிய காரியமுமல்ல. 
ஒவ்வொரு கோத்திரமாகப்‌ பார்க்கவேண்டும்‌. 
ஒவ்வொரு வம்சமாகப்‌ பார்க்கவேண்டும்‌. 
ஒவ்வொரு குடும்பமாகப்‌ பார்க்கவேண்டும்‌. 
இவ்வளவும்‌ செய்வதற்கு நேரமாகும்‌. 


கர்த்தருடைய கிருபையின்‌ நேரமாயிருக்கிறது. 
இது ஒரு அநுக்கிரக காலமாகயிருக்கிறது. 


ஆகானுக்கு தன்னுடைய பாவத்தைபற்றி 
நன்றாய்த்‌: ரியும்‌. சீட்டுப்போட 
ஆரம்பிக்கும்போதே, ஆகான்‌ தன்னுடைய 
பாவத்தை ஒப்புக்கொள்ளவும்‌, தன்னுடைய 
பாவத்திற்கு மனந்திரும்பவும்‌ 
ஆயத்தமாயிருக்கவேண்டும்‌. கர்த்தர்‌ 
தனக்கு கிருபையாகக்‌ கொடுக்கும்‌ 
காலத்தை, ஆகான்‌ தன்னுடைய ஆத்தும 
இரட்சிப்புக்காக பிரயோஜனப்படுத்திக்‌ 
கொள்ளவேண்டும்‌. ஆனால்‌ ஆகானோ, 
தன்னுடைய பாவத்தை மறைக்கிறான்‌. 
கர்த்தர்‌ கொடுக்கிற அநுக்கிரக காலத்தை 
பயன்படுத்திக்கொள்ள மறுக்கிறான்‌ 


ஏற்பாட்டுக்காலத்து, 
கர்த்தருடைய 


களால்‌ 
கிருபையின்‌ காலத்திலிருக்கிறோம்‌. இதுவே 


கர்த்தர்‌ நமக்கு 
கிருபையாகக்‌ 
கிருபையின்‌ 
நம்முடைய 
பாவங்களுக்கு மனந்திரும்பி, கர்த்தர்‌ 
கிருபையாகக்‌ கொடுக்கும்‌ ஆத்தும 
இரட்சிப்பைப்‌ பெற்றுக்கொள்‌ வேண்டும்‌. 


நமக்கு அநுக்கிரக காலம்‌. 





i FTE 
TT 


நம்முடைய பாவங்களை 
நாம்‌ வாழ்வடையமாட்டோம்‌. 
பாவங்களை கர்த்தரிடத்தில்‌ 
செய்து விட்டுவிட்டால்‌, நாம்‌ கர்த்தருடைய 
கிருபைகளையும்‌, இரக்கங்களையும்‌ 
பெற்றுக்கொள்வோம்‌. 

கெட்டுப்போவது 

சித்தமல்ல. 

எல்லோரும்‌ மனந்திரும்ப வேண்டும்‌ என்பதும்‌ 
மனந்திரும்பியவர்கள்‌ எல்லோரும்‌ நித்திய 
ஜீவனைப்‌ பெற்றுக்கொள்‌ ளவேண்டும்‌ 
என்பதுமே இயேசகிறிஸ்துவின்‌ சித்தம்‌ 
நாம்‌ கர்த்தருடைய கிருபையின்‌ 
காலத்தை அசட்டை செய்து. 
பாவங்களுக்கு மனந்திரும்பாமல்‌, 
துணிகரமாய்ப்‌ பாவம்‌ 
தேவனுடைய நீதியான 
நம்மீது வரும்‌. 


மோசேமினுடைய பிரமாணத்தைத்‌ 
தள்ளுகிறவன்‌ இரக்கம்பெறாமல்‌ இரண்டு 
மூன்று சாட்சிகளின்‌  வாக்கினாலே 
சாகிறானே" (எபி 10:28) 


நம்முடைய 
தொடர்ந்து 
செய்தால்‌, 
நியாயத்தீர்ப்பு 


ர்த்தர்‌ சொல்லுகிற திட்டத்தின்‌ 
பிகாம்‌: இல்ரல பத்திரை சோதித்துப்‌ 
பார்க்கவேண்டும்‌. சாபத்தீடானதை 
எடுத்தவன்‌ கண்டுபிடிக்கப்படுவான்‌. 
கர்த்தர்‌ அவனுக்கு இரக்கம்‌ 
காண்பிக்காமல்‌, தம்முடைய நீதியான 
தண்டனையை அறிவிக்கிறார்‌ 


'சாபத்தீடானதை, 
கண்டுபிடிக்கப்படுகிறவன்‌. கர்த்தரின்‌ 
உடன்படிக்கையை மீறி, இஸ்ரவேலிலே. 
மதிகேடான காரியத்தைச்‌ செய்தபடியினால்‌, 
அவனும்‌ அவனுக்குள்ள யாவும்‌ 
அக்கினியில்‌ சுட்டெரிக்கப்படக்கடவது" 
(யோசு 7:15) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


எடுத்தவனாய்க்‌ 


சாபத்தீடானவர்களை 
கடுமையாகத்‌ தண்டிக்கிறார்‌. 
கர்த்தருக்கு சொந்தமானதை 
செய்யக்கூடாது. 
வஞ்சிக்கக்கூடாது. ஆகானுக்கு 
கொடுக்கப்படும்‌ சாபமும்‌ தண்டனையும்‌ 
நமக்கு எச்சரிப்பாக எழுதப்பட்டிருக்கிறது. 


கர்த்தர்‌ 
நாம்‌ 
களவு 
கர்த்தரை 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆகான்‌ பாவம்‌ செய்தான்‌ 
யோசு 7:16-26 


யோக 7:46. யோசுவா அதிகாலமே 
எழுத்திருத்து, இஸ்ரவேலரைக்‌. 
கோத்திரம்‌ கோத்திரமாக 
வரப்பண்ணினான்‌; அப்பொழுது, 
யூதாவின்‌ கோத்திரம்‌ குறிக்கப்பட்டது. 


யோசு 7:47. அவன்‌ யூதாவின்‌ 
வம்சங்களை  வரப்பண்ணினபோது, 
சேராகியரின்‌ வம்சம்‌ குறிக்கப்பட்டது; 
அவன்‌  சேராகியரின்‌ வம்சத்தைப்‌ 
பேர்பேராக வரப்பண்ணின போது, 
சப்தி குறிக்கப்பட்டான்‌. 


யோசு 7:48. அவன்‌ வீட்டாரை அவன்‌ 
பேராக  வரப்பண்ணினபோது, 
கோத்திரத்துச்‌ சேராகின்‌ 


யோசு 718. அப்பொழுது யோசுவா 
ஆகானை நோக்கி; மகனே, நீ 
இப்பொழுது இஸ்ரவேலின்‌ 
தேவனாகிய கர்த்தரை மகிமைப்படுத்து, 
அவருக்கு முன்பாக அறிக்கை பண்ணி, 
தீ செய்ததை எனக்குச்‌ சொல்லு; அதை 
எனக்கு ஒனிக்காதே என்றான்‌. 


யோசு 7:20. அப்பொழுது ஆகான்‌: 
யோசுவாவுக்குப்‌ பிரதியுத்தரமாக: 
மெய்யாகவே நான்‌ இஸ்ரவேலின்‌ 
தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாகப்‌ 
பாவஞ்செய்தேன்‌; இன்னின்ன: 
பிரகாரமாகச்‌ செய்தேன்‌. 


யோக 721. 
நேர்த்தியான ஒரு 
கால்வையையும்‌, 
வெள்ளிச்சேக்கலையும்‌, 
சேக்கல்‌. நிறையான 
பொன்பானத்தையும்‌ 
அவைகளை இச்சித்து 
எடுத்துக்கொண்டேன்‌; இதோ, 
அவைகள்‌ என்‌ கூடாரத்தின்‌ மத்தியில்‌ 
புதைத்திருக்கிறது, 
அடியிலிருக்கிறது. 


கொள்ளையிலே. 
பாபிலோனிய 
இருநாறு 
ஜம்பது 
ஒரு 


நான்‌ கண்டு, 


அதின்‌ 





i FTE 
TT 


யோசு 7:22. உடனே யோசுவா 
ஆட்களை அனுப்பினான்‌; அவர்கள்‌ 
கூடாரத்துக்கு ஓடிணார்கள்‌;,அவனுடைய 
கூடாரத்தில்‌ அது புதைத்திருந்தது, 
வெள்ளியும்‌ அதின்கீழ்‌ இருத்தது. 
யோசு 7:28. அவைகளைக்‌ 
கூடாரத்தின்‌ மத்தியிலிருந்து எடுத்து, 
யோசுவாவினிடத்திலும்‌ இஸ்ரவேல்‌: 
புத்திரர்‌ எல்லாரிடத்திலூம்‌ கொண்டு 
வந்து, கர்த்தருடைய சமுகத்தில்‌: 
வைத்தார்கள்‌. 


யோசு 7:24. அப்பொழுது யோசுவாவும்‌ 
'இஸ்ரவேலரெல்லாருங்கூட சேராகின்‌: 
புத்திரனாகிய ஆகானையும்‌, அந்த 
வென்னியையும்‌ கால்வையையும்‌ 
பொன்பானத்தையும்‌, அவன்‌ 
குமாரரையும்‌ குமாரத்திகனையும்‌, 
அவன்‌ மாடுகளையும்‌ கழுதைகளையும்‌ 
ஆடுகளையும்‌, அவன்‌ கூடாரத்தையும்‌, 
அவனுக்குன்ன யாவையும்‌ எடுத்து, 
ஆகோர்‌ பன்னத்தாக்குக்குக்‌ 
கொண்டுபோனார்கள்‌.. 


யோசு 7:25. அங்கே யோசுவா தீ 
எங்களைக்‌ கலங்கப்பண்ணின தென்ன? 
இன்று கர்த்தர்‌ உன்னைக்‌ கலங்கப்‌ 
பண்ணுவார்‌ என்றான்‌; அப்பொழுது 
இஸ்ரவேலரெல்லாரும்‌ அவன்மேல்‌ 
கல்லெறிந்து, அவைகளை அக்கினியில்‌ 
சுட்டெரித்து, கற்களினால்‌ மூடி 


யோசு 7:26. அவன்மேல்‌ இத்நான்‌ 
வரைக்கும்‌. இருக்கிற பெரிய 
கற்குவியலைக்‌ குவித்தார்கள்‌; 
இப்படியே கர்த்தர்‌ தமது கோபத்தின்‌ 
உக்கிரத்தை. விட்டு மாறினார்‌, 
ஆகையால்‌ அவ்விடம்‌ இந்நான்‌ 
வரைக்கும்‌ ஆகோர்‌ பன்னத்தாக்கு. 
என்னப்படும்‌. 

யோசுவா சீட்டுப்போட்டுப்பார்க்கிறார்‌. 
சாபத்தீடானதில்‌ எடுத்துக்கொண்டவன்‌ யார்‌ 
என்பதை கண்டுபிடிப்பதற்காக, யோசுவா 
கர்த்தர்‌ சொன்ன பிரகாரம்‌ கோத்திரம்‌ 
கோத்திரமாகவும்‌, வம்சம்‌ வம்சமாகவும்‌, 
குடும்பம்‌ குடும்பமாகவும்‌ சீட்டுப்போட்டுப்‌ 
பார்க்கிறார்‌. 

“யோசுவா அதிகாலமே 
இஸ்ரவேலரைக்‌ கோத்திரம்‌ கோத்திரமாக 
வரப்பண்ணுகிறார்‌: அப்பொழுது, யூதாவின்‌ 
கோத்திரம்‌ குறிக்கப்படுகிறது” (யோசு 7:16). 


எழுந்திருந்து, 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


இஸ்ரவேல்‌. கோத்திரத்தாருக்குள்ளே, 
யூதாகோத்திரத்தார்‌ மிகவும்‌ 
விசேஷமானவர்கள்‌. அவர்கள்‌ மதிப்புக்கும்‌ 
கனத்திற்கும்‌ உரியவர்கள்‌. 
யூதாகோத்திரத்தார்‌ கர்த்தருக்கு உற்சாகமாய்‌ 
ஊழியம்‌ செய்வார்கள்‌. 


யூதருடைய பாரம்பரிய சரித்திரத்தில்‌, 
யூதாகோத்திரத்தாரைப்பற்றி அநேக நல்ல 
விஷயங்கள்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
குற்றவாளிகளைத்‌ தண்டிப்பதில்‌ 
யூதாகோத்திரத்தார்‌ முன்னாலே நிற்பார்கள்‌ 
தங்கள்‌ உரையிலிருந்து பட்டயத்தை 
உருவினால்‌, குற்றவாளியைத்‌ தண்டிக்காமல்‌, 
தங்களுடைய பட்டயத்தை மறுபடியும்‌ 
உரையிலே. போடமாட்டார்கள்‌. 
யூதாகோத்திரத்தார்‌ குற்றமற்றவர்களா 
யிருப்பார்கள்‌. ஆனால்‌ இப்போதோ, 
யூதாகோத்திரத்தாரில்‌ ஒருவன்‌ 
சாபந்தீபானதை எடுத்தவனாய்‌ 
கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறான்‌. 


யோசுவா யூதாவின்‌ வம்சங்களை 
வரப்பண்ணினபோது, சேராகியரின்‌ வம்சம்‌ 
குறிக்கப்படுகிறது: யோசுவா சேராகியரின்‌ 
வம்சத்தைப்‌ பேர்பேராக வரப்பண்ணின போது, 
சப்தி குறிக்கப்படுகிறான்‌. சப்தியின்‌ வீட்டாரை 
யோசுவா பேர்‌ பேராக வரப்பண்ணினபோது, 
யூதா கோத்திரத்துச்‌ சேராகின்‌ குமாரனாகிய 
சப்திக்குப்‌ பிறந்த கர்மீயின்‌ மகன்‌ ஆகான்‌ 
குறிக்கப்படுகிறான்‌ (யோசு 7:17,18). 

குற்றவாளி 
கண்டுபிடிப்பதற்காக, 
சீட்டுப்போட்டுப்பார்க்கிறார்‌. யாருடைய 
பெயருக்கு சீட்டு விழுகிறதோ அவனே 
குற்றவாளி. “நீயே அந்த மனுஷன்‌" என்று 
சொல்லி குற்றவாளியைப்‌ பிடிக்கவேண்டும்‌. 


யார்‌ என்பதை 
யோசுவா 


தான்‌ குற்றவாளி என்பது ஆகானுக்கு 
நிச்சயமாய்த்‌ தெரியும்‌. அவனுடைய 
மனச்சாட்சியும்‌ அவனைக்‌ குற்றப்படுத்துகிறது. 
முதலாவதாக யூதாகோத்திரத்தின்‌ பேரில்‌ 
சீட்டுவிழுகிறது. அதன்‌ பின்பு சேராகியரின்‌ 
வம்சம்‌ குறிக்கப்படுகிறது. ஒவ்வொரு 
ட்டு ஆகானை நெருங்கி 

ஆனால்‌ ஆகானோ, 

பாவத்திற்கு மனந்திரும்பாமல்‌, 

தனக்கு அருகாமையில்‌ சீட்டு வருவதை 
வேடிக்கைப்‌ பார்த்துக்கொண்டிருக்கிறான்‌. 


பாவத்திற்கு அவன்‌ மனம்‌ வருந்தவுமில்லை. 





i FTE 
TT 


இக்காலத்திலும்‌ 
ஆகானைப்போல 
மறைக்கிறார்கள்‌. 
இரகசியமாமிருக்கும்‌ என்றும்‌, அது யாருக்கும்‌. 


சர்வஞானமுள்ளவர்‌ 
இரகசியம்‌ 


கிறவர்‌. கர்த்தர்‌ பல்வேறு உபாயங்கள்‌ 
மூலமாக, இருளில்‌ நடைபெறுகிற 
காரியங்களையும்‌ வெளிச்சத்திற்கு கொண்டு 
வருவார்‌. 


கர்த்தர்‌ ஆகான்மீது 
கரிசனையோடிருக்கிறார்‌ அவன்‌ 
மனந்திரும்புவதற்கு  காலஅவகாசத்தைக்‌. 
கொடுக்கிறார்‌ இது மெய்யாகவே 
கர்த்தருடைய கிருபை. ஆனால்‌, ஆகானோ, 
கிருபையை அசட்டை 
கர்த்தர்‌ ஆகானுடைய 
மனச்சாட்சியோடு, போராடுகிறார்‌ 
தன்னுடைய பாவத்தை ஒப்புக்கொள்ளவும்‌, 
நான்‌ செய்த பாலத்திற்கு மணம்‌ வருந்தவம்‌ 
கர்த்தர்‌ ஆகானுக்கு வாய்ப்பு கொடுக்கிறார்‌ 
கர்த்தர்‌ தனக்குக்‌ கொடுக்கும்‌ 
கிருபையான வாய்ப்பை, கான்‌ 
தன்னுடைய ஆத்தம  இரட்சிப்புக்கு 
ங்தபத்ல்ோச்சவெண்டிம்‌ 
யோபுவைப்போல. 
ஜெபம்பண்ணவேண்டும்‌. 


"நான்‌ தேவனை நோக்கி: என்னைக்‌ 
குற்றவாளியென்று தீர்க்காதிரும்‌; நீர்‌ 
எதினிமித்தம்‌ என்னோடே வழக்காடுகிறீர்‌, 
அதை எனக்குத்‌ தெரியப்படுத்தும்‌ என்பேன்‌" 
(யோபு 10:2) 

ஆகான்‌ குற்றவாளி என்பது, 
நிரூபணமாகிறது. யோசுவா இந்த வழக்கிலே. 
நியாயாதிபதியாக அமர்ந்திருக்கிறார்‌. தான்‌ 
செய்த குற்றற்தை ஆகான்‌ அறிக்கை 
செய்யவேண்டுமென்று யோசுவா 
எதிர்பார்க்கிறார்‌. 

அப்பொழுது யோசுவா 
நோக்கி: "மகனே, நீ 
இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தரை 
மகிமைப்படுத்து அவருக்கு முன்பாக 
அறிக்கை பண்ணி, நீ செய்ததை எனக்குச்‌ 
சொல்லு: அதை எனக்கு ஒளிக்காதே” 
(யோசு 7:19) என்று சொல்லுகிறார்‌. 


ஆகானை 
இப்பொழுது 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யோசுவா ஆகானோடு அன்பாயும்‌ 

பரிவாயும்‌ பேசுகிறார்‌... ஆகான்‌ பேருக்கு 

யோசுவா 

கட்டி வைத்து 

அவர்‌ கானை, 

என்றோ, “மாய்மாலக்காரனே” 

என்றோ சொல்லவில்லை. யோசுவா 

ஆகான்மீது கடினவார்த்தைகளைப்‌ 

பயன்படுத்தாமல்‌, அவனை “மகனே” என்று 
கூப்பிடுகிறார்‌. 


ஆகான்‌ ஒருவேளை தன்னுடைய 
பாவத்திற்கு மனந்திரும்பவான்‌ என்று 
யோசுவா எதிர்பார்த்திருக்கலாம்‌. நம்முடைய 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து 

பிரதான ஆசாரியராயிருக்கிறார்‌. 

நமக்காக பிதாவினிடத்தில்‌ 
பேசுகிறார்‌. இயேசுகிறிஸ்‌ துவுக்கு 
அடையாளமாகயிருக்கும்‌ யோசுவாவும்‌, 
பாவியாகிய ஆகானிடத்தில்‌ அன்பாகவே 
பேசுகிறார்‌. 


யோசுவா 
சித்திரவதை பண்ண 


தானைப்‌ பிடித்து 
ல்லை. ஆகானுடைய 
வாயிலிருந்து, உண்மையை 
வரவழைப்பதற்காக, யோசுவா 

அடித்து. துன்புறுத்தவில்லை. 
இஸ்ரவேல்‌ - புத்திரருக்கு 

இயேசுகிறிஸ்‌; 

மேய்ப்பராமிருப்பதுபோல, 
தலைவராயிருக்கிறார்‌ 

புத்திரர்‌ எல்லோர்‌ 

குரிசனையாயும்‌ இருக்கிறார்‌. 

இருதயத்தில்‌ வீரமும்‌ இருக்கிறது. அன்பும்‌ 
இருக்கிறது. 


யோசுவா ஆகானை நோக்கி, “மகனே, 
த்தருக்கு முன்பாக நீ செய்த பாவத்தை 
|" என்று அன்பாய்ச்‌ 
யோசுவாவைப்போலவே 
பாவிகள்மீது. 
பாவிகள்‌ 
தங்களுடைய அக்கிரமங்களினாலும்‌, 
துன்மார்க்கங்களினாலும்‌, தங்கள்மீது 
தாங்களே தீமைகளையும்‌, சாபங்களையும்‌ 
வரவழைத்துக்கொள்கிறார்கள்‌. பாவிகள்‌ 
வேதனைகளை அனுபவிக்கிறார்கள்‌. 
அவர்களுடைய வேதனைகளைப்‌ பார்த்து 
ஏளனம்பண்ணக்கூடாது. 
வேதனைகளை கூட்டும்‌ 
ம்‌ பேசக்கூடாது. 
யோசுவாவைப்போல நாமும்‌ கரிசனையோடு 
பேச கற்றுக்கொள்‌ ளவேண்டும்‌. 


மும்‌ 
கரிசனையோடிருக்கவேண்டும்‌. 





i= FTE 
TT 


யோசுவா நியாயாபதியின்‌ ஆசனத்தில்‌ 
அமர்ந்திருக்கிறார்‌. நியாயாதிபதிகள்‌ 
ஒழுக்கமான வார்த்தைகளைப்‌ பேசவேண்டும்‌. 
அவர்கள்‌ எல்லோருக்கும்‌ 
முன்பாக கண்ணியமாய்‌ 
நடந்துகொள்ளவேண்டும்‌. எவ்வளவு. 
பெரிய குற்றவாளியாகயிருந்தாலும்‌, 
நியாயாதிபதிகள்‌, அவர்களையும்‌ மனுஷராக 
பாவித்து, த்‌ 
நடந்துகொள்ளவேண்டும்‌. 
கோபம்‌ 
நடப்பிக்கமாட்டாது. நாம்‌ கோபப்படுவதினால்‌. 
ஒரு நன்மையும்‌ உண்டாகப்போவதில்லை. 
ஆகான்‌ தான்‌ செய்த பாவத்தை 
முன்பாக. அறிக்கை 
ஆகான்‌ தன்னுடைய 
யோசுவாவுக்கு முன்பாக 
பண்ணினால்‌ போதுமானது. 


யோசுவா நியாயாசனத்தில்‌ அமர்ந்திுக்கிறார்‌. 


உண்டாகும்‌. 
நம்முடைய திக்கை ல்‌ 
கர்த்தரை  மகிமைப்படுத்தும்‌ கர்த்தர்‌ 
நீதியுள்ளவர்‌. நம்முடைய பாவங்களை நாம்‌ 

ஸ்‌ கர்த்தர்‌ 


நியாயந்தீர்த்துவிடமாட்டார்‌ 
நியாயாதிபதியாகிய கர்த்தர்‌ கிருபையும்‌ 
இர்கமழன் வர்‌, 


ம்முடைய பாவங்களை நாம்‌. 

கர்தடந்தல அறிக்கை பண்ணும்போது, 

கர்த்தர்‌ நம்மை குற்றவாளியாக 

ம்‌ கிருபையினால்‌ 

மன்னிக்கிறார்‌. 

நீதியின்‌ பிரகாரம்‌ 

தண்டிக்கப்படவேண்டும்‌. 

தம்முடைய கிருபையினால்‌, 

பாவங்களுக்கு மனந்திரும்புகிற 

பாவிகளைத்‌ தண்டிக்காமல்‌, அவர்களுடைய 

பாவங்களை மன்னித்து, அவர்களை 
இரட்சிக்கிறார்‌. 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சேதப்படுத்துகிறோம்‌. பாவம்‌ செய்கிறவர்கள்‌ 
கர்த்தரைக்‌ கனம்பண்ணாமல்‌, அவருடைய 
நாமத்தைத்‌ தவிக்கிறார்கள்‌. நம்முடைய 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து, நம்முடைய 
பாவங்களுக்கு பரிகாரமாக, கல்வாரி 
சிலுவையிலே மரித்தார்‌.  கிறிஸ்துவானவர்‌ 
தம்முடைய திருஇரத்தத்தினால்‌, நம்முடைய 
பாவங்களை நிவிர்த்தி செய்தார்‌. 
பாவங்களினால்‌. 
தூவிக்கப்படுகிறது. 


கர்த்தருடைய நாமம்‌ மகிமைப்படுகிறது. நாம்‌ 
பாவம்‌ செய்து கர்த்தருடைய நாமத்தைத்‌ 
தூஷிக்கிறோம்‌. நம்முடைய பாவங்களுக்கு 
நாம்‌ மனம்‌ திருந்தும்போது, தேவனாகிய 
கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம்‌. 
கர்த்தரைக்‌ கனம்பண்ணுகிறோம்‌. நம்முடைய 
ஜீவியத்தில்‌ நாம்‌ எப்போதுமே, கர்த்தரைக்‌. 
கனம்பண்ணுகிறவர்களாயிருக்கவேண்டும்‌. 
நம்முடைய வார்த்தைகளினாலும்‌, 
செய்கைகளினாலும்‌ நம்முடைய தேவனாகிய 
கர்த்தரை மகிமைப்படுத்தவேண்டும்‌. 
யோசுவாவின்‌ 
ஆகானுடைய இருதயத்தில்‌ 
பாவங்களை 

முடியாது. என்பதை ஆகான்‌ 
புரிந்துகொள்கிறான்‌. ஆகான்‌ 
இதுவரையிலும்‌ தான்‌ செய்த பாவத்தைப்பற்றி, 
யாரிடமும்‌ ஒன்றும்‌ சொல்லாமல்‌, மறைத்துப்‌ 
பார்த்தான்‌. இனிமேல்‌ தன்னுடைய 
பாவங்களை மறைப்பதினால்‌, தனக்கு ஒரு 
பிரயோஜனமுமில்லை என்பதை ஆகான்‌ 
புரிந்துகொள்கிறான்‌. 


வார்த்தைகள்‌ 
பேசுகிறது 


இனிமேலும்‌ 


அப்பொழுது ஆகான்‌ யோசுவாவுக்குப்‌ 
பிரதியுத்தரமாக: “மெய்யாகவே நான்‌ 
இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தருக்கு 
விரோதமாகப்‌ பாவஞ்செய்தேன்‌; இன்னின்ன 
பிரகாரமாகச்‌ செய்தேன்‌. கொள்ளையிலே. 
நேர்த்தியான ஒரு பாபிலோனிய 
சால்வையையும்‌, இருநூறு 
வெள்ளிச்சேக்கலையும்‌, ஐம்பது சேக்கல்‌ 
நிறையான ஒரு பொன்பாளத்தையும்‌ நான்‌ 


(யோசு 7:2021) என்று 





f= FTE 
TT 


ஆகான்‌ தான்‌ செய்த பாவங்களை 
உண்மையான இருதயத்தோடு 
அங்கீகரிக்கிறான்‌. “இன்னின்ன பிரகாரமாக. 
செய்தேன்‌" என்று ஆகான்‌ தான்‌ செய்த 
பாவங்களை விவரமாகச்‌ சொல்லுகிறான்‌. 
நம்முடைய பாவங்களை நாம்‌ கர்த்தரிடத்தில்‌ 
அறிக்கை பண்ணும்போது, ஆகானைப்போல 
கர்த்தரிடத்தில்‌ விரிவாகப்‌ பேசவேண்டும்‌. 
"இன்னின்ன பிரகாரமாக, இன்னின்ன 
பாவங்களை செய்தேன்‌" என்று நம்முடைய 
பாவங்களை அறிக்கை செய்யவேண்டும்‌. 
“நான்‌ பாவம்‌ செய்தேன்‌” என்று பொதுவாக 
சொல்லுவதைவிட, கர்த்தருடைய 
சமுகத்திலேநம்முடைய பாவங்களை விரிவாகச்‌ 
சொல்லி, பாவஅறிக்கை செய்வது நல்லது. 


ஆகான்‌ கொள்ளையிலே. 
எடுத்துக்கொண்ட  பொருட்களையெல்லாம்‌ 
இங்கு வரியாகச்‌ சொல்லுகிறான்‌. அவன்‌ 
எரிகோவிலே நேர்த்தியான 

பாபிலோனிய சால்வையை 

கொண்டான்‌. இந்த சால்வை 
விசேஷமானது. இது விலையுயர்ந்தது. 
பிரபுக்களும்‌, சமுதாயத்தில்‌ உயர்ந்த 
அந்தஸ்துக்களிலிருப்பவ்களும்‌ பாபிலோனிய 
சால்வையைத்‌ தரித்துக்கொள்வார்கள்‌. 


தான்‌ பாபிலோனிய 
எடுத்துக்கொண்டதற்கு, 
காரணங்களை சாக்குப்போக்காக 
சொல்லலாம்‌. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ எரிகோ 
பட்டணத்திற்குள்ளே பிரவேசித்து, 
பட்டணத்தை அக்கினியால்‌ சுட்டெரிக்க 
றார்கள்‌. எரிகோ எரியும்போது இந்த 
சால்வையும்‌ எரிந்து, யாருக்கும்‌ 
பிரயோஜனமில்லாமல்‌ போய்விடும்‌. தனக்கு 
ஒரு சால்வையுமில்லை. ஆகையினால்‌ 
தன்னுடைய பிரயோஜனத்திற்காக, இந்த 
சால்வையை எடுத்துக்கொண்டதாக, ஆகான்‌ 
காரணம்‌ சொல்லலாம்‌. 


சால்வையை. 
ஆகான்‌ பல 


பாபிலோனிய. சால்வையை 

எடுத்துக்கொண்டபோது, அவனுடைய மனது 

அவனுக்கு ஆறுதல்‌ சொல்லியிருக்கும்‌. 

அவன்‌  திருடியதைக்கூட, வனுடைய 

மனச்சாட்சி, 

நியாயப்படுத்தியிருக்கும்‌. 

ஆகானுடைய திருட்டு 

நின்றுவிடவில்லை. 

அவன்‌ இருநூறு வெள்ளிச்சேக்கலையும்‌ 
க எடுத்துக்கொள்கிறான்‌. ஒரு 

மற்றொரு. பாவத்திற்கு 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆகான்‌ இருநூறு வெள்ளிச்சேக்கலோடு 

தன்னுடைய திருட்டு தொழிலை 
நிறுத்திக்கொள்ளவில்லை. அதன்‌ பின்பு 
அவன்‌ ஐம்பது சேக்கல்‌ நிறையான ஒரு 
பொன்பாளத்தையும்‌ கண்டு, அதையும்‌ 
இச்சித்து எடுத்துக்கொள்கிறான்‌. 

பாபிலோனிய சால்வை அக்கினியில்‌ 
எரிந்து வீணாய்ப்போகும்‌ என்று ஆகான்‌ 
அதை எடுத்ததாக சொல்லலாம்‌. வெள்ளியும்‌ 
பொன்பாளமும்‌ அக்கினியிலே சீக்கிரத்தில்‌ 
வேகாது. ஆனாலும்‌ அவனுடைய ஆசையும்‌ 
இச்சையும்‌ அவனை அதிகமாய்ப்‌ பாவம்‌ 
செய்யத்‌ தூண்டுகிறது. ஒரு பாவத்தை 
துணிந்து செய்கிறவர்கள்‌, அதைத்‌ 
தொடர்ந்து அநேக பாவங்களை 
துணிகரமாய்ச்‌ செய்வார்கள்‌. அவர்களுடைய 
மனச்சாட்சியும்‌ மழுங்கிப்போகும்‌. தாங்கள்‌ 
செய்த பாவங்களை, தங்களுக்குத்‌ தாங்களே 
நியாயப்படுத்திக்கொள்வார்கள்‌. பாவம்‌ ஒரு 
மனுஷனை பாதாளத்தில்‌ தள்ளிவிடும்‌. பாவம்‌ 
செய்கிறவனுக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம்‌. 
கிடைக்காது. அவன்‌ தன்‌ வாழ்க்கையில்‌ 
செழிக்கமாட்டான்‌. 


மனுஷன்‌ உலகம்‌ முழுவதையும்‌ 
ஆதாயப்படுத்திக்கொண்டாலு்‌ தன்‌ ஜீவனை 
நஷ்டப்படுத்தினால்‌ அவனுக்கு லாபம்‌ என்ன? 
மனுஷன்‌ தன்‌ ஜீவனுக்கு ஈடாக என்னத்தைக்‌ 
கொடுப்பான்‌?" (மத்‌ 16:26). 


கட்‌ பாபிலோனிய சால்வையையும்‌, 
வெள்‌ பொன்பாளத்தையும்‌ 
இச்சித்து எடுத்துக்கொண்டான்‌. ஆனால்‌ 
அவன்‌ தன்‌ ஜீவனை 
நஷ்டப்படுத்திவிட்டான்‌. ஆகான்‌ 
யோசுவாவிடம்‌ தான்‌ செய்த பாவத்தை 
அங்கீகரிக்கிறான்‌. இஸ்ரவேலின்‌ 
தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக தான்‌ 
பாவம்‌ செய்ததாக சொல்லுகிறான்‌. அதோடு, 
அந்தப்‌ பாவத்தை, இன்னின்ன பிரகாரமாக 
செய்ததாகவும்‌ விவரிக்கிறான்‌. 


பாவம்‌ ஆகானுடைய கண்களின்‌ 
பார்வையில்‌ ஆரம்பமாயிற்று அவன்‌ 
பாபிலோனிய சால்வையையும்‌, வெள்ளியையும்‌ 
பொன்பாளத்தையும்‌ கண்டான்‌. ஏதேன்‌ 
தோட்டத்திலே ஏவாள்‌ கனியை 
இச்சித்ததுபோல, ஆகான்‌ பாபிலோனிய 
சால்வையையும்‌, 

பொன்பாளத்தையும்‌ 

இச்சிக்கிறான்‌. 





i= FTE 
TT 


கண்களின்‌ 
மிருக்கக்கூடாது. 
கண்கள்‌ இச்சித்த பாதையில்‌ நாம்‌ சென்றால்‌, 
முடிவு நமக்கு. ஆபத்தாகயிருக்கும்‌.. 
கண்களுடைய இச்சையின்‌ பிரகாரம்‌ 
ஜீவித்தவர்கள்‌, தங்களுடைய ஜீவியத்தின்‌ 
கடைசி காலத்தில்‌, அதே கண்களினால்‌ 
அழுது புலம்பி கண்ணீர்விடுவார்கள்‌. 
கண்களின்‌ இச்சை ஆரம்பத்தில்‌ 
சந்தோஷமாயிருந்தாலும்‌, முடிவு வேதனையா 
யிருக்கும்‌. நம்முடைய கண்களோடு 
நாம்‌ உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள 


வேண்டும்‌. கர்த்தர்‌ நம்முடைய கண்களின்‌ 
பார்வையை ஆளுகை செய்யவேண்டும்‌. 


இருதயம்‌ 


'மதுபானம்‌ இரத்தவருணமாயிருந்து, 
க்‌ பளபளப்பாய்த்‌ தோன்றும்போது. 

அதைப்‌ பாராதே; அது மெதுவாய்‌ 
கம்‌ (நீதி 23:31). 


கான்‌ முதலாவதாக தன்னுடைய 
கண்களினால்‌ பாவம்‌ செய்தான்‌. இப்போது 
அந்தப்‌ பாவம்‌ அவனுடைய கண்களிலிருந்து, 


வெள்ளியும்‌. பெண்பா எங்கையும்‌. அண்டு 
அவற்றை இச்சிக்கிறான்‌. அவனுடைய இச்சை 
கர்ப்பந்தரித்து, பாவத்தை பிறப்பிக்கிறது. 

நாம்‌ பாவமான கிரியைகளைவிட்டு 
வில்கிர்கக்கவேண்டுகெ்லாக்‌.. ந்ல்ல 
மாம்சத்தின்‌ இச்சைகளை சிலுவையில்‌. 
அறையவேண்டும்‌. ஒரு பொருளை கண்களால்‌ 
பார்ப்பது பாவமாகாது. ஆனாலும்‌ அதைப்‌ 
பார்த்து இச்சிக்கும்போது, நமக்குள்‌ பாவம்‌ 
செய்யவேண்டும்‌ என்னும்‌ தூண்டுதல்‌ 
வந்துவிடுகிறது. பாவஇச்சை மனுஷருடைய 
ஆத்துமாவை அழித்துப்போடும்‌. ஆசான்‌ 
சால்வையையும்‌, வெள்ளியையும்‌, 
பொன்பாளத்தையும்‌ கண்டு, இச்சித்ததோடு 
நின்றுவிடவில்லை. அவைகளை 
துணிகரமாக எடுத்துக்கொள்கிறான்‌. 


தான்‌ இச்சித்து எடுத்துக்கொண்ட 
பொருட்களை உடனே மறைப்பதற்கும்‌. 
ஆகான்‌ முயற்சி பண்ணுகிறான்‌. அவைகளை 
தன்னுடைய கூடாரத்தின்‌ மத்தியில்‌ பூமிக்குள்‌ 
புதைத்துவிடுகிறான்‌. ஆகான்‌ பாவத்தை 
மறைக்கிறான்‌. தன்னுடைய பாவம்‌ 
மறைக்கப்படும்போது ஆகானுக்கு 
சந்தோஷமாயிருக்கிறது. ஆனால்‌ அவன்‌. 
மறைத்த பாவம்‌ வெளிப்படும்போது, அதுவே. 
அவனுக்கு வேதனையாயிருக்கும்‌. 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இதோ, அவைகள்‌ என்‌ கூடாரத்தின்‌ 

ல்‌ ள்‌ புதைத்திருக்கிறது, 

ஆடியிலிருக்கிறது' 

(யோசு 7:21) என்று ஆகான்‌ தான்‌ செய்த 
பாவத்தை யோசுவாவிடம்‌ அறிவிக்கிறான்‌. 


செய்தார்கள்‌ என்று கர்த்தர்‌ 
பொதுவாக சொன்னார்‌. 

அவர்களுக்கு கட்டளையிட்ட 
உடன்படிக்கையை மீறினார்கள்‌ 
சாபத்தீடானதில்‌ எடுத்துக்கொண்டு, 
களவுசெய்து. வஞ்சித்து, அதை 
தங்கள்‌ பண்டம்பாடிகளுக்குள்ளே 
வைத்துக்கொண்டார்கள்‌ என்றும்‌ கர்த்தர்‌ 
பொதுவாக சொன்னார்‌. 

செய்தவன்‌ யார்‌ என்பதை 


வெளிப்படுத்துகிறார்‌ 


பாவம்‌ செய்த ஆகான்‌, தன்னுடைய 
வாமின்‌ வார்த்தைகளினால்‌ தான்‌ செய்த 
பாவங்களை இன்னின்ன பிரகாரமாக 


செய்ததாக அறிக்கை பண்ணுகிறான்‌. 


உடனே யோசவா ஆட்களை 
ஆகானுடைய கூடாரத்திற்கு அனுப்புகிறார்‌ 
அவர்கள்‌ கூடாரத்துக்கு ஓடுகிறார்கள்‌: 
ஆகானுடைய கூடாரத்தில்‌, அவன்‌ சொன்ன 
பிரகாரமாக, சால்வையும்‌, வெள்ளியும்‌, 
பொன்பாளமும்‌ புதைத்திருக்கிறது, 
சால்வைக்கும்‌ பொன்பாளத்திற்கும்‌ கீழே 
வெள்ளி இருக்கிறது (யோசு 7:22) 


யோசுவா. அனுப்பின ட்கள்‌, 
அவைகளைக்‌ கூடாரத்தின்‌ மத்‌ ந்து 
எடுத்து. யோசுவாவினிடத்திலும்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ எல்லாரிடத்திலும்‌ கொண்டுவந்து, 
கர்த்தருடைய சமுகத்தில்‌ வைக்கிறார்கள்‌ 
(யோசு 7:23) 

யோசுவா ஆகானுக்கு தண்டனை. 
கொடுக்கிறார்‌. யோசுவா ஆகானைப்‌ பார்த்து 
“நீ எங்களைக்‌ கலங்கப்பண்ணினதென்ன? 
இன்று கர்த்தர்‌ உன்னைக்‌ 
கலங்கப்பண்ணுவார்‌" (யோசு 7:25) என்று 
சொல்லுகிறார்‌. பாவம்‌ மனுஷரைக்‌ 
கலங்கப்பண்ணும்‌. அது பாவம்‌ செய்தவனை 
குலங்கப்பண்ணுவதோடு, அவனைச்‌ சுற்றிலும்‌ 
இருக்கிறவர்களையும்‌ கலங்கப்பண்ணும்‌. ஒரு 
குடும்பத்தில்‌ ஒருவன்‌ பாவம்‌ செய்யும்போது, 
அவனுடைய முழுக்குடும்பத்திற்கும்‌ 
கலக்கமும்‌, வேதனையும்‌ உண்டாகும்‌. 





f= FTE 
TT 


சொல்லுகிறார்‌ 
தண்டனை 
சாபத்தீடானதை எடுத்துக்கொண்டு 
களவுசெய்தான்‌. கர்த்தரை வஞ்சித்தான்‌. 
இந்தப்‌ பாவத்தோடுகூட அவன்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரரைக்‌ கலங்கப்பண்ணினான்‌. 


ஆகானுக்கு 
கொடுக்க! 


பின்பற்றினதினால்‌ 
தகப்பன்‌ வீட்டாருமே 
இஸ்ரவேலைக்‌  கலங்கப்பண்ணுகிறவர்கள்‌” 
(இராஜா 18:18), 
அப்பொழுது 
இஸ்ரவேலரெல்லாருங்கூட 
புத்திரனாகிய ஆகானையும்‌, அந்த 
வெள்ளியையும்‌ சால்வையையும்‌ 
பொன்பாளத்தையும்‌. அவன்‌ குமாரரையும்‌ 
குமாரத்திகளையும்‌, அவன்‌ மாடுகளையும்‌: 
கழுதைகளையும்‌ ஆடுகளையும்‌, அவன்‌ 
கூடாரத்தையும்‌, அவனுக்குள்ள யாவையும்‌ 
எடுத்து, ஆகோர்‌ பள்ளத்தாக்குக்குக்‌. 
கொண்டுபோகிறார்கள்‌ (யோசு 7:24) 


யோகவாவும்‌ 
சேராகின்‌ 


யோசுவா: 


கலங்கம்‌ ப ்ணினதென்ன? தத்தர்‌ 


ன்று கர்த்தர்‌ 


இருக்கிற 
குவிக்கிறார்கள்‌ 


இந்நாள்வரைக்கும்‌ 
கற்குவியலைக்‌ 
(யோசு 7:25,26). 


ஆகானுக்கு இஸ்ரவேலுடைய 
தக தண்டனை கொடுக்கப்படவில்லை. 

ஆகோர்‌ பள்ளத்தாக்குக்கு 
கொண்டுபோய்‌, அங்கே அவனை 
கல்லெறிந்து கொன்றுபோடுகிறார்கள்‌. 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆகானுக்குத்‌ தண்டனை கொடுப்பதில்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 

ஒற்றுமையாயிருக்கிறார்கள்‌ 

எல்லோரும்‌ ஆகான்‌ மேல்‌ 
அவனைக்கொன்றுபோடுகிறார்கள்‌. ஆகான்‌ 
அவனுக்கு 
அவனுக்கு 
வீட்டாருக்கும்‌ 


சேராவின்‌ குமாரனாகிய 
சாபத்தீடான பொருளைக்‌ 
துரோகம்‌ பண்ணினதினாலே, 
சபையின்மேலெல்லாம்‌ 

வரவில்லையா? 


கான்‌ 
குறித்துத்‌ 
இஸ்ரவேல்‌. 
கடுங்கோபம்‌ 
அவன்‌ ஒருவன்மாத்திரம்‌ 
அக்கிரமத்தினாலே 
கர்த்தருடைய 
ரல்லச்‌ 


தன்‌ 
மடிந்துபோகவில்லையென்று 
சபையார்‌ எல்லாரும்‌ 
சொன்னார்கள்‌" (யோசு 22:20). 


ஆகான்‌ இச்சித்து எடுத்துக்கொண்ட 
வெள்ளியும்‌, சால்வையும்‌ பொன்பாளமும்‌ 
அவனோடுகூட அழிந்துபோயிற்று. 
அவனுடைய கூடாரமும்‌, கூடாரத்திலுள்ள 
எல்லா பொருட்களும்‌ அவனுடைய 
மாடுகளும்‌, கழுதைகளும்‌, 
ஆடுகளும்‌ அவனோடேகூட 
அழிந்துபோயிற்று. ஆகான்‌ கர்த்தருக்கு 
பரிசுத்தமானதை களவு செய்தான்‌. கர்த்தரை 
ன்‌ அவன்‌ எவ்வளவு. 
அதிகமான 

நஷ்டம்‌ அவனுக்கு உண்டாயிற்று. 


கானோடுகூட அவனுடைய 
குமாரரும்‌ குமாரத்திகளும்‌ கல்லெறிந்து 
கொல்லப்படுகிறார்கள்‌. யோசுவாவும்‌, 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌. அனைவரும்‌, 
ஆகானையும்‌, அவன்‌ குமாரரையும்‌ 
குமாரத்திகளையும்‌ ஆகார்‌ பள்ளத்தாக்குக்கு 
கொண்டுபோகிறார்கள்‌. ஒருவேளை 
தங்கள்‌ தகப்பனுக்கு கொடுக்கப்படும்‌ 
தண்டனைகளை, அவர்கள்‌ 
தங்களுடைய கண்களால்‌ காணவேண்டும்‌ 
என்பதற்காக, ஆகானுடைய குமாரரும்‌ 
குமாரத்திகளும்‌ ஆகோர்‌ பள்ளத்தாக்குக்கு 
கொண்டுபோகப்பட்டிருக்கலாம்‌. 





i FTE 
TT 


ஆகான்‌ எரிகோவிலிருந்து கொண்டு 
வந்த  சால்வையையும்‌, வெள்ளியையும்‌ 
பொன்பாளத்தையும்‌, தன்‌ கூடாரத்தின்‌ 
மத்தியிலே, பூமிக்குள்‌ புதைத்து வைத்தபோது, 
அவனுடைய குமாரரும்‌ குமாரத்திகளும்‌, 
மறைப்பதற்கு 
ஆகானுடைய 
அவர்களும்‌ 
பங்காளிகளாகயிருக்கலாம்‌. ஆகையினால்‌ 
ஆகானோடு சேர்ந்து, அவனுடைய குமாரரும்‌ 
குமாரத்திகளும்‌ கல்‌ 
கொல்லப்பட்டிருக்கவேண்டும்‌ 
வேறபண்டிதர்கள்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 
இஸ்ரவேலர்‌ எல்லோரும்‌ ஆகான்மேல்‌ 
கல்லெறிகிறார்கள்‌. ஓய்வுநாள்‌ பிரமாணத்தை 
மீறினவனுக்கு கொடுக்கப்படும்‌ 
'தண்டனையைப்போல ஆகானுக்கு 
தண்டனை கொடுக்கப்படுகிறது. இஸ்ரவேலர்‌ 
எல்லோரும்‌ ஆகான்மேல்‌ கல்லெறிந்து, 
அவனைக்‌ கொன்றுபோடுகிறார்கள்‌. 
அவனுடைய சரீரத்தை அக்கினியினால்‌ 
சுட்டெரிக்கிறார்கள்‌. அதன்‌ பின்பு 
அவன்மேல்‌ இந்நாள்‌ வரைக்கும்‌ இருக்கிற 
பெரிய கற்குவியலைக்‌ குவிக்கிறார்கள்‌. 


ஆகானுக்கு ண்டனை 
கொடுக்கப்பட்ட பின்பு கர்த்தருடைய 
கோபத்தின்‌ உக்கிரம்‌ குறைகிறது. கர்த்தர்‌ 
தமது கோபத்தின்‌ உக்கிரத்தைவிட்டு 
மாறுகிறார்‌. கர்த்தருடைய கோபத்திற்கு 
காரணமானது நீக்கப்படுகிறது. கர்த்தருடைய 
கோபம்‌ நீங்குகிறது. காரணமில்லாமல்‌. 
காரியமில்லை. காரணத்தை நீக்கிப்போட்டால்‌ 
காரியம்‌ நடைபெறாது. 


கொடுக்கப்பட்ட 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
அதை அவர்கள்‌ 


ஆகானுக்கு 
தண்டனையை 
மறந்துவிடக்கூடாது. 
தங்களுடைய 
வைத்திருக்கவேண்டும்‌. 
பின்சந்ததியாருக்கு 
கொடுக்கப்பட்ட 
எச்சரிப்பாமிருக்கவேண்டும்‌. 
ஆகான்மேல்‌ கல்லெறிந்து. 
இஸ்ரவேலர்‌ எல்லோரும்‌. 
சரீரத்தை அக்கினியில்‌ சுட்டெரித்து, அதை 
கற்களினால்‌ மூடுகிறார்கள்‌. அவன்மேல்‌ 
பெரிய கற்குவியலைக்‌ குவிக்கிறார்கள்‌. 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆகான்‌ கல்லெறிந்து கொல்லப்பட்ட 
இடத்திற்கு புதிய பெயர்‌ கொடுக்கப்படுகிறது. 
அவ்விடம்‌ இந்நாள்‌ வரைக்கும்‌ 
ஆகோர்‌ பள்ளத்தாக்கு என்று 
அழைக்கப்படுகிறது. ஆகோர்‌ என்னும்‌ 
பெயருக்கு “கலக்கம்‌” என்று பொருள்‌. 
ஆகான்‌ இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
எல்லோரையும்‌ கலங்கப்பண்ணினான்‌. 
கர்த்தர்‌ ஆகானைக்‌ கலங்கப்பண்ணினார்‌. 
ஆகையினால்‌ அவ்விடம்‌. இந்நாள்‌ 
வரைக்கும்‌ ஆகோர்‌ பள்ளத்தாக்கு என்று 
அழைக்கப்படுகிறது. 

ஆகோர்‌ பள்ளத்தாக்கு, 
புத்திரருக்கு 
வாசலாகயிருக்கிறது. இஸ்ரவேல்‌ 
சாபத்தீடானதை, தங்கள்‌ 
ஆகோர்‌ 
நிக்கிரகம்பண்ணினார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
நம்பிக்கை உண்டாயிற்று. 
ஜீவியத்தில்‌ நாமும்‌ 
நிக்கிரகம்பண்ணும்போது, 
நமக்கு புதிய நம்பிக்கையைக்‌ கொடுப்பார்‌. 
கர்த்தர்‌ நம்மோடு கூடயிருப்பார்‌. 


ல்க க 
ட சதக க்‌ 
வாசலாக  ஆகோரின்‌ 
பள்ளத்தாக்கையும்‌. கொடுப்பேன்‌ 
அவள்‌ அங்கே, தன்‌ 
நாட்களிலும்‌ தான்‌ 
ந வந்த நாளிலும்‌ 

பாடினதுபோல்‌ பாடுவாள்‌" (ஓசி 2:15). 


அப்பொழுது. 
அலக்‌ 
செக்கனியா 


நாங்கள்தேசத்து 
நிய 


புத்திரரில்‌ 
குமாரன்‌ 
எஸ்றாவை நோக்கி, 
ஜனங்களிலுள்ள 
ஸ்திரீகளைச்‌: 

எங்கள்‌ 


ஏலாமின்‌ 
யெகியேலின்‌ 


அற்‌! 
சேர்த்துக்கொண்டதினால்‌, 
தேவனுக்கு விரோதமாகப்‌ பாவஞ்செய்தோம்‌: 
ஆகிலும்‌: 

காரியத்திலே இன்னும்‌: 


நம்பிக்கை உண்டு" (எஸ்றா 10:2). 





f= FTN 
TT 


பிடிக்கிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ 

பட்டணத்தோடு 

அவர்களுக்கு 


பட்டணத்தைப்‌ 


பட்டணத்தின்மீது 
கர்த்தர்‌ யோசுவாலை. 
இஸ்ரவேல்‌ 
பட்டணத்தின்மீது 
என்று கர்த்தர்‌ 
(யோசு 8:1,2). 


யுத்தம்பண்ணுமாறு 
உற்சாகப்படுத்துகிறார்‌ 
புத்திரருக்கு ஆயி 
ஜெயம்‌ கிடைக்கும்‌ 
வாக்கு கொடுக்கிறார்‌ 
கர்த்தர்‌ தனக்கு சொன்ன பிரகாரம்‌, 
யோசுவா இஸ்ரவேல்‌  புத்திரருக்கு 
கட்டளை கொடுக்கிறார்‌ (யோசு 8:3-8). 


கர்த்தர்‌ யோசுவாவுக்கு சொன்ன 
யுத்ததந்திரம்‌ நல்ல பலனைக்‌ கொடுக்கிறது. 
(யோசு 8:9-22) ஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
பட்டணத்தைப்‌ 
பட்டணத்திலுள்ள 
ஸ்திரீகளையும்‌ பட்டயக்கருக்கினால்‌ 
சங்கரிக்கிறார்கள்‌. அவர்கள்‌ ஆமி 
பட்டணத்தை சுட்டெரிக்கிறார்கள்‌. 
இஸ்ரவேலர்கள்‌ ஆயி பட்டணத்தில்‌ மிருக 
ஜீவன்களையும்‌, கொள்ளையையும்‌ 
தங்களுக்கு எடுத்துக்கொள்கிறார்கள்‌ 
(யோசு 8:23-29) 

கர்த்தருடைய நியாயப்பிரமாண 

வார்த்தைகளை யோசுவா கற்களிலே. 

பேர்த்தெழுதி, நியாயப்பிரமாண புஸ்தகத்தில்‌ 
எழுதியிருக்கிற சகல வார்த்தைகளையும்‌: 
இஸ்ரவேல்‌ ஜனங்களுக்கு 
வாசிக்கிறார்‌. இஸ்ரவேல்‌ 
கெரிசீம்‌ மலைக்கு எதிர்புறமாகவும்‌, 
மலைக்கு எதிர்புறமாகவும்‌ 
யோசுவா வாசிக்கிற நியாயப்பிரமாண 
வார்த்தைகளை தங்கள்‌ செலிகளால்‌ 
கேட்கிறார்கள்‌ (யோசு 8:30-35). 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


நீ பயப்படாமலும்‌ 
கலங்காமலும்‌ இரு 
யோக 8:1,2 


யோசு 8. அப்பொழுது கர்த்தர்‌ 
யோகுவாவை நோக்கி: த 
பயப்படாமலும்‌ கலங்காமலும்‌ இரு; நீ. 
யுத்த ஜனங்கள்‌ யாவரையும்‌ 
கூட்டிக்கொண்டு. எழுத்து, 
ஆயிபட்டணத்தின்‌ மேல்போ, இதோ, 
ஆயியின்‌ ராஜாவையும்‌ அவண்‌ 
ஜனத்தையும்‌ அவன்‌ பட்டணத்தையும்‌ 
அவன்‌ நாட்டையும்‌ உன்‌ கையிலே 
ஒப்புக்கொடுத்தேன்‌.. 


யோசு 8:2. நீ எரிகோவுக்கும்‌ அதின்‌ 
ராஜாவுக்கும்‌ செய்ததுபோல, ஆயிக்கும்‌ 
அதின்‌ ராஜாவுக்கும்‌ செய்யக்கடவாய்‌; 
அதில்‌ கொள்ளையிட்ட. 
பொருள்களையும்‌ மிருகஜீவன்களையும்‌ 
கொள்ளையாக 
கொள்ளலாம்‌, 
பட்டணத்துக்குப்‌ பின்னாலே. 
பதிவிடையை வை என்றார்‌. 


யோசுவா கர்த்தருடைய சமுகத்திற்கு 
முன்பாக கலகத்நோடும்‌. த்தோடும்‌. 
இருக்கிறார்‌. இஸ்ரவேலின்‌ பாளயத்திலே, 
ஆகான்‌ மாத்திரம்‌ பாவம்‌ செய்தானா 
அல்லது, இன்னும்‌ வேறு யாராவது, 
பாவம்‌ செய்தவர்கள்‌ இருக்கிறார்களா 
என்னும்‌ சந்தேகமும்‌, பய 
பகவன்‌ ல பரணன்‌ 
கர்த்தருக்கு முன்பாக நடுங்காமலும்‌ 
பயப்படாமலும்‌ இருக்க முடியவில்லை. 

கர்த்தர்‌ யோசுவாவோடு பேசுகிறார்‌. 
அவர்‌ இதற்கு முன்பு யோசுவாவினிடத்தில்‌ 
தரிசனத்தில்‌ பேசினார்‌ (யோசு 5-ஆவது 
அதிகாரம்‌. கர்த்தர்‌ ஏற்கெனவே 
பேசினது போலஇப்போது யோசுவாவோடு 
தரிசனத்தில்‌. பேசுகிறாரா அல்லது, 
முகமுகமாய்ப்‌ பேசுகிறாரா என்பது 
தெரியவில்லை. 





i FTE 
TT 


இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தர்‌, 
இதற்கு முன்பு கர்த்தருடைய சேனையின்‌ 
க, யோகவாவுக்கு முன்பு, 
உருவின பட்டயத்தோடு நின்றார்‌. ர்‌ 
ஒரு யுத்த புருஷனைப்போல, 
மார்பிலே 'நியாயத்தீர்ப்பின்‌ 


அணிந்திருந்தார்‌. கர்த்தர்‌ இதற்கு முன்பு 
இருந்ததுபோல, 
அல்லது, 
அவருக்கு 
நுதல்‌. சிநேகிதரைப்போல 
இருக்கிறாரா என்பது தெரியவில்லை. 


சேனையின்‌ அதிபதியாக 


நாம்‌ 
பாவங்களை 
பண்ணவேண்டும்‌. 

நிக்கிரகம்பண்ணும்போது, 

கிருபை நமக்கு கிடைக்கும்‌ 

பாவங்களை விட்டு நாம்‌ விலகி வரும்போது, 
கர்த்தர்‌ நம்மோடு ஆறுதலான 
வார்த்தைகளைப்‌ பேசுவார்‌ நம்முடைய 
ஆவிக்குரிய ஜீவியத்தில்‌, நாம்‌ எவ்வாறு 
தொடர்ந்து முன்னேறிச்‌ செல்வது என்னும்‌ 
ஆலோசனைகளை நமக்கு சொல்லுவார்‌ 


நாம்‌ கர்த்தருக்கு விரோதமாகப்‌ 
பாவம்‌ செய்வதை. நிறுத்திவிட்டு, 
கர்த்தருக்குப்‌ பிரியமான வர்களாயும்‌, 
பிரயோஜனமானவர்களாயும்‌ ஜீவிக்கவேண்டும்‌. 
நம்மிடத்தில்‌ ஒப்புக்கொடுக்கும்‌. 
உண்மையா 

செய்யவேண்டும்‌. அப்போது 

ஊழியத்தின்‌ திட்டங்களையும்‌, 
ஆலோசனைகளையும்‌ நமக்குக்‌ கொடுப்பார்‌. 


(ண்‌ இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ ஜீவிக்கும்‌ 

நமக்கு சத்துருவோடு 

உண்டு. இந்த உலகத்தின்‌ 

அந்தகாரலோகாதி 

"நாம்‌ யுத்தம்பண்ணவேண்டும்‌. 

பாவங்களை நிக்கிரகம்‌. 

நம்மால்‌ சத்துருவுக்கு 

ஸ்‌ ம்‌. நாம்‌ 

ஒப்புரவாகி, அவரோடு 

சமாதானமாயிருந்தால்தான்‌, கர்த்தருடைய 

ஆலோசனைகளைப்‌ பெற்றுக்கொள்ள முடியும்‌. 

கர்த்தர்‌ நமக்காக நம்முடைய சத்துருவோடு 
யுத்தம்பண்ணுவார்‌. 


விசுவாசத்தோடு நம்முடைய 
நம்மை விட்டு நிவிர்த்தி 


"கர்த்தர்‌ யோசவாவுக்கு தலான 
ர்‌ சொல்லுகிறார்‌. 
கலங்காமலும்‌ இரு" 

என்று கர்த்தர்‌ 

சொல்லுகிறார்‌. 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


காணப்பட்ட 
அக்கிரமமும்‌ 
கரங்களை 
யோசுவா 
ஆவியிலே. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ மத்தியிலே 
சாபத்தீடும்‌, பாவமும்‌, 
யோசுவாவின்‌ 
பலவீனப்படுத்திற்று. 
தன்னுடைய 
சோர்ந்துபோயிருக்கிறார்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு புறஜாதியாரே 
சத்துருக்களாயிருப்பார்கள்‌ என்று யோசுவா 
இதுவரையிலும்‌ நினைத்துக்கொண்டிருந்தார்‌. 
ஆனால்‌. இஸ்ரவேலருக்கு 
அவர்களுடைய பாளயத்திற்கு 
இருக்கிறான்‌.  பாளயத்திற்கு 
இருந்து பிரச்சனைகளும்‌, 
வருவதற்கு பதிலாக, பாளயத்திற்கு உள்ளே 
இருந்து சாபங்களும்‌ பிரச்சனைகளும்‌ 
வருகிறது. துன்மார்க்கமான இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌, புறஜாதியாராகிய கானானியரைவிட 
மிகவும்‌ மோசமானவர்களாயிருக்கிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரருடைய 
சுபாவங்களையும்‌, அக்கிரமமான 
காரியங்களையும்‌ பார்த்து, யோசுவா 
பயத்திலும்‌, மனக்கலக்கத்திலும்‌ இருக்கிறார்‌ 
கர்த்தர்‌ யோசுவாவின்‌ இருதயத்தில்‌ 
நிரம்பியிருக்கிற பயத்தையும்‌, கலக்கத்தையும்‌ 
பார்த்து, அவருக்கு ஆறுதலான 
வார்த்தைகளைச்‌ சொல்லுகிறார்‌. நீ 
பயப்படாமலும்‌, கலங்காமலும்‌ இரு" என்று 
கர்த்தர்‌ யோசுவாவுக்கு சொல்லுவதினால்‌, 
யோசுவா தன்னுடைய பாரங்களையெல்லாம்‌ 
கர்த்தர்மீது வைத்துவிடலாம்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ இதற்கு முன்பு 
ஆமி பட்டணத்தாரோடு யுத்தம்பண்ண 
போனபோது, இஸ்ரவேலருக்கு தோல்லி 
உண்டாயிற்று. இது கர்த்தருடைய திட்டம்‌ 
அதே , இஸ்ரவேல்‌ புத்திரரை, பல 
அவர்களுடைய 

சத்துருக்களிடமிருந்து பாதுகாத்திருக்கிறார்‌. 
இது கர்த்தருடைய கிருபையும்‌ வல்லமையும்‌. 


பாவமான 


பாவங்களினாலும்‌, 
அக்கிரமங்களினாலும்‌, தங்களைத்‌ தாங்களே 
அழித்துப்போடாதவாறு, கர்த்தர்‌ 
அவர்களுக்குப்‌ பாதுகாப்பாயிருப்பார்‌. 
அவர்களுக்கு ஆவிக்குரிய 
ஆலோசனைகளையும்‌, போதனைகளையும்‌ 
கொடுப்பார்‌. 





i al 
ETT 


ஆயி 
முதல்‌. 
உண்டாயிற்று. 
யுத்தம்‌ இன்னும்‌ முடிவு 
கானான்‌ தேசம்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு வாக்குத்தத்தமான 
தேசம்‌. ர்கள்‌ ஆயி 
பட்டணத்தைச்‌ ந்தரிக்‌ 
ஆனால்‌ 
தோல்வியடைந்து சோர்வோடிருக்கிறார்‌. 


யோசுவா ஆயி பட்டணத்தின்மீது, 
மறுபடியும்‌ யுத்தம்பண்ணவேண்டுமென்று, 
கர்த்தர்‌ அவருக்கு கட்டளை கொடுக்கிறார்‌. 
இந்த யுத்தத்தில்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனத்திற்கு ஜெயமுண்டாகும்‌. 
கர்த்தருடைய வாக்குத்தத்தம்‌. 

கர்த்தர்‌ யோசுவாவை நோக்கி: “நீ 
பயப்படாமலும்‌ கலங்காமலும்‌ இரு: நீ யுத்த 
ஜனங்கள்‌ யாவரையும்‌ கூட்டிக்கொண்டு. 
எழுந்து, மிபட்டணத்தின்மேல்‌ போ, 
நா, ஆயியின்‌ ராஜாவையும்‌ அவன்‌ 
ஜனத்தையும்‌ அவன்‌ பட்டணத்தையும்‌ 
அவன்‌ நாட்டையும்‌ உன்‌ கையிலே. 
ஒப்புக்கொடுத்தேன்‌" (யோசு 8:1) என்று 
சொல்லுகிறார்‌. 

ஆமி பட்டணம்‌. 
ஜனத்திற்குரியதாகும்‌. கர்த்தரே 
பட்டணத்தை யோசுவாவின்‌ 
ஒப்புக்கொடுக்கிறார்‌. ஆமி 
கர்த்தர்‌ யோசுவாவுக்கு.. கொடுக்கும்‌. 
கிருபையான ஈவு. இந்தப்‌ பட்டணம்‌. 
தேவனுடைய வெகுமதியாக யோசுவாவுக்கு 
கொடுக்கப்படுகிறது. ஆமி பட்டணத்தில்‌ 
கொள்ளையிட்ட பொருட்களை இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ தங்களுக்கு எடுத்துக்கொள்ளலாம்‌ 
என்று கர்த்தர்‌ அனுமதி கொடுக்கிறார்‌. 

கர்த்தர்‌ யோசுவாவை நோக்கி, “நீ 
எரிகோவுக்கும்‌ அதின்‌ ராஜாவுக்கும்‌. 
செய்ததுபோல, ஆயிக்கும்‌ அதின்‌ 
ராஜாவுக்கும்‌  செய்யக்கடவாய்‌; அதில்‌ 
கொள்ளையிட்ட பொருள்களையும்‌ 
மிருகஜீவன்களையும்‌ உங்களுக்குக்‌ 
கொள்ளையாக எடுத்துக்கொள்ளலாம்‌" 
(யோசு 8:2) என்று சொல்லுகிறார்‌. 
ஆமி பட்டணத்திலுள்ள பொருட்கள்‌, 
கர்த்தருக்கு சாபத்தீடானதல்ல. 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ எரிகோவின்மீது, 
யுத்தம்பண்ணியபோது கர்த்தருடைய 
பிரமாணம்‌ வித்தியாசமாயிருந்தது. இப்போது 
அவர்கள்‌ ஆயி பட்டணத்தின்மீது 
யுத்தம்பண்ணப்போகும்போது, கர்த்தருடைய 
பிரமாணம்‌ வேறு விதமாயிருக்கிறது. 
இஸ்ரவேல்‌. புத்திரர்‌ கர்த்தருடைய 
வார்த்தைக்கு கீழ்ப்படியவேண்டும்‌. 

கர்த்தர்‌ நமக்கு என்ன சொன்னாலும்‌, 
அதற்கு விரோதமாக நாம்‌ 
விவாதம்பண்ணக்கூடாது. கர்த்தருடைய 
சித்தத்திற்கு விரோதமாக சிந்திக்கக்கூடாது. 
அப்போது நம்முடைய ஆவிக்குரிய 
ஜீலியத்திலும்‌, நமக்கு ஜெயமுண்டாகும்‌. 

இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ எரிகோவுக்கு 
விரோதமாக  யுத்தம்பண்ணப்போனபோது, 
அவர்கள்‌ எரிகோ பட்டணத்தை ஏழுநாளும்‌ 
சுற்றி வந்தார்கள்‌. எரிகோவின்‌ அலங்கங்கள்‌ 
இடிந்து விழுந்தது. ஆயி பட்டணத்தின்மீது, 
நடைபெறப்போகும்‌ யுத்தத்தில்‌, கர்த்தர்‌ 
அதே கட்டளையைத்‌ திரும்பவும்‌ 
கொடுக்கவில்லை. இங்கு வேறு விதமான 
யுத்த ஆலோசனைகளைக்‌ கொடுக்கிறார்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 

ஏழுநாட்களாக சுற்றி வந்தார்கள்‌. 
காலஅவகாசம்‌ கிடைத்தது. இப்போது, 
கர்த்தர்‌ காலஅவகாசம்‌ எதுவும்‌ 
கொடுக்கவில்லை. யோசுவா யுத்த ஜனங்கள்‌ 
யாவரையும்‌ கூட்டிக்கொண்டு, எழுந்து ஆமி 
பட்டணத்தின்மேல்‌ உடனே போகவேண்டும்‌ 
ஆயி பட்டணத்தை ஏழுநாட்களுக்கு சுற்றி 
வரவேண்டுமென்று கர்த்தர்‌ கட்டளை 
கொடுக்கவில்லை. 


எரிகோ. பட்டணத்திலே கர்த்தர்‌ 
அற்புதம்‌ செய்தார்‌. ஏழாம்‌ நாளிலே, 
ஆசாரியர்கள்‌ எக்காளங்களை 
நெடுந்தொனியாய்‌ ஊதினார்கள்‌. இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ ஆர்ப்பரித்தார்கள்‌. எரிகோவின்‌ 
அலங்கங்கள்‌ இடிந்து விழுந்தது. இந்த 
ஜெயம்‌ கர்த்தரால்‌ உண்டாயிற்று. கர்த்தர்‌ 
ர்‌ க்‌ யுத்தம்பண்ணினார்‌. 
ஆயுதங்களை 

கர்த்தர்‌ 

ஜெயத்தைக்‌ 


எரிகோவை 
அங்கே 





i THE 
TT 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ ஆமி பட்டணத்தின்‌ 
ஜனங்களோடு யுத்தம்பண்ணும்போது. 
அவர்கள்‌ தங்களுடைய ஆயுதங்களைப்‌ 
பயன்படுத்த வேண்டும்‌. தைரியமாய்‌ 
யுத்தம்பண்‌ ணவேண்டும்‌. கர்த்தர்‌ 
கொடுக்கும்‌ யுத்த ஆலோசனைகளுக்கு 
கீழ்ப்படிந்து யுத்தம்பண்ணவேண்டும்‌. 


எரிகோவின்மீது நடைபெற்ற யுத்தத்தில்‌ 
கர்த்தர்‌ அவர்களுக்காக யுத்தம்பண்ணினார்‌. 
ஜெயத்தைக்‌ கொடுத்தார்‌. 
பட்டணத்தின்மீது 
நடைபெறப்போகும்‌ யுத்தத்தில்‌, இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ யுத்தம்பண்ணவேண்டும்‌. இந்த 
யுத்தத்திலும்‌ கர்த்தரே தம்முடைய ஐனத்திற்கு 
ஜெயத்தைக்‌ கொடுப்பார்‌. ஜெயம்‌ கர்த்தரால்‌ 
மாத்திரமே வரும்‌. 


கர்த்தர்‌ யோசுவாவுக்கு 

கப்பளையிடும்போது, இரண்டு 
காரியங்களைச்‌ சொல்லுகிறார்‌. அவையாவன 

1. அவர்‌ யுத்தஜனங்கள்‌ யாவரையும்‌ 
கூட்டிக்கொண்டு ஆயி பட்டணத்தின்மேல்‌ 
யுத்தம்பண்ணப்‌ போகவேண்டும்‌. 2. யோசுவா 
ஆயி பட்டணத்திற்கு பின்னாலே 
புதிவிடையை வைக்கவேண்டும்‌. 
யோசுவாவின்‌ யுத்த தந்திரம்‌ 
யோசு 8:8-11 


யோக 8:9. அப்பொழுது ஆணம்‌ 
போக, யோசுவாவும்‌ 
யுத்தஜனங்களும்‌ 

புறப்பட்டார்கள்‌; 

யுத்தவீரரான முப்பதினாயிரம்‌ பேரைத்‌: 
தெரிந்தெடுத்து, இராத்திரியிலே. 
அவர்களை அனுப்பி, 

யோக 4. அவர்‌. 
கட்டனையிட்டதாவது: னன்‌ 
பட்டணத்தின்‌ பின்ணாலே பதிவிருக்க 
வேண்டும்‌; பட்டணத்துக்கு. 


வெகுதூரமாய்ப்‌ போகாமல்‌, எல்லாரும்‌ 
ஆயத்தமாமிருங்கள்‌. 


யோசு [13 
என்னோடிருக்கிற சகல 
பட்டணத்தண்டையில்‌ 
சேருவோம்‌; அவர்கள்‌ முன்போல 
எங்களுக்கு எதிராகப்‌ புறப்பாட்டு 
வரும்போது, அவர்களுக்கு முன்னாக 
நாங்கள்‌ ஓடிப்யோவோம்‌. 


நானும்‌ 
ஜனங்களும்‌: 
கிட்டிச்‌ 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


யோசு 8:8. அப்பொழுது அவர்கள்‌: 
முன்போல்‌ நமக்கு முன்னாக முறித்த 
ஓடிப்போகிறார்கன்‌ என்று செல்லி, 
எங்களைத்‌ துரத்தப்‌ புறப்படுவார்கள்‌; 
நாங்களோ அவர்களைப்‌ பட்டணத்தை 
விட்டு இப்பாலே வரப்பண்ணுமட்டும்‌, 
அவர்களுக்கு முன்னாக ஓடுவோம்‌. 
யோசு 8:7. அப்பொழுது நீங்கள்‌ 
பதிவிலிருந்து: எழும்பிவத்து, 
பட்டணத்தைப்‌ பிடிக்கவேண்டும்‌; 
உங்கள்‌ தேவனாகிய கர்த்தர்‌ அதை 
உங்கள்‌ கைகளில்‌ ஒப்புக்கொடுப்பார்‌. 


யோசு 8:8, தீங்கன்‌ பட்டணத்தைப்‌ 

பாது, அதைத்‌ 
தீக்கொளுத்திப்போடுங்கள்‌; 
கர்த்ுடைய சொற்படி. செய்யுங்கள்‌; 
இதே, நான்‌ உங்களுக்குக்‌ 
கட்டனையிட்டிருக்கிறேன்‌ என்று 
சொல்லி, 


யோக 8:9, அவர்களை அனுப்பினான்‌; 
அவர்கன்‌ போய்‌, பெத்தேலுக்கும்‌ 
ஆயிக்கும்‌ நடுவே, ஆயிக்கு மேற்காகப்‌ 
யதிவிருந்தார்கன்‌; யோசுவா 
அன்றுராத்திரி. ஜனங்களுக்குள்‌. 
தங்கினான்‌. 


யோசு 8:10. 
எழுந்திருந்து, 
இலக்கம்பார்த்து, 
மூப்பரோடுங்கூட 
முன்னாலே நடத்து, 
போனான்‌. 


அதிகாலமே யோசுவா 
ஜனங்களை 
இஸ்ரவேலின்‌ 


ஜனங்களுக்கு 
ஆயியின்மேல்‌ 


யோசு 811. 
யுத்தஜனங்கன்‌ 


அவனோடிருந்த. 
எல்லாரும்‌ நடந்து, 
பட்டணத்துக்கு எதிரே வந்துசேர்ந்து, 
ஆவிக்கு. வடக்கே. 
பானயமிறங்கினார்கன்‌; அவர்களுக்கும்‌ 
ஆயிக்கும்‌ நடுவே ஒரு பன்னத்தாக்கு. 
இருத்தது. 


கர்த்தர்‌ 
பட்டணத்திற்கு பின்னாலே 
வைக்குமாறு கட்டளை கொடுக்கிறார்‌. இது 
ஒரு யுத்த தந்திரம்‌. ஆயி பட்டணத்தார்‌, 
தங்களுடைய பட்டணத்து அலங்கத்தின்மீது 
காவல்‌ காத்துக்கொண்டிருப்பார்கள்‌. 
அவர்கள்‌ இஸ்ரவேல்‌ புத்திரைப்‌ 
பார்த்தவுடன்‌, அவர்களோடு யுத்தம்பண்ண 
ஆயத்தமாயிருப்பார்கள்‌. 


யோசுவாவுக்கு, ஆயி 
ன்‌ பதிவிடையை 





i FT 
ERAT 


யோசுவா இஸ்ரவேலின்‌: 
யுத்ததனங்களை இரண்டு பிரிவாகப்‌ 
பிரிக்கிறார்‌. ஒரு பிரிவு ஆயி பட்டணத்தின்‌ 
பின்னாலே மறைவாக ஒளிந்திருக்கிறார்கள்‌. 
மற்றொரு பிரிவு ஆயிக்கு விரோதமாக 
யுத்தம்பண்ணப்போகிறார்கள்‌. இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌, யுத்தம்பண்ணப்போகும்போது, ஆயி 
புத்திரருக்கு தோற்றுபோவதுபோல, 
முதுகுகாட்டி ஓடுகிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
ஒடுவது உண்மையான 
அவர்கள்‌ ஆயி பட்டணத்தாரை 
பட்டணத்திற்கு வெளியே கொண்டு 
வருவதற்காக, இந்த யுத்த தந்திரத்தை 
பயன்படுத்துகிறார்கள்‌. ஆமி 
பட்டணத்திற்குள்ளே யுத்த புருஷர்‌ ஒருவரும்‌ 
இருக்கமாட்டார்கள்‌. 
பட்டணத்திற்குப்‌ 
பதிவிடையிலிருக்கிற 
ஆயி பட்டணத்திற்குள்‌ பிரவேசித்து, அதைப்‌ 
பிடிப்பார்கள்‌. 


முதுகுகாட்டி. 
தோல்வியல்ல. 


அவர்கள்‌ பட்டணத்தைப்‌ 
பிடிக்கும்போது, முதுகுகாட்டி ஓடின 
இஸ்ரவேல்‌ புத்திரரும்‌, திரும்பி வந்து ஆயி 
பட்டணத்தாரை  சங்காரம்பண்ணுவார்கள்‌. 
ஆமி மனுஷருக்கு குழப்பமும்‌, தோல்வியும்‌ 
உண்டாகும்‌. இதுவே கர்த்தர்‌ 
யோசுவாவுக்கு சொன்ன யுத்ததந்திரம்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கும்‌ மி 
பட்டணத்தாருக்கும்‌. ல்‌ வதம்‌ 
நடைபெறுகிறது. இது ஒரு யுத்த 
ஒத்நிகையோ அல்லது யுத்த நாடகமோ 
ஆமி பட்டணத்தார்‌ தங்கள்‌ 
அலங்கத்தின்மீது நின்று 
ல்‌ காக்கிறார்கள்‌. 


பாதுகாக்கிறார்கள்‌. 


ஆயி பட்டணத்தாரும்‌ யுத்தம்பண்ணத்‌ 
தெரிந்தவர்கள்‌. அவர்களுக்கு யுத்த 
அறிவும்‌, யுத்தம்பண்ணின அனுபவமும்‌: 
ஷன்‌ இஸ்ரவேலின்‌ யுத்த மனுஷர்‌, 

பட்டணத்திற்கு, விரோதமாக 
கப்‌ ஆயி பட்டணத்து மனுஷர்‌ 
அவர்களை வேடிக்கை பார்த்துக்கொண்டு 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


மனுஷர்‌ 
விரோதமாக. 
பட்டணத்தார்‌ 
தங்கள்‌ பட்டணத்தைவிட்டு 
இஸ்ரவேல்‌ புத்திரரோடு 
யுத்தம்பண்ணப்போகக்கூடாது. ஆனால்‌. 
ஆமி பட்டணத்தாரோ, ஏற்கெனவே 
ப்‌ கிடைத்த வெற்றியை 
தங்களுடைய மனதில்‌ 
ஆணவத்தோடிருக்கிறார்கள்‌. பட்டணத்தில்‌ 
யாரையும்‌ மீதியாக வைக்காமல்‌, 
மி பட்டணத்தார்‌ எல்லோரும்‌, 
பட்டணத்தை விட்டு வெளியேறி, இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கு விரோதமாக 
யுத்தம்பண்ணப்போகிறார்கள்‌. ஆயி 
பட்டணத்தார்‌ இந்த யுத்தத்திலே 
ஏமாந்துபோகிறார்கள்‌. அவர்கள்‌ 
ஏமாற்றப்படுகிறார்கள்‌. 


ஆமிமின்மேல்‌ போக, 
சகல. யுத்தஜனங்களும்‌ 
புறப்படுகிறார்கள்‌: யோசுவா  யுத்தவீரரான 


ஈமிரம்‌ பேரைத்‌ தெரிந்தெடுத்து, 
ஈத்திரிமிலே அவர்களை அனுப்புகிறார்‌ 
(யோசு 8:3) 


த்க்‌ 

ஈடுக்கிறார்‌. 

பின்னாலே. பதிவிருக்கவேண்டும்‌; 
பட்டணத்துக்கு வெகுதூரமாய்ப்போகாமல்‌, 
எல்லாரும்‌ ஆயத்தமாயிருங்கள்‌" (யோசு 8:4) 
என்று சொல்லுகிறார்‌. 


யோசுவா யுத்தவீரரான முப்பதினாயிரம்‌. 
பேரை தெரிந்தெடுத்து, அவர்களை 
ஆமி பட்டணத்திற்கு பின்னாலே 
பதிவிடையிருக்க அனுப்புகிறார்‌. 
முப்பதினாயிரம்‌ பேர்‌ போக, 

ஏராளமான இஸ்ரவேல்‌: 
யோகுவாவோடு கூடயிருக்கிறார்கள்‌. 


பதிவிடையிருப்பதற்கு 
அனுப்பின முப்பதினாயிரம்‌ பேரிடம்‌, 
தன்னைப்பற்றியும்‌, தன்னோடிருக்கிற 
சகல ஜனங்களைப்பற்றியும்‌, தங்களுடைய 
யுத்த உபாயங்கள்‌, தந்திரங்கள்‌ 
ஆகியவை பற்றியும்‌ சொல்லுகிறார்‌. 


யோசவாவும்‌ 
எழுந்து 


யோசுவா 





i FTE 
TT 


என்னோடிருக்கிற சகல. 
ஜனங்களும்‌ பட்டணத்தண்டையில்‌ 
கிட்டிச்சேருவோம்‌; அவர்கள்‌ முன்போல 
எங்களுக்கு எதிராகப்‌ புறப்பட்டு வரும்போது. 
அவர்களுக்கு. 
ஒடிப்போவோம்‌. 


“நானும்‌ 


நாங்களோ அவர்களைப்‌ பட்டணத்தைவிட்டு 
இப்பாலே வரப்பண்ணுமட்டும்‌, அவர்களுக்கு 
முன்னாக ஓடுவோம்‌" (யோசு 8:55) என்று 
யோசுவா சொல்லுகிறார்‌. 


இது யோசுவாவும்‌, அவரோடு 
கூடஙிருக்கிற ஜனங்களும்‌ செய்யவேண்டியது. 
அப்போது பட்டணத்திற்கு பின்னாலே, 
பதிவிடையிலிருக்கிற முப்பத்தினாயிரம்பேரும்‌ 
என்ன செய்யவேண்டுமென்று யோசவா. 
அவர்களுக்கு கட்டளை கொடுக்கிறார்‌ 


பதிவிலிருந்து. 
பட்டணத்தைப்‌ 
தேவனாகிய 
கைகளில்‌. 
பட்டணத்தைப்‌ 
அதைத்‌ 


அப்பொழுது நீங்கள்‌ 
எழும்பிவந்து, 
பிடிக்கவேண்டும்‌; 
கர்த்தர்‌ அதை 
ஒப்புக்கொடுப்பார 
பிடிக்கும்போது, 
தத்கொளுத்தி்போடுங்கள்‌; கர்த்தருடைய 
சொற்படி செய்யுங்கள்‌” (யோசு 8:7,8) என்று 
யோசுவா அவர்களுக்கு கட்டளை 
கொடுத்து, அவர்களை அனுப்புகிறார்‌ 


யிரம்‌ யுத்த மனுஷரும்‌ 
யோசுவாவின்‌ கட்டளைக்கு கீழ்ப்படிந்து 
புறப்பட்டுப்போகிறார்கள்‌. அவர்கள்‌ போய்‌. 
பெத்தேலுக்கும்‌ ஆயிக்கும்‌ நடுவே, ஆயிக்கு 
மேற்காகப்‌ பதிவிருக்கிறார்கள்‌: யோசுவா 
அன்றுராத்திரி ஜனங்களுக்குள்‌ தங்குகிறார்‌ 
(யோசு 8:9). 


உங்கள்‌ 
உங்கள்‌ 
நீங்கள்‌ 


யோசுவா 
பின்னாலே. 
பேரை பதிவிடையிலிருக்கப்பண்ணியதுபோல, 
பெத்தேலுக்கும்‌ ஆயிக்கும்‌ நடுவே மேலும்‌ 
ஐயாயிரம்பேோரை பதிவிடையில்‌ வைக்கிறார்‌. 
"யோசுவா. ஏறக்குறைய ஜயாயிரம்பேரைப்‌ 
பிரித்தெடுத்து, அவர்களைப்‌ பெத்தேலுக்கும்‌. 
ஆயிக்கும்‌ நடுவே பட்டணத்திற்கு 
மேலண்டையில்‌ பதிவிடையாக வைக்கிறார்‌” 
(யோசு 8:12). 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


யோசுவா தன்‌ கையை நீட்டும்போது, 
தீவிரமாக, தாங்கள்‌ 
இடத்திலிருந்து எழும்பி, 
ஒடிவரவேண்டும்‌. 

ஆமி பட்டணத்தைப்‌ 

அதை தீவிரத்தோடே 
தக்கொளுத்திபபோட வேண்டும்‌ (யோசு 8:19) 


யோசுவா யுத்த மனுஷர்‌ எத்தனை 
பேரை. பதிவிடையாக வைத்திருந்தார்‌ 
என்று வேதபண்டிதர்கள்‌ இரண்டுவிதமான 
விளக்கங்களைச்‌ சொல்லுகிறார்‌. 
அவையானவன : 


1 யோசுவா தன்னுடைய 
யுத்தமனுஷரை இரண்டு பிரிவாகப்‌ பிரித்து, 
இரண்டு பதிவிடையை வைத்திருந்தார்‌. 
மீதமுள்ள இஸ்ரவேல்‌ மனுஷர்‌ எல்லோரையும்‌ 
சேர்த்துக்கொண்டு யோசுவா. ஆயி 
பட்டணத்தின்மீது யுத்தம்பண்ணப்போனார்‌. 


2. யோசுவா இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
எல்லோரையும்‌ சேர்த்துக்கொண்டு, ஆமி 
பட்டணத்திற்கு விரோதமாகப்‌ போனார்‌. 
அவர்கள்‌ பட்டணத்தைச்‌ சுற்றிலும்‌ 
பாளயமிறங்கினார்கள்‌. யோசுவா அவர்களில்‌ 
ழப்பதாயிரம்‌ புருஷரை, யுத்தமனுஷராகத்‌ 
தெரிந்தெடுத்தார்‌. அவர்களில்‌ ஐயாமிரம்பேரை 
பதிவிடையிருப்பதற்காக தனியாகப்‌ 
பிரித்தெடுத்தார்‌. 

யோசுவா அதிகாலமே எழுந்திருந்து, 
ஜனங்களை இலக்கம்பார்த்து, இஸ்ரவேலின்‌ 
மூப்பரோடுங்கூட ஜனங்களுக்கு முன்னாலே. 
நடந்து, ஆயியின்மேல்‌ போகிறார்‌. 
அவரோடிருந்த யுத்தஜனங்கள்‌ எல்லாரும்‌ 
நடந்து, பட்டணத்துக்கு எதிரே வந்துசேர்ந்து, 
ஆயிக்கு வடக்கே பாளயமிறங்குகிறார்கள்‌; 
அவர்களுக்கும்‌ ஆயிக்கும்‌ நடுவே ஒரு 
பள்ளத்தாக்கு இருக்கிறது (யோசு 8:10 11). 


இஸ்ரவேலர்‌ ஆயி பட்டணத்தை 
சுட்டெரிக்கிறார்கள்‌ 
யோசு 8:12-22. 


யோசு 8:12. அவன்‌ ஏறக்குறைய 
ஓயாமிரம்பேரைப்‌ பீரித்தெடுத்து, 
அவர்களைப்‌ பெத்தேலுக்கும்‌ ஆயிக்கும்‌ 
நடுவே பட்டணத்திற்கு மேண்டையில்‌ 
பதிவிடையாக வைத்தான்‌. 





i= THE 
TT 


யோசு 8:18. பட்டணத்திற்கு வடக்கே 

சேனையையும்‌ 

மேற்கே 

பதிவிருக்கிறவர்களையும்‌ திட்டம்‌ 

பண்ணினபின்பு, யோசுவா அன்று 

ராத்திரி பன்னத்தாக்கிலே. 
போயிரு த்தான்‌. 


யோசு 8:14. ஆயியின்‌ ராஜா அதைக்‌ 
கண்டபோது, அவனும்‌ பட்டணத்தின்‌ 
மனுஷராகிய அவனுடைய சகல. 
ஜனங்களும்‌ தீவிரித்து, அதிகாலமே 
குறித்த வேளையில்‌ இஸ்ரவேலருக்கு 
எதிரே யுத்தம்பண்ணச்‌ சமனான 
வெளிக்கு நேராகப்‌ புறப்பட்டார்கள்‌; 
பட்டணத்துக்குப்‌ பின்னாலே தனக்குப்‌ 
பதிவிடை வைத்திருக்கிறதை அவன்‌: 
அறியாதிருத்தான்‌. 


யோசு 8:15. யோசுவாவும்‌ இஸ்ரவேலர்‌ 
எல்லாரும்‌ அவர்களுக்கு முன்னாக. 
முறிந்து, வணாந்தரத்துக்குப்‌ போகிற 
வழியே ஓடிப்போனார்கன்‌.. 


யோசு 816. அப்பொழுது. 
பட்டணத்துக்குவ்‌ இருந்த ஜனங்கள்‌. 
எல்லாரும்‌ அவர்களைத்‌ தூரத்தூம்படி. 
கூப்பிட்டுக்கொண்டு யோசுவாவைப்‌. 
பின்தொடர்ந்து பட்டணத்தை விட்டு 
அப்புறப்பட்டார்கள்‌. 


யோசு 8:17. ஆயியிலும்‌ பெத்தேலிலும்‌ 
'இஸ்ரவேலரைப்‌: பின்தொடராத 
மனுஷன்‌ இருந்ததில்லை; பட்டணத்தைத்‌ 
திறந்துவைத்துவிட்டு, இஸ்ரவேலரைத்‌. 
துரத்திக்கொண்டு போனார்கள்‌. 


யோக 8:18. அப்பொழுது 
யோசுவாவை நோக்கி: உன்‌ 
இருக்கிற ஈட்டியை ஆயிக்கு. 

நீட்டு அதை உன்‌ 
ஒப்புக்கொடுப்பேன்‌ 

அப்படியே யோசுவா தன்‌ கையில்‌ 
இருத்த ஈட்டியைப்‌ பட்டணத்துக்கு. 
நேராக நீட்டினான்‌. 

யோக 8:19. 

நீட்டினவுடனே, 

தீவிரமாய்த்‌ 

இடத்திலிருந்து 

பட்டணத்துக்கு வத்து, அதைப்‌ பிடித்து, 
தீவிரத்தோடே. பட்டணத்தைத்‌ 
தீக்கொளுத்தினார்கள்‌.. 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


மனுஷர்‌ 

பார்த்தபோது, இதோ, 

புகை ஆகாசத்தில்‌ 

கண்டார்கள்‌; 

அங்கும்‌ இங்கும்‌ 

ஓடிப்போகிறதற்கு அவர்களுக்கு இடம்‌ 

இல்லாமற்போயிற்று; வனாந்தரத்துக்கு 

ஓடின ஜனங்கள்‌ தங்களைத்‌ 

தொடர்த்தவர்கள்‌ முகமாய்த்‌ 
திரும்பினார்கள்‌. 


யோக 821. பதிவிருந்தவர்கள்‌. 
பட்டணத்தைப்‌ பிடித்ததையும்‌, 
பட்டணத்தின்‌ புகை எழும்புகிறதையும்‌, 
யோசுவாவும்‌ 'இஸ்ரவேலரும்‌ 
பார்த்தபோது, திரும்பிக்கொண்டு, 
ஆயியின்‌ மனுஷரை முறிய 
அடித்தார்கள்‌. 


யோசு 8:2௨. 
௬ுத்தவர்களும்‌ அவர்களுக்கு 
எதிர்ப்பட்டதினால்‌, சிலர்‌ 
இப்புறத்திதும்‌ சிலர்‌ அப்புறத்திலும்‌ 
இருந்த இஸ்ரவேலின்‌ நடுவே 
அகப்பட்டுக்கொண்டார்கன்‌; ஆகையால்‌ 
அவர்களில்‌ ஒருவரும்‌ தப்பி 
மீத்திராதபடிக்கு. அவர்களை 
வெட்டிப்போட்டு, 


பட்டணத்திலி. 


யோசுவா 
பின்னாலே. 
மனுஷர்கள்‌ 
இரகசியமாக 
போகிறார்கள்‌ 


பட்டணத்திற்கு, 
வைக்கிற 


ஆமி 
பதிவிடையாய்‌ 
யாருக்கும்‌ தெரியாமல்‌ 
பட்டணத்திற்குப்‌ பின்னாலே. 
ஆமி பட்டணத்திற்கு 
முன்பாக யோசவாவும்‌, அவரோடுகூட 
இஸ்ரவேலின்‌ யுத்த மனுஷரும்‌. 
பாளயமிறங்கியிருக்கிறார்கள்‌. 


ஆயி பட்டணத்து மனுஷர்‌ தங்களுக்கு 
பாது, 


விரோதமாக. 
யோசுவாவும்‌ 
த்‌ 


யுத்தம்பண்ண வரு 

அவருடைய மனுஷரும்‌ 

திரும்பி, அவர்களுக்கு 
காட்டி ஓடுவதற்கு 
னத னாக! யோசுவாவின்‌. 
மனுஷர்‌ வனாந்தரத்திலே ஓடும்போது 
அங்கும்‌ இங்குமாக சிதறி ஓடுகிறார்கள்‌. 
அவர்களை பின்தொடர்ந்து ஓடுகிற ஆமி 
பட்டணத்து மனுஷரும்‌ சிதறி 
பிரிந்துபோகிறார்கள்‌. 





i THE 
TT 


ஆயி பட்டணத்திற்குள்ளே யத்தமனுஷர்‌ 
ஒருவருமில்லை. 
யோசுவாவையும்‌, 
மனுஷரையும்‌ 
ஒடுகிறார்கள்‌. இந்த வேளையிலே, ஆயி 
ட்டணத்திற்‌ பின்னாலே. 

இஸ்ரவேலின்‌ 

ஆமி பட்டணத்திற்குள்‌ 
பிரவேசிக்கிறார்கள்‌. அவர்களைத்‌ தடுத்து 
நிறுத்துவதற்கு, பட்டணத்திலே ஆயியின்‌ 
மனுஷர்‌ ஒருவர்கூட இல்லை. 

இஸ்ரவேலின்‌ யுத்த மனுஷர்‌ ஆமி 
பட்டணத்தைப்‌ பிடித்து, அதை தீவிரத்தோடே 
தீக்கொளுத்துகிறார்கள்‌. பட்டணத்திலிருந்து. 
புகை வருகிறது. ஆமி பட்டணத்திற்குள்ளே. 
இருக்கிற 


தாங்கள்‌ 


எழும்புகிறதையும்‌, யோசுவாவும்‌ இஸ்ரவேலரும்‌. 
பார்த்தபோது, திரும்பிக்கொண்டு, 
ஆயியின்‌ மனுஷரை முறிய அடிக்கிறார்கள்‌ 
(யோசு 8:21) 


யோசுவா ஒரு நல்ல யுத்தவீரர்‌ 
ஏற்கெனவே இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ ஆயி 
பட்டணத்தாரிடம்‌ தோற்று ஓடிப்போனவர்கள்‌. 
புத்திரரின்‌ இருதயம்‌ 
கரைந்துபோயிருக்கிறது. 
மனுஷர்‌ எல்லோரும்‌. 
சோர்ந்துபோயிருக்கிறார்கள்‌. ஆனாலும்‌ 
யோசுவா யி பட்டணத்தின்மீது 
யுத்தம்பண்ணும்‌ முயற்சியை கைவிடவில்லை. 
தங்களுக்கு ஏற்கெனவே 
தோல்வியின்‌ மூலமாக, யோசுவா 
பாடம்‌ கற்றுக்கொள்கிறார்‌. 
தோல்வியையே, யோசுவா 
அஸ்திபாரமாக்குகிறார்‌. 
அவருடைய யுத்தமனுஷரை 
பட்டணத்திற்கு விரோதமாகப்‌ போகும்போது, 
அவர்கள்‌ முன்போல தங்களுக்கு 
எதிராக புறப்பட்டு வருவார்கள்‌ என்று 
யோசுவா அறிந்திருக்கிறார்‌ (யோசு 8:5). 


ஏற்ல்‌ 
நல்ல 


தங்களுடைய 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இஸ்ரவேலின்‌ யுத்த மனுஷரை 
பதிவிடை வைத்த பின்பு, மீதியுள்ள மனுஷரை 
ஆமி பட்டணத்திற்கு விரோதமாக பாளயம்‌ 
போடச்செய்கிறார்‌. அப்போது யோசுவா 
அன்று இராத்திரிமலே பள்ளத்தாக்கில்‌ 
போயிருக்கிறார்‌ (யோசு 813). ஒருவேளை 
ஆயி பட்டணத்தின்மீது எல்வாறு யுத்தத்தை 
ஆரம்பிப்பது என்று, பட்டணத்தை நேரில்‌ 
பார்த்து, யுத்த தந்திரங்களை 
தீர்மானம்பண்ணுவதற்கு போயிருக்கலாம்‌. 

யோசுவா பள்ளத்தாக்குக்கு தனியாகப்‌ 
போகிறார்‌. அங்கே 
கர்த்தரிடத்தில்‌ 
போயிருக்கவேண்டுமென்று வேதபண்டிதர்கள்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 

கர்த்தர்‌ யோசுவாவுக்கு யுத்த 
நடபடிகைகளை கட்டளையாகக்‌ 
கொடுக்கிறார்‌. கர்த்தர்‌ யோசுவாவை 
நோக்கி: “உன்‌ கையில்‌ இருக்கிற ஈட்டியை 
ஆமிக்கு நேராக நீட்டு: அதை உன்‌ கையில்‌ 
ஒப்புக்கொடுப்பேன்‌" (யோசு 8:18) என்று 
சொல்லுகிறார்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
பிரயாணம்பண்ணியபோது, 
கையில்‌ ஒரு கோல்‌ இருந்தது. 
அந்தக்‌ கோலை நீட்டியபோது கர்த்தர்‌ 
அற்புதமான காரியங்களைச்‌ செய்தார்‌. 
யோசுவாவின்‌ கையிலே கோலுக்குப்‌ பதிலாக 
ஒரு ஈட்டி இருக்கிறது. தன்‌ கையிலிருக்கிற 
ஈட்டியை யோசுவா ஆமி பட்டணத்திற்கு 
நேராக நீட்டலேண்டுமென்று கர்த்தர்‌ 
கட்டளை கொடுக்கிறார்‌. 


வனாந்தரத்தில்‌ 
பொச்மள்‌ 
மோசே 


யோசுவா கர்த்தருடைய கட்டளைக்கு 
கீழ்ப்படிகிறார்‌. “ஆமிமின்‌ குடிகளையெல்லாம்‌. 
சங்கரித்துத்‌ தீருமட்டும்‌, யோசுவா ஈட்டியை 
நீட்டிக்கொண்டிருந்த தன்‌ கையை 

மடக்கவில்லை" (யோசு 8:26), 
விசுவாசிகளாகிய நாமும்‌, டைய 
ஆவிக்குரிய தப கன்‌ விக்க 
நம்முடைய கரங்களை நீட்டவேண்டும்‌. 
அவர்களுக்கு விரோதமாக நீட்டிய 
நம்முடைய கரத்தை உடனே மடக்கி 
விடக்கூடாது. நம்முடைய ஆவிக்குரிய 
போராட்டத்திலே, நமக்கு ஜெயம்‌ கிடைக்கிற 
க்கும்‌, நம்முடைய பரிசுத்தமான 
சத்துருவுக்கு விரோதமாக 





f= FTE 
TT 


யோசுவா யி 
விரோதமாக 


பட்டணத்தாருக்கு 
யுத்தம்பண்ண போனார்‌. 
ஆமியின்‌ ராஜா அதைக்‌ கண்டபோது, 
அவனும்‌ பட்டணத்தின்‌ மனுஷராகிய 
அவனுடைய சகல ஜனங்களும்‌ தீவிரித்து. 
அதிகாலமே 

இஸ்ரவேலருக்கு 

சமனான வெளிக்கு நேராகப்‌ 
போகிறார்கள்‌; பட்டணத்துக்குப்‌ பின்னாலே. 
தனக்குப்‌ பதிவிடை வைத்திருக்கிறதை ராஜா 
அறியாதிருக்கிறான்‌. 


| யோசுவாவும்‌ இஸ்ரவேலர்‌ 
அவர்களுக்கு முன்னாக 
வனாந்தரத்துக்குப்‌ போகிற 
ஒடிப்போகிறார்கள்‌ 
பட்டணத்துக்குள்‌ 

எல்லாரும்‌. அவர்களைத்‌ 
கூப்பிட்டுக்கொண்டு. 
பின்தொடர்ந்து 
அப்புறப்பட்டுப்போகிறார்கள்‌. லும்‌ 
பெத்தேலிலும்‌ இஸ்ரவேலரைப்‌ பின்தொடராத 
மனுஷன்‌ ஒருவருமில்லை. பட்டணத்தைத்‌ 
திறந்துவைத்துவிட்டு, இஸ்ரவேலரைத்‌ 
துரத்திக்கொண்டு. போகிறார்கள்‌ 
(யோசு 8114-17). 


எல்லாரும்‌ 


யோசுவா. ஆமி பட்டணத்தா 
முன்பாக தன்னை “ஒப்புக்கொடுப்ப 
ஒப்புக்கொடுத்து. யுத்தத்திலே வெற்றி 
பெறுகிறார்‌. நடைபெற்ற சம்பவத்தை நாம்‌ 
பார்க்கும்போது. ஆரம்பத்திலே 
யோசுவாவுக்கு தோல்வி ஏற்பட்டதுபோல 
இருக்கும்‌. ஆனால்‌ அந்த யுத்தத்தில்‌ 
யோசுவா ஜெயித்தார்‌ 


நம்முடைய. கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்துவும்‌, கல்வாரி சிலுவையிலே 
தம்முடைய தலையைத்‌ தாழ்த்தி, தம்முடைய 
ஜீவனை ஒப்புக்‌! த்தார்‌. இதைப்‌ 
பார்க்கும்போது. இயேசுகிறிஸ்துவை மரணம்‌ 
ஜெயித்ததுபோல இருக்கும்‌. 
இயேசுகிறிஸ்துவும்‌, அவருடைய ஊழியமும்‌, 
அவருடைய ராஜ்யமும்‌ அழிந்துபோன துபோல. 
இருக்கும்‌. ஆனால்‌ இயேசுகிறிஸ்துவோ, 
மூன்றாம்‌. நாளில்‌ உயிரோடு 
எழும்புகிறார்‌. அந்தகார வல்லமைகளுக்கு 
விரோதமாய்‌ யுத்தம்பண்ணுகிறார்‌. 
கிறிஸ்துவானவர்‌ தம்முடைய மரணத்தின்‌ 
மூலமாய்‌, சாத்தானையும்‌, அவனுடைய 
அந்தகார சக்திகளையும்‌ முறியடிக்கிறார்‌. 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சாத்தான்‌ இயேசுகிறிஸ்துவின்‌ 
குதிங்காலை. நசுக்கினான்‌. 
கிறிஸ்துவானவரோ பாம்பாகிய பிசாசானுடைய 


தாழ்த்துகிறார்‌. 
பிதாவானவர்‌ அவரை உயர்த்துகிறார்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ எல்லோருமே. 
யோசுவாவுக்கு கீழ்ப்படிகிறார்கள்‌. யோசுவா 
இஸ்ரவேல்‌ ஜனங்களிடம்‌, “நீங்கள்‌ 
பட்டணத்தைப்‌ பிடிக்கும்போது, அதைத்‌ 
தீக்கொளுத்திப்போடுங்கள்‌: கர்த்தருடைய 
சொற்படி செய்யுங்கள்‌: இதோ, நான்‌ 
உங்களுக்குக்‌ கட்டளையிட்டிருக்கிறேன்‌' 
என்று சொல்லி, அவர்களை அனுப்புகிறார்‌; 
க போய்‌, பெத்தேலுக்கும்‌ ஆயிக்கும்‌ 
ஆமிக்கு மேற்காகப்‌ 
னககள்‌ (யோசு 8:89). 
புத்திரர்‌ 


இஸ்ரவேல்‌. ஒருவர்கூட 
யோசுவாவுக்கு விரோதமாக 
முறுமுறக்கவில்லை 

ஈசுவாவோடு 


அவர்களில்‌ யாரும்‌ 
வாக்குவாதம்பண்ணவுமில்லை. 


யோசுவா இஸ்ரவேலின்‌ 
மனுஷருக்கு கட்டளை கொடுத்திட்டு 
அவர்‌ தன்னுடைய பாளயத்திலே. 
ஒய்வெடுக்கப்போகவில்லை. அவரும்‌ 
யுத்தத்தில்‌ பங்குபெறுகிறார்‌. யோசுவா 
அதிகாலமே எழுந்திருந்து, ஜனங்களை 
இலக்கம்பார்த்து, இஸ்ரவேலின்‌ 
மூப்பரோடுங்கூட ஜனங்களுக்கு முன்னாலே 
நடந்து, ஆயியின்மேல்‌ போகிறார்‌ 
(யோசு 8:10). 


இஸ்ரவேலின்‌ யுத்த ஜனங்கள்‌ 
யோசுவாவைப்‌ பின்பற்றுகிறார்கள்‌. 
அவருடைய கட்டளைகளுக்கெல்லாம்‌. 
கீழ்ப்படிகிறார்கள்‌. யோசுவாவோடே 
கூடமிருந்த  யுத்தஜனங்கள்‌ 
நடந்து, பட்டணத்துக்கு 

வந்துசேர்ந்து. ஆயிக்கு 

பாளயமிறங்குகிறார்கள்‌ (யோக 831) 





f= FTE 
TT 


யோசுவா ஆயி பட்டணத்தின்மீது. 
முதன்முதலாக யுத்தம்பண்ணியபோது, ஆயி 
பட்டணத்தை வேவுபார்க்கும்படி வேவுகாரரை 
அனுப்பினார்‌. அவர்கள்‌ 
யோசுவாவினிடத்தில்‌ திரும்பிவந்து, அவரை 
நோக்கி: ஜனங்கள்‌: எல்லாரும்‌ 
போகவேண்டியதில்லை; 

இரண்டாயிரம்‌ மூவாயிரம்பேர்‌ போய்‌ 

முறிய அடிக்கலாம்‌; எல்லா 

அங்கே போகும்படி 

வேண்டியதில்லை: 

கொஞ்சம்பேர்தான்‌" என்றார்கள்‌ (யோசு 7:3). 


அப்படியே ஜனங்களில்‌ ஏறக்குறைய 
முலாம்‌ அல்லிடத்திற்குப்‌ போனார்கள்‌: 
ஆனாலும்‌ அவர்கள்‌ ஆமியின்‌ மனுஷருக்கு 
முன்பாக முறிந்தோடினார்கள்‌. ஆமியின்‌ 
மனுஷர்‌ அவர்களில்‌ ஏறக்குறைய 
முப்பத்தாறுபேரை வெட்டிப்‌ போட்டார்கள்‌ 
(யோசு 7:45) 


யோசுவா ஆமி பட்டணத்திற்‌ 
விரோதமாக இரண்டாம்‌ முறையாக யுத்தம்‌ 
பண்ணப்போகிறார்‌. இப்போது அவர்‌ 
மூவாயிரம்‌. பேரை யுத்தத்திற்கு 
அனுப்பவில்லை. இஸ்ரவேலிலுள்ள சகல யுத்த 
ஜனங்களையும்‌ யுத்தத்திற்கு அனுப்புகிறார்‌ 
யோசுவா யுத்த வீரரான முப்பதினாயிரம்பேரை 
ஆயி பட்டணத்தின்மீது நடைபெற்ற 
யுத்தத்திலே பயன்படுத்தியிருக்கவேண்டும்‌ 

யோசுவாவம்‌ அவரோடு கூடமிருக்கிற 
யுத்த மனுஷரும்‌, ஆயி பட்டணத்திற்கு 
விரோதமாக யுத்தம்‌ பண்ணப்போகும்போது, 
அவர்களுக்கு முன்னாக முறிந்து, 
வனாந்தரத்திற்குப்போகிற வழியில்‌ 
ஒடிப்போகிறார்கள்‌. அவர்கள்‌ ஓடிப்போவதை 
ஆமி பட்டணத்தார்‌ பார்த்து. “முன்போல. 
நமக்கு முன்னாக முறிந்து ஓடிப்போகிறார்கள்‌” 
(யோசு 8:6) என்று ஏளனமாயும்‌, 
இறுமாப்பாயும்‌ பேசுகிறார்கள்‌. 


மதிமீனனுடைய பெலமும்‌ 
பராக்கிரமமும்‌ அவனை அழித்துப்போடும்‌. 
அவனுடைய ஐசுவரியம்‌ அவனுக்குத்‌ தீங்கு 
விளைவிக்கும்‌. மதியீனன்‌ தனக்கு அழிவு 
உண்டாகவே தன்னைக்‌ குறித்து 
பெருமைப்படுகிறான்‌. தனக்கு 
கேடுண்டாகவே மதியீனன்‌ தன்‌ 
இருதயத்தைக்‌ கடினப்படுத்துகிறான்‌. 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


யோசுவாவும்‌, இஸ்ரவேலர்‌ எல்லாரும்‌ 
ஆயி பட்டணத்தாருக்கு முன்னாக முறிந்து, 
வனாந்தரத்திற்குப்போகிற வழியே 
ஓடிப்போகிறார்கள்‌. 

பின்னாக பதிவிருந்தவர்களோ, 
பட்டணத்தைப்‌ பிடிக்கிறார்கள்‌. 
தீக்கொளுத்துகிறார்கள்‌. பட்டணத்தில்‌ புகை 
எழும்புகிறது. யோசுவாவும்‌ இஸ்ரவேலரும்‌ 
அதைப்‌ பார்த்தபோது, திரும்பிக்கொண்டு 
ஆமியின்‌ மனுஷரை முறியடிக்கிறார்கள்‌. 


பட்டணத்திலிருந்தவர்களும்‌ அவர்களுக்கு 
எதிர்ப்பட்டதினால்‌, சிலர்‌ இப்புறத்திலும்‌ சிலர்‌ 
அப்புறத்திலும்‌ இருந்த இஸ்ரவேலின்‌ நடுவே 


வெட்டிப்போடுகிறார்கள்‌ 
(யோசு 8:22). 


கொன்னைப்பொருன்‌ 
யோசு 8:28-29. 


யோசு 8:29. ஆயியின்‌ 
உயிரோடேபிடித்து, 
யோசுவாவினிடத்தில்‌ 
கொண்டுவந்தார்கள்‌. 


ப்ட்‌ 


யோசு 8:24, 
வனாத்தரவெளியிலே 
துரத்தின ஆயியின்‌' 
குடிகளையெல்லாம்‌. வெட்டித்‌ 
தீர்ததபோதும்‌, அவர்கள்‌ அனைவரும்‌ 
'நாசமாகுமட்டும்‌ பட்டயக்கருக்கினால்‌ 
விழுந்து இறத்தபோதும்‌, 
இஸ்ரவேலர்‌ எல்லாரும்‌ ஆயிக்குத்‌ 
திரும்பி, அதைப்‌ பாட்டயக்கருக்கினால்‌ 
சங்கரித்தார்கள்‌. 


இஸ்ரவேலர்‌ 
தங்களைத்‌: 


யோசு 8:25. அத்நானிலே ஆணும்‌ 
ஆயியின்‌ மனுஷர்‌ 
பன்னீராயிரம்யேர்‌ 


ஆயியின்‌ 
சங்கரித்துத்‌ 
சட்டியை 
கையை 


குடிகனையெல்லாம்‌ 


தீருமட்டும்‌, யோசுவா. 
'நீட்டிக்கொண்டிருத்த தன்‌: 
மடக்கவில்லை.. 





i FTE 
TT 


யோசு 8:27. கர்த்தர்‌ யோசுவாவுக்குக்‌ 
கட்டனையிட்ட, வார்த்தையின்படி, 
மிருகஜீவனையும்‌ அந்தப்‌ பட்டணத்தின்‌ 
கொள்ளையையும்மாத்திரம்‌ 
இஸ்ரவேலர்‌ எடுத்துக்கொண்டார்கன்‌. 


யோசு 8:28. யோசுவா ஆயியைச்‌. 
சுட்டெரித்து, அதை இந்நான்வரைக்கும்‌ 
என்றைக்கும்‌ 


யோக 8:29, ஆயியின்‌ ராஜாவை 
ஒரு மரத்திலே தாக்கிப்போடுவித்து, 
சாயங்காலமட்டும்‌. அதிலே. 
தொங்கவிட்டான்‌; சூரியன்‌ அஸ்தமித்த 
பின்பு. யோசுவா அவன்‌ உடலை 
மரத்தைவிட்டு இறக்கச்‌ சொன்னான்‌; 
அதைப்‌ பட்டணவாசலில்‌ போட்டு, 
இத்நான்வரைக்கும்‌ இருக்கிற பெரிய 
கற்குவியலை அதின்மேல்‌ குவித்தார்கள்‌. 


இஸ்ரவேல்‌  புத்திரருக்கு ஆமி 
பட்டணத்தின்மீது, ஜெயமுண்டாயிற்று. 
பதிவிருந்தவர்கள்‌ பட்டணத்தைப்‌ 
பிடித்தார்கள்‌. பட்டணத்தை தீயிட்டு 
கொழுத்தினார்கள்‌ (யோசு 8:23). 

யோசுவாவும்‌ இஸ்ரவேலர்‌ 
அவர்களுக்கு முன்னாக. 
வனாந்தரத்துக்குப்‌ போகிற 
ஒடிப்போனார்கள்‌ (யோசு 815) 


எல்லாரும்‌. 
முறிந்து, 
வழியே 


, பட்டணத்துக்குள்‌ இருந்த ஜனங்கள்‌ 
எல்லாரும்‌... அவர்களைத்‌ 
கூப்பிட்டுக்கொண்டு 

பின்தொடர்ந்து 

அப்புறப்பட்டார்கள்‌. 


பட்டணத்தைத்‌ 
இஸ்ரவேலரைத்‌. 
போனார்கள்‌ 

(யோசு 816,17). 


ஆயிமின்‌ மனுஷர்‌ பின்னிட்டுப்‌ 
பார்த்தபோது, இதோ, பட்டணத்தின்‌ புகை 
ஆகாசத்தில்‌ எழும்புகிறதைக்‌ கண்டார்கள்‌; 
அப்பொழுது அங்கும்‌ இங்கும்‌ 
ஒடிப்போகிறதற்கு அவர்களுக்கு இடம்‌ 
இல்லாமற்போயிற்று: வனாந்தரத்துக்கு ஓடின 
ஜனங்கள்‌ தங்களைத்‌ தொடர்ந்தவர்கள்‌ 
முகமாய்த்‌ திரும்பினார்கள்‌. பதிவிருந்தவர்கள்‌ 
பட்டணத்தைப்‌ பிடித்ததையும்‌, 


பட்டணத்தின்‌ புகை எழும்புகிறதையும்‌, 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


யோசுவாவும்‌ இஸ்ரவேலரும்‌ பார்த்தபோது, 
திரும்பிக்கொண்டு, ஆயியின்‌ மனுஷரை 
முறிய அடித்தார்கள்‌ (யோசு 8:20,21) 


வனாந்தரவெளியிலே 

த்‌ ஆமியின்‌ 

குடிகளையெல்லாம்‌ வெட்டித்‌ தீர்ந்தபோதும்‌, 
அவர்கள்‌ அனைவரும்‌ நாசமாகுமட்டும்‌. 
பட்டயக்கருக்கினால்‌ விழுந்து இறந்தபோதும்‌, 
இஸ்ரவேலர்‌ எல்லாரும்‌ ஆயிக்குத்‌ திரும்பி, 
அதைப்‌ பட்டயக்கருக்கினால்‌ சங்கரித்தார்கள்‌. 
அந்நாளிலே ஆணும்‌ பெண்ணுமாக ஆயியின்‌ 
மனுஷர்‌ எல்லாரும்‌ பன்னீராமிரம்பேர்‌ 
விழுந்தார்கள்‌ (யோசு 8:24,25). 


ஆமியின்‌ 


நீட்டிக்கொண்டிருந்த 
மடக்கவில்லை (யோசு 8:26). 
கெயிக்கந்த பட்ட 
சங்காரம்பண்ணுவதாக. 
இஸ்ரவேல்‌. புத்திரரை 
உற்சாகப்படுத்துவதற்காகவும்‌, அவர்களை 
தைரியப்படுத்துவதற்காகவும்‌, யோசுவா தன்‌ 
கையிலே ஈட்டியைப்‌ பிடித்‌; அதை 
மடக்காமல்‌ நீட்டிக்கொண்டிருந்தார்‌. 


யோசுவாவின்‌ 


மனுஷரை 
நீட்டப்படவில்லை. 


யுத்தம்‌ கர்த்தருடைய 
பிரகாரமாக 
ஆமியின்‌ 


ன்‌ 
முடியவடையவேண்டும்‌. 
குடிகளையெல்லாம்‌ சங்கரித்து தீரவேண்டும்‌ 
என்பது கர்த்தருடைய சித்தம்‌. கர்த்தருடைய 
சித்தம்‌ நிறைவேறும்‌ வரையிலும்‌ யோசுவா, 
ஈட்டியை நீட்டிக்கொண்டிருந்த தன்‌ கையை 
மடக்கவில்லை. 


யோசுவாவின்‌ ஈட்டி யுத்தத்திலே 
யாரையும்‌ He 
அவருடைய நீட்டப்பட்ட 
கர்த்தருடைய உதவியை எதிர்பா்பபதற்கும்‌ 
கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்கும்‌ 
அடையாள மாயிருக்கிறது. இஸ்ரவேலின்‌ 
யுத்தமனுஷர்‌ எல்லோரும்‌, 
கர்த்தரிடத்திலிருந்து உதவியைப்‌ 
பெற்றுக்கொண்டு யுத்தம்‌ பண்ணவேண்டும்‌. 
என்றும்‌, கர்த்தர்‌ கொடுத்த உதலிக்காக 
அவருக்கு நன்றி சொல்லி துதிக்கவேண்டும்‌ 
என்றும்‌ யோசுவா தன்னுடைய 
யுத்த மனுஷருக்கு, நீட்டப்பட்ட ஈட்டியின்‌ 
மூலமாய்‌ அடையாளமாகச்‌ சொல்லுகிறார்‌. 





f= FTE 
ETT 


கர்த்தர்‌ யோசுவாவுக்குக்‌ கட்டளையிட்ட 
வார்த்தையின்படி, மிருகதீவனையும்‌ அந்தப்‌ 
பட்டணத்தின்‌ கொள்ளையையும்மாத்திரம்‌ 
இஸ்ரவேலர்‌ எடுத்துக்கொண்டார்கள்‌. 
யோசுவா ஆயியைச்‌ சுட்டெரித்து, அதை 
இந்நாள்வரைக்கும்‌ இருக்கிறபடி என்றைக்கும்‌ 
பாழாய்க்கிடக்கும்‌ மண்மேடாக்கிப்போட்டார்‌. 
(யோசு 8:27.28) 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ எரிகோ 
பட்டணத்தையும்‌, ஆயி பட்டணத்தையும்‌ 
யுத்தத்திலே ஜெயித்து அவற்றைப்‌ 
பிடித்தார்கள்‌. ஆனாலும்‌ அவர்கள்‌ 
பட்டணங்களிலே வாசம்பண்ணுவதற்கு 
கர்த்தர்‌ அனுமதி கொடுக்கவில்லை. 
இஸ்ரவேலர்‌ னும்‌ தங்கள்‌ 
கூடாரங்களிலேயே "குடியிருக்க வேண்டும்‌. 
என்பது கர்த்தருடைய  சித்தமாயிருக்கிறது. 
ஆகையினால்‌ அவர்கள்‌ எரிகோ 
பட்டணத்தை அழித்துப்போட்டதுபோல, ஆமி 
பட்டணத்தையும்‌ அக்கினியினால்‌ 
சுட்டெரித்துப்போடுகிறார்கள்‌. 


ஆமி பட்டணத்தின்‌ ராஜாவும்‌, 
அவனுடைய யுத்த மனுஷரும்‌ யோசுவாவையும்‌, 
யோசுவோடு கூடமிருந்த யுத்த வீரரையும்‌ 
துரத்திக்கொண்டு. போனார்கள்‌. 
வனாந்தரத்திற்கு ஓடின இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 
தங்களைத்‌ தொடர்ந்தவர்கள்‌ முகமாய்த்‌ 
திரும்பினார்கள்‌ யோசுவாவும்‌ இஸ்ரவேலரும்‌ 
தங்களைப்‌ பின்தொடர்ந்தவர்கள்‌ பக்கமாகத்‌ 
திரும்பி அவர்களை முறியடித்தார்கள்‌. 

இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ ஆமி 
பட்டணத்தின்‌ ராஜாவை உயிரோடு பிடித்து, 
அவனை யோசுவாவினிடத்தில்‌ கொண்டு 
வந்தார்கள்‌. யோசுவா ஆயிமின்‌ ராஜாவை 
ஒரு மரத்திலே 'தூக்கிப்போடுவித்து. 
சாயங்காலமட்டும்‌ அதிலே தொங்கவிட்டார்‌; 
சூரியன்‌ அஸ்தமித்தபின்பு யோசுவா அவன்‌ 
உடலை மரத்தைவிட்டு இறக்கச்‌ சொன்னார்‌: 
அதைப்‌ பட்டணவாசலில்‌ போட்டு, 
இந்நாள்வரைக்கும்‌ 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ ஆயி பட்டணத்தின்மீது 
முதல்‌ விசையாக வுத்தம்பண்ணியபோது, 
ஆமியின்‌ ராஜா இஸ்ரவேல்‌ 
புத்திரரில்‌ ஏறக்குறைய முப்பத்தாறுபேரை 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


பட்டயத்தினால்‌. 
செய்தரக்கவேண்டும்‌. பப்ப மித்தல்‌ 
ஆமியின்‌ ராஜாவுக்கு கடுமையான 
தண்டனை கொடுக்கப்பட்டது என்று சரித்திர 
ஆசிரியர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. 


பலிபீடம்‌ 
யோசு 8:30,31 


காக 840, அம்பொழுது வேர்கவா 
தாசனா மோசே. 


மூதி! டி 

பர்வதத்தில்‌ இஸ்ரவேலின்‌ தேவனாகிய 
கர்த்தருக்கு. இருப்பாயுதம்படாத 
முழுக்கற்களால்‌ ஒரு பலிபீடத்தைக்‌ 
கட்டினான்‌. 


யோசு 8:31. அதின்மேல்‌ கர்த்தருக்கு 
சர்வாங்க த௲னபலிகளைச்‌ செலுத்தி, 
சமாதானபலிகளையும்‌ இட்டார்கள்‌. 
புத்திரர்‌ கானான்‌ 
தேசங்களோடு 
யுத்தங்களுக்கு 
கர்த்தரையும்‌, 
பிரமாணத்தையும்‌ 
மறக்கவில்லை. கர்த்தருக்கு பலிபீடம்‌ கட்டி 
அவருக்கு சமாதான பலிகளையும்‌, சர்வாங்க 
தகனபலிகளையும்‌ செலுத்துகிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ மனுஷருக்கு 
பட்டணத்தின்மீது ஜெயம்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ ஆமி பட்டணத்தாருக்கு 
விரோதமாக. யுத்தம்பண்ணினாலும்‌, 
தங்களுக்கு கர்த்தராலே ஜெயம்‌ 
உண்டாயிற்று என்பதை இஸ்ரவேலின்‌. 
மனுஷர்‌ அங்கீரிக்கிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ ஆமி பட்டணத்தை 
சுட்டெரித்துவிட்டு, அதன்‌ 
கொள்ளைப்பொருளோடு, தங்களுடைய 
கூடாரத்திற்கு வருகிறார்கள்‌. அங்கே ஏபால்‌ 
பர்வதம்‌ இருக்கிறது. யோசுவா மற்றொரு 
யுத்தத்தை உடனே ஆரம்பிக்கவில்லை. 
யுத்தத்திற்கு மேல்‌ யுத்தம்பண்ணுவதற்கு. 
பதிலாக, யோசுவா இப்போது கர்த்தருடைய 
நியாயப்பிரமாணத்தைத்‌ தியானிக்கிறார்‌. 
ஏபால்‌ பர்வதத்திலே கர்த்தருக்கு 
ஒரு பலிபீடத்தைக்‌ கட்டுகிறார்‌. 





i THE 
ETT 


யோசுவா, கர்த்தரின்‌ தாசனாகிய 
மோசே இஸ்ரவேல்‌ புத்திரருக்குக்‌ கட்டளை 
யிட்டபடியும்‌, மோசேயின்‌ நியாயப்பிரமாண 
புஸ்தகத்தில்‌ எழுதியிருக்கிறபடியும்‌, ஏபால்‌ 
பர்வதத்தில்‌ இஸ்ரவேலின்‌ தேவனாகிய 
கர்த்தருக்கு இருப்பாயுதம்படாத 
முழுக்கற்களால்‌ ஒரு பலிபீடத்தைக்‌ 
கட்டுகிறார்‌. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌, அந்த 
பலிபீடத்தின்மேல்‌ கர்த்தருக்கு 
சர்வாங்க. த௲னபலிகளைச்‌ செலுத்தி, 
சமாதானபலிகளையும்‌ இடுகிறார்கள்‌ 
(யோசு 8:30.31). 


நியாயப்பிரமாண புஸ்தகத்திலே 
ஆசீர்வாதமும்‌ எழுதப்பட்டிருக்கிறது. 
சாபமும்‌ எழுதப்பட்டிருக்கிறது. யோசுவா 
நியாயப்பிரமாண புஸ்தகத்தில்‌ 
எழுதப்பட்டிருக்கிற எல்லா வார்த்தைகளையும்‌ 
வாசிக்கிறார்‌. அதில்‌ எழுதியிருக்கிறபடி 
கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தைக்‌ கட்டுகிறார்‌. 
த்திரர்‌ கர்த்தர்மீது 
மாமிருக்கிறார்கள்‌. 

கர்த்தரைக்‌ கனம்பண்ணுகிறார்கள்‌. 
கானான்‌ தேசம்‌ மிகவும்‌ பெரியது. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ சுதந்தரிக்கவேண்டிய 
தேசங்கள்‌ இன்னும்‌ அதிகமாயிருக்கிறது. 
அவர்கள்‌ பண்ண வேண்டிய யுத்தங்களும்‌: 
இன்னும்‌ அநேகமாயிருக்கிறது. ஆனாலும்‌ 


முக்கியத்துவம்‌ கொடுக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
கர்த்தரோடு ஐக்கியமாயிருப்பதற்கு தங்கள்‌ 
நேரத்தை செலவு பண்ணுகிறார்கள்‌. 


தேவனுடைய 
நீதியையும்‌ 
அப்பொழுது இவைகளெல்லாம்‌ 


தேடுங்கள்‌, 
ங்களுக்‌ கூடக்‌ கொடுக்கப்படும்‌” 


உங்களுக்குக்‌ 
(மத்‌ 6:33) 


தம்மை உண்மையாய்‌ ஆராதிக்கிறவர்‌ 
களையும்‌, தமக்கு உண்மையாய்‌ ஊழியம்‌ 
செய்கிறவர்களையும்‌ கர்த்தர்‌ 
ஆசிர்வதிக்கிறார்‌. அவர்களைப்‌ பாதுகாத்து 


கானான்‌ தேசத்தார்‌ மூலமாய்‌ 
ஜனத்திற்கு ஆபத்து அதிகமாயிருக்கிறது. 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


ஆனாலும்‌ அவர்கள்‌, ஏபால்‌ பர்வதத்திலே 
கர்த்தருக்கு பலிபீடத்தைக்‌ கட்டி, அவருக்கு 
தக௲னபலிகளை செலுத்துகிறார்கள்‌. சமாதான 
பலிகளையிட்டு கர்த்தரை ஆராதிக்கிறார்கள்‌. 
கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திர பாதுகாக்கிறார்‌. 
அவர்களை ஆசீர்வதிக்கிறார்‌. 

கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
தமக்கும்‌ இடையே 
பண்ணியிருக்கிறார்‌. 
உடன்படிக்கையை 
புதுப்பித்துக்கொள்கிறார்‌. கர்த்தருடைய 
உடன்படிக்கையின்‌ பிரகாரமாகவே, இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கு, எரிகோ பட்டணத்தின்மீதும்‌, 
ஆமி பட்டணத்தின்மீதும்‌ ஜெயம்‌ கிடைத்தது. 

இஸ்ரவேல்‌ புத்திர்‌ கர்த்தரை 
நம்பவேண்டும்‌. அவர்கள்‌ கர்த்தருக்கு 
உண்மையுள்ளவர்களாயிருக்கவேண்டும்‌. 
அப்போது கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்காக, அவர்களுடைய 
சத்துருக்களோடு யுத்தம்பண்ணுவார்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய ஜனத்திற்கு வாக்குப்பண்ணின 
கானான்‌ தேசத்தை முழுவதுமாக 
சுதந்தரிப்பதற்கு, கர்த்தர்‌ தம்முடைய 
ஜனத்திற்கு உதவிசெய்வார்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தருக்கு, 
கீழ்படிய கற்றக்கொள்கிறார்கள்‌. இஸ்ரவேல்‌ 
ஜனங்களிடத்‌ பெலமும்‌, ஆயுதமும்‌ 
கந்தல்‌ மாத்திரம்‌ போதாது. 
அவர்களிடத்தில்‌ கர்த்தருக்குப்‌ பயப்படும்‌ 
பயமும்‌, கர்த்தர்மீது திடநம்பிக்கையும்‌, 
கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதும்‌ 
இருக்கவேண்டும்‌. கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல்‌, 
அவருடைய ஆசீர்வாதங்களைப்‌ பெற்றுக்‌ 
கொள்ளமுடியாது. கர்த்தருடைய 
உடன்படிக்கைக்கு அடையாளமாகவே, 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ ஏபால்‌ பர்வத; 
கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தைக்கட்டுகிறார்கள்‌. 
யோசுவா, இஸ்ரவேலின்‌ தேவனாகிய 
கர்த்தருக்கு, இருப்பாயுதம்‌ படாத 
முழுக்கற்களால்‌ ஒரு பலிபீடத்தைக்‌ 
கட்டுகிறார்‌. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ அந்த 
பலிபீடத்தின்மேல்‌ கர்த்தருக்கு சர்வாங்க 
எச்‌ செலுத்துகிறார்கள்‌. 
பலிகளை இடுகிறார்கள்‌. 
தங்களை அர்ப்பணிப்பதற்கு 
பலிபீடத்திலே பலிகளை 
செலுத்துகிறார்கள்‌. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
ஒவ்வொருவரும்‌ தங்களை கர்த்தருக்கு 
'ஜீவபலியாக சமர்ப்பிக்கவேண்டும்‌. 


புத்திரருக்கும்‌ 
உடன்படிக்கை 

அந்த 
இங்கே 


கர்த்தர்‌ 


சமாதான: 
கர்த்தருக்கு 
அையாளம்க, 





f= a 
TT 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ பலிபீடத்திலே 
செலுத்தும்‌ பலிகள்‌, 
அடையாளமாயிருக்கிறது. 
பலிபீடமாகவும்‌, பலிபீடத்திலே செலுத்தப்படும்‌ 
பலிகளாகவும்‌ இருக்கிறார்‌. புதியஏற்பாட்டுக்‌ 
காலத்தில்‌, குமாரனாகிய இயேசுகிறிஸ்து. 
பிதாவாகிய தேவனுக்கும்‌ மனுஷருக்கும்‌ 
நடுவே மத்தியஸ்தராயிருக்கிறார்‌. கல்வாரி 
சிலுவையிலே கிறிஸ்துவானவர்‌ தம்மையே 
பாவநிவாரண பலியாக ஒப்புக்கொடுத்தார்‌. 

யோசுவா... ஏபால்‌  பர்வதத்திலே. 
கர்த்தருக்கு பலிபீடம்‌ கட்டுகிறார்‌. யோசுவா 
ஏபால்‌ மலையிலே, நியாயப்பிரமாணத்தில்‌: 
சொல்லப்பட்டிருக்கிற,  சாபவார்த்தைகளை 
வாசிக்கிறார்‌. அந்த  சாபங்களெல்லாம்‌ 
நிவிர்த்தி பண்ணப்படவேண்டும்‌. 
பாவங்களையும்‌ சாபங்களையும்‌ நிவிர்த்தி 
பண்ணுவதற்காக, சர்வாங்க தகனபலிகளை 
செலுத்தவேண்டும்‌. இதற்காகவே யோகவா, 
ஏபால்‌ பர்வதத்திலே, கர்த்தருக்கு 
சர்வாங்கதகனபலிகளை செலுத்துவதற்காக, 
அங்கே ஒரு பலிபீடத்தைக்‌ கட்டுகிறார்‌. 


மெர்சி அவரை மகிமைப்படுத்துகிறார்கள்‌. 


தங்களுக்கு யுத்தங்களில்‌ 
ஜெயத்திற்காக அவர்கள்‌ 
நன்றியோடு துதிக்கிறார்கள்‌. 
பலிபீடத்தைக்‌ கட்டி, அதற்கு யேகோவாநிசி 
என்று பேரிட்டார்‌" (யாத்‌ 17:15). 


கிடைத்த 


பலிபீடம்‌ எப்படி 
கட்டவேண்டும்‌ என்றும்‌ நியாயப்பிரமாண 
புஸ்தகத்தில்‌ | எழுதப்பட்டிருக்கிறது. 
கர்த்தருடைய பலிபீடத்தை இருப்பாயுதம்‌. 
படாத முழுக்கற்களால்‌ கட்டவேண்டும்‌ 


கர்த்தருக்கு 


“எனக்குக்‌ கல்லினால்‌ பலிபீடத்தை: 
உண்டாக்கவேண்டுமாகில்‌, அதை வெட்டின 
கல்லுகளால்‌ கட்டவேண்டாம்‌: அதின்மேல்‌ 
உளியிட்டவுடனே, அதை அசுசிப்படுத்துவாய்‌"' 
(யாத்‌ 20:25) 


வெட்டப்படாத முழுக்கல்லினால்‌ 
உண்டாக்கப்படும்‌ பலிபீடம்‌ அழகாமிருக்காது. 
அதில்‌ அலங்கார வேலைகள்‌ எதுவும்‌ 
செய்யப்பட்டிருக்காது. இயற்கையாகவும்‌, 
இயல்பாகவும்‌, தெளிவாகவும்‌ 
இருக்கும்‌. இந்தபலி பீடமே. 
கர்த்தருக்கு பலிகளைச்‌ செலுத்துவதற்கு: 
உகந்தது. கர்த்தர்‌ ப்படிப்பட்‌ 


ஆராதனையில்‌ பிரியமாயிருக்கிறார்‌. 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தருக்கு பலிகளை செலுத்தி அவரைத்‌ 
தொழுதுகொள்கிறவர்கள்‌, ஆவியோடும்‌ 
உண்மையோடும்‌ தொழுதுகொள்ள வேண்டும்‌. 


'நியாயப்பிரமாண புஸ்தகம்‌ 
யோசு 8:82-95 


யோசு 8:32. இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு. 
முன்பாக மோசே எழுதியிருந்த: 
தியாயப்பிரமாணத்தை அவன்‌ அங்கே 
கற்களில்‌ பேர்த்தெழுதினான்‌. 


யோசு 8:33. இஸ்ரவேல்‌ ஜனங்களை: 
ஆசிர்வதிக்கும்படி. கர்த்தரின்‌. 
தாசனாகிய மோசே. 
முதலில்‌ கட்டனையிட்டிருந்தபடியே, 
இஸ்ரவேலர்‌ எல்லாரும்‌, அவர்களுடைய 
மூப்பரும்‌, அதிபதிகளும்‌, 
தியாயாதியதிகளும்‌, அத்தியர்களும்‌, 
இஸ்ரவேலில்‌ பிறந்தவர்களும்‌ 
கர்த்தருடைய உடன்படிக்கைப்‌ 
பெட்டியைச்‌ சுமக்கிற லேவியரான 
ஆசாரியருக்கு முன்பாக, பெட்டிக்கு. 
இருபுறத்திலும்‌, பாதிபேர்‌ கெரிசீம்‌ 
மலைக்கு. எதிர்புறமாகவும்‌, 
பாதியேர்‌ ஏபால்‌ மலைக்கு 
எதிர்புறமாகவும்‌ நின்‌ றார்கள்‌. 

இரக, அதற்குப்பின்‌ பு 
தியாயப்பிரமாண 
எழுதியிருக்கிறபடி 
தியாயப்பிரமாணத்தில்‌ சொல்லிய 
ஆசீர்வாதமும்‌ சாபமுமாகிய சகல 
வார்த்தைகளையும்‌ வாசித்தான்‌. 


யோசு 8:95. மோசே. கட்டளையிட்ட 
எல்லாவற்றிலும்‌ யோசுவா, இஸ்ரவேலி. 
ன்‌ முழுச்சபைக்கும்‌, ஸ்திரீகளுக்கும்‌ 
மின்னைகளுக்கும்‌, அவர்களுக்குள்‌. 
நடமாடி சஞ்சரித்த அத்தியர்களுக்கும்‌ 
முன்பாக, ஒரு வார்த்தையும்‌ 
விடாமல்‌ வாசித்தான்‌. 


இஸ்ரவேல்‌. 
கர்த்தரிடத்திலிருந்து 
பெற்றிருக்கிறார்கள்‌. 
சொன்ன பிரகாரம்‌ நியாயப்பிரமாண 
புஸ்தகத்தை. எழுதினார்‌. இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கு முன்பாக மோசே எழுதியிருந்த 
நியாயப்பிரமாணத்தை யோசுவா அங்கே 
கற்களில்‌ பேர்த்தெழுதுகிறார்‌ (யோசு 8:32) 


புத்திரர்‌ 
நியாயப்பிரமாணத்தைப்‌ 
மோசே கர்த்தர்‌ 





f= THE 
TT 


யோசுவா பத்துக்கற்பனைகள்‌ 
அடங்கிய நியாயப்பிரமாணத்தை, இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ எல்லோருக்கும்‌ முன்பாக 

எழுதுகிறார்‌. அதை இஸ்ரவேலின்‌ 
மனுஷர்‌ எல்லோரும்‌ பார்க்கிறார்கள்‌. 


யோசுவா நியாயப்பிரமாணத்தை 
பேர்த்தெழுதின கற்களில்‌ சாந்து 
பூசப்பட்டிருக்கிறது. யோசுவா நியாயப்பிரமாண 
வார்த்தைகளை கல்லிலே செதுக்காமல்‌, 
கல்லில்‌ பூசப்பட்டிருக்கிற சாந்தின்மீது, 
பேர்த்தெழுதுகிறார்‌. நியாயப்பிரமாண 
வார்த்தைகள்‌ எல்லோரும்‌ பார்க்கும்‌. 
வண்ணமாக எழுதப்பட்டிருக்கிறது. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ எல்லோரும்‌ 
நியாயப்பிரமாணத்திலே எழுதியிருக்கும்‌ 
வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியவேண்டும்‌. 


“மேலும்‌ ங்கள்‌. யோர்தானை 
கடந்தபோது, இன்று நான்‌ உங்களுக்குக்‌ 
கட்டளையிட்டடி அந்தக்‌ கல்லுகளை 
ஏபால்‌ மலையிலே நாட்டி, அவைகளுக்குச்‌ 
சாந்து பூசி, அங்கே இருப்பாயுதம்படாத 
குற்களாலே உங்கள்‌ தேவனாகிய 
ர்த்தருக்‌ ஒரு. பலிபீடத்தைக்‌. 
(உபா 27:4,5). 


நல த. 
வார்த்தைகளை 


நியாயப்பிரமாணத்தின்‌ 
யெல்லாம்‌ துலக்கமாய்‌ எழுதக்கடவாய்‌ என்று 
கட்டளையிட்டான்‌ (உபா 27:8). 


நியாயப்பிரமாண த்திலே 

ஆசிர்வாதங்களும்‌  சொல்லப்பட்டிருக்கிறது. 
சாபங்களும்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
நியாயப்பிரமாண புஸ்தகத்தில்‌ ட எழுதியிருக்கிற 
வார்த்தைகளை, இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
எல்லோரும்‌ கேட்கும்படியாக வாசிக்க 
வேண்டும்‌. நியாயப்பிரமாணத்தை வாசித்து. 
முடித்தபின்பு அதைக்கேட்டவர்கள்‌ எல்லோரும்‌ 
“ஆமென்‌” என்று சொல்லவேண்டும்‌. 

நியாயப்பிரமாண புஸ்தகத்தில்‌ 
எழுதியிருக்கிற வார்த்தைகளைக்‌ 
கேட்கும்படியாக இஸ்ரவேல்‌ 
எல்லோரும்‌ கூடிவருகிறார்கள்‌. 
இஸ்ரவேலர்‌ எல்லாரும்‌, 
மூப்பரும்‌, 
நியாயாதிபதிகளும்‌, 
"இஸ்ரவேலில்‌ பிறந்தவர்களும்‌ இருக்கிறார்கள்‌. 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


இவர்களெல்லோரும்‌ 
உடன்படிக்கைப்‌ பெட்டியைச்‌ 
லேவியரான  ஆசாரியருக்கு முன்பாக, 
பெட்டிக்கு. இருபுறத்திலும்‌, பாதிபேர்‌ 
கெரிசீம்‌ மலைக்கு  எதிர்புறமாகவும்‌, 
பாதிபேர்‌ ஏபால்‌ மலைக்கு எதிர்புறமாகவும்‌ 
நிற்கிறார்கள்‌ (யோசு 8:33) 


யோசுவா நியாயப்பிரமாண புஸ்தகத்தில்‌ 
எழுதியிருக்கிறடடி  நியாயப்பிரமாணத்தில்‌ 
சொல்லிய ஆசீர்வாதமும்‌ சாபமுமாகிய 
சகல வார்த்தைகளையும்‌ வாசிக்கிறார்‌ 
(யோசு 8:34). 


கர்த்தருடைய 
சுமக்கிற 


சிக்கபடம்போது அதை இஸ்ரவேல்‌ 
எல்லோரும்‌ கூடிநின்று 
அவர்களில்‌: இஸ்ரவேலின்‌ 
இருக்கிறார்கள்‌. 
ளும்‌. இருக்கிறாள்‌. 
தரித்திரரும்‌ இருக்கிறார்கள்‌. 


பூதரார்ச்சத்தமந்தவர்களும்‌ நியாயப்‌ 
பிரமாணம்‌. ப்படுவதைக்‌ 
ட்டார்‌, இயக்‌ களால்‌ 
யிருந்தாலும்‌, யூதமார்க்கத்தை 
ஏற்றுக்கொண்டவர்கள்‌. இவர்களோடுகூட, 
இஸ்ரவேலில்‌ பிறந்தவர்களும்‌ நியாயப்‌ 
பிரமாணம்‌ வாசிக்கப்படும்போது 
அதைக்‌ கேட்கிறார்கள்‌. 


புதிய ஏற்பாட்டுக்காலத்திலே, புறஜாதி 
பால்கு இயேசுகிறிஸ்துவின்‌ 
பிரசங்கிக்கப்படும்‌ 
க்க. இது அடையாளமாயிருக்கிறது. 
புறஜாதியார்‌ இஸ்ரவேலின்‌ காணியாட்சிக்கு 
புறம்பானவர்களாகயிருந்தாலும்‌, அவர்கள்‌ 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்துவை, 
தங்களுடைய சொந்த இரட்சகராகவும்‌, 
ஆண்டவராகவும்‌  ஏற்றுக்கொள்ளும்போது, 
அவர்களும்‌ இஸ்ரவேலின்‌ காணியாட்சியிலே. 
சுதந்தரவாளிகளாயிருப்பார்கள்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ 
கோத்திரத்தாராயிருக்கிறார்கள்‌. 

ஆறு கோத்திரத்தார்‌ கெரிசீம்‌ 
எதிர்புறமாக நிற்கிறார்கள்‌. 
கோத்திரத்தார்‌ ஏபால்‌ 

எதிர்புறமாக நிற்கிறார்கள்‌. 

நடுவே கர்த்தருடைய உடன்படிக்கைப்‌ பக 
இருக்கிறது. உடன்படிக்கைப்‌ பெட்டியை 
சுமக்கிற லேவியரான ஆசாரியர்‌ பெட்டிக்கு 
அருகாமையிலிருக்கிறார்கள்‌. இஸ்ரவேல்‌ 
கோத்திரத்தார்‌ பெட்டிக்கு இருபுறத்திலும்‌ 
இருக்கிறார்கள்‌. உடன்படிக்கைப்‌ பெட்டி 
கெரிசீம்‌ மலைக்கும்‌, ஏபால்‌ மலைக்கும்‌ 
இடையே உள்ள பள்ளத்தாக்கில்‌ இருக்கிறது. 


யோசுவா நியாயப்பிரமாண புஸ்தகத்தில்‌: 
எழுதியிருக்கிறபடி நியாயப்பிரமாணத்தில்‌ 
சொல்லிய ஆசீர்வாதமும்‌ சாபமுமாகிய 
சகல வார்த்தைகளையும்‌ வாசிக்கிறார்‌. மோசே 
கட்டளையிட்ட எல்லாவற்றிலும்‌ யோசுவா, 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


முழுச்சபைக்கும்‌, 
பிள்ளைகளுக்கும்‌, 
நடமாடி சஞ்சரித்த 
முன்பாக, ஒரு 
விடாமல்‌ வாசிக்கிறார்‌ 
(யோசு 8:34,35). 


இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ ந 
எழுதியிருக்கி 

வார்த்தைகளையும்‌ 

செவிகளினால்‌ 

அவர்களெல்லோரும்‌ 

நிற்கிறார்கள்‌. 

ஆசீர்வாதம்‌ என்றும்‌ 

புத்திரருக்கு தெளிவாக வாசிக்கப்படுகிறது. 

இஸ்ரவேல்‌. புத்திரர்‌ 

விலகி ஜீவிக்கவேண்டும்‌. 

கர்த்தருடைய 

பெற்றுக்கொள்ளவேண்டும்‌. 





i= THE 
TT 


கானான்‌ தேசத்து ராஜாக்கள்‌ 
இஸ்ரவேலுக்கு விரோதமாக யுத்தம்பண்ண 
ஏகமாய்க்‌ கூடுகிறார்கள்‌ (யோசு 912. 
கிபியோனின்‌ குடிகள்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரரோடு சமாதான உடன்படிக்கை 
பண்ணிக்கொள்கிறார்கள்‌. 'கிபியோனின்‌ 
குடிகள்‌ தூரதேசத்திலிருந்து 
வந்தவர்கள்போல காண்பித்து, இஸ்ரவேல்‌ 
புத்திரரோடு உடன்படிக்கைபண்ணுகிறார்கள்‌ 
(யோசு 9:3-13) 


கிபியோன்‌ குடிகள்‌ தங்கள்‌ நடுவே 
குடிமிருக்கிறவர்கள்‌ என்பதை இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ கண்டு, சபையார்‌ எல்லாரும்‌ 
பிரபுக்கள்மேல்‌ முறுமுறுக்கிறார்கள்‌ 
(யோசு 914-18). இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
கிபியோன்‌ குடிகளோடு உடன்படிக்கை 
பண்ணியிருப்பதினால்‌, யோசுவா 
அவர்களுடைய ஜீவனை தப்புவிக்கிறார்‌ 
ஆனாலும்‌ கிபியோனின்‌ குடிகள்‌ தங்களை 
வஞ்சித்துவிட்டபடியினால்‌ யோசுவா 
அவர்களை விறகு வெட்டுகிறவர்களாகவும்‌. 
தண்ணீர்‌ எடுக்கிறவர்களாகவும்‌ 
ஆக்குகிறார்‌ (யோசு 919-27). 


கானானின்‌ ராஜாக்கள்‌ 
யோசு 9:1,2 


யோசு ப்பி 
இப்புறத்திலே 
பன்னத்தாக்குகளிலும்‌ 
எதிரான பெரிய 
கரையோரமெங்குமுன்ன 
எமோரியரும்‌ 
பெரிசியரும்‌ 
எபூசியருமானவர்களுடைய 
ராஜாக்களும்‌ 
கேன்விப்பட்டபோது, 


யோர்தானுக்கு. 
'மலைகவிதூம்‌ 
லீபனோனுக்கு. 
சமுத்திரத்தின்‌ 
ஏத்தியரும்‌ 
கானானியரும்‌ 
ஏவியரும்‌ 
சகல 
அதைக்‌ 


யோசு 9:2. அவர்கன்‌ ஒருமனப்பட்டு, 
யோசுவாவோடும்‌ இஸ்ரவேலரோடும்‌. 


யுத்தம்பண்ண ஏகமாய்க்‌ கூடினார்கள்‌. 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கானானியர்‌ இதுவரையிலும்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனங்களிடமிருந்து தங்களைக்‌ காத்துக்‌ 
கொள்வதற்காக அவர்களோடு 
யுத்தம்பண்ணினார்கள்‌. இப்போதோ 
கானானின்‌ சகல ராஜாக்களும்‌ ஒருமனப்‌ 
பட்டு, யோசுவாவோடும்‌, இஸ்ரவேலரோடும்‌. 
யுத்தம்பண்ண ஏகமாய்க்‌ கூடுகிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ எரிகோ 
பட்டணத்தின்மீதும்‌, ஆயி 
பட்டணத்தின்மீதும்‌ யுத்தம்பண்ணி, அந்தப்‌ 
பட்டணங்களை மொத்தமாய்‌ அழித்துப்‌ 
போட்டார்கள்‌. இஸ்ரவேல்‌ ஜனத்தாருக்கு. 
கிடைத்த வெற்றியை ஏத்தியரும்‌, 
எமோரியரும்‌, கானானியரும்‌, பெரிசியரும்‌, 
ஏலியரும்‌, எபூசியருமானவர்களுடைய சகல 
ராஜாக்களும்‌ கேள்விப்படுகிறார்கள்‌. 
யோர்தானுக்கு 
மலைகளிலும்‌ 
பள்ளத்தாக்குகளிலும்‌ லீபனோனுக்கு எதிரான 
பெரிய சமுத்திரத்தின்‌ கரையோரமெங்கும்‌ 
குடியிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ ஒருமனப்பட்டு, 
யோசுவாவோடும்‌. இஸ்ரவேலரோடும்‌. 
யுத்தம்பண்ணா கூடுகிறார்கள்‌ 
(யோசு 9:2). 


ஏகமாய்க்‌ 


யோசுவா. ஏபால்‌  பர்வதத்திலே 
இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தருக்கு ர 
பலிபீடத்தைக்‌ குட்டியதையும்‌, அதின்மேல்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ சர்வாங்க 
தக௲னபலிகளையும்‌, சமாதானபலிகளையும்‌ 
செலுத்தியதையும்‌ கானான்‌ தேசத்து 
ராஜாக்கள்‌ கேள்விப்படுகிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ எல்லோரும்‌ கெரிசீம்‌ 
மலைக்கு எதிர்புறமாகவும்‌, ஏபால்‌ மலைக்கு 
எதிர்புறமாகவும்‌ நின்றதையும்‌ அவர்கள்‌ 
கேள்விப்படுகிறார்கள்‌. மேலும்‌ யோசுவா 
அவர்களுக்கு நியாயப்பிரமாண புஸ்தகத்தில்‌ 
எழுதியிருக்கிற வார்த்தைகளை 
வாசித்ததையும்‌ கானான்‌ தேசத்து 
ராஜாக்கள்‌ கேள்விப்படுகிறார்கள்‌. 

ஏபால்‌ பர்வதத்திலே இஸ்ரவேல்‌ 
ஜனங்கள்‌ மொத்தமாகக்‌ கூடியிருக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ கானான்‌ தேசத்தை ஏற்கெனவே 
சுதந்தரித்துவிட்டதுபோல சந்தோஷமாய்க்‌ 
கூடிவந்திருக்கிறார்கள்‌. தங்களை 
கர்த்தருடைய நியாயப்பிரமாணம்‌ ஆளுகை 
செய்யவேண்டும்‌ என்று தீர்மானித்து, 
யோசுவா அவர்களுக்கு 
நியாயப்பிரமாணத்தில்‌ சொல்லியிருக்கிற 
வார்த்தைகளையெல்லாம்‌ வாசிக்கிறார்‌. 





i= FTE 
ETT 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
மோசே. தங்களுக்கு கட்டளையிட்ட 
நியாயப்பிரமாணம்‌ எல்லாவற்றிற்கும்‌ 
கீழ்ப்படிவதாகவும்‌ வாக்குப்பண்ணுகிறார்கள்‌. 
கானான்‌ தேசத்து ராஜாக்கள்‌ இஸ்ரவேல்‌ 
புத்தருடைய _ சந்தோஷத்தையும்‌, 
ஆரவாரத்தையும்‌ சந்தேகத்தோடு 
பார்க்கிறார்கள்‌. எரிகோ பட்டணத்தையும்‌, 
ஆயி பட்டணத்தையும்‌ இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
பிடித்துக்கொண்டதுபோல, தங்கள்‌ 
பட்டணங்களையும்‌ அவர்கள்‌ பிடிக்க 
வருவார்கள்‌ என்று கானானின்‌ ராஜாக்கள்‌ 
எதிர்பார்க்கிறார்கள்‌. 


எல்லோரும்‌ 


கானான்‌... தேசத்திலே அநேக 
ராஜாக்கள்‌ இருக்கிறார்கள்‌. அவர்களுக்குள்‌ 
ஒருபோதும்‌ ஒற்றுமை இருக்காது. அவர்கள்‌ 
எப்போதும்‌ தங்களுக்குள்ளே 
சண்டைபோட்டுக்கொண்டிருப்பார்கள்‌. 
ஆனால்‌ இப்போதோ கானான்‌ தேசத்து 
ராஜாக்கள்‌ எல்லோரும்‌, ஸ்ரவேல்‌ 
ஜனங்களைப்பற்றிக்‌ கேள்விப்பட்டு, அவர்கள்‌ 
ஒருமனப்பட்டு கூடிவருகிறார்கள்‌. 
யோசுவாவோடும்‌, இஸ்ரவேலரோடும்‌ 
யுத்தம்பண்ண வேண்டுமென்று அவர்கள்‌ 
ஏகமாய்த்‌ தீர்மானம்பண்ணுகிறார்கள்‌. 


கிபியோனின்‌ 
தந்திரம்‌ 
யோசு 9:8-14 


குடிகளூுடைய 


யோக 93. எரிகோவுக்கும்‌ ஆயிக்கும்‌ 
யோசுவா செய்ததைக்‌ கிபியோனின்‌ 
குடிகள்‌ கேன்விப்பட்டபோது, 


யோக 4. ஒரு 
யோசனை பண்ணி, தங்களை 
ஸ்தானாபதிகன்போலக்‌ காண்பித்து, 
பழைய இரட்டுப்‌ பைகளையும்‌, பீறலும்‌ 
பொத்தலூமான பழைய திராட்சரசத்‌ 
துருத்திகளையும்‌ தங்கள்‌ 
கழுதைகள்மேல்‌ வைத்து, 


தந்திரமான 


யோசு 95. பழுதுபார்க்கப்பட்ட பழைய 
மாதரட்சைகளைத்‌ தங்கள்‌ கால்களில்‌ 
போட்டு, பழைய வஸ்திரங்களை 
உடுத்திக்கொண்டார்கன்‌; வழிக்கு. 
அவர்கள்‌ கொண்டுபோன: 
அப்பமெல்லாம்‌ உலர்ந்ததும்‌ பூசணம்‌. 
பூத்ததூமாயிருந்தது.. 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அவனையும்‌ இஸ்ரவேல்‌ மனுஷரையும்‌ 
நோக்கி: நாங்கள்‌ தூரதேசத்திலிருத்து 
வத்தவர்கன்‌, எங்கனோடே. 
உடன்படிக்கை பண்ணுங்கள்‌ 
என்றார்கள்‌. 


யோசு 9:7. அப்பொழுது இஸ்ரவேல்‌ 
மனுஷர்‌ அத்த ஏவியரை நோக்கி: 
நீங்கள்‌ எங்கள்‌ நடுவிலே 
குடியிருக்கிறவர்கனாக்கும்‌; நாங்கள்‌ 
எப்படி உங்கனோடே உடன்படிக்கை 
பண்ணலாம்‌ என்றார்கள்‌. 


யோசு 9:8. அவர்கள்‌ யோசுவாவை 
நோக்கி: நாங்கள்‌ உமக்கு அடிமைகள்‌ 
என்றார்கள்‌; அதற்கு யோசுவா: நீங்கள்‌ 
யார்‌, எங்கேயிருந்து வந்தீர்கள்‌ என்று 
கேட்டான்‌. 


யோசு 99. அதற்கு அவர்கள்‌: 
உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய 
நாமத்தின்‌ பிரஸ்தாபத்தைக்‌ கேட்டு, 
உமது அடியாராகிய நாங்கள்‌. 
வெகுதாரதேசத்திலிருந்து வந்தோம்‌; 
அவருடைய கீர்த்தியையும்‌, அவர்‌ 
எகிப்திலே செய்த யாவையும்‌, 


யோசு 9:10. 
ராஜாவாகிய 

அஸ்தரோத்திலிருந்த: பாசானின்‌' 
ராஜாவாகிய ஓரும்‌ என்கிற 


யோர்தானுக்கு. அப்புறத்திலிருந்த 
எமோரியரின்‌ இரண்டு ராஜாக்களுக்கும்‌ 


செய்த யாவையும்‌ கேள்விப்பட்டோம்‌. 


எஸ்போனின்‌ 
சீகோனும்‌ 


அவர்‌ 


ஆகையால்‌, எங்கள்‌. 
எங்கள்‌ தேசத்துக்‌. 
குடிகனெல்லாரும்‌ எங்களை நோக்கி: 
உங்கள்‌ கைகளில்‌ வழிக்கு ஆகாரம்‌ 
எடுத்துக்கொண்டு, அவர்களுக்கு 
எதிர்கொண்டுபோய்‌, அவர்களிடத்தில்‌ 
அடியார்‌, 
உடன்படிக்கை. 
என்று 

'சொல்லச்சொன்னார்கள்‌.. 





i THE 
TT 


யோசு 9:12. உங்களிடத்தில்‌ வர 
நாங்கள்‌ புறப்படுகிற அன்றே, எங்கள்‌ 
வழிப்பிரயாணத்துக்கு. இத்த 
அப்பத்தைச்‌ ௬டச்சுட எங்கள்‌ வீட்டிலி. 
ரூத்து எடுத்துக்கொண்டு வந்தோம்‌; 
இப்பொழுது, இதோ, உலர்த்து பூசணம்‌ 
பூத்திருக்கிறது. 
யோசு 9:18, நாங்கள்‌ இத்தத்‌ 
திராட்சரசுத்‌ துருத்திகனை 
திரப்புகையில்‌ புதிதாயிருந்தது; 
ஆனாலும்‌, இதே, கிழித்துபோயிற்று; 
எங்கள்‌ வஸ்திரங்களும்‌ 
பாதரட்சைகளும்‌ நெடுந்தூரமான 
பிரயாண த்தினாலே 
பழசாய்ப்போயிற்று என்றார்கள்‌. 


யோசு 9314. அப்பொழுது இஸ்ரவேலர்‌. 
கர்த்தருடைய வாக்கைக்‌ கேனாமல்‌ 
அவர்களுடைய போஜனபதார்த்தத்தில்‌ 
சிறிது வாங்கிக்கொண்டார்கள்‌.. 


கானான்‌ தேசத்தி 
இருக்கிறார்கள்‌. ஏத்‌ 

கானானியரும்‌, 

எபூசியரும்‌ இஸ்ரவேலுக்கு விரோதமாக 
யுத்தம்பண்ண ஏகமாய்க்‌ கூடிவரும்போது. 
கிபியோனியரோ இஸ்ரவேலரோடு சமாதான 
உடன்படிக்கை பண்ணிக்கொள்ளவேண்டும்‌ 


என்று விரும்புகிறார்கள்‌. 


கானானின்‌ மற்ற ராஜாக்கள்‌ 
இஸ்ரவேல்‌  புத்திரரைப்பற்றி கேள்விப்பட்ட 
போதுபோலவே  கிபியோனின்‌ குடிகளும்‌ 
அலரிகளைப்பற்றக கேள்விப்படுகிறார்கள்‌. 
யோசுவா. எரிகோவுக்கும்‌ ஆமிக்கும்‌ 
செய்ததையும்‌ 'கிபியோனியர்‌ 
கேள்விப்படுகிறார்கள்‌. அவர்கள்‌ ஒரு 
தந்திரமான யோசனை பண்ணி இஸ்ரவேல்‌. 
புத்திரரோடு சமாதான உடன்படிக்கை. 
பண்ணிக்கொள்ளலாம்‌ என்று 
தீர்மானிக்கிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ எரிகோவையும்‌,. 
ஆயி பட்டணத்தையும்‌ அழித்துப்போட்டதை, 
கானானின்‌ ராஜாக்கள்‌ கேள்விப்பட்டபோது. 
அவருக்கு இஸ்ரவேல்‌ 
புத்திரர்மீது மிகுந்த கோபமுண்டாயிற்று. 
ஆகையினால்‌ அவர்கள்‌ இஸ்ரவேலரோடு 
யுத்தம்பண்ண ஏகமாய்க்‌ 
கூடுகிறார்கள்‌. அவர்கள்‌ எல்லோரும்‌. 
ஒருமனப்பட்டிருக்கிறார்கள்‌. 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆனால்‌ கிபியோனியரோ, இஸ்ரவேல்‌ 
புத்திரைப்பற்றிக்‌ கேள்விப்பட்டு, 
அவர்களுக்கு பயப்படுகிறார்கள்‌. யோசுவா 
எரிகோவையும்‌ ஆயி பட்டணத்தையும்‌ 
அழித்துப்போட்டதுபோல தங்களுடைய 
பட்டணத்தையும்‌ அழித்துப்போடுவாரோ 
என்னும்‌ பயம்‌ கிபியோனியருக்கு 
உண்டாயிற்று. கிபியோனியர்‌ இஸ்ரவேலர்மீது 
கோபப்படாமல்‌, அவர்களோடு சமாதான 
உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள வேண்டும்‌ 
என்று தீர்மானிக்கிறார்கள்‌. 


சூரியன்‌ மெழுகை  உருக்குகிறது. 
களிமண்ணை கடினப்படுத்துகிறது. சூரியன்‌ 
ஒன்றுதான்‌. ஆனாலும்‌ 
வித்தியாசமான 

உண்டுபண்ணுகிறது. 

மனுஷரும்‌ தங்களுடைய 
ஒருவருக்கொருவர்‌ பிரிந்திருக்கிறார்கள்‌. 
வித்தியாசமாக சிந்திக்கிறார்கள்‌. வேறுபட்டு 
கிரியை நடப்பிக்கிறார்கள்‌. 


கிபியோன்‌ தேசத்திலே. நான்கு 
பட்டணங்கள்‌ உள்ளன. அந்தப்‌ பட்டணங்கள்‌ 
கிபியோன்‌, கெபிரா, பெயெரோத்‌, 
கீரியாத்யெயாரீம்‌ என்பவைகள்‌ (யோசு 9:17). 
இந்தப்‌ பட்டணங்களை அவர்களுடைய 


செய்கிறார்கள்‌ 
யோன்‌ 


பட்டணத்தார்‌ 
தங்களுடைய பாதுகாப்பைக்‌ 
ஆலோசனை 
அவர்களுடைய 
கண்ணியம்‌ 
அவர்களுடைய 
கிபியோனியருக்கு 
முக்கியமானதாயிருக்கிறது. கிபியோன்‌ 
தேசம்‌ செழிப்பான தேசம்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
தேசத்தார்‌ 


கானான்‌ 
எல்லோரையும்‌ 
சங்காரம்பண்ணிவிடுவார்கள்‌ என்பது 
கிபியோனின்‌ குடிகளுக்கு நன்றாய்த்‌ 
தெரிந்திகுக்கிறது. இஸ்ரவேல்‌ புத்திரருடைய 

பட்டயத்திற்கு தங்களால்‌ தப்பிக்க 
முடியாது என்பதையும்‌ கிபியோனியர்‌ 
அறிந்திருக்கிறார்கள்‌. தங்களுடைய ஜீவனைக்‌ 
காப்பாற்றிக்கொள்வதற்காக கிரியோனின்‌ 
குடிகள்‌ தந்திரமாய்‌ யோசனைபண்ணு 
கிறார்கள்‌. கிபியோன்‌ பட்டணத்து மூப்பர்கள்‌ 
தங்களுடைய குடிகளில்‌ விவேகமான சிலரை 
தெரிந்தெடுத்து. அவர்களை இஸ்ரவேல்‌ 
புத்திர்‌. இருக்கும்‌  பாளயத்திற்கு 
அனுப்புகிறார்கள்‌. 





i a 
TT 


கிபியோனின்‌ குடிகள்‌ ஒரு தந்திரமான 
யோசனைபண்‌: தங்களை 
ஸ்தானாபதிகள்போலக்‌ காண்பித்து, பழைய 
இரட்டுப்‌ பைகளையும்‌, பீறலும்‌ பொத்தலுமான 
பழைய திராட்சரசத்‌ துருத்திகளையும்‌ தங்கள்‌ 
கழுதைகள்மேல்‌  வைத்துக்கொள்கிறார்கள்‌. 
பழுதுபார்க்கப்பட்ட பழைய பாதரட்சைகளைத்‌ 
கால்களில்‌ போட்டு, பழைய 
உடுத்திக்கொள்கிறார்கள்‌: 
அவர்கள்‌ கொண்டுபோன 
ம்‌ உலர்ந்ததும்‌ பூசணம்‌. 
பூத்ததுமாயிருக்கிறது (யோசு 9:4,5). 
கிபியோனின்‌ குடிகள்‌ அனுப்பின 
ஸ்தானாபதிகள்‌, இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
கில்காலில்‌ இருக்கிற  பாளயத்துக்கு 
யோசுவாவினிடத்தில்‌ போகிறார்கள்‌. அவர்கள்‌ 
யோசுவாவையும்‌ இஸ்ரவேல்‌  மனுஷரையும்‌ 
நோக்கி: “நாங்கள்‌ தூரதேசத்திலிருந்து 
வந்தவர்கள்‌, எங்களோடே உடன்படிக்கை 
பண்ணுங்கள்‌' (யோசு 9:6) என்று 
சொல்லுகிறார்கள்‌ 
கிபியோனின்‌ மனுஷர்‌ தங்களை 
லிருந்து வந்தவர்கள்‌ போல 


தூரதேசத்திலிருந்து வந்த 
காண்பித்துக்கொள்கிறார்கள்‌. 


அவர்களிடத்தில்‌ வீரமில்லாவிட்டாலும்‌, 

இருக்கிறது. 'கிபியோனியர்‌ 

மனுஷரோடு யுத்தம்பண்ண 

இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 

உடன்படிக்கையை 

என்பது கிபியோனியருக்கு 

தெரிந்திருக்கிறது. இஸ்ரவேல்‌ புத்திரரோடு 

சமாதான உடன்படிக்கை 

பண்ணிக்கொண்டால்‌, அவர்கள்‌ தங்களுக்கு 

விரோதமாக யுத்தம்பண்ண வரமாட்டார்கள்‌ 
என்று கிபியோனியர்‌ நம்புகிறார்கள்‌. 


பட்டண தின்றேன்‌ யுத்தம்‌ 
பண்ண நெருங்கும்போது, அந்தப்‌ 
பட்டணத்தாருக்குச்‌ சமாதானம்‌ கூறக்கடவாய்‌. 
அவர்கள்‌ உனக்குச்‌ சமாதானமான 
உத்தரவுகொடுத்து, வாசலைத்‌ திறந்தால்‌, 
அதிலுள்ள ஜனங்கள்‌ எல்லாரும்‌ உனக்குப்‌ 
பகுதிகட்டுகிறவர்களாகி, உனக்கு 
ஊழியஞ்செய்யக்கடவர்கள்‌” (உபா 209071. 


ஆனாலும்‌ இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
கானான்‌ தேசத்தாரோடு சமாதானம்‌ 
பண்ணக்கூடாது. அவர்களை உயிரோடு 
வைக்காமல்‌ சங்காரம்பண்ணவேண்டும்‌. 


“நீ Ss 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


'உன்‌ தேவனாகிய கர்த்தர்‌ உனக்குச்‌ 
சுதந்தரமாகக்‌ கொடுக்கிற. ஏத்தியர்‌, 
கானானியர்‌,  பெரிசியர்‌, 
எழூசியர்‌ என்னும்‌ 
பட்டணங்களிலேமாத்திரம்‌ 
சுவாசமுள்ளதொன்றையும்‌ உயிரோடே 
வைக்காமல்‌, அவர்களை உன்‌ தேவனாகிய 
கர்த்தர்‌ உனக்குக்‌ கட்டளையிட்டபடியே 
சங்காரம்‌ பண்ணக்கடவாய்‌" (உபா 20:1647). 


கிபியோனின்‌ குடிகளுக்கு, இஸ்ரவேல்‌ 
புத்திரருடைய பிரமாணங்களும்‌, 
நம்பிக்கைகளும்‌ நன்றாய்த்‌ தெரிந்திருக்கிறது. 
ஜீவன்‌ தப்பிப்பதற்கு, 

புத்திரரோடு சமாதான 


அறிந்துகொள்கிறார்கள்‌. 
கானான்‌ தேசத்தார்‌ என்பதை 
இஸ்ரவேலர்‌ அறிந்துகொண்டால்‌, அவர்கள்‌ 
தங்களோடு சமாதான உடன்படிக்கை 
பண்ணமாட்டார்கள்‌. என்பதையும்‌ 
கிபியோனின்‌ குடிகள்‌ அறிந்திருக்கிறார்கள்‌ 
தந்திரமான 
தங்களை 
வந்தவர்கள்போல. 

அவர்களுக்குக்‌ க்கிறார்கள்‌ 


கிபியோன்‌ குடிகளுடைய தந்திரமான 
யோசனை சித்திக்கிறது.  கிபியோனியர்‌ 
மிகவும்‌ விவேகமாக சிந்தித்து, தங்களுடைய 
தந்திரத்தை செயல்படுத்துகிறார்கள்‌. 
திட்டம்போட்டு இஸ்ரவேலரை 
க்‌ கிபியோனின்‌ 
யோசுவாவையும்‌, இஸ்ரவேல்‌ 

நோக்கி, நாங்கள்‌ 
தூரதேசத்திலிருந்து வந்தவர்கள்‌" 
சொல்லுகிறார்கள்‌. அவர்கள்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனத்தாரைக்‌ 

இருக்கிறது. 

கனம்பண்ணுவதற்கும்‌, 

மரியாதை செலுத்துவதற்கும்‌, 


கா 


சந்தோஷமாயும்‌, 
புகழ்ச்சியாயும்‌, பெருமையாயும்‌ இருக்கும்‌. 





i FTE 
TT 
தூரதேசத்திலிருந்து. 


ன்‌ 
வந்தவர்கள்‌" என்று கிபியோனின்‌ மனுஷர்‌ 
சொல்லுவது மாத்திரமல்ல, அதை 
நிரூபிக்கும்‌ வண்ணமாக அவர்களுடைய 
நடை, உடை, பாவனை ஆகிய அனைத்தும்‌ 
அமைந்திருக்கிறது. அவர்களிடத்தில்‌ பழைய 
இரட்டுப்‌ பைகளும்‌, பீறலும்‌ பொத்தலுமான 
பழைய திராட்சரசத்‌. தருத்திகளும்‌ 
இருக்கிறது. அவர்களுடைய கால்களில்‌ 
பழுதுபார்க்கப்பட்ட பழைய பாதரட்சைகள்‌ 
இருக்கிறது. அவர்கள்‌ உடுத்தியிருக்கிற 
வஸ்திரம்‌ பழையதாயிருக்கிறது. 

கிபியோன்‌ மனுஷரிடத்தில்‌ நல்ல 
போஜனம்‌ கூடயில்லை. அவர்கள்‌ கொண்டு 
போன அப்பமெல்லாம்‌ உலர்ந்ததும்‌, பூசணம்‌ 
பூத்ததுமாயிருக்கிறது. தங்களுடைய 
போஜனத்தைப்பற்றியும்‌ 'கிபியோனியர்‌ 
இஸ்ரவேல்‌ மனுஷரிடத்தில்‌ மிகைப்படுத்தி 


ல நாம்‌; இப்பொழுது, 
உலர்ந்து பூசணம்‌ பூத்திருக்கிறது” 


எடுத்துக்கொண்டு வந்தோம்‌; 
912) 
சொல்லுகிறார்கள்‌. 
_ தங்களிடத்திலிருக்கிற 
பொத்தலுமான 
துருத்திகளை 
வஸ்திரங்களையும்‌, 
பாதரட்சைகளையும்‌ குறித்தும்‌ கிமியோனியர்‌ 
மிகைப்படுத்தி சொல்லுகிறார்கள்‌. 


நாங்கள்‌ இந்தத்‌  திராட்சரசத்‌ 
துருத்திகளை நிரப்புகையில்‌ புதிதாயிருந்தது:: 
ஆனாலும்‌, இதோ, கிழிந்துபோயிற்று: 
எங்கள்‌ வஸ்திரங்களும்‌ பாதரட்சைகளும்‌ 
நெடுந்தூரமான பிரயாணத்தினாலே. 
பழசாய்ப்போயிற்று” (யோசு 933) 
சொல்லுகிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ 


என்று கிடியோனியர்‌ 


மீறலும்‌ 
திராட்சரச 


கல்‌ 
குறித்தும்‌, ரன 


புத்திரர்‌ வனாந்தரத்தில்‌: 
நாற்பது வருஷங்களாக 
பிரயாணம்பண்ணினார்கள்‌. அவர்களுடைய 
பாதரட்சைகள்‌ தேய்ந்துபோகவுமில்லை. 
வஸ்திரங்கள்‌ ய்ப்‌ ல்‌ 
ஆனால்‌ 
பாதரட்சைகளோ 
பழுதுபார்க்கப்பட்டதாயும்‌ 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அவர்களுடைய வஸ்திரங்கள்‌ அழுக்கடைந்து 
பழையதாயிருக்கிறது. 
கிபியோனின்‌: ஸர்‌ 
பாளத்திற்குப்பேய்‌ 
இஸ்ரவேல்‌ 
“நாங்கள்‌ 
வந்தவர்கள்‌, 
உடன்படிக்கைபண்ணுங்கள்‌" 
. சொல்லுகிறார்கள்‌. ஆனால்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரரும்‌ 
சொல்லுவதை நம்பவில்லை. 
அவர்களை சந்தேகப்படுகிறார்கள்‌. 
கிபியோனியரைக்‌ குறித்து இன்னும்‌ 
அதிகமாய்‌ விசாரிக்கிறார்கள்‌. கிபியோனின்‌ 
குடிகளுக்கு “ஏவியர்‌' என்று மற்றொரு 
பெயருமுள்ளது. 


'கிபியோனியர்‌ 


ஸ்ரவேல்‌ ர்‌ அந்‌ 
ஏலியன்‌ நோக்க தங்கள்‌ எங்கள்‌ நடுவில்‌ 
குடியிருக்கிறவர்களாக்கும்‌: நாங்கள்‌ எப்படி 
உங்களோடே உடன்படிக்கை பண்ணலாம்‌" 
(யோசு 9:7) என்கிறார்கள்‌. இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ தங்களிடத்தில்‌ கேட்கும்‌ கேள்விக்கு, 
கிபியோனியர்‌ அவர்களிடத்தில்‌ நேரடியாக 
பதில்‌ சொல்லாமல்‌, யோசுவாவினிடத்தில்‌ 
பேசுகிறார்கள்‌. அவர்கள்‌ யோசுவாவை 
நோக்கி, “நாங்கள்‌ உமக்கு அடிமைகள்‌" 
(யோசு 9:8) என்று சொல்லுகிறார்கள்‌. 


யோசுவாவும்‌ கிபியோனின்‌ மனுஷரை 


இருந்து வந்தீர்கள்‌” என்று கேட்கிறார்‌ 
அப்போதும்‌ அவர்கள்‌, தாங்கள்‌ எங்கேயிருந்து, 
வந்தோம்‌ என்று சொல்லாமல்‌, சுற்றி 
வளைத்து பேசுகிறார்கள்‌. தாங்கள்‌ 
தூரதேசத்திலிருந்து வந்தவர்கள்‌ என்பதைக்‌ 
காண்பிப்பதற்கு, என்னென்ன 
காரணங்களை சொல்லவேண்டுமோ, 
அதையெல்லாம்‌ சொல்லுகிறார்கள்‌. 


கிபியோனியர்‌ முதலில்‌, “நாங்கள்‌ 
தூரதேசத்திலிருந்து வந்தவர்கள்‌" (யோசு 9:6) 


என்று சொன்னார்கள்‌. யோசுவா 
அவர்களிடம்‌, “நீங்கள்‌ எங்கே இருந்து 
வந்தீர்கள்‌” என்று கேட்டபோது. அவர்கள்‌ 
யோசுவாவிடம்‌, “நாங்கள்‌ 
க்கும்‌ அம்‌ வந்தோம்‌' (யோசு 
99) சொல்லுகிறார்கள்‌. 

துரதேசமாமிருந்ததை, வெகுதூரதேசமாக 
மாற்றுகிறார்கள்‌. கிதியோனின்‌ மனுஷர்‌ 
மிகவும்‌ தந்திரமாய்ப்‌ பேசுகிறார்கள்‌. 





i FTE 
TT 


கிபியோனியர்‌ 
தேவனையும்‌ கனம்பண்‌ ணுகிறார்கள்‌. 
அவர்கள்‌ தங்களைப்பற்றி யோசுவாவிடம்‌ 
சொல்லும்போது. தங்களை வெகுவாய்த்‌ 
தாழ்த்தி, “உமது அடியாராகிய நாங்கள்‌” 
என்று சொல்லுகிறார்கள்‌. “உம்முடைய 
தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தின்‌ 
பிரஸ்தாபத்தையும்‌, அவருடைய 
கீர்த்தியையும்‌' நாங்கள்‌ கேள்விப்பட்டோம்‌. 
என்று கிபியோனியர்‌ யோசவாவுக்கு. 
சொல்லுகிறார்கள்‌. 

கிபியோனியர்‌ யோசுவாவிடம்‌ 
பேசும்போது, மோசேயின்‌ காலத்தில்‌, 
கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு செய்த 
பப்பட்‌ பேசுகிறார்கள்‌. 
சமீபத்தில்‌ இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
எரிகோவின்மீதும்‌, ஆமி பட்டணத்தின்மீதும்‌ 
யுத்தம்பண்‌ ற்றி அவர்கள்‌ 
ஒன்றுமே சொல்லவில்லை. மோசேயின்‌ 
காலத்திலே, கர்த்தர்‌ எகிப்து தேசத்திலே. 
வாதைகளை ப்பினார்‌. கர்த்தர்‌ 
எஸ்போனின்‌ ராஜாவாகிய சீகோளையும்‌, 
பாசானின்‌ ராஜாவாகிய ஒகோகையும்‌ 
அழித்துப்போட்டார்‌. எமோரியரின்‌ இரண்டு 
ராஜாக்களையும்‌ சங்காரம்பண்ணினார்‌. 
இவையெல்லாம்‌ மோசேயின்‌ காலத்தில்‌ 
நடைபெற்ற பழைய சம்பவங்கள்‌. 

கிபியோனியர்‌ 
தேசத்திலிருந்து 
காண்பித்துக்கொள்கிறார்கள்‌. 
ஆமி பட்டணற்திலும்‌ நடந்த 
சமீபத்தில்‌ நடந்த சம்பவங்கள்‌. 
இந்த சம்பவங்களைப்பற்றி 
கேள்விப்படாததுபோலவும்‌, 
வெகு; 


சமீபத்தில்‌ 
காண்பித்துக்கொள்கிறார்கள்‌. 

புத்திரர்‌ 

யுத்தம்பண்ணப்போவதற்கு 
கிபியோனியர்‌ தங்கள்‌ 

புறப்பட்டு வந்ததுபோல பேசுகிறார்கள்‌. 


இஸ்ரவேலின்‌ 


தங்களை வெகுதூர 
வந்ததாக 
எரிகோவிலும்‌, 
யுத்தங்கள்‌ 
ஆனால்‌ 
தாங்கள்‌ 
தாங்கள்‌ 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கிபியோனின்‌ மனுஷர்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாரிடம்‌, “நாங்கள்‌ தூரதேசத்திலிருந்து 
வந்தவர்கள்‌, எங்களோடே உடன்படிக்கை 
பண்ணுங்கள்‌" என்று சொல்லுகிறார்கள்‌. 
அவர்கள்‌ தங்களைப்பற்றி யோசுவாவிடம்‌ 
சொல்லும்போது, “நாங்கள்‌ உமது, 
அடியார்கள்‌” என்று தங்களை வெகுவாகத்‌ 
தாழ்த்துகிறார்கள்‌. பொதுவாக 
உடன்படிக்கைக்கு தாழ்மை வேண்டும்‌. 
அந்தத்‌ தாழ்மை தங்களிடத்திலிருப்பதாக 
'கிபியோனியர்‌ காண்பித்துக்கொள்கிறார்கள்‌. 

கிபியோனின்‌: மனுஷரைப்போலவே, 
அவர்களுடைய பட்டணங்களின்‌ மூப்பும்‌ 
தந்திரசாலிகளாயிருக்கிறார்கள்‌. “எங்கள்‌ 
மூப்பரும்‌ எங்கள்‌ தேசத்துக்‌ குடிகளெல்லாரும்‌ 
எங்களை நோக்கி: உங்கள்‌ கைகளில்‌ 
வழிக்கு ஆகாரம்‌ எடுத்துக்கொண்டு, 
அவர்களுக்கு எதிர்கொண்டுபோய்‌, 
அவர்களிடத்தில்‌ ங்கள்‌ உங்கள்‌ 
அடியார்‌, எங்களோடே 
பண்ணவேண்டும்‌. 
சொல்லச்சொன்னார்கள்‌" (யோசு 9:1) என்று 
கிபியோனின்‌ மனுஷர்‌ சொல்லுகிறார்கள்‌. 


கிபியோன்‌ மனுஷரிடத்திலே நல்ல 
'தீயசபாவங்களும்‌ 
கிபியோனியருடைய 
மாய்மாலம்‌ பாவமானது. அவர்களுடைய 
பொய்யையும்‌, பித்தலாட்டங்களையும்‌ 
நியாயப்படுத்த முடியாது. அவர்களுடைய 
ஏமாற்று வேலைகளை நமக்கு ஒரு 
முன்உதாரணமாக எடுத்துக்கொண்டு, நாமும்‌ 
அவர்களைப்போல பிறரை ஏமாற்றக்கூடாது. 


“நாங்கள்‌ 
என்று 
[மதல்‌ நாம்‌ தாங்கள்‌ 
ரன்ன பொய்யை mo தவத 
அதே பொய்யை மறுபடியுமாக, “நாங்கள்‌ 
வெகுதூரதேசத்திலிருந்து வந்தோம்‌' என்று 
சொல்லுகிறார்கள்‌. 
கிபியோனியர்‌ 
அப்பத்தைப்‌ 
திராட்சரச துருத்திகளைப்பற்றியும்‌, 
பாதரட்சைகளைப்பற்றியும்‌, 
எப்பற்றியும்‌ சொன்னது எதிலும்‌ 
உண்மையில்லை. மனுஷன்‌ ஒரு பொய்யைச்‌ 
சொல்லும்போது, அது அவனை மற்றொரு 
பொய்யை சொல்லுமாறு வழிநடத்துகிறது. 
பொய்யானது கர்ப்பந்தரித்து. அநேக 
பொய்களை உற்பத்தி பண்ணுகிறது. 


கிபியோனியர்‌ 





i THEN 
WEFT 


கிபியோனின்‌ 
மாய்மாலக்காரராகமிருந்தாலும்‌, 
களுடைய த்‌ 
சொல்லலாம்‌. 


காரனை புகழ்ந்து சொல்லியிருக்கிறார்‌. 


“அநீநியுள்ள உக்கிராணக்காரன்‌ 
புத்தியாய்ச்‌ செய்தான்‌ என்று எஜமான்‌ 

அவனை  மெச்சிக்கொண்டான்‌. 
இவ்விதமாய்‌ ஒளியின்‌ 
பிள்ளைகளைப்பார்க்கிலும்‌ இந்தப்‌ 
பிரபஞ்சத்தின்‌ பிள்ளைகள்‌ தங்கள்‌ சந்ததியில்‌. 
அதிக புத்திமான்களாயிருக்கிறார்கள்‌"' 
(லூக்‌ 16:8) 


கிபியோனின்‌ மனுஷர்‌ யோசுவாவிடம்‌ 
தங்களை, 'உமது அடியார்‌" என்று 
சொல்லுகிறார்கள்‌. அவர்கள்‌ 
்‌ ர்‌ -அடியாராயிருப்பதற்கு. 


அடியாராயிருக்க விரு 
தங்களுடைய விக்கிரகாராதனையை விட்டு 
விபடு, அவர்கள்‌ கர்த்தரை ஆராதிக்க 
தீர்மானம்பண்ணுகிறார்கள்‌. 


முற்றிக்கைப்போட்டபோதோ 


ல்‌ அவர்களுடைய பட்டணங்களை 
அழித்தபோதோ, அவர்கள்‌ இஸ்ரவேலரிடம்‌, 
"நாங்கள்‌. உமது இடியார்‌” என்று 
சொன்னால்‌, அவர்கள்‌ தங்களுடைய 
ஜீவனைக்‌ காப்பாற்றிக்கொள்ள இப்படி 
பேசுகிறார்கள்‌ என்று சொல்லலாம்‌. ஆனால்‌ 
அவர்களோ, இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
தங்களுடைய பட்டணத்தின்மீது 
யுத்தம்பண்ணுவதற்கு முன்பாகவே, தங்களை 
இஸ்ரவேலருக்கும்‌, இஸ்ரவேலின்‌ 
தேவனாகிய கர்த்தருக்கும்‌ 
ஒப்புக்கொடுக்கிறார்கள்‌. 

கிபியோனின்‌ மனுஷர்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனங்களோடு சமாதான உடன்படிக்கை 
பண்ணிக்கொள்ள விரும்புகிறார்கள்‌. இந்த 
உடன்படிக்கைக்கு அவர்கள்‌ எந்த 


நிபந்தனையும்‌ விதிக்கவில்லை. 
புத்திரர்‌ கில்காலிலே பானயயிறக்கியிருக்கி 
நார்கள்‌. கிபியோனின்‌ பட்டணங்களோ 
கில்காலிலிருந்து ஒரு நாள்‌ பிரயாண 
தூரத்திலுள்ளது. அவர்கள்‌ தூரத்திலிருக்கும்‌ 
போதே, இஸ்ரவேல்‌ புத்திரரோடு சமாதான 
உடன்படிக்கைபண்ணவேண்டுமென்று 
வாஞ்சையோடிருக்கிறார்கள்‌. 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


கிபியோனியருடைய 
மன்னிக்கப்படவேண்டுமென்றால்‌, 
கர்த்தருடைய நியாயத்தீர்ப்புக்கு 
தப்பிக்கவேண்டுமென்றால்‌, 


பாவங்கள்‌ 


அவர்கள்‌ 

கிபியோனியர்‌ 

பாவங்களுக்கு 

கிபியோனியரோ 

தங்களை 

க ழ்்தகிறார்கள்‌ பரல்‌ 

தங்களைத்‌. ழ்த்துகிற 

கிபியோனியர்‌, இஸ்ரலேலின்‌ தேவனாகிய 

கர்த்தருக்கு முன்பாக தங்களை வெகுவாய்த்‌ 
தாழ்த்தவேண்டும்‌. 


கிபியோனின்‌ குடிகள்‌ 
ஜனங்களோடு 
பண்ணிக்கொள்ள 
கிபியோனியர்‌ 
அதிகமாய்த்‌ 
தேவனாகிய 
உடன்படிக்கை 
இரட்சிப்புக்கேற்ற துக்கம்‌, 
மனத்தாழ்மை, நம்முடைய மாம்சத்தின்‌ 
இச்சைகளை சிலுவையில்‌ அறைவது 
ஆகிய எதுவும்‌ நம்மை அழித்துப்போடாது. 


கிபியோனியர்‌ இஸ்ரவேல்‌ ஜனங்களிடம்‌, 
"உமது அடியாராகிய நாங்கள்‌" என்று 
சொன்னதுபோல, நாமும்‌ நம்முடைய 
கர்த்தராகிய இயேசகிறிஸ்துவிடம்‌, 
உமது அடியாராகிய நாங்கள்‌" 
என்று சொல்லி நம்மைத்‌ தாழ்த்தவேண்டும்‌. 
நாம்‌ கிறிஸ்துவுக்கு ஊழியக்காரராயிருக்க 
வேண்டும்‌. கிபியோனியர்‌ யோசுவாவிடம்‌ 
பணிவோடும்‌. மனத்தாழ்மையோடும்‌ 
பேசினார்கள்‌. 

கர்த்தராகிய 

அடையாளமாயிருக்கிறார்‌. 
ஏற்பாட்டுக்காலத்து விசுவாசிகளாகிய நமக்கு, 
இயேசுகிறிஸ்துவே ஆசிர்வதிக்கப்பட்ட 
யோசுவா. 


இஸ்ரவேல்‌ 
சமாதான உடன்படிக்கை 

விரும்புகிறார்கள்‌. 
தங்களை இன்னும்‌ 
தாழ்த்தி, இஸ்ரவேலின்‌ 
கர்த்தரோடு, சமாதான 
பண்ணவேண்டும்‌. 
நம்முடைய 


விசுவாசிகளாகிய 
இயேசுகிறிஸ்துவோடும்‌, 
இஸ்ரவேலாகிய 


சமாதானமாயும்‌ 


நாம்‌ 
தேவனுடைய 
சகவிசுவாசிகளோடும்‌, 


நம்முடைய 
ஒப்புக்கொடுத்தால்‌, 
ஜீவன்‌ உண்டு. 
பிழைத்துக்கொள்வோம்‌. 





i THE 
TT 


கிபியோனின்‌ 
யோசுவாவிடமும்‌, இஸ்ரவேல்‌ பத்தாம்‌ 
தங்களைப்பற்றிய பொய்யான செய்திகளைச்‌ 
சொல்லுகிறார்கள்‌. இஸ்ரவேலர்‌ நம்பும்‌ 
விதமாக கிபியோனியர்‌ 
மாய்மாலம்பண்ணுகிறார்கள்‌. இஸ்ரவேலரோ 
கிபியோனியரை நம்புகிறார்கள்‌. அவர்கள்‌ 
தங்கள்‌ தேவனாகிய கர்த்தரிடத்தில்‌ 
ஆலோசனை கேட்கவில்லை. 


அப்பொழுது இஸ்ரவேலர்‌: கர்த்தருடைய 
வாக்கைக்‌ கேளாமல்‌ 
போஜன பதார்த்தத்தில்‌ 
வாங்கிக்கொள்கிறார்கள்‌ (யோசு 9:14), 


சமாதான உடன்படிக்கை 
யோசு 9:15-21 


யோசு 9:15. யோசுவா அவர்களோடே. 
சுமாதானம்பண்ணி, அவர்களை 
உயிரோடே காப்பாற்றும்‌. 
உடன்படிக்கையை அவர்களோடே 
பண்ணினான்‌; அதற்காகச்‌ சபையின்‌ 
யிரபுக்கன்‌ அவர்களுக்கு ஆணையிட்டுக்‌ 
கொடுத்தார்கள்‌. 


யோசு 9:16. அவர்களோடே 
உடன்படிக்கையண்ணி,  மூன்றுநான்‌. 
சென்றபின்பு, அவர்கள்‌ தங்கள்‌ 
அயலார்‌ என்றும்‌ தங்கன்‌ நடுவே 
குடியிருக்கிறவர்கள்‌ என்றும்‌ 
கேள்விப்பட்டார்கள்‌. 


யோசு 917. இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ பிரயாணம்பண்ணுகையில்‌, 
மூன்‌ றாம்நாளில்‌ அவர்கள்‌. 
பட்டணங்களுக்கு வந்தார்கள்‌; அந்தப்‌ 
பட்டணங்கள்‌ கிபியோன்‌, கெயிரா, 
பெயெரோத்‌, கீரியாத்யெயாரீம்‌ 
என்பவைகள்‌. 


யோக 9:18. 


அவர்களுக்கு. 
தேவனாகிய 
ஆணையிட்டிருத்தபடியினால்‌, 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ அவர்களைச்‌: 
கங்காரம்பண்ணவில்லை;. ஆனாலும்‌. 
சபையார்‌ எல்லாரும்‌ மிரபுக்கன்மேல்‌ 
முறுமுறுத்தார்கள்‌.. 


சபையின்‌ பிரயுக்கள்‌ 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அப்பொழுது ௪௧௨. 

சபையார்‌ யாவரையும்‌ 

இஸ்ரவேலின்‌ 

கர்த்தர்பேரில்‌ 

களுக்‌! ஆணையிட்டுக்‌ 

கொடுத்தோம்‌; ஆதலால்‌ அவர்களை 
நாம்‌ தொடக்கூடாது. 


யோசு 9:20. கடுங்கோபம்‌ நம்மேல்‌ 
வராதபடிக்கு, நாம்‌ அவர்களுக்கு 
இட்ட ஆணையினிமித்தம்‌ நாம்‌ 
அவர்களை உயிரோடே வைத்து, 
அவர்களுக்கு ஒன்று செய்வோம்‌. 


யோசு 921. பிரயுக்கனாகிய நாங்கள்‌: 

அவர்களுக்குச்‌ சொன்னபடி, 

உயிரோடிருந்து, 

எல்லாருக்கும்‌ 

வெட்டுகிறவர்கனாகவும்‌, 

எடுக்கிறவர்கனாகவும்‌ 

இருக்கக்கடவர்கள்‌ என்று பிரபுக்கள்‌ 
அவர்களோடே சொன்னார்கள்‌. 


யோசுவா அவர்களோடே 
சமாதானம்பண்ணி, அவர்களை உயிரோடே 
காப்பாற்றும்‌ உடன்படிக்கையை அவர்களோடே 
பண்ணுகிறார்‌; அதற்காகச்‌ சபையின்‌ 
பிரபுக்கள்‌ அவர்களுக்கு ஆணையிட்டுக்‌ 
கொடுக்கிறார்கள்‌. சமாதான உடன்படிக்கை. 
பண்ணும்போது, பாரம்பரிய 
சடங்காச்சாரங்கள்‌ எதுவும்நடைபெறவில்லை. 
மிகவம்‌ எளிமையாக சமாதான 


உடன்படிக்கை நிறைவேறுகிறது. 


கிபியோனின்‌ மனுஷர்‌ 
புத்திரரிடம்‌. எங்களோடே சமாதான 
உடன்படிக்கை பண்ணவேண்டும்‌! என்று 
மாத்திரமே  விண்ணப்பம்பண்ணினார்கள்‌. 
யோசுவாவோ அவர்கள்‌ கேட்டதைவிடவும்‌, 
அவர்கள்‌ எதிர்பார்ப்பதைவிடவும்‌. 
அவர்களுக்கு உ அதிகமான: நன்மைகளை 
வாக்குப்பண்ணுகிறா! யோசுவா 
கிபியோனியரோடு ன்‌ துவா 
அதோடுகூட யோசுவா அவர்களை 
உமிரோடே காப்பாற்றும்‌ உடன்படிக்கையையும்‌ 
அவர்களோடே பண்ணுகிறார்‌. 


இஸ்ரவேல்‌ 





i FTE 
TT 


யோசுவா கிபியோனின்‌ மனுஷரோடு. 
தனிப்பட்ட முறையில்‌ தான்‌ மாத்திரம்‌ 
உடன்படிக்கை பண்ணவில்லை. இஸ்ரவேல்‌ 
சபையின்‌ பிரபுக்களும்‌ யோசுவோடுகூட 


சேர்ந்து, கிபியோனியரோடு உடன்படிக்கை 


ஆணையிட்டுக்‌ கொடுக்கிறார்கள்‌. 
கிபியோனியரை 
காப்பாற்றுவதாக 
இஸ்ரவேலின்‌ 
வாக்குப்பண்‌ ணுகிறார்கள்‌. 

யோசுவாவும்‌, இஸ்ரவேல்‌ புத்திரரும்‌, 
கிபியோனியரோடு செய்துகொண்ட சமாதான 
உடன்படிக்கையை, ஆணையிட்டு 
உறுதிபண்ணுகிறார்கள்‌. இஸ்ரவேலர்‌ 
இந்த ணையை கானான்‌ தேசத்து 
தெய்வங்கள்‌ பேரில்‌ இடாமல்‌, இஸ்ரவேலின்‌ 
தேவனாகிய கர்த்தர்பேரில்‌. 
ஆணையிடுகிறார்கள்‌. 


இஸ்ரவேலின்‌ பிரபுக்கள்‌, கர்த்தர்‌ பேரில்‌ 
ஆணையிட்டநை... உறுதிபண்ணுகிறார்கள்‌. 
'அப்பொழுது சகல பிரபுக்களும்‌, சபையார்‌ 
யாவரையும்‌ நோக்கி: நாங்கள்‌ இஸ்ரவேலின்‌ 
தேவனாகிய கர்த்தர்பேரில்‌ அவர்களுக்கு 
ஆணையிட்டுக்‌ கொடுத்தோம்‌: ஆதலால்‌ 
இவர்களை நாம்‌ தொடக்கூடாது" 
(யோசு 9:19) என்று சொல்லுகிறார்கள்‌. 


கிபியோனியர்‌ சமாதான 
உடன்படிக்கைப்பற்றி பேசும்போது, இஸ்ரவேல்‌ 


வாக்குப்பண்ணியதுபோல, 
பிரபுக்களும்‌ 


ஆலோசனையையும்‌, வழிநடத்துதலையும்‌: 
பெற்றுக்கொள்ளவேண்டும்‌. ஆனால்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரரோ அவசரப்படுகிறார்கள்‌. 
கிபியோனியருடைய போஜனபதார்த்தங்களில்‌ 
ஆசைப்படுகிறார்கள்‌. இஸ்ரவேலர்‌ கர்த்தரைப்‌ 


ப்‌ பதிலாக, 

பிரியப்படுத்துகிறார்கள்‌. 
அவர்களுடைய சிநேகத்தை உறுதிபண்ணும்‌ 
வண்ணமாகவும்‌, அவர்களுடைய 
விண்ணப்பத்தை அங்கீகரிப்பதற்கு 
அடையாளமாகவும்‌, இஸ்ரவேல்‌ புத்திரர்‌, 
அவர்களுடைய போஜனபதார்த்தத்தில்‌ 
சிறிது வாங்கிக்கொள்கிறார்கள்‌. 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இஸ்ரவேல்‌. 
வாயிலிருந்து 
வருகிறது. 
ஆனால்‌ 
வாயை 
வாய்க்கு என்ன 
கவனம்‌ 
புத்திரருக்கு. 
ஆலோசனையைவிட, 
போஜனபதார்த்தமே 
கொடுக்கிறது. 


யோசுவாவும்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரோடு 
சேர்ந்துகொண்டு இந்த தப்பிதத்தை 
செய்கிறார்‌. இஸ்ரவேல்‌ புத்திரரைப்போலவே, 
யோசுவாவும்‌ கர்த்தருடைய வாக்கை 
கேட்கவில்லை. நாம்‌ எந்த வேலையையும்‌ 
அசதியாய்‌ செய்யக்கூடாது. நம்முடைய 
வேலைகளை நாம்‌ உற்சாகமாயும்‌, 
சுறுசுறுப்பாயும்‌ செய்யவேண்டும்‌. நம்முடைய 
உற்சாகத்தையும்‌, சுறுசுறுப்பையும்‌. 
அதிகரிக்கிறோம்‌ என்று சொல்லி, நம்முடைய 
ஜீவியத்தில்‌ கர்த்தருக்கு இடம்‌ கொடுக்காமல்‌ 
போய்விடக்கூடாது. 


புத்திரர்‌ கர்த்தருடைய 
என்ன வார்த்தை 
என்பதைக்‌ கவனிக்கவேண்டும்‌. 
அவர்களோ கர்த்தருடைய 
கவனிக்காமல்‌, தங்களுடைய 
கிடைக்கும்‌ என்பதிலேயே 
செலுத்துகிறார்கள்‌. இஸ்ரவேல்‌ 
கர்த்தருடைய 
கிபியோனியரின்‌ 
சந்தோஷத்தைக்‌ 


நாம்‌ எவ்வளவு அதிகமாக 
வேலைசெய்தாலும்‌, நாம்‌ எல்வளவு வேகமாக 
வேலை செய்தாலும்‌, கர்த்தருக்குரிய 
நேரத்தைக்‌ கர்த்தருக்கு கொடுக்கவேண்டும்‌. 
நம்முடைய ஜெபத்தின்‌ மூலமாகவும்‌, 
வேதவசனங்களின்‌ மூலமாகவும்‌ 
கர்த்தருடைய ஆலோசனைகளைப்‌ 
பெற்றுக்கொள்‌ எவேண்டும்‌. 


கிபியோனியரின்‌ மாய்மாலம்‌ 
சீக்கிரத்தில்‌ வெளிப்படுகிறது. அவர்கள்‌ 
தங்களை வஞ்சித்துவிட்டதை இஸ்ரவேல்‌ 
ர்‌  கண்டுகொள்கிறார்கள்‌. சத்தியமே 
பொய்‌ ஒருபோதும்‌: 
ல்‌ கிபியோனியருடைய 
பொய்‌ சீக்கிரத்தில்‌ வெளிப்படுகிறது. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கிபியோனியரோடே 
உடன்படிக்கைபண்ணி, மூன்றுநாள்‌ 
சென்றபின்பு, அவர்கள்‌ தங்கள்‌ 
அயலார்‌ என்றும்‌ தங்கள்‌ நடுவே 
குடியிருக்கிறவர்கள்‌ என்றும்‌. 
கேள்விப்படுகிறார்கள்‌ (யோசு 96). 





f= FTE 
TT 


அறிந்துகொள்கிறார்கள்‌. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
பிரயாணம்பண்ணுகையில்‌, மூன்றாம்நாளில்‌ 
அவர்கள்‌ கிபியோனியரின்‌ பட்டணங்களுக்கு 
வருகிறார்கள்‌: அந்தப்‌ பட்டணங்கள்‌ 
கிபியோன்‌, கெபிரா, பெயெரோத்‌. 
கீரியாத்யெயாரீம்‌ என்பவைகள்‌ (யோசு 9277). 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
பாளயமிறங்கியிருக்கிறார்கள்‌. 
கிபியோனியரின்‌ 
கில்காலிலிருந்து ஒருநாள்‌ பிரயாண 
தூரத்திலிருக்கிறது. "யோசுவா கில்காலிலி 
ருந்து இராமுழுதும்‌ நடந்து. திடீரென்று 
அவர்கள்மேல்‌ வந்துவிட்டான்‌” (யோக 109). 


கில்காலிலே. 


பட்டணங்கள்‌ 


'கிபியோனியரைப்பற்றிய உண்மை 
தெரிந்தபோது, இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ தங்கள்‌ 
பிரபுக்கள்மேல்‌ முறுமுறுக்கிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌  கிபியோனின்‌ 
பட்டணங்களையும்‌, அங்கே 
வாசம்பண்ணுகிற கிபியோனின்‌ குடிகளையும்‌ 
பார்க்கிறார்கள்‌. ஆனாலும்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ அவர்களை சங்காரம்பண்ண வில்லை. 

சபையின்‌ பிரபுக்கள்‌ 
இஸ்ரலேலின்‌ தேவனாகிய 
ஆணையிட்டிருந்தபடியினால்‌, 
புத்திரர்‌ 


அவர்‌ 
கர்த்தர்பேரில்‌. 

ஸ்ரவேல்‌ 
அவர்களைச்‌ 
சங்காரம்பண்ணவில்லை; ஆனாலும்‌ சபையார்‌ 
எல்லாரும்‌ பிரபுக்கள்மேல்‌ முறுமுறுக்கிறார்கள்‌ 
(யோசு 918), 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கிபியோனியரோடு 
தாங்கள்‌ செய்து கொண்ட சமாதான 
உடன்படிக்கைக்கு கீழ்ப்படிகிறார்கள்‌. அவர்கள்‌ 
கிபியோனின்‌ பட்டணங்களை 
அழித்துப்போடவில்லை. கிபியோனியரை 
'சங்காரம்பண்‌ ணவுமில்லை. கிபியோனின்‌ 
பட்டணங்களில்‌ இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
கொள்ளையிடவுமில்லை. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
'கிபியோனியரோடு செய்து கொண்ட 
சமாதான உடன்படிக்கை, 
'இஸ்ரவேலருடைய கைகளைக்‌. 
கட்டிப்போடுகிறது. ஆனால்‌. த 
உடன்படிக்கை இஸ்ரவேலருடைய 
வாய்களைக்‌ கட்டவில்லை. ஆகையினால்‌ 
சபையார்‌. எல்லாரும்‌ பிரபுக்கள்மேல்‌ 
முறுமுறுக்கிறார்கள்‌. 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


இஸ்ரவேலின்‌: பிரபுக்களும்‌ 
ஞானமுள்ளவர்கள்‌. அவர்கள்‌ சபையார்‌ 
எல்லாரிடத்திலும்‌ விவேகமாகப்‌ பேசுகிறார்கள்‌. 
அப்பொழுது சகல பிரபுக்களும்‌, சபையார்‌ 
யாவரையும்‌ நோக்கி: “நாங்கள்‌ இஸ்ரவேலின்‌ 
தேவனாகிய கர்த்தர்பரில்‌ அவர்களுக்கு 
ஆணையிட்டுக்‌ கொடுத்தோம்‌; 
ஆதலால்‌ அவர்களை நாம்‌ தொடக்கூடாது" 
(யோசு 9:49) என்று சொல்லுகிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌. 
பிரபுக்கள்மீது. 


சபையாருக்கு 
வந்திருக்கிறது. 
அவர்களுடைய கோபங்களை 
சாந்தப்படுத்துவதற்கு, பிரபுக்கள்‌ ஒரு 
ஆலோசனை சொல்லுகிறார்கள்‌. 


கோபம்‌ 


கடுங்கோபம்‌ நம்மேல்‌ வராதபடிக்கு, 
நாம்‌ அவர்களுக்கு இட்ட ஆணையினிமித்தம்‌ 
நாம்‌ அவர்களை உமிரோடே வைத்து, 
அவர்களுக்கு ஒன்று செய்வோம்‌. 
பிரபுக்களாகிய நாங்கள்‌ அவர்களுக்குச்‌ 
சொன்னபடி அவர்கள்‌ உயிரோடிருந்து, 
சபையார்‌ எல்லாருக்கும்‌ விறகு 
வெட்டுகிறவர்களாகவும்‌, தண்ணீர்‌ 
எடுக்கிறவர்களாகவும்‌ இருக்கக்கடவர்கள்‌"' 
(யோசு 9;20,2) என்று பிரபுக்கள்‌ 
சபையாரோடே சொல்லுகிறார்கள்‌ 


யோசுவா கிபியோனியரோடு 
சமாதானம்பண்ணியிருக்கிறார்‌. அவர்களை 
உயிரோடே காப்பாற்றும்‌ உடன்படிக்கையை 
அவர்களோடு பண்ணியிருக்கிறார்‌. 
ஆகையினால்‌. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
கிபியோனியரை தங்கள்‌ பட்டயத்தினால்‌ 
சங்காரம்பண்ணிவிடக்கூடாது. அவர்களை 
உயிரோடே வைக்கவேண்டும்‌. 

இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ தாங்கள்‌ 
பண்ணின உடன்படிக்கைக்கு 
உண்மையுள்ளவர்களாயிருக்கவேண்டும்‌. 
அவர்கள்‌ இஸ்ரவேலின்‌ தேவனாகிய 
கர்த்தர்பேரில்‌ கிபியோனியருக்கு 
ஆணையிட்டுக்கொடுத்திருக்கிறார்கள்‌. 
இஸ்ரவேலர்‌ ஆணையை மீறக்கூடாது. 


யோசுவாவும்‌, ஸ்ரவேலின்‌ 
பிரபுக்களும்‌ ஈனியரோடு 
ஆணையிட்டுக்‌ கொடுத்திருக்கிறார்கள்‌. இந்த 
சமாதான உடன்படிக்கைக்கு இஸ்ரவேல்‌ 
சபையார்‌ எல்லோரும்‌ 
சமாதான 
புத்திரருடைய 
கட்டுப்படுத்துகிறது. 





i= FTE 
TT 


, இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
உடன்படிக்கையை 

மூலமாக, அவர்கள்‌ 

தேவனாகிய 

கனம்பண்ணுகிறார்கள்‌. 

கர்த்தர்‌ பேரில்‌ 

ஆணையிட்டுக்‌ கொடுத்திருக்கிறார்கள்‌. 
இஸ்ரவேலர்‌ ஆணையை மீறினால்‌, 
கானானியர்‌ இஸ்ரவேலரை தூஷீப்பார்கள்‌. 
இஸ்ரவேலர்‌ தேவதூஷணம்‌ சொன்னார்கள்‌ 
என்று கானானியர்‌ அவர்களுக்கு 
விரோதமாக சாட்சி சொல்லுவார்கள்‌. 


பிரபுக்கள்‌ தங்களுடைய ஆணையின்‌ 
வார்த்தைகளைக்‌ காத்துக்கொள்ளவேண்டும்‌. 
ஆணையிடுவதினால்‌ தங்களுக்கு நஷ்டம்‌ 
ஏற்பட்டாலும்‌, பிரபுக்கள்‌ தங்களுடைய 
ஆணையின்‌ வார்த்தைக்கு 
உண்மையுள்ளவர்களாயிருக்கவேண்டும்‌ 
பார்வைக்குத்‌ 
கர்த்தருக்குப்‌ 
கனம்பண்ணுகிறான்‌:: 

தனக்கு நஷ்டம்‌ 


ப. "ஆகாதவன்‌ அவன்‌ 
தீழ்ப்பானவன்‌;: 
பயந்தவர்களையோ 
ஆணையிட்டதில்‌ 
வந்தாலும்‌ 
(சங்‌ 15:4). 


சபயாருக்கு 
எல்லாரும்‌ 
முறுமுறுக்கிறார்கள்‌. 
அதிகமானால்‌ வாக்குவாதமுண்டாகும்‌. 
வாக்குவாதம்‌ அதிகமானால்‌ கைகலப்பு 
உண்டாகும்‌. இஸ்ரவேலின்‌ பிரபுக்களுக்கும்‌, 
இஸ்ரவேல்‌ சபையாருக்கும்‌ இடையே மோதல்‌ 
வரும்‌. கிபியோனியரோடு சமாதான 
உடன்படிக்கை பண்ணியதினால்‌, 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ மத்தியிலே சமாதானம்‌: 
இருக்காது. 
'கிபியோனியரோடு 
உடன்படிக்கை பண்ணின 
இஸ்ரவேல்‌ 
சமாதானப்படுத்துகிறார்கள்‌. 
|யோனியரோடு 


சமாதான 
பிரபுக்கள்‌, 
'சபையாரையும்‌ 


'சபையாரையும்‌ சமாதானப்படுத்துகிறார்கள்‌. 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கிபியோனியர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரை 
ஏமாற்றி, மாய்மாலம்பண்ணி அவர்களோடு 
சமாதான உடன்படிக்கை 
பண்ணிக்கொண்டார்கள்‌. 'கிபியோனியரின்‌ 
ஏமாற்று, மாய்மாலமும்‌ இப்போது 
வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. 

காரணமாகச்‌ சொல்லி இஸ்ரவேலின்‌ 
பிரபுக்கள்‌, இந்த சமாதான உடன்படிக்கையை 
ரத்து செய்து விடலாம்‌. ஆனால்‌ 
பிரபுக்கள்‌ அப்படி செய்யவில்லை. அவர்கள்‌ 
தங்களுடைய ஆணையின்‌ வார்த்தைக்கு 
உண்மையுள்ளவர்களாயிருக்கிறார்கள்‌. 
இஸ்ரவேலின்‌ பிரபுக்கள்‌ தங்களுடைய 
மனச்சாட்சியின்‌ சத்தத்திற்கு 
கீழ்ப்படிகிறார்கள்‌. 


விசுவாசிகளாகிய 
ஆணையிடும்போது 
கவனமாயிருக்கவேண்டும்‌. 
ஆணையிட்டதற்கு 
களாயிருக்கவேண்டும்‌. அதே வேளையில்‌, 
நாம்‌ ஆணையிடுவதற்கு முன்பாக, 
கர்த்தருடைய சித்தத்தையும்‌, அவருடைய 
ஆலோசனைகளையும்‌ 
அறிந்துகொள்ளவேண்டும்‌. 


நாம்‌ அவசரப்பட்டு ஆணையிட்டாலும்‌, 
அந்த ஆணையிலிருந்து. நியாயமான 
முறையில்‌. தப்பிப்பதற்கு ஏதாவது 
வழி உண்டா என்று யோசித்துப்‌ பார்க்கலாம்‌. 
மாற்று உபாயங்கள்‌ ஏதாவது, 
இருக்குமென்றால்‌, அதை பயன்படுத்தலாம்‌. 
நாம்‌ உடன்படிக்கைக்கு 
உண்மையுள்‌எவர்களாயிருக்கவேண்டும்‌. 


நாம்‌ பிறருக்கு 
மிகவும்‌ 
நாம்‌ 
உண்மையுள்ளவர்‌ 


நம்மை 
நம்மோடு 

க்‌ பண்ணிக்கொண்டாலும்‌, 
உடன்படிக்கையிலிருந்து விடுதலை 
கர்த்தருடைய 
அவசரப்பட்டு 
அவசரப்பட்டு 
கூடாது. 
நாமம்‌ 
ஒருபோதும்‌ 


ற்கு 
உதவியை நாடவேண்டும்‌. 


பேசவும்‌ கூடாது. 
எதையும்‌ செய்து 
கர்த்தருடைய பரிசுத்தமான 
தூஷிக்கப்படுவதற்கு நாம்‌ 


காரணமாயிருக்கக்கூடாது. 


விடவும்‌ 





f= al 
TT 


இஸ்ரவேலின்‌ பிரபுக்கள்‌ 
கிபியோனியரோடு அவசரப்பட்டு 
உடன்படிக்கை பண்ணினார்கள்‌. அதன்‌ 
வேதனையை இப்போது அனுபவிக்கிறார்கள்‌. 
இந்தப்‌  பிரச்சனையிலிருந்து விடுதலை 
பெறுவதற்கு, கர்த்தர்‌ இஸ்ரவேலின்‌ 
பிரபுக்களுக்கு ஒரு நல்ல ஆலோசனையைக்‌ 
கொடுக்கிறார்‌. இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 
கிபியோனியருடைய உயிரைப்‌ பறித்துக்‌ 
கொள்ளவில்லை. ஆனால்‌ அவர்களுடைய 
உரிமையைப்‌ பறித்துக்கொள்கிறார்கள்‌. 


ஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
தொடவில்லை. அவர்களை 
பட்டயத்தினால்‌ சங்காரம்பண்ணவில்லை. 
கிபியோனியர்‌ உயிரோடிருக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ உயிரோடிருக்கும்‌ நாட்களிலெல்லாம்‌ 
இஸ்ரவேல்‌ சலயார்‌ எல்லோருக்கும்‌ விறகு 
வெட்டுகிறவர்களாகவும்‌ தண்ணீர்‌ 
எடுக்கிறவர்களாவும்‌. இருக்கவேண்டும்‌ 
கிபியோனியருக்கு வேறு எந்த வேலையும்‌ 
அல்லது எந்த தொழிலும்‌ செய்வதற்கு 
அனுமதி கொடுக்கப்படவில்லை. இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ கிரியோனியருடை ஜீவனை 
பறித்துக்கொள்ளவில்லை. ஆனால்‌ 
அவர்களுடைய உரிமையைப்‌ பறித்துக்‌ 
கொள்கிறார்கள்‌. பிரபுக்கள்‌ தங்களோடு 
சொன்ன இந்த வார்த்தையைக்‌ கேட்டு, 
இஸ்ரவேல்‌ சபையாரும்‌ 
அமைதியடைகிறார்கள்‌. 


கிபியோனியரைத்‌ 
தங்களுடைய 


கிபியோனியர்‌ 
௪பிக்கப்பட்டவர்கள்‌ 
யோசு 9:22-27 


யோக 92௨, பின்பு யோசுவா 
அவர்களை அழைப்பித்து: நீங்கள்‌. 
எங்கள்‌ நடுவே குடியிருக்கும்போது: 
நாங்கள்‌ உங்களுக்கு. 
வெகுதூரமாயிருக்கிறவர்கள்‌ எண்று 
சொல்‌, எங்களை வஞ்சித்தது என்ன? 


யோசு 9:28. இப்போதும்‌ பண்கள்‌ 
சுபிக்கப்பட்டவர்கள்‌; 
தேவனுடைய 
விறகுவெட்டுகிறவர்களும்‌, 
எடுக்கிறவர்களுமான 
பணிவிடைக்காரராயிருப்பீர்கன்‌; இத்த 
ஊழியம்‌ உங்களைவிட்டு. 
'நீங்கமாட்டாது என்றான்‌. 


ஆலயத்துக்கு 
தண்ணீர்‌ 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


யோசு 9:24. அவர்கள்‌ யோசுவாவுக்கு 


பிரதியுத்தரமாக: 


தேசத்தையெல்லாம்‌ 


மோசேக்குக்‌ 
கட்டளையிட்டது உமது அடியாருக்கு 
நிச்சயமாகவே அறிவிக்கப்பட்ட தினால்‌, 
நாங்கள்‌ எங்கள்‌ ஜீவன்திமித்தம்‌ 
உங்களூக்கு மிகவும்‌ பயந்து, 
இத்தக்‌ காரியத்தைச்‌ செய்தோம்‌. 


யோசு 92. இப்போதும்‌, 
இதோ, உமது கையிலிருக்கிறோம்‌, 
உம்முடைய பார்வைக்கு நன்மையும்‌ 
தியாயமுமாய்த்‌ தோன்றுகிறபடி, 
எங்களுக்குச்‌ செய்யும்‌ என்‌ தார்கள்‌. 


யோசு 9:28. அப்படியே யோகவா 
அவர்களுக்குச்‌ செய்து, இஸ்ரவேல்‌. 
புத்திரர்‌ அவர்களைக்‌ கொன்றுபோடாத 
படிக்கு, அவர்களை இவர்கள்‌ கைக்குத்‌ 
தப்பவித்தான்‌. 


யோசு: 9:27. 
இருக்கிறபடியே, அத்நாவில்‌ 
அவர்களைச்‌ சபைக்கும்‌ கர்த்தர்‌ 
தெரிந்துகொள்ளும்‌ இடத்திலிருக்கும்‌ 
அவருடைய பலிபீடத்துக்கும்‌ விறகு. 
'வெட்டுகிறவர்களாகவும்‌ தண்ணீர்‌ 
எடுக்கிறவர்களாகவுமாக்கினான்‌.. 


இந்நான்மட்டும்‌ 


யோசுவாவுக்கும்‌. கிபியோனின்‌ 
குடிகளுக்கும்‌ இடையுள்ள பிரச்சனை 
தீர்த்து வைக்கப்படுகிறது. யோசுவா 
கிபியோனியருடைய வஞ்சனைகளினியிற்தம்‌ 
அவர்களைக்‌ கடிந்துகொள்கிறார்‌. 
கிபியோனியர்களை 
நீங்கள்‌ எங்கள்‌ நடுவே 
சிகக்க்போலு நாங்கள்‌ 
உங்களுக்கு வெகுதூரமாமிரக்கிறவரகள்‌ 
என்று சொல்லி, எங்களை 
வஞ்சித்தது. “என்று கேட்கிறார்‌ 
(யோசு 9:22) 


என்ன?" 





i= FTN 
TT 


கிபியோனியர்‌ தங்களை 
வஞ்சித்ததினால்‌, யோசுவா அவர்களுக்கு 
தண்டனை கொடுக்கிறார்‌. “இப்போதும்‌ 
நீங்கள்‌ சபிக்கப்பட்டவர்கள்‌; என்‌ 
தேவனுடைய ஆலயத்துக்கு விறகுவெட்டுகிற 
வர்களும்‌, தண்ணீர்‌ எடுக்கிறவர்களுமான 
பணிவிடைக்காரராயிருப்பீர்கள்‌: த 
ஊழியம்‌ உங்களைவிட்டு நீங்கமாட்டாது” 
(யோசு 9:23) என்று யோசுவா கிபியோனின்‌ 
குடிகளுக்குச்‌ சொல்லுகிறார்‌. 


கிபியோனின்‌ குடிகளும்‌ யோசுவாவக்கு 
பிரதியுத்தரம்‌ சொல்லுகிறார்கள்‌. தங்களால்‌ 
முடிந்த வரையிலும்‌, தாங்கள்‌ 
தப்பிதத்தை ந 
முயற்சிபண்ணுகிறார்கள்‌. 

தங்களைத்‌ 

மன்னித்துக்கொள்கிறார்கள்‌. 

செய்தது சாதாரணமான தப்பிதம்‌ என்றும்‌, 
தங்களுடைய ஜீவனைப்‌ பாதுகாக்கவே 
இந்தத்‌ தப்பிதத்தை செய்ததாகவும்‌ 
கிபியோனின்‌ குடிகள்‌ யோசுவாவிடம்‌ 
சாக்குப்போக்கு சொல்லுகிறார்கள்‌. 


கிபியோனின்‌ குடிகள்‌ யோசுவாவுக்‌ 
பிரதியுத்தரமாக: 'த்தையெல்லாம்‌ 
உங்களுக்கு ஒப்பு்கொடுக்கவம்‌, நேசத்தின்‌ 
குடிகளையெல்லாம்‌ உங்களுக்கு முன்பாக 
அழிக்கவும்‌ உம்முடைய தேவனாகிய கர்த்தர்‌ 
நமது தாசனாகிய மோசேக்குக்‌ 
கட்டளையிட்டது உமது அடியாருக்கு. 
நிச்சயமாகவே அறிவிக்கப்பட்டதினால்‌, 
நாங்கள்‌ எங்கள்‌ ஜீலன்நிமித்தம்‌ உங்களுக்கு 
மிகவம்‌ மந்து. இந்தக்‌ காரியத்தைச்‌ 
செய்தோம்‌" 9:24) என்று 
தாக்‌ 


கிபியோனின்‌ மனுஷர்‌ யோசுவாவுக்கு 
பிரதியுத்தரம்‌ சொன்னாலும்‌, அவர்கள்‌ 
கர்த்தருடைய சர்வஆளுகையையும்‌ 
அங்கீகாரம்பண்ணுகிறார்கள்‌. கர்த்தர்‌ நீதியும்‌ 
நியாயமுமுள்ளவர்‌. அவருடைய 
அதிகாரத்திற்கு எதிராக யாராலும்‌ 
எதிர்த்து நிற்கமுடியாது. கர்த்தரோடு எதிர்த்து 
நின்று யுத்தம்பண்ணி யாராலும்‌ ஜெயிக்க. 
முடியாது. கர்த்தருக்கு விரோதமாக 
விவாதம்பண்ணவும்‌ கூடாது. 
கலகம்பண்ணவும்‌ கூடாது. கர்த்தருடைய 
கிருபைகளையும்‌, இரக்கங்களையும்‌ 
பெற்றுக்கொள்‌ வதற்கு ஏதாவது வழி 
இருக்கிறதா என்று ஆராய்ந்து 
பார்க்கவேண்டும்‌. 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


கிபியோனின்‌ குடிகள்‌ 
ஞானமாய்ப்‌ பேசுகிறார்கள்‌. 
கர்த்தரை உயர்த்துகிறார்கள்‌. 
தெய்வீக சித்தத்‌ 
கீழ்ப்படுத்துகிறார்கள்‌. 
பொய்யை 


பதிலாக, 
தப்பிதங்கள்‌. 


தாங்கள்‌ சொன்ன 
நியாயப்படுத்துவதற்கு 

தங்களுடைய 
மன்னிக்கப்படவேண்டுமென்று 
விரும்புகிறார்கள்‌. தங்களுடைய ஜீவன்‌: 
நிமித்தம்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு பயந்து, 
கிபியோனின்‌ குடிகள்‌ அவர்களை 
வஞ்சித்திருக்கிறார்கள்‌. அவர்களிடம்‌ வேறு 
உள்நோக்கம்‌ எதுவுமில்லை. 

கிபியோனின்‌ குடிகள்‌ யோகுவாவிடம்‌ 
இதற்குமேல்‌: 'விவாதம்பண்ணாமல்‌, 
விளக்கமும்‌ சொல்லாமல்‌, அவருடைய 
முடிவுக்கு தங்களை ஒப்புக்கொடுக்கிறார்கள்‌. 
"இப்போதும்‌, இதோ, உமது கையிலி 
ருக்கிறோம்‌, உம்முடைய பார்வைக்கு. 
நன்மையும்‌ நமக்‌ தோன்றுகிறபடி 
எங்களுக்குச்‌ செய்யும்‌" (யோசு 9:25) 
என்று கிபியோனியர்‌ யோசுவாவிடம்‌ 
பணிவோடு  விண்ணப்பம்பண்ணுகிறார்கள்‌. 
கிபியோனியர்‌ தங்களைத்‌ தாழ்த்தி 
பணிந்துபோனதினால்‌, இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கும்‌. கிபியோனியருக்கும்‌. 
இடையே உள்ள 


பிரச்சனை 
தீர்த்துவைக்கப்படுகிறது. 


யோசுவா கிபியோன்‌ புத்திரரைக்‌ 
கடிந்துகொள்கிறார்‌ அவர்களுடைய 
வஞ்சனையான காரியத்தினிமித்தம்‌ யோசுவா 
அவர்களுக்கு தண்டனை கொடுக்கிறார்‌. 
“இப்போதும்‌ நீங்கள்‌ சபிக்கப்பட்டவர்கள்‌; 
என்‌ தேவனுடைய ஆலயத்துக்கு 
விறகுவெட்டுகிறவர்களும்‌, தண்ணீர்‌ 
எடுக்கிறவர்களுமான பணிவிடைக்‌ 
காரராமிருப்பீர்கள்‌; ந்த ஊழியம்‌ 
உங்களைவிட்டு நீங்கமாட்டாது' (யோசு 9:23) 
என்று யோசுவா தன்னுடைய நீதியான 
தீர்ப்பை கிபியோனின்‌ புத்திரருக்குச்‌ 
சொல்லுகிறார்‌. 


யோசுவா தங்களுக்குக்‌ கொடுக்கும்‌. 
தண்டனையை,  கிபியோன்‌ புத்திரரும்‌ 
அங்கீகரிக்கிறார்கள்‌. “உம்முடைய பார்வைக்கு 
நன்மையும்‌ நியாயமுமாங்த்‌ தோன்றுகிறடடி 
எங்களுக்குச்‌ 
கிபியோனியர்‌. 
சொல்லுகிறார்கள்‌. 





f= FTE 
TT 


யோசுவா கிபியோன்‌ புத்திரருக்கு 
நித்திய தண்டனையைக்‌ கொடுக்கிறார்‌. 
விறகு வெட்டவும்‌, தண்ணீர்‌ எடுக்கவும்‌ 
அவர்களை அடிமைப்படுத்துகிறார்‌. 
ஊழியம்‌ அவர்களைவிட்டு நீங்குமாட்டாது. 
என்று அறிவிக்கிறார்‌. இந்தத்‌ தண்டனை 
கிபியோனியர்மீது ஒரு சாபமாகக்‌ 
கொடுக்கப்பட்டிருக்கிறது. யோசுவா 
கிபியோனியருக்கு தண்டனையை 
அறிவிக்கும்போதே, ள்‌ 
சபிக்கப்பட்டவர்கள்‌' என்று சொல்லுகிறா। 

யோசுவா கிபியோனியருக்குக்‌ 
கொடுத்த தண்டனை, ஒரு சாபமாகச்‌ 
சொல்லப்பட்டாலும்‌, அந்த சாபமே 
அவர்களுக்கு ஆசீர்வாதமாயிருக்கிறது. 
கிபியோனியர்‌ ராஜாக்களுடைய 
அரண்மனையிலோ, பிரபுக்களுடைய 
மாளிகையிலோ,  ஐசுவரியவான்‌௧ளுடைய 
வீடுகளிலோ விறகு வெட்டவேண்டியதில்லை. 
அங்கே அவர்களுக்கு தண்ணீர்‌ 


எடுக்கிறார்கள்‌. 


பிரபுக்களோ 


வேறுவிதமான 


இஸ்ரவேலின்‌ 
கிபியோனியருக்கு 


தண்டனையைக்‌ கொடுத்தார்கள்‌. 


உயிரோடிருந்து. சபையார்‌ எல்லாருக்கும்‌ 
விறகு வெட்டுகிறவர்களாகவும்‌, தண்ணீர்‌ 
எடுக்கிறவர்களாகவும்‌ இருக்கக்கடவர்கள்‌ 
(யோசு 9:21) என்று பிரபுக்கள்‌ 
சொன்னார்கள்‌. 


பிரபுக்கு தண்டனையின்‌: 
பிரகாரம்‌, கிபியோனின்‌ குடிகள்‌ இஸ்ரவேல்‌ 
சபையார்‌ 
விறகுவெட்டுகிறவர்களாகவும்‌, 
எடுக்கிறவர்களாவும்‌. 
ஆனால்‌. மோசவாலோ 
தண்டனையை மாற்றுகிறார்‌ 
கனம்பண்ணும்‌ வண்ணமாக, 
ஆலம ஊழியத்திலே 
பயன்படுத்துகிறார்‌ 
இஸ்ரவேல்‌ சபையார்‌ எல்லோருக்கும்‌ 
வெட்ட ன்டியதில்‌ 
சபைக்கு மாத்திரம்‌ 
போதுமானது. 
சேவை 


கிடைத்திருக்கிற மிகப்பெரிய சிலாக்கியம்‌. 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


அவர்களுடைய 
கிபியோனியர்‌ இஸ்ரவேல்‌ 
எல்லோருக்கும்‌ தண்ணீர்‌ 
வேண்டியதில்லை. அவர்கள்‌ 

ஆலயத்திற்கு மாத்திரம்‌ தண்ணீர்‌ எடுத்தால்‌ 
போதுமானது. 


அடிமை வேலையாகயிருந்தாலும்‌, அந்த 
வேலையை கர்த்தருக்காக செய்யும்போது, 
அது நமக்கு ஆசீர்வாதமாயிருக்கும்‌. இந்த 
நாம்‌ எந்த வேலையை 
கர்த்தருடைய நாமத்தை 
லையைச்‌ 
ஊழியம்‌ 
செய்வதே மிகவும்‌ உன்னதமானது. 

யோசுவா கிபியோனியருக்கு 
தண்டனை கொடுக்கிறார்‌. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
அவர்களை 'கொன்றுபோடாதடிக்கு, 
அவர்களை இஸ்ரவேல்‌ புத்திரருடைய 

கைக்கு தப்புவிக்கிறார்‌ (யோசு 9:26). 
யோசுவா கிபியோனின்‌ 
இந்நாள்மட்டும்‌ 


குடிகளை, 
இருக்கிறபடியே, 
அந்நாளில்‌ அவர்களைச்‌ சபைக்கும்‌, 
கர்த்தர்‌ தெரிந்துகொள்ளும்‌ 
இடத்திலிருக்கும்‌ அவருடைய பலிபீடத்துக்கும்‌ 
விறகு வெட்டுகிறவர்களாகவும்‌. 
தண்ணீர்‌  எடுக்கிறவர்களாகவுமாக்குகிறார்‌ 
(யோசு 9:27). 


கிபியோனின்‌. கள்‌ (டைய 
பத்திக்‌. றன. வெடுகிறா்கள 
ர்‌... பிடிக்கிறார்கள்‌. ஆனாலும்‌ 
இஸ்ரவேல்‌ சபையாருக்கு கொடுக்கப்படும்‌ 
சிலாக்கியம்‌, கிமியோனின்‌ குடிகளுக்கு 
கொடுக்கப்படவில்லை. கிபியோனியர்‌ 
இஸ்ரவேலின்‌ காணியாட்சிக்கு 
புறம்பானவர்களாகவே இருக்கிறார்கள்‌. 


கர்த்தர்ருடைய 
விறகு 
வெட்டுகிறவர்களாகவும்‌, தண்ணீர்‌ 
எடுக்கிறவர்களாகவும்‌ இருக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ பலிபீடத்திற்கடுத்த காரியங்களில்‌ 
ஊழியம்‌ செய்வதினால்‌, தேவனுடைய 
நியாயப்பிரமாணத்தைப்பற்றிய அறிவு 
அவர்களுக்கும்‌ கிடைக்கிறது. இஸ்ரவேல்‌ 
பத்திரருக்கு கர்த்தருடைய நியாயப்பிரமாணம்‌ 
போதிக்கப்படும்போது, கிரியோனின்‌ 
மனுஷரும்‌, பலிபீடத்திற்கு அருகிலிருந்து, 
நியாயப்பிரமாணம்‌ போதிக்கப்படுவதை தங்கள்‌ 
செவிகளால்‌. கேப்டு, அதைக்‌ 
கற்றுக்கொள்கிறார்கள்‌. 





i FTE 
TT 


பிரமாணத்தின்படி 
ஆசாரியரும்‌ லேவியரும்‌ 
தேவாலயத்திற்கடுத்த ஊழியங்களை 
செய்யவேண்டும்‌. அவர்களே தேவனுடைய 
ஆலயத்தில்‌ விறகு வெட்டவேண்டும்‌. 
தண்ணீர்‌ எடுக்கவேண்டும்‌. இப்போது 
ஆசாரியருடைய ஊழியத்திற்கு உதவியாக, 
கிபியோனின்‌ குடிகள்‌ 
நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள்‌. கிமியோனியர்‌ 
சரீரபலமுள்ளவர்கள்‌. ர்கள்‌ 
குக்கு 

இருந்து. 
கக்‌ வெட்டி, 
உதவிசெய்கிறார்கள்‌. 


கிபியோனின்‌ குடிகள்‌ ஆசரிப்புக்கூடார 
வேலையிலே, ஆசாரியருக்கும்‌ லேவியருக்கும்‌. 
அதிகமாய்‌ உதவிசெய்கிறார்கள்‌. 


மோசேயின்‌ 


ஏராளமான 


தண்ணீரையும்‌ தேவனுடைய ஆலயத்திலே 
கொண்டுவரும்‌ வேலையை கிபியோனின்‌ 
குடிகள்‌ உற்சாகமாய்ச்‌ செய்கிறார்கள்‌. 


பணிவிடைக்காரர்‌ 
களாயிருக்கிறார்கள்‌ தேவனுடைய 
ஆராதனையிலே. கிபியோனின்‌ 


குடிகள்‌ முழுஇருதயத்தோடு ஈடுபட்டு, 
தங்களுக்கு நியமிக்கப்பட்ட பணிவிடைகளை 
ஒழுங்காய்ச்‌ செய்கிறார்கள்‌. 


க்விக்‌ 
அவர்களைப்போலவே, நிதனீமியர்‌ 
க்கு. உதவிக்காரராயிருக்கிறார்கள்‌. 


உதவிக்காரராயிருக்கிறார்கள்‌. 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


ஆகையால்‌ 
ஆரோனிடத்திலும்‌ அவன்‌ குமாரரிடத்திலும்‌ 
ஒப்புக்கொடுப்பாயாக; இஸ்ரவேல்‌ புத்திரரில்‌ 
இவர்கள்‌ முற்றிலும்‌ அவனுக்கு 
ஒப்புக்கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள்‌" 

(எண்‌ 39) 


கிபியோனின்‌ குடிகள்‌ 
ஆலயத்திலே ப 
ஏற்பாட்டுக்காலத்து சுவிசேஷ. 

புறஜாதியார்‌ பிரவேசிப்பதற்கு 
அடையாளமாயிருக்கிறது. 


கிபியோனின்‌ குடிகள்‌ யோசவாவிடம்‌, 
“இதோ, உமது கையிலிருக்கிறோம்‌, 
உம்முடைய பார்வைக்கு நன்மையும்‌ 
நியாயமுமாய்த்‌ தோன்றுகிறபடி எங்களுக்குச்‌ 
செய்யும்‌” (யோசு 9:25) என்று 
சொல்லுகிறார்கள்‌. அவர்கள்‌ 
யோசுவாவுக்கும்‌, அவர்‌ கொடுக்கும்‌ 
தண்டனைகளுக்கும்‌, நிபந்தனைகளுக்கும்‌ 
தங்களை ஒப்புக்கொடுக்கிறார்கள்‌. 


கிபியோனின்‌ குடிகள்‌ இஸ்ரவேலுக்கு 
அடிமைகளாகயிருந்தாலும்‌, அவர்கள்‌ 
கர்த்தருக்கு சுயாதீனராமிருக்கிறார்கள்‌, 
கர்த்தருக்காக சிறிய 
செய்தாலும்‌, 
ர்வாதம்‌ த்துக்‌ 

நம்முடைய 

கர்த்தருடைய 
நம்முடைய சிலாக்கியம்‌. அதுவே நம்முடைய 
பாக்கியம்‌. அதுவே நம்முடைய ஊதியம்‌. 


கிபியோனின்‌ குடிகள்‌ யோசுவாவுக்கு, 
ஒப்புக்கொடுத்ததுபோல, 

நம்முடைய கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்துவுக்கு நம்மை 
ஒப்புக்கொடுக்கவேண்டும்‌. நம்முடைய 
ஜீவியங்களை கர்த்தருடைய பாதப்டியிலே. 
சமர்ப்பிக்கவேண்டும்‌. நாமும்‌, நம்முடைய 
கர்த்தராகிய சுகிறிஸ்துவிடம்‌, 
"இதோ, உமது தையிலிருக்கிறோம்‌, 
உம்முடைய பார்வைக்கு நன்மையும்‌ 
நியாயமுமாய்த்‌ தோன்றுகிறபடி எங்களுக்குச்‌ 
செய்யும்‌” (யோசு 9:25) என்று 
பணிவோடு விண்ணப்பம்பண்ணவேண்டும்‌. 





1 யோசுவா - விரிவுரை 
ELL JOSHUA - COMMENTARY 


கர்த்தர்‌ தம்முடைய சிலுவையைச்‌ 
சுமப்பதற்கு நம்மை நியமித்தாலும்‌, தம்முடைய 
நுகத்தை நம்மீது சுமத்தினாலும்‌, தம்முடைய 
பலிபீடத்திலே நம்மை ஊழியம்‌ 
செய்யச்சொன்னாலும்‌, அல்லது கர்த்தர்‌ 
நமக்கு எந்த ஊழியத்தைக்‌ கொடுத்தாலும்‌, 
நாம்‌ அதை மனப்பூர்வமாய்ச்‌ செய்யவேண்டும்‌. 





QOODNENS 
PUBLISHERS 


கொடுக்காது. கர்த்தருடைய ஊழியத்தை 


செய்வதே நமக்கு 
ஆசீர்வாதமாயும்‌ இருக்கும்‌. 


சந்தோஷமாயும்‌, 


f= al 
TT 


, இந்த அதிகாரத்தில்‌, 
ஜனத்தார்‌ கானான்‌ 
தென்திசையிலுள்ள 
யுத்தம்பண்ணி, 
சம்பவங்கள்‌ 


இஸ்ரவேல்‌ 

தேசத்தின்‌ 
தேசங்கள்மீது 
அவற்றை ஜெயிக்கிற 
a .... எழுதப்பட்டிருக்கிறது. 
இதற்கு அடுத்த அதிகாரத்தில்‌ 
அவர்கள்‌ கானானின்‌ வடதேசங்களை 
ஜெயிக்கும்‌ சம்பவம்‌ எழுதப்பட்டிருக்கிறது. 


கிபியோனின்‌ 
யுத்தப்பண்ண 
தங்களுக்கு 
கிபியோனின்‌ 
செய்தி 
10:8) 


கானானின்‌ ராஜாக்கள்‌ 
குடிகளுக்கு விரோதமாக 
வருகிறார்கள்‌ (யோசு 101-5). 
த வருமாறு, 

யோசுவாவுக்கு 
சொல்லி அனுப்புகிறார்கள்‌... (யோசு 
யோசுவாவும்‌, இஸ்ரவேல்‌ 
அழைத்துக்கொண்டு, 
மனுஷருக்கு ஆதரவாக உடனே வருகிறார்‌ 
(யோசு 10:7-9). 


கிபியோனுக்கு விரோதமாக 
யுத்தம்பண்ணின கானானின்‌ ராஜாக்கள்மீது, 
யோசுவா யுத்தம்பண்ணுகிறார்‌. யுத்தத்திலே 
கானானின்‌ ராஜாக்கள்‌ 
தோல்லியடைகிறார்கள்‌ (யோசு 10:10,11, 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு ஆதரவாக சூரியன்‌ 
தரித்து நிற்கிறது (யோசு 1012-14). 

எமோரியரின்‌ ராஜாக்கள்‌ தப்பித்து 
ஒரு கெயியிலே ஒளிந்துகொள்கிறார்கள்‌. 
யோசுவா அந்த ராஜாக்களை 
சங்காரம்பண்ணுகிறார்‌ 03 


பட்டணங்களைப்‌ பிடித்துக்கொள்கிறார்கள்‌. 
பட்டணங்களிலுள்ளவர்களையெல்லாம்‌. 
சங்காரம்பண்ணுகிறார்கள்‌ (யோக 10:28-43) 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


காணானியரின்‌ 
ஐந்து ராஜாக்கள்‌ 
யோசு 10:1-6 


யோசு யோசுவா ஆயியைப்‌ 
பிடித்து, சங்காரம்பண்ணி, 
எரிகோவுக்கும்‌ அதின்‌ ராஜாவுக்கும்‌. 
செய்தபடி, ஆயிக்கும்‌ அதின்‌ 
ராஜாவுக்கும்‌. செய்ததையும்‌, 
கிபியோனின்‌ குடிகள்‌ இஸ்ரவேலோடே. 
சமாதானம்பண்ணி. அவர்களுக்குள்‌. 
வாசமாயிருக்கிறதையும்‌, எருசலேமின்‌. 
ராஜாவாகிய அதோனிசேதேக்‌ 
கேன்விப்பட்டபோது, 


10:1. 


யோசு 10:2. கிபியோன்‌ ராஜதானி 
பட்டணங்களில்‌ ஒன்றைய்போல்‌ பெரிய 
பட்டணமும்‌, ஆயியையப்பார்க்கிலும்‌ 
பெரிதுமாயிருத்த படியினாலும்‌, அதின்‌ 
மனுஷரெல்லாரும்‌ பலசாலி. 
கவாயிருத்தபடியினாலும்‌, மிகவும்‌ 
பயத்தார்கன்‌. 


யோசு 10:9. ஆகையால்‌, எருசலேமின்‌ 
ராஜாவாகிய அதோனிசேதேக்‌ 
எபிரோனின்‌ ராஜாவாகிய ஓகாமுக்கும்‌, 
ராஜாவாகிய 
ராஜாவாகிய 
எக்லோனின்‌' 


தெபீருக்கும்‌ ஆன்‌ 


லாகீசின்‌ 


ராஜாவாகிய 
அனுப்பி: 
யோசு 10:4. நாங்கள்‌ கிபியோனைச்‌ 
சங்கரிக்கும்படி, நீங்கள்‌ என்னிடத்தில்‌ 
வந்து, எனக்குத்‌ துணைசெய்யுங்கள்‌; 
அவர்கள்‌ யோசுவாவோடும்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரரோடும்‌ சமாதானம்‌ 
பண்ணினார்கள்‌... என்று சொல்லி. 
அனுப்பினான்‌. 


யோசு 10:5. அப்படியே எருசலேமின்‌ 
ராஜா, எபிரோனின்‌ ராஜா, 
யர்மூத்தின்‌ ராஜா, லாகீசின்‌ ராஜா, 
எக்லோனின்‌ ராஜா என்கிற 
எமோரியரின்‌ இந்து ராஜாக்களும்‌ 
கூடிக்கொண்டு, அவர்களும்‌ 
அவர்களுடைய எல்லாச்‌ சேனைகளும்‌ 
போய்‌, கிபியோனுக்கு முன்பாகப்‌ 
பானயமிறங்கி, அதின்மேல்‌ 
யுத்தம்பண்ணினார்கன்‌. 





i THE 
யாய 


யோசு 10:6. அப்பொழுது கிபியோனின்‌. 
'கில்காலிலிருக்கிற 

யோசுவாவினிடத்தில்‌ 

அடியாரைக்‌ 


எங்களிடத்தில்‌ 
ரட்சித்து, 
துணைசெய்யும்‌; 
குடியிருக்கிற 
ராஜாக்களெல்லாரும்‌. களுக்கு 
விரோதமாய்க்‌ கூடினார்கள்‌ என்று. 
சொல்லச்‌ சொன்னார்கள்‌. 


வத்து, 


கர்த்தருடைய கிருபையினா வர்‌ 
செய்த கதன்‌! ஈலும்‌ னை 
எரிகோ பட்டணத்தைப்‌ பிடிக்கிறார்‌. 
எரிகோவுக்கு விரோதமாக இஸ்ரவேலர்‌ 
ஆயுதம்‌ ஏந்தி யுத்தம்பண்ண வில்லை. 
கர்த்தர்‌ ற்பதத்‌ 
எரிகோவின்‌ 

விழுந்தது. 


யோசுவாவுக்கு 
பட்டணத்தின்மீதும்‌ 
கர்த்தருடைய 
பிரகாரமாகவும்‌, 
பிரகாரமாகவும்‌ 


ஆமி 
வெற்றி கிடைத்தது. 
ஆலோசனையின்‌ 
அவருடைய திட்டத்தின்‌ 


வன்னம்‌ 
பட்டணத்தையும்‌ பிடித்துக்கொண்டார்‌. 


புத்திரர்‌ கிபியோனின்‌ 

விரோதமாக. 

அவர்களாகவே 

யோசுவாவினிடத்தில்‌ வந்து சமாதான 
பண்ணிக்கொள்கிறார்கள்‌. 
சிறிதுகாலத்திற்கு 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
நேசத்தை சுதந்தரமாகக்‌ 
கொடுத்திருக்கிறார்‌. அவர்கள்‌ தேசத்தைச்‌ 
சுதந்தரித்துக்கொள்ளவேண்டும்‌. ஆனால்‌ 
யோசுவாவோ யுத்தம்பண்ணாமல்‌. 
அமைதியாயும்‌, பொறுமையாயும்‌ 
இருப்பதுபோல தெரிகிறது. 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எரிகோ பட்டணத்தையும்‌, 
பட்டணத்தையும்‌ பிடித்த பின்பு, 

புத்திரர்‌ கானான்‌ தேசத்திலுள்ள 
பட்டணங்களுக்கு விரோதமாக, 
யுத்தம்பண்ணப்போகவேண்டும்‌. 

தேசத்தார்‌ இஸ்ரவேல்‌: 

விரோதமாக தங்களுடைய சேனையைத்‌ 
திட்டி, யுத்தம்பண்ண ஆயத்தமாகும்‌ 
முன்பாகவே, இஸ்ரவேல்‌ மனுஷர்‌ 
அவர்களோடு யுத்தம்பண்ணவேண்டும்‌. 
ஆனால்‌ யோசுவாவோ 
யுத்தம்பண்ணப்போகாமல்‌ சும்மாயிருக்கிறார்‌. 
கிபியோனின்‌ மனுஷரோடு சமாதான 
உடன்படிக்கை செய்து, கில்காலிலே. 
அமைதியாயிருக்கிறார்‌. 


யோசுவா ஒரு  பராக்கிரமசாலி. 
அவருக்கு யுத்த தந்திரங்கள்‌ நன்றாய்த்‌ 
தெரியும்‌. அவர்‌ ஞானமும்‌ 
விவேகழுமுள்ளவர்‌. ஆனாலும்‌ யோசுவா 
இப்போது. கானான்‌ தேசத்து 
பட்டணங்கள்மீது யுத்தம்பண்ணப்போகாமல்‌, 
கில்காலிலே ஒரு கோழையைப்போலவும்‌, 
ஒரு. சோம்பேறியைப்போலவும்‌, தன்‌ 
ஆவி முறிந்தவரைப்போலவும்‌ 
சோர்ந்துபோயிருக்கிறார்‌ என்று 
வேதபண்டிதர்களில்‌ சிலர்‌ சொல்லுகிறார்கள்‌. 

கானானை ஒரே நாளில்‌ பிடிக்க 
முடியாது. அதைக்‌ கொஞ்சம்‌ 
கொஞ்சமாகத்தான்‌ பிடிக்கவேண்டும்‌. 
கர்த்தருடைய சமுகத்தில்‌ ஜெபம்பண்ணி, 
அவருடைய ஆலோசனையின்‌ பிரகாரமாக 
யுத்தம்பண்ண வேண்டும்‌. கர்த்தருடைய 
உதவியும்‌, ஒத்தாசையும்‌ இல்லாமல்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரரால்‌ கானான்‌ தேசத்தை 
சுதந்தரிக்க முடியாது. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கானானியரை, 
தங்களுடைய சுதந்தர தேசத்திலிருந்து 
துரத்தவேண்டும்‌. அவர்களைக்‌ கொஞ்சம்‌ 
கொஞ்சமாகத்தான்‌ துரத்த முடியும்‌. 
சத்துருக்களை ஒரே நாளிலே மொத்தமாகத்‌ 
தூத்திலிடமுடியாது. 

, நீ விருத்தியடைந்து, தேசத்தைச்‌ 
சுதந்தரித்துக்கொள்ளும்வரைக்கும்‌, 
அவர்களைக்‌ கொஞ்சம்‌ கொஞ்சமாய்‌ உன்‌ 
முன்னின்று துரத்திவிடுவேன்‌" (யாத்‌ 23:30). 





i= THE 
TT 


யோசுவா 
பட்டணங்கள்மீது, 
கில்காலிலே, 
பாளத்திலிருந்தாலும்‌, 
சோம்பேறியாகவோ, ஒரு 
கோழையாகவோ ஒளிந்திருக்கவில்லை. 
யோசுவா கர்த்தருடைய வேளைக்காக 
காத்திருக்கிறார்‌. சத்துருக்களைப்பற்றி 
தெளிவாக அறிந்துகொள்ள முயற்சிக்கிறார்‌. 
சத்துருக்களுடைய பலத்தை 
அறிந்துகொண்டால்தான்‌, யோசுவாவால்‌ 
அவர்களுக்கு எதிர்த்து நின்று யுத்தம்பண்ண 
முடியும்‌. கர்த்தருடைய சித்தத்திற்கு. 
கீழ்ப்படிந்து யுத்தம்பண்ணினால்தான்‌, 
யோசுவாவுக்கு கர்த்தருடைய உதவியும்‌, 
ஒத்தாசையும்‌ கிடைக்கும்‌. 


கானான்‌. 


, யோசுவா 


கர்த்தருடைய சமுகத்திலே. 
காத்துக்கொண்டிருக்கிறார்‌. 


ன்னு 'கிபியோனின்‌ 
விரோதமாக. ஐந்து 
ஏகமாய்‌ எழும்புகிறார்கள்‌. 
ப்‌ கிபியோன்‌ 
யுத்தம்பண்ண 
தங்களை ஆயத்தம்பண்ணுகிறார்கள்‌. 
கானானின்‌ ஐந்து ராஜாக்களுக்கும்‌, 
எருசலேமின்‌ ராஜாவாகிய அதோனிசேதேக்‌ 
என்பவர்‌ தலைவரைப்போல இருக்கிறார்‌ 
யோசுவா ஆமியைப்‌ பிடித்து, 
சங்காரம்பண்ணி, எரிகோவுக்கும்‌ அதின்‌ 
ராஜாவுக்கும்‌ செய்தபடி, ஆயிக்கும்‌ அதின்‌ 
ராஜாவுக்கும்‌ செய்ததையும்‌, கிபியோனின்‌ 
குடிகள்‌ இஸ்ரவேலோடே சமாதானம்பண்ணி 
அவர்களுக்குள்‌ வாசமாயிருக்கிறதையும்‌, 
எருசலேமின்‌ ராஜாவாகிய அதோனிசேதேக்‌ 
கேள்விப்படுகிறான்‌ (யோசு 10.1). 


எருசலேமின்‌ ராஜாவாகிய 
அதோனிசேதேக்‌ ஒரு மோசமான மனுஷன்‌. 
அவன்‌ துர்க்குணமுள்ள துன்மார்க்கன்‌. 
ஆமிரகாரமின்‌ சந்ததியாருக்கு இவன்‌ 
சத்துருவாயிருக்கிறான்‌. அதோனிசேதேக்கின்‌ 
முன்னோரான மெல்கிசேதேக்‌ 
ஆபிரகாமுக்கு சிநேகிதராயிருந்தார்‌. 
ஆனால்‌ அதோனிசேதேக்கோ, 
ஆபிகாமின்‌ சந்ததியாருக்கு 
சத்துருவாயிருக்கிறான்‌. 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எருசலேமின்‌ 
அதோனிசேதேக்‌ எபிரோனின்‌ 
ஓகாமுக்கும்‌, யர்மூத்தின்‌ 
பீராமுக்கும்‌, லாகீசின்‌ 

யப்பியாவுக்கும்‌, எக்லோனின்‌ 
தெரீருக்கும்‌ 


ராஜாவாகிய 
ராஜாவாகிய 
ராஜாவாகிய 
ராஜாவாகிய 
ராஜாவாகிய 
ஆள்‌ அனுப்புகிறான்‌ 

(யோசு 10:3). கிபியோனுக்கு விரோதமாக 
யுத்தம்பண்ண வேண்டும்‌ என்பது, 
அதோனிசேதேக்கின்‌ திட்டம்‌. 

கிபியோனின்‌ குடிகள்‌ இஸ்ரவேலரோடே 
சமாதானம்பண்ணி அவர்களுக்குள்‌ 
வாசமாயிருக்கிறார்கள்‌. கிபியோனில்‌. 
சமாதானமுண்டாயிருப்பது 
அதோனிசேதேக்குக்குப்‌ 
கிபியோனின்‌ மனுஷர்‌ 
சமாதான உடன்படிக்கை செய்து 
கொண்டதையும்‌ கானான்‌ தேசத்தார்‌ 
விரும்பவில்லை. ஆகையினால்‌ எருசலேமின்‌ 
ராஜாவாகிய அதோனிசேதேக்‌ கிபியோன்‌ 
பட்டணத்திற்கு விரோதமாக 
சதிஆலோசனை பண்ணுகிறான்‌. 


அதோனிசேதேக்‌ கிபியோனின்‌ 
ஜனங்களோடு தனியாய்‌ நின்று 
யுத்தம்பண்ண விரும்பவில்லை. கிபியோனின்‌ 
மனுஷர்‌ பலசாலிகள்‌ என்றும்‌, அவர்களோடு 
எதிர்த்து நின்று யுத்தம்பண்ண தன்னுடைய 
சேனையால்‌ முடியாது என்றும்‌ எருசலேமின்‌ 
ராஜாவாகிய அதோனிசேதேக்‌ நினைக்கிறான்‌. 
இவனைப்போலவே, கானானின்‌ மற்ற 
ராஜாக்களும்‌, கிபியோனின்‌ ஜனங்களுக்கு 
விரோதமாக, தனியாய்‌ நின்று யுத்தம்பண்ண 
விரும்பவில்லை. 


பிடிக்கவில்லை. 
'யோசுவோடு 


கிபியோன்‌ ராஜதானி பட்டணங்களில்‌. 
ஒன்றைப்போல்‌ பெரிய  பட்டணமும்‌, 
ஆமிபைப்பார்க்கிலும்‌ பெரிதுமாயிருந்த 
படியினாலும்‌, அதின்‌ மனுஷரெல்லாரும்‌ 
பலசாலிகளாயிருந்தபடியினாலும்‌, கானனியர்‌ 
மிகவும்‌ பயப்படுகிறார்கள்‌ (யோசு 10:2). 


ராஜாவாகிய 

கானானின்‌. 
தென்திசையிலுள்ள, நான்கு ராஜாக்களுக்கு 
ஆள்‌ அனுப்புகிறான்‌. “நாங்கள்‌ கிபியோனைச்‌ 
சங்கரிக்கும்படி, நீங்கள்‌ என்னிடத்தில்‌ வந்து, 
எனக்குத்‌ துணைசெய்யுங்கள்‌; அவர்கள்‌ 
யோசுவாவோடும்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரோடும்‌ 
சமாதானம்‌ பண்ணினார்கள்‌" 
(யோசு 10:3) என்று தன்னுடைய ஆட்கள்‌ 
மூலமாக சொல்லி அனுப்புகிறான்‌. 





f= THE 
TT 
எருசலேமின்‌ 


ஏற்றுக்கொள்கிறார்கள்‌. 

கிபியோனுக்கு விரோதமாக 
யுத்தம்பண்ண வருகிறார்கள்‌. அப்படியே 
எருசலேமின்‌ ராஜா, எபிரோனின்‌ ராஜா, 
யர்மூத்தின்‌ லாகீசின்‌ ராஜா, 
்‌ ன்‌ என்கிற எமோரியரின்‌ 
ராஜாக்களும்‌ கூடிக்கொண்டு, 
அவர்களுடைய எல்லாச்‌ 
போய்‌, கிபியோனுக்கு 
பாளயமிறங்கி, 
யுத்தம்பண்ணுகிறார்கள்‌ 


ஐந்து 
அவர்களும்‌ 
சேனைகளும்‌ 
முன்பாகப்‌ 
அதின்மேல்‌ 
(யோசு 10;5). 
எருசலேமின்‌ ராஜாவும்‌ அவனோடு 
கூடயிருக்கிற மற்ற நான்கு ராஜாக்களும்‌ 
கிபியோன்‌ பட்டணத்தைப்‌ பிடித்து 
தங்களுக்கு சொந்தமாக்கிக்கொள்ள 
விரும்புகிறார்கள்‌. கிபியோன்‌ பெரிய 
பட்டணமாகவும்‌, செழிப்பான பட்டணமாகவும்‌ 
இருக்கிறது. அதை தங்கள்‌ வசமாகப்‌ 
பிடித்துக்கொண்டால்‌, தங்களுடைய 
படைபலம்‌ அதிகரிக்கும்‌ என்றும்‌ தங்களுக்கு 
பாதுகாப்பு உண்டாகும்‌ என்றும்‌ 
ஐந்து ராஜாக்களும்‌ நினைக்கிறார்கள்‌. 


கிபியோனின்‌ மனுஷர்‌ யோசுவாவோடு. 
சமாதான உடன்படிக்கை பண்ணினார்கள்‌. 
கிபியோனியர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரோடு 
உடன்படிக்கை பண்ணி, கானானியரை 
வஞ்சித்து விட்டார்கள்‌ என்று தீர்மானித்து, 
இந்த ஐந்து ராஜாக்களும்‌ கிபியோனியர்மீது 
கோபமாயிருக்கிறார்கள்‌. 

குடிகள்‌ தங்களை 

அவர்களுக்கு கடுமையான 
கொடுக்கவேண்டும்‌ என்று தீர்மானித்து. 
இந்த ஐந்து ராஜாக்களும்‌ அவர்களுக்கு 
விரோதமாக யுத்தம்பண்ணுகிறார்கள்‌. 


ஐந்து ராஜாக்களும்‌ அவர்களுடைய 
எல்லா சேனைகளும்‌ 'கிபியோனுக்கு 
முன்பாக பாளயமிறங்கியிருக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ கிபியோன்மேல்‌ 
யுத்தம்பண்ணுகிறார்கள்‌. 'கிபியோனின்‌ 
மனுஷர்‌ பலசாலிகளாயிருந்தாலும்‌, 
அவர்களால்‌ ஐந்து ராஜாக்களின்‌. 
க விரோதமாக யுத்தம்பண்ண 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கிபியோனின்‌ மனுஷர்‌ யோசுவோடு 
சமாதான உடன்படிக்கை 
பண்ணியிருக்கிறார்கள்‌. தங்களுக்கு ஆபத்து 

வந்திருக்கும்போது, யோசுவாவின்‌ 
உதவியைப்‌ பெற்றுக்கொள்ளவேண்டுமென்‌. 
கிபியோனின்‌ குடிகள்‌ தீர்மானம்பண்‌, 

கிறார்கள்‌. 


அப்பொழுது கிபியோனின்‌ 
கில்காலிலிருக்கி! பாளயத்துக்கு 
கோசவாலினிடதீதல்‌...ஆனதுபகினாகள்‌, 
அவர்கள்‌ யோசுவாவினிடத்தில்போய்‌, “உமது 
அடியாராகிய கிபியோனின்‌ குடிகளை 
கைவிடாமல்‌, சீக்கிரமாய்‌ எங்களிடத்தில்‌ 
வந்து, எங்களை ரட்சித்து, எங்களுக்குத்‌ 
துணைசெய்யும்‌: பர்வதங்களிலே குடியிருக்கிற 
எமோரியரின்‌ ராஜாக்களெல்லாரும்‌. 
எங்களுக்கு விரோதமாய்க்‌ கூடினார்கள்‌" 
(யோக 10:6) என்று சொல்லுகிறார்கள்‌. 


மனுஷர்‌ 


யோசுவா உடன்படிக்கையில்‌ 
உண்மையுள்ளவர்‌. கிபியோன்‌ மனுஷருடைய 
விண்ணப்பத்தை யோசுவா அங்கீகரிக்கிறார்‌. 
கிபியோனியருக்கு ஆபத்து வரும்போது, 
ர்களுக்கு உதவிசெய்ய வேண்டியது. 
யோசுவா 
யோசுவாவின்‌ 
மனச்சாட்சி சுத்தமாயிருக்கிறது. 
கிபியோன்‌ 
புத்திரருக்கு 
கிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ 
காரராயிருக்‌ 
தேவனுடைய 


மனுஷர்‌ 
பணிவிடைக்‌ 
அவர்கள்‌ 


ஆலயத்திலே விறகு வெட்டுகிறவர்களாகவும்‌, 


தண்ணீர்‌ எடுக்கிறவர்களாகவும்‌ 
வேலை. செய்கிறார்கள்‌. 
வேலையாட்களுக்கு, 
தன்னுடைய கடமை என்று 
தீர்மானம்பண்ணுகிறார்‌. 
கிபியோனின்‌ குடிகள்‌ 
பத்திரர்மீது மதிப்பும்‌ 
வைத்திருக்கிறார்கள்‌.  ஆகையினால்தான்‌, 
ஆபத்து உண்டானபோது, 
மற்ற கானானியரின்‌ உதவியை 
இஸ்ரவேல்‌ புத்திரருடைய 
நாடுகிறார்கள்‌. யோசுவா 
வார்த்தையில்‌ 
என்று 
நம்புகிறார்கள்‌. 
யோசுவா 


அடிமை 
தன்னுடைய 
உதவிசெய்வது 
யோசுவா 


இஸ்ரவேல்‌ 
மரியாதையும்‌ 


உண்மையுள்ளவராயிருப்பார்‌ 
கிபியோனின்‌ மனுஷர்‌ 
தாங்கள்‌ கூப்பிடும்போது 
இஸ்ரவேல்‌ புத்திரரோடு, தங்களுக்கு 
உதவிசெய்ய வருவார்‌ என்னும்‌ நிச்சயம்‌ 
'கிபியோனின்‌ குடிகளுக்கு இருக்கிறது. 





i= THE 
TT 


கிபியோன்‌ குடிகளின்‌ நம்பிக்கை 
வீண்போகவில்லை. கிபியோனின்‌ மனுஷர்‌: 
யோசுவாவிடம்‌ உதவி கேட்டவுடனேயே, 
யோசுவாவும்‌, அவரோடேகூட சகல யுத்த 
மனுஷரும்‌, சகல பராக்கிரமசாலிகளும்‌, 
கில்காலிலிருந்து, கிபியோன்‌ 
பட்டணத்திற்குப்போகிறார்கள்‌ (யோசு 10:7). 


கிபியோனைச்‌ சுற்றிலும்‌ 
ராஜாக்களும்‌, அவர்களுடைய 
சேனைகளும்‌ 
முற்றிக்கைப்போட்டிருக்கிறார்கள்‌. 
கிபியோனுக்கு விரோதமாக. 
யுத்தம்பண்ணுகிறார்கள்‌. அப்போது யோகவா 
கில்காலிலிருந்து இராமுழுவதும்‌ நடந்து, 
திடீரென்று கிபியோன்‌ பட்டணத்திற்கு 
வந்துவிடுகிறார்‌ (யோசு 10:9). 


நாம்‌ இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ ஜீவிக்கும்‌ 
ங்கம்‌. நமன்‌ னிய 
சத்துருவாகிய சாத்தானோடும்‌, அவனுடைய 
பிசாசுகளோடும்‌, அந்தகார 
லோகாதிபதிகளோடும்‌ நமக்கு யுத்தமுண்டு. 
சத்துரு நமக்கு விரோதமாக 
அவன்‌ 
விழுங்கவேண்டுபென்று 
காத்துக்கொண்டிருக்கிறான்‌. நம்முடைய 
சுயபலத்தினாலோ, சுயபராக்கிரமத்தினாலோ, 
நம்மால்‌ சாத்தானை ஜெயிக்க முடியாது. 


ஐந்து 
எல்லா 


அவர்கள்‌ 


எழும்பியிருக்கிறான்‌. 
நம்மை 


நமக்கு கர்த்தருடைய உதவி தேவை. 
கர்த்தருடைய உதவியில்லாமல்‌, நம்முடைய 
ஆவிக்குரிய யுத்தத்தில்‌, நம்மால்‌ சத்துருவை 
ஜெயிக்க முடியாது. நம்முடைய கர்த்தராகிய 
இபேசுகிறிஸ்துவிடம்‌ விசுவாசத்தோடும்‌, 
ஜெபத்தோடும்‌, அவருடைய உதவிக்காக 
வல ங்‌ 'கிபியோனின்‌ 
யோசுவாவிடம்‌ உதவி 
நம்முடைய புதிய 
யோசுவாவாகிய, 

நாம்‌ 


கேட்டத துபோல, 
ஏற்பாட்டுக்காலத்து 
இயேசுகிறிஸ்துவிடம்‌ 
கேட்கவேண்டும்‌. 


என்னைவிட்டு 

நான்‌ மூன்றுதரம்‌ 
வேண்டிக்கொண்டேன்‌. அதற்கு அவர்‌: என்‌ 
கிருபை உனக்குப்‌ போதும்‌: பலவீனத்திலே. 
என்‌ பலம்‌ பூரணமாய்‌ விளங்கும்‌ என்றார்‌” 
(கொரி 12:89). கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து 
பவுலுக்கு சொன்ன பிரகாரம்‌, “என்‌ கிருபை 
உனக்குப்‌ போதும்‌" என்று நமக்கும்‌ 
ஆறுதலாய்ச்‌ சொல்லுகிறார்‌. அவருடைய 
சமாதானம்‌ நமக்கு கிடைக்கும்‌. 


“அது 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ 
இஸ்ரவேலுக்கு 
கலங்கப்பண்ணுகிறார்‌ 
யோக 10:7-10 


சத்துருக்களை 
முன்பாக 


யோசு 10:7. உடனே யோகவாவும்‌ 
அவனோடே கூடச்‌ சகல 
யுத்தமனுஷரும்‌ சகல்‌ பராக்கிரமசாலி 
களும்‌ கில்காலிலிருந்து போனார்கள்‌. 


யோசு 10:8, கர்த்தர்‌ பயோசுவாவை 
நோக்கி: அவர்களுக்குப்‌ பயப்படாயாக; 
அவர்களை 
அவர்களில்‌ 


ஒருவரு! 
நிற்பதில்லை என்றார்‌. 


யோசு 109. யோசுவா கில்காலிலிருத்து 
இராமுழுதும்‌ நடந்து, திடீரென்று 
அவர்கன்மேல்‌ வந்துவிட்டான்‌. 


யோக 10:10. கர்த்தரோ அவர்களை 


இஸ்ரவேலுக்கு. முன்பாகக்‌ 
கலங்கப்பண்ணினார்‌; ஆகையால்‌. 
அவர்களைக்‌ கிமியோனிலே மகா 
சங்காரமாக மடங்கடித்து, 
பெத்தொரோனுக்குப்‌ போகிற வழியிலே 
துரத்தி, அசெக்காமட்டும்‌. 
மக்கெதாமட்டும்‌ முறிய அடித்தார்கள்‌. 


கிபியோனின்‌ 
உதவிசெய்ய வேண்டுமென்று க்‌ 
தீர்மானம்பண்ணுகிறார்‌. கர்த்தருடைய 
ஆறுதலான வார்த்தைகளும்‌, யோசுவாவின்‌ 
தீர்மானத்தை உறுதிபண்ணுகிறது. கர்த்தர்‌ 
யோசுவாவை நோக்கி: “அவர்களுக்குப்‌ 
பயப்படாயாக; உன்‌ கைகளில்‌. 
அவர்களை ஒப்புக்கொடுத்தேன்‌: அவர்களில்‌ 
ஒருவரும்‌ உனக்கு முன்பாக நிற்பதில்லை” 
(யோசு 10:8) என்று சொல்லுகிறார்‌. 

உமது  அடியாரைக்‌ கைவிடாமல்‌ 
சீக்செனா்‌ எங்களிடத்தில்‌ வந்து. எங்களை 
இரட்சித்து, எங்களுக்கு துணைசெய்யும்‌" 
என்று கிபியோனின்‌ குடிகள்‌ தன்னிடத்தில்‌ 
சொன்னவுடனேயே, யோசுவாவும்‌, 
அவரோடேகூட சகல யுத்தமனுஷரும்‌, 
சகல பராக்கிரமசாலிகளும்‌, கில்காலிலிருந்து 
புறப்பட்டுப்போகிறார்கள்‌ (யோசு 10:7). 





i THE 
TT 


விரோதமாக 
கூடியிருக்கிறார்கள்‌. கானானியரின்‌ ஐந்து 
ராஜாக்களும்‌ அவர்களுடைய எல்லா 
சேனைகளும்‌ கிபியோனுக்கு முன்பாக 
ளமிறங்கியிருக்கிறார்கள்‌.  கிபியோனின்‌ 
குடிகளோடு யுத்தம்பண்ணுகிறார்கள்‌. 
எமோரியரின்‌ ந்து ராஜாக்களின்‌ 
கைகளிலிருந்தும்‌, அவர்களுடைய ல்‌ 
சேனைகளிடமிருந்தும்‌, 
பட்டணத்தையும்‌, கிபியோனின்‌ 
விடுவிக்கவேண்டுமென்று 
தீர்மானம்பண்ணுகிறார்‌ 
கிபியோனின்‌ குடிகள்‌ 
தேவனை நம்புகிறார்கள்‌. 
ஆராதிக்கிறார்கள்‌. கர்த்தருடைய 
ல அவர்கள்‌ 
வந்திருக்கிறார்கள்‌ 
அவர்களைப்‌ பாதுகாப்பார்‌ 
கர்த்தருடைய ஊழியக்காரராகிய யோசுவா, 
கர்த்தரை நம்புகிற 'கிபியோனின்‌ 
குடிகளை பாதுகாப்பதற்காக. 
புறப்பட்டுப்போகிறார்‌. கர்த்தருடைய 
பிள்ளைகளைப்‌ பாதுகாப்பது யோசுவாவின்‌ 
குடமையாயிருக்கிறது. யோசுவாவைப்போல, 
நாமும்‌ கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, 
அவர்களுடைய ஆபத்துக்காலத்திலே 
உதவி செய்ய முன்‌ வரவேண்டும்‌. 
யோசவா கில்காலிலிருந்து கரியோன்‌ 
பட்டணத்தை நக்கிப்‌ 


புறப்பட்டுப்போகும்போது. 
யோசுவாவோடு பேசுகிறார்‌ 


ல்கள்‌ 
நன்மை செய்வதே. யோசுவாவின்‌ 
ஊழியம்‌. கர்த்தர்‌ இதற்காகவே 
யோசுவாவைத்‌ தெரிந்தெடுத்து, தம்முடைய 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


யோசுவா கிபியோன்‌ 
நோக்கிப்போகும்போது, அந்தப்‌ 
பட்டணத்தைச்‌ சுற்றிலும்‌ எமோரியரின்‌ ஐந்து 
ராஜாக்களும்‌, அவர்களுடைய சகல 
சேனைகளும்‌ பாளயமிறங்கியிருக்கிறார்கள்‌. 
யோசுவா அவர்களைப்‌ பார்த்து, 
பயப்படக்கூடாது. கர்த்தர்‌ 
யோசுவாவினுடைய கைகளிலே, அவருடைய 
சத்துருக்களை  ஒப்புக்கொடுத்திருக்கிறார்‌. 
அவர்களில்‌ ஒருவராலும்‌ 
யோசுவாவுக்கு முன்பாக நிற்கமுடியாது. 


ப 


யோசுவா சத்துருக்களின்‌ 
பார்த்து பயப்படக்கூடாது. அவர்களோடு 
இருப்பது மாம்சபலம்‌. யோசுவோடு 
கூடமிருப்பது, கர்த்தருடைய பலம்‌, 
இந்த உலகத்திலிருக்கிறவனிலும்‌, 
யோசுவோடு கூடயிருக்கிறவர்‌ பெரியவர்‌. 
கர்த்தர்‌ எமோரியரின்‌: ஐந்து 
ராஜாக்களையும்‌, அவர்களுடைய 
சர்வசேனைகளையும்‌ யோசுவாவின்‌ கைகளில்‌ 
ஒப்புக்கொடுப்பதாக வாக்குப்பண்ணுகிறார்‌ 
கிபியோனின்‌. டிச 

உதவிசெய்யவேண்டுமென்று க்‌ 
தீர்மானம்பண்ணுகிறார்‌. யோசுவாவின்‌. 
தீர்மானத்தை நிறைவேற்றுவதற்கு கர்த்தர்‌ 
அவருக்கு உதவிசெய்கிறார்‌. யோசுவா 
ஒரு பராக்கிரமசாலி. 
கர்த்தர்‌ சர்வவல்லமையுள்ளவர்‌. 
சர்வவல்லமையுள்ளவருடைய பெலனும்‌, 
பராக்கிரமமும்‌, பராக்கிரமசாலியாகிய 
யோசுவாவுக்கு கிடைத்திருக்கிறது. 
ஆகையினால்‌ யோசுவா தன்னுடைய 
சத்துருக்களுக்குப்‌ பயப்படாமல்‌, அவர்களுக்கு 
விரோதமாக யுத்தம்பண்ண வேண்டும்‌. 


பலத்தைப்‌, 


யோசுவா மெய்யாகவே கிபியோனின்‌ 
குடிகளுக்கு உதவிசெய்யவேண்டுமென்று 
தீர்மானம்பண்ணுகிறார்‌. இதற்காக 
யோசுவா கில்காலிலிருந்து இராமுழுவதும்‌ 
நடந்து கிபியோனியரின்‌ பட்டணத்திற்கு 
வருகிறார்‌. கிபியோனின்‌ குடிகளை, 
அவர்களுடைய சத்துருக்களின்‌ 
கைகளிலிருந்து விடுவிக்கவேண்டும்‌ 
என்னும்‌ வைராக்கியம்‌ யோசுவாவிடம்‌ 


காணப்படுகிறது. 





i FTE 
TT 


காலதாமதம்பண்ணாமல்‌ 
செயல்படுகிறார்‌. இராமுழுவதும்‌ நடக்கிறார்‌. 
ஆமி பட்டணத்தை முறியடித்த பின்பு, 
சிறிதுகாலம்‌ யோசுவா ஒன்றும்‌ செய்யாமல்‌. 
சும்மாமிருந்ததுபோல தெரிகிறது. ஆனால்‌ 
இப்போதோ அவர்‌ மிகவும்‌ சுறுசுறுப்பாக 
கிரியை செய்கிறார்‌ 

இஸ்ரவேலைக்‌ 
தூங்குவதுமில்லை. 


காக்கிற கர்த்தர்‌ 
உறங்குவதுமில்லை. 
யோசுவாவும்‌ கர்த்தருடைய பிரதிநிதியாக 
இஸ்ரவேலைக்‌ காக்கிறார்‌. இஸ்ரவேலரோடு 
சமாதான உடன்படிக்கை பண்ணியிருக்கிற 
கிபியோனின்‌ குடிகளையும்‌ 
காக்கவேண்டுமென்று, யோசுவா தூங்காமல்‌, 
இராமுழுவதும்‌ நடக்கிறார்‌. தான்‌ எடுத்த 
வேலையை முடிக்கவேண்டும்‌ இதுவே 
யோசுவாவின்‌ நோக்கம்‌. 
இயேசுகிறிஸ்துவின்‌ 
போர்ச்சேவகராகிய நாமும்‌, 


தீங்கு தகக 
ஆயத்தமாயிருக்கவேண்டும்‌. 
இயேசுகிறிஸ்துவக்கு 
போர்ச்சேவகனாய்த்‌ தீங்கநுபவி' 
2:3), 


நல்ல 
அவருக்காக 
விக்க 
நீயும்‌ 


நல்ல 
(தீமோ 


விசுவாசிகளாகிய நமக்கு பரலோகமே 
ஒய்வெடுக்கும்‌ ஸ்தலம்‌. நாம்‌ இந்தப்‌ 
பூழியிலிருக்கும்‌ வரையிலும்‌ கிறிஸ்துவுக்காக, 
ஒய்வில்லாமல்‌ ஊழியம்‌ செய்யவேண்டும்‌. 
தூக்கத்திற்கு முக்கியத்துவம்‌ கொடுக்காமல்‌, 

முக்கியத்துவம்‌ 


நித்திரை 
சோம்பேறியாயிருப்பது. 

ஆகியவை ஊழியக்காரருக்கு நல்லதல்ல. 
யோசுவா கில்காலிலிருந்து இரவு 
முழுவதும்‌ தூங்காமல்‌ நடப்பது தேவையற்ற 
செயல்‌ என்றும்‌ சிலர்‌ விளக்கம்‌ 
சொல்லுகிறார்கள்‌. கர்த்தர்‌ த்‌ மோகமா 
(அவர்களுக்கு பயப்படாயாக, உன்‌ கைகளில்‌ 
அவர்களை ஒப்புக்கொடுத்தேன்‌” என்று 
வாக்குப்பண்ணியிருக்கிறார்‌. ஆசையினால்‌ 
யோசுவா இரவு முழுவதும்‌ நடக்க வேண்டிய 
அவசியமில்லை. அவர்‌ நன்றாக 
ஓய்வெடுத்து. மெதுவாகப்போனாலும்‌, 
கர்த்தர்‌ யோசுவாவின்‌ சத்துருக்களை 
அவருடைய கைகளில்‌ ஒப்புக்கொடுப்பார்‌ 

என்று சிலர்‌ விளக்கம்‌ சொல்லுகிறார்கள்‌. 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


சோம்பேறிகளாக்கிவிடக்கூடாது. 
சுயமுயற்சியினால்‌ எல்லாவற்றையும்‌ செய்ய 
முடியும்‌ என்று நாம்‌ 
'றுமாப்பாயிருக்கக்கூடாது. அதே 
வேளையில்‌: எல்லாவற்றையும்‌ கர்த்தர்‌ 
ம்‌ என்று சொல்லி, நாம்‌ 

முயற்சியும்‌ பண்ணாமல்‌ 
சோம்பேறியாகவம்‌ இருக்கக்கூடாது. 


நம்முடைய 


கர்த்தர்‌ நம்முடைய கைகளின்‌ 
பிரயாசங்களை ஆசீர்வதிப்பார்‌. நம்முடைய 
வேலைகளை நாம்‌ ஒழுங்காயும்‌, கவனமாயும்‌, 
உற்சாகமாயும்‌ செய்வதற்கு கர்த்தர்‌ நமக்கு 
உதவிசெய்வார்‌. 
இஸ்ரவேலுக்கு ன்பாக, 
சத்துருக்களைக்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
செய்கிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ 


கர்த்தர்‌ 
அவர்களுடைய 
கலங்கப்பண்ணுகிறார்‌. 
தங்களால்‌ முடிந்ததை 
கர்த்தரோ எல்லாவற்றையும்‌, 
புத்திரருக்காக செய்து முடிக்கிறார்‌ 

யோசுவாவும்‌, இஸ்ரவேல்‌ 
எமோரியரின்‌ ஜந்து 
(வர்களுடைய 
கிியோனிலே 
மடங்கடிக்கிறார்கள்‌. 
பெத்தொரோனுக்குப்‌ போகிற வழியிலே. 
துரத்தி, அசெக்காமட்டும்‌ மக்கெதாமட்டும்‌ 
முறிய அடிக்கிறார்கள்‌ (யோசு 10:10) 


புத்திரரும்‌ 
ராஜாக்களையும்‌, 
சர்வசேனைகளையும்‌ 
மகாசங்காரமாக 
அவர்களை 


சூரியன்‌ தரித்தது 
யோசு 10:11-15 


யோசு 10:11. 
பெத்தொரோனிலிருந்து இறங்குகிற 
வழியிலே இஸ்ரவேலுக்கு முன்பாக 
ஓடிப்போகையில்‌, அசெக்கா மட்டும்‌. 
ஓடுகிற. அவர்கள்மேல்‌: கர்த்தர்‌ 
வானத்திலிருந்து பெரிய கற்களை 
'விழப்பண்ணினார்‌, அவர்கள்‌ 
செத்தார்கள்‌; இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
பட்டயத்தால்‌ கொன்றவர்கனைப்‌ 
பார்க்கிலும்‌ கல்மழையினால்‌ 
செத்தவர்கள்‌ அதிகமாயிருத்தார்கள்‌.. 


அவர்கள்‌ 





i THE 
ETT 


யோசு 10:12. கர்த்தர்‌ எமோரியரை 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு முன்பாக. 


பன்னத்தாக்கின்மேலும்‌, 
தரித்துதில்லுங்கள்‌ என்‌ நான்‌. 

ங்கள்‌ 

நீதியைச்‌ 


யோசு 10:18. அப்யொழுது 

தங்கள்‌ சத்துருக்களுக்கு. 
சுரிக்கட்டுமட்டும்‌ சூரியன்‌ தரித்தது, 
சந்திரனும்‌ தின்றது; இது யாசேரின்‌ 
புஸ்தகத்தில்‌ எழுதியிருக்கவில்லையா; 
அப்படியே சூரியன்‌ அஸ்தமிக்கத்‌ 
தீவிரிக்காமல்‌, ஏறக்குறைய ஒரு 
பகல்முழுதும்‌ நடுவானத்தில்‌ தின்றது. 


யோசு 10:14. இப்படிக்‌ கர்த்தர்‌ ஒரு 
மனிதனுடைய சொல்கேட்ட. 
அந்நானையொத்த நான்‌ அதற்கு. 
முன்னுமில்லை அதற்குப்‌ பின்னுமில்லை; 
கர்த்தர்‌ இண்ரவேலுக்காக 
யுத்தம்பண்ணினார்‌. 


யோசு 1015. 
இஸ்ரவேல்‌ 
கில்காலிலிருக்கிற 
திரும்பினான்‌. 


பின்பு யோசுவா 
அனைத்தோடும்கூடக்‌ 
பானயத்துக்குத்‌ 


ரன்‌ ஈகவும்‌, 
நிறை 


'கிரியோன்‌ பட்டணத்திற்கு விரோதமாக 
யுத்தம்பண்ணுகிற எமோரியருடைய 


ர கள பதிக்க 
இறங்குகிற 
இஸ்ரவேலுக்கு முன்பாக தள்‌. 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அசெக்கா மட்டும்‌ ஓடுகிற அவர்கள்மேல்‌ 
கர்த்தர்‌ வானத்திலிருந்து பெரிய கற்களை 
விழப்பண்ணுகிறார்‌, அவர்கள்‌ 
செத்துப்போகிறார்கள்‌; இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
பட்டயத்தால்‌ கொன்றவர்களைப்பார்க்கிலும்‌ 
கல்மழையினால்‌. செத்தவர்கள்‌ 
அதிகமாயிருக்கிறார்கள்‌ (யோசு 10.11, 


எமோரியரின்‌ மனுஷர்மீது 
வானத்திலிருந்து பெரிய கற்கள்‌ விழுகிறது 
இது மனுஷரால்‌ நடைபெறுகிற காரியமல்ல 
என்பதையும்‌, இது இஸ்ரவேலின்‌ 
தேவனுடைய பலத்த வல்லமையினால்‌: 
நடைபெறுகிற காரியம்‌ என்பதையும்‌ 
எமோரியரின்‌ ர்‌ 
அறிந்துகொள்கிறார்கள்‌. 
முறியடிக்கிற இஸ்ரவேல்‌ புத்திரரும்‌, 
தங்களுடைய சொந்த பலத்தினால்‌ 
அவர்களை முறியடிக்கவில்லை என்பதையும்‌, 
கர்த்தர்‌ தங்களுக்கு உதவிசெய்கிறார்‌ 
என்பதையும்‌ அறிந்துகொள்கிறார்கள்‌. 
வானத்திலிருந்து 
பெரிய கற்களுக்கு 
இன்னும்‌ 
ஏராளமானோர்‌ இருக்கிறார்கள்‌ 
அவர்கள்‌ எல்லோரையும்‌ மொத்தமாய்‌ 
சங்காரம்பண்ணவேண்டும்‌. அதற்கு ஒரு 
பகல்பொழுது போதுமானதாயிருக்காது. 
பகல்பொழுதின்‌ காலஅளவு, 
அதிகமாகயிருக்கவேண்டும்‌ என்று 
யோசுவா விரும்புகிறார்‌. 


மனுஷர்‌: 
எமோரியரை 


கர்த்தர்‌ 
ழப்பண்சளி, 
தப்பின எமோரியர்‌ 


அந்நாளிலே, யோசுவா 
நோக்கிப்‌ பேசி, பின்பு இஸ்ரவேலின்‌ 
கண்களுக்கு முன்பாக: “சூரியனே, நீ 
கிபியோன்மேலும்‌, சந்திரனே, நீ ஆயலோன்‌ 
பள்ளத்தாக்கின்மேலும்‌, தரித்துநில்லுங்கள்‌" 
(யோசு 10:2) என்று சொல்லுகிறார்‌. 


கர்த்தரை 


ஒப்புக்கொடுக்கிறார்‌. 


அப்பொழுது ஜனங்கள்‌ தங்கள்‌ 
சத்துருக்களுக்கு நீதியைச்‌ சரிக்கட்டுமட்டும்‌ 
ரியன்‌ தரித்து நிற்கிறது. 
சந்திரனும்‌ நிற்கிறது; அப்படியே சூரியன்‌ 
அஸ்தமிக்கத்‌ தீவிரிக்காமல்‌, ஏறக்குறைய ஒரு 


பகல்முழுதும்‌ நடுவானத்தில்‌ நிற்கிறது. 
(யோசு 1013) 





i THE 
TT 


“சந்திரனும்‌ சூரியனும்‌ தன்தன்‌ 
மண்டலத்தில்‌ நின்றன; உமது அம்புகளின்‌ 
ஜோதிமிலும்‌, உமது ஈட்டியினுடைய மின்னல்‌ 
பிரகாசத்திலும்‌ நடந்தன” (ஆப 3111). 


இஸ்ரவேல்‌ 
முன்பாக சந்திரனுக்கும்‌. 
ட்‌ கொடுக்கிறார்‌. 
பப்‌ நீ கிபியோன்மேலும்‌, சந்திரனே, 
ஆயலோன்‌  பள்ளத்தாக்கின்மேலும்‌, 
த்தல்‌ (யோசு 1012) என்று 
கட்டளையிடுகிறார்‌. யோசுவா கட்டளையிட்ட 
பிரகாரமாக சூரியனும்‌ சந்திரனும்‌ தரித்து 
நிற்கிறது. 
யோசுவாவின்‌ 
ப்பு சந்திரனையும்‌ 
ஒரு சொப்பனம்‌ 
, சந்திரனும்‌ 


புத்திரர்‌ 


முற்பிதாவாகிய 
"சூரியனையும்‌: 
கண்டார்‌ 


பதினொரு 


சொப்பனம்‌ கண்டார்‌ (ஆதி 37:9). யோசேப்பு 
கண்ட சொப்பனம்‌ யோசுவாவின்‌ காலத்தில்‌ 
நிறைவேறுகிறது. 


யோசுவா சூரியனைப்‌ பார்த்து 
சூரியனே நீ கிபியோன்மேல்‌ தரித்து நில்‌" 
என்று சொல்லுகிறார்‌. கிபியோனிலே யுத்தம்‌ 
நடைபெறுகிறது. சூரியன்‌ தரித்து நின்றால்‌, 
அது இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு சாதகமாகவும்‌, 
எமோரியருக்கு பாதகமாகவும்‌ இருக்கும்‌. 
சூரிய வெளிச்சத்திலே இஸ்ரவேல்‌ 
புத்திர்‌ எமோரியரை பட்டயத்தால்‌ 
கொன்றுபோடுவார்கள்‌. சூரியன்‌ 
அஸ்தமானமாகி இருளடைந்துவிட்டால்‌, 
எமோரியர்‌ இருளிலே தப்பித்து, 
ஓடிப்போய்விடுவார்கள்‌. 


யோசுவா சூரியனுக்கு கட்டளை 
கொடுக்கும்போது, அது மாலைவேளையாக 
இருக்கவேண்டும்‌ என்று வேதபண்டிதர்கள்‌ 
சொல்லுகிறார்கள்‌. யோசுவா சந்திரனுக்கு 
கட்டளை கொடுக்கும்போது, “நீ ஆயலோன்‌ 
பள்ளத்தாக்கின்மேல்‌ தரித்து நில்‌” என்று 
கட்டளையிடுகிறார்‌. இந்தப்‌ பள்ளத்தாக்கு 
கிபியோன்‌ பட்டணத்திற்கு அருகாமையில்‌ 
உள்ளது. யோசுவா இப்போது ஆயலோன்‌ 
பள்ளதாக்கிலிருக்கிறார்‌ 

யோசுவா இஸ்ரவேலின்‌ கண்களுக்கு 
முன்பாக சந்திரனுக்கும்‌ சூரியனுக்கும்‌ 
கட்டளை கொடுக்கிறார்‌. அவர்‌ கட்டளையிட்ட 
பிரகாரமாக சூரியனும்‌ சந்திரனும்‌ தரித்து, 
நிற்கிறது. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ அனைவரும்‌, 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யோசுவா கட்டளையிட்ட வார்த்தைகளையும்‌ 
கேட்கிறார்கள்‌. அவருடைய கட்டளைக்கு 
லல சூரியனும்‌ சந்திரனும்‌ தரித்து 
இஸ்ரவேல்‌. 


வைத்திருக்கிற 


நிற்பதையும்‌ பார்க்கிறார்கள்‌. 
புத்திரர்‌ கர்த்தர்மீது. 
விசுவாசம்‌ அதிகரிக்கிறது. 


கர்த்தரே சர்வசிருஷ்டிகர்‌. அவரே 
வானத்தையும்‌ பூமியையும்‌ சூரியனையும்‌ 
சந்திரனையும்‌ சிருஷ்டித்தார்‌. தம்முடைய 
தெய்வீக  பிரமாணத்தின்டி, கர்த்தர்‌ 
தம்முடைய சர்வசிருஷ்டிகளையும்‌ ஆளுகை 
செய்கிறார்‌. கர்த்தருடைய கட்டளைகளுக்கு 
வானமும்‌ பூமியும்‌, இவற்றிலுள்ள சகல. 
சிருஷ்டிகளும்‌ கீழ்ப்படிகிறது. 


யோசுவா தன்னுடைய 
சுயபலத்தினாலே, சூரியனுக்கும்‌. 
சந்திரனுக்கும்‌ கட்டளை கொடுக்கவில்லை, 
அவர்‌ கர்த்தரை நம்பி, கர்த்தருடைய 
நாமத்தினாலே, சூரியனுக்கும்‌ சந்திரனுக்கும்‌ 
கட்டளை கொடுக்கிறார்‌. சூரியன்‌ அப்படியே 
தரித்து நிற்கிறது. சூரியன்‌ அஸ்தமிக்க 
தீவிரிக்கவில்லை. அது ஏறக்குறைய 
ஒரு பகல்‌ முழுவதும்‌ நடுவானில்‌ நிற்கிறது. 
இயற்கையின்‌ பிரமாணத்தின்படி சூரியன்‌ 
இப்போது, அஸ்தமித்திருக்கவேண்டும்‌. 
ஆனால்‌ அந்த சூரியன்‌ அஸ்தமிக்காமல்‌, 
நடுவானத்தில்‌ அப்படியே நிற்கிறது. 
பூமிமின்மீது இருள்‌ வராமல்‌, கூடுதலாக 
ஒரு நாள்‌ முழுவதும்‌ பகலாயிருக்கிறது. 


இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு ஒரு நாள்‌ 


தருக 


இந்த சம்பவம்‌ யாசேரின்‌ புஸ்தகத்தில்‌ 

யூதர்களுடைய 

அவர்கள்‌ பாரம்பரியமாகப்‌ 

ல்லாம்‌, யாசேரின்‌ 

கோர்வையாகக்‌ 

கோர்க்கப்பட்டிருக்கிறது. யோசுவா 

கட்டளையிட்ட பிரகாரமாக, சூரியன்‌ 

கிபியோன்‌ மேலும்‌, சந்திரன்‌ ஆயலோன்‌ 
பள்ளத்தாக்கின்மேலும்‌ தரித்து நிற்கிறது. 





i= FTE 
TT 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்காக 
செய்துகொண்டிருக்கிற மகாபெரிய கிரியை 
நிறைவேறுவதற்காக, சூரியனும்‌ சந்திரனும்‌ 
தரித்து நிற்கிறது. யுத்தக்களத்திலே 
இருக்கிற இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ எல்லோரும்‌ 
இந்த அதிசயத்தைப்‌ பார்க்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ கர்த்தருடைய மகத்துவமான 
கிரியைகளைப்‌ பார்த்து, கர்த்தரைத்‌ 
துதிக்கிறார்கள்‌. 


ஆகிலும்‌ 
ஸ்தானபதிகள்‌ 
அற்புதத்தைக்‌ 
அனுப்பப்பட்ட 
இருதயத்தில்‌ உண்டான 
அறியும்படி அவனைச்‌ 
தேவன்‌ அவனைக்‌ 
(நோளா 32:31), 


பாபிலோன்‌. 

தேசத்திலே 
கேட்க 

விஷயத்‌ 


பிரபுக்களின்‌ 
டந்த 
அவனிடத்துக்கு 
அவன்‌ 
எல்லாவற்றையும்‌ 
சோதிக்கிறதற்காக. 
கைவிட்டார்‌” 


கிபியோனின்‌ மனுஷரும்‌, 
எமோரியரின்‌ சேனையிலுள்ளவர்களும்‌ 
விக்கிரகாராதனைக்காரர்கள்‌. அவர்கள்‌ 
சூரியனையும்‌ சந்திரனையும்‌ தங்கள்‌ 
தெய்வமாக வணங்குகிறார்கள்‌. சந்திரனும்‌ 
சூரியனும்‌ வல்லமையான தெய்வங்கள்‌ என்று 
சொல்லுகிறார்கள்‌. ஆனால்‌, அவர்கள்‌ 
வணங்குகிற சூரியனும்‌ சந்திரனும்‌, 
யோசுவாவின்‌ கட்டளைக்கு கீழ்ப்படிந்து 
தரித்து நிற்கிறது. 


சந்திரனுக்கும்‌ சூரியனுக்கும்‌ வல்லமை 
என்பதும்‌, அவை தெய்வமல்ல 
என்பதும்‌ இதன்‌ மூலமாக நிரூபணமாகிறது. 
இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தருடைய 
கட்டளைக்கு சந்திரனும்‌ சூரியனும்‌ 
கீழ்ப்படியவேண்டும்‌ என்பதையும்‌ 
விக்கிரகாராதனைக்காரர்கள்‌ பார்க்கிறார்கள்‌. 
அவர்களுக்கு கர்த்தருடைய சர்வவல்லமை 
'வெளிப்படுத்தப்படுகிறது. 


புதிய ஏற்பாட்டுக்காலத்திலே, 
மிகப்பெரிய அற்புதம்‌ நடைபெறும்‌. அப்போது. 
விசுவாசிகள்மீது. நீதியின்‌ சூரியனாகிய 
இயேசுகிறிஸ்து உதிப்பார்‌. மனுஷரை 
சூழ்ந்திருக்கிறு இருளை நீக்கிப்போடுவார்‌. 
அவர்களுக்கு வெளிச்சத்தைக்‌ 
கட்டளையிடுவார்‌. 


ஆனாலும்‌ என்‌  நாமத்துக்குப்‌ 
பயந்திருக்கிற உங்கள்மேல்‌ நீதியின்‌ சூரியன்‌ 
உதிக்கும்‌: அதின்‌ செட்டைகளின்கீழ்‌ 
ஆரோக்கியம்‌ இருக்கும்‌: நீங்கள்‌ வெளியே 
புறப்பட்டுப்போய்‌, கொழுத்த 
கன்றுகளைப்போல வளருவீர்கள்‌" (மல்‌ 4:2). 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இப்படிக்‌ கர்த்தர்‌ ஒரு மனிதனுடைய 
சொல்கேட்ட அந்நாளையொத்த நாள்‌ அதற்கு 
முன்னுமில்லை அதற்குப்‌ பின்னுமில்லை; 
கர்த்தர்‌ இஸ்ரவேலுக்காக யுத்தம்பண்ணினார்‌. 
பின்பு யோசுவா இஸ்ரவேல்‌ 
அனைத்தோடும்கூடக்‌ கில்காலிலிருக்கிற 
பாளயத்துக்குத்‌ திரும்பிப்போகிறார்‌ 
(யோசு 10:14,15). 


ஐந்து ராஜாக்களின்‌ மரணம்‌ 
யோசு 10:16-27 


யோசு 10:16. அத்த ஐத்து ராஜாக்களும்‌ 
ஓடிப்போய்‌, மக்கெதாவிலிருக்கிற 
ஒரு கெபியில்‌ ஒனித்துக்கொண்டார்கள்‌. 


யோசு 10:17. ஐந்து ராஜாக்களும்‌ 
மக்கெதாவிலிருக்கிற ஒரு கெபியில்‌ 
ஒவித்திருந்து அகப்பட்டார்கன்‌ என்று 
யோசுவாவுக்கு அறிவிக்கப்பட்டது. 


யோசு 10:18. அப்பொ யோசுவா 
பெரிய கற்களைக்‌ கெபியின்‌ வாயிலே 
புரட்டி, அவ்விடத்தில்‌ அவர்களைக்‌ 
காவல்காக்க மனுஷரை வையுங்கள்‌. 


யோசு 10:19. நீங்களோ நில்லாமல்‌, 
உங்கள்‌ சத்துருக்களைத்‌ துரத்தி, 
அவர்களுடைய பின்படைகனை 
வெட்டிப்போடுங்கன்‌;. அவர்களைத்‌: 
தங்கள்‌ பட்டணங்களிலே. 
பிரவேசிக்கவெட்டாதிருங்கன்‌; உங்கள்‌ 
தேவனாகிய கர்த்தர்‌ அவர்களை 
உங்கள்‌ கையில்‌ ஒப்புக்கொடுத்தார்‌ 
என்றான்‌. 


யோக 10:20. யோசுவாவும்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரரும்‌ அவர்களை மகா பெரிய 
சங்காரமாய்‌ அவர்கள்‌ அழியுமனவும்‌ 
சங்கரித்தார்கள்‌; அவர்களில்‌ 
மீதியானவர்கள்‌ அரணான 
பட்டணங்களுக்குள்‌ புகுத்தார்கள்‌. 


ஜனங்களெல்லாரும்‌ 

மக்கெதாவிலிருக்கிற 
பானயத்திலே, 
யோகவாவினிடத்திற்குத்‌ 
திரும்பிவத்தார்கன்‌; 
புத்திரருக்கு விரோதமாக. 
'தன்‌ நாவை அசைக்கவில்லை. 


இஸ்ரவேல்‌ 
ஒருவனும்‌: 





i THEN 
ETT 


யோசு 10:22. அப்பொழுது யோசுவா 
கெபியின்‌ வாயைத்‌ திறத்து, அத்த 
ஐந்து ராஜாக்களையும்‌ அந்தக்‌ 
கெபியிலிருத்து என்னிடத்திற்கு. 
வெளியே கொண்டுவாருங்கள்‌ 
என்றான்‌. 


யோசு 10:28. அவர்கள்‌ அப்படியே 
செய்து, எருசலேமின்‌ ராஜாவும்‌, 
எபிரோனின்‌ ராஜாவும்‌, யர்மூத்தின்‌ 
ராஜாவும்‌, லாகீசின்‌. ராஜாவும்‌, 
எக்லோனின்‌ ராஜாவுமாகிய அத்த ஓத்து. 
ராஜாக்களையும்‌ அத்தக்‌ 
கெபியிலிருந்து அவனிடத்திற்கு. 
வெளியே கொண்டுவத்தார்கள்‌. 


யோசு 10:24. 
யோசுவாவினிடத்திற்குக்‌ 
வந்தபோது, யோசுவா இஸ்ரவேல்‌ 
மனுஷரையெல்லாம்‌. அழைப்பித்து, 
தன்னோடேகூட வந்த யுத்தமனுஷரின்‌ 
அதிபதிகனை நோக்கி: நீங்கள்‌ 
கிட்டவந்து, உங்கள்‌ கால்களை இந்த 
ராஜாக்களுடைய  கழுத்தூகவின்மேல்‌ 
வையுங்கள்‌ என்றான்‌; அவர்கள்‌ கிட்ட 
வந்து, தங்கன்‌ கால்களை அவர்கள்‌ 
கழுத்துகளின்மேல்‌ வைத்தார்கள்‌. 


அவர்களை: 
கொண்டு. 


யோசு 10:25. அப்பொழுது யோசுவா 
அவர்களை நோக்கி: நீங்கள்‌. 
பயப்படாமலும்‌ கலங்காமலும்‌ பலத்தூத்‌ 
திடமனதாயிருங்கள்‌;; நீங்கள்‌. 
யுத்தம்பண்ணும்‌ உங்கள்‌ 
சுத்துருக்களுக்கெல்லாம்‌ கர்த்தர்‌ 
இப்படியே செய்வார்‌ என்றான்‌. 


யோக 10:26. அதற்குப்பின்பு யோசுவா 
அவர்களை வெட்டிக்கொன்று, ஐந்து 
மரங்கனிலே தூக்கிப்போட்டான்‌; 
சாயங்காலமட்டும்‌ மரங்களில்‌ 
தொங்கினார்கன்‌.. 


சூரியன்‌ அஸ்தமிக்கிற 
வேளையிலே, யோசுவா அவர்கணை 
மரங்களிலிருந்து இழக்கக்‌ 
கட்டளையிட்டான்‌. அவர்கள்‌ ஒனித்துக்‌ 
கொண்டிருந்த கெபியிலே அவர்களைப்‌ 
போட்டு; இத்நான்‌வரைக்கும்‌ 
இருக்கிறபடி பெரிய கற்களை 
கெயியின்‌ வாயிலே அடைத்தார்கள்‌. 


யோக 10:27. 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


இஸ்ரவேல்‌ 

ஒப்புக்கொடுத்தார்‌. 

இஸ்ரவேலுக்கு முன்பாக 

கலங்கப்பண்ணினார்‌. இஸ்ரவேலரும்‌ 

எமோரியரை மக்கெதா மட்டும்‌ 

முறியடித்தார்கள்‌. கர்த்தர்‌ வானத்திலிருந்து 

பெரிய கற்களை விழப்பண்ணினார்‌. அவர்கள்‌ 

செத்தார்கள்‌. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ எமோரியரை 
பட்டயத்தினால்‌ சங்காரம்பண்ணினார்கள்‌. 


எமோரியரின்‌ ஐந்து 
தங்களுடைய ஜீவன்‌ தப்பிக்க 
ஒடிப்போய்விடுகிறார்கள்‌. யுத்தம்‌ முடிந்தது 
என்று நினைத்து, யோசுவா கில்காலி 
லிருக்கிற இஸ்ரவேலின்‌ பாளயத்திற்கு, 
தன்னுடைய மனுஷரோடு திரும்பிப்போகிறார்‌. 


எமோரியரின்‌ 
மக்கெதாவிலிருக்கிற 
ஒளிந்திருக்கிறார்கள்‌ 
யோசுவாவுக்கு தடுக்‌ 
அவர்களைப்‌ பிடிக்கும்‌ வரையிலும்‌ 
யுத்தம்‌ ஓயவில்லை என்பதை யோசுவா 
அறிந்துகொள்கிறார்கள்‌. எமோரியரின்‌ ஐந்து 
ராஜாக்களையும்‌ பிடித்து, அவர்களுடைய 
தேசத்தின்‌ பொருட்களைக்‌ கொள்ளையிட்டு, 
தங்களுக்குள்ளே கொள்ளையைப்‌ 
பங்கிடலேண்டுமென்று யோசுவா 
தீர்மானம்பண்ணுகிறார்‌. 


இஸ்ரவேல்‌ தங்க 
பாளயத்திற்கு திரும்பி தக்கதாக 
ஆனாலும்‌ அவர்கள்‌ யோசுவாவின்‌ 
உத்தரவுபடி மறுபடியும்‌ யுத்தம்பண்ணப்போக 
ஆயத்தமாயிருக்கிறார்கள்‌. எமோரியரில்‌ 
அநேகர்‌ செத்துப்போனார்கள்‌. இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ அவர்களை கிபியோனிலே. 
மகாசங்காரமாக மடங்கடித்தார்கள்‌. 
பெத்தொரோனுக்குப்போகிற வழியிலே. 
அவர்களைத்‌ துரத்தினார்கள்‌. இஸ்ரவேல்‌ 
மனுஷர்‌, எமோரியரை அசெக்கா மட்டும்‌, 
மக்கெதா மட்டும்‌ முறியடித்தார்கள்‌. 


முறிந்துபோன எமோரியர்‌, மறுபடியும்‌ 
தங்கள்‌ பாளயத்திற்கு 
திரும்பிப்போய்விடக்கூடாது என்று யோசுவா 
குவனமாயிருக்கிறார்‌. அவர்கள்‌ தங்கள்‌ 
பாளயத்திற்கு திரும்பினால்‌, மறுபடியும்‌ 
தங்களைப்‌ பலப்படுத்திக்கொண்டு 
கிபியோனுக்கு விரோதமாக 
யுத்தம்பண்ணப்போவார்கள்‌. ஆகையினால்‌ 
யோகவாவின்‌ மனுஷர்‌  எமோரியரை 


பின்தொடர்ந்துபோய்‌ முறியடிக்கிறார்கள்‌. 


ராஜாக்களும்‌, 


ஐந்து ராஜாக்களும்‌ 





i THE 
TT 


எமோரியர்கள்‌ கிபியோனின்‌ 
மனுஷருக்கும்‌ சத்துருக்களாயிருக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ இஸ்ரவேலின்‌ தேவனுக்கும்‌, 
தேவனுடைய இஸ்ரவேலுக்கும்‌. 
சத்துருக்களாயிருக்கிறார்கள்‌. யோசுவா 
கர்த்தருடைய சத்துருக்களை 
சங்காரம்பண்ணுகிறார்‌. 

சத்துருக்கள்‌ 

எமோரியரின்‌ 

அவர்களுடைய 

கிபியோனுக்கு 

பாளயமிறங்கியிருந்தார்கள்‌. 

அந்தப்‌ பாளயத்திலே எமோரியர்‌ ஒருவர்கூட 
இல்லை. 


இஸ்ரவேல்‌ ஜனத்தாருக்கு தப்பி 
ஓடிப்போன எமோரியரை பிடிக்குமாறு, 
யோசுவா கட்டளை கொடுக்கிறார்‌. “நீங்களோ 
ல்லாமல்‌ ங்கள்‌ சத்துருக்களைத்‌ 
பின்படைகளை 
அவர்களைத்‌ 
்‌ பட்டணங்களிலே. 
செவேரி்கவெட்டாதிரு்கள்‌: உங்கள்‌ 
தேவனாகிய கர்த்தர்‌ அவர்களை உங்கள்‌ 
கையில்‌ ஒப்புக்கொடுத்தார்‌" 
(யோசு 1019) என்று யோசுவா சொல்லுகிறார்‌. 
யோசுவாவும்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரும்‌ 
அவர்களை மகா பெரிய சங்காரமாய்‌ 
அவர்கள்‌ அழியுமளவும்‌ சங்கரிக்கிறார்கள்‌: 
அவர்களில்‌ மீதியானவர்கள்‌ அரணான 
பட்டணங்களுக்குள்‌ புகுந்து கொள்கிறார்கள்‌ 
(யோசு 10:20), 


ஜனங்களெல்லாரும்‌ சுகமாய்‌ 
மக்கெதாவிலிருக்கிற பாளயத்திலே, 
யோசுவாவினிடத்திற்குத்‌. திரும்பி 
வருகிறார்கள்‌; இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
விரோதமாக ஒருவனும்‌ 

நாவை அசைக்கவில்லை. (யோசு 10:21) 


எமோரியரின்‌ ஐந்து ராஜாக்களும்‌: 
இன்னும்‌ பட்டயத்தால்‌ சங்காரமாகவில்லை. 
அந்த ஐந்து ராஜாக்களும்‌ ஓடிப்போய்‌ 
மக்கெதாவிலிருக்கிற ஒரு கெபியில்‌ 
ஒளித்துக்கொள்கிறார்கள்‌. இந்தச்‌ செய்தி 
யோசுவாவுக்கு அறிவிக்கப்படுகிறது. 
(யோசு 10:16,17). 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அப்பொழுது யோசுவா: “பெரிய 
கற்களைக்‌ கெயியின்‌ வாயிலே புரட்டி. 
அல்லிடத்தில்‌ அவர்களைக்‌ காவல்காக்க 
மனுஷரை வையுங்கள்‌. நீங்களோ நில்லாமல்‌, 
உங்கள்‌ சத்துருக்களைத்‌ 
அவர்களுடைய 
வெட்டிப்போடுங்கள்‌; 

தங்கள்‌ பட்டணங்களிலே 
வெட்டாதிருங்கள்‌" (யோசு 10:18,19) 
கட்டளை கொடுக்கிறார்‌. 


என்று 


எமோரியரின்‌ ராஜாக்கள்‌ குகைக்குள்‌ 
புகுந்துகொள்கிறார்கள்‌. அந்தக்‌ குகை 
தங்களுக்கு 'அடைக்கலமயும்‌, 
பாதுகாப்பாயும்‌ இருக்கும்‌. என்று 
நினைக்கிறார்கள்‌. கர்த்தருக்கு மறைவான 
இரகசிய இடம்‌ என்று எதுவுமேயில்லை. 
கர்த்தர்‌ சர்வவியாபகர்‌, கர்த்தருடைய 
சத்துருக்கள்‌ எந்த இடத்தில்‌ ஒளிந்து 
கொண்டாலும்‌, கர்த்தர்‌ அவர்களைத்‌ தேடி 
கண்டுபிடித்து; அவர்களுக்கு தம்முடைய 
நீதியான நியாயத்தீர்ப்பைக்‌ கொடுப்பார்‌ 


எமோரியரின்‌ ராஜாக்கள்‌ கெபியை 
நம்பினார்கள்‌. ஆனால்‌ அந்தக்‌ கெபியே 
அவர்களுக்கு 'சிறைச்சாலையாயிற்று. 
யோசுவாவின்‌ உத்தரவு பிரகாரம்‌, இஸ்ரவேல்‌ 
மனுஷர்‌ அந்தக்‌ கெபியின்‌ வாயிலே பெரிய 
கற்களைப்‌ புரட்டி அந்தக்‌ கெமியை 
அடைத்துவிடுகிறார்கள்‌ செயிக்குள்‌ 
ஒனிந்துகொண்டிருக்கிற எபோரியரின்‌ ஜந்து 
ராஜாக்களும்‌, கெபியிலிருந்து தப்பித்து 
ஓடிவிடாதட்ி, யோசுவாவின்‌ மனுஷர்‌ 
அவர்களைக்‌ காவல்‌ காப்பதற்காக அங்கே 
நிற்கிறார்கள்‌. 
யோசுவாவும்‌, இஸ்ரவேல்‌. 
மனுஷரும்‌ மக்கெதாவிலிருக்கிற 
பாளயத்திலிருக்கிறார்கள்‌. அப்போது 
யோசுவா தன்னுடைய மனுஷரிடத்தில்‌ 
“கெபியின்‌ வாயைத்‌ திறந்து அந்த 
ராஜாக்களையும்‌ 


(யோசு 10:22) என்று 


இஸ்ரவேல்‌ மனுஷர்‌ அப்படியே செய்து. 
எருசலேமின்‌ ராஜாவும்‌,  எபிரோனின்‌ 
ராஜாவும்‌, யர்மூத்தின்‌ ராஜாவும்‌, லாகீசின்‌ 
ராஜாவும்‌, எக்லோனின்‌ ராஜாவுமாகிய அந்த 
ஐந்து ராஜாக்களையும்‌ அந்தக்‌ கெபியிலிருந்து 
யோசுவாவினிடத்திற்கு வெளியே 
கொண்டுவருகிறார்கள்‌ (யோசு 10:23). 





i FTE 
ETT 


எமோரியரின்‌ ராஜாக்களால்‌ தப்பித்து 
ஓடிப்போக முடியவில்லை. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
அவர்களுடைய கைகளையும்‌ கால்களையும்‌ 
குட்டினார்களா என்பது தெரியவில்லை. ஐந்து 
ராஜாக்களும்‌ யோசுவாவுக்கு முன்பாக 
தரையிலே படுத்திருக்கிறார்கள்‌. ஒரு வேளை 
தங்களுக்கு உயிர்பிச்சை கொடுக்குமாறு 
அவர்கள்‌ யோசுவாவிடம்‌ கெஞ்சி 
மன்றாடியிருக்கலாம்‌. 


யுத்த 


பராக்கிரமசாலிகள்‌. யோசுவா 

ர்‌. எல்லோரையும்‌. தான்‌ 

பத ப்க்கிறாம்‌ 

எமோரியரின்‌ ஐந்து ராஜாக்களும்‌ 
தரையிலே கிடக்கிறார்கள்‌. 


முது, மோகா தன்னோடே கூட 
வந்த யுத்தமனுஷரின்‌ அதிபதிகளை நோக்கி: 
“நீங்கள்‌ கிட்டவந்து உங்கள்‌ கால்களை 
இந்த ராஜாக்களுடைய கழுத்துகளின்மேல்‌ 
வையுங்கள்‌” (யோசு 10:24) என்று 
சொல்லுகிறார்‌. அவர்கள்‌ கிட்ட வந்து. தங்கள்‌ 
கால்களை அவர்கள்‌ கழுத்துகளின்மேல்‌: 
வைக்கிறார்கள்‌. 


யோசுவா எமோரியரின்‌ ராஜாக்களுக்கு 
இரக்கம்‌ காண்பிக்கவில்லை.கர்த்தருடைய 
ஜனத்திற்கு விரோதமாகத்‌ தீங்கு செய்த. 
ஐந்து ராஜாக்களையும்‌ யோசுவா 
தண்டிக்கிறார்‌ அவர்களை 
அவமானப்படுத்துகிறார்‌. ஐந்து ராஜாக்களும்‌: 
இதற்கு முன்பு அவர்களுடைய தேசங்களில்‌ 
சிங்காசனத்தில்‌ 'அமர்ந்திருந்தவர்கள்‌.' 
இப்போதோ அவர்கள்‌ யோகுவாவக்கு 
முன்பாக தரையிலே கிடக்கிறார்கள்‌. 
யுத்த... மனுஷரின்‌ அதிபதிகளுடைய 
கால்கள்‌ ஐந்து ராஜாக்களின்‌ 
கழுத்துக்களின்மேல்‌ வைக்கப்பட்டிருக்கிறது. 
ரியரின்‌ ஐந்து ராஜாக்களும்‌ 
அவமானப்படுத்தப்படுகிறார்கள்‌. 
கர்த்தர்‌ எமோரியரின்‌ 
இஸ்ரலேலின்‌ கையிலே. 
ஒப்புக்கொடுத்திருக்கிறார்‌. எமோரியரின்‌ 
ஐந்து ராஜாக்களும்‌ தங்களுக்குள்ளே 
கிபியோுக்கு விரோதமாக சதிஆலோசனை 
'கிபியோன்மேல்‌: 
டவ வக்க கர்த்தர்‌ 
அவர்களுடைய பாவங்களுக்காக அவர்களை 
நியாயந்தீர்த்து, அவர்களுக்கு தண்டனை 
கொடுக்கிறார்‌. 


ராஜாக்களை 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எமோரியரின்‌ ஐந்து ராஜாக்களுக்கும்‌ 
கொடுக்கப்படும்‌ தண்டனைகளை, கானான்‌ 
ராஜாக்களும்‌ 
அவர்களுக்கு 
மனுஷரைக்‌ குறித்து 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
அவர்கள்‌ ஒருவரும்‌ தங்கள்‌ 
நாவை அசைக்கமாட்டார்கள்‌. எமோரியரின்‌ 
| ராஜாக்களைப்போல, இஸ்ரவேல்‌ 
விரோதமாக ஒருவரும்‌ 

துணிந்து யுத்தம்பண்ண வரமாட்டார்கள்‌ 


இஸ்ரவேலே, பாக்கியவான்‌; 
கர்த்தரால்‌ ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு 
ஒப்பானவன்‌ யார்‌? உனக்குச்‌ சகாயஞ்செய்யும்‌ 
கேடகமும்‌ உனக்கு மகிமை பொருந்திய 
பட்டயமும்‌ அவரே: உன்‌ சத்துருக்கள்‌ 
உனக்கு இச்சகம்‌ பேசி அடங்குவார்கள்‌; 

ள்‌ மேடுகளை மிதிப்பாய்‌, என்று 


உபா 33:29) என்று மோசே 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு வாக்குப்பண்ணினார்‌. 
இங்கே 


சுதந்தரிக்கவேண்டிய 
அதிகமாயிருக்கிறது. ஒவ்வொரு யுத்தத்திலும்‌ 
கர்த்தர்‌ தங்களுக்கு ஜெயத்தைக்‌ கொடுப்பார்‌ 
என்னும்‌ நம்பிக்கை இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
வந்திருக்கிறது. 
எமோரியரின்‌ ராஜாக்களும்‌ 
தரையிலே கிடக்கிறார்கள்‌. ஸ்ரவேல்‌ 
ஜனங்கள்‌ எல்லோரும்‌ அங்கே கூடி 
நிற்கிறார்கள்‌. யோசுவாலோடே கூட வந்த 
யுத்த மனுஷரின்‌ அதிபதிகளுடைய கால்கள்‌, 
இந்த ராஜாக்களின்‌ கழுத்துக்களின்‌ மேல்‌ 
வைக்கப்பட்டிருக்கிறது. அப்பொழுது யோசுவா 
இஸ்ரவேல்‌ மனுஷர்‌ எல்லோரையும்‌ பார்த்து, 
“நீங்கள்‌ பயப்படாமலும்‌ கலங்காமலும்‌ பலத்துத்‌ 
திடமனதாயிருங்கள்‌; நீங்கள்‌ யுத்தம்பண்ணும்‌ 
உங்கள்‌ சத்துருக்களுக்கெல்லாம்‌ கர்த்தர்‌ 
இப்படியே செய்வார்‌” (யோசு 10:25) என்று 
சொல்லுகிறார்‌. 


எமோரியரின்‌ 
செத்துப்போவதைப்‌ பார்த்து 
புத்திரர்‌ பயப்படக்கூடாது. 
கலங்கக்கூடாது. 


திடமனதாயிருக்கவேண்டும்‌. 


ஐந்து 


ராஜாக்கள்‌ 
இரவே 
அவர்கள்‌ 
அவர்கள்‌ 


ஐந்து 





i THE 
ETT 


எமோரியரின்‌ 
ராஜாக்களைப்போலவே, 
விரோதமாக வரும்‌ 


ல 
ப வேலுக்கு 
எல்லா ராஜாக்களுக்கும்‌ 
கர்த்தர்‌ இப்படியே தண்டனைகொடுப்பார்‌. 
அதைப்‌ பார்த்து. இஸ்ரவேல்‌. புத்திரர்‌ 
பயந்துவிடக்கூடாது. கலங்கக்கூடாது. 


இயேசுகிறிஸ்து. 
அந்தகாரத்தின்‌ 'வல்லமைகளை 
ஒழித்துப்போடுவார்‌. இயேசுகிறிஸ்துவின்‌ 
மூலமாக விசுவாசிகளுக்கு ஜெயமுண்டாகும்‌. 
விசுவாசிகள்‌ தங்களுடைய  சத்துருவைப்‌ 
பார்த்து பயப்படக்கூடாது. கலங்கக்கூடாது. 


கர்த்தராகிய 


கர்த்தர்‌ தம்முடைய 
எல்லோரையும்‌, 


பாதபடியாக்கிப்போடுவார்‌ 


சத்துருக்கள்‌ 
தமக்குப்‌ 


“கர்த்தர்‌ என்‌ ஆண்டவரை நோக்கி: 
நான்‌ உம்முடைய சத்துருக்களை உமக்குப்‌ 
பாதபடியாக்கிப்‌ போடும்வரைக்கும்‌, 
நீர்‌ என்னுடைய வலதுபாரிசத்தில்‌ 
உட்காரும்‌ என்றார்‌" (சங்‌ 1103). 


அவனுக்குக்‌. 
கப்படுததினார்‌ எல கித்‌ விஷயத்தில்‌, அவர்‌ 
அவனுக்குக்‌ கீழ்ப்படுத்தாத: பொருள்‌ 
ஒன்றுமில்லை; அப்படியிருந்தும்‌, இன்னும்‌ 
அவனுக்குச்‌ சகலமும்‌ கீழ்ப்பட்டிருக்கக்‌ 
காணோம்‌" (எபி 2:8) 


'துரைத்தனங்களையும்‌ 
உரிந்து கொண்டு 
வெளியரங்கமான கோலமாக்கி, 
அவைகளின்மேல்‌ சிலுவையில்‌ வெற்றி 
சிறந்தார்‌” (கொலோ 2:15). 


அதிகாரங்களையும்‌ 


அதற்குப்பின்பு யோசுவா அவர்களை 
வெட்டிக்கொன்று. ஐந்து மரங்களிலே 
தூக்கிப்போடுகிறார்‌: ஐந்து ராஜாக்களும்‌ 
'சாயங்காலமட்டும்‌ மரங்களில்‌ 
'தொங்குகிறார்கள்‌. சூரியன்‌ அஸ்தமிக்கிற 
வேளையிலே, யோசுவா. அவர்களை 
மரங்களிலிருந்து இறக்கக்‌ கட்டளையிடுகிறார்‌. 
அவர்கள்‌ ஒளித்துக்‌ கொண்டிருந்த 
கெபியிலே. அவர்களைப்‌. போட்டு: 
இந்நாள்வரைக்கும்‌ இருக்கிறபடி பெரிய 
கற்களை கெபியின்‌ வாயிலே அடைத்து 
விடுகிறார்கள்‌ (யோசு 10:26,27). 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எமோரியரின்‌ ஐந்து ராஜாக்களும்‌ 
தங்களைத்‌ தாழ்த்தி யோசுவாலிடம்‌ 
மன்னிப்பு கேட்டிருக்கவேண்டும்‌. யோசுவா 
ஒருவேளை அவர்களை மன்னித்து 
விடுவித்து அனுப்பியிருப்பார்‌. 
அவர்களோ யோசுவாவை 
கெபியை நம்பினார்கள்‌. 

அவர்களுடைய சரீரங்கள்‌ 
கெமிமிலேயே அடைக்கப்படுகிறது. 


எமோரியரின்‌ ஐந்து 
சமாதானத்தை விரும்பாமல்‌ 
விரும்பினார்கள்‌. இஸ்ரவேலின்‌ தேவனாகிய 
கர்த்தருக்கு விரோதமாய்‌ தங்களால்‌ 
யுத்தம்பண்ண முடியாது என்று அவர்களுக்கு 
தெரியவில்லை. கர்த்தர்‌ தம்முடைய 
ஜனத்திற்காக யுத்தம்பண்ணுவார்‌ என்று 
அவர்கள்‌ எதிர்பார்க்கவுமில்லை. 
எமோரியரின்‌ ராஜாக்களுக்கு யுத்தத்திலே 
தோல்வி உண்டாயிற்று, 


ராஜாக்களும்‌ 
யுத்தத்தை 


கர்த்தர்‌ 'இஸ்ரவேலுக்காக 
யுத்தம்‌ பண்ணினார்‌ 
யோசு 10:28-43 


யோசு 10:28. அத்நானிலே யோகவா 
மக்கெதாவைப்‌ பிடித்து, அதைப்‌ 
யபட்டயக்கருக்கினால்‌ அழித்து, அதின்‌ 
ராஜாவையும்‌ அதிலுன்ன மனுஷராகிய 
சகல்‌ நரஜீவன்களையும்‌, ஒருவரையும்‌ 
மீதியாக வைக்காமல்‌, சங்காரம்பண்ணி, 
எரிகோவின்‌ ராஜாவுக்குக்‌ 
செய்ததுபோல, மக்கெதாவின்‌ 
ராஜாவுக்கும்‌ செய்தான்‌. 


யோசு மக்கெதாவிலிருந்து 
யோசுவா. இஸ்ரவேலர்‌ 
அனைவரோடுங்கூட லிப்னாவுக்குப்‌ 
புறப்பட்டு, விப்னாவின்மேல்‌ 
யுத்தம்பண்ணினான்‌. 


யோசு 10:80. கர்த்தர்‌ அதையும்‌ அதின்‌ 
ராஜாவையும்‌ இஸ்ரவேலின்‌ கையில்‌ 
ஓப்புக்கொடுத்தாற்‌, அதையும்‌ 
அதிலுன்ன சகல்‌ நரஜீவன்களையும்‌, 
அதிலே மீதியாக 
பட்டயக்கருக்கினால்‌ 

எரிகோவின்‌ ராஜாவுக்குச்‌ 
ராஜாவுக்கும்‌ 





ழி ரா 
யாய 


யோசு 10:81. லிப்னாவிலிருத்து 
யோசுவா இஸ்ரவேல்‌ அணைத்தோடுங்‌ 
கூட, லாகீசுக்குப்‌ புறப்பட்டு, அதற்கு. 
எதிரே பானயமிறங்கி, அதின்மேல்‌ 
யுத்தம்பண்ணினான்‌. 


யோசு 10:32. கர்த்தர்‌ லாக்கை 
இஸ்ரவேலின்‌ கையில்‌ 
ஒப்புக்கொடுத்தார்‌; அதை இரண்டாம்‌ 
நானிலே பிடித்து, லிப்ணாவுக்குச்‌. 
செய்ததுபோல, அதையும்‌ 
அதிலுன்ன எல்லா நரஜீவன்கணையும்‌ 
பட்டயக்கருக்கினால்‌ அழித்தான்‌. 


யோசு 10:38. அப்பொழுது கேசேரின்‌ 
ராஜாவாகிய  ஓராம்‌ லாக்சுக்குத்‌ 
துணைசெய்யும்படி வந்தான்‌; யோசுவா 
அவனையும்‌ அவண்‌  ஜணத்தையும்‌, 
ஒருவனும்‌ மீதியாயிராதபடி, 
வெட்டிப்போட்டான்‌. 


யோசு 10:34. லாகீசிலிருந்து 
யோசுவாவும்‌ இஸ்ரவேலர்‌ அனைவரும்‌. 
எக்லோனுக்குப்‌ புறப்பட்டு, அதற்கு. 
எதிரே பானயமிறங்கி, அதின்மேல்‌ 
யுத்தம்பண்ணி, 


யோசு 10:95. அதை அத்நானிலே 
பிடித்து, அதைப்‌ பட்டயக்கருக்கினால்‌ 
அழித்தார்கள்‌; லாகீசுக்குச்‌. 
செய்ததுபோல, அதிதுன்ன ௪௧ 
நரஜீவன்கனையும்‌ அத்நானிலேதானே 
சங்காரம்பண்ணினான்‌. 


யோசு 10:86. பின்பு எக்லோனிலிருந்து 
யோசுவாவும்‌ இஸ்ரவேலர்‌. 
அனைவருமாய்‌ எபிரோனுக்குப்‌ 
புறப்பட்டு, அதின்மேல்‌ யுத்தம்பண்ணி, 


யோசு 10:37. அதைப்‌ பிடித்து, 
எக்லோனுக்குச்‌. செய்ததுபோல, 
அதையும்‌ அதின்‌ ராஜாவையும்‌ அதற்கு 
அடுத்த எல்லாப்‌ பட்டணங்களையும்‌. 
அதிலுன்ன சகல்‌ நரஜீவன்களையும்‌, 
ஒருவரையும்‌ மீதியாக வைக்காமல்‌, 
பட்டயக்கருக்கினால்‌ அழித்தார்கள்‌; 
அதையும்‌ அதிலுன்ன சகல நரஜீவன்‌ 
களையும்‌ சங்காரம்பண்ணினான்‌.. 


யோசு 10:88. பின்பு யோசுவா 
இஸ்ரவேலர்‌ அனைவரோடுங்கூடத்‌ 
தெயீருக்குத்‌ திரும்பிப்‌ போய்‌, 
அதின்மேல்‌ யுத்தம்பண்ணி, 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யோக 10:39. அதையும்‌ அதின்‌ 
ராஜாவையும்‌ அதைச்‌ சேர்த்த எல்லாப்‌ 
பட்டணங்களையும்‌ பிடித்தான்‌; 
அவைகளைப்‌. பட்டயக்கருக்கினால்‌ 
அழித்து, அதிலுன்ன நரஜீவன்களை 
யெல்லாம்‌, ஒருவரையும்‌ மீதியாக 
வைக்காமல்‌, சங்காரம்பண்ணினார்கள்‌; 
எபிரோனுக்கும்‌ லிப்னாவுக்கும்‌. 
அவைகளின்‌ ராஜாவுக்கும்‌ 
செய்ததுபோல தெயீருக்கும்‌ அதின்‌ 
ராஜாவுக்கும்‌ செய்தான்‌. 


யோசு 10:40. இப்படியே யோசுவா 
மலைத்தேசம்‌ அனைத்தையும்‌ 
தென்தேசத்தையும்‌ ௪ம பூமியையும்‌ 
தீர்ப்பாய்ச்சலான இடங்களையும்‌ 
அவைகளின்‌ எல்லா ராஜாக்கனையும்‌ 
ஒருவரையும்‌ மீதியாக வைக்காமல்‌ 
அழித்து, இஸ்ரவேலின்‌ தேவனாகிய 
கர்த்தர்‌ கட்டனையிட்டபடியே, 
சுவாசமுன்ன எல்லாவற்றையும்‌ 
சங்காரம்பண்ணி, 
10:41.  காதேஸ்பர்னேயா 
காத்சாமட்டும்‌. 
இருக்கிறதையும்‌ கிபியோன்‌ மட்டும்‌ 
இருக்கிற கோசேன்‌. தேசம்‌ 
அனைத்தையும்‌ அழித்தான்‌. 


யோசு 10:42. அந்த ராஜாக்கள்‌. 
எல்லாரையும்‌ அவர்கன்‌ தேசத்தையும்‌ 
யோசுவா ஒரு மிக்கப்‌ பிடித்தான்‌; 
இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 


'இஸ்ரவேலுக்காக யுத்தம்‌ பண்ணினார்‌. 


யோசு 10:48. பின்பு 
இஸ்ரவேலனைத்தோடும்கூடக்‌ 
கில்காலிலிருக்கிற பாளயத்துக்குத்‌ 
திரும்பினான்‌. 


யோசுவா 


யோசுவா. 
ராஜாக்களை 
கானான்‌ தேசத்தின்‌ 


பட்டணங்கள்மீது 


எமோரியரின்‌ ந்து 
சங்காரம்பண்ணின பின்பு, 
தென்திசையிலுள்ள 
யுத்தம்பண்ணுகிறார்‌. 
கர்த்தர்‌ இஸ்ரவேலுக்காக 
யுத்தம்பண்ணுகிறார்‌. யோசுவா அந்தப்‌ 
பட்டணங்களின்‌ ராஜாக்கள்‌ எல்லாரையும்‌, 
அவர்கள்‌ தேசத்தையும்‌ ஒருமிக்க பிடிக்கிறார்‌. 
யோசுவா எந்தெந்த பட்டணங்களைப்‌ 
பிடித்தார்‌. என்று இந்த வனப்பகுதியில்‌ 
வரிசையாகச்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 





f= THE 
WEFT 


யோசுவா முதலாவதாக மூன்று 
பட்டணங்களைப்‌ பிடிக்கிறார்‌. அவையாவன : 
1. லாகீஸ்‌ (யோசு 10:31,32). 2. எக்லோன்‌. 
(யோசு 10:34,35). 3 எபிரோன்‌ 
(யோசு 10:36,37). இந்தப்‌ பகுதியில்‌. 
எருசலேம்‌, எர்மூத்‌ ஆகிய மேலும்‌ இரண்டு 
பட்டணங்கள்‌ உள்ளன. யோசுவா லாகீஸ்‌, 
எக்லோன்‌, எபிரோன்‌ ஆகிய 
பட்டணங்களைப்‌ பிடித்தபோது, எருசலேம்‌, 
எர்மூற்‌ ஆகிய பட்டணங்களைப்‌ 
பிடிக்கவில்லை. 
யோசுவா 

பட்டணங்களையும்‌ க்கிறார்‌ அவற்றின்‌ 
விவரம்‌ 1 


வருமாறு மக்கெதா்‌ 
(யோசு 10:28). 2. லிப்னா (யோசு 10:29,30). 
3 தெபீர்‌ (யோசு 10:38,39). 


யோசுவா லாகீசுக்கு. விரோதமாக. 
யுத்தப்பண்ணும்போது கேசேரின்‌ ராஜாவாகிய 
ராம்‌ லாகீசக்கு துணை செய்யும்படி 
வருகிறான்‌. யோசுவா ஒராமையும்‌, அவன்‌ 
ஜனத்தையும்‌ ஒருவனும்‌ மீதியாமிராதபடிக்கு 
வெட்டிப்போடுகிறார்‌ (யோசு 10:33). 


யே யோசுவா. மலைத்தேசம்‌ 
அனைத்தையும்‌ தென்தேசத்தையும்‌ சம 
பூமியையும்‌ நீர்ப்பாய்ச்சலான இடங்களையும்‌ 


ராஜாக்களையும்‌ 


ராஜதானி 


'சங்காரம்பண்ணுகிறார்‌. 
காதேஸ்பர்னேயா துவக்கிக்‌ காத்சாமட்டும்‌. 
இருக்கிறதையும்‌ கிபியோன்‌ மட்டும்‌ இருக்கிற 
கோசேன்‌. தேசம்‌ அனைத்தையும்‌ 
அழித்துப்போடுகிறார்‌ (யோசு 10:40,41). 

எருசலேமுக்கு தென்பகுதியிலுள்ள 
மலைதேசம்‌ பிற்காலத்தில்‌ 
யூதாகோத்திரத்தாருக்கு சுதந்தரமாயிற்று. 
யோசுவா 


ஒவ்வொரு 
யுத்தத்தையும்‌ வேகமாக. 


நடத்துகிறார்‌. 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


பட்டணங்களைப்‌ 
காலதாமதம்பண்ணவில்லை. 
கானான்‌. தேசத்தாருக்கு 
காண்பிக்கவில்லை. 
பட்டணங்களிலுள்ள சகல நரஜீவன்களையும்‌, 
ஒருவரையும்‌ அதிலே மீதியாக வைக்காமல்‌ 
பட்டயக்கருக்கினால்‌ அழித்துப்போடுகிறார்‌. 
எரிகோவின்‌ ராஜாவுக்கு செய்ததுபோல, 
அந்தப்‌ பட்டணங்களின்‌ ராஜாக்களுக்கும்‌ 
செய்கிறார்‌. 

கானானியர்‌ விக்கிரகங்களை 
ஆராதிக்கிறார்கள்‌. யோசுவா 
தேவனாகிய கர்த்தர்மீது, 
வைராக்கியமாயிருக்கிறார்‌. 
ஆரதிக்கிற 
சங்காரம்பண்ணுவது. 
சித்தமாமிற்று. 

யோசுவா சத்துருக்களை சங்காரம்‌. 
செய்து, இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ மீதுள்ள 
தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துகிறார்‌. 

யோசுவாவும்‌, இஸ்ரவேல்‌ ஜனங்களும்‌ 

விரோதமாக 

யுத்தம்‌ லும்‌, கர்த்தருடைய 
உதவியில்லாமல்‌ இஸ்ரவேல்‌ மனுஷரால்‌ 


(யோசு 10:42). 


யோசுவா கானான்‌ தேசத்து ராஜாக்கள்‌ 
எல்லாரையும்‌, அவர்களுடைய தேசத்தையும்‌ 
ஒருமிக்க பிடிக்கிறார்‌. இவ்வாறாக 
கானான்‌ தேசத்தின்‌ தென்திசையிலுள்ள 
பட்டணங்கள்மீது இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
ஜெயம்‌ கிடைக்கிறது. 

யோசுவா 

கில்காலி 
திரும்புகிறார்‌ 


இதன்‌ பின்பு 
இஸ்ரவேலனைத்தோடும்கூடக்‌ 
லிருக்கிற பாளயத்துக்குத்‌ 
(யோசு 10:43). 





f= FTE 
TT 


யோசுவாவும்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரும்‌ 
கானான்‌ தேசத்தின்‌ வடதிசையிலுள்ள. 
ராஜ்யங்கள்மீது யுத்தம்பண்ணி, அவற்றை 
பிடிக்கிறார்கள்‌. யோசுவா கானான்‌ 
தேசத்தின்மீது யுத்தம்பண்ணி, அந்த 
தேசத்தை ஜெயித்த சரித்திரம்‌ இத்துடன்‌ 
முடிவு பெறுகிறது. 
யோசுவா. கானான்‌ தேசத்தின்‌ 
தென்திசையிலுள்ள ராஜ்யங்கள்மீது 
யுத்தம்பண்ணி, அவற்றை ஜெயித்து, அதன்‌ 
பின்பு இஸ்ரவேலிலிருக்கிற பாளயத்திற்கு 
சிறிது 


யோசுவா மறுபடியும்‌ 
யுத்தம்பண்ணுகிறார்‌. 


வடதிசையிலுள்ள 
இஸ்ரவேலுக்கு 
ஒன்றுகூடுகிறார்கள்‌ (யோசு 
கர்த்தர்‌ யோசுவாவுக்கு 
வார்த்தைகளைச்‌ 

(யோசு 116). யோசுவாவுக்கு 
தேசத்து ராஜாக்கள்மீது ஜெயமுண்டாயிற்று 
(யோசு 11:7-9). 


வடதேசத்தின்மீது, 


ராஜாக்கள்‌ 
விரோதமாக 
11-5) 


யோசுவா 
பட்டணங்களைப்‌ 
(யோசு 1140-15). 


வடதிசை  தேசத்தாரின்‌ 

பிடித்துக்கொள்கிறார்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
ஏனாக்கியரையும்‌ அழித்துப்போடுகிறார்கள்‌ 
(யோசு 11௮-22. யுத்தம்‌ ஓய்ந்து, 
தேசம்‌ அமைதலாயிருக்கிறது 
(யோசு 1146-2023) 


ஆத்சேரின்‌ ராஜாவாகிய யாபீன்‌ 
யோசு 11:1-9 


யோசு 11:1. ஆத்சேரின்‌ ராஜாவாகிய 
யாபீன்‌ அதைக்‌ கேன்விப்பட்டபோது, 
அவண்‌ மாதோனின்‌ ராஜாவாகிய 
யோயாவிடத்திற்கும்‌, சிம்ரோனின்‌: 
ராஜாவிடத்திற்கும்‌, அக்சாயின்‌ 
ராஜாவிடத்திற்கும்‌, 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யோக 112.  வடக்கேயிருக்கிற 
மலைகளிலும்‌. கின்னரோத்துக்குத்‌ 
தெற்கேயிருக்கிற நாட்டுப்புறத்திலும்‌ 
சுமபூமியிலும்‌ மேற்கு எல்லையாகிய 
தோரிலும்‌ இருக்கிற 
ராஜாக்களிடத்திற்கும்‌, 
யோசு 118. 
மேற்கேயுமிருக்கிற 
கானானியரிடத்திற்கும்‌, மலைகளிலி. 
எமோரியம்‌, ஏத்தியர்‌, 
எபூசியரிடத்திற்கும்‌, 
எர்மோன்‌ மலையின்‌ அடியிலே மிஸ்பா 
சீமையிலிருக்கிற ஏவியரிடத்திற்கும்‌ 
ஆன்‌ அனுப்பினான்‌. 


கிழக்கேயும்‌ 


யோசு 11:4. அவர்கள்‌ கடற்கரை 
மணலைப்போல்‌ ஏரானமான திரண்ட. 
ஜனமாகிய தங்களுடைய எல்லாச்‌. 
சேனைகளோடும்‌, மகா ஏரானமான 
குதிரைகளோடும்‌. 
இரதங்களோடுங்கூடப்‌ 
புறப்பட்டார்கள்‌. 


யோசு 11:5. இத்த ராஜாக்களெல்லாரும்‌. 
கூடி, 'இஸ்ரவேலோடே. 
யுத்தம்பண்ணவந்து, மேரோம்‌ என்கிற 
ஏரியண்டையிலே ஏகமாய்ப்‌ 
பானயமிறங்கினார்கள்‌. 


யோக 11:6. அப்பொழுது கர்த்தர்‌ 
யோசுவாவை நோக்கி: அவர்களுக்குப்‌ 
பயப்படாயாக; நானை இந்நேரத்திலே 
அவர்களையெல்லாம்‌. 
முன்பாக 

வெட்டுண்டவர்கனாக. 
ஒப்புக்கொடுப்பேன்‌; நீ அவர்கள்‌ 
குதிரைகளின்‌ குதிகால்‌ நரம்புகளை 
அறுத்து, அவர்கள்‌. இரதங்களை 
அக்கினியால்‌ சட்டெரிக்கக்‌ கடவாய்‌. 


ஏரியண்டையிலிருக்கிற 
அவர்களிடத்தில்‌ வந்து, அவர்கள்மேல்‌ 


விழுந்தார்கள்‌. 





i FTE 
TT 


யோக 11:8. 
இஸ்ரவேலின்‌ 
ஒப்புக்கொடுத்தார்‌; அவர்களை 
முறிய அடித்து, பெரிய சீதோன்‌ 
மட்டும்‌ மிஸ்ரபோத்மாயிம்மட்டும்‌, 
கிழக்கேயிருக்கிற மிஸ்யே 
பன்னத்தாக்குமட்டும்‌ துரத்தி, 
அவர்களில்‌ ஒருவரும்‌ மீதியாயிராதபடி, 
அவர்களை வெட்டிப்போட்டார்கள்‌. 


கர்த்தர்‌ 2 


யோசு 11:9. யோசுவா கர்த்தர்‌ தனக்குச்‌ 
சொன்னபடி, அவர்களுக்குச்‌ செய்து, 
அவர்கள்‌ குதிரைகளின்‌ குதிகால்‌ 
நரம்புகளை அறுத்து, அவர்கள்‌ 
இரதங்கனை அக்கினியால்‌ 
சுட்டெரித்தான்‌. 


யோசுவா 


கானான்‌ தேசத்தின்மீது 
மேலும்‌ ஒரு 


யுத்தம்பண்ணுகிறார்‌. 
ஏற்கெனவே நடைபெற்ற யுத்தங்களில்‌, 
கர்த்தருடைய அற்புதங்கள்‌ அதிகமாய்‌ 
வெளப்ப்டது ஆனால்‌ இந்த யுத்தங்களில்‌ 

அற்புதங்கள்‌ எதுவும்‌ 
க தனிக்லை ஆனாலும்‌ கர்த்தர்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு ஆதரவாயிருக்கிறார்‌ 
யுத்தம்பண்‌ ணுவதற்கு இஸ்ரவேலரைப்‌ 
பலப்படுத்துகிறார்‌. 


இஸ்ரவேல்‌ 


கானான்‌ 
யுத்தப்பண்ணியபோது, 
அற்புதங்கள்‌ 
தேவைப்பட்டது. 
அவர்கள்‌ 
என்று. 


புத்திரர்‌ 


கர்த்தர்‌ 
அநேக அற்புதங்களைச்‌ 
இப்போது நடைபெறுகிற 
பெரிய அற்புதங்கள்‌ 
நடைபெறவில்லை. ஆனாலும்‌ கர்த்தருடைய 
வல்லமை ஒருபோதும்‌ குறைந்துபோவதில்லை. 
யோசுவா கானான்‌ தேசத்தின்மீது 
புதிய 


த்தம்பண்ணியது போலவே, 
தத்வம்‌ விசுவாசிகளாகிய நாமும்‌, 


சாத்தானுடைய ராஜ்யத்திற்கு விரோதமாய்‌ 


கருக்குள்ள பட்டயமாயிருக்கிறது. 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


அப்போஸ்தலருடைய 
கர்த்தர்‌ 


காலத்தில்‌ 
தம்முடைய 
வசனங்களை அற்புதங்களினாலும்‌, 
அடையாளங்களினாலும்‌ உறுதிபடுத்தினார்‌. 
இப்போது நடைபெறுகிற அற்புதங்களைவிட, 
ஆதித்திருச்சபையின்‌ காலத்தில்‌, 
அற்புதங்கள்‌ அதிகமாய்‌ நடைபெற்றது. 

ம்‌, கர்த்தருடைய வல்லமை 
ஒருபோதும்‌ குறைந்துபோவதில்லை. 

அப்போஸ்தலருடைய 
காலத்தைப்போலவே, இக்காலத்திலும்‌, 
ஊழியம்‌ கர்த்தருடையதாகவே இருக்கிறது. 
கர்த்தரே நம்முடைய எஜமான்‌. நாம்‌ 
அவருடைய ஊழியக்காரர்கள்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய சித்தத்தின்‌ பிரகாரமாக, 
தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு 
இன்றும்‌ அற்புதங்களை செய்கிறார்‌. 


புதிய ஏற்பாட்டுக்காலத்தில்‌, 
கர்த்தருடைய பிரத்தியட்சமான 
வெளிப்பாடுகளும்‌, அவருடைய 
அற்புதங்களும்‌, குறைவாகமிருந்தாலும்‌, 
கர்த்தர்‌ நமக்கு போதுமானவராகயிருக்கிறார்‌. 


கொடுக்கப்பட்டிருக்கிறது. 
்‌ கொடுக்கும்‌ 
அவருக்காக 

உண்மையாய்‌ ஊழியம்‌ செய்யவேண்டும்‌. 


யோசுவாவின்‌ காலத்திலே எரிகோவின்‌ 
கோட்டை இடிந்து விழுந்தது. 
கர்த்தர்‌ எமோரியர்கள்மேல்‌ 
வானத்திலிருந்து பெரிய கற்களை 
விழப்பண்ணினார்‌. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
பட்டயத்தால்‌ கொன்றவர்களைப்‌ பார்க்கிலும்‌, 
கல்மழையினால்‌ செத்தவர்கள்‌ 
அதிகமாமிருந்தார்கள்‌. யோசுவாவின்‌ 
கட்டளைக்கு. கீழ்ப்படிந்து சூரியனும்‌ 
த்‌ தரித்து நின்றது. யோசுவா 


யுத்தம்பண்ணும்போது, 
அற்புதங்கள்‌, எதுவும்‌ நடைபெறவில்லை. 





i THE 
TT 


ஆனாலும்‌ கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரரை பெலப்படுத்துகிறார்‌. கானானின்‌ 
வடதிசை ராஜாக்களுக்கு விரோதமாக 
யுத்தம்பண்ணுமாறு, கர்த்தர்‌ யோசுவாவை 
உற்சாகப்படுத்துகிறார்‌. 'அவர்களுக்கு 
பயப்படாயாக” என்று கர்த்தர்‌ யோசுவாவிடம்‌ 
ய்‌ சொல்லுகிறார்‌. சூரியனும்‌ 

தரித்து நிற்காவிட்டாலும்‌, 


யோசுவாவோடு கூடயிருக்கிறது. 


கானானியர்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாருக்கு விரோதமாக யுத்தம்பண்ண 
ஒன்றுகூடுகிறார்கள்‌. இஸ்ரவேல்‌ புத்திரர்மீது 
யுத்தம்பண்‌ ணுவதற்கு கானான்‌ 
தேசத்தார்தான்‌ முதலாவதாக புறப்பட்டு 
வருகிறார்கள்‌. பாவிகள்‌ தங்களுடைய 
அழிவை தாங்களே தேடிக்கொள்கிறார்கள்‌. 


ஆத்சோரின்‌ ராஜாவாகிய யாபீன்‌, 
இன்ரிலேலுக்கு விரோதமாக. வந்தப்பண்ண 
வேண்டுமென்று முதலாவதாக 

அவன்‌ கானான்‌ 
ராஜாக்களுக்கும்‌. 


தீர்மானப்பண்ணுகிறான்‌. 
சத்திலுள்ள மற்ற 
செய்தி சொல்லி அனுப்புகிறான்‌. இஸ்ரவேல்‌ 


புத்திரருக்கு கானான்‌ தேசத்தின்‌ 
தென்திசையிலே பெரிய வெற்றி கிடைத்தது. 
அதைப்பற்றி யாபீன்‌ கேள்விப்படுகிறான்‌. 


ஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கானானின்‌ 

க தகவலுள்ள ட தங்கள்மீதும்‌ 

யுத்தம்பண்ண வருவார்கள்‌ என்னும்‌ பயம்‌ 

ற்‌ ராஜாவாகிய யாபீனுக்கு 

இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌, 

யுத்தம்பண்ணி, 

ன்நிசை பட்டணங்களை 

பிடித்துக்கொண்டது யாபீனுக்கு 

பிடிக்கவில்லை. இதனால்‌ வடதிசை 

ராஜாக்கள்‌ எல்லோரும்‌ கூட்டாய்ச்‌ சேர்ந்து, 

இஸ்ரவேல்‌ புத்திரரோடு. 

யுத்தம்பண்ணவேண்டும்‌. யாபீன்‌ 
தீர்மானம்பண்ணுகிறான்‌. 


என்று 
த்சோரின்‌ ராஜாவாகிய யாபீனோடு 
நதமா ராஜாக்களின்‌ விவரம்‌. 
1. மாதோனின்‌ ராஜாவாகிய யோபாக்‌ 
2, சிம்ரோனின்‌ ராஜா 
3, அக்சாபின்‌ ராஜா 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


4. வடக்கேமிருக்கிற 
கின்னரோத்துக்குத்‌ 
நாட்டுப்புறத்திலும்‌ 
எல்லையாகிய 
ராஜாக்கள்‌. 


மலைகளிலும்‌ 
தெற்கேயிருக்கிற 

சமபமியிலும்‌ மேற்கு 
தோரிலும்‌ இருக்கிற 


5. கிழக்கேயும்‌ 
கானானியர்‌. 


6. மலைகளிலிருக்கிற 
ஏத்தியர்‌, பெரிசியர்‌, எபூசியர்‌ 


மேற்கேயுமிருக்கிற 
எமோரியர்‌, 


7. எர்மோன்‌ மலையின்‌ அடியிலே 
மிஸ்பா சீமையிலிருக்கிற ஏவியர்‌, 


ஆத்சோரின்‌ ராஜாவாகிய யாபீன்‌, 
கானான்‌ தேசத்தின்‌ வடதிசையிலுள்ள, 
இந்த தேசத்தின்‌ ராஜாக்களுக்கெல்லாம்‌ ஆள்‌ 
அனுப்புகிறான்‌. அவர்கள்‌ யாபீனுடைய 
ஆலோசனையை  ஏற்றுக்கொள்கிறார்கள்‌. 
தங்களுடைய நேசத்தின்‌ ஜனங்களை 
சேனையாக  திரட்டுகிறார்கள்‌. 
கணவன்‌ எண்ணிக்கை கடற்கரை 
மணலைப்போல திரளாயிருக்கிறது. 
அவர்களிடத்தில்‌ ஏராளமான குதிரைகளும்‌, 
இரதங்களும்‌ இருக்கிறது. 
வடதிசை 
மணலைப்போல்‌ 
ஜனமாகிய 


ராஜாக்கள்‌ 

ஏராளமான திரண்ட 
தங்களுடைய எல்லாச்‌ 
சேனைகளோடும்‌, மகா ஏராளமான 
குதிரைகளோடும்‌ இரதங்களோடுங்கூடப்‌ 
புறப்படுகிறார்கள்‌. இந்த ராஜாக்களெல்லாரும்‌. 
கூடி, இஸ்ரவேலோடே யுத்தம்பண்ணவந்து, 
மேரோம்‌ என்கிற ஏரியண்டையிலே 
ஏகமாய்ப்‌ பாளயமிறங்குகிறார்கள்‌ 
(யோசு 11:4,5). 


கடற்கரை 


ராஜாக்களில்‌ 
பலைப்ிரதேசத்திலிகக்கின்கள்‌ 
சிலரோ சமபூமியிலிருக்கிறார்கள்‌.. 
அவர்கள்‌ இஸ்ரவேலுக்கு: 
ஒன்றுகூடுகிறார்கள்‌. கானான்‌ 
தேசத்தாருக்கு இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
பொதுவான சத்துருவாயிருக்கிறார்கள்‌. இந்த 
உலகத்தின்‌ பிள்ளைகள்‌ 
விரோதமாகவும்‌, 
ஊழியத்திற்கு விரோதமாகவும்‌, 
பிள்ளைகளுக்கு விரோதமாகவும்‌ 
ஒன்றுகூடுகிறார்கள்‌. 


ஆனாலும்‌ 
விரோதமாக. 





i FTE 
TT 


சடையின்‌ சத்துருக்கள்‌ 
ஒற்றுமையாயிருக்கிறார்கள்‌ 
சபையின்‌ சிநேகிதர்களும்‌, 
விசுவாசிகளும்‌, சில 
பிரிந்திருக்கிறார்கள்‌. 


ஏராளமான பிரிவுகளும்‌, 

போட்டிகளும்‌ 

பொறாமைகளும்‌ இருக்கிறது. வெளிச்சத்தின்‌ 

பிள்ளைகளைவிட, இருளின்‌ 

பிள்ளைகள்‌ ஞானமுள்ளவர்களாகவும்‌, 
விவேகமுள்ளவர்களாகவும்‌ இருக்கிறார்கள்‌. 


இஸ்ரவேலுக்கு விரோதமாக 
சேர்ந்திருக்கிற கானானின்‌ ராஜாக்களுக்கு 
ஆத்சோரின்‌ ராஜாவாகிய யாபீன்‌ 
பண்ண்கயு எட்வரலடை ராஜ்யங்கள்‌ 
சிறிய தேசங்களாகமிருந்தாலும்‌, அவர்கள்‌ 
எல்லோரும்‌. ஒன்றுகூடும்போது, 
அவர்களுடைய எண்ணிக்கை கடற்கரை 
மணலைப்போல்‌ திரளாயிருக்கிறது. அவர்கள்‌ 
எல்லோரும்‌ தங்கள்‌ சேனையைக்‌ கூட்டிச்‌ 
சேர்க்கிறார்கள்‌. 


யோசுவா தென்திசை 


ஒன்று 


ராஜாக்களோடு 
யுத்தம்பண்ணியபோது, தென்திசையாரிடத்தில்‌ 


குதிரைகளோ, இரதங்களோ 
காணப்படவில்லை. ஆனால்‌ வடதிசை 
ராஜ்யங்களின்‌ சேனைகள்‌ ஏராளமான 
குதிரைகளோடும்‌ இரதங்களோடும்‌. 
இஸ்ரவேலரோடே யுத்தம்பண்ண புறப்பட்டு 
வருகிறார்கள்‌. 

சத்துருக்களின்‌ எண்ணிக்கை 


திரளாகயிருந்தாலும்‌, 
ஏராளமான 


இருந்தாலும்‌, 

இஸ்ரவேல்‌ புத்திரரோடு கூடயிருக்கிறார்‌. 
இதுவே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு 
மெய்யான பெலன்‌. கர்த்தர்‌ யோசுவாவை 
உற்சாகப்படுத்துகிறார்‌ 


வெட்டுண்டவர்களாக ஒப்புக்கொடுப்பேன்‌; நீ 
அவர்கள்‌ குதிரைகளின்‌ குதிகால்‌ நரம்புகளை 


(யோக 11:6) என்று சொல்லுகிறார்‌. 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யோசுவா ஒரு பராக்கிரமசாலி. அவர்‌ 
தைரியமாக யுத்தம்பண்ணுகிறவர்‌. இந்த 
தைரியமும்‌, பலமும்‌, பராக்கிரமமும்‌ கர்த்தர்‌ 
யோசுவாவுக்கு கொடுத்திருக்கிற கிருபை. 
ஆனாலும்‌ கர்த்தர்‌ பல சமயங்களில்‌: 
யோசுவாவைப்‌ பார்த்து, “பயப்படாயாக, 
கலங்காதிருப்பாயாக” என்று ஆறுதலாய்ச்‌ 
சொல்லுகிறார்‌. 

கர்த்தர்‌ 
கூடமிருக்கிறார்‌. 
இருக்கிறவர்களைப்‌ 
யோசுவாவோடு கூடயிருக்கிறவர்‌ 
அவர்‌ சர்வவல்லமையுள்ளவர்‌ 
சேனைகளின்‌ கர்த்தர்‌. 
யுத்தம்பண்ணப்போகும்‌ முன்பாகவே கர்த்தர்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு, யுத்தத்திலே 
ஜெயத்தைக்‌ கட்டளையிடுகிறார்‌. 


"நாளை. இந்நேரத்திலே நான்‌ 
அவர்களையெல்லாம்‌ இஸ்ரவேலுக்கு 
முன்பாக வெட்டுண்டவர்களாக 
ஒப்புக்கொடுப்பேன்‌" (யோசு 11:6) என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. கர்த்தர்‌ 
இஸ்ரவேல்‌. புத்திரருக்கு ஜெயத்தைக்‌ 
கட்டளையிடுவதோடு, “நாளை 
நேரத்திலே" என்று அவர்கள்‌ ஜெயிக்கும்‌ 
வேளையையும்‌ தீர்மானம்பண்ணுகிறார்‌. 


தேசத்து ராஜாக்கள்‌ 

குதிரைகளோடும்‌, 

இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 

விரோதமாக யுத்தம்பண்ண வருகிறார்கள்‌. 

அந்தக்‌ குதிரைகளையும்‌ இரதங்களையும்‌ 

என்ன செய்யவேண்டும்‌ என்றும்‌ 
கர்த்தர்‌ யோசுவாவுக்கு கட்டளையிடுகிறார்‌. 


“நீ அவர்கள்‌ குதிரைகளின்‌ குதிகால்‌ 
அவர்கள்‌ 


சுட்டெரிக்கக்‌ 

(யோசு 11:6) என்று கர்த்தர்‌ 

யோசுவாவுக்கு சொல்லுகிறார்‌. யோசுவா 

குதிரைகளையும்‌ இரதங்களையும்‌ பிடித்து, 

தன்னுடைய சேனையிலே 

பயன்படுத்திக்கொள்ளக்கூடாது. திரளான 

குதிரைகளையும்‌, இரதங்களையும்‌ பார்த்து 
யோசுவா பயப்படவும்‌ கூடாது. 


யோசுவாவோடு 





f= THE 
TT 


சத்துருக்களுக்கு அவை 
இரதங்களாகயிருந்தாலும்‌, இஸ்ரவேலருக்கு 
அவை அக்கினியினால்‌ சுட்டெரிக்கப்படுகிற 
மரக்கட்டைகளாகவே இருக்கவேண்டும்‌. 
குதிரைகள்‌ வேகமாக ஓடினாலும்‌, அவை 
இரதங்களில்‌ பூட்டப்பட்டிருந்தாலும்‌, 
யோசுவா அந்தக்‌ குதிரைகளின்‌ 
குதிகால்‌ நரம்புகளை அறுத்துவிடவேண்டும்‌. 
நரம்பு அறுபட்ட குதிரையால்‌ ஒடமுடியாது. 
அது நொண்டிக்குதிரையாகவும்‌, 
சண்டிக்குதிரையாகவும்‌ இருக்கும்‌. அது 
ஒன்றுக்கும்‌ பிரயோஜனமற்ற மிருகமாக 
இருக்கும்‌. கர்த்தருடைய  ஜனத்திற்கு. 
விரோதமாக எழும்பும்‌ எந்த யுதமும்‌, 
எந்த குதிரையும்‌, எந்த இரதமும்‌. 
வாய்க்காதே போகும்‌. 


யோசுவாவும்‌, அவனோடேகூட யுத்த 
ஜனங்கள்‌ அனைவரும்‌, திடீரென்று மேரோம்‌ 
ஏரியண்டையிலிருக்கிற அவர்களிடத்தில்‌ 
வந்து. அவர்கள்மேல்‌ விழுகிறார்கள்‌ 
(யோசு 1:7). யோசுவாவுக்கு இந்த. 
யுத்தற்திலே வெற்றி கிடைக்கிறது. 


கர்த்தர்‌. கானானியரை இஸ்ரவேலின்‌ 
கையில்‌ ஒப்புக்கொடுக்கிறார்‌: இஸ்ரவேல்‌. 
புத்திரர்‌ கானானியரை முறிய அடித்து, 
பெரிய சீதோன்மட்டும்‌. 
மிஸ்ரபோத்மாயீம்மட்டும்‌. கிழக்கேமிருக்கிற 
மிஸ்பே  பள்ளத்தாக்குமட்டும்‌ துரத்தி, 
அவர்களில்‌ ஒருவரும்‌ மீதியாயிராதபடி 
அவர்களை வெட்டிப்போடுகிறார்கள்‌ 
(யோசு 11:8) 


கானானியர்‌ எல்லோரும்‌ 
புத்திரருக்கு விரோதமாக ஒரு 
வந்தார்கள்‌. இப்போது 
வழிகளிலே தோற்று ஒப்போகிறார்கள்‌. 
கானான்‌ தேசத்தார்‌ சிதறி ஓடிப்போனாலும்‌, 
யோசுவா கர்த்தர்‌ தனக்கு சொன்னதை 
மறந்துவிடவில்லை. 


யோசுவா கர்த்தர்‌ தனக்குச்‌ 
சொன்னபடி கானானியருக்குச்‌ செய்கிறார்‌. 

ர்களில்‌ ஒருவரும்‌ மீதியாயிராதபடி 
வெட்டிப்போடுகிறார்‌. 

குதிரைகளின்‌ குதிகால்‌ 
அறுத்துப்போடுகிறார்‌. 

கானானியருடைய இரதங்களை 
அக்கினியால்‌ சுட்டெரிக்கிறார்‌ (யோக 112). 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ குதிரைகளையும்‌ 
இரதங்களையும்‌ நம்பவில்லை. அவர்கள்‌ 
கர்த்தரையே நம்புகிறார்கள்‌. இஸ்ரவேல்‌ 
ஜனத்தார்‌, கானானியருடைய 
குதிரைகளையும்‌ இரதங்களையும்‌ தங்களுக்கு 
வேண்டும்‌ என்று வைத்துக்கொண்டிருந்தால்‌, 
அவர்களுக்கு தேவையில்லாத சோதனைகள்‌ 
வந்திருக்கும்‌. அவர்கள்‌ கர்த்தரை நம்புவதற்கு 
பதிலாக, குதிரைகளையும்‌ இரதங்களையும்‌ 
நம்ப ஆரம்பித்தார்கள்‌. 


யோசுவாவோ கானானியருடைய 
குதிரைகளின்‌ குதிகால்‌ நரம்புகளை அறுத்து, 
அவர்களுடைய இரதங்களை அக்கினியால்‌: 
சுட்டெரித்துப்போடுகிறார்‌. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
எந்த விதமான சோதனைக்கும்‌ இடம்‌. 
கொடுக்காமல்‌, கர்த்தரையே நம்புகிறார்கள்‌. 
ள்‌ ஒருபோதும்‌ 
அவர்கள்‌ 
செழித்திருப்பார்கள்‌. கர்த்தர்‌ தம்மை நம்புகிற 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்காக யுத்தம்‌ 
பண்ணுவார்‌. யுத்தங்களிலே இஸ்ரவேலுக்கு 
ஜெயத்தைக்‌ கட்டளையிடுவார்‌. யுத்தம்‌. 
கர்த்தருடையது. 


அரணிப்போடே 


இருந்த 


யோசு 11:10. அக்காலத்திலே யோசுவா 
திரும்பி, ஆத்சோரைப்‌ பிடித்து, அதின்‌: 
ராஜாவைப்‌. பட்டயத்தினால்‌ 
'வெட்டிப்போட்டான்‌; ஆத்சோர்‌. 
முன்னே அந்த ராஜ்யங்களுக்கெல்லாம்‌. 
தலைமையான பட்டணமாயிருந்தது. 


யோசு 11:11. அதிலிருந்த நரஜீவன்களை 
யெல்லாம்‌ பட்டயக்‌ கருக்கினால்‌ 
வெட்டி, சங்காரம்‌ பண்ணினார்கள்‌; 
சுவாசமுன்னது ஒன்றும்‌ 
மீதியான தில்லை; ஆத்சோரையோ 
அக்கினியால்‌ ௬ட்டெரித்தான்‌. 


யோசு 11:12. அத்த ராஜாக்களுடைய 
எல்லாப்‌ பட்டணங்களையும்‌. 


அவைகளுடைய 
ராஜாக்கனையும்‌ யோசுவா 
பட்டயக்கருக்கினால்‌ 

கர்த்தருடைய தாசனாகிய 
கட்டனையிட்டபடி, அவர்களைச்‌. 
சங்காரம்பண்ணினான்‌. 





f= FTE 
TT 


யோசு 11:18. ஆனாலும்‌ 
அரணிப்போடே த 
பட்டணங்களையெல்லாம்‌ இஸ்ரவேலர்‌ 
கட்டெரித்துப்போடாமல்‌ வைத்தார்கள்‌; 
ஆத்சோரைமாத்திரம்‌ யோசுவா 
சுட்டெரித்துப்போட்டான்‌.. 


யோசு 1114. 
பட்டணங்களிலுள்ள 

ஜீவன்களையும்‌ 
கொள்ளைப்பொருள்களையும்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ தங்களுக்கென்று 
எடுத்துக்கொண்டார்கள்‌; ஆனாலும்‌ 
எல்லா மனுஷரையும்‌ அழித்துத்‌ 
தீருமட்டும்‌ அவர்களைப்‌ பட்டயக்‌: 
கருக்கினால்‌ வெட்டிப்போட்டார்கள்‌;. 
சுவாசமுன்ன ஒன்றையும்‌ அவர்கள்‌: 
மீதியாக வைக்கவில்லை. 


யோசுவா பத்தாவது அதிகாரத்தில்‌, 
இஸ்ரவேல்‌. புத்திரருக்கு தென்திசை 
ராஜ்யங்கள்மீது கிடைத்த வெற்றிகளைப்பற்றி 
விரிவாக எழுதப்பட்டிருக்கிறது. 
அதிகாரத்தில்‌ அவர்களுக்கு 
ராஜ்யங்கள்மீது கிடைத்த வெற்றிகளைப்பற்றி 
எழுதப்பட்டிருக்கிறது. 

அக்காலத்திலே வடதிசை ராஜாக்களின்‌ 
சேனைகள்‌ எல்லோரும்‌, தங்கள்‌ 
குதிரைகளோடும்‌ இரதங்களோடும்‌, மேரோன்‌ 
என்கிற ஏரியண்டையிலே, இஸ்ரவேலருக்கு 
விரோதமாக  யுத்தம்ண்ண  ஏகமாய்ப்‌ 
பாளமிறங்கியிருந்தார்கள்‌. இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ அங்கே அவர்களை பட்டயத்தினால்‌ 
வெட்டிச்கொன்‌ றுபோடுகிறார்கள்‌. 


மேரோன்‌ என்கிற. 


வோல்‌ சப ரிக்கிறா்‌ 


அதன்பின்பு, யோசுவா, மேரோன்‌ 
என்கிற ஏரியண்டையிலிருந்து திரும்பி, 
ஆத்சோரைப்‌ பிடித்து. அதின்‌ ராஜாவைப்‌ 
பட்டயத்தினால்‌ ம்‌ 
ஆத்சோர்‌ முன்னே 

ராஜ்யங்களுக்கெல்லாம்‌. லகான்‌ 
பட்டணமாயிருந்தது. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
ஆத்சோரிலிருந்த நரஜீவன்களை யெல்லாம்‌ 
பட்டயக்கருக்கினால்‌ வெட்டி. சங்காரம்‌ 
பண்‌ ர்கள்‌; சுவாசமுள்ளது ஒன்றும்‌ 
மீதியானதில்லை; யோசுவா ஆத்சோரை 
அக்கினியால்‌ சுட்டெரிக்கிறார்‌ (யோக 110711) 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கானான்‌ தேசத்தின்‌ வடதிகாயிலுள்ள 

பட்டணங்களை யோசுவா 
அழித்துப்போடவில்லை. தங்களுக்கென்று 
அரணிப்போடே இருந்த பட்டணங்களை 
யெல்லாம்‌ இஸ்ரவேலர்‌ சுட்டெரித்துப்போடாமல்‌ 
வைத்துக்கொள்கிறார்கள்‌: ஆத்சோரை 
மாத்திரம்‌ யோசுவா சுட்டெரித்துப்போட்டார்‌ 
(யோக 1173) 


இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு விரோதமாக 
யுத்தப்பண்ணின தகக கு்ப எல்லாப்‌ 
பட்டணங்களையும்‌ அவைகளுடைய எல்லா 
ராஜாக்களையும்‌ யோசுவா பிடித்து, 
பட்டயக்கருக்கினால்‌ வெட்டி, கர்த்தருடைய 
தாசனாகிய மோசே கட்டளையிட்டபடி, 
அவர்களைச்‌ சங்காரம்பண்ணுகிறார்‌ 
(யோசு 1112 


யுத்தம்‌ 

ராஜாக்களின்‌ 

மிருகஜீவன்களையும்‌ 

கொள்ளைப்பொருள்களையும்‌ 

ட புத்திரர்‌ தங்களுக்கென்று 

ஆனாலும்‌ எல்லா 

அழித்துத்‌ தீருமட்டும்‌ 

அவர்களைப்‌ பட்டயக்கருக்கினால்‌ வெட்டிப்‌ 

போடுகிறார்கள்‌: சுவாசமுள்ள ஒன்றையும்‌ 

அவர்கள்‌ மீதியாக வைக்கவில்லை. 

(யோசு 1114) 

யோசுவா. ஆத்சோர்‌. பட்டணத்தை 

சுட்டெரித்ததுபோல, மற்ற பட்டணங்களை 

சுட்டெரிக்கவில்லை. கர்த்தர்‌ சொன்ன 

பிரகாரமாக இஸ்ரவேல்‌ புத்திரர்‌, தாங்கள்‌ 

கட்டாத வசதியான பெரிய பட்டணங்களை 
சுதந்தரிக்கிறார்கள்‌. 


"உன்‌ தேவனாகிய கர்த்தர்‌ உனக்குக்‌ 
கொடுப்பேன்‌ என்று ஆபிரகாம்‌ ஈசாக்கு 
யாக்கோபு என்பவர்களாகிய உன்‌ 
பிதாக்களுக்கு ஆணையிட்டுக்கொடுத்த 
தேசத்தில்‌ உன்னைப்‌ பிரவேசிக்கப்‌ 


பண்ணும்போதும்‌, நீ கட்டாத வசதியான 
பெரிய பட்டணங்களையும்‌,நீ நிரப்பாத சகல 
நல்ல வஸ்துக்களாலும்‌ நிரம்பிய வீடுகளையும்‌, 


நீ வெட்டாமல்‌ 
தூவுகளையும்‌, நீ 
தோட்டங்களையும்‌ ஒலிவத்தோப்புகளையும்‌, 
அவர்‌ உனக்குக்‌ கொடுப்பதினால்‌, நீ 
சாப்பிட்டுத்‌ திருப்தியாகும்போதும்‌, நீ 
அழமைப்பட்டிருந்த வீடாகிய எகிப்துதேசத்திலி 
ருந்து. உன்னைப்‌ புறப்படப்பண்ணின 


கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாமிரு” 
(உபா 610-2). 


வெட்டப்பட்டிருக்கிற 
நடாத திராட்சத்‌ 





i FTE 
TT 
யோசுவாவின்‌ யுத்தங்கள்‌ 
யோசு 11:15-23 


யோசு 11:15. கர்த்தர்‌ தமது தாசனாகிய 
மோசேக்கு எப்படிக்‌ 
கட்டனையிட்டிருத்தாரோ, அப்படியே 
மோசே: 'யோசுவாவுக்குக்‌. 
கட்டனையிட்டிருத்தான்‌; அப்படியே 
யோசுவா செய்தான்‌; அவன்‌, கர்த்தர்‌ 
மோசேக்குக்‌ கட்டனையிட்டதில்‌ 
ஒன்றையும்‌ செய்யாமல்‌ விடவில்லை. 


யோக 11:16. இந்தப்‌ பிரகாரமாக 
யோசுவா சேயிருக்கு ஏறிப்போகிற 
ஆலாக்‌ மலைதுவக்கி லீபணோனின்‌ 
பன்னத்தாக்கில்‌ எர்மோன்‌ மலையடியில்‌: 
இருக்கிற பாகால்‌ காத்மட்டுமுன்ன 
அந்த முழுத்தேசமாகிய மலைகளையும்‌, 
இதன்தேசம்‌ யாவையும்‌, கோசேன்‌. 
தேசத்தையும்‌, சமனான பூமியையும்‌, 
நாட்டுப்புறத்தையும்‌, இஸ்ரவேலின்‌. 
மலைகளையும்‌ அதின்‌ சுமபூமியையும்‌ 
பிடித்துக்கொண்டு, 


யோக 1117. 
ராஜாக்கனையெல்லாம்‌ 
அவர்களை வெட்டிக்‌ 
போட்டான்‌. 


அவைகளின்‌ 
பிடித்து, 
கொன்று 


யோசு 11:18. யோசுவா நெடுநானாய்‌. 
அந்த ராஜாக்கனெல்லாரோடும்‌ 
யுத்தம்பண்ணினான்‌. 


யோக 11:19. கிபியோனின்‌ குடிகனாகிய 
ஏவியரைத்‌ தவிர, ஒரு பட்டணமும்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரரோடே சமாதானம்‌ 
பண்ணவில்லை; மற்றெல்லாப்‌ 
பட்டணங்களையும்‌ யுத்தம்‌ பண்ணிப்‌: 
பிடித்தார்கள்‌. 


யோசு 11:90. 
இஸ்ரவேலுக்கு. 


யுத்தம்பண்ண 
எதிராக வரும்படிக்கு, 
அவர்களுடைய இருதயம்‌. 
கடினமானதும்‌, இப்படியே 
அவர்கன்பேரில்‌ இரக்கம்‌ உண்டாகாமல்‌, 
கர்த்தர்‌ மோசேக்குக்‌. 
கட்டளையிட்டபடி, அவர்களை 
அழித்துச்‌. சங்காரம்பண்ணினதும்‌. 
கர்த்தரால்‌ வத்த காரியமாயிருத்தது.. 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யோசு 11:21. அக்காலத்திலே யோசுவா 

போய்‌, மலைத்தேசமாகிய 

எபிரோனிலும்‌ தெபீரிலும்‌ ஆனாபிலும்‌: 

சகல மலைகளிலும்‌. 

சகல மலைகளிலும்‌ 

ஏனாக்கியரை 

'நிக்கிரகம்பண்ணி, அவர்களை அவர்கள்‌ 

பட்டணங்களோடும்‌ கூடச்‌ 
சங்கரித்தான்‌.. 


யோசு 11:22. இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌: 
தேசத்தில்‌ ஏனாக்கியர்‌ ஒருவரும்‌ 
மீதியாக. வைக்கப்படவில்லை; 
காசாவிலும்‌ காத்திலும்‌ 
அண்தோத்திலும்மாத்திரம்‌ சிலர்‌ 
மீதியாயிருத்தார்கள்‌. 


யோசு 11:28. அப்படியே யோசுவா, 
கர்த்தர்‌ மோசேயினிடத்தில்‌ 
சொன்னபடி யெல்லாம்‌. 
தேசமனைத்தையும்‌ பிடித்து, 
இஸ்ரவேலருக்கு, 
கோத்திரங்களுடைய 
பங்குகளின்‌ படியே, சுதந்தரமாகக்‌ 
கொடுத்தான்‌; யுத்தம்‌ ஒய்ந்ததினால்‌ 
தேசம்‌ அமைதலாயிருந்தது. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 


அதை 
அவர்கள்‌ 


வடக்குதேசத்து, 
ராஜாக்களுக்கு விரோதமாக யுத்தம்பண்ணின 
சம்பவம்‌ இந்த வசனப்பகுதியில்‌ பொதுவாக 


டிருக்கிறது. 'கானானியரின்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
யுத்தம்பண்ண ஒன்றுகூடி 
இவர்கள்‌ கிபியோன்‌ 
மாய்மாலம்பண்ண வில்லை. 
வஸ்திரங்களையும்‌, 
பழுதுபார்க்கப்பட்ட பாதரட்சைகளையும்‌ 
போட்டு இவர்கள்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரை 
வஞ்சிக்கவில்லை. 
கானானின்‌ 
இஸ்ரவேலுக்கு முன்பாக 
தாழ்த்தி, அவர்களோடு 
உடன்படிக்கை செய்திருக்கலாம்‌. 
கானானின்‌ ராஜாக்களோ 
ஜனங்களோடு சமாதானத்தை 
விரும்பவில்லை. அவர்கள்‌ சண்டையை 
விரும்புகிறார்கள்‌. கர்த்தர்‌ கானானியருடைய 
மதியீனத்தையும்‌, அவர்களுடைய 
அகந்தையையும்‌ தண்டிக்கிறார்‌. கானானின்‌ 
ராஜாக்களுக்கும்‌, அவர்களுடைய 
சேனைகளுக்கும்‌ சர்வசங்காரமுண்டாயிற்று. 


ராஜாக்கள்‌ 
தங்களைத்‌ 
சமாதான 
ஆனால்‌. 


இஸ்ரவேல்‌ 





i THE 
TT 


கானானின்‌ 
யுத்தவீரர்களாயிருக்கிறார்கள்‌. 
பொருள்‌ சேதமும்‌, 
உண்டானாலும்‌, அவர்கள்‌ 
தோற்று ஓடிப்போகாமல்‌, 
எதிர்த்து 
நெடுநாளாய்‌ அந்த ராஜாக்கள்‌ 
எல்லோரோடும்‌ 
(யோசு 1198) 
முடிவுபெறவில்லை. 
வருஷங்களாகவோ 
வருஷங்களாகவோ 
ராஜாக்களோடு யுத்தம்‌ செய்திருக்கவேண்டும்‌. 
என்று சரித்திர ஆசிரியர்கள்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 


(வேல்‌ புத்திரர்‌ ஏனோக்கியருக்‌ 
எக ண்கள்‌ கம்‌ 
இந்த அதிகாரத்தின்‌ கடைசியில்‌ 
எழுதப்பட்டிருக்கிறது. அக்காலத்திலே 
யோசுவா போய்‌, மலைத்தேசமாகிய 
எபிரோனிதும்‌. தெரிது. ஆனதும்‌ 
யூதாவின்‌ சகல மலைகளிலும்‌ இஸ்ரவேலின்‌ 
சகல மலைகளிலும்‌ இருந்த ஏனாக்கியரை 
நிக்கிரகம்பண்ணுகிறார்‌. அவர்களை அவர்கள்‌ 
பட்டணங்களோடும்‌ கூடச்‌ சங்கரிக்கிறார்‌ 
(யோசு 11:21) 


ராஜாக்கள்‌ 
தங்களுக்கு 


யுத்தம்‌ 
யோசுவா 


வைக்கப்படவில்லை; காசானிலும்‌ காத்தலும்‌ 
அஸ்நோத்திலும்மாத்திரம்‌ 
மீதியாமிருக்கிறார்கள்‌ (யோசு 11:22). 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கானானின்‌ 
ராஜாக்களையெல்லாம்‌ பிடித்து. அவர்களை 
வெட்டிக்கொன்றுபோட்டபோது, ஏனோக்கியர்‌ 
எல்லோரும்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருடைய 
கைகளில்‌ அகப்படாமல்‌ தப்பித்து ஓடிப்‌ 
போகிறார்கள்‌. சிதறிப்போன ஏனோக்கியரை 
இஸ்ரவேலர்‌ தேடி கண்டுபிடித்து, 
அவர்களை நிக்கிரகம்பண்ணுகிறார்கள்‌. 


ஏனோக்கியர்‌ மலைத்தேசங்களில்‌ 
குடியிருக்கிறார்கள்‌. சத்துருக்கள்‌. 
குகைகளில்‌ ஒழிந்திருந்தாலும்‌, மலைத்‌ 
தேசங்களில்‌ குடியிருந்தாலும்‌, இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ அவர்களை நேடி கண்டுபிடித்து, 
சங்காரம்பண்ணுகிறார்கள்‌. கானானின்‌ 
வடக்கு தேசங்களிலுள்ள ராஜ்யங்களைப்பற்றி. 
இந்த. வசனப்பகுதியில்‌ பொதுவாக 
'சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால்‌ 
ஏனோக்கியரைப்பற்றி விசேஷமாகச்‌. 
வக்கு 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யோசுவா 
வேவுகாரரை 
ஏனோக்கியரைப்‌ 
நாற்பது 
ஏனோக்கியர்‌ 
பயமுறுத்தினார்கள்‌. 


கானான்‌ தேசத்திற்குள்‌ 
அனுப்பியபோது, அவர்கள்‌ 
பார்த்து பயந்தார்கள்‌. 
வருஷங்களுக்கு முன்பு 
இஸ்ரவேல்‌ புத்திரை 


'ஆனாலும்‌, அந்த தேசத்திலே 
குடியிருக்கிற ஜனங்கள்‌ பலவான்கள்‌; 
பட்டணங்கள்‌ அரணிப்பானவைகளும்‌ மிகவும்‌ 
பெரியவைகளுமாய்‌ இருக்கிறது: அங்கே 
ஏனாக்கின்‌ குமாரரையும்‌ கண்டோம்‌” 
(எண்‌ 13:28) 


ங்கே இராட்சநப்‌ 
ஏனாக்கின்‌ குமாரராகிய இராட்சதரையும்‌ 
கண்டோம்‌; நாங்கள்‌ எங்கள்‌ பார்வைக்கு 
வெட்டுக்கிளிகளைப்போல்‌: இருந்தோம்‌, 
அவர்கள்‌ பார்வைக்கும்‌, அப்படியே 
இருந்தோம்‌ என்று சொல்லி, இப்படி 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்குள்ளே தாங்கள்‌ சுற்றிப்‌ 
பார்த்துவந்த தேசத்தைக்குறித்து துர்ச்செய்தி 
பரம்பச்செய்தார்கள்‌” (எண்‌ 13:33) 
ஏனோக்கியர்‌ 
பலசாலிகளாகயிருந்தாலும்‌, அவர்கள்‌ 
இராட்சத பிறவிகளாகயிருந்தாலும்‌, 
அவர்களால்‌ கர்த்தருடைய சர்வவல்லமைக்கு 
முன்பாக எதிர்த்து நிற்கமுடியாது. இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ ஏனோக்கியரோடு கடைசியாக 
யுத்தம்பண்ணவேண்டும்‌ என்பது 
கர்த்தருடைய திட்டம்‌. இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
கானானின்‌ மற்ற நேசத்தாரோடு 
யுத்த்பண்ணி, அவர்களை ஜெயித்து, 
நன்றாய்‌. யுத்த பயிற்சி 
எடுத்துக்கொள்கிறார்கள்‌. தங்களைத்‌ 
திடப்படுத்திக்கொள்கிறார்கள்‌. அதன்‌ பின்பு 
இஸ்ரவேலர்‌, கர்த்தருடைய வழிநடத்துதலின்‌ 
பிரகாரம்‌, ஏனோக்கியரோடு 
யுத்தம்பண்ணுகிறார்கள்‌. 


ரவேல்‌ க்கு, ரம்ப 
காத்தில்‌ யத்தங்களெல்காம்‌ கோயிருதது. 
வர வர யுத்தங்கள்‌ கடுமையாயிற்று. 
அவர்கள்‌ கடைசியிலே ஏனோக்கியரோடு 
யுத்தம்பண்ணியது, மிகவும்‌ கடுமையான 
யுத்தமாகும்‌. ஏனோக்கியரைப்போன்ற 
பலவான்களோடும்‌ இராட்சத பிறவிகளோடும்‌ 

த்திரர்‌ 


பிறவியான 





i THEN 
TT 


இஸ்ரவேல்‌ புத்திரருடைய சரித்திரத்தில்‌ 
நடைபெற்றது போலவே, நம்முடைய 
ஜீலியத்திலும்‌ சம்பவங்கள்‌ 
நடைபெறுகிறது. நம்முடைய வயதான 
காலங்களில்‌, நாம்‌ முதுமையடைந்த பின்பு, 
பெரிய சோதனைகளும்‌, பெரிய 
பாடுகளும்‌, பெரிய கஷ்டங்களும்‌ 
நியமிக்கப்பட்டிருக்கிறது. 


சத்துரு 

ஏனோக்கியரைப்போல 

ஆனாலும்‌ கர்த்தருடைய கிருபையினால்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ ஏனோக்கியரை 
நிக்கிரகம்பண்ணியதுபோல, விசுவாசிகளாகிய 
நாமும்‌ மரணத்தை ஜெயிப்போம்‌. 
'பரிகரிக்கப்படுங்‌ கடைசிச்‌ சத்துரு மரணம்‌” 
ரகொரி 15:26) 


கர்த்தர்‌ தமது தாசனாகிய மோசேக்கு 
எப்படிக்‌ கட்டளையிட்டிருந்தாரோ, அப்படியே 
மோசே யோசுவாவக்குக்‌ 
கட்டளையிட்டிருந்தார்‌; அப்டியே யோசுவா 
செய்தார்‌: யோசுவா கர்த்தர்‌ மோசேக்குக்‌ 
கட்டளையிட்டநில்‌ ஒன்றையும்‌ செய்யாமல்‌ 
விடவில்லை (யோசு 1115) 


யோசுவா நெடுநாளாய்‌ கானானின்‌ 
ராஜாக்களோடு யுத்தப்பண்ணினார்‌ 
யுத்தங்களில்‌ யோசுவாவுக்கு 
ஜெயழுண்டாயிற்று. கானானிலுள்ள வடக்கு 
தேசத்தை ராஜாக்களையெல்லாம்‌ யோசுவா 
பிடித்து, அவர்களை வெட்டிக்‌ 
கொன்றுபோடுகிறார்‌. 


கானானியரின்‌ 
மலைகளையும்‌, 
பிடித்துக்கொள்கிறார்‌. 
சேயீருக்கு 
'மலைதுவக்கி 
பள்ளத்தாக்கில்‌ எர்மோன்‌ 
இ பாகால்‌ 


பிடித்துக்கொள்கிறார்‌ (யோசு 11:16. 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அப்படியே 

மோசேயினிடத்தில்‌ 
தேசமனைத்தையும்‌ 
இஸ்ரவேலருக்கு, 
கோத்திரங்களுடைய பங்குகளின்படியே, 
சுதந்தரமாகக்‌ கொடுக்கிறார்‌; யுத்தம்‌. 
ஓய்ந்ததினால்‌ தேசம்‌ அமைதலாயிருக்கிறது 
(யோசு 11:23) 


யோசுவா, கர்த்தர்‌ 
சொன்னபடியெல்லாம்‌ 
பிடித்து அதை 
அவர்கள்‌ 


யோசுவா இஸ்ரவேல்‌ ஜனங்களுக்கு 
படைத்தளபதியாகயிருக்கிறார்‌. - அவருடைய 
கட்டளைகளுக்கு இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
கீழ்ப்படிகிறார்கள்‌. யோசுவா மற்றவர்களுக்கு 
கட்டளையிடுகிற சேனை! 
அதிபதியாகமிருந்தாலும்‌, 
தனக்கு கட்டளையிட்ட பிரகாரம்‌ 
கீழ்ப்படிகிறார்‌. யோசுவா கர்த்தருடைய 
கட்டளைக்கு பூரணமாய்‌ கீழ்ப்படிகிறார்‌. 


அவர்‌ வ 


சவுல்‌ கர்த்தருடைய கட்டளைக்கு 

கீழ்ப்படியவில்லை. அவர்‌ 

முற்றிலுமாய்‌ 

விட்டுவிட்டார்‌. 

அழிவுக்கு 

காரணமாயிற்று. கானான்‌ தேசத்திலுள்ள 

தேசத்தாரையெல்லாம்‌ தூரத்திவிடவேண்டும்‌. 

என்பது கர்த்தருடைய கட்டளை. கர்த்தர்‌ 

இந்தக்‌ கட்டளையை மோசேக்கு, 

கொடுத்தார்‌. மோசே இதே கட்டளையை 

யோசுவாவுக்கு கொடுத்தார்‌. கர்த்தர்‌ 

மோசேக்கு சுட்டளையிட்டதில்‌, யோசுவா 
ஒன்றையும்‌ செய்யாமல்‌ விடவில்லை. 


“கர்த்தர்‌ மோசேயை நோக்கி: நீயும்‌, 
எகிப்து தேசத்திலிருந்து நீ அழைத்துக்‌ 
கொண்டு வந்த ஜனங்களும்‌ இல்விடத்தை 
விட்டுப்‌ புறப்பட்டு, உன்‌ சந்ததிக்குக்‌ 
கொடுப்பேன்‌ என்று நான்‌ ஆபிரகாமுக்கும்‌ 
ஈசாக்குக்கும்‌. யாக்கோபுக்கும்‌ 
ஆணையிட்டுக்‌ கொடுத்த பாலும்‌ 
தேனும்‌ ஒடுகிற தேசத்துக்குப்‌ போங்கள்‌. 
நான்‌ ஒரு தூதனை உங்களுக்கு 
முன்பாக அனுப்பி, கானானியனையும்‌ 
எமோரியனையும்‌ ஏத்நியனையும்‌ 
பெரிசியனையும்‌ ஏவியனையும்‌ எபூசியனையும்‌ 
தூத்திவிடுவேன்‌" (யாத்‌ 33:12) 
என்று சொன்னார்‌. 





ழ்‌ ளா யோசுவா - விரிவுரை im 
JOSHUA - COMMENTARY 
நான்‌ உனக்குக்‌ “உன்‌ தேவனாகிய கர்த்தர்‌ உனக்கு 


சப்பையிடிிறதைக்‌ கைக்கொள்‌; | முன்பாகக்‌ கடந்துபோகிறவர்‌ 
எமோரியனையும்‌, கானானியனையும்‌, | இன்று அறியக்கடவாய்‌; 


என்பதை 
அவர்‌ பட்சிக்கிற 
ஏத்தியனையும்‌, பெரிசியனையும்‌, ல அவர்களை அழிப்பார்‌; 
ஏலியனையும்‌,  எபூசியனையும்‌ உனக்கு ர்‌ உனக்கு முன்பாக 
முன்பாகத்‌ நூத்திவிடுகிறேன்‌. நீ போய்ச்‌ | விழப்பண்ணுவார்‌; இல்விதமாய்க்‌ 
ருகிற தேசத்தின்‌ குடிகளோடு | கர்த்தர்‌ க்குச்‌ சொன்னபடியே, 
உடன்படிக்கை பண்ணாதபடிக்கு. ர்‌ ச்‌ துரத்தி, 
எச்சரிக்கையாயிரு; பண்ணினால்‌ அது உன்‌ | அவர்களை அழிப்பாய்‌" (உபா 9:3). 
நடுவில்‌ கண்ணியாயிருக்கும்‌" (யாத்‌ 3441112). 





i THE 
TT 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கானான்‌ தேசத்து 
ராஜாக்களோடு யுத்தம்பண்ணி வெற்றி 
பெற்ற சம்பவங்கள்‌ இந்த அதிகாரத்தில்‌ 
தொகுத்து எழுதப்பட்டிருக்கிறது. 
யோர்தானுக்கு கிழக்கேயுள்ள ராஜாக்களை, 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ மோசேயின்‌ காலத்தில்‌ 
முறியடித்தார்கள்‌ (யோசு 121-6). 
யோர்தானுக்கு மேற்கேயுள்ள ராஜாக்களை, 
யோசுவாவம்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரும்‌ 
முறியடியத்தார்கள்‌ 

யோசுவா யுத்தம்பண்ணி ஜெயித்த 
ராஜ்யங்களின்‌ விவரம்‌ (யோசு 12:78). 
'யோசுவாவும்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரும்‌ முறியடித்த 
முப்பத்தொரு ராஜாக்களின்‌ விவரம்‌ 
(யோசு 12;9-24). 

யோசுவா கானான்‌ தேசத்தை, 
இஸ்ரவேல்‌ கோத்திரத்தாருக்கு 
பங்குவீதமாக பிரித்துக்கொடுக்கிறார்‌ 
அதற்கு முன்னுரையாக இந்த அதிகாரம்‌ 
எழுதப்பட்டிருக்கிறது. 


மோசேயின்‌ வெற்றி 
யோசு 12:1-6 


யோக 


திசையிலே அர்னோன்‌ ஆனு துவக்கி 
எர்மோன்‌ மலைமட்டும்‌, கிழக்கே சமபூமி 
எல்லையிலெல்லாமுன்ன  ராஜாக்கனை 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ முறிய அடித்து, 
அவர்களுடைய தேசங்களையும்‌ 
சதந்தரித்துக்கொண்டார்கள்‌.. 


யோசு 12:2. அந்த ராஜாக்களில்‌, 
எஸ்போனில்‌ குடியிருந்த எமோரியரின்‌. 
ராஜாவாகிய கீகோன்‌, அர்னோன்‌ 
ஆற்றங்கரையிலிருக்கிற  ஆரோவேர்‌. 
தொடங்கி ஆற்றின்‌ நடுமையமும்‌ 
பாதிக்‌ கீலேயாத்துமுட்படஅம்மோன்‌ 
புத்திரரின்‌ எல்லையான யாபோக்கு 
ஆறுமட்டுமுன்ன தேசத்தையும்‌, 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யோசு 12:3. சமானான வெளிதுவக்கிக்‌ 
கின்னரோத்‌ 
பெத்யெசிமோத்‌ 


தேசத்தையும்‌ ஆண்டான்‌. 


யோக 12:4. இராட்சதரில்‌ மீதியான 
பாசானின்‌ 

எல்லையையும்‌ 

கொண்டார்கள்‌; 

அஸ்தரோத்திலும்‌ 

வாசம்பண்ணி, 


யோசு 12:5. எர்மோன்‌ மலையையும்‌ 
சல்காவையும்‌, கெசூரியர்‌, மாகாத்தியர்‌ 
எல்லைமட்டும்‌. எஸ்போனின்‌ 
ராஜாவாகிய சீகோனின்‌ 
எல்லையாயிரு ந்த பாதிக்‌. 
கீலேயாத்மட்டும்‌ இருக்கும்‌ பாகான்‌ 
அனைத்தையும்‌ ஆண்டான்‌. 


யோசு 129. அவர்களைக்‌ கர்த்தரின்‌ 
தாசனாகிய மோசேயும்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரரும்‌ முறிய அடித்தார்கள்‌; 
அத்தேசத்தைக்‌ கர்த்தரின்‌ தாசனாகிய 
மோசே. குபனியருக்கும்‌ 
காத்தியருக்கும்‌ மனாசேயின்‌ 
பாதிக்‌ கோத்திரத்துக்கும்‌ சுதந்தரமாகக்‌ 
கொடுத்தான்‌. 


யோசுவாவோ அல்லது வேறொருவரோ 

இந்த சரித்திர புஸ்தகத்தை எழுதியிருக்க 

இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 

ல்‌ நடத்திய 

அவர்கள்‌ பெற்ற 

இந்தப்‌ புஸ்தகத்தின்‌ 

எழுதுகிறார்‌. 

யோர்தான்‌ 

உள்ள 

புத்திரர்‌ 

வ தகத்தங்கொண்பார்கள்‌." மோசேயின்‌ 

காலத்தில்‌, யோர்தான்‌ நதிக்கு, 

அப்புறத்திலுள்ள தேசங்களை இஸ்ரவேல்‌: 
புத்திரர்‌ சுதந்தரித்துக்கொண்டார்கள்‌. 





i FTE 
ETT 


காலத்தைவிட, யோசுவாவின்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கானான்‌ 
ராஜாக்களை அதிக 
எண்ணிக்கையில்‌ முறியடித்திருக்கிறார்கள்‌. 
ஆனாலும்‌ மோசேயின்‌ காலத்தில்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கு கிடைத்த வெற்றிகளை, யோசுவா 
மறந்துவிடவில்லை. மோசேயின்‌ காலத்தில்‌, 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு கிடைத்த 
வெற்றிகளை, யோசுவா மறவாமல்‌. 
நினைவுகூர்ந்து இங்கே எழுதுகிறார்‌. 


மோசேயின்‌ காலத்தில்‌, யோர்தானுக்கு 
அப்புறத்தில்‌ சூரியன்‌ உதயமாகிற திசையிலே 
அர்னோன்‌ ஆறு துவக்கி 
மலைமட்டும்‌, கிழக்கே 
எல்லையிலெல்லாமுள்ள 
இஸ்ரவேல்‌. புத்திர்‌ 
அவர்களுடைய 
சுதந்தரித்துக்கொண்டார்கள்‌ (யோசு 12:1). 


யோசுவாவின்‌ காலத்தில்‌, 
புத்திரர்‌ சுதந்தரித்துக்கொண்ட 
தேசங்களைப்பற்றி, இங்கு 
எழுதப்பட்டிருக்கிறது. 

1. எமோரியரின்‌ தேசம்‌ 2. பாசானின்‌ தேசம்‌. 


ங்ரவேல்‌ 
எஸ்போ। இவ்கத்த 
ராஜாவாகிய  சீகோன்‌ 
ஆற்றங்கரையிலிருக்கிற 
ஆர்‌ தொடங்கி “பற்றின்‌ நடுமையமும்‌ 
பாதிக்‌ கீலேயாத்துமுட்படஅம்மோன்‌ புத்திரரின்‌ 
எல்லையான. மாபோக்குஆறுபட்டுமள்ள 
தேசத்தையும்‌, சமானான வெளிதுவக்கிக்‌ 
கிழக்கேயிருக்கிறகின்னரோத்‌  கடல்மட்டும்‌. 
பெத்யெசிமோத்‌ வழியாய்க்‌ கிழக்கேயிருக்கிற 
சமனான வெளியின்‌ கடலாகிய 
உப்புக்கடல்மட்டும்‌ இருக்கிற தேசத்தையும்‌ 
தெற்கே அஸ்தோத்பிஸ்காவக்குத்‌ 
தாழ்வாயிருக்கிற தேசத்தையும்‌ ஆண்டான்‌. 
(யோசு 12:23). 


காலத்தில்‌ 


மோசேயின்‌ காலத்தில்‌, இராட்சதரில்‌ 
மீதியான பாசானின்‌ ராஜாவாகிய ஓகின்‌ 
எல்லையையும்‌ சுதந்தரித்துக்கொண்டார்கள்‌:: 
அவன்‌ அஸ்தரோத்திலும்‌ 
எத்ரேயிலும்‌ வாசம்பண்ணி, எர்மோன்‌ 
மலையையும்‌ சல்காவையும்‌, கெசூரியர்‌, 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மாகாத்தியர்‌ எல்லைமட்டும்‌ எஸ்போனின்‌ 
ராஜாவாகிய சீகோனின்‌ எல்லையாயிருந்த 
பாதிக்‌ கீலேயாத்மட்டும்‌ இருக்கும்‌ பாசான்‌ 
அனைத்தையும்‌ ஆண்டான்‌" (யோசு 12:45). 


எமோரியரையும்‌, 
தேசத்தாரையும்‌, கர்த்தரின்‌ தாசனாகிய 
மோசேயும்‌. இஸ்ரவேல்‌ புத்திரரும்‌ 
முறிய அடித்தார்கள்‌;  அத்தேசத்தைக்‌ 
கர்த்தரின்‌ தாசனாகிய மோசே 
ரூபனியருக்கும்‌ காத்தியருக்கும்‌ மனாசேயின்‌ 
பாதிக்‌ கோத்திரத்துக்கும்‌ சுதந்தரமாகக்‌ 
கொடுத்தார்‌ (யோசு 12:6). 


பாசானின்‌ 


மோசே இந்த தேசத்தைப்பற்றி 
ஏற்கெனவே விரிவாகச்‌ சொல்லிபிருக்கிறார்‌. 


'அர்னோன்‌ ஆற்றங்கரையில்‌ இருக்கிற 
ஆரோவேரும்‌ ஆற்றண்டையில்‌ இருக்கிற 
பட்டணமும்‌ தொடங்கி, கீலேயாத்வரைக்கும்‌ 
நமக்கு எதிர்த்துநிற்கத்தக்க அரணிப்பான 
பட்டணம்‌ இருந்ததில்லை, எல்லாவற்றையும்‌ 
நம்முடைய தேவனாகிய கர்த்தர்‌ நமக்கு 
ஒப்புக்கொடுத்தார்‌" (உபா 2:3 


“அக்காலத்திலே 
பட்டணங்களையெல்லாம்‌. த்தோ 
அவர்களிடத்தில்‌ நாம்‌ பிடித்துக்கொள்ளாத 
பட்டணம்‌ இல்லை; பாசானிலிருந்த 
ஒகின்‌ ராஜ்யமான அறுபது பட்டணங்களுள்ள 
அர்கோப்‌ நேசம்‌ முழுவதையும்‌ 
பிடித்தோம்‌" (உபா 2:4). 


மோசே இல்லிரண்டு தேசங்களைப்பற்‌ 
ஏற்கெனவே சொன்ன. சக்‌, 
இந்த வசனப்பகுதியிலும்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. விவரங்களில்‌ 
வித்தியாச மில்லை. 

பாசானின்‌ 
அஸ்தரோத்திலும்‌, 
வாசம்பண்ணினான்‌. 
ராஜதானி பட்டணங்கள்‌. 
கோகுக்கு இல்விரண்டு பட்டணங்களிலும்‌ 
அரண்மனைகள்‌ இருந்தது. இஸ்ரவேல்‌ 
புத்திர்‌ இவ்விரண்டு பட்டணங்களையும்‌ 
அவனிடமிருந்து  பிடித்துக்கொண்டார்கள்‌. 
மனுஷன்‌ தனக்கு இரண்டு 
அரண்மனைகளைக்‌ கட்டினாலும்‌, அவனை 
ஒரே கல்லறையில்தான்‌. 
அடக்கம்பண்ணுவார்கள்‌. 





f= FTE 
ERRATA 


மோசேயும்‌ இஸ்ரவேல்‌ 
முறியடித்த தேசங்களை, 
தாசனாகிய மோசே இஸ்ரவேலில்‌ 
இரண்டரைரக்‌ கோத்தித்தாருக்கு 
சுதந்தரமாகக்‌ கொடுத்தார்‌. யோர்தான்‌ 
நதிக்கு அப்புறத்திலே, கிழக்கு திசையிலே, 
ரூபனியரும்‌, காத்தியரும்‌, மனாசேயின்‌ 
பாதிக்கோத்திரத்தாரும்‌ சுதந்தரம்‌ 
பெற்றுக்கொள்கிறார்கள்‌. 


புத்திரரும்‌ 
கர்த்தரின்‌ 


சம்பவம்‌ எண்ணாகமம்‌ 
அதிகாரத்தில்‌ விரிவாக 
எழுதப்பட்டிருக்கிறது. மோசேயைப்போலவே, 
யோசுவாவும்‌, யோர்தானுக்கு 
இப்புறத்திலே, மேற்கு திசையிலே அநேக 
ராஜாக்களை முறியடிக்கிறார்‌. அவர்களுடைய 
்‌ சுதந்தரித்துக்கொள்கிறார்‌. 


இந்த 
32-ஆவது 


முன்உதாரணமாக, 
முறியடித்த தேசங்களை 
இரண்டரைக்‌ 
சுதந்தரமாக 
எழுதப்பட்டிருக்கிறது. 


யோசுவாவும்‌, 
அடிச்சுவடுகளைப்‌ பின்பற்றி, கானான்‌ 
நேசத்தை, இஸ்ரவேலில்‌ மீதமுள்ள 
ஒன்பதரை கோத்திரத்தாருக்கு 
சுதந்தரமாகப்‌  பிரித்துக்கொடுக்கவேண்டும்‌. 
யோர்தானுக்கு இப்புறத்திலுள்ள தேசம்‌ 
மிகவும்‌ செழிப்பான தேசம்‌. மோசே இதை 
இரண்டரைக்‌ கோத்திரத்தாருக்கு 
சுதந்தர வீதமாகப்‌ பிரித்துக்கொடுத்தார்‌. 
இது யோர்தானுக்கு வெளியே இருக்கிறது. 
இந்த நேசம்‌ கீலேயாத்‌ தேசம்‌ 
என்று பொதுவாக அழைக்கப்படுகிறது. 


கோத்திரத்தாருக்கு 
கொடுத்த சம்பவம்‌ 


மோசேயின்‌ 


யோசுவாவோ, 
பூமியாகிய 
பிரித்து கொடுக்கவேண்டும்‌. கானான்‌ 
தேசம்‌ யோர்தான்‌ நதிக்குட்பட்டிருக்கிறது. 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


யோசுவாவின்‌ வெற்‌, 
யோக 12:7-24 


யோசு 127. யோர்தானுக்கு 
இப்புறத்திலே மேற்கே லீபனோனின்‌. 
ஙன்னத்தாக்கிதுனன பாகால்காத்‌ 
முதற்கொண்டு சேயிருக்கு ஏறிப்போகிற 
ஆலாக்‌ மலைமட்டும்‌, மலைகளிலும்‌. 
பன்னத்தாக்குகவிலும்‌ ௪ம பூமியிலும்‌ 
மலைகளுக்கடுத்த புறங்களிலும்‌ 
ற கால்ளும்‌ தெற்குத்‌ தேசத்திலும்‌ 
இருக்கிறதும்‌. 


யோசு 12:8, யோசுவா இஸ்ரவேல்‌ 
கோத்திரங்களுக்குச்‌. ௬தந்தரமாகப்‌ 
யங்கிட்டதுமான ஏத்தியர்‌, எமோரியர்‌, 
கானானியர்‌, பெரிசியர்‌, ஏவியர்‌, 
எழூசியர்‌ என்பவர்களுடைய தேசத்தில்‌ 
யோகுவாவும்‌ 
புத்திரரும்‌ முறிய 
அடித்தவர்களுமான ராஜாக்கள்‌. 
யாரெனில்‌: 


யோசு 12:9. எரிகோவின்‌ ராஜா ஒன்று, 
பெத்தேலுக்கு. அருகான ஆயியின்‌ 
ராஜா ஒன்னு, 

யோ 12:10. எருசலேமின்‌ ராஜா ஒன்று, 
எபிரோனின்‌ ராஜா ஒன்று, 


யோசு 12:11. யர்முத்தின்‌ ராஜா ஒன்று, 
லாகீசின்‌ ராஜா ஒன்று, 

யோக 12:12. எக்லோனின்‌ ராஜா ஒன்று, 
'கேசேரின்‌ ராஜா ஒன்று, 

யோசு 12:18. தெயீரின்‌ ராஜா ஒன்று, 
கெதேரின்‌ ராஜா ஒன்று. 

யோசு 12:14. ஓர்மாவின்‌ ராஜா ஒன்னு, 
ஆராதின்‌ ராஜா ஒன்று. 

யோசு 12:15. லிப்னாவின்‌ ராஜா ஒன்று, 
அதுல்லாமின்‌ ராஜா ஒன்று 

யோசு 12:16. மக்கேதாவின்‌' 
ஒன்று, பெத்தேலின்‌ ராஜா ஒன்று. 
யோசு 12:17. தப்புவாவின்‌ ராஜா ஒன்று, 
எப்பேமின்‌ ராஜா ஒன்று, 


Fg 





i THE 
TT 


யோசு 12:18. ஆப்பெக்கின்‌ 
ஒன்று, லசரோனின்‌ ராஜா ஒன்று, 


ராஜா 


யோக 12:19. மாதோனின்‌ ராஜா ஒன்று, 
ஆத்சோரின்‌ ராஜா ஒன்று, 


யோசு 12:20. சிம்ரோன்‌ மேரோனின்‌ 
ராஜா ஒன்று, அக்சாபின்‌ ராஜா ஒன்று, 


யோசு 12:21. தானாகின்‌ ராஜா ஒன்று, 
மெகிதோவின்‌ ராஜா ஒன்று, 


யோசு 12:22. கேதேசின்‌ ராஜா ஒன்று, 
கர்மேதூக்கடுத்த யொக்னியாமின்‌ ராஜா 


ஏன்று, 


யோக 12:28, தேரின்‌ கரையைச்‌. 
சேர்ந்த தேரின்‌ ராஜா ஒன்று, 
கில்காலுக்கடுத்த ஜாதிகவின்‌ ராஜா 
ஒன்று, 


யோக 12:24. திர்சாவின்‌ ராஜா ஒன்று; 
ஆக இவர்கனெல்லாரும்‌ பத்க்‌ 
ராஜாக்கள்‌. 


யோசுவா யோர்‌, றத்திலே 
மேற்கே எனோனன்‌ தக்கன | ௮ 
பாகால்காத்‌ முதற்கொண்டு சேமீருக்கு 
ஏறிப்போகிற ஆலாக்‌.. ட்டும்‌ 


பூமியிலும்‌ மலைகளுக்கடுத்த 1 
வனாந்தரத்திலும்‌ தெற்குத்‌ தேசத்திலும்‌ 
இருக்கிறதுமான தேசங்களை சுதந்தரித்தார்‌ 
(யோசு 12:7) 


யோசுவாவும்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரும்‌, 
ஏவியர்‌, எபூசியர்‌ என்பவர்களுடைய 
தேசத்தில்‌ இருந்தவர்களை முறியடித்தார்கள்‌ 
(யோசு 12:8). யோசுவா இவர்களுடைய 
தேசங்களை இஸ்ரவேல்‌ கோத்திரங்களுக்கு 
சுதந்தரமாகப்‌ பங்கிட்பார்‌. யோசுவாவும்‌, 
இஸ்ரவேல்‌ புத்திரரும்‌ சுதந்தரித்த 


தேசங்களின்‌ எல்லைகள்‌ எண்ணாகமம்‌. 
புஸ்கதத்தில்‌ விரிவாக எழுதப்பட்டிருக்கிறது. 


"உங்கள்‌ தென்புறம்‌ சீன்வனாந்தாம்‌ 
த்தின்‌ 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


தெற்கிலே. காதேஸ்பர்னேயாவுக்கும்‌, 
அங்கேயிருந்து ஆத்சார்‌ அதாருக்கும்‌, 
அங்கேயிருந்து அஸ்மோனாவுக்கும்‌ போய்‌, 
அஸ்மோனாவிலிருந்து எகிப்தின்‌ 
நதிவரைக்கும்‌ சுற்றிப்போய்க்‌ கடலில்‌ முடியும்‌” 
(எண்‌ 34:3-5) 


உங்களுக்கு 
உங்களுக்கு மேற்புறத்து எல்லையாமிரக்கும 
உங்களுக்கு வடதிசை எல்லை பெருங்கடல்‌ 
தொடங்கி, ஒர்‌ என்னும்‌ மலையை 
உங்களுக்கு குறிப்பாக வைத்து, ஓர்‌ 
என்னும்‌ மலை தொடங்கி, ஆமாத்திற்குப்‌ 
போகிற வழியைக்‌ குறிப்பாக வைத்து, 
அங்கேயிருந்து அந்த எல்லை. ப்பன்‌ 
போய்‌, அங்கேயிருந்து 

சிப்ரோனுக்குப்‌ போய்‌, ஆத்சார்‌ என்னல்‌, 
முடியும்‌: அதுவே உங்களுக்கு வடபுறத்து 
எல்லையாயிருக்கும்‌" (எண்‌ 34:6-9), 


"உங்களுக்குக்‌ கீழ்த்திசை எல்லைக்கு 
ஆத்சார்‌ ஏனானிலிருந்து சேப்பாமைக்‌ 
குறிப்பாக வைத்து,சேப்பாமிலிருந்து, 
எல்கையானது ஆமிறுக்கக்‌ கிழக்கிலுள்ள 
ரிப்லாபரியந்தமும்‌, 
கின்னரேத்‌ 


யோர்தான்பரியந்தமும்‌ போய்‌, உப்புக்கடலில்‌ 
யும்‌: இந்தச்‌ சுற்றெல்லைகளையுடைய 
மே உங்களுக்குரிய நேசம்‌" 
(எண்‌ 3410-12). 


கர்த்தர்‌ தம்முடைய வார்த்தையில்‌ 
உண்மையுள்ளவர்‌. கர்த்தர்‌ மோசேக்கு 
வாக்குப்பண்ணின  தேசங்களையெல்லாம்‌, 
இஸ்ரவேல்‌ பத்திருக்கு  சதந்தரவீதமாகக்‌ 
கொடுக்கிறார்‌. சொன்ன 
ம்ப ல்‌ யோசுவா 
சுதந்தரித்துக்கொள்கிறார்‌. 


கானான்‌ தேசத்தின்‌ நிலங்கலெல்லாம்‌ 
வித்தியாசமாயிருக்கிறது. கானான்‌. 
தேசம்‌ பாலும்‌ தேனும்‌ ஓடுகிற செழிப்பான 
தேசம்‌. அங்கே  கனிவிருட்சங்கள்‌ 
அதிகமாயிருக்கிறது. பூமி செழித்திருக்கிறது. 
அங்கே பர்வதங்களும்‌ பள்ளத்தாக்குகளும்‌ 
இருக்கிறது. விளைச்சல்‌ 
நிலங்களும்‌ வனாந்தரங்களும்‌ இருக்கிறது. 





i= THE 
TT 


'அது வானத்தின்‌ செல்வத்தினாலும்‌, 
பனியினாலும்‌, ஆழத்திலுள்ள 
நீரூற்றுக்களினாலும்‌, சூரியன்‌. 

அருமையான 
சந்திரன்‌ பக்குவப்படுத்தும்‌ 
பலன்களினாலும்‌, 


உண்டாகும்‌ 
'திரவியங்களினாலும்‌, நித்திய மலைகளில்‌ 
பிறக்கும்‌ அரும்பொருள்களினாலும்‌, நாடும்‌ 
அதின்‌ நிறைவும்‌ கொடுக்கும்‌ அருமையான 
தானியங்களினாலும்‌ ஆசீர்வதிக்கப்படுவதாக” 
(உபா 3313-16). 


கானான்‌ தேசத்திலே 
பள்ளத்தாக்குகளும்‌ ஏராளமாய்‌ 
சமபூமிகளும்‌ உள்ளன. 
செழிப்பாக்க நீரூற்றுகளும்‌ 
கானான்‌ தேசத்தில்‌ 
விளைச்சல்‌ நிலங்கள்‌ இருப்பதுபோலவே, 
அங்கே வனாந்தரமும்‌, வனமும்‌ உள்ளது. 

"மேய்ச்சலுள்ள வெளிகளில்‌ ஆடுகள்‌ 
நிறைந்திருக்கிறது: பள்ளத்தாக்குகள்‌ 
தானியத்தால்‌ மூடியிருக்கிறது: அவைகள்‌ 
கெம்பீரித்துப்‌ பாடுகிறது" (சங்‌ 6603) 


கானான்‌ தேசத்தை இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
சுதந்தரிக்கும்போது. அந்த தேசத்‌ 
ஏத்தியர்‌, எமோரியர்‌, 

போன்றவர்கள்‌ இருக்கிறார்கள்‌. 

எல்லாம்‌ கானானின்‌ 

சேர்ந்தவர்கள்‌. கானான்‌ 

குமாரன்‌. 


“கானான்‌ தன்‌ 
சீதோனையும்‌, கேத்தையும்‌, எபூசியரையும்‌, 
எமோரியரையும்‌, கிர்காசியரையும்‌, 
ஈவியரையும்‌, அர்கீரியரையும்‌, சீநியரையும்‌, 
அர்வாதியரையும்‌, செமாரியரையும்‌, 
காமாத்தியரையும்‌ பெற்றான்‌: பின்பு 
கானானியரின்‌ வம்சத்தார்‌ எங்கும்‌ 
பரவினார்கள்‌” (ஆதி 10:15-18). கானானியர்‌ 
ஏழுதேசங்களில்‌ வாசம்பண்ணுகிறார்கள்‌. 
நீ சுதந்தரிக்கப்போகிற தேசத்தில்‌ உன்‌ 
கர்த்தர்‌ உன்னைப்‌ 
உன்னைப்பார்க்கிலும்‌ 
பெருத்த ஜாதிகளாகிய ஏத்தியர்‌, 
எமோரியர்‌, கானானியர்‌, 
பெரிசியர்‌, ஏவியர்‌, எபூசியர்‌ என்னும்‌ ஏழு 
பலத்த ஜாதிகளை உனக்கு முன்பாகத்துரத்தி, 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


உன்‌ தேவனாகிய கர்த்தர்‌ அவர்களை 
உன்னிடத்தில்‌ ஒப்புக்கொடுக்கும்போது, 
அவர்களை முறிய அடித்து, அவர்களைச்‌ 
சங்காரம்‌ பண்ணக்கடவாய்‌; அவர்களோடே 
உடன்படிக்கைபண்ணவும்‌ அவர்களுக்கு, 
இரங்கவும்‌ வேண்டாம்‌" (உபா 7:1,2) 


தேசத்திலே ஏழுஜாதியார்‌ 
என்று உபாகமம்‌ 
சொல்லப்பட்டிருந்தாலும்‌, 
ஜாதியாரைப்‌ பற்றி 
புஸ்தகத்தில்‌ 
கிர்காசியரைப்பற்றி 
ஒன்றும்‌ 
சொல்லப்படவில்லை. ஒருவேளை கிர்காசியர்‌ 
சரித்திரத்திலே. அழிந்துபோயிருக்கலாம்‌. 
அல்லது கானான்‌ தேசத்தின்‌ மற்ற ஜனங்கள்‌ 
இவர்களை ஒதுக்கி வைத்திருக்கலாம்‌. 
கிர்காசியரைப்பற்றி ஆதியாகமம்‌. 
புஸ்தகத்திலும்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 


கானான்‌ 


“கானான்‌ தன்‌ 
சீதோனையும்‌, கேத்தையும்‌ 
எமோரியரையும்‌, 
ஈலியரையும்‌, அர்கீரியரையும்‌, 
அர்வாதியரையும்‌, 
காமாத்தியரையும்‌ 
கானானியரின்‌ 
பரவினார்கள்‌" (ஆதி 


மூத்தமகனாகிய 
எபூசியரையும்‌, 


“அந்நாளிலே கர்த்தர்‌ ஆபிராமோடே 
உடன்படிக்கைபண்ணி, எகிப்தின்‌ நதிதுவக்கி 
ஜபிராத்து. நதி என்னும்‌ பெரிய 
நதிமட்டுமுள்ளதும்‌, கேனியரும்‌, கெனிசியரும்‌, 
கத்மோனியரும்‌, ஏத்தியரும்‌, பெரிசியரும்‌, 
ரெப்பாமீமியரும்‌, எமோரியரும்‌, கானானியரும்‌, 
கிர்காசியரும்‌, எபூசியரும்‌ என்பவர்கள்‌ 
இருக்கிறதுமான இந்தத்‌ தேசத்தை உன்‌ 
சந்ததிக்குக்‌ கொடுத்தேன்‌ என்றார்‌" 
(ஆதி 1518-21). 


கிர்காசியர்‌, கானான்‌ தேசத்தின்‌ மற்ற 
தேசத்தாரோடு இணந்திகு்கவேண்டு 
என்றும்‌ சரித்திர ஆசிரியர்கள்‌ 
சொல்லுகிறார்கள்‌. யோசுவா கானான்‌ 
தேசத்தின்மீது, யுத்தம்பண்ணியபோது. 
கிர்காசியர்‌ கானான்‌ தேசத்தைவிட்டு 
வெளியேறி, ஆப்பிரிக்கா தேசத்திற்கு 
போய்விட்டார்கள்‌ என்று யூதருடைய 
பாரம்பரிய சரித்திரம்‌ சொல்லுகிறது. 





fe ரா யோசுவா - விரிவுரை CONENS 
சியாமா JOSHUA - COMMENTARY UELISHERS 


யோகா கானான்‌ தேசத்தில்‌ 
முப்பத்தொரு ராஜாக்களை முறியடித்தார்‌. 
இவர்கள்‌ எல்லோரும்‌ இஸ்ரவேலின்‌ 
பட்டயத்தினால்‌ முறியடிக்கப்பட்டார்கள்‌. ட்‌ - 
கானான்‌... தேசத்தின்‌ தென்பகுதியிலே, அனா எதா 
ஸ்ரவேலுக்கு" விரோதமாக கூட்டு எ 
சேல்‌ ர்‌ ஸ்‌ யுத்தம்பண்ணின அதுல்லாமின்‌ ராஜா 
ராஜாக்களையெல்லாம்‌ யோசுவா 
முறியடித்தார்‌. வடதிசையின்‌ ராஜாக்களையும்‌ 
யோசுவா முறியடித்தார்‌. பெத்தேலின்‌ ராஜா 
கானான்‌ தேசம்‌ செழிப்பான தேசம்‌. ப்புவாவின்‌ ராஜா 
இந்த தேசத்தில்‌ ஏரானமான தேசத்தார்‌ ப்‌ 
குடியிருக்கிறார்கள்‌ அது பாலும்‌ எப்பேரின்‌ ராஜா 
தேனும்‌ ஓடுகிற தேசமாகவும்‌, தானியம்‌ ம்‌ 
அதிகமாய்‌ விளைகிற தேசமாகவும்‌ ஆப்பெக்கின்‌ ராஜா 
இருப்பதினால்‌, கானான்‌ தேசமானது, ல்‌ 
தன்னிடத்தில்‌ குடியிருக்கிற எல்லோருக்கும்‌ roar 
ப்பட பல்‌ மாதோனின்‌ ராஜா 
யோசுவாவும்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரும்‌ ன லகி 
முறியடித்த முப்பத்தொரு: சாலாச்களன்‌ ஆர்கான்‌ சாக்‌ 
விவரம்‌ வருமாறு : 3. சிம்ரோன்‌ மேரோனின்‌ ராஜா 
1 எரிகோவின்‌ ராஜா 


மக்கேதாவின்‌ ராஜா 


அக்சாபின்‌ ராஜா 

2. பெத்தேலுக்கு அருகான ஆயியின்‌ 5, தானாகின்‌ ராஜா 
ராஜா 

மெகிதோவின்‌ ராஜா 

கேதேசின்‌ ராஜா 


எருசலேமின்‌ ராஜா 
எபிரோனின்‌ ராஜா 
வர்கத்தின்‌! ராஜா கர்மே்கடுந் யொக்னியாமின்‌ 
லாகீசின்‌ ராஜா ர ர்க்க 
Ci சேர்ந்த தோரின்‌ ராஜா 
கில்காலுக்கடுத்த 
திகளின்‌ ராஜா 
31. திர்சாவின்‌ ராஜா 


கேசேரின்‌ ராஜா 
9, தெபீரின்‌ ராஜா 
10. கெதேரின்‌ ராஜா 
11. ஓர்மாவின்‌ 
ME யோசுவாவும்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரும்‌ 
12. ஆராதின்‌ ராஜா. முறிய அடித்தவர்களுமான ராஜாக்கள்‌ 
மொத்தம்‌ முப்பத்தொரு ராஜாக்கள்‌. 





i FTE 
ERRATA 


யோசுவா சீட்டுப்போட்டு 
தேசத்தை இஸ்ரவேலுக்கு பங்கிட்டு 
கொடுக்கவேண்டும்‌. இஸ்ரவேலின்‌ 
கோத்திரத்தார்‌, தங்களுக்கு பங்குவீதமாகக்‌ 
கொடுக்கப்பட்ட சுதந்தர பாகத்தை மிகவும்‌ 
பத்திரமாக பாதுகாத்து பராமரிக்கவேண்டும்‌. 
தங்களுடைய சுதந்தரத்தை: மற்ற 
கோத்திரத்திற்கு கொடுத்துவிடக்கூடாது. 
அந்தந்த கோத்திரத்திற்கு பங்குவீதமாகப்‌ 
பிரித்து கொடுக்கப்பட்ட சுதந்தரம்‌, அந்தந்த 
கோத்திரத்தாருக்கே உரியது. 


படல்‌ ஒரு கோத்திரத்தை: 
விட்டு வேறொ(ு கோத்திரத்தைச்‌ 
சேரக்கூடாது: இஸ்ரவேல்‌ புத்திரருடைய 
ஒவ்வொரு கோத்திரமும்‌ தன்தன்‌ 
சதந்தாத்திலே நிகைகொண்டிருக்கவேண்டும்‌” 
(எண்‌ 365) 


கானான்‌ 


ங்ரவேலின்‌ 
பரிந்துகொள்வதற்கு 
பங்குவீதமாகப்‌ 


சரித்திரத்தைப்‌ 

அவர்களுக்கு. 
பிரித்துக்கொடுக்கப்பட்ட 
சுதந்தரம்‌ மிகவும்‌ உதலியாகுமிருக்கிறது. 
அவர்கள்‌ கானான்‌ தேசத்தின்‌ எந்தப்‌ 
பகுதியில்‌ குடியிருக்கிறார்கள்‌ என்பதையும்‌, 
அவர்களுடைய நிலம்‌ எப்படிப்பட்டது. 
என்பதையும்‌ இதன்‌ மூலமாக நாம்‌ 
அறிந்துகொள்ளலாம்‌. 


கர்த்தர்‌ யோசவாவுக்கு 
கொடுக்கிறார்‌. அவர்கள்‌ 
சுதந்தரித்துக்கொள்ள வேண்டிய த்தை 
கர்த்தர்‌ யோசுவாவக்கு தெளிவுபடுத்துகிறார்‌ 
(யோசு 131-6), யோசுவா தேசத்தை 
ஒன்பதரை கோத்திரங்களுக்கு சுதந்தரமாக 
பங்கிடவேண்டும்‌ (யோசு 13:7). 


கு அப்புறத்திலே, மோசே 
இஸ்ரவேலி। இரண்டரைக்‌ 
கொத்தித்துகுக்கு பங்கிட்ட தேசம்‌ இங்கு. 
மறுபடியும்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
(யோசு 13:8-14). ரூபன்‌ புத்திரருடைய 
கோத்திரத்திற்கு சுதந்தரம்‌: 
(யோசு 1345-23), காத்‌ புத்திரருடைய 
கோத்திரருக்கு தத்தம்‌ (யோசு 13:24-28). 
மனாசேயின்‌ பாதிக்கோத்திரத்திற்கு 
சுதந்தரம்‌ (யோசு 13:29-33) 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


௬தந்தரித்துக்‌ 
கொள்ளவேண்டிய தேசம்‌ 
யோசு 13:1-6 


யோசு 194. யோசுவா வயதுசென்று 
முதிர்த்தவனானயோது, கர்த்தர்‌ 
அவனை நோக்கி: தீ வயதுசென்‌ றவனும்‌ 
முதிர்த்தவனுமானாம்டி ௬தத்தரித்துக்‌ 
கொள்ளவேண்டிய தேசம்‌ இன்னும்‌ 
மகா விஸ்தாரமாயிருக்கிறது. 


யோசு 18:2, மீதியாயிருக்கிற தேசம்‌ 
எவையெயனில்‌, எகிப்துக்கு எதிரான 
சீகோர்‌ ஆறுதூவக்கிக்‌ கானானியரைச்‌. 
சேர்த்ததாக. எண்ணப்படும்‌ 
வடக்கேயிருக்கிற எக்ரோனின்‌ 
எல்லைமட்டுமுன்ன பெலிஸ்தரின்‌ எல்லா 
எல்லைகளும்‌, கெசூரின்‌ முழுவதும்‌, 


யோசு 199. காசா, அஸ்தோத்‌, 
அஸ்கலோன்‌, காத்‌, எக்ரோன்‌ 
என்கிற பட்டணங்களிலிருக்கிற 
பெலிஸ்தருடைய ஐந்து அதிபதிகளின்‌: 
நாடும்‌, ஆவியரின்‌ நாடும்‌, 


யோசு 1954. 
ஆப்பெக்மட்டும்‌ 
எல்லைவரைக்கும்‌ இருக்கிற 
கானானியரின்‌ சகல தேசமும்‌, 
சீதோனியருக்கடுத்த மெயாரா நாடும்‌, 


நாடும்‌, 
எர்மோன்‌: 


தெற்கே துவக்கி. 


எமோரியர்‌ 


யோசு 18:5. கிப்லியரின்‌ 
சூரியோதயப்புறத்தில்‌ 
மலையடிவாரத்தில்‌ இருக்கிற 
பாகால்காத்‌ முதற்கொண்டு 
ஆமாத்துக்குன்‌ யிரவேசிக்குமட்டுமுன்ன 
லீபனோன்‌ முழுவதும்‌, 


யோக 18:8. லீபனோன்‌ துவக்கி 
மிஸ்ரபோத்மாயிம்மட்டும்‌ மலைகளில்‌ 
குடியிருக்கிற யாவருடைய நாடும்‌, 
சீதோனியருடைய எல்லா நாடும்தானே. 
நான்‌ அவர்களை இஸ்ரவேல்‌. 
புத்திரருக்கு முன்பாகத்‌ துரத்துவேன்‌; 
நான்‌ உனக்குக்‌ கட்டனையிட்டபடியே, 
தீ... இஸ்ரவேலுக்குச்‌ ௬தத்தரமாகச்‌. 
சீட்டுகளைமாத்திரம்‌ போட்டு. 
தேசத்தைப்‌ பங்கிடவேண்டும்‌. 





i al 
TT 


சென்று 
யோசுவாவின்‌ 
அவருக்கு 
நீ வயதுசென்றவனும்‌ 
(யோசு 131) என்று 
கர்த்தர்‌ யோசுவாவுக்கு சொல்லுகிறார்‌. 


ஆயிரக்கணக்கான 
யோசுவாவும்‌ 

வயது சென்று முதிர்ந்தவராயிருக்கிறார்கள்‌. 
சீனாய்‌ மலையிலே 
எண்ணித்தொகையேற்றப்பட்டவர்களில்‌, 
யோசுவாவும்‌ காலேபும்‌ மாத்திரமே இன்னும்‌ 
உயிரோடிருக்கிறார்கள்‌ 


ர்வயதாயிருந்தபோ, 
அரி நல்‌ சார புச்‌ ணலதா 
யோசுவா க்கும்போது, 
மோசேயினிடத்தில்‌ காணப்பட்டதுபோல, 
யோசுவாவினிடத்தில்‌ சரீர பலமில்லை. 
முதிர்வயதானவர்கள்‌ 

சரீர பலத்தை 
தள்ளாடிவிடுவார்கள்‌. வயதானவர்கள்‌ 
எல்லோரும்‌. மோசேயைப்போல சரீர 
பெலத்தோடிருப்பார்கள்‌ என்று 
சொல்லமுடியாது. 


கர்த்தர்‌ யோசவாவிடம்‌, “நீ வயது 
சென்றவனும்‌, முதிர்ந்தவனுமானாய்‌" என்று 
சொல்லிவிட்டு, 'சுதந்தரித்துக்கொள்ள 
வேண்டிய தேசம்‌ இன்னும்‌ 
மமாலிஸ்நாரமாமிருக்கிறத” (யோசு 131) 
என்றும்‌ சொல்லுகிறார்‌. மோசே 
மரித்துப்போனபோது, அவருடைய 
ஸ்தானத்திலே யோசுவா நியமிக்கப்பட்டார்‌. 
இப்போது யோகவாவக்கும்‌ 
முதிர்வயதாயிற்று. யோசுவாவின்‌ 
ஸ்தானத்தில்‌. வேறொருவர்‌ 
நியமிக்கப்படவேண்டும்‌. 


கானான்‌ தேசம்‌ இன்னும்‌ முழுவதுமாக 
சுதந்தரிக்கப்படவில்லை. 
சுதந்தரித்தக்கொள்ள வேண்டிய தேசம்‌. 
இன்னும்‌ ம மகாவிஸ்தாரமாயிருக்கிறது. அந்த 
ள்மீது யுத்தம்பண்ணக்கூடிய 
ளை யோசுவா வகுக்கவேண்டும்‌. 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கானான்‌ தேசத்தின்‌ ஒரு பகுதியை 
யோசுவா ஏற்கெனவே சுதந்தரித்திருக்கிறார்‌. 
இதுவரையிலும்‌ 
யோசுவா 
அவர்களுக்கு பங்கிட்டு கொடுக்கவேண்டும்‌ 
யோகவா வயது சென்றவராகவும்‌, 
முதிர்ந்தவராகவும்‌ இருப்பதினால்‌, அவர்‌ 
தான்‌ செய்ய வேண்டிய வேலைகளை 
சீக்கிரத்தில்‌ செய்து முடிக்கவேண்டும்‌. 
யோசுவாவின்‌. ஜீவியகாலம்‌ 
முடியப்போகிறது. அவர்‌ தன்னுடைய 
ஜீலியத்தின்‌ அஸ்தமன காலத்திலிருக்கிறார்‌. 
தன்னுடைய லைகளை செய்து 
முடிப்பதற்கு,  யோசுவாவுக்கு அதிகமான 
காலஅவகாசமில்லை. கர்த்தருக்கும்‌, 
இஸ்ரவேலுக்கும்‌ செய்ய வேண்டிய 
ஊழியத்தை யோசுவா சீக்கிரத்தில்‌ 
செய்து முடிக்கவேண்டும்‌. 


சுதந்தரித்துக்கொள்ள வேண்டிய தேசம்‌ 
இன்னும்‌ மகாவிஸ்தாரமாயிருக்கிறது. 
சுதந்தரிக்கவேண்டிய தேசங்களைப்பற்றி 
கர்த்தர்‌ யோசுவாவுக்குச்‌ சொல்லுகிறார்‌. 


“மீதியாயிருக்கிற தேசம்‌ எவையெனில்‌, 
எகிப்துக்கு எதிரான சீகோர்‌ ஆறுதுவக்கிக்‌ 
கானானியரைச்‌ சேர்ந்ததாக எண்ணப்படும்‌ 


எக்ரோன்‌ என்கிற 
பெலிஸ்தருடைய வ 
நாடும்‌, ஆவியரின்‌ 
துவக்கி ஆப்பெக்மட்டும்‌ 
எல்லைவரைக்கும்‌ இருக்கிற கானானியரின்‌ 
சீதோனியருக்கடுத்த 
கிப்லியரின்‌ நாடும்‌, 
எர்மோன்‌ 


பிரவேசிக்குமட்டுமுள்ள 
முழுவதும்‌, லீபனோன்‌. 
மிஸ்ரபோத்மாமீம்மட்டும்‌. 
குடியிருக்கிற யாவருடைய 
சீதோனியருடைய எல்லா 
(யோசு 13:2-6) 





f= FTE 
ETT 


தேசங்களெல்லாம்‌ 
சொந்தமானவை. கர்த்தர்‌ 


நிர்ணயம்பண்ணியிருக்கிறார்‌. 
தங்களுக்கு சுதந்தரமாகக்‌. 
கானான்‌ தேசத்தை 


தேசங்கள்‌ வடதிசையிலுள்ளது. 


பெலிஸ்தியர்கள்‌ கானானுக்கு 
தென்றினையிகிருக்கிறாரகள்‌ பெலிஸ்தருடைய 


சீட்டுகளைமாத்திரம்‌ 
பங்கிடவேண்டும்‌' (யோசு 13:6) 
கர்த்தர்‌ யோசவாவுக்கு சொல்லுகிறார்‌ 


என்று 


கர்த்தர்‌ யோசுவாவிடம்‌, கானானியரை 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு முன்பாக 
துரத்திவிடுவதாக வாக்குப்பண்‌ ணுகிறார்‌. 
ஆனாலும்‌ ர்‌ இந்த வாக்குத்தத்தோடு 
ஒரு நிபந்தனையும்‌ கொடுக்கிறார்‌. 
யோசுவா கானான்‌ தேசத்தை இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கு சுதந்தரமாகப்‌ பங்கிட்டு 
கொடுக்கவேண்டும்‌. இதுவே கர்த்தர்‌ 
சொல்லும்‌ நிபந்தனை. யோசுவா 
கர்த்தருடைய நிபந்தனைக்கு 
கீழ்ப்படியவேண்டும்‌. அப்பொழுதுதான்‌ 
கர்த்தர்‌, இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு யுத்தத்திலே 
உதவிபண்ணுவார்‌. 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இஸ்ரவேல்‌. புத்திரர்‌ கானான்‌ 
தேசத்தாரோடு யுத்தம்பண்ணப்போகும்போது. 
கர்த்தருடைய வார்த்தையை 
புறப்பட்டுப்போகவேண்டும்‌. 
வாக்குத்தத்தத்தை நம்பாமல்‌, 

த்திரர்‌ கோழைகளாகவும்‌, 
சோம்பேறிகளாகவும்‌ தங்கள்‌ கூடாரத்திலே. 
தங்கிவிடக்கூடாது. இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌, 
கானான்‌ தேசத்தார்மீது யுத்தம்பண்ணாமல்‌, 
சும்மாயிருந்துகொண்டு, கர்த்தர்‌ தங்களுக்கு 
உதவிசெய்யவில்லை என்று 
முறுமுறுக்கக்கூடாது. 


அவர்களை. இஸ்ரவேல்‌ 
வக முன்பாகத்‌  துரத்திவிடுவேன்‌" 
என்று கர்த்தர்‌ வாக்குத்தத்தம்‌ பண்ணின 
பின்பும்‌, கானான்‌ தேசத்தார்‌ 
தூத்தப்படாமலிருந்தால்‌, அது கர்த்தருடைய 
தப்பிதமல்ல. அது இஸ்ரவேல்‌ புத்திரருடைய 
தப்பிதம்‌. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தருடைய 
வார்த்தையை நம்பி 
யுத்தம்பண்ணப்போகவேண்டும்‌. யோசுவா 
கர்த்தர்‌ சொன்ன பிரகாரமாக, கானான்‌ 
தேசத்தை, இஸ்ரவேல்‌  புத்திரருக்கு, 
சீட்டுப்போட்டு சுதந்தரமாகப்‌ பங்கிடவேண்டும்‌. 
கர்த்தர்‌ தங்களுக்கு கொடுத்திருக்கிற 
பொறுப்புக்களை இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ சரியாக 
செய்யவேண்டும்‌. கர்த்தருடைய வார்த்தைக்கு 
கீழ்ப்படியவில்லையென்றால்‌, 
அவரிடத்திலிருந்து, 
எதிர்பார்க்க முடியாது. 


ஆசீர்வாதங்களை 


நம்முடைய 
இரட்சிக்கப்படவேண்டுமென்று 
வாஞ்சையோடிருக்கவேண்டும்‌. 
ஆத்தும இரட்சிப்புக்காக, கர்த்தர்‌ 
கொடுக்கும்‌. பொறுப்புக்களை 
நிறைவேற்றவேண்டும்‌. அப்போது 
நமக்குள்ளும்‌, நம்மோடும்‌ கிரியை நடப்பித்து, 
நம்முடைய ஆத்துமாவை இரட்சிப்பார்‌. 
ஒன்பதரை கோத்திரத்தின்‌ 
௬தந்தரவீதம்‌ 
யோசு 13:7 


யோசு 18:7. ஆதலால்‌ இந்த தேசத்தை 
ஒன்பது. கோத்திரங்களுக்கும்‌, 
மனாசேயின்‌ பாதிக்கோத்திரத்துக்கும்‌ 


சுதத்தரமாகப்‌ பங்கிடு என்றார்‌. 





i= FTE 
TT 


கானான்‌ 
ஏற்கெனவே 

சுதந்தரித்துக்கொண்ட தேசமும்‌ இருக்கிறது. 

அவர்கள்‌ இன்னும்‌ 

கொள்ளவேண்டிய நேசமும்‌ 

அந்த தேசங்களையெல்லாம்‌ 


கட்டளையிடுகிறார்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
தேசத்தை சுதந்தரித்தாலும்‌, 


பாத்தியங்களை போதுமே பொதுவாக 
வைத்து அனுபவிக்க முடியாது. இப்போது 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ எல்லோரும்‌, கானான்‌ 
தேசத்தை. சுதந்தரமாகப்‌ பங்கிடாமல்‌, 
பொதுவாக அனுபவித்து, கானானிலே 
குடிமிருக்கிறார்கள்‌. 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருடைய 
முற்பிதாக்களுக்கு, கானான்‌ தேசத்தை, 
அவர்களுடைய சுதந்தர தேசமாக 
வாக்குப்பண்ணியிருக்கிறார்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌, கானான்‌ தேசத்தை, தங்கள்‌ 
முற்பிதாக்களிடத்திலிருந்து சுதந்தரமாகப்‌ 
பெற்றிருக்கிறார்கள்‌. வாக்குத்தத்த தேசம்‌, 
வாக்குத்தத்தத்தின்‌ பிள்ளைகளுக்கு 
சுதந்தரமானது. 


இஸ்ரவேல்‌ த்க்‌ கானான்‌ தேசத்தை 
சுதந்தரித்து, 
பிள்சந்ததியாருக்கு குதந்தரமாகக்‌ 
கொடுக்கவேண்டும்‌. யோசுவா தன்னுடைய 
சுயவிருப்பத்தின்‌ பிரகாரமாக, கானான்‌ 
தேசத்தை இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு பங்கிட்டு 
கொடுக்கக்கூடாது. யோசுவா நீதியும்‌, 
நியாயமும்‌, ஞானமுமுள்ளவர்‌. 
நற்குணமுள்ளவர்‌. ஆனாலும்‌ 
தன்னுடைய  இஷ்டபிரகாரம்‌ 
தேசத்தை பங்கு பிரிக்கக்கூடாது. 
'நான்‌ உனக்குக்‌ கட்டளையிட்டபடியே, 
நீ இஸ்ரவேலுக்குச்‌ சுதந்தரமாகச்‌ 
சீட்டுகளைமாத்திரம்‌ போட்டு தேசத்தைப்‌ 
(யோசு 13:6) என்றும்‌, 


கானான்‌ 


பாதிக்கோத்திரத்துக்கும்‌ 

பங்கிடு' (யோசு 13:7) 

யோசுவாவுக்கு 

யோசுவா சீட்டுப்போட்டு தேசத்தைப்‌ பங்கிட 
வேண்டும்‌ என்பது கர்த்தருடைய சித்தம்‌. 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


சீட்டு கர்த்தருடைய சித்தத்தின்‌ பிரகாரமாக 
விழும்‌. சீட்டுப்போடுவதை கர்த்தரே 
ஆளுகை செய்கிறார்‌. தேசமும்‌ கர்த்தருடைய 
சித்தத்தின்‌ பிரகாரம்‌ பங்கிடப்படும்‌. 
யோசுவா கானான்‌. 
ராஜாக்கள்மீது, 
சோர்ந்துபோயிருக்கிறார்‌. 
தேவைப்படுகிறது. யுத்த வேலையோடு, 
தேசத்தை பங்கிடும்‌ வேலையும்‌ சேர்ந்து 
வந்தால்‌, யோசுவாவால்‌ அதை சமாளிக்க 
முடியாது. கர்த்தர்‌ யோசுவாவின்‌. 
வேலைப்பளுவைக்‌ குறைக்கிறார்‌. யோசுவா 
சீட்டு போட்டால்‌ மாத்திரம்‌ போதுமானது. 
மற்ற வேலைகளை கர்த்தர்‌ 
பார்த்துக்கொள்வார்‌. 
நூனின்‌ குமாரனாகிய யோசுவா, 
நம்முடைய கர்த்தராகிய இயேசுகிறிஸ்துவக்கு 
அடையாளமாமிருக்கிறார்‌. கிறிஸ்துவானவர்‌ 
நமக்காக பாதாளத்தின்‌ வாசல்களை 
மேற்கொண்டார்‌. பரலோகத்தின்‌ கதவுகளை 
நமக்காக திறந்துகொடுக்கிறார்‌. தம்மை 
விசுவாசிக்கிற எல்லா விசுவாசிகளுக்கும்‌, 
கிறிஸ்துவானவர்‌ தம்முடைய இரத்தத்தையே 
கிரயமாகச்‌ செலுத்தி, நித்திய சுதந்தரத்தை 
கொடுத்திருக்கிறார்‌. 
சித்தமான வேளையிலே, 
இரத்தத்தினால்‌ 
இரட்சிக்கப்பட்டவர்கள்‌ 
பரலோகத்திலே. 


இரண்டரைக்‌ கோத்திரத்தின்‌ 
௬தந்தரவீதம்‌ 


யோசு 13:8-14 


யோசு 198. 
பாதிக்கோத்திரத்தாரும்‌ ருபனியரும்‌ 
காத்தியரும்‌ தங்கள்‌ ௬தத்தரத்தை 
அடைத்து தீர்த்தது; அதைக்‌ கர்த்தரின்‌ 
தாசனாகிய மோசே யோர்தானுக்கு 
அப்புறத்தில்‌ கிழக்கே அவர்களுக்குக்‌ 
கொடுத்தான்‌. 
யோக 189. அர்னோன்‌ 
ஆற்றங்கரையிலிருக்கிற ஆரோவேரும்‌, 
நதியின்‌ மத்தியிலிருக்கிற பட்டணமும்‌ 
துவக்கிக்‌ 'தீபோன்மட்டுமிருக்கிற 
சமனான 


மனாசேயின்‌ 


மெதெயபாவின்‌ 
பூமியாவையும்‌, 





i THEN 
TT 


யோக 1940. எஸ்போணிலிருத்தூ 
அம்மோன்‌ புத்திரரின்‌ எல்லைமட்டும்‌. 
ஆண்ட  எமோரியரின்‌ ராஜாவாகிய 
சிகோனுக்குரிய சகல 
பட்டணங்களையும்‌, 


யோசு 1801. கீலேயாத்தையும்‌, 
கெசூரியர்‌ மாகாத்தியருடைய 
எல்லையிலுன்ன நாட்டையும்‌, எர்மோன்‌' 


மலை முழுவதையும்‌, 


யோக 1942. அஸ்தரோத்திலும்‌. 
எத்ரேயிலும்‌ ஆண்டு, மோசே முறிய 
அடித்துத்‌ துரத்தின இராட்சதரில்‌ 
மீதியாயிருத்த பாசானின்‌ ராஜாவாகிய 
ஒருக்குச்‌ சல்காமட்டுமிருந்த 
பநதான்‌. முருனனதையதம்‌. அவங்களுக்குக்‌, 
கொடுத்தான்‌. 


யோசு 13:13. இஸ்ரவேல்‌ புத்திரரோ 
கெதரியரையும்‌ மாகாத்தியரையும்‌ 
துரத்திவிடவில்லை, கெசூரியரும்‌ 
மாகாத்தியரும்‌ இந்நான்வரைக்கும்‌ 
இஸ்ரவேலின்‌ நடுவே 
குடியிருக்கிறார்கள்‌.. 


யோக 18414. 
கோத்திரத்துக்குமாத்திரம்‌ 
சுதந்தரம்‌ கொடுக்கவில்லை; 
இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
அவர்களுக்குச்‌. சொன்னபடியே, 
அவருடைய தகனபலிகளே 
அவர்களுடைய சுதந்தரம்‌. 
மோசேயின்‌ காலத்தில்‌ இஸ்ரவேல்‌ 
யோர்தானுக்கு இப்புறத்திலே 
தேசங்களை சுதந்தரித்தார்கள்‌. 
அந்த தேசத்தை ரூபன்‌ 
கோத்திரத்தாருக்கும்‌, ்‌ 
'கோத்திரத்தாருக்கும்‌, 
பாதிக்கோத்திரத்தாருக்கும்‌ 
பங்கிட்டுக்‌ கொடுத்தார்‌. 
இந்த  வசனப்பகுதியில்‌ 
எழுதப்பட்டிருக்கிறது. 


காத்‌ 
மனாசேயின்‌ 
சுதந்தரமாகப்‌ 
இந்த சம்பவம்‌, 
மறுபடியுமாக 


மனாசேயின்‌ பாதிக்கோத்திரத்தாரும்‌ 
ரூபனியரும்‌ காத்தியரும்‌ தங்கள்‌ சுதந்தரத்தை 
அடைந்து தீர்ந்தது: அதைக்‌ கர்த்தரின்‌ 
தாசனாகிய மோசே யோர்தானுக்கு 
அப்புறத்தில்‌ கிழக்கே அவர்களுக்குக்‌. 
கொடுத்தார்‌ (யோசு 13:8). 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


யோர்தானுக்கு 
யோசுவாவும்‌, இஸ்ரவேல்‌ 
சுதந்தரித்த தேசத்தையும்‌, சுதந்தரித்துக்‌ 
கொள்ளவேண்டிய தேசத்தையும்‌, ஒன்பதரை 
கோத்திரத்தாருக்கு மாத்திரம்‌ 
யங்கிட்டுக்கொடுத்தால்‌. போதுமானது. 
ஏற்கெனவே இரண்டரைக்‌ கோத்திரத்தார்‌, 
மோசேயின்‌ காலத்தில்‌ தங்களுடைய 
சுதந்தரங்களைப்‌ பெற்றுக்கொண்டார்கள்‌. 


இப்புறத்திலே, 
புத்திரரும்‌ 


யோர்தானுக்கு 
இப்பத்தலிகந்த தேசத்தை இரண்டரைக்‌ 
கோத்திரத்தாருக்கு சுதந்தரமாகப்‌ 
பங்கிட்டது, யோசுவாவுக்கு ஒரு 
முன்‌உதாரணமாகவும்‌, ஒரு 
முன்‌ அடையாளமாகவும்‌. இருக்கிறது. 
மோசேயைப்போலவே, யோசுவாவும்‌ 
கானான்‌ தேசத்தை இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கு பங்கிட்டுக்‌ கொடுக்கவேண்டும்‌. 


யோசுவா... கானான்‌ 
டக பங்கிட்டு கொடுக்கவேண்டும்‌ 
காலதாமதம்பண்ணக்கூடாது 
தன்ர. கோத்திரத்தார்‌ தங்களுக்கு 
சுதந்தரமில்லமல்‌, அதிக காலத்திற்கு 
காத்திருக்கக்கூடாது. அவர்களுக்கு 
சுதந்தரமாகக்‌ கொடுக்கப்படவேண்டிய 
தேசத்தை. சீக்கிரத்தில்‌ கொடுத்து 
விடவேண்டும்‌. யோர்தானுக்கு 
அப்புறத்திலே இரண்டரைக்‌ கோத்திரத்தார்‌ 
அவர்களுடைய சுதந்தரத்தில்‌ 
குடியிருக்கிறார்கள்‌. அவர்களைப்போலவே, 
மீதமுள்ள ஒன்பதரைக்‌ கோத்திரத்தாரும்‌, 
யோர்தானுக்கு இப்புறத்திலே, தங்களுடைய 
சுதந்தரத்தில்‌ குடியேறவேண்டும்‌. 
மோசே 
காத்தியருக்கும்‌, 
பாதிக்கோத்திரத்தாருக்கும்‌, 
சுதந்தரம்‌ . 


கூனியருக்கு கும்‌, 
மனாசேயின்‌ 
யோர்தானுக்கு 

கொடுத்தார்‌. 





i= FTE 
TT 


இரண்டரைக்‌ கோத்திரத்தாருக்கு 
சுதந்தரமாகக்‌ கொடுக்கப்பட்ட தேசத்தின்‌ 
எல்லைகளில்‌, யாரெல்லாம்‌ குடியிருக்கிறார்கள்‌ 
என்னும்‌ விவரம்‌ இங்கு 
சொல்லப்பட்டிருக்கிறது. 

தேசத்தி லிருக்கிற 

இரண்டரைக்‌ கோத்திரத்தாருக்கும்‌, 
ஜனங்களுக்கும்‌ வித்தியாசமுண்டு. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தருடைய ஜனங்கள்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய ஜனத்திற்கு 
சுதந்தரம்‌ கொடுத்திருக்கிறார்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய ஜனத்திற்கு வாக்குத்தத்தமாய்க்‌ 
கொடுத்திருக்கிற தேசத்திற்கு 
எல்லைகளையும்‌ தீர்மானித்திருக்கிறார்‌. 


யோர்தானுக்கு அப்புறத்திலே மோசே 
பல தேசங்களை முறியடித்து, அதன்‌ 
ஜனங்களைத்‌ துர்திவிட்டார்‌. அந்த 
தேசத்தையே. மோசே இஸ்ரவேலின்‌ 
இரண்டரைக்‌ கோத்திரத்திற்கு சுதந்தரமாகக்‌ 
கொடுத்தார்‌ 

அர்னோன்‌ 
ஆரோவேரும்‌, 
பட்டணமும்‌ துவக்கிக்‌ தீபோன்மட்டுமிருக்கிற 
மெதெபாவின்‌ சமனான பூமியாவையும்‌, 
எஸ்போனிலிருந்து அம்மோன்‌ புத்திரரின்‌ 
எல்லைமட்டும்‌ ண்ட  எமோரியரின்‌ 
ராஜாவாகிய  சீகோனுக்குரிய சகல. 
பட்டணங்களையும்‌, கீலேயாத்தையும்‌, 
கெசூரியர்‌ மாகாத்தியருடைய எல்லையிலுள்ள 
நாட்டையும்‌, எர்மோன்‌ மலை முழுவதையும்‌, 
அஸ்தரோத்திலும்‌ எத்ரேயிலும்‌ ஆண்டு, 
மோசே முறிய அடித்துத்‌ துரத்தின 
இராட்சதரில்‌ மீதியாமிருந்த பாசானின்‌ 
ராஜாவாகிய ஒகுக்குச்‌ சல்காமட்டுமிருந்‌ 
பாசான்‌ முழுவதையும்‌ அவர்களுக்குக்‌. 
கொடுத்தார்‌ (யோசு 13:912). 
| இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு தங்கள்‌ 
சுதந்தர தேசத்தின்‌ எல்லை. 
தெரிந்திருக்கவேண்டும்‌. அவர்கள்‌ தங்கள்‌ 
சுதந்தரத்தைக்‌  காத்துக்கொள்ளவேண்டும்‌. 
கர்த்தர்‌ க 
பிரகாரம்‌, 
யோர்தானுக்கு 
ஜாதியாரையெல்லாம்‌ துரத்திவிட்டார்கள்‌. 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆனாலும்‌: இஸ்ரவேல்‌ புத்திரர்‌, 
யும்‌ மாகாத்தியரையும்‌ 
துரத்திவிடவில்லை, கெசூரியரும்‌ 
மாகாத்தியரும்‌ இந்நாள்வரைக்கும்‌ இஸ்ரவேலி 
ன்‌ நடுவே குடியிருக்கிறார்கள்‌ (யோசு 13:13). 
கர்த்தர்‌ இந்த தேசத்தையும்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கு சுதந்தரமாகக்‌ கொடுத்தார்‌. 
ல்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரோ, அந்த 
ஜனங்களைத்‌ 
தூத்திவிடவில்லை. அவர்கள்‌ இஸ்ரவேலின்‌ 
நடுவே குடியிருக்கிறார்கள்‌. 


ஒவ்வொரு கோத்திரத்திற்கும்‌ சுதந்தரம்‌ 
கொடுக்கப்படும்போது, அவர்களுடைய 
தேசங்களின்‌. எல்லைகளும்‌ 
தீர்மானம்பண்ணப்படுகிறது. பிற்காலத்தில்‌, 
இஸ்ரவேல்‌ புத்திரருடைய பின்சந்ததியார்‌ 
மத்தியில்‌ தங்கள்‌ தேசத்தின்‌ 
எல்லைகளைக்‌ குறித்து குழப்பம்‌ வரக்கூடாது. 
அது சம்பந்தமான பிரச்சனைகளும்‌, 
சண்டைகளும்‌, சச்சரவுகளும்‌ 
அவர்களுக்குள்‌ ஏற்படக்கூடாது. 
இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ ஒவ்வொரு 
கோத்திரத்தாருக்கும்‌. எல்லைகள்‌ 
தீர்மானம்பண்ணப்பட்டு, அது ஆவணத்தில்‌ 
ப்‌ எல்லைகளைக்‌ 
விஷயத்தில்‌ இதுவே 
கற்பனா ஆவணமாகும்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ பின்சந்ததியாருக்கு, 
நிலம்‌, எல்லை, சம்பந்தமான பிரச்சனைகள்‌ 
வந்தால்‌, அவர்கள்‌ இந்த 
அதிகாரப்பூர்வமான ஆவணங்களின்‌ பிரகாரம்‌, 
தங்களுடைய பிரச்சனைகளைத்‌ தீர்த்து 
வைத்துக்கொள்ளவேண்டும்‌. 


மோசே 
கோத்திரத்துக்குமாத்திரம்‌ 
கொடுக்கவில்லை: 
தேவனாகிய கர்த்தர்‌ அவர்களுக்குச்‌. 
சொன்னபடியே அவருடைய தகனபலிகளே 
அவர்களுடைய சுதந்தரம்‌ (யோசு 1314) 


லேவியரின்‌ 
சுதந்தரம்‌ 
இஸ்ரவேலின்‌ 


சூபன்‌ புத்திரரின்‌ ௬தந்தரம்‌ 
யோசு 13:15-23 


யோக 18:15. மோசே சூபன்‌ புத்திரரின்‌ 
கோத்திரத்துக்கு. அவர்களுடைய 
வம்சங்களுக்குத்தக்கதாகச்‌ சுதந்தரம்‌ 
கொடுத்தான்‌. 





i= THE 
TT 


யோசு 13:18. அர்னோன்‌ 
ஆற்றங்கரையிலிருக்கிற ஆரோவேரும்‌, 
ஆற்றின்‌ மத்தியிலிருக்கிற பட்டணம்‌. 
தொடங்கி. மெதெபாவரைக்குமுன்ன 
சுமயூமி முழுவதும்‌, 


யோசு 1917.  சமபூமியிலிருக்கிற 
எஸ்போனும்‌, அதின்‌ எல்லாப்‌ 
பட்டணங்களுமாகிய தீயோன்‌, 
பாமோத்போகால்‌, பெத்பாகால்‌ 
மெயோன்‌, 


யோசு 18418, யாகசா, கெதேமோத்‌, 
மேபாகாத்‌, 


யோக 18:19. கீரியாத்தாயிம்‌, சிப்மர, 
பள்ளத்தாக்கின்‌. மலையிலுன்ன 
செரேத்சகார்‌, 


யோசு 13:20. 
அஸ்தோத்பிஸ்கா, 
முதலான. 


பெத்பேயோர்‌, 
பெத்யெசிமோத்‌ 


யோசு 18:21. சமபூமியிலுன்ன எல்லாப்‌ 
பட்டணங்களும்‌, எஸ்போனில்‌. 
ஆண்டிருந்த. சீகோன்‌ என்னும்‌ 
எமோரியருடைய ராஜாவின்‌ ராஜ்யம்‌ 
முழுவதும்‌ அவர்கள்‌: 
எல்லைக்குன்னாயிற்று; அந்தச்‌ 
சீகோணையும்‌, தேசத்தில்‌ குடியிருந்து 
சீகோனின்‌ அதியதியாமிருந்த ஏவி, 
ரெக்கேம்‌, சூர்‌, ஊர்‌, ரேபா என்னும்‌ 
மீதியானின்‌ பிரபுக்களையும்‌ மோசே: 
வெட்டிப்‌ போட்டான்‌. 


யோசு 13:22. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
வெட்டின மற்றவர்களோடுங்கூட, 
பேயோரின்‌ குமாரனாகிய பாலாம்‌. 
என்னும்‌ குறிசொல்லுகிறவனையும்‌ 
பட்டயத்தினால்‌ 
வெட்டிப்போட்டார்கள்‌. 


யோக 18:28. அப்படியே யோர்தானும்‌ 
அதற்கடுத்ததும்‌ சூபன்‌ புத்திரரின்‌ 
எல்லையாயிற்று;. இந்தப்‌ 
பட்டணங்களும்‌ இவைகளின்‌ 
கிராமங்களும்‌ ரூபன்‌ புத்திரருக்கு, 
அவர்கள்‌ வம்சங்களின்படி வத்த 
சுதந்தரம்‌. 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ரூபன்‌ யாக்கோபின்‌ சேஸ்டபுத்திரன்‌. 
ரூபன்‌ தன்னுடைய சேஷ்டபுத்திர பாகத்தின்‌ 
சிலாக்கியங்களை 
ஆனாலும்‌, ரூபன்‌ 
கதன்‌ கோத்திரத்திற்கே முதலாவதாக 
சுதந்தரவீதம்‌ பிரித்து கொடுக்கப்படுகிறது. 
ரூபன்‌ கோத்திரத்தார்‌ யோர்தானுக்கு 
அக்கரையிலே இருக்கிறார்கள்‌. அ 
கோத்திரத்தாருக்கும்‌, 
கோத்திரத்தாருக்கும்‌ நடுவே போர்தான்‌ ந நதி 
இயற்கையான எல்லையாக 
அமைந்திருக்கிறது. தெபொராள்‌ இதற்காக 
புலம்பினாள்‌. 

'இசக்காரின்‌ பிரபுக்களும்‌ 
தெபொராளோடே இருந்தார்கள்‌; பாராக்கைப்‌ 
போல இசக்கார்‌ மனுஷரும்‌ பள்ளத்தாக்கில்‌ 
கால்நடையாய்‌ அனுப்பப்பட்டுப்‌ போனார்கள்‌; 

உண்டான 


இருந்துவிட்டதென்ன? 
பிரிவினைகளால்‌ மனோவிசாரங்கள்‌ 
(நியா 54516). 


ரூபன்‌ புத்திரரின்‌  கோத்திரத்திற்கு 
கொடுக்கப்பட்ட சுதந்தரத்திலே எஸ்போனிலும்‌ 
சிப்னாவிலும்‌ பிரசித்திப்பெற்ற 
திராட்சத்தோட்டங்களும்‌, விருட்சங்களின்‌ 
தோட்டங்களும்‌ உள்ளன. சீரியாவின்‌ 
ராஜாவாகிய  ஆசகேல்‌ ரூபன்‌ 
கோத்திரத்தையும்‌ காத்‌ கோத்திரத்தையும்‌ 
ஒடுக்கினான்‌. 

யோர்தான்‌ துவக்கிக்‌ கிழக்கிலுள்ள 
அர்னோன்‌ நதிக்குச்‌ சமீபமான ஆரோவேர்‌ 
முதற்கொண்டிருக்கிற கீலேயாத்திலும்‌ 
பாசானிலுமுள்ள காதியர்‌, ரூபேனியர்‌, 
மனாசேயர்‌ இவர்களுடைய தேசமாகிய 
கீலேயாத்‌ முழுவதையும்‌ முறிய அடித்தான்‌” 
(இராஜா 10:33). 


அசீரியாவின்‌ ராஜா இஸ்ரவேலின்‌ 
பத்துக்கோத்திரத்தாரையும்‌ சிறைப்பிடித்தான்‌. 

பொதுவான சிறையிருப்பு. இந்த 
சிறையிருப்பு நடைபெறுவதற்கு இருபது 
வருஷங்களுக்கு முன்பாகவே, சீரியாவின்‌ 
ராஜாவாகிய ஆசகேல்‌, ரூபன்‌ 
கோத்திரத்தாரையும்‌, காத்‌ 
கோத்திரத்தாரையும்‌ சிறைப்பிடித்து 
கொண்டுபோனான்‌. 





i ETHER யோசுவா - விரிவுரை 
ப்பட JOSHUA - COMMENTARY 


“ஆகையால்‌ இஸ்ரவேலின்‌ தேவன்‌ 
அசீரியா ராஜாவாகிய பூலின்‌ ஆலியையும்‌, 
அசீரியா ராஜாவாகிய தில்காத்பில்நேசரின்‌ 


பாதிக்கோத்திரத்தாருமாகிய 

சிறைபிடித்து, 

இருக்கிறதுபோல, ஆலாவுக்கும்‌ ஆபோருக்கும்‌ 
ஆரோவுக்கும்‌ கோசான்‌ ஆற்றங்கரைக்கும்‌ 

கொண்டுபோனான்‌” நாளா 5:26). 


ரூபன்‌ புத்திரின்‌ கோத்திரத்திற்கு, 
அவர்களுடைய 'வம்சங்களுக்குத்‌ தக்கதாக 
கொடுக்கப்பட்ட  சுதந்தரத்தின்‌ விவரம்‌ 
வருமாறு: 


1. ரூபன்‌ புத்திரர்‌ தங்கள்‌ 
வம்சங்களுக்குத்‌ தக்கதாகச்‌ சுதந்தரம்‌ 
பெற்றுக்‌ கொண்டார்கள்‌. (யோசு 13:15. 

ம்‌ ப புத்திரருக்குக்‌ கொடுக்கப்பட்ட 

அறியப்பட்ட பட்டணங்கள்‌ - 
ன்‌ பட்டணங்கள்‌ 


1) ஆரோவேர்‌ (Aroer) 
(யோசு 13916; யோசு 12:2). 


(2)மெநெபா (Medeba) 
விக்கிகாராதனை 


தென்மேற்கில்‌ அமைந்திருக்கிறது. 
(யோசு 1396: எண்‌ 21:30; 
1நாளா 19:7; ஏசா 15:2). 


ய] எஸ்போன்‌ 
(Heshbon) சீகோனின்‌ 
தலைநகரம்‌. (யோசு 1321; 
எண்‌ 21:26). 


ப்‌ தீபோன்‌ (ற்ற) 


(5) பாமோத்போகால்‌ 
(வோமரற்கக)) பாகாலின்‌ 
உயர்ந்த மேடைகள்‌ என்பது 
இதன்‌ பொருள்‌. இங்கு 
பாகாலுக்கு பலிபீடங்கள்‌ கட்டப்‌ 
பட்டிருக்கின்றன. (யோக 1377) 


6) பெத்பாகால்‌ மெயோன்‌ 
(Beth-baal-meon) 

(யோசு 1347). மறுபெயர்‌ 
பாகால்மெயோன்‌ (ஃவ]-௦n) 
(எண்‌ 32:38; நாளா 5:8; 
எசே 25:9). 


4) யாகசா. (£ஸ்ஷை2) 
(யோசு 1348), மறுபெயர்கள்‌ 
யாகாசு (ர்க) (எண்‌ 21:23: 
உபா 2:32; நியா 120; 
ஏசா 15:4; எரே 48:34), யாத்சா 
(ahazah, Jahzah) 
(யோசு 21:26; எரே 
48:20)/நாளா 6:78); இது 
லேலியருக்கு கொடுக்கப்பட்டது. 


(வ/கெதெமோத்‌  (Kedemoth) 
(யோசு 1318; யோசு 21:37; 
உபா 2:26; 1நாளா 6:79). 


டு) மேபாகாத்‌ எற்பாடு 

(யோசு 13 

நாளா 

மோவாபிற்கு 

வனாந்தரத்தின்‌ 

பகுதியில்‌ அமைந்துள்ளது. இது 

லேவியருக்குக்‌ கொடுக்கப்பட்டது. 

(யோசு 21:37). 

10) கீரியாத்தாயீம்‌ 

(Kirjahaim) (Gna 1319; 

எண்‌ 32:37; நாளா 6:76) 

இது மோவாபின்‌ எல்லைக்கு 

அருகில்‌ உள்ளது. பூர்வகாலத்தில்‌ 

இங்கு ஏமியர்‌ என்னும்‌ இராட்சத 

சந்ததியார்‌ இருந்தார்கள்‌. 

மோவாபியர்‌ முதலாவதாக 
க கைப்பற்றினார்கள்‌. 

எமோரியரும்‌, 


குடியிருந்தார்கள்‌. அதன்‌ பின்பு 
மோவாபியர்‌ இதை மறுபடியும்‌. 
தங்கள்‌ வசமாக்கிக்‌ 
கொண்டார்கள்‌. 





i= FTE 
TT 


(ற சிமா ற்ற 
திராட்சைத்‌ தோட்டங்களுக்குப்‌ 
பிரசித்தி பெற்ற இடம்‌. (யோக. 
13:19; ஏசா 16:8-9; எரே 48:32). 


12) செரேத்சகார்‌ 
shahar) 


(Zareth- 


அதிகாலையின்‌ 


மலையின்மீது கட்டப்பட்டிருந்தது. 
சூரியன்‌ உதிக்கும்போது 
அதன்‌ வெளிச்சம்‌ இந்தப்‌ 
பட்டணத்தில்‌ நன்றாகத்‌ தெரியும்‌ 
(யோசு 1319) 

ம்‌ பெத்பேயோர்‌ (9ஸிட 
ஓர) பேயோரின்‌ வீடு என்பது 
இதன்‌ பொருள்‌. பேயோர்‌ 
மலையின்மீது கட்டப்பட்டிருந்த 
பட்டணம்‌. (யோசு 13:20; உபா 
3:29; உபா 4:46; உபா 34:6). 


(4) அஸ்தோத்பிஸ்கா 
(Ashdoth-pisgah) 
(யோசு 13:20; யோசு 
உபா 317). 


05) பெத்யெசிமோத்‌ 
(Beth-jeshimoth) (யோக 
13:20; யோசு 12:3; எசே 259) 
மறுபெயர்‌  (ஒeth-jesimoth 
(எண்‌ 33:3 39). ந்தப்‌ 


12:3; 


பள்ளத்தாக்கின்‌ நடுவிலுள்ள 
பெயர்‌ அறியப்படாத பட்டணம்‌. 
(யோசு 13916). 
4. சமபமியிலுள்ள 
பட்டணங்களும்‌, 
ஆண்டிருந்த சீகோன்‌ 
எமோரியருடைய ராஜாவின்‌ 
முழுவதும்‌ அவர்கள்‌ எல்லைக்‌ 
குள்ளாயிற்று (யோசு 13:21). 
சீகோனின்‌ ராஜ்யம்‌ முழுவதும்‌ ரூபன்‌ 
புத்திரருக்குக்‌ கொடுக்கப்பட்டது. 
போன்று தெரிகிறது. ஆயினும்‌ இதில்‌ 
ஒரு பகுதி காத்‌ புத்திரருக்குக்‌ 
கொடுக்கப்பட்டிருக்கிறது. (எண்‌ 32). 


எல்லாப்‌ 
எஸ்போனில்‌ 
என்னும்‌ 
ராஜ்யம்‌ 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


காத்‌ புத்திரரின்‌ 
கேோத்திரத்துக்கு ௬தந்தரம்‌ 
யோசு 13:24-28 


யோசு 13:24. காத்‌ புத்திரரின்‌ 
கோத்திரத்துக்கு மோசே அவர்கள்‌ 
வம்சங்களுக்குத்தக்கதாகக்‌ கொடுத்தது 
என்னவெனில்‌: 


யோசு 13:25, யாசேரும்‌, கீலேயாத்தின்‌' 
சகல  பட்டணங்களும்‌, ரபாவுக்கு. 
எதிரே இருக்கிற ஆரோவேர்மட்டுமுன்ன 
அம்மோன்‌ புத்திரரின்‌ பாதித்‌ தேசமும்‌, 


யோசு 
ராமாத்‌ 
பெத்தெனீம்வரைக்கும்‌ 

மகனாயிம்‌ துவக்கத்‌ 
எல்லைமட்டும்‌ இருக்கிறதும்‌, 


18:26. எஸ்போன்‌ துவக்கி 
மிஸ்பேமட்டும்‌. 
இருக்கிறதும்‌, 

தெபீரின்‌. 


யோசு 18:27. எஸ்போனின்‌ 
ராஜாவாகிய சீகோனுடைய 
ராஜ்யத்தின்‌ மற்றப்‌ பங்காகிய. 
பன்னத்தாக்கிலிருக்கிற பெத்தாராமும்‌, 
பெத்திம்ராவும்‌, சுக்கோத்தும்‌ 
சாப்போனும்‌, யோர்தான்மட்டும்‌ 
இருக்கிறதும்‌, கிழக்கே யேோர்தானின்‌ 
கரையோரமாய்க்‌ கின்னரேத்‌ கடலின்‌ 
கடையாந்தரமட்டும்‌ இருக்கிறதும்‌, 
அவர்கள்‌ எல்லைக்குள்ளாயிற்று.. 


யோசு 18:28. இந்தப்‌ பட்டணங்களும்‌ 
இவைகளின்‌ கிராமங்களும்‌ காத்‌ 
புத்திரருக்கு, அவர்களுடைய 
வம்சங்களின்படி வந்த ௬தந்தரம்‌. 


ரூபன்‌ புத்திரரின்‌ கோத்திரத்திற்கு 
கொடுக்கப்பட்ட அதந்தாத்ிற்கு வடக்கே, 
கோத்திரத்திற்கு 

'கொடுக்கப்படுகிறது. 

புத்திரருக்கு கீலேயாத்‌ 
கீலேயாத்தின்‌ பிசின்‌. 

பிரசித்திப்பெற்றது. 

யாபேஸ்‌, ராமோத்‌ 

பட்டணங்களாகும்‌. 

பட்டணங்களைப்பற்றி 


அதிகமாய்ச்‌ 





i= al 
TT 


சுக்கோத்‌, பெனுவேல்‌ ஆகிய 

பட்டணங்களும்‌ 'கிதியோனுடைய 
சரித்திரத்திலே இடம்‌ பெற்றுள்ளன. 
சாரோன்‌ ரோஜா மிகவும்‌ பிரசித்தமானது. 


ஏற்பாட்டுக்காலத்து 
ஜீவித்தார்கள்‌. இவர்கள்‌ 
இயேசுகிறிஸ்துவை விட, தங்கள்‌ பன்றிகளை 
அதிகமாய்‌ நேசித்தவர்கள்‌. 

இஸ்ரவேலர்‌ என்று அழைக்கப்படுவதற்கு 
பதிலாக கிர்காசியர்‌ என்று 
அழைக்கப்பட்டார்கள்‌. 


காத்‌ புத்திரரின்‌ கோத்திரத்திற்கு, 
அவர்களுடைய வம்சங்களுக்குத்‌ 
தக்கதாக கொடுக்கப்பட்ட  சுதந்தரத்தின்‌ 
விவரம்‌ வருமாறு: 


1, காத்‌ புத்திரர்‌ தங்கள்‌ வம்சங்களுக்குத்‌: 
தக்கதாகச்‌ சுதந்தரம்‌ பெற்றுக்‌ 
கொண்டார்கள்‌. (யோசு 13:24). 


2. காத்‌ புத்திரருக்குக்‌ கொ 
பெயர்‌ அறியப்பட்ட பட்டணங்கள்‌ - 
10 பட்டணங்கள்‌ 


று யாசேர்‌ (782819) 
(2). ஆரோவேர்‌ பட்டணம்‌: 
Aroer கீலேயாத்திலுள்ள 
அம்மோனின்‌ ரபாவிற்கு 
அருகிலுள்ளது. (யோசு 13:25, 
யோக 12:2) 

ய] ராமாத்‌ மிஸ்பே 
Ramath-mizpeh) (யோசு 
13:26). இந்தப்‌ பட்பணமும்‌. 
ராமோத்கிலேயாத்தும்‌ (வாம 
நச) ஒரே பட்டணமாக: 
இருக்கலாம்‌. இது அடைக்கலப்‌ 
பட்டணங்களில்‌ ன்‌ 

(யோசு 20:8; உபா 4:47). 


(4)பெத்தானீம்‌. 
(யோசு 13:26). 


@etonim) 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


[1] 
(Mahanaim) இரண்டு 


சேனைகள்‌ அல்லது பாளயங்கள்‌ 


சந்தித்தார்கள்‌. (ஆதி 32:2). இது 
யாப்போக்கு நதியில்‌ வடக்கு 
யில்‌ அமைந்துள்ளது. 
(யோசு 13:26,30; யோசு 21:38; 
சோமு 2:812,29; சாமு 17:24,27; 
1இராஜா 2:8; 


Webir) 
மகனாயீம்‌ 
பட்டணத்திற்கு அருகிலுள்ளது. 


)பெத்தாராம்‌  (ஒeth-aram) 
(யோசு 13:27). ஏரோது ராஜா 
இதைக்‌ கட்டினான்‌. 


(8) பெத்நிம்ரா. இச்மாஹ்‌) 
(யோசு 13:27; எண்‌ 32:36). 


(9) சுக்கோத்‌ (Succoth) 
ஆரானிலிருந்து யாக்கோபு 
திரும்பி வரும்போது இந்தப்‌ 
பட்டணத்தைக்‌ கட்டினான்‌. 
யாப்போக்கு நதிக்கு வடக்கு 
திசையிலும்‌, யோர்தானுக்கு 
அருகிலும்‌ இந்தப்‌ பட்டணம்‌ 
அமைந்திருக்கிறது. (யோசு 13:27; 
நியா 8:56; 1இராஜா 7:46; 
நோளா 417; சங்‌ 606; 
சங்‌ 1087). எகிப்து தேசத்திலும்‌ 
சுக்கோத்து என்னும்‌ பெயரில்‌ 
ஒரு பட்டணம்‌ உள்ளது. (யாத்‌ 
12:37; யாத்‌ 13:20; எண்‌ 33:5-6). 


00)  சாப்போன்‌ 
(யோசு 13:27). 


3. இவைதவிர யோர்தான்மட்டும்‌ 
இருக்கிறதும்‌, கிழக்கே யோர்தானின்‌ 
கரையோரமாய்க்‌ கின்னரேத்‌ கடலின்‌ 
கடையாந்தரமட்டும்‌ இருக்கிறதும்‌, 

கள்‌ எல்லைக்குள்ளாயிற்று. 
(யோசு 13:27-28). 


(Zaphon) 





i THE 
TT 


மனாசே புத்திரமின்‌ பாதிக்‌ 
கோத்திரத்துக்கு ௬தந்தரம்‌ 
(போசு 13:29-32 


யோசு 
பாதிக்‌ 

அவர்கள்‌. 
கொடுத்தான்‌. 


யோசு 18:30. மகனாயிம்‌ துவக்கி, 
பாசானின்‌ ராஜாவாகிய ஓகின்‌ முழு 
ராஜ்யமாயிருக்கிற பாசன்‌ முழுவதும்‌, 
பாசானிலுன்ன  யாவிரின்‌ ௪௧ல்‌. 
ஊர்களுமான அறுபது பட்டணங்கள்‌: 
அவர்கள்‌ எல்லைக்குள்வாயிற்று.. 


13:29. மனாசே புத்திரரின்‌ 
கோத்திரத்துக்கும்‌ மோசே. 
வம்சத்துக்குத்தக்கதாகக்‌. 


யோக 18:31. பாதிக்‌ கிலேயாத்தையும்‌, 
பாசனிலே அஸ்தரோத்‌, எத்ரேயி 
என்னும்‌ ஏரு ராஜ்யத்தின்‌ 
பட்டணங்களையும்‌, மனாசேயின்‌. 
குமாரனாகிய மாகீரின்‌ புத்திரர்‌ 
பாதிபேருக்கு அவர்களுடைய 
வம்சங்கனின்‌ படியே கொடுத்தான்‌. 


யோசு 1982. மோசே. 
எரிகோவின்‌ அருகே யோர்தானுக்கு 
அக்கரையிலிருக்கிற. மோவாபின்‌' 
சமனான வெளிகளில்‌ சுதந்தரமாகக்‌ 
கொடுத்தவைகள்‌ இவைகளே. 


ர்‌ 


கிழக்கே. 


பாசான்‌ 
இவர்களுக்‌। சுதந்தரமாகக்‌ 
கொடுக்கப்பட்டது. பாசானின்‌ கர்வாலி 
மரங்களும்‌, பாசானின்‌ எருதுகளும்‌ மிகவும்‌ 
பிர பெற்றது. பாசான்‌ 
பள்ளத்தாக்கிலே ஆடு மாடுகள்‌ ஏராளமாய்‌ 
உள்ளன. காத்‌ புத்திரரின்‌ கோத்திரத்திற்கு 
சுதந்தரமாகக்‌ கொடுக்கப்பட்ட 
வடக்கு பகுதியிலே, மனாசே 
பாதிக்கோத்திரத்திற்கு 
கொடுக்கப்பட்டிருக்கிறது. 

இவர்களுடைய தேசத்தின்‌ எல்லை 
எர்மோன்‌ மலை வரையிலும்‌ போகிறது. 
கீலேயாத்தின்‌ ஒரு பகுதி இவர்களுக்கு: 


ராஜ்யமாகிய 


பட்டணங்களாகும்‌. திஸ்பியனாகிய எலியா. 
திஸ்பியா என்னும்‌ ஊரைச்‌ சேர்ந்தவர்‌. 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இந்த ஊரும்‌ மனாசே புத்திரரின்‌ 
பாதிக்கோத்திரத்திற்கு சுதந்தரமாகக்‌ 
கொடுக்கப்பட்ட தேசத்திலேயே உள்ளது. 
இந்த தேசத்தில்‌ யாவீர்‌ ஒரு முக்கியமான 
ஊராகும்‌. 


இந்த கோத்திரத்தின்‌ எல்லைப்பகுதியில்‌ 
கோராசின்‌ பட்டணம்‌ அமைந்திருக்கிறது. 
இயேசுகிறிஸ்து கோராசினிலே அநேக 
அற்புதங்களை செய்தார்‌. ஆனால்‌ 
கோராசின்‌ பட்டணத்தார்‌ தங்கள்‌ 
பாவங்களுக்கு மனந்திரும்பாமல்‌ 
அழிந்துபோனார்கள்‌. 
மனாசே புத்திரரின்‌ 
பாதிக்கோத்திரத்திற்கு, அவர்களுடைய 
வம்சங்களுக்குத்‌ தக்கதாக கொடுக்கப்பட்ட 
சுதந்தரத்தின்‌ விவரம்‌ வருமாறு: 
1. மனாசே 


புத்திரர்‌ 


தங்கள்‌ 


கொண்டார்கள்‌. 


வம்சங்களுக்குத்‌ தக்கநாகச்‌ சுதந்தரம்‌ 
பெற்‌; 


றுக்‌ 
(யோசு 13:29). 


மனாசே புத்திரருக்குக்‌ கொடுக்கப்பட்ட 
பெயர்‌ அறியப்பட்ட பட்டணங்கள்‌ - 
2 பட்டணங்கள்‌ 


யூ அஸ்தரோத்‌: 

(Ashtaroth) கானான்‌ 
தேசத்தின்‌ பெண்‌ தெய்வமாகிய 
அஸ்தரோத்தின்‌ பெயரில்‌ இந்தப்‌ 
பட்டணம்‌. க்பமபட்டிுச்கிறது 


மனைவி, 

இரவுவெள்ளி 

பாபிலோனிய 
அஸ்தரோத்திலிருந்து வந்தவை. 
(நியா 2; நியா 10:67 
சாமு 7:3 சாமு 12:10; 
சாமு 31:10). பாசானின்‌ 
ராஜாவாகிய ஓகின்‌ தலைநகரம்‌. 
(யோசு 1342,31: யோசு 9:10; 
யோசு 12:4; நியா 1:4). 


a எத்ரேயி ௫௭) ஓக்‌ 
ராஜா தோல்வி அடைந்த இடம்‌. 
(யோசு 131231; யோசு 12:4; 
யோசு 19. எண்‌ 21:33; 





ழ்‌ யனா 
யாய 


3. யாவீரின்‌ 60 பட்டணங்கள்‌. 
(யோசு 13:30). யாவீர்‌ ஆரம்பத்தில்‌ 23 
பட்டணங்களை வைத்திருந்தான்‌. 
நாளா 2:22) அதன்‌ பின்பு, 
பட்டணங்களின்‌ எண்ணிக்கை 30 ஆக 
உயர்ந்தது. (நியா 10:4) இறுதியாக 
யாரின்‌ பட்டணங்கள்‌ 60 ஆமிற்று 
நாளா 2:23). மறுபெயர்‌ 

Gavoth- Jain) 

நியா த 

தத பட்டணங்களும்‌ யோர்தான்‌ 

கிழக்குப்‌ பக்கத்தில்‌ 

ம டத மனாசே 

கோத்திரத்தாருக்கு இது நல்ல 
வளமான சுதந்தரவீதமாகும்‌. 


லேவி கோத்திரத்துக்கு. 
சுதந்தரம்‌ கொடுக்கவில்லை 
யோசு 18:88. 


யோசு 13:38. லேவி கோத்திரத்துக்கு 
மோசே. சுதந்தரம்‌ கொடுக்கவில்லை, 
இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
அவர்களுக்குச்‌ சொல்லியிருக்கிறபாடி, 
அவரே அவர்களுடைய சுதந்தரம்‌. 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மோசே லேவி கோத்திரத்திற்கு 
மாத்திரம்‌ சுதந்தரம்‌ கொடுக்கவில்லை. 
இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
அவர்களுக்குச்‌ சொன்னபடியே, அவருடைய 
தகனபலிகளே அவர்களுடைய சுதந்தரம்‌. 


பின்னும்‌ கர்த்தர்‌ ஆரோனை நோக்கி: 
அவர்களுடைய தேசத்தில்‌ நீ ஒன்றையும்‌ 
குதந்தரித்துக்கொள்ளவேண்டாம்‌, அவர்கள்‌ 
நடுவே உனக்குப்‌ பங்கு உண்டாயிருக்கவும்‌ 
வேண்டாம்‌: இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ நடுவில்‌ 
நானே உன்‌ பங்கும்‌ உன்‌ சுதந்தரமுமாய்‌ 
இருக்கிறேன்‌" (எண்‌ 18:20), 

இஸ்ரவேலின்‌ 
கோத்திரத்தாருக்கும்‌ கொடுக்கப்பட்ட 
சுதந்தரத்திலே, லேவியர்கள்‌ 
குடியிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ இஸ்ரவேலின்‌ 
எல்லா தேசங்களிலும்‌ இருக்கிறார்கள்‌. 
எல்லா... கோத்திரத்தாரும்‌ 
கோத்திரத்தாருக்கு. களம்‌ 
கொண்டு வந்து கொடுக்கிறார்கள்‌. 


கையால்‌ லேவிக்கு அவன்‌ 
சோ பங்கும்‌ சுதந்தரமும்‌ இல்லை; 

தேவனாகிய கர்த்தர்‌ அவனுக்குச்‌ 
ன்ன கர்த்தரே அவனுக்குச்‌ சுதந்தரம்‌" 
(உபா 109) 


எல்லா 


அவர்கள்‌ 
அவர்களுக்குச்‌ 
சவத 
அவர்கள்‌ சுதந்தரம்‌" 


சகோதரருக்குள்ளே 
சுதந்தரமில்லை: கர்த்தர்‌ 
சொல்லியபடியே, அவரே 
(உபா 18:2). 





i FTE 
ETT 


யோசுவாவும்‌ எலெயாசாரும்‌ கானான்‌ 
தேசத்தை சீட்டுப்போட்டு பங்கிடுகிறார்கள்‌ 
(யோசு 1411-5). காலேப்‌ எபிரோனை 
தனக்கு சுதந்தரமாகக்‌. கேட்கிறார்‌. 
சீட்டுப்போடப்படுவதற்கு முன்பாகவே, 
எபிரோன்‌ காலேபுக்கு சுதந்தரமாயிற்று 
(யோசு 14:6-12) யோசுவா காலேபை. 
ஆசீர்வதித்து, எபிரோனை அவருக்கு. 
சுதந்தரமாகக்‌ கொடுக்கிறார்‌ (யோசு 14:13-15). 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ இன்னும்‌ 
கில்காலில்‌. பாளயமிறங்கியிருக்கிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கானான்‌ 
தேசத்திலே. சுதந்தரித்துக்கொண்ட 
தேசங்களை சீட்டுப்போட்டு, 
கோத்திரங்களுக்கு சுதந்தரமாக பங்கிட்ட 
சம்பவம்‌ கில்காலில்‌ நடைபெறுகிறது. 


தேசத்தைப்‌ பங்கிட்டார்கள்‌. 
யோசு 14:1-5 


யோசு 140. 
இஸ்ரவேல்‌ 

சுதந்தரித்துக்கொண்ட தேசங்களை 
ஆசாரியனாகிய எலெயாசாரும்‌, 
நூனின்‌ குமாரனாகிய யோசுவாவும்‌, 
இஸ்ரவேல்‌ புத்திரருடைய 
கோத்திரப்‌ பிதாக்களின்‌ தலைவரும்‌, 
கர்த்தர்‌ மோசேயைக்கொண்டு. 
கட்டளையிட்டபடி. சீட்டுப்போட்டு, 


ஒன்பதரைக்‌. 
ச௬தத்தரமாகப்‌ 


கானான்‌ தேசத்திலே 
புத்திரர்‌ 


யோசு 14:2. 
கோத்திரங்களுக்கும்‌ 
பங்கிட்டார்கள்‌. 


யோக 143. மற்ற இரண்டரைக்‌ 
கோத்திரங்களுக்கும்‌ மோசே: 
யோர்தானுக்கு. அப்புறத்திலே. 
௬தந்தரம்‌ கொடுத்திருத்தான்‌; 
லேவியருக்குமாத்திரம்‌ அவர்கள்‌ 
நடுவே சுதந்தரம்‌ கொடுக்கவில்லை. 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யோசு 
என்னும்‌ 


இரண்டு 


14:4. மனாசே எப்பிராயீம்‌ 

யோசேப்பின்‌ புத்திரர்‌ 

கோத்திரங்களானார்கள்‌;. 
ஆதலால்‌ அவர்கள்‌ லேவியருக்கு 
தேசத்திலே பங்குகொடாமல்‌, 
குடியிருக்கும்படி பட்டணங்களையும்‌, 
அவர்களுடைய ஆடுமாடுகள்‌ முதலான 
சொத்துக்காக வெளிதிலங்களையு 
மாத்திரம்‌ அவர்களுக்குக்‌. 
கொடுத்தார்கள்‌. 


யோசு 145. கர்த்தர்‌ 
கட்டளையிட்டபடி. 
புத்திரர்‌ செய்து, 
பங்கிட்டார்கன்‌. 


மோசேக்குக்‌ 
இஸ்ரவேல்‌ 
தேசத்தைப்‌ 


கானான்‌ தேசத்திலே இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ சுதந்தரித்துக்கொண்ட தேசங்களை 
ஆசாரியனாகிய எலெயாசாரும்‌, நூனின்‌ 
குமாரனாகிய  யோசுவாவும்‌, இஸ்ரவேல்‌ 
புத்திரருடைய கோத்திரப்‌ பிதாக்களின்‌ 
தலைவரும்‌, கர்த்தர்‌ மோசேயைக்கொண்டு 
கட்டளையிட்டபடி சீட்டுப்போட்டு, ஒன்பதரைக்‌ 
கோத்திரங்களுக்கும்‌. சுதந்தரமாகப்‌ 
பங்கிடுகிறார்கள்‌ (யோசு 14112). 


கானான்‌. 
வனாந்தரமுமாக 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
சுதந்தரிக்கவில்லை. 


பாழும்‌, 

ப ுவதற்க. 
கானான்‌ தேசத்தை 
கானான்‌ தேசத்திலே 
புத்திரர்கள்‌ 
அவர்களுடைய 
வீணாய்ப்போய்விடும்‌. 
கானானின்‌ ராஜாக்களை அவர்களுடைய 


தேசங்களிலிருந்து துரத்தியதற்கு 
பிரயோஜனமில்லாமல்‌ போய்விடும்‌. 


முயற்சிகளெல்லாம்‌. 


கையினால்‌ 
கானான்‌ 
சுதந்தரித்துக்கொண்ட 
குடியேறுவது. 
சித்தமாமிருக்கிறது. 
புத்திரர்‌ தங்களுக்கு 


புத்திரர்‌, 
தாங்கள்‌ 
தேசங்களில்‌ 
கர்த்தருடைய 
ஆனாலும்‌ இஸ்வேல்‌ 
ரரியமான தேசத்தை, 


இஸ்ரவேல்‌ 
த்திலே, 


சொந்தமாக 
தங்களுக்கு 
பட்டணங்களில்‌ குடியேறும்‌ 
கூடாது. இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ 
கோத்திரத்தாருக்கு கர்த்தர்‌ எந்தெந்த 
தேசத்தை நியமித்திருக்கிறாரோ, அந்தந்த 
தேசத்திலே. அந்தந்த கோத்திரத்தார்‌ 
குடியேறவேண்டும்‌. 


தங்களுக்கு 
சுதந்தரித்தக்கொள்ளக்கூடாது. 
பிடித்தமான 





ழி ரா 
ஈயா 


கானான்‌ தேசத்திலே. இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ சுதந்தரித்துக்கொண்ட 
தேசங்களை, இஸ்ரவேல்‌ புத்திரருடைய 
கோத்திரங்களுக்கு. எப்படி 
பங்கிட்டுக்கொடுக்கவேண்டுமென்று கர்த்தர்‌ 
மோசேக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 


கட்டளையின்‌ பிரகாரம்‌, 


கர்த்தர்‌ மோசேயை 
இவர்களுடைய பேர்களின்‌ 
தக்கதாய்‌ தேசம்‌ 
சுதந்தரமாகப்‌ பங்கிடப்பட 
அநேகம்பேருக்கு அதிக. 
கொஞ்சம்பேருக்குக்‌ கொஞ்ச சுதந்தரமும்‌. 
கொடுப்பாயாக; அவர்களில்‌ எண்ணப்பட்ட 
இலக்கத்திற்குத்‌ தக்கதாக 
அவரவர்களுக்குச்‌ சுதந்தரம்‌ 
'கொடுக்கப்படவேண்டும்‌" (எண்‌ 26:52-54. 


“ஆனாலும்‌ சீட்டுப்போட்டு, தேசத்தைப்‌ 
பங்கிடவேண்டும்‌; ப்ட்‌ பிதாக்களுடைய 
கோத்திரங்களுக்குரிய நாமங்களின்படியே 
சுதந்தரித்துக்கொள்ளக்கடவர்கள்‌. அநேகம்‌ 
பேர்களாயினும்‌ கொஞ்சம்‌ பேர்களாமினும்‌ 
சீட்டு த்‌ அவரவர்களுடைய 
சுதந்தரங்கள்‌ டப்பட வேண்டும்‌ 


என்றார்‌" (எண்‌ க 56). 


கானான்‌ 
னான்‌ 
யோசுவாவும்‌, 
பத்திரருடைய 
தலைவரும்‌ 


கோத்திரங்களுக்கு 
தேசத்தை சுதந்தரமாக 
வேலையை எலெயாசாரும்‌, 
இஸ்ரவேல்‌ 
கோத்திரப்பிதாக்களின்‌ 
தலைமைப்பொறுப்பேற்று நிறைவேற்று. 
கிறார்கள்‌. எலெயாசார்‌ என்பவர்‌ 
இக்காலத்திலே இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
த்‌ க 


ன்பதரைக்‌ ்‌ 
எங்வக கோத்திரத்திற்கும்‌ 
மொத்தம்‌ 


போக்மக்கொண்டு 
ஒன்பதரைக்‌ 

கானான்‌ தேசத்தை 
பங்கிடுகிறார்கள்‌. 


கோத்திரங்களுக்கு 
சுதந்தரமாகப்‌ 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


தேசத்தை 
கொடுக்கிறவர்களை 
நியமனம்பண்ணுகிறார்‌. 
உங்களுக்கு 
பங்கிட்டுக்கொடுக்கும்‌. 


நாமங்களாவன: 
எலெயாசாரும்‌, 

யோசுவாவுமே. அன்றியும்‌ 
பங்கிடும்படி 

கோத்திரத்தில்‌ ஒவ்வொருதலைவனையும்‌ 
தெரிந்துகொள்ளுங்கள்‌" (எண்‌ 3476-18) 
என்று சொன்னார்‌. 


இஸ்ரவேல்‌. புத்திரருடைய 
கோத்திரப்பிதாக்களின்‌ தலைவர்களுடைய 
பெயரும்‌ வேதாகமத்தில்‌ 


கர்த்தரே 


கர்த்தர்‌ மோசேயை நோக்கி: 


சொல்லப்பட்டிருக்கிறது. 


“அந்த மனிதருடைய நாமங்களாவன: 
பூதா.“ கோத்திரத்தக்கு எப்புள்னேயின்‌ 
குமாரனாகிய  காலேபும்‌, சிமியோன்‌ 
புத்திரரின்‌ கோத்திரத்துக்கு அம்மியூதின்‌ 
குமாரனாகிய சாமுவேலும்‌, பென்யமீன்‌ 
கோத்திரத்துக்குக்‌ 'கிஸ்லோனின்‌ 
குமாரனாகிய எல்தாதும்‌தாண்புத்திரரின்‌ 
கோத்திரத்துக்கு யொக்லிமின்‌ குமாரனாகிய 
புக்கி என்னும்‌ பிரபுவும்‌, யோசேப்பின்‌ 
குமாரனாகிய மனாசே புத்திரரின்‌ 
கோத்திரத்துக்கு எபோதின்‌ குமாரனாகிய 
அன்னியேல்‌: என்னும்‌ பிரபுவும்‌, 
எப்பிராயீம்‌ புத்திரரின்‌ கோத்திரத்தக்கர்‌ 
சிப்தானின்‌ குமாரனாகிய கே 
என்னும்‌ பிரபுவும்‌ செபுலோன்‌ பத்திரின்‌ 
கோத்திரத்துக்குப்‌ பர்னாகின்‌ குமாரனாகிய 
எலிசாப்பான்‌ 

இசக்கார்‌ 

ஆசானின்‌ 

என்னும்‌ பிரபுவும்‌, ஆசேர்‌ 
கோத்திரத்துக்குச்‌ 

குமாரனாகிய அகியூத்‌ என்னும்‌ பிரபுவும்‌, 
நப்தலி  புத்திரரின்‌ கோத்திரத்துக்கு 
அம்மியூதின்‌ குமாரனாகிய பெதாக்கேல்‌ 
என்னும்‌ பிரபுவுமே என்றார்‌. 
கானான்‌. தேசத்திலே இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்குச்‌ சுதந்தரங்களைப்‌ 
பங்கிட்டுக்‌ கொடுக்கிறதற்குக்‌ கர்த்தர்‌ 
கட்டளையிட்டவர்கள்‌ இவர்களே" 
(எண்‌ 34:19-29). 





i= THE 
TT 


சுதந்தரமாகப்‌ 
லேவி கோத்திரத்திற்கு 
கொடுக்கப்படலில்லை. யோசேப்பு 
கோத்திரங்களாகயிருக்கிறார்‌. 
இரண்டு குமாரரான 
எப்பிராயீழும்‌ 
'கோத்திரங்களாயிருக்கிறார்கள்‌. 
இரண்டு குமாரர்களையும்‌ 
தத்தெடுத்துக்கொள்கிறார்‌. 
எப்பிராயீம்‌ என்னும்‌ யோசேப்பின்‌ 
இரண்டு 
(யோசு 14:4). 


தேவி கோத்திரத்தாரக்கு தேத்த 
பங்கு கொடுக்காவிட்டாலும்‌, ஸ்ரவேல்‌ 
ண ராக கை னன்‌ 
கோத்திரங்களுக்கு சுதந்தரமாக 
பங்கிடுகிறார்கள்‌. 


க்குமாத்திரம்‌ அவர்கள்‌ நடுவே 
சுதந்தரம்‌ கொடுக்கவில்லை. அவர்கள்‌ 
லேலியருக்கு தேசத்திலே பங்குகொடாமல்‌, 
குடியிருக்கும்படி பட்டணங்களையும்‌, 
அவர்களுடைய டுமாடுகள்‌ முதலான 
சொத்துக்காக வெளிநிலங்களையுமாத்திரம்‌ 
அவர்களுக்குக்‌ கொடுக்கிறார்கள்‌ 
(யோசு 14:3,4). 


யோசேப்பின்‌: 
யாக்கோபு 
மனாசே 
புத்திரர்‌ 


கோத்திரங்களானார்கள்‌" 


கானான்‌ தேசத்திலே இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ சுதந்தரித்துக்கொண்ட தேசங்களை, 
சீட்டுப்போட்டு, ஒன்பதரைக்‌ 
கோத்திரங்களுக்கு சுதந்தரமாகம்‌ 
பங்கிடுகிறார்கள்‌. 

கோத்திரங்களுக்கும்‌, 

யோர்தானுக்கு அப்புறத்திலே 

சுதந்தரம்‌ கொடுத்திருக்கிறார்‌ (யோசு 14:3). 


இவ்வாறாக, கர்த்தர்‌ மோசேக்குக்‌ 
கட்டளையிட்டபடி இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ செய்து. 
தேசத்தைப்‌ பங்கிடுகிறார்கள்‌ (யோசு 14:5). 


கானான்‌... தேசத்தை சீட்டுப்போட்டு 
பங்கிடவேண்டுமென்று கர்த்தர்‌ 
மோசேக்கு கட்டளைகொடுத்திருக்கிறார்‌. 

“சீட்டு மடியிலே போடப்படும்‌; 
காரியசித்தியோ கர்த்தரால்‌ வரும்‌” 
(நீதி 16:33) 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கானான்‌ தேசத்தை, ஒவ்வொரு 
கோத்திரத்திற்கும்‌, அவர்களுக்கு 
பிரியமானபடி பிரித்துக்கொடுப்பது என்பது 
இயலாத காரியம்‌. எல்லோரையும்‌ 
சமமாக திருப்திபடுத்த முடியாது. அவர்கள்‌ 
எதிர்பார்த்த தேசம்‌ அவர்களுக்கு 
கிடைக்காமல்‌ போகலாம்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
தெய்வீக ஞானத்தினால்‌, கானான்‌ 
தேசத்தை, ஒவ்வொரு கோத்திரத்திற்கும்‌, 
சீட்டுப்போட்டு, பிரித்துக்கொடுக்கும்படி 
குட்டளையிடுகிறார்‌. கர்த்தருடைய 
கட்டளைக்கு இஸ்ரலேல்‌ புத்திரர்‌ எல்லோரும்‌ 
கீழ்ப்படிகிறார்கள்‌. 


காலேப்‌ 
யோசு 14:6-15 


யோசு 14:6. அப்பொழுது யூதாவின்‌: 

புத்திரர்‌. கில்காலிலே 
யோசுவாவினிடத்தில்‌ வந்தார்கள்‌; 
கேனாசியனான எப்புன்னேயின்‌' 
குமாரனாகிய காலேப்‌ அவனை நோக்கி: 
காதஸ்பர்னெயாவிலே கர்த்தர்‌ 
என்னைக்குறித்தும்‌ உம்மைக்குறித்தும்‌ 
தேவனுடைய மனுஷணாகிய 
மோசேயோடே சொன்ன வார்த்தையை 


நீர்‌ அறிவீர்‌. 


யோசு 14:7. தேசத்தை வேவுபார்க்கக்‌ 
கர்த்தரின்‌ தாசனாகிய மோசே. 
என்னைக்‌ காதேஸ்பர்னெயாவிலிருந்தூ, 
அனுப்புகிறயோது, எனக்கு நாற்பது 
வயதாயிருந்தது; என்‌ 
இருதயத்திலுன்னபடியே அவருக்கு 
மறுசெய்தி கொண்டுவந்தேன்‌. 


யோசு 14:8. ஆனாலும்‌ 
என்ணோடேகூட வந்த என்‌ சகோதரர்‌ 
ஜனத்தின்‌ இருதயத்தைக்‌ 
கரையப்பண்ணினார்கள்‌;; நானோ 
என்தேவனாகிய கர்த்தரை 
உத்தமமாய்ப்‌ பின்பற்றினேன்‌.. 


யோக 14:9. அத்நானிலே மோசே: நீ 
என்‌ தேவனாகிய கர்த்தரை 
உத்தமமாய்ப்‌ பின்பற்றினபடியினால்‌, 
உன்‌ கால்‌ மிதித்த தேசம்‌ 
உனக்கும்‌ உன்‌ பின்னைகளுக்கும்‌. 
என்றைக்கும்‌ சுதந்தரமாயிருக்கக்கட வது 
என்று சொல்லி ஆணையிட்டார்‌. 





f= FTE 
TT 


யோசு 14:10. 
கர்த்தர்‌ 
உயிரோடே 


இப்போதும்‌, இதேர, 
சொன்னபடியே என்னை 

காத்தார்‌; இஸ்ரவேலர்‌ 
வனாந்தரத்தில்‌ சஞ்சரிக்கையில்‌, 
கர்த்தர்‌ அத்த வார்த்தையை 
மோசேயோடே சொல்லி இப்போது 
நாற்பத்தைத்து வருஷமாயிற்று; இதோ, 

லூ நான்‌ எண்பத்தைந்து: 
வயதுன்னவன்‌. 


யோசு 14411. மோசே என்னை 
அனுப்புகிற நானில்‌, எனக்கு இருத்த 
அந்தப்‌ பெலன்‌ இத்நான்வரைக்கும்‌. 
எனக்கு இருக்கிறது; யுத்தத்திற்குப்‌ 
போக்கும்‌ வரத்துமாயிருக்கிறதற்கு. 
அப்போது எனக்கு இருத்த பெலன்‌ 
இப்போதும்‌ எனக்கு இருக்கிறது. 


யோசு 1442. ஆகையால்‌ கர்த்தர்‌ 
அந்நானிலே சொன்ன இத்த 
மலைநாட்டை எனக்குத்‌ தாரும்‌; அங்கே. 
ஏனாக்கியரும்‌, அரணிப்பான பெரிய 
பட்டணங்களும்‌ உண்டென்று தீர்‌ 
அந்நானிலே கேன்விப்பட்டீரே; கர்த்தர்‌ 
என்னோடிருப்பாரானால்‌, கர்த்தர்‌ 
சொன்னபடி, அவர்களைத்‌ 
துரத்திவிடுவேன்‌ என்றான்‌. 


யோசு 14:18. அப்பொழுது யோசுவா 
எப்புன்னேயின்‌ குமாரனாகிய காலேயை 
ஆசீர்வதித்து, எபிரோனை அவனுக்குச்‌. 
சுதந்தரமாகக்‌ கொடுத்தான்‌. 


யோசு 14:14. ஆதலால்‌ கேனாசியனான 
எப்புன்னேயின்‌ குமாரனாகிய காலேப்‌ 
இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தரை 
உத்தமமாய்ப்‌ பின்பற்றின படியினால்‌, 
இத்நான்மட்டும்‌ இருக்கிறபடி, 
எபிரோன்‌ அவனுக்குச்‌ சுதந்தரமாயிற்று. 


யோசு 14:15. முன்னே எபிரோனுக்குச்‌. 
கீரியாத்‌ அர்பா என்று பேமிருந்தது; 
அர்பா என்பவன்‌ ஏனாக்கியருக்குன்னே 
பெரிய மனுஷனாயிருத்தான்‌; யுத்தம்‌ 
ஓய்ந்ததினால்‌ தேசம்‌ 
அமைதலாயிருந்தது.. 

இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ எல்லோரும்‌ 
கில்காலிலே கூடிவந்திருக்கிறார்கள்‌. 
ஆசாரியனாகிய எலெயாசாரும்‌, 
நூனின்‌ குமாரனாகிய யோசுவாவம்‌, 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


இஸ்ரவேல்‌. 
கோத்திரப்பிதாக்களின்‌ 
ர்களும்‌, கானான்‌ 
சீட்டுப்போட்டு 
ஆயத்தமாயிருக்கிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌. புத்திரர்‌ கானான்‌ 
தேசத்திலே சுதந்தரித்துக்கொண்ட 
தேசங்களை, ஒன்பதரைக்‌ கோத்திரங்களுக்கு 
சுதந்தரமாக. பங்கிடுவதற்கு முன்பாக, 
காலேபுக்கு சுதந்தரம்‌ கொடுக்கப்படுகிறது. 
சீட்டுப்போடுவதற்கு 
ஆய்வாக கு. 
யூதாவின்‌ 
கூட்டிக்கொண்டு யோசுவாவினிடத்தில்‌: 
வருகிறார்‌. 


காலேப்‌ கேனாசியனான எப்புன்னேயின்‌ 
குமாரன்‌. இஸ்ரவேலின்‌ 
பாளயத்திலிருக்கிறவர்களில்‌ காலேபே வயது 
முதிர்ந்தவர்‌. அங்கே  கூடியிருக்கிற 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ எல்லோரையும்விட, 
காலேப்‌ இருபது வயது மூத்தவர்‌. காலேபுக்கு 
நாற்பது வயதானபோது, இருபது வயதிற்கு 
மேற்பட்ட இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ எல்லோரும்‌, 
வனாந்தரத்திலே மடிந்துபோனார்கள்‌. 
அவர்களில்‌, காலேபும்‌ யோசுவாவும்‌ 
மாத்திரமே, இந்நாள்‌ வரையிலும்‌ 
உயிரோடிருக்கிறார்கள்‌. 

கானான்‌ தேசத்தை 
பங்கிடும்போது, 
சலுகை காண்பிக்கப்படுகிறது. யோசுவா 
காலேபின்‌ முதிர்ந்த வயதிற்கு மதிப்பு 
கொடுக்கிறார்‌. தனக்கு வயதானாலும்‌ 
காலேபு யோசுவாவை 
அதிகாரம்பண்ணவில்லை. தன்னுடைய 
மனதின்‌ விருப்பத்தை அவர்‌ யோசுவாவிடம்‌. 
விண்ணப்பமாகச்‌ சொல்லுகிறார்‌. “கர்த்தர்‌ 
அந்நாளிலே சொன்ன இந்த மலை 
நாட்டை எனக்குத்‌ தாரும்‌" (யோசு 1412) 
என்று காலேப்‌ யோசுவாவிடம்‌ 
விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 


.... சுதந்தரமாகப்‌ 
காலேபுக்கு விசேஷித்த 


கானான்‌ தேசத்தை சீட்டுப்போட்டு 
பங்கிடும்போது, அவர்கள்‌ இந்த மலை 
நாட்டுக்கும்‌ சீட்டுப்போட்டு அதை யாருக்கும்‌ 
கொடுத்துவிடக்கூடாது. அந்த மலை. 
நாட்டுக்கு சீட்டுப்போடாமலேயே, அதைத்‌ 
தனக்கு கொடுக்கவேண்டும்‌ என்று காலேப்‌ 
யோசுவாவிடம்‌ விண்ணப்பமாகக்‌ கேட்கிறார்‌. 





i= FTE 
TT 


கடந்தகாலங்களில்‌ 
சம்பவங்களையெல்லாம்‌. 

நினைவுபடுத்துகிறார்‌. காலேப்‌ யோசுவாவிடம்‌, 
“காதஸ்பர்னெயாவிலே கர்த்தர்‌ 
என்னைக்குறித்தும்‌ உம்மைக்குறித்தும்‌ 
தேவனுடைய மனுஷனாகிய மோசேயோடே 
சொன்ன வார்த்தையை நீர்‌ அறிவீர்‌” 
(யோசு 14:6) என்று சொல்லுகிறார்‌. 


காலேப்‌ யோசுவாவிடம்‌ 
அவர்‌ 
புத்திரரில்‌ 


தனியாக 
தன்னோடேகூட 
சில. 


யோசுவாவினிடத்திற்கு. 
இவர்கள்‌ 
பிரபுக்களாகவும்‌, 
இருக்கிறார்கள்‌. 
விண்ணப்பத்தை 
தன்னோடுகூட 
பிரபலஸ்தர்களையும்‌ 
வருகிறார்‌. 


காலேப்‌ யோசுவாவிடம்‌ 
விண்ணப்பத்தையும்‌, தன்னை 
சொல்லும்போது. 
எல்லாவற்றையும்‌ 
யோசுவாவுக்கு. 

சொல்லும்‌ வார்த்தைகளை உண்மையென்று 
நிரூபிக்க, அவர்‌ யாரையும்‌ சாட்சிக்கு 
அழைத்துக்கொண்டு வரவேண்டியதில்லை. 
காலேப்‌ சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும்‌ 
உண்மையானது என்பதை யோசுவா 
அறிந்திருக்கிறார்‌. 


மோசேயின்‌ காலத்திலே, இஸ்ரவேல்‌ 


புத்திரர்‌ கானான்‌ தேசத்தை 
வேவுபார்க்கப்போனார்கள்‌. மோசே 


பன்னிரண்டு வேவுகாரர்களை அனுப்பினார்‌. 
அவர்களில்‌ காலேபும்‌ ஒருவர்‌. யோசுவாவும்‌ 
ஒருவர்‌. கானான்‌ தேசத்தை 
வேவுபார்க்கப்போனபோது, தனக்கு ஏற்பட்ட 
அனுபவங்களை, காலேப்‌ இங்கு 
மறுபடியுமாய்‌ நினைவுபடுத்தி சொல்லுகிறார்‌. 
“தேசத்தை வேவுபார்க்கக்‌ கர்த்தரின்‌ 
தாசனாகிய மோசே என்னைக்‌ 
காதேஸ்பர்னெயாவிலிருந்து அனுப்புகிறபோது, 
எனக்கு நாற்பது ்‌ 


தலைவர்களாகவும்‌: 
காலேப்‌ தன்னுடைய 
தனியாகச்‌ சொல்லாமல்‌, 


முக்கியமான 
அழைத்துக்கொண்டு 


தன்னுடைய 
குறித்து, 


இருதயத்தி, 
அவருக்கு மறுசெய்தி கொண்டுவந்தேன்‌. 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆனாலும்‌ என்னோடேகூட 
சகோதரர்‌ ஜனத்தின்‌ 
கரையப்பண்ணினார்கள்‌:: 
என்தேவனாகிய கர்த்தரை 
பின்பற்றினேன்‌” (யோசு 
காலேப்‌ சொல்லுகிறார்‌. 


வந்த என்‌ 
இருதயத்தைக்‌ 
நானோ 
உத்தமமாய்ப்‌ 
14:78) என்று 


காலேப்‌ தன்னுடைய மனச்சாட்சிக்கு, 
உண்மையுள்ளவராயிருக்கிறார்‌. ஆகையினால்‌ 
கானான்‌ தேசத்தை வேவுபார்த்துவிட்டு, 
காலேப்‌  மோசேயினிடத்தில்‌ திரும்பி 

ந்‌ தன்னுடைய 


மறுசெய்தி கொண்டு வந்தார்‌. 

தன்னுடைய இருதயத்திலுள்ளதை 
மறைக்கவில்லை. அவர்‌ 
மாய்மாலம்பண்ணவுமில்லை. 


அப்பொழுது காலேப்‌ மோசேக்கு 
முன்பாக ஜனங்களை அமர்த்தி: நாம்‌ உடனே 
போய்‌ அதைச்‌ சுதந்தரித்துக்கொள்வோம்‌; 
நாம்‌ அதை எளிதாய்‌ ஜெயித்துக்கொள்ளலாம்‌ 
என்றார்‌” (எண்‌ 13:30). 


"இஸ்ரவேல்‌. புத்திரரின்‌ சமஸ்த 

ம நாங்கள்‌ போய்ச்‌ 

சோதித்த தேசம்‌ மகா நல்ல 

ர்‌ நம்மேல்‌ பிரியமாயிருந்தால்‌, 

அந்தத்‌ தேசத்திலே நம்மைக்‌ கொண்டுபோய்‌, 

பாலும்‌ தேனும்‌ ஓடுகிற அந்தத்‌ 

தேசத்தை நமக்குக்‌ கொடுப்பார்‌. 

கர்த்தருக்கு விரோதமாகமாத்திரம்‌. 

கலகம்பண்ணாதிருங்கள்‌: அந்த தேசத்தின்‌ 

ங்களுக்‌ நீங்கள்‌ பயப்பட 

அவர்கள்‌ நமக்கு 

அவர்களைக்‌ காத்த நிழல்‌ 

விலகிப்போயிற்று. 

இருக்கிறார்‌; 

பயப்படவேண்டியதில்லை. 

என்றார்கள்‌" (எண்‌ 14:7-9). 

யோசுவாவை பிரியப்படுத்த வேண்டும்‌ 

என்பது காலேபின்‌ விருப்பமல்ல. அல்லது 

ஜனங்களை அமைதிப்படுத்த வேண்டும்‌. 

என்பதற்காக காலேப்‌ எதையும்‌. 

சொல்லவில்லை. அவர்‌ தன்னுடைய 

இருதயத்திலுள்‌ எபடியே எல்லோருக்கும்‌ 

முன்பாகப்‌ பேசுகிறார்‌. காலேபின்‌ 

மனச்சாட்சியும்‌, அவருடைய வாயின்‌ 

வார்த்தைகளும்‌ ஒன்றுபோலிருக்கிறது. 
அவரிடத்தில்‌ முரண்பாடு இல்லை. 





i THE 
TT 


காலேபோடு வேவுரார்க்கப்‌ 
போனவர்களில்‌, யோசுவாவைத்‌ தவிர, மற்ற 
பத்துப்பேரும்‌ அவிசுவாசமான 
வார்த்தைகளைச்‌ சொன்னார்கள்‌. அவர்கள்‌ 
காலேபு சொன்ன செய்திக்கு முரண்பட்டு 
பேசினார்கள்‌. ஆனால்‌ காலேபோ 
கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை உறுதியாய்‌ 
நம்புகிறார்‌. தனக்கு விரோதமாக அநேகர்‌ 
பேசினாலும்‌, காலேபு அவர்களுக்கு மத்தியில்‌, 
கர்த்தரையும்‌. அவருடைய 
வாக்குத்தத்தத்தையும்‌ மகிமைப்படுத்துகிறார்‌. 

காலேப்‌ தன்னுடைய தேவனாகிய 
கர்த்தரை உத்தமமாய்ப்‌ பின்பற்றினார்‌. 
(யோசு 14:8), ஆகையினால்‌ அவர்‌ 
இப்போது, இங்கே பேசுகிற காரியங்களை, 
தன்னுடைய சுயவிளம்பரத்திற்காகவோ, 
சுயமகிமைக்காகவோ பேசவில்லை. காலேப்‌ 
வீணான பெருமையைத்‌ தேடிப்போகவில்லை. 
கர்த்தருடைய ஆவியானவர்‌ காலேபின்‌ 
வார்த்தைகளுக்கு சாட்சி சொல்லுகிறார்‌. 

காலேபைப்போலவே விசுவாசிகளாகிய 
நாமும்‌, கர்த்தருடைய மகிமையை சாட்சியாய்‌. 
அறிவிக்கவேண்டும்‌. கர்த்தருடைய பரிசுத்த 
ஆவியானவர்‌ நம்முடைய வார்த்தைகளுக்கு 
சாட்சி சொல்லவேண்டும்‌. விசுவாசிகளாகிய 
நாம்‌ கர்த்தருடைய சமுகத்திலே மிகுந்த 
பணிவுள்ளவர்களாயிருந்து. கர்த்தருக்கு 
நன்றிசொல்லி, அவரைக்‌ கனம்பண்ணி, 
கர்த்தர்‌ நமக்கு செய்த நன்மைகளை. 
மற்றவர்களுக்கு சாட்சியாய்‌ 
அறிவிக்கவேண்டும்‌. மற்றவர்களுடைய 
ஆத்துமாக்களுக்கு பிரயோஜனமான 
ஆசீர்வாதமான வார்த்தைகளை 
பயபக்தியோடு பேசவேண்டும்‌. 


காலேப்‌ கானான்‌ 


வேவுபார்த்துவிட்டு திரும்பி 


தேசத்தை 
வந்தபோது, 
யோசுவாவைத்‌ தவிர அவரோடே கூட வந்த 
மற்ற வேவுகாரர்கள்‌ ஜனத்தின்‌ இருதயத்தைக்‌ 


கரையப்பண்ணினார்கள்‌. 
அவிசுவாசமான வார்த்தைகளைச்‌ 
சொன்னார்கள்‌. அவிசுவாசிகள்‌ அதிக 
எண்ணிக்கையிலிருந்தாலும்‌, காலேப்‌ 
தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய்ப்‌ 
பின்பற்றினார்‌. 

காலேப்‌, இஸ்ரவேல்‌ புத்திரரோடுகூட, 


பிரயாணம்பண்ணினார்‌. 


அவர்கள்‌ 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பிரயாணம்‌. 
சரீர 


மிகவும்‌ 
களைப்பும்‌, 
வியாதிகளும்‌ 
ஆனாலும்‌ கர்த்தர்‌, 
து வார்த்தையின்‌ பிரகாரமாக, 
காலேபை உயிரோடே காத்துக்கொண்டார்‌. 


வனாந்தர. 
கடினமாயிருந்தது. 
நாசமோசங்களும்‌, 
உண்டாயிற்று. 


கர்த்தர்‌. தனக்கு. 
நன்மைகளைப்பற்றி காலேப்‌ 
சாட்சியாகச்‌ சொல்லுகிறார்‌. 
ர்த்தர்‌ சொன்னபடியே 


நாற்பத்தைந்து 
வருஷமாயிற்று: இதோ, இன்று நான்‌ 
எண்பத்தைந்து வயதுள்ளவன்‌" 
(யோசு 14:10) என்று காலேப்‌ சொல்லுகிறார்‌. 
வனாந்தரத்தில்‌ பிரயாணம்‌ 
செய்தவர்களில்‌ காலேபையும்‌ யோசுவாலையும்‌ 
தவிர. மற்றவர்கள்‌ எல்லோருமே 
மரித்துப்போனார்கள்‌. ஆனால்‌, காலேபோ 
தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய்‌ 
பின்பற்றினார்‌. கர்த்தர்‌ காலேபை உயிரோடே 
காத்துக்கொண்டார்‌. காலேப்‌ இந்த 
சாட்சியை சொல்லும்போது, அவர்‌ 
நன்றியுள்ள இருதயத்தோடு பேசுகிறார்‌ 


காலேப்‌ வனாந்தரத்திலே முப்பத்தெட்டு 
வருஷங்களாக பிரயாணம்பண்ணினார்‌. 
வனாந்தரத்தின்‌ பாதையிலே. இஸ்ரவேல்‌. 
புத்திரர்‌ மத்தியில்‌: கொள்ளைநோய்‌ 
உண்டாயிற்று. அதன்பின்பு இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ எல்லோரும்‌ கானான்‌ தேசத்திற்குள்‌ 
பிரவேசித்தபோது, காலேபும்‌ 
அவர்களோடுகூட வந்திருக்கிறார்‌. கடந்த 
ஏழுவருஷ காலங்களாக, இஸ்ரலேல்‌ புத்திரர்‌ 
கானான்‌ தேசத்தாரோடு யுத்தம்‌ 
செய்திருக்கிறார்கள்‌. காலேபும்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரரோடு கூட சேர்ந்து, கானானியரோடு. 
யுத்தம்பண்ணியிருக்கிறார்‌. 

த்தத்தில்‌ உயிர்ச்சேதமுண்டாகும்‌. 
கர்த்தரோ காலேபை வ்‌ 
கிருபையினாலே 
காத்துக்கொண்டார்‌. 

நாள்‌ 


காத்துக்கொண்டார்‌. 





i= FTE 
TT 


கர்த்தர்‌ 
காத்துக்கொண்டதுபோல, 
உயிரோடே காத்துக்கொள்ள விரும்புகிறார்‌. 
நாமும்‌ காலேடைப்போல, 

உத்தமமாய்ப்‌ பின்பற்றவேண்டும்‌. 
பிரபஞ்சத்தில்‌ நம்முடைய 
நித்திமமானதல்ல. “பரலோகமே நாம்‌ 
நித்தியகாலமாய்‌ ஜீவிக்கப்போகிற ஸ்தலம்‌. 
நாம்‌ இந்தப்‌ பூமியில்‌ ஜீவனோடிருக்கும்‌. 
காலம்‌ வரையிலும்‌, கர்த்தருடைய 
கிருபையும்‌, பாதுகாப்பும்‌, பராமரிப்பும்‌ 
நமக்குத்‌ தேவை. கர்த்தர்‌ நமக்கு நியமித்து. 


காலேனைக்‌. 
நம்மையும்‌ 


பொறுமையோடு. ரும்‌ 


காலேப்‌ கானான்‌ தேசத்தை 
வேவுபார்க்க போனபோது அவருக்கு நாற்பது 
வயதாயிருந்தது. இப்போது காலேபுக்கு: 


எண்பத்தைந்து வயதாயிற்று. நாற்பத்தைந்து 


உத்தமமாய்ப்‌ பின்பற்றினபடியினால்‌, 
கால்‌ மிதித்த தேசம்‌ உனக்கும்‌ உன்‌ 
பிள்ளைகளுக்கும்‌ என்றைக்கும்‌ 
சுதந்தரமாயிருக்கக்கடவது' (யோக 1429) 
என்று சொல்லி ஆணையிட்டார்‌. 


கர்த்தர்‌ காலேபை உமிரோடே காத்தது 
மாத்திரமல்ல, அவருக்கு சரீர பெலத்தையும்‌, 
ஆரோக்கியத்தையும்‌ கொடுத்திருக்கிறார்‌. 
காலேப்‌ தன்னுடைய சரீர பெலத்தைப்பற்றியும்‌ 
இவ்வாறு சாட்சியாய்ச்‌ சொல்லுகிறார்‌. 

மோசே என்னை 
எனக்கு இருந்த 
த்தது 


ற நாளில்‌, 
அந்தப்‌ பெலன்‌ 
எனக்கு இருக்கிறது: 

போக்கும்‌ 
தகன அப்போது எனககு 
இருந்த பெலன்‌ இப்போதும்‌ எனக்கு 
இருக்கிறது” (யோசு 1441) என்று, 
காலேப்‌ சொல்லுகிறார்‌. 


காலேப்‌ இப்போது 
வயதுள்ளவராயிருந்தாலும்‌, 
வயதுள்ளவராயிருந்தபோது, அவருக்கு 
இருந்த பெலன்‌, இப்போது அவருடைய 
எண்பத்தைந்து வயதாகிலும்‌ இருக்கிறது. 
இது கர்த்தருடைய ஆசீர்வாதம்‌. 
கர்த்தர்‌ காலேபுக்கு சொன்ன தம்முடைய 
வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிறார்‌. 
கர்த்தர்‌ காலேபுக்கு ஆயுகுகாலத்தைக்‌ 
கூட்டிக்கொடுப்பதாக வாக்குப்பண்ணினார்‌. 


எண்பத்தைந்து 
அவர்‌ நாற்பது 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


ஆனாலும்‌ சாத்த 
வாக்குப்பண்ணியதைவிய 
அதிகமாகவே கொடுக்கிறார்‌ நீடித்த 

ஆயுசோடு, நல்ல ஆரோக்கியத்தையும்‌, 
னாம்‌ கொடுக்கிறார்‌. 


காலேபுக்கு 


ஜீவியத்தைப்போலவே, 
 ஜீவியமும்‌ கர்த்தரால்‌ 


சொக்கிய 
ர்ந்ததே 
கர்த்தருடைய 


பெலன்‌ 
ஆசீர்வாதமான 
கிருபையினால்‌, 
ஆசீர்வாதங்களும்‌ 
அப்போதுதான்‌. 
ஆறுதலும்‌, 
'சந்தோஷமாயும்‌, ஆசிர்வாதமாயும்‌ இருக்கும்‌. 


மோசே, கர்த்தருடைய நாமத்தினாலே, 
காலேபுக்கு சீர்வாதமான 
வாக்குத்தத்தத்தைக்‌ கொடுக்கிறார்‌. இந்த 
மலைநாடு காலேபுக்கு சுதந்தரமாயிருக்கும்‌ 
என்று மோசே சொன்னார்‌. 


என்‌ 


பின்பற்றினபடியினால்‌, உன்‌ கால்‌ மிதித்த 
தேசம்‌ உனக்கும்‌ உன்‌ பிள்ளைகளுக்கும்‌. 
என்றைக்கும்‌ சுதந்தரமாயிருக்கக்கடவது" 
(யோசு 149) என்று காலேபுக்கு சொல்லி 
ஆணையிடுகிறார்‌. 


மோசே அனுப்பின  வேவுகாரர்கள்‌ 
இந்த மலை நாட்டிற்குப்போனார்கள்‌. அங்கே. 
ஏனாக்கியரின்‌ புத்திரரைப்‌ பார்த்தார்கள்‌. 
அவர்கள்‌ இராட்சதர்கள்‌. வேவுகாரர்களில்‌, 
யோசுவாவையும்‌  காலேடையும்‌ தவிர, 
மற்றவர்கள்‌, ஏனோக்கியரின்‌ இராட்சத 
உருவங்களைப்‌ பார்த்து பயந்தார்கள்‌. 


ரோன்மட்டும்‌. 

ஏனாக்கின்‌ 
குமாரராகிய அகீமானும்‌ சேசாயும்‌ தல்மாயும்‌ 
இருந்தார்கள்‌” “அங்கே இராட்சதப்‌ 
பிறவியான  ஏனாக்கின்‌ குமாரராகிய 
இராட்சதரையும்‌ கண்டோம்‌; நாங்கள்‌ எங்கள்‌ 
பார்வைக்கு வெட்டுக்கிளிகளைப்போல்‌. 
இருந்தோம்‌. அவர்கள்‌ பார்வைக்கும்‌, 
அப்படியே இருந்தோம்‌ என்று சொல்லி, 
இப்படி ள்‌ 


பரம்பச்செய்தார்கள்‌" 
(எண்‌ 13:22,33). 





i= al 
TT 


வேவுகாரர்கள்‌ இராட்சத பிறவியான 
ஏனாக்கின்‌ குமாரை பார்த்தபோது. 
அவர்கள்‌ வாழ்கிற தேசத்தை தங்களால்‌ 
சுதந்தரிக்க முடியாத 
தீர்மானித்துவிட்டார்கள்‌. 

பட்டணத்திலே. 

நிரம்பியிருக்கிறார்கள்‌. அந்தப்‌ பட்டணத்தைப்‌ 
பிடிக்க முடியாது என்பது வேவுகாரர்‌ 
சொன்ன செய்தி. 


காலேபோ அந்த  மலைநாட்டை 
தனக்கு தருமாறு யோசுவாவிடம்‌ கேட்கிறார்‌. 
அங்கே ஏனாக்கியர்‌ இருக்கிறார்கள்‌ 
என்பது 
யோசுவாவுக்கும்‌. ம்‌ 
சுதந்தரிப்பது மிகவும்‌ கடினம்‌ 
இரண்டு பேருக்குமே தெரியும்‌. 
ஆனாலும்‌ காலேப்‌ யோசுவாவிடம்‌, “கர்த்தர்‌ 
அந்நாளிலே சொன்ன இந்த மலைநாட்டை 
எனக்குத்‌ தாரும்‌: அங்கே 
ஏனாக்கியரும்‌, அரணிப்பான பெரிய 
பட்டணங்களும்‌ உண்டென்று நீர்‌ 
அந்நாளிலே கேள்விப்பட்டிரே; கர்த்தர்‌ 
என்னோடிருப்பாரானால்‌, கர்த்தர்‌ சொன்னபடி, 
அவர்களைத்‌ துரத்திவிடுவேன்‌” (யோசு 1412) 
என்று சொல்லுகிறார்‌ 


காலேப்‌ யோசுவாவோடு தன்னுடைய 
சுதந்தரத்தைக்‌ குறித்து உடன்படிக்கை செய்து. 
கொள்ள ஆயத்தமாயிருக்கிறார்‌.  காலேப்‌ 
மலைநாட்டிலுள்ள ஏனாக்கியரைத்‌ 
குரத்திவிட்டு, அவர்‌ 
பட்டணங்களை சுதந்தரிக்கவேண்டும்‌. 
காலேபால்‌ ஏனாக்கியரை துரத்திவிட 
முடியவில்லையென்றால்‌, காவேபுக்கும்‌. 
அவருடைய சந்ததியாருக்கும்‌, கானானிலே 
சுதந்தரம்‌ கிடையாது. அவர்கள்‌ கானான்‌. 
தேசத்திலே சுதந்தரமில்லாதவர்களாக, 
பரதேசிகளைப்போல சுற்றி அலையவேண்டும்‌. 


காலேப்‌ 
சுதந்தரத்தைப்பற்றி 
வார்த்தைகளைச்‌ 


தன்னுடைய 
நம்பிக்கையான 
சொல்லுகிறார்‌. காலேப்‌ 
தன்னுடைய சுயபலத்தையோ, 
சுயபராக்கிரமத்தையோ நம்பவில்லை. 
என்னோடிருப்பாரானால்‌, 


நம்பிக்கை வைத்து பேசுகிறார்‌. 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சுதந்தரிப்பது 

காலேபுக்கு 

ஏனாக்கியரோடு 

யுத்தம்பண்ணி அவர்களை ஜெயிப்பது மிகவும்‌ 

கடினமானது என்பதும்‌ காலேபுக்கு நன்றாய்த்‌ 

தெரியும்‌. ஆனாலும்‌ கர்த்தர்‌ தன்னோடு 

கூடமிருக்கும்போ, தன்னால்‌ பெரிய 

காரியங்களை செய்ய முடியும்‌ என்று காலேப்‌ 
நம்புகிறார்‌. 


காலேபுக்கு இப்போது எண்பத்தைந்து 
வயதாகிறது. அவருடைய சரீரத்தில்‌, 
அப்போது இருந்த பெலன்‌, இப்போதும்‌ 
அவருக்கு இருக்கிறது. அவருடைய மனதும்‌, 
அவருடைய நம்பிக்கையும்‌ இன்னும்‌ 
குறையவில்‌, காலேப்‌ எண்பத்தைந்து 
முதியவராகயிருந்தாலும்‌, 

இன்‌। 


லை. 
வயதான 


காலேபின்‌ பெலன்‌ இன்னும்‌ குறையவில்லை. 
ஏனாக்கியர்‌ 
அங்கே ஏனாக்கியரின்‌ 
அரணிப்பான பெரிய பட்டணங்கள்‌ 
இருக்கிறது.  மலைநாட்டை சுதந்தரிப்பது 
ம்‌. ஆகையினால்தான்‌, காலேப்‌, அந்த 
மலைநாட்டை தனக்கு தாரும்‌ என்று 
யோசுவாவிடம்‌ கேட்கிறார்‌. 


மலைநாட்டிலே. 
இருக்கிறார்கள்‌. 


ஏனோக்கியரோடு 
அந்த... மலைநாட்டை 
சுதந்தரித்துக்கொள்ள யும்‌ என்னும்‌ 
நம்பிக்கை காலேபுக்கு இருக்கிறது. அவர்‌ 
தன்னுடைய நம்பிக்கையை, தன்னுடைய சரீர 
பெலத்தின்மீது வைக்காமல்‌, கர்த்தர்மீது 
வைக்கிறார்‌. ந்தர்‌ 
என்னோடிருப்பாரானால்‌, கர்த்தர்‌ சொன்னபடி, 
அவர்களைத்‌ துரத்திவிடுவேன்‌" என்று 
காலேப்‌ விசுவாசத்தோடு சொல்லுகிறார்‌. 


யோகுவாவும்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரும்‌ 
ஏற்கெனவே எபிரோன்‌ பட்டணத்தின்மீது, 
யுத்தம்பண்ணி, அதிலே இருந்த ஜனங்களைத்‌ 
தூத்திவிட்டார்கள்‌. எபிரோனுக்கு அருகிலே 
இந்த மலைநாடு இருக்கிறது. இந்த 
மலைநாட்டில்‌ ஏனாக்கின்‌ புத்திரர்‌ 
குடியிருக்கிறார்கள்‌. யோசுவாவும்‌, இஸ்ரவேல்‌ 
புத்திரரும்‌, இந்த மலைநாட்டின்மீது 
யுத்தம்பண்ணி, அதிலே இருக்கிற ஏனாக்கின்‌ 
புத்திரரை, இன்னும்‌ துரத்திவிடவில்லை. 





i= FTE 
TT 


பின்பு எக்லோனிலிருந்து யோசுவாவும்‌ 
இஸ்ரவேலர்‌ அனைவருமாய்‌ எபிரோனுக்குப்‌ 
புறப்பட்டு, அதின்மேல்‌ யுத்தம்பண்ணி, அதைப்‌ 
பிடித்து. எக்லோனுக்குச்‌ செய்ததுபோல, 
அதையும்‌ அதின்‌ ராஜாவையும்‌ அதற்கு 
அடுத்த எல்லாப்‌  பட்டணங்களையும்‌: 
அதிலுள்ள சகல நரஜீவன்களையும்‌, 
ஒருவரையும்‌ மீதியாக வைக்காமல்‌, 
பட்டயக்கருக்கினால்‌ அழித்தார்கள்‌; 
அதையும்‌ அதிலுள்ள சகல நரஜீவன்களையும்‌ 
சங்காரம்பண்ணினான்‌" (யோசு 10:36,37). 


கர்த்தருடைய பிரசன்னம்‌ தன்னோடு. 
கூடமிருக்குமா என்னும்‌ சந்தேகம்‌. 
காலேபினிடத்தில்‌ இருக்கிறது. கர்த்தருடைய 
பிரசன்னம்‌ தன்னோடிருப்பதற்கு, தான்‌ 
பாத்திரவானல்ல என்னும்‌ மனத்தாழ்மை 
காலேபினிடத்தில்‌ காணப்படுகிறது. கர்த்தர்‌ 
தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருபை 
கொடுக்கிறார்‌. 


கர்த்தருடைய பிரசன்னம்‌ தன்னோடு 

கபர்கர்திவது. தன்னால்‌ பொய்‌ 

காரியங்களை செய்ய முடியும்‌ என்னும்‌ 

நம்பிக்கு காலேபினிடத்தில்‌ இருக்கிறது. 

கர்த்தர்‌ தன்னோடிருப்பாரானால்‌, தன்னால்‌. 

இந்த மலை நாட்டிலிருந்து, ஏனாக்கின்‌ 

என்று 

முழுநிச்சயத்தோடு நம்புகிறார்‌ 

என்னும்‌ பெயருக்கு 

)யத்தோடு' என்று பொருள்‌. 

ன்‌ விசுவாசத்தில்‌ முழுநிச்சயம்‌ 

காலேப்‌, தன்னுடைய 

பிரகாரம்‌, கர்த்தரை 
முழுஇருதயத்தோடு நம்புகிறார்‌. 


யோசுவா காலேபின்‌ விண்ணப்பத்தை 
அங்கீகரிக்கிறார்‌. அவர்‌  எப்புன்னேயின்‌ 
குமாரனாகிய  காலேபை ஆசீர்வதித்து. 
எபிரோனை அவருக்கு கதந்தரமாகக்‌ 
கொடுக்கிறார்‌. காலேப்‌ யோசுவாவினிடத்தில்‌ 
தைரியமாகப்‌ பேசுகிறார்‌. அவருடைய 
சரீரத்தில்‌ பெலன்‌ இருப்பதுபோலவே 
அவருடைய இருதயத்திலும்‌ பெண்‌ 
இருக்கிறது. அவருடைய விசுவாசத்திலும்‌ 
பெலன்‌ இருக்கிறது. சுதந்தரிப்பதற்கு 
மிகவும்‌ கடினமான  மலைத்தேசத்தை 
தனக்குத்‌ தருமாறு காலேப்‌ கேட்கிறார்‌. 
காலேபின்‌ விண்ணப்பத்தை, யோசுவா 
உடனே அங்கீகரித்து. மலைத்தேசத்தை 
அவருக்கு சுதந்தரமாகக்‌ கொடுக்கிறார்‌. 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அவருடைய சந்ததியாரும்‌ 
குடியேறுகிறார்கள்‌. காலேப்‌ 
தேவனாகிய கர்த்தரை 
பின்பற்றினபடியினால்‌, 

இருக்கிறடடி, எபிரோன்‌ 

காலேபுக்குச்‌ சுதந்தரமாயிற்று (யோசு 14:14). 


எபிரோன்‌ அர்பா என்பவனுடைய 
பட்டணம்‌. இவன்‌  ஏனாக்கியருக்குள்ளே 
பெரிய மனுஷனாயிருந்தான்‌. எபிரோனுக்கு 
முன்னே கீரியாத்துர்பா என்னும்‌ பெயர்‌ 
இருந்தது. ஆபிரகாரமின்‌ மனைவியாகிய 
சாராள்‌ கீரியாத்‌அர்பாவிலே மரித்துப்போனாள்‌. 


கானான்‌ தேசத்திலுள்ள எபிரோன்‌ 
என்னும்‌ கீரியாத்‌ அர்பாவிலே சாராள்‌ 
மரித்தாள்‌: அப்பொழுது ஆபிரகாம்‌ வந்து, 
சாராளுக்காகப்‌ புலம்பி" அழுதான்‌" 
(ஆதி 23:2). 


ஆபிரகாம்‌, ஈசாக்கு, யாக்கோபு 
ஆகிய" முற்பிதாக்கள்‌, கானான்‌ தேசத்தில்‌ 
இருந்த காலங்களில்‌, கீரியாத்‌அர்பாவிலே. 
அதிக காலம்‌ வாசம்பண்ணியிருக்கிறார்கள்‌. 
கீரியாத்அர்பாவுக்கு அருகாமையில்‌ மக்பேலா 
என்னும்‌ குகை உள்ளது. இந்தக்‌ குகையில்‌ 
அவர்கள்‌ அடக்கம்பண்ணப்பட்டார்கள்‌. 


காலேபுக்கு 
ற்பிதாக்களைப்பற்றிய 
ரிந்திருக்கவேண்டும்‌. 
வேவுகாரர்கள்‌ கானான்‌ தேசத்திற்குள்‌ 
வேவுபார்க்க போனபோது, காலேப்‌ 
கீரியாத்‌அர்பா என்னும்‌ மலைநாட்டிற்குப்‌ 
போனார்‌. அந்த மலைநாட்டை தனக்கு 
சுதந்தரமாகப்‌ பெற்றுக்கொள்ளவேண்டும்‌ 
என்னும்‌ விருப்பம்‌ காலேபுக்கு உண்டாயிற்று. 
தன்னுடைய முற்பிதாக்கள்‌ கால்மிதித்த 
தேசத்திலே தானும்‌ கால்‌ மிதிக்கவேண்டும்‌ 
என்னும்‌ விருப்பம்‌ காலேபுக்கு உண்டாயிற்று. 

மோசே காலேபை ஆசர்வதித்தபோது, 
“நீ என்‌ தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய்ப்‌ 
பின்பற்றினபடியினால்‌, உன்‌ கால்‌ மிதித்த 
தேசம்‌ உனக்கும்‌ உன்‌ பிள்ளைகளுக்கும்‌ 
என்றைக்கும்‌ சுதந்தரமாயிருக்கக்கடவது' 
(யோசு 149) என்று சொல்லி 
ஆணையிட்டார்‌. தான்‌ விரும்பிய பிரகாரம்‌, 
தன்னுடைய முற்பிதாக்கள்‌ கால்மிதித்த 
தேசத்திலே, காவேபும்‌ அவருடைய 
பிள்ளைகளும்‌ கால்‌ மிதித்தார்கள்‌. எபிரோன்‌ 
காலேபுக்கும்‌, அவருடைய சந்ததிக்கும்‌. 
சுதந்தரமாயிற்று. 


தன்னுடைய 
சரித்திரம்‌ ஒரளவு, 
ஆகையினால்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


எபிரோன்‌ 
பட்டணங்களில்‌ 
அடைக்கலப்பட்டணங்களில்‌ 
விளங்கிற்று. 

"இப்படியே. 
அடைக்கலப்பட்டணமாக 
ஆரோனின்‌ குமாருக்கு 
அதின்‌ வெளிநிலங்களையும்‌ 

ன்‌ வெளிநிலங்களையும்‌' 
(யோசு 21:13). 


ஆசாரியர்களுடைய 
ஒன்றாகவும்‌, 
ஒன்றாகவும்‌ 


கொலைசெய்தவனுக்கு 
ஆசாரியனாகிய 
எபிரோனையும்‌ 
லிப்னாவையும்‌ 
கொடுத்தார்‌ 


மலைத்தேசத்திலுள்ள சீகேமையும்‌, யூதாவின்‌ 


மலைத்தேசத்திலுள்ள எபிரோனாகிய 
கீரியாத்‌ அர்பாவையும்‌ ஏற்படுத்தினார்கள்‌" 
(யோசு 20:7). 


காலேப்‌ தன்னுடைய 
எண்பத்தைந்தாவது வயதிலே, 
மலைநாட்டிலுள்ள ஏனாக்கின்‌ புத்திரரோடு 
யுத்தம்பண்ணி, அவர்களைத்‌ தூரத்திவிட்டார்‌. 
யுத்தம்‌ மிகவும்‌ கடினமாயிருந்தது. யுத்தம்‌ 
சமபூமியில்‌ நடைபெறாமல்‌, மலைநாட்டில்‌: 
நடைபெற்றதினால்‌, காலேபும்‌ அவருடைய 
மனுஷரும்‌, ஏனாக்கியரோடு. 
கடுமையாக ர்‌ 
வேண்டியதாயிற்று. 
கூடமிருந்தார்‌. கர்த்தர்‌ சொன்னபடி காலேப்‌ 
பெட்ட மலைநாட்டிலிருந்து, 
துரத்திவிட்டார்‌. 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


காலேப்‌ தன்னுடைய 
மிகவும்‌ கஷ்டப்பட்டு, 
சுதந்தரித்துக்கொண்டார்‌. 
காலேபுக்கும்‌, அவருடைய 
சுதந்தரமாயிற்று. ஆனாலும்‌ 
எபிரோனை 
சொந்தமாக்கிக்கொள்ளாமல்‌, 
கர்த்தருடைய 
ஒப்புக்கொடுக்கிறார்‌. 


முதிர்வயதிலும்‌, 
ஏனோக்கியரோடு 
எபிரோனை 
எபிரோன்‌ 
சந்ததிக்கும்‌ 
காலேப்‌ 
தனக்கு 


அதை 
ஊழியத்திற்கு 


செய்கிற 


கர்த்தருடைய 
எபிரோனைக்‌ 


ஆசாரியருக்கு  காலேப்‌ 
கொடுக்கிறார்‌. எபிரோன்‌ 
அடைக்கலப்பட்டணபமாயிற்று 
எபிரோன்‌ பட்டணத்தை 
கர்த்தருடைய ஊழியக்காரராகிய 
ஆசாரியரிடத்தில்‌ ஒப்புவிக்கிறார்‌ 


பிற்காலத்தில்‌, எபிரோன்‌ 

ராஜதானி. பட்டணமாய்‌ 

தாவீதின்‌ ஆட்சிக்காலத்தின்‌ ஆரம்பத்திலே, 
யூதாராஜ்யத்தில்‌, எபிரோன்‌ மிகவும்‌ 
முக்கியமான பட்டணமாயிற்று. 
ஆரம்பத்தில்‌ தாவீது எபிரோனிலிருந்து 
இஸ்ரவேல்‌ வம்சத்தாரை ஏழுவருஷங்களாக. 
ஆளுகை செய்தார்‌. 





i FTE 
TT 


இஸ்ரவேலின்‌ 
கோத்திரத்திற்கும்‌ 
பிரித்துக்கொடுக்கப்படுகிறது. 
அதிகாரத்தில்‌ 
கோத்திரத்திற்கு 
பங்குவீதத்தைப்பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. 
மற்ற ஆசீர்வாதங்களைப்போலவே. 
தங்களுடைய பங்குவீதத்தைப்‌ 
பெற்றுக்கொள்ளும்‌ காரியத்திலும்‌ யூதாவின்‌ 
புத்திர்‌ முன்னணியில்‌ நிற்கிறார்கள்‌. 
தாபுத்திரருக்கு உண்டான 
பங்குவீதத்தின்‌ எல்லைகளைப்பற்றிய விவரம்‌ 
(யோசு 151-12). காலேப்‌ எபிரோனை 
பங்காகக்‌ கொடுக்கிறார்‌ (யோசு 1513-19), 
யூதா புத்திரருக்கு உண்டான சுதந்தரத்தின்‌ 
பட்டணங்கள்‌ (யோசு 15:20-63) 


யூதாவின்‌ பங்குவீதம்‌ 
யோசு 15:1-12 


யோசு 151. யூதா புத்திரரின்‌ 
கோத்திரத்திற்கு. அவர்களுடைய 
வம்சங்களின்‌ படி. உண்டான 
பங்குவிதமாவது: ஏதோமின்‌ எல்லைக்கு. 
அருகான சீன்வனாத்தரமே. 
தென்புறத்தின்‌ கடையெல்லை. 


யோசு 152. கதென்புறமான 
அவர்களுடைய எல்லை உப்புக்கடலின்‌ 
கடைசியில்‌ தெற்கு முகமாமிருக்கிற 
முனைதுவக்கி, 


யோக 15:38. 
அக்ராபீமின்‌ 
அங்கேயிருந்து 
போய்‌, 
காதேஸ்பர்னெயாவுக்கு 
எஸ்ரோனைக்‌ கடத்து, 

ஏறி, கர்க்காவைச்‌ சுற்றிப்போய்‌, 


தென்புறத்திலிருக்கிற 
மேடுகளுக்கும்‌, 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யோக 15:4. அண்மோனுக்கும்‌, 
அங்கேயிருந்து எகிப்தின்‌ ஆற்றுக்கும்‌. 
சென்று, கடல்மட்டும்‌ போய்‌ முடியும்‌; 
இதுவே உங்களுக்குத்‌ தென்புறமான 
எல்லையாயிருக்கும்‌ என்‌ நான்‌. 


யோசு 155. 
யோர்தான்‌. 


கீழ்ப்புறமான எல்லை, 

முகத்துவாரமட்டும்‌ 
இருக்கிற உப்புக்கடல்‌. 
வடபுறமான எல்லை; யோர்தான்‌ 
முகத்துவாரமிருக்கிற கடலின்‌ முனை 
துவக்கி, 


யோசு 15:6. பெத்எக்லாவுக்கு ஏறி, 
வடக்கேயிருக்கிற பெத்‌அரபாவைக்‌ 
கடந்து, கூபனின்‌ குமாரனாகிய 
போகனின்‌ கல்லூக்கு ஏறிப்போய்‌, 


யோசு 15:7, அப்புறம்‌ ஆகோர்‌ 
பன்னத்தாக்கை விட்டுத்‌ தெபீருக்கு ஏறி, 
வடக்கே ஆற்றின்‌ தென்புறமான 
அதும்மீமின்‌ மேட்டுக்கு முன்பாக 
கில்காலுக்கு நேராகவும்‌, 
ழ்‌ என்சேமேசின்‌. 
தண்ணீரிடத்துக்கும்‌ போய்‌, ரொகேல்‌. 
என்னும்‌ கிணற்றுக்குச்‌ சென்று, 


யோக 158. அப்புறம்‌ எழூசியர்‌ 
குடியிருக்கிற எருசலேமுக்குத்‌ 
தென்புறமாய்‌ இன்னோமுடைய 
குமாரனின்‌ பன்னத்தாக்கைக்‌ கடத்து, 
வடக்கேயிருக்கிற இராட்சதருடைய 
பன்னத்தாக்கின்‌ கடைசியில்‌ 
மேற்காக இன்னோம்‌ பள்ளத்தாக்கின்‌. 
முன்னிருக்கிற மலையின்‌ சிகரமட்டும்‌ 
ஏறிப்போய்‌, 


யோசு 15:9. அந்த மலையின்‌ 
சிகரத்திலிருத்து நெப்தோவாவின்‌ 
நீசுற்றுக்குப்போய்‌, எப்பெரோன்‌ 
மலையின்‌ பட்டணங்களுக்குச்‌ சென்று, 
கீரியாத்யொயாரீமாகிய  பாலாவுக்குப்‌ 
போய்‌, 


யோசு 15:10. பாலாவிலிருத்து மேற்கே 
சேயீர்‌ மலைக்குத்‌ திரும்பி, வடக்கே 
இருக்கிற கெசலோனாகிய பயெயாரீம்‌ 

ப்‌ பக்கமாகப்‌ போய்‌, 
பெத்ஷிமேகுக்கு இறங்கி, திம்னாவுக்குப்‌ 
போய்‌, 





f= FTE 
ETT 


யோசு 15:11. அப்புறம்‌ வடக்கேயிருக்கிற 
எக்ரோனுக்குப்‌ பக்கமாய்ச்‌ சென்று, 
சிக்ரோனுக்கு ஓடி, பாலாமலையைக்‌ 
கடத்து, யாப்னியேலுக்குச்‌ சென்று, 
கடலிலே முடியும்‌. 


யோசு 15:12. மேற்புறமாண எல்லை, 
பெரிய சமுத்திரமே; இது யூதா 
புத்திரருக்கு அவர்களுடைய 
வம்சங்களின் படி. சுற்றிலுமிருக்கும்‌ 
எல்லை. 


யோசேப்பு ஆகிய இருவரும்‌ 
ண்டு குமாரர்கள்‌. 
எப்போதுமே ்‌ 
கொடுக்கப்படும்‌. 
ஆசீர்வாதம்‌. 


யூதா, 
யாக்கோபின்‌ 
யூதாவுக்கு 
சிலாக்கியங்கள்‌ 
யோசேப்புக்கு இரட்டிப்பான 
வாக்குப்பண்ணப்பட்டிருக்கிறது. கானான்‌ 
தேசத்தை பங்குவீதமாக பிரிக்கும்போது. 
இவ்விரண்டு. கோத்திரத்தாருக்கும்‌, 
முன்னுரிமை கொடுத்து, இவர்களுடைய 
பங்குவீதங்களை முதலாவதாகப்‌ 
பிரித்துக்கொடுக்கிறார்கள்‌. 


கொடுக்கப்படுகிறது. 
கோத்திரந்திற்கு, 
வம்சங்களின்படி 
கொடுக்கப்படுகிறது 
எத்தனை வம்சத்தார்‌ 
அதற்கேற்ற பிரகாரமாக, 
பங்குவீதம்‌ கிடைத்திருக்கிறது. 


யோசுவாவும்‌ எலெயாசாரும்‌, இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ சுதந்தரித்துக்கொண்ட கானான்‌. 
தேசத்தை,  சீட்டுப்போட்டு, இஸ்ரவேலின்‌ 
ஒவ்வொரு கோத்திரத்தாருக்கும்‌ 
பங்குவீதமாகக்‌ பிரித்துக்கொடுக்கிறார்கள்‌. 
இதன்‌ பின்பு, ஒவ்வொரு கோத்திரத்திற்கும்‌ 
கிடைத்த சுதந்தரத்தை, அவர்களுடைய 
வம்சங்களின்படி, அவர்களுக்கு 
பங்குவீதமாக கொடுக்கிறார்கள்‌. இதன்‌ 
பின்பு ஒவ்வொரு வம்சங்களின்‌ 
பங்கும்‌, அதிலுள்ள குடும்பத்தாருக்கு 
பிரித்துக்கொடுக்கப்படுகிறது. 

பத்திரருக்கு 
சுதந்தரத்தின்‌ 


ட 
பிரித்துக்கொடுக்கப்பட்ட. 
எல்லைகளைப்பற்றிய விவரம்‌ வருமாறு : 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


1 


QOODNENS 
PUBLISHERS 


தென்புறமான எல்லை - ஏதோமின்‌ 
எல்லைக்கு அருகான சீன்வனாந்தரமே 
தென்புறத்தின்‌ கடையெல்லை. யுதன்‌ 
புறமான அவர்களுடைய எல்லை உப்புக்‌ 
கடலின்‌ கடைசியில்‌ தெற்குமுகமா 
யிருக்கிற முனைதுவக்கி, தென்புறத்தி 
லிருக்கிற அக்ராபீமின்‌ மேடுகளுக்கும்‌, 
அங்கேயிருந்து சீனுக்கும்‌ போய்‌, 
தெற்கேயிருக்கிற காதேஸ்‌ பர்னெயா 
வுக்கு ஏறி, எஸ்ரோனைக்‌ கடந்து. 
ஆழ்ருக்கு ஏறி, கர்க்காவைச்‌ சுற்றிப்‌ 
போய்‌, அஸ்மோனுக்கும்‌, அங்கேயிருந்து, 
எகிப்தின்‌ ஆற்றுக்கும்‌ சென்று, கடல்‌ 
மட்டும்‌ போய்‌ முடியும்‌. (யோசு 1511-4. 
கீழ்ப்புறமான எல்லை - 
முகத்துவாரமட்டும்‌. 
உப்புக்கடல்‌. (யோசு 15:5). 


யோர்தான்‌ 
இருக்கிற 


வடபுறமான எல்லை - யோர்தான்‌ 
முகத்துவாரமிருக்கிற கடலின்‌ முனை 
துவக்கி, பெத்‌எக்லாவுக்கு ஏறி, வடக்கே 
மிருக்கிற பெத்தரபாவைக்‌ கடந்து, 
ரூபனின்‌ குமாரனாகிய  போகனின்‌ 
கல்லுக்கு ஏறிப்போய்‌, அப்புறம்‌ ஆகோர்‌ 
பள்ளத்தாக்கை விட்டுத்‌ தெப்ருக்கு 
ஏறி, வடக்கே ஆற்றின்‌ தென்புறமான 
அதும்மீமின்‌ மேட்டுக்கு முன்பாக 
இருக்கிற கில்காலுக்கு நேராகவும்‌, 
அங்கேயிருந்து என்சேமேசின்‌ தண்ணீ 
ரிடத்துக்கும்‌ போய்‌, ரொகேல்‌ என்னும்‌ 
கிணற்றுக்குச்‌ சென்று அப்புறம்‌. 
எபூசியர்‌ குடியிருக்கிற எருசலேமுக்குத்‌. 
தென்புறமாய்‌ இன்னோமுடைய 
குமாரனின்‌ பள்ளத்தாக்கைக்‌ கடந்து. 
வடக்கேமிருக்கிற  இராட்சதருடைய 
பள்ளத்தாக்கின்‌ கடைசியில்‌ மேற்காக 
இன்னோம்‌. பள்ளத்தாக்கின்‌ 
முன்னிருக்கிற மலையின்‌ சிகரமட்டும்‌ 
ஏறிப்போய்‌, அந்த மலையின்‌ சிகரத்தி 
கிருந்து நெப்தோவாவின்‌ நீரூற்றுக்குப்‌ 

எப்பெரோன்‌ மலையின்‌ 
ப பணங்களுக்க்‌ சென்று. 
கீரியாத்‌ யெயாரீமாகிய பாலாவுக்குப்‌ 
போய்‌, பாலாவிலிருந்து மேற்கே சேயீர்‌ 
மலைக்குத்‌ திரும்பி, வடக்கே இருக்கிற 
கெசலோனாகிய யெயாரீம்‌ மலைக்குப்‌ 
பக்கமாகப்‌ போய்‌, பெத்ஷிமேசுக்கு 
இறங்கி, திம்னாவுக்குப்‌ போய்‌, அப்புறம்‌ 
வடக்கேயிருக்கிற எக்ரோனுக்குப்‌ 
பக்கமாய்ச்‌ சென்று, சிக்ரோனுக்கு ஓடி, 
பாலாமலையைக்‌ கடந்து, யாப்னி 
யேலுக்குச்‌ சென்று, கடலிலே முடியும்‌. 
(யோசு 15:5-11). 





i= THEN 
TT 


4. மேற்புறமான எல்லை - பெரிய சமுத்திரம்‌. 
மத்தியதரைக்கடல்‌. (யோக 1512). 


யூதாகோத்திரத்தாரின்‌ 
சறந்தர்துலுடைல்‌ அழுக்கு, “எற்லை 
உப்புக்கடலாகும்‌ அதன்‌ தெற்கு எல்லை. 
பொதுவான கானான்‌ தேசம்‌. எண்ணாகமம்‌ 
புஸ்தகத்தில்‌, யூதாவினுடைய சுதந்திரத்தின்‌ 
எல்லை ஏற்கெனவே சொல்லப்பட்டிருக்கிறது. 


“உங்கள்‌ தென்புறம்‌ சீன்வனாந்தரம்‌ 
தொடங்கி ஏதோம்‌ தேசத்தின்‌ ஓரமட்டும்‌ 
இருக்கும்‌: கிழக்கே இருக்கிற உப்புக்கடலின்‌ 
கடைசி தொடங்கி உங்கள்‌ 
தென்‌எல்லையாயிருக்கும்‌. உங்கள்‌ எல்லை. 
தெற்கிலிருந்து அக்கராபீம்‌ மேடுகளைச்‌ 
சுற்றி, சீன்வனாந்தரம்‌ வரையில்‌ போய்‌, 

காதேஸ்பர்னேயாவுக்கும்‌, 

ஆத்சார்‌ அதாருக்கும்‌, 
அங்கேமிருந்து அஸ்மோனாவுக்கும்‌ போய்‌, 
அஸ்மோனாவிலிருந்து எகிப்தின்‌. 
நதிவரைக்கும்‌ சுற்றிப்போய்க்‌ கடலில்‌ முடியும்‌" 
(எண்‌ 34:3-5). 


யூதாகோத்திரத்தார்‌ 


யுத்தவீரர்கள்‌. 
இவர்கள்‌ கானான்‌ தேசத்தைப்‌ பாதுகாக்கும்‌ 
வண்ணமாக கானானின்‌ எல்லைப்பகுதியில்‌ 
குடியிருக்கிறார்கள்‌. ஏதோமியர்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரருடைய பழைய 
அவர்களுக்கு அருகாமையில்‌ 
மனுஷருக்கு சுதந்திரம்‌ கிடைத்திருக்கிறது. 
யூதாகோத்திரத்தாருடைய சுந்தரத்தின்‌ 
வடக்கு எல்லை, பன்யமீன்‌ 
கோத்திரத்தாருடைய சுதந்தரத்திலிருந்து 
பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. வடக்கு 
எல்லையைப்‌! சொல்லப்படும்போது, 
'போகனின்‌ கல்‌” (யோசு 15:6) என்று ஒரு 
வாக்கியம்‌ வருகிறது. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
கில்காலிலே பாளயமிறங்கியிருந்தபோது 
போகன்‌ மரித்துப்போனார்‌. அவரை 
அடக்கம்பண்ணிய இடத்தில்‌, “போகனின்‌ 
கல்‌” அடையாளமாக வைக்கப்பட்டிருக்கிறது. 
யூதாபுத்திரருடைய சுதந்தரத்தின்‌ 
வடக்கு எல்லையில்‌ ஆகோர்‌ பள்ளத்தாக்கு 
இருக்கிறது (யோசு 15:7). ஆகான்‌ 
சாபத்தீடானதில்‌ எடுத்துக்கொண்டு பாவம்‌ 
செய்தான்‌. இவன்‌ யூதாகோத்திரத்தைச்‌. 
சேர்ந்தவன்‌. ஆகோர்‌ பள்ளத்தாக்கு 
யூதாவின்‌ மனுஷருக்கு ஆகானின்‌ 
பாவத்தை நினைவுபடுத்தும்‌. 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யூதாகோத்திரத்தாருடைய சுதந்தரத்தின்‌ 
வடக்கு எல்லை எருசலேம்‌ வரையிலும்‌ 
போகிறது. சீயோன்‌ மலையும்‌, மொரியா 
மலையும்‌: யூதாவின்‌ சுதந்தரத்திற்குள்‌ 
வருகிறது. யூதாபுத்திரருக்கு எருசலேம்‌ 
பட்டணத்தின்‌ ஒரு பகுதி கிடைத்தாலும்‌, 
அதன்‌ பெரும்பகுதி, பென்யமீன்‌ 
கோத்திரத்தாருக்கு சுதந்தரமாய்க்‌ 
கிடைத்திருக்கிறது. 

யூதாகோத்திரத்தாருடைய சுதந்தரத்தின்‌ 
மேற்கு எல்லை பெருங்கடல்‌ வரைக்கும்‌. 
போகிறது (யோசு 152), இதன்‌ பின்பு 
தாண்‌ கோத்திரத்தார்‌, இந்தப்‌ பகுதியில்‌, 
யூதாவின்‌ சுதந்தரத்தின்‌ ஒரு பகுதியைப்‌ 
பெற்றுக்கொள்கிறார்கள்‌. கர்த்தர்‌ 
யூதாகோத்திரத்தாருக்கு நல்ல வளமான 
தேசத்தைக்‌ கட்டளையிட்டிருக்கிறார்‌. 


காலேப்‌ 
யோசு 15:18-19 


யோசு 15:19. எப்புன்னேயின்‌ 
குமாரனாகிய காலேபுக்கு, யோசுவா, 
கர்த்தர்‌ தனக்குக்‌ கட்டளையிட்டபடி, 
ஏனாக்கின்‌ தகப்பனாகிய அர்பாவின்‌ 
பட்டணமான  எபிரோனை, யூதா 
புத்திரரின்‌. நடுவே, பங்காகக்‌ 
கொடுத்தான்‌. 


யோசு 15:14. அங்கேயிருந்த சேகாய்‌, 
அகீமான்‌, தல்மாய்‌ என்னும்‌ ஏனாக்கின்‌' 
மூன்று குமாரரையும்‌ காலேப்‌ 
துரத்திவிட்டு, 


யோசு 15:15. அங்கேயிருந்து தெயீரின்‌ 
குடிகவிடத்திற்குப்‌ போனான்‌; 
முற்காலத்திலே தெயீரின்‌ பேர்‌ 
கீரியாத்செப்பேர்‌. 


யோசு 15:16. கீரியாத்செப்பேரை 
சங்காரம்பண்ணிப்‌  பிடிக்கிறவனுக்கு, 
என்‌ குமாரத்தியாகிய அக்காணை 
விவாகம்பண்ணிக்‌ கொடுப்பேன்‌ என்று 
காலேப்‌ சொன்னான்‌. 


யோசு 15:17. அப்பொழுது காலேபின்‌ 
சகோதரனாகிய கேனாசின்‌ மகன்‌ 
ஒத்னியேல்‌ அதைப்‌ பிடித்தான்‌; 
ஆகையால்‌ தன்‌ குமாரத்தி. 
அக்கானை அவனுக்கு விவாகம்பண்ணிக்‌ 


கொடுத்தான்‌. 





i FTE 
TT 


யோசு 15:18. அவன்‌ புறப்படுகையில்‌, 
என்‌ தகப்பனிடத்தில்‌ ஒரு 
வயல்வெவியைக்‌ கேட்கவேண்டும்‌. 
என்று அவனிடத்தில்‌ உத்தரவு 
பெற்றுக்கொண்டு, கழுதையின்மேலி. 
ருந்து இறங்கினான்‌. காலேப்‌ பார்த்த: 
உனக்கு என்னவேண்டும்‌ என் தான்‌. 


யோசு 15:19. அப்பொழுது அவன்‌: 
எனக்கு ஒரு ஆசீர்வாதம்‌ தரவேண்டும்‌; 
எனக்கு வறட்சியான திலத்தைத்‌ தத்தீர்‌; 
தீர்ப்பாய்ச்சலான நிலத்தையும்‌. 
எனக்குத்‌ தரவேண்டும்‌ என்றான்‌; 
அப்பொழுது அவளுக்கு மேற்புறத்திலும்‌ 
கீழ்ப்புறத்திலும்‌ 'நீர்ப்பாய்ச்சலான 
நிலங்களைக்‌ கொடுத்தான்‌. 


யோசுவாவின்‌ புஸ்தகத்தில்‌ காலேபுக்கு 
பிரத்தியேகமான முன்னுரிமை 
கொடுக்கப்பட்டிருக்கிறது... கர்த்தர்‌ காலேபை 
அதிகமாய்‌ நேசிக்கிறார்‌ 
கனம்பண்ணுகிறார்‌. க 
நாட்டைத்தாரும்‌ 
யோசுவாவிடம்‌ கேட்டார்‌ 
பர்வதத்தை கர்த்தருடைய 

தன்னால்‌ சுதந்தரிக்க முடியும்‌ என்று, காலேப்‌ 
விசுவாசத்தோடு சொன்னார்‌. யோசுவா 
காலேபுக்கு எபிரோனை  சுதந்தரவீதமாய்க்‌ 
கொடுத்தார்‌ அந்த சம்பவம்‌ 
மறுடியுமாய்‌ எழுதப்பட்டிருக்கிறது. 


“எப்புன்னேயின்‌ குமாரனாகிய 
காலேபுக்கு, யோசுவா, கர்த்தர்‌ தனக்குக்‌ 
கட்டளையிட்டபடி, ஏனாக்கின்‌ தகப்பனாகிய 
அர்பாவின்‌ பட்டணமான எபிரோனை, யூதா 
புத்திரரின்‌ நடுவே, பங்காகக்‌ கொடுத்தான்‌" 
(யோசு 1543) 


என்று 


யோசுவா ஏனாக்கியரின்‌ குமாரரோடு 
யுத்தம்பண்ணி, அவர்களைத்‌ துரத்திவிட்டார்‌. 
ஏனாக்கியரின்‌ மூன்று குமாரர்‌ 
எபிரோனிலிருக்கிறார்கள்‌. அவர்களுடைய 
பெயர்‌ சேசாய்‌, அகீமான்‌, தல்மாய்‌ 
என்பதாகும்‌ (யோசு 1514) 


“அங்கேயிருந்த சேசாய்‌, 
தல்மாய்‌ என்னும்‌ ன்‌ 
குமாரரையும்‌ காலேப்‌ 
அங்கேயிருந்து தெபீரின்‌ குடிகளிடத்திற்குப்‌ 
போனான்‌; முற்காலத்திலே தெபீரின்‌ பேர்‌ 
கீரியாத்செப்பேர்‌" (யோசு 15415). 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


காலேப்‌ தெபீருக்கு விரோதமாக 
யுத்தம்பண்ணின சம்பவம்‌ ங்‌ 
எழுதப்பட்டிருக்கிறது. யோசுவா ஏற்கெனவே 
தெபீருக்கு விரோதமாய்‌ யுத்தம்பண்ணி। 
அதின்‌ குடிகளைத்‌ தூத்திவிட்டார்‌. 


பின்பு. யோசுவா இஸ்ரவேலர்‌ 
அனைவரோடுங்கூடத்‌ தெபீருக்குத்‌ திரும்பிப்‌ 
போய்‌, அதின்மேல்‌ யுத்தம்பண்ணி, அதையும்‌ 
அதின்‌ ராஜாவையும்‌ அதைச்‌ சேர்ந்த எல்லாப்‌ 
பட்டணங்களையும்‌ பிடித்தான்‌: அவைகளைப்‌ 
பட்டயக்கருக்கினால்‌ அழித்து, அதிலுள்ள 
நரஜீவன்களையெல்லாம்‌, ஒருவரையும்‌ 
மீதியாக வைக்காமல்‌, சங்காரம்‌ 
பண்ணினார்கள்‌; எபிரோனுக்கும்‌ 
லிப்னாவுக்கும்‌ அவைகளின்‌ ராஜாவுக்கும்‌ 
செய்ததுபோல தெபீருக்கும்‌ அதின்‌ 
ராஜாவுக்கும்‌ செய்தான்‌” (யோசு 10;38,39) 


யோசுவா தெபீரின்‌ குடிகளோடு 
யுத்தம்பண்ணி அவர்களைத்‌ துரத்திவிட்டார்‌. 
ஆனாலும்‌ யோசுவா இஸ்ரவேலின்‌ 
சேனையை  தெபீரிலே பாதுகாப்புக்காக 
வைக்கவில்லை. இ சிதறிப்போன 
கானானியர்‌, மறுபடியும்‌ தெபீருக்கு வந்து 
குடியேறிவிட்டார்கள்‌. "காலே தெபீரிறுள்ள 
மறுபடியும்‌ துரத்த 

காலேப்‌ எபீரின்‌ 

அவர்‌ 


பின்பு, 
தெபீரின்‌ குடிகளை 


காவேபுக்கும்‌ 

சுதந்தரமாகக்‌ கொடுக்கப்‌ 

காலேப்‌ தன்னுடைய 

சுதந்தரபாகத்தை விட்டுக்கொடுக்காமல்‌ 

சுதந்தரித்துக்கொள்கிறார்‌. காலேப்‌ 

தெய்ன்‌ சை நூர்தலிட்டு, நெய்ய 
இங்கு 


அவருடைய 


பிடித்த சம்பவம்‌ 
எழுதப்பட்டிருக்கிறது. 


தெபீரின்‌ பேர்‌ 
கீரியாத்செப்பேரை 
பிடிக்கிறவனுக்கு, 
தன்னுடைய குமாரத்தியாகிய அக்சாளை 
விவாகம்பண்ணிக்‌. கொடுப்பேன்‌ என்று 
காலேப்‌ சொன்னார்‌. அப்பொழுது காலேபின்‌ 
சகோதரனாகிய கேனாசின்‌ மகன்‌ ஒத்னியேல்‌ 
அதைப்‌ பிடித்தார்‌: ஆகையால்‌ காலேப்‌ தன்‌ 
குமாரத்தி அக்சாளை ஒத்னியேலுக்கு 
விவாகம்பண்ணிக்கொடுத்தார்‌ 

(யோசு 1515-17). 


ற்காலத்‌ 
கீரியாத்செப்பேர்‌ 
சங்காரம்பண்ணிப்‌ 





f= FTE 
TT 


காலேப்‌ தன்‌ குமாரத்தியாகிய 
அக்சாளுக்கும்‌ சுதந்தரம்‌ கொடுத்தார்‌. 
காலேப்‌ முதலாவதாக, மனப்பூர்வமாக, தன்‌ 
மகளுக்கு. தன்‌ சுதந்தரத்தின்‌ 
தென்புறத்திலே உள்ள நிலங்களைக்‌ 
கொடுத்தார்‌. அது வறட்சியான நிலம்‌. 
அக்சாளோ காலேபிடம்‌, தனக்கு. 
நீர்ப்பாய்ச்சலான நிலத்தையும்‌ தரவேண்டும்‌. 
என்று கேட்டுப்‌ பெற்றுக்கொள்கிறாள்‌. 


காலைப்‌ தன்‌ குமாரத்தி அக்சாளை 
விவாகம்பண்ணிக்‌. 

அவள்‌ புறப்படுகையில்‌, என்‌ 

ஒரு வயல்வெளியைக்‌. 

கேட்கவேண்டும்‌ என்று ஒத்னிமேலினிடத்தில்‌ 
உத்தரவு. பெற்றுக்கொண்டு, கழுதையின்‌ 
காலேப்‌ 


நிலங்களைக்கொடுக்கிறார்‌ 


நீர்ப்பாய்ச்சலான 
(யோசு 1549. 


அக்சாள்‌  காலேபுக்கு மிகுந்த 
மரியாதைக்‌ கொடுக்கிறாள்‌. அவள்‌ 
கழுதையின்மேல்‌ ஏறி 
பிரயாணம்பண்ணினாலும்‌. காலேபிடம்‌ 
பேசும்போது, கழுதையின்‌ மேலிருந்து 
இறங்கி, காலேபிடம்‌ மரியாதையோடு 
பேசுகிறாள்‌. அச்சாளின்‌ விவாகம்‌ 
காலேபின்‌ அனுமதியோடு 
நடைபெற்றிருக்கிறது. காலேப்‌ பண்ணின 
வாக்குக்கு அக்சாள்‌ மதிப்பு கொடுத்து, 
அவள்‌ ஒத்னியேலை விவாகம்‌ 
செய்துகொள்கிறாள்‌. அவள்‌ தன்‌ 
தகப்பனாகிய காலேபின்‌ விருப்பத்திற்கும்‌, 
கட்டளைக்கும்‌ கீழ்ப்படிந்து ஒத்னியேலை 
விவாகம்பண்ணுகிறாள்‌. 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தகப்பனாகிய காலேபிடம்‌, 
தன்னுடைய தேவைகளை சொன்னால்‌, 
அவர்‌ தனக்கு அதை நிச்சயமாய்க்‌ 
கொடுப்பார்‌ என்று அக்சாள்‌ நம்புகிறாள்‌. 


நிலத்தைக்‌ கொடுத்திருக்கிறார்‌. 
நிலம்‌ விவசாயத்திற்கு. 


ஆகையினால்‌ அவள்‌ அந்த வறட்‌ 
நிலத்தோடு, தனக்கு நீர்ப்பாய்ச்சலான 
நிலத்தையும்‌ தரவேண்டுமென்று காலேபிடம்‌ 
கேட்கிறாள்‌. 


காலேபின்‌: சுபாவத்திலிருந்தும்‌, 
அக்சாளின்‌ பணிவிலிருந்தும்‌, நம்முடைய 
குடும்பத்திற்கு பிரயோஜனமுள்ள 
ஆலோசனைகளை நாம்‌ 
பெற்றுக்கொள்ளலாம்‌. அக்சாள்‌ காவேபிடம்‌ 
தன்‌ கணவன்‌ 
உத்தரவு 
பெற்றுக்கொள்கிறாள்‌ கணவனும்‌ 
மனைவியும்‌ குடும்பத்தில்‌ ஒருவருக்கொருவர்‌ 
இசைந்து செயல்படவேண்டும்‌. 
அவர்களுக்குள்‌. கருத்து ஒற்றுமை 
இருக்கவேண்டும்‌. 
காலேபும்‌ தன்‌ 
ஆசீர்வாதமான நிலத்தைக்‌ 
தங்களுடைய பிள்ளைகளின்‌ 
பிரயோஜனத்திற்காக பெற்றோர்‌ ஒரு 
ஆசீர்வாதத்தைக்‌ கொடுக்கும்போது, அதை 
தங்களுக்கு இழப்பு என்றோ, நஷ்டம்‌ 
என்றோ நினைக்கக்கூடாது. தங்களுடைய 
பிள்ளைகளின்‌ நன்மைகளுக்காக பெற்றோர்‌ 
தங்களுடைய சொத்துக்களில்‌ ஒரு பகுதியை 
தியாகம்பண்ண ஆயத்தமாயிருக்கவேண்டும்‌. 


யூதா புத்திரருக்கு சுதந்தரம்‌ 
யோசு 15:20-63 


மகளுக்கு நல்ல 
கொடுக்கிறார்‌. 


உண்டான சுதந்தரம்‌ என்னவென்றால்‌: 


யோசு 15:21. கடையாத்தரத்‌ 
தென்புறமான ஏதோமின்‌ எல்லைக்கு. 
நேராய்‌, யூதா புத்திரரரின்‌ 
கோத்திரத்திற்குக்‌. கிடைத்த. 
பட்டணங்கனாவன: கப்செயேல்‌, ஏதேர்‌, 
யாகூப்‌, 





i= FTE 
TT 
யோசு 15:22. கீனா, திமோனா, அதாதா, 


யோசு 15:28. கேதேஸ்‌, ஆத்சோர்‌, 
இத்னான்‌, 


யோக 15:24. 
பெயாலோத்‌, 


சீப்‌, தேலெம்‌, 


யோசு 15:25. ஆத்சோர்‌, அதாத்தா, 
கீரியோத்‌, எஸ்ரோன்‌ என்னும்‌ 
ஆத்சோர்‌, 


யோசு 15:28. 


மொலாதா, 


அமாம்‌, சேம, 
யோசு 15:27. ஆத்சார்காதா, எஸ்மோன்‌, 
பெத்பாலேத்‌, 


யோசு 15:29, ஆத்சார்சுவால்‌, 
பெயெர்செபா, பிஸ்யோத்யா, 


யோக 15:29. பாலா, ஈயிம்‌, ஆத்சேம்‌, 


யோக 1590. 
ஒர்மா, 


எல்தோலால்‌, கெசில்‌, 


யோசு 1531. 
சன்சன்னர, 


சிக்லாக்‌, மத்மன்னர, 


யோக 15:92. லெபாயோத்‌, சில்லீம்‌, 
ஆயின்‌, ரிம்மோன்‌ என்பவைகள்‌; 
எல்லாப்‌ பட்டணங்களும்‌. 
அவைகளுடைய  கிராமங்களுமுட்பட 
இருபத்தொன்பது. 


யோசு 15:98. பன்னத்தாக்கு நாட்டில்‌ 
எஸ்தாவோல்‌, சோரியா, அஷ்னா, 


யோக 15:94. சணோகா, என்களனீம்‌, 
தப்புவா, ஏனாம்‌, 


யோசு 15:35. யர்மூத்‌, அதுல்லாம்‌, 
சோக்கோ, அசேக்கா, 


யோசு 15:88. சாராயிம்‌, அதித்தாயிம்‌, 
கெதேரா, கேதெரொத்தாயிம்‌; இந்தப்‌ 
பட்டணங்களும்‌ அவைகளுடைய 
கிராமங்களுமுட்பட பதினான்கு. 


யோசு 15:87. 
மிக்தால்காத்‌, 


சேனான்‌, அதாஷா, 


யோக 19:99, திலியான்‌, 
யோக்தெயேல்‌, 


மிஸ்பே, 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


பிரியப்‌] 
UBLISHERS 


லாகீஸ்‌, போஸ்காத்‌, 


காபோன்‌, லகமாம்‌, 


கெதெரோத்‌, 
கிராமங்களூமுட்பட, 


லிப்னா, ஏத்தேம்‌, 


இப்தா, அன்னா, 


யோக 15:44. கேகிலா, அக்சிப்‌, மரேஷா 
இந்தப்‌ பட்டணங்களும்‌ 
அவைகளுடைய கிராமங்களுமுட்பட, 
ஒன்பது. 


யோசு 15:45. எக்ரோனும்‌ அதின்‌ 
வெளிதிலங்களும்‌ கிராமங்களும்‌, 


யோசு 15:46, 
சமுத்திரம்மட்டும்‌, 
புறத்திலிருக்கிற சகல 
அவைகளின்‌ கிராமங்களும்‌, 


எக்ரோன்‌ துவக்கிக்‌ 
அஸ்தோத்தின்‌' 
ஊர்களும்‌, 


யோசு 15:47. அஸ்தோத்தும்‌, அதின்‌ 
வெளிநிலங்களும்‌ கிராமங்களும்‌, 
காசாவும்‌ எகிப்தின்‌ நதிமட்டுமிருக்கிற 
அதின்‌ வெளிநிலங்களும்‌ 
கிராமங்களூமே பெரிய சமுத்திரமே 
எல்லை. 


யோசு 15:48. மலைகளில்‌, 
யாத்தீர்‌, சோக்கோ, 


சாமீ, 


யோசு 15:49. தன்னா, 
என்னப்பட்ட கீரியாத்சன்னா, 


தெயீர்‌ 


யோக 15:50. ஆனாப்‌, 
அனிம்‌, 


யோசு 15:51. கோசேன்‌, ஓலோன்‌, 
கிலொ இந்தப்‌ பட்டணங்களும்‌ 
அவைகளுடைய  கிராமங்களுமுட்பட 
பதினொன்று. 


எஸ்தெமொ, 


யோசு 15:52. அராப்‌, தூமா, எஷியான்‌, 





i THE 
TT 


யோசு 15:58. யானூம்‌, யெத்தப்புவா, 
ஆப்பெக்கா, 


யோசு 15:54. உம்தா, எபிரோனாகிய 
கீரியாத்‌ அர்பரு, சீயோரு இத்தப்‌ 
பட்டணங்களும்‌ அவைகளுடைய 
கிராமங்களுமுட்பட ஒன்பது. 


யோசு 15:55. மாகோன்‌, கர்மேல்‌, சீப்‌, 
யுத்தா, 


யோக 15:56. 
யொக்தெயாம்‌, சனோகா, 


யெஸ்ரயேல்‌, 


யோசு 15:97. காயின்‌, கிபியரு, திம்னா 
இந்தப்‌ பட்டணங்களும்‌ 
அவைகளுடைய  கிராமங்களுமுட்பட 
பத்து. 


யோசு 15:58, 


கெதோர்‌, 


அல்கூல்‌, யெத்‌கம்‌, 


யோசு 19:59. மகாராத்‌, பெதானோத்‌, 
எல்தெகோன்‌; இந்தப்‌ பட்டணங்களும்‌ 
அவைகளுடைய  கிராமங்களுமுட்பட 
ஆறு. 


யோசு 15:80. கீரியாத்யெயாரீமாகிய 
கீரியாத்‌ பாகால்‌, ரபரு இந்த 
பட்டணங்களும்‌ அவைகளுடைய 
கிராமங்களுமுட்பட இரண்டு. 


யோசு 15:81. வனாந்தரத்தில்‌, 
பெத்அரபா, மித்தீன்‌, செக்காக்கா, 


யோசு 19:02. 
உப்புப்பட்டணம்‌, என்கேதி; இந்தப்‌ 
பட்டணங்களும்‌ அவைகளுடைய 
கிராமங்களூமுட்படட ஆது. 


திப்சான்‌, 


யோசு 15:68. எருசலேமிலே குடியிருந்த 
எபூசியரை மூதா புத்திரர்‌ 
துரத்திவிடக்கூடாமற்போயிற்று; 
ஆகையால்‌ இத்நான்மட்டும்‌ எபூசியர்‌ 
மூதா புத்திரரோடே எருசலேமிலே: 
குடியிருக்கிறார்கள்‌.. 


யூதாபுத்திரருக்கு, அவர்களுடைய 
வம்சங்களின்படி உண்டான 
சுதந்தரத்திலுள்ள பட்டணங்களின்‌ விவரம்‌ 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பட்டணங்கள்‌ - 36 


1. தென்புறமான 
(யோசு 15:21-32). 


2. பள்ளத்தாக்கு நாட்டிலுள்ள 
பட்டணங்கள்‌ - 15 (யோசு 15:33-36). 

3. பட்டணங்களும்‌, கிராமங்களும்‌ - 16 
(யோசு 15:37-41). 


4. பட்பணங்களும்‌, கிராமங்களும்‌ - 9 
(யோசு 15:42-44). 


5. பெலிஸ்தரின்‌ மூன்று பட்டணங்களும்‌, 
கிராமங்களும்‌ 


6. பட்டணங்களும்‌, கிராமங்களும்‌ - 1 
(யோசு 15:40-51). 


7. ஒன்‌! பட்டணங்களும்‌, 


பது 
கிராமங்களும்‌ (யோசு 15:52-54). 


8. பத்து பட்டணங்களும்‌, கிராமங்களும்‌ 
(யோசு 1555-57) 


9. ஆறு பட்டணங்களும்‌, கிராமங்களும்‌ 
(யோசு 15:58-59). 


10. இரண்டு 


பட்டணங்களும்‌, 
கிராமங்களும்‌ (யோசு 15:60). 


ர. ஆறு பட்டணங்களும்‌, கிராமங்களும்‌ 
(யோசு 1561-52) 

யூதாபுத்திரரின்‌ கோத்திரத்திற்கு 
கிடைத்த 125 பட்டணங்களின்‌ விவரம்‌ 
வருமாறு : 


தென்புதமான பட்டணங்கள்‌ - 98 
(யோசு 15:21-82) 


1. கப்செயேல்‌ (Kabzeel) 
2. ஏதேர்‌ (der) 
யாகூர்‌ ஜமா) 
கீனா (Kina) 
திமோனா (ுமாகரம 
அதாதா (& கரகர 


கேதேஸ்‌ (Kedec்‌) 





1 
சியாமி 

8. ஆத்சோர்‌ (௧2௦0). 

9. இத்னான்‌ (க) 

10. சீப்‌ (Ziph) 

ரி. தேலெம்‌ (Tele) 

12. பெயாலோத்‌ (Baaloth) 

13. ஆத்சோர்‌ (88200) 

14. அதாத்தா (07802(810) 

15. கீரியோத்‌ (Kerioth) 

16. எஸ்ரோன்‌ (Hezron) 

17. ஆமாம்‌ (கண) 

18. சேமா (Shema) 

19. மொலாதா (Moladu்‌) 

20. ஆத்சார்காதா (178287-286681ட) 

2. எஸ்மோன்‌ (Hesmon) 
பெத்பாலேத்‌ (Beth-palety 
ஆத்சார்சுவால்‌ (Hazar-shual) 
பெயெர்செபா (Beer-sheba) 
பிஸ்யோத்யா (912/௦. 
பாலா (Baalah) 
ஈயிம்‌ (ரப) 
ஆத்சேம்‌ (Azச) 
எல்தோலால்‌ (Eltolad) 
கெசீல்‌ (Chesil) 

3. ஒர்மா (Hormah) 


32, சிக்லாக்‌ (கிலு. 
38. மத்மன்னா (கலஹா) 


யோசுவா - விரிவுரை 001816 
JOSHUA - COMMENTARY 


UBLISHERS 


34. சன்சன்னா ($கஹஃ்‌) 
35 லெபாயோத்‌ (ஸஹர்‌. 

36. சில்லீம்‌ (பிம்‌) 

37. ஆயின்‌ (கற) 

38. ரிம்மோன்‌ இராமா) 


பன்னத்தாக்கு. "நாட்டிலுன்ன. 
பட்டணங்கள்‌ - 15 (யோக 15:88-38) 


39. எஸ்தாவோல்‌ (181801) 
40, சோரியா (Zoreah) 

௮. அஷ்னா (A) 

42.சனோகா (Zanoah) 

43. என்கன்னீம்‌ (ஜவா 

44 தப்புவா (Tappuah) 

45. ஏனாம்‌ (வா) 

46. யர்மூத்‌ (Harmuth) 

47. அதல்லாம்‌ (கய) 

48. சோக்கோ (Scoh) 

49. அசேக்கா (201281) 

50. சாராமீம்‌ (நகாஷ்‌) 

5. அதித்தாயீம்‌ (& 811௭0) 

52. கெதேரா (Gederah) 

53. கேதெரொத்தாமீம்‌ (Cederothain) 


பட்டணங்களும்‌, கிராமங்களும்‌ - 18 
(யோசு 15:87-41) 


54. சேனான்‌ (கரகர, 
55. அதாஷா (Hadashah்‌) 


மிக்தால்காத்‌ (38 1ஜ8வ]-2௨0) 





fe ரா யோசுவா - விரிவுரை CONES 
சியாமா JOSHUA - COMMENTARY UELISHERS 


57. திலியான்‌ நிச) 80. அஸ்தோத்‌ (400 யோசு 15:46) 
58. மிஸ்பே (Mizpeh) 8. காசா (G22) (யோசு 15:47) 


யோக்தெயேல்‌ (1012111281) பட்டணங்களும்‌, கிராமங்களும்‌ - 11 
(யோசு 15:40-51) 
கீஸ்‌ பக்ஸ்‌) 

ப்பத்‌ 82. சாமீர்‌ (Shamir) 

போஸ்காத்‌ (902810 

ன்ப தவப்‌ 83, யாத்தீர்‌ (வீரர) 

எக்லோன்‌ (8200). 
84, சோக்கோ (800010). 

காபோன்‌ (Cகறbon) 
85. தன்னா ஹஸ்‌. 

லகமாம்‌ (1.௮) 86. தெபீர்‌ என்னப்பட்ட கீரியாத்சன்னா 

த எவ (Kirjath-sannah, which is Debir) 

87. ஆனாப்‌ (Ana) 

கெதெரோத்‌ (Gederith) 
88. எஸ்தெமொ (ஆshtemoh) 

பெத்டாகோன்‌ (9811-0820). 
89. ஆனீம்‌ (அம்மு. 

rawr (Naamah) 
90. கோசேன்‌ (Gen) 

69, மக்கேதா (Makkedah) 
91, ஓலோன்‌ (Holon) 
பட்டணங்களும்‌, கிராமங்களும்‌ - 9 
(யோசு 1542-44) 92. கிலொ (G௦) 


70. லிப்னா (Lரஒbnah) ஒன்பது பட்டணங்களும்‌, கிராமங்களும்‌ 
(யோசு 15:52-54) 
71. ஏத்தேர்‌ (ther) 
ந்தே 93. அராம்‌ (காக்‌) 
72. ன்‌ (Ahan) 
பத்து தூமா ஸயஸஷ்‌ 
73. இப்தா (Jiphtah) 
இடுக 0 5. எஷியான்‌ ஐஸ்சஊ) 
74. அஸ்னா (கற்‌) 
யானூம்‌ ஹயா) 
75.நெத்சீப்‌ Neb) 
பெத்தப்புவா ௫சங-tகppயப 
76. கேகிலா (Keilah) 
ஆப்பெக்கா (Aphekah) 
77. அக்சீப்‌ (கக்‌) 
99.உம்தா (யmtah) 
78. மரே areshah) 

HC 100. எபிரோனாகிய கீரியாத்‌ இர்பா 
பெலிஸ்தரின்‌ மூன்று பட்டணங்களும்‌, (Kirjath-arba, or Hebron) 
கிராமங்களும்‌ 

101. சீயோர்‌ (201) 
79. எக்ரோன்‌ (00) (யோசு 15:45) 





1 
INTERNATIOMAL 
பத்து பட்டணங்களும்‌, கிராமங்களும்‌ 
(யோக 1555-57) 

102. மாகோன்‌ (4௮01) 

103. கர்மேல்‌ (Carmel 

104. சீப்‌ (டீஸ்‌ 

105, யுத்தா (ரம்ஸ்‌) 

106. யெஸ்ரயேல்‌ (761861) 

107. யொக்தெயாம்‌ (7016088100). 

108. சனோகா (Zanoah) 

109. காயின்‌ (வற) 

110. கிபியா (Gரலea்‌) 

111. திம்னா (ரம்‌) 


ஆறு பட்டணங்களும்‌, கிராமங்களும்‌ 
(யோக 15:58-59) 


112. அல்கூல்‌ (விரய) 

113. பெத்சூர்‌ (920௨ம்‌ 

114. கெதோர்‌ (G0) 

115. மகாராத்‌ (Maarath) 

16. பெதானோத்‌ (Beth-anoth) 
117. எல்தெகோன்‌ (Eltekon) 


இரண்டு பட்டணங்களும்‌, 
கிராமங்களும்‌ (யோக 15:80) 


118. கீரியாத்‌ பாகால்‌ (பப்ர்ஸீடற்ககம) 
19. ரபா (Rabbah) 


ஆறு பட்டணங்களும்‌, கிராமங்களும்‌ 
(யோசு 15:61-62) 


120. பெத்‌அரபா இங்க்‌) 


121. மித்தீன்‌ (ரகர. 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


நிப்சான்‌ (Nibshan) 
உப்புப்பட்டணம்‌ (City of Sal) 
5. என்கேதி (02660), 


பட்டணங்களில்‌ சில 
தென்புறமான  ஏதோமின்‌ 
எல்லைக்கு, நேராய்‌ அமைந்திருக்கிறது. 
இந்த எல்லைப்பகுதியில்‌ முப்பத்தெட்டு 
பட்டணங்களின்‌ பெயர்கள்‌ கொடுக்கப்‌ 
பட்டிருக்கிறது. ஆனால்‌, எல்லா 
பட்டணங்களும்‌ அவைகளுடைய 
கிராமங்களும்‌ உட்பட இருபத்து ஒன்பது, 
என்று ஒரு வசனத்தில்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது (யோசு 15:32) 
இவற்றில்‌ ஒன்பது பட்டணங்கள்‌, 
பிற்காலத்தில்‌ சிமியோன்‌  புத்திரருடைய 
கோத்திரத்திற்கு மாற்றிக்கொடுக்கப்படுகிறது. 


பள்ளத்தாக்கு 


இந்தப்‌ 
கடையாந்தர 


சில. பட்டணங்கள்‌ 
நாட்டில்‌ உள்ளன (யோசு 15:33). இவற்றின்‌ 
எண்ணிக்கை பதிநான்கு (யோசு 
என்று சொல்லப்பட்டாலும்‌, பதினைந்து 
பட்டணங்களின்‌ பெயர்கள்‌ இங்கு 
குறிபிப்பட்டிருக்கிறது கெதேரா, 

ரொத்தாயீம்‌ ஆகிய இரண்டு 
கம்‌ வெல்வேறு பட்டணங்களாக 
இங்கு சொல்லப்பட்டாலும்‌, இவை இரண்டும்‌ 
ஒரே பட்டணத்தின்‌ இரண்டு பகுதிகளின்‌ 
பெயர்கள்‌ என்று வேதபண்டிதர்கள்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 


ஒரு சில பட்டணங்களுக்கு தலைப்பு 
கொடுக்கப்படவில்லை (யோசு 15:37-41; 
42-44). எக்ரோன்‌, அஸ்தோத்‌, காசா 
ஆகியவை பெலிஸ்தியரின்‌ பட்டணங்கள்‌ 
(யோசு 15:45-47). மற்ற பட்டணங்கள்‌ 
மலைகளிலுள்ளன (யோசு 15:48-62) 


யூதா. புத்திரரின்‌ கோத்திரத்திற்கு 

த்த பட்டணங்களாக, இங்கே 125 
பட்டணங்களின்‌ பெயர்கள்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனாலும்‌ இந்தப்‌ 
பட்டணங்களில்‌ பெத்லகேமின்‌ பெயர்‌ இடம்‌ 
பெறவில்லை. இது பிற்காலத்தில்‌ தாவீதின்‌ 
நகரம்‌ என்று அழைக்கப்பட்டது. கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்து பெத்லகேமிலே பிறந்தார்‌. 
பெத்லகேம்‌ ஊரினால்‌ இயேசுகிறிஸ்துவுக்கு 
மேன்மையோ மகிமையோ உண்டாகவில்லை. 





ழ்‌ நள 
யாய 


இஸ்ரவேலை ர்‌ உள்ளிடத்திலி 
ருந்து புறப்பட்டு என்னிடத்தில்‌ வருவார்‌; 
அவருடைய புறப்படுதல்‌ அநாதி நாட்களாகிய 
பூர்வத்தினுடையது” (மீகா 5:2). 
யூதாவின்‌ பட்டணங்களைப்பற்றி 
ம்க்‌ தககி இடத்தில்‌, 
எருசலேமைப்பற்றியும்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
“எருசலேமிலே குடியிருந்த எபூசியரை யூதா 
தூர்திவிடக்கூடாமற்போயிற்று? 
ட்டும்‌ எபூசியர்‌ 
யூதா எருசலேமிலே 
கமிரக்கிறா்கள்‌ (யோசு 15:63), யூதாவின்‌ 
மனுஷர்‌ எபூசியரைத்‌ துரத்தாமல்‌ 
சோம்பேறிகளாயிருந்தார்கள்‌. 


யூதாவுக்கு கிடைத்த பட்டணங்களில்‌, 
சில பட்டணங்கள்‌ சரித்திர முக்கியத்துவம்‌ 
வாய்ந்தவை. யோராமின்‌ நாட்களிலே, லிப்னா 
ஊரார்‌  கலகம்பண்ணினார்கள்‌. இந்தக்‌. 
கலகத்திற்கு பின்பு, லிப்னா சுதேச 
மகாணமாக பிரிந்திருக்கவேண்டும்‌ என்று 
சரித்திர ஆசிரியர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. 


கருந்‌ 5 

ந்த 

இருக்கிறதுபோல, 

அக்காலத்தில்தானே லிப்னா பட்டணத்தாரும்‌ 
கலகம்பண்ணினார்கள்‌" (2இராஜா 8:22), 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நாகீசிலே . அமத்சியா ராஜா 
கொலைசெய்யப்பட்டான்‌. “எருசலேமி 

அவனுக்கு விரோதமாகக்‌ கட்டுப்பாடு 
பண்ணினார்கள்‌; அப்பொழுது லாகீசுக்கு 
ஒடிப்போனான்‌; ஆனாலும்‌ அவர்கள்‌ 
அவன்‌ பிறகே லாகீசக்கு மனுஷரை 
அனுப்பி, அங்கே அவனைக்‌ 
கொன்றுமோட்டார்கள்‌" (2இராஜா 14:19) 


லாகீசிலே விக்கிரகாராதனை வேகமாய்‌ 
பரவிற்று. “லாகீசில்‌ குடியிருக்கிறவளே, 
வேகமானகுதிரைகளை இரதத்திலே பூட்டு: 
நீயே சீயோன்‌ குமாரத்தியின்‌: 
பாவத்துக்குக்‌ காரணி; உன்னிடத்தில்‌ 
இஸ்ரவேலின்‌ பாதகங்கள்‌ காணப்பட்டது” 
(மீகா 1:13). 


யூதா 

பட்டணங்களில்‌. 

சரித்திரத்தோடு கொக்கை தாவீது 
தன்‌ ஜீவன்‌ தப்பிக்க மலைகளிலும்‌ 
கெபிகளிலும்‌ ஒடி ஒளிந்துகொண்டார்‌. 
இங்கே சொல்லப்பட்டிருக்கிற பல 
பகுதிகளுக்கும்‌, தாவீது தன்னுடைய 
ஜீவனைக்‌ காத்துக்கொள்ள ஓடிப்போனார்‌. 





i FTN 
TT 


யூதாவின்‌ புத்திரருக்கு சுதந்தரவீதம்‌ 
பிரித்துக்கொடுக்கப்பட்ட பின்பு, யோசேப்பின்‌ 
புத்திரரான எப்பிராமீழுக்கும்‌, மனாசேக்கும்‌ 
சுதந்தரம்‌ பிரித்து கொடுக்கப்படுகிறது. 
யூதாவின்‌ மனுஷருக்கு தெற்கு பகுதியில்‌ 
சுதந்தரம்‌ கொடுத்ததுபோல, எப்பிராயீம்‌ 
புத்திரருக்கு வடக்கு பகுதியில்‌ சுதந்தரம்‌ 
கொடுக்கப்படுகிறது. 


யோசேப்பின்‌ புத்திரரான எப்பிராயீம்‌, 
மனாசே ஆகியோரைப்பற்றிய பொதுவான 
விவரம்‌ (யோசு 160-4). எப்பிராயீம்‌ 
புத்திரருக்கு கொடுக்கப்பட்ட சுதந்தரத்தின்‌ 
எல்லைகள்‌ (யோசு 16:5-10/. இதற்கு அடுத்த 
அதிகாரத்தில்‌ மனாசே புத்திரருக்கு 
கொடுக்கப்பட்ட சுதந்தரத்தைப்பற்றி 
சொல்லப்பட்டிருக்கிறது. 


யோசேப்பின்‌ புத்திரக்கு 
பங்குவிதம்‌ யோசு 16:1-4 


யோக 16:1. யோசேப்பின்‌ புத்திரக்கு. 
விழுந்த சீட்டினால்‌ அகப்பட்ட 
பங்குவீதமாவது: எரிகோவின்‌ அருகே 
இருக்கிற யோர்தானிலிருத்து, 
யோர்தானுக்குக்‌ கிழக்கான 
தண்ணீருக்குப்‌ போய்‌, எரிகோ துவக்கிப்‌ 
பெத்தேலின்‌ மலைகள்‌ மட்டுமுன்ன 
வன௱ந்தர வழியாகவும்‌ சென்று, 


யோக 192. பெத்தேலிகிருந்து 
தூகக்குப்‌ போய்‌, அர்கீயினுடைய 
எல்லையாகிய அதரோத்தைக்‌ கடத்து, 


யோசு 16:3. மேற்கே யப்லெத்தியரின்‌ 
எல்லைக்கும்‌ தாழ்வான பெத்தொரோன்‌ 
காசேர்‌ என்னும்‌: எல்லைகள்மட்டும்‌. 
இறங்கி, சழுத்திரம்வரைக்கும்‌ போம்‌: 
முடியும்‌. 

யோசு 16:4. இதை யோசேப்பின்‌ 
புத்திரராகிய மனாசேயும்‌ எப்பிராயீமும்‌. 
சதந்தரித்தார்கள்‌. 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யோசேப்பு யாக்கோபின்‌ இளைய 

புத்திரரில்‌ ஒருவர்‌. ஆனாலும்‌ யோசேப்பு 

ராகேலுக்கு மிகவும்‌ பிரியமானவராயிருந்தார்‌. 

இதன்‌ நிமித்தமாக யோசேப்பு யாக்கோபுக்கு. 

நேசகுமாரனாயிருந்தார்‌. யோசேப்பின்‌ 

கானான்‌ தேசத்தில்‌ 

பகுதி சுதந்தரமாய்க்‌ 

கானான்‌ தேசத்தின்‌ 

மையப்பகுதியே யோசேப்பின்‌ புத்திரருடைய 
சுதந்தர வீதம்‌. 


யோசேப்பின்‌ புத்திரருடைய பங்குவீதம்‌ 
கிழக்கே யோர்தான்‌ நதியிலிருந்து Me 
வரைக்கும்‌ போகிறது. 
மத்தியதரைக்கடல்‌. ர்‌ ன்‌ 
மிகவும்‌ செழிப்பானது. கர்த்தர்‌ யோசேப்பின்‌ 
பங்குவீதத்தை கனிவிருட்சங்களினால்‌. 
ஆசீர்வதித்திருக்கிறார்‌ 

உன்‌ தேவனாலே 
அப்படியாயிற்று. உனக்குத்‌ 
துணையாயிருப்பார்‌; சர்வவல்லவராலே 
அப்படியாயிற்று, அவர்‌ உயர வானத்திலிருந்து 
உண்டாகும்‌ ஆசீர்வாதங்களினாலும்‌, கீழே 
ஆழத்தில்‌ உண்டாகும்‌ சீர்வாதங்களி 
னாலும்‌, ஸ்தனங்களுக்கும்‌ காப்பங்களுக்கும்‌. 
உரிய ஆசீர்வாதங்களினாலும்‌ உன்னை 
ஆசீர்வதிப்பார்‌. உன்‌ தகப்பனுடைய 
ஆசீர்வாதங்கள்‌என்‌ பிதாக்களுடைய 
ஆசீர்வாதங்களுக்கு  மேற்பட்டதாயிருந்து, 


தகப்பனுடைய 
அவர்‌ 


சகோதரரில்‌ 
உச்சந்தலையின்மேலும்‌ 
வருவதாக" (ஆதி 49:25,26). 


"யோசேப்பைக்குறித்து: கர்த்தரால்‌ 
அவனுடைய தேசம்‌. ஆசர்வதிக்கப்புவதாக; 
இது வானத்தின்‌ செல்வத்தினாலும்‌, 
பனியினாலும்‌, ஆழத்திலுள்ள 
களினாலும்‌, 

அருமையான 
பக்குவப்படுத்தும்‌ 


கனிகளினாலும்‌, 


உண்டாகும்‌ 
மலைகளில்‌ 

களினாலும்‌, 

கொடுக்கும்‌ 

னாலும்‌ ஆசீர்வதிக்கப்படுவதாக. முட்செடியில்‌ 
எழுந்தருளினவரின்‌ தயை யோசேப்புடைய 
சிரசின்மேலும்‌, தன்‌ சகோதரரில்‌ 
விசேஷித்தவனுடைய உச்சந்தலையின்மேலும்‌ 
வருவதாக” (உபா 3311346). 





i= FTE 
TT 


யோசேப்பின்‌ புத்திரருக்கு 
பங்குவீதமாகக்‌ கிடைத்த தேசத்தைப்‌ பற்றி 
மாத்திரமே. இந்த  வசனப்பகுதியில்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. இந்தப்‌ பங்கு 
வீதத்தில்‌ இருக்கும்‌ பட்டணங்களைப்பற்றிய 
விவரம்‌ சொல்லப்படவில்லை. எல்லைகள்‌ 
விவரிக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும்‌ மற்ற 
கோத்திரத்தாருக்கு, சுதந்தரமாகக்‌ கிடைத்த 
பட்டணங்களைப்பற்றி சொல்லப்பட்டது போல, 
யோசேப்பின்‌ புத்திரருக்கு கிடைத்த 
பட்டணங்களைப்பற்றிய விவரம்‌ 
தெரியவில்லை. 


எப்பிராயீம்‌ புத்திரருடைய 
சுதந்தரத்தின்‌ எல்லை 
யோசு 16:5-10 


யோக 16:5. எப்பிராயிம்‌ புத்திரருக்கு. 
அவர்களுடைய வம்சங்கவின்‌ படி. 
உண்டான சுதந்தரத்தினுடைய கிழக்கு. 
எல்லை, அதரோத்‌ அதார்‌ துவக்கி, 
மேலான பெத்தொரோன்மட்டும்‌ 
போகிறது. 


யோசு 16:6. மேற்கு. எல்லை 
மிக்மேத்தாத்திற்கு வடக்காகச்‌ சென்று, 
கிழக்கே தானாத்‌ சீலோவுக்குத்‌ திரும்பி, 
அதை யநோகாவுக்குக்‌ கிழக்காகக்‌. 
கடந்து, 


யோசு 187.  யநேரகாவிலிருந்து 
அதரோத்திற்கும்‌ நகராத்திற்கும்‌ 
இறங்கி, எரிகோவின்‌ அருகே வந்து, 
யோர்தானுக்குச்‌ செல்லும்‌. 


யோக 16:8. தப்புவாவிலிருந்து மேற்கு 
எல்லை, கானாநதிக்குப்‌ போய்‌, 
சமுத்திரத்திலே. முடியும்‌; இத 
எப்பிராயிம்‌ புத்திரரின்‌ கோத்திரத்திற்கு. 
அவர்கள்‌ வம்சங்களின்படி உண்டான 
சுதந்தரம்‌. 


யோக 16:9. 
புத்திரருக்குப்‌ 


மின்னும்‌ எப்பிராயீம்‌ 

மிரத்தியோகமாய்க்‌ 
கொடுக்கப்பட்ட பட்டணங்களும்‌ 
அவைகளின்‌ கிராமங்களுமெல்லாம்‌. 
மனாசே புத்திரருடைய சதத்தரத்தின்‌ 
நடுவே இருக்கிறது. 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


யோசு 18:10. அவர்கள்‌ காசேரிலே. 
குடியிருந்த கானானியரைத்‌ 
துரத்திவிடவில்லை; ஆகையால்‌ 
காணானியர்‌, இத்நான்மட்டும்‌ 
இருக்கிறபடி, எப்பிராயீமருக்குள்னே 
குடியிருந்து, பகுதிகட்டுகிறவர்களாய்ச்‌. 
சேவிக்கிறார்கள்‌. 

எப்பிராயீம்‌ புத்திரருக்குப்‌ 
பிரத்தியேகமாய்க்‌ கொடுக்கப்பட்ட 
பட்டணங்களும்‌ அவைகளின்‌ 
கிராமங்களுமெல்லாம்‌ மனாசே புத்திரருடைய 
சுதந்தரத்தின்‌ நடுவே இருக்கிறது 
(யோசு 162). 


எப்பிராமீமின்‌ சுதந்தர வீதத்தின்‌: 
தெற்கு பகுதியிலே பென்யமீன்‌, 
தாண்‌ ஆகிய கோத்திரங்களின்‌ சுதந்தர 
வீதம்‌ இருக்கிறது. எப்பிராயீமின்‌ 
சுதந்தரமும்‌, இவர்களுடைய சுதந்தரமும்‌ 
தெற்கே வெவ்வேறாகப்‌ பிரிக்கப்பட்ிருக்கிறது. 
வடக்கே எப்பிராமீமின்‌ சுதந்தரம்‌. 
மனாசேயின்‌ சுதந்தரத்திலிருந்து 
பிரிக்கப்பட்டிருக்கிறது. கிழக்கிலும்‌ மேற்கிலும்‌, 
எப்பிராமீமின்‌ பங்குவீதம்‌ யோர்தான்‌ 
நதியிலிருந்து; சமுத்திரம்‌ வணக்கும்‌ 
போய்‌ முடிகிறது. 


எப்பிராயீம்‌ புத்திரருக்கு கொடுக்கப்பட்ட 

பட்டணங்களைப்பற்றிய குறிப்பு 
இந்த கானப்பததிலில காணப்படுகிறது. 
ஆனாலும்‌ பட்டணங்கள்‌ 
எப்பிராமீமின்‌ சுதந்தரத்திற்குள்ளே 
இல்லை. இவை மனாசே 
புத்திரருடைய சுதந்தரத்தின்‌ நடுவே 
இருக்கிறது (யோசு 16:9). 


எப்பிராயீம்‌ புத்திரர்‌ 
குடியிருந்த கானானியரைத்‌ 
வில்லை; ஆகையால்‌ 


காசேரிலே 


நாள்மட்டும்‌. 
எப்பிராயீமருக்குள்ளே 
பகுதிகட்டுகிறவர்களாய்ச்‌' 
(யோசு 16:10. 


சேலிக்கிறார்கள்‌ 





ழ்‌ நள 
யாய 


எப்பிராயீம்‌ புத்திரர்‌ 
பிடித்தவர்களாமிருக்கிறார்கள்‌. தாங்கள்‌ 
வேலை செய்யாமல்‌, கானானியருடைய 
போஜனம்‌ பண்ணலாம்‌ என்று 
சோம்பேறிகளாயிருக்கிறார்கள்‌. 
எப்பிராயீம்‌ 
பகுதி கட்டுகிறார்கள்‌. 
விக்கிரகாராதனைக்காரர்‌. 
எப்பிராமீமருக்குள்ளே கானானியர்‌ 
குடியிருக்கும்போது,. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
அவர்களுடைய விக்கிரகாராதனையைப்‌ 
பின்பற்றிப்போவதற்கு வாய்ப்புள்ளது. 
சமாரியா தேசம்‌ 
பங்குவீதத்தில்‌ 
பத்துக்கோத்திரத்தாருக்கும்‌ 
ராஜதானி பட்டணமாக விளங்கியதும்‌ 
இந்தக்‌ கோத்திரத்தைச்‌ சேர்ந்தது. 
புதிய ஏற்பாட்டுக்காலத்தில்‌ இயேசுகிறிஸ்து. 
சமாரியா ஸ்திரீயோடு பேசிக்கொண்டிருந்தார்‌. 
சம்பவமும்‌ எப்பிராயீம்‌ 
பங்குவீதமான தேசத்தில்‌. 


பேராசை 


ஸ்தாபித்த 
ப்ரம்‌ புத்திரருடைய 
உள்ளது. 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நியாயாதிபதிகளின்‌ புஸ்தகத்தில்‌ 
எப்பிராயீம்‌ மலையைப்பற்றி பல செய்திகள்‌ 
எழுதப்பட்டிருக்கிறது. எப்பிராமீம்‌ என்பது ஒரு 
பட்டணத்தின்‌ பெயராகவும்‌, ஒரு 
கோத்திரத்தின்‌ பெயராகவும்‌ இருக்கிறது. 
இயேசு அதன்பின்பு 


“ஆகையால்‌ நன்பி 
யூதருக்குள்ளே 


வெளியரங்கமாய்‌ 
சஞ்சரியாமல்‌, அவ்விடம்விட்டு 
வனாந்தரத்துக்குச்‌ சமீபமான இடமாகிய 
எப்பிராயீம்‌ என்னப்பட்ட ஊருக்குப்போய்‌, 
அங்கே தம்முடைய சீஷருடனேகூடத்‌ 
தங்கியிருந்தார்‌" (யோவா 11:54) 


சமஸ்த இஸ்ரவேல்‌ 
இருந்தவர்கள்‌, பிற்காலத்தில்‌ 

இஸ்ரவேல்‌ நேசம்‌ என்றும்‌, 

யூதாதேசம்‌ என்றும்‌: 

பிரிகிறார்கள்‌. வடக்கு 

தேசத்திலே 

பத்துக்கோத்திரத்தார்‌ இருக்கிறார்கள்‌. இந்தப்‌ 
பத்துக்கோத்திரத்தாரையும்‌. பொதுவாகக்‌ 
குறிப்பதற்கு “எப்பிராயீம்‌” என்னும்‌ பெயரே 
வழங்கப்பட்டது. 





i FTE 
TT 


எப்பிராமீம்‌ புத்திரருக்கு 
மனாசே கோத்திரத்திற்கு 
கொடுக்கப்படுகிறது 
பாதிக்கோத்திரத்தாருக்கு, 
யோர்தானுக்கு அப்புறத்தில்‌ 
பங்குகொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போது 
இங்கே, மனாசேயின்‌ மீதி கோத்திரத்திற்கு 
பங்கு கொடுக்கப்படுகிறது. மனாசேயின்‌ 
குமாரருடையபுத்திரரின்‌ 
வம்சங்களுக்குத்தக்காக அவர்களுக்கு 
சுதந்தரம்‌ கொடுக்கப்படுகிறது (யோசு 1711-6). 
மனாசேக்கு சீட்டிலே விழுந்த பங்கு (யோசு 
17743). 


பின்பு 
ங்கு 
மனாசேயின்‌ 
ஏற்கெனவே 


யோசேப்பின்‌ புத்திரர்‌ தங்களுக்கு 
அதிகமான பங்குவீதம்‌ வேண்டும்‌ என்று 
கேட்கிறார்கள்‌. யோசுவா அவர்களுக்கு 
பிரதியுத்தரம்‌ சொல்லுகிறார்‌ (யோசு 17:14-18). 
மனாசே கோத்திரத்தின்‌ பங்கு. 

யோக 17:1-8 


யோசு 17:1. மணாசே கோத்திரத்திற்கும்‌ 
யங்குகிடைத்தது; அவன்‌ யோசேப்புக்கு 
முதற்பேறானவன்‌;; மனாசேயின்‌ 
மூத்தகுமாரனும்‌ கிலெயாத்தின்‌ 
தகப்பனுமான மாகீர்‌ யுத்தமனுஷனான 
படியினால்‌, கீலேயாத்தும்‌ பாசானும்‌ 
அவனுக்குக்‌ கிடைத்தது. 


யோக 17:2. அபியேசரின்‌ புத்திரரும்‌, 
ஏலேக்கின்‌ புத்திரரும்‌, அஸ்ரியேலின்‌. 

புத்திரரும்‌, செகேமின்‌ புத்திரரும்‌, 
எப்பேரின்‌ புத்திரரும்‌, செமீதாவின்‌. 
புத்திரருமான 'மனாசேயினுடைய 
மற்றக்‌ குமாரரின்‌ புத்திராகிய 
அபியேசரின்‌ வம்சங்களுக்குத்‌ 
தக்க சுதந்தரம்‌ கொடுக்கப்பட்டது. 
தங்கள்‌ வம்சங்களுக்குன்னே 
அவர்களே யோசேப்புடைய 
குமாரனாகிய மனாசேயின்‌. 


ஆண்பின்ளைகளாயிருத்தார்கள்‌. 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யோக 17:3. மனாசேயின்‌ குமாரனாகிய 
மாகீருக்குப்‌ பிறந்த கிலெயாத்தின்‌ 
குமாரனாகிய எப்பேரின்‌ மகன்‌ 
செலொப்பியாத்துக்கு குமாரத்திகள்‌: 
தவிர குமாரர்‌ இல்லை; அவன்‌ 
குமாரத்திகளின்‌ நாமங்கள்‌, மக்லான்‌, 
நோவான்‌, ஒக்லான்‌, மில்கான்‌, திர்கான்‌' 
என்பவைகள்‌. 


யோசு 17:4. அவர்கள்‌ ஆசாரியனாகிய 
எலெயாசாருக்கும்‌ நூனின்‌ 
குமாரனாகிய யோசுவாவுக்கும்‌ 
பீரபுக்களுக்கும்‌ முன்பாகச்‌ 
சேர்ந்துவந்து: எங்கள்‌ சகோதரர்‌ 
நடுவே எங்களுக்குச்‌. சுதந்தரம்‌ 
கொடுக்கும்படி. கர்த்தர்‌ மோசேக்குக்‌ 
கட்டளையிட்டார்‌. என்றார்கள்‌; 
ஆகையால்‌ அவர்கள்‌ தகப்பனுடைய 
சகோதரரின்‌ நடுவே, கர்த்தருடைய 
வாக்கின்படி, அவர்களுக்குச்‌ சுதந்தரம்‌ 
கொடுத்தான்‌. 


யோசு 175. யோர்தானுக்கு. 
அப்புறத்திலே இருக்கிற கீலேயாத்‌. 
பாசான்‌ என்னும்‌ தேசங்களையெல்லாம்‌ 
மனாசேக்குச்‌ சீட்டிலே விழுந்தது. 
யத்தூப்‌ பங்குகளாம்‌. 


யோசு 17:6. மனாசேயின்‌ குமாரத்திகள்‌ 
அவன்‌ குமாரருக்குன்னே ச்தந்தரம்‌ 
பெற்றார்கள்‌; மனாசேயின்‌ மற்றப்‌ 
புத்திரருக்கு. கீலேயாத்‌ தேசம்‌ 


கிடைத்தது. 
யோசேப்பின்‌ புத்திரர்‌ கய 
கோத்திரத்தாரிலே, மனாசே 
பாதிக்கோத்திரமாக இருக்கிறார்கள்‌. மனாசே 
கோத்திரம்‌ இரண்டாகப்‌ பிரிக்கப்பட்டு, அது 
மேலும்‌ வம்சங்களாக பிரிக்கப்படுகிறது. 
மனாசே கோத்திரத்தார்‌ ஏற்கெனவே 
பாதி பாதி கோத்திரமாக, இரண்டு பிரிவாகப்‌ 
பிரிக்கப்பட்டிருக்கிறார்கள்‌. மனாசேயின்‌ 
யோர்தானுக்கு 
ஏற்கெனவே சுதந்தரம்‌. 
இவர்கள்‌ மாகீரின்‌ 
சந்ததியைச்‌ சேர்ந்தவர்கள்‌. 


எப்பிராயீம்‌, மனாசே ஆகிய 





i al 
ETT 


மனாசே கோத்திரத்திற்கும்‌ 
பங்குகிடைத்தது: அவன்‌ யோசேப்புக்கு 
முதற்பேறானவன்‌; மனாசேயின்‌ 
மூத்தகுமாரனும்‌ கிலெயாத்தின்‌ தகப்பனுமான 
மாகீர்யுத்த மனுஷனானபடியினால்‌, 
கீலேயாத்தும்‌ பாசானும்‌ அவனுக்குக்‌ 
கிடைத்தது” (யோசு 17:1) 


மாகீர்‌ மனாசேயின்‌ மூத்த குமாரன்‌. 
இலன்‌ எகிப்து தேசத்தில்‌ பிறந்தவன்‌. 
இவன்‌ ஒரு யுத்த வீரன்‌. எப்பிராமீமருக்கும்‌. 
காத்தின்‌ மனுஷருக்கும்‌ இடையே நடைபெற்ற 
யுத்தத்தில்‌, மாகீர்‌ தீவிரமாக யுத்தம்‌. 
செய்திருக்கவேண்டும்‌. 

"ஊலாமின்‌  குமாரரில்‌ ஒருவன்‌: 
பேதான்‌; இவர்கள்‌ மனாசேயின்‌ குமாரனாகிய 
மாகீருக்குப்‌ பிறந்த கீலேயாத்‌ புத்திரர்‌" 
(நாளா 7:17). இவனுடைய குமாரன்‌ சாபாத்‌: 
இவனுடைய குமாரர்‌ சுத்தெலாக்‌, எத்சேர்‌, 
எலியாத்‌: இவர்கள்‌ தேசத்தில்‌ பிறந்த 
காத்தூராருடைய ஆடுமாடுகளைப்‌ 
பிடிக்கப்போனபடியால்‌ அவர்கள்‌ இவர்களைக்‌ 
கொன்றுபோட்டார்கள்‌" (1நாளா 7:21). 

யோர்‌; புறத்திலே உள்ள 
தோல்‌! ரேக்‌! அலல்து 
பங்கிட்டு 
யோர்தானுக்கு 
கீலேயாத்‌, 
தேசங்களையல்லாமல்‌ மனாசேக்குச்‌ சீட்டிலே 
விழுந்தது பத்துப்‌ பங்குகளாம்‌ (யோசு 17:5). 


செமீநாவின்‌ புத்திரருமான மனாசேயினுடைய. 


குமாரின்‌ 

அபியேசரின்‌ வம்சங்களுக்குத்‌ 
சுதந்தரம்‌ கொடுக்கப்பட்டது. 
வம்சங்களுக்குள்ளே அவர்களே 
யோசேப்புடைய குமாரனாகிய மனாசேயின்‌ 
ஆண்பிள்ளைகளாயிருந்தார்கள்‌ "(யோக 17:2). 


மற்றக்‌ புத்திராகிய 


தக்க 
தங்கள்‌ 


செலொப்பியாத்துக்கு 
தவிர குமாரர்‌ ல்‌ 
குமாரத்திகளின்‌ நாமங்கள்‌, 
நோவாள்‌, ஒக்லாள்‌, மில்காள்‌, 
என்பவைகள்‌ (யோசு 17:3). 
மனாசேயின்‌ குமாரனாகிய 
பிறந்த கிலெயாத்தின்‌ 
எப்பேரின்‌ மகன்‌. 


திர்சாள்‌ 
செலொப்பியாத்‌ 
மாகீருக்குப்‌ 
குமாரனாகிய 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


செலொப்பியாத்தின்‌ குமாரத்திகளுக்கு 
மோசே ஏற்கெனவே சுதந்தரம்‌ 
கொடுத்திருக்கிறார்‌. இவர்கள்‌ பூர்வகாலத்தில்‌ 
மோசேயிடம்‌ பெற்றுக்கொண்டதை, இப்போது 
விட்டுக்கொடுக்காமல்‌, தங்களுடைய சுதந்தர 
பாகத்தைப்‌ பெற்றுக்கொள்கிறார்கள்‌. 
செலொப்பியாத்தின்‌ குமாரர்கள்‌ 
நால்வரும்‌ ஆசாரியனாகிய எலெயாசாருக்கும்‌. 
நூனின்‌ குமாரனாகிய யோசுவாவுக்கும்‌. 
பிரபுக்களுக்கும்‌ முன்பாகச்‌ சேர்ந்து 
வருகிறார்கள்‌. “எங்கள்‌ சகோதரர்‌ நடுவே 
எங்களுக்குச்‌ சுதந்தரம்‌ கொடுக்கும்படி 
கர்த்தர்‌ மோசேக்குக்‌ கட்டளையிட்டார்‌" என்று 
சொல்லுகிறார்கள்‌: ஆகையால்‌ அவர்கள்‌ 
தகப்பனுடைய சகோதரரின்‌ நடுவே, 
கர்த்தருடைய வாக்கின்படி, அவர்களுக்குச்‌ 
சுதந்தரம்‌ கொடுக்கப்படுகிறது (யோசு 174). 


இந்த சகோதரிகள்‌ 


ஐந்துபேரும்‌ 
யோகுவாவிடம்‌ 


பேசுவதற்கு தயங்கினாலோ 
அல்லது... பயப்பட்டாலோ அவர்களுக்கு 
சுதந்தரம்‌ கிடைத்திருக்காது. அவர்கள்‌ 
ஸ்திரீகளாகமிருந்தாலும்‌, தங்களுடைய 
உரிமைகளை இழந்துபோகாமல்‌ 
பெற்றுக்கொள்கிறார்கள்‌. மனாசேயின்‌ 
குமாரத்திகள்‌ அவன்‌ குமாரருக்குள்ளே 
சுதந்தரம்‌ பெற்றார்கள்‌: மனாசேயின்‌ மற்றப்‌ 


புத்திரருக்கு கீலேயாத்‌ தேசம்‌ கிடைத்தது. 
(யோசு 17:6). 


செலொப்பியாத்தின்‌  குமாரத்திகளைக்‌ 

குறித்து. கர்த்தர்‌ தோசம்‌ என்ன 

கட்டளை கொடுத்தார்‌ 

போசவாவக்குத்‌ தெரியும்‌ 

ஐந்து ஸ்திரீகளும்‌ 

்‌ சுதந்தரத்தைப்பற்றிக்‌ 

அவர்களுடைய 
மறுக்காமல்‌ 


யோசுவா 
சுதந்தரத்தை அவர்களுக்கு, 
கொடுத்துவிடுகிறார்‌. 
செலொப்பியாத்தின்‌ குமாரத்திகள்‌ 
கானான்‌ தேசத்தில்‌ நடைபெற்ற யுத்தத்தில்‌ 
பங்கு பெறவில்லை. யுத்தத்தில்‌ பங்கு 
அடிப்படையில்‌ யாருக்கும்‌ 
சுதந்தரம்‌ கொடுக்கப்படவில்லை. கானான்‌ 
தேசம்‌ கர்த்தர்‌ கொடுத்த தேசம்‌. யோசுவா 
கானான்‌. நேசத்தை கர்த்தருடைய 
வார்த்தையின்‌ பக்‌ 
பிரித்துக்கொடுக்கிறார்‌. 
பிரகாரமாக மனாசேயின்‌. கர்த்தால்‌. 
அவருடைய குமாரருக்குள்ளே சுதந்தரம்‌ 
பெற்றுக்கொள்கிறார்கள்‌. 





i THE 
TT 


மனாசேயின்‌ எல்லை 
(போசு 17:7-18. 


யோசு 17:7. மனாசேயின்‌ எல்லை, 
ஆசேர்‌. தொடங்கிச்‌ சீகேமின்‌ 
முன்னிருக்கிற மிக்மேத்தாவுக்கும்‌, 
அங்கேயிருந்து வலதுபுறமாய்‌. 
என்தப்புவாவின்‌ குடிகளிடத்திற்கும்‌. 
போகிறது. 


யோசு 17:8. தப்புவாவின்‌ நிலம்‌. 
மனாசேக்குக்‌ கிடைத்தது; மனாசேயின்‌. 
எல்லையோடிரருக்கிற தப்புவாவேர, 
எப்பிராயிம்‌ புத்திரரின்‌ வசமாயிற்று. 


யோக 17:9. அப்புறம்‌ அத்த எல்லை 
கானா என்னும்‌ ஆற்றுக்குப்போய்‌, 


ஆற்றுக்குத்‌ தெற்காக இறங்குகிறது; 


எப்பிராயிமுடையவைகன்‌; மனாசேயின்‌ 
எல்லை ஆற்றுக்கு வடக்கேயிருத்து 
சமுத்திரத்திற்குப்‌ போய்‌ முடியும்‌. 


யோசு 1710. தென்நாடு 
எப்பிராயிமுடையது; வடநாடு 
மனாசேயினுடையது; சமுத்திரம்‌, 
அதின்‌ எல்லை, அது வடக்கே. 
ஆசேரையும்‌, கிழக்கே இசக்காரையும்‌ 
தொடுகிறது. 


யோசு 1711. இசுக்காரிலும்‌ 
ஆசேரிலுமிருக்கிற மூன்று நாடுகணாகிய 
பெத்செயானும்‌ அதின்‌ ஊர்களும்‌, 
இப்லெயாமும்‌ அதின்‌ ஊர்களும்‌, 
தோரின்‌ குடிகளும்‌ அதின்‌ ஊர்களும்‌, 
எத்தோரின்‌ குடிகளும்‌ அதின்‌ 
ஊர்களும்‌,  தாணாகின்‌. 
அதின்‌ ஊர்களும்‌, 

குடிகளும்‌ அதின்‌ 

மனாசேயினுடையவைகன்‌. 


மெகிதோவின்‌ 
ஊர்களும்‌ 


யோக 1712. மனாசேயின்‌ புத்திரர்‌ 
அந்தப்‌ பட்டணங்களின்‌ குடிகளைத்‌ 
துரத்திவிடக்கூடாமற்போயிற்று; 
காணானியர்‌ அந்தச்‌ சீமையிலேதானே 
குடியிருக்கவேண்டுமென்று 
இருந்தார்கள்‌. 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


17:18. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
ஙலத்தபோதும்‌, காணானியரை 
முற்றிலும்‌ துரத்திவிடாமல்‌, அவர்களைப்‌ 
பகுதிகட்டுகிறவர்கனாக்கிக்‌ 
கொண்டார்கள்‌. 


மனாசேயின்‌ 
இங்கு சுதந்தரம்‌. ப்படுகிறது 
இவர்களுடைய சுதந்தரத்தின்‌ 
எல்லையைப்பற்றியும்‌ இந்த வசனப்பகுதியில்‌ 
விவரிக்கப்பட்டிருக்கிறது. கிழக்கே 
யோர்தான்‌ நதியிலிருந்து மேற்கே சமுத்திரம்‌ 
வரையிலும்‌ போய்‌ முடியும்‌. தென்நாடு 
எப்பிராயீமுடையது. வடநாடு 
மனாசேயினுடையது: சமுத்திரம்‌, அதின்‌ 
எல்லை, அது வடக்கே ஆசேரையும்‌, கிழக்கே 
இசக்காரையும்‌ தொடுகிறது (யோசு 17:10). 


பாதிக்கோத்திரத்தாருக்‌ 
குள்ளும்‌, எப்பிராமீம்‌ கோத்திரத்தாருக்‌ 
குள்ளும்‌ போக்குவரத்தும்‌, மற்ற 
பரிவர்த்தனைகளும்‌ தாராளமாய்‌ 
நடைபெறுகிறது. தப்புவாவின்‌ நிலம்‌ 
மனாசேக்குக்‌ கிடைத்தது: மனாசேயின்‌ 
எல்லையோடிருக்கிற தப்புவாவோ, எப்பிராயீம்‌ 
புத்திரரின்‌ வசமாயிற்று (யோசு 17:8) 


பாதிக்கோத்திரத்திற்கு 
கொடுக்கப்படுகிறது. 


மனாசேயின்‌ 


பட்டணங்கள்‌ 
எல்லைப்பகுதியில்‌ 
மனாசேயினுடைய 
நடுவே இருக்கிற 
பட்டணங்கள்‌ 
(யோக 173) 


எப்பிராமீமின்‌ பல. 
மனாசேயின்‌ 
அமைந்திருக்கிறது. 
பட்டணங்களின்‌ 
அல்விடத்துப்‌ 
எப்பிராமீமுடையவைகள்‌ 

பின்னும்‌ எப்பிராமீம்‌ புத்திரருக்குப்‌ 
பிரத்தியோகமாய்க்‌ கொடுக்கப்பட்ட 
பட்டணங்களும்‌ அவைகளின்‌ 
கிராமங்களுமெல்லாம்‌ மனாசே புத்திரருடைய 
சுதந்தரத்தின்‌ நடுவே இருக்கிறது" 
(யோசு 163). 


மனாசேயினுடைய பட்டணங்கள்‌ 
இசக்கார்‌ கோத்திரத்தின்‌ சுதந்தரத்திற்கு 
அருகாமையிலும்‌, ஆசேர்‌ கோத்திரத்து, 
சுதந்தரத்திற்கு அருகாமையிலும்‌ உள்ளன. 
இசக்காரிலும்‌ ஆசேரிலுமிருக்கிற மூன்று. 
நாடுகளாகிய  பெத்செயானும்‌ அதின்‌ 
ஊர்களும்‌, இப்லெயாமும்‌ அதின்‌ ஊர்களும்‌, 
தோரின்‌ குடிகளும்‌ அதின்‌ ஊர்களும்‌, 
எந்தோரின்‌ குடிகளும்‌ அதின்‌ ஊர்களும்‌, 
தானாகின்‌ குடிகளும்‌ அதின்‌ ஊர்களும்‌, 
மெகிதோவின்‌ குடிகளும்‌ அதின்‌ ஊர்களும்‌ 
மனாசேயினுடையவைகள்‌ (யோசு 17:11). 





i FTE 
TT 


கர்த்தருடைய 
பிரகாரமாகவே 
புத்திரருக்கு 
பிரிததக்கொடுக்கப்படுகிறது. 

ர்‌ கானான்‌. த்திலே 
சுதந்தரத்தைப்‌ பெற்றுகொண்டு, 
ஒருவருக்கொருவர்‌: அந்நியரைப்போல 
இருக்கக்கூடாது. எல்லா கோத்திரத்தாருக்கும்‌ 
நடுவே பரிவர்த்தனைகள்‌ தடையில்லாமல்‌ 
தாராளமாய்‌ நடைபெறவேண்டும்‌ என்பது 
கர்த்தருடைய சித்தம்‌. 
தேசத்தில்‌ பட்டணங்கள்‌ 
அநேகம்‌ இருந்தாலும்‌, இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ பன்னிரண்டு கோத்திரங்களாகப்‌ 
பிரிந்திருந்தாலும்‌, _ அவர்கள்‌ எல்லோருமே 
கர்த்தருடைய இஸ்ரவேலராயிருக்கிறார்கள்‌. 
கானான்‌ தேசம்‌, கர்த்தர்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு கொடுத்த 
வாக்குத்தத்த தேசமாகமிருக்கிறது. கர்த்தர்‌ 
தம்முடைய வாக்குத்தத்தின்‌ 
பிள்ளைகளுக்கு, வாக்குத்தத்த தேசத்தை: 
சுதந்தரமாகக்‌ கொடுத்திருக்கிறார்‌ 


மனாசேயின்‌ பாதிக்கோத்திரத்து 
சுதந்தரத்திலே கானானியரும்‌ 
இருக்கிறார்கள்‌. மனாசேயின்‌ புத்திரர்‌ 
அந்தப்‌. பட்டணங்களின்‌ குடிகளைத்‌ 
தூரத்திவிடக்கூடாமற்போயிற்று: கானானியர்‌ 
அந்தச்‌ 'சீமையிலேதானே 
சஷமிரக்கவேண்டுமென்று இருக்கிறார்கள்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ பலத்தபோதும்‌, 
கானானியரை முற்றிலும்‌ துரத்திவிடாமல்‌, 
அவர்களைப்‌. பகுதிகட்டுகிறவர்களாக்கிக்‌ 
கொள்கிறார்கள்‌ (யோசு 17:123) 
கிதியோன்‌ மனாசேயின்‌ 
பாதிக்கோத்திரத்தைச்‌ சேர்ந்தவர்‌ 
மனாசேயின்‌ பாதிக்கோத்திரத்தாருக்கு 
பட்டணங்கள்‌ சுதந்தரமாகக்‌ 
கொடுக்கப்படுகிறது... அவற்றின்‌. விலாம்‌ 
வருமாறு: 


1. பெத்செயான்‌ (ஸ்ம. - 
இதற்கு இளைப்பாறுதலின்‌ வீடு என்று 
பொருள்‌. யோர்தான்‌ பள்ளத்தாக்கில்‌. 
அமைந்துள்ள பட்டணம்‌. யோர்நானின்‌ 

அல்லது 
சமபூமிமில்‌ 
மனாசேக்கும்‌, 


சித்தத்தின்‌ 


கானான்‌ தேசம்‌ இஸ்ரவேல்‌ 

சீட்டுப்போட்டு 

இஸ்ரவேல்‌. 
தேசத்‌ 


கானான்‌. 


இசக்காருக்கும்‌ 
பகுதியாகும்‌. 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


QODNENS 
PUBLISHERS 


எகிப்து 
பிரயாணம்‌ 
தேசங்களுக்கு 
வணிகம்‌ 
அதிகமாக 


ஆகிய தேசங்களிலிருந்து 
செய்கிறவர்கள்‌ இங்கு 
ஓய்வெடுப்பார்கள்‌. இந்த 
நடைபெறும்‌ 


நடுவே 
இந்தப்‌ பட்டணத்தில்‌ 
நடைபெற்றது, 
(யோசு 17:16; நியா 1:27; 1இராஜா 
42; நாளா 7:29). மறுபெயர்‌ 
பெத்சான்‌ ௫*டஷ்ஹி. இங்கு 
சவுலின்‌ சரீரம்‌ அலங்கத்தில்‌ தூக்கிப்‌ 
போடப்பட்டது. சாமு 310-12; 
சோமு 21:12) 


பட்டணம்‌. 
(Ahaziah) ராஜா 
(நியா 


அகசியா 
காயமுற்று மரணமடைந்தான்‌. 
127; 2இராஜா 9:27) 


தோர்‌ Dor) - 
மத்தியதரைக்கடற்கரையில்‌ 
அமைந்துள்ள பட்டணம்‌. காசாராவிற்கு 
(Caesarea) வடக்கே 8 மைல்‌ 
தூரத்தில்‌ உள்ளது. (யோசு 11:2) 


எந்தோர்‌ (401) - இதற்கு தோரின்‌ 
துரவு அல்லது தோரின்‌ ஊற்று என்று 
பொருள்‌. இங்கு 

பார்க்கிற ஸ்திரீமிடம்‌ 

கேட்டான்‌. சோமு 

மீதியானியர்‌ சங்காரம்‌ 
பண்ணப்பட்டார்கள்‌. (சங்‌ 83:10) 


5. தானாக்‌ (கக) - (யோக 12:21) 


மெகிதோ (Mசஜ்எ0௦) - (யோசு 12:21) 


யோசேப்பின்‌ புத்திரர்‌ 
யோசு 17:14-18 


யோசு 17:14. யோசேப்பின்‌ புத்திரர்‌ 
யோசுவாவை நோக்கி: கர்த்தர்‌ 
எங்களை இதுவரைக்கும்‌ ஆசீர்வதித்து 
வந்ததினால்‌, நாங்கள்‌. 
ஜனம்பெருத்தவர்களாயிருக்கிறோம்‌; தீர்‌ 

சுதந்தரமாக ஒரே 
வீதத்தையும்‌ ஒரே பங்கையும்‌ 
கொடுத்தது என்ன என்று கேட்டார்கள்‌. 





i FTN 
ETT 


யோசு 17:15. அதற்கு யோசுவா நீங்கள்‌. 
ஜனம்‌ 


நெருக்கமாயுமிருத்தால்‌, 
ரெப்பாயீமியர்‌ 

காட்டுத்‌ தேசத்துக்குப்‌ 
உங்களுக்கு 
உண்டாக்கிக்கொள்ளுங்கள்‌ என்‌ றான்‌. 


யோக 1706. அதற்கு யோசேப்பின்‌ 
புத்திரர்‌ முலைகள்‌. 

போதாது; 

நாட்டிலிருக்கிற. பெத்செயானினும்‌, 
அதின்‌ ஊர்களிலும்‌, யெஸ்ரயேல்‌ 
பன்னத்தாக்கிலும்‌ குடியிருக்கிற 
எல்லாக்‌. கானானியயிடத்திலும்‌ 
'இருப்புரதங்கள்‌ உண்டு என்றார்கள்‌. 


யோசு 17:17. 
வம்சத்தாராகிய 
மனாசேயரையும்‌ 


யோசுவா யோசேப்பு 
எப்பிராயிமியரையும்‌ 
நோக்கி: நீங்கள்‌. 
ஜனம்பெருத்தவர்கள்‌, உங்களுக்கு, 
மகா பராக்கிரமமும்‌ உண்டு, ஒரு 
யங்குமாத்திரம்‌ அல்ல, மலைத்தேசமும்‌ 
உங்களுடையதாகும்‌. 


யோசு 17:18. அது காடானபடியினாலே 
அதை வெட்டித்‌ திருத்துங்கள்‌, 
அப்பொழுது அதின்‌ 
கடையாத்தரமட்டும்‌ உங்களுடைய 
தாயிருக்கும்‌; கானானியருக்கு 
இருப்புரதங்கள்‌. இருந்தாலும்‌, 
அவர்கள்‌ பலத்தவர்களாயிருந்தாலும்‌, 
நீங்கள்‌ அவர்களைத்‌ துரத்திவிடுவீர்கன்‌ 
என்றான்‌. 


யோசேப்பின்‌ புத்திரரான 

எப்பிராயீமுக்கும்‌ மனாசேக்கும்‌ தங்களுடைய 
பங்குவீதத்தில்‌ திருப்தியாயில்லை. 
அவர்கள்‌ யோசுவாவிடம்‌ கூடிவந்து 
விவாதம்பண்ணுகிறார்கள்‌. யோசேப்பின்‌ 
பத்தர்‌ யோசுவாவை க 

கர்த்தர்‌ எங்களை 
ஆசீர்வதித்துவந்ததினால்‌, 
ஜனம்பெருத்தவர்களாயிருக்கிறோம்‌:. 
எங்களுக்குச்‌ சுதந்தரமாக. 
வீதத்தையும்‌ ஒரே பங்கையும்‌ கொடுத்தது 
என்ன” (யோக 17:14) என்று கேட்கிறார்கள்‌. 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


யோசுவா கர்த்தருடைய 
பிரகாரமாக. கானான்‌ 
சீட்டுப்போட்டு பங்கிடுகிறார்‌. அவரிடத்தில்‌ 
பட்சபாதமில்லை. தன்னுடைய சொந்தக்‌ 
கோத்திரத்தைவிட, மற்ற கோத்திரங்களை 
அதிகமாய்‌ விசாரிக்கிறார்‌. ஆனால்‌ 
யோசேப்பின்‌ புத்திரரோ யோசுவாவிடம்‌ 
விவாதம்பண்ணுகிறார்கள்‌. 


புத்திரராகிய மனாசே, 
எப்பிராமீம்‌ ஆகியோரின்‌ கோத்திரத்து 
தலைவர்கள்‌ ஜனம்‌ பெருத்தவர்களாக 
இருக்கிறார்கள்‌. இவர்களுக்குச்‌ சுதந்தரத்தில்‌ 
அதிகமான பங்கு கொடுக்கப்படவேண்டும்‌ 
என்பது இவர்களுடைய கோரிக்கை. 

இவ்விரண்டு கோத்திரத்தாரின்‌ _ யுத்த 
வீரருடைய மொத்த எண்ணிக்கை 72700 
ஆகும்‌. மனாசே கோத்திரத்தில்‌ 32,200. 
யுத்தவீரரும்‌, எப்பிராயீம்‌ கோத்திரத்தில்‌ 
40,500 யுத்தவீரரும்‌ இருக்கிறார்கள்‌. யூதா 
கோத்திரத்தில்‌ மட்டும்‌ 74,600 யுத்தவீரர்‌ 
இருக்கிறார்கள்‌. 

இந்த எண்ணிக்கையின்‌ அடிப்படையில்‌ 
தா புத்திரருக்கு க்‌ விக இடம்‌ 
எடுக்கப்பட மேலும்‌ 
யூதாவையும்‌, ணட சேர்த்தால்‌ 
இல்விரண்டு கோத்திரங்களிலும்‌ 137,300 
யுத்தவீரர்கள்‌ இருக்கிறார்கள்‌. 


தேசத்தை 


யோசேப்பின்‌. 


கர்த்தர்‌ யோசேப்பின்‌ புத்திரரை 
ஆசீர்வதித்திருக்கிறார்‌. அவர்கள்‌ ஜனம்‌ 
பெருந்தவர்களாயிருக்கிறார்கள்‌ ஆகையினால்‌. 
தங்களுக்கு அதிகமான பங்குவீதம்‌ 
கொடுக்கப்படவேண்டுமென்று அவர்கள்‌ 
எதிர்பார்க்கிறார்கள்‌. அவர்களுக்கு சீட்டு 
விழுந்த பங்குவீதத்தின்‌ பெரும்பகுதியில்‌ 
கானானியர்‌ குடியிருக்கிறார்கள்‌. யோசேப்பின்‌ 
புத்திரர்‌ ஜனம்‌ பெருத்தவர்களாயிருப்பதினால்‌, 
அவர்கள்‌ கானானியரைத்‌ துரத்திவிட்டு, 
அந்தப்‌ பட்டணங்களில்‌ குடியேறவேண்டும்‌. 

மனாசேயின்‌. 


புத்திரர்‌ 
பட்டணங்களின்‌ குடிகளைத்‌ 
த்க்‌ கானானியர்‌ 
சீமைமிலேதானே 
குடிிருக்கவேண்டுமென்று இருக்கிறார்கள்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ பலத்தபோதும்‌, 
கானானியரை முற்றிலும்‌ தூரத்திவிடாமல்‌, 
அவர்களைப்‌ பகுதிகட்டுகிறவர்களாக்கிக்‌ 
கொள்கிறார்கள்‌ (யோசு 174273). 


அந்தப்‌ 





i THE 
TT 


ஆனால்‌ யோசேப்பின்‌ 
இப்போது. யோகவாவிடம்‌ 
கு இடம்‌ நெருக்கடியாக இருக்கிறது. 
இடம்‌ போதவில்லை. 
as 
“யோசுவா அவர்களுக்கு பிரதியுத்தரமாக 
நீங்கள்‌ ஜனம்‌ பெருத்தவர்களாயும்‌, எப்பிராயீம்‌ 
மலைகள்‌ உங்களுக்கு நெருக்கமாயுமிருந்தால்‌, 
பெரிசியர்‌  ரெப்பாமீமியர்‌ குடியிருக்கிற 
காட்டுத்‌ தேசத்துக்குப்‌ போய்‌ உங்களுக்கு 
உண்டாக்கிக்கொள்ளுங்கள்‌" 
(யோக 1745) என்று சொல்லுகிறார்‌. 
யோசுவா மிகவும்‌ ஞானமாகப்‌ பதில்‌ 
சொல்கிறார்‌. இல்விரண்டு கோத்திரத்தாரும்‌ 
ஜனம்‌ பெருத்தவர்களாகவும்‌, 
சிறுத்தவர்களாகவும்‌ 
என்றால்‌ பெரிசியர்‌, 
குடியிருக்கிற காட்டுத்‌ 
போய்‌ உங்களுக்கு 
உண்டாக்கிக்கொள்ளுங்கள்‌ என்று யோசுவா 
வும்‌ ஞானமாகப்‌ பதில்‌ கூறுகிறார்‌. 
அவர்களுடைய சுயநலத்திற்கும்‌, 
பெருமைக்கும்‌ யோசுவா இடம்‌ தரவில்லை. 
(யோசு 17:15,17-18; எண்‌ 13:8). 


ஜனம்பெருத்தவர்களாக 
அவர்களுக்கு 

தஸ்‌] வமாக 
, தேசத்தின்மீது. 

ம்‌ 


கொள்ளலாம்‌. 


அவர்கள்‌ 
இருப்பார்களென்றால்‌ 
மற்றவர்களுடைய 
அவர்களேபோய்‌, 
யுத்தம்பண்ணி, 
உண்டாக்கிக்‌ 


ஜெயிக்கும்‌ இடத்தை 


அவர்கள்‌ 
மறுபடியும்‌. 
சீட்டுப்போட்டு பங்கு பிரிக்க வேண்டிய 
அவசியமில்லை. அது அவர்களுக்கே. 
சொந்தமாகும்‌. பெரிசியர்‌, ரெப்பாமீமியர்‌ 
ஆகியோர்‌ இராட்சத சந்ததியார்‌. 
அவர்களை ஜெயித்து. இடம்‌ உண்டாக்கிக்‌ 
கொள்ள வேண்டும்‌. 


புத்திரர்‌ 


உண்டு என்று பயத்தோடு சொல்லுகிறார்கள்‌. 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யோசுவா யோசேப்பின்‌ புத்திரருக்கு 
ஆறுதலான வார்த்தைகளைச்‌ சொல்லுகிறார்‌. 
அவர்கள்‌ பள்ளத்தாக்கிலிருக்கிற. 
கானானியரைத்‌ துரத்திலிட்டால்‌ 
அவர்களுக்கு ஒரு பங்கோடுகூட, அந்த 
மலைத்தேசமும்‌ அவர்களுக்கு கிடைக்கும்‌ 
என்ற சொல்லுகிறார்‌. 


யோசுவா. யோசேப்பின்‌: 
நீங்கள்‌ ஜனம்பெருத்தவர்கள்‌, 
மகா  பராக்கிரமமும்‌ உண்டு, ஒரு 
பங்குமாத்திரம்‌ அல்ல, மலைத்தேசமும்‌ 
உங்களுடையதாகும்‌. அது காடானபடியினாலே 
அதை வெட்டித்‌ திருத்துங்கள்‌, அப்பொழுது 
அதின்‌ 'கடையாந்தரமட்டும்‌ 
உங்களுடையதாயிருக்கும்‌; கானானியருக்கு 
இருப்புரதங்கள்‌ இருந்தாலும்‌, அவர்கள்‌ 
பலத்தவர்களாயிருந்தாலும்‌, நீங்கள்‌ 
அவர்களைத்‌ துரத்திவிடுவீர்கள்‌"' 
(யோசு 17:1718) என்று சொல்லுகிறார்‌. 


யோசுவா யோசேப்பு 
உற்சாகப்படுத்துகிறார்‌. 
“நீங்கள்‌ ஜனம்‌ 
சொல்லி 


புத்திரரிடம்‌, 
உங்களுக்கு 


வம்சத்தாரை 
ஆரம்பத்திலேயே 
பெருத்தவர்கள்‌" என்று 
அவர்களுக்கு ஆதரவாகப்‌ 
பேசுகிறார்‌. கர்த்தருடைய சித்த 
பிரகாரமாக, யோசுவா யோசேப்பின்‌ 
புத்திரருக்கு சுதந்தரம்‌ கொடுத்திருக்கிறார்‌. 
இது அவர்களுக்கு போதுமானதாகயிருக்கும்‌, 
யோசேப்பின்‌ புத்திரர்‌, தங்களுடைய 
சுதந்தரத்தில்‌ குடியிருக்கிற கானானியரைத்‌ 
தூரத்திவிடவேண்டும்‌. அவர்கள்‌ 
தங்களுடைய காட்டு தேசத்திற்குப்போய்‌, 
இடம்‌ 


தங்களுக்கு 
உண்டாக்கிக்கொள்ளவேண்டும்‌. 


யோசேப்பின்‌ புத்திரர்‌ 
ஜனம்‌ பெருத்தவர்களாயிருக்கும்போது, 
அவர்களுடைய சேனையும்‌ பெருத்திருக்கும்‌. 
அவர்களிடத்தில்‌ புசிப்பதற்கு 
ஏராளமான வாய்கள்‌ இருக்கும்போது, 
வேலைசெய்வதற்கு இரண்டு மடங்கு கைகள்‌ 
இருக்கும்‌. அவர்கள்‌ தங்களுடைய 
கைகளை பயன்படுத்தவேண்டும்‌. காட்டு 
தேசத்திற்குப்போய்‌ தங்களுக்கு இடம்‌ 
உண்டாக்கிக்கொள்ளவேண்டும்‌. 





ழ்‌ ளான 
யாய 


காட்டுதேசம்‌ யோசேப்பின்‌ புத்திரருக்கு 
சுதந்தரமாகக்‌ கிடைத்திருக்கிறது. அவர்கள்‌ 
காட்டிலுள்ள மரங்களையெல்லாம்‌ வெட்டி 
நிலத்தைப்‌ பண்படுத்தவேண்டும்‌. அவர்கள்‌ 
'சோம்பலாயிராமல்‌ சுறுசுறுப்பாய்‌. 
உழைக்கவேண்டும்‌. அவர்கள்‌ ஜனம்‌ 

வர்கள்‌. கானானியர்‌ 
பலத்தவர்களாயிருந்தாலும்‌, அவர்களிடத்தில்‌ 


பெருந்தவர்களாமிருப்பதினால்‌, 
கானானியரை துரத்திவிடமுடியும்‌ 
யோசுவா சொல்லுகிறார்‌ 


ஆனால்‌ ட்கள்‌ தனால்‌ ழ்‌ 
பண்படுத்துவதுமில்லை, 
பயன்படுத்துவதுமில்லை. எல்லாவற்றையும்‌ 
தங்களுக்கு சொந்தமாக்கிக்கொண்டு, அதை 
சும்மா வைத்திருப்பார்கள்‌. சும்மாமிருக்கிற 
நிலம்‌, யோசேப்பின்‌ வம்சத்தாரிடமிருந்த 
காட்டு தேசத்தைப்போலவே இருக்கும்‌ 
காட்டு தேசத்தை வெட்டித்‌ திருத்தவேண்டும்‌. 
அப்போதுதான்‌ அது நமக்கு. 
பிரயோஜனமாயிருக்கும்‌. 

காட்டுத்தேசத்திலே பெரிசியர்‌, 
ரெப்பாயீமர்‌ ஆகியோர்‌ குடியிருக்கிறார்கள்‌. 
இவர்களுடைய பூர்வீகம்‌ தெரியவில்லை. 
பெரிசியர்‌ என்பதற்கு கிராமத்து ஜனங்கள்‌ 
என்று பொருள்‌. 


பெரிசியரைப்‌ பற்றிக்‌ கூறப்படவில்லை. 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கானான்‌ தேசத்து குடிகளைப்‌ பற்றி 
முதன்‌ முறையாக ஆதி 13:7 ஆவது 
வசனத்தில்‌ குறிப்பு உள்ளது. இதன்‌ பின்பு 
அவர்கள்‌  ஏத்தியரோடும்‌. 
யாத்‌ 23:23; யாத்‌ 3. 
கானானியரோடும்‌ (ஆதி 34:30: நியா 1: 
மற்ற தேசத்தாரோடும்‌ சேர்த்தும்‌ 
கூறப்பட்டிருக்கிறார்கள்‌. (யாத்‌ 


ப; நிய 
2நாளா 8:7, 


1இராஜா 9:20; 
நெகே 9:8). 


யோசேப்பின்‌ பத, கர்த்தரை நம்பி 

கானானியனைத்‌ 

அவர்களோடு 

இருப்பு இரதங்களைவிட, 

கூடமிருக்கிற கர்த்தர்‌ பெரியவர்‌ என்பதை 

அவர்கள்‌ உணரவேண்டும்‌. கர்த்தருடைய 

உதவியும்‌ ஒத்தாசையும்‌, பாதுகாப்பும்‌ 

பராமரிப்பும்‌ தங்களுக்கு கிடைக்கும்‌ 

என்று நம்பி, ஈசேப்பு வம்சத்தார்‌ 

கானானியரோடு யுத்தம்பண்ணவேண்டும்‌. 

அப்போது கானானியர்‌ 

பலத்தவர்களாயிருந்தாலும்‌, அவர்களிடத்தில்‌ 
இருந்தாலும்‌, 
கானானியரைத்‌ 





i FTE 
TT 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ சீலோவிலே 
ஆசரிப்புக்கூடாரத்தை நிறுத்துகிறார்கள்‌ 
(யோசு 18:1). இஸ்ரவேல்‌ புத்திரரில்‌ தங்கள்‌ 
சுதந்தரத்தை இன்னும்‌ பங்கிட்டுக்கொள்ளாத 
ஏழு கோத்திரங்கள்‌ இருக்கிறார்கள்‌. 
அவர்களுக்கு பங்குவீதம்‌. 
பிரித்துக்கொடுக்கும்‌ உபாயங்களை 
யோசுவா வகுக்கிறார்‌ (யோசு 18;2-7) 


யோசுவா 
கர்த்தருடைய 
சீட்டுப்போடுகிறார்‌. 
கோத்திரத்திற்கும்‌ 
தெரிந்தெடுக்கப்படுகிறார்கள்‌. 
சுதந்தர 


ஏழுகோத்திரத்தாருக்கு 


கொடுக்கவேண்டும்‌ (யோசு 18:8,9). 


இரவல்‌... ட்‌ 

ஏழுகோத்திரத்தாரின்‌ தேசத்தை 
சுதந்தரிக்கவில்லை. ஆனாலும்‌ யோசுவா 
அவர்களுக்காக சீலோவிலே, கர்த்தருடைய 
சன்னதியிலே. சீட்டுப்போட்டு, 
அந்த தேசத்தை அவர்களுபை! 
பங்குவீதங்களின்படி பங்கிட்டுக்கொடுக்கிறார்‌ 
(யோசு 18:10) 


பென்யமீன்‌ புத்திரருடைய பங்குவீதமும்‌. 
அவர்களுடைய எல்லையும்‌ (யோசு 1831-20). 
பென்யமீன்‌ 

கோத்திரத்திற்கு 

வம்சங்களின்படி 

(யோசு 18:21-28). 


மீதமுள்ள  ஆறுகோத்திரத்தாருக்கும்‌ 
பிரித்துக்கொடுக்கப்பட்ட 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


ஆசரிப்புக்‌ கூடாரம்‌. 
யோசு 18:1 


யோக 18:1. இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ 
சுபையெல்லாம்‌ சீலோவிலே கூடி, 
அங்கே ஆசரிப்புக்‌. கூடாரத்தை. 
நிறுத்தினார்கள்‌. தேசம்‌ அவர்கள்‌: 
வசமாயிற்று. 
கர்த்தருடைய ஆசரிப்புக்கூடாரம்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரருடைய  பாளயத்திற்கு 
நடுவே இதுவரையிலும்‌ இருந்தது. 
பாளயத்தைச்‌ சுற்றிலும்‌ மூன்று அல்லது 
நான்கு கோத்திரத்தார்‌ பாளயமிறங்கி 
இருப்பார்கள்‌. வனாந்தரத்தில்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ பிரயாணம்பண்ணியபோது, 
ஆசரிப்புக்கூடாரம்‌ இவ்வாறாகவே 
ஸ்தாபிக்கப்பட்டிருந்தது. இப்போது 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ ஆசரிப்புக்கூடாரத்தை 
பட்டணத்தில்‌ ஸ்தாபிக்கிறார்கள்‌. 
ஆசாரியர்களும்‌ 
ஆசரிப்புக்கூடாரத்தை 
போவார்கள்‌. அதை திரும்பவும்‌ 
வனாந்தரத்திலே கொண்டு வந்து 


ஸ்தாபிப்பார்கள்‌. இது பற்றிய பிரமாணம்‌ 
எண்ணாகமம்‌. புஸ்தகத்தில்‌ 


சொல்லப்பட்டிருக்கிறது. 
ரோனும்‌ 

மறைவின்‌ 

அதினாலே 


லேலியர்களும்‌ 
சுமந்துகொண்டு 


“பாளயம்‌ புறப்படும்போது, 

அவன்‌ குமாரரும்‌ வந்து, 

திரைச்சீலையை இறக்கி, 

சாட்சியின்‌ பெட்டியை மூடி, அதின்மேல்‌: 

தககத்தோல்‌ மூடியைப்‌ போட்டு, அதின்மேல்‌ 

முற்றிலும்‌ நீலமான துப்பட்டியை விரித்து, 

அதின்‌ தண்டுகளைப்‌ பாய்ச்சி, சமுகத்தப்ப 

மேஜையின்மேல்‌ நீலத்துப்பட்டியை விரித்து, 

'தூபக்கரண்டிகளையும்‌ 

மூடுகிற தட்டுகளையும்‌ 

வைப்பார்களாக; நித்திய 

அப்பமும்‌ அதின்மேல்‌  இருக்கக்கடவது" 
(எண்‌ 4:5-7). 


"பாளயம்‌ புறப்படும்போது, ஆரோனும்‌ 
அது குமாரரும்‌ பரிசுத்த ஸ்தலத்தையும்‌ 

சகல  பணிமுட்டுகளையும்‌. 
தீர்ந்தபின்பு, கோகாத்‌ புத்திரர்‌ 
அதை எடுத்துக்கொண்டுபோகிறதற்கு 
வரக்கடவர்கள்‌: அவர்கள்‌ சாகாதபடிக்கு 
பரிசுத்தமானதைத்‌ தொடாதிருக்கக்கடவர்கள்‌; 
ஆசரிப்புக்‌ கூடாரத்திலே கோகாத்‌ புத்திரர்‌ 
சுமக்கும்‌ சுமை இதுவே" (எண்‌ 415) 


மூத்‌ 





f= THE 
TT 


இஸ்ரவேல்‌ புத்திரருடைய  வனாந்தர 
பிரயாணம்‌ முடிவுபெற்றது. தேசம்‌ 
அவர்கள்‌ வசமாயிற்று இஸ்ரவேல்‌ 
புத்திரரின்‌ சபையெல்லாம்‌ சீலோவிலே 
கூடி அங்கே ஆசரிப்புக்‌ கூடாரத்தை 
நிறுத்துகிறார்கள்‌ (யோசு 18:1) 


சலோ பட்டணம்‌ எப்பிராயீம்‌ 
புத்தருடைய உ சுதந்தரத்திலிருக்கிறது. 
இந்தப்‌ பட்டணம்‌ பென்யமீன்‌ புத்திரருடைய 
சுதந்தரத்திற்கு அருகாமையில்‌ இருக்கிறது. 
கானான்‌ த்தின்‌ 
சீலோ 
ஆசரிப்புக்கூடாரத்தை 
'துவே. சரியான 
ஆசரிப்புக்கூடாரம்‌ 
நடுவிலிருந்தது. 
அது கானான்‌ தேசத்திற்கு 


இதுவே ட. 
வனாந்தரத்தில்‌ 
பாளயத்திற்கு 
இப்போது 
நடுவிலிருக்கிறது. 
யாக்கோபு 


புத்திரருக்கு 


சீலோவிலே, இஸ்ரவேல்‌ 
முன்பாக கர்த்தருடைய 
பிரமாணங்களைப்‌ போதித்தார்‌. அந்த 
ஊரிலே ஆசசரிப்புக்கூடாரம்‌ நிறுத்துவது 
கர்த்தருக்கு சித்தமாயிற்று. 

"அன்றியும்‌, முதலாம்‌ 
கடன்முக்கையானது ., ஆராதனைக்கேற்ற 
முறைமைகளும்‌ பூமிக்கு த்த 
ஸ்தலமும்‌ உடையதாயிருந்தது" (எபி 9:1. 

“இரண்டாங்கூடாரத்திலே 
ஆசாரியன்மாத்திரம்‌ வருஷத்திற்கு 
ஒருதரம்‌ இரத்தத்தோடே பிரவேசித்து. 
அந்த இரத்தத்தைத்‌ தனக்காகவும்‌ 
ஜனங்களுடைய தப்பிதங்களுக்காகவும்‌ 
செலுத்துவான்‌. அதினாலே, 
முதலாங்கூடாரம்‌ நிற்குமளவும்‌ பரிசுத்த 
ஸ்தலத்திற்குப்‌ போகிற மார்க்கம்‌. 
இன்னும்‌ வெளிப்படவில்லையென்று. 
ஆவியானவர்‌ 
அந்தக்‌ கூடாரம்‌ 

உதவுகிற 


பிரதான 


பரிசுத்த 
தெரியப்படுத்தியிருக்கிறார்‌ 
இக்காலத்திற்கு _ 

ஒப்பனையாயிருக்கிறது:  அதற்கேற்றபடியே 
செலுத்தப்பட்டுவருகிற காணிக்கைகளும்‌ 
பலிகளும்‌ ஆராதனை செய்கிறவனுடைய 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


'கிறிஸ்துவானவர்‌ வரப்போகிற 
நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியராய்‌ 
வெளிப்பட்டு, கையினால்‌ செய்யப்பட்டதாகிய 
சிருஷ்டிசம்பந்தமான கூடாரத்தின்‌ 

அல்ல, பெரிதும்‌ உத்தமமுமான 
வழியாகவும்‌, 

இளங்காளை 


இரத்தத்தினாலே அல்ல, 


நித்திய 
உண்டுபண்ணினார்‌" (எபி 9:12). 
இஸ்ரவேல்‌ 

ஆசரிப்புக்கூடாரத்தை சீலோவிலே. 
நிறுத்தியபோது, இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ 
'சபையெல்லாம்‌ சீலோவிலே கூடிவருகிறார்கள்‌. 
உடன்படிக்கை பெட்டி கர்த்தருடைய 
பிரசன்னத்திற்கு அடையாளமாயிருக்கிறது. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ எல்லோரும்‌ கர்த்தரை 
கனம்பண்ணுவதற்காக 

கூடிவருகிறார்கள்‌. 


கானான்‌. நேசம்‌ 
புத்திரருடைய வசமாயிற்று. இஸ்ரேல்‌ 
புத்திரர்‌ கானான்‌ தேசத்தில்‌ பாதுகாப்பாய்‌ 
குடியேறுவதற்கு முன்பாக, கர்த்தருடைய 
ஆசரிப்புக்கூடாரத்தை, கானான்‌ தேசத்திலே 
முதலாவதாக நிறுத்துகிறார்கள்‌. கர்த்தருடைய 
பரிசுத்த பிரசன்னத்திற்கு அடையாளமான 
உடன்படிக்கை பெட்டிக்கு இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
முக்கியத்துவம்‌ கொடுக்கிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
நிறுத்தின ஆசரிப்புக்கூடாரம்‌, சுமார்‌ 
முன்னூறு வருஷங்கள்‌ வரையிலும்‌ இந்த 
ஸ்தலத்திலேயே இருந்தது. இதன்‌ பின்பு, 
ஏலியின்‌ வீட்டார்‌ பாவம்‌ செய்த காலத்தில்‌, 
அவர்கள்‌ உடன்படிக்கை பெட்டியை 
தீட்டுப்படுத்தினார்கள்‌. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
உடன்படிக்கை பெட்டியை இழந்தார்கள்‌. 
சீலோவும்‌ அழிந்துபோயிற்று. சீலோவின்‌ 
அழிவு எருசலேமின்‌ அழிவுக்கு எச்சரிப்பாய்‌ 
நடைபெற்றது. 


புத்திரர்‌ 


சீலோவிலே 


நான்‌ முந்தி என்‌ நாமம்‌ 
விளங்கப்பண்ணின சீலோவிலுள்ள என்‌: 
ஸ்தலத்துக்கு நீங்கள்‌ போய்‌, இஸ்ரவேல்‌ 
ஜனத்தினுடைய பொல்லாப்பினிமித்தம்‌ நான்‌ 
அதற்குச்‌ செய்ததைப்‌ பாருங்கள்‌" (எரே 7:12). 





i THE 
TT 


தேவன்‌ அதைக்‌ கேட்டு உக்கிரமாகி, 
இஸ்ரவேலை மிகவும்‌ வெறுத்து, தாம்‌ 
மனுஷருக்குள்ளே போட்ட கூடாரமாகிய 
சிலோவிலுள்ள வாசஸ்தலத்தை விட்டுவிலகி, 
ச்‌ சிறையிருப்புக்கும்‌, தமது. 
சத்துருவின்‌ 
தமது 
இரையாக்கி, 
கோபங்கொண்டார்‌" 


ஒப்புக்கொடுத்து, 
மடத்துக்கு 
சுதந்தரத்தின்மேல்‌ 
(சங்‌ 78:59-62). 


ஏழு கோத்திரங்கள்‌ 
யோக 18:2-10 


யோசு 18:2. இஸ்ரவேல்‌ புத்திரரில்‌ 
தங்கள்‌. சுதந்தரத்தை: இன்னும்‌: 
பங்கிட்டுக்கொன்னாத. ஏழு 


கோத்திரங்கள்‌ இருந்தது. 


யோக 18:3. ஆகையால்‌ யோசுவா 
இஸ்ரவேல்‌ புத்திரரை நோக்கி: உங்கள்‌ 
பிதாக்களின்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
உங்களுக்குக்‌ கொடுத்த தேசத்தைச்‌ 
சுதந்தரித்துக்கொன்னப்போகிறதற்கு, 
நீங்கள்‌. எந்தமட்டும்‌. 
அசுதியாயிருப்பீர்கன்‌. 


யோக 18:4. 


கோத்திரத்திற்கு 
மும்மூன்று மனுஷரைத்‌ 
தெரிந்துகொள்ளுங்கள்‌; அவர்கள்‌ 
எழுந்து புறப்பட்டு, தேசத்திலே சுற்றித்‌ 
திரித்து அதைத்‌ 
சுதந்தரத்திற்குத்தக்கதாக 

எழுதி, என்னிடத்தில்‌ கொண்டுவரும்படி. 
அவர்களை அனுப்புவேன்‌. 


யோசு 185. அதை ஏழு பங்காகப்‌ 
பகிரக்கடவர்கள்‌; மூதா வம்சத்தார்‌. 
தெற்கேயிருக்கிற தங்கள்‌ எல்லையிலும்‌, 
யோசேப்பு வம்சத்தார்‌. 
வடக்கேயிருக்கிற தங்கள்‌ எல்லையிலும்‌ 
திலைத்திருக்கட்டும்‌.. 


18:8. நீங்கள்‌ தேசத்தை 
பங்காக விவரித்து எழுதி, 
என்னிடத்தில்‌ 
கொண்டுவாருங்கள்‌; அப்பொழுது 
இவ்விடத்திலே. தம்முடைய 
தேவனாகிய கர்த்தருடைய ௪த்திதியில்‌ 
உங்களுக்காகச்‌ சீட்டுப்போடுவேன்‌.. 


யோக 


ஏழு 
இங்கே. 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யோக 18:7. லேவியருக்கு உங்கள்‌. 
நடுவே பங்கில்லை; கர்த்தருடைய 
ஆசாரியபட்டமே அவர்கள்‌ ௬தந்தரம்‌; 
காத்தும்‌ குபனும்‌ மனாசேயின்‌ 
பாதிக்‌ கோத்திரமும்‌ யோர்தானுக்கு 
அப்புறத்திலே கிழக்கே கர்த்தரின்‌ 
தாசனாகிய மோசே தங்களுக்குக்‌ 
கொடுத்த தங்கள்‌ ௬தத்தரத்தை. 
அடைத்து தீர்த்தது என்றான்‌. 


யோசு 198. அப்பொழுது அத்த 
மனுஷர்‌ எழுத்து 
புறப்பட்டுப்போனார்கள்‌; தேசத்தைக்‌ 
குறித்து விவரம்‌ எழுதப்போகிறவர்கனை 
யோசுவா நோக்கி: நீங்கள்‌ போய்‌, 
தேசத்திலே சுற்றித்திரிந்து, 
அதின்‌ விவரத்தை எழுதி, 
என்னிடத்தில்‌ திரும்பிவாருங்கள்‌; 
அப்பொழுது இங்கே. சிலோவிலே. 
கர்த்தருடைய சந்தியில்‌ 
உங்களுக்காகச்‌. சீட்டுப்போடுவேன்‌ 
என்று சொன்னான்‌. 


யோக 18:9. அத்த மனுஷர்‌ போய்‌, 
தேசம்‌ எங்கும்‌ அந்தந்தப்‌ 
பட்டணங்களின்படியே  ஏழுபங்காக 
ஒரு புஸ்தகத்தில்‌ எழுதிக்கொண்டு, 
சீலோவில்‌ இருக்கிற பானயத்திலே 
யோசுவாவினிடத்தில்‌ வந்தார்கள்‌. 


யோசு 18:10. அப்பொழுது யோசுவா 
அவர்களுக்காகச்‌. சீலோவிலே 
கர்த்தருடைய சுத்நிதியில்‌ 
சீட்டுப்போட்டு, அங்கே இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கு தேசத்தை அவர்கள்‌. 
பங்குவீதப்படி பங்கிட்டான்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரரில்‌ நங்கள்‌ 
சுதந்தரத்தை இன்னும்‌ பங்கிட்டுக்கொள்ளாத 
ஏழு கோத்திரங்கள்‌ இருக்கிறார்கள்‌ 
(யோசு 18:2). யோசுவா இந்த 

ஏழுகோத்திரத்தாரையும்‌ கழந்கறிகான்விறரர்‌ 
உங்கள்‌ பிதாக்களின்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
உங்களுக்குக்‌ கொடுத்த தேசத்தைச்‌ 
சுதந்தரித்துக்கொள்ளப்போகிறதற்கு, நீங்கள்‌ 
எந்தமட்டும்‌. அசதியாயிருப்பீர்கள்‌" 
(யோசு 18:3) என்று யோசுவா 
ஏழுகோத்திரத்தாரிடத்திலும்‌ கேட்கிறார்‌. 





f= THE 
TT 


தவிர, பன்‌, 
மீதி பாதிக்கோத்திரத்தார்‌ 
யோர்தானின்‌ அப்புறத்திலுள்ள கிழக்கு. 
தேசத்தில்‌ சுதந்தரவீதங்களைப்‌ 
பெற்றிருக்கிறார்கள்‌. 
பன்னும்‌ எழு... கோத்திரங்களுக்குச்‌ 
சுதந்தரம்‌ பங்கிட்டுக்‌ கொடுக்கப்படவில்லை. 
இந்தத்‌ தாமதத்திற்காக ஏழு கோத்திரத்தாரும்‌ 
யோசுவாவின்மீது குற்றம்‌ சமத்திமிருக்கலாம்‌. 


கொடுத்த i 
சுதந்தரித்துக்கொள்ளப்போகிறதற்கு, நீங்கள்‌ 
எந்தமட்டும்‌ அசதியாயிருப்பீர்கள்‌ 
என்று அவர்களைக்‌ கடிந்து கொள்கிறார்‌. 
(யோசு 18:3) 


, ஏழுகோத்றிரத்தாரும்‌ 
தங்களுக்கு கொடுத்த தேசத்தை. 
சுதந்தரித்துக்கொள்ளாமலிருக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ இப்போதிருக்கும்‌ ஸ்தானத்திலும்‌, 
சூழ்நிலையிலும்‌. சந்தோஷமாயும்‌ 
திருப்தியாயும்‌ இருக்கிறார்கள்‌. இஸ்ரவேல்‌ 
இதற்கு முன்பு பல 
யுத்தம்பண்ணினார்கள்‌. 
பட்டணங்களைக்‌ 
அந்தக்‌ கொள்ளைப்‌ 
இஸ்ரவேல்‌ 


த்தர 


கொள்ளையிட்டார்கள்‌. 
பொருட்கள்‌ இப்போது 
புத்திரரிடத்தில்‌ இருக்கிறது. 

தங்களிடத்தில்‌ இப்போதிருக்கிற 
கொள்ளைப்பொருளே தங்களுக்கு 
போதுமானது என்று ஏழுகோத்திரத்தாரும்‌ 
திருப்தியோடிருக்கிறார்கள்‌. அவர்களிடத்தில்‌ 
வரப்போகிற காலத்தைக்‌ குறித்து 
அக்கரையோ கவலையோ இல்லை. அவர்கள்‌ 
வரப்போகிற நாட்களைக்‌ குறித்து சிந்தித்துப்‌ 
பார்க்கவில்லை. 


ஏழுகோத்திரத்தாரும்‌ 
சோம்பேறிகளாயிருக்கிறார்கள்‌. அவர்களுக்கு 
வசதிகள்‌ இருக்கிறது. போஜனம்‌ 
கிடைக்கிறது. தங்களுடைய வசதிகளுக்கு 
நடுவே, ஏழுகோத்திரத்தாரும்‌ தங்களுடைய 
கடமைகளை மறந்துவிடுகிறார்கள்‌. 
விசுவாசிகளாகிய நாமும்‌, நம்முடைய 


ஆசீர்வாதங்களை சுகமாய்‌ அனுபவித்து. 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


கர்த்தர்‌ 
ஊழியங்கை 
அக்கரையில்லாமலிருந்துவிடக்கூடாது. 

சமயங்களில்‌ பரிசுத்தவான்‌களின்‌ 
ஊழியத்திற்கு, அவர்களுடைய வசதிகளே 
தடையாயிருக்கிறது. 


கர்த்தர்‌ தம்முடைய கிருபையினால்‌, 
விசுவாசிகளாகிய நமக்கு, தம்முடைய 

பரமகானானில்‌ பங்கு கொடுத்திருக்கிறார்‌ 
நாம்‌... பரமகானானை  குநந்தரித்துக்‌, 
கொள்வோம்‌ என்னும்‌ வாக்குத்தத்தத்தையும்‌ 
கர்த்தர்‌ நமக்கு கொடுத்திருக்கிறார்‌. 
ல ஆவிக்குரிய ஜீவியத்திலே, கர்த்தர்‌ 


வாக்குத்தத்தமாய்க்‌ 
கொடுத்திருக்கிற, பரமகானானை 
சுதந்தரித்துக்கொள்ளப்போவதற்கு, நாம்‌ 
அசதியாயிருக்கக்கூடாது. நாம்‌ ஒவ்வொரு 
நாளும்‌ பரமகானானை நோக்கி 
விசுவாசத்தோடு முன்னேறிச்‌ 
செல்லவேண்டும்‌. 


நாம்‌ இப்போது இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ 
ஜீவிக்கிறோம்‌. இது நமக்கு பரலோகமல்ல. 
உலகப்பிரகாரமான காரியங்களில்‌ நாம்‌. 
திருப்தியடைந்து, பரலோகத்தைக்‌ குறித்து 
அக்கரையற்றவர்களாய்‌. இருக்கக்கூடாது, 
நாம்‌ இந்தப்‌ பூமியில்‌ ஜீவித்தாலும்‌, 
நம்முடைய எதிர்பார்ப்பு பரலோகமாகத்தான்‌ 
இருக்கவேண்டும்‌. நாம்‌ இந்தப்‌ 
பூமிமிலே பரலோகம்‌. காரியங்களைக்‌ 
குறித்து பேசி சந்தோஷப்படவேண்டும்‌. 
அசதியாயிருக்கிறவர்கள்‌ பரமகானானை. 
சுதந்தரிக்கமாட்டார்கள்‌. 


கர்த்தர்‌ எழுகோத்திரத்தாருக்கும்‌ 
ஏற்கெனவே தேசத்தை சுதந்தரமாகக்‌ 
கொடுத்திருக்கிறார்‌. ஆனால்‌ இவர்களோ 
அந்த தேசத்தை சுதந்தரித்துக்கொள்ளாமல்‌ 
அசதியாயிருக்கிறார்கள்‌. தாங்கள்‌ 
சுதந்தரித்துக்கொள்ள வேண்டிய தேசம்‌ 
எவ்வளவு பெரியது என்பதோ, அதன்‌ 
எல்லை என்ன என்பதோ இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கு தெரியாது. 


கர்த்தர்‌ ஏழுகோத்திரத்தாருக்கும்‌ 
சுதந்தரமாகக்‌ கொடுத்திருக்கிற 
த்தை, எவ்வாறு 
சுதந்தரித்துக்கொள்ளவேண்டுமென்று, 
ஆலோசனை 





f= FTN 
TT 


"கோத்திரத்திற்கு மும்மூன்று 
மனுஷரைத்‌ தெரிந்துகொள்ளுங்கள்‌; 
அவர்கள்‌ எழுந்து புறப்பட்டு, தேசத்திலே 
சுற்றித்‌ திரிந்து அதைத்‌ தங்கள்‌ 
சுதந்தரத்திற்குத்தக்கதாக விவரமாய்‌ எழுதி, 
என்னிடத்தில்‌ கொண்டுவரும்படி அவர்களை 

ப்‌ ன்‌ (யோசு 18:4) ன்‌ 

எழு: 
எழுதி, இங்கே 
ண்ணா கள்‌, 
இவ்விடத்திலே நம்முடைய 
கர்த்தருடைய சந்நிதியில்‌ உங்களுக்காகச்‌ 
சீப்டுப்போடுவேன்‌" (யோசு 18:6) என்றும்‌ 
யோசுவா சொல்லுகிறார்‌. 


ஏழு கோத்திரத்தாருக்கு இன்னும்‌ 
சுதந்தரம்‌ பிரித்துக்‌ கொடுக்கப்படவில்லை. 
இன்னும்‌ சுதந்தரிக்கப்படாத கானான்‌ 
ற ர்கள்‌ தது 


வர வேண்டும்‌. (யோசு 18:4-9), 


மொத்தம்‌ 2பேர்‌ 
போகிறார்கள்‌. கானான்‌ 
இவர்கள்‌ பிரவேசிக்கும்‌ 
கானானியர்‌ மூலமாக இவர்களுக்கு ஆபத்து 
நேரிடலாம்‌. ஆகையினால்‌ 
பாதுகாப்பிற்காக இவர்கள்‌ 
யுத்தவீரர்களையும்‌ அழைத்துச்‌ சென்றிருக்க 
வேண்டும்‌. 


பங்காக 


ஆசாரிய பட்டமே அவர்களுடைய சுதந்தரம்‌ 
(யோக 18:7). காத்தும்‌ ரூபனும்‌ மனாசேயின்‌ 
பாதிக்‌ கோத்திரமும்‌ யோர்தானுக்கு 
அப்புறத்திலே கிழக்கே கர்த்தரின்‌ 
தாசனாகிய மோசே தங்களுக்குக்கொடுத்த 
தங்கள்‌ சுதந்தரத்தை அடைந்து தீர்ந்தது. 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஏழுகோத்திரத்தாரும்‌, கோத்திரத்திற்கு 
மும்மூன்று மனுஷரைத்‌ தெரிந்துகொள்ள 
வேண்டும்‌. ஏழுகோத்திரத்திற்கும்‌ 
மொத்தம்‌ இருபத்தொரு பேரை 
தெரிந்துகொள்ளவேண்டும்‌. அவர்கள்‌ 
எழுந்து புறப்பட்டு, தேசத்தில்‌ சுற்றித்திரிந்து, 
அதை தங்கள்‌ சுந்தரத்திற்கு தக்கதாக 
விவரமாய்‌ எழுதி, யோசுவாவிடம்‌ கொண்டு 
கொடுக்கவேண்டும்‌. 

யோசுவாவின்‌: 

ர கீழ்ப்படிந்து, கோத்திரத்திற்கு 


மனுஷரைத்‌ 
தெரிந்துகொள்கிறார்கள்‌ 


யோசுவா 

“நீங்கள்‌ போய்‌, 
தேசத்திலே. சுற்றித்திரிந்து, அதின்‌ விவரத்தை 
எழுதி, என்னிடத்தில்‌ திரும்பிவாருங்கள்‌; 
அப்பொழுது இங்கே சிலோவிலே. 
கர்த்தருடைய சந்தியில்‌ உங்களுக்காகச்‌ 
சீட்டுப்போடுவேன்‌" என்று சொல்லுகிறார்‌ 
(யோசு 18:8) 


அந்த மனுஷர்‌ போய்‌, தேசம்‌ எங்கும்‌ 
அந்தந்தப்‌ பட்டணங்களின்படியே ஏழுபங்காக 
ஒரு புஸ்தகத்தில்‌ எழுதிக்கொண்டு, 
சீலோவில்‌ இருக்கிற பாளயத்திலே 
யோசுவாவினிடத்தில்‌ வருகிறார்கள்‌" 
(யோசு 1829), 


விவரம்‌ 
நம்பி 


குறித்து 
கர்த்தரை 


எழுதப்போனவர்கள்‌ 
புறப்பட்டுப்போகிறார்கள்‌. கர்த்தர்‌ அவர்களைப்‌ 


பெலப்படுத்துகிறார்‌. 
சோர்வோ, பயமோ,  கலக்கமோ 
காணப்படவில்லை. தேசத்திலே. இன்னும்‌ 
ஏராளமான கானானியர்‌ இருக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ எல்லோரும்‌ இஸ்ரவேல்‌ 
புத்தருக்கு விரோதமாக 
யுத்தம்பண்ணுவதற்கு சதிஆலோசனை 
பண்ணிக்கொண்டிருக்கிறார்கள்‌. 


தேசத்திலுள்ள  கானானியர்‌, 
குட்டிகளை பறிகொடுத்த 
இஸ்ரவேல்‌ 
கோபமாயிருக்கிறார்கள்‌. 
தேசத்தைக்‌ குறித்து 
எழுதப்போனவர்களோ, 
பயப்படாமல்‌, தைரியமாயும்‌, 
புறப்பட்டுப்போகிறார்கள்‌. 


அவர்களிடத்தில்‌. 


தன்‌ 
கரடியைப்போல, 
புத்திர்மீது 
ஆனாலும்‌ 
விவரம்‌ 
கானானியருக்கு 
'திடமனதோடும்‌ 





i FT 
TT 


கர்த்தர்‌ 
பாதுகாக்கிறார்‌. 
அதைக்‌ கு 
எழுதப்போகிறவர்களோடு 
பரிசுத்த. பிரசன்னமும்‌ 
தேசத்திலே 

மரண ஆபத்துக்கள்‌ 
சோதனைகள்‌ உண்டாயிற்று. 
கர்த்தர்‌ 

அவர்களைப்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரரைப்‌ 
பி்‌ சுற்றி வந்து, 
விவரத்தை 
கர்த்தருடைய 
கூடப்போகிறது. 
அவர்களுக்கு 
உண்டாயிற்று. 

ஆனாலும்‌ 
கூடமிுந்த 

ட 


த்தை 

புஸ்தகத்திலே எழுதி, சீலோவக்கு திரும்பி 
வருகிறார்கள்‌. தாங்கள்‌ எழுதியதை 
அவர்கள்‌ பாளயத்திலே இருக்கிற 
யோசுவாவினிடத்தில்‌ கொடுக்கிறார்கள்‌ 

தேசத்தைக்‌ குறித்து விவரம்‌ 
சேகரிக்கப்போனவர்கள்‌, 
ஏழு பங்காக 


அந்த தேசத்தை 
விவரித்து 


எழுதி, 
கொண்டு. 


அவர்களுக்காக  சீட்டுப்போடுவார்‌. 
அவர்களுக்கு கொடுத்த 
ஏழுபங்காக பிரித்துக்கொடுப்பார்‌. 


கர்த்தர்‌ 
தேசத்தை 


அந்த போல்‌, தோம்‌ எங்கும்‌ 
அந்தந்தப்‌ பட்டணங்களின்படியே ஏ 
ஒரு புஸ்தகத்தில்‌ எழுதிக்கொண்டு, 
சீலோலில்‌ இருக்கிற பாளயத்திலே 
யோசுவாவினிடத்தில்‌. வருகிறார்கள்‌. 
அப்பொழுது யோசுவா அவர்களுக்காகச்‌ 
சீலோவிலே கர்த்தருடைய சந்நிதியில்‌ 
சீட்டுப்போட்டு, அங்கே இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கு தேசத்தை அவர்கள்‌ 
பங்குவீதப்படி பங்கிடுகிறார்‌ (யோசு 18:10). 
தா. வம்சத்தார்‌ 
சுதந்தரத்தை ஏற்கென 
பெற்றிருக்கிறார்கள்‌. 
அதுபோலவே 
தங்களுடைய 
வடக்குப்‌ பகுதியில்‌ 
(யோசு 16-17:18). யோர்தானின்‌ மேற்குப்‌ 
பகுதியிலுள்ள சுதந்தரிக்கப்படாத தேசம்‌ 
மீதமுள்ள ஏழு கோத்திரத்தாருக்கும்‌ எழு 
பங்காகப்‌ பிரித்துக்‌ கொடுக்கப்படவேண்டும்‌. 
எந்தக்‌ கோத்திரத்திற்கு எந்த 
தேசத்தைப்‌ பிரித்து கொடுக்க. 
வேண்டுமென்று சீட்டுப்போட்டுப்‌. 
பார்க்கிறார்கள்‌. (யோசு 18:6). 


தங்களுடைய 
தெற்குப்‌ பகுதில்‌ 

(யோசு 14:1 
யோசேப்பு த்ர 
சுதந்தரத்தை ஏற்கெனவே 
பெற்றிருக்கிறார்கள்‌. 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பென்யமீன்‌ 
பங்கு வீதம்‌ 
யோசு 18:11-28 


புத்திரருக்கு 


யோசு 18:11. பென்யமீன்‌ புத்திரருக்கு 
அவர்களுடைய  வம்சங்கவின்‌ படியே 
அவர்களுடைய கோத்திரத்துக்குச்‌ 
சீட்டு விழுந்தது; அவர்கள்‌ பங்கு 
வீதத்தின்‌ எல்லையானது மூதா 
புத்திரருக்கும்‌ யோசேப்புப்‌ 
புத்திரருக்கும்‌ நடுவே இருத்தது. 


யோசு 18:12. அவர்களுடைய வட 
எல்லை, யோர்தானிலிருத்து வத்து, 
எரிகோவுக்கு வடயக்கமாய்ச்‌ சென்று, 
அப்புறம்‌ மேற்கேமலையில்‌ ஏறி, 
பெத்தாவேன்‌ வனாந்தரத்தில்‌ போய்‌ 


முடியும்‌. 


யோசு 18:18. அங்கேயிருந்து அந்த. 
எல்லை, பெத்தேலாகிய ஜூசுக்கு வந்து, 
தூசுக்குத்‌ தென்பக்கமாய்ப்‌ போய்‌, 
அதரோத்‌  அதாருக்குத்‌ தாழ்வான 
பெத்தொரோனுக்குத்‌ தெற்கேயிருக்கிற 
மலையருகே இறங்கும்‌. 


யோசு 18:14. அங்கேயிருந்து எல்லை 
மேற்குமூலைக்குப்‌ பெத்தோரோனுக்கு 
எதிரே தெற்காக இருக்கிற மலைக்குத்‌ 
தென்புறமாய்ப்‌ போய்த்‌ திரும்பி, 
கீரியாத்பாகால்‌ என்னப்பட்ட யூதா 
புத்திரரின்‌ பட்டணமாகிய 
கீரியாத்யெயாரீம்‌ அருகே போய்‌ 
முடியும்‌; இது மேற்கு எல்லை. 


யோசு 18:15. தென்‌ எல்லை. 
கீரியாத்யெயாரீமின்‌ முடிவிலிருக்கிறது; 
அங்கேயிருந்து எல்லை. மேற்கே 
போய்‌, நெப்தோவாவின்‌ நீகுற்றிற்குச்‌ 
சென்று, 


யோக 18:18. 
இராட்சதரின்‌ பன்னத்தாக்கில்‌ 
வடக்கேயிருக்கிறி இன்னோமுடைய 
குமாரரின்‌ பன்னத்தாக்குக்கு எதிரான 
மலையடிவாரத்திற்கு இறங்கி, அப்புறம்‌ 
தெற்கே எழூசியருக்குப்‌ பக்கமான 
இன்னோமின்‌' யன்னத்தாக்குக்கும்‌, 
அவ்கேயிருத்து என்ரொகேலுக்கும்‌ 
இதங்கிவத்து, 


அங்கேயிருந்து 





f= FTE 
TT 


யோசு 1807. வடக்கே போய்‌, 
என்சேமேசுக்கும்‌, அவ்கேமிருந்து 
அதும்மீம்‌ மேட்டுக்கு எதிரான கெலி. 
லோத்திற்கும்‌, அங்கேயிருந்து: சுபன்‌ 
குமாரனாகிய  போகனின்‌ 
னிடத்திற்கும்‌ இறங்கிவத்து, 


யோசு 18:18. அராபாவுக்கு எதிரான 
வடபக்கமாய்ப்‌ போய்‌, அராபாவுக்கு. 
இறங்கும்‌. 


யோசு 18:19. அப்புறம்‌ அத்த எல்லை, 
பெத்‌ஓக்லாவுக்கு வடபக்கமாய்ப்‌ போய்‌, 
யோர்தானின்‌. முகத்துவாரத்திற்குத்‌ 
தெற்கான உய்புக்கடலின்‌ 
வடமுனையிலே முடிந்துபோம்‌ இது 
தென்‌ எல்லை. 


யோக 18:20. கிழக்குப்புறத்தின்‌ எல்லை. 
யோர்தானே; இது பென்யமீன்‌ 
புத்திரருக்கு. அவர்களுடைய 
வம்சங்களின்‌ படி. சுற்றிலும்‌. 
இருக்கிற எல்லைகளுக்குள்ளான. 
சுதந்தரம்‌. 


யோக 18:21. பென்யமீன்‌ புத்திரரின்‌ 
கோத்திரத்திற்கு. அவர்களுடைய 
வம்சங்களின்‌ படி. இருக்கிற 
பட்டணங்களாவன: எரிகோ, 
பெத்‌ஓக்லா, கேசீஸ்‌ பன்னத்தாக்கு. 


யோக 18:22. பெத்‌அரபா, செமராயிம்‌, 
பெத்தேல்‌, 


யோக 18:28. ஆவிம்‌, பாரா, ஓப்ரா, 


யோசு 18:24. கேப்பார்‌ அமோனாய்‌, 
ஒப்னி, காபா என்னும்‌ பன்னிரண்டு. 
பட்டணங்களும்‌ அவைகளின்‌ 
கிராமங்களுமே. 

யோக 18:25. 


கிபியோன்‌, ராமா, 


தாராலா, 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


யோக 18:28. 
எருசலேமாகிய எழூசி, 
கிரேயாத்‌. என்னும்‌ 
பட்டணங்களும்‌ அவைகளின்‌ 
கிராமங்களுமே; பென்யமீன்‌ 
புத்திரருக்கு அவர்கள்‌ வம்சங்கனின்‌ படி. 
இருக்கிற சுதந்தரம்‌ இதுவே. 


பென்யமீன்‌ புத்திரருக்கு அவர்களுடைய 
வம்சங்களின்படியே அவர்களுடைய 
கோத்திரத்துக்குச்‌ சீட்டு விழுகிறது: 
அவர்கள்‌ பங்கு வீதத்தின்‌ எல்லையானது 
யூதா புத்திரருக்கும்‌ யோசேப்புப்‌ 
புத்திரருக்கும்‌ நடுவே இருக்கிறது 
(யோசு 18:11, 


சேலா, ஏலேப்‌, 
கீபெயாத்‌, 


பதினான்கு 


புத்திரருக்கு. 
புத்திரருக்கு. 
பென்யமீன்‌ 
சகோதரன்‌. 
இருக்கிறார்‌. 
பெரியவனாகிய யோசேப்பின்‌ 
பாதுகாப்பும்‌ பராமரிப்பும்‌ தேவைப்படுகிறது. 


“அங்கே அவர்களை ஆளுகிற சின்‌: 
பென்யமினும்‌, யூதாவின்‌ பிரபுக்கு 
அவர்கள்‌ கூட்டமும்‌, செபுலோ 
பிரபுக்‌ நப்தலியின்‌ 
பிரபுக்களும்‌ உண்டு" (சங்‌ 68:27). 


பென்யமீன்‌ புத்திரருடைய பங்கு 
வீதத்தின்‌ எல்லையானது யூதா புத்திரருக்கும்‌ 
யோசேப்புப்‌ புத்திரருக்கும்‌. நடுவே 
இருக்கிறது. பென்யமீன்‌ புத்திரர்‌ 
பிற்காலத்தில்‌ யூதாபுத்திரரோடு 
சேர்ந்துகொள்வதற்கு வசதியாக, பென்யமீன்‌ 
புத்திரருடைய எல்லையானது. 
யூதாபுத்திரருக்கும்‌ யோசேப்பு புத்திரருக்கும்‌ 
நடுவே இருக்கிறது. இவர்கள்‌ தாவீதின்‌ 
சிங்காசனத்திற்கும்‌, எருசலேமிலுள்ள 
தேவாலயத்திற்கும்‌ அருகே இருக்கிறார்கள்‌. 


பென்யமீன்‌ புத்திரருக்கு கிடைத்த 
பங்குவீதத்தின்‌ எல்லையைப்பற்றிய விவரம்‌ 
வருமாறு : 





i= THE 
TT 


1 


அவர்களுடைய 


இருபத்தாறு 


வடால்லை -  யோர்தானிலிருந்து 
வந்து, எரிகோவுக்கு வடபக்கமாய்ச்‌ 
சென்று, அப்புறம்‌ மேற்கேமலையில்‌ ஏறி, 
பெந்தாவேன்‌ வனாந்தரத்தில்‌ போய்‌ 

யும்‌. அங்கேயிருந்து அந்த எல்லை, 

த்தேலாகிய லூசுக்கு வந்து. 
லூசுக்குத்‌ தென்பக்கமாய்ப்‌ போய்‌, 
அதரோத்‌ அதாருக்குத்‌ தாழ்வான 
பகா எதுக்குத்‌ தெற்கேயிருக்கிற 
மலையருகே. இறங்கும்‌. 
(யோசு 18:12-14) 


மேற்கு எல்லை - அங்கேயிருந்து 
மேற்குமூலைக்குப்‌ பெத்தோரோனுக்கு 
எதிரே தெற்காக இருக்கிற மலைக்குத்‌: 
தென்புறமாய்ப்‌ போய்த்‌ திரும்பி, 
கீரியாத்பாகால்‌ என்னப்பட்ட யூதா 
த்திரரின்‌ பட்டணமாகிய 
கீரியாத்‌ யெயாரீம்‌ அருகே போய்‌ 
முடியும்‌. (யோசு 18:14). 


தெற்கு எல்லை - தென்‌ எல்லை. 
கீரியாத்யெயாரீமின்‌ முடிவிலிருக்கிறது: 
அங்கேமிருந்து எல்லை மேற்கே போய்‌, 
நெப்தோவாவின்‌ நீருற்றிற்குச்‌ 
சென்று, அங்கேயிருந்து இராட்சதரின்‌ 
பள்ளத்தாக்கில்‌ வடக்கேயிருக்கிற. 
இன்னோமுடைய குமாரின்‌ 
பள்ளத்தாக்குக்கு எதிரான மலையடி 
வாரத்திற்கு இறங்கி, அப்புறம்‌ தெற்கே 
எழூசியருக்குப்‌ பக்கமாக இன்னோமின்‌ 
பள்ளத்தாக்குக்கும்‌, அங்கேயிருந்து 
என்ரொேலுக்கும்‌ இறங்கிவந்து, 
வடக்கே போய்‌, என்சேமேசுக்கும்‌, 
அங்கேயிருந்து அதும்மீம்‌ ட்டுக்‌ 
எதிரான கெலிலோ, 
அங்கேகிரந்து ரூபன்‌ குமாரனாகிய 

கல்லினிடத்திற்கும்‌ 
இறக்கிகந்த அராபாவுக்கு எதிரான 
வடபக்கமாய்ப்‌ போய்‌, அராபாவுக்கு 
இறங்கும்‌. (யோசு 1845-16) 


கிழக்கு எல்லை - 
(யோசு 18:20). 
பென்யமீன்‌ புத்திரரின்‌ கோத்திரத்திற்கு 
வம்சங்களின்படி 
பட்டணங்கள்‌ இருக்கிறது. 


யோர்தான்‌ நதி. 


அவற்றின்‌ விவரம்‌ வருமாறு 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


பிபிடி 
PUBLISHERS 
1. எரிகோ (Jericho) 

2. பெத்‌ஓக்லா (Beth-hoglah) 

3. கேசீஸ்‌ பள்ளத்தாக்கு (சம) 

4. பெத்துரபா (இeth-arSabah) 

5. செமராயிம்‌ (தசயகய. 

6. பெத்தேல்‌ (92061) 

7. ஆவீம்‌ (ம்ம, 

8. பாரா (Parah) 

9. ஓப்ரா (Ophrah) 


10. கேப்பார்‌ அமோனாய்‌ 
haammonal) 


(Chephar- 


1. ஒப்னி (ற) 


12. காபா (Gaba) 
13. கிபியோன்‌ (004600) 


14. ராமா (Ramah) 

15. பேரோத்‌ (Beeroth) 
16. மிஸ்பே (Mizpeh) 

17. கெப்பிரா (Chephirah) 
18. மோத்சா (Mozah) 
19. ரெக்கேம்‌ (Rekem) 
20. இர்பெயேல்‌ (110221) 
21. தாராலா (வாவ்‌) 
22. சேலா (Zelah) 

23. ஏலேப்‌ (Eleph) 

24. எபூசி ஏஸ்யஸ்‌. 

25. கீபெயாத்‌ (Gibeath) 


26. கீரேயாத்‌ (Kபரjath) 





ழ்‌ நயனா 
யாய 


இந்தப்‌ பட்டணங்களில்‌ முதலாவது 
பட்டணமாக எரிகோவின்‌ பெயர்‌ வருகிறது. 
எரிகோ கோட்டை இடிந்து விழுந்தது. 
அதன்‌ வாசல்களையும்‌ அலங்கங்களையும்‌ 
மறுபடியும்‌ கட்டக்கூடாது என்று யோசுவா 
தடைபண்ணியிருந்தார்‌. ஆனாலும்‌ அந்தப்‌ 
பட்டணமே இங்கு முதலாவது பட்டணமாக. 
சொல்லப்பட்டிருக்கிறது. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ முதலாவதாக 
பாளயமிறங்கிமிருந்த இடம்‌ கில்கால்‌, சவுல்‌. 
இங்கே ராஜாவாக்கப்பட்டார்‌. 
பென்யமீனுடைய சுதந்தரத்தி 
“அப்படியே ஜனங்கள்‌ 
கில்காலுக்குப்‌ போய்‌, 
கர்த்தருடைய சந்நிதியில்‌ சவுலை ராஜாவாக 
ஏற்படுத்தி, அங்கே கர்த்தருடைய சந்நிதியில்‌ 
சமாதானபலிகளைச்‌ செலுத்தி, அங்கே 
சவலும்‌ இஸ்ரவேல்‌ மனுஷர்‌ யாவரும்‌ 
மிகவும்‌ சந்தோஷங்கொண்டாடினார்கள்‌” 
சாமு 1115). 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


"பிற்காலத்தில்‌ கில்கால்‌ பொல்லாப்புக்கு 


இடமாயிற்று. 
பொல்லாப்பெல்லாம்‌ 


நேசிக்கமாட்டேன்‌ ; 
திபதிகள்‌ எல்லாரும்‌ 
துரோகிகள்‌" (ஓசி 9:15). 
வலவன்‌ சோத்தாத்தில்‌ வெ 
ரகு 
ல்‌ சித்தப்பேற்ட பரிசுத்தமான 





f= a 
TT 


பென்யமீன்‌ 
பிரித்து 
அவர்களுடைய 
எல்லைகளைப்பற்றியும்‌ 
சுதந்தரத்திலுள்ள 


யூதா... புத்திரருக்கும்‌, 
புத்தருக்கும்‌ ன] வீதம்‌. 
கொடுக்கப்பட்ட போது, 
சதந்நாத்தின்‌ 
அவர்களுடைய 
பட்டணங்களைப்பற்றியும்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. எப்பிராயீம்‌, மனாசே 
ஆகிய கோத்திரத்தாருக்கு 
பங்குவீதத்தின்‌ எல்லைகள்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. 

பட்டணங்களைப்பற்றி 

சொல்லப்படவில்லை. 


அதிகாரத்தில்‌ 


நாண்‌ 


இந்த 
புத்திரருக்கும்‌, 
பங்குவீதமாகக்‌ 
பட்டணங்களின்‌ பெயர்கள்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. 


கோத்திரத்தாரும்‌ யூதாவின்‌ பங்குவீதத்தின்‌ 
எல்லைக்குட்பட்ட பகுதியிலிருக்கிறார்கள்‌. 

மற்ற நான்கு கோத்திரத்தருக்கம்‌, 
அவர்களுடைய பங்குவீதங்களின்‌ 
பட்டணங்களும்‌, அவற்றின்‌ எல்லைகளும்‌ 
விரிவாகச்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 

சிமியோன்‌ புத்திரரின்‌ சுதந்தரம்‌ 
(யோசு 19:1-9). செபுலோன்‌  புத்திரரின்‌ 
சுதந்தரம்‌ (யோசு 19:10-16). இசக்கார்‌ 
புத்திரரின்‌ சுதந்தரம்‌ (யோசு 1917-23). 
ஆசேர்‌ புத்திரரின்‌ சுதந்தரம்‌ (யோசு 
19:24-31). நப்தலி புத்திரரின்‌ சுதந்தரம்‌ 
(யோசு 19:32-39) தாண்‌ புத்திரரின்‌ 
சுதந்தரம்‌ (யோசு 19:40-48). யோசுவாவுக்கு 
கொடுக்கப்பட்ட சுதந்தரம்‌ (யோசு 19:49-51). 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சிமியோன்‌ புத்திரரின்‌ சுதந்தரம்‌ 
யோசு 19:1-9 


யோசு 191. இரண்டாம்‌ சீட்டு 
சிமியோனுக்கு. விழுந்தது; 
சிமியோன்‌ புத்திரரின்‌ கோத்திரத்திற்கு. 
அவர்கள்‌ வம்சங்கனின்படி கிடைத்த 
சுதத்தரம்‌, யூதா புத்திரருடைய 
௬தந்தரத்தின்‌ நடுவே இருக்கிறது. 


192. அவர்களுக்குச்‌ 
கிடைத்த 


பெயெர்செபா, 


யோசு 


ச௬ுதந்தரமாகக்‌. 
பட்டணங்கனாவன: 


சேயா, மொலாதர, 


யோசு 


ஆத்சேம்‌. 


யோசு 19%. 
ஒர்மா, 


19:8. ஆசார்சூகால்‌, பாரை, 


எல்தோலாத்‌, பெத்தூல்‌, 


யோசு 1955. சிக்லாக்‌, 
பெத்மார்காயோத்‌, ஆத்சார்கசா, 


யோசு 196. பெத்லெபாவோத்‌, 
சருகேன்‌ பட்டணங்களும்‌ அவைகளின்‌ 
கிராமங்களும்‌ உட்பட பதின்மூன்று. 


யோசு 19:7. மேதூம்‌ ஆயின்‌, ரிம்மோன்‌, 
எத்தேர்‌, ஆசான்‌ என்னும்‌ நாலு 
பட்டணங்களும்‌ அவைகளின்‌ 
கிராமங்களூமே. 


யோசு 19:8. இந்தப்‌ பட்டணங்களைச்‌. 
சுற்றிலும்‌ பாலா த்பெயேர்மட்டும்‌, 
தெற்கேயிருக்கிற ராமாத்மட்டும்‌. 
இருக்கிற எல்லாக்‌ கிராமங்களுமே; 
சிமியோன்‌ புத்திரருடைய 
கோத்திரத்திற்கு அவர்கள்‌ 
வம்சங்களின்‌ படி. கிடைத்த சுதந்தரம்‌. 


யோக 19:9. சிமியோன்‌ புத்திரருடைய 

5 புத்திரரின்‌ 

இருக்கிறது; 

மூதா புத்திரரின்‌ பங்கு அவர்களுக்கு 

மிச்சமாயிருத்தபடியால்‌, சிமியோன்‌ 

புத்திரர்‌ அவர்கள்‌ கதந்தரத்திண்‌ 
"நடுவிலே சுதந்தரம்‌ பெற்றார்கள்‌. 





i a 
TT 


புத்திரர்‌, 

ஆகிய கோத்திரத்தாருக்கு 

சிமியோனுக்கு சீட்டு 

சிமியோன்‌ கோத்திரத்திலே 

நியாயாபதிகளோ அல்லது தீர்க்கதரிசிகளோ 
எழும்பவில்லை. 


சிமியோன்‌ புத்திரருக்கு கிடைத்த 
சுதந்தரம்‌, யூதா புத்திரருடைய சுதந்தரத்தின்‌ 
நடுவே இருக்கிறது. யூதா 
புத்திரரின்‌ பங்கு அவர்களுக்கு 
மிச்சமாயிருந்தபடியால்‌, சிமியோன்‌ புத்திரர்‌ 
அவர்கள்‌ சுதந்தாத்தின்‌ நடுவிலே 
சுதந்தரம்‌ பெற்றுக்கொள்கிறார்கள்‌ 
(யோசு 1959). 

சிமியோன்‌ 
சுதந்தரத்திலிருந்து 
பெற்றுக்கொண்டதற்காக, 
அவர்களை எதிர்க்கவில்லை. 
'கோபப்படவுமில்லை. 
தேவைகளைவிட _ அதிகமான 
தங்களுக்கு இருப்பதாக யூ 
நினைக்கிறார்கள்‌. 


புத்திர்‌, தங்கள்‌ 
பட்டணங்களைப்‌ 
யூதாபுத்திரர்‌ 
அவர்கள்மீது 


தா ரின்‌ பங்கிலே 
மதமாமிருந்ததை 'ட்டுப்போட்டு, அதை 
சிமியோன்‌ புத்திரருக்கு கொடுக்கிறார்கள்‌. 


யூதாபுத்திரரோடு 
பண்ணிக்கொண்டு 
ஒற்றுமையாயிருக்கிறார்கள்‌ 


“அப்பொழுது யூதா தன்‌ 
சகோதரனாகிய சிமியோனை நோக்கி: நாம்‌ 
கானானியரோடே யுத்தம்பண்ண நீ என்‌ 
சுதந்தரப்‌ பங்குவீதத்தில்‌ என்னோடேகூட 
எழுந்துவா; உன்‌ சுதந்தரப்‌ பங்கு ல 
நானும்‌ உன்னோடுகூட 
என்றான்‌; அப்படியே சக்கான்‌ 
அவனோடே கூடப்‌ போனான்‌” (நியா 1:3) 

இஸ்ரவேலின்‌ _ பத்துக்கோத்திரத்தார்‌. 
யெரொபெயாமோடு சேர்ந்து, தாவீதின்‌ 
குடும்பத்தாருக்கு விரோதமாகக்‌ 
கலகம்பண்ணினார்கள்‌. இக்காலத்தில்‌. 
சிமியோன்‌ புத்திரர்‌, யூதாபுத்திரரோடு 
சேர்ந்து, தாவீதின்‌ குடும்பத்தாருக்கு 
உண்மையுள்ளவர்களாயிருக்கிறார்கள்‌. 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சிமியோன்‌ புத்திரருக்கு சுதந்தரமாகக்‌ 
கிடைத்த பட்டணங்களின்‌ விவரம்‌ வருமாறு 


1. பெயெர்செபா 
(யோசு 19:2) 


(eer-sheba) 


சேபா (Sheba) 
மொலாதா (M௦ladah) 


ஆசார்சூகால்‌ (Hazar-shual) 


(யோசு 19:3) 

5. பாலா (விஸ்‌. 
ஆத்சேம்‌ (ரச) 
எல்தோலாத்‌ (௧1௦1௨4) (யோசு 19:4) 
பெத்தூல்‌ (921001), 
ஒர்மா (Hormah) 

10. சிக்லாக்‌ (2ீ1ஜி௨ஜ) (யோசு 19:5) 
பெத்மார்காபோத்‌ (ஒeth-marcaboth) 
ஆத்சார்சூசா (Hazar-susah) 
பெத்லெபாவோத்‌ (ஒeth-lebaoth) 
சருகேன்‌ ($hவாமthen) (யோசு 19:6) 

5. ஆயின்‌ (பி) (யோசு 19:7) 
ரிம்மோன்‌ (Rerun) 
எத்தேர்‌ (ther) 
ஆசான்‌ (க்ஸ) 

செயுலோன்‌ 


சுதந்தரம்‌ 
யோசு 19:10-16 


யோசு 19:10. மூன்றாம்‌ சீட்டு 
செயுலோன்‌ புத்திரருக்கு விழுத்தது; 
அவர்களுக்கு. அவர்கள்‌ 
வம்சங்களின்‌ படி. கிடைத்த 
சதத்தரபங்குவீதம்‌ சாரீத்மட்டுமுன்னது. 





i a 
TT 


யோக 19:11. 
மேற்கே. 

தாபசே த்துக்கு. 
யொக்கினேயாமுக்கு. 
ஆற்றுக்குப்‌ போம்‌. 


யோக 19:12. சாரீதிலிருத்து அது 
கிழக்கே சூரியன்‌. உதிக்கும்‌. 
முணையாய்க்‌  கிஸ்லேரத்தாபோரின்‌. 
எல்லையினிடத்துக்குத்‌ திரும்பி, 
தாபராத்துக்குச்‌. சென்று, 
யப்பியாவுக்கு ஏறி, 


யோக 19518. அங்கேயிருந்து 
கிழக்குப்புறத்திலே கித்தாஏபேரையும்‌: 
இத்தாகாத்சீணையும்‌ கடத்து, 
நிம்மோன்மெத்தோவாருக்கும்‌ 
நேயாவுக்கும்‌ போம்‌. 


யோக 19:14. அப்புறம்‌ அத்த எல்லை 
வடக்கே. அன்னத்தோனுக்குத்‌ 
திரும்பி, இப்தாவேலின்‌ 
பன்னத்தாக்கிலே முடியும்‌. 


யோசு 1905. காத்தாத்‌, நகலால்‌, 
சிம்ரோன்‌, இதாலா, பெத்லகேம்‌. 
முதலான பன்னிரண்டு பட்டணங்களும்‌ 
அவைகவின்‌ கிராமங்களும்‌, 


யோக 19:16. ie புத்திரருக்கு, 
அவர்கள்‌. ம்சங்களின்‌ படி, 


கிடைத்த சுதந்தரம்‌. 


செபுலோன்‌ 
லேயாளுக்கும்‌ 
செபுலோனை 
செபுலோன்‌ 
கடற்கரை பகுதி 
இதன்‌ மூலமாய்‌ யாக்கோபு 
சொன்ன தீர்க்கதரிசன 
நிறைவேறுகிறது. 


.செயுலோன்‌ கடல்துறை அருகே 
குடியிருப்பான்‌; அவன்‌ கப்பல்‌ துறைமுகமாய்‌ 
இருப்பான்‌: அவன்‌ எல்லை சீதோன்‌ 
வரைக்கும்‌ இருக்கும்‌” (ஆதி 
பெருங்கடலில்‌ வியா ப்பல்‌ 
கலிலேயா கடலில்‌ 
கப்பல்களும்‌ ஏராளமாய்‌ உள்ளன 


யாக்கோபுக்கும்‌ 
பிறந்தவர்‌ யாக்கோபு 

ஆசீர்வதித்திருக்கிறார்‌. 
புத்திருடைய சுதந்தரத்தில்‌. 
அதிகமாயிருக்கிறது. 
செபுலோனுக்கு 

வாக்கியம்‌ 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


செபுலோன்‌ புத்திரருக்கு கிடைத்த 
சுதந்தரத்தின்‌ சில பகுதிகள்‌ வேதாகம 
காலத்தில்‌ பிரசித்திப்‌ பெற்றவை. கர்மேல்‌ 
பர்வதம்‌ செபுலோன்‌. புத்திரருடைய 
சுதந்தரத்திலுள்ளது. இயேசுகிறிஸ்‌துவின்‌ 
ஊராகிய நாசரேத்தும்‌ இந்தக்‌ 
கோத்திரத்தின்‌ சுதந்தரத்திலேயே இருக்கிறது. 
இயேசுகிறிஸ்து கலிலேயா கடற்கரையில்‌ 
அநேக அற்புதங்களை செய்திருக்கிறார்‌. 
அங்கே திரளான ஜனங்களுக்கு தம்முடைய 
சுவிசேஷத்தைப்‌ பிரசங்கம்‌ செய்திருக்கிறார்‌. 
இந்தக்‌ கலிலேயா கடல்பகுதியும்‌ செபுலோன்‌ 
புத்திரருடைய சுதந்தரத்திலுள்‌ எது. 


ர்களுடைய ந்தர _பங்குவீதம்‌ 
டடத. னா ராத்‌ 
எங்குள்ளது என்று தெரியவில்லை. 
அவர்களுடைய எல்லை மேற்கே 
மாராலாவுக்கு ஏறி, தாபசேத்துக்கு வந்து, 
யொக்கினேயாமுக்கு எதிரான 
ஆற்றுக்குப்போம்‌. இது மத்தியதரைக்கடல்‌ 
பகுதியில்‌ உள்ளது. (யோசு 12:22, 19.10-11) 


சாரீத்திலிருந்து அது கிழக்கே சூரியன்‌ 
உதிக்கும்‌ முனையாய்க்‌ கிஸ்லோத்தாபோரின்‌ 
எல்லையினிடத்துக்குத்‌ ம்பி, 
தாபராத்துக்குச்‌ சென்று, யப்பியாவுக்கு ஏறி, 
அங்கேயிருந்து கிழக்குப்புறத்திலே. 
கித்தாஏபேரையும்‌ இத்தாகாத்சீனையும்‌ 
கடந்து, ரிம்மோன்‌ மெத்தோவாருக்கும்‌ 
நேயாவுக்கும்போம்‌. (யோசு 1912-13) 


சாரீத்‌ 


எல்லைகளைச்‌ சரியாகக்‌ 
மிகவும்‌ சிரமம்‌. ஏனெனில்‌ 


விற்க 
கண்டுபிடிப்பது, 


யொக்கினேயாமைத்‌ தவிர 
மற்ற பட்டணங்களைப்‌ பற்றி அதிக விவரம்‌ 
எதுவம்‌ தெரியவில்லை. யொக்கினேயாம்‌ 
மத்தியதரைக்‌ கடல்‌ பகுதியில்‌ உள்ளது. 
(யோசு 12:22) 
செபுலோனின்‌ சுதந்தரவீதம்‌ கடற்கரைப்‌ 
பகுதியில்‌ இருக்கும்‌. கப்பல்கள்‌ அங்கு வந்து 
போகும்‌. இது ஆதி 49:13, உபா 3319 ஆகிய 
வசனங்களில்‌ ஏற்கெனவே முன்னறிவிக்கப்‌ 
பட்டிருக்கிறது. ஆரம்பத்தில்‌ செபுலோன்‌ 
புத்திரருக்கு எந்தப்‌ பகுதி சுதந்தரமாகக்‌ 
கிடைத்திருந்தாலும்‌, இறுதியில்‌ அவர்களுக்கு 
மத்தியதரைக்கடற்கரையிலும்‌, கலிலேயாக்‌ 
கடற்கரையிலும்‌ அவர்களுக்கு சுதந்தரம்‌ 
பிரித்துக்‌ கொடுக்கப்படும்‌. 





i THE 
TT 


ஆயிரம்‌ வருஷ அரசாட்சியின்போது, 
சுதந்தரவீதம்‌ வேறுவிதமாகப்‌ பங்குபிரித்துக்‌ 
கொடுக்கப்படும்‌. பன்னிரண்டு பகுதிகள்‌ 
மேற்கே ஐபிராத்து நதியிலிருந்து மத்‌ 


துறைமுகம்‌ இருக்கும்‌. (எசே 48). 
செபுலோன்‌ புத்திரருக்கு சுதந்தரமாகக்‌ 
கிடைத்த பட்டணங்களின்‌ விவரம்‌ வருமாறு : 
பட்டணங்கள்‌ 
யோசு 191 
பன்னிரண்டு 
மட்டுமே 
ஒருவேளை 


இவர்களுக்கு 18 
கிடைத்திருக்கிறத. ஆயினும்‌ 
ஆவது, வசனத்தில்‌ 
பட்டணங்களின்‌ பெயர்கள்‌ 
கொடுக்கப்பட்டிருக்கிறது. 
மற்றவை பட்டணங்களாக இல்லாமல்‌ 
கிராமமாக இருக்கலாம்‌. அல்லது 
செபுலோனின்‌ சுதந்தரத்தில்‌ அவை இல்லாமல்‌ 
போகலாம்‌. 18 பட்டணங்களின்‌ 


விவரம்‌ வருமாறு, 
1, சாரீத்‌ (8216) (யோசு 1991012) 
2. மாராலா (Maralah) (யோசு 1921) 
3. தாபசேத்‌ Dabbasheth) 
4. யொக்கினேயாம்‌ (0) 


5. ஸ்லோத்தாபோர்‌ 
(யோசு 19:12) 


(Chisloth-tabor) 


6. தாபராத்‌ (aberath 
7. யப்பியா (Japhia) 


8. கித்தாஏபேர்‌ 
(யோசு 19:13) 


(Gittah-hepher) 


9, இத்தாகாத்சீன்‌ (மகம) 


10. ரிம்மோன்மெத்தோவார்‌ 
(Remmon-methoar) 


1. நேயா (Neah) 


12. அன்னத்தோன்‌ (Hannathon) 


(யோசு 19:14) 


13. இப்தாவேல்‌ (iphthah-el) 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


14. காத்தாத்‌ (மீக) (யோசு 19:15) 
5. நகலால்‌ Nahalla) 

சிம்ரோன்‌ (544௩௦௯) 

இதால (ஹ்‌ 


18. பெத்லகேம்‌ (Bethlehem) 


இசக்கார்‌ புத்‌ திரரின்‌ சுதந்தரம்‌ 
யோசு 19:17-23 

யோசு 1917. நாலாம்‌ சீட்டு 
இசக்காருக்கு விழுந்தது. 


யோசு 19:18. இசக்கார்‌ புத்திரருக்கு 
அவர்கள்‌ வம்சங்கவின்படி. கிடைத்த 
எல்லை, யெஸ்ரயேல்‌, கெக்ல்லோத்‌, 
சூனேம்‌. 


யோசு 19:19. 
அனாகராத்‌, 


அப்பிராயிம்‌, சிகோன்‌, 


யோக 19:20. 
அயெத்ஸ்‌, 


ராப்பித்‌, கிஷியோன்‌, 


யோக 19:21. ரெமேத்‌, என்கன்னிம்‌, 
என்காதர, பெத்பாத்செஸ்‌ இவைகளே. 


யோசு 19:22. அப்புறம்‌ அந்த எல்லை 
தாபோருக்கும்‌, சகசிமாவுக்கும்‌, 
பெத்ஷிமேசுக்கும்‌ வந்து யோர்தானிலே 
முடியும்‌; அதற்குள்‌. பதினாறு. 
பட்டணங்களும்‌ அவைகளுடைய 
கிராமங்களுமுண்டு. 


யோசு 19:28. இந்தப்‌ பட்டணங்களும்‌ 
'இவைகளைச்‌ சேர்ந்த கிராமங்களும்‌ 
இசக்கார்‌ புத்திரரின்‌ கோத்திரத்திற்கு, 
அவர்களுடைய வம்சங்களின்‌ படி, 
கிடைத்த சுதந்தரம்‌. 


இசக்கார்‌ புத்திரருடைய 
கிழக்கே யோர்தான்‌ நதியிலிருந்து, 


சுதந்தரம்‌ 
மேற்கே 
பரவி 
மனாசே 


பங்குவீதமும்‌ உள்ளன. 





i FTE 
TT 


இசக்கார்‌ புத்திரருடைய குதந்தரத்தில்‌ 
யெஸ்ரயேல்‌ உள்ளது. ஆகாபின்‌ 
அரமனையும்‌, இதற்கு அருகாமையில்‌. 
நாபோத்தின்‌ திராட்சத்தோட்டமும்‌ உள்ளன. 

சூனேம்‌ ஊர்‌ இந்தக்‌ கோத்திரத்தின்‌ 
சுதந்தரத்திலுள்ளது. சூனேமிய ஸ்திரீ 
எலிசாவை அன்போடு உபசரித்தவள்‌. 
கீசோன்‌ ஆறும்‌ இந்த பங்கு. 
வீதத்திலுள்ளது. தெபோராளும்‌ பாராக்கும்‌ 
சிசெராவை  கீசோன்‌ ஆற்றங்கரையிலே. 
முறியடித்தார்கள்‌ 

சவலும்‌ யோனத்தானும்‌. 
கொலைபண்ணப்பட்ட கில்போவா மலையும்‌ 
இசக்கார்‌ புத்திரருடைய பங்குவீதத்திலேயே 
உள்ளது. இதற்கு அருகாமையில்‌: 
எந்தோர்‌ இருக்கிறது. இங்கே சவுல்‌ 
அஞ்ஜனம்‌. பார்க்கிற ஸ்திரீயினிடத்தில்‌ 
விசாரித்தார்‌. 


ஆதாத்‌ ரிம்மோனுக்கு அருகாமையில்‌ 
யோசியா கொலைபண்ணப்பட்டார்‌. இது 
இசக்கார்‌ புத்திரருடைய சுதந்தரத்திலுள்ள 
மெகித்தோ பள்ளத்தாக்கிலுள்ளது. 

"அவன்‌. நாட்களில்‌ 
ராஜாலர்கிய்‌ பார்யோன்றேகோ 
ராஜாவுக்கு. விரோதமாய்‌ ஐபிராத்து 
நதிக்கு போகிறபோது ராஜாவாகிய 
யோசியா அவனுக்கு எதிராகப்‌ புறப்பட்டான்‌; 
பார்வோன்நேகோ அவனை 
மெகிதோவிலே கண்டபோது, அவனைக்‌ 
கொன்றுபோட்டான்‌" (2இராஜா 23:29), 


எண்ன 
ன்‌ 


“அந்நாளிலே மெகிதோன்‌ பட்டணத்துப்‌ 
பள்ளத்தாக்கின்‌ ஊராகிய ஆதாத்ரிம்மோனின்‌ 
புலம்பலைப்போல எருசலேமின்‌ புலம்பல்‌: 
பெரியதாயிருக்கும்‌" (சக 1221). 


இசக்கார்‌ 
சுதந்தரவீதத்தினுடைய 


குறிப்பிடவில்லை. ஆயினும்‌ 
எல்லை செபுலோன்‌. 


வரையிலும்‌ இருக்கும்‌ (யோக 19:22). 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இசக்கார்‌ புத்திரருக்கு சுதந்தரமாகக்‌ 
கிடைத்த பட்டணங்களின்‌ விவரம்‌ வருமாறு 
1. யெஸ்ரயேல்‌ (7827௦81) (யோக 1918) 
2. கெசல்லோத்‌ (Chesulloth) 
3. சூனேம்‌ hem) 


4. அப்பிராயீம்‌ 
(யோசு 19:19). 


(Haphraim) 


5. சீகோன்‌ (Shihon) 

6. அனாகராத்‌ (கவ்லா, 

7. ராப்பித்‌ (821000 (யோசு 19:20) 
8. கிஷியோன்‌ (Kஸ்மற) 

9. அபெத்ஸ்‌ (கச) 

10. ரெமேத்‌ Reeth) (யோசு 19:21) 
11. என்கன்னீம்‌ நஜ). 

12. என்காதா (௫ோஸ்௨ர4லிட. 

13. பெத்பாத்செஸ்‌ (9211-ற 82262) 
14. தாபோர்‌ (ஸ்ட (யோசு 19:22) 
15. சகசீமா (Shahazimah) 

16. பெத்ஷிமேஸ்‌ (ஒeth-shemeshy 


ஆசேர்‌ புத்திரரின்‌ ௬தந்தரம்‌ 
யோசு 19:24-31 


யோசு 19:24. ஐந்தாம்‌ சீட்டு ஆசேர்‌ 
புத்திரருடைய கோத்திரத்துக்கு. 
விழுந்தது. 


யோசு 1925. 
வம்சங்களின்‌ படி. 
கிடைத்த எல்லை, 
பேதேன்‌, அக்சாப்‌, 


அவர்களுடைய 
அவர்களுக்குக்‌ 
எல்காத்‌, ஆலி, 





ழ்‌ நவள 
யாய 


யோசு 19:26. அலம்மேலெக்‌, ஆமாத்‌, 
மிஷயால்‌ இவைகனே; பின்பு அது 
மேற்கே கர்மேதூக்கும்‌, சீகோர்லி. 
ங்னாத்திற்கும்‌ சென்று, 


யோசு 19:27. 
பெத்தாகோனுக்குத்‌. 
செயுலோனுக்கு 
இப்தாவேலின்‌ 
பெத்தேமெக்குக்கும்‌ 


யோக 19:28, 

ரேகோபுக்கும்‌, 

கானாவுக்கும்‌, பெரிய சீதோன்மட்டும்‌ 
போம்‌. 


யோக 19:29. அப்புறம்‌ அத்த எல்லை. 
ராமாவுக்கும்‌ தீரு என்னும்‌ அரணிப்பான 
பட்டணம்மட்டும்‌ திரும்பும்‌; பின்பு 
அந்த எல்லை ஓசாவுக்குத்‌ திரும்பி, 
அக்சீபின்‌ எல்லை ஓரத்திலுன்ன 
சமுத்திரத்திலே முடியும்‌. 


யோசு 19:80. உம்மாவும்‌, ஆப்பெக்கும்‌, 
ரேகோபும்‌ அதற்கு அடுத்திருக்கிறது; 
இந்தப்‌ பட்டணங்களும்‌ இவைகளின்‌ 
கிராமங்களும்‌ இருபத்திரண்டு. 


யோசு 19:31. இத்தப்‌ பட்டணங்களும்‌ 
இவைகளின்‌ கிராமங்களும்‌ ஆசேர்‌ 
புத்திரரின்‌ கோத்திரத்துக்கு, 
அவர்கள்‌ வம்சங்களின்படி, கிடைத்த 


சுதந்தரம்‌. 


ஆசேர்‌ புத்திரருடைய சுதந்தரத்தின்‌ 
எல்லை சமுத்திரத்தில்‌ போய்‌ முடிவடைகிறது. 
இந்தக்‌ கோத்திரத்தில்‌ பிரபல்யமானவர்கள்‌ 
ஒருவருமில்லை. இயேசுகிறிஸ்து இந்தப்‌ 
பூமியில்‌ ம்‌ ன்ன என்னும்‌. 
பெயருடைய தீர்க்கதரிசி 
தலா்பத்தினிதததா ல்‌! இவள்‌ ஆசேர்‌ 
கோத்திரத்தைச்‌ சேர்ந்தவள்‌. 


சேருடைய. கோத்திரத்தாளும்‌, 
பானு குமாரத்தியுமாகிய அன்னாள்‌ 
என்னும்‌ ஒரு தீர்க்கதரிசி இருந்தாள்‌: 
அவள்‌ கன்னிப்பிராயத்தில்‌ விவாகமானது 
முதல்‌ ஏழுவருஷம்‌: புருஷனுடனே 
வாழ்ந்தவளும்‌, வயது 
'சென்றவளுமாயிருந்தாள்‌" (லூக்‌ 2:36). 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆசேர்‌ கோத்திரத்தாருடைய 
சுதந்தரத்திற்கு அருகாமையில்‌, தீரு, 
சீதோன்‌ ஆகிய துறைமுப்ங்கள்‌ 
உள்ளன. இவை அக்காலத்தில்‌ மிகவும்‌ 
பிரசித்திப்பெற்ற துறைமுகப்பட்டணங்கள்‌. 

ஆசேர்‌ புத்திரரின்‌ எல்லை எல்காத்‌, 
ஆலி, பேதேன்‌, அக்சாப்‌, 
மாத்‌, மிஷயால்‌ இவைகளே: பின்பு 
அது மேற்கே கர்மேலுக்கும்‌, 
சீகோர்லிப்னாத்திற்கும்‌ சென்று, கிழக்கே 
பெத்தாகோனுக்குத்‌ திரும்பி, செபுலோனுக்கு 
வடக்கேமிருக்கிற இப்தாவேலின்‌ 
பள்ளத்தாக்குக்கும்‌ பெத்தேமெக்குக்கும்‌. 
நேகியெலுக்கும்‌ வந்து; இடதுபுறமான 
காபூலுக்கும்‌, எபிரோனுக்கும்‌, ரேகோபுக்கும்‌, 
அம்மோனுக்கும்‌, கானாவுக்கும்‌, பெரிய 
சீதோன்மட்டும்‌ போம்‌. 

அப்புறம்‌ அந்த எல்லை ராமாவுக்கும்‌. 
தீரு என்னும்‌ அரணிப்பான பட்டணம்மட்டும்‌ 
திரும்பும்‌: பின்பு அந்த எல்லை 
ஓசாவுக்குத்‌ திரும்பி, அக்சீபின்‌ எல்லை. 
ஓரத்திலுள்ள சமுத்திரத்திலே முடியும்‌ 
உம்மாவும்‌ஓ ஆப்பெக்கும்‌, ரேகோபும்‌ 
அதற்கு அடுத்திருக்கிறது:: இந்தப்‌ 
பட்டணங்களும்‌ இவைகளின்‌ கிராமங்களும்‌ 
இருபத்திரண்டு. (யோசு 19:24-3) 


ஆசேர்‌. புத்திரருக்கு. ம்‌ 
கிடைத்த பட்டணங்களின்‌ 
வருமாறு : 
1. எல்காத்‌ (27211 (யோசு 19:25) 
2. ஆலி போவம்‌ 
3. பேதேன்‌ (920). 
அக்சாப்‌ (Achshaph) 


(Alarnmelech) 


அலம்மேலெக்‌, 
(யோக 19:26) 


ஆமாத்‌ (கக) 
மிஷயால்‌ Mர்ஸ்சஃ]) 


பெத்தாகோன்‌ 
(யோசு 19:27) 


(Beth-dagon) 





1 
INTERIM 
9. பெத்தேமெக்கு (Beth-emek) 

10. நேகியெல்‌ (01842) 
ர. எபிரோன்‌ (172%1௦0) (யோசு 19:28) 
ரேகோபு (Rehob) 
அம்மோன்‌ (8 வாமாமு. 
கானா (ஊம்‌. 
15. சீதோன்‌ (248௦0) 
ராமா (வாபி (யோசு 19:29) 
தீரு (Tyre) 
gen (Hosah) 
அந்சீப்‌ (கந) 
20. உம்மா (Ua) (யோசு 19:30) 
21. ஆப்பெக்‌ (Aphek) 


22, ரேகோபு (Rehob) 


நப்தலி புத்திரருடைய ௬தந்தரம்‌ 
யோசு 19:32-39 


யோசு 19:92. ஆறாம்‌ சீட்டு நப்தலி. 
புத்திரருக்கு விழுந்தது. 


யோக 19:88. நப்தலி புத்திருக்கு. 
அவர்கள்‌ வம்சங்களின்படி கிடைத்த 


எல்லை, ஏலேப்பிலும்‌, சானானிமிலுன்ன 
அல்லோனிலுமிருந்து 
நெக்கேபின்‌ மேலும்‌ 


ன்மேலும்‌, லக்கூம்‌ மட்டும்‌ போய்‌, 
யோர்தானில்‌ முடியும்‌. 


யோசு 19:84. அப்புறம்‌ அத்த எல்லை 
மேற்கே. அஸ்னோத்தாபோருக்குத்‌ 
திரும்பி, அங்கேயிருத்து உக்கோகுக்குச்‌. 


சய தவன்ப ததத யோர்தானிலே. 
மூதாவையும்‌ சேர்த்து வரும்‌. 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யோசு: அரணிப்பான 
பட்டணங்கனாவன: சீத்திம்‌, சேர்‌, 
அம்மாத்‌, ரக்காத்‌, கின்னரேத்‌, 


யோசு 19:36. ஆதமா, ராமா, ஆத்சோர்‌, 


யோசு 19:37. 
என்‌ஆத்சோர்‌, 


கேதேஸ்‌, எத்ரேயி, 


யோக 19:38. ஈரோன்‌, 
ஒரேம்‌, பெதானாத்‌ 
முதலானவைகளே; 
அவைகளின்‌ 


பத்தொன்பது. 


யோ 19:39. இந்தப்‌ பட்டணங்களும்‌ 
இவைகளின்‌ கிராமங்களும்‌ நப்தலி. 
புத்திரருடைய கோத்திரத்துக்கு, 
அவர்கள்‌ வம்சங்களின்படி, உண்டான 
சுதந்தரம்‌. 


மிக்தாலேல்‌, 
பெத்ஷிமேஸ்‌ 
பட்டணங்களும்‌ 
கிராமங்களுமுட்பட. 


நப்தலி கோத்திரத்தின்‌ சுதந்தரம்‌, 
கானான்‌ தேசத்தின்‌ வடக்கு 
எல்லையிலுள்ளது. லாமீஸ்‌ பட்டணம்‌, நப்தலி 
கோத்திரத்தாருடைய வடக்கு எல்லையிலுள்ள. 
பட்டணமாகும்‌. தாண்‌ கோத்திரத்தார்‌ 
லாமீசைப்‌ பிடித்து அதற்கு தாண்‌ என்று 
மறுபெயரிட்டார்கள்‌. கானான்‌ தேசத்தின்‌ 
வடக்கு எல்லையையும்‌, தெற்கு எல்லையையும்‌ 
பற்றிச்‌ சொல்லும்போது, வடக்கே 
தாணிலிருந்து, தெற்கே  பெயர்செயா 
வரையிலும்‌ பரவியிருக்கிறது என்று 
சொல்லப்படுவது வழக்கம்‌. 


யோசுவா மேரோம்‌ நதியண்டையிலே 
யாபீனை முறியடித்தார்‌. இந்த நதி நப்தலி 
கோத்திரத்தாருடைய சுதந்தரத்தில்‌ உள்ளது. 


ராஜாவாகிய யாபீன்‌ 

கேள்விப்பட்டபோது. அவன்‌ 

மாதோனின்‌ ராஜாவாகிய யோபாவிடத்திற்கும்‌, 

சிம்ரோனின்‌ ராஜாவிடத்திற்கும்‌, அக்சாபின்‌ 
ராஜாவிடத்திற்கும்‌" (யோசு 11) 


இந்த ராஜாக்களெல்லாரும்‌ கூடி, 
இஸ்ரவேலோடே யுத்தம்பண்ணவந்து, மேரோம்‌ 
என்கிற  ஏரியண்டையிலே  ஏகமாய்ப்‌ 
பாளயமிறங்கினார்கள்‌ (யோசு 11:5) 


யோசுவாவும்‌, அவனோடேகூட யுத்த 
ஜனங்கள்‌ அனைவரும்‌, திடீரென்று மேரோம்‌ 
ஏரியண்டையிலிருக்கிற. அவர்களிடத்தில்‌ 
வந்து, அவர்கள்மேல்‌ விழுந்தார்கள்‌ 
(யோசு 11:7). 





யோசுவா - விரிவுரை 


i THEN 
றியா! JOSHUA - COMMENTARY 


திபேரியா கடலின்‌ வடக்கு பக்கத்தில்‌ 
கப்பர்நாகூம்‌, 

பட்டணங்கள்‌ 
பட்டணங்களில்‌ 
அற்புதங்களை 
இவை 


பெத்சாயிதா 
ள்‌ 8. அஸ்னோத்தாபோர்‌ (&zn0th-tabor) 
(யோசு 19:34) 


வை நப்தலி 
சுதந்தரத்திலுள்ளது. 


கோத்திரத்தின்‌ 9. உக்கோகு (Hukkok) 


நப்தலி புத்திரரின்‌ எல்லை, ஏலேப்பிலும்‌, 
சானானிமிலுள்ள அல்லோனிலுமிருந்து வந்து, 
ஆதமி, நெக்கேபின்‌ மேலும்‌ 
யாப்னியேலின்‌ மேலும்‌, லக்கூம்‌ மட்டும்‌ போய்‌, 
யோர்தானில்‌ முடியும்‌. அப்புறம்‌ அந்த 
எல்லை மேற்கே அஸ்னோத்தாபோருக்குத்‌ 
திரும்பி, க உக்கோகுக்குச்‌ 
சென்று, செபுலோனையும்‌, 
மேற்கே ணன்‌ குரியோதயப்புறத்திலே 
யோர்தானிலே  யூதாவையும்‌ சேர்ந்து 
வரும்‌. (யோசு 19:33,34. 


"யோர்தான்‌ நதிக்‌ 
என்னும்‌ பட்டணம்‌. 
பட்டணங்களை யாவர்‌ 
இவன்‌ யூதாவின்‌ 
வந்திருக்கிறவன்‌. நாளா 
யூதா கோத்திரத்தாரில்‌ பலர்‌ 
உதவி செய்து இந்த 
கைப்பற்றியிருக்க வேண்டும்‌. 
அவர்கள்‌ யோர்தான்‌ 

குடியேறியிருக்க வேண்டும்‌. 


கரையிலுள்ள யூதா 
பாசானிலுள்ள 
கைப்பற்றினான்‌. 
சந்ததியில்‌ 
2422). 
யாவீருக்கு 
தேசத்தைக்‌ 
அதன்பின்பு 
நதிக்கரையில்‌. 


ப்தலி புத்திரருக்கு சுதந்தரமாகக்‌ 
கடத்த பட்டணங்கள்‌ வரம்‌. மாது 


1. ஏலேப்‌ (Heleph) (யோசு 19:33) 
2, அல்லோன்‌ (211000) 


3, சானானிம்‌ (ககககயாம்ர). 


10. சீத்திம்‌ (218847) (யோசு 19:35) 
1. சேர்‌ (Zer) 

12. அம்மாத்‌ (Hammath) 

13. ரக்காத்‌ (Rakkath) 

14. கின்னரேத்‌ (Chimnereth) 

15. ஆதமா (Aவ்‌) (யோசு 19:36). 
16. ராமா (Ramah) 

17. ஆத்சோர்‌ (1800) 

18. கேதேஸ்‌ (௩௪௪) (யோசு 19:37) 
19. எத்ரேயி (8421) 

20. என்‌ ஆத்சோர்‌ (-1௨700). 

21. ஈரோன்‌ (700) (யோசு 19:38) 

22. மிக்நாலேல்‌ (Migalle) 

23. ரேம்‌ (Horem) 

24. பெதானாத்‌ (eth-anath) 

25. பெத்ஷிமேஸ்‌ (Beth-shemesh) 


19. பட்டணங்கள்‌ 
பட்டணங்களாகும்‌. 


ஆதமி (கொய்‌) ,38) மற்றவை அரணிப்பல்லாத 

சில பட்டணங்கள்‌ 
உரியதல்ல. 
எல்லையின்‌ 


இங்கு 


5. நெக்கேப்‌ (Nekeb) சக்க கா களு 
இவர்களுடைய 
அந்தப்‌ பட்டணங்கள்‌ 

கூறப்பட்டிருக்கிறது. 


யாப்னியேல்‌ (822௦1) 


லக்கூம்‌ (கயா) 





i a 
TT 


தாண்‌ புத்திரருடைய சுதந்தரம்‌ 
யோசு 19:40-48 


யோசு 19:40. ஏழாம்‌ சீட்டு தாண்‌ 
கோத்திரத்திற்கு 


புத்திரருடைய 
விழுந்தது. 


யோசு 19:41. அவர்களுக்கு அவர்கள்‌ 
வம்சங்களின் படி. கிடைத்த 
சுதந்தரத்தின்‌ எல்லையாவது, சோரா, 
எஸ்தாவோல்‌, இர்சேமேஸ்‌, 


யோக 19:42. சாலாபீன்‌, ஆயலோன்‌, 
வெத்லா, 


யோசு 19:49. ஏலோன்‌, 
எக்ரோன்‌, 


திம்னாதா, 


யோசு 19544. 
கிபெத்தோன்‌, பாலாத்‌, 


எல்தெக்கே, 


யோசு 19:45, யேகூத்‌, பெனபெராக்‌, 
காத்ரிம்மோன்‌, 


யோக 19:46. மேயார்கோன்‌, ராக்கோன்‌ 
என்னும்‌ பட்டணங்களும்‌, 
யாப்போவுக்கு எதிரான எல்லையுமே. 


யோசு 19:47. தாண்‌ புத்திரரின்‌ எல்லை. 
அவர்களுக்கு ஒடுக்கமாயிரு த்தபடி யால்‌, 
அவர்கள்‌ புறப்பட்டுப்போய்‌, 
லேசேமின்மேல்‌ யுத்தம்பண்ணி, அதைப்‌ 
பிடித்து, 

சங்கரித்து, 

௬தந்தரித்துக்கொண்டு, 

குடியிருந்து, லேசேமுக்குத்‌ 
தகப்பனாகிய தாணுடைய நாமத்தின்‌ 
படியே தாண்‌ என்று பேரிட்டார்கள்‌.. 


யோசு 19:48. இந்தப்‌ பட்டணங்களும்‌ 
இவைகளின்‌ கிராமங்களும்‌ தாண்‌ 
புத்திரரின்‌ கோத்திரத்திற்கு அவர்கள்‌ 
வம்சங்களின்‌ படி. உண்டான சுதந்தரம்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ வனாந்தரத்தில்‌: 
பானயமிங்கியிரந்த காலத்தில்‌, 
அவர்களுக்கு நான்கு பிரதான 
தளபதிகள்‌ ன்‌ 

அவர்களில்‌ 

வனாந்தரத்திலே 

அதிக முக்கியத்துவம்‌ கொடுக்கப்பட்டது. 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


னால்‌ கானான்‌ தேசத்திலோ, தாண்‌: 
கோத்திரத்தாருக்கு சுதந்தர வீதம்‌ 
கடைசியாக பிரித்துக்கொடுக்கப்படுகிறது. 
கானான்‌ தேசத்தின்‌ தென்பகுதியில்‌ 
இவர்களுக்கு சுதந்தரம்‌ கிடைத்திருக்கிறது. 

தாண்‌ புத்திரருடைய சுந்தரத்திற்கு 
கிழக்கே யூதாவும்‌, மேற்கே பெலிஸ்தியரும்‌ 
வடக்கே எப்பிராமீமும்‌, தெற்கே சிமியோனும்‌ 
இருக்கிறார்கள்‌. இவர்களுக்கு பெலிஸ்தியர்‌ 
மூலமாய்‌ எப்போதுமே ஆபத்து 
வருவதற்கு வாய்ப்புள்ளது. கர்த்தருடைய 
தெய்வீக சித்தத்தின்‌ பிரகாரம்‌, தாண்‌ 
கோத்திரத்தாருக்கு மெலிஸ்தியருடைய 
தேசத்திற்‌ கிழக்கே சுதந்தரம்‌ 
கிடைத்திருக்கிறது. 


தாண்‌ புத்திரருடைய எல்லை மற்ற 
கோத்திரத்தாரின்‌ எல்லைகளைப்‌ போன்று 
தெளிவாக இல்லை. ஏழு கோத்திரங்களின்‌ 
முதலாவது. சீட்டு விழுந்தபோது, 
அதன்‌ சுதந்தரஎல்லை. விரிவாகக்‌ 
கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பின்பு 
ஒவ்வொரு சீட்டு 

அவர்களுடைய 

சுருக்கமாகவே கொடுக்கப்பட்டிருக்கிறது. 
இந்த அதிகாரத்தில்‌ கூறப்பட்டிருக்கும்‌ 
அநேக பட்டணங்களைப்‌ யற்‌ 
விவரம்‌ இன்னும்‌ சரியாகத்‌ தெரியவில்லை. 


வேத ஆராய்ச்சியாளர்க। 
புதைபொருள்‌ அர்‌ இந்தப்‌ 
பட்டணங்களின்‌ ங்களைக்‌ 
கண்டுபிடிப்பதற்கு முயற்சி பண்ணுகிறார்கள்‌. 
யூதாவின்‌ சுதந்தரத்தில்‌ தாணுக்கு ஒரு 
பகுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. மேற்கே 
பென்யமீன்‌, தெற்கே எப்பிராயீம்‌, வடமேற்கே 
யூதா ஆகியோருடைய எல்லையோடு 
தாணின்‌ எல்லையும்‌ சேர்ந்திருக்கிறது. 
தாண்‌ புத்திரருக்கு சுதந்தரமாகக்‌ 
த்த பட்டணங்களின்‌ விவரம்‌ 
வருமாறு : 


1. சோரா (Zorah) (யோசு 19:41) 
2. எஸ்தாவோல்‌ (251801) 
ர்சேமேஸ்‌ (“ஸ்ர 


4. சாலாபீன்‌ 
(யோசு 19:42) 


Ghaal-abbin) 





1 
INTERNATICHAL 

5. ஆயலோன்‌ (கரக). 

6. யெத்லா சஹ). 

7. ஏலோன்‌ (1100) (யோசு 19:43) 

8. திம்னாதா (ரங்‌ 

9. எக்ரோன்‌ (51700) 

10. எல்தெக்கே (714816610) (யோசு 19:44) 

11. கிபெத்தோன்‌ (Gibbethon) 

12. பாலாத்‌ (ஒaalath) 

13, யேகூத்‌ (ஸ்ம) (யோசு 19:45) 

14. பெனபெராக்‌ (Beneberak) 

15. காத்ரிம்மோன்‌ (Gathrimwmon) 


16. மேயார்கோன்‌ (Mejarkon) 
(யோசு 19:46) 


17. ராக்கோன்‌ (Rakkon) 
18, யாப்போ (apho) 


தாண்‌ புத்திரரின்‌ ஜனத்தொகைக்கேற்ப 
அவர்களுக்குச்‌ சுதந்தரம்‌ 
கொடுக்கப்படவில்லை. ஆகையினால்‌ 
அவர்கள்‌ லேசேமின்மேல்‌ யுத்தம்‌ பண்ணி 
அதைச்‌. சுதந்தரித்துக்‌ கொண்டார்கள்‌. 
லேசேமுக்குத்‌ தங்கள்‌ தகப்பனாகிய 
தாணுடைய நாமத்தின்படியே தாண்‌ என்று 
போரிட்டார்கள்‌ 


யோசுவாவுக்கு ௬தந்தரம்‌ 
யோசு 19:49-51 


யோசு 19:49. தேசத்தை அதின்‌ 
எல்லைகளின்‌ படி. சுதந்தரமாகப்‌ 
யங்கிட்டுத்‌ தீர்த்தயோது, இஸ்ரவேல்‌: 
புத்திரர்‌ நூனின்‌ குமாரனாகிய 
யோசுவாவுக்குத்‌ தங்கள்‌ நடுவிலே 


ஒரு சுதந்தரத்தைக்‌ கொடுத்தார்கள்‌. 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யோசு 19:50. எப்பிராயீமின்‌' 
மூலைத்தேசத்தில்‌ இருக்கிற 
திம்னாத்சேரா என்னும்‌ அவன்‌ கேட்ட, 
பட்டணத்தை. அவனுக்குக்‌ 
கர்த்தருடைய வாக்கின்படியே 
கொடுத்தார்கள்‌; அத்தப்‌ பட்டணத்தை 
அவன்‌ கட்டி, அதிலே குடியிருத்தான்‌. 


யோசு 1951. ஆசாியனாகிய 
எலெயாசாரும்‌, நூனின்‌ குமாரனாகிய 
யோசுவாவும்‌, கோத்திரப்‌ 
மிதாக்களுடைய தலைவரும்‌ சீலோவிலே 
ஆசரிப்புக்‌ கூடாரத்தின்‌ வாசலிலே. 
கர்த்தருடைய சந்நிதியில்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரரின்‌ கோத்திரங்களுக்குச்‌. சீட்டுப்‌ 
போட்டுக்‌ கொடுத்த ச௬ுதந்தரங்கள்‌ 
இவைகளே; இவ்விதமாய்‌ அவர்கள்‌ 
தேசத்தைப்‌ பங்கிட்டு முடித்தார்கள்‌. 


யோசுவா இஸ்ரவேல்‌: 
படைத்தளபதி. இஸ்ரவேல்‌ 
யோசுவா கானான்‌ தேசத்திற்கு 
வழிநடத்திக்கொண்டு வந்தவர்‌, 
பல யுத்தங்களை முன்னின்று நடத்தியவர்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனத்திற்கு யுத்தங்களிலே. 
ஜெயத்தைப்‌ பெற்றுக்கொடுத்தவர்‌. யோசுவா 
கர்த்தருக்கு உண்மையுள்ளவர்‌. அவர்‌ 
கர்த்தருக்கு பிரியமானவர்‌. 


புத்திரருக்கு 
ஜனங்களை 


கடைரியாகவே சுதந்தர வீதம்‌ பிரித்துக்‌ 
கொடுக்கப்படுகிறது. யோசுவா தன்னுடைய 
வாழ்நாள்‌ முழுவதும்‌. இஸ்ரவேலின்‌ 
நன்மைக்காகவே பாடுபட்டார்‌. இவரிடத்தில்‌ 
சுயநலம்‌ எதுவுமில்லை. யோசுவா 
தனக்காகவோ, தன்னுடைய குடும்பத்திற்‌ 
காகவோ யாருடைய சொத்தையும்‌ 
அபகரித்து சேர்த்துக்கொள்ளவில்லை. 


இஸ்ரவேலின்‌ எல்லா 
கோத்திரத்தாருக்கும்‌. சுதந்தரவீதம்‌ 
பங்குபிரித்து கொடுக்கப்படவேண்டும்‌ என்பதே 
யோகவாவின்‌ விருப்பம்‌. இஸ்ரவேலின்‌ 
பொதுவான நன்மையைப்பற்றிய 
விருப்பத்தைத்‌ தவிர, யோசுவாவுக்கு 
தனிப்பட்ட விருப்பம்‌ எதுவுமில்லை. 
இஸ்ரவேலின்‌ எல்லா கோத்திரத்தாரும்‌ 
க்‌ டய சுதந்தரத்தைப்‌ 
பெற்றுக்கொண்டால்‌, அதுவே தனக்கு 
போதுமானது என்று நினைத்து, 
யோசுவா பூரண திருப்தியோடிருக்கிறார்‌. 





f= al 
TT 


யோசுவாவக்கு கர்த்தருடைய 
வாக்கின்ப்டியே சுதந்தரம்‌ கிடைத்திருக்கிறது. 
கர்த்தர்‌ மோசே மூலமாய்‌, காலேபின்‌ 
சுதந்தரத்தைப்பற்றி _ வாக்குப்பண்ணினார்‌. 
அந்த வேளையில்‌, கர்த்தர்‌ யோசுவாவின்‌ 
சுதந்தரத்தைப்பற்றியும்‌, மோசே மூலமாய்‌ 
வாக்குப்பண்ணியிருந்திருக்கவேண்டும்‌. 


பின்பற்றினபடியினால்‌, உன்‌ கால்‌ 
நேசம்‌ உனக்கும்‌ உன்‌ பிள்ளைகளுக்கும்‌. 
என்றைக்கும்‌ சுதந்தரமாமிருக்கக்கடவது 
என்று சொல்லி ஆணையிட்டார்‌" (யோசு 
14:9), 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ நூனின்‌ 

குமாரனாகிய  யோசுவாவுக்குத்‌ தங்கள்‌ 
நடுவிலே. ஒரு. சுதந்தரத்தைக்‌. 
கொடுக்கிறார்கள்‌ எப்பிராயீமின்‌ 
மலைத்தேசத்தில்‌ இருக்கிற திம்னாத்சேரா 
என்னும்‌ பட்டணத்தை  யோகுவாவுக்கு 
கர்த்தருடைய வாக்கின்படியே 
கொடுக்கிறார்கள்‌; யோசுவா அந்தப்‌ 
பட்டணத்தை கட்டி, அதிலே குடியிருக்கிறார்‌ 

புத்திரரே 

நடுவிலே 
கொடுக்கிறார்கள்‌. யோசுவா 
புத்தருடைய அனுமதியை 
தனக்கென்று ஒரு 
எடுத்துக்கொள்ளவில்லை. 
கோத்திரத்தாருக்கும்‌ 
பிரித்துக்கொடுக்கிறார்‌. அதன்‌ பின்பு 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌, யோசுவாவுக்கு தங்கள்‌ 
நடுவிலே. ஒரு சுதந்தரத்தைக்‌ 
கொடுக்கிறார்கள்‌. 


யோசுவாவுக்கு 
சுதந்தரம்‌ 
இஸ்ரவேல்‌ 
பெறாமல்‌, 
சுதந்தரத்தை 
அவர்‌ எல்லா 
சுதந்தரம்‌ 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ யோசுவாவுக்கு 
எப்பிராமீமின்‌ மலைத்தேசத்திலே சுதந்தரம்‌ 
கொடுக்கிறார்கள்‌. அங்கே திம்னாத்சேரா 
என்னும்‌ பெயரில்‌ ஒரு பாழடைந்த பட்டணம்‌ 
இருக்கிறது. அந்தப்‌ பட்டணம்‌ குடியிருப்பதற்கு 
வசதியானதல்ல. அதில்‌ ஏராளமாய்‌ 
பழுதுபார்க்கவேண்டும்‌. யோசுவா 
அப்படிப்பட்ட பாழாய்ப்போன பட்டணத்தை, 
தனக்குக்‌ கொடுக்குமாறு கேட்கிறார்‌. 
யோசுவா அந்தப்‌ பாழான பட்டணத்தை 
திரும்பவும்‌ கட்டி அதிலே குடியிருக்கிறார்‌. 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


யோசுவா இஸ்ரவேலின்‌ தலைவராக 
இருந்து அவர்களுக்காக இதுவரையிலும்‌ 
ஊழியம்‌ செய்தார்‌. இஸ்ரவேல்‌ புத்திரருக்குக்‌ 
கானான்‌ தேசத்தில்‌ அவர்களுடைய 
சுதந்தர வீதங்களையெல்லாம்‌ பிரித்துக்‌ 
கொடுத்தார்‌. இப்போது இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
யோசுவாவிற்கு தங்கள்‌ நடுவிலே ஒரு 
சுதந்தரத்தைக்‌ கொடுக்கிறார்கள்‌ 


இது கிறிஸ்தவ ஊழியத்தின்‌ 
உபதேசமாகும்‌. (மத்‌ 20:24-28) இயேசு. 


கிறிஸ்து ஊழியம்‌ கொள்ளும்படி வராமல்‌, 
ஊழியஞ்‌ செய்யவும்‌, அநேகரை மீட்கும்‌ 
பொருளாகத்‌ தம்முடைய ஜீவனைக்‌ 
கொடுக்கவும்‌ வந்தார்‌. 20:28; 
2கொரி 5:14-15; எபி 2:9) 


த்‌ 


இது பவுல்‌ கூறுவதைப்‌ போல்‌ 
இருக்கிறது. “நான்‌ உங்களில்‌ எவ்வளவு 
அதிகமாய்‌. அன்பு கூருகிறேனோ 
அவ்வளவு, குறைவாய்‌ உங்களால்‌ 
அன்புகூரப்பட்டிருந்தாலும்‌, மிகவும்‌ 
சந்தோஷமாய்‌ நான்‌ உங்கள்‌ 
ஆத்துமாக்களுக்காகச்‌ செலவுபண்ணவும்‌, 
செலவுபண்ணப்படவும்‌ விரும்புகிறேன்‌" 
(ரோமர்‌ 9:3; 2கொரி 12:15), “பெற்றாருக்குப்‌ 
பிள்ளைகளல்ல. பிள்ளைகளுக்குப்‌ 
பெற்றார்களே பொக்கிஷங்களைச்‌ 
சேர்த்துவைக்க வேண்டும்‌" (2கொரி 12:14). 


யோசுவா... இஸ்ரவேல்‌ பு்திரரின்‌: 
தலைவர்‌. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ எல்லோருக்கும்‌ 
பங்குவீதத்தைப்‌ பிரித்துக்‌ கொடுத்த பின்பு, 
அவர்‌ தன்னுடைய பங்குவீதத்தைப்‌ 
பெற்றுக்‌ கொள்கிறார்‌. 


எதிம்னாத்சேரா என்னும்‌ அவன்‌ கேட்ட 
பட்டணத்தை அவனுக்குக்‌ கர்த்தருடைய 
வாக்கின்டியே கொடுத்தார்கள்‌" 
(யோசு 19:50) திம்னாத்சேரா தனக்கு 
வேண்டுமென்று யோசுவா கேட்கவில்லை. 
கர்த்தருடைய வாக்கின்‌ பிரகாரம்‌ இந்தப்‌ 
பட்டணம்‌ 'யோசுவாவிற்குக்‌ 
கொடுக்கப்பட்டிருக்கிறது. காலேப்‌ தன்னுடைய 
சுதந்தரத்தை  முதலாவதாகப்‌ பெற்றுக்‌ 
கொண்டார்‌. 





ழ்‌ யனா 
யாய 


யோசுவா தன்னுடைய கோத்திரத்தில்‌ 
கடைசியாகத்‌ தன்னுடைய சுதந்தரத்தைப்‌ 
தன்னுடைய 


யோசுவா தன்‌ சுதந்தரத்தைப்‌ பெற்றுக்‌ 
கொள்கிறார்‌. (யோசு 14:6-13; யோசு 19:49). 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


“ஆசரிப்புக்‌ கூடாரத்தின்‌ வாசலிலே. 
கர்த்தருடைய சந்நிதியில்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரின்‌ கோத்திரங்களுக்குச்‌ சீட்டுப்‌ 
போட்டுக்‌ கொடுத்த சுதந்தரங்கள்‌ 
இவைகளே" (யோசு 19:91) இல்‌ 
பத்தாருக்குக்‌ கானான்‌ தேசத்து 
பிரித்துக்‌ கொடுத்த இடம்‌ ஆசரிப்பு 
கூடாரத்தின்‌ வாசலிலே உள்ள கர்த்தருடைய 
ண்ட்‌ எல்லா ஜனங்களுக்கும்‌ 
சீட்டுப்போடப்படுகிறது. 
நன்கலம்‌; எல்லோருக்கும்‌ தெரியும்‌ 
விதமாகச்‌ சுதந்தரவீதம்‌ பங்குபிரித்துக்‌ 
கொடுக்கப்படுகிறது. 





i FTE 
TT 


த அதிகாரத்தில்‌ 
பட்டணங்களைப்பற்றிச்‌ 
பட்டிருக்கிறது. மோசே தான்‌ 
ஆகமங்களில்‌, பல... சந்தர்ப்பங்களில்‌, 
அடைக்கலப்பட்டணங்களைப்பற்றி. 
குறிப்பிட்டிருக்கிறார்‌. யோசுவாவின்‌ 
புஸ்தகத்தில்‌, சொல்லப்பட்டிருக்கிற 
விவரமே, அடைக்கலப்பட்டணங்களைப்பற்றிய 
கடைசி விபரமாகும்‌. 


அடைக்கலப்பட்டணங்களைக்‌ குறித்து 
கர்த்தர்‌ கொடுத்த பிரமாணம்‌ (யோசு 20:1-5. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ அடைக்கலப்‌ 
பட்டணங்களை ஏற்படுத்துகிறார்கள்‌ 
(யோசு 20.7-9) அடைக்கலப்‌ 
பட்டணங்களைப்பற்றிய பிரமாணம்‌, 
வரப்போகிற நன்மையான காரியங்களுக்கு 
அடையாளமாயிருக்கிறது. 


அடைக்கலப்பட்டணங்கள்‌. 
பற்றிய கட்டளைகள்‌ 
யோசு 20:1-6 


யோக 201. 
நோக்கி: 


கர்த்தர்‌ யோசுவாவை 


யோக 202. நீ இஸ்ரவேல்‌. 
புத்திரரோடே சொல்ல வேண்டியது. 
என்னவென்றால்‌: 


ஓடிப்போயிருக்கும்படி; 
மோசேயைக்‌ கொண்டு. 
கற்பித்த அடைக்கலப்பட்டணங்களை 
உங்களுக்கு ஏற்படுத்திக்கொன்ளுங்கள்‌.. 
யோசு 20:3. அவைகன்‌ உங்களூக்கு 
இரத்தப்பழி வாங்குகிறவனுடைய 
கைக்குத்‌ தப்பிப்‌ பேயிருக்கத்தக்க 
அடைக்கலமாயிருக்கும்‌. 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யோக 20:4. அந்தப்‌ பட்டணங்களில்‌ 
ஒன்றிற்கு. ஓடிவருகிறவன்‌, 
பட்டணத்தின்‌ ஓஒலிமுகவாசலில்‌ 
நின்றுகொண்டு, அத்தப்‌ 
பட்டணத்தினுடைய மூப்பரின்‌' 
செவிகள்‌ தன்‌ காரியத்தைச்‌. 
அப்பொழுது 
அவனைத்‌ 
பட்டணத்துக்குன்னே 
'தங்கவோடே, 

இடம்‌ 


தங்களிடத்தில்‌ 
சேர்த்துக்கொண்டு, 


குடியிருக்க அவனுக்கு. 
கொடுக்கக்கடவர்கள்‌. 


பழிவாங்குகிறவன்‌ 

தொடர்த்துவத்தால்‌, 

முற்பகையின்றி 

கொன்றதினால்‌, 

இவன்‌ கையில்‌ 
ஒப்புக்கொடாதிருக்கவேண்டும்‌. 


யோசு 20:8. நியாயாம்‌ விசாரிக்கும்‌. 
சபைக்கு. முன்பாக. அவன்‌ 
னபா அத்நாட்களிலிருக்கிற 

ஆசாரியன்‌ 
க்‌ அத்தனை அக அவன்‌ 
அந்தப்‌ பட்டணத்திலே குடியிருக்கக்‌ 
கடவன்‌; பின்பு கெொலைசெய்தவன்‌ 
தான்‌ விட்டோடி.ப்போன: தன்‌: 
பட்டணத்திற்கும்‌ தன்‌ வீட்டிற்கும்‌ 
திரும்பிப்போகவேண்டும்‌ என்று சொல்‌ 
என்றார்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கானான்‌. 
தேசத்திலே பிரவேசித்த பின்பு, அவர்கள்‌ 
என்னென்ன காரியங்களை செய்யவேண்டு 
மென்று, மோசே தன்னுடைய பிரமாணத்தில்‌ 
சொல்லியிருக்கிறார்‌. அதில்‌ ஒன்று 
அடைக்கலப்பட்டணங்களைப்பற்றிய 
பிரமாணமாகும்‌. கர்த்தரே இந்தப்‌ 
பிரமாணத்தை மோசேக்கு கொடுத்தார்‌. 


கர்த்தர்‌ இப்போது மறுபடியுமாய்‌, 
அடைக்கலப்பட்டணங்களைப்பற்றிய 
பிரமாணத்தை யோசுவாவுக்கு, 
நினைவுபடுத்துகிறார்‌. “அறியாமல்‌ 
கைப்பிசகாய்‌ ஒருவனைக்‌ கொன்றவன்‌ 
ஓடிப்போயிருக்கும்படி: நான்‌ மோசேயைக்‌ 
கொண்டு உங்களுக்குக்‌ கற்பித்த 
அடைக்கலப்பட்டணங்களை உங்களுக்கு 
ஏற்படுத்திக்கொள்ளுங்கள்‌” என்று கர்த்தர்‌ 
ம சொல்லுகிறார்‌. கர்த்தர்‌ 
சொன்னதை யோசுவா 
இஸ்ரவேல்‌ புத்திரரோடே சொல்லுகிறார்‌. 





i a 
TT 


இஸ்ரவேல்‌ புத்திரரில்‌ சிலர்‌ அறியாமல்‌ 
கையிசகாய்‌ ஒருவனை 
கொன்றுபோடுவதற்கு வாய்ப்புள்ளது. 
இவனுடைய கை குற்றம்‌ செய்தது. ஆனால்‌ 
இவனுடைய இருதயமோ 
செய்யவில்லை. 

அறியாமல்‌ தப்பிதம்‌ 
இப்படிப்பட்டவனுடைய இரத்தம்‌ 
சிந்தப்படக்கூடாது. யாரும்‌ 
பழிவாங்கிவிடக்கூடாது. 


அறியாமல்‌  கையிசகாய்‌ யாராவது 
ஒருவன்‌, மற்றவனைக்‌ கொன்றுபோட்டால்‌, 
அவன்‌ அடைக்கலப்பட்டணத்திற்கு.. ஓடி. 
அங்கே அடைக்கலம்‌. 
தேடிக்கொள்ளவேண்டும்‌. இதற்காக 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
தங்களுக்கு 'அடைக்கலப்பட்டணங்களை 
ஏற்படுத்திக்கொள்ள வேண்டும்‌. இந்த 
அடைக்கலப்பட்டணங்கள்‌, அவர்களுக்கு, 
நரத்தப்பறி வாங்குகிறவதுடைம கைக்குத்‌ 
தப்பிப்‌ போயிருக்கத்தக்க 
அடைக்கலமாயிருக்கும்‌ (யோசு 20:3). 


“கொலைசெய்‌ எ 
ப்பட்ட பச்‌ தவ 
உன்னைச்‌ சுதந்தரிக்கப்பண்ணப்‌, 
உன்‌ தேசத்தின்‌ எல்லையை நீ 
பங்காகப்‌ பகுத்து அதற்கு 
உண்டுபண்ணக்கடவாய்‌"' (உபா 19:3) 
க்கலப்பட்டணங்களில்‌  ஒன்றிற்‌ 
ஒடிவருகிறவன்‌, பட்டணத்‌ 
ஒலிமுகவாசலில்‌ நின்றுகொண்டு, அந்தப்‌ 
பட்டணத்தினுடைய மூப்பரின்‌ செவிகள்‌ 
கேட்க, தன்‌ காரியத்தைச்‌ சொல்லவேண்டும்‌: 
அப்பொழுது அவர்கள்‌ அவனைத்‌: 
தங்களிடத்‌ பட்டணத்துக்குள்ளே 
சேர்த்துக்கொண்டு, தங்களோடே குடியிருக்க 
அவனுக்கு இடம்‌ கொடுக்க வேண்டும்‌. 
(யோசு 20:4) இது கர்த்தர்‌ 
மோசேயைக்கொண்டு இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
கற்பித்த கட்டளை. 

'அடைக்கலப்பட்டணங்கள்‌ எல்லாமே 
லேவியருடைய பட்டணங்களாயிருக்கிறது. 
ஆகையினால்‌ இஸ்ரவேல்‌ புத்திரர்‌, 
லேவியருக்கு பட்டணங்களை பங்குவீதமாக 
கொடுத்த பின்பே, அந்தப்‌ 
பட்டணங்களிலிருந்து அவர்கள்‌ தங்களுக்கு 
அடைக்கலப்பட்டணங்களை ஏற்படுத்தியிருக்க 
வேண்டும்‌. 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌  புத்திரருக்கு 
இளைப்பாறும்‌ பட்டணங்களைக்‌ 
கொடுக்கிறார்‌. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
தங்கள்‌ பட்டணங்களில்‌ இளைப்பாறும்போது, 
அடைக்கலப்பட்டணங்களும்‌ 
தப்பி 
ஒடி வருகிறவர்களுக்கு இந்தப்‌ பட்டணங்கள்‌ 
அடைக்கலமாயிருக்கும்‌. ஒருவேளை 
இன்று இளைப்பாறும்‌: பட்டணத்தில்‌ 
தாபரிக்கிறவன்‌, நாளை 
அடைக்கலப்பட்டணத்திற்கு ஓடி வந்து, 
அடைக்கலம்‌ பெறவேண்டியது வரலாம்‌. 
புதிய ஏற்பாட்டுக்காலத்து 
விசுவாசிகளாகிய நாம்‌, கர்த்தருடைய 
ஆவிக்குரிய இஸ்ரவேலராயிருக்கிறோம்‌. 
நம்‌ எல்லோருக்கும்‌, கிறிஸ்துவானவர்‌ 
அடைக்கலமாயிருக்கிறார்‌. பரலோகமே. 
இளைப்பாறுகிற ஸ்தலம்‌. 
இணைப்பாறுதலில்‌ 
£க, நாம்‌ இந்தப்‌ 
வாசம்‌ பண்ணும்‌ காலம்‌ 
ம்‌, நம்முடைய கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்துவே, ்‌ 
அடைக்கலமாயிருக்கிறார்‌. 


ஸ்ரவேல்‌. 
அடைக்கலப்பட்டணங்களை 
பயன்படுத்தவேண்டும்‌ என்றும்‌ 
கட்டளைகொடுக்கிறார்‌. 


பிரவேசிக்கும்போது, 
ஒருவனைக்‌ கொன்று 
ஒடிப்போயிருக்குத்தக்க 
பட்டணங்களாகச்‌ சில. 
பட்டணங்களைக்‌ குறிக்கக்கடவீர்கள்‌. 
கொலைசெய்தவன்‌ நியாயசபையிலே. 
நியாயம்‌ விசாரிக்கப்படுமுன்‌ சாகாமல்‌, 
பழிவாங்குகிறவன்‌ கைக்குத்தப்பிப்‌ 
போயிருக்கும்படி, அவைகள்‌ உங்களுக்கு 
அடைக்கலப்பட்டணங்களாய்‌ இருக்கக்கடவது" 
(எண்‌ 35512) 





i= al 
TT 


'நீங்கள்‌ கொடுக்கும்‌ பட்டணங்களில்‌. 
ஆறு பட்டணங்கள்‌ அடைக்கலத்துக்காக 
இருக்கவேண்டும்‌. யோர்தானுக்கு இப்புறத்தில்‌ 
மூன்று பட்டணங்களையும்‌, கானான்தேசத்தில்‌ 
மூன்று பட்டணங்களையும்‌ கொடுக்க 
ம்‌ அவைகள்‌ அடைக்கலப்‌. 
கைப்பிசகாய்‌ ஒருவனைக்‌. 
எவனோ, அவன்‌ அங்கே 
ஒடிப்போயிருக்கும்படிக்கு, அந்த ஆறு 
பட்டணங்களும்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்கும்‌. 
உங்கள்‌ நடுவே இருக்கும்‌ பரதேசிக்கும்‌ 
அந்நியனுக்கும்‌ அடைக்கலப்பட்டணங்களாய்‌ 
இருக்கவேண்டும்‌" (எண்‌ 3513-15). 
அடைக்கலப்பட்டணத்தில்‌ அடைக்கலம்‌ 
பெற்றிருக்கிறவனை, பழிவாங்குகிறவன்‌ 
தொடர்ந்துவந்தால்‌, அவன்‌ பிறனை 
முற்பகையின்றி அறியாமல்‌ கொன்றதினால்‌, 
அவனை கையில்‌ 
இப்புக்கொடாதிருக்கவேண்டும்‌ (யோசு 20:5). 
க்கலப்பட்டண, (டைக்கலம்‌ 
பெற்றிருக்கிறவன்‌. த்தல்‌ கிசாரிக்கும்‌ 
சபைக்கு முன்பாக நிற்கும்வரைக்கும்‌, 
அந்நாட்களிலிருக்கிற பிரதான ஆசாரியன்‌ 
மரணமடையும்வரைக்கும்‌, அவன்‌ அந்தப்‌ 
பட்டணத்திலே குடியிருக்கக்கடவன்‌; பின்பு 
கொலைசெய்தவன்‌ தான்‌ விட்டோடிப்போன 
தன்‌ பட்டணத்திற்கும்‌ தன்‌ வீட்டிற்கும்‌ 
திரும்பிப்போகவேண்டும்‌ (யோக 20:6). 


அடைக்கலப்பட்டணத்தில்‌ அடைக்கலம்‌ 
பெற்றிருக்கிறவனுக்கு, அந்தப்‌ பட்டணம்‌. 
அவனுடைய வாசஸ்தலம்‌ போலவே இருக்கும்‌. 
அவன்‌ அடைக்கலப்பட்டணத்திலே தன்னை 
பழிவாங்குகிறவனுடைய கைக்கு 
தப்பிக்கலாம்‌. ஆனாலும்‌ தன்னை நியாயம்‌ 
விசாரிக்கும்‌ சபைக்கு முன்பாக அவனால்‌ 
தப்பிக்க முடியாது. 


கைப்பிசகாய்‌ ஒருவனைக்‌ கொன்றவன்‌ 
அடைக்கலப்‌ பட்டணத்தில்‌ தங்கியிருக்க 
வேண்டும்‌. பிரதான ஆசாரியன்‌ 
மரணமடையும்‌ வரையிலும்‌ அங்கு 
தங்கியிருக்க வேண்டும்‌. அதன்‌ பின்பு, அவன்‌ 
தன்‌ ஊருக்குப்‌ போய்‌. 
வேலைகளைக்‌ கவனிக்கலாம்‌. 
குறிப்பிட்ட காலத்திற்கு முன்பாக 
அடைக்கலப்‌ பட்டணத்தை விட்டு வெளியே 


போயிருக்கும்போது பழிவாங்குகிறவன்‌ 
இவனைக்‌ கொன்று 


போட்டால்‌. 
அவன்மீது குற்றப்பழி சுமத்தப்படமாட்டாது. 
(எண்‌ 35). 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அடைக்கலப்பட்டணங்களின்‌ 
விவரம்‌ 
யோசு 20:7-9 


யோசு 20:7. அப்படியே அவர்கள்‌. 
நப்தலியின்‌ மலைத்தேசமான 
கலிலேயாவிலூன்ன. கேதேசையும்‌, 
மலைத்தேசத்திலுன்ன. 

யூதாவின்‌ 
எபிரோனாகிய 
அர்பாவையும்‌ 


மலைத்தேச த்திலுன்ன 
கீரியாத்‌ 


ஏற்படு த்தினார்கள்‌. 
எரிகோவிலிருக்கும்‌ 


அக்கரையான 

கோத்திரத்திற்கு. 

சமபூமியின்‌ 

வனாந்தரத்திலுள்ன பேசேரையும்‌, காத்‌ 

கோத்திரத்திற்கு இருக்கும்‌ 

கீலேயாத்திலுன்ன ராமோத்தையும்‌, 

மனாசே கோத்திரத்திற்கு இருக்கும்‌ 

பாசானிலுன்ன கோலானையும்‌ குறித்து 
வைத்தார்கள்‌. 


யோக 20:9. கைப்பிசகாய்‌ ஒருவனைக்‌ 
கொன்றவன்‌ எவனோ அவன்‌ சபைக்கு. 
முன்பாக. திற்கும்வரைக்கும்‌, 
பழிவாங்குகிறவன்‌ கையினால்‌ 
சாகாதபடிக்கு, ஓடிப்போய்‌ ஒதுங்கும்‌ 
படி, இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ யாவருக்கும்‌, 
அவர்கள்‌ நடுவே தங்குகிற 
பரதேசிக்கும்‌, குறிக்கப்பட்ட 
பட்டணங்கள்‌ இவைகளே. 


ஸ்ரவேல்‌ த்திரர்‌ கானான்‌ 
தேசத்திலே த்தம்‌: கட்டளையின்‌ 
பிரகாரம்‌, 'அடைக்கலப்பட்டணங்களை 
ஏற்படுத்துகிறார்கள்‌. “ஏற்படுத்துதல்‌ என்னும்‌ 
வார்த்தைக்கு, “பரிசுத்தப்படுத்துதல்‌' என்று 
பொருள்படும்‌. எபிரெய வார்த்தை 
பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ அடைக்கலப்பட்டணங்களை 
பரிசுத்தப்படுத்துகிறார்கள்‌. 

க்கலப்பட்டணங்களை 
ஏற்படுத்தியபோது, அதற்காக விசேஷித்த 
சடங்காச்சாரங்களோ, பாரம்பரிய சுத்திகரிப்பு 
முறைமைகளோ பின்பற்றப்படவில்லை. 
மோசே கர்த்தருடைய வார்த்தையை 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு சொன்னார்‌. 
அவர்கள்‌ கர்த்தருடைய வார்த்தைக்கு 
கீழ்ப்படிந்து. அவர்‌ கட்டளையிட்ட பிரகாரம்‌, 
ஆறுபட்டணங்களை, 





i FTE 
TT 


அடைக்கலப்பட்டணங்களாக 
ஏற்படுத்துகிறார்கள்‌. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
எல்லோரும்‌ ஏகமனதோடு, அடைக்கலப்‌ 
பட்டணங்களை தெரிவுசெய்கிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திர்‌ ஏற்படுத்தின 
அடைக்கலப்பட்டணங்களின்‌ விவரம்‌ 
வருமாறு : 
1. நப்தலியின்‌ 
கலிலேயாவிலுள்ள 
(யோசு 20:7) 


மலைத்தேசமான 
கேதேஸ்‌. 


எப்பிராயீமின்‌ 
சீகேம்‌. 


மலைத்தேசத்திலுள்ள 


யூதாவின்‌. மலைத்தேசத்திலுள்ள. 
எபிரோனாகிய கீரியாத்‌ அர்பா 
யோர்தானுக்கு. அக்கரையான 
கிழக்கிலே ரூபன்‌ கோத்திரத்திற்கு 
இருக்கும்‌. 

வனாந்தரத்திலுள்ள 

(யோசு 20:8) 


யோர்தானுக்கு அக்கரையான 
கிழக்கிலே காத்‌ கோத்திரத்திற்கு 
இருக்கும்‌ கீலேயாத்திலுள்ள ராமோத்‌. 
யோர்தானுக்கு அக்கரையான 
கிழக்கிலே மனாசே கோத்திரத்திற்கு, 
இருக்கும்‌ பாசானிலுள்ள கோலான்‌. 


ஆறு அடைக்கலப்பட்டணங்களும்‌, 
யோர்தானுக்கு அக்கரையிலே மூன்றும்‌, 
இக்கரையிர்ல முன்பாக பிரந்திருக்கிறது. 
ஒருவனை சகாய்‌ அறியாமல்‌: 
தப்பித்து ஓடுகிறவன்‌ , 
அடைக்கலப்பட்டணத்திற்கு, 

சிரமமில்லாமல்‌. எளிதாக 
வண்ணமாக, 

அடைக்கலப்பட்டணங்கள்‌ 

தேசத்திலே 

ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. 

வருகிறவன்‌, ட 

எந்தப்‌ பகுதியிலிருந்து ஓடி 

இந்த  அடைக்கலப்பட்டணத்திற்கு 

மணி நேரத்திற்குள்‌ ஓடி வந்துவிடலாம்‌. 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


அடைக்கலப்பட்டணங்கள்‌ 

லேவியரின்‌ பட்டணங்களாகும்‌. 
க ஊழியம்‌ செய்கிறவர்கள்‌. 
க்‌ கனம்பண்ணுகிறார்‌. 
தெய்வீக திட்டத்தின்‌ 
பிரகாரமாக, லேவியர்‌ வழக்குகளை நியாயம்‌ 
விசாரிக்கிறார்கள்‌. அடைக்கலப்பட்டணத்தில்‌, 
அடைக்கலம்‌ பெற்றிருக்கிறவன்‌ , 
அந்நாட்களில்‌ இருக்கிற பிரதான ஆசாரியன்‌ 
மரணமடையும்‌ வரைக்கும்‌, அவன்‌ அந்தப்‌ 
பட்டணத்தில்‌ குடியிருக்கலாம்‌. 
அடைக்கலப்பட்டண த்தை: தன்னுடைய 
சொந்த பட்டணம்‌ போல பாவித்து, 
அங்கே வாசம்பண்ணலாம்‌. லேவியரிடம்‌ 
ர்த்‌ பிரமாணங்களைப்பற்றிய 
கேட்டு 
அறியாமல்‌ 
கொன்றவன்‌, 
உபதேசங்களைக்‌ 
காலத்தை 


தெரிந்துகொள்ளலாம்‌. 
கைபிசகாய்க்‌ 
ஊழியக்காரருடைய 

கேட்டு, தன்னுடைய 
பிரயோஜனப்படுத்திக்கொள்ளலாம்‌. 


அடைக்கலப்பட்டணங்கள்‌ எல்லாமே 
மலைகளின்மேல்‌  ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. 
எங்கேயிருந்து பார்த்தாலும்‌, 
வருகிறவனுடைய கண்களுக்கு 
பட்டணங்கள்‌ பிரத்தியட்சமாய்த்‌ 
அவர்களால்‌ தூரத்திலிரு 
அடைக்கலப்பட்டணங்களைப்‌ பார்க்க முடியும்‌ 
அடைக்கலப்பட்டணங்களுக்கு அருகாமையில்‌ 
வரும்போது ஒடி வருகிறவன்‌ மலையின்மீது 

ம்‌. ஆனாலும்‌ அவன்‌ 
க்ப்‌ த்தி அருகாமையில்‌ 
வந்துவிட்டதினால்‌, மலையில்‌ 
ஏறுவதை சிரமமாக நினைக்கமாட்டான்‌. 
தன்னுடைய பாதுகாப்புக்காக மலையிலே 
வேகமாக ஏறுவான்‌. 


அடைக்கலப்பட்டணங்களின்‌ 
பெயர்களுக்கு  ஆவிகூரிய அர்த்தங்கள்‌ 
உள்ளது. இந்த அர்த்தங்கள்‌ நம்முடைய 
அடைக்கலமாகிய கிறிஸ்துவோடு 
தொடர்புடையது. 

கேதேஸ்‌. என்னும்‌. 
பரிசுத்தம்‌ என்று பொருள்‌. நம்முடைய 
அடைக்கலமாகிய இயேசுகிறிஸ்து 
பரிசுத்தமானவர்‌. சீகேம்‌ என்னும்‌ பெயருக்கு 
புயம்‌ அல்லது தோள்‌ என்று பொருள்‌. இந்த 


ஆளுகை 
இயேசுகிறிஸ்துவினுடைய தோளின்‌ 
மேலிருக்கிறது. 


பெயருக்கு 





ழ்‌ நயனா 
யாய 


எபிரோன்‌ என்னும்‌ பெயருக்கு ம்‌ 
என்று பொருள்‌. நம்முடைய கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்துவோடு. நாம்‌. 
ஐக்கியமாயிருக்கவேண்டும்‌. இதற்காகவே 

நாம்‌ அழைக்கப்பட்டிருக்கிறோம்‌. 
பேசேர்‌ என்னும்‌ பெயருக்கு அரண்‌ 
அல்லது கோட்டை என்று பொருள்‌. 
நம்முடைய கர்த்தராகிய இயேசுகிறிஸ்துவே, 
கோட்டையாயும்‌: 


உயர்த்தப்பட்டவர்‌ 
பிதாவாகிய 
குமாரனாகிய 
தம்முடைய 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அடைக்கலப்பட்டணங்களைத்‌ தவிர, 

கர்த்தருடைய உடன்படிக்கைப்‌ பெட்டியிலுள்ள 

கொம்புகளும்‌ இஸ்ரவேல்‌  புத்திரருக்கு 

அடைக்கலம்‌ பெறும்‌ ஸ்தலமாமிருக்கிறது. 

கர்த்தருடைய உடன்படிக்கைப்‌ பெட்டி எங்கே 

க ந்தப்‌ பெட்டியில்‌ 

அதுவும்‌ 

அடைக்கலப்‌ 

பட்டணங்களைப்போல, அடைக்கலம்‌ பெறும்‌ 
இடமாகும்‌. 


அறியாமல்‌ கைபிசகாய்‌ ஒருவனை 
கொன்றவனுக்கு மாத்திரமே 
அடைக்கலமுண்டு. ஒருவன்‌ துணிகரமாய்ப்‌ 
பாவம்‌ செய்து, 
வேண்டுமென்றே. ஒருவனைக்‌ 
கொன்றுபோட்டால்‌, அவனுக்கு 
அடைக்கலமில்லை. அவன்‌ 
கொல்லப்படவேண்டும்‌. 


“ஒருவன்‌ பிறனுக்கு விரோதமாகச்‌ 
சதிமோசஞ்செய்து, அவனைத்‌ துணிகரயாய்க்‌ 
கொன்றுபோட்டால்‌, 
பலிமீடத்திலிருந்தும்‌ 
போய்க்‌ 

(யாத்‌ 21:14) 


கொலைசெய்ய வேண்டும்‌" 





ழ்‌ நயனா 
யாய 


லேவியருக்கு கானான்‌ தேசத்திலே 
சுதந்தரம்‌ இல்லையென்றும்‌. 
கர்த்தரே அவர்களுக்கு சுதந்தரம்‌ என்றும்‌ 
பொதுவாகச்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
மற்ற கோத்திரத்தாரைப்போல 
லேவிகோத்திரத்தாருக்கு சீட்டுப்போட்டு 
பங்குவீதம்‌ பிரித்துக்கொடுக்கப்படவில்லை. 
ஆனாலும்‌ லேவி கோத்திரத்தார்‌ 
ஒன்றுமில்லாமல்‌ கைவிடப்படவில்லை. 
கானான்‌ தேசத்திலே லேவியருக்கும்‌ ஒரு 
சில பட்டணங்கள்‌ கொடுக்கப்படுகிறது. 

லேலியரின்‌ வம்சப்பிதாக்களின்‌ 
தலைவர்‌ எலெயாசாரிடத்திலும்‌ 
யோசவாவினிடத்திலம்‌, இஸ்ரவேல்‌ 
புத்திரருடைய கோத்திரப்பிதாக்களுடைய 
தலைவரிடத்திலும்‌ ஒன்றாய்க்கூடி வந்து 
தங்களுடைய கோரிக்கைகளைச்‌ 
சொல்லுகிறார்கள்‌ (யோசு 21:12). 


இஸ்ரவேலின்‌ ஒவ்வொரு 
கோத்திரத்தாரின்‌ சதந்தாத்திகரந்தும்‌ 
லேவி கோத்திரத்தாருக்கு, அவர்களுடைய 
வம்சங்களின்படி பட்டணங்கள்‌ 
கொடுக்கப்படுகிறது (யோசு 21:34) 
லேவியருக்கு மொத்தம்‌ நாற்பத்தெட்டு 
பட்டணங்கள்‌ கொடுக்கப்படுகிறது. 
(யோசு 21:9-42) 
இஸ்ரவேல்‌ குடும்பத்தாருக்கு 
ல்‌ நல்வார்த்தைகளெல்லாம்‌. 
நிறைவேறுகிறது (யோசு 21:43-44). 


லேவியரின்‌ வம்சப்பிதாக்களின்‌ 
தலைவர்‌ 
யோக 21:1-8 


யோக 
லேவியபின்‌ 
தலைவர்‌; 


இ. அப்பொழுது 
வம்சப்பிதாக்க: 
கானான்கேசத்திலிருக்கிற 
சீலோவிலே. ஆசாரியனாகிய 
எலெயாசாரிடத்திலூம்‌, நூனின்‌ 
குமாரனாகிய யோசுவாவினிடத்திலும்‌, 
இண்ரவேல்‌ புத்திரருடைய கோத்திரப்‌ 
யிதாக்களிலுன்ன  தலைவரிடத்திலூம்‌. 

சேர்ந்து வந்து: 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யோசு 21:2. நாங்கள்‌ குடியிருக்கும்‌ 
ஙாட்டணங்களையும்‌, எங்கள்‌. 
மிருகஜீவனுக்காக வெளிதிலங்களையும்‌. 
எங்களுக்குக்‌ கொடுக்கும்படி, 
கர்த்தர்‌ மோசேயைக்‌ கொண்டு, 
கட்டனையிட்டாரே என்றார்கள்‌. 


யோக ௮௨ கர்த்தருடைய 
வாக்கின்படியே, இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
தங்கள்‌ ௬தத்தரத்திலே லேவியருக்குப்‌ 
பட்டணங்கணையும்‌ அவைகளின்‌ 
வெனிதிலங்கனையும்‌ கொடுத்தார்கள்‌. 


யோசு 214. கோகாத்தியரின்‌' 
வம்சங்களுக்குச்‌ சீட்டு விழுந்தது; 
அத்தச்‌. சீட்டின்படி, லேவியமில்‌ 
ஆசாரியனாகிய ஆரோனின்‌: 
குமாரருக்கு யூதா கோத்திரத்திலும்‌, 
சிமியோன்‌. கோத்திரத்திலும்‌, 
பென்யமீன்‌ கோத்திரத்திலும்‌ கிடைத்த 
பட்டணங்கள்‌ பதின்மூன்று. 


யோக 215. கோகாத்தின்‌ மற்றப்‌ 
புத்திரருக்கு, எப்பிராயிம்‌ 
கோத்திரத்தின்‌ வம்சங்களுக்குள்ளும்‌, 
தாண்‌ கோத்திரத்திலூம்‌, மனாசேயின்‌ 
பாதிக்‌ கோத்திரத்திலும்‌, சிட்டினால்‌ 
கிடைத்த பட்டணங்கள்‌ பத்து. 


யோசு 21:8. கெர்சோன்‌ புத்திரருக்கு, 
இசக்கார்‌ கோத்திரத்தின்‌. 
வம்சங்களுக்குள்ளும்‌, ஆசேர்‌. 
கோத்திரத்திலும்‌, நப்தலி. 
கோத்திரத்திலும்‌, பாசானிலிருக்கிற 
மனாசேயின்‌ பாதிக்‌ கோத்திரத்திலும்‌, 
சீட்டினால்‌ கிடைத்த பட்டணங்கள்‌ 
பதின்மூன்று. 


யோசு 21:7. மெராரி புத்திரருக்கு, 
அவர்கள்‌ வம்சங்கவின்படியே, ரூபன்‌ 
கோத்திரத்திலும்‌, 

கோத்திரத்திலும்‌, 

கோத்திரத்திலும்‌ 

பட்டணங்கள்‌ பன்னிரண்டு. 


யோக ட. 
பட்டணங்கணையும்‌ 
வெனிதிலங்கனையும்‌ 
புத்திரம்‌, கர்த்தர்‌ 
கொண்டு கட்டனையிட்டபடியே, 
சீட்டுப்‌ போட்டு லேவியருக்குக்‌ 
கொடுத்தார்கள்‌. 





f= al 
ETT 


ப ிண்வேல்‌ பத்தர்‌ அனைவரும்‌ 
தங்களுடைய சுதந்தரவீதங்களைப்‌ பெற்றுக்‌ 
கொண்டார்கள்‌. கடைசியில்‌ யோசுவாவும்‌, 
தன்‌ பங்கைப்‌ பெற்றுக்‌ கொண்டார்‌. 
ஆனால்‌ லேலியருக்கு. ஒன்றும்‌ 
கொடுக்கப்படவில்லை. (யோசு 19:49-5]) 
லேவியர்‌ குடியிருக்கும்‌ பட்டணங்களையும்‌, 
அவர்கள்‌ மிருகஜீவனுக்காக 
வெளிநிலங்களையும்‌ அவர்களுக்குக்‌ 
கொடுக்கும்படி, கர்த்தர்‌  மோசேயைக்‌ 
கொண்டு கட்டளையிட்டிருக்கிறார்‌. 
(யோசு 21:2; எண்‌ 35:-4). 


பிதாக்களின்‌ 

யோசுவாவிடம்‌ 
நினைவுபடுத்துகிறார்கள்‌. அவர்களுக்கு 
தனியாகச்‌ சுதந்தரம்‌ பிரித்துக்‌ கொடுக்கப்பட 
மாட்டாது. ஏனெனில்‌ கர்த்தரே 
அவர்களுடைய சுதந்தரம்‌. ஆயினும்‌ 
அவர்களுக்கு பட்டணங்களும்‌, 
வெளிநிலங்க। கொடுக்கப்‌ படுகிறது. 
இவை அவர்களுடைய சுதந்தரம்‌ என்று 
அழைக்கப்படவில்லை. (யோசு 1344.33; 
எண்‌ 18:24; எண்‌ 26:62; உபா 109; 
உபா 12:12; உபா 14:27-29; உபா 181-2). 
கர்த்தரே அவர்களுடைய சுதந்தரம்‌. 
(யோசு 13:33; உபா 18:2) தசமபாகங்களும்‌, 
அர்ப்பணிப்புகளும்‌ லேவியரைச்‌ சேரும்‌. 
(எண்‌ 18:24; லேவி 27). 


ஆசாரியனாகிய 

நூனின்‌ குமாரனாகிய ல்‌ 

இஸ்ரவேல்‌ ருடைய 

பன்னா கவு தைக்க கானான்‌ 
சீ3 


எலெயாசாரும்‌, 


விண்ணப்பங்களை சொல்லுகிறார்கள்‌. 


“நாங்கள்‌ குடியிருக்கும்‌. 
பட்டணங்களையும்‌, எங்கள்‌ மிருகஜீவனுக்காக 
வெளிநிலங்களையும்‌ எங்களுக்குக்‌. 
கொடுக்கும்படி, கர்த்தர்‌ மோசேயைக்‌ 
கொண்டு கட்டளையிட்டாரே” (யோசு 21:2) 
என்று லேலியரின்‌ வம்சப்பிதாக்களின்‌ 
தலைவர்‌ எலெயாசாரிடத்திலும்‌, 
யோசுவாவினிடத்திலும்‌, இஸ்ரவேல்‌ 
புத்திரருடைய கோத்திரப்பிதாக்களின்‌ 
'தலைவரிடத்திலும்‌ சொல்லுகிறார்கள்‌. 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


லேலியரின்‌ வம்சப்பிதாக்களின்‌ 
தலைவர்‌, யோசுவாவினிடத்திலும்‌, 
எரர்‌, கோத்திரப்பிதாக்களின்‌ 
தலைவரிடத்திலும்‌, தங்களுடைய 
விண்ணப்பங்களை சொல்லும்‌ வரையிலும்‌, 
அவர்களுக்கு பட்டணங்கள்‌ 
கொடுக்கப்படவில்லை. லேவியருக்கும்‌ 
குடியிருப்பு பட்டணங்கள்‌ வேண்டும்‌. 
இஸ்ரவேலின்‌ எல்லா கோத்திரத்தாருக்கும்‌ 
யோசுவா பங்குவீதம்‌ 
பிரித்துக்கொடுத்திருக்கிறார்‌. கர்த்தருடைய 
கட்டளையின்‌ பிரகாரம்‌, இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
லேவியருக்கு பங்குவீதம்‌ கொடுக்கவில்லை, 
கர்த்தரே அவர்களுடைய சுதந்தரம்‌ என்று 
சொல்லி, அவர்களை அப்படியே 
விட்டுவிடுகிறார்கள்‌. 
னா; கர்த்தர்‌  மோசேயைக்‌ 
கொண்டு, லேலியணக்‌ “குறித்து கட்டளை 
கொடுத்திருக்கிறார்‌. அவர்கள்‌ குடியிருக்கும்‌ 
பட்டணங்களையும்‌, அவர்கள்‌ 
மிருகஜீவன்களுக்காக. வெளிநிலங்களையும்‌ 
கொடுக்கவேண்டும்‌ என்பது குர்த்தருடைய 
கட்டளை. லேவியரின்‌ வம்சப்பிதாக்களின்‌ 
்‌ யோசுவாவிடமும்‌, 
கோத்திரப்பிதாக்களின்‌ 
கர்த்தர்‌ தங்களைக்‌ 
மோசேயைக்கொண்டு 
கட்டளையிட்டதை நினைவுபடுத்துகிறார்கள்‌. 


தாங்கள்‌ சாரிய ஊழியம்‌ 
செய்வதினால்‌, தங்களுக்கு குடியிருக்கும்‌ 
பட்டணங்களைக்‌  கொடுக்கவேண்டுமென்று 
லேலியர்கள்‌ கேட்கவில்லை. தங்களுக்கு 
குடியிருக்கும்‌ பட்டணங்களைக்‌ 
கொடுக்கவேண்டுமென்று கர்த்தர்‌ கட்டளை 
கொடுத்திருக்கிறார்‌ என்று லேவியர்‌ 
சொல்லுகிறார்கள்‌. தங்களுடைய 
விவாதத்திற்கு வலுவான அஸ்திபாரத்தைப்‌ 
போடுகிறார்கள்‌. ாசுவாவும்‌, 
எலெயாசாரும்‌, கோத்திரப்பிதாக்களின்‌ 
தலைவரும்‌ கர்த்தருடைய கட்டளைக்கு 
கீழ்ப்படியவேண்டும்‌. கர்த்தர்‌ தங்களுக்கு. 
ம்‌ பட்டணங்களை கொடுக்க 
மோசேயைக்கொண்டு. 
கட்டளையிட்டிருக்கும்போது, அந்தக்‌ 
கட்டளைக்கு எல்லோரும்‌ கீழ்ப்படியவேண்டும்‌. 
ஒருவரும்‌ அந்தக்‌ கட்டளையை மீறக்கூடாது. 





i FTE 
TT 


கர்த்தர்‌ 
கட்டளையிட்ட 
எலெயாசாரும்‌, 
கோத்திரப்பிதாக்களின்‌ 
மேலியரக்கு 
பட்டணங்களையும்‌, 
மிருகஜீவனுக்காக 
அவர்களுக்கு கொடுக்கவேண்டும்‌. 

இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தருடைய 
ஊழியக்காரர்களையும்‌ போவிக்கவேண்டும்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ தாங்கள்‌ விரும்பினால்‌ 
லேவியரை  போஷிக்கலாம்‌ என்று எங்கும்‌ 
சொல்லப்படவில்லை, தங்களுக்கு விருப்பம்‌ 
இருந்தால்‌ லேலியரை ஆதரிக்கலாம்‌ என்றும்‌ 
தங்களுக்கு விருப்பமில்லையென்றால்‌ 
அவர்களை ஆதரிக்க வேண்டியதில்லை. 
என்றும்‌ எங்கும்‌ சொல்லப்படவில்லை. 
லேவியரை ஆசரிப்பது இஸ்ரவேல்‌ 
புத்திரருடைய கடமை. 


லேவி 
பராமரிக்கவேண்டுமென்று 
இஸ்ரவேல்‌ புத்தருக்கு. 
கொடுத்திருக்கிறார்‌. 
ஏற்பாட்டுக்காலதைப்‌ 
புதிய ஏற்பாட்டுக்காலத்திலும்‌, 
போவிக்கவேண்டுமென்று 
கொடுக்கப்பட்டிருக்கிறது. 
இயேசுகிறிஸ்துவே 
'தலையாயிருக்கிறார்‌ 
செய்கிறவர்களை 
போவிக்கிறார்‌. 


கோத்திரத்தாரை 
கர்த்தர்‌ 
கட்டளை 


பழைய 
போலவே, 
ஊழியரைப்‌ 
கட்டளை 
கர்த்தராகிய 
சபையின்‌ 
தமக்காக ஊழியம்‌ 
கர்த்தர்‌ பராமரிக்கிறார்‌. 


“அந்தப்படியே சுவிசேஷத்தை 
அறிவிக்கிறவர்களுக்குச்‌ சுவிசேஷத்தினால்‌. 
பிழைப்பு உண்டாகவேண்டுமென்று கர்த்தரும்‌ 
கட்டளையிட்டிருக்கிறார்‌” [கொரி 9:14) 


புத்திருடைய எல்லா 

ம்‌ சீட்டுப்போட்டு 

பங்குவீதம்‌ பிரித்து கொடுத்தாயிற்று. அது 
லேவி கோத்திரத்தார்‌ 
காத்திருக்கிறார்கள்‌. 
லேவியர்‌. 

கானான்‌ 
சீலோவுக்கு, 


பின்பு 
காலதாமதம்பண்ணாமல்‌, 


தேசத்திலிருக்கிற 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


வம்சப்பிதாக்களின்‌ 
அனுப்புகிறார்கள்‌ 
யோசுவாவினிடத்திலும்‌, 
இஸ்ரவேல்‌. 
கோத்திரப்பிதாக்களின்‌ 
த்தி; தங்களுடைய 
விண்ணப்பத்தைச்‌ சொல்லுகிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ 


புத்திரரின்‌ 
கோத்திரத்தாருக்கும்‌ பங்குவீதம்‌ 
பிரித்துக்கொடுக்கப்பட்ட பின்பு, தங்களுக்கு 
குடியிருக்கும்‌ பட்டணங்களை கடைசியாகப்‌ 
பிரித்துக்கொடுத்தால்‌ போதுமானது என்று, 
லேவிகோத்திரத்தார்‌ பொறுமையோடு 
காத்திருக்கிறார்கள்‌. னாலும்‌ 
தங்களுடைய கோரிக்கைகளை லேவியர்கள்‌ 
யோசுவாவினிடத்தில்‌ கேட்கத்‌ தவறவில்லை. 
கேட்டால்தான்‌ தங்களுக்கு கிடைக்கும்‌ என்று 
லேவியருக்கு நன்றாய்த்‌ தெரியும்‌. 


தங்களுடைய 
தலைவரை 

அவர்கள்‌ 
எலெயாசாரிடத்திலும்‌, 


எல்லா 


தங்களுக்கு ர்‌ இதுவரை 

குடியிருக்கும்‌ பட்டணங்கள்‌ ஈடுக்கப்பட 
வில்லையென்றோ, எல்லா 
கோத்திரத்தாருக்கும்‌ கொடுக்கப்பட்ட பின்பு, 
தங்களுக்கு கடைசியாக கொடுக்கப்படுகிறது 
என்றோ, அல்லது அவர்களாகவே 
தங்களுக்கு கொடுக்காமல்‌, தாங்கள்‌ 
அவர்களிடத்தில்‌ கேட்கவேண்டிய 
தாயிருக்கிறது என்றோ லேவிபுத்திரர்‌ 
முறுமுறுக்கவில்லை. 


கர்த்தருடைய ஊழியக்காரருக்கு 
லேவியர்‌  முன்உதாரணமாயிருக்கிறார்கள்‌ 
ஊழியக்காராகிய நமக்கு 'போஜனமும்‌, 
ஆதரவும்‌ உடனே வராமல்‌, தாமதமாக 
வந்தாலோ அல்லது கடைசியாக 
கொடுக்கப்பட்டாலோ, நாம்‌ 
முறுமுறுக்கக்கூடாது. 


விசுவாசிகள்‌ ஊழியக்காரர்களுக்கு. 
முக்கியத்துவம்‌ கொடுக்கவில்லை என்றோ, 
அவர்கள்‌ தங்கள்‌ காணிக்கைகளை 
முதலாவதாக தங்களிடத்தில்‌ கொடுக்காமல்‌, 
கடைசியாகக்‌ கொண்டு வந்து 
கொடுக்கிறார்கள்‌ என்றோ, ஊழியக்காரர்கள்‌ 
வேதனைப்படக்கூடாது. கர்த்தருடைய 
கிருபையும்‌, உதவியும்‌, ஓத்தாசையும்‌ 
தங்களுக்கு நிச்சயமாய்‌ கிடைக்கும்‌ என்று 
ஊழியக்காரர்‌ நம்பிக்கை யோடிருக்கவேண்டும்‌. 





i al 
TT 
கு முக்கியத்துவம்‌ 


மனுஷர்‌ தங்களுக்‌। 
கொடுக்காவிட்டாலும்‌, மனுஷர்‌ தங்களைக்‌ 
கனம்பண்ணாவிட்டாலும்‌, கர்த்தர்‌ தங்களைக்‌ 
கனம்பண்ணுவார்‌ என்று ஊழியக்காரர்‌ 
விசுவாசத்தோடு ஊழியம்‌ செய்யவேண்டும்‌. 
கர்த்தருக்காக ஊழியம்‌ செய்கிறவர்கள்‌, 
சோதனைகளையும்‌, வேதனைகளையும்‌, 
பாடுகளையும்‌, அவமானங்களையும்‌ 
சகித்துக்கொள்ள ஆயத்தமாயிருக்க 
ம்‌. மனுஷர்‌ நம்மைக்‌ கைவிட்டாலும்‌, 
நம்மைக்‌ கைவிடவே மாட்டார்‌ 
ஊழியக்காரருடைய 
ஆழமாய்ப்‌. 


ன்‌ வம்சப்பிதாக்களின்‌ 
தம்மிடத்தில்‌ சொல்லுகிற 
எலெயாசாரும்‌, 
இஸ்ரவேல்‌ புத்திரருடைய 
கோத்திரப்பிதாக்களின்‌ தலைவரும்‌ 
பொறுமையோடு கேட்கிறார்கள்‌. 
அவர்களுடைய விண்ணப்பத்தை உடனே 
நினைவேற்றுகிறார்கள்‌. அவர்கள்‌ 
சொன்ன வார்த்தைகளை யாரும்‌ 
விவாதம்பண்ண வில்லை. 
வாக்கின்படியே, 
தங்கள்‌ சுதந்தரத்திலே 
பட்டணங்களையும்‌ 


வெளிநிலங்களையும்‌ 
(யோசு 21:3) 


கர்த்தருடைய 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
லேவியருக்குப்‌ 
அவைகளின்‌ 
கொடுக்கிறார்கள்‌ 
லேவியருக்கு நாற்பத்தெட்டு 
பட்டணங்களைக்‌ கொடுக்கவேண்டுமென்பது. 
கர்த்தருடைய வாக்கு. 


“நீங்கள்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ 
த அந்தப்‌ பட்டணங்களைப்‌ 
கொடுக்கும்போது, 
திகமள்ளவர்களிடத்தகதத்த அதிகமும்‌, 
கொஞ்சமுள்ளவர்களிடத்திலிருந்து: 
கொஞ்சமும்‌ பிரித்துக்‌ கொடுக்கவேண்டும்‌; 
அவரவர்‌ சுதந்தரித்துக்கொண்ட 
கதந்தாத்தின்பயே தங்கள்‌ பட்டணங்களில்‌ 
லேவியருக்கு கொடுக்கக்கடவர்கள்‌ 
என்றார்‌' (எண்‌ 35:8). 


ல்‌ ... புத்திரருடைய 
தங்கள்‌ சுதந்தரத்திலே 


கோத்திரத்தார்‌, 
லேவியருக்கு பட்டணங்களையும்‌ அவைகளின்‌ 


வெளிநிலங்களையும்‌ 
இந்தப்‌ பட்டணங்களெல்லாம்‌ 
முக்கியமான பிரதான 


கொடுக்கிறார்கள்‌. 
மிகவும்‌ 
பட்டணங்கள்‌. 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கொடுக்கப்பட்ட 

மிகவும்‌ 
செழிப்பானலை. ஒவ்வொரு கோத்திரத்தாரும்‌, 
தங்களுடைய சுதந்தரத்திலே இருந்த 
முக்கியமான பட்டணங்களையும்‌, செழிப்பான 
விளைச்சல்‌ நிலங்களையும்‌ லேவியருக்கு 
கொடுக்கிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ தங்களுடைய 
சுயஇஷ்டத்தின்‌ பிரகாரமாகவோ, அல்லது 
யோசுவா, எலெயாசார்‌ ஆகியோருடைய 
கட்டளையின்‌ பிரகாரமாகவோ லேலியருக்கு 
பட்டணங்களைக்‌ கொடுக்கவில்லை. 
அவர்கள்‌ கர்த்தருடைய வாக்கின்படியே 
லேலியருக்கு கொடுக்கிறார்கள்‌. 


லேவியருக்கு கொடுக்கும்படியாக 
நாற்பத்தெட்டு பட்டணங்களை 
பிரித்தெடுக்கிறார்கள்‌. லேவி கோத்திரத்தாரில்‌ 
நான்கு வம்சத்தார்‌ இருக்கிறார்கள்‌. 
லேலியரின்‌ நான்கு வம்சங்களுக்கும்‌. 
சீட்டுப்போட்டு, நாற்பத்தெட்டு 
பட்டணங்களைப்‌ பிரித்துக்கொடுக்கிறார்கள்‌. 


பட்டணங்கள்‌ 


குமாரர்‌ - 
பென்யமீன்‌ - 
(யோசு 21:4) 


2. எப்பிராயீம்‌, தாண்‌, மனாசேயின்‌ பாதிக்‌ 
கோத்திரம்‌ - 10 பட்டணங்கள்‌ 
(யோசு 21:5) 


3. கெர்சோனியர்‌ - இசக்கார்‌, ஆசேர்‌, 
நப்தலி, பாசானிலுள்ள மனாசேயின்‌ 
பாதிக்கோத்திரம்‌ - 13 பட்டணங்கள்‌ 
(யோசு 21:6) 


4. மெராரியர்‌ - ரூபன்‌, காத்‌, செபுலோன்‌ - 
12 பட்டணங்கள்‌ (யோசு 21:7-8) 


ஆரோனின்‌ 
பூதாகோத்திரத்திலும்‌, 
கோத்திரத்திலும்‌, பென்யமீன்‌ 
கோத்திரத்திலும்‌ 13 பட்டணங்கள்‌ 
கிடைத்திருக்கிறது.  கோகாத்தின்‌ மற்ற 
த்திரர்‌ மோசேயின்‌ சந்ததியைச்‌ 
சேர்ந்தவர்கள்‌. இதற்காக இவர்களுக்கு 
வித்த சலுகை எதுவும்‌ 
காண்பிக்கப்படவில்லை. ஆரோனின்‌ 
குமாருக்கு, கோகாத்தின்‌ மற்ற 
பத்திரருக்கும்‌ குடியிருப்பு பட்டணங்கள்‌ 
அருகாமையிலேயே கிடைத்திருக்கிறது. 


குமாருக்கு, 
சிமியோன்‌ 





i= FTN 
ETT 


கெர்சோன்‌ லேவியின்‌ மூத்த குமாரன்‌. 
கோகாத்தின்‌ மற்ற புத்திரருக்கு, கெர்சோன்‌. 
புத்திரருக்கு முன்பாகவே குடியிருப்பு 
பட்டணங்கள்‌ கொடுக்கப்படுகிறது. ஆனாலும்‌ 
கெர்சோன்‌ புத்திரர்‌ மெராரி புத்திரருக்கு 
முன்பாக தங்கள்‌ குடியிருப்பு 
பட்டணங்களைப்‌  பெற்றுக்கொள்கிறார்கள்‌. 
கடைசியாக இளைய வம்சமான மெராரி 
புத்திரருக்கு குடியிருப்பு பட்டணங்கள்‌ 
பிரித்துக்கொடுக்கப்படுகிறது. 


லேவியரின்‌ பட்டணங்கள்‌ 
யோசு 2129-42 


லேவியின்‌ குமாரரில்‌ 
சீட்டைப்பெற்ற 
வம்சங்களிலே. 


இருக்கிற ஆரோனின்‌ குமாருக்கு, 


யோசு 21:10. யூதா புத்திரரின்‌ 
கோத்திரத்திலும்‌, சிமியோன்‌: 
புத்திரரின்‌ கோத்திரத்திலூம்‌, அவர்கள்‌ 
கொடு த்தவைகளும்‌, பேர்பேராகச்‌. 
சொல்லப்பட்டவைகளூமான 
பட்டணங்களின்‌ நாமங்கனாவன: 


யோக இ. யூதாவின்‌. 
மலைத்தேசத்தில்‌ ஆனாக்கின்‌. 
தகப்பனாகிய அர்பாவின்‌ பட்டணமான 
எபிரோனையும்‌ அதைச்‌ சூழ்ந்த 
வெளிநிலங்களையும்‌ அவர்களுக்குக்‌ 
கொடுத்தார்கள்‌. 


யோசு 21:12. பட்டணத்தைச்‌ சேர்த்த 
வயல்களையும்‌ அதின்‌ பட்டிகளையும்‌. 
எப்புன்னேயின்‌. குமாரனாகிய 
காலேயுக்குக்‌ காணியாட்சியாகக்‌ 
கொடுத்தார்கள்‌. 


யோசு 21:18. 
கொலைசெய்தவனுக்கு அடைக்கலப்‌ 
பட்டணமாக. ஆசாரியனாகிய 
ஆரோனின்‌ குமாரருக்கு எபிரோனையும்‌ 
அதின்‌ வெளிநிலங்கனையும்‌, 
விப்னாவையும்‌ அதின்‌ 
வெளிதிலங்கனையும்‌, 


இப்படியே 


யோசு 
அதின்‌ 
எஸ்தெமொவாவையும்‌ 
வெளிதிலங்கணையும்‌, 


இக்‌. யாத்தீரையும்‌ 
வெணிதிலங்கனையும்‌, 
அதின்‌ 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யோசு 21:15. ஓலோனையும்‌ அதின்‌ 
'வெளிதிலங்களையும்‌, தெபீரையும்‌ 
அதின்‌ வெளிதிலங்களையும்‌, 


யோசு 21:16. ஆயினையும்‌ அதின்‌: 
வெனிதிலங்கனையும்‌, யுத்தாவையும்‌ 
அதின்‌ வெளிதிலங்கனையும்‌, 
பெத்ஷிமேசையும்‌ அதின்‌ 
வெனிதிலங்கனையும்‌ கொடுத்தார்கள்‌; 
அந்த இரண்டு கோத்திரங்களிலி. 
ருக்கிற பட்டணங்கள்‌ ஒன்பது. 


யோசு 27. பென்யமீன்‌ 
கோத்திரத்திலே அவர்களுக்குக்‌ 
கிபியோனையும்‌. அதின்‌ 
வெனிதிலங்கனையும்‌ கேபாவையும்‌ 
அதின்‌ வெளிதிலங்களையும்‌, 


யோ 21:18. ஆனதோத்தையும்‌ அதின்‌ 
வெனிதிலங்கனையும்‌, அல்மோனையும்‌ 
அதின்‌ வெனிதிலங்கனையும்‌ 
கொடுத்தார்கள்‌; இந்தப்‌ பட்டணங்கள்‌ 
நாறு. 


யோசு 21:19. 
ஆரோனுடைய குமாரரின்‌ 
பட்டணங்கனெல்லாம்‌ அவைகளின்‌ 
வெளிதிலங்களுட்பட பதின்மூன்று. 


ஆசாரியரான 


யோசு 21:20. லேவியரான கோகாத்தின்‌' 
புத்திரரில்‌ மீதியான அவர்களுடைய 
மற்ற வம்சங்களுக்கு எப்பிராயிம்‌ 
கோத்திரத்திலே அவர்களுக்குப்‌ 
பங்குவீதமாக அவர்கள்‌ கொடுத்த 
பட்டணங்களாவன: 


யோசு 21:21. கொலைசெய்தவனுக்கு 
அடைக்கலப்பட்டணமான 
எப்பிராயிமின்‌: மலைத்தேசத்திலே 
இருக்கிற சீகேமையும்‌ அதின்‌ 
வெளிநிலங்களையும்‌, கேசேரையும்‌ 
அதின்‌ வெளிதிலங்களையும்‌, 

யோக 2122. கிப்காமிமையும்‌ 
அதின்‌ வெளிதிலங்கனையும்‌, 
பெத்தொரோனையும்‌ அதின்‌ 
வெளிதிலங்களையும்‌ அவர்களுக்குக்‌ 
கொடுத்தார்கள்‌; இந்தப்‌ பட்டணங்கள்‌ 
நாலு. 





i= THE 
TT 


யோக 21:28. தாண்‌. பல்‌ 
எல்தெக்கேயையும்‌ 
வெளிதிலங்களையும்‌, 
கிபெத்தோனையும்‌ 
வெளிதிலங்கனையும்‌, 


அதின்‌ 


யோக 21:24. ஆயலோனையும்‌, அதின்‌ 
வெளிதிலங்களையும்‌, 
காத்ரிம்மோனையும்‌, அதின்‌ 
வெளிதிலங்களையும்‌ அவர்களுக்குக்‌. 
கொடுத்தார்கள்‌; இந்தப்‌ பட்டணங்கள்‌ 
நாலு. 


யோக 21:25. மனாசேயின்‌ பாதிக்‌ 
கோத்திரத்திலே தானாகையும்‌ அதின்‌: 
வெளிநிலங்களையும்‌, 
காத்ரிம்மோனையும்‌. அதின்‌ 
வெளிதிலங்களையும்‌ அவர்களுக்குக்‌. 
கொடுத்தார்கள்‌; இந்தப்‌ பட்டணங்கள்‌. 
இரண்டு. 


யோசு 21:26. கோகாத்‌ புத்திரரின்‌ 
மீதியான வம்சங்களுக்கு உண்டான 
பட்டணங்கனெல்லாம்‌ அவைகளின்‌ 
வெளிதிலங்களுட்பட பத்து. 


யோக 21:27. லேவியரின்‌ 
வம்சங்கனிலே கெர்கோன்‌ புத்திரருக்கு. 
மனாசேயின்‌ பாதிக்‌ பகன்‌ 
கொலை செய்தவனுக்கு 
அடைக்கலப்பட்டணமான. 
பாசானிலுன்ன கோலானையும்‌, அதின்‌ 
வெவிதிலங்கனையும்‌, 
பெயேஸ்திராவையும்‌ அதின்‌ 
வெளிநிலங்களையும்‌ கொடுத்தார்கள்‌; 
இந்தப்‌ பட்டணங்கள்‌ இரண்டு. 


யோசு 21:28. இசக்காரின்‌. 
கோத்திரத்திலே கீசோணையும்‌ அதின்‌ 
வெளிதிலங்களையும்‌, தாபாராத்தையும்‌ 
அதின்‌ வெளிதிலங்களையும்‌, 


யோசு 21:29. யர்மூத்தையும்‌ அதின்‌ 
'வெளிதிலங்களையும்‌, என்கன்னீமையும்‌. 
அதின்‌ வெளிதிலங்களையும்‌ 
கொடுத்தார்கள்‌; இத்தப்‌ பட்டணங்கள்‌ 
நாலு. 


யோசு 21:80. ஆசேரின்‌. 
கோத்திரத்திலே மிஷயாலையும்‌ அதின்‌ 
வெளிநிலங்களையும்‌, அப்தோனையும்‌ 
அதின்‌ வெளிதிலங்கனையும்‌, 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யோசு 21:31. எல்காத்தையும்‌ அதின்‌ 
வெனிதிலங்கனையும்‌, ரெகோயையும்‌ 
அதின்‌ வெளிதிலங்கனையும்‌ 
கொடுத்தார்கள்‌; இத்தப்‌ பட்டணங்கள்‌ 
நாத. 


யோக 21:82. நப்தலி. கோத்திரத்திலே 
கொலை 

அடைக்கலப்பட்டணமாக 
லேயாவிலுன்ன கேதேசையும்‌ அதின்‌ 
வெனிதிலங்கனையும்‌, 
அம்மோத்தோரையும்‌ அதின்‌ 
வெனிதிலங்கனையும்‌, கர்தானையும்‌ 
அதின்‌ வெளிதிலங்கணையும்‌ 
கொடுத்தார்கள்‌; இத்தப்‌ பட்டணங்கள்‌ 
மூன்று. 


யோசு 21:88. கெர்சோனியருக்கு, 
அவர்கள்‌ வம்சங்கவின்‌ படி உண்டான 
பட்டணங்களெல்லாம்‌ அவைகளின்‌ 
வெளிதிலங்களுட்பட பதின்மூன்று. 


யோக 2184. மற்ற லேவியராகிய 
மெராரி புத்திரரின்‌ வம்சங்களுக்குச்‌. 
செயுலோன்‌' கோத்திரத்திலே 
யொக்னியாமையும்‌ அதின்‌ 
வெளிநிலங்களையும்‌, கர்தாவையும்‌ 
அதின்‌ வெளிதிலங்களையும்‌, 


யோக 21:85. திம்னாவையும்‌ அதின்‌ 
வெளிநிலங்களையும்‌,  நகலாலையும்‌ 
அதின்‌ வெலிதிலங்கனையும்‌ 
கொடுத்தார்கள்‌; இந்தப்‌ பட்டணங்கள்‌. 
நாலு. 


யோசு 21:88. சூயண்‌: த்திக்‌ 
பேசேரையும்‌ 

வெளிநிலங்களையும்‌, கல்பகம்‌ 
அதின்‌ வெளிதிலங்களையும்‌, 


யோசு 21:87. கெதெமோத்தையும்‌ 
அதின்‌ வெளிதிலங்கனையும்‌, 
மெபாகாத்தையும்‌ அதின்‌ 
வெளிநிலங்கணையும்‌ கொடுத்தார்கள்‌; 
இத்தப்‌ பட்டணங்கள்‌ நாலு. 


யோக 21:38. காத்‌ கோத்திரத்திலே 
கொலைசெய்தவனுக்கு 
அடைக்கலப்பட்டணமாக, 
கீலேயாத்திலுன்ன ராமோத்தையும்‌ 
அதின்‌ வெளிதிலங்கனையும்‌, 
மக்ணாயிமையரம்‌. அதின்‌ 
வெனிதிலங்கனையும்‌, 





f= THE 
ETT 


யோக 21:89. எஸ்போனையும்‌ அதின்‌ 
வெளிதிலங்களையும்‌, யாசேரையும்‌ 
அதின்‌ வெனிதிலங்கனையும்‌ 
கொடுத்தார்கள்‌; இத்தப்‌ பட்டணங்கள்‌: 
நாலு. 


யோக 21:40 
லேவியமின்‌ மற்ற 
மெராரி புத்திரருக்கு, 
வம்சங்களின்‌ படி. கிடைத்த 
பட்டணங்கள்‌; அவர்களுடைய 


பங்குவீதம்‌ பன்னிரண்டு பட்டணங்கள்‌. 


இவைகளெல்லாம்‌ 
வம்சங்களாகிய 
அவர்கள்‌ 


யோசு 21:41. இஸ்ரவேல்‌ புத்திரருடைய 
காணியாட்சியின்‌ நடுவிலே இருக்கிற 
லேவியரின்‌: பட்டணங்களெல்லாம்‌, 
அவைகளின்‌ வெளிதிலங்களுட்பட 


நாற்பத்தெட்டு. 


யோக 21:42. இத்தப்‌ பட்டணங்களில்‌ 
ஒவ்வொன்றிற்கும்‌ அததைச்‌ சூழ்ந்த 
வெளிதிலங்கன்‌ இருந்தது; எல்லாப்‌ 
பட்டணங்களுக்கும்‌ அப்படியே 
இருந்தது. 


லேலியரின்‌ பட்டணங்களைக்‌ குறித்து, 
கர்த்தர்‌ விரிவான கட்டளை 
கொடுத்திருக்கிறார்‌. இந்தக்‌ 
கட்டளைகளெல்லாம்‌ எண்ணாகமம்‌ 
35-ஆவது அதிகாரத்தில்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. லேவியர்‌ எல்லா 
கோத்திரத்தாரின்‌ சுதந்தரத்திலும்‌ 
பரவிபிருக்கிறார்கள்‌. கானான்‌ தேசத்தின்‌ 
ஒரு குறிப்பிட்ட பகுதிமில்‌ லேவியர்‌ 
எல்லோரும்‌ மொத்தமாக 
வாசம்பண்ணவில்லை.  அவர்களெல்லோரும்‌ 
கானான்‌ தேசம்‌ முழுவதிலும்‌ 
சிதறியிருக்கிறார்கள்‌. 


புதிய ஏற்பாட்டுக்காலத்தில்‌, 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து. தம்முடைய 
பன்னிரண்டு சீஷர்களையும்‌, 
குறிப்பிட்ட 


அவர்களுக்கு விசேஷித்த பயிற்சிகளையும்‌, 
உபதேசங்களையும்‌ கொடுத்தார்‌. 
ஏற்ற வேளை கர்த்தர்‌ 
அவர்களை தம்முடைய ஊழியத்தை 
செய்யுமாறு உலகம்‌ முழுவதும்‌ 
அனுப்பினார்‌. சீஷர்கள்‌ சர்வசிருஷ்டிக்கும்‌. 
சுவிசேஷத்தைப்‌ பிரசங்கம்பண்ணவேண்டும்‌. 


வந்தபோது. 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


எல்லா கோத்திரத்திலும்‌ லேவியரின்‌ 
பட்டணங்கள்‌ இருக்கிறது. ஒவ்வொரு 
கோத்திரத்தாரும்‌, தங்களுடைய சுதந்தர 
கீதத்தின்‌ அளவுக்குத்தக்க பிரகாரம்‌, 
பட்டணங்களைக்‌ 
கொடுத்திரக்கிறார்கள. கர்த்தரே லேவியரை 
தம்முடைய ஊழியத்திற்காக 
நியமித்திருக்கிறார்‌ என்பதை இஸ்ரவேல்‌. 
புத்திரர்‌ அங்கீகரிக்கிறார்கள்‌. அவர்கள்மீது 
அன்பாகயிருந்து, அவர்களுக்கு ஆதரவு 
கொடுக்கிறார்கள்‌. 


ந உன்‌ தேசத்திிருக்கும்‌ நாளெல்லாம்‌ 
கைவிடாதபடிக்கு 
எ்சரிக்கையாயிரு” 


(உபா 12:19) 

'லேலியனுக்கு உன்னோடே பங்கும்‌. 
சுதந்தரமும்‌ இல்லாதபடியினாலே, அவனும்‌, 
உன்‌ வாசல்களில்‌ இருக்கிற பரதேசியும்‌, 
திக்கற்றவனும்‌, விதவையும்‌ வந்து புசித்துத்‌ 
திர்ப்தியடைவார்களாக: அப்பொழுது உன்‌ 
கை செய்யும்‌ வேலையிலெல்லாம்‌ உன்‌ 
தேவனாகிய கர்த்தர்‌ உன்னை 
ஆசீர்வதிப்பார்‌” (உபா 14:29), 


ஸ்ரவேலின்‌ 
கோத்திரத்தாரும்‌, 
ஆவிக்குரிய 
உபதேசங்களையும்‌, 
பெற்றுக்கொள்ளும்‌ 
லேவியர்கள்‌ 
சுதந்தரங்களிலும்‌ 


எல்லா 
லேவியர்‌ மூலமாக 
ஆசிர்வாதங்களையும்‌, 
ஆலோசனைகளையும்‌ 
வண்ணமாக, 
கோத்திரத்தாரின்‌ 

- குடியிருக்கிறார்கள்‌, 
பட்டணங்கள்‌ 


எல்லா 


ஆலோசனைகளையும்‌, 
ம்‌ உபதேசங்களையும்‌ 
பெற்றுக்கொள்வதற்கு எளிதாயிருக்கிறது. 
இஸ்ரவேல்‌. 
ஆசரிப்புக்கூடாரத்திற்கு 
இருக்கும்போது. அவர்கள்‌ 
குடியிருப்பு பட்டணங்களுக்குப்‌ போவார்கள்‌. 
தடு அவர்களிடத்தில்‌ ஆவிக்குரிய 
பெற்றுக்கொள்வார்கள்‌. 
வெளிச்சம்‌ 


லேலியரை வைத்திருக்கிறார்‌. 





ழ்‌ நயனா 
ஈயா 


டதாக தல குமாரர்‌ 
இரண்டு  பேராயிருந்தவர்கள்‌, இப்போது 
பெரிய  சந்ததியாயிருக்கிறார்கள்‌. 13 
பட்டணங்களை 

சுதந்தரித்துக்கொள்ளுமளவுக்கு அவர்கள்‌ 
எண்ணிக்கை பெருத்தவர்களாயிருக்கிறார்கள்‌. 


எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ வெளியேறிய பின்பு, ஆசாரியரான 
ஆரோனுடைய குமாரரே எண்ணிக்கையில்‌: 
அதிகரித்திருந்தார்கள்‌. இது கர்த்தருடைய 
ஆசீர்வாதம்‌. 


"கர்த்தர்‌ நம்மை நினைத்திருக்கிறார்‌, 
அவர்‌ ஆசீர்வதிப்பார்‌; இஸ்ரவேல்‌ 
குடும்பத்தாரை. ஆசீர்வதிப்பார்‌, அவர்‌ 
ஆரோன்‌ குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார்‌. 
கர்த்தருக்குப்‌ பயப்படுகிற பெரியோரையும்‌ 
சிறியோரையும்‌ ஆசீர்வதிப்பார்‌. கர்த்தர்‌ 
உங்களையும்‌ உங்கள்‌ பிள்ளைகளையும்‌: 
வர்த்திக்கப்பண்ணுவார்‌" (சங்‌ 1512-14). 

லேலியருக்கு கொடுக்கப்பட்ட 
பட்டணங்களில்‌, சில பட்டணங்கள்‌ 
பிற்காலத்தில்‌ மிகவும்‌ பிரசித்தி பெற்று 
விளங்கிற்று எபிரோனிலே தாவீது 
தன்னுடைய ராஜாங்கத்தை ஆரம்பித்தார்‌ 
தாவீது அப்சலோமுக்கு பயந்து ஓடியபோது. 
மக்கனாயீமிலே தங்கியிருந்தார்‌ 
கிபியோனின்‌ குமாரனாகிய அபிமலேக்கு 
சீகேமிலே ராஜாவாக அறியப்பட்டார்‌ (யோசு 
21:21), 


கோகாத்தியரின்‌' 
ஆரோனின்‌: 
கோகாத்தின்‌ 
கிடைத்த 
வருமாறு : 


பட்டணங்களின்‌ விவரம்‌ 


எபிரோனும்‌, அதன்‌ வெளிநிலங்களும்‌ 
(யோக 21443) 


லிப்னாவும்‌, அதின்‌ வெளிநிலங்களும்‌ 
(யோக 2113) 
யாத்தீரும்‌, அதின்‌ வெளிநிலங்களும்‌ 
(யோசு 2114) 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எஸ்தெமொவாயும்‌, அதின்‌ 
வெளிநிலங்களும்‌ 


5. ஒலோனும்‌, அதின்‌ வெளிநிலங்களும்‌ 
(யோசு 21:15) 


தெமீரும்‌, அதின்‌ வெளிநிலங்களும்‌ 
ஆமிஜும்‌ அதின்‌ வெளீறிவங்களும்‌ 
யோசு 2116) 


யுத்தாவும்‌, அதின்‌ வெளிநிலங்களும்‌. 
பெத்ஷிமேசும்‌, அதின்‌ வெளிநிலங்களும்‌. 


10. கிபியோனும்‌, அதின்‌ வெளிநிலங்களும்‌ 
(யோசு 21:17). 


11. கேபாவும்‌, அதின்‌ வெளிநிலங்களும்‌ 


2 ஆனதோத்‌; அதின்‌ 
வெள்கி கோச 2198-19) 


13. அல்மோனும்‌, அதின்‌ வெளிநிலங்களும்‌ 


14.சீகேமும்‌, அதின்‌ வெளிநிலங்களும்‌ 
(யோசு 21:20-21) 

15. கேசேரும்‌, அதின்‌ வெளிநிலங்களும்‌ 
(யோசு 21:21). 


16. கிப்சாமீமும்‌, அதின்‌ வெளிநிலங்களும்‌ 
(யோசு 21:22). 


17. பெந்தொரேதும்‌ 
வெளிநிலங்களும்‌ 

18. எல்தெக்கேயும்‌, 
வெளிநிலங்களும்‌ (யோசு 21:23) 

19. கிபெத்தோனும்‌, 
வெளிநிலங்களும்‌ 

20. ஆயலோனும்‌, அ 
வெளிநிலங்களும்‌ (யோசு 21:24) 


24. காத்ரிம்மோனும்‌, 
வெளி நிலங்களும்‌ 


22. தானாகும்‌, அதின்‌ 
வெளிநிலங்களும்‌ 
(யோசு 21:25-26) 


23. காத்ரிம்மோனும்‌, அதின்‌ 
வெளி நிலங்களும்‌ (யோசு 21:25) 





ழ்‌ நவள 
யாய 


கெர்சோன்‌ புத்திரருக்கு கிடைத்த 
பட்டணங்களின்‌ விவரம்‌ வருமாறு : 


பாசானிலுள்ள  கோலானும்‌, 
வெளிநிலங்களும்‌ (யோசு 21:27) 


அதின்‌ 
பெயேஸ்திராவும்‌, 
வெளிநிலங்களும்‌ 


கீசோனும்‌, அதின்‌ வெளிநிலங்களும்‌ 
(யோசு 21:28) 


அதின்‌ 


தாபராத்தும்‌, அதின்‌ வெளிநிலங்களும்‌ 
வெளிநிலங்களும்‌ 


யர்மூத்தும்‌, அ; 
(யோசு 21:29) 


என்கள்ளீமும்‌, 
வெளிநிலங்களும்‌ 


மிஷயாலும்‌, அதின்‌ வெளிநிலங்களும்‌ 
(யோசு 21:30) 


அப்தோனும்‌, அதின்‌ வெளிறிலங்களும்‌ 
அதின்‌ வெளிநிலங்களும்‌ 


அதின்‌ 


எல்காத்தும்‌, 
(யோசு 21:31) 


ரேகோபும்‌, அதின்‌ வெளிநிலங்களும்‌ 


கேதேசம்‌, அதின்‌ வெளிநிலங்களும்‌ 
(யோசு 21:32-33) 


12, அம்மோத்தோரும்‌ 
வெளிநிலங்களும்‌ 


13. கர்தானும்‌, அதின்‌ வெளிநிலங்களும்‌ 


மெராரி புத்திரருக்கு கிடைத்த 
பட்டணங்களின்‌ விவரம்‌ வருமாறு £ 


அதின்‌ 


யொக்னியாமும்‌, 
வெளிநிலங்களும்‌ யோசு 21:34) 


கர்தாவும்‌, அதின்‌ வெளிநிலங்களும்‌ 


திம்னாவும்‌, அதின்‌ வெளிநிலங்களும்‌ 
(யோசு 21:35) 


நகலாலும்‌, அதின்‌ வெளிநிலங்களும்‌ 


பேசேரும்‌, அதின்‌ வெளிநிலங்களும்‌. 
(யோக 21:36) 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


QODNENS 
PUBLISHERS 


6. யாகசாவும்‌, அதின்‌ வெளிநிலங்களும்‌ 


7. கெதெமோத்தும்‌, அதின்‌ 
வெளிநிலங்களும்‌ (யோசு 21:37) 


8. மெபாகாத்தும்‌, அதின்‌ வெளிநிலங்களும்‌ 


9. கீலேயாத்திலுள்ள ராமோத்தும்‌, அதின்‌ 
வெளிநிலங்களும்‌ (யோசு 21:38) 

10. மக்னாயீமும்‌, அதின்‌ வெளிநிலங்களும்‌ 

1. எஸ்போனும்‌, அதின்‌ வெளிநிலங்களும்‌ 

(யோசு 21:39) 


12. யாசேரும்‌, அதின்‌ வெளிநிலங்களும்‌ 
லேலியரின்‌ ஒவ்வொரு பட்டணத்திற்கும்‌ 


இருக்கும்‌. இந்த வெளிநிலங்களில்‌ 
பழத்தோட்டங்களையும்‌, மற்றம்‌ பல. 
பசுமையான தோட்டங்களையும்‌ லேலியர்கள்‌ 
பராமரித்தார்கள்‌. லேவியரும்‌, ஆசாரியரும்‌ 
தங்கள்‌ பணிவிடைகளிலிருந்து 
ஓய்வெடுப்பதற்காகு இதைப்‌ 
பயன்படுத்தினார்கள்‌. 


கர்த்தர்‌ ஆணையிட்ட தேசம்‌ 
யோசு 21:43-45 


யோசு 2148. இந்தப்பிரகாரமாகக்‌ 
கர்த்தர்‌ இஸ்ரவேலுக்குக்‌ கொடுப்பேன்‌ 
என்று அவர்களுடைய பிதாக்களுக்கு 
ஆணையிட்ட தேசத்தையெல்லாம்‌ 
கொடுத்தார்‌; அவர்கள்‌ அவைகளைச்‌ 
௬தந்தரித்துக்‌ கொண்டு, அவைகளிலே 
குடியிருத்தார்கள்‌. 


யோசு 21:44. கர்த்தர்‌ அவர்களுடைய 
பிதாக்களுக்கு ஆணையிட்டபடி, 
மெல்லாம்‌ அவர்களைச்‌ சுற்றிலும்‌ 
யுத்தமில்லாமல்‌ இனணைப்பாறப்‌ 
பண்ணினார்‌; அவர்களுடைய எல்லாச்‌. 
சத்தூருக்களிலும்‌ 

அவர்களுக்கு முன்பாக 

அவர்கள்‌ சத்துருக்களையெல்லாம்‌. 
கர்த்தர்‌ அவர்கள்‌: கையில்‌ 
ஒப்புக்கொடுத்தார்‌. 





ழ்‌ நள 
யாய 


யோசு 21545. கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌: 
குடும்பத்தாருக்குச்‌ க்‌ 
நல்வார்த்தைகவிலெல்லாம்‌. 
வார்த்தையும்‌ தவறிப்‌: போகவில்லை; 
எல்லாம்‌ நிறைவேறிற்று. 


ஆரிகாமின்‌ காளான்‌ 
தேசத்தை கொடுப்பதாக: கர்த்தர்‌ 
ர்‌. இந்தப்பிரகாரமாகக்‌ 
கர்த்தர்‌ இஸ்ரவேலுக்குக்‌ கொடுப்பேன்‌ என்று. 
ர்களுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட 
சோத்தை யெக்காம்‌. கொடுத்தார்‌ சதிகள்‌ 
அவைகளைச்‌ சுதந்தரித்தக்‌ கொண்டு, 
இவைகளிலே குடிமிருந்தார்கள்‌ (யோக 
21:43), 


கர்த்தர்‌... இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
கொடுத்த தம்முடைய வாக்குத்தத்தங்களை 
நிறைவேற்றுகிறார்‌. அவற்றின்‌ விவரம்‌. 
வருமாறு: 


1. கர்த்தர்‌ இஸ்ரவேலுக்குக்‌ கொடுப்பேன்‌ 

என்று அவர்களுடைய பிதாக்களுக்கு 

ஆணையிட்ட தேசத்தையெல்லாம்‌ 
கொடுத்தார்‌. (யோசு 21:43). 


கர்த்தர்‌ அவர்களுடைய பிதாக்களுக்கு 
ஆணையிட்டபடியெல்லாம்‌ அவர்களைச்‌ 
சுற்றிலும்‌ யுத்தமில்லாமல்‌ இளைப்பாறப்‌ 
பண்ணினார்‌ (யோசு 21:44). 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


3 அவர்கள்‌ 
சத்துருக்களையெல்லாம்‌. கர்த்தர்‌ 
அவர்கள்‌ கையில்‌ ஒப்புக்கொடுத்தார்‌. 


4. கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌. 
குத்தாக" லிமிக்த 
நல்வார்த்தைகளிலெல்லாம்‌ 
வார்த்தையும்‌ தவறிப்‌ போகவில்லை. 
(யோசு 21:45). 


கர்த்தர்‌ கானான்‌ தேசம்‌ முழுவதையும்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்குக்‌ கொடுத்துவிட்டார்‌. 
ஆனால்‌ அந்தத்‌ தேசம்‌ முழுவதையும்‌ 
அவர்கள்‌ இன்னும்‌ சுதந்தரிக்கவில்லை. 
ஆயிரம்‌ வருஷ அரசாட்சியில்‌ மேசியாவின்‌ 
ஆளுகையின்போது நான்‌, கானான்‌ நேசம்‌ 
பூரணமாகச்‌ சுதந்தரிக்கப்படும்‌. (ஏசா 9:6-7; 
எசே 4! சக 14; லூக்கா 1:32-33; 
வெளி 11: 
கர்த்தர்‌ வாக்‌ சத்தைக்‌ 
கொன்ட வரதன்‌ அரள 
அவர்களுடைய கீழ்ப்படிதல்‌, விசுவாசம்‌, 
சுதந்தரிப்பதில்‌ வைராக்கியம்‌ ஆகியவற்றின்‌ 
அடிப்படையிலேயே கானான்‌ தேசம்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்குச்‌ கதந்தரமாமிற்று. 
(யாத்‌ 23:29-33; லேவி 26; எண்‌ 33:5: 
உபா 7:20-24; உபா 11:13-32; உபா 28:1-68; 
உபா 2919-28; உபா 
உபா 3116-29; உபா 32:19-43). 





f= THE 
TT 


இஸ்ரவேலின்‌ பன்னிரண்டு. 
கோத்திரத்தாரில்‌ இரண்டரைக்‌ கோத்திரத்தார்‌ 
யோர்தானுக்கு அப்புறத்திலும்‌, 
மீதிகோத்திரத்தார்‌ யோர்தானுக்கு 
இப்புறத்திலும்‌ குடியேறுகிறார்கள்‌. 
இவர்களுக்கு நடுவே யோர்தான்‌ நதி 
பாய்ந்து ஓடுகிறது. பூகோள ரீதியாக: 
யோர்தான்‌ நதி இஸ்ரவேல்‌ புத்திரரை 
இரண்டு பிரிவாகப்‌ பிரித்தாலும்‌, அவர்கள்‌ 
எல்லோருமே இஸ்ரவேல்‌ புத்திரராகவே 
இருக்கிறார்கள்‌. ஆனாலும்‌ இல்லிரண்டு 
ஸ்தலங்களிலும்‌ குடியேறிய இஸ்ரவேல்‌: 
புத்திரருக்கு இடையே, அவ்வப்போது கருத்து 
வேறுபாடுகளும்‌, மோதல்களும்‌ 

ருக்கிறது! அப்படிப்பட்ட சம்பவங்களில்‌ 
ஒன்று இந்த அதிகாரத்தில்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. 


யோசுவா இஸ்ரவேலின்‌ இரண்டரைக்‌: 
கோத்திரத்தாரை அவர்களுக்கு 
பங்குவீதமாகப்‌ பிரித்துக்கொடுக்கப்பட்ட 
கீலேயாத்‌ தேசத்திற்கு அனுப்புகிறார்‌. 
இது யோர்தானுக்கு அப்புறத்திலிருக்கிறது. 
கானான்‌ தேசத்தில்‌ யுத்தம்‌ முடிந்து சதகம்‌ 
அமைதியாயிருக்கிறது. 

கோத்திரத்தாரும்‌ தங்கள்‌ தந்தத்தில்‌ 
இளைப்பாறுகிறார்கள்‌. யுத்தம்‌ முடிந்ததினால்‌. 
யோசுவா இதுவரையிலும்‌ தங்களோடு 
கூடமிருந்த இரண்டரைக்‌ கோத்திரத்தாரை 
அவர்களுடைய  சுதந்தரத்திற்கு திரும்ப 
அனுப்புகிறார்‌ (யோசு 22:1-9). 


இரண்டரைக்கோத்திரத்தாரும்‌ கானான்‌ 
தேசத்திலிருக்கிற யோர்தானின்‌. 
எல்லைகளுக்கு வந்தபோது. அங்கே 
யோர்தானின்‌ ஓரத்திலே பார்வைக்கு 
பெரிதான ஒரு படத்தைக்‌ கட்டுகிறார்கள்‌ 
(யோசு 2210) ர்‌ 
கோத்திரத்தார்‌ 
அவர்களுக்கு விரோதமாக யுத்தம்பண்ணும்படி 
சீலோவிலே கூடுகிறார்கள்‌. 
தேசத்திலே இருக்கிற 
கோத்திரத்தாரிடம்‌ 
விசாரிப்பதற்காக 


அனுப்புகிறார்கள்‌ (யோசு 2251-20). 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


இரண்டரைக்‌ கோத்திரத்தாரும்‌ 
தாங்கள்‌... கட்டின பலிபீடத்தைப்பற்றி 
அவர்களுக்கு விளக்கம்‌ சொல்லுகிறார்கள்‌. 
தாங்கள்‌ கர்த்தருக்கு விரோதமாக 
கலகம்பண்ண வில்லையென்று, உறுதி 
சொல்லுகிறார்கள்‌ (யோசு 22:21-29) 
பத்து பிரபுக்களும்‌ அவர்களுடைய 
விளக்கத்தை ஏற்றுக்கொண்டு சீலோவுக்கு 
திரும்பி வருகிறார்கள்‌ (யோசு 22:30-34). 


இரண்டரைக்‌ கோத்திரம்‌ 
யோசு 221-9 


யோசு 221. அப்பொழுது யோசுவா 
குபனியரையும்‌ காத்தியரையும்‌ 
மனாசேயின்‌ பாதிக்கோத்திரத்தையும்‌ 
அழைத்து, 


யோசு 22:2, அவர்களை நோக்கி: 
கர்த்தருடைய தாசனாகிய 
மோசே. உங்களுக்குக்‌ 
கட்டனையிட்டவைகளையெல்லாம்‌ 
நீங்கள்‌ கைக்கொண்டீர்கள்‌; நான்‌ 
உங்களுக்குக்‌ கட்டளையிட்டயாவிலும்‌ 
என்‌ சொற்படி, செய்தீர்கள்‌. 


யோசு 22:3. நீங்கள்‌ இதுவரைக்கும்‌ 
அநேக. நானாக. உங்கள்‌ 
சகோதரரைக்‌ கைவிடாமல்‌, உங்கள்‌ 
தேவனாகிய கர்த்தருடைய 
கட்டனையைக்‌ காத்துக்‌ கொண்டு. 
நடந்தீர்கன்‌.. 


யோசு 22:4. இப்பொழுதும்‌ உங்கள்‌ 
தேவனாகிய கர்த்தர்‌ தாம்‌ உங்கள்‌. 
சகோதரருக்குச்‌ சொல்லியிருந்தபடியே, 
அவர்களை இனணைப்பாறப்பண்ணினார்‌; 
லதல கர்த்தரின்‌ தாசனாகிய 

யோர்தானுக்கு. 
அதள உங்களுக்குக்‌ கொடுத்த 


காணியாட்சியான 
க்த்தலிதுக்கே உங்கள்‌. 


கூடாரங்களுக்குத்‌ திரும்பிப்‌ போங்கள்‌. 





i al 
TT 


யோக 225. 
உங்கள்‌. 

அன்புகூர்த்து, 

வழிகளிலெல்லாம்‌ 

கற்பனைகளைக்‌ 

அவரைப்‌ பற்றிக்‌ கொண்டிருந்து, 
அவரை உங்கள்‌ முழு இருதயத்தோடும்‌ 
உங்கள்‌ முழு ஆத்தூமாவோடும்‌. 
சேவிக்கிறதற்காக, கர்த்தரின்‌ 
தாசனாகிய மோசே உங்களுக்குக்‌ 
கற்பித்த கற்பனையின்படியேயும்‌ 
தியாயப்பிரமாணத்தின்‌ 
செய்யும்படிமாத்திரம்‌ 
சாவதானமாயிருங்கள்‌ என்‌ றான்‌. 


யோசு 22:8. இவ்விதமாய்‌ யோசுவா 
அவர்கனை ஆசிர்வதித்து, அவர்கனை 
அனுப்பிவிட்டான்‌; அவர்கன்‌ தங்கள்‌ 
கூடாரங்களுக்குப்‌ போய்விட்டார்கள்‌. 


யோக 22,7, மனாசேயின்‌ பாதிக்‌ 
கோத்திரத்துக்கு மோசே பாசானிலே 
சுதந்தரம்‌ கொடுத்தான்‌; அதின்‌ மற்றப்‌ 
பாதிக்கு, யோசுவா யோர்தானுக்கு. 
இப்புறத்திலே மேற்கே அவர்கள்‌ 
சகோதரரோடே கூடச்‌. சுதந்தரம்‌ 
கொடுத்தான்‌; யோசுவா அவர்களை 
அவர்கள்‌. கூடாரங்களுக்கு. 
அனுப்பிவிடுகிறபோது, அவர்களை: 
ஆசீர்வதித்து: 


யோக 2௮8. நீங்கள்‌ மிகுந்த 
ஐசுவரியத்தோடும்‌, மகா ஏரானமான 
ஆடுமாடுகனோடும்‌, பொன்‌ வென்னி. 
வெண்கலம்‌ இரும்போடும்‌, அநேக 
வஸ்திரங்களோடும்‌ உங்கள்‌ 
கூடாரங்களுக்குத்‌ திரும்பி, 
உங்கள்‌: சுத்துருக்களிடத்திலே 
கொள்னையிட்டதை உங்கள்‌ 
சுகோதரரோடே. பங்கிட்டுக்‌ 
கொள்ளுங்கள்‌ என்றான்‌. 


யோசு 22:9. அப்பொழுது சூபன்‌ 
புத்திரரும்‌ காத்புத்திரரும்‌ மனாசேயின்‌ 
கோத்திரத்தாரும்‌, 
மோசேயைக்‌ கொண்டு 
கட்டனையிட்டபடியே, தாங்கள்‌ 
கைவசம்‌ பண்ணிக்கொண்ட தங்கள்‌ 
காணியாட்சி தேசமான கீலேயாத்‌ 
தேசுத்துக்குப்‌ போகும்படிக்கு, காணான்‌ 
தேசத்திலுன்ன கீலோவிலிருத்த 
இஸ்ரவேல்‌ புத்திரரை விட்டுத்‌ 
திரும்பிப்போனார்கன்‌. 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கானான்‌ தேசத்திலே யுத்தம்‌ 
பெற்றது. கர்த்தருடைய கிருபையினால்‌ 
ரவேல்‌ புத்திரருக்கு யுத்தங்களில்‌ 
வெற்றி உண்டாயிற்று. கர்த்தருடைய நாமம்‌ 
மகிமைப்படுகிறது. யோசுவா இஸ்ரவேல்‌ 
படைத்தளபதியாகமிருந்து, 

ம்‌ நடத்தினார்‌. 

யுத்தம்‌ முடிவு பெற்றதினால்‌, 

இஸ்ரவேல்‌ புத்திரரை 

வீடுகளுக்கு திரும்ப 


முடிவு 


கானான்‌ 

யுத்தம்பண்ணி, 

பட்டணங்களைப்‌ 

பிடித்திருக்கிறார்கள்‌. தாங்கள்‌ 

பிடித்துக்கொண்ட பட்டணங்களில்‌ 

இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ குடியேற வேண்டும்‌, 

அவர்களுக்கு இனிமேல்‌ யுத்த ஆயுதங்கள்‌ 

தேவைப்படாது. அவர்கள்‌ தங்களுடைய யுத்த 

ஆயுதங்களை  கலப்பைகளாக அடித்து, 
விவசாயம்‌ பண்ணவேண்டும்‌. 


ஸ்ரவேல்‌ புத்திரரில்‌, 
ழ்‌ எடு புத்திர 
பாதிக்கோத்திரத்தார்‌ 
யோர்தானுக்கு 
கீலேயாத்திலே. சுதந்தரம்‌ 
கொடுக்கப்பட்டிருக்கிறது. யோசுவா 
இந்த இரண்டரைக்கோத்திரத்தாரையும்‌ 
அவர்களுடைய சுதந்தரத்திற்கு அனுப்புகிறார்‌. 

இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ எல்லோரும்‌. 
சீலோவிலே கூடியிருக்கிறார்கள்‌. அப்பொழுது 
யோசுவா ரூபனியரையும்‌ காத்தியரையும்‌ 
மனாசேயின்‌ பாதிக்கோத்திரத்தையும்‌ 
தன்னிடத்தில்‌ அழைத்து, அவர்களோடு 
பேசுகிறார்‌. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
pe புறப்படுவதற்கு முன்பாகவே, 

வர்களுக்கு சுதந்தர வீதம்‌ 
பரித்துக்கொடுக்கப்பட்டது. 


ரூபனியர்‌, 
மனாசேயின்‌ 
ஆகியோருக்கு 
அப்புறத்திலே, 


அப்பொழுது 
கில்காலிலே 
வந்தார்கள்‌; 


யூதாவின்‌ புத்திரர்‌ 
'யோசுவாவினிடத்தில்‌ 

கேனாசியனான 
எப்புன்னேயின்‌ குமாரனாகிய காலேப்‌ 
அவனை நோக்கி: காதஸ்பர்னெயாவிலே. 
கர்த்தர்‌ என்னைக்‌ குறித்தும்‌ 
உம்மைக்குறித்தும்‌ தேவனுடைய மனுஷனாகிய 
மோசேயோடே சொன்ன வார்த்தையை 


நீர்‌ அறிவீர்‌” (யோசு 14:6) 





i= FTE 
TT 


தங்களுக்கு பங்குவீதமாகக்‌ கிடைத்த 
சுதந்தரத்தை, அந்தந்த கோத்திரத்தார்‌ 
சுதந்தரித்துக்கொள்ளவேண்டும்‌. 
கானானியர்மீது யுத்தம்பண்ணி அவர்களை 
தங்களுடைய சுதந்தரத்திலிருந்து 
தூரத்திவிடவேண்டும்‌. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
யுத்தம்பண்ணப்போகும்போது, 
அவர்களோடுகூட ரூபனியரும்‌, காத்தியரும்‌, 
மனாசேயின்‌ பாதிக்கோத்திரத்தாரும்‌ 
யுத்தத்திற்குப்போகிறார்கள்‌. 
இரண்டரைக்கோத்திரத்தாருக்கு, 
ஏற்கெனவே. சுதந்தரம்‌ பங்குவீதமாக 
பிரித்துக்‌ கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும்‌ 
மோசேயின்‌ கட்டளைப்படி, 
கோத்திரத்தாரும்‌ 
சுதந்தரிப்பதற்கு 
உதவிசெய்கிறார்கள்‌. 

இரண்டரைக்கோத்திரத்தார்‌, மற்ற 
கோத்திரத்தாருக்கு ன்‌ செய்த 


கட்டளையிட்டவைகளையெல்லாம்‌ 
கைக்கொண்டீர்க 

குட்டளையிட்டயாவிலும்‌ ர்‌ 
செய்தீர்கள்‌. நீங்கள்‌ இதுவரைக்கும்‌ அநேசு 
நாளாக உங்கள்‌ சகோதரரைக்‌ கைவிடாமல்‌, 
உங்கள்‌ தேவனாகிய கர்த்தருடைய 
கட்டளையைக்‌ காத்துக்‌ கொண்டு 
நடந்தீர்கள்‌' (யோசு 22:23) என்று, 
சொல்லுகிறார்‌ 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கானான்‌ தேசத்தில்‌ 
எங்கெல்லாம்‌. யுத்தம்பண்ணினார்களோ,, 


அங்கெல்லாம்‌. இந்த இரண்டரைக்‌ 
கோத்திரத்தாரும்‌, அவர்களோடு 
கூடச்சென்று யுத்தம்பண்ணுகிறார்கள்‌. 
இரண்டாரைக்கோத்திரரின்‌ குடும்பத்தார்‌ 
யோர்தானுக்கு அப்புறத்திலே கீலேயாத்‌. 
தேசத்திலிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ கானான்‌ 
தேசத்திற்கு அருகாமையிலிருக்கிறார்கள்‌. 
ஆகையினால்‌, இரண்டரைக்‌ 
ன்த்தி்தாும்‌! | கொள்க கதறிக்‌ 
யுத்தமில்லாமல்‌ இருந்த காலங்களில்‌, தங்கள்‌ 
குடும்பத்தாரைப்‌ பார்ப்பதற்காக, 
யோர்தானைத்‌ தாண்டி. கீலேயாத்திற்கு 
போக்கும்‌ வரத்துமாயிருந்திருக்கவேண்டும்‌. 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


ரூபன்‌, காத்‌, மனாசேயின்‌ 
பாதிக்கோத்திரம்‌ ஆகியவற்றில்‌ மொத்தம்‌ 
நாற்பதாயிரம்‌ யுத்த  சன்னத்தர்கள்‌, 
யுத்தம்பண்ணுவதற்கு எப்போதுமே 
ஆயத்தமாயிருக்கிறார்கள்‌. இஸ்ரவேலின்‌ 
மற்ற கோத்திரத்தார்‌, தங்களுடைய 
பங்குவீதத்தை சுதந்தரிப்பதற்காக 
யுத்தம்பண்ணப்போகும்போது, இரண்டரைக்‌ 
கோத்திரத்தாரின்‌ 40000 யுத்த 
சன்னத்தர்களும்‌, அவர்களோடுகூட 
சேர்ந்தகொள்ள ஆயத்தமாமிருக்கிறார்கள்‌. 
இரண்டரைக்கோத்திரத்தாருக்கு கீலேயாத்‌ 
தேசம்‌ சுதந்தரமாகக்‌ கொடுக்கப்பட்டாலும்‌, 
மற்ற கோத்திரத்தார்‌ கானான்‌ தேசத்தை 
சுதந்தரிப்பதற்கு இவர்கள்‌ உதவியாக, 
கானானிலே தங்கியிருக்கிறார்கள்‌. 


விசுவாசிகளாகிய நமக்கு இந்தப்‌ 

பூமியிலே பிரச்சனைகளும்‌, போராட்டங்களும்‌ 

ல்‌ நாம்‌ சத்துருவோடு ஆவிக்குரிய 

பண்ணவேண்டும்‌, நமக்கு 

ம்‌ முடிவடையும்‌ 

வரையிலும்‌, நாம்‌ இந்தப்‌ பூமியிலே 

தங்கிமிருக்கவேண்டும்‌. கிறிஸ்துவுக்கு 

நல்ல போர்ச்சேவகராகுமிருந்து, ஒவ்வொரு 

விசுவாசியும்‌ அந்தகார லோகாதிபதியோடு 
யுத்தம்பண்ணவேண்டும்‌. 


நமக்கு நியமிக்கப்பட்ட 
முடிவடையும்போது, கர்த்தர்‌ நம்மை இந்த 
உலகத்திலிருந்து தம்முடைய நித்திய 
இளைப்பாறுதலுக்கு அழைத்துக்கொள்வார்‌ 
கர்த்தர்‌. நம்மை இந்தப்‌ பூமியிலிருந்து 
அனுப்பும்‌ வரையிலும்‌, கர்த்தர்‌ நமக்கு 
நியமித்திருக்கிற யுத்தங்களில்‌ நாம்‌ 
பொறுமையோடு பங்குபெறவேண்டும்‌. 
கர்த்தர்‌ நமக்கு கொடுக்கும்‌ ஊழியங்களை 
உண்மையாய்ச்‌ செய்யவேண்டும்‌. 


யுத்தம்‌ 


சோம்பல்பட்டுக்கொண்டு, 
உலகத்தைவிட்டு கடந்துபோகும்‌ நாளுக்காக 


ஆசையோடு எதிர்பார்த்து 
காத்துக்கொண்டிருக்கக்கூடாது. கர்த்தர்‌ 
Hig நியமிக்கும்‌ காலம்‌ வரையிலும்‌, நாம்‌ 
பூமியிலிருப்பதற்கு 

ஆ்தளமிகககவேன்டம கர்த்தருடைய 
அவருக்கு ஏற்ற வேளையில்‌ 
நிறைவேற்‌ 





f= FTE 
TT 
காத்தியரும்‌, மனாசேயின்‌ 


தத்தக்க கானான்‌ தேசத்திலே 
தங்கியிருந்து, கானானியரோடு யுத்தம்‌ 
பண்ணுகிறார்கள்‌. கீலேயாத்‌ அவர்களுடைய 
சுதந்தர தேசமாகமிருந்தாலும்‌, அவர்கள்‌ 
தங்களுக்கு நியமிக்கப்பட்ட காலம்‌ 
வரையிலும்‌, கானானிலே தங்கியிருக்க 
ஆயத்தமாயிருக்கிறார்கள்‌. கானானிலே 
யுத்தம்‌ முடிவுபெறுகிறது. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
தங்களுடைய சுதந்தரத்தில்‌ இளைப்பாறு 
கிறார்கள்‌. சுவா இரண்டரைக்‌: 
கோத்திரத்தாரை அவர்களுடைய 
சுதந்தரத்திற்கு திரும்ப அனுப்புகிறார்‌. 
யோசுவா ரூபனியரையும்‌ காத்தியரையும்‌ 
மனாசேயின்‌ பாதிக்கோத்திரத்தையும்‌ 
அழைத்து, இப்பொழுதும்‌ உங்கள்‌ 
தேவனாகிய கர்த்தர்‌ தாம்‌ உங்கள்‌ 
சகோதரருக்குச்‌ சொல்லியிருந்தபடியே, 
அவர்களை இளைப்பாறப்பண்ணினார்‌: 
ஆகையால்‌ கர்த்தரின்‌ தாசனாகிய மோசே 
யோர்தானுக்கு அப்புறத்திலே உங்களுக்குக்‌ 
கொடுத்த உங்கள்‌ காணியாட்சியான 
தேசத்திலிருக்கிற உங்கள்‌ கூடாரங்களுக்குத்‌ 
திரும்பிப்‌ போங்க (யோசு 22:14) 
என்று சொல்லுகிறார்‌ 
இஸ்ரவேல்‌. புத்திரரில்‌, த 
இரண்டரைக்கோத்திரத்தாருக்கேமுதலா வத்‌ க. 
சுதந்தரம்‌ கொடுக்கப்பட்டது. ஆனாலும்‌ 
தங்கள்‌  சுதந்தரத்தில்‌ 
இளைப்பாறுகிறார்கள்‌. 
ஆசீர்வாதங்களை முந்திப்பெற்றவர்கள்‌, அதை 
கடைசியாக அனுபலிக்கிறார்கள்‌. 
யோசுவா 
கோத்திரத்தாரை, 


வீதத்திற்கு 

ஐசுவரியங்களோடு அனுப்புகிறார்‌. 
அவர்களை அவர்கள்‌ கூடாரங்களுக்கு 
அனுப்பிவிடுகிறபோது, அவர்களை 
இவ்வாறு ஆசீர்வதிக்கிறார்‌. 

“நீங்கள்‌ மிகுந்த ஐசுவரியத்தோடும்‌, 
மகா ஏராளமான ஆடுமாடுகளோடும்‌. பொன்‌ 
வெள்ளி வெண்கலம்‌ இரும்போடும்‌, அநேக 
வஸ்திரங்களோடும்‌ உங்கள்‌ 
கூடாரங்களுக்குத்‌ திரும்பி, உங்கள்‌ 
சத்துருக்களிடத்திலே  கொள்ளையிட்டதை 
உங்கள்‌ சகோதரரோடே பங்கிட்டுக்‌ 
கொள்ளுங்கள்‌” (யோசு 22:8) என்று 
யோசுவா இரண்டரைக்கோத்திரத்தாருக்கு 
சொல்லுகிறார்‌. 


இரண்டரைக்‌ 
, சுதந்தர 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


கீலேயாத்திலே, இரண்டரைக்‌ 
கோத்திரத்தாருக்கு மச்சுப்பாவப்பட்ட வீடுகள்‌ 
எதுவுமில்லை... அவர்கள்‌ இதுவரையிலும்‌ 
தங்கள்‌ கூடாரங்களில்‌ குடியிருக்கிறார்கள்‌. 
யோசுவா அவர்களை, அவர்களுடைய 
ங்களுக்‌ அனுப்பிவிடுகிறார்‌. 
வனாந்தரத்தில்‌ 
பிரயாணம்பண்ணிய நாற்பது வருஷகாலமாக, 
அவர்கள்‌ கூடாரங்களில்‌ வாசம்பண்ண 
பழகிக்கொள்கிறார்கள்‌. 


யோசுவா 
கோத்திரத்தாருக்கு 
ஐசுவரியங்களை கொடுத்தனுப்புகிறார்‌. 
தங்கள்‌ சத்துருக்களிடத்திலே 
அவர்கள்‌ கொள்ளையிட்டதை, அவர்கள்‌ 


இரண்டரைக்‌ 
ஏராளமான 


தங்களுடைய 
யங்கிட்டுக்கொள்ளுமாறு 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கானான்‌ தேசத்தில்‌ 
யுத்தம்பண்ணியபோது, ஏராளமான 
பட்டணங்களைக்‌  கொள்ளையிட்டார்கள்‌. 

க்கு கொள்ளைப்பொருட்களை 
தரன்‌ சேகரித்துக்கொண்டார்கள்‌. 
அந்தக்‌. கொள்ளைப்பொருட்களையெல்லாம்‌ 
அவர்கள்‌ தங்கள்‌ சகோதரரோடே பங்கிட்டுக்‌ 
கொள்ளலாம்‌. 


இரண்டலாக்கோத்தரத்தாரம்‌. 
தாசனாகிய மோ 

கவல்‌ 

ர்கள்‌; யோசுவா 

கட்டளையிட்ட 

யாவிலும்‌ அவருடைய சொற்படி செய்தார்கள்‌. 

ஆகையினால்‌ யோசுவா அவர்களைக்‌ 
கனம்பண்ண விரும்புகிறார்‌. 

ண்டரைக்கோத்திரத்தாரின்‌. உற்றார்‌ 

கங்கர்கள்‌ பத்க்‌ யோர்தானுக்கு 

அப்புறத்திலே கீலேயாத்‌ தேசத்திலே 

இருந்தாலும்‌, இவர்கள்‌ கானான்‌ 

தேசத்திலே இதுவரைக்கும்‌, அநேக நாளாக, 

தங்களுடைய சகோதரரை கைவிடாமல்‌ 

இருந்தார்கள்‌. இந்நாள்‌ வரையிலும்‌ 

அவர்கள்‌ தங்கள்‌ தேவனாகிய 

கர்த்தருடைய கட்டளையை 

காத்துக்கொண்டு நடந்தார்கள்‌ 

(யோசு 22:3). 





f= FTN 
TT 


இரண்டரைக்கோத்திரத்தாரும்‌ 
தேவனுடைய தெய்வீக பிரமாணத்திற்கு 
உண்மையுள்ளவர்களாய்‌ கீழ்ப்படிந்து 
நடந்தார்கள்‌. அவர்கள்‌ மோசேக்கும்‌, 
யோசுவாவுக்கும்‌ கீழ்ப்படிந்தாலும்‌, அவர்கள்‌ 
தங்கள்‌ தேவனாகிய கர்த்தருடைய 
கட்டளையையும்‌ காத்துக்கொண்டு 
நடந்தார்கள்‌. 


இரண்டரைக்கோத்திரத்தாரும்‌, 
தங்களுடைய கூடாரங்களில்‌ தங்கியிருந்த 
நாட்களில்‌, கர்த்தருடைய பிரமாணத்திற்கு, 
கீழ்ப்படிந்து. அவருடைய கட்டளையை 
காத்துக்கொண்டு நடந்தார்கள்‌. 
யுத்தக்களத்திலே த்தம்பன்‌ 
போர்வீரர்கள்‌, 
ஜீவனைக்குறித்தும்‌, எதிரி 
கவனத்தேடிருப்பார்கள்‌. 


காத்துக்கொள்வதற்கான 
தெய்வபக்தியாகவே இருக்கும்‌. 
யுத்தக்களத்தில்‌ 
யுத்தம்பண்‌ ணுகிறவர்கள்‌ 
கட்டளைகளையோ, 
பிரமாணங்களையோ 
'தியானிக்கமாட்டார்கள்‌. 
இஸ்ரவேலின்‌ 
இரண்டரைக்கோத்திரத்தாரோ, 
கூடாரங்களில்‌ 
யுத்தக்களத்திலும்‌ 
கர்த்தருடைய 
காத்துக்கொண்டு நடந்தார்கள்‌. 
யோசுவா ஒரு யுத்த வீரர்‌. அவர்‌ 
இரண்டரைக்கோத்திரத்தாரின்‌ நல்ல. 
சபாவங்களை புகழ்ந்து, பேசுகிறார்‌. 
அவர்களை தங்கள்‌ சுதந்தரத்திற்கு ன்‌ 
அனுப்பும்போது. அவர்களுக்கு. 
ஆலோசனைகளை சொலின்‌, 
தங்கள்‌ பங்குவீதத்தின்‌ சுதந்தரத்திலுள்ள 
நிலத்தை அவர்கள்‌ நன்றாய்ப்‌ 
பண்படுத்தி, செழிப்பாக 
விவசாயம்பண்ணவேண்டுமென்றோ அல்லது 
தங்களுக்கு அரணிப்பான பட்டணங்களைக்‌ 
கட்டவேண்டுமென்றோ யோசுவா 
அவர்களுக்கு ஆலோசனை சொல்லவில்லை. 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இரண்டரைக்கோத்திரத்தாரும்‌ 
துவரையிலும்‌ ஏராளமான யுத்தங்களில்‌ 
பங்குபெற்றிருக்கிறார்கள்‌. அவர்களுடைய 
ள்‌ யுத்தங்களுக்கு 
அவர்கள்‌ அநேக 
செய்திருக்கிறார்கள்‌. 
ஜெயித்திருக்கிறார்கள்‌. 
உடமைகளை 
கொள்ளையிட்டிருக்கிறார்கள்‌. அவர்களுக்கு 
கர்த்தர்‌ கொடுத்த சுதந்தரம்‌ இருக்கிறது. 
அவர்கள்‌ இதற்கு மேலும்‌ பேராசைப்பட்டு, 
தங்களுடைய 
விஸ்தரிக்கவேண்டியதில்லை. 
இன்னும்‌ திரளான 
சேர்க்கவேண்டும்‌ என்னும்‌ 
அவர்களுக்கு இல்லை. 
யோசுவா அவர்களுக்கு உலகப்பிரகாரமான 
ஆலோசனைகளை சொல்லவில்லை. 


இஸ்ரவேலின்‌ 
இரண்டரைக்கோத்திரத்தாரும்‌, 
இதுவரையிலும்‌ தங்கள்‌ த 
கர்த்தருடைய கட்டளையை 
காத்துக்கொண்டு நடந்தார்கள்‌. அவர்கள்‌ 
இனிமேலும்‌. குர்த்தரைவிட்டு 
விலகிப்போய்விடக்கூடாது. அவர்கள்‌ 
கர்த்தருடைய வழிகளிலெல்லாம்‌ நடக்க 
வேண்டும்‌. இரண்டரைக்கோத்திரத்தாருக்கு 
உலகப்பிரகாரமான ஆலோசனைகளைவிட, 
ஆவிக்குரிய புத்திமநிகளே அதிகமாகத்‌ 
தேவைப்படுகிறது என்று தீர்மானித்து, 
யோசுவா அவர்களுக்கு ஆவிக்குரிய 
ஆலோசனைகளைச்‌ சொல்லுகிறார்‌. 


தேவனாகிய 


யோசுவா 
இரண்டரைக்கோத்திரத்தாரிடம்‌, நீங்கள்‌ 
உங்கள்‌ தேவனாகிய கர்த்தரில்‌ அன்புகூர்ந்து, 
அவருடைய வழிகளிலெல்லாம்‌ நடந்து, அவர்‌ 
கற்பனைகளைக்‌ கைக்கொண்டு, அவரைப்‌ 
பற்றிக்‌ கொண்டிருந்து, அவரை உங்கள்‌ முழு 
உங்கள்‌ முழு 
சேவிக்கிறதற்காக, 
க ந்தான்‌ ம்‌ மோசே உங்களுக்குக்‌ 
கற்பனையின்படியேயும்‌ 
படியேயும்‌ 

செய்யும்படிமாத்திரம்‌ [2 
சாவதானமாயிருங்கள்‌” 
புத்திமதி சொல்லுகிறார்‌. 


(யோசு 22:5) என்று 





f= THEN 
TT 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
சொல்லியிருந்தபடியே, 
அவர்களுடைய 
'இளைப்பாறப்பண்ணியிருக்கிறார்‌. 
இஸ்ரவேலின்‌ எல்லா கோத்திரத்தாருக்கும்‌ 
சுதந்தரம்‌ கொடுக்கப்பட்டிருக்கிறது. யோசுவா 
யோர்தானுக்கு இப்புறத்திலே, 
ஒன்பதரைக்கோத்திரத்தாருக்கு கானான்‌ 
தேசத்தை சுதந்தரமாக பங்கிட்டு 
கொடுத்திருக்கிறார்‌. கர்த்தரின்‌ தாசனாகிய 
மோசே, யோர்தானுக்கு அப்புறத்திலே, 
இரண்டரைக்கோத்திரத்தாருக்கு, ஏற்கெனவே. 
காணியாட்சியான தேசத்தை சுதந்தரமாய்க்‌ 
கொடுத்திருக்கிறார்‌. 


யோசுவா 


புத்திரருக்கு 
அவர்களை, 
சுதந்தரத்திலே. 


இரண்டரைக்‌: 
கோத்திரத்தாருக்கு, ஆலிக்குரிய 
ஆலோசனைகளைச்‌ சொல்லி, அவர்களை 
தங்களுடைய காணியாட்சியான 
தேசத்திலிருக்கிற தங்கள்‌ கூடாரங்களுக்கு 
திரும்பி அனுப்புகிறார்‌. 


யோசுவா இரண்டரைக்‌ 
கோத்திரத்தாரை தங்கள்‌ காணியாட்சியான 


ஆசீர்வாதங்களைச்‌ சொல்லுகிறார்‌. யோசுவா 
எப்பிராயீம்‌ கோத்திரத்தைச்‌ சேர்ந்தவர்‌ 
எப்பிராயீம்‌ ரயும்‌, 
காத்தியரையும்விட, மனாசே 
கோத்திரத்தோடு அதிக நெருக்கமானவர்கள்‌. 


மனாசே கோத்திரம்‌ இரண்டாய்ப்‌ 
பிரிக்கப்பட்டிருக்கிறது. பாதிக்கோத்திரத்தார்‌ 
யோர்தானுக்கு அப்புறத்திலே கீலேயாத்திலும்‌, 
மீதமுள்ள பாதிக்கோத்திரத்தார்‌, 
யோர்தானுக்கு இப்புறத்திலே _ 


யோர்தானுக்கு 

அவர்களுடைய சுதந்தரத்திற்கு அனுப்புகிறார்‌. 
அவர்கள்‌. கானான்‌ தேசத்தை விட்டு 
புறப்பட்டுப்போகும்போது. தங்கள்‌ 
சுதந்தரத்திலுள்ள பாதி ஜனத்தை விட்டுப்‌ 
பிரிந்துபோகிறார்கள்‌. ஆகையினால்‌ 
யோசுவா மனாசேயின்‌ 
பாதிக்கோத்திரத்திற்கு விசேவித்த 
ஆசிர்வாதம்‌ சொல்லுகிறார்‌. 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மனாசேயின்‌ 
ஆசிர்வாதம்‌ 
மிகுந்த 
ஏராளமான 
வெள்ளி 
அநேக 
உங்கள்‌ 
கூடாரங்களுக்குத்‌ திரும்பி, உங்கள்‌ 
சத்துருக்களிடத்திலே  கொள்ளையிட்டதை 
உங்கள்‌ சகோதரரோடே பங்கிட்டுக்‌ 
கொள்ளுங்கள்‌" (யோசு என்று 
சொல்லுகிறார்‌. 


அப்பொழுது 
காத்புத்திரரும்‌ மனாசேயின்‌ 
கோத்திரத்தாரும்‌, கர்த்தர்‌ 
கொண்டு கட்பளையிட்டபடியே, 
கைவசம்‌ பண்ணிக்கொண்ட 
காணியாட்சி தேசமான 
தேசத்துக்குப்‌ போகும்படிக்கு, கானான்‌ 
தேசத்திலுள்ள சிலோவிலிருந்த இஸ்ரவேல்‌ 
புத்திரரை விட்டுத்‌ திரும்பிப்போகிறார்கள்‌ 
(யோசு 22:9). 


யோசுவா 
பாதிக்கோத்திரத்திற்கு, 
சொல்லும்போது. 
ஐசவரியத்தோடும்‌, 
ஆடுமாடுகளோடும்‌, 


நீங்கள்‌ 
மகா 
பொன்‌ 


22:8) 


புத்திரரும்‌ 
பாதிக்‌ 
மோசேயைம்‌ 
தாங்கள்‌ 
தங்கள்‌ 
கலேயாத்‌ 


ரூபன்‌ 


யோசுவா 
இரண்டரைக்கோத்திரத்தாரை 
ஆசீர்வதிக்கும்போது, 
தன்னுடைய பிள்ளைகளை 
நாமத்தினால்‌. 

ஆசீர்வதித்து 
இரண்டரைக்கோத்திரத்தாரையும்‌, அவருடைய 
குடும்பத்தாரையும்‌, அவர்களுடைய 
உடமைகளையும்‌ கர்த்தருடைய கிருபைக்கு 


ஒப்புக்கொடுத்து ஜெபம்பண்ணுகிறார்‌. 


இஸ்ரவேலின்‌ 


பீடம்‌ 
யோசு 22:10-20 


யோசு 22:10. கானான்தேசத்தில்‌ 
இருக்கிற யோர்தானின்‌ எல்லைகளுக்கு 
வந்தபோது, ரூபன்‌ புத்திரரும்‌ காத்‌ 
புத்திரரும்‌ மனாசேயின்‌. பாதிக்‌ 
கோத்திரத்தாரும்‌, அங்கே 
யோர்தானின்‌ ஓரத்திலே பார்வைக்குப்‌ 
பெரிதான ஒரு படத்தைக்‌ 
கட்டினார்கள்‌. 





i= FTE 
TT 


யோசு 22:11. சூபன்‌ புத்திரரும்‌ காத்‌ 
புத்திரரும்‌ மனாசேயின்‌ பாதிக்‌ 
கோத்திரத்தாரும்‌ கானான்தேசத்துக்கு. 
எதிரே இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு அடுத்த 
யோர்தானின்‌ எல்லைகவில்‌ ஒரு 
பீடத்தைக்‌ கட்டினார்கன்‌ என்று 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
கேள்விப்பட்டார்கள்‌. 


யோசு 2212. அவர்கள்‌ அதைக்‌ 
கேள்விப்பட்டபோது, இஸ்ரவேல்‌ 
புத்திரரின்‌ சபையாரெல்லாரும்‌ 
அவர்களுக்கு விரோதமாய்‌. 
யுத்தம்பண்ணும்படி சீலோவிலே கூடி, 


யோக 92:18. கீலேயாத்‌ தேசத்தில்‌ 
இருக்கிற ரூபன்‌ புத்திரரிடத்துக்கும்‌ 
காத்‌ புத்திரரிடத்துக்கும்‌ மனாசேயின்‌ 
பாதிக்கோத்திரத்தாரிடத்துக்கும்‌, 
ஆசாரியனாகிய  எலெயாசாருடைய 
குமாரனாகிய பினெகாசையும்‌, 


யோக 2214. 
இஸ்ரவேலுடைய எல்லாக்‌. 
கோத்திரங்களிலும்‌ ஓவ்வொரு, 
பிதாவின்‌ குடும்பத்துக்கு ஒவ்வொரு 
யிரபுவாகப்‌ பத்துப்‌ பிரபுக்கனையும்‌ 
அனுப்பினார்கள்‌; இஸ்ரவேலின்‌. 
சேனைகளிலே ஆயிரவர்களூக்குன்னே 
ஒவ்வொருவனும்‌ தன்‌ தன்‌ பிதாவின்‌ 
குடும்பத்துக்குத்‌ தலைவனாயிருந்தான்‌.. 


யோசு 22:15, அவர்கள்‌ கீலேயாத்‌ 
தேசத்திலே குபன்‌ புத்திரர்‌ காத்‌ 
புத்திரர்‌ மனாசேயின்‌. பாதிக்‌ 
கோத்திரத்தாராகிய இவர்களிடத்திற்கு. 
வந்து: 


யோக 22:16. நீங்கள்‌ இத்நானிலே 
கர்த்தரைப்‌ மின்பற்றாதபடிக்குப்‌. 
புரண்டு, இத்நானிலே கர்த்தருக்கு 
விரோதமாய்க்‌ கலகம்‌ பண்ணும்படியாக. 
உங்களுக்கு ஒரு படத்தைக்‌ கட்டி, 
இஸ்ரவேலின்‌ தேவனுக்கு விரோதமாகப்‌ 
பண்ணின இந்தத்‌ துரோகம்‌ என்ன? 


அவனோடேகூட. 


யோசு 22:17. பேயோரின்‌ அக்கிரமம்‌ 
நமக்குப்‌ போதாதா? கர்த்தருடைய 
சபையிலே வாதை உண்டாயிருத்ததே; 
இத்நான்‌ வரைக்கும்‌ நாம்‌ அதினின்று 
நீங்கிச்‌ சுத்தமாகவில்லையே. 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நீங்கள்‌ இந்நாளில்‌ 
பின்பற்றாதபடிக்குப்‌ 
இன்று கர்த்தருக்கு 
கலகம்‌ 


உங்கள்‌ 

தேசம்‌ 
தீட்டாயிருத்ததானால்‌, கர்த்தருடைய 
வாசஸ்தலம்‌ தங்குகிற கர்த்தருடைய 
காணியாட்சியான  அக்கரையிலுன்ன 
தேசத்திற்கு வந்து, எங்கள்‌ நடுவே 
காணியாட்சி பெற்றுக்‌ கொள்ளலாமே; 
நீங்கள்‌ நம்முடைய தேவனாகிய 
கர்த்தரின்‌ பலிபீடத்தையல்லாமல்‌ 
உங்களுக்கு வேறொரு பீடத்தைக்‌ 
காட்டுகிறதினாலே, கர்த்தருக்கும்‌ 
எங்களுக்கும்‌ விரோதமான இரண்டகம்‌ 
பண்ணாதிருங்கள்‌.. 


யோசு 22:20. சேராவின்‌ குமாரனாகிய 
ஆகான்‌. சாபத்தீடான பொருளைக்‌ 
குறித்துத்‌ துரோகம்‌ பண்ணின தினாலே, 
இஸ்ரவேல்‌. சுபையின்மேலெல்லாம்‌. 
கடுங்கோபம்‌ வரவில்லையா? 
ஒருவன்மாத்திரம்‌ 
அக்கிரமத்தினாலே 
போகவில்லையென்று 
சபையார்‌ எல்லாரும்‌ 
சொன்னார்கள்‌ என்றார்கள்‌. 


அவன்‌ 

தன்‌ 
மடிந்து 
கர்த்தருடைய 
சொல்லச்‌ 


இஸ்ரவேலின்‌ இரண்டரைக்‌ 
கோத்திரத்தாரும்‌, கானான்‌ தேசத்திலிருந்து 
புறப்பட்டு, தங்களுக்கு சுதந்தரமாகக்‌ 
கொடுக்கப்பட்ட கீலேயாத்‌ தேசத்திற்கு 
புறப்பட்டுப்போகிறார்கள்‌. தாங்கள்‌ கானான்‌ 
தேசத்தை விட்டு பிரிந்துபோனாலும்‌, ல 
தேசத்தோடு தங்களுக்கு 
உறவு இருக்கலேண்டுபென்று 
இரண்டரைக்கோத்திரத்தாரும்‌ 
எதிர்பார்க்கிறார்கள்‌. இதற்காக அவர்கள்‌ 
கானான்‌ தேசத்திற்கு எதிரே, இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கு அடுத்த யோர்தானின்‌ 
எல்லைகளில்‌ ஒரு பீடத்தைக்‌ 
கட்டுகிறார்கள்‌ (யோசு 22:11).  இந்தப்பீடம்‌. 
யோர்தானின்‌ ஓரத்திலே கட்டப்படுகிறது. இது 
பார்வைக்கு பெரிதாயிருக்கிறது. இந்தப்‌ 
பீடம்‌ கானான்‌ தேசத்திலிருக்கிற 
யோர்தானின்‌ எல்லைகளில்‌ கட்டப்படுகிறது. 





i= FTE 
TT 


யோசு 22:11. சூபன்‌ புத்திரரும்‌ காத்‌ 
புத்திரரும்‌ மனாசேயின்‌ பாதிக்‌ 
கோத்திரத்தாரும்‌ கானான்தேசத்துக்கு. 
எதிரே இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு அடுத்த 
யோர்தானின்‌ எல்லைகவில்‌ ஒரு 
பீடத்தைக்‌ கட்டினார்கன்‌ என்று 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
கேள்விப்பட்டார்கள்‌. 


யோசு 2212. அவர்கள்‌ அதைக்‌ 
கேள்விப்பட்டபோது, இஸ்ரவேல்‌ 
புத்திரரின்‌ சபையாரெல்லாரும்‌ 
அவர்களுக்கு விரோதமாய்‌. 
யுத்தம்பண்ணும்படி சீலோவிலே கூடி, 


யோக 92:18. கீலேயாத்‌ தேசத்தில்‌ 
இருக்கிற ரூபன்‌ புத்திரரிடத்துக்கும்‌ 
காத்‌ புத்திரரிடத்துக்கும்‌ மனாசேயின்‌ 
பாதிக்கோத்திரத்தாரிடத்துக்கும்‌, 
ஆசாரியனாகிய  எலெயாசாருடைய 
குமாரனாகிய பினெகாசையும்‌, 


யோக 2214. 
இஸ்ரவேலுடைய எல்லாக்‌. 
கோத்திரங்களிலும்‌ ஓவ்வொரு, 
பிதாவின்‌ குடும்பத்துக்கு ஒவ்வொரு 
யிரபுவாகப்‌ பத்துப்‌ பிரபுக்கனையும்‌ 
அனுப்பினார்கள்‌; இஸ்ரவேலின்‌. 
சேனைகளிலே ஆயிரவர்களூக்குன்னே 
ஒவ்வொருவனும்‌ தன்‌ தன்‌ பிதாவின்‌ 
குடும்பத்துக்குத்‌ தலைவனாயிருந்தான்‌.. 


யோசு 22:15, அவர்கள்‌ கீலேயாத்‌ 
தேசத்திலே குபன்‌ புத்திரர்‌ காத்‌ 
புத்திரர்‌ மனாசேயின்‌. பாதிக்‌ 
கோத்திரத்தாராகிய இவர்களிடத்திற்கு. 
வந்து: 


யோக 22:16. நீங்கள்‌ இத்நானிலே 
கர்த்தரைப்‌ மின்பற்றாதபடிக்குப்‌. 
புரண்டு, இத்நானிலே கர்த்தருக்கு 
விரோதமாய்க்‌ கலகம்‌ பண்ணும்படியாக. 
உங்களுக்கு ஒரு படத்தைக்‌ கட்டி, 
இஸ்ரவேலின்‌ தேவனுக்கு விரோதமாகப்‌ 
பண்ணின இந்தத்‌ துரோகம்‌ என்ன? 


அவனோடேகூட. 


யோசு 22:17. பேயோரின்‌ அக்கிரமம்‌ 
நமக்குப்‌ போதாதா? கர்த்தருடைய 
சபையிலே வாதை உண்டாயிருத்ததே; 
இத்நான்‌ வரைக்கும்‌ நாம்‌ அதினின்று 
நீங்கிச்‌ சுத்தமாகவில்லையே. 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நீங்கள்‌ இந்நாளில்‌ 
பின்பற்றாதபடிக்குப்‌ 
இன்று கர்த்தருக்கு 
கலகம்‌ 


உங்கள்‌ 

தேசம்‌ 
தீட்டாயிருத்ததானால்‌, கர்த்தருடைய 
வாசஸ்தலம்‌ தங்குகிற கர்த்தருடைய 
காணியாட்சியான  அக்கரையிலுன்ன 
தேசத்திற்கு வந்து, எங்கள்‌ நடுவே 
காணியாட்சி பெற்றுக்‌ கொள்ளலாமே; 
நீங்கள்‌ நம்முடைய தேவனாகிய 
கர்த்தரின்‌ பலிபீடத்தையல்லாமல்‌ 
உங்களுக்கு வேறொரு பீடத்தைக்‌ 
காட்டுகிறதினாலே, கர்த்தருக்கும்‌ 
எங்களுக்கும்‌ விரோதமான இரண்டகம்‌ 
பண்ணாதிருங்கள்‌.. 


யோசு 22:20. சேராவின்‌ குமாரனாகிய 
ஆகான்‌. சாபத்தீடான பொருளைக்‌ 
குறித்துத்‌ துரோகம்‌ பண்ணின தினாலே, 
இஸ்ரவேல்‌. சுபையின்மேலெல்லாம்‌. 
கடுங்கோபம்‌ வரவில்லையா? 
ஒருவன்மாத்திரம்‌ 
அக்கிரமத்தினாலே 
போகவில்லையென்று 
சபையார்‌ எல்லாரும்‌ 
சொன்னார்கள்‌ என்றார்கள்‌. 


அவன்‌ 

தன்‌ 
மடிந்து 
கர்த்தருடைய 
சொல்லச்‌ 


இஸ்ரவேலின்‌ இரண்டரைக்‌ 
கோத்திரத்தாரும்‌, கானான்‌ தேசத்திலிருந்து 
புறப்பட்டு, தங்களுக்கு சுதந்தரமாகக்‌ 
கொடுக்கப்பட்ட கீலேயாத்‌ தேசத்திற்கு 
புறப்பட்டுப்போகிறார்கள்‌. தாங்கள்‌ கானான்‌ 
தேசத்தை விட்டு பிரிந்துபோனாலும்‌, ல 
தேசத்தோடு தங்களுக்கு 
உறவு இருக்கலேண்டுபென்று 
இரண்டரைக்கோத்திரத்தாரும்‌ 
எதிர்பார்க்கிறார்கள்‌. இதற்காக அவர்கள்‌ 
கானான்‌ தேசத்திற்கு எதிரே, இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கு அடுத்த யோர்தானின்‌ 
எல்லைகளில்‌ ஒரு பீடத்தைக்‌ 
கட்டுகிறார்கள்‌ (யோசு 22:11).  இந்தப்பீடம்‌. 
யோர்தானின்‌ ஓரத்திலே கட்டப்படுகிறது. இது 
பார்வைக்கு பெரிதாயிருக்கிறது. இந்தப்‌ 
பீடம்‌ கானான்‌ தேசத்திலிருக்கிற 
யோர்தானின்‌ எல்லைகளில்‌ கட்டப்படுகிறது. 





i THE 
TT 


புத்திரரும்‌, காத்‌ புத்திரரும்‌, 
பாதிக்கோத்திரத்தாரும்‌, 
யோர்தானுக்கு அப்புறத்திலே, கீலேயாத்‌ 
தேசத்தில்‌ குடியிருக்கிறார்கள்‌. தாங்களும்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரர்கள்தான்‌ என்பதற்கு 
ஒரு அடையாளம்‌ தேவைப்படுகிறது என்று 
இவர்கள்‌ எதிர்பார்க்கிறார்கள்‌. இதற்காகவே. 
இந்தப்‌ பீடத்தை சாட்சியின்‌ பீடமாகக்‌ 
கட்டுகிறார்கள்‌. 
மற்ற கோத்திரத்தாரோடு கலந்துபேசி, 
அவர்களுடைய ஆலோசனையைக்‌ கேட்காமல்‌ 
இந்த இரண்டரை கோத்திரத்தாரும்‌ 
தாங்களே ஒரு பீடத்தைக்‌ கட்டுகிறார்கள்‌. 
இதனால்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்குள்‌: 
குழப்பமும்‌. கலகமும்‌ உண்டாயிற்று. 
ர 221-34, நியா 203). 


ரூபன்‌ 
மனாசேயின்‌ 


பலிபீடத்தோடே  ஐக்கியமாயிருக்கவேண்டும்‌ 
என்று விரும்புகிறார்கள்‌. "மாம்சத்தின்படியான 
இஸ்ரவேலரைப்பாருங்கள்‌:: பலிகளைப்‌ 
புசிக்கிறவர்கள்‌ பலிபீடத்தோடே 
ஐக்கியமாயிருக்கிறார்களல்லவா?" 

கொரி 10:18). 


ன்‌ புத்திரரும்‌, காத்‌ புத்திரரும்‌ 
மனாசேயின்‌ பக சல 
கானான்‌ தேசத்திலிருக்கிற யோர்தானின்‌ 
எல்லைகளுக்கு வருகிறார்கள்‌ ர்கள்‌ 
அங்கே வந்தவுடனேயே, 
காலதாமதம்பண்ணாமல்‌, 
ஓரத்திலே, பார்வைக்கு பெரிதான 
பீடத்தைக்‌ கட்டுகிறார்கள்‌ (யோசு 22:10). 


, . கர்த்தருக்கும்‌ தங்களுக்கும்‌ 
'க்கியமிருக்கவேண்டும்‌. என்றும்‌, 
ஸ்ரவேலின்‌ மற்ற கோத்திரத்தாருக்கும்‌. 
ஐக்கியம்‌ இருக்கவேண்டு 
இரண்டரைக்கோத்திரத்தார்‌ 

யோர்தானின்‌ 


பீடமாயிருக்கும்‌ என்றும்‌, 

ஸ்ரவேல்‌ புத்திரர்‌ என்று. 
சாட்சி சொல்லும்‌ சாட்சியின்‌ பீடமாயிருக்கும்‌. 
என்றும்‌ இரண்டரைக்கோத்திரத்தாரும்‌ 
நம்புகிறார்கள்‌. 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


யோர்தானின்‌ ஓரத்திலே, 
பீடத்தைக்‌ கட்டும்போது, 
அவர்களுடைய உள்ளத்திலே கள்ளம்‌ கபடம்‌ 
எதுவுமில்லை. அவர்களிடத்தில்‌ 
நயவஞ்சகமான யோசனையும்‌ ஒன்றுமில்லை. 
தாங்களும்‌ இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ என்பதை 
உறுதிபண்ணுவதற்கு அடையாளமாகவே, 
தப்‌ பீடத்தைக்‌ கட்டுகிறார்கள்‌. ஆனால்‌ 
தப்பீடம்‌ பார்வைக்கு பெரிநாயிருக்கிறது. 
இஸ்ரவேலின்‌. மற்ற கோத்திரத்தார்‌, 
இந்தப்‌ பெரிய பீடத்தைப்‌ பார்த்து 
சந்தேகப்படுகிறார்கள்‌. 
ரூபன்‌ புத்திரரும்‌ 
மனாசேயின்‌ பாதிக்‌ 
கானான்தேசத்துக்கு எதிரே இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கு அடுத்த  யோர்தானின்‌ 
எல்லைகளில்‌ ஒரு பீடத்தைக்‌ கட்டினார்கள்‌ 
என்று இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
கேள்விப்படுகிறார்கள்‌. அவர்கள்‌ அதைக்‌ 
கேள்விப்பட்டபோது, இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ 
சபையாரெல்லாரும்‌ அவர்களுக்கு 
விரோதமாய்‌ யுத்தம்பண்ணும்படி 
சீலோவிலே வருகிறார்கள்‌ 
(யோசு 22112). 


காத்‌ புத்திரரும்‌ 
கோத்திரத்தாரும்‌ 


கட 


தேவனுடைய  ஆசரிப்புக்‌ கூடாரம்‌ 
சிலோலில்‌ இருக்கிறது. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
பக்தி வைராக்கியமாக 


வனாந்தரத்தில்‌ அவர்கள்‌ 
அனுபவங்களை 


விக்கிரகாராதனையிலும்‌, 
அவர்கள்‌ விழுந்தபோது, 
வாதையினால்‌, 


பாவத்திலும்‌, 

தேவனுடைய 
உபத்திரவங்களை 
அனுபவித்திருக்கிறார்கள்‌. இப்பொழுது 
யோர்தானின்‌ ஓரத்தில்‌ தங்களுடைய 
இஸ்ரவேல்‌ கோத்திரத்தாரே ஏரு படத்தைக்‌ 
கட்டிய போது மற்ற கோத்திரத்தார்‌ 
அவர்களையும்‌ எதிர்ப்பதற்கு 
ஆயத்தமாக சீலோவில்‌ 
மற்றுமொரு நடைபெறுவது 
கர்த்தருக்கு விரோதமான காரியம்‌ 
என்று வைராக்கியமாகத்‌ தீர்மானம்‌ 
பண்ணுகிறார்கள்‌. (உபா 1312-18), 


இருக்கிறார்கள்‌. 
ஆராதனை 





i= FTE 
TT 


புத்திரர்‌ சீலோவிலே 

ஒரு. பலிபீடத்தைக்‌ 

இஸ்ரவேலின்‌ 

தேவனாகிய கர்த்தருக்கு ஒரே ஒரு பலிபீடம்‌ 
மாத்திரமே இருக்கவேண்டும்‌. ல்‌ 


ஒரு பீடத்தைக்‌ கட்டுகிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ 
தப்‌ பீடம்‌ இரண்டாவது 

பலிபீடமாகத்‌ தெரிகிறது. 


இரண்டரைக்கோத்திரத்தார்‌ இந்தப்‌ 
பீடத்தை ஏன்‌ கட்டவேண்டும்‌ என்னும்‌ 
சிந்தனையும்‌, அவர்கள்‌ தங்களைவிட்டுப்‌ 
பிரிந்து செல்கிறார்களோ என்னும்‌ 
சந்தேகமும்‌, தங்களுக்கு விரோதமாக 
யுத்தம்பண்ண ஆயத்தப்படுகிறார்களோ 
என்னும்‌ எண்ணமும்‌ மற்ற 
கோத்திரத்தாருக்கு உண்டாயிற்று. 


இரண்டரைக்கோத்திரத்தார்‌ கட்டும்‌. 
பீடத்தினால்‌, பிற்காலத்தில்‌ கர்த்தருடைய 
கோபம்‌ தங்கள்மீது வந்துவிடக்கூடாது என்று, 
மற்ற கோத்திரத்தார்‌ பயப்படுகிறார்கள்‌. 
பிற்காலத்தில்‌ பெரிய தீங்குகள்‌ வராமல்‌. 
தடுப்பதற்கு, அந்தப்‌ பீடத்தை இப்போதே 
இடித்துப்போடலாம்‌ என்று நினைக்கிறார்கள்‌. 
இரண்டரைக்கோத்திரத்தார்மீது யுத்தம்‌ 
பண்ணி, அவர்களை ஒடுக்கி, அவர்கள்‌ 
கட்டிய பீடத்தை டித்துப்போடலாம்‌ 
என்றும்‌ யோசிக்கிறார்கள்‌. இஸ்ரவேலின்‌ 
மற்ற கோத்திரத்தார்‌ பலவிதமான 
யோசனைகளோடு சீலோவிலே 
கூடிவருகிறார்கள்‌. 

யோர்தானின்‌ ரத்திலே 
இண்டமாங்கோத்தரத்தார்‌.. கட்டத்தை 
பெரிய பீடத்தில்‌ ஒருவரும்‌ காணிக்கை 
செலுத்தக்கூடாது. அந்தப்‌ 
பலிபீடமாய்ப்‌ பயன்படுத்தி, 
சர்வாங்க தகனபலிகளையோ, 
பலிகளையோ த்‌ 
இரண்டலாக்கோத்தித்தர்‌ 


பலிபீடத்திற்கு, போட்டிப்‌ பீடமாயிருக்கும்‌. 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


இரண்டரைக்கோத்திரத்தார்‌ 
தங்களுக்கென்று ஒரு பீடத்தைக்‌ 
கட்டியிருப்பதினால்‌, பிற்காலத்தில்‌. 
சிலோவிலுள்ள கர்த்தருடைய பலிபீடத்தை 
மறந்துவிடுவார்கள்‌ என்று மற்ற 
கோத்திரத்தாருக்கு சந்தேகம்‌ உண்டாயிற்று. 

இரண்டரைக்கோத்திரத்தார்‌ 

யோர்தானின்‌ ஓரத்திலே கட்டின பீடம்‌, 
பார்வைக்கு பெரிதாயும்‌, பலிபீடம்‌ போலவும்‌ 
காணப்படுகிறது. ஆகையினால்‌ மற்ற 
கோத்திரத்தாருக்கு, இந்தப்‌ பீடத்தைப்‌ 
பார்த்தவுடனேயே சந்தேகம்‌ உண்டாயிற்று, 
அவர்கள்‌ இந்தப்‌ பீடத்தை 
பிரதிஷ்டைபண்ணுவதற்கு முன்பாகவே, 
அவர்களோடு யுத்தம்பண்ணவேண்டுமென்‌ று 
மற்ற கோத்திரத்தார்‌. 
தீர்மானம்பண்ணுகிறார்கள்‌. 

இரண்டரைக்கோத்திரத்தார்‌, 
யோர்தானின்‌ ஓரத்திலே, புதிதாக பீடம்‌ 
கட்டியிருப்பதினால்‌, அந்தப்‌ பீடத்தை 
அவர்கள்‌ விக்கிரகாராதனைக்கு 
பயன்படுத்துவார்களோ என்னும்‌ சந்தேகமும்‌ 
மற்ற கோத்திரத்தாருக்கு உண்டாயிற்று. 
இரண்டரைக்கோத்திரத்தார்‌ கர்த்தரைவிட்டுப்‌ 
பிரிந்து. அந்நிய தெய்வங்களைப்‌ 
பின்பற்றிப்போவதை, இஸ்ரவேலின்‌ மற்ற 
கோத்திரத்தார்‌ விரும்பவில்லை. 


கானான்‌ தேசத்திலிருக்கிற இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌, இரண்டரைக்‌ கோத்திரத்தார்‌ 
யோர்தானுக்கு அருகே கட்டியிருக்கிற பெரிய 
பீடத்தைப்‌ பார்த்து சந்தேகப்படுகிறார்கள்‌. 
அந்தப்‌ பீடம்‌ பார்வைக்கு பெரிதாயிருக்கிறது. 


கட்டுகிறார்கள்‌ என்னும்‌ சந்தேகம்‌ 
கோத்திரத்தாருக்கு உண்டாயிற்று. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தர்மீது 
பக்திவைராக்கியமாயிருக்கிறார்கள்‌. 
இரண்டரைக்கோத்திரத்தார்‌ யோர்தானின்‌ 
கரையிலே பலிபீடம்‌ கட்டுகிறார்கள்‌ என்னும்‌ 
கேள்விப்பட்டபோது, 


உடனே, 
இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ சபையார்‌ எல்லாரும்‌, 
இரண்டரைக்கோத்திரத்தாருக்கு விரோதமாக 
யுத்தம்பண்ணும்படி சீலோவிலே 
கூடிவருகிறார்கள்‌. 





i FTE 
TT 


ஆலிக்குரிய காரியங்களைக்‌ குறித்து. 
தீர்மானம்பண்ணுவதற்கு இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
சீலோவிலே கூடிவருகிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
இரண்டரைக்கோத்திரத்தாருக்கு விரோதமாக. 
யுத்தம்பண்ணவேண்டுமென்று 
தீர்மானம்பண்ணுகிறார்கள்‌. 
அவர்கள்‌ யுத்தம்பண்ணுவதற்கு 
புறப்பட்டுப்போய்விடவில்லை. 
விரோதமாய்‌ யுத்தம்பண்ண வேண்டும்‌ 
என்னும்‌ வைராக்கியம்‌ மற்ற 
கோத்திரத்தாரிடத்திலிருக்கிறது. ஆனாலும்‌ 
அவர்கள்‌ சீலோவிலே கூடிவருகிறார்கள்‌. 
கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
'விண்ணப்பம்பண்ணி, கர்த்தருடைய 
சித்தத்தையும்‌, அவருடைய 
வழிநடத்துதலையும்‌ அறிந்துகொள்வதற்காக 
அவர்கள்‌ சீலோவிலே கூடிவருகிறார்கள்‌. 

இஸ்ரவேலின்‌ இரண்டரைக்‌. 
'கோத்திரத்தாரும்‌, யோர்தானுக்கு அருகிலே 
பெரிய பலிபீடத்தைக்கட்டி கர்த்தருக்கு 
விரோதமாக கலகம்பண்ணுகிறார்கள்‌ என்று 
மற்ற கோத்திரத்தார்‌ நினைக்கிறார்கள்‌. 
ஆனாலும்‌ மற்ற கோத்திரத்தார்‌, இரண்டு 
கோத்திரத்தாருக்கு விரோதமாக 
ந்தம்பஸ்‌ ற உடனே 

வீரர்களை 
யுத்தம்பண்ணுவதற்கு 

இண்டனக்கோத்தி தாட்‌ 

அவர்களுடைய கிரியைகளைப்பற்றி 
விசாரித்து அறிந்துகொள்வதற்காக 
ஸ்தானாபதிகளை அனுப்புகிறார்கள்‌. 


ஆசாரியனாகிய 
குமாரனாகிய 


ஆனாலும்‌ 
உடனே 


அவர்களுக்கு 


எலெயாசாருடைய 
பினெகாஸ்‌ 


ஸ்தானாபதிகளை 
அழைத்துக்‌ 


இந்த 
தன்‌ விலகத்‌ 
கொண்டு போகிறார்‌. 


இஸ்ரவேல்‌ மனுஷன்‌ ஒருவன்‌ 
மீதியானிய ஸ்திரீயோடு வேசித்தனம்‌ 
பண்ணிய போது, பினெகாஸ்‌ 
அவர்கள்‌ இருவரையும்‌ கொன்றுபோட்டவன்‌. 
கர்த்தருடைய உடன்படிக்கையில்‌ 
வைராக்கியமாக இருப்பவன்‌. பா 
தாமதம்‌ பண்ணாமல்‌ நீதி செய்கிறவன்‌. 
(யோசு 2213-18; எண்‌ 25). இவன்‌ 
இஸ்ரலேலின்‌ மூன்றாவது. பிரதான 
ஆசாரியன்‌ ஆனவன்‌. 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பினெகாசோடேகூட  இஸ்ரவேலுடைய 

கோத்திரங்களிலும்‌ ஒவ்வொரு 

ம்பத்துக்‌ ஒவ்வொரு 

பிரபுக்களையும்‌ 

இஸ்ரவேலின்‌ 

ஆமிரவர்களுக்குள்ளே 

ஒவ்வொருவனும்‌ தன்‌ தன்‌ பிதாவின்‌ 

குடும்பத்துக்குத்‌ தலைவனாயிருக்கிறான்‌. 
(யோசு 22:14). 


பினெகாஸ்‌ பத்து பிரபுக்கள்‌ சார்பாக 
பேசுவார்‌. இரண்டரைக்கோத்திரத்தாரிடமும்‌, 
அவர்களுடைய கிரியைகளைப்பற்றி 
கேள்விகள்‌ கேட்கப்படும்‌. பினெகாசும்‌, பத்து 
பிரபுக்களும்‌ கர்த்தருடைய ஆவியானவரால்‌. 
வழிநடத்தப்படுகிறார்கள்‌. அவர்கள்‌ 
அனைவரும்‌ ஞானமும்‌, புத்தியும்‌, 
பொறுமையும்‌, விவேகமும்‌ 
நிரம்பியவர்களாயிருக்கிறார்கள்‌. 


பினெகாசும்‌, பத்து பிரபுக்களும்‌ 
கீலேயாத்‌ தேசத்திலே ரூபன்‌ புத்திரர்‌, காத்‌ 
புத்திரர்‌, மனாசேயின்‌ பா 
கோத்திரத்தாராகிய இவர்களிடத்திற்கு 
வருகிறார்கள்‌. கானான்‌ தேசத்திலிருந்து 
கீலேயாத்‌ தேசத்திற்கு வருகிறார்கள்‌, 
இஸ்ரவேலின்‌ இரண்டரைக்கோத்திரத்தாரிடம்‌ 
என்னென்ன கேள்விகளெல்லாம்‌. 
கேட்கவேண்டுமென்று. பினெகாசம்‌ 
பிரபுக்களும்‌ ஏற்கெனவே 
தீர்மானம்பண்ணியிருக்கிறார்கள்‌. 

அவர்கள்‌ 
இரண்டரைக்கோத்திரத்தாரிடம்‌, “நீங்கள்‌ 
இந்நாளிலே கர்த்தரைப்‌ பின்பற்றாதபடிக்குப்‌ 
புரண்டு, இந்நாளிலே கர்த்தருக்கு 
விரோதமாய்க்‌ கலகம்‌ பண்ணும்படியாக 
உங்களுக்‌ பீடத்தைக்‌ கட்டி, 
இஸ்ரவேலின்‌... தேவதக்கு... விரோதமாக 
பண்ணின இந்தத்‌ துரோகம்‌ என்ன?" 
(யோசு 22:16) என்று கேட்கிறார்கள்‌. 


பினெகாசம்‌. 
இரண்டரைக்கோத்திரத்தாரிடம்‌, இஸ்ரவே 

எனனம என்ன்ன பய்‌ 
எடுத்துச்சொல்லுகிறார்கள்‌. 'பேயோரின்‌ 


அக்கிரமம்‌ நமக்குப்‌ போதாதா? கர்த்தருடைய 
உண்டாயிருந்ததே: 


" (யோசு 2237) 


க்‌ 


என்று 





i a 
TT 


இஸ்ரவேல்‌ புத்திரரில்‌ ஒருசிலர்‌ இன்னும்‌ 
பேயோரை ஆராதிக்கிறார்கள்‌. ஒரு 
விக்கிரகாராதனை. கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கு ஏராளமான அற்புதங்களைச்‌ 


பிள்ளைகளாகவே. 
இருக்கிறார்கள்‌. (எண்‌ 25) 


மீடம்‌ கட்டுவது பார்ப்பதற்கு சாதாரண 
விஷயமாயிருக்கும்‌. ஆனால்‌ 
பேயோரின்‌ அக்கிரமத்தைப்போல, 
அக்கிரமமாயும்‌ இருக்கும்‌. 
பெரிதாகிவிடாதவாறு, தை 
ஆரம்பத்திலேயே அழித்துப்போடவேண்டும்‌. 
என்று இஸ்ரவேலின்‌ மற்ற கோத்திரத்தார்‌. 
தீர்மானித்திருக்கிறார்கள்‌. 
பினெகாசம்‌, பிரபுக்களும்‌, 
இரண்டரைக்கோத்திரத்தாரிடம்‌ நீங்கள்‌ 
இந்நாளில்‌ கர்த்தரைப்‌ பின்பற்றாதபடிக்குப்‌ 
இன்று கர்த்தருக்கு 
கலகம்‌ பண்ணுவீர்களோ?' 
அவர்‌ நாளைக்கு 
இஸ்ரவேல்‌ சபையனைத்தின்‌ மேலும்‌ 
குடுங்கோபங்கொள்வாரே" (யோசு 2238) 
என்றும்‌ சொல்லுகிறார்கள்‌. 
இரண்டரைக்கோத்திரத்தார்‌ 
யோர்தானின்‌ ஓரத்திலே பெரிய பலிபீடத்தை 
ஏன்‌ கட்டினார்கள்‌ என்று மற்ற 
கோத்திரத்தாருக்கு காரணம்‌ தெரியவில்லை. 
அதற்கான... காரணத்தை  பினெகாசம்‌, 
பத்து பிரபுக்களும்‌ யூகிக்கிறார்கள்‌. “உங்கள்‌ 
தேசம்‌ 


புரளுவீர்களோ? 
விரோதமாய்க்‌ 


காணியாட்சியான 


நீட்டாமிருந்ததானால்‌, 
வாசஸ்தலம்‌ தங்குகிற 
காணியாட்சியான அக்கரையிலுள்ள 
தேசத்தி, வந்து. எங்கள்‌ 
காணியாட்சி பெற்றுக்‌ கொள்ளலாமே” 
(யோசு 22:19) என்று சொல்லுகிறார்கள்‌. 


கர்த்தருடைய 
கர்த்தருடைய 


இரண்டரை கோத்திரத்தாருக்கு 
யோர்தானுக்கு அக்கரையிலுள்ள கிழக்குத்‌. 
தேசத்தில்‌ சுதந்தரவீதம்‌ 
கொடுக்கப்பட்டிருக்கிறது. தில்‌ 


நிதானமாகக்‌. 
ல ஒன்‌ ்‌ 
பெருந்தன்மையைக்‌ 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தேவனுக்கு எதிராகக்‌ கலகம்‌ பண்ணி, பாவம்‌ 
செய்து, அழிந்துபோவதற்குப்‌ பதிலாகத்‌ 
தங்களுடைய சுதந்தரவீதத்தை அவர்களோடு 
பகிர்ந்துகொள்ள ஆயத்தமாக இருக்கிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ மத்தியில்‌ தேவன்‌ அனுப்பிய 
வாதை இன்னும்‌ அவர்கள்‌ மனதைவிட்டு 
அகலவில்லை. கர்த்தரைக்‌ குறித்த பயம்‌ 
அவர்கள்‌ உள்ளத்தில்‌ நீங்காத இடத்தைப்‌ 


மற்ற கோத்திரத்தார்‌, 

தங்களுல காணியாட்சியிலே, 
இரண்டரைக்கோத்திரத்தாருக்கு பங்குவீதம்‌. 
கொடுக்கவும்‌ ஆயத்தமாயிருக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌  போர்தானின்‌ ஓரத்திலே 
தனியாக ஒரு பீடத்தைக்‌ கட்டுவதை 
நிறுத்திக்கொள்ளவேண்டுமென்று, 
எதிர்பார்க்கிறார்கள்‌. “நீங்கள்‌ நம்முடைய 
தேவனாகிய கர்த்தரின்‌ பலிபீடத்தையல்லாமல்‌ 
உங்களுக்கு வேறொரு பீடத்தைக்‌ 
காட்டுகிறதினாலே, கர்த்தருக்கும்‌ 
எங்களுக்கும்‌ விரோதமான இரண்டகம்‌ 
பண்ணாதிருங்கள்‌" (யோசு 2219) என்று 
இரண்டரைக்கோத்திரத்தாருக்கு 
சொல்லுகிறார்கள்‌. 

யோர்தானின்‌ மேற்குப்‌ 
கோத்திரத்தார்‌ கிழக்குப்‌ 
கோத்திரத்தாரைக்குறித்து தவறாக 
நினைக்கிறார்கள்‌. அவர்கள்‌ கர்த்தருக்கு, 
விரோதமாக ஒரு போட்டி ஆராதனையை 
நடத்துவதற்காக அங்கு பலிபீடத்தைக்‌ 
கட்டுகிறார்கள்‌ என்று அவர்கள்மீது குற்றம்‌ 
சாட்டுகிறார்கள்‌. 

பினெகாசம்‌, பத்து பிரபுக்களும்‌, 
பேயோரின்‌ அக்கிரன்த்தைப்‌ பற்றி 
இரண்டரைக்கோத்திரத்தாருக்கு சொன்ன 
தோடு, ஆகானின்‌ பாவத்தைக்‌ குறித்தும்‌ 
அவர்களுக்கு சொல்லுகிறார்கள்‌. 


பகுதியிலுள்ள 
பகுதிமிலுள்ள 


நான்‌ 
குறித்துத்‌ 


“சேராவின்‌ குமாரனாகிய 
சாபத்தீடான பொருளைக்‌ 
துரோகம்‌ பண்ணினதினாலே, இஸ்ரவேல்‌ 
சபையின்மேலெல்லாம்‌. கடுங்கோபம்‌ 
வைய்‌ அவன்‌ ஒருவன்மாத்திரம்‌ தன்‌ 
£ஈலே... மடிந்துபோகவில்லை" 
யோக 22:20) என்று பினெகாசும்‌ பத்து 
பிரபுக்களும்‌ சொல்லுகிறார்கள்‌. இந்த 
வாக்கியத்தை தங்களுடைய சொந்த 
வார்த்தைகளாகச்‌ சொல்லாமல்‌, 
“கர்த்தருடைய சபையார்‌ எல்லாரும்‌ சொல்லச்‌ 
சொன்னார்கள்‌" என்று சொல்லுகிறார்கள்‌. 





i a 
TT 


இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ இரண்டாவது 
மீறுதலும்‌, இதனால்‌ உண்டான கர்த்தருடைய 
வாதையும்‌ அவர்கள்‌ மனதில்‌ இன்னும்‌: 
இருக்கிறது. வாதைமினால்‌ 24,000பேர்‌ 
மரித்துப்போனார்கள்‌. (எண்‌ 25) ஆகான்‌ 
என்னும்‌ ஒரு மனுஷனுடைய பாவத்தினால்‌ 
புத்திரர்‌ சபிக்குப்பட்டார்கள்‌. 


ஆமி பட்டணத்தின்மீது இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ யுத்தம்‌ பண்ணிய போது 
இஸ்ரவேலருக்குத்‌ தோல்வி உண்டாயிற்று. 
இஸ்ரவேலின்‌ 36 யுத்தவீரர்கள்‌ 
மாண்டுபோனார்கள்‌. (யோசு 7:5) இந்தப்‌ 
பாலத்தைக்‌ குறித்து சரியான நடவடிக்கை 
எடுக்கவில்லையென்றால்‌, இஸ்ரவேல்‌ 
சபையின்மேல்‌ கர்த்தருடைய கடுங்கோபம்‌: 
வரும்‌ என்று  எச்சரிக்கப்பட்டார்கள்‌. 
(யோசு 7:6-12). தன்னுடைய பாவத்திற்காக 
ஆகான்‌... மட்டும்‌ முடிந்துபோகவில்லை. 
அவனோடு சேர்ந்து அவனுடைய 
குடும்பத்தாரும்‌ மடிந்து போனார்கள்‌. 
(யோசு 7:24-26). 


“நீங்கள்‌ இந்நாளில்‌ கர்த்தரைப்‌ 
பின்பற்றாதபடிக்குப்‌ புரளுவீர்களோ? இன்று 
கர்த்தருக்கு விரோதமாய்க்‌. ம்‌ 
பண்ணுவீர்களோ? அவர்‌ 
இஸ்ரவேல்‌  சபையனைத்தின்‌ 
கடுங்கோபங்கொள்வாரே” (யோசு 
என்று சொல்லி, பினெகாசம்‌ 
பிரபுக்களும்‌ இரண்டரைக்கோத்திரத்தாரை 
எச்சரிக்கிறார்கள்‌. 


இரண்டரைக்கோத்திரத்தார்‌ 
வேறொரு பலிபீடம்‌. 
ஆசரிப்புக்கூடாரம்‌ 
அங்கே 

ஆசரிப்புக்கூடாரம்‌. 
சீலோவிலே இருக்கிறது. ஆகையினால்‌ 
சீலோவிலே. இருப்பது மாத்திரமே. 
கர்த்தருடைய பலிபீடம்‌. யோர்தானின்‌ 
ஓரத்திலே ஆசரிப்புக்கூடாரம்‌ இல்லை. 
ஆகையினால்‌ அங்கு கட்டப்பட்டிருப்பது 
கர்த்தருடைய பலிபீடமாகாது. அது. 
வேறொரு பீடமாகவே இருக்கும்‌. 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பினெகாகம்‌, பத்து பிரபுக்களும்‌, 
இஸ்ரவேலின்‌ இரண்டரைக்கோத்திரத்தாரை, 
சீலோவிலுள்ள ஆசரிப்புக்கூடாரத்திலே, 
கர்த்தரை ஆராதிப்பதற்கு வருமாறு 
அழைக்கிறார்கள்‌. அவர்களுக்கு கானான்‌ 
தேசத்திலே 'காணியாட்சியைக்‌ 
கொடுப்பதற்கும்‌ ஆயத்தமாயிருக்கிறார்கள்‌. 
இஸ்ரவேலின்‌ இரண்டரைக்கோத்திரத்தார்‌ 
கர்த்தருக்கு விரோதமாகவும்‌, தங்களுக்கு 
விரோதமாகவும்‌ இரண்டகம்‌ 
னக்கு, பினெகாசம்‌, 

பிரபுக்களும்‌, 
இண்பனாக்கோத்திரத்தாருக்க தெளிவாகச்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 


என்று 


பலிபீடம்‌ கட்டினதற்கு காரணம்‌ 
யோசு 22:21-29 


யோசு 92:21. அப்பொ குபன்‌ 
புத்திரரும்‌ காத்‌ புத்திரரும்‌ மனாசேயின்‌: 
கோத்திரத்தாரும்‌, 
ஆயிரவரின்‌ 

தலைவருக்குப்‌ பிரதியுத்தரமாக: 


யோக 22:22. தேவாதி 
கர்த்தர்‌, தேவாதி தேவனாகிய 
கர்த்தரே அதை அறித்திருக்கிறார்‌; 
இஸ்ரவேலரும்‌ அறிந்து கொள்வார்கள்‌; 
அது இரண்டகத்தினாலாவது, 
கர்த்தருடைய கட்டனைக்கு 
விரோதமான  துரோகத்தினாலாவது 
செய்யப்பட்டதானால்‌, இந்நாளில்‌ 
அவர்‌ எங்களைக்‌ காப்பாற்றாமல்‌ 
இருக்கக்‌ கடவர்‌. 


தேவனாகிய 


யோசு 22:28. ஒரு காரியத்தைக்குறித்து 
நாங்கள்‌ எங்களுக்கு அந்தப்‌ பீடத்தைக்‌ 
கட்டினதே அல்லாமல்‌, கர்த்தரைப்‌ 
பின்பற்றாதபடிக்கு விலகுவதற்காவது, 
அதின்மேல்‌ சர்வாங்க. 'தகனபலி. 
யையாகிலும்‌ போஜன பலியையாகிலும்‌ 
சமாதானபலிகளையாகிலும்‌. 
செலுத்துகிறதற்காவது அதைச்‌ 
செய்ததுண்டானால்‌, கர்த்தர்‌ அதை: 
விசாரிப்பாராக. 


யோக 22:24. நாளைக்கு உங்கள்‌. 
பின்னைகன்‌ எங்கன்‌ பின்னைகளை 
நோக்கி: இஸ்ரவேலின்‌ தேவனாகிய 
கர்த்தருக்கும்‌ உங்களுக்கும்‌ என்ன? 





i a 
TT 


யோசு 22:25. சூயண்‌ புத்திரர்‌ காத்‌ 
புத்திரர்‌ ஆகிய உங்களுக்கும்‌ 
எங்களுக்கும்‌ நடுவே கர்த்தர்‌ 
யோர்தானை எல்லையாக வைத்தார்‌; 
கர்த்தரிடத்தில்‌ உங்களுக்குப்‌ 
பங்கில்லை என்று சொல்லி, எங்கள்‌ 
பின்னைகளைக்‌ கர்த்தருக்குப்‌. 
பயப்படாதிருக்கச்‌ செய்வார்கள்‌. 
என்கிற  ஐயத்தினாலே நாங்கள்‌ 
சொல்லிக்‌ கொண்டது என்னவென்றால்‌: 


யோக 22:28, சர்வாங்க தகனத்திற்கும்‌ 
அல்ல, பலிக்கும்‌ அல்ல, எங்கள்‌ 
சர்வாங்க தகனங்கனாலும்‌ பலிகனாலும்‌ 
சுமாதானபலிகனாலும்‌ நாங்கள்‌ 
கர்த்தரின்‌ சுத்திதியில்‌ அவருடைய 
ஆராதனையைச்‌ செய்யத்‌ தக்கவர்கள்‌ 
என்று எங்களுக்கும்‌ உங்களுக்கும்‌, 
நமக்குப்‌ பின்வரும்‌ நம்முடைய 
சுந்ததியாருக்கும்‌ நடுவே சாட்சி 
உண்டாயிருக்கும்படிக்கும்‌, 


யோசு 2227. கர்த்தரிடத்தில்‌ 
உங்களுக்குப்‌ பங்கில்லை என்று 
உங்கள்‌ பின்னைகள்‌ நாளைக்கு எங்கள்‌ 
பின்னைகனோடே. சொல்லாதபடிக்குமே, 
பீடத்தை நமக்காக 
உண்டுபண்ணுவோம்‌ என்றோம்‌. 


யோசு 2௨28. 
எங்கனோடாவது, 
சுந்ததியாரோடாவது. அப்படிச்‌. 
சொல்வார்கனானால்‌, அப்பொழுது 
சர்வாங்க தகனத்திற்கும்‌ அல்ல, பலி. 
க்கும்‌ அல்ல, எங்களுக்கும்‌ உங்களுக்கும்‌. 
நடுவே சாட்சிக்காக எங்கள்‌ பிதாக்கள்‌ 
உண்டுபண்ணின கர்த்தருடைய பலி. 
பீடத்தின்‌ சாயலான பீடத்தைப்‌: 
பாருங்கள்‌ என்று சொல்லலாம்‌. 
என்றோம்‌. 


நாளைக்கு, 
எங்கள்‌ 


யோக 22:29. நம்முடைய தேவனாகிய 
கர்த்தரின்‌ வாசஸ்தலத்திற்கு முன்பாக. 
இருக்கிற அவருடைய பலிபீடத்தைத்‌ 
தவிர, நாங்கள்‌. சர்வாங்க. 
தகனத்திற்கும்‌ போஜன பலிக்கும்‌, 
மற்றப்‌ பலிக்கும்‌ வேறொரு பீடத்தைக்‌ 
கட்டுகிறதினாலே, கர்த்தருக்கு 
விரோதமாய்க்‌ கலகம்‌ பண்ணுவதும்‌, 
இன்று கர்த்தரைப்‌ பின்பற்றாதபடிக்கு 
விலகுவதும்‌, எங்களுக்குத்‌ 
தூரமாயிருப்பதாக என்றார்கள்‌. 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இஸ்ரவேலின்‌. இரண்டரைக்‌ 
கோத்திரத்தாரும்‌, மென்மையான பிரதியுத்தரம்‌ 
சொல்லுகிறார்கள்‌. அவர்கள்‌ விவேகயாயும்‌, 
ஞானமாயும்‌ பொறுமையாயும்‌ பேசுகிறார்கள்‌. 
பினெகாகம்‌ பத்து பிரபுக்களும்‌ 
தங்களிடத்தில்‌ கேட்ட கேள்விகளுக்கு, 
இரண்டரைக்கோத்திரத்தாரும்‌ எதையும்‌ 
மறைக்காமல்‌ பதில்‌ சொல்லுகிறார்கள்‌. 
இரண்டரைக்கோத்திரத்தார்‌ 
பிரபுக்களைக்‌ குற்றப்படுத்தவில்லை. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ உண்மையான காரணம்‌ 
தெரியாமல்‌ தங்களுக்கு விரோதமாக 
யுத்தம்பண்ண சீலோவிலே கூடியதற்காக, 
இரண்டரைக்கோத்திரத்தார்‌ அவர்களைக்‌ 
குற்றப்படுத்தவுமில்லை. பிரபுக்களும்‌, 
இஸ்ரவேல்‌. புத்திரரும்‌ 
அவசரப்பட்டதற்காகவோ. அல்லது 
ஆவேசப்பட்டதற்காகவோ, இவர்களும்‌ 
கோபப்படவில்லை. 
பிரதியுத்தரம்‌ கோபத்தை 


இரண்டரைக்கோத்திரத்தாரும்‌. 
தங்களிடத்தில்‌ பேசுகிற பிரபுக்களின்‌ 
வார்த்தைகளைப்‌ புரிந்துகொள்கிறார்கள்‌. 
அவர்களை மதிக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
தங்கள்மீது குற்றம்‌ 
சொன்னாலும்‌, இரண்டரைக்கோத்திரத்தாரும்‌ 
தங்களிடத்திலுள்ள நியாயத்தை 
அவர்களுக்கு எடுத்து சொல்லுகிறார்கள்‌. 
யோர்தானின்‌ கரையிலே தாங்கள்‌ பீடம்‌ 
கட்டியதற்கான உண்மையான காரணத்தை, 
அவர்களுக்கு புரியும்படியாக 
சொல்லுகிறார்கள்‌. 
இரண்டரைக்கோத்திரத்தார்‌ 
இஸ்ரவேலின்‌ ஆயிரவரின்‌ 
தலைவர்களாகிய பிரபுக்களுக்கு 
பிரதியுத்தரம்‌ சொல்லும்போது, முதலாவதாக 
கர்த்தரைத்‌ துதிக்கிறார்கள்‌. தேவாதி. 
தேவனாகிய கர்த்தர்‌, தேவாதி தேவனாகிய 
அறிந்திருக்கிறார்‌; 


இரண்டகத்தினாலாவது. 

கட்டளைக்கு 

துரோகத்தினாலாவது  செய்யப்பட்டதானால்‌, 
நாளில்‌ அவ்‌. ங்‌ 

காப்பாற்றாமல்‌. 

(யோசு 22:22) என்று சொல்லுகிறார்கள்‌. 





f= THE 
TT 


இரண்டரைக்கோத்திரத்தாரும்‌, 
கர்த்தரைத்‌ துதித்த பின்பே, தாங்கள்‌ பீடம்‌ 
கட்டியதற்கான காரணத்தை பிரபுக்களுக்கு. 
சொல்லுகிறார்கள்‌. “ஒரு காரியத்தைக்குறித்து 
நாங்கள்‌ எங்களுக்கு அந்தம்‌ 
கட்டினதே அல்லாமல்‌, 
பின்பற்றாதபடிக்கு 
அதின்மேல்‌ சர்வாங்க தகனபலியையாகிலும்‌ 
போஜன பலியையாகிலும்‌ சமாதானபலி 
களையாகிலும்‌ செலுத்துகிறதற்காவது 
அதைச்‌ செய்ததுண்டானால்‌, கர்த்தர்‌ 
அதை விசாரிப்பாராக” (யோசு 22:23) 
என்று சொல்லுகிறார்கள்‌. 
இந்தப்‌ பீடத்தின்மேல்‌ 
செலுத்தவேண்டும்‌ 
இரண்டரைக்கோத்திரத்தாரின்‌ 
சீலோவிலுள்ள 
தாங்கள்‌ 
பெரிதாயிருக்கவேண்டும்‌ என்பதும்‌ 
இவர்களுடைய விருப்பமல்ல. இஸ்ரவேலின்‌ 
கோத்திரத்தாரைப்‌ 
கீலேயாத்திலிருக்கிற 
இரண்டரைக்கோத்திரத்தாரும்‌ இஸ்ரவேலின்‌ 
தேவனாகிய கர்த்தரைத்‌ குதிக்கிறார்கள்‌. 
கர்த்தருடைய பிரமாணத்திற்கும்‌, 
கட்டளைகளுக்கும்‌ கீழ்ப்படிந்து நடக்கிறார்கள்‌ 
இரண்டரைக்கோத்திரத்தார்‌ கர்த்தருக்கு 
விரோதமாகவோ அல்லது இஸ்ரவேலின்‌ 
மற்ற கோத்திரத்தாருக்கு விரோதமாகவோ 
கலகம்பண்ண வுமில்லை, இரண்டகம்‌ 
பண்ணவுமில்லை. 


'ண்டரைக்கோ 
க்கு தியத்தாம்‌ சோ சொல்லும்போதே, 


தாங்கள்‌ 
தேவனாகிய 
என்று, 

சாட்சியாய்‌ 
இரண்டரைக்கோத்திரத்தாரும்‌ 
மீதுள்ள தங்களுடைய 
அறிக்கை செய்யும்போது, 
கோபம்‌ குறைகிறது. 

சந்தேகம்‌ அவர்களைவிட்டு 
இரண்டரைக்கோத்திரத்தார்‌. 
பிரிந்து, அந்நிய 

பின்பற்றிப்போகவில்லை 
பிரபுக்கள்‌ அறிந்துகொள்கிறார்கள்‌. 


ய்ததை, 
கர்த்தர்‌... அறிந்திருக்கிறார்‌ 


கர்த்தரை தங்களுக்கு 
றார்கள்‌. 
கர்த்தர்‌ 
விசுவாசத்தை 
பிரபுக்களின்‌ 
அவர்களுடைய 
நீங்குகிறது. 
கர்த்தரைவிட்டுப்‌ 
தெய்வங்களைப்‌ 
என்பதை, 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இரண்டரைக்கோத்திரத்தாரும்‌, 
இஸ்ரவேலின்‌ மற்ற கோத்திரத்தாரைவிட்டு 
பிரிந்துபோக விரும்பவில்லை. அவர்களோடு 
ஐக்கியமாயிருக்கவே விரும்புகிறார்கள்‌. 
யோர்தானுக்கு அப்புறத்திலே, 
_ தேசத்தில்‌ குடியிருப்பதினால்‌, 
தங்களுடைய சந்ததியாரும்‌, 
மற்ற கோத்திரத்தாருடைய 
ஐக்கியமில்லாமல்‌ 
என்பதில்‌ 
இரண்டரைக்கோத்திரத்தார்‌ கவனம்‌ 

செலுத்துகிறார்கள்‌. 

காணியாட்சியின்‌ 


இஸ்ரவேலுடைய 
தங்களுடைய 


பிரிந்துபோய்விடக்கூடாது. 
வேளையில்‌ ்‌ 

சந்ததியாரை, இஸ்ரவேலின்‌ 
கோத்திரத்தாரின்‌ 
பரத்துிடக்கூடாது என்பதிலும்‌ 
கவனம்‌ த்துகிறார்கள்‌ 
இன்‌ ாக்ேத்தி தோரும்‌, பிரபுக்களிடம்‌ 
இதுபற்றி மறைக்காமல்‌ பேசுகிறார்கள்‌. 

“நாளைக்கு உங்கள்‌ பிள்ளைகள்‌ 
எங்கள்‌ பிள்ளைகளை நோக்கி: இஸ்ரவேலின்‌ 
தேவனாகிய கர்த்தருக்கும்‌ உங்களுக்கும்‌ 
என்ன? ரூபன்‌ புத்திரர்‌ காத்‌ புத்திரர்‌ ஆகிய 
உங்களுக்கும்‌ எங்களுக்கும்‌ நடுவே கர்த்தர்‌ 
யோர்தானை எல்லையாக வைத்தார்‌; 
கர்த்தரிடத்தில்‌ உங்களுக்குப்‌ பங்கில்லை. 
என்று சொல்லி, எங்கள்‌ பிள்ளைகளைக்‌ 
கர்த்தருக்குப்‌ பயப்படாதிருக்கச்‌ 
செய்வார்கள்‌" என்கிற ஜயம்‌ 
இரண்டரைக்கோத்திரத்தாருக்கு 
உண்டாயிற்று. இதன்‌ நிமித்தமாகவே 
இவர்கள்‌ யோர்தானின்‌ கரையிலே இந்தப்‌ 
பீடத்தைக்‌ கட்டியிருக்கிறார்கள்‌. 

தாங்கள்‌ 
பலியிடவேண்டும்‌ 
இரண்டரைக்கோத்திரத்தாின்‌ 


கட்டும்‌ பீடத்தின்மேல்‌ 
என்பது 
நோக்கமல்ல 


தங்களுக்கு 

கோத்திரத்தாகுக்கும்‌ 

இருக்கவேண்டும்‌ என்பதற்காகவே இவர்கள்‌ 
பீடத்தைக்‌ கட்டியிருக்கிறார்கள்‌. 
இரண்டரைக்கோத்திரத்தார்‌ இந்தச்‌ 
செய்தியையும்‌, பிரபுக்களிடம்‌ மறைக்காமல்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 





i= FTN 
TT 


'தகனங்களாலும்‌ 

சமாதானபலிகளாலும்‌ நாங்கள்‌ 
சந்நிதியில்‌ அவருடைய ஆராதனையைச்‌ 
செய்யத்‌ தக்கவர்கள்‌ என்று எங்களுக்கும்‌ 
உங்களுக்கும்‌, நமக்குப்‌ பின்வரும்‌ நம்முடைய 
சந்ததியாருக்கும்‌. சாட்சி 
உண்டாயிருக்கும்படிக்கும்‌, கர்த்தரிடத்தில்‌ 
உங்களுக்குப்‌ பங்கில்லை என்று உங்கள்‌ 
பிள்ளைகள்‌ நாளைக்கு எங்கள்‌ 
பிள்ளைகளோடே சொல்லாதபடிக்குமே, ஒரு 
பீடத்தை நமக்காக உண்டுபண்ணுவோம்‌" 
(யோசு 22:26,27) என்று தங்களுக்குள்‌ 
தீர்மானம்பண்ணினதையும்‌ 
இரண்டரைக்கோத்திரத்தார்‌ பினெகாசிடமும்‌, 
ஆமிரவரின்‌ தலைவரான பத்து 
பிரபுக்களிடமும்‌ சொல்லுகிறார்கள்‌. 


யோர்தானின்‌ கிழக்குப்‌ பகுதியில்‌ 
இருக்கும்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்கும்‌, மேற்குப்‌ 
பகுதியில்‌ இருக்கும்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்கும்‌ 
அடையாளமாக இந்தப்‌ பலிபீடம்‌. 
குட்டப்பட்டிருக்கிறது. யோர்தானின்‌ மேற்குப்‌ 
பகுதியிலுள்ள பிள்ளைகள்‌ கர்த்தரிடத்தில்‌ 
உங்களுக்குப்‌ பங்கில்லையென்று கிழக்குப்‌ 
பகுதிமிலுள்ள பிள்ளைகளைக்‌ கர்த்தருக்குப்‌ 
பயப்படாதிருக்கச்‌ செய்வார்கள்‌ என்னும்‌ 


ஐயத்தினால்‌ இந்தப்‌ பலிபீடம்‌ கட்டப்‌ 
பட்டிருக்கிறது. (யோசு 22:24-29), 


த்‌ ர்‌. இல்‌ 
இரண்டு பிரிவினருக்கு நடுவே யோர்தான்‌ 
நதி இருக்கிறது. கர்த்தர்‌ யோர்தானை 
எல்லையாக வைத்தார்‌ என்று கர்த்தர்‌ மீது 
குற்றம்‌ சுமத்துகிறார்கள்‌. ஆனால்‌ 
யோர்தானின்‌ அப்புறத்திலுள்ள கிழக்குப்‌ 
வேண்டுமென்று 

கேட்டார்கள்‌. அவர்கள்‌ 

அவர்களுக்குக்‌ 

இப்பொழுது. 


இஸ்ரவேலின்‌ மற்ற கோத்திரத்தாருக்கும்‌. 
, ஜக்கியத்திலே பிரச்சனையோ 
காணியாட்சியிலே பிரச்சனையோ 
இரண்டரைக்‌. 

எதிர்பார்க்கிறார்கள்‌. 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


இதற்காகவே அவர்கள்‌ கர்த்தரு 
பலிபீடத்தின்‌ சாயலாக இந்தப்‌ பீடத்தைக்‌ 
கட்டியிருக்கிறார்கள்‌. 

நாளைக்கு எங்களோடாவது, 
எங்கள்‌ சந்ததியாரோடாவது அப்படிச்‌ 
சொல்வார்களானால்‌, அப்பொழுது சர்வாங்க 
தகனத்திற்கும்‌. 
எங்களுக்கும்‌ 
சாட்சிக்காக 
உண்டுபண்ணின கர்த்தருடைய பலிபீடத்தின்‌ 
சாயலான பீடத்தைப்‌ பாருங்கள்‌ என்று 
சொல்லலாம்‌" (யோசு 22:28) என்று 
இரண்டரைக்கோத்திரத்தாரும்‌ பிரபுக்களிடம்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 


இஸ்ரவேலின்‌ 'ண்டரைக்‌ 
கோத்திரத்தாரும்‌, மற்ற கோத்திரத்தாரின்‌ 
பிரபுக்களோடு மிகவம்‌  பணிவாகப்‌ 
பேசுகிறார்கள்‌. அவர்களிடத்தில்‌ பெருமையோ, 
ஆணவமோ காணப்படவில்லை. கர்த்தருக்கு 
விரோதமாகக்‌ கலகம்பண்ணுவதும்‌, 
கர்த்தரைப்‌ பின்பற்றாதடிக்கு அவரை விட்டு 
விலகிப்போவதும்‌, தங்களுக்கு 
தூரமாமிருப்பதாக என்றும்‌ இரண்டரைக்‌ 
கோத்திரத்தார்‌ சொல்லுகிறார்கள்‌. 


“நம்முடைய தேவனாகிய கர்த்தரின்‌ 
வாசஸ்தலத்திற்கு முன்பாக இருக்கிற 
அவருடைய பலிபீடத்தைத்‌ தவிர, நாங்கள்‌ 
சர்வாங்க தகனத்திற்கும்‌, போஜன பலிக்கும்‌, 
மற்றப்‌ பலிக்கும்‌ வேறொரு பீடத்தைக்‌ 
கட்டுகிறதினாலே, கர்த்தருக்கு விரோதமாய்க்‌ 
கலகம்‌ பண்ணுவதும்‌, இன்று கர்த்தரைப்‌ 
பின்பற்றாதபடிக்கு விலகுவதும்‌, எங்களுக்குத்‌ 
தூரமாயிருப்பதாக” (யோசு 22:29) 
என்று இரண்டரைக்கோத்திரத்தாரும்‌. 
பினெகாசிடத்திலும்‌ ஆயிரவரின்‌ 
தலைவராகிய பத்து பிரபுக்களிடத்திலும்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 

சீலோவிலே. 
பலிபீடமுள்ளது. கானான்‌. 
இஸ்ரவேல்‌ கோத்திரத்தார்‌ எல்லோரும்‌ அந்தப்‌ 
பலிபீடத்திற்கு 
கொடுக்கிறார்கள்‌. 
கீலேயாத்திலிருக்கிற 
கோத்திரத்தாரும்‌, 
பலிபீடத்திற்கு 
கொடுக்கிறார்கள்‌. 
பலிசெலுத்தும்போது, 
அங்கே உள்ள 
பலிசெலுத்துவதாக வாக்குப்பண்ணுகிறார்கள்‌. 





i= THE 
TT 


சீலோவிலுள்ள பலிபீடத்தின்மேல்‌. 
கர்த்தருக்கு பலிசெலுத்துவது. கர்த்தருடைய 
பரிசுத்தமான ஆராதனைப்‌ பிரமாணம்‌. இது, 


கொடுப்பதுபோல, 
இரண்டரைக்கோத்திரத்தாரும்‌ முக்கியத்துவம்‌ 
கொடுக்கிறார்கள்‌. 


பொழுதுபோவதற்காகவோ. 
அல்லது, தங்களுடைய திறமையை 
காண்பிப்பதற்காகவோ யோர்தானின்‌ 
ஓரத்திலே பெரிய பீடத்தை கட்டவில்லை. 
இந்தப்‌ பீடத்தைக்‌ கட்டியதற்கு அவர்களுக்கு 
ஒரு காரணமுண்டு. கானான்‌ தேசத்திலுள்ள 
இஸ்வேலரிடமிருந்து, கீலேயாத்திலுள்ள 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ பிரிந்துபோய்விடக்கூடாது. 
“கர்த்தரிடத்தில்‌ உங்களுக்குப்‌ 
பங்கில்லை என்று உங்கள்‌ பிள்ளைகள்‌ 
நாளைக்கு எங்கள்‌ பிள்ளைகளோடே 
சொல்லாதபடிக்குமே, ஒரு பீடத்தை நமக்காக 
உண்டுபண்ணுவோம்‌' (யோசு 22:27) 
என்று தீர்மானித்து, இரண்டரைக்‌ 
கோத்திரத்தாரும்‌, யோர்தானுக்கு அருகே 
பெரிய பீடத்தை குட்டியிருக்கிறார்கள்‌. மற்ற 
கோத்திரத்தாரோடு 
ஐக்கியமாகமிருக்கப்போவதற்கு 
இரண்டரைக்கோத்திரத்தார்‌ 
இந்தப்‌ பீடத்தைக்‌ கட்டியிருக்கிறார்கள்‌. 
கர்த்தரிடத்தில்‌ தங்களுக்கும்‌ பங்குவேண்டும்‌ 
என்பதற்காகவே இவர்கள்‌ யோர்தான்‌ 
ஓரத்திலே. பெரிய பீடத்தைக்‌ 
கட்டியிருக்கிறார்கள்‌. இந்தப்‌ பீடத்தை 
கட்டிமிருப்பதன்‌ மூலமாக, 
சேவிப்பதில்‌ தாங்கள்‌ 
ஈடுபடுவோம்‌ என்பதையும்‌ 
வாக்குப்பண்ணுகிறார்கள்‌. 


தங்களுக்கு 


இஸ்ரவேலின்‌ 
கோத்திரத்தார்‌. 


பின்னால்‌ வரும்‌ 
பின்சந்ததியார்‌ எப்படியிருப்பார்களோ 
என்னும்‌ சந்தேகம்‌ இரண்டரைக்‌ 
கோத்திரத்தாருக்கு வந்திருக்கிறது. கீலேயாத்‌. 
தேசத்திலுள்ள  இரண்டரைக்கோத்திரத்தார்‌. 
ஆசரிப்புக்கூடாரத்தைவிட்டு 
குடியிருக்கிறார்கள்‌. 

கோத்திரத்தாரெல்லாம்‌ 

கூடாரத்திற்கு அருகாமையிலிருக்கிறார்கள்‌. 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


(ODES 
PUEUSHERS 


இஸ்ரவேலின்‌: 
கீலேயாத்திலிருக்கிற 
கோத்திரத்தாரை 


பின்சந்ததியார்‌ 
இரண்டரைக்‌ 
மறந்துவிடக்கூடாது. 
இஸ்ரவேலின்‌ 
பங்குமில்லை, 
என்று 
நினைத்துலிடக்கூடாது. “நாளைக்கு உங்கள்‌ 
பிள்ளைகள்‌ எங்கள்‌ பிள்ளைகளை நோக்கி: 
இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தருக்கும்‌. 
உங்களுக்கும்‌ என்ன?” (யோசு 22:24) 
என்று கேட்டு விடக்கூடாது. 


கானான்‌ தேசத்திலிருக்கிற இஸ்ரவேல்‌ 
கீலேயாத்திலிருக்கிறவர்களை 
ச எத கம்லா. 
பிற்காலத்தில்‌ தந்திர வரிகளுக்கு, 
கானானிலுள்‌எவர்களுக்கும்‌ ஐக்கிய 
மில்லாமல்‌ போய்விடும்‌. கானானிலிருக்கிற 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌, கீலேயாத்திலிருக்கிற 
இஸ்ரவேல்‌. புத்திரரை ஆசரிப்புக்‌ 
கூடாரத்தைவிட்டும்‌, 'லோவிலிருக்கிற 
பலிபீடத்தைவிட்டும்‌. கர்த்தருடைய 
பிரமாணத்தை விட்டும்‌ ஒதுக்கி விலக்கி 
வைத்துவிடுவதற்கு வாய்ப்புள்ளது. 
கர்த்தருடைய பிரமாணத்தைவிட்டுத்‌ 
தூரமாய்‌ விலகிப்போகிறவர்கள்‌, 
குர்த்தரைவிட்டும்‌ விலகிப்போய்விடுவார்கள்‌. 
இப்படிப்பட்ட பிரச்சனைகள்‌, தங்களுக்கும்‌, 
தங்களுடைய பின்சந்ததியாருக்கும்‌. 
வரக்கூடாது என்பதற்காக, 
இரண்டரைக்கோத்திரத்தார்‌ யோர்தானுக்கு 
ஓரத்திலே பெரிய பீடத்தைக்‌ கட்டுகிறார்கள்‌ 


விரோதமாய்க்‌ 
நோக்கத்துடனோ 
பின்பற்றாதபடிக்கு 
நோக்கத்துடனோ 

ீடத்தைக்‌ 
கர்த்தருக்கு கீழ்ப்படிய 
வேண்டும்‌ என்னும்‌ நோக்கத்தோடும்‌, 
கர்த்தரை பின்பற்றவேண்டும்‌ என்னும்‌ 
நோக்கத்தோடும்‌, கர்த்தருக்கு பயந்து, 
பயபக்தியோடு, யோர்தானின்‌ ஓரத்திலே 
பெரிய பீடத்தைக்‌ கட்டியிருக்கிறார்கள்‌. 


இரண்டரைக்கோத்திரத்தார்‌. 


கட்டவில்லை. 





i= FTE 
TT 


பலிபீடம்‌ யாரையும்‌ பரிசுத்தப்படுத்தாது. 
கர்த்தரே பரிசத்தப்படுத்துகிறவர்‌. பலிபீடம்‌ 
யாருடைய பாவத்தையும்‌ மன்னிப்பதில்லை. 
கர்த்தரே நம்முடைய 
மன்னிக்கிறவர்‌. ஆனாலும்‌ 
ஐக்கியமாயிருப்பதற்கு, பலிபீடம்‌ 
உபாயமாயிருக்கிறது. பலிபீடத்தின்‌ 
உண்மையான அர்த்தத்தையும்‌, அதன்‌ 
வியாக்கியானத்தையும்‌ புரிந்துகொண்டு, 
கர்த்தருக்கு பலிபீடத்தின்மேல்‌ பலிகளைச்‌ 
செலுத்தவேண்டும்‌. 

கீலேயாத்‌ தேசத்திலிருக்கிற 
இரண்டரைக்கோத்திரத்தார்‌, யோர்தானின்‌ 
ஓரத்திலே பெரிய பீடத்தை 
கட்டியிருப்பதற்கான காரணத்தை 
சொல்லுகிறார்கள்‌. “சர்வாங்க தகனத்திற்கும்‌ 
அல்ல, பலிக்கும்‌ அல்ல, எங்கள்‌ சர்வாங்க 
தகனங்களாலும்‌ பலிகளாலும்‌ சமாதானபலி 
களாலும்‌ நாங்கள்‌ கர்த்தரின்‌ சந்நிதியில்‌ 
அவருடைய  ஆராதனையைச்‌ செய்யத்‌ 
தக்கவர்கள்‌ என்று எங்களுக்கும்‌ 
உங்களுக்கும்‌, நமக்குப்‌ பின்வரும்‌ நம்முடைய 
சந்ததியாருக்கும்‌ நடுவே சாட்சி 
(யோசு 22:26). 
கட்டியிருக்கிறோம்‌ 


உண்டாயிருக்கும்படி்கும்‌” 
இந்தப்‌ பீடத்தை. 

இரண்டரைக்கோத்திரத்தார்‌ 
பினெகாசிடத்திலும்‌, பத்து பிரபுக்களிடத்திலும்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 


என்று, 


தேசத்திலே. 
தேசத்திலிருக்கிற 
இரண்டரைக்கோத்திரத்தாருக்கு 
உரிமையும்‌ இருக்கிறது 
அடையாளமாக யோர்தான்‌ 
பெரிய பீடம்‌ கட்டப்பட்டிருக்கிறது. இந்த பீடம்‌ 
கானான்‌ எல்லைக்குட்பட்ட 
பகுதியில்‌ கட்டப்பட்டிருக்கிறது. கானான்‌ 
தேசத்திலுள்ள மற்ற கோத்திரத்தார்‌ இந்தப்‌ 
பீடத்தைப்‌ பாதுகாக்கவேண்டும்‌. இந்தப்‌ பீடம்‌ 
குட்டப்பட்டதன்‌ நோக்கத்தையும்‌ 
புரிந்துகொள்ளவேண்டும்‌. இந்தப்‌ பீடம்‌ 
எதற்கு அடையாளமாகயிருக்கிறது என்பதை 
அறிந்துகொள்ளவேண்டும்‌. 
கீலேயாத்‌ தேசத்திலுள்ள. 
இரண்டரைக்கோத்திரத்தாரும்‌, கர்த்தரின்‌ 
சந்நிதியில்‌ வந்து, அவருடைய த்தால்‌ 
செய்யத்தக்கவர்கள்‌ என்பதை. 
கோத்திரத்தார்‌ மறந்துவிடாமல்‌ நினைவில்‌ 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


ஆசரிப்புக்‌ கூடாரத்திலுள்ள வெண்கல. 
பலிபீடத்தின்‌ சாயலாக யோர்தான்‌ 
நதிக்கரையில்‌ பலிபீடம்‌ கட்டப்பட்டிுக்கிறது. 
யோர்தானின்‌ பகுதியில்‌ 

தப்‌ பலிபீடத்தைக்‌ கட்டியிருக்கிறார்கள்‌. 
யோர்தானின்‌ கிழக்குப்‌ பகுதியிலுள்ள 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு இஸ்ரவேலின்‌ 
மேற்குப்‌ பகுதியிலுள்ள தேவனுடைய 
வாசஸ்தலத்தில்‌ தேவனை ஆராதிப்பதற்கு 
உரிமையுள்ளது. என்பதை 
விளக்குவதற்காக பலிபீடம்‌ 
கட்டப்பட்டிருக்கிறது. 


இந்தப்‌ 


கிழக்குப்‌ பகுதியிலுள்ள இஸ்ரவேல்‌ 
ர்‌ மெய்யான தேவனையே 
ஆராதிக்கிறார்கள்‌. ஆகையினால்‌. 
மேற்குப்‌ பகுதியிலுள்ள இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
அவர்கள்மீது யுத்தம்‌ பண்ணவேண்டாமென்று 
தீர்மானம்‌ பண்ணுகிறார்கள்‌. 


ஏத்‌ 
யோசு 22:30-84 


யோசு 22:30, குபன்‌ புத்திரரும்‌ காத்‌ 
மனாசே. புத்திரரும்‌ 
வார்த்தைகளை 

பினெகாகம்‌, 

சபையின்‌ 

'இஸ்ரவேலுடைய 

ஆயிரவரின்‌ தலைவரும்‌ கேட்டபோது, 
பார்வைக்கு. 


அப்பொழுது 

எலெயாசாரின்‌ 

பினெகாஸ்‌ ரூபன்‌ 

காத்‌ புத்திரரையும்‌ 

மனாசே புத்திரரையும்‌ நோக்கி: நீங்கள்‌. 

கர்த்தருக்கு. விரோதமாய்‌ 

அப்படி.க்கொத்த துரோகத்தைக்‌. 

செய்யாதிருக்கிறதினாலே, கர்த்தர்‌ 

தம்முடைய நடுவே இருக்கிறார்‌ 

என்பதை இன்று அறித்திருக்கிறோம்‌; 

இப்பொழுது இஸ்ரவேல்‌ 

புத்திரரைக்‌ கர்த்தரின்‌. கைக்குத்‌ 
தப்புவித்தீர்கன்‌ என்றான்‌. 





பிய்யப்‌ 

யய 1 

யோசு 22:92, ஆசாரியனான 
எலெயாசாரின்‌ குமாரனாகிய 
பினெகாகும்‌, பிரபுக்களும்‌, கீலேயாத்‌ 
தேசத்தில்‌: இருக்கிற குபன்‌ 
புத்திரரையும்‌ காத்‌ புத்திரரையும்‌ 


விட்டு, கானான்‌ தேசத்திற்கு இஸ்ரவேல்‌ 


புத்திரரிடத்தில்‌ திரும்பிவத்து, 
அவர்களுக்கு. மறுசெய்தி. 
சொன்னார்கள்‌. 

யோக 2233. அந்தக்‌ செய்தி 


இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ பார்வைக்கு 
நன்றாயிருத்தது; 
புத்திரரும்‌ 
குடியிருக்கிற தேசத்தை அழித்துவிட, 
அவர்கள்மேல்‌. யுத்தத்திற்குப்‌ 
புறப்படுவோம்‌ என்கிற பேச்சை விட்டு, 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ தேவனை 
ஸ்தோத்திரித்தார்கன்‌. 


யோசு 22:84. கர்த்தரே தேவன்‌ 
என்பதற்கு அந்தப்‌ பீடம்‌ நமக்குன்னே 
சாட்சியாயிருக்கும்‌ என்று சொல்லி, 
ரூபன்‌ புத்திரரும்‌ காத்‌ புத்திரரும்‌ 
அதற்கு ஏத்‌ என்று பேரிட்டார்கள்‌. 


(வேல்‌ புத்திரருக்‌( டையே 
பசை த்த வங்வுக் 
அவர்கள்‌ தங்களுடைய 

வேறுபாடுகளை நக்கிவட்டு, 
இப்போது. ஒருவருக்கொருவர்‌ 
'சமாதானமாயிருக்கிறார்கள்‌. கீலேயாத்‌. 
தேசத்திலிருக்கிற இஸ்ரவேலரும்‌, கானான்‌ 
தேசத்திலிருக்கிற 'இஸ்ரவேலரும்‌ 
கர்த்தரிடத்தில்‌ பயபக்தியாயும்‌, பக்தி 


வைராக்கியமாயும்‌ இருக்கிறார்கள்‌. 

இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ மத்தியிலே மார்க்க 
சம்பந்தமான காரியங்களைக்‌ குறித்து: 
விவாதழுண்டாயிற்று. அவர்களிடத்தில்‌ 
அன்பும்‌ ஞானமும்‌ இல்லை. இதுவே இந்தப்‌ 
பிரச்சனைக்கு காரணம்‌. மனுஷர்‌ 
ஒருவருக்கொருவர்‌ அன்பாயில்லையென்றால்‌, 
அவர்கள்‌ மார்க்க காரியங்களைக்‌ குறித்து, 
தங்களுக்குள்ளே சண்டை 
போட்டுக்கொள்வார்கள்‌. இப்படிப்பட்ட மார்க்க 
சண்டைகளினால்‌ விபரீதமான விளைவுகள்‌ 
ஏற்படும்‌. சண்டைபோடுகிறவர்கள்‌ மத்தியிலே. 


கர்த்தரைப்பற்றிய அறிவும்‌ 
ஞானமுமில்லையென்றால்‌, அவர்களுடைய 
சண்டை முடிவுபெறுவதற்கு 
வாய்ப்பில்லை. ஞானமில்லாதவர்கள்‌ 


'சமாதானமடையமாட்டார்கள்‌. 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


ட்‌ 
PUELSHERS 





இஸ்ரவேல்‌ புத்திரரிடத்தில்‌ 
ஞானமுள்ளது. அவர்கள்‌ ஒருவருக்கொருவர்‌ 
அன்பாமிருக்கிறார்கள்‌. ரூபன்‌ புத்திரரும்‌ 
காத்‌ புத்திரரும்‌ மனாசே புத்திரரும்‌ 
சொல்லுகிற வார்த்தைகளை ஆசாரியனாகிய 
பினெகாகம்‌, அவனோடே இருந்த சபையின்‌ 
பிரபுக்களும்‌, இஸ்ரவேலுடைய ந்‌ 
தலைவரும்‌ கேட்டபோது, 
அவர்கள்‌ பார்வைக்கு நன்நாள்‌ 
(யோசு 22:30). 


இஸ்ரவேலின்‌: 
இரண்டரைக்கோத்திரத்தார்‌ கள்ளம்‌ 
குபடமில்லாமல்‌, நல்ல நோக்கத்தோடு, 
யோர்தானின்‌ கரையிலே பெரிய பீடத்தைக்‌ 


கட்டியிருக்கிறார்கள்‌. பீடம்‌ கட்டுவதற்கு 
இரண்டரைக்கோத்திரத்தார்‌ சொன்ன 
காரணங்கள்‌, பினெகாசுக்கும்‌, அவரோடு 
கூடமிருந்தவர்களுக்கும்‌ சரியாய்த்‌ தெரிகிறது. 
அது அவர்களுடைய பார்வைக்கு 
நன்றாயிருக்கிறது. 

பினெகாசும்‌ அவரோடு 
கூடமிருந்தவர்களும்‌, இதற்குமேல்‌ 
இரண்டரைக்கோத்திரத்தாரிடம்‌ 
விவாதம்பண்ணவில்லை. அவர்களிடத்தில்‌ 
இன்னும்‌ அதிகமான கேள்விகளை கேட்டு, 
அவர்களைக்‌ கஷ்டப்படுத்தவில்லை. 
இரண்டரைக்கோத்திரத்தார்‌ சொல்லுகிற 
வார்த்தைகளை பினெகாகம்‌, அவரோடு 
கூடமிருக்கிறவர்களும்‌ 
ஏற்றுக்கொள்கிறார்கள்‌. 

இஸ்ரவேல்‌ புத்திரரிடத்தில்‌ 
பெருமையில்லை. அவர்கள்‌ 
ஒருவரையொருவர்‌ புரிந்துகொள்கிறார்கள்‌. 


அப்பொழுது ஆசாரியனான எலெயாசாரின்‌ 
குமாரனாகிய பினெகாஸ்‌ ரூபன்‌ புத்திரரையும்‌ 
காத்‌ புத்திரரையும்‌ மனாசே புத்திரரையும்‌ 
நோக்கி: “நீங்கள்‌ கர்த்தருக்கு விரோதமாய்‌ 
அப்டிக்கொத்த துரோகத்தைச்‌ 
செய்யாதிருக்கிறதினாலே, கர்த்தர்‌ நம்முடைய 
நடுவே இருக்கிறார்‌ என்பதை இன்று 


அறிந்திருக்கிறோம்‌ இப்பொழுது இஸ்ரவேல்‌ 
பத்திரரைக்‌ கர்த்தரின்‌ கைக்குத்‌ 
தப்புவித்தீர்கள்‌” (யோசு 22:3) என்று 
சொல்லுகிறார்‌. 





மயம்‌ 
யய 1 


பத்துப்‌ பிரபுக்களும்‌, பினெகாகம்‌ 

இஸ்ரவேலுடைய ஆயிரவரின்‌ தலைவரும்‌, 

இரண்டரை கோத்திரத்தார்‌ கூறியதை மிகவம்‌ 

கவனமாய்‌ கேட்கிறார்கள்‌. கர்த்தர்‌ 

அவர்களோடு இருக்கிறார்‌. அவர்கள்‌ 

எதிராக இரண்டகம்‌ 

என்று தீர்மானம்‌. 

ஆகையினால்‌ அவர்கள்‌ 

அவர்கள்‌ பார்வைக்கு 
நன்றாயிருந்தது. (யோசு 22:30-31). 


இரண்டரை கோத்திரத்தார்‌ கர்த்தருக்கு 
எதிராகப்‌ பாவம்‌ செய்தால்‌ கர்த்தருடைய 
கோபம்‌ இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ அனைவர்மீதும்‌. 
வரும்‌. அவர்கள்‌ கர்த்தருக்கு எதிராகப்‌ பாவம்‌ 
செய்யவில்லை. என்பது இப்போது 
தெளிவாகிறது. ஆகையினால்‌ இஸ்ரவேல்‌ 

கர்த்தரின்‌. கைக்குத்‌ 
தப்பியிுக்கறார்கள்‌. 


ஸ்ரவேலின்‌ கோ, ம்‌ பாவம்‌ 
செய்தும்‌. பாவ்‌ செய்த கோத்தத்தோல்‌ 
மற்ற... கோத்திரத்தாரையும்‌ கர்த்தர்‌ 
தண்டிப்பார்‌. ,கையினால்தான்‌ ஒன்பதரை 
கோத்தித்தாரும்‌ இரண்டரை கோத்திரத்தார்‌ 
கர்த்தருக்கு. எதிராகப்‌ பாவம்‌ செய்து, 
விட்டார்களோ... என்பதை உடனடியாக 
விசாரிக்க வருகிறார்கள்‌. 


கான்‌ என்னும்‌ ஒரு மனுஷன்‌ பாவம்‌ 

செய்தான்‌. இவனுடைய... பயத்தினால்‌ 

இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ ஆயியின்மீது நடத்திய 

யுத்தத்தில்‌ தோல்வியடைந்தனர்‌. ஆசானும்‌, 

அவனுடைய குடும்பத்தாரும்‌ சங்காரம்‌. 
பண்ணப்பட்டார்கள்‌. (யோசு 7). 

பினெகாகம்‌, 

கூடமிருக்கிறவர்களும்‌. 

கோத்திரத்தாரோடு 

சமாதானமாயிருக்கிறார்கள்‌. அதன்‌ பின்பு 

சீலோவிலிருக்கிற இஸ்ரவேல்‌ 

சபையாரிடத்தில்‌ 

அவர்களுக்கு 

சொல்லுகிறார்கள்‌. 

- இரண்டரைக்கோத்திரத்தாரிடம்‌ 

அவர்கள்‌ தங்களுக்கு 

பிரியந்த சொன்னதையும்‌, பினெகாசம்‌, 

அவரோடு ம்பத்‌ இஸ்ரவேல்‌ 

றுசெய்தியாக. 


அவரோடு. 


இரண்டரைக்‌ 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


ட்ட 
090 


ஆகையால்‌ ரூபன்‌ புத்திரரும்‌ காத்‌ 
தேசத்தை 


ஸ்தோத்திரிக்கிறார்கள்‌ (யோசு 22:33) 

கீலேயாத்திலிருக்கிற இஸ்ரவேல்‌. 
பத்திரரின்‌ இரண்டரை கோத்திரத்தார்‌ 
விக்கிரகாராதனை செய்தாலோ, அல்லது 
கர்த்தரை விட்டுப்‌ பின்வாங்கிப்‌ போனாலோ 
அவர்கள்மீது யுத்தம்‌ பண்ணி, அவர்களை 
அழித்துவிட வேண்டுமென்பது கானான்‌. 
தேசத்திலுள்ள ஒன்பதரை கோத்திரத்தாரின்‌ 
திட்டம்‌ (உபா 13) 


கர்த்தரே தேவன்‌ என்பதற்கு அந்தப்‌ 
பீடம்‌ நமக்குள்ளே சாட்சியாயிருக்கும்‌ என்று 
சொல்லி, ரூபன்‌ புத்திரரும்‌ காத்‌ புத்திரரும்‌ 
அதற்கு ஏத்‌ என்று பேரிடுகிறார்கள்‌ 
(யோசு 22:34). 


கானான்‌ தேசத்திலிருக்கிற இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ யோர்தானின்‌ ஓரத்திலே கட்டப்பட்ட 
பீடத்தை இடிக்கவில்லை. அந்தப்‌ பீடம்‌ 
ட்டதற்‌ காரணத்தை 
ந பின்பு, அவர்கள்‌ 
அமைதியாமிருக்கிறார்கள்‌. 
இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தருக்கு, 
சீலோவிலே பலிபீடம்‌ இருக்கிறது. அதுவே 
மெய்யான பலிபீடம்‌. யோர்தானின்‌ ஒரத்திலே. 
கட்டப்பட்டிருக்கிற பலிபீடம்‌ சாட்சியின்‌: 
பலிபீடமாகும்‌. (ரே தேவன்‌ என்பதற்கு 
இந்தப்‌ பீடம்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்குள்ளே 
சாட்சியாயிருக்கிறது'. 


கீலேயாத்‌ தேசத்திலே குடியிருக்கிற 
இரண்டரைக்கோத்திரத்தார்‌, தாங்கள்‌ 
என்று 
ஏத்‌ என்னும்‌ பெயருக்கு 
பொருள்‌. கர்த்தரே 
இந்தப்‌ பலிபீடம்‌ 

அவர்களுக்குள்ளே சாட்சியாயிருக்கிறது. 





மயம்‌ 


யய 1 





, யோசுவாவுக்கு முறிவு 
அவர்‌ மரிப்பதற்கு முன்பாக இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாருக்கு தன்னுடைய இருதயத்தில்‌ 
ஏவப்பட்ட செய்தியை பிரசங்கம்பண்ணுகிறார்‌. 
அவர்‌ இரண்டு பிரசங்க செய்திகளைச்‌ 
சொல்லுகிறார்‌. அவற்றில்‌ ஒன்று: த. 
அதிகாரத்திலும்‌, மற்றொன்று அடுத்த 
அதிகாரத்திலும்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 


இஸ்ரவேல்‌ தேசத்தார்‌ கானான்‌ 
தேசத்தை சதந்தரித்து இளைப்பாறுகிறார்கள்‌. 





தேசத்தில்‌ யுத்தமில்லை. யோசுவா தன்னுடைய 
முதிர்வயது காலத்தில்‌, இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கு ஆலிக்குரிய 
ஆலோசனைகளைச்‌ சொல்லுகிறார்‌. 


யோசுவா தன்னுடைய வாலிப காலத்திலே, 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு யுத்தம்பண்ணுவது 


பற்றியும்‌, கானான்‌ தேசத்தை சுதந்தரிப்பது 
பற்றியும்‌ ஆலோசனை சொன்னார்‌ 
இப்போதோ “அவர்களுடைய ஆவிக்குரிய 
ஜீவியத்திற்கு ரயோஜனமான 
ஆலோசனைகளைச்‌ சொல்லுகிறார்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ தங்கள்‌ 
தேவனாகிய கர்த்தரோடு செய்து 
கொண்ட உடன்படிக்கைக்கு 
உண்மையுள்ளவர்களாமிருக்க வேண்டும்‌. 


யோசுவா இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ எல்லோரையும்‌ 


தன்னிடத்தில்‌ ஒன்றாய்க்‌ கூட்டிச்சேர்க்கிறார்‌ 
(யோசு 2342), கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கு ஏற்கெனவே அநேக 
நன்மைகளை செய்திருக்கிறார்‌. யோசுவா. 


அந்த நன்மைகளை இங்கு இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாருக்கு நினைவுடடுத்துகிறார்‌ 
(யோசு 23:3,4,9 14). 


| கர்த்தர்‌ தம்முடைய  ஜனத்திற்கு 
இன்னும்‌ என்னென்ன நன்மைகளையெல்லாம்‌ 
செய்வார்‌ என்றும்‌ யோசுவா இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாருக்கு சொல்லுகிறார்‌. 
(யோசு 23:510). கர்த்தர்‌ தங்களுக்கு 
கடமைகளை இஸ்ரவேல்‌. 
உண்மையாயும்‌ உத்தமமாயும்‌ 
செய்யவேண்டும்‌ (யோசு 23:68). 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 





COODNELS 
UBLISHERS 


தேசத்தில்‌ அந்நிய 
இருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
ஆராதிக்கிறவர்கள்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ அந்நிய ஜாதியாரோடு 
கலந்து விக்கிரங்களை ஆராதிக்கக்கூடாது 
(யோசு 23:7). கர்த்தரை 
ஆராதியாமல்‌, விக்கிரகங்களை ஆராதித்தால்‌, 
கர்த்தருடைய கோபமும்‌ சாபமும்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரர்மேல்‌ வரும்‌ (யோசு 23:12,13,15,16. 





யோசுவாவின்‌ முதிர்வயது 
யிரசங்கம்‌ 

யோசு 23:1-10 

யோசு 23:1. கர்த்தர்‌ இஸ்ரவேலைச்‌ 
சுற்றிலும்‌ இருந்த அவர்களுடைய 
எல்லாச்‌. சுத்துருக்கவாலும்‌ 
யுத்தமில்லாதபடிக்கு  இணைப்பாறப்‌ 
பண்ணி  அநேகநான்‌ சென்றபின்பு, 
யோசுவா வயதுசென்று 


முதிர்த்தவனான போது, 


யோசு 23:2. யோசுவா இஸ்ரவேலின்‌ 
மூப்பரையும்‌, தலைவரையும்‌, 
தியாயாதிபதிகளையும்‌, 

அதிபதிகளையும்‌, மற்ற எல்லாரையும்‌ 


அழைப்பித்து, அவர்களை நோக்கி: 
நான்‌ வயதுசென்று 
முதிர்த்தவனானேன்‌. 


யோசு 23:3. உங்கள்‌ தேவனாகிய 
கர்த்தர்‌ உங்களுக்கு முன்பாக இந்தச்‌ 
சகல ஜாதிகளுக்கும்‌ செய்த யாவையும்‌ 
நீங்கள்‌. கண்டீர்கள்‌; உங்கள்‌ 
தேவனாகிய கர்த்தர்தாமே 
உங்களுக்காக யுத்தம்பண்ணினார்‌. 


யோசு 23:4. பாருங்கள்‌, யோர்தான்‌ 
முதல்‌ நான்‌ நிர்மூலமாக்கினவைகளும்‌, 
மேற்கிலுன்ன பெரிய சமுத்திரமட்டும்‌ 
இன்னும்‌ மீதியாயிருக்கிறவைகளூமான 


சகல ஜாதிகளின்‌ தேசத்தையும்‌ 
சீட்டுப்போட்டு; உங்களுக்கு, உங்கள்‌: 
கோத்திரங்களுக்குத்‌. தக்கதாய்‌, 


சுதந்தரமாகப்‌ பங்கிட்டேன்‌. 





மயம்‌ 
யய 1 


யோசு 23:5, உங்கள்‌ தேவனாகிய 
கர்த்தர்‌ உங்களுக்குச்‌ சொன்னபடியே, 
நீங்கள்‌ அவர்களுடைய தேசத்தை 
கட்டிக்கொள்ளும்படிக்கு, உங்கள்‌ 


தேவனாகிய கர்த்தர்‌ தாமே அவர்கனை 
துரத்தி, 
து 


முன்பாகத்‌. 
பார்ல 
அகற்றிப்போடுவார்‌. 


யோசு 23:6. ஆகையால்‌, மோசேயின்‌ 
'தியாயப்பிரமாண 

எழுதியிருக்கிறதை. 

வலதுபுறமாகிலும்‌ 

விலகிப்போகாமல்‌, 

கைக்கொள்ளவும்‌ செய்யவும்‌ நிர்ணயம்‌ 
பண்ணிக்‌ கொள்ளுங்கள்‌. 


யோசு 227. களுக்குன்னே 
மீதியாயிருக்கிற இந்த ஜாதிகனோடு 
கலவாமலும்‌, அவர்களுடைய 
தேவர்களின்‌ பேரை நினையாமலும்‌, 
அவைகனளைக்கொண்டு 
ஆணையிடாமலும்‌, அவைகளைச்‌. 
சேவியாமலும்‌, பணி த்துகொன்னாமலும்‌ 
இருக்கும்படி, எச்சரிக்கையாயிருங்கள்‌.. 


யோசு 23:8. இத்நான்மட்டும்‌ நீங்கள்‌ 
செய்தது போல, உங்கன்‌ தேவனாகிய 
கர்த்தரைப்‌ பற்றிக்கொண்டிருங்கள்‌. 


உங்‌: 


யோக 23:9. கர்த்தர்‌ உங்களுக்கு. 
முன்பாகப்‌ பெரியவைகளும்‌ 
பலத்தவைகளுமான ஜாதிகனைத்‌ 
துரத்தியிருக்கிறார்‌; இத்நான்‌ மட்டும்‌ 
ஒருவரும்‌ உங்களுக்கு முன்பாக. 
நிற்கவில்லை. 


யோசு 28:10. உங்களில்‌ ஒருவன்‌ 
ஆயிரம்பேரைத்‌ துரத்துவான்‌; உங்கன்‌ 
தேவனாகிய கர்த்தர்‌ உங்களுக்குச்‌ 
சொன்னபடி, அவர்தாமே உங்களுக்காக. 
யுத்தம்பண்ணுகிறார்‌. 


யோசுவா இஸ்ரவேல்‌ புத்திரரை எந்த 
இடத்தில்‌ கூட்டிச்சேர்த்திருக்கிறார்‌ என்று. 
இந்த வசனத்தில்‌ சொல்லப்படவில்லை. 
ஒருவேளை அவர்‌ திம்னாத்சேராவிலே 
அவர்களைக்‌ கூட்டிச்சேர்த்திருக்கலாம்‌. இது 
யோசுவாவின்‌ சொந்தஊர்‌. யோசுவாவுக்கு 
முதிர்வயதானபடியினால்‌, அவரால்‌ அதிக 
தூரத்திற்கு பிரயாணம்பண்ண முடியாது. 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


ஆகையினால்‌ 
பிரயாணம்பண்ணாமல்‌, 
புத்திரரை, தன்னுடைய சொந்த ஊருக்கு 

த்திருக்க வேண்டுமென்று 
வேதபண்டிதர்களில்‌ சிலர்‌ சொல்லுகிறார்கள்‌. 


அவர்‌, 


கூட்டிச்சேர்த்திருக்கவேண்டும்‌ என்றும்‌ சிலர்‌ 
சொல்லுகிறார்கள்‌. இங்கு கர்த்தருடைய 
ஆசரிப்புக்கூடாரம்‌ இருக்கிறது. இஸ்ரவேல்‌ 
சபையார்‌ பொதுவாக சீலோவிலே கூடுவது 
வழக்கம்‌. 

யோசுவா இஸ்ரவேல்‌ புத்திரரை 
எப்பொழுது கூட்டிச்சேர்த்தார்‌ என்னும்‌ விவரம்‌ 
இந்த வசனத்தில்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ யுத்தமில்லாமல்‌ 
இளைப்பாறுகிறார்கள்‌. இதற்கு அநேக 
நாள்‌ சென்றபின்பு, யோசுவா இவர்களை 
கூட்டிச்சேர்க்கிறார்‌. 


“கர்த்தர்‌ இஸ்ரவேலைச்‌ சுற்றிலும்‌ 
இருந்த அவர்களுடைய எல்லாச்‌ 
சத்துருக்களாலும்‌ யுத்தமில்லாதபடிக்கு 
இளைப்பாறப்பண்ணி அநேகநாள்‌ 
சென்றபின்பு, யோசுவா வயதுசென்று 
ர்ந்தவனான போது, யோசுவா 
ஸ்ரவேலின்‌ மூப்பரையும்‌, தலைவரையும்‌, 
நியாயாதிபதிகளையும்‌, அதிபதிகளையும்‌, மற்ற 
எல்லாரையும்‌ அழைப்பிக்கிறார்‌' 
(யோசு 2312). 


இஸ்ரவேல்‌ 
சுதந்தரத்தில்‌ 
இளைப்பாறுகிறார்கள்‌. 
இளைப்பாறுதலின்‌ 
அனுபவிக்கிறார்கள்‌. 
நன்மைகளையும்‌ 
அனுபவிக்கிறார்கள்‌. 
புத்திரரை அதிகமாய்‌ ஆசிர்வதித்தரக்கறர்‌ 
தேசத்தில்‌ யுத்தமில்லை. கர்த்தர்‌ தங்களுக்கு 
கொடுத்த ஆசீர்வாதங்களை இஸ்ரவேல்‌. 
ஜனங்கள்‌ அனுபவித்து, அநேக நாள்‌ 
சென்றபின்பு, யோசுவா அவர்களை ஒன்றாய்க்‌ 
கூட்டிச்சேர்க்கிறார்‌. 


புத்திரர்‌ தங்கள்‌ 
யுத்தமில்லாதபடிக்கு 
அவர்கள்‌ 
ஆசீர்வாதத்தை 
கானான்‌ தேசத்தின்‌ 





மயம்‌ 
யய 1 


யோசுவா இஸ்ரவேல்‌ 
கானான்‌ தேசத்தை: 
பங்கட்டுக்கொடுக்கிறார்‌. கோத்திரத்தார்‌. 
தங்கள்‌ சுதந்தரத்தில்‌ குடியிருக்கிறார்கள்‌. 
யோசுவாவும்‌ தன்னுடைய சுதந்தரமான 
திம்னாத்சேராவிலே. வாசம்பண்ணுகிறார்‌. 
யோசுவா தன்னுடைய 
சுதந்தரத்திலிருந்தாலும்‌, அவர்‌ கானான்‌ 
தேசம்‌ முழுவதிலும்‌ வாசம்பண்ணுகிற 
இஸ்ரவேல்‌ புத்திரர்மீது 
கண்ணோக்கமாயிருக்கிறார்‌. அவர்களுடைய 
ஆவிக்குரிய நிலமை எப்படியிருக்கிறது 
என்பதை ஆராய்ந்து பார்க்கிறார்‌. 
அவர்கள்‌ ஒருவருக்கொருவர்‌ 
சமாதானமாயிருக்கிறார்களா என்பதையும்‌, 
அவர்கள்‌ கர்த்தரோடு பரிகத்த ஐக்கியத்தில்‌ 
இருக்கிறார்களா என்பதையும்‌ கவனித்துப்‌ 
பார்க்கிறார்‌ 


கானான்‌ தேசத்தில்‌ துரத்திவிடப்படாத 
புறஜாதியார்‌ இன்னும்‌ இருக்கிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு கானானியர்‌ 
மூலமாய்‌ எப்போதுமே ஆபத்து வருவதற்கு: 
வாய்ப்புள்ளது. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
எப்போதுமே யுத்தத்திற்கு 
ஆயத்தமாயிருக்கலேண்டும்‌. தங்களுடைய 
சொந்த பலத்தினால்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரரால்‌ சத்துருக்களோடு யுத்தம்பண்ணி 
ஜெயிக்க முடியாது. அவர்களுக்கு 
கர்த்தருடைய உதவியும்‌,  ஒத்தாசையும்‌ 
வேண்டும்‌. இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
பரிசுத்தமாய்‌ ஜீலிக்கவேண்டும்‌. கர்த்தரோடு 
பரிசுத்த ஐ 
கர்த்தருடைய கட்டளைகளுக்கு 
நடக்கவேண்டும்‌. அப்போதுதான்‌ கர்த்தர்‌ 
அவர்கள்மீது பிரியமாயிருப்பார்‌. 


யோசுவா இஸ்ரவேல்‌ புத்திரருடைய 
சரீரப்பிரகாரமான தேவைகளையும்‌, 
ஆவிக்குரிய தேவைகளையும்‌ ஆராய்ந்து 
பார்க்கிறார்‌. யோசுவாவுக்கு வயது முதிர்ந்து 
அவர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
ஒன்றாய்க்கூட்டிச்சேர்த்து. 
தன்னுடைய பிரசங்கச்‌ 
செய்தியைச்‌ சொல்லுகிறார்‌. இஸ்ரவேலின்‌ 
மூப்பும்‌, தலைவரும்‌, அதிபதிகளும்‌, 
நியாயாதிபதிகளும்‌, மற்றும்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ அனைவரும்‌ யோசுவாவின்ரசங்கச்‌ 
செய்தியைக்‌ கேட்பதற்கு கூடிவருகிறார்கள்‌. 


புத்திரருக்கு, 
சுதந்தரமாகப்‌ 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


யோசுவா வயது சென்று 
முதிர்ந்தவராமிருக்கிறார்‌. யோசுவா 110. 
வருஷம்‌  உயிரோடிருந்தார்‌. “இந்தக்‌ 
காரியங்கள்‌ நடந்தபின்பு, நூனின்‌ 
குமாரனாகிய யோசுவா என்னும்‌. 
கர்த்தருடைய ஊழியக்காரன்‌ நூற்றுப்‌ பத்து 
வயதுள்ளவனாய்‌ மரணமடைந்தான்‌" 
(யோசு 24:29). யோசுவா தன்னுடைய 
70ஆவது வயதில்‌, இந்தப்‌ பிரசங்கச்‌ 
செய்தியைச்‌ சொல்லியிருக்கவேண்டும்‌. 
யோசுவா இஸ்ரவேல்‌ புத்திரரிடம்‌, 
இந்தப்‌ பிரசங்கச்‌ செய்தியை இப்போது, 
சொல்லுவதற்கு ஒரு சில காரணங்கள்‌ 
உள்ளன. யோசுவா வயது சென்று 
முதிர்ந்தவராமிருக்கிறார்‌. இன்னும்‌ 
சிறிதுகாலய்தான்‌ அவர்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாரோடு கூடமிருப்பார்‌. தன்னுடைய 
ஜீவன்‌ முடிவதற்குள்‌, யோசுவா இஸ்ரவேல்‌ 
தன்னுடைய பிரசங்கச்‌ 
சொல்லி விடவேண்டுமென்று 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ யோசுவாவின்மீது, 
மதிப்பும்‌ மரியாதையும்‌ வைத்திருக்கிறார்கள்‌. 
அவர்‌ தன்னுடைய வாழ்நாள்‌ முழுவதும்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனத்தாருக்காக பாடுபட்டு 
உழைத்தவர்‌. அவர்களுடைய நன்மைகளை 
விரும்பியவர்‌. கானான்‌ தேசத்திலே பல 
யுத்தங்களை முன்னின்று நடத்தியவர்‌ 
கானானியரைத்‌ துரத்திவிட்டவர்‌. இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாருக்கு யுத்தங்களிலே ஜெயத்தைப்‌ 
பெற்றுக்கொடுத்தவர்‌. 

யோசுவா இப்போது வயது சென்று 
முதிர்ந்தவராயிருக்கிறார்‌. இஸ்ரவேல்‌ பத்தர்‌ 
எல்லோரும்‌  யோசுவாவுக்கு 
மரியாதையும்‌ கொடுப்பதினால்‌, 
சொல்லும்‌ வார்த்தைகளை 
கேட்பார்கள்‌. அவருடைய ஆலோசனைகளை 
ஏற்றுக்கொள்வார்கள்‌. அவர்‌ சொல்லும்‌: 
கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவார்கள்‌. 


ஜனங்கள்‌ மத்தியில்‌ தனக்கு இருக்கும்‌. 
மதிப்பையும்‌ மரியாதையையும்‌, யோசவா 
அவர்களுடைய பிரயோஜனத்திற்காக 
பயன்படுத்திக்கொள்ள விரும்புகிறார்‌. 
இதற்காகவே அவர்‌, இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
எல்லோரையும்‌ ஒன்றாய்க்‌ கூட்டிச்சேர்த்து, 
அவர்களுக்கு பிரசங்கம்பண்ணுகிறார்‌. 





மயம்‌ 
யய 1 


முன்பாக 

கர்த்தர்‌ 

பிரத்தியட்சமாய்ப்‌ பார்த்திருக்கிறார்கள்‌. 
“உங்கள்‌ 

உங்களுக்கு 

ஜாதிகளுக்கும்‌ செய்த யாவையும்‌ நீங்கள்‌ 

கண்டீர்கள்‌; உங்கள்‌ தேவனாகிய 

கர்த்தர்தாமே. உங்களுக்காக 

யுத்தம்பண்ணினார்‌" (யோசு 23:3) 

என்று யோசுவா, கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 

புத்திரருக்கு இவர்களுடைய காலத்தில்‌ 

செய்த நன்மைகளைப்பற்றிச்‌ சொல்லுகிறார்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ இப்போது. 
சத்துருக்கள்‌ மூலமாய்‌ யுத்தமில்லாதபடிக்கு 
இளைப்பாறிக்‌ கொண்டிருக்கிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ ஏற்கெனவே நடத்திய 


வெற்றி பெறவில்லை. 
தேவனாகிய கர்த்தரே 
யுத்தம்பண்ணினார்‌ 

வெற்றியைத்‌ தேடி தந்தார்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கானான்‌ தேசத்தை 
சுதந்தரிப்பதற்கு முன்பாக, அங்கே அநேக 
ராஜாக்கள்‌ ஆளுகை செய்தார்கள்‌. கானான்‌ 
தேசத்திலே பெரிய ராஜ்யங்கள்‌ 
ஸ்தாபிக்கப்பட்டிருந்தது. அவர்கள்‌ கு 
பெரிய பட்டணங்களை கட்டிமிருந்தார்கள்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய ஜனத்திற்காக, 
கானான்‌ தேசத்து ராஜாக்களையும்‌, 
அவர்களுடைய குடிகளையும்‌ துரத்திவிட்டார்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு சுதந்தர தேசம்‌ 
கொடுக்கவேண்டும்‌ என்பதற்காக, கர்த்தர்‌ 
அவர்களுக்கு இடம்‌ 
உண்டுபண்ணிக்கொடுத்தார்‌. 


கர்த்தர்‌ கானான்‌ தேசத்திலுள்ள. 
புறஜாதியரைத்‌ துரத்தினார்‌. அவர்களை 
தம்முடைய ஜனத்திற்கு அடிமைப்படுத்தினார்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ கானான்‌ 
தேசத்தை சுதந்தரித்துக்கொண்டார்கள்‌. 

ல கர்த்தர்‌ தம்முடைய 
ஜனத்திற்காக செய்த நன்மையான 
காரியங்களாகும்‌. 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
தம்முடைய ஜனத்திற்காக யுத்தம்பண்ணினார்‌. 
இஸ்ரவேல்‌. புத்திரர்‌ கானானியரைத்‌ 
துரத்தினார்கள்‌. அவர்கள்‌ தங்கள்‌ 
சத்துருக்களை துரத்தியது மாத்திரமல்ல, 
அவர்கள்‌ கானான்‌ தேசத்தையும்‌ 
சுதந்தரித்துக்கொண்டார்கள்‌. 


யோர்தான்‌ முதல்‌, பெரிய சமுத்திரம்‌ 
மட்டுமுள்ள கானானியரை யோசுவாவும்‌, 
இஸ்ரவேல்‌ புத்திரரும்‌ 
நிர்மூலம்பண்ணினார்கள்‌. தாங்கள்‌ 
நிர்மூலமாக்கின தேசங்களையும்‌, இன்னும்‌: 
சுதந்தரிக்கவேண்டிய தேசங்களையும்‌, 
யோசுவா இஸ்ரவேல்‌ கோத்திரத்தாருக்கு 
சுதந்தரமாகப்‌ பங்கிட்டுக்கொடுத்தார்‌ 
(யோசு 23:4). 


கர்த்தர்‌ செய்ய நினைக்கிற காரியம்‌ 
ஒருபோதும்‌ தடைபடாது, கர்த்தருடைய 
சித்தம்‌, அவருக்கு ஏற்ற வேளையில்‌ 
நிறைவேறும்‌. கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
கானான்‌ சுதந்தரமாகக்‌ 

கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
பத்திரருக்காக யுத்தம்பண்ணினார்‌. அவர்கள்‌ 
கானான்‌ தேசத்தின்‌ பெரும்பகுநியை 
சுதந்தரித்துக்கொண்டார்கள்‌. ஆனாலும்‌, 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கானான்‌ தேசத்திலே, 
சுதந்தரிக்கலேண்டிய தேசமும்‌ இன்னும்‌ 
அதிகமாயிருக்கிறது. அந்த தேசத்தை 
சுதந்தரிப்பதற்கு கர்த்தர்‌ தம்முடைய 

ஜனத்திற்கு உதவிசெய்வார்‌. 


கானான்‌ தேசம்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனத்திற்கு சுதந்தரமாகக்‌ 
கொடுக்கவேண்டும்‌ என்பது கர்த்தருடைய 
சித்தம்‌. கர்த்தருடைய வார்த்தை நிச்சயமாய்‌ 
நிறைவேறும்‌. ஏற்ற வேளை வரும்போது, 
கர்த்தர்‌ தம்முடைய மகிமையான 
வாக்குத்தத்தை நிறைவேற்றுவார்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கானான்‌ தேசத்தை 
சுதந்தரிப்பதற்கு, கர்த்தர்‌ அவர்களுக்கு 
உதவிசெய்வார்‌. 

உங்களில்‌ ஒருவன்‌ ஆயிரம்பேரைத்‌. 
துரத்துவான்‌: உங்கள்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
உங்களுக்குச்‌ சொன்னபடி, அவர்தாமே 
உங்களுக்காக யுத்தம்பண்ணுகிறார்‌” 
(யோசு 2310) என்று யோசுவா 
கர்த்தருடைய வார்த்தையை இஸ்ரவேல்‌. 
புத்திரருக்கு சொல்லுகிறார்‌. 


தேசத்தை 
கொடுத்திருக்கிறார்‌. 


முழுவதையும்‌ 





யம்‌ 
யய 1 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ ஒவ்வொருவரும்‌, 
யோனத்தானைப்போல தைரியமாய்‌ 

யுத்தம்பண்ணுவார்கள்‌. “அப்பொழுது 
யோனத்தான்‌ தன்‌ ஆயுததாரியை நோக்கி: 
என்‌ பின்னாலே ஏறிவா; கர்த்தர்‌ அவர்களை 
இஸ்ரவேலின்‌ கையில்‌ ஒப்புக்கொடுத்தார்‌ 
என்று சொல்லி, யோனத்தான்‌ தன்‌ 
கைகளாலும்‌ நன்‌ கால்களாலும்‌ தவழ்ந்து 
ஏறினான்‌; அவன்‌ ஆயுததாரி அவன்‌ 
பின்னாலே ஏறினான்‌; அப்பொழுது அவர்கள்‌ 
யோனத்தானுக்கு முன்பாக  மஷந்து 
விழுந்தார்கள்‌: அவன்‌ ஆயுததாரியும்‌ அவன்‌ 
பின்னாலே வெட்டிக்கொண்டே போனான்‌. 
யோனத்தானும்‌ அவன்‌ ஆயுததாரியும்‌ அடித்த 
அந்த முந்தின அடியிலே ஏறக்குறைய 
இருபதுபேர்‌ அரையேர்‌ நிலமான விசாலத்திலே 
விழுந்தார்கள்‌” (சாமு 14:12-14). 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்காக 
நத்தம்‌ லர்‌ கதன்‌ னே 
கூடமிருக்கும்போது. அவர்களுக்கு 
விரோதமாக யாரும்‌ எதிர்த்து நின்று 
யுத்தம்பண்ண முடியாது. கர்த்தர்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரரோடு உடன்படிக்கை: 
பண்ணியிருக்கிறார்‌. அவர்‌ தம்முடைய 
உடன்படிக்கையில்‌ உண்மையுள்ளவர்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரரும்‌ கர்த்தருக்கு. 
உண்மையுள்ளவர்களாமிருக்கவேண்டும்‌. 
கர்த்தர்‌ தங்களுக்கு சொல்லியிருக்கும்‌. 
பிரமாணங்களுக்கும்‌, கட்டளைகளுக்கும்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ கீழ்ப்படிந்து 
நடக்கவேண்டும்‌. 


ஸ்ரவேல்‌ ஜனத்தாருக்கு 


ஓரளவு 
கிடைத்திருக்கிறது. இஸ்ரவேலர்‌ 
சுற்றிலுமிருந்த அவர்களுடைய சத்துருக்கள்‌ 
மூலமாய்‌ இப்போது யுத்தமில்லை. இஸ்ரவேல்‌. 
ஜனங்கள்‌ இளைப்பாறுகிறார்கள்‌. தேசத்தின்‌. 
நன்மைகளை அனுபவிக்கிறார்கள்‌. 
அவர்களுக்கு சமாதானமும்‌ ஆசீர்வாதமும்‌ 
பெருகியிருக்கிறது. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
ஆபத்தில்லாமல்‌ பாதுகாப்பாயிருக்கிறார்கள்‌. 
இப்படிப்பட்ட காலத்தில்‌ அவர்கள்‌ 
கர்த்தரையும்‌, அவருடைய கட்டளைகளையும்‌ 
மறந்துவிடக்கூடாது. நிர்விசாரமாய்‌ 


கானான்‌ 
வெற்‌ 


தேசத்‌ 


ப்‌ 


பின்பற்றிப்போய்விடக்கூடாது. 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


ட்ட 
090 


மோசேயின்‌ நியாயப்பிரமாண 
புஸ்தகத்தில்‌ எழுதியிருக்கிறதை விட்டு, 
வலதுபுறமாகிலும்‌ இடதுபுறமாகிலும்‌ 
விலகிப்போகாமல்‌, அதையெல்லாம்‌ 
கைக்கொள்ளவம்‌ செய்யவும்‌ நிர்ணயம்‌ 
பண்ணிக்‌ கொள்ளுங்கள்‌” (யோசு 23:6) 
என்று யோசுவா இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
ஆவிக்குரிய புத்திமதிகளைச்‌ சொல்லுகிறார்‌. 
இஸ்ரவேல்‌. புத்திரருக்காக 
ஆகையினால்‌ 
கர்த்தருடைய பாதையில்‌ 
அவருடைய 

கட்டளைகளைக்‌ கைக்கொள்ளவேண்டும்‌. 
கானான்‌ தேசத்திலே துரத்திவிடப்படாத 
கானானியர்‌ இன்னும்‌ அநேகர்‌ 
இருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ விக்கிரகங்களை 
ஆராதிக்கிறவர்கள்‌. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
புறஜாதி ஜனங்களோடு, 
சம்பந்தம்பண்ணக்கூடாது. அவர்களுடைய 

விக்கிரகங்களை ஆராதிக்கக்கூடாது. 


மீதியாமிருக்கிற 
ஜாதிகளோடு ris 
தேவர்களின்‌ பேரை 

அவைகளைக்கொண்டு 
அவைகளைச்‌ 


ட கக்களுக்குள்ளே 
இந்த 

அவர்களுடைய 
நினையாமலும்‌, 
ஆணையிடாமலும்‌, 
சேவியாமலும்‌, பணிந்துகொள்ளாமலும்‌ 
இருக்கும்படி எச்சரிக்கையாயிருங்கள்‌"' 
(யோசு 23:7) என்று யோசுவா இஸ்ரவேல்‌ 
ஜனங்களுக்கு எச்சரிப்பான வார்த்தைகளைச்‌ 
சொல்லுகிறார்‌. 

ந 
சம்பந்தம்‌ 
அவர்களுடைய 

இஸ்ரவேல்‌ 


இஸ்ரவேல்‌ 
விக்கிரகாராதனைக்காரரோடு 
கலக்கக்கூடாது. 
விக்கிரகாராதனைகளில்‌ 
ஜனத்தார்‌. பங்குபெறக்கூடாது. 
விக்கிரகாராதனையின்‌ தாக்கம்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கு வந்துவிடக்கூடாது. இஸ்ரவேல்‌ 
ஜனத்தார்‌. மிகவும்‌ எச்சரிப்பாயிருந்து, 
விக்கிரகாராதனைக்கு விலகி, தங்களை 
காத்துக்கொள்ள வேண்டும்‌. 

இஸ்ரவேல்‌. அந்நிய 
தேவர்களுடைய பெயரைக்கூட 
நினைக்கக்கூடாது. அவற்றின்‌ பெயரைக்கூட 
தங்கள்‌ வாயினால்‌ சொல்லக்கூடாது. 
அவர்களிடத்தில்‌ பழைய விக்கிரகாராதனை 
பழக்கம்‌ இருக்குமென்றால்‌, அந்தப்‌ பழைய 


ஜனத்தார்‌ 





பார்த்துக்கொள்ளவேண்டும்‌. 


மயம்‌ 
யய 1 


படவ ப்‌ வப 

ஆணையிடக்கூடாது. 

லாகாராதக கிவ்‌ தங்கள்‌ 

விக்கிரகங்கள்‌ பேரிலே ஆணையிடும்போது, 

இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ அவர்களுடைய பழக்க 

வழக்கங்களைப்‌ பின்பற்றி, விக்கிரகங்களின்‌ 

பேரில்‌ ஆணையிடக்கூடாது. 

விக்கிரகங்களோடு உடன்படிக்கை 

பண்ணக்கூடாது. 

அதோ ஒரு 

பயந்து 

ஏதாவது ஒரு 

மாத்திரம்‌ 

கர்த்தரைப்பற்றிக்கொண்டிருந்தால்‌ போதாது. 

அவர்கள்‌ தங்கள்‌ தேவனாகிய கர்த்தரை 

எப்போதும்‌, எக்காலத்திலும்‌ 
பற்றிக்கொண்டிருக்கவேண்டும்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ இப்போது கர்த்தரை 
நம்பி ஜீவிக்கிறார்கள்‌. கர்த்தரைப்பற்றும்‌ 
அவர்களுடைய விசுவாசம்‌ ஒருபோதும்‌ 
குறைந்துவிடக்கூடாது. இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
கர்த்தருடைய நன்மைகளை அதிகமாய்‌ 
அனுபவிக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
எக்காலத்திலும்‌. கர்த்தருக்கு 
நன்றியுள்ளவர்களாய்‌  ஜீவிக்கவேண்டும்‌. 
அவர்கள்‌ எப்போதும்‌ கர்த்தரை துதித்து, 
அவரைக்‌ கனம்பண்ணி, 
மகிமைப்படுத்தவேண்டும்‌. 


ஆத்தூமாக்களைக்குறித்த 
எச்சரிப்பு 
யோசு 28:11-16 


யோசு 2311. 
உங்கள்‌ தேவனாகிய 
அன்புகூரும்படி, 

ஆத்துமாக்கனைக்குறித்து 
எச்சரிக்கையாயிருங்கள்‌. 


யோசு 2312. நீங்கள்‌ 
மின்வாங்கிப்போய்‌, உங்களுக்குள்ளே 
மீதியாயிருக்கிற இத்த ஜாதிகளைச்‌ 
சேர்ந்து, அவர்களோடே சம்பந்தன்‌ 
கலந்து, நீங்கள்‌ அவர்களிடத்திலும்‌ 
அவர்கள்‌ உங்களிடத்திலும்‌. 
உறவாடினால்‌ 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


ட்ட 
PUELSHERS 


யோசு 28:18. உங்கள்‌ தேவனாகிய 
கர்த்தர்‌ இணி இதந்த ஜாதிகளை 
உங்களுக்கு. முன்பாகத்‌ 
துரத்திவிடமாட்டார்‌ என்றும்‌, உங்கள்‌: 
தேவனாகிய கர்த்தர்‌ உங்களுக்குக்‌ 
கொடுத்த இந்த நல்ல தேசத்திலிருந்து 
அழித்துபோகுமட்டும்‌, அவர்கள்‌ 
உங்களுக்குக்‌. கண்ணியாகவும்‌, 
'வலையாகவும்‌, உங்கள்‌ விலாக்களுக்குச்‌ 
சவுக்காகவும்‌, உங்கள்‌ கண்களுக்கு, 
முன்ளுகனாகவும்‌ இருப்பார்கள்‌ என்றும்‌ 
திச்சுயமாய்‌ அறியுங்கள்‌. 


யோசு 29:14. இதோ, இன்று நான்‌: 
பூலோகத்தார்‌ எல்லாரும்‌ போகிறவழியே 
போகிறேன்‌; உங்கள்‌ தேவனாகிய 
கர்த்தர்‌ உங்களுக்காகச்‌ சொன்ன 
'நல்வார்த்தைகனிலெல்லாம்‌ ௬. 
வார்த்தையும்‌ 'தவறிப்போகவில்லை. 
என்பதை உங்கள்‌ முழு இருதயத்தாலும்‌ 
உங்கள்‌ முழு ஆத்துமாவாலும்‌ 
அறித்திருக்கிறீர்கன்‌; அவைகளெல்லாம்‌ 
உங்களுக்கு நிறைவேறிற்று; 
அவைகளில்‌ ஒரு வார்த்தையும்‌ 
தவறிப்போகவில்லை. 


யோசு 2815, இப்பொழுதும்‌ உங்கள்‌. 
தேவனாகிய கர்த்தர்‌ உங்கனோடே, 
சொன்ன நல்ல காரியமெல்லாம்‌ 
உங்களிடத்திலே எப்படி 
'நிறைவேறிற்றோ, அப்படியே, உங்கள்‌. 
தேவனாகிய கர்த்தர்‌ உங்களுக்குக்‌ 
கட்டளையிட்ட. 
உடன்படிக்கையை நீங்கள்‌. 
அந்திய  தேவர்களைச்‌. 
அவைகளைப்‌ 
கொள்ளுங்காலத்தில்‌, 


யோசு 28:18. உங்கள்‌ தேவனாகிய 
கர்த்தர்‌ உங்களுக்குக்‌ கொடுத்த இந்த. 
நல்ல்‌ தேசத்திலிருந்து 
திர்மூலமாக்குமட்டும்‌, 

உங்கள்மேல்‌ சகல 
காரியங்களையும்‌ வரப்பண்ணுவார்‌; 
கர்த்தருடைய கோபம்‌ உங்கள்மேல்‌ 
பற்றியெரியும்‌; அவர்‌ உங்களுக்குக்‌ 
கொடுத்த நல்ல தேசத்திலி 
ருந்து நீங்கள்‌. சீக்கிரமாய்‌ 
அழித்துபோவீர்கள்‌ என்‌ றான்‌. 





மயம்‌ 
யய 1 


இஸ்ரவேல்‌ 
பிரியமானவர்களாயும்‌, 
பிரயோஜனமுள்ளவர்களாயும்‌ 
வேண்டும்‌. அவர்கள்‌ 
கட்டளைகளுக்கு 
நடக்கவேண்டும்‌. இஸ்ரவேல்‌ 
கர்த்தரைப்பற்றியும்‌, 
பிரமாணத்தைப்பற்றியும்‌ 
அறிந்திருக்கவேண்டும்‌. 
கர்த்தரோடு ஐக்கியமாயிருக்கவேண்டும்‌. 
இதற்காக அவர்கள்‌ என்ன 
செய்யவேண்டுமென்று யோசுவா இங்கே 
ஆலோசனை சொல்லுகிறார்‌ 


“ஆகையால்‌, உங்கள்‌ 
கர்த்தரில்‌ அன்புகூரும்படி, 
ஆத்துமாக்களைக்குறித்து 
எச்சரிக்கையாயிருங்கள்‌"' 
என்று யோசுவா இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
சொல்லுகிறார்‌ 

கர்த்தருடைய பிள்ளைகள்‌ 
எப்போதுமே எச்சரிக்கையாயிருக்கவேண்டும்‌. 
கர்த்தருடைய 'கிருபைகளை நாம்‌. 
அசட்டைபண்ணிவிடக்கூடாது. நாம்‌. 
நிர்விசாரமாய்‌ ஜீவிக்கக்கூடாது. நம்முடைய 
ஆத்துமாக்களை, எல்லா காவலோடும்‌ 
காத்துக்கொள்ளவேண்டும்‌. ஏராளமான 
ஆத்துமாக்கள்‌, கவனக்குறைலினால்‌ 
அழிந்துபோயிருக்கிறது. யோசுவா இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கு சொல்லுகிற ஆலோசனை, 
நமக்கும்‌  பிரயோஜனமுள்ளதாயிருக்கிறது. 
யோசுவா சொல்லுகிற பிரகாரம்‌, நாமும்‌, 
நம்முடைய ஆத்துமாக்களைக்‌ குறித்து 
மிகவும்‌ எச்சரிக்கையாயிருக்கவேண்டும்‌. 


நம்மிடத்தில்‌ கர்த்தருக்குப்‌ 
இருக்கவேண்டும்‌. ஆனாலும்‌ 
பயத்திற்கு அடிமைகளாகி விடக்கூடாது. 
கர்த்தர்‌ நம்முடைய அடிமைத்தனத்தின்‌ 
பயத்தை நீக்குவதற்காகவே 
உலகத்திற்கு வந்தார்‌. 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


ட்ட 
090 


நாம்‌ கர்த்தருக்கு அடிமைகளல்ல. 
அவருக்கு பிரியமான பிள்ளைகள்‌. கர்த்தர்‌ 
பிள்ளைகளுக்குரிய சுதந்தரத்தை நமக்குக்‌ 
கொடுத்திருக்கிறார்‌. அடிமைகளுக்கு 
சுதந்தரம்‌ கொடுக்கப்படுவதில்லை. 


இருதயத்தினாலும்‌, உற்சாகமாய்‌ ஊழியம்‌ 
செய்யவேண்டும்‌. நம்முடைய தேவனாகிய 
கர்த்தரிடத்தில்‌ நாம்‌ அன்புகூரும்போது, நாம்‌ 
அவரைவிட்டு. விலகி போகமாட்டோம்‌. 
கர்த்தரை விட்டுப்பிரிந்து நாம்‌ அந்நிய 
தெய்வங்களைப்‌ பின்பற்றமாட்டோம்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தருக்கு, 
உண்மையுள்ளவர்களாயிருக்கவேண்டுமென்‌ று 
யோசுவா அவர்களுக்கு உபதேசம்‌ 
பண்ணுகிறார்‌. கர்த்தர்‌ சொன்ன 
வார்த்தைகளில்‌ ஒன்றும்‌ தவறிப்போவதில்லை, 
கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள்‌ எல்லாமே 
நிறைவேறும்‌. ஒருவேளை, வாக்குத்தத்தங்கள்‌ 
நிறைவேறுவதில்‌ காலதாமதம்‌ ஏற்படலாம்‌. 
ம்‌ ர்த்தருக்‌ சித்தமான 
, அவருடைய 
வாக்குந்தத்தங்கள்‌ நிச்சயமாய்‌ நிறைவேறும்‌. 
ஆகையினால்‌ இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
கர்த்தருக்கு உண்மையுள்ளவர்களாயிருக்க 
வேண்டும்‌. 


யோசுவா இஸ்ரவேல்‌ ஜனங்களுக்கு 
பிரசங்கம்பண்ணும்போது அவர்‌ வயது சென்று 
முதிர்ந்தவராமிருக்கிறார்‌. 'இதோ இன்று 
நான்‌ பூலோகத்தார்‌ எல்லாரும்‌ போகிற 
வழியே போகிறேன்‌" (யோசு 2344) என்று 
யோசுவா. சொல்லுகிறார்‌. யோசுவா 
சீக்கிரத்தில்‌ மரித்துப்‌ போகப்போகிறார்‌. 
கர்த்தர்‌ அவருக்கு நியமித்திருக்கிற 
ஒட்டத்தை, அவர்‌ ஓடி முடிக்கப்போகிறார்‌. 


யோசுவா தன்னுடைய ஜீவியகாலத்தின்‌ 
கடைசி பகுதிக்கு வந்திருக்கிறார்‌. தான்‌ 
கடந்து வந்த பாதையை யோசுவா இப்போது 
திரும்பிப்பார்க்கிறார்‌. அவர்‌ கர்த்தருக்கு 
உண்மையுள்ள ஊழியக்காரர்‌. கர்த்தர்‌ 
யோசுவாவுக்கு பல வாக்குத்தத்தங்களை 

கர்த்தர்‌ தனக்கு 





மயம்‌ 
யய 1 


“உங்கள்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
உங்களுக்காகச்‌ சொன்ன 
நல்வார்த்தைகளிலெல்லாம்‌ ஒரு வார்த்தையும்‌ 
தவறிப்போகவில்லை என்பதை உங்கள்‌ மம 
இருதயத்தாலும்‌ உங்கள்‌ 
ஆத்துமாவாலும்‌ அறிந்திருக்கறர்கள்‌; 
அவைகளெல்லாம்‌ 
நிறைவேறிற்று: 
வார்த்தையும்‌ 
(யோசு 23:14) 
கர்த்தரைப்பற்றி சாட்சியாய்‌ அறிவிக்கிறார்‌. 

யோசுவாவின்‌ பிரசங்கத்தை திரளான 

ங்கள்‌ கட்டுக்கொண்டருக்கித்கக்‌. 


யோசுவாவின்‌ பிரசங்கத்தைக்‌ 
கேட்கிறார்கள்‌. 


'கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ கடுப்த்தரக்கர்‌ 
சொல்லியிருந்த நல்வார்த்தைகளிலெல்‌, 
வார்த்தையும்‌ தவறிப்‌ போகவில்லை; க்‌ 
நிறைவேறிற்று" (யோசு 21:43) 


யோசுவா இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு, 
ஆசீர்வாதமான வார்த்தைகளைச்‌ 
சொல்லும்போது, அவர்களுக்கு எச்சரிப்பின்‌ 
வார்த்தைகளையும்‌ சொல்லுகிறார்‌. அவர்கள்‌ 
ரத வரையிலும்‌. 
பாதுகாப்பும்‌, 
கிடைக்கும்‌. 
விலகிப்போய்‌ 

கர்த்தரும்‌ அவர்களைவிட்டு 

விலகிப்போய்விடுவார்‌. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
அந்நிய தெய்வங்களைப்‌ பின்பற்றிப்போனால்‌, 
கர்த்தருடைய கோபமும்‌ சாபமும்‌ 
அவர்கள்மேல்‌ வரும்‌. 

இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தருடைய 
கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடக்கவேண்டும்‌. 
அவர்கள்‌ கர்த்தருடைய கட்டளையை மீறி 
நடந்தால்‌ அவர்களுக்கு அழிவு வரும்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ கர்த்தருக்கு. 
விரோதமாகப்‌ பாவம்‌ செய்யும்போது. 
தங்களுக்கு கேடுண்டாகவே அவர்கள்‌ 
அந்தப்‌ பாவத்தை செய்கிறார்கள்‌. 

யோசுவா இரண்டு 
இஸ்ரவேல்‌ புத்திரரை 
“நீங்கள்‌ பின்வாங்கிப்போய்‌, உங்களுக்குள்‌ 
மீதியாயிருக்கிற இந்த ஜாதிகளைச்‌ சேர்ந்து. 
அவர்களோடே சம்பந்தங்கலந்து, 


கர்த்தரைவிட்டு. 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


அவர்களிடத்திலும்‌ அவர்கள்‌ 


உங்களுக்கு முன்பாகத்‌ துரத்திவிடமாட்டார்‌ 
என்றும்‌, உங்கள்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
உங்களுக்குக்‌ கொடுத்த இந்த நல்ல 
தேசத்திலிருந்து _அழிந்துபோகுமட்டும்‌, 
அவர்கள்‌ உங்களுக்குக்‌ கண்ணியாகவும்‌, 
வலையாகவும்‌, உங்கள்‌ விலாக்களுக்குச்‌ 
சவுக்காகவும்‌, உங்கள்‌ கண்களுக்கு 
முள்ளுகளாகவும்‌ இருப்பார்கள்‌ என்றும்‌. 
நிச்சயமாய்‌ அறியுங்கள்‌" (யோசு 23:1213) 
என்று யோசுவா இஸ்ரவேல்‌ புத்திரரை 


இஸ்ரவேல்‌ ஜனத்தாருக்கு. 
வார்த்தைகளை 

அவர்களை கர்த்தருடைய 

எச்சரிக்கவும்‌ செய்கிறார்‌ 

“இப்பொழுதும்‌ உங்கள்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
உங்களோடே சொன்ன நல்ல காரியமெல்லாம்‌. 
உங்களிடத்திலே எப்படி நிறைவேறிற்றோ, 
அப்படியே, உங்கள்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
உங்களுக்குக்‌ கட்டளையிட்ட அவருடைய 
உடன்படிக்கையை நீங்கள்‌ மீறி, அந்நிய 
தேவர்களைச்‌ சேலிந்து, அவைகளைப்‌ 
பணிந்து. கொள்ளுங்காலத்தில்‌, உங்கள்‌ 
தேவனாகிய கர்த்தர்‌ உங்களுக்குக்‌ கொடுத்த 
இந்த நல்ல தேசத்திலிருந்து உங்களை 
நிர்மூலமாக்குமட்டும்‌, கர்த்தர்‌ உங்கள்மேல்‌ 
ான காரியங்களையும்‌ 

கர்த்தருடைய கோயம்‌ 


அத்தபோர்கள்‌. (யோசு 231516) என்று 
யோசுவா இஸ்ரவேல்‌ புத்திரரை மறுபடியுமாய்‌ 
எச்சரிக்கிறார்‌. 

இஸ்ரவேல்‌. புத்திரர்‌ கர்த்தரை 
மாத்திரமே சேவிக்கவேண்டும்‌. அவர்கள்‌ 
கர்த்தரைவிட்டு விலகி விக்கிரகங்களைப்‌ 
பின்பற்றிப்போய்விடக்கூடாது. இஸ்ரவேல்‌ 
ஜனத்தார்‌ கர்த்தரில்‌ அன்புகூரவேண்டும்‌. 
கர்த்தரில்‌ அன்புகூராமல்‌, அவரைவிட்டுப்‌ 
பிரிந்துபோகிறவர்கள்‌, முதலாவதாக அந்நிய 
ஜாதியாரோடு சேர்ந்துகொள்வார்கள்‌. 
அதன்பின்பு அவர்களோடு 
சம்பந்தங்கலப்பார்கள்‌. அவர்களிடத்தில்‌ 
உறவாடுவார்கள்‌. முடிவிலே, அவர்களுடைய 
விக்கிரகங்களை தங்களுடைய 
தெய்வங்களாக ஏற்றுக்கொண்டு, 
விக்கிரகங்களை ஆராதிப்பார்கள்‌. 





யம்‌ 
யய 1 


இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌, கரத்தணவிடடு 


தெய்வங்களைப்‌ 
பின்பற்றிப்போகும்போது. முதலாவதாக 
கர்த்தர்‌ தங்களுக்கு கட்டளையிட்ட 
அவருடைய உடன்படிக்கையை மீறுவார்கள்‌. 
அதன்‌ பின்பு அந்நிய தேவர்களை சேவித்து 
அவைகளைப்‌ பணிந்துகொள்வார்கள்‌. 
கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு: 
கானான்‌ 


த்தை சுதந்தரமாய்க்‌ 
கொடுத்திருக்கிறார்‌. 

கானான்‌... தேசத்திலிருக்கிற 
ஜனத்தாரைத்‌ துரத்திவிட்டு, 
சுதந்தரித்துக்கொள்ளவேண்டும்‌. இஸ்ரவேல்‌ 
ஜனத்தார்‌ அந்நிய ஜனத்தாரோடு 
உடன்படிக்கை பண்ணக்கூடாது. 


ஆனால்‌ இஸ்ரலேல்‌ புத்திரர்‌, கானான்‌ 
தேசத்திலிருக்கிற ஒரு சில புறஜாதியாரைத்‌ 
துரத்துகிறார்கள்‌. புறஜாதியாரில்‌ அநேகரை 
இன்னும்‌ துரத்தாமலிருக்கிறார்கள்‌ 
அவர்களோடு சமாதான 
செய்துகொள்கிறார்கள்‌. 
சம்பந்தங்கலக்கிறார்கள்‌. அவர்களோடு 
உறவாடுகிறார்கள்‌. புறஜாதியாரின்‌ அந்நிய 
தேவர்களை சேவித்து, அவைகளைப்‌ 
பணிந்துகொள்கிறார்கள்‌ 


கானான்‌ நேசத்திலிருக்கிற புறஜாதி 
ஜனங்கள்‌, இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு, 
கண்ணியாகவும்‌, வலையாகவும்‌, 
விலாக்களுக்குச்‌ சவுக்காகவும்‌, கண்களுக்கு 
முள்ளுகளாகவும்‌ இருப்பார்கள்‌ (யோசு 2343) 
புறஜாதியார்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரை பாவத்தில்‌ 
விழவைத்துவிடுவார்கள்‌. இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கு புறஜாதியார்‌ மூலமாய்‌ ஒரு 
நன்மையும்‌ உண்டாகாது. கர்த்தரால்‌ வரும்‌ 
ஆசீர்வாதமே நமக்கு பிரயோஜனமாயிருக்கும்‌. 
மற்றவை ஒருபோதும்‌ நமக்கு 
பிரயோஜனமாயிருக்காது. 


உடன்படிக்கை 
அவர்களோடு 


பணிந்துகொள்ளும்போது. 
கோபம்‌ அவர்கள்மேல்‌ வரும்‌. விக்கிரகங்களை 


ஆராதிக்கிறவர்கள்‌, புறஜாதி ஜனங்களுக்கு 
உதவியாயிருக்கிறார்கள்‌. அவர்களை 
ஆதரிக்கிறார்கள்‌. புறஜாதி ஜனங்கள்‌ 
தங்களுக்கு தீங்கு செய்வதற்கு, 
கர்த்தருடைய ஜனம்‌ அவர்களுக்கு 
வாய்ப்பு கொடுக்கிறார்கள்‌. கர்த்தர்‌ 
தங்கள்மீது கோபமாயிருப்பதற்கும்‌, 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


ட்ட 
090 


கர்த்தர்‌ தங்களைத்‌ தண்டிப்பதற்கும்‌, 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌, புறஜாதி ஜனங்களுக்கு 
உதவிசெய்கிறார்கள்‌. 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரர்மீது 
கோபமாயிருக்கும்போது, அவர்‌  புறஜாதி 
ஜனங்களை கானான்‌ தேசத்திலிருந்து 
துரத்தமாட்டார்‌. இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 
கர்த்தர்‌ தங்களுக்கு கொடுத்த நல்ல 
தேசத்திலிருந்து, அழிந்துபோவார்கள்‌. 
லாம்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
நஷ்டமாயிருந்தாலும்‌, புறஜாதி ஜனங்களுக்கு 
இதுவே லாபமாயிருக்கிறது. 


ஸ்ரவேல்‌ புத்திரர்‌ விக்கிரகங்களை 
ஆரா; தங்களுக்கு நஷ்டம்‌ 
உண்டுபண்ணுகிறார்கள்‌.  புறஜாதியாருக்கு. 
லாபத்தை: உண்டுபண்ணுகிறார்கள்‌. 
கர்த்தருடைய வாக்குத்தத்த வார்த்தைகள்‌ 
நிறைவேறுவதுபோலவே, அவருடைய 
எச்சரிப்பின்‌ வார்த்தைகளும்‌ நிறைவேறும்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரரோடு 
நல்ல காரியமெல்லாம்‌. 
அவர்களிடத்தில்‌ எப்படி நிறைவேறிற்றோ, 
அப்டியே கர்த்தர்‌ அவர்களுக்கு சொன்ன 
எச்சரிப்பான காரியங்களும்‌ அவர்களுக்கு 
நிறைவேறும்‌. கர்த்தர்‌ "இஸ்ரவேல்‌ புத்திரரை 
நிர்மூலமாக்குமட்டும்‌, அவர்கள்மேல்‌ சகல 
தீமையான காரியங்களையும்‌ வரப்பண்ணுவார்‌. 


கர்த்தர்‌ தம்முடைய ஜனத்தின்மீது 
நன்மையான காரியங்களை வரப்பண்ணுவது 
போலவே, தீமையான காரியங்களையும்‌ 
வரப்பண்ணுவார்‌ கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரர்மீது. அன்பாயிருப்பதுபோலவே, 
அவர்கள்மீது கோபமாயுமிருப்பார்‌. 


கர்த்தர்‌ 
சொன்ன 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரை கானான்‌ 
தேசத்திலே ஆசிர்வதிப்பதுபோலவே, கரத 


தகு கர்த்தரை நம்பாதவர்கள்‌ 
அழிந்து போவார்கள்‌. 


கர்த்தருடைய கட்டளைகளுக்கு 
கீழ்ப்படிந்து நடக்கிறவர்கள்‌ அவருடைய 
ஆசீர்வாதங்களைப்‌ பெற்றுக்கொள்வார்கள்‌. 
கர்த்தர்‌ தங்களுக்கு கட்டளையிட்ட 
அவருடைய உடன்படிக்கையைமீறி, 
அந்நிய தேவர்களை சேவித்துஅவைகளைப்‌ 
பணிந்துகொள்கிறவர்கள்‌ சீக்கிரத்தில்‌ 
அழிந்துபோவார்கள்‌. 





மயம்‌ 
யய 1 


நாம்‌ கர்த்தரோடு நெருங்கிய 
ஐக்கியத்திலிருக்கும்‌ வரையிலும்‌, கர்த்தர்‌ 
வாக்குப்பண்ணின நன்மைகளெல்லாம்‌ நமக்கு 
வரும்‌. நாம்‌ கர்த்தரைவிட்டு விலகி 
பிரிந்துபோகும்போது, கர்த்தர்‌ 
சொன்ன சாபமும்‌ அழிவும்‌ வரும்‌. 


கர்த்தருடைய 


நமக்கு 


உடன்படிக்கையை 


கர்த்தர்‌ தம்முடைய 
கொடுக்கும்‌ 

நிபந்தனைகளுக்குரியது. 
உடன்படிக்கையிலும்‌, 

உடன்படிக்கையிலும்‌ நாம்‌ 

கீழ்ப்படிய வேண்டும்‌ என்பது அடிப்படையான 
உபதேசமாகும்‌. இஸ்ரவேலின்‌ பாவத்தையும்‌, 
அவர்களுடைய கீழ்ப்பியாமையையும்‌, 
கர்த்தர்‌ நிச்சயமாகவே நியாயந்தீர்ப்பார்‌. 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


ட்ட 
PUELSHERS 


719-21; 
616-23; 


ரோமர்‌ 
ரோமர்‌ 


(மாற்கு 
ரோமர்‌. 


யாக்‌ 519-20). 


ம, ர்‌ புத்திரரையே 
அதிக 


நியாயந்தர்ப்பது 

“கபாவக்கிளைகளைத்‌ 

விடாதிருக்க. உன்னையும்‌ தப்பவிடமாட்டார்‌ 
என்று எச்சரிக்கையாயிரு” (ரோமர்‌ 1118-25) 
என்று பவுல்‌ கூறுகிறார்‌. பழைய ஏற்பாட்டுக்‌ 
காலத்து, பாத்தவான்‌ களுக்கும்‌ தேவனுடைய 
கிருபையும்‌ சுவிசேஷத்தினுடைய இரட்சிப்பின்‌ 
ஆசீர்வாதங்களும்‌ இருந்தன. ஆனாலும்‌ 
அவர்கள்‌ பாவம்‌ செய்யும்போது தேவனுடைய 
கிருபை அவர்களை விட்டு விலகிப்போயிற்று. 
(கலா 3:8-14; எபி 4:1-2). 





மயம்‌ 
யய 1 


யோசுவாவின்‌ ஜீவிய சரித்திரமும்‌, 
அவர்‌ இஸ்ரவேல்‌ புத்தரை ஆளுகை 
செய்ததும்‌ த அதிகாரத்தில்‌ 
நிறைவுபெறுகிறது. வறலர்‌ ஜனத்தார்‌ 
கர்த்தரிடத்தில்‌ விசுவாசம்‌ 
தக்கம்‌ அவர்கள்‌ 
இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தரை 
மாத்திரமே ஆராதிக்கவேண்டும்‌. இந்த 
சத்தியத்தை இஸ்ரவேல்‌ ஜனத்தாருக்கு 
உறுதிபண்ண யோசுவா அதிக கவனம்‌ 
செலுத்துகிறார்‌. யோசுவா. மரித்துப்போன 
பின்பும்‌, இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கதக்‌ 
கட்டளைகளுக்கு 
நடக்கவேண்டும்‌. இதுவே க்‌ 
விருப்பம்‌. 


ரவேல்‌ புத்திரருக்‌ விக்குரிய 
சதத்தை த்தா கோன்‌ 
ஏற்கெனவே அவர்களை ஓரிடத்தில்‌ 
கூட்டிச்சேர்த்து, அவர்களுக்கு 
பிரசங்கம்பண்ணினார்‌. இப்போது யோசுவா 
இஸ்ரவேல்‌ புத்திரரை இரண்டாம்‌ முறையாக 
கூட்டிச்சேர்த்து. அவர்களுக்கு ஆவிக்குரிய 
சத்தியங்களை மறுபடியுமாய்‌ 
பிரசங்கம்பண்ணுகிறார்‌. 
யோசுவா இஸ்ரவேலின்‌ 
கோத்திரங்களையெல்லாம்‌. சீகேமிலே 
கூழவாப்பண்னுிறார்‌ (மோக 2 
இஸ்ரவேலி। தேவனாகிய கர்த்தர்‌ 
மரவந்தே. இஸ்ரவேல்‌ புத்திரருடைய 
க செய்த நன்மைகளை 
அவர்களுக்கு 
சொல்லுகிறார்‌ 
(யோசு 24:2-13) 


ன்று புத்திரர்‌ கர்த்தருக்கு பயந்து, 
உத்தமமும்‌ உண்மையுமாய்‌ 
சேலிக்கவேண்டும்‌ (யோசு 2414). தானும்‌ 
தன்னுடைய வீட்டாரும்‌ கர்த்தரை 
சேவிப்பதாக யோசுவா 
வாக்குப்பண்ணுகிறார்‌. தன்னைப்போலவே. 
இஸ்ரவேல்‌. புத்திரரும்‌, யாரை 
சேவிக்கவேண்டும்‌ என்பதை 
தெரிந்துகொள்ளவேண்டும்‌ (யோசு 24:15-18). 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ கர்த்தரை 
சேவிக்கவேண்டுமென்று, அவர்கள்‌ 
தீர்மானிக்கவேண்டும்‌. இந்த தீர்மானத்தில்‌ 
அவர்கள்‌ உறுதியாய்‌ நிலைத்திருக்கவேண்டும்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனங்களும்‌, தேவனாகிய 
கர்த்தரையே சேவித்து, அவருடைய 
சத்தத்திற்கு கீழ்ப்பிவதாக 
வாக்குப்பண்ணுகிறார்கள்‌ (யோசு 24:19-24) 
யோசுவா இஸ்ரவேல்‌ ஜனங்களோடே, 
சீகேமிலே உடன்படிக்கை பண்ணுகிறார்‌ 
(யோசு 24:25-28). 


யோசுவாவின்‌ 
(யோசு 24:29,30). எலெயாசாரின்‌ மரணம்‌ 
(யோசு 24:33). இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
எகிப்திலிருந்து கொண்டு வந்த யோசேப்பின்‌ 
எலும்புகளை சீகேமிலே 
அடக்கம்பண்ணுகிறார்கள்‌ (யோசு 24:32) 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ வெகுநாட்களாக 
கர்த்தரை சேலிக்கிறார்கள்‌ (யோசு 24:31) 


மரணம்‌ 


கர்த்தரைச்‌ சே.வியுங்கள்‌' 
யோசு 2411-14 


யோசு: கம. 
யோசுவா 
கோத்திரங்களையெல்லாம்‌. 
கூடிவரப்பண்ணி, 
மூப்பரையும்‌, 
நியாயாதியதிகனையும்‌, 
அதியதிகளையும்‌ வரவழைத்தான்‌; 
அவர்கன்‌ தேவனுடைய சந்நிதியில்‌ 
வந்து தின்றார்கள்‌. 


பின்பு. 
வேலின்‌ 
சிகேமிலே 
இஸ்ரவேலின்‌ 
தலைவரையும்‌, 


யோக 24:2. அப்பொழுது 
சகல ஜனங்களையும்‌ நோக்கி: 
இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
சொல்லுகிறது. என்னவென்றால்‌: 
பூர்வத்திலே உங்கள்‌ பிதாக்களாகிய 
ஆபிரகாமுக்கும்‌. நாகோருக்கும்‌ 
'தகப்பனான தேராகு என்பவன்‌, நதிக்கு 
குடியிருத்தபோது 

தேவர்களைச்‌. 


யோகவா 





மயம்‌ 
யய 1 


யோசு 24:3. நான்‌ நதிக்கு அப்புறத்தில்‌ 
இருத்த உங்கள்‌ தகப்பனாகிய 
ஆபிரகாமை அழைத்துக்‌ 
கொண்டுவந்து, அவனைக்‌ 
கானான் தேசமெங்கும்‌ சஞ்சரிக்கச்‌. 
செய்து, அவன்‌ சுத்ததியைத்‌ 
திரட்சியாக்கி, அவனுக்கு ஈசாக்கைக்‌ 
கொடுத்தேன்‌. 


யோக 244. 
யாக்கோயையும்‌, 
கட்டனையிட்டு, ஏசாவுக்குச்‌ சேயீர்‌ 
மலைத்தேசுத்தைச்‌. தந்தாக, 
கொடுத்தேன்‌; யாக்கோபும்‌ 
பின்னைகளுமோ தக்க 
(போனார்கள்‌. 


சஈசாக்குக்கு 
ஏசாவையும்‌ 


யோக 245, நான்‌ மோசேயையும்‌ 
ஆரோனையும்‌ அனுப்பி, எகிப்தியரை 
வாதித்தேன்‌; அப்படி. அவர்கள்‌ 
நடுவிலே நான்‌ செய்த பின்பு 
உங்களைப்‌ புறப்படப்பண்ணினேன்‌. 


யோசு 24:6. நான்‌ உங்கள்‌ பிதாக்களை 
எகிப்திலிருந்து புறப்படப்பண்ணின. 
போது, சமுத்திரக்கரைக்கு வந்தீர்கள்‌; 
எகிப்தியர்‌ 'இரதங்களோடும்‌ 
குதிரைவீரரோடும்‌ உங்கள்‌. 
மிதாக்களைச்‌ சிவந்த சமுத்திர மட்டும்‌ 
மின்தொடர்ந்தார்கள்‌. 


யோசு 24:7. அவர்கள்‌ கர்த்தரை 
நோக்கிக்‌ கூப்பிட்டார்கள்‌; அப்பொழுது 
அவர்‌ உங்களுக்கும்‌ எகிப்தியருக்கும்‌ 
நடுவே அந்தகாரத்தை வரப்பண்ணி, 
சமுத்திரத்தை அவர்கள்மேல்‌. 
புரனச்செய்து, அவர்களை 
முடிப்போட்டார்‌; நான்‌ எகிப்திலே. 
செய்ததை உங்கன்‌ கண்கள்‌ கண்டது; 
பின்பு வனாந்தரத்தில்‌ அநேகநான்‌ 
சஞ்சரித்தீர்கள்‌. 


யோசு 24:8. அதற்குப்பின்பு உங்களை 
யோர்தானுக்கு அப்புறத்திலே 
குடியிருந்த எமோரியமின்‌ தேசத்திற்குக்‌ 
கொண்டுவந்தேன்‌; அவர்கள்‌. 
உங்களோடு யுத்தம்பண்ணுகிறபோது, 
அவர்களை உங்கள்‌. கையில்‌. 
ஒப்புக்கொடுத்தேன்‌; அவர்கன்‌ 
தேசத்தைக்‌ கட்டிக்கொண்டீர்கன்‌;. 
அவர்களை உங்கள்‌ முகத்தினின்று 
அழித்துவிட்டேன்‌. 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


ட்ட 
PUELSHERS 


யோக 24:9. அப்பொழுது சிப்போரின்‌ 
குமாரன்‌ பாலாக்‌ என்னும்‌ 
மோவாபியரின்‌ ராஜா எழும்பி, 
இன்ரவேலோடு யுத்தம்பண்ணி, 
உங்களைச்‌ சபிக்கும்படி, பேயோரின்‌ 
குமாரனாகிய பிலேயாமை 
அழைத்தனுப்பினான்‌. 


யோசு 2440. 
செவிகொடுக்க. 
சித்தமில்லாததினாலே, 
உங்களை 
ஆசீர்வதித்தான்‌, 
உங்களை: 
தப்புவித்தேன்‌. 


யோசு 2441. பின்பு யோர்தானைக்‌ 
கடத்து எரிகோவுக்கு வந்தீர்கள்‌; 
எரிகோவின்‌ குடிகளும்‌, எமோரியரும்‌, 
பெரிசியரும்‌, கானானியரும்‌, 
ஏத்தியரும்‌, கிர்காசியரும்‌, ஏவியரும்‌, 
எபூசியரும்‌, உங்களூக்கு விரோதமாக 
யுத்தம்பண்ணினார்கள்‌; ஆனாலும்‌ 
அவர்களை நான்‌ உங்கள்‌ கையிலே 
ஒப்புக்‌ கொடுத்தேன்‌. 


யோக 2412. எமோரியரின்‌ இரண்டு. 
ராஜாக்கனையும்‌ உங்கள்‌ 
பட்டயத்தாலும்‌ உங்கள்‌ வில்லாலும்‌ 
நீங்கள்‌ துரத்தவில்லை; நான்‌ 
உங்களுக்கு முன்பாக குனவிகளை 
அனுப்பினேன்‌; அவைகள்‌ அவர்களை 
உங்கள்‌ முன்னின்று துரத்திவிட்டது. 


பிலேயாமுக்குச்‌. 
எனக்குச்‌. 
அவன்‌ 
ஆசீர்வதிக்கவே 
இவ்விதமாய்‌ 


அவன்‌ கைக்குத்‌ 


யோசு 24:18. அப்படியே நீங்கள்‌ 
பண்படுத்தாத தேசத்தையும்‌, நீங்கள்‌ 
கட்டாத பட்டணங்கனையும்‌ 
உங்களுக்குக்‌. கொடுத்தேன்‌, 
அவைகளில்‌ குடியிருக்கிறீர்கண்‌; நீங்கள்‌. 
திராட்சத்தோட்டங்களின்‌ 
ஒலிவத்தோப்புகளின்‌' 

பலனையும்‌ புசிக்கிறீர்கள்‌ என்‌ றார்‌. 


யோசு 2414. ஆகையால்‌ நீங்கள்‌. 
கர்த்தருக்குப்‌ பயந்‌, அவரை 
உத்தமமும்‌ உண்மையுமாய்ச்‌ சேவித்து, 
உங்கள்‌ பிதாக்கள்‌. நதிக்கு 
அப்புறத்திலும்‌ எகிப்திலும்‌ சேவித்த 
தேவர்கனை அகற்றிவிட்டு, கர்த்தரைச்‌ 
சேவியுங்கன்‌. 





மயம்‌ 
யய 1 


யோசுவா 
ஜனங்களையெல்லாம்‌. 
அவர்களுக்கு ஆவிக்குரிய 


எல்லாரும்‌ 

என்று, தன்னுடைய முந்திய பிரசங்கச்‌ 
செய்தியில்‌ சொன்னார்‌. கர்த்தரோ 
யோசுவாவின்‌ ஆயுசுகாலத்தை தமது. 
கிருபையினால்‌ கூட்டிக்கொடுத்திருக்கிறார்‌. 
யோசுவா 

அவருக்கு 

கட்டளையிட்டிருக்கிறார்‌ 


ஆயுசநாட்களை, 
நன்மைக்காக பயன்படுத்தவேண்டும்‌ என்று 
யோசுவா விரும்புகிறார்‌. இதற்காக யோசுவா 
இஸ்ரவேலின்‌ கோத்திரங்களையெல்லாம்‌. 
சீகேமிலே கூடிவரப்பண்ணி, இஸ்ரே 
மூப்பரையும்‌, 
நியாயாதிபதிகளையும்‌, 
வரவழைக்கிறார்‌; அவர்கள்‌ 
சந்நிதியில்‌ வந்து நிற்கிறார்கள்‌ (யோசு 241). 
யோசுவா ஸ்ரவேல்‌ க்‌ 
தளம்‌ ஒரு ங்கள்‌! செத்து 
சொல்லியிருந்தாலும்‌ இப்போது தனக்கு 
கிடைத்திருக்கிற வாய்ப்பை பயன்படுத்தி, 
அவர்களுக்கு இரண்டாவது பிரசங்கச்‌ 
செய்தியையும்‌. கொடுக்க 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
கர்த்தருக்குள்‌ நிலைத்திருக்கவேண்டும்‌. 
அவர்கள்‌ கர்த்தருடைய கட்டளைக்கு 
கீழ்ப்படிந்து நடக்கவேண்டும்‌. இதற்காக 
ர்‌ க்‌ என்னென்ன 
ல்‌ சொல்ல 
வேண்டுமோ, அதையெல்லாம்‌ சொல்லுவதற்கு 
யோசுவா ஆயத்தமாயிருக்கிறார்‌. 


யோசுவா இஸ்ரவேலின்‌ 
கோத்திரங்களையெல்லாம்‌. சீகேமிலே. 
கூடிவரப்பண்ணுகிறார்‌. சீலோவைவிட சீகேம்‌ 
யோசுவாவின்‌ ஊராகிய திம்னாத்சேராவுக்கு, 
அருகாமையிலிருக்கிறது என்பதற்காக, 
யோசுவா அவர்களை சீகேமிலே. 
கூடிவரப்பண்ணவில்லை. வயது. 
முதிர்ந்தவராயிருப்பதினால்‌ தன்னால்‌. 
'தூரஇடத்திற்கு பிரயாணம்பண்ண முடியாது 


)யத்தமாயிருக்கிறார்‌. 


தான்‌ 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


ட்‌ 
PUELSHERS 


இஸ்ரவேலின்‌ 
தன்னுடைய 
சீகேமிலே. 


என்று நினைத்து, யோசுவா 
கோத்திரத்தாரை, 
ஊருக்கு அருகாமையிலுள்ள 
கூடிவரப்பண்ணவில்லை. 
யோசுவா இஸ்ரவேலின்‌ 
கோத்திரங்களை சீகேமிலே 
கூடிவரப்பண்ணியதற்கு ஒரு முக்கியமான 
காரணமுள்ளது. சீகேம்‌ ஆபிரகாமின்‌ ஊர்‌. 
கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ ஜனத்தாரோடு சீகேமிலே 
உடன்படிக்கை பண்ணினார்‌. பிரகாம்‌ 
கானான்‌ தேசத்திற்கு வந்தபோது சீகேமிலே 
தங்கியிருந்தார்‌. கர்த்தர்‌ ஆபிரகாமுக்கு. 
சீகேமிலே தரிசனம்‌ கொடுத்தார்‌. 

“ஆபிராம்‌ அந்தத்‌ தேசத்தில்‌ சுற்றித்‌ 
திரிந்து சீகேம்‌ என்னும்‌ இடத்துக்குச்‌ 
சமீபமான மோரே என்னும்‌ சமபூமிமட்டும்‌ 
வந்தான்‌: அக்காலத்திலே கானானியர்‌ 
அத்தேசத்தில்‌ இருந்தார்கள்‌. கர்த்தர்‌ 
ஆபிராமுக்குத்‌ தரிசனமாகி: உன்‌ சந்ததிக்கு 
இந்தத்‌ தேசத்தைக்‌ கொடுப்பேன்‌ என்றார்‌ 
அப்பொழுது அவன்‌ தனக்குத்‌ தரிசனமான 
கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தைக்‌ 
கட்டினான்‌” (ஆதி 12:67). 

சீகேமுக்கு அருகாமையில்‌ கெர்சீம்‌ 
மலையும்‌, ஏபால்‌ மலையும்‌ இருக்கிறது. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கானான்‌ தேசத்திற்குள்‌ 

க. பிரவேசித்தபோது. அவர்கள்‌ 
கர்த்தரோடு தங்களுடைய உடன்படிக்கையை 
இங்கே புதுப்பித்துக்கொண்டார்கள்‌. 


தாசனாகிய மோசே 
கட்டளையிட்ட படியும்‌, 
நியாயப்பிரமாண 

எழுதியிருக்கிறபடியும்‌, ஏபால்‌ 
இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தருக்கு 
இருப்பாயுதம்படாத முழுக்கற்களால்‌ ஒரு 
பலிபீடத்தைக்‌ கட்டினான்‌" (யோசு 8:30). 


யோசுவா: ௧ 


இஸ்ரவேல்‌. ப்ர 


பதக்க 
பர்வதத்தில்‌ 


யோசுவா இஸ்ரவேலின்‌ மூப்பரையும்‌, 
நியாயாதிபதிகளையும்‌, 

இஸ்ரவேலின்‌ மற்ற 

சீகேமிலே. 


அவர்களெல்லோரும்‌ 
யோசுவாவுக்கு முன்பாகவும்‌ நிற்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ அங்கே தேவனுடைய சந்நிதியிலும்‌ 
வந்து நிற்கிறார்கள்‌. 





மயம்‌ 
யய 1 


கர்த்தருடைய உடன்படிக்கைப்‌ பெட்டி 
இருக்கும்‌ கர்த்தருடைய 
சந்நிதியாகக்‌ கருதப்படுகிறது. ஆகையினால்‌ 
யோசுவா ஆசாரியரை சீகேமுக்கு 
வரவழைத்தபோது, அவர்கள்‌ தங்களோடு 
கர்த்தருடைய உடன்படிக்கைப்‌ பெட்டியையும்‌, 
சீகேமுக்குக்‌ கொண்டு வரவேண்டுமென்று 
கட்டளை கொடுத்திருக்கவேண்டும்‌. சீகேம்‌ 
சீலோவிலிருந்து பத்து மைல்‌ தூரத்திலுள்ளது. 

உடன்படிக்கைப்‌ 
சீகேமிலிருப்பதினால்‌, 
கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலமாயிருக்கிறது. 
“இந்த வார்த்தைகளை யோசுவா 
தேவனுடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தில்‌ 
எழுதி, ஒரு பெரிய கல்லை எடுத்து, அதை 
அங்கே கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலத்தின்‌ 
அருகில்‌ இருந்த கர்வாலி மரத்தின்கீழ்‌ 
நாட்டுகிறார்‌" (யோசு 24:26). 


உடன்படிக்கைப்‌ பெட்டி, கர்த்தருடைய 
பிரசன்னத்திற்கு அடையாளமாயிருக்கிறது. 
புதிய ஏற்பாட்டுக்காலத்து விசுவாசிகளாகிய 
நமக்கு, கர்த்தருடைய பிரசன்னத்திற்கு 
அடையாளமாக எதுவும்‌ சொல்லப்படவில்லை. 
ஆனாலும்‌ இயேசகிறிஸ்துவின்‌ 
நாமத்தினாலே, எங்கே இரண்டுபேர்‌, 
மூன்றுபேர்‌ கூடியிருக்கிறார்களோ, அங்கே 
கர்த்தருடைய பிரசன்னம்‌ இருக்கிறது. 
பழைய ஏற்பாட்டுக்காலத்தில்‌, இஸ்ரவேலின்‌ 
தேவனாகிய கர்த்தருடைய பிரசன்னம்‌, 
அவருடைய உடன்படிக்கைப்பெட்டி இருந்த 
ஸ்தலத்தில்‌ இருந்ததுபோல, இப்போது. 
கர்த்தருடைய பிரசன்னம்‌ விசுவாசிகள்‌ 
மத்தியிலே இருக்கிறது. 
யோசுவா 
கோத்திரங்களையெல்லாம்‌. 
கூடிவரப்பண்ணுகிறார்‌. 
பயபக்தியோடு சீ! 
தேவனுடைய சந்நிதியில்‌ நிற்கிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரரிடம்‌ 
நாமத்தினால்‌ பேசுகிறார்‌. 
தீர்க்கதரிசியானவர்‌ எப்படி 
அப்படியே யோசுவாவும்‌. 
பேசுகிறார்‌. தீர்க்கதரிசிகள்‌ கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌” என்று கர்த்தருடைய 
வார்த்தையைச்‌ சொல்லுவார்கள்‌. யோசுவாவும்‌, 
கர்த்தர்‌ சொல்லுகிற வார்த்தைகளைச்‌ 
சொல்லுகிறார்‌. “இஸ்ரவேலின்‌ தேவனாகிய 
கர்த்தர்‌ சொல்லுகிறது என்னவென்றால்‌” 
(யோசு 24:2) என்று சொல்லி, யோசுவா 
கர்த்தருடைய நாமத்தினால்‌ பேசுகிறார்‌. 


இஸ்ரவேலின்‌ 

சீகேமிலே. 
அவர்களெல்லோரும்‌. 
க வந்து. 


யோசுவா 
கர்த்தருடைய 
கர்த்தருடைய 
பேசுவாரோ, 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


ட்ட 
PUELSHERS 


வசனங்களை 
ங்கள்‌. “ரசங்கிக்கும்போது, அந்த 
வசனங்களை கர்த்தருடைய 
வசனங்களாகவே நாம்‌ 
ஏற்றுக்கொள்‌ எவேண்டும்‌. பிரசங்கியார்‌ 
எவ்வளவு பெரியவராகயிருந்தாலும்‌, அவரால்‌ 
கர்த்தருடைய மகிமையை  கூட்டமுடியாது. 
பிரசங்கியார்‌ சாதாரண 
ஊழியக்காரராயிருந்தாலும்‌, கர்த்தருடைய 
ஒருபோதும்‌ மகிமை 
கர்த்தருடைய 
யார்‌ பிரசங்கம்பண்ணுகிறார்‌ 
என்பது முக்கியமல்ல. கர்த்தரும்‌ அவருடைய 
வார்த்தையுமே நமக்கு முக்கியம்‌. 
கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ ஜனங்களுக்கு 
பூர்வகாலம்‌ முதல்‌ அநேக நன்மைகளை 
செய்திருக்கிறார்‌. “பூர்வத்திலே உங்கள்‌ 
பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும்‌ 
நாகோருக்கும்‌ தகப்பனான தேராகு 
என்பவன்‌, நதிக்கு அப்புறத்திலே 
குடியிருந்தபோது அவர்கள்‌ வேறே 
தேவர்களைச்‌ சேவித்தார்கள்‌. நான்‌ நதிக்கு 
அப்புறத்தில்‌ இருந்த உங்கள்‌ தகப்பனாகிய 
ஆபிரகாமை அழைத்துக்‌ கொண்டுவந்து, 
கானான்‌. தேசமெங்கும்‌ 
அவன்‌ சந்ததியைத்‌ 
ஈசாக்கைக்‌ 
என்று 


ஆபிரகாம்‌ பூர்வத்திலே கல்தேயருடைய 
தேசத்திலிருந்தார்‌. கர்த்தர்‌ அந்த 
பிரகாமை 
கானான்‌ தேசத்திற்கு. 
வந்தார்‌. ஆபிரகாம்‌ 
சிநேகிதராயிருந்தார்‌. 
ஆபிரகாமின்மீது 
விசேஷித்த கிருபைகள்‌ ஊற்றப்பட்டது. 
ஆபிரகாம்‌ 


ர்வகாலத்தில்‌ 
ன்‌ ப அரா re 
காலமாக விக்கிரகராதனையில்‌: 
பழக்கப்பட்டவர்‌. ஆனாலும்‌ கர்த்தர்‌ 
தம்முடைய பெரிதான கிருபையினால்‌ 
ஆபிரகாமை  விக்கிரகாராதனையிலிருந்து 
விடுவித்தார்‌. எரிகிற அக்கினியிலிருந்து 
கொள்ளியை வெளியே எடுப்பதுபோல, 
கர்த்தர்‌ ஆபிரகாமை 
விக்கிரகாராதனையிலிருந்து வெளியே 
எடுத்தார்‌. 





மயம்‌ 
யய 1 


“ஒருவன்‌ கிரியை செய்யாமல்‌ பாவியை 
நீதிமானாக்குகிறவரிடத்தில விசுவாசம்‌ 
வைக்கிறவனாயிருந்தால்‌, 

விசுவாசமே அவனுக்கு 

எண்ணப்படும்‌" (ரோம 4:5). 


"கர்த்தர்‌ ஆபிரகாமை கல்தேயருடைய 
தேசத்தில்‌ ரிந்தெடுத்து அவை 
அழைத்துக்கொண்டு வந்து, கானான்‌ தேசம்‌ 
எங்கும்‌ அவரை ள்‌ ர்‌. 


ஆபிரகாமின்‌ வம்சம்‌ 

கர்த்தர்‌. ஆபிரகாமை: 

சஞ்சரிக்கப்பண்ணினார்‌. 

இஸ்ரவேல்‌ புத்திரரும்‌, 

ஆபிரகாம்‌. சஞ்சரித்த சீகேமிலே இப்போது 
கூடிவந்திருக்கிறார்கள்‌. 


சந 


கானான்‌ 


சுதந்தரமாகத்‌: 
ஏசாவின்‌ சந்ததியாருக்கு சுதந்தரமில்லை. 
“யாக்கோபும்‌ அவன்‌ பிள்ளைகளுமோ 


தீர்மானிக்கப்பட்டது. கானான்‌ 


எகிப்துக்குப்‌ போனார்கள்‌ 'நான்‌ 
மோசேயையும்‌ ஆரோனையும்‌ அனுப்பி, 
எகிப்தியரை வாதித்தேன்‌: அப்படி அவர்கள்‌ 
நடுவிலே நான்‌ செய்த பின்பு உங்களைப்‌ 
புறப்படப்பண்ணினேன்‌" (யோசு 24:4,5) என்று 
இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 
கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
பிதாக்களை எ 
புறப்படப்பண்ணினபோது, அவர்கள்‌ 
க்கு வந்தார்கள்‌; எகிப்தியர்‌ 
குதிரைவீரரோடும்‌ 
பிதாக்களைச்‌ 
சிவந்த சமுத்திர மட்டும்‌ பின்தொடர்ந்தார்கள்‌ 
(யோசு 24:6). 


புத்திரரின்‌ 
'கிப்திலிருந்து: 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ கர்த்தரை 
நோக்கிக்‌ கூப்பிட்டார்கள்‌; அப்பொழுது 
கர்த்தர்‌ இஸ்ரவேலருக்கும்‌ எகிப்தியருக்கும்‌ 
நடுவே அந்தகாரத்தை வரப்பண்ணினார்‌. 
சமுத்திரத்தை எகிப்தியர்மேல்‌ புரளச்செய்து. 
அவர்களை மூடிப்போட்டார்‌; கர்த்தர்‌ 
எகிப்திலே செய்ததை இஸ்ரவேல்‌ 
புத்திரருடைய கண்கள்‌ கண்டது; பின்பு 
அவர்கள்‌ வனாந்தரத்தில்‌ அநேகநாள்‌ 
சஞ்சரித்தார்கள்‌ (யோக 24:7). 


எகிப்தின்‌ அதிபதியாகிய பார்வோன்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரரை அடிமைப்படுத்தி 
வைத்திருந்தான்‌. ஆனால்‌ கர்த்தரோ 
எகிப்தியரை வாதித்து, இஸ்ரவேல்‌ புத்திரரை 
விடுதலைபண்ணினார்‌. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
எகிப்திலிருந்து புறப்பட்டு, சிவந்த 
சமுத்திரத்தின்‌ வழியாக நடந்து வந்தார்கள்‌. 
சிவந்த சமுத்திரத்தின்‌ தண்ணீர்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரரைப்‌ பாதுகாத்து அவர்களுக்கு 
ஜீவனைக்‌ கொடுத்தது. அதே தண்ணீர்‌ 
எகிப்தியர்‌ மேல்‌ புரண்டு, அவர்களை 
மூடிப்போட்டு. அவர்களுக்கு 
மரணத்தைக்கொடுத்தது. சிவந்த சமுத்திரம்‌ 
இஸ்ரவேலருக்கு ஆசீர்வாதமாயிருக்கிறது. 
எகிப்தியருக்கு அதுவே சாபமாயிருக்கிறது. 


கர்த்தர்‌ ரவேல்‌ 
அதல தன்னைக்‌ செயதகிதயா ல்‌ 
தங்களுக்கு நெருக்கங்கள்‌ வந்தபோது, 
அவர்கள்‌ கர்த்தரை நம்பாமல்‌, கர்த்தருக்கு 
விரோதமாக முறுமுறுத்தார்கள்‌. 


“அன்றியும்‌ அவர்கள்‌ 
நோக்கி: எகிப்திலே பிரேதக்குழிகள்‌ 
வனாந்தரத்திலே. 


றா 
சாகும்படிக்கு எங்களைக்‌ கொண்டுவந்தீர்‌? 
நீர்‌ எங்களை எகிப்திலிருந்து, 
புறப்படப்பண்ணினதினால்‌ எங்களுக்கு 
இப்படிச்‌ செய்தது என்ன? நாங்கள்‌ எகிப்திலே. 
இருக்கும்போது. நாங்கள்‌ எகிப்தியருக்கு 
வேலைசெய்ய எங்களைச்‌ சும்மா விட்டுவிடும்‌ 
என்று சொன்னோம்‌ அல்லவா? நாங்கள்‌ 
வனாந்தரத்திலே. சாகிறதைப்பார்க்கிலும்‌ 
எகிப்தியருக்கு 'வேலைசெய்கிறது 
ங்களுக்கு நலமாமிருக்குமே என்றார்கள்‌” 
(யாத்‌ 141112). 


மோசேயை 





யம்‌ 
யய 1 


கர்த்தர்‌ ம்மிடத்தில்‌ வேண்டிக்‌ 
கொள்கிறவர்களின்‌ னக க 
செவிகொடுக்கிறார்‌. இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
தமக்கு விரோதமாக முறுமுறுத்தாலும்‌, 
கர்த்தர்‌ அவர்களுடைய மதியீனத்தை 
சகித்துக்‌ கொள்கிறார்‌. அவர்களுடைய 
அறியாமையை புறம்பே தள்ளிவிடுகிறார்‌. 
கர்த்தர்‌ அவர்களுடைய ஜெபங்களையும்‌: 
விண்ணப்பங்களையும்‌ அங்கீகரிக்கிறார்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ வனாந்தரத்திலே 
அதிகநாள்‌ சஞ்சரித்தார்கள்‌. கர்த்தர்‌ 
வனாந்தரத்திலே அவர்களைப்‌ பாதுகாத்தார்‌. 
இஸ்ரவேல்‌ ஐனத்தார்‌ வனாந்தரத்தில்‌ 
அலைந்து திரியாமல்‌, அங்கே அநேகநாள்‌ 
சஞ்சரித்தார்கள்‌. 

“அதற்குப்பின்பு. உங்களை 
யோர்தானுக்கு அப்புறத்திலே குடியிருந்த 
எமோரியரின்‌ தேசத்திற்குக்‌. 
கொண்டுவந்தேன்‌: அவர்கள்‌ உங்களோடு 
யுத்தம்பண்ணுகிறபோது, அவர்களை உங்கள்‌ 


உங்கள்‌ முகத்தினின்று அழித்துவிட்டேன்‌" 
(யோசு 24:8) என்று இஸ்ரவேலின்‌ 
தேவனாகிய கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ யோர்தானுக்கு, 
அப்புறத்திலே இருந்தபோது _ சிப்போரின்‌ 
குமாரன்‌ பாலாக்‌ என்னும்‌ மோவாபியரின்‌ 
ராஜா எழும்பி, இஸ்ரவேலோடு, 
யுத்தம்பண்ணுகிறான்‌. அவன்‌ 
இஸ்ரவேலரை சபிக்கும்டி, பேயோரின்‌ 
குமாரனாகிய பிலேயாமை 
அழைத்தனுப்புகிறான்‌ (யோசு 242). 
'பிலேயாமுக்குச்‌ செவிகொடுக்க எனக்குச்‌ 
சித்தமில்லாததினாலே, அவன்‌ உங்களை 
ஆசிர்வதிக்கவே ஆசீர்வதித்தான்‌, 
ராய்‌ உங்களை அவன்‌ கைக்குத்‌ 

" (யோசு 2420) என்று கர்த்தர்‌ 


பாலாக்கால்‌, 
இஸ்ரவேலருக்கு விரோதமாக யுத்தம்பண்ண 
முடியவில்லை. பாலாக்கின்‌ சதி ஆலோசனை 
தோற்றுப்போயிற்று. அவனுடைய திட்டம்‌ 
நிறைவேறவில்லை. கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரரை அவர்களுடைய சத்துருக்களின்‌. 
கைகளிலிருந்து பாதுகாக்கிறார்‌. 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


இதன்பின்பு, இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
யோர்தானைக்‌ கடந்து, கானான்‌. 
தேசத்திற்குள்‌ பிரவேசிக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
எரிகோ பட்டணத்திற்கு அருகாமையில்‌ 
வருகிறார்கள்‌. எரிகோவின்‌ குடிகளும்‌, 
எமோரியரும்‌, பெரிசியரும்‌, கானானியரும்‌, 
ஏத்தியரும்‌, கிர்காசியரும்‌, ஏவியரும்‌, 
எபூசியரும்‌, இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
விரோதமாக. யுத்தம்பண்ணுகிறார்கள்‌; 
ஆனாலும்‌ கர்த்தர்‌ கானானியரை இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ கையிலே. ஒப்புக்கொடுக்கிறார்‌ 
(யோசு 24:11. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
இரண்டு  ராஜாக்களையும்‌ 
பட்டயத்தாலும்‌ தங்கள்‌ 
துரத்தவில்லை; கர்த்தர்‌ 
முன்பாக அனுப்பினார்‌; 
அவைகள்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கு முன்னின்று துரத்திவிடுகிறது. 
(யோசு 2412). இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
சத்துருக்களோடு, யுத்தம்பண்ணும்போது, 
கர்த்தர்‌ அனுப்புகிற குளவிகள்‌ சத்துருக்களை 
வேதனைப்படுத்துகிறது. குளவிகளின்‌ சத்தம்‌ 
சத்துருக்களைப்‌ பயமுறுத்துகிறது. அவர்கள்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு முன்பாக தோற்று 
ஓடிப்போகிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 


தேசத்தை  சுதந்தரிக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ 
தேசத்‌ 


எமோரியரின்‌ 
தங்கள்‌ 
வில்லாலும்‌ 
அவர்களுக்கு 


கானான்‌ 


கானான்‌ ஏராளமான 


பட்டணங்கள்‌ இருக்கிறது. இந்தப்‌ 
பட்டணங்களை இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
கட்டவில்லை. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கானான்‌ 
தேசத்திலுள்ள திராட்சத்தோட்டங்களை 


நாட்டவுமில்லை. 


“நீங்கள்‌ பண்படுத்தாத தேசத்தையும்‌, 

கட்டாத பட்டணங்களையும்‌ 

க்‌ அவைகளில்‌. 

நீங்கள்‌ நடாத 

திராட்சத்தோட்டங்களின்‌ பலனையும்‌, ஒலி. 

வத்தோப்புகளின்‌ பலனையும்‌ புசிக்கிறீர்கள்‌"' 

(யோசு 24:13) என்று சேனைகளின்‌ கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 





மயம்‌ 
யய 1 


கர்த்தர்‌ பூர்வகாலம்‌ முதல்‌ 
ஜனத்தாருடைய முற்பிதாக்களுக்கு 
தம்முடைய 'கிருபைகளையும்‌ 
இரக்கங்களையும்‌ வெளிப்படுத்தியிருக்கிறார்‌. 
கர்த்தருடைய கிருபையினாலேயே 
இஸ்ரவேலின்‌ கோத்திரத்தாருக்கு கானான்‌ 
நேசம்‌ சுதந்தரமாய்க்‌ கிடைத்திருக்கிறது. 
கர்த்தர்‌ தங்களுக்கு செய்த நன்மைகளை 
நினைவுகூர்ந்து. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
கர்த்தருக்கு பயந்து அவரை உத்தமமும்‌ 
உண்மையுமாய்‌ சேவிக்கவேண்டும்‌. 


க்‌ புத்திரர்‌ எகிப்து 
, யோர்தானுக்கு அப்புறத்திலும்‌ 
ந்‌ அந்நிய தேவர்களை 
அவர்கள்‌ அந்நிய 

தெய்வங்களை அகற்றிவிட்டு கர்த்தரை 
மாத்திரம்‌ சேவிக்கவேண்டும்‌. இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ மத்தியிலே விக்கிரகாராதனை 
இருக்கக்கூடாது (யோசு 24:14). யோசுவா 
இதே கட்டளையை. மறுபடியுமாய்ச்‌ 


சொல்லுகிறார்‌. 


“இப்பொழுதும்‌ உங்கள்‌ நடுவே 
இருக்கிற அற்றிவிதேவிகளை அகற்றிவிட்டு, 
உங்கள்‌ இருதயத்தை இஸ்ரவேலின்‌ 
தேவனாகிய கர்த்தருக்கு நேராகத்‌ 
திருப்புங்கள்‌ (யோசு 24:23) 
என்று யோசுவா இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
சொல்லுகிறார்‌. 


ரவேல்‌  புத்திரரில்‌ சிலர்‌ 
க வீடுகளில்‌ எக க்கள்‌ 
வைத்திருக்கிறார்கள்‌. தங்கள்‌ முன்னோர்கள்‌ 
தங்களிடத்தில்‌ கொடுத்த 
தெய்வங்களின்‌ சித்திரங்களை 
தங்களுடைய 
வைத்திருக்கிறார்கள்‌. 
செய்யப்பட்ட விக்கிரகங்கள்‌ 
பூர்வீக சொத்து என்று அவர்கள்‌ 
நினைக்கிறார்கள்‌. ஆனாலும்‌ அந்நிய 
தெய்வங்களின்‌ விக்கிரகங்களை இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ அகற்றிவிடவேண்டும்‌. அவர்கள்‌ 
தங்கள்‌ இருதயத்தை. இஸ்ரவேலின்‌ 
தேவனாகிய கர்த்தருக்கு நேராய்த்‌ 
திருப்பவேண்டும்‌. அவர்கள்‌ கர்த்தரையே 
சேவிக்கவேண்டும்‌. 


பொன்னால்‌. 
தங்களுடைய 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


அகற்றிப்போடவில்லையென்றால்‌, அவற்றை 
ஆராதிக்கவேண்டும்‌ என்னும்‌ சோதனை 
அவர்களுக்கு வரும்‌. விக்கிரகாராதனை 
கர்த்தருக்கு விரோதமான பாவம்‌. இதனால்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ தங்கள்மீது, 
சாபங்களையும்‌ அழிவையும்‌ 
வரவழைத்துக்கொள்வார்கள்‌. கர்த்தருடைய 
கோபமும்‌ அவர்கள்மேல்‌ வரும்‌. 
ஆகையினால்‌ இஸ்ரவேல்‌ புத்திரர்‌, தங்கள்‌ 
பிதாக்கள்‌ நதிக்கு அப்புறத்திலும்‌, எகிப்திலும்‌ 
சேவித்த தேவர்களை அகற்றிவிட்டு, 
கர்த்தரையே  சேவிக்குமாறு யோசுவா 
அவர்களுக்கு பிரசங்கம்பண்ணுகிறார்‌. 


கர்த்தரையே சேவிப்போம்‌ 
யோசு 2415-28 


யோக 24:15. கர்த்தரைக்‌ சேவிக்கிறது 
உங்கன்‌ பார்வைக்கு ஆகாததாய்க்‌ 
கண்டால்‌, பின்னை யாரைச்‌ 
சேவிப்பீர்கள்‌ என்று இன்று தெரிந்து 
கொள்ளுங்கள்‌; நதிக்கு அப்புறத்தில்‌ 
உங்கள்‌. பிதாக்கள்‌. சேவித்த 
தேவர்கனைச்‌ சேவிப்பீர்கனோ? நீங்கள்‌: 
வாசம்பண்ணுகிற தேசுத்துக்‌ 
குடிகளாகிய எமோரியமின்‌: 
தேவர்கனைச்‌ சேவிப்பீர்களோ? நானும்‌ 
என்‌ வீட்டாருமோவன்றால்‌, 
கர்த்தரையே சேவிப்போம்‌ என்றான்‌. 


யோசு 24:16. அப்பொழுது ஜனங்கள்‌ 
பிரதியுத்தரமாக: வேறே தேவர்களைச்‌. 
சேவிக்கும்படி, கர்த்தரை 
விட்டுவிலகுகிற காரியம்‌ எங்களுக்குத்‌ 
தூரமாயிருப்பதாக. 


யோசு 24:17. நம்மையும்‌ நம்முடைய 
யிதாக்கனையும்‌ அடிமைத்தன வீடாகிய 
எகிப்து தேசத்திலிருந்து 
புறப்படப்பண்ணி, நம்முடைய 
கண்களுக்கு முன்பாகப்‌ பெரிய 
அடையாளங்களைச்‌ செய்து, நாம்‌ 
நடத்த எல்லா வழியிலும்‌, நாம்‌ கடந்து 
வத்த எல்லா ஜனங்களுக்குள்ளும்‌ 
நம்மைக்‌ க௱ப்பாற்றினவர்‌ நம்முடைய 
தேவனாகிய கர்த்தர்தாமே. 





மயம்‌ 
யய 1 


யோசு 24:18. தேசத்திலே குடியிருந்த 
எமோரியர்‌ முதலான சகல 
ஜனங்களையும்‌ கர்த்தர்‌ நமக்கு. 
முன்பாகத்‌ துரத்தினாரே ஆகையால்‌ 
நாங்களும்‌ கர்த்தரைச்‌ சேவிப்போம்‌, 
அவரே நம்முடைய தேவன்‌ என்றார்கள்‌. 


யோசு 24:49. யோசுவா ஜனங்களை 
நோக்கி: நீங்கள்‌: கர்த்தரைச்‌ 
சேவிக்கமாட்டீர்கன்‌; அவர்‌ 
பரிசுத்தமுவ்ன தேவன்‌, அவர்‌ 
எரிச்சலுவ்ன தேவன்‌; உங்கள்‌ 
மீறுதலையும்‌ உங்கள்‌ பாவங்களையும்‌: 
மன்னியார்‌. 


யோசு 24:20, கர்த்தர்‌ உங்களுக்கு. 
நன்மைசெய்திருக்க, நீங்கள்‌ கர்த்தரை 
விட்டு, அத்திய தேவர்களைச்‌. 
சேவித்தால்‌, அவர்‌ திரும்பி 
உங்களுக்குத்‌ தீமை செய்து, 
உங்களை திர்மூலமாக்குவார்‌ என்றான்‌. 


யோசு 24:21. ஜனங்கள்‌ யோசுவாவை 
நோக்கி அப்படியல்ல, நாங்கள்‌ 
கர்த்தரையே சேவிப்போம்‌ என்றார்கள்‌. 


யோசு 24:22, அப்பொழுது யோசுவா 
ஜனங்களை நோக்கி: கர்த்தரைச்‌ 
சேவிக்கும்படி நீங்கள்‌ அவரைத்‌ 
தெரிந்து கொண்டதற்கு நீங்களே 
உங்களுக்குச்‌ சாட்சிகள்‌ என்றான்‌. 
அதற்கு. அவர்கள்‌: நாங்களே. 
சாட்சிகள்‌ என்றார்கள்‌. 


யோசு 24:23. அப்பொழுது அவன்‌: 
அப்படியானால்‌, இப்பொழுதும்‌ உங்கள்‌ 
நடுவே இருக்கிற அத்தியதேவர்களை 
அகற்றிவிட்டு, உங்கள்‌ இருதயத்தை 
இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தருக்கு, 
நேராகத்‌ திருப்புங்கள்‌ என்றான்‌. 


யோசு 24:24. அப்பொழுது ஜனங்கள்‌. 
யோசுவாவை நேக்கி: நம்முடைய 
தேவனாகிய கர்த்தரையே சேவித்து, 
அவர்‌ சுத்தத்திற்கே கீழ்ப்படிவோம்‌. 
என்றார்கள்‌. 

யோக 24:25. அந்தப்படி யோசுவா 
அத்நானில்‌ சீகேமிலே ஜனங்கனோடே. 
உடன்படிக்கையண்ணி, அவர்களுக்கு 
அதைப்‌ பிரமாணமும்‌ தியாயமுமாக. 
ஏற்படுத்தினான்‌. 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


ட்ட 
PUELSHERS 


யோசு 24:26. இத்த வார்த்தைகளை 
யோசுவா. தேவனுடைய 
தியாயப்பிரமாண புஸ்தகத்தில்‌ எழுதி, 
ஒரு பெரிய கல்லை எடுத்து, அதை. 
அங்கே கர்த்தருடைய பரிசுத்த 
ஸ்தலத்தின்‌ அருகில்‌ இருந்த கர்வாலி. 
மரத்தின்கீழ்‌ நாட்டி, 


யோசு 24:27. எல்லா ஜனங்களையும்‌ 
நோக்கி: இதோ, இந்தக்‌ கல்‌ 
நமக்குன்னே சாட்சியாயிருக்கக்கடவது; 
கர்த்தர்‌ நம்மோடே சொன்ன எல்லா 
வார்த்தைகளையும்‌ இது கேட்டது; 
நீங்கள்‌ உங்கள்‌ தேவனுக்கு 
விரோதமாகப்‌ பொய்சொல்லாதபடிக்கு, 
இது உங்களுக்குச்‌. 
சாட்சியாயிருக்கக்கட வது. என்று 
சொல்லி, 


யோசு 2428. யோசுவா 
ஜனங்களை அவரவர்‌ சுதந்தரத்திற்கு. 
அனுப்பிவிட்டான்‌. 


| யோசுவா இஸ்ரவேல்‌ ஜனங்களோடு 
பண்ணுகிறார்‌. இது ஒரு 
உடன்படிக்கை யோசுவா 

பல... தேசத்தாரோடு, 

உடன்படிக்கை செய்திருப்பார்‌ ஆனால்‌ 
இப்போதோ அவ இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாரோடு உடன்படிக்கை பண்ணுகிறார்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ தேவனாகிய கர்த்தரை 
அவருடைய சத்தத்திற்கு 

என்று 

வாக்குப்பண்ணுகிறார்கள்‌ (யோசு 24:24), 
யோசுவா அந்நாளிலே, அவர்கள்‌ சொன்ன 
வார்த்தையின்‌ பிரகாரம்‌ அவர்களோடு 
உடன்படிக்கை பண்ணுகிறார்‌ (யோசு 24:25) 
இஸ்ரவேல்‌. புத்திரர்‌ கர்த்தரை 
சேவிக்கவேண்டுமென்று, யோசுவா 
அவர்களைக்‌. கட்டாயம்பண்ண வில்லை. 
அவர்கள்‌ தாங்களாகவே முன்வந்து, 
கர்த்தரை சேவிப்பதாக, மனப்பூர்வமாய்ச்‌ 
சொல்லுகிறார்கள்‌. அவர்கள்‌ சுயமாய்ச்‌ 


சிந்தித்து தீர்மானம்பண்ணுகிறார்கள்‌. 





யம்‌ 
யய 1 


கர்த்தரையே சேவிக்கவேண்டுமென்று 
யாரும்‌ யாரையும்‌ கட்டாயம்பண்ணக்கூடாது. 
கட்டாயம்‌ பண்ணுவதினால்‌ முடிவு 
எடுக்கிறவர்கள்‌, தங்களுடைய தீர்மானத்தில்‌ 
நிலைத்திருக்கமாட்டார்கள்‌. து 
யோசுவாவுக்கு. நன்றாய்த்‌ தெரியும்‌. 
ஆகையினால்‌ அவர்‌ இஸ்ரவேல்‌ ஜனங்களை 
கர்த்தரை சேவிக்குமாறு 
கட்டாயம்பண்ணவில்லை. 
கர்த்தரைச்‌ சேவிக்கிறது உங்கள்‌ 
பார்வைக்கு ஆகாததாய்க்‌ கண்டால்‌, பின்னை 
யாரைச்‌ சேவிப்பீர்கள்‌ என்று 
தெரிந்து கொள்ளுங்கள்‌” (யோசு 
என்று சொல்லி, யோசுவா இஸ்ரவேல்‌ 
ஜனங்களை சிந்திக்கத்‌ தூண்டுகிறார்‌. 
அவர்கள்‌ நல்ல தீர்மானம்‌ எடுப்பதற்கு 
அவர்களை வழிநடத்துகிறார்‌. 


கர்த்தர்‌ மனுஷரைச்‌ சிருஷ்டிக்கும்போது. 
அவர்களைச்‌ சுயாதீனச்‌ சித்தம்‌ 
உடையவர்களாகச்‌ சிருஷ்டித்தார்‌. மனுஷர்‌ 
தங்களுடைய முடிவுகளைத்‌ தாங்களே. 
தீர்மானம்‌ பண்ணிக்‌ கொள்ள வேண்டும்‌. 
19: சோமு 16:18; 2சாமு 173; 
18:23,25; 
9; 


இராஜா 
2 


நாம்‌ இரட்சிக்கப்பட வேண்டுமா 
வேண்டாமா என்று நம்முடைய ஆலிக்குரிய 
ஜீவனைக்‌ குறித்து நாமே தீர்மானம்‌ 
பண்ணவேண்டும்‌. கர்த்தர்‌ எல்லோரையும்‌ 
இரட்சிக்க வேண்டுமென்று விரும்புகிறார்‌. 
(யோவான்‌ 3:16; 1தீமோ 2:4; 2பேதுரு 3:9; 
வெளி 22:17) 


ஆலிக்குரிய 
ஒவ்வொருவரும்‌ தீர்மானம்‌ 

வேண்டும்‌. மெய்யான கர்த்தரைச்‌ சேவிக்க 
வேண்டுமா அல்லது அந்நிய தேவர்களைச்‌ 
சேவிக்க வேண்டுமா என்று ஒவ்வொருவரும்‌ 
தீர்மானம்‌. பண்ண வேண்டும்‌. இங்கு 
எமோரியரின்‌ தேவர்களைப்‌ பற்றி யோசுவா 
பொதுவாக கூறியுள்ள போதிலும்‌ அது. 
எல்லா புறஜாதி தெய்வங்களைக்‌ குறிக்கும்‌. 

யோசுவா 

வீட்டாருமோவன்றால்‌, 
சேவிப்போம்‌" என்று கூறி 
முன்பாக தன்னுடைய 
அறிவிக்கிறார்‌. இஸ்ரவேல்‌ 


என்‌ 
கர்த்தரையே 
எல்லோருக்கும்‌ 
தீர்மானத்தை 
ஜனங்களும்‌ 


'நானும்‌ 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


ட்ட 
090 


வேறே தேலர்களைச்‌ சேவிக்கும்படி, 
கர்த்தரை விட்டுவிகுகிற காரியம்‌ 
எங்களுக்குத்‌: என்ப என்று கூறி 
தங்களுடைய தீர்மானத்தை 
அறிவிக்கிறார்கள்‌. (யோசு 24:16-20). 

'நதிக்கு அப்புறத்தில்‌ 
பிதாக்கள்‌ சேவித்‌ 
சேவிப்பீர்களோ? 
தேசத்துக்‌. 


உங்கள்‌ 

த்த தேவர்களைச்‌ 
நீங்கள்‌ வாசம்பண்ணுகிற 
குடிகளாகிய  எமோரியரின்‌ 
தேவர்களைச்‌ சேவிப்பீர்களோ?" 
(யோசு 2415) என்று யோசுவா இஸ்ரவேல்‌ 
ஜனங்களிடத்தில்‌ கேட்கிறார்‌. அவர்கள்‌ 
கர்த்தரை சேவிக்கவேண்டுமென்று 
தீர்மானம்பண்ணினால்‌, அந்தத்‌ 
தீர்மானத்தை அவர்கள்‌ மனப்பூர்வமாய்‌ 
எடுக்கவேண்டும்‌. சிந்தித்து, 
தீர்மானிக்கவேண்டும்‌. அவசரப்பட்டு, 
உணர்ச்சிவசப்பட்டு அவர்கள்‌ எந்த முடிவும்‌ 
எடுக்கவேண்டியதில்லை. கர்த்தரைத்‌ 
தொழுதுகொள்கிறவர்கள்‌ ஆவியோடும்‌, 
உண்மையோடும்‌ தொழுதுகொள்ளவேண்டும்‌. 
இதுவே புத்தியுள்ள ஆராதனை. 


யோசுவா இஸ்ரவேல்‌ ஜனங்களை 
கட்டாயம்பண்ணாமல்‌, “யாரை சேவிப்பீர்கள்‌ 
என்று இன்று தெரிந்துகொள்ளுங்கள்‌"' 
என்று சொல்லி, முடிவு எடுக்கும்‌ உரிமையை 
அவர்களிடத்திலேயே  கொடுத்துவிடுகிறார்‌. 
இது தேர்தலிலே, வாக்காளர்கள்‌ 
வேட்பாளர்களுக்கு வாக்களிப்பதுபோல 
இருக்கிறது. தேவனாகிய கர்த்தர்‌ ஒரு 
ம்‌, புறஜாதியாரின்‌ தெய்வங்கள்‌ 
| பக்கத்திலும்‌ இருக்கிறார்கள்‌ 
ம்‌ முற்பிதாக்கள்‌ 
க்‌ சேவித்தார்கள்‌. 
ஜனத்தார்‌ வாசம்பண்ணுகிற 
தேசத்தின்‌ குடிகளாகிய 
விக்கிரகங்களை ஆராதிக்கிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ எமோரியரோடு 
ஐக்கியமாமிருக்கிறார்கள்‌. அவர்களோடு 
சம்பந்தங்கலந்திருக்கிறார்கள்‌. 
அவர்களுடைய பழக்க வழக்கங்களைப்‌ 
பின்பற்றுகிறார்கள்‌. ஒருவேளை இஸ்ரவேல்‌ 
ஜனத்தார்‌. எமோரியரை 
சந்தோஷப்படுத்தும்‌ வண்ணமாக, 
அவர்களுடைய விக்கிரகங்களை 
சேவிக்கவேண்டும்‌ என்றும்‌ தீர்மானம்‌ 
செய்திருக்கலாம்‌. இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
எமோரியரின்‌ ஐக்கியத்தையும்‌, 
விக்கிரகாராதனையையும்‌ விட்டுப்பிரிவது 
மிகவும்‌ கஷ்டமானதாயிருக்கலாம்‌. 





மயம்‌ 
INTERNATIOMAL 


இஸ்ரவேல்‌ புத்திரரில்‌ ஒரு சிலர்‌, 
கர்த்தரை சேவிப்பது மிகவும்‌ கஷ்டமான 
காரியம்‌ என்றும்‌, அது வீணான ஆராதனை 
என்றும்‌ சொல்லுகிறார்கள்‌. கர்த்தருடைய 
கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடப்பது மிகவம்‌ 
கடினமான காரியம்‌ என்றும்‌ அவர்கள்‌ 
சொல்லுகிறார்கள்‌. ஒருவன்‌ 
இயேசுகிறிஸ்துவைப்‌ பின்பற்ற விரும்பினால்‌, 
அவன்‌ தன்னைத்தானே வெறுத்து, 
தன்னுடைய சிலுவையை சுமந்துகொண்டு, 
இயேசுகிறிஸ்துவின்‌ அடிச்சுவடுகளைப்‌ 
பின்பற்றிப்போகவேண்டும்‌. 
ப்‌ பின்பற்றுகிறவர்கள்‌ 
சிநேகிக்கக்கூடாது. 
மாம்ச த்தையும்‌, 
இச்சை; சிலுவையிலே 
கன்ட உல்கசிதேகம்‌ தேவனுக்கு 
விரோதமான பகை. 
சேவிக்கும்போது, 
உபதேசங்களெல்லாம்‌. 
ஆகையினால்‌ கர்த்தரை சேவிப்பது மிகவும்‌ 
கஷ்டமான காரியம்‌ என்றும்‌, அது இயலாத 
காரியம்‌ என்றும்‌ இஸ்ரவேல்‌ ஜனத்தாரில்‌ 
சிலர்‌ விவாதம்‌ பண்ணுகிறார்கள்‌. 


உலகத்தை 
ந்‌ 


அவர்களுடைய விவாத வார்த்தைகள்‌ 
யோசுவாவுக்கும்‌ தெரியும்‌ 
சேவிக்கிறவர்கள்‌, கர்த்தரை 
சேவிக்கவேண்டும்‌. அவர்கள்‌ 
தெய்வங்களை சேவிக்கக்கூடாது. அந்நிய 
தெய்வங்களை விட்டு விலகிவரவேண்டும்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய ஜனத்திற்கு, 
கட்டளைகளையும்‌ பிரமாணங்களையும்‌ 
கொடுத்திருக்கிறார்‌. கர்த்தரை 
சேவிக்கிறவர்கள்‌, கர்த்தருடைய கட்டளைக்கு 
கீழ்ப்படிந்து நடக்கவேண்டும்‌. கர்த்தருடைய 
பிரமாணத்தைக்‌  கைக்கொள்ளவேண்டும்‌. 
இப்படிப்பட்டவர்களால்‌ மாத்திரமே கர்த்தரை 
உண்மையாய்ச்‌ சேவிக்க முடியும்‌. யோசுவா 
இஸ்ரவேல்‌ ஜனங்களிடம்‌ “யாரை 
சேவிப்பீர்கள்‌ என்று இன்று தெரிந்து 
கொள்ளுங்கள்‌" என்று சொல்லுகிறார்‌. 

இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌, யாரை சேவிப்பது. 
என்பதை, மெதுவாக தீர்மானம்பண்ண 
முடியாது. யோசுவா அவர்களிடம்‌ “இன்று 
தெரிந்துகொள்ளுங்கள்‌” என்று இந்த 
நாளையும்‌ நலமிக்க. இஸ்ரவேல்‌ 
ஜனங்களுக்கு முன்பா யோசுவா 
சத்தியத்தை தெளிவாகச்‌. சொல்லுகிறார்‌ 
அவர்களிடத்தில்‌ ஒளிவு மறைவு இல்லாமல்‌ 
பேசுகிறார்‌. 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


ட்ட 
PUELSHERS 


சேவிப்பீர்களோ? நீங்கள்‌ வாசம்பண்ணுகிற 
தேசத்துக்‌ குடிகளாகிய  எமோரியரின்‌ 
தேவர்களைச்‌ சேவிப்பீர்களோ?" அல்லது, 
கர்த்தரை சேலிப்பீர்களா" என்று யோசுவா 
இஸ்ரவேல்‌ ஜனத்தாரிடம்‌ கேட்கிறார்‌. 
யாரை சேவிப்பீர்கள்‌ என்று இன்று 
தெரிந்துகொள்ளுங்கள்‌" என்றும்‌ 
சொல்லுகிறார்‌. இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ யாரை 
சேவிக்க வேண்டுமென்று 
தீர்மானம்பண்ணுவதில்‌ காலதாமதம்பண்ணக்‌ 
கூடாது. ஆலிக்குரிய காரியங்களில்‌ 
தெளிவில்லாமல்‌ குழப்பத்தோடு 
இருக்கக்கூடாது. கர்த்தரைப்‌ 
பின்பற்றுகிறவர்கள்‌, தங்கள்‌ விசுவாசத்தில்‌ 
உறுதியாயிருக்கவேண்டும்‌. கர்த்தருடைய 
அடிச்சடுகளைப்‌ பின்பற்ற தயக்கம்‌ 
காண்பிக்கக்கூடாது. 

எலியாவின்‌ காலத்தில்‌, 
தீர்க்கதரிசிகளுக்கும்‌, 
வாக்குவாதம்‌ நடைபெற்றது. கர்த்தர்‌ 
உண்மையான தேவனா அல்லது. பாகால்‌. 
உண்மையான தேவனா என்னும்‌ விவாதம்‌ 
நடைபெற்றது. அப்போது எலியா இஸ்ரவேல்‌. 
ஜனத்தாருடைய  மனச்சாட்சியில்‌ பதியும்‌. 
வண்ணமாகப்‌ பேசினார்‌. 


, அப்பொழுது 
ஜனத்தண்டைக்கும்‌. 
அகம்‌ அரண்‌ 
குந்திக்குந்தி நடப்பீர்கள்‌:: 
தெய்வமானால்‌ அவரைப்‌ 
பாகால்‌ தெய்வமானால்‌ 
பின்பற்றுங்கள்‌ என்றான்‌, 
பிரதியுத்தரமாக அவனுக்கு 
சொல்லவில்லை" (1இராஜா 18:21). 


எலியா இஸ்ரவேல்‌ ஜனத்தாரிடம்‌ 
சொன்னதுபோலவே, இப்போது யோசுவா 
இஸ்ரவேல்‌ புத்திரரிடம்‌ சொல்லுகிறார்‌. நாம்‌ 
கர்த்தரை. சேலிக்கவேண்டும்‌ என்பது 
ம்‌. கர்த்தரை பின்பற்றி 

த்தில்‌ யாரும்‌ 
அசட்டையாயிருக்கக்கூடாது. நிர்விசாரமாய்‌ 
ஜீவிக்கக்கூடாது. நம்முடைய விசுவாசத்தில்‌ 
உறுதியிருக்கவேண்டும்‌.  கர்த்தரைப்பற்றிய 
அறிவில்‌ நமக்கு தெளிவு இருக்கவேண்டும்‌. 


பாகாலின்‌ 
எலியாவுக்கும்‌ 


எலியா சகல 
வந்து: நீங்கள்‌ 
நினைவுகளால்‌ 
கர்த்தர்‌ 
பின்பற்றுங்கள்‌; 
அவனைப்‌ 
ஜனங்கள்‌ 
ஒன்றும்‌ 





யம்‌ 
யய 1 


கர்த்தர்‌ ஒவ்வொரு மனுஷனுக்கும்‌. 
சுயாதீனமாய்த்‌ தீர்மானம்பண்ணும்‌ 
'கொடுத்திருக்கிறார்‌. 
தீர்மானத்திற்கு, 
ஏற்றுக்கொள்ளவேண்டும்‌. 
பின்பற்றுகிறவர்கள்‌ 
நடக்கவேண்டும்‌. 
நீதியின்‌ பாதையில்‌ 
அல்லது, தங்களுடைய மனதிற்கு பிடித்த 
பாதையில்‌, எப்படி வேண்டுமானாலும்‌, எந்தப்‌ 
பாதையில்‌ வேண்டுமானாலும்‌ 
நடக்கவேண்டுமா என்பதை மனுஷர்‌ 
தீர்மானம்பண்ணவேண்டும்‌. அவர்களுடைய 
தீர்மானத்நினால்‌ ஏற்படும்‌ விளைவுகளுக்கு, 
அவர்களே பொறுப்பேற்றுக்‌ 
கொள்ளவேண்டும்‌. 


யோசுவா. இஸ்ரவேல்‌ ஜனத்தாரிடம்‌ 
"யாரை. சேவிப்பீர்கள்‌ என்று இன்று 
தெரிந்துசொள்ளுங்கள்‌" என்று 
சொல்லிவிட்டு, தன்னுடைய முடிவைப்பற்றியும்‌ 
அவர்களுக்கு சொல்லுகிறார்‌. 
வீட்டாருமோவென்றால்‌ 
சேலிப்போம்‌” (யோசு 24:15) என்று யோசுவா 
எல்லோருக்கும்‌ 
்‌ யோசுவா 

தீர்மானத்தையும்‌ அறிக்கை செய்கிறார்‌ 

இஸ்ரவேல்‌  ஜனத்தார்‌ யாரை 
சேவிக்கவேண்டுமென்று, அவர்களே 
தீர்மானம்பண்ணிக்கொள்ளவேண்டும்‌. 
அவர்களுடைய தீர்மானம்‌ யோசுவாவின்‌ 
மனதைப்‌. பாதிக்காது. அவர்கள்‌ தங்களுடைய 
தீர்மானத்தைச்‌ சொல்லும்‌ முன்பாகவே, 
யோசுவா... தன்னுடைய தீர்மானத்தை 
சொல்லுகிறார்‌. இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
த ப பல 
எனு யோசுவாவின்‌ 

அவர்களும்‌ | தன்னைப்‌ போலவே தீன்‌ 

று யோசுவா 

பக்கல்‌ ஆனாலும்‌ ணை 
அவர்களுடைய தீர்மானத்தின்‌ முடிவுக்காக 
காத்திருக்காமல்‌, தன்னுடைய தீர்மானத்தை 
சொல்லுகிறார்‌. 

யோசுவா தன்னுடைய 
சொன்னவுடன்‌, இஸ்ரவேல்‌ 
எல்லோரும்‌, 
சேவிப்போம்‌, அவரே டைய 
(யோசு 2418) என்று தினக்‌ 
யோசுவா. 


அவருக்கு பிரதியுத்தரம்‌ சொல்லுகிறார்கள்‌. 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


ட்ட 
PUELSHERS 


தேவர்களைச்‌ சேவிக்கும்படி, 

கர்த்தரை விட்டுவிலகுகிற காரியம்‌ 

எங்களுக்குத்‌ தூரமாயிருப்பதாக. நம்மையும்‌ 

பிதாக்களையும்‌ அடிமைத்தன 

த தேசத்திலிருந்து 

நம்முடைய கண்களுக்கு 

பெரிய அடையாளங்களைச்‌ 

செய்து, நாம்‌ நடந்த எல்லா வழியிலும்‌, நாம்‌ 

கடந்து வந்த எல்லா ஜனங்களுக்குள்ளும்‌ 

நம்மைக்‌ காப்பாற்றினவர்‌ நம்முடைய 

தேவனாகிய கர்த்தர்தாமே. தேசத்திலே 

குடியிருந்த எமோரியர்‌ முதலான சகல 

ஜனங்களையும்‌ கர்த்தர்‌ நமக்கு முன்பாகத்‌ 

தூறத்தினாரே: ஆகையால்‌ நாங்களும்‌ 

கர்த்தரைச்‌ சேவிப்போம்‌, அவரே நம்முடைய 

தேவன்‌” (யோசு 24:16-18) என்று இஸ்ரவேல்‌ 
ஜனங்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. 


யாரை சேவிப்பது, என்பதை 
தெரிந்துகொள்ளும்‌ உரிமையை யோசுவா 
இஸ்ரவேல்‌ ஜனத்தாரிடம்‌ விட்டுவிடுகிறார்‌ 
அவர்களே சுயாதீனமாப்ச்‌ 
ஞானத்தோடும்‌. 
தீர்மானம்பண்ணவேண்டும்‌. 
தேவனாகிய கர்த்தரை செலிக்கேண்டுமா 
அல்லது. புறஜாதியாரின்‌ அந்நிய 
தெய்வங்களை சேவிக்கவேண்டுமா என்பதை 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
தீர்மானம்பண்ணவேண்டும்‌. 


"நாங்கள்‌ கர்த்தரையே சேவிப்போம்‌" 
என்று இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ தங்களுடைய 
தீர்மானத்தை சொல்லுகிறார்கள்‌. தாங்கள்‌ 
இல்வாறு தீர்மானம்‌ பண்ணியதற்கு 
காரணத்தை சொல்லும்போது, "அவரே 
நம்முடைய தேவன்‌" என்று சொல்லுகிறார்கள்‌. 
யோசுவா 
தீர்மானம்பண்ணியதினால்‌, 
ஜனங்கள்‌ 
ஆதரவாயிருக்கவேண்டுமென்று நினைத்து, 
அவரைப்போலவே தீர்மானம்பண்ணவில்லை. 
ஜனத்தாருக்கும்‌ 
கர்த்தர்‌ தங்களுக்கும்‌, 





மயம்‌ 
யய 1 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
கண்களுக்கு முன்பாக 
அடையாளங்களையும்‌ அற்புதங்களையும்‌ 
செய்திருக்கிறார்‌. அவர்களுடைய 
முற்பிதாக்களை, அடிமைத்தன வீடாகிய 
எகிப்து, தேசத்திலிருந்து. 
புறப்படப்பண்ணியிருக்கிறார்‌. இஸ்ரவேல்‌ 
ஜனந்தார்‌ நடந்த எல்லா வழிகளிலும்‌, 
அவர்கள்‌ கடந்து வந்த எல்லா 
ஜனங்களுக்குள்ளும்‌, கர்த்தரே அவர்களை 
காப்பாற்றியிருக்கிறார்‌. அவரே தங்களுடைய 
தேவனாகிய கர்த்தர்‌ என்பதையும்‌, 
கர்த்தரையே தாங்கள்‌ சேவிப்போம்‌. 
என்பதையும்‌ இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
தீர்மானித்து, யோசுவாவிடம்‌ 
அறிவிக்கிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ 


புத்திரருடைய 
பெரிய 


ஜனத்தார்‌ 'நாங்கள்‌ 
கர்த்தரையே சேலிப்போம்‌" என்று 
சொன்னாலும்‌, யோசுவா அவர்களிடம்‌ 
“நீங்கள்‌ கர்த்தரை  சேவிக்கமாட்டீர்கள்‌” 
என்று அவர்களுடைய தீர்மானத்திற்கு 
விரோதமாகப்‌ பேசுகிறார்‌ இஸ்ரவேல்‌. 
ஜனத்தார்‌ எல்லோரும்‌ கர்த்தரை 
சேலிக்கவேண்டும்‌ என்பதே யோசுவாவின்‌ 
விருப்பம்‌. அவர்கள்‌ கர்த்தரை 
சேலிக்கும்போது, தங்களுடைய தீர்மானத்தில்‌ 
அவர்கள்‌ உறுதியாயிருக்கவேண்டும்‌ என்றும்‌ 
யோசுவா எதிர்பார்க்கிறார்‌ அவர்கள்‌ 
முழுமனதோடும்‌, முழுஇருதயத்தோடும்‌ 
கர்த்தரைப்பற்றிக்கொள்‌ வேண்டும்‌. 


il ரிடத்தில்‌ தெளிந்த. 


எதிர்பார்க்கிறார்‌ ர்‌ 
குர்த்தரைப்பற்றிய அறிவு இருக்கவேண்டும்‌. 
கர்த்தரை சேவிப்பது என்றால்‌ என்ன 
என்பதை அவர்கள்‌ அறிந்திருக்கவேண்டும்‌. 
கர்த்தருடைய கட்டளைகளையும்‌, 
ணவ கற்றுக்கொண்டு, 
கீழ்ப்படிந்து நடக்கவேண்டும்‌. 
இல்ம்‌, ஜனத்தார்‌ இப்போது, கர்த்தரை 
சேலிப்பதாக தீர்மானம்பண்ணியிருக்கிறார்கள்‌. 
அந்தத்‌ தீர்மானத்தில்‌ அவர்கள்‌ 
நிலைத்திருக்கவேண்டும்‌ 

யோசுவா அவர்களிடத்தில்‌ 
சத்தியத்தைச்‌ 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள்‌, நாம்‌ 
ஆராதிக்கிற தேவன்‌ இன்னார்‌ என்பதை, 
அறிந்திருக்கவேண்டும்‌. கர்த்தர்‌ பரிசுத்தமுள்ள 
தேவன்‌. அவர்‌ எரிச்சலுள்ள தேவன்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனங்களோ பல சந்தர்ப்பங்களில்‌ 
கர்த்தருடைய கட்டளைகளையும்‌, அவருடைய 
பிரமாணங்களையும்‌ மீறி, அவருக்கு 
விரோதமாகப்‌ பாவம்‌ செய்திருக்கிறார்கள்‌. 
யோசுவாவுக்கு இஸ்ரவேல்‌ ஜனத்தாரின்‌ 
சரித்திரம்‌ நன்றாய்த்‌ தெரியும்‌. அவர்களுடைய 
பழைய  சுபாவங்களைப்பற்றியும்‌ தெரியும்‌. 
கையினால்‌ யோசுவா அவர்களிடத்தில்‌, 
ங்கள்‌ கர்த்தரை சேவிக்கமாட்டீர்கள்‌ 
என்றும்‌, “கர்த்தர்‌ உங்கள்‌ மீறுதலையும்‌, 
உங்கள்‌ பாவங்களையும்‌ மன்னியார்‌' என்றும்‌ 


சொல்லுகிறார்‌. 


யோசுவா இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு, 
கர்த்தரைப்பற்றிய சத்தியத்தைத்‌ 
தெளிவுபடுத்துகிறார்‌. அவர்களை 
பயமுறுத்தி, கர்த்தருடைய சமுகத்திலிருந்து 
அவர்களைத்‌ தூரத்திவிடவேண்டும்‌ என்பது 
யோசுவாவின்‌ நோக்கமல்ல, அவர்கள்‌ 
தாங்கள்‌ எடுத்திருக்கிற தீர்மானத்தில்‌ 
உறுதியாயிருக்கவேண்டும்‌ என்பதும்‌, 

ர்கள்‌ கர்த்தரைப்பற்றும்‌ விசுவாசத்தில்‌ 
நிலைத்திருக்கவேண்டும்‌. என்பதும்‌ 
யோசுவாவின்‌ நோக்கம்‌. 


“நாங்கள்‌ கர்த்தரை. சேவிப்போம்‌" 
என்று இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ யோசுவாவிடம்‌ 
சொல்லுகிறார்கள்‌. கர்த்தரை சேலிப்பதிலும்‌, 
அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து 
நடப்பதிலும்‌, என்னென்ன கஷ்டங்களெல்லாம்‌ 
இருக்கிறது என்பதை யோசுவா 
அவர்களுக்கு எடுத்துச்‌ சொல்லுகிறார்‌. 
“கர்த்தர்‌ பரிசுத்தமுள்ள தேவன்‌, அவர்‌ 
எரிச்சலுள்ள தேவன்‌, அவர்‌ இஸ்ரவேல்‌ 
மனுஷருடைய மீறுதலையும்‌ பாவங்களையும்‌ 
மன்னிக்கமாட்டார்‌. ஆகையால்‌ அவர்கள்‌ 
கர்த்தரை  சேவிக்கமாட்டார்கள்‌' என்று 
யோசுவா சொல்லுகிறார்‌. 





மயம்‌ 
யய 1 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ கர்த்தரை 
சேவிப்பதாக தீர்மானம்பண்ணிவிட்டு, 
அதன்பின்பு அவர்கள்‌ கர்த்தரைவிட்டு, 
அந்நிய தேவர்களை சேவித்தால்‌ கர்த்தர்‌ 
அவர்களுக்கு தீமை செய்வார்‌. அவர்களை 
நிர்மூலமாக்குவார்‌ என்னும்‌ சத்தியத்தையும்‌ 
யோசுவா இஸ்ரவேல்‌ ஜனத்தாருக்கு 
தெளிவாகச்‌ சொல்லுகிறார்‌. கர்த்தரைப்‌ 
பின்பற்றுவது இயலாத காரியம்‌ என்று 
யோசுவா ஜனங்களுக்கு சொல்லவில்லை. 
கர்த்தரைப்‌ பின்பற்றுவது ஆபத்தானது 
என்றும்‌, கர்த்தரைப்‌ பின்பற்றுகிறவர்கள்‌, 
அவரை விட்டு  விலகிப்போய்விட்டால்‌, 
நிர்மூலமாகிவிடுவார்கள்‌ என்றும்‌ யோசுவா 
அவர்களை பயழுறுத்தவில்லை. 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
கர்த்தருக்கு விரோதமாய்‌ கிரியை 
செய்கிறவர்களும்‌ இருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
அந்நிய ளைப்‌ பின்பற்றுகிறவர்கள்‌. 
இப்படிப்பட்டவர்கள்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரை 
கர்த்தரைவிட்டு விலகிப்போகுமாறு 
வழிநடத்துகிறார்கள்‌. கர்த்தரைப்‌ பின்பற்றுவது 
கடினம்‌ என்றும்‌, கர்த்தருடைய கட்டளைக்கும்‌ 
பிரமாணத்திற்கும்‌. 
காரியம்‌ என்‌ 
ஜனத்தார்‌ ்‌ 
உபதேசம்பண்ணுகிறார்கள்‌. 


கர்த்தரை எப்படித்தான்‌. சேவித்தாலும்‌ 
கர்த்தர்‌ திருப்தியாயிருக்கமாட்டார்‌ என்றும்‌, 

அவர்‌ தம்மை சேவிக்கிறவர்களிடத்தில 
அன்பாமிருக்கமாட்டார்‌ என்றும்‌ இவர்கள்‌ 
குர்த்தரைப்பற்றித்‌ தூஷணமான 
காரியங்களை _ பிரசங்கும்பண்ணுகிறார்கள்‌. 
இவர்கள்‌ கர்த்தருக்கும்‌ விரோதமானவர்கள்‌. 
யூதமார்க்கத்திற்கும்‌ விரோதமானவர்கள்‌. 


இஸ்ரவேல்‌ ஜனத்தாருக்குள்ளேயே, 
கர்த்தருக்கு விரோதமான சத்துருக்கள்‌ 
இருக்கிறார்கள்‌. யோசுவா அவர்களிடம்‌, 
“நானும்‌ என்‌  வீட்டாருமோவென்றால்‌ 
கர்த்தரையே சேவிப்போம்‌" என்று 
சொன்னவுடனேயே, இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌, 
யோசுவாவுக்கு பிரதியுத்தரமாக, “வேறே 
தேவர்களை சேலிக்கும்டி கர்த்தரைவிட்டு 


மத்திமிலே 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


ட்ட 
90% 


இஸ்ரவேல்‌. ஜனத்தாருடைய 
தீர்மானமான வார்த்தையைக்கேட்டு யோசுவா. 
பத்‌ அவர்கள்‌ தாங்கள்‌ 


தீர்மானத்தில்‌ 
உ றதியாமிரக்கும்போத. யோசுவாவின்‌ 
சந்தோஷம்‌ அதிகரிக்கும்‌. இஸ்ரவேல்‌ 
ஜனங்கள்‌. கர்த்தரை 
சேவிக்கவேண்டுமென்றால்‌, அவர்கள்‌ 
அந்நிய தெய்வங்களை தங்களை விட்டு 
அகற்றிப்போடவேண்டும்‌. அப்போதுதான்‌. 
அவர்களால்‌ கர்த்தரை உண்மையாய்ச்‌ 
சேவிக்க முடியும்‌. யோசுவா இந்த 
ஆலோசனையை அவர்களுக்கு ஏற்கெனவே 
சொல்லியிருக்கிறார்‌. 


“நீங்கள்‌ கர்த்தருக்குப்‌ 
உண்மையுமாய்ச்‌ 


உத்தமமும்‌ 
பிதாக்கள்‌ நதிக்கு, 
எகிப்திலும்‌ சேவித்த 
அகற்றிவிட்டு, கர்த்தரைச்‌ 
சேலியுங்கள்‌" (யோசு 24:14) என்று யோசவா 
இஸ்ரவேல்‌ ஜனத்தாருக்கு ஆலோசனை 
சொல்லுகிறார்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ கர்த்தரிடத்தில்‌ 
பந்தி வைராக்கியமாமிருக்கவேண்டும்‌. 
கர்த்தரைப்பற்றும்‌ விசுவாசத்தில்‌ அவர்கள்‌ 
உறுதியாயில்லையென்றால்‌, அவர்கள்‌ 
கர்த்தரைவிட்டு விலகிப்போய்விடுவதற்கு. 
வாய்ப்புள்ளது. அவர்களிடத்தில்‌ கர்த்தருக்குப்‌ 
பயப்படும்‌ பயமும்‌ இருக்கவேண்டும்‌. 
அவர்கள்‌ கர்த்தரை  உத்தமமாயும்‌, 
உண்மையாயும்‌ சேவிக்கவேண்டும்‌. 
"நாங்களும்‌ கர்த்தரை சேவிப்போம்‌" என்று 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌.. தங்கள்‌ வாயினால்‌ 
அவர்களுடைய 
கர்த்தரைப்பற்றும்‌ 


பயந்து, 


இஸ்ரவே 
தங்களி திலுள்ள அந்நிய தலை 


அகற்றிப்போடவில்லையென்றால்‌, அவர்கள்‌ 
கர்த்தரை சேவிக்கமாட்டார்கள்‌. கர்த்தருடைய 
நுகம்‌ இலகுவானது. ஆனாலும்‌ அந்த 
நுகத்தை நாம்‌ உண்மையாயும்‌, உத்தமமாயும்‌ 
சுமக்க வேண்டும்‌. கவனக்குறைவாகவும்‌, 
நிர்விசாரமாகவும்‌ இருந்தால்‌, கர்த்தருடைய 
நுகம்‌ இலகுவாயிருந்தாலும்‌, அது நமக்கு 
மிகுந்த பாரமானதாயிருக்கும்‌. அதை நாம்‌ 
சுமக்க விரும்பமாட்டோம்‌. 





யம்‌ 
யய 1 


“இடுக்கமான வாசல்வழியாய்‌ 
உட்பிரவேசியுங்கள்‌: கேட்டுக்குப்‌ போகிற 
வாசல்‌ விரிவும்‌, வழி விசாலமுமாயிருக்கிறது: 
அதின்‌ வழியாய்ப்‌ பிரவேசிக்கிறவர்கள்‌. 
அநேகர்‌. ஜீவனுக்குப்‌ போகிற வாசல்‌: 
இடுக்கமும்‌, வழி கவ அல்லத டர்‌ 
அதைக்‌... கண்டுபிடிக்கிறவர்கள்‌. 

(மத்‌ 74374) என்று நம்முடைய த்க்‌ 
இயேசுகிறிஸ்து சொல்லியிருக்கிறார்‌. 


ஜீவனுக்குப்போகிற வாசல்‌ 
ஒடுக்கமாயும்‌, வழி நெருக்கமாயும்‌ 
இருந்தாலும்‌, நாம்‌ அதைக்‌ கண்டுபிடித்து, 
அதற்குள்‌ பிரவேசிக்கவேண்டும்‌. 
ஒடுக்கமான 

நெருக்கமான 
பார்க்கிறவர்களாயிருக்கக்கூடாது. ஷேக்கை 
பார்ப்பதினால்‌ நமக்கு பிரயோஜனமில்லை. 
வாசல்‌ ஒடுக்கமாயும்‌, வழி நெருக்கமாயும்‌ 
இருந்தாலும்‌, அதற்குள்‌ பிரவேசித்து, 
ஜீவனுக்குப்போகவேண்டும்‌. நித்திய ஜீவனே 
நமக்கு மெய்யான ஆசீர்வாதம்‌. 


யோசுவா இஸ்ரவேல்‌ ஜனங்களைப்‌ 
பார்த்து. ங்கள்‌ கர்த்தரைச்‌ 
சேவிக்கமாட்டீர்கள்‌; அவர்‌ பரிசுத்தமுள்ள 
தேவன்‌, அவர்‌ எரிச்சலுள்ள தேவன்‌: உங்கள்‌ 
மீறுதலையும்‌ உங்கள்‌ பாவங்களையும்‌. 
மன்னியார்‌. கர்த்தர்‌ உங்களுக்கு 
நன்மைசெய்திருக்க, நீங்கள்‌ கர்த்தரை வீட்டு, 
அந்நிய தேவர்களைச்‌ சேவித்தால்‌, அவர்‌ 
திரும்பி உங்களுக்குத்‌ தீமை செய்து, 
உங்களை நிர்மூலமாக்குவார்‌" 
(யோசு 242920) என்று சொல்லுகிறார்‌ 


யோசுவா 
சொல்லி. இனி 
பயமுறுத்தவில்லை. அவர்களை 
சோர்வடையப்பண்ணவில்லை. அவர்கள்‌ 
சந்திக்கவேண்டிய உண்மையான நிலமையை 


எடுத்துச்‌ சொல்லுகிறார்‌ 


வார்த்தைகளைச்‌ 
ஜனங்களை: 


இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ யோசுவாவின்‌ 
வார்த்தைகளைக்‌ கவனமாய்க்‌ கேட்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ அந்த வார்த்தைகளைக்‌ கேட்டு 
பயப்படவில்லை. சோர்ந்துபோகவில்லை. 
ணய 


நலங்கள்‌ 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


நாங்கள்‌ கர்த்தரையே 
(யோசு 24:2) என்று 
சொல்லுகிறார்கள்‌. யோசுவா 
தங்களைப்பற்றிச்‌ சொன்னதை இஸ்ரவேல்‌ 
ஜனங்கள்‌ மறுக்கிறார்கள்‌. “நீங்கள்‌ 
ரத்‌ சேவிக்கமாட்டீர்கள்‌" என்று 
சொன்னார்‌. இஸ்ரவேல்‌ 
“அப்படியல்ல, நாங்கள்‌ 
சேலிப்போம்‌” என்று 

யோசுவாவிடம்‌ சொல்லுகிறார்கள்‌. 


சேவிக்கவேண்டுமென்று 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
தாங்களாகவே, மனப்பூர்வமாகத்‌ 
தீர்மானம்பண்ணியிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
எடுத்த தீர்மானத்தில்‌, அவர்கள்‌ 
நிலைத்திருக்கவேண்டுமென்று யோசுவா 
விரும்புகிறார்‌. யோசுவா இஸ்ரவேல்‌ 
ஜனங்களிடம்‌, “உங்கள்‌ நடுவே இருக்கிற 
அந்நியதேவர்களை அகற்றிவிட்டு, உங்கள்‌ 
இருதயத்தை இஸ்ரவேலின்‌ தேவனாகிய 
கர்த்தருக்கு நேராகத்‌ திருப்புங்கள்‌" என்று 
சொல்லுகிறார்‌. அப்பொழுது ஜனங்கள்‌ 
யோசுவாவை நோக்கி: நம்முடைய 
தேவனாகிய கர்த்தரையே சேவித்து, அவர்‌ 
சத்தத்திற்கே 

சொல்லுகிறார்கள்‌ 


கர்த்தரை 


யோசுவா அந்நாளிலே. 
சிமி “ஜனங்களுக்கு உடன்படிக்கைப்‌ 
பண்ணுகிறார்‌. “நாங்கள்‌ கர்த்தரையே 
சேவிப்போம்‌" என்று இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
சொல்லுகிறார்கள்‌. யோசுவா அவர்கள்‌ 
சொன்ன வார்த்தைகளை அவர்களுக்கு 
பிரமாணமும்‌ நியாயமுமாக ஏற்படுத்துகிறார்‌ 
(யோசு 24:25). 


மோசே ஏற்கெனவே, இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாரிடத்தில்‌ இதுபோல இரண்டுதரம்‌ 
உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார்‌. சீனாய்‌ 
மலையிலே தேவனுக்கும்‌, இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாருக்கும்‌ மத்தியிலே மோசே 
உடன்படிக்கை பண்ணினார்‌. (யாத்‌ 24-ஆவது 
அதிகாரம்‌... மற்றொரு முறை மோவாபின்‌ 
சமவெளியிலே, மோசே, கர்த்தருக்கும்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கும்‌ உடன்படிக்கை 
பண்ணினார்‌. 





மயம்‌ 
யய 1 


மோசேயைப்போலவே, 
இஸ்ரவேல்‌ ஜனங்களோடு 
உடன்படிக்கை 'பண்ணியிருக்கிறார்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ கெர்சீம்‌ மலைக்கும்‌ 
ஏபால்‌ மலைக்கும்‌ எதிர்புறமாக நின்றபோது. 
யோசுவா. அவர்களோடு முதலாவது 
உடன்படிக்கைப்பண்ணினார்‌. 


“அதின்மேல்‌ கர்த்தருக்கு. 
தகனபலிகளைச்‌ செலுத்தி, 
பலிகளையும்‌ இட்டார்கள்‌. 
புத்திரருக்கு முன்பாக மோசே எழுதியிருந்த 
நியாயப்பிரமாணத்தை அவன்‌ ங்கே 
கற்களில்‌ பேர்த்தெழுதினான்‌. 
ஜனங்களை ஆசீர்வதிக்கும்படி 
தாசனாகிய மோசே 
கட்டளையிட்டிருந்தபடியே, 

அவர்களுடைய 
நியாயாதி, 


சர்வாங்க. 


முன்பாக, பெட்டிக்கு இருபுறத்திலும்‌, ம்‌ 
கெரிசீம்‌ மலைக்கு எதிர்புறமாகவும்‌, பாதிபேர்‌ 
ஏபால்‌ மலைக்கு எதிர்புறமாகவும்‌ நின்றார்கள்‌" 


உடன்படிக்கைபண்ணி, அவர்களுக்கு அதைப்‌ 
பிரமாணமும்‌ நியாயமுமாக ஏற்படுத்தினான்‌” 
(யோசு 24:25). 


இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ யோசுவாவோடு. 
உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார்கள்‌. 
ஜனங்கள்‌ ன்‌ படிக்கைக்‌ 
உண்மையுள்ளவர்களாயிருக்க 
உடன்படிக்கைக்கு சாட்சி 
இஸ்ரவேல்‌ ஜனங்களே, அவர்கள்‌ பண்ணின. 
உடன்படிக்கைக்கு சாட்சிகளாயிருக்கிறார்கள்‌. 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


ட்ட 
090 


அப்பொழுது யோசுவா ஜனங்களை நோக்கி: 
கர்த்தரைச்‌ சேவிக்கும்படி நீங்கள்‌ அவரைத்‌ 
தெரிந்து கொண்டதற்கு நீங்களே 
உங்களுக்குச்‌ சாட்சிகள்‌" என்று 
சொல்லுகிறார்‌. அதற்கு அவர்கள்‌: “நாங்களே 
சாட்சிகள்‌" (யோசு 24:22) என்று 
சொல்லுகிறார்கள்‌. 

இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ சொன்ன 
வார்த்தைகளையும்‌ உடன்படிக்கையின்‌ 
வார்த்தைகளையும்‌ சுவா 
நியாயப்பிரமாண புஸ்தகத்தில்‌ எழுதுகிறார்‌. 


இந்த வார்த்தைகளை யோசுவா 
தேவனுடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தில்‌ 
எழுதி, ஒரு பெரிய கல்லை எடுத்து, அதை 
அங்கே கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலத்தின்‌ 
அருகில்‌ இருந்த கர்வாலி மரத்தின்கீழ்‌. 
நாட்டுகிறார்‌. 


யோசுவா. எல்லா ஜனங்களையும்‌ 
நோக்கி: “இதோ, இந்தக்‌ கல்‌ நமக்குள்ளே 
சாட்சியாயிருக்கக்கடவது: கர்த்தர்‌ நம்மோடே 
சொன்ன எல்லா வார்த்தைகளையும்‌ இது 
கேட்டது: நீங்கள்‌ உங்கள்‌ தேவனுக்கு, 
விரோதமாகப்‌ பொய்சொல்லாதபடிக்கு, இது, 
உங்களுக்குச்‌ சாட்சியாயிருக்கக்கடவது" 
என்று சொல்லி, இஸ்ரவேல்‌ ஜனங்களை, 
அவரவர்‌ சுதந்தரத்திற்கு அனுப்பிவிடுகிறார்‌ 
(யோசு 24:26-28). 


யோசுவா ஒரு பெரிய கல்லை எடுத்து 


உடன்படிக்கைக்கு இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
ஓர்‌ அடையாளம்‌. கர்த்தருடைய பரிசுத்த 
ஸ்தலம்‌ சீகேமிலிருந்து 8 மைல்‌ 
தூரத்திலுள்ள சீலோவில்‌ இருக்கிறது. 
(யோசு 22:27, 24:25-28). 


இந்தக்‌ கல்‌ 
சாட்சியாயிருக்கக்கடவது" 


சொல்லுகிறார்‌. 


நமக்குள்ளே 
என்று யோசவா 
யோசுவாவிற்கும்‌, 
இஸ்ரவேல்‌ ஜனங்களுக்கும்‌ இடையில்‌ 
ஏற்படுத்தப்பட்ட உடன்படிக்கைக்கு இந்தக்‌ 
கல்‌ ஒரு சாட்சியாகும்‌. இந்த உடன்படிக்கை 
கர்த்தருக்கும்‌, இஸ்ரவேல்‌ புத்திரருக்கும்‌ 
இடையில்‌ ஏற்படுத்தப்பட்டதல்ல.. 





மயம்‌ 
யய 1 


யோசுவா ஜனங்களை அவ 
சுதந்தரத்திற்கு அனுப்பிவிடுகிறார்‌. 
வரலாற்றில்‌ முக்கியமான சம்பவம்‌. கர்‌; 
வாக்குப்பண்ணின கானான்‌ தேசத்தைச்‌ 
சுதந்தரித்து அதைப்‌ பங்கு பிரித்துக்‌ 
கொடுத்த பின்பு, இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 
எல்லோரும்‌ அவரவர்களுடைய 
சுதந்தரத்திற்குத்‌ திரும்பிப்‌ போகிறார்கள்‌. 


(யோசுவாவின்‌ மரணம்‌ 
யோசு 24:29-83. 


யோக 24:29, இந்தக்‌ காரியங்கள்‌ 
நடந்தபின்பு, நூனின்‌ குமாரனாகிய 
யோசுவா என்னும்‌ கர்த்தருடைய 
ஊழியக்காரன்‌ நாற்றுப்‌ யத்து 
வயதுன்னவனாய்‌ மரணமடைந்தான்‌. 


யோசு 24:80. அவனை எப்பிராயிமின்‌ 
மலைத்தேசத்திலுன்ன காயாஸ்‌. 
மலைக்கு வடக்கே இருக்கிற திம்னாத்‌ 
சேரா என்னும்‌ அவனுடைய 
சுதந்தரத்தின்‌ எல்லைக்குன்னே அடக்கம்‌ 
பண்ணினார்கள்‌. 


யோக 2431. யோசுவா உயிரோடிருந்த 
சகல நாட்களிலும்‌, கர்த்தர்‌ 
இஸ்ரவேலுக்குச்‌ செய்த அவருடைய 
கிரியைகள்‌ யாவையும்‌ அறித்து 
யோசுவாவுக்குப்பின்பு. வெகுநான்‌ 
உயிரோடிருந்த மூப்பருடைய சகல 
நாட்களிலும்‌, இஸ்ரவேலர்‌ கர்த்தரைச்‌ 
சேவித்தார்கள்‌.. 


யோசு 24:82. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
எகிப்திலேயிருந்து கொண்டுவந்த 
யோசேப்பின்‌ எலும்புகனை, அவர்கள்‌ 
சீகேமிலே யாக்கோபு சீகேமின்‌ 
தகப்பனாகிய எமோரியருடைய 
புத்திரரிண்‌. கையில்‌ நூறு. 
வெள்ளிக்காசுக்குக்‌ கொண்ட நிலத்தின்‌ 
பங்கிலே. அடக்கம்பண்ணினார்கள்‌;. 
அந்த நிலம்‌ யோசேப்பின்‌ புத்திரருக்குச்‌ 
௬தந்தரமாயிற்று. 


யோசு 2433. ஆரோனின்‌. 
குமாரனாகிய எலெயாசாரும்‌ 
மரணமடைத்தான்‌, அவன்‌ குமாரனாகிய 
பினெகாகக்கு. எப்பிராயீமின்‌' 
மலைத்தேசத்திலே கொடுக்கப்பட்ட 
மேட்டிலே அவனை அடக்கம்‌. 
பண்ணினார்கள்‌. 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


கானான்‌ 

தேசத்தை 
சுதந்தரித்துக்கொள்கிறார்கள்‌. இதற்கு 
குமார்‌ 200 வருஷங்களுக்கு முன்பாக 
யோசேப்பு எகிப்திலே மரித்துப்போனார்‌. 
தான்‌ எகிப்திலே மரித்தாலும்‌, இஸ்ரவேல்‌ 
சந்ததியார்‌ கானான்‌ தேசத்திலே. 
குடியேறுவார்கள்‌ என்று யோசேப்பு 
நம்பிக்கையோடிருந்தார்‌. தான்‌ மரித்த பின்பு. 
தன்னுடைய எலும்புகளை கானான்‌ தேசத்தில்‌ 
அடக்கம்பண்ணவேண்டுமென்று, யோசேப்பு 
விசுவாசத்தோடு சொன்னார்‌. 


யோசேப்பு தன்‌ சகோதரரை நோக்கி: 
நான்‌ மரணமடையப்போகிறேன்‌; ஆனாலும்‌ 
தேவன்‌ உங்களை நிச்சயமாய்ச்‌ சந்தித்து, 
நீங்கள்‌ இந்தத்‌ தேசத்தை விட்டு, தாம்‌ 
ஆபிரகாமுக்கும்‌ ஈசாக்குக்கும்‌ 
யாக்கோபுக்கும்‌ ஆணையிட்டுக்‌ 
கொடுத்திருக்கிற தேசத்துக்குப்‌ 
போகப்பண்ணுவார்‌ என்று சொன்னதுமன்றி: 
தேவன்‌ உங்களைச்‌ சந்திக்கும்போது, என்‌ 
எலும்புகளை இவ்விடத்திலிருந்து 
கொண்டுபோவீர்களாக என்றும்‌ 
சொல்லி; யோசேப்பு இஸ்ரவேல்‌ 
புத்திரரிடத்தில்‌  ஆணையிடுவித்துக்‌ 
கொண்டான்‌" (ஆதி 50:24,25) 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ எகிப்நிலேயிருந்து 
கொண்டுவந்த யோசேப்பின்‌ எலும்புகளை, 


அவர்கள்‌ சீகேமிலே யாக்கோபு சீகேமின்‌ 
தகப்பனாகிய எமோரியருடைய  புத்திரரின்‌: 
கையில்‌ நூறு வெள்ளிக்காசுக்குக்‌ கொண்ட 
நிலத்தின்‌ பங்கிலே அடக்கம்பண்ணுகிறார்கள்‌;: 
அந்த நிலம்‌ யோசேப்பின்‌ புத்திரருக்குச்‌ 
சுதந்தரமாயிற்று (யோசு 24:32) 


இஸ்ரவேல்‌ னத்தார்‌ 
தேசத்திலிருந்து ய்ப்ட 
கானான்‌ தேசத்தை அந்தரத்து அதில்‌ 
குடியேறும்‌ காலம்‌ வரையிலும்‌, யோசேப்பின்‌ 
எலும்புகள்‌ வைக்கப்பட்டிருந்த பெட்டியை 
தங்களோடு சுமந்து கொண்டு வருகிறார்கள்‌. 
அவர்கள்‌ வனாந்தரத்திலே. நாற்பது 
வருஷங்களாக  பிரயாணம்பண்ணியபோது, 
யோசேப்பின்‌ எலும்பு பெட்டியும்‌ 
அவர்களோடு கூட பிரயாணம்பண்ணிற்று. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ யோர்தான்‌ நதியைக்‌ 
கடந்தபோது, யோசேப்பின்‌ எலும்பு பெட்டியும்‌ 
யோர்தான்‌ நதியைக்‌ கடந்தது. 





யம்‌ 
யய 1 


வேளை “்தரக்கறது 
புத்திரரின்‌ முற்பிதாக்கள்‌, 
வாக்கு கொடுத்த பிரகாரம்‌, 
எலும்புகளை 
அடக்கம்பண்ணுகிறார்கள்‌. 


வெள்ளிக்காசுக்கு கிரயத்திற்கு வாங்கினார்‌. 
“பின்பு, இஸ்ரவேல்‌ யோசேப்பை 
நோக்கி: இதோ, நான்‌ மரணமடையப்‌ 
போகிறேன்‌; தேவன்‌ உங்களோடே இருப்பார்‌: 
அவர்‌ உங்கள்‌ பிதாக்களின்‌ தேசத்துக்கு, 
உங்களைத்‌ திரும்பவும்‌ போகப்பண்ணுவார்‌ 
என்‌, உன்‌  சகோதாருக்குக்‌ 
கொடுத்ததைப்பார்க்கிலும்‌, நான்‌ என்‌ 
பட்டயத்தாலும்‌, என்‌ வில்லினாலும்‌, எமோரியர்‌ 
கையிலிருந்து சம்பாதித்த ஒரு நிலத்தை 
உனக்கு அதிகமான பங்காகக்‌ கொடுத்தேன்‌. 
என்றும்‌ சொன்னான்‌" (ஆதி 48:2122) 
யோசுவாவும்‌. 


முதிர்ந்த 
வயதிலிருக்கிறார்‌. யோசுவா இங்கு 
சொல்லுகிற பிரசங்கச்செய்தி, யோசேப்பின்‌ 
அடக்க ஆராதனையில்‌ சொல்லியிருக்க 
வேண்டுமென்று வேதபண்டிதர்கள்‌ 
சொல்லுகிறார்கள்‌.  யோசவாவும்‌ மரிக்கும்‌ 
தருவாயிலிருப்பதினால்‌, தான்‌ மரிப்பதற்கு 
முன்பாக, இந்தப்‌ பிரசங்கச்‌ செய்தியைச்‌ 
சொல்லியிருப்பதற்கும்‌ வாய்ப்புள்ளது. 

இந்தக்‌ காரியங்கள்‌ நடந்தபின்பு, 
நூனின்‌ குமாரனாகிய யோசுவா என்னும்‌ 
கர்த்தருடைய ஊழியக்காரன்‌ நூற்றுப்‌ பத்து 
வயதுள்ளவனாய்‌ 
(யோசு 24:29) 
யோசுவாவைப்பற்றிச்‌ 
கர்த்தருடைய ஊழியக்காரன்‌” 
வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. 

மோசே மரித்தபோது. 
“கர்த்தருடைய தாசனாகிய 
என்னும்‌ 
பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. 
தாசனாகிய மோசே த்தின்‌ கர்த்தர்‌ 
மோசேயின்‌ ஊழியக்காரனான  நூனின்‌ 
குமாரன்‌ யோசுவாவை நோக்கி” (யோசு 1:1). 


இந்த 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


யோசுவாவை எப்பிராமீமின்‌ 
மலைத்தேசத்திலுள்ள காயாஸ்‌ மலைக்கு 
வடக்கே இருக்கிற திம்னாத்‌ சேரா என்னும்‌ 
அவருடைய கசுதந்தரத்தின்‌ எல்லைக்குள்ளே 
அடக்கம்‌ பண்ணுகிறார்கள்‌ (யோசு 24:30). 
'காயாஸ்‌ மலை” என்னும்‌ பெயருக்கு 
'அதிருகிற மலை” என்று பொருள்‌. 


மோசுவாவை அடக்கம்பண்ணியபோது, 
காயாஸ்‌ மலை அதிர்ந்தது என்று 
யூதருடைய பாரம்பரிய வரலாறு சொல்லுகிறது. 
யோசுவா மரித்தபோது இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
அழுது புலம்பியிருக்கவேண்டும்‌. ஆனால்‌ 
யோசுவா மரித்தபோது, ம 
அழுததாகவோ, ல்‌ 
பாடியதாகவோ இந்த 
சொல்லப்படவில்லை. மனுஷர்‌ 
அழுது புலம்பாததினால்‌, 
அடக்கம்பண்ணிய 
காயாஸ்‌ மலை அழுது புலம்பி அதிர்ந்தது 
என்று யூதருடைய சரித்திரம்‌ சொல்லுகிறது. 


யோசுவாவை. அவருடைய 
சுதந்தரத்தின்‌ எல்லைக்குள்ளேயே அடக்கம்‌ 
பண்ணுகிறார்கள்‌. செப்துவறிந்த்‌ பதிப்பில்‌, 
யோசுவா அடக்கம்‌ பண்ணப்பட்டபோது, 
அவரோடு சேர்ந்து, கில்காலில்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கு விருத்தசேதனம்‌ பண்ணுவதற்குப்‌ 
பயன்படுத்திய கூர்மையான கல்லையும்‌ 
சேர்த்து அடக்கம்‌ பண்ணினார்கள்‌ என்று 
கூறப்பட்டிருக்கிறது. 


மோசே மரித்த வருஷத்தில்‌ ஆரோனும்‌. 
சந்தபபோனாம்‌..... போகவா." பளத்த 
காலத்தில்‌ எலெயாசாரும்‌ மரித்துப்போகிறார்‌. 


ஆரோனின்‌ குமாரனாகிய எலெயாசாரும்‌. 
மரணமடைகிறார்‌. அவருடைய குமாரனாகிய 
பினெகாகக்கு எப்பிராமீமின்‌ 
மலைத்தேசத்திலே கொடுக்கப்பட்ட மேட்டிலே. 
எலெயாசாரை அடக்கம்‌ பண்ணுகிறார்கள்‌ 
(யோசு 24:33). 


யோசுவா மரித்துப்போன காலத்திலும்‌, 
அவருக்கு பின்பு சகல நாட்களிலும்‌, 
இஸ்ரவேல்‌. புத்திரர்‌ கர்த்தரை 
சேவிக்கிறார்கள்‌. யோசுவா உயிரோடிருந்த 
சகல நாட்களிலும்‌, கர்த்தர்‌ இஸ்ரவேலுக்குச்‌ 
செய்த அவருடைய கிரியைகள்‌ யாவையும்‌ 
அறிந்து யோசுவாவுக்குப்பின்பு வெகுநாள்‌ 
உயிரோடிருந்த மூப்பருடைய சகல 
நாட்களிலும்‌, இஸ்ரவேலர்‌ கர்த்தரைச்‌ 
சேவிக்கிறார்கள்‌ (யோசு 24:31). 





மயம்‌ 
யய 1 


வெகுநாள்‌ என்பது கானான்‌ தேசத்தில்‌ 
யோசுவா இருந்த முப்பது வருஷங்களையும்‌, 
மூப்பர்கள்‌ உயிரோடிருந்த 


சில்‌ கன்றின்‌ இஸ்ரவேல்‌ பத்தன்‌ 
கர்த்தரைவிட்டு விலகிப்போய்விடுகிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ மத்தியிலே மார்க்க 
உபதேசங்களும்‌, கர்த்தரை ஆராதிக்கிற 
ஆராதனைகளும்‌ குறைந்துபோகிறது. 
யோசுவா உயிரோடிருந்த சகல நாட்களிலும்‌, 


அந்நிய தேவர்களை சேவிக்கிறார்கள்‌. 


யோசுவா - விரிவுரை 
JOSHUA - COMMENTARY 


| 
PUBLISHERS 


புதிய ஏற்பாட்டுக்காலத்து 
விசுவாசிகளாகிய ச்‌ ம்‌ 
கர்த்தராகிய 
யோசுவாவாகு இருக்கிறார்‌. கிறிஸ்துவானவரே 
சபையின்‌ ப்பட்ட அவர்‌ நேற்றும்‌ 


இன்றும்‌. ன்றும்‌ மாறாதவர்‌, 
கிறிஸ்துவானவர்‌ எகக்வாரி! சிறையிலே, 
தம்முடைய ஜீவனை ஒப்புக்கொடுத்தார்‌. 
அவரை அடக்கம்பண்ணினார்கள்‌. ஆனாலும்‌ 
கிறிஸ்துவானவர்‌ மூன்றாம்‌ நாளிலே. 
உமிரோடு எழும்பினார்‌. ர்‌ ம்‌ 
மரணத்தை ஜெ 

கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து. 
ஆலியானவராக, நம்மோடு கூட 


கூடமிருப்பார்‌. அவர்‌ நித்தியமானவர்‌. 





ழ்‌ நள 
யாய 


எபிரெய பாஷையிலே, 
ணம தன்‌ புஸ்தகத்திற்கு பா 
என்னும்‌ 
கொடுக்கப்பட்ரருக்கிறது. சீரிய மொழியும்‌, 
அரபிய மொழியிலும்‌ இந்தப்‌ புஸ்தகம்‌ 
"இஸ்ரவேல்‌ புத்திரருடைய நியாயாதிபதிகளின்‌ 
அழைக்கப்படுகிறது. 
இந்தப்‌ 


இந்தப்‌ புஸ்தகம்‌ 

நியாயாதிபதிகளாகிய 
ஒத்னியேலின்‌ காலத்திலிருந்து, சிம்சோனின்‌ 
விரிவாக எழுதப்பட்டிருக்கிறது. 


இஸ்ரவேல்‌ புத்திரரை ஆட்சி புரிந்த 
நியாயாதிபதிகளைப்பற்றியும்‌, அவர்களுடைய 
கோத்திரத்தைப்பற்றியும்‌ அவர்கள்‌ ஆளுகை 
செய்த  வருஷங்களைப்பற்றியும்‌ கீழே 
சுருக்கமாகக்‌ கொடுக்கப்பட்டிருக்கிறது. 
நியாயாதிபதிகள்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரை 299 
வருஷங்களாக ஆட்சி செய்திருக்கிறார்கள்‌. 


1. ஒத்னியேல்‌ - யூதா - 40 வருஷம்‌ 

2, ஏகோத்‌ - பென்யமீன்‌ - 8 வருஷம்‌ 
3. பாராக்‌ - நப்தலி - 40 வருஷம்‌ 

4. கிதியோன்‌ - மனாசே - 40 வருஷம்‌. 
5. அபிமலெக்கின்‌ குமாரர்‌ - 3 வருஷம்‌ 
6, தோலா - இசக்கார்‌ - 23 வருஷம்‌ 
7. யாயீர்‌ - மனாசே - 22 வருஷம்‌ 

8, எப்தா - மனாசே - 6 வருஷம்‌ 

9. இப்சாம்‌ - யூதா - 7 வருஷம்‌ 

10. ஏலோன்‌ - செபுலோன்‌ - 10 வருஷம்‌ 
1. அப்தோன்‌ - எப்பிராயீம்‌ - 8 வருஷம்‌ 
12. சிம்சோன்‌ - தாண்‌ - 20 வருஷம்‌ 


நியாயாதிபதிகன்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சொல்லப்பட்டிருக்கிற 
த்தை தவிர, ஏலி, சாமுவேல்‌ 

கியோரும்‌ இஸ்ரவேலை நியாயம்‌ 
விசாரித்தருக்கிறார்கள்‌. இவர்கள்‌ லேவி 
கோத்திரத்தைச்‌ சேர்ந்தவர்கள்‌. 
இவர்களைப்பற்றிய சரித்திரம்‌ 
நியாயாதிபதிகளின்‌ புஸ்தகத்தில்‌ 
எழுதப்படவில்லை. ரூபன்‌ அல்லது சிமியோன்‌, 
காத்‌ அல்லது ஆசேர்‌ கோத்திரத்தில்‌ ஒரு 
நியாயாதிபதியும்‌ எழும்பவில்லை. 


வட்டம்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. இதன்‌ 
ரூத்தின்‌  சரித்திரத்தைப்போல, 
நியாயாதிபதிகள்‌ காலத்தில்‌ நடைபெற்ற 
சம்பவங்கள்‌, நியாயாதிபதிகள்‌ 17-21 
ஆகிய அதிகாரங்களில்‌ விரிவாகச்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. 


"நியாயாதிபதிகள்‌ நியாயம்‌ விசாரித்து 
வரும்‌ நாட்களில்‌" (ரூத்‌ என்னும்‌ 
வாக்கியத்தோடு சரித்திரம்‌ 
ஆரம்பமாகிறது. ஆனால்‌ நியாயம்‌, விசாரித்த 
நியாயாதிபதிகளைப்பற்றிய விவரம்‌ இங்கே 


சொல்லப்படவில்லை. 


நியாயாதிபதிகளின்‌ காலத்தில்‌ 
இஸ்ரவேலின்‌ 'காணியாட்சி எந்த 
நிலமையிலிருந்தது. என்பது பற்றிய விவரம்‌ 
நியாயாதிபதிகளின்‌ புஸ்தகத்தில்‌ 
எழுதப்பட்டிருக்கிறது. 


கர்த்தருக்கு 
கர்த்தர்‌ 

இன தப்‌ 
வாக்குத்தத்தங்களையும்‌ அவர்களுக்கு 


புத்திரரோ, கர்த்தருக்கு நன்றியுள்ளவர்களாய்‌ 
ஜீவிக்கவில்லை. இஸ்ரவேல்‌ ஜனத்தாரிடம்‌ 
துன்மார்க்கமும்‌ விக்கிரகாராதனையும்‌ 
காணப்பட்டது. இஸ்ரவேல்‌ புத்தரை, 
சுற்றிலுமிருந்த அந்நிய ஜாதியார்‌, 
அதிகமாய்‌ ஒடுக்கினார்கள்‌. 





i FTE 
TT 


தங்கள்‌ வேதனைகளைக்‌ 
கர்த்தரிடத்தில்‌ முறையிட்டது 


கட்டளைக்கு கீழ்ப்படிந்து 
நடக்கிறார்கள்‌. 

நியாயாதிபதிகளின்‌ காலத்தில்‌, 
இஸ்ரவேல்‌ புத்திரரில்‌ அநேகர்‌ கர்த்தரை 
விட்டுவிட்டு, விக்கிரகங்களைப்‌ 
பின்பற்றிப்போய்விடுகிறார்கள்‌. ்‌ 
இக்காலத்திலும்‌, கர்த்தரை 
இருதயத்தோடு பின்பற்றுகிற 
புத்திரரும்‌ தேசத்திலே இருக்கிறார்கள்‌. 

இஸ்ரவேல்‌ ஜனத்தாரில்‌ ஒரு கூட்டம்‌ 
ஜனம்‌ விக்கிரங்களை ஆராதனை 
செய்தாலும்‌, கானான்‌ தேசத்திலே. 
ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிற ஆசரிப்புக்கூடாரத்தில்‌. 
ஆராதனைகள்‌ நடைபெறுகிறது. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ மோசேயின்‌ 
பிரமாணத்தை கைக்கொள்கிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரரில்‌ சிலர்‌ 
விக்கிரகங்களையும்‌, சிலர்‌ கர்த்தரையும்‌ 
ராதிக்கிறார்கள்‌. வேறு சிலரோ 
க்கிரகங்களையும்‌ கர்த்தரையும்‌ சேர்ந்து 
ஆராதிக்கிறார்கள்‌. 


வயாதிபதிகளின்‌ காலத்தில்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனத்தாருடைய கோத்திரங்க 
ளெல்லாம்‌ ஒன்றாய்ச்‌ சேர்ந்து, சமஸ்த 


கொள்கிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ 
ஒன்றுசேர்ந்து, 
காணியாட்சிக்கு 
தீர்மானம்பண்ணாமல்‌, 
கோத்திரத்தாரும்‌, 
இஷ்டபிரகாரம்‌, தனிப்பட்ட 
தீர்மானம்பண்ணிக்கொள்கிறார்கள்‌. 


புத்திரர்‌ 


நியாயாதிபதிகன்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ எல்லோருக்கும்‌ 
பொதுவான ஒரு தலைவர்‌ என்று 
யாருமில்லை. இஸ்ரவேலின்‌ ௧ காணியாட்சிக்கு 
ஆலோசனைச்சங்கம்‌ எதுவுமில்லை. பல 
சமயங்களில்‌ இஸ்ரவேலின்‌ கோத்திரத்தார்‌ 
மத்தியிலே, கருத்து. வேறுபாடுகளும்‌, 
விவாதங்களும்‌, சண்டை சச்சரவுகளும்‌ 
உண்டாயிற்று. அவர்களால்‌ ஏகோபித்து, 
ஒருமனப்பட்டு, எந்தக்‌ காரியத்தையும்‌ 
செய்ய முடியவில்லை. 


நியாயாதிபதிகளின்‌ 
ததர கக்க, நியாயாதிபதிகள்‌ 

வருஷங்களுக்கு இஸ்ரவேல்‌ 
ங்க நியாயம்‌ விசாரிக்கிறார்கள்‌. 
அதன்‌ பின்பு அவர்களை நியாயம்‌ 
விசாரிப்பதற்கு ஒரு நியாயாதிபதியுமில்லை. 
மறுபடியும்‌ யாராவது ஒரு நியாயாதிபதி 
எழும்புகிறார்‌. 


ஆளுகையும்‌ 


ஏகூத்‌ சத்துருக்களை ஜெயித்த பின்பு, 
தேசம்‌ எண்பது வருஷம்‌ அமைதியாயிருந்தது 
என்று  எழுதப்பட்டிருக்கிறது. அத்தனை 
உமிரோடிருந்திருப்பதற்கு 

இஸ்ரவேல்‌ (னத்தாரக்கு 


விக்கிரகாராதனைகளை 
அகற்றிப்போட்டார்கள்‌. 
நியாயாதிபதிகளின்‌ 
ஊழியங்களாய்‌ இருந்தது. 


தெபோராள்‌ ஒரு தீர்க்கதரிசினி. இவள்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ எல்லோரையும்‌ நியாயம்‌ 
விசாரித்தாள்‌. இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 
தங்கள்‌ சத்துருக்களுக்கு விரோதமாக 
யுத்தம்பண்ண, தெபோராள்‌ கர்த்தருடைய 
ஜனத்தை வழிநடத்தினாள்‌. “அக்காலத்திலே. 
லபிதோத்தின்‌ மனைவியாகிய தெபொராள்‌ 
என்னும்‌ தீர்க்கதரிசியானவள்‌ இஸ்ரவேலை 
நியாயம்‌ விசாரித்தாள்‌" (நியா 4:4). 


'துவே 
பிரதான 





ழ்‌ எ நியாயாதிபதிகன்‌ - விரிவுரை i 
யய JUDGES - COMMENTARY 


நியாயாதிபதிகள்‌ 
இனத்தார்‌ 


இஸ்ரவேல்‌ 
நியாயம்‌ விசாரித்த காலத்தில்‌, 
தேவனாகிய கர்த்தரே இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாருக்கு ராஜாவாயிருந்து அவர்களை 


QOODNENS 
PUBLISHERS 


அம்மோன்‌ புத்திரரின்‌ ராஜாவாகிய 
நாகாஸ்‌ உங்களுக்கு விரோதமாய்‌ 
வருகிறதை நீங்கள்‌ கண்டபோது, உங்கள்‌ 
தேவனாகிய கர்த்தரே உங்களுக்கு 
ராஜாவாயிருந்தும்‌, நீங்கள்‌ என்னை நோக்கி; 
அப்படியல்ல, ஒரு ராஜா எங்கள்மேல்‌ 
ஆளவேண்டும்‌ என்றீர்கள்‌" (1சாமு 12:12). 





i= ETHER 
TT 


சுதந்தரிக்கவேண்டிய தேசங்களு। 
இருக்கிறது. கானான்‌ தேசத்தில்‌, இன்க்‌ 
ஜனத்தார்‌ மத்தியிலே, புறஜாதியாரும்‌ 
வாசம்பண்ணுகிறார்கள்‌. 

யோசுவா முக்கியமான வேலைகள்‌ 
எல்லாவற்றையும்‌ ஏற்கெனவே செய்து 
முடித்துவிட்டார்‌. கானான்‌ தேசத்திலிருந்த 
பிரதான ராஜாக்களையெல்லாம்‌ 
சங்காரம்பண்ணிவிட்டார்‌. கானான்‌ 
தேசத்தில்‌ மீதமுள்ள ராஜாக்களையும்‌, 
ராஜ்யங்களையும்‌ இஸ்ரவேல்‌ கோத்திரத்தார்‌ 
சுநந்தரித்துக்கொள்ளவேண்டும்‌. அவர்கள்‌ 
கர்த்தரை நம்பி கிரியை செய்திருந்தால்‌, 
கானான்‌. தேசத்தை முழுவதுமாய்‌ 
சுதந்தரித்திருக்கலாம்‌. 


யோசுவா மரித்த பின்பு 
ஜனங்கள்‌ நிர்விசாரமாய்‌ ஜிவிக்கிறார்கள்‌ 
தாங்கள்‌ சுதந்தரிக்கவேண்டிய தேசத்தை 
சுதந்தரியாமல்‌ சம்மாயிருக்கிறார்கள்‌. 
இதனால்‌ இஸ்ரவேல்‌ ஜனத்தாருக்கு, 
நெருக்கமுண்டாயிற்று. அவர்கள்‌ 
ஏற்கெனவே சுதந்தரித்த தேசம்‌ அவர்களுக்கு 
போதுமானதாயில்லை. தங்களுக்கு 
நெருக்கம்‌ உண்டானபோது, 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ தாங்கள்‌ 
சுதந்தரிக்கவேண்டிய தேசங்களைப்பற்றி 
யோசித்துப்‌ பார்க்கிறார்கள்‌. 

கானானியரை எதிர்த்து 
யுத்தம்பண்ணுவதில்‌ யூதா கோத்திரத்தாரும்‌, 
சிமியோன்‌  கோத்திரத்தாரும்‌ தைரியமாய்‌ 
ஈடுபடுகிறார்கள்‌. கானானியரை எதிர்த்து, 
யுத்தம்பண்ணும்படி - யூதாகோத்திரத்தார்‌. 
முதல்‌ முதல்‌ எழுந்து பறப்படவேண்டுமென்று 
கர்த்தர்‌ கட்டளை கொடுக்கிறார்‌ 


(நியா 112. 


இஸ்ரவேல்‌ 


நியாயாதிபதிகன்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யூதா தன்‌ சகோதரனாகிய 
சிமியோனையும்‌ தன்னோடு சேர்த்துக்‌ 
கொண்டு, கானானியருக்கு விரோதமாக 
யுத்தம்பண்ணுகிறார்‌ (நியா 1:3). பேசேக்கிலே. 
நடைபெற்ற யுத்தத்தில்‌ இவர்களுக்கு 
ஜெயமுண்டாயிற்று (நியா 1:4-7). யூதாவின்‌ 
புத்திரர்‌ எருசலேமைப்‌ பிடிக்கிறார்கள்‌. 
(நியா 1:8). எபிரொனையும்‌, தெபீரையும்‌ 
கைப்பற்றுகிறார்கள்‌ (நியா 19-15), மேலும்‌ 
யூதாவின்‌ மனுவரும்‌ சிமியோன்‌ 
கோத்திரத்தாரும்‌ காசாவையும்‌, 
ஒர்மாவையும்‌, மேலும்‌ பல தேசங்களையும்‌ 
கைப்பற்றுகிறார்கள்‌ (நியா 1477-19) 

தாகோத்திரத்தார்‌ மலைத்தேசத்தாரை 
தூத்‌ றார்கள்‌. ஆனால்‌ அவர்களால்‌ 
பள்ளத்தாக்கின்‌ குடிகளை துரத்தக்கூடாமல்‌ 
போயிற்று. பள்ளத்தாக்கின்‌ குடிகளிடத்தில்‌ 
இருப்பு இரதங்கள்‌ இருந்ததினால்‌, 
யூதாகோத்திரத்தார்‌ அதைப்‌ பார்த்து பயந்து, 
அவர்களைத்‌ துரத்தாமல்‌ விட்டுவிடுகிறார்கள்‌ 
(நியா 1:19). யூதாவின்‌ புத்திரரோடுகூட 
கேனியரின்‌ புத்திரரும்‌ குடியிருக்கிறார்கள்‌ 
(நியா 126), 

இஸ்ரவேலின்‌ மற்ற கோத்திரத்தார்‌ 
தா கோத்திரத்தைப்போலவோ, 
சிமியோன்‌ கோத்திரத்தாரைப்போலவோ 
கானானியருக்கு விரோதமாக தைரியமாய்‌ 
யுத்தம்பண்ணவில்லை. இஸ்ரவேலின்‌ மற்ற 
கோத்திரத்தார்‌ கோழைகளாகயிருக்கிறார்கள்‌. 
பென்யமீன்‌ புத்திரர்‌ எருசலேமிலே குடியிருந்த 
எபூசியரை துரத்திவிடவில்லை (நியா 1:21) 


யோசேப்பின்‌ 
பெத்தேலுக்கு 
யுத்தம்பண்ணுகிறார்கள்‌ (நியா 1:22-26), 
இதில்‌ இவர்களுக்கு ஜெயமுண்டாயிற்று. 
ம்‌ யோசேப்பின்‌ குடும்பத்தார்‌ 
ல்‌ தைரியமாய்‌ 
மனாசே 
கோத்திரத்தாரும்‌ கானானியரைத்‌ துரத்திவிட 
வில்லை (நியா 1:27,28). எப்பிராயீம்‌ 
கோத்திரத்தாரும்‌ கானானியரைத்‌ 
தூரத்திவிடவில்லை (நியா 1:29). செபுலோன்‌ 
கோத்திரத்தாரும்‌ கானானியரைத்‌ 
தூரத்திவிடவில்லை (நியா 1:30). 
ஆசேர்‌ கோத்திரத்தார்‌ 
நடுவே குடியிருக்கிறார்கள்‌. 
தூத்திவிடவில்லை (நியா 1:1,32). நப்தலி 
கோத்திரத்தாரோ கானானியரைத்‌ 
துரத்திவிடாமல்‌ அவர்களிடத்தில்‌ பகுதி 
வாங்குகிறார்கள்‌ (நியா 1:33). 


கானானியர்‌ 
அவர்களைத்‌ 





f= a 
TT 


எமோரியர்‌ தாண்‌ புத்திரரை 
நெருக்குகிறார்கள்‌ (நியா 1:34-36). இசக்கார்‌ 
'கோத்திரத்தாரைப்பற்றியோ யோர்தானுக்கு 
அப்புறத்திலே, கீலேயாத்திலே குடியிருக்கிற. 
இஸ்ரவேலின்‌ இரண்டரைக்கோத்திரத்தாரைப்‌ 
புற்றியோ இங்கு ஒன்றும்‌ சொல்லப்படவில்லை. 


மூதா எழுந்து புறப்படக்கடவன்‌' 
நியா 1:1-8 


தியா 14. யோசுவா மரித்தமின்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தரை நோக்கி: 
கானானியரை எதிர்த்து 
யுத்தம்பண்ணும்படி, எங்களில்‌ யார்‌ 
முதல்முதல்‌ எழுந்து புறப்படவேண்டும்‌ 
என்று கேட்டார்கள்‌. 


நியா 12. அதற்குக்‌ கர்த்தர்‌ யூதா 
எழுந்து புறப்படக்கடவன்‌; இதோ, 
அந்த தேசத்தை அவன்‌ கையிலே 
ஒப்புக்கொடுத்தேன்‌ என்றார்‌. 


யூதா தன்‌ 
சகோதரனாகிய சிமியோனை நோக்கி: 


நாம்‌ காணானியரோடே. யுத்தம்பண்ண 
நீ என்‌ சுதந்தரப்‌ பங்குவீதத்தில்‌ 
என்னோடேகூட  எழுந்தூவா; உன்‌ 
சுதந்தரப்‌ பங்கு வீதத்தில்‌ நானும்‌ 
உன்னோடுகூட வருவேன்‌ என்றான்‌; 
அப்படியே சிமியோன்‌. 
அவனோடேகூடப்‌ போனான்‌. 


தியா 1:8. அம்பெரழுது! 
யா 


நியா 1:4. யூதா எழுத்துயோனபோது, 
கர்த்தர்‌ காணானியரையும்‌ 
பெரிசியரையும்‌ அவர்கள்‌ கையிலே 
ஒப்புக்கொடுத்தார்‌; அவர்கள்‌. 
பேசேக்கிலே. பதினாயிரம்யேரை 
வெட்டினார்கள்‌. 


நியா 15 
அதோனியேசேக்கைக்‌ 
அவனோடு 
கானானியரையும்‌ 
வெட்டினார்கள்‌. 
தியா 16. 
ஓடிப்போகையில்‌, 
பின்தொடர்ந்து பிடித்து, அவன்‌ 
கைகால்களின்‌' பெருவிரல்கனைத்‌. 
தறித்துப்போட்டார்கள்‌.. 


பேசேக்கிலே. 
கண்டு, 


யுத்தம்பண்ணி, 
பெரிசியரையும்‌ 


அதோனியேசேக்‌ 
அவனைப்‌ 


நியாயாதிபதிகன்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நியா அப்பொழுது 
அதோனிப்பேசே.க்‌ எழுபது ராஜாக்கள்‌, 
கைகால்களின்‌ பெருவிரல்கள்‌ 
தறிக்கப்பட்டவர்களாய்‌, 


எருசலேமுக்குக்‌ கொண்டுபோனார்கள்‌; 
அங்கே அவன்‌ செத்துப்போனான்‌. 


யூதாவின்‌ புத்திரர்‌ 
யுத்தும்பண்ணி, 
அதிலுன்னவர்களைப்‌ 
வெட்டி, 
அக்கினிக்கு. 


தியா 1:8, 
'எருசலேமின்மேல்‌ 
அதைப்‌ பிடித்து, 
பட்டயக்‌ கருக்கினால்‌ 
பட்டணத்தை 
இரையாக்கிவிட்டார்கள்‌. 


யோசுவா மரித்த பின்பு இஸ்ரவேல்‌. 

புத்திரர்‌ கர்த்தரை நோக்கி விண்ணப்பம்‌ 

பண்ணுகிறார்கள்‌. கானான்‌ ்‌ 

இஸ்ரவேல்‌. புத்திரர்‌ 

கானானியரும்‌ குடியிருக்கிறார்கள்‌. 

அவர்களை எதிர்த்து யுத்தம்பண்ணி, 

அவர்களைத்‌ துரத்தவேண்டும்‌. தேசத்தை 

மொத்தமாய்ச்‌ சுதந்தரித்துக்கொள்ளவேண்டும்‌. 
“கானானியரை 

யத்தம்பண்ணும்டி, எங்களில்‌ யார்‌ 

முதல்முதல்‌ எழுந்து புறப்படவேண்டும்‌' 

(நியா 14) என்று இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 

கர்த்தரிடத்தில்‌ கேட்கிறார்கள்‌. சரித்திரத்தின்‌ 

இந்தக்கால கட்டத்தில்‌, இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
திரளான எண்ணிக்கையில்‌ 

வெருகிிருக்கிறார்கள்‌ 

இஸ்ரவேலின்‌: 

கோத்திரத்தாருக்கும்‌, 

சுதந்தரத்தை 

பங்கிட்டுக்கொடுத்திருக்கிறார்‌. 


ஆனால்‌ இஸ்ரவேல்‌ கோத்திரத்தாரோ 
தங்களுடைய சுதந்தரத்தை ன்னும்‌ 
முழுவதுமாக சுதந்தரித்துக்கொள்ளவில்லை. 
அவர்களுடைய எண்ணிக்கையும்‌ 
அதிகரித்துக்கொண்டு வருகிறது. இதனால்‌ 
இஸ்ரவேல்‌ கோத்திரத்தாருக்கு, தங்களுடைய 
தேசத்திலே நெருக்கமுண்டாகிறது. 
தங்களுடைய தேசத்தின்‌ எல்லையை, 
கர்த்தர்‌ தங்களுக்கு கொடுத்த சுதந்தரத்திலே 
விஸ்தாரம்பண்ண வேண்டுமென்று, 
விரும்புகிறார்கள்‌. 


எதிர்த்து, 





i THE 
TT 
கோத்திரத்தார்‌ 


தங்களுடைய எல்லையை விஸ்தாரம்பண்ண 
வேண்டுமென்றால்‌, அவர்கள்‌ கானானியரை 
எதிர்த்து யுத்தம்பண்ணவேண்டும்‌. 
யுத்தம்பண்ண இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ எல்லோரும்‌ 
ஆயத்தமாயும்‌, ஆர்வமாயும்‌ இருக்கிறார்களா? 
அல்லது பயப்படுகிறார்களா என்பது. 
தெரியவில்லை. 

இஸ்ரவேல்‌ கோத்திரத்தார்‌. எல்லோரும்‌ 
கானானியரை எதிர்த்து யுத்தம்பண்ணும்படி 
ஆயத்தமாயும்‌, ஆர்வமாயும்‌ 
இருப்பார்களென்றால்‌, முதலில்‌ எழுந்து 
புறப்படவேண்டிய கோத்திரத்தார்‌ 
சந்தோஷத்தோடு புறப்பட்டுப்‌ போவார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ கோத்திரத்தார்‌, 
யுத்தம்பண்ணுவதற்கு 
பயப்படுவார்களென்றால்‌, முதலில்‌ எழுந்து 
போகாதவர்கள்‌ சந்தோஷமாயிருப்பார்கள்‌. 

யோசுவா மரித்த பின்பு இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ கானானியரோடு இதுவரையிலும்‌ 
யுத்தம்பண்ணவில்லை. அவர்கள்‌ ஒருவேளை 
தங்களுடைய  சுதந்தரத்தில்‌ திருப்தியாக 
இளைப்பாறிக்கொண்டிருக்கலாம்‌. கர்த்தர்‌ 
குகள்‌ கொடுத்த சுதந்தர தேசத்தின்‌ 
பங்குவீதத்தை 
அசட்டையாகயிருந்திருக்கலாம்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ 
அதிகரித்திருப்பதினால்‌, 

உண்டாக்கப்‌ 


இடநெருக்கடி 
அவர்கள்‌ கானானியரை எதிர்த்து, 
யுத்தம்பண்ண வேண்டியது 


அவசியமாயிருக்கிறது. 


கானானியரை 
யுத்தம்பண்ணவேண்டுமென்று இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ தீர்மானித்திருக்கிறார்களா, அல்லது. 
இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ நிர்விசாரத்தையும்‌, 
கோழைத்தனத்தையும்‌ பார்த்து, கானானியர்‌ 
அவர்கள்மீது யுத்தம்பண்ண வருகிறார்களா 


என்றும்‌ இந்த வசனத்தில்‌ 
சொல்லப்படவில்லை. 


எதிர்த்து 


கானானியர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரர்மீது 
ம்பண்‌ வருவார்களென்றால்‌, 
புத்திரர்‌ அவர்களை 
எதிர்க்கவேண்டும்‌. அவர்களை எதிர்த்து, 
யுத்தம்பண்ணவேண்டும்‌. வேறு வழியில்லை. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கானானியரை 
எதிர்த்து யுத்தம்பண்ணவில்லையென்றால்‌, 
கானானியர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரை, 
தேசத்தைவிட்டே துரத்திவிடுவார்கள்‌. 


நியாயாதிபதிகள்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இஸ்ரவேல்‌. ஜனத்தாருடைய 

சரித்திரத்தில்‌, இந்தக்‌ காலம்‌, மிகவும்‌ 

முக்கியமான காலமாயிருக்கிறது. அவர்கள்‌ 

கர்த்தரிடத்தில்‌ விண்ணப்பம்பண்ணுகிறார்கள்‌. 

விசாரிக்கிறார்கள்‌. 

எதிர்த்து யுத்தம்பண்ணுபடி 

முதன்முதல்‌ எழுந்து 

புறப்படவேண்டும்‌' என்று இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
கர்த்தரிடத்தில்‌ கேட்கிறார்கள்‌. 


கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 

யூதா கோத்திரத்தார்‌, கானானியரை எதிர்த்து 

யுத்தம்பண்ணும்படி, முதலாவதாக எழுந்து 
ப்‌ ல்‌ கானானியரோடு 


யூதாகோத்திரத்தாருக்கு 

கொடுப்பதாகவும்‌ வாக்குப்பண்ணுகிறார்‌. 
அந்த தேசத்தை அவன்‌ கையிலே 
த்தேன்‌" (நியா 1:2) என்று, 

கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
கானான்‌ தேசத்தை 
கையிலே 
யூதாபுத்திரர்‌ 
தேசத்தை சுதந்தரிப்பார்கள்‌. 
த்‌ சுதந்தரத்தில்‌ 
கானானியரை, 
துரத்திவிடவேண்டும்‌. 
கானானியரை 


யூதாபுத்திரருடைய 
ஒப்புக்கொடுத்துவிட்டார்‌. 


“யூதா எழுந்து புறப்படக்கடவன்‌" என்று 
சொல்லி, கர்த்தர்‌ யூதாகோத்திரத்தாரை 
முதலாவதாக அனுப்புகிறார்‌ 

சில விசேஷித்த காரணங்கள்‌ 
யூதாகோத்திரத்தார்‌. ஜனம்‌ 

அவர்களுடைய 

அவர்களுடைய 


யூதாகோத்திரத்தார்‌ கண்ணியத்திலும்‌, 
மதிப்பிலும்‌, மரியாதையிலும்‌, 
தெய்வபக்தியிலும்‌ மிகவம்‌ விசேஷமானவர்கள்‌. 
ஆகையினால்‌ கர்த்தர்‌ யூதாபுத்திரரைத்‌ 
து. அவர்களிடத்தில்‌ 
ஒப்புக்கொடுக்கிறார்‌ நம்முடைய 

க அனை கம 
யூதாகோத்திரத்திலிருந்து வந்தவர்‌. 
கிறிஸ்துவானவர்‌ யூதராஜசிங்கமாயிருக்கிறார்‌. 





i FTE 
ETT 


நம்முடைய கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து 

இந்தப்‌ பிரபஞ்சத்திலுள்ள அந்தகார 

வல்லமைகளை முதலாவதாக அழித்துப்‌ 

போடுகிறார்‌. சாத்தானுடைய கிரியைகளையும்‌, 

சதிஆலோசனைகளையும்‌ 

ர்‌. சாத்தான்‌ யாரை 

சுற்றி அலைகிறான்‌. 

பூமியிலே, 

அந்தகாரலோகாதியதிகளோடு யுத்தமுண்டு. 

நமக்கு இயேசுகிறிஸ்துவில்‌ ஜெயமுமுண்டு. 

கிறிஸ்துவுக்குள்‌ இருக்கிறவர்கள்‌ 
சாத்தானை ஜெயிப்பார்கள்‌. 


மூதாகோத்திரத்தார்‌ 
கட்டளைக்கு கீழ்ப்படிகிறார்கள்‌. 
எழுந்து புறப்படக்கடவன்‌" என்று கர்த்தர்‌ 
சொன்னவுடன்‌, அவர்கள்‌ கானானியரை 
எதிர்த்து யுத்தம்பண்ணுவதற்கு 
ஆயத்தமாயிருக்கிறார்கள்‌. 
யூதாகோத்திரத்தாருக்கு 
சிமியோன்‌ கோத்திரத்தார்‌ 
அவர்களும்‌ 
சேர்ந்துகொள்ளலாம்‌ 
யூதாகோத்திரத்தார்‌, 
சொல்லுகிறார்கள்‌. 


யூதாசோத்த்தா்‌ 


கர்த்தருடைய 
யூதா 


அருகாமையில்‌, 
இருக்கிறார்கள்‌. 
தங்களோடு 
என்று, 
சிமியோன்‌ புத்திரருக்கு 


கானானியரை 


யுத்தம்பண்ணும்படி 
ப்ப பப்போகப்போது. தன்‌ 
சகோதரனாகிய சிமியோனை நோக்கி, “நாம்‌ 
கானானியரோடே யுத்தம்பண்ண நீ என்‌ 
சுதந்தரப்‌ பங்குவீதத்தில்‌ என்னோடேகூட 
எழுந்தவா; உன்‌ சுதந்தரப்‌ பங்கு 
வீதத்தில்‌ நானும்‌ உன்னோடுகூட வருவேன்‌" 
(நியா 1:3) என்று சொல்லுகிறார்கள்‌. 
எண்ணிக்கை. 
மிகுந்தவர்கள்‌. 
சொற்ப 
ஈலும்‌ 
ீனமான 
தங்களோடு 


_யூதாகோத்திரத்தார்‌ 
பலம்‌ 
கோத்திரத்தாரோ 
பலவீனமானவர்கள்‌. 
பலமுள்ள யூதாகோத்திரத்தார்‌, 
சிமியோன்‌ கோத்திரத்தாரை 
சேர்த்துக்கொள்‌ எவேண்டுமென்று. 
விரும்புகிறார்கள்‌. ஒருவன்‌ 
பலமுள்ளவனாயிருந்தாலும்‌, அவனுக்கு. 
பலவீனனுடைய உதவியும்‌ தேவைப்படுகிறது. 
இஸ்ரவேல்‌. கோத்திரத்தாரில்‌, 
யூதாகோத்திரத்தாரே பிரதானமான 
கோத்திரத்தார்‌. சிமியோன்‌ கோத்திரத்தாரோ 
மிகவும்‌ சாதாரணமானவர்கள்‌. 


நியாயாதிபதிகள்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆனாலும்‌ யூதாகோத்திரத்தார்‌, சிமியோன்‌ 
கோத்திரத்தாரின்‌ சிநேகத்தையும்‌, 
ஒத்துழைப்பையும்‌ விரும்புகிறார்கள்‌. 


நம்முடைய சரீரத்தின்‌ தலையானது 
எல்லா வேலைகளையும்‌ தானே செய்வேன்‌. 
என்று சொல்லக்கூடாது. மற்ற அவயவத்தின்‌ 
உதவி தனக்குத்‌ தேவையில்லை என்றும்‌ 
நினைக்கக்கூடாது. சரீரத்திலுள்ள எல்லா 
அவயவங்களும்‌ ஒன்றுக்கொன்று இசைந்து 
செயல்படவேண்டும்‌. அப்போதுதான்‌. 
நம்முடைய சரீரம்‌ சரியாக இயங்கும்‌ 
சரீரத்திலுள்ள எல்லா அவயவங்களுமே 
சரீரத்திற்கு தேவைப்படுகிறது. எந்த 
அவயவத்தையும்‌ தேவையற்றது என்று 
சொல்லி ஒதுக்கி தள்ளக்கூடாது. 


யூதாகோத்திரத்தாருடைய 

விண்ணப்பத்தை சிமியோன்‌ கோத்திரத்தார்‌ 
அங்கீகரிக்கிறார்கள்‌. யூதாகோத்திரத்தார்‌ 
சொன்ன பிரகாரம்‌, சிமியோன்‌ 
கோத்திரத்தாரும்‌ அவர்களோடே கூட, 
கானானியரை எதிர்த்து யுத்தம்பண்ணும்படி 
புறப்பட்டுப்போகிறார்கள்‌. யூதாகோத்திரத்தார்‌ 
புறப்பட்டுப்போகிறார்கள்‌. சிமியோன்‌. 
கோத்திரத்தாரும்‌ அவர்களோடேகூட 
போகிறார்கள்‌ 


இந்த யுத்தத்தில்‌, காலேப்‌, 
பூதாகோத்திரந்தாருக்கு, படைத்தளபதியாக 
இருந்திருக்கவேண்டும்‌. காலேபுக்கு 
சுதந்தரத்தில்‌ பங்குவீதம்‌ 
கொடுக்கப்பட்டிுக்கிறது. ஆனால்‌, அவர்‌ 
இன்னும்‌ தன்னுடைய பங்குவீதத்தை 
சுதந்தரித்துக்கொள்ளவில்லை. இஸ்ரவேலின்‌ 
எல்லா. கோத்திரத்தாரும்‌ தங்களுடைய 
பங்குவீதத்தை சுதந்தரித்துக்கொள்வதற்கு 
காலேப்‌ உதவிசெய்கிறார்‌. தன்னுடைய 
பங்குவீதத்தை காலேப்‌ கடைசியாகப்‌ 
பெற்றுக்கொள்ள ஆயத்தமாயிருக்கிறார்‌. 
காலேப்‌ ஒரு யுத்தவீரர்‌, அவர்‌ 
நல்ல தலைவர்‌. காலேப்‌ என்னும்‌ 
“முழுஇருதயத்தோடு" என்று 
அவர்‌ தன்னுடைய 
பிரகாரம்‌, 
முழுபலத்தோடு, 
கானானியரை எதிர்த்து யுத்தம்பண்ணுகிறார்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனங்களுக்கு, காலேபைப்போல, 
ஒரு நல்ல படைத்தளபதியைப்‌ பெற்றிருப்பது. 
மேன்மையான சிலாக்கியம்‌. 





i FTE 
TT 


ந்தர்‌. இந்த யுத்தத்திலே, 
இஸ்ரவேல்‌  புத்திரருக்கு வெற்றியைக்‌ 
கட்டளையிடுகிறார்‌. கர்த்தர்‌ ஏற்கெனவே 
இஸ்ரவேல்‌ புத்திரரிடம்‌, “யூதா எழுந்து, 
புறப்படக்கடவன்‌; இதோ, அந்த தேசத்தை 
அவன்‌ கையிலே  ஒப்புக்கொடுத்தேன்‌' 
(நியா 12) என்று பங்க்‌ 
கர்த்தர்‌ தம்முடைய 
வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிறார்‌. 
ரிசியரையும்‌ அவர்கள்‌ 


தா எழுந்‌ 
சானாியனம்‌ 
ஒப்புக்கொடுக்கிறார்‌; 


பேசேக்கிலே பதினாயிரம்பேரை 
பேசேக்கிலே 


பானபோது. கர்த்தர்‌ 


பன 
வெட்டுகிறார்கள்‌. 
அதோனிபேசேக்கைக்‌ கண்டு, அவனோடு 
யுத்தம்பண்ணி, கானானியரையும்‌ 
பெரிசியரையும்‌ வெட்டுகிறார்கள்‌ (நியா 1:4,5). 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கானானியரை 
எதிர்த்து யுத்தம்பண்ணும்பி முதலாவது, 
புறப்பட்டுப்போனார்களா அல்லது. 
இஸ்ரவேலுக்கு விரோதமாக 
ம்‌ முதலாவது 
வந்தார்களா என்பது. 
கர்த்தர்‌ தம்முடைய 
திட்டத்திலும்‌ தெளிவாகவும்‌, 
இருக்கிறார்‌. கர்த்தர்‌ 
கானானியரை யூதாபுத்திரருடைய கையிலே. 
ஒப்புக்கொடுக்கிறார்‌ 
கானானியர்‌ 
இருக்கிறார்கள்‌. 
என்று ்‌ 
புத்திரர்‌ கானானியரோடு, 
அல்லது பேசேக்குக்கு அ Hie 
யுத்தம்பண்ணியிருக்கவேண்டும்‌. யூதாபுத்திரர்‌ 
பேசேக்கிலே பதினாயிரம்‌ கானானியரை 
வெட்டுகிறார்கள்‌. 


பிற்காலத்தில்‌ னல ்‌ இந்த ப 


இருந்தார்கள்‌" (சாமு 11:8). 


நியாயாதிபதிகன்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


யூதாகோத்திரத்தார்‌, கானானியரில்‌ 
10,000 பேரை  சங்காரம்பண்ணுகிறார்கள்‌. 
கானானிலுள்ள சேனை பலவீனமாயிற்று, 
அவர்களால்‌. ந யூதாகோத்திரத்தாரை 
'த்தம்பண்ண முடியாது. 
கானானின்‌ 
ராஜாவாகிய அதோனிபேசேக்கைக்‌ கண்டு, 
அவனோடும்‌ யுத்தம்பண்ணுகிறார்கள்‌. 
அதோனிபேசேக்‌ 
கோத்திரத்தாருக்கு தப்பித்து ஓடிப்போகிறான்‌. 
யூதாபுத்திரரோ அதோனிபேசேக்கைப்‌ 
பின்தொடர்ந்து அவனைப்‌ பிடிக்கிறார்கள்‌. 
அவன்‌ கை கால்களின்‌ பெருவிரல்களை 
தறித்துப்போடுகிறார்கள்‌ (நியா 1:54) 


அதோனிபேசேக்‌ என்னும்‌ பெயருக்கு 

“பேசேக்கின்‌ பிரபு" என்று 

இவனுடைய கால்களின்‌ 

தறிக்கப்பட்டதினால்‌, 

ர்‌ ஓடிப்போக முடியாது. இவனுடைய 
களின்‌ பெருவிரல்கள்‌ தறிக்கப்பட்டநினால்‌, 

னான்‌ இனிமேல்‌ ஆயுதம்‌ ஏந்தி 

யுத்தம்பண்ணவும்‌ முடியாது. 


யூதா 


ந்த வசனப்பகுதியை வாசிக்கும்போது, 
யூதாபுத்திரர்‌, அதோனிபேசேக்கின்மீது 
பனிதாயிமானமில்லாமல்‌, ்‌ 
தெரிகிறது. அதோனிபேசேக்‌ 
இரக்கம்‌ காண்பிக்கவில்லை. 
அவனுக்கு இரக்கம்‌ கிடைக்கவில்லை. 


தனக்குக்‌ கொடுக்கப்பட்ட தண்டனை 
நீதியானது என்று அதோனிபேசேக்‌ 
தன்னுடைய வாயினால்‌. அறிக்கை 
செய்கிறான்‌. “எழுபது ராஜாக்கள்‌, 
கைகால்களின்‌ பெருவிரல்கள்‌ 
தறிக்கப்பட்டவர்களாய்‌, என்‌ மேஜையின்கீழ்‌ 
விழுந்ததைப்‌ பொறுக்கித்‌ தின்றார்கள்‌: 
நான்‌ எப்படிச்‌ செய்தேனோ, அப்படியே 
தேவன்‌ எனக்கும்‌ செய்து சரிக்கட்டினார்‌' 
(நியா 1:7) என்று அதோனிபேசேக்‌. 
தன்னுடைய பாவத்தையும்‌, தனக்குக்‌ 
கிடைத்திருக்கிற தண்டனையையும்‌ பற்றிச்‌: 
சொல்லுகிறான்‌. இவன்‌ மற்றவர்களுக்கு 
தீங்கு செய்தான்‌. இப்போது இவனுக்கு 
தீங்கு உண்டாயிற்று. 





f= a 
TT 


கானான்‌ தேசத்திலே அதோனிபேசேக்‌ 
மிகவும்‌ முக்கியமானவன்‌. அவன்‌ ஏற்கெனவே 
எழுபது ராஜாக்களை ஜெயித்து. 
அவர்களுடைய கை கால்களின்‌ 
பெருவிரல்களை தறித்துப்போட்டவன்‌. 
யூதாவின்‌ மனுஷர்‌ அதோனிபேசேக்கோடு 
யுத்தம்பண்ணி, அவனை ஜெயித்ததினால்‌, 
எழுபது ராஜாக்களை ஜெயித்ததுபோல 
இருக்கிறார்கள்‌. 


அதோனிபேசேக்‌ கானான்‌ தேசத்தில்‌ 
மிகவும்‌ முக்கியமான வனாகயிருந்தாலும்‌, 
அவன்‌ இப்போது யூதாபுத்திரர்‌ கையிலே 
சிறைக்கைதியாகுமிருக்கிறான்‌. யூதாவின்‌ 
மனுஷர்‌ அதோனிபேசேக்கினுடைய கை 
கால்களின்‌ பெருவிரல்களைத்‌ 
தறித்துப்போட்டு, அவனை எருசலேமுக்கு 
கொண்டு போகிறார்கள்‌. அங்கே அவன்‌ 
செத்துப்போகிறான்‌. கர்த்தருடைய ஜனத்திற்கு 
விரோதமாகத்‌ தீங்கு செய்தவன்‌ 
அழிந்துபோகிறான்‌. 


அதோனிபேசேக்‌ மற்றவர்களுக்கு 
செய்த தீங்கின்‌ பிரகாரமே, இவனுக்கு தீங்கு 
வந்திருக்கிறது. இவனுடைய கை கால்களின்‌ 
பெருவிரல்கள்‌ துண்டிக்கப்பட்டிருக்கிறது. 
அதோனிபேசேக்‌ தண்டனையின்‌ 
வேதனையை அனுபவித்தாலும்‌, 
தேவனுடைய நீதியை அங்கீகரிக்கிறான்‌. 
"நான்‌ எப்படி செய்தேனோ, 


கய்‌ கொடுத்த தண்டனை நீதியானது. 
என்பதை அதோனிபேசேக்‌ 
அங்கீகரிக்கிறான்‌. 


அதோனிபேசேக்‌ 
செத்துப்போகிறான்‌. 
எருசலேயின்மேல்‌ 
பிடித்து, 
கருக்கினால்‌ 
அக்கினிக்கு, 
(நியா 1:8). 
கர்த்தர்‌ பூதாவோடே 
இருக்கிறார்‌ நியா 1:9-20 


எருசலேமிலே 
யூதாவின்‌ புத்திரர்‌ 
யுத்தம்பண்ணி, அதைப்‌ 
அதிலுள்ளவர்களைப்‌ பட்டயக்‌ 
வெட்டி பட்டணத்தை 
இணையாக்கிவிடுகிறார்கள்‌ 


கூட 


நியா 1:9. பின்பு யூதாவின்‌ புத்திரர்‌ 
மூலைத்தேகுத்திலேயும்‌, தெற்கேயும்‌, 
பன்னத்தாக்குகனிலேயும்‌ குடியிருக்கிற 
கானானியரோடு யுத்தம்பண்ணப்‌ 
புறப்பட்டுப்போனார்கள்‌.. 


நியாயாதிபதிகன்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


வெட்டி.ப்போட்டார்கன்‌. முற்காலத்தில்‌ 
அத்த எமபிரோனுக்கு கீரியாத்‌ அர்பா 
என்று பேர்‌. 


தியா 1:11. அங்கேயிருத்து தெயீரின்‌ 
குடிகளுக்கு விரோதமாகப்‌ போனார்கள்‌; 
முற்காலத்தில்‌ தெயீருக்கு. 
கீரியாத்செப்பேர்‌ என்று பேர்‌. 


தியா 1:12. அப்பொழுது காலேப்‌: 
கீரியாத்செய்பேரை சங்காரம்பண்ணிப்‌ 
பீடிக்கிறவனுக்கு என்‌ குமாரத்தியாகிய 
அக்சானை 
விவாகம்பண்ணிக்கொடுப்பேன்‌ 
என்றான்‌. 


தியா 1:18. அப்பொழுது காலேபுடைய 
தம்பியாகிய கேனாசின்‌ குமாரன்‌ 
ஒத்னியேல்‌ அதைப்‌ பிடித்தான்‌; 
ஆகையால்‌ தன்‌ குமாரத்தியாகிய 
அக்சானை அவனுக்கு. 
'விவாகம்பண்ணிக்கொடுத்தான்‌. 


நியா 1:14. அவன்‌ புறப்படுகையில்‌, என்‌: 
தகப்பனிடத்தில்‌ ஒரு வயல்வெவியைம்‌ 
கேட்க வேண்டும்‌ என்று அவனிடத்தில்‌ 
உத்தரவு பெற்றுக்கொண்டு, 
கழுதையின்‌ மேலிருந்து இறங்கினான்‌. 
காலேப்‌ அவனை நோக்கி: உனக்கு 
என்னவேண்டும்‌ என்றான்‌. 


நியா 1:15. அயொ! அவள்‌: எனக்கு. 
ஒரு... ஆசீர்வாதம்‌ தரவேண்டும்‌; 
வறட்சியான நிலத்தை எனக்குத்‌ தந்தீர்‌, 
தீர்ப்பாய்ச்சலான நிலங்களையும்‌: 
எனக்குத்‌ தரவேண்டும்‌ என்றான்‌; 
அப்பொழுது காலேப்‌: மேற்புறத்திலும்‌ 
கீழ்ப்புறத்திலும்‌ அவளுக்கு 
தீர்ப்பாய்ச்சலான நிலங்களைக்‌ 
கொடுத்தான்‌. 


தியா 1:16. மோசேயின்‌ மாமனாகிய 
கேனியனின்‌ புத்திரரும்‌ யூதாவின்‌ 
புத்திரரோடேகூடப்‌ பேரீச்சமரங்களின்‌ 
பட்டணத்திலிருத்து ஆராத்திற்குத்‌ 
தெற்கேயிருக்கிற யூதாவின்‌ 
வனாத்தரத்திற்கு வத்து, 
ஜனங்களோடே குடியேறினார்கள்‌. 





i FTE 
TT 


தியா 1:17. மூதா தன்‌ சகோதரனாகிய 
சிமியோனோடுகூடப்‌ போனான்‌; 
அவர்கள்‌ சேப்பாத்தில்‌ 

கானானியரை முறிய 

அதைச்‌  சங்காரம்பண்ணி, 
பட்டணத்திற்கு ஒர்மா 
'பேரிட்டார்கள்‌.. 


தியா 1:18. யூதா காகாவையும்‌ அதின்‌: 
எல்லையையும்‌, அண்கலோனையும்‌ 
அதின்‌ எல்லையையும்‌, எக்ரோணையும்‌ 
அதின்‌ எல்லையையும்‌ பிடித்தான்‌. 


தியா 1:19. கர்த்தர்‌ சூதாவோடேகூட. 
இருந்ததினால்‌, மலைத்தேசத்தாரைத்‌ 
தூரத்திவிட்டார்கன்‌; பன்னத்தாக்கின்‌ 
குடிகளுக்கு. இருப்புரதங்கள்‌ 
இருத்தபடியினால்‌, அவர்களைத்‌ 
துரத்தக்கூடாமற்போயிற்று. 


தியா 1:20, மோசே சொன்னபடியே, 
எபிரோனைக்‌: காலேபுக்குக்‌ 
கொடுத்தார்கள்‌; அவன்‌ அதிலிருந்த 
ஏனாக்கின்‌' மூன்று குமாரரையும்‌. 
துரத்திவிட்டான்‌. 


சிமியோன்‌ 

கானானியரை எதிர்த்து, 

அவர்களைத்‌: 

த்‌ யூதாவின்‌ மனுஷர்‌ 

கானானியரில்‌ அநேரைத்‌ துரத்திவிட்டாலும்‌, 

அவர்களை கானான்‌ தேசத்திலிருந்து 
இன்னும்‌ முற்றிலுமாய்த்‌ தூரத்திவிடவில்லை. 


கானானின்‌ 
கானானியரை, யூதா 
துரத்திவிடுகிறார்கள்‌. இவர்கள்‌ எருசலேமை 
சுற்றிலுமிருந்த மலைப்பகுதியில்‌ குடியிருந்த 
கானானியர்‌. கர்த்தர்‌ யூதாவோடே 
கூடமிருக்கிறார்‌. ஆகையினால்‌ யூதாவின்‌ 
மனுஷர்‌ மலைத்தேசத்தாரைத்‌ துரத்தி 
விடுகிறார்கள்‌. பள்ளத்தாக்கின்‌ குடிகளிடம்‌ 
இருப்பு இரதங்கள்‌ இருக்கிறது. ஆகையினால்‌ 
யூதாவின்‌ மனுஷரால்‌ அவர்களைத்‌ 
'துரத்தக்கூடாமற்போயிற்று (நியா 1:19). 

'அதற்கு யோசேப்பின்‌ 
மலைகள்‌ எங்களுக்குப்‌ போதாது: 
பள்ளத்தாக்கு நாட்டிலிருக்கிற 
பெத்செயானிலும்‌, அதின்‌ ஊர்களிலும்‌, 
யெஸ்ரயேல்‌ பள்ளத்தாக்கிலும்‌ குடியிருக்கிற 
எல்லாக்‌ கானானியரிடத்திலும்‌ இருப்புரதங்கள்‌ 
உண்டு என்றார்கள்‌” (யோசு 17:16). 


மட மம வ்‌ 


த்தாரும்‌ 


புத்திரர்‌: 


நியாயாதிபதிகள்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பள்ளத்தாக்கின்‌ மனுஷரிடத்தில்‌ இருப்பு 
இரதங்கள்‌ இருப்பதினால்‌, அவர்களை 
எதிர்த்து யுத்தம்பண்ணுவது தங்களுக்கு 
பாதுகாப்பானதல்ல என்று யூதாவின்‌ 
மனுஷர்‌ யோசிக்கிறார்கள்‌. இஸ்ரவேலின்‌ 
தேவனாகிய கர்த்தர்‌ தங்களாடு 
கூடமிருக்கிறார்‌ என்பதை 
அவர்கள்‌ மறந்துவிடுகிறார்கள்‌. 
ஆமிரக்கணக்கான தேவதூதர்கள்‌ 
கர்த்தருடைய  இரதங்களாயிருக்கிறார்கள்‌. 
த. உலகத்திலிருக்கிறவனிலும்‌, நம்மோடு 
மிருக்கிறவர்‌ பெரியவர்‌ என்னும்‌ 
விசுவாசம்‌ நமக்குள்‌ இருக்கவேண்டும்‌. 
தேவனுடைய இரதங்கள்‌ 
பதினாயிரங்களும்‌, ஆமிரமாயிரங்களு 
மாமிருக்கிறது: ஆண்டவர்‌ பரிசுத்தஸ்தலமான 
சீனாயிலிருந்தவண்ணமாய்‌ அவைகளுக்குள்‌ 


அதிகமாயிருக்கிறது. அவர்கள்‌ கர்த்தரை 
விசுவாசத்தோடு நோக்கிப்‌ பார்ப்பதற்குப்‌ 
பதிலாக, சத்துருக்களின்‌ இருப்பு இரதங்களை 
பயத்தோடு நோக்கிப்‌ பார்க்கிறார்கள்‌. 
யூதாவின்‌ மனுஷர்‌ கர்த்தரை நம்பி 
பள்ளத்தாக்கின்‌ மனுஷரோடு 
யுத்தம்பண்ணியிருந்தால்‌, அவர்களை 
கானான்‌ தேசத்திலிருந்து மொத்தமாய்த்‌ 
துரத்திவிட்டிருக்க முடியும்‌. ஆனால்‌ 
யூதாவின்‌ மனுஷர்‌ அவர்களை 
எதிர்த்து யுத்தம்பண்ணாமல்‌, தங்களுடைய 


கானான்‌ தேசத்தை. 
கோத்திரத்தாருக்கு 
பிரித்துக்கொடுத்தபோது, 
காலேபுக்கு எபிரொன்‌ என்னும்‌ மலை நாட்டை 
சுதந்தரமாய்க்‌ கொடுத்தார்‌. சுமார்‌ பத்து 
அல்லது பன்னிரண்டு வருஷங்களுக்கு 
முன்பாக காலேபுக்கு எபிரொன்‌ 
பங்குவீதமாய்க்‌ கொடுக்கப்பட்டது. ஆனாலும்‌ 
அவர்‌ அந்த மலைநாட்டை இப்போதுதான்‌ 
சுதந்தரிக்கிறார்‌. இதுவரையிலும்‌ காலேப்‌, 
மற்ற கோத்திரத்தாரின்‌ சுதந்தரத்தை 
சுதந்தரிப்பதற்காக, அவர்களோடு 
சேர்ந்து கானானியரை எதிர்த்து 
யுத்தம்பண்ணிக்கொண்டிருந்தார்‌. 





i= FTE 
WEFT 


மலைத்‌ 

, பள்ளத்தாக்கு. 

கானானியரோடு 

புறப்பட்டுப்போகிறார்கள்‌. 

அப்படியே யூதா கோத்திரத்தார்‌ எபிரோனிலே. 

குடியிருக்கிற கானானியருக்கு விரோதமாய்ப்‌ 

போய்‌, சேசாய்‌, அகிமா; தல்மாய்‌ 

என்பவர்களை வெட்டிப்போடுகிறார்கள்‌. 

முற்காலத்தில்‌ அந்த எபிரோனுக்கு கீரியாத்‌ 
அர்பா என்று பேர்‌ (நியா 1:9,10). 


காலேபுக்கு எபிரொன்‌ சுதந்தரமாகக்‌ 
கொடுக்கப்பட்டாலும்‌, அவர்‌ இப்போதுதான்‌ 


பய்‌ சுதந்தரிக்கிறார்‌. 


காலேப்‌ இதுவரையிலும்‌ 
மற்ற கோத்திரத்தாருக்கு 
நற்குணமுள்ளவர்கள்‌, 
சொந்த  நன்மைகளைவிட, 
மற்றவர்களுடைய நன்மைகளை அதிகமாய்‌ 
நாடுவார்கள்‌ எல்லோரும்‌ ஆசீர்வாதங்களையும்‌ 
நன்மைகளையும்‌ பெற்றுக்கொண்ட பின்பு 
இவர்கள்‌ கடைசியிலே தங்களுக்கு. 
நியமிக்கப்பட்ட நன்மைகளைப்‌ பெற்றுக்‌ 
கொள்வார்கள்‌. 


எபிரோனை சுதந்தரிக்கும்போது, 
யூதாவின்‌ மனுஷர்‌ எல்லோரும்‌ காலேபுக்கு 
உதவியாக வருகிறார்கள்‌. எபிரொனிலே 
ஏனாக்கின்மூன்‌ றுகுமாரர்கள்‌ இருக்கிறார்கள்‌. 
காலேப்‌ அதிலிருந்த ஏனாக்கின்‌ மூன்று 
குமாரரையும்‌ துரத்திவிடுகிறார்‌ (நியா 1:20). 


யூதாவின்‌ மனுஷர்‌ ௫ 
காலேபுக்கு கொடுக்கிறார்கள்‌. தனக்கு 
உதவிசெய்த யூதாவின்‌ மனுஷருக்கு 
காலேபு நன்றி சொல்லுகிறார்‌. அவர்களுக்கு 
பிரதி உபகாரம்‌ பண்ண விரும்புகிறார்‌. 
அக்காலத்தில்‌ தெபீரிலே கானானியர்‌ 
வாசம்பண்ணுகிறார்கள்‌. யூதாவின்‌ மனுஷர்‌ 
தெபீரிலுள்ள கானானியரைத்‌ 
துரத்திவிட்டு, தங்களுக்கு 
சுதந்தரமாக்கிக்கொள்ளவேண்டும்‌. 


எபிரோனை 


யூதா கோத்திரத்தார்‌ எபிரோனில்‌. 
குடியிருந்த கானானியரை துரத்திவிட்ட 
பின்பு அவர்கள்‌, அங்கேயிருந்து தெபீரின்‌ 
குடிகளுக்கு விரோதமாகப்‌ போகிறார்கள்‌: 
முற்காலத்தில்‌ தெபீருக்கு கீரியாத்செப்பேர 
என்று பேர்‌ (நியா 1:1). தெயீரின்‌ குடிகளுக்கு 
காலேபும்‌ புறப்பட்டுப்போகிறார்‌. 

பிடிப்பதற்காக, 


நியாயாதிபதிகன்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அப்பொழுது காலேப்‌: 
'கீரியாத்செப்பேரை சங்காரம்பண்ணிப்‌ 
பிடிக்கிறவனுக்கு என்‌  குமாரத்தியாகிய 
அக்சாளை விவாகம்பண்ணிக்கொடுப்பேன்‌” 
என்று சொல்லுகிறார்‌. அப்பொழுது, 
காலேபுடைய தம்பியாகிய கேனாசின்‌ குமாரன்‌ 
ஒத்னியேல்‌ அதைப்‌ பிடிக்கிறார்‌; ஆகையால்‌ 
காலேப்‌ தன்‌ குமாரத்தியாகிய அக்சாளை 
ஒத்னியேலுக்கு 
விவாகம்பண்ணிக்கொடுக்கிறார்‌. 

ஒத்னியேல்‌ தன்னுடைய வீரத்தினால்‌ 
தெபீரையும்‌ பிடிக்கிறார்‌. காலேபின்‌ 
மகளையும்‌ மணக்கிறார்‌. தெபீர்‌ இராணுவ 
முக்கியத்துவம்‌ வாய்ந்த ஸ்தலம்‌. 
ஆகையினால்‌ யூதாவின்‌ மனுஷருக்கு, 
தெயீரின்‌ குடிகளைத்‌ துரத்திவிட்டு, அதை 
பிடிப்பது மிகவும்‌ முக்கியமானதாயிருக்கிறது. 


காலேப்‌ நற்குணமுள்ளவர்‌. 
தன்னுடைய குமாரத்தி க ்ள்பக 
பிரியமாயிருக்கிறார்‌ காலேபு தன்‌ 
குமாரத்தியாகிய அக்சாளை ஒத்னியேலுக்கு 
விவாகம்பண்ணிக்கொடுத்து, தன்‌ மகளை, 
தன்‌ மருமகனோடு அனுப்புகிறார்‌. 

அக்சாள்‌ புறப்படுகையில்‌, என்‌: 
தகப்பனிடத்தில்‌ ஒரு வயல்வெளியைக்‌ கேட்க 
வேண்டும்‌ என்று ஒத்னியேனிடத்தில்‌ உத்தரவு 
பெற்றுக்கொண்டு, _ கழுதையின்மேலிருந்து, 
இறங்குகிறாள்‌. காலேப்‌ அவளை நோக்கி: 
“உனக்கு என்னவேண்டும்‌" என்று கேட்கிறார்‌. 


அப்பொழுது அக்சாள்‌: “எனக்கு ஒரு 

ஆசீர்வாதம்‌ தரவேண்டும்‌; வறட்சியான 

நிலத்தை எனக்குத்‌ தந்தீர்‌; நீர்ப்பாய்ச்சலான 

எனக்குத்‌ தரவேண்டும்‌" 

அப்பொழுது காலேப்‌ 

மேற்புறத்திலும்‌ கீழ்ப்புறத்திலும்‌ அவளுக்கு 

நீர்ப்பாய்ச்சலான நிலங்களைக்‌ கொடுக்கிறார்‌ 
(நியா 1:14,15). 


தாலின்‌ மனுஷருக்கு 

"குடிமிருக்கிறார்கள்‌. மற்ற 

மத்தியில்‌ 

யூதாகோத்திரத்தார 

குடியிருப்பதை னியர்‌ 

விரும்புகிறார்கள்‌. ஏனெனில்‌, யூதா பதன்‌ 

எல்லோருமே யுத்த புருஷர்கள்‌. அவர்கள்‌ 

பெலமிக்கவர்கள்‌. அவர்கள்‌ மத்தியில்‌ 

குடியிருந்தால்‌ பாதுகாப்பாயும்‌, அமைதியாயும்‌ 

இருக்கலாம்‌ என்று கேனியர்‌ 
நினைக்கிறார்கள்‌. 





i= FTE 
TT 


கேனியர்‌ மோசேயின்‌ மாமனாகிய 
எத்திரோவின்‌ வம்சத்தைச்‌ சேர்ந்தவர்கள்‌. 
மோசேயின்‌ மாமனாகிய கேனியனின்‌. 
புத்திரரும்‌ யூதாவின்‌ புத்திரரோடேகூடப்‌ 
பட்டணத்திலிருந்து 
தெற்கேமிருக்கிற 
வனாந்தரத்திற்கு 
வந்துஜனங்களோடே குடியேறுகிறார்கள்‌ 
(நியா 116). 

பேரீச்சமரங்களின்‌ பட்டணம்‌ 
எரிகோ பட்டணத்தைக்‌ குறிக்கும்‌. 
பட்டணத்தை யாரும்‌ 
கட்டியெழுப்பக்கூடாது என்று 
சொல்லியிருந்தார்‌. 
இதுவரையிலும்‌ 
வாசம்பண்ணியவர்கள்‌. இவர்கள்‌ எரிகோவை. 
திரும்பக்கட்டியெழுப்பி அதிலே 
குடியிருக்கிறார்கள்‌. இவர்கள்‌ இங்கு 
நிரந்தரமாய்க்‌ குடிமிருக்கவில்லை. எரிகோ 
பட்டணத்திலிருந்து யூதாவின்‌ 
வனாந்தரத்திற்கு வந்து, 
யூதாகோத்திரத்தாரோடே குடியேறுகிறார்கள்‌. 

இஸ்ரவேல்‌ மனுஷர்‌ கேனியரின்‌ 
புத்திரருக்கு மதிப்பும்‌ மரியாதையும்‌ 
கொடுக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
சுபாவமுள்ளவர்கள்‌. கேனியர்‌ 
குடியேறவேண்டுமென்று விரும்புகிறார்களோ, 
அங்கே குடியேறுவதற்கு இஸ்ரவேல்‌: 
கோத்திரத்தார்‌ அவர்களுக்கு அனுமதி 
கொடுக்கிறார்கள்‌.  கேனியர்‌ எங்கே 
குடியிருந்தாலும்‌. தங்களுக்கு கொஞ்சம்‌ 
வசதியிருந்தாலும்‌, அவர்கள்‌ முறுமுறுக்காமல்‌, 
போதுமென்ற மனதோடு. 
திருப்தியாயிருப்பார்கள்‌. ஆவியில்‌: 
எளிமையுள்ளவர்கள்‌ பாக்கியவான்கள்‌. 
அவர்கள்‌ பூமியை 
சுதந்தரித்துக்கொள்வார்கள்‌. நாம்‌ 
மற்றவர்களுக்கு 
தீங்குசெய்யவில்லையென்றால்‌, மற்றவர்களும்‌ 
நமக்கு தீங்கு செய்யமாட்டார்கள்‌. 

சிமியோன்‌ 
கோத்திரத்தின்‌ 


புத்திரருடைய 
எல்லைப்பகுதியில்‌ 
கானானியர்‌ இருக்கிறார்கள்‌. யூதாவின்‌ 
மனுஷர்‌. சிமியோன்‌. புத்திரருக்கு. 
உதவிசெய்து, அவர்களுடைய பங்குவீதத்தை 
சுதந்தரிப்பதற்கு உதவிசெய்கிறார்கள்‌. 


நியாயாதிபதிகன்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சேப்பாத்தில்‌ குடியிருக்கிற 
கானானியரை முறிய அடித்து, அதைச்‌ 
சங்காரம்‌ பண்ணி, அந்தப்‌ பட்டணத்திற்கு 
ஒர்மா என்று பேரிடுகிறார்கள்‌. 
யூதாகோத்திரத்தார்‌ காசாவையும்‌ அதின்‌ 
எல்லையையும்‌, அஸ்கலோனையும்‌ அதின்‌ 
எல்லையையும்‌, எக்ரோனையும்‌ அதின்‌ 
எல்லையையும்‌ பிடிக்கிறார்கள்‌ (நியா 1:17,18) 


ஒர்மா என்னும்‌ பெயருக்கு 
அஸ்கலோன்‌, 


என்று பொருள்‌. காசா, 
எப்ரோன்‌ ஆகியவை  பெலிஸ்தரின்‌ 
பட்டணங்கள்‌. யூதாகோத்திரத்தார்‌ 
பெலிஸ்தரின்‌ பட்டணங்களைப்‌ பிடிக்கிறார்கள்‌. 
ஆனால்‌ அந்தப்‌ பட்டணங்களில்‌ 
குடியிருக்கிற பெலிஸ்தரை அவர்கள்‌ 
அழிக்கவில்லை. பிற்காலத்தில்‌ பெலிஸ்தர்‌, 
யூதாமனுஷருக்கு விரோதமாக யுத்தம்பண்ணி, 
தங்களுடைய பட்டணங்களை 
யூதர்களிடத்திலிருந்து, திரும்பவும்‌ 
பெற்றுக்கொள்கிறார்கள்‌ 


நாம்‌ சத்துருவின்‌ 


அந்தகார 
கிரியைகளுக்கு விரோதமாக ர்‌ 


க 
த. அவற்றை 

அழித்துப்போடலேண்டும்‌. 

சக்திகளை அரையும்‌ குறையுமாக 

யது ஆபத்தானது. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
கானான்‌ தேசத்திலுள்ள சத்துருக்களை 
மொத்தமாய்த்‌ துரத்திவிடவேண்டும்‌. ஆனால்‌ 
அவர்கள்‌ கர்த்தருடைய வார்த்தைக்கு 
கீழ்ப்படியவில்லை. கானானியர்‌ 
எல்லோரையும்‌ அவர்கள்‌ மொத்தமாய்த்‌ 
தூத்தவில்லை.  கானானியரில்‌ அநேகர்‌ 
திரும்பவும்‌ வந்து, இஸ்ரவேல்‌ புத்திரரிடம்‌, 
தங்களுடைய பட்டணங்களைத்‌ திரும்பப்‌ 
பெற்றுக்கொள்கிறார்கள்‌. 


பென்யமீன்‌ புத்திரர்‌ 


பென்யமீன்‌ புத்திரர்‌ 
குடியிருந்த 
துரத்திவிடவில்லை; 


இத்தான்மட்டும்‌ 
பூத்திரரோடேகூட 
குடியிருக்கிறார்கள்‌. 





f= FTE 
ETT 


இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ 
கோத்திரத்தார்‌, கானானியரை 
யத்தம்பண்ணவில்லை, அவர்களைத்‌ 
துரத்திவிட்டு தங்களுடைய பங்குவீதத்தை 
சுதந்தரிக்கவுமில்லை. எருசலேமிலே எபூசியர்‌ 
குடியிருக்கிறார்கள்‌. எருசலேம்‌ பென்யமீன்‌ 
புத்திரருக்கு பங்குவீதமாய்க்‌ 
கொடுக்கப்பட்டது. பென்யமீன்‌ புத்திரர்‌ 
எருசலேமிலே குடியிருந்த எபூசியரையும்‌. 
தூரத்திவிடவில்லை;: ஆகையால்‌ 
எபூசியர்‌ நாள்மட்டும்‌ பென்யமீன்‌ 
புத்திரரோடேகூட எருசலேமில்‌ 
குடிமிருக்கிறார்கள்‌. 


இஸ்ரவேலின்‌ 
கோத்திரத்தாருக்கு, 
முன்மாதிரியாக இருந்தார்கள்‌. யூதாவின்‌ 
புத்திரர்‌ மலைத்தேசத்திலேயும்‌, தெற்கேயும்‌, 
பள்ளத்தாக்குகளிலேயும்‌ குடியிருக்கிற 
கானானியரோடு. யுத்தம்பண்ணப்‌ 
புறப்பட்டுப்போனார்கள்‌ (நியா 1:9). ஆனால்‌ 
பென்யமீன்‌ புத்திரரோ, யூதாவின்‌ 
பத்திரரைப்போல  கானானியரை எதிர்த்து 
யுத்தம்பண்ண புறப்பட்டுப்போகவில்லை. 
சும்மாயிருந்‌ துவிடுகிறார்கள்‌ பென்யமீன்‌ 
புத்திரரிடம்‌. தைரியமுமில்லை. 
தீர்மானமுமில்லை. 


எதிர்த்து, 


மற்ற 
யூதாகோத்திரத்தார்‌ 


யோசேப்பின்‌ குடும்பத்தார்‌ 
நியா 1:22-26 


தியா 1:22, யோசேப்பின்‌ 
குடும்பத்தாரும்‌ பெத்தேலுக்கு. 
விரோதமாய்ப்‌ போனார்கள்‌; கர்த்தர்‌ 
அவர்களோடே கூட, இருந்தார்‌. 


நியா 1:29. யோசேப்பின்‌ புத்திரர்‌ 
பெத்தேலை வேவுபார்க்க ஆட்களை 
அனுப்பினார்கன்‌; முன்னே அந்தப்‌ 
பட்டணத்திற்கு ஜூஸ்‌ என்று பேர்‌. 


தியா 124. அந்த  வேவுகாரர்‌ 
பட்டணத்திலிருத்து புறப்பட்டுவருகிற 
ஒரு மனுஷனைக்‌ கண்டு: 
பட்டணத்திற்குன்‌ பிரவேசிக்கும்‌ 
வழியை எங்களுக்குக்‌. காண்பி, 
உனக்குத்‌ தயைசெய்வோம்‌ 
என்றார்கள்‌. 


தியாாயாதியாதிகள்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நியா 125. அப்படியே 
பட்டணத்திற்குன்‌' பிரவேசிக்கும்‌ 
வழியை அவர்களுக்குக்‌ காண்பித்தான்‌; 
அப்பொழுது அவர்கள்‌ வத்து, 
பட்டணத்திலுன்னவர்களைப்‌ பட்டயக்‌ 

ல்‌ வெட்டி, அத்த 
மனுஷனையும்‌ அவன்‌ குடும்பத்தையும்‌ 
விட்டுவிட்டார்கள்‌. 


தியா 1:26. அப்யெ! அந்த மனுஷன்‌ 
ஏத்தியரின்‌ தேசத்திற்குப்‌ போய்‌, ஒரு 
பட்டணத்தைக்‌ கட்டி, அதற்கு ஜூஸ்‌ 
என்று பேரிட்டான்‌; அதுதான்‌ 
இத்நான்மட்டும்‌ அதின்‌ பேர்‌. 


யோசேப்பின்‌ குடும்பத்தாரும்‌ 
பெத்தேலுக்கு விரோதமாய்ப்‌ போகிறார்கள்‌; 
கர்த்தர்‌ அவர்களோடேகூட இருக்கிறார்‌. 
பென்யமீன்‌ கோத்திரத்தாருடைய 
பட்டணங்களில்‌, பெத்தேலும்‌ ஒரு 
பட்டணமாகச்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 


“பெத்துரபா, செமராமிம்‌, பெத்தேல்‌” 
(யோசு 18:22). ஆனாலும்‌ பெத்தேல்‌ 
பட்டணம்‌ அதன்‌ எல்லையிலிருப்பதினால்‌, 
இந்தப்‌ பட்டணத்தின்‌ ஒரு பகுதி பென்யமீன்‌ 
புத்தருடைய சுதந்தரத்திலும்‌, மீதமுள்ள 

பகுதி எப்பிராமீம்‌ புத்திரருடைய 
சுதந்தரத்திலுமுள்ளது. 


_ “அங்கேமிருந்து அந்த எல்லை, 
பெத்தேலாகிய லூசுக்கு வந்து, லூசுக்குத்‌ 
தென்பக்கமாய்ப்‌ போய்‌, அதரோத்‌ 
அதாருக்குத்‌ தாழ்வான பெத்தொரோனுக்குத்‌ 
தெற்கேயிருக்கிற மலையருகே இறங்கும்‌" 
(யோசு 18:13). 

யோசேப்பின்‌ குடும்பத்தார்‌ 
பெத்தேலுக்கு 
யுத்தம்பண்ணப்போகும்போது, 
அவர்களோடே 
அவர்களோடு 
இஸ்ரவேலின்‌ மற்ற கோத்திரத்தாரோடும்‌. 
இருப்பார்‌. கர்த்தரிடத்தில்‌ பட்சபாதமில்லை. 
அந்தந்த கோத்திரத்தார்‌, கர்த்தருடைய 
வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, கானானியருக்கு 
விரோதமாக யுத்தம்பண்ணப்போகவேண்டும்‌. 
கர்த்தர்‌ தங்களோடு கூடயிருப்பார்‌. 
என்று நம்பவேண்டும்‌. கர்த்தர்‌ 
நம்மோடு. கூடயிருப்பதே நமக்கு 
மெய்யான பெலன்‌. 





i FTE 
TT 


யோசேப்பின்‌ மனுஷர்‌ பெத்தேலுக்கு 
விரோதமாய்‌. ஞானமாய்‌ 
யுத்தம்பண்ணுகிறார்கள்‌ யோசேப்பின்‌ 
புத்திரர்‌ பெத்தேலை வேவுபார்க்க ஆட்களை 
அனுப்புகிறார்கள்‌: முன்னே அந்தப்‌ 
பட்டணத்திற்கு லூஸ்‌ என்று பேர்‌ 
(நியா 1:23) 


அந்த வேவுகாரர்‌ பட்டணத்திலிருந்து, 
புறப்பட்டுவருகிற ஒரு மனுஷனைக்‌ கண்டு: 
“பட்டணத்திற்குள்‌ பிரவேசிக்கும்‌ வழியை 
எங்களுக்குக்‌ காண்பி, உனக்குத்‌ 
தயைசெய்வோம்‌' (நியா என்று 
சொல்லுகிறார்கள்‌. 


இந்த மனுஷனுக்கு பெத்தேல்‌ 
பட்டணத்திற்குள்ளே போகும்‌ இரகசிய 
வழிகளெல்லாம்‌ தெரிந்திருக்கிறது. இந்த 
மனுஷன்‌ பெத்தேல்‌ பட்டணத்திற்குள்‌ 
பிரவேசிக்கும்‌ வழியை அவர்களுக்குக்‌. 
காண்பிக்கிறான்‌: அப்பொழுது அவர்கள்‌ 
வந்து, பட்டணத்திலுள்ளவர்களைப்‌ பட்டயக்‌ 
கருக்கினால்‌ வெட்டுகிறார்கள்‌. அந்த 
மனுஷனையும்‌ அவன்‌ குடும்பத்தையும்‌ 
விட்டுவிடுகிறார்கள்‌ (நியா 1:25). 


ரவேல்‌ புத்திரரோ। 
வகை ன்‌... எந்தன்‌: 
தேசத்திற்குப்போகிறான்‌. அங்கே ஒரு 
பட்டணத்தைக்‌ கட்டி, அதற்கு லூஸ்‌ என்று 
பேரிடுகிறான்‌: அதுதான்‌ இந்நாள்மட்டும்‌. 
அதின்‌ பேர்‌. இது "அரபியா 
தேசத்திலிருக்கிறது. இந்த மனுஷன்‌ புதிய 
பட்டணத்தைக்‌ கட்டினாலும்‌ இந்தப்‌ 
பட்டணத்திற்கு, தன்னுடைய பழைய 
பட்டணமாகிய,  பெத்தேலின்‌ பெயராகிய 
லூஸ்‌ என்றே பெயரிடுகிறான்‌. 


பெத்தேல்‌ என்னும்‌ பெயருக்கு 
தேவனுடைய வீடு" என்று பொருள்‌. 
லூஸ்‌ என்னும்‌ பெயருக்கு “வாதுமை மரம்‌" 
என்று பொருள்‌. 


'வேவுகாரருக்‌ 
க ரவிசெயலன. - 
பட்டணத்திற்குள்‌. 
அவர்களுக்கு காண்பிக்கிறான்‌. ௦ 
மனுஷர்‌ எதிர்பாராத நேரத்திலே. யோசேப்பின்‌ 
குடும்பத்தார்‌, 
பிரவேசித்து, 
பட்டயக்கருக்கினாலே வெட்டிப்போடுகிறார்கள்‌. 


1:24) 


அந்த 


நியாயாதிபதிகன்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


த யுத்தத்தை தவிர, யோசேப்பின்‌ 
குடும்பத்தார்‌ வேறு முக்கியமான யுத்தம்‌ 
எதுவும்‌ பண்ணியதாக வேதாகமத்தில்‌ 
சொல்லப்படவில்லை. 


எப்பிராயிம்‌, 
ஆசேர்‌. 


மனாசே, 
செயுலோன்‌, 
கோத்திரத்தார்‌ 
நியா 1:27-82 


தியா 1:27. மனாசே கோத்திரத்தார்‌ 
பெத்செயான்‌ பட்டணத்தாரையும்‌ 
அதற்கு. அடுத்த ஊர்களின்‌ 
மனுஷரையும்‌, தானாக்‌ 
பட்டணத்தாரையும்‌ அதற்கு அடுத்த 
ஊர்களின்‌ மனுஷரையும்‌, தேரின்‌ 
குடிகனையும்‌ அதற்கு. அடுத்த 
ஊர்களின்‌ மனுஷரையும்‌, இப்லெயாம்‌ 
பட்டணத்தாரையும்‌ அதற்கு 
அடுத்த ஊர்களின்‌ மனுஷரையும்‌, 
மெகிதோவின்‌ குடிகளையும்‌ அதற்கு. 
அடுத்த ஊர்களின்‌ மனுஷரையும்‌ 
துரத்திவிடவில்லை; கானானியர்‌ 
அத்த தேசத்திலே தானே 
குடியிருக்கவேண்டும்‌. என்று 
இருந்தார்கள்‌. 


நியா 1:28. இஸ்ரவேலர்‌ பலத்தபோது, 
கானானியரை முற்றிதூம்‌. 
துரத்திவிடாமல்‌ பகுதி. 
கட்டப்பண்ணினார்கள்‌. 


தியா 1:29. எப்பிராயிம்‌ கோத்திரத்தார்‌ 
கேசேரிலே குடியிருந்த. 
கானானியரையும்‌ துரத்திவிடவில்லை; 
ஆகையால்‌ கானானியர்‌ கேசேரில்‌ 


அவர்கள்‌ நடுவே குடியிருந்தார்கள்‌.. 


தியா 1:30. செயுலோன்‌ கோத்திரத்தார்‌ 
கித்ரோனின்‌ குடிகளையும்‌, நாகலோலி. 
ன்‌ குடிகளையும்‌ துரத்திவிடவில்லை, 
ஆகையால்‌ காணானியர்‌ 
அவர்கள்‌ நடுவே குடியிருத்து, 
யகுதிகட்டுகிறவர்களானார்கள்‌. 


நியா 141. ஆசேர்‌ கோத்திரத்தார்‌ 
அக்கோவின்‌ குடிகளையும்‌, சீதோனின்‌ 
குடிகளையும்‌, அக்லாப்‌, அக்சீப்‌, எல்பரு, 
ஆப்பீக்‌, ரேகோப்‌ பட்டணங்களின்‌ 
குடிகளையும்‌ தூரத்திவிடவில்லை. 





i= FTE 
TT 


நியா 1:82. ஆசேரியர்‌ தேசத்தின்‌ 
குடிகளாகிய காணானியமின்‌ நடுவே 
குடியிருத்தார்கள்‌; அவர்களை அவர்கள்‌ 
துரத்திவிடவில்லை. 


மனாசே, எப்பிராயீம்‌, செபுலோன்‌, 
ஆசேர்‌ ஆகிய கோத்திரத்தார்‌, தங்கள்‌ 
நடுவே குடியிருந்த கானானியரைத்‌ 

துரத்திவிடவில்லை. மனாசே கோத்திரத்தார்‌ 
பெத்செயான்‌ பட்டணத்தாரையும்‌ அதற்கு 
அடுத்த ஊர்களின்‌ மனுஷரையும்‌, தானாக்‌ 
பட்டணத்தாரையும்‌ அதற்கு அடுத்த 
ஊர்களின்‌ மனுஷரையும்‌, துரத்திவிடவில்லை. 

மனாசே கோத்திரத்தார்‌ தோரின்‌ 
குடிகளையும்‌ அதற்கு அடுத்த ஊர்களின்‌ 
மனுஷரையும்‌, இப்லெயாம்‌ பட்டணத்தாரையும்‌ 
அதற்கு அடுத்த ஊர்களின்‌ மனுஷரையும்‌, 
மெகிநோவின்‌ குடிகளையும்‌ அதற்கு அடுத்த 
ஊர்களின்‌ மனுஷரையும்‌ துரத்திவிடவில்லை:: 


கானானியர்‌ அந்த தேசத்திலே தானே 
குடியிருக்கவேண்டும்‌ என்று இருக்கிறார்கள்‌. 
இஸ்ரவேலர்‌ பலத்தபோது, கானானியரை 
முற்றிலும்‌ தூரத்திவிடாமல்‌ 
குட்டப்பண்ணுகிறார்கள்‌ (நியா 1:27,28), 

எப்பிராயீம்‌ கோத்திரத்தார்‌ கேசேரிலே 
குடியிருந்த கானானியரையும்‌ 
'துரத்திவிடவில்லை; ஆகையால்‌ கானானியர்‌ 
கேசேரில்‌ அவர்கள்‌ நடுவே 
குடியிருக்கிறார்கள்‌. 


செபுலோன்‌ கோத்திரத்தார்‌ கடல்‌ 
வழியில்‌ வியாபாரம்‌ பண்ணுவதில்‌ சுவனம்‌ 
செலுத்துகிறார்கள்‌. அவர்களுடைய கடல்‌ 
துறைக்கு. ஏராளமான கப்பல்கள்‌ 
வந்துபோகும்‌. ஆகையினால்‌ இவர்கள்‌ 
கித்ரோனின்‌ குடிகளையும்‌, நாகலோலின்‌ 
ல்‌ துரத்திவிடவில்லை. இங்கே 
இருக்கிற கானானியர்‌ அவர்கள்‌ 
நடுவே குடியிருந்து. 
பகுதிகட்டுகிறவர்களாகிறார்கள்‌ (நியா 1:30). 


கோத்திரத்தாரைவிட 
ஆசேர்‌ கோத்திரத்தார்‌ 
கோழைகளாகயிருக்கிறார்கள்‌. இவர்கள்‌ 
கானானியரை துரத்திவிடுவதற்கு பதிலாக, 
கானானியருக்கு கீழ்ப்படிகிறார்கள்‌. 


மற்ற 


நியாயாதிபதிகன்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆசேர்‌ கோத்திரத்தார்‌ அக்கோவின்‌ 
குடிகளையும்‌, சீதோனின்‌ குடிகளையும்‌, 
அக்லாப்‌, அக்சீப்‌, எல்பா, ஆப்பீக்‌, ரேகோப்‌ 
பட்டணங்களின்‌ குடிகளையும்‌ 
துரத்திவிடவில்லை. ஆசேரியர்‌ தேசத்தின்‌ 
குடிகளாகிய  கானானியரின்‌ நடுவே 
குடியிருக்கிறார்கள்‌: அவர்களை அவர்கள்‌ 
துரத்திவிடவில்லை (நியா 1:31,32). 


நப்தலி, தாண்‌ கோத்திரத்தார்‌ 
நியா 1:83-86 


தியா 1:99. நப்தலி கோத்திரத்தார்‌ 
பெத்ஷிமேசின்‌ குடிகளையும்‌ 
பெத்தானாத்தின்‌ குடிகளையும்‌ 
துரத்திவிடாமல்‌, தேசத்தின்‌ 
குடிகனாகிய கானானியமின்‌: 
நடுவே குடியிருந்தார்கள்‌; பெத்ஷிமேஸ்‌, 
பெத்தானாத்‌. பட்டணங்கவின்‌' 
குடிகள்‌ அவர்களுக்குப்‌ 
பகுதிகட்டுகிறவர்களானார்கள்‌. 


தியா 194. 
புத்திரரைப்‌: 
இறங்கவொட்டாமல்‌, 
மலைத்தேசத்திற்குப்‌ 
நெருக்கினார்கள்‌.. 


தியா 1:95. எமோரியர்‌ ஏரேஸ்‌ 
மலைகளிலும்‌ ஆயலோனிலும்‌ 
சால்ப்மிலும்‌ குடியிருக்க வேண்டும்‌ 
என்று இருந்தார்கள்‌; ஆனாலும்‌ 
யோசேப்பின்‌ குடும்பத்தாரின்‌ கை 
பலத்தபடியினால்‌, அவர்களுக்குப்பகுதி 


கட்டுகிறவர்கனானார்கள்‌. 
நியா 1:98. எமோரியரின்‌ எல்லை 
அக்கராபீமுக்குப்‌ போகிற 
மேடுதொடங்கி அதற்கு அப்புறமும்‌ 
போயிற்று. 


எமோரியர்‌ தாண்‌ 
பள்ளத்தாக்கில்‌. 


போகும்படி, 


கானானியர்‌ தங்கள்‌ மத்தியிலே. 
குடியிருப்பதற்கு நப்தலி கோத்திரத்தார்‌ 

அனுமதி கொடுக்கிறார்கள்‌. கானானியர்கள்‌ 
தங்களுக்கு பகுதி கட்டினால்‌, அதுவே 
தங்களுக்கு பெருத்த வருமானம்‌ என்று 
நினைக்கிறார்கள்‌. 





i FTN 
TT 


நப்தலி கோத்திரத்தார்‌ பெத்விமேசின்‌ 
குடிகளையும்‌ பெத்தானாத்தின்‌ குடிகளையும்‌ 

துரத்திவிடாமல்‌, தேசத்தின்‌ குடிகளாகிய 
கானானியரின்‌ நடுவே குடியிருக்கிறார்கள்‌; 
பெத்ஷிமேஸ்‌, பெத்தானாத்‌ பட்டணங்களின்‌ 
குடிகள்‌ அவர்களுக்குப்‌ 
பகுதிகட்டுகிறவர்களாகிறார்கள்‌ (நியா 1:33). 


தாண்‌ கோத்திரத்தார்‌ இதுவரையிலும்‌ 
கானானியருக்கு விரோத எதிர்த்து 
நின்று யுத்தம்பண்ணினார்கள்‌. அவர்களுக்கு 
மலைத்தேசங்களில்‌ வெற்றி கிடைத்தது. 
ஆனாலும்‌ பள்ளத்தாக்குகளிலுள்ள 
எமோரியரை தாண்‌  கோத்திரத்தாரால்‌ 
துரத்திவிட முடியவில்லை. ஒருவேளை 
பன்ளத்தாக்கிலள்ளவரகளிட்தில. 
இதனால்‌. எமோரியர்‌ 
பள்ளத்தாக்கில்‌, 
மலைத்தேசத்திற்குப்‌ 
நெருக்குகிறார்கள்‌ (நியா 1:34) 


இறங்கலொட்‌ட மல்‌, 
போகும்படி 


யாக்கோபு தன்னுடைய 
சர்ப்பத்திற்கும்‌ 
ஒப்பிட்டுச்சொன்னார்‌. யூதாகோத்திரத்தாரிடம்‌ 
சிங்கத்தைப்போன்ற பலம்‌ இருக்கிறது. 
அவர்கள்‌ தைரியமாய்‌ யுத்தம்பண்ணி 
சத்துருக்களைத்‌ தூரத்திவிடுகிறார்கள்‌. 
தாண்‌ புத்திரரோ 
சர்ப்பத்தைப்போல தந்திரமுள்ளவர்‌ 
களாயிருந்தாலும்‌, அவர்களால்‌ 
கானானியரை துரத்திவிட முடியவில்லை. 


சூதும்‌, வாதும்‌, கபடம்‌, தந்திரமும்‌ 
ஒருபோதும்‌ வெற்றி பெறுவதில்லை. 
நேர்மையும்‌, உண்மையும்‌, கடின உழைப்பும்‌, 
கர்த்தர்மீது வைக்கும்‌ விசுவாசமுமே நமது 
வெற்றிக்கு ஆதாரம்‌. 


எமோரியர்‌ ஏரேஸ்‌ மலைகளிலும்‌. 
ஆயலோனிலும்‌ சால்பீமிலும்‌ குடியிருக்க 
வேண்டும்‌ என்று இருக்கிறார்கள்‌: ஆனாலும்‌ 
யோசேப்பின்‌: குடும்பத்தாரின்‌ கை 
பலத்தபடியினால்‌, அவர்களுக்குப்பகுதி 
கட்டுகிறவர்களாகிறார்கள்‌. எமோரியரின்‌ 
எல்லை அக்கராபீமுக்குப்‌ 
மேடுதொடங்கி அதற்கு 
போயிற்று (நியா 1:35.26). 


நியாயாதிபதிகன்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


இஸ்ரவேல்‌ 
நிர்விசாரமாய்‌. 
தங்களுக்கு 
பொறுப்புக்களை 
நிறைவேற்றவில்லை. 
கவனக்குறைவும்‌, 
காணப்படுகிறது. 


கானானியர்‌ தங்கள்‌ சுதந்தரத்தைவிட்டு 
தாங்களாகவே ஒடிப்போய்விடுவார்கள்‌ என்று 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ எதிர்பார்க்கிறார்கள்‌. 
கானானியரைத்‌ துரத்துவதற்கு தாங்கள்‌ 
என்ன  செய்யவேண்டுமென்று கர்த்தர்‌ 
கட்டளைகொடுத்திருக்கிறாரோ, அதற்கு 
அவர்கள்‌ கீழ்ப்படியவில்லை. இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாருக்கு கர்த்தர்மீது 
நம்பிக்கையுமில்லை. 


புத்திரர்‌, பொதுவாக, 
ஜீவிக்கிறார்கள்‌. கர்த்தர்‌ 
கொடுத்திருக்கிற 

அவர்கள்‌ 
அவர்களிடத்தில்‌ 
அக்கரையின்மையும்‌ 


நாற்பது, ங்களுக்கு முன்பாக, 
இண்லேல்‌ புத்திர்‌. காளான்‌ தேசத்திற்குள்‌ 
பிரவேசிப்பதற்கு வாய்ப்பு 
கிடைத்தது. ஆனால்‌ கர்த்தர்‌ தங்களுக்கு 
கொடுத்த நல்ல வாய்ப்பை, அவர்கள்‌ 
ங்களுடைய (விசுவாசத்தினால்‌. 
கெடுத்தப்பேட்டார்க்‌ அத்தை 
நாற்பது வருஷங்களாக சுற்றி 
அலைந்தார்கள்‌. நாற்பது வருஷங்களுக்கு 
பின்பு, இப்போது இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கு, மறுபடியும்‌ அவிசுவாசமே 
சோதனையாயிருக்கிறது. 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
வல்லமையையும்‌, அவருடைய 
வாக்குத்தத்தத்தையும்‌ நம்பவேண்டும்‌. 
கர்த்தரை நம்பி நன்மை செய்யவேண்டும்‌. 
கட்டளைகளுக்கு 
நடக்கவேண்டும்‌. இஸ்ரவேல்‌ 
கர்த்தரையும்‌, அவருடைய 
ம்‌ நம்பாமல்‌, 
கேடு 
வரவழைத்துக்கொள்கிறார்கள்‌. பல 
சிக்கல்களில்‌. சிக்கிக்கொள்கிறார்கள்‌. 
விழுகிறார்கள்‌. 
நம்பினால்‌ 
கர்த்தரை 
ஒருபோதும்‌ 


கர்த்தருடைய 


சோதனைகளில்‌ 
அவர்கள்‌ கர்த்தரை 
செழித்திருப்பார்கள்‌. 
நம்புகிறவர்கள்‌ 


வெட்கப்பட்டுப்போகமாட்டார்கள்‌. 





i FTE 
TT 


கர்த்தருடைய தூதனானவர்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரரோடு பேசுகிறார்‌. 
(நியா 2:1-5), நியாயாதிபதிகளின்‌ காலத்தில்‌ 


சொல்லப்பட்டிருக்கிறது. 

நாட்களிலே இஸ்ரவேல்‌ 

கர்த்தருடைய கட்டளைக்கு 

நடந்தார்கள்‌. யோசுவாவக்கு 
உயிரோடிருந்த இஸ்ரவேலின்‌ மூப்பர்‌ 
கர்த்தரை சேவித்தார்கள்‌ (நியா 2:6-10) 


(நியா 2:1-13),. கர்த்தர்‌ இஸ்ரவேலின்மேல்‌ 
கோபமூண்டவராயிருக்கிறார்‌. அவர்கள்மீது 
தம்முடைய நியாயத்தீர்ப்பை 
அனுப்புகிறார்‌ (நியா 221415). 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
நெருக்கப்படுகிறார்கள்‌. 
தவக்களை | நேதனைககளைய்‌ பாத்து 
ங்‌ அவர்களை இரட்சிப்பதற்கு 
எழும்பப்பண்ணுகிறார்‌ 
இஸ்ரவேல்‌ 
நியாயாதிபதிகளின்‌ சொல்லைக்‌ 
கேட்கவில்லை. அவர்கள்‌. 


வந்திருப்பதினால்‌, 
சத்துருக்களைத்‌ 
அவர்களுக்கு 


கிடைக்கவில்லை. (நியா 2:20-23). 


நியாயாதிபதிகன்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தருடைய தூதனானவர்‌ 
நியா 2:1-5 


தியா 2:1. கர்த்ததுடைய தூதனானவர்‌ 
கில்காலிலிருத்து போகீமுக்கு வந்து: 
நான்‌ உங்களை எகிப்திலிருந்து, 
புறப்படப்பண்ணி, உங்கள்‌. 
பிதாக்களூக்கு ஆணையிட்ட தேகத்தில்‌ 
நான்‌ உங்களைக்‌ கொண்டு வந்து 
விட்டு, உங்கனோடே பண்ணின என்‌: 
உடன்படிக்கையை நான்‌ ஒருக்காலும்‌ 
முறித்துப்போடுவதில்லை என்றும்‌, 


தியா 2:2. நீங்கள்‌ இந்த தேசத்தின்‌ 
குடிகனோடே 
உடன்படிக்கையண்ணாமல்‌, அவர்கள்‌ 
பலிபீடங்கனை இடித்துவிடக்‌ கடவிர்கள்‌. 
என்றும்‌ சொன்னேன்‌; ஆனாலும்‌ என்‌ 
சொல்லைக்‌ கேளாதேபோனிர்கன்‌; ஏன்‌ 
இப்படிச்‌ செய்தீர்கள்‌? 


தியா 2:3. ஆகையால்‌ நான்‌ அவர்களை: 
உங்கன்‌ முகத்திற்கு முன்பாகத்‌ 
துரத்துவதில்லை என்றேன்‌; அவர்கள்‌ 
உங்களை நெருக்குவார்கள்‌; 
அவர்களுடைய தேவர்கள்‌ உங்களுக்குக்‌ 
கண்ணியாவார்கள்‌ என்றார்‌. 


தியா 2:4. கர்த்தநுடைய தூதனானவர்‌ 
இந்த வார்த்தைகளை இஸ்ரவேல்‌. 
புத்திரர்‌ எல்லாரோடும்‌ சொல்லுகையில்‌, 
ஜனங்கள்‌ உரத்த சத்தமிட்டு, 
அழுதார்கள்‌. 


தியா 25. அவ்விடத்திற்குப்‌ போகீம்‌ 
என்று பேரிட்டு, அங்கே கர்த்தருக்குப்‌ 
பலியிட்டார்கள்‌.. 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரர்மீது, 
பிரியமாயிருக்கிறார்‌. அவர்களுக்கு 
பரலோகத்திலிருந்து தம்முடைய செய்திகளை 
அனுப்புகிறார்‌. இது இஸ்ரவேல்‌ 
பத்திரருக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய 
சிலாக்கியம்‌. கர்த்தருடைய 
செய்திகள்‌ இஸ்ரவேல்‌. புத்திரருக்கு 
உபதேசங்களாகவும்‌, போதனைகளாகவும்‌, 
அவர்களுடைய தப்பிதங்களினிித்தம்‌ 
அவர்களை கடிந்துகொள்வதாகவும்‌ 
இருக்கிறது. 





i FTE 
TT 


புத்திரருக்கு. 

பிரமாணங்களை 

கர்த்தருடைய 

புத்திரருக்கு 

அவர்களுக்கு 

கிடைத்திருக்கிற பெரிய ப்‌ த 

ஆசீர்வாதத்தோடு, கர்த்தருடைய 

வார்த்தைகளை தங்கள்‌ செலிகளால்‌. 

கேட்கும்‌ ஆசீர்வாதமும்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கு கிடைத்திருக்கிறது. 


“நீங்கள்‌ வலதுபுறமாய்ச்‌ சாயும்போதும்‌, 
இடதுபுறமாய்ச்‌ சாயும்போதும்‌: வழி இதுவே, 
இதிலே நடவுங்கள்‌ என்று உங்களுக்குப்‌ 
பின்னாலே சொல்லும்‌ வார்த்தையை உங்கள்‌ 
காதுகள்‌ கேட்கும்‌” (ஏசா 30:21) 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ தங்களுடைய 
ஆலிக்குரிய ஜீவியத்தில்‌ அனலுமில்லாமல்‌, 
குளிருமில்லாமல்‌ நிர்விசாரமாயிருக்கிறார்கள்‌. 
அவர்களிடத்தில்‌ உற்சாகமில்லை. 
கர்த்தருக்கு பயப்படும்‌ பயமில்லை. கர்த்தரை 
நம்பும்‌ விசுவாசமில்லை. கர்த்தருடைய 
தூதனானவர்‌ அவர்களுடைய ஆவிக்குரிய 
பின்மாற்றத்தை அவர்களுக்கு 
உணர்த்துகிறார்‌. தங்களுடைய ஆவிக்குரிய 
ஜீவியத்தில்‌ அவர்கள்‌ மறுபடியும்‌ உயிர்பெற்று 
எழும்புவதற்கு, அவர்கள்‌ என்ன 
செய்யவேண்டும்‌ என்னும்‌ 
ஆலோசனைகளையும்‌ சொல்லுகிறார்‌ 


கர்த்தருடைய தூதனானவரே, 
இஸ்ரவேல்‌ ஜனத்தாரிடம்‌ நேரடியாக வந்து 
பேசுகிறார்‌. இஸ்ரவேல்‌ புத்திரரை 
இரட்சிப்பதற்காக கர்த்தர்‌ அவ்வப்போது 
நியாயாதிபதிகளை எழுப்புகிறார்‌. கிதியோன்‌, 
சிம்சோன்‌ ஆகியோர்‌ நியாயாதிபதிகளில்‌: 
பிரபல்யமானவர்கள்‌. கர்த்தர்‌ 
நியாயாதிபதிகள்‌ மூலமாயும்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாரிடம்‌ பேசுகிறார்‌. கர்த்தருடைய 
'தூதனானவரும்‌ அவர்களோடு பேசுகிறார்‌. 


கர்த்தருடைய இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 
அவருக்கு விசேஷமானவர்கள்‌. அவர்கள்‌ 
கர்த்தருக்கு பரிசுத்தமானவர்கள்‌. இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ பாவங்களிலும்‌, கண்ணிகளிலும்‌ 
விழுந்துவிடக்கூடாது. இதற்காக. 
ர்‌ எப்படியெல்லாம்‌ 
அப்படியெல்லாம்‌. 
அவர்களுக்கு 

ஆலோசனை சொல்லுகிறார்‌. 


நியாயாதிபதிகன்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தருடைய தூதனானவர்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திர்‌ எல்லோருக்கும்‌ 
தம்முடைய வார்த்தைகளை சொல்லுகிறார்‌ 
(நியா 2:4). பிரசங்கியாரும்‌ பெரியவர்‌. 
அவருடைய பிரசங்கச்‌ செய்தியைக்‌. 
கேட்கிறவர்களும்‌ திரளான 
எண்ணிக்கையிலிருக்கிறார்கள்‌. இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ எல்லோரும்‌ போகீமிலிருக்கிறார்கள்‌. 
போகீம்‌" என்னும்‌ பெயருக்கு 
அழுகிறவர்கள்‌" என்று பொருள்‌. 
கர்த்தருடைய தூதனானவர்‌, இஸ்ரவேல்‌ 
பத்திரை, போகீமில்‌ சந்திப்பது மிகவும்‌ 
பொருத்தமாயிருக்கிறது. அவர்களெல்லோரும்‌ 
தங்கள்‌ பாவங்களுக்காக இங்கே மனம்‌ 
வருந்தி அழவேண்டும்‌. 


கர்த்ததுபைய தூதனானவர்‌, இஸ்ரவேல்‌ 


ஜனத்தாருடைய 
அவர்களைக்‌ த்துக்‌ 
அவர்களை எச்சரிக்கிறார்‌. கர்த்தருடைய 
தூதனானவர்‌ இந்த ர்த்‌ 
இஸ்ரவேல்‌. 

எல்லாரோடும்‌ சொல்லுகையில்‌, ஜனங்கள்‌ 
உரத்த சத்தமிட்டு அழுகிறார்கள்‌ (நியா 2:4). 


பிரசங்கச்‌ செய்தி மிகவும்‌ சுருக்கமாக 
இருக்கிறது. ஆனாலும்‌ இந்தச்‌ 
மிகவம்‌ தெளிவாகமிருக்கிறது. 
அவர்களுடைய 

தொடுகிறது. 

ஜனத்தாருக்கு இதுவரையிலும்‌ செய்ததை, 
இங்கு மறுபடியுமாக அவர்களுக்கு 
நினைவுபடுத்துகிறார்‌. 

“நான்‌ உங்களை எகிப்திலிருந்து, 
புறப்படப்பண்ணி, உங்கள்‌ பிதாக்களுக்கு 
ஆணையிட்ட தேசத்தில்‌ நான்‌ உங்களைக்‌ 
கொண்டு வந்து விட்டு, உங்களோடே 
பண்ணின என்‌ உடன்படிக்கையை நான்‌ 
ஒருக்காலும்‌ முறித்துப்போடுவதில்லை என்றும்‌, 
நீங்கள்‌ இந்த தேசத்தின்‌ குடிகளோடே 
உடன்படிக்கைபண்ணாமல்‌, அவர்கள்‌ 


பலிபீடங்களை இடித்துவிடக்கடவீர்கள்‌" 
(நியா 2:12) என்று கர்த்தர்‌ சொல்கிறார்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரரோ 
சொல்லைக்‌ கேளாதே 
'ஏன்‌ இப்படிச்‌ ன்‌ 
என்று 


இஸ்ரவேல்‌ ப்ட்‌ 


போகிறார்கள்‌ 
(நியா 2:2) 
தூதனானவர்‌ 
கேட்கிறார்‌. 





i= FTE 
TIT 


எகிப்து தேசம்‌ 
தேசம்‌. இது பாடுகளின்‌ தேசம்‌. இது 
அப்பக்குறைவுள்ள பஞ்ச தேசம்‌. கர்த்தரோ 
அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து 
கானான்‌ தேசத்திற்கு அழைத்துக்கொண்டு 
வந்திருக்கிறார்‌. கானான்‌. மோ 
இளைப்பாறுகிற தேசம்‌. சுதந்தரமான தேசம்‌. 
பாலும்‌ தேனும்‌ ஒடுகிற செழிப்பான தேசம்‌. 


கர்த்தர்‌... இஸ்ரவேல்‌ த்தாரை 
கானான்‌ தேசத்திற்கு அழைத்துக்கொண்டு 
வந்து,  “உங்களோடேபண்ணின என்‌ 
ன்‌ நான்‌ ஒருக்காலும்‌ 
(நியா 24) என்று 
சொல்லுகிறார்‌. கர்த்தர்‌ தம்முடைய உடன்‌ 
படிக்கைக்கு உண்மையுள்ள வராயிருக்கிறார்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனத்தாரும்‌ கர்த்தருக்கும்‌, 
அவருடைய உடன்‌ படிக்கைக்கும்‌. 
உண்மையுள்ளவர்‌ களாயிருக்கவேண்டும்‌. 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரை 
கானான்‌ தேசத்திற்கு அழைத்து வந்து 
அவர்களோடு உடன்படிக்கை பண்ணி, 
"நீங்கள்‌... இந்த நேசத்தின்‌ குடிகளோடே 
உடன்படிக்கை பண்ணாமல்‌, அவர்கள்‌ பலி 
பீடங்களை 
(நியா 2:2) என்றும்‌ சொன்னார்‌ 
புத்திரர்‌ கர்த்தருடைய 
கீழ்ப்படியவேண்டும்‌. 
கர்த்தருடைய சத்துருக்கள்‌. கர்த்தருக்கு 
சத்துருவாயிருக்கிறவர்கள்‌, கர்த்தருடைய 
பிள்ளைகளுக்கும்‌ சத்துருவாமிருக்கவேண்டும்‌ 


கானான்‌ தேசத்திலே விக்கிரகங்களின்‌ 
பலிபீடங்கள்‌ இருக்கக்கூடாது இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ 
இரித்துப்போடவேண்டும்‌ 
இடிக்காமல்‌ விட்டுவைத்தால்‌, 
பலிபீடத்தின்மேல்‌ 
பலியிடவேண்டும்‌ 
இஸ்ரவேல்‌ 
கர்த்தருடைய வார்த்தைக்கு, , 
சோதனையிலிருந்தும்‌, பாவத்திலிருந்தும்‌ 
தப்பிப்பதற்கு உன்னதமான வழி. 

கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரிடம்‌: 
தம்முடைய கட்டளையை மிகவும்‌ தெளிவாகச்‌ 
சொல்லுகிறார்‌. அவர்களுக்கு புரியும்‌ 
விதமாகப்‌ பேசுகிறார்‌. ன 


அடிமைத்தனத்தின்‌ 


என்னும்‌ 
புத்திரருக்கு 


சொல்லைக்‌ கேளாதே போகிறார்கள்‌. 


நியாயாதிபதிகள்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


த்தர்‌ தம்முடைய கட்டளையை உறுதியான 
வார்த்தைகளினால்‌ சொன்னாலும்‌, 
இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌, கர்த்தருடைய 
கட்டளைக்கு கீழ்ப்படியக்கூடாது என்று 
தீர்மானமாயிருக்கிறார்கள்‌. அவர்களும்‌ 
தங்கள்‌ தீர்மானத்தில்‌ 
உறுதியாயிருக்கிறார்கள்‌. 
கர்த்தருக்கு சிறிய காரியத்தில்‌ 
கீழ்ப்பியாதவர்கள்‌, பெரிய காரியத்தில்‌ 
நிச்சயமாய்க்‌ கீழ்ப்படியமாட்டார்கள்‌. 
கொஞ்சத்தில்‌ உண்மையில்லாதவர்கள்‌, 
அநேகத்தின்மேல்‌ நிச்சயமாகவே உண்மை 
யுள்ளவர்களாயிருக்கமாட்டார்கள்‌. கர்த்தர்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு ஏராளமான 
நன்மைகளை செய்திருக்கிறார்‌. அவர்கள்‌ 
கர்த்தருக்கு நன்றியுள்ளவர்களாய்‌ 
ஜீலிக்கவேண்டும்‌. அவர்களுடைய 
இருதயங்களில்‌ கர்த்தரைத்‌ துதிக்கும்‌ 
துதிகளும்‌, ஸ்தோத்திரங்களும்‌, நன்றியும்‌ 
நிரம்பியிருக்குவேண்டும்‌. ஆனால்‌. 
அவர்களுடைய இருதயங்களில்‌ மதிமீனமும்‌, 
கீழ்ப்பியாயையும்‌, 'கலககுணமும்‌, 
முரட்டாட்டமும்‌, அலிசவாசமும்‌. 
நிரம்பியிருக்கிறது. 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ கர்த்தருடைய 
சொல்லைக்‌ கேளாதே போகிறார்கள்‌. கர்த்தர்‌ 
அவர்களிடம்‌, “ஏன்‌ இப்படி செய்தீர்கள்‌" 
என்று கேட்கிறார்‌. மேலும்‌ கர்த்தர்‌ 
“நான்‌ அவர்களை 
த்திற்கு முன்பாகத்‌ 
என்று சொல்லுகிறார்‌ 
ம்‌ “அவர்கள்‌ உங்களை 
நெருக்குவார்கள்‌; அவர்களுடைய தேவர்கள்‌ 
உங்களுக்குக்‌ கண்ணியாவார்கள்‌” என்றும்‌ 
கர்த்தர்‌ அவர்களிடத்தில்‌ கானானியரைப்பற்றிச்‌ 
சொல்லுகிறார்‌ (நியா 2:3). 


கர்த்தருக்கு 
சத்துருவாகமிருக்கிறவர்களிடம்‌ நாம்‌ 
சிநேகமாயிருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட 
சத்துருக்களோடு சிநேகமாயிருப்பதினால்‌ 
தங்களுக்கு நன்மை உண்டாகும்‌ என்று 
நினைக்கிறவர்கள்‌ தங்களைத்‌ தாங்களே 
வஞ்சித்துக்கொள்கிறார்கள்‌. நம்முடைய 
ஆசிர்வாதங்கள்‌ கர்த்தரிடத்திலிருந்து 
மாத்திரமே. வரும்‌. கர்த்தருடைய 
சத்துருக்களிடமிருந்து நமக்கு ஒருபோதும்‌ 
நன்மை வரப்போவதில்லை. சத்துருக்கள்‌ 
நமக்கு உதவிசெய்வதுபோல செய்வார்கள்‌. 
ஆனால்‌ அந்த உதவிகள்‌ நம்மை 
விழவைக்கும்‌ கண்ணியாகவும்‌, வலையாகவும்‌, 


படுகுழியாகவும்‌ இருக்கும்‌. 





i= THE 
TT 


கர்த்தருடைய தூதனானவர்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனத்தாரிடம்‌ மிகவும்‌ தெளிவாக. 
பிரசங்கம்பண்ணுகிறார்‌. இந்தச்‌ செய்தி 
இஸ்ரவேல்‌ புத்திரருடைய இருதயத்தில்‌ 
பதிகிறது. கர்த்தருடைய தூதனானவர்‌ 
தங்களுக்கு பிரசங்கம்பண்ணுகையில்‌, 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ உரத்த 
சத்தமிட்டு அழுகிறார்கள்‌. பிரசங்கம்‌ 
நடைபெறும்போதே. அழுகையும்‌ 
நடைபெறுகிறது. 


இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ உரத்த சத்தமிட்டு 
அழுதால்‌ மாத்திரம்‌ போதாது. அவர்களுடைய 
இருதயம்‌ புதுப்பிக்கப்படவேண்டும்‌. இருதயம்‌ 
புதுப்பிக்கப்படாமல்‌, எவ்வளவு உரத்த 
சத்தமாய்‌ அழுதாலும்‌, அதனால்‌ ஒரு 
பிரயோஜனமுமில்லை. கர்த்தருடைய 
தூதனானவர்‌  தங்களுக்‌ சொன்ன 
செய்தியைக்‌ கேட்டு, வேம்‌ ஜனங்கள்‌ 
தங்கள்‌ வீட்டிற்குப்போய்‌, கர்த்தர்‌ 
சொன்ன பிரகாரம்‌, அந்நிய 
தெய்வங்களின்‌ பலிபீடங்களையெல்லாம்‌. 
இடித்துப்போடவேண்டும்‌. ஆனால்‌ அவர்கள்‌ 
அப்படி செய்யவில்லை. 
தூதனானவர்‌ 
ஜனங்கள்‌ 
உரத்த சத்தமிட்டு 
வீட்டிற்குப்போகும்‌ முன்பு, 
ஆலிக்குரிய அனல்‌ 
மறுபடியும்‌ 
கர்த்தர்‌ 
இஸ்ரவேல்‌ 
அவர்களை 
பிரகாரமாக 


கர்த்தருடைய 
பிரசங்கம்பண்ணும்போது. 
உணர்ச்சிவசப்பட்டு, 
அழுகிறார்கள்‌. 
அவர்களுடைய 
அவிந்துபோகிறது. 
விக்கிரகங்களை ஆராதிக்கிறார்கள்‌. 
தம்முடைய வார்த்தையினால்‌. 
ஜனங்களை  உருக்குகிறார்‌ 
தம்முடைய சித்தத்தின்‌ 
உருவாக்கவேண்டும்‌ என்பது கர்த்தருடைய 
சித்தம்‌. ஆனால்‌ உருக்கப்பட்ட 
அவர்களை, கர்த்தர்‌ உருவாக்கும்‌ முன்பாக, 
அவர்களுடைய இருதயம்‌ 
கடினமாகிவிடுகிறது. 

இஸ்ரவேல்‌ 
சத்தமிட்டு அழுத 
என்று பெயரிடுகிறார்கள்‌. 


கர்த்தருக்கு பலியிடுகிறார்கள்‌. 
கர்த்தருடைய பலிபீடம்‌ 
சீலோவிலே பலியிடுவதுபோல, 


பலியிடுகிறார்கள்‌. 


போகீமிலே. 


நியாயாதிபதிகன்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


யோசுவாவின்‌ காலம்‌ 
நியா 2:6-10 


தியா 26. யோசுவா 
புத்திரராகிய ஜனங்களை 
அனுப்பிவிட்டபோது, அவர்கள்‌ 
தேசத்தைச்‌. ௬தத்தரித்துக்கொள்ன 
அவரவர்‌ தங்கள்‌ தங்கள்‌ சுதத்தர 
வீதத்திற்குப்‌ போனார்கள்‌. 


தியா 27. யோசுவாவின்‌ சகல 
நாட்களிலும்‌ கர்த்தர்‌ இஸ்ரவேலுக்காகச்‌ 
செய்த அவருடைய பெரிய 
கிரியைகளையெல்லாம்‌ கண்டவர்களும்‌, 
யோசுவாவுக்குப்‌. பின்பு 
உயிரோடிருத்தவர்களுமாகிய மூப்பரின்‌: 
சகல நாட்களிலும்‌ ஜனங்கள்‌ 
கர்த்தரைச்‌ சேவித்தார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ 


தியா 28. நூனின்‌ குமாரனாகிய 
யோசுவா என்னும்‌ கர்த்தரின்‌ 
ஊழியக்காரன்‌ நூற்றுப்‌ பத்து 
வயதுன்னவனாய்‌ மரணமடைந்தான்‌. 


தியா 2:9, அவனை எப்பிராயிமின்‌ 
மலைத்தேசுத்திலுன்ன 'காயாஸ்‌ 
மலைக்கு வடக்கேயிருக்கிற அவனுடைய 
சுதந்தரத்தின்‌ எல்லையாகிய 


திம்னாத்‌ஏரேசிலே. 
அடக்கம்பண்ணினார்கள்‌.. 


தியா 2:10. அக்காலத்தில்‌ இருந்த 
அந்தச்‌ சந்ததியார்‌ எல்லாரும்‌ தங்கள்‌. 
பிதாக்களுடன்‌. கேர்க்கப்பட்டபின்பு, 
கர்த்தரையும்‌, அவர்‌ இஸ்ரவேலுக்காகச்‌ 
செய்த கிரியையையும்‌ அறியாத 
வேறொரு சந்ததி அவர்களுக்குப்பின்‌ 
எழும்பிற்று. 


கானானியரும்‌ அவர்களுடைய 
விக்கிரகங்களும்‌, அவர்களுடைய தேவர்களும்‌ 
இஸ்ரவேல்‌. புத்திரருக்கு 
கண்ணிகளாயிருப்பார்கள்‌ (நியா 2:3) என்று 
கர்த்தருடைய தூதனானவர்‌ எச்சரித்துச்‌: 
சொன்னார்‌. அவர்‌ சொன்ன பிரகாரமே, 
கானானியரின்‌ தேவர்கள்‌, இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாருக்கு கண்ணியாயிருக்கிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ ஐனத்தார்‌ கர்த்தருடைய 
உடன்படிக்கைக்கும்‌, அவருடைய 
கட்டளைக்கும்‌ கீழ்ப்படியவில்லை. அவர்கள்‌ 
தங்கள்‌ நடுவிலிருந்து விக்கிரகங்களையும்‌, 
பலிபீடங்களையும்‌ இடித்துப்போடவில்லை. 





f= a 
ETT 


இஸ்ரவேல்‌. 
சரித்திரத்திலே 


ஜனத்தாருடைய 

சம்பவங்க: 
ஒவ்வொன்றாய்ச்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள்‌ கானான்‌ 
தேசத்திலே சந்தோஷமாய்க்‌ குடியேறினார்கள்‌. 
யோசுவா அவர்களுக்கு கானான்‌ தேசத்தை 
சீட்டுப்போட்டு பங்குவீதமாகப்‌ 
பிரித்துக்கொடுத்தார்‌. இஸ்ரவேல்‌ 
கோத்திரத்தாருக்கு, கானான்‌ தேசத்திலே. 
சுதந்தரத்தைப்‌ பங்கிட்டுக்‌ கொடுத்த பின்பு. 
யோசுவா இஸ்ரவேல்‌ புத்திரராகிய 
ஜனங்களை அனுப்பிவிடுகிறார்‌. அவர்கள்‌ 
தங்கள்‌ தேசத்தை சுதந்தரித்துக்கொள்ள, 
அவரவர்‌ தங்கள்‌ தங்கள்‌ சுதந்தர 
வீதத்திற்குப்போகிறார்கள்‌ (நியா 2:6). 

யோசுவாவின்‌ காலத்திலே, இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ கர்த்தரைசேவிக்கிறார்கள்‌. 
அவருக்கு நன்றியுள்ளவர்களாயிருக்கிறார்கள்‌. 
கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து 
நடக்கிறார்கள்‌ 


நடைபெற்ற 


யோசுவாவின்‌ சகல நாட்களிலும்‌ 
கர்த்தர்‌ இஸ்ரவேலுக்காகச்‌ செய்த 
அவருடைய பெரிய கிரியைகளையெல்லாம்‌. 
கண்டவர்களும்‌, யோசுவாவுக்குப்‌ பின்பு 
உயிரோடிருந்தவர்களுமாகிய மூப்பரின்‌ சகல. 
நாட்களிலும்‌ ஜனங்கள்‌  கர்த்தரைச்‌ 
சேவிக்கிறார்கள்‌ (நியா 2:7). 


யோசுவாவின்‌ காலத்திலே, இஸ்ரவேல்‌ 
ஜனத்தார்‌ மத்தியில்‌ கர்த்தருக்கு பயப்படும்‌ 
பயம்‌ இருக்கிறது. அவர்கள்‌ கர்த்தர்மீது 
விசுவாசம்‌ வைத்திருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை 
மகிமைப்படுத்துகிறார்கள்‌. யோசுவா 
உயிரோடிருந்த சகல. நாட்களிலும்‌, 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ கர்த்தருக்கு 
உண்மையுள்ளவர்களாயும்‌, 
பிரியமுள்ளவர்களாயும்‌, 
பிரயோஜனமுள்ளவர்களாயும்‌ இருக்கிறார்கள்‌. 

நூனின்‌ குமாரனாகிய யோசுவா 
என்னும்‌ கர்த்தரின்‌ ஊழியக்காரர்‌ 
நூற்றுப்‌ பத்து வயதுள்ளவராய்‌ 
மரணமடைகிறார்‌. அவரை எப்பிராமீமின்‌ 
மலைத்தேசத்திலுள்ள காயாஸ்‌. 
மலைக்கு வடக்கேயிருக்கிற அவருடைய 
சுதந்தரத்தின்‌ எல்லையாகிய 
'திம்னாத்‌ஏரேசிலே அடக்கம்பண்ணுகிறார்கள்‌. 


நியாயாதிபதிகள்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


யோசுவா மரித்த பின்பு, 
ஜனத்தாருடைய ஆவிக்குரிய 
சீர்கெட்டுப்போகிறது. 

கர்த்தரைவிட்டுப்‌ பின்வாங்கிப்போகிறார்கள்‌. 
யோசுவாவுக்கு.. பின்னாலே இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ மத்தியிலே வேறொரு சந்ததி 
எழும்புகிறது. இந்த சந்ததியார்‌ 
கர்த்தரையும்‌ அறியவில்லை. கர்த்தர்‌ 
இஸ்ரவேலுக்காக செய்த ஏராளமான 
நன்மைகளையும்‌ அறியவில்லை. 


இஸ்ரவேல்‌ 
ஜீவியம்‌ 
அவர்கள்‌ 


யோசுவாவும்‌ 

அவருடைய காலத்தில்‌ 

இஸ்ரவேல்‌ சந்ததியார்‌ 
மரணமடைந்து, தங்கள்‌ 
சேர்க்கப்பட்டார்கள்‌. பின்பு 
கர்த்தரையும்‌, அவர்‌ இஸ்ரவேலுக்காக 
செய்த கிரியையையும்‌ அறியாத வேறொரு 
சந்ததி அவர்களுக்கு பின்‌ எழும்பிற்று 
(நியா 2:10). இந்தப்‌ புதிய சந்ததியார்‌, 
முற்றிலும்‌ உலகப்பிரகாரமான. 
க்கரசர்‌ மாம்சத்தின்‌ 
இச்சைகளை: நிறைவேற்றுவதே 
இவர்களுக்கு பிரியமாயிருக்கிறது. 
இவர்கள்‌ ஆடம்பர பிரியராயிருக்கிறார்கள்‌. 


இந்தப்‌ புதிய சந்ததியார்‌ இஸ்ரவேல்‌ 

புத்திரராயிருந்தாலும்‌, இஸ்ரவேலின்‌ 
ral கர்த்தரை அறியாதவர்களா 
யிருக்கிறார்கள்‌ இவர்கள்‌ அந்நிய 
தெய்வங்களைப்‌ பின்பற்றுகிறார்கள்‌ 
விக்கிரகங்களை ஆராதிக்கிறார்கள்‌. 
கர்த்தருடைய பிரமாணத்திற்கு கீழ்ப்படியாமல்‌ 
பாலத்திலே ஜீலிக்கிறார்கள்‌ 
சந்ததியார்‌ மத்தியிலே, 


மரணமடைந்தார்‌. 
உயிரோடிருந்த 
எல்லோரும்‌ 
பிதாக்களுடன்‌ 


இந்த 
கர்த்தருக்கு 
விரோதமான பாவங்களும்‌, அநியாயங்களும்‌, 


அக்கிரன்ங்களும்‌ 
நிரம்பியிருக்கிறது. 


தாராளமாய்‌ 


பாகால்கன்‌ 
தியா 2411-15 


நியா 2:11. அப்பொழுது இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ கர்த்தரின்‌ பார்வைக்குப்‌. 
பொல்லாப்பானதைச்‌. செய்து, 
பாகால்களைச்‌ சேவித்து, 





i THE 
TT 


நியா 212. தங்கள்‌ பிதாக்களை 
எகிப்துதேச த்திலிருத்து 
புறப்படப்பண்ணின 
தேவனாகிய 
தங்களைச்‌. 
ஜனங்களுடைய 
அத்திய 
பின்பற்றிப்போய்‌, 
பணித்துகொண்டு,. 
கோபமுட்டினார்கள்‌. 


கர்த்தருக்குக்‌ 


நியா 218, அவர்கள்‌ கர்த்தரை விட்டு, 
பாகாலையும்‌ அஸ்தரோத்தையும்‌ 
சேவித்தார்கள்‌. 


தியா 214. அப்பொழுது கர்த்தர்‌ 
இஸ்ரவேலின்‌ மேல்‌ கோபழூண்டவராகி, 
அவர்கள்‌ அப்புறம்‌ தங்கள்‌. 
சத்துருக்களுக்கு முன்பாக. 
நிற்கக்கூடாதபடி கொன்ணையிடுகிற 
கொன்ளைக்காரர்‌ கையில்‌ அவர்களை 
ஒப்புக்கொடுத்து, அவர்களைச்‌. 
சுற்றிலும்‌ இருக்கிற அவர்கள்‌ 
பகைஞரின்‌ கையிலே விற்றுப்போட்டார்‌. 


தியா 2:15. கர்த்தர்‌ சொல்லியபடியும்‌, 
கர்த்தர்‌ அவர்களுக்கு. 
ஆணையிட்டிருந்தபடியும்‌, அவர்கள்‌ 
புறப்பட்டுப்போகிற இடமெல்லாம்‌ 
கர்த்தருடைய கை தீமைக்கென்றே 
அவர்களுக்கு விரோதமாயிருந்தது; 
மிகவும்‌ நெருக்கப்பட்டார்கள்‌.. 


நியாயாதிபதிகளின்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ கர்த்தரைவிட்டு, 
பாகாலையும்‌ அஸ்தரோத்தையும்‌ 
சேவிக்கிறார்கள்‌. இஸ்ரவேலின்‌ தேவனாகிய 
கர்த்தரை மறந்துவிடுகிறார்கள்‌. கர்த்தரைப்‌ 
பின்பற்றாமல்‌ அந்நிய தேவர்களைப்‌ 
பின்பற்றுகிறார்கள்‌. அவர்கள்‌ தீங்கு. 
செய்கிறார்கள்‌. 


காலத்தில்‌, 


விரோதமாகப்‌ பாவம்‌. 
கோபப்படுத்துவதே 
கர்த்தரைக்‌ 


கர்த்தருக்கு 
செய்து, அவரைக்‌ 
மிகப்பெரிய தீங்கு. 
கோபப்படுத்துகிறவர்கள்‌ 
சுயவிருப்பத்திற்கு 
கொடுக்கிறார்கள்‌. இவர்கள்‌ 
விருப்பத்திற்கும்‌, 
முக்கியத்துவம்‌ கொட 


நியாயாதிபதிகன்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌, தங்கள்‌ 
தேவனாகிய கர்த்தரை வட்டுவிடுகிறார்கள்‌ 
(நியா 2:12), அவர்கள்‌ கர்த்தரைவிட்டு 
பாகாலையும்‌ அஸ்தரோத்தையும்‌ 
சேவிக்கிறார்கள்‌. (நியா 213) 
கர்த்தரை சேவியாமல்‌, விக்கிரகங்களை 
சேவிப்பது மிகப்பெரிய பாவம்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ கர்த்தரோடு உடன்படிக்கையில்‌ 
இணைந்திருக்கிறார்கள்‌. ஆனால்‌ கர்த்தரை 
விட்டுவிடுகிறார்கள்‌. மணவாட்டி தன்னுடைய 
மணவாளனை விட்டு விட்டு, வேறு 
புருஷரோடு ஓடிப்போவதுபோல, இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ கர்த்தரை விட்டு பாகாலையும்‌ 
அஸ்தரோத்தையும்‌ சேவிக்கிறார்கள்‌. 


என்‌ ஜனங்கள்‌ இரண்டு தீமைகளைச்‌ 
செய்தார்கள்‌: ஜீவத்தண்ணீர்‌ ஊற்றாகிய 
என்னை விட்டுவிட்டார்கள்‌: தண்ணீர்‌ 
நிற்காத தொட்டிகளாகிய ஷெஷப்புள்ள 
தொட்டிகளைத்‌ தங்களுக்கு வெட்டிக்‌ 
கொண்டார்கள்‌" (எரே 2:13) 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
சேவியாமல்‌, அவரை விட்டு 
விலகிப்போகும்போது, நாஸ்திகர்களாக 
மாறவில்லை. அவர்கள்‌ தேவன்‌ இல்லை. 
என்று சொல்லவில்லை. அவர்கள்‌ கர்த்தரை 
சேவியாமல்‌ பாகால்களை சேவிக்கிறார்கள்‌. 
அந்நிய தெய்வங்களை சேவிக்கிறார்கள்‌. 
இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தர்‌ ஒருவரே 
ஆனால்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரோ தங்களுக்கு 
ஏராளமான: அந்நிய தெய்வங்களை 
உண்டுபண்ணுகிறார்கள்‌. விக்கிரகங்களின்‌ 
எண்ணிக்கையைப்‌ பெருக்குகிறார்கள்‌. 


கர்த்தரை 


பெயருக்கு 
பொருள்‌ 
பெயருக்கு, 
என்று பொருள்‌. 
பன்மைப்பொருளில்‌ 
இஸ்ரவேல்‌. 
கர்த்தரின்‌ பார்வைக்கு 
பொல்லாப்பானதை செய்கிறார்கள்‌. ஒன்றாகிய 
மெய்த்தேவனாகிய கர்த்தரை 
விட்டுவிடுகிறார்கள்‌. கர்த்தருக்குப்‌ பதிலாக 
தங்களுக்கு ஏராளமான தெய்வங்களை 
உண்டுபண்ணுகிறார்கள்‌. 


அசகதக்க் படிகள்‌. 





i= THE 
TT 


இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தரே, 
அவர்களுடைய முற்பிதாக்களை எகிப்து 
தேசத்திலிருந்து புறப்படப்பண்ணினவர்‌. 
கர்த்தரே அவர்களை கானான்‌ தேசத்திற்கு 
அழைத்துக்கொண்டு வந்தவர்‌. ஆனால்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரரோ தங்களுடைய 
தேவனாகிய கர்த்தரை விட்டு, தங்களைச்‌ 
சுற்றிலும்‌ இருக்கிற ஜனங்களுடைய 
தேவர்களாகிய அந்நிய தேவர்களைப்‌ 
பின்பற்றிப்போய்‌, அவர்களைப்‌ 
பணிந்துகொண்டு, கர்த்தருக்குக்‌ 
கோபமூட்டுகிறார்கள்‌ (நியா 2:12). 


கர்த்தர்‌ இஸ்ரவேலின்மேல்‌ 
தோபமூண்டவராயிருக்கிறார்‌. அவர்களைத்‌ 
தண்டிக்கிறார்‌. அவர்கள்‌ அப்புறம்‌ தங்கள்‌ 
சத்துருக்களுக்கு , முன்பாக , நிற்க 
முடியவில்லை. கர்த்தர்‌ அவர்களை, 
கொள்ளையிடுகிற கொள்ளைக்காரர்‌ கையில்‌ 
ஒப்புக்கொடுக்கிறார்‌. அவர்களைச்‌ சுற்றிலும்‌ 
இருக்கிற அவர்கள்‌ பகைஞரின்‌ கையிலே 
விற்றுப்போடுகிறார்‌ (நியா 2:14). 

புத்திரரை 


கானான்‌ 


கர்த்தர்‌. இஸ்ரவேல்‌ 
ஆசீர்வதித்தார்‌. அவர்களுக்கு 
தேசத்தை. சுநந்தரமாகக்‌ கொடுத்தார்‌ 
அவர்கள்‌ கால்மிதிக்கிறு தேசமெல்லாம்‌ 
அவர்களுக்கு... சொந்தமாகும்‌ என்று, 
வாக்குப்பண்ணினார்‌ கர்த்தர்‌ 

சத்துருக்களோடு 


ஆனால்‌ இப்போதோ கர்த்தர்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரர்மீது கோபமாயிருக்கிறார்‌. 
அவர்கள்‌ பக இடமெல்லாம்‌, 
கர்த்தருடைய கை, அவர்களுக்கு 
விரோதமாக தீமைக்கென்றே இருக்கிறது. 
அவர்கள்‌ மிகவும்‌ நெருக்கப்படுகிறார்கள்‌. 
கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரை. 


காரணமில்லாமல்‌ தண்டிக்கவில்லை. கர்‌ 


ஏற்கெனவே இஸ்ரவேல்‌ 
சொல்லியபடியும்‌, 
ஆணையிட்டிருந்தபடியும்‌ 
தண்டிக்கிறார்‌ (நியா 235). 


புத்திரருக்கு. 
அவர்களுக்கு 
அவர்களைத்‌ 


நியாயாதிபதிகன்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
விலகிப்போகிறார்கள்‌. 
அஸ்தரோத்தையும்‌ 
சத்துருக்களுக்கு 
யுத்தம்பண்ணுகிறார்கள்‌. ஆனால்‌ இந்த 
யுத்தத்திலே இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
ஜெயம்‌ கிடைக்கவில்லை. ஜெயம்‌ கர்த்தரால்‌ 
மாத்திரமே வரும்‌. கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரர்மீது கோபமாயிருக்கிறார்‌. கர்த்தர்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு ஜெயத்தைக்‌. 
கட்டளையிடாமல்‌, அவர்களுடைய 
சத்துருக்களுக்கு ஜெயத்தைக்‌ 
கட்டளையிடுகிறார்‌. 


கர்த்தரைவிட்டு 
பாகால்களையும்‌ 
சேவிக்கிறார்கள்‌. 
விரோதமாக 


ஜனங்கள்‌ 


கர்த்தரை 
அவர்கள்‌ 


கர்த்தரை 
ஆனாலும்‌ கர்த்தர்‌ 
அவர்களுக்கு யுத்தத்திலே ஜெயத்தைக்‌ 
கொடுக்கிறார்‌. இஸ்ரவேல்‌ புத்திரரோ 
கர்த்தரை அறிந்திருக்கிறவர்கள்‌. ஆனால்‌ 
கர்த்தரைவிட்டு 
தம்மைவிட்டு 
இஸ்ரவேல்‌ ஜனங்களுக்கு 
ஜெயத்தைக்‌ கொடுப்பதற்கு 
அறியாத அந்நிய 
ஜெயத்தைக்‌ கொடுப்பது 

கர்த்தருடைய சித்தமாயிருக்கிறது. 
புத்திரர்‌ 


இப்போது இஸ்ரவேல்‌ 
புறப்பட்டுப்போகிற இடமெல்லாம்‌, 
தீமைக்கென்றே. 


கர்த்தருடைய 
அவர்களுக்கு விரோதமாயிருக்கிறது. 
துரத்தப்பட்ட கானானியர்‌ இப்போது 
புத்திரரைத்‌ துரத்துகிறார்கள்‌. 
தோற்றுப்போன கானானியர்‌, 
கர்த்தருடைய 
பாதுகாப்பும்‌, 
புத்திரருக்கு. 
இஸ்ரவேல்‌ 
தோல்விக்கும்‌, 
ஜெயத்திற்கும்‌ அடிப்படை 


புறஜாதி 
அறியாதவர்கள்‌. 
சேவியாதவர்கள்‌. 


கை 


கானானியருடைய 


காரணம்‌. 


நியாயாதிபதிகள்‌ 
நியா 2:16-23 


தியா 216. கர்த்தர்‌ தியாயாதியதிகளை 
எழும்பப்பண்ணினார்‌; அவர்கள்‌ 
கொள்ளையிடுகிறவர்கவின்‌ கைக்கு 

நீங்கலாக்கி. 





i al 
ETT 


தியா 212. அவர்கள்‌ 
தியாயாதியதிகளின்‌ சொல்லைக்‌. 
கேளாமல்‌, அந்திய தேவர்களைப்‌ 
பின்பற்றிக்‌ கோரம்போய்‌, அவைகளைப்‌: 
பணித்துகொண்டார்கன்‌; தங்கள்‌. 
பிதாக்கள்‌ கர்த்தரின்‌ கற்பனைகளுக்குக்‌ 
கீழ்ப்படிந்து நடத்த வழியை அவர்கள்‌ 
சீக்கிரமாய்‌ விட்டு விலகி, அவர்கள்‌ 
செய்தபடி, செய்யாமற்போனார்கள்‌. 


தியா 2:18. கர்த்தர்‌ அவர்களுக்கு 
நியாயாதியதிகனை. 

எழும்பப்பண்ணுகிறபோது, 

நியாயாதியதியோடே கூட த்து, 

'நியாயாதிபதியின்‌ 

அவர்கள்‌ 


தங்கள்‌ 


கர்த்தர்‌ 


சத்துருக்களின்‌ 

“நீங்கலாக்கி இரட்சித்துவருவார்‌; 
அவர்கள்‌ தங்களை இறுகப்பிடித்து 
ஓடுக்குகிறவர்கவினிமித்தம்‌ 
தவிக்கிறதினாலே, 
மனஸ்தாபப்படுவார்‌. 


கர்த்தர்‌ 


தியா 219. நியாயாதியதி 
மரணமடைந்த உடனே, அவர்கள்‌ 
திரும்பி, அந்திய தேவர்களைப்‌ 
பின்பற்றவும்‌ சேவிக்கவும்‌ பணிந்து 
கொள்ளவும்‌, தங்கள்‌. 
பிதாக்களைப்பார்க்கிலும்‌ கேடாய்‌ 
நடத்து, தங்கள்‌ கிர்த்தியங்கனையும்‌ 
தங்கள்‌ முரட்டாட்டமான வழியையும்‌ 
விடாதிருப்பார்கள்‌. 


தியா 220. ஆகையால்‌ கர்த்தர்‌ 
இஸ்ரவேலின்‌ மேல்‌ கோபமூண்டவராகி: 
இத்த ஜனங்கள்‌ தங்கள்‌ பிதாக்களுக்கு 
நான்‌ கற்பித்த என்உடன்படிக்கையை 
மீறி என்‌ சொல்லைக்‌ 
கேளாதேயோனபடியால்‌, 


நியா 2௮. யோசுவா மரித்துப்‌: 
யின்வைத்துப்‌ போன ஜாதிகளில்‌ 
ஒருவரையும்‌, நான்‌ இணி அவர்களுக்கு. 
முன்பாகத்‌ துரத்தி விடாதிருப்பேன்‌.. 


நியா 222. அவர்கள்‌ பிதாக்கள்‌ 
கர்த்தரின்‌ வழியைக்‌ கவனித்ததுபோல, 
அவர்கள்‌ அதிலே நடக்கும்படிக்கு, 
அதைக்‌ கவனிப்பார்கனோ இல்லையோ 
என்னு, அவர்கனைக்கொண்டு 
இஸ்ரவேலைச்‌. சோதிப்பதற்காக 
அப்படிச்‌ செய்வேன்‌ என்றார்‌. 


நியாயாதிபதிகள்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நியா 2:28. அதற்காகக்‌ கர்த்தர்‌ அந்த. 
ஜாதிகளை யோசுவாவின்‌ கையில்‌ 
அவைகளைச்‌. 

துரத்திவிடாமலும்‌ 


ர்‌ கிருபையும்‌ இரக்கமுமுள்ளவர்‌. 
அவருடைய கிருபைக்கு அளவே இல்லை. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ மிகவும்‌, 
நெருக்கப்பட்டபோது, கர்த்தர்‌ அவர்களுக்காக 
மனஸ்தாபப்படுகிறார்‌. அவர்களுடைய 
நெருக்கத்திற்கும்‌, பாடுகளுக்கும்‌, 
அவர்களுடைய பாவங்களும்‌, 
அக்கிரமங்களுமே. அவர்கள்‌ 
தங்களுடைய னத்தினால்‌, 
தங்களுக்குத்‌ தாங்களே கேடு 
வரவழைத்துக்கொள்கிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ அதிகமாய்‌ 
கத்‌ கர்த்தர்‌ தம்முடைய 
இரக்கத்தினாலும்‌, 
2 ப்ரகதி. கர்த்தி 
நெருக்கங்களையும்‌, 
பார்த்து 
அவருடைய 
(வர்களை 
கஷ்டங்களுக்கு விலக்கி இரட்சிக்கிறார்‌ 
மனுஷருடைய சுயபுத்தியினாலோ, 
சுயபக்திமினாலோ, _ சுயமுயற்சியினாலோ, 
அவர்களுக்கு இரட்சிப்பு வராது. 
இரட்சிப்பு கர்த்தருடையது. கர்த்தர்‌ 
தம்முடைய கிருபையினாலேயே 
மனுஷரை இரட்சிக்கிறார்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தரை 
விட்டுவிலகி, விக்கிரகங்களை 
சேவித்தபோது, கர்த்தர்‌ அவர்கள்மேல்‌ 
கோபப்படுகிறார்‌. கர்த்தருடைய கை 
அவர்களுக்கு விரோதமாய்த்‌ தீமைகென்று 
எழும்புகிறது. அவர்களால்‌ 
தங்களுடைய சத்துருக்களுக்கு முன்பாக 
நிற்கமுடியவில்லை. விக்கிரகங்களை 
ஆராதிக்கிற இஸ்ரவேல்‌ ஜனத்தாரை, கர்த்தர்‌ 
 கொள்ளையிடுகிற 'கொள்ளைக்காரர்‌. 
கையிலே. ஒப்புக்கொடுத்துவிடுகிறார்‌. 
அவர்களுடைய பகைஞரின்‌ கையிலே. 
அவர்களை விற்றுப்போடுகிறார்‌. 


காரணம்‌. 





f= FTE 
TT 


நியாயத்தீர்ப்பினால்‌ 
நெருக்கப்படுகிறார்கள்‌. 

இஸ்ரவேல்‌ புத்திரரை 
ஒடுக்குவார்கள்‌. 

அவர்கள்‌ நிமித்தமாக 
தவிப்பார்கள்‌. கர்த்தர்‌ தம்‌ 
தவிப்பைப்‌ பார்த்து மனஸ்தாபப்படுவார்‌. 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ தங்களுடைய 
பாவங்களைக்‌ குறித்தோ, அக்கிரமங்களைக்‌ 
குறித்தோ தங்கள்‌ இருதயங்களில்‌ 
'வேதனைப்படவில்லை. சத்துருக்கள்‌ தங்களை 
இறுகப்பிடித்து நொறுக்குவதினிமித்தமாகவே, 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ தங்கள்‌ 
'வேதனைப்படுகிறார்கள்‌. 
தங்கள்‌ பாவங்களைக்‌ 
குற்றவுணர்வு காணப்படவில்லை. 
ங்‌ நெருக்கத்தினிமித்தமாகவும்‌, 
ஒடுக்கத்தினிமித்தமாகவும்‌ 
'வேதனைப்படுகிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரருடைய 
பாவங்களினிமித்தமாக அவர்களுக்கு 
தண்டனை கொடுக்கப்படுகிறது. இந்தத்‌ 
தண்டனையை அனுபவிப்பதற்கு அவர்கள்‌ 
பாத்திரவான்களாயிருக்கிறார்கள்‌. இஸ்ரவேல்‌ 
ஜனத்தார்‌ கர்த்தரை விட்டு விலகி, அந்நிய 
தெய்வங்களைப்‌ பின்பற்றுவதினால்‌ 
அவர்கள்மீது சாபம்‌ வந்திருக்கிறது. 
இந்த சாபத்திற்கும்‌ அவர்கள்‌ 
பாத்திரவான்களாயிருக்கிறார்கள்‌. 


ம்‌ கர்த்தருடைய 
காலத்தில்‌. ஜீலிக்கிறோம்‌. நம்முடைய 
த்‌ தக்கபடி கர்த்தர்‌ நம்மை 
உடனே தண்டித்துவிடாமல்‌, ம்‌ 
மனந்திரும்புவதற்காக, 

பொறுமையோடு 

கர்த்தருடைய 

காண்பிக்கப்படவில்லை. ர்‌ 
உக்கிரகோபம்‌ வெளிப்படும்போது, அந்தக்‌ 
கோபத்தை எந்த மனுஷாலும்‌ 
தாங்கிக்கொள்ள முடியாது. 


கிருபையின்‌ 


இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ மிகவும்‌ 
நெருக்கப்படுகிறார்கள்‌. சத்துருக்கள்‌ 
அவர்களைக்‌ கொள்ளையிடுகிறார்கள்‌. 
அவர்களை கொள்ளையிடுகிறவர்களின்‌ 
கைகளுக்கு நீங்கலாக்கி இரட்சிப்பதற்காக, 
கர்த்தர்‌ நியாயாதிபதிகளை எழுப்புகிறார்‌. 


நியாயாதிபதிகள்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


த நியாயாதிபதிகள்‌ இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 

யிலிருந்தே எழுப்பப்படுகிறார்கள்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய சித்தத்தின்‌ பிரகாரமாக, 
தம்முடைய பிள்ளைகளில்‌ ஒரு சிலரைத்‌ 
தெரிந்தெடுத்து, அவர்களுக்கு விசேஷித்த 
கிருபைகளைக்‌ கொடுக்கிறார்‌. இஸ்ரவேல்‌ 
புத்திரரை இரட்சிப்பதற்காகவும்‌, 
அவர்களுடைய பாவங்களைக்குறித்து 
அவர்களுக்கு. உணர்த்துவதற்காகவும்‌, 
கர்த்தர்‌ தம்முடைய  ஊழியக்காரருக்கு 
விசேஷித்த தகுதிகளைக்‌ கொடுக்கிறார்‌. 

கர்த்தருடைய விசேஷித்‌ 
கிருபைகளை பெற்றிருக்கிற 
ஊழியக்காரர்கள்‌, கர்த்தருடைய சித்தத்தின்‌ 
பிரகாரமாக ஊழியம்‌ செய்யவேண்டும்‌. 
அவர்கள்‌ கர்த்தருக்கு 
உண்மையுள்ளவர்களாயிருக்கவேண்டும்‌. 
அவர்களிடத்தில்‌ மனப்பெருமையோ, 
மனமேட்டிமையோ இருக்கக்கூடாது. 
அவர்கள்‌ மனத்தாழ்மையோடு ஊழியம்‌ 
செய்யவேண்டும்‌. கர்த்தருடைய 
நாமமகிமைக்காகவும்‌, அவருடைய ஜனத்தின்‌ 
பிரயோஜனத்திற்காகவும்‌ ஊழியம்‌ 
செய்யவேண்டும்‌. 


நியாயாதிபதிகள்‌ கர்த்தருக்கு 
உண்மையாய்‌ ஊழியம்‌ செய்கிறார்கள்‌. 
கர்த்தர்‌ நியாயாதிபதிகளோடு 
கூடமிருக்கிறார்‌. கர்த்தரே 
நியாயாதிபதிகளை எழுப்பியிருக்கிறார்‌. 
இவர்கள்‌ இஸ்ரவேல்‌ ஜனத்தாரை 
இரட்சிக்கிறவர்களாயிருக்கிறார்கள்‌. 


வாசமும்‌, 


சபையிலே குழப்பமும்‌, த்‌ 


பாவமும்‌ அதகரக்கப்போது, 
சீர்படுத்துவதற்காக, கர்த்தர்‌ விசேஷித்த 
ஊழியக்காரர்களை எழுப்புகிறார்‌. 
விசுவாசிகளுக்கு ஏராளமான பிரச்சனைகள்‌ 
இருக்கும்போது. கர்த்தருடைய 
ஊழியக்காரர்கள்‌, விசுவாசிகளின்‌ 
பிரச்சனைகள்‌ நீங்குவதற்கு ஆவிக்குரிய 
ஆலோசனைகளைச்‌ சொல்லுகிறார்கள்‌. 
கர்த்தருடைய ஊழியக்காரர்கள்‌, 
அவர்களிடத்தில்‌ காணப்படுகிற 
குழப்பங்களையும்‌, தாறுமாறுகளையும்‌ 
நீக்கிப்போட்டு, அவர்களுடைய 
ஆவிக்குரிய ஜீவியத்தை சீர்படுத்துவதற்கு 
உதவிசெய்கிறார்கள்‌. 





i= FTN 
TT 


தம்முடைய 
விசேஷித்த 
தைரியத்தையும்‌ 
அவர்களுடைய இருதயம்‌ 
கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்ற 
இருதயமாயிருக்கும்‌. அவர்கள்‌ 
முழுஇருதயத்தோடு கர்த்தருக்கு ஊழியம்‌ 
செய்வார்கள்‌. கர்த்தருடைய சித்தத்தையும்‌ 
திட்டத்தையும்‌ டல ணை கர்த்தர்‌ 
தம்முடைய ருபைமினாலேயே 
ஊழியக்காரர்களை எழுப்புகிறார்‌. 
அவர்களுக்கு ஆவிக்குரிய வரங்களையும்‌ 
கொடுக்கிறார்‌. 
பங்கள்‌. தேசத்திற்கு 
ஆசீர்வாதமாயிருக்கிறவர்கள்‌, கர்த்தருடைய 
விசேஷித்த கிருபைகளைப்‌ 
பெற்றிருக்கிறார்கள்‌. இவர்கள்‌ கர்த்தரால்‌ 
கொடுக்கப்பட்ட ஈவாகயிருக்கிறார்கள்‌ 


கர்த்தர்‌ நியாயாதிபதிகளை 
எழும்பப்பண்ணுகிறார்‌. அவர்கள்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாரை,  கொள்ளையிடுகிறவர்களின்‌. 
கைக்கு நீங்கலாக்கி இரட்சிக்கிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌. ஜனத்தாரை நியாயம்‌ 
விசாரிக்கிறார்கள்‌ அவர்களுக்கு 
கர்த்தருடைய வார்த்தைகளைப்‌ 
போதிக்கிறார்கள்‌ ஆலிக்குரிய 
சத்தியங்களை உபதேசம்பண்ணுகிறார்கள்‌. 


கேளாமல்‌, அந்நிய தேவர்களைப்‌ பின்பற்றிச்‌ 
ம்போய்‌ அவைகளைப்‌ 
; தங்கள்‌ பிதாக்கள்‌ 
கற்பனைகளுக்குக்‌ கீழ்ப்படிந்து, 
நடந்த வழியை அவர்கள்‌ சீக்கிரமாய்‌ விட்டு 
அவர்கள்‌ செய்தபடி 
செய்யாமற்போகிறார்கள்‌. கர்த்தருக்கு 
விரோதமாகக்‌ கலகம்பண்ணுகிறார்கள்‌. 
தங்களை  இரப்சித்த கர்த்தரை 
மறந்துவிடுகிறார்கள்‌. 
வேலின்‌ தேவனாகிய கர்த்தர்‌, 
இஸ்ர ஜனத்தாரோடு உடன்படிக்கை: 
பண்ணிகிரக்கறார இது புருஷனுக்கும்‌ 
மணவாட்டிக்கும்‌ இடையே 
ஏற்படுத்தப்பட்டிருக்கிற விவாக 
உடன்படிக்கையைப்போல பரிசுத்தமானது. 
ஆனால்‌ இஸ்ரவேல்‌ ஜனத்தாரோ, 
கர்த்தருக்கு உண்மையுள்ளவர்களாயில்லை. 
அவர்கள்‌ உடன்படிக்கையை மீறுகிறார்கள்‌. 


நியாயாதிபதிகள்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தரை மறந்துவிட்டு, அந்நிய தேவர்களைப்‌ 
பின்பற்றி சோரம்போகிறார்கள்‌. அவர்கள்‌ 
விக்கிரகங்களை ஆராதித்து. ஆவிக்குரிய 
வேசித்தனம்‌ பண்ணுகிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ முற்பிதாக்கள்‌, 
கர்த்தருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து, 
அவருடைய அடிச்சுவடுகளைப்‌ பின்பற்றி, 
கர்த்தருக்குப்‌ பிரியமான வழியில்‌ 
நடந்தார்கள்‌. ஆனால்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரோ, 
தங்கள்‌ முற்பிதாக்கள்‌ நடந்த பரிசுத்தமான 
வழியைவிட்டு சீக்கிரமாய்‌ 
விலகிப்போய்விடுகிறார்கள்‌. தங்களுடைய 
முற்பிதாக்கள்‌ செய்தபடி, அவர்கள்‌ 
கர்த்தருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து 
நடக்கவில்லை. 

இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ கர்த்தரை 
ஆராதியாமல்‌, அந்நிய தெய்வங்களை 
ஆராதிக்கிறார்கள்‌. தங்களுக்கு ஏராளமான 
விக்கிரகங்களை  உண்டுபண்ணுகிறார்கள்‌. 
விநோதமான விக்கிரகாராதனைகளை 
கண்டுபிடிக்கிறார்கள்‌. கர்த்தருடைய 
பிரமாணத்திற்கு கீழ்ப்படியாமல்‌, கர்த்தருடைய 
கற்பனையை மீறுகிறார்கள்‌. இதனால்‌ 
கர்த்தருடைய கோபம்‌ அவர்கள்மேல்‌ 
வருகிறது. கர்த்தர்‌ அவர்களை சத்துருக்கள்‌ 
கையிலும்‌, அவர்களைக்‌ கொள்ளையிடு 
கிறவர்கள்‌ கையிலும்‌ ஒப்புக்கொடுத்து, 
விடுகிறார்‌. அவர்களுடைய ரின்‌ 
கையிலே விற்றுப்போடுகிறார்‌. 


புத்திரர்‌ 
தாங்கிக்கொள்ள முடியாமல்‌ 
றார்கள்‌. 
அவர்களுடைய 
அவர்கள்மேல்‌: 
அவர்களைக்‌ 
கைக்கு, 
கர்த்தர்‌ 
எழுப்பப்பண்ணுகிறார்‌. 
கர்த்தர்‌ நியாயாதிபதியோடேகூட 
இருந்து. இந்த நியாயாதிபதியின்‌ 
நாட்களிலெல்லாம்‌ அவர்கள்‌ சத்துருக்களின்‌ 
கைக்கு அவர்களை நீங்கலாக்கி 
இரட்சித்துவருகிறார்‌; இஸ்ரவேல்‌ ஜனத்தர்‌ 
தங்களை இறுகப்பிடித்து 
ஒடுக்குகிறவர்களினிமித்தம்‌ தவிக்கிறார்கள்‌. 
கர்த்தர்‌ அவர்களுடைய தவிப்பைப்‌ 
பார்த்து மனஸ்தாபப்படுவார்‌ (நியா 2:18) 


தங்களுடைய 
நெருக்கத்தையும்‌ 
கர்த்தரிடத்தில்‌ 
கர்த்தர்‌ 
தலிப்பைப்‌ பார்த்து, 
மனஸ்தாபப்படுகிறார்‌. 
கொள்ளையிடுகிறவர்களின்‌ 
நீங்கலாக்கி இரட்சிப்பதற்காக 
நியாயாதிபதிகளை 





i THE 
TT 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
நன்மை செய்கிறார்‌. அவர்களுடைய 
தவிப்புகளிலிருந்தும்‌, வேதனைகளிலிருந்தும்‌ 
அவர்களை இரட்சிக்கிறார்‌. ஆனாலும்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தருக்கு 
உண்மையுள்ளவர்களாயில்லை. அவர்கள்‌ 
கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து, 
நடக்கவில்லை. அவர்கள்‌ சீக்கிரத்தில்‌. 
கர்த்தரைவிட்டு விலகிப்போய்விடுகிறார்கள்‌. 
அந்நிய தேவர்களை பின்பற்றிவிடுகிறார்கள்‌. 
விக்கிரகங்களைப்‌ பணிந்துகொள்கிறார்கள்‌. 


புத்திரருக்கு 


எழும்பப்பண்ணின 
தாயாதிபத இஸ்ரவேல்‌ ஜனங்களை, 
அவர்களுடைய சத்துருக்களின்‌ கைகளுக்கு 
நீங்கலாக்கி இரட்சிக்கிறார்‌ அந்த 
நியாயாதிபதி மரணமடைந்தவுடனே, 
இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌, நியாயாதிபதியையும்‌ 
மறந்துவிடுகிறார்கள்‌, கர்த்தரையும்‌ 
மறந்துவிடுகிறார்கள்‌. அவர்கள்‌ மறுபடியும்‌ 
அந்நிய தேவர்களைப்‌ பின்பற்றி, அவற்றை 
சேவிக்கிறார்கள்‌. 

இஸ்ரவேல்‌. ங்கள்‌ 
முற்பிதாக்களைப்போல கர்த்தரின்‌ 
கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கவில்லை. 
அவர்கள்‌ தங்கள்‌ பிதாக்களைப்‌ பார்க்கிலும்‌ 
கேடாய்‌ நடக்கிறார்கள்‌. தங்கள்‌ 
கிர்த்தியங்களையும்‌ தங்கள்‌ முரட்டாட்டான 
வழியையும்‌ விடாதிருக்கிறார்கள்‌ (நியா 2:19) 


இதனால்‌ கர்த்தருடைய கோபம்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்மேல்‌ மூளுகிறது. 
கர்த்தர்‌ தம்முடைய கோபத்தினால்‌, 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு விரோதமாக 
எழும்புகிற சத்துருக்களை, தூரத்திவிட 
மறுத்துவிடுகிறார்‌. 


கர்த்தர்‌ இஸ்ரவேலின்‌ மேல்‌ 
கோபமூண்டவராகி: “இந்த ஜனங்கள்‌ வு 
பிதாக்களுக்கு நான்‌ ற்பித்த 
உடன்படிக்கையை மீறி 

கேளாதேபோன படியால்‌, 

மரித்துப்‌ பின்வைத்துப்‌ போன ஜாதிகளில்‌ 
ஒருவன்‌, நான்‌ கருக 
முன்பாகத்‌ துரத்தி 

(நியா 2:20,21) என்று சொல்லுகிறார்‌. 


ஜனத்தார்‌ 


நியாயாதிபதிகன்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


யோசுவாவின்‌ காலத்தில்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனங்கள்‌ ஏராளமான கானானியரை 
தங்கள்‌ சுதந்தர தேசத்திலிருந்து 
தூத்திவிட்டார்கள்‌. யோசுவா மரித்துப்போன 
பின்பு, இஸ்ரவேல்‌ புத்திரரால்‌ கானானியரைத்‌ 
முடியவில்லை. கர்த்தருடைய 
ஒத்தாசையும்‌ இஸ்ரவேல்‌: 
கிடைக்கவில்லை. கர்த்தர்‌ 
புத்திரருக்கு ஆதரவாக 

யுத்தம்பண்ண வரவில்லை. 

இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ கானானியரோடு 
ஐக்கியமாயிருக்கிறார்கள்‌. அவர்களோடு 

அவர்களுடைய 
சம்பந்தம்‌ 
கானானியரின்‌ 
தங்களுடைய 
தெய்வங்களாகப்‌ பாவித்து, அவற்றை 
சேவித்து பணிந்துகொள்கிறார்கள்‌. இதனால்‌ 
கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு முன்பாக, 
அவர்களுடைய சத்துருக்களை 
தூத்திவிடாதிருக்கிறார்‌ (நியா 2:21). 

“நான்‌ கூப்பிட்டும்‌ 
கொடுக்கிறவனில்லாமலும்‌, 
அவர்கள்‌ 
பார்வைக்குப்‌ 
நான்‌ 
தெரிந்துகொண்டதினிமித்தம்‌, 
அவர்களுடைய ஆபத்தைத்‌ 
கொண்டு, அவர்களுடைய 
அவர்கள்மேல்‌ வரப்பண்ணுவேன்‌"' (ஏசா 66:4). 


விவாக. 


மறுஉத்தரவு 
நான்‌ பேசியும்‌ 
கேளாமலும்‌, அவர்கள்‌ என்‌ 
பொல்லாப்பானதைச்‌ செய்து, 
விரும்பாததைத்‌ 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ கானானியரின்‌ 
பாவத்திற்கு பங்காளிகளாயிருக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ கர்த்தருடைய கட்டளைக்கு 
ல்‌ தங்களுடைய மாம்சத்தின்‌ 
இச்சைகளுக்‌। கீழ்ப்படிகிறார்கள்‌ 
அந்தகக்‌! வறேன்‌ எ பாபக்கை 
சந்தோஷமாய்ச்‌ செய்கிறார்கள்‌. ஆகையினால்‌ 
கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ ஜனத்தார்மேல்‌ 
கோபங்கொண்டு, அவர்களுடைய 
பாவங்களுக்கு அவர்களை 
ஒப்புக்கொடுத்துவிடுகிறார்‌. 
புத்திரர்‌ பாவத்தின்‌ 
சிக்கியிருக்கிறார்கள்‌. 
கர்த்தர்‌ அவர்களை ஆளவில்லை. பாவத்தின்‌ 
வல்லமை அவர்களை ஆளுகிறது. பாவத்தின்‌ 
ச்ட்‌ மரணம்‌. இன்பக்‌ ஜந்தர்‌ 
கர்த்தருக்கு விரோதமாகப்‌ பாவம்‌ செய்து. 
தங்களுடைய அழிவை தாங்களே 
தேடிக்கொள்கிறார்கள்‌. 





ட்ட நியாயாதிபதிகள்‌ - விரிவுரை மரமா 
சியாமா JUDGES - COMMENTARY PUBLISHERS 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌, தங்களுடைய 

முற்பிதாக்களைப்போல கர்த்தரின்‌ வழியை 

கவனிப்பார்களா என்றும்‌, அவர்கள்‌ 

கர்த்தரின்‌ வழியிலே நடப்பார்களா என்றும்‌, 

கர்த்தர்‌ அவர்களை சோதித்துப்‌ பார்க்க 

விரும்புகிறார்‌. இதற்காகவே இஸ்ரவேல்‌ 

முற்பிதாக்கள்‌ ர்த்தரின்‌ புத்திரருடைய சத்துருக்களை, கர்த்தர்‌ 
கவனித்து பார்த்து அவர்களுக்கு முன்பாகத்‌ 
நடந்தார்கள்‌. அவர்கள்‌ கர்த்தரின்‌ | துரத்திவிடாதிருக்கிறார்‌. இதற்காகக்‌ 
கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து நடந்தார்கள்‌. கர்த்தர்‌ அந்த அந்நிய ஜாதிகளை 
யோசுவாவின்‌ கையில்‌ ஒப்புக்கொடாமலும்‌, 

ச்‌ சீம்கிரமாய்த்‌ 

விட்டுவைத்திருக்கிறார்‌. 

2:22,23). இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 

வைத்‌ தாங்களே 


ட. அத்‌ 
தேடிக்கொள்கிறார்கள்‌. 





i FTE 
TT 


இஸ்ரவேல்‌ ஜனத்தாரின்‌ 
சத்துருக்களைப்பற்றியும்‌, அவர்கள்‌ 
கர்த்தருடைய  ஜனத்திற்கு விரோதமாக. 
ய்‌ ட்‌ 
அதிகாரத்தில்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது 
கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
இரட்சிப்பதற்கு 
எழுப்புகிறார்‌. 
பேரைப்பற்றி 
சொல்லப்பட்டிருக்கிறது. 


மெசொப்பொத்தாமியாவின்‌ ராஜாவுக்கு 
விரோதமாக யுத்தம்பண்ணி, 
ஜனங்களை மீட்பதற்காக கர்‌ 


ஒத்னியேலை எழுப்புகிறார்‌ (நியா 3:81). 


மோவாபியருக்கு 
யுத்தம்பண்ணி, அவர்களுடைய 
கைகளிலிருந்து... இஸ்ரவேல்‌ புத்திரரை 
மீட்பதற்காக, கர்த்தர்‌ ஏகூத்தை எழுப்புகிறார்‌ 
(நியா 342-30). 


அதிகாரத்தில்‌ 


விரோதமாக 


சம்கார்‌ என்னும்‌ நியாயாதிபதி 
பெலிஸ்தரின்‌ கையிலிருந்து இஸ்ரவேல்‌ 
புத்திரரை இரட்சிக்கிறார்‌ (நியா 3:31). 


கர்த்தர்‌ விட்டுவைத்த ஜாதிகள்‌ 
நியா 811-7 


நியா 84. காணான்‌ தேசத்தில்‌ நடத்த 
சகல யுத்தங்களையும்‌ அறியாதிருத்த 
'இஸ்ரவேலராகிய அனைவரையும்‌ 
சோதிப்பதற்காகவும்‌, 


நியா 2. இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ 
சந்ததியாரும்‌ அதற்குமுன்‌. 
யுத்தஞ்செய்ய அறியாதிருத்தவர்களும்‌ 
அவைகளை அறியும்படி. 
பழக்குவிப்பதற்காகவும்‌, கர்த்தர்‌ 
விட்டுவைத்த ஜாதிகன்‌ யாரென்றால்‌: 


நியாயாதிபதிகன்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பாகால்ளர்மோன்‌ 
துவக்கி ஆமாத்திற்குன்‌ பிரவேசிக்கும்‌ 
வரைக்கும்‌ லீபணோனின்‌ மலைகனிலே 
குடியிருக்கிற ஏவியருமே. 


நியா 34. கர்த்தர்‌ 
மோசேயைக்கொண்டு தங்கள்‌. 
பிதாக்களுக்கு விதித்த கற்பனைகளுக்கு 
இஸ்ரவேலர்‌ கீழ்ப்படிவார்களோ 
என்று அறியும்படி, இஸ்ரவேலரை 
அவர்கனாலே. சோதிப்பதற்காக 
அவர்கள்‌ விடப்பட்டிருத்தார்கள்‌. 


தியா 3:5. இப்படி. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌, 
கானானியர்‌, ஏத்தியர்‌, எமோரியர்‌, 
பெரிசியர்‌, ஏவியர்‌, எபூசியராகிய 
இவர்கள்‌ நடுவே குடியிருந்து, 


தியா 90. அவர்களுடைய 
குமார த்திகளை விவாகம்பண்ணி, 
தங்களுடைய குமாரத்திகளை அவர்கள்‌. 


குமாரருக்குக்‌ கொடுத்து, அவர்கள்‌: 
'தேவர்களைச்‌ சேவித்தார்கள்‌.. 


நியா 87. இப்படி இஸ்ரவேல்‌ 

புத்திரர்‌ கர்த்தரின்‌ 

பொல்லாப்பானதைச்‌. 

தங்கள்‌ தேவனாகிய 

மறந்து  பாகால்களையும்‌. 

விக்கிரகங்களையும்‌ சேவிக்கிறபோது, 
கர்த்தர்‌ 


இஸ்ரவேல்‌ 
கானான்‌ 


தேசத்‌ 
கொடுத்திருக்கிறார்‌. 


புத்திரருக்கு 
_ சுதந்தரமாகக்‌ 
அவர்கள்‌ கானான்‌. 
தேசத்திலுள்ள கானானியரைத்‌ 
தூத்திவிட்டு, அந்த தேசத்தை தங்களுக்கு 
சதந்தரத்துக்கொள்ளவேண்டும்‌. ஆனால்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ கானானியர்‌ 
எல்லோரையும்‌ அந்த தேசத்திலிருந்து, 
துரத்திவிடவில்லை. கானானியரில்‌ சிலர்‌ 
இன்னும்‌. கானான்‌ தேசத்திலே, இஸ்ரவேலர்‌ 
குடியிருக்கிறார்கள்‌. 
த்க்‌ விவரம்‌ இந்த 
அதிகாரத்தில்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
தேசத்தில்‌ 


கானானியர்‌ 


கானான்‌. 
குடியிருக்கும்‌ 
தங்களுக்குள்‌ பிரிவினையில்லாமல்‌. 
ஒற்றுமையாயிருக்கிறார்கள்‌.  பெலிஸ்தரின்‌ 
ஐந்து அதிபதிகளும்‌ கானானிலிருக்கிறார்கள்‌. 





i FTE 
TT 


எக்ரோனுக்குத்‌ திரும்பிப்போனார்கள்‌, பெலி 
ஸ்தர்‌ குற்றநிவாரணத்திற்காக, கர்த்தருக்குச்‌ 
செலுத்தின மூலவியாதியின்‌ சாயலான பொன்‌ 
சுரூபங்களாவன, அஸ்தோத்திற்காக ஒன்று. 
காசாவுக்காக ஒன்று, அஸ்கலோனுக்காக 
ஒன்று, காத்துக்காக ஒன்று, எக்ரோனுக்காக 
ஒன்று" சாமு 626,17). 


பெலிஸ்தரின்‌ ஐந்து அதிபதிகளைத்‌. 
தவிர, கானானியரும்‌, சீதோனியரும்‌, 
பாகால்‌எர்மோன்‌ துவக்கி ஆமாத்திற்குள்‌ 
பிரவேசிக்கும்வரைக்கும்‌ 'வீபனோனின்‌ 
மலைகளிலே குடியிருக்கிற  ஏவியரும்‌ 
கானான்‌ தேசத்திலே இருக்கிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திர ர்களை கானான்‌ 
தேசத்திலிருந்து இன்னும்‌ தூரத்திவிடவில்லை. 

இவர்களைத்‌ தவிர, மேலும்‌ 
புறஜாதியாரும்‌, கானான்‌ தேசம்‌ முழுவதிலும்‌ 
பரலியிருக்கிறார்கள்‌. கானானியர்‌ 


குடிமிருக்கிறார்கள்‌ (நியா 3:5). 


கர்த்தர்‌ தம்முடைய தெய்வீக 
சித்தத்தின்‌ பிரகாரமாக,  கானானியரில்‌ 
இன்னும்‌ சிலரை, கானான்‌ தேசத்திலே விட்டு 
வைத்திருக்கிறார்‌. கர்த்தர்‌ தம்‌ 
சித்தத்தைப்பற்றி, ஏற்கெனவே இத 
முந்திய அதிகாரத்தில்‌ சொல்லியிருக்கிறார்‌. 


அவர்கள்‌ பிதாக்கள்‌ 
வழியைக்‌ குவனித்ததுபோல, 
நடக்கும்படிக்கு க்‌ 
குவனிப்பார்களோ இல்லையோ என்று, 
அவர்களைக்கொண்டு இஸ்ரவேலைச்‌ 
சோதிப்பதற்காக அப்படிச்‌ செய்வேன்‌ என்றார்‌. 
அதற்காகக்‌ கர்த்தர்‌ அந்த ஜாதிகளை 
யோசுவாவின்‌ கையில்‌ ஒப்புக்கொடாமலும்‌, 
அவைகளைச்‌ சீக்கிரமாய்த்‌ துரத்திவிடாமலும்‌ 
விட்டுவைத்தார்‌" (நியா 2:22,23). 
இஸ்ரவேல்‌ புத்திரரை 
திருத்துவதற்காக, அவர்கள்‌ மத்தியிலே. 
கர்த்தர்‌ கானானியரை விட்டு வைத்திருப்பது, 
அவருடைய தெய்வீக சித்தமாயும்‌, அவருடைய 
நீதியாயும்‌ இருக்கிறது. கர்த்தருடைய 
சித்தத்தில்‌ ம 
வெளிப்படுகிறது. 
புத்திரரை திருத்தும்போது. அவர்களுக்கு 
நன்மைகளும்‌ அனுகூலங்களும்‌ உண்டாகிறது. 


கர்த்தரின்‌ 
அவர்கள்‌ 


நியாயாதிபதிகன்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ 
இப்போதிருக்கிறவர்கள்‌, யுத்தம்‌ 
அறியாதிருக்கிறார்கள்‌. இவர்கள்‌ 
செய்ய அறியவேண்டும்‌. 
பழகவேண்டும்‌. 


இஸ்ரவேல்‌ 


சந்ததியாரில்‌, 
செய்ய 
யுத்தம்‌ 
அதற்கு 


ம்‌ புத்திரரின்‌ சந்தயாகும்‌ 
அதற்குமுன்‌: யுத்தஞ்செய்ய 
அறியாதிருந்தவர்களும்‌ அவைகளை 
அறியும்படி பழக்குவிப்பதற்காகவும்‌, கர்த்தர்‌ 

;த ஜாதிகளை, கானான்‌ தேசத்திலே. 

டுவைத்திருக்கிறார்‌ (நியா 3:2). 


கர்த்தர்‌ மோசேயைக்கொண்டு தங்கள்‌ 
பிதாக்களுக்கு விதித்த கற்பனைகளுக்கு 
இஸ்ரவேலர்‌ கீழ்ப்படிவார்களோ 
என்று அறியும்படி, இஸ்ரவேலரை 
அவர்களாலே சோதிப்பதற்காக அவர்கள்‌ 
விடப்பட்டிருக்கிறார்கள்‌ (நியா 3:4). 


கானான்‌ தேசத்திலே, 

புத்திரரைச்‌ சுற்றிலும்‌ 

சத்துருக்கள்‌ இருக்கிறார்கள்‌. 
்‌ த 


இஸ்ரவேல்‌ 
அவர்களுடைய 

அவர்கள்‌ 
ஜனத்தாருக்கு 


ஆயத்தமாமிருக்கவேண்டும்‌. 
யுத்தசன்னத்தராக, மிகுந்த கட்டுப்பாடோடு 
ஜீவிக்கவேண்டும்‌. 


சத்துருக்கள்‌ தங்களுக்கு விரோதமாக 
அலவ கரத! வ்‌ 
ஜனத்தார்‌. தங்கள்‌ தேசத்தையும்‌ 
பாதுகாக்கவேண்டும்‌. சத்துருக்களையும்‌ 
முறியடிக்கவேண்டும்‌. சத்துருக்கள்‌ கடல்‌ 
வழியாகவும்‌ வரலாம்‌. ஆகையினால்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌, தங்களுடைய 
சுதந்தரத்திலுள்ள கடல்‌ துறைகளை 
பலப்படுத்தவேண்டும்‌. கர்த்தர்‌ அவர்களுக்கு 
சுதந்தரமாகக்‌ கொடுத்திருக்கிற, கடற்கரை 
சுதந்தரித்து, 
எல்லையை 
விஸ்தாரம்பண்ணவேண்டும்‌. 


இஸ்ரவேல்‌ ஜனங்களோ நிர்விசாரமாய்‌ 
ஜீவிக்கிறார்கள்‌. தங்கள்‌ மத்தியிலே 
குடியிருக்கிற புறஜாதி ஜனங்களோடு 
ஐக்கியமாயிருக்கிறார்கள்‌. அவர்களுடைய 
குமாரத்திகளை விவாகம்பண்ணி, 
தங்களுடைய குமாரத்திகளை அவர்கள்‌ 
குமாரருக்குக்‌ கொடுத்து, அவர்கள்‌ 
தேவர்களைச்‌ சேவிக்கிறார்கள்‌. 





i al 
TT 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
விசேஷமானவர்கள்‌. அவர்கள்‌ 
மாத்திரமே சேவிக்கவேண்டும்‌. 


கர்த்தருக்கு 
கர்த்தரை 
ஆனால்‌ 


அவர்கள்‌ இப்போது அந்நிய ஜாதியாரோடு 
அவர்களுடைய 
சேவிக்கிறார்கள்‌. 

மத்தியில்‌: 


சம்பந்தம்பண்ணி 
விக்கிரகங்களை 

இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌. 
விக்கிரகாராதனை அதிகரித்திருக்கிறது. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ அந்நிய ஜாதியாரை 

விவாகம்பண்ணியதினால்‌ அவர்களுக்கு ஒரு 

நன்மையும்‌ உண்டாகவில்லை. அவர்களுடைய 

சுதந்தரத்தின்‌ எல்லைகள்‌ இதனால்‌ 

விஸ்தாரமாகவில்லை. அவர்களுக்கு மதிப்பும்‌ 

மரியாதையும்‌ அதிகரிக்கவில்லை. இஸ்ரவேல்‌ 

ஜனங்கள்‌, எந்தவிதமான நன்மையும்‌ 

இல்லாமல்‌, அந்நிய தெய்வங்களை 

ஆராதிக்கிறார்கள்‌. 

புத்திரர்‌ கர்த்தரின்‌ 

பொல்லாப்பானதைச்‌ 

அவர்கள்‌ தங்கள்‌ 

கர்த்தரை மறந்து. 

பாகால்களையும்‌ தோப்பு விக்கிரகங்களையும்‌ 
சேவிக்கிறார்கள்‌ (நியா 3:7). 


இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தரே 
மெய்யான தேவன்‌. அவரே சர்வசிருஷ்டிகர்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனங்களோ  சிருஷ்டிகரை 
ஆராதியாமல்‌, படிகளை 
ஆராதிக்கிறார்கள்‌. மரங்களை 
சேவிக்கிறார்கள்‌. தோப்பு விக்கிரகங்களுக்கு 
தூபங்காட்டுகிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ அந்நிய நுகத்திலே 
பிணைக்கப்பட்டிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
கானானியரோடு விவாக சம்பந்தம்‌ 
செய்துகொள்கிறார்கள்‌. இஸ்ரவேல்‌ புத்திரரால்‌. 
விக்கிரகாராதனையை 
கானானியர்‌ 
மாற்றிவிடுகிறார்கள்‌. 
கானானியரைப்‌ பின்பற்றி, 
மறந்து. விக்கிரகங்களை 
ஆராதிக்கிறார்கள்‌. 
நுகத்தில்‌ 
தீமையை 
தீமை 


அந்நிய 

பிணைக்கப்படும்போது, நன்மை 

வெல்லுவதற்கும்‌ பதிலாக, 
நன்மையை வெல்வதற்கும்‌ வாய்ப்புள்ளது. 
இஸ்ரவேல்‌ ஜனத்தாரின்‌ 
நிரூபணமாகிறது. 
கர்த்தரை மறந்து, 

அந்நிய தெய்வங்களை சேவிக்கிறார்கள்‌. 


நியாயாதிபதிகள்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


தீமை நன்மையை ஆளுகை செய்கிறது. 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ அந்நிய தெய்வங்களை 
ஆராதிக்கும்போது, தங்கள்‌ தேவனாகிய 
கர்த்தரையே மறந்துவிடுகிறார்கள்‌. 


ஒத்னியேல்‌ 
நியா 3:8-11 


தியா 3:8. கர்த்தர்‌ இஸ்ரவேலின்மேல்‌ 
கோபமூண்டவராகி, அவர்களை: 
மெசொப்பொத்தாமியாவின்‌ 
ராஜாவாகிய கூசான்ரிவ. தாயிமின்‌: 
கையிலே விற்றுப்போட்டார்‌; இப்படியே 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கூசான்‌' 
ரிஷதாயீமை எட்டு வருஷம்‌: 
சேவித்தார்கள்‌. 


தியா 99, இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
கர்த்தரை நோக்கிக்‌ கூப்பிட்டபோது, 
கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரை 
இரட்சிக்கும்படி காலேபின்‌ தம்பியான 
கேனாகடைய. குமாரனாகிய 
ஒத்னியேல்‌ என்னும்‌ ஒரு ரட்சகனை 
அவர்களுக்கு எழும்பப்பண்ணினார்‌. 


தியா 3:10. அவன்மேல்‌ கர்த்தருடைய 
ஆவி வந்திருத்ததினால்‌, அவன்‌ 
இஸ்ரவேலை நியாயம்‌ விசாரித்து, 
யுத்தம்பண்ணப்‌ புறப்பட்டான்‌; கர்த்தர்‌ 
மெசொப்யொத்‌ தாமியாவின்‌ 
ராஜாவாகிய கூசான்ரிஷ தாயிமை 
அவன்‌ கையிலே ஒப்புக்கொடுத்தார்‌; 
ஆகையால்‌ அவன்‌ கை 
கூசான்ரிஷதாயீமின்மேல்‌ 
பலங்கொண்டது. 


நியா 301. தேசம்‌ நாற்பது வருஷம்‌ 
அமைதலாயிருந்தது. கேனாசின்‌ 
குமாரனாகிய ஒத்னியேல்‌ 
மரணமடைந்தான்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தரின்‌ 
பார்வைக்கு, பொல்லாப்பானதை 
செய்கிறார்கள்‌. கர்த்தர்‌ இஸ்ரவேலின்மேல்‌ 
கோபமூண்டாவராயிருக்கிறார்‌. கர்த்தருடைய 
கோயம்‌ நீதியானது. ர 
தம்முடைய கோபத்தினால்‌. 
புத்திரருக்கு தண்டனை கொடுக்கிறார்‌. 





f= FTE 
TT 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
மெசொப்பொத்தாமியாவின்‌ 
கூசான்ரிஷதாயீமின்‌ கையிலே. 
விற்றுப்போடுகிறார்‌: இப்படியே இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ கூசான்‌ ரிஷதாமீமை எட்டு வருஷம்‌ 
சேவிக்கிறார்கள்‌ (நியா 3:8). 


புத்திரரை 
ராஜாவாகிய 


கர்த்தர்‌ 
கிருபையினால்‌ 
பாதுகாத்து 
அவர்களைத்‌ 
கர்த்தருடைய ஜனத்தைத்‌ தொடுகிறவர்கள்‌, 
அவருடைய கண்மணியையே தொடுகிறார்கள்‌. 
கர்த்தருடைய ஜனத்திற்கு விரோதமாய்‌ 
யுத்தம்பண்ணுகிறவர்கள்‌, கர்த்தருக்கு 
விரோதமாய்‌ யுத்தம்பண்ணுகிறார்கள்‌. 

ஆனால்‌ 
இஸ்ரவேலின்மேல்‌ 
கர்த்தருடைய கோபத்திற்கு 
புத்திரருடைய பாவங்களே 
அவர்கள்‌ கர்த்தரின்‌. 
பொல்லாப்பானதை செய்கிறார்கள்‌. 
தங்கள்‌ தேவனாகிய கர்த்தரை 
மறந்துவிடுகிறார்கள்‌. பாகால்களையும்‌ 
தோப்பு விக்கிரகங்களையும்‌ சேவிக்கிறார்கள்‌. 
இதனால்‌ கர்த்தர்‌ 
கோபங்கொள்கிறார்‌. கர்த்தர்‌ 
அவர்களுக்கு கொடுத்து 
பாதுகாப்பை 
விலக்கிக்கொள்கிறார்‌. அவர்களை அந்நிய 
தேசத்தாரின்‌ கைகளில்‌ விற்றுப்போடுகிறார்‌. 

இஸ்ரவேல்‌. ஜனத்தாருக்கு 
கர்த்தருடைய பாதுகாப்பும்‌ பராமரிப்பும்‌ 
கிடைக்கவில்லை. கர்த்தர்‌ சந்தையிலே ஒரு 
பொருளை விற்பதுபோல, இஸ்ரவேல்‌ 
ஜனங்களை அந்நிய  தேசத்தாரிடத்தில்‌ 
விற்றுப்போடுகிறார்‌. அந்நிய தேசத்தார்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரர்மீது யுத்தம்பண்‌ ணுவதற்கு 
கர்த்தர்‌ ர்‌. இந்த யுத்தத்தில்‌, 

ன்‌ பிரகாரமாக, 

புத்திரருக்கு தோல்வியும்‌ உண்டாயிற்று. 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்மீது சீரியாவின்‌ 
ராஜாவாகிய கூஷான்ரிஷதாமீம்‌ முதலாவதாக 
யுத்தம்பண்ண வருகிறான்‌. 
'மெசொப்பொத்தாமியாவின்‌ ராஜா. கர்த்தர்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனங்களை இவனுடைய கையிலே 
விற்றுப்போடுகிறார்‌. சீரிய தேசம்‌ டைகிரீஸ்‌, 
யூப்பிரட்டிஸ்‌ ஆகிய இரண்டு 
பெரிய நதிகளுக்கு நடுவிலே க்கிறது. 


கர்த்தரோ இப்போது 
கோபமாயிருக்கிறார்‌. 
இஸ்ரவேல்‌ 
காரணம்‌. 
பார்வைக்கு 
அவர்கள்‌ 


நியாயாதிபதிகன்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆகையினால்‌ இந்த தேசம்‌ 
மெசொப்பொத்தாமியா என்று 
அழைக்கப்படுகிறது. “மெசொப்பொத்தாமியா” 
என்னும்‌ பெயருக்கு “நதிகளின்‌ மத்தியில்‌” 
என்று பொருள்‌. 


சீரியாவின்‌ ராஜா. தன்னுடைய 
தேசத்தின்‌ எல்லைகளை  விஸ்தாரம்பண்ண 
வேண்டுமென்று தீர்மானம்பண்ணுகிறான்‌. 
இதன்‌ நிமித்தமாக தனக்கு அருகாமையில்‌, 
யோர்தானுக்கு அப்புறத்திலே இருக்கிற 
இஸ்ரவேலின்‌ இரண்டரை கோத்திரத்தார்மீது 
யுத்தம்பண்ணி, அவர்களை ஒடுக்குகிறான்‌. 
இதன்பின்பு, யோர்தானுக்கு 
இப்புறத்திலிருக்கிற கானான்‌ தேசத்தையும்‌ 
கைப்பற்றவேண்டும்‌ என்பது சீரியா 
ராஜாவின்‌ திட்டம்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரரால்‌ சீரியாவின்‌ 
ராஜாவாகிய கூலான்ரிஷதாமீழுக்கு. 
விரோதமாய்‌ எதிர்த்து நின்று யுத்தம்பண்ண 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
தோற்றுப்போகிறார்கள்‌. 
கூஷான்ரிஷதாயீமை 
எட்டு வருஷம்‌ லக்கிறா்கள்‌ சீரியாவின்‌ 
ராஜா ஸ்ரவேல்‌ ஜனங்களை 
ஒடுக்குகிறான்‌. கர்த்தருடைய ஜனத்திற்கு 
மிகுந்த வேதனைகளும்‌, உபத்திரவங்களும்‌ 
உண்டாயிற்று, 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
ஞக்கு மத்தியிலே 
கூப்பிடுகிறார்கள்‌. 


தங்களுடைய 
கர்த்தரை 
அவர்கள்‌ 
சந்தோஷமாகமிருந்த காலத்தில்‌ கர்த்தரை 


மறந்துவிட்டார்கள்‌. அந்தக்‌ காலங்களில்‌ 
அவர்கள்‌ பாகால்களையும்‌ தோப்பு 
விக்கிரகங்களையும்‌ நோக்கிக்‌ கூப்பிட்டார்கள்‌. 
இப்போதோ அவர்களுக்கு உபத்திரவங்கள்‌ 
வந்திருக்கிறது. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌, 
தங்களுக்கு உபத்திரவங்களும்‌ 
வேதனைகளும்‌ வந்திருக்கிற வங்கக்‌ 
கர்த்தரை நோக்கிக்‌ கூப்பிடுகிறார்கள்‌. 
கர்த்தர்‌ 


தத இஸ்ரவேல்‌  புத்திரருக்கு 


அவர்கள்மீது 
மனதுருக்கமாயிருக்கிறார்‌. கர்த்தர்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரரை  இரட்சிக்கும்படி 
காலேபின்‌ தம்பியான கேனாசடைய 
குமாரனாகிய ஒத்னியேல்‌ என்னும்‌ 
ஒரு ரட்சகனை அவர்களுக்கு 
எழும்பப்பண்ணுகிறார்‌ (நியா 3:9). 





i THE 
TT 


இஸ்ரவேல்‌ புத்திரருடைய அதிபதிகளோ 
அல்லது அவர்களுடைய "பிரபுக்களோ 
ஒத்னியேலை தங்களுக்கு நியாயாதிபதியாக 
நியமிக்கவில்லை. கர்த்தரே ஒத்னியேலை 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு நியாயாதிபதியாக: 
நியமித்திருக்கிறார்‌. ஊழியம்‌ கர்த்தருடையது. 


இரட்சராக 


கர்த்தருடைய வியானவர்‌ 
ஞானத்தின்‌ ஆலியானவராகவும்‌ இருக்கிறார்‌. 
அவர்‌ பெலத்தின்‌ ஆவியானவராகவும்‌ 
இருக்கிறார்‌ தம்முடைய ஊழியத்தை 
செய்வதற்கு கர்த்தர்‌ ஒத்னியேலை 
பெலப்படுத்துகிறார்‌. தகுதிப்படுத்துகிறார்‌. 
கர்த்தருடைய ஆலியானவர்‌ 
ஒத்னியேல்மீது, வந்தபோது. அவர்‌ 
முதலாவதாக இஸ்ரவேல்‌ ஜனத்தாரை 
நியாயம்‌ விசாரிக்கிறார்‌ 

பாவங்களையும்‌ 

குடிந்துகொள்கிறார்‌. 

ஆவிக்குரிய மறுமலர்ச்சி 

வண்ணமாக அவர்களுக்கு 

வார்த்தைகளை உபதேசம்‌. 

அதன்‌ பின்புதான்‌ ஒத்னியேல்‌ யுத்தம்பண்ண 
பபுறப்பட்டுப்போகிறார்‌. 


இதுவே கர்த்தருக்கு சித்தமான வழி. 
முதலாவதாக நமக்குள்ளே இருக்கும்‌. 
பாவங்களை நாம்‌ மேற்கொள்ளவேண்டும்‌. 
அதற்கு பிறகு, நமக்கு வெளியே இருக்கும்‌ 
சத்துருக்களை நம்மால்‌ எளிதாய்‌ 
மேற்கொள்ள முடியும்‌. ஒத்னியேல்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ மத்தியிலே காணப்படுகிற 
பாவங்களை ஒழிக்கிறார்‌. அவர்களுடைய 
விக்கிரகாராதனைகளை ஒழிக்கிறார்‌. 
அதன்பின்பு. இஸ்ரவேலுடைய 
சத்துருக்களுக்கு விரோதமாக யுத்தம்பண்ண 
புறப்பட்டுப்போகிறார்‌. 


நியாயாதிபதிகள்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


கர்த்தராகிய 

நமக்கு 

நியாயப்‌ 

கொடுக்கிறவராகவும்‌ 

ன்பு அவர்‌ நம்மை 

நம்முடைய பாவங்களுக்கு 

மனந்திரும்பவில்லையென்றால்‌, 

நம்முடைய  ஆத்துமாவுக்கு இரட்சிப்பு 

கிடைக்காது. இரட்சிக்கப்படுவதற்கு 
வேறு குறுக்கு வழி எதுவுமில்லை. 


கர்த்தர்‌ நம்முடைய நியாயாதிபதி, 
கர்த்தர்‌ நம்முடைய நியாயப்பிரமாணிகர்‌, 
கர்த்தர்‌ நம்முடைய ராஜா, அவர்‌ நம்மை 
இரட்சிப்பார்‌" (ஏசா 33:22). 


கர்த்தர்‌ மெசொப்பொத்தாமியாவின்‌ 
ராஜாவாகிய கூசான்ரிஷதாமீமை அவன்‌ 
கையிலே ஒப்புக்கொடுக்கிறார்‌; ஆகையால்‌ 
ஒத்னியேலின்‌ கை கூசான்ரிஷதாமீமின்‌ மேல்‌ 
பலங்கொள்கிறது (நியா 3:10). இஸ்ரவேல்‌ 
ஜனத்தார்‌ சீரியா ராஜாவின்‌ 
நுகத்தை சுமந்துகொண்டிருக்கிறார்கள்‌. 
ஒத்னியேலோ இஸ்ரவேல்‌ ஜனத்தாருடைய 
கழுத்தின்‌ மேலிருக்கிற அடிமைத்தனத்தின்‌ 
நுகத்தை அகற்றிப்போடுகிறார்‌. 
இஸ்ரவேல்‌ தேசம்‌ இப்போது 
அமைதியாயிருக்கிறது. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
கர்த்தரோடு ஒப்புரவாகியிருக்கிறார்கள்‌. 
கர்த்தரும்‌ அவர்கள்மீது கொண்டிருந்த 
கோபத்தை விலக்கிவிட்டு, இப்போது 
அவர்கள்மீது அன்பாயிருக்கிறார்‌. 
பாதுகாத்து பராமரிக்கிறார்‌. 
ற்‌ வருஷம்‌: 
றது. ஜனங்கள்‌ 
ஐக்கியமாயிருக்கும்போது, 
அவர்களோடு 


புத்திரர்‌ 
உடன்படிக்கைக்கு 
உண்மையுள்ளவர்களாயிருக்கிறார்கள்‌. 
கர்த்தரும்‌ தம்முடைய உடன்படிக்கையில்‌ 
உண்மையுள்ளவராயிருக்கிறார்‌. இதனால்‌ 
தேசம்‌ அமைதலாயிருக்கிறது. ஒத்னியேல்‌ 
இஸ்ரவேல்‌. ஜனத்தாரை நியாயம்‌. 
விசாரிக்கிறார்‌. அதன்பின்பு கேனாசின்‌ 
குமாரனாகிய ஒத்னியேல்‌ மரணமடைகிறார்‌ 
(நியா 391) 





ழ்‌ நவள 
யாய 
ஏகூத்‌ 

நியா 9:12-80 


தியா 8:12. இஸ்ரவேல்‌ வல்‌ 


பொல்லாப்பானதைச்‌ 

அவர்கள்‌ கர்த்தரின்‌ 
பொல்லாப்பானதைச்‌ செய்தபடியால்‌, 
கர்த்தர்‌ எக்லோண்‌ என்னும்‌ மோவாபின்‌ 
ராஜாவை இஸ்ரவேலுக்கு 
விரோதமாய்ப்‌ பலக்கப்பண்ணினார்‌. 


நியா 308. அவன்‌  அம்மோன்‌ 
புத்திரரையும்‌ அமலேக்கியரையும்‌. 
கூட்டிக்கொண்டு வந்து, இஸ்ரவேலை 
முறிய அடித்தான்‌; பேரீச்சமரங்களின்‌. 
பட்டணத்தையும்‌ பிடித்தான்‌. 


நியா 9௮4. இப்படியே இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ எக்லோன்‌ என்னும்‌ மோவாயின்‌: 
ராஜாவைப்‌ பதினெட்டு வருஷம்‌ 
சேவித்தார்கள்‌. 


நியா 9:45. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
கர்த்தரை நோக்கிக்‌ கூப்பிட்டபோது, 
கர்த்தர்‌ அவர்களுக்குப்‌ பென்யமீன்‌ 
கோத்திரத்தானாகிய கேராவின்‌ மகன்‌ 
ஏகூத்‌ என்னும்‌ இரட்சகனை 
எழும்பப்பண்ணினார்‌; அவள்‌ 
இடதுகைப்‌ 
பழக்கமுன்னவனாயிருந்தான்‌; 
கையிலே. இஸ்ரவேல்‌ 
மோவாயின்‌ 
எக்லோனுக்குக்‌ 
அனுப்பினார்கள்‌. 


அவன்‌ 
புத்திரர்‌ 
ராஜாவாகிய 

காணிக்கை. 


தியா 9:19. ஏகூத்‌, இருபுறமும்‌ கருக்கும்‌ 
ஒரு முழ நீனமுமான ஒரு 
கத்தியை உண்டுபண்ணி, அதைத்‌ தன்‌ 
வஸ்திரத்துக்குன்னே தன்‌ வலதூபுறத்தூ 
இடுப்பிலே கட்டிக்கொண்டு, 


தியா 9:17. காணிக்கையை மோவாபின்‌ 
ராஜாவாகிய எக்லோனுக்குச்‌. 
செலுத்தினான்‌; எக்லோன்‌ மிகவும்‌ 
ஸ்தூலித்த மனுஷனாயிருத்தான்‌.. 


தியா 9:18. அவன்‌ காணிக்கையைச்‌ 
செலுத்தித்‌ தீர்த்தபின்பு, 
காணிக்கையைச்‌ சுமந்து வந்த 
ஜனங்களை அனுப்பிவிட்டான்‌. 


நியாயாதிபதிகன்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தியா 8:19. அவனோ கில்காகிலுன்ன 
சிலைகள்‌ இருக்கும்‌ இடத்திலிருந்து, 
திரும்பிவத்து: ராஜாவே, உம்மிடத்தில்‌ 
சொல்லவேண்டிய இரகசியமான ஒரு 
வார்த்தை உண்டு என்றான்‌. அதற்கு 
அவண்‌: பொறு என்றான்‌; அப்பொழுது 
அவனிடத்தில்‌ தின்ற யாவரும்‌ அவனை 
விட்டு வெளியே போய்விட்டார்கள்‌. 


தியா 820, ஏகூத்‌ அவன்‌ கிட்டே, 
போனான்‌; அவனோ தனக்குத்‌ தனிப்புற 
இருத்த குளிர்ச்சியான அறைவீட்டில்‌ 
உட்கார்த்திருத்தான்‌; அப்பொழுது 
ஏகூத்‌: உம்மிடத்தில்‌ செல்லவேண்டிய 
தேவவாக்கு எனக்கு உண்டு என்றான்‌; 
அவன்‌ தன்‌ ஆசனத்திலிருந்து 
எழுத்திருத்தான்‌. 


தியா 91. உடனே ஏகூத்‌ தன்‌ 
இடதுகையை நீட்டி, தன்‌ வலதுபுறத்து 
இடுப்பிலே கட்டியிருந்த கத்தியை 
உருவி, அதை அவன்‌ வயிற்றுக்குள்‌ 
பாய்ச்சினான்‌. 


தியா 822. 
கைப்பிடியும்‌ 


அலகோடே கூடக்‌. 
உள்ளே. புகுந்தது; 
அவனுடைய வயிற்றிற்குள்‌ போன 
கத்தியை இவன்‌ க்கக்‌ 
கூடாதபடிக்கு, நிணம்‌ அலகைச்‌ சுற்றிக்‌ 
கொண்டடைத்தது; அது பின்புறத்திலே 


புறப்பட்டது. 


ஏகூத்‌ புறப்பட்டு, 

கதவைச்‌. சாத்திப்‌ 
பூட்டிப்போட்டு, கொலுக்கூடத்தின்‌ 
வழியாய்ப்‌ போய்விட்டான்‌. 
தியா 924. அவன்‌ போனபின்பு 
ஊழியக்காரர்‌ வந்து பார்த்தார்கள்‌; 
இதோ, அறைவீட்டின்‌ கதவு 
பூட்டியிருந்தது; ஆகையால்‌ அவர்‌ 
அந்தக்‌ குணிர்ச்சியான அறையிலே 
மலஜலாதிக்கிருக்கிறாராக்கும்‌. 
என்றார்கள்‌. 


தியா த. அவர்கள்‌ சலி. 
த்துப்போகுமட்டும்‌ காத்திருத்தார்கள்‌; 
அவன்‌ அறைவீட்டின்‌' கதவைத்‌ 
திறக்கவில்லை; ஆகையால்‌ ஒரு 
திறவுகோலை எடுத்துத்‌ திறந்தார்கள்‌; 
இதோ, அவர்கள்‌ ஆண்டவன்‌ 
தரையிலே செத்துக்கிடத்தான்‌. 





i FTE 
TT 


தியா 3:96. அவர்கள்‌ 
வ வ்வு்லிம்ல்‌ ஏகூத்‌ 
ஒடிப்போய்‌, 

இடத்தைக்‌ கடத்து, 

சேர்த்து தப்பினான்‌. 


தியா 827. 
எப்பிராயிம்‌ மலையில்‌ எக்கானம்‌. 
ஊதினான்‌; அப்பொழுது இஸ்ரவேல்‌: 
புத்திரர்‌ அவனோடேகூட மலையிலி. 
ருந்து இறங்கினார்கள்‌; அவன்‌ 
அவர்களுக்கு முன்பாக நடத்து: 


தியா 8:28. என்னைப்‌ பின்தொடர்த்து 
வாருங்கள்‌; கர்த்தர்‌ உங்கள்‌. 
பகைஞராகிய மோவாபியரை உங்கள்‌: 
கைகளில்‌ ஒப்புக்‌ கொடுத்தார்‌ என்றான்‌. 
அவர்கள்‌ அவனைப்‌ 
பின்தொடர்த்துபோய்‌,  மோவாயுக்கு. 
எதிரான யோர்தான்‌ துறைகளைப்‌: 
பிடித்து, ஒருவனையும்‌ 
கடத்துயோகவொட்டாமல்‌, 


அங்கே 


தியா 3:29, 
மோவாயியரில்‌ 
பதினாயிரம்பேரை 
அவர்களெல்லாரும்‌. 
புஷ்டியுள்ள வர்களும்‌ 
களுமாயிருந்தார்கள்‌; 
ஒருவனும்‌ தப்பவில்லை; 


அக்காலத்திலே 


ஏறக்குறையப்‌ 
வெட்டினார்கள்‌; 


பராக்கிரமசாலி 
அவர்களில்‌. 


நியா 3:30. இப்படியே அந்நானிலே 
மோவாப்‌ இஸ்ரவேஜலுடைய 
கையின்கீழ்த்‌ தாழ்த்தப்பட்டது;. 
அதனாலே தேசம்‌ எண்பது வருஷம்‌ 
அமைதலாயிருந்தது. 

இஸ்ரவேல்‌ புத்திர்‌ மறுபடியும்‌. 
கர்த்தரின்‌ பார்வைக்கு பொல்லாப்பானதை: 
செய்கிறார்கள்‌. அவர்கள்‌ கர்த்தருக்கு 
விரோதமாகப்‌ பாவம்‌ செய்கிறார்கள்‌. இதனால்‌ 
கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரை 
ஒடுக்குவதற்கு புதிய சந்துருவை 
எழுப்புகிறார்‌. 

இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ ஏற்கெனவே 
கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை 


அழிவுக்கு தப்பித்துக்கொண்டார்கள்‌. 


நியாயாதிபதிகள்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தங்களை பழைய 
தங்கா க்கத்‌ விடுவித்துக்‌ காத்துக்‌ 
கொண்டதினால்‌, அவர்களுடைய இருதயம்‌ 
பாவம்‌ செய்வதற்கு துணிகரம்‌ கொள்கிறது. 
தாங்கள்‌ பாவம்‌ செய்தாலும்‌ கர்த்தர்‌ 
தங்களை கடினமாய்த்‌ தண்டிக்கமாட்டார்‌ 
என்று இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
நினைக்கிறார்கள்‌. ஒத்னியேலின்‌ காலத்தில்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ கர்த்தருக்குப்‌ பயந்து 
சிறிதுகாலம்‌ ஜீவிக்கிறார்கள்‌. அதன்‌ பின்பு 
அவர்கள்‌ மறுபடியும்‌ கர்த்தரின்‌ பார்வைக்கு 
பொல்லாப்பானதை செய்கிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரரை 
ஒடுக்குகிறார்கள்‌. இதனால்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாருடைய தேசம்‌  பலவீனமாகிறது. 
கர்த்தருடைய ஜனமும்‌ தாழ்த்தப்படுகிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ கர்த்தரின்‌ பார்வைக்குப்‌ 
பொல்லாப்பானதைச்‌ செய்தபடியால்‌, கர்த்தர்‌ 
எக்லோன்‌ என்னும்‌ மோவாபின்‌ ராஜாவை 
இஸ்ரவேலுக்கு விரோதமாய்ப்‌ 
பலக்கப்பண்ணுகிறார்‌ (நியா 3:12) 


மோவாபின்‌ ராஜாவாகிய எக்லோன்‌ 
அம்மோன்‌ புத்திரரையும்‌ அமலேக்கியரையும்‌ 
கூட்டிக்கொண்டு வந்து, இஸ்ரவேலை முறிய 
அடிக்கிறான்‌; பேரீச்சமரங்களின்‌ 
பட்டணத்தையும்‌ பிடிக்கிறான்‌ (நியா 3:13) 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
பலவீனமாயிருக்கும்போது மோவாபின்‌ 
ராஜாவாகிய  எக்லோன்‌ அவர்களை 
முறியடிக்கிறான்‌. இஸ்ரவேல்‌ ஜனத்தாரை 
ஒடுக்கிறவர்கள்‌. இதற்கு முன்பு 
அவர்களை ஒடுக்கியவர்களைவிட, இப்போது 
மிகவும்‌ கடுமையாய்‌ ஒடுக்குகிறார்கள்‌. 
கர்த்தர்‌ மோவாபின்‌ ராஜாவை இஸ்ரவேலுக்கு 
விரோதமாய்‌ பலக்கப்பண்ணுகிறார்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ ஒடுக்கப்படவேண்டும்‌. 
என்பது கர்த்தருடைய சித்தமாயிருக்கிறது. 
இதனால்‌ இஸ்ரவேல்‌ ஜனத்தாருடைய 
வேதனையும்‌ உபத்திரவமும்‌ அதிகரிக்கிறது. 


மோவாபின்‌ ராஜாவாகிய எக்லோன்‌, 
இஸ்ரவேல்‌ புத்திரரோடு தனியாக 
யுத்தம்பண்ணவில்லை. தன்னோடு அம்மோன்‌ 
புத்திரரையும்‌, அமலேக்கியரையும்‌ 
கூட்டுச்சேர்த்துக்கொள்கிறான்‌. 
மோவாபின்‌ ராஜாவை 
விரோதமாகப்‌ 
அம்மோன்‌ அமலேக்கியரும்‌, 
எக்லோனை இஸ்ரவேலுக்கு விரோதமாகப்‌ 
பலக்கப்பண்ணுகிறார்கள்‌. 


சத்துருக்கள்‌ 





i al 
TT 


அவர்களை 


ன்‌ சத்துருக்கள்‌ 

முறியடிக்கிறார்கள்‌. 
இஸ்ரவேலுக்கு தோல்வி உண்டாயிற்று. 
அவர்கள்‌ ஆரம்பத்தில்‌, யோர்தானுக்கு 
அப்புறத்திலிருந்த, இஸ்ரவேலின்‌. 
இரண்டரைக்கோத்திரத்தாரை மாத்திரம்‌ 
முறியடித்தார்கள்‌. அதன்பின்பு அவர்கள்‌ 
யோர்தானுக்கு இப்புறத்திலும்‌ வந்து, 
கானான்‌ தேசத்திலுள்ள இஸ்ரவேலையும்‌ 
முறியடிக்கிறார்கள்‌. 


எரிகோ இருந்த இடத்திற்கு 
அருகாமையிலே பேரீச்சமரங்களின்‌ பட்டணம்‌ 
இருக்கிறது. மோவாபின்‌ ராஜாவாகிய 
எக்லோன்‌ தப்‌ பட்டணத்தையும்‌ 
பிடிக்கிறான்‌. 


"தென்புறத்தையும்‌, சோவார்‌ 
வரைக்குமுள்ள பேரீச்சமரங்களின்‌ பட்டணம்‌ 
என்னும்‌ ஊர்முதற்கொண்டு எரிகோவின்‌ 
பள்ளத்தாக்காகிய சமனான பூமியையும்‌ 
காண்பித்தார்‌" (உபா 34:3). 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
ராஜாவாகிய எக்லோனுக்கு 
கட்டுகிறார்கள்‌. இஸ்ரவேல்‌ ்‌ 
ஒருவேளை கானான்‌ தேசத்தில்‌ விளைகிற 
தானியங்களை அவர்களுக்கு பகுதியாகக்‌ 
கட்டிமிருக்கலாம்‌. அல்லது தங்களுடைய 
பொன்னையும்‌ 
மோவாபின்‌ 
கட்டியிருக்கலாம்‌. 
இய இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ எக்லோன்‌ 
என்னும்‌ மோவாபின்‌ ராஜாவைப்‌ பதினெட்டு 
வருஷம்‌ சேலிக்கிறார்கள்‌ (நியா 3:4). 


மோவாபின்‌ ராஜா இஸ்ரவேல்‌ 
புத்திரரை அதிகமாய்‌  ஒடுக்குகிறான்‌. 
அப்போது, இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்‌ 
நோக்கிக்‌ கூப்பிடுகிறார்கள்‌. 
அவர்களுக்குப்‌ 
கோத்திரத்தானாகிய கேராவின்‌ மகன்‌ ஏகூத்‌ 
என்னும்‌ இரட்சகனை எழும்பப்பண்ணுகிறார்‌; 


மோவாபின்‌ ராஜாவால்‌. 
ஒடுக்கப்படுகிறார்கள்‌. 
இவர்களே அதிகமாய்‌ பாதிக்கப்படுகிறார்கள்‌. 


நியாயாதிபதிகள்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பென்யமீன்‌ கோத்திரத்தாருடைய 
கழுத்தின்மீது அதிகபாரமான சுமை 
சுமத்தப்பட்டிருக்கிறது. இந்த சுமையை 
இறக்கி வைப்பதற்கு, பென்யமின்‌ 
கோத்திரத்தார்‌ அதிகமாய்‌ போராடுகிறார்கள்‌. 
எல்லா 
பென்யமீன்‌ 
பலவீனமானவர்கள்‌. 
இஸ்ரவேலை 
பென்யமீன்‌ 
கோத்திரத்தானாகிய ஏகூத்தையே, 
இரட்சகராக எழுப்பப்பண்ணுகிறார்‌. 


பென்யமீன்‌ கோத்திரத்தாரில்‌ அநேகர்‌ 
இடது கைப்பழக்கமுள்ளவர்கள்‌. அவர்களைப்‌ 
போலவே ஏகூத்தும்‌ இடது 
கைப்பழக்கழுள்ளவர்‌ "அந்த 
ஜனங்களெல்லாருக்குள்ளும்‌ தெரிந்து, 
கொள்ளப்பட்ட இடதுகை வாக்கான 
எழுநூறுபேர்‌ இருந்தார்கள்‌; அவர்கள்‌ 
அனைவரும்‌ ஒரு மயிரிழையும்‌ தப்பாதபடிக்குக்‌ 
குவண்கல்‌ எறிவார்கள்‌" (நியா 2016) 


இஸ்ரவேலின்‌ 
ர ர 


பென்யமீன்‌ என்னும்‌. 
“வலதுகையின்‌ குமாரன்‌" என்று பொருள்‌. 
ஆனால்‌ இந்தக்‌ கோத்திரத்தாரில்‌ அநேகர்‌ 
இடது கைப்பழக்கமுள்ளவர்களாகவே 
மனுஷருடைய பெயருக்கும்‌ 

சபாவத்திற்கும்‌ 

கர்த்தர்‌ இடது 
தம்முடைய 
மனுஷனாகத்‌. 


பெயருக்கு 


சம்பந்தமில்லாமலிருக்கிறது. 
க்கமுள்‌ ஏகூத்தை, 


"உமது கரம்‌ உமது வலதுபாரிசத்துப்‌ 
புருஷன்மீதிலும்‌, உமக்கு நீர்‌ திடப்படுத்தின 
மனுஷகுமாரன்‌ மீதிலும்‌ இருப்பதாக” 
(சங்‌ 80:17). 


மனுஷன்‌: இடது 
கைப்பழக்கமுள்ளவனாகமிருந்தாலும்‌, அவன்‌ 
வலது கைப்பழக்கமுள்ளவனாகயிருந்தாலும்‌, 
மனுஷனால்‌ நமக்கு ஜெயழுண்டாகாது. 
கர்த்தருடைய  வலதுகரமே நமக்கு 
ஜெயத்தைக்‌ கொடுக்கும்‌. 

அவர்கள்‌ தங்கள்‌ பட்டயத்தால்‌ 
தேசத்தைக்‌ கட்டிக்கொள்ளவில்லை; அவர்கள்‌ 
புயமும்‌ அவர்களை இரட்சிக்கவில்லை; நீர்‌ 
அவர்கள்மேல்‌ 'பிரியமாமிருந்தபடியால்‌, 
உம்முபைய வலதுகாறும்‌, உர்முபைய பயமும்‌ 
உம்முடைய பிரகாசமும்‌ 
அவர்களை இரட்சித்தது” (சங்‌ 44:3). 





i= al 
ETT 


மனுஷரை தம்முடைய 
பயன்படுத்துகிறார்‌. 


கர்த்தரே நமக்கு 
யுத்தத்திலே ஜெயத்தைக்‌ கொடுக்கிறவர்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ மோவாயின்‌ 
ராஜாவாகிய எக்லோனை சேவிக்கிறார்கள்‌. 
மோவாபியரின்‌ கரத்திலிருந்து இஸ்ரவேல்‌. 
ஜனங்களை விடுவிக்கவேண்டும்‌ என்பது 
கர்த்தருடைய விருப்பம்‌. ஏகூத்‌ மோவாபின்‌ 
ராஜாவாகிய எக்லோனைக்‌ 
கொன்றுபோடுகிறார்‌. கர்த்தருடைய நீதியின்‌: 
பிரகாரமாக எக்லோனுக்கு மரண தண்டனை 
கொடுக்கப்படுகிறது. ஏகூத்‌ கர்த்தருடைய 
நீதியான தண்டனையை நிறைவேற்றுகிறார்‌. 
எக்லோனைக்‌ கொலைசெய்த பாவம்‌. 
ஏகூத்தின்மீது சுமத்தப்படாது. 


மோவாபின்‌ ராஜாவாகி எக்லோனை 
சந்திப்பதற்கு, ஏகூத்திற்கு நல்ல வாய்ப்பு 
கிடைத்திருக்கிறது. ஏகூத்‌ நல்ல. 
ஞானமுள்ளவர்‌ சுறுசுறுப்பாய்‌. 
செயல்படக்கூடியவர்‌ ராஜாக்களுக்கு 
முன்பாக நிற்கக்கூடிய தகுதியும்‌, 
அந்தஸ்தும்‌, சவுந்தரியமுமுள்ளவர்‌ 
ஆகையினால்‌ இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ ஏகூத்தைத்‌ 
தெரிந்தெடுத்து, அவர்‌ மூலமாக மோவாபின்‌ 
ராஜாவாகிய எக்லோனுக்கு தங்களுடைய 
காணிக்கைகளை அனுப்புகிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ ஏற்கெனவே 
மோவாபின்‌ ராஜாவாகிய எக்லோனுக்கு 
பகுதி கட்டி அவனைச்‌ சேவிக்கிறார்கள்‌. 
இப்போதோ நியமிக்கப்பட்ட பகுதியைவிட, 
அதிகமான பொருட்களை 
காணிக்கைகளாகக்‌ கொடுத்தனுப்புகிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
ராஜாவினுடைய 
கண்களிலிருந்து தயவு எதிர்பார்த்திருக்கலாம்‌. 
ராஜா தங்களுக்கு சலுகைகளை 
செய்யவேண்டுமென்று இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌. 
நினைத்திருக்கலாம்‌. ராஜாவின்‌ மனதிலே 
இடம்‌ பிடிப்பதற்காக, இஸ்ரவேல்‌ 
ஜனத்தார்‌ ராஜாவுக்கு காணிக்கைகளைக்‌ 
கொடுத்தனுப்புகிறார்கள்‌. 
ஏகூத்‌  மோவாபின்‌ 
எக்லோனுக்கு 
செலுத்துகிறார்‌. 


நியாயாதிபதிகன்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


ராஜாவுக்கு முன்பாக பணிவோடும்‌. 
மரியாதையோடும்‌ நிற்கவேண்டும்‌. ஏகூத்தோ 
ராஜாவைக்‌. கொல்லுவதற்காக அங்கே 
போயிருக்கிறார்‌. தன்மீது யாருக்கும்‌ 
சந்தேகம்‌ வந்துவிடக்கூடாது என்பதில்‌ 

த்‌ மிகவும்‌ கவனமாயும்‌, எச்சரிப்பாயும்‌ 


ஏகூத்‌, இருபுறமும்‌ கருக்கும்‌ ஒரு முழ 
நீளமுமான ஒரு கத்தியை உண்டுபண்ணி, 
அதைத்‌ தன்‌ வஸ்திரத்துக்குள்ளே தன்‌ 
வலதுபுறத்து, இடுப்பிலே 
கட்டிக்கொண்டிருக்கிறார்‌ (நியா 3:16) 
காணிக்கையை அவருடைய ஜனங்கள்‌ 
சுமந்துவருகிறார்கள்‌. எக்லோனைக்‌ 
கொன்றுவிடவேண்டும்‌ என்பது ஏகூத்தின்‌ 
திட்டம்‌. 


கூத்‌ அதிகமான ஞானமும்‌, 
அதிகமான தந்திரமுமுள்ளவர்‌. எக்லோனுக்கு 
காணிக்கை கொடுக்கப்போகும்போதே, 
ஏகூத்‌ ராஜாவைக்‌. கொல்லுவதற்கு 
ஆயத்தமாய்ப்போகிறார்‌. ராஜாவைக்‌ 
கொல்லுவதற்கு ஒரு ஆயுதத்தையும்‌ 
ஆயத்தம்பண்ணுகிறார்‌. எக்லோனைக்கொல்ல. 
ஒரு கத்தியை உண்டுபண்ணுகிறார்‌. இந்தக்‌ 
கத்தி இருபுறமும்‌ கருக்குள்ளது. இந்தக்‌ 
கத்தியின்‌ நீளம்‌ 
இருக்கிறது. இ 
குத்தியாகமிருப்பதினால்‌, 
ஏகூத்தால்‌ தன்னுடைய வஸ்திரத்திற்குள்ளே 
ஒளித்து வைக்கமுடிகிறது. 


ஏகூத்‌ தன்னுடைய 
வலதுபுறத்து. இடுப்பிலே கட்டியிருக்கிறார்‌ 
அவர்‌ இடது கைப்பழக்கமுள்ளவர்‌. கத்தி 
வலதுபுறத்து இடுப்பிலே கட்டப்பட்டிருக்கிறது. 
ஏகூத்‌ தன்னுடைய இடது கையின 
இந்தக்‌ கத்தியை எளிதாக எடுக்க முடம்‌. 
ஏகூத்‌ ஒவ்வொரு காரியத்தையும்‌ மிகவும்‌ 
ஞானமாக திட்டமிட்டு செய்கிறார்‌. 


கத்தியை தன்‌ 


ஏகூத்‌ ராஜாவுக்கு கொடுக்கவேண்டிய 
மரியாதையைக்‌ கொடுக்கிறார்‌. எக்லோன்‌ 
மிகவும்‌ ஸ்தூலித்த மனுஷனாயிருக்கிறான்‌. 
அவன்‌ உடல்‌ பருமன்‌ மிகுந்தவன்‌. அவனால்‌ 
ம்‌ ஓடியாடி போகமுடியாது. அவன்‌ 
அசையாமல்‌ 


வந்த ஜனங்களை அனுப்பிவிடுகிறார்‌. 





i FTE 
TT 


மோவாபின்‌ ராஜாவாகிய எக்லோன்‌ 
குளிர்ச்சியான அறைவீட்டில்‌ தனிப்புற 
உட்கார்ந்திருக்கிறார்‌. ஏகூத்‌ மாத்திரம்‌. 
அவரோடு கூடயிருக்கிறார்‌. காணிக்கையை 
சுமந்து வந்த ஜனங்கள்‌ வெளியே 
போய்விடுகிறார்கள்‌. ஏகூத்தும்‌ அவர்களோடு 
வெளியே போவதுபோல போகிறார்‌. 
கில்காலிலுள்ள சிலைகள்‌ இருக்கும்‌ இடம்‌ 
மட்டும்‌ போய்விட்டு, மறுபடியும்‌ மோவாபின்‌ 
ராஜாவினிடத்தில்‌ திரும்பி வருகிறார்‌. 


ஏகூத்‌  மோவாபின்‌ ராஜாவாகிய 
எக்லோனிடத்தில்‌ திரும்பி வந்து “ராஜாவே, 
உம்மிடத்தில்‌ சொல்லவேண்டிய இரகசியமான 
ஒரு வார்த்தை. உண்டு" என்று 
சொல்லுகிறார்‌. அதற்கு எக்லோன்‌ “பொறு” 
என்று சொல்லுகிறான்‌; அப்பொழுது. 
எக்லோனிடத்தில்‌ நின்ற யாவரும்‌ அவனை 
விட்டு வெளியே  போய்விடுகிறார்கள்‌ 
(நியா 3:19), 


ப்போது ராஜாவின்‌ குளிர்ச்சியான 
ட்டில்‌, எக்லோனும்‌ ஏகூத்தும்‌ 
மாத்திரம்‌ தனியே இருக்கிறார்கள்‌. 
எக்லோன்‌ தன்‌ குளிர்ச்சியான அறைவீட்டில்‌ 
உட்கார்ந்திருக்கிறான்‌. அப்போது ஏகூத்‌ 
எக்லோன்‌ கிட்டே போகிறார்‌. அவர்‌ 
ராஜாவிடம்‌ “உம்மிடத்தில்‌ சொல்ல வேண்டிய 
தேவவாக்கு எனக்கு உண்டு” என்று 
சொல்லுகிறார்‌. அப்பொழுது எல்லோன்‌ தன்‌ 
ஆசனத்திலிருந்து எழுந்திருக்கிறான்‌ 
வலதுபுறத்து இடுப்பிலே. 
கட்டப்பட்டிருக்கிற கத்தியே, தேவவாக்கு, 
ஏகூத்‌ தேவவாக்கை எக்லோனுக்கு 
சொல்லுகிறார்‌. ஆனால்‌ அவர்‌ அதை 
ராஜாவின்‌ காதுகளில்‌ சொல்லவில்லை. 
ராஜாவின்‌ வயிற்றுக்குள்ளே சொல்லுகிறார்‌. 


ஏகூத்தின்‌, 


எக்லோன்‌ தன்‌ ஆசனத்திலிருந்து 
எழுந்திருந்தபோது, ஏகூத்‌ தன்‌ இடதுகையை 
நீட்டி, தன்‌  வலதுபுறத்து இடுப்பிலே 
கட்டியிருந்த கத்தியை உருவி, அதை அவன்‌ 
வயிற்றுக்குள்‌. பாய்ச்சுகிறார்‌. 
அலகோடேகூடக்‌ கைப்பிடியும்‌ உள்ளே புகுந்து 
கொள்கிறது: எக்லோனுடைய வயிற்றிற்குள்‌ 
போன கத்தியை ஏகூத்தால்‌ இழுக்கக்‌ 
கூடாதபடிக்கு, நிணம்‌. அலசைச்‌ 
சுற்றிக்‌ கொண்டடைத்துக்கொள்கிறது: 
அது பின்புறத்திலே புறப்படுகிறது. 
(நியா 3:21,22). 


நியாயாதிபதிகள்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


எக்லோன்‌ 
ஸ்தூலித்த 
ஏகூத்‌ தன்னுடைய 


நியாயத்தீர்ப்பு 

எக்லோன்மீது உண்டாயிற்று. 

மோசமானவன்‌. 
மோவாபின்‌ 
இஸ்ரவேல்‌ 
வருஷமாக 
புத்திரரும்‌, 
கர்த்தரை 

எக்லோனை 


எக்லோன்‌ மிகவும்‌: 
அவன்‌ ஒரு துன்மார்க்கன்‌. 
ராஜாவாகிய எக்லோன்‌. 
பதினெட்டு 
இஸ்ரவேல்‌ 
விரோதமாக, 

நோக்கிக்‌ கூப்பிடுகிறார்கள்‌. 
சங்காரம்பண்ணுவது கர்த்தருடைய 
சித்தமாயிற்று. கர்த்தர்‌ எக்லோனுக்கு 
மரணதண்டனை விதிக்கிறார்‌. இந்தத்‌ 

தண்டனையை ஏகூத்‌ நிறைவேற்றுகிறார்‌. 


ஏகூத்‌ எக்லோனை 
கொன்றுபோட்டவுடன்‌, அந்த இடத்திலிருந்து 
தப்பித்து ஓடிவிடுகிறார்‌. கூத்‌ 
தப்பித்துப்போவதற்கு கர்த்தர்‌ அற்புதமான 
சூழ்நிலைகளையும்‌ ஏற்படுத்திக்கொடுக்கிறார்‌ 
எக்லோன்‌ கீழே விழும்போது, 
அலறி துடிக்கவில்லை. அந்த அறையில்‌ 
அவனைத்தவிர வேறு ஒருவனுமில்லை. 
எக்லோனோடு கூட நின்ற யாவரும்‌, 
அவனை விட்டுப்போய்‌, சற்று 
தூரத்திலிருக்கிறார்கள்‌. ஆகையினால்‌ 
எக்லோனின்‌ மரண ஓலம்‌ அவர்களுடைய 
செவிகளில்‌ கேட்கவில்லை. 


புறப்பட்டு, வீட்டின்‌ 
சாத்திப்‌ பூட்டிப்போட்டு, 
கொலுக்கூடத்தின்‌ வழியாய்ப்‌ போய்விடுகிறார்‌ 
(நியா 3:23). தன்னோடுகூட 
அறைக்கதவின்‌ திறவுகோலையும்‌ 
கொண்டு போய்விடுகிறார்‌. அறைக்கு. 
வெளியே காவலாளர்கள்‌ நிற்கிறார்கள்‌. 
ஆனால்‌ ஏகூத்தோ ஒன்றும்‌ தெரியாதவர்‌ 
ஒரு குற்றமும்‌ செய்யாதவர்‌ 
இடத்தைவிட்டுக்‌ 

கர்த்தர்‌ 

தைரியத்தைக்‌ 





f= FTE 
TT 


அறைவீட்டின்‌ 
ஆகையால்‌ அவர்‌ அந்தக்‌ 
மெஜனதிக்கரு்கிறாக்கும்‌ 
3:24). 
காள்‌, 
குளியலறையை 
சுத்தம்பண்‌ ணுகிறவர்களாகயிருக்கலாம்‌. 
எக்லோனுடைய  அறைவீட்டின்‌: 
பூட்டப்பட்டிருப்பதினால்‌, 
லக்காரர்‌, 
பொறுமையாய்க்‌ 
கொண்டிருக்கிறார்கள்‌. 


கதவு 
அவனுடைய 
அறைக்கு வெளியே 
i 


அவர்கள்‌ சலித்துப்போகுமட்டும்‌. 
காத்திருக்கிறார்கள்‌: அவன்‌ அறைவீட்டின்‌ 
கதவைத்‌ திறக்கவில்லை: ஆகையால்‌ ஒரு 
திறவுகோலை எடுத்துத்‌ திறக்கிறார்கள்‌:: 
இதோ, அவர்கள்‌ ஆண்டவன்‌ தரையிலே 

செத்துக்கிடக்கிறான்‌ (நியா 3:25 
எக்லோனின்‌ ஊழியக்காரர்‌, 
அறைவீட்டிற்கு. வெளியே காத்திருக்காமல்‌, 
அறைக்கதவை உடனே 

பார்த்திருந்தால்‌, 
செத்துப்போனதை உடனே 
அவர்கள்‌ 


முடியும்‌. 
பிடித்துக்கொள்வதற்கு 
ஆனால்‌ கர்த்தருடைய 
ஏகூத்‌ தப்பித்துப்போவதற்கு 
செய்கிறது. 


ஏகூத்தையும்‌ 
வாய்ப்புள்ளது. 
கிருபை 
உதவி 


எக்லோனின்‌ 
அப்த ்‌ 
'தாமதித்துக்கொண்டிருந்தபோது. ஏகூத்‌ 
ஒடிப்போய்‌, சிலைகளுக்குள்ள இடத்தைக்‌ 
கடந்து, சேமிராத்தைச்‌ சேர்ந்து தப்புகிறார்‌ 
(நியா 3:26). சேயிராத்‌ அடர்ந்த 
வனப்பகுதியாகும்‌. ஏகூத்‌ எக்லோனுடைய 
அறைவீட்டிற்கு வரும்போதே, எப்படி. 
தப்பித்துப்போவது என்பதையும்‌ யோசித்து. 
திட்டமிட்டு வந்திருக்கிறார்‌. ஏகூத்‌ 
சேயிராத்துக்கு வந்தபோது. தத 
மலையில்‌ எக்காளம்‌ ஊதுகிறார்‌. 

மலை மோவாபியருடைய த்க்‌ 
அருகாமையிலுள்‌ எது. 


ஊழியக்காரர்‌ 
வெளியே 


நியாயாதிபதிகன்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஏகூத்‌ எக்லோனைக்‌ கொன்றுபோட்ட 
பின்பு, மோவாபியரின்‌ மொத்த சேனையையும்‌ 
சங்காரம்பண்ண திட்டமிடுகிறார்‌. எப்பிராயீம்‌ 
ல்‌ எக்காளம்‌ ஊதி, இஸ்ரவேல்‌ 
சேனையை  ஒன்றுக்கூட்டிச்‌ 

இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 

மலையிருந்து 

ஏகூத்‌ 


ஏகூத்‌ எப்பிராயீம்‌ மலையிலிருந்து யுத்த 
எக்காளம்‌ ஊதுகிறார்‌. அந்த எக்காளமே 
விடுதலையின்‌ எக்காளமாயிற்று. எக்காள 
சத்தம்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு, 
சந்தோஷ சத்தமாகயிருக்கிறது. மோவாயின்‌ 
ராஜாவாகிய  எக்லோன்‌ இஸ்ரவேல்‌ 
பத்திரை பதினெட்டு வருஷமாக 
ஒடுக்கினான்‌. மோவாபியரின்‌ பிடியிலிருந்து 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ இப்போது விடுதலை 
பெறுகிறார்கள்‌. 

இஸ்ரவேல்‌. "இதுவரையிலும்‌ 
மோவாபியர்‌ எக்காள 
சத்தத்தைத்தான்‌ கேட்டார்கள்‌. 
இப்போதுதான்‌ அவர்கள்‌ முதன்முறையாக, 
இஸ்ரவேல்‌ புத்திரரில்‌ ஒருவர்‌ ஊம்‌. 
எக்காள சத்தத்தை தங்கள்‌ செலிகளால்‌ 
கேட்கிறார்கள்‌. 


புத்திரர்‌ 
ஊதும்‌ 


ஏகூத்‌ எக்காளம்‌ ஊதுகிறார்‌. 
தன்னைப்‌ பின்தொடர்ந்து வருகிற 
இஸ்ரவேல்‌. புத்திரரிடம்‌, “கர்த்தர்‌ 
உங்கள்‌ பகைஞராகிய மோவாபியரை உங்கள்‌ 
கைகளில்‌ ஒப்புக்‌ கொடுத்தார்‌” என்‌ 
சொல்லுகிறார்‌. இஸ்ரவேல்‌ 
ஏகூத்தைப்‌ பின்தொடர்ந்துபோய்‌, மோவாபுக்கு 
எதிரான யோர்தான்‌ துறைகளைப்‌ 
பிடிக்கிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌, மோவாபியரில்‌ 
ஒருவனையும்‌ கடந்துபோகவொட்டாமல்‌ 
ஏறக்குறையப்‌ பதினாயிரம்பேரை 
வெட்டுகிறார்கள்‌; மோவாபியர்கள்‌ எல்லோரும்‌ 
புஷ்டியுள்ளவர்களும்‌ பராக்கிரமசாலி 
களுமாயிருக்கிறார்கள்‌; அவர்களில்‌ 
ஒருவனும்‌ தப்பவில்லை (நியா 3:28.29). 





i FTE 
TT 


ஏகூத்‌ கர்த்தரிடத்தில்‌ 
பக்தியுள்ளவராயிருக்கிறார்‌. தான்‌ செய்கிற 
ஒவ்வொரு காரியத்தையும்‌ அவர்‌ கர்த்தரை 


தனக்குத்தானே து தன்னை 
உற்சாகப்படுத்துகிறார்‌. தன்னைப்‌ 
பின்தொடர்ந்து வருகிற இஸ்ரவேலின்‌ 
சேனையையும்‌ உற்சாகப்படுத்துகிறார்‌. யுத்‌ 
கர்த்தருடையது. கர்த்தர்‌ 
சத்துருக்களை அவர்களுடைய 
ஒப்புக்கொடுப்பார்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ மோவாபியருக்கு 
எதிராக யுத்தம்பண்ணும்போது. முதலாவதாக 
யோர்தானின்‌ துறைகளைப்‌ பிடிக்கிறார்கள்‌. 
மோவாபியர்‌ யோர்தானின்‌ துறைகளிலே. 
பலத்த காவலை நியமித்திருக்கிறார்கள்‌. 
அங்கே ஏராளமான  மோவாபியர்‌ காவல்‌ 
சாத்தக்கொண்டிரக்கிறார்கள்‌. சோவாபியர்‌ 
எல்லோரு புஷ்டியுள்ளவர்கள்‌. 
எக்கோளைப்போகலே ஸ்தூலித்த 
சரீரமுள்ளவர்கள்‌. அவர்கள்‌ அனைவரும்‌ 
பராக்கிரமசாலிகள்‌. ஆனாலும்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ மோவாபியர்‌ எல்லோரையும்‌ 
வெட்டி. யோர்தானின்‌ துறைகளைப்‌ 
பிடிக்கிறார்கள்‌. 


யோர்தானின்‌ 
பிடிக்கப்பட்டதினால்‌, கானான்‌ தேசத்தில்‌. 
அங்கும்‌ இங்குமாக: சிதறிக்கிடக்கிற 
மோவாபியர்‌ மத்தியிலே தகவல்‌ தொடர்பு 
துண்டிக்கப்படுகிறது. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
மோவாபியரை 
வெட்டிக்கொன்றுபோடும்போது, தச்‌ 
செய்தி மற்ற இடங்களிலிருக்கிற 
மோவாபியருக்கு பரவவில்லை. 
மோவாபியருக்கு உதவியாக கானான்‌ 
தேசத்தில்‌ மற்ற இடங்களிலிருக்கும்‌. 
மோவாபியர்கள்‌ உதவிக்கு வரவில்லை. 
ஆகையினால்‌ இஸ்ரவேல்‌ புத்திரர்‌, அதிக 
எதிர்ப்பு எதுவுமில்லாமல்‌ மோவாபியரில்‌. 
ஏறக்குறைய பதினாயிரம்பேரை 
'வெட்டிப்போடுகிறார்கள்‌. அவர்களில்‌. 
ஒருவனும்‌ தப்பவில்லை. 


துறைகள்‌ 


தாழ்த்தப்படுகிறது; 
எண்பது 
(நியா 3:30). 


'மோவாபியரின்‌ வல்லமை முறிந்துபோகிறது. 


நியாயாதிபதிகள்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


கானானியரையும்‌, 

மலைகளிலே குடியிருக்கிற ஏவியரையும்‌ 
அழைத்துக்கொண்டு வந்து, இஸ்ரவேலுக்கு 
விரோதமாக யுத்தம்பண்ணுகிறார்கள்‌. 

சத்துருக்களின்‌ 

திரளாயிருந்தாலும்‌, ஸ்ரலேலில்‌ 
தேவனாகிய கர்த்தர்‌, இஸ்ரவேல்‌ புத்திரரோடு 
கூடமிருக்கிறார்‌. கர்த்தர்‌ நம்‌ 
பட்சத்திலிருக்கும்போது, நமக்கு விரோதமாக 
எந்த அந்தகார வல்லமையினாலும்‌ எதிர்த்து 
நிற்க. முடியாது. கர்த்தர்‌ நமக்காக 
யுத்தம்பண்ணுவார்‌. கர்த்தர்‌ நமக்கு 
சத்துருக்கள்மீது, ஜெயத்தைக்‌ 
கட்டளையிடுவார்‌. மோவாபியரைத்‌ 
தாழ்த்துகிறார்‌. 


கர்த்தர்‌ 


இஸ்ரவேலரை உயர்த்துகிறார்‌. 


தியரா 8:81. 


நியா ய 
ஆனாத்தின்‌ 

எழும்பினான்‌; 

அறுநாலுபேரை 
தாற்றுக்கோலால்‌ முறிய 
அடித்தான்‌; அவனும்‌ இஸ்ரவேலை 
இரட்சித்தான்‌.. 


கானான்‌ தேசத்தின்‌ வீதன்மேற்கு 
பகுதியிலே. லிஸ்தர்கள்‌ 
பிரவேசிக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
இஸ்ரவேலருக்கு. சத்துருக்களா 
யிருக்கிறார்கள்‌. பெலிஸ்தருக்கு விரோதமாக 
கர்த்தர்‌ சம்காரை எழுப்புகிறார்‌. 
நாட்களிலே இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ கர்த்தரைவிட்டு 
விலகிப்போய்விடுகிறார்கள்‌. அந்நிய 
தெய்வங்களைப்‌ பின்பற்றுகிறார்கள்‌. 
விக்கிரகங்களை ஆராதிக்கிறார்கள்‌. இதனால்‌ 
கர்த்தருடைய கோபம்‌: இஸ்ரவேல்‌ 
புத்திரர்மீது வருகிறது. கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாரை  பெலிஸ்தரின்‌ கையில்‌ 
ஒப்புக்கொடுத்துவிடுகிறார்‌. 


அவனுக்குப்பிற்பாடு, 
குமாரன்‌: சும்கார்‌ 
அவன்‌ பெலிஸ்தரில்‌ 


ஒரு 


சம்காரின்‌ 





ழ்‌ நயனா 
யாய 


“ஆனாத்தின்‌ குமாரனாகிய சம்காரின்‌ 
நாட்களிலும்‌, யாகேலின்‌ நாட்களிலும்‌, 
பெரும்பாதைகள்‌ பாழாய்க்‌ கிடந்தது: வழி 
நடக்கிறவர்கள்‌ பக்கவழியாய்‌ நடந்தார்கள்‌. 
தெபொராளாகிய நான்‌ எழும்புமளவும்‌, 
இஸ்ரவேலிலே நான்‌ தாயாக எழும்புமளவும்‌, 
கிராமங்கள்‌ பாழாய்ப்போயின, இஸ்ரவேலின்‌ 
கிராமங்கள்‌ பாழாய்ப்‌ போயின. நூதன 
தேவர்களைத்‌ தெரிந்து கொண்டார்கள்‌; 
அப்பொழுது யுத்தம்‌ வாசல்வரையும்‌ வந்தது: 
இஸ்ரவேலிலே நாற்பதினாயிரம்பேருக்குள்ளே 
கேடகமும்‌ ஈட்டியும்‌ காணப்பட்டதுண்டோ?" 
(நியா 5:6-8). 
6 புத்திரரை 
ஏகூத்‌ இன்னும்‌ 
சம்கார்‌ கானான்‌ 


வெலிஸ்தர்‌ இஸ்‌ 
ஒடுக்குகிற கால, , 
ஜீவனோடிருக்கிறார்‌ 
தேசத்தின்‌ தென்மேற்கு பகுதியிலிருக்கிறார்‌ 
பெலிஸ்தரில்‌ அறுநூறு பேரை 


சம்கார்‌ 
ஒரு  தாற்றுக்கோலால்‌ 
தாற்றுக்கோல்‌ 
பயன்படுத்தப்பட்டிருக்கும்‌ 
வார்த்தைக்கு, “உழவு கலப்பை” 
பொருள்‌ சொல்லலாம்‌. 


முறியடிக்கிறார்‌. 


புக்ல 
தெய்வீக சித்தத்தினால்‌, விவசாய வேலை. 
பார்க்கிற சம்காரை, இஸ்ரவேலின்‌ 
நியாயாதிபதியாக எழுப்புகிறார்‌. கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்து, புதிய ஏற்பாட்டுக்காலத்திலே 
மீன்பிடிக்கிறவர்களை, மனுஷரைப்‌ பிடிக்கும்‌. 
அப்போஸ்தலராக ஏற்படுத்தினார்‌. 


நியாயாதிபதிகன்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சம்காரின்‌ கையில்‌ ஒரு சாதாரண 
தாற்றுக்கோலே ஆயுதமாகமிருக்கிறது. 
அது... மிகவும்‌ பலவீனமான ஆயுதம்‌. 
ஆயுதம்‌ எப்படிப்பட்டதாகமிருந்தாலும்‌, அந்த 
ஆயுதத்தை கர்த்தர்‌ பயன்படுத்தும்போது, 
அதுவே வல்லமையான ஆயுதமாயிருக்கும்‌. 
நாம்‌ பலவீனராகமிருந்தாலும்‌, கர்த்தர்‌ 
தம்முடைய கரத்தில்‌ நம்மை எடுத்து 
பயன்படுத்தும்போது, கர்த்தர்‌ நம்மூலமாய்‌ 
பெரிய காரியங்களை செய்வார்‌. 


கர்த்தருக்குப்‌ பிரியமான தாற்றுக்கோல்‌, 
கோலியாத்தின்‌ பட்டயத்தைவிட 
வல்லமையானது. தன்னுடைய 
தாற்றுக்கோலால்‌, பெலிஸ்தரில்‌ 
அறுநூறுபேரை முறியடிக்கிறார்‌. அவர்‌ 
தன்னுடைய சுயபலத்தினாலோ, 
சுயவல்லமையினாலோ பெலிஸ்தரை 
முறியடிக்கவில்லை. பரிசுத்த 
ஆவியானவருடைய பலத்தினாலே, சம்கார்‌ 
பெலிஸ்தரில்‌ அறுநூறு பேரை 
ஒரு தாற்றுக்கோலால்‌ முறியடிக்கிறார்‌. 


சம்கார்‌ 





i FTE 
TT 


தெபொராள்‌, 


பாராக்‌ 
ஆகியோரைப்பற்றிய சரித்திரம்‌ இந்த 
அதிகாரத்தில்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ திரும்ப கர்த்தரின்‌ 
பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து. 
வருகிறார்கள்‌ (நியா 4:1). யாபீன்‌ என்னும்‌ 
கானானியருடைய ராஜா இஸ்ரவேல்‌ 
புத்திரரை ஒடுக்குகிறான்‌ (நியா 4:2,3) 


அக்காலத்திலே தெபொராள்‌ என்னும்‌ 
தீர்க்கதரிசியானவள்‌ இஸ்ரவேலில்‌ நியாயம்‌ 
விசாரிக்கிறாள்‌ (நியா 4:45). இஸ்ரவேல்‌ 
இனத்தார்‌ யாபீனின்‌ கையிலிருந்து 
விடுவிக்கப்படுகிறார்கள்‌. பாராக்குக்கும்‌ 
தெபொராளுக்கும்‌, யாபீன்மீது 
யுத்தம்பண்ணுவது தொடர்பாக நடைபெற்ற 
சம்பாஷணை (நியா 4:69. 


பாராக்‌... யாமீனுக்கு 
யுத்தப்பண்ணப்போகிறார்‌ (நியா 40) 
யாபீனின்‌ படைத்தளபதியாகிய சிசெராவும்‌, 
பாராக்கும்‌ யுத்தத்திற்கு ஆயத்தமாகிறார்கள்‌ 
நியா 4213). தெபொராள்‌ பாராக்கை 
கர்த்தருடைய நாமத்தினால்‌ 
உற்சாகப்படுத்துகிறாள்‌ (நியா 4:14). கர்த்தர்‌ 
ல்‌ புத்திரருக்கு கானானியர்மீது. 
கட்டளையிடுகிறார்‌ 


விரோதமாக 


ராஜாவாகிய 

முன்பாகத்‌ 

ரின்‌ கை 

பலத்துக்கொண்டிருக்கிறது. கானானியருக்கு 
தோல்வி உண்டாயிற்று (நியா 4:22-24). 


நியாயாதிபதிகள்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


யாபீன்‌ 
நியா 4:1-3 


தியா 4:1. ஏகூத்‌ மரணமடைத்தபின்பு 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ திரும்பக்‌ கர்த்தரின்‌ 
பார்வைக்குப்‌ பொல்லாப்பானதைச்‌ 
செய்து வந்தார்கள்‌. 


நியா ௧:2. ஆகையால்‌ கர்த்தர்‌ 
அவர்களை ஆத்சோரில்‌ ஆளுகிற 
யாபீன்‌ என்னும்‌ கானானியருடைய 
ராஜாவின்‌ கையிலே விற்றுப்போட்டார்‌; 
அவனுடைய சேனாபதிக்குச்‌ சிசெரா 
என்று பேர்‌; அவன்‌ புறஜாதிகளுடைய 
பட்டணமாகிய அரோசேத்திலே 
குடியிருந்தான்‌.. 


தியா 439. அவனுக்குத்‌ தொனாயிரம்‌ 
இருப்பு ரதங்கன்‌ இருந்தது; அவன்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரரை இருபது வருஷம்‌ 
கொடுமையாய்‌. ஒடுக்கினான்‌; 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தரை நோக்கி 
முறையிட்டார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரரை நியாயம்‌ 
விசாரித்த ஏகூத்‌  மரித்துப்போகிறார்‌. 
ஏகூத்‌ மரணமடைந்தபின்பு இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ திரும்பக்‌ கர்த்தரின்‌ பார்வைக்குப்‌ 
பொல்லாப்பானதைச்‌ செய்து வருகிறார்கள்‌ 
(நியா 43). 
கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு. 
ஏராளமான நன்மைகளை செய்திருக்கிறார்‌. 
ஆனால்‌. இஸ்ரவேல்‌ புத்திரரோ, 
கர்த்தருக்கு நன்றியில்லாமல்‌, அவருடைய 
பார்வைக்கு பொல்லாப்பானதை 
செய்கிறார்கள்‌. இதனால்‌ கர்த்தருடைய 
கோபம்‌ இஸ்ரவேல்‌ புத்திரர்மீது மூளுகிறது. 
கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரை 
அவர்களுடைய சத்துருக்களின்‌ கைகளில்‌ 
விற்றுப்போட்டு, அவர்களைத்‌ தண்டிக்கிறார்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ தண்டனையின்‌ 
யை தாங்கமுடியாமல்‌ 


கர்த்தரிடத்தில்‌ முறையிடுகிறார்கள்‌. கர்த்தர்‌ 

அவர்கள்மீது மனதுருக்கமாக இரங்குகிறார்‌ 

அவர்களை இரட்சிப்பதற்கு நியாயாபதிகளை 

அனுப்புகிறார்‌. கர்த்தருடைய 
இஸ்ரவேல்‌ 


கிருபையினால்‌ ஜனத்தார்‌, 
தங்களுடைய சத்துருக்களின்‌ 
கைகளிலிருந்து விடுவிக்கப்படுகிறார்கள்‌. 





i= FTE 
TT 


இஸ்ரவேல்‌ ஜனத்தாருக்கு 
கர்த்தரைப்பற்றி நன்றாய்த்‌ தெரியும்‌. 
கர்த்தருடைய கோபமும்‌, அவருடைய 
நியாயத்தீர்ப்‌ அவர்‌ கொடுக்கும்‌. 
தண்டனையும்‌ தங்களை எப்படி பாதிக்கும்‌ 
என்பதும்‌ அவர்களுக்கு நன்றாய்த்‌ 
தெரியும்‌. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தர்‌ 
கொடுக்கும்‌ தண்டனைகளை ஏற்கெனவே 
அனுபவித்திருக்கிறார்கள்‌. 


ஆனாலும்‌ அவர்கள்‌ 
மறுபடியும்‌. கர்த்தரின்‌ 
பொல்லாப்பானதை 
இஸ்ரவேல்‌  புத்திரருடைய 
இன்னும்‌ பரிசுத்தமாகவில்லை. அவர்கள்‌ 
எத்தனை தரம்‌ தண்டிக்கப்பட்டாலும்‌, 
மறுபடியும்‌  மறுபடியுமாக. கர்த்தரின்‌. 
பார்வைக்கு, பொல்லாப்பானதை 
செய்கிறார்கள்‌. பாவத்தின்‌ சம்பளம்‌ மரணம்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌, தங்களுடைய 
பாவத்தினால்‌ தண்டனைகளை 
அனுபவித்தாலும்‌, அவர்களால்‌ பாவம்‌ 
செய்யாமலிருக்க முடியவில்லை. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 

விரோதமாக தொடர்ந்து 
செய்யும்போது அவர்களு 
அமைதியில்லாமல்‌ போய்விடுகிறது. 


கர்த்தர்‌ அவர்களை பாதுகாக்க 
மறுத்துவிடுகிறார்‌. இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 


இப்போது 
பார்வைக்கு 
செய்கிறார்கள்‌. 


இருதயம்‌ 


கர்த்தருக்கு. 
பாவம்‌ 


தேசத்தில்‌ 


அழுது புலம்பும்போது, கர்த்தர்‌ அவர்களுக்கு 
திரும்பவும்‌ இரக்கம்‌ காண்பிக்கிறார்‌. 


இஸ்ரவேல்‌ தேசம்‌ எண்பது வருஷம்‌ 
அமைதலாயிருந்தது நியா 3:30) 
அவர்களுடைய அமைதியே, அவர்களுடைய 
ஆவிக்குரிய ஜீவியத்திற்கு ஆபத்தாயிற்று. 
தேசம்‌ அமைதியாயிருக்கும்போது. ஜனங்கள்‌ 
கர்த்தரிடத்தில்‌ நெருக்கமாயிருக்கவேண்டும்‌. 
கர்த்தரைப்பற்றியும்‌, அவருடைய 
பிரமாணங்களைப்பற்றியும்‌ தியானிக்க 
வேண்டும்‌. தங்களுடைய ஆவிக்குரிய 
ஜீவியத்தில்‌ வளர்ச்சி பெறவேண்டும்‌. 


நியாயாதிபதிகள்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இஸ்ரவேல்‌ தேசம்‌ எண்பது வருஷம்‌: 
அலதிய்கந்த காலத்தில்‌, இஸ்ரவேல்‌ 
கர்த்தரை மறந்துவிடுகிறார்கள்‌. 
நனம்‌ ஜீவிக்கிறார்கள்‌. கர்த்தர்‌ 
அவர்களைப்‌ பாதுகாக்கிறார்‌. அவர்களுக்கு 
அமைதியைக்‌ கொடுக்கிறார்‌. அவர்கள்‌ 
கர்த்தர்‌ கொடுக்கும்‌ பாதுகாப்பையும்‌, 
அமைதியையும்‌ சந்தோஷமாய்‌ 
க்கிறார்கள்‌. ஆனால்‌ தங்களை 
ஆசிர்வதிக்கும்‌ கர்த்தரை 
மறந்துவிடுகிறார்கள்‌. அவர்கள்‌ கர்த்தரின்‌ 
பார்வைக்கு பொல்லாப்பானதை 
செய்கிறார்கள்‌. 
ஏகூத்‌ உயிரோடிருந்த காலத்தில்‌, 
இஸ்ரவேல்‌ ஜனங்களை நியாயம்‌ விசாரித்தார்‌. 
அவர்‌ கர்த்தருடைய வார்த்தைகளை 
ஜனங்களுக்கு உபதேசம்பண்ணினார்‌. 
அவர்கள்‌ பாவம்‌ செய்தபோது,  ஏகூத்‌ 
அவர்களுடைய பாவங்களை அவர்களுக்கு 
கண்டித்து உணர்த்தினார்‌. னால்‌ 
இப்போதோ ஏகூத்‌ மரணமடைந்துவிட்டார்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரரை நியாயம்‌ விசாரிக்க 
நியாயாதிபதிகள்‌ யாரும்‌ இல்லை. அவர்கள்‌ 
பாவம்‌ செய்யும்போது, அவர்களைக்‌ கண்டித்து, 
உணர்த்துவதற்கு ஒருவருமில்லை. இதனால்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ திரும்பவும்‌ கர்த்தரின்‌ 
பார்வைக்கு பொல்லாப்பானதை 
செய்கிறார்கள்‌. 


கர்த்தருடைய கோபம்‌ 
புத்திரர்மீது மூளுகிறது. கர்த்தர்‌ அவர்களை 
ஆத்சோரில்‌ ஆளுகிற யாபீன்‌ என்னும்‌ 
கானானியருடைய ராஜாவின்‌ கையிலே 
விற்றுப்போடுகிறார்‌: அவனுடைய 
சேனாபதிக்குச்‌ சிசெரா என்று பேர்‌; அவன்‌ 
புறஜாதிகளுடைய பட்டணமாகிய 
அரோசேத்திலே குடியிருக்கிறான்‌. அவனுக்குத்‌ 
தொளாயிரம்‌ இருப்பு ரதங்கள்‌ இருக்கிறது. 
(நியா 4:2,3). 


யாபீன்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரை இருபது 
வருஷம்‌ கொடுமையாய்‌ ஒடுக்குகிறான்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தரைவிட்டு 
விலகிப்போகும்போது, கர்த்தரும்‌ 
அவர்களைவிட்டு விலகிப்போய்விடுகிறார்‌. 
கர்த்தருடைய பாதுகாப்பும்‌ பராமரிப்பும்‌ 
அவர்களுக்கு கிடைக்கவில்லை. இதனால்‌ 
அவர்களுடைய சத்துருக்கள்‌, அவர்களை 


எளிதாக மேற்கொள்கிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ 





i a 
TT 


கானானின்‌ ராஜாவாகிய 
ஆத்சோரிலே ஆளுகை 
யோசுவாவின்‌ புஸ்தகத்தில்‌ 
ராஜாவாகிய 


யாபீன்‌ 
செய்கிறான்‌. 
ஆத்சோரின்‌ 
யாபீனைப்பற்றி 
சொல்லப்பட்டிருக்கிறது. ந்த இரண்டு 
யாபீன்களும்‌ ஒரே நபராகவோ அல்‌ 
யோசுவாவின்‌ காலத்தில்‌ இருந்தவர்‌, 
யாபீனுக்கு முற்பிதாவாகவோ இருக்கலாம்‌. 


ஆத்சேரின்‌ ராஜாவாகிய யாபீன்‌ 
அதைக்‌. கேள்விப்பட்டபோது அவன்‌ 
மாதோனின்‌ ராஜாவாகிய யோபாவிடத்திற்கும்‌, 
சிம்ரோனின்‌ ராஜாவிடத்திற்கும்‌, அக்சாபின்‌ 
ராஜாவிடத்திற்கும்‌, மேலும்‌ சிலருக்கும்‌. 
ஆளனுப்பினான்‌"' (யோசு 113). 

'அக்காலத்திலே யோசுவா திரும்பி, 
ஆத்சோரைப்‌ பிடித்து. அதின்‌ ராஜாவைப்‌ 
பட்டயத்தினால்‌ வெட்டிப்போட்டான்‌; ஆத்சோர்‌ 
முன்னே அந்த ராஜ்யங்களுக்கெல்லாம்‌. 
தலைமையான பட்டணமாயிருந்தது" 
வசு 1110), 


யோசுவா யாபீனையும்‌ அவனுடைய 
மனுஷரையும்‌ சங்காரம்பண்ணி, ஆத்தோரை 
அக்கிமினால்‌ சுட்டெரித்தார்‌. இதன்பின்பு 
கானானியர்‌  ஆத்சோரை  மறுடியுமாய்‌ 
குட்டியெழுப்புகிறார்கள்‌ ர்கள்‌ 


சேனாதிபதியாகிய சிசெரா ல்‌ 
யுத்தவீரன்‌. இவன்‌ இஸ்ரவேல்‌ புத்திரர்மீது. 
யுத்தம்பண்ணி, அவர்களை 
மேற்கொள்கிறான்‌. யாபீனும்‌ சிசெராவும்‌, 
இஸ்ரவேல்‌ புத்திரரை இருபது வருஷம்‌: 
கொடுமையாய்‌ ஒடுக்குகிறார்கள்‌. 


ஒரு காலத்தில்‌ இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
கானானியர்மீது யுத்தம்பண்ணி, அவர்களை 


ஜனத்தாருக்கு அடிமைகளாயிருந்தார்கள்‌. 


கானான்‌ சபிக்கப்பட்டவன்‌, தன்‌ 

சகோதரரிடத்தி அடிமைகளுக்கு 

அடிமையாயிருப்பான்‌ என்றான்‌” (ஆதி 9:25). 
ஆனால்‌ இப்போதோ, 

புத்திரர்‌ 

அடிமைகளாயிருக்கிறார்கள்‌. 

ஒடுக்குகிறார்கள்‌. 

ஜனத்தார்‌ 


நியாயாதிபதிகள்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து 
நடந்த வரையிலும்‌, கர்த்தருடைய கிருபையும்‌, 
உதவியும்‌, ஒத்தாசையும்‌, அநுக்கிரகமும்‌ 
அவர்களுக்கு கிடைத்தது. இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ கர்த்தருடைய பார்வைக்கு 
பொல்லாப்பானதை செய்தபோதோ, 
கர்த்தருடைய பாதுகாப்பு அவர்களுக்கு 
கிடைக்காமல்‌ போயிற்று. 

இப்போது இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
கானானியரின்‌ காலடியிலிருக்கிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனத்தாருடைய தோல்விக்கும்‌, 

ள்‌ பாடுகளுக்கும்‌. 

காரணம்‌. 

ஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
சோம்பேறிகளாகமிருந்து நிர்விசாரமாய்‌ 
ஜீவிக்கிறார்கள்‌. அவர்களிடத்தில்‌ 
கர்த்தருக்கு பயப்படும்‌ பயமில்லை. 
அவர்களுக்கு கர்த்தர்மீது விசுவாசமுமில்லை. 
இஸ்ரவேல்‌. புத்திரர்‌ கந்தகம்‌ 
சித்தத்திற்கு. கீழ்ப்படியாமல்‌, 
மனம்போன போக்கிலே ஜலிக்கிற்கள்‌. 
தங்கள்‌ பாவத்திற்கான தண்டனைகளை 
அனுபவிக்கிறார்கள்‌. 

கானானியர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரை 
சாதாரணமாக  ஒடுக்கவில்லை. அவர்கள்‌ 
மிகவும்‌ கொடுமையாய்‌ ஒடுக்குகிறார்கள்‌. 
இதனால்‌. இஸ்ரவேல்‌ புத்திரருடைய 
வேதனைகளும்‌, பாடுகளும்‌, 
உபத்திரவங்களும்‌ அதிகரித்திருக்கிறது. 
தங்கள்மீது வந்திருக்கிற வேதனைகளை 
இஸ்ரவேல்‌ புத்திரரால்‌ தாங்கிக்கொள்ள 
முடியவில்லை. தாங்கள்‌ அனுபவிக்கிற 
உபத்திரவங்களை அவர்களால்‌ 
சகித்துக்கொள்ள முடியவில்லை. இதனால்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ கர்த்தரிடத்தில்‌ 
திரும்பி வருகிறார்கள்‌. தங்கள்‌ உதவிக்காக 
கர்த்தரை நோக்கிப்‌ பார்க்கிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தரை நோக்கி 
முறையிடுகிறார்கள்‌ (நியா 4:3). 


பாடுகளும்‌, வேதனைக 
த பகம்‌ இஸ்ரவேல்‌ ஜனத்தாரை 
கர்த்தரிடத்தில்‌ அழைத்து வருகிறது. 
வேதனைகளிலிருந்து விடுதலை பெறுவதற்கு, 
கர்த்தரிடத்தில்‌ வருவதைத்‌ தவிர, 
அவர்களுக்கு வேறு உபாயம்‌ எதுவுமில்லை. 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ இதுவரையிலும்‌ 
கர்த்தரின்‌ பார்வைக்கு பொல்லாப்பானதை 
செய்து வந்தார்கள்‌. இப்போதோ தங்கள்‌ 
உதவிக்காக கர்த்தரை நோக்கி 
முறையிடுகிறார்கள்‌. 





i FTE 
TT 
தெயொரான்‌ 
நியா 4:4-9. 


தியா கக 
லபிதோத்தின்‌ 
தெபொரான்‌ 
தீர்க்கதரிசியானவன்‌. 
நியாயம்‌ விசாரித்தான்‌. 


அக்காலத்திலே. 
மனைவியாகிய 
என்னும்‌ 
இஸ்ரவேலை. 


தியா க. 
மலைத்தேசமான 
பெத்தேலுக்கும்‌ 
தெபொராவின்‌  பேரீச்சமரத்தின்கீழ்‌ 
குடியிருத்தான்‌; அங்கே இஸ்ரவேல்‌: 
புத்திரர்‌ அவனிடத்திற்கு நியாய 


விசாரணைக்குப்‌ போவார்கள்‌. 


நியா 48. அவன்‌ நப்தலியிலுன்ன 
கேதேசிலிருக்கிற அபினோகாமின்‌ 
குமாரன்‌ பாராக்கை வரவழைத்து: நீ 
நப்தலி புத்திரரிலும்‌, செபுலோன்‌ 
புத்திரரிலும்‌ பதினாயிரம்‌ பேரைக்‌ 
கூட்டிக்கொண்டு, தாயோர்‌ மலைக்குப்‌ 
போகக்கடவாய்‌ என்றும்‌, 


அவன்‌ 


நியா கர 
சேனாபதியாகிய 
அவன்‌ ரதங்களையும்‌ 
சேனையையும்‌, கீசோன்‌ 
பன்னத்தாக்கிலே உன்னிடத்திற்கு 
வர இழுத்து அவனை உன்‌ கையில்‌ 
ஒப்புக்கொடுப்பேன்‌ என்றும்‌, 
இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
உனக்குக்‌ கட்டனையிடவில்லையா 
என்றாள்‌. 


நான்‌  யாபீனின்‌. 
சிசெராவையும்‌, 
அவன்‌ 


நியா 48. அதற்குப்‌ பாராக்‌: நீ 
என்னோடே கூட வந்தால்‌ போவேன்‌; 
என்னோடேகூட வராவிட்டால்‌, நான்‌ 
போகமாட்டேன்‌ என்றான்‌. 


நியா கி. அதற்கு அவன்‌: நான்‌ 
உன்னோடே கூட நிச்சயமாய்‌ 
வருவேன்‌; ஆனாலும்‌ தீ போகிற 
பிரயாணத்தில்‌ உண்டாகிற மேன்மை 
உனக்குக்‌ கிடையாது; கர்த்தர்‌ 
சிசெராவை ஒரு ஸ்திரீயின்‌ கையில்‌ 
ஒப்புக்கொடுப்பார்‌ 

சொல்லி,  தெயொரான்‌ 
பாராக்கோடே கூடக்‌ 

போனான்‌. 


நியாயாதிபதிகன்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யாமீன்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரை இருபது 
வருஷம்‌ கொடுமையாய்‌ ஒடுக்குகிறான்‌. 
அதன்பின்பு இஸ்ரவேல்‌ ஜனத்தாருக்கு, 
இரட்சிப்பின்‌ வருஷம்‌ வருகிறது. தெபொராள்‌ 
என்னும்‌ தீர்க்கதரிசியானவள்‌ இஸ்ரவேலை 
நியாயம்‌ விசாரித்து வருகிற காலத்திலே, 
கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ ஜனத்தாருக்கு 
இரட்சிப்பைக்‌ கட்டளையிடுகிறார்‌. 


தெபொராள்‌ என்னும்‌ 
தேனீ" என்று பொருள்‌. தெபொராள்‌. 
தன்னுடைய பெயருக்கேற்ற பிரகாரமாக, 
சோம்பலில்லாமல்‌ சுறுசுறுப்பாக இஸ்ரவேலை 
நியாயம்‌ விசாரித்து வருகிறாள்‌. 
ஜனங்களுக்கு. அதிக பிரயோஜனமான 
ஊழியத்தை செய்கிறாள்‌. தெபொராள்‌ 
தன்னுடைய சிநேகிதர்‌ 
தேனைப்போல 
சுபாவமுள்ளவளாகவும்‌, 
சத்துருக்கள்‌ மத்தியிலே, 
கொட்டுகிற கொடுக்கைப்போல. 
கூர்மையான வளாயும்‌ இருக்கிறாள்‌ 


தெபொராள்‌ லபிதோத்தின்‌ மனைவி. 
யூதர்களுடைய பாரம்பரிய வரலாற்றில்‌, 
ஸ்திரீகள்‌ அய்‌ புருஷரின்‌ பெயரை, 
தங்கள்‌ ரோடு 

படக்க வ 

லபிதோத்‌ என்பது, 
பெயராகமிருக்கவேண்டும்‌ 

தெபொராள்‌ லபிதோத்‌ ஊரைச்‌ சேர்ந்தவள்‌. 
என்றும்‌ வேதபண்டிதர்களில்‌ சிலர்‌ பொருள்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 


லபிதோத்‌ 


பெயருக்கு 


என்னும்‌ பெயருக்கு 
"விளக்குகள்‌" அல்லது “தீபங்கள்‌” என்று 
பொருள்‌.  தெபொராள்‌ தேவாலயத்தில்‌ 
பயன்படுத்தப்படும்‌ விளக்குகளுக்கு, 
திரிகளை தயாரித்துக்கொடுக்கும்‌ வேலை 
செய்கிறவள்‌. இஸ்ரவேல்‌. 
ஜனத்தார்‌ ஆவிக்குரிய இருளில்‌ இருந்த 
காலத்தில்‌, தெபொராள்‌, அவர்களுக்கு 
எரிகிற விளக்கைப்போல இருந்து, 
ஆவிக்குரிய வெளிச்சத்தைக்‌ கொடுக்கிறாள்‌. 

எல்லோருக்கும்‌. 
ஞானத்தைப்பற்றித்‌ 





ழ்‌ நவள 
யாய 


தெபொராள்‌ ஒரு தீர்க்கதரிசியானவள்‌. 
தேவே 


ராஜாவாகிய யாபீன்‌ 
இருபது வருஷமாக கொடுமையாக 
காலத்தில்‌, தெபொராள்‌ இஸ்ரவேலை 
நியாயம்‌ விசாரிக்கிறாள்‌. 


இரணியாகமிரந்து ஜனங்களை ஆளுகை 
ஒரு அரசாங்கத்திலே. 
விசாரிப்‌ 
திகள்‌ நியமிப்பது வழக்கம்‌. 
அப்படிப்பட்ட அரசாங்க உத்தியோகம்‌ எதுவும்‌ 
தெபொராளுக்கு கொடுக்கப்படவில்லை. 
கர்த்தர்‌ தெபொராளை தம்மு 
தீர்க்கதரிசியாக தொரிந்துகொள்கிறார்‌ 
தெபெராள்‌ இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ மத்தியிலே, 
கர்த்தர்‌ தனக்குக்‌ கொடுக்கும்‌ 
வார்த்தைகளை அறிவிக்கிறாள்‌. இவள்‌ 
ஜனங்களுக்கு, கர்த்தருடைய வாயாகமிருந்து 
ஊழியம்‌ செய்கிறாள்‌. 
தெபொராள்‌ எப்பிராயீம்‌ 
மலைத்தேசமான ராமாவுக்கும்‌ பெத்தேலுக்கும்‌ 
நடுலிலிருக்கிற தெபொராளின்‌ 
பேரீச்சமரத்தின்கீழ்‌ குடிமிருக்கிறாள்‌:: 
அங்கே இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ அவளிடத்திற்கு 
நியாய விசாரணைக்குப்‌ போவது வழக்கம்‌ 
(நியா 4:5) 


பொராள்‌ பேரீச்ச மரத்தின்கீழே 
குடியிருக்கிறாள்‌ என்று சொல்லுவதற்கு 
பதிலாக, அவள்‌ அந்த மரத்தின்‌ கீழே 
அமர்ந்திருக்கிறாள்‌ என்று சொல்லுவது. 
சிறப்பாகமிருக்கும்‌. இந்த பேரீச்ச மரத்திற்கு 
தெபொராளின்‌ பேரீச்ச மரம்‌ என்று பெயர்‌ 
கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவள்‌ இந்த 
மரத்தின்கீழே அமர்ந்திருந்து. இஸ்ரவேலை. 
நியாயம்‌ விசாரித்து வருகிறாள்‌. 

தெபெராளின்‌ வீடு பேரீச்ச மரத்தின்‌. 
கீழே இருந்திருக்கலாம்‌. அல்லது வெட்ட 
வெளியிலே, தெபொராளின்‌ நியாயாசனம்‌. 
போடப்பட்டிருக்கலாம்‌. அவள்‌ அந்த. 
நியாயாசனத்தில்‌ அமர்ந்திருந்து. இஸ்ரவேல்‌ 
ஜனத்தை நியாயம்‌ விசாரித்திருக்கலாம்‌. 
தெபொராள்‌ ஒருவேளை பேரீச்சமரத்தின்‌ 
நிழலிலே அமர்ந்திருந்து நியாயம்‌ 
விசாரித்திருக்கலாம்‌. 


நியாயாதிபதிகள்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பூர்வகாலத்தில்‌, இஸ்ரவேலை நியாயம்‌ 
விசாரிக்கிறவர்கள்‌. பேரீச்ச மரத்தின்கீழே. 
அதன்‌ நிழலில்‌ அமர்ந்திருந்து, இஸ்ரவேல்‌ 
ஜனங்களை நியாயம்‌ விசாரிப்பது வழக்கம்‌. 
பேரீச்ச மரம்‌ உறுதியானது. அது நீதிக்கு 
அடையாளம்‌. அந்த மரத்திற்கு எவ்வளவு 
எதிர்ப்புக்கள்‌ வந்தாலும்‌, பேரீச்ச மரம்‌ 
பட்டுப்போகாது. அது உறுதியாய்‌ 
நிலைத்திருக்கும்‌. ஜனங்களுக்கு தன்‌ 
பலனைத்‌ தொடர்ந்து கொடுக்கும்‌. 


நியாயாதிபதிகள்‌ நீதியின்‌ பக்கத்தில்‌ 
உறுதியாயிருந்து, நீதியான விசாரணை 
செய்து. நியாயமான தீர்ப்பு வழங்குகிறார்கள்‌. 
இதற்கு அடையாளமாகவே, தெபொராள்‌ 
பேரீச்ச மரத்தின்‌ கீழே குடியிருக்கிறாள்‌. 


கானானின்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரரை 
கொடுமையாய்‌ 
புத்திரர்‌. 


ராஜாவாகிய யாபீன்‌ 
இருபது வருஷம்‌ 
ஒடுக்குகிறான்‌. இஸ்ரவேல்‌ 
கர்த்தரை நோக்கி 
றார்கள்‌. இஸ்ரவேல்‌ ஜனத்தாரை 
சிக்கும்‌ திட்டத்தை, கர்த்தர்‌ தம்முடைய 
தீர்க்கதரிசியாகிய தெபொராளுக்கு, 
வெளிப்படுத்துகிறார்‌. 
தெபெராள்‌ ஒரு ஸ்திரீ, சமுதாயத்தில்‌ 
ஸ்திரீகள்‌ பலவீனமான பாண்டமா 
மிருக்கிறார்கள்‌. அக்காலத்தில்‌ _ 
படைத்தளபதியாகயிருந்து 
வழக்கமில்லை. இஸ்ரவேலி 
தன்னால்‌ தலைமை ஏற்க யின்‌ 
இந்த வேலையை யாரிடம்‌ ஒப்படைப்பது, 
என்று தெபொராளுக்கு தெரிந்திருக்கிறது. 


ரா லியிலுள்ள 
நேதேசிகிருக்கற. இபினோகாமின்‌. குமாரன்‌ 
பாராக்கை வரவழைக்கிறாள்‌. தெபெராளின்‌ 
உதவியில்லாமல்‌ பாராக்கால்‌ ஒன்றும்‌ 
செய்யமுடியாது. அதுபோலவே பாராக்கின்‌ 
உதவியில்லாமல்‌ தெபொராளாலும்‌ ஒன்றும்‌ 
செய்யமுடியாது. 


தெபெராள்‌ சரீரத்தின்‌ தலையைப்போல 
ஞானமுள்ளவள்‌. பாராக்‌ சரீரத்தின்‌ 
தலையும்‌ 


காரியம்‌. 

இஸ்ரவேல்‌. புத்திரருக்கு 

யாபீனின்‌ கையிலிருந்து விடுதலை 

கிடைக்கவேண்டுமென்றால்‌, தெபொராளும்‌ 

பாராக்கும்‌ சேர்ந்து, யாபீனுக்கு விரோதமாய்‌ 
யத்தம்பண்ணவேண்டும்‌. 





i FTE 
TT 


தெபொராள்‌ பாராக்கிடம்‌, 
புத்திரரிலும்‌, செபுலோன்‌ புத்திரரிலும்‌ 
பதினாயிரம்‌ பேரைக்‌ கூட்டிக்கொண்டு, 
தாபோர்‌ மலைக்குப்‌ போகக்கடவாய்‌” என்று 
சொல்லுகிறாள்‌ (நியா 4:6). 


“நான்‌ யாமீனின்‌  சேனாபதியாகிய 
சிசெராவையும்‌, அவன்‌ ரதங்களையும்‌ அவன்‌ 
சேனையையும்‌, கீசோன்‌ பள்‌எத்தாக்கிலே. 
உன்னிடத்திற்கு வர இழுத்து அவனை உன்‌ 
கையில்‌ ஒப்புக்கொடுப்பேன்‌ என்றும்‌, 
இஸ்ரலேலின்‌ தேவனாகிய கர்த்தர்‌ உனக்குக்‌ 
கட்டளையிடவில்லையா" (நியா 4:7) என்று 
தொபொராள்‌ பாராக்குக்கு கர்த்தருடைய 
கட்டளையை நினைவபடுத்துகிறாள்‌. 

பாராக்‌ யாமீனுக்கு விரோதமாய்‌ 
யுத்தம்பண்ண ஒரு சேனையை 
ஆயத்தம்பண்ணவேண்டும்‌. கானானின்‌ 
ராஜாவாகிய யாபீனுக்கு சிசெரா 
படைத்தளபதியாயிருக்கிறாள்‌. அவனுக்கு 
தொளாமிரம்‌ இருப்பு இரதங்கள்‌ இருக்கிறது. 
பாராக்‌ அவர்களுக்கு விரோதமாக 
யுத்தம்பண்ணவேண்டும்‌. ஆனால்‌ பாராக்கோ 
சிசெராவுக்கு விரோதமாக யுத்தம்பண்ண 
பயப்படுகிறார்‌ 


நீ நப்தலி 


பாராக்‌ சிசெராவுக்கு விரோதமாய்‌. 
யுத்தப்பண்ணாமல்‌  சோர்ந்துபோமிருப்பதற்கு 
சில காரணங்கள்‌ உள்ளன. பாராக்குக்கு 
தெபொராளுடைய உத்தரவு தேவைப்படுகிறது. 
பாராக்‌ விருப்பத்தின்‌ 
பிரகாரமாக, 

கூட்டிச்சேர்க்கக்கூடாது. 

சித்தத்தின்‌ பிரகாரமாக 


சேனையைக்‌ கூட்டவேண்டும்‌. 


)பொராள்‌. கர்த்தருபை 
கத்‌ பெற்றுக்கொண்டு, அதை 
பாராக்குக்கு சொல்லுகிறாள்‌. 
பரலோகத்திகிருந்து, தெபொராள்‌ மூலமாய்‌ 
பாராக்குக்கு கட்டளை வந்திருக்கிறது. 
பாராக்‌ நப்தலி புத்திரரிலும்‌, செபுலேன்‌ 
புத்திரரிலும்‌ பதினாயிரம்‌ பேரை 
கூட்டிச்‌ சேர்க்கவேண்டும்‌. பாராக்‌ 
அவர்களைக்‌ கூட்டிக்கொண்டு தாபோர்‌ 
மலைக்குப்போகவேண்டும்‌. 


பாராக்‌ தன்னுடைய சேனையிலே. 
எத்தனை பேரைச்‌ சேர்க்கவேண்டும்‌ என்றும்‌ 
தெபொராள்‌ அவருக்கு கர்த்தருடைய 
வார்த்தையை சொல்லுகிறாள்‌. மொத்தம்‌ 
பதினாயிரம்‌ பேரைக்‌ கூட்டிச்சேர்க்கவேண்டும்‌. 


நியாயாதிபதிகள்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


பாராக்‌ நப்தலி கோத்திரத்தைச்‌ சேர்ந்தவர்‌. 
செபுலோன்‌ புத்திரர்‌ நப்தலி புத்திரருக்கு 
அருகாமையிலிருக்கிறார்கள்‌. பாராக்‌ 
இவ்விரண்டு. கோத்திரத்தாரிலுமிருந்து 
பதினாயிரம்‌ பேரைக்‌ கூட்டிச்சேர்க்கவேண்டும்‌. 
தாபோர்‌ மலை நப்தலி கோத்திரத்தின்‌ 
சுதத்தரவீதத்திற்கு அருகாமையிலுள்‌ எது. 
பாராக்‌ பதினாயிரம்பேரை கூட்டிக்கொண்டு 
தாபோர்‌  மலைக்குப்போகவேண்டுமென்று 
தெபொராள்‌ கர்த்தருடைய வார்த்தையைச்‌ 


bet ll 
கூட்டிச்‌ 
ம்‌ சட அவருக்கு 
எப்படி யுத்தம்பண்ணுவது 
என்று தெரியவில்லை. யாபீனோடு 
யுத்தம்பண்ண, தனக்கு எப்படிப்பட்ட 
வாய்ப்பு கிடைக்கும்‌ என்பதையும்‌ பாராக்‌ 
அறியாதிருக்கிறார்‌. கர்த்தருடைய வார்த்தை 
பாராக்குக்கு தெபொராள்‌ மூலமாய்‌ 
மறுபடியும்‌ வெளிப்படுகிறது. கர்த்தர்‌ 
யாபீனின்‌ சேனாபதியாகிய சிசெராவையும்‌, 
அவனுடைய இரதங்களையும்‌, அவன்‌ 
சேனையையும்‌ கீசோன்‌ பள்ளத்தாக்கிலே, 
பாராக்கினிடத்திற்கு இழுத்துக்கொண்டு 
வருவார்‌. கர்த்தர்‌ அவர்களை பாராக்கின்‌ 
கையிலே ஒப்புக்கொடுப்பார்‌. தெபொராள்‌ 
பாராக்கிடம்‌ பேசினாலும்‌, அவள்‌ 
கர்த்தருடைய வார்த்தையைப்‌ பேசுகிறாள்‌. 


தெபொரான்‌. 


பாராக்குக்கு கர்த்தருடைய 
ஆறுதலான வார்த்தை சொல்லப்படுகிறது. 
ஆனாலும்‌ அவர்‌ சிசெராவோடு 
யுத்தம்பண்ணப்போக தயங்குகிறார்‌. பாராக்‌ 
தெபொராளிடம்‌, “நீ என்னோடே கூட 
வந்தால்‌ போவேன்‌; என்னோடேகூட 
வராவிட்டால்‌, நான்‌ போகமாட்டேன்‌" 
(நியா 4:8) என்று சொல்லுகிறார்‌. 


ஆலோசனைகளைவிட, 
தெள்‌ தன்னோடு கூடயிருப்பதுதான்‌ 
தனக்கு பெலன்‌ என்று பாராக்‌ 
நினைக்கிறார்‌. தெபொராள்‌ தன்னோடு 
கூடவே இருந்து, ஒவ்வொரு சூழ்நிலையிலும்‌ 
தனக்குத்‌ தேவையான ஆலோசனைகளைக்‌ 
கொடுப்பாள்‌ என்று பாராக்‌ எதிர்பார்க்கிறார்‌. 
கர்த்தருடைய சிந்தையை தன்னால்‌ 
அறிந்துகொள்ள முடியாது என்றும்‌, கர்த்தர்‌ 
தம்முடைய சித்தத்தை தெபொராள்‌ மூலமாய்‌ 
தனக்கு வெளிப்படுத்துவார்‌ என்றும்‌ பாராக்‌ 

ல்‌ 





i FTE 
TT 
சிசெராவிடம்‌ தொள்ளாயிரம்‌ 


யுத்தவீரர்கள்‌ இருக்கிறார்கள்‌. 

சேனையைப்‌ பார்க்கும்போதே பாராக்குக்கு 
பயமும்‌ கலக்கமும்‌ உண்டாகிவிடுகிறது. 
தெபொராள்‌ தன்னோடு கூடமிருந்தால்‌, 
கர்த்தருடைய பிரசன்னம்‌ தன்னோடு 
கூடமிருப்பதுபோல இருக்கும்‌ என்று பாராக்‌ 
எதிர்பார்க்கிறார்‌ 


பாராக்‌ சிசெராவுக்கு 
யுத்தம்பண்ணப்போகும்போது, 
யுத்த ஆலோசனைகள்‌ 
தன்னுடைய 
பதினாயிரம்பேரை 
உற்சாகப்படுத்தவேண்டும்‌. 
அவர்களும்‌ சோர்ந்துபோய்விடுவார்கள்‌. 
எல்லா சூழ்நிலைகளிலும்‌ கர்த்தருடைய 
ஆலோசனைகளைப்‌ 
பெற்றுக்கொள்ளவேண்டும்‌. 
இவையெல்லாவற்றிற்குமே தீர்க்கதரிசியாகிய 
தெபெராள்‌ தேவைப்படுகிறாள்‌. 


விரோதமாய்‌ 


பொராள்‌ பாராக்கோடுகூட 


சம்மதம்‌ தெரிவிக்கிறாள்‌ 


கேநேசககுப்போர்‌ 
தெபொராள்‌ பாராக்கிடம்‌, "நான்‌ உன்னோடே 


கூட நிச்சம்‌. வருவேன்‌; ஆனாலும்‌ நீ 
போகிற பிரயாணத்தில்‌ உண்டாகிற மேன்மை 
உனக்குக்‌ கிடையாது: கர்த்தர்‌ சிசெராவை 
ஒரு ஸ்திரீயின்‌ கையில்‌ ஒப்புக்கொடுப்பார்‌” 
(நியா 439) என்று சொல்லுகிறாள்‌ 
தெபொராள்‌ இந்த வார்த்தையைச்‌ சொல்லி, 
எழும்பி, பாராக்கோடேகூட 
கேதேசுக்குப்போகிறாள்‌. 


சோர்ந்துபோகவுமில்லை. 
தெபொராள்‌ ஸ்திரீயாகயிருந்தாலும்‌. அவள்‌ 
ஒரு பலவீனமான  பாண்டாகயிருந்தாலும்‌. 
கர்த்தரிடத்தில்‌ அவள்‌ வைத்திருக்கிற 
விசுவாசம்‌ உறுதியாயிருக்கிறது. 
தெபொராள்‌ சரீரத்தில்‌ பலவீனமானவள்‌. 
விசுவாசத்தில்‌ பெலமுள்ளவள்‌. 


சிசெராவோடு 
தெபொராளும்‌ 
வரவேண்டுமென்று 
கேட்டுக்கொள்கிறார்‌. அவள்‌ 
தன்னோடு கூட வந்தால்தான்‌ 
தான்‌ யுத்தம்பண்ணப்போவதாகவும்‌, 


ப்‌ 
தன்னோடுகூட 
பாராக்‌ 


நியாயாதிபதிகன்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


அவள்‌ தன்னோடு கூட வரவில்லையென்றால்‌, 
தான்‌ யுத்தம்பண்ணப்போவதில்லை. 
என்றும்‌ பாராக்‌ உறுதியாக 
சொல்லிவிடுகிறார்‌. 


தெபொராள்‌ தன்னோடு கூட வராமல்‌, 
பாராக்‌ பதினாமிரம்பேரை மாத்திரம்‌ 
கூட்டிக்கொண்டு, சிசெராவோடு 
யுத்தம்பண்ணப்போனால்‌, அது அவருக்கு 
மேன்மையாயிருக்கும்‌. தெபொராள்‌ 
பாராக்கோடே கூடப்போனால்‌, அது 
அவருக்கு மேன்மையாயிருக்காது. 
ஆகையினால்‌: போகிற பிரயாணத்தில்‌ 
உண்டாகிற மேன்மை 
கிடையாது" 


ஒரு ஸ்திரீமின்‌ கையில்‌ ஒப்புக்கொடுப்பார்‌" 
என்றும்‌ தெபொராள்‌  சிசெராவின்‌ 
முடிவைப்பற்றி தீர்க்கதரிசனமாய்ச்‌ 
சொல்லுகிறாள்‌. 


சிசெராவின்மீது கிடைத்த வெற்றி. 
தெபொராள்‌ மூலமாய்‌ உண்டாயிற்று 
என்று இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ எல்லோரும்‌ 
சொல்லுவார்கள்‌. இந்த யுத்தத்தினால்‌ 
உண்டாகிற மேன்மை பாராக்குக்கு 
கிடைக்காமல்‌ தெபொராளுக்கு கிடைக்கும்‌ 

ஏபேரின்‌ மனைவியாகிய  யாகேல்‌ 
சிசெராவைக்‌ கொன்றுபோடுவாள்‌. 
யுத்தத்தில்‌ முழுவெற்றி, மறுபடியும்‌ ஒரு 
ஸ்திரீயின்‌ மூலமாகவே உண்டாகும்‌. 
இதனால்‌ இந்த யுத்தத்தில்‌ பாராக்குக்கு 

மேன்மை உண்டாகாது. அவருடைய 
மேன்மை மங்கிப்போகும்‌ என்று 
தெபொராள்‌ சொல்லுகிறாள்‌. 


பாராக்கு 
சுயமேன்மையையோ, 
எதிர்பார்க்கவில்லை. 
ஜனத்தாருக்கு 
கிடைக்கவேண்டும்‌. இதுவே 
விருப்பம்‌. சிசெராவுக்கு 
நடைபெறப்போகும்‌ யுத்தத்தில்‌, 
புத்திரருக்கு வெற்றி கிடைக்கவேண்டும்‌ 
என்பதே  பாராக்கின்‌ பிரதான 
நோக்கமாயிருக்கிறது. ஆகையினால்‌, 
தனக்கு மேன்மை கிடைக்காவிட்டாலும்‌, 
தெபொராள்‌ தன்னோடுகூட 
வரவேண்டுமென்று பாராக்‌ சொல்லுகிறார்‌. 





i al 
TT 


பாராக்‌ 
நியா 4:10-16 


தியா 4:10. 
செபுலோன்‌. 
மனுஷரையும்‌ 
வரவழைத்து, 
பதினாயிரம்‌ 
தெயொராளும்‌ 
போனான்‌. 


நியா கம, கேனியனான ஏயேர்‌ 
என்பவன்‌ மோசேயின்‌ மாமனாகிய 
ஒபாபின்‌ புத்திரராயிருக்கிற கேனியரை 
விட்டுப்‌ பிரித்து, கேதேசின்‌ கிட்ட 
இருக்கிற... சானாயிம்‌ என்னும்‌ 
கர்வாலிமரங்கள்‌ அருகே. தன்‌ 
கூடாரத்தைப்‌ போட்டிருத்தான்‌. 


அப்பொழுது பாராக்‌: 
மனுஷரையும்‌ நப்தலி. 
கேதேசுக்கு 

தன்னைப்‌ பின்செல்லும்‌ 
பேரோடே போனான்‌; 
அவனோடே கூடப்‌. 


நியா 442. அபினோகாமின்‌ குமாரன்‌ 
பாராக்‌ தாபோர்‌ மலையில்‌ 
ஏறிப்போணான்‌ என்று சிசெராவுக்கு 
அறிவிக்கப்பட்டபோது, 


நியா 418. சிசெரா தொளாயிரம்‌. 
இருப்புரதங்கனாகிய தன்னுடைய 
எல்லா ரதங்களையும்‌, தன்னோடிருக்கும்‌ 
எல்லா ஜனங்களையும்‌, 
புறஜாதிகளின்‌ பட்டணமாகிய 
அரோசேத்திலிருந்து கீசோன்‌ 
பன்னத்தாக்கிலே வரவழைத்தான்‌. 


தெயொரான்‌ 
பாராக்கை நோ. எழுந்துபோ 
கர்த்தர்‌ சிசெராவை உன்‌ கையில்‌ 
ஒப்புக்கொடுக்கும்‌ நான்‌ இதுவே; 
கர்த்தர்‌ உனக்கு முன்பாகப்‌ 
புறப்படவில்லையா என்றான்‌; 
அப்பொழுது பாராக்கும்‌, அவன்‌ 
பின்னாலே. பதினாயிரம்பேரும்‌, 
தாபோர்‌ மலையிலிருந்து: 
'இறங்கினார்கள்‌. 
தியா 435. கர்த்தர்‌ 
அந்த எல்லா 
சேனையனைத்தையும்‌ 
முன்பாகப்‌ 
கலங்கடித்தார்‌. 
ரதத்தைவிட்டிறங்கி. 
ஓடிப்போனான்‌.. 


தியா கீறிக்‌. அபத 


சிசெராவையும்‌ 
ரதங்கனையும்‌ 
'யாராக்குக்கு 
பட்டயக்கருக்கினால்‌ 
சிசெரா 
கால்நடையாய்‌ 


தியாாயாதியாதிகள்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நியா 4:18 
சேனையையும்‌ 
அரோசே த்மட்டும்‌ 
சிசெராவின்‌ சேனை யெயல்லாம்‌ 
யபட்டயக்கருக்கினால்‌ விழுந்தது; 
ஒருவனும்‌ மீதியாயிருக்கவில்லை. 


பாராக்‌ ரதங்கணையும்‌ 
புறஜாதிகளுடைய 
துரத்தினான்‌; 


சொன்ன 
புத்திரரிலும்‌, 
பதினாயிரம்‌ பேரைக்‌ 
அவர்களை 
வரவழைத்து 
தெபொராளும்‌ 


தெபொராள்‌ தனக்கு. 
பிரகாரம்‌, பாராக்‌ நப்தலி 
செபுலோன்‌ புத்திரரிலும்‌ 
கூட்டிக்கொள்கிறார்‌. 
கேதேசுக்கு 
அவர்களோடேகூடப்போகிறார்‌. 
பாராக்கோடு கூடப்போகிறாள்‌. செபுலோன்‌ 
புத்திரரும்‌, நப்தலி புத்திரரும்‌ யுத்தத்திலே 
வல்லவர்களல்ல. ஆனாலும்‌ தெபொராளின்‌ 
பாடல்‌ அவர்களை உற்சாகப்படுத்துகிறது. 


.. தெபொராளின்‌ 
வார்த்தைகளையும்‌, உற்சாகமான 
வார்த்தைகளையும்‌ கேட்டு, இஸ்ரவேல்‌ 
புத்திரரில்‌ மேலும்‌ சில கோத்திரத்தாரும்‌ 
பாராக்கின்‌ சேனையில்‌ சேர்ந்து 
கொள்கிறார்கள்‌. எல்லா 
கோத்திரங்களிலிருந்தும்‌ யுத்த மனுஷர்கள்‌ 
தங்களோடு சேர்ந்துகொள்வார்கள்‌ என்று 
பாராக்கும்‌, தெபொராளும்‌ 
எதிர்பார்க்கிறார்கள்‌. ஆனால்‌ அநேகர்‌ 
அவர்களோடு கூட வரவில்லை. 


றுதலான 


கேனியனாகிய ஏபேர்‌ 
என்பவனைப்பற்றி இங்கே விசேஷமாய்ச்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. இவர்கள்‌ 
யூதாவுக்கு தென்புறத்திலே, வனாந்தரத்திலே 
குடியிருக்கிறவர்கள்‌. 

கேனியனான. 
மோசேயின்‌ மாமனாகிய ஒபாபின்‌ 
புத்திரராயிருக்கற கேனியரை விட்டுப்‌ 
பிரிந்து, கேதேசின்‌ கிட்ட இருக்கிற சானாயிம்‌ 
என்னும்‌ கர்வாலிமரங்கள்‌ அருகே தன்‌ 
கூடாரத்தைப்‌ போட்டிருக்கிறான்‌ (நியா 4:1). 


ஏபேர்‌ என்பவன்‌. 


யாகேல்‌ என்பவள்‌  கேனியனான. 
ஏபேரின்‌ மனைவி. அக்காலத்தில்‌ யாபீன்‌ 
என்னும்‌ ஆத்சோரின்‌ ராஜாவுக்கும்‌, 
கேனியனான ஏபேரின்‌ வீட்டிற்கும்‌ 
சமாதானம்‌ உண்டாயிருக்கிற (நியா 417). 
ஆகையினால்‌ ஏபேர்‌ பாராக்கோடுகூட 
சிசெராவக்கு விரோதமாக. 
யுத்தம்பண்ணப்போகவில்லை. 





i a 
WEFT 
சிசெரா 


அபினோகாமின்‌ குமாரன்‌ பாராக்‌ 
மலையில்‌ ஏறிப்போனான்‌ என்று சிசெராவுக்கு 
அறிவிக்கப்படுகிறது. அப்பொழுது சிசெரா 
தொளாயிரம்‌ இருப்புரதங்களாகிய 
தன்னுடைய எல்லா ரதங்களையும்‌, 
தன்னோடிருக்கும்‌ எல்லா ஜனங்களையும்‌, 
புறஜாதிகளின்‌ 'பட்டணமாகிய 
அரோசேத்திலிருந்து கீசோன்‌. 
பள்ளத்தாக்கிலே வரவழைக்கிறான்‌ 
(நியா 42273). 

சிசெரா 


தொள்ளாயிரம்‌ 
இருக்கிறது. இவையெல்லாம்‌ யுத்தக்களத்தில்‌ 
மொத்தமாக ஓடும்போது பேரிரைச்சல்‌. 
உண்டாகும்‌. இந்த சத்தத்தைக்‌, 
கேட்கும்போதே, கால்நடையாய்‌ நடக்கிற 
யுத்த வீரர்கள்‌ எல்லோரும்‌ பயந்து 
ஓடிப்போய்விடுவார்கள்‌. சிசெரா தன்னுடைய 
தொள்ளாயிரம்‌ இருப்பு இரதங்களையும்‌ 
பாராக்குக்கு விரோதமான யுத்தத்திலே. 
பயன்படுத்துகிறான்‌. 

தெபொராள்‌ பாராக்கோடு 
கூடமிருக்கிறாள்‌. பாராக்‌ பதினாயிரம்‌ பேரை 
யுத்தத்திலே வழிநடத்தினாலும்‌, தெபொராளே 
பாராக்குக்கு கட்டளை கொடுக்கிறாள்‌. 
தெபொராள்‌ பாராக்கை நோக்கி: 
“எழுந்துபோ; கர்த்தர்‌ சிசெராவை உன்‌ 
கையில்‌ ஒப்புக்கொடுக்கும்‌ நாள்‌ ; 
கர்த்தர்‌ உனக்கு 
படின்‌ நிலன்‌ 
சொல்லுகிறாள்‌. 


பாராக்கும்‌ ஈமிரம்பேரும்‌ தாபோர்‌ 

னவ! ப தன்று! அமன்‌ 
பள்ளத்தாக்கிலே இருக்கிற  சிசெராவின்‌ 
இருப்பு இரதங்களையும்‌, திரளான 
சேனைகளையும்‌ பார்த்து பயப்படுகிறார்கள்‌. 
அவர்களுடைய இருதயம்‌ சோர்ந்துபோகிறது. 
அப்போது தெபொராள்‌ அவர்களுக்கு 
கர்த்தருடைய ஆறுதலான வார்த்தைகளைச்‌ 
சொல்லுகிறாள்‌. கர்த்தர்‌ சிசெராவை. 
உன்‌ கையிலே ஒப்புக்கொடுக்கும்‌ நாள்‌ 
இதுவே" என்று தெபொராள்‌ பாராக்குக்கு 
சொல்லி, அவர்களை உற்சாகப்படுத்துகிறாள்‌. 
தெபொராள்‌ க த 
பாராக்கும்‌, பின்னாலே 
பதினாயிரம்பேரும்‌, "தாபோர்‌ மலையிலிருந்து 
இறங்குகிறார்கள்‌. 


மு 
4:14) 


நியாயாதிபதிகன்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தங்களுக்கு 
வார்த்தை 
என்பதற்காகத்தான்‌, 
தன்னோடேகூட 
பாராக்‌ விரும்பினார்‌. 
தெபொராள்‌, யுத்தக்களத்திலே நிற்கும்போது, 
இஸ்ரவேலின்‌ சேனை எதிலே 
குறைவள்ளவர்களாகயிருக்கிறார்கள்‌ 
என்பதைப்‌ பார்க்கிறாள்‌. அந்தக்‌ குறையை 
தன்னுடைய தீர்க்கதரிசன வார்த்தையினால்‌: 
நிவிர்த்தி பண்ணுகிறாள்‌. 
இஸ்ரவேல்‌ பயத்தோடும்‌ 
அவிசுவாசத்தோடும்‌. இருக்கிறார்கள்‌. 
யுத்தத்திலே தங்களுக்கு வெற்றி 
கிடைத்தாலும்‌, யுத்தம்‌ எத்தனை நாள்‌ 
நடைபெறும்‌ என்று அவர்களுக்கு 
தெரியவில்லை. தெபொராள்‌ அவர்களுடைய 
சந்தேகத்தை தீர்த்து வைக்கிறாள்‌. “கர்த்தர்‌ 
சிசெராவை உன்‌ கையில்‌ ஒப்புக்கொடுக்கும்‌ 
நாள்‌ இதுவே' என்று சொல்லி அவர்களை 
உற்சாகப்படுத்துகிறாள்‌. யுத்தம்‌. 
கர்த்தருடையது. யுத்தத்திலே இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கு ஜெயம்‌ கிடைக்கும்‌. அந்த 
ஜெயமும்‌ இன்றே கிடைக்கும்‌ என்பது 
இஸ்ரவேல்‌  புத்திரருக்கு ஆறுதலான 
வார்த்தையாயிருக்கிறது. 


தெபொராள்‌ யுத்தக்களத்திலே 
கர்த்தரைப்பற்றிச்‌ சொல்லுகிறாள்‌. கர்த்தர்‌ 
பாராக்குக்கு முன்பாகவே, யத்தக்களத்திற்கு 
வந்துவிட்டார்‌. கர்த்தருடைய பரிசுத்த 
பிரசன்னம்‌ பாராக்கோடு கூடமிருக்கிறது. 
“கர்த்தர்‌ உனக்கு 
புறப்படவில்லையா" என்று தெபொ 
பாராக்கிடம்‌ கேட்கிறாள்‌. 
தொள்ளாமிரம்‌ இருப்பு 
இருக்கிறது. பாராக்கோடு 
பிரசன்னம்‌ இருக்கிறது. 
கர்த்தர்‌ பெரியவர்‌. தெபொராளின்‌ 
ஆறுதலான வார்த்தை  பாராக்குக்கு 
தெம்மையும்‌, தைரியத்தையும்‌, உற்சாகத்தையும்‌ 
கொடுக்கிறது. 


ஜனத்தார்‌ 


ரதங்கள்‌ 
கர்த்தருடைய 
சேனைகளின்‌ 


கர்த்தரே சிசெராவுக்கு விரோதமாக 
யுத்தம்பண்ணுகிறார்‌. கர்த்தர்‌ சிசெராவையும்‌ 
அவனுடைய எல்லா தங்களையும்‌ 
சேனையனைத்தையும்‌ பாராக்குக்கு முன்பாகப்‌ 
பட்டயக்கருக்கினால்‌ கலங்கடிக்கிறார்‌; சிசெரா 
ரதத்தைவிட்டிறங்கி கால்நடையாய்‌. 
ஒடிப்போகிறான்‌ (நியா 445) 





i FTE 
TT 


பாராக்கோடு கூடமிருக்கிறவர்கள்‌ 
சிசெராவின்‌ சேனையைப்‌ பார்த்து 
கலங்கிப்போயிருக்கிறார்கள்‌. பாராக்கும்‌, 
அவரோடு கூடமிருக்கிற பதினாயிரம்‌ பேரும்‌ 
சிசெராவின்‌ இரதங்களைப்‌ பார்த்து பயந்து 
நடுங்குகிறார்கள்‌. அவர்கள்‌ 
பயப்பட்டுக்கொண்டிருக்கும்போதே, கர்த்தர்‌ 
சிசெராவையும்‌ அவனுடைய சேனையையும்‌ 
முறியடிக்கிறார்‌. 


கர்த்தர்‌ தம்முடைய சர்வசேனையையும்‌ 
இந்த யுத்தத்திலே சிசெராவுக்கு. 
விரோதமாகப்‌ பயன்படுத்துகிறார்‌. கர்த்தர்‌ 
வானத்திலுள்ள நட்சத்திரங்களை தம்முடைய 
ஆயுதங்களாகப்‌ பயன்படுத்தி, சிசெராவையும்‌ 
அவனுடைய சேனையையும்‌ 
கலங்கப்பண்ணுகிறார்‌ 


"வான; ந்து யுத்தம்‌ 
உண்டாயிற்று: நட்சத்திரங்கள்‌ தங்கள்‌ 
அயனங்களிலிருந்து சிசெராவோடே 
யுத்தம்பண்ணின” (நியா 5:20). 


ருவேளை சிசெராவின்‌ 
சைது வானத்திலிருந்து கல்மழை 


தத்வ தன்னுடைய இரதத்திலிருந்த 
சிசெரா, இப்போது தன்னுடைய 
இரதத்தை விட்டு இறங்கி கால்நடையாய்‌ 
ஒடிப்போகிறான்‌. 
பாராக்‌ சிசெராவின்‌ 
சேனையையும்‌ 
இரோசேத்மட்டும்‌ கத்துகிறார்‌ 
'சேனையெல்லாம்‌. பட்டயக்கருக்கினால்‌. 
விழுகிறது; சிசெராவின்‌ சேனையில்‌. 
ஒருவனும்‌ மீதியாயிருக்கவில்லை (நியா 4:16). 
தெபொராள்‌ பாராக்கிடம்‌ “கர்த்தர்‌ 
சிசெராவை உன்‌ கையிலே. 
ஒப்புக்கொடுக்கும்‌ நாள்‌ இதுவே” என்று 
சொன்னாள்‌. அவள்‌ சொன்ன வார்த்தை 
அப்படியே நிறைவேறுகிறது. 
அரோசேத்திலே சிசெராவின்‌ பாளயம்‌ 
இருக்கிறது. சிசெராவும்‌ அவனுடைய 
சேனையும்‌ அரோசேத்திற்கு. 
ஒடிப்போகிறார்கள்‌. பாராக்கோ அவர்களை 
அரோசேத்‌ மட்டும்‌ துரத்தி, அவர்கள்‌ 
எல்லோரையும்‌ பட்டயத்தினாலே 
சங்காரம்பண்ணுகிறார்‌. சிசெராவின்‌ 
சேனையில்‌ ஒருவரும்‌ மீதியாயிருக்கவில்லை. 


ரதங்களையும்‌ 


நியாயாதிபதிகன்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பாராக்கின்‌ சேனையிலுள்ளவர்கள்‌, 
சிசெராவின்‌ சேனையிலுள்ள எல்லோரையும்‌ 
பட்டயக்கருகினாலே வெட்டிப்போடுகிறார்கள்‌. 
சிசெராவம்‌ அவனுடைய சேனையையும்‌ 
முற்றிலுமாக சங்காரம்பண்ணுவதற்காகவே, 
கர்த்தர்‌ சிசெராவை பாராக்கின்‌ 
கையிலே ஒப்புக்கொடுத்திருக்கிறார்‌ 
கர்த்தர்‌ தனக்கு கொடுத்திருக்கிற 
பொறுப்பை பாராக்‌ நேர்த்தியாக செய்து 
முடிக்கிறார்‌. 


சிசெரா 
நியா 4:17-24 


தியா 4:17. சிசெரா கால்நடையாய்க்‌ 
கேனியனான  ஏயேரின்‌ மனைவி 
யாகேலுடைய கூடாரத்திற்கு. 
ஓடிவந்தான்‌; அப்பொழுது யாபீன்‌ 
என்னும்‌ ஆத்சோரின்‌ ராஜாவுக்கும்‌, 
கேனியனான ஏயேரின்‌ வீட்டுக்கும்‌. 
சமாதானம்‌ உண்டாயிருந்தது. 


தியா 448. யாகேல்‌ வெளியே 
சிசெராவுக்‌! எதிர்கொண்டுபோய்‌: 
உன்னே வாரும்‌; என்‌ ஆண்டவனே, 
என்னண்டை உள்ளே. வாரும்‌, 
பயப்படாதேயும்‌ என்று அவனோடே, 
சொன்னான்‌; அப்படியே 
அவளண்டை கூடாரத்தில்‌ உள்ளே 
வந்தபோது, அவனை ஒரு 
சமுக்கானத்தினாலே மூடினான்‌. 


நியா 4:19. அவன்‌ அவளைப்‌ பார்த்து: 

எனக்குக்‌. கொஞ்சம்‌. 

தர, தாகமாயிருக்கிறேன்‌ 

அவன்‌ பால்‌ 

துருத்தியைத்‌ திறந்து, அவனுக்குக்‌ 

குடிக்கக்கொடுத்து, திரும்பவும்‌. 
அவனை மூடினான்‌. 


தியா 4:20. அப்பொழுது அவன்‌: நீ. 
கூடாரவாசலிலே நின்று, யாராவது 
ஒருவன்‌: வந்து, இங்கே. 
யாராகிலும்‌ இருக்கிறார்களா என்று 
உன்னிடத்தில்‌ கேட்டால்‌, இல்லை 
என்று சொல்‌ என்றான்‌. 





f= THEN 
TT 


நியா க. பின்பு ஏயேமின்‌ 
மனைவியாகிய யாகேல்‌ ஒரு கூடார 
ஆணியை எடுத்து, 

சுத்தியைப்‌ 

மென்ன அவனண்டையில்‌ வத்து, அவன்‌ 
நெற்றியிலே அத்த ஆணியை 
அடித்துப்போட்டான்‌; அது உருவிப்‌ 
போய்‌, தரையிலே. புதைத்தது; 
அப்பொழுது ஆயாசமாய்த்‌ தூங்கின 
அவன்‌ செத்துப்போனான்‌.. 


தியா 482. பின்பு சிசெராவைத்‌ 
தொடருகிற பாராக்‌ வத்தான்‌; 
அப்பொழுது யாகேல்‌ வெளியே 
அவனுக்கு எதிர்கொண்டுயோம்‌: வாரும்‌, 
நீர்‌ தேடுகிற மனுஷனை உமக்குக்‌ 
காண்பிப்பேன்‌ என்று சொன்னான்‌; 
அவன்‌ அவளிடத்திற்கு வந்தபோது, 
இதே, சிசெரா செத்துக்கிடத்தான்‌; 
ஆணி அவன்‌ நெறியில்‌ அடித்திருந்தது.. 


நியா 428. இப்படி தேவன்‌ 
அந்நானிலே கானானியரின்‌ 
ராஜாவாகிய யாபினை இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கு முன்பாகத்‌ தாழ்த்தினார்‌. 


நியா 4:24. இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ கை. 
கானானியரின்‌ ராஜாவாகிய யாபினை 
திர்முலமாக்குமட்டும்‌ அவன்மேல்‌ 
பலத்துக்‌ கொண்டேயிருந்தது. 


கானானியருடைய 
யாபீனுக்கு சிசெரா 
சேனாபதியாயிருக்கிறான்‌. கர்த்தர்‌ 
சிசெராவையும்‌, அவனுடைய எல்லா 
இரதங்களையும்‌, சேனை அனைத்தையும்‌, 
பாராக்குக்கு முன்பாக, பட்டயக்கருக்கினாலே. 
கலங்கடிக்கிறார்‌. சிசெரா தன்னுடைய 
இரதத்தைவிட்டு இறங்கி கால்நடையாய்‌ 
தப்பித்து ஓடிப்போகிறான்‌ 

சிசெரா கால்நடையாய்க்‌ கேனியனான 
ஏபேரின்‌ மனைவி யாகேலுடைய 
கூடாரத்திற்கு ஒடிவருகிறான்‌: தொளாயிரம்‌ 
இருப்பு இரதங்களுக்கு 
திபா கக்கல்‌! இப்போது 
தனக்கென்று ஒரு இரதம்‌ கூட இல்லாமல்‌, 
கால்நடையாய்‌ ஓடி வருகிறான்‌. சிசெரா 


ராஜாவாகிய 
என்பவன்‌ 


நியாயாதிபதிகன்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கேனியருக்கு பெரிய பட்டணங்கள்‌ 
எதுவும்‌ சொந்தமாகயில்லை. அவர்கள்‌ 
கூடாரங்களில்‌ வாசம்பண்ணுகிறார்கள்‌. 
இக்காலத்தில்‌ யாபீன்‌ என்னும்‌ ஆத்சோரின்‌ 
ராஜாவுக்கும்‌, கேனியனான  ஏபேரின்‌ 
வீட்டிற்கும்‌ சமாதானம்‌ உண்டாயிருக்கிறது. 
சிசெரா பாராக்குக்கு தப்பித்து 
ஓடுகிறான்‌. அவன்‌ ஒடி ஒளிந்துகொள்வதற்கு 
பெரிய  கோட்டைகளோ, பெரிய 
துருக்கங்களோ இல்லை. அவனுக்கு 
முன்பாக யாகேலுடைய கூடாரம்‌ இருக்கிறது. 


ராஜாவாகிய யாயீனுக்கும்‌, கேளியனான. 
ஏபேலின்‌ வீட்டிற்கும்‌ இக்காலத்தில்‌ 
சமாதானம்‌ இருக்கிறது. ஆகையினால்‌ 
சிசெரா யாகேலுடைய கூடாரத்திற்கு 
தப்பித்து, ஒடிவருகிறான்‌. யாகேல்‌ 
கேனியனான யாபேலின்‌ மனைவி. தான்‌ 
கேனியருடைய கூடாரத்தில்‌ தங்கியிருந்தால்‌, 
அது... தனக்கு, பாதுகாப்பாயிருக்கும்‌ 
என்று சிசெரா நினைக்கிறான்‌. பாராக்கின்‌ 
கைகளிலிருந்து, கேனியர்கள்‌ தன்னைப்‌ 
பாதுகாப்பார்கள்‌ என்று சிசெரா 
எதிர்பார்க்கிறான்‌. 


யாகேல்‌. 

கதி்கொண்டுப்‌, 

என்‌ ஆண்டவனே, 
என்னண்டை உள்ளே வாரும்‌, பயப்படாதேயும்‌' 
என்று அவனோடே சொல்லுகிறாள்‌; 
அப்படியே சிசெரா அவளண்டை கூடாரத்தில்‌ 
உள்ளே வந்தபோது, யாகேல்‌ அவனை 
ஒரு சமுக்காளத்தினாலே  மூடுகிறாள்‌. 
(நியா 448) 


சிசெரா தன்னுடைய 
ஓடி வரும்போது, 
கூடாரத்தின்‌ வாசலில்‌ 
இருந்திருக்கவேண்டும்‌. 
சிசெராவிடம்‌  யுத்தக்களத்தில்‌: பவத்‌ 
இராணுவச்‌ பன்‌ கேட்கவேண்டும்‌ 
என்னும்‌ ஆவலில்‌, தன்னுடைய 
கூடாரவாசலில்‌ நின்றுகொண்டு 
இருந்திருக்கலாம்‌. இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாருக்கும்‌, இடையே 
நடைபெற்ற யாருக்கு 
ஜெயமுண்டாயிற்று என்பதை. 
அறிந்துகொள்ள யாகேல்‌ 
ஆவலாயிருந்திருக்கலாம்‌. 


சிசெராவுக்கும்‌. 
யுத்தத்தில்‌, 





i FTE 
ETT 


யாகேல்‌ 
கூடாரத்திற்குள்‌ 
யுத்தத்திலே 
அடைக்கலம்‌ 
அவர்களுக்கு உதவி 
யாகேல்‌ தன்‌ கூடாரத்து 
நின்றுகொண்டிருந்திருக்கவேண்டும்‌. 

சிசெரா யாகேலின்‌ கூடாரத்திற்குள்ளே. 
இருக்கிறான்‌. சிசெரா யாகேலைப்‌ பார்த்து, 
“குடிக்க எனக்குக்‌ கொஞ்சம்‌ தண்ணீர்‌ 
தா, தாகமாயிருக்கிறேன்‌” என்று 
கேட்கிறான்‌; யாகேல்‌ பால்‌ துருத்தியைத்‌ 
திறந்து, சிசெராவுக்கு குடிக்கக்கொடுத்து, 
திரும்பவும்‌ அவனை சமுக்காளத்தினாலே 
மூடுகிறாள்‌ (நியா 419), 


சிசெரா 
யாகேலிடம்‌, 
யாராவது 
யாராகிலும்‌ 
உன்னிடத்தில்‌ கேட்டால்‌, 
சொல்‌" (நியா 4:20) என்று சொல்லுகிறான்‌. 
சிசெரா கூடாரத்திலே 


ஒருவருமில்லை என்று 
சொல்லச்சொல்லிவிட்டு, ஆயாசமாய்த்‌ 


சிசெராவை தன்னுடைய 
வரவேற்கிறாள்‌. 
காயம்பட்டு, 
வரும்போது, 
செய்வதற்காக, 
வாசலிலே. 


யாராவது. 


தேடி 


பாலை குடித்துவிட்டு, 
"நீ. கூடாரவாசலிலே நின்று, 


யாகேலிடம்‌ 


தைரியமாயும்‌ யுத்தம்பண்ண ண்கள்‌ 
ஆனால்‌ 
தன்னுடைய 


கூடாரத்திலே ஆயாசமாய்த்‌ தூங்குகிறான்‌. 
ஒருவேளை யாகேலுடைய கூடாரம்‌ 

சத்தம்‌, சந்தடி எதுவுமில்லாமல்‌. 

அமைதியாகமிருந்திருக்கவேண்டும்‌. 


நியாயாதிபதிகன்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சிசெரா 
தூங்கிக்கொண்டிருக்கும்போது, 
மனைவியாகிய யாகேல்‌ ஒரு 
ஆணியை எடுத்து, தன்‌ 
கத்தியைப்‌ பிடித்துக்‌ கொண்டு, 
அவனண்டையில்‌ வந்து, அவன்‌ நெற்றியிலே. 
அந்த ஆணியை அடித்துப்போடுகிறாள்‌:: 
அது உருவிப்‌ போய்‌, தரையிலே 
புதைந்துவிடுகிறது: அப்பொழுது ஆயாசமாய்த்‌ 
சிசெரா  செத்துப்போகிறான்‌ 
(நியா 321), யாகேல்‌ மிகப்பெரிய 
சேனாபதியை, ஒரு ஆணியால்‌ அடித்து 
கொன்றுபோடுகிறாள்‌. 


சிரா செத்துப்போனது. கர்த்தருடைய 
நீதியான நியாயத்தீர்ப்பாயிருக்கிறது. சிசெரா 
தன்‌ ராஜாவாகிய யாபீனோடு சேர்ந்து 
இஸ்ரவேல்‌ புத்திரரை இருபது வருஷம்‌: 
கொடுமையாய்‌ ஒடுக்கினான்‌. அவன்‌ செய்த 
அக்கிரமத்திற்கும்‌, அநியாயத்திற்கும்‌ 
கர்த்தர்‌ அவனுக்கு தண்டனை கொடுக்கிறார்‌. 
யாகேல்‌  சிசெராலைக்‌ கொன்றுபோட்டது. 
தேவனுடைய தெய்வீக தீர்மானத்தின்‌ 
பிரகாரமாக நடைபெற்ற ஒரு விசேஷித்த 


ஆயாசமாய்த்‌ 
ஏபேரின்‌ 


விசுவாசிகளாகிய நாம்‌. 


அந்நியரை 
உபசரிக்கவேண்டும்‌. ப்‌ 


அவர்களை 
ஆணியூந்து கொன்றுபோடக்கூடாது. 
சகோதர  சிநேகமும்‌, அந்நியரை 
உபசரிப்பதும்‌ எல்லா விசுவாசிகளிடமும்‌. 
இருக்கவேண்டிய பொதுவான சுபாவம்‌. நம்மை 
நம்பியிருக்கிறவர்களுக்கு நாம்‌ ஒருபோதும்‌ 
துரோகம்பண்ணிவிடக்கூடாது. 

பிறருக்கு அடைக்கலம்‌ 
வேண்டியவர்கள்‌, அவர்களை 
கையினாலே அழித்துப்போடக்கூடாது. நம்மை 
நம்புகிறவர்களுக்கு துரோகம்‌ செய்வது பாவம்‌. 


நியாயாதிபதிகள்‌ மூன்றாவது 
அதிகாரத்தில்‌ ஏகூத்தைப்பற்றிச்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. ஏகூத்‌ மோவாபின்‌ 
ராஜாவாகிய எக்லோனை வஞ்சனையாகக்‌ 
கொன்றுபோட்டார்‌ (நியா 347-23). ஏகூத்தும்‌ 
கர்த்தருடைய வழிநடத்துதலின்‌ 
பிரகாரமாகவே. எக்லோனைக்‌ 
கொன்றுபோட்டார்‌. இவையெல்லாம்‌ 
கர்த்தரால்‌ அனுமதிக்கப்படும்‌ விசேஷித்த. 


சம்பவங்கள்‌. 





ழ்‌ நயனா 
யாய 
சிசெரா 


இரதங்களை பயன்படுத்த வேண்டும்‌ என்று 
திட்டம்‌ வகுத்தான்‌. ஆனால்‌ சிசெராவோ, 
ஒரு சாதாரண இருப்பு ஆணியினால்‌ 
செத்துப்போனான்‌. கர்த்தருடைய ஐனத்திற்கு 
விரோதமாகத்‌ தீங்கு செய்கிறவர்கள்‌, 
தங்களுக்கு தாங்களே அழிவை 
வரவழைத்துக்கொள்கிறார்கள்‌. 


சிசெரா செத்துப்போனபின்பு, 
அவனைப்‌ பின்தொடர்ந்து வருகிற பாராக்‌ 
யாசேலின்‌ கூடாரத்திற்கு வருகிறார்‌. 
அப்போது யாகேல்‌ தன்னுடைய 
கூடாரத்திற்கு வெளியே, பாராக்குக்கு 
எதிர்கொண்டு போய்‌, அவரை வரவேற்கிறாள்‌. 
“வாரும்‌, நீர்‌ தேடுகிற மனுஷனை உத்‌ 
காண்பிப்பேன்‌" (நியா 


என்று சொல்லுகிறாள்‌. 


யாகேல்‌ 
கூடாரத்திற்குள்‌ 
போகிறாள்‌. பாராக்‌ 
வந்தபோது, - அங்கே. 
செத்துக்கிடக்கிறான்‌. அவன்‌ 
ஆணியடித்திருக்கி) 


பாராக்கை 


றது. 
செத்துப்போனதைம்‌ பார்த்து பாராக்‌ மிகவும்‌ 
'சந்தோஷப்பட்டிருப்பான்‌. இஸ்ரவேலை. 
ஒடுக்கினவன்‌ செத்துக்கிடக்கிறான்‌. 


நியாயாதிபதிகன்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இப்படி. 
கானானியரின்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
தாழ்த்தினார்‌. இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ 
கை கானானியரின்‌ ராஜாவாகிய 
யாபீனை நிர்மூலமாக்குமட்டும்‌ அவன்மேல்‌ 
பலத்துக்‌ கொண்டேயிருந்தது (நியா 4:23,24) 


இஸ்ரவேல்‌ புத்திர்‌ கானானின்‌ 
ராஜாவாகிய  யாபீனின்‌ கைகளிலிருந்து 
பூரணமாய்‌. பெறுகிறார்கள்‌. 
கர்த்தர்‌ பாராக்கின்‌ 
கையிலே ஒப்புக்கொடுத்த நாளிலே, 
இஸ்ரவேல்‌ புத்திரர்மீது சுமத்தப்பட்டிருந்த 
கானானியரின்‌ நுகம்‌ நீக்கப்படுகிறது. 

சிசெரா செத்துப்போனபின்பு, 
இஸ்ரவேல்‌. புத்திரர்‌ கானானியரின்‌ 
ராஜாவாகிய யாபீனுக்கு விரோதமாக 
யுத்தம்பண்ணுகிறார்கள்‌.. கர்த்தர்‌ 
இஸ்ரவேலின்‌ கரத்தை பலப்படுத்துகிறார்‌. 
இஸ்‌! ஜனத்தார்‌, யாபீனை 
நிர்மூலம்பண்ணுகிறார்கள்‌. 


தேவன்‌ 
ராஜாவாகிய 


அந்நாளிலே 
யாபீனை 
முன்பாகத்‌ 





ழ்‌ நள 
யாய 


இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு கானானின்‌ 
ராஜாவாகிய யாபீன்மீது வெற்றி 
உண்டாயிற்று தெபொராளும்‌ பாராக்கும்‌, 
கர்த்தர்‌ தங்களுக்கு கொடுத்த ஜெயத்தை 
நினைவுகூர்ந்து, அவரை நன்றியோடு 
துதித்துப்‌ பாடுகிறார்கள்‌. கர்த்தரைத்‌ 
துதிக்கும்‌ துதிபினால்‌ இந்தப்‌ பாடல்‌. 
ஆரம்பமாகிறது. (நியா 54-3) 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு செய்த 
அநேக நன்மைகளை நினைவுகூர்ந்து, இந்தப்‌ 
பாடல்‌ பாடப்படுகிறது. கர்த்தர்‌ சீனாய்‌ 
மலையிலே தம்மை வெளிப்படுத்தினார்‌. 
அதுபோலவே இப்போதும்‌ கர்த்தர்‌ தம்மை 
வெளிப்படுத்தியிருப்பதாக தெபொராளும்‌ 
பாராக்கும்‌ பாடுகிறார்கள்‌ (நியா 5:45). 


'வேல்‌ புத்திரரை. அந்திய ஜாதியார்‌ 
ஒடுக்கினார்கள்‌. கர்த்தரோ தமது. 
கிருபையினால்‌ இஸ்ரவேல்‌ ஜனத்தாரை 
இரட்சித்தார்‌ (நியா  5:6-8). இஸ்ரவேல்‌ 
ஜனங்கள்‌ எல்லோரும்‌ தங்களோடு சேர்ந்து, 
கர்த்தரை. ஸ்தோத்திரம்‌ பண்ணுமாறு. 
தெபொராளும்‌ பாராக்கும்‌ அழைக்கிறார்கள்‌ 
(நியா 59-13) 


தெபொராளும்‌ 
சிசெராவுக்கு 
யுத்தம்பண்ணப்போனபோது. இஸ்ரவேல்‌ 
கோத்திரத்தாரில்‌ சிலர்‌ அவர்களோடு 
கூடப்போகிறார்கள்‌. இஸ்ரவேலரில்‌ வேறு 
சிலரோ, சிசெராவுக்கு விரோதமாக 
யுத்தம்பண்ணப்போகவில்லை (நியா 5:14-19). 


இஸ்ரவேல்‌ புத்திரருக்காக, 
சிசெராவை எதிர்த்து யுத்தம்பண்ணுகிறார்‌ 
(நியா $:20-22) யாகேல்‌ 
ஆசீர்வதிக்கப்பட்டவள்‌ அவள்‌ 
சிசெராவைக்‌ கொன்றுபோடுகிறாள்‌ 
(நியா. 5:24-30) கர்த்தரிடத்தில்‌ 
ஏறெடுக்கப்படுகிற ஜெபத்தோடு இந்தப்‌ 
பாடல்‌ நிறைவுபெறுகிறது (நியா 5:31). 


பாராக்கும்‌. 
விரோதமாக 


கர்த்தர்‌ 


நியாயாதிபதிகன்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தெபொராளும்‌ 


பாடினதாவது 
நியா 5:1-5 


பாராக்கும்‌ 


தியா 54. அத்நானிலே தெயொராளும்‌ 
அபினோகாமின்‌ குமாரன்‌ பாராக்கும்‌ 
பாடின தாவது: 


தியா 5:2. கர்த்தர்‌ இஸ்ரவேலுக்காக 
நீதியைச்‌ சரிக்கட்டினதினிமித்தமும்‌, 
ஜனங்கள்‌ மனப்பூர்வமாய்த்‌ தங்களை: 
ஓப்புக்கொடுத்ததினிமித்தமும்‌ அவரை 
ஸ்தோத்திரியுங்கள்‌. 


தியா 5:3. ராஜாக்களே, 
அதியதிகனே, 
தான்‌ கர்த்தரைப்‌ பாடி, 
தேவனாகிய 

கீர்த்தனம்பண்ணுவேன்‌. 


தியா ௬:4. கர்த்தாவே, நீர்‌ சேயிரிலி 
ருந்து புறப்பட்டு, ஏதோமின்‌ 
வெளியிலிருந்து  நடந்துவருகையில்‌, 
பூமி அதிர்ந்தது, வானம்‌ சொரிந்தது, 
மேகங்களும்‌ தண்ணீராய்ப்‌ 
பொழிந்தது. 


நியா 55. கர்த்தருக்கு முன்பாகப்‌ 
பர்வதங்கள்‌ கரைந்தது; இஸ்ரவேலின்‌ 
தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக 
சீனாயும்‌ கரைந்தது. 


கேளுங்கள்‌; 
செவிகொடுங்கள்‌; 
இஸ்ரவேலின்‌ 
கர்த்தரைக்‌ 


தெபொராளும்‌ பாராக்கும்‌ கர்த்தரைத்‌ 
துதித்துப்‌ பாடுகிறார்கள்‌. நாம்‌ துதியின்‌ 


சந்தோஷமாயிருந்தால்‌, 

பாடக்கடவன்‌ என்று 
சொல்லப்பட்டிருக்கிறது. நாம்‌ கர்த்தருக்கு 
துதியின்‌ கீதங்களைப்‌ பாடவேண்டுமென்றால்‌, 
நம்முடைய இருதயத்தில்‌ பரிசுத்தமான 
சந்தோஷம்‌ இருக்கவேண்டும்‌. நம்முடைய 
ஸ்தோத்திர பலிகளுக்கும்‌, நன்றி 
பலிகளுக்கும்‌, துதியின்‌ கீதங்களுக்கும்‌, 
நம்முடைய இருதயத்தில்‌ பொங்கி 
வழியும்‌ பரிசுத்தமான. சந்தோஷமே 
ஆதாரமாயும்‌, அஸ்திபாரமாயும்‌ இருக்கிறது. 





i= FTE 
TT 


பூரம்‌ கர்த்தரைத்‌ துதித்த பாடும்போது, 
செய்த நன்மைகளை 


உதவியாயிருக்கும்‌. நாம்‌ கர்த்தரைத்‌ துதித்துப்‌ 
பாடும்போது, உற்றார்‌ உறவினர்களையும்‌, 
சிநேகிதர்களையும்‌ 

சேர்த்துக்கொண்டு, 

துதிக்கவேண்டும்‌. இதன்‌ 

மற்றவர்களும்‌ கர்த்தருடைய மகிமையையும்‌, 
மகத்துவத்தையும்‌, மாட்சிமையையும்‌ 
கற்றுக்கொள்வார்கள்‌. 


செய்கைகளை அறிவிப்பார்கள்‌” (சங்‌ 145:4). 


ஸ்தோத்திரப்‌ பாடலை 
எழுதிமிருக்கவேண்டுமென்று 
சொல்லுகிறார்கள்‌. 
எழும்புமளவும்‌, 


இந்த 
தெபொராள்‌ 
வேதபண்டிதர்கள்‌ 
'தெபொராளாகிய நான்‌. 
இஸ்ரவேலிலே நான்‌ தாயாக 
எழும்புமளவும்‌' (நியா 57) என்று 
'தெபொராள்‌ இந்தப்‌ பாடலில்‌ பாடுகிறாள்‌. 


தீர்க்கதரிசி. 


பாடலில்‌. 
எல்லா 


நியாயாதிபதிகன்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தெபொராள்‌ இந்தப்‌ பாடலில்‌ 
பயன்படுத்தியிருக்கிற வார்த்தைகளெல்லாமே 
மிகவும்‌ இனிமையானவை. அவை கருத்து 
ஆழமுள்ளவை. கற்பனை நயம்‌ கொண்டவை. 
தெபொராள்‌ தன்‌ இருதயத்தின்‌ 
சிந்தனைகளை அற்புதமான பாடலாக 
வெளிப்படுத்தியிருக்கிறாள்‌. இந்தப்‌ பாடலில்‌ 
இனிமையிருப்பதுபோல, மகிமையும்‌, 
மேன்மையும்‌, மாட்சிமையும்‌ இருக்கிறது. 


தெபொராள்‌ ஒரு 
தீர்க்கதரிசியாகமிருந்தாலும்‌, அவள்‌ 
தன்னுடைய அதிகாரத்தை, ஒரு தேசத்தின்‌: 
இராணியைப்போல. பயன்படுத்துகிறாள்‌. 
இஸ்ரவேலின்‌ சத்துருக்களுக்கு விரோதமாக 
யுத்தம்பண்ணுகிறாள்‌. இஸ்ரவேலின்‌ 
சேனைக்கு கர்த்தரைத்‌ துதித்து பாடும்‌ 
பாடலை கற்றுக்கொடுக்கிறாள்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனத்தாரை, அவர்களுடைய 
சத்துருக்களுக்கு விரோதமாக 
யுத்தம்பண்‌ ணுவதற்கு. வழிநடத்தி 
செல்லுகிறாள்‌ 

தெபொராள்‌ 
ராஜாவாகிய 
யுத்தம்பண்ணப்போனபோது, 
சேனையை 
வழிநடத்தினாள்‌. 
நிர்மூலமாக்கினார்‌. 
புத்திரருக்கு செய்த 
நினைவுகூர்ந்து, தெபொராள்‌ 
துதித்துப்‌ பாடுகிறாள்‌. 


கானானியரின்‌ 
யாபீனோடு 
இஸ்ரவேலின்‌ 
முன்னின்று 
யாபீனை 
இஸ்ரவேல்‌ 
நன்மைகளை 
கர்த்தரைத்‌, 


பாராக்கும்‌ இந்தப்‌ 
ம்போது, கர்த்தரைத்‌ துதிக்கும்‌ 

இந்தப்‌ பாடலை 
ஆரம்ி்கிறார்கள்‌, “கர்த்தர்‌ இஸ்ரவேலுக்காக 


ஒப்பகொடத்ததினயித்தமும 
ஸ்தோத்திரியுங்கள்‌' (நியா 
சொல்லுகிறார்கள்‌. 

கர்த்தருக்கு துதிகளையும்‌, 
ஸ்தோத்திரங்களையும்‌ ஏறெடுப்பதே இந்தப்‌ 
பாடலின்‌ முக்கிய நோக்கம்‌. ஆகையினால்‌. 
கர்த்தரைத்‌ துதிக்கும்‌ தியின்‌ 
வார்த்தைகளே, இந்தப்‌ பாடலின்‌ ஆரம்ப 
வரியாக பாடப்படுகிறது. “கர்த்தரை 
ஸ்நோத்திரியுங்கள்‌” (நியா 52) என்று 
சொல்லி, தெபொராளும்‌ பாராக்கும்‌ 
கர்த்தரைத்‌ துதிக்கிறார்கள்‌. மற்றவர்களும்‌ 
கர்த்தரைத்‌ அவர்களை 





i= FTE 
ETT 


நாம்‌ கர்த்தரிடத்தில்‌ நம்முடைய 
'விண்ணப்பங்களையும்‌, வேண்டுதல்களையும்‌ 
ஏறெடுப்பதற்கு முன்பாக, நாம்‌ கர்த்தரைத்‌. 
துதிக்கவேண்டும்‌. நம்முடைய 
வாயிலிருந்து, கர்த்தரைத்‌ துதிக்கும்‌ 
துதியின்‌ வார்த்தைகளே முதலாவதாக 
புறப்பட்டு வரவேண்டும்‌. 'உம்முடைய 
நாமம்‌ பரிசுத்தப்படுவதாக” என்று நம்முடைய 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து நமக்கு 
ஜெபம்பண்ணக்‌ கற்றுக்கொடுத்ததுபோல, 
நாம்‌ கர்த்தருடைய நாமத்தை முதலாவதாக. 
பரிசுத்தம்‌ பண்ண வேண்டும்‌. 


 தெபொராளும்‌ பாராக்கும்‌ கர்த்தரைத்‌ 
தன்னோடுகூட 
கர்த்தரைத்‌ 
அவர்கள்‌ 
உயர்ந்த 
அந்தஸ்துக்களிலிருப்பவர்களும்‌, தேசத்திலே. 
உயர்ந்த பதவி வசிப்பவர்களும்‌, தாங்கள்‌ 
பாடும்‌ பாடலின்‌ வரிகளை 
செவிகொடுத்து கேட்கவேண்டுமென்று 
தெபொராளும்‌ பாராக்கும்‌ சொல்லுகிறார்கள்‌ 
“ராஜாக்களே கேளுங்கள்‌, அதிபதிகளே 
செவிகொடுங்கள்‌" (நியா 
சொல்லுகிறார்கள்‌. 


ராஜாக்களும்‌ 
தங்களுடைய 
குதிரைகளையும்‌, 
நம்புகிறார்கள்‌. 


கொடுக்காது. 
பாதுகாக்கிறவர்‌ 


க நான்‌ கர்த்தரைம்‌ பாடி இஸ்ரவேலின்‌ 
வனா 


கீர்த்தனம்பண்ணுவேன்‌” 
தெபொராள்‌ பாடுகிறாள்‌. 

அதிபதிகளும்‌ தன்னோடு சேர்ந்து, 
இஸ்ர தேவனாகிய 
கர்த்தரைக்‌ கீர்த்தனம்பண்ண வேண்டுமென்று. 
தெபொராள்‌ அவர்களை அழைக்கிறாள்‌. 
அவர்களோ நூதன தேவர்களை 
தெரிந்துகொண்டார்கள்‌. அவர்கள்‌ கர்த்தரை 


பின்பற்றிப்போகிறார்கள்‌. 
தூபங்காட்டுகிறார்கள்‌. 

விக்கிரகாராதனையை விட்டு விலகி வந்து. 
இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தரை 
மாத்திரம்‌ கீர்த்தனம்பண்ண வேண்டும்‌. 


நியா 53) என்று 
ராஜாக்களும்‌ 


நியாயாதிபதிகன்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


சிசெராவின்‌ ஜீவன்‌ பரிதாபமாய்‌ 
முடிவடைந்தது. அவன்‌ கர்த்தருடைய 
ஜனத்திற்கு தீங்கு செய்ய நினைத்தான்‌. 
ஆனால்‌ அவனுடைய ஜீவன்‌ சேதமாயிற்று. 

எல்லா ஜனங்களுக்கும்‌ எச்சரிப்பாக 
இங்கு எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய 
ஜனத்திற்கு விரோதமாய்‌ எதிர்த்து 
நிற்கிறவர்கள்‌ கர்த்தருக்கு விரோதமாய்‌ 
எதிர்த்து நிற்கிறார்கள்‌. 

தெபொராள்‌ பூர்வகாலங்களை 
நினைத்துப்‌ பார்க்கிறாள்‌. கர்த்தர்‌ இதற்கு 
முன்பு தம்மை எப்படி வெளிப்படுத்தினார்‌ 
என்றும்‌, இப்போது அவர்‌ தம்மை எப்படி 
வெளிப்படுத்துகிறார்‌. என்றும்‌ ஒப்பிட்டுப்‌ 
பார்க்கிறாள்‌. கர்த்தர்‌ நேற்றும்‌, இன்றும்‌, 
என்றும்‌ மாறாதவர்‌. கர்த்தர்‌ இக்காலத்தில்‌ 
நமக்கு நன்மை செய்யும்போது, 
அவர்‌ பூர்வகாலத்தில்‌. தம்முடைய 
ஜனத்திற்கு எப்படி நன்மை செய்தார்‌ 
என்பதையும்‌ நாம்‌ நினைத்துப்‌ 
பார்க்கவேண்டும்‌. 


“கர்த்தாவே. நீர்‌ சேமீரிலிருந்து 
புறப்பட்டு, ஏதோமின்‌ வெளியிலிருந்து 
நடந்துவருகையில்‌, பூமி அதிர்ந்தது. வானம்‌ 
மேகங்களும்‌ தண்ணீராய்ப்‌ 

(நியா 5:4) என்று 


வியாக்கியானம்‌ சொல்லுகிறார்கள்‌. அவற்றின்‌ 
விவரம்‌ வருமாறு: 


1. இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ தங்களுடைய 
சத்துருக்களுக்கு பாக 
யுத்தம்பண்ணும்போது, கர்த்தர்‌ தாமே, 
தம்முடைய நீதியினாலும்‌ வல்லமையினாலும்‌ 
வெளிப்பட்டார்‌. கர்த்தருடைய வல்லமை 
த்துருக்‌ நிர்மூலமாக்கிற்று. 

ஜனங்களை ஒடுக்க 
ஒடுங்கிப்போனார்கள்‌. 

ஜனத்திற்கு 

யுத்தத்திலே வெற்றியைக்‌ கட்டளையிட்டார்‌. 


2. கர்த்தர்‌ சீனாய்‌ மலையிலே 
தம்முடைய பிரமாணத்தைக்‌ கொடுத்தபோது, 
கர்த்தருடைய மகிமையும்‌ மாட்சிமையும்‌ 
வெளிப்பட்டது. கர்த்தர்‌ அப்போது, 
இஸ்ரவேலுக்கு தம்முடைய மகிமையை 
வெளிப்படுத்தினார்‌. 





i FTN 
TT 


கர்த்தர்‌ தம்முடைய வல்லமையை 
சத்துருக்களுக்கு முன்பாக பல சமயங்களில்‌ 
அவர்‌ இஸ்ரவேல்‌ 

தேசத்திலிருந்து 

சீகோனையும்‌ 

புத்திரருடைய 

நொறுக்கிப்போட்டார்‌. 

கர்த்தருடையது. கர்த்தர்‌ 
ஜனத்திற்காக 


கர்த்தர்‌ இஸ்ரவேலின்‌ சத்துருக்களை 
முறியடிக்கும்போது, தம்முடைய பலத்த 
புயத்நினாலே அவர்களை நிர்மூலம்‌ 
பண்ணுகிறார்‌ ன்‌ ட்ட அதிருகிறது. 
கர்த்தர்‌ . ளியிலிருந்து 
நடந்து லிம்‌ ண்ட 
வானம்‌  சொரிகிறது. மேகங்களும்‌ 
தண்ணீராய்ப்‌ பொழிகிறது. 


கர்த்தர்‌ புறப்பட்டு ம்போ, 

வருகை. நெல்லிக்‌ ॥ வ க்‌ ட்‌ 
வல்லமையும்‌ வெளிப்படுகிறது. கர்த்தருடைய 
மகிமையும்‌ வல்லமையும்‌ பூமியை 
அதிரச்செய்கிறது. சூரியனுக்கு முன்பாக 
பனிமலை உருகுவதுபோல, கர்த்தருடைய 
மகத்துவத்திற்கும்‌, வல்லமைக்கும்‌. 
மகிமைக்கும்‌ பர்வதங்கள்‌ 
கரைகிறது. 


முன்பாக 


கர்த்தர்‌ சீனாய்‌ மலையிலே தம்முடைய 

வல்லமையை வெளிப்படுத்தினார்‌. 

இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தருக்கு 

சீனாயும்‌ கரைகிறது. சீனாய்‌ 

கர்த்தர்‌ தம்முடைய 

பிரமாணத்தைக்‌ கொடுத்தபோது. 
பூமியதிர்ந்தது. வானம்‌ சொரிந்தது. 


நபுபரும்பாதைகள்‌ 
கிடந்தது 
நியா 5:6-11 


பாழாய்க்‌ 


நியா 5:6. ஆனாத்தின்‌ குமாரனாகிய 
சும்காரின்‌ நாட்களிலும்‌, யாகேலின்‌ 
நாட்களிலும்‌, 

பாழாய்க்‌ 

'நடக்கிறவர்கள்‌ 

நடந்தார்கள்‌. 


நியாயாதிபதிகன்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நியா 5:7. தெயொரானாகிய நான்‌ 
எழும்புமனவும்‌, இஸ்ரவேலிலே நான்‌ 
தாயாக எழும்புமனவும்‌, கிராமங்கள்‌. 
பாழாய்ப்பேோயின, இஸ்ரவேலின்‌ 
கிராமங்கள்‌ பாழாய்ப்போயின. 


58. தேவர்களைத்‌ 
கொண்டார்கள்‌; 
அப்பொழுது யுத்தம்‌ வாசல்வரையும்‌ 
வந்தது; இண்ரவேலிலே நாற்பதினா 
யிரம்பேருக்குன்னே கேடகமும்‌ சட்டியும்‌ 
காணப்பட்டதுண்டோ? 


நூதன 


களுக்குன்னே தங்களை 

ஒப்புக்கொடுத்த 

அதியதிகனை என்‌ 

நாடுகிறது; கர்த்தரை 
ஸ்தோத்திரியுங்கள்‌. 


தியா 5:10. வள்ளைக்‌ 
கழுதைகளின்மேல்‌ ஏறுகிறவர்களே, 
தியாயஸ்தலத்தில்‌ வீற்றிருக்கிறவர்களே, 
வழியில்‌ நடக்கிறவர்கனே, இதைப்‌ 
பிரஸ்தாபியுங்கள்‌. 


நியா சய. 
 மொண்டுகொள்ளும்‌ 
வில்வீரரின்‌ 


தண்ணீர்‌ 
இடங்களில்‌ 
இரைச்சலுக்கு. 
நீங்கினவர்கள்‌. அங்கே 
கர்த்தரின்‌. நீதிநியாயங்களையும்‌, 
அவர்‌ இஸ்ரவேலிலுன்ன. 
தமது கிராமங்களுக்குச்‌. 
செய்த நீதிநியாயங்களையுமே 
யிரஸ்தாபப்படுத்துவார்கள்‌; அதுமுதல்‌ 
கர்த்தரின்‌ ஜனங்கள்‌. ஒலிமுக 
வாசல்களிலே போய்‌ இறங்குவார்கள்‌. 


கானானியரின்‌ 
இஸ்ரவேல்‌ 
சம்காரின்‌. 
பத்திரருக்கு 
பிரச்சனைகளும்‌ 
உண்டாயிற்று. சம்கார்‌ இஸ்ரவே: 
ஜனத்தாரை பெலிஸ்தியரின்‌ பிடவிலிருந்து 
ஓரளவு விடுதலை பண்ணினார்‌. 


ராஜாவாகிய யாபீன்‌ 
புத்தரை ஒடுக்கினான்‌. 
நாட்களிலே, இஸ்ரவேல்‌ 
பெலிஸ்தியர்‌. மூலமாய்‌ 
நெருக்கங்களும்‌ 


சம்காருக்கு 
காலத்தைப்பற்றி 

குறிப்பிடுகிறாள்‌. 

விடுதலையில்‌ யாகேலுக்கு முக்கியமான 
பங்கு உண்டு. ஆனாலும்‌ இக்காலத்தில்‌ 
ரவேல்‌ தேசம்‌ ஒடுக்கப்பட்டிருந்தது. தேசம்‌ 
அழிந்துபோய்‌ பாழாய்க்கிடந்தது. 


பின்பு யாதேலின்‌ 
தெபொராள்‌ இங்கு 
இஸ்ரவேலின்‌ 





i al 
TT 


இஸ்ரவேல்‌ தேசத்தில்‌ வியாபாரம்‌ 
சீராக நடைபெறவில்லை. இக்காலத்தில்‌ 
பெரும்பாதைகள்‌ பாழாய்க்கிடந்ததினால்‌, 
வியாபாரம்‌ முற்றிலுமாய்‌ நின்றுபோயிற்று. 
வியாபாரிகளால்‌ பெரும்பாதையின்‌ 
வழியாக தங்கள்‌ சரக்குகளை ஏற்றிச்‌ 
செல்ல முடியவில்லை. வழிநடக்கிறவர்கள்‌. 
புக்கவழியாய்‌ நடந்துபோனார்கள்‌. இதனால்‌ 
இஸ்ரவேல்‌ தேசத்திலே விற்பதும்‌ 
கொள்ளுவதும்‌ முற்றிலுமாய்‌ 
நின்றுபோயிற்று. 

சம்காரின்‌ நாட்களிலும்‌, 
நாட்களிலும்‌, பெரும்பாதையின்‌ வழியாக 
ஜனங்களும்‌ பிரயாணம்‌ பண்ணவில்லை. 
பாதையும்‌ சரியில்லை. வழிப்போக்கர்களுக்கு 
பாதுகாப்புமில்லை. பெலிஸ்தரின்‌ தொந்தரவு 
அதிகமாயிருந்ததினால்‌,  பெரும்பாதையின்‌ 


யாகேலின்‌ 


வழியாக யாரும்‌ தைரியமாக பிரயாணம்‌. 


தரிசு நிலமாய்‌ கிடக்கிறது. 
கிராமத்தில்‌ வாசம்பண்ணுகிறவர்கள்‌ தங்கள்‌ 
பாதுகாப்புக்காக, மறைவான இடங்களுக்குப்‌ 
போய்விட்டார்கள்‌. கிராமத்து ஜனங்கள்‌ 
அரணிப்பான பட்டணங்களில்‌ 
குடிமிருக்கவேண்டுமென்று விரும்பி, 
பட்டணங்களுக்கு குடியேறி விட்டார்கள்‌ 
இதனால்‌  வெளிநிலங்களில்‌ விவசாயம்‌: 
நடைபெறவில்லை. இஸ்ரவேலின்‌ கிராமங்கள்‌ 
பாழாய்ப்போயின (நியா 5 


“தெபொராளாகிய நான்‌ எழும்புமளவம்‌, 
இஸ்ரவேலிலே நான்‌ தாயாக எழும்புமளவும்‌, 
கிராமங்கள்‌ பாழாய்ப்போயின, இஸ்ரவேலின்‌ 
கிராமங்கள்‌ பாழாய்ப்‌ போயின” (நியா 5:7) 
என்று தெபொராள்‌ பாடுகிறாள்‌. 


இஸ்ரவேல்‌ தேசத்திலே நீதியான 
நிர்வாகம்‌ நடைபெறவில்லை. வழக்குகள்‌: 
நியாயமாக விசாரிக்கப்படவில்லை. 
தேசத்தைச்‌. சுற்றிலும்‌ சத்துருக்கள்‌ 
யுத்தம்பண்ண நெருக்குகிறார்கள்‌. நியாயசபை 
கூடுகிற வாசல்களில்‌, சத்துருக்கள்‌ 
யுத்தம்பண்ண நெருங்கி வருகிறார்கள்‌. 
யுத்தம்‌ வாசல்‌ வரையும்‌ 
வந்திருக்கிறது. இஸ்ரவேலிலே 
நாற்பதினாயிரம்‌ பேருக்குள்ளே கேடகமும்‌ 
ஈட்டியும்‌ காணப்படுகிறது (நியா 5:8). 


நியாயாதிபதிகள்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


இஸ்ரவேல்‌ தேசத்தைவிட்டு 
வெளியேறிப்போகிறவர்களுக்கோ அல்லது 
தேசத்திற்குள்ளே வருகிறவர்களுக்கோ 
'சமாதானமில்லை. பிரயாணம்‌ 
பண்ணுகிறவர்கள்‌ வாசல்‌ வழியாகக்‌ 
கடந்துபோகவேண்டும்‌. அந்த வாசல்களில்‌, 
அந்நிய தேசத்து சத்துருக்களின்‌ சேனைகள்‌ 
நிரம்பியிருக்கிறார்கள்‌. தண்ணீர்‌ எடுக்கும்‌ 

இடங்களில்கூட வில்வீரர்கள்‌ கூட்டமாய்‌ 
க்‌ அவர்களுடைய இரைச்சல்‌ 
பேரிரைச்சலாகயிருக்கிறது (நியா 5:11) 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ மத்தியிலே. 
கேடகமும்‌ ஈட்டியும்‌ இருக்கிறது. ஆனால்‌. 


தங்கள்‌ ஆவியில்‌ சோர்ந்துபோயிருக்கிறார்கள்‌. 

சத்துருக்களைப்‌ பார்த்து அவர்களுடைய 

ஆலி முறிந்துபோயிற்று. அவர்களுடைய 

ஈட்டியும்‌ அவர்களுக்கு 

கொடுக்கவில்லை. 

நாற்பதினாயிரம்‌. 

கேடகமும்‌ எட்டியும்‌ 

காணப்பட்டதுண்டோ” (நியா 5:8) என்று, 
தெபொராள்‌ கேட்கிறாள்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு ஏராளமான 
நெருக்கங்களும்‌, துன்பங்களும்‌, 
துயரங்களும்‌, வேதனைகளும்‌ வந்திருக்கிறது. 
அவர்கள்‌ கர்த்தரை ஆராதியாமல்‌, அந்நிய 
ய்வங்‌ ஆராதித்ததினால்‌, 
அவர்களுக்கு கர்த்தருடைய பாதுகாப்பு 
கிடைக்கவில்லை. அவர்கள்‌ நூதன 
தேவர்களைத்‌ தெரிந்துகொண்டார்கள்‌ என்று 
தெபொராள்‌ சொல்லுகிறாள்‌. இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாரின்‌ விக்கிரகாராதனையே, 
அவர்களுடைய துன்பங்களுக்கு காரணம்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தரைவிட்டு 
விலகிப்போய்விடுகிறார்கள்‌. கர்த்தரும்‌ 
அவர்களைவிட்டு விலகிப்போய்விடுகிறார்‌. 
கர்த்தருக்கு 
இஸ்ரவேல்‌ 
ஆராதியாமல்‌, 
தூபங்காட்டும்போது, 
அவர்‌ சத்துருக்களுடைய 
கைகளில்‌ ஒப்புக்கொடுத்துவிடுகிறார்‌. 





i FTE 
TT 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ கர்த்தரைப்‌ 
பின்பற்றாமல்‌ நூதன தேவர்களைத்‌ 
தெரிந்துகொண்டாலும்‌, கர்த்தர்‌ அவர்கள்மீது 
இன்னும்‌ இரக்கம்‌ காண்பிக்கிறார்‌. கர்த்தர்‌ 
அவர்களை சத்துருக்களுடைய கைகளில்‌ 
ஒப்புக்கொடுத்தாலும்‌, அவர்களை 
ற்கு, இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
மத்தியிலே இரட்சகர்களை எழுப்புகிறார்‌. 


“தெபொராளாகிய நான்‌ எழும்புமளவும்‌, 
இஸ்ரவேலிலே நான்‌ தாயாக எழும்புமளவும்‌, 
கிராமங்கள்‌ பாழாய்ப்போமின, இஸ்ரவேலின்‌ 
கிராமங்கள்‌ பாழாய்ப்‌ போயின" (நியா 5:7) 
என்று தெபொராள்‌ தன்னுடைய 
ஊழியத்தைப்பற்றிச்‌ சொல்லுகிறாள்‌. 


த்‌ நம்‌ 
மத்தியிலே இயாயாதியதியாக 
வரையிலும்‌, கானானியரின்‌ 


ஜனத்தார்‌ 
எழும்பும்‌ 
ராஜாவாகிய 


சத்துருக்களை முறியடிப்பதற்கு, 
தெயொராளை எழுப்புகிறார்‌. ள்‌ 
இஸ்ரலேலிலே தாயாக எழும்புகிறாள்‌. ஒரு 
தாய்‌ தன்‌ பிள்ளைகள்மீது அன்பாயும்‌, 
பாசமாயும்‌ இருப்பதுபோல, தெபொராள்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனத்தாரை பாசத்தோடு 
நேசிக்கிறாள்‌. 


தெபொராள்‌ இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 


நாடுகிறது" (நியா 5:9) என்று தெபொராள்‌ 
சொல்லுகிறாள்‌. தெபெொராகும்‌, அவளுக்கு. 
கீழே இஸ்ரவேலின்‌ அதிபதிகளும்‌, 
இஸ்ரவேல்‌ ஜனத்தாரை நியாயம்‌ 
விசாரிக்கிறார்கள்‌. 


தெபொராளின்‌ 
கானானியரின்‌ ராஜாவாகிய  யாபீன்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரை  ஒடுக்குகிறான்‌. 
கர்த்தரோ யாபீனை இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
முன்பாக தாழ்த்துகிறார்‌ ரவேல்‌ 
புத்திரரின்‌ கை கானானியரின்‌ ராஜாவாகிய 
யாபீனை நிர்மூலமாக்குகிறது. இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாருக்கு கானானியரின்‌ ராஜாவாகிய 
யாபீனின்‌ உபத்திரவத்திலிருந்து விடுதலை 
கிடைக்கிறது. இந்த மகாபெரிய இரட்சிப்பிலே. 
கர்த்தர்‌ தெபொராளை பயன்படுத்துகிறார்‌. 


காலத்திலே, 


நியாயாதிபதிகன்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தெபொராளோடுகூட இஸ்ரவேலின்‌. 

அதிபதிகளும்‌ சேர்ந்து, கானானியரின்‌ 

ராஜாவாகிய யாபீனுக்கு விரோதமாய்‌ 

யுத்தம்பண்ணுகிறார்கள்‌. கர்த்தர்‌ யாபீனை 

புத்தருக்கு முன்பாக 

கர்த்தரே இஸ்ரவேல்‌. 

புத்திரருக்காக யுத்தம்பண்ணினார்‌. கர்த்தரே 

த யுத்தத்தில்‌, இஸ்ரவேல்‌ ஜனத்தாருக்கு. 
வெற்றியைக்‌ கட்டளையிட்டார்‌. 


ஆகையினால்‌ தன்னோடு சேர்ந்து, 

இஸ்ரவேலின்‌ அதிபதிகளும்‌ கர்த்தரை 

ஸ்தோத்திரிக்கவேண்டுமென்று தெபொராள்‌ 

“வெள்ளைக்‌ 

ஏறுகிறவர்களே, 

வீற்றிருக்கிறவர்களே, 

வழியில்‌ நடக்கிறவர்களே. இதைப்‌ 

பிரஸ்தாபியுங்கள்‌" (நியா ) என்று 
தெபொராள்‌ பாடுகிறாள்‌. 


வெள்ளைக்‌ குதிரைகளின்மேல்‌ ஏறி 
வருகிறவர்கள்‌ கெம்பீரமாய்‌ வருவார்கள்‌. 
அவர்கள்‌ பராக்கிரமசாலிகளாயிருப்பார்கள்‌. 
கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌. 
கானானியரின்‌ 
விடுதலையையும்‌ 
கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ ஜனத்தாரை 
வெள்ளைக்‌ குதிரைகளின்‌ ஏறிவரும்பியான 
சிலாக்கியத்தையும்‌, கண்ணியத்தையும்‌, 
கெளரவத்நையும்‌ கொடுத்திருக்கிறார்‌. 
இதற்காக இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ எல்லோரும்‌ 
கர்த்தரை ஸ்தோத்திரிக்கவேண்டும்‌. 
நியாயாதிபதிகள்‌ தங்கள்‌ 
நியாயாசனங்களில்‌ அமர்ந்து, இஸ்ரவேல்‌ 


கொடுத்திருக்கிறார்‌. 


நியாயாதிபதிகளின்‌ கைகளில்‌ 

பட்டயம்‌ இருக்கிறது. நீதியின்‌ 

பட்டயத்தால்‌ 

கர்த்தர்‌ 

பாதுகாக்கிறார்‌. 

நியாயாபதிகள்‌ கர்த்தருடைய உதவியையும்‌, 

ஒத்தாசையையும்‌ நினைவு கூர்ந்து, 
அவரை நன்றியோடு துதிக்கவேண்டும்‌. 





i= FTE 
TT 


இஸ்ரவேல்‌ 

தாழ்ந்கிரந்தபோது, 
வில்வீரர்கள்‌, 
தேசத்திற்குள்ளேயே  வந்துவிடுகிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ தண்ணீர்‌ மொண்டு. 
கொள்ளும்‌ இடங்களில்‌, சத்துருக்களின்‌ 
வில்வீரர்கள்‌ கூட்டமாய்க்‌ 
கூடியிருக்கிறார்கள்‌. அவர்களுடைய 
இரைச்சல்‌ அதிகமாயிருக்கிறது. கர்த்தர்‌ 
சத்துருக்களின்‌ ல்வீரரை 
நிர்மூலம்பண்ணுகிறார்‌. அவர்களுடைய 
இரைச்சல்‌ தண்ணீர்‌ மொண்டு கொள்ளும்‌ 
இடத்தைவிட்டு நீங்குகிறது. 

வில்வீரரின்‌ இரைச்சல்‌ நீங்கின பின்பு, 
அங்கே கர்த்தரை பிரஸ்தாபப்படுத்துகிற 
துதியின்‌ கீதம்‌ கேட்கிறது. இப்போது 
தண்ணீர்‌ மொண்டு கொள்ளும்‌ இடங்களில்‌ 
சத்துருக்களின்‌ பிரச்சனை இல்லை. அங்கே 
சத்துருக்களுடைய வில்வீரர்கள்‌ யாருமில்லை. 
அங்கே வில்வீரரின்‌ இரைச்சலும்‌ இல்லை. 
இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ தண்ணீர்‌ மொண்டு 
கொள்ளும்‌ இடங்களிலே சத்துருக்களின்‌ 
பயமில்லாமல்‌ விடுதலையோடிக்கிறார்கள்‌ 
கர்த்தரின்‌ 

ஓள்ள 

செய்த 


அங்கே 
நீதிநியாயங்களையும்‌, அவர்‌ இஸ்ர 
தமது கிராமங்களுக்குச்‌ 
நீதிநியாயங்களையுமே 
பிரஸ்தாபப்படுத்துவர்கள்‌; அதுமுதல்‌ 
கர்த்தரின்‌ ஜனங்கள்‌ ஒலிமுக வாசல்களிலே 
போய்‌ இறங்குவார்கள்‌" (நியா 541) என்று 
தெபொராள்‌ பாடுகிறாள்‌. 


சம்காரின்‌ நாட்களிலும்‌, யாகேலின்‌ 
நாட்களிலும்‌ பெரும்பாதைகள்‌ பாழாய்க்‌ 
கிடந்தது. இந்தப்‌ பாதைகளில்‌ 
சத்துருக்களின்‌ நடமாட்டம்‌ அதிகமாயிருந்தது. 

வழிநடக்கிறவர்கள்‌ 


சத்துருக்கள்‌ 

ஜனத்தாரை 

பயமுறுத்தவில்லை. கொள்ளைக்காரர்களின்‌ 
பயமும்‌ இங்கே இல்லை. 


நியாயாதிபதிகன்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தண்ணீர்‌ மொண்டுகொள்ளும்‌ 
கிணறுகளிலும்‌ சத்துருக்கள்‌ யாருமில்லை. 
அங்கே இருந்த சத்துருக்களையெல்லாம்‌ 
கர்த்தர்‌ நீக்கிப்போட்டார்‌ 
கர்த்தருடைய கிரியைகள்‌. 
பாராக்கின்‌ கிரியைகளோ 
தெபொராளின்‌ கிரியைகளோ அல்ல. 
சத்துருக்களின்‌ பிடியிலிருந்து 
விடுவிக்கப்பட்டவர்கள்‌, கர்த்தர்‌ செய்த நீதி 
நியாயங்களை  பிரஸ்தாபப்படுத்துகிறார்கள்‌. 
கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ தேசத்தின்‌ எல்லைகளிலே 
சமாதானத்தைக்‌ கட்டளையிடுகிறார்‌. 


கானானியரின்‌ 
இஸ்ரவேல்‌ 


ராஜாவாகிய யாபீன்‌ 
ஜனத்தாரை தன்னுடைய 
அநீதியினாலும்‌, அக்கிரமத்தினாலும்‌ 
ஒடுக்குகிறான்‌. கர்த்தர்‌ யாபீனை நியாயம்‌ 
விசாரிக்கிறார்‌. கர்த்தர்‌ நீதி ககக 
அதிபதியாகயிருக்கிறவர்‌. 
சத்துருக்களையும்‌ நியாயம்‌ விசாரிக்கிறவ்‌ 
சத்துருக்களின்‌ ஒடுக்கத்திலிருந்து 
விடுவிக்கப்பட்ட ல்‌ ஜனங்கள்‌, 
கர்த்தர்‌ தங்களுக்கு தங்கள்‌ 
கிராமங்களுக்கும்‌ செய்த நீதி நியாயங்களை 
பிரஸ்தாபப்படுத்துகிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ 
பட்டணங்களிலிருப்பவர்களைவிட, 
கிராமங்களிலிருக்கிறவர்களுக்கு 
சத்துருக்கள்‌ மூலமாய்‌ அதிக ஆபத்து 
உண்டாயிற்று. பட்டணங்களிலுள்ள வீடுகள்‌ 
அரணிப்பான  கோட்டைச்சுவர்களுக்குள்ளே 
பாதுகாப்பாமிருக்கிறது. கிராமங்களிலோ 
அரணிப்பான அலங்கங்கள்‌ எதுவுமில்லை, 
ஆகையினால்‌ சத்துருக்கள்‌ கிராமங்கள்மீது 
எளிதாக வந்துவிடுகிறார்கள்‌. கர்த்தரோ 
இஸ்ரவேல்‌ தேசத்திலுள்ள கிராமங்களுக்கு 
அரணான கோட்டையாயிருக்கிறார்‌. கர்த்தரே 
அவர்களைப்‌ பாதுகாக்கிறார்‌. 


ரத்தம்‌ 


தேசத்திலே, 


வாசம்பண்ணுகிறவர்கள்‌, 


நிரஸ்தாபப்படுத்தகிறார்கள்‌. 

ஜனங்கள்‌ எந்தவிதமான பாதுகாப்புமில்லாமல்‌, 
சத்துருக்களின்‌ ஆபத்துக்களுக்கு 
அருகாமையிலிருக்கும்போது, கர்த்தரே 
அவர்களுக்கு. பாதுகாப்பாயிருக்கிறார்‌. 
கர்த்தருடைய ஜனம்‌. 
பலவீனராயிருக்கும்போது. கர்த்தர்‌ 
அவர்களுக்கு உதவிசெய்து அவர்களைப்‌ 
பலப்படுத்துகிறார்‌. 





i THEN 
TT 


தெபொரானே, விழி 
நியா 5:12-23 


தியா 5:12. விழி, விழி, தெயொரானே, 
விழி, விழி, பாட்டுப்பாடு; பாராக்கே, 
எழும்பு; அமினோகாமின்‌ குமாரனே, 
உன்னைச்‌  சிறையாக்கினவர்களைச்‌. 
சிறையாக்கிக்‌ கொண்டுபோ. 


தியா 548. மீதியாயிருத்தவர்கன்‌ 
ஜனத்தின்‌ பிரபுக்னை ஆளும்படி. 
செய்தார்‌; கர்த்தர்‌ எனக்குப்‌ 
பராக்கிரமசாலிகளின்மேல்‌ ஆளுகை. 
தந்தார்‌. 


தியா 5:04. அமலேக்குக்கு விரோதமாக 
இவர்களுடைய வேர்‌ எப்பிராயிமிலி. 
ருந்து துளிர்த்தது; உன்‌ 
ஜனங்களுக்குன்னே பென்யமீன்‌ 
மனுஷர்‌ உனக்குப்‌ பிண்சென்றார்கள்‌;. 
மாகீரிலிருத்து அதிபதிகளும்‌, 
செயுலோனிலிருந்து  எழுதுகோலைப்‌: 
பிடிக்கிறவர்களும்‌ இறங்கிவத்தார்கன்‌. 


நியா 505. இசக்காரின்‌ பிரபுக்களும்‌ 
தெயொரானோடே. இருந்தார்கள்‌; 
பாராக்கைப்‌ போல இசக்கார்‌ மனுஷரும்‌. 
பன்னத்தாக்கில்‌ கால்நடையாய்‌. 
அனுப்பப்பட்டுப்‌ போனார்கள்‌; குபனின்‌ 
பிரிவினைகனால்‌ உண்டான. 


இருதயத்தின்‌ நினைவுகள்‌ மிகுதி. 


நியா 5:16. மந்தைகளின்‌ சத்தத்தைக்‌ 
கேட்க, நீ தொழுவங்களின்‌ நடுவே 
இருந்தூவிட்டதென்ன? குபனின்‌ 
பீரிவினைகனால்‌ மனோவிசாரங்கள்‌ 
மிகுதி. 


தியா 5:07. கீலேயாத்‌ மனுஷர்‌ 
யோர்தானுக்கு அக்கரையிலே. 
இருத்துவிட்டார்கன்‌; தாண்‌ மனுஷர்‌: 
கப்பல்களில்‌ தங்கியிருந்ததென்ன? 
ஆசேர்‌ மனுஷர்‌ கடற்கரையிலே தங்கி, 
தங்கள்‌ குடாக்களில்‌ தாபரித்தார்கள்‌.. 


தியா 518. செபுலோனும்‌ நப்தலியும்‌ 
போர்க்கனத்து முணையிலே தங்கள்‌ 
உயிரை எண்ணாமல்‌ மரணத்துக்குத்‌ 
துணித்து தின்றார்கள்‌. 


நியாயாதிபதிகன்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நியா 5:19. ராஜாக்கள்‌ 
யுத்தம்பண்ணினார்கன்‌; 
கானானியமின்‌ 
மெகிதோவின்‌ 
தானாக்கிலே 
அவர்களுக்குத்‌ 
கிடைக்கவில்லை. 


வந்து 
அப்பொழுது 
ராஜாக்கள்‌. 
தண்ணீர்‌ அருகான 
யுத்தம்பண்ணினார்கள்‌; 
'திரவியக்கொன்ளை 


தியா 5:20. வானத்திலிருந்து யுத்தம்‌ 
உண்டாயிற்று; நட்சத்திரங்கள்‌ தங்கள்‌ 
அயனங்களிலிருந்து சிசெராவோடே, 


யுத்தம்பண்ணின. 


தியா 821 
பூர்வநதியாகிய நதியே, 
அவர்களை: அடித்துக்‌ 
கொண்டுபோயிற்று; என்‌ ஆத்துமாவே, 
தீ பலவான்களை மிதித்தாய்‌. 


கீசோன்‌ 
கீசோன்‌ 


நதி, 


தியா 5:22. அப்பொழுது குதிரைகளின்‌ 
பாய்ச்சலினாலே, 
பாய்ச்சலினாலேயே, 

பினத்துபோயின.. 


தியா 5:28. மோரோசைச்‌ சபியுங்கள்‌; 
அதின்‌ குடிகளைக்‌ சுபிக்கவே 
சபியுங்கள்‌ என்று கர்த்தருடைய 
தூதனானவர்‌ சொல்லுகிறார்‌; அவர்கள்‌ 
கர்த்தர்‌ பட்சத்தில்‌ துணைதிற்க 
வரவில்லை; பராக்கிரமகாலி. 
களுக்கு விரோதமாய்‌ அவர்கள்‌ கர்த்தர்‌ 
பட்சத்தில்‌ துணைநிற்க வரவில்லையே. 


தெபொராள்‌ கர்த்தரைத்‌ துதிக்கும்‌ 
துதியின்‌ க பாடி, தன்னைத்தானே 
ஈகப்படுத்துகிறா: தன்னுடைய 
ஆந்துமாவைத்‌ தட்டி பவன்‌ கர்த்தர்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனத்திற்கு யுத்தத்திலே பெரிய 
க்‌ கொடுத்திருக்கிறார்‌. கர்த்தர்‌ 
நினைவுகூர்ந்து, 
தெபொராள்‌ 

பாராக்கையும்‌ உற்சாகப்படுத்துகிறாள்‌. 
தெபொராள்‌ ஒரு தீர்க்கதரிசி, 
தன்னுடைய விசுவாசத்தையும்‌, தன்னுடைய 
உற்சாகத்தையும்‌ வெளிப்படுத்தும்‌ 
வண்ணமாக தெபொராள்‌ இந்தப்‌ பாடலை 
பாடுகிறாள்‌. “விழி, விழி, தெபொராளே, 
விழி, விழி, பாட்டுப்பாடு; பாராக்கே, எழும்பு 
(நியா 542) என்று பாடி, தெபெராள்‌. 

தன்னை உற்சாகப்படுத்துகிறாள்‌. 





i= FTN 
TT 


பாராக்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருடைய 
சேனைக்கு  படைத்தளபதியாகயிருக்கிறார்‌. 
யுத்தத்தில்‌ தங்களுக்கு கிடைத்த வெற்றியை 
பாராக்‌ உற்சாகமாய்க்‌ கொண்டாட 
வேண்டும்‌. யுத்தத்திலே தான்‌ நிறைவேற்ற 
வேண்டிய  கடமைகளையெல்லாம்‌ பாராக்‌ 
நேர்த்தியாய்‌ செய்து முடிக்கவேண்டும்‌. 
தெபொராள்‌ பாராக்கிடம்‌, “அபினோகாமின்‌ 
குமாரனே, உன்னைச்‌ 
சிறையாக்கினவர்களைச்‌ சிறையாக்கிக்‌ 
கொண்டுபோ” (நியா 542) என்று 
கட்டளையிடுகிறாள்‌. 


'சிசெராவின்‌ சேனையிலிருந்தவர்களில்‌ 
அநேகர்‌ யுத்தக்களத்திலேயே 
சங்காரமானார்கள்‌. அவர்களில்‌ ஒரு சிலர்‌ 
பட்டயத்திற்கு தப்பி உயிரோடிருப்பதற்கு 
வாய்ப்புள்ளது. அக்காலத்தில்‌, யுத்தத்தில்‌ 
ஜெயித்தவர்கள்‌,  தோற்றுப்போனவர்களை: 
சிறைப்பிடிப்பது வழக்கம்‌. அவர்களுடைய 
யுத்தத்தளவாடங்களையும்‌, உடமைகளையும்‌ 
கொள்ளைப்பொருளாய்‌ கொண்டுபோவதும்‌ 
அக்காலத்து வழக்கமாகும்‌. 

கானானியரின்‌ 
இஸ்ரவேல்‌ 
சிறைப்படுத்தியிருந்தான்‌. 
யுத்தத்திலே இஸ்ரவேல்‌ 
ஜெயத்தைக்‌ கொடுத்திருக்கிறார்‌ 
ஜனத்தாரை சிறையாக்கின கானானியரை 
பாராக்‌ இப்போது சிறையாக்கி, தன்னுடைய 
தேசத்திற்குக்‌ கொண்டு போகவேண்டும்‌. 
கானானியர்கள்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு. 
அடிமைகளாயிருக்கவேண்டும்‌. 


தெபொராள்‌ கர்த்தரைத்‌ குதித்துப்‌ 
பாடுகிறாள்‌. தன்னுடைய 
கீதத்திற்கான காரணத்தையும்‌ ங்க 
விவரிக்கிறாள்‌. மீதியாயிருந்தவர்கள்‌ 
ஜனத்தின்‌ பிரபுக்களை ஆளும்படி செய்தார்‌: 
கர்த்தர்‌ எனக்குப்‌ பராக்கிரமசாலிகளின்மேல்‌ 
தந்தார்‌” (நியா 5:13) என்று 
தெபோராள்‌ சொல்லுகிறாள்‌. இதுவே அவள்‌ 
கர்த்தரைத்‌ துதித்துப்‌ பாடுவதற்கு காரணம்‌. 
இஸ்ரவேல்‌ 
எண்ணிக்கையுள்ள 
அவர்களிடத்தில்‌ 
ஆயுதபலமோ இல்லை. சத்துருக்கள்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனத்தாருக்கு மதிப்பும்‌ 
மரியாதையும்‌ கொடுப்பதில்லை. ஆனாலும்‌ 
கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு முன்பாக, 


ராஜாவாகிய யாபீன்‌ 


ஜனத்தார்‌ சொற்ப 
ஜனமாயிருக்கிறார்கள்‌. 
படைபலமோ. 


நியாயாதிபதிகள்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அவர்களுடைய சத்துருக்களைத்‌ 
தாழ்த்துகிறார்‌. கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரை 
உயர்த்துகிறார்‌. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ அந்நிய 
ஜனத்தின்‌ பிரபுக்களை ஆளுகை 
செய்கிறார்கள்‌. சத்துருக்களில்‌ 
பராக்கிரமசாலிகளாயிருக்கிறவர்களை 
இஸ்ரவேல்‌. ஜனத்தார்‌ தங்களுடைய 
ஆளுகையின்கீழ்‌ கொண்டுவருகிறார்கள்‌. 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
யுத்தத்திலே வெற்றியைக்‌ கொடுக்கிறார்‌ 
அவர்கள்‌ தங்கள்‌ தேவனாகிய கர்த்தருக்கு 
உண்மையுள்ளவர்களாயிருக்கவேண்டும்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ சொற்ப 
எண்ணிக்கையுள்ள ஜனமாயிருந்தாலும்‌, 
கர்த்தர்‌ அவர்களோடு  கூடமிருந்து, 
அவர்களைப்‌ பலப்படுத்துவார்‌. கர்த்தருக்கு 
மீதமான ஜனங்கள்‌ எல்லா காலங்களிலும்‌ 
இருப்பார்கள்‌. கர்த்தரை நம்புகிறவர்கள்‌ 
ஒருபோதும்‌ வெட்கப்பட்டுப்போகமாட்டார்கள்‌. 
அவர்கள்‌ பலவீனராகவும்‌, சொற்ப 
எண்ணிக்கையுள்ளவர்களாகவும்‌ இருந்தாலும்‌, 
கர்த்தருக்குள்‌ அவர்களுக்கு நம்பிக்கை 
உண்டு. 


அவர்களை தம்முடைய 
பிரகாரமாக பயன்படுத்துவார்‌. கர்த்தரால்‌ 
கூடாத காரியம்‌ ஒன்றுமே இல்லை. 
இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ சொற்ப 
எண்ணிக்கையுள்ள வர்களாயிருப்பது 


மாத்திரமல்ல, அவர்களில்‌ ஒரே ஒரு தனிநபர்‌ 


கர்த்தர்‌ 
தம்முடைய 
பராக்கிரமத்தையும்‌, 


வல்லமையையும்‌ அந்த தனிநபர்‌ மூலமாய்‌ 
வெளிப்படுத்துவார்‌. 


மீதியாயிருந்தாலும்‌, 


கர்த்தருக்கு விரோதமாகப்‌ பெருமை 
பாராட்டுகிறவர்கள்‌. அழிந்துபோவார்கள்‌. 
அவர்கள்‌ எண்ணிக்கையில்‌ 
அதிகமானோராயிருந்தாலும்‌, அவர்களிடத்தில்‌ 
படைபலம்‌. மிகுதியாயிருந்தாலும்‌, 
அவர்களிடத்தில்‌ இருப்பு இரதங்கள்‌ 
ஏராளமாயிருந்தாலும்‌, அவர்களால்‌ 
கர்த்தருக்கு விரோமாய்‌ எதிர்த்து நிற்க 
முடியாது. கர்த்தர்‌ தம்முடைய சத்துருக்களை 
நிர்மூலம்பண்ணுவார்‌. 





i= THEN 
TT 


தெபொராள்‌ ஒரு ஸ்திர. 

தங்கள்‌ சரீரத்தில்‌ 

பாண்டமாயிருக்கிறார்கள்‌. 
ஏற்பாட்டுக்காலத்து 


கீழ்ப்படிந்து நடக்கவேண்டும்‌. 
கர்த்தர்‌. தெபொராளை 
தெபொராள்‌ இஸ்ரவேல்‌ 
புருஷரையும்‌, ஸ்திரீகளையும்‌ 
செய்கிறாள்‌. 


"கர்த்தர்‌ தெபொராளை 


இஸ்ரவேல்‌ 
பராக்கிரமசாலிகள்‌ இர்ககர்கள்‌ 
தெபொராளுக்கு அவர்கள்மேல்‌ ஆகை 
தருகிறார்‌ (நியா 
இஸ்ரவேலின்‌: 
பராக்கிரமசாலிகளும்‌, 
ஆளுகைக்கு 
கீழ்ப்படிகிறார்கள்‌. 


கானான்‌ 
பாக்கிரமசாலிகளாயிகக்கினரகள்‌ 
தெயொராள்‌ அவர்களுக்‌ 
யுத்தம்பண்ணுகிறாள்‌. 
பராக்கிரமசாலிகள்‌, 


கு விரோதமாக: 
"இஸ்ரவேல்‌ தேசத்தின்‌ 
தெபொராளோடு 
கானானியருக்கு 
யுத்தம்பண்ணுகிறார்கள்‌. 
பராக்கிரமசாலிகள்‌, 
தெபொராளுக்கு வெற்றி 


கிடைக்க, கடினமாய்‌ உழைக்கிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ ஜனத்தாருடைய எல்லா 
கோத்திரத்தாரும்‌ தெபொராளோடு 
கூடமிருந்து கானானியருக்கு விரோதமாக 

சில 


ஒரு 

தெபொராளோடு கூடமிருந்து 
விரோதமாக யுத்தம்‌ 
பண்ணுகிறார்கள்‌. வேறுசில கோத்திரத்தாரோ, 
இந்த யுத்தத்தில்‌ பங்குபெறாமல்‌ 
தங்களுடைய சொந்த வேலைகளைப்பார்த்துக்‌ 
கொண்டிருக்கிறார்கள்‌. இஸ்ரவேல்‌ 
கோத்திரத்தாரில்‌ மேலும்‌ சிலர்‌, தெபொராள்‌ 
பக்கமும்‌ சேராமல்‌, கானானியர்‌ பக்கமும்‌ 

சேராமல்‌ நடுநிலை வகிக்கிறார்கள்‌. 


தெபொராள்‌ கானானியரின்‌ 
ராஜாவாகிய யாபீனுக்கு விரோதமாக 
யுத்தம்பண்ணுகிறாள்‌. _சிசெரா யாபீனுடைய 
படைத்தளபதி. இந்த அதிகாரத்தில்‌ 
யாபீனையும்‌ சிசெராவையும்‌ பற்றி அதிகமாய்ச்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. யாபீனோடு மேலும்‌ 


நியாயாதிபதிகன்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சில புறஜாதியார்‌ 
தெபொராள்‌  அவர்களைப்பற்றியும்‌ 
வரிசையாகச்‌ சொல்லுகிறாள்‌. 


சேர்ந்துகொள்கிறார்கள்‌. 
இங்கு 


யாபீனோடு. 
எப்பிராமீமர்‌ 
விரோதமாக 
அமலேக்கியர்‌ 


அமலேக்கியர்‌ 

சேர்ந்துகொள்கிறார்கள்‌. 
அமலேக்கியருக்கு 

யுத்தம்பண்ணுகிறார்கள்‌. 

சிசெராவோடு சேர்ந்துகொள்ள புறப்பட்டுப்‌ 

எப்பிராமீமர்‌, அவர்களை 

சங்காரம்பண்ணி' 

அமலேக்கியரால்‌ 

சேர்ந்துகொள்ள 

முடியவில்லை. “அமலேக்குக்கு விரோதமாக 

இவர்களுடைய வேர்‌ எப்பிராமீமிலிருந்து 

துளிர்த்தது” (நியா 544) என்று தெபொராள்‌ 

சொல்லுகிறாள்‌. 


யோசுவாவின்‌ காலத்திலே, 
கானானியர்கள்‌ கானான்‌ தேசத்திலிருந்து, 
தூத்தியடிக்கப்பட்டார்கள்‌. யோசுவாவும்‌ 
கானானியரின்‌ ராஜாக்களில்‌ அநேகரை 
சங்காரம்பண்ணினார்‌. யோசுவாவுக்கு பின்பு, 
கானான்‌ ராஜாக்களில்‌ சிலர்‌ மறுபடியும்‌ 
ங்களுடைய சேனையைத்‌ ட்டி, 
யாபீனோடு சோந்துகொள்கிறாிகர்‌ 
இவர்களுடைய கூட்டு முயற்சியினால்‌, 
கானானியரின்‌ சேனை வலுவடைகிறது. 
எண்ணிக்கையில்‌ அதிகரிக்கிறது. 
கானானியரின்‌ ராஜாக்கள்‌ 
ஒன்றாய்க்‌ கூடிவந்து, 
விரோதமாக 


(நியா 529). 


ட 
அந்தக்‌ 
எல்லோரும்‌ 
இஸ்ரவேலுக்கு 
யுத்தம்பண்ணுகிறார்கள்‌. 
“ராஜாக்கள்‌ வந்து 
யுத்தம்பண்ணினார்கள்‌ அப்பொழுது 
கானானியரின்‌ ராஜாக்கள்‌ மெகிதோவின்‌ 
தண்ணீர்‌  அருகான உதானாக்கிலே 
யுத்தம்பண்ணினார்கள்‌;: அவர்களுக்குத்‌ 
திரவியக்கொள்ளை கிடைக்கவில்லை" 
(நியா 529) என்று தெபொராள்‌ 
சொல்லுகிறாள்‌. 
கானானியரின்‌ ராஜாவாகிய யாபீன்‌, 
கானானின்‌ மற்ற ராஜாக்களை கூலி. 
பொருந்தி தன்னோடு 
சேர்த்துக்கொள்ளவில்லை. யாபீனிடம்‌ இருப்பு 
இரதங்கள்‌ இருக்கிறது. கானானியரின்‌ 
மற்ற ராஜாக்களிடம்‌ ட்‌ 
இருக்கிறார்கள்‌. 
ஆயுதங்களோ, இருப்பு இரதங்களோ இல்லை. 
யினால்‌ அவர்களுக்கு 
திரவியக்கொள்ளை கிடைக்கவில்லை. 





i FTE 
TT 


தெபொராள்‌ கானானியரின்‌ 
ராஜாவாகிய  யாபீனுக்கு விரோதமாக 
யுத்தம்பண்ணியபோது, இஸ்ரவேல்‌ புத்திரரில்‌ 
அநேகர்‌, தெபொராளோடு சேர்ந்துகொண்டு, 
யாபீனுக்கு 

யுத்தம்பண்ணுகிறார்கள்‌. 

தன்னோடுகூட சேர்ந்துகொண்டு, 
ஆதரவாய்‌ யுத்தம்பண்ணின 

புத்திரரை 

பேசுகிறாள்‌. 


தெபொராள்‌ எப்பிராயீமுக்கு நுவலும்‌ 
பென்யமீனுக்கு 
வாசம்பண்ணுகிறாள்‌. 
தெபொராளோடு  சேர்ந்துகொள்கிறார்கள்‌. 
தெபொராள்‌ இவ்விரண்டு 
கோத்திரத்தாரையும்‌ புகழ்ந்து பேசுகிறாள்‌. 


விரோதமாக. 
எப்பிராமீமிலிருந்து 
ஜனங்களுக்குள்ளே 
மனுஷர்‌ உனக்குப்‌ 
மாகீரிலிருந்து, 
செபுலோனிலிருந்து. 
பிடிக்கிறவர்களும்‌ 
(நியா 544) 
எப்பிராமீமரையு! 
குறித்து புகழ்ந்து. 
சொல்லுகிறாள்‌. இவர்கள்‌ யாபீனுக்கு 
விரோதமாக நடைபெற்ற யுத்தத்தில்‌ 
தைரியமாக யுத்தம்பண்ணினார்கள்‌. 


ள்‌ 


க்கு 
வேர்‌ 


எழுதுகோலைப்‌ 
இறங்கிவந்தார்கள்‌" 
என்று தெபொராள்‌ 
பென்யமீனரையும்‌ 


பென்யமீன்‌ மனுஷர்‌ மற்ற இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கு எடுத்துக்காட்டாயிருக்கிறார்கள்‌. 
பென்யமீன்‌ கோத்திரத்தார்‌ மிகவும்‌ 
சாதாரணமானவர்கள்‌. இக்காலத்தில்‌ 
அவர்கள்‌ எப்பிராயீமுக்கு 
தாழ்ந்திருக்கிறார்கள்‌. பென்யமீனர்‌ 
எண்ணிக்கையிலும்‌, படைபலத்திலும்‌ 
குறைச்சலுள்ளவர்கள்‌. பரக்க 
அமலேக்குக்கு விரோதமாய்‌ நடைபெறுகிற 
யுத்தத்திலே, பென்யமீன்‌ 
எப்பிராமீமருக்கு பின்செல்லுகிறார்கள்‌. 


மாகீரிலிருந்து அதிபதிகளும்‌, 
செபுலோனிலிருந்து எழுதுகோலைப்‌ 
பிடிக்கிறவர்களும்‌ இறங்கிவருகிறார்கள்‌ 
(நியா 514). யாமீனுக்கு விரோதமாக 
நடைபெறுகிற  யுத்தத்திலே செபுலோன்‌ 
புத்திரர்‌ யுத்த வியூகங்களை வகுக்கிறார்கள்‌. 
மாகீரின்‌ அதிபதிகள்‌, யோர்தானுக்கு 
அப்புறத்திலே இருக்கிற, மனாசேயின்‌ 
பாதிக்கோத்திரத்தைச்‌ சேர்ந்தவர்கள்‌. 


நியாயாதிபதிகன்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


இசக்காரின்‌ 
தெபொராளோடே 
ப்‌ போல 


இருக்கிறார்கள்‌; 
இசக்கார்‌ மனுஷரும்‌ 

கால்நடையாய்‌ 

போகிறார்கள்‌ 
யாபீனுக்கு விரோதமாக 

நீதியான காரியம்‌ 
இசக்காரின்‌ மனுஷர்‌ 
ஆகையினால்‌ 
பாரங்களை 
சுமக்கிறார்கள்‌. 


சுமப்பது இசக்கார்‌ 
பதக்க நியமிக்கப்பட்ட வேலை. 


| “இசக்கார்‌ இரண்டு பொதியின்‌ நடுவே 
படுத்துக்கொண்டிருக்கிற பலத்த கழுதை, 
அவன்‌, இளைப்பாறுதல்‌ நல்லது என்றும்‌, 
நாடு வசதியானது. பதம்‌ கண்டு, 
சுமக்கிறதற்குத்‌ தோளைச்‌ 
சாய்த்து, பகுநிகட்டுகிறவனானான்‌" 
(ஆதி 492473) 
இசக்கார்‌ மனுஷர்‌ யாமீனுடைய 
சுமையை. தங்கள்‌ தோள்களில்‌ சுமக்க 
ககு்பகிக்கல. அவர்கள்‌ யாமீனின்‌ 
தங்கள்‌  தோள்களிலிருந்து, 
இதக்கி வைத்துவிடுகிறார்கள்‌ யாபீனுக்கு 
விரோதமாக நடைபெறுகிற யுத்தத்திலே, 
அவர்கள்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருடைய 
யுத்த தளவாட சுமைகளை, தங்கள்‌ 
தோள்களில்‌ சுமக்க தங்களை 
ஒப்புக்கொடுக்கிறார்கள்‌. 


இந்த யுத்தத்தின்‌ 


“செயுலோனும்‌ நப்தலியும்‌ போர்க்களத்து 
முனையிலே தங்கள்‌ உயிரை எண்ணாமல்‌ 
மரணத்துக்குத்‌ துணிந்து நின்றார்கள்‌" 
(நியா 518) என்று தெபொராள்‌ 
சொல்லுகிறாள்‌. எல்லா 
கோத்திரத்தாரையும்விட, செபுலோன்‌ 
கோத்திரத்தாரும்‌, நப்தலி கோத்திரத்தாரும்‌ 
யுத்தக்களத்திலே. தைரியமாய்‌. 
யத்தப்பண்ணுகிறார்கள்‌.. பாராக்‌ 
தேசத்தை சேர்ந்தவர்‌. 
பாராக்கினிமித்தமாக, 

நப்தலியையும்‌ 

அவர்கள்‌ 

மிகுந்த தைரியத்தோடு 

விரோதமாய்‌ 





i THE 
TT 


செபுலோனும்‌ நப்தலியும்‌ போர்க்களத்து 
முனையிலே, “னுக்கு அருகாமையில்‌ 
நின்று அவனுக்கு விரோதமாய்‌ 
யுத்தம்பண்ணுகிறார்கள்‌. சத்துருக்களுக்கு 
தூரத்திலிருக்கிறவர்களைவிட, 
அவர்களுக்கு அருகாமையிலிருக்கிறவர்களுக்‌ 
க 


போர்க்களத்து முனையிலே, 
துணிந்து நிற்கிறார்கள்‌. 
தெபொராள்‌ இவர்களை 
சொல்லுகிறாள்‌. 


கர்த்தரே இஸ்ரவேல்‌ ஜனத்திற்காக 
யுத்தம்பண்‌ ணுகிறார்‌. இந்த யுத்தத்தில்‌, 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ பயன்படுத்தப்பட்டாலும்‌, 
கர்த்தர்‌ வானத்திலுள்ள 
நட்சத்திரங்களையும்‌, தம்முடைய ஜனத்திற்கு 
ஆதரவாகப்‌ பயன்படுத்‌, 'வானத்திலி 
ருந்து யுத்தம்‌ உண்டாயிற்று நட்சத்திரங்கள்‌ 


(நியா 
தெபொராள்‌ சொல்லுகிறாள்‌. 


கர்த்தர்‌ சேனைகளின்‌ 
அதிபதியாயிருக்கிறார்‌. அவரே ராஜாதி 
ராஜா. அவரே கர்த்தாதி கர்த்தா. கர்த்தர்‌ 
சிசெராவக்கு விரோதமாய்‌. 
யுத்தம்பண்ணுகிறார்‌ சத்துருக்களுடைய 
சேனைகளின்மீது வானத்திலிருந்து, 
குல்மழைகள்‌ விழுகிறது. இடியும்‌ மின்னலும்‌ 
சிசெராவின்மீது விழுந்து; அவனுடைய 
சேனையிலுள்ளவர்களை 

ங்காரம்பண்ணுகிறது. கர்த்தருடைய 
கட்டளையின்‌ பிரகாரம்‌, வானத்திலுள்ள 
நட்சத்திரங்களும்‌ சிசெராவுக்கு விரோதமாய்‌ 
யத்தம்பண்ணுகிறது. 


சிசெராவின்‌ சேனைக்கு விரோதமாக, 


5:20) என்று 


பூர்வநதியாகிய கீசோன்‌ நதியே, அவர்களை 
அடித்துக்‌ கொண்டுபோயிற்று' (நியா 5:21) 
என்று தெபொராள்‌ சொல்லுகிறாள்‌. 


நியாயாதிபதிகன்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


கீசோன்‌ நதி பொதுவாக எப்போதுமே 
வறண்டு காணப்படும்‌. ஆனால்‌ இப்போதோ 


சேணையிலுள்ளவர்கள்‌ 
கடந்து தப்பித்து, 

பண்ணுகிறார்கள்‌. ஆனால்‌ கீசோன்‌ நதியோ 
பிரவாகித்து ஓடி, அவர்களை அடித்து 
கொண்டு போயிற்று. நதியைக்‌ கடக்க 
முயற்சி பண்ணினவர்கள்‌ எல்லோரும்‌ அதிலே 
மூழ்கி மாண்டுபோனார்கள்‌. 


சிசெராவின்‌ சேனைக்கு விரோதமாக, 
ஆத்துமாவும்‌ 
“என்‌ ஆத்துமாவே, நீ 
பலவான்களை மிதித்தா। 
தெபொராள்‌ சொல்லுகிறாள்‌. 
தன்னைப்பற்றிச்‌ 
தன்னைப்பற்றி 
உயர்வாகவோ பேசவில்லை. 
சத்துருக்களுக்கு விரோதமாக பரிசுத்தமான 
வைராக்கியம்‌ இருக்கிறது. 
ஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கானானியரின்‌ 
எதன்‌. பதுங்கு எவர 
யுத்தம்பண்ணும்போது, இஸ்ரவேல்‌. 
ஜனத்தாரில்‌ சிலர்‌, நடுநிலை வகிக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரோடு சேர்ந்து, 
அவர்களுடைய சத்துருக்களுக்கு விரோதமாய்‌ 
யுத்தம்பண்ணவேண்டும்‌. ஆனால்‌. 
தெபொராளோடு சேர்ந்து, 
விரோதமாக யுத்தம்பண்ண 


சிசெராவின்‌ சேனைக்கு விரோதமாக 
யூதாகோத்திரத்தாரோ, சிமியோன்‌ 
கோத்திரத்தாரோ யுத்தம்பண்ண வரவில்லை, 
ந ஒருவேளை, 

தேசத்திற்கு 

அவர்களால்‌ 

முடியாமல்‌ 


ரூபன்‌ கோத்திரத்தார்‌ தெபொராளோடு 
சேர்ந்து. சிசெராவின்‌ சேனைக்கு 
விரோதமாக. யுத்தம்பண்ண 
மறுத்துவிடுகிறார்கள்‌. “ரூபனின்‌ 
பிரிவினைகளால்‌ உண்டான இருதயத்தின்‌ 
நினைவுகள்‌ மிகுதி” (நியா 545) என்று 
தெபொராள்‌ சொல்லுகிறாள்‌. 





f= FTE 
TT 


ரூபன்‌ கோத்திரத்தார்‌, இஸ்ரவேலின்‌: 
யற்ற கோத்திரத்தாரிடமிருந்து 
பிரிந்திருக்கிறார்கள்‌. யோர்தான்‌ நதி 
ரூபன்‌ கோத்திரத்தாரைப்‌ பிரிக்கிறது. மேலும்‌ 
ரூபன்‌ கோத்திரத்தாருக்குள்ளேயே. 
ஒற்றுமையில்லாமல்‌,  பிரிந்திருக்கிறார்கள்‌. 
அவர்களுக்குள்‌ ஒருமனமும்‌, ஒருமித்த 
கருத்தும்‌ காணப்படவில்லை. ஆகையினால்‌ 
அவர்கள்‌ தெபொராளோடுகூட யுத்தத்திலே 
சேர்ந்துகொள்ளவில்லை. 


ரூபனின்‌ பிரிவினைகளுக்கு பல. 
காரணங்கள்‌ இருக்கலாம்‌. யுத்தத்திலே யார்‌. 
முன்னாலே போவது என்பதில்‌ 
அவர்களுக்குள்‌ ஒருமித்த கருத்து 
ஏற்படாமலிருக்கலாம்‌. மற்ற கோத்திரத்தார்‌ 
எல்லோரும்‌, சிசெராவக்கு விரோதமாக 
யுத்தம்பண்ணுவது நியாயமானது 
என்று, நினைக்கும்போது, ன்‌ 
கோத்திரத்தார்‌ மாத்திரம்‌, 
தேவையற்றது என்றும்‌, 
நீதியானதல்ல. என்றும்‌ 
செய்திருக்கலாம்‌. 

சிசெராவின்‌ 
விரோதமாக யுத்தம்பண்ணப்போகிறவர்கள்‌ 
தெபொராளையும்‌ 
பின்பற்றிப்போகிறார்கள்‌ 
கர்த்தர்‌ தங்களுக்கு 
கொடுப்பார்‌ என்று அவர்களெல்லோரும்‌. 
நம்பிக்கையோடு, போகிறார்கள்‌ 
யுத்தத்திலே ஜெயிக்கலாம்‌ என்று 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ எல்லோரும்‌ நம்பும்போது, 
ரூபன்‌ புத்திரர்‌ மாத்திரம்‌, 
நடைமுறைக்கு ஒத்துவராது. 
அலிசுவாசத்தோடு 
ரூபன்‌ புத்திரர்‌ 
பார்க்காமல்‌, சூழ்நிலைகளை 
பார்த்து, தங்கள்‌ 
சோர்வடைந்திருக்கலாம்‌. 


புத்திரர்‌  உலகப்பிரகாரமான 
அதிக 


கர்த்தரை 


ல 


பிரயோஜனமானது 
ரூபன்‌ புத்திரர்‌ நினைக்கிறார்கள்‌. 


நியாயாதிபதிகன்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


தங்களுடைய மந்தைகளை அப்படியே 
விட்டுவிட்டு, சிசெராவுக்கு விரோதமாக 
யுத்தம்பண்ணப்போவது, தங்களுக்கு 
பெருத்த நஷ்டத்தை உண்டுபண்ணும்‌ என்று 
ரூபன்‌ கோத்திரத்தார்‌ யோசிக்கிறார்கள்‌. 
மந்தைகளைக்‌ கவனிக்கவில்லையென்றால்‌, 
தங்கள்‌ மந்தையிலுள்ள ஆடுமாடுகள்‌ பட்டினி 
கிடந்து மரித்துப்போகும்‌ என்று 
பயப்படுகிறார்கள்‌. "மந்தைகளின்‌ சத்தத்தைக்‌ 
கேட்க, நீ தொழுவங்களின்‌ 
நடுவே இருந்துவிட்டதென்ன?" (நியா 5:16) 
என்று தெபொராள்‌ கேட்கிறாள்‌. 

ரூபன்‌ புத்திரர்‌ தங்களோடு சேர்ந்து, 
சிசெராவுக்கு விரோதமாக  யுத்தம்பண்ண 
வராமலிருப்பது. தெபொராளுக்கு மிகுந்த 


பிரிவினைகளால்‌ மனோவிசாரங்கள்‌ 
என்றும்‌ தெபொராள்‌ மனவேதனையோடு 
சொல்லுகிறாள்‌. 


நாண்‌ கோத்திரத்தாரும்‌, ஆசேர்‌ 
கோத்திரத்தாரும்‌, சிசெராவுக்கு விரோதமாக 
யுத்தம்பண்ண வரவில்லை. இவ்விரண்டு 
கோத்திரத்தாரும்‌ கடற்கரையிலே 
குடியிருக்கிறார்கள்‌. தாண்‌ மனுஷர்‌ 
கப்பல்களில்‌ தங்கிமியிருக்கிறார்கள்‌ 
தங்களால்‌, தங்களுடைய கப்பல்களை விட்டு 
யுத்தம்பண்ண வரமுடியாது என்று நாண்‌ 

புத்திரர்‌ சொல்லுகிறார்கள்‌. 
ஆசேர்‌ புத்திரரோ தங்கள்‌ வீடுகளில்‌. 
தங்கிமிருக்கிறார்கள்‌. கடற்கரையில்‌ 
கடல்‌ அறுப்புக்களால்‌ 


வந்துவிடாதவாறு. அதை 

நிறுத்துவதற்கு அணைபோடவேண்டும்‌ 
என்றும்‌. அதற்கான ஆயத்த வேலைகளை 
தாங்கள்‌ செய்யவேண்டியிருப்பதினால்‌, 
தங்கள்‌ கடற்கரையிலேயே தாங்கள்‌ 
தங்கியிருக்கவேண்டும்‌ என்றும்‌ ஆசேர்‌ 
மனுஷர்‌ சொல்லுகிறார்கள்‌. 





i FTE 
TT 


ஆசேர்‌ 
கடற்கரையிலே, 
வந்துபோவது வழக்கம்‌, 
பொருட்களையெல்லாம்‌ இறக்கவும்‌, 
கப்பல்களுக்கு பொருட்களை ஏற்றவும்‌ 
தாங்கள்‌ 'ருக்கவேண்டுமென்று 
ஆசேர்‌ மனுஷர்‌  தீர்மானிக்கிறார்கள்‌. 
ஆகையினால்‌ இவர்கள்‌ தெபொராளோடு 
சேர்ந்து கொள்ளவில்லை. யாபீனுக்கு 
விரோதமாக யுத்தம்பண்ணுவதைவிட, 
வியாபாரம்‌ பண்ணுவதே ஆசேரின்‌ 


மனுஷருக்கு மிகவும்‌ 
முக்கியமானதாயிருக்கிறது. 


தெபொராளும்‌ 
'சிசெராவுக்கு 
யுத்தம்பண்‌ னப்போகுப்வோது, 
புத்திரரில்‌ 
கா்‌ 


புத்திரர்‌ வாசம்பண்ணுகிற. 
வியாபாரக்‌ கப்பல்கள்‌ 
குப்பல்களிலுள்ள 


பாராக்கும்‌ 
விரோதமாக 
இஸ்ரவேல்‌ 


பாடும்போது, தங்களோடு சந்தகொள்ளத்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரரையும்‌, தன்னுடைய 
பாடல்‌ வரிகளில்‌ சேர்த்து பாடுகிறாள்‌. 


“கீலேயாத்‌ மனுஷர்‌ யோர்தானுக்கு 
அக்கரையிலே இருந்துவிட்டார்கள்‌; தாண்‌ 
மனுஷர்‌ கப்பல்களில்‌ நங்கிமிரந்ததென்ன? 
ஆசேர்‌ மனுஷர்‌ கடற்கரையிலே 
தங்கி, தங்கள்‌ குடாக்களில்‌ 
தாபரித்தார்கள்‌ (நியா 517) 
என்று தெபொராள்‌ பாடுகிறாள்‌. 


)பொராள்‌ 
வேனாசின்‌ 
அவர்கள்‌ 
வரவில்லை. 
பராக்கிரமசாலிகளுக்கு 
மேரோசின்‌ புத்திரர்‌ 
துணைநிற்க வரவில்லை. 
'மேரோசை சபியுங்கள்‌' 
“அதின்‌ குடிகளை சபிக்கவே சபியுங்கள்‌" 
(நியா 5:23) என்றும்‌ _ தெபொராள்‌ 
சொல்லுகிறாள்‌. 

சாபவார்த்தைகளைச்‌ 

இந்த வார்த்தைகள்‌ 

தூதனானவர்‌ 


சொல்லுகிறாள்‌. 


தன்னுடைய பாடலிலே. 
புத்திரரை சபிக்கிறாள்‌. 
கர்த்தர்‌ பட்சத்தில்‌ துணை நிற்க 
சிசெராவின்‌ 
விரோதமாக, 
கர்த்தர்‌ பட்சத்தில்‌ 


நியாயாதிபதிகன்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மரோசு எங்கே இருக்கிறது என்று 
தெளிவாகத்‌ தெரியவில்லை. இது ஒரு 
வேளை அக்காலத்தில்‌ பிரசித்திப்‌ பெற்ற 
பட்டணமாகயிருக்கலாம்‌. இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கும்‌, சிசெராவின்‌ சேனைக்கும்‌ 
இடையே யுத்தம்‌ நடைபெறுகிற ஸ்தலத்திற்கு 
அருகாமையில்‌ மேரோசு இருக்கலாம்‌ என்று 
வேதபண்டிதர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. 

மேரோசு யுத்தக்களத்திற்கு 
அருகாமையிலிருப்பதினால்‌, கர்த்தருக்கு 
கீழ்ப்படிந்து, இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
உபகாரம்‌ செய்யும்‌ சிலாக்கியம்‌ இவர்களுக்கு 
கிடைத்திருக்கிறது. கர்த்தருடைய சித்தம்‌ 
நிறைவேறுவதற்கும்‌, அவருடைய நீதி 
நிலைநிறுத்தப்படுவதற்கும்‌ மேரோசின்‌ 
ஜனங்கள்‌ கர்த்தருடைய பட்சத்தில்‌ 
துணைநின்றிருக்கவேண்டும்‌. னால்‌ 
அவர்கள்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு. 
உதவிசெய்ய மறுத்துவிடுகிறார்கள்‌. 


யாமீனுடைய 

பார்த்து 

இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு, 

சிசெராவின்‌ சேனை 

தங்களை அழித்துப்போடும்‌ என்று நினைத்து, 

அவர்கள்‌ கர்த்தர்‌ பட்சத்தில்‌ துணைநிற்க 

வராமல்‌, தங்கள்‌ பட்டணத்திலேயே 
முடங்கியிருந்திருக்கலாம்‌. 

கர்த்தர்‌ ஒவ்வொரு மனுஷனையும்‌, 

ஒவ்வொரு தேசத்தாரையும்‌ கண்ணோக்கிப்‌ 

பார்க்கிறார்‌. தம்முடைய பட்சத்தில்‌. 

துணையாயிராதவனை, கர்த்தர்‌ தம்முடைய 

சத்துருவாகவே நோக்கிப்‌ பார்க்கிறார்‌. 

அவனைத்‌ தம்முடைய சத்துருவாகப்‌ 

பாவிக்கிறார்‌. 


தெபொராள்‌ யாபீனுக்கு விரோதமாக 
யத்தம்பண்ணுகிற காலத்தில்‌ மேரோசு ஒரு 
பிரதான பட்டணமாயிருக்கிறது. இந்தப்‌ 
பட்டணத்தில்‌ ஏராளமான ங்கள்‌ 
வாசம்பண்ணுகிறார்கள்‌. 
கர்த்தருடைய ஜனத்திற்கு அதிகமாய்‌ உதவி 
தெபொராளும்‌ 
அதிகமான 





f= FTN 
TT 
யாகேல்‌ 

நியா 524-81 


நியா 5:24.  ஸ்திரீகளுக்குன்னே 
கேணியனான ஏயேரின்‌ மனைவியாகிய 
யாகேல்‌ ஆசீர்வதிக்கப்பட்டவன்‌; 
கூடாரத்தில்‌ 

ஸ்திரீகளுக்குன்னே 
ஆசீர்வதிக்கப்பட்டவனே. 


தியா 5:25. தண்ணீரைக்‌ கேட்டான்‌, 
பாலைக்‌ கொடுத்தான்‌; ராஜாக்களின்‌. 
கிண்ணியிலே  வெண்ணெயைக்‌. 
கொண்டுவத்து கொடுத்தான்‌. 


தியா 5:26, தன்‌ கையால்‌ ஆணியையும்‌, 
தண்‌ வலதுகையால்‌ தொழிலானரின்‌ 
சுத்தியையும்‌ பிடித்து, சிசெராவை 
அடித்தான்‌; அவன்‌ நெற்றியில்‌ 
உருவக்கடாவி, அவன்‌ தலையை 
உடைத்துப்பேட்டான்‌. 


தியா 5:27. அவன்‌ கால்‌ அருகே அவன்‌: 
மடங்கி விழுந்துகிடந்தான்‌, அவன்‌ கால்‌ 
அருகே மடங்கி விழுந்தான்‌; அவன்‌ 
எங்கே மடங்கி விழுந்தாணோ அங்கே. 
மடித்து கிடந்தான்‌. 


நியா 5:28. சிசெராவின்‌ தாய்‌ 
ஜன்னலில்‌ நின்று பலகணிவழியாய்ப்‌ 
பார்த்துக்கொண்டிருத்து: அவனுடைய 
ரதம்‌ வராமல்‌ பித்திப்போனதென்ன? 
அவனுடைய  ரதங்கவின்‌ ஓட்டம்‌. 
தாமதிக்கிறதென்ன என்று புலம்பினான்‌. 


தியா 5:29, அவளுடைய நாயகிகளில்‌ 
புத்திசாலிகள்‌ அவளுக்கு உத்தரவு 
சொன்னதுமன்றி, அவன்‌ தானும்‌. 
தனக்கு மறுமொழியாக: 


தியா 5:80. அவர்கள்‌ கொள்னையைக்‌ 
கண்டுபிடி க்கவில்லையோ, அதைப்‌. 
பங்கிடவேண்டாமோ, ஆளுக்கு 
இரண்டொரு பெண்களையும்‌, 
சிசெராவுக்குக்‌ கொள்ளையிட்ட 
பலவருணமான' ஆடைகளையும்‌, 
கொள்ளையிட்ட. பலவருணமான 
சித்திரத்‌ *தையலாடைகளையும்‌, 
கொள்ளையிட்டவர்களின்‌ கழுத்துக்கு. 
இருபுறமும்‌: பொருத்தும்‌ 
சித்திரத்தையலுன்ன பலவருணமாண 
ஆடையையும்‌ கொடுக்கவேண்டாமோ 
என்றான்‌. 


நியாயாதிபதிகள்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தாவே, உம்மைப்‌ 
யாவரும்‌ 
அழியக்கடவர்கள்‌; 
அன்புகூருகிறவர்களோ, 
வல்லமையோடே. உதிக்கிற 
சூரியனைப்போல இருக்கக்கடவர்கள்‌. 
என்று பாடினார்கள்‌. பின்பு தேசம்‌ 
தாற்பதுவருஷம்‌ அமைதலாயிருத்‌ தது. 


தெபொராளின்‌ பாடல்‌ இந்த 
வசனப்பகுதியோடு நிறைவு 
பெறுகிறது. தெபொராள்‌ யாகேலை 
புகழ்ந்து சொல்லுகிறாள்‌. 
யாகேலும்‌, "தெபொராளைப்போலவே 
ஸ்திரீயாகமிருந்தாலும்‌, அவளும்‌ 

ல்‌ முக்கியமான பங்கை 


தெபொராள்‌ யாகேலைப்பற்றி புகழ்ந்து, 
சொல்லும்போது, “ஸ்திரீகளுக்குள்ளே 
கேனியனான  ஏபேரின்‌ மனைவியாகிய 
யாகேல்‌ ஆசீர்வதிக்கப்பட்டவள்‌; கூடாரத்தில்‌ 
வாசமாமிருக்கிற ஸ்திரீகளுக்குள்ளே அவள்‌ 
ஆசீர்வதிக்கப்பட்டவளே" (நியா 5:24) என்று 
சொல்லுகிறாள்‌. 


கேனியர்கள்‌ 
சமாதானமாமிருந்தார்கள்‌. 
கானானியரின்‌ ராஜாவாகிய 
சமாதானமாமிருப்பதைவிட, இஸ்ரவேலின்‌ 
தேவனாகிய கர்த்தரோடு 
சமாதானமாமிருப்பதையே விரும்பினாள்‌. 


கானானியரோடு 
யாகேலோ 
யாபீனோடு 


கையினால்‌. கூடாரத்தில்‌ 
வங்கிருக்கிற ஸ்திரீகளுக்குள்ளே, கல்‌ 
ஆசீர்வதிக்கப்பட்டவளாயிருக்கிறாள்‌. 

சமுதாயத்தில்‌ வசதி குறைந்தவர்களும்‌, 
தாழ்ந்த நிலமையிலுள்‌ எவர்களும்‌, 
மச்சுப்பாவப்பட்ட வீடுகளில்‌ குடியிராமல்‌, 
சாதாரணமான கூடாரங்களில்‌ 
வாசம்பண்ணுவார்கள்‌. ஆனாலும்‌ யாகேல்‌ 
கர்த்தரால்‌ ஆசீர்வதிக்கப்பட்டவள்‌. யாகேல்‌ 
ஒரு ஏழை ஸ்திரீயாகமிருந்தாலும்‌, அவள்‌ 
தன்னுடைய நிலமையில்‌, தன்னால்‌ முடிந்த 
ஊழியத்தை கர்த்தருக்காக செய்திருக்கிறாள்‌. 


கர்த்தர்‌ தமக்காக ஊழியம்‌ செய்கிற 
தம்முடைய ஊழியக்காரர்கள்‌ எல்லோரையும்‌ 
ஆசீர்வதிக்கிறார்‌. கர்த்தரை நம்புகிறவர்கள்‌ 
ஒருபோதும்‌ வெட்கப்பட்டுப்போகமாட்டார்கள்‌. 
கர்த்தருக்காக ஊழியம்‌ செய்கிறவர்கள்‌ 
செழித்திருப்பார்கள்‌. ஸ்திரீகளுக்குள்ளே 
யாகேல்‌ ஆசீர்வதிக்கப்பட்டவளாயிருக்கிறாள்‌. 





i THE 
TT 


சிசெரா யாகேலின்‌ கூடாரத்திற்கு 
வந்து, அவளிடத்தில்‌ தண்ணீரைக்‌ 
கேட்டான்‌. அவள்‌ அவனுக்கு பாலைக்‌ 

ராஜாக்களின்‌ கிண்ணியிலே. 


சுத்தியையும்‌ பிடித்து. சிசெராவை அடித்தாள்‌; 
அவன்‌ நெற்றியில்‌ உருவக்கடாவி, அவன்‌ 
உடைத்துப்போட்டாள்‌. அவள்‌ 

மடங்கி 

அருகே 

எங்கே 

மடிந்து. 


கொன்றுபோட்டாள்‌. 


தெபொராள்‌ 
சொல்லும்போது. 
தாயாரைப்பற்றியும்‌ 
'சிசெராவின்‌ தாய்‌ 
பலகணிவழியாய்ப்‌. 
அவனுடைய 
பிந்திப்போனதென்ன? 
ரதங்களின்‌ ஒட்டம்‌ 
என்று புலம்பினாள்‌. அவளுடைய நாயகிகளில்‌ 
புத்திசாலிகள்‌ அவளுக்கு உத்தரவு 
சொன்னதுமன்றி, அவள்‌ தானும்‌ தனக்கு 
மறுமொழியாக: அவர்கள்‌ கொள்ளையைக்‌ 
கண்டுபிடிக்கவில்லையோ, அதைப்‌ 
பங்கிடவேண்டாமோ, ஆளுக்கு 
இரண்டொரு பெண்களையும்‌, சிசெராவக்குக்‌ 
கொள்ளையிட்ட பலவருணமான. 


பார்த்துக்கொண்டிருந்து: 
ரதம்‌ ல்‌ 


நியாயாதிபதிகன்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


ஆடைகளையும்‌, 
பலவருணமான 
தையலாடைகளையும்‌, 
கொள்ளையிட்டவர்களின்‌ 
இருபுறமும்‌ பொருந்தும்‌ சித்திரத்தையலுள்ள 
பலவருணமான ஆடையையும்‌. 
கொடுக்கவேண்டாமோ என்றாள்‌" 


(நியா 5:28-30). 
ஈடு 
பல்வேல்‌ 


(பொராளின்‌ பாடல்‌ 

பக கர்த்தர்‌ 
சத்துருக்களையெல்லாம்‌ 
“கர்த்தாவே, உம்மைப்‌ 


ன்‌ கதன்‌ 
பகைக்கிற யாவரும்‌ இப்படியே 
அழியக்கடவர்கள்‌” (நியா ) என்று 
தெபொராள்‌ கர்த்தரிடத்தில்‌ 
ஜெபம்பண்ணுகிறாள்‌. 
கர்த்தரைப்‌ 
அழிந்துபோவார்கள்‌. 
அன்புகூருகிறவர்களோ  செழித்திருப்பார்கள்‌. 
தெபொராளும்‌, பாராக்கும்‌, 
அவர்களோடுகூட சிசெராவுக்கு விரோதமாக 
ஸ்ரவேல்‌ புத்திரரும்‌ 
அன்புகூருகிறவர்கள்‌. 
அன்புகூருகிறவர்களோ, 


பகைக்கிறவர்கள்‌ 
கர்த்தரிடத்தில்‌ 


இருக்கக்கடவர்கள்‌" என்று தெபொராளும்‌ 
பாராக்கும்‌ பாடுகிறார்கள்‌. 

இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு கானானியரின்‌ 
ராஜாவாகிய யாபீன்மீது ஜெயம்‌ கிடைத்தது. 
தெபொராளும்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரும்‌, கர்த்தர்‌ 
தங்களுக்கு. கொடுத்த வெற்றியை 
சந்தோஷமாய்‌ கொண்டாடுகிறார்கள்‌. 
யுத்தத்திலே  சத்துருக்கள்மீது வெற்றி 
கிடைத்ததினால்‌ இஸ்ரவேல்‌ தேசத்தில்‌ 
அமைதி உண்டாயிற்று. “பின்பு தேசம்‌ 
நாற்பதுவருஷம்‌ அமைதலாயிருந்தது” 
(நியா 5:31) 





i THE 
TT 


இஸ்ரவேல்‌ தேசம்‌ நாற்பது வருஷம்‌ 
அமைதலாயிருந்தது. அமைதியான இந்தக்‌ 
காலத்தில்‌ நடைபெற்ற எந்த சம்பவமும்‌ 
பரிசுத்த வேதாகமத்தில்‌ எழுதப்படவில்லை. 
தெபொராளின்‌ காலத்தில்‌, கானானியரின்‌ 
ராஜாவாகிய யாபீன்மீது, இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கு ஜெயமுண்டாயிற்று அதன்‌ 
பின்பு தேசம்‌ நாற்பது வருஷம்‌: 
அமைதலாயிருக்கிறது. 


இஸ்ரவேல்‌ தேசத்திலே, நாற்பது 
வருஷங்களுக்கு பின்பு மறுபடியும்‌ பிரச்சனை 
உண்டாயிற்று. கர்த்தர்‌. கிதியோனை 
எழுப்பி, இஸ்ரவேல்‌ ஜனத்தாரை 
மீட்டுக்கொள்கிறார்‌ கிதியோன்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனங்களுக்கு நான்காவது 
நியாயாபதியாக எழுப்பப்பட்டிருக்கிறார்‌ 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தருடைய 
பார்வைக்கு பொல்லாப்பானதை 
செய்கிறார்கள்‌. ஆகையினால்‌ கர்த்தர்‌ 
தம்முடைய ஜனத்தை ஏழுவருஷம்‌ 
மீதியானியரின்‌ கையில்‌ 
ஒப்புக்கொடுக்கிறார்‌ (நியா 69-6). கர்த்தர்‌ 
ஒருவரை 
அனுப்புகிறார்‌. 
சொல்லை 

கேளாதே போகிறார்கள்‌ (நியா 67-10). 


கர்த்தர்‌... கிதியோனை இஸ்ரவேலை 
இரட்சிக்கும்‌ மீட்பராக எழுப்புகிறார்‌. கர்த்தர்‌ 
கிதியோனுக்கு ஊழியப்பொறுப்பைக்‌ 
கொடுத்து அவரை அனுப்புகிறார்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய வார்த்தைகளை 
ஒரு அடையாளத்தினால்‌ 
உறுதிபண்ணுகிறார்‌ (நியா 621-24). 


கிதியோனின்‌ தகப்பனாருடைய வீட்டில்‌ 
க்‌ மறுமலர்ச்சி உண்டாயிற்று 
6225-22), கிதியோன்‌ 
பத்தம்பண்‌ ணுவதற்கு 
வேலைகளை மேற்கொள்கிறார்‌ 

(நியா 6:33-40) 


நியாயாதிபதிகள்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


மீதியானியர்‌ 
நியா 6:1-6 


தியா 6:1. பின்னும்‌ இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
கர்த்தரின்‌. பார்வைக்குப்‌ 
பொல்லாப்பானதைக்‌ செய்தார்கள்‌; 
அப்பொழுது கர்த்தர்‌ அவர்களை 
ஏழு வருஷம்‌ மீதியானியமின்‌ கையில்‌ 
ஒப்புக்கொடுத் தார்‌. 


படல்‌ 62. மீதியானியரின்‌ 
இஸ்ரவேலின்‌ மேல்‌ 
தத்தக்க ம்ப பெண்‌ இஸ்ரவேல்‌: 
புத்திரர்‌ மீதியானியர்‌ நிமித்தம்‌ 
தங்களுக்கு. மலைகவிலுன்ன 
கெயிகனையும்‌ குகைகனையும்‌ 
அரணான ஸ்தலங்களையும்‌ 
அடைக்கலங்களாக்கிகொண்டார்கள்‌. 


தியா 85. இஸ்ரவேலர்‌ விதை 
விதைத்திருக்கும்போது, மீதியானியரும்‌ 
அமலேக்கியரும்‌ கிழக்கத்திப்‌ புத்திரரும்‌ 
அவர்களுக்கு விரோதமாய்‌ எழும்பி 
வந்து; 


தியா 6:4. அவர்களுக்கு எதிரே 
பானயமிறங்கி, காசாவின்‌ 
எல்லைமட்டும்‌ நிலத்தின்‌ விளைச்சலைக்‌: 

இஸ்ரவேலிலே 


மிருகஜீவண்கனோடும்‌, 

ல்‌ கூடாரங்களோடும்‌, 

வெட்டுக்கினிகனைப்போல்‌ திரனாய்‌ 

வருவார்கள்‌; அவர்களும்‌ அவர்கள்‌ 

ஓட்டகங்களும்‌எண்ணிமுடியாததாயிருக்‌ 

கும்‌ இத்தப்பிரகாரமாக தேசத்தைக்‌ 
'கெடுத்துவிட அதிலே வருவார்கள்‌. 


நியா 6:6. இப்படி மீதியானியராலே 
இஸ்ரவேலர்‌ மிகவும்‌ 
சிறுமைப்பட்டார்கள்‌; அப்பொழுது 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தரை நோக்கி 
முறையிட்டார்கள்‌. 





i FTE 
TT 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
கர்த்தருக்கு விரோதமாக பாவம்‌ செய்ய 
ஆரம்பிக்கிறார்கள்‌. அவர்கள்‌ கர்த்தரின்‌ 
பார்வைக்கு பொல்லாப்பானதை 
செய்கிறார்கள்‌. இதனால்‌ ்‌ 
புத்திரருக்கு மறுபடியும்‌ 
உண்டாயிற்று. பாவத்தின்‌ சம்பளம்‌ மரணம்‌. 


மறுபடியும்‌ 


வேதனைகளையும்‌ அனுபவிப்பார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
பார்வைக்கு 
செய்கிறார்கள்‌. 
அவர்களை 
இப்புக்கொடுக்கிறார்‌ 
மிருககுணமுள்ளவர்கள்‌. 
காண்பிக்காமல்‌, 
மனுஷருக்கு தீங்கு செய்கிறவர்கள்‌. 
னியர்‌ மோவாபியரோடு 
சேர்ந்துகொண்டார்கள்‌. மீதியானரின்‌ 
மூப்பரை நோக்கி: மாடு வெளியின்‌ புல்லை. 
இப்பொழுது க்‌ 
நம்மைச்‌ சுற்றியிருக்கி) 


மேய்ந்துபோடும்‌. என்றான்‌. 

சிப்போரின்‌ குமாரனாகிய 
பாலாக்‌ மோவாபியருக்கு ராஜாவாயிருந்தான்‌' 
(எண்‌ 22:4). 


பூர்வகாலத்திலே இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
மீதியானியரை ஒடுக்கி, தங்களுடைய 
கட்டுப்பாட்டில்‌ வைத்திருந்தார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ மீதியானியரை 
ஒரளவு அழித்தும்‌ விட்டார்கள்‌. 

“கர்த்தர்‌ மோசேக்குக்‌ 
கட்டளையிட்டபடியே அவர்கள்‌ 
மீதியானியருடன்‌ யுத்தம்பண்ணி, புருஷர்கள்‌ 
யாவரையும்‌ கொன்றுபோட்டார்கள்‌. 
அவர்களைக்‌ கொன்றுபோட்டதும்‌ அன்‌] 
மீதியானியரின்‌ ஐந்து ராஜாக்களாகிய 
ஏவி, ரேக்கேம்‌, சூர்‌, ஊர்‌, ரேபா 
என்பவர்களையும்‌ கொன்றுபோட்டார்கள்‌. 
பேயோரின்‌ குமாரனாகிய பிலேயாமையும்‌: 
பட்டயத்தினாலே கொன்றுபோட்டார்கள்‌” 
(எண்‌ 31:7 8). 


நியாயாதிபதிகன்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


பூர்வகாலத்தில்‌ ஒடுக்கப்பட்டிருந்த. 
மீதியானியர்‌, இப்போது மறுபடியும்‌ 
பெலனடைந்து, இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
சத்துருக்களாக எழும்புகிறார்கள்‌. இப்போது 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ தாழ்ந்திருக்கிறார்கள்‌. 
மீதியானியர்‌ அவர்களுக்கு மேல்‌ 
உயர்ந்திருக்கிறார்கள்‌. மீதியானியரின்‌ கை 
இஸ்ரவேலின்மேல்‌ பலத்துக்கொள்கிறது. 
மீதியானியர்‌ திரளான 
எண்ணிக்கையிலிருக்கிறார்கள்‌. கர்த்தர்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு ஆசீர்வாதமான 
வாக்குத்தத்தங்களைச்‌ சொன்னார்‌. அவர்கள்‌ 
வானத்திலுள்ள நட்சத்திரங்களின்‌ 
எண்ணிக்கையைப்போலவும்‌, கடற்கரை 
எண்ணிக்கையைப்போலவும்‌ 
பலுகிப்‌ பெருகுவார்கள்‌ என்று 
ல்‌ புத்திரருக்கு 


ஆனால்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருடைய 


வாலாகயிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ மேலாக 
இல்லாமல்‌ கீழாக இருக்கிறார்கள்‌. 


கர்த்தருடைய ஆசீர்வாதம்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரர்மீது இருந்தவரையிலும்‌, 
அவர்களுடைய கை, அவர்கள்‌ 
சத்துருக்கள்மேல்‌ பலத்துக்கொண்டது. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தருக்கு கா்‌ 
பொல்லாப்பானதை ய்ய 
ஆரம்பிக்கும்போது, சத்துருக்களின்‌ கை 
இஸ்ரவேலின்‌ மேல்‌ பலத்துக்கொள்கிறது. 
எண்ணிக்கையில்‌ 
இஸ்ரவேல்‌ 


எண்ணிக்கையுள்ள 


மீதியானியர்‌ 
பெருத்திருக்கிறார்கள்‌. 
புத்திர்‌ சொற்ப 
ஜனமாயிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
மீதியானியருக்கு கீழ்‌ தாழ்ந்திருக்கிறார்கள்‌. 
மீதியானியரின்‌ கை இஸ்ரவேலின்‌ மேல்‌ 
பலத்துக்கொள்கிறது. அவர்கள்‌ இஸ்ரவேல்‌. 
ஜனத்தை அடக்கி ஒடுக்குகிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ மிதியானியரைப்‌ 
பார்த்து பயப்படுகிறார்கள்‌. அவர்களால்‌ 
மீதியானியருக்கு விரோதமாக யுத்தம்பண்ண 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌: 
தங்களைத்‌ தாங்களே குகைகளிலும்‌ 
கெபிகளிலும்‌ சிறைப்பிடித்துக்கொள்கிறார்கள்‌. 





ழ்‌ நவள 
யாய 


இஸ்ரவேல்‌ புத்திர்‌ மீதியானியர்‌ 
நிமித்தம்‌ மலைகளிலுள்ள கெயிகளையும்‌, 
குகைகளையும்‌, அரணான 
ஸ்தலங்களையும்‌ தங்களுக்கு 
அடைக்கலங்களாக்கிகொள்கிறார்கள்‌ 
(நியா 6:2). இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு சரீர 
பெலமில்லை. அவர்களுடைய இருதயம்‌ 
சத்துருக்களைப்‌ பார்த்து நடுங்குகிறது. 
அவர்களுடைய ஆவி சோர்ந்து 
போயிருக்கிறது. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ மீதியானியருக்கு 
யுத்தம்பண்ணாமல்‌, 
பயந்து மலைகளிலுள்ள 
, குகைகளிலும்‌ ஓடி. 
ஒளிந்துகொள்கிறார்கள்‌. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
கர்த்தரின்‌ பார்வைக்கு பொல்லாப்பானதை 
செய்வதினால்‌, அவர்களுடைய மனச்சாட்சி 
குற்றமுள்ளதாயிருக்கிறது. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ மீதியானியராலே 
மிகவும்‌ சிறுமைப்படுகிறார்கள்‌. இஸ்ரவேலர்‌ 
விதை விதைத்திருக்கும்போது, மீதியானியரும்‌ 
அமலேக்கியரும்‌ கிழக்கத்திப்‌ புத்திரரும்‌. 
அவர்களுக்கு விரோதமாய்‌ எழும்பி வந்து: 
அவர்களுக்கு எதிரே  பாளயமிறங்கி, 
காசாவின்‌ எல்லைமட்டும்‌ நிலத்தின்‌ 
விளைச்சலைக்‌ கெடுத்து, இஸ்ரவேலிலே 
ஆகாரத்தையாகிலும்‌, ஆடுமாடுகள்‌ 
கழுதைகளையாகிலும்‌ வைக்காதேபோவார்கள்‌ 
(நியா 6:34). 


மீதியானியர்‌ கானான்‌ தேசத்திற்குள்‌ 
பலமுறை பிரவேசித்து, அந்த தேசத்தின்‌ 
தானியங்களைக்‌ கொள்ளையிடுகிறார்கள்‌. 
கானான்‌ தேசம்‌ பாலும்‌ தேனும்‌ ஓடுகிற 
செழிப்பான தேசம்‌. அந்த தேசத்தின்‌ 

மீதியானியருக்கு 
கானான்‌ தேசத்தின்‌ 
மிருக ஜீவன்களையும்‌ 
மீதியானியர்‌ 
தேசத்திற்கு பலமுறை. 


செழிப்பு , 
கவர்ச்சியாமிருக்கிறது. 
தானியங்களையும்‌, 
கொள்ளையிடுவதற்காக 


இஸ்ரவேல்‌ 
வருகிறார்கள்‌. 

மீதியானியர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
எதிரே பாளயமிறங்குகிறார்கள்‌. இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ எங்கே குடியிருக்கிறார்களோ அங்கே. 


வந்து குடியிருக்கிறார்கள்‌. 


காசா பட்டணம்‌ வரைக்கும்‌ 


வருகிறார்கள்‌. 


நியாயாதிபதிகன்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மீதியானியர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
எதிரே பாளயமிறங்கி தங்கியிருக்கும்போது, 
அவர்கள்‌ இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ செய்யும்‌ 
எல்லா 
பார்க்கிறார்கள்‌ 
oe 
அவர்களுக்கு 
செய்யமாட்டார்கள்‌. 
அனுமதிப்பார்கள்‌. 
அனுமதிப்பார்கள்‌. பயிர்களுக்கு நீர்ப்பாய்ச்சி 
அதை பராமரித்து. வளர்ப்பதற்கும்‌ 
அனுமதிப்பார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ தேசத்தாருக்கு அறுவடை 
காலம்‌ வரும்போது மீதியானியரும்‌, 
அமலைக்கியரும்‌,  கிழக்கத்திப்‌ புத்திரரும்‌ 
அவர்களுக்கு விரோதமாக 
வருவார்கள்‌. 
பாளமிறங்கி 
விளைச்சலை 
கொண்டுபோய்விடுவார்கள்‌ 
எல்லா 
ஆகாரங்களையும்‌ 
கொள்ளையிட்டுக்‌ 
கொண்டுபோய்விடுவார்கள்‌. கானான்‌ 
தேசத்திலுள்ள. ஆடுமாடுகளையும்‌, 
கழுதைகளையும்‌ தங்களோடு 
கூட்டிக்கொண்டு போய்விடுவார்கள்‌. 


மீதியானியர்‌ ங்கள்‌ 
பதகத்கன்கச்டு்‌, ங்கள்‌ 
கூடாரங்களோடும்‌, வெட்டுக்கிளிகளைப்போல்‌ 
திரளாய்‌ வருவார்கள்‌; அவர்களும்‌ அவர்கள்‌ 
ஒட்டகங்களும்‌ எண்ணிமுடியாததாயிருக்கும்‌; 
இந்தப்பிரகாரமாக மீதியானியர்‌ இஸ்ரவேல்‌ 
தேசத்தைக்‌. கெடுத்துவிட அதிலே 
வருவார்கள்‌ (நியா 6:5). 

இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தருடைய 
பார்வைக்கு பொல்லாப்பானதை 
செய்ததினால்‌, கர்த்தருடைய கோபம்‌ 
அவர்கள்மேல்‌ வந்திருக்கிறது. கர்த்தர்‌ 
தாமே இஸ்ரவேல்‌ புத்திரரை மீதியானியர்‌ 

கையில்‌ ஒப்புக்கொடுத்திருக்கிறார்‌. 
இஸ்ரவேல்‌. புத்திரருடைய 
பாவத்தினிமித்தமாய்‌, கர்த்தர்‌ தம்முடைய 
நீதியினால்‌ அவர்களைத்‌ தண்டிக்கிறார்‌. 





i a 
TT 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தருக்கு. 
விரோதமாய்ப்‌ பாவம்‌ செய்து அவரை விட்டு 
விலகிப்போய்விடுகிறார்கள்‌. கர்த்தரும்‌ 
அவர்களை விட்டு விலகிப்போய்விடுகிறார்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய ஜனத்தைவிட்டு 
விலகிப்போகும்போது. கர்த்தரோடுகூட 
அவருடைய தெய்வீக பாதுகாப்பும்‌, 
பராமரிப்பும்‌, ஆசிர்வாதங்களும்‌ 
புறப்பட்டுப்போய்விடுகிறது. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
விலகிப்போகிறார்கள்‌. 
அவர்களைவிட்டு 
இஸ்ரவேல்‌ ஜனத்தாருக்கு 
தெய்வீக பாதுகாப்பு கிடைக்கவில்லை. 
இதனால்‌ சத்துருக்கள்‌ எந்தவிதமான 
தடையும்‌, எதிர்ப்பும்‌ இல்லாமல்‌ இஸ்ரவேல்‌ 
தேசத்திற்குள்ளே பிரவேசிக்கிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனங்களுக்கு தீங்குகளும்‌, 
பாடுகளும்‌ வேதனைகளும்‌ உண்டாயிற்று. 
ஸ்ரவேலர்‌ மீதியானியராலே படட 
கருவாக்‌” ப்போது 
இஸ்ரவேலருக்கு புத்தி தெளிகிறது 
கர்த்தருடைய கரம்‌ தங்களுக்கு ஆதரவாக 
இல்லையென்பதையும்‌, கர்த்தர்‌ தங்களுக்கு 
விரோதமாக கிரியை செய்கிறார்‌ என்பதையும்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ புரிந்துகொள்கிறார்கள்‌. 
இதைப்‌ புரிந்துகொள்வதற்கு இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாருக்கு ஏழுவருஷமாயிற்று. 


மீதியானியர்‌ இஸ்ரவேல்‌ ரை ஏ 
அறமாக அடுக்குகளாக. இர்‌ 
புத்திரரும்‌ மீதியானியராலே ஏழு வருஷம்‌ 
மிகவும்‌ சிறுமைப்படுகிறார்கள்‌. தங்களுக்கு 
கர்த்தருடைய உதவியும்‌ ஒத்தாசையும்‌, 
அநுக்கிரகமும்‌ இருந்தால்‌ மாத்திரமே, 
தங்களுக்கு சத்துருக்களிடமிருந்து 
பாதுகாப்பு கிடைக்கும்‌ என்பதை இஸ்ரவேல்‌ 
ஜனத்தார்‌ உணர்ந்துகொள்கிறார்கள்‌. 
கர்த்தரே தங்களை மீதியானியர்‌ கையில்‌ 
ஒப்புக்கொடுத்திருக்கிறார்‌ என்பதையும்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ புரிந்துகொள்கிறார்கள்‌. 


தாங்கள்‌ கர்த்தரின்‌ பார்வைக்கு 


கர்த்தரைவிட்டு 


இரக்கத்திற்காகவும்‌ அவரிடத்தில்‌ கெஞ்சி 
மன்றாடுகிறார்கள்‌. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
மீதியானியர்‌ நிமித்தம்‌ கர்த்தரை நோக்கி 
முறைபிடுகிறார்கள்‌. 


நியாயாதிபதிகள்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


ஒரு தீர்க்கதரிசி 
நியா 6:7-10 


நியா 6:7. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
மீதியானியர்‌ திமித்தம்‌ கர்த்தரை 
நோக்கி முறையிட்ட போது, 


தியா 6:8. கர்த்தர்‌ ஒரு தீர்க்கதரிசியை 
அவர்களிடத்திற்கு. அனுப்பினார்‌; 
அவன்‌ அவர்களை: நோக்கி: 
இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
உரைக்கிறது என்னவென்றால்‌: நான்‌ 
உங்களை எகிப்திலிருந்து வரவும்‌, 
அடிமைத்தன வீட்டிலிருந்து புறப்படவும்‌ 
செய்து, 


தியா 62. எகிப்தியர்‌ கையினின்றும்‌, 
உங்களை ஒடுக்கின யாவருடைய 
கையினின்றும்‌ உங்களை இரட்சித்து, 
அவர்களை உங்களுக்கு முன்பாகத்‌ 
துரத்தி, அவர்கள்‌: தேசத்தை 
உங்களுக்குக்‌ கொடுத்து, 


தியா 6:10. நான்‌ உங்கள்‌ தேவனாகிய 
கர்த்தர்‌ என்றும்‌, நீங்கள்‌ குடியிருக்கும்‌ 
அவர்கள்‌ தேசத்திலுள்ள. 
எமோரியருடைய தேவர்களுக்குப்‌ 
பயப்படாதிருங்கன்‌ என்றும்‌, 
உங்களுக்குச்‌ சொன்னேன்‌; நீங்களோ 
என்‌ சொல்லைக்‌ கேவாதேபோனிர்கள்‌' 
என்கிறார்‌ என்று சொன்னான்‌. 

கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருடைய 
முறையீடுகளுக்கு செவிகொடுக்கிறார்‌ 
அவர்களுடைய வேண்டுதல்களையும்‌ 
விண்ணப்பங்களையும்‌ கர்த்தர்‌ கவனித்துக்‌ 
கேட்கிறார்‌ இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
இதுவரையிலும்‌ கர்த்தரின்‌ பார்வைக்கு 
பொல்லாப்பானதை செய்தார்கள்‌. இப்போதோ 
அவர்கள்‌ மீதியானியர்‌ நிமித்தம்‌ கர்த்தரை 
நோக்கி முறையிடுகிறார்கள்‌. 

கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருடைய 
பாவங்களை மன்னிக்கிறார்‌. நாம்‌ 
கர்த்தருடைய  சமுகத்திலே நம்முடைய 
பாவங்களுக்காக மனந்திரும்பி, மனம்‌ 
வருந்தி, மனத்தாழ்மையோடு வரும்போது. 
கர்த்தர்‌ நம்முடைய பாவங்களை 
மன்னிப்பதற்கு ஆயத்தமாயிருக்கிறார்‌. நம்மை 
மன்னிக்கக்கூடாதபடிக்கு கர்த்தருடைய 
கிருபை ஒருபோதும்‌ குறைந்துபோ வதில்லை. 





f= THE 
யாய 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ மீதியானியர்‌ 
நிமித்தம்‌ தம்மை நோக்கி முறையிடும்போது. 
கர்த்தர்‌ அவர்களுக்கு தம்முடைய 
இரக்கத்தைக்‌ காண்பிக்கிறார்‌. கர்த்தருடைய 
இரக்கம்‌ மிகப்பெரியது. கர்த்தர்‌ தம்முடைய 
இரக்கத்தை காலதாமதம்‌ பண்ணாமல்‌, 
உடனே வெளிப்படுத்துகிறார்‌ 


கர்த்தர்‌ ங்ரவேல்‌ புத்திரரை 
மீட்பதற்கு ஒரு இரட்சகரை எழுப்புவதற்கு 
முன்பாக, அவர்களுடைய பாவங்களை 
அவர்களுக்கு கண்டித்து உணர்த்துவதற்கு 
ஒரு தீர்க்கதரிசிமை அவர்களிடத்தற்க 
அனுப்புகிறார்‌. கர்த்தருடைய 
தீர்க்கதரிசியானவர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு, 
அவர்களுடைய பாவங்களைக்‌ குறித்து, 
கண்டித்து உணர்த்தவேண்டும்‌. அவர்களை 
மனந்‌! லுக்கு வழிநடத்தவேண்டும்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனத்தை சுத்த இருதயத்தோடு 
கர்த்தரிடத்தில்‌ திரும்ப அழைத்து 
வரவேண்டும்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ தங்கள்‌ 
பாவத்திற்காக மனம்‌ வருந்தி கர்த்தரிடத்தில்‌ 
முறையிடவில்லை. அவர்கள்‌ மீதியானியர்‌ 
நிமித்தம்‌ கர்த்தரை நோக்கி 
முறையிடுகிறார்கள்‌. மீதியானியர்‌ இஸ்ரவேல்‌ 
்‌ ய்‌ ஒடுக்குகிறார்கள்‌. 
இஸ்ரவேலர்‌ மிகவும்‌ 
சிறுமைப்படுகிறார்கள்‌. இதன்‌ நிமித்தமாகவே 
இஸ்ரவேலர்‌ கர்த்தரை நோக்கி 


முறையிடுகிறார்கள்‌. 

கர்த்தர்‌ 
அவர்சளிடத்திற்கு 
தீர்க்கதரிசியானவர்‌ 
புத்தருடைய பாவங்களை 
கண்டித்து உணர்த்துவார்‌ 
ஜனத்தார்‌ கர்த்தரை 
முறையிடும்போது 


நியாயாதிபதிகன்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


தம்முடைய 
பிரகாரமாகவும்‌, தெய்வீக 
திட்டத்தின்‌ பிரகாரமாகவும்‌ கிரியை 
நடப்பிக்கிறார்‌. கர்த்தர்‌ நமக்கு தம்முடைய 
கிருபைகளை வெளிப்படுத்துகிறார்‌. நாம்‌. 
ரத்‌ கிருபைகளையும்‌ 
பெற்றுக்கொள்‌ வதற்கு. 
தமது 
அவற்றைப்‌ 
நம்மை 
கர்த்தருடைய 
அவருடைய 

இரக்கத்தைப்‌ பெற்றுக்கொள்ள முடியாது. 


கர்த்தர்‌ 
சித்தத்தின்‌ 


தெய்வீக 


கர்த்தர்‌ தீர்க்கதரிசியை 
இண்வேல்‌ புத்திரர்‌. மத்தியிலே. அனுப்புவது, 
அவருடைய கிருபையை வெளிப்படுத்துகிறது. 
கர்த்தருக்கு உண்மையாய்‌ 

ஏராளமானோர்‌ 

கர்த்தருடைய சுத்த கிருபை 

அந்த நேசத்தாருக்கு தம்முடைய 


இரக்கத்தையும்‌ 
வெளிப்பத்துறோர என்பதற்கு இது. 
அடையாளம்‌. 


கர்த்தர்‌ அனுப்புகிற தீர்க்கதரிசி, 
கர்த்தருடைய நாமத்தினாலே, கர்த்தருடைய 
செய்தியை சொல்லுகிறார்‌. தீர்க்கதரிசி 
இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தருடைய 
மத்தினாலே பேசுகிறார்‌. கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கு, ஏற்கெனவே அநேக 
நன்மைகளை செய்திருக்கிறார்‌. 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரை 
எகிப்தின்‌ அடிமைத்தன ந்து 
மீட்டுக்கொண்டார்‌. “நான்‌ உங்களை 
எகிப்திலிருந்து வரவும்‌, அடிமைத்தன 
வீட்டிலிருந்து புறப்படவும்‌ செய்தேன்‌" 
(நியா 6:8) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
கர்த்தர்‌. இஸ்ரவேல்‌ புத்திரரை 
எகிப்தின்‌ அடிமைத்தனத்திலிருந்து 
மீட்டுக்கொள்ளவில்லையென்றால்‌, அவர்கள்‌ 
எகிப்தின்‌ பஞ்சத்திலும்‌ அடிமைத்தனத்திலும்‌ 
தொடர்ந்து தங்கியிருக்க வேண்டியதுவரும்‌. 
அவர்களுக்கு நித்திய அடிமைத்தனம்‌. 


உண்டாகும்‌. 





f= FTE 
TT 


கர்த்தர்‌ 
எகிப்தியர்‌ 


இஸ்ரவேல்‌ 
கையினின்றும்‌, அவர்களை 
ஒடுக்கின யாலருடைய கையினின்றும்‌ 
இரட்சித்தார்‌. எகிப்தியரின்‌ கையினின்று 
தம்முடைய ஜனத்தை இரட்சித்த கர்த்தர்‌, 
இப்போது இஸ்ரவேல்‌  புத்திரரை 
மீதியானியருடைய கையின்றும்‌ இரட்சிப்பார்‌. 
கர்த்தருடைய வல்லமை ஒருபோதும்‌ 
குறைந்துபோவதில்லை. 
எகிப்தியரையும்‌, இஸ்ரவேல்‌ 
ஒடுக்கின 


புத்திரரை 


கர்த்தர்‌ 
புத்திரரை 
அவர்களுக்கு 
அதுபோலவே 
மீதியானியரை 
கண்களுக்கு முன்பாக துரத்துவார்‌ 


இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
கானான்‌. தேசத்தை. சுதந்தரமாகக்‌ 
கொடுத்தார்‌. கானான்‌ தேசம்‌ பாலும்‌ தேனும்‌ 
ஒடுகிற நலமான தேசம்‌. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
அமைதலான கானான்‌ தேசத்தை 
சுதந்தரித்து, அங்கே ஆறுதலாக: 
வாசம்பண்ணினார்கள்‌. 


ஆனாலும்‌ இஸ்ரவேல்‌ புத்திரர்‌, கர்த்தர்‌ 
தங்களுக்கு செய்த நன்மைகளை மறந்து, 
அவருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை 
செய்கிறார்கள்‌. அவர்களுடைய பாவத்தினால்‌ 
கர்த்தருடைய கோபம்‌ அவர்கள்மீது வருகிறது. 
கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரை 
மீதியானியரின்‌ கையில்‌ ஒப்புக்கொடுக்கிறார்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரருடைய 
பாவங்களினிமித்தமாக, கர்த்தர்‌ அவர்களை 
தம்முடைய நீதியினால்‌ நியாயந்தீர்க்கிறார்‌. 
இப்போது இஸ்ரவேலர்‌ மீதியானியராலே 
மிகவும்‌ சிறுமைப்படுகிறார்கள்‌. 


கர்த்தர்‌ 


தேவனாகிய கர்த்தர்‌, இஸ்ரவேலின்‌ 
தேவனாகயிருக்கிறார்‌. இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
ரத்‌ இஸ்ரவேலாயிருக்கிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 

தேவர்களுக்கு 

'நான்‌ உங்கள்‌ 

என்றும்‌, நீங்கள்‌ 

தேசத்திலுள்ள 

தேவர்களுக்குப்‌ 

610) என்று 


நியாயாதிபதிகன்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


பிரியப்‌] 
UBLISHERS 


ஆனால்‌ 
கர்த்தருடைய 


இஸ்ரவேல்‌ புத்திரரோ 
சொல்லைக்‌ கேளாதே 
போகிறார்கள்‌. அவர்கள்‌ கர்த்தருக்கு 
விரோதமாகக்‌ கலகம்பண்ணுகிறார்கள்‌. 
கர்த்தரின்‌ பார்வைக்கு பொல்லாப்பானதை 
செய்கிறார்கள்‌. 


கிதியோன்‌ 
நியா 6:11-2க 


தியா 611. அதற்குப்பின்பு. 
கர்த்தருடைய தூதனானவர்‌ வந்து, 
அபியேஸ்ரியனான யோவாசின்‌ 
ஊராகிய ஒப்ராவிலிருக்கும்‌ ஒரு கர்வாலி. 
மரத்தின்கீழ்‌ உட்கார்ந்தார்‌; 
அப்பொழுது அவனுடைய குமாரன்‌: 
கிதியோன்‌ கோதுமையை 
மீதினானியரின்‌ கைக்குத்‌ 
தப்புவிக்கிறதற்காக, ஆலைக்குச்‌. 
சமீபமாய்‌ அதைப்‌ போரடி. த்தான்‌. 


தியா 6:12. கர்த்தருடைய தூதனானவர்‌ 
அவனுக்குத்‌ 'தரிசனமாகி: 
பராக்கிரமசாலியே கர்த்தர்‌ உன்னோடே, 
இருக்கிறார்‌ என்றார்‌. 


தியா 6:18. அப்பொழுது கிதியோன்‌ 
அவரை நோக்கி: ஆ என்‌ ஆண்டவனே, 
கர்த்தர்‌ எங்களோடே இருந்தால்‌, 
யல்லாம்‌ எங்களுக்கு 
நேரிடுவானேன்‌? கர்த்தர்‌ எங்களை 
எகிப்திலிருந்து கொண்டுவரவில்லையா 
என்று எங்கன்‌ பிதாக்கள்‌ எங்களுக்கு 
விவரித்துச்‌ சொன்ன அவருடைய 
அற்புதங்கனெல்லாம்‌ எங்கே? 
கர்த்தர்‌ எங்களைக்‌: 

மீதியானியர்‌ கையில்‌ 


ஒப்புக்கொடுத்தாரே 


தியா 8:15. அப்பொழுது கர்த்தர்‌ 
அவனை நோக்கிப்‌ பார்த்து: உனக்கு. 
இருக்கிற இந்தப்‌ பலத்தோடே பேரு நீ 
இஸ்ரவேலை மீதியானியரின்‌ கைக்கு 
நீங்கலாக்கி ரட்சிப்பாய்‌; உன்னை 
அனுப்புகிறவர்‌ நான்‌ அல்லவா என்றார்‌. 





i FTE 
TT 


நியா 6:15. அதற்கு அவன்‌: ஆ என்‌ 
ஆண்டவரே, நான்‌ இஸ்ரவேலை 
எதினாலே  ரட்சிப்பேன்‌; இதே, 
மணாசேயில்‌ என்‌ குடும்பம்‌ மிகவும்‌ 
எனியது; என்‌ தகப்பன்‌ வீட்டில்‌ நான்‌: 
எல்லாரிலும்‌ சிறியவன்‌ என்‌ நான்‌. 


நியா 846. அதற்குக்‌ கர்த்தர்‌ நான்‌ 
உன்னோடே கூட இருப்பேன்‌; ஒரே 
மனுஷனை முறிய அடிப்பதுபோல்‌ தீ 
மீதியானியரை முறியஅடிப்பாய்‌ 
என்றார்‌. 


நியா 847. அப்பொழுது அவன்‌: 
உம்முடைய கண்களில்‌ இப்பொழுதும்‌ 
எனக்குத்‌ தயை கிடைத்ததானால்‌ 
என்னோடே பேசுகிறவர்‌ தேவரீர்தான்‌ 
என்று எனக்கு ஒரு அடையானத்தைக்‌ 
காட்ட வேண்டும்‌. 


தியா 6:18. நான்‌ உம்மிடத்திற்கு என்‌: 
காணிக்கையைக்‌ கொண்டுவந்து, 
உமக்கு முன்பாக வைக்குமளவும்‌, 
இவ்விடம்‌ விட்டுப்‌ போகாதிருப்பீராக. 
என்றான்‌; அதற்கு அவர்‌ நீ 
திரும்பிவருமட்டும்‌ நான்‌ இருப்பேன்‌ 
என்றார்‌. 


நியா 6:19. உடனே கிதியோன்‌ உன்னே 
போய்‌, ஒரு வென்னாட்டுக்குட்டியையும்‌ 
ஒரு மரக்கால்‌ மாவிலே புனிப்பில்லாத 
அப்பங்கனையும்‌ ஆயத்தப்படுத்தி, 
இறைச்சியை ஒரு கூடையில்‌ வைத்து, 
ஆணத்தை ஒரு கிண்ணத்தில்‌ வார்த்து, 
அதை வெளியே கர்வாலி மரத்தின்‌ 
கீழிலிருக்கிற அவரிடத்தில்‌ 
கொண்டுவந்து வைத்தான்‌. 


நியா 6:20. அப்பொழுது தேவனுடைய 
தூதனானவர்‌ அவனை நோக்கி: தீ 
இறைச்சியையும்‌ 

அப்பங்கனையும்‌. 

கற்பாறையின்மேல்‌ வைத்து ஆணத்தை 
ஊற்று என்றார்‌; அவன்‌ அப்படியோ 
செய்தான்‌. 


நியாயாதிபதிகன்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தியா 9:21. அப்பொழுது கர்த்தருடைய 
தூதன்‌ தமது கையிலிருந்த கோலின்‌ 


கற்பாறையிலிருந்து: 

இறைச்சியையும்‌. 

அப்பங்களையும்‌ 

கர்த்தரின்‌ தாதனோவென்றால்‌, 
அவன்‌ கண்களுக்கு மறைத்து போனார்‌. 


தியா 6:22. அப்பொழுது கிதியோன்‌, 
அவர்‌ கர்த்தருடைய தூதன்‌ என்று 
கண்டு: ஐயோ, கர்த்தரான ஆண்டவரே, 
நான்‌ கர்த்தருடைய தூதனை 
முகமுகமாய்க்‌ கண்டேனே என்றான்‌. 


தியா 628. அதற்குக்‌ கர்த்தர்‌ 
உனக்குச்‌ சமாதானம்‌; பயப்படாதே, 
நீ சாவதில்லை என்று சொன்னார்‌. 


நியா 624. அங்கே கிதியோன்‌ 
கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தைக்‌ கட்டி, 
அதற்கு யெகோவா ஷாலோம்‌ என்று 
பேரிட்டான்‌; அது இத்நான்வரைக்கும்‌ 
அபியேஸ்ரியரின்‌ ஊராகிய ஒப்ராவில்‌ 
இருக்கிறது. 


வார்த்தைகளை அறிவித்தார்‌. தீர்க்கதரிசியின்‌ 
பிரசங்கச்‌ செய்தியின்‌ மூலமாக எப்படிப்பட்ட 


எழுப்புதல்‌ உண்டாயிற்று என்று இந்த. 

வசனப்பகுதியில்‌ சொல்லப்படவில்லை. 
வசனம்‌ 

அது ஒருபோதும்‌ 


கர்த்தருடைய 
பிரசங்கிக்கப்படும்போது, 
வீணாய்ப்போவதில்லை. கர்த்தருடைய 
வார்த்தை ஜீவனுள்ளது. கர்த்தர்‌ அனுப்பின 
தீர்க்கதரிசிக்கு இஸ்ரவேல்‌ புத்திரரில்‌ சிலர்‌ 
செவிகொடுத்திருப்பதற்கு வாய்ப்புள்ளது. 
கர்த்தருடைய வார்த்தை அவர்களுடைய 
இருதயத்திலும்‌, மனச்சாட்சியிலும்‌ 
பேசும்போது, அவர்கள்‌ தங்கள்‌ 
பாவங்களுக்கு மனந்திரும்பியிருப்பார்கள்‌. 
அவர்களுடைய இருதயம்‌ 
புதுப்பிக்கப்பட்டிருக்கும்‌. 





f= FTE 
TT 


புத்திரருக்கு மீட்பு சமீபமாயிற்று. கிதியோன்‌. 
இஸ்ரவேல்‌  புத்திரரை ஒன்றாய்க்‌ 
கூட்டிச்சேர்த்து மீதியானியருக்கு 
விரோதமாக யுத்தம்பண்ண வேண்டும்‌. 
கிதியோன்‌ யோவாசின்‌ குமாரன்‌. 
கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌  புத்திரரை 
மீதியானியரின்‌ கையிலிருந்து இரட்சிக்கும்‌ 
ஊழியத்தை, 'கிதியோனிடத்தில்‌ 
ஒப்புக்கொடுக்கிறார்‌. கிதியோனின்‌ 
தகப்பனாகிய  யோவாஸ்‌, பாகாலை 
ஆராதிக்கிறவர்‌. _ யோவாசோடு சேர்ந்து 
அவருடைய குடும்பத்தாரும்‌ பாகாலை. 
ஆராதிக்கிறார்கள்‌. யோவாசின்‌ வீட்டிலேயே 
பாகாலுக்கு ஒரு பலிபீடம்‌ இருக்கிறது. 


கிதியோன்‌ யோவாசின்‌ 
மகனாகமிருந்தாலும்‌, அவ்‌ தன்‌ 
தகப்பனாருடைய விக்கிரகாராதனையை 
அங்கீகரிக்கவில்லை. தன்னால்‌ முடிந்த 
வரையிலும்‌, கிதியோன்‌ தன்‌ வீட்டிலே, 
விக்கிரகாராதனைக்கு எதிர்த்து நிற்கிறார்‌ 
ஆனாலும்‌ னின்‌ வார்த்தைக்‌ 
அவருடைய 
அவருடைய 
செவிகொடுக்கவில்லை. 
தகப்பன்‌ வீட்டிலே, 


சிறியவராயிருக்கிறார்‌ (நியா 695) 


கிதியோன்‌ மனாசேயின்‌ 
பாழக்கோத்திரத்தைச்‌ சேர்ந்தவர்‌ 
இவர்களுபை! சுதந்‌ கானான்‌ 
தேசத்திகிருக்கிறது. இவர்‌ வில்‌ ஸ்ரியரின்‌ 
குடும்பத்தைச்‌ சேர்ந்தவர்‌. 


செகேமின்‌ புத்திரரும்‌, எப்பேரின்‌ புத்திரரும்‌, 
செமீதாவின்‌ புத்திரருமான மனாசேயினுடைய 
மற்றக்‌ குமாரின்‌ புத்திராகிய 
அபியேசரின்‌ வம்சங்களுக்குத்‌ தக்க 
சுதந்தரம்‌ ப தங்கள்‌ 
வம்சங்களுக்குள்ளே அவர்களே 
'யோசேப்புடைய குமாரனாகிய 
மனாசேயின்‌ ஆண்பிள்ளைகளாயிருந்தார்கள்‌"' 
(யோக 17:2. 


நியாயாதிபதிகள்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தருடைய தூதனானவர்‌ 
கிதியோனை சந்திக்க வருகிறார்‌. இவர்‌ 
யெகோவா என்று அழைக்கப்படுகிறார்‌ 
யூதர்கள்‌ யெகோவா என்னும்‌ பெயரை 
உச்சரிக்கவில்லை. பழைய ஏற்பாட்டில்‌ 
கர்த்தர்‌ தம்மை, கர்த்தருடைய 
தூதனானவராகவும்‌ 
வெளிப்படுத்தியிருக்கிறார்‌ 

கர்த்தருடைய ானவர்‌ வ 
அறியெல்ரிவனான வோவாசின்‌. ஊராகிய 
ஒப்ராவிலிருக்கும்‌ ஒரு கர்வாலிமரத்தின்கீழ்‌ 
உட்காருகிறார்‌; அப்பொழுது யோவாசின்‌ 
குமாரனாகிய கிதியோன்‌ கோதுமையை 
மீதினானியரின்‌: கைக்குத்‌ 
தப்புவிக்கிறதற்காக, ஆலைக்குச்‌ சமீபமாய்‌ 
அதைப்‌ போரடிக்கிறார்‌ (நியா 611) 


டய தூதனானவர்‌ 
அன்பாகவும்‌ ஆறுதலாகவும்‌ 
நான்‌ உள்னோடே 
ல 61416) என்று 
கிதியோனுக்கு ஆறுதலான 
வார்த்தைகளைச்‌ சொல்லுகிறார்‌. 
கர்த்தருடை ய்வீக வெளிப்பாடு 
கிதியோனுக்கு வெளிப்பித்தப்பட்ட ருக்கிறது 
கிதியோன்‌ ஆலைக்கு 
சமீபமாக  போரடித்துக்கொண்டிருக்கிறார்‌. 
கிதியோனோடு கூட யாருமில்லை. அவர்‌ 
தனிமையிலிருக்கிறார்‌. நாம்‌ இந்த 
கலக்கமான. அதுவக்களை விட்டு 
கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
தனினைில்‌ காத்திருக்கும்போது, கர்த்தர்‌ 
தம்மை நமக்கு வெளிப்படுத்துகிறார்‌. 


கிதியோன்‌ கோதுமையை ஆலைக்கு 
சமீபமாக ஒரு கோலால்‌ போரடித்துக்‌ 
கொண்டிருக்கிறார்‌. போரடிக்க வேண்டிய 
தானியம்‌ கொஞ்சமாயிருக்கிறது. 
ஆகையினால்‌ கோதுமையைப்‌ போரடிப்பதற்கு 
கிதியோன்‌ மாடுகளைப்‌ பயன்படுத்தவில்லை. 
அந்த அளவக்கு அவரிடத்தில்‌. 
கோதுமையில்லை. 


கிதியோன்‌ இப்போது கோதுமையைப்‌ 
போரடித்துக்கொண்டிருந்தாலும்‌, கர்த்தர்‌ 
அவருக்கு உன்னதமான ஊழியத்தை 
நியமித்திருக்கிறார்‌. இயேசுகிறிஸ்துவின்‌ 
சீஷர்கள்‌ கடலிலே மீன்களைப்‌ பிடிக்கிற 
மீனவர்களாயிருந்தார்கள்‌. கிறிஸ்துவானவர்‌ 
அவர்களை மனுஷரைப்‌ 
பிடிக்கிறவர்களாக்கினார்‌. 





f= THE 
TT 


கிதியோன்‌ இப்போது கோதுமையைப்‌ 
போரடித்துக்கொண்டிருக்கிறார்‌. 


உன்னைப்‌ புதிதும்‌ கூர்மையுமான பற்களுள்ள 
யந்தரமாக்குகிறேன்‌; மலைகளை 
மிதித்து நொறுக்கி, குன்றுகளைப்‌ 
புதருக்கு ஒப்பாக்கிவிடுவாய்‌" (ஏசா 41:15). 


கிதியோன்‌ கோதுமையைப்‌ 
போரடிக்கும்போது, அதை மீதியானியரின்‌. 
கைக்கு தப்புவிக்கிறதற்காக, 
சமீபமாய்‌ போரடிக்கிறார்‌. 
போரடிக்கும்‌ களத்திலே 
போரடிக்கவில்லை. பொதுவாக ம 
பண்ணுகிறவர்கள்‌ களத்திலே தானியத்தைப்‌ 
போரடிப்பது வழக்கம்‌. 


ஆனால்‌ கிதியோனோ கோதுமையை, 
திராட்ச ரசத்தை ஆட்டுகிற ஆலைக்கு, 
சமீபமாக போரடிக்கிறார்‌. திராட்சரச ஆலை 
தோட்டத்தின்‌ ஒரு மூலையிலிருக்கும்‌. அது, 
ஜனங்களுடைய 
மறைவாயிருக்கும்‌. 
மீதியானியருக்கு 
கோதுமையை 
மீதியானியர்‌ 


படுகிறார்‌ 
களத்திலே போரடித்தால்‌. 


அதைக்‌ கண்டுபிடித்து. 
விடுவார்கள்‌. மீதியானியரின்‌ கைக்கு 
கோதுமையை தப்புவிக்கிறதற்காக, 

ன்‌ ஆலைக்கு சமீபமாய்‌ 
போரடிக்கிறார்‌ 


கர்த்தருடைய தூதனானவருக்கும்‌ 
கிதியோனுக்கும்‌ இடையே சம்பாஷணை 
நடைபெறுகிறது. கர்த்தருடைய தூதனானவர்‌ 
கிதியோனுக்குத்‌ தரிசனமாகி: 
“பராக்கிரமசாலியே உன்னோடே 
இருக்கிறார்‌" சொல்லுகிறார்‌ 
(நியா 6:12). 
கர்த்தருடைய 
தன்னோடு 
வரையிலும்‌, அவர்‌ 
தூதனானவர்‌ என்று 
நிச்சயமாய்த்‌ தெரியவில்லை. அவர்‌ 
தன்னைவிட்டுப்‌ புறப்பட்டுப்போன பின்புதான்‌, 
தன்னோடு பேசினவர்‌ 
தூதனானவர்‌ 


அறிந்துகொள்கிறார்‌. 


கர்த்தர்‌ 
என்று 


தூதனானவர்‌ 
பேசிக்கொண்டிருக்கும்‌ 


நியாயாதிபதிகன்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


புத்திர்‌ 


ஆனால்‌ இப்போதோ 

தூதனானவரே 
நேரடியாக வந்திருக்கிறார்‌. 
பேசுவது கர்த்தர்‌ அனுப்பின 
தீர்க்கதரிசி என்று 
நினைத்திருக்கலாம்‌. 

கர்த்தருடைய 
கிதியோனுக்கு மதிப்பு கொடுத்து, அவரை, 
ஸராக்கிரமசாலியே” என்‌ 


என்றும்‌ அவருக்கு ஆறுதலான செய்தியைச்‌ 
சொல்லுகிறார்‌. 

கர்த்தருடைய 
பேசும்போது, 
உறுதியிருக்கிறது. 


தூதனானவர்‌ 
அவருடைய பேச்சில்‌ 
அவர்‌ கிதியோனுக்கு, 
ஊழியப்பொறுப்பைக்‌  குட்டளையிடுகிறார்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய பிள்ளைகளுக்கு 
ஊழியத்தைக்‌ கொடுக்கும்போது, அந்த 
ஊழியத்தை செய்வதற்கு அவர்களை 
தகுதிப்படுத்தவும்‌ செய்கிறார்‌. 


கர்த்தருடைய ஊழியத்தை 
செய்கிறவர்களுக்கு, அவருடைய கிருபை 
அவர்களோடே கூடமிருக்கும்‌. கர்த்தருடைய 
பிரசன்னமும்‌ அவர்களோடு கூடமிருக்கும்‌. 
கர்த்தர்‌ நம்மோடு கூடமிருக்கும்போது, நமக்கு 
விரோதமாக யாரும்‌ எழும்பி நம்மை 
ஜெயிக்க முடியாது. 


கர்த்தருடைய தூதனானவர்‌ 
கிதியோனுக்கு சந்தோஷமான செய்தியைச்‌ 
னு கிதியோனுடைய இருதயத்தில்‌ 
மும்‌, வேதனையும்‌, சோகமும்‌ 
இரம்பியிருக்கிறது. 
ான்‌ கர்த்தருடைய 
தூதனானவரை நோக்கி: "ஆ என்‌ 
ர்த்தர்‌  எங்களோடே 





f= THE 
TT 


கிதியோன்‌ 
தூதனானவரிடம்‌ 


கர்த்தருடைய 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
அனுபவிக்கும்‌ வேதனைகளை எடுத்துச்‌: 
சொல்லிவிட்டு, "இப்பொழுது கர்த்தர்‌ 
எங்களைக்‌ கைவிட்டு, மீதியானியர்‌ கையில்‌ 
எங்களை ஒப்புக்கொடுத்தாரே” (நியா 643) 
என்றும்‌ சொல்லுகிறார்‌. 

தூதனானவர்‌. 


கர்த்தருடைய 
உன்னோடே 


கிதியோனிடம்‌ “கர்த்தர்‌ 


ஜனத்தாரையும்‌ நேசிக்கிறார்‌ 
கர்த்தருடைய தூதனானவருக்கு மறுமொழி 
சொல்லும்போது, “கர்த்தர்‌ எங்களோடே 
இருந்தால்‌, இவையெல்லாம்‌ எங்களுக்கு 
நேரிடுவானேன்‌" என்று இஸ்ரவேல்‌. 
இனத்தார்‌ எல்லோரையும்‌ 

வண்ணமாக பொதுவாக பேசுகிறார்‌. 


குறிக்கும்‌ 


கிதியோன்‌ தனக்கு முக்கியத்துவம்‌ 
கொடுக்காமல்‌, தன்னோடு 
ஆயிரக்கணக்கான இஸ்ரவேல்‌ புத்திரரையும்‌ 
சேர்த்துக்கொள்கிறார்‌. கர்த்தருடைய 
கிருபையானது. தனக்கு மாத்திரம்‌ உரியது 
என்று சொந்தம்‌ 
கொண்டாடவில்லை. ர்க கிரு 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ எல்லோருக்கும்‌. 
பொதுவானது கர்த்தரிடத்தில்‌ 
பட்சபாதமில்லை. கர்த்தர்‌ நம்மை 
நேசிப்பதுபோலவே, தம்முடைய பிள்ளைகள்‌ 
எல்லோரையும்‌ நேசிக்கிறார்‌ 


கிதியோன்‌ ஒரு பராக்கிரமசாலி. 

னால்‌ அவர்‌. விசுவாசத்தில்‌. 

பலவீனமாயிருக்கிறார்‌. கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 

புத்திரரை எகிப்தின்‌ அடிமைத்தனத்திலிருந்து 
விடுவித்து, கானான்‌ தேசத்திற்கு 

அழைத்துக்கொண்டு வந்தபோது. அநேக 

அடையாளங்களையும்‌ 

அப்படிப்பட்ட அற்புதங்கள்‌ 

கிதியோனுடைய காலத்திலே, 

புத்திரர்‌ மத்தியிலே 


நியாயாதிபதிகன்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


அவர்களை ஒரு தேசமாக 

இஸ்ரவேல்‌ தேசத்தாரின்‌ 

இது ஆரம்ப காலம்‌. 

ஆரம்ப காலத்தில்‌ செய்த 

அற்புதங்களை, எல்லா காலத்திலும்‌ 

மறுபடியும்‌ மறுபடியுமாக, திரும்ப திரும்ப 
செய்வார்‌ என்று எதிர்பார்க்க முடியாது. 


கர்த்தர்‌ அநேக அற்புதங்களை செய்து 

புத்திரரை எகிப்திலிருந்து 

கானான்‌ தேசத்திற்கு 

வத்தி கொண்டு வந்தார்‌. இப்போது 

இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கானான்‌ தேசத்திலே 

தங்களுடைய பங்குவீதங்களை சுதந்தரித்து. 

ங்கே குடியிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 

கர்த்தருடைய வார்த்தையைக்‌ கேட்டு, 
அதற்கு கீழ்ப்படிந்து ஜீவிக்கவேண்டும்‌. 


இஸ்ரவேல்‌ தேசத்தாருடைய 
த்‌ அவர்கள்‌ இப்போது ஆரம்ப 
இல்லை. அவர்கள்‌ உறுதியாக 
க்கப்‌ டி வளர்ந்த 
நிலமையிலிருக்கிறார்கள்‌. 
ஆகையினால்‌ கர்த்தர்‌ அவர்களை 
எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு 
வந்தபோது செய்த அற்புதங்களை, இப்போது 
இங்கே மறுபடியும்‌ செய்ய வேண்டியதில்லை 
என்று சித்தங்கொண்டிருக்கிறார்‌ 
அற்புதங்கள்‌ நடைபெறவில்லையென்றாலும்‌, 
கர்த்தருடைய கிருபையும்‌, இரக்கமும்‌, 
அவருடைய பரிசுத்த பிரசன்னமும்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரரோடு எப்போதும்‌ கூடவே இருக்கிறது. 
இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ எகிப்து 
தேசத்திலிருந்து கானான்‌ தேசத்திற்கு 
பிரயாணம்‌ பண்ணிய போது கர்த்தரோடு 
நெருங்கிய ஐக்கியத்திலிருந்தார்கள்‌. 
அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து 
நடந்தார்கள்‌. அவர்கள்‌ ஒவ்வொரு நாளும்‌ 
கிருபையையும்‌, 
எதிர்பார்த்தார்கள்‌. 


பாகாலைப்‌ 
பின்பற்றிப்போகிறார்கள்‌. கர்த்தரை விட்டு, 
விலகிப்போகிறார்கள்‌. 





i= a 
TT 


நாம்‌ கர்த்தரைவிட்டு விலகிப்போனால்‌ 
கர்த்தரும்‌ நம்மைவிட்டு விலகிப்போய்விடுவார்‌. 
நாம்‌ கர்த்தரோடு ஐக்கியமாயிராமல்‌, 
அந்நிய 


கர்த்தரை ஆராதியாமல்‌, 
தெய்வங்களை 


ஆராதித்துக்கொண்டிருக்கும்போது. கர்த்தர்‌ 
நமக்கு அற்புதங்களை செய்வார்‌ என்று 
எதிர்பார்க்க முடியாது. கிதியோனின்‌ 
காலத்தில்‌ இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ பாகாலை 
ஆராதித்து கர்த்தருக்கு விரோதமாகக்‌ 
கப்பன்‌ ணுகிறாரகள்‌ அவர்கள்‌ கர்த்தரின்‌ 
பார்வைக்கு பொல்லாப்பானதை 
செய்கிறார்கள்‌. ஆகையினால்‌ கர்த்தர்‌ 
அவர்களை மீதியானியரின்‌ கையிலே 
ஒப்புக்கொடுத்துவிடுகிறார்‌ 


கர்த்தருடைய தூதனானவர்‌ 
கிதியோனுக்கு நேர்த்தியான பிரதியுத்தரம்‌ 
சொல்லுகிறார்‌ (நியா 6/14). இந்த வசனத்தில்‌ 


கொடுக்கிறார்‌. 
தற த்தில்‌ “தியோருக்க ட்‌ வ 


கர்த்தரே கிதியோனை அனுப்புகிறார்‌. 
'உன்னை அனுப்புகிறவர்‌ நான்‌ அல்லவா” 
என்று கர்த்தர்‌ கிதியோனுக்கு உற்சாகமான 
வார்த்தையைச்‌ சொல்லுகிறார்‌ 


கர்த்தருடைய தூதனானவர்‌, “கர்த்தர்‌” 
என்று அழைக்கப்படுவதினால்‌, அவர்‌ ஒரு 
தூதனைப்போல பேசாமல்‌, 
அதிகாரமுள்ளவராகப்‌ பேசுகிறார்‌. ர்‌ 
கிதியோனை நோக்கிப்‌ பார்க்கிறார்‌. 
சாதாரணமான  பார்வையல்ல. 

தம்முடைய பார்வையினாலேயே பேசுகிறவர்‌. 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து சீமோனை 
நோக்கிப்‌ பார்த்ததுபோல, கர்த்தர்‌ 
இங்கே கிதியோனை நோக்கிப்‌ பார்க்கிறார்‌. 


"அப்பொழுது 
நோக்க்பரத்தார 


(லூக்‌ 22:61,62). 


நியாயாதிபதிகள்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தருடைய பார்வை வல்லமையுள்ளது. 


பேசுகிறது. அது கிதியோனுக்கு 
ஜீவனையும்‌, புதிய வெளிப்பாடுகளையும்‌ 
கொடுக்கிறது. கிதியோன்‌ கர்த்தருடைய 
தூதனானவரிடத்தில்‌, தன்னுடைய 
மனதிலுள்ள சந்தேகங்களையெல்லாம்‌ 
சொல்கிறார்‌. கர்த்தரோ  கிநியோனுக்கு 
வார்த்தைகளால்‌ பிரதியுத்தரம்‌ சொல்லாமல்‌, 
கிதியோனை நோக்கிப்‌ பார்க்கிறார்‌ 
கர்த்தருடைய பார்வை கிதியோனுடைய 
சந்தேகத்தை தீர்த்து வைக்கிறது. 
கிதியோனுக்கு 
கொடுக்கிறார்‌. 
“இரட்சிக்கும்‌ 


புத்திரர்‌ எல்லோரையும்‌ 
நோக்கிப்‌ பார்க்கிறார்‌. அவர்களில்‌ கர்த்தர்‌ 
கிதியோனை தேர்ந்தெடுத்து. அவருக்கு 
இஸ்ரவேலை இரட்சிக்கும்‌ ஊழியத்தைக்‌ 


கர்த்தருடைய தூதனானவர்‌ கிதியோனைப்‌ 
பார்த்தவுடனேயே, "பராக்கிரமசாலியே கர்த்தர்‌ 
உன்னோடே இருக்கிறார்‌! ஜியா 672) 
என்று சொல்கிறார்‌. ளிடத்தில்‌ 
இருக்கிற றத்தில்‌ மத்தை 
கர்த்தர்‌ இங்கே  உறுதிபண்ணுகிறா 
"உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ 
(நியா 644) என்று கர்த்தர்‌ கிதியோனுக்கு 
கட்டளை கொடுக்கிறார்‌. 


கிதியோனுடைய பலமும்‌ பராக்கிரமமும்‌ 

கோதுமையை போரடிப்பதற்கு 

போதுமானதாயிருக்கிறது. கிதியோன்‌ இந்தப்‌ 

பலத்தையும்‌ பராக்கிரமத்தையும்‌ மீதியானியரை 
றியடிப்பதற்கு. ம்‌ 
ரவேலை 

நீங்கலாக்கி 

பயன்படுத்த வேண்டும்‌. 

கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, 

புறப்பட்டுப்போகும்போது, கர்த்தர்‌ 

கிதியோனை மனுஷரைப்‌ போரடிக்கிறவராக 

மாற்றுவார்‌. 





i= FTN 
TT 


கிதியோன்‌ தன்னுடைய பலத்தினால்‌. 
புறப்பட்டுப்போகக்கூடாது. கர்த்தர்‌ இப்போது 
கிதியோனுக்கு புதிய பலத்தையும்‌, புதிய 
கொடுத்திருக்கிறார்‌. 
கர்த்தர்‌ தனக்குக்‌ கொடுத்த 
புறப்பட்டுப்போகவேண்டும்‌. 
பலத்தினால்‌ கிதியோன்‌ 
தன்னை திடப்படுத்திக்கொள்ளவேண்டும்‌. 
கர்த்தர்‌ கிதியோனை அனுப்பும்போதே, 
I 
வாக்குத்தத்தமும்‌ லுகிறார்‌ 
கிதியோனுடைய முயற்சியில்‌ ஜெயமுண்டாகும்‌. 
இஸ்ரவேலுக்கு இரட்சிப்பு உண்டாவதை 
கிதியோன்‌ தன்னுடைய கண்களால்‌ 
பார்ப்பார்‌. கிதியோன்‌ ஒரு பார்வையாளராக 
மாத்திரமல்ல, இஸ்ரவேலின்‌ இரட்சிப்பிலே. 
கர்த்தருடைய கருவியாகவும்‌ கிரியை 
நடப்பிப்பார்‌. 


கிதியோன்‌ கர்த்தருடைய 
தூதனானவரிடத்தில்‌, “கர்த்தர்‌ எங்களை 
எகிப்திலிருந்து கொண்டுவரவில்லையா என்று 
எங்கள்‌ பிதாக்கள்‌ எங்களுக்கு 
விவரித்துச்சொன்ன அவருடைய 
அற்புதங்களெல்லாம்‌ எங்கே?" (நியா 643) 
என்று கேட்டார்‌. கிதியோன்‌ கர்த்தர்‌ 
தனக்குக்‌ கொடுத்த இந்தப்‌ பலத்தோடே 
புறப்பட்டுப்போகும்போது. தங்களுடைய 
பிதாக்கள்‌ தங்களுக்கு விவரித்துச்‌ 
சொன்ன கர்த்தருடைய ர்‌ 
காண்பார்‌ கிதியோனுடைய 
உற்சாகமாயிருக்கிறது. கர்த்தர்‌ 
கொடுத்திருக்கிற அந்தப்‌ ்‌ 
கிதியோன்‌ அனுபவிக்கிறார்‌. அது அவருக்கு 
அற்புதமாயும்‌ ஆச்சரியமாயும்‌ இருக்கிறது. 


கர்த்தர்‌ கிதியோனைப்‌ 
பலப்படுத்தினாலும்‌ அவருக்கு ஆறுதலான 
வார்த்தைகளைச்‌ சொன்னாலும்‌, கிதியோன்‌ 
கர்த்தருக்கு முன்பாக தன்னை இலகுவாகத்‌ 
ம்‌ கிதியோன்‌ கர்த்தரிடத்தில்‌ 

“ஆ என்‌ 

ஆண்டவரே, நான்‌ இஸ்ரவேலை எதினாலே 
ரட்சிப்பன்‌; இதோ, மனாசேயில்‌ என்‌ 
குடும்பம்‌ மிகவும்‌ எளியது: 
என்‌ தகப்பன்‌ வீட்டில்‌ நான்‌ எல்லாரிலும்‌ 
சிறியவன்‌” (நியா 645) என்று சொல்லுகிறார்‌. 


நியாயாதிபதிகள்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


கிதியோன்‌ கர்த்தரிடத்தில்‌ இவ்வாறு 
சொல்லுவதினால்‌, அவர்‌ கர்த்தரையும்‌, 
அவருடைய வார்த்தையையும்‌, அவருடைய 
வல்லமையையும்‌ நம்பலில்லையோ என்னும்‌ 


என்னென்ன காரியங்களை செய்யவேண்டும்‌ 
என்பதையும்‌ கிதியோன்‌ கர்த்தரிடத்தில்‌ 
அறிந்துகொள்ள விரும்புகிறார்‌ 
கிதியோன்‌ கர்த்தருடைய சித்தத்தின்‌ 
பிரகாரம்‌ கிரியை செய்தால்‌ மாத்திரமே, 
அவரால்‌ இஸ்ரவேலை மிதியானியரின்‌ 
கைக்கு நீங்கலாக்கி இரட்சிக்க முடியும்‌. 
கிதியோன்‌ தன்னுடைய  சுயசித்தத்தின்‌ 
பிரகாரமாகவோ அல்லது சுயவிருப்பத்தின்‌ 
பிரகாரமாகவோ கிரியை செய்தால்‌, 
கிதியோனால்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரை 
மீதியானியரின்‌ கைக்கு இரட்சிக்க முடியாது. 
கையினால்‌ கர்த்தர்‌ தாமே 
சரியான பாதையிலே 
வழிநடத்தவேண்டுமென்று 
கர்த்தரிடத்தில்‌ 
விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 
கிதியோனுடைய 
அவருடைய மனத்தாழ்மைக்கு 
எடுத்துக்காட்டாமிருக்கிறது. கிதியோன்‌ 
தன்னைத்தானே வெறுமையாக்குகிறார்‌. 
கர்த்தருடைய தூதனானவர்‌ கிதியோனைப்‌ 
பார்த்து, “பராக்கிரமசாலியே" என்று புகழ்ந்து, 
சொல்கிறார்‌. கிதியோனோ, இப்படிப்பட்ட 
புகழ்ச்சியான வார்த்தைகளுக்கு, நான்‌ 
்‌ தன்னுடைய 
தன்னைத்‌ 


வார்த்தைகள்‌ 


தூதனானவர்‌ 

பேசுகிறார்‌. 

தன்னைப்பற்றிச்‌' 

தன்னுடைய குடும்பம்‌ 

ம்‌ எளியது என்றும்‌, 

தன்‌; தகப்பன்‌ வீட்டில்‌, தான்‌ 

எல்லாரிலும்‌ சிறியவன்‌ என்றும்‌ தன்னை 
வெகுவாக தாழ்த்திச்‌ சொல்லுகிறார்‌. 





i FTE 
TT 


கர்த்தர்‌ கொடுக்கும்‌ உன்னதமான 
ஊழியத்திற்கு தான்‌ தகுதியானவனல்ல. 
என்றும்‌, கர்த்தர்‌ தன்னைப்‌ புகழ்ந்து பேசும்‌ 
வார்த்தைகளுக்கும்‌ தான்‌ தகுதியானவனல்ல 

றும்‌ கிதியோன்‌ தன்னைத்‌: 
தாழ்த்தி கர்த்தர்‌ 
தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருபையளிக்கிறார்‌ 
தாழ்மையுள்ளவர்களை ஆசீர்வதிப்பது. 
கர்த்தருக்கு பிரியமாயிருக்கிறது. 


கிதியோன்‌ தன்னை வெகுவாகத்‌ 
தாழ்த்தினாலும்‌, கர்த்தர்‌ கிதியோனுக்கு 
மறுபடியுமாய்‌ தம்முடைய வாக்குத்தத்தத்தைச்‌ 
சொல்லி அவரை உற்சாகப்படுத்துகிறார்‌. 
“நான்‌ உன்னோடே கூடயிருப்பேன்‌” (நியா 
646) என்று கர்த்தர்‌  கிதியோனுக்கு 
வாக்குப்பண்ணுகிறார்‌. கர்த்தர்‌ 
கிநியோனோடே கூடமிருப்பதே அவருக்கு 
மெய்யான பலன்‌ கர்த்தர்‌ நம்மோடு 
கூடமிருக்கும்போது, நமக்கு விரோதமாக 
யாரும்‌ எதிர்த்து நின்று நம்மை 
மேற்கொள்ள முடியாது. 


கர்த்தர்‌ கிதியோனோடே கூடமிருந்து 
அவரை வழிநடத்துவார்‌. அவரை 
பலப்படுத்துவார்‌. கிதியோன்‌ மீதியானியரை 
எளிதாக முறியடிப்பார்‌. “ஒரே மனுஷனை 
முறிய அடிப்பதுபோல நீ மீதியானியரை 
முறியதுடிப்பாய்‌' என்று கர்த்தர்‌ 
கிதியோனுக்கு வாக்குப்பண்ணுகிறார்‌ 
மீதியானியர்‌ ஆயிரம்‌ பேராயிருந்தாலும்‌, 
கிதியோன்‌ நெக்கு ஒரு 
மனிதனை சங்காரம்பண்ணுவதுபோல 
சங்காரம்பண்ணுவார்‌. 


கிதியோன்‌ தன்னுடைய விசுவாசத்தை 
உறுதிபண்ண றார்‌. கர்த்தர்‌ 
கிநியோனை இஸ்ரவேலை  மீதியானியரின்‌ 
கைக்கு நீங்கலாக்கி இரட்சிக்கும்‌ 
ஊழியத்திற்கு அனுப்புகிறார்‌. ஆனாலும்‌ 
தனக்கு கட்டளை கொடுக்கிறவர்‌ கர்த்தர்‌ 
தானா என்பதை 
உறுதிபண்ணிக்கொள்ள 
அவர்‌ கர்த்தரிடத்தில்‌ ஒரு அடையாளத்தை 
எதிர்பார்க்கிறார்‌. 


நியாயாதிபதிகன்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கிதியோன்‌ பழைய ஏற்பாட்டுக்காலத்தில்‌ 
வாழ்ந்தவர்‌. அவர்‌ கர்த்தரிடத்தில்‌, 
தன்னுடைய விசுவாசத்தை 
உறுதிபண்ணுவதற்கு “ஒரு அடையாளத்தைக்‌ 
காட்டவேண்டும்‌' என்று கேட்கிறார்‌. புதிய 
ஏற்பாட்டுக்காலத்து விசுவாசிகளாகிய நாம்‌, 
பரிசுத்த ஆவியானவரின்‌. காலத்தில்‌ 
ஜீலிக்கிறோம்‌. நாம்‌ கிதியோனைப்போல, 
நம்முடைய கண்களுக்கு முன்பாக 
அடையாளங்கள்‌ காணப்படவேண்டுமென்று 
எதிர்பார்த்துக்கொண்டிருக்கக்கூடாது. நாம்‌ 
தரிசித்து, நடவாமல்‌ விசுவாசித்து 
நடக்கவேண்டியவர்கள்‌ 


புதிய ஏற்பாட்டுக்காலத்து 
விசுவாசிகளாகிய நாம்‌, கர்த்தரிடத்தில்‌ 
அடையாளத்தைக்‌ கேட்காமல்‌, அவரிடத்தில்‌ 
பணிவோடு ஜெபம்பண்ணவேண்டும்‌. நாமும்‌ 
கிதியோனைப்போல, “கர்த்தாவே உம்முடைய 
கண்களில்‌ இப்பொழுதும்‌ தயை 
கிடைத்ததானால்‌, என்னுடைய இருதயத்தில்‌ 
ஒரு அடையாளத்தைக்‌ காட்டவேண்டும்‌" 
என்று ஜெபம்பண்ணலாம்‌. கர்த்தருடைய 
பரிசுத்த, ஆவியானவர்‌ நம்முடைய 
இருதயத்தில்‌ பலத்த கிரியைகளை நடப்பித்து, 
நமக்குள்ளே விசுவாசத்தின்‌ கிரியையை 
பூரணமாய்‌ நிறைவேற்றுவார்‌. 


தன்னோடு பேசுகிறவர்‌ கர்த்தர்தான்‌ 
என்பதில்‌ கிதியோனுக்கு நிச்சயமில்லை. 
ஆனாலும்‌ பன்‌ கர்த்தரோடு இன்னும்‌ 
அதிகமாய்ப்‌ பேச விரும்புகிறார்‌. கர்த்தரோடு 
நீண்டநேரம்‌ பேசுவதற்கான 
வாய்ப்புக்களையும்‌ உண்டுபண்ணுகிறார்‌ 
கிதியோன்‌ கர்த்தரிடத்தில்‌, “நான்‌ 
என்‌. காணிக்கையைக்‌ 
உமக்கு பாக 
இவ்விடம்‌ விட்டுப்‌ 
போகாதிருப்பீராக” (நியா 628) என்று 
கேட்டுக்கொள்கிறார்‌. 
கிதியோன்‌ அந்நியரை 
விரும்புகிறார்‌. கிதியோனோடு 
கர்த்தருடைய ர 
அவை 
அனுப்பியிருக்கிறார்‌. அவர்‌ 
அந்நியராகமிருந்தாலும்‌, 
அவருக்கு அதிகமான 
மரியாதைகளையும்‌ காண்பிக்கிறார்‌. 


உபசரிக்க. 
பேசுகிறவர்‌ 





i al 
TT 


கிதியோனிடத்தில்‌ பொருளாதார 
ஆசீர்வாதம்‌ அதிகமாயில்லை. அவரிடத்தில்‌ 
நரக தாராளமாயில்லை. இஸ்ரவேலர்‌ 
விதைத்திருக்கும்போது. 

மீதய்னியரம்‌ அமலேக்கியரும்‌, கிழக்கத்திப்‌ 
புத்திரரும்‌ அவர்களுக்கு விரோதமாக 
எழும்பி வருவார்கள்‌. இஸ்ரவேல்‌ 
£ விளைச்சலை. 


ஒன்றையும்‌ மீதியாக வைத்திருக்கமாட்டார்கள்‌. 
ஆகையினால்‌ ஸ்ரவேல்‌ தேசத்திலே 
பஞ்சமும்‌ வெறுமையும்‌ அதிகரித்திருக்கிறது. 
கிதியோனிடத்தில்‌ பொருளாதார 
வசதியில்லாவிட்டாலும்‌, தானியங்கள்‌ 
அதிகமாயில்லாவிட்டாலும்‌, தன்னிடத்திலுள்ள 
கொஞ்சம்‌ பொருளை கிதியோன்‌ 
கர்த்தருக்கு காணிக்கையாக செலுத்த 
விரும்புகிறார்‌. இந்தப்‌ பொருட்களை 
மீதியானியர்‌ களவாடிச்‌ செல்லாமல்‌ டு 
விட்டுப்போய்விட்டார்கள்‌. 
பொருட்களை கிதியோன்‌ தனக்கென்று. 
வைத்துக்கொள்ளாமல்‌, பரலோகத்திலிருந்து 
வந்திருக்கிற கர்த்தருடைய தூதனானவருக்கு 
காணிக்கையாக செலுத்த விரும்புகிறார்‌ 


தன்னோடே பேசுகிறவர்‌ யார்‌ என்பதை 
அறிந்துகொள்வதில்‌ கிதியோனுக்கு ஆர்வம்‌ 
அதிகமாயிருக்கிறது. கிதியோன்‌ கர்த்தருக்கு 
கொண்டு வந்து கொடுக்கப்போவதை, 
"காணிக்கை என்று அழைக்கிறார்‌. 
கிதியோன்‌, இந்த வாக்கியத்தில்‌ 
காணிக்கை என்று சொல்லும்‌ எபிரெய 
வார்த்தை, கர்த்தருக்கு செலுத்தப்படும்‌ 
போஜனபலிக்கும்‌ பயன்படுத்தப்படுகிறது. 


தான்‌ கொண்டு வந்து வைக்கும்‌. 
போஜனத்தை, கர்த்தருடைய தூதனானவர்‌, 
மனுஷர்‌ சாதாரணமாக போஜனம்‌. 
பண்ணுவதுபோல  போஜனம்பண்ணினால்‌, 
தன்னோடு பேசுகிறவர்‌ ஒரு மனுஷன்‌, 
அதாவது ஒரு தீர்க்கதரிசி என்று 
கிதியோன்‌ தீர்மானம்‌ பண்ணுவார்‌. 
தன்னோடு பேசுகிறவருக்கு முன்பாக 
வைக்கப்படும்‌ போஜனத்தின்மீது. அவர்‌ ஒரு 
அற்புதத்தை நடப்பித்தால்‌ அல்லது அந்தப்‌ 
போஜனத்தில்‌ ஒரு விசேஷித்த 
ஏற்பட்டால்‌, கிதியோன்‌. 
கர்த்தருடைய தூதனானவர்‌ 
தீர்மானம்‌ பண்ணுவார்‌. 


நியாயாதிபதிகன்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


விண்ணப்பத்தை 

தூதனானவர்‌ 
'நீ திரும்பி வருமட்டும்‌ 
நான்‌ இருப்பேன்‌” என்று கிதியோனிடத்தில்‌ 
சொல்லுகிறார்‌. உடனே கிதியோன்‌ 
உள்ளே போய்‌, ஒரு வெள்ளாட்டுக்‌ 
குட்டியையும்‌ ஒரு மரக்கால்‌ மாவிலே 
புளிப்பில்லாத அப்பங்களையும்‌ 
ஆயத்தப்படுத்துகிறார்‌. இறைச்சியை ஒரு 
கூடையில்‌ வைத்து, ஆணத்தை ஒரு 
கிண்ணத்தில்‌ வார்த்து, அதை வெளியே 
கர்வாலி மரத்தின்‌ கீழிலிருக்கிற அவரிடத்தில்‌ 
கொண்டுவந்து வைக்கிறார்‌ (நியா 6:19) 


கிதியோனுடைய 
கர்த்தருடைய 
அங்கீகரிக்கிறார்‌. 


ப்பொ டைய ஈனவர்‌ 
கழபோசை நோக்கி: ந. இறைச்சியையும்‌ 
புளிப்பில்லாத அப்பங்களையும்‌ எடுத்து, 
இந்தக்‌ சுற்பாறையின்மேல்‌ வைத்து 
ஆணத்தை ஊற்று" என்று சொல்லுகிறார்‌; 
கிதியோனும்‌ அப்படியே செய்கிறார்‌ (நியா 
6:20). கிதியோன்‌ 

ஆணத்தையும்‌ சுடச்‌ 

வந்திருந்தாலும்‌, அதை 

வைக்கும்போது, 

ஆறிப்போகும்‌. 


கிதியோன்‌ கர்த்தருடைய தூதனானவர்‌ 
தனக்குச்‌ சொன்ன பிரகாரம்‌ செய்கிறார்‌. 
கர்த்தருடைய தூதனானவர்‌ தனக்கு ஒரு 
அடையாளத்தைக்‌, காண்பிக்கப்போகிறார்‌ 
என்னும்‌ விசுவாசம்‌ கிதியோனிட 
காணப்படுகிறது. 


அப்பொழுது கர்த்தருடைய 
தமது கையிலிருந்த கோலின்‌ நுனியை 
நீட்டி, இறைச்சியையும்‌ 

அப்பங்களையும்‌ தொடுகிறார்‌; 

அக்கினி  கற்பாறையிலிருந்து 
இறைச்சியையும்‌ 

அப்பங்களையும்‌ பட்சித்துப்‌ போடுகிறது. 
கர்த்தருடைய தூதனானவர்‌, இறைச்சியையும்‌ 
புளிப்பில்லாத 'அப்பங்களையும்‌ 
அக்கினியினால்‌ பட்சித்து, அதை தமக்கு 
சுகந்த வாசனையான பலியாக மாற்றுகிறார்‌. 


கர்த்தருடைய தூதனானவர்‌ 
கற்பாறையிலிருந்து அக்கினியை எழுப்புகிறார்‌. 

த அக்கினி கற்பாறையின்மேல்‌ 
வைக்கப்பட்ட போஜனபலியை  பட்சித்துப்‌ 


கிதியோனுக்கு தயை கிடைத்திருக்கிறது 
என்பதை உறுதிபண்ணுகிறார்‌. 





i FTE 
TT 


தமக்கு படைக்கப்பட்ட காணிக்கையை 
கர்த்தருடைய தூதனானவர்‌ அங்கீகரிப்பதன்‌ 
மூலமாய்‌, னை தம்முடைய 
ஊழியக்காரனாக அங்கீகரிக்கிறார்‌. 
அத்துடன்‌, கர்த்தர்‌ கிதியோனுக்கு கொடுத்த 
கழியத்தையும்‌ உறுதிபண்ணுகிறார்‌. 
இந்த சம்பவம்‌ 'நடைபெற்றவுடன்‌,, 
கர்த்தருடைய தூதனானவர்‌ கிதியோனின்‌: 
கண்களுக்கு மறைந்துபோகிறார்‌. அவர்‌ 
உடனே 


விசுவாசம்‌ 

அவருடைய 
தல்‌ ஏற்பட்டிருந்த சந்தேகங்களெல்லாம்‌ 
இந்த சம்பவத்தினால்‌ தீர்த்து 
வைக்கப்படுகிறது. ஆனால்‌, இந்த சம்பவம்‌ 
நடைபெற்றவுடன்‌ கிதியோனுடைய 
இருதயத்தை பயமும்‌, நடுக்கமும்‌, 
திகிலும்‌ பிடித்துக்கொள்கிறது. கர்த்தர்‌ 
கிதியோனுடைய பயத்தை நீக்கிப்போடும்‌ 
வரையிலும்‌, கிதியோன்‌ இந்த சம்பவத்தை 
நினைத்து பயப்படுகிறார்‌. 


தன்னோடு இதுவரையிலும்‌ பேசினவர்‌ 
கர்த்தருடைய தூதனானவர்‌ என்பதை 
கிதியோன்‌ இப்போது காண்கிறார்‌. இதனால்‌ 
கிதியோனுக்கு பயமுண்டாயிற்று “ஐயோ 
கர்த்தரான ஆண்டவரே, நான்‌ கர்த்தருடைய 
தூதனை  முகமுகமாய்க்‌ கண்டேனே" 
(நியா 6:22) என்று கிதியோன்‌ பயத்தினால்‌. 
அலறுகிறார்‌. 


தான்‌ கர்த்தருடைய தூதனானவரை 
முகமுகமாய்க்‌ கண்டதினால்‌, தான்‌ 
செத்துப்போவோமோ என்னும்‌ ம்‌ 


கிதியோனுக்கு உண்டாயிற்று. 


தாமே தனக்கு 
இரங்கவேண்டுமாறு 
விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 


கிருபையாய்‌ 


கிதியோன்‌ 


உலகப்பிரகாரமான 
ர்க்க ஆவிக்குரிய 
காரியங்களைக்‌ குறித்து நமக்குள்‌ 
பயமுண்டாகும்‌. உலகப்பிரகாரமான மனுஷர்‌ 
ஆவிக்குரிய காரியங்களுக்கு 
அத்நியராயிருக்கிறார்கள்‌. ஆகையினாலேயே 
அவர்களுக்கு ஆவிக்குரிய 
உலகத்தைப்பற்றி பயமுண்டாகிறது. 


நியாயாதிபதிகன்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


கிதியோன்‌ 
பராக்கிரமசாலியாகயிருக்கிறார்‌. 
அவர்‌ விசுவாசத்தில்‌ 


ஆனாலும்‌ 
பலவீனராகவே 


ஆண்டவரே” என்று பயத்திலே அலறுகிறார்‌. 


கிதியோன்‌ கர்த்தருடைய தூதனைப்‌ 
பார்த்து பயப்படாலும்‌, கர்த்தர்‌ கிநியோனுக்கு 

ன வார்த்தைகளையும்‌, 
சமாதானமான வார்த்தைகளையும்‌ 
சொல்லுகிறார்‌. கர்த்தர்‌ கிதியோனிடம்‌, 
“உனக்கு சமாதானம்‌, பயப்படாதே, நீ 
சாவதில்லை (நியா 6:23) என்று 
சொல்லுகிறார்‌. கற்பாறையிலிருந்து, அக்னி 
எழும்பி, கிதியோன்‌ படைத்த 
இறைச்சியையும்‌, புளிப்பில்லாத 
அப்பங்களையும்‌ பட்சித்தவடனேயே, 
கர்த்தருடைய தூதனானவர்‌, கிநியோனின்‌ 
கண்களுக்கு மறைந்துபோய்விடுகிறார்‌ 
(நியா 6:21) 


கிதியோன்‌ இனிமேல்‌. தரிசித்து, 
நடக்கக்கூடாது. அவர்‌ விசுவாசித்து 
நடக்கவேண்டும்‌. கிதியோன்‌ கர்த்தருடைய 
தூதனானவரைப்‌ பார்த்து, அதிகமாக 
பயப்பட்டு அலறுவதினால்‌, கர்த்தர்‌ 

கிதியோனைப்‌ பார்த்து, 
"என்று சொல்லுகிறார்‌. 
கர்த்தர்‌ தனக்கு சொல்லுகிற வார்த்தைகளை 
கிதியோன்‌ நம்பவேண்டும்‌. 


கிதியோன்‌ கர்த்தரை தரிசித்த இந்த 
ஸ்தலத்திலே ஒரு ஞாபக சின்ன, 
ள்டுமென்று 
பார்க்கும்‌ போதெல்லாம்‌, 


தரிசனம்‌ கொடுத்த சம்பவம்‌. 


பலிபீடத்தைக்‌ கட்டுகிறார்‌ 

அதற்கு "யெகோவா ஷாலோம்‌” என்று 

அது  இந்நாள்வரைக்கும்‌. 

ஊராகிய  ஒப்ராவில்‌ 

6:24). “யெகோவா 

ஷாலோம்‌" என்னும்‌ பெயருக்கு “கர்த்தர்‌ 
சமாதானமாயிருக்கிறார்‌” என்று பொருள்‌. 





f= THE 
TT 


கர்த்தருடைய பெயர்‌ கிதியோனோடு 
பேசுகிறது. கர்த்தர்‌ கிதியோனுக்கு சொல்லும்‌ 
வாக்கியத்தின்‌ பொருளும்‌, கர்த்தருடைய 
பெயரிலேயே இருக்கிறது. கர்த்தர்‌ 
கிதியோனுக்கு சமாதானத்தை 
சொல்லுகிறார்‌. “உனக்கு சமாதானம்‌" என்று 
கர்த்தர்‌ கிதியோனுக்கு கட்டளையிடுகிறார்‌. 


"உனக்கு சமாதானம்‌! என்று கர்த்தர்‌ 
கிதியோனுக்கு சொல்லும்போது, கர்‌ 
கிதியோனுக்கு சமாதானத்தை. அனுப்புகிறார்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ மீதியானியர்‌ மூலமாய்‌ 
ஏராளமான பிரச்சனைகளை அனுபவித்து 
வருகிறார்கள்‌. பல  உபத்திரவங்களையும்‌, 
பாடுகளையும்‌, வேதனைகளையும்‌ 

அனுபலிக்கிறார்கள்‌. இவற்றிற்கு 

மத்தியிலே, கர்த்தர்‌ கிதியோனுக்கும்‌, 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கும்‌ சமாதானத்தை 
அனுப்புகிறார்‌. 


பாகாலின்‌ பலிபீடம்‌ 
நியா 6:25-27 


நியா 6:25. அன்று ராத்திரியிலே. 
கர்த்தர்‌ அவனை நோக்கி: நீ உன்‌ 
தகப்பனுக்கு இருக்கிற கானைகளில்‌ ஏழு 
வயதான இரண்டாம்‌ காளையைக்‌ 
கொண்டுபோய்‌, உன்‌ தகப்பனுக்கு. 
இருக்கிற பாகாலின்‌ யலி. 
பீடத்தைத்‌ தகர்த்து, 
அருகேயிருக்கிற 

வெட்டிப்போட்டு, 


நியா 6:28. இந்தக்‌ கற்பாறை 
உச்சியிலே பாங்கான ஒரு இடத்தில்‌ 
உன்‌ தேவனாகிய கர்த்தருக்கு ஒரு பலி. 
மீடத்தைக்‌ கட்டி, அந்த இரண்டாம்‌. 
காளையைக்‌ கொண்டு வந்து, அதை நீ 
வெட்டிப்போட்ட தோப்பினுடைய 

கட்டை விறகுகளின்‌ மேல்‌ சர்வாங்க. 
த௲னமாகப்‌ பலியிடக்‌ கடவாய்‌ என்றார்‌. 


அதின்‌ 
தோப்பை 


நியா 6:27. அப்பொழுது கிதியோன்‌, 
தன்‌ வேலையாட்களில்‌ பத்துப்பேரைச்‌. 
சேர்த்து, கர்த்தர்‌ தனக்குச்‌. 
சொன்னபடியே செய்தான்‌; அவன்‌ தன்‌ 
தகப்பன்‌ குடும்பத்தாருக்கும்‌ அத்த ஊர்‌ 
மனுஷருக்கும்‌ பயப்பட்டபடியினாலே, 
அதைப்‌ பகலிலே செய்யாமல்‌, இரவிலே. 
செய்தான்‌. 


நியாயாதிபதிகன்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ கிதியோனுக்கு 
ஊழியப்பொறுப்புக்களை ஒப்புக்கொடுக்கிறார்‌. 
ரவேல்‌ தேசத்திலே ஆவிக்குரிய 
மறுமலர்ச்சி உண்டாகவேண்டும்‌. இஸ்ரவேல்‌. 
புத்திரர்‌ கர்த்தரை விட்டு விலகி 
பாகாலைப்‌ பின்பற்றிப்போகிறார்கள்‌. 
ஆவிக்குரிய மறுமலர்ச்சி கிதியோனுடைய 
தகப்பனின்‌ வீட்டில்‌ துவங்கவேண்டும்‌ என்பது 
கர்த்தருடைய சித்தமாயிருக்கிறது. 


கர்த்தர்‌ கிதியோனுக்கு 

சமாதானத்தைக்‌ கட்டளையிட்ட, அன்று 

ராத்திரியிலே, கர்த்தர்‌ கிதியோனை நோக்கி 

உன்‌ தகப்பனுக்கு இருக்கிற பாகாலின்‌ 

பலிபீடத்தை தகர்த்து, அதின்‌ அருகே 

இருக்கிற தோப்பை வெட்டிப்போடு” (நியா 
என்று கட்டளை கொடுக்கிறார்‌. 


யோன்‌ இப்போது சரத்தரைப்பற்றிய 
நினைவில்‌ நிரம்பியிருக்கிறார்‌. கர்த்தர்‌ 
கிதியோனிடத்தில்‌ சொன்ன ஒவ்வொரு 
வார்த்தைகளும்‌ அவருடைய இருதயத்தில்‌ 
ஆழமாய்ப்‌ பதிந்திருக்கிறது. கர்த்தர்‌ 
இதுவரையிலும்‌ கிதியோனோடு, முகமுகமாக, 
பிரத்தியட்சமாகப்‌ பேசினார்‌. இப்போது 
ராத்திரியிலே ஒரு சொப்பனத்தின்‌ மூலமாய்‌ 
பேசுகிறார்‌. கிதியோன்‌ என்னென்ன 
காரியங்களை செய்யவேண்டுமென றும்‌, 
அதை எப்படி செய்யவேண்டுமென்றும்‌ கர்த்தர்‌ 
அவருக்கு சுட்டளை கொடுக்கிறார்‌ 


கர்த்தர்‌ தம்மை நோக்கிக்‌ 
கூப்பிடுகிறவர்களுக்கு சமீபமாயிருக்கிறார்‌. 
கர்த்தர்‌ நம்மைத்‌ தேடி வந்து விசாரிக்கிறவர்‌. 
கர்த்தர்‌ தன்னோடு பேசவேண்டுமென்று, 
கிதியோன்‌ விரும்புகிறார்‌. கர்த்தர்‌ 
அவரோடுகூட பேசுகிறார்‌. 


கிதியோன்‌ முதலாவதாக, டைய 
ப்ப ப்‌ 
தகர்த்துப்போடவேண்டும்‌ 

ப்‌ ன்‌ பெயர்‌ 

யோவாசின்‌ 

சொந்தமானதாகவோ 


அல்லது. யோவாசின்‌ ஊராகிய 
நகரத்திற்கு. 


ஒப்ரா 
பொதுவானதாகவோ 
இருக்கலாம்‌. கிதியோன்‌ பாகாலின்‌ 
பலிபீடத்தை தகர்த்துப்போட்ட பின்பு, 
அதன்‌ அருகே இருக்கிற தோப்பையும்‌ 
வெட்டிப்போடவேண்டும்‌. 





i= FTE 
TT 


கிதியோன்‌ பாகாலின்‌ பலிபீடத்தைத்‌. 
தகர்த்துப்போட்ட பின்பு. தன்னுடைய 
தேவனாகிய கர்த்தருக்கு 
பலிபீடத்தையும்‌ கட்டவேண்டும்‌. 
பலிபீடத்தை கற்பாறை 
பாங்கான 
கட்டவேண்டும்‌. 
என்னும்‌ 
பயன்படுத்தப்பட்டிருக்கும்‌ 
வார்த்தைக்கு, “அரணான கோட்டை, பலத்த 
துருகம்‌" என்று பொருள்‌. கோட்டையும்‌ 
துருகமும்‌ ஒரு பட்டணத்தாரை 
அவர்களுடைய சத்துருக்களிடமிருந்து 
பாதுகாக்கும்‌. அதுபோலவே குற்பாறையின்‌ 
உச்சியிலே குட்டப்பட்டிருக்கிற 
கர்த்தருடைய இஸ்ரவேல்‌ 
புத்திரரை கையிலிருந்து 
பாதுகாக்கும்‌ 


கிதியோன்‌ கர்ந்தருக்‌ 
ப்னிப்பத்தைக்‌. கட்டு அதிலே. சர்வாங்க 
தகனமாய்‌  பலிமிடவேண்டும்‌. கிதியோன்‌ 
கர்த்தருடைய பலிபீடத்திலே. இரண்டு 
காளைகளை பலிசெலுத்தவேண்டும்‌. அவர்‌ 
தன்னுடைய தகப்பனாரின்‌ இளம்‌: 
காளையையும்‌, ஏழுவயதான இரண்டாம்‌. 
காளையையும்‌ கர்த்தருடைய பலிபீடத்தில்‌ 
சர்வாங்க தனமாய்‌ பலிமிடவேண்டும்‌. 
கிதியோன்‌, முதலாவது இளங்காளையை 
ன்‌ பாவத்தை நிவிர்த்‌ 
பாவநிவாரண பலியாக 


பலிபீடம்‌, 
மீதியானியரின்‌ 


இஸ்ரவேலை மீதியானியர்‌ 
இரட்சிக்கவேண்டியவர்‌. 


மனுஷருடைய பாவங்களை இரட்சிக்கிறவர்‌. 
இஸ்ரவேல்‌  புத்திரருடைய பாவங்களை 
இரட்சிப்பதற்காக, கிதியோன்‌ கர்த்தருக்கு 
ஒரு காளையை பாவநிவாரண 
பலியாக செலுத்துகிறார்‌. 


நியாயாதிபதிகன்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கிதியோன்‌ பாகாலின்‌ பலிபீடத்தை 
தகர்த்துப்போடவேண்டும்‌. அதன்‌ அருகே 
இருக்கிற தோப்பை வெட்டிப்போடவேண்டும்‌. 
கர்த்தருடைய பலிபீடத்தின்மேல்‌, காளையை 
சர்வாங்க த௲னமாக பலியிடும்போது. 
தோப்பினுடைய கட்டை விறகுகளின்மேல்‌ 
அதை சர்வாங்க த௲னமாக 
பலியிடவேண்டும்‌. பாகாலின்‌ 
தோப்புகளிலுள்ள விறகுகள்‌, கர்த்தருடைய 
பலிபீடத்தின்மேல்‌, சர்வாங்க தகனபலிக்கு 
பயன்படுத்தப்படுகிறது. 


கர்த்தர்‌ 

விசுவாசத்தையும்‌, 
பக்திவைராக்கியத்தையும்‌ சோதித்துப்‌ 
பார்க்கிறார்‌. கிதியோன்‌ மீதியானியருக்கு 
விரோதமாக யுத்தம்பண்ணப்போவதற்கு 
முன்பாக, அவர்‌ தன்னுடைய 
பக்திவைராக்கியத்தை 

உறுதிபண்ணவேண்டும்‌. 


கர்த்தர்‌ கி, ானுக்‌ சொ, 
தத்‌ வாரம்‌ ரர்ேோன்‌ 
ஆவிக்குரிய ரச்சு 
பிரயோஜமாிருக்கிறது. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
இரட்சிக்கப்படவேண்டுமென்றால்‌, 

முதலாவதாக அவர்கள்‌  பாகாலைப்‌ 
பின்பற்றிப்போவதை நிறுத்தவேண்டும்‌. 
அவர்களுடைய பாவங்கள்‌ அவர்களைவிட்டு 


கிதியோனுடைய 
அவருடைய 


பாவங்களே காரணம்‌. 


பாவங்கள்‌ நக்கப்படாமல்‌, கர்த்தருடைய 
ப்‌ 
வேறு குறுக்கு 
இஸ்ரவேல்‌ புத்திரருடைய 
வரவேண்டுமென்றால்‌, 
அவர்கள்‌ தங்களுடைய 


ஒவ்வொன்றாய்ச்‌ செய்ய 
விடுகிறார்‌. 





i FTE 
TT 


கிதியோன்‌, தன்‌ வேலையாட்களில்‌ 
பத்துப்பேரைச்‌ சேர்த்து, கர்த்தர்‌ தனக்குச்‌ 
சொன்னபடியே செய்கிறார்‌; கிதியோன்‌ தன்‌ 
தகப்பன்‌ குடும்பத்தாருக்கும்‌ ந ர்‌ 
மனுஷருக்கும்‌ பயப்பட்டபடியினாலே, 
பகலிலே செய்யாமல்‌, இரவிலே செய்கிறார்‌ 
(நியா 6:27). 


இஸ்ரவேலின்‌ தேவனாகிய 
இஸ்ரவேல்‌ புத்திரரை 


அவர்களுடைய 


கர்த்தர்‌, 
முதலாவதாக 
பாவங்களிலிருந்து 
இரட்சிக்கவேண்டுமென்றும்‌, அதன்‌ பின்பு 
அவர்களுடைய சற்தருக்களிடமிரந்து 
இரட்சிக்கவேண்டுமென்றும்‌ 
விரும்புகிறார்‌. கிதியோனுக்கு. பத்து 
வேலையாட்கள்‌ இருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
கிதியோன்‌ கட்டளையிட்டதை. 
நிறைவேற்றுகிறவர்கள்‌. 
கர்த்தர்‌ கிதியோனிடம்‌, 
தகப்பனாரின்‌ காளைகளை, 
பலிபீடத்தின்மேல்‌ சர்வாங்க  தகனமாக 
பலியிடுமாறு சொன்னார்‌. கர்த்தர்‌ தனக்கு 
கட்டளையிட்ட பிரகாரமாக கிதியோன்‌ 
வ்‌ கர்த்தருடைய பலிபீடத்தின்மேல்‌ 
ன்‌ அந்தக்‌ 


அவருடைய 
தம்முடைய 


கட்டளையிட்டவர்‌. 

தகப்பனாரின்‌ கட்டளைக்கு கீழ்ப்படிவதைவிட, 
கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிவதே. 
உன்னதமானது என்று 
தீர்மானித்திருக்கிறார்‌. 
தகப்பனாரின்‌ வீட்டில்‌ 
காளைகள்‌ இருந்தாலும்‌, 
காளைகளுக்கு சொந்தக்காரர்‌. நம்முடைய 
ஆலி, ஆத்துமா, சரீரம்‌, ஆஸ்தி 
ஆகியவையெல்லாம்‌ நம்மிடத்திலிருந்தாலும்‌, 
கர்த்தரே இவற்றிற்கு மெய்யான 
சொந்தக்காரர்‌. 


ந்தே தக்‌ 
கர்த்தரே இந்தக்‌ 


கிதியோனுடைய தகப்பனார்‌, பாகாலின்‌ 
பலிபீடத்தை இடித்துப்போடுவதற்கும்‌, 
கர்த்தருக்கு பலிபீடம்‌ கட்டுவதற்கும்‌, 
கிதியோனை தடைபண்ணியிருப்பாரென்றால்‌, 
அவர்‌ கர்த்தருக்கு விரோதமாக பெரும்‌ 
பாதகம்‌ செய்திருப்பார்‌. கிதியோனோ, 
தன்னுடைய தகப்பனார்மீது அன்பாகமிருந்து, 


நியாயாதிபதிகன்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


தான்‌ கர்த்தருக்காக செய்யப்போவதை 
அவருக்குச்‌ சொல்லாமல்‌, இரவு வேளையிலே 
பாகாலின்‌ பலிபீடத்தை இடித்துப்போடுகிறார்‌. 
அதே இரவிலே தானே, கிதியோன்‌ 
தன்னுடைய தகப்பனாரின்‌ காளைகளை, 
கர்த்தருடைய பலிபீடத்தின்மேல்‌ சர்வாங்க 
தகனமாகவும்‌ பலியிடுகிறார்‌. 

கர்த்தருக்காக தான்‌ செய்கிற 
காரியங்களை, தன்னுடைய குடும்பத்தாரும்‌, 
தன்னுடைய ஊராரும்‌ 
ஏற்றுக்கொள்ளமாட்டார்கள்‌. என்பது, 
கிதியோனுக்கு நன்றாகத்‌ தெரியும்‌. 
பகலின்‌ பலிபிபத்னை: இடத்தால்‌. பபர்‌ 
ஊரார்‌ கிதியோன்மீது கோபப்படுவார்கள்‌. 
கர்த்தர்‌ கிதியோனுக்கு, “பயப்படாதே (நியா 
:23) என்று கட்டளை கொடுத்திருக்கிறார்‌. 
கர்த்தர்‌ கிதியோனின்‌ பயத்தை அவரை 
விட்டு  அகற்றிப்போடுகிறார்‌. கிதியோன்‌ 
இப்போது யாருக்கும்‌ பயப்படவில்லை. 


கிதியோனிடத்தில்‌, சர்த்தருக்‌ 
ம்க்‌ 10 சத்தா இருக்கிறது 
கிதியோன்‌ மனுஷருடைய கோபத்தைப்‌ 
பார்த்து பயப்படவில்லை. ஆனாலும்‌ தான்‌ 
கர்த்தருக்காக ஒரு காரியத்தை 
செய்யும்போது, தன்னுடைய குடும்பத்தாரோ 
அல்லது தன்னுடைய ஊரோ, அந்தக்‌ 
காரியத்திற்கு தடையாகமிருக்கக்கூடாது 
என்னும்‌ எண்ணத்தில்‌, கிதியோன்‌ தான்‌ 
செய்த காரியங்களை பகலிலே செய்யாமல்‌ 
இரவிலே செய்கிறார்‌ 


யோவாஸ்‌ 
நியா 6:28-32 


நியா 6:28. அத்த ஊர்‌ மனுஷர்‌ காலமே 
எழுந்திருந்தபோது, இதே, பாகாலின்‌ 

தகர்க்கப்பட்டதும்‌, 
தல்‌ அருகேயிருந்த 
தோப்பு வெட்டிப்போடப்பட்டதும்‌, 
கட்டப்பட்டிருந்த பலிபீடத்தின்‌ மேல்‌ 
அத்த இரண்டாம்‌ கானை பலி. 
யிடப்பட்டதுமாயிருக்க அவர்கள்‌ 
கண்டு; 


தியா 6:29. ஒருவரையொருவர்‌ நோக்கி: 
இத்தக்‌ காரியத்தைச்‌ செய்தவன்‌ யார்‌ 
என்றார்கள்‌; கேட்டு விசாரிக்கிறயோது, 
யோவாசின்‌ மகன்‌ கிதியோன்‌ 
இதைச்‌ செய்தான்‌ என்றார்கள்‌. 





i FTE 
TT 


நியா 6:30. அப்பொழுது ஊரார்‌ 
யோவாசை நோக்கி: உன்‌ மகனை 
வெளியே கொண்டுவர அவன்‌ 
பாகாலின்‌ பலிபீடத்தைத்‌ 
தகர்த்து, அதின்‌ அருகேயிருந்த: 
தோப்பை வெட்டிப்போட்டான்‌, அவன்‌ 
சாகவேண்டும்‌ என்றார்கள்‌. 


தியா 621: யேோவாஸ்‌ தனக்கு. 
விரோதமாக நிற்கிற அனைவரையும்‌ 
பார்த்து; நீங்களா பாகாலுக்காக 
வழக்காடுவீர்கள்‌? 

'இரட்சிப்பீர்கள்‌? 

வழக்காடுகிறவன்‌ இன்று காலையிலே. 
தானே சாகக்கடவன்‌;; அது 
தேவனானால்‌ தன்‌ பலிபீடத்தைத்‌ 
தகர்த்ததினிமித்தம்‌, அது தானே 
தனக்காக வழக்காடட்டும்‌ என்றான்‌. 


தியா 6:32. தண்‌ பலிபிடத்தைத்‌ 
தகர்த்ததினிமித்தம்‌ பாகால்‌ 
அவனோடே  வழக்காடட்டும்‌ என்று 
சொல்லி, அத்நாவிலே அவனுக்கு 
யெருபாகால்‌ என்று. 
பேரிடப்பட்டது. 


கிதியோன்‌ பாகாலின்‌ பலிபீடத்தை: 
இடித்துப்போட்டார்‌. கிதியோன்‌ செய்த 
இந்த காரியத்தினிமித்தம்‌, ஒப்ரா ஊரார்‌ 
அவரைக்‌ கொன்‌ றுபோடுவதற்கு. 
ஆயத்தமாயிருக்கிறார்கள்‌. அந்த ஊர்‌ மனுஷர்‌ 
காலமே எழுந்திருந்தபோது. இதோ. 
பாகாலின்‌ பலிபீடம்‌ தகர்க்கப்பட்டதும்‌, 
அதின்‌ அருகேயிருந்த தோப்பு வெட்டிப்‌ 
போடப்பட்டதும்‌, கட்டப்பட்டிருந்த 
பலிபீடத்தின்‌ மேல்‌ அந்த இரண்டாம்‌. 
காளை பலியிடப்‌  பட்டதுமாமிருக்க. 
அவர்கள்‌ காண்கிறார்கள்‌ (நியா 6:28). 


இந்தக்‌ காரியத்தை யார்‌ செய்தது 
என்று கேட்டு விசாரிக்கிறார்கள்‌. ஒப்ரா 
ஊரார்‌, ஒருவரையொருவர்‌ நோக்கி, “இந்தக்‌ 
காரியத்தை செய்தவன்‌ யார்‌” என்று 
கேட்கிறார்கள்‌. அதைக்‌ கண்டுபிடிப்பதற்காக 
அவர்கள்‌ இதுபற்றி அநேகரிடம்‌ 
விசாரிக்கிறார்கள்‌. முடிவிலே யோவாசின்‌ 
மகன்‌ கிதியோன்‌ பாகாலின்‌ பலிபீடத்தை: 
தகர்த்துப்போட்டார்‌ என்பதையும்‌, அதன்‌ 
அருகே இருந்த தோப்பை வெட்டிப்போட்டார்‌ 
என்பதையும்‌ கண்டுபிடிக்கிறார்கள்‌. 


நியாயாதிபதிகள்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இஸ்ரவேல்‌ 
வெகுதூரம்‌ 
அவர்கள்‌ 
மறந்துவிட்டு, 


புத்திரர்‌ கர்த்தரைவிட்டு 
விலகிப்போயிருக்கிறார்கள்‌. 
கர்த்தரை முற்றிலுமாய்‌ 
பாகாலே தங்கள்‌ தெய்வம்‌ 
என்று நினைத்துக்கொண்டிருக்கிறார்கள்‌. 
பாகாலின்‌ பலிபீடத்தை: கிதியோன்‌ 
தகர்த்துப்போட்டார்‌ என்பதை அறிந்தவுடன்‌, 
அவர்கள்‌ கிதியோனின்‌ தகப்பனாகிய 
யோவாசிடம்‌ போய்‌, அவருடைய மகனை 
தங்களிடத்தில்‌ ஒப்புக்கொடுக்குமாறு, 
கேட்கிறார்கள்‌. கிதியோன்‌ 
சாகவேண்டுமென்று சொல்லுகிறார்கள்‌. 


ஒப்ரா ஊரார்‌. யோவாசை நோக்கி 
உன்‌ மகனை வெளியே கொண்டுவா; அவன்‌ 
பாகாலின்‌ பலிபீடத்தைத்‌ தகர்த்து, அதின்‌ 
அருகேயிருந்த தோப்பை வெட்டிப்போட்டான்‌, 
அவன்‌ சாகவேண்டும்‌" (நியா 6:30) என்று 
சொல்லுகிறார்கள்‌. 


ப்ரா ஊரார்‌ 


கிதியோனுக்கு 


விரோதமாக எழும்பி வந்தாலும்‌, கிதியோனின்‌ 
கிதியோனுக்கு 


தகப்பனாராகிய யோவாஸ்‌, 
ஆதரவாயிருக்கிறார்‌. 
கிதியோனைக்‌ 
ஆயத்தமாயிருக்கிறார்கள்‌. 
புத்திரருடைய பாவங்களினிமித்தமாய்‌ 
கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு அவர்கள்மீது 
வந்திருக்கிறது. மீதியானியர்‌ அவர்களை 
ஒடுக்குகிறார்கள்‌. இஸ்ரவேல்‌ புத்திரரோ 
தங்கள்‌ பாவங்களுக்கு மனந்திரும்பவில்க்‌ 
அள்‌ 

விட்டு விலகி 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
வெறுப்பதற்கு பதிலாக, தங்கட 
பாவங்களுக்கு மனந்திரும்புவதை 
வெறுக்கிறார்கள்‌. 


யோவாஸ்‌ ஒப்ரா ஊரிலே உள்ள 
தலைவர்களில்‌ ஒருவர்‌. அவர்‌ ஜனங்களின்‌ 
மூப்பர்‌. யோவாசின்‌ வீட்டில்‌ பாகாலின்‌ 
பலிபீடம்‌ இருந்தது. கிதியோன்‌ அந்தப்‌ 
பலிபீடத்தை தகர்த்துப்போட்டார்‌. அந்தப்‌ 
பலிபீடத்திற்கு அருகே தோப்பு இருந்தது. 
கிதியோன்‌ அந்தத்‌ தோப்பையும்‌ 
வெட்டிப்போட்டார்‌. தன்னுடைய தகப்பனார்‌, 
தனக்கு விரோதமாக, தனக்கு தண்டனை 
கொடுப்பாரோ என்று கிதியோன்‌ 
எதிர்பார்த்தார்‌. ஆனால்‌. யோவாசோ 
தன்னுடைய குமாரன்‌ கிதியோனுக்காக 
ஆதரவாய்ப்‌ பேசுகிறார்‌. 





i= THE 
ETT 


யோவாசுக்கு தன்னுடைய குமாரன்மீது 
இயற்கையான அன்பும்‌, பாசமும்‌, நேசமும்‌ 
இருப்பதற்கு வாய்ப்புள்ளது. யோவாஸ்‌. 
பாகாலின்மீதும்‌ அன்பாகவே இருக்கிறார்‌. 
ம்‌ அவர்‌ பாகாலின்மீது 
அன்பைவிட, தன்னுடைய 
குமாரனாகிய கிதியோன்மீது வைத்திருக்கிற 
அன்பு அதிகமாயிருக்கிறது. 


யோவாஸ்‌ ப்ரா ஊரின்‌ தலைவர்‌. 
தன்னுடைய ஊரிலே பாகாலின்‌ பலிபீடம்‌ 
தகர்த்துப்போடப்பட்டதினிமித்தமாய்‌, பெரிய 
கலவரம்‌ ஏற்படுவதை அவர்‌ விரும்பவில்லை. 
நகரத்தில்‌ சமாதானம்‌ 
இருக்கவேண்டுமென்று அவர்‌ 
ஆசைப்படுகிறார்‌ ஒபரா ஊராரோ 
கிதியோன்மீது கோபமாயிருக்கிறார்கள்‌. 

சாகவேண்டுமென்று 


கிதியோன்‌ 
தீர்மானமாய்ச்‌ சொல்லுகிறார்கள்‌ 


ஒப்ரா ஊரிலே, யோவாசின்‌ வீட்டிற்கு. 
முன்பாக கலவரம்‌ அதிகரிக்கிறது. இந்தக்‌ 
கலவரத்தை அடக்காமல்‌ விட்டுவிட்டால்‌, 
இது பெரிய கலவரமாக வெடித்துவிடும்‌. 
இந்தக்‌ கலவரத்தை எப்டியாவது 
கண்னன்‌ யோவாஸ்‌ 
தீர்மானமாயிருக்கிறார்‌ 


கிதியோன்‌ பாகாலின்‌ பலிபீடத்‌ 
கரிந்த ரட்டகை. கோலால்‌ ஒரவன 
தீவிரமாக சிந்தித்துப்‌ பார்த்திருக்கலாம்‌. 
கிதியோன்‌ செய்தது நியாயமானது, அது 
கர்த்தருக்குப்‌ பிரியமானது என்னும்‌ உணர்வு 
யோவாசக்கு ஏற்பட்டிருக்கலாம்‌. தன்னுடைய 
மகன்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு ஒரு நல்ல: 
காரியத்தை செய்திருக்கிறார்‌ என்றும்‌, 
அவருக்கு ஆதரவாயிருக்கவேண்டும்‌ என்றும்‌ 
'யோவாஸ்‌ தீர்மானம்‌ செய்திருக்கலாம்‌. 


யோவாஸ்‌ தனக்கு விரோதமாக நிற்கிற 
அனைவரிடம்‌ வழக்காடுகிறார்‌. அவர்‌ 
தன்னுடைய மகன்‌ கிதியோனுக்கு 
ஆதரவாகப்‌ பேசுகிறார்‌. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
பாகாலுக்காக வழக்காடுகிறார்கள்‌. பாவம்‌ 
செய்வது மிகவும்‌ மோசமானது. பாவ; 


வழக்காடுவது அதைவிட மோசமானது. 


நியாயாதிபதிகன்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பத்திரர்‌ துணிகரமாய்ப 

செய்கிறார்கள்‌. அவர்கள்‌ 

துன்மார்க்கத்திலே மூழ்கிப்போயிருக்கிறார்கள்‌. 

அவர்களிடத்தில்‌ கர்த்தருக்குப்‌ பயப்படும்‌. 

பயமில்லை. அவர்களுடைய இருதயத்தில்‌ 

கர்த்தருக்கு கொடுக்காமல்‌ 
பாகாலுக்கு இடம்‌ சொடுத்திருக்கிறார்கள்‌ 


யோலாஸ்‌ தனக்கு விரோதமாக நிற்கிற 
அனைவரையும்‌ பார்த்து, “நீங்களா 
பாகாலுக்காக வழக்காடுவீர்கள்‌? நீங்களா 
அதை இரப்சிப்பீர்கள்‌?" (நியா 6:31) என்று 
சொல்லுகிறார்‌. பாகாலுக்காக 
வழக்காடுகிறவன்‌ இன்று காலையிலே 
தானே சாகக்கடவன்‌ என்றும்‌, அது 
தேவனானால்‌ தன்‌ பலிபீடத்தைத்‌ 
தகர்த்ததினிமித்தம்‌, அது தானே தனக்காக 
வழக்காடட்டும்‌ என்றும்‌ யோவாஸ்‌ 


சொல்லுகிறார்‌. 


பாகால்‌ 
அதற்காக 


ஒரு தெய்வம்‌ என்றால்‌, 
மனுஷர்‌ யாரும்‌ வழக்காட 
வேண்டிய அவசியமில்லை. அது 
தனக்குத்தானே வழக்காடிக்கொள்ளும்‌. 
பாகால்‌ தெய்வமில்லையென்றால்‌, இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ மாயையான. காரியத்தை 
நப்புகனர்கள்‌: ஒன்றுமில்லாத: விக்கிரகந்தை 
தங்களுக்கு என்று 
சொல்லுகிறார்கள்‌. 

கிதியோன்‌ பாகாலின்‌ பலிபீடத்தை 
தகர்த்துப்போட்டார்‌. அதன்‌ தோப்புகளை 
வெட்டிப்போட்டார்‌. கிதியோன்‌ கர்த்தருக்கு 
கீழ்ப்படிந்து. பக்திவைராக்கியத்தோடு. 
இந்தக்‌ காரியத்தை செய்திருக்கிறார்‌. 
ஆகையினால்‌ அந்நாளிலே  யோவாஸ்‌, 
தன்‌ குமாரனாகிய கிதியோனுக்கு, 
“யெருபாகால்‌” என்று பெயரிடுகிறார்‌. 

தப்‌ பெயருக்கு “பாகால்‌ வழக்காடட்டும்‌” 

று பொருள்‌. பாகாலுக்கு ஜீவனிருந்தால்‌, 
அதற்கு பெலனும்‌, வல்லமையும்‌ 
இருந்தால்‌, அதற்கு பேசும்‌ ஆற்றல்‌ 
இருந்தால்‌, அது தன்னுடைய பலிபீடத்தை 
தகர்த்த கிதியோனோடு வழக்காடட்டும்‌ 
என்று சொல்லி, யோவாஸ்‌ 
கிதியோனுக்கு யெருபாகால்‌ என்று 
பேரிடுகிறார்‌. 





i THE 
TT 


கர்த்தருடைய ஆவியானவர்‌ 
நியா 6:33-40 


தியா 6:33. 
அமலேக்கியரும்‌ கிழக்கத்திப்‌ 
யாவரும்‌ ஏகமாய்க்‌ 
ஆற்றைக்‌ கடந்துவந்து, 
பன்னத்தாக்கிலே 
பானயமிறங்கினார்கள்‌. 


மீதியானியரும்‌ 
புத்திரர்‌ 

கூடி, 
யெஸ்ரயேல்‌ 


தியா 6:34. அப்பொழுது கர்த்தருடைய 
ஆவியானவர்‌ கிதியோன்மேல்‌ 
இறங்கினார்‌; அவன்‌ எக்கானம்‌ ஊதி, 
அபியேஸ்ரியரைக்‌ கூப்பிட்டு, 


தனக்குப்‌ பின்‌ செல்லும்படி செய்து, 


நியா 6:35. மனாசே 
ஸ்தானாபதிகனை 

அவர்களையும்‌ கூப்பிட்டு, 
யபின்செல்லும்படி செய்து, ஆசேர்‌, 
செயுலோன்‌, நப்தலி. 

ஆட்கனை 

அவர்களும்‌ அவனுக்கு எதிர்கொண்டு. 
வந்தார்கள்‌. 


தியா 6:38. அப்பொ கிதியோன்‌. 
தேவனை நோக்கி: தேவரீர்‌ சொன்னபடி. 
என்‌ கையினாலே இஸ்ரவேலை 
இரட்சிக்கவேண்டுமானால்‌, 


நியா 637. இதோ, நான்‌ 
மமிருன்ன ஒரு தோலைக்‌ கனத்திலே 
போடுகிறேன்‌; பனிதோலி. 
ன்மேல்மாத்திரம்‌ பெய்து, 
மூமியெல்லாம்‌ காய்த்திருத்தால்‌, 
அப்பொழுது தேவரீர்‌ சொன்னபடி. 
இஸ்ரவேலை என்கையினால்‌ 
இரட்சிப்பீர்‌ என்று அதினாலே. 
அறிவேன்‌ என்றான்‌. 


நியா 6:38. அப்படியே ஆயிற்று. அவன்‌ 
மறுநான்‌ காலமே எழுந்திருந்து, 
தோலைக்‌ கசக்கி, அதிலிருந்து 
பனிநீரை ஒரு கிண்ணம்‌ நிறையப்‌ 
பிழித்தான்‌. 


நியாயாதிபதிகன்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தியா 6:89. அப்பொழுது கிதியோன்‌. 
தேவனை நோக்கி: நான்‌ இன்னும்‌: 
ஒருவிசைமாத்திரம்‌ பேசுகிறேன்‌, உமது 

கோபம்‌ என்மேல்‌ மூனாதிருப்பதாக; 
தனக்‌ நான்‌ இன்னும்‌ ஒரேவிசை: 
சோதனையபண்ணட்டும்‌; தோல்மாத்திரம்‌ 
காய்த்திருக்கவும்‌ பூமியெங்கும்‌ பணி 
பெய்திருக்கவும்‌ கட்டனையிடும்‌. 
என்றான்‌. 


தியா 6:40. அப்படியே தேவன்‌ அன்று 
ராத்திரி செய்தார்‌ தோல்மாத்திரம்‌ 
காய்த்திருத்து, பூமியெங்கும்‌ பணி 
பெய்திருத்தது. 


இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ சத்துருக்கள்‌ 
அவர்களுக்கு விரோதமாக எழும்பி 
வருகிறார்கள்‌. மீதியானியரும்‌ அமலேக்கியரும்‌. 
கிழக்கத்திப்‌ புத்திரர்‌ யாவரும்‌ ஏகமாய்க்‌ கூடி, 
ஆற்றைக்‌. கடந்துலந்து, யெஸ்ரயேல்‌ 
பள்ளத்தாக்கிலே  பாளயமிறங்குகிறார்கள்‌ 
(நியா 6:33). இந்தப்‌ பள்ளத்தாக்கு மனாசே 
கோத்திரத்தாரின்‌ சுதந்தரத்திலுள்ள து. 
யெஸ்ரயேல்‌ பள்ளத்தாக்கு கிதியோனுடைய 
ஊராகியஒப்ராவுக்கு அருகாமையிலிருக்கிறது. 


சத்துருக்களின்‌ அக்கிரமம்‌ 

அதிகரித்திருக்கிறது. ஆகையினால்‌ கர்த்தர்‌ 

அவர்கள்மீது 

ஆயத்தமாயிருக்கிறார்‌. 

இஸ்ரவேலுக்கு விரோதமாக 

யுத்தம்பண்ண வந்தாலும்‌, இந்த வருஷம்‌ 

கர்த்தர்‌ மீதியானியர்மீது. தம்முடைய 
நீதியைச்‌ சரிக்கட்டும்‌ வருஷமாயிருக்கிறது. 


“ஆனாலும்‌ அவர்கள்‌ கர்த்தருடைய 
நினைவுகளை அறியாமலும்‌, அவருடைய 
யோசனையை உணராமலும்‌ இருக்கிறார்கள்‌; 
அவர்‌ அரிக்கட்டுகளைப்‌ போல அவர்களைக்‌ 
களத்திலே சேர்ப்பார்‌. சீயோன்‌ 
குமாரத்தியே, நீ எழுந்து போரடி; நான்‌ உன்‌ 
கொம்புகளை இரும்பும்‌, உன்‌ குளம்புகளை 
வெண்கலமுமாக்குவேன்‌: நீ அநேக 
ஜனங்களை நொறுக்கிப்போடுவாய்‌: அவர்கள்‌ 
தேடிச்‌ சேர்த்ததை நீ கர்த்தருக்கென்றும்‌, 
அவர்களுடைய ஆஸ்தியை பூமிக்கெல்லாம்‌ 
ஆண்டவராயிருக்கிறவருக்கென்றும்‌ 
நியமிப்பாய்‌" (மீகா 412,13). 


கிதியோன்‌ 
கோதுமையை 
அவர்‌ இனிமே 
போரிக்கப்போகிறார்‌. 


இதுவரையிலும்‌ 
வோருத்துக்கொண்டிருந்தார்‌ 
மீதியானியரை 





i= al 
TT 


கர்த்தர்‌ கிதியோனை, 
சத்துருக்களுக்கு விரோதமாக யுத்தப்பண்ண 
ஆயத்தப்படுத்துகிறார்‌. அப்பொழுது. 
கர்த்தருடைய ஆவியானவர்‌ கிதியோன்‌ 
ல்‌ ங்‌ கிதியோன்மீது ஒரு 
போர்த்துவதுபோல, 

ஆவியானவர்‌ அவரைப்‌ 

சால்வையைப்‌ போர்த்தி 


பாதுகாப்பைக்‌ கொடுக்கிறார்‌ 
தம்முடைய ஊழியத்திற்கு 
அழைக்கிறாரோ, அவர்களை 
ஊழியத்தை செய்வதற்கு தகுதிப்படுத்தவும்‌ 
செய்கிறார்‌. 

கர்த்தருன ஆலியானவர்‌ 
கிதியோன்மேல்‌ “ இறங்கினபோது. அவர்‌ 
எக்காளம்‌ ஊதி, அபியேஸ்ரியரைக்‌ கூப்பிட்டு, 
தனக்குப்‌ பின்செல்லும்டி செய்கிறார்‌. 
கிதியோன்‌ மனாசே நாடெங்கும்‌ 
ஸ்தானாபதிகளை அனுப்பி, அவர்களையும்‌ 
கூப்பிட்டு, தனக்குப்‌ பின்செல்லும்படி 
செய்கிறார்‌. ஆசேர்‌, செபுலோன்‌, நப்தலி 
நாடுகளிலும்‌ ஆட்களை அனுப்புகிறார்‌. 
அவர்களும்‌ கிதியோனுக்கு எதிர்கொண்டு 
வருகிறார்கள்‌ (நியா 6:34.25). 


கையில்‌ எக்காளம்‌: 


கிதியோனுடைய 
இருக்கிறது. அவர்‌ 
எக்காளத்தை. ஊதி 
கோத்திரத்தாரையெல்லாம்‌ 
விரோதமாகக்‌ கூட்டிச்‌ 
கிதியோன்‌ எக்காளம்‌ 
கர்த்தருடைய ஆவியானவர்‌ 
புத்திரருடைய உள்ளத்திலே உணர்த்துகிறார்‌. 
கர்த்தரும்‌ கிதியோனோடு கிரியை 
நடப்பிக்கிறார்‌. 

கிதியோன்‌ அபியேஸ்ரியரைக்‌ கூப்பிட்டு 
தனக்கு பின்‌ செல்லும்படி செய்கிறார்‌. 
கிதியோன்‌ பாகாலின்‌ 
தகர்த்துப்போட்டதினால்‌, 


யோவாசின்‌ வீட்டிற்கு. 
முன்பாக நின்று “கிதியோன்‌ சாகவேண்டும்‌” 


நியாயாதிபதிகன்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


என்று கூக்குரலிட்டார்கள்‌. ஆனாலும்‌ 
அவர்கள்‌ இப்போது தங்களுடைய தப்பிதத்தை 
உணர்ந்துகொள்கிறார்கள்‌. கிதியோனுக்கு 
உதவிசெய்ய முன்வருகிறார்கள்‌. 

ஆசேர்‌, நப்தலி ஆகிய கோத்திரத்தார்‌ 
கிதியோனுக்கு வெகுதூரத்திலிருக்கிறார்கள்‌. 
கிதியோன்‌ அவர்களையும்‌ கூப்பிடுகிறார்‌. 
அவர்களும்‌ கிதியோனுக்கு உதவி செய்ய 
வருகிறார்கள்‌.  கிதியோனுடைய சேனை 
பெரியதாயிருக்கிறது. 

ஸ்ரவேல்‌ 

கிதியோன்‌ 
கிதியோன்‌. 
விசுவாசமாயிருக்கிறார்‌. 
புத்திரரோ தங்கள்‌ 
பலவீனராயிருக்கிறார்கள்‌. 
விசுவாசத்தைப்போலவே, 
விசுவாசமும்‌ 
கிதியோன்‌ ர்கள்‌ 
கிதியோன்‌ கர்த்தரிடத்தில்‌ 
அடையாளத்தை எதிர்பார்க்கிறார்‌ 


புத்திரரில்‌ அநேகர்‌ 
பின்பற்றி வருகிறார்கள்‌. 
கர்த்தர்மீது. 
இஸ்ரவேல்‌ 
விசுவாசத்தில்‌ 


கரிப்பொழுது கிதியோன்‌ தேவனை 
அகர்‌ சொன்னபட்‌ பான்‌ 
இஸ்ரவேலை. 
இரட்சிக்கவேண்டுமானால்‌, இதோ, நான்‌ 
மமிரள்ள ஒரு தோலைக்‌ களத்திலே 
போடுகிறேன்‌;  பனிதோலின்மேல்மாத்திரம்‌ 
்‌ மூமியெல்லாம்‌ காய்ந்திருந்தால்‌, 
தேவரீர்‌ சொன்னபடி 
என்கையினால்‌. 
என்று அதினாலே அறிவேன்‌" 

(நியா 6:36,37) என்று சொல்லுகிறார்‌. 


கிதியோனுக்கு தம்முடைய 


த்‌ காண்பிக்கிறார்‌. 
கிதியோன்‌ கர்த்தரிடத்தில்‌ எப்படிப்பட்ட 
அடையாளத்தைக்‌ கேட்டாரோ, அது 
அப்படியே ஆயிற்று. கிதியோன்‌ மறுநாள்‌ 
காலமே எழுந்திருந்து. தோலைக்‌ 
கசக்கி, அதிலிருந்து பனிநீரை 
ஒரு கிண்ணம்‌ நிறையப்‌ சபிழிகிறார்‌ 
(நியா 6:38). 





i FTE 
ETT 


கிதியோன்‌ கர்த்தரிடத்தில்‌ இரண்டாம்‌ 
முறையாக மேலும்‌ ஒரு அடையாளத்தைக்‌ 
கேட்கிறார்‌. இப்போது 
அடையாளம்‌  உண்டாயிற்றோ 
நேர்மாறாக 
கேட்கிறார்‌ 


கர்த்தருடைய கோபம்‌ தன்மீது வருமோ 
என்று கிதியோன்‌ பயப்படுகிறார்‌. 
ஆகையினால்‌, இரண்டாவது 
அடையாளத்தைக்‌ கேட்பதற்கு ஐத்‌ 


கர்த்தர்‌ 
தயவாக பன்னித்தகுன வேண்டுமாலும்‌ 
விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. “நான்‌ இன்னும்‌ 
ஒருவிசைமாத்திரம்‌ பேசுகிறேன்‌, உமது 
கோபம்‌ என்மேல்‌  மூளாதிருப்பதாக" 
நீயா 69) என்று கிதியோன்‌ 
கர்த்தரிடத்தில்‌ சொல்லுகிறார்‌. 
கர்த்தரிடத்தில்‌ மரவம்‌ மயமாய்‌ 
அடையாளத்தைக்‌ 
கர்த்தரை நண வலி அடையாளம்‌. 
நாம்‌ கர்த்தருடைய கிருபைகளுக்காகவும்‌, 
சிலாக்கியங்களுக்காகவும்‌, கர்த்தரிடத்தில்‌ 
விண்ணப்பம்பண்ணும்போது மிகுந்த 
பயபக்தியோடு விண்ணப்பம்பண்ண வேண்டும்‌. 
நம்மிடத்தில்‌ கர்த்தருக்குப்‌ பயப்படும்‌ பயம்‌ 
இருக்கவேண்டும்‌. கர்த்தரிடத்தில்‌ எதை 
வேண்டுமானாலும்‌ கேட்கலாம்‌ என்று 
நினைத்து, அவரிடத்தில்‌ 
விளையாடக்கூடாது. கர்த்தரிடத்தில்‌ 
வேடிக்கையாகப்‌ பேசக்கூடாது. நாம்‌ 
கர்த்தருக்கு முன்பாக நிற்கும்போது. 
பயபக்தியாய்‌ நிற்கவேண்டும்‌. 


அடையாளத்தைக்‌ கேட்கிறார்‌. 
நான்‌ இன்னும்‌ 
சோதனைபண்ணட்டும்‌; 


கர்த்தரிடத்தில்‌ கேட்கிறார்‌. 


நியாயாதிபதிகள்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தரும்‌ தம்முடைய கிருபையினால்‌ 
கிதியோனுக்கு இரக்கம்‌ காண்பிக்கிறார்‌. 
கிதியோனுடைய விண்ணப்பத்தை 
அங்கீகரித்து. அவர்‌ கேட்ட பிரகாரம்‌, 
அவருக்கு. இரண்டாம்‌ விசையும்‌ ஒரு 
பும்‌ காண்பிக்கிறார்‌. தேவன்‌ 
ராத்திரியிலேயே, 
கிதியோன்‌ கேட்டதை செய்கிறார்‌. தோல்‌ 
மாத்திரம்‌ காய்ந்திருக்கிறது. பூமியெங்கும்‌. 
பனிபெய்திருக்கிறது (நியா 6:40), 
கர்த்தருடைய பிள்ளைகள்‌ 
விசுவாசத்தில்‌ பலவீனராயிருந்தாலும்‌, 
கர்த்தர்‌. அவர்களுக்கும்‌ தம்முடைய 
கிருபையை வெளிப்படுத்துகிறார்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய இரக்கத்தில்‌ 
உண்மையுள்ளவராயிருக்கிறார்‌. கிதியோன்‌ 
கர்த்தரிடத்தில்‌ இந்த அடையாளங்களைக்‌ 
கேட்கும்போது, அவர்‌ தனக்காகவும்‌. 
கேட்கிறார்‌, தன்னோடு கூடமிருக்கிற 
இஸ்ரவேல்‌. புத்திரரின்‌ விசுவாசம்‌ 
உறுதிப்படவேண்டும்‌ என்பதற்காகவும்‌ 
கேட்கிறார்‌. 


தோல்‌ இயற்கையாகவே தண்ணீரை 
உறிஞ்சும்‌. தன்மையுடையது. கர்த்தர்‌ 
கிதியோனுக்கு முதலாவது 
அடையாளத்தைக்‌ காண்பித்தபோது, 
தோலின்மேல்‌ பெய்திருந்தது. 
கூடமிருக்கிறவர்கள்‌,, 
அற்புதம்‌ என்று 
இயற்கையாக. 
என்று வாய்ப்புள்ளது. 
கிதியோன்‌ 
ல்‌ இரண்டாவது. 
அடையாளத்தைக்‌ கேட்கிறார்‌. 
பூமியெங்கும்‌ பனிபெய்திருக்கும்போது, 
இயற்கையாகவே தோலும்‌ நனைந்திருக்கும்‌. 
ஆனால்‌ இரண்டாவது அடையாளத்தில்‌ 
பனிபெய்திருக்கிறது. 
காய்ந்திருக்கிறது. 
பிரமாணத்தின்படி 
நடப்பதற்கு வாய்ப்பில்லை. கர்த்தர்‌ 





ழ்‌ யனா 
யாய 


ஆணையிடுவார்கள்‌; 


ஆணையிடுதலே 


கொள்ளுகிறவர்களுக்குத்‌ 
ஆலோசனையின்‌ மாறாத 
நிச்சயத்தைப்‌ பரிபூரணமாய்க்‌ காண்பிக்கும்படி 
சித்தமுள்ளவராய்‌, ஒர்‌ ஆணையினாலே 
அதை ஸ்திரப்படுத்தினார்‌. நமக்கு 
முன்‌ வைக்கப்பட்ட நம்பிக்கையைப்‌ 
பற்றிக்கொள்ளும்படி அடைக்கலமாய்‌ ஓடிவந்த 
நமக்கு இரண்டு மாறாத விசேஷங்களினால்‌ 
நிறைந்த 


ஆறுதலண்டாகும்படிக்கு 
எல்வளவேனும்‌ பொய்யுரையாத தேவன்‌ 
அப்படிச்‌ செய்தார்‌" (எபி 62718) 


நியாயாதிபதிகன்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தேவனுடைய தெய்வீக கிருபை தன்மீது 
பனியைப்போல. இறங்கவேண்டுமென்று 
கிதியோன்‌ எதிர்பார்க்கிறார்‌. தோல்மீது 
பனிபெய்கிறது. தோல்‌ கிதியோனுக்கு 
அடையாளமாமிருக்கிறது.  கிதியோன்மீது, 
கர்த்தருடைய கிருபையும்‌, இரக்கமும்‌, 
அநுக்கிரகமும்‌ பனிபோல பெய்கிறது. 
கர்த்தருடைய ஆவியானவர்‌ தன்மீது 
பனிபோல்‌ இறங்குவதுபோல, தன்னோடு 
கூடமிருக்கிற இஸ்ரவேல்‌ புத்திரர்மேலும்‌ 
இறங்கவேண்டுமென்று கிதியோன்‌ 
எதிர்பார்க்கிறார்‌. அவர்கள்‌ காய்ந்திருக்கிற 
ப்போல இருக்கிறார்கள்‌. கர்த்தர்‌ 
'ண்டாவது அடையாளத்தைக்‌ காண்பித்து, 
ம்‌ பனிபெய்யச்‌ செய்கிறார்‌. 
கர்த்தருடைய ஆவியானவர்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ எல்லோர்மீதும்‌ பனிபோல இறங்கி 
வந்ததற்கு இது அடையாள மாயிருக்கிறது. 





i FTE 
TT 


கிதியோன்‌ மீதியானியருக்கு 
விரோதமாக யுத்தக்களத்திலே நிற்கிறார்‌. 
இஸ்ரவேலின்‌ சேனைக்கு கட்டளை 
கொடுக்கிறார்‌. மீதியானியரின்‌ சேனையை 
முறியடிக்கிறார்‌. கிதியோனுடைய சேனை 
எப்படியிருக்க வேண்டும்‌ என்றும்‌, அதில்‌ 
எத்தனைபேர்‌ இருக்கவேண்டும்‌ என்றும்‌ 
கர்த்தர்‌ கட்டளை கொடுக்கிறார்‌. 
கிதியோனுடைய சேனையில்‌ முந்நூறு பேர்‌ 
மாத்திரமே இருக்கிறார்கள்‌ (நியா 71-8). 


கர்த்தர்‌ கிதியோனை 
மீதியானியருடைய பாளயத்திற்கு 
இரகசியமாய்‌ அனுப்புகிறார்‌. மீதியானியரில்‌. 
ஒருவன்‌ தான்‌ கண்ட சொப்பனத்தைச்‌ 
சொல்லுகிறான்‌. அது கிதியோனுக்கு 
ஆறுதலான வார்த்தையாயிருக்கிறது 
(நியா 79-15), 


கிதியோனின்‌ சேனையில்‌ முந்நூறு பேர்‌ 
மாத்திரமே இருக்கிறார்கள்‌ கர்த்தர்‌ 
தனக்கு கட்டளை கொடுத்த பிரகாரமாக, 
கிதியோன்‌ மீதியானியருக்கு விரோதமாக. 
யுத்தம்பண்ணப்போகிறார்‌ கிதியோன்‌ 
மீதியானியரோடு யுத்தம்பண்ணாமல்‌, 
அவர்களைப்‌ பயமுறுத்துகிறார்‌ 
(நியா 7:16-20), 
ல்‌ இஸ்ரவேல்‌ 
கிடைக்கிறது. 
தோற்றுப்போய்‌ 


இந்த யுத்தத்தி! 
புத்திரருக்கு வெற்றி 
மீதியானியர்‌ யுத்தத்திலே 
ஒடிப்போகிறார்கள்‌. 


முந்நூறு பேர்‌ 
நியா 7:1-8. 


தியா 7:1. அப்பொழுது கிதியோனாகிய 
யெருபாகாலும்‌ அவனோடிருந்த 
ஜனங்கள்‌ யாவரும்‌ காலமே எழுத்து 
புறப்பட்டு, ஆரோத்‌ என்னும்‌ தீகுற்றின்‌ 
கிட்டப்பாணயமிறங்கினார்கள்‌;. 
மீதியானியரின்‌ பாணயம்‌ அவனுக்கு. 
வடக்கே மோரே மேட்டிற்குப்‌ பின்னான. 
பள்ளத்தாக்கிலே இருந்தது. 


நியாயாதிபதிகன்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தியா 72. அப்பொழுது கர்த்தர்‌ 
கிதியோனை நோக்கி: நான்‌ 
மீதியானியரை உன்னேடடிருக்கிற 
ஜனத்தின்‌: கையில்‌ ஒப்புக்‌ 
கொடுக்கிறதற்கு அவர்கன்‌' 
மிகுதியாயிருக்கிறார்கள்‌; என்‌ கை 
என்னை ரட்சித்தது என்று இஸ்ரவேல்‌ 
எனக்கு விரோதமாக. வீம்பு 
பேசுகிறதற்கு இடமாகும்‌. 


தியா 7:8. ஆகையால்‌ பயமும்‌ திகிலும்‌ 
உன்னவன்‌ எவனோ அவன்‌ திரும்பி, 
கிலேயாத்‌ மலைகளிலிருந்து விரைவாய்‌ 
ஓடிப்போகக்கடவன்‌ என்று, நீ 
ஜனங்களின்‌ செவிகள்‌ கேட்கப்‌ 
பிரசித்தப்படுத்து என்றார்‌; அப்பொ 
னத்தில்‌ இருபத்தீராயிரம்‌ பர்‌ 
திரும்பிப்‌ போய்விட்டார்கள்‌; 
பதினாயிரம்பேர்‌ மீதியாயிருந்தார்கள்‌. 


தியா 74. கர்த்தர்‌ கிதியோனை 
நோக்கி: ஜனங்கள்‌ இன்னும்‌ அதிகம்‌, 
அவர்களைத்‌: 'தண்ணீரண்டைக்கு, 
இறங்கிப்போகப்பண்ணு; அங்கே 
அவர்களைப்‌ பரிட்சித்துக்காட்டுவேன்‌; 
உன்னோடேகூட வரலாம்‌ என்று நான்‌: 
யாரைக்‌ குறிக்கிறேனோ, அவன்‌ 
உன்னோடே கூட, வரக்கடவன்‌; 
உன்னோடேகூட வரலாகாது என்று 
நான்‌ யாரைக்‌ குறிக்கிறோனோ, அவன்‌ 
உன்னோடேகூட வராதிருக்கக்கடவன்‌ 
என்றார்‌. 
நியா 7:5. அப்படியே அவன்‌ 
ஜனங்கனைத்‌ தண்ணீரண்டைக்கு 
இறங்கிப்போகப்‌. பண்ணினான்‌; 
அப்பொழுது கர்த்தர்‌ கிதியோனை 
நோக்கி: தண்ணீரை ஒரு நாய்‌ நக்கும்‌ 
பிரகாரமாக அதைத்‌ தன்‌ நாவினாலே 
நக்குகிறவன்‌ எவனோ அவனைத்‌ 
தனியேயும்‌, குடிக்கிறதற்கு முழங்கால்‌ 
ஊன்றிக்‌ குனிகிறவன்‌ எவனோ, 
அவனைத்‌ தனியேயும்‌ நிறுத்து 
என்றார்‌. 


நியா 7:6. தங்கன்‌ கையால்‌ அன்னி, 
தங்கள்‌ வாய்க்கெடுத்து, 
நக்கிக்கொண்டவர்கனின்‌ லக்கம்‌ 
முத்நூறுபேர்‌; மற்ற ஜனங்கனெல்லாம்‌ 
தண்ணீர்‌ குடிக்கிறதற்கு முழங்கால்‌ 
ஊன்றிக்‌ குனித்தார்கன்‌. 





i= FTE 
TT 


தியா 7:7. அப்பொழுது கர்த்தர்‌ 
கிதியோனை நோக்கி: நக்கிக்குடித்த 
அந்த முத்நூறு பேராலே நான்‌ 
உங்களை இரட்சித்து, மீதியானியரை 
உன்‌ கையில்‌ ஒப்புக்‌ கொடுப்பேன்‌, 
மற்ற  ஜனங்கனெல்ரைரும்‌ தங்கள்‌: 
தங்கள்‌ இடத்திற்குப்‌ போகக்கடவர்கள்‌ 
என்றார்‌. 


நியா 7:8. அப்பொழுது ஜனங்கள்‌ 
'தங்கன்‌ கையில்‌ தின்பண்டங்களையும்‌, 
எக்காளங்களையும்‌ எடுத்துக்‌ 
கொண்டார்கள்‌; மற்ற 
இஸ்ரவேலரெல்லாரையும்‌ 
'தங்கன்தங்கள்‌' கூடாரங்களுக்கு. 
அனுப்பிவிட்டு, அத்த  முத்நாது. 
பேரைமாத்திரம்‌ வைத்தூக்கொண்டான்‌;. 
மீதியானியரின்‌ சேனை அவனுக்குத்‌ 
தாழ்விடமான பன்னத்தாக்கில்‌ 
இருந்தது. 
இஸ்ரவேல்‌ 
பின்னால்‌. 
கிதியோன்‌ 
வழிநடத்தும்‌ 
கிதியோனும்‌, கிதியோனோடு கூடமிருந்த 
ங்களும்‌ காலமே எழுந்து, 
விரோதமாகப்‌ 
பபடடுப்போகதார்கள்‌ அவர்கள்‌ ஆரோத்‌ 
என்னும்‌ நீரூற்றின்‌ அருகே 
பாளயமிறங்குகிறார்கள்‌. 


கிதியோனின்‌ 
சேனையிலுள்ளவர்களுக்கு தண்ணீர்‌ பஞ்சம்‌ 
வரக்கூடாது. ஆகையினால்‌, கிதியோன்‌ 
தண்ணீர்‌ அதிகமாயிருக்கும்‌ ஆரோத்‌ 
என்னும்‌ நீரூற்றின்‌ அருகே, தன்னுடைய 
சேனையோடு. பாளயமிறங்குகிறார்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ மேடான 
பகுதியில்‌ பாளயமிறங்கியிருக்கிறார்கள்‌. 
மீதியானியரின்‌ பாளயம்‌, கிதியோனுக்கு 
வடக்கே, மோரே மேட்டிற்கு பின்னான. 
பள்ளத்தாக்கிலே பாளயமிறங்கியிருக்கிறார்கள்‌. 
உயரத்திலிருக்கிறவர்கள்‌, பள்ளத்தாக்கி 
லிருக்கிறவர்களோடு எளிதாக யுத்தம்‌ 
பண்ணலாம்‌. உயரத்திலிருக்கிறவர்களுக்கு பல 
ங்கள்‌ உண்‌ கர்த்தர்‌ 
ஸ்தலத்தை 
இஸ்ரவேல்‌. 
|த்திரருக்கு அனுகூலம்பண்ணுகிறார்‌. 


புத்திரர்‌ கிதியோனுக்குப்‌ 


நியாயாதிபதிகள்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நீங்கலாக்கி இரட்சிப்பாய்‌” (நியா 64) என்று 
கர்த்தர்‌ கிதியோனுக்கு வாக்குப்பண்ணினார்‌ 
கர்த்தருடைய வாக்குத்தத்தம்‌ நம்மை 
சோம்பேறியாக்கிவிடக்கூடாது. நாம்‌. 
கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை 
விசுவாசத்தோடு பற்றிக்கொண்டு, 
நம்முடைய முயற்சிகளில்‌ 
முன்னேறிப்போகவேண்டும்‌. 

கிதியோனின்‌ சேனையில்‌ 32,000. 
போர்வீரர்கள்‌ இருக்கிறார்கள்‌. இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ எல்லோரையும்‌ கூட்டிச்‌ சேர்த்தால்‌, 

அவர்களுடைய எண்ணிக்கை மிகவும்‌ 
அதிகமாயிருக்கும்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருடைய 
யுத்த சன்னத்தரின்‌ 
எண்ணிக்கையோடு 
பார்க்கும்போது, இப்போது கிதியோனோடு 
கூடமிருக்கிற 32,000 பேர்‌ மிகவும்‌ 
கொஞ்ச ஜனமாயிருக்கிறார்கள்‌. 


மீதியானியரின்‌ சேனை மிகவும்‌ பெரிது. 
அவர்கள்‌ வெட்டுக்கிளிகளைப்போல. 
திரளாயிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ கடற்கரை 
மணலைப்போலவம்‌ திரளாயிருக்கிறார்கள்‌. 
அவர்களுடைய ஒட்டகங்களுக்கு, 
கணக்கில்லை. (நியா 7:12). மீதியானியரின்‌ 
சேனையோடு,  கிதியோனின்‌ சேனையை 
ஒப்பிட்டுப்‌ பார்க்கும்போது, கிதியோனின்‌ 
சேனை மிகவும்‌ சிறியது. 


கிதியோன்‌ தன்னுடைய சேனையையும்‌ 
பார்க்கிறார்‌. மீதியானியரின்‌ சேனையையும்‌ 
பார்க்கிறார்‌. தன்னோடிருக்கிறவர்களின்‌ 
எண்ணிக்கை மிகவும்‌ குறைவு 
என்னும்‌ எண்ணம்‌ கிதியோனுக்கு 
உண்டாயிருக்கவேண்டும்‌. ஆனால்‌ கர்த்தரோ 
கிதியோனோடு கூடயிருக்கிறவர்கள்‌ 
மிகுதியாயிருக்கிறார்கள்‌ ன்‌ 
சொல்லுகிறார்‌. 


கர்த்தர்‌ கிதியோனை நோக்கி: “நாள்‌ 
'தியானியரை உன்னோடிருக்கிற ஜனத்தின்‌: 
கையில்‌ ஒப்புக்‌ கொடுக்கிறதற்கு 
அவர்கள்‌ மிகுதியாயிருக்கிறார்கள்‌; என்‌ கை 
என்னை ரட்சித்து என்று இஸ்ரவேல்‌ 
எனக்கு விரோதமாக வீம்பு பேசுகிறதற்கு 
இடமாகும்‌" (நியா 7:2) என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 





i FTE 
TT 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
விரோதமாக தங்களை 
பேசக்கூடாது. அவருக்கு விரோதமாக 
வீம்பு வார்த்தைகளைப்‌ பேசக்கூடாது. 
கிதியோனின்‌ சேனையிலிருக்கிறவர்கள்‌. 
மிகுதியாயிருக்கிறார்கள்‌ என்று சொல்லி, 
கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ 
பெருமையான வார்த்தைகளையும்‌, வீம்பு 
வார்த்தைகளையும்‌ அமைதிப்படுத்துகிறார்‌. 


கர்த்தருக்கு 
பெருமைப்படுத்தி 


அகற்றிப்போடுகிறார்‌. 
கர்த்தருக்கு விரோதமாக ஒருபோதும்‌ வீம்பு 
பேசக்கூடாது. 


'கிதியோனின்‌ சேனையிலிருக்கி! 
22000 யுத்தவீரர்களின்‌. எண்ணிக்கையைக்‌ 
குறைப்பதற்கு கர்த்தர்‌ 
உபாயங்களைப்‌ 
அவையாவன 
உள்ளவர்கள்‌ 
விலகிப்போய்விடவேண்டும்‌. 2. தண்ணீரை 
ஒரு நாய்‌ நக்கும்‌ பிரகாரமாக, அதை தன்‌ 
்‌ ன்‌ மாத்திரம்‌ 
சேனையில்‌ 


பராக்கிரமசாலிகளைப்போலவும்‌. 
இருக்கிறார்கள்‌. கிதியோன்‌ எக்காள சத்தம்‌. 
ஊதினபோது இஸ்ரவேல்‌ புத்திரரில்‌ 32,000 
தைரியமாக அவரை பின்தொடர்ந்து 
வருகிறார்கள்‌. கிதியோன்‌ அவர்களுக்கு 
படைத்தளபதியாகயிருக்கிறார்‌. இஸ்ரவேல்‌ 
புத்திரரின்‌ சேனையிலிருப்பவர்களைப்‌ 
பார்க்கும்போது. அவர்களிடத்தில்‌ சிறிதும்‌ 
இல்லாததுபோலவும்‌, 
அவர்களெல்கோருமே பராக்கிரமசாலிகள்‌ 
போலவும்‌ இருக்கிறார்கள்‌. 


கர்த்தரோ கிதியோன்‌ 


நியாயாதிபதிகன்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


செவிகள்‌ கேட்கப்‌ பிரசித்தப்படுத்து' 
(நியா 7:3) என்று கட்டளையிடுகிறார்‌. 


கிதியோன்‌ இந்த 
சொன்னவுடன்‌ ஜனத்தில்‌ 
பேர்‌ திரும்பிப்‌ 
பதினாயிரம்பேர்‌ 
மீதியாயிருக்கிறார்கள்‌. 
சேனையிலுள்‌ எவர்களில்‌, 
இரண்டு பங்கு ஜனங்கள்‌ 

, கிதியோனை விட்டு விட்டு, 


வார்த்தையைச்‌ 
இருபத்தீராயிரம்‌ 
போய்விடுகிறார்கள்‌: 


ஓடிப்போகிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ ஏழு வருஷங்களாக 
மீதியானியரின்‌ கையில்‌ பாடுகளையும்‌, 
வேதனைகளையும்‌,  உபத்திரவங்களையும்‌. 
அனுபவித்து வருகிறார்கள்‌. மீதியானியர்‌ 
இஸ்ரவேலரை அதிகமாய்‌ ஒடுக்கினதினால்‌, 
இஸ்ரவேலரின்‌ ஆவி அவர்களுக்குள்‌ 
முறிந்துபோயிற்று. மீதியானியரோடு 
யுத்தம்பண்ணி அவர்களை ஜெயிக்க முடியும்‌ 
என்னும்‌ நம்பிக்கையும்‌ அவர்களிடத்தில்‌ 
இல்லாமல்‌ போயிற்று. 
ுஸ்ரவேல்‌ புத்திரர்‌ க்களின்‌ 
கை வேதனைகளை து த்தாலும்‌, 
pr கர்த்தரை நம்பவில்லை. பாகாலைப்‌ 
பின்பற்றுகிறார்கள்‌. ஆகையினால்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரருடைய மனச்சாட்சி 
கர்த்தருக்கு, விரோதமாக 
குற்றமுள்ளதாயிருக்கிறது. குற்றமுள்ள 
மனச்சாட்சிக்கு தைரியமிருக்காது. 
அங்கே பயமும்‌ திகிலும்‌ நிரம்பியிருக்கும்‌. 


(இஸ்ரவேல்‌. பத்திரருடைம பாவம்‌ 
அவர்களை 


ர்‌ .. பலவீனப்படுத்துகிறது. 
அவர்களுடைய முகத்தில்‌ பயமும்‌ திகிலும்‌ 
வெளிப்படுகிறது. அவர்கள்‌ யுத்தத்திலே 
மரித்துப்போவதற்கு ஆயத்தமாயில்லை. 
கர்த்தர்‌ தங்களை பாதுகாத்து பராமரிப்பார்‌ 
என்னும்‌ நம்பிக்கையும்‌ அவர்களிடத்தில்‌ 
இல்லை. ஆகையினால்‌ பயமும்‌ திகிலும்‌ 
உள்ளவன்‌ எவனோ அவன்‌ 
திரும்பிப்போகலாம்‌ என்று, கிதியோன்‌ 
இஸ்ரவேல்‌. புத்திரரிடத்தில்‌ சொன்ன 
உடனேயே, அவர்களில்‌ 22000 பேர்‌ 
தப்பித்து ஓடிப்போகிறார்கள்‌. 10,000 பேர்‌ 
மாத்திரமே. கிதியோனோடு 
கூடமிருக்கிறார்கள்‌. 





i al 
TT 


கர்த்தர்‌ கிதியோனை நோக்கி: 
“ஜனங்கள்‌ இன்னும்‌ அதிகம்‌, அவர்களைத்‌ 
தண்ணீரண்டைக்கு இறங்கிப்போகப்பண்ணு: 
அங்கே அவர்களைப்‌ பரிட்சித்துக்காட்டுவேன்‌ ; 
உன்னோடேகூட வரலாம்‌ என்று 
நான்‌ யாரைக்‌ குறிக்கிறேனோ, 
அவன்‌  உன்னோடேகூட வரக்கடவன்‌;: 
உன்னோடேகூட  வரலாகாது என்று 
ன்‌ யாரைக்‌ குறிக்கிறோனோ, 
உன்னோடேகூட 
வராதிருக்கக்கடவன்‌"' (நியா 7:4) 
என்று சொல்லுகிறார்‌. 


கிதியோனுடைய சேனையில்‌ 10,000 


ஆகையினால்‌, “அவர்கள்‌ இன்னும்‌ அதிகம்‌” 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
10, 200 பேரை, 


கிதியோனோடிருக்கிற 
முந்நூறு பேராக 
என்பது கர்த்தருடைய சித்த; 
புத்திரர்‌ 


அவர்கள்‌ 
ப்‌ 


32,000 த கக்கன்‌ 
10000  பேராயிருந்தாலும்‌,. 
கர்த்தருக்கு விரோதமாக 

இடமாகும்‌ என்று 
கர்த்தர்‌ நினைக்கிறார்‌. 


பல... சமயங்களில்‌, 
சபைகளில்‌. ஏராளமான 
இருக்கும்போது, 
கிருபைகளையும்‌, 
பராமரிப்புக்களையும்‌ 
வாய்ப்பில்லாமல்‌ போய்விடும்‌. 
ஊழியக்காரர்கள்‌ கர்த்தருடைய 
கிருபைக்கு முக்கியத்துவம்‌ கொடுக்காமல்‌, 
சபையிலுள்ள திரளான விசுவாசிகளின்‌ 
எண்ணிக்கைக்கு முக்கியத்துவம்‌ 
கொடுத்துவிடுவார்கள்‌. கர்த்தருடைய 
உதவியும்‌, ஒத்தாசையும்‌, பாதுகாப்பும்‌, 
பராமரிப்பும்‌, அநுக்கிரகமும்‌ இல்லாமல்‌, 
மனுஷருடைய முயற்சியால்‌ ஒன்றும்‌ செய்ய 
முடியாது. என்பதை நாம்‌ ஒருபோதும்‌. 
மறந்துவிடக்கூடாது. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ எல்லோரும்‌ 
என்னும்‌ நீரூற்றின்‌ 
பாளயமிறங்கியிருக்கிறார்கள்‌. 
அவர்களை ஆரோத்‌ 
தண்ணீரண்டைக்கு 


டய 
விவசிகன்‌ 
கர்த்தருடைய 
அவருடைய தெய்வீக 
புரிந்துகொள்‌ வதற்கு 


நியாயாதிபதிகன்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஓடையிலே, தண்ணீர்‌ ஆறாக பாய்ந்து 
ஓடுகிறது. கிதியோன்‌. கர்த்தருடைய 
கட்டளையின்‌ பிரகாரம்‌, தன்னோடிருக்கிற 
இஸ்ரவேல்‌ புத்திரரில்‌ 10,000. 
பேரை தண்ணீரண்டைக்கு 
இறங்கிப்போகப்பண்ணுகிறார்‌. 


கர்த்தர்‌ கிதியோனை நோக்கி: 
'தண்ணீரை ஒரு நாய்‌ நக்கும்‌ பிரகாரமாக 
அதைத்‌ தன்‌ நாவினாலே நக்குகிறவன்‌ 
எவனோ. அவனைத்‌ தனியேயும்‌, 
குடிக்கிறதற்கு முழங்கால்‌ ஊன்றிக்‌ 
குனிகிறவன்‌ எவனோ, அவனைத்‌ தனியேயும்‌ 
நிறுத்து” (நியா 7:5) என்று சொல்லுகிறார்‌. 


ஆற்றிலே தண்ணீர்‌ குடிக்கிறவர்கள்‌, 
பொதுவாக முழங்கால்களை ஊன்றி 
குனிந்து தண்ணீர்‌ குடிப்பார்கள்‌. ஆனால்‌ 
ஒரு சிலர்‌, குனியாமல்‌, முழங்கால்‌ 
ஊன்றாமல்‌ தண்ணீர்‌ குடிக்கிறார்கள்‌. தங்கள்‌ 
கையால்‌ அள்ளி, தங்கள்‌ வாய்க்கெடுத்து, 
நக்கிக்கொண்டவர்களின்‌ லக்கம்‌ 
முந்நூறுபேர்‌; மற்ற ஜனங்களெல்லாம்‌ 
தண்ணீர்‌ குடிக்கிறதற்கு முழங்கால்‌ ஊன்றிக்‌ 
குனிகிறார்கள்‌ (நியா 7:6). 


சேனையிலிருக்கிற 
முழங்கால்‌ ஊன்றி 
குடிக்காமல்‌, தங்கள்‌ 
கையால்‌ சிறிது தண்ணீரை எடுத்து, 
தங்களை வாயை நனைத்துக்கொண்டு, அந்த 
இடத்தைவிட்டுப்‌ போய்விடுகிறார்கள்‌. 
அவர்கள்‌ ஒரு நாய்‌ நக்கும்‌ பிரகாரமாக 
தண்ணீரை தங்கள்‌ நாவினாலே. 
நக்குகிறார்கள்‌. அவர்கள்‌ ஏதோ ஒரு 
அவசரமான வேலைக்கு போவது போல, 
அவசரம்‌ அவசரமாக தண்ணீர்‌ 
குடிக்கிறார்கள்‌. தண்ணீர்‌ குடிப்பதற்கு 
அதிக நேரம்‌ செலவிடவில்லை. அவர்கள்‌ 
சாவாசமாக தண்ணீர்‌ குடிக்கவில்லை. 
அவசரமாகக்‌ குடிக்கிறார்கள்‌. யுத்தவீரர்கள்‌ 
எப்போதுமே யுத்தத்திற்கு 
ஆயத்தமாயிருக்கவேண்டும்‌. 


அப்பொழுது கர்த்தர்‌ கிதியோனை 
நோக்கி: “நக்கிக்குடித்த அந்த முந்நூறு 
பேரலை. நான்‌ உங்களை இரட்சித்து, 
உன்‌ கையில்‌ ஒப்புக்‌ 
ஜனங்களெல்லாரும்‌. 





i FT 
TT 


இப்போது கிதியோனோடு முந்நூறு 
'த்திரமே. இருக்கிறார்கள்‌. 
பராக்கிரமசாலிகள்‌. 


உழைக்கக்கூடியவர்கள்‌. 

ஆகாரக்குறைவோ அல்லது. 

தண்ணீர்‌ குறைவோ இருந்தாலும்‌ இவர்கள்‌ 
முறுமுறுக்கமாட்டார்கள்‌. 


கிதியோனோடு கூடமிருக்கிற முந்நூறு 
பேரும்‌ வேசுமாக செயல்படக்கூடியவர்கள்‌. 
இவர்களில்‌ ஒருவரும்‌ சோம்பேறியல்ல. 
சத்துருக்களோடு யுத்தம்பண்ண எப்போதுமே 
படமல்ல எண்ட்‌ தங்களுக்கு 
ாதமாக சத்துருக்கள்‌ எப்போதும்‌ 
வரலாம்‌ என்று எதிர்பார்த்து 
இவர்கள்‌  எச்சரிக்கையோடிருக்கிறார்கள்‌. 
இப்படிப்பட்டவர்களே கர்த்தரால்‌. 
தெரிந்தெடுக்கப்படுகிறவர்கள்‌. இவர்கள்‌ 
தங்களுடைய சொந்த நலனுக்கு அதிக 
முக்கியத்துவம்‌ கொடுக்காமல்‌, கர்த்தருடைய 
சித்தத்திற்கும்‌ திட்டத்திற்கும்‌ 
முக்கியத்துவம்‌ கொடுக்கிறார்கள்‌. 
கிதியோனோடு இப்போது முந்நூறு பேர்‌ 
இருக்கிறார்கள்‌. இந்த முந்நூறு பேரைப்‌ 
பார்க்கிலும்‌, கர்த்தர்‌ 
கூடமிருக்கிறார்‌. துவே 
புத்திரருக்கு மெய்யான பெலன்‌. 
நம்மோடு  கூடயிருக்கும்போது, 
விரோதமாக எந்த சத்துருவும்‌ எழும்பி 
நம்மை மேற்கொள்ள முடியாது. 
கிதியோனுக்‌ கர்த்தருடைய 
ரணம்‌ வழிநடத்துதலும்‌ 
கிடைத்திருக்கிறது. இதனால்‌ அவருடைய 
ஆத்துமா உற்சாகமாயிருக்கிறது. கிதியோன்‌ 
கர்த்தர்‌ சொன்ன பிரகாரம்‌ முந்நூறுபேரை 
மாத்திரம்‌ தன்னோடுகூட வைத்துக்கொண்டு, 
மற்ற ஜனங்கள்‌ ல்‌ ம்‌ 


எண்ணிக்கையை குறைக்கச்‌ சொல்லுகிறார்‌. 


நியாயாதிபதிகள்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


புதிதாக யுத்தவீரர்களை சேர்ப்பதற்கு 
பதிலாக, ஏற்கெனவே சேர்க்கப்பட்டிருக்கிற 
வீரர்களை, அவர்களுடைய இடங்களுக்கு 
அனுப்பிவிடுகிறார்‌. 


மீதியானியரின்‌ கையிலிருந்து 
தங்களுடைய கை இரட்சித்தது என்று, 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தருக்கு விரோதமாக 
வீம்பு பேச இனிமேல்‌ வாய்ப்பில்லை. 
இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ சேனையில்‌ 
ஆரம்பத்தில்‌ 32,000 பேர்‌ இருந்தார்கள்‌. 
இப்போதோ, முந்நூறு பேர்‌ மாத்திரமே 
இருக்கிறார்கள்‌. கர்த்தரால்‌ கூடாத காரியம்‌ 

ஒன்றுமே இல்லை. கர்த்தரால்‌ கொஞ்சம்‌ 
பேரைக்‌ கொண்டும்‌, யுத்தத்திலே வெற்றி 
கிடைக்க செய்ய முடியும்‌. 


கிதியோன்‌ மற்ற 
இஸ்ரவேலரெல்லாரையும்‌ தங்கள்தங்கள்‌ 
கூடாரங்களுக்கு அனுப்பிவிட்டு, அந்த 
முந்நூறு. பேரைமாத்திரம்‌ தன்னோடே 
வைத்துக்கொள்கிறார்‌; மீதியானியரின்‌ 
சேனை கிதியோனுக்குத்‌ தாழ்விடமான 
பள்ளத்தாக்கில்‌ இருக்கிறது (நியா 7:8) 


முந்நூறு பேரும்‌ தங்கள்‌ கையில்‌ 
தின்பண்டங்களையும்‌.  எக்காளங்களையும்‌ 
எடுத்துக்‌ கொள்கிறார்கள்‌. இவர்கள்‌ தங்கள்‌ 
உடமைகளை 
வைத்துவிட்டு, 
எக்காளங்களையும்‌ மாத்திரம்‌ 
எடுத்துக்கொள்கிறார்கள்‌. 
கர்த்தரை நம்புகிறார்கள்‌. 
சுயதேவைகளை சந்திப்பதற்கு, ஏராளமான 
பொருட்களை தங்களோடு சுமந்து 
செல்லாமல்‌, கர்த்தர்‌ தங்களை பராமரிப்பார்‌ 
என்‌; நம்பி யுத்தத்திற்குப்‌ 
புறப்பட்டுப்போகிறார்கள்‌.. 
கிதியோனோடு கூடயிருக்கிற முந்நூறு 
பேரின்‌ விசுவாசத்தை கர்த்தர்‌ ஏற்கெனவே 
பரீட்சித்துப்‌ பார்த்திருக்கிறார்‌. கர்த்தரை 
நம்பாமல்‌ அவர்களால்‌ மீதியானியருக்கு 
விரோதமாக யுத்தம்பண்ண முடியாது. இந்த 
சூழ்நிலையில்‌ தங்களுக்கு எது தேவையோ, 
சுமந்து 
அவர்களுடைய 


தங்களோடு 
அவர்கள்‌ 
தங்களுடைய 


அவர்களிடத்தில்‌ வேறு போஜனபதார்த்தங்கள்‌. 
எதுவுமே இல்லை. 





i FTE 
TT 


கிதியோனோடு கூடயிருக்கிற முந்நூறு 
பேருக்கும்‌ ஒரளவு தின்பண்டம்‌ மாத்திரமே 
இருக்கிறது. அவர்களுடைய கைக்கும்‌ 
வாய்க்கும்‌ எட்டும்‌ அளவுக்கு மாத்திரமே 
அவர்களிடத்தில்‌ இருக்கிறது. 
யுத்தக்களத்திலே அவர்கள்‌ 
'போஜனம்பண்ணப்போகவில்லை. 
சத்துருக்களுக்கு 
யுத்தம்பண்ணப்போகிறார்கள்‌. ஆகையினால்‌ 
அவர்கள்‌ யுத்தக்களத்தில்‌ எதற்கு 
முக்கியத்துவம்‌ கொடுக்கவேண்டுமோ அதற்கு 
மாத்திரமே முக்கியத்துவம்‌ கொடுக்கிறார்கள்‌. 


பேரின்‌ 


விரோதமாக 


முந்நூறு கைகளில்‌ 
தின்பண்டங்களும்‌ எக்காளங்களும்‌ 
இருக்கிறது. இவர்கள்‌ தங்கள்‌ கைகளில்‌ 
பட்டயத்தைப்‌ பிடித்து சத்துருக்களை 
'சங்காரம்பண்ண வேண்டியவர்கள்‌. ஆனால்‌ 
இப்போது தங்கள்‌ கைகளில்‌ எக்காளத்தைப்‌ 
பிடித்து, யுத்தக்களத்திலே எக்காளம்‌ 
ஊதப்போகிறார்கள்‌. அவர்களைப்‌ 
பார்க்கும்போது அவர்கள்‌ யுத்தக்களத்திற்குப்‌ 
போகிறார்களா அல்லது விளையாட்டு. 
மைதானத்திற்குப்‌ போகிறார்களா என்னும்‌ 
சந்தேகம்‌ வந்துவிடும்‌. அவர்கள்‌ முந்நூறு 
பேரும்‌ கர்த்தருக்கு கீழ்ப்படிகிறார்கள்‌. 
கர்த்தரை நம்பி புறப்பட்டுப்போகிறார்கள்‌. 


மீதியானியரின்‌ பானயாம்‌ 
தியரா 7:9-15 


நியா 7:9. அன்று. ராத்திரி கர்த்தர்‌ 
அவணை நோக்கி: நீ எழுந்து, அந்தச்‌ 
சேனையினிடத்திற்குப்‌ போ; அதை 
உன்‌ கையில்‌ ஓஒப்புக்கொடுத்தேன்‌.. 


நியா 710. போகப்‌: 
பயப்பட்டாயானால்‌, முதல்‌ நீயும்‌ உன்‌ 
வேலைக்காரனாகிய பூராவும்‌ 
சேனையினிடத்திற்குப்‌ போய்‌, 


நியா ரம, அங்கே என்ன 
பேசுகிறார்கள்‌ எண்றுகேன்‌; பின்பு 
சேனையிடத்திற்குப்‌ போக, உன்‌ 
கைகள்‌ திடப்படும்‌ என்றார்‌; அப்படியோ 
அவனும்‌ அவண்‌ வேலைக்காரனாகிய 
பூராவும்‌ சேனையின்‌ முன்ணணியிலே 
ஜாமம்‌ காக்கிறவர்கனின்‌ இடமட்டும்‌. 
போனார்கள்‌. 


நியாயாதிபதிகன்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சகல கிழக்கத்திப்‌ 

வெட்டுக்கினிகளைப்‌ 
போலத்‌ திரனாய்ப்‌ பள்ளத்தாக்கிலே. 
யடுத்துக்கிடத்தார்கன்‌; அவர்களுடைய 
ஓட்டகங்களுக்கும்‌ கணக்கில்லை, 
கடற்கரை மணலைப்போலத்‌ 
திரவாயிருத்தது.. 


தியா 729. கிதியோன்‌ வந்தபோது, 


வாற்கோதுமை 
அப்பம்‌ மீதியானியமின்‌ பானயத்திற்கு 
உருண்டுவத்தது, அது கூடாரமட்டும்‌. 
வந்தபோது, அதை  விழத்தன்ளிக்‌ 
கவிழ்த்தூப்போட்டது, கூடாரம்‌. 
விழுத்துகிடத்தது என்றான்‌. 


தியா 7:14. அப்பொழுது மற்றவன்‌: இது 
யோவாசின்‌ குமாரனாகிய கிதியோன்‌ 
என்னும்‌ இஸ்ரவேலனுடைய பட்டயமே 
அல்லாமல்‌ வேறில்ல; தேவன்‌: 
மீதியானியரையும்‌, இந்தச்‌ சேனை 
அனைத்தையும்‌ அவன்‌ கையிலே 
ஒப்புக்கொடு த்தார்‌ என்றான்‌. 


தியா 745, கிதியோன்‌. 
சொப்பனத்தையும்‌ 

வியார்த்தியையும்‌ கேட்டபோது, அவன்‌ 
பணிந்து கொண்டு, இஸ்ரவேலின்‌ 
பானயத்திற்குத்‌ திரும்பிவந்து: 
எழுந்திருங்கள்‌, கர்த்தர்‌ மீதியானியரின்‌ 
பானயத்தை உங்கன்‌ கைகளில்‌ 
ஒப்புக்கொடுத்தார்‌ என்று சொல்லி, 


கிதியோனின்‌ 

சேனையிலுள்ளவர்களின்‌ எண்ணிக்கையை 
கர்த்தர்‌ குறைத்துப்போடுகிறார்‌. அவர்கள்‌ 
மீதியானியருக்கு விரோதமாக 
விசுவாசத்தோடு யுத்தம்பண்ணவேண்டும்‌. 
விசுவாசம்‌ இல்லையென்றால்‌ இஸ்ரவேல்‌ 
எதிராக 
கர்த்தர்‌ 
திரளான 
பராக்கிரமசாலிகளை 
அதற்கு பதிலாக, 
கூடயிருக்கிற முந்நூறு 
பேருக்கும்‌, அவர்களுடைய விசுவாசத்தை 

வர்த்திக்கப்பண்ணுகிறார்‌. 





i a 
TT 


கூடயிருக்கிற முந்நூறு பேருக்கும்‌, 
அவர்களுடைய விசுவாசத்திற்கு நல்ல. 
அஸ்திபாரத்தைக்‌ கொடுக்கிறார்‌. 
அவர்களுடைய விசுவாசம்‌ வலுவான 
அஸ்திபாரத்தின்மீது கட்டியெழுப்பப்படுகிறது. 
கர்த்தருடைய வார்த்தையே நம்முடைய 
விசுவாசத்திற்கு வலுவான அஸ்திபாரம்‌. 
இதைத்‌ தவிர நமக்கு வேறு அஸ்திபாரம்‌ 
எதுவுமில்லை. 


கர்த்தர்‌ கிதியோனிடம்‌, “நீ எழுந்து 
அந்த சேனையினிடத்திற்கு போ (நயா 7:2) 
என்று சொல்லுகிறார்‌. 

விசுவாசம்‌ 

விசுவாசமுள்ளவர்கள்‌ சும்மாயிருக்கக்கூடாது. 
கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து 
கிரியை செய்யவேண்டும்‌ கிதியோன்‌ 
எழுந்து புறப்பட்டுப்போகவேண்டும்‌. 


அவரோடு 


கிதியோனுக்கு கட்டளை 


கர்த்தர்‌ 
கொடுக்கும்போது, அவருக்கு 
வாக்குந்தந்தந்தின்‌ வார்த்தையையும்‌ 
சொல்லுகிறார்‌. மீஜியானியர்மீது. 
கிதியோனுக்கு வெற்றி கிடைக்கும்‌ என்று 
கர்த்தர்‌ உறுதிபண்ணுகிறார்‌. 

கையில்‌ ஒப்புக்கொடுத்தேன்‌' 

என்று கர்த்தர்‌ 

வாக்குப்பண்ணுகிறார்‌ 

எல்லோரும்‌ 


சொந்தமானவர்களாயிருப்பார்கள்‌. 
கிதியோன்‌ 

ஒப்புக்கொடுக்கப்படுவார்கள்‌. கிதியோன்‌ 
அவர்களை தன்னுடைய இஷ்டம்போல எது 
வேண்டுமானாலும்‌ செய்யலாம்‌. 


கர்த்தருடைய வார்த்தை 
ராத்திரியே கிதியோனுக்கு உண்டா 
க விரோதமாய்‌ 


சேனையிலிருந்த 32,000 பேரை, 
முந்நூறு பேராக த்‌ 


சொற்ப எண்ணிக்கையுள்ள 
வீரர்களைக்கொண்டு, 


கலங்கிக்கொண்டிருக்கிறார்‌. 
ராத்திரிமிலேயே கர்த்தருடைய 
வார்த்தை கிதியோனுக்கு உண்டாயிற்று. 


நியாயாதிபதிகள்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கிதியோனுடைய சேனைக்கு, கிதியோனையே 
வேவுகாரராக நியமிக்கிறார்‌. கர்த்தர்‌ 
கிதியோனோடு பேசும்போது, அது 
[ல்‌ ன சவ்‌ அந்த இரவிலே 
அவர்‌ மீதியானியருடைய பாளத்திற்கு 
க்‌ போகவேண்டும்‌. 
மீதியானியரைப்பற்றிய செய்திகளை 
சேகரிக்கவேண்டும்‌. "நீ எழும்பு அந்த 
சேனையினிடத்திற்குப்போ” (நியா 73) 
என்று கர்த்தர்‌ கிதியோனுக்கு சொல்லுகிறார்‌. 
ஒருவேளை, கிதியோன்‌ இரவிலே, 
மீதியானியருடைய சேனைக்கு, தனிமையிலே 
போகப்‌ பமயப்படலாம்‌. கர்த்தர்‌ அதற்கும்‌. 
உபாயம்‌ சொல்லுகிறார்‌. 
பயப்பட்டாயானால்‌, முதல்‌ நீயும்‌ 
வேலைக்காரனாகிய பூராவும்‌ 
சேனையினிடத்திற்குப்‌ போய்‌, அங்கே என்ன 
பேசுகிறார்கள்‌ என்று கேள்‌" (நியா 7:10]1) 
என்று கர்த்தர்‌ கிதியோனுக்கு சொல்லுகிறார்‌. 


மீதியானியரின்‌ சேனையிலுள்ளவர்கள்‌. 
பேசுவதைக்‌ கேட்கும்போதே, கிதியோனுடைய 
விசுவாசம்‌ வர்த்திக்கப்படும்‌. 
கிதியோனின்‌ வேலையாட்களில்‌ பத்துப்பேர்‌, 
பாகாலின்‌ பலிபீடங்களை 
நிர்மூலமாக்குவதற்கு, கிதியோனுக்கு 
உதவிசெய்தார்கள்‌. பத்துபேரில்‌ 
பூராவும்‌ ஒருவர்‌. 

கிதியோன்‌ 
தன்னுடைய 
பேரையும்‌, 


அந்தப்‌ 


இதுவரையிலும்‌: 
சேனையிலுள்ள முந்நூறு 
மீதியானியரின்‌ சேனையிலள்ள 
திரளான யுத்தவீரரையும்‌ பார்க்கிறார்‌. 
இதனால்‌ கிதியோனின்‌ இருதயம்‌ 
சோர்ந்துபோயிருக்கிறது. அவருடைய 
ற்சாகம்‌ குறைந்துபோயிருக்கிறது. 
திரளான சேனையைப்‌ 
கிதியோன்‌ கலங்குகிறார்‌. 
இரவுவேளையாகயிருந்தாலும்‌, 
வெளிச்சமும்‌ 
மகாகாிகுத்திரக்கலேண்டும்‌ 
கிதியோன்‌ மேடான பகுதியிலிருக்கிறார்‌. 
மீதியானியர்‌ பள்ளத்தாக்கிலே 
பாளயமிறங்கியிருக்கிறார்கள்‌. 





i THE 
TT 


படுத்துக்கிடப்பதை அவரால்‌ பார்க்க 
முடிகிறது. அவர்களுடைய ஒட்டகங்களுக்கும்‌ 
கணக்கில்லை, கடற்கரை மணலைப்போலத்‌ 


திரளாயிருந்தது (நியா 7:12) 


மீதியானியரின்‌ சேனையிலுள்ளவர்கள்‌. 
வெட்டுக்கிளிகளைப்போல. திரளான 
எண்ணிக்கையிலிருந்தாலும்‌, அவர்கள்‌ 
வெப்டுக்கிளிகளைப்போல பலவீனராகவே 
இருக்கிறார்கள்‌. வெட்டுக்கிளிகளுக்கு, 
பெலமும்‌ வீரமும்‌ இருக்காது. மீதியானியரின்‌ 
சேனையிலுள்ளவர்களுக்கும்‌ பெலமும்‌ 
வீரமும்‌ இல்லை. 


'கிதியோனும்‌ 
மீதியானியருடைய 
சேணையினிடற்திற்குப்போய்‌, 
அவர்கள்‌ என்ன பேசுகிறார்கள்‌ என்பதைக்‌. 
பின்பு மிதியானியரின்‌ 
கிதியோனின்‌ கைகள்‌ 
சொன்ன பிரகாரம்‌ 
அவருடைய 
வேலைக்காரானாகிய பூராவும்‌, சேனையின்‌ 
முன்னணியிலே ஜாமம்‌ காக்கிறவர்களின்‌ 
இடமட்டும்‌ போகிறார்கள்‌ (நியா 7:11) 


கி; ம்‌ பூராவும்‌ மீதியானியரின்‌ 
சேனையினிட திங்க த 


வந்தபோது, 
மீதியானியரில்‌ ஒருவன்‌ பேசுவதை, 
கிதியோன்‌ ஒட்டுக்கேட்கிறார்‌ 
இந்த சம்பவத்தை. கிதியோனுக்கு. 
வாய்க்கப்பண்ணுகிறார்‌ மீதியானியரில்‌ 
ஒருவன்‌, மற்றொருவனுக்கு, ஒரு 
சொப்பனத்தை சொல்லுகிறான்‌. அந்த 
சொப்பனத்தைக்‌ கேட்டபோது கிதியோனின்‌ 
விசுவாசம்‌ அதிகரிக்கிறது. 


கர்த்தர்‌ 


கர்த்தரே 


கிதியோன்‌ மீதியானியரின்‌ 
சேனையினிடத்திற்கு வந்தபோது ஒருவன்‌ 
மற்றொருவனுக்கு ஒரு  சொப்பனத்தைச்‌ 
சொல்லுகிறான்‌. அதாவது: “இதோ ஒரு 
சொப்பானத்தைக்‌ கண்டேன்‌; சுட்டியிருந்த 
ஒரு வாற்கோதுமை அப்பம்‌ மீதியானியரின்‌ 
பாளயத்திற்கு உருண்டுலந்ததுத அது 
கூடாரமட்டும்‌. வந்தபோது. அதை 
விழத்தள்ளிக்‌ கவிழ்த்துப்போட்டது, கூடாரம்‌ 
விழுந்துகிடந்தது' (நியா 743) என்று 
சொல்லுகிறான்‌. 


நியாயாதிபதிகன்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அவனுடைய சொப்பனத்தைக்‌ கேட்ட, 
மற்றவன்‌, சொப்பனத்திற்கு 
வியாக்கியானம்‌ சொல்லுகிறான்‌. “இது 
யோவாசின்‌ குமாரனாகிய கிதியோன்‌ 
என்னும்‌ 

அல்லாமல்‌ ல்ல; தேவன்‌ 
மீதியானியரையும்‌, இந்தச்‌ சேனை 
அனைத்தையும்‌ அவன்‌ கையிலே. 
ஒப்புக்கொடுத்தார்‌" (நியா 7:14) என்று 
சொப்பனத்தைக்‌ கேட்ட  மீதியானியன்‌, 
அதற்கு வியாக்கியானம்‌ சொல்லுகிறான்‌. 


மீதியானியன்‌ கண்ட சொப்பனத்தில்‌, 
குட்டிருந்த ஒரு வாற்கோதுமை அப்பமானது 
அடையாளமாயிருக்கிறது. 

தன்னுடைய குடும்பத்திற்காக, 
போரடித்துக்கொண்டிருந்தார்‌ 

கர்த்தருடைய 

வந்து, அபியேஸ்ரியனான 

யோவாசின்‌ ஊராகிய ஒப்ராவிலிருக்கும்‌ ஒரு 
கர்வாலிமரத்தின்கீழ்‌ உட்கார்ந்தார்‌; 
அப்பொழுது அவனுடைய குமாரன்‌ 
கிதியோன்‌ கோதுமையை மீதினானியரின்‌ 
கைக்குத்‌ தப்புவிக்கிறதற்காக, ஆலைக்குச்‌ 
சமீபமாய்‌ அதைப்‌ போரடித்தான்‌" (நியா 6:1) 


கிதியோனிடத்தில்‌ கொஞ்சம்‌ 
கோதுமை மாத்திரமே இருக்கிறது. 
கிதியோனும்‌ அவருடைய குடும்பத்தாரும்‌, 
கொஞ்சம்‌ மாவினால்‌. சுடப்பட்ட, 
வாற்கோதுமை அப்பத்திற்கு 
அடையாளமாயிருக்கிறார்கள்‌: வாற்கோதுமை 
அப்பம்‌ மிகவும்‌ சாதாரணமானது. 
கோதுமை அப்பத்தைவிட வாற்கோதுமை 
ருசியும்‌ குறைந்தது. 
_ குடும்பத்தாரும்‌, 
பேரயும்‌, 

மதிப்பு குறைந்தவர்களாயும்‌ இருக்கிறார்கள்‌. 


கிதியோனின்‌ வீட்டிலுள்ளவர்களுக்கு, 
வாற்கோதுமை தங்களுக்கு எப்போது, 
கிடைக்கும்‌ என்பது தெரியாது. 
கிதியோன்‌ வாற்கோதுமையைப்‌ போரடித்து, 
எப்போது, கொண்டு வருகிறாரோ, 
அப்போதுதான்‌ அவர்களுக்கு வாற்கோதுமை 
வாற்கோதுமை கிடைத்தவுடன்‌, 





i THE 
TT 


மீதியானியரில்‌ ஒருவன்‌, தான்‌ 
கண்ட சொப்பனத்தில்‌ குட்டிருந்து ஒரு 
வாற்கோதுமை. அப்பத்தைப்பற்றிச்‌ 
சொல்லுகிறான்‌. அந்த  சொப்பனத்தைக்‌ 
கேட்ட மற்ற மீதியானியன்‌, 
யோவாசின்‌. அவ்ன்‌ கிதியோன்‌ 
என்னும்‌ இஸ்ரவேலனுனை பட்டயமே 
அல்லாமல்‌ வேறில்ல' ன 7:4) என்று 
அந்த  சொப்பனத்திற்கு வியாக்கியானம்‌. 
சொல்லுகிறான்‌. 

சுடப்பட்ட வாற்கோதுமை அப்பம்‌ 
மீதியானியரின்‌ பாளயத்திற்கு உருண்டு 
வருகிறது. அது அவர்களுடைய கூடாரம்‌ 
மட்டும்‌ வந்து, அதின்மேல்‌ மோதி, அதை 
விழத்தள்ளி கவிழ்த்துப்போடுகிறது. 
மீதியானியரின்‌ கூடாரம்‌ கீழே விழுந்து, 
கிடக்கிறது. மீதியானியர்‌ 
புத்திரரை 
பயந்துபோயிருக்கிறார்கள்‌. 
ஆவி iii ssn 
என்னும்‌ 
அவர்களுக்கு கக்கன்‌ பாகு 


பதியானியர்‌. _. யோனனைட் தறி 
நினைக்கும்போது அவர்களுக்கு தூக்கமும்‌ 
வரவில்லை. மினால்நான்‌, 
மீதியானியரின்‌  பாளயத்திலிருக்கிறவர்கள்‌. 
இரவு வேளையிலும்‌ தூக்கம்‌ வராமல்‌, 
தாங்கள்‌ கண்ட  சொப்பனத்தைப்பற்றியும்‌ 
அதற்கான வியாக்கியானத்தைப்பற்றயும்‌ 
பேசிக்கொண்டிருக்கிறார்கள்‌. 


சொப்பனத்திற்கு 
சொன்ன மீதியானியன்‌ 
மீதியானியரையும்‌, இந்தச்‌ 
அனைத்தையும்‌ அவன்‌ 
ஒப்புக்கொடுத்தார்‌” (நியா 
சொல்லுகிறான்‌. 

அந்தச்‌ சொப்பனத்தையும்‌ அதின்‌ 
வியார்த்தியையும்‌ கேட்டபோது. கிதியோனின்‌ 
இருதயம்‌ சந்தோஷப்படுகிறது. அவருடைய 
ஆவி  உற்சாகப்படுகிறதுத அவருடைய 
விசுவாசம்‌ விருத்தியடைகிறது. கிதியோன்‌ 
அந்த இடத்தில்‌ கர்த்தரை பணிந்துகொண்டு, 
இஸ்ரவேலின்‌ பாளயத்திற்குத்‌ 
திரும்பிவருகிறார்‌. ரவேலின்‌. 
சேனையிலுள்ளவர்களிடம்‌, “எழுந்திருங்கள்‌. 
கர்த்தர்‌ மீதியானியரின்‌ பாளயத்தை உங்கள்‌ 
கைகளில்‌ ஒப்புக்கொடுத்தார்‌” (நியா 7:15) 
என்று சொல்லுகிறார்‌. 


வியாக்கியானம்‌. 


சேனை 
கையிலே. 


714) என்று 


நியாயாதிபதிகன்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மீதியானியர்‌ கிதியோனை சுட்டிருந்த 
வாற்கோதுமை அப்பத்தோடு ஒப்பிட்டுப்‌ 
பேசுகிறார்கள்‌. இதைக்‌ கேட்கும்போது 
கிதியோனுடைய மனதிலே. 
சந்தோஷமுண்டாயிற்று. அது ஒரே ஒரு 
வாற்கோதுமை அ குத்தாஜும்‌ அந்த 
அப்பம்‌ கிதியோனிய பாளயத்தில்‌ 
மிகப்பெரிய சேதத்தை ண்ட்‌ சர்ப 


கர்த்தரே. கிதியோனுக்கு இந்த 
ஆறுதலான செய்தியை கேட்பதற்கு உதவி 
செய்திருக்கிறார்‌. கர்த்தர்‌ கிதியோனின்‌ 
ஆவி  உற்சாகப்படுத்துகிறார்‌. கிதியோன்‌ 
மீதியானியரின்‌ பாளத்திற்கு அருகாமையி 
லிருந்தாலும்‌, கர்த்தர்‌ தனக்கு கொடுத்த 
உற்சாகமான வார்த்தைகளுக்காக, 
கிதியோன்‌ அங்கேயே இரவு வேளையிலேயே, 
கர்த்தரைப்‌ பணிந்துகொள்கிறார்‌. 
கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார்‌. கர்த்தர்‌ 
மீதியானியரின்‌ பாளயத்தை இஸ்ரவேலின்‌: 
கைகளில்‌ ஒப்புக்கொடுத்துவிட்டார்‌ என்னும்‌ 
நிச்சயம்‌ கிதியோனுக்கு உண்டாயிற்று 


கிதியோன்‌ இந்த நல்ல செய்தியை, 


கைகளில்‌: கப்பக்கொடத்தார 
715) என்று 
தன்னுடைய 
முந்நூறுபேரையும்‌ உற்சாகப்படுத்துகிறார்‌. 
இரவுவேளையாகமிருந்தாலும்‌ 

கிதியோனின்‌ 


சேனையிலுள்ளவர்கள்‌ 
எழுந்திருக்கவேண்டும்‌. மீதியானியரின்‌ 
சேனைக்கு 


விரோதமாகப்‌ 
புறப்பட்டுப்போகவேண்டும்‌. கர்த்தருடைய 


அவருடைய 
எப்போதுமே 
த்தன தல்கவண்டும்‌ 


கர்த்தருடைய பட்டயம்‌ 
நியா 7:16-22 


தியா 7:18. அத்த முத்நாதுபேரை மூன்று 
படையாக. ன்‌ 
ஒவ்வொருவன்‌ 

எக்கானத்தையும்‌, 

பானையையும்‌, அந்தப்‌ பானைக்குள்‌. 
வைக்கும்‌ தீவட்டியையும்‌ கொடுத்து, 





i= FTE 
TT 


தியா 7:17. அவர்களை நோக்கி: நான்‌ 
செய்வதைப்‌ பார்த்து, அப்படியே 
திங்களும்‌ செய்யுங்கள்‌. இதோ, நான்‌. 
பானயத்தின்‌ முன்னணியில்‌ 
வத்திருக்கும்போது, நான்‌ எப்படிச்‌ 
செய்கிறேனோ அப்படியே நீங்களும்‌ 
செய்யவேண்டும்‌. 


தியா 748. நானும்‌ என்னோடே 
இருக்கும்‌ சகலமானபேரும்‌ எக்காளம்‌. 
ஊதும்போது, தீங்களும்‌ பானயத்தைச்‌. 
சுற்றி எங்கும்‌ எக்கானங்கனை ஊதி, 
கர்த்தருடைய பட்டயம்‌ 
கிதியோனுடைய பட்டயம்‌ 
என்பீர்களாக என்று சொன்னான்‌. 


தியா 7:19. நடுஜாமத்தின்‌ துவக்கத்தில்‌, 
ஜாமக்காரரை மாற்றிவைத்தபின்‌ பு, 
கிதியோனும்‌ அவனோடிருந்த. 
நூலுபேரும்‌ அத்த ஜாமத்தின்‌ 
துவக்கத்திலே பானயத்தின்‌' 
முன்னணியில்‌ வந்து, எக்கானங்களை 
ஊதி, தங்கள்‌. கையிலிருந்த 
யானைகளை உடைத்தார்கள்‌. 


நியா 720. மூன்று படைகளின்‌. 
மனுஷரும்‌ எக்கானங்களை ஊதி, 
பானைகளை உடைத்து, தீவட்டிகளைத்‌: 
தங்கள்‌ இடதுகைகளிலும்‌, ஊதும்‌ 
எக்காவங்கனைத்‌ தங்கள்‌ வலது 
கைகளிலும்‌ பிடித்துக்‌ கொண்டு, 
கர்த்தருடைய பட்டயம்‌ 
கிதியோனுடைய பட்டயம்‌ என்று. 
சத்தமிட்டு, 


நியா 71. பானயத்தைச்‌ சுற்றிலும்‌. 
அவரவர்‌ தங்கள்‌ நிலையிலே. 
தின்றார்கள்‌; அப்பொழுது பானயத்தில்‌ 
இருந்தவர்கள்‌ எல்லாரும்‌ சிதறிக்‌ 
கூக்குரலிட்டு, ஓடிப்‌ போனார்கள்‌. 

தியா 7:22. முந்நூறுயேரும்‌ 
எக்கானங்கனை ஊதுகையில்‌, கர்த்தர்‌ 
பானயமெங்கும்‌ ஒருவர்‌ பட்டயத்தை 
ஒருவருக்கு விரோதமாய்‌. 
ஒங்கப்பண்ணினார்‌; சேனையானது. 
சேரோத்திலுன்ன பெத்சித்தாமட்டும்‌, 
தாபாத்திற்குச்‌. சுமீபமான 
ஆபேல்மேகொலாவின்‌ எல்லைமட்டும்‌. 
ஒடிப்போயிற்று.. 


நியாயாதிபதிகன்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மீதியானியர்‌ நீண்டகாலமாகவே 


வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த இரவு 
வேளையிலே, கிதியோன்‌, மீதியானியரின்‌: 
சேனையிலுள்ளவர்களை பயமுறுத்த 
வேண்டுமென்று  தீர்மானம்பண்ணுகிறார்‌. 
ஏற்கெனவே பயத்திலிருக்கிறவர்களை, 
இன்னும்‌ அதிகமாக பயமுறுத்தினால்‌, 
அவர்கள்‌ பயந்து நடுநடுங்கி 
ஒடிப்போய்விடுவார்கள்‌. 


கிதியோனிடத்தில்‌ முந்நூறு 
மாத்திரமே இருக்கிறார்கள்‌. கிதியோன்‌ 
அந்த முந்நூறுபேரை மூன்று படையாக 
வகுத்து, அவர்கள்‌ ஒவ்வொருவன்‌ கையிலும்‌ 
ஒரு எக்காளத்தையும்‌, வெறும்‌ பானையையும்‌, 
அந்தப்‌ பானைக்குள்‌ வைக்கும்‌ தீவட்டியையும்‌ 
கொடுக்கிறார்‌ (நியா 7:16). ஒரு படையை 
கிதியோனே தலைமை தாங்கி 
வழிநடத்துகிறார்‌ (நியா 7:19). 


கிதியோனோடிருக்கிற முந்நூறு பேரும்‌, 
அவர்‌ என்ன செய்கிறாரோ அதைப்‌ பார்த்து, 
அவர்களும்‌ அப்படியே செய்யவேண்டும்‌ 
(நியா 7:17). நம்முடைய கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்துவம்‌ இதே கட்டளையை 
விசுவாசிகளாகிய நமக்கும்‌ சொடுத்தி 
ருக்கிறார்‌. கிறிஸ்துவானவர்‌ நம்முடைய 
தன்‌ அதிபதியாயிருக்கிறார்‌. நாம்‌ 

றிஸ்துவினுடைய போர்சேவகர்களாக 
த்க்‌ நம்முடைய கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்து நமக்கு ஒரு முன்மாதிரியை 
வைத்துப்போயிருக்கிறார்‌, நாம்‌ இயேசு 
கிறிஸ்துவின்‌ முன்மாதிரியைப்‌ 
முன்னேறிச்‌ செல்லவேண்டும்‌. 
அடிச்சுவடுகளைப்‌ பின்பற்றவேண்டும்‌. 

கிதியோன்‌ அந்த இரவுவேளையிலேயே 
மீதியானியரின்‌ பாளத்தை நோக்கிப்‌ 
போகிறார்‌. நடுஜாமத்தின்‌ துவக்கத்தில்‌, 
ஜாமக்காரரை மாற்றிவைத்தபின்பு, 
கிறபோதும்‌ அவீரோருந்த நாறுபேரும்‌ 
அந்த ஜாமத்தின்‌ துவக்கத்திலே பாளயத்தின்‌ 
முன்னணியில்‌ வருகிறார்கள்‌ (நியா 7:19). 
நடுஜாமத்தின்‌ துவக்கத்திலே மீதியானியர்‌ 
தங்கள்‌ ஜாமக்காரரை மாற்றி வைக்கிறார்கள்‌. 
தாங்கள்‌ பாதுகாப்பாகயிருப்பதாக 
அவர்கள்‌ நினைத்துக்கொண்டிருக்கிறார்கள்‌. 
நடுஜாமத்திலே தங்களுக்கு விரோதமாக 
யாரும்‌ வரமாட்டார்கள்‌ என்று 
நினைக்கிறார்கள்‌. 


பேர்‌ 





i= FTE 
TT 
னின்‌ சேனை மிகவும்‌ சிறியது. 


கிதியோ 
இப்போது கிதியோனோடு கூட நூறு பேர்‌ 
மாத்திரமே இருக்கிறார்கள்‌. இவர்கள்‌ 
எல்லோரும்‌. மீதியானியரின்‌ பாளயத்தில்‌ 
ல்‌ , வந்துவிடுகிறார்கள்‌. 


மீதியானியரால்‌ இவர்களைக்‌ கண்டுபிடிக்க 
முடியவில்லை. இருட்டில்‌ ஒன்றும்‌ தெரியாது. 
மீதியானியருக்கு எதைப்‌ பார்த்தாலும்‌ 
பயமாகயிருக்கிறது. ஆகையினால்‌ அவர்கள்‌ 
எதையும்‌ பார்க்காமல்‌, தங்களுடைய 
கண்களை மூடிக்கொண்டிருக்கிறார்கள்‌. 


கிதியோனின்‌ சேனையிலுள்ள 
ஒவ்வொருவரும்‌ தங்கள்‌ இடது கைகளில்‌: 
பானைகளையும்‌, தங்கள்‌ வலதுகைகளில்‌ 
ஊதும்‌ எக்காளங்களையும்‌ பிடித்துக்கொண்டு, 
போகிறார்கள்‌. ஒவ்வொரு பானைக்குள்‌ ஒரு 
தீவட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. தன்னோடு 
நூறுபேர்‌ மாத்திரமே இருக்கவேண்டுமென்று 
கிதியோன்‌ யுத்த வியூகம்‌ வகுத்திருக்கிறார்‌ 

மீதியானியரின்‌ சேனையிலுள்ளவர்களை 
பயமுறுத்தவேண்டும்‌ என்பது. கிதியோனின்‌ 
திட்டம்‌. இதற்காக கிதியோன்‌ 
வியூகங்களை வகுக்கிறார்‌. 
1... அவர்களெல்லோரும்‌ 
எக்காளம்‌ ஊதவேண்டும்‌ 
பட்டயம்‌ கிதியோனுடைய பட்டயம்‌ என்று 
உரத்த சத்தமாய்ச்‌ சொல்லவேண்டும்‌. 3. 
அவர்கள்‌ தங்கள்‌ கைகளிலுள்ள 
பானைகளை உடைத்து,  தீவட்டியின்‌ 
வெளிச்சத்தை காண்பிக்கவேண்டும்‌. 


கிதியோனுடைய சேனையிலே 
முந்நூறுபேர்‌ இருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
ஒவ்வொருவருடைய வலதுகையிலும்‌ ஊதும்‌ 
எக்காளத்தைப்‌ 
பிடித்துக்கொண்டிருக்கிறார்கள்‌. கிதியோனும்‌ 
அவரோடு கூடமிருக்கிற  நூறுபேரும்‌ 
எக்காளம்‌ ஊதும்போது. மீதமுள்ள இருநூறு 
பேரும்‌ மீதியானியரின்‌ பாளயத்தை சுற்றி 
எங்கும்‌ எக்காளங்களை  ஊதவேண்டும்‌. 
மீதியானியரின்‌ பாளயத்திலே. 
நெடுந்தொனியோடும்‌ ஊதப்படுகிற எக்காள 
சத்தம்‌ திடீரென்று கேட்கும்‌. எல்லா. 
எக்காளங்களும்‌ ஒரே நேரத்தில்‌ 
ஊதப்படுவதினால்‌, அவற்றின்‌ தொனி 
பெருந்தொனியாயிருக்கும்‌. எக்காள 
தொனியைக்‌ கேட்டு மீதியானியரின்‌ 
சேனையிலுள்ளவர்கள்‌ அதிர்ச்சியடைவார்கள்‌. 
பயத்திலே பாதி உயிர்‌ போய்விடும்‌. 


நியாயாதிபதிகள்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தங்கள்‌ இடதுகையிலே 

பானையை 
பிடித்துக்கொண்டிருக்கிறார்கள்‌. ஒவ்வொரு 
பானைக்குள்ளும்‌ ஒரு தீவட்டி 
வைக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள்‌ எல்லோரும்‌ 
எக்காளம்‌ ஊதும்போது தங்கள்‌ கையிலிருந்த 
பானைகளை உடைக்கிறார்கள்‌. எல்லோரும்‌ 
ஒரே வேளையில்‌, திடீரென்று பானையை 
உடைப்பதினால்‌, பானைக்குள்ளே இருக்கிற 
தீவட்டிகளின்‌ வெளிச்சம்‌, அந்த இரவு 
வேளையிலே  பிரகாசமாய்த்‌ தெரிகிறது. 
மீதியானியரின்‌ பாளயம்‌ முழுவதும்‌ 
பிரகாசமான வெளிச்சமுண்டாயிற்று, 
மீதியானியர்கள்‌ தீவட்டிகளின்‌ 
வெளிச்சத்தைப்‌ பார்த்து பயந்துவிடுகிறார்கள்‌. 
தங்களுடைய பாளயங்களில்‌ சில 
அக்கினியினால்‌ பற்றி எரிகிறதோ என்று, 
கலங்குகிறார்கள்‌. 


கிதியோனோடு கூடமிருக்கிற முந்நூறு, 
பேரும்‌ “கர்த்தருடைய பட்டயம்‌ 
கிதியோனுடைய பட்டயம்‌" என்று உரத்த 
சத்தமிட்டு ஏகோபித்து சொல்லுகிறார்கள்‌ 
கிதியோன்‌ தன்னுடைய சேனையிலுள்ள 
“தால பேரியம்‌, "கர்த்துைய ப்பம்‌ 

ய பட்டயம்‌ என்பீர்களாக" 


டை 
ன 748) என்று சொல்லச்‌ சொன்னார்‌. 
மூல எபிரெய பாஷையில்‌ இந்த வாக்கியத்தில்‌ 


“பட்டயம்‌” என்னும்‌ 
பயன்படுத்தப்படவில்லை. 


வார்த்தை 


என்று ஷக்‌ 

பாஷையில்‌, இந்த 

வாக்கியத்தில்‌, “பட்டயம்‌' என்னும்‌ வார்த்தை 
பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. 

கர்த்தருடைய பட்டயமே இஸ்ரவேல்‌ 

புத்திரருக்கு ஜெயத்தைக்‌ கொடுக்கிறது. 

கிதியோனும்‌ இந்த யுத்தத்திலே தன்னுடைய 

பட்டயத்தைப்‌ பயன்படுத்தவேண்டும்‌. 

கிதியோனுடைய பட்டயம்‌ கர்த்தருடைய 

பட்டயத்திற்கு கீழ்ப்படிந்து செயல்படவேண்டும்‌. 

கர்த்தருடைய 

கீழ்ப்படியும்போது, 

நம்முடைய ஆவிக்குரிய 

ல்க ஜெயத்தைக்‌ கட்டளையிடுவார்‌. 





i FTE 
TT 


கிதியோனோடு கூடயிருக்கிறவர்கள்‌, 
ஈதர்த்தருடைய பட்டயம்‌ (னுடைய 
பட்டயம்‌" என்று சொன்னதுபோல, நாமும்‌, 
“கர்த்தருடைய சித்தம்‌ நம்முடைய சித்தம்‌” 
என்று சொல்லவேண்டும்‌. 


யுத்தத்திலே மீதியானியர்‌ தோற்று 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
யுத்தம்பண்ணியதுபோல, 


லோகாதிபதிகளோடும்‌ 
மீதியானியரை அழித்ததுபோல, 

ராஜ்யத்தை 
கிதியோனின்‌ 


கிதியோன்‌ ப 
நாமும்‌ சாத்தானுடைய 
அழிக்கவேண்டும்‌. i 
சேனையிலிருந்த முந்நூறு பேரும்‌ 
எக்காளங்களை ஊதினார்கள்‌. நாமோ 
நம்முடைய கர்த்தராகிய இயேசுகிறிஸ்துவின்‌ 


சுவிசேஷத்தைப்‌ 
பிரசங்கிக்கவேண்டும்‌. 


சேனை 
ஒருக்கு கிதியோன்‌ ஒரு 
பானையையும்‌, அந்தப்‌ பானைக்குள்‌ 
வைக்கும்‌ தீவட்டியையும்‌ கொடுத்தார்‌. ம்‌ 
இந்தப்‌ பிரபஞ்‌ 
மண்பாண்டங்களைப்போல. 


ள்ள 


ளிலிருந்‌ வெளிச்சத்தைப்‌ 
பிரகாசிககர்சொன்ன தேவன்‌ 
இயேசகிறிஸ்துவின்‌ முகத்திலுள்ள 
மகிமையின்‌ அறிவாகிய 
தோன்றப்பண்ணும்பொருட்டாக, 
இருதயங்களை பிரகாசித்த 

மகத்து 

log 

உண்டாயிருக்கிறதென்று 

இந்தப்‌ பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில்‌ 
பெற்றிருக்கிறோம்‌"' (2கொரி 4:67). 


கர்த்தர்‌ தம்முடைய ஊழியத்திலே, 
தமக்கு சித்தமானவர்களைத்‌ தெரிந்தெடுத்து, 
அவர்களைப்‌ ன்படுத்‌ ப்‌ 
இந்த உலகத்தில்‌ 
அவமாக்கும்படியாக, 
என்று 

தெரிந்தெடுத்து, 
பயன்படுத்துகிறார்‌. 


சொல்லப்படுகிறவர்களைத்‌ 
அவர்களைப்‌ 


நியாயாதிபதிகள்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


மீதியானியரின்‌ 
நொறுக்கிப்போடுவதற்கு ஒரு சாதாரண 
வாற்கோதுமை அப்பத்தை கர்த்தர்‌ 
பயன்படுத்துகிறார்‌. வல்லமை கர்த்தருடையது. 
வாற்கோதுமை அப்பத்தில்‌ வல்லமையோ, 
பராக்கிரமமோ, பலமோ இல்லை. ஆனாலும்‌ 
கர்த்தர்‌ அந்த அப்பத்தை, 
தல்‌ எடுத்து 

கர்த்தருடைய 

நிறைவேற்றும்‌ வல்லமை பெறுகிறது. 


விசுவாசிகளாகிய 


பாளயத்தை 


நாம்‌ இந்த 
சாதாரண 
ஜனங்களாகயிருந்தாலும்‌, கர்த்தர்‌ 
தம்முடைய கரத்திலே நம்மை ஒரு கருவியாக 
எடுத்து பயன்படுத்தும்போது, நாமும்‌ பெரிய 
காரியங்களை செய்வோம்‌. கர்த்தர்‌ 
நம்மூலமாய்‌ மிகப்பெரிய காரியங்களை 
நடப்பிப்பார்‌. 


கிதியோனின்‌ சேனையிறுள்ளவர்கள்‌, 
அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிகிறார்கள்‌ 

படைகளின்‌ 

ஊதி, 

தீவட்டிகளைத்‌ 
இடதுகையால்‌ ஊதும்‌ எக்காளங்களைத்‌ 
தங்கள்‌ வலது கைகளிலும்‌ பிடித்துக்‌ 
கொண்டு, கர்த்தருடைய பட்டயம்‌ 
கிதியோனுடைய பட்டயம்‌ என்று 
சத்தமிடுகிறார்கள்‌. பாளயத்தைச்‌ சுற்றிலும்‌ 
அவரவர்‌ தங்கள்‌ நிலையிலை நிற்கிறார்கள்‌; 
அப்பொழுது மீதியானியரின்‌ 
பாளயத்தில்‌ இருந்தவர்கள்‌ எல்லாரும்‌ சிதறிக்‌ 
கூக்குரலிட்டு, ஓடிப்‌ போகிறார்கள்‌ 
(நியா 7:20,21). 


மீதியானியரின்‌ சேனையிலுள்ளவர்கள்‌. 
எக்காள சத்தத்தைக்‌ கேட்டபோது, 
குழம்பிப்போய்விடுகிறார்கள்‌. முந்நூறுபேரும்‌ 
எக்காளங்களை ஊதுகையில்‌, கர்த்தர்‌ 
மீதியானியரின்‌ பாளயமெங்கும்‌ ஒருவர்‌ 
பட்டயத்தை ஒருவருக்கு விரோதமாக 
பருத்த முந்நூறு பேரும்‌ 
தீவட்டிகளை 

மீதியானியரின்‌ 

வெளிச்சமுண்டாயிற்று. 

ஒருவரையொருவர்‌ 

இந்த 

வெளிச்சம்‌ அவர்களுக்கு உதவிசெய்கிறது. 





i FTE 
ETT 


மீதியானியரின்‌ 
பாளயத்திலிருக்கிறவர்கள்‌ 
புத்திரருக்கு ஏற்கெனவே 
நடுங்கத்திலிருக்கிறார்கள்‌. 
சேனையிலுள்ள முந்நூறுபேரும்‌ 
எக்காளம்‌ ஊதியபோது, 
விரோதமாக. பெரிய 
யுத்தம்பண்ண வருகிறார்களோ 
சந்தேகமும்‌ பயமும்‌ 
உண்டாயிற்று. எக்காள 

தீவட்டி வெளிச்சமும்‌ திடீரென்று 
உண்டானதினால்‌, மீதியானியர்‌ 
கலக்கத்திலும்‌ குழப்பத்திலும்‌ இருக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ தெளிவாக சிந்திப்பதற்கு. 
வாய்ப்பு இல்லாமல்‌ போயிற்று. 
தங்களை ஆயத்தம்பண்ணுவதற்கு. 
அவர்களுக்கு அவகாசம்‌ கிடைக்கவில்லை. 


ஏகோபித்த 
தங்களுக்கு 
சேனை 
என்னும்‌ 
அவர்களுக்கு 
சத்தமும்‌ 


கிதியோனின்‌  சேனையிலுள்ளவர்கள்‌ 
எக்காளங்களை ஊதி, தங்கள்‌ கைகளில்‌ 
தீவட்டிகளை பிடித்தபோது, கர்த்தரும்‌ 
மீதியானியருக்கு விரோதமாக கிரியை 
செய்கிறார்‌. முந்நூறு பேரும்‌ 
எக்காளங்களை  ஊதவேண்டும்‌. கர்த்தர்‌ 
மீதியானியரின்‌ பாளயமெங்கும்‌ ஒருவர்‌ 
பட்டயத்தை ஒருவருக்கு விரோதமாக 
ஒங்கப்பண்ணுகிறார்‌. கர்த்தரே இந்தக்‌. 
காரியத்தை நடப்பிக்கிறார்‌. கர்த்தருடைய 
உதவியும்‌ ஒத்தாசையும்‌ இல்லாமல்‌, 
இஸ்ரவேல்‌  புத்திரரால்‌ மீதியானியரை 
ஜெயிக்க முடியாது. 


கர்த்தருடைய 
மீதியானியான்‌ 


வல்லமையினால்‌. 
பாளயத்திலே 
தங்களுக்கு 

சேனை 
என்னும்‌ பயம்‌ 
உண்டாயிற்று. 
மீதியானியரின்‌ 
பதில்‌ ஏற்பட கற்கைகள்‌. கத்பனையின்‌ 
சமயங்களில்‌. 
விளைவுகளை. 
ஒரு சிலர்‌ 
உலகத்திலேயே 
தனமாகப்‌ வேறு சிலரோ 
தேவையில்லாத காரியங்களை கற்பனை 
செய்து. வேதனையிலும்‌, துக்கத்திலும்‌ 
மூழ்கிவிடுவார்கள்‌. 


னக 


நியாயாதிபதிகள்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தருக்கு விரோதமாக 
எழும்புகிறவர்கள்‌ அழிந்துபோவார்கள்‌. 
கர்த்தருடைய சபைக்கு விரோதமாக 
எழும்புகிற சத்துருக்கள்‌ தங்களைத்‌ தாங்களே 
அழித்துக்‌ கொள்வார்கள்‌. மிதியானியரின்‌ 
சேனையானது சேரோத்திலுள்ள 
பெத்சித்தாமட்டும்‌, தாபாத்திற்குச்‌ சமீபமான 
ஆபேல்மேகொலாவின்‌ எல்லைமட்டும்‌ 
ஒடிப்போயிற்று (நியா 7:22) 

இஸ்ரவேலர்‌ கூடி.வந்தார்கள்‌ 
தியா 7:23-25 


7:28. அப்பொழுது நப்தலி 
ஆசேர்‌  மனுஷரும்‌, 


தியா 754. கிதியோன்‌ எப்பிராயிம்‌ 
மலைகளெங்கும்‌ ஆட்களை அனுப்பி: 
மீதியானியருக்கு விரோதமாயிறங்கி, 
பெத்தாபரா இருக்கும்‌ 
யோர்தான்மட்டும்‌ வந்து, அவர்களுக்கு. 
முந்தித்‌ துறைகளைக்‌ ட 
கொள்ளுங்கள்‌. 

'சொல்லச்சொன்னான்‌; 

எப்பிராயிமின்‌ மனுஷர்‌ எல்லாரும்‌ கூடி, 
பெத்தாபரா இருக்கும்‌ 
'யோர்தான்மட்டும்‌ வத்து, துறைகளைக்‌: 
கட்டிக்கொண்டு, 


தியா 725, மீதியானியரின்‌ இரண்டு 
அதியதிகளாகிய ஓரேபையும்‌ 
சேயையும்‌ பிடித்து, ஓரேயை ஓரேப்‌ 
என்னப்பட்ட கன்மலையிலும்‌, சேயை 
சேப்‌ என்னப்பட்ட ஆலையிலும்‌ 
கொள்றுபோட்டு, மீதியானியரைத்‌ 
துரத்தி, ஓரேப்‌ சேப்‌ என்பவர்களின்‌ 
தலைகளை யோர்தானுக்கு இக்கரையி 

ந்த கிதியோனிடத்துக்குக்‌ 
கொண்டுவந்தார்கள்‌.. 


கிதியோனின்‌ சேனையில்‌, ஆரம்பத்தில்‌, 
32,000 பேர்‌ இருந்தார்கள்‌. கர்த்தரோ 
அவர்களில்‌ முந்நூறு பேரை மாத்திரம்‌. 
வைத்துக்கொண்டு, மீதி பேரை 
அனுப்பிவிட்டார்‌. அனுப்பப்பட்டவர்கள்‌ 
இப்போது மறுபடியும்‌ ஒன்றுகூடி, 
மீதியானியருக்கு விரோதமாக வருகிறார்கள்‌. 





i FTE 
TT 


மீதியானியரின்‌ சேனையானது. 
சேரோத்திலுள்ள பெத்சித்தாமட்டும்‌.. 
தாபாத்திற்குச்‌ 'சமீபமான 
ஆபேல்மேகொலாவின்‌ எல்லைமட்டும்‌. 
ஒடிப்போயிற்று. அப்பொழுது நப்தலி 
மனுஷரும்‌, ஆசேர்‌ மனுஷரும்‌, 
மனாசேயின்‌ சகல மனுஷருமாகிய 
இஸ்ரவேலர்‌ கூடிவந்து, மீதியானியரைப்‌ 
பின்தொடர்ந்து போகிறார்கள்‌ (நியா 7:23). 


மீதியானியரால்‌ ங்ரவேலருக்கு 
விரோதமாக எதிர்த்து நிற்கழுடியவில்லை. 
மீதியானியரின்‌ இருதயத்தில்‌ பயம்‌ 
நிரம்பியிருக்கிறது. அவர்கள்‌ இஸ்ரவேலுக்கு 
விரோதமாக யுத்தம்பண்ண பயப்படுகிறார்கள்‌. 
மீதியானியர்‌ பயத்தோடும்‌, திகிலோடும்‌, 
நடுக்கத்தோடும்‌, இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
பயந்து, டைய ஜீவனைக்‌. 
காத்துக்கொள்ள, தப்பித்து ஒடிப்போகிறார்கள்‌. 


ப்போது மீதியானியரைத்‌ துரத்துகிற 
இஸ்ரவேல்‌ தர்‌ தற்கு முன்பு 
அவர்களுக்கு விரோதமாக யுத்தம்பண்ண 
பயந்து ஒடிப்போனவர்கள்‌. “பயமும்‌ நகலும்‌ 
உள்ளவன்‌ எவனோ அவன்‌ 
கீலேயாத்‌ மலைகளிலிருந்து 
ஒடிப்போகக்கடவன்‌" (நியா 7:3) 
கிதியோன்‌ சொன்னவுடனே, 22,000 பேர்‌ 
ஒடப்போய்விட்டார்கள்‌ 
ஒடிப்போன 
மறுபடியும்‌ கூடிவந்து. 
பின்தொடர்ந்து போகிறார்கள்‌. 


யுத்தத்தின்‌ முக்கியமான பகுதி 
க மீதியானியர்‌ தோற்று 
ஒடிப்போகிறார்கள்‌. ஆகையினால்‌ தங்களுக்கு 
இனிமேல்‌ உமர்ச்சேதம்‌ 
என்பது, 
தெரிந்திருக்கிறது. த்‌ 
கொள்ளைப்பொருளையும்‌ பங்கிடவேண்டும்‌. 
மீதியானியரை பின்தொடர்ந்துபோனால்தான்‌. 
அவர்களுடைய உடமைகளை கொள்ளையிட 

இதற்காகவே பயந்து 


இஸ்ரவேலர்‌, 
இப்போது மறுபடியுமாய்‌. 


க 
மீதியானியரைப்‌ பின்தொடர்ந்து 
போகிறார்கள்‌. 


நியாயாதிபதிகன்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


இதுயொன்‌ எப்பிராயீம்‌ மலைசளெங்கும்‌ 
ஆட்களை அனுப்பி:  “மீதியானியருக்கு 
விரோதமாயிறங்கி, பெத்தாபரா இருக்கும்‌ 
யோர்தான்மட்டும்‌ வந்து, அவர்களுக்கு 
முந்தித்‌ துறைகளைக்‌ கட்டிக்‌ கொள்ளுங்கள்‌" 
(நியா 7:24) என்று சொல்லச்சொல்லுகிறார்‌;: 
அப்படியே எப்பிராயீமின்‌ மனுஷர்‌ 
எல்லாரும்‌ கூடி, பெத்தாபரா இருக்கும்‌ 
யோர்தான்மட்டும்‌ வந்து, துறைகளைக்‌ 
கட்டிக்கொள்கிறார்கள்‌. 
எப்பிராயீம்‌ மனுஷருக்கு கிதியோன்‌ 
அனுப்புகிறார்‌. 
ஓடும்போது, 
யோர்தானைக்‌ கடந்து, தங்கள்‌ தேசத்திற்கு 
ஒடிப்போவார்கள்‌. மீதியானியர்‌ 
யோர்தானைக்‌ கடக்க முடியாதவாறு, 
யோர்தானிலே தடுப்பு கத்‌ 
அவர்களால்‌ யோர்தானைக்‌ கடந்‌ 
ஒடிப்போகமுடியாது. தோற்று ஒப்போகிற 
மீதியானியர்‌, தங்கள்‌ தேசத்திற்கு தப்பித்து 
ஒடிப்போகவேண்டுமென்றால்‌ யோர்தான்‌ 
வழியாகத்தான்‌ போகவேண்டும்‌. இப்போதோ 
கட்டளை பிரகாரம்‌, 
யோர்தானிலே. 
தடுப்பை எற்படுத்தகிறார்கள்‌ மீதியானியர்‌ 
தப்பித்து போகமுடியாதவாறு, பாதைகளை 
அடைத்து விடுகிறார்கள்‌. 
எப்பிராயீமின்‌ மனுஷர்‌ மீதியானியரின்‌ 
இரண்டு அதிபதிகளாகிய 
சேபையும்‌ பிடித்து ஒரே 
என்னப்பட்ட கன்மலையிலும்‌, சேபை 
என்னப்பட்ட 
கொன்றுபோடுகிறார்கள்‌ 
அவர்கள்‌ மீதியானியரைத்‌ துரத்தி, ஒரேப்‌ 
சேப்‌ என்பவர்களின்‌ தலைகளை 
யோர்தானுக்கு இக்கரையிலிருந்த 
கிதியோனிடத்துக்குக்‌ கொண்டுவருகிறார்கள்‌. 
ஒரேப்‌ என்னும்‌: க்கு “காகம்‌” 
என்று பொருள்‌. சேப்‌ என்னும்‌ 
பெயருக்கு “நரி” என்று பொருள்‌. இவர்கள்‌ 
சபாவங்களும்‌, 
நரியைப்போலவும்‌ 
வேண்டுமென்று 
வேதபண்டிதர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. 





i FTE 
TT 


கிதியோனுக்கு மீதியானியர்மீது 
ஜெயம்‌ கிடைத்திருக்கிறது. இந்த 
அதிகாரத்தில்‌ கிதியோனுடைய ஜீவிய 
சரிரத்திரமும்‌, அவருடைய  ஆளுகையும்‌ 
எழுதப்பட்டிருக்கிறது. கிதியோன்‌ எப்பிராயீம்‌ 
மனுஷருடைய கோபத்தை ஆற்றுகிறார்‌ 
(நியா 8-3), 


கிதியோனும்‌ அவரோடிருக்கிற 
முந்நூறுபேரும்‌ மீியானியண 
பின்தொடர்ந்துபோகிறார்கள்‌ (நியா 8:410-12). 
கிதியோன்‌ சுக்கோத்தின்‌ மனுஷரையும்‌, 
பெனூலேலின்‌ மனுஷரையும்‌ நீதியாய்த்‌ 
தண்டிக்கிறார்‌ (நியா 8:5-913-17). 


கிதியோன்‌ மீதியானியரின்‌ இரண்டு 
ராஜாக்களை ன்‌ போகின்‌ 
(நியா 848-21). கிதியோன்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரரை ஆளுகை. செய்ய 
மறுத்துவிடுகிறார்‌ (நியா 8:22,23). கிதியோன்‌ 
ஒரு ஏபோத்தை உண்டாக்கி, அதை தன்‌ 
ஊரான ஒப்ராவிலே வைக்கிறார்‌ 
(நியா 8:24-27), இஸ்ரவேல்‌ தேசம்‌ 
கிதியோனுடைய நாட்களிலே நாற்பது 
வருஷம்‌ அமைதலாயிருக்கிறது (நியா 8:28), 


கிதியோன்‌ நல்ல விருத்தாப்பியத்திலே 
மரித்துப்போகிறார்‌. 'கிதியோனின்‌ 
சந்ததியார்‌ ஏராளமானோராயிருக்கிறார்கள்‌ 
(நியா 8:29-32). கிதியோன்‌ மரித்த பின்‌ 
புத்திரர்‌ 'கிதியோனையும்‌. 

தேவனாகிய  கர்த்தரையும்‌. 

நினையாமல்‌ போகிறார்கள்‌ (நியா 8:33-35), 


எப்பிராயீம்‌ மனுஷர்‌ 
நியா 8:1-8. 


தியா 80. அப்பொழுது எப்பிராயீம்‌ 
மனுஷர்‌ அவனை: நோக்கி: 
நீ மீதியாணியர்மேல்‌ யுத்தம்பண்ணப்‌ 
போகிறபோது, எங்களை அழைப்பிக்க. 
வில்லையே, இப்படி தீ எங்களுக்குச்‌. 
செய்தது என்ன என்று, அவனோடே 
பலத்த வாக்குவாதம்பண்ணினார்கள்‌.. 


நியாயாதிபதிகள்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தியா 8:2. அதற்கு அவன்‌: 
செய்ததற்கு. 

எம்மாத்திரம்‌? 
திராட்சப்பழுத்தின்‌ முழு 
அறுப்பைப்பார்க்கிலூம்‌, எப்பிராயிமரின்‌' 
மீதியான அறுப்பு அதிகம்‌ அல்லவா? 


நீங்கள்‌ 


தியா 8:8. தேவன்‌ உங்கள்‌ கையிலே 
மீதியானியரின்‌ அதியதிகளாகிய 
ஓரேபையும்‌ 

ஒப்புக்கொடுத்‌ தாரே; 

செய்ததிலும்‌ நான்‌ செய்யக்கூடியது 
எம்மாத்திரம்‌ என்றான்‌; இத்த 
வார்த்தையை அவன்‌ சொன்னபோது, 
அவன்மேலிருந்த அவர்களுடைய 
கோபம்‌ ஆதிற்று. 


மீதியானியர்‌ 
பொதுவான 
கிதியோன்‌ 
சத்துருக்கள்‌ 
இஸ்ரவேல்‌ 
உண்டாயிற்று 


இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
சத்துருக்களாயிருக்கிறார்கள்‌. 
அவர்களை ஒடுக்குகிறார்‌. 

ஒடுங்கின பின்பு 
புத்திரருக்குள்ளே சண்டைகள்‌ 


எப்பிராயீம்‌ மனுஷர்‌ மீதியானியரில்‌ 
அதிபதிகளாகிய கற்பைப்‌ 
- கிதியோனிடத்திற்கு. 
கிதியோன்‌ 
எல்லோருக்கும்‌ 
எப்பிராயீம்‌ 
'தியோனைக்‌ 
குறித்து வருத்தமுண்டாயிற்று. 
எப்பிராயீம்‌ மனுஷர்‌ _ கிதியோனை 
நோக்கி: நீ * மதியானியர்மேல 
யுத்தம்பண்ணப்போகிறபோது. எங்களை 
அழைப்பிக்கவில்லையே, இப்படி நீ 
எங்களுக்குச்‌ செய்தது என்ன" (நியா 8:1) 
என்று, கிதியோனோடே பலத்த 
வாக்குவாதம்பண்ணுகிறார்கள்‌. 


எப்பிராயீம்‌ 
வாக்குவாதத்திலே 
கிதியோன்‌ 
யுத்தம்பண்ணப்போகிறபோது. 
அழைப்பிக்கவில்லை என்பது எப்பிராயீம்‌ 
மனுஷருடைய குற்றச்சாட்டு. எப்பிராயீம்‌ 
மனுஷர்‌ மனாசே  கோத்திரத்தின்மீது 
பொறாமைப்படுகிறார்கள்‌. தங்களுடைய 
மதிப்பும்‌ மரியாதையும்‌, மேன்மையும்‌ 
மனாசே  புத்திரரால்‌ மங்கிப்போயிற்று 
என்று எப்பிராமீம்‌ மனுஷர்‌ நினைக்கிறார்கள்‌. 


மனுஷருடைய 
நியாயமில்லை. 


மீதியானியர்மேல்‌ 
தங்களை 





f= FTN 
TT 


எப்பிராமீம்‌ மனுஷர்‌ கிதியோனோடு. 
க வாக்குவாதம்பண்ணுகிறார்கள்‌. 
அவர்களுடைய வாக்குவாதத்தில்‌ 


புத்திரருக்காக 

கர்த்தருடைய 
கட்டளையின்‌ பிரகாரம்‌ கிதியோன்‌ 
ஒவ்வொரு காரியமாக செய்து முடிக்கிறார்‌. 
யுத்தம்‌ கர்த்தருடையது. கையினால்‌ 
எப்பிராயீம்‌ மனுஷர்‌ னோடு 
வாக்குவாதம்பண்ணக்கூடாது. 


எப்பிராயீம்‌ 
வாக்குவாதம்பண்ண 

கிதியோனை எழுப்பின, 
வாக்குவாதம்பண்ண க்‌ 
கர்த்தருடைய சித்தத்திற்கும்‌, திட்டத்திற்கும்‌ 
விரோதமாக, எந்த மனுஷனாலும்‌ எதிர்த்து, 
நின்று வழக்காடவும்‌ முடியாது. 
வாக்குவாதம்பண்ணவும்‌ முடியாது. கர்த்தர்‌ 
தம்முடைய கிரியைகளெல்லாவற்றிலும்‌ 
நீதியும்‌, நியாயமும்‌, உண்மையுமுள்ளவர்‌ 


எப்பிராயீம்‌ மனுஷர்‌ கிதியோனோடே 
வாக்குவாதப்பண்ணும்போது, அவர்கள்‌ 
கர்த்தருடைய தெய்வீக சித்தத்திற்கு 
விரோதமாக வாக்குவாதம்பண்ணுகிறார்கள்‌. 
கிதியோன்‌ மீதியானியருக்கு விரோதமாக. 
யுத்தம்பண்ணப்போனபோது. எப்பிராயீம்‌. 
மனுஷர்‌ தாங்களாகவே கிதியோனோடு, 
சேர்ந்துகொள்ளவில்லை.  மீதியானியருக்கு. 
விரோதமாக யுத்தம்பண்ண,  எப்பிராயீமர்‌ 
தங்களை அர்ப்பணிக்கவில்லை. 


மீதியானியரால்‌ கிதியோனின்‌ 
சேனைக்கு விரோதமாக எதிர்த்து நின்று 
யுத்தம்பண்ண _ முடியவில்லை. அவர்கள்‌ 
கிதியோனின்‌ சேனைக்கு முன்பாக. தற்று 
ஒடிப்போகிறார்கள்‌. 

மீதியானியருக்கு விரோதமாக இஸ்ரேல்‌ 
புத்திரரைக்‌ கூட்டிச்‌ சேர்த்தபோது. 
எப்பிராயீம்‌ மனுஷர்‌ தாங்களாகவே 
முன்வந்து, கிதியோனோடு 
சேர்ந்துகொள்ளவில்லை. கிதியோன்‌ தங்களை 
அழைக்கவேண்டுமென்று எப்பிராயீம்‌ மனுஷர்‌ 
எதிர்பார்க்கக்கூடாது. 


நியாயாதிபதிகள்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இப்போது யுத்தம்‌ முடிந்துவிட்டது. 
மீதியானியர்‌ தோற்று ஓடிப்போகிறார்கள்‌. 
கிதியோன்‌ எப்பிராயீம்‌ மலைகள்‌ 
எங்கும்‌ ஆட்களை அனுப்பி, 
மீதியானியருக்கு விரோதமாக இறங்குமாறு 
சொல்லுகிறார்‌. அதன்‌ பின்பே, எப்பிராயீம்‌ 
மனுஷர்‌ மீதியானியரின்‌ இரண்டு 
அதிபதிகளை பிடிக்க வருகிறார்கள்‌. 


கோழைகள்‌. யுத்தத்திற்கு 
முந்திப்போகமாட்டார்கள்‌. யுத்தத்திலே எல்லா 
ஆபத்துக்களும்‌ நீங்கிப்போயிற்று என்பதை. 
உறுதிபண்ணிய பின்பு, கோழைகள்‌ 
தங்களை வீரர்கள்போல 
காண்பித்துக்கொள்வார்கள்‌. அதுவரையிலும்‌ 
பொறுமையோடு காத்திருப்பார்கள்‌. எப்பிராயீம்‌ 
மனுஷர்‌ தங்களுடைய சுயநலத்திற்கு 
ணு கொடுக்கிறார்கள்‌. 
அருகாமையிலிருக்கும்போது, 
இவர்கள்‌ கிதியோனோடு துணிந்து 
சேரவில்லை. 


எப்பிராயீம்‌ மனுஷர்‌ கிதியோனோடே 
பலத்த வாக்குவாதம்பண்ணுகிறார்கள்‌. 
கிதியோன்‌ அவர்களுக்கு மென்மையான 
பிரதியுத்தரம்‌ சொல்லுகிறார்‌. தன்னுடைய 
கிரியைகளை 


அவர்களிடத்தில்‌ 
நியாயப்படுத்துகிறார்‌. அவர்களை 
சமாதானப்படுத்துகிறார்‌. அவர்களுடைய 
கோபத்தை ஆற்றும்‌ வண்ணமாய்‌ 
ஞானத்தோடு பேசுகிறார்‌. 


பேசுகிறார்‌. கிதியோனுக்கு மீதியானியர்மீது, 

கிடைத்த வெற்றியைவிட, எப்பிராயீம்‌. 

மனுஷருடைய கோபத்தை ஆற்றியதே 

மிகப்பெரிய வெற்றியாகயிருக்கிறது. 

இந்த வெற்றி கிதியோனுடைய 
சாந்தகுணத்தினால்‌ உண்டாயிற்று. 

மீதியானியருக்கு 

துணிந்து யுத்தம்பண்ணினார்‌. 

அவர்களுடைய 

ஆனாலும்‌ 


கிதியோன்‌. 
விரோதமாக. 
இரவுவேளையிலே 
'பாளயத்திற்கே 
கிதியோன்‌ தன்னுடைய வீரதீர செயல்களை 


போனார்‌. 
பெருமைப்படுத்தாமல்‌, 


மனுஷருடைய 
மேன்மைப்படுத்துகிறார்‌. 


எப்பிராயீம்‌ 
செயல்களை 





i THE 
TT 
கிதியோன்‌ எப்பிராயீம்‌ மனுஷரிடத்தில்‌ 


திராட்சப்பழத்தின்‌ முழு அறுப்பைப்பார்க்கிலும்‌.. 
எப்பிராமீமரின்‌ மீதியான அறுப்பு 
அதிகம்‌ அல்லவா?” (நியா 8:2) என்று 
சொல்லுகிறார்‌. 


எப்பிராமீம்‌ மனுஷர்‌ தப்பி ஓடின 
மீதியானியரைப்‌ பிடிக்கிறார்கள்‌. 
அபியேஸ்ரியர்‌ கிதியோனோடு கூடமிருந்து 
மீதியானியருக்கு விரோதமாக 
யுத்தம்பண்ணினார்கள்‌.  அமியேஸ்ரியரின்‌ 
கிரியைகள்‌ திராட்சப்பழத்தின்‌ 
முழுஅறுப்புபோல இருக்கிறது. எப்பிராயீம்‌ 
மனுஷரோ தப்பி ஒடின மீதியானியரைப்‌ 
பிடிக்கிறார்கள்‌. இவர்களுடைய கிரியைகள்‌ 
திராட்சப்பழத்தின்‌ மீதியான அறுப்பைப்போல 
இருக்கிறது. முழுஅறுப்பைவிட, மீதியான 
அறுப்பே அதிகம்‌ என்று கிதியோன்‌ 
சொல்லுசிறார்‌. 

எப்பிராயீம்‌ இஸ்ரவேல்‌ 
தேசத்திற்கு மிகப்பெரிய சேவை 
செய்திருக்கிறார்கள்‌ என்று சொல்லி, 
கிதியோன்‌ அவர்களைப்‌ புகழ்ந்து பேசுகிறார்‌ 
எப்பிராயீம்‌ மனுஷர்‌ ஆரம்பத்திலேயே 
தன்னோடு வரவில்லை என்பதற்காக 
கிதியோன்‌ அவர்களைக்‌ குறை 
சொல்லவில்லை. 


மனுஷர்‌ 


தேவன்‌ உங்கள்‌ கையிலே 
மீதியானியரின்‌ அதிபதிகளாகிய ஒரேபையும்‌ 
சேயையும்‌ ஒப்புக்கொடுத்தாரே: நீங்கள்‌ 
செய்ததிலும்‌ நான்‌ செய்யக்கூடியது 
எம்மாத்திரம்‌” (நியா 8:3) என்று கிதியோன்‌ 
எப்பிராயீம்‌ மனுஷரைப்‌ புகழ்ந்துபேசுகிறார்‌ 
கிதியோன்‌ எப்பிராயீம்‌ மனுஷரிடத்தில்‌ இந்த 
வார்த்தையை சொன்னபோது, எப்பிராயீம்‌ 
மனுஷருக்கு கிதியோன்‌ மேலிருந்த 
அவர்களுடைய கோபம்‌ ஆறிற்று. 


சத்துருக்களோடு யுத்தம்பண்ணி 
வெற்றி பெறுவதைவிட, அந்த வெற்றியை 
தங்களுக்கு சொந்தமாக்கிக்கொண்டு, 
அதன்‌ சந்தோஷத்தை: பூரணமாய்‌ 
ப்‌ மிகவும்‌ மேன்மையானது. 


போடுவதுதான்நமக்கு ஆசீர்வாதமாயிருக்கும்‌. 


நியாயாதிபதிகன்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நாம்‌ எத்தனை மீன்களைப்‌ 
அந்த மீன்களை நம்முடைய கூடையில்‌ 
பாதுகாப்பாகப்‌ போடவில்லையென்றால்‌, 
நமக்கு ஒரு பிரயோஜனமுமில்லை. 


கிதியோனுடைய நல்ல சுபாவத்தை 
நமக்கு சொந்தமாக்கிக்கொள்ளவேண்டும்‌. 
நமக்கு விரோதமாக எழுப்பும்‌ 
பொறாமைகளையும்‌,  மனக்கசப்புக்களையும்‌ 
நீக்கவேண்டுமென்றால்‌, நாம்‌ 
மனத்தாழ்மையோடிருக்கவேண்டும்‌. 

மென்மையான பிரதியுத்தரம்‌ தேவையில்லாத 
வாக்குவாதங்களைத்‌ தவிர்க்கும்‌. 


பிடித்தாலும்‌, 


எப்பிராயீம்‌ 
கிதியோனோடு 
வாக்குவாதம்பண்ணினார்கள்‌. அவர்கள்‌ 
கிதியோன்‌ சொன்ன பிரதியுத்தர 
வார்த்தைகளைக்‌ கேட்டபோது, அவர்களுக்கு 
கிதியோன்‌ மேலிருந்த கோபம்‌ ஆறிற்று. 


“மெதுவான  பிரதியுத்தரம்‌ உக்கிரத்தை 
மாற்றும்‌: கடுஞ்சொற்களோ 
எழுப்பும்‌. ஞானிகளின்‌ 
உபயோகப்படுத்தும்‌: மூடரின்‌ 
புத்திமீனத்தைக்‌ கக்கும்‌' (நீதி 1522) 


மனுஷர்‌ ஆரம்பத்தில்‌. 
பலத்த 


சேபாவும்‌ சல்முனாவும்‌ 
நியா 8:4-17 


தியா 8:4, கிதியோன்‌ யோர்தானுக்கு 
வந்தபோது, அவனும்‌ அவனோடிருந்த 
முந்தாதுபேரும்‌ அதைக்கடத்துபோய்‌, 
விடாய்த்திருத்தும்‌ (சுத்துருவை) 
பின்தொடர்ந்தார்கள்‌. 


நியா 885. அவன்‌ சுக்கோத்தின்‌ 
மனுஷரை நோக்கி: என்னோடிருக்கிற 
ஜனத்திற்குச்‌ சில  அப்பங்களைக்‌ 
கொடுங்கள்‌; அவர்கள்‌ 
விடாய்த்திருக்கிறார்கள்‌, நான்‌: 
மீதியானியமின்‌ ராஜாக்கனாகிய 
சேபாவையும்‌ சுல்முனாவையும்‌ 
மின்தொடருகிறேன்‌ என்றான்‌. 


நியா 8:6. அதற்குச்‌ சுக்கோத்தின்‌ 
பிரபுக்கள்‌: உன்‌ சேனைக்கு 
நாங்கள்‌ அப்பம்‌ கொடுக்கிறதற்குச்‌ 
சேயா சல்முனா என்பவர்களின்‌ கை 
உன்‌ கைவசமாயிற்றோ என்றார்கள்‌. 





i FTE 
TT 


தியா 8:7. 
அவர்களை 


அப்பொழுது கிதியோன்‌ 
நோக்கி: ரன்‌ 
சேபாவையும்‌ சல்முணாவையும்‌ என்‌ 
கையில்‌ ஒப்புக்கொடுக்கும்‌ போது, 
உங்கள்‌ மாம்சத்தை வனாத்தரத்தின்‌ 
முன்ளுகளாதூம்‌ நெரிஞ்சில்கனாலும்‌ 
கிழித்துவிடுவேன்‌ என்று சொல்லி, 


நியா 88. விட்டு, 
பெனூவேதுக்குப்‌ போய்‌, 
அவ்வூராரிடத்தில்‌ அத்தப்படியே 
கேட்டான்‌; சுக்கோத்தின்‌ மனுஷர்‌ 
பிரதியுத்தரமாகச்‌. சொன்னபடியே 
பெனூவேலின்‌ மனுஷரும்‌ அவனுக்குச்‌. 
சொன்னார்கள்‌. 


அவ்விடம்‌ 


தியா ட்‌ அப்பொழுது அவன்‌, 
பெனூவேலின்‌ மனுஷரைப்‌ பார்த்து: 
நான்‌ சுமாதானத்தோடே 
திரும்பிவரும்போது, இந்தக்‌ 
கோபுரத்தை இடித்துப்போடுவேன்‌ 
என்றான்‌. 


நியா 8:10. சேயாவும்‌ சல்முனாவும்‌. 
அவர்களோடே கூட, அவர்களுடைய 
சேனைகளும்‌ ஏறக்குறைய 
பதினையாயிரம்யேர்‌ 'கர்கோரில்‌ 
இருந்தார்கள்‌; பட்டயம்‌ உருவத்தக்க 
லட்சத்து இருபதினாயிரம்பேர்‌ 
விழுந்தபடியால்‌, கிழக்கத்தியாரின்‌ 
சகல்‌ சேனையிலும்‌ இவர்கள்‌ மாத்திரம்‌ 
மீத்திருத்தார்கள்‌. 


தியா 8:11. கிதியோன்‌ கூடாரங்களிலே 
குடியிருக்கிறவர்கள்‌ வழியாய்‌ 
நோபாகுக்கும்‌, யெொகிபெயாவுக்கும்‌ 
கிழக்கே போய்‌, அந்தச்‌ சேனை 
பயமில்லை என்றிருந்த போது, அதை 
முறிய அடித்தான்‌. 


நியா 8:12. சேயாவும்‌ 
ஓடிப்போனார்கன்‌; 

அவர்களைத்‌ தொடர்த்து, 
சுலமுனா என்னும்‌ 
இரண்டு. 


சுல்முனாவும்‌. 
அவனோ 
சேயா 
மீதியானியரின்‌ 
ராஜாக்களையும்‌ பிடித்து, 
சேனை முழுவதையும்‌ கலங்கடித்தான்‌. 


தியா 8:18. யோவாசின்‌ குமாரனாகிய 
கிதியோன்‌ யுத்தம்பண்ணி, சூரியன்‌ 
உதிக்கும்‌ முன்னே திரும்பிவத்தபோது, 


தியாாயாதியாதிகள்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


தியா 8:14. சுக்கோத்தின்‌ மனுஷரில்‌ ஒரு 
வாலியனைப்‌ பிடித்து, அவனிடத்தில்‌ 
விசாரித்தான்‌; அவன்‌ சுக்கோத்தின்‌' 
பிரபுக்களும்‌ அதின்‌ மூப்பருமாகிய 
எழுயத்தேழே மனுஷரின்‌ பேரை 
அவனுக்கு எழுதிக்கொடுத்தான்‌. 


தியா 815. அவன்‌ சக்கோத்தூ 
ஊராரிடத்தில்‌ வந்தா: இதே, 
விடாய்த்திருக்கிற உன்‌ மனுஷருக்கு. 
நாங்கள்‌ அப்பம்‌ கொடுக்கிறதற்குக்‌ 
சேயா சல்முனா என்பவர்களின்‌ கை 
உன்‌ கைவசமாயிற்றோ என்று நீங்கள்‌: 
என்னை தித்தித்துச சொன்ன 
சேயாவும்‌ சல்முனாவும்‌ இங்கே 
இருக்கிறார்கள்‌ என்று சொல்லி, 


தியா 8:16. பட்டணத்தின்‌ மூப்பரைப்‌ 
பிடித்து, வனாநத்தரத்தின்‌ 
முன்ளுகளையும்‌ நெரிஞ்சில்களையும்‌ 
கொண்டுவந்து, அவைகளால்‌ 
சுக்கோத்தின்‌' மனுஷருக்குப்‌ 
புத்திவரப்பண்ணி, 


தியா 8:17. பெனூவேலின்‌ கோபுரத்தை 
இடித்து, அவ்வூர்‌  மனுஷரையும்‌ 
கொள்றுபோட்டான்‌.. 


கிதியோன்‌ இஸ்ரவேலின்‌ சேனைக்கு 
படைத்தளபதியாயிருக்கிறார்‌ 
அவரோடிருக்கிற முந்நூறு 
மீதியாமிருக்கிற  மீதியானியரை 
பிடிப்பதற்கு அவர்களைப்‌ பின்தொடர்ந்து 
போகிறார்கள்‌ 
மீதியானியரின்‌ ராஜாக்களாகிய 
சேபாவும்‌ சல்முனாவும்‌ அவர்களோடேகூட 
அவர்களுடைய சேனைகளும்‌ ஏறக்குறைய 
பதினையாயிரம்பேர்‌ கர்கோரில்‌. 
இருக்கிறார்கள்‌; பட்டயம்‌ உருவத்தக்க 
லட்சத்து இருபதினாயிரம்பர விழுந்தபடியால்‌, 
கிழக்கத்தியாரின்‌ சகல  சேனையிலும்‌ 
இவர்கள்‌ மாத்திரம்‌ மீந்திருக்கிறார்கள்‌ 
(நியா 8:10). 


எப்பிராயீம்‌ 
துறைகளைக்‌ கட்டி, தப்பி 
மீதியானியரை தடுத்து நிறுத்துவதற்கு 
முன்பாக, சேபாவும்‌ சல்முனாவம்‌, 
அவர்களோடுகூட 15,000 மீதியானியரும்‌ 
யோர்தானைத்‌ தாண்டி கர்கோருக்கு 
தப்பித்து ஓடிப்போகிறார்கள்‌. 


யோர்தானிலே. 
ஒடிவருகிற 


மனுஷர்‌ 





f= THE 
TT 


மீதியானியரில்‌ ஒருவரும்‌ தப்பக்கூடாது 
என்பது கிதியோனின்‌ விருப்பம்‌. அவர்களை 
முற்றிலுமாய்‌ சங்காரம்பண்ணவேண்டுமென்று 
திட்டமிடுகிறார்‌ 
சேபாவையும்‌, 
15,000 மீதியானியரையும்‌ 
சங்காரம்பண்ணினால்தான்‌,  மீதியானியர்‌ 
மொத்தமாய்‌. சங்காரமாவார்கள்‌. 
இல்லையென்றால்‌, மீதமுள்ள மீதியானியர்‌ 
பலுகிப்பெருகி, பிற்காலத்தில்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கு சத்துருக்களாய்‌ எழும்புவார்கள்‌. 


ம்‌ ரோடுகூட 
பேரும்‌ யோர்தானுக்கு" வந்து. ல்‌ 
கடந்துபோகிறார்கள்‌. அவர்களெல்லோருமே. 
விடாய்த்திருக்கிறார்கள்‌. ஆனாலும்‌ 
சத்துருலைப்‌ பின்தொடர்ந்து செல்லும்‌ 
ற்சியை அவர்கள்‌ கைவிடவில்லை. 
ர்கள்‌ தங்களுடைய சுயமுயற்சிமினால்‌. 
யோர்தானுக்குப்‌ போகவில்லை. 
இவர்களுடைய சரீரம்‌ விடாய்த்திருந்தாலும்‌, 
இவர்களுடைய ஆத்துமா கர்த்தருக்குள்‌ 
உற்சாகமாயிருக்கிறது. இவர்கள்‌ 
கர்த்தருடைய வாக்குத்தத்தை நம்பி 
புறப்பட்டுப்போகிறார்கள்‌ 


'கிதியோனும்‌, அவரோடுகூட 
தத்‌ தங்கள்‌ சுயபலத்தினாலோ 
சுயபராக்கிரமத்தினாலோ 
மீதியானியரை பின்தொடர்ந்து பபபல 
அவர்கள்‌ தங்கள்‌ சொந்த 
நம்புவதற்கு பதிலாக கர்த்தருடைய 
வார்த்தையை நம்புகிறார்கள்‌. ஆகையினால்‌. 
அவர்கள்‌ விடாய்த்திருந்தும்‌, சத்துருக்களைப்‌ 
பின்தொடர்ந்து போகிறார்கள்‌. 


கிதியோனுக்கு இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
மூலமாய்‌ பிரச்சனைகளும்‌ சோர்வுகளும்‌ 
உண்டாயிற்று. எப்பிராயீம்‌ மனுஷர்‌ 
கிதியோனோடே பலத்த 
வாக்குவாதம்பண்ணுகிறார்கள்‌. தன்னுடைய 
சொந்த ஜனத்தின்‌ மூலமாக தனக்கு 
பிரச்சனைகள்‌ வந்தாலும்‌, கிதியோன்‌ 
கர்த்தரை நம்பி, சத்துருக்களைப்‌ 
பின்தொடர்ந்துபோகிறார்‌. 

நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலும்‌, 
சில சமயங்களில்‌, நமக்கு உதவியாயிருக்க 
வேண்டியவர்கள்‌, நமக்கு தடை செய்வார்கள்‌. 
அவர்கள்‌ உபகாரம்பண்ணாவிட்டாலும்‌, 
நமக்கு உபத்திரவம்‌ பண்ணிவிடுவார்கள்‌. 
நம்முடைய. ஆவிக்குரிய ஓட்டத்திலே, 
நமக்கு எத்தனை சோதனைகள்‌, 


நியாயாதிபதிகன்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எத்தனை தடைகள்‌ வந்தாலும்‌, கர்த்தர்‌ 
நமக்கு நியமித்திருக்கிற இலக்கை நோக்கி 
முன்னேறி ஓடவேண்டும்‌. 
நிறுத்திவிடக்கூடாது. 
அவரோடு கூடயிருக்கிற. 
விடாய்ந்திருந்தாலும்‌, 
பின்தொடர்ந்து போகிறது போல, 
நம்முடைய ஓட்டத்தை ஓடவேண்டும்‌. 
கிதியோன்‌. மீதியானியரை 
பின்தொடர்ந்து நீண்ட தூரத்திற்குப்போகிறார்‌. 
கிதியோன்‌. கூடாரங்களிலே 
குடியிருக்கிறவர்கள்‌ வழியாய்‌ நோபாகுக்கும்‌, 
யொகிபெயாவுக்கும்‌ கிழக்கே போய்‌, அந்தச்‌ 
சேனை பயமில்லை என்றிருந்த போது, அதை 
முறிய அடிக்கிறார்‌ (நியா 831) 
கிதியோனோடு கூடமிருக்கிற முந்நூறு 
பேரும்‌ பசியையும்‌ தாகத்தையும்‌ 
தாங்கிக்கொள்ளக்கூடியவர்கள்‌. அவர்கள்‌ 
கடினமாக உழைக்கிறவர்கள்‌. இப்படிப்பட்ட 
சேனை. கிதியோனோடு கூடமிருப்பது, 
அவருக்கு மிகுந்த அனுகூலமாயிருக்கிறது. 


கிதியோனுக்கு மீதியானியர்மீது ஜெயம்‌ 
கிடைக்கிறது. அவருடைய பிரயாசம்‌. 
வீணாய்ப்போகவில்லை. ஒரு உன்னதமான 
நோக்கத்திற்காக கிதியோன்‌ மீதியானியரைப்‌ 
பின்தொடர்ந்து போகிறார்‌. கிதியோனோடு 
கூடமிருக்கிறவர்கள்‌ விடாய்த்திருந்தாலும்‌, 
மீதியானியரை பின்தொடர்ந்துபோய்‌ 
அவர்களை முறியடிக்கிறார்கள்‌. 
மீதியானியரின்‌ 
சேபாவும்‌ 
தப்பித்து 
கிதியோனோ 


கிதியோன்‌ 
கூடாரத்திற்கு 
ல்முனாவும்‌ 
ஓடிப்போய்விடுகிறார்கள்‌. 
அவர்களைத்‌ தொடர்ந்து, சேபா சல்முனா 


வந்தபோது, 


என்னும்‌ மீதியானியரின்‌ இரண்டு 
ராஜாக்களையும்‌ பிடித்து, சேனை 
முழுவதையும்‌ கலங்கடிக்கிறார்‌ (நியா 8:12) 


கிதியோன்‌ நீதியுள்ள நியாயாதிபதி. 
கிதியோனும்‌ முந்நூறுபேரும்‌ மீதியானியரை 
பின்தொடர்ந்து போனபோது, அவர்கள்‌ 
சுக்கோத்தின்‌ வழியாகப்‌ போகிறார்கள்‌. 
கிதியோன்‌ சுக்கோத்தின்‌ மனுஷரை 
நோக்கி: “என்னோடிருக்கிற ஜனத்திற்குச்‌ 
சில. அப்பங்களைக்‌ கொடுங்கள்‌; 
அவர்கள்‌ விடாய்த்திருக்கிறார்கள்‌, நான்‌ 
மீதியானியரின்‌ ராஜாக்களாகிய 
சேபாவையும்‌ சல்முனாவையும்‌ 
பின்தொடருகிறேன்‌” 8:5) என்று 
சொல்லுகிறார்‌. 


(நியா 





i= FTE 
TT 


ஆனால்‌ சுக்கோத்தின்‌ பிரபுக்களோ 
கிதியோனுக்கும்‌, அவரோடு 
கூடமிருக்கிற ஜனத்திற்கும்‌ அப்பங்களை 
கொடுக்க மறுத்துவிடுகிறார்கள்‌. 
சுக்கோத்தின்‌ பிரபுக்கள்‌ கிதியோனிடம்‌, 
“உன்‌ சேனைக்கு நாங்கள்‌ அப்பம்‌ 
கொடுக்கிறதற்குச்‌ சேபா சல்முனா 
என்பவர்களின்‌ கை உன்‌ கைவசமாயிற்றோ” 


(நியா 8:6) என்று சொல்லுகிறார்கள்‌. 


சுக்கோத்தின்‌ மனுஷர்‌ மகாபெரிய 
பாவம்‌ செய்கிறார்கள்‌. பசித்தவர்களுக்கு 
போஜனம்‌ கொடுக்க மறுத்துவிடுகிறார்கள்‌. 
மீதியானியர்‌ 'கிதியோனுக்கு 
சத்துருவாகமிருப்பதுபோல, அவர்கள்‌ 
சுக்கோ, மனுஷருக்கும்‌. 
சத்துருவாகயிருக்கிறார்கள்‌. மீதியானியர்‌ 
இவர்களெல்லோருக்குமே பொதுவான சத்துரு. 
சுக்கோத்தின்‌ மனுஷர்‌ இஸ்ரவேல்‌. 
ஜனந்தாருக்கு நன்மை செய்யவேண்டும்‌. 
தங்களுடைய 

சத்துருவை ஒழிப்பதற்கு, 


ஆதரவாயிருக்கவேண்டும்‌. 
சுக்கோத்தின்‌ மனுஷரோ 
உதவிசெய்ய மறுத்துவிடுகிறார்கள்‌. 


கிதியோன்‌ மீதியானியரைப்‌ 
பின்தொடர்ந்துபோகும்போது, முதலாவதாக 
போகிறார்‌. 


பிரதியுத்தரமாகச்‌ 
வேலின்‌ மனுஷரும்‌ 


பிரதியுத்தரம்‌ 
சொல்லுகிறார்கள்‌ (நியா 8:8). இவர்களும்‌ 
கிதியோனுக்கும்‌, அவரோடு கூடமிருக்கிற 
முந்நூறு பேருக்கும்‌ அப்பம்‌ கொடுக்க 
மறுத்துவிடுகிறார்கள்‌. 


சுக்கோத்தின்‌: 
பெனூவேலின்‌ 
ஆடம்பரமான பொருட்கள்‌ 
கேட்கவில்லை. 
பசியை ஆற்றிக்கொள்வதற்கு 
கேட்கிறார்கள்‌. 
அவரோடு 
விடாய்த்திருக்கிறார்கள்‌. 


னும்‌ 
கூடமிருக்கிறவர்களும்‌. 


நியாயாதிபதிகன்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


அப்பம்‌ புசிக்கவில்லையென்றால்‌ மயங்கி 
விழுந்துவிடுவார்கள்‌. கிதியோன்‌ 
சேனையிலுள்ளவர்களுக்காக 

அப்பம்‌ கேட்கிறார்‌ 


அப்பங்களை: 
க்தி அ 

கேட்கிறார்‌. 

மனுஷரும்‌,. 

கிதியோனின்‌ 

செவிகொடுக்க மறுத்துவிடுகிறார்கள்‌. 


பசித்தவர்க 


போஜனம்‌ 
கொடுக்கவேண்டும்‌... 


வழிப்போக்கரையும்‌ 
உபசரிக்கவேண்டும்‌. 
போஜனங்களை நம்மால்‌ 
முடியாவிட்டாலும்‌, 
போஜனத்தைக்‌ 
அவர்களுக்கு 
ஆனால்‌ 


ஆதரவாயிருக்கவேண்டும்‌. 
மனுஷரோ 


சுக்கோத்தின்‌ 
பக்கலாகாக்கங் கனாக்‌ 
அவர்கள்‌ மனுஷநேயமில்லாதவர்களாய்‌, 
இறுமாப்போடிருக்கிறார்கள்‌. தங்களுடைய 
சுயநலத்தை மாத்திரம்‌ பார்க்கிறார்கள்‌. 
சுக்கோத்தின்‌ மனுஷர்‌ கிதியோ 
விரோதமாக த்‌ பெல்‌ 
தேவனுக்கு விரோதமாகவும்‌ 


பால, 
பாவம்‌ 


இரட்சிப்பதற்காக 
எழுப்பியிருக்கிறார்‌ 
ஒரு 
சுக்கோத்தின்‌ 
அவருக்கு உதவிசெய்யவேண்டும்‌. 


சுக்கோத்தின்‌  மனுஷரோ 
வார்த்தைகளை 
நம்பவில்லை. கிதியோன்‌ அவர்களிடம்‌, 
"நான்‌... மீதியானியரின்‌ ராஜாக்களாகிய 
சேபாவையும்‌, சல்முனாவையும்‌ பின்‌ 
தொடருகிறே என்று சொல்லுகிறார்‌. 
ஆனால்‌. சுக்கோத்தின்‌ பிரபக்களோ, 
'கிதியோனிடம்‌, ல்‌ 
என்பவர்களின்‌ 
வசமாயிற்றோ"' 
கேட்கிறார்கள்‌. 


ஆனால்‌ 


கிறியோனின்‌ 





i= THE 
TT 


கிதியோனின்‌ சேனைக்கு 
ஓடின மீதியானியர்‌, சுக்கோத்தின்‌ 
வழியாகத்தான்‌ ஓடிப்போகிறார்கள்‌. 
கிதியோனால்‌ அவர்களைப்‌ பிடிக்க ஒயாது 
என்று சுக்கோத்தின்‌ 
நினைக்கிறார்கள்‌. கிதியோன்‌ சக்கோத்தின்‌ 
மனுஷரிடத்திலே அப்பத்தைத்‌ தவிர, வேறு 
எந்த உதவியும்‌ கேட்கவில்லை. 
கிதியோனிடத்தில்‌ முந்நூறுபேர்‌ மாத்திரமே. 
இருக்கிறார்கள்‌. தப்பி 
மீதியானியரின்‌ எண்ணிக்கை. 
முந்நூறு பேரால்‌, மீதியானியரின்‌ 
பேரை பிடிக்க முடியாது 
சுக்கோத்தின்‌ மனுஷர்‌  உலகப்பிரகாரமாக 
நினைக்கிறார்கள்‌. அவர்கள்‌ மனுஷருடைய 
எண்ணிக்கையைப்‌ பார்க்கிறார்களேயல்லாமல்‌, 
கிதியோனோடு கூடமிருக்கிற கர்த்தரைப்‌ 
பார்க்கவில்லை. 

கிதியோனிடத்தில்‌ விசுவாசம்‌ 
இருக்கிறது. ஆனால்‌ அவரிடத்தில்‌ அப்பம்‌ 
இல்லை. கிதியோனுக்கு இரக்கம்‌ காண்பிக்க 

கிதியோன்‌ 

மனுஷர்‌ 
மறுக்கிறார்கள்‌. 


தப்பி 


ஒருவருமில்லை. 
நம்பினாலும்‌, 
உதவிசெய்ய 
கிதியோனுக்கு மேன்மையான 
வாக்குத்தத்தங்களைக்‌ கொடுத்தாலும்‌, 
மனுஷர்‌ கிதியோனிடத்தில்‌ அன்புகூர 
மறுக்கிறார்கள்‌. சுக்கோத்தின்‌ 
மனுஷரைப்போலவே பெனூவேலின்‌ 
மனுஷரும்‌  கிதியோனுக்கு ஆதரவு தர 
மறுக்கிறார்கள்‌. அவர்கள்‌ கிதியோனின்‌ 
பட்பயத்தைப்‌ புறக்கணிக்கும்போது. அவர்கள்‌ 
கர்த்தருடைய பட்டயத்தையே 
புறக்கணிக்கிறார்கள்‌ 


கர்த்தரை 
அவருக்கு 
கர்த்தர்‌ 


,தன்னோடிருக்கிற ஜனத்திற்கு சில: 
அப்பங்களைக்‌ கொடுக்க மறுக்கிற 
சுக்கோத்தின்‌ மனுஷருக்கு, கிதியோன்‌ 
நீதியான தீர்ப்பு சொல்லுகிறார்‌. கிதியோன்‌ 
அவர்களை நோக்கி: "கர்த்தர்‌ சேபாவையும்‌ 
சல்முனாவையும்‌ என்‌ கையில்‌ 
ஒப்புக்கொடுக்கும்‌ போது, உங்கள்‌ மாம்சத்தை 
வனாந்தரத்தின்‌ 
நெரிஞ்சில்களாலும்‌ 
(நியா 8:7) என்று சொல்லுகிறார்‌. 


ட்‌ 
கொடுக்க மறுத்த வேலின்‌: 
மனுஷரைப்‌ பார்த்து, “நான்‌ தாக்‌ 
திரும்பிவரும்போது, இந்தக்‌ கோபுரத்தை: 
இடித்துப்போடுவேன்‌” (நியா 85) என்று. 
கிதியோன்‌ சொல்லுகிறார்‌. 


தன்னோடிருக்கிற ல்‌ 


நியாயாதிபதிகன்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கிதியோன்‌ சுக்கோத்தின்‌ மனுஷரையும்‌ 
பெனூவேலின்‌ மனுஷரையும்‌ னே 
தண்டித்துவிடவில்லை. 

அவசரப்பட்டு 

விரும்பவில்லை. 

பின்தொடர்ந்து போய்‌, ர்‌ 
முறியடிக்கவேண்டும்‌ என்பதே கிதியோனின்‌ 
பிரதான நோக்கம்‌. கிதியோன்‌ தன்னுடைய 
கவனத்தை சுக்கோத்தின்‌ மனுஷர்‌ பக்கமோ 
அல்லது பெனூவேலின்‌ மனுஷர்‌ பக்கமோ 
திசை திருப்ப விரும்பவில்லை. 


ஆனாலும்‌ கிதியோன்‌ அவர்களுக்கு 
காலதாமதம்பண்ணாமல்‌ தன்னுடைய 
நியாயத்தீர்ப்பை சொல்லிவிடுகிறார்‌. 
தன்னுடைய முயற்சியில்‌ கர்த்தர்‌ தனக்கு 
வெற்றியைக்‌ கொடுப்பார்‌ என்று கிதியோன்‌ 
நம்பிக்கையோடிருக்கிறார்‌. தாங்கள்‌ 
விடாய்த்திருந்தாலும்‌, மீதியானியரை 
பின்தொடர்ந்துபோய்‌, அவர்களை 
முறியடிப்பதற்கு, கர்த்தர்‌ தங்களுக்கு உதவி 

ய்வார்‌ என்று கிதியோன்‌ நம்புகிறார்‌. 
கிதியோன்‌ அப்பத்தினால்‌ வரும்‌ பெலத்தை 
நம்பாமல்‌, கர்த்தர்‌ மூலமாய்‌ வரும்‌ 
பெலத்தை நம்புகிறார்‌. 


கிதியோன்‌ சுக்கோத்தின்‌ மனுஷருக்கும்‌, 
பெனூவேலின்‌ மனுஷருக்கும்‌ உடனே 
நியாயத்தீர்ப்பு கொடுத்துவிட்டு, 
தண்டனையை நிறைவேற்றுவதில்‌ 
காலதாமதம்பண்ணுகிறார்‌. இந்தக்‌ 
காலதாமதம்‌: அவர்களுக்கு 
கொடுக்கப்பட்டிருக்கிற கிருபையின்‌ காலம்‌. 
இந்தக்‌ காலத்தில்‌ இந்த மனுஷர்கள்‌ 
தங்களுடைய பாவங்களுக்கு மனந்திரும்பலாம்‌. 
தாங்கள்‌ கிதியோனுக்கு சொன்ன 
அநியாயமான பிரதியுத்தரத்திற்காக மனம்‌ 
வருந்தி, அவர்கள்‌ கிதியோனுக்கு 
அப்பங்களையும்‌, மற்றும்‌ போஜனங்களையும்‌, 
பானங்களையும்‌ அனுப்பலாம்‌. 


கர்த்தரும்‌ பாவிகளை உடனே 
தண்டிப்பதில்லை. பாவத்தின்‌ சம்பளம்‌. 
மரணம்‌. கர்த்தர்‌ பாவம்‌ செய்கிறவர்களை 
எச்சரிக்கிறார்‌. அவர்களுக்கு வரப்போகும்‌. 
ஆபத்துக்களை அவர்களுக்கு 
முன்னறிவித்துச்‌ சொல்லுகிறார்‌. பாவிகள்‌ 
தங்கள்‌ பாவங்களுக்கு மனந்திரும்ப 
காலஅவகாசம்‌ கொடுக்கிறார்‌. பாவிகளும்‌ 
அக்கிரமக்காரரும்‌, தங்களுக்குக்‌ 
கொடுக்கப்பட்டிருக்கிற கிருபையின்‌ காலத்தை 
பிரயோஜனப்படுத்திக்கொண்டு, வரப்போகிற 
கோபத்திற்கு தப்பித்துக்கொள்ளவேண்டும்‌. 





i FTE 
TT 


கிதியோன்‌ சுக்கோத்தின்‌ 
மனுஷருக்கும்‌ பெனூவேலின்‌ மனுஷருக்கும்‌ 
தண்டனையை அறிவித்தாலும்‌, அவர்கள்‌ 


கடுமையானதாகயிருந்தாலும்‌ 
கர்த்தருடைய பார்வையில்‌. 
நீதியாளநாயிருக்கிறது. 
கிதியோன்‌ சுக்கோத்தின்‌ மனுஷருக்கும்‌, 
பெனூவேலின்‌ மனுஷருக்கும்‌ தண்டனையை 
அறிவித்துவிட்டு, மீதியானியரை 
முறியடிப்பதற்காக, அவர்களைப்‌ 
பின்தொடர்ந்து போகிறார்‌. கிதியோனோடு 
கூடயிருக்கிற முந்நூறுபேரும்‌ 
விடாய்த்திருக்கிறார்கள்‌. ஆயினும்‌, 
அவர்களும்‌. கிதியோனோடு 
கூடப்போகிறார்கள்‌. 
மீதியானியரின்‌ 
ராஜாக்களாகிய சல்முனாவும்‌ 
அவர்களோடேகூட அவர்களுடைய 
சேனைகளும்‌ ஏறக்குறைய பதினையாயிரம்பேர்‌ 
கர்கோரில்‌ இருக்கிறார்கள்‌. கிதியோன்‌ 
கூடாரங்களிலே குடியிருக்கிறவர்கள்‌ வழியாய்‌. 
நோபாகுக்கும்‌, யொகிபெயாவுக்கும்‌. 
கிழக்கே போய்‌, அந்தச்‌ சேனை பயமில்லை. 
என்றிருந்த போது, 
அடிக்கிறார்‌ (நியா 8:10/11/ 


மீதியானியரின்‌ 
ராஜாக்களாகிய சேபாவும்‌ 
தங்கள்‌  பாளயத்திலிருந்து. 
ஒடிப்போகிறார்கள்‌. கிதியோன்‌ 
பின்தொடர்ந்து போய்‌, 
இருவரையும்‌ பிடித்து, 
சேனை முழுவதையும்‌ கலங்கடிக்கிறார்‌. இந்த 
யுத்தத்திலே கர்த்தர்‌ கிதியோனுக்கு 
ஜெயத்தைக்‌ கட்டளையிடுகிறார்‌. கிதியோன்‌ 
மீதியானியரோடு யுத்தம்பண்ணி, 
அவர்களுடைய சேனை முழுவதையும்‌ 
கலங்கடித்து, சூரியன்‌ உதிக்கும்‌ முன்பே. 
திரும்பி வருகிறார்‌. 


சேபாவும்‌ re 


நியாயாதிபதிகன்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


திரும்பி வரும்‌ வழியிலே சுக்கோத்தும்‌ 
பெனூவேலும்‌ இருக்கிறது. கிதியோன்‌ 
முதலாவதாக  சுக்கோத்தின்‌ மனுஷருக்கு 
புத்தி வரப்பண்ணுகிறார்‌. கிதியோன்‌ 
சுக்கோத்தின்‌ பட்டணத்து மூப்பரைப்‌ பிடித்து 
வனாந்தரத்தின்‌ முள்ளுகளையும்‌ 
நெரிஞ்சில்களையும்‌ கொண்டுவந்து, 
அலைகளால்‌ சுக்கோத்தின்‌ மனுஷருக்குப்‌ 
புத்திவரப்பண்ணுகிறார்‌ (நியா 
816). 


கிதியோன்‌ சுக்கோத்தின்‌ மனுஷரை 
கொன்றுபோடவில்லை. 
அவர்களுக்கு புத்தி 
அவர்களுடைய 
வனாந்தரத்தின்‌ 
நெரிஞ்சல்களினாலும்‌. 
அவர்களுக்கு காயத்தை 
அவர்களை வேதனைப்படுத்துகிறார்‌. 
மனுஷருக்கு 
என்பதே கிதியோனின்‌ 
ஆகையினால்‌ கிதியோன்‌. 
சரீரத்தில்‌ வேதனைகளை 


உணர்த்துகிறார்‌ 
வருகிறது. 

சுக்கோத்தின்‌ 
அழித்துப்போடவேண்டும்‌. 
கிதியோனின்‌ நோக்கமல்ல. 
ஒழுக்கமுள்ளவராயிருக்கவேண்டும்‌. 
பிற்காலத்தில்‌ கர்த்தருக்கு பயந்து, 
நற்கனிகளைக்‌ கொடுக்கவேண்டும்‌. 
அவர்கள்‌ ஞானமுள்ளவர்களாகவும்‌, நல்ல 
சுபாவமுள்ளவர்களாகவும்‌: மாறவேண்டும்‌. 
இதற்காகவே கிதியோன்‌ சுக்கோத்தின்‌: 
மனுஷருக்கு புத்தி வரப்பண்ணுகிறார்‌. 


கிதியோன்‌ சுக்கோத்தின்‌ மனுஷரை 
வனாந்தரத்தின்‌: முள்ளுகளினாலும்‌ 
நெரிஞ்சில்களினாலும்‌ வாதித்தபோது, 
அவர்கள்‌ தங்களுடைய மதிமீனத்தை 
உணர்ந்துகொள்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
கர்த்தரை அறிந்துகொள்கிறார்கள்‌. 
தங்களுடைய கடமைகளையும்‌. 
புரிந்துகொள்கிறார்கள்‌. 





i a 
TT 


கிதியோன்‌ சுக்கோத்தின்‌ மனுஷருக்கு 
புத்தி வரப்பண்ணின பின்பு, பெனூவேலின்‌ 
மனுஷரிடத்திற்கு வருகிறார்‌. அவர்‌ 
பெனூவேலின்‌ கோபுரத்தை இடித்து, 
அவ்வூர்‌ மனுஷரைக்‌ கொன்றுபோடுகிறார்‌ 
(நியா 847), பெனூவேலின்‌ மனுஷர்‌ 
தங்களுடைய பாதுகாப்புக்காக, தங்கள்‌ 
ஊரிலுள்ள உயர்ந்த 
கோபுரத்தின்மீது பிக்‌ 
வைத்திருக்கிறார்கள்‌. 
கையிலிருந்து இந்தக்‌ 
தங்களைப்‌ பாதுகாக்கும்‌ 
பெனூவேலின்‌ மனுஷர்‌ 
நம்புகிறார்கள்‌. 
கிதியோனுடைய 
என்று 
கிதியோனுக்கு 
விடுகிறார்கள்‌. 


கிதியோன்‌. பெனூவேல்‌ ஊர்‌ 
மனுஷரைக்‌ கொன்றுபோடுகிறார்‌ 
இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனையை 
மற்ற ஊரார்‌ பார்த்து, மனந்திரும்புவார்கள்‌. 
கிதியோனுக்கு பயப்படுவார்கள்‌. ஒருவனைத்‌ 
க்‌்‌ மற்றொருவனுக்கு பத்தி 
அதுபோல கிதியோன்‌ பெனூவேலி. 
படல்‌ கொன்றுபோட்டு, மற்ற ஊர்‌ 
மனுஷருக்கு புத்தி வரப்பண்ணுகிறார்‌. 


நம்பிக்கை 
மீதியானியரின்‌ 
கோபுரமே 
என்று 
கோபுரத்தை 
தங்களைப்‌ பாதுகாப்பதற்கு, 
உதவி தேவையில்லை 
நினைத்து, அவர்கள்‌ 
உதவிசெய்ய மறுத்து 


சேயாவும்‌ சல்முனாவும்‌ 
நியா 8:18-21 


நியா 8:18. பின்பு அவன்‌ சேபாவையும்‌ 
சுல்முனாவையும்‌ நோக்கி: நீங்கள்‌ 
தாபோரிலே கொண்றுபோட்ட அந்த 
மனுஷர்‌ எப்படிப்பட்டவர்கன்‌ 
என்று கேட்டான்‌; அதற்கு அவர்கள்‌: 

எப்படிப்பட்டவரோ 
அவர்களும்‌ அப்படிப்பட்டவர்கனே; 
ஒவ்வொருவனும்‌ பார்வைக்கு 
ராஜகுமாரனைப்போலிருத்தான்‌. 
என்றார்கள்‌. 


நியாயாதிபதிகன்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தியா 8:19. அப்பொழுது அவன்‌: 
அவர்கள்‌ என்‌ சகோதரரும்‌ எண்‌ 
தாயின்‌ பின்னைகளுமாயிருத்தார்கள்‌; 
அவர்களை உயிரோடே, 
வைத்திருத்தீர்கனானால்‌, உங்களைக்‌ 
கொல்லாதிருப்பேன்‌ எண்று கர்த்தரின்‌ 
ஜீவனைக்கொண்டு சொல்லுகிறேன்‌ 
என்று சொல்லி, 


தியா 8:20. தன்‌ மூத்தகுமாரனாகிய 
யெத்தேரை நோக்கி: தீ எழுந்து, 
இவர்கனை வெட்டிப்போடு என்றான்‌; 
அத்த வாலிபன்‌ இனைஞனானபடியால்‌ 
பயந்து. தன்‌ பட்டயத்தை 
உருவாதிருந்தான்‌. 


தியா 8:21. அப்பொழுது சேயாவும்‌ 
சல்முனாவும்‌: நீரே எழுத்து எங்கள்மேல்‌ 
மனுஷன்‌ எப்படியோ அப்படியே 

அவன்‌ பெலனும்‌ இருக்கும்‌ என்றார்கள்‌; 
கிதியோன்‌ எழுந்து, சேயாவையும்‌ 
கொன்றுபோட்டு, 


எடுத்துக்கொண்டான்‌. 


மீதியானியரின்‌ 
ராஜாக்களாகிய சேபைவையும்‌ 
சல்முனாவையும்‌ கிதியோன்‌ தன்னிடத்தில்‌ 
பிடித்து வைத்திருக்கிறார்‌. கிதியோன்‌ 
இனிமேல்‌ இந்த இரண்டு ராஜாக்களுக்கும்‌ 
தண்டனை கொடுக்கவேண்டும்‌. இவர்கள்‌ 
சில காலத்திற்கு முன்பு தாபோரிலே, 
கிதியோனின்‌. சகோதரனைக்‌ 
கொன்றுபோட்டவர்கள்‌. இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ மீதியானியருக்கு பயந்து, 
குகைகளிலும்‌ மலைகளிலும்‌ 
ஒளிந்திருந்தபோது. இவ்விரண்டு 
ராஜாக்களும்‌ அவர்களைப்‌ பிடித்து 
கொன்றுபோட்டார்கள்‌. 

'மீதியானியரின்‌ கை இஸ்ரவேலின்‌ 
மேல்‌ பலத்துக்கொண்டடடியால்‌, 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ மீதியானியர்‌ 
நிமித்தம்‌ தங்களுக்கு மலைகளிலுள்ள 
கெபிகளையும்‌ குகைகளையும்‌ 
அரணான ஸ்தலங்களையும்‌ 
அடைக்கலங்களாக்கிகொண்டார்கள்‌'' 


(நியா 6:2). 





i al 
TT 


இரண்டு ராஜாக்களாகிய 
சேபாவும்‌ சல்முனாவும்‌, தாபோர்‌ மலையிலே 
ஒளிந்திருந்த இஸ்ரவேல்‌ புத்திரரை தேடி 
கண்டுபிடித்து. அங்கே அவர்களை 
'கொன்றுபோட்டார்கள்‌. இஸ்ரவேலர்‌ 


வாலிபராகமிருந்தாலும்‌ மீதியானியர்‌ 
அவர்களுக்கு இரக்கம்‌ காண்பிக்கவில்லை. 

ப சேபாவும்‌ 
புத்திரருக்கு 
தீங்குகளை, 


சல்முனாவும்‌ இஸ்ரவேல்‌ 
விரோதமாக. செய்த 
கிதியோன்‌ அவர்களிடத்தில்‌ 
விசாரிக்கிறார்‌. கிதியோன்‌ சேபாவையும்‌ 
சல்முனாவையும்‌ நோக்கி: நீங்கள்‌ 
தாபோரிலே கொன்றுபோட்ட அந்த மனுஷர்‌ 
எப்படிப்பட்டவர்கள்‌" என்று கேட்கிறார்‌: 
அதற்கு அவர்கள்‌: “நீர்‌ எப்படிப்பட்டவரோ 
அவர்களும்‌ அப்படிப்பட்டவர்களே: 
ஒவ்வொருவனும்‌ பார்வைக்கு, 
ராஜகுமாரனைப்போலிருந்தான்‌" (நியா 818) 
என்று சொல்லுகிறார்கள்‌. 

சேபாவும்‌ சல்முனாவும்‌ கொலை கூற்றம்‌ 
செய்திருக்கிறார்‌ 


சதக, 
நியாயாதிபதி. சேபாவும்‌ சல்முனாவும்‌, 
மீதியானியரின்‌ ராஜாக்களாகயிருந்தாலும்‌, 
'கிதியோன்‌ அவர்கள்‌ இருவருக்கும்‌ நீதியான 
தண்டனை கொடுக்கிறார்‌ 


பிள்ளைகளுமாயிருந்தார்கள்‌ ; 
அவர்களைஉ௰ிரோடே 
வைத்திருந்தீர்களானால்‌, 
'கொல்லாதிருப்பேன்‌ 
ஜீவனைக்கொண்டு 
(நியா 8:29) என்று 
கிதியோன்‌ அவர்கள்‌ 
மரணதண்டனை கொடுக்கிறார்‌. 


உங்களைக்‌ 


சேபாவையும்‌ 
பட்டயத்தினால்‌ வெட்டும்‌ 
கிதியோன்‌ தன்னுடைய மூத்த குமாரனாகிய 
எத்தேரிடம்‌ ஒப்புக்கொடுக்கிறார்‌. 
கிதியோன்‌ எத்தேரிடம்‌, நீ 
எழுந்து இவர்களை வெட்டிப்போடு” 
(நியா 8:20) என்று சொல்லுகிறார்‌. 
ஆனால்‌ எத்தேரோ ஒரு வாலிபனாகவும்‌, 


சல்முனாவையும்‌ 
பொறுப்பை 


நியாயாதிபதிகன்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இளைஞனாகவும்‌ இருக்கிறான்‌. அவன்‌ 
சேபாவையும்சல்முனாவையும்‌ பட்டயத்தினால்‌ 
வெட்டிப்போடுவதற்கு பயப்பட்டு தன்‌ 
பட்டயத்தை உருவாதிருக்கிறான்‌. 


கிதியோனின்‌ மூத்த குமாரன்‌ தங்களை 

கொன்றுபோட பயப்படுவதை  சேபாவும்‌ 

சல்முனாவும்‌ பார்க்கிறார்கள்‌. தங்களுக்கு 

மரணதண்டனை நிச்சயம்‌ கொடுக்கப்படும்‌ 

அவர்கள்‌ இருவருக்கும்‌ 

அவர்கள்‌ 

காத்திருக்கிறார்கள்‌. 

தண்டனை சீக்கிரத்தில்‌ நிறைவேற்றப்பட்டால்‌, 

மரணவேதனைகளை சீக்கிரத்தில்‌ 

அனுபவித்து, செத்துப்போய்விடலாம்‌ 
என்று அவர்கள்‌ எதிர்பார்க்கிறார்கள்‌. 


அப்பொழுது சேபாவும்‌ சல்முனாவும்‌ 
கிதியோனிடம்‌, “நீரே எழுந்து எங்கள்மேல்‌ 
விழும்‌: மனுஷன்‌ எப்படியோ அப்படியே அவன்‌ 
பெலனும்‌ இருக்கும்‌" (நியா 8:21) என்று 
சொல்லுகிறார்கள்‌: அப்பொழுது கிதியோன்‌ 
எழுந்து. சேபாவையும்‌ சல்முனாவையும்‌ 
கொன்றுபோடுகிறார்‌. கிதியோன்‌ அவர்கள்‌ 
ஒட்டகங்களின்‌ கழுத்துக்களில்‌ இருந்த 
சாந்துக்காறைகளை எடுத்துக்கொள்கிறார்‌. 
ஏபோத்து 

நியா 8:22-28 


தியா 8:22. அப்பொ இஸ்ரவேல்‌ 
மனுஷர்‌ கிதியோனை நோக்கி: 
நீர்‌ எங்களை மீதியானியர்‌ கைக்கு. 
நீங்கலாக்கிவிட்டபடியினால்‌. நீரும்‌ 
உம்முடைய குமாரனும்‌, உம்முடைய 
குமாரனின்‌ குமாரனும்‌, எங்களை 
ஆனக்கடவீர்கள்‌ என்றார்கள்‌. 


தியா 8:28. அதற்குக்‌ கிதியோன்‌: நான்‌ 
உங்களை ஆனமாட்டேன்‌; என்‌ 
குமாரனும்‌ உங்களை ஆனமாட்டான்‌; 
கர்த்தரே உங்களை ஆளுவாராக 
என்றான்‌. 


நியா 8:24. பின்பு கிதியோன்‌ 
அவர்களை நோக்கி: உங்களிடத்தில்‌ 
ஒரு காரியத்தைக்‌ கேட்கிறேன்‌; 
நீங்கள்‌ அவரவர்‌ கொன்னையிட்ட 
கடுக்கன்களை என்னிடத்தில்‌ கொண்டு 
வாருங்கள்‌. என்றான்‌. அவர்கள்‌ 
'இஸ்மவேலராயிருந்தபடியினால்‌. 
அவர்களிடத்தில்‌ பெொன்கடுக்கன்கன்‌ 
இருந்தது. 





ழ்‌ நள 
யாய 


தியா 8:25. இஸ்ரவேல்‌ 
சுத்தோஷமாய்க்‌ கொடுப்போம்‌ என்று. 
சொல்லி, ஒரு வஸ்திரத்தை விரித்து, 
அவரவர்‌ கொள்ளையிட்ட 
கடுக்கன்களை அதிலே போட்டார்கள்‌. 


நியா 8:26. பிறைச்‌ சிந்தாக்குகளும்‌, 
ஆரங்களும்‌, மீதியானியரின்‌ 
ராஜாக்கள்‌ போர்த்துக்‌ கொண்டிருந்த 
இரத்தாம்பரங்களும்‌, அவர்களுடைய 
ஒட்டகங்களின்‌ கழுத்துக்களிலிருத்த 
சுரப்பணிகளூம்‌ அல்லாமல்‌, அவன்‌ 
கேட்டு வாங்கின யொன்கடுக்கன்களின்‌ 
திறை ஆயிரத்து: எழுதாது 
பொன்சேக்கலின்‌ நிறையாயிருந்தது. 


நியா 8:27. அதினால்‌ கிதியோன்‌ ஒரு 
ஏபோத்தை உண்டாக்கி, அதைத்‌ தன்‌ 
ஊரான  ஒப்ராவிலே வைத்தான்‌; 
இஸ்ரவேலரெல்லாரும்‌ அதைப்‌ 
பின்பற்றிச்‌ சோரம்போனார்கள்‌; அது 
கிதியோனுக்கும்‌ அவன்‌ வீட்டாருக்கும்‌. 
கண்ணியாயிற்று. 


தியா 8:28. இந்தப்பிரகாரம்‌ 
மீதியானியர்‌ திரும்ப தலையெடுக்கக்‌ 
கூடாதபடிக்கு, இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
முன்பாகத்‌ தாழ்த்தப்பட்டார்கள்‌; 
தேசமானது கிதியோனின்‌ நாட்களில்‌ 
நாழ்பதுவருஷம்‌ அமைதலாயிருந்தது.. 


கிதியோன்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரை 


இரட்சிக்கிறார்‌ 
கலங்கடிக்கிறார்‌. 

'தலையெடுக்கக்கூடாதபடிக்கு, 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு. 
தாழ்த்தப்படுகிறார்கள்‌. 

அப்பொழுது 

கிதியோனை 
மீதியானியர்‌ கைக்கு 
நீங்கலாக்கிவிட்டபடியினால்‌ நீரும்‌ உம்முடைய 
குமாரனும்‌, உம்முடைய குமாரனின்‌ 
குமாரனும்‌, எங்களை  ஆளக்கடவீர்கள்‌” 
(நியா 8:22) என்று சொல்லுகிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ 


A ்‌ மனுஷர்‌ 
நாக்கி: “நீர்‌ எங்களை 


நியாயாதிபதிகன்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மனுஷர்‌  கிதியோனுக்கு 
கொடுக்க 


குமாரனும்‌, உம்முடைய னன்‌ குமாரரும்‌ 
எங்களை  ஆளக்கடவீர்கள்‌” என்று 
இஸ்ரவேல்‌ மனுஷர்‌ கிதியோனிடத்தில்‌: 
சொல்லுவது. அவர்களுடைய 
நற்குணத்தையும்‌, நன்றி உணர்வையும்‌ 
காண்பிக்கிறது. 
ஆனால்‌ கிதியோனோ, இஸ்ரவேல்‌: 
புத்திரருடைய வேண்டுகோளை ஏற்க 
மறுத்துவிடுகிறார்‌. கிதியோன்‌ அவர்களிடம்‌, 
நான்‌ உங்களை ஆளமாட்டேன்‌; என்‌ 
குமாரனும்‌ உங்களை ஆளமாட்டான்‌;: 
கர்த்தரே உங்களை ஆளுவாராக" (நியா 
8:23) என்று பிரதியுத்தரம்‌ சொல்லுகிறார்‌. 


கிதியோன்‌ ரவேல்‌ புத்திரருக்‌ 
மை செய்ய வருவதின்‌. அவரவருக்கு 
ஊழியம்‌ பண்ண விரும்புகிறார்‌. கிதியோன்‌ 
அவர்களை ஆளுகை செய்ய விரும்பவில்லை. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ சத்துருக்களின்‌ 
பயமில்லாமல்‌  பாதுகாப்பாயிருக்கவேண்டும்‌. 
அவர்கள்‌ கர்த்தருக்குள்‌ 
சந்தோஷமாயிருக்கவேண்டும்‌. தேசம்‌ 
செழித்திருக்கவேண்டும்‌. இதுவே 
கிதியோனின்‌ விருப்பம்‌. தனக்கு கனமும்‌, 
மகிமையும்‌, மரியாதையும்‌ உண்டாகவேண்டும்‌. 
என்று கிதியோன்‌ விரும்பவில்லை. 


இஸ்ரவேல்‌ புத்திரரை 
தன்னுடைய குமாரனும்‌ ஆளுகை 
செய்யாவிட்டாலும்‌, கர்த்தர்‌ அவர்களை 
ஆளுகை செய்வார்‌ என்று கிதியோன்‌ 
சொல்லுகிறார்‌. கிநியோனின்‌ 
ஆளுகையைவிட கர்த்தருடைய 
ஆளுகை ஆசீர்வாதமாயிருக்கும்‌. இஸ்ரவேல்‌ 
புத்திர்‌ கர்த்தருடைய வார்த்தைக்கும்‌, 
அவருடைய பிரமாணத்திற்கும்‌ கீழ்ப்படிந்து, 
ஜீவிக்கவேண்டும்‌. இஸ்ரவேலின்‌ 
தேவனாகிய 

கர்த்தத்துவத்தை 
அங்கீகரிக்கவேண்டும்‌. கர்த்தருடைய 
சித்தத்தின்‌ பிரகாரமும்‌, அவருடைய 
வழிநடத்துதலின்‌ பிரகாரமும்‌, இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ தங்களுக்கு நியாயாதிபதிகளை 
நியமித்துக்கொள்ளவேண்டும்‌. 


தானும்‌ 


கர்த்தருடைய 
அவர்கள்‌ 





i FTE 
TT 


தன்னை 
மீதியானியரின்‌ 
கிதியோன்‌ ல்‌ 


இப்போது செல்வச்செழிப்பேடிருக்கிறார்கள்‌. 
அவர்களிடத்தில்‌ மீதியானியரை 
கொள்ளையிட்ட  கொள்ளைப்பொருட்களும்‌ 
ஏராளமாயிருக்கிறது. கிதியோன்‌ இந்த 
சூழ்நிலையில்‌ கர்த்தருக்கு முக்கியத்துவம்‌ 
கொடுக்காமல்‌, ஏபோத்துக்கு முக்கியத்துவம்‌ 
கொடுக்கிறார்‌ 


ப்போ கிதியோனிடத்திலும்‌, 
இஸ்ர்‌ பத்தாரிடத்திதம... கோத்த | த 
செய்வதற்கு தேவையான பொன்னும்‌. 
பொருளும்‌ இருக்கிறது. ஆகையினால்‌ 
கிதியோனுக்கு ஒரு ஏபோத்தை 
உண்டுபண்ணவேண்டும்‌ என்னும்‌ ஆசை 
உண்டாயிற்று. ஆரம்பத்திலே 
கிநியோனிடத்தில்‌ வாற்கோதுமைகூட 
'திரளாயில்லை. அப்போது அவர்‌ ஏபோத்தை 


பார்க்கவில்லை. 
ஐசுவரியம்‌ பெருகியிருக்கிறது. அவருடைய 
விசுவாசம்‌ தடுமாறுகிறது. 


கிதியோன்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரை 
நோக்கி: "உங்களிடத்தில்‌ ஒரு காரியத்தைக்‌ 
கேட்கிறேன்‌; நீங்கள்‌ அவரவர்‌ 
கொள்ளையிட்ட கடுக்கன்களை என்னிடத்தில்‌ 
கொண்டுவாருங்கள்‌” (நியா 8:24) என்று 
கேட்கிறார்‌, 


)ரவேல்‌ 
கொள்ளைப்பொருளாயிருக்கிறது. 


நியாயாதிபதிகள்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ எல்லோரும்‌ 
கிதியோனின்‌ வேண்டுகோளை அங்கீகரிக்க 
றார்கள்‌. இஸ்ரவேலர்‌ கிதியோனிடம்‌ 
'சந்தோஷமாய்க்‌ கொடுப்போம்‌" என்று 
சொல்லுகிறார்கள்‌. ர்கள்‌ ஒரு 
வஸ்திரத்தை அவரவர்‌ 
கொள்ளையிட்ட கடுக்கண்களை அதிலே 
போடுகிறார்கள்‌. 

இஸ்ரவேல்‌ புத்திரரிடத்தில்‌ 
பொன்கடுக்கன்கள்‌ தவிர, இன்னும்‌ 
ஏராளமான பொன்னாபரணங்கள்‌ இருக்கிறது. 
இஸ்ரவேலர்‌ அவற்றையும்‌ கிதியோனிடம்‌ 
கொண்டு வந்து கொடுக்கிறார்கள்‌. இந்தப்‌ 
பொன்கடுக்கன்களோடு, கிதியோனும்‌ தன்‌ 
பங்குக்கு, தான்‌ மீதியானியரிடத்தில்‌ 
கொள்ளையிட்ட பொருட்களை, ஏபோத்தை 
செய்வதற்கு கொண்டு வந்து கொடுக்கிறார்‌. 


கிதியோனிடம்‌ பிறைச்‌ சிந்தாக்குகளும்‌, 
ஆரங்களும்‌, மீதியானியரின்‌ ராஜாக்கள்‌ 
போர்த்துக்‌ கொண்டிருந்த 
இரத்தாம்பரங்களும்‌, அவர்களுடைய 
ஒட்டகங்களின்‌ கழுத்துக்களிலிருந்த 
சரப்பணிகளும்‌ இருது இது ம்‌ 
கிதியோன்‌ 


நிறையாயிருக்கிறது (நயா 8:26) 


கிதியோன்‌ இந்தப்‌ பொன்னா 
பரணங்கள்‌ எல்லாவற்றையும்‌ ஒன்று சேர்த்து 
அதினாலே ஒரு ஏபோத்தை உண்டாக்கு 
கிறார்‌. கிதியோன்‌ அந்த  ஏபோத்தை 
தன்னுடைய ஊரான ஒப்ராவிலே வைக்கிறார்‌; 
இஸ்ரவேலரெல்லாரும்‌ அதைப்‌ பின்பற்றிச்‌ 
சோரம்போகிறார்கள்‌; அது கிதியோனுக்கும்‌ 

ள்‌ வீட்டாருக்கும்‌ கண்ணியாயிற்று 


புத்திரருக்கு 

ஜெயத்தைக்‌ 

கர்த்தருடைய 

கிருபையையும்‌, உதவியையும்‌ ஒத்தாசையையும்‌ 
நினைவுகூரும்‌ வண்ணமாக, கிதியோன்‌ 
த. ஏபோத்தை, ஒரு ஞாபகப்பொருளாக 


அவருடைய வீட்டாருக்கும்‌ கண்ணியாயிற்று. 





i FTN 
ETT 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌, தங்களுக்கு 
மீதியானியர்மீது ஜெயத்தைக்‌ கட்டளையிட்ட 
கர்த்தருக்கு முக்கியத்துவம்‌ கொடுக்காமல்‌, 
கிதியோன்‌ உண்டாக்கின ஏபோத்துக்கு 
முக்கியத்துவம்‌ கொடுக்க 
ஆரம்பித்துவிடுகிறார்கள்‌. 


கிதியோன்‌ உண்டுபண்ணின ஏபோத்து, 
அவருடைய ஊரான 
வைக்கப்பட்டிருக்கிறது. 
ஆராதனை செய்வதற்கா 
ஜனங்கள்‌ ஒப்ரா ஊருக்கு 
மப துவ்டு றக்‌ 
கர்த்தரை விட்டு விலகி 
பின்பற்றிப்போகிறார்கள்‌. 
நல்ல நோக்கத்தோடு, 
உண்டுபண்ணினார்‌. ஆனால்‌ 
புத்திரர்‌ எல்லோரும்‌ இந்த. 
பின்பற்றி சோரம்போனார்கள்‌. 
“இஸ்ரலேல்‌ புத்திரர்‌ அநேகநாள்‌ ராதா 
இல்லாமலும்‌, அதிபதி இல்லாமலும்‌, 
இல்லாமலும்‌, சிலை இல்லாமலும்‌, த 
வஸ்திரம்‌ இல்லாமலும்‌, தேராபீம்‌ இல்லாமலும்‌ 
இருப்பார்கள்‌” (ஓசி 2:4). 


கிதியோன்‌ ஏற்கெனவே தெய்வீக 
சித்தத்தின்‌ பிரகாரமாக, ஒரு பலிபீடத்தைக்‌. 
சுட்டிமிருக்கிறார்‌ 

“இந்தக்‌ கற்பாறை உச்சியிலே பாங்கான 
ஒரு இடத்தில்‌ உன்‌ தேவனாகிய கர்த்தருக்கு 
ஒரு பலிபீடத்தைக்‌ கட்டி. அந்த இரண்டாம்‌ 
காளையைக்‌ கொண்டு வந்து. அதை நீ 
வெட்டிப்போட்டதோப்பினுடைய கட்டை 
விறகுகளின்‌ மேல்‌ சர்வாங்க தகனமாகப்‌ 
பலியிடக்‌ கடவாய்‌ என்றார்‌" (நியா 6:26). 


கிநியோனின்‌ 
பலிபீடத்தைக்‌ 
உண்டுபண்ணின 
தெளிவான சிந்தனையில்லை. தான்‌ கட்டின 
பலிபீடத்தை சர்வாங்க. தகனபலி 
செலுத்துவதற்கு பலியிடலாம்‌ என்றும்‌, தான்‌ 
உண்டுபண்ணின ஏபோத்தை பயன்படுத்தி 
கர்த்தருடைய சித்தத்‌ 
அறிந்துகொள்ளலாம்‌. 
நினைக்கிறார்‌ 


ஏபோத்தைப்‌ 


ட்டன! 


த்தத்தை 
கிதியோன்‌ 


என்றும்‌ 


நியாயாபதிகளின்‌. காலத்தில்‌, 
இஸ்ரவேலின்‌ ல்க கோத்திரத்தாரும்‌, 
தனித்தனியாக, தங்களைத்‌ 
தாங்களே ஆளுகை செய்து கொள்கிறார்கள்‌. 


நியாயாதிபதிகன்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தரை ஆராதிக்கும்‌ எல்லா வசதிகளும்‌ 
வாய்ப்புக்களும்‌, தங்களுடைய 
கோத்திரத்தின்‌ ல்‌ 
இருக்கவேண்டுென்‌ எல்லா 
கோத்திரத்தாரும்‌ பகன்‌. 


யோசுவாவின்‌ காலத்திற்கு. பின்பு, 
நியாயாபதிகளின்‌ காலத்திலே, கர்த்தருடைய 
உடன்படிக்கை பெட்டி சிலோவிலே 
வைக்கப்பட்டிருந்தது. ஆனால்‌ 
நியாயாதிபதிகளின்‌ புஸ்தகத்தில்‌ 
சீலோவைப்பற்றியோ, கர்த்தருடைய 
உடன்படிக்கை பெட்டியைப்பற்றியோ 
அதிகமாக எழுதப்படவில்லை. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
மதிப்பும்‌ மரியாதையுமுள்ள 
இந்த ஒரு மனுஷனுடைய 


வழிவிலகிப்போகிறார்கள்‌. 
ஏபோத்தை. உண்டாக்கி, 
ஊரான ஒப்ராவிலே. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ எல்லோரும்‌ 
ஏபோத்தைப்‌ பின்பற்றி சோரம்போகிறார்கள்‌. 
ஒரு மனுஷனுடைய பாவம்‌, அநேகருடைய 
ஆவிக்குரிய பின்மாற்றத்திற்கும்‌, 
வீழ்ச்சிக்கும்‌ காரணமாயிருக்கிறது. 
ஆரம்ப நிலை மிகவும்‌ 
சன்மார்க 
ஆரம்பத்தில்‌ 


விக்கிரகாராதனையும்‌ 
சாதாரணமாகத்தான்‌ ஆரம்பிக்கப்படுகிறது. 
ஏபோத்தைப்போல ஒரு சிறிய பொருள்‌ 
விக்கிரகமாக உண்டுபண்ணப்படுகிறது. 
அதுவே பிற்காலத்தில்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ சோரம்போவதற்கு 
காரணமாயிருக்கும்‌ விக்கிரகாராதனையாய்‌ 
மாறிவிடுகிறது. 


ஒரு அணைக்கட்டு உடையும்போது, 

ஆரம்பத்தில்‌, அதன்‌ கரையில்‌, ஏதாவது ஒரு 
பகுதியில்‌ சிறிய உடைப்பு ஏற்படும்‌. சிறிய 

உடைப்பை எளிதாக 

விடலாம்‌. ஆனால்‌. 

கவனிக்காமல்‌ விட்டுவிட்டால்‌, 

உடைப்பு பெரிய உடைப்பாக மாறி, அந்த 

அணைக்கட்டே உடைந்துவிடும்‌. 

அணைக்கட்டு உடையும்போது, அதிலிருந்து 

வெளியேறும்‌ தண்ணீர்‌ 

பெருவெள்ளமாயிருக்கும்‌. பெருவெள்ளத்தை 

தடுத்து நிறுத்துவது மிகவும்‌ கடினம்‌. 





i THE 
TT 


இதுபோலவே கிதியோனின்‌ காலத்தில்‌, 
விக்கிரகாராதனை, ஒரு ஏபோத்தின்‌ 


அவருடைய வீட்டாருக்கும்‌ கண்ணியாயிற்று. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ எல்லோரும்‌ அந்த 
ஏபோத்தைப்‌ பின்பற்றி சோரம்போகிறார்கள்‌. 


கிதியோனுடைய முதிர்வயதில்‌, அவர்‌ 
கர்த்தர்மீது வைத்திருந்த பக்திவைராக்கியம்‌ 
குறைந்துபோகிறது. கிதியோனின்‌ 
குடும்பத்திலுள்ளவர்கள்‌ கர்த்தரை நம்பாமல்‌, 
அவர்‌  உண்டுபண்ணின உஏபோத்தை 
நம்புகிறார்கள்‌. இதனால்‌ பிற்காலத்தில்‌ 
கிதியோனின்‌ குடும்பமே அழிந்துபோகிறது. 


கிதியோன்‌ ரவேல்‌ புத்திரரை 
நீதியாக நியாயம்‌ விசாரிக்கிறார்‌. இஸ்ரவேல்‌ 
புத்திரரை தானும்‌, தன்னுடைய குமாரரும்‌ 
ஆளப்போவதில்லை என்றும்‌ யோன்‌ 
சொன்னார்‌. இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 
கிதியோனை ராஜாவாக்கவேண்டும்‌ என்று 
விரும்பினார்கள்‌. ஆனால்‌ கிதியோனோ, 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
நியாயாபதியாகுமிருந்து, அவர்களை நியாயம்‌ 
விசாரிக்கவே விரும்பினார்‌. 


கிதியோன்‌ தன்னால்‌ முடிந்த எல்லா 
உதவிகளையும்‌ இஸ்ரவேல்‌  புத்திரருக்கு: 
செய்தார்‌. இதனால்‌ இஸ்ரவேல்‌ தேசமானது. 
கிநியோனின்‌ நாட்களில்‌ நாற்பது வருஷம்‌. 
அத பரக்கத்‌ 
காலத்தில்‌, 
கணக்க பவத 
புத்திரருக்கு 
தாழ்த்தப்பட்டிருக்கிறார்கள்‌ (நியா 8:28). 
இதுவரையிலும்‌ இஸ்ரவேல்‌ 
தேசத்தைப்பற்றிச்‌ சொல்லும்போது, “நாற்பது. 
வருஷம்‌" என்னும்‌ காலஅளவு விசேஷமாய்ச்‌ 
ஒத்னியேல்‌. 


விசாரித்தார்‌. 
என்பது இண்டு நாற்பது வருஷங்களாகும்‌. 
பாராக்கு நாற்பது வருஷமும்‌, இப்போது 
கிதியோன்‌ நாற்பது வருஷமும்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரரை நியாயம்‌ விசாரிக்கிறார்கள்‌. 


(வேல்‌ புத்திரர்‌ எகிப்து 
தேசத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு, கானான்‌ 
தேசத்திற்குப்‌ புறப்பட்டுப்போன போது. 
வழியிலே நாற்பது வருஷங்கள்‌ 
வனாந்தரத்தில்‌ அலைந்து திரிந்தார்கள்‌. 


நியாயாதிபதிகள்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நாற்பது வருஷங்களை 

நியாயாதிபதிகளும்‌ 

நாற்பது. 

விசாரிப்பதற்கு 

வழிநடத்துகிறார்‌ என்று வேதபண்டிதர்கள்‌ 
விளக்கம்‌ சொல்லுகிறார்கள்‌. 


,  கிதியோனுக்கு பின்பு ஏலி இஸ்ரவேல்‌ 
புத்திரரை நாற்பது வருஷங்கள்‌ ஆளுகை 
செய்தார்‌ சாமு 4:18), சாமுவேலும்‌ சவலும்‌ 
நாற்பது வருஷங்கள்‌ இஸ்ரவேலை ஆளுகை 
செய்தார்கள்‌. (அப்‌ 13:21). தாவீது நாற்பது 
ங்களும்‌ சாலொமோன்‌ நாற்பது, 
இஸ்ரவேல்‌ புத்திரரை 

ர்கள்‌ நாற்பது வருஷ 

ஒரு தேசத்தின்‌ 

ஆளுகை காலத்தைக்‌ 


கிதியோனின்‌ மரணம்‌ 
நியா 8:29-35 


நியா 8:29. யோவாசின்‌ குமாரனாகிய 
யெருபாகால்‌ போய்‌, தன்‌ வீட்டிலே 


வாசமாயிரு ந்தான்‌. 


தியா 8:90. கிதியோனுக்கு அநேகம்‌ 
ஸ்திரீகன்‌ இருந்தார்கள்‌; அவனுடைய 
கர்ப்பப்பிறப்பான குமாரர்‌ எழுபதுபேர்‌. 


தியா 8:31. சீகேமிலிருந்த அவனுடைய 
மறுமனையாட்டியும்‌ அவனுக்கு ஒரு 
குமாரனைப்‌ பெற்றான்‌; அவனுக்கு 
அபிமெலேக்கு என்று பேரிட்டான்‌. 


தியா 8:32 பின்பு யோவாசின்‌ 
குமாரனாகிய கிதியோன்‌ 
விருத்தாப்பியத்திலே 
ஓஒப்ராவிலே. தன்‌ 
யோவாஸ்‌ 
அபியேஸ்ரியனுடைய 
அடக்கம்பண்ணப்பட்டான்‌.. 


தகப்பனாகிய 
என்னும்‌ 
கல்லறையில்‌ 


நியா 8:88. கிதியோன்‌ மரித்தபின்‌ 
இன்ரவேல்‌ புத்திரர்‌ திரும்பவும்‌ 
'பாகால்கனைய்‌ பின்பற்றிச்‌ 
சோரம்யோய்ப, பாகால்பேரீத்தைத்‌ 
தங்களுக்கு தேவனாக வைத்துக்‌ 
கொண்டார்கள்‌. 





i THE 
TT 


நியா 8:84. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 


தேவனாகிய கர்த்தரை நினையாமலும்‌, 


தியா 8:35. கிதியோன்‌ என்னும்‌. 
யெருபாகால்‌ இண்ரவேலுக்குச்‌ செய்த 
சுகல நன்மைக்குத்தக்க தயவை அவன்‌ 
வீட்டாருக்குப்‌ பாராட்டாமலும்‌ 
போனார்கள்‌. 


தியோனின்‌ சரித்திரம்‌ த 
வாகக்‌ முடிவு பெறுகிறது. கிதியோன்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரரை நாற்பது வருஷங்கள்‌ 
நியாயம்‌ விசாரித்த பின்பு, தன்‌ வீட்டிலே 
தனிமையில்‌ வாசப்பண்ணுகிறார்‌. கர்த்தர்‌ 
கிதியோனை இஸ்ரவேல்‌ 
நியாயாதிபதியாக உயர்த்தினார்‌. 

முன்பு கிதியோன்‌ எந்த 
வாசம்பண்ணினாரோ, அந்த 
திரும்பிபோய்‌, அங்கே வாசம்பண்ணுகிறார்‌. 


ரோமாபுரியின்‌ சேனையில்‌ 
பணிபுரிகிற வீரர்கள்‌ எல்லோரும்‌. 
பராக்கிரமசாலிகளாயிருப்பார்கள்‌ 
அவர்களெல்லோரும்‌ தங்கள்‌ ஊரிலே வேறு 
ஏதாவது ஒரு தொழிலை செய்கிறவர்கள்‌ 
யுத்தம்‌ வரும்போது. அவர்களெல்லோரும்‌ 
தங்கள்‌ தொழிலை விட்டுவிட்டு, 
ரோமப்பேரரசின்‌ சேனையில்‌ 
சேர்ந்துகொள்வார்கள்‌. யுத்தம்‌ முடிந்த 
பின்பு, அவர்கள்‌ மறுபடியும்‌ தங்கள்‌ சொந்த 
தொழிலைப்‌ பார்க்க போய்விடுவார்கள்‌. 
விவசாயம்பண்ணுகிறவர்‌ 
ரோமப்பேரரசின்‌  சேனையிலே முக்கிய 
re வகித்தாலும்‌, யுத்தம்‌ முடிந்த பின்பு, 
மறுபடியும்‌ தன்னுடைய 
ந்தப்‌ கலப்பையைப்‌ பிடித்து, 
உழ ஆரம்பித்துவிடுவார்‌. 
பை கிதியோனும்‌, தன்னுடைய 
ஊழியக்காலம்‌ முடிந்த பின்பு, தன்‌ 
பழைய வீட்டிலே போய்‌ வாசம்பண்ணுகிறார்‌. 


கிதியோனின்‌ | குடும்பம்‌. 
பெரியதாயிருக்கிறது. கிதியோனுக்கு அநேக 
ஸ்திரீகள்‌ இருக்கிறார்கள்‌. அவருடைய 
குர்ப்பப்பிறப்பான குமாரர்‌ எழுபது பேர்‌ 
சீகேமிலிருந்த கிதியோனுடைய 
மறுமனையாட்டியும்‌ அவருக்கு ஒரு 
குமாரனைப்‌ பெறுகிறாள்‌: கிதியோன்‌ 
அவனுக்கு அபிமெலேக்கு என்று பேரிடுகிறார்‌. 
(நியா 8:31) 


நியாயாதிபதிகள்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


_ குமாரனாகிய 


அபியேஸ்ரியனுடைய 
அடக்கம்பண்ணப்படுகிறார்‌ 


 மரித்தின்‌ இஸ்ரவேல்‌ 
பாகால்களைப்‌ 
பின்பற்றிச்‌ சோரம்போய்‌, பாகால்பேரீத்தைத்‌ 
தங்களுக்கு தேவனாக வைத்துக்‌. 
கொள்கிறார்கள்‌ (நியா 8:33) 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தரை மறந்து 
க்கிரகங்‌  ஆராதிக்கிறார்கள்‌. 


வாசல்வரையும்‌ வந்தது: 
நாற்பதினாமிரம்பேருக்குள்ளே 
ஈட்டியும்‌ காணப்பட்டதுண்டோ?" (நியா 5:8) 


இஸ்ரவேல்‌ புத்திர்‌ இப்போது 
லட என்னும்‌ புதிய தெய்வத்தை 


தெய்வமாக 
தெரிந்துகொள்கிறாரகள்‌ இது ஒரு 
பெண்தெய்வம்‌. பாகால்பேரீத்‌ என்னும்‌ 
பெயருக்கு, பேரீத்திலுள்ள தெய்வம்‌ 
என்று பொருள்‌ சொல்லலாம்‌. 
பொனிஷியர்கள்‌ தங்கள்‌ விக்கிரகத்தை 
போத்திலே ஆராதனை செய்தார்கள்‌. 


பாகால்போத்‌ என்னும்‌. 
“உடன்படிக்கையின்‌ தெய்வம்‌" 
பொருள்‌ சொல்லலாம்‌. 
பேரத்தை  ஆராதிக்கிறவர்கள்‌ 
தெய்வத்தோடு 
பண்ணிக்கொள்கிறார்கள்‌. 


பெயருக்கு 
என்றும்‌ 
பாகால்‌ 
இந்த 
உடன்படிக்கை 
பாகால்பேரீத்‌ 
தேவனைப்போல 


இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தர்‌, 
உடன்படிக்கை 

பாகால்பேரீத்தும்‌, 
ஆராதிக்கிறவர்களோடு 
பண்ணியிருக்கிறது. 
விக்கிரகாராதனைக்காரர்‌ 

பாகால்பேரீத்‌ மாய்மாலம்‌ 

இது சாத்தானுடைய 





யணம்‌ 
INTEANATIORAL 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ அந்நிய 
தெய்வங்களை பின்பற்றிப்போனபடியினால்‌, 
தங்கள்‌ தேவனாகிய 
மறந்துவிடுகிறார்கள்‌ 


ப்‌, ற்றிலுமகந்த தங்கள்‌ 

யினின்றும்‌. 

தங்களை இரசித்த த்க்‌ வக்‌ 

கர்த்தரை நினையாமல்‌ போகிறார்கள்‌. 
(நியா 8:34). 


நியாயாதிபதிகன்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


QODNENS 
PUBLISHERS 


மறந்துவிடுகிறவர்கள்‌, 

சிநேகிதரையும்‌ 

இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 

கிதியோனுக்கும்‌, 

வீட்டாருக்கும்‌ நஸ்‌ 
பாராட்டாமலிருக்கிறா 

என்னும்‌ யெருபாகால்‌ இஸ்ரவேலுக்குச்‌ செய்த 

சகல நன்மைக்குந்தக்க தயவை அவர்‌ 

வீட்டாருக்குப்‌ பாராட்டாமலும்‌ 

'போய்விடுகிறார்கள்‌ (நியா 8:35). கிதியோன்‌ 

ஒரு ஏபோத்தை செய்தார்‌. அந்த ஏபோத்து 

அவருக்கும்‌, அவருடைய வீட்டாருக்கும்‌ 

கண்ணியாயிற்று. 





i FTE 
TT 


மரித்துப்போனபின்பு, 
கர்த்தரை நினையாமல்‌, 
விலகிப்போகிறார்கள்‌. 


மறுமனையாட்டியும்‌, 

குமாரனைப்‌ பெற்றிருக்கிறாள்‌. 
அவனுக்கு அபிமெலேக்கு 
பேரிடுகிறார்‌. 

'அபிமெலேக்கினிடத்தில்‌. 
கிதியோனுடைய நல்ல சுபாவம்‌ எதுவும்‌ 
காணப்படவில்லை. அபிமெலேக்கு 
கிதியோனுடைய மறுமனையாட்டியின்‌ 
குமாரன்‌. அவன்‌ ஒரு 
துன்மார்க்கனாயிருக்கிறான்‌. 

அபிமெலேக்கு சீகேமை தலைமை 
ஸ்தலமாக கொண்டு இஸ்ரவேல்‌ தேசத்தை 
ஆளுகை செய்ய விரும்புகிறான்‌ (நியா 9-6). 

இளையகுமாரனாகிய 
ஒரு உவமையின்‌ மூலமாக, 


சாபத்தைச்‌ 
சொல்லுகிறான்‌. (நியா 9:7-21) 


சீகேமிலுள்ளவர்கள்‌ அபிமெலேக்குக்கு 
சிநேகிதராயிருக்கிறார்கள்‌. ஆனாலும்‌ 
சீகேமின்‌ பெரிய மனுஷர்‌ அபிமெலேக்குக்கு 
இரண்டகம்‌ பண்ணுகிறார்கள்‌ 
(நியா 9:22-41). அபிமெலேக்கு சீகேமியரை 
அழித்துப்போடுகிறான்‌ (நியா 9:42-49) 
முடிவிலே அபிமெலேக்கும்‌ அழிந்துபோகிறான்‌ 
(நியா 9;50-57) 


அபிமெலேக்கு 
நியா 9:1-6 


நியா 91. யெருபாகாலின்‌ குமாரன்‌ 
அபிமெலேக்கு சீகேமிலிருக்கிற தன்‌ 
தாயின்‌ சகோதரிடத்திற்குப்‌ போய்‌, 
அவர்களையும்‌. தன்‌ தாயின்‌ 
தகப்பனுடைய வம்சமான 
அனைவரையும்‌ நோக்கி: 


நியாயாதிபதிகன்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


தியா 95. யெருபாகாலின்‌ குமாரர்‌ 
எழுபதுபேராகிய எல்லாரும்‌ 
உங்களை ஆளுவது உங்களுக்கு 
நல்லதே, ஒருவன்மாத்திரம்‌ உங்களை 

உங்களுக்கு நல்லதோ 

நீங்கள்‌ சீகேமிலிருக்கிற 
சகல பெரிய மனுஷரின்‌ காதுகளும்‌ 
கேட்கப்‌ பேசுங்கள்‌; நான்‌ உங்கள்‌ 
எலும்பும்‌ உங்கள்‌ மாம்சமுமானவன்‌. 
என்று தினைத்துக்‌ கொள்ளுங்கள்‌ 
என்றான்‌. 


நியா 9:3. அப்படியே அவன்‌ தாயின்‌: 
சகோதரர்‌ சீகேமிலிருக்கிற சகல பெரிய 
மனுஷரின்‌ காதுகளும்‌ கேட்க இத்த 
வார்த்தைகனையெல்லாம்‌ அவனுக்காகப்‌ 
பேசினார்கள்‌; அப்பொழுது: அவன்‌ 
நம்முடைய சகோதரன்‌ என்று அவர்கள்‌ 
சொன்னதினால்‌, அவர்கள்‌ இருதயம்‌ 
அபிமெலேக்கைப்‌ பின்பற்றச்‌ காய்த்தது. 


நியா ஐக்‌. அவர்கள்‌ பாகால்‌ 
பேரீத்தின்‌ கோவிலிலிருந்து எழுபது 
வென்னிக்காசை எடுத்து அவனுக்குக்‌ 
கொடுத்தார்கள்‌; அவைகளால்‌ 
அபிமெலேக்கு, வீணரும்‌ 
போக்கிரிகளுமான மனுஷரைச்‌. 
சேவகத்தில்‌ வைத்தான்‌; அவர்கள்‌ 
அவனைப்‌ பின்பற்றினார்கள்‌. 


தியா 95. அவன்‌ ஒப்ராவிலிருக்கிற தன்‌ 
தகப்பன்‌. வீட்டிற்குப்‌ போய்‌, 
யெருபாகாலின்‌ குமாரராகிய தண்‌ 
சகோதரர்‌ எழுபது பேரையும்‌ 
ர கல்லின்மேல்‌. 
கொலைசெய்தான்‌; ஆனாலும்‌ 
யெருபாகாலின்‌ இனைய குமாரனாகிய 
யோதாம்‌ ஒனித்திருந்தபடியினால்‌ 
அவன்‌ தப்பினான்‌. 
தியா 9:6. பின்பு சிகேமிலிருக்கிற 
சகல பெரிய மனுஷரும்‌, 
மில்லோவின்‌  குடும்பத்தாரனைவரும்‌. 
கூடிக்கொண்டுபோய்‌, சீகேமிலிருக்கிற 
உயர்ந்த. கர்வாலிமரத்தண்டையிலே. 
அபிமெலேக்கை ராஜாவாக்கினார்கள்‌.. 





ழ்‌ நவள 
யாய 


அபிமெலேக்கு, யெருபாகால்‌ என்னும்‌: 
கிதியோனுடைய மறுமனையாட்டியின்‌ 
குமாரன்‌. இவன்‌  சீகேம்‌ ஊரைச்‌ 
சேர்ந்தவன்‌. அபிமெலேக்கு தன்னைத்தானே 
பெரியவனாக உயர்த்தி, இஸ்ரவேல்‌ 
புத்திரரை ஆளுகை செய்யும்‌ அதிகாரத்தைப்‌ 
பெற்றுக்கொள்கிறான்‌. இவன்‌ 
சிறுபிள்ளையாகமிருந்தபோதே, இவனுடைய 
தாய்‌ இவன்‌ மனதிலே ஆசை 
வார்த்தைகளை ஊட்டி 
வளர்த்திருக்கவேண்டும்‌. 
மெலேக்கு கிதியோனுடைய 
கிதியோன்‌ இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
மத்தியிலே மிகவும்‌ முக்கியமான 
நபராகயிருந்தார்‌. அவர்களை நாற்பது. 
வருஷம்‌ நியாயம்‌ விசாரித்தார்‌. தானும்‌ 
கிதியோனைப்போல இஸ்ரவேல்‌ புத்திரரை 
ஆளுகை செய்யவேண்டுமென்று 
அபிமெலேக்கு நினைத்திருக்கலாம்‌. 
தன்னுடைய நகப்பனாரைப்போேல தானும்‌: 
்‌ வரவேண்டுமென்று 
சைப்பட்டிருக்கலாம்‌. 
கல்‌ சிறுபிள்ளையாகயிருந்தபோது, 


குமாரன்‌. 


அழைக்காவிட்டாலும்‌, 
அபி! க்கு தன்னைத்தானே 
இஸ்ரவேலை ஆளுகை செய்யும்‌ உயர்ந்த 
பதவிக்கு அழைத்துக்கொள்கிறான்‌. 


இஸ்ரலேலின்‌ தேவனாகிய 
கிதியோனை தம்முடைய ஊழியத்திற்கு 
அழைத்தார்‌. மீதியானியர்‌ கையிலிருந்து 
இஸ்ரவேல்‌ புத்திரரை இரட்சிக்கும்‌ பொறுப்பை 


கர்த்தர்‌ 


ராஜாவாகவேண்டுமென்று ஆசைப்படுகிறான்‌. 


இஸ்ரவேல்‌. 
அமைதலாயிருக்கிறது. ச்‌ 
யாரும்‌ இவர்களை லை. 
ஆகையினால்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரை 
சத்துருக்கள்‌ 


கையிலிருந்து. 
இரட்சிக்கவேண்டிய அவசியமே ஏற்படவில்லை. 


தேசம்‌ 
சத்துருக்கள்‌ 


நியாயாதிபதிகன்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


புத்திரருக்கு இக்காலத்தில்‌ 
ம்‌ தேவைப்படவில்லை. 
இஸ்ரவேல்‌ 
வருஷங்களாக 
ஆனால்‌. 
பேராசைப்பட்டு, 
தகப்பனாராகிய 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
ஆகவேண்டுமென்று 


நாற்பது 
அமைதல்‌. லடாக்‌, 
அபிமெலேக்கே 
தன்னுடைய 
கிதியோனைப்போல, 
நியாயாதிபதியாய்‌ 
விரும்புகிறான்‌. 
அபிமெலேக்கு தன்னுடைய ஆசையை 
நிறைவேற்றுவதற்கு, தன்னுடைய தாயாரின்‌ 
உற்றார்‌. உறவினர்களை தந்திரமாகப்‌ 
பயன்படுத்திக்கொள்கிறான்‌. சீகேம்‌ 
எப்பிராயீம்‌ கோத்திரத்தாருடைய 
சுதந்தரவீதத்திலிருக்கும்‌ பட்டணம்‌. யோசுவா 
இஸ்ரவேல்‌ புத்திரரை கடைசியாக சீகேமிலே 
கூட்டிச்‌ சேர்த்தார்‌. இஸ்ரவேல்‌ 
கோத்திரத்தாரும்‌ சீகேம்‌ பட்டணத்தின்மீது 
மதிப்பும்‌ மரியாதையும்‌ வைத்திருக்கிறார்கள்‌. 
சீகேமின்‌ 
சாதகமாகப்‌ 


அபிமெலேக்‌, 


மனுஷரை தனக்கு 
பயன்படுத்தவேண்டுமென்று, 
ஆலோசனை 


க்கு சதி, 
பண்ணுகிறான்‌. சீகேமின்‌ மனுஷர்‌ தன்னோடு 


கூடயிருந்தால்‌, இஸ்ரவேல்‌ புத்திரரை 
ஆளுகை. செய்யவேண்டும்‌ என்னும்‌ 
தன்னுடைய ஆசையை நிறைவேற்றிவிடலாம்‌ 
என்று அபிமெலேக்கு நினைக்கிறான்‌. 


அபிமெலேக்கை இஸ்ரவேல்‌ புத்திரர்மீது 
எாஜாவாக்ககேணடும்‌ என்னும்‌. என்னம்‌ 
யாரிடத்திலும்‌ இல்லை.  அபிமெலேக்கு 
தனக்குத்தானே கனவு காண்கிறான்‌. 
எப்படியாவது. இஸ்ரவேல்‌ புத்திரர்மீது 
ராஜாவாகிவிடவேண்டும்‌. என்பது 
அபிமெலேக்கின்‌ விருப்பம்‌. இதற்காக 
அவன்‌ சதிஆலோசனைகளை 
மேற்கொள்கிறான்‌. 

கிதியோனுக்கு எழுப 
ன்‌ முபது 
புத்திரர்‌ கிதியோனிடம்‌ போய்‌ தங்களை 
ஆளுகை செய்யவேண்டுமென்று 
கேட்டுக்கொண்டார்கள்‌. 


ஆனால்‌ 
கிதியோனோ, நானும்‌, தன்னுடைய 
குமாரர்களும்‌ அவர்களை ஆளுகை 
செய்யமாட்டார்கள்‌ என்று சொல்லிவிட்டார்‌ 
ஆனால்‌  அரிமெலேக்கோ 
உண்மையை மறைத்து, 
பொய்வார்த்தைகளை 

வஞ்சகமாகச்‌ சொல்லுகிறான்‌. 


மாரர்கள்‌ 
)ர வேல்‌. 





i FTE 
TT 


தகப்பனாரின்‌ 
க்கை தங்களுக்கு சொந்தமாக்கிக்‌ 
கொள்ள  ஆசைப்படுகிறார்கள்‌ என்றும்‌. 
அபிமெலேக்கு சீகேமியரிடத்தில்‌ 
'பொய்ப்பிரச்சாரம்பண்ணுகிறான்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரரை கிதியோனுடைய 
எழுபது குமாரர்‌ ஆளுவதற்கு பதிலாக, 
தான்‌ ஒருவன்‌ மாத்திரம்‌ அவர்களை 
ஆளுவது அவர்களுக்கு நல்லதாயிருக்கும்‌ 
என்று தன்னுடைய யோசனையையும்‌ 
சொல்லுகிறான்‌. மேலும்‌ அவன்‌ 
சீகேமியரைப்பற்றிர்‌ சொல்லும்போது. 


அபிமெலேக்கின்‌ ஆசை வார்த்தைகள்‌ 
சீகேமியருடைய மனதிலே நன்றாய்‌ கிரியை 
செய்கிறது. அவர்களுடைய இருதயம்‌ 
அபிமெலேக்கை பின்பற்றி சாய்கிறது. 
அவர்கள்‌ அபிமெலேக்கை 
பின்பற்றுகிறார்கள்‌. 

யெருபாகாலின்‌ குமாரன்‌ பல்க்‌ 
சீகேமிலிருக்கிற 
சகோதரிடத்திற்குப்‌ 
தன்‌ தாயின்‌ 
வம்சமான 
'யெருபாகாலின்‌ குமாரர்‌ எழுபதுபேராகிய 
எல்லாரும்‌ உங்களை ஆளுவது உங்களுக்கு 


போய்‌, 


எலும்பும்‌ உங்கள்‌ மாம்சமுமானவன்‌ என்று 
நினைத்துக்‌ கொள்ளுங்கள்‌" (நியா 922) 
என்று சொல்லுகிறான்‌. 


நியாயாதிபதிகன்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


அப்படியே அவன்‌ தாயின்‌ சகோதரர்‌ 
சீகேமிலிருக்கிற சகல பெரிய மனுஷரின்‌ 
காதுகளும்‌ கேட்க இந்த வார்த்தைகளை 
யெல்லாம்‌ அவனுக்காகப்‌ பேசுகிறார்கள்‌; 
அப்பொழுது: அவன்‌ நம்முடைய சகோதரன்‌ 
என்று அவர்கள்‌ சொன்னதினால்‌, அவர்கள்‌ 
இருதயம்‌ அபிமெலேக்கைப்‌ பின்பற்றச்‌ 
சாய்கிறது (நியா 9:3). 


ப சீகேமின்‌ பெரிய மனுஷர்‌ 
பட்டணம்‌ உயர்ந்த 
வேண்டுமென்று 
இஸ்ரவேல்‌  புத்திரருக்கு 
ராஜாவானால்‌, சீகேம்‌ 
பட்டணமாயிருக்கும்‌. இஸ்ரவேல்‌. 
எல்லோருக்கும்‌. சீகேம்‌ பிரதான 
பட்டணமாயிருக்கும்‌. அபிமெலேக்கும்‌ 
தன்னை சீகேமியருடைய சகோதரன்‌ என்று 
சொல்லுகிறான்‌. இதனால்‌ சீகேமியரின்‌ 
இருதயம்‌ அபிமெலேக்கை பின்பற்ற 
சாய்கிறது. அபிமெலேக்குக்கு கிடைக்கும்‌ 
மேன்மை, தங்களுக்கும்‌ கிடைக்கும்‌ என்று 
சீகேமியர்‌ எதிர்பார்க்கிறார்கள்‌. 


சீகேமின்‌ பெரிய ர்‌ 
போரத்தின்‌ கோவிலிலிருந்து 
வெள்ளிக்காசை எடுத்து அவனுக்குக்‌ 
கொடுக்கிறார்கள்‌; அவைகளால்‌ 
அபிமெலேக்கு வீணரும்‌ போக்கிரிகளுமான 
மனுஷரைச்‌  சேவகத்தில்‌ வைக்கிறான்‌; 
அவர்கள்‌ அவனைப்‌ பின்பற்றுகிறார்கள்‌. 


பாகால்பேரீத்தின்‌  கோவிலிலிருப்பது 
சீகேமியருக்கு சொந்தமான  பொதுப்பணம்‌. 
சீகேமின்‌ பெரிய மனுஷர்‌, தங்கள்‌ 
ஊராருக்கு சொந்தமான பொதுப்பணத்தை 
அபிமெலேக்குக்கு கொடுக்கிறார்கள்‌. 
பாகால்பேரீத்‌ தங்களைப்‌ பாதுகாக்கும்‌ என்று 
நம்பி, சீகேமியர்‌, தங்கள்‌ 
வெள்ளிக்காசகளை, அதன்‌ ஆலயத்தின்‌ 
பொக்கிஷத்திலே சேர்த்து 
வைத்திருக்கிறார்கள்‌. 

இஸ்ரவேல்‌ பு கர்த்தரைவிட்டு 
தூரமாய்‌ விலகிப்போயிருக்கிறார்கள்‌. கர்த்தர்‌ 
தங்களுக்கு செய்த நன்மைகளையெல்லாம்‌. 
மறந்துவிடுகிறார்கள்‌. அவர்கள்‌ கர்த்தரை 
ஆராதியாமல்‌, பாகால்பேரீத்‌ என்னும்‌ நூதன 
தெய்வத்தை. ஆராதித்து, அதற்கு 
காணிக்கையும்‌ கொடுக்கிறார்கள்‌. 
அபிமெலேக்கும்‌ சீகேமின்‌ பெரிய மனுஷர்‌ 
கொடுத்த எழுபது வெள்ளிக்காசுகளை 
ஏற்றுக்கொள்கிறான்‌. 


தங்கள்‌ 
அந்தஸ்திலிருக்க 
விரும்புகிறார்கள்‌. 
அபிமெலேக்கு 
ராஜதானி 
புத்திரர்‌ 


பாகால்‌. 
எழுபது 





1 
WEFT 
அமிமெலேக்கு இஸ்ரவேல்‌ புத்திரரை 
தகுதியற்றவன்‌. 

நியாயாதிபதி, 

விக்கிரகாராதனையை 


பலிபீடங்களை நிர்மூலம்பண்ணவேண்டும்‌. 
அமிமெலேக்கோ பாகால்பேரத்தின்‌ 
பெற்றுக்கொண்டு, 
ஆலயத்தைப்‌ 
தீர்மானம்பண்ணுகிறான்‌. 
விக்கிரகாராதனையை அழிப்பதற்கு 
பதிலாக, அதற்கு ஆதரவாயிருக்கிறான்‌. 
அபிமெலேக்குக்கு சேனை 
எதுவுமில்லை. பராக்கிரமசாலிகளை 
தன்னுடைய சேவகத்தில்‌ வைப்பதற்கு, 
த்தில்‌ பணமுமில்லை. இப்போதோ 
சீகேமின்‌ பெரிய மனுஷர்‌, அபிமெலேக்குக்கு 
எழுபது வெள்ளிக்காசுகளைக்‌ 
கொடுத்திருக்கிறார்கள்‌. அவன்‌ அந்தப்‌ 
பணத்தைக்கொண்டு, வீணாரும்‌, 
போக்கிரிகளுமான மனுஷரை தன்னுடைய 
சேவகத்திலே வைக்கிறான்‌. அவர்கள்‌ 
அபிமெலேக்கைப்‌ பின்பற்றுகிறார்கள்‌ 


மெலேக்கின்‌ 
சமுதாயத்திலே. 


சேவகத்திலிருப்பவர்களுக்கு 
நல்ல பெயர்‌ இல்லை. அவர்கள்‌ வீணர்கள்‌ 


போக்கிரிகள்‌. 
ஒழுக்கமும்‌ 
தாறுமாறாக 
அபிமெலைக்கு 
பணம்‌ கொடுத்து 
சேலகத்திலே 


துர்க்குணமுள்‌ எவர்கள்‌. 
பிறரை வஞ்சிக்கிறவர்கள்‌. 
குட்டுப்பாடுமில்லாமல்‌ 
ஜீவிக்கிறவர்கள்‌. 
அப்படிப்பட்டவர்களுக்கு 
அவர்களை தன்னுடைய 
வைத்துக்கொள்கிறான்‌. 


இஸ்ரவேலின்‌ நியாயாதிபதி, இஸ்ரவேல்‌: 


ஆனால்‌ அபிமெலேக்கோ 

எழுபது குமாரரில்‌, ஒருவனைத்‌ 
மற்ற  அறுபத்தொன்பது பேரையும்‌ 
கல்லின்மேல்‌ கொலைசெய்கிறான்‌. 


அபியெலேக்கு ஒப்ராவிலிருக்கிற 

தன்‌ தகப்பன்‌ வீட்டிற்குப்‌ போய்‌, 

யெருபாகாலின்‌ குமாரராகிய தன்‌ சகோதரர்‌ 

ஒரே கல்லின்மேல்‌ 

ஆனாலும்‌ 

குமாரனாகிய 

யோதாம்‌ ஒளித்திதந்தினால்‌ அவன்‌. 
தப்புகிறான்‌ (நியா 9:5). 


நியாயாதிபதிகன்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


செத்துப்போனவர்கள்‌ 
அபிமெலேக்கின்‌ சகோதரர்கள்‌. 


எல்லோருமே 
இஸ்ரவேல்‌ 
புத்திரர்மீது, எப்படியாவது 
ராஜாவாகிவிடவேண்டும்‌ என்னும்‌ பேராசை 
மெலேக்கின்‌. இருதயத்தில்‌ 
நிரம்பியிருக்கிறது. தன்னுடைய ஆசையை 
நிறைவேற்றுவதற்கு அபிமெலேக்கு 
எதையும்‌ செய்ய துணிந்திருக்கிறான்‌. 
பேராசை: மனுஷனுடைய குணத்தை 
மிருககுணமாக மாற்றிவிடுகிறது. 


அபிமெலேக்கு கிதியோனுடைய 
குமாரனாகமிருந்தாலும்‌, 
நல்ல சுபாவம்‌, இ! 
காணப்படவில்லை. 

தன்னுடைய தகப்பனாராகிய கிதியோனுடைய 
நற்பெயரை அழித்துப்போடுகிறான்‌. 


ப்போ, ரவேல்‌ ர்‌ 
னக்கு! பர்வத்‌! நத 
வேறு ஒருவருமில்லை. கிநியோனின்‌ 
குமாரர்களில்‌ ஒருவன்‌ தப்பித்து. 
ஓடிவிட்டான்‌. மற்றவர்களை  அபிமெலேக்கு 
கொன்றுபோட்டான்‌. பின்பு சீகேமிலிருக்கிற 
சகல பெரிய மனுஷரும்‌, மில்லோலின்‌ 
குடும்பத்தாரனைவரும்‌ கூடிக்கொண்டுபோய்‌, 
சீகேமிலிருக்கிற உயர்ந்த கர்வாலி 
மரத்தண்டையிலே. அபிமெலேக்கை 
ராஜாவாக்குகிறார்கள்‌ (நியா 9:6) 


அபிமெலேக்கை 


ராஜாவாக்குவதற்கு 
சீகேமின்‌ பெரிய 


ஆலோசனைகளைப்‌ ககக எ 
தங்களுக்கு ஒரு ராஜா வேண்டுமா 
என்றுகூட சிகேமின்‌ மனுஷர்‌ கர்த்தரிடத்தில்‌ 
விண்ணப்பம்பண்ண। தங்களுக்கு 
யார்‌ ராஜாவாகமிருக்கவேண்டும்‌ என்பதை 
தீர்மானிப்பதற்கு முன்பாக, தங்களுக்கு 
ராஜா வேண்டுமா என்பதை சீகேமின்‌ சகல 
பெரிய மனுஷரும்‌ கர்த்தரிடத்தில்‌ விசாரித்து 
கேட்கவேண்டும்‌. 

அபிமெலேக்கின்‌ சகோதரரை 
கொலைசெய்வதற்கு, சீகேமின்‌ பெரிய 
மனுஷரும்‌ உடந்தையாயிருக்கிறார்கள்‌ 
(நியா 9:24). அபிமெலேக்கு ஒரு 
கொலைகாரனாயிருந்தாலும்‌, அவர்கள்‌ 
அவனை தங்களுக்கு ராஜாவாக்குகிறார்கள்‌. 
கொலைகாரனுக்கு. தண்டனை 
கொடுப்பதற்கு பதிலாக, அவனுக்கு 
உயர்ந்த பதவியைக்‌ கொடுக்கிறார்கள்‌. 





i FTE 
TT 


சீகேமிலிருக்கிற சகல பெரிய 

மனுஷரும்‌, மில்லோவின்‌ குடும்பத்தார்‌ 

அனைவரும்‌. 

ராஜாவாக்குகிறார்கள்‌. 

ஜனங்கள்‌ யாரும்‌ 

ராஜாவாக்க வரவில்லை. அவர்கள்‌ 

சம்பவத்தை கண்டுகொள்ளவே 

அவர்களுக்கு இது பற்றிய 

எதுவுமில்லை. அவர்கள்‌ நிர்விசாரமாய்‌ 

ஜீவிக்கிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ 

வீட்டாருக்கு 

"கிதியோன்‌. 


புத்திரர்‌ 
நன்மை 
என்னும்‌ 


கிதியோனுடைய 
பாராட்டவில்லை. 

யெருபாகால்‌ 
இஸ்ரவேலுக்குச்‌ செய்த சகல 
நன்மைக்குந்தக்க தயவை அவன்‌ 
வீட்டாருக்கும்‌ பாராட்டாமலும்‌ போனார்கள்‌" 


(நியா 8:35) 


யோதாம்‌ 
நியா 9:7-21 


நியா 9. இது யோரதாமுக்கு 
அறிவிக்கப்பட்டபோது, அவன்‌ போய்‌, 


கெரிசீம்‌ மலையின்‌ உச்சியில்‌ ஏறி 
தின்று, உரத்த சத்தமிட்டுக்‌ கூப்பிட்டு, 
அவர்களை நோக்கி: சீகேமின்‌ பெரிய 
மனுஷரே, தேவன்‌ உங்‌, 
செவிகொடுக்கும்படி நீங்கன்‌ எனக்குச்‌. 
செவிகொடுங்கள்‌. 


நியா 9:8. விருட்சங்கள்‌ தங்களுக்கு. 
ஒரு ராஜாவை அபிஷேகம்பண்ணும்படி. 
போய்‌, ஒலிவமரத்தைப்‌ பார்த்து: நீ 
எங்களுக்கு ராஜாவாயிரு என்றது. 


நியா 99. 
தேவர்களும்‌. 

என்னிலுன்ன என்‌ கொழுமையை நான்‌ 
விட்டு, மரங்களை 
அரசாளப்போவேனோ என்றது. 


தியா 9:10. அப்பொழுது மரங்கள்‌. 
அத்திமரத்தைப்‌ பார்த்து: தீ வத்து, 
எங்களுக்கு ராஜாவாயிரு என்றது. 


நியா 9:11. அதற்கு அத்திமரம்‌: 
நான்‌ எண்‌ மதுரத்தையும்‌ என்‌ 
நற்கனியையும்‌ விட்டு, மரங்களை 
அரசானப்போவேனோ என்‌ றது. 


நியாயாதிபதிகள்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


நியா 9:12. அப்பொழுது மரங்கள்‌ 
திராட்சச்‌. செடியைப்‌ பார்த்து: 
தீ. வந்து, எங்களுக்கு ராஜாவாயிரு 
என்றது. 


தியா 9:13. அதற்குத்‌ திராட்சச்செடி: 
தேவர்களையும்‌. மனுஷரையும்‌ 
மகிழப்பண்ணும்‌ என்‌ ரசத்தை நான்‌ 
விட்டு மரங்களை 
அரசாளப்போவேனோ என்‌ றது. 


தியா 914. 
மரங்களெல்லாம்‌. 
பார்த்து; தீ வந்து, 
ராஜாவாயிரு என்றது. 


அப்பொழுது 
முட்செடியைப்‌ 
எங்களுக்கு 


தியா 9:15. அதற்கு முட்செடியானது 
மரங்களைப்‌ பார்த்து: நீங்கள்‌ 
என்னை உங்களுக்கு ராஜாவாக 
அபிஷேகம்பண்ணுகிறது மெய்யானால்‌, 
என்‌ நிழலிலே வந்தடையுங்கள்‌; 
இல்லாவிட்டால்‌ முட்செடியிலிருந்து 
அக்கினி புறப்பட்டு லீபனோனின்‌. 
கேதுரு மரங்களைப்‌ பட்சிக்கக்கடவது 
என்றது. 


தியா 9:16. என்‌ தகப்பன்‌ உங்களுக்காக 
யுத்தம்‌ பண்ணி, தன்‌ ஜீவனை 
எண்ணாமற்போய்‌, உங்களை 
மீதியானியரின்‌' கையினின்று 


இரட்சித்தார்‌. 


தியா 9:17. நீங்களோ 


தகப்பனுடைய 
விரோதமாய்‌ 


இன்று என்‌ 
குடும்பத்துக்கு 
எழும்பி, அவருடைய 
எழுபதுபேரையும்‌ 
கொலைசெய்து, 
வேலைக்காரியின்‌. 
அபிமெலேக்கு உங்கள்‌. 
சுகோதரனானபடியினால்‌, அவனைச்‌. 
சீகேம்‌ பட்டணத்தாருக்கு 
ராஜாவாக்கினீர்கள்‌. 


தியா 9:18. இப்போதும்‌ நீங்கள்‌ 
அவனை  ராஜாவாக்கின செய்கை 
உண்மையும்‌ உத்தமமுமான 
செய்கையாயிருக்குமானால்‌, 





i= FTE 
TT 


நியா 9:19. நீங்கள்‌ பெருபாகாலையும்‌ 
அவர்‌ குடும்பத்தாரையும்‌ நன்மையாக. 
நடத்தி, அவர்‌ கைகளின்‌ 
செய்கைக்குத்தக்கதை அவருக்குச்‌. 
செய்து, இப்படி. இத்நானில்‌ 
அவரையும்‌ அவர்‌ குடும்பத்தாரையும்‌ 
நடத்தினது உண்மையும்‌ 
உத்தமுமா யிருக்குமானால்‌, 
அபிமெலேக்கின்மேல்‌ நீங்களும்‌ 
சுந்தோஷமாமிருங்கன்‌; உங்கள்மேல்‌: 
அவனும்‌ சத்தோஷமாயிருக்கட்டும்‌. 


தியா 9:20. இல்லாவிட்டால்‌ 
அபிமெலேக்கிலிருந்தூ அக்கினி. 
புறப்பட்டு, சீகேம்‌ பட்டணத்தாரையும்‌, 
மில்லோவின்‌ குடும்பத்தாரையும்‌ 
பட்சிக்கவும்‌, சீகேம்‌ பட்டணத்தாரிலும்‌ 
மில்லோவின்‌ குடும்பத்தாரிலுமிருத்து 
அக்கினி புறப்பட்டு, அபிமெலேக்கைப்‌ 
பட்சிக்கவும்கடவது என்று. 
யோதாம்‌ சொல்லி, 


நியா 91. தன்‌ 


அபிமெலேக்குக்குப்‌. பயந்து, 
தப்பியோடி, பேயேருக்குப்போய்‌, 


அங்கே குடியிருந்தான்‌. 


சகோதரனாகிய 


யெருபாகால்‌ என்னும்‌ கிதியோனுடைய 
இளையகுமாரனாகிய யோதாம்‌. 
அபிமெலேக்கின்‌ கொலை வெறிக்கு 
தப்பிக்கிறான்‌. அபிமெலேக்கு தன்னுடைய 
சகோதரரை ஒரே கல்லின்மேல்‌ 
கொலை செய்தபோது. 
யோதாம்‌ ஒமித்திருந்தடியினால்‌ 
கப்ித்தத்கொள்கிறான்‌ தேவனு; 

ததத தகன றல்‌ (தென்க. 
பராமரிப்பினாலும்‌, யோதாம்‌ 
தப்பித்துக்கொள்கிறான்‌. யோதாமினுடைய 
குடும்பத்தார்‌ எல்லோருக்கும்‌ 
பொதுவான அழிவு உண்டாயிற்று. 

யோதாம்‌ அபிமெலேக்குக்கு 
விரோதமாக எந்த ஒரு சேனையையும்‌ 
திரட்டவில்லை. ன்‌ ற்‌ 
பட்டணங்களுக்குப்போய்‌, 


மனுஷரை 
விரோதமாய்க்‌ 
ஆனாலும்‌ சீகேமின்‌ 


கூட்டிச்சேர்க்கவுமில்லை. 

பெரிய மனுஷருக்கு 
விரோதமாக சாபமான வார்த்தைகளை 
தைரியமாய்ச்‌ சொல்லுகிறான்‌. 


நியாயாதிபதிகள்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சீகேமிலிருக்கிற சகல பெரிய மனுஷரும்‌ 
அபிமெலேக்கை ராஜாவாக்கினார்கள்‌ என்னும்‌ 
செய்தி யோதாமுக்கு அறிவிக்கப்படுகிறது. 
இது யோதாமுக்கு அறிவிக்கப்பட்டபோது, 
அவன்‌ போய்‌, கெரிசீம்‌ மலையின்‌ 
உச்சியில்‌ ஏறி நின்று. உரத்தசத்தமிட்டுக்‌ 
கூப்பிட்டு, அவர்களை நோக்கி: 
சீகேமின்‌ பெரிய மனுஒரே, தேவன்‌ 
உங்களுக்குச்‌ செவிகொடுக்கும்படி 
நீங்கள்‌ எனக்குச்‌ செவிகொடுங்கள்‌" 
(நியா 9:7) என்று ஏதோமின்‌ மனுஷருக்கு 
எச்சரிப்பின்‌ வார்த்தைகளைச்‌ சொல்லுகிறான்‌. 


ஏதோமியருடைய 
கிரியைகளுக்காகவும்‌ 
அபிமெலேக்கோடு 


துன்மார்க்கமான 

அவர்கள்‌ 
சேர்ந்துகொண்டு, 
தன்னுடைய குடும்பத்தாரை 
அழித்துப்போட்டதற்காகவும்‌, யோதாம்‌ 
அவர்களை கடிந்துகொள்கிறான்‌. 

ஏதோமின்‌ வார்த்தையில்‌ கோ 
உறுதியும்‌ இருக்கிறது. “சீகேமின்‌ ௦ 
மனுஷரே, தேவன்‌ உங்களுக்கு 
செவிகொடுக்கும்படி, நீங்கள்‌ எனக்கு 
செவிகொடுங்கள்‌” என்று சொல்லுகிறான்‌. 
ஏதோம்‌ ஒரு உவமையின்‌ மூலமாக, 
தன்னுடைய செய்தியை  ஏதோமின்‌ 
மனுஷருக்கு அறிவிக்கிறான்‌. 

விருட்சங்கள்‌ தங்களுக்கு ஒரு 
ராஜாவை. அபிஷேகம்பண்ணும்படி 
விரும்புகிறது. எல்லா விருட்சங்களிலும்‌ 
ஒலிவமரமே மிகவம்‌ விசேஷமானது. 
விருட்சங்கள்‌ முதலாவதாக, ஒலிவமரத்தைப்‌ 
பார்த்து, “நீ எங்களுக்கு ராஜாவாயிரு" 
என்று சொல்லுகிறது (நியா 9:8). 
ஆனால்‌ ஒலிவமரமோ விருட்சங்களுக்கு 
ராஜாவாகயிருக்க மறுத்துவிடுகிறது. 

விருட்சங்கள்‌ தங்களுக்கு ஒரு 
ராஜாவை அபிஷேகம்பண்ணும்படி போய்‌, 
ஒலிவமரத்தைப்‌ பார்த்து: நீ எங்களுக்கு 
ராஜாவாயிரு என்றது. அதற்கு ஒலிவமரம்‌: 
தேவர்களும்‌ மனுஷரும்‌ புகழுகிற 
என்னிலுள்ள என்‌ கொழுமையை நான்‌ 
விட்டு, மரங்களை அரசாளப்போவேனோ 
என்றது” (நியா 9:89). தான்‌ 
ராஜாவாகயிருக்க மறுப்பதற்கான 
காரணத்தையும்‌ ஒலிவமரம்‌ சொல்லுகிறது. 





i FT 
TT 


விருட்சங்கள்‌, 
'தேடிப்போகிறது. 
அடுத்தபடியாக அத்திமரம்‌, 
கியவை அதிக. 


வந்து எங்களுக்கு ராஜாவாயிரு” 
சொல்லுகிறது. ஆனால்‌ அந்த மரங்களும்‌ 
ராஜாவாயிருக்க மறுத்துவிடுகிறது. 


“அப்பொழுது மரங்கள்‌ அத்திமரத்தைப்‌ 
பார்த்து: நீ வந்து, எங்களுக்கு ராஜாவாமிரு 
என்றது. அதற்கு அத்திமரம்‌: நான்‌ என்‌ 
மதுரத்தையும்‌ என்‌ நற்கனியையும்‌ விட்டு, 
மரங்களை அரசாளப்போவேனோ என்றது. 
(நியா 901) 


“அப்பொழுது மரங்கள்‌ திராட்சச்‌ 
செடியைப்‌ பார்த்து: நீ வந்து, எங்களுக்கு 
ராஜாவாயிரு என்றது. அதற்குத்‌ 
திராட்சச்செடி! தேவர்களையும்‌ மனுஷரையும்‌ 
மகிழப்பண்ணும்‌ என்‌ ரசத்தை நான்‌ விட்டு 
மரங்களை அரசாளப்போவேனோ என்றது” 
(நியா 9:12]3). 


ஒலிவமரமும்‌, மர 
தராயாச்செவன்‌ வாங்கள்‌. ஆலை 
செய்வதற்கு பதிலாக, ஜனங்களுக்கு சேவை 
செய்யவே விரும்புகிறது ஆனால்‌. 
அபிமெலேக்கோ ஜனங்களுக்கு சேவை 
செய்ய மல்‌, 
ராஜாவாயிருக்க 
மனுஷரால்‌ வரும்‌ 
வீண்பெருமையையும்‌ நாடுகிறான்‌. 

யோதாம்‌ விருட்சங்களைப்பற்றிய 
உலமையைச்‌ சொல்லி, தன்னுடைய 
'தகப்பனாராகிய கிதியோனின்‌ நற்குணத்தை 


நற்குணசாலிகளாகவும்‌, 
சேவை 

மனப்பான்மையுடையவர்களாயும்‌ இருந்தார்கள்‌. 
கிதியோனும்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு நன்மை. 
செய்தார்‌. 


நியாயாதிபதிகன்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தங்களுக்கு ராஜாவாகயிருந்து, 
தங்களை ஆளுகை செய்யுமாறு. இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ கிதியோனிடம்‌. 
கேட்டுக்கொண்டார்கள்‌. கிதியோனோ, 
தானும்‌, தன்னுடைய குமாரரும்‌ அவர்களை 
ஆளப்போவதில்லை. என்று சொல்லி, 
அவர்களுடைய வேண்டுதலை நிராகரித்து 
விட்டார்‌. கிதியோனுக்கு ராஜாசனத்தில்‌ 
அமர்ந்து, இஸ்ரவேல்‌  புத்திரரை 
அதிகாரத்தோடு ஆளுகை செய்யவேண்டும்‌ 
என்னும்‌ விருப்பம்‌ இல்லை. ஒலிவமரம்‌, 
அத்திமரமும்‌, திராட்சச்செடியும்‌, 
விருட்சங்களுக்கு ராஜாவாயிருக்க 
மறுத்ததுபோல, 'கிதியோனும்‌ 
மறுத்துவிடுகிறார்‌. 


நற்குணமுள்ளவர்கள்‌ ஜனங்களுக்கு 
சேவை செய்ய விரும்புவார்கள்‌. அவர்கள்‌ 
ஊழியங்கொள்ளாமல்‌, 


ஏற்றுக்கொள்ளாமல்‌, க்கக்‌ சேவை. 
செய்வதையே தெரிந்துகொள்வார்கள்‌. 
பெரியவர்களாகயிருப்பதைவிட, 
பிரயோஜனமுள்ளவர்களாயிருப்பதே. 
என்று நினைப்பார்கள்‌. 


நல்லது. 


காட்டிலுள்ள விருட்சங்களுக்கு ஒரு 
ராஜா தேவையில்லை, அவர்கள்‌ தங்களுக்கு 
ஒரு ராஜாவை ஏற்படுத்தவேண்டும்‌ என்னும்‌ 
அவசியமுமில்லை. அதுபோலவே இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கு, இப்போது தங்கள்மீது ஒரு 
ராஜாவை அபிஷேகம்பண்ணவேண்டும்‌. 
என்னும்‌ அவசியமுமில்லை. கர்த்தரே 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு ராஜாவாயிருக்கிறார்‌ 


ங்களுக்‌| ராஜாவை 
அகவன்‌ கண்டும்‌. லும்‌ 
எண்ணம்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
வருமென்றால்‌, அவர்கள்‌ 
நற்குணமுள்ளவரையும்‌ கர்த்தரிடத்தில்‌ 
பக்தியுள்ளவரையும்‌ தங்களுக்கு ராஜாவாக 
அபிஷேகம்பண்ணவேண்டும்‌. விருட்சங்கள்‌ 
ஒலிவமரத்தையும்‌, அத்திமரத்தையும்‌, 
திராட்சச்செடியையும்‌ தேடிப்போய்‌, 
தங்களுக்கு ராஜாவாயிருக்கவேண்டும்‌ 
என்று கேட்டுக்கொண்டதுபோல, 
இஸ்ரவேல்‌ புத்திரரும்‌ நல்லவர்களைத்‌ 
தேடிப்பார்த்து, அவர்களை தங்களுக்கு 
ராஜாவாயிருக்குமாறு 

கேட்டுக்கொள்‌ வேண்டும்‌. 





f= FTN 
TT 


- ஒலிவமரமும்‌, அத்திமரமும்‌, 
திராட்சச்செடியும்‌ விருட்சங்களுக்கு 
ராஜாவாயிருக்க மறுத்துவிட்டது. அப்பொழுது 
மரங்களெல்லாம்‌ முட்செடியைப்‌ பார்த்து. 
“நீ வந்து எங்களுக்கு ராஜாவாயிரு” 
(நியா 


914) என்று 
சொல்லுகிறது. முட்செடியினால்‌. 
ஒரு பிரயோஜனமுமில்லை. ஒரு சில 

ள்‌ ஓங்கி வளர்ந்து பெரிதாயிருக்கும்‌. 
ஆனால்‌ அவை கனிதராது. மனுஷருக்கு 
பிரயோஜனமாயிருக்காது. அப்படிப்பட்ட 
பார்ப்பதற்கு அழகாயிருக்கும்‌. 
அவை மனுஷருக்கு 

நிழல்‌ தரலாம்‌. ஆனால்‌ கனிதராது. 


ஒலிவமரம்‌, அத்திமரம்‌, திராட்சச்செடி 
ஆதியை மனுஷருக்கு பிரயோஜனமுள்ள 
விருட்சங்கள்‌. இவையெல்லாம்‌ 
கனிவிருட்சங்கள்‌. முட்செடியை வெட்டி 
விறகாக பயன்படுத்தலாம்‌. இது வேறு 
எதற்கும்‌ பிரயோஜனப்படாது. ஒலிவமரும்‌, 
அத்திமர திராட்சச்செடியும்‌ 
னத்‌ தந்தாலும்‌, 


i அவற்றிற்கு 
மதிப்பையும்‌ மரியாதையும்‌ கொடுக்கவேண்டும்‌. 


பிரயோஜனமுள்ள விருட்சங்கள்‌ 
பிறரிடத்திலிருந்து மதிப்பையோ. 
கனத்தையோ எதிர்பார்க்காவிட்டாலும்‌, 
அந்த விருட்சங்களை 
கனம்பண்ண வேண்டும்‌. 


நாம்‌ 


மதித்து 


பிரயோஜனமுள்ள விருட்சங்கள்‌ 
மரங்களுக்கு ல்‌ மறுக்கின்றன. 
காரணத்தையும்‌ 


'தேவர்‌। மனுஷரும்‌ 
ஙு ராமன்‌ 
நான்‌ விட்டு, மரங்களை 
அரசாளப்போவேனோ' (நியா 9:9) என்று 


சொல்லுகிறது. 


அத்திமரம்‌: “நான்‌ என்‌ மதுரத்தையும்‌ 
என்‌ நற்கனியையும்‌ விட்டு, மரங்களை 
அரசாளப்போவேனோ” (நியா 941) என்று 
சொல்லுகிறது. 


நியாயாதிபதிகன்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


திராட்சச்செடி: “தேவர்களையும்‌ 
மனுஷரையும்‌ மகிழப்பண்ணும்‌ என்‌ ரசத்தை 
நான்‌ விட்டு மரங்களை 
அரசாளப்போவேனோ” (நியா 913) 


வார்க்கப்படுகிறது. 
ம்‌, திராட்சரசமும்‌ கர்த்தருடைய 
பயன்படுத்தப்படுகிறது. 
'போஜனபந்தியிலும்‌ 


திராட்சச்செடி 

சேவையை 

மற்ற மரங்களை அரசாள 
ஆயத்தமாயில்லை. மரங்களுக்காக இவை 
தங்களை தாழ்த்தவோ, அல்லது 
உயர்த்தவோ விரும்பவில்லை. இந்த மரங்கள்‌ 
எப்போதும்‌ போல, கர்த்தருக்கும்‌ 
மனுஷருக்கும்‌ சேவை செய்யவே விரும்புகிறது. 


ஒரு மனுஷன்‌ ஒரு தேசத்திற்கு. 
ராஜாவாயிருக்கும்போது, அவன்‌ தேசத்தின்‌ 
குடிகளை மிகவும்‌ கவனமாய்‌ பாதுகாத்து, 
பராயரிக்கவேண்டும்‌. அவர்களுடைய 
ன்மைக்‌ அயராது பாடுபடவேண்டும்‌. 
்‌ சேவை செய்யவேண்டும்‌. 
ஒலிவமரமும்‌, அத்திமரமும்‌, நிர்‌ 
தங்களுடைய கொழுமையையும்‌, 
நற்கனியையும்‌, ரசத்தையும்‌ மனுஷருக்கு. 
பிரயோஜனமுள்ளதாய்க்‌ கொடுப்பதுபோல, 
ராஜாக்களும்‌. தங்களுடைய சரீர 
பெலத்தையும்‌, ஞானத்தையும்‌, தங்கள்‌ 
தேசத்தின்‌ பிரயோஜனத்திற்காய்‌ 
அர்ப்பணிக்கவேண்டும்‌. 
பொதுவாழ்க்கையில்‌ ஈடுபடுகிறவர்கள்‌, 
தங்களுடைய சொந்த. 
பொதுமக்களின்‌ நன்மைக்கு 
கவனமும்‌, 
காண்பிக்கவேண்டும்‌. 
பிரயோஜனத்திற்காக, ராஜாக்கள்‌ 
தங்களுடைய சொந்த விருப்பங்களையும்‌, 
ஆசைகளையும்‌ தியாகம்பண்ண வேண்டியது 
வரலாம்‌. 





i= FTE 
TT 


சமுதாயத்திலே மேன்மையையும்‌, 

உயர்ந்தஅந்தஸ்துக்களையும்‌ நாடுகிறவர்கள்‌, 

கொழுமையையும்‌, 

இழக்கவேண்டியது வரலாம்‌. 

ஒரு சிலர்‌ உயர்ந்த பதவிக்கு வந்தவுடன்‌, 
விப்பார்‌! 


Hy 
சோம்பேறிகளாயும்‌ இதக்‌ 


இதன்‌ நிமித்தமாகவே ஜனங்களுக்கு 
நன்மை ய்யவேண்டுமென்று 
விரும்புகிறவர்களும்‌ சேவை 
செய்யவேண்டுமென்று விரும்புகிறவர்களும்‌, 
உயர்ந்த பதவிகளை நாடிப்போகமாட்டார்கள்‌. 
பார்த்தாலே 
தாங்கள்‌ 
பதவிகள்‌ தடையாமிருக்கும்‌. 
என்று நினைப்பார்கள்‌. 
அபிமெலேக்கோ ஒரு துன்மார்க்கன்‌. 
ஜனங்களுக்கு நன்மை செய்யவேண்டும்‌ 
என்னும்‌ விருப்பம்‌ அவனிடத்தில்‌ 
ஆனால்‌. ஜனங்களுக்கு 
அவர்களை. தன்னுடைய 
ஆளுகை செய்யவேண்டும்‌ என்னும்‌ ஆசை 
அவனிடத்தில்‌ காணப்படுகிறது. 
அபிமெலேக்கின்‌ ஆசைகளை, யோதாம்‌ இந்த 
உவமையிலே கடிந்து சொல்லுகிறான்‌ 


ராஜாவாயிருந்து. 
ஷ்டம்போல 


மரங்களெல்லாம்‌ முட்செடியைப்‌ பார்த்து: 
க்கு ராஜாவாயிரு” 
சொல்லுகிறது. 
ஒரு முட்செடியைப்போல 
முட்செடி 
பிரயோஜனமில்லாதது. 
விருட்சமல்ல. 
விருட்சங்களின்‌ 
சேர்க்கமாட்டார்கள்‌. 
தீங்கு செய்யும்‌. 
கர்த்தர்‌ இந்தப்‌ பூமியை சபித்தபோது. 
இதிலே முட்செடியை முளைக்கப்பண்ணினார்‌. 
முட்செடி கர்த்தருடைய சாபத்திற்கு 
அடையாளம்‌. அக்கினியில்‌ போட்டு 
எரிக்கப்படுவதுதான்‌ இதன்‌ முடிவு 
அபிமெலேக்கு ஒரு முட்செடியைப்போல. 
இருந்தாலும்‌, சீகேமின்‌ மனுஷர்‌ 
தகதக மரங்களெல்லாம்‌ 
முட்செடியை தங்களுக்கு 
ராஜாவாக்கினதற்கு இது ஒப்பாயிருக்கிறது. 


நியாயாதிபதிகன்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மகா உயர்ந்த நிலையில்‌ 
அற்கேனாகள்‌. என்ன களோ தாழ்ந்த 
நிலையில்‌ உட்கார்ந்திருக்கிறார்கள்‌"' 
(பிர 10:6). 


ரில்‌. சண்டாளர்‌. 

உயர்ந்திருக்கும்போது, துன்மார்க்கர்‌ எங்கும்‌. 
சுற்றித்திரிவார்கள்‌" (சங்‌ 12:8) 

நமக்கு தலைவர்களையும்‌, 
வழிகாட்டிகளையும்‌ தெரிந்தெடுக்கும்போது 
நாம்‌ மிகவும்‌ கவனமாய்ச்‌ செயல்படவேண்டும்‌. 
விழித்திருந்து தீர்மானம்பண்ணவேண்டும்‌. 

யோதாமின்‌ உவமை ஆழமா; 
கருந்துடையதாயிருக்கிறது போதாம்‌. இந்த 
உவமையின்‌ கருத்தை இஸ்ரவேல்‌. 
புத்திரருக்கும்‌. அபிமெலேக்குக்கும்‌ 
பயன்படுத்துகிறான்‌. கிதியோன்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனத்திற்கு அநேக நன்மைகளை 
செய்திருக்கிறார்‌. னால்‌ இஸ்ரவேல்‌. 
பத்திரரோ  கிதியோனுடைய குடும்பத்திற்கு 
விரோதமாய்‌ எழும்பியிருக்கிறார்கள்‌. 
கிதியோனுடைய குமாரரான எழுபது பேரையும்‌ 
ஒரே கல்லின்மேல்‌ கொலை செய்தார்கள்‌. 

சீகேமின்‌ பிமெலேக்குக்‌ 
சகோத்ராமிகக்கறாகள்‌ 3 'அபிபெலேக்கு 
அவர்களிடத்தில்‌ “நான்‌ உங்கள்‌ எலுப்பும்‌, 
உங்கள்‌ மாம்சமுமானவ என்று 
சொன்னான்‌. அவர்கள்‌ இந்த 
வாக்கியத்தை நினைத்து, அபிெகேக்கோடு 
ஜக்கியமாயிருக்கிறார்கள்‌.  அபிமெலேக்கு 
கிதியோனுடைய வேலைக்காரியின்‌ மகன்‌. 
வேலைக்காரியாயிருந்தவள்‌, பிற்காலத்தில்‌ 
கிதியோனுக்கு மறுமனையாட்டியானாள்‌. 
அபிமெலேக்கு 


தங்கள்‌ 
சகோதரனானபடியினால்‌, சீகேமின்‌ மனுஷர்‌ 
சீகேம்‌ 


பட்டணத்தாருக்கு 
ராஜாவாக்கியிருக்கிறார்கள்‌ (நியா 9:17). 
யோதாம்‌. கிதியே 
இன்க்‌, 
புத்திரருக்காக 
நன்றுபைய ஜீவ 
இஸ்ரவேல்‌ புத்திரரை 
கைமின்று இரட்சித்தார்‌ 
ஆனால்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரோ, 
தங்களுக்கு செய்த நன்மைகளை 
மறந்துவிடுகிறார்கள்‌. கிதியோனின்‌ 
குடும்பத்திற்கு  ஆதரவாயிருந்து நன்மை 
செய்வதற்கு லாக, அவர்களுக்கு. 
விரோதமாய்‌ எழும்பி, தீங்கு செய்கிறார்கள்‌. 


னுடைய 
கிதியோன்‌ இஸ்ரவேல்‌ 
யுத்தம்பண்ணினார்‌. 
எண்ணாமல்போய்‌, 
மீதியானியரின்‌ 
(நியா 916) 
கிதியோன்‌ 


ஜீவனை 





i FTE 
TT 


கிதியோனுக்கு அநேக குமாரர்கள்‌ 
இருக்கிறார்கள்‌. பிள்ளைகளின்‌ திரளான 
எண்ணிக்கை பெற்றோருக்கு கனத்தையும்‌ 
மேன்மையையும்‌ கொடுக்கிறது. ஆனால்‌ 
சீகேமின்‌ மனுஷரோ 

குமாரனான எழுபது பேரையும்‌ 
கல்லின்மேல்‌ கொலை செய்தார்கள்‌. 

பேரில்‌ 

இளையகுமாரனாகிய யோதாம்‌ மாத்திரம்‌ 
தப்புகிறான்‌. 'கிதியோனுடைய 
வேலைக்காரியின்‌ மகனான அபிமெலேக்கு 
அவர்களை கொலை செய்கிறான்‌. 


'கேமின்‌ மனுஷருக்கு கிதியோனுடைய 
குடும்பத்தின்மீது மதிப்பும்‌ மரியாதையும்‌ 
இருக்குமென்றால்‌, கிதியோனின்‌ குமாரரைக்‌ 
கொன்றுபோட்ட 
தண்டிப்பார்கள்‌. 
மனுஷரோ 
தண்டிக்கவில்லை. 
அபிமெலேக்கோடு சேர்ந்து 
குமாரரை ஒரே 
கொள்றுபோடுகிறாகள்‌. 
துன்மார்க்கத்திற்கு சீகேமின்‌ மனுஷரும்‌: 
உடந்தையாயிருக்கிறார்கள்‌. இவர்கள்‌ 
அபிமெலேக்கின்‌ பாவத்திற்கு 
பங்காளிகளாயிருக்கிறார்கள்‌. சீகேமின்‌ 
மனுஷர்‌ அபிமெலேக்கைத்‌ தண்டிக்காமல்‌ 
அவனைத்‌ தங்களுக்கு ராஜாவாக்குகிறார்கள்‌. 


சீகேமின்‌ மனுஷர்‌ செய்கிற காரியம்‌ 
நன்மையானதா அல்லது தீமையானதா 
என்பதை அவர்களே 
தீர்மானித்துக்கொள்ளட்டும்‌ என்று. முடிவு. 
எடுக்கும்‌ பொறுப்பை யோதாம்‌ 
அவர்களிடத்தில்‌ ஒப்புக்கொடுக்கிறான்‌. 


நீங்கள்‌ அவனை 

ய்கை உண்மையும்‌ 
செய்கையாயிருக்குமானால்‌, 
யெருபாகாலையும்‌ அவர்‌ 


ராஜாவாக்கின 
உத்தமமுமான 
நீங்கள்‌ 

குடும்பத்தாரையும்‌ நன்மையாக நடத்தி, அவர்‌ 
கைகளின்‌ செய்கைக்குத்தக்கதை அவருக்குச்‌ 


செய்து, இப்படி இந்நாளில்‌ 
அவர்‌ ம்‌ 
உண்மையும்‌ 


அவரையும்‌ 
நடத்தினது. 
த்தமுமாயிருக்குமானால்‌, 
அறியெலேக்கின்மேல்‌ நீங்களும்‌ 
'சந்தோஷமாயிருங்கள்‌; உங்கள்மேல்‌ 
அவனும்‌ சந்தோஷமாயிருக்கட்டும்‌" 
(நியா 94819) என்று யோதாம்‌ சீகேமின்‌ 
மனுஷரிடத்தில்‌ சொல்லுகிறான்‌. 


நியாயாதிபதிகள்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சீகேமின்‌ மனுஷர்‌ 
குடும்பத்திற்கு தீங்கு செய்திருப்பார்க 
ளென்றால்‌, அவர்கள்‌ செழித்திருக்க 
மாட்டார்கள்‌. அவர்கள்மீது சாபமும்‌ 
அழிவும்‌ வரும்‌. அவர்கள்‌ கிதியோனின்‌ 
குடும்பத்திற்கு செய்தது அக்கிரமமாக 
யிருக்கும்‌ என்றால்‌, “அபிமெலேக்கிலிருந்து 
அக்கினி புறப்பட்டு, சீகேம்‌ பட்டணத்‌ 
தாரையும்‌, மில்லோவின்‌ குடும்பத்தாரையும்‌. 
பட்சிக்கவும்‌, சீகேம்‌ பட்டணத்தாரிலும்‌ 
மில்லோவின்‌ குடும்பத்தாரிலுமிருந்து, 
அக்கினி புறப்பட்டு, அபிமெலேக்கைப்‌ 
பட்சிக்கவும்கடவது"' (நியா 9:20) 
என்று யோதாம்‌ சொல்லுகிறான்‌. 


கிதியோனின்‌ 


யோதாம்‌ சீகேமின்‌  மனுஷர்மீது 
இந்த வார்த்தையை சொல்லிவிட்டு, தன்‌ 
சகோதரனாகிய அபிமெலேக்குப்‌ பயந்து, 
அங்கே 
சீகேமிற்கு 
பண்பி யர நியா 9:21) 


சிகேமின்‌ மனுஷர்‌ 
நியா 9:22-25 


நியா 9:22. அபிமெலேக்கு இஸ்ரவேலை 
மூன்று வருஷம்‌ அரசாண்டயின்பு, 


நியா 9:28. அபிமெலேக்குக்கும்‌ 
சீகேமின்‌ பெரிய மனுஷருக்கும்‌ 
நடுவே பொல்லாப்பு உண்டாக்கும்‌ 
ஆவியை தேவன்‌ வரப்பண்ணினார்‌. 


தியா 9:24. பெருபாகாலின்‌ எழுபது 
குமாரருக்குச்‌ செய்யப்பட்ட கெ: 

வந்து பலித்து, அவர்களுடைய 

இரத்தப்பழி அவர்களைக்‌ கொன்ற 

அவர்களுடைய சகோதரனாகிய 

தன்‌ 

கொல்ல. அவன்‌ 

திடப்படுத்தின சீகேம்‌ 


மேலும்‌ சுமரும்படியாகச்‌ 
பெரிய 


அபிமெலேக்குக்கு 
இரண்டகம்‌ பண்ணினார்கள்‌. 





i THEN 
TT 


நியா 925. சீகேமின்‌ மனுஷர்‌ 
மலைகளின்‌ உச்சியில்‌ அவனுக்குப்‌ 
யதிவிருக்கிறவர்கனை வைத்தார்கள்‌; 
அவர்கள்‌ தங்கன்‌ 
வழிநடத்துபோகிற 
கொன்னையிட்டார்கள்‌;. 
அபிமெலேக்குக்கு அறிவிக்கப்பட்டது. 


அபிமெலேக்கு இஸ்ரவேலை மூன்று 
வருஷம்‌ அரசாளுகிறான்‌. தேசத்தில்‌ ஒரு 
தன்‌ 


ஏதாவது சேவை தான்‌ என்றோ அல்லது. 
நன்மை செய்தான்‌ என்றோ 
சொல்லப்படவுமில்லை. அவன்‌ இஸ்ரவேலை 
மூன்று வருஷம்‌ அரசாண்டான்‌. ராஜா 
என்னும்‌ பட்டத்தைப்‌ பெற்றுக்கொண்டு, 
ராஜாங்கத்தின்‌ சுகத்தை அனுபவித்தான்‌. 
ற்காக பக, வெற்றியும்‌, 
சந்தோஷமும்‌ நிலைத்திருப்பதில்லை. 
கர்த்தருடைய நீதியான கரம்‌ 
துன்மார்க்கருக்கு விரோதமாக 
எழும்பியிருக்கும்‌. அபிமெலேக்குக்கும்‌ 
சீகேமின்‌ பெரிய மனுஷருக்கும்‌ நடுவே. 
பொல்லாப்பு உண்டாக்கும்‌ ஆவியை தேவன்‌ 
வரப்பண்ணுகிறார்‌ (நியா 9:23) 


சீகேமின்‌ பெரிய மனுஷரும்‌, 
அபிமெலேக்கும்‌ ஒருவருக்கொருவர்‌ 
பொறாமைப்பட்டுக்கொள்கிறார்கள்‌. 
அவர்களுக்குள்‌ ஒற்றுமையும்‌, அன்பும்‌, 
பாசமும்‌ குறைந்துபோயிற்று. இது 
கர்த்தரால்‌ உண்டாயிற்று. கர்த்தர்‌ அவர்கள்‌ 
நடுவே பொல்லாப்பை உண்டாக்கும்‌ 
ஆவியை வரப்பண்ணுகிறார்‌. சாத்தான்‌ 
பொல்லாப்பு உண்டுபண்ணுகிறவன்‌. அவன்‌ 
மனுஷர்‌ மத்தியிலே தீங்குகளை 
விதைக்கிறவன்‌. பொல்லாப்பை உண்டாக்கும்‌ 
ஆலி சாத்தானுடையது. 

கர்த்தர்‌ 
அதிகாரத்தினால்‌ 
வைத்திருக்கிறார்‌. 
துன்மார்க்கரை 
ஒப்புக்கொடுத்துவிடுவார்‌. 
உபதேசத்தைக்‌ கேட்டு, 
மனந்திரும்பவில்லையென்றால்‌, 
சாத்தான்‌ மூலமாய்‌ வரும்‌ 
அனுபவிக்க வேண்டியது வரும்‌. 


சாத்தானை 


தம்முடைய 
கற்பகத்‌ 
சில சமயங்களில்‌ கர்த்தர்‌ 
சாத்தானுக்கு 
கர்த்தருடைய 
துன்மார்க்கர்‌ 
அவர்கள்‌ 
வேதனைகளை 


நியாயாதிபதிகன்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


சீகேமின்‌ பெரிய மனுஷர்‌ 
பேராசைப்படுகிறார்கள்‌. இந்தப்‌ பேராசையும்‌ 
அசத்த. ஆவியினால்‌ உண்டாயிற்று. 
மனுஷருடைய இருதயங்களில்‌ பிசாசும்‌ 
குடியிருக்கிறான்‌. பிசாசின்‌ மூலமாய்‌ 
மனுஷருக்குள்ளே பிரிவினைகளும்‌, 
சண்டைகளும்‌, யுத்தங்களும்‌ உண்டாகிறது. 


சீகேமின்‌ மனுஷர்‌ அபிமெலேக்கை 
ராஜாவாக்கினார்கள்‌. அபிமெலேக்கு மூன்று 
ய்‌ ராஜசுகத்தை அனுபவிக்கிறான்‌. 
மேன்மையைப்‌ பார்த்து 

மனுஷர்‌ பொறாமைப்பட்டு, 

தீங்கு செய்கிறார்கள்‌. 

சீகேமின்‌ பெரிய 

பொல்லாப்பு 


அவர்களுக்கு நடுவே 
உண்டுபண்ணும்‌ ஆவியை 
வரப்பண்ணுகிறார்‌. கர்த்தர்‌ அவர்களை 
சாத்தானுக்கு ஒப்புக்கொடுக்கிறார்‌. 
மனுஷருடைய பாவங்களே அவர்கள்‌ 
அனுபவிக்கும்‌ தண்டனைகளுக்கு காரணம்‌, 
கர்த்தர்‌ ஒருபோதும்‌ மனுஷருடைய 
பாவங்களுக்கு காரணரல்ல. ஆனாலும்‌: 
மனுஷருடைய பாவத்திற்கான 
தண்டனை கர்த்தர்‌ மூலமாகவே வருகிறது. 
பெரிய மனுஷர்‌ 
பாவங்களுக்கு 
பங்காளிகளாயிருந்தார்கள்‌. அபிமெலேக்கை 
தங்களுக்கு ராஜாவாக்கினார்கள்‌. 
துன்மார்க்கனை சிங்காசனத்திலே 
அமரச்‌ செய்தவர்கள்‌, அவனோடுகூட 
அழிந்துபோவார்கள்‌. துன்மார்க்கன்‌ கீழே 
விழுவதற்‌ முன்பாக, அவனுடைய 
துன்மார்க்கத்திற்கு துணை போகிறவர்கள்‌ 
முதலாவதாக கீழே விழுந்துவிடுவார்கள்‌. 
ன்மார்க்கருக்குள்ளே )க்கியம்‌. 
இருக்காது. பி லக்கு தனக்கு 
ய்த சீகேமின்‌ பெரிய மனுஷரைப்‌ 
ஒரு காலத்தில்‌ 
சீகேமின்‌ பெரிய மனுஷர்‌ அபிமெலேக்குக்கு, 
அவர்களுடைய எலும்பாகவும்‌, 
மாம்சமாகவும்‌ இருந்தான்‌. இப்போது அவன்‌ 
சத்துருவாயிருக்கிறான்‌. 
பொல்லாப்பு 





f= THEN 
TT 


யெருபாகாலின்‌ எழுபது குமாரருக்குச்‌' 
செய்யப்பட்ட கொடுமை வந்து பலித்து, 
அவர்களுடைய இரத்தப்பழி அவர்களைக்‌ 
கொன்ற அவர்களுடைய சகோதரனாகிய 
அபிமெலேக்கின்மேலும்‌, தன்‌ சகோதரரைக்‌ 
கொல்ல அவன்‌ கைகளைத்‌ திடப்படுத்தின 
சீகேம்‌ மனுஷர்‌ மேலும்‌ சுமரும்படியாகச்‌ 
சீகேமின்‌ பெரிய மனுஷர்‌ அபிமெலேக்குக்கு 
இரண்டகம்பண்ணுகிறார்கள்‌ (நியா 9:24). 


சீகேமின்‌ பெரிய மனுஷர்‌ கிதியோனின்‌ 
குடும்பத்திற்கு விரோதமாக. செய்த 
பாவங்களுக்கு மனந்திரும்பவில்லை. 
அபிமெலேக்கை தங்களுக்கு ராஜாவாக்கின 
பாவத்திற்காக அவர்கள்‌ 
வேதனைப்படவுமில்லை. சீகேமின்‌ மனுஷர்‌ 
அவனுக்கு இரண்டகம்‌ பண்ணுகிறார்கள்‌. 
அபிமெலேக்கு அருமாவிலிருந்தபோது. 
அவனை சிறைப்பிடிக்கவேண்டும்‌ அல்லது 
கொன்றுபோடவேண்டும்‌ என்பது சீகேம்‌ 
மனுஷருடைய திட்டம்‌. அருமா என்பது 
அபிமெலேக்கின்‌ கிராமப்பகுதியாகும்‌ 
(நியா 9:41) 


அபிமெலேக்கு அருமாவிலே 
இருக்கிறான்‌. அவன்‌ அந்த ஊரிலிருந்து 
சீகேமுக்கு வருவான்‌ என்று சீகேமின்‌ 
மனுஷர்‌ எதிர்பார்க்கிறார்கள்‌.  சீகேமின்‌ 
மனுஷர்‌ மலைகளின்‌ உச்சியில்‌ அவனுக்குப்‌ 
பதிவிருக்கிறவர்களை வைக்கிறார்கள்‌; 
அவர்கள்‌ தங்கள்‌ அருகே வழிநடந்துபோகிற 
யாவரையும்‌ கொள்ளையிடுகிறார்கள்‌; அது 
அபிமெலைக்குக்கு அறிவிக்கப்படுகிறது. 
(நியா 9:25). 

சீகேமின்‌ மனுஷர்‌ மலைகளின்‌ 
உச்சியில்‌ பதிவிருக்கிறவர்களை 
வைத்தாலும்‌, அபிமெலேக்கு அங்கு 
வரவில்லை. தனக்கு பதிவிருக்கிறவர்களை 
சீகேமின்‌ மனுஷர்‌ வைத்திருக்கிறார்கள்‌. 
என்னும்‌ செய்தி அபிமெலேக்குக்கும்‌ 
அறிவிக்கப்படுகிறது. ஆகையினால்‌. 
அபிமெலேக்கு அருமாவிலிருந்து விடுகிறான்‌. 


காகால்‌ 
நியா 9:26-29 


தியா 9:28, ஏயேதின்‌ குமாரனாகிய 
காகால்‌ தன்‌. ௪கோதரரோடே 
சீகேமுக்குன்‌ போனான்‌; சீகேமின்‌ 
பெரிய மனுஷர்‌ அவனை நம்பி, 


நியாயாதிபதிகள்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நியா 927. வெளியே புறப்பட்டு, 
தங்கள்‌ திராட்சுத்தோட்டங்களின்‌ 
பழங்கனை அறுத்து, ஆலையாட்டி, 
ஆடிப்பாடி, தங்கள்‌ தேவனின்‌ 
வீட்டிற்குள்‌ போய்‌, புசித்துக்‌ குடித்து, 
அபிமெலேக்கை சபித்தார்கள்‌. 


தியா 9:28. அப்பொழுது ஏயேதின்‌ 
குமாரனாகிய காகால்‌: அபிமெலேக்கு 
யார்‌? சீகேம்‌ யார்‌? நாம்‌ அவனைச்‌ 
சேவிக்கவேண்டியதெதன்ன?. அவன்‌ 
யெருபாகலின்‌ மகன்‌ அல்லவா? சேயூல்‌ 
அவனுடைய காரியக்காரன்‌ அல்லவா? 
சீகேமின்‌ தகப்பனாகிய  ஏமோரின்‌ 
மனுஷரையே சேவியுங்கன்‌; அவனை 
நாங்கள்‌ சேவிப்பானேன்‌?. 


தியா 9:29. இந்த ஜனங்கள்‌ மாத்திரம்‌ 
என்‌ கைக்குன்‌ இருக்கட்டும்‌ நாண்‌ 
அபிமெலேக்கைத்‌ துரத்திவிடுவேன்‌ 
என்றான்‌. உன்‌ சேனையைப்‌ 
பெருகப்பண்ணிப்‌ புறப்பட்டுவா 
என்னு, அவன்‌  அயிமெலேக்குக்குச்‌ 
சொல்லியனுப்பினான்‌.. 


சீகேமின்‌ பெரிய மனுஷர்‌, 
அபிமெலேக்கைத்‌ தள்ளிவிட்டு, காகால்‌ 
என்பவனை தங்களுக்கு தலைவனாக 
ஆக்குகிறார்கள்‌. இவன்‌ ஏபேதின்‌ குமாரன்‌. 
காகால்‌ தன்‌ சகோதரரோடே சீகேமுக்குள்‌ 
போகிறான்‌. சீகேமின்‌ பெரிய மனுஷர்‌ 
காகாலை நம்புகிறார்கள்‌. 

என்னும்‌ 


பெயருக்கு 
என்று 


பொருள்‌. 


ரமி 
க்கக்‌ 
அபிமெலேக்கின்‌ தாயாரும்‌ ஒரு வேலைக்காரி. 


காகாலின்‌ 
வேலைக்காரன்‌. 
வேலைக்காரருடைய 


தகப்பனாரும்‌ ஒரு 
அபிமெலேக்கும்‌, காகாலும்‌ 


இரண்டு 
பிள்ளைகளாயிருக்கிறார்கள்‌. 
இவர்கள்‌ இருவரும்‌ ஒருவருக்கொருவர்‌ 
சண்டைபோட்டுக்கொள்கிறார்கள்‌. 


காகாலும்‌ அபிமெலேக்கைப்போல 
துணிச்சலுள்ளவன்‌. சாதுரியமாய்ப்‌ 
பேசக்கூடியவன்‌. இவன்‌ அபிமெலேக்குக்கு 
விரோதமாக சதிஆலோசனை பண்ணுகிறான்‌. 
சீகேமின்‌ மனுஷரை நன்‌ பக்கமாக 
சேர்த்துக்கொள்ளவேண்டும்‌. என்று 
திட்டமிட்டு, அவன்‌ தன்‌ சகோதரரோடே 
சீகேமுக்குள்‌ போகிறான்‌. அவர்களுடைய 
நம்பிக்கையைப்‌ பெறும்‌ விதத்தில்‌ 
சாதுரியமாய்ப்‌ பேசுகிறான்‌. சீகேமின்‌ பெரிய 
மனுஷர்‌ காகாலை நம்புகிறார்கள்‌. 





i FTN 
TT 


சீகேமின்‌ பெரிய மனுஷர்‌, காகாலை 


விக்கிரகக்கோவிலிலே, 
பண்டிகையை கொண்டாடுகிறார்கள்‌. 


சிகேமின்‌ மனுஷர்‌ தங்கள்‌ 
விக்கிரகங்களுக்கு முன்பாக அபிமெலேக்கை 
சபிக்கிறார்கள்‌. தங்கள்‌ விக்கிரகம்‌ 
அபிமெலேக்கை அழித்துப்போடவேண்டும்‌. 
என்றும்‌ வேண்டிக்கொள்கிறார்கள்‌. சீகேமின்‌ 
மனுஷர்‌, மூன்று வருஷத்திற்கு முன்பு, 
அபிமெலேக்கை நேசித்தார்கள்‌. அப்போது, 
அவர்களுடைய இருதயம்‌ அபிமெலேக்கை 
பின்பற்றி சாய்ந்தது. அவர்கள்‌ 
பாகால்பேரீத்தின்‌ கோவிலிலிருந்து எழுபது 
வெள்ளிக்காசை எடுத்து அபிமெலேக்குக்கு 
கொடுத்தார்கள்‌ (நியா 9:4). இப்போதோ, 
சீகேமின்‌ பெரிய மனுஷர்‌ இதே கோவிலிலே. 
அபிமெலேக்கை சபிக்கிறார்கள்‌. 


காகால்‌ சீகேமின்‌ பெரிய 
மனுஷரிடத்தில்‌ வீரமாகவும்‌, சாதுரியமாகவும்‌ 
பேசுகிறான்‌. அப்பொழுது ஏபேதின்‌ 
குமாரனாகிய காகால்‌: “அபிமெலேக்கு யார்‌? 
சீகேம்‌ யார்‌? நாம்‌ அவனைச்‌ 
சேவிக்கவேண்டியதென்ன?' ்‌ 
யெருபாகலின்‌ மகன்‌ அல்லவா? 
காரியக்காரன்‌ 


அவன்‌ 

சேபூல்‌ 
அல்லவா? 
ஏமோரின்‌ 


கைத்‌ 
(நியா 9:28,29) என்று சொல்லுகிறான்‌. 
காகாலின்‌ பேச்சைக்‌ கேட்டு சீகேமின்‌ 


பெரிய மனுஷர்‌ சந்தோஷப்படுகிறார்கள்‌. 
காகால்‌ தன்னைப்பற்றி பெருமையாகவும்‌, 
அபிமெலேக்கைப்பற்றித்‌ தூஷணமாகவும்‌: 
பேசுகிறான்‌ தன்னோடு 
யுத்தம்பண்ணவருமாறு, காகால்‌. 
அபிமெலேக்குக்கு  சொல்லியனுப்புகிறான்‌. 
“உன்‌ சேனையை பெருகப்பண்ணி 
புறப்பட்டுவா” என்று காகால்‌ 
அபிமெலேக்குக்கு சொல்லியனுப்புகிறான்‌. 
காகாலின்‌ வீரமான பேச்சைக்‌ கேட்டு 
சீகேமின்‌ பெரிய மனுஷர்‌ மிகவும்‌ 
சந்தோஷப்படுகிறார்கள்‌. 


நியாயாதிபதிகள்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


காகால்‌ அபிமெலேக்கைப்பற்றியும்‌, 
அவனுடைய தகப்பனாகிய யெருபாகால்‌ 
என்னும்‌ கிதியோனைப்பற்றியும்‌ சொன்னது 
சீகேமின்‌ பெரிய 
சந்தோஷமாயிருக்கிறது. 

குமாரனாகிய பாகால்‌ 

பேசுகிறான்‌. இவன்‌ 

காரியக்காரன்‌. அபிமெலேக்கு 

சீகேம்‌ பட்டணத்தின்‌ 
நியமித்திருக்கிறான்‌. ஏபேதின்‌ குமாரனாகிய 
காகால்‌ சேபூலைப்பற்றி பேசுவது, சீகேமின்‌ 
பெரிய மனுஷருக்கு சந்தோஷமாயிருக்கிறது. 


காகால்‌ சீகேமுக்கு அபிமெலேக்கின்‌: 


(ஞூகையிலிருந்து விடுதலை வாங்கி தர 

ம்பவில்லை. அபிமெலேக்குக்கு பதிலாக 
காகால்‌ சீகேமை ஆளுகை செய்ய 
விரும்புகிறான்‌. “இந்த ஜனங்கள்‌ மாத்திரம்‌ 
என்‌ கைக்குள்‌ இருக்கட்டும்‌, நான்‌ 
அபிமெலேக்கை துரத்திவிடுவேன்‌"' 
(நியா 9:29) என்று காகால்‌ சொல்லுகிறான்‌. 


சீகேமின்‌ மனுஷர்‌ அபிமெலேக்கின்மீது 
கோபமாயிருக்கிறார்கள்‌ காகால்‌ 
அபிமெலேக்குக்கு விரோதமாகப்‌ பேசுவது 
சீகேமின்‌ பெரிய மனுஷருக்கு 


சந்தோஷமாயிருக்கிறது. இவர்களெல்லோரும்‌ 
ஒரு... காலத்தில்‌ அபிமெலேக்கின்மீது, 
பிரியமாமிருந்தவர்கள்‌ இவர்களுடைய 
மனச்சாட்சி சுத்தமாயில்லை. 
மனச்சாட்சியில்லாதவர்கள்‌ எதிலும்‌ நிலையாய்‌ 
நிலைத்திருக்கமாட்டார்கள்‌. சீகேமின்‌ பெரிய 
மனுஷர்‌ மூன்று வருஷங்களுக்கு முன்பு 
அபிமெலேக்கை ம்பினார்கள்‌. 
இப்போதோ அவர்கள்‌  அபிமெலேக்கை 
வெறுத்து காகாலை விரும்புகிறார்கள்‌. 


சேபூல்‌ 
நியா 9:80-41 


நியா 9:30. 
அதிகாரியாகிய 
குமாரனாகிய 
வார்த்தைகளைக்‌ 


கோபமூண்டு, 


பட்டணத்தின்‌ 
சேபூல்‌ ஏபேதின்‌ 
காகாலின்‌ 
கேட்டபோது, 





i= THEN 
TT 


தியா 931. இரகசியமாய்‌ 
அபிமெலேக்கினிடத்துக்கு ஆட்களை 
அனுப்பி: இதோ, ஏயேதின்‌. 
குமாரனாகிய காகாலும்‌ அவனுடைய 
சகோதரரும்‌ சீகேமுக்கு 
வத்திருக்கிறார்கள்‌; பட்டணத்தை 
உமக்கு விரோதமாக எழுப்புகிறார்கன்‌.. 


தியா 992. ஆகையால்‌ தீர்‌ 
உம்மோடிருக்கும்‌ ஜனங்கனளோடேகூட 
இரவில்‌ எழுந்து வத்து வெளியிலே. 
யதிவிருந்து, 


தியா 9:33. காலமே சூரியன்‌ 
உதிக்கையில்‌ எழும்பி, 
பட்டணத்தின்மேல்‌ விழுந்து, அவனும்‌ 
அவனோடிருக்கிற ஜனங்களும்‌ உமக்கு. 
எதிரே புறப்படும்போது, உம்முடைய 
கைக்கு நேரிடுகிறபடி அவனுக்குச்‌ 
செய்யும்‌ என்று சொல்லி 
யனுப்பினான்‌. 


நியா 9:84. அப்படியே அபிமெலேக்கும்‌, 
அவனோடிருந்த சகல்‌ ஜனங்களும்‌, 
இரவில்‌ எழுந்துபோய்‌, சீகேமுக்கு 
விரோதமாக. நாதா. படையாகப்‌ 
பதிவிருந்தார்கன்‌. 


நியா 9:35. ஏயேதின்‌ குமாரன்‌ காகால்‌ 
புறப்பட்டு, பட்டணத்தின்‌ ஓலி 
முகவாசலில்‌ நின்றான்‌; அப்பொ 
பதிவிருந்த. அபிமெலேக்கு. 
தன்னோடிருக்கிற ஜனங்கனோடே கூட. 
எழும்பிவந்தான்‌. 


தியா 9:96. காகால்‌ அந்த ஜனங்களைக்‌. 
குண்டு: இதோ, கனி 
உச்சிகளிலிருத்து 

இறங்கிவருகிறார்கள்‌. 

சேபூலோடே சொன்னான்‌. 

சேபூல்‌: நீ மலைகளின்‌ நிழலைக்‌ கண்டு, 
மனுஷர்‌ என்று நினைக்கிறாய்‌ என்றான்‌. 


தியா 9:87. காகாலோ திரும்பவும்‌: 
'இதேஈ, ஜனங்கள்‌ தேசத்தின்‌ மேட்டிலி. 
ருந்து இறங்கிவந்து, ஒரு படை 
மெயொனெனீமின்‌ கர்வாலிமரத்தின்‌. 
வழியாய்‌ வருகிறது என்றான்‌. 

நியா 9:38. அதற்குச்‌ சேயூல்‌: 
அபிமெலேக்கை நாம்‌ சேவிக்கிறதற்கு 
அவன்‌ யார்‌ என்று நீ சென்ன உன்‌ 


வாய்‌ இப்பொழுது எங்கே? தீ தித்தித்த 
ஜனங்கள்‌ அவர்கள்‌ அல்லவா? 


நியாயாதிபதிகன்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


புறப்பட்டு, 
யுத்தம்பண்ணு 


அப்பொழுது காகால்‌ 

மனுஷருக்கு முன்பாகப்‌ 

ய்‌, அபிமெலேக்கோடே 
யுத்தம்பண்ணினான்‌. 


தியா 9:40. அபிமெலேக்கு அவனைத்‌ 
துரத்த, அவன்‌ அவனுக்கு முன்பாக 
ஓடினான்‌; பட்டணவாசல்மட்டும்‌ 
அநேகர்‌ வெட்டுண்டு விழுந்தார்கள்‌. 


தியா 9:41. அபிமெலேக்கு அருமாவில்‌ 
இருத்து விட்டான்‌; சேபூல்‌ காகாலையும்‌ 
அவன்‌ சகோதரரையும்‌ சிகேமிலே 
குடியிராதபடிக்குத்‌ துரத்திவிட்டான்‌. 

சீகேம்‌ பட்டணத்தின்‌ அதிகாரியாகிய 
சேபூல்‌, ஏபேரின்‌ குமாரனாகிய காகால்‌ 
சொன்ன வார்த்தைகளையெல்லாம்‌ 
கேள்விப்படுகிறான்‌. சேபூல்‌ அபிமெலேக்கின்‌ 
காரியக்காரன்‌. தன்னுடைய எஜமானைப்பற்றி 
காகால்‌ தூஷண வார்த்தைகளைச்‌ 
சொன்னதினால்‌,  சேபூல்‌ காகால்மீது 
கோபங்கொள்கிறான்‌ (நியா 9:30). 
இரகசியமாய்‌ 
அபிமெலேக்கினிடத்திற்கு ஆப்களை 
அனுப்புகிறான்‌ அவனுக்கு 
காகாலைப்பற்றியும்‌ அவனுடைய வஞ்சகமாக 
எண்ணத்தைப்பற்றியும்‌ சொல்லியனுப்புகிறான்‌. 
“இதோ, ஏபேதின்‌ குமாரனாகிய காகாலும்‌ 
அவனுடைய சகோதரரும்‌  சீகேமுக்கு 
வந்திருக்கிறார்கள்‌; பட்டணத்தை உமக்கு 
விரோதமாக எழுப்புகிறார்கள்‌” (நியா 9:31) 
என்று சேபூல்‌ அபிமெலேக்குக்கு 
இரகசியமாய்‌ ஆட்களை அனுப்பி செய்தி 
சொல்லுகிறான்‌. 


சேபூல்‌. 


இந்த ழ்நிலையில்‌ அபிமெலேக்கு 
என்ன செய்யவேண்டும்‌ என்பதையும்‌, சேபூல்‌ 
ஆலோசனையாகச்‌  சொல்லியனுப்புகிறான்‌. 
ஆகையால்‌ நீர்‌ உம்போடிருக்கும்‌ 
ஜனங்களோடேகூட இரவில்‌ எழுந்து வந்து 
வெளியிலே பதிவிருந்து, காலமே சூரியன்‌ 
ல்‌ ம்பி, பட்டணத்தின்மேல்‌ 
அவனோடிருக்கிற 
ஜனங்களும்‌ உமக்கு எதிரே புறப்படும்போது, 
உம்முடைய கைக்கு நேரிடுகிறபடி அவனுக்குச்‌ 
செய்யும்‌" (நியா 9:32,33) என்று சேபூல்‌ 
அபிமெலேக்குக்கு தன்னுடைய 
ஆட்கள்‌ மூலமாய்‌ சொல்லியனுப்புகிறான்‌. 





i THEN 
TT 


அபிமெலேக்கு தன்னுடைய 
ஜனங்களோடே வில்‌ எழுந்து வந்து. 
சீகேமுக்கு விரோதமாக பதிவிருந்தால்‌ அது 
நலமாயிருக்கும்‌ என்று சேபூல்‌ 
நினைக்கிறான்‌. இது சேபூலின்‌ யுத்த 
வியூகம்‌. சேபூல்‌ அபிமெலேக்கின்‌ 
காரியக்காரன்‌. ஆகையினால்‌ 
அவன்‌  அழிமெலேக்கின்‌ நன்மையை 
நாடுகிறான்‌. 


சேபூல்‌ சீகேம்‌ பட்டணத்தின்‌ அதிகாரி. 
அதிகாரியே தன்னுடைய பட்டணத்திற்கு: 
விரோதமாக ஆலோசனை சொல்லுகிறான்‌. 
ஒரு பட்டணத்தின்‌ அதிகாரி சத்துருவோடு 
சேர்ந்துகொள்ளும்போது, அந்தப்‌ 
பட்டணத்தாரால்‌ சத்துருவுக்கு விரோதமாக 
த்தப்பன்‌ மிகவும்‌ கடினம்‌. 
எப்போது வரவேண்டும்‌. 
என்றும்‌, அவன்‌ சீகேமியர்மீது எப்போது, 
யுத்தம்பண்ணவேண்டும்‌ என்றும்‌, சேபூல்‌ 
யுத்த தந்திரங்களையெல்லாம்‌ 
சொல்லிக்கொடுக்கிறான்‌. அபிமெலேக்குக்கு 
யுத்த வியூகங்களை வகுத்துக்கொடுக்கிறான்‌. 
மெலேக்‌। 
வர்க்கக்‌ 
ஆலோசனை பிரகாரம்‌ 
அபிமெலேக்கும்‌,  அவனோடிருந்த 
ஜனங்களும்‌, இரவில்‌ எழுந்துபோய்‌, 
சீகேழுக்கு விரோதமாக நாலு படையாகப்‌ 
பதிவிருக்கிறார்கள்‌ (நியா 9:34). 
சீகேம்‌ பட்டணத்தின்‌ அதிகாரியான 
சேபூல்‌, அபிமெலேக்குக்கு விரோதமாய்க்‌ 
கலகம்பண்ணுகிற காகாலுக்கு 
உதவிசெய்யவில்லை.  சேபூல்‌ காகாலை. 
வஞ்சித்துவிடுகிறான்‌. அவன்‌ காகாலோடு 
கூடமிருந்தாலும்‌, அவனுக்கு தப்பிதமான. 
ச்‌ சொல்லி, அவனுக்கு: 


சீகேழுக்கு விரோதமாக பதிவிருக்கிறார்கள்‌. 
ஏபேதின்‌ குமாரன்‌ காகால்‌ புறப்பட்டு, 

பட்டணத்தின்‌ வாசலில்‌ 

நிற்கிறான்‌: அப்பொழுது பதிவிருந்த 
அபிமெலேக்கு 

ஜனங்களோடேகூட 

காகால்‌ 


நியாயாதிபதிகன்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


சேபூல்‌: “நீ மலைகளின்‌ 
கண்டு, மனுஷர்‌ என்று 
நினைக்கிறாய்‌" (நியா 9:3536) என்று 
தப்பான செய்தியைச்‌ சொல்லி காகாலை 
வஞ்சிக்கிறான்‌. 

அபிமெலேக்கின்‌ ஜனங்கள்‌ 
மலைகளின்‌ கசக்கு இறங்கி 
வருகிறார்கள்‌. காகாலுக்கும்‌. 
தெரிகிறது. காகால்‌ ப இதுபற்றி சேபூலிடம்‌ 
விசாரித்தபோது, அவர்கள்‌ மனுஷர்களல்ல 
என்றும்‌. அது மலைகளின்‌ நிழல்‌ 
என்றும்‌, காகால்‌ நிழலை மனுஷர்‌ என்று 
தப்பிதமாய்‌ நினைப்பதாகவும்‌, தவறான 
செய்தியை சொல்லுகிறான்‌. 


சேபூல்‌. 


அதற்குச்‌ 
நிழலைக்‌ 


காகாலை  வஞ்சிக்கிறான்‌. 
அவனை ஏளனம்பண்ணுகிறான்‌. 
அபிமெலேக்கின்‌ சேனை காகாலுக்கு 
அருகாமையில்‌ வந்துவிடுகிறார்கள்‌. சேபூல்‌ 
தன்னிடத்தில்‌ சொன்ன செய்தியை காகால்‌ 
முற்றிலுமாய்‌ நம்பவில்லை. 


காகாலோ திரும்பவும்‌: “இதோ, 
ஜனங்கள்‌ தேசத்தின்‌ மேட்டிலிருந்து 
இறங்கிவந்து, ஒரு படை மெயொனெனீமின்‌ 
கர்வாலிமரத்தின்‌ வழியாய்‌ வருகிறது" 
(நியா 9:37) என்று சேபூலிடம்‌. 
சொல்லுகிறான்‌. 


காகால்‌ சொன்ன 
உண்மையென்பது சேூலுக்கு நன்றாய்த்‌ 
தெரியும்‌. ஆனால்‌ சேபூல்‌ அவனுக்கு 
உதவிசெய்யவில்லை. சேபூல்‌ காகாலை 
ஏளனம்பண்ணுகிறான்‌. “அபிமெலேக்கை நாம்‌ 
சேலிக்கிறதற்கு அவன்‌ யார்‌ என்று 
நீ சொன்ன உன்‌ வாய்‌ இப்பொழுது எங்கே? 
நீ நிந்தித்த ஜனங்கள்‌ அவர்கள்‌ அல்லவா? 
ப புறப்பட்டு, அவர்களோடே 
(நியா 9:38) என்று 

காகால்‌ வஞ்சிக்கப்‌ 

ல்‌ அவனை 


செய்தி 


ன்‌ 
எஜமானனாகிய அறியெலேக்குக்கு 
உண்மையுள்ளவனாயிருக்கிறான்‌. 
அபிமெலேக்கின்‌ நாமத்தினாலே, 
காகாலுக்கு 
“இப்பொழுது நீ புறப்பட்டு, 
யுத்தம்பண்ணு' என்று சேபூல்‌ காகாலுக்கு 
சொல்லுகிறான்‌. 





i THE 
TT 


சீகேமின்‌ 
புறப்பட்டுப்போய்‌, 


அப்பொழுது காகால்‌ 
மனுஷருக்கு முன்பாகப்‌ 
அபிமெலேக்கோடே யுத்தம்பண்ணுகிறான்‌. 
அபிமெலேக்கு அவனைத்‌ தூத்த, 
அவன்‌ அவனுக்கு முன்பாக ஓடுகிறான்‌; 
பட்டணவாசல்மட்டும்‌ அநேகர்‌ 
வெட்டுண்டு விழுகிறார்கள்‌. அபிமெலேக்கு 
அருமாவில்‌ இருந்து விடுகிறான்‌ ; 
சேபூல்‌ காகாலையும்‌ அவன்‌ சகோதரரையும்‌ 
சிகேமிலே. குடியிராதடடிக்குத்‌ 
துத்திவிடுகிறான்‌ (நியா 9:39-41). 
காகால்‌ எங்கேயிருந்து வந்தானோ 
அங்கே துரத்தப்படுகிறான்‌. 


சிகேம்‌ பட்டணம்‌ 
நியா 9:42-45 


தியா 9:42. மறுநானிலே ஜனங்கள்‌: 

டடம வயலுக்குப்‌ போனார்கள்‌; 
அபிமெலேக்குக்கு 

அத்்கப்பிபத! 


நியா 
கூட்டிக்‌. 
மூன்று 
வெளியிலே. 
ஜனங்கள்‌: 
புறப்பட்டு 
அவர்கள்மேல்‌ 
வெட்டினான்‌. 


தியா 9:44. 
அவனோடிருந்த படையும்‌ 
பாய்த்துவந்து, பட்டணத்தின்‌ ஓலி. 
முகவாசலில்‌ நின்றார்கள்‌; மற்ற இரண்டு 
வெனியிலி. 


படைகனோ 
விழுந்து, 


9:43. அவன்‌ ஜனங்களைக்‌ 
கொண்டு, அவர்களை 
படையாக வகுத்து, 
பதிவிருந்து, அத்த 
பட்டணத்திலிருத்து 
வருகிறதைக்‌ கண்டு, 
எழும்பி, அவர்களை 


அபிமெகேக்கும்‌. 


ருக்கிற  யாவர்மேலூம்‌ 
அவர்களை வெட்டினார்கள்‌. 


தியா 9:45. அபிமெலேக்கு அத்நான்‌ 
பட்டணத்தின்மேல்‌ 
பட்டணத்தைப்‌ 
அதிலிருந்த ஜனங்களைக்‌ 
பட்டணத்தை இடித்து 

விட்டு, அதில்‌ உப்பு விதைத்தான்‌. 


நியாயாதிபதிகன்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சீகேமின்‌ மனுஷர்‌ காகாலோடு 
சேர்ந்துகொண்டு, அபிமெலேக்கை 
சபித்தார்கள்‌. அவனுக்கு தீங்கு செய்ய 
எத்தனம்பண்ணினார்கள்‌. அபிமெலேக்குக்கு 
விரோதமாக எழும்பினார்கள்‌.  சீகேம்‌ 
பட்டணத்து மனுஷரை அழித்துப்போட 
வேண்டுமென்று அபிமெலேக்கு 
தீர்மானம்பண்ணுகிறான்‌. 

மறுநாளிலே. 
ஜனங்கள்‌ வெளியிலே. 
போகிறார்கள்‌; அது 
அறிவிக்கப்படுகிறது. அப்போது 
அபிமெலேக்கு ஜனங்களைக்‌ கூட்டிக்‌ 
கொண்டு, அவர்களை மூன்று படையாக 
வகுத்து, வெளியிலே பதிவிருக்கிறான்‌. அந்த 
ஜனங்கள்‌ பட்டணத்திலிருந்து புறப்பட்டு 
வருகிறதை அபிமெலேக்கு கண்டு, 
அவர்கள்மேல்‌ எழும்பி, அவர்களை 
வெட்டுகிறான்‌ (நியா 9:42,43). 


அபிமெலேக்கு 
இருந்தாலும்‌, அவனுக்கு 
செய்தி சொல்ல, அந்தப்‌ 
வேவுகாரர்கள்‌ 
அபிமெலேக்கு  சீகேமின்‌: 
எப்போது யுத்தம்பண்ணலாம்‌. 
சாதகமான காலங்களை 
தெரியப்படுத்துகிறார்கள்‌ 

சீகேம்‌ பட்டணத்து மனுஷர்‌, தங்கள்‌ 
வயல்வெளியிலே. வு வேலை 
செய்வதற்கோ அல்லது விதை 
விதைப்பதற்கோ போயிருக்கவேண்டும்‌. 
சீகேம்‌ பட்டணத்து மனுஷர்‌ ஒருவேளை 
அபிமெலேக்குக்கு விரோதமாக. 
யுத்தம்பண்ணுவதற்கு வெளியிலே வயலுக்குப்‌ 
போயிருந்திருக்கலாம்‌. காகால்‌ 
அபிமெலேக்கோடு யுத்தம்பண்ண முடியாமல்‌, 
அவனுக்கு முன்பாக ஓடிப்போய்விடுகிறான்‌. 
காகால்‌ தோற்று ஓடிப்போனாலும்‌, சீகேம்‌ 
பட்டணத்து மனுஷர்‌, அபிமெலேக்குக்கு 
விரோதமான யுத்தத்தை நிறுத்தாமல்‌ 
தொடருகிறார்கள்‌. அபிமெலேக்கை 
அழித்துப்போடவேண்டுமென்று அவர்கள்‌ 
தீர்மானமாயிருக்கிறார்கள்‌. சீகேம்‌ பட்டணத்து 
மனுஷர்‌ தங்கள்‌ ஆயுதங்களைக்‌ கீழே 
போடாமல்‌, அபிமெலேக்குக்கு விரோதமாக 
தொடர்ந்து யுத்தம்பண்ணுகிறார்கள்‌. 


சீகேம்‌ பட்டணத்து, 
வயலுக்குப்‌ 
அபிமெலேக்குக்கு 


(ருமாவில. 
சீகேமைப்பற்றி 
பட்டணத்திலே. 

இருக்கிறார்கள்‌. 

மனுஷர்மீது, 
என்று, 
அவனுக்கு 





i FTE 
TT 


அபிமெலேக்கும்‌ சீகேமின்‌ மனுஷரை 
அழித்துப்போட வேண்டுமென்று 
வைராக்கியமாயிருக்கிறான்‌ தன்னுடைய 
சேனையை மூன்று படையாக வகுக்கிறான்‌. 
பட்டணத்திற்குள்ளே இருக்கிறவர்களுக்கும்‌, 
வெளியிலே வயலிலிருக்கிறவர்களுக்கும்‌.. 
தகவல்‌ தொடர்பு எதுவும்‌ 
இல்லாதபடிக்கு, அதைத்‌ துண்டிக்கிறான்‌. 
சீகேமின்‌ ஜனங்கள்‌ 
புறப்பட்டு வரும்போது, 
அவர்களை வெட்டுகிறான்‌. 
மற்ற படைகளும்‌, 
சீகேமின்‌ மனுஷர்‌ 
விழுந்து, அவர்களை வெட்டுகிறார்கள்‌. 
அபிமெலேக்கு இதன்‌ பின்பு, சீகேம்‌ 
பட்டணத்தின்மேல்‌ யுத்தம்பண்ணுகிறான்‌. 
அவன்‌ அந்தப்‌ பட்டணத்தைப்‌ பிடித்து 
அதிலிருந்த ஜனங்களைக்‌. 
கொன்றுபோடுகிறான்‌ அபிமெலேக்கு 
சீகேம்‌ பட்டணத்தை இடித்துவிட்டு, அதிலே. 
உப்பு விதைக்கிறான்‌. நிலத்திலே உப்பு 
விதைத்தால்‌ அதன்பின்பு அதிலே விவசாயம்‌ 
பண்ண முடியாது. அது 
மாறிவிடும்‌. ருக்‌( 
அவர்களுடைய 
வயல்நிலம்‌ நித்திய தண்டனையாயிருக்கும்‌. 
அபியெலேக்கு சீகேம்‌ பட்டணத்தை 
முற்றிலுமாய்‌ அழித்துப்போடவில்லை. அந்தப்‌ 
பட்டணத்தை அவன்‌ மறுபடியும்‌ கட்டுகிறான்‌. 
இதே பட்டணத்தில்‌, பிற்காலத்தில்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ எல்லோரும்‌ ஒன்றுகூடி, 
ரெகொபெயாமை தங்களுக்கு 
ராஜாக்குகிறார்கள்‌. 


'ரெகொபெயாமை 
இஸ்ரவேலர்‌ எல்லாரும்‌ 
வந்திருந்தடியால்‌, அவனும்‌ 
போனான்‌" (இராஜா 12:1). 


ராஜாவாக்கு்படி, 
சீகேமுக்கு 
சீகேமுக்குப்‌ 


சீகேம்‌ துருக்கத்து மனுஷர்‌ 
நியா 9:46-49 


தியா 9:46. அதைச்‌ சீகேம்‌ துருக்கத்து 
மனுஷர்‌ எல்லாரும்‌ கேள்விப்பட்டபோது, 
அவர்கள்‌ பேரீத்‌ தேவனுடைய கோவில்‌ 
அரணுக்குன்‌ பிரவேசித்தார்கள்‌. 


நியாயாதிபதிகன்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தியா 9:47. சீகேம்‌ துருக்கத்து மனுஷர்‌ 
எல்லாரும்‌ அங்கே கூடியிருக்கிறது, 
அமிமெலேக்குக்கு அறிவிக்கப்பட்ட 


கொம்மை வெட்டி, அதை எடுத்து, தன்‌: 
தோவின்மேல்‌ போட்டுக்கொண்டு, 
தன்னோடிருத்த ஜனங்களை நோக்கி: 
நான்‌ என்ன செய்கிறேன்‌ என்று 
பார்க்கிறீர்களே, நீங்களும்‌ தீவிரமாய்‌ 
என்னைப்போலச்‌. செய்யுங்கள்‌. 
என்றான்‌. 
9:49. அப்படியே சகல 
அவரவர்‌ ஒவ்வொரு 
கொம்பை வெட்டி, அபிமெலேக்குக்குப்‌ 
பின்சென்று, அவைகளை அந்த. 
அரணுக்கு அருகே போட்டு, அக்கினி 
கொளுத்தி அந்த அரணைச்‌ கட்டுப்‌. 
போட்டார்கள்‌; அதினால்‌ புருஷரும்‌. 
ஸ்திரீகளும்‌ ஏறக்குறைய 
ஆயிரம்பேராகிய சீகேம்‌ துருக்கத்து 
மனுஷர்‌ எல்லாரும்‌ செத்தார்கள்‌. 


சீகேமிலே பாகால்பேரீத்தின்‌ கோவில்‌ 
உள்ளது. இந்தக்‌ கோவில்‌ சீகேம்‌ துருக்கம்‌ 
என்று அழைக்கப்படுகிறது. இந்தக்‌ 
கோவிலுக்கு நடுவே தருக்கம்‌ என்று 
அழைக்கப்படும்‌ உயர்ந்த கோபுரம்‌ 
கட்டப்பட்டிருக்கிறது. பாகால்பேரீத்தின்‌ 
கோவிலுக்கு போகிறவர்கள்‌ சீகேம்‌ 
துருக்கத்து மனுஷர்‌ என்று 
அழைக்கப்படுகிறார்கள்‌. 
அபிமெலேக்கும்‌ அவனுடைய சேனையும்‌: 
சீகேம்‌ பட்டணத்தைப்‌ பிடித்து, அதிலிருந்த 
கொன்றுபோடுகிறார்கள்‌. 
தப்பினவர்கள்‌ 
தேவனுடைய கோவில்‌. 
பிரவேசிக்கிறார்கள்‌. சீகேம்‌ 
தருக்கம்‌ என்பது இந்தப்‌ பட்டணத்தின்‌ 
வேறொரு பகுதியில்‌ இருக்கலாம்‌. 
இங்கே பாகால்பேரீத்தின்‌ விக்கிரக கோவில்‌ 
உள்ளது. 





f= FTN 
TT 


சீகேம்‌ துருக்கத்து மனுஷர்‌ அபிமெலேக்‌ 
சீகேமை இடித்துப்போட்டது பற்றியும்‌, 
சீகேமின்‌ மனுஜரை கொன்றுபோட்டது. 
பற்றியும்‌ கேள்விப்படுகிறார்கள்‌. 
தங்களுடைய பாதுகாப்புக்காக 
பாகால்பேரீத்தின்‌ 

அடைக்கலமாய்த்‌ தங்குகிறார்கள்‌. 
விக்கிரகாராதனைக்காரர்கள்‌. 

தங்களைப்‌ பாதுகாக்கும்‌ என்று இவர்கள்‌ 
நம்புகிறார்கள்‌. ஆனால்‌ எந்தக்‌ கோவில்‌ 
தங்களுக்கு அடைக்கலமாயிருக்கும்‌ என்று 
நினைத்தார்களோ, அந்தக்‌ கோவிலே 
அவர்களுக்கு கண்ணியாயிற்று. பாகால்போத்‌ 
விக்கிரகம்‌ சீகேம்‌ துருக்கத்து மனுஷரை 
பாதுகாக்கவில்லை. 


சீகேம்‌ துருக்கத்து மனுஷர்‌ எல்லாரும்‌ 
பாகால்போத்‌ தேவனுடைய கோவில்‌ 
அரணுக்குள்‌ கூடிமிருக்கிறார்கள்‌ என்று 
அபிமெலேக்குக்கு அறிவிக்கப்படுகிறது. 


அப்பொழுது .. அபிமெலேக்கு 
தன்னோடிருந்த எல்லா ஜனங்களோடுங்கூடச்‌ 
சல்மோன்மலையில்‌ ஏறி, தன்‌ கையிலே 
கோடரியைப்‌ பிடித்து, ஒரு மரத்தின்‌ கொம்பை 
வெட்டி, அதை எடுத்து, தன்‌ தோளின்மேல்‌ 
போட்டுக்கொண்டு வருகிறான்‌. அபிமெலேக்கு 
தன்னோடிருந்த ஜனங்களை நோக்கி: “நான்‌ 
என்ன செய்கிறேன்‌ என்று பார்க்கிறீர்களே 
நீங்களும்‌ தீவிரமாய்‌ என்னைப்போலச்‌ 
செய்யுங்கள்‌" என்று சொல்லுகிறான்‌ 
நியா 9:48) 


அபிமெலேக்கின்‌ சகல ஜனங்களும்‌: 
அவரவர்‌ ஒவ்வொரு கொம்பை வெட்டி, 
அபிமெகேக்குக்குப்‌ பின்சென்று. அவைகளை 
அந்த அரணுக்கு அருகே போட்டு, அக்கினி 
கொளுத்தி அந்த அரணைச்‌ கட்டுப்‌ 
போடுகிறார்கள்‌ (நியா 9:49). 


பாகால்‌... பேரீத்தின்‌ கோவிலிலே 
அக்கினி எரிகிறது. உள்ளே அக்கியின்‌ புகை 
மூட்டமாயிருக்கிறது. அந்தக்‌ கோவில்‌ 
அரணுக்குள்‌ பிரவேசித்த 
துருக்கத்து மனுஷரால்‌, 
புகையிலும்‌ 
முடியவில்லை. அவர்கள்‌ 
வேதனையை தாங்க முடியாமல்‌ அரணுக்கு 
வெளியே வருகிறார்கள்‌. அபிமெலேக்கு 
அவர்களை கொன்றுபோடுகிறான்‌. அதினால்‌ 
புருஷரும்‌ ஸ்திரீகளும்‌ ஏறக்குறைய 
ஆயிரம்பேராகிய  சீகேம்‌ துருக்கத்து. 
மனுஷர்‌ எல்லாரும்‌ செத்துப்போகிறார்கள்‌. 


நியாயாதிபதிகள்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


சிம்‌ 


துருக்கத்து 
மேல்‌ 


அபி 
எதுவுமில்லை. யுத்தம்‌ 
சீகேம்‌ பட்டணத்து 
இடையே நடைபெறுகிறது. 
யுத்தத்திலே சம்பந்தமில்லாத 
இருக்கத்து மனுஷ 
ஆமிர்‌ பேர்‌ 
துன்மார்க்கன்‌ 
அழிந்துபோகமாட்டான்‌. 
சிநேகம்‌ வைத்திருக்கிறவர்களும்‌, 
அவனுடைய பாவத்திற்கு பங்காளி 
களாயிருக்கிறவர்களும்‌ அவனோடுகூட 
அழிந்துபோவார்கள்‌. அப்படிப்பட்ட அழிவே 
சீகேம்‌ துருக்கத்து மனுஷருக்கு. 
உண்டாயிற்று. 


துன்மார்க்களோடு 


கதேபேஸ்‌ 
நியா 9:50-57. 


நியா 9:50. பின்பு அபிமெலேக்கு 
தேயேகசுக்குப்‌ போய்‌, அதற்கு 
விரோதமாய்ப்‌ பானயமிறங்கி, அதைப்‌ 
பிடித்தான்‌. 


தியா 9:51. அந்தப்‌ பட்டணத்தின்‌ 
நடுவே பலத்த துருக்கம்‌ இருத்தது; 
அங்கே சகல்‌ புருஷரும்‌ ஸ்திரீகளும்‌ 
பட்டணத்து மனுஷர்‌ 
அனைவரும்‌ ஓடிப்புகுந்து, கதவைப்‌ 
பூட்டிக்‌ கொண்டு, துருக்கத்தின்மேல்‌ 
ஏறினார்கள்‌. 


தியா 9:52. அபிமெலேக்கு அந்தத்‌ 
துருக்கம்மட்டும்‌ வந்து, அதின்மேல்‌ 
யுத்தம்பண்ணி, துருக்கத்தின்‌ கதவைச்‌ 
சுட்டெரித்துப்‌ போடும்படிக்கு, அதின்‌ 
கிட்டச்‌ சேர்த்தான்‌. 


தியா 958. அப்பொழுது ஒரு ஸ்திரீ ஒரு 
ஏத்திரக்கல்லின்‌ துண்டை 
அபிமெலேக்குடைய  தலையின்மேல்‌: 
போட்டான்‌; அது அவன்‌ மண்டையை 
உடைத்தது. 





i al 
TT 


நியா 8:54. உடனே அவன்‌ தன்‌ 
ஆயுததாரியாகிய வேலைக்காரனைக்‌ 
கூப்பிட்டு ஒரு ஸ்திரீ என்னைக்‌ 
கொன்றான்‌ என்று என்னைக்‌ குறித்துச்‌ 
சொல்லாதபடிக்கு, நீ உன்‌ பட்டயத்தை. 
உருவி, என்னைக்‌ கொன்று போடு 
என்று. அவனோடே சொன்னான்‌; 
அப்படியே அவன்‌ வேலைக்காரன்‌ 
அவனை உருவக்‌ குத்தினான்‌, அவன்‌ 
செத்துப்போனான்‌. 


தியா 9:55. அபிமெகேக்குச்‌. 
செத்துப்போனதை இஸ்ரவேல்‌ மனுஷர்‌ 
கண்டபோது, அவர்கள்‌ தங்கன்தங்கன்‌ 
இடங்களுக்குப்‌ போய்‌ விட்டார்கள்‌. 


நியா 9:58. இப்படியே அபிமெலேக்கு. 
தன்னுடைய எழுபது சகோதரரைக்‌ 
கொலை செய்ததினால்‌, தன்‌ 
தகப்பனுக்குச்‌ செய்த பொல்லாப்பை 
தேவன்‌ அவன்மேல்‌ திரும்பும்படி. 
செய்தார்‌. 


தியா 9:57, சீகேம்‌ மனுஷர்‌ செய்த 
எல்லாப்‌ பொல்லாப்பையும்‌ தேவன்‌ 
அவர்கள்‌ தலையிண்மேல்‌ திரும்பும்படி. 
செய்தார்‌; யெருபாகாலின்‌ குமாரன்‌ 
யோதாமின்‌ சாபம்‌ அவர்களுக்குப்‌ 
பலித்தது. 


தேபேஸ்‌ சீகேமுக்கு அருகாமையிலுள்ள 


ஆளுகைக்கும்‌ 

சீகேமையே சார்ந்திருக்கிறது. 
இது ஒருவேளை சீகேம்‌ பட்டணத்தின்‌ 
ஆளுகைக்குட்பட்ட சிறிய ஊர்‌ என்றும்‌ 
சரித்திர ஆசிரியர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. 

அபிமெலேக்கு 

அழித்துப்போடவேண்டுமென்று 
பண்ணுகிறான்‌. அவன்‌ 
தன்னுடைய சேனையோடு போம்‌, 
விரோதமாக 
பிடிக்கிறான்‌. 


அந்தப்‌ பட்டணத்தின்‌ நடுவே பலத்த. 
தருக்கம்‌ இருக்கிறது: அங்கே தேபேசின்‌ 
பட்டணத்து, 

ஒடிப்புகுந்து. 

கொண்டு, 


தருக்கத்தன்பேல்‌ ஏறல்தாக்கள்‌ | (நியா 9:51. 


நியாயாதிபதிகன்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


அபிமெலேக்கு தேபேசின்‌ மனுஷர்‌ 
எல்லோரையும்‌ கொன்றுபோடும்‌ வண்ணமாக, 
அந்தத்‌ தருக்கம்மட்டும்‌ வந்து, 
அதின்மேல்‌ யுத்தம்பண்ணி, துருக்கத்தின்‌ 
கதவைச்‌ சுட்டெரித்தப்‌ போடும்படிக்கு, 
அதின்‌ கிட்டச்‌ சேருகிறான்‌ (நியா 9:52). 


தேபேசின்‌ அரகத்தை சுட்டெரித்து, 
தேபேரின்‌ எல்லோரையும்‌ 
கொன்றுயோடவேண்டுபென்று நினைத்த 
அபிமெலைக்கு, ன்‌ மண்டை உடைந்து 
செத்துப்போகிறான்‌. அபிமெலேக்கு, 
தேபேசின்‌ தருக்கத்தின்‌ கதவை 
சுட்டெரித்துப்போடும்படிக்கு, அதின்‌ கிட்ட 
சேர்ந்தபோது, ஒரு ஸ்திரீ ஒரு ஏந்திரக்கல்லி 
ன்‌ துண்டை அ. கலவா 
தலையின்மேல்‌ போடுகிறாள்‌; 
அவன்‌ மண்டையை 'உடைந்துப்போடுகிறது 
நியா 9:53) 
[1 ஸ்திரீ ன்னைக்‌ 
கொண்துபோப்டாள்‌ என்று சொக்கப்படுவதை 
விரும்பவில்லை. 
அவன்‌ தன்‌ 
ஆயுததாரியாகிய வேலைக்காரனைக்‌ 
கூப்பிட்டு: “ஒரு ஸ்திரீ என்னைக்‌ 
கொன்றாள்‌ என்று என்னைக்‌ குறித்துச்‌ 
சொல்லாதபுடிக்கு, நீ உன்‌ பட்டயத்தை உருவி, 
என்னைக்‌ கொன்று போடு" (நியா 9:54) 
என்று, அவனோடே சொல்லுகிறான்‌. 
ட அவன்‌ வேலைக்காரன்‌ 
உருவக்‌ கத்துகிறான்‌, 
அியெலேக்கு செத்துப்போகிறான்‌. 


அபிமெலேக்கு ஒரு 
கையினால்‌ செத்துப்போனது 


உடைத்துப்போடுகிறாள்‌. 
யெருபாகாலின்‌ குமாரராகிய தன்‌ சகோதரர்‌ 
எழுபது பேரையும்‌ ஒரே கல்லின்மேல்‌ 
கொலைசெய்தான்‌. அவர்களை 
கொலைசெய்த  அபிமெலேக்குக்கு ஒரு 
ஏந்திரக்கல்லின்‌ துண்டினால்‌ 
மரணமுண்டாயிற்று. 





i= ராண 
யாய 


ஏந்திரக்கல்‌ அபிமெலேக்கின்‌ 
மண்டையை உடைத்துப்போடுகிறது. 
அபிமெலேக்கு தன்னுடைய தலையின்‌ மேல்‌ 
கிரீடம்‌ சூட்டிக்கொள்ள வேண்டுமென்று 
விரும்பினான்‌. இதற்காக தன்‌ சகோதரர்‌ 
எழுபது பேரை கொன்றுபோட்டான்‌. வீணரும்‌ 
போக்கிரிகளுமான  மனுஜரை தன்‌ 
சேவகத்தில்‌ வைத்தான்‌. சீகேம்‌ துருக்கத்து 


சூட்டப்படுவதற்கு தகுதியானதல்ல. கிரீடம்‌ 
சுமக்கவேண்டிய அபிமெலேக்கின்‌ தலை 
உடைந்துபோயிற்று. 

ஒரு ஸ்திரீ அழிமெலேக்கைக்‌ 
கொன்றுபோடுகிறாள்‌ அவனுடைய 
தலையின்மேல்‌ அவள்‌ ஒரு ஏந்திரக்கல்லின்‌ 
துண்டைப்போடுகிறாள்‌. ஒரு ஸ்திரீ தன்னைக்‌ 
கொன்றுபோட்டாள்‌ என்னும்‌ அவமானம்‌ 
அபிமெலைக்குக்கு உண்டாயிற்று. 
அபிமெலேக்கு  மதியீனமான காரியத்தை 
செய்நான்‌. மதியீனருக்கு 
க 


அபிமெலேக்‌ தன்னைத்தானே 
வெருஸையித்திக்கோண்டால்‌ 
மதிமீனமான பெருமை. தான்‌ விதம்லதை. 


கொடுத்தானேயல்லாமல்‌, 
ஆத்துமாவின்‌. 

முக்கியத்துவம்‌ கொடுக்கவில்லை 
கர்த்தருடைய 
அறிந்துகொள்வதற்காக 
ஜெபம்பண்ணியதில்லை. 
கர்த்தரிடத்தில்‌ 

'கிருபைக்காகவும்‌, 

பாரத்தோடு ஜெபித்த துரில்லை. 


தனக்கு அவமானம்‌ 
அந்த அவமானத்தை ரி 
தெரியாமல்‌ மூடி மறைப்பதற்கு என்ன 
செய்யவேண்டும்‌ என்பதையே அபிமெலேக்கு 
யோசிக்கிறான்‌. தன்னுடைய பாவத்தை: 
மறைக்கிறவன்‌ வாழ்வடையமாட்டான்‌. 
அதை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனோ 
கர்த்தரிடத்தில்‌ இரக்கம்‌ பெற்றுக்கொள்வான்‌. 


வந்தபோதுகூட, 
வெளியே 


நியாயாதிபதிகள்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


ஒரு ஸ்திரீ தன்னைக்‌ கொன்றாள்‌ 
என்பது அபிமெலேக்குக்கு 
அவமானமாயிருக்கிறது. அந்த 
அவமானத்தை மூடி மறைப்பதற்கு, 
ள்‌  ஆயுததாரியாகிய ஒரு 

தன்னைக்‌ 
கொன்றுபோடுமாறு சொல்லுகிறான்‌. 
தன்னுடைய அவமானத்தை மூடி மறைக்க 
முயற்சிபண்ணுகிறான்‌.  நொறுங்கிப்போன 
அவமானத்தை அபிமெலேக்கால்‌ ஒட்ட 
வைக்க முடிகிறது. ஆனால்‌ உடைந்துபோன 
அவன்‌ தலையை அவனால்‌ ஒட்ட வைத்து, 
ஒன்றுசேர்க்க முடியவில்லை. 


அபிமெலேக்குக்கு மரணத்திலும்‌ 
அவமானமுண்டாயிற்று. ஒரு ஸ்திரீ 
அபிமெலேக்கைக்‌ கொன்றுபோட்டாள்‌ என்பது, 
அவனுக்கு. அவமானம்‌. அவனுடைய 
ஆயுததாரியாகிய ஒரு வேலைக்காரன்‌, 
அவனை தன்‌ பட்பயத்தால்‌ உருவக்குத்தி 
கொன்றுபோட்டான்‌ என்பதும்‌ 
அபிமெலேக்குக்கு அவமானமாகத்தான்‌. 


தன்‌ 
கொன்றுபோட்டதினால்‌, 
அபிமெலேக்கு உடனே செத்துப்போகிறான்‌. 


அவனுடைய சரீர வேதனை உடனே 
நின்றுவிடுகிறது. ஆனாலும்‌ தன்னைப்பற்றி 
சொல்லப்படும்‌ தூஷண வார்த்தையை 
அபிமெலேக்கால்‌ நிறுத்த முடியவில்லை. ஒரு 
ஸ்திரீ அபிமெலேக்கைக்‌ கொன்றுபோட்டாள்‌. 
என்னும்‌ வாக்கியம்‌ இன்றும்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ மத்தியிலே சொல்லப்படுகிறது. 

அபிமெலேக்கின்‌: மரணத்திற்கு, 
அவனுடைய துர்க்குணமும்‌, பொல்லாப்பும்‌, 
துர்க்கிரியைகளுமே காரணம்‌. அபிமெலேக்கு 
தன்னுடைய எழுபது சகோதரரைக்‌ கொலை 
செய்ததினால்‌, தன்‌ தகப்பனுக்குச்‌ செய்த 
பொல்லாப்பை தேவன்‌ அவன்மேல்‌ திரும்பும்படி 
செய்கிறார்‌ (நியா 9:56). 

ர்‌ அபிமெலேக்கை நியாயம்‌ 
விசாரித்ததுபோல, சீகேம்‌ மனுஷரையும்‌ 
நியாயம்‌ விசாரிக்கிறார்‌. சீகேமின்‌ மனுஷர்‌ 
அடிமெலேக்கோடு சேர்ந்து பொல்லாப்பு 
செய்தார்கள்‌. தன்‌ 
சகோதரணக்‌ ன்‌ 
மனுஷர்‌ 


சீகேமின்‌ மனுஷரையும்‌ நியாயந்தீர்க்கிறார்‌. 





ழ்‌ THE] தியாயாதியதிகள்‌ - விரிவுரை im 
॥ியயாம JUDGES - COMMENTARY 


யெருபாகாலின்‌ குமாரன்‌ யோதாமின்‌ சாபம்‌ 
அவர்களுக்குப்‌ பலிக்கிறது (நியா 9:57). 
செத்துப்போனதினால்‌ 
அமைதலுண்டாயிற்று. 
செத்துப்போனதை 
மனுஷர்‌ கண்டபோது, 
தங்கள்தங்கள்‌ இடங்களுக்குப்‌ 
போய்‌ விடுகிறார்கள்‌ (நியா 9:55). 





i FTE 
TT 


தோலா, யாவீர்‌ 
நியாயாதிபதிகளின்‌ கீழ்‌ 
அமைதலாயிருக்கிறது. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ மறுபடியும்‌ 
பார்வைக்கு பொல்லாப்பு செய்கிறார்கள்‌. 
இதனால்‌ அவர்களுக்கு அந்நிய 
தேசத்தார்‌ மூலமாய்‌ பிரச்சனைகள்‌ 
உண்டாயிற்று (நியா 10:6-0). 

இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
நெருக்கப்படுகிறார்கள்‌. 
அவர்கள்‌ 
முறையிடுகிறார்கள்‌. 
மனந்திருந்துகிறார்கள்‌. 
அவர்களுடைய வருத்தத்தைப்‌ 
மனதுருகுகிறார்‌ (நியா 10:10-16). 
புத்திரரை 
கைகளிலிருந்து 


யத்த வேலைகள்‌ 
(நியா 104718) 


ஆகிய 


தோலா, யாவீர்‌ 
நியா 10:1-5 


நியா 10:1. அயிமெலேக்குப்‌ பின்பு, 
தோதோவின்‌ மகனாகிய பூவாவின்‌. 
குமாரன்‌ தோலா என்னும்‌ இசக்கார்‌ 
கோத்திரத்தான்‌ இஸ்ரவேலை 
இரட்சிக்க எழும்பினான்‌; அவன்‌ 
எப்பிராயிம்‌ மலைத்தேசத்து ஊராகிய 
சாமீரிலே குடியிருந்தான்‌.. 


நியா 10:2. அவன்‌ இஸ்ரவேலை. 
இருபத்துமூன்று வருஷம்‌ நியாயம்‌. 
விசாரித்து, பின்பு மரித்து, சாமீரிலே 
அடக்கம்பண்ணப்பட்டான்‌.. 

தியா 10:8. தப 
கீலேயாத்தியனானயாவீர்‌ ழும்பி, 


இஸ்ரவேலை இருபத்திரண்டு ம்‌ 
நியாயம்‌ விசாரித்தான்‌. 


நியாயாதிபதிகன்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நியா 10:4. முப்பது 
கழுதைக்குட்டிகளின்மேல்‌ ஏறும்‌ முப்பது 
குமாரர்‌ அவனுக்கு இருந்தார்கள்‌; 
அவர்களுக்கு முப்பது ஊர்களும்‌ 
இருத்தது; கீலேயாத்‌ தேசத்திலிருக்கிற 
இத்நான்வரைக்கும்‌ 
கிராமங்கனென்கிற பேர்‌ 


தியா 10:5. யாவீர்‌ மரித்து, காமோனிலே 
அடக்கம்பண்ணப்பட்டான்‌. 


தோலா, யாவீர்‌ ஆகிய 
நியாயாதிபதிகளும்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரை 
நியாயம்‌ விசாரித்தார்கள்‌. இவர்களுடைய 
காலங்களில்‌ இஸ்ரவேல்‌ தேசம்‌ அமைதலா 
யிருந்தது. ஆனால்‌ இஸ்ரவேலின்‌ 
சரித்திரத்திலே இவ்விரண்டு நியாயாதிபதி 
களைப்பற்றியும்‌ அதிகமாய்‌ எழுதப்படவில்லை. 


கர்த்தரே இவ்விரண்டு 
நியாயாதிபதிகளையும்‌, இஸ்ரவேலை நியாயம்‌ 
தீர்க்க எழுப்பினார்‌. இவர்கள்‌ 
அபிமெலேக்கைப்போல மாய்மாலம்‌ 
பண்ணவில்லை. கர்த்தர்‌ அமிமெலேக்கை 
அழைக்காவிட்டாலும்‌, அவன்‌ 
ராஜாவாகவேண்டுமென்று ஆசைப்பட்டான்‌. 
தோலாவம்‌ யாவீரும்‌ தங்களுடைய 
சுயஆசைமினால்‌. இஸ்ரவேலை 
நியாயந்தீர்க்க கர்த்தரே 
அவர்களை எழுப்பினார்‌. தம்முடைய 
ஊழியத்தை செய்வதற்கு. கர்த்தர்‌ 
அவர்களைத்‌ தகுதிப்படுத்தினார்‌. 

அபிமெலேக்கு தன்னைத்தானே 
உயர்த்தினான்‌. அவன்‌ தன்னைத்தானே 
கனப்படுத்தினான்‌. கர்த்தர்‌ அவனை 
ஊழியத்திற்கு அழைக்காவிட்டாலும்‌, அவன்‌ 
ராஜாவாகவேண்டுமென்று விரும்பினான்‌. 
தோலாவும்‌  யாவீருமோ தங்களைத்‌ 
தாங்களே உயர்த்தவில்லை. கர்த்தரே 
அவர்களை உயர்த்தினார்‌. 


தோலா 


இரண்டு 


எழும்பவில்லை. 


அபிமெலைக்குக்கு பின்பு 


தேசம்‌ 
கர்த்தரைப்‌ 


சீரழிந்துபோயிற்று. 

பின்பற்றாமல்‌ 
ஆராதிக்கிறார்கள்‌. 
தேச விக்கிரகக்கோவில்களும்‌ 
ஏராளமாயிருக்கிறது. அபிமெலேக்கினால்‌ 
ஏற்பட்ட காயங்களை ஆற்றுவதற்காக, 
கர்த்தர்‌ தோலாவை எழுப்புகிறார்‌. 





i FTE 
TT 


தோலா இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ மத்தியிலே 

விக்கிரகாராதனையை  நீக்கிப்போடவேண்டும்‌ 

ஆலிக்குரிய மறுமலர்ச்சி 

ஊழியம்‌ செய்யவேண்டும்‌. 

அபிமெலேக்கின்‌ மோசமான ஆட்சியினால்‌ 

ஏற்பட்ட சேதங்களையெல்லாம்‌, _ தோலா 

செப்பனிடவேண்டும்‌. அவர்‌ இஸ்ரவேல்‌ 
தேசத்தை மறுபடியும்‌ சீர்படுத்தவேண்டும்‌. 


அபிமெலேக்குப்‌. பின்பு, தோதோவின்‌ 
மகனாகிய பூவாவின்‌ குமாரன்‌ தோலா 
என்னும்‌ இசக்கார்‌ கோத்திரத்தான்‌ 
இஸ்ரவேலை இரட்சிக்க எழுப்புகிறார்‌: தோலா 
எப்பிராயீம்‌ 

சாமீரிலே ந்‌ 
இஸ்ரவேலை வருஷம்‌ 
நியாயம்‌ விசாரித்து, பின்பு மரித்து, 
சாமீரிலே அடக்கம்பண்ணப்படுகிறார்‌ (நியா 
10:12). 


தோலாவுக்கு 

கீலேயாத்தியனானயாவீர்‌ 

இஸ்ரவேலை இருபத்திரண்டு வருஷம்‌ 
நியாயம்‌ விசாரிக்கிறார்‌ (நியா 10:3). ம்‌ 
மனாசேயின்‌ பாதிக்கோத்திரத்தைச்‌ 
சேர்ந்தவர்‌. இந்தக்‌ கோத்திரத்தார்‌ 
யோர்தானுக்கு அப்புறத்திலே 
குடியிருக்கிறார்கள்‌. 


யாவீரின்‌ குடும்பம்‌ புகழ்‌ 
விளங்குகிறார்கள்‌. அவருக்கு. 
கழுநைக்குட்டிகளின்‌ மேல்‌ 

குமாரர்‌ இருக்கிறார்கள்‌; 

முப்பது ஊர்களும்‌ 

கீலேயாத்‌ ோத்திுக்கிற 
அவைகளுக்கு இந்நாள்வரைக்கும்‌ 
யாவீரின்‌ கிராமங்களென்கிற பேர்‌ இருக்கிறது. 
(நியா 10:4). 


யாவீரின்‌ முப்பது குமாரரும்‌, 
இஸ்ரவேல்‌ புத்திரரை பயம்‌ விசாரிப்பதில்‌, 
தங்கள்‌ தகப்பனாருக்கு உதவிசெய்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ ஒவ்வொருவரும்‌ தங்கள்‌ 
கழுதைக்குட்டிகளின்‌ மேல்‌, முப்பது 
ஊன களுக்கும்‌ பிரயாணம்பண் துளித்‌ 
அந்த 
வழக்குகளை, 
அவருடைய 
விசாரிக்கிறார்கள்‌. 
தாமதமில்லாமல்‌ 
ஜனங்களுக்கு 
கிடைக்கிறது. 


நியாயாதிபதிகன்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


என்று அழைக்கப்படுகிறது.  போதுமென்கிற 
மனதோடு ஜீவிக்கிறவர்களுக்கு, 
கிராமங்களும்‌ பட்டணங்களைப்போல 
திருப்தியில்லையென்றால்‌ 
கிராமமாயிருக்கும்‌ யாவீர்‌ 
காமோனிலே. 

அடக்கம்பண்ணப்படுகிறார்‌. 

(நியா 10:5) 


இஸ்ரவேலரின்‌ 
விக்கிரகாராதனை 
நியா 10:6-9 


10:6. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌, 
மறுபடியும்‌ கர்த்தரின்‌ பார்வைக்குப்‌ 
பொல்லாப்புச்‌ செய்து, கர்த்தரைச்‌. 
சேவியாமல்‌ அவரை விட்டுப்‌ போய்‌, 
பாகால்களையும்‌, அஸ்தரோத்தையும்‌, 
சிரியாவின்‌ தேவர்களையும்‌, சீதோனின்‌' 
தேவர்களையும்‌, மோவாயின்‌ 
தேவர்களையும்‌, அம்மோன்‌ புத்திரரின்‌ 
தேவர்களையும்‌, பெலிஸ்தரின்‌ 
தேவர்களையும்‌ சேவித்தார்கள்‌. 


தியா 10:7. அப்பொழுது 
இஸ்ரவேலின்‌ மேல்‌ 
அவர்களைப்‌ பெலிஸ்தர்‌ 
அம்மோன்‌ புத்திரர்‌ 
விற்றுப்போட்டார்‌. 


தியா 


கர்த்தர்‌ 
கோபமூண்டு, 
கையிலும்‌, 
கையிலும்‌ 


நியா 108. அவர்கள்‌ அத்‌, 
வருஷம்‌ முதற்கொண்டு பகடு 
வருஷமாய்‌ யோர்தானுக்கு அப்பாலே 
கீலேயாத்திலுன்ன எமோரியரின்‌ 
தேசத்தில்‌ இருக்கிற இஸ்ரவேல்‌ 
புத்திரரையெல்லாம்‌ நெருக்கி 
ஓடுக்கினார்கள்‌.. 


தியா 102. 


மூதாவின்மேலும்‌, 
எப்பிராயீம்‌ 


அம்மோன்‌ புத்திரர்‌ 
பென்யமீன்மேலும்‌, 
குடும்பத்தார்மேதும்‌ 
யுத்தம்பண்ண யோர்தானைக்‌ 
கடத்துவத்தார்கள்‌; இஸ்ரவேலர்‌ 
மிகவும்‌ நெருக்கப்பட்டார்கள்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


தோலா, யாவீர்‌ ஆகிய நியாயாபதிகள்‌, 


இருவரும்‌ மரித்துப்போகிறார்கள்‌. 
அவர்களுக்கு பின்பு, இஸ்ரவேல்‌ புத்திரர்‌, 
மறுபடியும்‌. கர்த்தரின்‌ பார்வைக்குப்‌ 
பொல்லாப்புச்‌ செய்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
கர்த்தரைச்‌ சேவியாமல்‌ அவரை விட்டுப்‌ 
போய்‌, பாகால்களையும்‌, அஸ்தரோத்தையும்‌, 
சீரியாவின்‌ தேவர்களையும்‌, சீதோனின்‌ 
தேவர்களையும்‌, மோவாபின்‌ தேவர்களையும்‌, 
அம்மோன்‌ புத்திரரின்‌ தேவர்களையும்‌, பெலி 
ஸ்தரின்‌ தேவர்களையும்‌ சேவிக்கிறார்கள்‌. 
(நியா 10:6). 


தோலாவும்‌, யாவீரும்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரரை நியாயம்‌ விசாரித்த காலத்திலே, 
தேசத்தில்‌ விக்கிரகாராதனை 
குறைந்திருந்தது. இவர்கள்‌ இருவரும்‌ 
மரித்துப்போனபின்பு, தேசத்திலே மறுபடியும்‌ 
விக்கரகாராதளை: பெருகுகிறது... அவர்கள்‌ 
தெய்வங்களை ஆராதிக்கிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ குர்த்தரைவிட்டு 
விலகிப்போகும்போது, பொதுவாக அவர்கள்‌ 
கானானியரின்‌ தெய்வமாகிய பாகாலையும்‌, 
அஸ்தரோத்தையும்‌ ஆராதிப்பது வழக்கம்‌. 
ஆனால்‌ இப்போது அவர்கள்‌ அநேகம்‌ 
தெய்வங்களை ஆராதிக்கிறார்கள்‌. 


சீரியர்‌, சீதோனியர்‌, மோவாபியர்‌, 
அம்மோன்‌ புத்திரர்‌, பெலிஸ்தர்‌ ஆகியோர்‌ 
இஸ்ரவேல்‌  தேசத்தாருக்கு. அண்டை 
தேசங்களில்‌. வாசம்பண்‌ ணுகிறவர்கள்‌. 
இஸ்ரவேல்‌: புத்திர்‌ அண்டை தேசத்தாரோடு 
சிநேகம்‌ ண்டு, அவர்களுடைய 
வ்‌ தங்களுக்கு சொந்தமாக்கிக்‌ 
கொள்கிறார்கள்‌. எல்லா தேசங்களிலிருந்தும்‌ 
அந்நிய தெய்வங்களை இஸ்ரவேல்‌ 
தேசத்திற்கு இறக்குமதி பண்ணுவது. 
அவர்களுடைய முக்கியமான 
தொழிலாயிருக்கிறது. 

இஸ்ரவேல்‌ புத்திரர்‌, 
சாதுரிய ஞானத்தினால்‌, 
தேசத்தாரோடு 
ஏராளமான 
அவர்களை 
'சிநேகிதர்களாக்குகிறார்கள்‌. 
iS இணர்‌ 2 
வருகிறது. கர்த்தர்‌ தம்முடைய நீதியினால்‌.. 
இஸ்ரவேல்‌ புத்தருக்கு. 
சிநேகிதராயிருந்தவர்களை, அவர்களுடைய 
சத்துருக்களாக மாற்றிப்போடுகிறார்‌. 


நியாயாதிபதிகள்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இதனால்‌. இஸ்ரவேல்‌ 
ஆதரவாயிருந்த ம்‌ 3 

ஐனத்தார்‌,. இப்போது ௮ 

ஒடுக்குகிறவர்களாயிருக்கிறார்கள்‌. 


ஜனத்தாருக்கு 
நிய 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ ஆரம்பத்தில்‌, 
கர்த்தரை ஆராதித்தபோது, அந்நிய 
தெய்வங்களையும்‌ ஆராதித்தார்கள்‌. 
கர்த்தரையும்‌, அந்நிய தெய்வங்களையும்‌ 
கலந்து ஆராதித்தார்கள்‌. அதன்‌ பின்பு 
அவர்கள்‌ கர்த்தரின்‌ பார்வைக்கு பொல்லாப்பு 
செய்து. அவரை ஆராதியாமல்‌, அவரை 
விட்டு விலகிப்போய்விடுகிறார்கள்‌. அவர்கள்‌ 
அந்நிய ஜாதியாரின்‌ விக்கிரகங்களை 
மாத்திரம்‌ ஆராதிக்கிறார்கள்‌. 


இக்காலத்திலும்‌ அநேகர்‌, 
புத்திரரைப்போல, 
சேவிக்கிறார்கள்‌, பிசாசையும்‌ 
சேலிக்கிறார்கள்‌. நம்மால்‌ இரண்டு 
எஜமான்களுக்கு ஊழியம்‌ செய்ய முடியாது. 
ஆராதனையில்‌ நெளிவில்லாதவர்கள்‌, 
சிறிதுகாலம்‌ 


இஸ்ரவேல்‌ 
கர்த்தரையும்‌ 


கர்த்தரையும்‌ 
விக்கிரகங்களையும்‌ ஆராதிப்பார்கள்‌. 
அதன்பின்பு கர்த்தரை சேவியாமல்‌, 
அவரை விட்டு விலகி, விக்கிரகங்களை 
மாத்திரம்‌. க 

நாம்‌ டைய 
முழுஇருதயத்தோடு திக்கன்‌ 
நம்முடைய இருதயத்தில்‌ கர்த்தருக்கு 
மாத்திரமே இடம்‌ இருக்கவேண்டும்‌. நாம்‌ 


ஸ்ரவேல்‌ த்திரர்‌ கர்த்தரின்‌ 
னல்‌ வெக செய்க்‌ ல்‌ 
சேவியாமல்‌, பாகால்களையும்‌, அந்நிய 
விக்கிரகங்களையும்‌ சேவிப்பதினால்‌, கர்த்தர்‌ 
க்‌ கோபங்கொள்கிறார்‌. 
தம்முடைய 
க கொடுக்கிறார்‌. 
அவர்களை பெலிஸ்தரின்‌ கையிலும்‌, 
அம்மோன்‌ புத்திரர்‌ கையிலும்‌ 
விற்றுப்போடுகிறார்‌. சத்துருக்கள்‌ இஸ்ரவேல்‌ 
பத்திரரை ஒடுக்குகிறார்கள்‌, 
நெருக்குகிறார்கள்‌. 





i= THEN 
TT 


இஸ்ரவேல்‌ புத்தூர்‌ அந்நிய 
தேசத்தாரால்‌ நெருக்கப்படுவது. 
கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பாயிருக்கிறது. ஒரு 
பட்டணம்‌. கர்த்தரை மறந்து. 
விக்கிரகங்களை ஆராதிக்கும்போது, அந்தப்‌ 
பட்டணத்தின்மீது சத்துருக்கள்‌ 
படையெடுத்து அதை 
அழித்துப்போடுவார்கள்‌. 


“உன்‌ தேவனாகிய கர்த்தர்‌ உனக்குக்‌ 
குடியிருக்கும்டி கொடுக்கும்‌ பட்டணங்கள்‌ 
ஒன்றில்‌ பேலியாளின்‌ 
மக்களாகிய  துஷ்டமனிதர்‌ உன்னிடத்திலி 
ருந்து புறப்பட்டு, நீங்கள்‌ அறியாத வேறே 
தேவர்களைச்‌ சேவிக்கப்போவோம்‌ வாருங்கள்‌ 
என்று தங்கள்‌ பட்டணத்தின்‌ குடிகளை 
ஏவினார்கள்‌ என்கிற செய்தியைக்‌ 
கேள்விப்படும்போது, நீ நன்றாய்‌ விசாரித்து, 
கேட்டாராய்ந்து, அப்படிப்பட்ட அருவருப்பான 
காரியம்‌ உன்‌ நடுவே நடந்தது மெய்யும்‌ 
நிச்சயமும்‌ என்று காண்பாயானால்‌, அந்தப்‌ 
பட்டணத்தின்‌ குடிகளைப்‌ பட்டயக்கருக்கினால்‌ 
வெட்டி, அதையும்‌ அதிலுள்ள யாவற்றையும்‌ 
அதின்‌ மிருக ஜீவன்களையும்‌ 
பட்டயக்கருக்கினால்‌ சங்காரம்பண்ணி, அதில்‌ 
கொள்ளையிட்டதையெல்லாம்‌ அதின்‌ 
நடுவீதியிலே கூட்டி, உன்‌ 

கர்த்தருக்கு என்று அந்தப்‌ டட. 
அதில்‌ கொள்ளையிடப்பட்ட யாவற்றையும்‌ 
முழுவதும்‌ அக்கினியில்‌ சுட்டெரிக்கக்கடவாய்‌:: 
அது... இனிக்கட்டப்படாமல்‌, நித்‌ 
மண்மேடாமிருக்கக்கடவது" (உபா 134236). 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தரின்‌ 
பார்வைக்கு பொல்லாப்பு செய்து கர்த்தரை 
சேவியாமல்‌, அவரை விட்டு விலகிப்போய்‌, 
அந்நிய தெய்வங்களை சேவித்ததினால்‌, 
அந்த அந்நிய தேசத்தாரே இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கு சத்துருக்களாக எழும்புகிறார்கள்‌. 
அவர்கள்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரையெல்லாம்‌. 
நெருக்கி ஒடுக்குகிறார்கள்‌. இஸ்ரவேல்‌ 
புத்திரருடைய பாவங்களினிமித்தமாக 
கர்த்தர்‌ அவர்களை அந்நிய தேசத்தார்‌ 
கையிலே விற்றுப்போடுகிறார்‌. 

பெலிஸ்தரும்‌, அம்மோன்‌ புத்திரரும்‌, 
அந்த வருஷம்‌ முதற்கொண்டு 
பதினெட்டு வருஷமாய்‌ யோர்தானுக்கு 
அப்பாலே கீலேயாத்திலுள்ள எமோரியரின்‌ 


வந்து, 


ஒடுக்குகிறார்கள்‌ (நியா 10:8). 


நியாயாதிபதிகள்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


ஒடுக்குகிற 

மிகவும்‌ 

அம்மோன்‌ புத்திரர்‌ 

இஸ்ரவேல்‌ 

புத்திரரை நெருக்கி ஒடுக்குகிறார்கள்‌. 

அவர்கள்‌ ஆரம்பத்திலே யோர்தானுக்கு 

அப்புறத்திலே குடியிருக்கிற, இஸ்ரவேல்‌ 
புத்திரரை மாத்திரம்‌ ஒடுக்கினார்கள்‌. 


அதன்பின்பு, அம்மோன்‌ புத்திரர்‌ 
யூதாவின்மேலும்‌, பென்யமீன்மேலும்‌, 
எப்பிராயீம்‌ கு ம்பத்தார்மேலும்‌ யுத்தம்பண்ண 
யோர்தானைக்‌ கடந்துவருகிறார்கள்‌; 
இஸ்ரவேலர்‌ மிகவும்‌ நெருக்கப்படுகிறார்கள்‌ 
(நியா 1039) 


யோர்தானுக்கு க கீலேயாத்‌ 
த்திலே இருக்கி 
புத்திரரைப்போலவே, 
இப்பறத 


'இஸ்ரவேல்‌ 
யோர்தானுக்கு 
கானான்‌ 
இஸ்ரவேல்‌. 
ர்வைக்‌ பொல்லாப்பு 
கர்த்தரை 
விட்டுப்போய்‌, 


யோர்தானுக்கு அப்புறத்திலே இருக்கிற 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கும்‌ எமோரியருக்கும்‌. 
வித்தியாசமில்லாமல்போயிற்று. “கர்த்தராகிய 
ஆண்டவர்‌ எருசலேமுக்குச்‌ சொல்லுகிறார்‌, 
கானான்‌ தேசமே உன்‌ உற்பத்திக்கும்‌ 
உன்‌ பிறப்புக்கும்‌ இடம்‌, உன்‌ தகப்பன்‌ 
எமோரியன்‌, உன்‌ தாய்‌ ஏத்தித்தி” 
எசே 16:3). 


அம்மோன்‌ புத்திரர்‌ யோர்தானுக்கு 
அப்புறத்திலே இருக்கிற இஸ்ரவேல்‌ புத்திரரை 
நெருக்கி, ஒடுக்குகிறார்கள்‌. அவர்கள்‌ 
யோர்தானைக்‌ கடந்து, இப்புறத்திலே. 
இருக்கிற யூதாவின்மேலும்‌. பென்யமீன்‌ 
மேலும்‌, எப்பிராயீம்‌ குடும்பத்தார்‌ 
மேலும்‌ யுத்தம்பண்ண வருகிறார்கள்‌. 
இஸ்ரவேலர்‌ மிகவும்‌ நெருக்கப்படுகிறார்கள்‌ 
(நியா 10:9). 





i FTE 
TT 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ மத்தியிலே யூதா, 
பென்யமீன்‌, எப்பிராமீம்‌ ஆகிய மூன்று 
மிகவும்‌ விசேஷமானவர்கள்‌. 
கர்த்தரிடத்தில்‌ பக்தி 
வைராக்கியமாயிருக்கிறவர்கள்‌. ஆனால்‌. 
இவர்களும்‌ இப்போது கர்த்தரின்‌ 
பார்வைக்கு பொல்லாப்பு செய்கிறார்கள்‌. 
இவர்களும்‌ கர்த்தரை சேவியாமல்‌, அவரை 
விட்டுப்போய்‌, அந்நியதெய்வங்களை 
சேவிக்கிறார்கள்‌. 


யூதாகோத்திரத்தார்‌ 
யுத்தசன்னத்தரானவர்கள்‌. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
அந்நியரோடு  யுத்தம்பண்ணப்போகும்போது. 
யூதா முன்னாலே போகக்கடவன்‌" என்று 
கர்த்தர்‌ சொல்லுவார்‌. ஆனால்‌ இப்போதோ 
யூதாவின்‌ மனுஷர்‌ கர்த்தரைவிட்டு 
விலகிப்போயிருக்கிறார்கள்‌. அவர்களிடத்தில்‌ 
பெலமுமில்லை. பராக்கிரமமுமில்லை. 
அவர்களால்‌ தங்களுக்கு விரோதமாக 
யுத்தம்பண்ண வந்திருக்கிற அம்மோன்‌ 
புத்திரரை எதிர்த்து யுத்தம்பண்ண 
முடியவில்லை. 
யூதாவின்‌ மனுஷருக்கும்‌, பென்யமீன்‌ 
குடும்பத்தாருக்கும்‌ 
கர்த்தருடைய உதலியும்‌. ஒத்தாசையும்‌ 
கிடைக்கவில்லை. அவர்கள்‌ கர்த்தரைவிட்டு 
விலகிப்போகிறார்கள்‌. கர்த்தரும்‌ 
அவர்களைவிட்டு விலகிப்போய்விடுகிறார்‌ 
கர்த்தருடைய உதவியில்லாமல்‌ நம்மால்‌ 
ஒன்றும்‌ செய்ய முடியாது. அம்போன்‌ புத்திரர்‌ 
இஸ்ரவேலருக்கு விரோதமாக யுத்தம்பண்ண 


மறுருக்கம்‌, எப்பிராயீம்‌ 


நெருக்கி ஒடுக்குகிறார்கள்‌. 


கர்த்தரை 
முறையிடுகிறார்கள்‌ 
நியா 10:10-15 


தியா 10:10. அப்பொழுதூ இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ கர்த்தரை நோக்கி. 
முறையிட்டு: உமக்கு விரோதமாகப்‌ 
பாவஞ்செய்தோம்‌; நாங்கள்‌ எங்கள்‌ 
தேவனைவிட்டு, கால்களைச்‌: 
சேவித்தோம்‌ என்றார்கள்‌. 


நியாயாதிபதிகள்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தியா 1001. 
புத்திரரை 
எமோரியரும்‌, 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌. 
நோக்கி: எகிப்தியரும்‌, 
அம்மோன்‌ புத்திரரும்‌, 


சீதோனியரும்‌, 
மாகோனியரும்‌, 
சமயங்களில்‌, 
நோக்கி 

நான்‌ உங்களை 
நீங்கலாக்கி 


முறையிட்டபோது, 
அவர்கள்‌. கைக்கு 
இரட்சிக்கவில்லையா? 


தியா 10:18. அப்படியிருந்தும்‌ நீங்கன்‌. 
என்னை விட்டு, அத்திய தேவர்கனைச்‌. 
சேவித்தீர்கன்‌; ஆகையால்‌ இணி 
உங்களை இரட்சியேன்‌. 


நீங்கள்‌. போய்‌, 

தெரிந்துகொண்ட. 

தேவர்களை நோக்கி முறையிடுங்கள்‌; 

அவைகள்‌ உங்கள்‌ ஆபத்தின்‌ காலத்தில்‌ 
உங்களை இரட்சிக்கட்டும்‌ என்றார்‌. 


தியா 10:15. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
கர்த்தரை நோக்கி: பாவஞ்செய்தோம்‌, 
தேவரீர்‌ உம்முடைய பார்வைக்கு 
நலமானதை எங்களுக்குச்‌ செய்யும்‌; 
இன்றைக்குமாத்திரம்‌ எங்களை 
இரட்சித்தருளும்‌ என்று சொல்லி, 


அம்மோன்‌ புத்திரர்‌ இஸ்ரவேல்‌. 
புத்திரையெல்லாம்‌ நெருக்கி ஒடுக்குகிறார்கள்‌. 
அவர்கள்‌ தங்களுடைய நெருக்கத்திலே 
கர்த்தரை நோக்கி முறையிடுகிறார்கள்‌. 
தங்களுடைய பாவங்களை அறிக்கை 
செய்கிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ இரண்டுவிதமான 


பாவங்களை செய்கிறார்கள்‌. அவையாவன 


1... தாங்கள்‌ செய்ய வேண்டியதை 
செய்யாதிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ தங்கள்‌ 
தேவனாகிய கர்த்தரைவிட்டு 
விலகாதிருக்கவேண்டும்‌. ஆனால்‌ அவர்களோ 
கர்த்தரைவிட்டு விலகிப்போய்விடுகிறார்கள்‌. 


2... தாங்கள்‌ செய்யக்கூடாததை 
செய்கிறார்கள்‌. அவர்கள்‌ பாகால்களை 
சேவிக்கக்கூடாது. ஆனால்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரரோ பாகால்களை சேவிக்கிறார்கள்‌. 





i a 
TT 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ தங்களுடைய 
பாவங்களுக்கு மனம்‌ வருந்துகிறார்கள்‌. 
அவர்கள்‌ கர்த்தரை நோக்கி முறையிட்டு, 
“உமக்கு விரோதமாகப்‌ பாவஞ்செய்தோம்‌: 
நாங்கள்‌ எங்கள்‌ தேவனைவிட்டு, 
பாகால்களைச்‌ சேவித்தோம்‌' (நியா 10:10) 
என்று சொல்லுகிறார்கள்‌. 

கர்த்தர்‌ தம்முடைய தூதனானவர்‌ 
மூலமாக, இஸ்ரவேல்‌ புத்திரரை ஏற்கெனவே 
எச்சரித்திருக்கிறார்‌. 


“கர்த்தருடைய தூதனானவர்‌ 

ல்காலிலிருந்து போகீமுக்கு வந்து: நான்‌ 
உங்களை எகிப்திலிருந்து புறப்படப்பண்ணி, 
உங்கள்‌ பிதாக்களுக்கு ஆணையிட்ட 
நேசத்தில்‌ நான்‌ உங்களைக்‌ கொண்டு வந்து 
விட்டு, உங்களோடே பண்ணின என்‌ 
உடன்படிக்கையை நான்‌ ஒருக்காலும்‌: 
முறித்துப்போடுவதில்லை என்றும்‌, நீங்கள்‌ 
இந்த தேசத்தின்‌ குடிகளோடே 
உடன்படிக்கைபண்ணாமல்‌, அவர்கள்‌ 
பலிபீடங்களை இடித்துவிடக்கடவீர்கள்‌. 
என்றும்‌ சொன்னேன்‌: ஆனாலும்‌ 
சொல்லைக்‌ கேளாதேபோனீர்கள்‌: 
இப்படிச்‌ செய்தீர்கள்‌? ஆகையால்‌ நான்‌ 
அவர்களை உங்கள்‌ முகத்திற்கு முன்பாகத்‌ 
துூரத்துவதில்லை என்றேன்‌ அவர்கள்‌ 
உங்களை நெருக்குவார்கள்‌; அவர்களுடைய 
தேவர்கள்‌ உங்களுக்குக்‌ கண்ணியாவார்கள்‌ 
என்றார்‌" (நியா 21-3) 


கர்த்தர்‌ 
தீர்க்கதரிசி மூலமாக, 
எச்சரித்திருந்தார்‌ 

“கர்த்தர்‌ ஒரு தீர்க்கதரிசியை 
அவர்களிடத்திற்கு அனுப்பினார்‌: அவன்‌ 
அவர்களை நோக்கி: இஸ்ரவேலின்‌ 
தேவனாகிய கர்த்தர்‌ உரைக்கிறது. 
என்னவென்றால்‌: நான்‌ உங்களை எகிப்திலி 
ருந்து வரவும்‌, அடிமைத்தன வீட்டிலிருந்து, 
புறப்படவும்‌ செய்து. எகிப்தியர்‌ கையினின்றும்‌, 
உங்களை ஒடுக்கின யாவருடைய 
கையினின்றும்‌ உங்களை இரட்சித்து, 
அவர்களை உங்களுக்கு முன்பாகத்‌ துரத்தி, 
அவர்கள்‌ தேசத்தை உங்களுக்குக்‌ கொடுத்து, 
நான்‌ உங்கள்‌ தேவனாகிய கர்த்தர்‌ என்றும்‌, 
நீங்கள்‌ குடியிருக்கும்‌ அவர்கள்‌ 
தேசத்திலுள்ள. எமோரியருடைய 
தேவர்களுக்குப்‌ பயப்படாதிருங்கள்‌ என்றும்‌, 
உங்களுக்குச்‌ சொன்னேன்‌; நீங்களோ என்‌ 
சொல்லைக்‌ கேளாதேபோனீர்கள்‌ என்கிறார்‌ 
என்று சொன்னான்‌” (நியா 6:8-10). 


மறுபடியுமாக, தம்முடைய 
இஸ்ரவேல்‌ புத்திரரை 


நியாயாதிபதிகள்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
நெருக்கப்படுவதினால்‌, அவர்கள்‌ கர்த்தரை 
நோக்கி முறையிடுகிறார்கள்‌. கர்த்தரோ 
அவர்களை மறுடியுமாய்‌ எச்சரிக்காமல்‌, 
அவர்களை இரட்சிக்க மறுத்துவிடுகிறார்‌. 


“கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ பத்தின நோக்கி: 
அம்மோன்‌. 

' சீதோனியரும்‌, 

ம்‌, த்வத்‌ உங்களை 

ஒடுக்கும்‌ சமயங்களில்‌, நீங்கள்‌ என்னை 
நோக்கி மல நான்‌ உங்களை 
அவர்கள்‌ நீங்கலாக்கி 
இரட்சிக்கலிக்லையா?” 4 நியா 707172) என்று 
சொல்லிவிட்டு, “அப்படியிருந்தும்‌ நீங்கள்‌ 
என்னை விட்டு, அந்நிய நேவர்களைச்‌ 
சேவித்தீர்கள்‌; ஆகையால்‌ இனி உங்களை 
ன்‌" (நியா 1003) என்று 


இரட்சித்திருக்கிறார்‌. ஆனாலும்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திர்‌ கர்த்தர்‌ தங்களுக்கு செய்த 
நன்மைகளை மறந்துவிடுகிறார்கள்‌ 
அவர்கள்‌ மறுபடியும்‌ கர்த்தரின்‌ பார்வைக்கு 
பொல்லாப்பு செய்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
கர்த்தரை சேவியாமல்‌, அவரை 
விட்டுப்போய்‌, புறஜாதியாரின்‌ 
விக்கிரகங்களை சேவிக்கிறார்கள்‌. 


கர்த்தர்‌ தம்முடைய 
இஸ்ரவேல்‌ புத்திரருடைய 

கண்டித்து திருத்துகிறார்‌. 

தம்முடைய 

மனதுருக்கத்தினாலும்‌, இஸ்ரவேல்‌ புத்திரரை 
அவர்களுடைய சத்துருக்களின்‌ கைக்கு 
நீங்கலாக்கி இரட்சிக்கிறார்‌. இஸ்ரவேல்‌ 


அன்புகூர்ந்தோ, 

கர்த்தரை 

சேவிக்கவேண்டும்‌. ஆனால்‌ அவர்களோ 

கர்த்தரை சேவியாமல்‌ அந்நிய தேவர்களை 
சேவிக்கிறார்கள்‌. 





bp THEN நியாயாதிபதிகன்‌ - விரிவுரை 
யய] JUDGES - COMMENTARY 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தரைவிட்டு, நாம்‌ கர்த்தருடைய சமாதானத்தையும்‌, 
அந்நிய தேவர்களை சேவிப்பதினால்‌, கர்த்தர்‌ | சந்தோஷத்தையும்‌ பெற்றுக்கொள்ள. 
அவர்களை அந்நிய தேவர்களிடத்திலேயே | வேண்டுமென்றால்‌, நம்முடைய நம்பிக்கையை 
அனுப்புகிறார்‌. நீங்கள்‌ போய்‌, | உலகப்பிரகாரமான காரியங்கள்மீது. 
உங்களுக்காகத்‌ தெரிந்துகொண்ட | வைக்கக்கூடாது. கர்த்தரைத்‌ தவிர, 
்‌ நோக்கி முறையிடுங்கள்‌; | நமக்கு வேறு யார்‌ மூலமாகவும்‌ அல்லது 
ர்‌ த்தின்‌ | வேறு எதன்‌ மூலமாகவும்‌ 
சந்தோஷமுண்டாகாது. இதை நாம்‌ 
10:14) என்று ர்த்தர்‌ ல்‌ | உணரவேண்டும்‌. இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு, 
புத்திரரிடத்தில்‌ சொல்லிவிடுகிறார்‌. த. சத்தியத்தை உணர்த்துவதற்காக, 
கர்த்தர்‌ அவர்களை சத்துருக்களின்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ ந்நிய | கையில்‌ விற்றுப்போடுகிறார்‌. அவர்கள்‌ 
தேவர்களை  சேவிக்கிறார்கள்‌. தங்களுக்காக தெரிந்துகொண்ட தேவர்களை 
தெய்வங்கள்‌ தங்களுடைய | நோக்கி முறையிடுமாறு அவர்களை 
ஆபத்துக்காலத்தில்‌ தங்களை இரட்சிக்கும்‌ | அனுப்பி விடுகிறார்‌. 
என்று நினைக்கிறார்கள்‌. ஆனால்‌ அவை 
அவர்களை இரட்சிக்கவில்லை. இஸ்ரவேலர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ அந்நிய 
அதிகமாய்‌ நெருக்கப்படுகிறார்கள்‌. அம்மோன்‌ | தேவர்களை சேலிக்கிறார்கள்‌. அவற்றிற்கு 
புத்திரர்‌ இவர்களை நெருக்கி | ஜீவனில்லை. இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ 
ஒடுக்குகிறா்கள்‌. தங்கள்‌ வேதனை | ஆபத்துக்காலத்திலே. அந்த தெய்வங்கள்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ | அவர்களை இரட்சிக்காது. கர்த்தரைவிட்டு 
கர்த்தரிடத்தில்‌ | விலகிப்போகிறவர்கள்‌,, இப்படிப்பட்ட 
நிர்பந்தமான சூழ்நிலைக்கு 
தள்ளப்படுவார்கள்‌. கர்த்தரை 
புத்திரர்‌ தங்கள்‌ | மறுதலிக்கிறவர்கள்‌ ஆபத்துக்களில்‌ 
உண்மையாக | சிக்கிக்கொள்வார்கள்‌. 
அவர்கள்‌ அந்நிய 
சேவித்துக்கொண்டு, கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரிடம்‌, “இனி 
உதவியையும்‌ | உங்களை இரட்சியேன்‌" (நியா 10:13) என்று 
சிக்காது அந்நிய தெய்வங்கள்‌ | சொல்லிவிடுகிறார்‌. ஆனால்‌ அவர்களோ 
ங்களுக்கு உதவிசெய்யாது கர்த்தரை நோக்கி இன்னும்‌ 
கர்த்தர்‌ மாத்திரமே ங்களுக்‌ முறையிடுகிறார்கள்‌. 


உதவிசெய்யக்கூடியவர்‌ _ 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தரை நோக்கி, 
“பாவஞ்செய்தோம்‌, தேவரீர்‌ உம்முடைய 
பார்வைக்கு நலமானதை எங்களுக்குச்‌ 
டத்தில்‌ மாத்திரம்‌ யிடவேண்டும்‌. செய்யும்‌ ண்றைக்குமாத்திரம்‌ எங்களை 
ப கல்லை ட்‌ ன்‌ வக்க என்று 
.... இந்தப்‌ பிரபஞ்சத்தின்‌ மனுஷர்‌, ] முறையிடுகிறார்கள்‌. 
தங்களுடைய சமாதானத்திற்கும்‌, 
சந்தோஷத்திற்கும்‌ உலகப்பிரகாரமான இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தருடைய 
காரியங்களை நம்புகிறார்கள்‌. உலகத்தின்‌ | நீதிக்கு தங்களை ஒப்புக்கொடுக்கிறார்கள்‌. 
ஐசுவரியம்‌ தங்களுக்கு சந்தோஷத்தைக்‌ | “தேவரீர்‌ உம்முடைய பார்வைக்கு 
கொடுக்கும்‌ என்று நினைக்கிறார்கள்‌. | நலமானதை எங்களுக்குச்‌ செய்யும்‌” 
ஆனால்‌ இவை மனுஷருக்கு மெய்யான | என்று சொல்லுகிறார்கள்‌. கர்த்தருடைய 
சந்தோஷத்தைக்‌ கொடுக்காது. கிருபைக்காகவும்‌, இரக்கத்திற்காகவும்‌. 
சந்தோஷம்‌ வந்தாலும்‌, ந்த | கெஞ்சுகிறார்கள்‌. 
சந்தோஷம்‌ நிலைத்திருக்காது. கர்த்தர்‌ 
கொடுக்கும்‌ சந்தோஷமே நிலையானது. 





f= THE 
TT 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ ஏற்கெனவே 
கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள்‌. "உமக்கு 
விரோதமாகப்‌ பாவம்‌ செய்தோம்‌" (நியா 10:10) 


அங்கீகரிக்கிறார்கள்‌. 
தங்களுடைய பாலங்களை அறிக்கை. 
செய்வதோடு, கர்த்தருடைய நீதியான 
நியாயத்தீர்ப்புக்கும்‌ தங்களை 
ஒப்புக்கொடுக்கிறார்கள்‌. இன்றைக்கு 
மாத்திரம்‌ எங்களை இரட்சித்தருளும்‌' என்று 
சொல்லி, கர்த்தருடைய இரக்கத்திற்காகவும்‌, 
கிருபைக்காகவும்‌ கெஞ்சுகிறார்கள்‌. 


கர்த்தர்‌ மனதுருகுகிறார்‌ 
நியா 10:16-18 


தியா 10:16, அந்திய 
தங்கள்‌ நடுவிலிருந்து 
கர்த்தருக்கு ஆராதனை செய்தார்கள்‌; 
அப்பொழுது அவர்‌ இஸ்ரவேலின்‌. 
வருத்தத்தைப்‌ பார்த்து மனதுருகினார்‌. 


தியா 1017. 


தேவர்களைத்‌ 
விலக்கிவிட்டு, 


அம்மோன்‌ புத்திரர்‌ 
கூட்டங்கூடி, கீலேயாத்திலே 
பானயமிறங்கினார்கன்‌; இஸ்ரவேல்‌ 
புத்திரரும்‌ கூடிக்கொண்டு, மிஸ்பாவிலே 
பானயமிறங்கினார்கள்‌. 


தியா 10:18. 
கீலேயாத்தின்‌' ஜனங்களும்‌ 
யிரபுக்களும்‌ ஒருவரையொருவர்‌: 
நோக்கி: அம்மோன்‌ புத்திரர்மேல்‌ 
முத்தி. யுத்தம்பண்ணப்போகிற 
மனுஷன்‌ யார்‌? அவனே 
கீலேயாத்தின்‌' குடி.களுக்கெல்லாம்‌ 
தலைவனா £யிருப்பான்‌ என்‌ றார்கள்‌. 

இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தரிடத்தில்‌ 
தங்களுடைய பாவங்களை அறிக்கை 
செய்வதோடு நின்றுவிடவில்லை. அவர்கள்‌ 
அந்நிய தேவர்களை தங்கள்‌ நடுவிலிருந்து 


அப்பொழுது 


கர்த்தருக்கு ஆராதனை செய்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ மனந்திரும்புதலுக்கேற்ற 
கனிகளைக்‌ கொடுக்கிறார்கள்‌. 


நியாயாதிபதிகள்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


'துவே மெய்யான மனந்திரும்புதல்‌. அவர்கள்‌ 
தங்களுடைய பாவங்களுக்காகவும்‌ 
மனந்திரும்புகிறார்கள்‌. தங்களுடைய 
பாவங்களிலிருந்தும்‌ மனந்திரும்புகிறார்கள்‌. 

கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ 
இருதயத்தைப்‌ பார்க்கிறார்‌. அவர்களுடைய 
மனமாற்றத்தை கண்ணோக்கிப்‌ பார்க்கிறார்‌ 
கர்த்தர்‌ இஸ்ரவேலின்‌ வருத்தத்தைப்‌ பார்த்து 
மனதுருகுகிறார்‌ (நியா 10:16). அவர்கள்மீது 
தம்முடைய கிருபையையும்‌ இரக்கத்தையும்‌ 
மறுபடியும்‌ காண்பிக்கிறார்‌. 


இஸ்ரவேல்‌  புத்திரரோடு 

பண்ணியிருக்கிறார்‌ 
தங்களுடைய 
தங்களுடைய 
தம்மிடத்தில்‌ 
சேருவதைப்‌ 
அவர்களை 

ஒரு 


கர்த்தர்‌ 
உடன்படிக்கை 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
பாவங்களுக்கு மனந்திரும்பி, 
பாவங்களைவிட்டு விலகி, 
மறுபடியும்‌ வந்து 
பார்க்கும்போது, கர்த்தர்‌ 
சந்தோஷமாய்‌ ஏற்றுக்கொள்கிறார்‌. 
தகப்பன்‌ தன்னுடைய பிள்ளைகளுக்கு 
இரங்குவதுபோல, கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கு இரங்குகிறார்‌. அவர்களுடைய 
வருத்தத்தைப்‌ பார்த்து மனதுருகிறார்‌. 
அவர்களுக்கு இரக்கம்‌ காண்பிக்கிறார்‌. 
நம்முடைய பிதாவாகிய தேவன்‌, ஜோதிகளின்‌ 
பிதாவாகவும்‌, இரக்கங்களின்‌ பிதாவாகவும்‌ 


புத்திரர்‌ இஸ்ரவேல்‌ 

நெருக்கி 
ச தி்கொண்டருக்கிறா்கள்‌ கர்த்தர்‌ 
தம்முடைய ஜனத்தை அம்மோன்‌ புத்திரரின்‌ 
கையிலிருந்து இரட்சிப்பதற்கு கிரியை 
செய்கிறார்‌. கர்த்தர்‌ இதற்கு முன்பு, “நான்‌ 
உங்களை இரட்சியேன்‌" (நியா 10:13) என்று 
சொன்னார்‌. ஆனால்‌ இப்போதோ அவர்‌, 
இஸ்ரவேல்‌ புத்திரரை இரட்சிப்பதற்கு ஆவன 
செய்கிறார்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரரை 
மறுத்தபோது, அவர்கள்‌ 

அந்நிய தேவர்களை 
சேவித்தார்கள்‌. இப்போதோ அவர்கள்‌ 
தங்கள்‌ பாவங்களுக்கு 
மனந்திரும்பியிருக்கிறார்கள்‌. அந்நிய 
தேவர்களை தங்கள்‌ நடுவிலிருந்து 
விலக்கிவிட்டு கர்த்தருக்கு 
செய்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
பாவங்களுக்கு மனந்திரும்பியிருக்கிறார்கள்‌. 


கர்த்தர்‌. 
இரட்சிக்க 
கர்த்தரைவிட்டு 





ழ்‌ நயனா 
யாய 


அவர்களுடைய இருதயங்க: 
புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல்‌ பத்தர்‌ 
இப்போது புதிய மனுஷராயிருக்கிறார்கள்‌. 
கர்த்தர்‌ 

அம்மோன்‌ 

நீங்கலாக்கி 

சித்தங்கொண்டிருக்கிறார்‌. 


அம்மோன்‌ 
புத்திரரை 
அவர்கள்‌ தங்களுக்கு 
கர்த்தருடைய  ஜனத்திற்கு 
செய்கிறார்கள்‌. அம்மோன்‌ 
கூட்டங்கூடி, இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு, 
விரோதமாக, கீலேயாத்திலே பாளயமிறங்கி 
யிருக்கிறார்கள்‌. அம்மோன்‌ புத்திரர்‌ ஒரே 
பாளயமாக கூட்டங்கூடியிருப்பது. அவர்கள்‌ 
மொத்தமாய்‌ அழிந்துபோவதற்கு 
ஏதுவாயிருக்கிறது. 


ப்லாயது எல்ல 
என்னப்பட்ட 
கூட்டிச்‌ 


பாஷையிலே 
இடத்திலே 
சேர்த்தான்‌". 


அர்மகெ 
அவர்களைக்‌ 
(வெளி 16:16) 


அம்மோன்‌ புத்திரர்‌ கூட்டங்கூடி 
கிலேயாத்திலே பாளயமிறங்கியிருப்பதைப்‌ 
பார்த்து, இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ பயப்படவில்லை. 
அம்மோன்‌ புத்திரரிடமிருந்து தப்பிப்பதற்கு, 
இஸ்ரவேல்‌ புத்திர்‌ ஓடி ஒளிந்து 
கொள்ளவுமில்லை. கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
புத்தரை பலப்படுத்துகிறார்‌. இஸ்ரவேல்‌ 
புத்திரரும்‌ கூடிக்கொண்டு மிஸ்பாவிலே. 
பாளயமிறங்குகிறார்கள்‌ (நியா 10:17). 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ சத்துருக்களுக்கு. 
பயப்படாமல்‌, அவர்களுக்கு விரோதமாக 
யுத்தம்பண்ண ஒன்‌ றுகூடுகிறார்கள்‌. 


ஒடுக்கினார்கள்‌. 
இஸ்ரவேலர்‌ 

தார்கள்‌. அவனவன்‌ தனக்கு 
செய்துகொண்டிருந்தான்‌. 
ஒற்றுமையில்லை. வ்‌ 


நியாயாதிபதிகன்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஒவ்வொரு. 
கோத்திரமமும்‌ 
தனித்தனியாக ஆளுகை 
கொண்டார்கள்‌. அவர்கள்‌ 
ஒன்றாய்க்கூடி வரவில்லை. 
புத்திரர்‌ மத்தியிலே 
இதனால்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரை நெருக்கி 
ஒடுக்குவது. சத்துருக்களுக்கு 
எளிதாயிருந்தது. 

ஆனால்‌ இப்போதோ, இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ எல்லோரும்‌ அம்மோன்‌ புத்திரருக்கு 
விரோதமாக, கூடிக்கொண்டு, மிஸ்பாவிலே 
பாளயமிறங்கியிருக்கிறார்கள்‌. கர்த்தர்‌ 
இன்வேல்‌ : _புத்திரருக்கு புதிய பகம்‌ 
ஒற்றுமையின்‌ ஆவியையும்‌ 
கொடுத்திருக்கிறார்‌. 


விசுவாசிகளாகிய 
சாத்தானாகிய 


பட்டணமும்‌, 


நமக்கு 
ஒரே சத்துரு மாத்திரமே 
இருக்கிறான்‌. விசுவாசிகளாகிய நாம்‌. 
சாத்தானுக்கு விரோதமாக பிரிந்திராமல்‌, 
ஒற்றுமையாயிருந்து யுத்தம்பண்ணினால்‌, 
நமக்கு வெற்றி கிடைக்கும்‌. கர்த்தரும்‌ 
நம்மோடு கூடமிருப்பார்‌ கர்த்தர்‌ நம்‌ 
பட்சத்திலிருக்கும்போது. சாத்தானால்‌ 
நமக்கு விரோதமாய்‌ யுத்தம்பண்ணி, நம்மை 
ஜெயிக்க முடியாது. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
ஒன்றுகூடி, கர்த்தரை நம்பி, 
அம்மோன்‌ புத்திரருக்கு 
பாளயமிறங்கியிருக்கிறார்கள்‌. 
அப்பொழுது, கீலேயாத்தின்‌ 
ஜனங்களும்‌ பிரபுக்களும்‌ ஒருவரையொருவர்‌ 
நோக்கி: “அம்மோன்‌ புத்திரர்மேல்‌ முந்தி 
யுத்தம்பண்ணப்போகிற மனுஷன்‌ யார்‌? 
அவனே கீலேயாத்தின்‌ குடிகளுக்கெல்லாம்‌ 
தலைவனாயிருப்பான்‌” 
என்று சொல்லுகிறார்கள்‌. 
ஆவியானவர்‌ 
புத்திரரை வழிநடத்துகிறார்‌. அவர்களை 
ஆளுகை செய்கிறார்‌. 


ஒருமனப்பட்டு 
மிஸ்பாவிலே, 
விரோதமாக 





i FTE 
TT 


மெப்தாலின்‌ சரித்திரத்தைபபற்றி 
அதிகாரத்தில்‌ எழுதப்பட்டிருக்கிறது. யெப்தா 
விசுவாசத்தினால்‌ பெரிய காரியங்களை 
செய்தார்‌ (எபி. 11:32). யெப்தாவின்‌ பிறப்பு 
கனமுள்ளதாயில்லை. அவர்‌ 

14-3). 


(நியா 
யெப்தாவை. 

சேனாபதியாயிருக்க 

தொரந்துகொர்கிாரகள்‌ (நியா 112111, 
யெப்தா மான்‌ புத்திரரின்‌ 
ாஜ்ிவ்டு. உடள்புக்கை பன்ன மாதர்‌ 


பண்ணுகிறார்‌ (நியா 1112-28). 


அம்மோன்‌ ரருக்‌( விரோதமாக 
தரண காத்‌.. 1 பள 
கர்த்தரோடு ஒரு பொருத்தனை பண்ணுகிறார்‌ 
(நியா 1:29-3). கர்த்தர்‌ ம 
புத்திரரை 

ஒப்புக்கொடுக்கிறார்‌ 11:32:33), 
யெப்தா மிஸ்பாவிலிருந்து தன்‌ வீட்டிற்கு 

ம்பி வருகி; 


உண்மையுள்‌ளவராயிருக்கிறார்‌ 
(நியா 1134-40), 


வெப்தா 
நியா 1111-3 


தியா 11:1. கீலேயாத்தியனான யெப்தா 
பலத்த பராக்கிரமசாலியாயிருத்தான்‌; 
அவன்‌ யரஸ்திரீயின்‌ குமாரன்‌; 
கிலெயாத்‌ அவனைப்‌ பெற்றான்‌. 


நியா 11:2. கிலெயாத்தின்‌ மனைவியும்‌ 
அவனுக்குக்‌ குமாரர்கனைப்‌ பெற்றான்‌; 
அவன்‌ மனைவி பெற்ற குமாரர்‌ 
பெரியவர்களான பின்பு அவர்கள்‌ 
யெப்தாவை நோக்கி: உனக்கு எங்கள்‌: 
தகப்பன்‌ வீட்டிலே சுதந்தரம்‌ இல்லை; நீ. 
அந்திய ஸ்திரீயின்‌ மகன்‌ என்று 
சொல்லி அவனைத்‌ துரத்தினார்கள்‌. 


நியாயாதிபதிகன்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யெப்தா: தன்‌ 
ஓடிப்போயி 
குடியிருத்தான்‌; 


தியா 11:8. அப்பொ 
சகோதரரை வட்டு 
தோப்தேசத்திலே. 
வீணரான மனுஷர்‌ யெப்தாவோடே, 
கூடிக்கொண்டு, அவனோடே கூட 
யுத்தத்திற்குப்‌ போவார்கள்‌. 


அம்மோன்‌ புத்திரர்‌ கூட்டங்கூடி 
கீலேயாத்திலே. பாளயமிறங்கினபோது, 
இஸ்ரவேல்‌ புத்திரரும்‌ கூடிக்கொண்டு, 
மிஸ்பாவிலே பாளயமிறங்குகிறார்கள்‌. 
அம்மோன்‌ புத்திரர்மேல்‌ முந்தி 
யத்தம்பண்ணப்போகிற மனுஷன்‌, 
கீலேயாத்தின்‌ குடிகளுக்குகெல்லாம்‌ 
தலைவனாயிருப்பான்‌ என்று, கீலேயாத்தின்‌ 
பிரபுக்களும்‌. 
நோக்கி 

சொல்லிக்கொள்கிறார்கள்‌ (நியா 1097718). 


கீலேயாத்‌ மூப்பர்‌ தம்மோன்‌ 
புத்திரரோடு யுத்தம்பண்ண, தங்களுக்கு ஒரு 
சேனாபதியை தெரிந்தெடுக்கிறார்கள்‌. 
கீலேயாத்தியனான யெப்தா ட 
பராக்கிரமசாலியாயிருக்கிறார்‌ 

சேனாபதியாதேக்க 
கீலேயாத்தின்‌ மனுஷர்‌ 
ஒருமனதாக தீர்மானம்பண்ணுகிறார்கள்‌. 
யெப்தாவைப்போல பெரிய பராக்கிரமசாலி 
தேசத்திலே வேறு ஒருவருமில்லை. 


தங்களுக்கு 
வேண்டுமென்று, 


யெப்தா பெரிய 
பராக்கிரமசாலியாயிருந்தாலும்‌, 
அவரிடத்திலும்‌. சில குறைகள்‌ 
காணப்படுகிறது. அவர்‌ ஒரு பரஸ்திரீயின்‌ 
குமாரன்‌ (நியா 119). யெப்தாவின்‌ சகோதரர்‌, 
அவரை “அந்நிய ஸ்திரீயின்‌ மகன்‌" என்று 
சொல்லி அவரைத்‌ தூரத்திவிடுகிறார்கள்‌. 
யூதர்கள்‌ யெப்தாவை “ஒரு இஸ்மவேலர்‌" 
என்று சொல்லுகிறார்கள்‌. 
யெப்தாவின்‌. 
பாஸ்திரயாகமிருபபது. பெப்தாவீன்‌ 
குற்றமல்ல. ஆனாலும்‌ ஒரு பரஸ்திரீயின்‌ 
என்னும்‌ அவமானம்‌ 
கூடவே இருக்கிறது. 
ய்‌ தப்பிதங்களுக்கு 
பொறுப்பாக்கக்கூடாது. 
மோசமானவர்களாகயிருந்தாலும்‌, 
பிள்ளைகளும்‌ 


இருப்பார்கள்‌ 


தாயார்‌ 


மோசமானவர்களாகவே. 
என்று தீர்மானம்பண்ணக்கூடாது. 
பெற்றோரின்‌ நிமித்தமாக அவர்களுடைய 
பிள்ளைகளை நிந்திக்கக்கூடாது. 





i FTE 
TT 


ஒருவன்‌ பரஸ்திரீயின்‌ 
குமாரனாகமிருந்தாலும்‌, அவன்‌ தன்னுடைய 
பாவங்களுக்கு இரட்சிக்கப்பட்டு, 
பிறக்கும்போது, 
பிறந்தவனாகவே 
மனந்திரும்புகிற 
ஏற்றுக்கொள்கிறார்‌. 
ஆவிக்குரிய பிள்ளையாக அங்கீகரிக்கிறார்‌. 
கர்த்தரிடத்தில்‌ பட்சபாதமில்லை. கர்த்தர்‌ 
தம்முடைய பிள்ளைகளுக்கு மகிமையான 
ஈவுகளைக்‌ கொடுக்கும்போது, பரஸ்திரீமின்‌ 
இரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கும்‌, அந்த 
மகிமையான ஈவுகளைக்‌ கொடுப்பார்‌. 

யெப்தா கிலெயாத்தின்‌ 
ஆனால்‌ யெப்தாவின்‌ தாயார்‌ ஒரு பரஸ்திர. 
கிலெயாத்தின்‌ மனைவியும்‌ அவனுக்குக்‌ 
குமாரர்களைப்‌  பெற்றிருக்கிறாள்‌: அவன்‌ 
மனைவி பெற்ற குமாரர்‌ பெரியவர்களான 
பின்பு, அவர்கள்‌ யெப்தாவை நோக்கி: 


குமாரன்‌. 


தமார்க்கத்து 

£மின்‌ மகனுக்கு, 
தகப்பனாரின்‌ சுதந்தரத்தில்‌ பாகம்‌ பிரித்துக்‌ 
'கொடுக்கப்படுவதில்லை. கிலெயாத்தின்‌ 
மனைவி பெற்ற பிள்ளைகள்‌, யெப்தாவை. 
வீட்டைவிட்டே துரத்திவிடுகிறார்கள்‌. யெப்தா 
பராக்கிரமசாலியாயிருந்தாலும்‌, 
டைய சகோதரர்கள்‌ 
தங்களோடுகூட 
வீட்டிலே. 

சேர்த்துக்கொள்ளவுமில்லை. 


ப்தாவின்‌ 
தங்கள்‌ வீட்டிலேயே 
அவர்களுடைய வீட்டிற்கு பாதுகாப்பும்‌, 
பெருமையும்‌ கிடைக்கும்‌. யெப்தாவின்‌ 
பராக்கிரமம்‌, அவர்களுடைய குடும்பத்திற்கு 
அலங்காரமாயிருக்கும்‌. ஆனால்‌. 
யெப்நாவின்‌ மூலமாய்‌ வரும்‌ எந்த 
மேன்மையையும்‌, அவருடைய சகோதரர்‌ 
ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாயில்லை. 
அவர்கள்‌ யெப்தாவை, அந்நிய ஸ்திரீயின்‌ 
மகன்‌ என்று சொல்லி, அவரை 
துரத்திவிடுகிறார்கள்‌. 


சகோதரர்‌, அவரை 
வைத்திருந்தால்‌, 


நியாயாதிபதிகன்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


யெப்தா 
ஓடிப்போய்‌ 
குடிமிருக்கிறார்‌. 
வீணரான மனுஷர்‌ 
சேர்ந்துகொள்கிறார்கள்‌. யெப்தா இயல்பாகவே 
பலத்த பராக்கிரமசாலி. யெப்தா தன்னுடைய 
பிழைப்புக்காக, வீணரான மனுஷரைக்‌ 
கூட்டிக்கொண்டு யுத்தத்திற்குப்‌ போகிறார்‌ 


கர்த்தர்‌ ஒருவரை உயர்த்துவதற்கு 
முன்பாக அவரைத்‌ தாழ்த்துகிறார்‌. ஒரு 
கல்லை தலைக்கல்லாக ஆக்குவதற்கு 
முன்பாக, அந்தக்‌ கல்லை ஆகாத கல்‌ 
என்று கட்டுகிறவர்களால்‌ 
தள்ளிவிடப்பண்ணுகிறார்‌. யோசேப்பு, 
மோசே, தாவீது ஆகியோர்‌ இஸ்ரவேலின்‌ 
பிரதான மேய்ப்பர்களாயிருந்தார்கள்‌. கர்த்தர்‌ 
இம்மூன்றுபேரையும்‌ தம்முடைய 
உன்னதமான ஊழியத்திற்கு அழைப்பதற்கு 
முன்பாக, மனுஷர்‌ இவர்களை 
ஆகாதவர்கள்‌ என்று தள்ளிலிட்பா்கள்‌ 


தன்‌ 


யெப்தா 
பராக்கிரமசாலியாயிருக்கிறார்‌. 
சகோதரர்‌ அவரை வீட்டை விட்டு 
தூத்திவிட்டாலும்‌, யெப்தா எங்கும்போய்‌ 
பிச்சையெடுக்கவில்லை. யாரிடத்திலும்‌ உதவி 
கேட்கவில்லை. அவர்‌ தன்னுடைய 
பலத்தையும்‌, பராக்கிரமத்தையும்‌, 
பட்டயத்தையும்‌ நம்பி ஜீவிக்கிறார்‌. நாம்‌ 
பராக்கிரமசாலிகளை ஒடுக்கும்போது, 
அவர்கள்‌ கோழைகளாக மாறமாட்டார்கள்‌. 
அவர்களுடைய பராக்கிரமம்‌ மேலும்‌ 
அதிகரிக்கும்‌. 


யெப்தாவின்‌ 


பலத்த 
யெப்தாவின்‌ 


சகோதரர்‌ அவரை 
ஒடுக்கினார்கள்‌. வீட்டைவிட்டுத்‌ 
துரத்தினார்கள்‌. யெப்தாவோ 

சகோதரரை விட்டு ஓடிப்போய்‌, 
தேசத்திலே குடியிருக்கிறார்‌. 
சும்மாயிருக்கவில்லை. வீணரான மனுஷர்‌ 
யெப்தாவோடே கூடிக்கொள்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ யெப்தாவோடே கூட யுத்தத்திற்குப்‌ 
போகிறார்கள்‌. இந்த வீணர்கள்‌ எல்லோரும்‌. 
வீட்டைவிட்டு ஓடிவந்தவர்களாகவோ 
அல்லது. வீட்டிலிருந்து 
துரத்தப்பட்டவர்களாகலோ. இருக்கலாம்‌. 
சமுதாயம்‌ அவர்களை 
ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால்‌ யெப்தா 
அவர்களை ஏற்றுக்கொள்கிறார்‌. 





f= a 
TT 


யெப்தாவும்‌ 
காடுகளிலே 
வேட்டையாடப்போகிறார்கள்‌. 
ஜனங்களுடைய 

யிடுகிறார்கள்‌. 

பொக்கிஷங்களைத்‌ திருடுகிறார்கள்‌. பல 
சமயங்களில்‌ அந்நிய தேசத்தின்மீது 


வீணரான 


யுத்தம்பண்ணவும்‌ போகிறார்கள்‌. இப்படிப்பட்ட 
சேர்ந்து 
யெப்தாவை, 
யெப்தா 
அம்மோன்‌ 
விலக்கி 


வீணரான மனுஷரோடு 
யுத்த்பண்ண போகிற 
கர்த்தர்‌ தெரிந்தெடுக்கிறார்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரரை 
புத்திரருடைய கைக்கு 
இரட்சிக்கவேண்டும்‌ என்பது கர்த்தருடைய 
சித்தமாயிருக்கிறது. 


கீலேயாத்தின்‌ மூப்பர்‌ 
நியா 1124-11 


நியா 1124.  சிலநானைக்குப்பின்பு, 
அம்மோன்‌ புத்திரர்‌ இஸ்ரவேலின்மேல்‌ 
யுத்தம்‌ பண்ணினார்கள்‌. 


தியா 1125. அவர்கள்‌ இஸ்ரவேலின்மேல்‌: 
யுத்தம்‌ பண்ணும்போது கீலேயாத்தின்‌ 
மூப்பர்‌ யெய்தாவைத்‌ தோப்‌ 
தேசத்திலிருந்து அழைத்துவரப்போய்‌, 


தியா 11:6. யெப்தாவை நோக்கி: நீ 
வந்து, நாங்கள்‌ அம்மோன்‌ புத்திரரோடு, 
யுத்தம்‌ பண்ண எங்கள்‌ 
சேனாபதியாயிருக்க 
என்றார்கள்‌. 


நியா 117. அதற்கு யெப்தா 
கிலேயாத்தின்‌ மூப்பரைப்‌ பார்த்து: 
நீங்கள்‌ அல்லவா என்னைப்‌ பகைத்து, 
என்‌ தகப்பன்‌ வீட்டிலிருந்து, 
என்னைத்‌ தூரத்தினவர்கள்‌? 
இப்பொழுது உங்களுக்கு ஆபத்து 
நேரிட்டிருக்கிற சமயத்தில்‌ நீங்கள்‌ 
என்னிடத்தில்‌ ஏன்‌ வருகிறீர்கள்‌ 
என்றான்‌. 


வேண்டும்‌. 


நியா 11:8. அதற்குக்‌ கீலேயாத்தின்‌ 
மூப்பர்‌ பெப்தாவை நோக்கி: 

எங்களூடனேகூட வந்து, அம்மோன்‌ 
புத்திரரோடு யுத்தம்பண்ணி, 
கீலேயாத்தின்‌ குடிகனாகிய எங்கள்‌ 
அனைவர்மேலும்‌ தலைவனாயிருக்க 
வேண்டும்‌; இதற்காக இப்பொழுது 
உன்னிடத்தில்‌ வந்தோம்‌ என்‌ நார்கள்‌. 


நியாயாதிபதிகன்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


நியா 11:9. அதற்கு யெப்தா அம்மோன்‌' 
புத்திரரோடே யுத்தம்பண்ண, நீங்கள்‌ 
என்னைத்‌ திரும்ப 
அழைத்துப்போனபின்பு, கர்த்தர்‌ 
அவர்களை என்‌ முன்னிலையாய்‌ 
ஒப்புக்கொடுத்தால்‌, என்னை 
உங்களுக்குத்‌ தலைவனாய்‌ 
வைப்பீர்களா என்று கீலேயாத்தின்‌' 
மூப்பரைக்‌ கேட்டான்‌. 


தியா 11:10. கீலேயாத்தின்‌ மூப்பர்‌ 
யெப்தாவை பார்த்து: நாங்கள்‌ உன்‌: 
வார்த்தையின்‌ படியே 
செய்யாவிட்டால்‌, கர்த்தர்‌ நமக்கு 
நடுதின்று கேட்பாராக என்றார்கள்‌. 
தியா 11401. அப்பொழுது யெப்தா 
கிலேயாத்தின்‌ மூப்பரோடே. 
கூடப்போனான்‌; ஜனங்கள்‌ அவனைத்‌ 
'தங்கண்மேல்‌ தலைவனும்‌ 
சேனாபதியுமாக வைத்தார்கள்‌. 
யெப்தா தன்‌ காரியங்களையெல்லாம்‌ 
மிஸ்பாவிலே கர்த்தருடைய 
'சுந்திதியிலே சொன்னான்‌. 
அம்மோன்‌ புத்திரர்‌ கூட்டங்கூடி, 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு விரோதமாக 
கீலேயாத்திலே  பாளமிறங்கியிருக்கிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரரும்‌ கூடிக்கொண்டு 
பாளயமிறங்குகிறார்கள்‌. 
ன்‌ அம்மோன்‌ 


யுத்தம்பண்ணுகிறார்கள்‌ 
புத்திரருக்கு 
சேனாபதியுமில்லை. அம்மோன்‌ புத்திரர்மேல்‌ 
முந்தி யுத்தம்பண்ணப்போகிற மனுஷன்‌, 
கீலேயாத்தின்‌: குடிகளுக்கெல்லாம்‌ 
தலைவனாயிருப்பான்‌ என்று கீலேயாத்தின்‌ 
ம்‌, ஜனங்களும்‌ சொன்னார்கள்‌. 
அவர்களில்‌. 
புத்திரர்மேல்‌ 
யுத்தம்பண்ணப்போகவில்லை. 
புத்திரரோ, இஸ்ரவேல்‌ 
தங்களுக்கு தலைவரையும்‌ 
சேனாபதியையும்‌ தெரிந்தெடுக்கும்‌ 
வரையிலும்‌ க்காமல்‌ 
அவர்கள்மேல்‌ யுத்தம்பண்ணுகிறா। 





i FTE 
TT 


அம்மோன்‌ புத்திரர்‌ இஸ்ரவேலின்மேல்‌ 
பண்ணுகிற யுத்தம்‌ வலுக்கிறது. 
யெப்தா தங்களுக்கு தலைவனாகவும்‌, 
சேனாபதியாகவும்‌ இருக்கவேண்டுமென்று 
கீலேயாத்தின்‌ ப்பர்‌ 
தீர்மானம்பண்ணுகிறார்கள்‌. 

அவர்கள்‌ யெப்தாவை 
தேசத்திலிருந்து அழைத்து வரப்போகிறார்கள்‌ 
(நியா 1155) 


கீலேயாத்தின்‌ மூப்பருக்கு யெப்தா ஒரு 

த்த பராக்கிரமசாலி என்பது 
தெரந்திருக்கிறது. யெப்தாவை அழைத்து 

அவர்கள்‌ ஸ்தானாபதிகளை 

அனுப்‌ ல்‌ அல்லது அவர்கள்‌ 
யெப்தாவுக்கு ஒரு நிரூபம்‌ எழுதவில்லை. 
கீலேயாத்தின்‌: மூப்பர்களே 
யெப்நாவை அழைத்து வர தோப்‌ 
தேசத்திற்குப்‌ போகிறார்கள்‌ 

கீலேயாத்‌ ப்பர்‌, யெப்தாவை. 
நோக்கி: ந்து தாங்கள்‌ அப்மோன்‌ 
புத்திரரோடு யுத்தம்‌ பண்ண எங்கள்‌ 
சேனாபதியாயிருக்க வேண்டும்‌” (நியா 11:6) 
என்று சொல்லுகிறார்கள்‌. 

யெப்தா. வீணரான மனுஷரைக்‌: 
கூட்டிக்கொண்டு 
யுத்தத்திற்குப்போவதைப்பற்றி கீலேயாத்தின்‌ 
மூப்பருக்கு ஏற்கெனவே தெரிந்திருக்கிறது. 
யெப்தா ஒரு பலத்த பராக்கிரமசாலி. அவர்‌ 
தன்னுடைய பட்டயத்தை ல்‌ 
பயன்படுத்துகிறவர்‌. 
பராக்கிரமசாலிதான்‌ அம்மோன்‌ பத்திரரோடு 
யுத்தம்பண்‌ ணுவதற்கு, இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ 
சேனாபதியாயிருக்கவேண்டும்‌ 
கீலேயாத்தின்‌: 


'தீர்மானம்பண்ணுகிறார்கள்‌. 


மூப்பர்‌ 


கர்த்தர்‌ தம்முடைய சித்தத்தையும்‌, 
திட்டத்தையும்‌ நிறைவேற்றுவதற்கு யெப்தாவை 
ஏற்கெனவே  ஆயத்தம்பண்ணியிருக்கிறார்‌. 
யெப்தா ஒரு பரஸ்திரீயின்‌ குமாரன்‌ 
என்னும்‌ நிந்தையும்‌ அவமானமும்‌, இப்போது. 
இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ மேன்மைக்காகவும்‌, 
மகிமைக்காகவும்‌ பயன்படப்போகிறது. 
கர்த்தருடைய சித்தத்தின்‌ பிரகாரம்‌, 
பிரச்சனைகளும்‌ நமது வெற்றிக்கு 
சாதகமாகயிருக்கும்‌. 


நியாயாதிபதிகன்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


யெப்தாவின்‌ 
கோபப்படாமல்‌, 


சகோதரர்‌ அவரோடு 

அவரை. தங்கள்‌ 
வீட்டைவிட்டுத்‌. துரத்தாமலிருந்திருந்தால்‌, 
யெப்தா ஒருவேளை இஸ்ரவேலிலுள்ள 
சாதாரண மனுஷரைப்போல இருந்திருப்பார்‌. 
தன்னுடைய பராக்கிரமத்தை வெளிப்படுத்த 
யெப்தாவுக்கு வாய்ப்பு கிடைத்திருக்காது. 
ஆனால்‌ யெப்தாவோ வேறு வழியில்லாமல்‌. 
தோப்‌ தேசத்திலே, தன்னுடைய ஜீவனுக்காக 
போராடிக்கொண்டிருக்கிறார்‌. வீணரான 
மனுஷரோடு சேர்ந்து 
யுத்தம்பண்ணிக்கொண்டிருக்கிறார்‌ ஏற்ற 
வேளை வரும்போது, கர்த்தர்‌ யெப்தாவை 
உயர்த்துகிறார்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ சேனைக்கு 

சேனாபதியில்லை. சேனாபதியில்லாத 

சேனை, தலையில்லாத சரீரமாகவே 

இருக்கும்‌. அதனால்‌ ஒரு பிரயோஜனமும்‌ 

| இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 

மனம்போனபடி 

யாருக்கும்‌ 

தங்களை 

உள்த்திக்யொல்டார்க்‌, 

ஆனால்‌ இப்போதோ யெப்தா தங்களுக்கு 

தலைவராகவும்‌, சேனாபதியாகவும்‌. 

இருக்கவேண்டுமென்று, அவரிடத்தில்‌ 
பணிவோடு கேட்டுக்கொள்கிறார்கள்‌. 


ரசாங்கத்திற்காகவும்‌, 
த்‌ எல்கை பயக வக 
ல்‌ RE நாம்‌ 
கர்த்தரை நன்றியோடு துதிக்கவேண்டும்‌. 
கீலேயாத்தின்‌ மூப்பர்‌ தங்களுக்கு 

சேனாபதியாமிருக்கவேண்டுபென்று. 
யெப்தாவைக்‌ கேட்டவுடன்‌, அவர்‌ உடனே 
சம்மதம்‌ தெரிவிக்கவில்லை. யெப்தா 
கீலேயாத்தின்‌ மூப்பரைப்‌ பார்த்து: 
"நீங்கள்‌ அல்லவா என்னைப்‌ பகைத்து, 
என்‌ தகப்பன்‌ வீட்டிலிருந்து 
என்னைத்‌ துரத்தினவர்கள்‌? இப்பொழுது 

ஆபத்து  நேரிட்டிருக்கிற 

நீங்கள்‌ என்னிடத்தில்‌ 
ஏன்‌ வருகிறீர்கள்‌” (நியா 11:7) என்று 
கேட்கிறார்‌. 





f= FTE 
யாய 


கீலேயாத்தின்‌ மனுஷர்‌ யெப்தாவைப்‌ 
பகைத்தார்கள்‌ என்பதும்‌, அவருடைய 
தகப்பன்‌ வீட்டிலிருந்து அவரைத்‌: 
கூரத்தினார்கள்‌ என்பதும்‌ மெய்யான 

ந்த வேதனை இன்னும்‌ 

பெப்தாவின்‌ மனதிலிகுக்கறது. தன்னுடைய 
தேசத்திற்கு சேவை செய்யவேண்டும்‌. 
என்னும்‌ விருப்பம்‌ யெப்தாவின்‌ 

மனதிலுள்ளது. ஆனாலும்‌ கீலேயாத்தின்‌ 
மூப்பர்‌ தனக்கு செய்த தீங்குகளை 
அவர்களுக்கு உணர்த்தவேண்டும்‌. 
என்று யெப்தா விரும்புகிறார்‌ 

கீலேயாத்தின்‌ மூப்பர்‌ யெப்தாவை. 
பகைத்து, அவருடைய தகப்பன்‌ வீட்டிலிருந்து 
அவனத்‌ துரத்தி, பாவம்‌ செய்திருக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ செய்த பாவத்தினால்‌ 
யெப்தா அதிகமாய்ப்‌ பகத்‌ 
கீலேயாத்தின்‌ 
பாவங்களுக்கு மனந்திருப்பவேண்டுமென்று 
யெப்தா எதிர்பார்க்கிறார்‌. 


யோசேப்பு தன்னுடைய சகோதரருக்கு 
தன்னை வெளிப்படுத்துவதற்கு முன்பு 
அவர்களைத்‌ தாழ்த்தினார்‌. அவர்களுடைய 

அவர்கள்‌ உணருமாறு 


தங்களுக்கு துன்‌ 
வரும்போதோ, கர்த்தட த்தல்‌ 
ஜெபம்பண்ணுகிறார்கள்‌. 
ஜெபம்பண்ணுமாறு. 
பரிசுத்தவான்களை: 
வேண்டிக்கொள்கிறார்கள்‌. 


நியாயாதிபதிகன்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இப்போது, அம்மோன்‌ 

ர்‌ இஸ்ரலேலின்மேல்‌ 
யுத்தம்பண்ணிக்கொண்டிருக்கிறார்கள்‌. 

படைபலன்‌ 

அவர்களுக்கு 

இஸ்ரவேல்‌ புத்திரரும்‌ 


மிஸ்பாவிலே 
பாளயமிறங்கியிருக்கிறார்கள்‌. அம்மோன்‌ 
புத்திரரோடு யுத்தம்பண்ண, இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கு சேனாபதியில்லை. அவர்களுக்கு 
உடனடியாக 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
காலதாமதம்பண்ண முடியாது. யுத்தம்‌ 
நடைபெற்றுக்கொண்டிருப்பதினால்‌, 
அவர்களுடைய காலதாமதம்‌, அவர்களுக்கு 
ஆபத்தாய்‌ முடியும்‌. 


ப்‌ புத்திரருக்கு யெப்தாவின்‌ 
உதவி டனே தேவைப்படுகிறது. 
ஆகையினால்‌ கீலேயாத்தின்‌ மூப்பர்‌ 
யெப்தாவை தங்கள்மீது தலைவராகமிருக்க 
சம்மதம்‌ தெரிவிக்கிறார்கள்‌. 


கீலேயாத்தின்‌ மூப்பர்‌ யெப்தாவை. 
நோக்கி: “நீ எங்களுடனேகூட வந்து, 
அம்மோன்‌ புத்திரரோடு யுத்தம்பண்ணி, 
கீலேயாத்தின்‌ குடிகளாகிய எங்கள்‌ 
அனைவர்மேலும்‌ தலைவனாயிருக்க 
வேண்டும்‌; இதற்காக இப்பொழுது, 
உன்னிடத்தில்‌ வந்தோம்‌ (நியா 
18) என்று சொல்லுகிறார்கள்‌. 


, இங்கு நடைபெறுகிற சம்பவத்திலிருந்து, 
நம்முடைய ஆவிக்குரிய  ஜீவியத்திற்கு 
பிரயோஜனமான பாடங்களை நாம்‌ 
கற்றுக்கொள்ளலாம்‌. நாம்‌ ஒருவனும்‌ 
அசட்டைபண்ணக்கூடாது. ஒருவர்‌ ஏழை 
என்பதற்காகவோ அல்லது ஒருவருடைய 
பி ஈனமானது என்பதற்காகவோ 
யாரையும்‌ அசட்டை 
. அவமானப்படுத்திவிடக்கூடாது. 
சமாதானமாயிருக்க 
ம்‌ யாரையும்‌ நமக்கு. 
சத்துருவாக்கிவிடக்கூடாது. யாருடைய 
உதவி எப்போது தேவைப்படும்‌ என்பது 
நமக்கு தெரியாது. நமக்கு எப்போது 
ஆழத்தும்‌, தீங்கும்‌ வரும்‌ என்பதும்‌ நமக்குத்‌ 
தெரியாது. ஆகையினால்‌ முடிந்தவரையிலும்‌ 
நாம்‌ எல்லோரோடும்‌. 'சிநேகமாயிருக்க 
வேண்டும்‌. பகைஞருடைய உதவிகூட 
நமக்கு தேவைப்படலாம்‌. 





f= FTE 
TT 


நம்மை மற்றவர்கள்‌ ஏளனம்‌. 
பண்ணினாலும்‌,  அவமானப்படுத்தினாலும்‌, 
நாம்‌ சோர்ந்துபோய்விடக்கூடாது. நம்முடைய 
மனம்‌ முறிந்துவிடக்கூடாது. 
வேதனைகளையும்‌, அவமானங்களையும்‌ நாம்‌ 
பொறுமையோடு சகித்துக்கொள்ள வேண்டும்‌. 
எல்லாவற்றையும்‌ கர்த்தருடைய பாதத்திலே 
சமர்ப்பிக்கவேண்டும்‌. நாம்‌ கர்த்தரை 
நம்பும்போது, நமக்கு. ஒருபோதும்‌ 
வெட்கமுண்டாகாது. கர்த்தரை 
நம்புகிறவர்கள்‌ ஒருபோதும்‌ 
வெட்கப்பட்டுப்போகமாட்டார்கள்‌. அவர்கள்‌ 
செழித்திருப்பார்கள்‌. 
கீலேயாத்தின்‌ மூப்பரோடு 
கர்த்தர்‌ இஸ்ரவேலின்‌ 
வருத்தத்தைப்‌ பார்த்து அவர்களுக்கு 
மனதுருகுகிறார்‌ (நியா 10:6) 
இஸ்ரவேல்‌ புத்திரரும்‌ தங்கள்‌ பாவங்களுக்கு 
மனந்திரும்பியிருக்கிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரரை மன்னரும்‌ 
யெப்தாவும்‌ அவர்களை 
ஆயத்தமாயிருக்கிறார்‌. யெப்தா களம்‌ 
கர்த்தருடைய  கிருபையுள்ள நாமத்தினால்‌ 
மேலும்‌ ஒரு காரியத்தைக்‌ கேட்கிறார்‌ 

யெப்தா கீலேயாத்தின்‌ 
பார்த்து, 'அம்மோன்‌ 
யுத்த 


பேரம்‌ பேசுகிறார்‌. 


மூப்பரைப்‌ 
புத்திரரோடே 
ண, நீங்கள்‌ என்னைத்‌ திரும்ப 
அழைத்துப்போனபின்பு, கர்த்தர்‌ அவர்களை 


என்‌ முன்னிலையாய்‌ ஒப்புக்கொடுத்தால்‌, 
என்னை உங்களுக்குத்‌ தலைவனாய்‌ 
வைப்பீர்களா" (நியா 115) என்று கேட்கிறார்‌ 
கர்த்தர்‌ அம்மோன்‌ புத்திரரை, 
தன்னுடைய முன்னிலையில்‌. 
ஒப்புக்கொடுப்பார்‌ என்னும்‌ விசுவாசம்‌ 
யெப்தாவிடம்‌ இருக்கிறது. அப்படி 
ஒப்புக்கொடுத்தால்‌, அவர்கள்‌ தன்னை 
அவர்களுக்கு தலைவராக 
ண்டுமென்று. யெப்தா. 
கீலேயாத்தின்‌ மூப்பரிடத்தில்‌ கேட்கிறார்‌. 
யெப்தா கர்த்தருக்கு 
யுத்தம்பண்ணுவார்‌. 
பலத்தினாலே அவர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரை 
அம்மோன்‌ புத்திரரின்‌ கைக்கு விலக்கி 


நியாயாதிபதிகன்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


யெப்தா கேட்கும்‌ இதே கேள்வியை, 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்துவும்‌ கேட்கிறார்‌. 
தாங்கள்‌ இரட்சிக்கப்படவேண்டுமென்று 
இபேசுகிறிஸ்துவிடம்‌. வருகிறவர்களிடம்‌, 
கர்த்தரும்‌ இதே கேள்வியைக்‌ கேட்கிறார்‌. 
நான்‌ உங்கள்‌ ஆத்துமாவை இரட்சித்தால்‌, 
உங்கள்‌ ஜீவனை ஆளுகை செய்ய, 
என்னை அனுமதிப்பீர்களா" என்று 
நம்முடைய இரட்சகர்‌ கேட்கிறார்‌. நம்மை 
ஆளுகை செய்வதற்கு கர்த்தரை 
அனுமதிக்கவில்லையென்றால்‌, அவர்‌ நம்மை 
இரட்சிக்கமாட்டார்‌. 


கர்த்தர்‌ நம்மை 
சந்தோஷப்படுத்துவாரென்றால்‌, அவர்‌ நம்மை 
பரிசுத்தப்படுத்தவும்‌ ய்வார்‌. அவர்‌ 
நமக்கு உதவிசெய்வாரென்றால்‌, _ அவர்‌ 
நம்முடைய தலைவராகவும்‌ இருப்பார்‌, 
கீலேயாத்தின்‌ மூப்பர்‌ யெப்தாவின்‌ 
விண்ணப்பத்தை உடனே 
அங்கீகரிக்கிறார்கள்‌. 


கீலேயாத்தின்‌ மூப்பர்‌ யெப்தாவை 
பார்த்து: “நாங்கள்‌ உன்‌ வார்த்தையின்‌ படியே 
செய்யாவிட்டால்‌, கர்த்தர்‌ நமக்கு நடுநின்று 
கேட்பாராக” (நியா 1140) என்று 
சொல்லுகிறார்கள்‌. 
புத்திரருக்கு சமாதானம்‌ 
அம்மோன்‌ புத்திரரின்‌ 
கிலி இரட்சிப்பு தேவைப்படுகிறது. 
அம்மோன்‌  புத்திரரோடு வயுத்தம்பண்ண, 
இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ சேனாபதியாயிருக்க 
யெப்தா சம்மதம்‌ தெரிவிக்கிறார்‌. யெப்தா 
கீலேயாத்தின்‌ மூப்பரோடு உடன்படிக்கை 
பண்ணினாலும்‌, அவர்கள்‌ இஸ்ரவேலின்‌: 
எல்லா. கோத்திரத்தாரின்‌ சார்பாகவும்‌, 
யெப்தாவோடு, உடன்படிக்கை 
ந்‌ “யெப்தா இஸ்ரவேலை 
வருஷம்‌ நியாயம்‌ விசாரித்தார்‌" 
ம 12.7) என்று எழுதப்பட்டிருக்கிறது. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ எல்லோரும்‌ 
பாளயமிறங்கியிருக்கிறார்கள்‌. 
ள்‌ மூப்பரோடே 
ஜனங்கள்‌ 
தலைவனும்‌ 
சேனாபதியுமாக வைக்கிறார்கள்‌ (நியா 1141) 





i= al 
TT 


மிஸ்பாவிலே  பாளயமிறங்கியிருக்கிற 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ எல்லோரும்‌, மெப்தாவை 
தங்கள்மேல்‌ தலைவனாகவும்‌, 
சேனாபதியாகவும்‌ வைக்கிறார்கள்‌. 

புத்திரர்‌ யெப்தாவை நம்புகிறார்கள்‌. அவரை 
உயர்த்தி கனம்பண்ணுகிறார்கள்‌. யெப்தாவும்‌ 
தன்னுடைய உயர்ந்த பதவிக்கு 
உண்மையுள்ளவராயிருக்கிறார்‌. யெப்தா தன்‌ 
ஜீவனை, தன்‌ கையிலை பிடித்துக்கொண்டு, 
அம்மோன்‌ புத்திரருக்கு விரோதமாய்‌, 
யுத்தம்பண்ணப்போகிறார்‌ (நியா 12:3). 


'வைப்போலவே, நம்முடைய 

ஜீவியத்திலும்‌ நமக்கு 
போராட்டங்களும்‌ உண்டு. 
நமக்கு சோதனைகளும்‌ வேதனைகளும்‌ 
உண்டு. நாம்‌ பிரச்சனைகளைப்‌ 
பார்த்து பயந்துவிடக்கூடாது. யுத்தங்களைப்‌ 
பார்த்து சோர்ந்துபோய்விடக்கூடாது. கர்த்தர்‌ 
யெப்தாவின்‌ சத்துருக்களை 

கையிலே ஒப்புக்கொடுத்தார்‌. 

கர்த்தர்‌ நமக்கும்‌ 

கட்டளையிடுவார்‌. ஜெயம்‌ பெறுகிறவனுக்கு 

ஜீவக்கிரீடத்தைக்‌ கொடுப்பதாக, நம்முடைய 

கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து 
வாக்குப்பண்ணியிருக்கிறார்‌. 


கர்த்தர்‌ 


யெப்தா 
ஆவிக்குரிய 
யுத்தங்களும்‌ 


யெப்தாவை உயர்த்துகிறார்‌ 
கர்த்தருடைய உதவியில்லாமல்‌, தன்னால்‌. 
அம்மோன்‌ புத்திரரை துரத்த முடியாது. 
என்பது யெப்தாவுக்கு நன்றாய்த்‌ தெரியும்‌. 
கர்த்தர்‌ சத்துருக்களை நம்முடைய கையில்‌ 
ஒப்புக்கொடுத்தால்‌ மாத்திரமே, நமக்கு ஜெயம்‌ 
கிடைக்கும்‌. யுத்தம்‌ கர்த்தருடையது. நாம்‌ 
கர்த்தருடைய பலத்த கரத்திற்குள்ளே, 
அவருடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிந்து கிரியை 
செய்யவேண்டும்‌. 

யெப்தா கீலேயாத்தின்‌ 
மூப்பரோடேகூட மிஸ்பாவக்குப்போகிறார்‌. 
அங்கே அவர்‌ தன்‌ காரியங்களையெல்லாம்‌. 
கர்த்தருடைய சந்நிதியில்‌ சொல்லுகிறார்‌. 
கீலேயாத்தின்‌ மூப்பர்‌ யெப்தாவை. 
உயர்த்தினாலும்‌, யெப்தா கர்த்தருக்கு. 
முன்பாகத்‌ தன்னைத்‌ தாழ்த்துகிறார்‌ 


கர்த்தருடைய சந்நிதிக்குப்போய்‌, 
கர்த்தருடைய சமுகத்தில்‌ ஜெபம்பண்ணுகிறார்‌ 
தன்னுடைய காரியங்கள்‌ எல்லாவற்றையும்‌ 


நியாயாதிபதிகன்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


கர்த்தரிடத்திலே சொல்லுகிறார்‌. தன்னுடைய 
எண்ணங்கள்‌, தன்னுடைய 
எல்லாவற்றையும்‌ யெப்தா 

கர்த்தருடைய பாதபடியிலே சமர்ப்பிக்கிறார்‌. 


கீலேயாத்தின்‌ மூப்பர்‌ யெப்தாவை 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு தலைவராகவும்‌ 
சேனாபதியாகவும்‌ நியமித்திருக்கிறார்கள்‌. 
த உயர்ந்த பதவியை 
அங்கீகரிக்கவேண்டுமென்று 
எதிர்பார்க்கிறார்‌. தான்‌ 
புத்திரருக்கு தலைவராயிருந்தாலும்‌,. 
தனக்கு தலைவராயிருக்கவேண்டும்‌. 
யெப்தா விரும்புகிறார்‌. கர்த்தர்‌ யெப்தாவை 
ஆளுகை செய்யவில்லையென்றால்‌, அவரை 
வழிநடத்தவில்லையென்றால்‌,  யெப்தாவால்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு பிரயோஜனமான 
காரியம்‌ எதையும்‌ செய்ய முடியாது. அவரால்‌ 
இஸ்ரவேலரை  அம்மோன்‌ புத்திரருடைய 
கையிலிருந்து இரட்சிக்கவும்‌ முடியாது. 
ம்மோன்‌ த்திரர்‌ ரவேல்‌ 
பத்திரரக்கு கக்‌ வத்தண்ணிக 
கொண்டிருக்கும்போது. யெப்தா இந்த 
யுத்தத்திலே ஜெபத்தோடு பங்குபெறுகிறார்‌. 
முதலாவது ஜெபம்‌. அதன்‌ பின்பு யுத்தம்‌. 
இதுவே நமக்கும்‌ நியமிக்கப்பட்டிருக்கிற 
பிரமாணம்‌. நாம்‌ ஜெபத்தோடு ஆரம்பிப்பது, 
நமக்கு ஜெயமாய்‌ முடியும்‌. 


அம்மோன்‌ புத்திரரின்‌ ராஜா 
தியா 11:12-28 


தியா 11:12. பின்பு யெப்தா அம்மோன்‌' 
புத்திரரின்‌ ராஜாவினிடத்திற்கு. 
ஸ்தானாபதிகனை அனுப்பி: நீ எண்‌: 
தேசத்தில்‌ எனக்கு விரோதமாக யுத்தம்‌ 
பண்ண  வருகிறதற்கு எனக்கும்‌ 
உனக்கும்‌ என்ன வழக்கு இருக்கிறது 
என்று கேட்கச்‌ சொன்னான்‌. 


நியா 11:18. அம்மோன்‌ புத்திரரின்‌ 
ராஜா யெப்தாவின்‌ ஸ்தானாபதிகளை 
நோக்கி: இண்ரவேலர்‌ எகிப்திலிருந்து, 
வருகிறபோது, அர்ணோன்‌ துவக்கி! 
யாயோக்மட்டும்‌, யோர்தான்மட்டும்‌. 
இருக்கிற என்‌ தேசத்தைக்‌ 
கட்டிக்கொண்டார்கனே; இப்பொழுது 
அதை எனக்குக்‌ சமாதானமாய்த்‌ 
திரும்பக்‌ கொடுத்துவிடவேண்டும்‌ 
என்று சொல்லுங்கள்‌ என்றான்‌. 





f= THE 
TT 


தியா 1144. மறுபடியும்‌ 
அம்மோன்‌ புத்திரரின்‌ 
ராஜாவினிடத்திற்கு ஸ்தானாபதிகனை 
அனுப்பி, அவனுக்குச்‌ சொல்லச்‌ 
சொன்னதாவது: 


யெப்தா 


தியா 11415. யெப்தா சொல்லுகிறது 
என்னவென்றால்‌: இஸ்ரவேலர்‌ 
மோவாபியமிண்‌ தேசுத்தையாகிலும்‌, 
அம்மோன்‌ புத்திரரின்‌' 
தேசத்தையாகிலும்‌ 

கட்டிக்கொண்ட தில்லையே. 


தியா 11:16. 
எகிப்திலிருந்து 
வனாந்தரத்தில்‌ சிவந்த சமுத்திர 
மட்டும்‌. நடத்து, யீன்பு 
காதேசுக்கு வத்து, 


தியா 11:17. இஸ்ரவேலர்‌ ஏதோமின்‌ 
ராஜாவினிடத்திற்கு ஸ்தானாபதிகளை 
அனுப்பி: நாங்கள்‌. உன்‌ 
தேசுத்துவழியாய்க்‌ கடத்து போகட்டும்‌. 
எண்று சொல்லச்சொன்னார்கன்‌; 
அதற்கு ஏதோமின்‌' ராஜா 
செவிகொடுக்கவில்லை; அப்படியே 
மோவாபின்‌ ராஜாவினிடத்திற்கும்‌ 
அனுப்பினார்கள்‌; அவனும்‌ 
சம்மதிக்கவில்லை. ஆதலால்‌. 
இஸ்ரவேலர்‌ காதேசிலே தரித்திருந்து, 


தியா 11418. பின்பு வணாந்தரவழியாய்‌ 
நடந்து ஏதோம்‌ தேசத்தையும்‌ 
மோவாப்‌ தேசத்தையும்‌ சுற்றிப்போய்‌, 
மோவாயின்‌ தேசத்திற்குக்‌ 
கிழக்கேவந்து, மோவாபின்‌ எல்லைக்குன்‌ 
பிரவேசியாமல்‌, மோவாபின்‌. 
எல்லையான அர்னோன்‌ நதிக்கு. 
அப்பாலே பானயமிறங்கினார்கள்‌. 


இஸ்ரவேலர்‌. 
வருகிறபோது, 


தியா 11:19. அப்பொழுது இஸ்ரவேலர்‌ 
எஸ்போனில்‌ ஆளுகிற சீகோன்‌ 
என்னும்‌ எமோரியரின்‌. 
ராஜாவினிடத்திற்கு ஸ்தானாபதிகளை 


டடக்‌ 
என்று சொல்லச்‌ சொன்னார்கள்‌. 


நியாயாதிபதிகன்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தியா 11:20. சீகோன்‌ இஸ்ரவேலரை 
'நம்பாததினால்‌, தன்‌ எல்லையைக்‌ 
கடத்துபோகிறதறத்கு இடங்கொடாமல்‌ 
தன்‌ ஜனங்களையெல்லாம்‌ கூட்டி 
யாகாசிலே பானயமிறங்கி, 
இன்ரவேலரோடே. யுத்தம்‌ 
பண்ணினான்‌. 


தியா 11:21. அப்பொழுது இஸ்ரவேலின்‌ 
தேவனாகிய கர்த்தர்‌ சீகோணையும்‌ 
அவனுடைய எல்லா ஜனங்களையும்‌ 
இஸ்ரவேலரின்‌: கையில்‌ 
ஒப்புக்கொடுத்தார்‌ அவர்களை முறிய 
அடித்தார்கள்‌; அப்படியே இஸ்ரவேலர்‌ 
அத்த தேசத்திலே குடியிருந்த 
எமோரியரின்‌ சீமையையெல்லாம்‌. 
பீடித்து, அர்னோன்‌ துவக்கி, 


தியா 11:22. யாபோக்மட்டும்‌, 
வனாத்தரம்துவக்கி யோர்தான்மட்டும்‌. 
இருக்கிற எமோரியமின்‌ 
எல்லையையெல்லாம்‌  சுதந்தரமாய்க்‌ 
கட்டிக்‌ கொண்டார்கள்‌. 


தியா 
தேவனாகிய கர்த்தர்‌ 
தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு 
முன்பாகத்‌ தூரத்தியிருக்க, நீர்‌ அந்த 
தேசத்தைக்‌ கட்டிக்‌ கொள்ளத்தகுமா?' 


11:28, இப்படி இஸ்ரவேலின்‌ 
எமோரியரைத்‌ 


தியா 11:24. உம்முடைய தேவனாகிய 
காமோஸ்‌ உமக்கு. முன்பாகத்‌ 
துரத்துகிறவர்களின்‌' தேசத்தை 
நீர்‌ கட்டிக்கொள்ளமாட்டீரோ? 
தேவனாகிய 
எங்களுக்கு 
துரத்துகிறவர்கவின்‌' 

நாங்களும்‌. 


அப்படியே 
கர்த்தர்‌ 
முன்பாகத்‌ 
தேசத்தையெல்லாம்‌ 
கட்டிக்கொள்ளுகிறோம்‌. 


தியா 1125, 


எங்கள்‌. 


மேலும்‌ சிப்போரின்‌ 
குமாரனாகிய பாலாக்‌ என்னும்‌: 
மோவாமின்‌ ராஜாவைப்‌ பார்க்கிலும்‌ 
உமக்கு அதிக தியாயம்‌ உண்டோ? 
அவன்‌ இஸ்ரவேலோடே. 
எப்போதாகிலூம்‌. வழக்காடினானா? 
எப்போதாகிலூம்‌. அவர்களுக்கு 
விரோதமாக யுத்தம்‌ பண்ணினானா? 





i FTE 
TT 


"தியா 11:26. இஸ்ரவேலர்‌ எஸ்போனிலும்‌ 
அதின்‌ கிராமங்களிலும்‌, ஆரோவேரிலும்‌ 
அதின்‌ கிராமங்களிலும்‌, அர்னோன்‌ 
நதியருகான எல்லா ஊர்களிலும்‌, 
முந்நூறு வருஷம்‌ குடியிருக்கையில்‌, 
'இவ்வளவுகாலமாய்‌ நீங்கள்‌ 
அதைத்‌ திருப்பிக்கொன்னாதே. 
போன தென்ன? 


நியா 1127. நான்‌ உமக்கு. 
விரோதமாய்க்‌ குற்றம்‌ செய்யவில்லை; 
நீர்‌ எனக்கு விரோதமாய்‌ யுத்தம்‌ 
பண்ணுகிறதினால்‌ நீர்தான்‌ எனக்கு. 
அநியாயம்‌ செய்கிறீர்‌; 
தியாயாதியதியாகிய கர்த்தர்‌ இன்று 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கும்‌ அம்மோன்‌ 


புத்திரருக்கும்‌ நடுதின்று தியாயம்‌ 
தீர்க்கக்கடவர்‌ என்று சொல்லி. 
அனுப்பினான்‌. 


தியா 11:28. ஆனாலும்‌ அம்மோன்‌ 
புத்திரரின்‌ ராஜா தனக்கு யெப்தா 
சொல்லியனுப்பின வார்த்தைகளுக்குச்‌ 
செவிகொடாதே போனான்‌. 


யெப்தா இப்போது இஸ்ரவேல்‌ 
ந நியாயாதிபதியாயிருக்கிறார்‌. 
அம்மோன்‌ புத்திரருடைய 
ராறாவினிடத்திலே சமாதான உடன்படிக்கை 
செய்துகொள்ள விரும்புகிறார்‌. அம்மோன்‌ 
புத்திரர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
விரோதமாக யுத்தம்பண்ணுகிறார்கள்‌. 
அம்போன்‌ புத்திரரின்‌ ராஜா, இஸ்ரவேலுக்கு 
விரோதமாக, மூர்க்க குணத்தோடு 
யுத்தம்பண்ணுகிறான்‌. அவன்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரருடைய ப. தேசத்தை. 
சுதந்தரித்துக்கொள்ள ஆசைப்படுகிறான்‌. 
அம்மோன்‌ பத்திரரின்‌ 
இஸ்ரவேல்‌ புத்தருக்கு 
யுத்தம்பண்ணுவதற்கான 
யெப்தா அறிந்துகொள்ள 
யெப்தா பலத்த. 
யிருந்தாலும்‌ 
பிரியப்பட 


ராஜா 
விரோதமாக. 
காரணத்தை 
விரும்புகிறார்‌. 
பராக்கிரமசாலியா 
அவர்‌ யுத்தத்தில்‌ 
வில்லை.  யுத்தம்பண்ணுவதைவிட 
'சமாதானமாயிருப்பதையே யெப்தா 
விரும்புகிறார்‌ சமாதானமாயிருப்பதற்கு 
எந்த ஒரு வழியும்‌ இல்லையென்றால்‌, 
கடைசியிலே. யுத்தம்பண்ணுவது பற்றி 
யோசிக்கவேண்டும்‌. ஆரம்பத்திலேயே. 
யுத்தம்பண்ணப்போய்விடக்கூடாது. 


நியாயாதிபதிகள்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


யுத்தம்பண்‌ ணுவதற்கு. 
சமாதானமாயிருப்பதற்கு 
இருக்கிறதா என்பதை 
பார்க்கவேண்டும்‌. சமாதானமாயிருப்பதற்கு 
முயற்சிகளை மேற்கொள்ளவேண்டும்‌. அவை 
பலனளிக்காத பட்சத்தில்‌, முடிவிலே 
யுத்தம்பண்ணுவது பற்றி யோசிக்கலாம்‌. 

யுத்தம்பண்ணப்போகும்போது, 
அதற்கான  பிரமாணத்திற்கும்‌ கீழ்ப்படிய 
வேண்டும்‌. யுத்தத்தின்‌ பட்டயத்தோடு, 
நீதியின்‌ பட்டயமும்‌ இணைந்திருக்கவேண்டும்‌. 
மென்மையான பிரதியுத்தரங்களினால்‌, 
தங்களுடைய கோபங்களை தீர்த்துக்கொள்ள 
முயற்சிபண்ணலாம்‌. சமாதானமாயிருப்பதற்கு 
ஸ்தானாபதிகள்‌ மூலமாய்‌ செய்தி சொல்லி 
அனுப்பலாம்‌. யுத்தம்பண்ண ஆஸ்த்தமா 
யிருக்கும்‌ இரண்டு பேரும்‌, ஒருவருக்‌ 
கொருவர்‌ மனம்‌ விட்டு பேசுவதற்கும்‌, 
ஒருவரையொருவர்‌ புரிந்துகொள்வதற்கும்‌ 
வாய்ப்புக்களைக்‌ கொடுக்கலாம்‌. 


“ங்களில்‌ ஒருவனுக்கு வேறொரு 
வனோடே வழக்குண்டானால்‌, வழக்காடும்படி 
அவன்‌ பரிசுத்தவான்‌ களிடத்தில்‌. 
போகாமல்‌, அநீதக்காரரிபத்தில்‌ போகத்‌ 
துணிகிறதென்ன?" (கொரி 6:1) 


யெப்தா அம்மோன்‌' புத்திரரோடு. 
சமாதானமாயிருக்கவே. விரும்புகிறார்‌. 
யெப்தா இஸ்ரவேலின்‌ நியாயாதிபதி. அவர்‌ 
எல்லா வழக்குகளையும்‌ நீதியாய்‌ நியாயம்‌ 
விசாரித்து, நியாயமான தீர்ப்பு 
சொல்லவேண்டும்‌. நியாயாதிபதியினிடத்தில்‌ 
பட்சபாதம்‌ இருக்கக்கூடாது. இஸ்ரவேல்‌ 
பாடத்‌ நம்தம்‌. காணப்பட்டால்‌ 
ம்‌ தங்கள்‌ தப்பிதத்தை 
திருத்திக்கொள்ள ஆயத்தமாயிருக்க 
வேண்டும்‌. ஒருவரும்‌ பிடிவாதமாயிருக்கக்‌ 
கூடாது. எல்லோரிடமும்‌ விட்டுக்கொடுக்கும்‌. 
மனப்பான்மை வேண்டும்‌. 
அம்மோன்‌ புத்திரர்‌ இஸ்ரவேலருக்கு 
விரோதமாக யூத்தம்பண்ண வருகிறார்கள்‌. 
இந்த யுத்தத்திற்கான காரணத்தை யெப்தா 
அறிந்துகொள்ள விரும்புகிறார்‌. யெப்தா 
அம்மோன்‌ புத்திரரின்‌ ராஜாவினிடத்திற்கு 
ஸ்தானாபதிகளை அனுப்புகிறார்‌. “நீ என்‌ 
தேசத்தில்‌ எனக்கு விரோதமாக யுத்தம்‌. 
பண்ண வருகிறதற்கு, எனக்கும்‌ உனக்கும்‌ 
என்ன வழக்கு இருக்கிறது” (நியா 1142), 
என்று யெப்தா, தன்னுடைய ஸ்தானாபதிகள்‌ 
மூலமாய்‌, அம்மோன்‌ புத்திரருடைய 
ராஜாவினிடத்தில்‌ கேட்கச்‌ சொல்லுகிறார்‌. 





i FTE 
TT 


அம்மோன்‌ புத்திரரின்‌ ராஜாவும்‌, த 
யுத்தத்திற்கான காரணத்தை வ 
ஸ்தானாபதிகள்‌ 
சொல்லியனுப்புகிறார்‌. அம்மோன்‌ புத்தரின்‌ 
ராஜா, இஸ்ரவேல்‌ புத்திரர்மீது யுத்தம்‌ 
பண்ண வருவதற்கு முன்பாகவே, இதற்கான 
காரணத்தை இஸ்ரவேலருக்கு 
சொல்லியிருக்கவேண்டும்‌. துவே யுத்த 
பிரமாணம்‌. ஆனால்‌ அம்மோன்‌ புத்திரரின்‌ 
ராஜா, இஸ்ரவேலரிடம்‌ ஒரு காரணமும்‌ 
சொல்லாமல்‌, அவர்களுக்கு விரோதமாக 
யுத்தம்பண்ண வருகிறான்‌. 


யெப்தா. இப்போது அம்மோன்‌ 
புத்திரரின்‌ ராஜாவினிடத்திற்கு, தன்னுடைய 
ஸ்தானாபதிகளை அனுப்பி, இந்த 
யுத்தத்திற்கான காரணம்‌ என்ன என்று 
கேட்டபோது, அம்மோன்‌ புத்திரரின்‌ ராஜா, 
யெப்தாவின்‌ ஸ்தானாபதிகளிடம்‌, இந்த 
யுத்தத்திற்கான காரணத்தை சொல்லுகிறான்‌ 


"இஸ்ரவேலர்‌ 
வபால்‌ 

யாபோக்மட்டும்‌, யோர்தான்மட்டும்‌ இருக்கிற 
என்‌ தேசத்தைக்‌ கட்டிக்கொண்டார்களே: 
இப்பொழுது அதை எனக்குச்‌ சமாதானமாய்த்‌ 
திரும்பக்‌ கொடுத்துவிடவேண்டும்‌' (நியா 
1143) என்று அம்மோன்‌ புத்திரரின்‌ ராஜா 
யெப்நாவின்‌ ஸ்தானாபதிகள்‌ மூலமாய்‌ 
சொல்லியனுப்புகிறான்‌. ராஜா சொன்னதை, 
யெப்தாவின்‌ ஸ்தானாபதிகள்‌ அவரிடத்தில்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 


அம்மோன்‌ புத்திரரின்‌ ராஜா 
சொன்ன காரணத்தைக்‌ கேட்டு, யெப்தா. 
உடனே கோபப்படவில்லை. அவசரப்பட்டு 
ஒருவார்த்தையும்‌ பேசவில்லை. அதே. 
வேளையில்‌, யெப்தா அமைதியாயும்‌. 
இருக்கவில்லை. யெப்தா மறுபடியும்‌ (ம்‌ அம்மோன்‌ 
புத்திரரின்‌ ராஜாவினிடத்திற்கு தன்னுடைய 
பல்லக்‌ அனுப்பி, தன்னுடைய 

அவனுக்கு சொல்லச்‌ 


.. புத்திரருக்கு இஸ்ரவேல்‌: 


கோத்திரத்தாருக்கும்‌, 
கோத்திரத்தாருக்கும்‌ சுதந்தரமாயிருக்கிறது. 


நியாயாதிபதிகன்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இஸ்ரவேலர்‌ மோவாபியரின்‌ 
தேசத்தையாகிலும்‌, அம்மோன்‌ புத்திரரின்‌ 
த்‌ ம்‌ கட்டிக்கொண்டதில்லை. 
15). மோவாபியரும்‌ அம்மோன்‌ 
சகோதரர்கள்‌. இவர்கள்‌ 
புத்திரர்‌. ஆகையினால்‌ 
இவர்களைப்பற்றிச்‌' 
'மோவாபியரையும்‌, 
புத்திரரையும்‌' சே 
இவர்கள்‌ காமோஸ்‌ 
என்னும்‌ தெய்வத்தை ஆராதிக்கிறா்கள்‌ 
ஒருவேளை 'வாபியருக்கும்‌ 
அம்மோன்‌ புத்திரருக்கும்‌ ஒரே 
இருப்பதற்கும்‌ வாய்ப்புள்ளது. 
தன மா இந்த தேசத்திற்கு 
பாக, எமோ। 
போலபிலான்‌. பதத்தால்‌, என்‌ 
புத்திரரின்‌ தேசத்தையும்‌ 
கட்டிக்கொண்டார்கள்‌. ஆகையினால்‌ 
அம்மோன்‌ புத்திரரின்‌ இதுபற்றி 
கேட்கவேண்டுமென்றால்‌, எமோரியரிடம்‌ 
ண்டும்‌. இஸ்ரவேல்‌ புத்திரரிடத்தில்‌ 
கேட்கக்கூடாது. 
இது பற்றி 
ராஜாவுக்கு 


ராஜா 


ராஜா, 


எமோரியரின்‌ 


ன்‌ பட்டணயாமிருந்தது: 
மோவாபியரின்‌: 


ராஜாவாகிய சீகோ: 
அவன்‌ 
ராஜாவுக்கு விரோதமாக. 


அர்னோன்‌ வரைக்கும்‌ 
தேசத்தையெல்லாம்‌ 
பறித்துக்கொண்டான்‌" (எண்‌ 21:26). 


யெப்தா அம்மோன்‌ 
ராஜாவுக்கு இஸ்ரவேல்‌ தேசத்தின்‌ 

சரித்திரத்தைச்‌ சொல்லுகிறார்‌. இஸ்ரவேல்‌ 

புத்திரர்‌ எகிப்து. தேசத்திலிருந்து 

விடுவிக்கப்பட்டு, கானான்‌ 

தேசத்திற்குப்‌ போகும்போது, வனாந்தரத்தின்‌ 

வழியாக கடந்துபோகையில்‌, 

நடைபெற்ற சம்பவங்களை 

பத்திரரின்‌ ராஜாவுக்கு, 

விவரித்துச்‌ சொல்லுகிறார்‌. 


பத்திரரின்‌ 





f= FTN 
TT 


இஸ்ரவேலர்‌ எகிப்திலிருந்து 
வருகிறபோது... வனாந்தரத்தில்‌... சிவந்த 
சமுத்திர மட்டும்‌ நடந்து, பின்பு காதேசுக்கு 
வந்தார்கள்‌ (நியா 1146). இஸ்ரவேலர்‌ 


ால்லச்சொன்னார்கள்‌; 


ஏதோமின்‌ 


ராஜாவினிடத்திற்கும்‌ 
அனுப்பினார்கள்‌: அவனும்‌ சம்மதிக்கவில்லை. 
ஆதலால்‌... இஸ்ரவேலர்‌ காதேசிலே 
தரித்திருந்தார்கள்‌ (நியா 1127). 
இஸ்ரவேல்‌ 
நடந்து 
மோவாப்‌. 
மோவாபின்‌ 


பின்பு 

வனாந்தரவழியாய்‌ 
தேசத்தையும்‌. 
சுற்றிப்போய்‌, 
கிழக்கேவந்து, மோவாபின்‌ 
பிரவேசியாமல்‌, மோவாபின்‌ 
அர்னோன்‌ நதிக்கு 

பாளயமிறங்கினார்கள்‌ (நியா 1118). 


இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு எமோரியரின்‌ 
தேசத்தை சுதந்தரிக்கவேண்டும்‌ என்‌ 
எண்ணமில்லை. 
தேசத்தை நோக்கி 
கொண்டிருந்தார்கள்‌. 
ஜனத்தாருக்கு 
சுதந்தரமாகக்‌ 
தேசத்திற்கும்‌ வழியில்‌, 
அவர்கள்‌ எ 
பிரயாணம்பண்ணினார்கள்‌. 
சூழ்நிலையில்‌ இன்னல்‌. பத்தர்‌ 
ஏதோமியரின்‌ வழியாய்‌ 
தரவா டது ண்‌ பின்பு 
அவர்கள்‌ மோவாபின்‌ எல்லையான 
அர்னோன்‌ நதிக்கு அப்பாலே பாளயமிறங்க 
வேண்டியதாயிற்று. ஏதோமியர்‌ ஏசாவின்‌ 
சந்ததியைச்‌ சேர்ந்தவர்கள்‌. மோவாபியர்‌. 
லோத்தின்‌ சந்ததியைச்‌ சேர்ந்தவர்கள்‌. 


புத்திரர்‌ 

ஏதோம்‌ 
தேசத்தையும்‌ 
தேசத்திற்குக்‌ 


ல்‌ எமோரியரின்‌ 

இஸ்ரவேல்‌ பு்திரருக்கும்‌ 

யுத்தமுண்டாயிற்று. 

யுத்தத்தை 

எமோரியரின்‌ 

ராஜாவாகிய சீகோனே, இஸ்ரவேலுக்கு. 
விரோதமாக யுத்தத்தை ஆரம்பித்தான்‌. 


நியாயாதிபதிகன்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அப்பொழுது இஸ்ரவேலர்‌ எஸ்போனில்‌ 
ஆளுகிற சீகோன்‌ என்னும்‌ எமோரியரின்‌ 
ராஜாவினிடத்திற்கு ஸ்தானாபதிகளை 
அனுப்பி: “நாங்கள்‌ உன்‌ தேசத்து வழியாய்‌ 
க்‌ கடந்துபோக 
என்று சொல்லச்‌ 
சொன்னார்கள்‌ (நியா 119), ஆனால்‌ 
சீகோன்‌ இஸ்ரவேலரை நம்பாததினால்‌, தன்‌ 
எல்லையைக்‌ கடந்துபோகிறதற்கு 
அவர்களுக்கு இடங்கொடுக்கவில்லை. 
சீகோன்‌ தன்‌ ஜனங்களையெல்லாம்‌ கூட்டி 
யாகாசிலே பாளயமிறங்கி, இஸ்ரவேலரோடே 
யுத்தம்‌ பண்ணினான்‌ (நியா 11:20) 


ஸ்ரவேல்‌ புத்திரர்‌ எமோ 
த்த பொய்லள்‌ அவர்‌ ர பள்‌ 
வழியாக, கானான்‌ 
கடந்துபோக விரும்பினார்கள்‌. வாரல்‌ 
எமோரியரின்‌ ராஜாவாகிய சமான்‌ தீதில்‌ 
அனுமதி கேட்டார்கள்‌. ஆனால்‌ சீகோனோ, 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு: அனுமதி. 
கொடுக்காமல்‌ அவர்களுக்கு விரோதமாக 


தங்களை 
சீகோனோடும்‌ 
சேனையோடும்‌ 


தேவனாகிய கர்த்தர்‌ 
அவனுடைய எல்லா 
ஜனங்களையும்‌ இஸ்ரவேலரின்‌ கையில்‌ 
ஒப்புக்கொடுத்தார்‌ 'இஸ்ரவேலர்‌ அவர்களை 
முறிய அடித்தார்கள்‌: அப்படியே இஸ்ரவேலர்‌ 
அ தேசத்திலே க எல்‌ 
துவக்கி 
எமோரியரின்‌. 
சுதந்தரமாய்க்‌ 
(நியா 11:2122). 


ரகப்‌ ங்கப்‌ 
யோர்தான்மட்டும்‌ இருக்கிற 
எல்லையையெல்லாம்‌ 


கட்டிக்‌ கொண்டார்கள்‌ 


எமோரியரின்‌ தேசம்‌ 
ள்‌ ர்‌ சுதந்தரமாயிற்று, இந்த 
யுத்தத்திலே இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ ஜெயம்‌ 
பெற்றதினால்‌, யுத்த பிரமாணத்தின்படி, 
ர்கள்‌ எமோரியரின்‌ சீமையை 
சுதந்தரமாகக்‌ 
கட்டிக்கொண்டார்கள்‌. அர்னோன்‌ துவக்கி 
யாபோக்‌ மட்டும்‌, வனாந்தரம்‌ துவக்கி 
யோர்தான்‌ மட்டும்‌ இருக்கிற எமோரியரின்‌ 
எல்லையை, இஸ்ரவேல்‌ புத்திரர்‌. 
தங்களுடைய சுதந்தரமாகக்‌ 
கட்டிக்கொண்டார்கள்‌. 





ழ்‌ நள 
யாய 


இருக்கிற என்‌ 


கட்டிக்கொண்டார்களே:: 
எனக்குச்‌... சமாதானமாய்த்‌ 
'கொடுத்துவிடவேண்டும்‌" (நியா 1143) என்று 
அம்மோன்‌ புத்திரரின்‌ ராஜா கேட்கிறான்‌. 


ன்‌ 


எமோரியரின்‌ கல்‌ 
ஏற்கெனவே அம்மோன்‌ 
ப்‌ கதத்தரிததுக்கொண்டான்‌. 
ரியரின்‌ ராஜா, அம்மோன்‌ 
பத்தரடமிரந்து சுதந்தரித்ததை, இப்போது 
அம்மோன்‌ புத்திரரின்‌ ராஜா, இஸ்ரவேல்‌ 
புத்திரரிடம்‌ கேட்கிறான்‌. ஏதோமின்‌ ராஜா 
சுதந்தரித்ததை, இப்போது அம்மோன்‌. 
புத்திரரின்‌ ராஜா, இஸ்ரவேல்‌ புத்திரரிடம்‌ 
திரும்பக்‌ கேட்கிறான்‌. இதற்காக அவன்‌ 
இஸ்ரவேலருக்கு விரோதமாய்‌ 
யுத்தம்பண்ணுகிறான்‌. 
யெப்தா அம்மோன்‌ 
ராஜாவுக்கு ஞானமுள்ள பிர 
சொல்லுகிறார்‌. "இப்படி இஸ்ரவேலின்‌ 
தேவனாகிய கர்த்தர்‌  எமோரியரைத்‌ 
தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு 
முன்பாகத்‌ துரத்திமிருக்க, நீர்‌ அந்த 
தேசத்தைக்‌ கட்டிக்‌ கொள்ளத்தகுமா?” (நியா 
11:23) என்று யெப்தா அம்மோன்‌ புத்திரரின்‌ 
ராஜாவிடம்‌ கேட்கிறார்‌. 


மேலும்‌ யெப்தா, அம்மோன்‌ புத்திரரின்‌ 
ராஜாவிடம்‌, உம்முடைய தேவனாகிய 
காமோஸ்‌ உமக்கு 
தூத்துகிறவர்களின்‌ 
கட்டிக்கொள்ளமாட்டீரோ?” 
என்றும்‌ கேட்கிறார்‌. 
தேவனாகிய கர்த்தர்‌ எங்களுக்கு முன்பாகத்‌ 
துரத்துகிறவர்களின்‌ தேசத்தையெல்லாம்‌ 
நாங்களும்‌ கட்டிக்கொள்ளுகிறோம்‌" 
(நியா 11:24) என்று யெப்தா அம்மோன்‌ 
புத்திரரின்‌ ராஜாவுக்கு பிரதியுத்தரம்‌: 
சொல்லுகிறார்‌. 


த்திரரின்‌ 


நியாயாதிபதிகன்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தரே எமோரியரின்‌ தேசத்தை 
இஸ்ரவேல்‌. புத்திரருடைய கையில்‌. 
ஒப்புக்கொடுத்திருக்கிறார்‌. “நீங்கள்‌ எழுந்து 
பிரயாணம்பண்ணி, அர்னோன்‌ ஆற்றைக்‌ 
கடந்துபோங்கள்‌: எஸ்போனின்‌ ராஜாவாகிய 
சீகோன்‌ என்னும்‌ எமோரியனையும்‌ 
அவன்‌ தேசத்தையும்‌ உன்கையிலே 
ஒப்புக்கொடுத்தேன்‌;: அதைச்‌ 
சுதந்தரித்துக்கொள்ளும்படி அவனோடே 
யுத்தஞ்செய்‌" (உபா 2:24). 


யெப்தா ஸ்ரவேலின்‌ தேவனாகிய 
கர்த்தரைப்பற்றிச்‌ சொல்லும்போது, அவர்‌ 
அம்மோன்‌  புத்திரரின்‌ தெய்வமாகிய 
கொல்ப்‌ சொல்லுகிறார்‌. யெப்தா 
காமோ ஒரு தெய்வமாக 
அந்கீகரிக்கலில்லை ஆனால்‌ அம்மோன்‌ 
புத்திரரோ காமோசை தங்கள்‌ தெய்வமாக 
அங்கீகரித்திருக்கிறார்கள்‌. 

இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
தேசத்திற்குள்ளே முதலாவதாக 
பிரவேசித்தபோது, அவர்களுக்கு ஒரு 
எதிர்ப்பும்‌. உண்டாகவில்லை. “மேலும்‌ 
சிப்போரின்‌ குமாரனாகிய பாலாக்‌ என்னும்‌ 
மோவாபின்‌ ராஜாவைப்‌ பார்க்கிலும்‌ உமக்கு 
அதிக நியாயம்‌ உண்டோ? அவன்‌ 
இஸ்ரவேலோடே எப்போதாகிலும்‌ 
வழக்காடினானா?' எப்போதாகிலும்‌ 
அவர்களுக்கு விரோதமாக யுத்தம்‌ 
பண்ணினானா?” (நியா 11:25) என்று 
யெப்தா அம்மோன்‌ புத்திரரின்‌ ராஜாவிடம்‌ 
கேட்கிறார்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ இந்த தேசத்திலே 
முந்நூறு வருஷமாக குடியிருக்கிறார்கள்‌. 


பத்தர்‌, 
இஸ்ரவேல்‌ புத்திரரை 
பண்ணவில்லை. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ இந்த 
தேசத்திலிருந்ததை  அம்மோன்‌ புத்திரரும்‌ 
அங்கீகரித்தார்கள்‌. பல சந்ததியாக 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு விரோதமாக, இந்த 


எமோரியரின்‌ 


துரத்திவிட முயற்சி 


அம்மோன்‌ புத்திரருக்கு 
அனுமதியும்‌ கிடைக்கவில்லை. ஆகையினால்‌ 
இந்த தேசம்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்கே 
சுதந்தரமானது என்று யெப்தா 
விவாதம்பண்ணுகிறார்‌. 





ழ்‌ நள 
யாய 


“இஸ்ரவேலர்‌ எஸ்போனிலும்‌ அதின்‌ 
கிராமங்களிலும்‌, ஆரோவேரிலும்‌ அதின்‌ 
கிராமங்களிலும்‌, அர்னோன்‌ நதியருகான 
கள்ல முந்நூறு 

இவ்வளவு. 


அதைத 
திருப்பிக்கொள்ளாதே போனதென்ன?" 
(நியா 1:26) என்று யெப்தா 
அம்மோன்‌ புத்திரரின்‌ ராஜாவோட 
விவாதம்பண்ணுகிறார்‌. 


யெப்தா தன்னுடைய 
மூலமாய்‌, தன்‌ 
நியாயமும்‌ இருப்பதாக 
அம்மோன்‌ புத்திரரை கடிந்து சதல 
“நான்‌ உமக்கு விரோதமாய்க்‌ 
குற்றம்‌ செய்யவில்லை: நீர்‌ எனக்கு 
விரோதமாய்‌ யுத்தம்‌ பண்ணுகிறதினால்‌ 
ர்நான்‌ எனக்கு அநியாயம்‌ செய்கிறீர்‌; 


யாதிபதிகளின்‌ காலத்தில்‌ 
இக்கல்‌ பத்தர்‌. பொருத்திக்‌ 

த்‌ க்‌ 

அவர்கள்‌. 

ஆனாலும்‌ க்கா 

தங்களுடைய அண்டை தேசத்தாருக்கு 

விரோதமாக ஒரு தீங்கும்‌ செய்ததில்லை. 

இஸ்ரவேல்‌ புத்திரர்‌, மற்ற தேசத்தாரோடு, 


காரணமில்லாமல்‌ யுத்தம்பண்ணவுமில்லை. 
அம்மோன்‌  புத்திரரின்‌ 

இஸ்ரவேல்‌ புத்திரரோடு 

அவர்கள்‌ அனுபவித்து வரும்‌ 


ராஜாவோ, 
யுத்தம்பண்ணி, 
சுதந்தரத்தை 


முந்நூறு வருஷங்களுக்கு முன்பு 
; இப்போது நியாயப்படுத்தி 
அம்மோன்‌ புத்திரரின்‌ ராஜா, 
சாதகமான காரணங்களை 
சொல்லுகிறான்‌. மற்ற 

காரணங்களை மறைத்துவிடுகிறான்‌. 


நியாயாதிபதிகள்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யெப்தா இந்த வழக்கை கர்த்தருடைய 
கரத்திலே ஒப்புக்கொடுக்கிறார்‌. கர்த்தரே 
நீதியுள்ள நியாயாதிபதி. அவர்‌ 
டய வழக்குகளை நீதியாய்‌ 
நியாயந்தீர்க்கிறவர்‌. "நியாயாதிபதியாகிய 
த்தர்‌ இன்று இஸ்ரவேல்‌ புத்திரருக்கும்‌, 
புத்திரருக்கும்‌ நடுநின்று 
நியாயந்தீர்க்கக்கடவர்‌' என்று சொல்லி, 
யெப்தா இந்த வழக்கை கர்த்தருடைய 
கரத்திலே ஒப்புக்கொடுக்கிறார்‌. 


ஆனாலும்‌ அம்மோன்‌ புத்திரரின்‌ ராஜா 
தனக்கு யெப்தா  சொல்லியனுப்பின 
வார்த்தைகளுக்குச்‌' செலிகொடாதே 
போகிறான்‌ (நியா 11:28). யெப்தாவின்‌ 
விவாதத்தை அம்மோன்‌ புத்திரரின்‌ ராஜா 
ஏற்றுக்கொள்ளவில்லை. கானான்‌ தேசம்‌. 
பாலும்‌ தேனும்‌ ஓடுகிற செழிப்பான தேசம்‌. 


அம்மோன்‌ புத்திரர்‌ பதினெட்டு 
வருஷங்களாக இஸ்ரவேல்‌ புத்திரரை ஒடுக்கி 
நெருக்கினார்கள்‌. தேசத்தின்‌ 
நன்மைகளையெல்லாம்‌ 

இஸ்ரவேல்‌ புத்திரருடைய 


கொள்ளையிட்டார்கள்‌. 


அனுபவித்தார்கள்‌. 
உடமைகளைக்‌ 


, “அவர்கள்‌ அந்த 
நதத்கொள்டு பதினெட்டு 6 

ர்தானுக்கு அப்பாலே 
கீலேயாத்திலுள்ள எமோரியரின்‌ தேசத்தில்‌ 
இருக்கிற இஸ்ரவேல்‌ புத்திரரையெல்லாம்‌. 
நெருக்கி ஒடுக்கினார்கள்‌" (நியா 10:8). 


இப்போது, 


ப்ட்‌ 
வருஷமாய்‌ 


அம்மோன்‌ _ புத்திரரால்‌, 
தேசத்தின்‌ 


சொல்லுகிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ 


அந்த 
தேசமே தங்களுக்கு சொந்தமானது என்று 
சொல்லுகிறார்கள்‌. 





i= ராண 
யாய 
பெப்தாவின்‌ குமாரத்தி 
நியா 11:29-40 


தியா 11:29. அப்பொழுது கர்த்தருடைய 
ஆவி பெப்தாவின்மேல்‌ இறங்கினார்‌; 
அவன்‌  கீலேயாத்தையும்‌ மனாசே. 
நாட்டையும்‌ கடத்துபோய்‌, 
கீலேயாத்திலிருக்கிற 'மிஸ்பாவுக்கு 
வத்து, அங்கேயிருந்து  அம்மோன்‌ 
புத்திரருக்கு விரோதமாகப்‌ போனான்‌. 


தியா 11:80. அப்பொழுது யெப்தா 
கர்த்தருக்கு ஒரு பொருத்தனையைப்‌ 
பண்ணி: தேவரீர்‌ அம்மோன்‌ புத்திரரை 
என்‌ கையில்‌ ஒப்புக்கொடுக்கவே ஒப்புக்‌: 
கொடுத்தால்‌, 


தியா 111) நான்‌ 
புத்திரரிடத்திலிருத்து 
சமாதான த்தோடே, திரும்பி 
வரும்போது, எண்‌ விட்டு வாச ற்படியிலி 
ருந்து எனக்கு எதிர்கொண்டு வருவது 
எதுவோ அது கர்த்தருக்கு உரியதாகும்‌, 
அதைச்‌ சர்வாங்க தகனபலியாகச்‌. 
செலுத்துவேன்‌ என்றான்‌. 


தியா 11:32. யெப்தா அம்மோன்‌ 
புத்திரரின்மேல்‌ யுத்தம்பண்ண, 
அவர்களுக்கு விரோதமாய்ப்‌ 
புறப்பட்டுப்போனான்‌; கர்த்தர்‌ 
அவர்களை அவன்‌ கையில்‌ 
ஓப்புக்கொடுத்தார்‌. 


நியா 


அம்மோன்‌ 


11:88. அவன்‌ அவர்களை 
ஆரோவேர்‌ துவக்கி மின்னித்திற்குப்‌ 
போகுமட்டும்‌, திராட்சத்தோட்டத்து 
'திலங்கள்வரைக்கும்‌, மகா ச௪ங்காரமாய்‌ 
முறிய அடித்து, இருபது. 
பட்டணங்களைப்‌ பிடித்தான்‌; இப்படி 
அம்மோன்‌ புத்திரர்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கு முன்பாகத்‌ 
தாழ்த்தப்பட்டார்கள்‌. 

தியா 11:34. யெப்தா மிஸ்பாவிலிருக்கிற 
தன்‌ வீட்டுக்கு வருகிறபோது, இதோ, 


அவனையல்லாமல்‌. 
குமாரனும்‌ இல்லை 
இல்லை. 


குமாரத்தியும்‌ 


நியாயாதிபதிகன்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நியா 1185, அவன்‌ அவனைக்‌ 
கண்டவுடனே தன்‌ வணஸ்திரங்களைக்‌ 
கிழித்துக்கொண்டு: ஐயோ! என்‌ மகனே, 
என்னை மிகவும்‌ மனமடியவும்‌ 
கலங்கவும்‌ பண்ணுகிறாய்‌ நான்‌ 
கர்த்தரை நோக்கி என்‌ வாயைத்‌ 
திறத்து சொல்லிவிட்டேன்‌; அதை நான்‌ 
மாற்றக்கூடாது என்றான்‌. 


தியா 11:96. அப்பொழுது அவன்‌: என்‌ 
தகப்பனே, தீர்‌ கர்த்தரை நோக்கி 
உம்முடைய வாயைத்‌ திறத்து 
பேசினீரல்லவோ? அம்மோன்‌' 
புத்திரராகிய உம்முடைய 
சத்துருக்களுக்கு நீதியைச்‌ சரிக்கட்டும்‌ 
ஜெயத்தைக்‌ கர்த்தர்‌ உமக்குக்‌ 
கட்டனையிட்டபடியினால்‌, உம்முடைய 
வாயிலிருந்து புறப்பட்டபடியே 
எனக்குச்‌ செய்யும்‌ என்‌ நான்‌. 


தியா 11:87. பின்னும்‌ அவன்‌ தன்‌ 
தகப்பனை நோக்கி: நீர்‌ எனக்கு ஒரு 
காரியம்‌ செய்ய வேண்டும்‌ நான்‌ 
மலைகளின்மேல்‌ போய்த்‌ திரிந்து, 
நானும்‌ என்‌ தோழிமார்களும்‌ என்‌: 
கன்னிமையினிமித்தம்‌ துக்கங்‌ 
கொண்டாட, எனக்கு இரண்டுமாதம்‌ 
தவணைகொடும்‌ என்றான்‌. 


நியா 11:88. அதற்கு அவன்‌: போய்வா 
என்று அவளை இரண்டு மாதத்திற்கு. 
அனுப்பிவிட்டான்‌; அவன்‌ தன்‌ 
தோழிமார்கனோடும்‌ கூடப்யோய்‌, தன்‌ 
கன்னிமையினிமித்தம்‌ மலைகளின்மேல்‌ 
துக்கங்கொண்டாடி,, 


தியா 11:39. இரண்டுமாதம்‌ 
முடிந்தபின்பு, தன்‌ தகப்பனிடத்திற்குத்‌ 


அறியாதிருந்தான்‌. 


தியா 11:40. 
இஸ்ரவேலின்‌ 


இதினிமித்தம்‌ 
குமாரத்திகள்‌. 
வருஷந்தோறும்‌ போய்‌, நாதூநான்‌. 
கீலேயாத்தியானான. யெப்தாவின்‌ 
குமாரத்தியைக்‌ குறித்துப்‌ புலம்புவது 
'இஸ்ரவேலிலே வழக்கமாயிற்று. 





f= THE 
TT 


.. அம்மோ 
யுத்தத்திலே 
ஜெயமுண்டாயிற்று. 
கர்த்தரிடத்தில்‌ 
பொருத்தனையினிமித்தமாக, 
மிகுந்த துன்பமுண்டாயிற்று. 

அம்மோன்‌ புத்திரரின்‌ ராஜா, தனக்கு 
யெப்தா சொல்லியனுப்பின வார்த்தைகளுக்குச்‌ 
செவிகொடாதே போகிறான்‌. ப்‌ 
கர்த்தருடைய ஆவி 
இறங்குகிறார்‌: யெப்தா 
மனாசே நாட்டையும்‌ 
கீலேயாத்திலிருக்கிற 
அங்கேயிருந்து அம்மோன்‌ 
விரோதமாகப்‌ போகிறார்‌ (நியா 11:28,29). 


புத்திரருக்கு விரோதமான 
யெப்தாவுக்கு 

ஆனால்‌ அவர்‌ 
பண்ணின. 
அவருக்கு 


கர்த்தருடைய 
யெப்தாவின்மேல்‌ 
அவருடைய 
அதிகரிக்கிறது. 
பலத்தினால்‌ 
அவருடைய 


ஆவியானவர்‌ 
இறங்கினபோது. 
பெலழும்‌ பராக்கிரமமும்‌. 
உன்னதத்திலிருந்து வரும்‌ 
யெப்தா தரிப்பிக்கப்படுகிறார்‌. 


பான 


இயல்‌, 
இப்போது அவரிடத்தில்‌ 


இருக்கிறது. 
யெப்தாவின்மேல்‌ 


யெப்தாவுக்கு இந்த விசேஷித்த பெலமும்‌, 
பராக்கிரமமும்‌ உண்டாயிற்று. 

யெப்தா அம்மோன்‌ புத்திரருக்கு. 
விரோதமாகப்‌ போகிறார்‌. கர்த்தருடைய 
பரிசுத்த பிரசன்னம்‌ யெப்தாவோடு 
கூடமிருக்கிறது. கர்த்தருடைய ஆலியானவர்‌ 
யெப்தாவின்மேல்‌ இறங்கினது, கர்த்தர்‌ 
யெப்தாவின்‌ பிரயாசங்களை அங்கீகரிப்பதற்கு 
அடையாள மாயிருக்கிறது. அம்மோன்‌ 
புத்திரருக்கு விரோதமாக யெப்தா. 
யுத்தம்பண்‌ணப்போகும்போது, த்தத்‌ 
அவருக்கு ஜெயம்‌ 
என்பதை, கர்த்தருடைய 
உறுதிபண்ணுகிறார்‌. 


அம்மோன்‌ புத்திரரின்‌ ராஜா தனக்கு 
யெப்தா சொல்லியனுப்பின வார்த்தைகளுக்குச்‌ 
செவிகொடாதே போகிறான்‌. யெப்தா 
அவனிடம்‌, மறுபடியும்‌ மறுபடியுமாக, 
தன்னுடைய ஸ்தானாபதிகளை அனுப்பி, 
அவனோடு விவாதம்பண்ணவில்லை. யெப்தா 
தன்னுடைய நேரத்தை வீணாக்கவில்லை. 
உடனே அவர்‌ மிஸ்பாவுக்கு வந்து, அங்கே 
இருந்து அம்மோன்‌ புத்திரருக்கு. 
விரோதமாக யுத்தம்பண்ணப்போகிறார்‌. 


யுத்தத்த 
கிடைக்கும்‌. 
ஆவியானவர்‌ 


நியாயாதிபதிகள்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யெப்தா அம்மோன்‌ புத்திரரின்மேல்‌ 
யுத்தம்பண்ண, அவர்களுக்கு விரோதமாய்ப்‌ 
புறப்பட்டுப்போகிறார்‌; கர்த்தர்‌ 
அம்மோன்‌ புத்திரரை யெப்தாவின்‌ கையில்‌ 
ஒப்புக்கொடுக்கிறார்‌. யெப்தா அவர்களை 
ஆரோவேர்‌ துவக்கி  மின்னித்திற்குப்‌ 
போகுமட்டும்‌, திராட்சத்தோட்டத்து, 
நிலங்கள்வரைக்கும்‌ மகா  சங்காரமாய்‌ 
முறிய அடித்து, இருபது பட்டணங்களைப்‌ 
பிடிக்கிறார்‌; இப்படி அம்மோன்‌ புத்திரர்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு முன்பாகத்‌ 
தாழ்த்தப்படுகிறார்கள்‌ (நியா 11;32,33). 
அம்மோன்‌ 
, அம்மோன்‌ 
அங்கேமிருந்து, அம்மோன்‌ 
பட்டணங்களுக்கு 
யுத்தம்பண்ணப்போகிறார்‌. 


சங்காரம்பண்ணிவிடவில்லை. 
அம்மோன்‌ புத்திரரை யெப்தாவின்‌ கையிலே 
ஒப்புக்கொடுக்கிறார்‌. ஆனாலும்‌ யெப்தா 
தன்னை அம்மோன்‌ புத்திரர்மீது 
ராஜாவாக்கவில்லை. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
புத்திரருக்கு விரோதமாக, முதலாவதாக 
யுத்தம்பண்ணப்போகவில்லை. அம்மோன்‌ 
புத்திரரே இஸ்ரவேலருக்கு விரோதமாக, 
முதலாவதாக யுத்தம்‌ பண்ண வந்தார்கள்‌. 
நமக்கு விரோதமாக மற்றவர்கள்‌ தீங்கு 
செய்யும்போது, தீங்குகளிலிருந்து 
நம்மைக்‌ காத்துக்கொள்வதற்கு நாம்‌ 
முக்கியத்துவம்‌ கொடுக்கவேண்டும்‌. நமக்கு 
தீங்கு. செய்தவருக்கு. விரோதமாக, 
நாமும்‌ தீங்கு செய்யக்கூடாது. 

அம்மோன்‌ புத்திரர்‌ 
விரோதமாகத்‌ தீங்கு. 
ஆனால்‌ யெப்தாவோ, 
புத்திரருக்கு விரோதமாக 
செய்யவில்லை. 
விரோதமாய்த்‌ தீங்கு செய்ய, 
யெப்தாவை அனுமதிக்கவுமில்லை. 
பழிவாங்குதல்‌ கர்த்தருக்குரியது. 


அம்மோன்‌ 


இஸ்ரவேலருக்கு 
செய்தார்கள்‌. 
ன்றி 





i FTE 
TT 


கீலேயாத்‌; 


அ! 
புத்திரருக்கு விரோதமாக 
யுத்தம்பண்ணப்போகிறார்‌. அப்பொழுது. 
யெப்தா கர்த்தருக்கு ஒரு பொருத்தனையைப்‌ 
பண்ணுகிறார்‌. “தேவரீர்‌ அம்மோன்‌ புத்திரரை 
என்‌ கையில்‌ ஒப்புக்கொடுக்கவே ஒப்புக்‌ 
கொடுத்தால்‌, நான்‌ அம்மோன்‌ 
புத்திரரிடத்திலிருந்து 'சமாதானத்தோடே 
திரும்பி வரும்போது, என்‌ வீட்டு 
வாசற்படியிலிருந்து எனக்கு எதிர்கொண்டு 
வருவது எதுவோ அது கர்த்தருக்கு 
உரியதாகும்‌, அதைச்‌ சர்வாங்க தகனபலி 
யாகச்‌ செலுத்துவேன்‌" (நியா 11:30,31) என்று 
சொல்லி, யெப்தா கர்த்தருக்கு பொருத்தனை 
பண்ணுகிறார்‌. 
யெப்தா 


க்கிற. 
து 


மிஸ்பாவிலிருந்து அம்மோன்‌ 
புத்திரருக்கு விரோதமாக 
யுத்தம்பண்ணப்போகும்போது, அவருடைய 
மனது குழப்பமடைந்திருக்கிறது. அவரிடத்தில்‌ 
குர்த்தரைப்பற்றிய தெளிந்த சிந்தனையில்லை. 
அவருடைய ஆவிக்குரிய மனக்கண்களும்‌ 
பிரகாசமாயிராமல்‌ மங்கிப்போயிருக்கிறது. 

யெப்தா அம்மோன்‌ புத்திரருக்கு. 
விரோதமாய்‌ யுத்தம்பண்ணப்போகும்போது, 
கர்த்தருடைய பிரசன்னம்‌ தன்னோடு, 
கூடமிருக்கிறது. என்பது. அவருக்கு. 
தெரிந்திருக்கிறது; ஆனாலும்‌ யெப்தா 
கர்த்தருடைய பிரசன்னத்தை, ஒரு 
பொருத்தனையினால்‌, உறுதிபண்ண 
விரும்புகிறார்‌. 

யெப்தா கர்த்தரிடத்தில்‌ 
காரியங்களை விண்ணப்பம்‌ பண்ணுகிறார்‌. 
அவையாவன : 1. தேவனாகிய கர்த்தர்‌ 
அம்மோன்‌ புத்திரரை யெப்தாவின்‌ கையிலே. 
ஒப்புக்கொடுக்கவேண்டும்‌..... 2. யெப்தா 
அம்மோன்‌ பத்திரிடத்திலிருந்து 
திரும்பி 
யுத்தத்திலே 


இரண்டு 


வரவேண்டும்‌. 


சமாதானத்தோடே 
ம்‌ ஜெயம்‌ 


யெப்தாவுக்கு 
கிடைக்கவேண்டும்‌. 
கர்த்தர்‌ யெப்தாவுக்கு இவ்விரண்டு 
காரியங்களையும்‌ வாய்க்கப்பண்ணினால்‌, 
அவர்‌ யுத்தக்களத்திலிருந்து திரும்பி 
வரும்போது, அவருடைய வீட்டு வாசற்படி 
யிலிருந்து, அவருக்கு எதிர்கொண்டு 


நியாயாதிபதிகன்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


வருவது எதுவோ 
கர்த்தருக்குரியதாகும்‌ என்றும்‌, தான்‌ அதை 
சர்வாங்க தகனபலியாக செலுத்துவதாகவும்‌. 
யெப்தா. கர்த்தருக்கு. பொருத்தனை 
பண்ணுகிறார்‌. 

யெப்தா. மிஸ்பாவிலிருக்கிற தன்‌ 
வீட்டுக்கு வருகிறபோது. இதோ, 
யெப்தாவின்‌ குமாரத்தி தம்புரு வாசித்து 
நடனஞ்செய்து, யெப்தாவுக்கு எதிர்கொண்டு 
வருகிறாள்‌ (நியா 11:34), யெப்தாவின்‌ 
குமாரத்தி, யுத்தக்களத்திலிருந்து 
ஜெயத்தோடு திரும்பி வரும்‌ தன்னுடைய 
தகப்பனாரை வரவேற்பதற்கு சந்தோஷமாய்‌ 
வருகிறாள்‌. தன்‌ மகளைப்‌ பார்த்தவுடனே, 
யெப்தாவின்‌ சந்தோஷம்‌ துக்கமாய்‌ மாறிற்று. 
அவருடைய மனதில்‌ மிகப்பெரிய 
குழப்பமுண்டாயிற்று. யெப்தா 
கர்த்தரிடத்தில்‌ பண்ணின 
பொருத்தனையின்படி, அவருடைய மகள்‌ 
இப்போது கர்த்தருக்கு உரியவளாகிறாள்‌. 
யெப்தா தன்‌ மகளை சர்வாங்க தகனபலியாக 
செலுத்தவேண்டும்‌. 


யெப்தாவுக்கு ஒரே ஒரு குமாரத்தி 
மாத்திரமே இருக்கிறாள்‌. அவள்‌ யெப்தாவுக்கு 
ஒரே பிள்ளையானவள்‌; அவளையல்லாமல்‌ 
தவங்கள்‌ ஜானும்‌ இல்லை 
குமாரத்தியும்‌ இல்லை. யெப்தா தன்‌ மகளைக்‌ 
கண்டவுடனே வஸ்றிரங்களைக்‌ 
கிழித்துக்கொண்டு: “ஐயோ! என்‌ மகளே, 
என்னை மிகவும்‌ மனமடியவும்‌ கலங்கவும்‌ 
பண்ணுகிறாய்‌: நான்‌ கர்த்தரை நோக்கி என்‌ 
வாயைத்‌ திறந்து சொல்லிவிட்டேன்‌: அதை 
நான்‌ மாற்றக்கூடாது” (நியா 11:34,35) என்று 
சொல்லுகிறார்‌. 


யெப்தாவின்‌ குமாரத்தி தன்‌ 
தகப்பனாருக்கு ஆறுதல்‌ சொல்லுகிறாள்‌. 
“உம்முடைய வாயிலிருந்து புறப்பட்ட படியே 
எனக்குச்‌ செய்யும்‌" என்று சொல்லுகிறாள்‌. 
யெப்தாவின்‌ குமாரத்தி, தன்‌ தகப்பனாரிடம்‌ 
“என்‌ தகப்பனே, நீர்‌ கர்த்தரை நோக்கி 
உம்முடைய வாயைத்‌ திறந்து 
பேசினீரல்லவோ? அம்மோன்‌ புத்திரராகிய 
உம்முடைய சத்துருக்களுக்கு நீதியைச்‌ 
சரிக்கட்டும்‌ ஜெயத்தைக்‌ கர்த்தர்‌ உமக்குக்‌ 
கட்டளையிட்டபடியினால்‌, உம்முடைய 
வாயிலிருந்து புறப்பட்டடியே எனக்குச்‌ 
செய்யும்‌" (நியா 11:36) என்று சொல்லுகிறாள்‌. 





i FTE 
TT 


“நீர்‌ எனக்கு ஒரு காரியம்‌ செய்ய வேண்டும்‌: 
நான்‌ மலைகளின்மேல்‌ போய்த்‌ திரிந்து. 
நானும்‌ என்‌ நோழிமார்களும்‌ என்‌ 
கன்னிமையினிமித்தம்‌ துக்கங்‌ கொண்டாட, 
எனக்கு இரண்டுமாதம்‌ தவணைகொடும்‌" 
(நியா 11:37) என்று கேட்கிறாள்‌. 


யெப்தா தன்‌ மகளுக்கு அனுமதி 
கொடுக்கிறார்‌. “போய்‌ வா” என்று சொல்லி, 
யெப்தா தன்‌ மகளை இரண்டு மாதத்திற்கு 
அனுப்பிவிடுகிறார்‌. 


அவள்‌ தன்‌ தோழிமார்சளோடு 
கூடப்போய்‌, தன்‌  கன்னிமையினிமித்தம்‌ 
மலைகளின்மேல்‌ துக்கங்கொண்டாடுகிறாள்‌. 
இரண்டுமாதம்‌ முடிந்தபின்பு, அவள்‌ தன்‌ 


நன்னை த்‌ ஒப்புக்கொடுக்கிறாள்‌ 
“உம்முடைய வாயிலிருந்து புறப்பட்டபடியே 
எனக்குச்‌ செய்யும்‌' என்று சொல்லுகிறாள்‌ 
அப்பொழுது யெப்தா தான்‌ பண்ணியிருந்த 
பொருத்தனையின்படி தன்‌ மகளுக்குச்‌ 
செய்கிறார்‌ (நியா 11:38,29). 


யெப்தாவின்‌ 
நம்முடைய rig 
பிரயோஜனமான வன்‌ 
கற்றுக்கொள்ளலாம்‌. கர்த்தரை 
விசுவாசிக்கிறவர்களிடத்திலும்‌, 
விசுவாசத்தில்‌ 
பெற்றிருக்கிறவரிடத்திலும்‌, 
இருதயத்தின்‌ ஏதாவது ஒரு 
சந்தேகமும்‌ அவிசுவாசமும்‌ 
வாய்ப்புள்ளது. 

கர்த்தருடைய 
யெப்தாவின்மேல்‌ 
கர்த்தருக்கு பொருத்தனை 
தான்‌, தனக்கு யுத்தத்திலே ஜெயம்‌ 
கிடைக்கும்‌ என்று யெப்தா எதிர்பார்க்கிறார்‌. 
பொருத்தனை பண்ணவில்லையென்றால்‌,. 
ர்த்தர்‌ அம்மோன்‌ புத்திரரை தன்னுடைய 

ஒப்புக்கொடுக்கமாட்டார்‌ 


அவர்‌ நினைக்கிறார்‌. 


நியாயாதிபதிகள்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இப்படிப்பட்ட பொருத்தனைகள்‌ ஆபத்தானது. 
யெப்தா கர்த்தருடைய - கிருபைக்கு 
முக்கியத்துவம்‌ கொடுக்காமல்‌, தன்னுடைய 
பொருத்தனைக்கு முக்கியத்துவம்‌ 
கொடுக்கிறார்‌. 


பண்ணி 
நல்லது. 
த்தப்‌ "குல்‌, இரக்கத்தையும்‌ 
எதிர்பார்த்து. நாம்‌ ஜெபம்பண்ணும்போது, 
கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணுவது, 
வேதவாக்கியத்தின்‌ பிரகாரம்‌ 
அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு 
பொருத்தனை பண்ணுவதுகூட, கர்த்தரை 
ஆராதிக்கும்‌. ஆராதனையும்‌ ஒரு 
பகுதியாகவே இருக்கிறது. 


நம்முடைய 


பெர்த்துக்கு பொதத்தண 


பொருத்தனையினால்‌, 
கர்த்தருடைய கிருபையை கிரயத்திற்கு 
வாங்கமுடியாது. நாம்‌ கர்த்தருக்குப்‌ 
பொருத்தனை பண்ணினால்‌, நாம்‌ 
எதிர்பார்க்கிற காரியங்களை கர்த்தர்‌ நமக்கு 
நிறைவேற்றி தருவார்‌ என்று வியாபார 
நோக்கத்தோடு, பொருத்தனை 
பண்ணக்கூடாது. நன்றியுள்ள இருநமத்தோடு 
கர்த்தருக்குப்‌ 
பண்ணவேண்டும்‌. 
இதுவணயிதம்‌ 
நினைவுகூர்ந்து, 
பொருத்தனைபண்ணவேண்டும்‌. 
நம்முடைய ள்‌ 
ற்கு | அதிகமாமிருந்தாலும்‌, நாம்‌ கர்த்தருக்குப்‌ 
பெருத்தனைபண்ணும்போது. மிகவம்‌ 
கவனமயும்‌, எச்சரிப்பாயும்‌ 
இருக்கவேண்டும்‌. அவசரப்பட்டோ அல்லது 
உணர்ச்சிவசப்பட்டோ பொருத்தனை 
ண்ணக்‌ ஒரு சிலர்‌ உற்சாக 
ல்‌ கர்த்தருக்குப்‌ 
பொருத்தனைகளை செய்கிறார்கள்‌. அதன்‌ 
பொருத்தனைகளை 
வற்ற தங்களுடைய 
மனச்சாட்சியில்‌ குற்றப்படுத்தப்படுகிறார்கள்‌. 


கர்த்தருக்கு பயபக்தியோடு 


உண்மையான 


பொருத்தனையை நிறைவேற்றுவது நமக்கு 
கஷ்டமாகயிருந்தாலும்‌, அது நமக்கு 
நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடியதாயிருந்தாலும்‌, 
நம்முடைய உபொருத்தனையில்‌ நாம்‌ 
உண்மையுள்ளவர்களாயிருக்கவேண்டும்‌. 





i= a 
TT 


மனப்பூர்வமாய்க்‌ 
பெற்றோர்‌ கர்த்தருடைய 
தங்களுடைய 
ஆலிக்குரிய 
கர்த்தருக்குப்‌ 


நாமமகிமைக்காகவும்‌, 
குடும்பத்தின்‌ 
ஆசீர்வாதங்களுக்காகவும்‌, 
பொருத்தனை செய்கிறார்கள்‌. 
பொருத்தனைகளில்‌ அவர்கள்‌ 
பிள்ளைகளையும்‌ ஈடுபடுத்துகிறார்கள்‌. 
ல சூழ்நிலைகளில்‌, பிள்ளைகள்‌ 
ள்‌ பெற்றோருக்கு, கர்த்தருக்குள்‌ 
ப்பது (ம்‌ ஆசீர்வாதமாயிருக்கும்‌. 
பெற்றோரின்‌ பொருத்தனைக்கு 
கீழ்ப்படிந்த பிள்ளைகளுக்கு, ரேகாபியரை 
எடுத்துக்காட்டாகச்‌ சொல்லலாம்‌. 
தன்னுடைய பிள்ளைகள்‌ திராட்சரசம்‌ 
அருந்தக்கூடாது என்று யோனதாப்‌ 
கட்டளையிட்டார்‌. யோனதாபின்‌ 
பிள்ளைகள்‌, பல சந்ததிகளைக்‌ கடந்த 
பின்பும்‌, தங்களுடைய முன்னோரின்‌ 
கட்டளைக்கு கீழ்ப்படிந்து. திராட்சரசம்‌ 
பானம்பண்ணாமலிருந்தார்கள்‌. 


யெப்தா கர்த்தருக்கு 95 பொருத்தனை 
பண்ணினார்‌. அந்தப்‌  பொருத்தனைக்கு 
அவருடைய குமாரத்தி கீழ்ப்படிகிறாள்‌. 
"உம்முடைய வாயிலிருந்து புறப்பட்ட படியே 
எனக்குச்‌ செய்யும்‌” (நியா 11:36) என்று 
சொல்லி, யெப்தா தன்னுடைய 
பொருத்தனையை நிறைவேற்ற, அவருடைய 
மகள்‌ தன்னை ஒப்புக்கொடுக்கிறாள்‌. 


கட படக! 
துக்கங்களிலும்‌ நாம்‌ 
ஒரு சிலர்‌ பிறருடைய 


பங்குபெறமாட்டார்கள்‌. 
உண்மையான. 


குமாரத்திக்கு 

தோழிமார்கள்‌ 
கிடைத்திருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
யெப்தாவின்‌ குமாரத்தியினுடைய 
கன்னிமையினிமித்தம்‌, 
அவளோடுகூட மலைகளின்மேல்‌ 
துக்கங்கொண்டாடுகிறார்கள்‌. அவளுடைய 
துக்கத்தைப்‌ பகிர்ந்துகொள்கிறார்கள்‌. 


நியாயாதிபதிகன்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


யெப்தா 
பக்திவைராக்கியமாயிருக்கிறார்‌. 
தக அ அவர்‌ 


தன்னுடைய 
கர்த்தரைக்‌ 
ம்பண்ணுகிறார்‌. இஸ்ரவேல்‌ 
தேசத்தின்மீது தனக்கிருக்கும்‌ அன்பையும்‌, 
வெளிப்படுத்துகிறார்‌ 

பொருத்தனை இந்நாள்‌ 
நினைவுகூரப்படுகிறது. 

! இஸ்ரவேலின்‌ குமாரத்திகள்‌ 

நாலுநாள்‌ 

யெப்தாவின்‌ 

புலம்புவது 

இஸ்ரவேலிலே வழக்கமாயிற்று" (நியா 11:40). 


யெப்தா கர்த்தருக்குப்‌ பண்ணின 
பொருந்தனையைப்பற்றி வேதபண்டிதர்களில்‌ 
வெவ்வேறு விதமாக 
ன்‌ க்‌ யெப்தா 
தன்னுடைய பொருத்தனையை நிறைவேற்ற 
தன்‌ மகளுக்கு என்ன செய்தார்‌ என்று, 
தெளிவாகத்‌ தெரியவில்லை. “அவன்‌ 
பண்ணியிருந்த தன்‌ பொருத்தனையின்படி 
அவளுக்கு செய்தான்‌” (நியா 11:39) என்று 
பொதுவாகச்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 


யெப்தா தன்‌ குமாரத்திக்கு திருமணம்‌ 
செய்து வைக்காமல்‌, அவளை 
கர்த்தருக்குரியவளாக ஒப்புக்கொடுத்து 
விட்டார்‌ என்று வேதபண்டிதர்களில்‌ சிலர்‌ 
சொல்லுகிறார்கள்‌. அவள்‌ திருமணமாகாத 
கன்னிகையாகவே  ஜீவித்தாள்‌ என்பது 
இவர்களுடைய கருத்து அவள்‌ 
புருஷனை அறியாதிருந்தாள்‌. குடும்ப 
வாழ்க்கையில்‌ ஈடுபடாதிருந்தாள்‌. தன்‌ 
வாழ்நாள்‌ வதும்‌ அவள்‌ 

கன்னிகையாக, கர்த்தருக்காகவே ஜீவித்தாள்‌. 


யெப்தா தன்‌ குமாரத்‌ சர்வாங்க 
தகனபலியாக  செலுத்திவிட்டார்‌. என்றும்‌ 
கி்‌ சிலர்‌ சொல்லுகிறார்கள்‌. 
பொருத்தனை 

சர்வாங்க 

ன்‌" (நியா 11:31) 

ள்‌ பிரகாரம்‌, 
சர்வாங்க 
என்று 


என்று சொன்னார்‌. 
யெப்தா தன்‌ குமாரத்தியை 
தகனபலியாக  செலுத்திவிட்டார்‌ 
வேதபண்டிதர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. 
'நரஜீவனில்‌ சாபத்தீடாக நியமிக்கப்‌ 
பட்டவைகளெல்லாம்‌ மீட்கப்படாமல்‌ 
கொலைசெய்யப்படக்‌ கடவது" (லேவி 27:29). 





ழ்‌ நயனா 
யாய 


கர்த்தருக்கு. 
பொருந்தனையை 


தான்‌ 
ல, 
சர்வாங்க 
செலுத்துவதையே யெப்தா தொரந்தெடததார்‌ 
யெப்தா மிஸ்பாவிலிருக்கிற தன்‌ வீட்டிற்கு 
அவருடைய குமாரத்தி, 
எதிர்கொண்டு வருகிறாள்‌. 
எதேச்சையாக நடைபெற்ற 
சம்பவமாகமிருந்தாலும்‌, 
என்று வேதபண்டிதர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. 
மாரத்தியை, 
ச்‌ 
செலுத்தியிருப்பாரென்றால்‌, அவர்‌ செய்த 
காரியம்‌ சரியானதா என்பது பற்றியும்‌. 
வேதபண்டிதர்கள்‌ விவாதம்பண்ணுகிறார்கள்‌. 
யெப்தா தன்‌ குமாரத்தியை சர்வாங்க 
தகனபலியாக செலுத்தியது நீதியான செயல்‌. 
என்று சொல்லி, அவருடைய செயலை ஒரு 
சிலர்‌ நியாயப்படுத்துகிறார்கள்‌. இந்த 
உலகத்தில்‌ தனக்கு மிகவும்‌ பிரியமான 
மகளைக்கூட அவர்‌ கர்த்தருக்கு 
பலிசெலுத்த ஆயத்தமாயிருந்தார்‌ என்பது 
இவர்களுடைய விவாதம்‌. 


யெப்தா தன்னுடைய 
சர்வாங்க 


நியாயாதிபதிகன்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தன்‌ குமாரத்தியை சர்வாங்க 
செலுத்தியது மதியீனமான 

ன்றும்‌  வேதபண்டிதர்களில்‌ 
சொல்லுகிறார்கள்‌. யெப்தா 
அவசரப்பட்டு கர்த்தருக்குப்‌ பொருத்தனை 
பண்ணினார்‌. அந்தப்‌ பொருத்தனையை 
நிறைவேற்றியது மிகவும்‌ மோசமான செயல்‌. 
மனுஷரையும்‌  நரபலியாக 


எந்த 
செலுத்தவேண்டுமென்று கர்த்தர்‌ 


எங்கும்‌. சொல்லவில்லை. 
*கொலைசெய்யாதிருப்பாயாக” என்பது 
பத்துக்கட்டளைகளில்‌ ஒன்று, பழைய 
ஏற்பாட்டுக்காலத்தில்‌, புறதாதி ஜனங்கள்‌ 
தங்கள்‌ பிள்ளைகளை  மோளேகுக்கு 
பலியாகச்‌ செலுத்தினார்கள்‌. கர்த்தர்‌ 
பலிகளை 

ஆகையினால்‌ 

சர்வாங்க 

செலுத்தியிருக்கக்கூடாது 

என்று வேதபண்டிதர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. 





i THE 
TT 


எப்பிராயீம்‌ மனுஷர்‌ யெப்தாவோடு 
விவாதம்பண்ணுகிறார்கள்‌. யெப்தா கீலேயாத்‌ 
மனுஷரையெல்லாம்‌. கூட்டி எப்பிராமீமரோடு 
யுத்தம்பண்ணுகிறார்‌. யெப்தா எப்பிராமீமரை 
முறியடிக்கிறார்‌ (நியா 12:1-6). யெப்தாவின்‌ 
ஜீவனும்‌, ஆளுகையும்‌ முடிவு பெறுகிறது. 
(நியா 12:7). 


இஸ்ரவேலை நியாயம்‌ 
மேலும்‌ மூன்று நியாயாதிபதிகள்‌. 
(நியா 12:8-10), ஏலோன்‌ (நியா 
அப்தோன்‌ (நியா 1213-15) 


விசாரித்த 
இப்சான்‌ 
121172) 


எப்பிராயீம்‌ மனுஷர்‌ 
நியா 12:1-7 


நியா 121. எப்பிராயிம்‌ 
ஏகமாயக்‌ கூடி, வடக்கே 
புறப்பட்டுப்போய்‌, பயெயெப்தாவை 
நோக்கி: நீ எங்களை உன்னோடேகூட 
வரும்படி, அழைப்பியாமல்‌ 
அம்மோன்‌' புத்திரர்மேல்‌ 
யுத்தம்பண்ணப்போன தென்ன? உன்‌ 
வீட்டையும்‌ உன்னையும்‌ கூட 
அக்கினியால்‌ ௬ட்டுப்போவோம்‌ 
என்றார்கள்‌. 


மனுஷர்‌. 


தியா 12:2. அதற்கு யெப்தா: எனக்கும்‌ 
என்‌: ஜனத்திற்கும்‌ அம்மோன்‌ 
புத்திரரோடே பெரிய வழக்கு 
இருக்கும்போது, நான்‌ உங்களைக்‌. 
கூப்பிட்டேன்‌; நீங்கள்‌ என்னை 
அவர்கள்‌. கைக்கு நீங்கலாக்கி 
ரட்சிக்கவில்லை. 


நியா 12:8. நீங்கள்‌ என்னை 
ரட்சிக்கவில்லை என்று நான்‌ 
கண்டபோது, நான்‌ என்‌ ஜீவனை என்‌: 
கையிலே பிடித்துக்கொண்டு, அம்மோன்‌ 
புத்திரருக்கு விரோதமாய்ப்‌ போனேன்‌; 
கர்த்தர்‌ அவர்களை எண்‌ கையில்‌ 
ஒப்புக்கொடுத்தார்‌. இப்படியிருக்க, 
நீங்கள்‌ என்மேல்‌ வுத்தம்பண்ண, 
இன்று என்னிடத்திற்கு வரவேண்டியது 
என்ன என்று சொன்னான்‌. 


நியாயாதிபதிகன்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


பிரியப்‌ 
UBLISHERS 


தியா 12:4. பின்பு யெப்தா 
கிலேயாத்‌ மனுஷரையெல்லாம்‌ கூட்டி, 
எப்பிராயிமோடு யுத்தம்பண்ணினான்‌; 
எப்பிராயீமுக்கும்‌ மணாசேக்கும்‌ நடுவே 
குடியிருக்கிற கீலேயாத்தியரான 
நீங்கள்‌ எப்பிராயிமைவிட்டு 
ஓடிப்போனவர்கன்‌ என்று எப்பிராயிமர்‌ 
சொன்னபடியினால்‌, கீலேயாத்‌ மனுஷர்‌ 
அவர்களை முறிய அடித்தார்கள்‌. 


தியா 125, கீலேயாத்தியர்‌ 
எப்பிராயிமருக்கு முத்தி யோர்தானின்‌. 
துறைகளைப்‌: பிடித்தார்கள்‌; 
அப்பொ எப்பிராயிமரிலே. 
தப்பினவர்களில்‌ யாராவது வத்து: நான்‌ 
அக்கரைக்குப்‌ போகட்டும்‌ எண்று 
சொல்லும்போது, கீலேயாத்‌ மனுஷர்‌: நீ. 
எப்பிராயிமனா என்று அவனைக்‌ 
கேட்பார்கள்‌; அவன்‌ அல்ல என்றால்‌, 


தியா 12:8. தீ ஷிபோலேத்‌ என்று சொல்‌ 
என்பார்கள்‌; அப்பொழுது அவன்‌ 
அப்படி. உச்சரிக்கக்கூடாமல்‌, 
சிபோலேத்‌ என்பான்‌; அப்பொழுது 
அவனைப்‌. பிடித்து, யோர்தான்‌. 
துறையிலே  வெட்டிப்போடுவார்கள்‌; 
அக்காலத்திலே எப்பிராயிமில்‌ 
நாற்பத்தீராயிரம்பேர்‌ விழுந்தார்கள்‌. 


தியா 12:7. யெப்தா இஸ்ரவேலை ஆனு 
வருஷம்‌ நியாயம்‌ விசாரித்தான்‌; பின்பு 
கீலேயாத்தியனான யெப்தா மரித்து, 
கீலேயாத்திலுன்ன ஒரு பட்டணத்தில்‌ 
அடக்கம்‌ பண்ணப்பட்டான்‌. 


யெப்தா  அம்மோன்‌ 
யுத்தம்பண்ணப்போன போது, 
கூட வரும்படி எப்பிராயீம்‌ மனுஷரை 
அழைக்கவில்லை. னால்‌ எப்பிராயீம்‌ 
மனுஷர்‌ யெப்தாவின்மீது கோபப்படுகிறார்கள்‌. 
யெப்தாவுக்கு அம்மோன்‌ 
பத்திரர்மீது. ஜெயமுண்டாயிற்று. 
கீலேயாத்தியர்‌ யுத்தத்திலே 
திரளான கொள்ளைப்பொருளை 
எடுத்துக்கொள்கிறார்கள்‌. இதிலே. 
எப்பிராயீமருக்கு பங்கு இல்லாமல்‌ போயிற்று. 


புத்திரர்மேல்‌. 
தன்னோடே 





f= FTE 
TT 


எப்பிராயீம்‌ 
இருதயத்தில்‌ 


தங்கள்‌ 
பெருமையுள்ளவர்‌ 
களாயிருக்கிறார்கள்‌. மனுஷருடைய 
பெருமைகளே சண்டைகளுக்கும்‌, 
வாக்குவாதங்களுக்கும்‌ அடிப்படை காரணம்‌. 
இருதயத்தில்‌ மேட்டிமையுள்ளவர்கள்‌, எல்லா 
கனமும்‌ மகிமையும்‌ தங்களுக்கு 
மொத்தமாய்க்‌ கிடைக்கவேண்டும்‌ என்று 
பேராசைப்படுவார்கள்‌. தங்களுடைய 
உதவியும்‌, ஒத்தாசையுமில்லாமல்‌, 
மற்றவர்களால்‌ ஒன்றும்‌ செய்யமுடியாது. 
என்று ஆணவமாய்‌ நினைப்பார்கள்‌. 


மனுஷர்‌ 


எப்பிராயீம்‌ ர்‌ யெப்தாவுக்கு 
விரோதமாக கோயமாஙிருக்கிறா்கள்‌, 
எப்பிராயீம்‌ மனுஷர்‌ ஏகமாய்க்‌ கூடி வடக்கே 
புறப்பட்டுப்போய்‌, வெப்தாவை நோக்கி: “நீ 
எங்களை உன்னோடேகூட 
அழைப்பியாமல்‌ அம்மோன்‌ 
யுத்தம்பண்ணப்போனதென்ன ? 

வீட்டையும்‌ உன்னையும்‌ கூட அக்கினியால்‌. 
சட்டுப்போவோம்‌' (நியா 123) என்று 
சொல்லுகிறார்கள்‌. 


எப்பிராமீம்‌ மனுஷருடைய கோபத்தில்‌ 


ன்‌ ்‌ 
அழைக்கவில்லை" என்று எப்பிராயீம்‌ மனுஷர்‌ 
யெப்தாவிடம்‌ கோபத்தோடு கேட்கிறார்கள்‌. 


யெப்தா எப்பிராயீம்‌ 
தன்னோடேகூட வரும்படி அழைப்பியாமல்‌ 
அம்மோன்‌ புத்திரர்மேல்‌ யுத்தம்பண்ண 
போனதற்கு முக்கியமான காரணமுள்ளது. 
கிலேயாத்தின்‌ மனுஷரே யெப்தாவை 
தங்களுக்கு தலைவராகவும்‌, 
சேனாபதியாகவும்‌ தெரிந்தெடுத்தார்கள்‌. 
எப்பிராயீம்‌ மனுஷர்‌, யெப்தாவை 
தங்களுக்கு தலைவராக ஆக்கவில்லை. 
ஆகையினால்‌ தன்னோடே கூட வரும்படி 
அழைப்பதற்கு, யெப்தாவுக்கு 
அதிகாரமில்லை. எப்பிராமீம்‌ மனுஷரை 
அம்மோன்‌ புத்திரர்மேல்‌ யுத்தம்பண்ண 
வருமாறு அழைக்கவேண்டுமென்றால்‌, 
அவர்களை கீலேயாத்தின்‌ மனுஷர்தான்‌ 
அழைக்கவேண்டும்‌. 


மனுஷரை 


நியாயாதிபதிகன்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


எப்பிராயீம்‌ 
மிகவும்‌ 

அவர்கள்‌ 
அவர்களெல்லோரும்‌ 
கூடியிருக்கிறார்கள்‌. 
யோர்தானைக்‌ கடந்து 

மிஸ்பா வரைக்கும்‌ வருகிறார்கள்‌. 
மிஸ்பாவிலே வாசம்பண்ணுகிறார்‌. 
மிஸ்பாவிலுள்ள யெப்தாவின்‌ வீட்டையும்‌, 
அதோடுகூட யெப்தாவையும்‌ அக்கினியால்‌ 
கட்டுப்போடவேண்டுமென்று, எப்பிராயீம்‌ 
மனுஷர்‌ உக்கிரகோபத்தோடிருக்கிறார்கள்‌. 


சிறிய காரணம்‌ பெரிய கோபத்தை 
உண்டுபண்ணுகிறது. எப்பிராமீம்‌ மனுஷர்‌ 
மிருககுணமுள்ளவர்களாயிருக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ மற்றவர்கள்‌ அனுபலிக்கும்‌. 
வேதனைகளைப்‌ பார்த்து 
சந்தோஷப்படுகிறவர்கள்‌. யெப்நாவை 
அக்கினியால்‌ சுட்டெரித்துவிட்டால்‌, 
அவர்களுடைய கோபம்‌. தீர்ந்துவிடும்‌. 
எப்பிராயீம்‌ மனுஷர்‌ மற்றவர்களுடைய 
அழிவைப்‌ பார்த்து சந்தோஷப்படுகிறவர்கள்‌ 

எப்பிராயீம்‌ மனுஷர்‌ தனக்கு 
விரோதமாக கூட்டமாய்‌, கோபத்தோடு 
நிற்கும்போது, யெப்தா அவர்களுக்கு, 
நியாயமான பிரதியுத்தரம்‌ சொல்லுகிறார்‌. 
யெப்தா அவர்களைப்போல அவசரப்பட்டு 
கோபப்படவில்லை. அவர்களுடைய கோபம்‌ 
தணிந்தாலும்‌, தணியாவிட்டாலும்‌, யெப்தா 
வும்‌ ஞானமாய்ப்‌ பேசுகிறார்‌. 
தன்னிடத்திலுள்ள நியாயத்தை எடுத்துச்‌ 
சொல்லுகிறார்‌. 


யெப்தா எப்பிராயீம்‌ மனுஷரிடத்தில்‌, 
“எனக்கும்‌ என்‌ ஜனத்திற்கும்‌ அம்மோன்‌ 
புத்திரரோடே பெரிய வழக்கு இருக்கும்போது, 
நான்‌ உங்களைக்‌ கூப்பிட்டேன்‌; நீங்கள்‌ 
என்னை அவர்கள்‌ கைக்கு நீங்கலாக்கி 
ரட்சிக்கவில்லை. நீங்கள்‌ என்னை 
ரட்சிக்கவில்லை என்று நான்‌ கண்டபோது, 
நான்‌ என்‌ ஜீவனை என்‌ கையிலே 
பிடித்துக்கொண்டு, அம்மோன்‌ புத்திரருக்கு 
விரோதமாய்ப்‌ போனேன்‌; கர்த்தர்‌ அவர்களை 
ஒப்புக்கொடுத்தார்‌; 
நீங்கள்‌ என்மேல்‌ 
இன்று என்னிடத்திற்‌ 
வரவேண்டியது என்ன” (நியா 12:2,3) என்று 
சொல்லுகிறார்‌. 


மனுஷருடைய கோபம்‌ 
அதிகமாயிருக்கிறது. 
கொடூரகுணமுள்‌ எவர்கள்‌. 





i= THE 
ETT 


எப்பிராயீம்‌ மனுஷர்‌ யெப்தாவோடு 
'சண்டையிடுவதற்கு நியாயமான காரணம்‌ 
எதுவுமில்லை. அம்மோன்‌ புத்திரர்மேல்‌ 
நடைபெற்ற யுத்தத்தில்‌, யெப்தா தனக்கு 
மகிமையையோ, மேன்மையையோ 
தேடவில்லை. தன்னுடைய 
பாதுகாக்கவே, யெப்தா 

புத்திரர்மேல்‌ யுத்தம்பண்ணினார்‌. 


தேசத்தைப்‌ 
அம்மோன்‌ 


யெப்தா எப்பிராயீம்‌ ரை 
தன்னோடு சேர்ந்துகொள்ளுமாறு கூப்பிட்டார்‌. 
ள்‌ யெப்தாவுக்கு உதவி 
யெப்தாதான்‌ 
எப்பிராயீம்‌ மனுஷர்மீது கோபப்படவேண்டும்‌. 
யெப்தாவுக்கு, 
மூலமாய்‌ ஆபத்து 
எப்பிராயீம்‌ மனுஷர்‌ அவருக்கு 
உதவி செய்ய வராமல்‌, அவரைத்‌ தனியே 
விட்டுவிட்டார்கள்‌. 
எப்பிராயீம்‌ மனுஷர்‌ யெப்தாவுக்கு, 
விரோதமாக சண்டை போட ஏகமாய்க்‌ 
கூடிவந்திருக்கிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ தேசத்திற்கு ஆபத்து: 
வரும்போது, தேசத்தைக்‌ காப்பாற்ற அவர்கள்‌ 
இதுபோல கூடிவருவதில்லை. எப்பிராயீம்‌ 
மனுஷர்‌ ஆபத்து காலத்தில்‌ உதவி செய்ய 
வரமாட்டார்கள்‌. ஆனால்‌ ஆதாயத்தைப்‌ 
பெற்றுக்கொள்ள வருவார்கள்‌. 
எப்பிராயீம்‌ 
தன்மார்க்கமான 
யெப்தா 
ண்ட்‌ 


சொல்லுகிறார்கள்‌. துன்மார்க்கர்‌. எப்பிராயீம்‌ 
'மனுஷரைப்போலவே இருப்பார்கள்‌. ஒரு 
தீங்கும்‌ செய்யாதவர்கள்மீது குற்றம்‌ 
சுமத்துவார்கள்‌. தாங்கள்‌ மற்றவர்களுக்கு 
உதவி செய்ய வரமாட்டார்கள்‌ 

யெப்தா தன்‌ ஜீவனை கையிலே 
பிடித்துக்கொண்டு அம்மொன்‌ புத்திரருக்கு 
விரோதமாக யுத்தம்பண்ணப்போனார்‌. 
யெப்தாவோடு கூடமிருந்தவர்கள்‌ கொஞ்சம்‌ 
பேர்‌. அம்மோன்‌ புத்திரரோ திரளான 
எண்ணிக்கையிலிருந்தார்கள்‌.  யெப்தாவின்‌ 
சுயபலத்தினாலோ, சுயபராக்கிரமத்தினாலோ, 


நியாயாதிபதிகள்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


அம்மோன்‌ புத்திரரை தன்னுடைய கையிலே. 
ஒப்புக்கொடுத்தார்‌ என்று, யெப்தா 
விசுவாசத்தோடு சொல்லுகிறார்‌. கர்த்தர்‌ 
மகிமைக்காக யெப்தாவைப்‌ 
க எப்பிராயீம்‌ 
இதைப்‌ பார்த்து 
பொறாமைப்படுகிறார்கள்‌.  யெப்தாவின்மீது 
கோபப்படுகிறார்கள்‌. 
யெப்தா எப்பிராயீம்‌ மனுஷருக்கு, 
மென்மையான பிரதியுத்தரம்‌ சொல்லுகிறார்‌. 
சமாதானமான வார்த்தைகளைப்‌ பேசுகிறார்‌. 
ஆனால்‌ எப்பிராமீம்‌ மனுஷருடைய 
கோபம்‌ குறையவில்லை. அவர்கள்‌ 
ஆறுதலடையலில்லை. எப்பிராயீம்‌ மனுஷர்‌ 
யெப்தாவையும்‌, அவரையும்‌ அக்கினியிலே 
கட்டுப்போட ஆயத்தமாமிருக்கிறார்கள்‌. 
யெப்தா அவர்களிடமிருந்து தன்னைக்‌ 
காத்துக்கொள்ளவேண்டும்‌. அவர்களோடு 
சமாதான வார்த்தைகளைப்‌ பேசுவதினால்‌. 
இனிமேல்‌ பிரயோஜனமில்லை என்று யெப்தா 
தீர்மானித்துவிடுகிறார்‌ 


யெப்தா கீலேயாத்‌ மனுஷரையெல்லாம்‌. 
கூட்டி, எப்பிராயீமோடு யுத்தம்பண்ணுகிறார்‌; 
“எப்பிராயீமுக்கும்‌ மனாசேக்கும்‌ நடுவே 
குடியிருக்கிற கீலேயாத்தியரான நீங்கள்‌ 
எப்பிராமிமைவிட்டு ஓடிப்போனவர்கள்‌" என்று 
எப்பிராயீமர்‌ சொன்னபடியினால்‌, கீலேயாத்‌ 
மனுஷர்‌ அவர்களை முறிய அடிக்கிறார்கள்‌ 
(நியா 12:4). 


ப்தாவோடு 
க 
கீலேயாத்தின்‌ 
எல்லோரையும்‌ 
அவர்களுக்கு 
வார்த்தைகளைப்‌ 
பேசுகிறார்கள்‌.  “கீலேயாத்தியரான நீங்கள்‌. 
எப்பிராமீமை விட்டு ஒடிப்போனவர்கள்‌" 
என்று சொல்லுகிறார்கள்‌. இதனால்‌ 
கீலேயாத்தின்‌ மனுஷருக்கு எப்பிராமீமர்‌ மேல்‌ 
கோபம்‌ வருகிறது. கீலேயாத்‌ மனுஷர்‌ 
எப்பிராமீமரை யுத்தத்திலே முறியடிக்கிறார்கள்‌. 
தேவையில்லாத பேச்சுக்கள்‌ கோபத்தைக்‌ 
கூட்டும்‌. எப்பிராயீம்‌ மனுஷருடைய 
பேச்சு இதற்கு எடுத்துக்காட்டாயிருக்கிறது. 


எப்பிராயீம்‌ மனுஷர்‌ 
ட 


தனிப்பட்‌ 
விவாதம்பண்ணுவதோடு, 


மனுஷர்‌ 
அவமானப்படுத்துகிறார்கள்‌. 
விரோதமாகத்‌ தூஷண 





f= THE 
TT 


கீலேயாத்தின்‌ மனுஷர்‌ 
பழிவாங்கவேண்டுமென்று 


எப்பிராமீமரை 
அ்கறோ்கள்‌ 


முற்றிலுமாய்‌ சங்காரம்பண்ணவேண்டுமென்று 
கீலேயாத்தியர்‌ தீர்மானமாயிருக்கிறார்கள்‌. 
எப்பிராமீம்‌ மனுஷர்‌ கலேயாத்தியருக்கு 
விரோதமாக யுத்தம்பண்ண முடியாமல்‌, 
தங்கள்‌ தேசத்திற்கு. தப்பி 
ஒடிப்போகிறார்கள்‌. அவர்கள்‌ யோர்தான்‌ 
நதியைக்‌ கடந்து 
தேசத்திற்குப்போகவேண்டும்‌. 


ப்ப 
நதிக்கு 
கீலேயாத்தியர்‌ 0 
பிடிக்கிறார்கள்‌. யோர்தானைப்பற்றி 
எப்பிராயீம்‌ மனுஷருக்கு தெரிவதைவிட, 
கீலேயாத்தியருக்கு நன்றாய்த்‌ தெரியும்‌. 
ஆகையினால்‌. எப்பிராயீம்‌ 
யோர்தானுக்கு வருவதற்கு முன்பாகவே. 
கீலேயாத்தியர்‌ யோர்தானுக்கு முந்தி 
வந்துவிடுகிறார்கள்‌. 


எப்பிராயீமரும்‌ கீலேயாத்தியரும்‌. 
உருவத்தில்‌. ஒன்றுபோலிருபபார்கள்‌. 
மலர்களும்‌ மகள்கள்‌ எத்த என்‌ 
எப்பிராயீமர்‌ என்றும்‌, யார்‌ கீலேயாத்தியர்‌ 
என்றும்‌ வித்தியாசம்‌. 
காணமுடியாது. இஸ்ரவேலர்‌ எல்லோருமே 
ஒரே பாஷையைப்‌ பேசுகிறார்கள்‌. அவர்கள்‌ 
எல்லோரும்‌ எபிரெய பாஷையைப்‌ 
பேசினாலும்‌, ஒவ்வொரு கோத்திரத்தாரின்‌ 
பேச்சிலும்‌ வித்தியாசம்‌ தெரியும்‌. 


எப்பிராமீமரால்‌ “ஷ" என்னும்‌ எழுத்தை 
உச்சரிக்க முடியாது. அவர்கள்‌ "ஷ்‌" என்று 


மனுஷர்‌ 


காத்துக்கொண்டிருக்கிறார்கள்‌. 


நியாயாதிபதிகள்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


QODNENS 
PUBLISHERS 


எப்பிராமீமரிலே தப்பினவர்களில்‌ 
யாராவது வந்து: “நான்‌ அக்கரைக்குப்‌ 
ட்டும்‌” என்று சொல்லும்போது, கீலேயாத்‌ 
ம எப்பிராமீமனா" என்று அவனைக்‌ 
“அல்ல என்று 
கீலேயாத்தியர்‌ 
“நீ ஷிபோலேத்‌ 
என்பார்கள்‌; அப்பொழுது 
உச்சரிக்கக்கூடாமல்‌, 

'சிபோலேத்‌' என்பான்‌ (நியா 12:54). 


'விபோலேத்‌'' 
“ஆறு” அல்லது "ஓடை" (ரு 
அன்றைய தினத்திலே. 'ஷிபோலேத்‌" என்று 
சொல்லாமல்‌ “சிபோலேத்‌' என்று சொன்ன 
எப்பிராயீம்‌ மனுஷரை கீலேயாத்தியர்‌ 
பிடித்துக்கொள்கிறார்கள்‌. அவர்களை 
யோர்தான்‌ துறையிலே 
வெட்டிப்போடுகிறார்கள்‌. இந்தப்‌ பிரகாரமாக, 
அந்தக்‌ காலத்திலே, ர்‌ 
எப்பிராமீமரில்‌, 
வெட்டிப்போடுகிறார்கள்‌. 


, என்னும்‌ வார்த்தைக்கு 


42000 


எப்பிராயீம்‌ மனுஷர்‌, வார்த்தையின்‌ 
ல்‌ த்‌ “ஷூ என்று 

என்று உச்சரிப்பதற்கு, 
ஒருசில காரணங்கள்‌ இருக்காம்‌. இது 
எபிரெய பாஷையின்‌. கிளை 
மொழியாகமிருக்கலாம்‌ இஸ்ரவேல்‌ 
தேசத்திலிருக்கிறவர்கள்‌ எல்லோரும்‌, 
எபிரெய பாஷையைப்‌ பேசினாலும்‌, 
அவர்களுடைய பேச்சிலே வித்தியாசம்‌ 
இருக்கிறது. பேதுருவின்‌ பேச்சிலிருந்து, அவர்‌ 
கலிலேயா. மாகாணத்தைச்‌ சேர்ந்தவர்‌ 
என்பதை கண்டுகொள்ள முடிந்தது. 


எப்பிராயீம்‌ மனுஷர்‌, 

சிழறில்னையாகமிகுந்த காலத்திலிருந்தே, 

வார்த்தையின்‌ முதல்‌ எழுத்தை “ஷு என்று 

உச்சரியாமல்‌, “ச” என்று உச்சரித்து, 

்‌ பழக்கப்படுத்தியிருக்கலாம்‌. “ஷா 

உச்சரிப்பதைவிட, ச" என்று, 

எப்பிராயீம்‌ மனுஷரால்‌. 

ன்‌ உச்சரிக்க 

அவர்கள்‌ 

உச்சரியாமல்‌, 

சிபோலேத்‌' என்று தங்கள்‌ வழக்கத்தின்படி, 

என்பது தெரியவில்லை. 

என்று உச்சரிக்கக்கூடாமல்‌, 

என்று உச்சரித்தவர்களை 

கீலேயாத்தியர்‌ யோர்தான்‌. 
துறையிலே வெட்டிப்போடுகிறார்கள்‌. 





i= FTE 
TT 


ப்ரம்‌ ஆணவம்‌. மிகுந்தவர்கள்‌ 
தங்கள்‌ இருதயத்தில்‌ பெருமையுள்ளவர்கள்‌. 
அவர்களுடைய வாம்‌ 
கர்த்தர்‌ அவர்களுக்கு நீதியான 
தண்டனையைக்‌ கொடுக்கிறார்‌. எப்பிராயீமர்‌ 
தங்கள்‌ கோத்திரத்தைக்‌ குறித்து 
பெருமைப்படுகிறார்கள்‌. வர்கள்‌ மற்ற 
கோத்திரத்தாரை மதிப்பதில்லை. 
ம எப்பிராமீமர்‌, 
இப்போ தாழ்த்தப்படுகிறார்கள்‌. 
வெட்கப்படத்தப்படுகிறார்கள தங்களுடைய 
தேசத்திலேயே எப்பிராமீமருக்கு 
அழிவு உண்டாயிற்று. 


கீலேயாத்‌ மனுஷர்‌, 
பார்த்து, “நீ 


எப்பிராமீமரைப்‌ 

எப்பிராமீமனா” என்று 
கேட்கிறார்கள்‌ (நியா 12:5). எப்பிராயீமரோ 
தங்களுடைய கோத்திரத்தைச்‌ 
சொல்லுவதற்குகூட பயப்படுகிறார்கள்‌. 
தாங்கள்‌ எப்பிராயீமராமிருந்தாலும்‌ 
தங்களைப்பற்றிச்‌ சொல்லும்போது, 
தாங்கள்‌ எப்பிராமீமரல்ல என்று தங்கள்‌ 
கோத்திரத்தை மறுதலித்துவிடுகிறார்கள்‌ 
எப்பிராயீம்‌ கோத்திரத்தார்‌ 
இஸ்ரலேலின்‌ வேறு ஏதாவது ஒரு 
கோத்திரத்தாராமிருக்க  விரும்புகிறார்கள்‌. 
ஆனால்‌ அவர்களுடைய 
பாஷையும்‌, உச்சரிப்பும்‌, அவர்களை 
எப்பிராயீமர்‌ என்று அடையாளம்‌. 
காண்பிக்கிறது. 


எப்பிராயீம்‌ த்த யோர்தானைத்‌ 
தாண்டி யெப்தாவின்‌ ஊருக்கே போனார்கள்‌. 
அவரையும்‌, அவருடைய வீட்டையும்‌ 
அக்கினியால்‌  சுட்டெரிக்கவேண்டுமென்று 
ஆரவாரம்பண்ணினார்கள்‌. ஆனால்‌ 
இப்போதோ அவர்கள்‌, தங்கள்‌ ஜீவனுக்கு 
ந யாருக்கும்‌ தெரியாமல்‌, 
ஸ்‌ தங்கள்‌ 
2 பட்‌ 
முயற்சிபண்ணுகிறார்கள்‌. அவர்கள்‌ தங்கள்‌ 
வீடுகளுக்கு தப்பித்து ஓடினபோது, 
கீலேயாத்‌ மனுஷர்‌, அவர்களைப்‌ பிடித்து, 
யோர்தான்‌ துறையிலே 
வெட்டிப்போடுகிறார்கள்‌. தகை ன அழிக்க 
நினைத்தவர்கள்‌, இப்போது. 
அழிந்துபோகிறார்கள்‌. 


நியாயாதிபதிகன்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


எப்பிராமீம்‌ மனுஷர்‌ 
மனுஷரை ஏளனமாய்ப்‌ 
கீலேயாத்தியர்‌ யோர்தானுக்கு 
குடியிருந்ததினால்‌, 
'எப்பிராமீமை விட்டு ஓடிப்போனவர்கள்‌"' 
என்று தூஷணமாய்ச்‌ சொன்னார்கள்‌. 
ஆனால்‌ இப்போதோ எப்பிராமீம்‌ மனுஷர்‌, 
'ஷிபோலேத்‌' என்று உச்சரிக்க முடியாமல்‌, 
பட்டமத்தினால்‌ வெட்டுண்டு விழுகிறார்கள்‌. 
பாஷையின்‌ உர்சரிப்பைக்‌ 
எப்பிராமீமர்‌ பெருமைப்பட்டார்கள்‌. 
உச்சரிப்பே அவர்களுடைய 
ஜீவனுக்கு ஆபத்தாயிற்று. 


பேசினார்கள்‌. 
அப்புறத்திலே. 


அவர்களை 


எப்பிராயீம்‌ மனுஷர்‌ 
அவமானப்படுத்தனார்கள்‌. அவர்களுக்கு 
விரோதமாகத்‌ தூஷண வார்த்தைகளைச்‌ 
சொன்னார்கள்‌. கீலேயாத்தியர்‌ எப்பிராமீமை 
விட்டு ஓடிப்போன கோழைகள்‌ என்று, 
அவர்களை ஏளனம்‌ பண்ணினார்கள்‌. 
ஆனால்‌ இப்போதோ எப்பிராயீமர்‌, 
கீலேயாத்தியருக்கு 

யுத்தம்பண்ண 
கோழைகளாகயிருக்கிறார்கள்‌. 

ஜீவனுக்குப்‌ பயந்து தப்பித்து ஓடுகிறார்கள்‌. 


மற்றவர்கள்மீது அநீதியாக குற்றம்‌. 
சுமத்தினால்‌, நம்முடைய தூஷண 
நம்மை  நியாயந்தீர்க்கும்‌. 

கர்த்தர்‌ நம்மை நியாயந்தீர்ப்பார்‌. நிந்தையின்‌ 
கல்லை. மற்றவர்கள்மீது அநியாயமாக 
எரிந்தால்‌, அந்தக்‌ கல்‌ நம்மீது திரும்பி 
ம்‌ மற்றவர்களை அநியாயமாக 


க நினைக்கிறவர்கள்‌ 
அழிந்துபோவார்கள்‌. 


யெப்தா இஸ்ரவேலை ஆறு வம்‌ 

நியாயம்‌ விசாரிக்கிறார்‌: 
கீலேயாத்தியனான பெய்த மரித்து, 
கீலேயாத்திலுள்ள ஒரு பட்டணத்தில்‌ அடக்கம்‌ 
பண்ணப்படுகிறார்‌ (நியா 12:7). யெப்தாவின்‌ 
த்‌ மரித்துப்போனதினால்‌, 
இருதயம்‌ 


அுக்கத்தினாலும்‌ 
இதன்‌ 


கீலேயாத்நியரை 


உடைந்துபோயிருக்கவேண்டும்‌ 
நிமித்தமாக 


நீண்டகாலம்‌ 


சீக்கிரத்திலே 





i FTE 
TT 
இப்சான்‌ 
நியா 12:8-10 


தியா 12:8, அவனுக்குப்பின்பு 
பெத்லெகேம்‌ ஊரானாகிய இப்சான்‌ 


இஸ்ரவேலை தியாயம்‌ விசாரித்தான்‌. 


தியா 129. அவனுக்கு முப்பது 
குமாரரும்‌ முப்பது குமாரத்திகளும்‌ 
இருந்தார்கள்‌; முப்பது. 
குமாரத்திகளையும்‌ புறத்திலே 
விவாகம்பண்ணிக்கொடுத்து, தன்‌ 
குமாரருக்கு முப்பது பெண்களைப்‌: 
புறத்திலே கட்‌ அவன்‌ 
இஸ்ரவேலை வருஷம்‌ 
இல்வல அமா ததன்‌. 

1210, பின்பு. இப்சான்‌. 
பெத்லெகேமிலே. 
அடக்கம்பண்ணப்பட்டான்‌.. 


யெப்தாவுக்கு பின்பு, மேலும்‌ மூன்று 
நியாயாதிபதிகள்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரை 
நியாயம்‌ விசாரிக்கிறார்கள்‌. இப்சான்‌, ஏலோம்‌. 
அப்தோன்‌ ஆகியோர்‌ யெப்தாவுக்கு பின்பு 
இஸ்ரவேலை நியாயம்‌ விசாரித்தவர்கள்‌ 
இப்சான்‌ ஏழுவருஷங்களும்‌, ஏலோம்‌ 
பத்து வருஷங்களும்‌, அப்தோன்‌ எட்டு 
வருஷங்களும்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரை நியாயம்‌ 
விசாரித்தார்கள்‌. 


இப்சான்‌ பெத்லகேம்‌ ஊரைச்‌ 
சேர்ந்தவர்‌. செபுலோன்‌ வத்தக்‌ ம ன்‌ 
பெத்லகேம்‌ உள்ளது. 

வேதாகமத்தில்‌, இந்த பெத்ககேக்பற்றி 
ஒரு தரம்‌ மாத்திரமே சொல்லப்பட்டிருக்கிறது. 
'காத்தாத்‌, நகலால்‌, சிம்ரோன்‌, இதாலா, 
பெத்லகேம்‌ முதலான பன்னிரண்டு 
பட்டணங்களும்‌ அவைகளின்‌ கிராமங்களும்‌” 
(யோசு 19:15) 


இப்சான்‌ தாவீதின்‌ நகரமாகிய 
பெத்லகேம்‌ ஊரைச்‌ சேர்ந்தவர்‌. இது யூதா 
கோத்திரத்திலுள்ளது. இப்சான்‌ இஸ்ரவேலை. 
ம்‌ நியாயம்‌ விசாரிக்கிறார்‌. 
முப்பது குமாரரும்‌, முப்பது 
குமாரத்திகளும்‌ இருக்கிறார்கள்‌. இப்சான்‌ 


வேதபண்டிதர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. 


நியாயாதிபதிகள்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


முப்பது பேர்‌ குமாரர்‌. 
குமாரத்திகள்‌. குமாரரும்‌ குமாரத்திகளும்‌ 
சமஎண்ணிக்கையிலிருக்கிறார்கள்‌. ஒரே 
குடும்பத்தில்‌ இதுபோல, 
சமஎண்ணிக்கையில்‌, இத்தனை குமாரரும்‌, 
இத்தனை  குமாரத்திகளும்‌ இருப்பது. 

அபூர்வம்‌. இப்சான்‌ கர்த்தருடைய விசேஷித்த 
கிருபைகளினால்‌ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்‌. 


கர்த்தர்‌ ஆதியிலே மனுஷரை ஆணும்‌ 
பெண்ணுமாக சிருஷ்டித்தார்‌. ஒவ்வொரு 
மனுஷனுக்கும்‌ ஏற்ற துணையை 
உண்டாக்கும்‌ வண்ணமாக, கர்த்தர்‌ 
பருஷரையும்‌ ஸ்திரீகளையும்‌. கலந்து 
சிருஷ்டித்திருக்கிறார்‌. அவர்களுடைய 
எண்ணிக்கையும்‌ ஓரளவு சமமாயிருக்கிறது. 


இப்சான்‌ தன்னுடைய முப்பது 
குமாரத்திகளையும்‌ புறத்திலே. 
விவாகம்பண்ணிக்கொடுக்கிறார்‌. 
அதுபோலவே தன்‌ குமாருக்கு முப்பது 
பெண்களை புறத்திலே கொள்கிறார்‌. 
தர்களுடைய பாரம்பரிய வழக்கத்தின்‌ 
காரம்‌, ஒவ்வொரு தகப்பனாரும்‌, 
தன்னுடைய குமாருக்கு மூன்று 
கடமைகளை செய்ய வேண்டும்‌. அவையாவன: 
1. தன்‌ குமாருக்கு நியாயப்பிரமாணத்தை 
வாசிக்க கற்றுக்கொடுக்கவேண்டும்‌. 2. ஒரு 
தொழிலைக்‌ கொடுக்கவேண்டும்‌. 
குமாருக்கு ஒரு பெண்ணைப்‌ 
விவாகும்பண்ணி வைக்கவேண்டும்‌. 


இமான்‌ இன்றாம்‌ எழ, வரம 


நியாயம்‌ விசாரிக்கிறார்‌ 
இப்சான்‌ மரித்து, பெத்லெகேமிலே 
அடக்கம்பண்ணப்படுகிறார்‌ (நியா 12:9,10) 


ஏலோன்‌ 
நியா 12:11,12 


தியா 1211. அவனுக்குப்பின்பு 
செயுலோனியனாகிய ஏலோன்‌ 
இஸ்ரவேலை நியாயம்‌ விசாரித்தான்‌; 
அவன்‌ பத்து வருஷம்‌ இஸ்ரவேலை. 
நியாயம்‌ விசாரித்தான்‌. 


தியா 1212, 
செயுலோனியனாகிய 
மறித்து, 

தேசமான. ஆயலோன்‌ 
அடக்கம்பண்ணப்பட்டான்‌. 


பின்பு 
ஏலோன்‌: 
செயுலோன்‌ 
ஊரில்‌ 





i= FTE 
TT 


ஏலோன்‌ செபுலோன்‌ கோத்திரத்தைச்‌ 
சேர்ந்தவர்‌. இவர்களுடைய சுதந்திரம்‌. 
கானான்‌ தேசத்தின்‌ வடக்கு 
பகுதியிலிருக்கிறது. இவர்‌ இஸ்ரவேல்‌. 
புத்திரர்‌ மத்தியிலே பொதுவான வழக்குகளை 
விசாரிக்கிறார்‌. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
மத்தியிலே, விக்கிரகாராதனையை 
நீக்கிவிட்டு, ஆவிக்குரிய மறுமலர்ச்சியை 
ஏற்படுத்துகிறார்‌. - தேசத்திலே 
நீதியும்‌ நியாயமும்‌ 
ஆதரவாயிருக்கிறார்‌. 
ஏலோன்‌ பத்து வருஷம்‌ இஸ்ரவேலை 
நியாயம்‌ விசாரிக்கிறார்‌. பின்பு 
செபுலோனியனாகிய  ஏலோன்‌ மரித்து, 
செபுலோன்‌ தேசமான ஆயலோன்‌ ஊரில்‌ 
அடக்கம்பண்ணப்படுகிறார்‌ (நியா 12:12). 


பெலிஸ்தர்கள்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரை 
நாற்பது வருஷங்களாக ஒடுக்கினார்கள்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ மறுபடியும்‌ கர்த்தரின்‌ 
பார்வைக்குப்‌ பொல்லாப்பானதைச்‌ 
செய்தபடியால்‌, கர்த்தர்‌ அவர்களை நாற்பது 
வருஷமளவும்‌ பெலிஸ்தர்‌ கையில்‌ 
ஒப்புக்கொடுத்தார்‌ 


வாசம்பண்ணுவதற்கு 


ஆரம்பித்தார்கள்‌ என்று 
சொல்லுகிறார்கள்‌. 
பிறந்தார்‌ 


வேதபண்டிதர்கள்‌ 
இக்காலத்தில்‌ சிம்சோன்‌ 


அப்தோன்‌ 
நியா 12:18-15 


தியா 12:19. அவனுக்குப்பின்பு இல்லேலி. 
ன்‌ குமாரனாகிய பிரத்தோனியனான 
அப்தோன்‌ இஸ்ரவேலை நியாயம்‌. 
விசாரித்தான்‌. 


தியா 1214. அவனுக்கு நாற்பது 
குமாரரும்‌ முப்பது பேரப்பின்னைகளும்‌ 
இருத்தார்கன்‌; அவர்கள்‌ எழுபதூ 

தகனின்‌ மேல்‌ ஏறுவார்கள்‌; 
அவன்‌ இஸ்ரவேலை எட்டு வருஷம்‌ 
தியாயம்‌ விசாரித்தான்‌. 


நியாயாதிபதிகன்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தியா 12:15. பின்பு பிரத்தோனியனான 
'இல்லேலின்‌ குமாரனாகிய அப்தோன்‌ 
மரித்து, எப்பிராயிம்‌ தேசத்தில்‌ 
அமலேக்கியர்‌ மலையிலிருக்கிற 
பிரத்தோனிலே. அடக்கம்‌ 
பண்ணப்பட்டான்‌. 


அப்தோன்‌ எப்பிராயீம்‌ கோத்திரத்தைச்‌ 
சேர்ந்தவர்‌. இவர்‌ பிரத்தோன்‌ ஊரைச்‌ 
சேர்ந்தவர்‌. ஆகையினால்‌ இவர்‌ 
பிரத்தோனியனான அப்தோன்‌ என்று 
அழைக்கப்படுகிறார்‌. இவர்‌ இல்லேலின்‌ 
குமாரன்‌. யெப்தாவின்‌ காலத்தில்‌, 
எப்பிராயீம்‌ கோத்திரத்தார்‌ தங்களுடைய 
மேன்மையையெல்லாம்‌ இழந்துவிட்டார்கள்‌. 
அவர்களில்‌ அநேகர்‌ வெட்டுண்டு 
செத்துப்போனார்கள்‌. அப்தோனின்‌ 
காலத்தில்‌, எப்பிராயீமர்‌, தாங்கள்‌ 
இழந்த மேன்மையை, திரும்பவும்‌ 
பெற்றுக்கொள்கிறார்கள்‌. 


எப்தோனுக்கு நாற்பது குமாரரும்‌, 
முப்பது பேரப்பிள்ளைகளும்‌ இருக்கிறார்கள்‌. 
இவர்கள்‌ வளர்ந்து பெரியவர்களாவதை 
எப்தோன்‌ தன்‌ கண்களால்‌ 
பார்க்கிறார்‌. அவர்கள்‌ எழுபது 
கழுதைகளின்மேல்‌ ஏறுவார்கள்‌. பெற்றோர்‌ 
தங்கள்‌ பிள்ளைகளையும்‌, 
பிள்ளைகளின்‌ பிள்ளைகளையும்‌ பார்ப்பது, 
பெரிய பாக்கியம்‌. 


எப்தோனின்‌ குடும்பத்தில்‌ ஆசீர்வாதம்‌. 

இருந்தது. ஆனால்‌ இஸ்ரவேல்‌ தேசத்திலே. 
இல்லை. எப்தோனின்‌ காலத்தில்‌ 

பெலிஸ்தர்கள்‌ இஸ்ரவேலை ஒடுக்க 
ஆரம்பித்தார்கள்‌. 

அப்தோன்‌ இஸ்ரவேலை எட்டு 
நியாயம்‌ விசாரிக்கிறார்‌ 
பிரத்தோனியனான 
குமாரனாகிய 
எப்பிராயீம்‌ 
மலையிலிருக்கிற 
அடக்கம்‌ பண்ணப்படுகிறார்‌ (நியா 1215). 





ழ்‌ நவள 
யாய 


நியாயாதிபதிகளின்‌ காலத்தில்‌. 
பிரதான  ஆசாரியரைப்பற்றியோ அல்லது 
லேவி கோத்திரத்தாரைப்பற்றியோ அல்லது. 


கர்த்தரிடத்தில்‌ விசாரித்து ்‌ 
மாத்திரம்‌, இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ ஆசாரியரை 
பயன்படுத்தினார்கள்‌ 


“ஆரோனின்‌ குமாரனாகிய 
எலெயாசாரின்‌ மகன்‌ பினெகாஸ்‌ 
அந்நாட்களில்‌ அவருடைய சந்நிதியில்‌ 
நின்றான்‌; எங்கள்‌ சகோதரராகிய பென்யமீன்‌ 
புத்திரரோடே பின்னும்‌ யுத்தப்பண்ணப்‌ 
புறப்பலாமா  புறப்படலாகாதா என்று 
அவர்கள்‌ விசாரித்தார்கள்‌; அப்பொழுது 
ர்த்‌ ; நாளைக்கு அவர்களை 
உங்கள்‌ கையில்‌ ஒப்புக்கொடுப்பேன்‌ என்றார்‌" 
(நியா 20:28). 


நியாயாதிபதிகளின்‌ காலத்தில்‌, பிரதான 
ஆசாரியருக்கு முக்கியத்துவம்‌ 
கொடுக்கப்படாவிட்டாலும்‌, அவர்களுடைய 
பெயர்கள்‌ வம்ச அட்டவணையில்‌ 


எழுதப்பட்டிருக்கிறது. 


“எலெயாசார்‌ பினெகாசைப்‌ பெற்றான்‌; 
பினெகாஸ்‌  அபிசுவாவைப்‌ பெற்றான்‌. 
அபிசுவா புக்கியைப்‌ பெற்றான்‌; புக்கி 
ஊசியைப்‌ பெற்றான்‌. ஊசி செராகியாவைப்‌ 
பெற்றான்‌: செராகியா மெராயோதைப்‌ 
பெற்றான்‌. மெராயோத்‌ அமரியாவைப்‌ 
பெற்றான்‌; அமரியா அகிதூபைப்‌ பெற்றான்‌ 
ரிநாளா 6:4-7). 


நியாயாதிபதிகன்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


QOODNENS 
UBLISHERS 


இவன்‌ அமரியாவின்‌ குமாரன்‌, இவன்‌ 
அசரியாவின்‌ குமாரன்‌, இவன்‌ மெராயோதின்‌ 
குமாரன்‌, இவன்‌. சேராகியாவின்‌ 
குமாரன்‌, இவன்‌ ஊசியின்‌ குமாரன்‌, இவன்‌ 
புக்கியின்‌ குமாரன்‌, இவன்‌ அபிசுவாவின்‌ 
குமாரன்‌, இவன்‌ பினெகாசின்‌ குமாரன்‌, 
ன்‌ எலெயாசாரின்‌ குமாரன்‌, 
ஆசாரியனான 
(எஸ்றா 7:3-5) 


மோசேயின்‌ பிரமாணத்தில்‌ பிரதான 
ஆசாரியரைப்பற்றியும்‌, 
அங்கை 
சொல்லப்பட்டிருக்கிறது. 
ஏற்பாட்டுக்காலத்து பிரதான ஆசாரியர்‌, 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்‌ துவின்‌ 
ஆசாரிய ஊழியத்திற்கு 
முன்னடையாளமாயிருக்கிறார்கள்‌. 
கிறிஸ்துவானவரே நமக்கு, 
பிரதான ஆசாரியராயிருக்கிறார்‌. நம்முடைய 
மகாபிரதான ஆசாரியராகிய 
இயேசுகிறிஸ்துவின்‌ மகிமைக்கு முன்பாக, 
பழைய  ஏற்பாட்டுக்காலத்து பிரதான 
ஆசாரியரின்‌ மகிமை மங்கிப்போயிற்று. 


மகிமையான 


“இப்படியாக, மகிமைப்பட்டிருந்த அந்த 
ஊழியம்‌ இந்த த்திற்கு 
உண்டாமிருக்கிற சிறந்த மகிமைக்குமுன்பாக 

கொரி 3:10). 





i THE 
TT 


இஸ்ரவேலின்‌ கடைசி 
நியாயாதிபதியாகிய சிம்சோனைப்பற்றிய 
சரித்திரம்‌, நியாயாதிபதிகளின்‌ புஸ்தகத்தில்‌ 
எழுதப்பட்டிருக்கிறது. இவர்‌ எலிக்கு: 
இஸ்ரவேல்‌ புத்திரரை நியாயம்‌ 


சிம்சோனுக்கும்‌, இவருக்கு முன்பு 
இஸ்ரவேலை நியாயம்‌ விசாரித்த மற்ற 
நியாயாதிபதிகளுக்கும்‌ பல வித்தியாசங்கள்‌ 
உள்ளது. சிம்சோன்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ 
சேனைக்கு  சேனாபதியாயில்லை. அவர்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு தலைவராகவும்‌ 
இல்லை. சிம்சோன்‌ நியாயாசனத்தில்‌ 
அமர்ந்து இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ வழக்குகளை 
விசாரிக்கவுமில்லை. அவர்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரரை ஒரு சேனையாகக்‌ கூட்டிச்சேர்த்து, 
யுத்தக்களத்திலே, சத்துருக்களுக்கு 
விரோதமாய்‌ யுத்தம்பண்ணவும்‌ 
போகவில்லை. 


சிம்சோன்‌ தனிமனிதனாக 
தன்னுடைய தேசத்திற்கு சேவை செய்‌ 
இஸ்ரவேலி. சததமக்களுக்கு்‌ 
இஸ்ரவேல்‌ பத்திரை ஒடுக்குகிறவர்களுக்கும்‌ 
விரோதமாக சிம்சோன்‌ துணிந்து எதிர்த்து 
நிற்கிறார்‌. 

இஸ்ரவேல்‌ 
'விசேஷமானவர்களை 
தெரிந்தெடுத்து. 
நியாயாதிபதிகளாக உயர்த்துவார்‌. 
ஏற்கெனவே 
பொயலர்களாகபிரப்பா்கள்‌ 

சிம்சோனை, அவருடைய 
கர்ப்பத்திலேயே தெரிந்தெடுக்கிறார்‌. 

இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ மறுபடியும்‌ 
கர்த்தரின்‌ பார்வைக்கு பொல்லாப்பானதை 
செய்கிறார்கள்‌. பெலிஸ்தர்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரரை  ஒடுக்குகிறார்கள்‌. 
சூழ்நிலையில்‌, பெலிஸ்தரின்‌ கையிலிருந்து 
இஸ்ரவேல்‌ புத்திரரை நீங்கலாக்கி 
இரட்சிக்கும்படியாக, கர்த்தர்‌ சிம்சோனை 
எழுப்புகிறார்‌ (நியா 13). 


ந்து 


புத்திரரில்‌. 
கர்த்தர்‌ 
அவர்களை 


நியாயாதிபதிகன்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


தூதனானவர்‌, 
சிம்சோனுடைய 
முன்னறிவிக்கிறார்‌ 
அந்த ஸ்திரீ தன்‌ 
கர்த்தருடைய தூதனானவர்‌ 
சொன்னதை  அறிலிக்கிறாள்‌. 


கர்த்தருடைய 
சிம்சோனின்‌ தாயாரிடம்‌, 


தனக்கு. 
(நியா 13:67). 
தூதனானவர்‌, 
தகப்பனாரையும்‌, 
(நியா 13:8-14), 
கர்த்தருடைய 
கனம்பண்ணுகிறார்கள்‌ 
(நியா 1315-18). கர்த்தருடைய 
தூதனானவர்‌ பலிபீடத்தின்‌ ஜுவாலையிலே 
ஏறிப்போகிறார்‌ (நியா 1349-23). 
சிம்சோன்‌ பிறக்கிறார்‌ (நியா 13:24,25) 


கர்த்தருடைய 
சிம்சோனின்‌ 
தாயாரையும்‌ சந்திக்கிறார்‌ 
அவர்கள்‌ இருவரும்‌ 
'தூதனானவரைக்‌ 


கர்த்தருடைய தூதனானவர்‌ 
நியா 19:1-7 


தியா 194. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
மறுபடியும்‌ கர்த்தரின்‌ பார்வைக்குப்‌ 
பொல்லாப்பானதைச்‌ செய்தபடியால்‌, 
கர்த்தர்‌ அவர்களை நாற்பது. 
வருஷமனவும்‌ பெலிஸ்தர்‌ கையில்‌ 
ஒப்புக்கொடுத்தார்‌. 


நியா 13:2. அப்பொழுது தாண்‌ 
வம்சத்தானாகிய கோரா  ஊரானான 
ஒரு மனுஷன்‌ இருந்தான்‌; அவன்‌: 
பேர்‌ மணோவர அவன்‌ மணைவி 
பின்னையெறாத மடியாயிருந்தான்‌. 


தியா 18:3. கர்த்தருடைய தூதனானவர்‌ 
அத்த ஸ்திரீக்குத்‌ தரிசனமாகி, 
அவனை நோக்கி: இதே, 
பின்னையெறாத மலடியான ந 
கர்ப்பத்தரித்து, ஒரு குமாரனை 
பெறுவாய்‌. 


நியா 18:4. ஆதலால்‌ நீ திராட்சரசமும்‌ 
மதுபானமும்‌ குடியாதபடிக்கும்‌, 
தீட்டானது ஒன்றும்‌ புசியாதபடிக்கும்‌ 
எச்சரிக்கையாயிரு.. 





i THEN 
ETT 


தியா 18:5. 

குமாரனைப்‌ 

'தலையின்மேல்‌. 
படலாகாது; 

பிறத்ததுமுதல்‌ 
'நசரேயனாயிருப்பான்‌; 
'இஸ்ரவேலைப்‌ பெலிஸ்தரின்‌ கைக்கு. 
நீங்கலாக்கி ரட்சிக்கத்‌ தொடங்குவான்‌. 
என்றார்‌. 


தீ. கர்ப்பத்தரித்து, ஒரு 
பெறுவாய்‌; அவன்‌ 
சவரகன்‌ கத்தி 
அத்தம்‌ பின்னை 
தேவனுக்கென்று 
அவன்‌. 


தியா 18:6. அப்பொழுது அத்த ஸ்திரீ 
தன்‌ புருஷனிடத்தில்‌ வந்து: 
தேவனுடைய மனுஷன்‌. ஒருவர்‌. 
என்னிடத்தில்‌ வந்தார்‌ அவருடைய 
காயல்‌ தேவனுடைய தூதரின்‌ 


சாயலைப்போல மகா 
பயங்கரமாயிருத்தது; எங்கேயிருந்து 
வந்தீர்‌ என்று நான்‌ அவரிடத்தில்‌ 
கேட்கவில்லை; அவர்‌ தம்முடைய 


நாமத்தை எனக்குச்‌ சொல்லவுமில்லை. 


தியா 187. அவர்‌ எண்ணை நோக்கி: 
இதே, நீ கர்ப்பந்தரித்து, ஒரு 
குமாரனைப்‌ பெறுவாய்‌; ஆதலால்‌ தீ 
திராட்சரசமும்‌ மதுபானமும்‌ 
குடியாமலும்‌, தீட்டானது ஒன்றும்‌ 
புசியாமலும்‌ இரு; அந்தப்‌ பின்னை 
பிறந்தது முதல்‌ தன்‌ மரணநான்மட்டும்‌ 
தேவனுக்கென்று ந௪ரேயனாயிருப்பான்‌. 
என்று சொன்னார்‌ என்‌ நான்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ மறுபடியும்‌ 
கர்த்தரின்‌ பார்வைக்கு பொல்லாப்பானதை 
செய்கிறார்கள்‌. இதன்‌ நிமித்தமாக கர்த்தர்‌ 
அவர்களை நாற்பது வருஷமளவும்‌ பெலிஸ்தர்‌ 
கையிலே ஒப்புக்கொடுக்கிறார்‌ (நியா 13). 
பெலிஸ்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு அண்டை 
தேசத்திலிருக்கிறார்கள்‌. இஸ்ரவேல்‌ 
புத்திரருடைய எண்ணிக்கையோடு 
ஒப்பிட்டுப்‌ பார்க்கும்போது, பெலிஸ்தரின்‌ 
எண்ணிக்கை மிகவும்‌ சொற்பம்‌ 


பெலிஸ்தருக்கு ஐந்து பட்டணங்கள்‌ 
மாத்திரமே இருக்கிறது. ஆனாலும்‌ இஸ்ரவேல்‌. 
புத்தரரை ஒடுக்குவதற்கு கர்த்தர்‌ 
பெலிஸ்தருக்கு அனுமதி கொடுக்கிறார்‌ 
கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரை பெலிஸ்தர்‌ 
கையிலே கடு ர்‌ 

இஸ்ரவேல்‌ 

கர்த்தருடைய 

ண்டு ப டுக்க 
மூர்க்ககுணமுள்ளவர்கள்‌. 

தேசத்தாரை நெருக்கி ஒடுக்குகிறவர்கள்‌. 


நியாயாதிபதிகள்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பெலிஸ்தர்‌ இஸ்ரவேல்‌  புத்திரரை 
நாற்பது வருஷமளவும்‌ ஒடுக்குகிறார்கள்‌. 
இதற்கு முன்பு வேறு எந்த அத்நிய 
தேசத்தாரும்‌, இஸ்ரவேல்‌ புத்திரரை, 
இத்தனை வருஷகாலமாக ஒடுக்கினதில்லை. 
சத்துருக்கள்‌ இஸ்ரவேலரை பல 
வருஷங்களாக நெருக்கி ஒடுக்கினாலும்‌, 
அவர்களில்‌ யாரும்‌, இஸ்ரவேலரை 
பெலிஸ்தரைப்போல நெருக்கி 
ஒடுக்கினதில்லை. 

பெலிஸ்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரை 
ஒடுக்கின காலத்தில்‌ சிம்சோன்‌ பிறக்கிறார்‌. 
கர்த்தருடைய தூதனானவர்‌, 
சிம்சோனுடைய பிறப்பைப்பற்றி 
முன்னறிவிக்கிறார்‌. 

தாண்‌ வம்சத்தானாகிய சோரா 
ஊரானான ஒரு மனுஷன்‌ இருக்கிறார்‌; அவர்‌ 
பேர்‌ மனோவா; அவர்‌ மனைவி 
பிள்ளைபெறாத மலடியாயிருக்கிறாள்‌. 
(நியா 13:2). 


தாண்‌ என்னும்‌ பெயருக்கு 
நியாயாதிபதி அல்லது நியாயத்தீர்ப்பு என்று 
பொருள்‌. “அப்பொழுது ராகேல்‌: தேவன்‌ என்‌ 
வழக்கைத்‌ தீர்த்து, என்‌ சத்தத்தையும்‌ கேட்டு, 
எனக்கு ஒரு குமாரனைக்‌ கொடுத்தார்‌ 
என்று சொல்லி, அவனுக்குக்‌ தாண்‌ 
என்று பேரிட்டாள்‌" (ஆதி 30:6) 


தாண்‌ கோத்திரத்தாரின்‌ சுதந்தரவீதம்‌, 
பெலிஸ்தருடைய தேசத்திற்கு அருகாமையி 
லிருக்கிறது. ஆகையினால்‌ இஸ்ரவேலை 
பெலிஸ்தரின்‌ கைக்கு நீங்கலாக்கி இரட்சிக்க, 
கர்த்தர்‌ தாண்‌ கோத்திரத்திலிருந்து 
ஒருவரை உயர்த்துகிறார்‌ சிம்சோனின்‌ 
பெற்றோருக்கு நீண்டகாலமாக 
பிள்ளையில்லை. மனாவாவின்‌ மனைவி 
பிள்ளைபெறாத மலடியாயிருக்கிறாள்‌. 


பரிசுத்த வேதாகமத்தில்‌ முக்கியமான 
நபர்கள்‌. பலருடைய தாயாரைப்பற்றிச்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள்‌ 
நீண்டகாலம்‌ பிள்ளைபெறாத 
மஷயாயிருந்தவர்கள்‌. அவர்கள்‌ 
கர்த்தருடைய  சமுகத்திலே பிள்ளை 
பாக்கியத்திற்காக, நீண்டகாலம்‌ 
விசுவாசத்தோடும்‌, நீடிய பொறுமையோடும்‌ 
காத்திருந்தவர்கள்‌. ஈசாக்கு, யோசேப்பு, 

ல்‌ யோவான்ஸ்நானன்‌ 


பெற்றோரை 


சாமுவேல்‌, 
ஆகியோரின்‌ 
எடுத்துக்காட்டாகச்‌ 





i= FTE 
TT 


கர்த்தருடைய 
இவர்களுக்கு 

இவர்கள்‌ 

அதை ஏற்றுக்கொள்கிறார்கள்‌. 


கர்த்தருடைய தூதனானவர்‌ 
ன்‌ மனைவிக்குத்‌ தரிசனமாகிறார்‌. 

அவளை நோக்கி: 
இதோ, பிள்ளைபெறாத மலடியான நீ 
கர்ப்பந்தரித்து, ஒரு குமாரனை பெறுவாய்‌" 
என்று சொல்லுகிறார்‌ (நியா 13:3). 


கர்த்தருடைய தூதனானவர்‌ 


அல்லது 
தீர்க்கதரிசியைப்போலவோ 
வெளிப்படுத்தியிருக்கலேண்டும்‌. 


டைய 


கர்த தூதனானவர்‌ 
மனோவாவுக்காகவோ 


அல்லது அவருடைய 
மனைவிக்காகவோ அவர்களை சந்திக்க 
வரவில்லை. தாண்‌  கோத்திரத்தாரை 
விசேஷமாய்‌ ஆசீர்வதிப்பதற்காகவும்‌ அவர்‌ 
வரவில்லை. கர்த்தருடைய தூதனானவர்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ எல்லோருக்காகவும்‌ 
வந்திருக்கிறார்‌. இஸ்ரவேலை 
ஸ்தரின்‌ கைக்கு நீங்கலாக்கி 
இரட்சிப்பதற்காக வந்திருக்கிறார்‌. 


த 
இரட்சிக்கவேண்டும்‌. 
இரட்சராகிய 
அடையாளமாயிருக்கிறார்‌. 


முன்னறிவித்தார்‌ 
கர்த்தருடைய தூதனானவர்‌ 
பிறப்பை முன்னறிவிக்கிறார்‌. 


நியாயாதிபதிகன்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தருடைய தூதனானவர்‌, 
மனோவாவின்‌ மனைவியை நோக்கி, 
இதோ, பிள்ளை பெறாத மலடியான நீ, 
கர்ப்பந்தரிப்பாய்‌” என்று சொல்லுகிறார்‌. 
மனோவாவின்‌ மனைவி இப்போது 
பிள்ளைபெறாத மலடியாயிருக்கிறாள்‌. அவள்‌ 
நித்திய காலத்திற்கும்‌ பிள்ளைபெறாத 
மலடியாயிருக்கப்போவதில்லை. தனக்கு 
பிள்ளையே பிறக்காதோ என்று 
மனோவாவின்‌ மனைவி இதுவரையிலும்‌: 
பயத்திலிருந்தாள்‌. தேவனுடைய 
தூதனானவர்‌ பயத்தை 
நீக்குகிறார்‌. 


கர்த்தருடைய னானவர்‌, 
மனோவாவின்‌ மனைலியிடம்‌ 
கர்ப்பந்தரித்து ஒரு குமாரனைப்‌ பெறுவாய்‌” 
என்று சொல்லுகிறார்‌. ர்த்‌ 
தூதனானவர்‌, தான்‌ 

வார்த்தையை, மறுபடியும்‌ சொல்லி, இதை 
உறுதிபண்ணுகிறார்‌. “நீ கர்ப்பந்தரித்து ஒரு 
குமாரனைப்‌ பெறுவாய்‌" (நியா 135) என்று 
கர்த்தருடைய தூதனானவர்‌ சொல்லுகிறார்‌. 


கர்த்தருடைய தூதனானவர்‌ 
பேசுவது தெய்வீக வார்த்தை. இந்த 
வார்த்தை தெய்வீக வல்லமையுள்ளது. 
சிம்சோன்‌ வாக்குத்தத்தத்தின்‌ பிள்ளையாக 
பிறக்கப்போகிறார்‌. அந்தப்‌ பிள்ளை எப்படி 
வளர்க்கப்படவேண்டும்‌ என்றும்‌, 
கர்த்தருடைய தூதனானவர்‌ சொல்லுகிறார்‌. 
“அவன்‌ தலையின்மேல்‌ சவரகன்‌ குத்தி 
படலாகாது: அந்தப்‌ பிள்ளை பிறந்ததுமுதல்‌. 
தேவனுக்கென்று நசரேயனாயிருப்பான்‌"' 
(நியா 133) என்று கர்த்தருடைய 
தூதனானவர்‌ மனோவாவின்‌ மனைவிக்குச்‌ 
சொல்லுகிறார்‌. 


பிள்ளை முதல்‌ 
தேவனுக்கென்று நா்வனகிகக்கம்போது 
அந்தப்பிள்ளையின்‌ தாயாரும்‌ நசரேய 
பிரமாணத்திற்கு கீழ்ப்டிந்து ஜீவிக்க 
வேண்டும்‌. “ஆதலால்‌ நீ திராட்சரசமும்‌ 
மதுபானமும்‌ குடியாதபிக்கும்‌, தீட்டானது 
ஒன்றும்‌ புசியாதபடிக்கும்‌ எச்சரிக்கையாயிரு" 
(நியா 184). என்று கர்த்தருடைய 
தூதனானவர்‌, மனோவாவின்‌ மனைவிக்குச்‌ 
சொல்லுகிறார்‌. மனோவாவின்‌ மனைவி 
தனக்கு. நசரேய விரதப்பொருத்தனை 
பண்ணிக்கொள்ளவேண்டியதில்லை. அவள்‌ 
நசரேய பொருத்தனைக்கு கட்டுப்பட்டவளல்ல. 
ஆனால்‌ நசரேய பிரமாணத்திற்கு 
கட்டுப்பட்டவள்‌. 


அவளுடைய 





i FTE 
TT 


சிம்சோன்‌ தன்‌ தாயாருடைய 
கர்ப்பத்தில்‌ வளரும்‌ காலத்திலும்‌, 
அதன்பின்பு சிம்சோன்‌ பிறந்து தன்னுடைய 
தாயாரின்‌ தாய்ப்பாலை பருகி வளரும்‌ 
காலத்திலும்‌, அவருடைய தாயார்‌ 
திராட்சரசமும்‌ மதுபானம்‌ குடிக்கக்கூடாது. 
அவள்‌ தீட்டானது ஒன்றையும்‌ 
புசிக்கக்கூடாது (நியா 13:45). 


ஸ்ரவேலின்‌ மற்ற நியாயாதிபதிகள்‌, 
ல்‌ புத்திரரின்‌ ஆவிக்குரிய 
ஊழியம்‌ செய்தார்கள்‌. 
கர்த்தரை விட்டு விலகி 

போனபோது, 


இஸ்ர 
மறுமலர்ச்சிக்காக 
இஸ்ரவேலர்‌ 

பின்மாற்றத்திலே 
நியாயாதிபதிகள்‌ அவர்களைக்‌ கண்டித்து, 
உணர்த்தி, கர்த்தரிடத்தில்‌ திரும்பவும்‌ 
அழைத்துக்கொண்டு வந்தார்கள்‌. 


சிம்சோனோ 
மற்ற நியாயாதிபதிகளிலிருந்து 
வித்தியாசமானவராயிருக்கிறார்‌. சிம்சோன்‌ 
கர்த்தருக்கு, பரிசுத்தமானவராக: 


நியமிக்கப்பட்டிருக்கிறார்‌. 


சிம்சோனுடைய 
சில... தப்பிதங்கள்‌ 
சிம்சோனிடத்தில்‌ 
இருந்தாலும்‌, அவர்‌ கர்த்தருக்கு. 
நசரேயனாகவே. இருக்கிறார்‌ சிம்சோன்‌ 
நசரேய விரதத்தின்‌ பிரமாணங்களை ஒரு 
சடங்காச்சாரமாக ஆசரிக்கவில்லை. 
அவர்‌ நசரேய விரதத்திற்கு 
எடுத்துக்காட்டாயிருக்கிறார்‌. நசரேய 
விரதமிருக்கிறவர்கள்‌ கர்த்தருக்காக வேறு 
பிரிக்கப்பட்டவர்கள்‌. 
"கர்த்தர்‌ 
நீ. இஸ்ரவேல்‌ 
வேண்டியது 
புருஷனாகிலும்‌ 
கர்த்தருக்கென்று விரதம்‌ 
கொண்டவர்களாயிருக்கும்படி 


ஜீலியத்திலே ஒரு 
காணப்பட்டிருக்கிறது. 
சில குறைகள்‌ 


மோசேயை நோக்கி: 
புத்திரரோடே சொல்ல. 
என்னவென்றால்‌: 
ஸ்திரீயாகிலும்‌ 

பண்ணிக்‌ 


அவன்‌  திராட்சரசத்தின்‌ 
மற்ற மதுபானத்தின்‌ 
திராட்சரசத்தினால்‌ செய்த. 
பானத்தையும்‌ 
திராட்சப்பழங்களையாவது 
வற்றல்களையாவது புசியாம்லும்‌, 


நியாயாதிபதிகன்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தான்‌ நசரேயனாயிருக்கும்‌ 
திராட்சச்செடி 'விதைமுதல்‌ 
வரையிலுள்ளவைகளினால்‌ 
யாதொன்றையும்‌ 
இருக்கக்கடவன்‌"' 
சொன்னார்‌. 

சிம்சோன்‌. 
நசரேயனாயிருக்கிறார்‌. 
பெலிஸ்தரின்‌ கைக்கு நீங்கலாக்கி 
இரட்சிக்க தொடங்குவார்‌. தேவனுக்கு 
நசரேயராயிருக்கிற சிம்சோனின்‌ தாயாரும்‌, 
தன்னைத்தானே வெறுத்து, திராட்சரசமும்‌ 
மதுபானமும்‌ குடிக்கக்கூடாது. அவள்‌ 
தீட்டானது. ஒன்றும்‌ புசியாதபடி 
எச்சரிக்கையாயிருக்கவேண்டும்‌. சிம்சோன்‌ 
தன்னுடைய வயிற்றிலிருக்கும்போதே, 
சிம்சோன்‌ கடைப்பிடிக்க வேண்டிய, நசரேய 
விரதத்தின்‌ பிரமாணங்களை, சிம்சோனின்‌ 
தாயார்‌ கடைப்பிடிக்கிறாள்‌. 


செய்யப்பட்ட 
புசியாமலும்‌ 


(எண்‌ 61-4) என்று 


தேவனுக்கென்று 
அவர்‌ இஸ்ரவேலை 


பெற்றோர்‌. தங்கள்‌ பிள்ளைகளின்‌ 

ஆரோக்கியத்திற்கு கேடு விளைவிக்கும்‌ 
த மலதத்கள்‌ விலகியிருக்கவேண்டும்‌. 
சிறுபிள்ளைகளை பெற்றெடுத்திருக்கிற 
தாய்மார்கள்‌, தங்கள்‌ பிள்ளைகளை 
வளர்க்கும்‌ காலங்களில்‌, 
போஜன விஷயங்களில்‌. மிகுந்த 
கட்டுப்பாடோடிருக்கவேண்டும்‌. ங்கள்‌ 


அவர்கள்‌ செய்யவேண்டும்‌. 


சிம்சோன்‌ 
'நசரேயனாயிருப்பதினால்‌, 
தாயார்‌ திராட்சரசமும்‌ 
குடிக்கவில்லை என்றோ 
தீட்டானது ஒன்றையும்‌ 
என்றோ சொல்ல முடியாது. 
சிம்சோனை விசேவித்‌ 
தெரிந்தெடுத்திருக்கிறார்‌. 
இஸ்ரவேலை பெலிஸ்தரின்‌ 
நீங்கலாக்கி இரட்சிக்கவேண்டும்‌. 
சிம்சோனிடத்தில்‌ 
பராக்கிரமமும்‌ காணப்படவேண்டும்‌. அதன்‌ 
நிமித்தமாகவும்‌, சிம்சோனின்‌ தாயார்‌ 
திராட்சரசமும்‌ மதுபானமும்‌ குடிக்கவில்லை. 
தீட்டானது ஒன்றையும்‌ புசிக்கவில்லை. 
ன்‌ போஜன விஷயங்களின்‌ 

சிம்சோனின்‌ தாயார்‌, 

சிம்சோனின்‌ பலத்திற்கும்‌, பராக்கிரமத்திற்கும்‌ 
ஆதரவாயிருக்கிறா। 





f= FTE 
TT 


தூதனானவர்‌, 
மனோவாவின்‌ மனைவியிடம்‌, சிம்சோனின்‌ 
ஊழியத்தைப்பற்றியும்‌ சொல்லுகிறார்‌. 
சிம்சோன்‌ இஸ்ரவேலை பெலிஸ்தரின்‌ 
கைக்கு நீங்கலாக்கி இரட்சிக்க. 
தொடங்குவார்‌. இதுவே சிம்சோனுக்கு 
கொடுக்கப்படும்‌ ம்‌. சிம்சோன்‌ 
மூலமாக சிப்‌ ஆரம்பமாகும்‌. 
பெலிஸ்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரை: 
நீண்டகாலத்திற்கு நெருக்கி ஒடுக்குவார்கள்‌ 
ன்‌ ந்‌ வாக்கியத்தின்‌ 
இஸ்ரவேலை. 
இஸ்ரவேல்‌ 

மூலமாய்‌, 
தொடர்ந்து, 


கர்த்தருடைய 


இந்த 
சிம்சோன்‌ 
இரட்சிக்கத்‌ தொடங்குவார்‌. 
புத்திரருக்கு,  பெலிஸ்தர்‌ 
நெருக்கமும்‌ ஒடுக்கமும்‌ 
வந்துகொண்டிருக்கும்‌. 
சிம்சோன்‌ இயேசுகிறிஸ்‌ துவக்கு 
அடையாளமாயிருக்கிறார்‌ சிம்சோன்‌ 
தேவனுக்கு நசரேயனாயிருக்கிறார்‌. 
அவருடைய தாயின்‌ கர்ப்பத்தில்‌ உற்பத்தியான 
காலம்‌ முதல்‌ அவர்‌ நசரேயனாயிருக்கிறார்‌. 
ம்முடைய கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து 
நசரேயரல்ல. ஆனாலும்‌ அவர்‌ 
பாவங்களுக்கும்‌ விலகி 
கிறிஸ்துவானவர்‌ கன்னி 
மரியாளின்‌ வயிற்றிலே உற்பத்தியான காலம்‌ 
முதல்‌, அவர்‌ பிதாவாகிய தேவனுடைய 
மகிமைக்கு பிரதிஷ்டைபண்ணப்பபட்டிருந்தார்‌. 
இயேசுகிறிஸ்து நசரேயராகயில்லாவிட்டாலும்‌, 
ஒரு நசரேயரிடத்தில்‌ காணப்படவேண்டிய 
எல்லா நற்குணங்களும்‌ இயேசுகிறிஸ்துவிடம்‌. 
உள்ளது. 


சிம்சோன்‌ இஸ்ரவேலை பெலிஸ்தரின்‌ 
கைக்கு நீங்கலாக்கி 
தொடங்குகிறார்‌. 
இயேசுகிறிஸ்து 
அவர்களுடைய 
இரட்சிக்கிறார்‌. 
இரட்சிக்கத்‌ தொடங்குகிறார்‌. 


நியாயாதிபதிகன்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இரட்சிப்பு பூரணமாயிருக்கும்‌. 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்துவே, 
விசுவாசத்தை ஆரம்பிக்கிறவராகவும்‌, 
முடிக்கிறவராகவும்‌ இருக்கிறார்‌. 


கர்த்தருடைய தூதனானவர்‌ தனக்கு 
சொல்லுகிற எல்லா வார்த்தைகளையும்‌ 
மனோவாவின்‌ மனைவி, பயத்தோடும்‌, 
பக்தியோடும்‌, மிகுந்த கவனத்தோடும்‌ 
அதன்‌ பின்பு அவள்‌, 
மனோவாவினிடத்தில்‌ 
மனுஷன்‌ 
ஒருவர்‌ என்னிடத்தில்‌ வந்தார்‌: அவருடைய 
சாயல்‌ தேவனுடைய தூதரின்‌ சாயலைப்போல. 
மகா பயங்கரமாயிருந்தது; எங்கேயிருந்து 
வந்தீர்‌ என்று நான்‌ அவரிடத்தில்‌: 
கேட்கவில்லை; அவர்‌ தம்முடைய 
நாமத்தை எனக்குச்‌ சொல்லவுமில்லை" 
(நியா 13:6) என்று சொல்லுகிறாள்‌. 


கர்த்தருடைய தூதனானவர்‌ 


தேவனுடைய மனுஷனைப்போல இருக்கிறார்‌. 
மனோவாவின்‌ மனைவியினால்‌, 


தேவதூதனானவருடைய சாயலை விவரிக்க 
முடிகிறது. அவருடைய சாயல்‌ மிகவும்‌ 
பயங்கரமாயிருக்கிறது. என்று அவள்‌ 
சொல்லுகிறாள்‌. கர்த்தருடைய தூதனானவர்‌ 
ர்ப்பதற்‌ பயங்கரமாயிருக்கிறார்‌. 

கம்பீரத்தினாலும்‌, 

மாட்சிமையினாலும்‌, 
அவரைப்‌ பார்ப்பதற்கு பயங்கரமாயிருக்கிறது. 


கர்த்தருடைய ஈன வரை 
மணன்‌?! மணன்‌! தேது 
மனுஷன்‌ என்று சொல்லுகிறாள்‌. 
அவருடைய சாயலைப்பற்றிச்‌ சொல்லும்போது, 
அவருடைய சாயல்‌ தேவனுடைய 
தூதரின்‌ சாயலைப்போல இருக்கிறது என்று 
சொல்லுகிறாள்‌. தன்னிடத்தில்‌ பேசின 
தேவனுடைய மனுஷன்‌, இஸ்ரவேலின்‌ 
எந்தக்‌ கோத்திரத்தைச்‌ சேர்ந்தவர்‌ என்றோ, 
அவர்‌ எந்தப்‌ பட்டணத்தைச்‌ சேர்ந்தவர்‌ 
என்றோ, அவருடைய பெயர்‌ என்ன 
என்றோ  மனோவாவின்‌ மனைவிக்கு 
தெரியவில்லை. 





i= FTE 
TT 


தன்னோடு பேசின தேவனுடைய 
மனுஷன்‌, கர்த்தருடைய ஊழியக்காரர்‌ 
என்று அவள்‌ விசுவாசிக்கிறாள்‌. அவருடைய 
தோற்றமும்‌, அவருடைய செய்தியும்‌ அவர்‌ 
தேவனுடைய தூ; 
உறுதிப்படுத்துகிறது. 

மனோவாவின்‌ மனைவி 
'தூதனானவரிடத்தில்‌, 

வந்தீர்‌” என்‌ 


சொல்லவில்லை. 


கர்த்தருடைய 
மனங்கள்‌ பணண்ட்ட இதோ, 


கர்ப்பந்தரித்து, ஒரு குமாரனைப்‌ பெறுவாய்‌; 
ஆதலால்‌ நீ திராட்சரசமும்‌ மதுபானமும்‌ 
குடியாமலும்‌, தீட்டானது ஒன்றும்‌ புசியாமலும்‌ 
இரு: அந்தப்‌ பிள்ளை பிறந்தது முதல்‌ தன்‌ 
மரணநாள்மட்டும்‌ தேவனுக்கென்று 
நசரேயனாயிருப்பான்‌" (நியா 13:7) என்று 


சொல்லுகிறார்‌. 


கர்த்தருடைய தூதனானவர்‌ ஒரு 
வாக்குத்தத்தத்தையும்‌ சொல்லுகிறார்‌. அந்த 
வாக்குத்தத்தம்‌ நிறைவேற அந்த ஸ்திரீ 
என்ன செய்யவேண்டும்‌ என்றும்‌ 
சொல்லுகிறார்‌. மனோவாவம்‌, அவருடைய 
மனைவியும்‌, தங்களுடைய ஆவிக்குரிய 
அனுபவங்களை ஒருவருக்கொருவர்‌ 
பகிர்ந்துகொள்கிறார்கள்‌. கர்த்தர்‌ நம்மை 
ரிசுத்தமாயிருப்பதற்கு அழைத்திருக்கிறார்‌. 
ஒரு குடும்பத்திலுள்ள கணவனும்‌ 
மனைவியும்‌, அவர்கள்‌ பரிசுத்தமாயிருப்பதற்கு, 
ஒருவருக்கொருவர்‌ உதவியாயிருக்கவேண்டும்‌. 
தங்களுடைய ஆவிக்குரிய அனுபவங்களை 
பகிர்ந்துகொள்ளவேண்டும்‌. ர்‌ 


அப்படியே சொல்லுகிறாள்‌ 


மனோவா 
நியா 18:8-1க 


தியா 18:6. அப்பொழுது மனோவா 
கர்த்தரை நோக்கி விண்ணப்பம்பண்ணி: 
ஆ, என்‌ ஆண்டவரே, நீர்‌ அனுப்பின 
தேவனுடைய மனுஷன்‌ மறுபடியும்‌ 
ஒருவிசை எங்களிடத்தில்‌ வத்து, 
யிறக்கப்போகிற பின்னைக்காக 
நாங்கள்‌ செய்யவேண்டியதை. 
எங்களுக்குக்‌ கற்பிப்பாராக என்று 
'வேண்டிக்கொண்டான்‌. 


தியாாயாதியாதிகள்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நியா 18:9. 
சுத்தத்துக்குச்‌. 


தேவன்‌ மனோவாவின்‌ 

செவிகொடுத்தார்‌; 
அத்த ஸ்திரீ வயல்வெளியில்‌ 
இருக்கும்போது தேவனுடைய 
தூதனானவர்‌ திரும்பவும்‌ அவளிடத்தில்‌ 
வத்தார்‌; அப்பொழுது அவன்‌ 
புருஷனாகிய மனோவா அவனோடே 
இருக்கவில்லை. 


தியா 18610. ஆகையால்‌ அந்த ஸ்திரீ 


புருஷனுக்கு அறிவித்தான்‌. 


தியா 19411. 


எழுந்திருந்து, 
கன்னா 


அப்பொழுது மனோவா 

தன்‌ மனைவியின்‌ 
போய்‌, அவரிடத்துக்கு, 
வந்து: இந்த ஸ்திரீயோடே. 
பேசினவர்‌ 'நீர்தானா என்று 
அவரிடத்தில்‌ கேட்டான்‌; அவர்‌ நான்‌ 
தான்‌ என்றார்‌. 


தியா 19:12. அப்பொழுது மனோவா தீர்‌ 


சொன்ன காரியம்‌ நிறைவேறும்போது, 
அந்தப்‌ பின்னையை எப்படி, 
வளர்க்கவேண்டும்‌, அதை எப்படி. 
நடத்தவேண்டும்‌ என்று கேட்டான்‌. 


தியா 1919. கர்த்தருடைய 
தூதனானவர்‌ மணோவாவை நோக்கி: 
நான்‌ ஸ்திரீயோடே. சொன்ன 
யாவற்றிற்கும்‌, அவன்‌ 
எச்சரிக்கையாயிருந்து, 


தியா 1934.  திராட்சச்செடியிலே. 
உண்டாகிறதொன்றும்‌ சாப்பிடாமலும்‌, 
திராட்சரசமும்‌ மதுபானமும்‌ 
குடியாமலும்‌, தீட்டானதொன்றும்‌ 
புசியாமதூம்‌, நான்‌ அவளுக்குக்‌ 
கட்டனையிட்டதையெயல்லாம்‌ 

கைக்கொன்னக்கடவன்‌ என்றார்‌. 


தூதனானவர்‌ 
மனோவாவையும்‌, 


கர்த்தருடைய 
இரண்டாம்‌ முறையாக. 
அவருடைய மனைவியையும்‌ சந்திக்கிறார்‌. 
அவர்‌ முதல்‌ தரம்‌ வந்தபோது, 
மனோவாவுக்கு தரிசனம்‌ கொடுக்கவில்லை. 
இப்போதோ அவர்கள்‌ இரண்டு 
பேருக்கும்‌ தரிசனம்‌ கொடுக்கிறார்‌. 





i FTE 
TT 


மனோவாவின்‌ மனைவி, தன்‌ 
புருஷனிடத்தில்‌, கர்த்தருடைய 
தூதனானவர்‌ தனக்கு தரிசனமானதையும்‌, 
அவர்‌ தன்னோடு சொன்னதையும்‌ 
விளக்கமாகச்‌ சொல்லுகிறாள்‌. அதைக்‌ 
கேட்டபொழுது மனோவா கர்த்தரை 
நோக்கி கருத்தாய்‌ விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 


கர்த்தருடைய தூதனானவர்‌ சொன்ன 
பிரகாரம்‌, கர்த்தருக்கு பிரியமான 
வேளையிலே, தங்களுக்கு ஒரு குமாரன்‌ 
பிறப்பான்‌. என்பதை மனோவா 
விசுவாசிக்கிறார்‌. ஆகையினால்‌ அவர்‌ 
கர்த்தரிடத்தில்‌ ஜெபம்பண்ணும்போது. 
“பிறக்கப்போகிற பிள்ளைக்காக 
நாங்கள்‌ செய்ய வேண்டியதை 
எங்களுக்கு கற்பிப்பீராக” (நியா 13:8) என்று 
வேண்டிக்கொள்கிறார்‌. 
க்கு ஒரு பிள்ளை 
றது என்பது மனோவாவுக்கு 

தெரிகிறது. கர்த்தருடைய 

ன்‌ மனைவியிடம்‌ 


தங்க 
பிறக்கப்போ/ 
உறுதியாய்த்‌ 
தூதனானவர்‌, 
சொன்ன மனோவா 
அப்படியே விசுவாசிக்கிறார்‌. கர்த்தருடைய 
வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும்‌ என்னும்‌ 
அக்கரை மனோவாவிடம்‌ காணப்படுகிறது. 
ஆகையினால்‌ மனோவா கர்த்தரிடத்தில்‌, 
தங்களைப்பற்றி  வேண்டிக்கொல்கும்போது. 
தங்க பிள்ளைக்காக, தா 
நிறைவேற்ற வேண்டிய கடமைகளை, கர்‌ 
தாமே தங்களுக்கு கற்பிக்கவேண்டுமென்று. 
விண்ணப்பம்பண்‌ ணுகிறார்‌. 
கர்த்தருடைய பரிசுத்தவான்கள்‌, 
கர்த்தரிடத்தில்‌ விண்ணப்பம்பண்ணும்போது, 
தாங்கள்‌ விரும்பும்‌ ஆசீர்வாதங்களுக்காக 
விண்ணப்பம்பண்ணாமல்‌, 
வேண்டிய 


கருத்தாய்‌ 
கர்த்தர்‌ 


தங்களுக்கு என்ன கொடுப்பார்‌ என்பதை 


ஆர்வமாயிருக்கவேண்டும்‌. 
கடமையை நாம்‌ 
கர்த்தர்‌ தம்முடைய 
நிறைவேற்றுவார்‌. 


நியாயாதிபதிகன்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எங்களிடத்தில்‌ 
விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 

தங்களுக்கு பிறக்கப்போகிற பிள்ளைக்காக 

தாங்கள்‌ செய்ய வேண்டியதை தங்களுக்கு 

மனோவா 

வேண்டிக்கொள்கிறார்‌. 

விரதத்தை எவ்வாறு 

கைக்கொள்ளவேண்டும்‌ என்னும்‌ தெளிவான 
உபசேதம்‌ மனோவாவுக்கு தேவைப்படுகிறது. 


கர்த்தருடைய னவர்‌ முதலில்‌ 
மணவாளன்‌ சன லக்து தரமான 
அவளுக்கு ஒரு குமாரன்‌ பிறப்பான்‌ என்று 
வாக்குப்பண்ணினார்‌. இந்த சந்தோஷமான 
செய்தியைக்‌ கேட்டு, மனோவாவின்‌ மனைவி 
அதிகமாய்‌ சந்தோஷப்பட்டிருப்பாள்‌. 
வாக்குத்தத்தைப்பற்றிய சந்தோஷத்தில்‌, 
கர்த்தருடைய தூதனானவர்‌ சொன்ன 
கடமைகளை அவள்‌ சரியாக செலிறுத்த 
கேட்டிருக்கமாட்டாள்‌. 

சொன்னதை முற்றிலும்‌ நினைவில்‌ 
வைத்திராமல்‌, ஓரளவு மறந்துவிடுவதற்கும்‌. 
வாய்ப்புள்ளது. 


தங்களுக்‌ பிறக்கப்போகிற 

பிள்ளைக்காக தாங்கள்‌ செய்ய 

நேர்த்தியாக 

மனோவா 

கடமைகளை 

குறைபாடும்‌, 

விடக்கூடாது 

என்பதில்‌ மனோவா 
எச்சரிக்கையாயிருக்கிறார்‌. 


கர்த்தர்‌ பல சமயங்களில்‌ தம்முடைய 
ஊழியக்காரர்‌ மூலமாய்‌ தம்முடைய 
செய்தியை: நமக்கு அறிவிக்கிறார்‌. 
கர்த்தருடைய செய்தி 
ஆசீர்வாதமாயிருந்தால்‌, நாம்‌ அந்தச்‌ 
செய்தியை சந்தோஷமாகக்‌ கேட்கிறோம்‌. 
அந்தச்‌ செய்தி நம்மை கடிந்துகொள்ளும்‌ 
செய்தியாகவும்‌, நம்முடைய தப்பிதங்களை 
உணர்த்துவதற்கு சொல்லப்படும்‌ 
செய்தியாகவும்‌ இருந்தால்‌, நாம்‌ 
அந்தச்‌ செய்தியை உற்சாகமாய்க்‌ 
கேட்கமாட்டோம்‌. இது மனுஷருடைய 
பொதுவான இயல்பு. 





f= FTN 
TT 


செய்தி 


நாம்‌ 


கர்த்தருடைய 
எதுவாயிருந்தாலும்‌, 
அசட்டைபண்ணக்கூடாது. நம்முடைய 
ஆத்துமாவின்‌ பிரயோஜனத்திற்காகவே. 
கர்த்தர்‌ நமக்கு உபதேசம்‌ பண்ணுகிறார்‌. 

தேவன்‌ மனோவாவின்‌ சத்தத்துக்குச்‌ 
செவிகொடுக்கிறார்‌ ; மனோவாவின்‌ 
மனைவி வயல்வெளியில்‌ இருக்கும்போது 
தேவனுடைய தூதனானவர்‌ திரும்பவும்‌ 
அவளிடத்தில்‌ வருகிறார்‌: அப்பொழுது 
அவள்‌ புருஷனாகிய மனோவா 
அவளோடே இருக்கவில்லை (நியா 13:9). 


மனோவாவின்‌ மனைவி வயல்வெளியில்‌ 
தனிமையாய்‌ அமர்ந்திருக்கிறாள்‌. 
ஒருவேளை அவள்‌ அங்கே தன்னுடைய 
ஆடு மாடுகளை மேய்த்துக்கொண்டிருக்கலாம்‌. 


அதை. 


நாம்‌ கர்த்தருடைய 
சமுகத்தில்‌ தனிமையாயிருப்பது நமக்கு 
ஆசீர்வாதம்‌. கர்த்தர்‌ தங்களோடு 
கூடமிருக்கும்போது, உலகப்பிரகாரமான 
ப்‌ ம்‌ தங்களோடு 
கர்த்தருடைய 
கர்த்தருடைய 
'சந்தோஷமாயிருப்பார்கள்‌. 
தனிமையிலிருக்கிறோம்‌ 

என்று சொல்லமாட்டார்கள்‌. 


தூதனானவர்‌ 
மனோவாவின்‌ 


கர்த்தருடைய 
தன்னிடத்தில்‌ வந்தபோது, 
மனைவி, ன்‌ 
இருக்கும்‌ 

ஓடுகிறாள்‌. $டய புருஷனிடத்தில்‌, 
"இதோ, அன்று என்னிடத்தில்‌ வந்தவர்‌ 
எனக்கு தரிசனமானார்‌” (நியா 1310) என்று 
ட்‌ தாங்கள்‌ இருவரும்‌ வரும்‌ 


தூதனான ஏரைப்பற்றி 
மனோவா எழுந்திருந்து 
மனைவியின்‌ பின்னாலே 


நியாயாதிபதிகன்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மனோவா கர்த்தருடைய தூதனானவர்‌ 
இருக்கும்‌ இடத்திற்கு வந்து, “இந்த 
ஸ்திர்யோடே பேசினவர்‌ நீர்‌ தானா" என்று 
கேட்கிறார்‌. கர்த்தருடைய தூதனானவர்‌ 
மனோவாவிடம்‌, “நான்‌ தான்‌" என்று 
சொல்லுகிறார்‌. 


ஸ்திரீகள்‌ தங்கள்‌ புருஷரையும்‌ 
அழைத்து வரவேண்டுமென்று கர்த்தருடைய 
ஊழியக்காரர்கள்‌ விரும்புகிறார்கள்‌. “இயேசு 
அவளை நோக்கி: நீ போய்‌, உன்‌ புருஷனை 
இங்கே அழைத்துக்‌ கொண்டுவா என்றார்‌” 
(யோவா 4: 


கர்த்தருடைய தூதனானவர்‌ இரண்டாம்‌. 
முறையாக வந்தபோது, அவர்‌ தன்னைப்‌ 
பார்க்க வராமல்‌, தன்னுடைய மனைவியிடம்‌. 
திரும்பவும்‌ வந்ததற்காக, மனோவா 
கோபப்படவில்லை, வருத்தப்படவில்லை. 
விசனப்படவுமில்லை. கர்த்தருடைய 
தூதனானவர்‌ மறுபடியும்‌ வந்திருக்கிறார்‌ 
என்னும்‌ செய்தியைக்‌ கேட்டபோது, 
மனோவா எழுந்திருந்து கர்த்தருடைய 
தூதனானவரைப்‌ பார்ப்பதற்காக, 
தன்னுடைய பின்னாலே 
போகிறார்‌. 


சில... சமயங்களில்‌, 
வாழ்க்கையில்‌ மனைவிமார்ர்கள்‌ 
கணவன்மார்களை 

வரலாம்‌. 
தங்கள்‌ 
மனப்பூர்வமாய்ப்‌ 
புருஷரிடத்தில்‌ வீண்‌ 
ஆணவமும்‌ இருக்கக்கூடாது. மனைவிக்கு 
பின்னால்‌ போவது தன்னுடைய 
கெளரவத்திற்கு இழுக்கானது என்றோ 
தனக்கு 
என்றோ 


மனைவியின்‌. 


குடும்ப 
தங்கள்‌ 
வழிநடத்த வேண்டியது 
அப்போது கணவன்மார்கள்‌ 
மனைவிமார்களின்‌ பின்னாலே 
போகவேண்டும்‌. 


பெருமையும்‌, 


அவமானமானது. 
நினைக்கக்கூடாது. 

மனோவா கர்த்தருடைய 
தூதனானவரிடத்தில்‌ வந்து, தன்னுடைய 
மனைவியோடு பேசினவர்‌ அவர்‌ தான்‌ 
என்பதை உறுதிபண்ணிக்கொள்கிறார்‌. 
அப்போது மனோவா மிகுந்த 
மனத்தாழ்மையோடு, தேவனுடைய 
தூதனானவரிடம்‌ விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 
“நீர்‌ சொன்ன காரியம்‌ நிறைவேறும்போது, 
அந்தப்‌ பிள்ளையை எப்படி வளர்க்கவேண்டும்‌, 
அதை எப்படி நடத்தவேண்டும்‌" 
(நியா 1342) என்று கேட்கிறார்‌. 





f= FTE 
TT 


மனோவா தேவனுடைய 
தூதனானவரிடத்தில்‌, “நீர்‌ சொன்ன காரியம்‌ 
நிறைவேறட்டும்‌” என்று கர்த்‌ 
சித்தத்திற்கு தன்னை ஒப்புக்கொடுக்கிறார்‌. 
நாம்‌ கர்த்தரிடத்தில்‌ 
விண்ணப்பம்பண்ணும்போது, நம்முடைய 
சித்தம்‌ நிறைவேறட்டும்‌ என்று கேட்காமல்‌, 
சித்தமும்‌, 


கர்த்தருடைய 


(லூக்‌ 1:38) 


மனோவா கர்த்தருடைய 
தூதனானவரிடத்தில்‌, “நீர்‌ சொன்ன காரியம்‌ 
நிறைவேறட்டும்‌” என்று சொன்னது. 
அவருடைய விருப்பத்தின்‌ வார்த்தையாகவும்‌, 
விசுவாசத்தின்‌ வார்த்தையாகவும்‌ இருக்கிறது. 
கர்த்தர்‌ தனக்கு வாக்குத்தத்தமாக சொன்ன 
வார்த்தையை மனோவா விசுவாசிக்கிறார்‌. 
அது நிறைவேறுவதற்கு கர்த்தரையே 
சார்ந்திருக்கிறார்‌ 

தங்களுக்கு பிறக்கப்போகும்‌. 
பிள்ளையை எப்படி வளர்க்கவேண்டும்‌ என்று. 
கர்த்தருடைய தூதனானவர்‌ மனோவாவின்‌ 
மனைவிக்கு ஏற்கெனவே சொல்லியிருக்கிறார்‌. 
அந்த வார்த்தைகளை அவர்‌ தனக்கு 
மறுபடியும்‌ சொல்லவேண்டுமென்று மனோவா 
பணிவோடு கேட்கிறார்‌. “அந்தப்‌ பிள்ளையை 
எப்படி வளர்க்கவேண்டும்‌, அதை எப்படி 
நடத்தவேண்டும்‌' என்று மனோவா 
கர்த்தருடைய 'தூதனானவரிடத்தில்‌ 
கேட்கிறார்‌. 


தூதனானவர்‌, 
பிள்ளையை 
என்று, 
ஏற்கெனவே 
தன்னுடைய மணைவி, 
பிறக்கப்போகும்‌ 
பிள்ளையை, கர்த்தருடைய தூதனானவர்‌ 
சொன்ன. பிரகாரம்‌ வளர்ப்பதற்கு, 
மனோவாவும்‌ உதவி செய்ய விரும்புகிறார்‌. 


கர்த்தருடைய 
அவர்களுக்கு பிறக்கப்போகும்‌. 
எப்படி வளர்க்கவேண்டும்‌. 
மனோவாவின்‌ மனைவிக்கு 
சொல்லியிருக்கிறார்‌. 
தங்களுக்கு 


நியாயாதிபதிகன்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


பிள்ளையை வளர்ப்பதில்‌ தப்பிதம்‌ ஏற்பட்டு 
விடக்கூடாது. தன்னுடைய மணைவி, 
பிள்ளையை கருத்தாய்‌ வளர்க்கும்போது. 
தானும்‌ அவளுக்கு 
உதவியாயிருக்கவேண்டும்‌ என்று மனோவா 
விரும்புகிறார்‌. 

பிள்ளையை 
பெற்றோருக்கு சமபொறுப்பு 
கணவனும்‌ மனைவியும்‌ 
பிள்ளையை, கர்த்தருடைய 
நாமமகிமைக்காக, கருத்தாய்‌ 
வளர்க்கவேண்டும்‌. இவர்களுடைய பிள்ளை 
கர்த்தருக்கு பரிசுத்தமானது. இந்தப்‌ 
பிள்ளையை இவர்கள்‌ கர்த்தருக்காக 
வளர்க்கவேண்டும்‌. பிள்ளையை ஒழுங்காய்‌ 
வளர்க்காமல்‌, புருஷனும்‌ மனைவியும்‌, 
ஒருவர்மீது ஒருவர்‌ குற்றமும்‌ குறையும்‌ 
சொல்லிக்கொண்டிருக்கக்கூடாது. 


வளர்ப்பதில்‌, 
இருக்கிறது. 
சேர்ந்து, தங்கள்‌ 


ம்முடைய பிள்ளைகள்‌, கு 
நமக்கு ம கொடுத்திருக்கிற சுதந்தரம்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய கிருபையினாலும்‌ 
இரக்கத்தினாலும்‌ நமக்கு புத்திர 
பாக்கியங்களைக்‌ கொடுத்திருக்கிறார்‌ 
கர்த்தர்‌ நமக்கு கொடுத்திருக்கிற 
பிள்ளைகளை எப்படி வளர்க்கவேண்டும்‌. 
நாம்‌ கவனமாயிருக்கவேண்டும்‌. 
பிள்ளைகளை கர்த்தருக்கு 
பிள்ளைகளாகவும்‌, 
பிள்ளைகளாகவும்‌ 
பிள்ளைகள்‌ 
விசுவாசத்திலும்‌, 
வளர்ச்சி 


பெற்றோர்‌ 


பிரயோஜனமான 
வளர்க்கவேண்டும்‌. 
குர்த்தரைப்பற்றிய 
ஞானத்திலும்‌, 

வதற்கு 
உதவியாயிருக்கவேண்டும்‌. 


மனோவா 
தூதனானவரிடத்தில்‌, “அந்தப்‌ 


கர்த்தருடைய 
ள்ளையை 
எப்படி 
கேட்கிறார்‌. 
மிக்கப்போும்‌ பிள்ளை, 
நசரேயனாயிருப்பான்‌ 

என்று கர்த்தருடைய 

தூதனானவர்‌ மனோவாவின்‌ மனைவிக்குச்‌ 
சொன்னார்‌. நசரேய விரதத்தை எப்படி 
காத்துக்கொள்வது என்றும்‌, அந்தப்‌ 
ள்‌ கர்த்தருக்கு எவ்வாறு 
ஒப்புக்கொடுப்பது என்றும்‌ 


கர்த்தருடைய 
தூதனானவரிடத்தில்‌ கேட்கிறார்‌. 





i al 
TT 


தூதனானவர்‌. 
ஏற்கெனவே 
மறுபடியுமாய்‌ 


கர்த்தருடைய 
மனோவாவின்‌ மனைவிக்கு 


சொன்னதை, 
மனோவாவுக்குச்‌ சொல்லுகிறார்‌. 


கர்த்தருடைய தூதனானவர்‌ 
மனோவாவை நோக்கி: “நான்‌ ஸ்திரீயோடே 
சொன்ன யாவற்றிற்கும்‌, அவள்‌ 
எச்சரிக்கையாயிருந்து, திராட்சச்செடியிலே 
உண்டாகிறதொன்றும்‌ சாப்பிடாமலும்‌, 
திராட்சரசமும்‌ மதுபானமும்‌ குடியாமலும்‌, 
தீட்டானதொன்றும்‌ புசியாமலும்‌, நான்‌ 
அவளுக்குக்‌ கட்டளையிட்டதையெல்லாம்‌ 
கைக்கொள்ளக்கடவள்‌" (நியா 131314) 
என்று சொல்லுகிறார்‌. 


மனோவாவும்‌ அவருடைய மனைவியும்‌, 
தங்களுக்கு பிறக்கப்போகும்‌ பிள்ளையை 
வளர்ப்பதில்‌ கவனமாயிருக்கவேண்டும்‌. 
பெற்றோரும்‌ ஒழுக்கமாயிருக்கவேண்டும்‌. 
அவர்கள்‌ தங்கள்‌ பிள்ளைகளையும்‌ 
ஒழுங்காய்‌ வளர்க்கவேண்டும்‌. பெற்றோர்‌ 
கர்த்தருக்கு முன்பாக 
பரிசுத்தமாயிருக்கவேண்டும்‌ அவர்கள்‌ 
பாவத்தைவிட்டு விலகி ஜீவிக்கவேண்டும்‌. 
பெற்றோர்‌ தங்கள்‌ பிள்ளைகளுக்கு 
நல்ல முன்மாதிரியாமிருக்கவேண்டும்‌ 


மனோவாவினுடைய மனைவியின்‌ 
கர்ப்பத்திலே உற்பத்தியாவது தேவனுக்கு 
நசரேயனாயிருப்பது. அந்தப்‌ பிள்ளை 
தாயாரின்‌ வயிற்றிலிருக்கும்‌ 
தாயார்‌ தீட்டானது. 

ஒன்றையும்‌ புசிக்கக்கூடாது. 


கர்த்தராகிய 
இஙேசகிறிஸ்தம்‌ நமக்குள்ளே பிறக்கிறார்‌. 
உருவாகுகிறார்‌. 
நமக்குள்ளே 
சரீரத்தையும்‌ 
நாம்‌ 

விலக்கிக்‌ 
நமக்குள்ளே 
ட 
பாவசபாவங்கள்‌ 


காத்துக்கொள்ள வேண்டும்‌. 
உருவாகும்‌ புதிய 
நம்முடைய 
சேதப்படுத்திவிடக்கூடாது. 


நியாயாதிபதிகன்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


சர்வாங்க தகனபலி 
நியா 18:15-23 


தியா 1815. அப்பொழுது மனோவா 
கர்த்தருடைய தூதனை நோக்கி: 
நாங்கள்‌ ஒரு வெள்னாட்டுக்குட்டியை 
உமக்காகச்‌ சமைத்துக்கொண்டுவரு 
மட்டும்‌ தரித்திரும்‌ என்றான்‌. 


தியா 19:16. கர்த்தருடைய 
தூதனானவர்‌ மணோவாவை நோக்கி: 
நீ என்னை இருக்கச்‌ சொன்னாலும்‌ 
ந உன்‌ உணவைப்‌ புசியேன்‌; 
சர்வாங்க. 'தகனபலி. 
க்‌ வவன்டு அதை நீ 
கர்த்தருக்குச்‌ செலுத்துவாயாக 
என்றார்‌. அவர்‌ கர்த்தருடைய தூதன்‌ 
என்று மனோவா அறியாதிருந்தான்‌. 


யா 19:17. அப்பொ மனோவா 
es நோக்கி: 

காரியம்‌. 
திறைவேதும்போது, நாங்கள்‌ உம்மைக்‌ 
கனம்பண்ணும்படி, உம்முடைய நாமம்‌ 
என்ன என்று கேட்டான்‌. 


தியா 1318. அதற்குக்‌ கர்த்தருடைய 
தூதனானவர்‌: என்‌ நாமம்‌ என்ன 
என்று நீ கேட்க வேண்டியது என்ன? 
அது அதிசயம்‌ என்றார்‌. 


தியா 1819. மனோவா 
வெள்னாட்டுக்குட்டியையும்‌, 
போஜன பலியையும்‌ கொண்டுவந்து, 
அதைக்‌ கன்மலையின்மேல்‌ கர்த்தருக்குச்‌. 
செலுத்தினான்‌; அப்பொழுது 
மனோவாவும்‌ அவன்‌ மனைவியும்‌ 
பார்த்துக்கொண்டிருக்கையில்‌, 
அதிசயம்‌ வினங்கினது. 


நியா 19:20. அக்கினிஜுவாலை. 
பலிபீடத்திலிருத்து வானத்திற்கு நேராக 
எழும்புகையில்‌, கர்த்தருடைய 
தூதனானவர்‌ பலிபீடத்தின்‌. 
ஜுவாலையிலே ஏறிப்போனார்‌; அதை 

மனைவியும்‌. 


போய்‌, 





i FTE 
ETT 


நியா 19:21. பின்பு கர்த்ததுடைய 
தூதனானவர்‌ மனோவாவுக்கும்‌ அவன்‌ 
மனைவிக்கும்‌. காணப்படவில்லை; 
அப்பொழுது அவர்‌ கர்த்தருடைய 
தூதன்‌ என்று மனோவா அறித்து, 


தியா 19:22. தன்‌ மனைவியைப்‌ 
பார்த்து: நாம்‌ தேவனைக்‌ கண்டோம்‌, 
காகவே சாவோம்‌ என்‌ நான்‌. 


தியா 18:28. அதற்கு அவன்‌ மணைவி: 
கர்த்தர்‌ நம்மைக்‌ கொன்றுபோடச்‌. 
சித்தமாயிருத்தால்‌, அவர்‌ 
நம்முடைய கையிலே சர்வாங்க 
தகனபலியையும்‌ பேோஜனயபலியையும்‌ 
ஒப்புக்கொள்னமாட்டார்‌, 
இவைகனையெயல்லாம்‌ நமக்குக்‌ 
காண்பிக்கவுமாட்டார்‌, இவைகளை 
நமக்கு அறிவிக்கவுமாட்டார்‌ என்‌ நான்‌. 


மனோவா 
தூதனானவரிடம்‌ 
பேரிக்கொண்டிருக்கிறார்‌. 
பேசுகிறவர்‌ கர்த்தருடைய 
என்பதை மனோவா 
அறிந்துகொள்ளவில்லை. இந்த இரகசியம்‌ 
மனோவாவுக்கு இன்னும்‌ இரகசியமாகவே 
இருக்கிறது. கர்த்தர்‌ த. 
இரகசியத்தை மனோவாவுக்கு இன்னும்‌ 
வெளிப்படுத்தவில்லை. 


கர்த்தருடைய 
தொடர்ந்து 
தன்னோடு 
தூதனானவர்‌ 
இன்னும்‌ 


நம்முடைய சுயபலத்தினாலோ, 
சுயபுத்திமினாலோ, சுயபக்தியினாலோ 
கர்த்தருடைய தெய்வீக மகிமையை தரிசிக்க 
முடியாது. கர்த்தர்‌ தம்மைப்பற்றி 
வெளிப்படுத்தினால்‌ மாத்திரமே, நம்மால்‌ 
அவரை தரிசிக்க முடியும்‌. தேவனுடைய 
தெய்வீக மகிமையை, கர்த்தர்‌ நமக்கு 
வெளிப்படுத்தாமல்‌, நம்மால்‌ அதை 
தரிசிப்பதற்கு வாய்ப்பு இல்லை. இதற்கு 
வேறு குறுக்கு வழி எதுவுமில்லை. 
கர்த்தர்‌ தம்முடைய தீர்க்கதரிசிகள்‌ 
ம்‌, ஊழியக்காரர்‌ மூலமாயும்‌ 
பேசவேண்டுமென்று 
தீர்மானம்பண்ணியிருக்கிறார்‌. கர்த்தர்‌ சில. 
சமயங்களில்‌ தம்முடைய தூதர்கள்‌ 
மூலமாகவும்‌ பேசுகிறார்‌. பிதாவாகிய தேவன்‌, 
தம்முடைய ஒரே பேறான குமாரனாகிய 
இயேசுகிறிஸ்துவை, இந்தப்‌ பூமிக்கு. 
மனுஷ அவதாரத்தில்‌ அனுப்பினார்‌. 
கிறிஸ்துவானவர்‌ நம்மோடேகூட பேசினார்‌. 


நியாயாதிபதிகள்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மனோவா தன்னை பார்க்க 
வந்திருக்கிற கர்த்தருடைய தூதனான 
வருக்கு மரியாதை செய்ய விரும்புகிறார்‌ 
மனோவா கர்த்தருடைய தூதனை நோக்கி, 
ள்‌ ஒரு வெள்ளாட்டுக்குட்டியை 
சமைத்துக்கொண்டுவருமட்டும்‌ 

தரித்திரும்‌'(நியா 1345) என்று சொல்லுகிறார்‌. 


கர்த்தருடைய தூதனவரோ, மனோவா 

க சமைத்துக்கொண்டு வரும்‌ 

புசிக்க மறுத்துவிடுகிறார்‌. 

போஜனத்தை சர்வாங்க 

கர்த்தருக்கு செலுத்துமாறு 

மனோவா ஒரு 

வெள்ளாட்டுக்குட்டியை கர்த்தருடைய 

தூதனானவருக்கு சமைத்துக்கொண்டு வர 

விரும்புகிறார்‌. அது வரையிலும்‌ 

தூதனானவர்‌ காத்திருக்க வேண்டுமென்று 
மனோவா விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 


கர்த்தருடைய தூதனானவர்‌ 
மனோவாவை நோக்கி: “நீ என்னை இருக்கச்‌ 
சொன்னாலும்‌ நான்‌ உன்‌ உணவைப்‌ 
புசியேன்‌: நீ சர்வாங்க தகனபலி 
இடவேண்டுமானால்‌, அதை நீ கர்த்தருக்குச்‌ 
செலுத்துவாயாக" (நியா 13:16) என்று 
சொல்லுகிறார்‌. அவர்‌ கர்த்தருடைய தூதன்‌ 
என்று மனோவா அறியாதிருக்கிறார்‌. 

தேவனுடைய தூதனானவர்‌ 
கிதியோனுடைய காணிக்கையை 
அங்கீகரிக்கிறார்‌. அவர்‌ படைத்த 
இறைச்சியையும்‌, புளிப்பில்லா அப்பத்தையும்‌ 
தேவனுடைய தூதன்‌ அங்கீகரித்து, அதைப்‌ 
பட்சித்துப்போடுகிறார்‌. ஆனால்‌ மனோவா 
படைக்கும்‌. உணவை புசிக்க 
மறுத்துவிடுகிறார்‌. 


ஊற்று என்றார்‌; அவன்‌ அப்படியே செய்தான்‌. 

அப்பொழுது கர்த்தருடைய தூதன்‌ தமது 

கையிலிருந்த கோலின்‌ நுனியை நீட்டி, 

இறைச்சியையும்‌ புளிப்பில்லாத 

பங்‌ ம்‌ தொட்டார்‌; அப்பொழுது 

கற்பாறையிலிருந்து எழும்பி, 

புளிப்பில்லாத 

பட்சித்தது; கர்த்தரின்‌ 

தூதனோவென்றால்‌, அவன்‌ கண்களுக்கு 
மறைந்து போனார்‌" (நியா 6:20,217. 





i= FTE 
TT 


மனோவா பலிசெலுத்த வேண்டுமென்று 
விரும்பினால்‌, அதை கர்த்தருக்கு சர்வாங்க 


நாம்‌ கர்த்தருடைய 
- போஜனம்பண்ணுகிறோம்‌. 
நாம்‌ புசிக்கிற 
கர்த்தருக்கு 
பலிகளாகவும்‌ செலுத்துகிறோம்‌. 


தன்னோடு பேசுகிறவர்‌ கர்த்தருடைய 
தூதன்‌ என்பதம்‌ மனோவாவுக்குத்‌ 
தெரியவில்லை. அவருடைய பெயர்‌ என்ன 
என்பதும்‌ மனோவாவுக்கு தெரியவில்லை. 
கர்த்தருடைய தூதனானவர்‌ தன்னுடைய 
பெயரை மனோவாவுக்கு சொல்ல 
மறுத்துவிடுகிறார்‌. 


அப்பொழுது மனோவா கர்த்தருடைய 
நாதனை நோக்கி: "தீர்‌ சொன்ன காரியம்‌ 
நிறைவேறும்போது, நாங்கள்‌ உம்மைக்‌ 
கனம்பண்ணும்படி, உம்முடைய நாமம்‌ என்ன" 
என்று கேட்கிறார்‌. அதற்குக்‌ கர்த்தருடைய 
தூதனானவர்‌: “என்‌ நாமம்‌ என்ன என்று நீ 
கேட்க வேண்டியது என்ன? அது அதிசயம்‌" 
(நியா 1347 18) என்று சொல்லுகிறார்‌. 


மனோவா கர்த்தருடைய 
தூதனானவரை கனம்பண்ண விரும்புகிறார்‌. 
கர்த்தருடைய தூதனானவரின்‌ நாமம்‌ என்ன 

மனோவா கேட்ட கேள்விக்கு, 


தூதன்‌ உடனே பதில்‌ 


எப்படி 
எப்‌ 
என்று 


அதை 
1312) 
தூதனானவர்‌ 
மனோவாவுக்கு உடனே பதில்‌ சொல்லுகிறார்‌. 
(நியா 134314). 
பதம்‌. சயைகைப் தகம்‌ 
நம்முடைய பொறுப்புக்களைப்பற்றியும்‌ நாம்‌. 


“(நியா 
கேட்டபோது, கர்த்தருடைய 


கடமைகளைப்பற்றியும்‌, 


கர்த்தரிடத்தில்‌ ஜெபம்பண்ணும்போது. 
நம்முடைய ஜெபத்திற்கு கர்த்தர்‌ உடனே 
பதில்‌ கொடுக்கிறார்‌. ஆனால்‌ நம்முடைய 
ஆசைகள்‌ நிறைவேறவேண்டுமென்றோ. 
அல்லது நமக்கு உலகப்பிரகாரமான 
ஆசிர்வாதங்கள்‌ ஏராளமாய்க்‌ 
கிடைக்கவேண்டுமென்றோ, நாம்‌. 
ஜெபம்பண்ணும்போது, நமக்கு கர்த்தருடைய 
சமுகத்திலிருந்து உடனே பதில்‌ வருவதில்லை. 


நியாயாதிபதிகன்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நாம்‌ கர்த்தரிடத்தில்‌ கேட்கிற எல்லா 
ள்‌ அவர்‌ நமக்கு பதில்‌ 
எதிர்பார்க்கக்கூடாது. 
நம்முடைய ஏராளமான 
சந்தேகங்கள்‌ எழும்பும்‌. நாம்‌ பல 
காரியங்களைக்‌ குறித்து அறிந்துகொள்ள 
வேண்டுமென்று ஆவலாயிருப்போம்‌. 
கர்த்தர்‌ நம்முடைய விருப்பங்களையெல்லாம்‌ 
நிறைவேற்றுவார்‌ என்றோ அல்லது 
நம்முடைய ஆசைகளையெல்லாம்‌ 
பூர்த்தியாக்குவார்‌ என்றோ 
எதிர்பார்க்கக்கூடாது. 
கர்த்தர்‌ பரிசுத்த வேதாகமத்திலே, 
நம்முடைய கடமைகள்‌ எல்லாவற்றையும்‌ 
தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார்‌. 
எதை செய்யவேண்டும்‌ என்றும்‌, எதை 
செய்யக்கூடாது என்றும்‌ கர்த்தர்‌ 
ம்‌ பிரமாணத்தில்‌. தெளிவாகச்‌ 
க ர்‌ நமக்கு 


வெளப்பத்தயுக்கிற 


நாம்‌ 


கட்டுகளாலும்‌ 

இணைக்கப்பட்டு, 

லளர்ந்தேறுகிற 

தலையைப்‌ 

, மாயமான. 

தாழ்மையிலும்‌, வத்தக்‌ செய்யும்‌ 

ஆராதனையிலும்‌ விருப்பமுற்று, 

காணாதலைகளிலே துணிவாய்‌ நுழைந்து, 

தன்‌ மாம்சசிந்தையினாலே வீணாய்‌ 

இறுமாப்புக்கொண்டிருக்கிற எவனும்‌ உங்கள்‌ 

பந்தயப்பொருளை நீங்கள்‌ இழந்துபோகும்படி 

உங்களை வஞ்சியாதிருக்கப்பாருங்கள்‌" 
(கொலோ 2:18 19). 


கர்த்தருடைய தூதனானவர்‌ 

தனக்குச்‌ சொன்ன கட்டளைக்கு மனோவா 

கீழ்ப்படிகிறார்‌. மனோவா போய்‌, 

வெள்ளாட்டுக்குட்டியையும்‌, போஜனபலியையும்‌ 

கொண்டுவந்து, அதைக்‌ கன்மலையின்மேல்‌ 

கர்த்தருக்குச்‌ செலுத்துகிறார்‌: அப்பொழுது 

மனோவாவும்‌ அவர்‌ மனைவியும்‌ பார்த்துக்‌ 

கொண்டிருக்கையில்‌, அதிசயம்‌. விளங்கிறது. 

லிபீடத்திலிருந்து' 

நேராக எழும்புகிறது 

கையில்‌, கர்த்தருடைய 

பலிபீடத்தின்‌ ஜுவாலையிலே. 
ஏறிப்போகிறார்‌; (நியா 13:19,20). 





i FTE 
TT 


தேவனாகிய 
ஜீவபலியாக 


ட்‌ 
கர்த்தருக்கு, நம்மை 
ஒப்புக்கொடுக்கவேண்டும்‌. நம்முடைய 
மனதையும்‌, இருதயத்தையும்‌ கர்த்தருடைய 
சித்தத்திற்கு கீழ்ப்படுத்த வேண்டும்‌. பரிசுத்த 
நமக்குள்ளே கிரியை 


பிரகாரமாக 
நம்மை 
ஒப்புக்கொடுக்கவேண்டும்‌. 


நாம்‌ கர்த்தரிடத்தில்‌ 
ஜெபப்பண்ணும்போது, நம்முடைய ஆத்துமா 
பரலோகத்திலிருக்கிற 

மேலே 


இருதயத்தில்‌ 

கிறிஸ்துவானவர்‌, 

படைக்கிற 

பலிகளையும்‌, 

பலியாக மாற்றுகிறார்‌ 

நமக்குள்ளே வாசம்பண்ண வில்லையென்றால்‌, 
ம்‌ செலுத்துகிற சர்வாங்‌ 

வெறும்‌ புகையாகமிருக்கும்‌ 

தேவன்‌  அங்கீகரிக்கிற 

வாசனையுள்ள பலியாக இருக்காது. 


நம்முடைய கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து, 
கல்வாரி சிலுவையிலே, தம்மையே நமக்காக 
பாவநிவாரண பலியாக ஒப்புக்கொடுத்தார்‌. 
கிறிஸ்துவானவர்‌ தம்முடைய சொந்தபலியின்‌ 
ஜுவாலையிலே பரலோகத்திற்கு 
பரமேறிப்போனார்‌. கிறிஸ்துவானவர்‌ 
தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே. 
பரிசுத்த ஸ்தலத்திற்கள்‌ ஒரே தரம்‌ 
பிரவேசித்தார்‌. 

“திறிஸ்துவானவர்‌ வரப்போகிற. 
நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியராய்‌. 
வெளிப்பட்டு, கையினால்‌ செய்யப்பட்டதாகிய 
இந்தச்‌ சிருஷ்டிசம்பந்தமான கூடாரத்தின்‌ 
வழியாக அல்ல, பெரிதும்‌ உத்தமமுமான 
கூடாரத்தின்‌ 
வெள்ளாட்டுக்கடா, 


நித்திய 
உண்டுபண்ணினார்‌” (எபி 9112) 


நியாயாதிபதிகன்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தருடைய தூதனானவர்‌ 
பலிபீடத்தின்‌ ஜுவாலையிலே ஏறிப்போவதை 
மனோவாவும்‌ அவருடைய மனைவியும்‌ 
பார்த்துக்கொண்டிருக்கிறார்கள்‌. அப்போது 
அவர்களுக்குள்ளே மிகுந்த பயமுண்டாயிற்று. 
அவர்கள்‌ இருவரும்‌: தரை 
முகங்குப்புற விழுகிறார்கள்‌. மனோவா 
தன்‌ மனைவியைப்‌ பார்த்து, “நாம்‌ 
தேவனைக்‌ கண்டோம்‌, சாகவே சாவோம்‌" 
(நியா 13:22) என்று பயத்தோடும்‌ 
நடுக்கத்தோடும்‌ சொல்லுகிறார்‌. 

மனோவா இதற்கு முன்பு கர்த்தருடைய 
தூதனானவரிடத்தில்‌ பேசியபோது, 
மிகவும்‌ சந்தோஷமாகவும்‌, தெளிவாகவும்‌, 
உற்சாகமாகவும்‌ பேசினார்‌ (நியா 13:8,12/ 
கர்த்தர்‌ தங்களுக்கு ஒரு குமாரனை 
வாக்குப்பண்ணியிருக்கிறார்‌ என்பதை 
அறிந்து மனோலாவம்‌ அவருடைய 
மனைவியும்‌ மிகுந்த சந்தோஷமடைந்தார்கள்‌. 

a ழ்‌ to 


தூதனானவர்‌ மனோவாவுக்கும்‌ அவர்‌ 
மனைவிக்கும்‌. காணப்படவில்லை: 
அப்பொழுது அவர்‌ கர்த்தருடைய தூதன்‌ 
என்று மனோவா அறிந்து கொள்கிறார்‌ 
(நியா 13:20,21). 


ம்‌ தேவனைக்‌ கண்டோம்‌, சாகவே 
சாவோம்‌" என்று மனோவா சொல்லுகிறார்‌. 
பூர்வகாலங்களிலே யூதர்கள்‌ மத்தியில்‌ 
இப்படிப்பட்ட நம்பிக்கை இருந்தது. 
அவர்கள்‌ கர்த்தரையோ அல்லது 
கர்த்தருடைய தூதனானவரையோ 
தரிசித்தால்‌, செத்துப்போவாம்‌ என்று 
நினைத்தார்கள்‌. மனோவா பயத்திலே. 
பேசினாலும்‌, அவருடைய மனைவி 
கர்த்தரைப்பற்றும்‌ விசுவாசத்தில்‌ 
உறுதியாயிருக்கிறார்‌. அவரிடத்தில்‌ 
கர்த்தரைப்பற்றிய தெளிந்த சிந்தனை 
இருக்கிறது. 





i FTE 
ERRATA 


மனோவாவின்‌ மனைவி, தன்‌ 
புருஷனிடம்‌ கர்த்தர்‌ நம்மைக்‌ கொன்றுபோடச்‌ 
சித்தமாயிருந்தால்‌, அவர்‌ நம்முடைய 

கையிலே சர்வாங்க தகனபலியையும்‌ 
போஜனபலியையும்‌  ஒப்புக்கொள்ளமாட்டார்‌, 
இவைகளையெல்லாம்‌ நமக்குக்‌ 
காண்பிக்கவுமாட்டார்‌, இவைகளை 
நமக்கு அறிவிக்கவுமாட்டார்‌ (நியா 13:23) 
என்று சொல்லுகிறாள்‌. 

மனோவாவின்‌ மனைவி பலவீனமான 
பாண்டமாயிருந்தாலும்‌, அவள்‌ பலமுள்ள. 
விசுவாசியாயிருக்கிறாள்‌. ஒருவேளை 
இந்தக்‌ காரணத்திற்காக, கர்த்தருடைய 
தூதனானவர்‌, ல்‌ மனோவாவை 
பார்க்காமல்‌, மனோவாவின்‌ 
மணைவிமைப்‌ பார்த்திருப்பதற்கு வாய்ப்பு 
இருக்கிறது. கர்த்தருடைய தூதனானவர்‌ 
இரண்டாந்தரமும்‌ மனோவாவின்‌ 
மனைவியையே. பார்த்தற்கு, அந்த 
ஸ்திரீயின்‌ உறுதியான விசுவாசமே 
காரணமாக இருக்கலாம்‌. 


திருமணமான 
ஒருவருக்கொருவர்‌ உதவியாகவும்‌, 
ஆதரவாகவும்‌ இருந்து, தங்களுடைய 
விசுவாச ஜீவியத்தில்‌ வளர்ச்சி பெறவேண்டும்‌. 
கர்த்தருக்குள்‌ ஒன்றாய்‌ சந்தோஷமாயிருக்க 
வேண்டும்‌. 

தங்களுக்கு 

ஆவிக்குரிய 

ஒருவருக்கொருவர்‌ 

பகிர்ந்துகொள்ளவேண்டும்‌ 


தம்பதிகள்‌ 


மனோவாவின்‌ 
புருஷனிடத்தில்‌ 
பேசுகிறாள்‌. 
சாகவே 


மனைவி தன்‌ 
மிகவம்‌ ஞானமாய்ப்‌ 
'நாம்‌ தேவனைக்‌ கண்டோம்‌, 
சாவோம்‌" என்று மனோவா 
சொல்லுகிறார்‌. அவருடைய 
மனைவியோ, “நாம்‌ சாகமாட்டோம்‌" என்று 
சொல்லி, அதற்கான காரணங்களையும்‌ 
சொல்லுகிறாள்‌. 
கர்த்தர்‌ 
அவருடைய 
கிருபையாக இரக்கம்‌ 
அவர்களை 
என்பதற்காக, 
கிருபைகளை 


மனோவாவின்‌ மேலும்‌, 
மனைவியின்மேலும்‌ 
காண்பித்திருக்கிறார்‌. 
கொன்றுபோட வேண்டும்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய 
அவர்களுக்கு 


நியாயாதிபதிகன்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ தங்களைக்‌ கொன்றுபோட 
சித்தாமிரந்தால்‌. அவர்‌ அவர்களுடைய 
சர்வாங்க தகனபலியையும்‌, 
கோலங்கள்‌ ஒப்புக்கொள்ளமாட்டார்‌ 
என்று 'மனோவாவின்‌ மனைவி 
சொல்லுகிறாள்‌. கர்த்தர்‌ அவர்களுடைய 
பலிகளை அங்கீகரித்தது. அவர்களை 
ற்கல்ல. அவர்களை 
ஆசீர்வதிப்பதற்காகவே என்னும்‌ 


கர்த்தர்‌ மணோவாவையும்‌, அவருடைய 
மனைவியையும்‌: கொன்றுபோட 
சித்தமாயிருந்தால்‌, அவர்களுக்கு 
இவைகளையெல்லாம்‌ 
காண்பித்திருக்கமாட்டார்‌. 
குமாரன்‌ பிறப்பான்‌ 
வாக்குத்தத்தை 
சொல்லியிருக்கமாட்டார்‌. 
பிறக்கப்போகும்‌ குமாரன்‌. 
நசரேயனாயிருப்பான்‌ 


அவர்‌ 


அவர்களுக்கு ஒரு 
என்னும்‌ 
அவர்களுக்கு 
அவர்களுக்கு 
"தேவனுக்கு, 
என்பதையும்‌, அவன்‌ 
இஸ்ரவேலை பெலிஸ்தரின்‌ கைக்கு 
நீங்கலாக்கி இரட்சிக்கத்‌ தொடங்குவான்‌ 
என்பதையும்‌ கர்த்தர்‌ அவர்களுக்கு 
வெளிப்படுத்தியிருக்கமாட்டார்‌ 


பாவிகளை  கொன்றுபோடவேண்டும்‌. 
என்பது கர்த்தருடைய திட்டமல்ல. அவர்கள்‌ 
தங்கள்‌ பாவங்களுக்கு மனந்திரும்பவேண்டும்‌ 
என்பதும்‌, அவர்கள்‌ இரட்சிக்கப்படவேண்டும்‌ 
என்பதும்‌, அவர்கள்‌ நித்திய ஜீவனைப்‌ 
பெற்றுக்கொள்ளவேண்டும்‌. என்பதுமே 
கர்த்தருடைய திட்டமாயும்‌ விருப்பமாயும்‌. 


இரட்சிப்புக்காக, 

எ ககிறில்‌, றிஸ்து. கல்வாரி 

தம்மையே பாவநிவாரண 

பலியாகச்‌ செலுத்தினார்‌. பிதாவாகிய தேவன்‌, 

குமாரனாகிய கக்‌ இலன்‌ 
பாவநிவாரண 

அங்கீகரித்திருக்கிறார்‌ த்திற்கு 

மனுக்குலத்திற்கு இரட்சிப்பைக்‌ 

கர்த்தருடைய 

இயேசுகிறிஸ்துவின்‌ 

மனந்திரும்புகிற பாவிகள்‌ 

அழிந்துபோகாமல்‌, இரட்சிக்கப்படுகிறார்கள்‌. 





i= FTN 
TT 


மனோவாவின்‌ மணைவியைப்போல, 
விசுவாசிகளாகிய நாமும்‌ கர்த்‌ 
கிருபையையும்‌, 
தெளிந்த சிந்தையுள்ளவர்களாயிருக்க 
வேண்டும்‌. கர்த்தர்‌ நம்மை 
அழித்துப்போடவேண்டும்‌. என்றோ 
அல்லது நம்மை கைவிட்டுவிடவேண்டும்‌ 
என்றோ திட்டமிட்டிருப்பாரென்றால்‌, 
அவர்‌ நம்முடைய ஆத்துமாவை 
அழிவுக்கு நீங்கலாக்கி 
இரட்சித்திருக்கமாட்டார்‌. கர்த்தருடைய 
கிரியை எப்போதுமே பரிபூரணமாயிருக்கிறது. 
கர்த்தரை நம்புகிறவர்கள்‌ ஒருபோதும்‌ 
வெட்கப்பட்டுப்போகமாட்டார்கள்‌. ர்கள்‌ 
அழிந்துபோகமாட்டார்கள்‌. 
நம்புகிறவர்கள்‌ புதிய 
புதிய ஜீவனையும்‌ பெற்றுக்கொள்வார்கள்‌. 
நம்முடைய காலங்கள்‌ கர்த்தருடைய 
கரத்தில்‌ பாதுகாப்பாயிருக்கிறது. 


சிம்சோன்‌: 
நியா 13:24,25 


நியா 13:24. பின்பு அத்த ஸ்திரீ ஒரு 
குமாரனைப்‌ 

சிம்சோன்‌: 

அந்தப்‌ பின்னை வனர்ந்தது; கர்த்தர்‌ 
அவனை ஆசிர்வதித்தார்‌. 


நியா 19:25, அவன்‌ சோரராவுக்கும்‌. 
'எஸ்தாவோலுக்கும்‌ 'நடுவிலுூன்ன 
தாணின்‌ பாளயத்தில்‌ இருக்கையில்‌ 
கர்த்தருடைய ஆவியானவர்‌ 
அவனை ஏவத்துவக்கினார்‌. 


'மனோவாவின்‌ 
நீண்டகாலமாக புத்திரபாக்கியமில்லை. 
கர்த்தருடைய கிருபையான 
வாக்குத்தத்தத்தின்‌ பிரகாரமாக அந்த ஸ்திரீ 
ஒரு குமாரனை பெறுகிறாள்‌. அந்தக்‌ 
குழந்தைக்கு சிம்சோன்‌ என்று பேரிடுகிறாள்‌. 
சிம்சோன்‌ என்னும்‌ 
“சூரியன்‌” என்று பொருள்‌. 
முகம்‌ சூரியனைப்போல 
அழகாகவும்‌ இருக்கிறது. 
சூரியனைப்போலவே 
வல்லமையுள்ளவராயிருக்கிறார்‌. 


மனைவிக்கு, 


பிரகாசமாகவும்‌ 


அவர்‌ 
விசேஷித்த 


நியாயாதிபதிகன்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


என்றும்‌ பொருள்‌ சொல்லலாம்‌. 
அவைகளின்‌ சத்தம்‌ 
அவைகளின்‌ வசனங்கள்‌ 
பூச்சக்கரத்துக்‌ கடைசிவரைக்கும்‌ 
செல்லுகிறது: அவைகளில்‌ 
சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார்‌ 
தன்‌ மணவறையிலிருந்து 
த்தி 
பராக்கிரமசாலியைப்போல்‌ 
பாதையில்‌ ஒட  கிழச்சியாவிருக்கிறது" 
(சங்‌ 19:4,5). 


சூரியன்‌. இந்தப்‌ பூமிக்கு 
வெளிச்சத்தைக்‌ கொடுக்கிறது. சிம்சோன்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு வெளிச்சத்தைக்‌ 
கொடுக்கிறார்‌. சிம்சோன்‌: 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்துவுக்கு 
அடையாளமாமிருக்கிறார்‌. கிறிஸ்துவானவர்‌ 
நீதியின்‌ சூரியன்‌ என்று அழைக்கப்படுகிறார்‌. 
சிம்சோன்‌ “சின்ன சூரியன்‌” என்று 
அழைக்கப்படுகிறார்‌. 


சிம்சோன்‌ வளருகிறார்‌. கர்த்தர்‌ 
சிம்சோனை ஆசீர்வதிக்கிறார்‌. தன்னுடைய 
வயதிலுள்ள மற்ற பிள்ளைகளைவிட, 
சிம்சோன்‌ ஞானத்திலும்‌, பெலத்திலும்‌, 
பராக்கிரமத்திலும்‌ வளர்ச்சி பெற்றிருக்கிறார்‌. 
சிம்சோனிடத்தில்‌ விசேஷித்த பலன்‌ 
இருக்கிறது. 

சிம்சோன்‌: சோராவுக்கும்‌ 
எஸ்தாவோலுக்கும்‌ நடுவிலுள்ள தாணின்‌ 
பாளயத்தில்‌ இருக்கையில்‌ கர்த்தருடைய 
ஆவியானவர்‌ அவரை ஏவத்துவக்குகிறார்‌ 
(நியா 13:25). 

சிம்சோன்‌ இஸ்ரவேலரை பெலிஸ்த। 
கைக்கு நீங்கலாக்கி இரட்சிக்க 
தொடங்கவேண்டும்‌. சிம்சோன்‌ பெலிஸ்தருக்கு 
விரோதமாக தாணின்‌ பாளத்திலிருக்கிறார்‌. 
பாளயத்திலுள்ளவர்கள்‌ மத்தியிலே, 
சிம்சோன்‌ தன்னுடைய விசேஷித்த. 
பலத்தையும்‌, பராக்கிரமத்தையும்‌ 
வெளிப்படுத்தி காண்பித்திருக்கவேண்டும்‌. 
பாளயத்திலிருக்கிற எல்லோரையும்விட 
சிம்சோன்‌ பராக்கிரமசாலியாயிருக்கிறார்‌. 





ய நியாயாதிபதிகன்‌ - விரிவுரை 113 
நக்க JUDGES - COMMENTARY ies 


விரோதமாக. 
ட இத்து புத்திரர்‌ 
வைராக்கியமாயிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 


எல்லோருடைய வைராக்கியத்தையும்விட, 
சிம்சோனின்‌ வைராக்கியம்‌ பெலிஸ்தருக்கு 
விரோதமாய்‌ மிகவும்‌ அதிகமாயிருக்கிறது. 
கர்த்தருடைய வியானவர்‌ 
சிம்சோனை 

சிம்சோன்‌ க 
பிரகாரம்‌ கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார்‌. 





i THEN 
TT 


சிம்சோன்‌ தேவனுக்கு 
நசரேயனாயிருக்கிறவர்‌. அவர்‌ இஸ்ரவேல்‌ 


எழுதப்பட்டிருக்கிறது. 
மேலோட்டமாகப்‌ பார்க்கும்போது, 
சிம்சோனிடத்தில்‌ நசரேய விரதம்‌ 
இல்லாததுபோன்று தெரியும்‌. ஆனால்‌ அவர்‌ 
மெய்யாகவே தேவனுக்கு 
நசரேயனாயிருக்கிறவர்‌. 


சிம்சோன்‌ 
குமாரத்திகளில்‌ 
அவளை 

(நியா 141-578). 
பாலசிங்கத்தை 
(நியா 14:55,89), 


சிம்சோன்‌ முப்பது தோழரிடம்‌ ஒரு 
விடுகதையை சொல்லுகிறார்‌ (நியா 1410-14). 
சிம்சோனுடைய பெண்சாதியின்‌ உதவியினால்‌, 
சிம்சோனின்‌ தோழர்‌ இந்த விடுகதையை 
விடுவிக்கிறார்கள்‌ (நியா 14:15-18). 


பெலிஸ்தரின்‌ 
ஒரு பெண்ணை கண்டு, 
விவாகம்பண்ணுகிறார்‌ 
சிம்சோன்‌ ஒரு 
கொன்றுபோடுகிறார்‌ 


சிம்சோன்‌ பெலிஸ்தரில்‌ முப்பது பேரை 
கொன்று, தன்‌ 'விடுகதையை 
விடுவித்தவர்களுக்கு மாற்று வஸ்திரங்களைக்‌ 
கொடுக்கிறார்‌ (நியா 14:19). 
'சிம்சோனுக்கும்‌ அவருடைய பெண்ஜாதிக்கும்‌ 
இடையே இருந்த உறவு முறிந்துபோயிற்று 
(நியா 14:20). 


சிம்சோனின்‌ பெண்சாதி 
நியா 1541-9 


தியா 14:31. சிம்சோன்‌ திம்னாத்துக்குப்‌ 
போய்‌, திம்ணாத்திலே பெலிஸ்தரின்‌ 
குமாரத்திகளில்‌ ஒரு பெண்ணைக்‌ 
கண்டு, 


நியாயாதிபதிகன்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நியா 142. திரும்ப 
தாயையும்‌ 


வந்து, தன்‌ 
தகப்பனையும்‌ நோக்கி: 
திம்னாத்திலே. பெலிஸ்தரின்‌ 
குமாரத்திகளில்‌ ஒரு பெண்ணைக்‌ 
கண்டேன்‌; அவளை எனக்குக்‌ கொன்ன 
வேண்டும்‌ என்றான்‌. 


தியா 14:8. அப்பொழுது அவன்‌ தாயும்‌ 
அவன்‌ தகப்பனும்‌ அவனை நோக்கி: நீ 
போய்‌, விருத்தசேதனமில்லாத 
பெலிஸ்தரிடத்தில்‌ ஒரு பெண்ணைக்‌ 
கொள்ளவேண்டியதென்ன? உன்‌ 
சகோதரரின்‌ குமாரத்திகனிலும்‌, எங்கள்‌ 
ஜனமனைத்திலூம்‌ பெண்‌ இல்லையா 
என்றார்கள்‌. சிம்சோன்‌ தன்‌ தகப்பனை 
நோக்கி: அவன்‌ என்‌ கண்ணுக்குப்‌ 
பிரியமானவன்‌, அவனையே எனக்குக்‌ 
கொள்ளவேண்டும்‌ என்றான்‌. 


தியா 1424. அவன்‌ பெலிஸ்தரிடத்தில்‌ 
குற்றம்பிடிக்க முகாந்தரம்‌ 
உண்டாகும்படி, இது கர்த்தரின்‌ செயல்‌. 
என்னு அவன்‌ தாயும்‌ தகப்பனும்‌ 
அறியாதிருந்தார்கள்‌; அக்காலத்திலே 
பெலிஸ்தர்‌ இஸ்ரவேலை ஆண்டார்கள்‌. 


தியா 145. அப்படியே சிம்சோனும்‌ 
அவன்‌ தாயும்‌ தகப்பனும்‌. 
திம்னாத்துக்குப்‌ போகப்‌ 
புறப்பட்டார்கள்‌; அவர்கள்‌ திம்னாத்‌. 
ஊர்‌ திராட்சத்தோட்டங்கன்மட்டும்‌ 
வந்தபோது, இதே, கெர்ச்சிக்கிற 
பாலசிங்கம்‌ ஒன்று அவனுக்கு எதிராக 
வந்தது. 


நியா 14:6. அறபுக்‌ கர்த்தருடைய 
ஆவி அவன்‌! பலமாய்‌ 
இறங்கின தினால்‌, பல்‌ தன்‌ கையில்‌ 
ஒன்றும்‌ இல்லாதிருத்தும்‌. அதை 
ஒரு ஆட்டுக்குட்டியைக்‌ 
கிழித்துப்போடுகிறதுபோல்‌ கிழித்துப்‌ 
போட்டான்‌; ஆனாலும்‌, தான்‌: 
செய்ததை அவன்‌ தண்‌ தாய்‌ 
தகப்பனுக்கு அறிவிக்கவில்லை; 


நியா 14:7. அவன்‌ போய்‌ அந்தப்‌ 
பெண்ணோடே பேசினான்‌; அவன்‌ 
சிம்சோனின்‌ கண்ணுக்குப்‌ 
நிரியமாயிருத்தான்‌. 





f= al 
TT 


தியா 148. சிலநாளைக்குப்பின்பு, 
அவன்‌ அவனை விவாகம்பண்ணத்‌ 
திரும்பிவத்து, சிங்கத்தின்‌ உடலைப்‌ 
பார்க்கிறதற்கு வழிவிலகிப்‌ போனான்‌; 
இதோ, சிங்கத்தின்‌ உடலுக்குன்னே 
தேனிக்கூட்டமும்‌ தேனும்‌ இருந்தது. 


தன்‌ 

சாப்பிட்டுக்கொண்டே 
தாய்தகப்பனிடத்தில்‌ 

அவர்களுக்கும்‌ 

அவர்களும்‌ 

ஆனாலும்‌ தாண்‌ அந்தத்‌ தேனைச்‌: 
சிங்கத்தின்‌ உடலிலே எடுத்ததை 
அவர்களுக்கு அறிவிக்கவில்லை. 


கர்த்தருடைய சித்தத்தின்‌ 
பரிசுத்த ஆவியானவருடைய 
பிரகாரமாகவும்‌, 
விரோதமாக எழுப்புகிறார்‌. 
பெலிஸ்தரோடு சண்டை போடுவதற்கு 
கர்த்தர்‌ சிம்சோனுக்கு வாய்ப்புக்களை 
உண்டுபண்ணிக்கொடுக்கிறார்‌. சிம்சோன்‌ 
பெலிஸ்தரோடு சிநேகம்‌ பண்ணுகிறார்‌ 


சிம்சோன்‌ 
பிரகாரமாகவும்‌, 
வழிநடத்துலின்‌ 
பெலிஸ்தருக்கு 


பொதுவாக சத்துருக்களோடு யாரும்‌ 
சிநேகம்‌ வைத்துக்கொள்ளமாட்டார்கள்‌. 
சிம்சோனோ, முதலாவதாக பெலிஸ்தரோடு 
சிநேகம்‌ பாராட்டுகிறார்‌. அதன்‌ பின்பு 
அவர்களை தன்னுடைய சத்துருக்களாகப்‌ 
பாலிக்கிறார்‌. சிம்சோன்‌ 
நசரேயனாயிருக்கிறவர்‌. 


ஒரு... பராக்கிரமசாலி. 
பிரதிஷ்டைபண்ணப்‌ 
அவருடைய 

கிரியைகளும்‌: 
பரிகுத்தமாயிருக்கவேண்டும்‌. 
ம்‌ ன்‌ ஜீவியமோ, 


நியாயாதிபதிகள்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சிம்சோன்‌ திம்னாத்துக்குப்‌ போய்‌, 
திம்னாத்திலே பெலிஸ்தரின்‌ குமாரத்திகளில்‌ 
ஒரு பெண்ணைக்‌ காண்கிறார்‌. அவர்‌ 
தன்‌ ஊருக்கு திரும்ப வந்து. தன்‌ தாயையும்‌ 
ம்‌ "திம்னாத்திலே 

ஒரு 

அவளை எனக்குக்‌ 

(நியா 14:12) என்று 


இஸ்ரவேலின்‌ 
காணியாட்சிக்குப்‌ புறம்பானவர்கள்‌. அவர்கள்‌ 
தாகோன்‌ என்னும்‌ விக்கிரக தெய்வத்தை 
ஆராதிக்கிறவர்கள்‌. சிம்சோனோ ஒரு 
நசரேயர்‌. நசரேய விரதமிருக்கிறவர்‌, 
தாகோனை  ஆராதிக்கிற புறஜாதி 
பெண்ணை விவாகம்பண்ண 
வேண்டுமென்று ஆசைப்படக்கூடாது. 


இஸ்ரவேல்‌ 


கைக்கு 


புத்திரரை 
நீங்கலாக்கி 
இரட்சிக்கவேண்டியவர்‌. னால்‌ 
சிம்சோனோ பெலிஸ்தரின்‌ குமாரத்திகளில்‌ 
விவாகம்பண்ண 
சைப்படுகிறார்‌. 
சத்தின்மீதும்‌, 
சிம்சோனுக்கு 
உண்மையான அக்கரை இருக்கிறதா என்னும்‌ 
சந்தேகம்‌ வருகிறது. இந்த சந்தேகம்‌ 
சிம்சோனுடைய பெற்றோருக்கே 
வந்துவிடுகிறது. 


அப்பொழுது சிம்சோனின்‌ தாயும்‌, 
தகப்பனும்‌ சிம்சோனை நோக்கி: “நீ போய்‌, 
விருத்தசேதனமில்லாத பெலிஸ்தரிடத்தில்‌ ஒரு 
பெண்ணைக்‌. கொள்ளவேண்டியதென்ன? 
உன்‌ சகோதரரின்‌ குமாரத்திகளிலும்‌, எங்கள்‌ 
ஜனமனைத்திலும்‌ பெண்‌ இல்லையா" 
(நியா 14:3) என்று கேட்கிறார்கள்‌. 


சிம்சோனோ பெலிஸ்தரின்‌ 
குமாரத்திமீது பிரியமாயிருக்கிறார்‌. தன்‌ 
பெற்றோரிடத்தில்‌ அவளுக்காக பரிந்‌ 
பேசுகிறார்‌. அவள்‌ தன்‌ கண்‌ 
பிரியமானவள்‌ என்றும்‌, 
தனக்குக்‌ கொள்ளவேண்டும்‌ 
சிம்சோன்‌ தன்னுடைய தகப்பனாரிடம்‌ 
உறுதியாகச்‌ சொல்லுகிறார்‌. சிம்சோனின்‌ 
பெற்றோர்‌ தங்களால்‌ முடிந்த வரையிலும்‌, 
அவருடைய மனதை மாற்ற 
முயற்சிபண்ணுகிறார்கள்‌. ஆனால்‌ 
முடியவில்லை. 





f= THE 
TT 


ஆட 
பெலிஸ்தரிடத்தில்‌ குற்றம்பிடிக்க முகாந்தரம்‌ 
உண்டாகும்படி, இது கர்த்தரின்‌ 
செயலாயிருக்கிறது. ஆனால்‌ இதை 
சிம்சோனின்‌ தாயும்‌ தகப்பனும்‌ 
அறியாதிருக்கிறார்கள்‌ (நியா 14:4). 
சிம்சோனின்‌ பெற்றோர்‌, கர்த்தருடைய 
சித்தத்தை அறிந்துகொள்ளாமலேயே, 
சிம்சோனின்‌ மனதை மாற்ற 
முயற்சிபண்ணுகிறார்கள்‌. “உன்‌ சகோதரரின்‌ 
குமாரத்திகளில்‌ பெண்‌ இல்லையா, 
நம்முடைய கோத்திரத்தில்‌ பெண்‌ இல்லையா, 


கொள்ளவேண்டியதென்ன, 


அந்நிய நுகத்தில்‌ பிணைக்கப்படக்கூடாது' 
என்றெல்லாம்‌ சொல்லி, சிம்சோனின்‌ 


மனதை மாற்ற விரும்புகிறார்கள்‌. ஆனால்‌. 
பெலிஸ்தரின்‌ குமாரத்தி சிம்சோனின்‌ 
பிரியமானவளாயிருக்கிறாள்‌. 
கொள்ளவேண்டுமென்று 

சிம்சோனும்‌ தீர்மானமாயிருக்கிறார்‌ 


| நசரேய விரதம்‌ இருக்கிறவர்‌ தன்‌ 


பெற்றுக்கொள்‌ ளவேண்டும்‌. 

தன்னுடைய பெற்றோரின்‌ 
தல்லால்‌ எந்த ஒரு காரியத்தையும்‌ 
செய்யக்கூடாது. 


எதிர்பார்க்கப்படுகிற 


கர்த்தருக்குள்‌ கீழ்ப்படியவேண்டும்‌. 
சிம்சோன்‌ 
குமாரத்திகளில்‌ 
விவாகம்பண்ணுவது 
செயலாயிருக்கிறது. கர்த்தரே 
இருதயத்தில்‌, பெலிஸ்தரின்‌ குமாரத்திகளில்‌ 


பிரியமானவளாயிருக்கிறாள்‌. 


நியாயாதிபதிகள்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சிம்சோன்‌ பிற்காலத்தில்‌ பெலிஸ்தருக்கு 
விரோதமாக எழும்பவேண்டும்‌. இதற்காகவே 
தம்முடைய 
யத்தம்‌ 
சிம்சோன்‌ பெலிஸ்தரிடத்தில்‌ 
குற்றம்‌ பிடிக்க முகாந்தரமுண்டாகவேண்டும்‌. 
பெலிஸ்தர்‌ இஸ்ரவேலை. 
ஒடுக்கும்போது, அவர்கள்‌ 
தங்களுடைய சேனையை 
இஸ்ரவேலுக்கு. விரோதமாக 
அனுப்பமாட்டார்கள்‌. தங்களிடத்திலுள்ள 
இரட்சதர்களில்‌ ஒரு சிலரை அவர்களுக்கு 
விரோதமாக அனுப்பி, அவர்களை 
பயமுறுத்துவார்கள்‌. அல்லது இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாரின்‌ உடமைகளைக்‌ 
கொள்ளையிடுவதற்கு, பெலிஸ்தரில்‌ ஒரு 
சிலர்‌ புறப்பட்டு வருவார்கள்‌. 


ன்‌ 
தந்திரமும்‌ நிறைந்தவர்கள்‌ 
வெலிஸ்நாடத்ில்‌ 


பொதுவாக 
பெரிய 


வஞ்சனையும்‌, 
சிம்சோனும்‌ 
வஞ்சனையாயும்‌, 
தந்திரமாயும்‌ நடந்துகொள்கிறார்‌. சிம்சோன்‌ 
பெலிஸ்தரின்‌ குமாரத்திகளில்‌ ஒரு 
பெண்ணை விவாகம்பண்ணும்போது, அவர்‌ 
பெலிஸ்தருக்கு, அவர்களுடைய விலாவிலே. 
முள்ளைப்போல இருப்பார்‌. 
அவர்களுக்கு எப்போதுமே 
பிரச்சனையாயிருப்பார்‌. 


கர்த்தர்‌ தம்முடைய தெய்வீக 
சித்தத்தின்‌ பிரகாரம்‌, பெலிஸ்தர்மீது. 
யுத்தம்பண்ணுவதற்கு சிம்சோனை ஆயத்தம்‌ 
பண்ணுகிறார்‌. அவரை உற்சாகப்படுத்துகிறார்‌. 
கர்த்தருடைய திட்டத்தின்‌ பிரகாரமாகவும்‌, 
சித்தத்தின்‌ பிரகாரமாகவம்‌ சிம்சோன்‌ 
திம்னாத்திற்குப்‌ போகிறார்‌. 
போகும்‌ வழியில்‌ ஒரு 
கொன்றுபோகிறார்‌. 


சிம்சோனும்‌ அவருடைய தாயும்‌ 
தகப்பனும்‌ திம்னாத்துக்குப்‌ போகப்‌ 
புறப்படுகிறார்கள்‌: அவர்கள்‌ திம்னாத்‌ ஊர்‌ 
திராட்சத்தோட்டங்கள்மட்டும்‌ வந்தபோது. 
இதோ, கெர்ச்சிக்கிற பாலசிங்கம்‌ ஒன்று 
சிம்சோனுக்கு எதிராக வருகிறது. 
அப்பொழுது கர்த்தருடைய ஆவி 
சிம்சோன்மேல்‌ பலமாய்‌ இறங்கனதினால்‌, 
சிம்சோன்‌ தன்‌ கைமில்‌ ஒன்றும்‌ 
இல்லாதிருந்தும்‌, அதை ஒரு 
ஆட்டுக்குட்டியைக்‌ கிழித்துப்போடுகிறதுபோல்‌ 
கிழித்துப்‌ போடுகிறார்‌: ஆனாலும்‌, தான்‌ 
செய்ததை. சிம்சோன்‌ தன்‌ தாய்‌ 
தகப்பனுக்கு அறிவிக்கவில்லை (நியா 14:5,67. 





i FTE 
TT 


சிம்சோன்‌ கெர்ச்சிக்கிற 
பாலசிங்கத்தைக்‌ கொன்றுபோடுகிறார்‌. இது, 
மிகவம்‌ பயங்கரமான மிருகம்‌. தன்னுடைய 
இரையைப்பிடிக்க ந்தப்‌ பாலசிங்கம்‌ 
அலைந்துகொண்டிருக்கிறது. சிம்சோனோ 
திராட்சத்தோட்டங்கள்‌ வழியாக தனியாக 
நடந்துபோகிறார்‌. திம்னாத்திற்கு அவர்‌ 
தன்னுடைய பெற்றோரோடு கூடப்போனார்‌. 


ஆனால்‌ திராட்சத்தோட்டத்திற்கு 
அருகாமையில்‌ வந்தபோது, சிம்சோன்‌ தன்‌ 


பெற்றோரை விட்டு விட்டு, தனியாகப்‌ 
போகிறார்‌ ஒருவேளை 
திராட்சத்தோட்டத்திலுள்ள, திராட்சப்பழங்கள்‌ 
சிலவற்றை பறித்து புசிக்கவேண்டுமென்று 


சிம்சோனின்‌ பெற்றோர்‌ அவருக்கு அனுமதி 
கொடுக்கமாட்டார்கள்‌. ஆகையினால்‌ 
சிம்சோன்‌ அவர்களுடைய அனுமதியில்லாமல்‌, 
திராட்சப்பழங்கள்மீது ஆசைப்பட்டு 
திராட்சத்தோட்டங்கள்‌ வழியாக தனியாகப்‌ 
போயிருக்கவேண்டும்‌. 

சிம்சோன்‌ ஈட்சத்தோட்டங்கள்‌ 
மட்டும்‌ வந்தபோது கெர்ச்சிக்கிற பாலசிங்கம்‌. 
ஒன்று அவருக்கு எதிராக வருகிறது. 
சிம்சோனோ 
அவருக்கு 
தேவைப்படுகிறது. 


கையில்‌ ஒரு ஆயுதமுமில்லை. ஆனாலும்‌ 
ட்‌ அந்தப்‌ பாலசிங்கத்தை 

ஆட்டுக்குட்டியைக்‌ 
கிற்த்தப்போடுவதுபோல கிழித்துப்போடுகிறார்‌. 


சிம்சோனுக்கு ஒரு 
உண்டாகவில்லை. 

பாலசிங்கத்தின்மீது, சிம்சோனுக்கு 
கிடைத்த வெற்றி மிகவும்‌ விசேஷமானது. 
த்க்‌ 


சேதமும்‌ 


பாலசிங்கத்தைக்‌ கிழித்துப்போடுகிறார்‌. 


நியாயாதிபதிகன்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


சாத்தான்‌ 
சுற்றி 
அலைகிறான்‌. கிறிஸ்துவானவர்‌ சாத்தானை 
மேற்கொள்கிறார்‌. தம்முடைய 
ஊழியத்தின்‌ ஆரம்பத்திலேயே, கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்து சாத்தானை ஜெயித்தார்‌. 


அப்பொழுது இயேசு பிசாசினால்‌ 
சோதிக்கப்படுவதற்கு ஆலியானவராலே. 
வனாந்தரத்திற்குக்‌. கொண்டுபோகப்பட்டார்‌"' 
முத்‌ 4). “அப்பொழுது இயேசு: 
அப்பாலே போ சாத்தானே: உன்‌ 
தேவனாகிய கர்த்தரைப்‌ பணிந்துகொண்டு, 
அவர்‌ ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக 
i எழுதிமிருக்கிறதே என்றார்‌. 

பிசாசானவன்‌ அவரை 
விட்டு விலகிப்போனான்‌" (மத்‌ 4:10,1) 


கிறிஸ்துவானவர்‌ இந்த சம்பவத்திற்கு 
பின்பு சாத்தானுடைய அந்தகார 
வல்லமைகளையும்‌, அவனுடைய 
றித்துப்போட்டார்‌. நம்முடைய கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்து தம்முடைய சொந்த 
பலத்தினால்‌ உயர்த்தப்பட்டிருக்கிறார்‌. அவர்‌ 
தம்மைப்பற்றி பெருமையாய்‌ ஒன்றும்‌ 
பேசவில்லை. 


சிம்சோன்‌ 
இயேசுகிறிஸ்துவக்கு 
அடையாளமாயிருக்கிறார்‌. தான்‌ 
பாலசிங்கத்தைக்‌ கொன்றுபோட்டாலும்‌, தான்‌ 
செய்ததை சிம்சோன்‌ தன்னுடைய 
பெற்றோருக்கு அறிவிக்கவில்லை. வேறு 
யாரிடத்திலும்‌ இந்த வீரசெயலைப்பற்றி 
விளம்பரம்‌ பண்ணவில்லை.  சிம்சோனின்‌ 
பெற்றோருக்கு இந்த சம்பவம்‌ 
தெரிந்திருந்தால்‌ அவர்கள்‌ இதை 
ஊரெல்லாம்‌ பிரகடனம்‌ செய்திருப்பார்கள்‌. 
சிம்சோனைப்போலவே நம்முடைய 
ஊழியத்திலும்‌ உண்மையும்‌ தாழ்மையும்‌ 
இருக்கவேண்டும்‌. அப்போது நம்முடைய 
ஊழியம்‌ கர்த்தரால்‌ ஆசீர்வதிக்கப்படும்‌. 
சிம்சோன்‌. திம்னாத்திற்குப்போய்‌. 
அந்தப்‌ பெண்ணோடே பேசுகிறார்‌; அவள்‌ 
கண்ணுக்குப்‌ 
சிலநாளைக்குப்பின்பு, 
விவாகம்பண்ணத்‌ 
உடலைப்‌ 
போகிறார்‌ 


கர்த்தராகிய 


பார்க்கிறதற்கு வழிவிலகிப்‌ 
(நியா 1378). 





i THE 
TT 


இந்தப்‌ பிரயாணத்தையும்‌ கர்த்தரே 
தம்முடைய சித்தத்தின்‌ பிரகாரமாய்‌ 
வாய்க்கப்பண்‌ ணுகிறார்‌. சிம்சோன்‌. 
இதற்கு முன்பு அந்த வழியாகப்‌ போனபோது 
கெர்ச்சிக்கிற பாலசிங்கம்‌ உ௰ிரோடிருந்தது. 
இப்போதோ அந்த த்தின்‌ 
செத்துப்போன உடல்‌ 
சிம்சோனுக்கு 
உடலைப்‌ பார்க்கவேண்டும்‌ 
விருப்பமுண்டாயிற்று. அதற்காக 
திராட்சத்தோட்டங்களின்‌ 
வழிவிலகிப்போகிறார்‌. 
இருக்கிறது. 
சிம்சோன்‌ சிங்கத்தைக்‌ கொன்றுபோட்ட 
பின்பு ஒருவேளை காட்டு பறவைகளும்‌, 
காட்டு மிருகங்களும்‌ ன்‌ மாம்சத்தைப்‌ 
பட்சித்துப்போட்டிருக்கலாம்‌. . 
அந்த சிங்கத்‌ 
மாம்ரமில்லமல்‌ எலும்புக்கூடாயிருக்கலாம்‌. 
எலும்புக்கூட்டுக்குள்ளே தேனீ 
கட்டியிருக்கிறது. தேனீ 
ஒருபோதும்‌ சோம்பேறியாயிராது. தேன்‌ 
கூட்டிலே தேன்‌ திரளாயிருக்கிறது. 
கானான்‌ தேசம்‌ பாலும்‌ தேனும்‌ 
ஓடுகிற செழிப்பான தேசம்‌. கர்த்தர்‌ 
சொன்ன பிரகாரமாக, கானான்‌ தேசத்திலே, 
எங்கும்‌ தேன்‌ இருக்கிறது. செத்துப்போன 
சிங்கத்தின்‌ உடம்புக்குள்ளும்‌ தேன்‌ 
கூடுகட்டியிருக்கிறது. 


சிம்சோன்‌ ப்‌ உடலுக்குள்‌ 
இருக்கிற தேனை கைகளில்‌ 
எடுத்து சாப்பிடுகிறார்‌. ன்‌ கூட்டுக்குள்ளே 
கையை 

எடுத்தால்‌, 

பார்த்துக்கொண்டு 

கையிலே கொட்டும்‌. 
தேன்கூட்டிலிருந்து கவி 


இருக்கி, 
இிடிருக்கேண்டும்‌. 
பயமில்லை. பாலசிங்கம்‌ 
சிம்சோன்‌: அதன்‌ 
பற்களைப்‌ பார்த்து 
சிங்கத்தின்‌. பற்களுக்கு பயப்படாதவர்‌ 
தேனீக்களின்‌ கொடுக்குக்கு பயப்படமாட்டார்‌. 


அந்த 


சிம்சோனிடத்தில்‌ 
கெர்ச்சித்தபோது. 
கொடூரமான 
பயப்படவில்லை. 


நியாயாதிபதிகன்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சிம்சோன்‌ சிங்கத்தின்‌ உடலுக்குள்ளே 

இருக்கிற தேனீ கூட்டத்தை முதலாவதாக 

தூரத்திவிடவேண்டும்‌. தேனீ கூட்டத்திற்கு 

பயப்பட்டால்‌ அவரால்‌ தேனீக்களை துரத்த 

பெலிஸ்தரும்‌ தேனீ 

திரளாயிருக்கிறார்கள்‌. 

எண்ணிக்கையுள்ள 

பெலிஸ்தருக்கு பயப்பட்டால்‌, அவரால்‌ 

பெலிஸ்தரின்‌ கையிலிருந்து இஸ்ரவேலை 
மீட்டு இரட்சிக்க முடியாது. 


சிங்கத்தின்‌ உடலுக்குள்ளே தேன்‌ 
இருக்கிறது. சிம்சோன்‌ அந்தத்‌ தேனை 
தன்‌ கைகளில்‌ எடுத்து சாப்பிடுகிறார்‌. அவர்‌ 
தன்னுடைய மனச்சாட்சியினிமித்தம்‌, தேனை 
சாப்பிடலாமா, சாப்பிடக்கூடாதா என்னும்‌ 
கேள்வி அவருக்குள்‌ எழும்பவில்லை. 
யோவான்ஸ்நானனும்‌, புதிய 
ஏற்பாட்டுக்காலத்திலிருந்த ஒரு நசரேயர்‌. 
வெட்டுக்கிளியும்‌, காட்டுத்தேனும்‌ அவருக்கு 
உணவாயிருந்தது. 

சிம்சோன்‌ தன்‌ கைகளில்‌ 
எடுத்து சாப்பிட்டுக்கொண்டே நடந்து தன்‌ 
தாய்தகப்பனிடத்தில்‌ வந்து, அவர்களுக்கும்‌ 
கொடுக்கிறார்‌: அவர்களும்‌ சாப்பிடுகிறார்கள்‌;: 
ஆனாலும்‌ தான்‌ அந்தத்‌ தேனைச்‌ 
சிங்கத்தின்‌ உடலிலே எடுத்ததை சிம்சோன்‌ 
அவர்களுக்கு அறிவிக்கவில்லை 
(நியா 132). 


சிம்சோன்‌ சிங்கத்தின்‌ உடலிலிருந்‌, 
தேனை எடுத்து, அதை அவரே 
மொத்தமாகச்‌ சாப்பிட்டுவிடவில்லை. அந்த 
தேனை தன்‌ பெற்றோருக்கும்‌ பகிர்ந்து 
கொடுக்கிறார்‌. கர்த்தருடைய 
கிருபையினாலே, ஆலிக்குரிய 
ஆசீர்வாதங்களைப்‌ பெற்றிருக்கிறவர்கள்‌, 
அந்த ஆசீர்வாதங்களை தங்களுக்கு 
மாத்திரம்‌ வைத்துக்கொள்ளக்கூடாது. 
கர்த்தர்‌ நமக்கு கொடுத்திருக்கிற 
நன்மைகளையும்‌, ஆவிக்குரிய 
ஆசீர்வாதங்களையும்‌, நம்முடைய உற்றார்‌ 
உறவினருக்கும்‌, பெற்றோருக்கும்‌, 
மற்றோருக்கும்‌ பகிர்ந்துகொடுக்கவேண்டும்‌. 
இயேசுகிறிஸ்துவின்‌ சுவிசேஷத்தை 
நம்முடைய சமுதாயத்திற்கு 
அறிவிக்கவேண்டும்‌. நற்செய்தியைக்‌ 
கேட்பதற்கு அவர்களை அழைக்கவேண்டும்‌. 





i FTE 
TT 


சிம்சோன்‌ தன்‌ கைகளிலுள்ள தேனை 

சிங்கத்தின்‌ உடலிலிருந்து எடுத்ததை, தன்‌ 

பெற்றோருக்கு சொல்லியிருந்தால்‌, அவர்கள்‌ 

அதை சாப்பிட்டிருக்கமாட்டார்கள்‌. 

ஒருவேளை 

அருவருத்திருப்பார்கள்‌. 

சிம்சோன்‌ அந்தத்‌ தேனை 

உடலில்‌ எடுத்ததை அறிவிக்கவில்லை. தேன்‌ 
ன  சவையுள்ளது. அது 

எங்கேயிருந்து எடுக்கப்பட்டாலும்‌, தேனின்‌ 

சுவை குறைவதில்லை, தேன்‌ சிங்கத்தின்‌ 

உடலிலே எடுக்கப்பட்டாலும்‌, அது 

மதுரமான தேனாகவே இருக்கும்‌. 


விடுகதை 
நியா 14:10-20 


நியா 14:10. அவண்‌ தகப்பன்‌ அந்தப்‌ 
பெண்‌ இருக்கும்‌ இடத்தில்‌ 
போனபோது, சிம்சோன்‌ அங்கே. 
விருந்துசெய்தான்‌; வாலிபர்‌ 
அப்படிச்‌ செய்வது வழக்கம்‌. 


நியா 14:81. அவர்கள்‌. அவனைக்‌ 
கண்டபோது, அவனோடே கூட 
இருக்கும்படி முப்பது தோழரை 
அவனிடத்தில்‌ கொண்டுவந்தார்கள்‌.. 


நியா 1442. சிம்சோன்‌ அவர்களை 
நோக்கி: ஒரு விடுகதையை 
உங்களுக்குச்‌ சொல்லுகிறேன்‌; அதை 
நீங்கள்‌. விருத்துண்கிற 
ஏழுநானைக்குன்னே கண்டுபிடித்து 
எனக்கு விடுவித்தால்‌, நான்‌ உங்களுக்கு. 
முப்பது தூப்பட்டிகளையும்‌ முப்பது 
மாற்று. வஸ்திரங்கனையும்‌ 
கொடுப்பேன்‌. 

நியா 1443. அதை எனக்கு. 
விடுவிக்காதே போனால்‌, நீங்கள்‌ 
எனக்கு முப்பது தூப்பட்டிகளையும்‌ 
முப்பது மாற்று வஸ்திரங்களையும்‌ 
கொடுக்கவேண்டும்‌ என்றான்‌. அதற்கு 
அவர்கள்‌: உன்‌ வீடுகதையைச்‌ சொல்லு; 
நாங்கள்‌ அதைக்‌ கேட்கட்டும்‌. 
என்றார்கள்‌. 


தியாாயாதியாதிகள்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தியா 144. அப்பொழுது அவன்‌: 
பட்சிக்கிறவனிடத்திலிருந்து 
்‌ பலவானிடத்திலிருத்து 
என்றான்‌; அந்த 
த அவர்களால்‌ 
மூன்றுதான்மட்டும்‌ விடுவிக்கக்கூடாதே: 
போயிற்று. 


தியா 14:16. ஏழாம்நானிலே அவர்கள்‌ 
சிம்சோனின்‌ பெண்சாதியைப்‌ பார்த்து: 
உன்‌ புருஷன்‌ அத்த விடுகதையை 
எங்களுக்கு விடுவிக்கும்படிக்கு தீ 
அவனை நயம்பண்ணு; இல்லாவிட்டால்‌ 
நாங்கள்‌ உன்னையும்‌ உண்‌ தகப்பன்‌ 
வீட்டையும்‌ அக்கினியால்‌ 
சுட்டெரித்துப்‌ போடுவோம்‌; 
எங்களுக்குள்னவைகனைப்‌ பறித்துக்‌ 
கொள்ளவா எங்களை அழைத்தீர்கள்‌. 
என்றார்கள்‌. 


தியா 14:16. அப்பொழுது சிம்சோனின்‌: 
பெண்சாதி அவனுக்கு முன்பாக அழுது, 
நீ என்னை நேசியாமல்‌ என்னைப்‌ 
பகைக்கிறாய்‌, என்‌ ஜனங்களுக்கு ஒரு 
விடுகதையைச்‌ சொன்னாய்‌, அதை 
எனக்காவது விடுவிக்கவில்லையே 
என்றான்‌; அதற்கு அவன்‌: இதோ, நான்‌ 
என்‌. தாய்தகப்பனுக்கும்‌ அதை 
விடுவிக்கவில்லையே உனக்கு அதை 
விடுவிப்பேனோ என்றான்‌. 


தியா 14:17. விருந்துண்கிற ஏழுநாளும்‌ 
அவன்‌ அவன்‌ முன்பாக. 
அழுதுகொண்டே. இருந்தான்‌; 
ஏழாம்நானிலே அவன்‌ அவனை 
அலட்டிக்கொண்டிருந்தபடியால்‌, அதை 
அவளுக்கு விடுவித்தான்‌; அப்பொழுது 
அவன்‌ தன்‌ ஜனங்களுக்கு அந்த 
விடுகதையை விடுவித்தான்‌. 


தியா 14:18. ஆகையால்‌ ஏழாம்நானிலே 
பொழுது போகுமுன்னே, அந்த ஊர்‌ 
நோக்கி: 

மதுரமானது 


என்றார்கள்‌; 
நீங்கள்‌. என்‌ 
கிடாரியால்‌ உறழாதிருத்‌தீர்களானால்‌, 
எண்‌: 'வீடுகதையைக்‌ 
கண்டுபிடிப்பதில்லை என்றான்‌. 





i= FT 
TT 


தியா 14:19. கர்த்தருடைய ஆவி 
அவன்மேல்‌ இறங்கினதினால்‌, அவன்‌ 
அஸ்கலோனுக்குப்‌ போய்‌, அவ்வூராரில்‌: 
முப்பதுபேரைக்‌ கொன்று, 
அவர்களுடைய வஸ்திரங்களை 
உரித்துகொண்டுவத்து, வீடுகதையை 
விடுவித்தவர்களுக்கு அந்த மாற்று 
வஸ்திரங்களைக்‌: கொடுத்து, 
கோபம்‌ மூண்டவனாய்ப்‌ புறப்பட்டு, 
தன்‌ தகப்பன்‌ வீட்டுக்குப்‌ 
போய்விட்டான்‌. 


நியா 14:90. சிம்சோனின்‌ 
பெண்காதியோவென்‌ றால்‌, அவனுடைய 
தோழரில்‌ அவனோடே, சிநேகமாயிரு த்த 
ஒருவனுக்குக்‌ கொடுக்கப்பட்டான்‌. 


ப்ளட்‌ திருமண 
கந்தன்‌ விருந்‌; 
நடைபெற்ற  சம்பவங்களைப்பற்றியும்‌ 
வசனப்பகுதியில்‌ 
திருமண விருந்து சிம்சோனுக்கு 
சந்தோஷமாயிருந்தாலும்‌, அவர்‌ 
பெலிஸ்தர்மீது கோபப்படுவதற்கு, 
இந்த திருமண விருந்தில்‌ நடைபெற்ற ஒரு 
காரணமாயிருக்கிறது. 
புக்கது பக்கத்தின்‌. இவனை 
விருந்து ஏழுநாள்‌ தொடர்ச்சியாய்‌ நடப்பது, 
வழக்கம்‌. 
'சிம்சோனுடைய 


/ற்றியும்‌ இந்த 
எழுதப்பட்டிருக்கிறது. 


தகப்பன்‌ அந்தப்‌ 
பெண்‌ இருக்கும்‌ இடத்தில்‌ போனபோது, 
சிம்சோன்‌ அங்கே விருந்துசெய்கிறார்‌; 
வாலிபர்‌ அப்படிச்‌ செய்வது வழக்கம்‌. 
(நியா 14:00), திருமண விருந்துகளில்‌ 
கலந்துகொள்ளலாம்‌. இதில்‌ தவறு ஒன்றும்‌ 
இல்லை. மணமக்களை வாழ்த்துவதற்காக 
நாம்‌ போகலாம்‌. திருமண 
விருந்துகளில்‌, நம்முடைய ஆவிக்குரிய 
ஜீவியத்திற்கு மறைமுகமான கண்ணிகள்‌ 
எதாவது வைக்கப்பட்டிருந்தால்‌, நாம்‌ 
அதற்கு கவனமாய்‌ விலகவேண்டும்‌. 
கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம்‌. 
நல்லவர்களோடு சகவாசம்‌. 
வைத்துக்கொள்ள வேண்டும்‌. 
அவர்களுடைய தீமைகளில்‌. 
பங்குபெறவேண்டும்‌. 


நன்மை 


நியாயாதிபதிகன்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


சிம்சோன்‌ தன்னுடைய பெண்சாதியின்‌. 
வீட்டில்‌ விருந்து செய்யும்போது, அவருடைய 
பெண்சாதியின்‌ குடும்பத்தார்‌ முப்பது 
தோழரை அங்கே அழைத்துக்கொண்டு 
வருகிறார்கள்‌. வாலிபர்‌ இல்வாறு செய்வது 
அக்காலத்து வழக்கமாயிருக்கிறது. இந்த 
தோழர்கள்‌ திருமணத்தின்போதும்‌, அதைத்‌ 
தொடர்ந்து நடைபெறும்‌ திருமண 
விருந்தின்போதும்‌, சிம்சோனோடு கூடவே 
இருக்கிறார்கள்‌. இவர்கள்‌ மாப்பிள்ளை 
தோழர்கள்‌ என்று அழைக்கப்படுகிறார்கள்‌. 


சிம்சோன்‌ தன்னுடைய பெண்சாதியின்‌ 
வீட்டில்‌ சந்தோஷமாயிருக்கவேண்டும்‌ 
என்பதற்காகவும்‌, அவருக்கு பாதுகாப்பு 
கொடுக்கவேண்டும்‌. என்பதற்காகவும்‌, 
முப்பது தோழரும்‌ அவரோடு கூடவே 
இருப்பார்கள்‌. ஆனால்‌. இவர்கள்‌ 
சிம்சோனுக்கு. உண்மையான தோழர்களா 
அல்லது... சிம்சோனை வேவுபார்ப்பதற்காகு 
பெலிஸ்தரால்‌ அனுப்பப்பட்டவர்களா என்று 
சந்தேகழுண்டாகிறது. 


சிம்சோனுடைய தோழர்கள்‌ இஸ்ரவேல்‌ 
தேசத்தை சேர்ந்தவர்களல்ல. அவர்கள்‌. 
சிம்சோனோடு கூட திம்னாத்திற்கு 
வரவில்லை. இவர்கள்‌ பெலிஸ்தர்கள்‌. 
பெலிஸ்தரின்‌ வாலிபர்கள்‌  சிம்சோனைக்‌ 
கண்டபோது, சிம்சோனோடே 
கூடமிருக்கும்படி, முப்பது தோழரை 
சிம்சோனிடத்தில்‌ கொண்டு வருகிறார்கள்‌ 
(நியா 1441) 


சிம்சோனும்‌ தன்னுடைய தோழரோடு 
ஐக்கியமாயிருக்கிறார்‌. அவர்களோடு 
அந்நியோன்னியமாக பழகுகிறார்‌. சிம்சோன்‌ 
அவர்களை நோக்கி: “ஒரு விடுகதையை 
உங்களுக்குச்‌ சொல்லுகிறேன்‌; அதை நீங்கள்‌ 
விருந்துண்கிற ஏழுநாளைக்குள்ளே 
கண்டுபிடித்து எனக்கு விடுவித்தால்‌, நான்‌ 
உங்களுக்கு முப்பது துப்பட்டிகளையும்‌ முப்பது 
மாற்று வஸ்திரங்களையும்‌ கொடுப்பேன்‌” 
(நியா 14:12) என்று சொல்லுகிறார்‌. 


திருமண விருந்து ஏழுநாட்களுக்கு 
நடைபெறும்‌. சிம்சோனின்‌ தோழர்‌, இந்த 
விடுகதையை, அவர்கள்‌ விருந்துண்கிற 
ஏழுநாளைக்குள்ளே கண்டுபிடித்து 
விடுவிக்கவேண்டும்‌. பூர்வகாலத்து, 
திருமண விருந்துகளில்‌, இதுபோன்ற 
விடுகதைகளை சொல்லுவதும்‌, அவற்றை 
விடுவிப்பவர்களுக்கு வெகுமதிகளைக்‌ 
கொடுக்கப்பதும்‌ வழக்கமாமிருந்தது. 





i THE 
TT 


சிம்சோன்‌ சொன்ன விடுகதை, அவர்‌ 
சொந்தமாக யோசித்துச்‌ சொன்னது. 
தன்னுடைய ஜீவியத்தில்‌ நடைபெற்ற ஒரு 
சம்பவத்தை, சிம்சோன்‌ ஒரு 
விடுகதையாகச்‌ சொல்லுகிறார்‌. 'சிம்சோனின்‌ 


சொல்லிக்கொடுக்கவில்லை. 


தான்‌ சொல்லுகிற விடுகதையை, 
தன்னுடைய தோழர்‌ விடுவித்தால்‌, சிம்சோன்‌. 
அவர்களுக்கு வெகுமதி கொடுப்பதாக 
சொல்லுகிறார்‌. அவர்கள்‌ அதை 
விடுவிக்கதே போனால்‌, அவர்கள்‌ தனக்கு 
வெகுமதி கொடுக்கவேண்டும்‌ சிம்சோன்‌ 
என்றும்‌ சொல்லுகிறார்‌ 


சிம்சோன்‌ தன்‌ தோழர்களை நோக்கி, 
'அதை எனக்கு விடுவிக்காதே போனால்‌, 
நீங்கள்‌ எனக்கு முப்பது துப்பட்டிகளையும்‌ 


ரங்களையும்‌ 
ப்‌ (நியா 14:13) என்று 
சொல்லுகிறார்‌. அதற்கு அவர்கள்‌: “உன்‌ 
விடுகதையைச்‌ சொல்லு: நாங்கள்‌ அதைக்‌ 
கேட்கட்டும்‌" என்று சொல்லுகிறார்கள்‌ 
சிம்சோன்‌ சொன்ன விடுகதை 

இதுதான்‌. படசிக்கிறவனிடத்திலிுந்து 
பட்சணமும்‌, பலவானிடத்திலிருந்து மதுரமும்‌ 
வந்தது” (நியா 14:14) என்று சிம்சோன்‌ 
தன்‌ விடுகதையை சொல்லுகிறார்‌. அந்த 
விடுகதையை அவர்களால்‌ மூன்றுநாள்மட்டும்‌ 
விடுவிக்கக்கூடாதே போயிற்று. 


சிம்சோன்‌ சொன்ன விடுகதையை 

தளமாக வைத்து: தேவனைப்‌ தெய்விக 
பராமரிப்புக்களுக்கும்‌,  வழிநடத்துதலுக்கும்‌, 
கிருபைக்கும்‌. விளக்கம்‌ சொல்லலாம்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய தெய்வீக சித்தத்தின்‌ 
பிரகாரமாக, தம்முடைய பிள்ளைகளுக்கு 
தீமையை நன்மையாக மாற்றுகிறார்‌. 
விசுவாசிகளுக்கும்‌, சபைக்கும்‌ 
சத்துருவாயிருக்கிறவர்கள்‌. கர்த்தருடைய 
வழிநடத்துதலின்‌ பிரகாரம்‌ சிநேகிதராக 
மாறுகிறார்கள்‌. சபையை அழிக்க 
நினைத்தவர்கள்‌. அதற்கு ஆதரவாக 
உதவி செய்கிறார்கள்‌. கர்த்தரை 
சபித்தவர்கள்‌, கர்த்தரைத்‌ துதிக்கிறார்கள்‌. 
இவையெல்லாமே கர்த்தருடைய கிருபையான 
வழிநடத்துதல்கள்‌. 


நியாயாதிபதிகன்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


சிம்சோன்‌. சொன்ன 
பட்சிக்கிறவனிடத்திலிருந்து 
பலவானிடத்திலிருந்து 


முடிந்துபோனதினால்‌, 
நான்கு நாட்கள்‌ 
மீதமாயிருக்கிறது. 


சிம்சோனின்‌ தோழர்கள்‌ டைய 
பெண்சாதியை ட்‌ மரப்டுகிார்கள்‌. 
ஏழாம்நாளிலே அவர்கள்‌  சிம்சோனின்‌ 
பெண்சாதியைப்‌ பார்த்து: “உன்‌ புருஷன்‌ 
அந்த விடுகதையை எங்களுக்கு 
விடுவிக்கும்படிக்கு நீ அவனை நயம்பண்ணு: 
இல்லாவிட்டால்‌ நாங்கள்‌ உன்னையும்‌ 
உள்‌ தகப்பன்‌ வீட்டையும்‌ 
அக்கினியால்‌ சுட்டெரித்துப்‌ 
போடுவோம்‌:  எங்களுக்குள்ளவைகளைப்‌ 
பறித்துக்கொள்ளவா எங்களை அழைத்தீர்கள்‌" 

என்று சொல்லுகிறார்கள்‌. 
பெலிஸ்தர்கள்‌ மனிதநேயமில்லாதவர்களாயும்‌, 
மிருககுணமுள்ளவர்களாயும்‌ இருக்கிறார்கள்‌. 


சிம்சோனுடைய தோழர்கள்‌ சொன்ன 
வார்த்தைகளைக்‌ கேட்டு,  சிம்சோனின்‌ 
மனைவி பயப்படுகிறாள்‌. அவளுக்குள்ளே 


தத்கல்‌ 

நினைக்கிறாள்‌. அப்பொழுது சிம்சோனின்‌ 
பெண்சாதி அவனுக்கு முன்பாக அழுது, “நீ 
என்னை நேசியாமல்‌ என்னைப்‌ பகைக்கிறாய்‌, 
என்‌ ஜனங்களுக்கு ஒரு விடுகதையைச்‌ 
சொன்னாய்‌, எனக்காவது 


அதை 
விடுவிக்கவில்லையே" (நியா 14:6) என்று 
கேட்கிறாள்‌; 





i= FTE 
TT 


சிம்சோன்‌ விடுகதையின்‌ 
அர்த்தத்தை தன்‌ பெண்சாதிக்கு உடனே 
சொல்லிவிடவில்லை. சிம்சோன்‌ அவளிடம்‌, 
“இதோ, நான்‌ என்‌ தாய்தகப்பனுக்கும்‌ ப்‌ 
விடுவிக்கவில்லையே உனக்கு 
விடுவிப்பேனோ" என்று சொல்லுகிறார்‌. 
இந்த சம்பவம்‌ ஏழாம்‌ நாளிலே. 
நடைபெறுகிறது. திருமண விருந்தின்‌ 
ஏழாம்‌ நாளிலா அல்லது வாரத்தின்‌ கடைசி 
நாளாகிய ஏழாம்‌ நாளிலா என்பது பற்றி, 
'வேதபண்டிதர்கள்‌ வேறுபட்ட கருத்தை 
சொல்லுகிறார்கள்‌. 


இந்த சம்பவம்‌, திருமண விருந்தின்‌ 
நான்காம்‌ நாளில்‌ நனபெற்றது என்பது 
வேறபண்டிதர்களின்‌ பொதுவான கருத்தாகும்‌. 
சிம்சோனின்‌ தோழர்களால்‌ மூன்றுநாள்‌ 
மட்டும்‌, அந்த 
விடுவிக்கக்கூடாமல்‌ போயிற்று. அவர்கள்‌ 
ம்‌ , சிம்சோனின்‌ 
)துபற்றி கேட்கிறார்கள்‌. 
காலதாமதம்பண்ணாமல்‌, 
விருந்தின்‌ நான்காம்‌ நாளிலேயே, 
சிம்சோனிடத்தில்‌, அவருடைய 
விடுகதையைப்பற்றிக்‌ கேட்கிறாள்‌. 
சிம்சோனின்‌ மனைவி 
சாகக்காரியாயிருக்கிறாள்‌. திருமண விருந்து 
நடைபெறும்‌ காலத்தில்‌: புருஷனும்‌ 
மனைவியும்‌ 'சந்தோஷமாயிருப்பார்கள்‌ 
ஆனால்‌. சிம்சோனின்‌ மனைவியோ 
அவருக்கு முன்பாக அழுகிறாள்‌. தான்‌ 
நினைத்ததை எப்படியாவது சாதிக்கவேண்டும்‌ 
என்று தீர்மானித்து, சிம்சோனுக்கு முன்பாக 
சப்புகிறாள்‌. 
சிம்சோனின்‌ மனைவி 
முன்பாக அழுதாலும்‌, சிம்சோன்‌ அந்த 
விடுகதையை அவளுக்கு உடனே 
விடுவித்துவிடவில்லை. அதை விடுவிக்க 
மறுத்துவிடுகிறார்‌ ஆனால்‌ சிம்சோனின்‌ 
தான்‌ நினைத்ததை 
ன்னால்‌ சாதிக்கவேண்டும்‌ என்று 
தீர்மானமாயிருக்கிறாள்‌. விருந்துண்கிற 
ஏழுநாளும்‌, அவள்‌ சிம்சோன்‌ முன்பாக 
அழுதுகொண்டே ருக்கிறாள்‌. 
சிம்சோனை தொடர்ந்து அலட்டிக்கொண்டே 
இருக்கிறாள்‌ (நியா 14:77) 
ல்கள்‌ 
சிம்சோனுடைய 
டன்‌ துக்கவீடுபோல இருக்கிறது. 


தனக்கு 


நியாயாதிபதிகன்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சிம்சோனும்‌ தன்‌ பெண்சாதியிடம்‌ 
தான்‌ விடுகதையின்‌ இரகசியத்தை மறைத்துப்‌ 
பார்க்கிறார்‌. ஆனால்‌. அவரால்‌ 
முடியவில்லை. அவள்‌ ஒவ்வொரு நாளும்‌ 
சிம்சோனுக்கு முன்பாக அழுதுகொண்டும்‌, 
அலட்டிக்கொண்டும்‌. இருந்தபடியினால்‌, 
சிம்சோன்‌ தன்னுடைய விடுகதையை 
அவளுக்கு விடுவிக்கிறார்‌. 

தன்‌ பெண்சாதியிடம்‌, 
விடுகதையை விடுவிக்கும்‌. 
முன்பாக, இந்த இரகசியத்தை வேறு 
யாருக்கும்‌ சொல்லக்கூடாது என்று, 
சொல்லியிருப்பார்‌. அவளும்‌ அதற்கு 
சம்மதம்‌ தெரிவித்திருப்பாள்‌. ஆனால்‌. 
சிம்சோனின்‌ மனைவி தன்னுடைய 
வார்த்தையில்‌ உண்மையுள்ளவளாயில்லை. 
அவள்‌ உடனே தன்‌ ஜனங்களுக்கு அந்த 
விடுகதையை விடுவிக்கிறாள்‌ (நியா 1417). 

விடுகதையை விடுவிக்காவிட்டால்‌ 
பெலிஸ்தர்கள்‌, சிம்சோனின்‌ மனைவியையும்‌, 
அவளுடைய தகப்பன்‌ வீட்டையும்‌ 
அக்கினியால்‌ சுட்டெரித்துப்போடுவோம்‌ என்று 
பயமுறுத்தினார்கள்‌. ஒருவேளை சிம்சோனின்‌ 


சிம்சோன்‌, 
தன்னுடைய 


வார்த்தைகளை சொல்லியிருக்கலாம்‌. 


சிம்சோனின்‌ மனைவி பெலிஸ்தரின்‌ 
அர்சுறுத்துதலுக்கு பயந்தோ, அல்லது 
அவர்களுடைய ஆசை வார்த்தைகளுக்கு 
ஆசைப்பட்டோ, தன்‌ ஜனங்களுக்கு அந்த 
விடுகதையை விடுவிக்கிறாள்‌. அவள்‌ தன்‌ 
புருஷனுக்கு உண்மையாயிராமல்‌, ஊராருக்கு 
உண்மையாயிருக்கிறாள்‌. 


சிங்கத்தைவிட பலமுள்ள மிருகம்‌. 
வேறு ஒன்றுமில்லை. தேனைவிட மதுரமான 
போஜனமும்‌ வேறு எதுவுமில்லை. “என்‌ 
மகனே, தேனைச்‌ சாப்பிடு, அது நல்லது: 
கூட்டிலிருந்து ஒழுகும்‌ தேன்‌ உன்‌ 
வாய்க்கு இன்பமாயிருக்கும்‌" (நீதி 24:13). 


ஏழாம்நாளிலே பொழுது போகு 
அந்த ஊர்‌ மனுஷர்‌ சிம்சோனை எரி 
“தேணைப்பார்க்கிலும்‌ மதுரமானது என்ன, 
ப்பார்க்கிலும்‌ பலமானதும்‌ என்ன” 


(நியா 1418) என்று சொல்லுகிறார்கள்‌. 





i= FTE 
TT 


பெலிஸ்தர்கள்‌ தான்‌ சொன்ன 
விடுகதையை விடுவித்துவிட்டார்கள்‌ என்று 
சிம்சோனும்‌ அங்கீகரிக்கிறார்‌. சிம்சோன்‌ 
அவர்களுக்கு சொன்ன பிரகாரம்‌, 
முப்பது சுப்பட்டிகளையும்‌, முப்பது மாற்று 
வஸ்திரங்களையும்‌ கொடுக்கவேண்டும்‌. 
தான்‌ சொன்ன விடுகதையை, தன்னுடைய 
தோழர்களின்‌ சுயமுயற்சிபினாலோ, அல்லது. 
சுயபுத்திமினாலோ விடுவிக்க முடியாது. 
என்பது சிம்சோனுக்கு தெரியும்‌. 


கொள்கிறார்கள்‌. பெலிஸ்தரின்‌ மாய்மாலமும்‌, 
வஞ்சகமும்‌ சிம்சோனுக்கு தெரிந்திருக்கிறது. 
சிம்சோன்‌ அவர்களிடம்‌, “நீங்கள்‌ என்‌ 
கிடாரியால்‌ உழாதிருந்தீர்களானால்‌, என்‌ 
விடுகதையைக்‌ கண்டுபிடிப்பதில்லை" 
(நியா 14:18) என்று சொல்லுகிறார்‌. 
பெலிஸ்தர்கள்‌ 
மனைவியை தங்களுக்கு சாதகமாகப்‌ 
பயன்படுத்திக்கொள்கிறார்கள்‌. சிம்சோனின்‌ 
பெண்சாதி, அவருக்கு கிடாரியைப்போல 
இருக்கிறாள்‌. ்‌ 
சுயபுத்தியை நம்பாமல்‌, 
பெண்சாதியின்‌ 
பெற்றுக்கொள்கிறார்கள்‌. 
பெண்சாதி அவருடைய கியாரியமிக்தாதும்‌, 
பெலிஸ்தர்கள்‌ அவளை தங்களுக்கு 
சாதகமாக பயன்படுத்தி, விடுகதையை 
விடுவிக்கிறார்கள்‌. 


சிம்சோனின்‌ 


சாத்தானும்‌ நம்மை சோதிக்கிறான்‌. 
நம்மிடத்தில்‌ காணப்படுகிற பாவசபாவங்களை 
சாத்தான்‌ தனக்கு சாதகமாகப்‌ 
பயன்படுத்துகிறான்‌. ம்‌ 
பாவசுபாவங்கள்‌ 

இருக்கிறது. நம்முடைய 
பயன்படுத்தாமல்‌, 


நம்முடைய 
கிடாரியைப்போல. 
பாவசபாவங்களைப்‌ 
சாத்தானால்‌ நமக்கு ஒரு 
தீங்கும்‌ செய்ய முடியாது. அவனால்‌ நம்மை 


மேற்கொள்ள முடியாது. 
பாவசுபாவமே நம்முடைய 


காரணமாயிருக்கிறது. 


நம்முடைய 
அழிவுக்கு 


தான்‌ சொன்ன பிரகாரம்‌ 
அவர்களுக்கு முப்பது துப்பட்டிகளையும்‌, 
முப்பது மாற்று வஸ்திரங்களையும்‌ 
கொடுக்கவேண்டும்‌. சிம்சோனோ 


நியாயாதிபதிகன்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


வெகுமதிகளை தன்னுடைய ஆஸ்தியிலிருந்து 
கொடுக்காமல்‌, 'பெலிஸ்தரைக்‌ 
கொள்ளையிட்டு, கொள்ளைப்‌ 
பொருளிலிருந்து, வெகுமதிகளைக்‌ 
கொடுக்கிறார்‌. 


அந்தக்‌ 
இந்த 


கர்த்தருடைய வியானவர்‌ 
சிம்சோன்மேல்‌.. இறங்குகிறார்‌. சிம்சோன்‌ 
அஸ்கலோனுக்குப்‌ போய்‌, அவ்வூராரில்‌ 
முப்பதுபேரைக்‌ கொன்று, அவர்களுடைய 
வஸ்திரங்களை உரிந்துகொண்டுவந்து, 
விடுகதையை விடுவித்தவர்களுக்கு அந்த 
மாற்று வஸ்திரங்களைக்‌ கொடுக்கிறார்‌ 
(நியா 1429). 

சிம்சோன்‌ 
குமாரத்திகளில்‌ 
செய்தார்‌. 


பெலிஸ்தரின்‌ 
ஒருத்தியை திருமணம்‌ 

அவருக்கு 
பெலிஸ்தரோடு புதிய ணர்‌, புதிய 
நெருக்கமும்‌ உண்டாயிற்று. கர்த்தரோ 
இந்தப்‌ புதிய உறவை முறித்துப்போடுவதற்கு, 
இந்த சம்பவத்தை  பயன்படுத்துகிறார்‌. 
தன்னுடைய தோழர்‌ தனக்கு தீங்கு 
செய்துவிட்டார்கள்‌ என்பதையும்‌, தன்னுடைய 
மனைவி தன்னை வஞ்சித்துவிட்டாள்‌ 
என்பதல்‌! ச்சோன்‌ அறிந்துகொள்கிறார்‌ 
இதனால்‌ அவருக்கு பெலிஸ்தர்மீது கோபம்‌ 
மூளுகிறது. 


சிம்சோன்‌ தன்னுடைய விடுகதையை 
விடுவித்த தோழருக்கு, தான்‌ கொடுக்க 
வஸ்திரங்களைக்‌ 
கோபமூண் டவராய்‌, 
திம்னாத்திலிருந்து புறப்பட்டு தன்னுடைய 
தகப்பன்‌ வீட்டிற்குப்போய்விடுகிறார்‌. 
சிம்சோனைப்போலவே நாமும்‌ இந்தப்‌ 
பிரபஞ்சத்தில்‌ வஞ்சகர்களையும்‌, 
நன்றியில்லாதவர்களையும்‌, நம்மைத்‌ 
இன்பப்படுத்துகிறவர்களையும்‌, நமக்கு 
தீங்கு செய்கிறவர்களையும்‌ சந்திக்கிறோம்‌. 
நாம்‌ இந்த உலகத்தில்‌ ஜீவிக்கும்‌ வரையிலும்‌ 
சத்துருக்கள்‌ மூலமாய்‌ நமக்கு 
பிரச்சனைகள்‌ வந்துகொண்டேயிருக்கும்‌. 
ஆனாலும்‌ நம்முடைய பரலோக பிதாவின்‌ 
வீட்டிலே நமக்கு ஆறுதலும்‌ அமைதியும்‌ 
உண்டு. சிம்சோன்‌ தன்னுடைய தகப்பன்‌ 
வீட்டிற்கு திரும்பிப்போனதுபோல, நாமும்‌ 
பிதாவின்‌ வீட்டிற்கு, 
விசுவாசத்தோடும்‌. 
திரும்பிப்போகவேண்டும்‌. கர்த்தருடைய 
பிரசன்னத்தில்‌ நமக்கு ஆறுதலும்‌, 
சந்தோஷமும்‌, சமாதானமும்‌ உண்டு, 





டட தியாயாதியதிகள்‌ - விரிவுரை மரமா 
ரியா JUDGES - COMMENTARY PUBLISHERS 


நம்முடைய ஆவிக்குரிய 
பிரயாணத்தில்‌, வழியிலே நமக்கு பல 
சோதனைகள்‌, பல தடைகள்‌ இருந்தாலும்‌, 
இவையெல்லாம்‌ நாம்‌ கர்த்தருடைய 
சமுகத்தில்‌ நெருங்கிப்போவதற்கு நமக்கு 
உதவி செய்யவேண்டும்‌. "வருத்தப்பட 
என்‌ 


த்தப்பட்டு சிம்சோனின்‌ பெண்சாதியும்‌ அவருக்கு 
பாரம்‌ சுமக்கிறவர்களே, னிடத்தில்‌ | உண்மையுள்ளவளாயில்லை. சிம்சோனின்‌: 
வாருங்கள்‌, நான்‌ உங்களுக்கு | மாமனாரும்‌ அவரை உவஞ்சிக்கிறார்‌. 
இளைப்பாறுதல்‌ தருவேன்‌" என்று | சிம்சோனின்‌ பெண்சாதியோவென்றால்‌, 
நம்முடைய கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து | அவருடைய தோழில்‌. அவரோடே 
நம்மை அன்போடு அழைக்கிறார்‌. | சிநேகமாமிருந்த ஒருவனுக்குக்‌ 
அவருடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு,  கொடுக்கப்படுகிறாள்‌. 'சிம்சோனின்‌. 
நாம்‌ அவருடைய சமுகத்திற்குப்போகும்‌ | மனைவியாயிருந்தவள்‌ வேறொருவனின்‌ 
போது, நமக்கு ஆறுதலும்‌. | மனைவியாகிறாள்‌ (நியா 14:20). 
இளைப்பாறுதலும்‌ உண்டு. 





i THE 
TT 


சிம்சோன்‌ 
குமாரத்தியை 
ஆனால்‌ 


பெலிஸ்தரின்‌ ஒரு 
விவாகம்பண்ணினார்‌. 
இப்போதோ சிம்சோன்‌ 
அவர்களுக்கு விரோதமாக. 
எழும்பியிருக்கிறார்‌ கர்த்தருடைய 
செயலினால்‌, சிம்சோன்‌ பெலிஸ்தரிடத்தில்‌ 
குற்றம்‌ பிடிக்க முகாந்தரமுண்டாயிற்று 
(நியா 14:4). 


சிம்சோனின்‌ பெண்சாதி அவருக்கு 
துரோகம்பண்ணுகிறாள்‌. அவளுடைய 
தகப்பனார்‌, சிம்சோனின்‌ பெண்சாதியை 
வேறொருவனுக்கு கொடுத்துவிடுகிறார்‌. 
இதனால்‌ கோபமடைந்த சிம்சோன்‌ 
பெலிஸ்தருடைய கதிர்கட்டுகளையும்‌, 
வெள்ளாண்மையையும்‌, திராட்சத்‌ 
தோட்டங்களையும்‌ ஒலிவத்தோப்புகளையும்‌ 
சட்டெரித்துப்போடுகிறார்‌ (நியா 15:1-5) 

பெலிஸ்தர்‌ சிம்சோனுடைய 
பெண்சாதியையும்‌, அவளுடைய தகப்பனையும்‌ 
அக்கினியால்‌ சுட்டெரிக்கிறார்கள்‌. சிம்சோன்‌ 
பெலிஸ்தர்மீது கோபமடைந்து. அவர்களை 
பழிவாங்கும்‌ வண்ணமாக, அவர்களை 
சின்னபின்னமாக  சங்காரம்பண்ணுகிறார்‌ 
(நியா 15:6-8) 


சிம்சோன்‌ 
ன 


குடி 
சிம்சோனைப்‌ 


கன்மலை. 
பெலிஸ்தர்‌ 
தேடிவருகிறார்கள்‌. 
யூதா மனுஷர்‌ சிம்சோனுக்கு 
துரோகம்பண்ணி, அவரைப்‌ பிடித்து கட்டி. 
பெலிஸ்தரிடத்தில்‌ ஒப்புக்கொடுக்கிறார்கள்‌. 
சிம்சோன்‌ தாடை எலும்பினால்‌ 
பெலிஸ்தரில்‌ ஆமிரம்பேரைக்‌ 
கொன்றுபோடுகிறார்‌ (நியா 15-17. 


ஏத்தாம்‌ ஊர்‌ 
யிருக்கிறார்‌. 
பிடிக்க 


டட சாகழுண்டாலித்று. 

ள்ள பள்ளத்தைப்‌ 
பிளக்கப்பண்ணுகிறார்‌. அங்கேயிருந்து 
தண்ணீர்‌ வருகிறது. சிம்சோனின்‌ தாகம்‌ 
தணிகிறது. சிம்சோன்‌ பெலிஸ்தரின்‌' 
நாட்களில்‌ இஸ்ரவேலை இருபது ம்‌ 
நியாயம்‌ விசாரிக்கிறார்‌ (நியா 15:18-20). 


நியாயாதிபதிகன்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


பெலிஸ்தர்‌ 
நியா 15:1-8 


தியா 15:1. சிலநான்‌ சென்றயின்பு, 

சிம்சோன்‌ கோதுமை அறுக்கிற 

நாட்களில்‌ ஒரு வென்னாட்டுக்குட்டியை 

கொண்டு, தன்‌ 

காணப்போய்‌: 

பெண்சாதியினிடத்தில்‌ 

அறைவ்ட்டிற்குன்‌ போகட்டும்‌ என்றான்‌; 

அவன்‌ தகப்பனே, அவனை 
உன்னே போக ஒட்டாமல்‌: 


தியா 15:2. நீ அவனை முற்றிலும்‌ 
பகைத்துவிட்டாய்‌ என்று நான்‌ எண்ணி, 
அவனை உன்‌  சிநேகிதனுக்குக்‌ 
கொடுத்துவிட்டேன்‌; அவன்‌ தங்கை 
அவளைப்பார்க்கிலும்‌. அழகானவன்‌. 
அல்லவா, அவளுக்குப்‌ பதிலாக இவன்‌ 
உனக்கு இருக்கட்டும்‌. என்னு 
சொன்னான்‌. 


தியா 15:3. அப்பொழுது சிம்சோன்‌: 
நான்‌ பெலிஸ்தருக்குப்‌ பொல்லாப்புச்‌. 
செய்தாலும்‌, என்மேல்‌ குற்றமில்லை 
என்று அவர்களுக்குச்‌ சொல்லி, 


ப்‌ 15:4. புறப்பட்டுப்போய்‌, முந்நூறு. 
பிடித்து, பந்தங்களை 
எடுத்து, வாலோடே வால்‌ சேர்த்து, 
இரண்டு. வால்களுக்கும்‌ நடுவே 
ஒவ்வொரு பந்தத்தை வைத்துக்‌ கட்டி, 


தியா 15:5. பந்தங்களை கொளுத்தி, 
பெலிஸ்தரின்‌ வென்னாண்மையிலே. 
அவைகனை ஓடவிட்டு, கதிர்க்‌ 
கட்டுகளையும்‌ வென்னாண்மையையும்‌ 
திராட்சத்தோட்டங்கனையும்‌ ஒலிவத்‌ 
தோப்புகளையும்‌ சுட்டெரித்துப்‌ 
போட்டான்‌. 


நியா 15:8. இப்படிச்‌ செய்தவன்‌ யார்‌ 
என்னு பெலிஸ்தர்‌ கேட்கிறபோது, 
திம்னாத்தானுடைய  மருமகனாகிய 
சிம்சோன்‌ தான்‌; அவனுடைய 
பெண்சாதியை. அவனுடைய 
சிநேகிதனுக்குக்‌. கொடுத்து 
விட்டபடியால்‌ அப்படிச்‌ செய்தான்‌ 
என்றார்கள்‌; அப்பொழுது பெலிஸ்தர்‌ 
அவளையும்‌ அவன்‌. 
அக்கினியால்‌ 





i FTE 
ETT 


தியா 157. அப்பொ சிம்சோன்‌ 
அவர்களை நோ. நீங்கள்‌ 
இப்படிச்‌ செய்தபடியால்‌ நான்‌ உங்கள்‌. 
கையிலே. பழிவாங்கினாலொழிய 
இனைப்பாறேன்‌ என்று சொல்லி, 


தியா 15:8. 
சின்னபின்னமாகச்‌ சங்காரம்பண்ணி, 
பின்பு போய்‌, ஏத்தாம்‌ ஊர்க்‌ 
கன்மலைச்‌ சத்திலே குடியிருத்தான்‌. 


அவர்களைச்‌: 


சிம்சோனின்‌ பெண்சாதி அவருக்கு, 
துரோகம்பண்ணுகிறாள்‌. இதனால்‌ சிம்சோன்‌ 
கோபமூண்டவராய்‌, திம்னாத்திலிருந்து 
புறப்பட்டு, தன்‌ தகப்பன்‌ ஊருக்கு 
திரும்பிப்போகிறார்‌. சில நாள்‌ சென்ற 
பின்பு சிம்சோனின்‌ கோபம்‌ தணிகிறது. 
சிம்சோன்‌ தன்‌ பெண்சாதியைக்‌ 
காணவேண்டுமென்று விரும்பி, 
திம்னாத்திற்கு திரும்பிப்போகிறார்‌ 


சிம்சோன்‌ தன்‌ பெண்சாதியை 
விட்டுவிட்டு வந்ததினால்‌ 
மனவேதனைப்படுகிறார்‌. தன்னுடைய 
பெண்சாதியோடு ஒப்புரவாகவேண்டுமென்று, 
விரும்புகிறார்‌. தன்னுடைய 
மனந்திரும்புதலுக்கு அடையாளமாக ஒரு 
வெள்ளாட்டுக்குட்டியை எடுத்துக்கொண்டு, 
தன்‌ மனைவியைக்‌ காண 
திம்னாத்திற்குப்போகிறார்‌. 


உடம்‌ தானது. ட பப றுவபோல, 
நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலும்‌, உற்றார்‌ 
உறவினர்களுக்குள்ளே, கருத்து 
வேறுபாடுகளும்‌, சண்டை சச்சரவுகளும்‌ 
ஏற்படலாம்‌. நாம்‌ பகையை வளர்க்கக்கூடாது. 
நமக்கு விரோதமாக நம்முடைய 
உறவினர்கள்‌ தீங்கு செய்திருந்தாலும்‌: 
அவர்களை மன்னிக்கவேண்டும்‌. அவர்கள்‌ 
நமக்கு ஏற்படுத்தின காயங்களை 
மறக்கவேண்டும்‌. அவர்களோடு ஒப்புரவாகி, 
நம்முடைய உறவுகளை புதுப்பித்து 
உறுதிபண்ணிக்கொள்ளவேண்டும்‌. 


நியாயாதிபதிகன்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சிம்சோன்‌ 
பெண்சாதியின்‌ 


திம்னாத்திற்குப்போய்‌, தன்‌ 
தகப்பனைப்‌ பார்க்கிறார்‌. 
நான்‌ என்‌ பெண்சாதியினிடத்தில்‌ 
அறைவீட்டிற்குள்‌ போகட்டும்‌” என்று 
சிம்சோன்‌ தன்‌ மாமனாரிடம்‌ சொல்லுகிறார்‌. 
ஆனால்‌ சிம்சோனின்‌  மாமனாரோ, 
சிம்சோனை அவருடைய பெண்சாதியின்‌ 
அரைவீட்டிற்குள்ளே போக ஒட்டவில்லை. 
அவர்‌ சிம்சோனை அன்ப திக்களில்லை 
சிம்சோனின்‌ மாமனார்‌, சிம்சோனின்‌ 
பெண்சாதியை, சிம்சோனுடைய தோழரில்‌ 

ஒருவனுக்கு கொடுத்துவிடுகிறார்‌. 
சிம்சோனின்‌ மாமனார்‌ சிம்சோனுக்கு 
விரோதமாக தவறு செய்திருக்கிறார்‌. 
ஆனாலும்‌ தான்‌ செய்ததை நியாயப்படுத்தும்‌ 
வண்ணமாக, அவர்‌ சிம்சோனிடம்‌ ஒரு 
காரியங்களை சொல்லுகிறார்‌. "நீ 
கைத்துவிட்டாய்‌ என்று 
என்று சிம்சோனின்‌ 
சிம்சோனிடத்தில்‌ சொல்லுகிறார்‌ 

(நியா 15:2). 


சிம்சோனுக்கு அவருடைய மாமனார்மீது 
கோபம்‌ வருகிறது. ஆனாலும்‌ சிம்சோனின்‌ 
மாமனார்‌, சிப்சோஜுடைய கோபத்தைத்‌ 
தணிக்கும்‌ வண்ணமாக அவரோடு 
ஆறுதலான வார்த்தைகளைப்‌ பேசுகிறார்‌. 
“அவள்‌ தங்கை  அவளைப்பார்க்கிலும்‌ 
அழகானவள்‌ அல்லவா, அவளுக்குப்‌ பதிலாக 
இவள்‌ உனக்கு இருக்கட்டும்‌" (நியா 15:2) 
என்று சொல்லுகிறார்‌. 

சிம்சோனின்‌ மாமனார்‌ சொல்லுவது, 
மோசேயின்‌. நியாயப்பிரமாணத்திற்கு 
விரோதமானது. சிம்சோன்‌ 
நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்படிகிறார்‌. 
கர்த்தருக்கு விரோதமாகப்‌ பாவம்‌ செய்ய 
மறுக்கிறார்‌. 

உன்‌ மனைவி உமிரோடிருக்கையில்‌ 
அவளுக்கு உபத்திரவமாக அவ 
சகோதரியையும்‌ தின்ணறிக்கிப்பொடடு 
அவளை விவாகம்பண்ணலாகாது'' 
(லேவி 18:18). 


சிம்சோனுடைய மனதிலே, அவருடைய 
மாமனார்மீது கோபம்‌ பற்றியெழும்புகிறது. 
பெலிஸ்தர்‌ எல்லோரும்‌ மொத்தமாய்ச்‌ சேர்ந்து 
தன்னை வஞ்சித்துவிட்டார்கள்‌ என்று 
சிம்சோன்‌ நினைக்கிறார்‌. பெலிஸ்தருக்கு 
பொல்லாப்பு செய்தாலும்‌ தன்மீது குற்றமில்லை. 
என்று சிம்சோன்‌ தீர்மானமாயிருக்கிறார்‌. 





i= THE 
TT 


சிம்சோனுக்கு 
தீங்கு செய்தார்கள்‌. 
ஒரு தனிமனிதனாகப்‌ 
பாவிக்காமல்‌, இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
எல்லோருக்கும்‌ தன்‌ 
பிரதிநிதியாக பாலிக்கிறார்‌. 
தனக்கு விரோதமாகத்‌ ங்‌ 
அவர்கள்‌ 
எல்லோருக்கும்‌ 
செய்கிறார்கள்‌ 
நினைக்கிறார்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு பொல்லாப்பு 
செய்த பெலிஸ்தருக்கு தானும்‌ 
பொல்லாப்பு செய்யவேண்டும்‌ என்று 
சிம்சோன்‌ நீர்மானம்பண்ணுகிறார்‌. 
சிம்சோன்‌ 
கட்டுகளையும்‌, 
திராட்சத்தோட்டங்களையும்‌, ஒலிவத்‌ 
தோப்புகளையும்‌ சுட்டெரித்துப்போடுகிறார்‌. 
இது கோதுமை அறுக்கிற 
அறுவடைக்காலம்‌.  பெலிஸ்தர்கள்‌ தங்கள்‌ 
தானியங்களை அறுவடை 
குதிர்கட்டுகளாக 
வைத்திருக்கிறார்கள்‌. 
்‌ சுட்டெரித்துப்போட்டால்‌, 
போஜனம்பண்ண 
பெலிஸ்தருடைய 


விரோதமாகத்‌ 
சிம்சோன்‌ தன்னை 


விரோதமாகத்‌. 
என்று 


ன்ப இருக்காது. 
தேசத்திலே பஞ்சம்‌ ஏற்படும்‌. 
சிம்சோன்‌ நூதனமான மில்‌ 
பெலிஸ்தரின்‌ வெள்ளாண்மையை 
அழித்துப்போடுகிறார்‌. அவர்‌ புறப்பட்டுப்போய்‌, 
முந்நூறு நரிகளைப்‌ பிடித்து. பந்தங்களை 


ஈப்புகளையும்‌ 
போடுகிறார்‌ (நியா 15:4,5/ 


நியாயாதிபதிகள்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பெலிஸ்தரின்‌ வெள்ளாண்மையை 
அழிப்பதற்கு, சிம்சோன்‌ பயன்படுத்திய முறை 
மிகவும்‌ விநோதமாயிருக்கிறது. அவர்‌ 
முந்நூறு நரிகளைப்‌ பிடித்து, இரண்டு 
ட்ன்ம்ல்‌ நரிகளாகப்‌ பிரித்தெடுத்து, 

வால்களைக்‌ "கட்டுகிறார்‌. 
சொந்தம்‌ இப்போது நூற்று ஐம்பது ஜோடி 
நரிகள்‌ இருக்கிறது. நரிகளின்‌ இரண்டு 
ம்‌ நடுவே ஒரு பந்தத்தைக்‌ கட்டி, 
அவற்றை பெலிஸ்தரின்‌ வெள்ளாண்மையில்‌ 
தூத்திவிடுகிறார்‌. அந்த நரிகள்‌, தங்கள்‌ 
வால்களில்‌ எரிகிற பந்தங்களோடு, 
பெலிஸ்தரின்‌ வெள்ளாண்மையில்‌ அங்கும்‌ 
இங்கு. த ஓடுகிறது. அவை 


வெள்ளாண்மையை 
சுட்டெரித்துப்போடுகிறது. நூற்று ஐம்பது 
ஜோடி நரிகளும்‌, பெலிஸ்தரின்‌ 
னை அங்கும்‌ இங்குமாக 
முழுவெள்ளாண்மையையும்‌ 
கட்டெரித்துபபோடுகிறது. 
சிம்சோன்‌. 
விரோதமாக 
யுத்தம்பண்ணுகிறார்‌. 
வேலையாட்களையோ, 
சேர்த்துக்கொண்டு, 
விரோதமாய்‌ 


சத்துருக்களுக்கு 
யுத்தம்பண்ணும்போது, அவர்‌ 
தளிமனிதனாகவே நின்று 
சிம்சோன்‌ தன்னோடு 
யுத்தவீரர்களையோ 
சத்துருக்களுக்கு 
யுத்தம்பண்ணவில்லை. 
சிம்சோன்‌ 


இங்கு நரிகளைப்‌ 
பயன்படுத்துகிறார்‌. இவை பலவீனமான 
மிருகம்‌. சிம்சோன்‌ மிருகங்களின்‌ 
பலவீனங்களைப்‌ பயன்படுத்தி, 
சத்துருக்களின்‌ பலத்தை 
அழித்துப்போடுகிறார்‌. 
சிம்சோன்‌ இங்கு செய்கிற சம்பவம்‌, 
விசுவாசிகளாகிய நமக்கு ஒரு 
எடுத்துக்காட்டாயிருக்கிறது. சபைக்கு, 
விரோதமாக சத்துருக்கள்‌ எழும்புகிறார்கள்‌. 
அவர்கள்‌ எரிகிற பந்தத்தைப்போல. 
ஒன்றாய்க்‌ குட்டப்பட்டிருக்கிறார்கள்‌. சில 
சமயங்களில்‌ தேவனுடைய சபைக்கு, 
விரோதமாக சபிக்கப்பட்ட திட்டங்களும்‌, 
துன்மார்க்கமான ஆலோசனைகளும்‌ வரலாம்‌. 
சத்துருக்கள்‌ ஒன்று சேர்த்து கட்டப்பட்ட 
எரிகிற பந்தங்களைப்போல இருக்கிறார்கள்‌. 
இவர்கள்‌ சபைக்குள்‌ பிரச்சனைகளை 
மூட்டி, பிரிவினைகளை உண்டுபண்ணி, 
சபையின்‌ பரிகத்தத்தையும்‌, 
ஐக்கியத்தையும்‌, ஊழியத்தையும்‌ 
அழித்துப்போடுவார்கள்‌. 





i FTE 
TT 


நஷ்டத்தை 
கோதுமை 


காய்ந்து போயிருக்கிறது. 

ஈரப்பதமில்லாமல்‌ கக்க 
அக்கினியினால்‌ கட்டெரப்பது 
மிகவும்‌ எளிது. காய்ந்த 
குதிர்க்கட்டுக்களை ஏதாவது ஒரு இடத்தில்‌ 
அக்கிமினால்‌ குட்டெரித்தாலும்‌, 
அக்கினி வேகமாக 
தீக்கொளுந்துவிட்டு எரியும்‌. 


திராட்சத்தோட்டங்களையும்‌, ஒலிவத்‌ 
தோப்புக்களையும்‌ சுட்டெரித்துப்போடுகிறது. 

பெலிஸ்தருடைய 
வெள்ளாண்மையெல்லாம்‌ 
அழிந்துபோகிறது. இப்படி செய்தவன்‌ யார்‌ 
என்று பெலிஸ்தர்கள்‌ விசாரித்து 
கேட்கிறார்கள்‌. “இப்படிச்‌ செய்தவன்‌ யார்‌" 
என்று பெலிஸ்தர்‌ கேட்கிறபோது. 
திம்னாத்தானுடைய மருமகனாகிய 
சிம்சோன்தான்‌; அவனுடைய பெண்சாதிமை 
அவனுடைய சிநேகிதனுக்குக்‌ 
கொடுத்துவிட்டபடியால்‌ அப்படிச்‌ செய்தான்‌ 
என்று சொல்லுகிறார்கள்‌; அப்பொழுது 

ஸ்தர்‌ போய்‌, அவளையும்‌ அவள்‌ 
தகப்பனையும்‌ அக்கினியால்‌ 
சுட்டெரித்துப்போடுகிறார்கள்‌. ஒருவேளை 
பெலிஸ்தர்‌ அவர்களுடைய வீட்டையும்‌. 
கட்டெரித்திருக்கலாம்‌. 


அக்கினியிலே 


சிம்சோன்‌ தன்னுடைய தோழருக்கு 
விடுகதையைச்‌ சொன்னபோது. அவர்கள்‌ 
சிம்சோனுடைய பெண்சாதியினிடத்தில்‌ 


என்று சொன்னார்கள்‌. 


நியாயாதிபதிகன்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சிம்சோனின்‌ பெண்சாதி, தன்‌ 

புருஷனுக்கு, துரோகம்பண்ணினாள்‌. 

தன்னையும்‌ தன்னுடைய வீட்டையும்‌ 

பெலிஸ்தரிடமிருந்து பாதுகாப்பதற்காக அவள்‌ 

ஏமாற்றினாள்‌. தாங்கள்‌ 

ம்‌ என்றும்‌, தங்களுடைய 

ல்‌ சுட்டெரிக்கப்படும்‌ 

என்றும்‌ பயந்து, இந்த அழிவுக்குத்‌ தப்பிக்க 

ஒரு பாவத்தை செய்தாள்‌. ஆனால்‌ இந்தப்‌ 

பாவத்தின்‌ சாபம்‌ அவள்மேல்‌ வருகிறது. 

பெலிஸ்தர்‌ அவளையும்‌ அவளுடைய 

தகப்பனையும்‌: அக்கினியால்‌ 
குட்டெரித்துப்போடுகிறார்கள்‌. 


தீமையான வழிகளிலும்‌, பாவமான 
வழிகளிலும்‌ நம்முடைய பிரச்சனைகளைத்‌ 
தீர்த்து வைப்பதற்கு முயற்சி 
பண்ணக்கூடாது. இப்படிப்பட்ட தப்பிதமான 
முயற்சிகள்‌ நமக்கே ஆபத்தமாய்‌ முடியும்‌. 
பாவமும்‌ சாபமும்‌ நம்முடைய தலையின்மேல்‌ 
தங்கியிருக்கும்‌. 
தன்னுடைய பெண்சாதியையும்‌, 
மாமனையும்‌ பெலிஸ்தர்‌ அக்கினியால்‌ 
சுட்டெரித்ததைப்‌ பார்த்து சிம்சோன்‌ 
வி்‌ கோபப்படுகிறார்‌. 
பழிவாங்கவேண்டுமென்று 
திமானம்பண்ணுகிறார்‌. பெலிஸ்தர்‌ 
சிம்சோனின்‌ பெண்சாதிக்கு மிகப்பெரிய 
தீங்கு செய்திருக்கிறார்கள்‌. அவளுடைய 
எலும்பையும்‌ மாம்சத்தையும்‌ அக்கினியினால்‌ 
சுட்டெரித்திருக்கிறார்கள்‌. 


சிம்சோன்‌ இப்போது, 
புத்தருக்கு இயாயாதியதியாய்ப்‌ 
பெலிஸ்தரை நோக்கி 

செய்தபடியால்‌ நான்‌ 
பழிவாங்கினாலொழிய 

157) என்று 


ஸ்ரவேல்‌ 
பசுகிறார்‌ 


நியாயாதிபதியாயிருந்து 
இந்த வழக்கை தனக்குள்ளே விசாரித்து, 
பெலிஸ்தருக்கு தீர்ப்பு சொல்லுகிறார்‌. தான்‌ 
சொன்ன தீர்ப்பை சிம்சோன்‌ அப்படியே 
நிறைவேற்றுகிறார்‌. சிம்சோன்‌ அவர்களை 
சின்னபின்னமாக  சங்காரம்பண்ணுகிறார்‌. 
அதன்‌ பின்பு அவர்‌ ஏத்தாம்‌ 
ஊர்‌ கன்மலை சந்திலே குடியிருக்கிறார்‌. 





i= a 
TT 


பெலிஸ்தர்‌ தங்களுடைய பாவங்களுக்கு 
மனந்திரும்புவார்களா அல்லது. 
தங்களுடைய பாவங்களில்‌ பிடிவாதமாயிருந்து. 
தன்னைப்‌ பிடிக்க வருவார்களா என்பது 
சிம்சோனுக்குத்‌ தெரியவில்லை. சிம்சோன்‌. 
தனக்கு பாதுகாப்பான இடத்தைத்தேடி 
அங்கே தங்கியிருக்கிறார்‌. ஆனால்‌ 
பெலிஸ்தரோ தங்கள்‌ பாவங்களுக்கு, 
மனந்திரும்பவில்லை. அவர்கள்‌ யூதாவிலே 
பாளயமிறங்கி சிம்சோனைப்‌ பிடிப்பதற்கு 
திட்டமிடுகிறார்கள்‌. 
கழுதையின்‌ தாடையெலும்பு 
நியா 1599-17 


தியா 159. அப்பொழுது பெலி. 
இன்ப மூதாவிலே பானயமிறங்கி, 

என்கிற வெளியிலே. 
பக ககதனகளை 


தியா 1510. நீங்கள்‌ எங்களுக்கு. 
விரோதமாக வந்தது என்ன என்று 


மூதா மனுஷர்‌ கேட்டதற்கு, அவர்கள்‌: 
சிம்சோன்‌ எங்களுக்குச்‌ செய்ததுபோல, 
நாங்களும்‌ அவனுக்குச்‌ செய்யும்படி. 
அவனைக்‌ கட்டுகிறதற்காக வந்தோம்‌ 
என்றார்கள்‌. 


தியா 15:11, அப்பொழுது யூதாவிலே 
மூவாமிரம்‌ பேர்‌ ஏத்தாம்‌ ஊர்க்‌ 
கன்மலைச்‌ சுத்திற்குப்‌ போம்‌: பெலி. 
ஸ்தர்‌ நம்மை ஆளுகிறார்கன்‌ என்னு 
தெரியாதா? பின்னை ஏன்‌ எங்களுக்கு. 
இப்படிக்‌ செய்தாய்‌ என்று. 
சிம்சோனிடத்தில்‌ சொன்னார்கள்‌. 
அதற்கு அவன்‌: அவர்கள்‌ எணக்குச்‌. 
செய்தபடியே நானும்‌ அவர்களுக்குச்‌. 
செய்தேன்‌ என்றான்‌. 


தியா 15:12. அப்பொ 
உன்னைக்‌ கட்டி, பெ 
ஒப்புக்கொடுக்க வந்திருக்கிறோம்‌. 
என்றார்கள்‌. அதற்குக்‌ சிம்சோன்‌: 
தீங்களேஎன்மேல்‌ விழுகிறதில்லை என்னு 
எனக்கு ஆணையிடுங்கள்‌ என்றான்‌. 


அவர்கள்‌: 
ஸ்தர்‌ கையில்‌ 


தியா 15:18. அதற்கு அவர்கள்‌: நாங்கள்‌ 
உன்னை  இழறுகக்கட்டி, அவர்கள்‌ 
கையில்‌ ஒப்புக்கொடுப்போமே 
அல்லாமல்‌, உன்னைக்‌ கொண்றுபோட 
மாட்டோம்‌ என்று சொல்லி, இரண்டு 
புதுக்‌ கரிறுகளாலே அவனைக்‌ கட்டி, 
கன்மலையிலிருந்து கொண்டு 
போனார்கள்‌. 


தியராயாதியாதிகள்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நியா 19:14. 
வத்து சேர்த்தபோது, 
அவனுக்கு விரோதமாய்‌ ஆரவாரம்‌ 
பண்ணினார்கள்‌. அப்பொழுது 
கர்த்தருடைய ஆவி அவன்‌ மேல்‌ 
பலமாய்‌ இறங்கினதினால்‌, அவன்‌: 
புயங்களில்‌ கட்டியிருந்த கயிறுகள்‌ 
நெருப்புப்பட்ட நூல்போலாகி, அவன்‌ 
கட்டுகள்‌ அவன்‌ கைகளை விட்டு 
அறுத்து போயிற்று. 


தியா 1505, 


அவன்‌ லேகிவரைக்கும்‌ 
பெலிஸ்தர்‌ 


உடனே அவன்‌ ஒரு 
கழுதையின்‌ பச்சைத்‌ 
'தாடையெலும்பைக்‌. கண்டு, 
தன்‌ கையை நீட்டி அதை எடுத்து, 
அதினாலே. ஆயிரம்‌ பேரைக்‌ 
கொள்றுபோட்டான்‌.. 


தியா 15:16. அப்பொழுது சிம்சோன்‌: 
கழுதையின்‌. தாடையெலும்பினால்‌. 
குவியல்‌ குவியலாகப்‌ 
பட்டுக்கிடக்கி றார்கள்‌, கழுதையின்‌ 
தாடையெதூம்பினால்‌ ஆயிரம்பேரைக்‌ 
கொன்றேன்‌ என்றான்‌. 


நியா 15:17. அப்படிச்‌ சொல்லித்‌ 
தீர்த்தபின்பு, தன்‌ கையில்‌ இருந்த 
தாடையெலும்யை எறிந்துவிட்டு, 
அவ்விடத்திற்கு ராமாத்‌ லேகி என்று 
பேரிட்டான்‌. 


பெலிஸ்தர்‌ சிம்சோனைப்‌ பிடிப்பதற்கு 
கோபத்தோடு வருகிறார்கள்‌. அவர்கள்‌ 
யூதாவிலே பாளயமிறங்கி, லேகி என்கிற 
வெளியிலே பரவியிருக்கிறார்கள்‌. 
சிம்சோனைப்‌ பிடிப்பதற்காக, பெலிஸ்தர்கள்‌ 
இஸ்ரவேல்‌ தேசத்தின்‌ எல்லா பாகங்களிலும்‌ 
அங்கும்‌ இங்குமாக பரவியிருக்கிறார்கள்‌. 
சிம்சோன்‌ யூதாவின்‌ கன்மலைப்பகுதியிலே 
வந்திருக்கிறார்‌ என்னும்‌ செய்தியை 
பெலிஸ்தர்‌ கேள்விப்பட்டு, அவர்கள்‌ 
அங்கே வந்து பாளயமிறங்கியிருக்கிறார்கள்‌. 
சிம்சோன்‌ தனி ஒரு மனுஷன்‌. ஒரு 
மனுஷனைப்‌ பிடிப்பதற்கு, பெலிஸ்தரின்‌ 
பெரியசேனை வந்திருக்கிறது. 
சிம்சோன்‌ தனிநபராகயிருந்தாலும்‌, 
அவர்‌ தனக்குத்தானே, 
பெரிய 


பெலமுள்ளவராயிருக்கிறார்‌. 





i= FTE 
TT 


நம்முடைய கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து 
கெத்சமனே தோட்‌ 
அவரைப்‌ பிடிப்பதற்கு. 
திரளான ஜனங்களும்‌ 
கர்த்தருடைய சித்தமில்லாமல்‌, 
பிள்ளைகள்மேல்‌ யாரும்‌ கைபோடமுடியாது. 
சிம்சோன்‌ பெலிஸ்தருடைய கையிலே 
தன்னை ஒப்புக்கொடுத்தால்‌ மாத்திரமே, 
அவர்களால்‌ சிம்சோனைப்‌ பிடிக்க முடியும்‌. 
இல்லையென்றால்‌, பெலிஸ்தரின்‌ சேனையால்‌ 
சிம்சோனைப்‌. பிடிக்க முடியாது. 
இப்போது வந்திருக்கிற சேனையைப்போல, 
இன்னும்‌ பத்துமடங்கு பெரிய சேனை 
வந்தாலும்‌, பெலிஸ்தரால்‌ சிம்சோனைப்‌ 
பிடிக்க முடியாது. 

பெலிஸ்தர்‌ தங்கள்‌ தேசத்திலே ஏன்‌ 
பாளயமிறங்கியிருக்கிறார்கள்‌ என்று யூதா 
மனுஷருக்கு தெரியவில்லை. அவர்கள்‌ 
பெலிஸ்தரிடம்‌, "நீங்கள்‌ எங்களுக்கு 
விரோதமாக வந்தது என்ன” (நியா 15:10) 
என்று கேட்கிறார்கள்‌. பெலிஸ்தர்‌ யூதா 
மனுஷருக்கு விரோதமாக வரவில்லை. 
அவர்கள்‌ யூதாமனுஷருக்கு பிரதியுத்தரமாக 
"சிம்சோன்‌ எங்களுக்குச்‌ செய்ததுபோல, 
நாங்களும்‌ அவனுக்குச்‌ செய்யும்படி 
அவனைக்‌ கட்டுகிறதற்காக வந்தோம்‌" என்று 
சொல்லுகிறார்கள்‌. 


யூதாவின்‌ மனுஷருக்கு 
ஞஷமிருக்கிற இடம்‌ தெரியும்‌. 

மனுஷரோ.. சிம்சோனுக்கு 
கொடுக்காமல்‌, 
பெலிஸ்தரிடத்தில்‌ 
ஒரு காலத்தில்‌ 
பராக்கிரமசாலிகளாயும்‌, 
இருந்தார்கள்‌. 
அவர்களுடைய 
குறைந்துபோயிற்று. 


சிம்சோன்‌ யூதாகோத்திரத்தைச்‌ 
சேர்ந்தவரல்ல. அவர்‌ தாண்‌ கோத்திரத்தைச்‌ 
சிம்சோன்‌ தங்கள்‌ 
சேர்ந்தவரல்ல. 
காரணத்தினிமித்தமாக, 
யூதாகோத்திரத்தாருக்கு சிம்சோன்மீது. 
அன்பும்‌ பாசமும்‌ இல்லாமல்‌ போயிற்று. 
ஒருவேளை யூதாகோத்திரத்தார்‌, தாண்‌ 
கோத்திரத்தானாகிய சிம்சோன்மீது. 
பொறாமைப்பட்டிருக்கலாம்‌. யூதா மனுஷர்‌, 
தங்கள்‌ பொறாமையினாலும்‌, 


சிம்சோன்‌ 

யூதாவின்‌ 
பாதுகாப்புக்‌ 
அவர்கள்‌ சிம்சோனை 
காட்டிக்கொடுக்கிறார்கள்‌. 

தாகோத்திரத்தார்‌ 
யுத்தசன்னத்தராயும்‌ 
ஆனால்‌ இப்போதோ 
பலமும்‌ பராக்கிரமம்‌ 


நியாயாதிபதிகன்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


மதியீனத்தினாலும்‌, 
கோத்திரத்திலுள்ள 
பாதுகாப்பதற்குப்‌ 
தங்களை 
ஒப்புக்கொடுக்கிறார்கள்‌. 


பல சமயங்களில்‌ திருச்சபையின்‌ 
ஊழியமும்‌, அதன்‌ வளர்ச்சியும்‌, பொறாமை 
சில மனுஷராலும்‌, 
சொந்த கனத்தையும்‌, 
மேன்மையையும்‌ நாடுகிற 
சுயநலக்காரராலும்‌ தடைபடுகிறது. பாவம்‌ 
மனுஷரை வஞ்சிக்கிறது. பாவம்‌ மனுஷரை: 
பலவீனப்படுத்துகிறது. பாவிகள்‌ தங்கள்‌ 
சமாதானத்தைத்‌ தேடுவதில்லை. நம்முடைய 
சமாதானத்திற்கு உதவியாகயிருக்கும்‌ 
காரியங்களைப்‌ பார்க்கக்கூடாதபடிக்கு, 
நம்முடைய பாவங்கள்‌, நம்முடைய 
மனக்கண்களை குருடாக்கிவிடும்‌. 


பதிலாக, 


தாகோத்திரத்தார்‌ இஸ்ரவேல்‌ 
நேசத்தின்‌. எல்லையில்‌ குடிமிருக்கிறார்கள்‌. 
சிம்சோன்‌ ஏத்தாம்‌ ஊர்‌ கன்மலை சந்திலே 
குடியிருந்து, யூதா மனுஷருக்கு ஊழியம்‌ 
செய்ய ஆயத்தமாயிருந்தார்‌. 

பத்திரை  பெலிஸ்தரின்‌ 

இரட்சிப்பதற்கு, கர்த்தர்‌ 
பயன்படுத்துவார்‌ என்பதை யூதா மனுஷர்‌ 
புரிந்துகொள்வார்கள்‌ என்று சிம்சோன்‌ 
எதிர்பார்த்தார்‌. 


சிம்சோனைப்போலவே, 
எதிர்பார்த்தார்‌. “தன்னுடைய 
தேவன்‌ தங்களுக்கு 
தருவாரென்பதைத்‌ தன்னுடைய 
அறிந்து கொள்வார்களென்று 
நினைத்தா; அவர்களோ 
அறியவில்லை" (அப்‌ 7:25). 


யூதா மனுஒரோ சிம்சோனைப்‌ 
பாதுகாக்க. வரவில்லை. அவர்கள்‌ 
சிம்சோனைக்‌ கட்டி பெலிஸ்தரின்‌ கையிலே. 
ஒப்புக்கொடுத்துவிடலாம்‌. என்று 
தீர்மானம்பண்ணுகிறார்கள்‌. யூதாவின்‌ 
மனுஷர்‌ பெலிஸ்தருக்கு விரோதமாக 
யுத்தம்பண்ண ஆயத்தமாயில்லை. இஸ்ரவேல்‌ 
புத்திரரில்‌ ஒருவரை பெலிஸ்தரின்‌ கைக்கு 
பாதுகாப்பதற்கு பதிலாக, யூதா 
மனுஷர்‌ பெலிஸ்தரோடு 
சமாதானமாமிருப்பதையே நாடுகிறார்கள்‌. 
பெலிஸ்தர்‌ தங்களை ஒடுக்கினாலும்‌, 
சகித்துக்கொள்ளவும்‌ 


மோசேயும்‌ 
கையினாலே 
இரட்சிப்பைத்‌ 
சகோதரர்‌ 
அவன்‌ 
அதை 


அதை 
ஆயத்தமாயிருக்கிறார்கள்‌. 





i FTE 
TT 


யூதாவிலே மூவாயிரம்‌ பேர்‌ ஏத்தாம்‌ 
ஊர்க்‌ கன்மலைச்‌ சந்திற்குப்‌ போகிறார்கள்‌. 
சிம்சோன்‌ அங்கே குடியிருக்கிறார்‌. யூதா 
மனுஷர்‌ சிம்சோனிடத்தில்‌, “பெலிஸ்தர்‌ நம்மை 
ஆளுகிறார்கள்‌ என்று தெரியாதா? பின்னை 
ஏன்‌ எங்களுக்கு இப்படிச்‌ செய்தாய்‌” 
(நியா 151) என்று கேட்கிறார்கள்‌. அதற்கு 
சிம்சோன்‌: “அவர்கள்‌ எனக்குச்‌ செய்தபடியே 
நானும்‌ அவர்களுக்குச்‌ செய்தேன்‌" என்று 


கையில்‌ ப ெக்கொடுக்க க்திரக்கிறே. 
என்று சொல்லுகிறார்கள்‌. அதற்குச்‌ 
சிம்சோன்‌: நீங்களே என்மேல்‌ 
விழுகிறதில்லை என்று எனக்கு 
ஆணையிடுங்கள்‌” என்று அவர்களிடத்தில்‌ 
சொல்லுகிறார்‌ (நியா 1512). 


அதற்கு யூதா மனுஷர்‌ சிம்சோனிடம்‌ 
"நாங்கள்‌ உன்னை இறுகக்கட்டி, அவர்கள்‌ 
கையில்‌ ஒப்புக்கொடுப்போமே அல்லாமல்‌, 
உன்னைக்‌ கொன்றுபோடமாட்டோம்‌' என்று 
சொல்லுகிறார்கள்‌. அவர்கள்‌ சிம்சோனை 
இரண்டு புதுக்‌ கமிறுகளாலே கட்டி 
கன்மலையிலிருந்து கொண்டுபோகிறார்கள்‌ 
(நியா 1593) 

சிம்சோன்‌ 
மனுஷரிடத்தில்‌ 
சிம்சோன்‌ 
இந்த சூழ்நிலையில்‌ அவர்‌ தன்னுடைய 
பொறுமையைக்‌ காத்துக்கொண்டு, தன்னை 
அவர்களுடைய கைகளில்‌ 
ஒப்புக்கொடுக்கிறார்‌. சிம்சோனின்‌ பொறுமை 
அவருடைய நற்குணத்திற்கு 
எடுத்துக்காட்டாயிருக்கிறது. சிம்சோன்‌ 
தன்னை 
ஒப்புக்கொடுப்பதினால்‌, 
என்றோ அல்லது பலவீனமானவர்‌ என்றோ 
சொல்ல முடியாது. அவருடைய நாழ்மையில்‌ 
வீரமும்‌, 


தன்னை ப்ரா 
ஒப்புக்கொடுக்கிறார்‌ 
பராக்கிரமசாலியாயிருந்தாலும்‌, 


பலமும்‌, 

கலந்திருக்கிறது. 
சிம்சோன்‌ தன்‌; 

அடக்கி ஆளுகை 

ப சோனுக்கு ்‌ 

வேண்டும்‌ என்பது நன்றாய்த்‌ தெரியும்‌ 

யுத்தத்திலே எப்படி) ஜெயம்பெறவேண்டும்‌ 

என்பதும்‌, தன்னை ஒப்புக்கொடுத்து 

எப்படி. கீழ்ப்படியவேண்டும்‌ என்பதும்‌. 

சிம்சோனுக்கு நன்றாய்த்‌ தெரியும்‌. 


நியாயாதிபதிகன்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சிம்சோன்‌ தன்னைப்‌ பிடிக்க 
வந்திருக்கிற யூதாவின்‌ மனுஷர்‌ மூவாயிரம்‌ 
பேரையும்‌ பார்க்கிறார்‌. அவர்களைத்‌ 
தன்னிடத்திற்கு அனுப்பின பெலிஸ்தரின்‌ 
சேனையையும்‌ பார்க்கிறார்‌. சிம்சோனுக்கு 
யூதாமனுஷர்மீது கோபமில்லை. பெலிஸ்தரை 
அழிக்கவேண்டும்‌ என்பதே சிம்சோனின்‌ 
நோக்கம்‌. இதற்காகவே, யூதாவின்‌ மனுஷர்‌ 
தன்னைப்‌ பிடித்து கட்டி, 
ஒப்புக்கொடுப்பதை 

அனுமதிக்கிறார்‌. தான்‌ 
கையிலிருந்தால்‌, அங்கே ஏராளமான 
பெலிஸ்தரை சங்காரம்பண்ண முடியும்‌ என்பது 
சிம்சோனின்‌ திட்டம்‌. 


ஸ்தர்‌ வஞ்சக குணமுள்ளவர்கள்‌ 
பெலிஸ்தரை ஏமாற்றித்தான்‌ அவர்களோடு 
யுத்தம்பண்ணவேண்டுமென்று சிம்சோன்‌ 
தீர்மானம்‌ செய்திருக்கிறார்‌. பெலிஸ்தர்‌ 
இஸ்ரவேல்‌ மனுஷருக்கு 
சத்துருக்களாயிருக்கிறார்கள்‌. சிம்சோன்‌ 
பெலிஸ்தர்‌ ப்‌ தனக்கு வரும்‌ 
அவமானங்களையும்‌ 
சிறிதுகாலம்‌ தாங்கிக்கொண்டு, அவர்களை 
முற்றிலுமாய்‌ அழிக்கவேண்டுமென்று 
தீர்மானம்பண்ணுகிறார்‌. 
ந்த சம்பவத்தில்‌ ாமனுஷரின்‌ 
உன்னா வோம்‌. பபபல 
யூதாமனுஷர்‌ சிம்சோனுக்கு சத்துருக்களல்ல. 
ஆனாலும்‌ அவர்கள்‌ சிம்சோனை 
பெலிஸ்தரிடத்‌ 


காட்டிக்கொடுக்கிறார்கள்‌ நம்முடைய 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்துவும்‌, செல்லும்‌ 
இடங்களுக்கெல்லாம்‌, நன்மை செய்கிறவராய்‌ 
சுற்றித்திரிந்தார்‌. அவருக்கு யாரும்‌ சத்துரு 
இல்லை. ஆனாலும்‌ அவருடைய சீஷர்களில்‌ 
ஒருவனாகிய யூதாஸ்காரியோத்து, 
இயேசுகிறிஸ்துவுக்கு சிநேகிதனாயிருந்து 
கொண்டு, அவரைக்‌ காட்டிக்கொடுத்தான்‌. 


யூதாமனுஷர்‌ சிம்சோனை இரண்டு 
புதுக்கயிறுகளாலே கட்டுகிறார்கள்‌. அவர்கள்‌ 
சிம்சோனை ஏத்தாம்‌ ஊர்‌ கன்மலையிலிருந்து 
பெலிஸ்தரிடத்தில்‌ கொண்டு போகிறார்கள்‌. 
சிம்சோன்‌ இரண்டு புதுக்கயிறுகளாலே 
கட்டப்பட்டிருக்கிறார்‌. பெலிஸ்தர்‌ 
யதாலிலே பாளயமிறங்கி, லேகி என்கிற 
பரவியிருக்கிறார்கள்‌. 

சிம்சோனை லேகி 
அழைத்துக்கொண்டு 





i= a 
TT 


பெலிஸ்தர்கள்‌ அங்கே சிம்சோனைப்‌ 
பார்த்து ஆரவாரம்பண்ணுகிறார்கள்‌. 
சிம்சோனுக்கு விரோதமாகத்‌. 
தூஷணவார்த்தைகளைப்‌ பேசுகிறார்கள்‌. 
சிம்சோனுக்கு விரோதமான வயுத்தத்திலே 
தங்களுக்கு ஜெயம்‌ கிடைத்ததுபோல, 
பெலிஸ்தர்‌ ஆரவாரம்பண்ணுகிறார்கள்‌. 


பெலிஸ்தர்‌ சிம்சோனுக்கு விரோதமாய்‌ 
ஆரவாரம்பண்ணியபோது. கர்த்தருடைய 
ஆவியானவர்‌ ல்‌ 
இறங்குகிறார்‌. 
ஆலியானவருக்கு விரோதமாக. 


சிம்சோன்மேல்‌. 


நூல்போலாகி, அவருடைய குட்டுகள்‌ அவர்‌ 
கைகளை வீட்டு அறுந்து போயிற்று 


(நியா 15:14) 


யூதாமனுஷர்‌ சிம்சோனை இரண்டு 
புதுப்பெயர்களால்‌ கட்டினார்கள்‌. ஆனால்‌ 
அந்தக்‌  கமிறுகள்‌ அறுந்துபோயிற்று. 
கர்த்தருடைய ஆவியானவர்‌ சிம்சோன்மேல்‌ 
பலமாய்‌ இறங்கின போது, சிம்சோனுக்கு 
புதுபெலன்‌ உண்டாயிற்று. அந்தப்‌ பெலத்திற்கு 

பாகு, இரண்டு கயிறுகளும்‌ 
அறுந்துபோயிற்று. பரிசுத்த ஆவியானவரால்‌: 
அபிஷேகம்பண்ணப்பட்ட சிம்சோனை, 
கயிறுகளால்‌ கட்டி ஒடுக்க முடியவில்லை. 


சிம்சோனுக்கு விரோதமாக ஆரவாரம்‌ 
பண்ணுகிற பெலிஸ்தர்‌, இந்த சம்பவத்தைப்‌ 
ரத்‌ அதிர்ச்சியடைகிறார்கள்‌. 
பயமும்‌ அவர்களை 
சூழ்ந்துகொள்கிறது. பெலிஸ்தரின்‌ சந்தோஷ 
வாம்‌. பலத்தின்‌ அலைய மாற்று, 
கர்த்தருடைய ஆவியானவர்‌ எங்கே 
இருக்கிறாரோ அங்கே விடுதலை உண்டு. 
கர்த்தர்‌ தம்முடைய பிள்ளைகளை 
விடுவிக்கும்போது. அவர்கள்‌ மெய்யாகவே 
விடுதலை பெறுவார்கள்‌. 


நம்முடைய கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து 
கல்வாரி சிலுவையிலே தம்முடைய ஜீவனை 
நமக்காக ஒப்புக்கொடுத்தார்‌. அவருடைய 
சரீரத்தை கல்லறையில்‌ 
அடக்கம்பண்ணினார்கள்‌. கல்லறையினால்‌ 
அடக்கி வைக்க. 

கிறிஸ்துவானவர்‌ 


நியாயாதிபதிகன்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


கர்த்தராகிய 

ஆவியானவரின்‌ 

உயிர்த்தெழுந்தார்‌. மரணத்தின்‌ கட்டுக்களை 
அவிழ்த்தார்‌. இயேசகிறிஸ்துவின்‌ சரீரத்தை 
அடக்கம்பண்ணியபோது, அவரைச்‌ சுற்றி 
கட்டியிருந்த சேலைகளை, அவர்‌ 
அவிழ்க்காமலேயே அவை தானாகவே 
அவிழ்ந்து விழுகிறது. 


கிறிஸ்துவானவர்‌ தம்முடைய 
வல்லமையினால்‌ மரித்துப்போன லாசருவை 
எழுப்பினார்‌. ஆனால்‌ அவருடைய சரீரத்தில்‌ 
கட்டப்பட்டிருந்த சேலைகளை, மற்றவர்கள்‌ 
அவிழ்க்க வேண்டியதாயிற்று. 


உயிர்த்தெழுந்த இயேசுகிறிஸ்துவை, 
சேலைகளால்‌ குட்ட முடியவில்லை. 
“இயேசுவை சிலுவையில்‌ அறையும்‌" என்று 
யூதர்கள்‌ கூக்குரலிட்டார்கள்‌. அவருக்கு 
விரோதமாகத்‌ தூஷண வார்த்தைகளைப்‌ 
பேசி ஆர்ப்பரித்தார்கள்‌. இயேசுகிறிஸ்துவோ 
தம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமையினால்‌, 
சாத்தானின்‌ அந்தகார வல்லமைகளை 
முறித்துப்போட்டார்‌. 

சிம்சோனின்‌ கட்டுகள்‌ 
கைகளைவிட்டு அறுந்துபோயிற்று இதப்‌ 
பார்த்து பெலிஸ்தர்கள்‌ பயப்படுகிறார்கள்‌. 
சிம்சோனின்‌ கைகள்‌ கட்டியிருப்பதினால்‌, 
சிம்சோனை ஒரு வேடிக்கைப்‌ 
பொருளைப்போல பாவித்து, அவரைக்‌ 
கொடுமைப்படுத்தலாம்‌ என்று பெலிஸ்தர்கள்‌ 
நினைத்தார்கள்‌. ஆனால்‌ சிம்சோனோ 
தம்மைச்‌ சுற்றிலும்‌ கூடியிருக்கிற பெலிஸ்தரை 
மொத்தமாய்ச்‌ சங்காரம்பண்ணுகிறார்‌. 

சிம்சோனிடத்தில்‌ யுத்த ஆயுதம்‌ 
எதுவுமில்லை. அங்கே ஒரு கழுதையின்‌ 
பச்சைத்‌ தாடையெழும்பு இருக்கிறது. 
சிம்சோனைச்‌ சுற்றிலும்‌ ஆயிரகணக்கானோர்‌ 
இருக்கிறார்கள்‌. ஒரு தாடையெழும்பினால்‌. 
இத்தனை பெலிஸ்தருக்கு விரோதமாக 
யுத்தம்பண்ணுவது மிகவும்‌ கடினம்‌. 
ஆனாலும்‌ வல்லவனுக்கு புல்லும்‌ ஆயுதம்‌ 
என்று சொல்லுவதுபோல, சிம்சோன்‌ ஒரு 
கழுதையின்‌ பச்சைத்‌ தாடையெலும்பைக்‌ 
கண்டு, தன்‌ கையை நீட்டி அதை எடுத்து, 
அதினாலே. ஆயிரம்‌ பேரைக்‌ 
கொன்றுபோடுகிறார்‌ (நியா 155). ஆயிரம்‌ 
பெலிஸ்தரும்‌ அந்த இடத்திலேயே 
செத்துப்போகிறார்கள்‌. 





f= FTN 
TT 


சிம்சோன்‌ ஆயிரம்‌ 
கொன்றுபோட்டபோது 

உயர்த்தவில்லை. கர்த்தருக்கு முன்பாக 
சிம்சோன்‌ தன்னைத்‌ தாழ்த்துகிறார்‌. 
கர்த்தரும்‌ சிம்சோனைத்‌ தாழ்த்துகிறார்‌. 
கர்த்தருடைய ஆவியானவர்‌ சிம்சோன்‌ மேல்‌ 
பலமாய்‌ இறங்கினதினாலேயே, சிம்சோன்‌ 
ஆயிரம்‌ பெலிஸ்தரைக்‌ கொன்றுபோடுகிறார்‌. 


, வெல்க 
ல்‌ ன்‌ 


இரந்திர்குமென்றால்‌ 

அவர்‌ அதைப்‌ பார்த்து பெருமைப்படுவதற்கு 
வாய்ப்புள்ளது. அந்தத்‌ தாடையெலும்பும்‌, 
சிம்சோன்‌ ஏற்கெனவே கொன்றுபோட்ட 
தாடையெறும்பாகமிருக்குமென்றால்‌, அவர்‌ 
பெருமைப்பட 

சிம்சோனின்‌ 


போயிற்று. தன்னுடைய 


அல்லது த்தா கே ஆயிரம்‌ 
பெலிஸ்தரை கொன்‌ றுபோட்டநாக 
சிம்சோன்‌ பெருமைப்பட முடியாது. 


கர்த்தர்‌ இந்த உலகத்தில்‌ 
சாதாரணமாகயிருக்கும்‌ காரியங்களைக்‌ 
கொண்டு, பெரிய காரியங்களை செய்கிறார்‌. 
மனுஷனுடைய பலத்தினானலல்ல, கர்த்தர்‌ 
பரிசுத்த ஆவியானவருடைய 
வல்லமையினாலே, பெரிய காரியங்களை 
செய்கிறார்‌ 

சிம்சோன்‌  ஆமிரம்‌ பெலிஸ்தரை 
ஒரு. கழுதையின்‌  தாடையெலும்பினால்‌ 
கொன்றுபோடுகிறார்‌ சிம்சோனுக்கு 
மிகப்பெரிய வெற்றி கிடைத்திருக்கிறது. இந்த 
வெற்றியை அவர்‌ 'சந்தோஷமாய்க்‌ 
கொண்டாடுகிறார்‌. யூதாவின்‌ மனுஷர்‌ 
சிம்சோனோடு சேர்ந்து. . 


மனுஷர்‌: 

பார்த்துக்கொண்டிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
சிம்சோனை புகழவுமில்லை, பாராட்டவுமில்லை. 
சிம்சோனின்‌ சந்தோஷத்தில்‌ 
பங்குபெறவுமில்லை. 


நியாயாதிபதிகன்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


கிடைத்த 
வண்ணமாக, 


எழுதுகிறார்‌. 


தாடையெலும்பினால்‌ 
குவியல்‌ தனக, பட்டுக்கிடக்கிறார்கள்‌, 
கழுதையின்‌ 'தாடையெலும்பினால்‌ 
ஆமிரம்பேரைக்‌ கொன்றேன்‌" (நியா 15:16) 
என்பதே சிம்சோனின்‌ ஜெயசீதமாகும்‌. 


எபிரெய பாஷையிலே 
என்னும்‌ வார்த்தைக்கு “காமோர்‌" 
எபிரெய 
பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. 
என்னும்‌ வார்த்தைக்கு 

என்றும்‌, "கூட்டம்‌" என்றும்‌ 
சொல்லலாம்‌. சிம்சோன்‌ பாடிய 
“பெலிஸ்தர்‌ குழுதைகளைப்போல 
குவியல்‌ குவியலாய்ப்‌ பட்டுக்கிடக்கிறார்கள்‌"' 
என்றும்‌ பொருள்‌ சொல்லலாம்‌. 


துத்‌ 
என்னும்‌ 


'த்தருடைய ஆவியானவர்‌ 
சிம்சோன்மேல்‌ பலமாய்‌ 
இறங்கினதினாலேயே, சிம்சோனால்‌ 
ஆயிரம்‌ பெலிஸ்தரைக்கொல்ல.. முடிந்தது. 
ஆனால்‌ சிம்சோன்‌ இந்தப்‌ பாடலில்‌, 
வித்துப்‌ நாமத்தைத்‌ துதி்கவில்லை. 

மகிமைப்படுத்தவில்லை, 
தாடையெறும்பினால்‌. 
கொன்றேன்‌" என்று 
சுயபலத்தையும்‌, 
பெருமைப்படுத்தி 


“கழுதையின்‌ 
ஆயிரம்பேரைக்‌ 
தன்னுடைய 
சுயபராக்கிரமத்தையும்‌ 
பாடுகிறார்‌. 

சிம்சோன்‌: 
தீர்ந்தபின்பு.. 
தாடையெலும்பை 
அவ்விடத்திற்கு ராமாத்‌ லேகி என்று 
பேரிடுகிறார்‌ (நியா 157). “ராமாத்லேகி" 
என்னும்‌ பெயருக்கு “தாடையெலும்பை 
உயர்த்துதல்‌" என்று பொருள்‌. 


அப்படிச்‌. சொல்லித்‌ 
கையில்‌ இருந்த 
எறிந்துவிட்டு, 


தன்‌ 





i= THE 
TT 
எந்நக்கோரி 
நியா 15:18-20 


தியா 1548. அவன்‌ மிகவும்‌ 
தாகமடைத்து, கர்த்தரை நோக்கிக்‌ 
கூப்பிட்டு: தேவரீர்‌ உமது அடியேன்‌. 
இந்தப்‌ பெரிய 
கட்டனையிட்டிருக்க, 
நாண்‌. தாகத்தினால்‌ 


விருத்தசேதனம்‌ 
இல்லாதவர்கள்‌. கையிலே 
விழவேண்டுமோ என்‌ றான்‌. 


தியா 15:19, 
லேகியிலுன்ன 
பினக்கப்பண்ணினார்‌; அதிலிருந்து. 
தண்ணீர்‌ ஓடிவந்தது; அவன்‌ 
குடித்தபோது அவன்‌ உயிர்‌ திரும்ப 
வந்தது, அவன்‌ பிழைத்தான்‌; 
ஆனபடியால்‌ அதற்கு 

என்று பேரிட்டான்‌; 
'இத்நான்வரையும்‌ 

இருக்கிறது. 


நியா 15:20. அவன்‌ பெலிஸ்தரின்‌ 
நாட்களில்‌ இஸ்ரவேலை இருபது 
வருஷம்‌ நியாயம்‌ விசாரித்தான்‌. 


அப்பொழுது தேவன்‌: 
பன்னத்தைப்‌ 


சிம்சோன்‌ ஒரு கழுதையின்‌ பச்சைத்‌ 
தாடையெலும்பைக்கொண்டு, ஆயிரம்‌. 
பெலிஸ்தரைக்‌ கொன்றுபோடுகிறார்‌ ர்‌ 
பெலிஸ்தரை மகாபெரிய சங்காரம்‌ 
பண்ணுகிறார்‌. இந்த சம்பவம்‌ நடைபெற்ற 
பிறகு சிம்சோனுக்கு ஒரு பிரச்சனை 
உண்டாகிறது. அவருக்கு க குடிக்கு தண்ணீர்‌ 
கிடைக்கவில்லை. சிம்சோன்‌ மிகவும்‌ 
தாகமடைகிறார்‌. தாகத்தினால்‌ மயங்கி விழும்‌ 
நிலமையிலிருக்கிறார்‌. 
சிம்சோன்‌ ஆயிரம்‌ பெலிஸ்தரைக்‌ 
கொன்றுபோட்ட பின்பு, பாடின பாடலில்‌, 
அவர்‌ கர்த்தருடைய பெயரை ஒரு தரம்‌ 
கூட சொல்லவில்லை. சிம்சோனின்‌ கைகளே 
பெலிஸ்தரை கொன்றுபோட்டதுபோல அவர்‌ 
பாடினார்‌. கர்த்தருடைய உதவியில்லாமல்‌: 
ங்ய முடியாது. 
எல்லா 
தனக்கு 
மாத்திரம்‌ எடுத்துக்கொண்டார்‌. “கழுதையின்‌ 
தாடையெலும்பினால்‌ ஆயிரம்‌ பேரைக்‌ 
கொன்றேன்‌" என்று தன்னுடைய பலத்தையும்‌, 
பராக்கிரமத்தையும்‌ புகழ்ந்து பாடினார்‌. 


நியாயாதிபதிகன்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


இப்போதோ சிம்சோன்‌ 
தாகமடைந்திருக்கிறார்‌. 
சுயபலத்தினால்‌ இந்த தாகத்தைத்‌ 
தாங்கிக்கொள்ள முடியவில்லை. சிம்சோன்‌ 
மிகவும்‌ தாகமடைந்து, கர்த்தரை நோக்கிக்‌ 
கூப்பிடுகிறார்‌. தனக்கு பேரும்‌ புகழும்‌ 
கிடைத்தபோது, சிம்சோன்‌ கர்த்தரை 
மறந்துவிட்டார்‌. இப்போதோ அவர்‌ 
தாகத்தினால்‌ செத்துப்போகக்கூடிய 
நிலமையிலிருக்கும்போது, கர்த்தருடைய 
உதவிக்காக. அவரிடத்தில்‌ 
ஜெபம்பண்ணுகிறார்‌. 


சிம்சோனைப்போலவே இன்றும்‌ அநேகர்‌ 
இருக்கிறார்கள்‌. கர்த்தர்‌ தங்களுக்கு செய்த 
நன்மைகளை அவர்கள்‌ மறந்து 
விடுகிறார்கள்‌. கர்த்தரைத்‌ துதித்து, அவரை 
ஸ்தோத்திரியாமலிருக்கிறார்கள்‌. ர்‌ 
அவர்களைத்‌ த்‌ 
அவர்களுடைய ஜீவியத்தில்‌ 
பிரச்சனைகளை அனு 
அவர்களால்‌ பிரச்சனையை தாங்கிக்கொள்ள 
முடியாமல்‌ போகும்போது, அப்போது அவர்கள்‌ 
கர்த்தரை நோக்கி ஜெபத்திலே 
கூப்பிடுகிறார்கள்‌. 


மிகவும்‌ 
அவருடைய 


தமக்கு நன்றி சொல்லாத ஜனங்களை, 
தம்மிடத்தில்‌ நன்றியுள்ள இருதயத்தோடு 
திரும்பி வரப்பண்ணுவதற்காக, கர்த்தர்‌ 
அவர்களுக்கு வேதனைகளையும்‌ 
சோதனைகளையும்‌ அனுமதிக்கிறார்‌ 

சிம்சோன்‌ கர்த்தரை 
கூப்பிடும்போது தன்னுடைய 
இரண்டு காரியங்களை 
அவையாவன : 1 
கர்த்தருடைய 


நோக்கிக்‌ 

ஜெபத்தில்‌ 
சொல்லுகிறார்‌. 
சிம்சோன்‌ தன்னை 

ஊழியக்காரராக 
அங்கீகரிக்கிறார்‌. 2. சிம்சோன்‌ இப்போது 
சத்துருக்களின்‌ கைகளில்‌ விழுவதற்கு 
ஆயத்தமாயிருக்கிறார்‌. 

சிம்சோன்‌ தன்னைப்பற்றியும்‌, 
தன்‌ மூலமாய்‌ 
காரியங்களைப்பற்றியும்‌. 
ஜெபத்திலே சொல்லுகிறார்‌. “தேவரீர்‌, உமது 
அடியேன்‌ கையினால்‌ இந்தப்‌ 
இரட்சிப்பைக்‌ கட்டளையிட்டிருக்கிறீர்‌” - 


கர்த்தர்‌ 
செய்கிற 
தன்னுடைய 


பெலிஸ்தர்மீது வெற்றி கிடைத்திருக்கிறது. 
சிம்சோன்‌. இந்த வெற்றியைப்பற்றிச்‌ 
சொல்லும்போது, இதை “பெரிய இரட்சிப்பு” 
என்று சொல்லுகிறார்‌. 





i THE 
TT 


கொன்றுபோட்டிருப்பார்கள்‌. 
ஜீவியத்திலும்‌ கர்த்தர்‌ 
கடந்தகாலத்திலே, 


ஜெபங்களில்‌, அவற்றை நாம்‌ யுள்ள 
இருதயத்தோடு நினை வுகூரவேண்டும்‌. 
கர்த்தருடைய புதிய கிருபைகளுக்காகவும்‌: 
புதிய இரக்கங்களுக்காகவும்‌ 
விண்ணப்பம்பண்ணும்போது, அவர்‌ நமக்கு 
ஏற்கெனவே காண்பித்த கிருபைகளையும்‌ 
இரக்கங்களையும்‌ நினைத்து அவருக்கு நன்றி 
சொல்லவேண்டும்‌. 


சிம்சோன்‌ இப்போ, 
தாகமடைந்திருக்கிறார்‌.. அவருடைய சர 
பலமெல்லாம்‌ அவரை விட்டு நீங்கிப்போயிற்று. 
அவரைச்‌: சுற்றிலும்‌  பெலிஸ்தர்கள்‌ 
இருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
விருத்தசேதனமில்லாதவர்கள்‌. சிம்சோனுடைய 
பலம்‌ குறைந்துபோனால்‌, பெலிஸ்தர்கள்‌ 
அலரை எளிதாகக்‌ கொன்றுபோடுவார்கள்‌. 
இப்பொழுது நான்‌ தாகத்தினால்‌ செத்து. 
விருத்தசேதனம்‌ இல்லாதவர்கள்‌ கையிலே 
விழவேண்டுமோ" என்று, சிம்சோன்‌ 
கர்த்தரிடத்தில்‌ ஜெபம்பண்ணுகிறார்‌. 
சிம்சோன்‌ செத்துப்போனால்‌, பெலிஸ்தர்‌ 
மிகவும்‌ சந்தோஷப்படுவார்கள்‌. 


பிரகடனம்பண்ணுவார்கள்‌. 

கர்த்தர்‌ சிம்சோனுக்கு தம்முடைய 
கிருபையை வெளிப்படுத்துகிறார்‌. சிம்சோனின்‌: 
தாகத்தைத்‌ தீர்த்து வைப்பதற்காக, 
கர்த்தர்‌ லேகியிலுள்ள பள்ளத்தைப்‌ 
பிளக்கப்பண்ணுகிறார்‌. அதிலிருந்து தண்ணீர்‌ 
ஒடி வருகிறது. சிம்சோன்‌ இதே 
லேகியில்தான்‌, தன்‌ ஆயிரம்பேரைக்‌ 
'கொன்றுபோட்டார்‌. த்திலிருந்து. 
இப்போது தண்ணீர்‌ ஓடி வருகிறது சிம்சோன்‌ 
அந்தத்‌ தண்ணீரைக்‌. குடிக்கிறார்‌. 
அவருடைய தாகம்‌ தீர்ந்துபோகிறது. 
அவருக்கு திரும்ப உயிர்‌ வருகிறது. 
சிம்சோன்‌ பிழைத்துக்கொள்கிறார்‌. 


நியாயாதிபதிகன்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


நாம்‌ அன்றாடம்‌ குடிக்கிற 
தண்ணீருக்காக கர்த்தரை நன்றியோடு 
துதிக்கவேண்டும்‌. கர்த்தரே நம்முடைய 
தாகத்தைத்‌ தீர்ப்பதற்கு. அனுதினமும்‌ 
தண்ணீரைக்‌ கொடுக்கிறார்‌. 
தண்ணீரில்லாமல்‌ நம்மால்‌ ஜீவிக்க முடியாது. 

தண்ணீர்‌ 


தாகத்தினால்‌ 


இடத்திற்கு. 
பேரிடுகிறார்‌. இந்தப்‌ பெயருக்கு, 
கூப்பிட்டபோது தனக்கு கிடைத்த நீரூற்று" 
என்று பொருள்‌. சிம்சோன்‌ இந்த 
ஸ்தலத்திற்கு எந்நக்கோரி என்று பேரிட்டு, 
தான்‌ தாகமடைந்து வேதனைப்பட்டதையும்‌, 
கர்த்தர்‌ தம்முடைய கிருபையினால்‌ தனக்கு 
இரக்கம்‌ காண்பித்ததையும்‌ 
நினைவுகூருகிறார்‌. 
கர்த்தர்‌ வ்‌ ஜனத்திற்கு 
ஏராளமான ன்‌ ஊற்றுகளை 
நிறந்துகொடுக்கிறார நாம்‌ பல சமயங்களில்‌. 
நமக்கு ஆறுதல்‌ வேண்டுமென்று கர்த்தரை 
நோக்கிக்‌ கூப்பிடுகிறோம்‌. நாம்‌ 
கூப்பிடும்போது, கர்த்தர்‌ நமக்கு ஆறுதலின்‌ 
ஊற்றைத்‌ திறந்து கொடுத்து, நமக்கு 
இரக்கம்‌ காண்பிக்கிறார்‌. கர்த்தர்‌ நமக்குக்‌ 
காண்பிக்கும்‌ கிருபைகளையும்‌ 
இரக்கங்களையும்‌, சிம்சோனைப்போலவே, 
“எந்நக்கோரி' என்று அழைக்கலாம்‌. 


சிம்சோன்‌: கழுதையின்‌ 
தாடையெலும்பினால்‌, ஆயிரம்‌ பேரை 
வெட்டிக்கொன்றுபோட்ட அந்த இடத்திற்கு, 
“ராமாத்லேகி” என்று ஆரம்பத்திலே 
போரிட்டார்‌. இந்தப்‌ பெயருக்கு 
“தாடையெலும்பை  உயர்த்துல்‌' என்று 
பொருள்‌. நம்முடைய முயற்சியினால்‌ நாம்‌ 
உயர்த்துவதினால்‌ நமக்கு 
கிடைக்கப்போவதில்லை. 
தம்முடைய கிருபையை நமக்கு 
கொடுத்தால்‌ மாத்திரமே, நமக்கு வெற்றி 
கிடைக்கும்‌. நம்முடைய தேவைகளுக்கு, 
நம்முடைய  சுயபலத்தை சார்ந்திராமல்‌, 
ர்த்தருடைய கிருபையையே 
சார்ந்திருக்கவேண்டும்‌. 





ழ்‌ ELHETHEN 
யாய 


இந்த சம்பவங்கள்‌ நடைபெற்ற பிறகு, 


வ்‌ , சிம்சோனுக்கு. ஆபத்து 
வந்தபோது, இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ அவருக்கு 
உதவி செய்யவில்லை. ஆனாலும்‌ சிம்சோன்‌ 
இஸ்ரவேலை இருபது வருஷம்‌ நியாயம்‌ 
விசாரிக்கிறார்‌. இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 
சிம்சோனின்‌ ஆளுகைக்கு 
கீழ்ப்படிந்திருக்கிறார்கள்‌. 


| லிருத்தசேதனமில்லாத பெலிஸ்தர்‌ 


நியாயாதிபதிகன்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இஸ்ரவேலருக்குள்ளே 
பிரச்சனைகளும்‌ வரும்போது, சிம்சோன்‌ 
அவர்களை நியாயம்‌ விசாரித்து. 
அவர்களுக்கு நீதியான தீர்ப்பு சொல்லுகிறார்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திர்‌ ஒருவரையொருவர்‌ 
அழித்துவிடக்கூடாது. அவர்களை ஆளுகை 
செய்வதற்கு, ஒரு நியாயாதிபதி வேண்டும்‌. 
கர்த்தர்‌ சிம்சோனை இஸ்ரவேலருடைய 
நியாயாதிபதியாக எழுப்பிமிருக்கிறார்‌. 


பெலிஸ்தரின்‌ நாட்களில்‌, 
இஸ்ரவேலை இருபது வருஷம்‌ நியாயம்‌ 
விசாரித்தார்‌ (நியா ள்‌ 
எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால்‌ 

காலத்தில்‌ நடைபெற்ற  சம்பலத்தைப்பற்றி 
ஒன்றும்‌ சொல்லப்படவில்லை. சிம்சோன்‌ 
இஸ்ரவேலை நியாயம்‌ விசாரித்து, இருபது 
வருஷங்களுக்கு பின்பு நடைபெற்ற சம்பவம்‌, 
அடுத்த அதிகாரத்தில்‌ எழுதப்பட்டிருக்கிறது. 


வழக்குகளும்‌ 





i FTE 
ETT 


சிம்சோன்‌ என்‌! பெயருக்‌( 'சின்ன 
குரியன்‌" என்று பொருள்‌. சிம்சோன்‌ என்றும்‌ 
சூரியன்‌ இதுவரையிலும்‌ பிரகாசமாய்‌ 
எரிகிறது. மதியவேளையிலே, சூரியன்‌ அதிக 
பிரகாசமாய்‌ எரிவதுபோல, சிம்சோனுடைய 
ஜீவியமும்‌ அதிக பிரகாசமாயிருக்கிறது. 
சிம்சோன்‌ இஸ்ரவேலை இருபது வருஷம்‌ 


பின்பு 
அப்போது 
பிரகாசம்‌ மங்கிப்போகும்‌. 
இப்போது சிம்சோனின்‌ 
மேன்மையும்‌ மங்கிப்போகிறது. 
சிம்சோனுடைய 
மாலைப்பொழுதுபோல, 
மங்கியதாமிருக்கிறது. மாலைப்பொழுதுக்கு 
பின்பு சூரியன்‌ மறைந்துவிடும்‌. 


மாலைப்பொழுதிலே, னின்‌ 
பிரகாசம்‌ பம த்‌ 
நெருங்கி ப்‌ 

ஒளிக்கதிர்‌ 

பிரகாசமா। 

சிம்சோனின்‌ மகிமை 

காலமாயிருந்தாலும்‌, அவருடைய ஜீவியத்தில்‌ 
ஒரு சில சம்பவங்கள்‌. அவருடைய 
மேன்மைக்கு சாட்சியாயிருக்கிறது. 


கிறிஸ்துவானவர்‌ 
ஜெயித்தார்‌. சிம்சோன்‌ 
அடையாள மாயிருக்கிறவர்‌ அவரும்‌ 
தன்னுடைய மரணத்தின்‌ மூலமாய்‌ அதிக 
மேன்மை பெற்றார்‌ 


மரணத்தை: 
கிறிஸ்துவுக்கு 


சிம்சோன்‌ 
இஸ்ரவேல்‌ 
நியாயம்‌ 


இஸ்ரவேல்‌ தேசத்திலே, 
புத்தரை இருபது வருஷம்‌: 
விசாரிக்கிறார்‌. சிம்சோனுக்கு 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ மத்தியிலே மகிமையும்‌ 
மேன்மையும்‌ உண்டாயிற்று. இக்காலத்திலோ 
அல்லது, சிம்சோன்‌ இஸ்ரவேலை நியாயம்‌ 
விசாரித்த இருபது வருஷங்களுக்கு 
பின்போ, சிம்சோன்‌ காசாவிலுள்ள ஒரு 
வேசியினிடத்தில்‌ சிநேகமாயிருக்கிறார்‌. 
காசா ஊரார்‌ சிம்சோனை பிடிக்க 
வந்தபோது, சிம்சோன்‌ அவர்களிடமிருந்து 
தப்பிக்கிறார்‌ (நியா 161-3). 


நியாயாதிபதிகன்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


சிம்சோனுக்கு கிடைத்த, 
மேன்மையினால்‌, அவருடைய இருதயத்தில்‌ 
பெருமை வந்திருக்கலாம்‌. அவர்‌ தன்னுடைய 
நசரேய விரதத்தை மறந்து, தனக்கு 
இஷ்டமானபடி தாறுமாறாய்‌ ஜீவிக்கிறார்‌. 
சிம்சோன்‌. தன்னுடைய மாம்சத்தின்‌ 
இச்சைகளுக்கு முக்கியத்துவம்‌ கொடுக்கிறார்‌ 

மறுபடியும்‌ தெலீலாள்‌ 
தலா பெயருள்ள வேறொரு 
ஸ்திரீயோடு சிநேகமாயிருக்கிறார. 


தெலீலாள்‌ சிம்சோனை வஞ்சிக்கிறாள்‌ 
சிம்சோன்‌ தன்னுடைய காமஇச்சையினால்‌ 
சிநேசுமாயிருக்கிறார்‌ 
சிம்சோனைப்‌ பிடிப்பதற்கு, 
தெல்லாளை ஒரு 

கருவியாகப்‌ பயன்படுத்துகிறார்கள்‌. 


சிம்சோனிடம்‌ மகாபலம்‌ இருக்கிறது. 
அந்தப்‌ பலம்‌ சிம்சோனுக்கு எதினால்‌ 
உண்டாயிருக்கிறது என்பதைக்‌ 
கண்டுபிடிக்குமாறு. பெலிஸ்தர்‌ 
தெலீலாளுக்குச்‌ சொல்லுகிறார்கள்‌. 
இதை செய்தால்‌ அவளுக்கு வெகுமதி 
கொடுப்பதாகவும்‌ ஆசை வார்த்தைகளைப்‌ 
பேசுகிறார்கள்‌ (நியா 16:5-17). 


சிம்சோனுடைய மகாபலம்‌ எதினால்‌. 
உண்டாயிற்று என்னும்‌ இரகசியத்தை, 
தெலீலாள்‌ வஞ்சகமாக கண்டுபிடிக்கிறாள்‌. 
சிம்சோனே தன்னுடைய வாயினால்‌ 
இந்த இரகசியத்தை அவளுக்கு 
சொல்லுகிறார்‌ (நியா 1618-20). 


தர்‌ 'சிம்சோனைப்‌ 

சிம்சோனுடைய கண்களைப்‌ 

அவரை காசாவுக்கு 
கொண்டுபோகிறார்கள்‌. சிம்சோன்‌. 
சிறைச்சாலையிலே. மாவரைத்துக்‌ 
கொண்டிருக்கிறார்‌ (நியா 1621-25), 
சிம்சோனும்‌, பெலிஸ்தரும்‌ ஒரு 
வீட்டிலிருக்கிறார்கள்‌. அப்போது சிம்சோன்‌ 
அந்த வீட்டின்‌ தூண்களை பலமாய்ச்‌ 
சாய்க்கிறார்‌. வீடு இடிந்து விழுகிறது. 
அப்போது அந்த வீட்டிலிருந்த பெலிஸ்தரும்‌ 
'சிம்சோனும்‌ மடிந்துபோகிறார்கள்‌ 
(நியா 16:26-31) 





i FTE 
TT 
காசாவிலே சிம்சோன்‌ 
நியா 16:1-3 


தியா 184. பின்பு சிம்சோன்‌ 
காசாவுக்குப்‌ போய்‌, அங்கே ஒரு 
வேசியைக்‌ கண்டு, அவனிடத்தில்‌ 
போனான்‌. 


தியா 16:2, அப்பொழுது: சிம்சோன்‌. 
இங்கே வந்திருக்கிறான்‌. என்று காசா 
ஊராருக்குக்‌. சொல்லப்பட்டது. 
அவர்கள்‌: காலையில்‌ வெளிச்சமாகிற 
போது அவனைக்‌ கொன்று போடுவோம்‌. 
என்று சொல்லி, அவனை வனைந்து 
கொண்டு இராமுழுதூம்‌ அவனுக்காகப்‌ 
பட்டணவாசலில்‌ பதிவிருந்து 
இராழுழுதும்‌ பேசாதிருத்தார்கள்‌. 


தியா 16:8. சிம்சோன்‌ 
நடுராத்திரிமட்டும்‌ படுத்திருந்து, 
நடுராத்திரியில்‌ எழுத்து, பட்டணத்து 
வாசல்‌ கதவுகளையும்‌ அதின்‌ இரண்டு 
நிலைகளையும்‌: பிடித்து, 
தாழ்ப்பானோடேகூடப்‌ பேர்த்து, தன்‌ 
தோனின்‌ மேல்‌ வைத்து, எபிரோனுக்கு 
எதிரேயிருக்கிற மலையின்‌ உச்சிக்குச்‌ 
சுமந்து கொண்டுபோனான்‌.. 


சிம்சோன்‌ ஆரம்பத்திலேயே 
பெரின்தான்‌. குமாரத்தி! ஒகுந்தியை தனக்கு, 
மனைவியாகக்‌ கொண்டார்‌. இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ அந்நிய ஜாதியாரோடு சம்மந்தம்‌ 
வைத்துக்கொள்ளக்கூடாது. ஆனால்‌ 
சிம்சோனோ இந்த விஷயத்தில்‌, கர்த்தருக்கு 
விரோதமாகப்‌. பாவம்‌ செய்தார்‌ 
இதனால்‌ அவருக்கு பல பிரச்சனைகள்‌ 
உண்டாயிற்று. 


சிம்சோன்‌ தன்னுடைய பாவத்திற்கு: 
இன்னும்‌ மனந்திரும்பவில்லை. அவருடைய 
ம்‌ அதிகரிக்கிறது. சிம்சோன்‌ 
காசாவிலுள்ள ஒரு 
சிநேகமாயிருக்கிறார்‌. 
ஒரு சாதாரண இஸ்ரவேலர்‌ 
மாத்திரமல்ல. அவர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
நியாயாதிபதி. சிம்சோன்‌ கர்த்தருக்கு 
நசரேயனாயிருக்கிறவர்‌. இப்படிப்பட்டவர்கள்‌ 
தங்கள்‌ ஜீவியத்தில்‌ மிகவும்‌ ஒழுக்கமாயும்‌, 
கண்ணியமாயும்‌ பரிசுத்தமாயும்‌ 
இருக்கவேண்டும்‌. சிம்சோன்‌ வேசியினிடத்தில்‌. 
சிநேகமாயிருந்து, தன்னுடைய நல்ல. 
பெயரை அவமானப்படுத்துகிறார்‌. 


நியாயாதிபதிகன்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


அங்கே ஒரு 
அவளிடத்தில்‌ போகிறார்‌ 

வந்திருக்கிறார்‌ என்று காசா ஊராருக்குச்‌ 
சொல்லப்படுகிறது. (நியா 16:12). ஒருவேளை 
அந்த வேசியே, காசா ஊராருக்கு, சிம்சோன்‌ 
தன்னிடத்தில்‌ வந்திருக்கிற செய்தியை 
வஞ்சகமாக சொல்லியிருக்கலாம்‌. 


சிம்சோன்‌ இப்போது காசா ஊரிலே. 
இருக்கிறார்‌. காசா ஊரார்‌ நகரத்தின்‌ 
கதவுகளை அடைத்துவிடுகிறார்கள்‌. 
கதவுகளுக்கு தாழ்ப்பாள்‌ போடுகிறார்கள்‌. 
ஈன்‌ காசா ஊரைவிட்டு தப்பித்து 
போய்விடக்கூடாது. என்றும்‌, காலையில்‌ 
வெளிச்சமாகிறபோது, சிம்சோணைக்‌ 
கொன்றுபோடவேண்டும்‌ என்றும்‌, காசா 
ஊரார்‌ திட்டமிடுகிறார்கள்‌. இதன்‌ நிமித்தமாக 
அவர்கள்‌ சிம்சோனை வளைந்துகொண்டு, 
இராமுழுவதும்‌ சிம்சோனுக்காக பட்டண 
வாசலில்‌ பதிவிருந்து, இராமுழுவதும்‌ பேசாமல்‌ 
அமைதியாயிருக்கிறார்கள்‌. 


காசா ஊரார்‌ 
வந்திருக்கிறார்கள்‌ என்னும்‌: 
சிம்சோனுக்கு வரக்கூடாது. 
நிமித்தமாகவே அந்த ஊரார்‌ இராமுழுவதும்‌ 
பேசாமல்‌. அமைதியாயிருக்கிறார்கள்‌. 
சிம்சோன்‌ இப்போது காசா ஊரிலுள்ள 
வேசியின்‌ வீட்டிலிருக்கிறார்‌. சிம்சோன்‌ 
அந்த வீட்டிலே சிறைப்டிககப்ப்டு்பநாக 
காசா ரார்‌ நினைக்கிறார்கள்‌. 
யகிறாக் ர்‌ காலையில்‌ 
வெளிச்சமாகிறபோது சிம்சோனை 
கென்றுபோடலாம்‌ நிச்சயமாய்‌ 
நம்புகிறார்கள்‌. 


தன்னைப்‌ பிடிக்க 


சந்தேகம்‌ 
இதன்‌ 


என்று 


சிம்சோனுடைய 
வந்திருக்கிறது. 
சத்துருக்கள்‌ 
சிம்சோனோ வேசியின்‌ 
தன்னுடைய மாம்சத்தின்‌ 
நிறைவேற்றிக்கொண்டிருக்கிறார்‌. அவர்‌ 
அசுத்தத்திலும்‌ 
சிம்சோன்‌ வேசியின்‌ 
குடித்து வெறித்திருப்பதற்கும்‌ 
வாய்ப்புள்ளது. சிம்சோன்‌  காசாவிலுள்ள 
வேசியின்‌ வீட்டிலே. மாம்சப்பிரகாரமாக 
சந்தோஷமாயிருக்கிறார்‌. - னால்‌. 
சத்துருக்கள்‌ 


ஜீவனுக்கு ஆத்து 
அவரைச்‌ சுற்றிலும்‌ 
பதிவிருக்கிறார்கள்‌. 


வீட்டில்‌, 
இச்சைகளை 





i FTE 
TT 


இக்காலத்திலும்‌ ஏராளமான ஜனங்கள்‌ 
குடித்து வெறித்து. ப்ட்‌ 
சந்தோஷமாயிருக்கிறார்கள்‌. 

மாம்சத்தின்‌ இச்சைகளை நிறைவேற்றுவதே 
தங்களுக்கு சந்தோஷம்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 


சூழ்ந்துகொள்வார்கள்‌. 
ஆவிக்குரிய ஆபத்து இருக்கிறது என்பதை. 
உணராமலேயே, பாவிகள்‌ பாவத்திலே. 
ஜீவிக்கிறார்கள்‌. 


சிம்சோன்‌ 
நடுராத்திரி 
நடுராத்திரியிலே 


வேசியின்‌ வீட்டிலே. 
மட்டும்‌ படுத்திருக்கிறார்‌. 
அவர்‌ திடீரென்று 
எழும்புகிறார்‌. ஒருவேளை சிம்சோனுடைய 
மனச்சாட்சி அவரை எழுப்பியிருக்கலாம்‌. 
வேசியின்‌ வீட்டிலிருப்பது பாவம்‌ என்பதை 
அவருடைய மனச்சாட்சி 
உணர்த்தியிருக்கலாம்‌. சிம்சோன்‌ ஒருவேளை 
தான்‌ செய்த பாவத்திற்காக மனந்திரும்பி, 
இனிமேலும்‌ இந்தப்‌ பாவத்தை 
செய்யக்கூடாது என்று நினைத்து, 
நடுராத்திரிமிலே எழும்பியிருக்கலாம்‌ 
வேசியின்‌ வீட்டிற்கு இனிமேல்‌ 
வரக்கூடாது என்றும்‌ 
கர்த்தருக்குள்‌ தீர்மானம்‌ செய்திருக்கலாம்‌. 
சிம்சோன்‌ வேசியின்‌ வீட்டிற்கு 
வருவதற்கு முன்பாகவே, அவருடைய 
மனச்சாட்சி, அவருடைய பாவத்தை, 
்‌ உணர்த்தியிருக்கவேண்டும்‌. 
வீட்டிற்குள்‌ போவதற்கு 
இப்படிப்பட்ட இடங்களுக்குப்‌ 
போகக்கூடாது என்று அவர்‌ தீர்மானம்‌ 
செய்திருக்கவேண்டும்‌. ஒருவேளை 
சிம்சோனுடைய மனச்சாட்சி, அவருடைய 
பாவங்களை அவருக்கு 
உணர்த்தியிருந்தாலும்‌, அவர்‌ தன்னுடைய 
மனச்சாட்சியின்‌ சத்தத்திற்கு, 
செவிகொடுக்காமல்‌, கீழ்ப்படியாமல்‌, 
வேசியின்‌ வீட்டிலே நடுராத்திரி மட்டும்‌ 
படுத்திருக்கிறார்‌ 
சிம்சோன்‌ நடுராத்திரியிலே 
சிறிதும்‌ 


எழுந்து, 
காலதாமதம்பண்ணாமல்‌, அந்த 
வேசியோடு எதுவும்‌ பேசாமல்‌, காசா ஊர்‌ 
பட்டணத்து வாசல்‌ கதவுகள்‌ இருக்கும்‌ 
இடத்திற்குப்‌ போகிறார்‌. சிம்சோன்‌ அந்தக்‌ 
கதவுகளை - உடைத்து, அவற்றை 
'திறக்கவேண்டுமென்று நினைத்து, 
காலதாமதம்பண்ண வில்லை. 


நியாயாதிபதிகள்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


சிம்சோன்‌, காசா பட்டணத்து வாசல்‌ 
கதவுகளையும்‌: அதின்‌ இரண்டு 
நிலைகளையும்‌ பிடித்து, தாழ்ப்பாளோடேகூடப்‌ 
பேர்த்து, தன்‌ தோளின்‌ மேல்‌ வைத்து, 
எபிரோனுக்கு எதிரேயிருக்கிற மலையின்‌ 
உச்சிக்குச்‌ சுமந்து கொண்டுபோகிறார்‌ 
(நியா 16:3). 


காசா 
பிடிப்பதற்கு 
கதவுகளை 
அடைத்திருக்கிறார்கள்‌. ஆனால்‌ 
அந்தக்‌ கதவுகளை 
பெயர்த்தெடுக்கிறார்‌. 
கர்த்தருடைய விசேஷித்த 
நிரப்பப்பட்டிருக்கிறார்‌ 

என்பதற்கு இது அடையாளமாயிருக்கிறது. 
கர்த்தராகிய 


ய 
இயேசுகிறிஸ்து கல்லறையிலே. 
அடக்கம்பண்ணப்பட்டிருந்தபோது, அவர்‌ 
மரணத்தை ஜெயித்தார்‌. கல்லறையை 
மூடியிருந்த பெரிய கல்லை புரட்டிப்போட்டார்‌. 
இவரு கல்லறையிலிருந்து வெளியே 


சிம்சோனைப்‌ 
வாசல்‌ 
போட்டு 


ஊரார்‌ 
பட்டணத்தின்‌ 
தாழ்ப்பாள்‌ 


. குல்லறையைவிட்டு 
வெளியேறி வந்தார்‌ 


கர்த்தராகிய 


பாதாளத்தின்‌ 
முடியவில்லை. 


இவசவறிவ்துவை 


வாசல்களால்‌ மேற்கொள்ள 
இயேசுகிறிஸ்துவின்‌ சரீரம்‌ 
மாதுமபாபதககள் றும்‌. என்பதத, 
கல்லறையின்‌ வாயிலை பெரிய கல்லினால்‌ 
மூனார்கள்‌. அதற்கு முத்திரையும்‌ 
இட்டார்கள்‌. ஆனால்‌ இயேசுகிறிஸ்துவை 
கல்லறையினால்‌ 

முடியவில்லை. 

உயிர்த்தெழுந்தபோது.. 





i a 
TT 
தெலீலான்‌ 


நியா 16:4-17 


நியா 16:4. அதற்குப்பின்பு அவன்‌ 
சோரேக்‌ ஆற்றங்கரையில்‌ இருக்கிற 
கதெலீலான்‌ என்னும்‌ பேருன்ன 
ஒரு ஸ்திரீயோடே சிநேகமாயிருத்‌ தான்‌. 


தியா 195. அவனிடத்திற்குப்‌ பெலி. 
ஸ்தரின்‌ அதியதிகன்‌ போம்‌: தீ அவனை: 
நயம்பண்ணி, அவனுடைய மகா பலம்‌ 
எதினாலே உண்டாயிருக்கிறது என்றும்‌, 
நாங்கள்‌. அவனைக்‌ கட்டிச்‌. 
சிறுமைப்படுத்துகிறதற்கு எதினாலே. 
அவனை மேற்கொன்னலாம்‌ என்றும்‌ 
அறிந்துகொள்‌; அப்பொழுது நாங்கள்‌ 
ஒவ்வொருவரும்‌ ஆயிரத்துநாது. 
வெள்விக்காசு உனக்குக்‌ கொடுப்போம்‌. 
என்றார்கள்‌. 


நியா 188. அப்படியே தெலீலான்‌ 
சிம்சோனைப்‌ பார்த்து: உன்‌ மகா பலம்‌ 
எதினாலே. உண்டாயிருக்கிறது, 
உன்னைச்‌ சிறுமைப்படுத்த உன்னை 
எதினாலே கட்டலாம்‌ என்று நீ எனக்குச்‌. 
கொல்லவேண்டும்‌ என்றான்‌. 


தியா 16:7. அதற்கு சிம்சோன்‌: உலராத 
பச்சையான ஏழு அகணிநார்க்‌ 
கயிறுகளாலே என்னைக்‌ கட்டினால்‌, 
நான்‌ பலட்சயமாகி, மற்ற 
மனுஷனைப்போல்‌ ஆவேன்‌ என்றான்‌. 


நியா 16:8. அப்பொழுது பெலிஸ்தரின்‌ 
அதிபதிகள்‌ உலராத பச்சையான ஏழு 
அகணிநார்க்‌ கயிறுகளை 
அவளிடத்திற்குக்‌ கொண்டுவந்தார்கள்‌; 
அவைகளால்‌ அவன்‌ அவனைக்‌. 
கட்டினான்‌. 


பதிவிருக்கிறவர்கள்‌ 
காத்திருக்கும்போது, 
அவன்‌: சிம்சோனே, பெலிஸ்தர்‌ 
உன்மேல்‌ வந்துவிட்டார்கள்‌ என்றான்‌; 
அப்பொழுது, சணல்நூலானது. 
நெருப்புப்பட்டவுடனே 
இற்றுப்போகிறதுபோல, அவன்‌ அந்தக்‌ 
கயிறுகளை அறுத்தூப்போட்டான்‌; 
அவன்‌ பலம்‌ 'இன்னதினாலே 
உண்டாயிருக்கிறது. என்று 
அறியப்படவில்லை. 


தியா 
அறைவிட்டி 


நியாயாதிபதிகன்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


பிரியப்‌ 
UBLISHERS 


தியா 16:10. அப்பொழுது தெலீலான்‌ 
சிம்சோனைப்‌ பார்த்து: இதே, 
என்னைப்‌ பரியாசம்பண்ணி, எனக்குப்‌ 
பொய்சொன்னாய்,ி இப்போதும்‌ 
உன்னை எதினாலே கட்டலாம்‌ என்று 
எனக்குச்‌ சொல்லவேண்டும்‌ என்‌ நான்‌. 


தியா 161. அதற்கு அவன்‌: 
இதுவரைக்கும்‌ ஒரு வேலைக்கும்‌ 
வழங்காதிருக்கிற  புதுக்கயிலுகனால்‌ 
என்னை இறுகக்‌ கட்டினால்‌, நான்‌ 
பலட்சயமாகி, மற்ற மனுஷனைப்போல்‌ 
ஆவேன்‌ என்றான்‌. 


தியா 16:12. அப்பொ தெலீலான்‌, 
புதுக்கயிறுகனை வாங்கி, அவைகளால்‌ 
அவனைக்‌ கட்டி: சிம்சோனே, பெலி. 
ஸ்தர்‌ உன்மேல்‌ வந்துவிட்டார்கள்‌. 
என்றான்‌; பதிவிருக்கிறவர்கள்‌. 
அறைவீட்டில்‌ இருந்தார்கள்‌; ஆனாலும்‌ 
அவன்‌ தன்‌ புயங்களில்‌ இருந்த 
கயிறுகளை ஒரு  நூலைப்போல 
அனுத்துப்போட்டான்‌. 


தியா 1813. பின்பு தெலீலான்‌ 
சிம்சோனைப்‌ பார்த்து: இதுவரைக்கும்‌ 
என்னைப்‌ பரியாசம்பண்ணி, எனக்குப்‌ 
பொய்சொன்னாரம் உன்னை 
எதினாலே கட்டலாம்‌ என்று எனக்குச்‌ 
சொல்லவேண்டும்‌ என்றான்‌; அதற்கு. 
அவன்‌: நீ. என்‌ தலைமமிரிண்‌ 
ஏழுஜடைகளை நெசவுநால்‌ பாவோடே 
பின்னிவிட்டால்‌ ஆகும்‌ என்றான்‌. 


நியா 16:14. அப்படியே அவன்‌ செய்து, 
அவைகளை ஆணியடித்து மாட்டி: 
சிம்சோனே, பெலிஸ்தர்‌ உன்மேல்‌ 
வத்துவிட்டார்கள்‌ என்றான்‌; 
அவன்‌ தித்திரைவிட்டெழும்பி, நெசவு 
ஆணியையும்‌ நூல்பாவையும்கூடய்‌ 
பிடுங்கிக்கொண்டுபோனான்‌.. 


தியா 1815. அப்பொழுது அவன்‌ 
அவனைப்‌ பார்த்து: உன்‌ இருதயம்‌ 
என்னோடே இராதிருக்க, உன்னைச்‌ 
சிநேகிக்கிறேன்‌ என்னு எப்படிச்‌ 
சொல்லுகிறாய்‌? த்‌ இத்த 
மூன்றுவிசையும்‌ என்னைப்‌ பரியாசம்‌ 
பண்ணினாய்‌ அல்லவா, உன்னுடைய 
மகாபலம்‌ எதினாலே 
உண்டாயிருக்கிறது என்று எனக்குச்‌. 
சொல்லாமற்போனாயே என்று சொல்லி, 





i al 
TT 


நியா 16:16. இப்படி அவனைத்‌ 
தினம்தினம்‌ தன்‌ வார்த்தைகனினாலே 
நெருக்கி அலட்டிக்‌ 
கொண்டிருக்கிறதினால்‌, சாகத்தக்கதாய்‌. 
அவன்‌ ஆத்துமா விசனப்பட்டு, 


தியா 16:17. தன்‌ 
இருதயத்தையெல்லாம்‌ அவளுக்கு 
வெளிப்படுத்தி: சவரகன்‌ கத்தி என்‌: 
தலையின்மேல்‌ படவில்லை; நான்‌ எண்‌: 
தாயின்‌ கர்ப்பத்தில்‌ பிறத்ததுமுதல்‌ 
தேவனுக்கென்று நசரேயனானவன்‌; 
என்‌ தலை சிரைக்கப்பட்டால்‌, என்‌ பலம்‌ 
என்னை விட்டுப்போம்‌; அதினாலே 
நான்‌ பலட்சயமாகி, மற்ற எல்லா 
மனுஷரைப்போதூம்‌ ஆவேன்‌ என்று 
அவளிடத்தில்‌ சொன்னான்‌. 


“நெருப்புக்‌ காயம்பட்ட பிள்ளை 
நெருப்த்குப்‌ ப்படும்‌. என்று பழமொழி 
சொல்லுவார்கள்‌. சிம்சோனுக்கு 
நெருப்புக்காயம்பட்டதுபோல, காசா ஊரிலே 
அவருக்கு கசப்பான அனுபவம்‌ 
உண்டாயிற்று. ஆனால்‌ அவர்‌ தன்னுடைய 
மனந்திரும்பியதாக 

சிம்சோனிடத்தில்‌ 

காணப்படும்‌. சாதாரண 


ஆனால்‌ சிம்சோனிடத்திலுள்ள ஞானமோ, 
ஒரு சிறு பிள்ளையின்‌ ஞானத்தைவிட 
குறைவாயிருக்கிறது. 


சிம்சோன்‌ ஏற்கெனவே இரண்டு 
ஸ்திரீகள்‌ மூலமாக தன்‌ பவனுக்கு 


அவரை “நோக்க வந்தது. 

கிருபையினால்‌ சிம்சோன்‌ 

சம்பவங்களிலும்‌ 

ஆனாலும்‌ சிம்சோன்‌ 

தனக்கு 

எச்சரிப்பாக 

நினைக்கவில்லை. சிம்சோன்‌ மறுபடியும்‌ 

மறுபடியும்‌ பாவம்‌ செய்கிறார்‌. 

சிம்சோன்‌ இதற்கு முன்பு காசா 

ஊரிலுள்ள ஒரு வேசியின்‌ கண்ணியில்‌ 

விழுந்தார்‌. அதற்கு முன்பாக, அவர்‌ 

பெலிஸ்தரின்‌ குமாரத்தி ஒருத்தியின்மீது 

சிநேகம்‌ வைத்து, அவளுடைய கண்ணியில்‌. 

விழுந்தார்‌. இப்போது மூன்றாம்‌ 

முறையாக தெலீலாள்‌ என்னும்‌ பெயருள்ள 
ஒரு ஸ்திரீயின்‌ கண்ணியிலே விழுகிறார்‌. 


நியாயாதிபதிகள்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


தெலீலாள்‌ சிம்சோனை அழிவுக்கு 
நேராக வழிநடத்துகிறாள்‌. தெலீலாள்‌ 
என்னும்‌ பேரே ஒரு அசுத்தமான பெயர்‌ 
வஞ்சகமும்‌ சூதும்‌ நிரம்பிய பெயர்‌. இவள்‌ 
வெளி வேஷத்திற்கு சிநேகத்தைக்‌ 
காண்பிக்கிறாள்‌. ஆனால்‌ இவளுக்குள்ளே 
வஞ்சகமும்‌ நிரம்பியிருக்கிறது. 
அவளுடைய 
சிநேகமாயிருக்கிறார்‌. 
தெல்ஸாள்‌ சோரேக்‌ ஆற்றங்கரையில்‌ 
இருக்கிறாள்‌. அங்கே இருக்கிற இந்த 
ஸ்திரீயை சிம்சோன்‌ கண்டுபிடித்து, 
அவளிடத்தில்‌ போய்‌, அவளோடே 
சிநேகமாயிருக்கிறார்‌ (நியா 16:4). தெலீலாள்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனத்தை சேர்ந்தவளா அல்லது 
பெலிஸ்தியரை  சேர்ந்தவளா என்பது 
தெளிவாகத்‌ தெரியவில்லை. அவள்‌ 
இஸ்ரவேல்‌ தேசத்தை சேர்ந்தவளாக 
இருந்தாலும்‌, அவளுடைய இருதயத்தில்‌ 
பெலிஸ்தருடைய குணாதிசயமே. 
நிரம்பிமிருக்கிறது. 


சிம்சோன்‌ 


தெலீலாளின்‌ 
வீட்டற்குப்போகிறார்‌. 


பெலிஸ்தரின்‌ 
அவளிடத்திற்குப்‌ 
சிம்சோனை வஞ்சித்து, 
தங்களிடத்தில்‌ ஒப்புவிக்குமாறு, 
பெலிஸ்தரின்‌ அதிபதிகள்‌ தெலீலாளிடம்‌ 
பேரம்‌ பேசுகிறார்கள்‌. 


சிம்சோனைக்‌ 
சிறுமைப்படுத்தவேண்டும்‌. 

தங்களுடைய நோக்கம்‌ என்று பெலிஸ்தரின்‌ 
அதிபதிகள்‌ தெலீலாளிடம்‌ சொல்லுகிறார்கள்‌. 
சிம்சோனை கட்டி சிறுமைப்படுத்துவதைத்‌ 
தவிர, அவரைக்‌ கொன்றுபோடும்‌ நோக்கம்‌ 
தங்களுக்கு இல்லை என்பதையும்‌ அவர்கள்‌ 
தெலீலாளிடம்‌. சொல்லுகிறார்கள்‌. 
சிம்சோனை மேற்கொள்ளவேண்டும்‌ என்பதே 
அவர்களுடைய விருப்பமாயிருக்கிறது. 

சிம்சோனிடத்தில்‌ 

இருக்கிறது. ஆனால்‌ அந்த மகாபலம்‌ 
எதினால்‌  உண்டாயிருக்கிறது என்பது 
பெலிஸ்தரின்‌ அதிபதிகளுக்கு தெரியவில்லை. 
சாதாரணமாக எந்த மனுஷனிடத்திலும்‌ 
காணப்படாத விசேஷித்த, பலம்‌ 
சிம்சோனிடத்தில்‌ காணப்படுவதால்‌, அந்த 
மகாபலம்‌ உண்டாமிருப்பதற்கு, ஏதாவது 
விசேஷித்த காரணம்‌ இருக்கும்‌ என்று 
பெலிஸ்தரின்‌ அதிபதிகள்‌ நினைக்கிறார்கள்‌. 


மகாபலம்‌ 





i THE 
TT 


சிம்சோனுடைய மகாபலம்‌ 
உண்டாயிருக்கிறது 

அறிந்துகொள்ள பெலிஸ்தரின்‌ அதிபதிகள்‌ 
விரும்புகிறார்கள்‌. தாங்கள்‌ சிம்சோனை 
எப்படி மேற்கொள்ளலாம்‌ என்றும்‌, 
சிம்சோனை எதினால்‌ கட்டி. 
அவரை. சிறுமைப்படுத்தலாம்‌ என்றும்‌ 
அவர்கள்‌ அறிந்துகொள்ள விரும்புகிறார்கள்‌. 
ச்‌ இவற்றை 
அவர்களுக்கு 

தெலீலாளின்‌ உதவி தேவைப்படுகிறது. 


அதிபதிகள்‌ 
அலலது. 
ஜீவனுக்கோ 


எதினாலே. 
என்பதை 


1100 வெள்ளிக்‌ காசுகளை 
வாக்குப்பண்ணுகிறார்கள்‌. 
அதிபதிகள்‌ ஐந்து பேர்‌ 
இவர்கள்‌ ஒவ்வொருவரும்‌ ஆருக்கு 1100 


மொத்தம்‌ 
கொடுப்பார்கள்‌ 
தெலீலாளிடம்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 


கொடுப்பதாகவும்‌ 
பெலிஸ்தரின்‌: 


'தெலீலாள்‌ சிம்சோனைப்‌ பார்த்து: “உன்‌ 
மகா பலம்‌ எதினாலே உண்டாயிருக்கிறது. 
உன்னைச்‌ சிறுமைப்படுத்த உன்னை 
எதினாலே கட்டலாம்‌ என்று நீ எனக்குச்‌ 
சொல்லவேண்டும்‌" (நியா 16%) 
என்று கேட்கிறாள்‌. சிம்சோனுக்கு ஆசை 
வார்த்தைகளைச்‌ சொல்லியும்‌, நயமான 
வார்த்தைகளைச்‌ சொல்லியும்‌ மாத்திரமே 
அவரை மயக்க முடியும்‌ என்பது 
தெலீலாளுக்கு நன்றாய்த்‌ தெரியும்‌. வேறு 
எந்த வழியிலும்‌ சிம்சோனை மயக்க 
முடியாது என்பதை அறிந்து. தெலீலாள்‌ 
அவரை நயம்‌ பண்ணுகிறாள்‌. தெலீலாள்‌ 
தன்‌ வார்த்தைகளினாலே சிம்சோனை 
நெருக்கி அலட்டிக்கொண்டிருக்கிறாள்‌. 


நியாயாதிபதிகள்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சிம்சோனும்‌ தெலீலாளின்‌ அலட்டலை. 
தாங்கிக்கொள்ள முடியாமல்‌, அவளிடம்‌, 
'உலராத பச்சையான ஏழு அகணிநார்க்‌ 
கமிறுகளாலே என்னைக்‌ கட்டினால்‌, நான்‌ 
பலட்சயமாகி, மற்ற  மனுஷனைப்போல்‌ 
ஆவேன்‌" (நியா 16:7) என்று சொல்லுகிறார்‌. 


தெலலாள்‌ சிம்சோன்‌ தனக்கு 
சொன்னதை பெலிஸ்தரின்‌ அதிபதிகளுக்கு 
சொல்லுகிறாள்‌. பெலிஸ்தரின்‌ அதிபதிகள்‌ 
உலராத பச்சையான ஏழு அகணிநார்க்‌ 
கயிறுகளை அவளிடத்திற்குக்‌ கொண்டு 
வருகிறார்கள்‌: அவைகளால்‌ தெலீலாள்‌ 
சிம்சோனைக்‌ கட்டுகிறாள்‌ (நியா 16:8) 
சிம்சோன்‌ தன்னுடைய மகாபலத்தைப்பற்றி 
தனக்கு சொன்ன இரகசியத்தை தெலீலாள்‌ 
பீட்சித்துப்‌ பார்க்கிறாள்‌. உலராத 
பச்சையான ஏழு அகணிநார்‌ கமிறுகளாலே 
சிம்சோனைக்‌ கட்டுகிறாள்‌. 


பதிவிருக்கிறவர்கள்‌' 
அறைவீட்டிலே. 
அப்பொழுது 
“சிம்சோனே 


தெலீலாளின்‌ 
காத்திருக்கிறார்கள்‌. 
தெலீலாள்‌.... சிம்சோனிடம்‌. 
பெலிஸ்தர்‌ உன்மேல்‌ 
வந்துவிட்டார்கள்‌" என்று சொல்லுகிறாள்‌ 
அப்பொழுது. சணல்நூலானது 
நெருப்புப்பட்டவுடனே  இற்றுப்போகிறதுபோல, 
சிம்சோன்‌ அந்தக்‌ கயிறுகளை 
அறத்துப்போடுகிறார்‌. சிம்சோனின்‌ பலம்‌ 
இன்னதினாலே உண்டாயிருக்கிறது என்று 
அறியப்படவில்லை (நியா 16.9) 


தெலீலாளுக்கு மிகுந்த 
ஏமாற்றமுண்டாயிற்று. சிம்சோன்‌ 
தன்னிடத்தில்‌ பொய்‌ சொல்லியிருக்கிறார்‌ 
என்பதை தெலீலாள்‌ அறிந்துகொள்கிறாள்‌. 
அவள்‌ உடனே கோபப்பட்டு சிம்சோனை, தன்‌ 
வீட்டைவிட்டுத்‌ துரத்திவிடவில்லை. 
நகக்‌: சிலினனோடு.' போரம்‌ 
இருந்துவிடவில்லை. க்‌ 
சாகசக்காரியாயிருக்கிறாள்‌. 
நினைத்ததை சாதிக்கவேண்டுபென்று 
தீர்மானமாயிருக்கிறாள்‌. 


தெலீலாள்‌ சிம்சோானை தன்‌ 
வார்த்தைகளினால்‌ இதுவரையிலும்‌ நெருக்கி 
அலட்டியதைவிட இப்போது அதிகமாய்‌ 
அலட்டுகிறாள்‌. தெலீலாள்‌ சிம்சோனைப்‌ 
'இதோ, என்னைப்‌ பரியாசம்பண்ணி, 
பொய்சொன்னாய்‌; இப்போதும்‌ 
எதினாலே கட்டலாம்‌ என்று 
எனக்குச்‌ சொல்லவேண்டும்‌” (நியா 1640) 
என்று கேட்கிறாள்‌. 





i FTE 
TT 


சிம்சோனை 
அலட்டிக்கொண்டிருக்கிறாள்‌. 


ஏற்கெனவே 
தெலீலாளிடம்‌, தன்‌ மகாபலம்‌ 
உண்டாயிற்று என்பது 
பொய்சொன்னார்‌. இப்போது மறுபடியும்‌ 
வேறொரு பொய்யை யோசித்து அவளுக்கு 
சொல்லுகிறார்‌. சிம்சோன்‌ தெலீலாளீடம்‌, 
"இதுவரைக்கும்‌ ஒரு வேலைக்கும்‌ 
வழங்காதிருக்கிற புதுக்கமிறுகளால்‌ என்னை 
கட்டினால்‌, நான்‌ 
மனுஷனைப்போல்‌ 


சிம்சோன்‌ 


ளுக்‌ பலமுண்‌( 
என்னும்‌ நிச்சயம்‌ தம்‌ இருக்கிறது. 


தெலீலாள்‌, புதுக்கமிறுகளை வாங்கி, 
அவைகளால்‌ சிம்சோனைக்‌ கட்டுகிறாள்‌. 
அவள்‌ சிம்சோனிடம்‌, “சிம்சோனே, பெலிஸ்தர்‌ 
உன்மேல்‌ வந்துவிட்டார்கள்‌” என்று 
சொல்லுகிறாள்‌: சிம்சோனைப்‌ பிடிக்க 
பதிவிருக்கிறவர்கள்‌ தெலிலாளின்‌ 
அறைவீட்டில்‌ இருக்கிறார்கள்‌; ஆனாலும்‌ 
சிம்சோன்‌ தன்‌ புயங்களில்‌ இருந்த 
கயிறுகளை ஒரு நூலைப்போல. 
அறுத்துப்போடுகிறார்‌. (நியா 
1612). 
ள்‌ மிகுந்த 
ஏமாற்றமுண்டாயிற்‌, சிம்சோன்‌ 
க இரணை பொய்‌ சொல்லி 
ஏமாற்றிவிட்டார்‌. இப்போது 
தெலீலாளிடமிரந்து பாசவார்த்தைகளும்‌, 
பசப்பு வார்த்தைகளும்‌ சேர்ந்து வருகிறது. 


நியாயாதிபதிகன்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


தெலீலாள்‌ சிம்சோனைப்‌ பார்த்து: 
இதுவரைக்கும்‌ என்னைப்‌ பரியாசம்பண்ணி, 
எனக்குப்‌ பொய்சொன்னாய்‌: உன்னை 
எதினாலே கட்டலாம்‌ என்று எனக்குச்‌ 

ல்‌ என்று சொல்லுகிறாள்‌; 


பின்னிவிட்டால்‌ ஆகும்‌" (நியா 16:13) என்று 
மறுடியும்‌ ஒரு பொய்யை யோசித்து 
சொல்லுகிறார்‌. 


தெலீலாள்‌ சிம்சோனின்‌ 
வார்த்தைகளை நம்பி அப்படியே செய்கிறாள்‌. 
சிம்சோனின்‌ தலைமமிரின்‌ 
சுக்‌. தொக மிரா 
அவைகளை ஆணியடித்து 
பந்தைக்‌ அதன்‌ பின்பு அவள்‌ 
சிம்சோனைப்‌ பார்த்து, “சிம்சோனே, 
ஸ்தர்‌ உன்மேல்‌ வந்துவிட்டார்கள்‌" என்று, 
சிம்சோன்‌ 
நெசவு 
ஆ நூல்பாவையும்கூடப்‌ 
பிுக்கக்கொண்டுமோகிறா்‌ (நியா 16:14) 
சிம்சோனின்‌ மகாபலம்‌ அலரைவிட்டு 
நீங்கவில்லை. 


சிம்சோனுடைய மகாபலம்‌ 
உண்டாபிருக்கிறது என்பதை, 
அறிந்துகொள்ள தெலீலாள்‌ மூன்றுதரம்‌ 
முயற்சி பண்ணினாள்‌. ஆனால்‌ அவளுடைய 
முயற்சிகள்‌ இதுவரையிலும்‌ 
வீணாய்ப்போமிற்று ஆனாலும்‌ அவள்‌ 
சோர்ந்துபோகவில்லை. சிம்சோனால்‌ 
அதிகமான பொய்களை யோசித்து 
சொல்லவும்‌ முடியவில்லை. 


சிம்சோன்‌ முதலில்‌ கயிறுகளால்‌ 
னைக 90 வேண்டுமென்று சொன்ன பா 
அதன்‌ பின்பு புதுக்கயிறுகளால்‌ தன்னை 
இறுகக்கட்டவேண்டும்‌ என்று சொன்னார்‌. 
மூன்றாம்‌ தரமாக தன்‌ தலைமயிரின்‌ 
ஏழுஜடைகளை  நெசவநூல்‌ பாவோடே 
பின்னிவிடவேண்டும்‌ என்று சொன்னார்‌. 


எதினாலே 


சிம்சோன்‌ தன்னுடைய சரீரத்திலிருந்து, 
தன்னுடைய தலைமயிரின்‌ ஏழுஜடைகளுக்கும்‌ 
வந்துவிடுகிறார்‌. சிம்சோன்‌ தனக்கு 
மறைவாக விரிக்கப்பட்டிருக்கும்‌ கண்ணிக்கு 
அருகாமையில்‌ வருகிறார்‌. 





i FTE 
TT 


சத்துரு நம்மை சோதிக்கும்போது, நாம்‌ 
சோதனையைவிட்டு வெளியேறி வரவேண்டும்‌. 
சத்துருவால்‌ நம்மை மேற்கொள்ள முடியாது 
என்று, இருமாப்பாய்‌ இருப்பபோமென்றால்‌, 
நாம்‌ அழிவுக்கு சமீபமாய்‌ வந்துவிடுவோம்‌. 
சத்துரு கெர்ச்கிக்கிற சிங்கம்போல சுற்றி 
அலைகிறவன்‌. பிசாசானவன்‌ மனுஷரை 
சோதிப்பதில்‌ ஒருபோதும்‌ 
சோர்ந்துபோகமாட்டான்‌. மனுஷர்‌ 
தன்னுடைய வலையில்‌ விழும்‌ வரையிலும்‌, 
பிசாசு தன்னுடைய சோதனைகளை 
நிறுத்தமாட்டான்‌. 
சிம்சோனுடைய மகாபலம்‌ அவருடை! 

தலைமயிரிலிருக்கிறது. ஆனால்‌ சிம்சோனோ 
இந்த உண்மையை சொல்லாமல்‌, 
தன்னுடைய தலைமமிரின்‌ 
ஏழுஜடைகணைப்பற்றிச்‌ சொல்லுகிறார்‌. அவர்‌ 
தன்‌ இரகசியத்தை வெளிப்படுத்துவதற்கு 
மிகவும்‌ அருகாமையிலிருக்கிறார்‌. 


விசுவாசிகளாகிய நாம்‌ பாவத்தை 
விட்டு விலகி ஜீவிக்கவேண்டும்‌. பாவத்திற்கு 
அருகாமையில்‌ நின்றுகொண்டு, நம்மால்‌ 
பரிசுத்தமாய்‌ ஜீவிக்க முடியுமென்று. 
இருமாப்பாயிருக்கக்கூடாது. நாம்‌ 
சாத்தானோடும்‌. விளையாடக்கூடாது. 
கர்த்தரோடும்‌ விளையாடக்கூடாது. 
நம்முடைய. விசுவாசத்தோடும்‌ 
விளையாடக்கூடாது. நம்முடைய 
பரிசுத்தத்தோடும்‌ விளையாடக்கூடாது. 
நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே நாம்‌. 
மிகுந்த எச்சரிப்போடிருக்கவேண்டும்‌. 

சிம்சோன்‌ தன்னை மூன்றாம்‌ ம்‌ 
பொய்சொல்லி... ஏமாற்றிவிட்டார்‌... என்பதை 
தெலீலாள்‌ அறிந்துகொள்கிறாள்‌. தான்‌ 
இதுவரையிலும்‌ சிம்சோனை தன்னுடைய 
வார்த்தைகளினால்‌. நெருக்கி 
அலட்டியதைவிட, இன்னும்‌ அதிகமாய்‌ 
நெருக்கி அலட்டவேண்டுமென்று தெலீலாள்‌ 
தீர்மானம்பண்ணுகிறாள்‌. 

ிலாள்‌ சிம்சோனைப்‌ பார்‌; 'உன்‌ 

இருள்‌! பென்ச்‌ விக 
உன்னைச்‌ சிநேகிக்கிறேன்‌ என்று நீ எப்படிச்‌ 
சொல்லுகிறாய்‌? நீ மூன்றுவிசையும்‌ 
என்னைப்‌ பரியாசம்‌ பண்ணினாய்‌ அல்லவா, 
உன்னுடைய மகாபலம்‌ எதினாலே. 
உண்டாயிருக்கிறது என்று எனக்குச்‌ 
சொல்லாமற்போனாயே” (நியா 16:15) என்று 
தன்‌ வார்த்தைகளினால்‌ நெருக்கி 
அலட்டுகிறாள்‌. 


நியாயாதிபதிகள்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சிம்சோன்‌ தெலீலாளின்‌ 

வார்த்தைகளைக்கேட்டு மிகவும்‌. 

விசனப்படுகிறார்‌. அவருடைய சந்தோஷம்‌ 

அவரைவிட்டு நீங்கிப்போகிறது. 

சிம்சோனின்‌ சந்தோஷம்‌ துக்கமாய்‌ மாறிற்று. 
இப்படி, சிம்‌ 


சோனை, 


அலட்டிக்கொண்டிருக்கிறாள்‌. 
சிம்சோனின்‌ ஆத்துமா 
சாகத்தக்கதாய்‌ விசனப்படுகிறது. 
தெலீலாளின்‌ அலட்டலை சிம்சோனால்‌. 
இதற்குமேல்‌ தாங்கிக்கொள்ள முடியவில்லை. 
சிம்சோன்‌: மிகவும்‌ விசனப்பட்டு 
தன்‌ இருதயத்தையெல்லாம்‌ தெலீலாளுக்கு 
வெளிப்படுத்துகிறார்‌. 
தெலலாள்‌  சிம்சோனை 
அதிகமாய்‌ 
விசனப்பட்டு, 
எதினாலே 


னம்‌ 
அலட்டியபோது, 
தன்னுடைய 
உண்டாயிருக்கிறது. 
"அவளுக்கு 
என்‌ 
நான்‌ என்‌ 
கர்ப்பத்தில்‌ பிறந்ததுமுதல்‌ 
நசரேயனானவன்‌; என்‌ 
தலை சிரைக்கப்பட்டால்‌, என்‌ பலம்‌ என்னை 
விட்டுப்போம்‌; அதினாலே நான்‌ 
பலட்சயமாகி, மற்ற எல்லா மனுஷரைப்போலும்‌ 
ஆவேன்‌" (நியா 1617) என்று சிம்சோன்‌ 
தெலீலாளுக்கு தன்னுடைய மகாபலத்தின்‌ 
இரகசியத்தை சொல்லுகிறார்‌. இந்த 
முறை சிம்சோன்‌ பொய்‌ சொல்லவில்லை. 
அவர்‌. தெலீலாளை ஏமாற்றவில்லை. 
சிம்சோன்‌: தன்னுடைய 
இருதயத்தையெல்லாம்‌. தெலீலாளுக்கு 
வெளிப்படுத்துகிறார்‌. 
சிம்சோன்‌ தன்னுடைய மகாபலத்தின்‌' 
இரகசியத்தைப்பற்றி, தெலீலாளுக்கு 
ஒவ்வொரு முறையும்‌ சொன்னபோது. 
தெலீலாள்‌ அதைப்‌ பரீட்சித்துப்பார்க்கிறாள்‌. 
இது சிம்சோனின்‌ பலவீனமா அல்லது 
தெலீலாளின்‌ துன்மார்க்கமா ல்‌ 


தினம்‌. 
சிம்சோன்‌ 





f= FTN 
TT 


தெலீலாள்‌ 
துன்மார்க்கத்தில்‌ 
சிம்சோனுடைய 
உண்டாயிருக்கிறது. 
அறிந்துகொள்வதில்‌ 
தீர்மானமாயிருக்கிறாள்‌. 
விடாமுயற்சி செய்கிறாள்‌. 
பெலிஸ்தரின்‌ அதிபதிகளுக்கு தெரிந்தால்‌, 
சிம்சோனின்‌ ஜீ 
உண்டாகும்‌ என்பது 
தெரியும்‌. னால்‌ 
சிம்சோனின்‌ ஜீவனைவிட, 
அதிபதிகள்‌ கொடுப்பதாக வாக்குப்பண்ணின 
5,500 வெள்ளிக்காககளை. 
பெரிதாயிருக்கிறது. 
சிம்சோன்‌ 
இருதயத்தையெல்லாம்‌ 
வெளிப்படுத்துகிறார்‌. 


இருதயத்தை. 
வெளிப்படுத்தியிருக்கிறார்‌ என்றும்‌ ம தென்கலை 
கண்டுகொள்கிறாள்‌. 


தெலிலாள்‌ சிம்மோனைத்‌ ட்‌ யிலே 


நித்திரை செய்யப்பண்‌ 
பன்னு தர்ம மணா வரவர வரார்‌ எழு 
ஜடைகளையும்‌ சிரைப்பித்து. சிம்சோனைச்‌ 
சிறுமைப்படுத்தத்‌ தொடங்குகிறாள்‌ ; 
சிம்சோனின்‌ பலம்‌ அவரைவிட்டு நீங்கிற்று. 
(நியா 1627). 

தெலீலாள்‌ சிம்சோனை தன்‌ மடியிலே. 


நித்திரைசெய்யப்பண்ணியதினால்‌, அவள்‌ தன்‌ 
மீது அன்பாயிருக்கிறாள்‌ என்று சிம்சோன்‌ 


சிம்சோனை வஞ்சிக்கவேண்டும்‌ என்பதற்காக, 
அவரை தன்‌ மடியிலே நித்திரை 
செய்யப்பண்ணுகிறாள்‌. 


தெலீலாள்‌ சிம்சோனிடம்‌, அவருடைய 


என்பதைப்‌ புரிந்துகொண்டு, 
தெலீலாளைவிட்டு  விலகிப்போகவேண்டும்‌. 


நியாயாதிபதிகன்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆனால்‌ சிம்சோனுக்கோ  தெல்லாளை 
விட்டுப்‌ பிரிய மனதில்லை. தெலீலாளின்‌ 
மடியில்‌ நித்திரை பண்ணுவது, மரணத்தின்‌ 
மடியில்‌ நந்திரைபண்ணுவதற்க சமீபமானது. 


உண்மையைச்‌ சொல்லுகிறார்‌. 
தன்னுடைய மகாபலம்‌ எதினால்‌. 
உண்டாயிருக்கிறது என்கிற இரகசியத்தை 
சிம்சோன்‌ தெலீலாளுக்கு 
வெளிப்படுத்துகிறார்‌. சிம்சோன்‌ 
தனக்குத்தானே அழிவை 
வரவழைத்துக்கொள்கிறார்‌. சிம்சோன்‌ 
தெலீலாளை நம்புகிறார்‌. இந்த இரகசியத்தை 
அவள்‌ மற்றவர்களுக்கு சொல்லமாட்டாள்‌ 
என்று நினைக்கிறார்‌. ஆனால்‌ 
தெலீலாளின்‌ உண்மையான இருதயமும்‌, 
அந்த இருதயத்திலுள்ள வஞ்சக எண்ணமும்‌ 
சிம்சோனுக்குத்‌ தெரியவில்லை. 


தெலீலாள்‌ சிம்சோனிடத்தில்‌, 
அவருடைய மகாபலத்தின்‌ இரகசியத்தை 
சதிக்‌ ற்கு, 


சத்வ தாகர்‌ 
பன்‌ 

சிம்சோனுக்கு சொல்லுகிறாள்‌. 

சிம்சோனை தினம்‌ 
வார்த்தைகளினாலே 
அலட்டிக்கொண்டிருந்ததினால்‌, 
சிம்சோனுடைய சந்தோஷம்‌ துக்கமாய்‌ 
மாறிற்று. 


சிம்சோன்‌ தன்னுடைய மாம்சத்தின்‌ 
இச்சைகளுக்கு இடம்‌ கொடுத்தார்‌. 
சிம்சோன்‌ மதிமீனமான காரியங்களை 
செய்ய வேண்டுமென்று, 
தீர்மானம்பண்ணியதினால்‌, கர்த்தர்‌ 
அவரைக்‌ கைவிட்டுவிட்டார்‌. சிம்சோன்‌. 
அசத்தத்திலும்‌ மாம்ச இச்சையிலும்‌ 
விழுந்தார்‌. கர்த்தர்‌ தம்முடைய நீதியினால்‌ 
சிம்சோனுக்கு நீதியான தண்டனைகளைக்‌ 
கொடுக்க வேண்டுமென்று 
தீர்மானம்பண்ணுகிறார்‌. 





i FTE 
TT 


'நீ கர்ப்பந்தரித்து, ஒரு குமாரனைப்‌ 
பெறுவாய்‌; அவன்‌ தலையின்மேல்‌ சவரகன்‌ 
கத்தி படலாகாது: அந்தப்‌ பிள்ளை 
பிறந்ததுமுதல்‌ தேவனுக்கென்று 
நசரேயனாயிருப்பான்‌” (நியா 13:5) 
என்று சிம்சோன்‌ பிறப்பதற்கு முன்பாகவே, 
அவரைப்பற்றி, அவரை பெற்றெடுக்கப்போகும்‌ 
தாயாருக்கு  வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. 
சிம்சோனின்‌ தாயாரும்‌ இந்த இரகசியத்தை 
அவருக்கு சொல்லியிருக்கிறாள்‌. 


சிம்சோனோ 
வைத்திருந்த 
மோகத்தினாலும்‌, 
இருதயத்தையெல்லாம்‌, அவளுக்கு 
வெளிப்படுத்துகிறார்‌. “சவரகன்‌ கத்தி என்‌ 
தலையின்மேல்‌ படவில்லை: நான்‌ என்‌ 
தாயின்‌ கர்ப்பத்தில்‌ பிறந்ததுமுதல்‌ 
தேவனுக்கென்று நசரேயனானவன்‌: என்‌: 
தலை சிரைக்கப்பட்டால்‌, என்‌ பலம்‌ என்னை 
விட்டுப்போம்‌; அதினாலே நான்‌ பலட்சயமாகி, 
மற்ற எல்லா மனுஷரைப்போலும்‌ ஆவேன்‌" 
(நியா 1647) என்று தன்‌ மகாபலத்தின்‌ 
இரகசியத்தை சிம்சோன்‌ தெலீலாளுக்கு 
வெளிப்படுத்துகிறார்‌. 

சிம்சோன்‌. தேவனுக்கென்று 
நசரேயனாயிருக்க வேண்டியவர்‌. இதுவே 
சிம்சோனுடைய மகாபலத்திற்கு காரணம்‌. 
சிம்சோன்‌ தன்னுடைய நசரேய விரதத்தைக்‌ 
காத்துக்கொள்ளாமல்‌. 
இழந்துவிட்டால்‌, அவருடைய மகாபலம்‌ 
அவரைவிட்டு நீங்கிப்போகும்‌. சவரகன்‌ கத்தி 
சிம்சோனின்‌ தலையின்மேல்‌ பட்டால்‌, அவர்‌ 
தேவனுக்கு நசரேயனாயிருக்கமாட்டார்‌. 
அவர்‌ தேவனுக்கு. 
நசரேயனாயிருக்கவில்லையென்றால்‌, 
சிம்சோனுடைய மகாபலம்‌ அவரை விட்டு 
நீங்கிப்போகும்‌. 


தெலீலாள்மீது, 
ஆசை மயக்கத்தினாலும்‌, 
தன்னுடைய 


கர்த்தருடைய பலம்‌ 
நிலைத்திருக்கவேண்டுமென்றால்‌, 
கர்த்தருடைய 
நிலைத்திருக்கவேண்டும்‌. கர்த்தர்‌ தனக்கு 
கட்டளையிட்டிருக்கிற தெய்வீக 
பிரமாணங்களைக்‌ கனப்படுத்தி, அவற்றிற்கு 
கீழ்ப்படியவேண்டும்‌. கர்த்தருடைய 
பிரமாணத்திற்கு கீழ்ப்படியாமல்‌, அவருடைய 
கிருபையைப்‌ பெற்றுக்கொள்ளலாம்‌ என்றும்‌, 
நாம்‌ 

செய்தாலும்‌ கிருபை 
நம்மோடு 
என்றும்‌ 


தன்னிடத்தில்‌ 
சிம்சோன்‌ 
கிருபையில்‌ 


எப்போதும்‌ 
எதிர்பார்க்கக்கூடாது. 


நியாயாதிபதிகள்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


சிம்சோன்‌ 
கர்த்தருடைய 
அசட்டைபண்ணினார்‌. 
பலத்தை இழந்தார்‌. 


ஜீவியத்தில்‌ 
கிருபையை 
அவர்‌ தன்னுடைய 


தன்னுடைய 


பெலிஸ்தரின்‌ அதிபதிகள்‌ 
நியா 16:18-21 


தியா 1618, 
இருதயத்தையெல்லாம்‌ தனக்கு 
வெனிப்படுத்தினதைச்‌ தெலீலான்‌ 
கண்டபோது, அவன்‌  பெலிஸ்தரின்‌ 
அதியதிகளுக்கு ஆன்‌ அனுப்பி: 
இத்த ஒருவிசை வாருங்கள்‌, அவன்‌ 
தன்‌ இருதயத்தையெயல்லாம்‌ 
எனக்கு வெனிப்படுத்தினான்‌ என்று 
சொல்லச்‌. சொன்னான்‌; 
அப்பொழுது பெலிஸ்தரின்‌ அதிபதிகள்‌ 
வென்னிக்காசுகனைத்‌. தங்கள்‌. 
கையில்‌ எடுத்துக்கொண்டு. 
அவளிடத்துக்கு வத்தார்கன்‌. 


தியா 16:19. அவன்‌ அவனைத்‌ தண்‌: 
மடியிலே நித்திரை செய்யப்பண்ணி, 
அறைத்து, அவன்‌ 
ஏழு ஜடைகனையும்‌ 

அவனைச்‌. 
தொடங்கினாள்‌; 


அவன்‌: தன்‌ 


ஒருவனை 
'தலமையிரின்‌ 
சிரைப்பித்து, 
சிலுமைப்படுத்தத்‌ 
அவன்‌ பலம்‌ அவனைவிட்டு நீங்கிற்று. 


தியா 16:20. அப்பொழுது அவன்‌: 
சிம்சோனே, பெலிஸ்தர்‌ உன்மேல்‌ 
வந்துவிட்டார்கள்‌ என்றான்‌; அவன்‌ 
நித்திரைவிட்டு விழித்து, கர்த்தர்‌ 
தன்னைவிட்டு விலகினதை அறியாமல்‌, 
எப்போதும்போல உதறிப்போட்டு 
வெளியே போவேன்‌ என்றான்‌. 

நியா 16:21. பெலிஸ்தர்‌ அவனைப்‌ 
பீடித்து, அவன்‌ கண்களைப்‌ பிடுங்கி, 
அவனைக்‌. காசாவுக்குக்‌ 
கொண்டுபோய்‌, அவனுக்கு இரண்டு 
வெண்கல விலங்குபோட்டுச்‌. 
சிறைச்சாலையிலே. மாவரைத்துக்‌ 
கொண்டிருக்க வைத்தார்கள்‌. 





i= FTN 
TT 


சிம்சோன்‌ தன்னுடைய 
மதியீனத்தினால்‌, கர்த்தர்‌ தனக்கு 
கிருபையாகக்‌ கொடுத்திருக்கிற 
மகாபலத்தோடே விளையாடுகிறார்‌. அதனால்‌ 
ஏற்படும்‌ தீமையான விளைவுகளை அவர்‌ 
அனுபவிக்கிறார்‌. தெலீலாளுக்கு 
சிம்சோன்மீது உண்மையான பிரியமில்லை. 
தனக்குக்‌ கொடுப்பதாக சொன்ன 

3,800 வெள்ளிக்காசுகளின்மீதே தெலீலாள்‌ 
பிரியமாயிருக்கிறாள்‌. அந்தப்‌ பணத்தை 
அவர்களிடத்திலிருந்து வாங்கி, அதை 
மொத்தமாக தனக்கே வைத்துக்கொள்கிறாள்‌. 
சிம்சோனை பெலிஸ்தரின்‌ 
அதிபதிகளிடத்தில்‌ காட்டிக்கொடுத்ததற்காக, 
வேதணைப்பட்டநா 


காலதாமதம்பண்ணாமல்‌ 
அதிபதிகளுக்கு ஆள்‌ அனுப்புகிறாள்‌. 
ஒரு விசை வாருங்கள்‌, அவன்‌ 
இருதயத்தையெல்லாம்‌. 
வெளிப்படுத்தினான்‌" (நியா 
சொல்லச்‌ சொல்லுகிறாள்‌. 


1618) 


சிம்சோன்‌ மூன்றுதரம்‌. 

பொய்‌ சொல்லி, ஏமாற்றினால்‌ நெல்லாளும்‌ 
சிம்சோனின்‌ வார்த்தையை நம்பி 
பெலிஸ்தரின்‌ அதிபதிகளை வரச்சொன்னாள்‌. 
அவர்களும்‌ வந்து, மூன்றுமுறை 
ஏமாந்துபோனார்கள்‌. தெலீலாள்‌ தங்களை 
இந்த முறையும்‌ ஏமாற்றுவாளோ என்று 
பெலிஸ்தரின்‌ அதிபதிகள்‌ நினைப்பதற்கு: 
வாய்ப்புள்ளது. ஆகையினால்‌ இந்த முறை 


தெலீலாளை 


அவர்களுக்கு ஏமாற்றமுண்டாகாது என்றும்‌ 
உறுதியாய்ச்‌ சொல்லுகிறாள்‌. 


ஸ்தரின்‌ அதிபதிகள்‌, சிம்சோனை 
எப்டியாவது பிடித்துவிடவேண்டும்‌. என்று 
தீர்மானமாயிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
சிறிதும்‌ காலதாமதம்பண்ணாமல்‌, 
வெள்ளிக்காசுகளை தங்கள்‌ கையிலே. 
எடுத்துக்கொண்டு, 


நியாயாதிபதிகன்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சிம்சோன்‌ இந்தப்‌ பிரபக்சத்திலேயே 
மகாபெரிய பராக்கிரமசாலி. அப்படிப்பட்ட 


ஒருவரை, தெலீலாள்‌ வெள்ளிக்காசுகளுக்கு 
ஆசைப்பட்டு, பெலிஸ்தரின்‌ 
அதிபதிகளிடத்தில்‌ பிடித்துக்கொடுக்கிறாள்‌. 
ஒருவேளை தான்‌ செய்வது அநியாயம்‌ என்று 
நினைத்து. தெலீலாளின்‌ இருதயம்‌ 
வேதனைப்பட்டிருக்கலாம்‌. ஆனாலும்‌, 
வெள்ளிக்காசுகளின்மீது. அவள்‌ 
வைத்திருக்கும்‌ ஆசை, சிம்சோன்மீது அவள்‌ 
வைத்திருக்கிற பாசத்தை மறைத்துவிடுகிறது. 
பெலிஸ்தரின்‌ 
உண்மையுள்ள 
ட அவர்களும்‌ 
உண்மையுள்ளவர்‌ 
களாயிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
தெலீலாளிடத்திற்கு வரும்போதே, தாங்கள்‌ 
சொன்ன பிரகாரம்‌, பெலிஸ்தரின்‌ ஒவ்வொரு 
அதிபதியும்‌ தங்கள்‌ கையிலே 1,100 
வெள்ளிக்காசுகளை, தெலீலாளுக்கு 
கொடுப்பதற்காக கொண்டு வருகிறார்கள்‌. 


தெலீலாள்‌ சிம்சோனை தன்‌ மடியிலே 
நித்திரை செய்யப்பண்ணுகிறாள்‌. தெலீலாள்‌ 
அழைத்து, சிம்சோனின்‌ 
எழு... ஜடைகளையும்‌ 
சிரைப்பித்து. அவரைச்‌  சிறுமைப்படுத்தத்‌. 
தொடங்குகிறாள்‌: சிம்சோனின்‌ பலம்‌. 
அவரைவிட்டு நீங்கிற்று (நியா 16:09) 
தெலீலாளின்‌ மடியே தனக்கு இன்பமானது 
என்றும்‌, அதுவே பாதுகாப்பானது என்றும்‌ 
சிம்சோன்‌ நினைக்கிறார்‌. தெலீலாளின்‌ 
படியில்‌ நித்திரை செய்கிறார்‌. ஆனால்‌ 
தெலிலாளின்‌ மடியே சிம்சோனின்‌ ஜீவனுக்கு 
ஆபத்தாயிற்று. 


சாத்தானும்‌ மனுஷரை மடியில்‌ வைத்து 
தாலாட்டுவதுபோல தாலாட்டி நித்திரை 
பண்ணச்செய்வான்‌. நமக்கு ஒரு தீங்கும்‌ 
வராது. என்றும்‌, நாம்‌. 
பாதுகாப்பாயிருக்கிறோம்‌ என்றும்‌ நம்மை 
நம்பச்‌ செய்வான்‌. நாம்‌ எதற்கும்‌ 
குவலைப்படவோ அல்லது பயப்படவோ 
வேண்டியதில்லை என்று நமக்கு ஆறுதலான 
வார்த்தைகளைச்‌ சொல்லுவான்‌. நாம்‌ 
சாத்தானுடைய ஆசை வார்த்தைகளில்‌ 
மயங்கி, நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில்‌ 
ல்‌ நித்திரையாயிருக்கும்போது, 
வஞ்சித்துவிடுவான்‌.. 
ம்‌, மேன்மையையும்‌ 
அபகரித்துக்கொள்வான்‌. சாத்தான்‌ நம்மை 
தன்னுடைய சித்தத்திற்கு சிறைப்பிடப்பான்‌. 





f= FTE 
TT 


எழுஜடைகளும்‌ சிரைக்கப்பட்ட 
சிம்சோன்சிறுமைப்படுகிறார்‌. சிம்சோனுடைய 
பலம்‌ அவரைவிட்டு நீங்கிப்போயிற்று. 


சிம்சோனுக்கோ தன்னைப்பற்றி சிறிதும்‌ 
அக்கரையோ கவலையோ இல்லை. 
சிம்சோனுடைய தலைமமிரின்‌ 
ஏழுஜடைகளும்‌ சிரைக்கப்பட்டிருக்கிறது. 
அப்பொழுது தெலீலாள்‌, தன்‌ மடியில்‌ 
நித்திரை செய்துகொண்டிருக்கும்‌. 

பார்த்து, 'சிம்சோனே, 
உன்மேல்‌ வந்துவிட்டார்கள்‌" 
சொல்லுகிறாள்‌. சிம்சோன்‌ 
நித்திரைவிட்டு விழிக்கிறார்‌. 


“எப்போதும்போல உதறிப்போட்டு வெளியே 
போவேன்‌" என்று சொல்லுகிறார்‌. ஆனால்‌ 
சிம்சோனிடத்தில்‌ இப்போது மகாபலம்‌. 
இல்லை. கர்த்தர்‌ சிம்சோனைவிட்டு எப்போது 
விலகிப்போனாரோ அப்போது சிம்சோனுடைய 
மகாபலமும்‌ அவரைவிட்டு விலகிப்போயிற்று. 

சிம்சோன்‌ நித்திரையைவிட்டு 
எழுந்தபோது, தன்னிடத்தில்‌ ஒரு மாற்றம்‌ 
ஏற்பட்டிருப்பதை அறிந்து கொள்கிறார்‌. 


ஆனால்‌ 
விலகிப்போய்விட்டார்‌ 


அறியாதிருக்கிறார்‌. 


தன்னைவிட்டு விலகிப்போனதே. 
என்பதை சிம்சோன்‌ அறியாதிருக்கிறார்‌. 


நியாயாதிபதிகள்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


இக்காலத்திலும்‌ சிம்சோனைப்போல 
சில விசுவாசிகள்‌ இருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
கர்த்தருடைய கிருபையையும்‌, கர்த்தருடைய 
பிரசன்னதையும்‌ இழந்துவிடுகிறார்கள்‌. 
ஆனால்‌ அவர்கள்‌ தாங்கள்‌ 
இழந்துபோனதை  அறியாதிருக்கிறார்கள்‌ 
கர்த்தர்‌ அவர்களை விட்டு 
விலகிப்போவதற்கு, அவர்களுடைய பாவமும்‌, 
குன்மார்க்கமும்‌, நிர்விசாரமும்‌ 
காரணமாயிருக்கிறது. அவர்கள்‌ தங்கள்‌ 
பாவத்தில்‌. நிலைத்திருக்கிறார்கள்‌. 
கர்த்தரைவிட்டு தூரமாய்‌ 
விலகிப்போய்விடுகிறார்கள்‌. கர்த்தரும்‌ 
அவர்களை விட்டு விலகிப்போய்விடுகிறார்‌. 
ஆனால்‌ அவர்களோ, தாங்கள்‌ 
கர்த்தரைவிட்டு விலகிப்போனாலும்‌, கர்த்தர்‌ 
தங்களை விட்டு விலகிப்போகமாட்டார்‌ 
ய்‌ நினைக்கிறார்கள்‌. 


தங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற இழப்புக்களை, 
அவர்கள்‌ அறியாதவர்களாயிருக்கிறார்கள்‌. 


சிய்சோனின்‌ மகாமகம்‌ அவரைவிட்டு 
நீங்கிற்று. லிஸ்தர்‌ உடனே 
சிம்சோனைப்‌ த்து அவருடைய கண்களை 
பிடுங்குகிறார்கள்‌. அவர்கள்‌ சிம்சோனை 
காசாவுக்குக்‌ கொண்டுபோய்‌, அவருக்கு 
இரண்டு வெண்கல விலங்குபோட்டுச்‌ 
சிறைச்சாலையிலே. போடுகிறார்கள்‌. 
அவர்கள்‌ சிம்சோனை அங்கே 
மாவரைத்துக்கொண்டிருக்க வைக்கிறார்கள்‌ 
(நியா 16:21), ஒரு காலத்தில்‌ 
மகாபராக்கிரமசாலியாயிருந்த சிம்சோன்‌, 
இப்போது கண்கள்‌ பிடுங்கப்பட்ட குருடனாக, 
வெண்கல விலங்குகளைப்‌ போட்ட 
கைகளோடு, 'சிறைச்சாலையிலே. 
மாவரைத்துக்‌ ல்‌ 
மகாபலசாலியான சிம்சோன்‌ இப்போ 
மிகவும்‌ சிறுமைப்பட்டிருக்கிறார்‌. 


கர்த்தர்‌ சிம்சோனோடு கூடமிருந்த 
வரையிலும்‌, பெலிஸ்தரால்‌ அவரைப்‌ பிடிக்க 
முடியவில்லை. கர்த்தர்‌ சிம்சோனைவிட்டு 
விலகின உடனேயே, பெலிஸ்தர்‌ அவரைப்‌ 
பிடித்துக்கொள்கிறார்கள்‌. சிம்சோன்‌ 
தெலீலாளின்‌ மடியிலே நித்திரை 
பண்ணுகிறார்‌. அவர்‌ நித்திரையைவிட்டு 
விழித்துப்‌ பார்த்தபோது, பெலிஸ்தரின்‌ 
கையிலே இருக்கிறார்‌. 





i FTE 
TT 


நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில்‌, 


செய்தால்‌, நித்திரையை 
விட்டுவிழிக்கும்போது. சாத்தானுடைய 
கரங்களிலே இருப்போம்‌. சாத்தான்‌ நம்மை 
தனக்கு அடிமைப்படுத்துவான்‌ 

பெலிஸ்தரின்‌ அதிபதிகள்‌ சிம்சோனை 
கொன்றுபோடப்போவதாக தெலீவாளிடம்‌ 
சொல்லவில்லை, சிம்சோனைக்‌ கட்டி 
சிறுமைப்படுத்த வேண்டும்‌ என்பதே 
அவர்களுடைய நோக்கம்‌ (நியா 16:5 
அவர்கள்‌ தெலீலாளிடம்‌ சொன்ன பிரகாரம்‌ 
சிம்சோனைக்‌ கொல்லவில்லை. ஆனால்‌ 
அவர்கள்‌ சிம்சோனை சித்திரவதை 
பண்ணுகிறார்கள்‌. அவர்கள்‌ சிம்சோனை 
அதிகமாய்‌ சிறுமைப்படுத்துகிறார்கள்‌. அவரை 
செயலிழக்கச்‌ செய்கிறார்கள்‌. 

பெலிஸ்தரின்‌ அதிபதிகள்‌, சிம்சோனைப்‌ 
பிடித்தவுடன்‌, முதல்‌ வேலையாக அவருடைய 
கண்களைப்‌ பிடுங்குகிறார்கள்‌. மூலதரபிய 
வேதாகமத்தில்‌, பெலிஸ்தர்கள்‌ 
சிம்சோனுடைய கண்களை எரிகிற 
கொள்ளிக்கட்டைகளினால்‌ குந்தி 
குருடாக்கினார்கள்‌ என்று 
எழுதப்பட்டிருக்கிறது. சிம்சோன்‌ 
தங்களுடைய கைகளிலிருந்து தப்பித்து 
ஒடிவிடக்கூடாது என்பதற்காக, பெலிஸ்தர்‌ 
சிம்சோனின்‌ கண்களைக்‌ 
குருடாக்குகிறார்கள்‌. 


நாம்‌ 


சிம்சோனுக்கு கண்‌ பார்வை 
சேய்விட்டால்‌. அந்தம்‌ பார்வை அவருக்கு 
திரும்ப வரப்போவதில்லை 


மகள்‌ நினைக்கிறார்கள்‌. ஆகையினால்‌ 
பிடித்தவுடன்‌, 


நியாயாதிபதிகன்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


அவருடைய 
பிரவேசித்தது. சிம்சோன்‌ 
காசாவுக்குப்போய்‌,, அங்கே தன்‌ 
கண்களால்‌ ஒரு வேசியைக்‌ கண்டு, 
அவளிடத்திற்குப்போனார்‌ (நியா 1691. 
சிம்சோனின்‌ பாவத்தை அவருடைய 
கண்கள்தான்‌ ஆரம்பித்து வைத்தது. 
சிம்சோனுடைய பாவத்திற்கான தண்டனை, 
அதே கண்களில்‌ ஆரம்பமாயிற்று. எந்தக்‌ 
கண்களால்‌ பார்த்து இச்சித்தாரோ, அந்தக்‌ 
கண்கள்‌ இப்போது பிடுங்கப்பட்டிருக்கிறது. 
ர்‌ சிம்சோனுடைய 
நறுக்க. நின்று அரை 
கொண்டுவருகிறார்கள்‌. 
இதற்கு முன்பு காசாவிலே 
பலத்தை வெளிப்படுத்தினார்‌. 
சிம்சோன்‌ காசாவிலே நடுராத்திரி மட்டும்‌. 
படுத்திருந்து, நடுராத்திரியில்‌ எழுந்து, 
காசா பட்டணத்து வாசல்‌ கதவுகளையும்‌ 
அதின்‌ இரண்டு நிலைகளையும்‌ பிடித்து, 
தாழ்ப்பாளோடேகூடப்‌ பேர்த்து, தன்‌ தோளின்‌ 
மேல்‌ வைத்து, எபிரோனுக்கு எதிரேயிருக்கிற 
மலையின்‌ சிக்குச்‌ சுமந்து 


(நியா 16:3) 


சிம்சோனிடம்‌ அப்போதிருந்த 
இப்போது இல்லை, 0 
காசா பட்டணத்தாருக்கு முன்பாக, கண்‌ 
பார்வை இழந்தவராக, சரீரத்தில்‌ 
பலமில்லாதவராக, பரிதாபமாக நிற்கிறார்‌. 
காசா பட்டணத்து ஜனங்கள்‌ 
சிறுமைப்படுத்தப்பட்ட சிம்சோனைப்‌ 
பார்க்கவேண்டும்‌ என்று  விரும்புகிறார்கள்‌. 
பெலிஸ்தரின்‌ பிரபுக்கள்‌ சிம்சோனை 
காசாவுக்கு கொண்டு வருகிறார்கள்‌. 


கண்களைப்‌ 
காசாவுக்குக்‌ 
சிம்சோன்‌ 
தன்னுடைய 


கொண்டுபோனார்‌ 


மகாபலம்‌ 
இப்போது. 


சிம்சோன்‌ மகாபலத்தோடிருந்தபோது, 
தன்னுடைய கரத்தினாலே ஏழு அகணிநார்‌ 
கயிறுகளை அறுத்துப்போட்டார்‌ (நியா 162. 
அதன்பின்பு சிம்சோன்‌ தன்‌ புயங்களிலிருந்த 
புதுக்கயிறுகளை ஒரு 'நூலைப்போல 
அறுத்துப்போட்டார்‌ (நியா 1612). சிம்சோன்‌ 
மகாபலத்தோடிருந்தபோது. தன்னுடைய 
கைகளினால்‌ பராக்கிரமமான காரியங்களை 
செய்தார்‌. சிம்சோனின்‌ கைகளை 
செயலிழக்கச்‌ செய்யவேண்டுமென்று 
பெலிஸ்தரின்‌ பிரபுக்கள்‌ தீர்மானம்பண்ணி, 
சிம்சோனுக்கு இரண்டு வெண்கல 
விலங்குகளைப்‌ போடுகிறார்கள்‌. 





f= FTE 
TT 


சிம்சோனை காசாவிலுள்ள 
சிறைச்சாலையிலே போடுகிறார்கள்‌. 
சிம்சோனின்‌ கைகளில்‌ இரண்டு வெண்கல 
விலங்குகள்‌ போடப்பட்டிருக்கிறது. அவருடைய 
கண்கள்‌ குத்தப்பட்டு குருடாக்கப்‌ 
பட்டிருக்கிறது. சிம்சோன்‌ இப்போது. 
சிறைச்சாலையிலே மாவரைத்துக்‌ 
கொண்டிருக்கிறார்‌. மகாபலசாலியான 


மாவரைத்துக்கொண்டிருக்கிறது. 


சிம்சோன்‌ 
நியா 16:22-81 


நியா 16:22, அவன்‌ தலைமயிர்‌ 
சிரைக்கப்பட்ட பின்பு, திரும்பவும்‌ 
முனைக்கத்‌ தொடங்கிற்று. 


நியா 16:28. பெலிஸ்தரின்‌ பிரபுக்கள்‌: 
நம்முடைய பகைஞனாகிய சிம்சோனை 
நம்முடைய தேவன்‌ நம்முடைய கையில்‌ 
ஒப்புக்‌ கொடுத்தார்‌ என்று சொல்லி, 
தங்கள்‌ தேவனாகிய தாகோனுக்கு ஒரு 
பெரிய பலி செலுத்தவும்‌, 
சந்தோஷம்‌ கொண்டாடவும்‌ 
கூடிவந்தார்கன்‌. 


நியா 16:24. ஜனங்கள்‌ அவனைக்‌ 
கண்டவுடனே: நம்முடைய தேசத்தைப்‌ 
பாழாக்கி, நம்மில்‌ அநேகரைக்‌ 
கொன்றுபோட்ட நம்முடைய 
பகைஞனை நம்முடைய தேவன்‌ நமதா 
கையில்‌ ஒப்புக்கொடுத்தார்‌ என்று 
சொல்லி, தங்கள்‌. தேவனைப்‌ 
புகழ்ந்தார்கள்‌. 


தியா 16:25. இப்படி அவர்கள்‌ 
மனமகிழ்ச்சியாயிருக்கும்போது: நமக்கு. 
முன்பாக வேடிக்கைகாட்டும்படிக்கு, 
சிம்சோனைக்‌ கூட்டிக்கொண்டு 
வாருங்கள்‌ என்றார்கள்‌; அப்பெ: 
சிம்கோனைச்‌: சிறைச்சாலையிலி. 
ருந்து கூட்டிக்கொண்டு வந்தார்கள்‌. 
அவர்களுக்கு முன்பாக வேடிக்கை 
காட்டிணான்‌; அவனைத்‌ தூண்களுக்கு 
நடுவே நிறுத்தினார்கள்‌. 


நியாயாதிபதிகன்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


தியா 16:28. சிம்சோன்‌ 
கைலாகு. கொடுத்து. 
பின்னையாண்டானோடே, 
தாங்குகிற தூண்களிலே 
நான்‌ சாய்ந்துகொண்டிருக்கும்படி. 
அவைகளை நான்‌ தடவிப்பார்க்கட்டும்‌. 
என்றான்‌. 


தனக்குக்‌ 
நடத்துகிற 
வீட்டைத்‌ 


தியா 18:27. அத்த வீடு புருஷராலும்‌ 
ஸ்திரீகளாலும்‌ திறைத்திருத்தது; அங்கே 
பெலீஸ்தரின்‌ சகல பிரபுக்களும்‌, 
வீட்டின்மேல்‌ புருஷரும்‌ ஸ்திரீகளுமாக 
ஏறக்குறைய மூவாயிரம்பேர்‌, சிம்சோன்‌: 
௧ காட்டுகிறதைப்‌ 
பார்த்துக்கொண்டிுத்தார்கள்‌. 


தியா 16:28. அப்பொழுது சிம்சோன்‌ 
கர்த்தரை நோக்கிக்‌ கூப்பிட்டு: 
கர்த்தராகிய ஆண்டவரே, நான்‌ என்‌ 
இரண்டு. கண்களுக்காக. ஒரே 
தீர்வையாய்ப்‌ பெலிஸ்தர்‌ கையிலே 
பழிவாங்கும்படிக்கு, இத்த ஒருவிசை 
மாத்திரம்‌ என்னை நினைத்தருளும்‌, 
தேவனே, பலப்படுத்தும்‌. எண்று 
சொல்லி, 


நியா 16:29. சிம்சோன்‌ அந்த வீட்டைத்‌ 

இரண்டு. 

தன்‌ 

மற்றொன்றைத்‌ 

தன்‌ இடதுகையினாலும்‌ பிடித்துக்‌ 
கொண்டு, 


தியா 16:80. என்‌ ஜீவன்‌ பெலி. 
ஸ்தரோடே கூட மடியக்கடவது என்று 
சொல்லி, பலமாய்ச்‌ சாய்க்க, அந்த வீடு 
அதில்‌ இருந்த பிரபுக்கள்மேலும்‌ எல்லா 
ஜனங்கன்மேதூம்‌: விழுந்தது; 
இவ்விதமாய்‌ அவன்‌  உயிரோடி, 
குக்கையில்‌ அவனால்‌ கொல்லப்பட்டவர்‌ 
களைப்பார்க்கிலும்‌, அவன்‌ 
சாகும்போது அவனால்‌ கொல்லப்‌ 
பட்டவர்கள்‌அதிகமாயிருந்தார்கள்‌. 


தியா 16:81. பின்பு அவன்‌ சகோதரரும்‌, 

தகப்பன்‌ வீட்டாரனைவரும்‌. 

அவனை எடுத்துக்‌ 

சோராவுக்கும்‌ 

நடுவே அவண்‌ 

மனோவாவின்‌ 

கல்லறையில்‌ அடக்கம்பண்ணினார்கள்‌. 

அவன்‌ இஸ்ரவேலை இருபதுவருஷம்‌ 
நியாயம்‌ விசாரித்தான்‌. 





i FTE 
TT 


சிம்சோனுடைய 
கடைசிப்பகுதி' 
அவருடைய 
மகிமையுள்‌ ளதாயிருக்கிறது சிம்சோன்‌ 
தன்னுடைய பாவங்களுக்காக: மனம்‌ 
வருந்துகிறார்‌. அவர்‌ கர்த்தரிடத்தில்‌ 
தன்னுடைய பாவங்களுக்கு மனந்திரும்பி 
ஒப்புரவாகுகிறார்‌. கர்த்தரும்‌ சிம்சோனின்‌: 
மனந்திரும்புதலை அங்கீகரித்து, அவருடைய 
பாவங்களை மன்னிக்கிறார்‌. 


த பட்டப்‌ 
மேன்மையற்றதாயிருந்தாலும்‌, 
மரணம்‌ 


சிம்சோனுடைய 
சிரைக்கப்பட்ட 
முளைக்கத்‌ தொடங்கிற்று. 
கர்த்தருக்கு நசரேயனாயிருந்தார்‌. 
நசரேய விரதத்தை 
விலகிப்போனாலும்‌, கர்த்தர்‌ அவரை 
மறுபடியும்‌ நசரேயனாய்‌ அங்கீகரிக்கிறார்‌. 
இதற்கான அடையாளமுண்டாகிறது. 
சிம்சோனின்‌ தலைமயிர்‌ திரும்பவும்‌ 
முளைப்பது, கர்த்தருடைய கிருபை 
சிம்சோனுக்கு திரும்பவும்‌ கிடைப்பதற்கு 
அடையாளமாயிருக்கிறது. 


சிம்சோனுடைய 
சிரைக்கப்படுவதற்கு முன்பு, அது 
ஏழுஜடைகளாக நீளமாய்‌ வளர்ந்திருந்தது. 
இப்போது மறுபடியும்‌ சிம்சோனின்‌ தலைமயி! 
முன்பு இருந்ததுபோலவே தணல்‌ 
வளருகிறது. சிம்சோன்‌ தன்னுடைய 
பாவங்களுக்கு மனந்திரும்பியபோது, 
கர்த்தருடைய கிருபையும்‌ இரக்கமும்‌ 
சிம்சோனுக்கு மறுபடியும்‌ 
காண்பிக்கப்படுகிறது. இதற்கு அடையாளமாக 
அவருடைய தலைமயிர்‌ நீளமாய்‌ வளருகிறது. 
கர்த்தர்‌ தம்முடைய சித்தத்தின்‌ 
பிரகாரமாக, இஸ்ரவேலை பெலிஸ்தரின்‌ 
கைகளிலிருந்து இரட்சிப்பதற்கு, சிம்சோனை 
து ய கருவியாகப்‌ பயன்படுத்துகிறார்‌. 
ர இதனா பதம்‌ அடக்‌ 
பின்பு, அவர்கள்‌ இஸ்ரவேலின்‌ தேவனாகிய 
கர்த்தருடைய நாமத்தைத்‌ தவிக்கிறார்கள்‌. 
தங்களுடைய விக்கிரக தேவனாகிய 
'தாகோனைப்‌ போற்றி புகழுகிறார்கள்‌. 


தலையயிர்‌ 


பின்பு, அது திரும்பவும்‌ 
சிம்சோன்‌ 
அவர்‌ 
விட்டு 


தலைமயிர்‌ 


கர்த்தருக்கு ஏற்ற வேளை வ்கோது 
அவருடைய கிருபையும்‌, 

சிம்சோன்மீது மறுபடியும்‌ ஒக்க 
பெலிஸ்தர்‌ இஸ்ரவேலை 
ெயபோது: சிரினன்‌ வெ்வதான்‌ 
கையிலிருந்து இஸ்ரவேலை பாதுகாக்கவோ 


நியாயாதிபதிகன்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அல்லது அவர்களை இரட்சிக்கவோ 
அதிகமாய்‌ முயற்சி பண்ணவில்லை. 
பெலிஸ்தர்‌ இஸ்ரவேலை ஆளுகை செய்கிற 
காலத்தில்‌, சிம்சோன்‌ இஸ்ரவேலை இருபது 
ம்‌ விசாரித்தார்‌ 
இஸ்ரவேலின்‌: 
'பெலிஸ்தரை 
கர்த்தர்‌ சிம்சோனுக்கு 
மகாபலத்தை கொடுத்திருந்தபோதிலும்‌, 
சிம்சோன்‌. இஸ்ரவேலை பெலிஸ்தரின்‌: 
கையிலிருந்து இரட்சிப்பதற்கு தன்னுடைய 
மகாபலத்தை பயன்படுத்தவில்லை. 


சத்துருக்களாகிய 
அழிக்கவில்லை. 


சிம்சோன்‌. காசாவிலே 
சிறைச்சாலையில்‌ அடைக்கப்பட்டபோது, 
பெலிஸ்தர்‌ கர்த்தருடைய நாமத்தைத்‌ 
தூஷிக்கிறார்கள்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக, 
சிம்சோனுக்கு தம்முடைய கிருபைகளையும்‌, 
பலத்தையும்‌ மறுபடியும்‌ கொடுக்கிறார்‌. 
பெலிஸ்தர்கள்‌ இஸ்ரவேலின்‌ தேவனாகிய 
தலம்‌ நாமத்தைத்‌ தூவித்து, 
ங்களுடைய தேவனாகிய தாகோனை 
மலப்டுத்துற்கள்‌ கர்த்தரே 
மகிமைக்கு பாத்திரர்‌, கர்த்தர்‌ தம்முடைய 
மகிமையை வேறு எந்த தேவர்களோடும்‌ 
பகிர்ந்துகொள்ளமாட்டார்‌. 


பெலிஸ்தரின்‌ பிரபுக்கள்‌ சிம்சோனை 

பகைஞனாகவே 

தங்களுடைய தேவனாகிய 

ானை தங்களுடைய 

கைகளில்‌ ஒப்புக்கொடுத்தார்‌ என்று சொல்லி, 

நாகோனை 

தங்களுக்கு 

நன்மை செய்த தாகோனுக்கு ஒரு பெரிய 

பலிசெலுத்தவும்‌, சந்தோஷம்‌ கொண்டாடவும்‌, 

பெலிஸ்தரின்‌ பிரபுக்களும்‌, பெலிஸ்தரின்‌ 

புருஷரும்‌ ஸ்திரீகளும்‌  கூடிவருகிறார்கள்‌ 
(நியா 16:23). 


பெலிஸ்தர்கள்‌ 
இடத்திலே, பெலிஸ்தரின்‌ பிரபுக்கள்‌ 
சிம்சோனை அழைத்து வருகிறார்கள்‌. 
பெலிஸ்தர்கள்‌ சிம்சோனைக்‌ கண்டவுடனே, 
தங்கள்‌ தேவனாகிய தாகோனைப்‌ 
புகழுகிறார்கள்‌. தாகோன்‌ ஒரு விக்கிரக 
தெய்வம்‌. அதனுடைய சரீரத்தின்‌ மேல்பகுதி 
மனுஷரூபத்திலும்‌, அதன்‌ கீழ்ப்பகுதி 
மீன்ரூபத்திலும்‌ வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. 
பெலிஸ்தர்‌ தங்களுடைய தேவனாகிய 
தாகோனை மிகவும்‌ விநோதமான உருவமாக. 
உண்டாக்கியிருக்கிறார்கள்‌. 


கூடியிருக்கிற 





i FTE 
TT 


சிம்சோன்‌ பெலிஸ்தரின்‌ தேசத்தைப்‌ 
பாழாக்கினார்‌. அவர்‌ பெலிஸ்தரில்‌. 
அநேகரைக்‌ கொன்றுபோட்டார்‌. பெலிஸ்தரின்‌ 

பகைவராகவே 


ஒப்புக்கொடுத்தார்‌ 
பெலிஸ்தர்‌ 
(நியா 16:24). 


பெலிஸ்தர்‌ எல்லோரும்‌. 
மனமகிழ்ச்சியாமிருக்கிறார்கள்‌. தங்களுக்கு 
முன்பாக வேடிக்கை  காட்டும்படிக்கு 
சிம்சோனை கூட்டிக்கொண்டு 
வரச்சொல்லுகிறார்கள்‌. அப்பொழுது 
சிம்சோனை சிறைச்சாலையிலிருந்து 
கூட்டிக்கொண்டு வருகிறார்கள்‌. சிம்சோன்‌ 
அவர்களுக்கு ன்பாக வேடிக்கை 
காட்டுகிறார்‌. பெலிஸ்தர்‌ சிம்சோனை தாங்கள்‌ 
இருந்த வீட்டின்‌ தூண்களுக்கு நடுவே 
நிறுத்துகிறார்கள்‌ (நியா 16:25). 

சிம்சோன்‌ 
பராக்கிரமசாலி. 


கர்த்தருடைய 
அவர்‌ மகாபலமுள்ளவர்‌. 
தேவனுக்கு நசரேயனாயிருக்கிறவர்‌. 
ஆனால்‌ இப்போதோ சிம்சோன்‌ 
பெலிஸ்தருக்கு முன்பாக, ஒரு வேிக்கைய்‌ 
பொருளைப்போல நிற்கிறார்‌. அவர்களுக்கு 
வேடிக்கை காண்பிக்கிறார்‌. சிம்சோனுடைய 
கண்கள்‌ பிடுங்கப்பட்டிருக்கிறது. அவர்‌ 
பார்க்க முடியாத  குருடராயிருக்கிறார்‌. 
சிம்சோன்‌ பெலிஸ்தருக்கு விளையாட்டு 
காண்பிக்கும்போது. தடுமாறி கீழே 
விழுகிறார்‌ அதைப்‌ பார்த்து அவர்கள்‌ 
சந்தோஷப்படுகிறார்கள்‌. சிம்சோனைப்‌ 
பார்த்து நகைக்கிறார்கள்‌. 


நியாயாதிபதிகன்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சிம்சோனுக்கு விரோதமாகத்‌ 
தூஷணவார்த்தைகளைப்‌ பேசுகிறவர்கள்‌, 
சிம்சோனின்‌ தேவனாகிய கர்த்தருக்கு 
விரோதமாகவும்‌ தூஷண வார்த்தைகளைப்‌ 
ர்கள்‌ சிம்சோனோ தம்முடைய 
மனந்திரும்பியிருக்கிறார்‌. 
குடைய இரதத்தில்‌ 
மனந்திரும்புதலுக்கேற்ற துக்கம்‌ 
காணப்படுகிறது. அவர்‌ நீடிய 
பொறுமையோடு பெலிஸ்தருக்கு முன்பாக 
நிற்கிறார்‌. தன்னுடைய பாவத்தினாலும்‌, 
அக்கிரமத்தினாலும்‌, தனக்கு இந்த 
தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை 
சிம்சோன்‌ அங்கீகரிக்கிறார்‌. 
சிம்சோனை 
அவர்கள்‌ 
கர்த்தரையும்‌ 
தங்கள்‌ 


க்‌ 
பரியாசம்பண்ணுவதையும்‌, 
சிம்சோனையும்‌, 
தூஷிப்பதையும்‌, அவர்கள்‌ 
தேவனாகிய தாகோனைப்‌  புகழுவதையும்‌ 
கர்த்தர்‌ பார்க்கிறார்‌ கர்த்தர்‌ 
அவர்களுடைய வார்த்தைகளைக்‌ கேட்கிறார்‌. 
இஸ்ரவேலின்‌. கர்த்தர்‌ 
மகிமைக்குப்‌ த்‌ அவர்‌ 
எல்லோரையும்‌ ஒரே நேரத்தில்‌ மொத்தமாய்‌ 
அழிக்கவேண்டும்‌ என்பது கர்த்தருடைய 
சித்தமாயிற்று. பெலிஸ்தரை அழிப்பதற்கு 
கர்த்தர்‌ சிம்சோனின்‌ கரங்களை 
பயன்படுத்துகிறார்‌. 

பெலிஸ்தர்கள்‌ தங்கள்‌ தேவனாகிய 
தாகோனுக்கு ஒரு பெரிய பலிசெலுத்தவும்‌, 
சந்தோஷம்‌ கொண்டாடவும்‌ ஒரு பெரிய 
வீட்டிலே கூடிவந்திருக்கிறார்கள்‌. ந 


சகல பிரபுக்களும்‌, வீட்டின்மேல்‌ புருஷரும்‌ 


ஸ்திரீகளுமாக ஏறக்குறைய மூவாயிரம்பேர்‌, 
சிம்சோன்‌ வேடிக்கை காட்டுகிறதைப்‌ 


பார்த்துக்கொண்டிருக்கிறார்கள்‌ (நியா 16:27), 
சிம்சோனோ 


வேடிக்கை 
சிம்சோனை 


பெலிஸ்தருக்கு முன்பாக 
காட்டுகிறார்‌. லின்க்‌ 
தாங்கள்‌ கூடியிருக்கிற 
தூண்களுக்கு நடுவே 
சிம்சோன்‌ தனக்குக்‌ 
நடத்துகிற 
பிள்ளையாண்டானோடே, “வீட்டைத்‌ 
தாங்குகிற தூண்களிலே. நான்‌ 
சாய்ந்துகொண்டிருக்கும்படி அவைகளை நான்‌ 
தடவிப்பார்க்கட்டும்‌” (நியா 16:26) என்று 
சொல்லுகிறார்‌. 





i FTE 
TT 


கண்களுக்காக ஒரே தீர்வையாய்ப்‌ வெல்த்‌ 
கையிலே பழிவாங்கும்படிக்கு, இந்த ஒருவிசை 
மாத்திரம்‌ என்னை நினைத்தருளும்‌, தேவனே, 
பலப்படுத்தும்‌" (நியா 16:28) என்று சிம்சோன்‌ 
கர்த்தரிடத்தில்‌ ஜெபம்பண்ணுகிறார்‌. 

சிம்சோன்‌ கர்த்தரிடத்தில்‌ தன்னுடைய 
விண்ணப்பத்தை ஏறெடுத்துவிட்டு, அந்த 
வீட்டைத்‌ தாங்கி நிற்கிற இரண்டு 
நடுத்தூண்களில்‌, ஒன்றைத்‌ தன்‌ 
வலதுகையினாலும்‌, மற்றொன்றைத்‌ தன்‌. 
இடதுகையினாலும்‌ பிடித்துக்‌ கொள்கிறார்‌ 
(நியா 16:29), 


என்‌ ஜீவன்‌ பெலிஸ்தரோடே கூட 
மடியக்கடவது" என்று சொல்லி, சிம்சோன்‌ 
அந்தத்‌ தூண்களை பலமாய்ச்‌ சாய்க்க, 
அந்த வீடு அதில்‌ இருந்த பிரபுக்கள்மேலும்‌ 
எல்லா ஜனங்கள்மேலும்‌ விழுகிறது. அந்த 
எல்லா புருஷரும்‌, 
பெலிஸ்தரின்‌ சகல 
செத்துபபோகிறா்கள்‌ 


செத்துப்போகிறார்‌. 

உயிரோடிருக்கையில்‌ 
'கொல்லப்பட்டவர்களைப்பார்க்கிலும்‌. 
சாகும்போது அவரால்‌ கொல்லப்பட்டவர்கள்‌ 
அதிகமாயிருக்கிறார்கள்‌ (நியா 16:30). 


பெலிஸ்தரின்‌ ஐந்து பிரபுக்களும்‌, 
தெலீலாளுக்கு 5,500 வெள்ளிக்காசுகளைக்‌. 
கொடுத்து, சிம்சோனை 
பிடித்துக்கொண்டார்கள்‌. பெலிஸ்தரின்‌ 
ஸ்திரீகள்‌ சிம்சோனை பாவத்திற்குள்ளாக 
வழிநடத்தினார்கள்‌ 
இறந்துபோன 
அவர்களுடைய 
அநேகராயிருக்கிறார்கள்‌. 

சிம்சோன்‌ பெலிஸ்‌ வேடிக்கை 
காட்டிக்கொண்டிருந்தபோது, பெலிஸ்தர்கள்‌ 
அதைப்‌ பார்த்து சந்தோஷப்பட்டார்கள்‌. 
தங்களுக்கு பகைவனாயிருந்த 


ஆபத்தில்லை. என்று நினைத்து, *பெலிஸ்தர்‌ 
சந்தோஷப்படுகிறார்கள்‌. 


நியாயாதிபதிகன்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தங்கள்‌ தேவனாகிய தாகோனே 
சிம்சோனை தங்களுடைய கைகளில்‌ 
ஒப்புக்கொடுத்தார்‌ என்று சொல்லி பெலிஸ்தர்‌ 
தாகோனைப்‌ புகழுகிறார்கள்‌. தங்கள்‌ 
தேவனாகிய தாகோனுக்கு ஒரு பெரிய 
பலியைச்‌ செலுத்துகிறார்கள்‌. அப்போது 
அவர்கள்‌ கூடியிருந்த வீடு அவர்கள்மேல்‌: 
இடிந்து விழுகிறது. 

சிம்சோன்‌. 
நசரேயனாயிருக்கிறார்‌. 
இஸ்ரவேலர்‌. சிம்சோன்‌ 


முன்பாக 
காட்டிக்கொண்டிருக்கிறார்‌. 

சிம்சோனை அவமானப்படுத்துகிறார்கள்‌. 
இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தரைத்‌ 
தூஷிக்கிறார்கள்‌. பெலிஸ்தருக்கு யாரோடு 
விளையாடுகிறோம்‌ என்பதே தெரியவில்லை. 
கர்த்தருடைய பிள்ளைகளைத்‌ 
தொடுகிறவர்கள்‌ அவருடைய 
கண்மணியைத்‌ தொடுகிறார்கள்‌ என்பது 
பெலிஸ்தருக்கு தெரியவில்லை. கர்த்தருடைய 
பிள்ளைகளுக்கு விரோதமாக 
யுத்தம்பண்ணுகிறவர்கள்‌, கர்த்தருக்கு 
விரோதமாக யுத்தம்பண்ணுகிறார்கள்‌ என்னும்‌ 
சத்தியமும்‌ பெலிஸ்தருக்கு புரியவில்லை. 
பெலிஸ்தர்‌ குர்த்தரைப்பற்றியும்‌ தெரியாமல்‌, 
அவருடைய மகிமையையும்‌ மகத்துவத்தையும்‌ 
புரியாமல்‌, அவருக்கு விரோதமாகத்‌ 
தூஷண வார்த்தைகளைச்‌ சொல்லி, 
தங்களுக்குத்‌ தாங்களே அழிவை 
வரவழைத்துக்கொள்கிறார்கள்‌. 


சிம்சோன்‌ இது ன்னுடைய 
பலத்தை! நாக்‌ ஒப்பாள்‌ தக்‌ 
நம்புகிறார்‌. தன்னுடைய 
பராக்கிரமத்தினாலும்‌ 

முடியாது. என்பதை 

புரிந்துகொள்கிறார்‌. 

உதவியும்‌  ஒத்தாசையும்‌ 
கிடைக்கவில்லையென்றால்‌, 

பெலிஸ்தருக்கு விரோதமாக 

ஒன்றும்‌ முடியாது என்பதையும்‌ 
சிம்சோன்‌ அறிந்துகொள்கிறார்‌. 


சிம்சோன்‌ கர்த்தருடைய கிருபைக்காக 
அவரிடத்தில்‌ ஜெபம்பண்ணுகிறார்‌. “தேவனே. 


ழ்த்தி 
கர்த்தரிடத்தில்‌ ஜெபம்பண்ணியபோது கர்த்தர்‌ 
அவரை மறுபடியும்‌ பலப்படுத்துகிறார்‌. 





i= FTE 
TT 


சிம்சோன்‌ தன்னுடைய பாவத்தினால்‌, 
தன்னிடத்திலிருந்த மகாபலத்தை 
இழந்துவிட்டார்‌. இப்போதோ தன்னுடைய 
பாவங்களுக்கு மனந்திரும்புவதினாலும்‌,. 
கர்த்தரிடத்தில்‌ ஜெபம்பண்ணுவதினாலும்‌, 
கர்த்தருடைய கிருபையினால்‌, சிம்சோன்‌ 
புதிய பலத்தைப்‌ பெற்றுக்கொள்கிறார்‌. 
பாவத்தினால்‌ இழந்துபோனது. 
பாவத்திற்கு மனந்திரும்புவதினால்‌ திரும்பக்‌ 
கிடைக்கிறது. 


சிம்சோன்‌ கர்த்தர்‌ தனக்குக்‌ கொடுத்த 
பலத்தினால்‌ ஏற்கெனவே பெரிய 
பலகை செய்திருக்கிறார்‌. அப்‌ 
தனக்கு 

கிடைக்கவேண்டுபென்று 
கர்த்தரிடத்தில்‌ 
கர்த்தர்‌ தன்னை மறந்துவிட்டாரோ என்னும்‌ 
உணர்வு... சிம்சோனுடைய இருதயத்தில்‌ 
உண்டாயிற்று. ஆகையினால்‌ சிம்சோன்‌ 
கர்த்தரிடத்தில்‌ தன்னை பலப்படுத்துமாறு 
'ஜெபம்பண்ணுவதற்கு முன்பு. “ஆண்டவரே 
இந்த ஒரு விசை மாத்திரம்‌ என்னை 
நினைத்தருளும்‌" என்று கருத்தாய்‌ 
விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 

தான்‌ இதுவரையிலும்‌ செய்த 
மகத்துவமான கிரியைகளெல்லாம்‌, கர்த்தர்‌ 
தன்னைப்‌ பலப்படுத்தியதினால்‌ செய்தது 
என்றும்‌, அது தன்னுடைய சொந்த 

என்றும்‌ 


ஜெய்பன்னிக்கொன்டே செத்துபோகிறா்‌ 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து, 
சிலுவையிலே, பிதாவாகிய 
ஜெபம்பண்ணிக்கொண்டே 

ஜீவனை  ஒடப்புக்கொடுத்தார்‌. 
சிம்சோனும்‌ 


நியாயாதிபதிகன்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சிம்சோன்‌ இருப்பது மிகப்பெரிய வீடு, 
அந்த வீடு புருஷராலும்‌ ஸ்திரீகளாலும்‌ 
நிறைந்திருக்கிறது. ஏறக்குறைய 
அங்கே கூடியிருக்கிறார்கள்‌. 
அந்த வீட்டைத்‌ தாங்குகிற 
சாய்ந்துகொண்டிருக்கிறார்‌ 
ம்சோன்‌, "என்‌ ஜீவன்‌ 
மடியக்கடவது' என்று 
சொல்லி, அந்தத்‌ தூண்களை பலமாய்ச்‌ 
சாய்க்கிறார்‌. அப்போது அந்த வீடு, 
அதிலிருந்து பிரபுக்கள்மேலும்‌, 
ஜனங்கள்‌ மேலும்‌ விழுகிறது. 
வீட்டிலிருந்த ஜனங்களில்‌ 
வீட்டின்‌ இடிபாடுகளுக்கு தப்பித்திருக்கலாம்‌. 
மற்றபடி அந்த வீட்டிலிருந்த மற்ற 
அனைவரும்‌ செத்துப்போகிறார்கள்‌. சிம்சோன்‌ 
உமிரோடிருக்கையில்‌ அவரால்‌ 
கொல்லப்பட்டவர்களைப்‌ பார்க்கிலும்‌, அவர்‌ 
சாகும்போது அவரால்‌ கொல்லப்பட்டவர்கள்‌ 
அநேகமாயிருக்கிறார்கள்‌. 


சிம்சோனும்‌, பெலிஸ்தரும்‌ இருந்த வீடு 
தாகோனின்‌ 
கோவிலாகமிருக்கவேண்டுமென்று, 
வேதபண்டிதர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. 
சிம்சோன்‌ தாகோனின்‌ கோவிலை 
இடித்துப்போடுகிறார்‌. அந்தக்‌ கோவில்‌ 
இடியும்போது, தாகோனின்‌ சிலை அந்த 
இடிபாடுகளில்‌ புதைந்து போகிறது. 


சிம்சோன்‌ செய்த காரியம்‌ 
நீதியானதுதான்‌ என்று வேதபண்டிதர்கள்‌ 
சொல்லுகிறார்கள்‌. சிம்சோன்‌ 
வேண்டுமென்றே தன்னையோ அல்லது 
கொலைபண்ணவில்லை. 
கொலை குற்றம்‌ 
சிம்சோன்‌ தற்கொலை 
செய்துகொள்ளவுமில்லை. பெலிஸ்தரின்‌ 
கைகளில்‌. னை தான்‌ 
செத்துப்போகவேண்டுமென்‌. சிம்சோன்‌ 
தன்னைத்தானே கொள்‌ விபட்வங்கவ்‌. 
கர்த்தர்‌ சிம்சோனின்‌ பாவங்களையும்‌ 
மீறுதல்களையும்‌ மன்னிக்கிறார்‌. சிம்சோனை 
மன்னிப்பதன்‌ மூலமாகு, கர்த்தர்‌ தம்முடைய 
மகிமைப்‌ 


இடித்துப்போட்டதுபோல, 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து 
ராஜ்யத்தை அழித்துப்‌ 
போடுகிறார்‌. கிறிஸ்துவானவர்‌ மரித்தபோது, 
அந்தகார வல்லமைகள்மீது 

வெற்றி உண்டாயிற்று. 





1 நயன 
யாய 


தாங்கி நிற்கிற 

பிடித்துக்கொண்டார்‌. 

சிலுவையிலே 

அவருடைய இரண்டு கைகளும்‌ விரிக்கப்பட்ட 
நிலமையிலே 


சிம்சோன்‌ தாகோனின்‌ கோவிலை 
விழச்‌. செய்தார்‌. கிறிஸ்துவானவரோ 
பாதாளத்தின்‌ வாசல்களை முறித்துப்போட்டார்‌. 
மரணத்தின்மீதும்‌, பிசாசின்மீதும்‌ 
ஜெயம்கொண்டார்‌. 
"ஆதலால்‌, பிள்ளைகள்‌ மாம்சத்தையும்‌ 
இரத்தத்தையும்‌ உடையவர்களாயிருக்க, 
ரத்தத்தையும்‌ 
மரணத்துக்கு 
அதிகாரியாகிய பிசாசானவனைத்‌ தமது 
மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும்‌, 
ஜீவகாலமெல்லாம்‌ மரணபயத்தினாலே. 
அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள்‌ 


யாவரையும்‌ விடுதலைபண்‌ ணும்படிக்கும்‌ 
அப்படியானார்‌' (எபி 2745) 


நியாயாதிபதிகன்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நம்முடைய கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து 
சிம்சோனைவிட பெரியவர்‌. சிம்சோன்‌ 
பெலிஸ்தரோடுகூட மரித்துப்போனார்‌. 
நம்முடைய கர்த்தராகிய இயேசுகிறிஸ்துவோ 

மறுபடியும்‌ உயிரோடு. 


சிம்சோன்‌ தாகோனின்‌ கோவிலிலே 
செத்துக்கிடக்கிறார்‌. அங்கே சிம்சோனின்‌ 
சகோதரரும்‌, அவர்‌ தகப்பன்‌ 
வீட்டாரனைவரும்‌ போய்‌, அவருடைய 
சரீரத்தை எடுத்துக்கொண்டுவந்து, 
சோராவுக்கும்‌ எஸ்தாவோலுக்கும்‌ நடுவே 
அவர்‌ தகப்பனாகிய  மனோவாவின்‌ 

கல்லறையில்‌ அடக்கம்பண்ணுகிறார்கள்‌ 
(யா 65). இத்துடன்‌ சிம்சோனின்‌ 
சரித்திரம்‌ நிறைவு பெறுகிறது. 


சிம்சோன்‌ இஸ்ரவேலை இருபதுவருஷம்‌ 
விசாரித்தார்‌ என்று 


ஏற்கெனவே சொல்லப்பட்டது (நியா 15:20), 
அது இங்கு மறுபடியும்‌ சொல்லப்படுகிறது. 





i FTE 
ETT 


நியாயாதிபதிகளின்‌ காலத்தில்‌ 
இஸ்ரவேல்‌ தேசம்‌ சந்தோஷமாயிருந்தது. 
அவர்களுக்கு நியாயாதிபதிகள்‌ 
இல்லாதபோது, அவர்களுடைய சந்தோஷமும்‌ 
அவர்களிடத்தில்‌ இல்லாதே போயிற்று. 
மீகாவின்‌ குடும்பத்திலே விக்கிரகாராதனை 
ஆரம்பமாயிற்று (நியா 17-ஆவது. 
அதிகாரம்‌, இதற்கு பின்பு தாண்‌ 
கோத்திரத்தார்‌ மத்தியிலும்‌ விக்கிரகாராதனை 
பரவிற்று (நியா 18-ஆவது அதிகாரம்‌. 

பென்யமீன்‌ கோத்திரத்தார்‌ 
பாவம்‌ (நியா 19-ஆவது 
பென்யமீன்‌ கோத்திரத்தார்‌ 
அழிக்கப்படுகிறார்கள்‌ (நியா 

பென்யமீன்‌ 


செய்த 
அதிகாரம்‌). 
மொத்தமாய்‌ 
20-ஆவது. 
கோத்திரத்தார்‌ 
அழிந்துபோகாமல்‌ 
பாதுகாக்கப்படுகிறார்கள்‌ (நியா 21-ஆவது 
அதிகாரம்‌! 


இந்த அதிகாரத்தில்‌ 
மீ 


எப்பிராயீம்‌ 
மலைந்தேசத்தானாகிய ப்பற்றிச்‌ 
சொல்‌ 


உண்டுபண்ணியிருக்கிறார்‌ 
(நியா 171-6). ஒரு லேவியன்‌ மீகாவுக்கு 
ஆசாரியராமிருக்கிறார்‌ (நியா 17:7-13). 


மீகாவின்‌ விக்கிரகம்‌ 
நியா 17:1-6 


தியா 171. எப்பிராயீம்‌ 
மலைத்தேசத்தானாகிய மீகா என்னும்‌. 
பேருன்ன ஒரு மனுஷன்‌ இருத்தான்‌.. 


தியா 17:2. அவன்‌ தன்‌ தாயை நோக்கி: 
உன்னிடத்திலிருந்த ஆயிரத்து நாறு 
வென்ளிக்காக கனவுபோயிற்றே, 
அதைக்‌ குறித்து என்‌ காதுகள்‌ கேட்க நீ 
காபமிட்டாயே, அத்தப்‌ பணம்‌, இதோ, 
என்னிடத்தில்‌ இருக்கிறது; அதை 
எடுத்தவன்‌ நான்தான்‌ என்றான்‌. 
அதற்கு அவன்‌ தாம்‌: என்‌ மகனே, நீ 
கர்த்தரால்‌ ஆசீர்வதிக்கப்படுவாய்‌ 
என்றான்‌. 


நியாயாதிபதிகன்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


தியா 17:8. அவன்‌ அந்த ஆயிரத்து 
நானு வென்னிக்காசைத்‌ 
தாயினிடத்தில்‌ திரும்பக்‌ கொடுத்தான்‌; 
அவன்‌: வெட்டப்பட்ட ஒரு 
சுருபத்தையும்‌ வார்ப்பிக்கப்பட்ட ஒரு 
விக்கிரகத்தையும்‌ உண்டுபண்ண, நான்‌: 
என்‌ கையிலிருத்த இத்த வெள்ளியை 
என்‌ மகனுக்காக முற்றிலும்‌ 
கர்த்தருக்கென்று தியமித்தேன்‌; 
இப்போதும்‌ இதை உனக்குத்‌ திரும்பக்‌ 
கொடுக்கிறேன்‌ என்றான்‌. 


தியா 17:4. அவன்‌ அத்த வென்னியைத்‌ 
தன்‌ தாய்க்குத்‌ திரும்பக்‌ கொடுத்தான்‌; 
அப்பொழுது அவன்‌ தாய்‌ இருநூறு 
வென்னிக்காசை எடுத்து, தட்டான்‌ 
கையிலே. கொடுத்தான்‌; அவன்‌ 
அதினாலே, வெட்டப்பட்ட ஒரு 
சருபத்தையும்‌ வார்ப்பிக்கப்பட்ட ஒரு 
விக்கிரகத்தையும்‌. பண்ணினான்‌; 
அவைகள்‌ மீகாவின்‌ வீட்டில்‌ இருந்தது. 


தியா 175. 
அடைவிட்டை 
வைத்திருந்தான்‌; 

ஏபோத்தையும்‌ 

உண்டு பண்ணி, 

ஒருவனைப்‌ பிரதிஷ்டைபண்ணினான்‌; 
இவன்‌ அவனுக்கு ஆசாரியணானான்‌. 


மீகா, 


தியா 17:8. அந்நாட்களில்‌ 
இலாவேக்லே ராஜா 
அவனவன்‌ தன்தன்‌. 
சரிப்போனபடி. செய்துவந்தான்‌. 


மீகாவுக்கும்‌ அவருடைய தாயாருக்கும்‌. 
வாக்குவாதமுண்டாயிற்று. மீகா “தன்‌ 
தாயாரிடத்திலிருந்து 1100 
வெள்ளிக்காசுகளை திருடியிருக்கிறார்‌. 
மீகாவின்‌ தாயார்‌ வயதான ஸ்திரீ. அவள்‌ 
தன்னுடைய வருமானத்தில்‌ கொஞ்சம்‌ 
கொஞ்சமாக மீதப்படுத்தி, இந்தப்‌ பெரிய 
தொகையை சேமித்து வைத்திருக்கிறாள்‌. 
தான்‌ மரித்துப்போகும்போது, இந்த 
வெள்ளிப்பணத்தை, தன்‌ குமாரனாகிய 
மீகாவுக்கு கொடுக்கவேண்டும்‌. 
என்பது அவளுடைய 
விருப்பமாகமிருந்திருக்கவேண்டும்‌. 





i= THE 
TT 


மகாவின்‌ தாயார்‌ சேர்த்து வைத்திருந்த 
1100 வெள்ளிக்காசுகளும்‌ களவு போயிற்று. 
தன்னுடைய பணத்தை A 
மீகாவின்‌ தாயார்‌ 

திருடியது யார்‌ என்பது அவளுக்குத்‌ 
தெரியாது. பணம்‌ திருடு போனவன்‌, 
அவளுடைய சந்தோஷமும்‌ சமாதானமும்‌ 
அவளை விட்டு விலகிப்போயிற்று. 


பணத்தின்மீது 
வைத்திருக்கிறவர்கள்‌ 
தாயாரைப்போல. வேதனைப்படுவார்கள்‌. 
வருத்தப்படுவார்கள்‌. பணம்‌ களவு 
போனவுடன்‌ அவள்‌ தன்னுடைய அன்றாட 
வேலைகளை மறந்துவிடுகிறாள்‌. பணத்தை 
திருடியவனை சபிக்கிறாள்‌. அவளுடைய 
உற்றார்‌ உறவினர்மீது அவளுக்கு. 
பாசமுண்டாகவில்லை. அவள்‌ 
பணத்தின்மீதே பாசமாயிருக்கிறாள்‌. 


ஆசை 
மீகாவின்‌ 


நம்முடைய 
பொருளாதார 
நாம்‌ யாணயும்‌ 


வந்து 
பொல்லாதவர்களுக்கும்‌, 
துன்மார்க்கருக்கும்‌ பொருளாதார 
ஏற்பட்டால்‌ அவர்கள்‌ எல்லோரையும்‌. 
சபிப்பார்கள்‌. எல்லோர்மீதும்‌ 
சந்தேகப்படுவார்கள்‌ 
மீகாவின்‌ தாயார்‌ தன்னுடைய 100. 
வென்ளிக்காக்கண்‌. தகவ 
சபிக்கிறாள்‌ மீகாவும்‌ அவளுடைய 
சாபவார்த்தைகளைக்‌ கேட்கிறார்‌. அதைக்‌ 
கேட்கும்போது மீகாவுக்கு மிகுந்த 
வருத்தமும்‌, மனவேதனையும்‌ பட்ட 
மீகாதான்‌ 
ெல்ளிக்காககைத்‌ 
அந்த ஸ்திரீயும்‌ தன்‌ 
ஈம்‌ என்பது 
தெரியாமலேயே, மீகாவின்‌ காதுகள்‌ கேட்க 
சாபமிடுகிறாள்‌. ன்‌ தாயாரின்‌ 
சாபவார்த்தைகளைக்‌ கேட்டு  மீகாவுக்கு. 
பயம்‌ வந்துவிடுகிறது. 
மீகா தன்னுடைய பாவத்திற்கு மனம்‌ 
என்னிடத்‌ 
நான்‌ தான்‌” 
தன்னுடைய 


நியா 
தாயாரிடத்தில்‌ சொல்லுகிறார்‌. 


நியாயாதிபதிகள்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


தன்னுடைய மகன்‌ மனம்‌ திரும்பியதைப்‌ 
பார்த்து மீகாவின்‌ தாயாருக்கு ந 
சந்தோஷமுண்டாயிற்று. 

சாபவார்த்தைகளை 


நிறுத்திவிடுகிறாள்‌. 


தன்னுடைய 1,100 வெள்ளிக்காசுகளை 
திருடியவனை மீகாவின்‌ தாயார்‌ 
இதுவரையிலும்‌ சபித்தாள்‌. தான்‌ அந்தப்‌ 
த்‌ எடுத்துக்கொண்டதாக மீகா 
தாயாரிடம்‌ ஒப்புக்கொள்கிறார்‌. 

இப்போது மீகாவின்‌ தாயார்‌ தன்னுடைய 
மகனை  சபிக்காமல்‌, அவர்மீது 
கோபப்படாமல்‌, அவர்‌ கர்த்தரால்‌. 
ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமென்று விரும்பி 
அவருக்காக ஜெபிக்கிறாள்‌. “என்‌ மகனே, 
நீ கர்த்தரால்‌ ஆசீர்வதிக்கப்படுவாய்‌" என்று 
மீகாவின்‌ தாயார்‌, அவரை ஆசீர்வதிக்கிறாள்‌. 


மீகா 1700 வெள்ளிக்காசுகளை தன்‌ 
தாயாரிடத்தில்‌ கொடுத்துவிடுகிறார்‌. மீகாவின்‌ 
ர்‌ ந்த  வெள்ளிக்காசுகளை 
நியமித்திருக்கிறாள்‌ 


ஆகையினால்‌ 


விநோதமாயிருக்கிறது. 

இந்த வெள்ளிக்காககளைக்‌ கொண்டு, 
அவர்கள்‌ தங்கள்‌ வீட்டில்‌ 
விக்கிரகாராதனையை ஆரம்பக்கிறார்கள்‌ 
மீகாவின்‌ குடும்பத்தார்‌ கர்த்தரைத்தான்‌ 
ஆராதிக்கிறார்கள்‌. ஆனால்‌ அவர்கள்‌ 
கர்த்தருக்கு ஒரு விக்கிரகத்தை செய்து 
ர ஆராதிக்கிறார்கள்‌. மீகாவின்‌ தாயார்‌, 

கையிலிருக்கிற 1100 

ென்ள்க்கக்கள்‌ கொண்டு, 
வெட்டப்பட்ட ஒரு சுரூபத்தையும்‌ 
வார்ப்பிக்கப்பட்ட ஒரு விக்கிரகத்தையும்‌ 
உண்டுபண்ண வேண்டுமென்று ஏற்கெனவே 
தீர்மானம்பண்ணியிருக்கிறாள்‌. 

மீகாவின்‌. 
ஆராதிப்பதற்கு, 
சொரூபத்தையும்‌, வார்ப்பிக்கப்ப்ட ஒரு 
விக்கிரகத்தையும்‌ உண்டுபண்ணுகிறாள்‌. 

கர்த்தருடைய பத்துக்கற்பனைகளுக்கு 
விரோதமானது. 


தாயார்‌ 
வெட்டப்பட்‌! 





i a 
TT 


என்னையன்றி உனக்கு வேறே 
தேவர்கள்‌ உண்டாயிருக்கவேண்டாம்‌. மேலே 
வானத்திலும்‌, கீழே பூமியிலும்‌, பூமியின்கீழ்த்‌ 
தண்ணீரிலும்‌ உண்டாயிருக்கிறவைகளுக்கு 
ஒப்பான ஒரு சொரூபத்தையாகிலும்‌ யாதொரு 
விக்கிரகத்தையாகிலும்‌ 

உண்டாக்க வேண்டாம்‌; 

நமஸ்கரிக்கவும்‌ சேவிக்கவும்‌ வேண்டாம்‌; உன்‌ 
தேவனாகிய  கர்த்தராயிருக்கிற நான்‌ 
எரிச்சலுள்ள தேவனாயிருந்து, ப்‌ 
பகைக்கிறவர்களைக்‌ 
பிதாக்களுடைய 
பிள்ளைகளிடத்தில்‌ மூன்றாம்‌ 
"தலைமுறைமட்டும்‌ 
விசாரிக்கிறவராயிருக்கிறேன்‌” (யாத்‌ 20:3-5). 


மீகாவின்‌ குடும்பத்தார்‌ 
ஆராதித்தாலும்‌, அவர்கள்‌ 
சொரூபத்தையும்‌, விக்கிரகத்தையும்‌ செய்து. 
அதன்‌ மூலமாய்‌ கர்த்தரை ஆராதிக்கிறார்கள்‌. 
இது விக்கிரகாராதனையின்‌ ஆரம்பம்‌. 
அவர்கள்‌ இந்த விக்கிரகாராதனைக்கு 
முக்கியத்துவம்‌ கொடுத்தால்‌, இனிமேல்‌ 
புறஜாதி தெய்வங்களின்‌ விக்கிரகங்களும்‌, 
சொரூபங்களும்‌ அவர்களுடைய வீட்டிற்குள்‌ 
பிரவேசித்துவிடும்‌. அவர்கள்‌ கர்த்தரை 
மறந்து, விக்கிரகங்களுக்கு தூபங்காட்ட 
ஆரம்பித்துவிடுவார்கள்‌. 

இஸ்ரவேல்‌ தேசத்திலே, 
விக்கிரகாராதனை ஆரம்பத்தில்‌, 
இதுபோன்று சிறிய அளவில்‌ ஆரம்பமாயிற்று. 
அவர்கள்‌ கர்த்தரை ஆராதிப்பதற்கு 
விக்கிரகத்தையும்‌ சொுபத்தைய்‌ 
பயன்படுத்தினார்கள்‌. அதன்‌ பின்பு அவர்கள்‌ 
பாகால்களின்‌ விக்கிரகங்களையும்‌, 
அஸ்தரோத்தின்‌ விக்கிரகங்களையும்‌, தோப்பு 
விக்கிரகங்களையும்‌ ஆராதிக்க 
ஆரம்பித்தார்கள்‌. 


நான்காம்‌ 


i 


மீகாவின்‌ தாயார்‌ 
விக்கிரகாராதனையைப்பற்றிய தன்னுடைய 
யோசனையைச்‌ சொல்லுகிறாள்‌. 
தன்னிடத்திலுள்ள 
த்‌ க்‌ தன்‌ மகனுக்காக, 
கர்த்தருக்கென்று 
திரு்கிறான்‌ (நியா 17:3). மீகா 
வெள்ளிப்பணத்தை தன்‌ தாயாரிடத்திலிருந்து 
திருடுவதற்கு முன்பாக, அவருடைய 
தாயார்‌ இந்த வெள்ளியை மீகாவக்காக 
முற்றிலும்‌ கர்த்தருக்காக நியமித்திருக்கிறாள்‌. 


நியாயாதிபதிகள்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


ந்த வெள்ளிப்பணம்‌: 

அலி றிலிகுர்கா்‌, 

மீகாவுக்குரியது. ஆனால்‌ மீகா 
பணத்தை தன்‌ இஷ்டம்போல 
பண்ணக்கூடாது. இது ற்றிலும்‌ 
கர்த்தருக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிற 
வெள்ளிக்காககள்‌. மீகாவின்‌ தாயார்‌ 
தன்னுடைய மனதிலுள்ள பொருத்தனையை 
மீகாவிடம்‌ சொல்லுகிறாள்‌. “இப்போதும்‌ 
இதை உனக்கு திரும்பக்‌ கொடுக்கிறேன்‌” 
என்று சொல்லி அவள்‌ அந்த வெள்ளியை 
மீகாவினிடத்தில்‌ கொடுக்கிறாள்‌. 


மீகாவின்‌ தாயார்‌ 1100 வெள்ளியையும்‌ 
தனக்கென்று, வைத்துக்கொள்ள 
விரும்பவில்லை. இதை  மீகாவுக்கு, 
அவருடைய சொந்த உபயோகத்திற்கென்று 
கொடுக்கவும்‌ விரும்பவில்லை. இந்த 
வெள்ளிமைக்கொண்டு வெட்டப்பட்ட 
ஒரு சுரூபத்தையும்‌, வார்ப்பிக்கப்பட்ட 
ஒரு விக்கிரகத்தையும்‌ 
உண்டுபண்ணவேண்டுமென்று இரண்டுபேரும்‌ 
தீர்மானம்பண்ணுகிறார்கள்‌. இந்த கரூபமும்‌ 
விக்கிரகமும்‌ கர்த்தரை ஆராதிப்பதற்கு 
தங்களுக்கு உதவியாயிருக்கும்‌ என்று 
நினைக்கிறார்கள்‌. 


மீகாவின்‌ தாயாருக்கு எகிப்‌, 
தேசத்தோடு தொப்ப 
இருந்திருக்கவேண்டும்‌. ஒரு வேளை அவள்‌ 
எகிப்து தேசத்திலிருந்து எப்பிராயீம்‌ 
மலைத்தேசத்திற்கு வந்திருக்கிற ஸ்திரீயாக 
எகிப்தியர்கள்‌ தங்கள்‌ 
வெட்டப்பட்ட 
வார்ப்பிக்கப்பட்ட 
வெள்ளியினால்‌ 
வைத்திருப்பார்கள்‌. 
தெய்வமாக 


தாயார்‌, எகிப்து 
சொரூபங்களையும்‌ 
பார்த்திருக்கிறாள்‌. 
உண்டுபண்ணி, 
ஆராதிக்கவேண்டுமென்று. 
மகனாகிய மீகாவிடம்‌ 
மீகாவும்‌ இந்த 
சம்மதம்‌ 

கர்த்தரை ஆவியோடும்‌ 
தொழுதுகொள்ளவேண்டும்‌. 
ம்‌ மீகாவின்‌ தாயாருக்கு 


சொல்லுகிறாள்‌. 
விக்கிரகாராதனைக்கு 


றார்‌. 
உண்மையோடும்‌ 





i FTE 
TT 


மீகாவுக்கு கர்த்தருடைய 
நியாயப்பிரமாணத்தைப்பற்றி ஓரளவு தெரியும்‌. 
மீகாவின்‌ தாயார்‌ அவரிடத்தில்‌, 
சொரூபத்தையும்‌ விக்கிரகத்தையும்‌ 
உண்டுபண்ணவேண்மென்று சொன்னபோது, 
மீகா அதிர்ச்சியடைந்திருப்பார்‌. த 
விக்கிரகத்தையும்‌ சொரூபத்தையும்‌ 
கர்த்தருக்கு செய்யவேண்டுமென்று 
மீகாவின்‌ தாயார்‌ சொல்லுகிறாள்‌. த 
விளக்கத்தைக்‌ கேட்டு மீகாவின்‌ மனம்‌ 
சமாதானமடைகிறது. விக்கிரகாராதனை 
செய்தாலும்‌ தாங்கள்‌ கரத்‌ 
ஆராதிக்கப்போகிறோம்‌. 


அந்நிய 
ஆரதிக்கப்ளேவதில்லை என்றும்‌ நினைத்து, 
மீகா தன்னுடைய தாயாரின்‌ யோசனைக்கு 
சம்மதம்‌ சொல்லுகிறார்‌ 


மீகாவின்‌ 
ஸ்திரீயாயிருந்தாலும்‌, தன்னுடைய 
விருப்பத்தை நிறைவேற்றுகிறாள்‌. மீகாவின்‌ 
தாயார்‌ வெட்டப்பட்ட ஒரு சரூபத்தையும்‌ 
வார்ப்பிக்கப்பட்ட 

உண்டுபண்ண, 

வெள்ளிக்காசுகளையும்‌, 

கர்த்தருக்கென்று நியமித்தாள்‌. 

அவள்‌ அதை மொத்தமாய்‌ 
பண்ணவில்லை. அதை உண்டுபண்ணுவதற்கு 


அவள்‌ தன்னிடத்திலுள்ள 
வெள்ளிக்காசுகளை, 


வெள்ளிக்காசுகளில்‌ 


தாயார்‌ வயதான 


oor 
விக்கிரகத்தையும்‌ 
பயன்படுத்துகிறாள்‌. 


மீகா அந்த வெள்ளியைத்‌ தன்‌ 
தாய்க்குத்‌ திரும்பக்‌. கொடுக்கிறார்‌; 
அப்பொழுது அவன்‌ தாய்‌ இருநூறு 
வெள்ளிக்காசை எடுத்து. தட்டான்‌ கையிலே. 
கொடுக்கிறாள்‌; அவன்‌ அதினாலே, 
வெட்டப்பட்ட ஒரு குரூபத்தையும்‌. 
வார்ப்பிக்கப்பட்ட ஒரு விக்கிரகத்தையும்‌ 
பண்ணுகிறான்‌: அவைகள்‌ மிகாவின்‌ 
வீட்டில்‌ இருக்கிறது (நியா 17:4). 


மீகாவின்‌ தாயார்‌ கர்த்தருக்கு, 
பொருத்தனைபண்ணி வெள்ளிப்பணத்தில்‌, 
ஐந்தில்‌ ஒரு பகுதியை மாத்திரமே செலவு 

பண்ணுகிறாள்‌. வெள்ளிக்காசு விஷயத்தில்‌ 
அவள்‌ மிகவும்‌ கவணமாயிருக்கிறாள்‌. 


உண்டுபண்ணுவதற்கு 


நியாயாதிபதிகள்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இப்போது இந்த சொரூபமும்‌ விக்கிரகமும்‌ 
மீகாவின்‌ வீட்டிலிருக்கிறது. செப்துவஜிந்த்‌ 
பதிப்பில்‌ தேவர்களுடைய வீடு" 
மீகாவினிடத்திலிருக்கிறது. என்று, 
பொருள்படுமாறு எழுதப்பட்டிருக்கிறது. 

மீகாவின்‌. 
உடன்படிக்கைப்‌ 
ஆசரிப்புக்கூடாரமும்‌ 
இருக்கிறது. சீலோ 
வாசஸ்தலம்‌ தன்னுடைய 
கர்த்தருடைய சுரூபமும்‌, விக்கிரகமும்‌ 
இருப்பதினால்‌, தன்னுடைய வீடும்‌ 
சிலோவைப்போல விசேஷமானது என்று 
மீகா நினைக்கிறார்‌. 


சிலோவிலே. 
உடன்படிக்கைப்‌ 
மீகாவுக்கு 


காலத்திலே கர்த்தருடைய 
பெட்டியும்‌, 

சீலோவிலே. 
கர்த்தருடைய 
வீட்டிலே 


கர்த்தருடைய 
இருப்பதினால்‌ 
சந்தோஷமும்‌ 
உண்டாகவில்லை. ஆனால்‌, தன்னுடைய 
வீட்டிலே, கர்த்தருடைய சொரூபமும்‌ 
விக்கிரகமும்‌ இருப்பதினால்‌ மீகா மிகவும்‌ 
சந்தோஷமாயிருக்கிறார்‌ 


அக்காலத்திலே 
ஒவ்வொருவரும்‌, 


பெட்டி 
ஒரு 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
தங்களுடைய மார்க்க 
ஆராதனைகளை தங்களுடைய 
கட்டுப்பாட்டிற்குள்‌  வைத்திருக்கவேண்டும்‌ 
என்று விரும்பினார்கள்‌. ஒவ்வொருவனும்‌. 
தன்னுடைய மனம்‌ போனபடி 
ஜீலிக்கவேண்டுமென்று ஆசைப்பட்டான்‌. 


விக்கிரகங்கள்‌ மீகாவின்‌ வீட்டில்‌ 
இருந்ததினால்‌ அவருடைய வீடு பாவத்தின்‌ 
வீடாயிருக்கிறது. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ தங்கள்‌ 
தேவனாகிய கர்த்தரைவிட்டும்‌, 
சத்தியத்தைவிட்டும்‌ 
விலகிப்போயிருக்கிறார்கள்‌. மீகாவின்‌ வீடு 
அவர்களை வஞ்சிக்கிற வீடாயிருக்கிறது. 
எல்லாவிதமான மாய்மாலங்களுக்கும்‌, 
ஏமாற்று வேலைகளுக்கும்‌ மீகாவின்‌ வீடே 
வாசஸ்தலமாயிருக்கிறது. 


மீகா தன்னுடைய தாயாரின்‌ 
வெள்ளியினால்‌ “தெராபீம்‌' என்னும்‌ சிறிய 
சுரூபங்களை செய்கிறார்‌. யோசனைகளைக்‌ 
கேட்பதற்கும்‌, தங்களை வழிநடத்துவதற்கும்‌, 
இனிமேல்‌ நடைபெறப்போகும்‌ சம்பவங்களை 
முன்னறிந்து கொள்வதற்கும்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ அக்காலத்தில்‌ “தெராபீம்‌” 
என்னும்‌. சிறிய  விக்கிரகத்திடம்‌. 
விசாரித்தார்கள்‌. 





i FTE 
TT 


ஆராதிக்கவேண்டும்‌. 

ஆலோசனை கேட்கவேண்டும்‌. 
பிரமாணத்திற்கு கீழ்ப்படிந்து 

வேண்டும்‌. ஆனால்‌. 

கர்த்தரைவிட்டு விலகி விக்கிரகங்களைப்‌ 
பின்பற்றுகிறார்கள்‌. சத்தியத்தைவிட்டு 
விலகிப்போகிறார்கள்‌. விக்கிரகாராதனையின்‌ 
முடிவு பிசாசுகளின்‌ ஆராதனையாயிருக்கிறது. 


மீகா தன்னுடைய 
அறையை, வார்ப்பிக்கப்ப்ட விக்கிரகத்தை 
வைப்பதற்கும்‌, வெட்டப்பட்ட  சுரூபத்தை 
வைப்பதற்கும்‌. பயன்படுத்துகிறார்‌. 
தன்னுடைய வீட்டின்‌ இந்தப்‌ பகுதியை, மீகா 
“தேவனுடைய வீடு" அல்லது “தேவனுடைய 
ஆலயம்‌" என்று சொல்லுகிறார்‌ 


சீலோவிலுள்ள 
ஆசரிப்புக்கூடாரத்திலே, பிரதான ஆசாரியர்‌ 
கர்த்தருக்கு ஆராதனை செய்வார்‌. அவர்‌ 
ஆசாரிய வஸ்திரம்‌ தரித்திருப்பார்‌ 
அவரிடத்தில்‌ “ஏபோத்து' இருக்கும்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தருடைய 
சித்தத்தைத்‌ தெரிந்துகொள்ளவேண்டுமென்று 
ஆசரிப்புக்கூடாரத்திற்கு வரும்போது, 
ஆசாரியர்‌ ஏபோத்தைப்‌ பயன்படுத்தி, 
கர்த்தருடைய சித்தத்தை அவர்களுக்கு 
லெளிப்படுத்துவார்‌, 


வீட்டின்‌ ஒரு 


மீகாவும்‌ தன்னுடைய வீட்டிலுள்ள 
கருபழம்‌ விக்கிரகமும்‌ வைக்கப்பட்டரக்கிற 
அறையை, சீலோவிலுள்ள ஆசரிப்புக்கூடாரம்‌ 
போலவே அழகுபடுத்துகிறார்‌. மீகாவின்‌ 
வீட்டிலே விக்கிரகாரதானை ஆரம்பமாகிறது. 


மீகா, சுவாமிக்கு ஒரு அறைவீட்டை 
நியமித்து வைத்திருக்கிறார்‌: மீகா ஒரு 
ஏபோத்தையும்‌ சுரூபங்களையும்‌ உண்டு 
பண்ணி, தன்‌ குமாரரில்‌ ஒருவனைப்‌ 
பிரதிஷ்டைபண்ணுகிறார்‌; மீகாவின்‌ மகன்‌ 
மீகாவுக்கு ஆசாரியனானாயிருக்கிறான்‌ 
(நியா 17:5). 

வைன்‌ அதிபதிகள்‌ 
ஒவ்வொருவரும்‌, 1,100 வெள்ளிக்காகுகளைக்‌ 
கொடுத்து. சிம்சோனை அழித்தார்கள்‌. 
அதுபோலவே இங்கு, யூதருடைய மார்க்க 
ஆராதனையை அழிப்பதற்கு, 1100 
'வெள்ளிக்காசுகள்‌ பயன்படுத்தப்படுகிறது. 
விக்கிரகாராதனை முதலாவதாக தாண்‌ 
கோத்திரத்திலே ஆரம்பமாயிற்று. 


நியாயாதிபதிகள்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அந்நாட்களில்‌ இஸ்ரலேலிலே ராஜா 
இல்லை, அவனவன்‌ தன்தன்‌ பார்வைக்குச்‌ 
சரப்போனபை செய்துவருகிதான்‌ (நயா 15) 
விக்கிரகாராதனையினால்‌ ஏற்பட்ட 
அவனவன்‌ ஆரம்பத்தில்‌ தன்‌ 
பார்வைக்கு. சரிபோனபடி செய்து 
வருகிறான்‌. பின்பு ஒவ்வொருவனும்‌ 
கர்த்தருடைய பார்வைக்கு 
பொல்லாப்பானதை செய்கிறான்‌. 


இஸ்ரவேல்‌ தேசத்திலே. அவர்களை 
ஆளுகை. செய்வதற்கு ராஜாவுமில்லை. 
நியாயாதிபதியுமில்லை. இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
கர்த்தரை விட்டு விலகி விக்கிரகங்களைப்‌ 
பின்பற்றிப்போகிறார்கள்‌. கர்த்தரும்‌. 
இஸ்ரவேல்‌: "ஜனங்களைவிட்டு 
விலகிப்போகிறார்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
ஜனத்தைவிட்டு விலகிப்போகும்போது, 
அவரோடுகூட, அவருடைய பாதுகாப்பும்‌, 
பராமரிப்பும்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரைவிட்டு 
விலகிப்போகிறது. 


நம்முடைய தேசத்திற்கு 
அதிகாரிகளையும்‌ 

நாம்‌ இதற்காக 
துதிக்கவேண்டும்‌. நம்முடைய 
தேசத்தின்‌ 'தலைவர்களுக்காக 
கர்த்தரிடத்தில்‌ ஜெபம்பண்ணவேண்டும்‌. 


சொல்லுகிற 


கர்த்தர்‌ 


“நான்‌  பிரதானமாய்ச்‌ 
புத்தியென்னவெனில்‌, எல்லா 
மனுஷருக்காகவும்‌  விண்ணப்பங்களையும்‌ 

யும்‌ வேண்டுதல்களையும்‌ 
ஸ்தோத்திரங்களையும்‌ பண்ணவேண்டும்‌; 
நாம்‌. எல்லாப்‌ பக்தியோடும்‌ 
நல்லொழுக்கத்தோடும்‌ 'கலகமில்லாமல்‌ 
அமைதலூள்ள ஜீவனம்பண்ணும்படிக்கு, 
ராஜாக்களுக்காகவும்‌, அதிகாரமுள்ள 
யாவருக்காவும்‌ அப்படியே செய்ய வேண்டும்‌" 
ரிதீமோ 212) 


கர்த்தராகிய 
ஜலத்தை எல்லா 
மத்தியிலும்‌ 
நில்க்கப்பவேண்டும்‌. இந்தப்‌ பூமியிலுள்ள. 
ராஜாக்களும்‌, ராஜ்யங்களும்‌, 
ஆளுகைகளும்‌ சுவிசேஷப்‌ பிரபல்யத்திற்கு 
அநுகூலம்பண்ண வேண்டுமென்று, 
கர்த்தருடைய பிள்ளைகள்‌ கருத்தாய்‌ 
ஜெபம்பண்ணவேண்டும்‌. 


சுவிசேஷம்‌. 





f= FTN 
TT 


மீகாவின்‌ ஆசாரியன்‌ 
நியா 17:7-18 


தியா 17:7. யூதாவிலுன்ன பெத்லெகேம்‌. 
ஊரானும்‌ லேவியனுமான ஒரு வாலிபன்‌. 
அங்கே தங்கியிருந்தான்‌. 


தியா 178. அத்த மனுஷன்‌ 
எங்கேயாகிலும்‌ பரதேசியாய்ப்‌ போய்த்‌: 
'தங்கும்படிக்கு, மூதாவிலுன்ன 
பெத்லெகேம்‌ ஊரைவிட்டுப்‌ 
புறப்பட்டுப்‌ பிரயாணம்‌ போகையில்‌, 
எப்பிராயிம்‌ மலைத்தேசத்தில்‌ இருக்கிற 
மீகாவின்‌ வீட்டில்‌ வந்து சேர்த்தான்‌. 


தியா 17:9. எங்கே இருந்து வந்தாய்‌ 
என்று மீகா அவனைக்‌ கேட்டதற்கு, 
அவன்‌: நான்‌ மூதாவிலூன்ன 
பெத்லெகேம்‌ ஊரானாகிய லேவியன்‌, 
எங்கேயாகிலும்‌ போய்த்‌. 
'தங்கப்போகிறேன்‌ என்றான்‌. 


தியா 1710. அப்பொழுது மீகா தீ 
என்னிடத்தில்‌ இரு, தீ எனக்குத்‌ 
தகப்பனும்‌ ஆசாரியனுமாயிருப்பாய்‌; 
நான்‌ உனக்கு வருஷத்திலே பத்து 
வென்ளிக்காசையும்‌, மாற்று. 
வஸ்திரத்தையும்‌, உனக்கு 
வேண்டிய ஆகாரத்தையும்‌ 
கொடுப்பேன்‌ என்று அவனிடத்தில்‌: 
சொன்னான்‌; அப்படியே லேவியன்‌' 
உன்னே போனான்‌. 


நியா 1701. அத்த 
அந்த... மனிதனிடத்தில்‌ 
சம்மதித்தான்‌; அத்த 
அவனுக்கு அவன்‌ 


ஒருவனைப்போல்‌ இருந்தான்‌. 


தியா 17:42. மீகா அத்த லேவியனைப்‌ 
பிரதிஷ்டை, பண்ணினான்‌; அந்த வாலி. 
பன்‌ அவனுக்கு ஆசாரியனாகி, மீகாவின்‌ 
வீட்டில்‌ இருந்தான்‌. 


தியா 17:18. அப்பொழுது மீகா: எனக்கு. 
ஆசாரியனாக லேவியன்‌. 
அகப்பட்டபடியினால்‌, கர்த்தர்‌ எனக்கு. 
நன்மைசெய்வார்‌ எண்று இப்பொழுது 
அறித்திருக்கிறேன்‌ என்றான்‌. 


லேவியன்‌ 


இருக்கச்‌ 
வாலிபன்‌ 


குமாரரில்‌ 


நியாயாதிபதிகன்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மீகா தன்‌ வீட்லுள்ள சரூபத்திற்கும்‌ 
விக்கிரகத்திற்கும்‌ ஆசாரிய ஊழியம்‌ 
செய்வதற்கு ஒரு லேவியரை நியமிக்கிறார்‌. 
த லேவியர்‌, தன்னுடைய தாயாரின்‌ 
மில்‌ யூதாகோத்திரத்தைச்‌ சேர்ந்தவர்‌ 
இவர்‌ பெத்லகேம்‌ ஊரிலே வாசம்பண்ணியவர்‌. 

லேவியனாகிய அந்த மனுஷன்‌ 
எங்கேயாகிலும்‌ பரதேசியாய்ப்‌ போய்த்‌ 
தங்கும்படிக்கு, யூதாவிலுள்ள பெத்லெகேம்‌ 
ஊரைவிட்டுப்‌ புறப்பட்டுப்‌ பிரயாணம்‌. 
போகையில்‌, எப்பிராயீம்‌ மலைத்தேசத்தில்‌ 
இருக்கிற மீகாவின்‌ வீட்டில்‌ வந்து, 
சேருகிறார்‌ (நியா 17:8). 


பெத்லகேமிலே. 
போஜனமும்‌, தன்னுடைய 
நடத்துவதற்கு பொருளாதார வருமானமும்‌ 
கிடைக்கவில்லை. ஜனங்கள்‌ கர்த்தரை 
விட்டுப்‌ ின்வாங்கிப்போய்விடுகிறார்கள்‌. 
கர்த்தருடைய ஆராதனையும்‌ ஒழுங்காய்‌ 
நடைபெறவில்லை. ஜனங்கள்‌ லேலியருக்கும்‌ 
ஆசாரியருக்கும்‌. காணிக்கைகளையும்‌. 
கொடுக்கவில்லை. இதனால்‌ 
பெத்லகேமிலுள்ள இந்த லேவியன்‌, பசியும்‌. 
பட்டினியுமாயிருந்து, வேறு ஏதாவது ஒரு 
ஊரில்‌ போய்‌ தங்கலாம்‌ என்று 
நினைத்து, பெத்லகேம்‌ ஊரைவிட்டு 
புறப்பட்டு வந்திருக்கிறார்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
புறக்கணிக்கும்போது, 
ஆராதனைகளையும்‌ 


லேவியருக்கு 
குடும்பத்தை 


கர்த்தரைப்‌ 
கர்த்தருடைய 
புறக்கணிக்கிறார்கள்‌. 
லேலியரையும்‌ ஆசாரியரையும்‌ 
புறக்கணிக்கிறார்கள்‌. கர்த்தருடைய 
ஊழியக்காரர்கள்‌ புறக்கணிக்கப்பட்டு, பசியும்‌ 
பட்டினியுமாமிருப்பார்களென்றால்‌, அங்கே 
கர்த்தருடைய ஊழியமும்‌, ஆவிக்குரிய 
காரியங்களும்‌. அதைனல்குககிறு என்த 
பொருள்‌. 


பெத்லகேம்‌ ஊரைவிட்டு 
லேவியன்‌ மீகாவின்‌ வீட்டிற்கு 
சேருகிறார்‌. மீகா லேவியனிடத்‌ 
“எங்கே இருந்து வந்தாய்‌” என்று 
கேட்கிறார்‌. அதற்கு அந்த லேலியன்‌ 
“நான்‌ யூதாவிலுள்ள பெத்லெகேம்‌. 
ஊரானாகிய லேவியன்‌, எங்கேயாகிலும்‌ 
போய்த்‌ தங்கப்போகிறேன்‌" (நியா 17:9) 
என்று பிரதியுத்தரம்‌ சொல்லுகிறார்‌. 


புறப்பட்ட 
து 





i THE 
TT 


மீகாவின்‌ வீட்டிலே 
விக்கிரகமும்‌ இருக்கிறது. 
தன்னுடைய குமாரரில்‌ 
தனக்கு. ஆசாரியனாயிருக்கும்படி 
பிரதிஷ்டைபண்ணியிருந்தார்‌. இப்போது 
மீகாவின்‌ வீட்டில்‌, அவருடைய குமாரரே, 
அவருக்கு ஆசாரியராயிருக்கிறார்‌. 
தன்னுடைய குமாரனின்‌ ஆசாரிய 
ஊழியத்தில்‌ மீகாவுக்கு திருப்தியில்லை. 
தன்னுடைய வீட்டிலே வைக்கப்பட்டிருக்கிற 
விக்கிரகத்திற்கும்‌ சரூபத்திற்கும்‌, ஆசாரிய 
ஊழியம்‌ செய்ய ஒரு லேவியன்‌ இருந்தால்‌, 
அதுவே சிறப்பாகமிருக்கும்‌ என்று மீகா 
விரும்புகிறார்‌. 
மீகா லேவியனோடு 
வார்த்தைகளைப்‌ பேசுகிறார்‌ மீகா 
லேலியனிடம்‌, “நீ என்னிடத்தில்‌ இரு, நீ 
எனக்குத்‌ தகப்பனும்‌ ஆசாரியனுமாயிருப்பாய்‌: 
நான்‌ உனக்கு வருஷத்திலே பத்து 
வெள்ளிக்காசையும்‌, மாற்று வஸ்திரத்தையும்‌, 
உனக்குவேண்டிய ஆகாரத்தையும்‌ 
(நியா 1720) என்று 


அன்பான 


லேவியனிடம்‌. 


ஆசாரியராயிருக்கவேண்டும்‌. 
யெரொபெயாம்‌ தான்‌ 


ஆலயத்திலே, தான்‌ 
விக்கிரகங்களுக்கு ஆசாரிய ஊழியம்‌ செய்ய, 


ஈனமானவர்களாயிருந்தார்கள்‌. 


நியாயாதிபதிகள்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


ஈனமானவர்களை 
ஆசாரியராக்கினான்‌"' 1இராஜா 12:31) 

மீகா இந்த லேவியனை 
ஆதரிப்பதாகவும்‌ சொல்லுகிறார்‌. “நான்‌ 
உனக்கு வருஷ; பத்து, 
வெள்ளிக்காசையும்‌, மாற்று வஸ்திரத்தையும்‌, 
உனக்கு வேண்டிய ஆகாரத்தையும்‌ 
கொடுப்பேன்‌! என்று மீகா 'லேலியனுக்கு 
சொல்லுகிறார்‌. 


லேலியன்‌ ரு வஸ்திரந்தை அன்றாடம்‌ 
தரித்துக்கொள்ளவேண்‌। மற்ற 
வஸ்திரத்தை பக நாட்களிலே. 
தரித்துக்கொள்ளவேண்டும்‌. ஒரு வருஷம்‌ 
முழுவதும்‌ அந்த லேவியருக்கு. பத்து, 
வெள்ளிக்காககள்‌ மாத்திரமே சம்பளமாகக்‌ 
கொடுக்கப்படுகிறது. இது தவிர அவருக்கு 
வேண்டிய ஆகாரமும்‌ கொடுக்கப்படுகிறது. 


வருஷத்திற்கு பத்து வெள்ளிக்காசுகள்‌ 
என்பது கக்கு பககம்‌ குறைவான. 
சம்பளம்‌. லேலிமர்கள்‌ கர்த்தருக்கு 
கீழ்ப்படிந்து... பரிசுத்தமாய்‌ ஜீலியத்தால்‌, 
கர்த்தர்‌ அவர்களை நன்றாய்ப்‌ போவிப்பார்‌ 
அவர்களுடைய தேவைகளை தாராளமாய்ச்‌ 

ஆனால்‌ இக்காலத்தில்‌ 


இஸ்ரவேலின்‌ மற்ற 

கோத்திரத்தாரைப்போல, கர்த்தரை விட்டு 
விலகிப்போயிருக்கிறார்கள்‌. 

கர்த்தருடைய ஊழியத்தை விட்டு 

விலகி வருகிறவர்களுக்கு ஆசீர்வாதம்‌ 

இல்லை. அவர்களுடைய ஜீவியத்தில்‌ 

செழிப்பு இருக்காது. ஊழியக்காரர்கள்‌ 

கர்த்தருடைய ஊழியத்தைக்‌ கைவிடும்போது, 

கர்த்தரும்‌ அவர்களைக்‌ கைவிட்டுவிடுகிறார்‌ 

ஒரு காலத்தில்‌ கர்த்தருக்கு ஊழியம்‌ செய்த, 

ஊழியத்தைவிட்டு 

எப்படித்தான்‌. 

எங்குதான்‌. 

அவர்களால்‌. 

கர்த்தரைப்போல நல்ல எஜமானைப்‌ பார்க்க 

முடியாது. 


கர்த்தருடைய ஊழிய அழைப்பு என்பது 
மிகவும்‌ கனமுள்ளது. ஆனால்‌ இந்த 
உலகப்பிரகாரமான வேலை அல்லது தொழில்‌ 
என்று பார்க்கும்போது, கர்த்தருடைய ஊழியம்‌ 
கனவீனமானது. 





i= al 
TT 


மீகா லேவியனுக்கு சொற்ப சம்பளம்‌ 
கொடுப்பதாகச்‌ சொல்லுகிறார்‌. லேவியனும்‌ 
அந்த சம்பளத்திற்கு, மீகாவினிடத்தில்‌ 
ஆசாரிய ஊழியம்‌ செய்ய சம்மதிக்கிறார்‌. 
லேலியன்‌ மீகாவின்‌ வீட்டிற்குள்ளே, 
சொரூபமும்‌ விக்கிரகமும்‌ வைக்கப்பட்டிருக்கிற 
இடத்திற்குப்‌ போகிறார்‌. அந்த லேலியன்‌ 
மீகாவிடம்‌ இருக்க சம்மதிக்கிறார்‌. அவர்‌ 
மீகாவுக்கு, அவருடைய குமாரரில்‌ 
ஒருவரைப்போல இருக்கிறார்‌. 


லேவியன்‌ மீகாவுக்கு ஆசாரிய ஊழியம்‌: 
செய்யவேண்டும்‌. ஆசாரிய ஊழியம்‌ மிகவும்‌ 
கனமுள்ளது. ஆனால்‌ இந்த 
ஊழியத்திற்குக்‌ கொடுக்கப்படும்‌ சம்பளமோ 
மிகவும்‌ குறைவு. மீகா தன்னைத்தானே 
பரிசுத்தமுள்ளவராக நினைத்துக்கொள்கிறார்‌. 
தன்னுடைய 
தன்னுடைய 


பரிசுத்தவானாக நினைத்துக்கொண்டு, அந்த 
லேவியனை ஆசாரிய ஊழியத்திற்கு 
பிரதிஷ்டைபண்ணுகிறார்‌ லேலியனாகிய 
அந்த வாலிபனும்‌, மீகாவுக்கு ஆசாரியனாகி, 
மீகாவின்‌ வீட்டிலிருக்கிறார்‌ (நியா 17:12) 


தனக்கு ஆசாரியனாக ஒரு லேலியன்‌ 
கிடைத்திருப்பதை நினைத்து மீகா மிகவம்‌ 
சந்தோஷப்படுகிறார்‌. அப்பொழுது மீகா: 
“எனக்கு ஆசாரியனாக ஒரு லேவியன்‌ 
அகப்பட்டபடிமினால்‌, கர்த்தர்‌ எனக்கு 
நன்மைசெய்வார்‌ என்று இப்பொழுது. 
அறிந்திருக்கிறேன்‌" (நியா 17:13) என்று 
சொல்லுகிறார்‌. 

மீகாவின்‌ வீட்டில்‌ வெட்டப்பட்ட 
குரூபழும்‌, வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரகமும்‌ 
இருக்கிறது. இது கர்த்தர்‌ தன்னுடைய 
வீட்டிலிருப்பதற்கு அடையாளம்‌ என்று மீகா 
நினைக்கிறார்‌. கர்த்தர்‌ தன்னுடைய வீட்டிலே 
இருப்பது, தனக்கு கிடைத்திருக்கிற பெரிய 
சிலாக்கியம்‌ என்று மீகா கருதுகிறார்‌. 
இப்போது தனக்கு கர்த்தர்‌ மேலும்‌ ஒரு 
நன்மை செய்திருக்கிறார்‌ என்று மீகா 
நினைக்கிறார்‌. தனக்கு 
ஆசாரியனாயிருப்பதற்கு கர்த்தர்‌ ஒரு 
லேவியனை அனுப்பியிருக்கிறார்‌ என்று மீகா 
சந்தோஷப்படுகிறார்‌. 


லாம்‌ 
என்று மீகா 


நியாயாதிபதிகன்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


சுரூபமும்‌ 
மீகாவின்‌ 
இதுவே 
தனக்கு பெரிய சிலாக்கியம்‌ என்று மீகா 
நினைக்கிறார்‌. 


பழைய ஏற்பாட்டுக்காலத்து 
பிரமாணத்தின்படி, ஒரு லேலியன்‌ ஆசாரிய 
ஊழியம்‌ செய்யலாம்‌. 

கர்த்தருக்கு 

செய்யவேண்டும்‌. 

வீட்டிலிருக்கிற ஆசாரியனோ, சுரூபத்திற்கும்‌ 
விக்கிரகத்திற்கும்‌ ஊழியம்‌ செய்கிறார்‌. 
ஆசாரிய ஊழியம்‌ கனமுள்ளது. ஆனால்‌ 
மீகாவின்‌ வீட்டிலிருக்கிற கரூபமும்‌ 
விக்கிரகமும்‌ கனவீனமுள்ளது. ஊழியம்‌ 
பரிசுத்தமானது. விக்கிரகம்‌ அசுத்தமானது. 


தனக்கு 5 அராரியனாக, ஒர ஒரு லேவியன்‌ 
அகப்பட்ட னால்‌, கர்த்தர்‌ தனக்கு, 
தவை வெங்கள்‌ பன்ற அர்‌ 
சொல்லுகிறார்‌. அவர்‌ தன்னைத்தானே 
வஞ்சித்துக்கொள்கிறார்‌. ர்‌ 
ஆசாரிய ஊழியம்‌ செய்யலாம்‌. 
பரிசுத்தமான ஊழியம்‌. ஆனால்‌ 

விக்கிரகம்‌ இருக்கக்கூடாது. 
விக்கிரகத்திற்கு ஊழியம்‌ செய்யக்கூடாது. 


மீகா வதுமாய்‌ 
மனந்திரும்பவில்லை. அவர்‌ தன்னைத்தானே 
வஞ்சித்துக்கொள்கிறார்‌. தன்னிடத்தில்‌ ஒரு 
லேவியன்‌ ஆசாரியனாக இருந்தால்‌ 
அதுவே தனக்குப்‌ போதுமானது என்று 
மீகா நினைக்கிறார்‌. மீகாவைப்போலவே. 
இக்காலத்தில்‌ ஏராளமானோர்‌ தங்களை 
வஞ்சித்துக்கொள்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
தங்கள்‌ பாவங்களுக்கு முழுவதுமாய்‌ 
மனந்திரும்பாமல்‌, அரைகுறையாக 
மனந்திரும்புகிறார்கள்‌. 
தாங்கள்‌ நன்றாயிருப்பதினால்‌ கர்த்தர்‌ 
நன்மை செய்திருக்கிறார்‌ 
என்று 
பொருளாதாரம்‌. 
அவருடைய 
அவருடைய அந்தஸ்து 


(திக: 
வசதிகள்‌ கூடுவதினாலோ, 
பெருகுவதினாலோ, 
கர்த்தர்‌ அவருக்கு நன்மை செய்திருக்கிறார்‌ 


என்று சொல்ல முடியாது. 
கர்த்தருடைய நன்மைகளையும்‌, 
ஆசீர்வாதங்களையும்‌,  உலகப்பிரகாரமான 
நன்மைகளைக்கொண்டு அளக்கக்கூடாது. 





ழ்‌ நயனா 
யாய 


மீகாவுக்கு 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
விக்கிரகங்களைப்‌ 
மீகாவோ 


சத்தியம்‌ தெரியும்‌. 
கர்த்தரைவிட்டு விலகி, 
பின்பற்றிப்போகிறார்கள்‌. 


கர்த்தரையே விக்கிரகமாக 


மற்றவர்களைவிட கர்த்தருடைய பார்வையில்‌ 
பரிசுத்தமானவர்‌ என்று மீகா 
தனக்குத்தானே நினைத்துக்கொள்கிறார்‌. 
மீகாவைப்போலவே இக்காலத்தில்‌, ஒரு 
சில விசுவாசிகள்‌ 
மற்றவர்களோடு ஒப்பிட்டுப்‌ 
சந்தோஷப்படுகிறார்கள்‌ தாங்கள்‌ 
மற்றவர்களைப்போல  மோசமானவர்களல்ல 
என்று சொல்லி, தங்களுடைய ஆவிக்குரிய 
ஜீவியத்தில்‌ திருப்தியோடிருக்கிறார்கள்‌ 
நம்முடைய ஆவிக்குரிய  ஜீவியத்திற்கு, 
நம்முடைய கர்த்தராகிய இயேசுகிறிஸ்துவே, 
நமக்கு இலக்காயிருக்கிறார்‌. நாம்‌ மனுஷரை 
நோக்கிப்‌ பார்க்காமல்‌, கிறிஸ்துவை 
நோக்கிப்‌ பார்க்கவேண்டும்‌. 


ணரா 
பார்த்து, 


ஒரு லேலியனை தனக்கு 
ஆராரியனாக ஆக்கியது தன்னுடைய 
பாக்கியம்‌ என்று மீகா நினைக்கிறார்‌. நாம்‌ 
ஆராதிக்கிறவர்‌ 
திதிகுக்கவேண்டுத்‌ கட 
கர்த்தருக்கு ஆசாரியராயிருந்தால்‌, 
ஆசீர்வாதமாயிருக்கும்‌. ஆனால்‌ 
லேலியனோ, வார்ப்பிக்கப்பட்ட ஒரு 
விக்கிரகத்திற்கும்‌ வெட்டப்பட்‌ ஒரு 
கரூபத்திற்கும்‌ ஆசாரியனாயிருக்கிறார்‌. 


நியாயாதிபதிகன்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மீகாவோடே 
அவருடைய வீட்டிலிருக்கிறார்‌. 
மீகாவுக்கு, அவருடைய 
ஒருவரைப்போல இருக்கிறார்‌. தன்னுடைய 
வீட்டிலே ஒரு லேவியன்‌ தங்கியிருப்பது, 
தனக்கு கிடைத்திருக்கிற பெரிய சிலாக்கியம்‌ 
என்று மீகா நினைக்கிறார்‌. 


கூட 
அவர்‌ 
குமாரரில்‌ 


ஊழியக்காரர்கள்‌ 


ஊழியக்காரர்களைவிட, 

பரிசுத்தமான பிரசன்னம்‌ நம்மோடேகூட 
நம்முடைய வீட்டிலே இருக்கவேண்டும்‌. 
இதுவே நமக்கு மெய்யான ஆசீர்வாதம்‌. 


லேலியன்‌ 
வீட்டிலிருப்பதினால்‌, 
பாதுகாப்பும்‌ பராமரிப்பும்‌ 
வீட்டிலே இருக்கும்‌ என்னும்‌ 
உத்திரவாதமில்லை. மீகா கர்த்தருக்கு 
உண்மையுள்ளவராயிருக்க வேண்டும்‌. அவர்‌ 
கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து 
ஜீலிக்கவேண்டும்‌. கர்த்தருடைய சித்தமும்‌ 
திட்டமும்‌, மீகாவின்‌  சித்தமாகவும்‌, 
திட்டமாகவும்‌ இருக்கவேண்டும்‌. இதுவே 
மீகாவுக்கும்‌. அவருடைய வீட்டிற்கும்‌ 
மெய்யான ஆசீர்வாதம்‌. 


மீகாவின்‌ 
கர்த்தருடைய 
அந்த 





i FTE 
TT 


மீகாவின்‌ வீட்டிலே விக்கிரகாராதனை 

பிரவேசித்தது. அந்த விக்கிரகாராதனை 

ங ந்‌ தாண்‌ கோத்திரத்தார்‌ 

பரவிற்று. இஸ்ரவேல்‌ 

கோத்திரத்தாருக்கு, 

கடைசியாகப்‌. 

பிரித்துக்கொடுக்கப்பட்டது. கானான்‌ 

தேசத்தின்‌ வடபகுதியிலுள்ள ஒரு 

பட்டணமும்‌ தாண்‌  கோத்திரத்தாரின்‌ 
பங்குவீதத்திற்கு கொடுக்கப்பட்டது. 


தாண்‌ கோத்திரத்தார்‌ தேசத்தை: 
உளவு பார்த்து வரும்படி பலத்த மனுஷராகிய 
ஐந்து பேரை அனுப்புகிறார்கள்‌. 
அவர்கள்‌ மீகாவின்‌ வீட்டண்டைக்குப்போய்‌, 
அவருடைய வீட்டிலிருக்கிற லேவியனான 
ஆசாரியனைப்‌ பார்க்கிறார்கள்‌ (நியா 1831-6) 


தேசத்தை வேர்க்க அனுப்பப்பட்ட 
ஐந்து மனுஷரும்‌ தாண்‌ கோத்திரத்தாருக்கு 
ற்‌ சொல்லுகிறார்கள்‌ 
தாண்‌ கோத்திரத்தாரில்‌. 
ஆயுதபாணிகளாக. 

ப்போ லாமீசுக்கு விரோதமாக. 
யுத்தம்பண்ணப்போகிறார்கள்‌ (நியா 1831-13) 


தாண்‌ கோத்திரத்தாரின்‌ யுத்த 
மனுஷர்‌ மீகாவின்‌ வீட்டிலே இருக்கிற 
வெட்டப்பட்ட விக்கிரகத்தையும்‌ 
ஏபோத்தையும்‌, சுரூபங்களையும்‌, 
வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரகத்தையும்‌ 
எடுத்துக்கொள்கிறார்கள்‌ (நியா 18:14-26). 


தாண்‌ கோத்திரத்தாரின்‌ 
மனுஷர்‌ லாமீஸ்‌ ஊர்‌ ஜனங்களை 
பட்டயக்கருக்கினால்‌ வெட்டி, பட்டணத்தை 
அக்கினியால்‌ சுட்டெரித்துப்போடுகிறார்கள்‌ 
(நியா 18:27-29) தாண்‌ புத்திரர்‌ 
மீகாவின்‌ வீட்டிலிருந்து, 
எடுத்துக்கொண்டு. வந்த  சுரூபத்தை, 
தங்களுக்கு ஸ்தாபித்துக்கொள்கிறார்கள்‌ 
(நியா 18:30,31). 


யுத்த 


நியாயாதிபதிகன்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


தாண்‌ கோத்திரத்தார்‌. 
நியா 1841-6 


அந்நாட்கணில்‌ இஸ்ரவேலி. 
இல்லை; தாண்‌ 
குடியிருக்கிற தற்கு, 
தங்களுக்குச்‌ சுதந்தரம்‌ தேடினார்கள்‌; 
அத்நான்‌ வரைக்கும்‌. 
இஸ்ரவேல்‌ கோத்திரங்கள்‌ 
போத்த சுதந்தரம்‌ கிடைக்கவில்லை. 


தியா 182. ஆகையால்‌ தேசத்தை 
உனவுபார்த்து வரும்படி, தாண்‌ புத்திரர்‌ 
தங்கள்‌ கோத்திரத்திலே பலத்த. 
மனுஷராகிய ஐந்து பேரைத்‌ தங்கள்‌ 
எல்லைகளில்‌ இருக்கிற கோராவிலும்‌ 
எஸ்தாவோலிலுமிரு ந்து. அனுப்பி: 
நீங்கள்‌ போய்‌, தேசத்தை 
ஆராய்த்துபார்த்து வாருங்கன்‌ என்று 
அவர்களோடே. சொன்னார்கள்‌; 
அவர்கள்‌ எப்பிராயீம்‌ மலைத்தேசத்தில்‌ 
இருக்கிற மீகாவின்‌ வீடுமட்டும்‌ போய்‌, 
அங்கே இராத்தங்கினார்கன்‌. 


நியா 18:3. அவர்கள்‌ மீகாவின்‌' 
வீட்டண்டை. இருக்கையில்‌, 
கேவியனான வாலிபனுடைய சுத்தத்தை 
அறித்து, அங்கே அவனிடத்தில்‌ போய்‌: 
உன்னை இங்கே அழைத்துவந்தது. 
யார்‌? இவ்விடத்தில்‌ என்ன 
செய்கிறாய்‌? உனக்கு இங்கே 
இருக்கிறது என்ன என்று அவனிடத்தில்‌ 
கேட்டார்கள்‌. 


தியா 18:4. அதற்கு அவன்‌: இன்ன 
இன்னபடி மீகா எனக்குச்‌ செய்தான்‌; 
எனக்குச்‌ சம்பனம்‌ பொருந்தினான்‌; 
அவனுக்கு ஆசாரியனானேன்‌ என்றான்‌. 


நியா 18:5. அப்பொழுது அவர்கள்‌ 
அவனை நோக்கி: எங்கள்‌ பிரயாணம்‌ 
அநுகூலமாய்‌ முடியுமா என்று நாங்கள்‌ 
அறியும்படி தேவனிடத்தில்‌ கேன்‌ 
என்றார்கள்‌. 


அவர்களுக்கு அந்த 
சமாதானத்தோடே 
உங்கள்‌. பிரயாணம்‌ 

கர்த்தருக்கு ஏற்றது என்றான்‌. 





i FTE 
TT 


தாண்‌ 

குடும்பத்திற்கு 

கொடுக்கப்படவில்லை. 

பட்டணத்தை 

சுதந்தரமாக்கிக்கொள்ள 

இந்தப்‌ பட்டணம்‌ 

வடக்குப்பகுதியிலுள்ளது. லாமீஸ்‌ பட்டணம்‌: 

தாண்‌ புத்திரரின்‌ சுதந்தரத்திற்குள்‌ வருகிறது. 
தாண்‌ கோத்திரத்தாரில்‌, சுதந்தரம்‌. 

கிடைக்காத 

இதுவரையிலும்‌, தங்கள்‌ சகோதரராகிய 

மற்ற தாண்‌ கோத்திரத்தாரோடு பிரயாணம்‌: 

பண்ணினார்கள்‌. அவர்களுக்கு சுதந்தரம்‌ 

வீதம்‌ கிடைப்பதற்கு, அவர்களோடு சேர்ந்து 

கானானியருக்கு, விரோதமாய்‌ 

யுத்தம்பண்ணினார்கள்‌. 


தாண்‌ புத்திரருக்கு சுதந்தரம்‌ 
கிடைத்தது. அவர்களுடைய பங்குவீதம்‌ 
யூதாதேசத்திற்கும்‌, பெலிஸ்தருடைய 
தேசத்திற்கும்‌ நடுவிலே உள்ளது. தாண்‌ 
புத்திரரோ தங்களுடைய பங்குவீதத்திலுள்ள 
பட்டணத்திற்கு போகவில்லை. ஏனெனில்‌, 
அந்நாட்களில்‌ இஸ்ரவேலிலே ராஜா இல்லை: 
தாண்‌ கோத்திரத்தார்‌ குடியிருக்கிறதற்கு, 
தங்களுக்குச்‌ சுதந்தரம்‌ தேடினார்கள்‌: 
அந்நாள்லரைக்கும்‌ அவர்களுக்கு இஸ்ரவேல்‌ 
கோத்திரங்கள்‌ நடுவே போந்த சுதந்தரம்‌ 
கிடைக்கவில்லை (நியா 18:1) 


தாண்‌ புத்திரருடைய எண்ணிக்கை 
அதிகரிக்கிறது. அவர்களுக்கென்று சொந்த 
பட்டணங்கள்‌ தேவைப்படுகிறது. 
தங்களுடைய போந்த  சுதந்தரத்தைப்‌ 
பெற்றுக்கொள்ள வேண்டுமென்று தாண்‌ 
புத்திரர்‌ தீர்மானிக்கிறார்கள்‌. தங்களுக்கு 
ராஜா இல்லாவிட்டாலும்‌, தாங்களாகவே 
தங்களுடைய பங்குவீதத்தை 
சுதந்தரித்துக்கொள்ளலாம்‌ என்று தாண்‌ 
கோத்திரத்தார்‌ தீர்மானிக்கிறார்கள்‌. 


தேசத்தை உளவுபார்த்து வரும்படி, 
தாண்‌ புத்திரர்‌ தங்கள்‌ கோத்திரத்திலே. 
பலத்த மனுஷராகிய ஐந்து பேரைத்‌ தங்கள்‌ 
எல்லைகளில்‌ இருக்கிற சோராவிலும்‌ 
எஸ்தாவோலிலுமிருந்து அனுப்புகிறார்கள்‌. 
தாண்‌ புத்திரர்‌ அவர்களிடம்‌, “நீங்கள்‌ போய்‌, 
தேசத்தை  ஆராய்ந்துபார்த்து வாருங்கள்‌" 
என்று சொல்லுகிறார்கள்‌; உளவு பார்க்கிற 
ஐந்துபேரும்‌ எப்பிராயீம்‌ மலைத்தேசத்தில்‌ 
இருக்கிற மீகாவின்‌ வீடுமட்டும்‌ போய்‌, 


அங்கே இராத்தங்குகிறார்கள்‌ (நியா 18:2). 


நியாயாதிபதிகள்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தாண்‌ புத்திரர்‌ தெரிந்தெடுக்கிற 
ஐந்துபேரும்‌ பலத்த மனுஷராயிருக்கிறார்கள்‌. 
ஒருவேளை இவர்கள்‌ சத்துருக்களின்‌ 
கைகளில்‌ பிடிபட்டாலும்‌, அவர்களின்‌ 
பிடியிலிருந்து எப்படியாவது தப்பித்து ஓடி 
வந்துவிடுவார்கள்‌. இவர்கள்‌ பலத்த 
மனுஷராயிருப்பதினால்‌  சத்துருக்களோடு, 
யுத்தம்பண்ண வல்லவராயும்‌ இருக்கிறார்கள்‌. 


அனுப்பப்பட்ட 
ஐந்துபேரும்‌, எப்பிராயீம்‌ 
மலைத்தேசத்திலிருக்கிற மீகாவின்‌ வீடு 
மட்டும்‌ போகிறார்கள்‌. அங்கே அவர்களுக்கு 
மீகாவின்‌ ஆசாரியரோடு பழக்கம்‌ 
எற்படுகிறது... ஒந்துபேரும்‌ மீகாவின்‌ 
வீட்டிலே இராத்தங்குகிறார்கள்‌. அதே வீட்டில்‌ 
மீகாவின்‌ ஆசாரியனாகிய லேலியனும்‌ 
தங்கியிருக்கிறார்‌. 
நாண்‌ புத்திரரால்‌ உளவு பார்க்க 
அனுப்பப்பட்ட ஐந்து பேருக்கும்‌, இந்த 
லேவியனுக்கும்‌ இதற்கு முன்பு ஏதோ ஒரு 
வழியில்‌ பழக்கம்‌  ஏற்பட்டிருக்கிறது. 
ஒருவேளை இந்த லேவியன்‌ ஒவ்வொரு 
ஊராக பரதேசியாய்‌ சுற்றி அலைந்தபோது, 
கோத்திரத்தார்‌ மத்தியிலும்‌ 


உளவு பார்ப்பதற்கு 


நாண்‌ 
லேலியனான 
சத்தத்தை 


வேவுகாரருக்கு லேவியனைப்பற்றி 
நன்றாய்த்‌ தெரிந்திருக்கிறது. அவர்கள்‌ 
மீகாவின்‌ வீட்டண்டை இருக்கையில்‌, 
லேவியனான  வாலிபனுடைய சத்தத்தை 
அறிந்து. அங்கே அவனிடத்தில்‌ போய்‌. 
“உன்னை இங்கே அழைத்துவந்தது யார்‌? 
இல்விடத்தில்‌ என்ன செய்கிறாய்‌? உனக்கு 
இங்கே இருக்கிறது என்ன" (நியா 18:3) 
என்று அவனிடத்தில்‌ கேட்கிறார்கள்‌. 


லேவியனிடத்தில்‌ கர்த்தருடைய 
வார்த்தையிருக்கிறது. இனிமேல்‌ 
நடைபெறப்போகும்‌ சம்பவங்களை இந்த 
லேலியன்‌ முன்னறிலித்து சொல்லக்கூடியவர்‌ 
அவர்கள்‌ ஐந்து பேரும்‌ லேவியனிடத்தில்‌ 
ஒவ்வொரு காரியமாக விசாரிக்கிறார்கள்‌. 
அதற்கு அந்த லேலியன்‌ அவர்களிடம்‌, 
“இன்ன இன்னபடி மீகா எனக்குச்‌ செய்தான்‌; 
எனக்குச்‌ சம்பளம்‌ பொருந்தினான்‌; 
அவனுக்கு ஆசாரியனானேன்‌” (நியா 18:4) 


என்று சொல்லுகிறார்‌. 





i= al 
TT 


தாண்‌ கோத்திரத்தைச்‌ சேர்ந்த ஐந்து 
பேரும்‌ தேசத்தை உளவு பார்ப்பதற்காக 
வந்திருக்கிறார்கள்‌. அவர்களுடைய 
பிரயாணம்‌ அநுகூலமாய்‌ முடியுமா 
என்பது அவர்களுக்கே தெரியவில்லை 
ஆனால்‌ அது அந்த  லேவியனுக்கு 
தெரியுமென்று மன, புத்திரர்‌ நம்புகிறார்கள்‌. 
அவர்கள்‌ நோக்கி, 
“எங்கள்‌ ல்‌ அநுகூலமாய்‌ முடியுமா 
என்று நாங்கள்‌ அறியும்படி தேவனிடத்தில்‌ 
கேள்‌" (நியா 18:5) என்று கேட்கிறார்கள்‌. 

கர்த்தருடைய பிரதான 
ஆசாரியரிடத்தில்‌ ஊரிம்‌" இருக்கிறது. 
பிரதான ஆசாரியர்‌ கர்த்தருடைய 
ஆலோசனைகளைப்‌ பெற்றுக்கொள்வதற்கு 
ஊரிமைப்‌ பயன்படுத்துவார்‌. மீகாவின்‌ 
வீட்டில்‌ தெராபீம்‌ இருக்கிறது. ஊரீமைவிட 
தெராபீமே அதிக வல்லமையுள்ளது 
என்று தாண்‌ கோத்திரத்தின்‌ 
உளவுகாரர்கள்‌ நம்புகிறார்கள்‌. 

ல்‌ 
சவம்‌ 


நாண்‌ 
ஏற்கெனவே 
வந்திருக்கிறார்கள்‌. 
கர்த்தரிடத்தில்‌ ஆலோசனை 
கேட்கவேண்டுமென்றால்‌, சீலோவிலுள்ள 
பிரதான ஆசாரியரிடத்தில்‌ கேட்டிருக்கலாம்‌. 
ஆனால்‌ தாண்‌ கோத்திரத்தின்‌ 
வேவுகாரரோ,  சீலோவிலுள்ள பிரதான 
ஆசாரியரை நம்பாமல்‌, மீகாவின்‌ 
வீட்டிலுள்ள லேவியனான வாலிபரை 
நம்புகிறார்கள்‌. லேவியரிடத்தில்‌. 
கர்த்தருடைய வாக்கு இருக்கிறது. 
என்பது தாண்‌ கோத்திரத்து உளவுகாரரின்‌ 
நம்பிக்கை. 


மீகாவின்‌ வீட்டிலிருக்கிற லேவியனான 
ஆசாரியன்‌, அவர்களிடம்‌, 
'சமாதானத்தோடே போங்கள்‌: உங்கள்‌ 
பிரயாணம்‌ கர்த்தருக்கு ஏற்றது” (நியா 18:6) 
என்று சொல்லுகிறார்‌. தான்‌ சொல்லுவது 
கர்த்தருடைய வார்த்தை என்று லேவியன்‌ 
வேவுகாரரை நம்ப 
அவர்களுக்கு. 
வார்த்தைகளையும்‌, 
வார்த்தைகளையும்‌ 
அவர்களுக்கு 
ஆசீர்வாதமான 


சொல்லுகிறார்‌. 


, உளவுகாரர்‌ 
கடந்து, 
அவர்கள்‌ 


நியாயாதிபதிகன்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


லாயீஸ்‌ 
நியா 18:7-13 


தியா 18:7. அப்பொ த ஐந்து 
மனுஷரும்‌ புறப்பட்டு, லாயீசுக்குப்‌ 
போய்‌, அதில்‌ குடியிருக்கிற ஜனங்கள்‌ 
சீதோனியருடைய வழக்கத்தின்படியே, 
பயமில்லாமல்‌ அமரிக்கையும்‌ சுகமுமாய்‌ 
இருக்கிறதையும்‌, தேசத்திலே 
அவர்கனை அடக்கி ஆன யாதொரு 
அதிகாரியும்‌ இல்லை என்பதையும்‌, 
அவர்கள்‌ சீதோனியருக்குத்‌ 
தூரமானவர்கள்‌ என்பதையும்‌, 
அவர்களுக்கு ஒருவரோடும்‌ கவை 
காரியம்‌ இல்லை என்பதையும்‌ கண்டு, 


தியா 18:8. சோராவிலும்‌ எஸ்தாவோலி. 
லும்‌ இருக்கிற தங்கள்‌. 
சகோதரரிடத்திற்குத்‌ 
திரும்பிவத்தார்கன்‌. அவர்கள்‌. 
சகோதரர்‌: நீங்கள்‌ கொண்டுவருகிற 
செய்தி என்ன என்று அவர்களைக்‌ 
'கேட்டார்கள்‌. 


தியா 19. 

எழும்புங்கள்‌, 

விரோதமாய்ப்‌ போவோம்‌ வாருங்கள்‌; 

தேசத்தைப்‌ பார்த்தோம்‌, 

நன்‌ றாயிருக்கிறது,. 

சும்மாயிருப்பீர்கனா? 

தேசத்தைச்‌ சுதந்தரித்துக்‌. 

கொள்ளும்படி. புறப்பட்டுப்போக. 
அசுதியாயிராதேயுங்கள்‌. 


தியா 1800. நீங்கள்‌ அங்கே 
சேரும்போது, சுகமாய்க்‌ குடியிருக்கிற 
ஜனங்களிடத்தில்‌ சேருவீர்கள்‌; அந்த 
தேசம்‌ விஸ்தாரமாயிருக்கிறது; தேவன்‌ 
அதை உங்கள்‌. கையில்‌ 
ஒப்புக்கொடுத்தார்‌ அது பூமியிலுள்ள. 
சகல வண்துவும்‌ குறைவில்லாமலி. 
ருக்கிற இடம்‌ என்றார்கள்‌. 


தியா 18:11. அப்பொ 


அதற்கு, 


சோராவிலும்‌ 
க்கிற தாண்‌ 

அறுநாறுபேர்‌ 
அங்கேயிருந்து 





i FTE 
ETT 


தியா 18:12. 
கீரியாத்யார்மிலே பானயமிறங்கி 
னார்கள்‌; ஆதலால்‌ அது 
இந்நான்வரைக்கும்‌ மக்னிதான்‌ 
என்னப்படும்‌; அது க்ரியாத்யார்மின்‌ 
பின்னாலே இருக்கிறது. 


தியா 18419. 
அங்கேயிருந்து 

மலைக்குப்‌ போய்‌, 
மட்டும்‌ வந்தார்கன்‌. 


மூதாவிலுன்ன 


பின்பு அவர்கள்‌ 
எப்பிராயீம்‌ 


மீகாவின்‌ வீடு 


தாண்‌ கோத்திரத்தாரின்‌ உளவுகாரர்‌ 
லாமீஸ்‌ பட்டணத்தை வேவுபார்க்கிறார்கள்‌. 
அந்தப்‌ பட்டணம்‌ பெரியபட்டண மாயிருக்கிறது. 
ஆனால்‌ அந்தப்‌ பட்டணத்தில்‌ சரியான 
ஆளுகையில்லை. அவர்களுக்கு போதுமான 
பாதுகாப்புமில்லை. அவர்கள்மீது 
யுத்தம்பண்ணினால்‌, அவர்களை எளிதாக 
ஜெயித்துக்கொள்ளலாம்‌ என்று தாண்‌ 
கோத்திரத்து உளவுகாரர்‌ வேவபார்த்து, 
கண்டுபிடிக்கிறார்கள்‌. 


பட்டணத்தில்‌ குடியிருக்கிற 
'சீதோனியருடைய 
வழக்கத்தின்படியே, பயமில்லாமல்‌ 
அமரிக்கையும்‌ சுகமுமாய்‌ இருக்கிறார்கள்‌ 
தேசத்திலே அவர்களை அடக்கி ஆள 
யாதொரு அதிகாரியும்‌ இல்லை. அவர்கள்‌ 
சீதோனியருக்குத்‌ தூரமானவர்கள்‌. 
அவர்களுக்கு ஒருவரோடும்‌ கவை காரியம்‌ 
இல்லை (நியா 18:7). தாண்‌ கோத்திரத்து 
உளவுகாரர்கள்‌, லாமீஸ்‌ பட்டணத்தாரைப்பற்றி 
இந்தச்‌ செய்திகளையெல்லாம்‌ 
கண்டுகொள்கிறார்கள்‌. 


லாயீஸ்‌ 
ஜனங்கள்‌ 


லாயீஸ்‌ பட்டணத்தாரை அடக்கி ஆள 
அவர்களுக்கு அதிகாரி ஒருவருமில்லை. 
எல்லோருமே துன்மார்க்கராயிருக்கிறார்கள்‌. 
லாயீஸ்‌ பட்டணத்தாருடைய 
பாவங்களினாலும்‌, அக்கிரமங்களினாலும்‌. 
கர்த்தருடைய கோபம்‌ அவர்கள்மேல்‌: 
வந்திருக்கிறது. அவர்கள்‌ தங்களுக்குத்‌ 
தாங்களே தீங்கு செய்து கொள்கிறார்கள்‌. 
தங்களைத்‌: தாங்களே 
அழித்துக்கொள்கிறார்கள்‌. 


நியாயாதிபதிகள்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


QODNENS 
PUBLISHERS 


தேசத்தின்‌ நியாயாபதிகளும்‌ 

அதிகாரிகளும்‌, தேசத்தில்‌ னன 
தீங்குகளை அடக்க வேண்டும்‌. ஜனங்கள்‌ 
துன்மார்க்கராயிருந்தாலும்‌ அதிகாரிகள்‌ 
நல்லவர்களாக இருக்கவேண்டும்‌. ஆனால்‌ 
லாமீஸ்‌ பட்டணத்திலோ, ஜனங்களும்‌ 
துன்மார்க்கராயிருக்கிறார்கள்‌. அதிகாரிகளும்‌ 
துன்மார்க்கராயிருக்கிறார்கள்‌. தேசத்திலே 
உள்ள துன்மார்க்கரை, தேசத்து 
அதிகாரிகளால்‌ செய்ய 
முடியவில்லை. 


அந்த 
ஆளுகை 


செய்கிறவர்கள்‌ அதிகாரிகளைப்‌ 

பார்த்து ல்‌ அவர்கள்‌ 

செய்யாமல்‌, 

' “விலகிவரவேண்டும்‌. 

செய்கிறவர்களை 

கடினமாய்த்‌ தண்டிக்கவேண்டும்‌. ஆனால்‌ 

லாமீஸ்‌ பட்டணத்து அதிகாரிகளோ, 

எதையும்‌ கண்டு கொள்ளலாமல்‌, 

தங்களுடைய சுகவாழ்வின்மீது, 
கவனமாயிருக்கிறார்கள்‌. 


பாவிகள்‌ தங்கள்‌ 
தன்மார்க்கங்களையும்‌ நினைத்து 
வெட்கப்படவேண்டும்‌. அவர்களுடைய 
மனச்சாட்சி அவர்களை திருத்தவேண்டும்‌. 
அவர்கள்‌ கர்த்தருக்கு முன்பாக நிற்கும்போது, 
அவர்களுடைய பாவங்கள்‌ 
வெட்கப்படுத்தவேண்டும்‌. 
அதிகாரிகள்‌ ஜனங்க 
நியாயத்தையும்‌ சுற்றுக்‌! 


பாவங்களையும்‌, 


கக்கல்‌ 
சட்டங்களுக்கு, 
(வர்க 

தண்டனை களெல்லாம்‌ 
என்று தெளிவாக 
சொல்லவேண்டும்‌. ஆனால்‌ ஜனங்களோ 
அதிகாரிகளுக்கு பயமில்லாமல்‌, 
அமரிக்கையாயும்‌, சுகமாயும்‌ இருக்கிறார்கள்‌. 


ஒரு தேசத்திலே, அந்த தேசத்து, 
ஜனங்களை அடக்கி ஆள அதிகாரிகளும்‌, 
நியாயாதிபதிகளும்‌ இல்லையென்றால்‌, 
அவர்களுக்கு பாதுகாப்பே இல்லை. 
அவர்களுக்கு தலைவருடைய அந்தஸ்தில்‌ 
ஒருவருமில்லையென்றால்‌, சத்துருக்கள்‌ அந்த 
தேசத்தின்மீது. எளிதாக யுத்தம்பண்ண 
வருவார்கள்‌. நிர்விசாரமாய்‌ 
ஜீவிக்கிறவர்களுக்கு பட்டயத்தினால்‌ அழிவு 
வரும்‌. 


தேசத்தின்‌ 
கீழ்ப்படியவில்லையென்றால்‌, 
என்னென்ன. 
கொடுக்கப்படும்‌ 





i THEN 
TT 


லாயீஸ்‌. 
பட்டணத்தைப்‌. 
கோட்டையின்‌ 
தாள்ப்பாள்கள்‌ 
எப்போதும்‌ 
அவர்களுடைய  கோட்டைச்சுவர்களெல்லாம்‌. 
பழுதடைந்திருக்கிறது. சுவற்றிலுள்ள 
திறப்புக்களெல்லாம்‌ பழுதுபார்க்கப்படவில்லை. 
லாமீஸ்‌ பட்டணத்திற்கு ஆபத்து, 
சம்பமாயிருக்கிறது. லாயீஸ்‌ 
பட்டணத்தாரிடத்தில்‌ 
புத்தியுமில்லை. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌, 
பட்டணத்தாரைப்போல 
ஜீவிக்கிறார்கள்‌. 
சோம்பேறிகளாகவம்‌, 
ஆத்துமாக்களை 
காத்துக்கொள்ளாதவர்களாகவும்‌ 
இருக்கிறார்கள்‌. கானானியர்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கு விரோதமாக வரும்போது. 
அவர்களால்‌ கானானியரை எதிர்க்க. 
முடியவில்லை. 
லாமீஸ்‌ பட்டணத்து மக்களுக்கு 
ஒருவரோடும்‌ கவை காரியமில்லை. 
அவர்கள்‌ யாரோடும்‌ பேசமாட்டார்கள்‌. 
அவர்கள்‌ மற்றவர்களுடைய விஷயங்களிலும்‌ 
'தலையிடமாட்டார்கள்‌. தங்களுடைய 
விஷயங்களில்‌ மற்றவர்கள்‌ தலையிடவும்‌ 
அனுமதிக்கமாட்டார்கள்‌. அவர்கள்‌ எந்த 
தேசத்தோடும்‌ சமாதான உடன்படிக்கை 
செய்யமாட்டார்கள்‌. 
இராணுவ 
பயன்படுத்திக்கொள்ளமாட்டார்கள்‌. 
லாயீஸ்‌ பட்டணத்தார்‌ 
மற்றவர்களைப்பற்றி கவலைப்படாததுபோலவே, 
தங்களைப்பற்றியும்‌ கவலைப்படாதிருக்கி 
றார்கள்‌. தங்களுடைய பாதுகாப்பைக்‌ 
குறித்து அவர்கள்‌ கவலைப்படுவதில்லை. 
மற்றவர்களைக்‌ 
கவலைப்படுவதில்லை. 
அவர்களைக்‌ குறித்து 


நியாயாதிபதிகன்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தாண்‌ கோத்திரத்தார்‌ அனுப்பிய ஐந்து 
உளவகாரரும்‌ லாமீஸ்‌ பட்டணத்தையும்‌, 
அந்தப்‌ பட்டணத்து ஜனங்களையும்‌ 
வேவுபார்க்கிறார்கள்‌. அதன்‌ பின்பு அவர்கள்‌ 
சோராவிலும்‌ எஸ்தாவோலிலும்‌ இருக்கிற 
தங்கள்‌ சகோதரரிடத்திற்குத்‌ 

திரும்பிவருகிறார்கள்‌ (நியா 18:8) 
தாண்‌ கோத்திரத்தார்‌ தங்களிடத்தில்‌ 
திரும்பி வந்திருக்கிற உளவகாரரிடம்‌, “நீங்கள்‌ 
கொண்டு வருகிற செய்தி என்ன" என்று 
கேட்கிறார்கள்‌. உளவுகாரர்‌ தாண்‌ 
பத்திரரிடம்‌, “எழும்பங்கள்‌, அவர்களுக்கு 
விரோதமாய்ப்‌ போவோம்‌ வாருங்கள்‌: அந்த 
தேசத்தைப்‌ பார்த்தோம்‌, அது மிகவும்‌ 
நன்றாயிருக்கிறது, நீங்கள்‌ 
சும்மாயிருப்பீர்களா? அந்த தேசத்தைச்‌ 
சுதந்தரித்துக்கொள்ளும்படி _ புறப்பட்டுப்போக 
அசதியாயிராதேயுங்கள்‌. நீங்கள்‌ அங்கே 
சேரும்போது. சுகமாய்க்‌ குடியிருக்கிற 
ஜனங்களிடத்தில்‌ சேருவீர்கள்‌: அந்த தேசம்‌ 
வில்தாரமாிருக்கிறது: தேவன்‌ அதை 
உங்கள்‌ கையில்‌ ஒப்புக்கொடுத்தார்‌; அது 
பூமியிலுள்ள சகல வஸ்துவும்‌ குறைவில்லாமலி 
(நியா 1890) 

சொல்லுகிறார்கள்‌. 


தேசம்‌ மிகவும்‌ 
நன்றாயிருக்கிறது. அது  உளவுகாரருக்கு 
மிகவும்‌ பிடித்திருக்கிறது. எப்பிராயீம்‌ 
மலைத்தேசத்தைச்‌ சுற்றிலும்‌ பெலிஸ்தர்கள்‌. 
இருக்கிறார்கள்‌. பெலிஸ்தரோடு எப்போதும்‌ 
சண்டை போடுவதற்கு பதிலாக, லாயீஸ்‌ 
பட்டணத்திற்குப்‌ போய்விட்டால்‌ அங்கே 
சண்டை இருக்காது. அங்கே பெலிஸ்தர்‌ 
இல்லை. 


லாயீஸ்‌ 
தோற்க என்ற என்‌ 
கோத்திரத்து உளவுகாரர்‌ நம்புகிறார்கள்‌. 
லாமீஸ்‌ பட்டணத்தார்‌ தங்கள்‌ ஊரில்‌ 
சுகமாய்க்‌ குடியிருக்கிறார்கள்‌. தாண்‌ 
கோத்திரத்து யுத்தவீரர்கள்‌  லாயீஸ்‌ 
பட்டணத்திற்குப்‌ போகும்போது, அந்தப்‌ 
பட்டணத்திலே, அவர்கள்‌ யுத்தவீரர்‌ 
யாரையும்‌ பார்க்கமாட்டார்கள்‌. அவர்களுக்கு 
பதிலாக அங்கே சுகமாய்க்‌ குடியிருக்கிற 


ஜனங்களைப்‌ பார்ப்பார்கள்‌. 





i FTE 
TT 


தாண்‌ கோத்திரத்தார்‌ 
லாமீசுக்கு விரோதமாய்‌ யுத்தம்பண்ணப்‌ 
போகவில்லை. சோராவிலும்‌ எஸ்தாவோலி 
ஓம்‌ இருக்கிற தாண்‌ கோத்திரத்தாரில்‌ 
அறுநூறுபேர்‌ மாத்திரம்‌ ஆயுதபாணிகளாய்‌, 
லாயீகக்கு விரோதமாக  யுத்தம்பண்ண, 
அங்கேயிருந்து புறப்பட்டுப்போகிறார்கள்‌. 
நியா 18:1). 


எல்லோரும்‌ 


அறுநூறு யுத்தவீரர்களும்‌, 
தாண்‌ கோத்திரத்தைச்‌ சேர்ந்த, 
குறிப்பிட்ட வீட்டையோ அல்லது 
சேர்ந்தவர்களாமிருக்கலாம்‌. 
த்தாருக்கு லாமீஸ்‌ பட்டணம்‌ 
சுதந்தரமாய்க்‌ கொடுக்கப்பட்டிருக்கிறது. 
அறுநூறு பேர்‌ மாத்திரம்‌ யுத்தத்திற்கு போகும்‌ 
போது, தாண்‌ கோத்திரத்தாரில்‌ மற்றவர்கள்‌ 
யாரும்‌ அவர்களோடுகூட 
புறப்பட்டுப்போகவில்லை. ஆனால்‌ தாண்‌ 
கோத்திரத்தார்‌ தங்களுடைய சுதந்தரத்தை 
சுதந்தரித்தபோது, இந்த அறுநூறு 
யுத்தவீரர்களும்‌ அவர்களோடு 
கூடமிருந்தார்கள்‌. 


யோசுவாவின்‌ காலத்தில்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திர்‌ எல்லோரும்‌ ஒற்றுமையாயிருந்தார்கள்‌ 
கானான்‌ தேசத்தைச்‌  சுதந்தரிப்பதற்கு. 
இஸ்ரலேலின்‌ எல்லா... கோத்திரத்தாரும்‌ 

ம்‌ நின்று யுத்தம்பண்ணினார்கள்‌. 


சகோதர சிரேகமுிக்கை. தகக 
உதவிசெய்து கொள்ளவேண்டும்‌ என்னும்‌. 
நற்குணமுமில்லை. 


தாண்‌ ந க்‌ 
ஆயுதபாணிகளான பேர்‌ 


மாத்திரமே, ன்‌ “பட்டணத்திலே 
குடியிருக்கப்போனார்கள்‌. அவர்கள்‌ 
திரும்பும்படி புறப்பட்டு, பிள்ளைகளையும்‌, 
ஆடுமாடுகளையும்‌, பண்டம்‌ பாடிகளையும்‌, 
தங்களுக்கு முன்னே போகும்படி 
செய்தார்கள்‌" (நியா 18:21) 
கோத்திரத்தாரிலிருந்து. 
ஆயுதபாணிகளாகிய 
யூதாவிலுள்ள 
பாளயமிறங்குகிறார்கள்‌:: 
இந்நாள்வரைக்கும்‌. 
என்னப்படுகிறது. 


தாண்‌ 
புறப்பட்டுப்போன 


அறுநூறு பேரும்‌ 
கீரியாத்யாரீமிலே 


ஆதலால்‌ அது 


மக்னிதான்‌ 


நியாயாதிபதிகன்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அது கீரியாத்யாரீமின்‌ பின்னாலே இருக்கிறது. 
அவர்கள்‌ 
மலைக்குப்‌ 


வீடு மட்டும்‌ வருகிறார்கள்‌ (நியா 181213) 


மீகாவின்‌ விக்கிரகம்‌ 
நியா 18:14-26 


தியா 1844. அப்பொழுது லாயீசின்‌ 
நாட்டை உனவுபார்க்கப்‌ போய்வந்த 
ஜந்து மனுஷர்‌ தங்கள்‌ சகோதரரைப்‌ 
பார்த்து: இந்த வீடுகளில்‌ ஏபோத்தும்‌ 
சுகுபங்களும்‌ வெட்டப்பட்ட 
விக்கிரகமும்‌ வார்ப்பிக்கப்பட்ட 
விக்கிரகமும்‌ இருக்கிறது என்று 
உங்களுக்குத்‌ தெரியுமா; இப்போதும்‌ 
செய்யவேண்டியதை. 

கொள்ளுங்கள்‌ 


தி 1845. அப்பொ 
அவ்விடத்திற்குத்‌ திரும்பி, மீ 
வீட்டில்‌ இருக்கிற லேவியணான வாலி. 
பனின்‌ வீட்டிலே வந்து, அவனிடத்தில்‌ 
குகசெய்தி விசாரித்தார்கள்‌. 


தியா 1810. ஆயுதபாணிகளாகிய 
தாண்‌ புத்திரர்‌ அறுநாறுபேரும்‌ 
வாசற்படியிலே தின்‌ றார்கள்‌. 


நியா 3817. ஆசாரியனும்‌ 
ஆயுதபாணிகனாகிய அறுநாறுயேரும்‌ 
வாசற்படியிலே நிற்கையில்‌, தேசத்தை 
உளவுபார்க்கப்‌ போய்‌ வந்த அந்த 
இந்து மனுஷர்‌ உன்னே புகுந்து, 
வெட்டப்பட்ட விக்கிரகத்தையும்‌ 
ஏபோத்தையும்‌ சுருபங்களையும்‌ 
வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரகத்தையும்‌ 
எடுத்துக்‌ கொண்டு வந்தார்கள்‌. 


தியா 18:18. 
வீட்டிற்குள்‌ புகுந்து, 
விக்கிரகத்தையும்‌ ஏபோத்தையும்‌ 
சுகுபங்களையும்‌  வார்ப்பிக்கப்பட்ட 
விக்கிரகத்தையும்‌ எடுத்துக்கொண்டு 
வருகிறபோது, 

அவர்களைப்‌: 

செய்கிறது என்ன என்று கேட்டான்‌. 


அவர்கள்‌ மீகாவிண்‌ 
வெட்டப்பட்ட. 





f= FTE 
TT 


நியா 18:19. அதற்கு அவர்கள்‌: தீ 
பேசாதே, உன்‌ வாயை மூடிக்கொண்டு, 
எங்கனோடேகூட வந்து எங்களுக்குத்‌ 
ஆசாரியனுமாயிரு; 
ஒருவன்‌. வீட்டுக்கு 
ஆசாரியனாயிருக்கிறது. நல்லதோ? 
இஸ்ரவேலில்‌ ஒரு கோத்திரத்திற்கும்‌ 
வம்கத்திற்கும்‌ ஆசாரியனாயிருக்கிறது 
நல்லதோ? என்றார்கள்‌. 


தியா 18:20. 

ஆசாரியனுடைய 

இதமியப்பட்டு, அவன்‌ ஏயோத்தையும்‌ 
சுருபங்கனையும்‌ வெட்டப்பட்ட 
விக்கிரகத்தையும்‌ எடுத்துக்கொண்டு, 
ஜனங்களுக்குன்னே புகுத்தான்‌.. 


நியா 18:21. அவர்கள்‌ திரும்பும்படி 
புறப்பட்டு, பின்னைகளையும்‌, 
ஆடுமாடுகளையும்‌, பண்டம்‌ 
பாடிகளையும்‌, தங்களுக்கு முன்னே 
போகும்படி, செய்தார்கள்‌. 


தியா 18:22. அவர்கள்‌ புறப்பட்டு, 

மீகாவின்‌ வீட்டை, விட்டுக்‌ 
கொஞ்சந்தாரம்‌ போனபோது, மீகாவின்‌ 
விட்டிற்கு அயல்விட்டார்‌ கூட்டங்கூடி, 


தாண்‌ புத்திரரைத்‌ தொடர்த்துவத்து, 


நியா 18:28. அவர்களைப்‌ பார்த்துக்‌ 
கூப்பிட்டார்கள்‌; அவர்கள்‌: 
திரும்பிப்பார்த்து, மீகாவை நோக்கி: நீ 
இப்படிக்‌ கூட்டத்துடன்‌ வருகிற 
காரியம்‌ என்ன என்று கேட்டார்கள்‌. 


நான்‌ 


தியா 18:24. அதற்கு அவன்‌: 
உண்டுபண்ணின என்‌) 
தெய்வங்களையும்‌ 
ஆசாரியனையுங்கூட. 
கொண்டுபோகிறீர்கனே; இணி எனக்கு. 


என்ன இருக்கிறதா; 
காரியம்‌ என்ன. 


என்னிடத்தில்‌ 
என்றான்‌. 

நியா 18:25. தாண்‌ புத்திரர்‌ அவனைப்‌: 
பார்த்து: எங்கள்‌ காதுகள்‌ கேட்க 
கூக்குரல்‌ இடாதே, இட்டால்‌ கோபிகன்‌ 
உங்கள்மேல்‌ விழுவார்கள்‌: 
அப்பொழுது உன்‌ ஜீவனுக்கும்‌ உன்‌ 
வீட்டாரின்‌ ஜீவனுக்கும்‌ மோசம்‌ 
வருவித்துக்கொன்வாய்‌ என்று சொல்லி, 


தீ. கூப்பிடுகிற 
என்று நீங்கள்‌ 
எப்படிக்‌ கேட்கலாம்‌. 


நியாயாதிபதிகன்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நியா 18:28. 
'நடத்துபோனார்கள்‌; 
தன்னைப்பார்க்கிலூம்‌. 
என்று மீகா கண்டு, 
வீட்டுக்குத்‌ திரும்பினான்‌. 


தங்கன்‌ வழியே 
அவர்கள்‌: 
பலத்தவர்கள்‌. 
அவன்‌ தன்‌ 


உளவுபார்த்து வரும்படி, 
தாண்‌ rier தங்கள்‌ கோத்திரத்தில்‌ பலத்த 
மனுஷராகிய ஐந்து பேரை அனுப்பினார்கள்‌. 
உளவு பார்க்க போனவர்கள்‌ திரும்பி வந்து, 
தங்கள்‌ சகோதரரிடத்தில்‌ அவர்களுக்கு 
ஆறுதலான செய்திகளையும்‌ உற்சாகமான 
செய்திகளையும்‌ சொன்னார்கள்‌. அப்போது, 
தாண்‌ கோத்திரத்தாரில்‌ அறுநூறு பேர்‌ 
ஆயுதபாணிகளாய்‌ புறப்பட்டு, எப்பிராயீம்‌ 
மலைக்குப்போய்‌ மீகாலின்‌ வீடு மட்டும்‌ 
வருகிறார்கள்‌. 

மீகாலின்‌ வீட்டிலே ஏபேோத்தும்‌ 
கரூபங்களும்‌, வெட்டப்பட்ட விக்கிரகமும்‌, 
வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரகமும்‌ இருக்கிறது. 
இந்த இரகசியம்‌ லாமீசை உளவுபார்க்க போய்‌ 
வந்த ஐந்து மனுஷருக்கு மாத்திரம்‌ தெரியும்‌. 
உளவுகாரர்கள்‌ ஐந்துபேரும்‌, அறுநூறு யுத்த 
வீரருக்கும்‌ மீகாவின்‌ வீட்டில்‌ என்னென்ன 
இருக்கிறது என்னும்‌ இரகசியத்தை 
வெளிப்படுத்துகிறார்கள்‌. இந்த ஐந்து பேரும்‌, 
ஆயுதபாணிகளாயிருக்கிற நாண்‌ 
கோத்திரத்து அறுநூறு யுத்தவீரரையும்‌ 
பார்த்து, “இப்போதும்‌ நீங்கள்‌ செய்ய 
வேண்டியதை யோசித்துக்கொள்ளுங்கள்‌" 
என்று சொல்லுகிறார்கள்‌ (நியா 18:14). 


வீட்டிலிருப்பதுபோல, 
ஏபோத்தோ, தெராபீமோ அல்லது 
வெட்டப்பட்ட சுரூபமோ, வார்ப்பிக்கப்பட்ட 
விக்கிரகமோ தாண்‌ கோத்திரத்தாரிடத்தில்‌ 
இல்லை. அவர்களுக்கு இவற்றை எப்படி 
பயன்டுத்த வேண்டும்‌ என்பதும்‌ தெரியாது. 
ஆகையினால்‌ “இப்போதும்‌ நீங்கள்‌ செய்ய 
வேண்டியதை  யோசித்துக்கொள்ளுங்கள்‌" 
என்று உளவுபார்த்தவர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. 


மீகாவின்‌ 


லாமீசை உளவுபார்க்கப்போன 
ஐந்துபேரும்‌, மீகாவின்‌ வீட்டிலிருக்கிற 
வாலிபனிடம்‌, எங்கள்‌ பிரயாணம்‌ 
அநுகூலமாய்‌ முடியுமா, என்று நாங்கள்‌ 
அறியும்படி தேவனிடத்தில்‌ கேள்‌" என்று 
கேட்டார்கள்‌. லேவியன்‌ அவர்களுக்கு 
பிரதியுத்தரமாக, 'சமாதானத்தோடே 
போங்கள்‌, பிரயாணம்‌ 
கர்த்தருக்கேற்றது” 18:55) என்று 
சொல்லுகிறார்‌. 


உங்கள்‌ 


(நியா 





i THE 
TT 


உளவுபார்க்கப்போன 
தாண்‌ கோத்திரத்து ஆயுதபாணிகளிப 
அந்த லேலியனோடு தங்களுக்கு ஏற்பட்ட 
இதுமவங்களை அத சொல்லுகிறார்கள்‌. 
விக்கிரகங்களை 
ன்ஸ்‌ தாங்களும்‌. 
பயன்படுத்தினால்‌, தங்களுக்கு எல்லா 
காரியங்களிலும்‌ ஜெயம்‌ கிடைக்கும்‌ என்று 
தாண்‌ கோத்திரத்தார்‌ நம்புகிறார்கள்‌. 
தாண்‌ சொத்திரத்தார இ; 


கர்த்தரை நம்பி, லாமீசுக்கு 
வந்தார்கள்‌. 


ந்துபரம்‌ 
ணிகளிடம்‌. 


ரை! 
ராதமாகப்‌ 
இப்போதோ 
கரூபங்களையும்‌, 
விக்கிரகங்களையும்‌ நம்புகிறார்கள்‌ 


"தாண்‌ புத்திரர்‌ லாமீசுக்கு விரோதமாய்‌ 

புறப்படுவதற்கு முன்ப, 

உங்கள்‌ கையில்‌ 

நியா 1810) என்று 

முக்கியத்துவம்‌ 

கொடுத்தார்கள்‌. த்‌ ந்த்‌, 

விக்கரகங்களுக்கும்‌, பங்களுக்கும்‌. 

முக்கியத்துவம்‌ கொடுக்கிறார்கள்‌ 

கர்த்தருடைய பிரசன்னத்திற்கு பதிலாக, 

ஏபோத்தும்‌ விக்கிரகங்களும்‌ தங்களோடு 

கூடமிருந்தால்‌, தங்களுக்கு யுத்தத்திலே 

ஜெயமுண்டாகும்‌ என்று தாண்‌ கோத்திரத்து 
ஆயுதபாணிகள்‌ நம்புகிறார்கள்‌. 


கோத்திரத்தார்‌ _ லாமீசுக்கு 
யுத்தம்பண்ணப்போகும்போது. 
மீகாவின்‌ வீட்டிலிருக்கிற 

குரூபங்களையும்‌, 

எடுத்துக்கொண்டு 
கர்த்தருடைய பிரசன்னம்‌ 
தங்களோடு  கூடமிருக்கும்‌ என்பது 
அவர்களுடைய நம்பிக்கை. தாண்‌ 
கோத்திரத்தார்‌ இதுவரையிலும்‌ கர்த்தரை 
நம்பினார்கள்‌. இப்போது விக்கிரகங்களை 
நம்புகிறார்கள்‌ 

சீலோவிலே கர்த்தருடைய 
உடன்படிக்கைப்‌ பெட்டியும்‌ 
ஆசரிப்புக்கூடாரமும்‌ இருக்கிறது. தாண்‌ 
கோத்திரத்தார்‌. லாயீசிலே. 
குடியேறப்போகிறார்கள்‌. லாயீஸ்‌ பட்டணம்‌. 
சீலோவிலிருந்து வெகுதூரத்திலுள்ளது. 
அவர்களால்‌ அடிக்கடி சீலோவுக்குப்போய்‌, 


தாண்‌ 
விரோதமாக 
தங்களோடுகூட, 
ஏபோத்தையும்‌, 
விக்கிரகங்களையும்‌ 
போனால்‌, 


நியாயாதிபதிகன்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


பனிப்‌ ஊரீமைப்‌ பயன்படுத்தி 
ரிக்க முடியாது. பிரதான ஆசாரியரின்‌ 
கணரீமுக்குப்‌ பதிலாக, மீகாவின்‌ ஏபோத்தும்‌, 
விக்கிரகங்களும்‌, சுரூபங்களும்‌ தங்களோடு 
கூடமிருந்தால்‌, தங்களால்‌ கர்த்தரிடத்தில்‌ 
விசாரித்துக்கொள்ள முடியும்‌ என்று தாண்‌ 
கோத்திரத்தார்‌ நினைக்கிறார்கள்‌. 
புத்திரர்‌ மீகாவின்‌ 
விக்கிரகங்களை 
எடுத்துக்கொள்ள வேண்டுமென்று 
தீர்மானம்பண்ணுகிறார்கள்‌. அப்பொழுது, 
தாண்‌ Fa ஆயுதபாணிகளாகிய 
அறுநூறுடே அல்விடத்திற்குத்‌ 
திரும்பி, “நீகோலின்‌ எடம்‌ இருக்கிற 
லேவியனான வாலிபனின்‌ வீட்டிலே வந்து, 
அவனிடத்தில்‌ சுகசெய்தி விசாரிக்கிறார்கள்‌. 
ஆயுதபாணிகளாகிய தாண்‌ புத்திரர்‌ 
அறுநூறுபேரும்‌ வாசற்படியிலே நிற்கிறார்கள்‌. 
அப்போது, தேசத்தை உளவபார்க்கப்‌ போய்‌ 
வந்த அந்த ஐந்து மனுஷர்‌ உள்ளே புகுந்து, 
வெட்டப்பட்ட விக்கிரகத்தையும்‌ ஏபோத்தையும்‌ 
வார்ப்பிக்குப்பட்ட 
எடுத்தக்‌ கொண்டு 

வருகிறார்கள்‌ (நியா 1815-17), 


தாண்‌ 
வீட்டிலிருந்து 


தேசத்தை உளவுபார்க்கப்போன 
ஐந்துபேரும்‌ ஏற்கெனவே மீகாவின்‌ வீட்டில்‌ 
தங்கிமிருக்கிறார்கள்‌ (நியா 18:2) 
அவர்களுக்கு மீகாவின்‌ வீட்டைப்பற்றி 
நன்றாய்த்‌ தெரியும்‌. மீகா தன்னுடைய 
வீட்டிலே எந்த இடத்தில்‌ ஏபோத்தையும்‌ 
சுரூபத்தையும்‌ விக்கிரகத்தையும்‌ 
வைத்திருக்கிறார்‌ என்பது ஐந்து 
வேவுகாரருக்கும்‌ நன்றாய்த்‌ தெரியும்‌. 

மீகாவின்‌ வீட்டு வாசற்படியிலே. 
ஆசாரியனும்‌, ஆயுதபாணிகளாகிய 
அறுநூறு பேரும்‌ நிற்கிறார்கள்‌. அப்பொழுது 
தேசத்தை உளவுபார்க்கப்‌ போய்‌ வந்த அந்த 
ஐந்து மனுஷர்‌ உள்ளே புகுந்து, வெட்டப்பட்ட 
விக்கிரகத்தையும்‌ ஏபோத்தையும்‌ 
சுரூபங்களையும்‌ வார்ப்பிக்கப்பட்ட 
விக்கிரகத்தையும்‌ எடுத்துக்‌ கொண்டு 
வருகிறார்கள்‌. 





f= THE 
TT 


ஆசாரியனாகிய 
தன்னுடைய விக்கிரகங்களைப்‌ 
ஒரு முயற்சியும்‌ எடுக்கவில்லை. 
ஆசாரியன்‌ மீகாவின்‌ வீட்டில்‌ நடைபெறுகிற 
சம்பவங்களை, ஒரு 
பார்வையாளரைப்போல 
க படட 
வீட்டிலுள்ள. 


மீகாவின்‌ 
விக்கிரகங்களுக்கும்‌ 
வல்லமையில்லை. அந்த  சுரூபங்களால்‌. 
தங்களைத்‌ தங்களை பாதுகாத்துக்கொள்ள 

வில்லை. தேசத்தை உளவூயார்க்கப்‌ 

ய்‌ வந்த ஐந்து மனுஷரும்‌, 
விக்கிரகங்களை எடுத்துக்கொண்டு 
போகும்போது, விக்கிரகங்களால்‌ 
அதைத்‌ தடுத்து நிறுத்த முடியவில்லை. 


தாண்‌ கோத்திரத்தாரும்‌ கர்த்தரை 
நம்பாமல்‌ 'கரூபங்களையும்‌. 
a நம்புகிறார்கள்‌ 

க்கு முன்பாக விக்கிரக தெய்வங்கள்‌ 

'கவேண்டுமென்று விருமபுகிறார்கள்‌ 
இந்த தெய்வங்களையும்‌ தாங்கள்‌ 
உண்டுபண்ணாமல்‌, மீகாவின்‌ 


திருடிக்கொண்டு. 


தகவு 


தாண்‌ புத்திரரின்‌ விக்கிரகாராதனை 
டில்‌ ஆரம்பிக்கப்படுகிறது. 
விக்கிரகாராதனை 
த்தின்‌ முன்னுரயே மிகவும்‌ 
அசுத்தமாயிருக்கிறது. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
விக்கிரகங்களை ஆராதிக்கக்கூடாது. 
அவர்கள்‌ பிறர்‌ பொருளை இச்சிக்கக்கூடாது. 
னால்‌ தாண்‌ புத்திரரோ 
க்கிரகங்களையும்‌ ஆராதிக்கிறார்கள்‌. 
மீகாவின்‌ பொருட்களான  ஏபோத்தையும்‌, 
சுரூபத்தையும்‌, விக்கிரகத்தையும்‌ இச்சத்து 
திருடிக்கொண்டு போகிறார்கள்‌. 
உளவு 
மனுவும்‌, 


பார்க்கப்போய்வந்த ஐந்து 
மீகாவின்‌ வீட்டிற்குள்‌ புகுந்து 


அவர்களைப்‌ பார்த்து: “நீங்கள்‌ செய்கிறது. 
என்ன" (நியா 18:18) என்று கேட்கிறார்‌. 


நியாயாதிபதிகன்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


விக்கிரகங்களை எடுத்துக்கொண்டு 

வருகிறவர்கள்‌, ஆசாரியனைப்‌ பார்த்து, “நீ 
பேசாதே, உன்‌ வாயை மூடிக்கொண்டு, 

எங்களோடேகூட வந்து 

தகப்பனும்‌ ஆசாரியனுமாயிரு; 

ஒருவன்‌ வீட்டுக்கு ஆசாரியனாயிருக்கிறது. 

நல்லதோ? இஸ்ரவேலில்‌ ஒரு 

கோத்திரத்திற்கும்‌ வம்சத்திற்கும்‌ 

ஆசாரியனாயிருக்கிறது நல்லதோ?" (நியா 

18:19) என்று கேட்கிறார்கள்‌. 


தாண்‌ புத்திர்‌ விக்கிரகங்களை 
ஆராதிக்கவேண்டுமென்று விரும்புகிறார்கள்‌. 
ல்‌ அவர்களுக்கு மீகாவின்‌ 
ஏபோத்தை எப்படி 

ம்‌ என்று தெரியாது. 

மீகாவின்‌ ஏபோத்தையும்‌, 
விக்கிரகங்களையும்‌ 

எடுத்துக்கொண்டு போகும்போது, மீகாலின்‌ 
வீட்டில்‌ ஆசாரியனாயிருக்கிற 
லேலியனையும்‌ தங்களோடு 
கூட்டிக்கொண்டு போகவேண்டும்‌ என்று 
ஆசைப்படுகிறார்கள்‌. ஆசாரியன்‌ 
அவர்களோடு கூடமிருந்தால்தான்‌,, 
அவர்களால்‌ ஏபோத்தைப்‌ பயன்படுத்த முடியும்‌. 


தேசத்தை. உளவுபார்க்கப்போய்வந்த 
ஐந்து மனுஷரும்‌, ஆசாரியனிடம்‌ ஆசை 
வார்த்தைகளைப்‌ பேசுகிறார்கள்‌. மகாவின்‌ 
வீட்டில்‌ ஆசாரியர்‌ வசதியாமிருப்பதைவிட, 
தங்களோடு கூடவந்தால்‌ அவருக்கு அதிக 
வசதி டக்கும்‌ என்று 
காட்டுகிறார்கள்‌. ஒரு 
ஆசாரியனாயிருப்பதைவிட, 
கோத்திரத்திற்கும்‌ 

ஆசாரியனாயிருக்கிற பதவி உயர்வைப்பற்றி 
அவருக்கு சொல்லுகிறார்கள்‌. 


தாண்‌ புத்திரர்‌ பேசுவதைக்‌ 
நட்பது கல்லது மனது மிகவும்‌ 
சந்தோஷப்படுகிறது. லேவியன்‌ அவர்களுடைய 
ஆசை வார்த்தைகளினால்‌ மயங்குகிறார்‌. 
ஆசாரியனுடைய மனது  இதமியப்படுகிறது. 
ஆசாரியன்‌ ஏபோத்தையும்‌ சுரூபங்களையும்‌ 
வெட்டப்பட்ட விக்கிரகத்தையும்‌ 
எடுத்துக்கொண்டு, ஜனங்களுக்குள்ளே. 
புகுந்துவிடுகிறார்‌ (நியா 18:20). 





f= FTE 
TT 


விக்கிரகாராதனை 
போதம்‌. சகன்‌ சகா 
ஆரம்பிக்கப்பட்ட ல்‌ 


பட்டணம்‌ 
எட்ிிருக்கிற 


புற்று 


மீகாவின்‌ 


பட்டணத்தாருக்கு 
உண்டாகவில்லை. 
விக்கிரகங்கள்‌ லாயீஸ்‌ 
பாதுகாக்கவில்லை. அந்த விக்கிரகங்களால்‌ 
தங்களைக்கூட பாதுகாத்துக்கொள்ள 
முடியவில்லை. 
தாண்‌ புத்திரர்‌ 
ர 


மீகாவின்‌ வீட்டிலே 

திருடிக்கொண்டு. 
போவதை டய வீட்டிற்கு அயல்‌ 
வீட்டார்‌ எல்லோரும்‌ பார்க்கிறார்கள்‌. மீகாவம்‌ 
அதைப்‌ பார்க்கிறார்‌. ஆனால்‌ மீகாவால்‌. 
தாண்‌ புத்திரரை தடுத்து நிறுத்த 
முடியவில்லை. தன்னுடைய வீட்டிலுள்ள 
விக்கிரகங்களை அவரால்‌ பாதுகாக்க. 
யவில்லை.  சுரூபங்களை எடுத்துக்‌. 
ஈண்டு போனவர்கள்‌. மீகாவின்‌ 
வீட்டைவிட்டு கொஞ்சதூரம்‌ 
போய்விடுகிறார்கள்‌. 


மீகாவின்‌ வீட்டிற்கு அயல்‌ வீட்டார்‌ 
எல்லோரும்‌ கூட்டங்கூடுகிறார்கள்‌. இவர்கள்‌ 
மீகாவின்‌ வீட்டிலுள்ள  ஏபோத்தையும்‌ 
வெட்டப்பட்ட சுரூபத்தையும்‌, வார்க்கப்பட்ட 
விக்கிரகத்தையும்‌ ஆராதிக்கிறவர்கள்‌. இந்த 
விக்கிரகாராதனைக்காரர்‌ கூட்டங்கூடி 
தாண்‌ புத்தரை தொடர்ந்து வந்து. 
அவர்களைப்‌ பார்த்து கூப்பிடுகிறார்கள்‌. 


தாண்‌ புத்திரர்‌ திரும்பிப்‌ பார்த்தபோது 
அங்கு மீகாவும்‌ நிற்கிறார்‌. அவரோடுகூட 
மீகாவின்‌ வீட்டிற்கு அயல்‌ 
வீட்டிலுள்ளவர்களும்‌ நிற்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
மீகாவை நோக்கி, நீ இப்படிக்‌ 
கூட்டத்துடன்‌ வருகிற காரியம்‌ என்ன” என்று 
கேட்கிறார்கள்‌. அதற்கு மீகா “நான்‌. 
உண்டுபண்ணின என்னுடைய 
தெய்வங்களையும்‌ அந்த ஆசாரியனையுங்கூட 
நீங்கள்‌ கொண்டுபோகிறீர்களே: 
இனி எனக்கு என்ன இருக்கிறது: நீ 
கூப்பிடுகிற காரியம்‌ என்ன என்று 
நீங்கள்‌ என்னிடத்தில்‌ எப்படிக்‌ கேட்கலாம்‌" 
(நியா 18:23,24) என்று சொல்லுகிறார்‌. 


நியாயாதிபதிகன்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தாண்‌ புத்திரர்‌ மீகாவின்‌ வீட்டிலுள்ள 
விக்கிரகங்களைத்‌ திருடிக்கொண்டு வேகமாக. 
ஒடிப்போகவில்லை. அவர்கள்‌ மெதுவாகவே 
போகிறார்கள்‌. அவர்கள்‌ திரும்பும்படி 
புறப்பட்டு, பிள்ளைகளையும்‌, 
ஆடுமாடுகளையும்‌, பண்டம்‌ பாடிகளையும்‌, 
தங்களுக்கு முன்னே போகும்படி 
செய்கிறார்கள்‌ (நியா 18:21, அவர்கள்‌ 
லாயீசிலே குடியேறுவதற்கு ஆயத்தமாய்‌ 
போகிறார்கள்‌. தங்கள்‌ பிள்ளைகளையும்‌ 
ஆடுமாடுகளையும்‌ கூட்டிக்கொண்டு, 
அவர்களால்‌ வேகமாய்‌ ஓடிப்போகமுடியாது. 


பயமுறுத்துகிறார்கள்‌. 
மீகாவைப்‌ பார்த்து, “எங்கள்‌ காதுகள்‌ கேட்க 
கூக்குரல்‌ இடாதே, இட்டால்‌ கோபிகள்‌ 
உங்கள்மேல்‌ விழுவார்கள்‌: அப்பொழுது உன்‌ 
ஜீவனுக்கும்‌ உன்‌ வீட்டாரின்‌ ஜீவனுக்கும்‌ 
மோசம்‌ வருவித்துக்கொள்வாய்‌" 
(நியா 19:25,26) என்று சொல்லி, 
தங்கள்‌ வழியே நடந்துபோகிறார்கள்‌. 

மீகாவால்‌. 
விரோதமாய்‌ 
அவர்கள்‌ 


தாண்‌ 
யுத்தம்பண்ண 
மீகாவைப்‌ 
பலத்தவர்கள்‌. அவர்களுடைய 
தன்னுடைய பலவீனமும்‌. மீகாவுக்கு, 
நன்றாய்த்‌ தெரியும்‌. மீகா தன்னுடைய 
சூழ்நிலையைப்‌ புரிந்துகொண்டு, தாண்‌. 
புத்திரரோடு யுத்தம்பண்ணாமல்‌, தன்‌ 
வீட்டிற்கு திரும்பி வருகிறார்‌. தாண்‌ 
புத்திரரோ மீகா உண்டுபண்ணின 
வைகளையும்‌, அவருடைய ஆசாரியனையும்‌ 
தங்களோடே கூட கொண்டு போகிறார்கள்‌ 
(நியா 18:27). 


புத்திரருக்கு 
முடியாது. 
பார்க்கிலும்‌ 
பலமும்‌, 


புத்திரரிடத்தில்‌, 
வீட்டிலுள்ள 

சொல்லும்போது, 

தெய்வங்கள்‌ என்று 

(நியா 19:24), இந்த 

மீகா தனக்காக செய்தார்‌. 

ஒரு இஸ்ரவேல்‌ புத்திரர்‌. அவர்‌ 
விக்கிரங்களை செய்யவும்‌ கூடாது, 
அவற்றை ஆராதிக்கவும்‌ கூடாது. மீகாவோ 
கர்த்தரைவிட்டு விலகிப்போனதினால்‌, 
அவருடைய இருதயத்திலே கர்த்தரைப்பற்றிய 
அறிவும்‌ ஞானமும்‌ விலகிப்போயிற்று. 
அவருக்கு விக்கிரகத்திற்கும்‌, 
வித்தியாசம்‌ தெரியவில்லை. 


தேவனுக்கும்‌ 





i FTE 
TT 


தாண்‌ புத்திரர்‌ மீகாவின்‌ வீட்டிலுள்ள 
விக்கிரகங்களை திருடிக்கொண்டு 
போகிறார்கள்‌. அவர்கள்‌ மீகாவுக்கு நஷ்டாடு 
எதுவும்‌ கொடுக்கமாட்டார்கள்‌. அந்நாட்களில்‌ 
இஸ்ரவேலிலே ராஜாவுமில்லை. 
அதிகாரிகளுமில்லை. ஆகையினால்‌ 
மீகாவின்‌ வழக்கை விசாரித்து, அவருக்கு 
நீதி செய்ய ஒருவருமில்லை. மீகாவின்‌ 
தெய்வங்களும்‌ விக்கிரகங்களாயிருக்கிறது. 
அவற்றிற்கு ஜீவனுமில்லை, வல்லமையுமில்லை. 


புத்திரரோ 
இணக்கமாய்ப்‌. பேசாமல்‌ 
பயமுறுத்துகிறார்கள்‌. மீகா 
பேசினால்‌, அவருடைய ஜீவனுக்கும்‌ 
அவருடைய வீட்டாரின்‌ ஜீவனுக்கும்‌ 
மோசமுண்டாகும்‌ என்று பயமுறுத்துகிறார்கள்‌. 
மீகாவும்‌ உண்மை நிலையை அறிந்து, 
அதற்கு மேல்‌ ஒன்றும்‌ பேசாமல்‌, தன்‌ 
வீட்டிற்கு திரும்பிப்போய்விடுகிறார்‌. தன்‌ 
வீட்டிற்கு வந்து திருடுகிற தாண்‌ புத்திரர்‌ 
தன்னையும்‌ தன்னுடைய வீட்டாரையும்‌ 
கொலை செய்ய தயங்கமாட்டார்கள்‌ என்பது, 
மீகாவுக்கு நன்றாய்த்‌ தெரியும்‌. 


மீகாவோடு 
அவரைப்‌ 
கூக்குரலிட்டு 


நாண்‌ 


தன்னுடைய விக்கிரக தெய்வங்களைப்‌ 
பாதுகாக்க, மீகா தன்னுடைய ஜீவனையும்‌ 
ஒப்புக்கொடுக்க ஆயத்தமாமில்லை. அவர்‌ 
பயப்படுகிறார்‌. மீகா ஒரு கோழையாக, 
ப பறிகொடுத்துவிட்டு, 

வீட்டிற்கு வெறுங்கையோடு 
திரமபி வருகிறார்‌. 


“பூமியைத்‌ தத்தளிக்கப்பண்ணக்‌ கர்த்தர்‌ 
எழும்பும்‌. அந்நாளிலே, அவருடைய 
பயங்கரத்திற்கும்‌, அவருடைய 
மகிமைப்பிரதாபத்திற்கும்‌ விலகி, 
கன்மலைகளின்‌ வெடிப்புகளிலும்‌ 
குன்றுகளின்‌ சந்துகளிலும்‌ 
புகுந்துகொள்ளும்படிக்கு மனுஷன்‌ 
பணிந்துகொள்ளத்‌. தனக்கு. 
உண்டாக்கியிருந்த தன்‌ வெள்ளி. 
விக்கிரகங்களையும்‌, தன்‌ பொன்‌ 
விக்கிரகங்களையும்‌, மூஞ்சூறுகளுக்கும்‌. 
துரிஞ்சில்களுக்கும்‌ எறிந்துவிடுவான்‌" 
(ஏசா 2:20,21). 


உன்‌ சுரூங்களை மூடியவெள்ளித்த 
கட்டையும்‌, உன்‌ விக்கிரகங்களின்‌ பொன்‌ 
ஆடையாபரணத்தையும்‌ தீட்டாக எண்ணி, 
அவைகளைத்‌ தீட்டுப்பட்ட வஸ்திரம்போல. 
எறிந்து விட்டு, அதைச்‌ சீ! போ என்பாய்‌" 
(ஏசா 30:22). 


நியாயாதிபதிகன்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


தாண்‌ 
நியா 18:27-81 


நியா 1827. அவர்களோ 
மீகா உண்டுபண்ணினவைகளையும்‌, 
அவனுடைய ஆசாரியனையும்‌ 
கொண்டுபோய்‌, பயமில்லாமல்‌ 
சுகமாயிருக்கிற லாயிஸ்‌ ஊர்‌ 
ஒனங்களிடத்தில்‌ சேர்த்து, 
அவர்களைப்‌ பட்டயக்‌ கருக்கினால்‌ 
வெட்டி, பட்டணத்தை அக்கினியால்‌ 
சுட்டெரித்துப்போட்டார்கள்‌. 


தியா 18:28, அது சீதோனுக்குத்‌ 
தூரமாயிருத்தது; வேறே மனுஷரோடே, 
அவர்களுக்குச்‌. சம்பத்தமில்லாமலும்‌. 
இருந்தபடியால்‌, அவர்களைத்‌ 
தப்புவிப்பார்‌ ஒருவரும்‌ இல்லை: 
அந்தப்‌ பட்டணம்‌ பெத்ரேகோபுக்குச்‌. 
சமீபமான பன்னத்தாக்கில்‌ இருத்தது; 
அவர்கன்‌ அதைத்‌ திரும்பக்‌ கட்டி, 
அதிலே குடியிருந்து, 


தியா 18:29. பூர்வத்திலே லாயிஸ்‌ 
என்னும்‌ பேர்‌ கொண்டிருந்த அந்தப்‌ 
பட்டணத்திற்கு இஸ்ரவேலுக்குப்‌ 
பிறந்த தங்கள்‌. தகப்பனாகிய 
தாணுடைய நாமத்தின்படியே தாண்‌. 
என்று பேரிட்டார்கள்‌. 


தியா 18:30. அப்பொழுது தாண்‌ 
புத்திரர்‌ அந்தச்‌. ச௬ுகுபத்தைத்‌ 
தங்களுக்கு ஸ்தாபித்துக்கொண்டார்கள்‌; 
மனாசேயின்‌ குமாரனாகிய 
கெர்சோனின்‌ மகன்‌ யோனத்தானும்‌, 
அவன்‌ குமாரரும்‌ அத்தத்‌ தேசத்தார்‌ 
சிறைப்பட்டுப்போன நான்மட்டும்‌, 
தாண்‌ கோத்திரத்தாருக்கு. 
ஆசாரியராயிரு ந்தார்கள்‌. 
நியா 18:81. தேவனுடைய ஆலயம்‌ 
சீலோவிலிருந்த. காலமுழுதும்‌ அவர்கள்‌. 
மீகா உண்டுபண்ணின  ககுபத்தை 
வைத்துக்‌ கொண்டிருந்தார்கன்‌. 
புத்திர்‌ லாமீஸ்‌ ஊர்‌ 
பட்டயக்கருக்கினால்‌ வெட்டி, 
அக்கினியினால்‌. 
தாண்‌ புத்திரர்‌ 
விரோதமாக 
யுத்தம்பண்ணப்போகும்போது அவர்களை 
எதிர்ப்பதற்கு ஒருவருமில்லை. லாமீசின்‌: 
மனுஷர்‌ பயமில்லாமல்‌ சுகமாயிருக்கிறார்கள்‌. 


தாண்‌ 
ஜனங்களை 
அந்தப்‌ பட்டணத்தையும்‌ 

சுட்டெரித்துப்போடுகிறார்கள்‌. 
லாமீசுக்கு 





f= FTE 
TT 


மீகாவும்‌ தாண்‌ புத்திரருக்கு. 
விரோதமாய்‌ யுத்தம்பண்ணவில்லை. அவர்கள்‌ 
தன்னைப்பார்க்கிலும்‌ பலத்தவர்கள்‌ என்று 
மீகா கண்டு அவர்‌ தன்‌ வீட்டிற்கு 
'திரும்பிப்போகிறார்‌. தாண்‌ புத்திரரோ 
மீகா உண்டுபண்ணினவைகளையும்‌, 
அவருடைய ஆசாரியனையும்‌ கொண்டுபோய்‌, 
பயமில்லாமல்‌  சுகமாயிருக்கிற லாயீஸ்‌ 
ஊர்‌ ஜனங்களிடத்தில்‌ சேர்த்து. அவர்களைப்‌ 
பட்டயக்‌ கருக்கினால்‌ வெட்டி, 
பட்டணத்தை அக்கினியால்‌. 
சுட்டெரித்துப்போடுகிறார்கள்‌ (நியா 18:27). 


புத்திரர்‌ இப்போது, 
செழப்படைந்திர்கிறார்கள்‌ அவர்கள்‌ 
கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை 
செய்தாலும்‌, தாங்கள்‌ 
செழிப்பாயிருப்பதினால்‌, தங்களை 
ஆசீர்வதிப்பதாக நினைக்கிறார்கள்‌. 
இக்காலத்திலும்‌ அநேகர்‌ தங்களுடைய 
உலகப்பிரகாரமான ஐசுவரியம்‌ பெருகுவதைப்‌ 
பார்த்து, தங்களுடைய அவபக்தியையும்‌, 
அநியாயத்தையும்‌ நியாயப்படுத்துகிறார்கள்‌ 
லாயீசின்‌ மனுஷர்‌ பயமில்லாமல்‌ 
சுகமாயிருக்கிறார்கள்‌ அவர்களுடைய 
அலங்கங்கள்‌ பாதுகாப்பாயில்லை. ஆனாலும்‌ 
தங்களுக்கு க்‌ ஒருவரும்‌ 
யுத்தம்‌ வரமாட்டார்கள்‌ 
என்று ணக லாமீசின்‌ மனுஷர்‌ 
நிர்விசாரமாய்‌ ஜீவிக்கிறார்கள்‌. இதனால்‌. 
அவர்கள்மீது யுத்தம்பண்ணி, அவர்களை 
ஜெயிப்பது தாண்‌  புத்திரருக்கு 
எளிதாயிருக்கிறது. 


தாண்‌ புத்திரரின்‌ சேனை மிகவும்‌ 
அவர்களிடத்தில்‌ அறுநூறு பேர்‌ 
ஆயும்‌ 

நாண்‌ 


கர்த்தர்‌ 


நிர்விசாரமாய்‌. 

அவர்களை 
பட்டயக்கருக்கினால்‌ வெட்டிப்போடுகிறார்கள்‌. 
லாமீஸ்‌  பட்டணத்தையும்‌  அக்கியினால்‌. 
சுட்டெரித்துப்போடுகிறார்கள்‌. லாயீஸ்‌ 
பட்டணத்திலும்‌ திரளான ஜனங்கள்‌ 
இருந்தாலும்‌, அவர்கள்‌ எல்லோருமே 
செத்துப்போகிறார்கள்‌. 


நியாயாதிபதிகள்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


லாமீஸ்‌ பட்டணத்தாருக்கு 
பட்டணத்தாரோடு 
யாரோடும்‌ 
பண்ணவில்லை. 
சீதோனுக்கு 
அவர்களுக்கு 
சம்பந்தமில்லாமலிருக்கிறபடியினால்‌, 
அவர்களை தப்புவிப்பார்‌ ஒருவருமில்லை. 


லாமீஸ்‌ பட்டணம்‌  பெத்ரேகோபுக்கு 
சமீபமான பள்ளதாக்கிலே இருக்கிறது. இந்த 
பள்ளத்தாக்கிலே தங்களுடைய பட்டணத்தைக்‌ 
கட்டவேண்டுமென்று தாண்‌ புத்திரரும்‌ 
விரும்புகிறார்கள்‌. அவர்கள்‌ லாயீஸ்‌ 
பட்டணத்தை. அக்கினியினால்‌ 
சுட்டெரித்துப்போட்டாலும்‌, அந்த இடத்திலே 
தங்களுடைய பட்டணத்தை திரும்பக்கட்டி 
அதிலே குடியிருக்கவேண்டும்‌ என்பதே. 
தாண்‌ புத்திரரின்‌ நோக்கம்‌. தங்கள்‌ 
விருப்பத்தின்டி தாண்‌ புத்திரர்‌ லாயீசை 
திரும்பக்கட்டி அதிலே குடியிருக்கிறார்கள்‌. 


தாண்‌ புத்திரர்‌ லாயீஸ்‌ பட்டணத்தை 
முற்றிலுமாய்‌ சுட்டெரித்தார்களா அல்லது 
அந்தப்‌ பட்டணத்தில்‌. தங்களுக்கு 
பிரயோஜனப்படாத பகுதியை மாத்திரம்‌ 
சுட்டெரித்தார்களா என்பது தெரியவில்லை. 


பூர்வத்திலே லாயீஸ்‌ 
கொண்டிருந்த அந்தப்‌ பட்டணத்திற்கு 
இஸ்ரவேலுக்குப்‌ பிறந்த தங்கள்‌ 
தகப்பனாகிய தாணுடைய நாமத்தின்படியே 
தாண்‌ என்று பேரிடுகிறார்கள்‌ (நியா 18:29). 


மற்ற 
சம்பந்தமில்லை. அவர்கள்‌ 
சமாதான உடன்படிக்கை 


என்னும்‌ பேர்‌ 


தாண்‌ கோத்திரத்தைச்‌. சேர்ந்த 
மற்றவர்களெல்லாம்‌ லாயீஸ்‌ பட்டணத்திற்கு 
தூரத்திலிருக்கிறார்கள்‌. 
க்‌ இந்த 
லாமீசை திரும்பக்கட்டி, 
குடியிருக்கிறார்கள்‌. தாண்‌ கோத்திரத்தார்‌ 
வெவ்‌ இடங்களிலிருந்தாலும்‌, 
பிறப்பினால்‌ ஒரே 

இருக்கிறார்கள்‌ 
தங்களுடைய கோத்திரத்தின்‌ முற்பிதாவாகிய 
தாணை நினைவுகூரும்‌ வண்ணமாக, 
தாங்கள்‌ திரும்பக்கட்டி குடியிருக்கிற 
பட்டணத்திற்கு “தாண்‌” என்று 
பேரிடுகிறார்கள்‌. 





ழ்‌ நள 
யாய 


தாண்‌ புத்திரர்‌ லாமீஸ்‌ பட்டணத்தை 
திரும்பக்கட்டி அதிலே  குடியிருந்தவுடன்‌, 
முதலாவதாக அங்கே விக்கிரகாராதனையை 
ஸ்தாபிக்கிறார்கள்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
கிருபையினால்‌, தாண்‌ கோத்திரத்தாருக்கு 
தம்முடைய வாக்குத்தத்த 
நிறைவேற்றியிருக்கிறார்‌. தாண்‌ 
புத்திரருக்கு பங்குவீதமாக விழுந்த சீட்டின்‌ 
பிரகாரம்‌, கர்த்தர்‌ லாமீசை அவர்களுடைய 
கைகளில்‌ ஒப்புக்கொடுத்திருக்கிறார்‌. 


கர்த்தர்‌... நங்களுக்கு செய்த 
நன்மைகளுக்காக, தாண்‌ புத்திரர்‌ 
கர்த்தருக்கு நன்றியுள்ளவர்களாய்‌ 
ஜீவிக்கவேண்டும்‌. கர்த்தருடைய 
பிரமாணங்களுக்கு கீழ்ப்படியவேண்டும்‌. 
ல்‌ தாண்‌ புத்திரரோ, லாமீஸ்‌ 
திரும்பக்கட்டியவுடன்‌, 
கர்த்தருடைய பிரமாணத்தை 
அங்கே. தங்களுக்கு 

விக்கிரகங்களை ஸ்தாபிக்கிறார்கள்‌. 


ண்‌ ரர்‌ 

தங்களுக்கு ஸ்ாபிந்தக்கொள்ளாரகள்‌ 
மனாசேயின்‌ குமாரனாகிய கெர்சோனின்‌ 
மகன்‌ யோனத்தானும்‌, அவன்‌ குமாரரும்‌ 
அந்தத்‌ தேசத்தார்‌ சிறைப்பட்டுப்போன 
'நாள்மட்டும்‌, தாண்‌ கோத்திரத்தாருக்கு 
ஆசாரியராயிருக்கிறார்கள்‌ (நியா 18:30). 


லாயீஸ்‌ பட்டணத்தின்மீது தங்களுக்கு 
கிடைத்த வெற்றி, மீகாவின்‌ வீட்டிலுள்ள 


ஸ்தாபிப்பதோடு, அதற்கு ஆசாரியரையும்‌ 
நியமிக்கிறார்கள்‌. 


நியாயாதிபதிகன்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மனாசேயின்‌ குமாரனாகிய 
கெர்சோனின்‌ மகன்‌ யோனத்தானும்‌, 
அவன்‌ குமாரரும்‌, தாண்‌ கோத்திரத்தாருக்கு 
ஆசாரியராயிருக்கிறார்கள்‌. மனாசே என்னும்‌ 
பெயர்‌ மூலஎபிரெய பாஷையிலே, ஒரு சில 
பதிப்புக்களில்‌, “மோசே” என்றும்‌ 
எழுதப்பட்டிருக்கிறது. இவர்கள்‌ மோசேயின்‌ 
வம்சவழியை சேர்ந்தவர்களாகயிருக்கலாம்‌. 


பெற்றோர்‌ தங்களுடைய பிள்ளைகளை 
கர்த்தருக்குப்‌ பயப்படும்‌ பயத்திலே. 
வளர்க்கவேண்டும்‌. பெற்றோர்‌ பரிசுத்தவான்‌ 
களாகிருந்தாலும்‌, அவர்களுடைய 
பிள்ளைகள்‌ துன்மார்க்கராயிருப்பதற்கு 
வாய்ப்புள்ளது. பெற்றோர்‌ கர்த்தருக்கு 
ஊழியம்‌ செய்தாலும்‌, அவர்களுடைய 
பிள்ளைகள்‌ விக்கிரகங்களுக்கு ஊழியம்‌ 
செய்ய வாய்ப்புள்ளது. 


தேவனுடைய ஆலயம்‌ சீலோலிலிருந்த 
லாமீஸ்‌ பட்டணத்தில்‌ 

புத்திரர்‌ மீகா 

த்‌ வைத்துக்‌ 

ள்‌ (நியா 19:31) 
காலம்‌ வரையிலும்‌ 

தேகப்‌ ஆலயம்‌ சீலோவிலே இருந்தது. 
சாமுவேல்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரை நியாயம்‌ 
விசாரித்த காலத்திலே, இஸ்ரவேல்‌ 
தேசத்திலே விக்கிரகாராதனையை ஒழித்தார்‌. 


விக்கிரகாராதனை சீக்கிரத்தில்‌ 
ல்‌ இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
விக்கிரங்களைப்‌ பின்பற்றி, 
தூபங்காட்டினார்கள்‌. 
விக்கிரகாராதனை ஒரு புற்றுநோமைப்போல 
இருக்கிறது. அது சீக்கிரத்தில்‌ பரவுகிறது. 
அதே வேளையில்‌ அது சீக்கிரத்தில்‌ 
அழிந்துபோகாமல்‌, நீண்டகாலமாக 
நிலைத்திருக்கவும்‌ செய்கிறது. 





f= a 
TT 


கிபியாவின்‌ மனுஷர்‌ 
ஜீவிக்கிறார்கள்‌. யமீன்‌ 
கோத்திரத்தாரிடத்தில்‌ கர்த்தருக்கு பயப்படும்‌. 
பயமில்லை. இக்காலத்திலே இஸ்ரவேலிலே 
ல்லை. நியாயாதிபதியும்‌ இல்லை. 
ஒருவரும்‌ நியாயம்‌: 

விசாரிப்பதில்லை (நியா 19.1; 21:25). 


துன்மார்க்கராய்‌ 
பென்‌! 


நாண்‌... புத்திர்‌... மத்தியிலே. 
விக்கிரகாராதனை  பிரபல்யமாமிருக்கிறது. 
பென்யமீன்‌ கோத்திரத்தார்‌ துன்மார்க்கமாய்‌ 
ஜீவிக்கிறார்கள்‌. இஸ்ரவேல்‌ தேசம்‌ 
முழுவதுமே கர்த்தரைவிட்டு விலகி 
தங்களுடைய மனம்‌ போன பிரகாரம்‌ 
ஜீலிக்கிறார்கள்‌, இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
கர்த்தரின்‌ பார்வைக்கு... பொல்லப்பானதை 
செய்கிறார்கள்‌. தங்கள்‌ 
தேவனாகிய கர்த்தரை மறந்து, 
பாகால்களையும்‌, தோப்பு விக்கிரகங்களையும்‌ 
சேவிக்கிறார்கள்‌ (நியா 3:7). 


லேவியனுடைய மறுமனைய 
ஒருத்தியை பென்யமீன்‌ கோத்றரத்தள்‌ 
இலச்சையாய்‌ நடத்துகிற சம்பவம்‌ இந்த 
அதிகாரத்தில்‌ எழுதப்பட்டிருக்கிறது. 
லேலியனுடைய மறுமனையாட்டி, அவருக்கு 
துரோகமாய்‌ விபசாரம்பண்ணி, பெத்லகேம்‌ 
ஊரிலே இருக்கிற தன்‌ தகப்பன்‌ வீட்டிலே 
தங்கியிருக்கிறாள்‌ (நியா 19:1,2) 


லேவியன்‌ தன்‌ மறுமனையாட்டியோடு 
ஒப்புரவாகி, அவளைத்‌ திரும்ப தன்‌ வீட்டிற்கு 
அழைத்து வர, 
போகிறார்‌ (நியா 19:3). அந்த 
தகப்பனார்‌ லேவியனை 
உபசரிக்கிறார்‌ 


கொடுக்கவில்லை 

எப்பிராயீம்‌ 

ஒரு கிழவன்‌ 
வந்திருக்கிறார்‌ 


மலைத்தேசத்தானாகிய 
கிரியாவிலே சஞ்சரிக்க 


நியாயாதிபதிகன்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


மறுமனையாட்டிக்கும்‌ 
வீட்டிலே இராத்தங்க இடம்‌ 
கொடுக்கிறார்‌ (நியா 1916-21). 


கிபியாவின்‌ மனுஷரில்‌ சிலர்‌, லேவியன்‌ 
தங்கியிருக்கிற வீட்டைச்‌ சூழ்ந்துகொண்டு, 
சோதோமின்‌ மனுஷரைப்போல அக்கிரமம்‌ 
செய்கிறார்கள்‌ (நியா 19:22-24) கிபியாலின்‌ 
மனுஷர்‌ லேலியனின்‌ மறுமனையாட்டியைப்‌ 
பிடித்து அவளை. இவச்சையாய்‌ 
நடத்துகிறார்கள்‌. அவள்‌ செத்துப்போகிறாள்‌ 


மறுமனையாட்டிக்கு 
இஸ்ரவேலின்‌ 
பிரசித்தப்படுத்துகிறார்‌ (நியா 19:29,30) 


லேவியன்‌ 
நியா 19:1-15 


தியா 19:1. இஸ்ரவேலில்‌ ராஜா இல்லாத 
அந்நாட்கவிலே, எப்பிராயிம்‌ மலைகள்‌ 
அருகே பரதேசியாய்த்‌ தங்கின ஒரு 
லேவியன்‌: இருந்தான்‌; அவன்‌ 
பெத்லெகேம்‌ 

ஸ்திரீயைத்‌ 

மறுமனையாட்டியாகக்‌ 


கொண்டிருந்தான்‌. 


தியா 192. 
துரோகமாய்‌ 


அவன்‌ அவனுக்குத்‌ 
விபகாரம்பண்ணி,, 
அவனை விட்டு, யூதா தேசத்துப்‌ 
பெத்லெகேம்‌ ஊரிலிருக்கிற தன்‌: 
தகப்பன்‌ வீட்டுக்குப்‌ போய்‌, அங்கே 
தாதூமாதம்வரைக்கும்‌ இரு த்தான்‌. 


தியா 19:3. அவன்‌ புருஷன்‌ அவனோடே, 
நலவு சொல்லவும்‌, அவனைத்‌ திரும்ப 
அழைத்து வரவும்‌, இரண்டு 
கழுதைகளை ஆயத்தப்படுத்தி, தன்‌ 
' வேலைக்காரனைக்‌. கூட்டி. க்கொண்டு, 
அவனிடத்துக்குப்‌. போனான்‌; 
அப்பொழுது அவன்‌ அவனைத்‌ தன்‌ 
ப்‌ வீட்டுக்கு அழைத்துக்கொண்டு 

போனான்‌; ஸ்திரீயின்‌ தகப்பன்‌ 
அவனைக்‌ கண்டபோது சந்தோஷமாய்‌ 
ஏற்றுக்கொண்டு, 





i= FTE 
TT 


தியா 19:4. ஸ்திரீயின்‌ தகப்பனாகிய. 
அவனுடைய மாமன்‌. அவனை 
இருத்திக்கொண்டதினால்‌, மூன்றுநான்‌ 
அவனோடி ருந்தான்‌; அவர்கள்‌ 
அங்கே புசித்துக்‌ குடித்து இராத்‌ 
தங்கினார்கள்‌. 


தியா 195. நாலாம்‌ நான்‌ காலமே 
அவர்கள்‌ எழுத்திருத்தபோது, அவண்‌: 
பிரயாணப்படுகையில்‌, ஸ்திரீயின்‌ 
தகப்பன்‌ தன்‌ மருமகனை நோக்கி: 
கொஞ்சம்‌ அப்பம்‌ புசித்து, உன்‌ 
மனதைத்‌ தேற்றிக்கொன்‌; பிற்பாடு 
நீங்கள்‌ போகலாம்‌ என்‌ நான்‌. 


அவர்கள்‌ உட்கார்த்து, 
கூடப்‌: 

குடித்தார்கள்‌, 

அத்த மனுஷனைப்‌: 

தயவுசெய்து, உன்‌ 

மகிழ்ச்சியடைய இராத்திரிக்கும்‌ இரு 

என்றான்‌. 


தியா 19:7. 
அந்த மனுஷன்‌. 
அவனுடைய மாமன்‌. 
வருந்திக்கொண்ட தினால்‌, 
அன்று இராத்திரியும்‌ 
இருந்தான்‌. 


தியா 19:8. ஐந்தாம்‌ 
அவன்‌ போகிறதற்கு அதிகாகமே 
எழுந்திருந்தபோது, ஸ்திரீயின்‌ 
தகப்பன்‌: இருந்து உன்‌ இருதயத்தைத்‌ 
தேற்றிக்கொன்‌ எண்றான்‌; அப்படியே 
அந்திநேரமட்டும்‌ தாமதித்திருந்து, 
இருவரும்‌ போஜனம்பண்ணினார்கள்‌.. 


அப்படியே போகிறதற்கு. 


நாளிலே. 


தியா 19:9. பின்பு அவனும்‌, அவன்‌ 
மறுமனையாட்டி.யாம்‌, அவன்‌ 
வேலைக்காரனும்‌ போகிறதற்கு. 
எழுந்திருந்தபோதூ, ஸ்திரீயின்‌. 
தகப்பனாகிய அவனுடைய மாமன்‌: 
இதோ, பொழுது அண்தமிக்கப்‌ 
போகிறது, சாயங்காலமுமாயிற்று; 
இங்கே  இராத்திரிக்கு இருங்கள்‌; 
பார்‌, 

வேனையாயிற்று: 

சந்தோஷ மாயிருக்கும்படி, 
இராத்தங்கி நானை இருட்டோடே 
எழுந்திருத்து, உன்‌ வீட்டுக்குப்‌ 
போகலாம்‌ என்றான்‌. 


நியாயாதிபதிகன்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


QODNENS 
PUBLISHERS 


தியா 1910. 
இராத்திறிக்கு. 
மனதில்லாமல்‌, 
மேலும்‌ 

தன்‌ 
கூட்டிக்கொண்டு, 
எருசலேமாகிய 
வந்தான்‌. 


தியா 1901. எயூசுக்குச்‌. 
சமீபமாய்‌ வருகையில்‌, 
பொழுதுபோகிறதாயிருத்தது; 
அப்பொழுது வேலைக்காரன்‌ தண்‌ 
எஜமானை நோக்கி: எழூசியர்‌ 
இருக்கிற இந்தப்‌ பட்டணத்திற்குப்‌ 
போய்‌, அங்கே இராத்‌ தங்கலாம்‌ 
என்றான்‌. 


அத்த 
இரண்டு. 
சேணம்வைத்து, 
மறுமனையாட்டியைக்‌ 
எழுத்து புறப்பட்டு, 
எழூசுக்கு நேராக 


அவர்கள்‌ 


தியா 19:12. அதற்கு அவன்‌ எஜமான்‌ 
நாம்‌ வழியைவிட்டு, இஸ்ரவேல்‌ 
புத்திரரில்லாத மறுஜாதியார்‌ இருக்கிற 
பட்டணத்துக்குப்‌ போகப்படாது; 
அப்பாலே கிபியாமட்டும்‌ போவோம்‌ 
எண்று சொல்லி, 


தியா 19:18. தன்‌ வேலைக்காரனைப்‌ 
பார்த்து: நாம்‌ கிபியாவிலாகிலும்‌ 
ராமாவிலாகிலும்‌ இராத்தங்கும்படிக்கு, 
அவைகளில்‌ ஒரு இடத்திற்குப்போய்ச்‌. 
சேரும்படி நடந்து போவோம்‌ வா 
என்றான்‌. 


தியா 19:14. அப்படியே அப்பாலே 
நடத்துபோனார்கன்‌; பென்யமீன்‌ 
நாட்டைச்‌ சேர்த்த கிபியாவின்‌ கிட்ட 
வருகையில்‌, சூரியன்‌ 
அஸ்தமனமாயிற்தறு. 


தியா 19:15. ஆகையால்‌ கிபியாவிலே. 
வத்து இராத்தங்கும்படிக்கு, 
வழியைவிட்டு அவ்விடத்திற்குப்‌ 
போனார்கள்‌; அவன்‌ பட்டணத்துக்குன்‌' 
 போனயோது, இராத்தங்குகிற தற்கு 
அவர்களை வீட்டிலே சேர்த்துக்‌ 
கொள்வார்‌ இல்லாததினால்‌, வீதியில்‌ 
உட்கார்த்தான்‌. 





i THE 
TT 


இந்த அதிகாரம்‌ எழுதப்பட்ட 
நாட்களிலே இஸ்ரவேலில்‌ ராஜா இல்லை. 
இந்த அதிகாரத்தில்‌ ஒரு லேவியனைப்பற்றிச்‌ 
'சொல்லப்பட்டிருக்கிறது. இவர்‌ எப்பிராயீம்‌ 
மலைத்தேசம்‌ அருகே  பரதேசியாய்த்‌ 
தங்கியிருக்கிறார்‌. இவர்‌ யூதாவிலுள்ள 
பெத்லகேம்‌. ஊராளாகிய ஒரு 
ஸ்நிர்யை தனக்கு மறுமனையாட்டியாக 
கொண்டிருக்கிறார்‌. அந்த 
லேலியனுக்கு இரண்டாவது மனைவியாக 
இருப்பதற்கு வாய்ப்புள்ளது (நியா 19:1. 

லேவியனுடைய  மறுமனையாட்டியோ, 
அவருக்கு விரோதமாகத்‌ 
'துரோகம்பண்ணுகிறாள்‌. விபசாரம்‌ 
பண்ணுகிறாள்‌. அவள்‌ தன்‌ புருஷனைவிட்டு, 
யூதா தேசத்து பெத்லகேம்‌ ஊரிலிருக்கிற 
தன்‌ தகப்பன்‌ வீட்டிற்குப்‌ போகிறாள்‌. அங்கே 
நாலு மாதம்‌ வரைக்கும்‌ தங்கியிருக்கிறாள்‌ 
(நியா 19:2), 


அன்போடு” ஏற்றக்கொள்கறார்‌. அவள்‌. தன்‌ 
புருஷனுக்கு. துரோகமாம்‌ விபசாரம்‌. 
பண்ணினாலும்‌, அவளுடைய தகப்பன்‌ 
அவளைத்‌ தண்டிக்கவில்லை. நாலு மாதம்‌ 
வரையிலும்‌ அந்த மனுஷன்‌ தன்‌ மகளை தன்‌ 
வீட்டிலே ஆதரிக்கிறார்‌. 


அந்த 
துரோகம்பண்ணி, 
பழகும்போது, 
அவளுடைய பாவத்தை 
உணர்த்தவேண்டும்‌. ஆனால்‌ 
தகப்பனோ அவளைக்‌ 

ஆதரிக்கிறார்‌. பெற்றோர்‌ 
பிள்ளைகளைக்‌ கடிந்துகொள்ளாமல்‌, அதிக 
செல்லம்‌ கொடுத்து. வளர்ப்பதினால்‌, 
பிள்ளைகளில்‌ அநேகர்‌ கெட்டுப்போகிறார்கள்‌. 
பெற்றோரின்‌ கண்டிப்பில்லாத 
பிள்ளைகளுடைய ஜீவியம்‌ சீரழிந்துபோகிறது. 


ஸ்திரீ தன்‌ புருஷனுக்குத்‌. 


மற்ற 
அவளுடைய 


தகப்பன்‌ வீட்டிற்குப்போயிருந்தாலும்‌, லேவியன்‌ 
யூதாதேசத்து பெத்லகேமிலே, அவளோடே 
நலவு சொல்லவும்‌, அவளைத்‌ திரும்ப 
தன்னுடைய ஊருக்கு அழைத்து 
வரவும்‌ போகிறார்‌. 


நியாயாதிபதிகள்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


இரண்டு கழுதைகளை 
்‌ தன்னுடைய 
துணைக்கு 
தன்னுடைய 
யூதாவிலுள்ள 
போகிறார்‌. அங்கே 
மறுமனையாட்டியை 


கூட்டிக்கொண்டு, 
மறுமனையாட்டி இருக்கிற 
பெத்லகேம்‌ ஊருக்குப்‌ 
லேவியன்‌. தன்‌ 
சந்திக்கிறார்‌. 
வம்‌ டல அந்த ஸ்திரீ, 
புருஷனை, தகப்பன்‌ வீட்டிற்கு. 
அழைத்துக்கொண்டு போகிறாள்‌. ஸ்திரீயின்‌ 
தகப்பனும்‌ தன்னுடைய  மருமகனைக்‌ 
கண்டபோது, அவரை சந்தோஷமாய்‌ 
ஏற்றுக்கொள்கிறார்‌. லேவியன்‌ எப்பிராயீம்‌ 
மலைத்தேசத்திலிருந்து பெத்லகேமுக்கு 
வந்திருக்கிறார்‌. இது நீண்ட தூரத்து 
பிரயாணம்‌. பிரயாணக்களைப்பு நீங்குவதற்கு, 
லேவியனுடைய மாமனார்‌ அவரை 
சந்தோஷமாய்‌ ஏற்றுக்கொள்கிறார்‌. 


தன்‌ 


லேலியன்‌ தன்னுடைய மாமனாரின்‌ 
வீட்டில்‌ மூன்று நாள்‌ தங்கிமிருக்கிறார்‌ 
அங்கே அந்த லேவியன்‌, அவர்களோடுகூட 
புசித்து குடித்து இராத்தங்குகிறார்‌. 
லேவியனின்‌ மாமனாரைப்போல, நாமும்‌ 
நம்முடைய உற்றார்‌ உறவினரையும்‌, 
மற்ற லிருந்தினரையும்‌ சந்தோஷமாய்‌ 
ஏற்றுக்கொண்டு உபசரிக்கவேண்டும்‌. 


மறுமனையாட்டி, 


பட்டிருக்கலாம்‌. அவள்‌ தன்னுடைய தகப்பன்‌ 
வீட்டிலிருந்த நாலு மாத காலத்தில்‌, 
தன்னுடைய தவறை உணர்ந்திருக்கலாம்‌. 
தன்னுடைய பாவத்திற்கு மனந்திரும்பி 
யிருக்கலாம்‌. அவளுடைய ப்பனும்‌ 
அவளுக்கு, இந்தக்‌ 
புத்திமதிகளை சொல்லியிருக்கலாம்‌. 
லேவியனைப்‌ பார்த்தபோது, அவருடைய 
மாமனார்‌, அவரை சந்தோஷமாய்‌ ஏற்றுக்‌ 
கொள்கிறார்‌. அவருக்கு மூன்று நாட்களாக 
விருந்து உபசரிக்கிறார்‌. லேலியனுக்கு 
தன்னுடைய மறுமனையாட்டியின்மீதோ, 
அல்லது அவளுடைய தகப்பன்மீதோ 
கோபமில்லை. லேவியன்‌ அவளுடைய 
பாவத்தை மன்னித்து மறந்துவிடுகிறார்‌. 
இதற்கு அடையாளமாக, தன்னுடைய 
மாமனாரின்‌ விருந்து உபசரிப்புக்களை 
ஏற்றுக்கொண்டு, அவருடைய வீட்டிலே 
மூன்று நாட்களாக தங்கியிருக்கிறார்‌ 





i= FTE 
TT 


நம்முடைய கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து 
நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறார்‌. 
நம்முடைய கர்த்தரைப்போலவே, நாமும்‌ 
நமக்கு விரோதமாய்த்‌ தீங்கு செய்தவர்களை 
மன்னிக்கவேண்டும்‌. அதிலும்‌ விசேஷமாய்‌, 
விசுவாசிகளும்‌, ஊழியக்காரர்களும்‌, 
தங்களுக்கு விரோதமாக மற்றவர்கள்‌ செய்யும்‌ 
பாவங்களை மன்னித்து மறந்துவிடவேண்டும்‌. 

(டைய 
மறுமனையாட்டியும்‌, மறுபடியும்‌ ர்ந்து 
வாழ்வதற்கு ஆரோக்கியமான சூழ்நிலை 
உண்டாயிருக்கிறது. அவர்கள்‌ வருங்காலத்தில்‌ 
பிரச்சனையில்லாமல்‌ வாழ்வதற்கு வாய்ப்பு 
ஏற்பட்டிருக்கிறது. லேவியன்‌ அந்த நல்ல: 
வாய்ப்பை பயன்படுத்தி, தன்னுடைய 
மறுமனையாட்டியை, தன்னுடைய வீட்டிற்கு 
திரும்ப அழைத்துக்கொண்டு போவதற்காக 
வந்திருக்கிறார்‌ 


யூதாமார்க்கத்து 
வழக்கத்தின்‌ பிரகாரம்‌, 
தன்னுடைய மருமகனை அன்பாய்‌ 
உபசரிப்பார்‌. தன்னுடைய சொந்த வீட்டில்‌ 

"திராட்சச்செடியைப்போல, 


பாரம்பரிய 
மாமனார்‌ 


அவர்மீது அன்புகூருவார்‌. 


நம்முடைய குடும்பத்தில்‌, திருமணத்தின்‌ 
மூலமாக உறவினராக  இருக்கிறவர்களை 


உபசரிக்கவேண்டும்‌. திருமணத்தின்‌ மூலமாய்‌. 
ஏற்பட்டிருக்கிற உறவினரை 
உபசரிப்பதுபோலவே, நம்மோடுகூட 
உடன்பிறந்தவர்களையும்‌, அவர்களுடைய 
குடும்பத்தாரையும்‌ உபசரிக்கவேண்டும்‌ 


பணிவிடை செய்கிறவர்‌. அவருடைய மாமனார்‌ 
அவரை அன்போடு உபசரிக்கிறார்‌. ஆனாலும்‌ 


'திரும்பிப்போக வேண்டுமென்று, 
விரும்புகிறார்‌. மாமனார்‌ வீட்டில்‌ விருந்து 
உபசரிப்பு சிறப்பாமிருந்தாலும்‌ லேவியனுக்கு 
லன்‌ எதன்‌ ஊழியப்பொறுப்பு இருக்கிறது. 
லேலியன்‌ மாமனார்‌ வீட்டிலே. 
இருந்தாலும்‌, தன்னுடைய ஊழியத்தைப்பற்றி 
நினைத்துக்கொண்டிருக்கிறார்‌. 


நியாயாதிபதிகன்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நல்ல  மனுஒருடைய இருதயம்‌, 

அவருடைய தொழிலும்‌ வியாபாரமும்‌ எங்கே 

நடைபெறுகிறதோ அங்கே இருக்கும்‌. ஒரு 

சிலர்‌ தங்கள்‌ குடும்பத்திற்கு முக்கியத்துவம்‌ 

கொடுக்காமல்‌, தங்கள்‌ வேலைக்கு அதிக 

கொடுப்பார்கள்‌. நம்முடைய 

நாம்‌ குடும்பத்திற்கும்‌ 

கொடுக்கவேண்டும்‌. 

முக்கியத்துவம்‌ 

கொடுக்கவேண்டும்‌. குடும்பத்திற்காகவே 

வேலை செய்கிறோம்‌. வேலையை நன்றாய்ச்‌ 

செய்தால்தான்‌ குடும்பத்திற்கு வருமானம்‌. 
வரும்‌. 


a க்கு தன்னுடைய மாமனார்‌ 
வீட்டிலே மூன்றுநாள்‌ விருந்து முடிந்து 
விடுகிறது. அப்போது அந்த லேவியன்‌, 
தன்னுடைய மறுமனையாட்டியை 
அழைத்துக்கொண்டு, தன்னுடைய 
ஊருக்குப்போக ஆயத்தமாகிறார்‌. 


நாலாம்‌ நாள்‌ காலமே அவர்கள்‌ 
எழுந்திருக்கிறார்கள்‌. அந்த லேவியன்‌ 
பிரயாணப்படுகையில்‌, ஸ்திரீமின்‌ தகப்பன்‌ 
தன்‌ மருமகனை நோக்கி: "கொஞ்சம்‌ அப்பம்‌ 
புசித்து, உன்‌ மனதைத்‌ தேற்றிக்கொள்‌; 
பிற்பாடு நீங்கள்‌ போகலாம்‌" (நியா 19:5) 
என்று சொல்லுகிறார்‌. 


னுடைய மாமனாரின்‌ 
ஏற்றுக்கொள்கிறார்‌ 
உட்கார்ந்து, இருவரும்‌ கூடப்‌ 

ஸ்திரீயின்‌ தகப்பன்‌ 


லேவியன்‌ 
வேண்டுகோளை 
அவர்கள்‌ 

புசித்துக்‌ குடிக்கிறார்க 
அந்த லேலியனைப்‌ பார்த்து: “நீ தயவுசெய்து, 


உன்‌ இருதயம்‌. மகிழ்ச்சியடைய 
இராத்திரிக்கும்‌ இரு" என்று சொல்லுகிறார்‌. 
ஆனால்‌ லேலியனோ தன்னுடைய 
ஊருக்குப்போக விரும்புகிறார்‌. அப்படியே 
போகிறதற்கு அந்த லேவியன்‌ எழுந்தபோது, 
அவருடைய மாமன்‌ னப்‌ 
வருந்திக்கொண்டதினால்‌, 
லேவியன்‌ அன்று இராத்திரியும்‌ 
இருக்கிறார்‌. 


ஐந்தாம்‌ நாளிலே அந்த லேவியன்‌ 
போகிறதற்கு அதிகாலமே எழுந்திருக்கிறார்‌. 
அப்போது, ஸ்திரீயின்‌ தகப்பன்‌, தன்‌ 
மருமகனிடம்‌, “இருந்து உன்‌ இருதயத்தைத்‌ 
தேற்றிக்கொள்‌" என்று சொல்லுகிறார்‌; 
அப்படியே அந்திநேரமட்டும்‌ தாமதித்திருந்து, 
இருவரும்‌ போஜனம்பண்ணுகிறார்கள்‌. 


அங்கே 





f= al 
TT 


பின்பு லேவியனும்‌, அவர்‌ 
மறுமனையாட்டியும்‌, அவர்‌ வேலைக்காரனும்‌ 
போகிறதற்கு எழுந்திருந்தபோது, ஸ்திரீயின்‌ 
தகப்பனாகிய அவருடைய மாமன்‌: 
“இதோ, பொழுது அஸ்தமிக்கப்போகிறது. 
சாயங்காலமுமாயிற்று: இங்கே இராத்திரிக்கு 
இருங்கள்‌; பார்‌, மாலைமயங்குகிற 
வேளையாமிற்று. உன்‌ இருதயம்‌ 
சந்தோஷமாயிருக்கும்படி, இங்கே இராத்தங்கி 
நாளை  இருட்டோடே எழுந்திருந்து, 
உன்‌ வீட்டுக்குப்‌ போகலாம்‌" என்று 
சொல்லுகிறார்‌ (நியா 19:9). 


இந்த முறை, அந்த  லேவியனுக்கு, 
தன்னுடைய மாமனாரின்‌ வேண்டுகோளை 
ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இந்த 
இராத்திரிக்கும்‌ தன்னுடைய மாமனாரின்‌ 
வீட்டிலிருக்க லேலியனுக்கு மனமில்லை. 
லேலியன்‌ தன்னுடைய இரண்டு 
கழுதைகள்‌ மேலும்‌ சேணம்வைத்து, 
தன்‌ மறுமனையாட்டியைக்‌ கூட்டிக்கொண்டு, 
எழுந்து புறப்பட்டு, எருசலேமாகிய 
எபூசுக்கு நேராக வருகிறார்‌ (நியா 19:10). 


இந்த லேவியனுக்கு தன்‌ மாமனார்‌ 
வீட்டிலே சும்மாயிருக்க. க்‌ 
தன்னுடைய 


மறுமனையாட்டியை அழைத்து 

லேவியன்‌ பெத்லகேமுக்கு வதக்க 
அவர்‌ எப்பிராயீம்‌ மலைத்தேசத்திற்கு 

சக்கரத்தில்‌. திரம்பிப்போகவேண்டுமென்று 

விரும்புகிறார்‌. 


வேம்ப்பதாம்‌ lg மதியம்‌ வரையிலும்‌, 


மாமனார்‌ வீட்டில்‌ 
க்தி லேலியன்‌, 
அதிகாலையிலேயே தன்‌ மாமனாரைவிட்டுப்‌ 
புறப்பட்டுப்போயிருந்தால்‌, 
வேளைக்குள்‌, ஒரு (நல்ல ஊருக்கும்‌ 
சேர்ந்திருக்கலாம்‌. லேலியனும்‌ 
மறுமனையாட்டியும்‌ 
தங்கள்‌ 
புறப்பட்டுப்போனதினால்‌, 
அவர்களால்‌ 
எபூசு வரைக்கும்‌ 
வரமுடிந்திருக்கிறது. 


நியாயாதிபதிகள்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அவர்கள்‌. எபூசுக்குச்‌ சமீபமாய்‌ 
வருகையில்‌, பொழுதுபோகிறதாயிருக்கிறது:: 
அப்பொழுது வேலைக்காரன்‌ தன்‌ எஜமானை 
நோக்கி: “எபூசியர்‌ இருக்கிற இந்‌ 
பட்டணத்திற்குப்‌ போய்‌, 
இராத்‌ தங்கலாம்‌" (நியா 
சொல்லுகிறான்‌. 


லேலியனுக்கு மறுஜாதியார்‌ 
பட்டணத்திலே தங்க பிடிக்கவில்லை. 
எபூரியர்‌ இஸ்ரவேலின்‌ காணியாட்சிக்குப்‌ 
புறம்பானவர்கள்‌. எழூசியர்‌ மத்தியில்‌ 
தங்குவதற்கு பதிலாக, கிபியாவிலேபோய்‌ 
தங்கலாம்‌ என்று லேவியன்‌ விரும்புகிறார்‌ 
வழியைவிட்டு, இஸ்ரவேல்‌ 
புத்திரரில்லாத  மறுஜாதியார்‌ இருக்கிற 
பட்டணத்துக்குப்‌ போகப்படாது: அப்பாலே 
கிபியாமட்டும்‌ போவோம்‌" (நியா 19:12) 
என்று லேலியன்‌ தன்‌ வேலைக்காரனிடம்‌ 
சொல்லுகிறார்‌. 
லேலியன்‌ 


ய்ய ர்‌ 


இருக்கிற 


நாம்‌ 


வேலைக்காரனைப்‌ 
கிபியாவிலாகிலும்‌ 
இராத்தங்கும்படிக்கு, 

ப்‌ போய்ச்‌ 
சேரும்படி நடந்து போவோம்‌ வா" என்று 
சொல்லுகிறார்‌ அப்படியே 
அவர்கள்‌ அப்பாலே நடந்துபோகிறார்கள்‌: 
பென்யமீன்‌ நாட்டைச்‌ சேர்ந்த கிபியாவின்‌ 
கிட்ட வருகையில்‌, சூரியன்‌ 


அஸ்தமனமாயிற்று (நியா 19:13]4). 


கிபியா 
புத்தருடைய 
பிற்காலத்தில்‌ கிபியா, 
என்று அழைக்கப்பட்டது. இந்தப்‌ 
பட்டணம்‌ சீலோவுக்கும்‌ எப்பிராயீம்‌ 
மலைக்கும்‌ போகிற பாதையிலிருக்கிறது. 
ன்‌ கிமியாவுக்கு அருகாமையில்‌ 
சூரியன்‌ அஸ்தமனமாகி 

அவர்கள்‌ இருட்டிலே. 

பிரயாணம்‌ பண்ண 


பட்டணம்‌. பென்யமீன்‌. 


சுதந்தரத்திலிருக்கிறது. 
“சவுலின்‌ கிபியா” 


னை வேலைக்காரன்‌, 
எபூசியர்‌ இருக்கிற எருசலேமாகிய எபூசிலே. 
தங்கலாம்‌. என்று ஆலோசனை 
சொல்லுகிறான்‌. எபூசு என்னும்‌ பட்டணமே. 
பிற்காலத்தில்‌ எருசலேம்‌ என்று 
அழைக்கப்பட்டது. அக்காலத்தில்‌  எபூசு 
பட்டணத்திலே எபூசியர்கள்‌ குடியிருந்தார்கள்‌. 





f= THE 
TT 


லேவியனும்‌, அவரோடு கூடயிருக்கிற 
அவருடைய மறுமனையாட்டியும்‌, எபூசு 
பட்டணத்திலே தங்கியிருந்தால்‌ அவர்களுக்கு 
க ல்‌ 
அவர்களோ 
சேர்ந்த கிபியாவிலே 
தீர்மானம்பண்ணுகிறார்கள்‌. 
கானானியரைவிட, 
புத்திரர்‌ மோசமானவர்களாகவும்‌, அக்கிரமக்‌. 
காரர்களாகவும்‌, பயங்கரமானவர்களாகவும்‌ 
இருக்கிறார்கள்‌. 


லேலியனுடைய ஆலோசனை பிரகாரம்‌ 
அவர்கள்‌ கிபியாவிலே 
க 

வவ்விடத்திற்குப்‌ 
பக்கக்‌ 
இராத்தங்குகிறதற்கு அவர்களை வீட்டிலே. 
சேர்த்துக்‌ கொள்வார்‌ இல்லாததினால்‌, 
வீதியில்‌ உட்காருகிறார்‌ (நியா 19:15) 


லேவியனும்‌, அவரோடு 
கூடமிரக்கிறவர்களும்‌ எபூசு பட்டணத்தைக்‌ 
கடந்து, கிடியாவுக்கு வருகிறார்கள்‌. 
அவர்களுக்கு ங்‌ ற்‌ 
இடமில்லை. 
எல்லோருமே 
ஆதரவாயிருக்கவேண்டும்‌. ஆனால்‌ 
பென்யமீன்‌ புத்திரரோ இந்த லேவியன்மீது, 
அன்பு செலுத்தவில்லை. அவர்களை 
தங்கள்‌ வீட்டிலே சேர்த்துக்கொள்ள ஒரு 
பென்யமீனும்‌ முன்வரவில்லை. இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ கர்த்தரைவிட்டு விலகிப்போன போது, 
கர்த்தருடைய பிரமாணங்களையும்‌ 
விட்டு விலகிப்போகிறார்கள்‌. தங்களுக்கு 
லேலியருடைய ஊழியம்‌ தேவையில்லை என்று 
நினைக்கிறார்கள்‌. 


போகிறார்கள்‌; 


ஒரு கிழவன்‌ 
நியா 19:16-21 


நியா 19:18. வயலிலே வேலைசெய்து, 
மாலையிலே திரும்புகிற ஒரு கிழவன்‌ 
வந்தான்‌; அத்த மனுஷனும்‌ எப்பிராயீம்‌ 
மலைத்தேசத்தான்‌, அவன்‌ கிபியாவிலே 
சஞ்சரிக்கவத்தான்‌; அவ்விடத்து 
மனுஷரோ பென்யமீனர்‌. 


நியாயாதிபதிகன்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தியா 19:17. அந்தக்‌ கிழவன்‌ தண்‌ 
கண்களை ஏறெடுத்துப்‌ பட்டணத்து 
வீதியில்‌ அந்தப்‌ பிரயாணக்காரன்‌ 
இருக்கக்‌ கண்டு: எங்கே போகிறாய்‌, 
எங்கேயிருந்து வந்தாய்‌ என்று 
கேட்டான்‌. 


தியா 19:18. அதற்கு அவன்‌: நாங்கள்‌ 

ஊராகிய 

வந்து, 

மலைத்தேசுத்தின்‌' 

புதங்கன்மட்டும்‌ போகிறோம்‌; நான்‌ 

அவ்விடத்தான்‌; யூதாவிலுன்ன. 

பெத்லெகேம்‌ மட்டும்‌ போய்வந்தேன்‌, 

நான்‌ கர்த்தருடைய ஆலயத்துக்குப்‌ 

போகிறேன்‌; இங்கே என்னை வீட்டிலே. 
ஏற்றுக்கொன்வார்‌ ஒருவரும்‌ இல்லை. 


தியா 19:19. எங்கள்‌ கழுதைகளுக்கு 
வைக்கோலும்‌ த உண்டு; 
எனக்கும்‌ உமது அடியாளுக்கும்‌ உமது 
அடியானோடிருக்கிற 
வேலைக்காரனுக்கும்‌ 
திராட்சரசமும்‌ உண்டு; 
குறைவில்லை என்றான்‌. 


தியா 19:20. அப்பொழுது அந்தக்‌ 
கிழவன்‌: உனக்குச்‌ சமாதானம்‌; உண்‌: 
குறைவுகளெல்லாம்‌. என்மேல்‌. 
இருக்கட்டும்‌; வீதியிலேமாத்திரம்‌ 
இராத்தங்கவேண்டாம்‌ என்று சொல்லி, 


நியா 1921) அவனைத்‌ தன்‌ 
வீட்டுக்குள்‌ அழைத்துக்கொண்டுபோய்‌, 
கழுதைகளுக்குத்‌ தீபனம்போட்டான்‌; 
அவர்கள்‌ 


தங்கள்‌. 
கால்களைக்‌. கழுவிக்கொண்டு, 
புசித்துக்குடித்தார்கள்‌. 


லேவியனும்‌, 
மறுமனையாட்டியும்‌, 
கிபியாவின்‌ 
உட்கார்ந்திருக்கிறார்கள்‌. 
தாங்கள்‌ வீதியிலே. 
என்னும்‌ பயம்‌ லேவியனுக்கு உண்டாயிற்று. 
கிபியாவிலே, பென்யமீன்‌ புத்திரர்‌ 
மத்தியிலே, இல்வாறு வீதியிலே தங்குவது, 
சிங்கத்தின்‌ குகைக்குள்ளே, சிங்கங்களோடு 
தங்கியிருப்பதற்கு சமம்‌. பென்யமின்‌ 
புத்திரர்‌ ஒருவர்கூட அவர்களை தங்கள்‌ 
வீட்டிலே சேர்த்துக்கொள்ளவில்லை. 


அப்பமும்‌ 
ஒன்றிலும்‌ 


அவருடைய 
வேலைக்காரனும்‌ 

வீதியிலே 
இரவு முழுவதும்‌ 
'தங்கவேண்டுமோ 





i FT 
TT 


எப்பிராயீம்‌. 

கிபியாவிலே. 
அல்விடத்து 
(நியா 1916). 


பென்யமீன்‌ கோத்திரத்தார்‌ அந்நியரை 
உபசரிக்கவேண்டும்‌. தங்கள்‌ தேசத்திற்கு 


பிரயாணம்பண்ணி. வருகிறவர்களுக்கு 
ஆதரவு கொடுக்கவேண்டும்‌. பென்யமீன்‌ 
கோத்திரத்தாரின்‌ முற்பிதாவாகிய, 
“பென்யமீன்‌” போகிற வழியில்‌ சாலையில்‌: 
பிறந்தவர்‌. பென்யமீனுடைய 
ராகேல்‌ அவரை 
பெற்றுப்போட்டாள்‌. பென்யமீன்‌ கிபியாவுக்கு 
அருகாமையிலே, வழியிலே பிறந்தவர்‌ 

பின்பு, பெத்தேலை விட்டுப்‌ 
பிரயாணம்‌ புறப்பட்டார்கள்‌. எப்பிராத்தாவக்கு 
வர இன்னும்‌ கொஞ்சம்‌ தூரமிருக்கும்போது, 
ராகேல்‌ பிள்ளைபெற்றாள்‌: பிரசவத்தில்‌ 
அவளுக்குக்‌ கடும்வேதனை உண்டாயிற்று. 
பிரசவிக்கும்போது. அவளுக்குக்‌ 
கடும்வேதனையாயிருக்கையில்‌, மருத்துவச்சி 
அவளைப்‌. பார்த்து: பயப்படாதே, 
இந்த முறையும்‌ புத்திரனைப்‌ பெறுவாய்‌ 
என்றாள்‌" (ஆதி 351677. 
பென்யமீன்‌ 
தங்களுடைய 
மறந்துவிட்டார்கள்‌. 
அந்நியருக்கும்‌, 
யாத்திரீகர்களுக்கும்‌. 
காண்பிக்காமல்‌, 
இருதயமுள்ளவர்களாயிருக்கிறார்கள்‌. 


எப்பிராயீம்‌ மலைத்தேசத்தைச்‌ சேர்ந்த 


சஞ்சரிக்கவந்தவர்‌; 
பென்யமீனர்‌ 


கோத்திரத்தாரோ 
பழைய சரித்திரத்தை 
கஷ்டப்படுகிற 
வேதனைப்படுகிற 

ஆதரவு 

கடின 


ஒரே ஊரைச்சேர்ந்தவர்களாகயிருப்பதினால்‌, 
அவர்களுக்கு இடையே இயல்பாகவே. 
அன்பும்‌ பாசமும்‌ உண்டாகிறது. 


நியாயாதிபதிகன்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


புதிய 
விப்போங்லிடுகறா்கள்‌ 
பிரமாணங்களை 
இஸ்ரவேலின்‌ 
பழைய சந்ததியாரோ இன்னும்‌ கர்த்தருக்கு 
பயந்து ஜீலிக்கிறார்கள்‌. முதியவர்கள்‌ 
பிரமாணங்களுக்கு 
கீழ்ப்படிகிறார்கள்‌. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
மத்தியிலே இருக்கிற ஒரு சில நல்லவர்கள்‌ 
வயது முதிர்ந்த கிழவராகவே இருக்கிறார்கள்‌. 


இந்தக்‌ கிழவன்‌ வயலிலே 
செய்துவிட்டு, மாலையிலே. 

வீட்டிற்குத்‌ திரும்பி வருகிறார்‌ 
ஐசுவரியவானல்ல. கிபியாவிலே இருக்கிற 
பென்யமீன்‌ புத்திரர்‌ எல்லோருமே 
ஐசுவரியவான்களாயிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
ஆடம்பரமாய்‌ ஜீவிக்கிறார்கள்‌.  பென்மீன்‌ 
புத்திரர்‌ சோம்பேறிகளாயிருக்கிறார்கள்‌. 


பென்யமின்‌ புத்திரருக்கும்‌, லோத்தின்‌. 
காலத்திலிருந்த சோதோமின்‌ புத்திரருக்கும்‌. 
வித்தியாசமே இல்லை. அவர்கள்‌ 
எல்லோருமே சும்மாயிருந்து, பழக்கப்‌ 
போக்குகிறவர்கள்‌. 


இதோ, ஆகாரத்‌ 
திரட்சியும்‌, நிர்விசாரமான 
சாங்கோபாங்கமுமாகிய இவைகளே உன்‌: 
சகோதரியான சோதோமின்‌ அக்கிரமம்‌: 
இவைகளே  அவளிடத்திலும்‌ அவள்‌ 
குமாரத்திகளிடத்திலும்‌ இருந்தன; சிறுமையும்‌ 
எளிமையுமானவனுடைய கையை அவள்‌ 
பலப்படுத்தவில்லை" (எசே 16:49). 


கெர்வமும்‌, 


எப்பிராயீம்‌ மலைத்தேசத்தானாகிய 
அந்தக்‌ கிழவன்‌, லேவியனோடு பட்சமாய்ப்‌ 
பேசுகிறார்‌. அந்தக்‌ கிழவன்‌ தன்‌ கண்களை 
ஏறெடுத்துப்‌ பட்டணத்து வீதியில்‌ அந்தப்‌ 
பிரயாணக்காரன்‌ இருக்கக்‌ கண்டு: 
“எங்கே போகிறாய்‌, எங்கேயிருந்து வந்தாய்‌” 
(நியா 19:17) என்று கேட்கிறார்‌. 





i FTN 
TT 


லேவியனும்‌ அந்தக்‌ கிழவனிடம்‌ 
தன்னுடைய பரிதாபமான நிலமையைச்‌ 
சொல்லுகிறார்‌. “நாங்கள்‌ யூதாவிலுள்ள 
ஊராகிய பெத்லெகேமிலிருந்து வந்து, 
எப்பிராயீம்‌ மலைத்தேசத்தின்‌ புறங்கள்மட்டும்‌. 
போகிறோம்‌; நான்‌ அல்விடத்தான்‌:: 
யூதாவிலுள்ள பெத்லெகேம்‌ மட்டும்‌ 
போய்வந்தேன்‌, நான்‌ கர்த்தருடைய 
Me போகிறேன்‌; இங்கே என்னை 
த ஏற்றுக்கொள்வார்‌ ஒருவரும்‌. 
எங்கள்‌ கழுதைகளுக்கு 
ல்‌ தீபனமும்‌ உண்டு; எனக்கும்‌ 
உமது அடியாளுக்கும்‌ உமது 
அடியானோடிருக்கிற வேலைக்காரனுக்கும்‌ 
அப்பமும்‌ திராட்சரசமும்‌ உண்டு; 
ஒன்றிலும்‌ குறைவில்லை" (நியா 19:1819) 
என்று லேலியன்‌ அந்தக்‌ கிழவனிடம்‌ 
சொல்லுகிறார்‌. 
எப்பிராயீம்‌. மலைத்தேசத்தானாகிய 
அந்தக்‌ கிழவன்‌, லேவியனை தன்னுடைய 
வீட்டிற்கு வருமாறு அன்போடு அழைக்கிறார்‌. 
அப்பொழுது அந்தக்‌ கிழவன்‌. 
உனக்குச்‌ சமாதானம்‌; உன்‌ 
குறைவுகளெல்லாம்‌ என்மேல்‌ இருக்கட்டும்‌; 
வீதியிலேமாத்திரம்‌ இராத்தங்கவேண்டாம்‌” 
(நியா 19:20) என்று சொல்லுகிறார்‌. 


அந்தக்‌ கிழவன்‌ லேவியளைத்‌ தன்‌ 
வீட்டுக்குள்‌ அழைத்துக்கொண்டுபோய்‌, 
கழுதைகளுக்குத்‌ தீபனம்போடுகிறார்‌:: 
அவர்கள்‌ தங்கள்‌ கால்களைக்‌ 
கழுவிக்கொண்டு, புசித்துக்குடிக்கிறார்கள்‌ 
(நியா 19:21). 

தங்க இடம்‌: 
கிழவனிடம்‌ 
அந்தக்‌ கிழவன்‌ 


தங்களுக்கு 
வேண்டுமென்று லேலியன்‌. 
கேட்கும்‌ முன்பாகவே, 
அவர்களை தன்னுடைய வீட்டிலே தங்க 


வருமாறு அழைத்துக்கொண்டு போகிறார்‌. 

நம்முடைய கர்த்தராகிய இயேசுகிறிஸ்துவும்‌, 

ஜெபம்பண்ணுவதற்கு 

நமக்கு பதில்‌ கொடுக்கிறார்‌. 

நன்மை செய்ய விரும்புகிறவர்கள்‌ விளம்பரம்‌ 

தேடமாட்டார்கள்‌. சூழ்நிலைகளைப்‌ 

பார்க்கமாட்டார்கள்‌. வாய்ப்புக்களை 

மாத்திரம்‌ பார்ப்பார்கள்‌. வாய்ப்பு 

கிடைக்கும்போதெல்லாம்‌ நன்மை 
செய்வார்கள்‌. 


நியாயாதிபதிகன்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அன்பு நீடிய சாந்தமும்‌ தயவமுள்ளது; 
அன்புக்குப்‌ பொறாமையில்லை; அன்பு 
தன்னைப்‌ புகழாது. இறுமாப்பாமிராது. 
அயோக்கியமானனதைச்‌ செய்யாது, 
தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு 
நினையாது. அநியாயத்தில்‌ சந்தோஷப்படாமல்‌, 
சத்தியத்தில்‌ சந்தோஷப்படும்‌. சகலத்தையும்‌ 
தாங்கும்‌, சகலத்தையும்‌ விசுவாசிக்கும்‌, 
சகலத்தையும்‌ நம்பும்‌, சகலத்தையும்‌ சகிக்கும்‌” 
கொரி 8:4-7). 


கிபியாவின்‌ மனுஷர்‌ 
தியா 19:22-30 


நியா 19:22. 
மனமகிழ்ச்சியாயிருக்கிற போது, 
இதே, பேலியானின்‌ மக்கனாகிய 
அத்த ஊர்‌ மனுஷரில்‌ சிலர்‌ அந்த 
வீட்டைச்‌ சூழ்த்துகொண்டு, கதவைத்‌ 
தட்டி: உன்‌ வீட்டிலே வந்த அந்த 
மனுஷனை நாங்கள்‌ அறியும்படிக்கு, 
வெளியே கொண்டுவா என்று 
வீட்டுக்காரனாகிய அந்தக்‌. 
கிழவனோடே சொன்னார்கள்‌. 


அவர்கள்‌: 


நியா 19:23. அப்பொழுது 
வீட்டுக்காரனாகிய அத்த மனுஷன்‌ 
வெளியே அவர்களிடத்தில்‌ போம்‌: 
இப்படிச்‌ செய்யவேண்டாம்‌; எண்‌: 
சகோதரரே, இப்படிப்பட்ட 
பொல்லாப்பைச்‌. செய்யவேண்டாம்‌; 
அத்த மனுஷன்‌ என்‌ வீட்டிற்குள்‌. 
வத்திருக்கையில்‌, இப்படிக்கொத்த 
மதிகேட்டைச்‌ செய்யீர்களாக. 


நியா 19:24. இதேர, 
கன்னியாஸ்திரீயாகிய என்‌ மகளும்‌, 
அத்த மனிதனுடைய 
மறுமனையாட்டியும்‌ இருக்கிறார்கள்‌; 
அவர்களை உங்களிடத்தில்‌ வெளியே 
கொண்டுவருகிறேன்‌; அவர்களை 
அவமானப்படுத்தி, உங்கள்‌. 
பார்வைக்குச்‌. குரிபோனயிரகாரம்‌ 
அவர்களுக்குச்‌ செய்யுங்கள்‌; ஆனாலும்‌ 
இத்த மனுஷனுக்கு அப்படிப்பட்ட 
மதிகேடான காரியத்தைச்‌. 
செய்யவேண்டாம்‌ என்றான்‌. 





i THEN 
TT 


நியா 19:25. அத்த மனுஷர்‌ அவன்‌ 
சொல்லைக்‌ கேட்கவில்லை; அப்பொழுது 
அந்த மனுஷன்‌: தன்‌. 
மறுமனையாட்டியைப்‌ பிடித்து, 
அவர்களிடத்தில்‌ வெளியே 
கொண்டுவந்து விட்டான்‌; அவர்கள்‌ 
அவனை அறித்து கொண்டு, 
இராமுழுவதும்‌ விடியுங்காலமட்டும்‌. 
அவனை இலச்சையாய்‌ நடத்தி, கிழக்கு 
வெளுக்கும்போது அவளைப்‌ 
'போகவிட்டார்கள்‌. 
தியா 19:26. விடியுங்காலத்திற்கு. 
முன்னே அத்த ஸ்திரீ வத்து, 
வெளிச்சமாகுமட்டும்‌ அங்கே தன்‌: 
எஜமான்‌ இருத்த ன்ட்டுவாச ற்படியிலே 
விழுந்துகிடத்தான்‌. 


தியா 19:27. அவன்‌ எஜமான்‌ காலமே. 
எழுந்திருந்து வீட்டின்‌. கதவைத்‌ 
திறந்து, தன்‌ வழியே போகப்‌ 
புறப்படுகிறபோது, இதே, அவன்‌ 
மறுமனையாட்டியாகிய ஸ்திரீ 
வீட்டுவாசலுக்கு. முன்பாகத்‌ தன்‌ 
கைகளை வாச ற்படியின்மேல்‌ 
வைத்தவளாய்க்‌ கிடத்தான்‌. 


19:28. எழுந்திரு போவோம்‌. 
அவன்‌ அவனோடே 
சொன்னதற்குப்‌ பிரதியுத்தரம்‌ 
பிறக்கவில்லை, அப்பொழுது அந்த 
மனுஷன்‌ அவனைக்‌ கழுதையின்மேல்‌ 
போட்டுக்கொண்டு, பிரயாணப்பட்டு, 
தன்‌ இடத்திற்குப்‌ போனான்‌. 
தியா 19:29. அவன்‌ தண்‌ வீட்டுக்கு 
வந்தபோது, ஒரு கத்தியை எடுத்து, 
தன்‌ மறுமனையாட்டியைப்‌ பிடித்து, 
அவனை அவளுடைய 
எலும்புகளோடுங்கூடப்‌ பன்னிரண்டு. 
துண்டமாக்கி, இஸ்ரவேலின்‌. 
எல்லைகளுக்கெல்லாம்‌ அனுப்பினான்‌. 


தியா 19:80, 
கண்டவர்களெல்லாரும்‌, 
புத்திரர்‌ எகிப்திலிருந்து புறப்பட்ட 
நான்‌. முதற்கொண்டு. இத்நான்‌ 
வரைக்கும்‌ இதைப்‌ போலொத்த 
காரியம்‌ செய்யப்படவும்‌ இல்லை, 
காணப்படவும்‌ இல்லை; இத்தக்‌ 
காரியத்தை யோசித்து ஆலோசனை 
பண்ணி செய்யவேண்டியது இன்ன 
தென்று சொல்லுங்கள்‌ என்றார்கள்‌. 


அப்பொழுது அதைக்‌ 
இஸ்ரவேல்‌ 


நியாயாதிபதிகன்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


கிபியாவின்‌ 
துன்மார்க்கராயிருக்கிறார்கள்‌. 
பேலியாளின்‌ மக்கள்‌ 
அழைக்கப்படுகிறார்கள்‌. 
கர்த்தருடைய 


அவர்கள்‌ 
என்று 
அவர்கள்‌ 
நியாயப்பிரமாணத்திற்கு 
அடங்காதவர்கள்‌. அவர்களை யாரும்‌ 
ஆளுகை செய்யாததினால்‌, கிபியாவின்‌ 
மனுஷர்‌ நுகத்தை சுமக்காத அடங்காத 
எருதுகளைப்போல இருக்கிறார்கள்‌. 


பிசாசானவன்‌ பேலியாளாயிருக்கிறான்‌. 
கிபியாவின்‌. மக்கள்‌ பிசாசின்‌ 
மக்களாயிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ பிசாசின்‌ 
குணத்தோடு, பிசாசைப்போலவே 
இருக்கிறார்கள்‌. கிபியாவின்‌ மனுஷர்‌ 
பிசாசாசோடு சேர்ந்துகொண்டு, தேவனுக்கு 
விரோதமாகவும்‌ அவருடைய ராஜ்யத்திற்கு 
விரோதமாகவும்‌ கலகம்பண்ணுகிறார்கள்‌. 


எப்பிராயீம்‌ 


மலைத்தேசத்தானாகிய 
கிழவனுடைய , 


வீட்டிலே, வேவியனும்‌, 
அவருடைய மறுமனையாட்டியும்‌, 
வேலைக்காரனும்‌ புசித்து குடித்து 
மனமகிழ்ச்சியாயிருக்கிறார்கள்‌. அப்பொழுது 
பேலியாளின்‌ மக்களாகிய அந்த ஊர்‌ 
மனுஷரில்‌ சிலர்‌ அந்த வீட்டைச்‌ 
சூழ்ந்துகொண்டு, கதவைத்‌ தட்டுகிறார்கள்‌. 
ர்‌ அந்த  வீட்டுக்காரனாகிய 
“உன்‌ வீட்டிலே வந்த 
அந்த மனுஷனை நாங்கள்‌ அறியும்படிக்கு, 
வெளியே கொண்டுவா" (நியா 19:22) 
என்று சொல்லுகிறார்கள்‌. 
எப்பிராயீம்‌ மலைத்தேசத்தானாகிய 
கிபியாவிலே கண்ணியமாய்‌ 
அவர்‌ அந்த ஊர்‌ ஜனங்கள்‌ 
சமாதானமாயிருக்கிறார்‌. அந்தக்‌ 
கிழவன்‌ யாரோடும்‌ வீண்‌ சண்டைக்குப்‌ 
போவதில்லை. அவர்‌ கிபியாவின்‌ மனுஷர்‌ 
மத்தியிலே நற்சாட்சியுள்‌ளவராயிருக்கிறார்‌. 
அவர்‌ தன்னுடைய வீட்டை நல்லமுறையில்‌ 
பராமரிக்கிறார்‌. கிழவனுடைய வீடு 
கிபியா பட்டணத்திற்கு ஆசீர்வாதமாகவும்‌, 
அலங்காரமாகவும்‌ இருக்கிறது. 


கிபியாவின்‌ மனுஷரில்‌ சிலர்‌ இரவு 
வேளையில்‌ அந்தக்‌ கிழவனுடைய வீட்டைச்‌ 
சூழ்ந்துகொள்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
ஆண்புணர்ச்சிக்காரர்கள்‌. கிழலனுடைய 
வீட்டிலிருக்கிற லேலியனை தங்களிடத்தில்‌ 
ஒப்புக்கொடுக்கவேண்டுமென்று 
கேட்கிறார்கள்‌. 





f= THE 
ETT 


அப்பொழுது வீட்டுக்காரனாகிய அந்த 
மனுஷன்‌ வெளியே அவர்களிடத்தில்‌ போய்‌: 
“இப்படிச்‌ செய்யவேண்டாம்‌: என்‌ சகோதரரே, 
இப்படிப்பட்ட பொல்லாப்பைச்‌ 
செய்யவேண்டாம்‌: அந்த மனுஷன்‌ என்‌: 
வீட்டிற்குள்‌ வந்திருக்கையில்‌, இப்படிக்கொத்த 
மதிகேட்டைச்‌ செய்யீர்களாக” (நியா 19:23) 
என்று சொல்லுகிறார்‌. 


கிபியாவின்‌ மனுஷரோ. டய 
புத்திமதிகளுக்கு, கொடுக்கவில்லை 
அவருடைய வேண்டுகோளை ஏற்றுக்கொள்ள 
வில்லை. கிபியாவின்‌ மனுஷர்‌ பாவிகளாயும்‌: 
துன்மார்க்கராயும்‌ இருக்கிறார்கள்‌. 
அருவருப்பான காரியங்களை செய்ய 
வேண்டுமென்று தீர்மானித்திருக்கிறார்கள்‌. 
“அந்த மனுஷனை நாங்கள்‌ அறியும்படிக்கு 
வெளியே கொண்டு வா” என்று கிபியாவின்‌ 
மனுஷர்‌ அந்தக்‌ கிழவனிடம்‌. 
சொல்லுகிறார்கள்‌. 

சோதோமின்‌ பாவம்‌. 


சோதியா ஆண்புணர்ச்சிக்‌ 
காரராயிருந்ததுபோல, கிபியாவின்‌ மனுஷரும்‌ 
ஆண்புணர்ச்சிக்காரராயிருக்கிறார்கள்‌. 

இக்காலத்தில்‌ இஸ்ரவேல்‌ தேசம்‌ சீரழிந்து 
கிடக்கிறது. தேவனுடைய உடன்படிக்கைப்‌ 
பெட்டி சீலோவிலே வைக்கப்பட்டிருக்கிறது. 
ஆனால்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரோ, 
தங்களுடைய வீதிகளிலே சோதோமின்‌ 
மனுஷரைப்போல பாவம்‌ செய்கிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரருடைய 
கர்த்தருடைய பிரமாணம்‌ இருக்கிறது. 
அவர்களுடைய இருதயங்களிலோ பிசாசு 
வாசம்பண்ணுகிறான்‌. _ இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
கர்த்தரைவிட்டு விலகி விக்கிரகங்களை 
ஆராதிக்கிறார்கள்‌. அவர்களுடைய 

க்கிரகாராதனைக்கு தண்டனையாக, 

இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ மத்தியிலே சோதோமின்‌ 
பாவம்‌ பிரவேசித்திருக்கிறது. 


கைகளில்‌ 


கிபியாவின்‌ மனுஷர்‌ 
விரோதமாக ஏராளமான பாவங்களை 
செய்தாலும்‌, சோதோமின்‌ பாவமாகிய 
ஆண்புணர்ச்சியே அவர்களுடைய பிரதான 
பாவமாயிருக்கிறது. அவர்கள்‌ இந்தப்‌ 
பாவத்திற்கு அடிமைப்பட்டிருக்கிறார்கள்‌. 

கிபியாவின்‌ மனுஷர்‌ விக்கிரகங்களை 
ஆராதித்து தங்களைத்‌ தீட்டுப்படுத்து, 
கிறார்கள்‌. மதியீனமான காரியங்களை 
செய்கிறார்கள்‌. 


கர்த்தருக்கு. 


நியாயாதிபதிகன்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அவர்கள்‌ தங்கள்‌ 

'இச்சைகளினாலே. 
கர போதன்‌ தங்கள்‌ சரீரங்களை 
அவமானப்படுத்தத்தக்கதாக, தேவன்‌ 
அவர்களை அகத்தத்திற்கு ஒப்புக்கொடுத்தார்‌. 
தேவனுடைய சத்தியத்தை அவர்கள்‌ 
பொய்யாக மாற்றி, சிருஷ்டிகரைத்‌ தொழுது 
சேவியாமல்‌. சிருஷ்டியைத்‌ தொழுது 
சேவித்தார்கள்‌, அவரே என்றென்றைக்கும்‌. 
ஸ்தோத்திரிக்கப்பட்டவர்‌. ஆமென்‌" 
(ரோம 1:24,25). 


'தேவனை அறியும்‌ அறிவைப்‌ பற்றிக்‌ 
கொண்டிருக்க அவர்களுக்கு 
மனதில்லாதிருந்தபடியால்‌, தகாதவைகளைச்‌ 
செய்யும்படி, தேவன்‌ அவர்களைக்‌ கேடான 
சிந்தைக்கு ஒப்புக்கொடுத்தார்‌" (ரோம 1:28), 


வீட்டுக்காரனாகிய கிழவன்‌, 
வீட்டை சூழ்ந்துகொண்டு 
கிபியாவின்‌. மனுஷரிடத்தில்‌, 
செய்யவேண்டாம்‌, 
பொல்லாப்பை 
இப்படிக்கொத்த 
செய்யீர்களாக” என்று 
ஆனால்‌ கிபியாவின்‌ துவர்‌ அந்தக்‌ 
கிழவனுடைய எச்சரிப்பின்‌ வார்த்தைகளுக்கு. 
செவிகொடுக்கவில்லை. 


தன்‌ 
நிற்கிற 


லோத்தின்‌ 
கால்‌ சரித்திரமும்‌ 
இந்த சரித்திரம்‌ அந்தக்‌ 
கிழவனுக்கும்‌ தெரியும்‌. தன்னுடைய வீட்டில்‌ 
ஏற்பட்டிருக்கிற மோசமான சூழ்நிலையை 
தவிர்ப்பதற்காக, வீட்டுக்காரனாகிய 
கிழவன்‌, லோத்தைப்போல நடந்து 
சோதோமியரோடு லோத்து 
கிபியாவின்‌ மனுஷரோடு, 
வீட்டுக்காரக்‌ கிழவன்‌ பேசுகிறார்‌. 


அப்பொழுது லோத்து வாசலுக்கு 
வெளியே வந்து, தனக்குப்‌ பின்னாலே 
கதவைப்‌ பூட்டி, அவர்களிடத்தில்‌ போய்‌: 
சகோதரரே, இந்த அக்கிரமம்‌ 
செய்யவேண்டாம்‌. இதோ, புருஷரை அறியாத 
இரண்டு குமாரத்திகள்‌ எனக்கு உண்டு; 
அவர்களை உங்களிடத்திற்கு வெளியே 
கொண்டுவருகிறேன்‌, அவர்களுக்கு உங்கள்‌ 
இஷ்டப்படி செய்யுங்கள்‌; இந்தப்‌ புருஷர்‌ என்‌ 
கூரையின்‌ நி 
இவர்களுக்கு 
செய்யவேண்டாம்‌ என்றான்‌" (ஆதி 19:6-8). 





i= FTE 
ETT 


வீட்டுக்கா கிழவன்‌ 
மனுஷரிட 
கன்னியாஸ்திரீயாகிய என்‌ மகளும்‌, அந்த 
மனிதனுடைய மறுமனையாட்டியும்‌ 
இருக்கிறார்கள்‌; அவர்களை உங்களிடத்தில்‌ 
கொண்டுவருகிறேன்‌; 
கை அவமானப்படுத்தி, உங்கள்‌ 
பார்வைக்குச்‌ சரிபோனபிரகாரம்‌ 
அவர்களுக்குச்‌ செய்யுங்கள்‌: ஆனாலும்‌ இந்த 
மனுஷனுக்கு அப்படிப்பட்ட  மதிகேடான. 
காரியத்தைச்‌ செய்யவேண்டாம்‌" (நியா 19:24) 
என்று சொல்லுகிறார்‌. 


கிபியாவின்‌ மனுஷரோ அந்தக்‌ கிழவன்‌ 
சொல்லைக்‌ கேட்கவில்லை. கிழவனுடைய 
வீட்டில்‌ நடைபெறும்‌ மோசமான 
சம்பவங்களை லேலியனும்‌ 
பார்த்துக்கொண்டிருக்கிறார்‌. அப்போது அந்த 
லேலியன்‌ தன்‌ மறுமனையாட்டியைப்‌ பிடித்து. 
அவர்களிடத்தில்‌ வெளியே கொண்டுவந்து 
ர்‌; அவர்கள்‌ அவளை அறிந்து 
இராழுழுவதும்‌ விடியுங்காலமட்டும்‌ 
இலச்சையாய்‌ ச்‌ 


போகவிடுகிறார்கள்‌ (நியா 19:25). 


லோத்து சோதோமின்‌ மனுஷருக்கு 
தன்னுடைய குமாரத்திகளைக்‌ கொடுக்க 
முன்வந்தார்‌. வீட்டுக்கார கிழவனும்‌ 
ல்ல வ ன மகளை 
கிபியாவின்‌ கொடுக்க 
முன்வருக்தார்‌ விட்டுக்க கிழலன்‌ செல்க 
காரியத்தைக்‌ குறித்து வேதபண்டிதர்கள்‌ 


ஒப்புக்கொடுக்க 
அதிகாரமுமில்லை. 
காரியம்‌ நடைபெறும்‌ என்பதற்காக தீமையான 
காரியத்தைச்‌ செய்யக்கூடாது என்பது 
வேதபண்டிதர்களின்‌ விளக்கம்‌. 
கிபியாவின்‌ மனுஷரோ வீட்டுக்கார 
கிழவன்‌ சொல்லுவதைக்‌ கேட்கவில்லை. 
அவர்கள்‌ மாம்ச இச்சைக்கு 
அதமைப்ப்ரரக்கறார்கள்‌. அவர்களுடைய 
'விகள்‌ அடைக்கப்பட்டிருக்கிறது. 
ல்‌ மனச்சாட்சியும்‌ செயலிழந்து: 
கிடக்கிறது. 


நியாயாதிபதிகள்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


லேலியன்‌ தன்னுடைய 
மறுமனையாட்டியை கிபியாவின்‌ 
மனுஷரிடத்தில்‌ கொண்டு வந்து விடும்போது, 
அவர்கள்‌ அவளை ஏற்றுக்கொள்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ அவளை அறிந்து கொண்டு, 
இராமுழுவதும்‌ விடியுங்காலமட்டும்‌ அவளை 
கிழக்கு 
அவளைப்‌ 
விடியுங்காலத்திற்கு 
ஸ்திரீ வந்து, 
வெளிச்சமாகுமட்டும்‌ அங்கே தன்‌ எஜமான்‌ 
இருந்த வீட்டுவாசற்படியிலே. 
விழுந்துகிடக்கிறாள்‌ (நியா 19:26). 
லேலியன்‌ காலமே எழுந்திருந்து, 
வீட்டின்‌ கதவைத்‌ திறந்து, தன்‌ வழியே 
போகப்‌ புறப்படுகிறபோது, இதோ, அவர்‌ 
மறுமனையாட்டியாகிய ஸ்திரீ வீட்டுவாசலுக்கு 
முன்பாகத்‌ தன்‌ கைகளை வாசற்படியின்‌ மேல்‌ 
வைத்தவளாய்க்‌ கிடக்கிறாள்‌ (நியா 19:27). 


லேவியன்‌ அவளிடம்‌, “எ 
போகோம்‌.. என்று சொன்னத 
பிரதியுத்தரம்‌ பிறக்கவில்லை. அந்த ஸ்திரீ 
அங்கே. செத்துக்கிடக்கிறாள்‌. அப்பொழுது 
அந்த லேலியன்‌ அவளைக்‌ கழுதையின்‌! 
போட்டுக்கொண்டு, பிரயாணப்பட்டு, 
இடத்திற்குப்‌ போகிறார்‌ (நியா 19:28) 


கிபியாவின்‌ மனுஷர்பேலியாளின்‌ 
மக்களாயிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ இருளின்‌ 
பிள்ளைகளாயிருக்கிறார்கள்‌. பிசாசின்‌ 
பிள்ளைகள்‌ வெளிச்சத்தை வெறுப்பார்கள்‌. 
கிபியாவின்‌ மனுஷரோ லேவியனுடைய 
மறுமனையாட்டியை அறிந்துகொண்டு, 
இராமுழுவதும்‌, விடியற்காலமட்டும்‌ 
அவளை இலச்சையாய்‌ நடத்துகிறார்கள்‌. 
கிழக்கு வெளுக்கும்போது அவளைப்‌ 
போகவிடுகிறார்கள்‌. கிபியா மனுஷருடைய 
பாவமான கிரியைகளெல்லாம்‌ இருளிலே. 
நடைபெறுகிறது. 


தன்‌ 


மறுமனையாட்டியோ, 

வீட்டு  வாசற்படியிலே 

அவளுடைய கைகள்‌ அந்த 

வீட்டு வாசற்படிபின்மே்ல்‌ வைத்தவளாக, 

அவள்‌ அங்கே விழுந்து கிடக்கிறாள்‌. அந்த 

ஸ்திரீ தன்னுடைய பாவங்களுக்கு 

மனந்திரும்பியதற்கு அடையாளமாக, தன்‌ 

கைகளை  வாசற்படியின்மேல்‌ வைத்தவளாய்‌ 
கிடக்கிறாள்‌. 





ழ்‌ நவள 
யாய 
மறுமனையாட்டி 


லேலியனுடைய 

கிபியாவிலே செத்துக்கிடக்கிறாள்‌. லேவியன்‌ 
தன்னுடைய மறுமனையாட்டியின்‌ சரீரத்தை 
கழுதையின்மேல்‌ போட்டுக்கொண்டு தன்‌ 
வீட்டிற்குப்போகிறார்‌. சீலோவுக்குப்போகாமல்‌, 
எப்பிராயீம்‌ மலைகளிலுள்ள தன்னுடைய 
வீட்டிற்குப்போகிறார்‌ 


ராஜாவோ, 

மனுஷருடைய 

விசாரிப்பதற்கு ஒருவருமில்லை. லேலியனோ 
தன்னுடைய மறுமனையாட்டிக்கு செய்யப்பட்ட 
இலச்சைக்கு, இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ மத்தியிலே 
நீதியான தீர்ப்பு கிடைக்கவேண்டுமென்று 
எதிர்பார்க்கிறார்‌. 


இதற்காக அந்த லேலியன்‌ தன்‌ 
வீட்டுக்கு வந்தபோது, ஒரு கத்தியை எடுத்து, 
தன்‌ மறுமனையாட்டியைப்‌ பிடித்து. அவளை 
அவளுடைய எலும்புகளோடுங்கூடப்‌. 
பன்னிரண்டு  துண்டமாக்கி, இஸ்ரவேலின்‌ 
எல்லைகு ல்லாம்‌ அனுப்புகிறார்‌ 
(நியா 19:29). 


டய மறுமனையாட்டியின்‌ 

ஒவ்வொரு பகுதியும்‌, 

பன்னிரண்டு 

'கோத்திரத்தார்களுக்கும்‌ அனுப்பப்படுகிறது. 

கிபியாவின்‌ மனுஷர்‌ தன்னுடைய 

மறுமனையாட்டிக்கு செய்த அக்கிரமத்தை 

இந்த  லேலியன்‌ இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
எல்லோருக்கும்‌ தெரியப்படுத்துகிறார்‌. 


அந்த  ஸ்திரீமினுடைய சரீரத்தின்‌. 
துண்டங்களைப்‌ பார்த்தவர்கள்‌ எல்லோரும்‌ 
அதிர்ச்சியடைகிறார்கள்‌. அப்பொழுது அதைக்‌ 
கண்டவர்களெல்லாரும்‌, “இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
எகிப்திலிருந்து புறப்பட்ட நாள்‌ முதற்கொண்டு 


நியாயாதிபதிகன்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கிபியாலின்‌ மனுஷர்‌, ஸ்ரவேல்‌ 
தேசத்திலே இதுவரையிலும்‌ கப்ப 
அக்கிரமத்தைச்‌ செய்திருக்கிறார்கள்‌ 
இஸ்ரவேலின்‌ பன்னிரண்டு கோத்திரத்தாரும்‌ 

வந்து, 


இந்த 
கிடியாவின்‌ 


எதிர்பார்க்கிறார்கள்‌. 
விசாரித்து 
கொடுக்கவில்லையென்றால்‌, 
கோபம்‌ ங்‌ 
என்று இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ பயப்படுகிறார்கள்‌. 
இந்த 
டய 
நடைபெற்றதாகமிருந்தாலும்‌, 
பன்னிரண்டு கோத்திரத்தாரும்‌, 
இந்த சம்பவத்தை பாரபட்சமில்லாமல்‌ 
சிந்தித்துப்‌ பார்க்கவேண்டும்‌. இந்த துயர 
சம்பவத்தை புறக்கணித்துவிடாமல்‌, 
அதைப்பற்றி சிந்தித்து, 
தீர்மானம்பண்ணவேண்டும்‌. 
செய்தவர்களுக்கு 
கொடுக்கவேண்டும்‌. 
இக்காலத்தில்‌ இஸ்ரவேல்‌ தேசத்திலே. 
ராஜாவோ,  நியாயாதிபதியோ இல்லை. 
ஆகையினால்‌ இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
எல்லோருமே. ராஜாவைப்போலவும்‌, 
நியாயாதிபதிகளைப்போலவும்‌ 
இந்த வழக்கை 
நீதியான தீர்ப்பு 
இந்த தீர்ப்பு அவர்களுடைய மனச்சாட்சியின்‌ 
பிரகாரம்‌ 'கொடுக்கப்படவேண்டும்‌. 
இஸ்ரவேல்‌. புத்திரர்‌ கர்த்தருக்கு 
பயந்து: லேவியனுடைய வழக்கை 
விசாரித்து நீதியான தீர்ப்பு 
சொல்லவேண்டும்‌. 


சம்பவம்‌ 
குடும்பத்திலே 
இஸ்ரவேலின்‌ 


துயரமான 





i FTE 
TT 


இந்த. அதிகாரத்தில்‌ 
புத்திரருக்கும்‌, 
கோத்திரத்தாருக்கும்‌ 
யுத்தத்தைப்பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌, கர்த்தர்‌ தங்களுக்கு 
வாக்குத்தத்தமாகக்‌ கொடுத்த கானான்‌ 
தேசத்திலே குடியேறுகிறார்கள்‌. கானான்‌ 
தேசம்‌ பாலும்‌ தேனும்‌ ஓடுகிற செழிப்பான 
தேசம்‌ 

கானான்‌ 


லு புத்திரர்‌ 
தேசத்‌ சந்தோஷமாயும்‌.  செழிப்பாயும்‌, 
ஆசிர்வாதமாயும்‌ இருக்கவேண்டும்‌. ஆனால்‌ 
அவர்கள்‌ அந்த தேசத்திலே சந்தோஷமாயும்‌ 
சமாதானமாயுமில்லை. அவர்களுடைய 
பாவங்களே அவர்களுடைய 
பிரச்சனைகளுக்கு காரணம்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ அனைவரும்‌ 
லேலியனுடைய வழக்கை மான்‌ 
மிஸ்பாவிலே 'சபையாகக்‌ 
வந்திருக்கிறார்கள்‌ (நியா 201-7 கிலியாலின்‌ 
மனுஷருக்கு விரோதமாக  யுத்தம்பண்ண 
வேண்டுமென்று இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
தீர்மானம்பண்ணுகிறார்கள்‌ (நியா 20:8-11/ 
கோத்திரத்தில்‌. குற்றம்‌ 
தண்டிப்பதற்கு பதிலாக, 
அவர்களைப்‌ பாதுகாக்கவேண்டுமென்று 
பென்யமீன்‌ கோத்திரத்தார்‌ 
தீர்மானம்பண்ணுகிறார்கள்‌ (நியா 20:12-17). 


தங்கள்‌ 
செய்தவர்களை 


முதலாம்‌ நாளிலும்‌, இரண்டாம்‌ 
நாளிலும்‌ நடைபெற்ற யுத்தத்திலே, இஸ்ரவேல்‌ 
புத்தருக்கு தோல்வி 

(நியா 208-25). இஸ்‌! 

கர்த்தருக்கு முன்‌! 
தங்களைத்‌ தர்ழ்த்துகிறார்கள்‌ 
நியா 20:26-28) மூன்றாம்‌ நாள்‌ 
யுத்தத்திலே இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு வெற்றி 
உண்டாயிற்று. பென்யமீன்‌ புத்திரரில்‌ 
அறுநூறு பேரை தவிர 
பட்டயத்தினால்‌ 

(நியா 20:29-48). 


மற்ற எல்லோரும்‌ 
சங்காரமாகிறார்கள்‌ 


நியாயாதிபதிகன்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
நியா 20:1-11 


தியா 20:1. அப்பொழுது தாண்முதல்‌ 
பெயெர்செபாமட்டுமுன்ன இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ அனைவரும்‌. கிலேயாத்‌ 
தேசத்தாருடன்‌ மிஸ்பாவிலே 
கர்த்தருக்கு முன்பாக  ஏகோபித்து 
சுபையாகக்‌ கூடினார்கள்‌. 


தியா 202. சகல ஜனங்களின்‌ 
அதிபதிகளும்‌, இஸ்ரவேலின்‌ சகல 
கோத்திரத்தாரும்‌. தேவனுடைய 
ஜனமாகிய சபையாகக்‌ 
கூடிநின்றார்கள்‌; அவர்கள்‌ பட்டயம்‌ 
உருவுகிற நாலு லட்சம்‌ காலாட்கள்‌. 


நியா 20:3. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
மிஸ்பாவுக்கு வந்த செய்தியைப்‌ 
பென்யமீன்‌: புத்திரர்‌ 
கேன்விப்பட்டார்கள்‌; அந்த அக்கிரமம்‌ 
நடந்தது எப்படி, சொல்லுங்கன்‌ என்று 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கேட்டார்கள்‌. 


தியா ௮0:4. 
கொலைசெய்யப்பட்ட. 
புருஷனாகிய லேவியன்‌ மாறுத்தரமாக: 
நானும்‌ என்‌ மறுமனையாட்டியும்‌ 
பென்யமீன்‌ நாட்டிலுன்ன கிபியாவிலே 
இராத்தங்க வந்தோம்‌. 


தியா 90:5. 
கிபியாபட்டணத்தார்‌ 
விரோதமாய்‌ எழும்பி, என்னைக்‌ 
கொலைசெய்ய நினைத்து, நான்‌ 
இருந்த வீட்டை இராத்திரியிலே. 
வளைத்து கொண்டு, என்‌: 
மதுமனையாட்டியை அவமானப்‌ 
படுத்தினார்கள்‌; அதினாலே அவன்‌. 
செத்துப்போனாள்‌. 


நியா 
அவர்கள்‌ 
முறைகேட்டையும்‌ 
செய்தபடியினால்‌, நான்‌ என்‌ 
மறுமனையாட்டியைப்‌ பீடித்தூத்‌ 
துண்டித்து, இஸ்ரவேலின்‌ ௬தத்தரமான 
சகல நாடுகளுக்கும்‌ அனுப்பினேன்‌. 


அப்பொழுது 
எனக்கு 


ஆகையால்‌ இஸ்ரவேலிலே 
இப்படிப்பட்ட. 
மதிகேட்டையும்‌ 





f= FT 
TT 


நியா 20:7. தீங்கன்‌ எல்லோரும்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரராமே, இங்கே 
ஆலோசித்துத்‌ தீர்மானம்‌ பண்ணுங்கள்‌. 
என்றான்‌. 


நியா 20:8. அப்பொழுது எல்லா 
ஜனங்களும்‌ ஏகமாய்‌ எழும்பீ: நம்மில்‌ 
ஒருவரும்‌ தன்கூடாரத்திற்குப்‌ 
போகவும்படாது, ஒருவனும்‌ தன்‌ 
வீட்டிற்குத்‌ திரும்பவும்படாது. 


தியா 20:9, இப்பொழுது கிபியாவுக்குச்‌. 
செய்யவேண்டியது என்னவென்றால்‌: 
சீட்டுப்போட்டு அதற்கு விரோதமாகப்‌ 
போவோம்‌. 


தியா 20:10. பென்யமீன்‌ கோத்திரமான 
கிமியா பட்டணத்தார்‌ இஸ்ரவேலிலே. 
செய்த எல்லா மதிகேட்டுக்கும்‌ 
தக்கதாக ஜனங்கள்‌ வந்து 
செய்யும்படிக்கு, நாம்‌ தானிய 
தவசங்களைச்‌. சம்பாதிக்கிறதற்கு, 
இஸ்ரவேல்‌ கோத்திரங்களிலெல்லாம்‌. 
'நூறுபேரில்‌ பத்துப்பேரையும்‌, 
ஆயிரம்பேரில்‌ நாறுபேரையும்‌, 
பதினாயிரம்பேரில்‌ ஆமிரம்பேரையும்‌, 
தெரிந்தெடுப்போம்‌ என்‌ றார்கள்‌. 


நியா 20:11. 
ஒன்றுபோல்‌ 
பட்டணத்திற்கு 
கூட்டங்கூடி, 


இஸ்ரவேலரெல்லாரும்‌ 
ஏகோபித்துப்‌ 
முன்பாகக்‌. 


கிபியாவின்‌ மனுஷர்‌ 
மறுமனையாட்டியை இரவு முழுவதும்‌. 
இலச்சையாய்‌ நடத்துகிறார்கள்‌. அவள்‌ 
செத்துப்போகிறாள்‌. தன்னுடைய 
வழந்கை விசாரிக்கவேண்டும்‌ என்று. 
லேலியன்‌, தன்னுடைய மறுமனையாட்யை, 
பன்னிரண்டு துண்டமாக்கி இஸ்ரவேலின்‌ 
எல்லைகளுக்குகெல்லாம்‌ அனுப்புகிறார்‌. 
லேலியனின்‌ வழக்கை விசாரிப்பதற்காக 
பெயெர்செபாமட்டுமுள்ள 
அனைவரும்‌ 
மிஸ்பாவிலே 
ஏகோபித்த 
'சபையாகக்‌ கூடுகிறார்கள்‌ (நியா 20.1) 


லேலியனுடைய 


நியாயாதிபதிகன்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மிஸ்பாவிலே 
ஜனங்களின்‌ 
தினாலிருக்கிது. 


கூடிவந்திருக்கிற 
எண்ணிக்கை 
அவர்களெல்லோருமே 
ஒருமனப்பட்டு கூடிவந்திருக்கிறார்கள்‌. 
கர்த்தரைக்‌  கனம்பண்ணவேண்டுமென்று 
பக்தி வைராக்கியத்தோடு அங்கே 
வந்திருக்கிறார்கள்‌. லேலியனுடைய 
மறுமனையாட்டிக்கு ஏற்பட்ட 
அக்கிரமத்தைப்போல, இஸ்ரவேலிலே 
மறுபடியும்‌ அக்கிரமம்‌ நடக்கக்கூடாது என்று 
அவர்களெல்லோரும்‌ தீர்மானமாய்க்‌ 

கூடிவந்திருக்கிறார்கள்‌. 
ஜனங்களின்‌ 

சகல. 
ஜனமாகிய 

கூடிநிற்கிறார்கள்‌: அவர்கள்‌ 
உருவுகிற நாலு லட்சம்‌ காலாட்கள்‌ 

20:2). 


அதிபதிகளும்‌, 
கோத்திரத்தாரும்‌ 
சபையாகக்‌ 
பட்டயம்‌ 


(நியா 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ எல்லோரும்‌ 
மிஸ்பாவிலே கர்த்தருக்கு முன்பாக, 
சபையாக கூடிநிற்கிறார்கள்‌. கர்த்தர்‌ அங்கே 
இருக்கிறார்‌ மிஸ்பா சீலோவுக்கு 
அருகாமையிலிருக்கிறது. இஸ்ரவேல்‌ பத்திர 
எல்லோரும்‌ மிஸ்பாவிலே பாளயமி! 
சீலோவுக்கு எளிதாகப்‌ போகலாம்‌. pi 
சிறிய பட்டணம்‌. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
எல்லோரும்‌ சிலோவிலே கூடிவருவதற்கு, 
சீலோ விசாலமான பட்டணமல்ல. 


.... இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
கர்த்தருக்கு முன்பாக 
கூடிவருவதற்கு, அவர்கள்‌ 
தெரிந்தெடுக்கிறார்கள்‌. 
புத்திரருக்கு மிஸ்பா 
இருக்கிறது. 


மிஸ்பாவிலே இஸ்ரவேல்‌ 
ம்‌ கூடிவருகிறார்கள்‌. 


அனைவரும்‌ 
ஏகோபித்து 
மிஸ்பாவையே 
இஸ்ரவேல்‌ 


தலைநகரம்‌ போல்‌ 


புத்திரர்‌ 


அவர்கள்‌ 


வந்திருக்கிறார்கள்‌. 
தேசத்தாரும்‌ மிஸ்பாவுக்கு வந்திருக்கிறார்கள்‌. 
கீலேயாத்‌ தேசம்‌ யோர்தானுக்கு அப்புறத்திலே 
உள்ளது. 


இஸ்ரவேல்‌ புத்திர்‌ எல்லோரும்‌. 
ஏகோபித்து, ஒருமனப்பட்டு மிஸ்பாவிலே. 
கூடிவந்திருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ இஸ்ரவேல்‌ 
ல்‌ நன்மைக்காகவும்‌, இஸ்ரவேல்‌ 
நன்மைக்காகவும்‌ அங்கே 
க்க 





f= THE 
TT 


இக்காலத்திலே, இஸ்ரவேலிலே ராஜா 
இல்லை. ஆனாலும்‌ அவர்களெல்லோரும்‌. 
ஒழுங்கும்‌ கிரமமுமாக வந்திருக்கிறார்கள்‌. 
ஸ்ரவேல்‌ கோத்திரங்களிலெல்லாம்‌ 
ர்க்‌ பத்த ச 
நூறுபேரையும்‌, 
ஆயிரம்பேரையும்‌ தெரிந்தெடுத்து, அவர்களை 
தங்களுக்கு தலைவர்களாக 
நியமித்திருக்கிறார்கள்‌ (நியா 20:10). 

இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ மிஸ்பாவிலே. 
கூடிவரும்போது, அவர்கள்‌ ஒவ்வொரு 
கோத்திரமாக, தனித்தனியாக நிற்கிறார்கள்‌. 
ஒவ்வொரு கோத்திரத்தாரும்‌, 
நூறுபேராகவும்‌ ஆமிரம்பேராகவும்‌, 
பதினாயிரம்‌ பேராகவும்‌ தனித்தனியாகப்‌ 
பிரிந்து, ஒழுக்கமாய்‌ நிற்கிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ தேசத்திலே ராஜா 
இல்லாவிட்டாலும்‌, அவர்கள்‌ மத்தியிலே 
ஒழுங்கும்‌, கிரமமும்‌ காணப்படுகிறது. 

ஸ்ரவேல்‌  புத்திரரில்‌ பட்டயம்‌. 
உருவுகிற காலாட்கள்‌ நாலு லட்சம்‌ பேர்‌ 
இருக்கிறார்கள்‌. ஆனால்‌ அவர்களுக்கென்று 
படைத்தளபதி யாருமில்லை. 
சேனாபதியுமில்லை. 
அவர்கள்‌. நூறுபேராகவும்‌, 
பேராகவும்‌, பதினாயிரம்‌ 
அணிவகுத்து நிற்கிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ அனைவரும்‌ 
லேலியனுடைய வழக்கை விசாரிப்பதற்காக 
ஏகோபித்து 'சபையாகக்‌ 
கூடிவந்திருக்கிறார்கள்‌. இந்த வழக்கைக்‌ 
அவர்களெல்லோருக்கும்‌ 


போகவும்‌ 


ர்‌ வழக்கைக்‌ 

னா விசாரணை செய்து, ஏகோபித்த 
தீர்மானம்பண்ணவேண்டும்‌. 

ல்‌ புத்திரர்‌ வழக்கை 

தீர்மானம்பண்ணினால்‌. 

தீர்ப்பை 


விசாரித்து 


மத்தியில்‌ பட்டயம்‌ உருவுகிற காலாட்கள்‌ 
நாலு லட்சம்‌ பேர்‌ இருக்கிறார்கள்‌. இவர்கள்‌ 
இஸ்ரவேல்‌ 


ஆயத்தமாயிருக்கிறார்கள்‌. 


நியாயாதிபதிகள்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


'பென்யமீன்‌ கோத்திரத்தையல்லாமல்‌. 
இஸ்ரவேலிலே பட்டயம்‌ உருவுகிற மனுஷர்‌ 
நாலு லட்சம்பேர்‌ என்று தொகையிடப்பட்டது: 
இவர்களெல்லாரும்‌ யுத்தவீரராயிருந்தார்கள்‌” 
(நியா 2037). 


இஸ்ரவேல்‌ 
விசாரிக்கவேண்டிய வழக்கைக்‌ 
பென்யமீன்‌ புத்திரருக்கு 
சொல்லியனுப்புகிறார்கள்‌. 
பென்யமீனர்தான்‌, 
மறுமனையாட்டிக்கு தீங்கு செய்தவர்கள்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ மிஸ்பாவுக்கு வந்த 
செய்தியைப்‌ பென்யமீன்‌ புத்திரர்‌ 
கேள்விப்படுகிறார்கள்‌. தங்களுக்கு 
விரோதமாக இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ ஏகோபித்து, 
சபையாகக்‌ கூடிவந்திருப்பதைப்‌ பார்த்து, 
பென்யமீன்‌ புத்திரருடைய இருதயம்‌ 
கடினப்படுகிறது. பென்யமீனர்‌ இஸ்ரவேலின்‌ 
மற்ற கோத்திரத்தாருக்கு விரோதமாக 
எழும்புகிறார்கள்‌. இஸ்ரவேல்‌ தேசத்திலே 
அமைதியும்‌ சமாதானமும்‌ 
ஏற்படவேண்டுமென்று பென்யமீன்‌ புத்திரர்‌ 
நினைக்க வேண்டும்‌. ஆனால்‌ அவர்களோ 
தங்களுடைய சுயபெருமைகளை நினைத்து, 
இஸ்ரவேலின்‌ மற்ற  கோத்திரத்தாரைப்‌ 
பகைக்கிறார்கள்‌. 


புத்திரர்‌, 


“அந்த அக்கிரமம்‌ நடந்தது எப்படி, 
சொல்லுங்கள்‌" என்று இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
கேட்கிறார்கள்‌. (நியா 2030. அப்பொழுது 
கொலைசெய்யப்பட்ட ஸ்திரீயிள்‌ 
புருஷனாகிய லேலியன்‌, இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கு மாறுத்தரம்‌ சொல்லுகிறார்‌ 
“நானும்‌ என்‌  மறுமணையாட்டியும்‌ 
பென்யமீன்‌ நாட்டிலுள்ள  கிபியாவிலே 
இராத்தங்க வந்தோம்‌. அப்பொழுது 
கிபியாபட்டணத்தார்‌ எனக்கு விரோதமாய்‌ 
எழும்பி, என்னைக்‌ கொலைசெய்ய நினைத்து, 
நான்‌ இருந்த வீட்டை இராத்திரியிலே 
வளைந்து கொண்டு, என்‌ மறுமனையாட்டியை 
அவமானப்படுத்தினார்கள்‌: அதினாலே அவள்‌ 
செத்துப்போனாள்‌. ஆகையால்‌ இஸ்ரவேலிலே 
அவர்கள்‌ இப்படிப்பட்ட முறைகேட்டையும்‌ 
மதிகேட்டையும்‌ செய்தபடியினால்‌, நான்‌ 
என்‌ மறுமனையாட்டியைப்‌ பிடித்துத்‌ 
துண்டித்து, இஸ்ரவேலின்‌ சுதந்தரமான 
சகல நாடுகளுக்கும்‌ அனுப்பினேன்‌" 
(நியா 20:4-6) என்று லேவியன்‌ நடந்த 
சம்பவத்தை வரிசையாகச்‌ சொல்லுகிறார்‌ 





i FTE 
TT 


இஸ்ரவேல்‌ புத்திரரிடம்‌ சொல்லுகிறார்‌. 

மிஸ்பாவிலே 
ஏகோபித்து 
நக்கவா 
இஸ்ரவே புத்திரர்‌ ஆகையினால்‌ 
ககக கர்த்தருடைய கட்டளையும்‌ 
பிரமாணமும்‌ தெரியும்‌. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
தன்னுடைய வழக்கை ஆலோசித்து, 
கர்த்தருடைய கட்டளையின்‌ பிரகாரமும்‌ 
நியாயப்பிரமாணத்தின்‌ பிரகாரமும்‌ 
தீர்மானம்பண்ணவேண்டும்‌ என்று லேவியன்‌ 
விண்ணப்பம்பண்‌ ணுகிறார்‌. 


கர்த்தருக்கு முன்பாக 
'சபையாகக்‌ 
எல்லோரும்‌. 


“ராஜா நியாயப்பிரமாணத்தையும்‌ 
ராஜநீதியையும்‌ அறிந்தவர்களிடத்தில்‌ பேசுவது. 
தனக்கு வழக்கமானபடியால்‌, காலாகால. 
வர்த்தமானங்களை அறிந்த பண்டிதர்களை 
நோக்கி: ராஜாவாகிய  அகாஸ்வேரு: 
பிரதானிகள்‌ மூலமாய்ச்‌ சொல்லியனுப்பின 
கட்டளையின்படி ராஜஸ்திரீயாகிய 
வஸ்திசெய்யாமற்‌ போனதினிமித்தம்‌, தேசச்‌ 
சட்டத்தின்படி அவளுக்குச்‌ செய்யவேண்டியது 
என்ன என்று கேட்டான்‌” (எஸ்‌ 1:14,15). 

லேலியன்‌ கிபியாவின்‌ 
குற்றம்‌ சொல்லுகிறார்‌. 
விரோதமாக யுத்தம்பண்ண 
என்று இஸ்ரவேல்‌ 
தீர்மானம்பண்ணுகிறார்கள்‌. 
மனுஷரைத்‌ தண்டிக்காமல்‌, 
புத்திரரில்‌ ஒருவரும்‌ மிஸ்பாவை விட்டு 
தங்கள்‌ கூடாரத்திற்கு போகக்கூடாது. 
என்றும்‌ அவர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. 

அப்பொழுது 
ஏகமாய்‌ எழும்பி: 
தன்கூடாரத்திற்குப்‌ போகவும்படாது, ஒருவனும்‌ 
தன்‌ வீட்டிற்குத்‌ திரும்பவும்படாது. இப்பொழுது 
கிபியாவக்குச்‌ செய்யவேண்டியது, 
என்னவென்றால்‌: சீட்டுப்போட்டு அதற்கு 
விரோதமாகப்‌ போவோம்‌" (நியா 20:89) 
என்று சொல்லுகிறார்கள்‌. 


மனுஷர்மீது 
கிபியாவுக்கு 
வேண்டும்‌ 


எல்லா 


நியாயாதிபதிகன்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


கிடியா பட்டணத்தை அழிக்காமல்‌ 
விட்டுவிட்டால்‌, இஸ்ரவேல்‌ தேசம்‌ முழுவதும்‌ 
கெட்டுப்போய்விடும்‌ என்று இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ பயப்படுகிறார்கள்‌. கிபியாவின்‌ 
மனுஷர்‌ செய்த அக்கிரமத்திற்கு சரியான 

கொடுக்கவில்லையென்றால்‌, 

புத்திரர்‌ எல்லோருமே 
சீர்கெட்டுப்போய்விடுவார்கள்‌ என்று 
மிஸ்பாவிலே கூடிவந்திருக்கிற இஸ்ரவேலர்‌ 
நினைக்கிறார்கள்‌. 


நாங்கள்‌ கூடிவந்திரக்கிற நோக்கத்தை 
நிறைவேற்றா தங்களுடைய 
கூடத்திற்கு 2 திரும்பிப்போகக்கூடாது என்று 
இஸ்ரவேலர்‌ தீர்மானம்பண்ணுகிறார்கள்‌. 
அவர்களுடைய நோக்கத்தில்‌ 
உறுதியிருக்கிறது. அவர்கள்‌ பாவத்திற்கும்‌ 
விரோதமாக 

கூடிவந்திருக்கிறார்கள்‌ 

எல்வளவு 


த்துக்கு 
மனுஷரை தண்டிப்பதற்கும்‌ 
முக்கியத்துவம்‌ கொடுக்கிறார்கள்‌. 
கனம்பண்ண வேண்டும்‌, 
கத்தம்பண்ண வேண்டும்‌ 
அவர்களுடைய பிரதான நோக்கம்‌. 


கர்த்தரை 


“திபியாலின்‌ மனுஷருக்கு விரோதமாக 
போவோம்‌' என்று இஸ்ரவேலர்‌ எல்லோரும்‌ 
தீர்மானம்பண்ணுகிறார்கள்‌. இஸ்ரவேல்‌ 
புத்திரரிடத்தில்‌ தெளிவான திட்டமும்‌ 
ஞானமும்‌ இருக்கிறது. அவர்களுடைய 
காலாட்கள்‌ நாலு லட்சம்‌ பேராமிருக்கி 
யுத்தம்பண்ணவேண்டுமென்றால்‌ 
தவசங்கள்‌ வேண்டும்‌. 
எப்படி. சம்பாதிப்பது 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
தீர்மானம்பண்ணுகிறார்கள்‌. 
இஸ்ரவேலரெல்லாரும்‌ 
ஏகோபித்துப்‌ பட்டண, 
கூட்டங்கூடுகிறார்கள்‌. “பென்யமீன்‌ 
கோத்திரமான  கிபியா பட்டணத்தார்‌ 
இஸ்ரவேலிலே செய்த எல்லா மதிகேட்டுக்கும்‌ 
தக்கதாக ஜனங்கள்‌ வந்து செய்யும்படிக்கு, 
நாம்‌ தானிய தவசங்களைச்‌ சம்பாதிக்கி 
றதற்கு, இஸ்ரவேல்‌ கோத்திரங்களிலெல்லாம்‌. 
நூறுபேரில்‌ பத்துப்பேரையும்‌, 
நூறுபேரையும்‌. 
ஆயிரம்பேரையும்‌, 
(நியா 20:10) என்று சொல்தான்‌ 


ஒன்றுபோல 
முன்பாகக்‌ 





i THE 
TT 


இஸ்ரவேல்‌ புத்திரருடைய தீர்மானத்தில்‌ 
தெளிவான நீதியிருக்கிறது. தங்களுடைய 
தீர்மானத்தை: எவ்வாறு 
நிறைவேற்றவேண்டும்‌ என்னும்‌ தெளிவான 
திட்டமும்‌ அவர்களிடத்திலிருக்கிறது. அவர்கள்‌ 
தங்களுடைய தீர்மானத்தை: ஏகமாய்‌. 
எழும்பி சொல்லுகிறார்கள்‌. 
அவர்களெல்லோரும்‌ ஒருமனப்‌. 
பட்டிருக்கிறார்கள்‌. இதுவே அவர்களுடைய 
பெலழும்‌ மகிமையுமாயிருக்கிறது. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ பல கோத்திரங்களாகப்‌ 
பிரிந்திருந்தாலும்‌, ரல தேசத்தின்‌ 
பொதுவான ன்மை என்று 
வரும்போது, அவச்களெக்னோகம்‌ 
ஏகோபித்து வந்து கூடுகிறார்கள்‌. 


பென்யமீன்‌ கோத்திரத்தார்‌ 
நியா 20:12-17 


நியா 2012. அங்கே இருந்த 
இஸ்ரவேலின்‌: கோத்திரத்தார்‌. 
பென்யமீன்‌ கோத்திரமெங்கும்‌. 
ஆட்களை அனுப்பி: உங்களுக்குள்ளே 
நடத்த இந்த அக்கிரமம்‌ என்ன? 

தியா 20:18, இப்பொழுது கிபியாவில்‌ 
இருக்கிற பேலியானின்‌ மக்கனாகிய 
அந்த மனுஷரை நாங்கன்‌ கொன்று, 
பொல்லாப்பை இஸ்ரவேலை விட்டு 
விலக்கும்படிக்கு, அவர்களை 
ஒப்புக்கொடுங்கள்‌. என்று. 
கொல்லச்சொன்னார்கள்‌; பென்யமீன்‌. 
புத்திரர்‌ இஸ்ரவேல்‌  புத்திரராகிய 
தங்கள்‌ சகோதரரின்‌ சொல்லைக்‌ கேட்க 
மனமில்லாமல்‌, 


தியா 20:14. இஸ்ரவேல்‌ புத்திரரோடு. 
யுத்தம்‌ பண்ணப்‌ புறப்படும்படிக்கு, 
பட்டணங்களிலிருத்து கிபியாவுக்கு 
வந்து கூடினார்கள்‌. 


நியா 20:15. கிபியாவின்‌ குடிகனிலே 
தெரித்து கொள்ளப்பட்ட. 
எழுநாதுபேரையல்லாமல்‌ அந்நாளில்‌ 
பட்டணங்களிலிருத்து வந்து 
கூடின பட்டயம்‌ உருவுகிற மனுஷரின்‌' 
லக்கம்‌ இருபத்தாறாயிரம்பேர்‌ 
என்று தொகையிடங்பட்டது. 


நியாயாதிபதிகன்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


தியா 20:16. அத்த 
ஜனங்களெல்லாருக்குள்ளும்‌ தெரித்து 
கொள்ளப்பட்ட இடதுகை வாக்கான 
எழுநாறுபேர்‌ இருத்தார்கள்‌; அவர்கள்‌ 
அனைவரும்‌ ஒரு மயிரிழையும்‌ 
தப்பாதபடிக்குக்‌ கவண்கல்‌ எறிவார்கள்‌. 


தியா 2017. பென்யமீன்‌ 
கோத்திரத்தையல்லாமல்‌ இஸ்ரவேலிலே 
பட்டயம்‌: உருவுகிற மனுஷர்‌ 
நாலுலட்சம்பேர்‌. என்று 
தொகையிடப்பட்டது; இஹ்ர்க 
ஜெல்லாரும்‌ யுத்தவீரராயிருத்தார்கன்‌. 


இஸ்ரவேல்‌ கோத்திரத்தார்‌ பென்யமீன்‌ 
கோத்திரமெங்கும்‌ ஆட்களை அனுப்பி, 
உங்களுக்குள்ளே நடந்த இந்த அக்கிரமம்‌ 
என்ன? இப்பொழுது கிபியாவில்‌ இருக்கிற 
பேலியாளின்‌ மக்களாகிய அந்த மனுஷரை 
நாங்கள்‌ 'பொல்லாப்பை 
இஸ்ரவேலை விட்டு விலக்கும்படிக்கு, 
அவர்களை ஒப்புக்கொடுங்கள்‌" (நியா 
20:12,13) என்று சொல்லச்‌ சொல்லுகிறார்கள்‌. 


கொன்று, 


லேலியனுடைய  மறுமனையாட்டிக்‌ 
தீங்கு செல்த கிபியாவின்‌. மக்களை, 
விசாரணைக்காக தங்களிடத்தில்‌ 
ஒருகக்கொடுக்கவேண்டுபென்று இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌, பென்யமீன்‌ புத்திரருக்கு 
சொல்லுகிறார்கள்‌. பென்யமீன்‌ புத்திரர்‌ 
எல்லோரையும்‌ அழித்துப்போடவேண்டும்‌ 
என்பது இஸ்ரவேல்‌ புத்திரருடைய 
நோக்கமல்ல. தவறு செய்த 
கிபியாவின்‌ மனுஷர்‌ மாத்திரம்‌ 
தண்டிக்கப்படவேண்டும்‌. 

கிபியாவிலிருக்கிற 
மக்களை, பென்யமீன்‌ புத்திரர்‌, 
கூடியிருக்கிற இஸ்ரவேல்‌ 
ஒப்புக்கொடுக்க மறுத்தால்‌, 
புத்திரர்‌ எல்லோருமே 
புத்திரருக்கு 


பேலியாளின்‌ 
மிஸ்பாவிலே 
புத்திரரிடம்‌ 
இஸ்ரவேல்‌ 
பென்யமீன்‌ 
விரோதமாக 
யுத்தம்பண்ணுவார்கள்‌. குற்றவாளியைப்‌ 
பாதுகாப்பதும்‌, அவனை நீதி 
விசாரணைக்கு ஒப்புக்கொடுக்க மறுப்பதும்‌ 
குற்றமாகும்‌. 

பென்யமீன்‌ புத்திரர்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரராகிய தங்கள்‌ சகோதரரின்‌ சொல்லைக்‌ 
கேட்க மனமில்லாமல்‌, இஸ்ரவேல்‌ புத்திரரோடு 
யுத்தம்‌ பண்ணப்‌. புறப்படும்படிக்கு, 
பட்டணங்களிலிருந்து கிமியாவுக்கு வந்து 
கூடுகிறார்கள்‌ (நியா 20:13,14). 





i FTE 
TT 


கிபியாவின்‌ குடிகளிலே தெரிந்து 
கொள்ளப்பட்ட எழுநூறுபேரையல்லாமல்‌ 
அந்நாளில்‌ பட்டணங்களிலிருந்து வந்து 
கூடின பட்டயம்‌ உருவுகிற மனுஷரின்‌ 
லக்கம்‌ இருபத்தாறாயிரம்பேர்‌ என்று 
'தொகையிடப்படுகிறது. அந்த 
ஜனங்களெல்லாருக்குள்ளும்‌ 
தெரிந்துகொள்ளப்பட்ட இடதுகை வாக்கான 
எழுநூறுபேர்‌ இருக்கிறார்கள்‌: அவர்கள்‌ 
அனைவரும்‌ ஒரு மயிரிழையும்‌ தப்பாதபடிக்குக்‌ 
கவண்கல்‌ எறிவார்கள்‌ (நியா 20.1576). 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
குற்றவாளிகளைத்‌ தண்டிக்கவேண்டுமென்று 
வைராக்கியமாயிருக்கும்போது, பென்யமீன்‌ 
புத்திரரோ குற்றவாளிகளை தண்டனைக்கு 
ஒப்புக்கொடுக்காமல்‌, 
பாதுகாக்கவேண்டும்‌ 
வைராக்கியமாயிருக்கிறார்கள்‌ 

ர்‌ மதியீனராயிருக்கிறார்கள்‌. 

தங்களுடைய சந்தோஷத்திற்கும்‌ 

மைக்கும்‌ துவம்‌ 
கொடுக்கிறார்களேயல்லாமல்‌, இஸ்ரவேல்‌. 
நேசத்தின்‌ நீதிக்கும்‌, சமாதானத்திற்கும்‌ 
முக்கியத்துவம்‌ கொடுக்கவில்லை. 


ரகம்‌ சொந்த விஷயங்களில்‌ 


கோத்திரத்தார்‌ 
தலையிடக்கூடாது என்று பென்யமீன்‌ 
புத்திரர்‌ நினைக்கிறார்கள்‌. 
இப்போது ராஜா 
அவர்களுடைய வழக்குகளை விசாரிக்க 
நியாயாதிபதியுமில்லை. தங்களை மற்ற 
கோத்திரத்தார்‌ ஆளுகை செய்யக்கூடாது 
என்றும்‌, கட்டுப்படுத்தக்கூடாது என்றும்‌ 
பென்யமீன்‌ கோத்திரத்தார்‌ நினைக்கிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ 
சமாதானமாயிரப்பத்க 


கோ 
தக டும்‌ எவற்றை 
ஐக்கியமும்‌, ஒருமனமும்‌ இருந்தால்‌ 
மாத்திரமே தேசத்தில்‌ 
இருக்கும்‌. ஒவ்வொருவரும்‌. 
இஷ்டமான பிரகாரம்‌ 
ஆரம்பித்துவிட்டால்‌, தேசத்தில்‌ 
கட்டுப்பாடும்‌ இருக்காது. 


நியாயாதிபதிகள்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பென்யமீன்‌ புத்திரர்‌ கிபியாவுக்கு வந்து 
கூடும்போதே, இஸ்ரவேலுக்கு விரோதமாக 
யுத்தம்பண்ண ஆயத்த வேலைகளை செய்து 
விடுகிறார்கள்‌. 
கோத்திரத்திலே 
மனுஷரின்‌ வலன்‌. 
என்று எண்ணித்தொகையிடுகிறார்கள்‌. 
அவர்களுடைய யுத்த 
சோதித்துப்‌ பார்க்கிறார்கள்‌. 
வாக்குள்ளவர்களை 
பிரிக்கிறார்கள்‌. கவண்‌ கல்‌ எரிகிறவர்களை 
தேர்ந்தெடுக்கிறார்கள்‌. 
பென்யமீன்‌ புத்திரர்‌ 
கோத்திரருக்கு, 


இஸ்ரவேலின்‌ 

விரோதமாய்‌ 

அவர்கள்‌ 

நியாயத்திற்கு 

யுத்தம்பண்ணுகிறார்கள்‌. 

கட்டளைக்கும்‌, 

பிரமாணத்திற்கும்‌ 

யுத்தம்பண்ணுகிறார்கள்‌. 

ர்‌. அவர்‌ நீதியாய்‌ 

நியாயம்‌ விசாரிக்கிறவர்‌. பென்யமீன்‌ புத்திரர்‌ 

நீதிக்கு விரோதமாய்‌ யுத்தம்பண்ணுவதினால்‌, 

அவர்கள்‌ கர்த்தருக்கு விரோதமாகவே 
யுத்தம்பண்ணுகிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ மத்தியிலே பிரதான 
ஆசாரியர்‌ இருக்கிறார்‌. கர்த்தருடைய 
தெய்வீக வார்த்தை அவர்களோடு 
கூடமிருக்கிறது.  இவையெல்லாவற்றிற்கும்‌. 
மேலாக இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தர்‌, 
இஸ்ரவேல்‌ புத்திரரோடு கூடமிருக்கிறார்‌. 
கர்த்தருடைய பரிசுத்த பிரமாணத்திற்கு 
கீழ்ப்படியாமல்‌, அதற்கு விரோதமாக 
கலகம்பண்ணுகிற பென்யமீன்‌ 
புத்திரருக்கு விரோதமாக இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ யுத்தம்பண்ணுகிறார்கள்‌. 

பென்யமீன்‌ புத்திரர்‌ தங்க। 
மனுஷரின்‌ திறமைகளை 
அவர்களிடத்தில்‌ இடதுகை வாக்கான 
எழுநூறுபேர்‌ இருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
அனைவரும்‌ ஒரு மயிரிழையும்‌ தப்பாதபடிக்கு 
குவண்கல்‌  எரிகிறவர்கள்‌. பென்யமீன்‌ 
புத்திரரோ, இவர்களுடைய 
கைத்திறமையையும்‌, இவர்களுடைய 
எண்ணிக்கையையும்‌ நம்புகிறார்கள்‌. 


டய யுத்த 
நம்புகிறார்கள்‌. 





i= THE 
TT 


பென்யமீன்‌ புத்திரர்‌ 
துல்லியமாக கவண்கல்லை எரிந்தாலும்‌, 
அவர்களுடைய  நாசிமிலே சுவாசம்‌ 
இருந்தால்தான்‌, அவர்களால்‌ கவண்கல்லை 
எரியமுடியும்‌. கர்த்தரே அவர்களுக்கு 
ஜீவசுவாசத்தைக்‌ கொடுத்து. அவர்களை 
தில்லாக வைத்திருக்கிறார்‌. அவர்கள்‌ 
திறமை மிகுந்தவர்களாகயிருக்கிறார்கள்‌. 
ஆனால்‌ அவர்கள்‌ நீதிக்காக 
யுத்தம்பண்ணாமல்‌ அநீதிக்காக 
யுத்தம்பண்ணுகிறார்கள்‌ 


இஸ்ரவேல்‌ புத்திரரோ கர்த்தரையும்‌, 
அவருடைய வார்த்தையையும்‌ நம்புகிறார்கள்‌ 
கர்த்தருடைய நீதிக்காக 
யுத்தம்பண்ணுகிறார்கள்‌. பென்யமீன்‌ 
கோத்திரத்தையல்லாமல்‌ இஸ்ரவேலிலே 
பட்டயம்‌ உருவுகிற மனுஷர்‌ நாலு லட்சம்பேர்‌ 
என்று தொகையிடப்பட்டிருக்கிறது: 
இவர்களெல்லாரும்‌ யுத்தவீரராயிருக்கிறார்கள்‌ 
(நியா 20:17), 


எவ்வளவு 


இஸ்ரவேலரில்‌ சங்காரம்‌ 
நியா 20:18-25 


தியா 20:18. இஸ்ரவேல்‌ புத்திரரான 
அவர்கள்‌ எழும்பி, தேவனுடைய 
வீட்டிற்குப்போய்‌: எங்களில்‌ யார்‌ 
முந்திப்‌ போய்‌ பென்யமீன்‌ 
புத்திரரோடு யுத்தம்பண்ண வேண்டும்‌. 
என்று தேவனிடத்தில்‌ விசாரித்தார்கள்‌; 
அதற்குக்‌ கர்த்தர்‌ யூதா முந்திப்‌ 
போகவேண்டும்‌ என்றார்‌. 


நியா 20:19. அப்பொழுது இஸ்ரவேல்‌: 
புத்திரர்‌ காலமே எழுந்து புறப்பட்டு, 
கிபியாவுக்கு. எதிராகப்‌ 
பானயமிறங்கினார்கள்‌.. 


நியா 20:20. பின்பு இஸ்ரவேல்‌ மனுஷர்‌ 
பென்யமீனோடு. யுத்தம்பண்ணப்‌ 
புறப்பட்டு, கிபியாவிலே அவர்களுக்கு. 
எதிராகப்‌ போர்‌ செய்ய அணிவகுத்து 
நின்றார்கள்‌. 


நியாயாதிபதிகன்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நியா 20:21. ஆனாலும்‌ பென்யமீன்‌ 
புத்திரர்‌ கிபியாவிலிருத்து புறப்பட்டு, 
.. இருபத்தீராயிரம்பேரை 


தரையிலே. 
விழும்படி சங்கரித்தார்கள்‌. 


தியா 20:22. இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌: 
தங்களைத்‌ திடப்படுத்திக்கொண்டு, 
முதல்நானில்‌ அணிவகுத்து தின்ற 
ஸ்தலத்திலே, மறுபடியும்‌ போர்செய்ய 
அணிவகுத்து தின்றார்கள்‌. 


அவர்கள்‌ போய்‌, 
சந்நிதியில்‌ 
அழுது: 


தியா 2029. 


எங்கள்‌: 
சுகோதரராகிய பென்யமீன்‌ 
புத்திரரோடே திரும்பவும்‌ யுத்தம்‌ 
கலக்கப்போவோமா எண்று 
கர்த்தரிடத்தில்‌ விசாரித்தார்கள்‌; 
அப்பொழுது கர்த்தர்‌ அவர்களுக்கு 
விரோதமாய்ப்‌ போங்கள்‌ என்றார்‌. 


தியா 20:24. மறுநானிலே 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ பென்யமீன்‌ 
புத்திரர்‌ கிட்டச்‌ சேருகிறபோது, 


தியா 20:25. 

கோத்திரத்தாரும்‌ 

கிபியாவிலிருந்து 

எதிராகப்‌ புறப்பட்டுவந்து, 

இஸ்ரவேல்‌ புத்திரரில்‌ 

உருவுகிற பதினெண்ணாயிரம்பேரைத்‌ 

தரையிலே விழும்படி சங்கரித்தார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 

விரோதமாக 

ஆயத்தமாகிறார்கள்‌. 

போவதற்கு முன்பாக 

விசாரிக்கிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரரான அவர்கள்‌ 
எழும்பி, தேவனுடைய வீட்டிற்குப்போய்‌: 
“எங்களில்‌ யார்‌ முந்திப்‌ போய்‌ பென்யமீன்‌ 
புத்திரரோடு யுத்தம்பண்ண வேண்டும்‌ 
என்று தேவனிடத்தில்‌ விசாரிக்கிறார்கள்‌:: 
அதற்குக்‌ கர்த்தர்‌: “யூதா முந்திப்‌ 
போகவேண்டும்‌ என்று சொல்லுகிறார்‌. 
அப்பொழுது இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ காலமே 
எழுந்து புறப்பட்டு, கிபியாவுக்கு எதிராகப்‌ 
பாளயமிறங்குகிறார்கள்‌( நியா 2018 19). 


பென்யமீனருக்கு, 
யுத்தம்பண்ண 
யுத்தம்பண்ணப்‌ 
கர்த்தரிடத்தில்‌ 





f= FTN 
TT 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ பென்யமீனருக்கு 
விரோதமாக யுத்தம்பண்ணப்போகும்போது, 
வரிசைக்‌ கிரமமாகப்‌ போகவேண்டும்‌. 


விசாரிக்கிறார்கள்‌. 
சொன்ன பிரகாரம்‌, 
யூதாகோத்திரத்தார்‌ 
ஆனாலும்‌ 
இஸ்ரவேல்‌ 
உண்டாயிற்று. 

ஸ்ரவேல்‌ ர்‌ பென்யமீனோடு 
நத்தம்‌ ன்னாப்‌ புண்பட்டு, கியிவாலிலே 
அவர்களுக்கு எதிராகப்‌ போர்‌ செய்ய 
அணிவகுத்து நிற்கிறார்கள்‌. னாலும்‌ 
பென்யமீன்‌ புத்திரர்‌ கிபியா து 
புறப்பட்டு, இஸ்ரவேலில்‌ இருபத்தீராமிரம்பேரை 
அன்றையதினம்‌ தரையிலே விழும்படி 
சங்கரிக்கிறார்கள்‌ (நியா 20:20,21, 


இஸ்ரவேல்‌ புத்திரருடைய சேனையிலே 
நாலு லட்சம்‌ பேர்‌ யுத்தவீரராயிருக்கிறார்கள்‌. 
இவர்களில்‌, முதல்‌ நாளில்‌, 22,000 பேர்‌ 
செத்துப்போகிறார்கள்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கு இது பேரிழப்பாகமிருக்கிறது. 
ரவேல்‌ ஜனங்கள்‌ 
திடப்படுத்திக்கொண்டு, 
அணிவகுத்து நின்ற 
்‌ மறுபடியும்‌ போர்செய்ய 
அணிவகுத்து நிற்கிறார்கள்‌ (நியா 20:22), 
ல்‌ நாள்‌ யுத்தத்திலே இஸ்ரவேல்‌ 
புத்தருக்கு தோல்வியும்‌, சங்காரமும்‌ 
ஏற்பட்டாலும்‌, அவர்கள்‌ கர்த்தரை 
மறக்கவில்லை. இஸ்ரவேலர்‌ பென்யமீனருக்கு 
விரோதமாக மறுபடியும்‌ போர்செய்ய 
அணிவகுத்து நின்றாலும்‌, 
யுத்தம்பண்ணுவதற்கு முன்பாக. 
இஸ்ரவேலர்‌ கர்த்தருடைய சமுகத்திற்குப்‌ 
போகிறார்கள்‌. அங்கே அவர்கள்‌ 
கர்த்தருடைய சந்நியில்‌ சாயங்காலமட்டும்‌. 
அழுது ஜெபம்பண்ணுகிறார்கள்‌. 


நியாயாதிபதிகள்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


இஸ்ரலேல்‌ புத்திரர்‌, முதல்‌ முறையாக, 
கர்த்தரிடத்தில்‌ விசாரித்தபோது. “எங்களில்‌ 
யார்‌ முந்திப்போய்‌ பென்யமின்‌ புத்திரரோடு. 
யுத்தம்பண்‌ ணவேண்டும்‌" (நியா 20:18) 
்‌ தேவனிடத்தில்‌ விசாரித்தார்கள்‌. 
இஸ்ரவேலர்‌ கர்த்தரிடத்தில்‌, 
முந்திப்போகவேண்டும்‌” 
கேட்கவில்லை. அதற்கு 
“பென்யமீனரோடு 
யுத்தம்பண்ணப்போகவேண்டுமா” என்று 
கேட்கிறார்கள்‌. 
இஸ்ரவேலர்‌ தே 
வீட்டிற்குப்போய்‌ கர்த்தருடைய சந்‌ 
சாயங்காலமட்டும்‌ அழுது: “எங்கள்‌ 
சகோதரராகிய பென்யமின்‌ புத்திரரோடே 
திரும்பவும்‌ யுத்தம்‌ கலக்கப்போவோமா" என்று 
கர்த்தரிடத்தில்‌ விச! 
அப்பொழுது கர்த்தா 
விரோதமாய்‌ போங்கள்‌ 
சொல்லுகிறார்‌ (நியா 20:23). 


பென்யமீன்‌ புத்திரர்‌, இஸ்ரவேல்‌. 
புத்திரருக்கு. சகோதரராயிருக்கிறார்கள்‌. 
னாலும்‌ பென்யமீன்‌ புத்திரர்‌ ஒரு 
சரீரத்தின்‌ புற்று நோயைப்போலவும்‌, அழுகி 
துர்நாற்றம்‌ வீசும்‌ பகுதியைப்போலவும்‌ 
இருக்கிறர்கள்‌ இவர்களை சரீரத்திலிருந்து 
அகற்றிப்போடவேண்டும்‌. 
இங்கையென்றால்‌, இந்தப்‌ புற்று நோய்‌ 
சரீரத்தையும்‌ பாதிக்கும்‌. பென்யமீனர்‌ 
ரவேல்‌ புத்திரர்‌ எல்லோரையும்‌ 
அசத்தப்படுத்திவிடுவார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரரில்‌ 22,000 பேர்‌ 
முதல்‌ நாள்‌ யுத்த; செத்துப்போனாலும்‌, 
அவர்களிடத்தில்‌ இன்னும்‌ ஏராளமான 
யுத்தவீரர்‌ இருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம்‌. 
கொடுக்காமல்‌, தங்களுடைய சேனையிலுள்ள 
திரளான எண்ணிக்கைக்கு முக்கியத்துவம்‌. 
கொடுக்கிறார்கள்‌. இஸ்ரவேல்‌. 
புத்திரர்‌ தங்களை 
திடப்படுத்திக்கொள்கிறார்கள்‌. முதல்நாளில்‌ 
அணிவகுத்து நின்ற அதே ஸ்தலத்தில்‌, 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ இஜ்ண்டாம்‌. 
நாளும்‌, பென்யமீனருக்கு விரோதமாய்‌ 
மறுபடியும்‌ யுத்தம்‌ செய்ய அணிவகுத்து 
நிற்கிறார்கள்‌. 





f= a 
TT 


மறுநாளிலே இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
பென்யமீன்‌ புத்திரர்‌ கிட்டச்‌ சேருகிறபோது. 
பென்யமீன்‌ கோத்திரத்தாரும்‌ அந்நாளிலே. 
கிபியாவிலிருந்து அவர்களுக்கு எதிராகப்‌ 
புறப்பட்டுவந்து, பின்னும்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரில்‌ 
பட்டயம்‌ உருவுகிற பதினெண்ணாயிரம்பேரைத்‌. 
தரையிலே விழும்படி சங்கரிக்கிறார்கள்‌ 
(நியா 20;24,25). 


முதல்‌ நாள்‌ யுத்தத்தில்‌ 22,000 பேர்‌ 
சங்காரம்‌, இரண்டாம்‌ நாள்‌ யுத்தத்தில்‌ 
18,000 பேர்‌ சங்காரம்‌. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
தங்களுடைய இழைப்பைப்‌: ர்த்‌ 
சோர்வடைந்திருக்கவேண்டும்‌. 
நீத யுத்தம்பண்ணுகிறார்கள்‌. கர்‌ 
யுத்தம்பண்ணப்போகிறார்கள்‌. 
அவர்களுக்கு 
கொடுக்கிறார்‌. ஆனால்‌ 
புத்திரருக்கு யுத்தத்திலே. 
கிடைக்கவில்லை. அவர்கள்‌ 
பாவத்திற்கு விரோமாக 
யுத்தம்பண்ணுகிறார்கள்‌ தங்களுக்கு 
இரண்டு நாள்‌ யுந்தங்களிலும்‌, ஏன்‌ தோல்வி 
உண்டாயிற்று என்று, இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
தெரியவில்லை. 


ந த்தரம்‌ 
இஸ்ரவேல்‌ 
தி 
கர்த்தருக்காக, 


கர்த்தருடைய நியாயத்தீர்ப்புகளெல்லாம்‌ 
மிகவும்‌ ஆழமானது. அவருடைய வழிகள்‌ 
ஆழமான சமுத்திரத்திலுள்ளது. கர்த்தருடைய 
கிரியைகளெல்லாமே நீதியானவை. பல 
சமயங்களில்‌ கர்த்தருடைய 
சித்தத்தையும்‌, திட்டத்தையும்‌, 
கிரியைகளையும்‌ 
புரிந்துகொள்ளாமலிருக்கிறோம்‌. 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு, 
இந்த யுத்தத்தின்‌ மூலமாய்‌, ஆவிக்குரிய 


நாம்‌ 


எண்ணிக்கையையோ அல்லது. யுத்தவீரரின்‌ 


திறமைகளையோ நம்பி 
யுத்தம்பண்ணக்கூடாது. 


இஸ்ரவேல்‌ புத்திரரிடத்தில்‌, ஆரம்பத்தில்‌ 
நாலு லட்சம்‌ பேர்‌ யுத்தவீரராயிருந்தார்கள்‌. 
பென்யமீன்‌ கோத்திரத்திலோ 26,000 பேர்‌ 

யுத்தவீரராயிருந்தார்கள்‌. 


யுத்தவீரரின்‌ எண்ணிக்கையைப்‌ 
பெருமைப்பட்டிருக்கலாம்‌. 


நியாயாதிபதிகள்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


தங்களிடத்தில்‌ நாலு லட்சம்‌ யுத்தவீரர்‌ 
இருப்பதினால்‌, தங்களுக்கு இந்த 
யுத்தத்திலே நிச்சயம்‌ வெற்றி கிடைக்கும்‌ 
என்று  எதிர்பார்த்திருக்கலாம்‌. இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ தங்களுடைய கைகளின்‌ 
மாம்சபலத்தை நம்பினார்கள்‌. நம்முடைய 
சுயபலத்தினாலோ, சுயபராக்கிரமத்தினாலோ, 
நமக்கு வெற்றி கிடைக்காது. கர்த்தருடைய 
கிருபையினாலும்‌, பரிசுத்த 
ஆவியானவருடைய பெலத்தினாலுமே நமக்கு 
வெற்றி கிடைக்கும்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ இரண்டு 
நாட்களாக, தங்களுடைய சுயபலத்தை நம்பி, 
பென்யமீன்‌ புத்திரருக்கு விரோதமாய்‌ 
இரண்டு 
தோல்வி 
உயிர்ச்சேதமுண்டாயிற்று, 
இஸ்ரவேல்‌ புத்திரருடைய 
அவர்களுக்கு உணர்த்த 
அவர்களைத்‌ திருத்த 


யுத்தம்பண்ணப்போனார்கள்‌. 
நாட்களிலும்‌ இஸ்ரவேலருக்கு. 
டாமிற்று. 


விரும்புகிறார்‌. 
ரவேல்‌ புத்திரர்‌ ஈயம்‌ செய்‌ 
கிபியா ட த க்‌ 
கரங்களால்‌ எழும்பி நிற்கிறார்கள்‌. இது 
மிகவம்‌ நல்ல. செயல்‌ கிபியாவின்‌ 
மனுஷர்‌ கர்த்தருக்கு விரோதமாய்ப்‌ 
பாவம்‌ செய்ததுபோலவே, இஸ்ரவேல்‌ 
புத்திரரும்‌ கர்த்தருக்கு விரோதமாக 
பாவம்‌ செய்திருக்கிறார்கள்‌. நம்மிடத்தில்‌ 
பாவம்‌ இல்லையென்று நம்மால்‌ சொல்ல. 
யாது. நாம்‌ அப்படி 
ஈல்வோமென்றால்‌, நாம்‌, நம்மையே 
வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம்‌. 


கிபியாவின்‌ மனுஷர்‌ _ கரத்‌ 

தரக்‌. அமை செய்ததன்‌ 

இஸ்ரவேல்‌ புத்திரரும்‌ கர்த்தருக்கு 

விரோதமாகப்‌ பாவம்‌ செய்திருக்கிறார்கள்‌. 

மீகாவின்‌ வீட்டிலும்‌, தாண்‌ கோத்திரத்தார்‌ 

விக்கிரகாராதனை 

விக்கிரகாராதனை 

விரோதமான பாவம்‌. 

பாவம்‌ செய்து ஏகமாய்க்‌ 
கெட்டுப்போயிருக்கிறார்கள்‌. 


க்கு 





f= a 
TT 


நாம்‌ ஒரு நல்ல நோக்கத்திற்காக 
மிகவும்‌ பிரயாசப்பட்டு, 
செய்யும்போது, அந்த 
ஒருபோதும்‌ தோல்வி வராது 
நினைக்கக்கூடாது. தோல்வி 
தோல்வி, வந்தாலும்‌ 
சோர்ந்துபோய்விடக்கூடாது. கர்த்தர்‌ நம்மோடு 
கூடமிருக்கிறார்‌ என்னும்‌ நிச்சயம்‌ நக்கன்‌ 
இருக்கவேண்டும்‌. நாம்‌ 
நோக்கத்திற்காக... பிறலாசய்ப்டு ஒரு 
வேலையை செய்யும்போது, நமக்கு ஒரு சில 
காரியங்களில்‌ தோல்வி ஏற்பட்டாலும்‌, அதைப்‌ 
பார்த்து, ஆச்சரியப்படக்கூடாது. 
தோல்விகளைப்‌ பார்த்து 
சோர்ந்துபோய்விடக்கூடாது. 


சில சமயங்களில்‌ நாம்‌ செய்யும்‌ 
வேலைகளில்‌ வெற்றிகளுக்கு மேல்‌ வெற்றி 
கிடைக்கலாம்‌. நமக்கு, நம்முடைய 
முயற்சிகளில்‌ வெற்றி கிடைக்கிறது. 
என்பதற்காக, நம்முடைய முயற்சிகளும்‌, 
நாம்‌ செய்கிற வேலைகளும்‌, கர்த்தருக்கு 
சித்தமானது என்றோ, அல்லது அது 
கர்த்தருக்குப்‌ பிரியமானது என்றோ 
தீர்மானம்பண்ணிவிடக்கூடாது. நாம்‌. 
பிரியமில்லாத வேலைகளை 
அதிலும்‌ வெற்றி கிடைப்பதற்கு 
வெற்றி தோல்வியை 
கர்த்தருடைய சித்தத்தை 


கர்த்தருக்கு 
செய்தாலும்‌, 
வாய்ப்பிருக்கிறது. 
வைத்து, 
நீர்மானம்பண்ணக்கூடாது. 


நாம்‌ 
செய்யும்போது, 


கர்த்தருக்காக ஊழியம்‌ 
நம்முடைய ஊழியங்களில்‌ 
தோல்வி ஏற்படலாம்‌. நம்முடைய இருதயம்‌ 
சோர்ந்துபோகலாம்‌. உலகப்பிரகாரமான 
காரியங்கள்‌ நம்மை நெருக்கலாம்‌. நமக்கு 
எல்லா பக்கங்களிலும்‌ மிகப்பெரிய 
நஷ்டங்கள்‌ ஏற்படுவதுபோல தெரியலாம்‌. 
ஊழியத்தை நிறுத்திவிடலாமா என்றுகூட 
நமது மனதிலே அவிசுவாசமான 
எண்ணங்கள்‌ வரலாம்‌. 
ஆனாலும்‌ கர்த்தருக்காக ஊழியம்‌ 
செய்கிறவர்கள்‌, கர்த்தருடைய சமுகத்திலே 
பொறுமையாய்க்‌ காத்திருக்கவேண்டும்‌. 
கர்த்தரை நம்பி நன்மை செய்யவேண்டும்‌. 
இப்போது நமக்கு தோல்வி ஏற்பட்டாலும்‌, 
கர்த்தர்‌ முடிவிலே நமக்கு ஜெயத்தைக்‌ 
கொடுப்பார்‌ என்று நம்பி, கர்த்தருடைய 
ஊழியத்தை தொடர்ந்து செய்யவேண்டும்‌. 
நீதிமான்‌ விழுந்தாலும்‌ எழுந்திருப்பான்‌. 


நியாயாதிபதிகன்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


நமக்கு ஒரு யுத்தத்தில்‌ தோல்வி 
உண்டாகலாம்‌. ஆனாலும்‌ இந்த 
தோல்வியோடு யுத்தம்‌ முடிந்துபோவதில்லை. 
கர்த்தர்‌ நமக்கு முடிவிலே பூரண 
வெற்றியை கட்டளையிடுவார்‌. 


பென்யமீனரில்‌ சங்காரம்‌ 
நியா 20:26-48 


தியா 20:28. அப்பொழுது இஸ்ரவேல்‌ 
புத்திரராகிய சகல ஜனங்களும்‌ 
புறப்பட்டு, தேவனுடைய 
வீட்டிற்குப்போய்‌, அங்கே கர்த்தருடைய 
சுத்திதியில்‌ அழுது, தரித்திருந்து, 
அன்று சாயங்காலமட்டும்‌ உபவாசித்து, 
கர்த்தருடைய சத்திதியில்‌ சர்வாங்க 
'தகனபலிகனையும்‌ சமாதானபலி. 
களையும்‌ இட்டு, 

தியா 20:27. 
விசாரித்தார்கள்‌; 

உடன்படிக்கையின்‌ 
அந்நாட்களில்‌ அங்கே இருத்தது. 


கர்த்தரிடத்தில்‌ 


நியா 20:28. ஆரோனின்‌ குமாரனாகிய 
எலெயாசாரின்‌ மகன்‌ பினெகாஸ்‌. 
அந்நாட்களில்‌ அவருடைய சந்நிதியில்‌ 
தின்றான்‌; எங்கள்‌ சகோதரராகிய 
பென்யமீன்‌ புத்திரரோடே பின்னும்‌ 
யுத்தம்பண்ணப்‌ புறப்படலாமா 
புறப்படலாகாதா என்று அவர்கள்‌ 
விசாரித்தார்கள்‌; அப்பொழுது கர்த்தர்‌ 
போங்கள்‌; நாளைக்கு அவர்களை 
உங்கள்‌ கையில்‌ ஒப்புக்கொடுப்பேன்‌ 
என்றார்‌. 


நியா 20:29. அப்பொழுது இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ கிபியாவைச்சுற்றிலும்‌ 
யதிவிடையாட்கனை வைத்து, 


தியா 20:30. மூண்றாம்நானிலே. 
பென்யமீன்‌ புத்திரருக்கு விரோதமாய்ப்‌ 
இரண்டுதரம்‌ 
கிபியாவுக்குச்‌. 
சமீபமாய்ப்‌ போருக்கு அணிவகுத்து 
தின்றார்கள்‌. 





i= FT 
TT 


தியா 20:51. அப்பொழுது 
புத்திரர்‌ 


பென்யமீன்‌ 


அப்பாலே 
பெத்தேறுக்கும்‌ 

போகிற இரண்டு வழிகளில்‌ இஸ்ரவேல்‌ 
ஒனத்தில்‌ ஏறக்குறைய 
முப்பதுபேரை, முதல்‌ இரண்டுதரம்‌ 
செய்ததுபோல, வெட்டவும்‌ 
கொல்லவும்‌ தொடங்கினார்கள்‌. 


நியா 20:3௨ முன்போல நமக்கு. 
முன்பாக முறிய அடிக்கப்படுகிறார்கள்‌ 
எண்று பென்யமீன்‌. புத்திரர்‌ 
சொன்னார்கள்‌; இஸ்ரவேல்‌ புத்திரரோ: 
அவர்களைப்‌ பட்டணத்தை விட்டு 
அப்பாலேயிருக்கிற வழிகளிலே 
வரப்பண்ணும்படிக்கு, நாம்‌ 
ஓடவேண்டும்‌ எண்று சொல்லி. 
யிருத்தார்கன்‌. 


நியா 20:33. அப்பொழுது இஸ்ரவேல்‌ 
மனுஷர்‌ எல்லாரும்‌ தங்கள்‌ 
ஸ்தானத்திலிருந்து எழும்பி, 
பாகால்தாமாரிலே. யுத்தத்திற்கு 
அணிவகுத்து தின்றார்கள்‌; 
இஸ்ரவேலரில்‌ 'கிபியாவின்‌' 
பன்னத்தராக்கிலே. பதிவிருந்தவர்கன்‌' 
தங்கள்‌. ஸ்தானத்திலிருந்தூ 
புறப்பட்டு, 


தியா 2034. 
'இஸ்ரவேலிதூம்‌ 
தெரிந்துகொன்னப்பட்ட 
பதினாயிரம்பேர்‌ கிபியாவுக்கு 
வந்தார்கள்‌; 

ஆனாலும்‌ 

நேரிட்டது. 
அறியாதிருத்தார்கள்‌. 


அவர்களில்‌ எல்லா. 


தியா 20:35. கர்த்தர்‌ இஸ்ரவேலுக்கு. 
முன்பாகப்‌ பென்யமீனை முறிய 
அடித்தார்‌ அத்நானிலே இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ பென்யமீனிலே பட்டயம்‌ 
உருவுகிற ஆட்களாகிய 
இருபத்தையாயிரத்தூ நூதூபேரைச்‌: 
கங்கரித்தார்கள்‌. 


நியாயாதிபதிகள்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நியா 20:36. இஸ்ரவேலர்‌ கிபியாவுக்கு 
அப்பாலே வைத்த பதிவிடையை 
'நம்பியிரு ததபடியினாலே, 
பென்யமீனருக்கு. இடம்‌ 
கொடுத்தார்கள்‌; அதினாலே அவர்கள்‌. 
முதிய அடிக்கப்படுகிறார்கள்‌ என்று 
பென்யமீன்‌. புத்திரருக்குக்‌ 
காணப்பட்டது. 


தியா 20:37. 
பதிவிடையிருத்தவர்கள்‌ 
கிபியாவின்மேல்‌ 
பட்டணத்தில்‌ 
கனெல்லாரையும்‌ பட்டயக்கருக்கினால்‌ 
வெட்டினார்கன்‌. 


அப்பொழுது 
தீவிரமாய்க்‌ 


தியா 20:38. பட்டணத்திலிருந்து மகா 
பெரிய புகையை எழும்பப்பண்ணுவதே 
இஸ்ரவேலருக்கும்‌ 
பதிவிடைக்காரருக்கும்‌ 
அடையானமாயிருத்‌ தது. 


குறிக்கப்பட்ட 


தியா 20:99. 
யுத்தத்திலே 


ஆகையால்‌ இஸ்ரவேல்‌ 
யின்வாங்கினயோது, 
பென்யமீன்‌: முந்தின யுத்தத்தில்‌ 
நடந்ததுபோல, அவர்கன்‌ நமக்கு 
முன்பாக முறிய அடிக்கப்படுகிறார்கனே 
என்னு சொல்லி, இஸ்ரவேலில்‌ 
ஏறக்குறைய முப்பதூபேரை வெட்டவும்‌ 
கொல்லவும்‌ தொடங்கினார்கள்‌. 


பட்டணத்திலிருந்து 

ஸ்தம்பம்போல்‌ உயர 

பென்யமீன்‌ 

பார்த்தார்கள்‌; இதோ, 

பட்டணத்தின்‌ அக்கினிலுவாலை 
வானபரியத்தம்‌ எழும்பிற்று. 


தியா 20:41. அப்பொழுது இஸ்ரவேலர்‌ 
திரும்பிக்கொண்டார்கள்‌; பென்யமீன்‌ 
மனுஷரோ, தங்களுக்கு விக்கினம்‌ 
நேரிட்டதைக்‌ கண்டு திகைத்து, 

நியா 20:42. இஸ்ரவேல்‌ 
புத்திரரைவிட்டு, வனாத்தரத்திற்குப்‌ 
போகிற வழிக்கு நேராய்த்‌ திரும்பி. 
ஓடிப்போனார்கள்‌; ஆனாலும்‌ யுத்தம்‌ 
அவர்களைத்‌ தொடர்ந்தது; 
பட்டணங்களில்‌ இருந்தவர்களும்‌. 
தங்கள்‌. ந வே 
அகப்பட்டவர்களைக்‌. 
கொன்றுபோட்டார்கள்‌. 





i FTN 
TT 
20:43. இப்படியே 


தியா 

பென்யமீனரை வனைத்துகொண்டு 
துரத்தி, கிபியாவுக்குக்‌ கிழக்குப்புறமாக 
வருமட்டும்‌, அவர்களை லேசாய்‌ 
மிதித்தூப்போட்டார்கள்‌. 


தியா 20:44. இதினால்‌ 
பென்யமீனரிலே 
பதினெண்ணாயிரம்பேர்‌ விழுத்தார்கன்‌; 
அவர்கனெல்லாரும்‌ 
பலவான்கனாயிருத்தார்கள்‌. 


தியா 20:45. மற்றவர்கள்‌ விலகி, 
வனாந்தரத்தில்‌ இருக்கிற ரிம்மோன்‌ 
கன்மலைக்கு. ஓடிப்போனார்கன்‌; 
அவர்களில்‌ இன்னும்‌ ஐயாயிரம்பேரை 
வழிகளிலே கொன்று, 

கீதோம்மட்டும்‌ 

அவர்களில்‌ இரண்டாயிரம்‌ 
வெட்டிப்போட்டார்கன்‌. 


தியா 20:48. 
பென்யமீனரில்‌ 
விழுந்தவர்களெல்லாரும்‌. 
இருபத்தையாயிரம்பேட்‌; 
அவர்களெல்லாரும்‌ பட்டயம்‌ உருவுகிற 
பலவான்‌ களாயிருந்தார்கள்‌. 


இய 20:47. அறுநூறுயேர்‌ திரும்பிக்‌ 
பாண்டு ஓடி, வனாரந்தரத்திலிருக்கிற 
நிம்மோன்‌ கன்மலைக்குப்‌ போய்‌, 
நிம்மோன்‌ கன்மலையிலே நாலு மாதம்‌ 


இருந்தார்கள்‌. 


தியா 20:48. இன்ரவேலரோ 
பென்யமீன்‌ புத்திரர்‌ மேல்‌ திரும்பி, 
பட்டணத்தில்‌ மனுஷர்‌ தொடங்கி 
மிருகங்கள்‌ மட்டும்‌ கண்டவைகன்‌' 
எல்லாவற்றையும்‌ பாட்டயக்கருக்கினால்‌ 
வெட்டி, கண்ட 
பட்டணங்களையெல்லாம்‌ அக்கினியால்‌ 
கொளுத்திப்‌ போட்டார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ மூன்றாம்‌ 
நாளிலே பென்யமீன்‌ புத்திரருக்கு 
விரோதமாக  யுத்தம்பண்ணப்போகிறார்கள்‌. 
மூன்றாம்‌ நாளிலே இஸ்ரவேலருக்கு 
முழுமையான வெற்றி கிடைக்கிறது. நீதிக்காக 
போராடும்போது. முடிவிலே நீதிக்கு ஜெயம்‌ 
கிடைக்கிறது. 


இவ்விதமாய்‌. 
அந்நானில்‌. 


நியாயாதிபதிகன்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ இதற்கு முன்பு 
இரண்டு நாட்களாக, பென்யமீன்‌ 
புத்திரரோடு யுத்தம்பண்ணினார்கள்‌. 
அவர்களுக்கு இரண்டு நாட்களிலும்‌ தோல்வி 
உண்டாயிற்று. இஸ்ரவேலர்‌ இதுவரையிலும்‌ 
யுத்தம்பண்ணப்போனபோது இரண்டு 
காரியங்களை நம்பினார்கள்‌. அவையாவன 
1. அவர்களுடைய நோக்கம்‌ நல்லது, 
நீதியானது. 2. அவர்களுடைய யுத்தவீரரின்‌ 
எண்ணிக்கை, பென்யமீனரின்‌ 
எண்ணிக்கையைவிட அதிகமானது. 


இஸ்ரவேல்‌ புத்திரரிடத்தில்‌ நீதியும்‌ 

பெலமும்‌ இருக்கிறது என்பது மெய்தான்‌. 

இவை இரண்டுமே இஸ்ரவேலருக்கு 

னால்‌ 

கர்த்தருடைய 

நம்பாமல்‌, 

தங்களுடைய சுயநீதியையும்‌, தங்களுடைய 

சேனையின்‌ திரளான எண்ணிக்கையையும்‌ 
அதிகமாய்‌ நம்புகிறார்கள்‌. 


ஸ்ரவேல்‌ புத்திரருக்கு, 
/னரோடு நடைபெற்ற தத்தம்‌ 
இரண்டு நாட்களாக தோல்லி உண்டாயிற்று. 
மூன்றாம்‌ நாளிலே இஸ்ரவேலர்‌ 
தங்களுடைய தப்பிதங்களைப்‌ 
புரிந்துகொள்கிறார்கள்‌. தங்களை 
கர்த்தருக்கு ஒப்புக்கொடுக்கிறார்கள்‌. 
கர்த்தரைத்‌ துதித்து, அவரை 
ஆராதிக்கிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ இதுவரையிலும்‌ 
நம்பினார்கள்‌. 
அவருடைய 
தங்களோடு 
இஸ்ரவே 

வர்கள்‌ 
இதற்காக 
தங்களுடைய 
நோக்கமாயிருப்பதினால்‌, 
பிரசன்னம்‌ 
கூடமிருக்குமென்று 

அவர்களாகவே நினைத்துக்கொள்கிறார்கள்‌ 


புத்திரர்‌ 
தங்களுடைய சுயந்தியை 
கர்த்தருடைய பிரசன்னமும்‌, 
ஆசீர்வாதமும்‌. 
கூடமிருக்கலேண்டுமென்று 





i THE 
TT 


தாங்கள்‌ நல்ல 
யுத்தம்பண்ணுவதினால்‌, 
ஆசீர்வதிப்பார்‌ என்றும்‌, 
தங்களுக்கு வெற்றி கிடைக்கும்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ தாங்களாகவே 
நினைத்துக்கொள்கிறார்கள்‌. வெற்றி நிச்சயம்‌ 
என்று உறுதியாய்‌ நம்பி, இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ முதல்நாள்‌ யுத்தத்திற்குப்‌ போகும்‌ 
முன்பாக, கர்த்தரிடத்தில்‌, “எங்களில்‌ யார்‌ 
முந்திப்போய்‌ பென்யமீன்‌ புத்திரரோடு 
யுத்தம்பண்ணவேண்டும்‌" (நியா 20:18) என்று 
கேட்டார்கள்‌. 


நோக்கத்திற்காக 


இரண்டாவது 
யுத்தம்பண்ண புறப்படுவதற்கு 
“எங்கள்‌ சகோதரராகிய 
புத்திரரோடே திரும்பவும்‌ 
கலக்கப்போவோமா" 
என்று கேட்டார்கள்‌. 


ப்போதோ 
கர்த்தா த்தில்‌” 
பேசவில்லை. 


யுத்தம்‌. 
(நியா 20:23) 


இஸ்ரவேல்‌ பத்தர்‌ 
யுத்தத்தைப்பற்றியே 
கர்த்தருடைய 
கிருபையையும்‌ இரக்கத்தையும்‌ 
பெற்றுக்கொள்ளவேண்டும்‌ என்பதற்காக 
உபவாசம்பண்ணி ஜெபம்பண்ணுகிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரராகிய சகல. 
ஜனங்களும்‌ புறப்பட்டு, தேவனுடைய 
வீட்டிற்குப்போய்‌, அங்கே கர்த்தருடைய 


சந்நிதியில்‌ அழுது. தரித்திருந்து அன்று 
சாயங்காலமட்டும்‌ உபவாசித்து, கர்த்தருடைய 


சந்நிதியில்‌ சர்வாங்க தகனபலிகளையும்‌ 


சமாதான பலிகளையும்‌ 
இட்டு கர்த்தரிடத்தில்‌ விசாரிக்கிறார்கள்‌;: 

டய உடன்படிக்கையின்‌ 
அந்நாட்களில்‌ அங்கே இருக்கிறது. 
20:26,27). 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தரிடத்தில்‌ 
விண்ணப்பம்பண்ணும்போது, தங்களுடைய 
பாவங்களை அங்கீகரிக்கிறார்கள்‌. 
கர்த்தருடைய சந்நிதியில்‌ பாவநிவாரண 
பலிகளைச்‌ செலுத்துகிறார்கள்‌. ங்கள்‌ 
கர்த்தரை சார்ந்து 
அங்கீகாரம்பண்‌ ணுகிறார்கள்‌. 
உதவியில்லாமல்‌ தங்களால்‌ ஒன்றும்‌ செய்ய 
முடியாது. என்பதை இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
அங்கீகரித்து. கர்த்தருடைய சந்நிதியில்‌ 
அழுது ஜெபம்பண்ணுகிறார்கள்‌. 


அவர்கள்‌ 


(நியா 


நியாயாதிபதிகன்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


இஸ்ரவேலர்‌ கர்த்தருடைய சந்நிதியில்‌ 
அழுது ஜெபித்து, உபவாசித்து, பலிகளை 
செலுத்தி, கர்த்தரிடத்தில்‌ விசாரிக்கிறார்கள்‌. 
அந்நாட்களில்‌ ஆரோனின்‌ குமாரனாகிய 
எலெயாசாரின்‌ மகன்‌ பினெகாஸ்‌ 
கர்த்தருடைய சந்நிதியில்‌ நிற்கிறார்‌. 

இஸ்ரவேல்‌ புத்திரர்‌, 
சமுகத்திலே, “எங்கள்‌ சகோதரராகிய 
பென்யமீன்‌ புத்திரரோடே பின்னும்‌ 
யுத்தம்பண்ணப்‌ புறப்படலாமா புறப்படலாகாதா" 
என்று விசாரிக்கிறார்கள்‌. அப்பொழுது 
கர்த்தர்‌: “போங்கள்‌; நாளைக்கு அவர்களை 
உங்கள்‌ கையில்‌ ஒப்புக்கொடுப்பேன்‌" (நியா 
20:28) என்று சொல்லுகிறார்‌. 


கர்த்தருடைய 


விசாரித்தார்கள்‌. அப்போது கர்த்தர்‌, “யூத 
முந்திப்போகவேண்டும்‌" (நியா 20:18) என்றும்‌, 
“அவர்களுக்கு விரோதமாய்ப்‌ போங்கள்‌” 
(நியா 20:23) என்றும்‌ பதில்‌ கொடுத்தார்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு யுத்தத்திலே வெற்றி 
கிடைக்கும்‌ என்று கர்த்தர்‌ சொல்லவில்லை. 
ஆனாலும்‌ இப்போதோ, கர்த்தர்‌ 
அவர்களிடம்‌, “போங்கள்‌, நாளைக்கு 
அவர்களை உங்கள்‌ கையிலே 
ஒப்புக்கொடுப்பேன்‌" (நியா 20:28) என்று 
சொல்லுகிறார்‌. இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
பென்யமீன்‌ புத்திரர்மீது வெற்றி கிடைக்கும்‌ 
என்று கர்த்தர்‌ வாக்குப்பண்ணுகிறார்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ இதற்கு முன்பு 
தங்களுடைய சுயயலத்தை நம்பினார்கள்‌. 
தங்களுடைய னைப்‌ இன 
யுத்தவீரரை நம்பினார்கள்‌. ஆகையினால்‌ 
யுத்த  தந்திரங்களையோ, 
வகுப்பதற்கு 
கொடுக்கவில்லை. 
சேனையின்‌ திரளான 
ப்‌ பார்த்து, பென்யமீன்‌ 
பயந்து ஓடிப்போவார்கள்‌ என்று 
நினைத்தார்கள்‌. 
ஆனால்‌, பென்யமீன்‌ 
இஸ்ரவேலருக்கு பயந்து ஓடவில்லை. 
அவர்கள்‌ முதலாம்‌ நாளிலே, 
இஸ்ரவேலரில்‌ 22,000 பேரையும்‌, இரண்டாம்‌ 
நாளிலே 18000 பேரையும்‌ வெட்டி 
'சங்காரம்பண்ணினார்கள்‌. 


புத்திரரோ 





i FTE 
TT 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ மூன்றாம்‌ 
முறையாக, பென்யமீனருக்கு விரோதமாக 
யுத்தப்பண்ணப்போகிறார்கள்‌. இப்போது. 
அவர்கள்‌ தங்களுடைய சயபலத்தையும்‌, 
சேனையின்‌ திரளான எண்ணிக்கையையும்‌ 
நம்பாமல்‌, கர்த்தருடைய கிருபையையும்‌, 
அவருடைய வார்த்தையையும்‌ நம்புகிறார்கள்‌. 
'பென்யமீனரோடு யுத்தம்பண்ணுவதற்கு, 
யுத்தவியூகங்களையும்‌ ஜெபத்தோடு 


வலுவாகயிருந்தால்தான்‌ 
அவர்களால்‌ யுத்தத்திலே ஜெயிக்க முடியும்‌. 
அதே வேளையில்‌ தங்கள்‌ கைகளை எப்படி 
பயன்படுத்த வேண்டும்‌ என்னும்‌ யுத்த 
வியூங்களும்‌ ர்களுக்‌ 
தெரிந்திருக்கவேண்டும்‌. 
புத்திரிடத்தில்‌, திரளான 
இருந்தாலும்‌, அவர்களை 
யுத்தவியூகங்களின்படி பயன்படுத்தவேண்டும்‌. 
யுத்தம்பண்‌ ணப்போகும்போது, எந்தவிதமான 
கட்டுப்பாடும்‌, திட்டங்களும்‌ இல்லாமல்‌: 
மொத்தமாகப்‌ போனால்‌, யுத்தக்களத்திலே. 
மொத்தமாக அழிவு வரும்‌. 
பத்தர்‌ 
பதிவிடையாட்களை 


இஸ்ரவேல்‌ 
கிபியாலைச்சுற்றிலும்‌ 
வைக்கிறார்கள்‌. அவர்கள்‌ மூன்றாம்நாளிலே 
பென்யமீன்‌ புத்திரருக்கு விரோதமாய்ப்‌ போய்‌, 


செய்ததுபோல, 
போருக்கு 
(நியா 


இரண்டுதரம்‌ 
கத்தர்‌. வினவ 
அணிவகுத்து நிற்கிறார்கள்‌ 


20:29,30) 


இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
வைத்து யுத்தம்பண்ணுவது, 
யுத்தவியூகமல்ல. அவர்களுடைய 
முற்பிதாக்கள்‌ ஆயி பட்டணத்தைப்‌ 
பிடித்தபோது, பதிவிடை வைத்து அதைப்‌ 
பிடித்தார்கள்‌ (யோசு 8-ஆவது அதிகாரம்‌). 
இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ சேனையின்‌ ஒரு 
க்கு சமீபமாய்‌ போருக்கு 
ர்கள்‌ அவர்கள்‌ 
கிபியாவின்‌ கோட்டை வாயிலை நோக்கி 
முன்னேறிப்போகிறார்கள்‌. பென்யமீன்‌. 
புத்திரரோ கிபியாவின்‌ கோட்டைக்குள்ளே. 
யுத்தம்பண்‌ ணுவதற்கு 
ஆயத்தமாயிருக்கிறார்கள்‌. 


பதிவிடை 


புதுமையான 


நியாயாதிபதிகன்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


வெளியிலே பெத்தேலுக்கும்‌ 
கிபியாவக்கும்‌ போகிற இரண்டு வழிகளில்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனத்தில்‌ ஏறக்குறைய 
முப்பதுபேரை, முதல்‌ இரண்டுதரம்‌ 
செய்ததுபோல, வெட்டவும்‌ கொல்லவும்‌ 
தொடங்குகிறார்கள்‌ (நியா 20:31) 
முன்போல நமக்கு முன்பாக முறிய 
அடிக்கப்படுகிறார்கள்‌” என்று பென்யமீன்‌ 
புத்திரர்‌ சொல்லுகிறார்கள்‌. 

பென்யமீன்‌ புத்திரருக்கு, இஸ்ரவேல்‌ 
புத்திரரின்‌ யுத்தவியூகம்‌ தெரியாது. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கிபியாவைச்‌ சுற்றிலும்‌ 
பதிவிடை ஆட்களை வைத்திருக்கிறார்கள்‌ 
என்பது தெரியாமலேயே, பென்யமீனர்‌ 
கிபியா பட்டணத்தைவிட்டு வெளியே வந்து, 
இஸ்ரவேல்‌ ஜனத்தை துரத்திக்கொண்டு 
ஓடுகிறார்கள்‌. இது இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ 
யுத்தவியூகம்‌. இஸ்ரவேல்‌ புத்திர: 

ட்டு 


நாம்‌ ஓடவேண்டும்‌" 
என்று சொல்லியிருந்தார்கள்‌ (நியா 20:32). 


அப்பொழுது இஸ்ரவேல்‌ மனுஷர்‌ 
எல்லாரும்‌ தங்கள்‌ ஸ்தானத்திலிருந்து, 
பாகால்தாமாரிலே யுத்தத்திற்கு 
த்து நிற்கிறார்கள்‌; இஸ்ரவேலில்‌ 
பள்ளத்தாக்கிலே. 
பதிவிருந்தவர்கள்‌ தங்கள்‌ ஸ்தானத்திலிருந்து, 
புறப்பட்டு, அவர்களில்‌ எல்லா இஸ்ரலேலிலும்‌ 
தெரிந்துகொள்ளப்பட்ட பதினாயிரம்பேர்‌ 
கிபியாவக்கு எதிரே வருகிறார்கள்‌; 
யுத்தம்‌ பலக்கிறது: ஆனாலும்‌ தங்களுக்கு 
விக்கினம்‌ நேரிட்டது என்று 
பென்யமீனர்‌ அறியாதிருக்கிறார்கள்‌ 
(நியா 20:33,34). 
கர்த்தர்‌ 
பென்யமீனை. 
அந்நாளிலே 


இஸ்ரவேலுக்கு முன்பாகப்‌ 
முறிய அடிக்கிறார்‌; 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
பென்யமீனிலே பட்டயம்‌ உருவுகிற 
ஆட்களாகிய இருபத்தையாயிரத்து 
நூறுபேரைச்‌ சங்கரிக்கிறார்கள்‌ (நியா 20:35) 





i THE 
TT 


இஸ்ரவேலர்‌ கிபியாவுக்கு அப்பாலே 
வைத்த பதிவிடையை நம்பியிருந்தபடியினாலே, 
பென்யமீனருக்கு இடம்‌ கொடுக்கிறார்கள்‌: 
அதினாலே அவர்கள்‌ முறிய 
அடிக்கப்படுகிறார்கள்‌. என்று பென்யமீன்‌ 
புத்திரருக்குக்‌ காணப்படுகிறது. அப்பொழுது 


இருக்கிறவர்களெல்லாரையும்‌ 
பபனிசதக்களள்‌ வெட்டுகிறார்கள்‌. 
(நியா 20:36,37). 


பதிவிடைக்காரருக்கும்‌ 
அடையாளமாயிருக்கிறது. 
இஸ்ரவேல்‌ 


“முந்த யுத்தத்தில்‌ நடந்ததுபோல, அவர்கள்‌ 
நமக்கு முன்பாக முறிய 
என்று சொல்லி, 
ஏறக்குறைய 
முப்பதுபேரை வெட்டவும்‌ கொல்லவும்‌ 
தொடங்குகிறார்கள்‌ (நியா 20.3829). 


அடிக்கப்படுகிறார்களே"' 
இஸ்ரவேலில்‌. 


கிபியா பட்டணத்திலிருந்து புகையானது 
உயர எழும்பினபோது, 

பின்னாகப்‌ பார்க்கிறார்கள்‌: 
பட்டணத்தின்‌ அக்கினிஜுவாலை 
வானபரியந்தம்‌ எழும்பிற்று. அப்பொழுது 
ன்‌ திரும்பிக்கொள்கிறார்கள்‌:: 
மனுஷரோ. தங்களுக்கு 

நேரிட்டதைக்‌ கண்டு 

பென்யமீனர்‌ இஸ்ரவேல்‌ 

புத்திரரைவிட்டு, வனாந்தரத்திற்குப்‌ போகிற 
வழிக்கு நேராய்த்‌ திரும்பி ஒடிப்போகிறார்கள்‌; 
யுத்தம்‌ அவர்களைத்‌ 

பட்டணங்களில்‌ இருந்த 


நடுவே 
பென்யமீனரை 

கொன்றுபோடுகிறார்கள்‌ (நியா 20:40-42). 

இப்படியே இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
பென்யம்னரை வளைந்துகொண்டு 
துரத்தி, கிபியாவுக்குக்‌ ப்‌ 
வருமட்டும்‌, அவர்களை 
மிதித்துப்போடுகிறார்கள்‌. 
பென்யமீனரிலே பதினெண்ணாயிரம்பேர்‌ 
விழுகிறார்கள்‌; அவர்களெல்லாரும்‌ 
பலவான்களாயிருக்கிறார்கள்‌ 
(நியா 2034344). 


நியாயாதிபதிகன்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பென்யமீனரில்‌ மற்றவர்கள்‌ விலகி, 
வனாந்தரத்தில்‌ இருக்கிற ரிம்மோன்‌ 
கன்மலைக்கு ஓடிப்போகிறார்கள்‌; இஸ்ரவேலர்‌, 
பென்யமீனரில்‌ இன்னும்‌ ஐயாயிரம்பேரை 
வழிகளிலே கொன்று, மற்றவர்களைக்‌ 
கீதோம்மட்டும்‌ பின்தொடர்ந்து, அவர்களில்‌ 
இரண்டாயிரம்‌ பேரை வெட்டிப்போடுகிறார்கள்‌. 
இவ்விதமாய்‌ பென்யமீனரில்‌ அந்நாளில்‌ 
விழுந்தவர்களெல்லாரும்‌ இருபத்தை 
யாயிரம்பேர்‌: அவர்களெல்லாரும்‌ பட்டயம்‌ 
உருவுகிற பலவான்களாயிருக்கிறார்கள்‌ 
(நியா 20:4546). 


பென்யமீனரில்‌ அறுநூறுபேர்‌ 
திரும்பிக்கொண்டு ஓடி,  வனாந்தரத்திலி 
ருக்கிற ரிம்மோன்‌ கன்மலைக்குப்‌ போய்‌, 
ரிம்மோன்‌ கன்மலையிலே நாலு மாதம்‌ 
இருக்கிறார்கள்‌ (நியா 20:47). 


இஸ்ரவேலரோ பென்யமின்‌ புத்திரர்‌ 
மேல்‌ திரும்பி, பட்டணத்தில்‌ மனுஷர்‌ 
தொடங்கி மிருகங்கள்‌ மட்டும்‌ கண்டவைகள்‌ 
எல்லாவற்றையும்‌ பட்டயக்கருக்கினால்‌ வெட்டி, 
கண்ட பட்டணங்களையெல்லாம்‌ அக்கினியால்‌ 
கொளுத்திப்‌ போடுகிறார்கள்‌ (நியா 20:48). 


பென்யமீனரால்‌ இஸ்ரவேல்‌ 
பத்திரருக்கு விரோதமாய்‌ யுத்தம்பண்ண 
ஜயிக்க முதல்‌ இரண்டு நாளிலும்‌ 
(யமீனர்‌ இஸ்ரவேலுக்கு விரோதமாய்‌, 
திடமனதோடு, தைரியமாய்‌ 
யுத்தம்பண்ணினார்கள்‌. ஆனால்‌ மூன்றாம்‌ 
நாளிலோ, பென்யமீனர்‌ இஸ்ரவேலருக்கு 
பயந்து ஓடுகிறார்கள்‌. 
ஸ்ரவேல்‌ புத்திர்‌ கர்த்தருடைய 
சமுகத்தில்‌ கன்‌ 
யுத்தவியூகங்களை வகுத்தார்கள்‌. தாங்கள்‌ 
வகுத்த வியூகங்களின்‌ பிரகாரம்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ யுத்தம்பண்ணுகிறார்கள்‌. கர்த்தரே 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு ஞானத்தையும்‌, 
த்தையும்‌ கொடுத்திருக்கிறார்‌. 
பென்யமீன்‌ புத்திரர்‌ 
சுற்றி வளைத்து 
சங்காரம்பண்ணுகிறார்கள்‌. 
பென்யமீன்‌ புத்திரர்‌ 
விரோதமாக. 


5 இஸ்ரவேலருக்கு. 
தோற்று ஓடிப்போகும்போது, 
தங்களுடைய பாவங்களினாலும்‌, 
குற்றவுணர்வுகளினாலும்‌ அவர்களுடைய 
இருதயம்‌ சோர்ந்துபோகிறது. இஸ்ரவேல்‌ 

புத்திரரின்‌ கைகள்‌ பென்யமீனருக்கு 


வத்த திரும்பியிருக்கிறது. 





i= FTN 
ETT 


இஸ்ரவேல்‌ புத்திரருக்கும்‌, 
த்தல்ல ௪ நடைபெற்ற யுத்தத்திலே, 
ண்டு நாள்‌ யுத்தத்தில்‌. 
பெள்யபனருக்கு வெற்றி கிடைத்தது. 
மூன்றாம்‌ நாள்‌ யுத்தம்‌ ஆரம்பிப்பதற்கு 
தங்களுக்கு எப்போதும்‌ போல 
ம்‌ என்று பென்யமீனர்‌ 
நம்பிக்கையோடிருந்தார்கள்‌. ஆனால்‌ 
பென்மீனருக்கு மூன்றாம்‌ நாளிலே 
கிடைக்கவில்லை. 


'பென்யமீனரைப்போலவே. இந்தப்‌ 
பிரபஞ்சத்திலே, துன்மார்க்கர்‌ சிறிதுகாலம்‌. 
செழித்திருக்கிறார்கள்‌. துன்மார்க்கருடைய 
கைகளின்‌ கிரியைகளும்‌, பிரயாசங்களும்‌ 
அவர்களுக்கு நன்மைகளையும்‌ 
வெற்றிகளையும்‌ தருகிறது. ஆனால்‌ 
துன்மார்க்கருக்கு வரும்‌ நன்மைகள்‌ 
அவர்களுக்கு நிலைத்திருக்காது. கர்த்தர்‌ 
அவர்களுடைய வெற்றிகளைத்‌ தோல்வியாக 
மாற்றுவார்‌. பென்யமீனருக்கு ஆரம்பத்திலே 
வெற்றி கிடைத்தது. ஆனால்‌ முடிவிலே 
தோல்வி உண்டாயிற்று. துன்மார்க்கரின்‌ 


பதிவிடையைப்பற்றி ஒன்றும்‌ தெரியவில்லை. 
இஸ்ரவேலர்‌ பென்யமீனரில்‌ 18,000 பேரை 
சங்காரம்பண்ணுகிறார்கள்‌. 
இவர்களெல்லோரும்‌ பலவான்கள்‌. ஆனாலும்‌ 
தங்களுடைய பலவான்கள்‌ செத்துப்போனது 
பென்யமீனருக்குத்‌ ரியவில்லை. 
துன்மார்க்கருக்கு தீங்கு சமீபமாய்‌ வரும்‌. 
ஆனாலும்‌ அவர்கள்‌ அதை 
அறியாதிருப்பார்கள்‌. 
மூன்றாம்‌ நாள்‌ யுத்தத்திலே, இஸ்ரவேல்‌ 
அதிக தைரியத்தோடும்‌, 
யுத்தம்பண்ணுகிறார்கள்‌. 


கர்த்தநுடையது. ஜெயமும்‌ கர்த்தருடையது. 
கர்த்தர்‌ 'பென்யமீனருக்கு விரோதமாக. 
யுத்தம்பண்ணியபோது, இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
பென்யமீனரை வளைந்து கொண்டு துரத்தி, 
அவர்களை லேசாய்‌ மிதித்துப்போடுகிறார்கள்‌. 


நியாயாதிபதிகன்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பாவிகள்‌ தங்களுடைய 
ஆத்துமாக்களுக்கு விரோதமாகப்‌ பாவம்‌ 
செய்கிறார்கள்‌. பாவத்தின்‌ சம்பளம்‌ மரணம்‌. 
பாவம்‌ செய்கிறவர்களுக்கு கர்த்தருடைய 
நீதியான தீர்ப்பின்‌ பிரகாரம்‌ தண்டனை 
கொடுக்கப்படும்‌. கிபியாவின்‌ மனுஷர்‌ 
கர்த்தருடைய வார்த்தைக்கும்‌, அவருடைய 
பிரமாணத்திற்கும்‌ எதிர்த்து நின்றார்கள்‌. 
கிபியா பட்டணம்‌. அக்கினியிலே 
அழிந்துபோயிற்று. 
கிபியாவின்‌ மனுஷர்‌ 
பாவம்‌ செய்தார்கள்‌. அவர்களுடைய 
இருதயத்திலே அக்கிரம சிந்தைகள்‌ 
நிரம்பியிருந்தது. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ தங்கள்‌ 
நடுவே அகப்பட்ட கிபியாவின்‌ மனுஷர்‌ 
எல்லோரையும்‌ கொன்றுபோடுகிறார்கள்‌. 
தப்பித்து ஓடின கிபியாவின்‌ மனுஷரும்‌, 
இஸ்ரவேல்‌ புத்திரருடைய பட்டயத்தினால்‌ 
சங்காரம்பண்ணப்படுகிறார்கள்‌. 


துணிகரமாய்ப்‌ 


வென்மமினரில்‌, தப்பித்து. டாயல்‌ 
கிபியாவிலேயே தங்கியிருந்தவர்களையும்‌. 
இஸ்ரவேலர்‌ கொன்றுபோடுகிறார்கள்‌. 
கிபியாவின்‌ பட்டணத்திற்கு வெளியே இருந்த 
பென்யமீனரும்‌, உள்ளே இருந்த 
பென்யமீனரும்‌ சங்கரமானார்கள்‌ 
பென்யமின்‌ புத்திரரிலே அறுநூறு பேரை 
தவிர, மற்ற எல்லோரும்‌ 
செத்துப்போனார்கள்‌ 


பென்யமீனரில்‌, 
பட்டயத்திற்குத்‌ தப்பின அறுநூறுபேர்‌ 
திரும்பிக்கொண்டு ஒடி  வனாந்தரத்திலி 
ருக்கிற ரிம்மோன்‌ கன்மலைக்குப்‌ போய்‌, 
ரிம்மோன்‌ கன்மலையிலே நாலு மாதம்‌. 
இருக்கிறார்கள்‌ (நியா 20:47). 


இஸ்ரவேலரின்‌ 


சமயங்களில்‌ சொல்லியிருக்கிறார்‌. 


கிபியாவின்‌ ந நடந்தது போல, 
அவர்கள்‌ மிகவும்‌ 
கெஷ்துவென்டாகம்‌. அவர்களுடைய 

அவர்‌ நினைப்பார்‌. 
ப்பட பாவங்களை விசாரிப்பார்‌" 
(ஓசி 9:9) 

'இஸ்ரவேலே, நீ கிபியாவின்‌ நாட்கள்‌ 
முதல்‌ பாவஞ்செய்துவந்தாய்‌: கிபியாவிலே. 
அக்கிரமக்காரர்மேல்‌ வந்த யுத்தம்‌ 
தங்களைக்‌ கிட்டுவதில்லையென்று அந்த 
நிலையிலே நிற்கிறார்கள்‌" (ஓசி 10:9). 





i= FTE 
TT 


பென்யமீன்‌. 
அவர்களை 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
மனுஷரோடு யுத்தம்பண்ணி, 
சங்காரம்பண்ணினார்கள்‌. பென்யமீனரில்‌ 
அறுநூறு பேர்‌ மாத்திரம்‌ ரிம்மோன்‌ 
கன்மலையிலே. ஒளிந்திருக்கிறார்கள்‌. 
பென்யமீனரில்‌ மற்றவர்கள்‌ எல்லோரும்‌ 
யுத்தத்திலே செத்துப்போனார்கள்‌. 


இஸ்ரவேலர்‌ மிஸ்பாவிலே 
இருக்கும்போது: நம்மில்‌ ஒருவனும்‌ தன்‌ 
குமாரத்தியைப்‌ பென்யமீனருக்கு 
விவாகம்பண்ணிக்‌ கொடுப்பதில்லை என்று 
ஆணையிட்டிருந்தார்கள்‌ (நியா 213 
பென்யமீன்‌ கோத்திரம்‌ 
அழிந்துபோவதையும்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
சத்தமிட்டு அழுகிறார்கள்‌ 


குறைந்துபோலதையும்‌, 
நினைத்து, 
தேவசந்நிதியில்‌ 
(நியா 211-4675) 
பென்யமீன்‌ 
உயிரோரருக்கிற 
மனைவிகள்‌ கிடைக்கும்படி 
புத்திரர்‌ இரண்டு 
யோசிக்கிறார்கள்‌. 


கீலேயாத்திலுள்ள யாபேசின்‌ 
குடிகளிடத்திலே புருஷரை அறியாத நானூறு 
கன்னிப்பெண்களை பென்யமீன்‌ 
புத்திரருக்கு மனைவிகளாகக்‌. 
கொடுக்கிறார்கள்‌ (நியா 21:57-14). 

பென்யமீன்‌ புத்திரரில்‌, 
மனைவிகளில்லாமல்‌,  மீதமுள்ளவர்களுக்கு 
சீலோவின்‌ குமாரத்திகளை மனைவிகளாகக்‌ 
கொடுக்கிறார்கள்‌ (நியா 21:16-25). 


புத்திரரில்‌, 
பேருக்கு 
இஸ்ரவேல்‌ 
காரியங்களை 


அறுநூறு 


நானூறு கன்னிப்பெண்கள்‌ 
நியா 211-15 


தியா 21:1. இஸ்ரவேலர்‌ மிஸ்பாவிலே. 
இருக்கும்போது: நம்மில்‌ ஒருவனும்‌ தன்‌ 
குமாரத்தியைப்‌ 

விவாகம்பண்ணிக்‌ 

என்று ஆணையிட்டிருத்தார்கள்‌.. 


நியாயாதிபதிகன்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தியா 212. ஆகையால்‌ ஜனங்கள்‌ 
தேவனுடைய வீட்டிற்குப்போய்‌, அங்கே 
தேவசத்திதியில்‌ சாயங்காமைட்டும்‌ 
இருந்து, சத்தமிட்டு, மிகவும்‌ அழுது: 


தியா 21:8. இஸ்ரவேலின்‌ தேவனாகிய 
கர்த்தாவே, இன்று இஸ்ரவேலில்‌ ஒரு 
கோத்திரம்‌ குறைத்துபோகத்தக்கதாக 
இஸ்ரவேலில்‌ இந்தக்‌ காரியம்‌ 
நேரிட்டது என்ன என்றார்கள்‌. 


தியா 21:4. மறுநானிலே, ஜனங்கள்‌. 
காலமே எழுந்திருந்து, அங்கே ஒரு பலி. 
பிடத்தைக்‌ கட்டி, சர்வாங்க தகனபலி 
களையும்‌ சமாதான பலிகளையும்‌ 
செலுத்தினார்கள்‌. 


தியா 21:5. கர்த்தருடைய சத்திதியில்‌ 
மிஸ்பாவுக்கு வராதவன்‌ நிச்சுயமாய்க்‌ 
கொலை செய்யப்படக்கடவன்‌ 
என்று. அவர்கள்‌: பெரிய 
ஆணையிட்டிருந்தபடியால்‌, இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ கர்த்தருடைய சந்நிதியில்‌: 
சபைகூடின போது, இஸ்ரவேலுடைய 
எல்லாக்‌ கோத்திரங்களிலுமிருந்து 
வராதேபோனவர்கன்‌ யார்‌ என்று 
விசாரித்தார்கள்‌. 


தியா 21:6. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ தங்கள்‌. 

சுகோதரராகிய. ன்‌ யமீணரை 

வ ல்காய பன்‌ இன்று. 

ஒரு கோத்திரம்‌ 
அனுப்புண்டுபோயிற்றே. 


தியா 21:7. மீந்திருப்பவர்களுக்கு 
மனைவிகள்‌ கிடைக்கும்படி நாம்‌ 
அவர்களுக்காக என்னசெய்யலாம்‌? 
தம்முடைய குமாரத்திகளில்‌: 
ஒருத்தியையும்‌ அவர்களுக்குக்‌. 
கொடுப்பதில்லை. என்று நாம்‌ 
கர்த்தர்மேல்‌ 
ஆணையிட்டுக்கொண்டோமே. 


தியா 218. 
கோத்திரங்களில்‌ 
கர்த்தருடைய 
வராகேபோன 
உண்டோ என்று 
அப்பொ 
வேசின்‌ 
பானயத்தில்‌ 
வரவில்லை. 


இஸ்ரவேலின்‌: 
'மிஸ்பாவிலே 
சந்நிதியில்‌ 
யாதொருவர்‌ 
விசாரித்தார்கள்‌; 
கீலேயாத்திலுன்ன 
மனுஷரில்‌ ஒருவரும்‌ 
சுபைகூடின போது 





i al 
TT 


நியா 21:9. ஜனங்கன்‌ இலக்கம்‌. 
பார்க்கப்பட்டபோது, கீலேயாத்திலி. 
ருக்கிற யாயேசின்‌ குடிகளில்‌ அங்கே 
ஒருவரும்‌ இருந்ததில்லை. 


தியா 21:10. உடனே சபையார்‌ 
யலவான்களில்‌ பன்னீராமிரம்பேரை 
அங்கே அழைத்து: நீங்கள்‌ போய்‌, 
கீலேயாத்திலுன்ன யாயேசின்‌ குடிகளை 
ஸ்திரீகனோடும்‌ பின்னைகனோடும்‌ 
பட்டயக்கருக்கினால்‌ வெட்டுங்கள்‌. 


தியா இன. சகல 
ஆண்பின்னைகனையும்‌, புருஷரை 
அறித்த சகல பெண்பின்னைகணையும்‌ 
சங்கரிக்கக்கடவீர்கள்‌ 

அவர்களுக்குக்‌ 

அனுப்பினார்கள்‌. 


தியா 21:12. இவர்கள்‌ 
கீலேயாத்திலுன்ன யாயேசின்‌. 
குடிகளிடத்திலே புருஷரை அறியாத 
நானூறு கன்னிப்பெண்களைக்‌. 
கண்டுபிடித்து, அவர்களைக்‌ 
கானான்‌தேசமான  சீலோவிலிருக்கிற 
பாளயத்திற்குக்‌ கொண்டுவந்தார்கள்‌. 


தியா 2118. அப்பொழுது ரிம்மோன்‌: 
கன்மலையிலிருக்கிற பென்யமீன்‌ 
புத்திரரோடே பேசவும்‌, அவர்களுக்குச்‌ 
சமாதானம்‌ கூறவும்‌, சபையார்‌. 
எல்லாரும்‌ மனுஷரை அனுப்பினார்கள்‌. 


தியா 21:14. அப்படியே அக்காலத்தில்‌ 
பென்யமீனர்‌ திரும்ப வந்தார்கள்‌; 
கீலேயாத்திலிருக்கிற யாயேசின்‌: 
ஸ்திரீகனில்‌ உயிரோடே வைத்த 
பெண்களை அவர்களுக்குக்‌. 
கொடுத்தார்கள்‌; அப்படிச்‌ செய்தும்‌ 
அவர்கள்தொகைக்குக்‌ காணாதிருத்தது. 


இஸ்ரவேல்‌ 
கர்த்தர்‌ ஒரு 


தியா 21:15. 
கோத்திரங்களிலே 
பினப்பை உண்டாக்கினார்‌ என்று. 
ஜனங்கள்‌ பென்யமீனருக்காக 
மனஸ்தாபப்பட்டார்கள்‌. 


கிபியாவின்‌ மனுஷர்‌ லேவியனுடைய 
மறுமனையாட்டியை இலச்சையாய்‌ நடத்தி, 
கர்த்தருக்கு விரோதமாகப்‌. பாவம்‌ 
செய்தார்கள்‌. அவர்களுடைய 
துன்மார்க்கத்திற்கு தண்டனை கொடுக்கும்‌. 


வண்ணமாக, 


நியாயாதிபதிகன்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ பென்யமீன்‌ புத்திரரோடு 
யுத்தம்பண்ணினார்கள்‌. இஸ்ரவேலர்‌, 
மிஸ்பாவிலே பென்யமீனருக்கு விரோதமாக 
ஒருமனப்பட்டு, ஏகமாகக்‌ கூடிவருகிறார்கள்‌. 


இஸ்ரவேலர்‌ மிஸ்பாவிலே 
இருக்கும்போது: நம்மில்‌ ஒருவனும்‌ தன்‌ 
குமாரத்தியைப்‌ பென்யமீனருக்கு 
விவாகம்பண்ணிக்‌ கொடுப்பதில்லை என்று 
ஆணையிட்டிருக்கிறார்கள்‌ (நியா 213). 

பென்யமின்‌ புத்திரர்‌ எல்லோரும்‌ 
மொத்தமாய்‌ சங்காரமாகவில்லை. அவர்களில்‌ 
அறுநூறு பேர்‌ ரிம்மோன்‌ கன்மலையிலே. 
நாலுமாதம்‌ ஒளிந்திருக்கிறார்கள்‌. 
பென்யமீனரில்‌ உயிரோடிருக்கிற இந்த 
அறுநூறு பேருக்கு, தங்கள்‌ குமாரத்தியை 
விவாகம்பண்ணிக்கொடுப்பதில்லை என்று, 
இஸ்ரவேல்‌. புத்திரர்‌ எல்லோருமே. 
ஆணையிட்டிருக்கிறார்கள்‌. 


(இப்போது. இஸ்ரவேல்‌ பத்தர்‌ நாங்கள்‌ 
நினைத்து 
ஜனங்கள்‌ 

அங்கே 


இருந்து, 


வீட்டிற்குப்போய்‌, 

சாயங்காலமட்டும்‌. 

மிகவம்‌ அழுகிறார்கள்‌. 
இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தாவே, 
இன்று இஸ்ரவேலில்‌ ஒரு கோத்திரம்‌ 
குறைந்துபோகத்தக்கதாக இஸ்ரவேலில்‌ 
இந்தக்‌ காரியம்‌ நேரிட்டது என்ன” 
(நியா 21:2,3) என்று இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
கர்த்தருடைய சமுகத்திலே. அழுது 
ஜெபிக்கிறார்கள்‌. 


மறுநாளிலே, ஜனங்கள்‌ காலமே 
எழுந்திருந்து, அங்கே ஒரு பலிபீடத்தைக்‌ 
கட்டி, சர்வாங்க தகனபலிகளையும்‌ சமாதான 
பலிகளையும்‌ செலுத்துகிறார்கள்‌ (நியா 21:4). 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ தங்கள்‌ 
சகோதரராகிய பென்யமீனரை நினைத்து, 
மனஸ்தாபப்படுகிறார்கள்‌. இன்று 
இஸ்ரவேலில்‌. ஒரு கோத்திரம்‌ 
அறுப்புண்டுபோயிற்றே. மீந்திருப்பவர்களுக்கு 
மனைவிகள்‌ கிடைக்கும்படி நாம்‌ 
அவர்களுக்காக என்னசெய்யலாம்‌? 
நம்முடைய குமாரத்திகளில்‌ ஒருத்தியையும்‌ 
அவர்களுக்குக்‌ கொடுப்பதில்லை என்று நாம்‌. 
கர்த்தர்மேல்‌ ஆணையிட்டுக்கொண்டோமே" 
(நியா 21:67) என்று இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ தங்களுக்குள்‌ 
சொல்லிக்கொள்கிறார்கள்‌. 





i a 
TT 


லேவியனுடைய வழக்கை 
விசாரிப்பதற்காகவும்‌, தக்‌ rg 
யோசித்து ஆலோசனை 
செய்யவேண்டியது. ன்ன 
தீர்மானம்பண்ணுவதற்காகவும்‌, இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ அனைவரும்‌ கர்த்தருக்கு முன்பாக 
ஏகோபித்த, மிஸ்பாவிலே சபையாகக்‌ 
கூடிவந்திருக்கிறார்கள்‌. கர்த்தருடைய 
மிஸ்பாவுக்கு வராதவன்‌ 
கொலை செய்யப்படக்கடவன்‌ 
அவர்கள்‌ பெரிய 
ஆணையிட்டிருந்தார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ அனைவரும்‌, 
கீலேயாத்‌ தேசத்தாரும்‌, மிஸ்பாவிலே, 
கர்த்தருக்கு முன்பாக ஏகோபித்து சபையாகக்‌ 
கூடிவந்திருக்கிறார்கள்‌. 


சபை கூடினபோது 
வரவில்லை (நியா 21:8). 

மிஸ்பாவிலே இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
எல்லோரும்‌ ஏகோபித்து. சபையாகக்‌ 
கூடிவந்திருக்கிறபோது,  “இஸ்ரவேலுடைய 
எல்லா கோத்திரங்களிலுமிருந்து வராதே 
போனவர்கள்‌ யார்‌" (நியா 21:5) என்று 
விசாரிக்கிறார்கள்‌. அவர்கள்‌ யாபேசிலே 
கூடியிருக்கிற இஸ்ரவேல்‌ புத்திரரை 
இலக்கம்‌ பார்க்கிறார்கள்‌. அப்போது 
கீலேயாத்திலிருக்கிற யாபேசின்‌ குடிகளில்‌ 
அங்கே ஒருவருமில்லை. 
என்பதை கண்டுகொள்கிறார்கள்‌ (நியா 21-9). 


உடனே  சணயார்‌ பலவான்களில்‌ 
பன்னீராயிரம்பேர அங்கே அழைத்து: 
நீங்கள்‌ போய்‌, கீலேயாத்திலுள்ள யாபேசின்‌ 
குடிகளை ஸ்திரீகளோடும்‌ பிள்ளைகளோடும்‌ 
பட்டயக்கருக்கினால்‌ வெட்டுங்கள்‌. சகல. 
ஆண்பிள்ளைகளையும்‌, புருஷரை அறிந்த 
சகல பெண்பிள்ளைகளையும்‌ 
சங்கரிக்கக்கடவீர்கள்‌” (நியா 21:10,11) என்று 
அவர்களுக்குக்‌ கட்டளையிட்டு 
அனுப்புகிறார்கள்‌. 

பலவான்களில்‌ பன்னீராயிம்‌ பேரும்‌, 
கீலேயாத்திலுள்ள யாபேசின்‌ குடிகளிடத்திலே. 


பா 
கொண்டுவருகிறார்கள்‌ (நியா 2142). 


நியாயாதிபதிகள்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மிஸ்பாவிலே 
கூடிவந்தபோது, 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
கர்த்தருக்கு முன்பாகக்‌ 
அவர்கள்‌ இரண்டு காரியங்களை 
தீர்மானம்பண்ணுகிறார்கள்‌. அவையாவன: 
1. கிரியாவின்‌ மனுஷருக்கு விரோதமாக 
யுத்தம்பண்ணவேண்டும்‌. 2. தங்களுடைய 
குமாரத்தியை பென்யமீனருக்கு 
விவாகம்பண்ணிக்கொடுக்கக்கூடாது. 


பென்யமீன்‌ கோத்திரத்தை 
அழித்துப்போடவேண்டும்‌ என்பது இஸ்ரவேல்‌ 
நோக்கமல்ல. இஸ்ரவேல்‌ 


மனுஷருடைய 
தண்டனை 


இஸ்ரவேல்‌. 


கொடுக்கவேண்டுமென்று 
தீர்மானம்பண்ணுகிறார்கள்‌. 
சுத்தம்பண்ணவேண்டும்‌. 


த்‌ 

அவர்களுடைய விருப்பம்‌. 
இதன்‌ நிமித்தமாகவே, பென்யமீனருக்கு 
தங்களுடைய குமாரத்திகளை 
விவாகம்பண்ணிக்‌ கொடுப்பதில்லை என்று 
தீர்மானம்பண்ணியிருக்கிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ ஏகமாய்க்‌ கூடி 
தீர்மானித்த பிரகாரம்‌, பென்யமீன்‌ 
கோத்திரத்தாரை  அழித்துப்போடுகிறார்கள்‌. 
அவர்களுக்கு தங்களுடைய குமாரத்திகளை 
விவாகம்பண்ணிக்கொடுக்காமல்‌, 
தங்களுடைய தீர்மானத்தில்‌. 
உறுதியாயிருக்கிறார்கள்‌. ஆனாலும்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ தங்கள்‌ சகோதரராகிய 
பென்யமீனரை நினைத்து 
மனஸ்தாபப்படுகிறார்கள்‌. இஸ்ரவேலிலே ஒரு 
கோத்திரம்‌ அறுப்புண்டு போயிற்றே (நியா 
21:6) என்று நினைத்து இஸ்ரவேலர்‌ மனம்‌ 
வேதனைப்படுகிறார்கள்‌. 
கிபியாவின்‌ மனுஷர்‌ 
விரோதமாகப்‌ பாவம்‌ செய்ததினால்‌, 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ அவர்கள்மீது 
கோபப்படுகிறார்கள்‌. பென்யமீன்‌ புத்திரருக்கு 
அழிவு வந்தபோதோ, இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ 
துக்கமாய்‌ மாறிற்று. தங்கள்‌ 
லை பென்யமீனர்‌ 
அழிந்துபோவதைப்‌ பார்த்து; இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ வருத்தப்படுகிறார்கள்‌. இஸ்ரவேல்‌: 
கோத்திரத்திலே கர்த்தர்‌ ஒரு பிளப்பை 
உண்டாக்கினார்‌ என்று இஸ்ரவேல்‌ 
ஜனங்கள்‌ பென்யமீனருக்காக 
மனஸ்தாபப்படுகிறார்கள்‌ (நியா 21615) 


கர்த்தருக்கு 





i al 
TT 


இஸ்ரவேல்‌ 
பாவத்திற்கு 


புத்திரர்‌ 

விரோதமாக 
வைராக்கியமாயிருந்ததற்காக 
மனஸ்தாபப்படவில்லை. ஆனால்‌ பாவத்தின்‌ 
விளைவினால்‌ பென்யமீனருக்கு 
லே அழிவைப்‌ - பார்த்து 
இஸ்ரவே மனஸ்தாபப்படுகிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌. புத்திரர்‌ தங்களுக்கு விரோதமாக 
யுத்தம்பண்ண வந்திருந்த 
ஆயுததாரிகளாகிய பென்யமீனரை மாத்திரம்‌, 
சங்காரம்பண்ணியிருந்தால்‌, அவர்கள்‌ 
இல்வளவு அதிகமாய்‌ 


மனஸ்தாபப்பட்டிருக்கமாட்டார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரரோ 
ஆயுதம்‌ ஏந்தியிராத 

பிள்ளைகளையும்‌, 

வயல்வெளிகளிலே. 
செய்கிறவர்களையும்‌ 
சங்காரம்பண்ணிவிடுகிறார்கள்‌. இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ பாவத்திற்கு விரோதமான 
வைராக்கியத்தோடு நல்லது செய்தார்கள்‌ 
ஆனால்‌ அவர்கள்‌ செய்த நல்ல 
வேலையை, அளவுக்கு அதிகமாய்ச்‌ செய்து 
விடுகிறார்கள்‌. 


நம்மிடத்தில்‌ பாவத்திற்கு விரோதமான 
வைராக்கியம்‌ இருக்கவேண்டும்‌. அந்த 
வைராக்கியம்‌ நம்முடைய ஆளுகைக்கு 
கட்டுப்பட்டிருக்கவேண்டும்‌. எந்தவிதமான 
கட்டுப்பாடுமில்லாமல்‌, விக்குரிய 
காரியங்களில்‌ நாம்‌ ஈடுபடுவோமென்றால்‌, 
விபரீதமான விளைவுகள்‌ ஏற்படுவதற்கு 
வாய்ப்புள்ளது. மனுக்குலத்தை அழிப்பது 
கர்த்தருடைய சித்தமல்ல. 


இந்த உலகத்தில்‌ ஏராளமான 
ள்‌ 'நடைபெற்றிருக்கிறது. 
ஆரம்பம்‌ 


னால்‌ 


யுத்தங்களின்‌ 
விறுவிறுப்பாகயிருந்தாலும்‌, அதன்‌ முடிவு 
சோகமாகவே இருக்கும்‌. மனுக்குலத்தை: 
அழித்துப்போடும்‌ எந்தக்‌ காரியமும்‌ 
கர்த்தருடைய சித்தமாயிருப்பதற்கு 
வாய்ப்பில்லை. 

நாம்‌ வழக்குகளை விசாரிக்கும்போது 
நியாயமாய்‌. விசாரிக்கவேண்டும்‌. 
வழக்குகளுக்கு தீர்ப்பு கொடுக்கும்போது 
நீதியான தீர்ப்பு கொடுக்கவேண்டும்‌. 
நியாயத்தீர்ப்பில்‌ அன்பும்‌  மனதுருக்கமும்‌ 
இருக்கவேண்டும்‌. கர்த்தர்‌ 
மனுக்குலத்தைத்‌ தண்டிக்கும்போது, 


நியாயாதிபதிகன்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


மனுஷருடைய வேதனையில்‌ அவர்‌ 
ஒருபோதும்‌ பிரியப்படுகிறவரல்ல. நாமும்‌ 
ற்றவர்‌, வேதனையில்‌ 


மனுஷர்‌ தங்களுடைய பாவங்களுக்கு 
மனந்திருப்பவேண்டும்‌ என்பதே கர்த்தருடைய 
விருப்பம்‌. நாம்‌ மனுஷர்மீது உண்மையான 
அன்பு வைத்திருப்போமென்றால்‌, அவர்கள்‌ 
அழிந்துபோ வதைப்‌ பார்த்து 
சந்தோஷப்படமாட்டோம்‌. அவர்கள்‌ தங்கள்‌ 
பாவங்களுக்கு மனந்திரும்பி, நல்லவர்களாக 
ஜீலிப்பதைப்‌ பார்த்து மகிழ்ச்சியாயிருப்போம்‌. 


நம்முடைய கோபத்தினாலே நாம்‌ சில. 
கோபவார்த்தைகளைப்‌ பேசிவிடலாம்‌. 
கோபத்திலே நாம்‌ அழிவுக்கேதுவான 
காரியங்களைக்கூட செய்துவிடலாம்‌. 
அதையெல்லாம்‌ அமைதியாயிருக்கும்போது 
சிந்தித்துப்‌ பார்த்தால்‌, நமக்கு வருத்தமும்‌ 
வேதனையும்‌ உண்டாகும்‌. கோபமாக 
பேசியிருக்கக்கூடாது என்றும்‌, கோபத்திலே 
அதை அப்படி செய்திருக்கக்கூடாது என்றும்‌ 
நம்முடைய சமாதானத்திலே நாம்‌ 
நினைப்போம்‌. 

இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
கோத்திரத்தாரின்‌ 
மனஸ்தாபப்படுகிறார்கள்‌. 
ஒரு கோத்திரம்‌ அறுப்புண்டுபோயிற்று 
என்று நினைத்து வேதனைப்படுகிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌. புத்திரர்‌ அனைவரும்‌ 
மிஸ்பாவிலே கர்த்தருக்கு ன்‌ 
ஏகோபித்து 
கூடிவந்திருக்கிறார்கள்‌. 


பென்யமீன்‌ 
அழிவுக்காக 
இஸ்ரவேலிலே. 


ஆலோசனைகளையும்‌, 
மனஸ்தாபங்களையும்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 


இஸ்ரவேலின்‌ எல்லா கோத்திரத்தாரும்‌ 
கர்த்தருடைய சமுகத்திற்கு முன்பாக 
நிற்கும்போது அங்கே ஒரு கோத்திரம்‌ 
மாத்திரம்‌ அவர்களோடு  கூடயில்லை. 
பென்யமீன்‌ கோத்திரத்தார்‌, மற்ற 
இஸ்ரவேல்‌ கோத்திரத்தாரோடு அங்கே 
இல்லை. வலதுகையின்‌ குமாரனாகிய 
பென்யமீன்‌ இப்போது வருத்தத்தின்‌ 
குமாரனாயிருக்கிறான்‌. 





i THE 
TT 


இஸ்ரவேல்‌ 
வருத்தத்தை. 
சொல்லுகிறார்கள்‌. 'இஸ்ர! 
'தேவனாகிய கர்த்தாவே, இன்று இஸ்ரவேலில்‌: 
ஒரு கோத்திரம்‌ குறைந்துபோகத்தக்கதாக 
இஸ்ரவேலில்‌ இந்தக்‌ காரியம்‌ 
நேரிட்டது என்ன” (நியா 
இஸ்ரவேலர்‌ கர்த்தரிடத்தில்‌ கேட்கிறார்கள்‌. 


மறுநாளிலே, _ ஜனங்கள்‌ காலமே 
எழுந்திருந்து, அங்கே ஒரு பலிபீடத்தைக்‌ 
கட்டி, சர்வாங்க தகனபலிகளையும்‌ சமாதான 
பலிகளையும்‌ செலுத்துகிறார்கள்‌ (நியா 21:4). 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ தங்களுடைய பாவத்தை 
நிவிர்த்தி பண்ணுவதற்காகவம்‌, தங்கள்‌ 
மதியீனத்தை அகற்றுவதற்காகவும்‌, 
யுத்தத்திலே. தங்களுக்குகிடைத்த 
வெற்றிக்காக கர்த்தருக்கு நன்றி 
சொல்லுவதற்காகவும்‌, தங்களுக்கு இப்போது. 
ற்பட்டிருக்கிற பிரச்சனையைத்‌ தீர்த்து 
வைப்பது தெய்வீக கிருபை 
கிடைக்கவேண்டும்‌ என்பதற்காகவும்‌, 
அவர்கள்‌ சர்வாங்க தகனபலிகளையும்‌, 
சமாதான பலிகளையும்‌, தாங்கள்‌ கட்டின 
பலிபீடத்தின்மீது செலுத்துகிறார்கள்‌. 


நம்மிடத்தில்‌ எவ்வளவு 
இருந்தாலும்‌, பாரங்கள்‌ இருந்தாலும்‌, 
அவையெல்லாவற்றையும்‌ கர்த்தருடைய 
பாதபடியிலே இறக்கி வைத்துவிடவேண்டும்‌. 
நம்முடைய கஷ்டங்களையும்‌, கவலைகளையும்‌ 
கர்த்தருடைய சித்தத்திற்கு 
ஒப்புக்கொடுக்கவேண்டும்‌. 

இஸ்ரவேல்‌ பென்யமீன்‌ 


, இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
கோத்திரத்தாருக்காக மணஸ்தாபப்‌ 
படுகிறார்கள்‌. அவர்களில்‌ அறுநூறு பேரை 
தவிர மற்றவர்கள்‌ எல்லோருமே யுத்தத்திலே. 
சங்காரமானார்கள்‌. உயிரோடிருக்கிற 
அறுநூறுபேரும்‌, வனாந்தரத்திலிருக்கிற 
ரிம்மோன்‌ கன்மலைக்குப்போய்‌, அந்தக்‌ 
கன்மலையிலே, இஸ்ரவேல்‌  புத்திரருக்கு 
பயந்து நாலு மாதமாக இருக்கிறார்கள்‌ 
(நியா 20:47). 


இஸ்ரவேல்‌ புத்திர்‌ ரிம்மோன்‌ 
மலையிலே இருக்கிற பென்யமீன்‌ புத்திரரோடு 
சமாதான உடன்படிக்கை  பண்ணவேண்டு 
தீர்மானம்பண்ணுகிறார்கள்‌. 


புத்திரர்‌ 


ற்கு தங்களுக்கு 


துக்கங்கள்‌ 


அவர்களுக்குச்‌ சமாதானம்‌ கூறவும்‌, சபையார்‌ 
எல்லாரும்‌ மனுஷரை அனுப்புகிறார்கள்‌. 


நியாயாதிபதிகள்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


பென்யமீன்‌ மனுஷர்‌ தங்களுடைய சகோதரர்‌ 
என்றும்‌, அவர்களை தங்களுடைய 
சகோதரராக ஏற்றுக்கொள்வதாகவும்‌, 
அவர்களை தங்கள்‌ சத்துருக்களாகப்‌ 
பாவித்து, அவர்களுக்கு. விரோதமாக 
யுத்தம்பண்ணப்போவதில்லை. என்றும்‌ 

வார்த்தைகளைச்‌ 


ஆறுதலான 
சொல்லியனுப்புகிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ பென்யமின்‌. 
ர்‌ கரிசனையோடிருக்கிறார்கள்‌. 
குமாரத்திகளை 
விவாகம்பண்ணிக்‌ 

என்று இஸ்ரவேலர்‌ 


ஆணையிட பென்யமீனருடைய 
கக்காரியங்களைக்‌ குறித்து 
இஸ்ரவேலர்‌. கரிசனையோடிருக்கிறார்கள்‌. 
பென்யமீனருக்காக, 
யாபேசின்‌ குடிகளிடத்தில்‌ 
நானூறு 
கண்டுபிடித்து, 
சீலோவிலிருக்கிற 
பாளயத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார்கள்‌. 


லூறு, கன்னிப்பெண்‌ களையும்‌. 
வென்யமனருக்கு ஆயந்தம்பண்ணின பின்பு, 
அவர்களுக்கு சமாதானம்‌ கூற இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ மனுஷரை அனுப்புகிறார்கள்‌. 
அவர்களுடைய சமாதான வார்த்தைகளைக்‌ 
கேட்டு பென்யமீனர்‌ திரும்ப வருகிறார்கள்‌; 
இஸ்ரவேலர்‌ கீலேயாத்திலிருக்கிற 
யாபேசின்‌ ஸ்திரீகளில்‌ உமிரோடே வைத்த 
பெண்களை பென்யமீனருக்குக்‌ 
கொடுக்கிறார்கள்‌: அப்படிச்‌ செய்தும்‌ 
பென்யமீனரின்‌ தொகைக்குக்‌ 
காணாதிருக்கிறது. (நியா 2144), 


, இஸ்ரவேலிலே பென்யமீன்‌ கோத்திரம்‌ 
போய்விடக்கூடாது. அந்தக்‌ 
மறுபடியும்‌ கட்டியெழுப்பப்பட 
பென்யமீன்‌ கோத்திரத்தை 
கட்டியெழுப்பவேண்டுமென்றால்‌, 
ல்‌ மீதியாயிருக்கிற 
விவாகம்பண்ணி 

பென்யமீனர்‌ ரிம்மோன்‌. 
கன்மலையிலே இஸ்ரவேலருக்கு பயந்து, 
தங்களை  ஒளித்துக்கொண்டிருக்கிறார்கள்‌. 
இஸ்ரவேலர்‌ பென்யமீனரைக்‌ கவனிக்காமல்‌ 
விட்டுவிட்டால்‌, அவர்கள்‌ அங்கேயே 
செத்துப்போவார்கள்‌. பென்யமீன்‌ 
கோத்திரம்‌ முழுவதுமாய்‌ அழிந்துபோகும்‌. 


வைக்கவேண்டும்‌. 





i= al 
TT 


பென்யமீன்‌ புத்திரரை ரிம்மோன்‌. 
கன்மலையிலிருந்து அழைத்து வந்து, 
அவர்களுக்கு கன்னிப்பெண்களை விவாகம்‌ 
செய்துகொடுத்தால்‌, அவர்களுடைய சந்ததி 
பெருகும்‌. இஸ்ரவேல்‌ புத்திரரிடத்தில்‌ 
நானூறு கன்னிப்பெண்கள்‌ இருக்கிறார்கள்‌. 
பென்யமீனரோ அறுநூறு 
பேராயிருக்கிறார்கள்‌. பென்யமீனரில்‌ 
நானூறு பேருக்கு, கீலேயாத்திலிருந்து 
கொண்டு வரப்பட்டிருக்கிற நானூறு 
கன்னிப்பெண்களை விவாகம்‌ செய்து 
கொடுக்கிறார்கள்‌. இன்னும்‌ இருநூறு 
பென்யமீனருக்கு விவாகம்பண்ணி 
வைக்கவேண்டும்‌. 

இந்த விவாகத்தின்‌ மூலமாக 
பென்யமீனருக்கும்‌ ககேயாத்திலுள்ள 
யாபேசின்‌ குடிகளுக்கும்‌ புதிய உறவு முறை: 
உண்டாயிற்று பென்யமீன்‌ 
கோத்திரத்தானாகிய சவுல்‌ கீலேயாத்திலுள்ள 
யாபேசைக்‌ குறித்து 
கரிசனையோடிருந்தார்‌. சவலின்‌ 
கீலேயாத்திலுள்ள யாபேசிலே 
குடும்பங்கள்‌ குடியேறின போதிலும்‌, 
அந்த ஊரின்மீது 
கரிசனையேடிருந்தார்‌. 


'அதற்கு யாபேசின்‌ மூப்பர்கள்‌: நாங்கள்‌ 
இஸ்ரவேல்‌ நாடெங்கும்‌ ஸ்தானாபதிகளை 
அனுப்பும்படி ஏழுநாள்‌ எங்களுக்குத்‌. 
தவணைகொடும்‌, எங்களை ரட்சிப்பார்‌ 
இல்லாவிட்டால்‌, அப்பொழுது உம்மிடத்தில்‌ 
வருவோம்‌ என்றார்கள்‌. அந்த ஸ்தானாபதிகள்‌ 
சவுலின்‌ ஊராகிய கிபியாவிலே 
ஜனங்களின்‌ காதுகேட்க. 
செய்திகளைச்‌ சொன்னார்கள்‌ 
ஜனங்களெல்லாரும்‌ சத்தமிட்டு அழுதார்கள்‌" 
சாமு 11:34). 


சீலோவின்‌ குமாரத்திகள்‌ 
நியா 21:16-25 


2-8. பென்யமீன்‌. 
ஸ்திரீகள்‌. 
மீதியான 

மனைவிகள்‌ 
என்ன செய்யலாம்‌. 
மூப்பராணவர்கள்‌. 


நியா 
கோத்திர. 
அழித்தபடியினாலே, 
மற்றப்பேர்களுக்கும்‌ 
கிடைக்கும்படி. 
என்று சபையின்‌ 
கேட்டு, 


நியாயாதிபதிகன்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நியா 21:17: இஸ்ரவேலில்‌ 
கோத்திரம்‌ நிர்மூலமாகாதபடிக்கு 
தப்பினவர்களுடைய சுதந்தரம்‌. 
'பென்யமீனுக்கு இருக்கவேண்டுமே, 


தியா 2118. நாமோ நம்முடைய 
குமாரத்திகளில்‌ அவர்களுக்குப்‌ பெண்‌ 
கொடுக்கக்கூடாது; பென்யமீனருக்குப்‌ 
பெண்கொடுக்கிறவன்‌ சபிக்கப்பட்டவன்‌. 
என்று, இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
ஆணையிட்டார்கனே என்றார்கள்‌. 


தியா 2119, மின்னும்‌, இதோ, 
பெத்தேலுக்கு வடக்கே பெத்தேலிலி 
ருந்து சீகேமுக்குப்‌ போகிற மாதைக்குக்‌ 
கிழக்காகவும்‌ 

போனாவுக்குத்‌ தெற்காகவும்‌ இருக 
சீலோவிலே. வருஷ ந்தோதும்‌ 
கர்த்தருக்குப்‌ பண்டிகை. 
கொண்டாடப்படுகிறதே என்று சொல்லி, 


தியா 21:20. அவர்கள்‌ பென்யமீன்‌ 
புத்திரரை நோக்கி! நீங்கள்‌ போய்‌, 
திராட்சத்தோட்டங்களிலே பதிவிருத்து, 


தியா ௮௮. சிலோவின்‌ 
குமாரத்திகள்‌. கீதவாத்தியத்தோடே, 
'நடனம்பண்ணுகிறவர்களாய்ப்‌ 
புறப்பட்டு  வருகிறதை. 
காணும்போது, 
திராட்சத்தோட்டங்களிலிருந்து 
புறப்பட்டு, உங்களில்‌ அவரவர்‌ 
சீலோவின்‌ குமாரத்திகளில்‌, ஒவ்வொரு. 
பெண்ணைப்‌ பிடித்துப்‌ பென்யமீன்‌ 
தேசத்திற்குக்‌ கொண்டுபோங்கள்‌. 


தியா 21:22. அவர்களுடைய 
தகப்பன்மாராகிலும்‌, சகோதரராகிலும்‌ 
எங்களிடத்தில்‌ முறையிட வரும்போது, 
நாங்கன்‌ அவர்கனை நோக்கி: எங்கள்‌: 
நிமித்தம்‌ அவர்களுக்குத்‌ 
தயவுசெய்யுங்கள்‌; நாங்கள்‌ 
யுத்தம்பண்ணி,, அவனவனுக்கு 
மனைவியை வாங்கிக்கொடுக்கவில்லை; 
உங்கள்மேல்‌ குற்றமுண்டாக. 
இப்போது நீங்கள்‌ அவர்களுக்கு 
மனைவிகனைக்‌ கொடுக்கவும்‌ இல்லை 
என்போம்‌ என்று சொன்னார்கள்‌. 


நீங்கள்‌ 





i a 
TT 


நியா 21:28. பென்யமீன்‌ புத்திரர்‌ 
அப்படியே செய்து, 
'நடனம்பண்ணுகிறவர்களிலே தங்கள்‌ 
தொகைக்குச்‌ சரியான பெண்களை 
மனைவிகளாகப்‌ பிடித்துக்கொண்டு, 
தங்கள்‌. சுதத்தரத்திற்குத்‌ 
திரும்பிப்போய்‌, பட்டணங்கனைப்‌. 
புதுப்பித்துக்‌ கட்டி, அவைகளில்‌ 
குடியிருத்தார்கள்‌. 


நியா 21:24. இஸ்ரவேல்‌ புத்திரரும்‌ 
அக்காலத்திலே அவ்விடம்‌ விட்டு 
அவரவர்‌ தங்கள்‌ கோத்திரத்துக்கும்‌ 
தங்கள்‌ குடும்பத்துக்கும்‌ போய்‌, 
அவரவர்‌ தங்கள்‌ சுதத்தரத்தில்‌ 
சேர்த்தார்கள்‌. 


தியா 21:25. அத்நாட்களிலே. 
இஸ்ரவேலில்‌ ராஜா இல்லை; அவனவன்‌. 
தன்தன்‌ பார்வைக்குச்‌ சரிப்போணபடி. 
செய்துவந்தான்‌. 


பென்யமீன்‌ கோத்திரத்திலே 
வீரர்கள்‌ இருக்கிறார்கள்‌. இவர்களில்‌ 
நானூறு பேருக்கு விவாகம்‌ செய்து 
வைக்கப்பட்டிருக்கிறது. இன்னும்‌ இருநூறு 
பென்யமீனர்‌ தங்களுக்கு 
மனைவி கிடைக்கவேண்டுமென்று. 
காத்துக்கொண்டிருக்கிறார்கள்‌ 
அவர்களுக்கும்‌ விவாகம்பண்ணி 
வைக்கவேண்டுமென்று இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
விரும்புகிறார்கள்‌. 

பென்யமீன்‌ புத்திரருக்கு விவாகம்‌. 
பண்ணி வைக்கவேண்டுமென்று இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ விரும்பினாலும்‌, அவர்கள்‌ தங்கள்‌ 
குமாரத்திகளை அவர்களுக்கு. 
விவாகம்பண்ணி வைக்க விரும்பவில்லை. 
“நாமோ நம்முடைய குமாரத்திகளில்‌ 
அவர்களுக்குப்‌ பெண்‌ கொடுக்கக்கூடாது; 
பென்யமீனருக்குப்‌  பெண்கொடுக்கிறவன்‌ 
சபிக்கப்பட்டவன்‌ என்று, இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
ஆணையிட்டார்களே' (நியா 2148) என்று 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ தங்களுக்குள்‌ 
சொல்லிக்கொள்கிறார்கள்‌. 

சீலோவிலே வருஷந்தோறும்‌ 
கர்த்தருக்கு பண்டிகை கொண்டாடப்படுவது. 
வழக்கம்‌. சீலோ பெத்தேலுக்கு 
வடக்கே, பெத்தேலிலிருந்து சீகேமுக்குப்‌ 
போகிற பாதைக்குக்‌  கிழக்காகவும்‌: 
லிபோனாவுக்குத்‌ தெற்காகவும்‌ இருக்கிறது. 


அறுநூறு 


நியாயாதிபதிகன்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


இந்தப்‌ பண்டிகை நாளின்போது, சீலோவின்‌ 
குமார; கீதவாத்தியத்தோடே 
வல்‌ தவளைப்‌ புறப்பட்டு 
வருவார்கள்‌ (நியா 21:21, 


... இஸ்ரவேல்‌ தேசத்திலே, கர்த்தருக்கு 
பண்டிகை  கொண்டாடப்படுகிற இந்தக்‌ 
காலத்தில்‌ மாத்திரமே, இஸ்ரவேலிலுள்ள 
கன்னிப்பெண்களுக்கு கீதவாத்தியத்தோடே 
நடனம்பண்ணுவதற்கு _அனுமதியிருந்தது. 
இந்தக்‌ கன்னிப்பெண்கள்‌ தங்கள்‌ 
சந்தோஷத்திற்காக நடனமாடாமல்‌, 
கர்த்தரைக்‌ கனம்பண்ணும்‌ வண்ணமாக 
நடனமாடுகிறார்கள்‌. தாவீது உடன்படிக்கைப்‌ 
பெட்டிக்கு. முன்பாக நடனமாடி 
கர்த்தரைக்‌ கனம்பண்ணியதுபோல, 
இந்தக்‌ கன்னிப்பெண்கள்‌ கர்த்தரைக்‌ 
கனம்பண்ணுகிறார்கள்‌. 


சீலோலின்‌ குமாரத்திகள்‌ மிகுந்த 
கண்ணியத்தோடும்‌, ஒழுக்கந்தோடும்‌. 
கீதவாத்தியத்தோடே நடனம்பண்ணுவார்கள்‌. 
கன்னிப்பெண்கள்‌ பொதுஇடங்களில்‌ 
நடனமாடுவது. அவர்களுக்கு 
ஆத்தாகவே இருக்கும்‌. துஷ்டர்கள்‌ அந்தப்‌ 
பெண்களை பிடித்துக்கொண்டு 
போய்விடுவதற்கு வாய்ப்புள்ளது. 


கீதவாத்தியத்தோடே 
நடனம்பண்ணுகிற சீலோவின்‌ 
குமாரத்திகளில்‌, பென்யமீனரில்‌ 
ஒவ்வொருவரும்‌ ஒரு பெண்ணைப்‌ பிடித்து, 
பென்யமீன்‌ தேசத்திற்கு கொண்டுபோக 
இஸ்ரவேலின்‌ மூப்பர்‌ 
கொடுக்கிறார்கள்‌. 


இஸ்ரவேலின்‌ மூப்பர்‌ 
புத்தரை நோக்கி: ்‌ 
திராட்சத்தோட்டங்களிலே 


நடனம்பண்ணுகிறவர்களாய்ப்‌ 
வருகிறதை நீங்கள்‌ 
திராட்சத்தோட்டங்களிலிருந்து 


கொண்டுபோங்கள்‌" 
(நியா 21:20,21) என்று சொல்லுகிறார்கள்‌. 





i FTE 
TT 


பென்யமீன்‌ புத்திரர்‌ சீலோவின்‌. 
குமாரத்திகளைப்‌ பிடித்துக்கொண்டு போய்‌ 
படட க விநோதமான 
முறையாகயிருக்கிறது. 
வக ஜகத முன்பாக, 
அவர்கள்‌ சீலோவின்‌ குமாரத்திகளுடைய 
சம்மதத்தைக்‌ கேட்கவில்லை. அவர்களுடைய 
பெற்றோரின்‌ சம்மத்தைக்‌ கேட்கவில்லை. 
அவசரமாகவும்‌, பலவந்தமாகவும்‌ 
நடைபெற்ற விவாகமாயிருக்கிறது. 
அவசரப்பட்டு திருமணம்‌ செய்தால்‌, 
a நிதானமாக வருத்தப்படவேண்டியது. 
இந்த விவாகத்தினால்‌ 
சீலோலின்‌ குமாரத்திகளுக்கு ஆறுதலும்‌, 
சந்தோஷமும்‌ உண்டாயிற்றா என்பது. 
தெரியவில்லை. 


பென்யமீன்‌ புத்திரர்‌, 
குமாரத்திகளைப்‌ பிடித்து 

தேசத்திற்கு கொண்டுபோய்விட்டால்‌, அந்தக்‌ 
குமாரத்திகளின்‌ தகப்பன்மாரும்‌, 
சகோதாரும்‌ சும்மாயிருக்கமாட்டார்கள்‌. 
அவர்கள்‌ ங்கள்‌ க்‌ 
இஸ்ரவேலின்‌ 
முறையிடுவார்கள்‌. 
சீலோவின்‌ மனுஷருடைய 
நீதியாய்‌ விசாரிக்கவேண்டும்‌. 


இஸ்ரவேலின்‌ மூப்பரோ, சீலோவின்‌ 
மனுஷர்‌ தங்களிடத்தில்‌ முறையிட வரும்போது, 
தாங்கள்‌ என்ன செய்வோம்‌. 
என்பதையும்‌, அவர்களிடத்தில்‌ என்ன 
சொல்லுவோம்‌ என்பதையும்‌. பென்யமீன்‌ 
புத்திரருக்கு முன்‌ கூட்டியே எடுத்துச்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 

இஸ்ரவேலின்‌ மூப்பர்‌, 
புத்திரரிடம்‌, 
குமாரத்திகளுடைய 
சகோதரராகிலும்‌ 


வழக்குகளையும்‌ 


பென்யமீன்‌ 
“சீலோவின்‌ 
தகப்பன்மாராகிலும்‌, 

த பரக 


(நியா 21:22) என்று சொல்லுகிறார்கள்‌. 


நியாயாதிபதிகன்‌ - விரிவுரை 
JUDGES - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ மூப்பருடைய 
ஆலோசனை பென்யமீன்‌ புத்திரருக்கு, 
பென்யமீன்‌ 
செய்து, 
நடனம்பண்ணுகிறவர்களிலே. தங்கள்‌ 
தொகைக்குச்‌ சரியான பெண்களை 
மனைவிகளாகப்‌ பிடித்துக்கொண்டு, 
தங்கள்‌ சுதந்தரத்திற்குத்‌ திரும்பிப்போய்‌, 
பட்டணங்களைப்‌ புதுப்பித்துக்‌ 
கட்டி அவைகளில்‌ குடியிருக்கிறார்கள்‌ 
(நியா 21:23). பென்யமீன்‌ புத்திரருடைய 
பிரச்சனை இத்துடன்‌ முடிவு 
பெறுகிறது. அவர்கள்‌ மறுபடியும்‌ தங்கள்‌ 
சுதந்தரத்திற்கு திரும்பி வந்து அங்கே 
குடியிருக்கிறார்கள்‌. 
ஸ்ரவேலின்‌ 
இயயாதியதியாகிய 
கோத்திரத்திலிருந்து வந்தவர்‌ 
“இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தரை நோக்கிக்‌ 
கூப்பிட்டபோது, கர்த்தர்‌ அவர்களுக்குப்‌ 
பென்யமீன்‌ கோத்திரத்தானாகிய கேராவின்‌ 
மகன்‌ ஏகூத்‌ என்னும்‌ இரட்சகனை 
எழும்பப்பண்ணினார்‌; அவன்‌ இடதுகைப்‌ 
பழக்கமுள்ள வனாயிருந்தான்‌; 
கையிலே இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
ராஜாவாகிய எக்லோனுக்குக்‌ 
அனுப்பினார்கள்‌" (நியா 313) 


இனர்‌ நுந்தாரம்‌ அக்காலத்திலே 
அவ்விடம்‌ அவரவர்‌ தங்கள்‌ 
கோத்தந்தக்கம்‌ தங்கள்‌ குடும்பத்துக்கும்‌. 
போய்‌, அவரவர்‌ தங்கள்‌ சுதந்தரத்தில்‌ 
சேருகிறார்கள்‌ (நியா 21:24), அவர்கள்‌ 
நவன 


இரண்டாவது 


ஏகூத்‌ இந்தக்‌ 


ததக 
கட்டளையிடுகிறார்‌. 
கோத்திரத்திற்கும்‌ 
போகிறார்கள்‌. 


நங்கள்‌ குடும்ப்திற்ும்‌ 


'அந்நாட்களிலே. இஸ்ரவேலில்‌ 
ராஜா... இல்லை: அவனவன்‌ தன்தன்‌ 
பார்வைக்குச்‌ சரிப்போனபடி செய்துவந்தான்‌” 
(நியா 21:25) 





ழ்‌ நள 
யாய 


நகோமியின்‌ 
நடைபெறுகிற 
சரித்திர புஸ்தகத்தில்‌ 
இந்தப்‌ 
புஸ்தகத்திற்கு 
பரிசுத்த 
கோர்க்கப்பட்டிருக்கிறது. 
எழுதப்பட்டிருக்கிற 
நியாயாதிபதிகளின்‌ 


சம்பவங்களாகும்‌. 


கூத்தின்‌ சரித்திர புஸ்தகம்‌ சாமுவேல்‌ 
புஸ்தகத்திற்கு முந்தின புஸ்தகமாக 
பரிசுத்த. வேதாகமத்தில்‌. 
கோர்க்கப்பட்டிருக்கிறது. ரூத்தின்‌ சரித்திர 
ப்‌ 


சொல்ரத 


ரத்தின்‌. சரித்திர 
அற்புதங்களைப்பற்றியோ, 
பிரமாணத்தைப்பற்றியோ, 

பற்றியோ, தேசத்தில்‌ ஏற்படும்‌ குழப்பங்கள்‌, 
புரட்சிகள்‌ பற்றியோ எழுதப்படவில்லை. 
நகோமியின்‌ ஜீவியத்தில்‌ ஏற்பட்ட 
பிரச்சனைகளும்‌, பாடுகளும்‌, வேதனைக। 
இந்தப்‌  புஸ்தகத்தின்‌ முதல்‌ பகுத்‌ 
எழுதப்பட்டிருக்கிறது. இதன்‌ 
பகுதியில்‌ நகோமிக்கு 
ஆறுதலைப்பற்றி 

ரூத்தின்‌ 


குடும்பத்‌ 
சம்பவங்கள்‌ இந்த. 
எழுதப்பட்டிருக்கிறது. 
புஸ்தகம்‌  நியாயாபதிகளின்‌ 
அடுத்த. புஸ்தகமாக. 

வேதாகமத்தில்‌. 

சம்பவங்கள்‌ 


காலத்தில்‌ நடைபெற்ற 


முதலாவதாகவும்‌, 
க்‌ காண்பிக்கப்பட்ட 


புஸ்தகத்தில்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 


ரூத்‌ - விரிவுரை 
RUTH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தருடைய 

அற்புதமானது. 

ஜீவியத்தில்‌, 

கிருபைகளை நமக்கு வெளிப்படுத்துகிறார்‌. 
நம்முடைய சொந்தக்‌ குடும்பத்தின்‌ 
காரியங்களையும்‌ கர்த்தர்‌ பொறுப்பேற்று 
வழிநடத்துகிறார்‌ (சாமு 2:7 த; சங்‌ 113:7-9), 


கர்த்தராகிய 
இறத. மோவாபிய யாகிய 
ரூத்தின்‌ வம்சத்தில்‌ வந்தவர்‌ 
இயேசுகிறிஸ்துவின்‌ வம்சவரலாறு மத்தேயு 
1-ஆவது அதிகாரத்தில்‌ எழுதப்பட்டிருக்கிறது. 
புறஜாதியாரும்‌. யேசுகிறிஸ்‌ துவின்‌ 


இ! 
ராஜ்யத்திலே சேர்த்துக்கொள்ளப்படுவார்கள்‌. 


இடம்‌ பெற்றிருக்கிறாள்‌. 


நகோமி, ரூத்‌ ஆகியோர்‌ அனுபவித்த 
பாடுகளும்‌, வேதனைகளும்‌ இந்தப்‌ 
புஸ்தகத்தின்‌ முன்னுரையாக 
எழுதப்பட்டிருக்கிறது. (ரூத்‌. 1-ஆவது. 
அதிகாரம்‌. அவர்களுடைய கடன உழைப்பும்‌ 
மனத்தாழ்மையும்‌ (ரூத்‌ 2-ஆவது அதிகாரம்‌! 
அவர்களுக்கும்‌ போவாசுக்கும்‌ இடையே 
ஏற்பட்டிருக்கிற புதிய உறவு 
. 3-ஆவது அதிகாரம்‌, நகோமியும்‌ 
தாங்கள்‌ இழந்துபோன 
சமாதானத்தையும்‌ 
பெற்றுக்கொள்கிறார்கள்‌ 
॥ ஆவது அதிகாரம்‌). இந்த 
சம்பவம்‌ இயேசுகிறிஸ்து பிறந்த ஊராகிய 
பெத்லகேம்‌ ஊரிலே நடைபெறுகிறது. 





i FTE 
ETT 


நகோமியின்‌ பாடுகளும்‌, 
வேதனைகளும்‌ இந்த அதிகாரத்தில்‌ விரிவாக 
எழுதப்பட்டிருக்கிறது. யூதாதேசத்திலே 
பஞ்சமுண்டாயிற்று. நகோமியும்‌, அவளுடைய 
குடும்பத்தாரும்‌ தங்கள்‌ ஊரைவிட்டு, 
மோவாப்‌ தேசத்திலே போய்‌ சஞ்சரிக்கிறார்கள்‌ 
(ரூத்‌ 112. மோவாப்‌ தேசத்திலே 
நகோமியின்‌ புருஷனும்‌, அவர்களுடைய 
இரண்டு குமாரர்களும்‌ 
மரித்துப்போகிறார்கள்‌ நகோமி 
விதவையாயிருக்கிறாள்‌ (ரூத்‌ 1:3-5). 


நகோமி ஒரு கரிசனையுள்ள நல்ல 
மாமியாராயிருக்கிறாள்‌. தன்னுடைய இரண்டு 
மருமக்கள்மாரையும்‌. அன்பாய்க்‌ 
கவனித்துக்கொள்கிறாள்‌ (ரூத்‌ 15-48) 
நகோமி தன்னுடைய _ மருமகளாகிய 
ரூத்தோடு, மோவாப்‌ தேசத்திலிருந்து. 
பெத்லகேம்‌ ஊருக்கு திரும்பி வருகிறாள்‌ 
(ரூத்‌ 119-22, 


எலிமெலேக்கு. 
குத்‌ 11-5 


குத்‌ 1:1. நியாயாதிபதிகள்‌ நியாயம்‌ 
விசாரித்துவரும்‌ நாட்கனில்‌, தேசத்திலே 
பஞ்சம்‌ உண்டாயிற்று; அவா 
மூதாவிலுன்ன பெத்பெ 

ஊரானாகிய மனுஷன்‌ தன்‌ 
மனைவியோடும்‌ இரண்டு 
குமாரரோடுங்கூட மோவாப்‌ 
தேசத்திலே போய்ச்‌ சஞ்சரித்தான்‌.. 


குத்‌ 1:2. அந்த மனுஷனுடைய பேர்‌ 
எலிமெலேக்கு, அவன்‌ மனைவியின்‌ பேர்‌ 
நகோமி, அவனுடைய இரண்டு 
குமாரரில்‌ ஒருவன்‌ பேர்‌ மக்லோன்‌, 
மற்றொருவன்‌ பேர்‌ கிலியோன்‌; 
மூதாவிலுன்ன பெத்லெகேம்‌ ஊராகிய 
எப்பிராத்தியராகிய அவர்கள்‌ 
மோவாப்தேசத்திற்குப்‌ போய்‌, அங்கே 
இருந்துவிட்டார்கள்‌. 


ரூத்‌ - விரிவுரை 
RUTH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


குத்‌ 18. நகோமியின்‌ புருஷனாகிய 
எலியெலேக்கு இறந்துபோனான்‌; 
அவளூம்‌ அவளூடைய இரண்டு 
குமாரரும்மாத்திரம்‌ இருந்தார்கள்‌. 


1:4. இவர்கள்‌ மோவாபியரில்‌ 
[ப கொண்டார்கள்‌; அவர்களில்‌ 
ஒருத்தி பேர்‌ ஒர்பான்‌, மற்றவன்‌ 
பேர்‌ குத்‌ அங்கே ஏறக்குறையப்‌ 
யத்துவருஷம்‌ வாசம்‌ பண்ணினார்கள்‌. 


குத்‌ 15. பின்பு மக்லோன்‌ கிலியோன்‌' 
என்னும்‌ அவர்கள்‌ 
இறத்துபோனார்கன்‌; 


சம்பவம்‌ எந்தக்‌ 
என்று, இந்த 
வார்த்தைகளில்‌ 
“நியாயாதிபதிகள்‌ 

விசாரித்து வரும்‌ நாட்களிலே" 
இந்த சரித்திர சம்பவங்கள்‌ 


இந்தப்‌ புஸ்தகத்தில்‌ எழுதப்பட்டிருக்கிற 
சம்பவங்கள்‌, நியாயாதிபதிக 
காலத்தின்‌ ம்பத்‌ 
நடைபெற்றிருக்கவேண்டும்‌ 
வேதபண்டிதர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. 
போவாஸ்‌ ரூத்தை விவாகம்‌ செய்தார்‌. ராகாப்‌ 
பெற்றாள்‌. யோசுவாவின்‌. 
ராகாப்‌ வேவுகாரரை 
தன்னுடைய வீட்டிலே ஏற்றுக்கொண்டவள்‌. 
இந்தப்‌ புஸ்தகத்தில்‌ எழுதப்பட்டிருக்கிற 
சரித்திர சம்பவங்கள்‌ ஏகூத்‌ 
நாட்களில்‌ நடைபெற்றிருக்கவேண்டும்‌ 
என்றும்‌ அல்லது தெபொராளின்‌ 
நாட்களில்‌ நடைபெற்றிருக்கவேண்டும்‌ 
என்றும்‌ வேதபண்டிதர்களில்‌ சிலர்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 
சம்பவம்‌. 


சரித்திர 
நாட்களிலும்‌ 


குத்தின்‌ 
கிதியோனின்‌ 
நடைபெற்றிருப்பதற்கு வாய்ப்புள்ளது. 
இக்காலத்தில்‌ மீதியானியர்‌ இஸ்ரவேல்‌ 
தேசத்தாரை கொள்ளையிட்டார்கள்‌. 
இதன்‌ நிமித்தமாக தேசத்திலே. 
பஞ்சமுண்டாயிற்று. 





f= FTE 
TT 


வலன்‌ கட்த தனரா 
அமலேக்கியரும்‌ கிழக்கத்திப்‌ புத்திரரும்‌ 
அவர்களுக்கு விரோதமாய்‌ எழும்பி வந்து: 


வைக்காதேபோவார்கள்‌” (நியா 6:3,4). 


கானான்‌ தேசத்திலே. 
பஞ்சமுண்டாயிற்று. கானான்‌ தேசம்‌ 
கர்த்தரால்‌ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிற தேசம்‌. 
அது பாலும்‌ தேனும்‌ ஓடுகிற செழிப்பான 
தேசம்‌. ஆனாலும்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருடைய 
பாவங்களினிமித்தமாக, கானான்‌ தேசத்திலே 
பஞ்சமுண்டாயிற்று. இது தேவனுடைய 
நியாயத்தீர்ப்பினால்‌, கானான்‌ தேசத்தின்மீது 
வந்த சாபமாயிருக்கிறது. 

உங்கள்‌ வல்லமையின்‌ பெருமையை 
முறித்து உங்கள்‌ வானத்தை இரும்பைப்‌ 
போலவும்‌, உங்கள்‌ பூமியை வெண்கலத்தைப்‌ 
போலவும்‌ ஆக்குவேன்‌. உங்கள்‌ 
பெலன்‌. விருதாவிலே செலவழியும்‌: 
உங்கள்‌ தேசம்‌ னி பணையம்‌, தேசத்தின்‌ 
மரங்கள்‌ கனிகளையும்‌ 
கொடுக்கமாட்டாது' ( லேவி 2679/20). 


இஸ்ரவேல்‌ தேசம்‌ சமாதானத்தில்‌ 
இளைப்பாறுகிறது. ஆனால்‌ அந்த தேசத்தில்‌ 
செழிப்பு இல்லை. பெத்லெகேய 
பண 
என்னும்‌ பெயருக்கு “அப்பத்தின்‌ 
என்று பொருள்‌. 
பஞ்சமுண்டானதினால்‌, 
வீட்டிலேகூட அப்பமில்லாமல்‌ போயிற்று. 


செழிப்பான கானான்‌ தேசம்‌ வனாந்தர 
பூமியாயிற்று. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
கர்த்தருடைய பிரமாணத்திற்கு கீழ்ப்படியாமல்‌ 
நிர்விசாரமாய்‌ க்கிறார்கள்‌ 
அவர்களிடத்தில்‌ , 
ஆகாரத்திரட்சியும்‌ இருக்கும்போது அவர்கள்‌ 
மறந்துவிடுகிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌  புத்திரரை 
அவர்கள்‌ மத்தியிலே. 

அப்பத்தாழ்ச்சியை அனுமதிக்கிறார்‌. 


ரூத்‌ - விரிவுரை 
RUTH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யூதாதேசம்‌ முழுவதிலும்‌ 
பஞ்சமுண்டாயிற்று. யூதாதேசத்தார்‌ 
எல்லோருமே பஞ்சத்தின்‌ வேதனைகளையும்‌, 
கஷ்டங்களையும்‌ அனுபவிக்கிறார்கள்‌. 
அவர்களில்‌ ஒரு குறிப்பிட்ட நபரைப்பற்றி 
இந்த அதிகாரத்தில்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
பெயர்‌ எலிமெலேக்கு, 


பெத்லெகேம்‌ ஊரைச்‌ சேர்ந்தவர்‌, 


எலிமெலேக்குடைய மனைவியின்‌ பெயர்‌ 
நகோமி. நகோமி என்னும்‌ பெயருக்கு 
சந்தோஷமானவள்‌" _ என்று பொருள்‌. 
இவர்களுக்கு இரண்டு குமாரர்‌ 
இருக்கிறார்கள்‌. ஒருவன்‌ பேர்‌ மக்லோன்‌. 
மற்றொருவன்‌ பேர்‌ கிலியோன்‌. 
இவர்கள்‌ இருவரும்‌ 
வியாதிப்பட்டவர்களாகவும்‌, சரீரத்நிலே 
பலமில்லாதவர்களாகவும்‌ இருக்கிறார்கள்‌ 
மக்லோன்‌ என்னும்‌ பேருக்கு "வியாதி" 
என்று 


போய்‌, அ 
(ரூத்‌ 14,2). இஸ்ரவேல்‌ 
தேசத்திலே. அப்பத்தாழ்ச்சி 
உண்டாயிருக்கிறபோது, மோவாப்‌ 
தேசத்திலே செழிப்பு உண்டாயிருக்கிறது. 


எலிமெலேக்கு 
குடுப்பத்தாரோடுகூட மோவாப்‌ நேசததற்கு்‌ 
போகிறார்‌. இஸ்ரவேலிலே பஞ்சம்‌ 
இருக்கும்‌ வரையிலும்‌, மோவாப்‌ 
தேசத்திலே சிறிதுகாலம்‌ பரதேசியாய்‌. 
சஞ்சரிக்கவேண்டுமென்று தீர்மானித்து, 
எலிமெலேக்கு மோவாப்புக்குப்போகிறார்‌. 


க்கக்‌ 


எலிமெலேக்கைப்போலவே, 
இஸ்ரவேலரின்‌ முற்பிதாவாகிய ஆபிரகாம்‌ 
எகிப்து, தேசத்திற்குப்‌ போனார்‌. 
ஈசாக்கு பெலிஸ்தரின்‌ தேசத்திற்குப்‌ 
போனார்‌. 





ழ்‌ நவள 
யாய 


எலிமெலேக்கு மோவாப்‌ 
தான்‌ மாத்திரம்‌ தனியாகப்‌ 
இஸ்ரவேல்‌ தேசத்திலே ஏற்பட்டிருக்கும்‌. 
பஞ்சத்திலிருந்து தான்‌ மாத்திரம்‌ 
தப்பித்தால்‌ போதும்‌ என்று, எலிமெலேக்கு 
சுயநலமாக நினைக்கவில்லை அவர்‌ 
தன்னுடைய மனைவியையும்‌, இரண்டு 
குமாரரையும்‌ கூட்டிக்கொண்டு மோவாப்‌ 
தேசத்திலே போய்‌ சஞ்சரிக்கிறார்‌. 
எலிமெலேக்கிடம்‌ குடும்ப பாசம்‌ இருக்கிறது. 
இஸ்ரவேல்‌ தேசத்திலே. 
பக்சமுண்டானபோது. எலிமெலேக்கு 
மோவாப்‌ தேசத்திற்கு தன்‌ குடும்பத்தோடு 
போனது சரியானதா அல்லது 
தவறானதா என்று வேதபண்டிதர்கள்‌ 
விவாதம்‌ பண்ணுகிறார்கள்‌. எலிமெலேக்கு 
மோவாப்‌ த்திற்குப்‌ போனது. 
ஞானமான செயல்‌ அல்ல என்றும்‌, அது 
be பார்வையிலே  நீதியானது 
என்றும்‌ வேதபண்டிதர்களில்‌ 

ச்‌ சொல்லுகிறார்கள்‌. 


தேசத்திற்‌ 
போகவில்லை. 


கர்த்தர்‌ ஸ்ரவேல்‌ 

கானான்‌ த்தை சுதந்தரமாகக்‌ 

கொடுத்திருக்கிறார்‌. இஸ்ரவேல்‌ புத்திரரும்‌ 

தங்களுடைய வாக்குத்தத்த 

குடியேறியிருக்கிறார்கள்‌. 

காரணத்தைக்‌ ல்‌ 

அந்நிய தேசத்தாருடைய 

குடிபெயரக்கூடாது. கானான்‌ 

இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ சுதந்தர 

மற்ற  தேசங்களெல்லாம்‌ அவர்களுக்‌ 

அந்நிய தேசங்கள்‌. இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
ங்களிலே ங்குமில்‌: 


மனதேடிருக்கிறார்கள்‌. 
தங்களுக்கு 
மாத்திரமே 


ரூத்‌ - விரிவுரை 
RUTH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


னால்‌. எலிமெலேக்கோ, 
பெத்லெகேமிலே கிடைக்கிற கொஞ்ச அளவு 
கானான்‌. 

ப்‌ பஞ்சம்‌ 

இருந்தாலும்‌, மறுபடியும்‌ தேசத்திலே செழிம்பு 
எலிமெலேக்கு 

நன்மையான 

விசுவாச த்தோடும்‌, 

எதிர்பார்த்து 


இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தரே, 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு கானான்‌ நேசத்தை 
ந்‌ க கொடுத்திருக்கிறார்‌. 
கொடுத்த தேசத்திலே 
ர்‌. திருப்தியோடிருக்க 
தேசத்திலே 
வசதியில்லை, அப்பம்‌ னை என்று குறை 
சொல்லி, அந்நிய 
தேசத்திற்குப்போவது, தங்கள்‌ தேவனாகிய 
கர்த்தரை கனவீனம்பண்ணும்‌ செயலாகும்‌. 
எலிமெலேக்கு மோவாப்‌ தேசத்திற்குப்‌ 
போவதைப்பார்த்து, பெத்லெகேமிலுள்ள 
அவருடைய சகோதரரின்‌ கைகளெல்லாம்‌ 
தளர்ந்துவிடும்‌. அவர்களும்‌ பெத்லெகேமிலே. 
தங்கியிருக்காமல்‌, மோவாப்‌ 
தேசத்திற்குப்‌ போகவேண்டுமென்று 
தீர்மானம்பண்ணுவார்கள்‌. இதன்‌ மூலமாக 
எலிமெலேக்கு, மற்ற சகோதரருக்கு, 
தப்பிதமான முன்‌ உதாரணமாயிருப்பார்‌. 


எலிமெலேக்கு கர்த்தரை முற்றிலுமாய்‌ 
நம்பவில்லை. அவருடைய விசுவாசத்தில்‌ 
உறுதியில்லை. கர்த்தர்‌ தன்னை 
ஸ்தாபித்திருக்கிற ஸ்தலத்திலே அவர்‌ 
உறுதியாய்‌ நிலைத்திருக்க ஆயத்தமாயில்லை. 
எலிமெலேக்கோ கர்த்தருடைய சித்தத்திற்கு 
முக்கியத்துவம்‌ கொடுக்காமல்‌, தன்னுடைய 


முழுக்குடும்பத்தாரோடு,, 
விட்டுவிட்டு, மோவாப்‌ தேசத்திற்குப்‌ போய்‌ 
அங்கே சஞ்சரிக்கிறார்‌. 

கர்த்தர்‌ நமக்குக்‌ கொடுத்திருக்கிற 
ஊழியத்திலே நாம்‌ நிலைத்திருக்கவேண்டும்‌. 


சகித்துக்கொள்ளாமல்‌, 
தாங்கிக்கொள்ளாமல்‌, ஊழியத்தைவிட்டே 
போய்விடக்கூடாது. 





i= FTE 
TT 


கானான்‌ தேசம்‌ பரந்த விரிவான 
தேசம்‌. பெத்லெகேமிலே அப்பம்‌ 
கிடைக்கவில்லையென்றால்‌, கானான்‌ 
தேசத்திலுள்ள வேறு எந்த ஊரில்‌ அப்பம்‌ 
கிடைக்கிறது. என்று 
நேடிப்பார்க்கவேண்டும்‌. பெத்லெகேமில்‌: 
அப்பம்‌ இல்லை என்றவுடன்‌, அப்பத்தைத்‌: 
தேடி புறறாதி தேசமாகிய மோவாப்‌ 
தேசத்திற்குப்‌ போய்விடக்கூடாது. 


தாராளமாய்க்‌ 
எலிமெலேக்கு, 

தெரியவில்லை. 

அவர்‌ தேடிப்பார்த்திருந்தால்‌, 
தேசத்திலேயே, அப்பத்தைக்‌ 


யோர்தானுக்கு. 

யோர்தானுக்கு 

இருக்கிறது. 

| இஸ்ரவேலின்‌ இரண்டரைக்‌ 
வாசம்பண்ணுகிறார்கள்‌. 
மோவாப்‌ தேசத்தின்‌ 


இஸ்ரவேல்‌ சகோதரரோடு நங்கியரக்கலாம்‌ 
யோர்தான்‌. நதி 

செழிப்பாக்குகிறது. 

தீரும்‌ வரையிலும்‌, 

குடும்பத்தாரோடு, 

இஸ்ரவேல்‌ புத்திரரோடு தங்கியிருந்திருக்க 
வேண்டும்‌. 


எலிமெலேக்குக்கு 
உண்மையான பக்தி வைராக்கியமும்‌, 
இஸ்ரவேல்‌ புத்திரர்மீது உண்மையான 
அன்பும்‌ பாசமும்‌ இருந்திருக்குமென்றால்‌, 
அவர்‌ தன்‌ தேசத்தைவிட்டு மோவாப்‌ 
தேசத்திற்கு போமிருக்கமாட்டார்‌. இஸ்ரவேல்‌ 
புத்திரரோடே சஞ்சரியாமல்‌, மோவாபியருக்கு 
மத்தியிலே சஞ்சரிக்க 


கர்த்தர்மீது. 


தீர்மானித்திருக்கமாட்டார்‌. 


ரூத்‌ - விரிவுரை 
RUTH - COMMENTARY 


ஆனால்‌ யூதாவிலுள்ள பெத்லெகேம்‌. 
ஊராகிய எப்பிராத்தியராகிய எலிமெலேக்கும்‌ 
அவருடைய குடும்பத்தாரும்‌ 
மோவாப்தேசத்திற்குப்‌ போய்‌, அங்கே 
இருந்துவிடுகிறார்கள்‌. அங்கே நகோமியின்‌ 
புருஷனாகிய எலிமெலேக்கு இறந்துபோகிறார்‌; 
அதன்‌ பின்பும்‌ அவர்கள்‌ யூதாதேசத்திற்கு 
வராமல்‌, எலிமெலைக்கின்‌ 
நகோமியும்‌ அவளுடைய 
இரண்டு குமாரரும்‌ மோவாப்‌ தேசத்திலே 
இருந்துவிடுகிறார்கள்‌. 


நகோமியின்‌ குமாரர்கள்‌ 
மோவாபியரில்‌ பெண்‌ கொள்கிறார்கள்‌; 
அவர்களில்‌ ஒருத்தி பேர்‌ ஒர்பாள்‌, மற்றவள்‌ 
பேர்‌ ரூத்‌: அங்கே ஏறக்குறையப்‌ பத்துவருஷம்‌ 
வாசம்‌ பண்ணுகிறார்கள்‌. 


ஸ்ரவேல்‌ புத்திரர்‌ புறஜா்‌ 
தாள்‌. கொவ்ண்னக்கபால்‌ 
நகோமியின்‌ குமாரர்களோ 
கட்டளையை மீறி 
பெண்கொள்கிறார்கள்‌. 
குத்தும்‌, நகோமியின்‌ 
குமாரர்களை விவாகம்‌ செய்வதற்கு 
முன்பாக, யூதமார்க்கத்தை 
ஏற்றுக்கெண்டார்களா என்பது தெரியவில்லை. 


ஆனால்‌. 
கர்த்தருடைய 
மோவாபியரில்‌: 
ஒர்பாளும்‌ 


போய்விடுகிறார்‌ (ரூத்‌ 115) 


தர்களுடைய பாரம்பரிய வரலாற்றின்‌ 
மகரம்‌. கொலாின்‌ “ராஜாவாகிய 
எக்லோனுக்கு ரூத்‌ குமாரத்தியாகப்‌ 
பிறந்தாள்‌ என்று சொல்லுகிறார்கள்‌. ஆனால்‌ 
இந்தக்‌ கருத்துக்கு வேதஆதாரமோ, சரித்திர 
ஆதாரமோ இல்லை. 


மோவாப்‌ தேசத்திலே எலிமெலேக்கும்‌, 
அவருடைய இரண்டு 
செத்துப்போகிறார்கள்‌. 
நகோமியின்‌ 
பரிதாபமாயிருக்கிறது. 
குமாருக்கு விவாகம்‌ 
கொஞ்ச காலத்திலேயே அவர்கள்‌ இருவரும்‌ 
செத்துப்போகிறார்கள்‌. அவர்கள்‌ அந்நிய 
ஸ்திரீகளை விவாகம்பண்ணியதினால்‌, 
அவர்களுடைய ஆயுசுகாலம்‌ 
குறைந்துபோமிருக்கலாம்‌. 





i= FTE 
TT 


புருஷனாகிய 

முதலாவதாக இறந்து 

அப்போது நகோமியும்‌ 

இரண்டு குமாரரும்‌ மாத்திரம்‌ 

வீட்டிலே இருக்கிறார்கள்‌. 

ஸ்‌ குமாரர்களும்‌, 

பார்த்துக்‌ 

கொள்வார்கள்‌ நகோமி. 

நினைக்கிறாள்‌. தாய்‌ தன்‌ பிள்ளைகளை 

நம்புகிறாள்‌. ஆனால்‌ நகோமியின்‌ இரண்டு 

குமாரர்களும்‌ சீக்கிரத்திலே. 
செத்துப்போகிறார்கள்‌. 


“சந்தான சேதமும்‌ விதவையிருப்பும்‌ 
ஆகிய இவ்விரண்டும்‌ உனக்குச்‌ சடிதியாக 
ஒரேநாளில்‌ வரும்‌: உன்‌ திரளான 
கூனியங்களினிமித்தமும்‌, உன்‌ வெகுவான 
ஸ்தம்பன வித்தைகளினிமித்தமும்‌ அவைகள்‌ 
பூரணமாய்‌ உன்மேல்‌ வரும்‌” (ஏசா 475). 


பெற்ற புத்திரரெல்லாரிலும்‌ 
அவளை நடத்துவார்‌ ஒருவருமில்லை: அவள்‌ 
வளர்த்த  குமாரரெல்லாரிலும்‌ அவளைக்‌ 
கைகொடுத்து அழைப்பார்‌ ஒருவருமில்லை. 
இல்லிரண்டும்‌ உனக்குச்‌ சம்பவித்தது: 
உனக்குப்‌ பரிதபிக்கிறவன்‌ யார்‌? 
பாழ்க்கடிப்பும்‌, சங்காரமும்‌. பஞ்சமும்‌ 
பட்டயமும்‌ வந்தன;  யாரைக்கொண்டு 
உனக்கு ஆறுதல்‌ செய்வேன்‌?” (ஏசா 
31819). 


நகோமி தன்னுடைய புருஷனையும்‌. 
தன்னுடைய இரண்டு குமாரரையும்‌ இழந்து 
திக்கற்றவளாயிருக்கிறாள்‌. திக்கற்ற 
பிள்ளைகளுக்கு கர்த்தரே துணை. 


நகோமி 
கூத்‌ 1:6-18 


ரூத்‌ 1:6. கர்த்தர்‌ தம்முடைய 
ஜனங்களைக்‌ சந்தித்து, அவர்களுக்கு 
ஆகாரம்‌ அருளினார்‌ எண்று அவன்‌ 
மோவாப்தேகத்திலே கேள்விப்பட்டு, 
தன்‌ மருமக்கணோடேகூட மோவாப்‌ 
தேசத்திலிருந்து திரும்பிவரும்படி. 
எழுத்து, 


ரூத்‌ - விரிவுரை 
RUTH - COMMENTARY 


குத்‌ 17. தன்‌ 
மருமக்கனோடுங்கூடத்‌ 'தானிருந்த 
ஸ்தலத்தை விட்டுப்புறப்பட்டான்‌. 
மூதா தேசத்திற்குத்‌ திரும்பிப்போக, 
அவர்கள்‌ வழிநடக்கையில்‌, 


குத்‌ 1:8. நகோமி தன்‌ இரண்டு 
மருமக்களையும்‌ நோக்கி: நீங்கள்‌. 
இருவரும்‌ உங்கள்‌  தாய்வீட்டுக்குத்‌ 
திரும்பிப்போங்கள்‌; மரித்துப்‌ 
போனவர்களூக்கும்‌ எனக்கும்‌ நீங்கள்‌: 
தயைசெய்ததுபோல, கர்த்தர்‌ 
உங்களுக்கும்‌ தயைசெய்வாராக. 


குத்‌ 1. கர்த்தர்‌ உங்கள்‌ இருவருக்கும்‌ 
வாய்க்கும்‌ புருஷனுடைய வீட்டிலே. 
நீங்கள்‌ சுகமாய்‌ வாரழ்ந்திருக்கச்‌. 
செய்வாராக என்று சொல்லி, 

முத்தமிட்டான்‌. 


அவர்களை 
அப்பொழுது அவர்கள்‌ சத்தமிட்டு 


அழுது, அவனைப்‌ பார்த்து: 


குத்‌ 110. உம்முடைய 
ஜனத்தண்டைக்கே உம்முடன்‌ கூட, 
வருவோம்‌ என்றார்கள்‌. 


குத்ரி Lu அதற்கு நகோமி: என்‌ மக்களே, 
நீங்க. திரும்பிப்போங்கணன்‌; 
ஏன்‌ வருகிறீர்கள்‌? 
புருஷராகும்படிக்கு, 
என்‌ கர்ப்பத்திலே 

எனக்குப்‌ பின்னைகள்‌ உண்டாகுமோ? 


குத்‌ 1:12. மக்களே, 
திரும்பிப்போங்கள்‌;; நான்‌: 
வயதுசென்றவன்‌; ஒரு புருஷனுடன்‌ 
வாழத்தக்கவளல்ல; அப்படிப்பட்ட 
நம்பிக்கை எனக்கு உண்டாயிருந்து, 
தான்‌ இன்று இரவில்‌ ஒரு புருஷனுக்கு 
வாழ்க்கைப்பட்டு, பின்னைகளைப்‌ 
பெற்றாலும்‌, 


என்‌ 


குத்‌ 1:18. அவர்கள்‌ 
பெரியவர்கனாகுமட்டும்‌, புருஷருக்கு. 
வாழ்க்கைப்படாதபடிக்கு ங்கள்‌ 
பொறுத்திருப்பீர்கனோ? அது கூடாது; 
என்‌ மக்கனே கர்த்தருடைய கை எனக்கு. 
விரோதமாயிருக்கிறதினால்‌, உங்கள்‌. 
நிமித்தம்‌ எனக்கு மிகுந்த விசனம்‌. 
இருக்கிறது என்றாள்‌. 





i= FTE 
TT 


நகோமி மோவாப்‌. 
இருந்தாலும்‌, அவள்‌ 
தேசத்தின்மீது அன்பாயிருக்கிறாள்‌. 
இஸ்ரவேல்‌. தேசத்தில்‌ நடைபெறும்‌. 
சம்பவங்களை நகோமி அவ்வப்போது கேட்டு 
விசாரித்துக்கொள்கிறாள்‌. மோவாப்‌ 
தேசத்திலே நிரந்தரமாக தங்கிவிடவேண்டும்‌. 
என்பது நகோமியின்‌ விருப்பமல்ல. 
யூதாதேசத்திலே. 

பஞ்சமுண்டாயிருக்கிறது. 

னித அப்பம்‌ 

திரம்சிப்போய்விட 

நகோமி 

காத்துக்கொண்டிருக்கிறாள்‌. 


தேசத்திலே. 
இஸ்ரவேல்‌ 


பாதத்தை தத ஒரு நல்ல செய்தியைக்‌: 


தீர்மானம்பண்ணுகிறாள்‌. 


தேசத்‌ 
எது 


கானான்‌ 
நேசம்‌ வேறு 
தேசத்திலே கர்த்தருடைய 
இருக்கிறது. நகோமி மோவாப்‌ 
தேசத்திலே. இருந்தாலும்‌, கானான்‌ 
தேசமே கர்த்தர்‌ தனக்கு கொடுத்த தேசம்‌. 
என்று விசுவாசிக்கிறாள்‌. கானான்‌ 
தேசத்திலே பஞ்சமுண்டானபோது. 
நகோமியும்‌ அவளுடைய குடும்பத்தாரும்‌ 
மோவாப்‌ தேசத்திற்கு வந்தார்கள்‌. 


நப்போல பரிசுத்த 


கானான்‌ 
வாசஸ்தலம்‌. 


இப்போது கர்த்தர்‌ 
ஜனங்களை. மறுபியயும்‌ 
அவர்களுக்கு தம்முடைய 
இரக்கத்தையும்‌ 
கர்த்தர்‌ 
தம்முடைய 
அருளுகிறார்‌. 


தம்முடைய 
சந்திக்கிறார்‌. 
கிருபையையும்‌ 
காண்பிக்கிறார்‌. 
தேசத்திலுள்ள 
ஆகாரம்‌. 


கானான்‌. 
ஜனங்களுக்கு. 


ரூத்‌ - விரிவுரை 
RUTH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பிள்ளைகளை, 
சந்திக்கும்போது, 
பிள்ளைகள்மீது 
ஆசீர்வாதமான மழை பெய்யும்‌. 
அவர்களுக்கு  அப்பத்தாழ்ச்சி இருக்காது. 
கர்த்தருடைய பிள்ளைகள்‌ பசியும்‌ 
பட்டினியுமில்லாமல்‌, திருப்தியாய்ப்‌ புசித்து, 
ஆரோக்கியமாய்‌ ஜீவிப்பதற்கு தேவையான 
சகல. ஆசீர்வாதங்களையும்‌ கர்த்தர்‌ 
கொடுப்பார்‌. நம்முடைய ஆத்துமா 
ஜீவனோடிருப்பதற்கு கர்த்தர்‌ கிருபை 
கொடுப்பார்‌. 


கர்த்தர்‌ தம்முடைய 
கிருபையினால்‌ 
கர்த்தருடைய 


கானான்‌ தேசத்திலே முதலாவது 
பஞ்சமுண்டாயிற்று. அதன்‌ பின்பு கர்த்தர்‌ 
தம்முடைய. ஜனங்களை சந்தித்து 
அவர்களுக்கு ஆகாரம்‌ அருளுகிறார்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு பஞ்சம்‌ 
என்றால்‌ என்ன என்று தெரியும்‌. 
அப்பத்தாழ்ச்சி என்றால்‌ என்ன என்பது, 
அவர்களுக்கு நன்றாய்ப்‌ புரியும்‌. 
அவர்கள்‌ அப்பமில்லாமல்‌, வேறு எந்த 
ஆகாரமுமில்லாமல்‌. பசியும்‌ 
பட்டினியுமாயிருந்தவர்கள்‌. கர்த்தர்‌ இப்போது 
அவர்களுடைய ஜீவியத்திலே ஆகாரத்தைக்‌ 
கொடுத்து ஆசீர்வதிக்கிறார்‌. 


குஷ்டப்பட்டவர்க। ஈன்‌. 
வாதத்‌ பகம்‌ எல்‌ 
கர்த்தர்‌ தங்களுக்கு மறுபடியும்‌ ஆகாரம்‌ 
கொடுப்பதை இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
நன்றியுள்ள இருதயத்தோடு 
ஏற்றுக்கொள்கிறார்கள்‌. கர்த்தர்‌ அவர்களுக்கு 
ஆகாரம்‌ அருளுவது, அவர்களுடைய 
பார்வையில்‌ மிகப்பெரிய அற்புதமாயிருக்கிறது. 


பெத்லெகேம்‌ ஊரிலே ஆகாரம்‌ 
தாராளமாய்க்‌ கிடைக்கிறது. என்னும்‌ 
செய்தியை நகோமியும்‌ கேள்விப்படுகி றாள்‌ 


விதவையாயிருக்கிறாள்‌. 
நகோமியின்‌ இரண்டு குமாரர்களும்‌ 
செத்துப்போனார்கள்‌. அவாடைய 
இரண்டு மருமக்கள்மார்களும்‌ 
விதவையாயிருக்கிறார்கள்‌. நகோமியின்‌ 
குடும்பத்திலே சந்தோஷமோ ஆறுதலோ 
இல்லை. சகலமும்‌ கசப்பாயும்‌ 
வெறுப்பாயும்‌ இருக்கிறது. 





i THE 
TT 


திரும்பி! 

தீர்ானிந்திருந்திருபபாள்‌ 

பெற்லெகேமில்‌ 

நகோமியின்‌ 

'தடைசெய்திருக்கவேண்டும்‌. - 

பெத்லெகேமிலே ல்‌ 

ஆகாரம்‌  தாராளமாய்க்‌ 

இந்தச்‌ செய்தியைக்‌ கேள்விப்பட்டு நகோமி, 
தன்‌ மருமக்களோடேகூட மோவாப்‌ 
தேசத்திலிருந்து பெத்லெகேம்‌ ஊருக்கு 
புறப்பட்டுப்போகிறாள்‌. 


வாசம்பண்ணவேண்டியது 
ஆனாலும்‌ நம்முடைய வாழ்க்கையில்‌ அந்த 


வாசம்பண்ணவேண்டும்‌ 
நினைக்கக்கூடாது. 
இடங்களுக்கு 


நாம்‌ 
அடிமையாகிவிடக்கூடாது. 
சூழ்நிலையை 


மோசமான 


வாசம்பண்ண வேண்டும்‌. 


ஒரு சில சூழ்நிலைகளினிமித்தமாக, 
நாம்‌ கர்த்தரைவிட்டும்‌, கர்த்தருடைய 
பிரமாணங்களை விட்டும்‌ 
ஜீவிக்கவேண்டியது வரலாம்‌. 
நம்முடைய சூழ்நிலையை 
நாம்‌ மறுபடியும்‌ 
ஐக்கியமாமிருக்கவேண்டும்‌. 
அதுபோலவே 
சூழ்நிலைகளினிமித்தமாக, 
துன்மார்க்கரோடு 
வாசம்பண்ணவேண்டியது வரலாம்‌ 


ஒரு 


கொடுக்கும்போது, நாம்‌ 
சித்தமில்லாத இடங்களில்‌ வாசம்பண்ணுவதும்‌, 
கர்த்தருக்குப்‌ பிரியமில்லாத ஜனங்களோடு 
ஐக்கியமாயிருப்பதும்‌ பாவம்‌. 


ரூத்‌ - விரிவுரை 
RUTH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மோவாப்‌ ம்‌ நகோமிக்கு 
இப்போது தாதன்‌ தேசமாயிருக்கிறது. 
இனிமேல்‌ அவளால்‌ மோவாப்‌ தேசத்தில்‌ 
சந்தோஷமாய்‌ ஜீவனம்‌ பண்ணுவதற்கு 
வாய்ப்பில்லை. ஆகையினால்‌ கானான்‌ 
தேசத்திற்கு திரும்பிப்போய்விடலாம்‌ என்று 
நகோமி தீர்மானம்பண்ணுகிறாள்‌. இந்தப்‌ 
பூமியிலே. நாம்‌ கசப்பானவர்களாகவும்‌, 
விரும்பப்படாதவர்களாகவும்‌ இருந்தாலும்‌, 
கம்‌ 

ஏற்றுக்கொள்கிறது. 

நித்திய வாசஸ்தலம்‌. 

போகும்‌ வரையிலும்‌, இந்தப்‌ 
பரதேசிகளாய்‌ சஞ்சரிக்கிறோம்‌. 


நகோமி 
மருமக்களோடும்கூட, 
தான்‌ இருந்த 
பெத்லெகேம்‌ 
புறப்பட்டுப்போகிறாள்‌. நகோமியின்‌ 
மருமக்கள்‌ இருவரும்‌ தங்கள்‌ மாமியார்மீது 
பிரியமாயிருக்கிறார்கள்‌. நகோமி மோவாப்‌ 
தேசத்திலிருந்து, பெத்லெகேமுக்கு 
திரும்பிப்போகும்போது, அவளுடைய 
மருமக்கள்‌ இரண்டுபேரும்‌ அவளோடுகூட, 
யூதாதேசத்தை நோக்கிப்‌ போகிறார்கள்‌. 


க ்‌ 
மோவாப்‌ தேசத்திலே 
ஸ்தலத்தைவிட்டு, 
ஊருக்கு 


பாசத்தின 

ண்டு மருமக்கள்மாருடைய 

பாசத்தையும்‌ 

மருமக்கள்மார்‌ 

தி, கர்கள்‌ அவர்கள்‌ 

இருவருமே நகோமியின்மீது 

அன்பாயிருக்கிறார்கள்‌. 

அவளுடைய இரண்டு 

மோவாப்‌ தேசத்திலே ஒரே 

வீட்டிலே குடியிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 

கூட்டுக்குடும்பமாகயிருந்து. தங்களுடைய 

அன்மை ஒருவருக்கொருவர்‌ 

பரிமாறிக்கொள்கிறார்கள்‌. நகோமியின்‌ 

குமாரர்கள்‌ மரித்துப்போனாலும்‌, 

அவளுடைய மருமக்கள்‌ இருவரும்‌ 

நகோமியின்மீது வைத்திருக்கிற 

அன்பு மரித்துப்போகவில்லை. அவர்களுடைய 
அன்பு ஜீவனுள்ளதாயிருக்கிறது. 





f= FTN 
TT 


நகோமியின்‌ மருமக்கள்‌ இருவருமே. 
மோவாபிய தேவர்களை ஆராதிக்கிறவர்கள்‌ 
(ரூத்‌ 125). நகோமியோ மோவாப்‌ 
தேசத்திலிருந்தாலும்‌ அவள்‌ இன்னும்‌ 
இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தரையே 
ஆராதிக்கிறாள்‌. ஆனாலும்‌ மாமியாரும்‌ 
மருமக்களும்‌ அன்பாயும்‌, நேசமாயும்‌, 
பாசமாயும்‌ இருப்பதற்கு அவர்களுடைய 
மார்க்க பேதங்கள்‌ தடையாயில்லை. நகோமி, 
தன்னுடைய மாமியார்‌ ஸ்தானத்திலிருந்து, 
தன்னுடைய மருமக்கள்‌ இருவரையும்‌. 
நேசிக்கிறான்‌. அவளுடைய மருமக்கள்‌ 
இரண்டு பேருமே, தங்கள்‌ மாமியாரை 
நேசிக்கிறார்கள்‌. 


பொதுவாக குடும்பத்திலே, 
மாமியாளுக்கும்‌ மருமகளுக்கும்‌ கருத்து. 
வேறுபாடு இருக்கும்‌. எப்படியெனில்‌, 
மகனுக்கும்‌ தகப்பனுக்கும்‌, மகளுக்கும்‌. 
தாய்க்கும்‌, மருமகளுக்கும்‌ மாமிக்கும்‌. 
பிரிவினையுண்டாக்க வந்தேன்‌" (மத்‌ 10:35) 


குடும்ப ஐக்கியத்திலிருக்கிறார்கள்‌. 
நதோழியும்‌ அவளுடைய 


இரண்டு 
மருமக்களும்‌ தேசத்தைவிட்டு, 
யூநாதேசத்திற்கு திரும்பிப்போக 
வழிநடக்கிறார்கள்‌. அவர்கள்‌ கொஞ்சதூரம்‌. 
போனபின்பு, நகோமிமின்‌ மனதில்‌ ஒரு 
மாற்றமுண்டாகிறது. தன்னுடைய மருமக்கள்‌ 
இரண்டு பேரும்‌ தன்னோடுகூட 

வராமல்‌, Se 

தங்கிவிட்டால்‌, 

அவர்களுக்கு நன்மையாகயிருக்கும்‌ சக்த! 
நினைக்கிறாள்‌. 


;கோமி தன்‌ இரண்‌! மக்களையும்‌ 
கோயல்‌ துக்க, இகம்‌! உங்கள்‌ 
தாய்வீட்டுக்குத்‌ திரும்பிப்போங்கள்‌” (ரூத்‌ 1:8) 
என்று சொல்லுகிறாள்‌ மாமியரைவிட, 
தாயார்‌ தங்கள்‌ பிள்ளைகளை நன்றாய்க்‌ 
கவனிப்பார்கள்‌. தன்னுடைய மருமக்கள்‌ 
இரண்டு பேரும்‌, தங்கள்‌ தாயாருடைய 
வீட்டிலிருந்தால்‌, அவர்களுக்கு நல்ல. 
பராமரிப்பும்‌ ஆறுதலும்‌ கிடைக்கும்‌ என்று 
நகோமி நினைக்கிறாள்‌. 


மோவாப்‌ 


ரூத்‌ - விரிவுரை 
RUTH - COMMENTARY 


அனுப்புகிறாள்‌. 
எனக்கும்‌ 
தயைசெய்ததுபோல, ர்்தர்‌ 
உங்களுக்கும்‌ தயைசெய்வாராக, 
உங்கள்‌ இருவருக்கும்‌ 
பருஷனுடைய வீட்டிலே நீங்கள்‌ சுகமாய்‌ 
வாழ்ந்திருக்கச்‌ செய்வாராக” (ரூத்‌ 1:89) 
என்று நகோமி தன்‌ மருமக்களுக்காக 
கர்த்தரிடத்தில்‌ ஜெபித்து, அவர்களை 
ஆசீர்வதிக்கிறாள்‌. மாமியாரின்‌ 
ஆசிர்வாதம்‌ விசேஷமானது. மருமக்கள்மார்‌ 
தங்கள்‌ மாமியாரின்‌ ஆசிர்வாதங்களை 
அசட்டைபண்ணக்கூடாது. 


கர்த்தர்‌ 
வாய்க்கும்‌ 


நகோமி தன்னுடைய நெபத்திலும்‌, 
ஆசீர்வாதத்திலும்‌ கர்த்தருடைய நாமத்தை 


ப்பக்கொடுககறாள்‌. 
எல்லா ஈவுகளும்‌ 
புறப்பட்டு வருகிறது. 
கர்த்தர்‌ தாமே எல்லா ஆசீர்வாதங்களுக்கும்‌ 
ஊற்றாகவும்‌, ஊற்றின்‌ கண்ணாகவும்‌ 
இருக்கிறார்‌ நகோமின்‌ மருமக்கள்‌ 
ஆசீர்வதிக்கப்படவேண்டுமென்றால்‌, 
இஸ்ரவேலின்‌ தேவனாகிய 
அவர்களை ஆசீர்வதிக்கவேண்டும்‌. 


தன்னுடைய மருமக்கள்‌ இரண்டுபேரும்‌. 
மறுபடியும்‌ திருமணம்‌ செய்துகொண்டு, 
'சந்தோஷமாமிருக்கலேண்டுமென்று நகோமி 
விரும்புகிறாள்‌. கர்த்தர்‌ உங்கள்‌ 
இருவருக்கும்‌ வாய்க்கும்‌ புருஷனுடைய 
வீட்டிலே நீங்கள்‌ சுகமாய்‌ வாழ்ந்திருக்கச்‌ 
செய்வாராக” ரூத்‌ 19) என்று 
சொல்லி, நகோமி தன்‌ மருமக்கள்‌ 
இருவரையும்‌ ஆசீர்வதிக்கிறாள்‌. 


கர்த்தரே 





i al 
TT 


நகோமி, தன்னுடைய மருமக்களுக்கு 
ஆசீர்வாதமான வார்த்தைகளைச்‌ சொல்லி, 
அவர்களை 

நகோமியினிடத்தில்‌ 

முத்தமிடுவதைத்‌ தவிர, 

எதுவுமில்லை. அவளிடத்தில்‌ 
வெள்ளியுமில்லை. அன்பும்‌ 
இருக்கிறது. தன்னுடைய 
பாசத்திற்கும்‌ அடையாளமாக, 
தன்னுடைய மருமக்களை 

நகோமி முத்தமிடுவது. 

ஐக்கியத்திற்கும்‌, 

பரிசுத்தமான உறவுக்கும்‌ 

முத்திரையாயும்‌ இருக்கிறது. 


நகோமி தங்களை முத்தமிட்டவுடன்‌, 
அவளுடைய மருமக்கள்‌ இரண்டு பேரும்‌. 
சத்தமிட்டு அழுகிறார்கள்‌. அவர்களுக்கு 
தங்கள்‌ மாமியாரை விட்டுப்‌ பிரியமனமில்லை. 
அவர்களுக்கு இடையே இருக்கிற ஐக்கியமும்‌ 
உறுதியாயிருக்கிறது. மருமக்கள்‌ 
நகோமியிடம்‌, “உம்முடைய 
ஜனத்தண்டைக்கே உம்முடனேகூடவருவோம்‌" 
(ரூத்‌ 140) என்று சொல்லுகிறார்கள்‌. 


பொதுவாக, தங்கள்‌ 
மாமியாரிடத்தில்‌ இதுபோல 
அன்பாயிருப்பதைப்‌ பார்க்க முடியாது. வாது, ஆனால்‌ 
இங்கோ கர்த்தருடைய 
அவர்களை அன்பு ஆளுகை செய்தன. 
அந்த அன்பே அவர்களை ஆட்கொள்கிறது. 
மருமக்கள்‌ இருவரும்‌ தங்கள்‌ மாமியார்மீதும்‌. 
அன்பாயிருக்கிறார்கள்‌. இஸ்ரவேல்‌ தேசத்து 
ஜனங்கள்மீதும்‌ அன்பாயிருக்கிறார்கள்‌. 

நகோமியின்‌. இரண்டு. 
ஒருத்தியாகிய ஒப்ரா, நோ தத 
பின்பு, தன்னுடைய ரா “வட்டிற்கு 
திரும்பிப்போக சம்மதிக்கிறாள்‌. அவள்கூட 
இப்போது, தன்‌ மாமியாரோடு, அவளுடைய 
ஜனத்தண்டைக்குப்‌ போகவேண்டுமென்று 
விரும்புகிறாள்‌. 

நகோமி தன்‌ மருமக்களின்‌ வருங்கால 
வாழ்க்கையைக்‌ குறித்து மிகுந்த 
கரிசனையோடிருக்கிறாள்‌. நகோமியின்‌ 
இரண்டு குமாரர்களும்‌ செத்துப்போனார்கள்‌. 
அவளுடைய மருமக்கள்‌ இருவரும்‌ 
விதவைகளாயிருக்கிறார்கள்‌. தன்னால்‌, 
தன்னுடைய மருமக்களுக்கு, நல்ல குடும்ப 
வாழ்க்கையை மறுபடியும்‌ அமைத்து தர 
முடியாது என்னும்‌ உண்மையை, நகோமி 
தன்னுடைய மருமக்களுக்கு சொல்லுகிறாள்‌. 


மருமக்கள்‌ 


ரூத்‌ - விரிவுரை 
RUTH - COMMENTARY 


QOODNEYS 
PUEUSHERS 


மக்களே, நீங்கள்‌ 
என்னோடே ஏன்‌ 
உங்களுக்குப்‌ 


என்‌ 
திரும்பிப்போங்கள்‌:: 
வருகிறீர்கள்‌? 

புருஷராகும்படிக்கு, இனிமேல்‌ என்‌ 
கர்ப்பத்திலே எனக்குப்‌ பிள்ளைகள்‌ 
உண்டாகுமோ?” (ரூத்‌ 11) என்று நகோமி 
தன்னுடைய மருமக்களிடம்‌ சொல்லுகிறாள்‌. 


நகோமி தன்னுடைய மருமக்களிடம்‌ 
உண்மையைப்‌ பேசுகிறாள்‌. தன்னுடைய 
உண்மையான நிலமையை அவர்களுக்கு 
நகோமிக்கு கானான்‌ 

பிள்ளைகள்‌ யாருமில்லை. 

விவாகம்பண் ணுவதற்கு, 


இரண்டு 
நிலமையை 
கிறாள்‌. 

நான்‌ 
வயதுசென்றவள்‌. ஒரு புருஷனுடன்‌ 
வாழந்தக்கவளல்ல; அப்படிப்பட்ட நம்பிக்கை 
எனக்கு உண்டாமிருந்து, நான்‌ இன்று 
இரவில்‌ ஒரு புருஷனுக்கு வாழ்க்கைப்பட்டு, 
பிள்ளைகளைப்‌ பெற்றாலும்‌, அவர்கள்‌ 
பெரியவர்களாகுமட்டும்‌, புருஷருக்கு. 
வாழ்க்கைப்படாதபடிக்கு, நீங்கள்‌ 
பொறுத்திருப்பீர்களோ? அது கூடாது: என்‌ 
மக்களே கர்த்தருடைய கை எனக்கு 
விரோதமாயிருக்கிறதினால்‌, உங்கள்‌ நிமித்தம்‌ 
எனக்கு மிகுந்த விசனம்‌ இருக்கிறது” 
(ரூத்‌ 14273) என்று சொல்லுகிறாள்‌. 


நகோமி தன்னுடைய பரிதாபமான 
நிலமையை நினைத்து அழுது புலம்புகிறாள்‌. 
தங்களுடைய மாமியார்‌ சொன்றுவறைக்கேட்டு 
மருமக்கள்‌ இருவரு! சத்தமிட்டு 
அதிகமாய்‌ பர்கர்‌ அவர்கள்‌ 
மூன்றுபேரும்‌ ஒருவருக்கொருவர்‌ 
அன்பாயிருக்கிறார்கள்‌. அவர்களுடைய 
அன்பிலே மாய்மாலமில்லை. அவர்கள்‌ 
ஒருவர்‌ பாரத்தை ஒருவர்‌ சுமக்க 
ஆயத்தமாயிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
ஒவ்வொருவரும்‌, தங்களுடைய பொதுவான 
வேதனைகளை நினைத்து மனங்கசந்து 
அழுகிறார்கள்‌. 


நகோமி தன்னுடைய 
மருமக்களிடமும்‌ தன்னுடைய 
இன்‌! அதிகமாக சொல்‌; 


னும்‌ 
“என்‌ மக்களே, திரும்பிப்போங்கள்‌; 





f= a 
TT 


நகோமி தன்‌ மருமக்கள்‌ 
இருவரையும்‌ மோவாப்‌ தேசத்திலிருந்து, 
இஸ்ரவேல்‌ தேசத்திற்கு அழைத்துக்கொண்டு 
போயிருந்தால்‌, அவர்களை 
விக்கிரகாராதனைக்கு விலக்கி 
இரட்சித்திருக்கலாம்‌ என்று 
வேதபண்டிதர்களில்‌ சிலர்‌ சொல்லுகிறார்கள்‌. 
மருமக்கள்‌ இரண்டு பேரும்‌ இஸ்ரவேல்‌ 
தேசத்திற்கு வந்துவிட்டால்‌, அவர்கள்‌ 
இஸ்ரவேலின்‌ தேவனாகிய  குர்த்தர்மீது. 
நம்பிக்கை வைத்து, அவரையே 
ஆராதிப்பார்கள்‌. 


தன்னுடைய மருமக்கள்‌ இரண்டுபேரும்‌ 
கர்த்தரை ஆராதிக்கவேண்டும்‌ என்பதற்காக, 
தன்னோடுகூட இஸ்ரவேல்‌ 
அழைத்துக்கொண்டு போகும்‌. 

நகோமியின்‌ மனதிலும்‌ 

ஆனாலும்‌ நகோமி 

காரியங்களை நிதானமாயும்‌, 


ஞானமாயும்‌ சிந்திக்கிறாள்‌ 


தன்னுடைய மருமக்கள்‌ இரண்டு 0 
தன்னோட. இஸ்ரவேல்‌". தேசத்திற்கு 
வரவேண்டுமென்றால்‌, அவர்கள்‌ யாருடைய 
கட்டாயத்தின்‌ பேரிலும்‌ அங்கே 
வரக்கூடாது. அவர்களாகவே வரவேண்டும்‌. 
அங்கு வருவதினால்‌ 
நன்மைகளையும்‌ 

தாங்கிக்கொள்ள 


ஆயத்தமாயிருக்கவேண்டும்‌. 

லத்தில்‌ சிலர்‌ 
ன தகர்‌! அன்‌ நல்‌ 
சபைக்கு வருகிறார்கள்‌ ஒரு க 
தங்களுடைய சிநேகிதரோடு, 
அவர்களைப்‌ பிரியப்படுத்தவேண்டும்‌ 
என்பதற்காக சபைக்கு வருகிறார்கள்‌. 
வேறு சிலர்‌ விசுவாசிகளை திருமணம்‌ செய்து. 
கொள்வதினிமித்தமாக சபைக்கு, 
வருகிறார்கள்‌. இவர்களெல்லோரும்‌ 
ல்லை 5 க 
தங்களுடைய 
உறவினரும்‌ 
கட்டாயப்படுத்தினதினாலும்‌ 
வந்தவர்கள்‌. 


ரூத்‌ - விரிவுரை 
RUTH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இவர்கள்‌ கர்த்தரைப்பற்றும்‌ 
விசுவாசத்தில்‌ நிலைத்திருப்பார்களா என்பது 
சந்தேகமே. கர்த்தரைப்‌ பின்பற்ற 
விரும்புகிறவர்கள்‌ சுயாதீனமாக. 
தீர்மானம்பண்ணி, தங்களுடைய ஜீவியத்தை 
கர்த்தருடைய சித்தத்திற்கு ஒப்புக்கொடுத்து 
அவரைப்‌ பின்பற்றவேண்டும்‌. தன்னுடைய 
மருமக்கள்‌ இருவரும்‌, தன்னுடைய 
கட்டாயத்தின்பேரில்‌ கர்த்தரை ஆராதிப்பதை 
நகோமி விரும்பவில்லை. அவர்கள்‌ கர்த்தரை 
ஆராதிக்கவேண்டுமென்றால்‌, அவர்கள்‌ 
தாங்களாகவே சுயாதீனமாக 
தீர்மானம்பண்ணவேண்டுமென்று நகோமி 
எதிர்பார்க்கிறாள்‌. 


நாம்‌ ஒருவரிடத்தில்‌, 
இயேசுகிறிஸ்துவைப்‌ பின்பற்றவேண்டும்‌ 
என்று சொல்லும்போது, அவருக்கு ஆசை 
வார்த்தைகளைச்‌ சொல்லக்கூடாது. உண்மை 
நிலவரத்தை மறைக்காமல்‌ சொல்லவேண்டும்‌. 
இயேசுகிறிஸ்துவைப்‌ ப்‌ 


என்னென்ன பிரச்சனைகள்‌ 
என்பதையும்‌ அவருக்கு சொல்லவேண்டும்‌. 

தம்மைப்‌ பின்பற்ற 
விரும்புகிறவர்களுக்கு, இயேசுகிறிஸ்து. 
சொன்ன பிரதியுத்தரம்‌, நமக்கு ஒரு 
நல்ல எடுத்துக்காட்டாக இருக்கிறது. 


வேதபாரகன்‌ ஒருவன்‌ 
வந்து: ங்‌ தி நீர்‌ எங்கே போனாலும்‌ 
உம்மைப்‌ பின்பற்றி வருவேன்‌ என்றான்‌. 
அதற்கு இயேசு: நரிகளுக்குக்‌ குழிகளும்‌ 
ஆகாயத்துப்‌ பறவைகளுக்குக்‌ கூடுகளும்‌ 
உண்டு: மனுஷகுமாரனுக்கோ தலைசாய்க்க 
இடமில்லை என்றார்‌" (மத்‌ 8:9,20). 


தன்னுடைய மருமக்கள்‌ தன்னோடுகூட 
இஸ்ரவேல்‌ தேசத்திற்கு வரவேண்டுமென்றால்‌, 
அயர்கள்‌ இருவரும்‌ முதலாவதாக உட்கார்ந்து 

செல்லும்‌ செலவைக்‌. கணக்குப்‌ 
பார்க்கவேண்டும்‌ என்று நகோமி 


பிரச்சனைகளுக்கெல்லாம்‌. 
மாமியாராகிய நகோமியே காரணம்‌ என்று 
அவர்கள்‌ குற்றம்‌ சொல்லக்கூடாது. 





i FTE 
TT 


நகோமி தன்னுடைய மருமக்களுக்காக 
ோசிக்கிறாள்‌. அவர்களுடைய நன்மையை 
நாடுகிறாள்‌. நம்முடைய இருதயத்தில்‌ 
பல்வேறு விதமான ஆசைகள்‌ எழுப்பலாம்‌. 
எல்லாவற்றையும்‌ நாம்‌ நிறைவேற்ற 

எதிர்பார்க்கக்கூடாது. 


கூத்‌ 114. அப்பொ அவர்கள்‌ 
சத்தமிட்டு அதிகமாய்‌ அழுதார்கள்‌; 
ஒர்பான்‌. தன்‌ மாமியை 
முத்தமிட்டுப்போனான்‌; குத்தோ 
அவனை விடாமல்‌ பற்றிக்கொண்டான்‌.. 


நகோமி 
சொல்லுவதைக்கேட்டு 


இரண்டு மருமக்களும்‌ சத்தமிட்டு 
அதிகமாய்‌ அழுகிறார்கள்‌. அவர்கள்‌ தங்கள்‌ 
மாமியார்‌ நகோமிமின்மீது வைத்திருக்கிற 
அன்புக்கும்‌ பாசத்திற்கும்‌ அவர்களுடைய 
அழுகை அடையாளமாயிருக்கிறது. ஆனாலும்‌ 
இரண்டு மருமக்களும்‌ வெவ்வேறு 
விதமாக சிந்திக்கிறார்கள்‌. மோவாப்‌ 
தேசத்திலிருந்து, கானான்‌ தேசத்திற்குப்‌ 
போனால்‌ அங்கு என்னென்ன 
கஷ்டங்களையெல்லாம்‌ அனுபவிக்கவேண்டும்‌. 
என்பதை ஒர்பாள்‌ சிந்தித்துப்‌ பார்க்கிறாள்‌. 
தன்‌ மாமியாரோடு 
தேசத்திற்குப்‌ போவதற்கு 
தன்னுடைய தாய்வீட்டிற்குப்‌ 
என்று தீர்மானித்து, தன்‌ 
முத்தமிட்டு, 
பிரிந்துபோகிறாள்‌. 


ரூத்‌ - விரிவுரை 
RUTH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ரூத்தோ வேறுவிதமாய்‌ சிந்திக்கிறாள்‌. 

தன்னுடைய மனதை திடப்படுத்துகிறாள்‌. 
தன்‌ மாமியாரோடு கானான்‌ தேசத்திற்குப்‌ 
போகவேண்டும்‌ என்னும்‌ தன்னுடைய 
தீர்மானத்தை உறுதிபண்ணுகிறாள்‌. 


ஒர்பாள்‌ தன்‌ மாமியாரோடு சண்டை 
போட்டு பிரிந்துபோகவில்லை. அவள்‌ தன்‌ 
மாமியை முத்தமிட்டு தன்‌ தாய்‌ 
வீட்டிற்குப்போகிறாள்‌. ஒர்பாளின்‌ முத்தத்தில்‌ 
பாசம்‌ இருக்கிறது. தன்னுடைய 
மாமியாரிடமிருந்து விடை 
பெற்றுக்கொள்வதற்கு அடையாளமாக, 
ஒர்பாள்‌ அவளை முத்தமிடுகிறாள்‌. 


ஒர்பாள்‌ நகோமியை நேசித்தாலும்‌, 
அவளோடுகூட கானான்‌ தேசத்திற்குப்போக 
ஆயத்தமாயில்லை. ஒர்பாளின்‌ அன்பு 
அஸ்திபாரமில்லாமலிருக்கிறது. ஆகையினால்‌ 
கானான்‌ தேசத்தில்‌ அனுபவிக்க வேண்டிய 
கஷ்டங்களை யோசித்துப்‌ பார்த்தபோது, 
ஒர்பாள்‌ தன்‌ மாமியார்மீது வைத்த அன்பு 
பலவீன மாயிற்று. 


இக்காலத்தில்‌ அநேகர்‌, ஒர்பாள்‌ தன்‌ 
மாமியார்மீது வைத்த  அன்பைப்போல, 
இயேசுகிறிஸ்துவின்மீது அன்பு 
வைக்கிறார்கள்‌. இயேசுகிறிஸ்துவைப்‌ 
பின்பற்றவேண்டுமென்றால்‌, நம்மை நாமே 


ஆசீர்வாதங்களை 
ஆனால்‌ அவர்கள்‌ 
கிறிஸ்துவுக்காக பாடுகளை அனுபவிக்க 
ஆயத்தமாயில்லை. கிறிஸ்துவுக்காக 
எல்லாவற்றையும்‌ விட்டு விட்டு, அவரைப்‌ 

பின்பற்றிப்போக அநேகர்‌ விரும்பவில்லை. 
அவர்களும்‌ இயேசுவை 
நேசிக்கிறார்கள்‌. ஆனால்‌ அவர்கள்‌ 
இயேசுவை எவ்வளவு நேசிக்கவேண்டுமோ 
3 அவர்கள்‌ 


எதிர்பார்க்கிறார்கள்‌. 


மற்ற 
நேசிக்கிறார்கள்‌. 
ததவ கலியன்‌ இயேசுகிறிஸ்துவைப்‌ பின்பற்ற 


ஆனால்‌ அவன்‌ 
இங கறன்துிள்‌ வார்த்தைகளைக்‌ கேட்டு, 
அவரைப்‌ பின்பற்ற மனதில்லாமல்‌, 

வருத்தத்தோடு திரும்பிப்போய்விட்டான்‌. 





f= THE 
TT 


“அப்பொழுது ஒருவன்‌ வந்து, அவரை 
நோக்கி: நல்ல போதகரே, நித்திய ஜீவனை 
அடைவதற்கு நான்‌ எந்த நன்மையைச்‌ 
செய்யவேண்டு என்று கேட்டான்‌” (மத்‌ 19:16). 
அதற்கு இமேசு: நீ 
சற்குணனாயிருக்க விரும்பினால்‌, 
உனக்கு உண்டானவைகளை 
தரித்திரருக்குக்‌ கொடு, 
பரலோகத்தில்‌ உனக்குப்‌ 
உண்டாயிருக்கும்‌: பின்பு 
பின்பற்றிவா என்றார்‌. அந்த வாலிபன்‌ மிதந்த 
ஆஸ்தியுள்ளவனாயிருந்தபடியால்‌, 
வார்த்தையைக்‌ படார்‌ 
'துக்கமடைந்தவனாய்ப்‌ போய்விட்டான்‌” 
(மத்‌ 19:21,22). 


மாமியார்‌ 


தோ நகோமியை 
பற்றிக்கொள்கிறாள்‌. 


தனக்கு 
எல்வளவு கஷ்டங்கள்‌ வந்தாலும்‌, எவ்வளவு 
பிரச்சனைகள்‌ வந்தாலும்‌, அவற்றைத்‌ 
தாங்கிக்கொண்டு, தன்‌ மாமியாரோடு 
கானான்‌ தேசத்திற்குப்போகவேண்டுமென்று 
தீர்மானமாயிருக்கிறாள்‌. ரூத்திற்கு தன்‌ தாம்‌ 
வீட்டை விட, தன்‌ மாமியாரும்‌, கானான்‌ 


தேசமுமே முக்கியமானதாயிருக்கிறது. 


ர 


ரூத்‌ 
குத்‌ 115-18 


115. அப்பொ அவன்‌: 

ப சகோதரி: 

ஜனங்களிடத்துக்கும்‌ 

தன்‌ தேவர்களிடத்துக்கும்‌ 

திரும்பிப்போய்விட்டானே; நீயும்‌ உன்‌ 

சகோதரியின்‌ பிறகே 'திரும்பிப்போ 
என்றான்‌. 


குத்‌ 
இதே, 
தன்‌ 


சூத்‌ 1:16. அதற்கு சுத்‌: நான்‌ உம்மைப்‌ 
பின்பற்றாமல்‌ 'உம்மைவிட்டுத்‌: 
திரும்பிப்போவதைக்‌. குறித்து, 
என்னோடே பேச வேண்டாம்‌; நீர்‌ 
போகும்‌ இடத்திற்கு நானும்‌ வருவேன்‌; 
நீர்‌ தங்கும்‌ இடத்திலே நானும்‌ 
தங்குவேன்‌; உம்முடைய ஜனம்‌. 
என்னுடைய ஜனம்‌; உம்முடைய தேவன்‌ 
என்னுடைய தேவன்‌. 


ரூத்‌ - விரிவுரை 
RUTH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நீர்‌ மரணமடையும்‌ 
மரணமடைந்து, 
அடக்கம்பண்ணப்படுவேன்‌; 
மரணமேயல்லாமல்‌ வேறொன்றும்‌ 
உம்மைவிட்டு என்னைப்‌ பிரித்தால்‌, 
கர்த்தர்‌ அதற்குச்‌ சரியாகவும்‌ அதற்கு. 
அதிகமாகவும்‌ எனக்குச்‌ செய்யக்கடவர்‌ 
என்றான்‌. 


குத்‌ 1:18. அவன்‌ தன்னோடேகூட வர 
மனஉறுதியாமிருக்கிறதைக்‌ கண்டு, 
அப்புறம்‌ அதைக்‌ குறித்து அவனோடே, 
ஒன்றும்‌ பேசவில்லை. 


டி தன்‌ மாமியை முத்தமிட்டு, 
தாய்‌ வீட்டிற்கு 
கிவ்‌ அவளைப்போலவே 
தாய்‌ வீட்டிற்கு 
திருவிப்போய்விடவேண்டுபென்று நகோமி 
அவளிடம்‌ மறுபடியும்‌ சொல்லுகிறாள்‌. 


நகோமி சூத்தைப்‌ பார்த்து, , 
உன்‌ சகோதரி தன்‌ பதக்க க்‌ 


தேவர்களிடத்துக்கும்‌ திரும்பிப்போய்லிட்டாளே 
சகோதரியின்‌ பிறகே 
சூத்‌ 115) என்று 


வீட்டிற்கு 


னுடைய தாய்‌ கத 


இருமகிபோகவேடுமென்ற்‌. 
திரும்பிப்போகவேண்டும்‌. கானான்‌ 
தேசத்திற்கு அவள்‌ வந்துவிட்டால்‌, 
அங்கிருந்து மறுபடியும்‌ மோவாப்‌ தேசத்திற்கு 
திரும்பிப்‌ போவது கடினம்‌. ஆகையினால்‌ 
“நீ திரும்பிப்போ” என்று நகோமி ரூத்திற்கு 
சொல்லுகிறாள்‌. 


கூத்தின்‌ விசுவாசம்‌ சோதிக்கப்படுகிறது. 
ரூத்‌ தன்னுடைய த்‌ 
உறுதியாயிகுக்கவேண்டும்‌. 
மனஉறுதியும்‌ சோதிக்கப்படுகிறது. 
நகோமிமை பின்பற்றி, 
தேசத்திற்குப்போகவேண்டுமென்று இப்போது 
தீர்மானப்பண்ணினால்‌, 
எப்போதும்‌ கானான்‌ 
தன்‌ மாமியாரோடு 
"இல்லையென்றால்‌, ரூத்‌ 
தாராளமாக 
திரும்பிப்போய்விடலாம்‌. 





i al 
TT 


ஒர்பள்‌ தன்‌ தாய்‌ 
திரும்பிப்போன போது, அவளுடைய 
ஜனங்களிடத்திற்கும்‌, அவளுடைய 
தேவர்களிடத்திற்கும்‌. திரும்பிப்போனாள்‌. 
ஆனால்‌ ரூத்‌! தன்னுடைய 
ஜனங்களிடத்திற்கும்‌, மோவாப்‌ தேசத்து 
'தேவர்களிடத்திற்கும்‌ திரும்பிப்போக 
விரும்பவில்லை. ரூத்‌ தன்னுடைய 
மனஉறுதியை, தன்‌ மாமிக்கு அறிவிக்கிறாள்‌. 


மாமியிடம்‌, 


வீட்டிற்கு 
சொந்த 


ரூத்‌ தன்‌. “நான்‌ 


தேவன்‌ நீர்‌ மரணமடையும்‌ 

நானும்‌ மரணமடைந்து, 

அடக்கம்பண்ணப்படுவேன்‌ ; 

வேறொன்றும்‌ 

உம்மைவிட்டு என்னைப்‌ பிரித்தால்‌, கர்த்தர்‌ 

அதற்குச்‌ சரியாகவும்‌ அதற்கு அதிகமாகவும்‌ 

எனக்குச்‌ செய்யக்கடவர்‌” (ரூத்‌ 

11617) என்று சொல்லி, தன்னுடைய 
மனஉறுதியை தெளிவுபடுத்துகிறாள்‌. 


ரூத்‌ மிகவும்‌ தைரியமாகவும்‌ 
ஞானமாகவும்‌ பேசுகிறாள்‌. ரூத்தால்‌ 
நகோமிக்கு இதைவிட தெளிவாக ஒன்றும்‌ 
சொல்லமுடியாது. சூத்தின்‌ பேச்சில்‌ 
வித்தியாசமிருக்கிறது. அவள்‌ அனுபவம்‌: 
மிகுந்தவளைப்போலவும்‌, ஞானமும்‌ புத்தியும்‌ 
நிறைந்தவளைப்போலவும்‌ பேசுகிறாள்‌. ரூத்தின்‌ 
சகோதரியாகிய ஒர்பாள்‌, நகோமியை விட்டு 
போய்விட்டாள்‌. ரூத்தோ கர்த்தருடைய 
கிருபையினால்‌ நகோமியோடு 
கூடமிருக்கிறாள்‌. 


திலியத்தில்‌ நல்ல பங்கை 
றாள்‌. அவள்‌ தன்னுடைய 


உதவியும்‌, ஒத்தாசையும்‌ தேவை. 
நகோமி ரூத்திடம்‌, 
திரும்பிப்போ* என்று ல்‌ 
ஆனால்‌ ரூத்தோ, நகோமி 
இப்படிப்பட்ட வார்த்தைகளை 


ரூத்‌ - விரிவுரை 
RUTH - COMMENTARY 


சொல்லக்கூடாது என்று தீர்மானமாய்ச்‌ 
சொல்லுகிறாள்‌. “நான்‌ உம்மைப்‌ பின்பற்றாமல்‌, 
உம்மைவிட்டுத்‌ திரும்பிப்போவதைக்‌ 
கிக்க என்னோடே பேசவேண்டாம்‌" என்று 

தன்‌ மாமியாளின்‌ பேச்சிற்கு 
கா்‌ 


குத்‌ நகோமியைப்பற்றிக்கொள்வதில்‌ 
திடமனதாயிருக்கிறாள்‌. ரூத்தின்‌ தீர்மானம்‌ 
உறுதியாயிருக்கிறது. நகோமியைவிட்டுப்‌ 
பிரிய ரூத்திற்கு மனமில்லை. ஒருவர்‌ 
கர்த்தரோடு பரலோக காரியங்களைக்‌ 
குறித்துப்‌ பேசும்போது, மிகவும்‌ உறுதியாகவும்‌, 
தெளிவாகவும்‌ பேசுவதுபோல, ரூத்‌ 
பேசுகிறாள்‌. 


நகோமியிடம்‌ "நீர்‌ 
கொகுடி ங்தற்கு நானும்‌ வருவேன்‌" என்று 
சொல்லுகிறாள்‌. நகோமி கானான்‌ 
தேசத்திற்குப்‌ போகிறாள்‌. 
முன்பு கானான்‌ தேசத்தைப்‌ 


மோவாப்‌ 
யூதாதேசம்‌ 
ஆனாலும்‌ நகோமியோடு 
பிரயாணம்பண்ணும்போது, ரூத்திற்கு ப்‌ 
பிரச்சனையுமில்லை. 
அதிகமாமிருந்தாலும்‌, நகோமி தள்னோடு 
கூடமிருப்பதினால்‌, கானான்‌. தேசம்‌ 
ரூத்திற்கு சமீபத்திலிருப்பதுபோல தெரிகிறது. 
கானான்‌ தேசத்திற்குப்‌ போகிற பாதைகள்‌ 
கரடுமுரடாகவும்‌, மேடுபள்ளமாகவும்‌, 
வனாந்தரம்‌ போலவும்‌ இருந்தாலும்‌, நகோமி 
கூடமிருப்பதினால்‌, இந்த 
சந்தோஷமாய்ப்‌ 
பிரயாணம்பண்ணலாம்‌ என்று ரூத்‌ 


நினைக்கிறாள்‌. 


கானான்‌... தேசத்திலே எங்கே 
தங்கவேண்டுமென்று ரூத்திற்கு தெரியாது. 
ரூத்‌ நகோமியிடம்‌, “நீர்‌ தங்கும்‌ இடத்திலே 
நானும்‌ தங்குவேன்‌” என்று சொல்லுகிறாள்‌. 
தங்குமிடம்‌ சாதாரண 
குடிசையாகயிருந்தாலும்‌, ரூத்‌ அங்கேயும்‌ 
தங்குவதற்கு ஆயத்தமுள்ள 
வள௱யிருக்கிறாள்‌. யாக்கோபு 
பிரயாணம்பண்ணியபோது, அவர்‌ படுத்து 
உறங்குவதற்கு படுக்கை கிடைக்கவில்லை. 
ஒரு கல்லை தலையணையாக வைத்து, 
வெட்ட வெளியிலே படுத்து உறங்கினார்‌. 
அப்படிப்பட்ட அனுபவம்‌ தனக்கு வந்தாலும்‌, 
க்‌ அனுபவிக்க 


ரூத்‌ த ல்‌ 2 
ஆயத்தமாயிருக்கிறாள்‌. 





i FTE 
TT 


ரூத்‌ மோவாப்‌ தேசத்தை சேர்ந்தவள்‌. 
மோவாப்‌ தேசத்திலே ஏராளமான விக்கிரக 
தெய்வங்கள்‌ இருக்கிறது. ரூத்‌ 
இதுவரையிலும்‌ மோவாபியரின்‌ தேவர்களை 
ஆராதித்து வந்தவள்‌. இப்போதோ ரூத்‌ 
நகோமியோடுகூட, கானான்‌ 
தேசத்திற்குப்போக 

மனஉறுதியோடிருக்கிறாள்‌. 


ரூத்‌ நகோமிமிடம்‌, “உம்முடைய ஜனம்‌ 
என்னுடைய ஜனம்‌, உம்முடைய தேவன்‌ 
என்னுடைய தேவன்‌" என்று சொல்லுகிறாள்‌. 
இனிமேல்‌  மோவாபியர்கள்‌ 

ஜனமல்ல. இஸ்ரவேல்‌ புத்திரரே 

ஜனம்‌. இனிமேல்‌ மோவாபியரின்‌ தேவர்கள்‌ 
ரூற்தின்‌ தெய்வமல்ல. இஸ்ரவேலின்‌ 
தேவனாகிய கர்த்தரே ரூத்தின்‌ தேவன்‌. 


ரூத்‌ தன்‌ மாமியாரோடு கானான்‌ 
தேசத்திற்கு 
சொல்லும்போது. நீர்‌ 
இடத்தில்‌ நாலும்‌ மரணமடைந்து, 


வருவதைப்பற்றிச்‌ 


நகோமிமின்‌ எலும்புகள்‌ 
எங்கே அடக்கம்பண்ணப்படுகிறதோ, அங்கே 
தன்னுடைய எலும்புகளும்‌ 
அடக்கும்பண்ணப்படும்‌ என்று ரூத்‌ உறுதி 
சொல்லுகிறாள்‌. தான்‌ மரித்த பின்பு 
தன்னுடைய சரீரத்தை மோவாப்‌ கேசத்திற்க 
கொண்டு வந்து, 

அடக்கம்பண்ணவேண்டுமென்று, 
விரும்பவில்லை. 


னன்‌ 


ரூத்‌ மோவாப்‌ 
ஸ்திரீயாகமிருந்தாலும்‌, 

தேசத்தை விட்டு முற்றிலுமாய்‌ 
நகோமியோடு கானான்‌ தேசத்திற்குப்போக 
ஆயத்தமாயிருக்கிறாள்‌. அவளுக்கு. 
மோவாப்‌ தேசத்தின்மீது பற்றோ பாசமோ 
இல்லை. தான்‌ செத்த பின்புகூட, 
தன்னுடைய சரீரம்‌ மோவாப்‌ 


உயிரோடிருக்கும்‌. 
மாமியாராகிய 
கூடவே 


இருக்கவேண்டுமென்று ரூத்‌ விரும்புகிறாள்‌. 


தன்‌ 


ரூத்‌ - விரிவுரை 
RUTH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தன்னுடைய 
சாதாரண 


ரூத்‌ இதுவரையிலும்‌ 
வார்த்தைகளை, 
'சம்பாஷணையாக பேசுவதுபோலவே 
பேசினாள்‌. இப்போதோ தன்னுடைய 
வார்த்தைகளை கர்த்தருடைய நாமத்தினால்‌ 
பொருத்தனை பண்ணுகிறாள்‌. தான்‌ 
சொன்னது எல்லாம்‌ உண்மையானவை 
என்றும்‌, இவற்றை தன்னுடைய 
மனப்பூர்வமாய்‌ சொல்லியிருப்பதாகவும்‌, ரூத்‌ 
கர்த்தருடைய நாமத்தினால்‌ 
உறுதிபண்ணுகிறாள்‌. “மரணமேயல்லாமல்‌. 
வேறொன்றும்‌ உம்மைவிட்டு என்னைப்‌ 
பிடித்தால்‌, கர்த்தர்‌ அதற்கு 
சரியாகவும்‌ அதற்கு அதிகமாகவும்‌ எனக்கு 
செய்யக்கடவர்‌" என்று ரூத்‌ தன்‌ 
மாமியிடம்‌ சொல்லுகிறாள்‌. 


ரூத்தைப்போலவே, 


இரட்சிக்கப்படுகிறவர்கள்‌ கர்த்தரிடத்திலும்‌ 


ஏற்றுக்கொள்ளும்போது. 


நித்திய 

தேவனாயிருக்கவேண்டும்‌. 
கர்த்தரையல்லாமல்‌ வேறு தெய்வங்களை 
பின்பற்றவேண்டும்‌ என்னும்‌ நினைவு, 
நம்முடைய மனதிலே தோன்றக்கூடாது. 


நாம்‌ கர்த்தரை நம்முடைய தேவனாக 
ஏற்றுக்கொள்ளும்போது, கர்த்தருடைய 
ஜனத்தை நம்முடைய  ஜனமாக 
ஏற்றுக்கொள்ளவேண்டும்‌. மற்ற விசுவாசிகள்‌ 
ஏழைகளாகமிருந்தாலும்‌, சமுதாயத்தில்‌ 
பப்‌ நிலமையிலிருந்தாலும்‌, அவர்கள்‌ 
ஜனங்களால்‌ 
புறக்கணிக்கப்பட்டவர்களாகமிருந்தாலு்‌ 
அவர்கள்‌ எல்லோரும்‌ கர்த்தருடைய 
பிள்ளைகளாகயிருப்பதினால்‌, அவர்கள்‌ 
நம்முடைய ஜனமாகவும்‌ இருக்கவேண்டும்‌. 
கர்த்தருக்குரியவர்கள்‌ நமக்கு உரியவர்கள்‌. 


கர்த்தருடைய பிள்ளைகளை நம்முடைய 
ஜனமாக ஏற்றுக்கொள்ளும்போது, 
அவர்களுடைய நன்மை தீமைகளில்‌ நாம்‌. 
பங்குபெறவேண்டும்‌. நம்முடைய சுதந்தரவீதம்‌ 
அவர்கள்‌ மத்தியிலே. இருக்கிறது. 
கர்த்தருடைய பிள்ளைகளோடுகூட 
ஐக்கியமாமிருப்பதை நாம்‌ நேசிக்கவேண்டும்‌. 
அவர்கள்‌ எங்கே இருக்கிறார்களோ அங்கே 
நாமும்‌ இருப்பதற்கு பிரயாசப்பட வேண்டும்‌. 





i FTE 
TT 


ரூத்தின்‌ பேச்சைக்கேட்டு 


உன்‌ சகோதரியின்‌ 
என்று சொன்னாள்‌. 
நகோமி ரூத்திடம்‌ ஒன்றும்‌ 
அமைதியாயிருக்கிறாள்‌. ரூத்‌ 
தன்னோடேகூட வர 
மனஉறுதியாயிருக்கிறதைக்‌ கண்டு, நகோமி 
அப்புறம்‌ அதைக்‌ குறித்து அவளோடே 
ஒன்றும்‌ பேசவில்லை (ரூத்‌ 118). 


ரூத்‌ தன்னுடைய தீர்மானத்தில்‌ 
நிலைத்திருப்பாள்‌ என்னும்‌ நிச்சயம்‌: 
நகோமியின்‌ மனதில்‌ உண்டாயிற்று. ரூத்‌ தன்‌ 
மாமியைப்‌ பின்பற்றிப்போகவேண்டுமென்று 
மனஉறுதியாயிருக்கிறாள்‌. நகோமி சூத்தின்‌ 
மனஉறுதியைப்‌ பார்த்து, அதற்குமேல்‌ 
அவளோடு வேறு ஒன்றும்‌ பேசாமல்‌ 
அமைதியாயிருக்கிறாள்‌. தன்னோடுகூட 
கானான்‌ தேசத்திற்கு வருவதற்கு, நகோமி 
ரூத்தை அனுமதிக்கிறாள்‌. 


மாரான்‌' 
ரூத்‌ 1119-22 


குத்‌ 108. அப்படியே 
பெத்லெகேம்‌ 


நடந்துபோனார்கன்‌;. 

பெத்லெகேமுக்கு வந்தபோது, ஊரார்‌ 
எல்லாரும்‌ அவர்களைக்‌ குறித்து 
ஆச்சரியப்பட்டு, இவன்‌ நகோமியோ 
என்று பேசிக்கொண்டார்கள்‌. 


குத்‌ 1:20, அதற்கு அவன்‌: நீங்கள்‌ 
என்னை நகோமி என்று சொல்லாமல்‌, 
மாரான்‌ என்று சொல்லுங்கள்‌; 
சர்வவல்வைர்‌ எனக்கு மிகுத்த க௪ப்யைக்‌ 
கட்டனையிட்டார்‌. 


குத்‌ 121 
போனேன்‌; 


வெறுமையாகத்‌' 
பண்ணினார்‌; 
சிறுமைப்படுத்தி, 
என்னைக்‌ கிலேசப்படுத்தியிருக்கையில்‌, 
நீங்கள்‌ என்னை நகோமி என்பானேன்‌. 
என்றான்‌. 


நான்‌ திறைவுன்னவனாய்ப்‌ 
கர்த்தர்‌ என்னை 
திரும்பிவரப்‌ 
என்னைச்‌. 
சர்வவல்லவர்‌ 


கர்த்தர்‌ 


ரூத்‌ - விரிவுரை 
RUTH - COMMENTARY 


குத்‌ 1:22. இப்படி நகோமி மோவாபிய 
ஸ்திரீயான' மருமகன்‌: 
குத்தோடுங்கூட மோவாப்‌ தேசத்திலி. 
குத்து திரும்பி. வத்தான்‌; 
வாற்கோதுமை அறுப்பின்‌ துவக்கத்தில்‌ 
அவர்கள்‌ பெத்லெகேமுக்கு வத்தார்கள்‌. 


நகோமியும்‌ ரூத்தும்‌ பெத்லெகேம்‌. 
மட்டும்‌ நடந்தே போகிறார்கள்‌. அவர்கள்‌ 
நீண்டதூரத்தை கால்நடையாய்‌ நடக்கிறார்கள்‌. 
பாதை மேடுபள்ளமாகமிருந்தாலும்‌, அதிலே 
கல்லும்‌ முள்ளும்‌ இருந்தாலும்‌, 
அதையெல்லாம்‌ கடந்து பெத்லெகேமுக்கு 
வருகிறார்கள்‌. 


அவர்கள்‌. பெத்லெகேழுக்கு வரும்‌ 
காலம்‌, வாற்கோதுமை அறுப்பின்‌ துவக்க 
காலமாகும்‌. இது முதலாவது 
அறுவடை காலம்‌. இந்த அறுவடைக்கு பின்பு 
கோதுமை அறுவடை காலம்‌ வரும்‌. 
பெத்லெகேம்‌ ஊரார்‌, தங்களுடைய 
குளிர்காலத்திற்குத்‌ தேவையான 
தானியங்களை, வாற்கோதுமை 
அறுப்பின்‌ காலத்தில்‌ சேகரித்து, 
வைத்துக்கொள்வார்கள்‌. 


கி்‌ ரூத்தும்‌ பெத்லெகேமுக்கு 
வந்தபோது, ஊரார்‌ எல்லாரும்‌ 
அவர்களைக்‌ குறித்து ஆச்சரியப்பட்டு, 
“இவள்‌ நகோமியோ' ன்‌ 
பேசிக்கொள்கிறார்கள்‌ (ரூத்‌ 
மெய்யாகவே  நகோமிதான்‌. 
நகோமியின்‌ தோற்றத்தில்‌ ஏராளமான 
மாற்றங்கள்‌ காணப்படுகிறது. பெத்லெகேம்‌. 
ஊரார்‌ நகோமியினிடத்தில்‌ காணப்படுகிற 
அந்த வித்தியாசங்களைப்‌ பார்த்து, 
“இவள்‌ நகோமியோ" என்று ஆச்சரியத்தோடு 
கேட்கிறார்கள்‌. 


119). 


நகோமி  பெத்லெகேம்‌ ஊரார்‌ 
எல்லோருக்கும்‌ அறிமுகமானவள்‌. அவளுக்கு 
அங்கே ஏராளமான பழைய சிநேகிதிகள்‌ 
இருக்கிறார்கள்‌. நகோமி பெத்லெகேமுக்கு 
திரும்பி வரும்போது, பெத்லெகேம்‌ 
ஊரார்‌ அவரை வரவேற்கிறார்கள்‌. நகோமி 
இப்போது வெறுமையாய்‌ வந்திருக்கிறாள்‌. 
பெத்லெகேம்‌ ஊரார்‌ நகோமியைப்‌ 
பார்த்து ஆச்சரியப்படுகிறார்கள்‌ 
வேதனைப்படுகிறார்கள்‌. 





i= THEN 
TT 


நகோமி பெத்லெகேமிலே, தன்‌ புருஷன்‌. 
எலிமெலேக்கோடு இருந்த காலத்தில்‌, 
வாழ்ந்தவள்‌. ஆனால்‌. 
நகோமி வேதனையோடும்‌. 
திரும்பி வந்திருக்கிறாள்‌. 
பெத்லெகேம்‌ ஊரார்‌ நகோமியைப்‌ பார்த்து. 
மனஉருக்கத்தோடும்‌, மிகுந்த 
கரிசனையோடும்‌ விசாரிக்கிறார்கள்‌. நகோமி 
'பெத்லெகேமிலே செழிப்பாகயிருந்த காலத்தில்‌ 
தரித்திரருக்கு உதவிசெய்தவள்‌. அந்நியரை 
உபசரித்தவள்‌. அவள்‌ ஒரு குணசாலியான 
ஸ்திரீ. 
னால்‌. நகோமியோ இப்போது 
மிகுந்த வேதனையோடு பெத்லெகேழுக்கு 
திரும்பி வந்திருக்கிறாள்‌. அவளிடத்தில்‌ 
மிகப்பெரிய மாற்றங்கள்‌ ஏற்பட்டிருக்கிறது. 
பெற்லெகேம்‌ ஊரார்‌ நகோமிமிடம்‌ 
காணப்படுகிற மாற்றங்களைப்‌ பார்த்து 
ஆச்சரியப்படுகிறார்கள்‌. யும்‌, 
முதுமையும்‌ மனுஷருடைய ரூபத்தையே. 
மாற்றிவிடும்‌. வறுமையும்‌, பிரச்சனைகளும்‌, 
கவலைகளும்‌ மனுஷருடைய முகக்களையை 
நீக்கிப்போடும்‌ 
பெத்லெகேம்‌ ஊரார்‌ நகோமியைப்‌ 
பார்த்து, இவள்‌ நகோமியோ” என்று 
கேட்டபோது, அவர்கள்‌ தங்களைத்‌ 
தாங்களே கர்த்தருக்கு முன்பாக ஆராய்ந்து, 
பார்க்கிறார்கள்‌. தங்களுடைய ஜீலியத்திலும்‌, 
நகோமிக்கு ஏற்பட்ட  மாற்றங்களைப்போல, 
மாற்றங்கள்‌ ஏற்படுவதற்கு வாய்ப்புள்ளது. 
அப்படிப்பட்ட மாற்றங்களை சந்திக்‌ 
தாங்கிக்கொள்ளவும்‌ 
ஆயத்தப்படுத்துமாறு 
ஊரார்‌ 
'விண்ணப்பம்பண்ணுகிறார்கள்‌. 
பெத்லெகேம்‌ ஊரார்‌ 
தரித்திரத்தைக்‌ குறித்து 
அதைக்‌ கேட்டு நகோ 
கோபப்படவில்லை. 


னன்ன பன்‌ தங்கள்‌ இருதயத்தில்‌. 


ஆணவத்தோ 
கனு 
பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார்‌. 
வேறுசிலரோ ஐசுவரிவான்‌களாகயிருந்தாலும்‌.. 
மனத்தாழ்மையுள்ள வர்களாயிருக்கிறார்கள்‌. 
கர்த்தர்‌ இவர்களுக்கு கிருபையளிக்கிறார்‌. 


ரூத்‌ - விரிவுரை 
RUTH - COMMENTARY 


பெத்லெகேம்‌ ஊரார்‌ தன்னைப்‌ 
பார்த்து, “இவள்‌ நகோமியோ" என்று 
கேட்டபோது. நகோமி அவர்களிடத்தில்‌, 
நீங்கள்‌ என்னை நகோமி என்று 
சொல்லாமல்‌, மாராள்‌ என்று சொல்லுங்கள்‌; 
சர்வவல்லவர்‌ ௭௦ மிகுந்த கசப்பைக்‌ 
கட்டளையிட்டார்‌” 1:20) என்று 


சொல்லுகிறாள்‌. 


நகோமி என்னும்‌ பேருக்கு சந்தோஷம்‌, 
னந்தம்‌ என்று பொருள்‌. நகோமியின்‌ 
சந்தோஷமெல்லம்‌ அவளை விட்டு 
நீங்கிப்போயிற்று. இப்போது அவளிடத்தில்‌ 


(ரூத்‌. 


மாராள்‌ என்னும்‌ பேருக்கு 
"கசப்பு" என்று பொருள்‌. 
கர்த்தரால்‌ ஆகாத காரியம்‌ ஒன்றுமே 
கர்த்தர்‌ தம்முடைய சித்தத்தின்‌ 
பிரகாரமாய்‌ துக்கத்தை சந்தோஷமாக 
மாற்றுகிறார்‌. சில சமயங்களில்‌ அவர்‌ 
மனுஷருடைய சந்தோஷங்களையும்‌ 
துக்கமாக மாற்றிவிடுகிறார்‌. நகோமியோ 
இதற்கு முன்பு சந்தோஷமாயிருந்தாள்‌. 
சர்வவல்லமையுள்ள கர்த்தரோ, தனக்கு 
மிகுந்த கசப்பை கட்பளையிட்டிருக்கிறார்‌ 
என்று நகோமி இப்போது வேதனையோடு 
சொல்லுகிறாள்‌. 


நகோமியின்‌ ஜீவியத்தில்‌ மிகப்பெரிய 
மாற்றங்கள்‌ ஏற்பட்டிருக்கிறது. 
இவையெல்லாமே தேவனுடைய சித்தம்‌ என்று 
நகோமி அங்கீகரிக்கிறாள்‌. தான்‌ 
இப்போதிருக்கிற பரிதாபமான நிலமையைப்‌ 
பார்த்து, நகோமி கர்த்தரைக்‌ 
குறைசொல்லவில்லை. கர்த்தருக்கு. 
விரோமாக முறுமுறுக்கவுமில்லை. 
கர்த்தருடைய சித்தத்தின்‌ பிரகாரமாக, 
ஒவ்வொரு காரியமும்‌ நடைபெறுகிறது 
என்பதை நகோமி அங்கீகரிக்கிறாள்‌. 





f= FTE 
TT 


நகோமி தன்னைப்பற்றிச்‌ 
சொல்லும்போது, “நான்‌ நிறைவுள்ளவளாய்ப்‌ 
போனேன்‌; கர்த்தர்‌ என்னை வெறுமையாகத்‌ 
திரும்பிவரப்‌ பண்ணினார்‌” (ரூத்‌ 1:21) 
என்று சொல்லுகிறாள்‌. நகோமி 
பெத்லெகேமை விட்டு மோவாப்‌ 
தேசத்திற்குப்போனபோது, தன்‌ புருஷன்‌. 
எலிமெலேக்கோடும்‌, தன்னுடைய இரண்டு 
குமாரரோடும்‌ குடும்பமாகப்‌ போனாள்‌. 
மோவாப்‌ தேசத்திலே நகோமியின்‌ புருஷனும்‌, 
அவளுடைய இரண்டு குமாரரும்‌ 
செத்துப்போனார்கள்‌. குடும்பமாக: 
மோவாப்‌ தேசத்திற்குப்‌ போனவள்‌, 
இப்போது விதவையாக பெத்லகேமுக்கு 
வந்திருக்கிறாள்‌. 


நகோமி பாது 
திரும்பி வந்திருக்‌ ந்தர்‌ 
வெள்ளியோ 


தேசத்திலே தனக்கு இருந்த 
சொத்துக்கள்‌ எல்லாவற்றையும்‌ 
விற்றுவிட்டு, அதையெல்லாம்‌ 
செலவுபண்ணிவிட்டு, இப்போது அவள்‌ 
வெறுமையாக பெத்லெகேமுக்கு திரும்பி 
வந்திருக்கலேண்டும்‌. மோவாபிலே ஜீவனம்‌. 
பண்ணுவதற்கு வழியில்லாமல்‌. 
போன தினால்தான்‌, அவள்‌ 
பெற்வெகேமுக்கு திரும்பி வந்திருக்கிறாள்‌ 
நகோமி 
மிகுந்த. கப 
அனுபவிக்கிறாள்‌. 
கர்த்தருடைய கரம்‌ இருப்பதையும்‌ நகோமி 
புரிந்துகொள்கிறாள்‌. கர்த்தர்‌ என்னைச்‌ 
சிறுமைப்படுத்தி, சர்வவல்லவர்‌ என்னைக்‌ 
என்று 
ஆகையினால்‌ 
நகோமி என்று 


ரூத்‌ - விரிவுரை 
RUTH - COMMENTARY 


பார்க்கும்போது நமக்கு 

வருத்தமும்‌ உண்டாகும்‌. 
கத்தகுபைய சித்தத்தின்‌ பிரகாரமே இவை 
உண்டாயிற்று என்று 
இளைக்குக்போது. நம்முடைய 
ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல்‌ 
கிடைக்கும்‌. கர்த்தருடைய கரம்‌ நம்மோடு 
கூடமிருக்கிறது என்னும்‌ சிந்தனை 
நமக்கு ஆறுதலைக்‌ கொடுக்கும்‌. நம்மை 
சிறுபப்படுத்தகிற தேவனால்‌, நம்மைப்‌ 
பெருமைப்படுத்த: முடியும்‌. நம்மை 
வெறுமையாக்கிமிருக்கிற தேவனால்‌ 
நம்மை நிரப்பவும்‌ முடியும்‌. கர்த்தருக்கு 
சித்தமான காரியம்‌ அவருடைய கையினால்‌ 


இப்போதைய 
பார்க்கும்போதே அவள்‌ 
என்னும்‌ பெயருக்கேற்ற 
சந்தோஷமாயில்லை. 
த்‌ சொல்லுகிற 
மாராளாகவே 

இருக்கிறாள்‌. ந கப ஜீவியத்தில்‌ 
கசப்பும்‌, கிலேசமும்‌  நிரம்பியிருக்கிறது. 
உபத்திரவத்தினால்‌ பொறுமை வரும்‌, 
கர்த்தருடைய சித்தத்தின்‌ பிரகாரம்‌ 
வரும்‌ உபத்திரவம்‌ நமக்கு நன்மையான 
ஈவுகளைக்‌ கொடுக்கும்‌. நாம்‌ எப்படிப்பட்ட 
சூழ்நிலையிலிருந்தாலும்‌, கர்த்தருடைய 
கிரியைகளை அசட்டைபண்ணிவிடக்கூடாது. 
இல்வாறாக 


ஸ்திரீயான 


பிரகாரமாக 
நகோமி 
பிரகாரம்‌, 


நகோமி மோவாபிய 
மருமகள்‌ 
தேசத்திலிருந்து 


வருகிறார்கள்‌ (ரூத்‌ 1:22). 





f= FTE 
TT 


ரூத்‌ பெத்லெகேமிலே தன்‌ 
மாமியாரோடு _ கூடமிருக்கிறாள்‌. ரூத்‌ 
தன்னுடைய வீட்டிலே. சோம்பேறியாக 
சும்மாமிருக்கவில்லை. வயல்வெளிக்குப்போய்‌ 
கதிர்களைப்‌ பொறுக்குகிறாள்‌. கர்த்தருடைய 
தெய்வீக சித்தத்தின்‌ பிரகாரம்‌, ரூத்‌ 
கதிர்களைப்‌ பொறுக்குகிற வயல்வெளி 

வாஸ்‌ என்பவருடையதாயிருக்கிறது 
(ரூத்‌ 20-3), போவாஸ்‌ ரூத்திற்கு அநேக 
சலுகைகளைக்‌ காண்பிக்கிறார்‌ (ரூத்‌ 2:4-17). 
ரூத்‌ தன்னுடைய மாமியாரிடத்திற்கு 
திரும்பி வருகிறாள்‌ (ரூத்‌ 28-23) 


ரூத்‌ 
ரூத்‌ 21-8 


குத்‌ 21. நகேமிக்கு அவளுடைய 
புருஷனாகிய எலிமெலேக்கின்‌ 
உறவின்முறையில்‌ போவாஸ்‌ என்னும்‌ 
பேருன்ன மிகுந்த ஆஸ்திக்காரணாகிய 
இனத்தான்‌ ஒருவன்‌ இருந்தான்‌. 


குத்‌ 22௨ மோவாமிய ஸ்திரீயான 
குத்‌ என்பவன்‌ நகோமியைப்‌ பார்த்து: 
நான்‌ வயல்வெனிக்குப்‌ போய்‌, 
யாருடைய கண்களில்‌ எனக்குத்‌ 
'தயைகிடைக்குமோ, அவர்‌ 
பிறகே கதிர்கனைப்‌ பொறுக்கிக்‌. 
கொண்டுவருகிறேன்‌ என்றான்‌; 
அதற்கு இவன்‌: மகனே, 
பே என்றான்‌. 

குத்‌ 23. அவன்‌ போய்‌, வயல்வெனியில்‌ 
அறுக்கிறவர்கள்‌. 

பொறுக்கினான்‌; தற்செயலாய்‌ 
அவளுக்கு நேரிட்ட அத்த வயல்நிலம்‌ 
எலிமெலேக்கின்‌. வம்சத்தானாகிய 
போவாகடையதாயிருந்தது. 


எண்‌: 


ரூத்‌ - விரிவுரை 
RUTH - COMMENTARY 


நகோமி. 
குடியேறுகிறாள்‌. 
சிநேகிதிகளெல்லாம்‌ 
இருக்கிறார்கள்‌. 
அநேகர்‌ அந்த 
அவர்களில்‌ போவாஸ்‌ 


அந்த 

நகோமிக்கு உறவுக்காரர்‌ 

ஊரிலிருக்கிறார்கள்‌ 
என்பவர்‌ மிகவம்‌ 


மிகுந்த ஆஸ்தி ௬ என்னும்‌ வாக்கிய 
கல்தேயருடைய மூலபாஷை வேதாகமத்தில்‌, 
போவாஸ்‌ நியாயப்பிரமாணத்தில்‌ தேர்ந்தவர்‌” 
என்று பொருள்படுமாறு எழுதப்பட்டிருக்கிறது. 


போவாஸ்‌ என்னும்‌ பேருக்கு “அவரில்‌ 
வல்லமையுள்ளது' என்று பொருள்‌. போவாஸ்‌ 
என்னும்‌ பெயரே கம்பீரமாயிருக்கிறது. இவர்‌ 
எலிமெலேக்கின்‌ குடும்பத்தைச்‌ சேர்ந்தவர்‌. 
இந்தக்‌ குடும்பத்தார்‌. இப்போது 
சமுதாயத்‌ தாழ்ந்திருக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ மத்தியிலே ஆஸ்திக்காரர்‌ அநேகர்‌ 
இல்லை. 


மாமியாராகிய 
பெத்லெகேமிலே 
இவர்கள்‌ மிகவம்‌ 
நகோமியோடு 
குடும்பத்தின்‌ 
ரூத்‌ 
யூதாமார்க்கத்தில்‌ 


ரூத்‌, தன்‌ 
நகோமியோடுகூட 
இருக்கிறார்கள்‌. 
ஏழைகளாயிருக்கிறார்கள்‌. 
சேர்ந்து. ரூத்தும்‌ 
கஷ்டங்களை அனுபவிக்கிறாள்‌. 
இப்போதுதான்‌ புதிதாக 


ஆரம்பித்திருக்கிறாள்‌. 
விசுவாசிகளுக்கு பல சோதனைகள்‌. ழு 
அவற்றில்‌ வறுமையும்‌ ஒன்று. ரூத்துக்கும்‌ 
வறுமையிருக்கிறது. 


நகோமியோ வயதான ஸ்திரீ. 
நகோமிக்கு வயல்வெளியில்‌ போய்‌ வேலை 
செய்யுமளவுக்கு. சரீர பெலமில்லை. 
நகோமிக்கும்‌ ரூத்துக்கும்‌ வயல்‌ வெளிகளில்‌ 
கதிர்களை பொறுக்குவதைத்‌ தவிர வேறு 
வேலை எதுவும்‌ தெரியாது. இந்த வேலையை 
யார்‌ வேண்டுமானாலும்‌, எளிதாகக்‌ 
கற்றுக்கொண்டு செய்யலாம்‌. ரூத்‌ இந்த 
வேலையை செய்ய ஆயத்தமாயிருக்கிறாள்‌. 





i= FTE 
TT 


ரூத்‌, பெத்லெகேம்‌ ஊரிலே, 
வறுமையினால்‌ கஷ்டப்பட்டாலும்‌, தான்‌ 
புறப்பட்டு வந்த மோவாப்‌ தேசத்தைப்பற்றி 
நினைத்துப்‌ பார்க்கவில்லை. ரத்தின்‌: 


தயக்க ளால்‌ 
தேசத்திற்கு திரும்பிப்போய்விடுவாள்‌. 
இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தரே 
ரூத்திற்கும்‌ தேவனாயிருக்கிறார்‌. அவர்‌ 
கிருபையும்‌ இரக்கமுமுள்ளவர்‌. கர்த்தருடைய 
பெரிதான. கிருபைகள்‌ ரூத்திற்கு, 
உடனே கிடைக்கவில்லை. ஆனாலும்‌ 
ரூத்‌ கர்த்தரை நம்புகிறாள்‌. தன்னுடைய 
வறுமையிலும்‌ கர்த்தரை மறுதலிக்கவில்லை. 
அவளுடைய விசுவாசம்‌ உறுதியாயிருக்கிறது. 
கர்த்தர்‌ ரூத்தைக்‌ கொன்றுபோட்டாலும்‌, 
ரூத்‌ கர்த்தரை மறுதலிக்கமாட்டாள்‌. 
கர்த்தரையே நம்புவாள்‌. அந்த அளவுக்கு 
ரூத்‌ கர்த்தர்மீது நம்பிக்கை 
வைத்திருக்கிறாள்‌. 


மோவாபிய ஸ்திரீயான ரூத்‌ என்பவள்‌ 
நகோமியைப்‌ பார்த்து: 'நான்‌ 
வயல்வெளிக்குப்‌ போய்‌, யாருடைய கண்களில்‌ 
எனக்குத்‌ தயைகிடைக்குமோ, அவர்‌ பிறகே 
கதிர்களைப்‌ பொறுக்கிக்கொண்டுவருகிறேன்‌" 
என்று 

நகோமி, ரூத்திடம்‌, 

சூத்‌ 22) 

மருமகள்‌ 

அனுமதி கொடுக்கிறாள்‌. 


ததன்‌ பிரகாரமாக, 
வறுமையிருக்கிறது. இந்த சூழ்நிலையில்‌ 
ரூத்‌ தன்னைத்தானே  தாழ்த்துகிறாள்‌. 
ர்களைப்‌ பொறுக்கிக்கொண்டு வருகிற. 
பிறருடைய வீட்டில்‌ 
அவமானமான 


பொறுக்க வெட்கப்படவில்லை. 


ரூத்‌ - விரிவுரை 
RUTH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ரூத்‌ மாமியாரிடம்‌, 
தன்னைப்பற்றியோ, மோவாபிலுள்ள 
தன்னுடைய தாய்‌ வீட்டைப்பற்றியோ 
பெருமையாய்ப்‌ பேசவில்லை. தனக்கு 
துபோன்ற வேலை செய்து பழக்கமில்லை 
என்று ரூத்‌ ஆணவமாய்ப்‌ பேசவுமில்லை. 
கதிர்களைப்‌ பொறுக்கி அதை 
சாப்பிடவேண்டிய அவசியம்‌ தனக்கு இல்லை 
என்று, ரூத்‌ தன்‌ மாமியாரிடம்‌ 
அலட்சியமாய்ப்‌ பேசவுமில்லை. 


ரூத்திற்கு இதற்கு முன்பு தப்‌ 
பொறுக்கி பழக்கமில்லை. மோவாப்‌ 
தேசத்திலே. அவளுடைய தாய்‌ வீட்டாரும்‌, 
ரூத்திற்கு இந்த வேலையைக்‌ கொடுத்து, 
அவளை இந்த வேலையில்‌ பழக்கவில்லை. 
ஆனாலும்‌ ரூத்‌ இந்த வேலையைக்‌ 
கற்றுக்கொள்கிறாள்‌. இது மிகவும்‌ 
சாதாரணமான வேலையாகயிருந்தாலும்‌, 
இந்த வேலையைச்‌ செய்ய ரூத்‌ தன்னைத்‌ 
தாழ்த்துகிறாள்‌. ரூத்‌ கதிர்களைப்‌ பொறுக்க 
வெட்கப்படவில்லை. 
உற்சாகமாய்‌ வேலை 
மெய்கிறககு்‌ எடுத்துக்காட்டாயிருக்கிறாள்‌. 
க 5 க்கு எடுத்து துக்‌, மிரு; ள்‌ 
வயல்வெளிக்குப்போய்‌ 
பொறுக்கிக்கொண்டு 
உற்சாகமாய்ச்‌ சொல்லுகிறாள்‌. 
பிள்ளைகள்‌ எல்லோருமே ஏதாவது ஒரு 
வேலையை செய்யவேண்டும்‌. ஒருவரும்‌ 
சோம்பேறியாக சும்மாயிருக்கக்கூடாது. 
கண்ணியமான எந்த வேலையையும்‌ செய்ய 
நாம்‌. ஆயத்தமாயிருக்கவேண்டும்‌. 
அவமானமான வேலை, ஈனமான வேலை 
ஒருவேலையும்‌ இல்லை. எல்லா 
நல்ல வேலைதான்‌. கர்த்தர்‌ 
நமக்குக்‌ கொடுக்கும்‌ வேலைகளை, நாம்‌. 
உண்மையாய்ச்‌ செய்யவேண்டும்‌. 


தன்‌ மாமியாளுக்கு நல்ல 
தனத. கொடுக்கிறாள்‌. ரூத்தின்‌ சுபாவம்‌ 
பெரியவர்களை மதிக்கிறவர்களுக்கு 
எடுத்துக்காட்டாயிருக்கிறது. ஸ்திரீகள்‌ 
பொதுவாக தங்கள்‌ தாயாரை நேசிப்பார்கள்‌. 
ஆனால்‌ அவர்கள்‌ தங்கள்‌ மாமியாரை 
நேசிக்கமாட்டார்கள்‌. சூத்தின்‌ சுபாவமோ 
மிகவும்‌ விசேஷமானது. அவள்‌ தன்‌ 
மாமியார்மீது அன்பாமிருக்கிறாள்‌. தன்‌ 
மாமியார்மீது அன்பாமிருப்பதும்‌, அவளைப்‌ 
பராமரிப்பதும்‌ தன்னுடைய கடமை என்று 
ரூத்‌ நினைக்கிறாள்‌. 





i= THEN 
TT 


ரூத்‌ தேவனுடைய தெய்வீக 
சத்தத்தையும்‌, அவருடைய தெய்வீக 
பராமரிப்பையும்‌ நம்புகிறாள்‌. அவள்‌ வயல்‌ 
வெளியிலே கதிர்‌ பொறுக்கப்போகும்போது. 
“யாருடைய கண்களில்‌ எனக்கு தயை 
கிடைக்குமோ அவர்‌ பிறகே கதிர்களைப்‌ 
பொறுக்கிக்கொண்டு வருகிறேன்‌” என்று 
சொல்லுகிறாள்‌. ரூத்திற்கு எந்த 
வயல்வெளிக்குப்போகவேண்டுபென்று 
தெரியாது. அவளுக்கு பெத்லெகேமிலே. 
அறிமுகமானவர்‌ ஒருவருமில்லை. யாரிடத்தில்‌ 
விசாரிக்கவேண்டும்‌ என்றும்‌, வயல்வெளிக்கு 
எந்த வழியாய்ப்‌ போகவேண்டும்‌ என்றும்‌ 
ரூத்திற்குத்‌ தெரியாது. ஆனாலும்‌ கர்த்தர்‌ 
தன்னைக்‌ கைவிடமாட்டார்‌ என்றும்‌, அவர்‌ 
தன்னை தமது கிருபையினால்‌ வழிநடத்துவார்‌ 
என்றும்‌ ரூத்‌ நம்புகிறாள்‌. 

கர்த்தர்‌ தமது கிருபையினால்‌ ரூத்திற்கு 
தயை கிடைக்கப்பண்ணுகிறார்‌. அவள்‌ போய்‌, 
வயல்வெளியில்‌ அறுக்கிறவர்கள்‌ பிறகே 
பொறுக்குகிறாள்‌; தற்செயலாய்‌ அவளுக்கு 
நேரிட்ட அந்த வயல்நிலம்‌ எலிமெலேக்கின்‌ 
வம்சத்தானாகிய போவாகடையதாயிருக்கிறது 
(ரூத்‌ 2:3). கர்த்தருடைய வழிநடத்துதல்‌ 
ரூத்திற்கு நன்மைக்கேதுவாக அமைகிறது. 


வயல்வெளிக்குப்போகிறாள்‌ 

யாரும்‌ துணைக்குப்போகவில்லை. அவளை 

யாரும்‌ அந்த வயல்வெளிக்கு 

உதவிசெய்யவுமில்லை. 

கர்த்தருடைய சித்தத்தின்‌ 

அவளுக்கு நேரிட்ட அந்த 

போவாசுடையதாயிருக்கிறது. 

எலிமெலேக்கின்‌ உறவினராயிருக்கிறார்‌. 
இது ரூத்தின்‌ ஜீவியத்தில்‌ நடைபெற்ற 

சாதாரண சம்பவம்‌ தான்‌. ஆனாலும்‌ 

கர்த்தருடைய தெய்வீக பராமரிப்பு ரூத்தை 

வழிநடத்துகிறது. 

நடைபெற்றதுபோலே 

வாழ்க்கையிலும்‌ 

நடைபெறுகிறது. ஒரு சிறிய சம்பவம்கூட, 

நம்முடைய வாழ்க்கையில்‌ மிகப்பெரிய 

மாற்றத்தை உண்டுபண்ணும்‌. இது எல்லாம்‌. 

தேவனுடைய சித்தம்‌ என்பதையும்‌, 

அவருடைய தெய்வீக வழிநடத்துதல்‌ 

என்பதையும்‌ நாம்‌ உணரவேண்டும்‌. 


ரூத்‌ - விரிவுரை 
RUTH - COMMENTARY 


போவாஸ்‌ 
வந்து, 


உங்கனோடே இருப்பாராக என்றான்‌; 
அதற்கு அவர்கள்‌: கர்த்தர்‌ உம்மை 
ஆசீர்வதிப்பாராக என்றார்கள்‌. 


குத்‌ ஐ பின்பு போவாஸ்‌ 
அறுக்கிறவர்கள்‌ மேல்‌ கண்காணியாக 
வைக்கப்பட்ட தன்‌ வேலைக்காரனை 
நோக்கி: இந்தப்‌ பெண்பின்னை 
யாருடையவன்‌ என்று கேட்டான்‌. 


குத்‌ 28, அறுக்கிறவர்கள்‌ மேல்‌ 
கண்காணியாக வைக்கப்பட்ட அந்த. 
வேலைக்காரன்‌ பிரதியுத்தரமாக: 
இவன்‌ மோவாப்‌ தேசத்திலிருந்து 
நகோமியோடே, கூட வத்த மோவாபிய 
பெண்பின்னை.. 


குத்‌ ஐ. அறுக்கிறவர்கள்‌ பிறகே 
அரிக்கட்டுகளிலிருந்து. சித்தினதைப்‌ 
பொறுக்கிக்‌ கொள்ளுகிறேன்‌ என்று 
அவன்‌ என்னிடத்தில்‌ 
கேட்டுக்கொண்டான்‌; காலமே துவக்கி 
இதுவரைக்கும்‌ இங்கே இருக்கிறான்‌; 
இப்பொழுது அவன்‌ குடிசைக்கு வந்து 
கொஞ்சநேரந்தான்‌ ஆயிற்று என்‌ றான்‌. 


குத்‌ 28. 
குத்தைப்‌ பார்த்து: மகனே, கேள்‌; 
பொறுக்கிக்கொன்ன வேறே வயலில்‌ 
போகாமலும்‌, இங்க தா களிடம்‌ 
போகாமலும்‌, இங்கே 
ஊழியக்காரப்‌ வெண்னைைஃடவ்‌ 
இரு. 


குத்‌ ௨9. அவர்கள்‌ அறுப்பறுக்கும்‌ 
வயலை தீ பார்த்து, அவர்கள்‌ 
பிறகே பேரு ஒருவரும்‌ உன்னைத்‌ 
தொடாதபடிக்கு, வேலைக்காரருக்குக்‌ 
கட்டனையிட்டிருக்கிறேன்‌; உனக்குத்‌ 
தாகம்‌ எடுத்தால்‌, 
'தண்ணீர்க்குடங்கனண்டைக்குப்‌ போய்‌, 
வேலைக்காரர்‌ மொண்டுகொண்டு 
வருகிறதிலே குடிக்கலாம்‌ என்றான்‌. 


போவாஸ்‌ 


அப்பொழுது 





i FTE 
TT 


குத்‌ 210. அப்பொழுது 
தரையிலே முகங்குப்புற விழுத்தூ 
வணங்கி: நான்‌ 
அத்தியதேசத்தானாயிருக்க, நீர்‌ 
என்னை விசாரிக்கும்படி. எனக்கு. 
எதினாலே உம்முடைய கண்களில்‌ 
தயைகிடைத்தது என்றான்‌. 

குத்‌ வ போவாஸ்‌ 
பிரதியுத்தரமாக: உன்‌ புருஷன்‌. 
மரணமடைத்த பின்பு, தீ உண்‌ 
மாமியாருக்காகச்‌ செய்ததும்‌, தீ உன்‌ 
தகப்பனையும்‌ உன்‌ தாயையும்‌, உன்‌ 
ஒத்மதேசத்தையும்‌ விட்டு, முன்னே நீ 
அறியாத ஜனங்களிடத்தில்‌ வந்ததும்‌ 
எல்லாம்‌. எனக்கு விவரமாய்த்‌: 
தெரிவிக்கப்பட்டது. 


அதற்குப்‌ 


குத்‌ 212. உன்‌ செய்கைக்குத்தக்க 
பலனைக்‌. கர்த்தர்‌ உனக்குக்‌ 
கட்டனையிடுவாராக; இஸ்ரவேலின்‌ 
தேவனாகிய கர்த்ததுடைய 
செட்டைகளின்‌ கீழ்‌ அடைக்கலமாய்‌ 
வந்த உனக்கு அவராலே நிறைவான 
பலன்‌ கிடைப்பதாக என்றான்‌. 


குத்‌ ௮3. அதற்கு அவன்‌: என்‌ 
ஆண்டவனே, உம்முடைய கண்களில்‌ 
எனக்குத்‌ தயைகிடைக்கவேண்டும்‌; 
நான்‌ உம்முடைய வேலைக்காரிகளில்‌ 
ஒருத்திக்கும்‌ சமானமாமிராவிட்டாலும்‌, 
நீர்‌ எனக்கு. ஆறுதல்‌ சொல்லி. 
உம்முடைய அடியானோடே. 
பட்சமாய்ப்‌ பேசினீரே என்றான்‌. 


குத்‌ ஊரக. பின்னும்‌ 
சாப்பாட்டு. (வேளையில்‌: அவனைப்‌ 
பார்த்து: நீ இங்கே வந்து, இந்த 
அப்பத்திலே புசித்து, காடியிலே உன்‌ 
துணிக்கையைத்‌ தோய்த்துக்‌ கொன்‌ 
என்றான்‌. அப்படியே அவன்‌ 
அறுப்பறுக்கிறவர்கன்‌' அருகே 
உட்கார்ந்தான்‌; அவளுக்கு வறுத்த 
கோதுமையைக்‌ கொடுத்தான்‌; அவன்‌ 
காப்பிட்டு, திர்ப்தியடைத்து, மீத்ததை 
வைத்துக்‌ கொண்டான்‌. 


போவாஸ்‌ 


குத்‌ 215. அவன்‌ கதிர்‌ 
பொறுக்கிக்கொன்ன எழுந்தபோது, 
போவாஸ்‌ தன்‌ வேலைக்காரரை நோக்கி: 
அவன்‌ அரிக்கட்டுகன்‌. நடுவே 
பொறுக்கிக்கொன்னட்டும்‌; அவளை 
சனம்‌ பண்ணவேண்டாம்‌. 


ரூத்‌ - விரிவுரை 
RUTH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சூத்‌ 216. அவன்‌ பொறுக்கிக்கொள்ளும்‌ 
படிக்கு. அவளுக்காக  அமரிகவிலே 
சிலதைச்‌ சித்தவிடுங்கள்‌, அவளை 
அதட்டாதிருங்கள்‌ என்று 
கட்டளையிட்டான்‌. 


போவாசின்‌ வயல்வெளியிலே 
அவருடைய வேலைக்காரர்கள்‌ 
வாற்கோதுமை விளைச்சலை அறுவடை 
செய்கிறார்கள்‌. அறுக்கிறவர்கள்மேல்‌ 
வேலைக்காரன்‌ 
வைக்கப்பட்டிருக்கிறான்‌. 
விறுவிறுப்பான காலம்‌. 
அதிகமாயிருக்கும்போது அறுப்பு 
அறுக்கிறவர்கள்‌ ஏராளமானோர்‌ வேலை 
செய்வார்கள்‌. போவாஸ்‌ நல்ல எஜமானுக்கு 
அடையாளமாயிருக்கிறார்‌. 


நிலத்தில்‌ நடைபெறும்‌ 
அறுவடை வேலைகளை மேற்பார்வை 
பார்ப்பதற்கு கண்காணிகள்‌ இருந்தாலும்‌, 
போவாஸ்‌ நானே நேரடியாக 
தன்னுடைய வயல்‌ நிலங்களுக்கு வருகிறார்‌ 
நடைபெறுகிற 


அறுவடைக்காலம்‌ 
வயல்வெளிகள்‌ 


தன்னுடைய 


செய்கிறார்கள்‌ என்பதையும்‌ 
பார்ப்பதற்காக போவாஸ்‌ அங்கே வருகிறார்‌. 


தங்கள்‌ எஜமானைப்‌ பார்க்கும்போது, 
வேலையாட்களுக்கு மிகவும்‌ சந்தோஷமாகவும்‌, 
உற்சாகமாகவும்‌ இருக்கும்‌. எஜமான்‌ 
தங்கள்மீது கரிசனையோடிருக்கிறார்‌. 
என்பதை அறிந்துகொள்ளும்போது. 
வேலைக்காரர்கள்‌ உற்சாகமாய்‌ 
வேலை செய்வார்கள்‌. தாங்கள்‌ சாதாரணமாய்‌ 
செய்யும்‌ வேலையைவிட அதிகமாய்‌ செய்து 
முடிப்பார்கள்‌. 


போவாஸ்‌ பெத்லெகேமிலிருந்து வந்து, 
அறுக்கிறவர்களைப்‌ து: “கர்த்தர்‌ 
உங்களோடே இருப்பாராக" என்று 
சொல்லுகிறார்‌. அதற்கு அவர்கள்‌: 
கர்த்தர்‌ உம்மை ஆசீர்வதிப்பாராக" 
(ரூத்‌ 2:4) என்று சொல்லுகிறார்கள்‌. 





i FTN 
TT 


போவாஸ்‌ தன்னுடைய வயல்நிலத்திலே. 
அறுப்பு அறுக்கிறவர்களை கர்த்தருடைய 
நாமத்தினாலே வாழ்த்துகிறார்‌. அவர்களும்‌ 
போவாசை கர்த்தருடைய நாமத்தினாலே 
ஆசீர்வதிக்கிறார்கள்‌. 

ஒருவருக்கொருவர்‌ 

நாமத்தினாலே 

பகிர்ந்துகொள்கிறார்கள்‌. 

ஒருவருக்கொருவர்‌ 

மரியாதைகளை 

காண்பித்துக்கொள்கிறார்கள்‌. 


நல்ல ககியமம்‌, 


ஒருவருக்கொருவர்‌ 


எஜமானுக்கும்‌, 
வேலையாட்களுக்கும்‌. 
குருத்து ஒற்றுமையும்‌, 
புரிந்துகொள்ளும்‌ 
இருக்கும்போது, 

சீராக நடைபெறும்‌. 


ம்‌ சமாதானமாயும்‌, 
இருக்கும்‌.  போவாகம்‌, 
வேலைக்காரர்களும்‌ 
ஒருவரையொருவர்‌ வாழ்த்தும்போது, 
அவர்கள்‌ ஒருவருக்காக ஒருவர்‌ 
கர்த்தரிடத்தில்‌ ஜெபம்பண்‌ ணுகிறார்கள்‌ 


நம்முடைய ட்ப சித்‌ 
நாமும்‌. ஆவிக்‌ ர்கள்‌ 
பன்ர வாழ்த்தவேண்டும்‌. 
களை கர்த்தருடைய 


சிநேகிதர்‌. 

நாமத்தினால்‌ ஆசீர்வதிக்கவேண்டும்‌. நாம்‌ 
பிறர்மீது அன்பாமிருக்கிறோம்‌ என்பதையும்‌, 
அவர்களுடைய நன்மைகளை நாம்‌ நாடி 
விசாரிக்கிறோம்‌ என்பதையும்‌ அவர்களுக்கு 
தெரியப்படுத்தும்‌ வண்ணமாக, நம்முடைய 
சிநேகிதர்களையும்‌, உற்றார்‌ 
உறவினர்களையும்‌, ஆவிக்குரிய 
'சகவிசுவாசிகளையும்‌ கர்த்தருடைய 
நாமத்தினாலே வாழ்த்தவேண்டும்‌. 


நம்முடைய வாயின்‌ வார்த்தைகளினால்‌ 
நாம்‌ மற்றவர்களை வாழ்த்தும்போது, 
நம்முடைய இருதயங்கள்‌ கர்த்தரை நோக்கிப்‌ 
பார்க்கவேண்டும்‌. கர்த்தருடைய கிருபையும்‌, 
இரக்கமும்‌, தயவும்‌, அநுக்கிரகமும்‌ 
அவர்களுக்கு கிடைக்கவேண்டுமென்று. 
நாம்‌ கர்த்தருடைய சமுகத்திலே கருத்தாய்‌ 
ஜெபிக்கவேண்டும்‌. நாம்‌ மற்றவர்களை 
வாழ்த்துவது ஒரு  சடங்காச்சாரம்போல. 
இருக்கக்கூடாது. நம்முடைய வாழ்த்துதல்‌ 
நம்முடைய இருதயத்தின்‌ ஆழத்திலிருந்து 
வரவேண்டும்‌. 


சந்தோஷமாயும்‌ 
அவருடைய 


ரூத்‌ - விரிவுரை 
RUTH - COMMENTARY 


போவாஸ்‌ 
வயல்வெளியிலே. 
அறுக்கிறவர்களையும்‌, 
பிறகே கதிர்களைப்‌ பொறுக்கிக்கொண்டு 
வருகிறவர்களையும்‌ கவனித்துப்‌ பார்க்கிறார்‌. 


அவள்‌ அறுப்பு 
பின்னே கதிர்களைப்‌ 
வருகிறாள்‌. 


போவாஸ்‌ இதற்கு முன்பு ரூத்தைப்‌ 
பார்த்ததில்லை. போவாஸ்‌ அவள்‌ யார்‌ 
என்பதை அறிந்துகொள்ள விரும்புகிறார்‌ 
போவாஸ்‌ அறுக்கிறவர்கள்‌ மேல்‌ 
கண்காணியாக வைக்கப்பட்ட தன்‌ 
வேலைக்காரனை நோக்கி: “இந்தப்‌ 
பெண்பிள்ளை யாருடையவள்‌" 
(ரூத்‌ 2:5) என்று கேட்கிறார்‌. 


தன்‌ நிலத்திலே, கதிர்களைப்‌ 
பொறுக்குகிற ரூத்திற்கு போவாஸ்‌ நன்மை 
செய்ய விரும்புகிறார்‌. அதன்‌ நிமித்தமாகவே 
போவாஸ்‌ இந்தப்‌ பெண்பிள்ளை 
யாருடையவள்‌" என்று கேட்கிறார்‌. போவாஸ்‌ 
த்தைப்பற்‌ அறிந்துகொண்டபின்பு, 
ஒரு சில சலுகைகளையும்‌ 
அவற்றின்‌ விவரம்‌ வருமாறு 


போவாஸ்‌ ரூத்தைப்‌ 


பொறுக்கிக்கொண்டு 


பார்த்து, 
உன்னைத்‌ 
வேலைக்காரருக்குக்‌ 

உனக்குத்‌ தாகம்‌ 
'தண்ணீர்க்குடங்களண்டைக்குப்‌. 


வேலைக்காரர்‌ 
வருகிறதிலே குடிக்கலாம்‌" 
என்று சொல்லுகிறார்‌. 

2. போவாஸ்‌ தன்‌ வேலைக்காரரைப்‌ 
பார்த்து. “அவள்‌ அரிக்குட்டுகள்‌ 
பொறுக்கிக்கொள்ளட்டும்‌: அவளை 
பண்ணவேண்டாம்‌. 
பொறுக்கிக்கொள்ளும்படிக்கு 
அரிகளிலே சிலதைச்‌ 
அவளை அதட்டாதிருங்கள்‌" 
என்று கட்டளையிடுகிறார்‌. 


மொண்டுகொண்டு 
சூத்‌ 29) 


(ரூத்‌ 21516) 





i FTN 
TT 


போவாஸ்‌ 
அன்பாயிருக்கிறார்‌. 
சலுகைகளைக்‌ 
செய்கிறார்‌. 
செய்திகளைக்‌ 


ரூத்தின்மீது. மிகவும்‌ 
அவளுக்கு அதிகமான 
காண்பித்து நன்மை. 
போவாஸ்‌ ரூத்தைப்பற்றி நல்ல 
கேள்விப்பட்டிருக்கிறார்‌. 

அறுக்கிறவர்கள்மேல்‌ கண்காணியாக 
வைக்கப்பட்டவன்‌, போவாசுக்கு சூத்தைக்‌ 
குறித்து நற்சாட்சி கொடுத்திருக்கிறான்‌. 

கண்காணியானவன்‌ போவாசிடம்‌, 
“இவள்‌ மோவாப்‌. 
நகோமியோடே கூட 
பெண்பிள்ளை. க 
அரிக்கட்டுகளிலிருந்து 
பொறுக்கிக்‌ கொள்ளுகிறேன்‌ என்று அவள்‌ 
என்னிடத்தில்‌ கேட்டுக்கொண்டாள்‌; காலமே 
துவக்கி இதுவரைக்கும்‌ இங்கே இருக்கிறாள்‌; 
இப்பொழுது அவள்‌ குடிசைக்கு வந்து 
கொஞ்சநேரந்தான்‌ ஆயிற்று" (ரூத்‌ 2:67) 
என்று சொல்லுகிறான்‌. 

கண்காணிமினுடைய 
எல்லாமே. மெய்யானது. 
வறுமையிலிருந்தாலும்‌, 
நற்குணமுள்ள ஸ்திரீயாயிருக்கிறாள்‌. 
போவா கரிசனைக்கும்‌, உ 
ர தனாகள்‌ என்று கண்காணியானவன்‌ 


ரூத்திற்காக பரிந்து பேசுகிறான்‌. 


ரூத்‌ மோவாபிய பெண்பிள்ளை. 
அவள்‌. அந்நிய தேசத்திலிருந்து கானான்‌ 
தேசத்திற்கு வந்திருக்கிறாள்‌. கர்த்தருடைய 
பிரமாணத்தின்‌ பிரகாரம்‌ போவாஸ்‌ 
அவளுக்கு கருணை காண்பிக்கவேண்டும்‌. 
“நீங்கள்‌ தேசத்தின்‌ பயிரை 
அறுக்கும்போது, உன்‌ வயலின்‌ ஓரத்திலி 
ருக்கிறதைத்‌ தீர அறுக்காமலும்‌, 
சிந்திக்கிடக்கிற கதிர்களைப்‌ பொறுக்காமலும்‌, 
உன்‌ திராட்சத்தோட்டத்திலே பின்‌ 
அறுப்பை அறுக்காமலும்‌. அதிலே 
சிந்திக்கிடக்கிற பழங்களைப்‌ பொறுக்காமலும்‌.. 


(லேவி 19:9,10), 


ரூத்‌ - விரிவுரை 
RUTH - COMMENTARY 


மோவாப்‌ தேசத்திலிருந்து 
நேமி கூடவந்திருக்கிறாள்‌. நகோமி 

மனைவி.  எலிமெலேக்கு 
போவாசின்‌ உறவு முறையைச்‌ சேர்ந்தவர்‌. 
நெருங்கிய உறவு முறை" பிரமாணத்தின்படி 
போவாஸ்‌ ரூத்திற்கு உதவிசெய்யவேண்டும்‌. 


கொண்டுக்‌ அவள்‌ மோவாப்‌ 
தேசத்தை விட்டுவிட்டு, கானான்‌ 
தேசத்திற்கு வந்திருக்கிறாள்‌. 
மோவாபின்‌ தேவர்களை விட்டுவிட்டு 
இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தரை நம்பி 
கானான்‌ தேசத்திற்கு வந்திருக்கிறாள்‌. 

ரூத்‌ குறுகுறுப்பாக வேலை செய்தாலும்‌ 
அவளிடம்‌ ஏமாற்றுத்தனமில்லை. அவள்‌ 
தன்‌ வேலையில்‌ கண்ணியமும்‌ 
உண்மையுமுள்ளவளாயிருக்கிறாள்‌. 


மகள்‌ 
பொறுக்கிக்கொள்கிறார்கள்‌. 


ரூத்‌ சுறுசுறுப்பாய்‌ வேலை செய்கிறாள்‌. 
காலமே துவக்கி இதுவரைக்கும்‌, 
பிறகே 

சிந்தினதை 


உஷ்ணம்‌ 

ஆனால்‌ ரூந்தோ 

வெயிலைப்‌ பொருட்படுத்தாமல்‌, தன்னுடைய 

வேலையை தொடர்ந்து செய்கிறாள்‌. நேரம்‌ 

கிடைக்கும்போது, சற்று 
ஓய்வெடுத்துக்கொள்கிறாள்‌. 


அவள்‌ 
வயல்வெளியிலே அறுக்கிறவர்கள்‌ 
அரிக்கட்டுகளிலிருந்து 
பொறுக்கிக்கொண்டிருக்கிறாள்‌. 
சூரிய 


ரூத்தின்‌ குணாதிசயங்களைப்‌ 

பற்றிக்கேட்டபோது போவாசின்‌ இருதயத்திலே 

அவள்மீது அன்பும்‌, பிரியமும்‌, பாசமும்‌ 

ன்டாயிற்‌ அப்பொழுது போவாஸ்‌ 

“மகளே, கேள்‌; 

வேறே. வயலில்‌ 

இவ்விடத்தைவிட்டுப்‌ 

இங்கே என்‌ 

ஊழியக்காரப்‌ பெண்களோடுகூடவே இரு” 
(ரூத்‌ 2:8) என்று அன்பாய்ச்‌ சொல்லுகிறார்‌. 





f= FTE 
TT 


போவாஸ்‌ மிகுந்த ஆஸ்திக்காரன்‌. 
அவருக்கு வயல்வெளி ரானமையிகுக்கிறறு. 
ரூத்‌ வேறு யாருடைய வயல்வெளிக்கும்போய்‌. 
கதிர்களைப்‌ பொறுக்கவேண்டிய 
அவசியமில்லை. போவாசின்‌ வயல்வெளியிலே. 
எப்போதும்‌ அறுவடை 
நடைபெற்றுக்கொண்டிருக்கும்‌. ரூத்‌ 
தன்னுடைய நிலத்திலேயே கதிர்களைப்‌ 
பொறுக்கலாம்‌ என்று போவாஸ்‌ அவளுக்கு 
ஆறுதலான வார்த்தைகளைச்‌ சொல்லுகிறார்‌ 
ரூத்திற்கு சில சலுகைகளைக்‌ 
காண்பிக்குமாறு தன்னுடைய 
வேலைக்காரருக்கும்‌ கட்டளை கொடுக்கிறார்‌. 

“ரூத்தை யாரும்‌ தொடக்கூடாது" என்று 
போவாஸ்‌ தன்‌ வேலைக்காரருக்கு கட்டளை 
கொடுத்திருக்கிறார்‌. தொடக்கூடாது" 
என்றால்‌, ரூத்தை வயல்வெளியைவிட்டுத்‌ 
துரத்திவிடக்கூடாது. கதிர்களைப்‌ 
பொறுக்குவதற்கு அவளுக்கு 
தடைபண்ணக்கூடாது என்பது பொருளாகும்‌. 

ரூத்‌ மோவாப்‌ தேசத்திலிருந்து, 
வந்திருக்கிறாள்‌. அவளுடைய பாஷையும்‌, 
வஸ்திரங்க பழக்க வழக்கங்க। 
கானான்‌ ப வள்‌ படக்‌ 
வித்தியாசமாயிருக்கிறது. ரூத்‌ கானான்‌ 
தேசத்திலிருக்கும்போது பயந்துவிடக்கூடாது. 
போவாசின்‌ வேலைக்காரரைப்‌ பார்த்து 
பதறிப்போய்விடக்கூடாது. ஆகையினால்‌ 
தன்னுடைய வேலைக்காரர்‌ ரூத்தின்மீது 
குரிரனையோடு 
நடந்துகொள்ளவேண்டுமென்று அவர்களுக்கு 
கட்டளைகொடுக்கிறார்‌. 
போவாஸ்‌ ஒரு நல்ல எஜமான்‌. தன்னுடைய 
வயல்வெளிமிலே வேலை செய்கிறவர்களுக்கு 
அவர்‌ சில வசதிகளை செய்து 
கொடுத்திருக்கிறார்‌. அறுக்கிறவர்கள்‌ 
அறுவடை செய்யும்போது அவர்களுக்கு 
தாகமெடுக்கும்‌. போவாஸ்‌ தன்‌ 
வேலைக்காரருக்கென்று குடிக்கும்‌. 
தண்ணீரை ஆயத்தப்படுத்தி 
வைத்திருக்கிறார்‌. ந்தத்‌ தண்ணீரை 
பொதுவாக அவருடைய வயல்வெளியிலே. 
அறுப்பு அறுக்கிறவர்கள்‌ மாத்திரம்‌ 
குடிப்பார்கள்‌. அறுக்கிறவர்களுக்கு பிறகே 
அரிக்கட்டுகளிலிருந்து சிந்தினதை 
பொறுக்கிக்கொள்கிறவர்கள்‌,  போவாசின்‌. 
வேலைக்காரர்‌ மொண்டு கொண்டு. 
வருகிற தண்ணீரைக்‌ குடிக்கமாட்டார்கள்‌. 


ரூத்‌ - விரிவுரை 
RUTH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


போவாசோ 


ரூத்தின்மீது ப்பட்ட 
தன்‌ வேலைக்காரர்‌ மொண்டு 
கொண்டு வருகிறதிலே. அவள்‌ 
குடிக்கலாம்‌ என்று அனுமதி கொடுக்கிறார்‌. 


யைத்‌ தோய்த்துக்‌ கொள்‌” 
(ரூத்‌ 274) என்று சொல்லுகிறார்‌. அப்படியே 
ரூத்‌ அறுப்பறுக்கிறவர்கள்‌ அருகே 
உட்காருகிறாள்‌; போவாஸ்‌ அவளுக்கு 
வறுத்த கோதுமையைக்‌ கொடுக்கிறார்‌; 
ரூத்‌ சாப்பிட்டு, திருப்தியடைந்து, 
மீந்ததை வைத்துக்‌ கொள்கிறாள்‌. 
போவாஸ்‌ த்தில்‌ 
குணாதிசயங்களைக்‌ கேள்விகு 
அவளைப்‌ புகழ்ந்து பேசுகிறார்‌. போவாஸ்‌ 
ரூத்திடம்‌ “உன்‌ புருஷன்‌ மரணமடைந்த 
பின்பு, நீ உன்‌ மாமியாருக்காகச்‌ செய்ததும்‌, 
நீ உன்‌ தகப்பனையும்‌ உன்‌ தாயையும்‌, உன்‌ 
ஐந்மதேசத்தையும்‌ விட்டு, முன்னே நீ 
அறியாத ஜனங்களிடத்தில்‌ வந்ததும்‌ எல்லாம்‌. 
எனக்கு விவரமாய்த்‌ தெரிவிக்கப்பட்டது” 
(ரூத்‌ 221) என்று சொல்லுகிறார்‌. 


ரூத்‌ தன்னுடைய தகப்பனையும்‌, 
தாயையும்‌, ஜென்ம தேசத்தையும்‌ விட்டு 
கானான்‌ தேசத்திற்கு வந்திருக்கிறாள்‌. அது 
மாத்திரமல்ல, அவள்‌ தன்னுடைய தேசத்தின்‌ 
தேவர்களையும்‌ விட்டு, இஸ்ரவேலின்‌ 
தேவனாகிய கர்த்தரை நம்பி கானான்‌ 
தேசத்திற்கு வந்திருக்கிறாள்‌. ரூத்‌ கர்த்தரை 
நம்பி வந்திருப்பதற்காக, போவாஸ்‌ அவளை 
ஆசீர்வதிக்கிறார்‌. “உன்‌ செய்கைக்குத்தக்க 
பலனைக்‌. கர்த்தர்‌ உனக்குக்‌ 
கட்டளையிடுவாராக: இஸ்ரவேலின்‌ 
தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின்‌ 
கீழ்‌ அடைக்கலமாய்‌ வந்த உனக்கு அவராலே 
நிறைவான பலன்‌ கிடைப்பதாக" (ரூத்‌ 2:12) 
என்று போவாஸ்‌ ரூத்தை ஆசீர்வதிக்கிறார்‌. 

நாம்‌ கர்த்தரை நம்பி வரும்போது, நாம்‌ 
இழந்துபோனதை கர்த்தர்‌ நமக்கு 
திரும்பவும்‌ கொடுப்பார்‌. கர்த்தராலே நமக்கு 
நிறைவான பலன்‌ கிடைக்கும்‌. புறஜாதியார்‌ 
கர்த்தரை எந்றுக்கொள்ளுகபோது. 
யூதர்கள்‌ அவர்களை, “| 
கர்த்தருடைய 
அடைக்கலமாய்‌ 
சொல்லுவது வழக்கம்‌. 





i FTE 
TT 


ரூத்‌ சாப்பிட்டு முடிந்த பின்பு, 
மறுபடியும்‌ கதிர்களைப்‌ பொறுக்கிக்கொள்ள 
எழும்புகிறாள்‌. அப்பொழுது போவாஸ்‌ தன்‌ 
வேலைக்காரரை நோக்கி: அவள்‌ 
அரிக்கட்டுகள்‌ நடுவே பொறுக்கிக்‌ 
கொள்ளட்டும்‌: அவளை ஈனம்‌ பண்ண 
வேண்டாம்‌. அவள்‌ பொறுக்கிக்கொள்ளும்‌ 
படிக்கு அவளுக்காக அரிகளிலே சிலதைச்‌ 
சிந்தவிடுங்கள்‌, அவளை அதட்டாதிருங்கள்‌" 
(ரூத்‌ 275/6) என்று கட்டளையிடுகிறார்‌. 


இருதயத்தோடு, 
காண்பிக்கும்‌ 
ஏற்றுக்கொள்கிறாள்‌. 
போவாசுக்கு நன்றி சொல்லும்‌ வண்ணமாக 
ரூத்‌ தரையிலே முகங்குப்புற விழுந்து: 
அவரை  வணங்குகிறாள்‌. 'நான்‌ 
அந்நியதேசத்தாளாயிருக்க, நீர்‌ என்னை 
விசாரிக்கும்டி எனக்கு எதினாலே 
உம்முடைய கண்களில்‌ தயைகிடைத்தது'' 
(ரூத்‌ 2:10) என்று சொல்லி ரூத்‌ போவாகக்கு 
தன்‌ நன்றியை தெரிவிக்கிறாள்‌. 


போவாசின்‌ 


நன்றியுள்ள 
தனக்குக்‌ 


சலுகைகளைப்‌ 
தான்‌ எந்த 
லம்‌ பாத்திரமுள்ளவளல்ல என்று 
சொல்லி ரூத்‌ தன்னைத்‌ தாழ்த்துகிறாள்‌. 
நான்‌ அந்நிய தேசத்தாள்‌” (ரூத்‌ 2:10) 
என்றும்‌, நான்‌ உம்முடைய 
வேலைக்காரிகளில்‌ ஒருத்திக்கும்‌ 
சமானமாயில்லை' (ரூத்‌ 213) என்றும்‌ 
சொல்லி, ரூத்‌ போலாசுக்கு முன்பாகத்‌ 
தன்னைத்‌ தாழ்த்துகிறாள்‌. 


பெற்றுக்கொள்வதற்கு 
வித்தி 


ற்கு போவாசின்‌ கண்களில்‌ தயவு 

ரூத்‌ போவாசின்‌ 

மன ஆறுதலோடும்‌, 

சமாதானத்தோடும்‌, சந்தோஷத்தோடும்‌ 

கதிர்களைப்பொறுக்குகிறாள்‌. மதிய 

வேளையிலே சிறிது நேரம்‌ சாப்பிட்டுவிட்டு 
மறுபடியும்‌ வயலிலே கதிர்‌ பொறுக்குகிறாள்‌. 


நகோமி. 
குத்‌ 217-23 


குத்‌ 7. அப்படியே அவன்‌ 
சாயங்காலமட்டும்‌ வயலிலே கதிர்‌ 
பொறுக்கினான்‌; பொறுக்கினதை: 
அவன்‌ தட்டி அடித்துத்‌ தீர்த்தயோது, 
அது ஏறக்குறைய ஒரு மரக்கால்‌ 
வாற்கோதுமை கண்டது. 


ரூத்‌ - விரிவுரை 
RUTH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


218. அவன்‌ அதை 
துக்கொண்டு, ஊருக்குன்‌ வந்தான்‌; 
அவன்‌ பொறுக்கினதை அவளுடைய 
மாமி பார்த்தான்‌; தான்‌ திருப்தியாய்ச்‌ 
சாப்பிட்டு மீதியாக வைத்ததையும்‌ 
எடுத்து அவளுக்குக்‌ கொடுத்தான்‌. 


குத்‌ 219. அப்பொழுது அவளுடைய 
மாமி: இன்று எங்கே. 
கதிர்பொறுக்கினாய்‌. எவ்விடத்தில்‌ 
வேலைசெய்தாய்‌ என்று அவளிடத்தில்‌ 
கேட்டு; உன்னை விசாரித்தவண்‌ 
ஆசீர்வதிக்கப்படுவானாக என்றான்‌; 
அப்பொழுது அவன்‌: இன்னாரிடத்திலே 
வேலை செய்தேன்‌ என்று தன்‌ மாமிக்கு 
அறிவித்து: நான்‌ இன்று வேலைசெய்த 
வயல்காரன்‌ பேர்‌ போவாஸ்‌ என்றான்‌. 


குத்‌ 220. அப்பொழுது 
தன்‌ மருமகளைப்‌ 

உயிரோடிருக்கிறவர்களுக்கும்‌ 
மரித்தவர்களுக்கும்‌ தயவு செய்கிற 
கர்த்தராலே அவன்‌ 
ஆசீர்வதிக்கப்படுவானாக. என்றான்‌; 
பின்னும்‌ நகோமி அவனைப்‌ பார்த்து: 
அத்த மனுஷன்‌ நமக்கு நெருங்கின 
உறவின்முறையானும்‌ நம்மை 
ஆதரிக்கிற ௬தந்தரவானிகளில்‌ 
ஒருவனுமாய்‌ இருக்கிறான்‌ என்றான்‌. 


நகோமி 
பார்த்து: 


குத்‌ 2௮. பின்னும்‌ மோவாபிய 
ஸ்திரீயான சுத்‌: அவர்‌ என்னை 
நோக்கி, என்‌ அறுப்பெல்லாம்‌ அறுத்துத்‌ 
தீருமட்டும்‌, என்‌ 
வேலைக்காரிகனோடே கூடவே இரு. 
என்று சொன்னார்‌ என்‌ நான்‌. 


குத்‌ 2:22. அப்பொழுது நகோமி தன்‌ 
மருமகனாகிய சூத்தைப்‌ பார்த்து: என்‌ 
முகனே, வேறொரு வயலிலே மனுஷர்‌ 
உன்னை எதிர்க்காதபடிக்கு தீ அவன்‌ 
வேலைக்காரிகனோடே. போகிறது 
நல்லது என்றான்‌. 

குத்‌ 228. அப்படியே 
அனுப்பும்‌ வாற்கோதுமை அனுப்பும்‌ 
தீருமட்டும்‌ அவண்‌ கதிர்‌ 
பொறுக்கும்படிக்கு, போவாசுடைய 
வேலைக்காரிகனோடே கூடியிருந்து, 
தன்‌ மாமியினிடத்தில்‌ தங்கினான்‌. 


கோதுமை 





i= FTE 
TT 


ரூத்‌ போவாசின்‌ வயல்வெளியிலே 
காலமே துவக்கி, சாயங்காலம்‌ வரையிலும்‌: 
கதிர்‌ பொறுக்குகிறாள்‌. பொறுக்கினதை 
அவள்‌ தட்டி டன்‌ தீர்ந்தபோது, அது 
ஏறக்குறைய மரக்கால்‌ 
கற்க துவாயிதக்கிறது ரூத்‌ 
அதிகமாய்ப்‌ பிரயாசப்பட்டாள்‌. கர்த்தர்‌ 
அவளுடைய கைகளின்‌ பிரயாசங்களை 
ஆசிர்வதித்திருக்கிறார்‌ 

ரூத்‌ தன்னுடைய வேலை நேரத்தில்‌ 
சிறிதுநேரத்தைக்கூட வீணாக்கவில்லை. 
சாயங்கால மட்டும்‌ 
பொறுக்குகிறாள்‌. 
கதிர்களையும்‌ 
தான்‌ பொறுக்கினதை அவளே தட்டுகிறாள்‌. 
வாற்கோதுமையை வீட்டிற்கு 
கொண்டுபோவது எளிது. ஆகையினால்‌ ரூத்‌ 
தான்‌ பொறுக்கின கதிர்களை வயலிலே தட்டி 
அடிக்கிறாள்‌. வீட்டிலே வாற்கோதுமையை 
போஜனம்‌ தயாரிப்பதற்கு பயன்படுத்தலாம்‌. 

ரூத்‌. காலை வேளையிலிருந்து, 
சாயங்காலமட்டும்‌. வயலிலே, ஒவ்வொரு 
பொறுக்குகிறாள்‌. தான்‌ 

எல்லாவற்றையும்‌ தட்டி 
முடிவிலே தன்னுடைய 


கதிராக 
பொறுக்கினது 
அடிக்கிறாள்‌. 
வாற்கோதுமையை அளக்கும்போது, அது ஒரு 
மரக்கால்‌ அளவாயிருக்கிறது. 


வாற்கோதுமையை 
பெத்லெகேம்‌ ஊருக்குள்‌ 

ரூத்‌ 

மாமி 


எழந்திவொ்டு, 
வருகிறாள்‌; 

அவளுடைய 
திருப்தியாய்ச்‌ 
வைத்ததையும்‌ 
மாமியாருக்கு கொடுக்கிறாள்‌ 


மாமியாருக்கு 
காண்பிக்கிறாள்‌. வயலிலே 


பொறுக்கினதையெல்லாம்‌ ரூத்‌ தன்‌ மாமிக்கு 
காண்பிக்கிறாள்‌. 

சும்மாமில்லை. 

வாற்கோதுமையைப்‌ 

நகோமிக்கு தெரிகிறது. 


ரூத்‌ தன்னுடைய அன்றாட வேலையின்‌ 
அளவை தன்‌ மாமியாரிடம்‌ கணக்கு 


ஒப்புலிக்கிறாள்‌. கர்த்தருடைய கிருபையும்‌ 
அநுக்கிரகமும்‌ ரூத்திற்கு கிடைத்திருக்கிறது. 


வேலைசெய்தாய்‌ என்று அவளிடத்தில்‌ கேட்டு: 


ரூத்‌ - விரிவுரை 
RUTH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அப்ல ரூத்‌, 
இன்னாரிடத்திலே வேலை செய்தேன்‌ என்று 
தன்‌ மாமிக்கு அறிவித்து: “நான்‌ இன்று 
வேலைசெய்த வயல்காரன்‌ பேர்‌ போவாஸ்‌" 
(ரூத்‌ 249) என்று சொல்லுகிறாள்‌. 


ரூத்‌ போவாசைப்பற்றிச்‌ சொன்னபோது 
நகோமிக்கு மிகவும்‌ சந்தோஷமாயிருக்கிறது. 
நகோமி கர்த்தருடைய 
நாமத்தினாலே போவாசை 
ஆசீர்வதிக்கிறாள்‌. "உயிரோடிருக்கிறவர்‌ 
ம்‌ மரித்தவர்களுக்கும்‌ 
கர்த்தராலே. 

ஆசீர்வதிக்கப்படுவானாக"' 

என்று நகோமி 

ஆசீர்வதிக்கிறாள்‌. 


ரூத்திற்கு போவாசைப்பற்றி 
இதற்கு முன்பு தெரியாது.  நகோமிக்கு 
போவாசை நன்றாய்த்‌ தெரியும்‌. போவாசுக்கும்‌ 
தங்களுக்கும்‌ இடையே இருக்கும்‌ நெருங்கின 
உறவு முறையை நகோமி ரூத்திற்கு 
சொல்லுகிறாள்‌. “அந்த மனுஷன்‌ நமக்கு 
நெருங்கின உறவின்‌ முறையானும்‌ 
நம்மை ஆதரிக்கிற  சுதந்தரவாளிகளில்‌: 
ஒருவனுமாய்‌ இருக்கிறான்‌” (ரூத்‌ 2:20) 
என்று நகோமி ரூத்திடம்‌ போவாசைப்பற்றிச்‌ 
சொல்லுகிறாள்‌. 

போவாஸ்‌ தங்கு நெருங்கின 
கதி பழுதை கள்வய்வனால்‌. வ்‌ 
மூலமாய்‌ ரூத்திற்கு அதிகமான சலுகை 
கிடைக்கும்‌ என்று நகோமி நினைக்கிறாள்‌. 
போவாஸ்‌ ரூத்திடம்‌ “என்‌ அறுப்பெல்லாம்‌ 
அறுத்துத்‌: தீருமட்டும்‌, நீ என்‌ 
வேலைக்காரிகளோடே கூடவே இரு 
(ரூத்‌ 2:21) என்று சொன்னார்‌. போவாஸ்‌ 
தன்னிடத்தில்‌ சொன்னதை, ரூத்‌ 
தன்னுடைய மாமியாரிடத்தில்‌ சொல்லுகிறாள்‌. 
கூத்தின்‌ வார்த்தையையும்‌, போவாசின்‌ 

அன்பையும்‌, கரிரசனையையும்‌ பற்றிக்‌ 
கேட்டபோது. நகோமிக்கு மிகுந்த 
சந்தோஷமுண்டாயிற்று. 

அப்பொழுது 
மருமகளாகிய 
“என்‌ மகளே, 
மனுஷர்‌ உன்னை 
அவன்‌ 
போகிறது நல்லது” 
சொல்லுகிறாள்‌. 


நகோமி தன்‌ 
ரூத்தைப்‌ பார்த்து: 
வேறொரு வயலிலே. 
எதிர்க்காதபடிக்கு நீ 
வேலைக்காரிகளோடே 
ரூத்‌ 2:22) என்று 





f= FTE 
TT 


போவாஸ்‌ நகோமிக்கு 
உறவின்‌ முறையிலிருக்கிறார்‌. 
நகோமி  போவாசைப்பற்றிக்‌ 
உடனே அவரை 
மத்தினாலே 
“கர்த்தராலே 
ஆசீர்வதிக்கப்படுவானாக" 
என்று சொல்லுகிறாள்‌. 


போவாஸ்‌ ஏற்கெனவே நகோமியின்‌ 
கணவனுக்கும்‌, அவர்களுடைய இரண்டு 
பிள்ளைகளுக்கும்‌ நன்மை செய்திருக்கிறார்‌. 
நகோமி போவாசைப்பற்றிச்‌ சொல்லும்போது. 
“போவாஸ்‌ நம்மை ஆதரிக்கிற 
சுதந்தரவாளிகளில்‌ ஒருவன்‌” (ரூத்‌ 2:20) 
என்று சொல்லுகிறாள்‌ 
நகோமி போவாசைப்பற்றிச்‌ 
சொல்லும்போது, சூத்தையும்‌ தன்னுடைய 
குடும்பத்தில்‌ ஒருத்தியாய்ப்‌ பாவித்து 
பேசுகிறாள்‌. "அந்த மனுஷன்‌ நமக்கு 
பத்‌ உறவின்‌ முறையான்‌" என்றும்‌, 
நம்மை ஆதரிக்கிற 
குதந்தரவாளிகளில்‌. ஒருவன்‌" என்றும்‌ 
நகோமி சொல்லுகிறாள்‌. இந்த வாக்கியத்தை 
நகோமி குந்தம்‌ சொல்லும்போது. 
'நம்மை” என்றும்‌. 
தன்னோடுகூட 


நெருங்கிய 
கையினால்‌ 
ள்விப்பட்ட 
கர்த்தருடைய 
ஆசீர்வதிக்கிறார்‌. 
அவன்‌ 

(ரூத்‌ 2:20) 


குத்தையும்‌ 
சேரத்துக்கொல்கிறான்‌ 


கர்த்தருடைய தெய்வீக பராமரிப்பும்‌, 
அவருடைய வழிநடத்துதலும்‌ 
ற்மாமிரக்கிறது ப, கர்த்தர்‌ தமக்கு 


சித்தத்தின்‌ பிரகாரமாகவே 

ரூத்தின்மீது அன்பாகமிருக்கிறார்‌. 
கர்த்தர்‌ நகோமிக்கும்‌ நல்ல 
ஞாபகசக்தியைக்‌ கொடுக்கிறார்‌. அவள்‌ 
போவாசைப்பற்றி யோசித்துப்‌ பார்த்து. அவர்‌ 


பெயரைக்‌ கேட்ட உடனேயே, வகி 
எல்லா... காரியங்களும்‌ நகோமியின்‌ 
நினைவுக்கு வந்துவிடுகிறது. 


ரூத்‌ - விரிவுரை 
RUTH - COMMENTARY 


ரூத்திற்கும்‌ போவாசுக்கும்‌ 
ஏற்பட்டிருக்கிற ஐக்கியத்தையும்‌ 
பர்த்து நகோமி சந்தோஷப்படுகிறாள்‌. 
ஐக்கியமும்‌ 
வலுயடையவேண்டுமென்று 
ரூத்‌. வயல்வெளியிலே. 
பொறுக்கும்போது, அவளுக்கு. 
ப்பும்‌ கிடைக்கவேண்டுமென்று 
நினைக்கிறாள்‌. 
செயல்படுத்தும்‌ 
நகோமி தன்‌ மருமகளாகிய 
சூத்தைப்‌ பார்த்து: “என்‌ மகளே, வேறொரு 
வயலிலே மனுஷர்‌ உன்னை எதிர்க்காதபடிக்கு 
நீ அவன்‌ வேலைக்காரிகளோடே 
போகிறது நல்லது” (ரூத்‌ 2:22) என்று 
சொல்லுகிறாள்‌. 


கர்த்தர்‌. நம்மை அதிகமாய்‌ 

ஆசீர்வதிக்கும்போது, நமக்கு. ன்னும்‌ 

அதிகமான ஆசீர்வாதம்‌ வேண்டும்‌ என்று 

ப்பட்‌ எங்கும்‌ சுற்றி 

கர்த்தர்‌ நமக்கு 

சமாதானத்தையும்‌ 

நாம்‌ இன்னும்‌ 

சந்தோஷத்தையும்‌ 

சமாதானத்தையும்‌ தேடி உலகத்திற்குப்‌ 
பின்னே போய்விடக்கூடாது. 


ரூத்‌ மாமியாருடைய 
ஆலோசனையை ஏற்றுக்கொள்கிறாள்‌. 
அப்படியே கோதுமை அறப்‌ வாற்கோதுமை 
அறுப்பும்‌ தீருமட்டும்‌, ரூத்‌ 
பொறுக்கும்படிக்கு, ளை 
வேலைக்காரிகளோடே கூடியிருந்து, தன்‌ 
மாமியினிடத்தில்‌ தங்கியிருக்கிறாள்‌ 
(ரூத்‌ 2:23) 


கானான்‌ தேசத்திலே முதலாவதாக 
வாற்கோதுமை அறுப்புக்காலமும்‌, அதைத்‌ 
தொடர்ந்து கோதுமை அறுப்புக்காலமும்‌ 
ரூத்‌ போவாசின்‌ நிலத்திலே 
அறுப்புக்காலங்களிலுமிருந்து 

கதிர்களைப்‌ பொறுக்குகிறாள்‌. 
“சோம்பேறியே நீ எறும்பினிடத்தில்‌ 
பார்த்து, 


தன்‌ 





i= FTE 
TT 


ரூற்‌ போவாசுக்கு மனைவியாக 
வேண்டும்‌. இதற்காக ரூத்‌ என்னென்ன 
செய்யவேண்டுமென்று நகோமி அவளுக்கு 
ஆலோசனை சொல்லுகிறாள்‌ (ரூத்‌ 3-5). 
ரூத்‌ நகோமிமின்‌ ஆலோசனை பிரகாரம்‌. 
ஒவ்வொரு காரியத்தையும்‌ செய்கிறாள்‌. 
சூத்‌ 3:69), போவாஸ்‌ ரூத்தை 
அன்பாகவும்‌ கண்ணியமாகவும்‌ நடத்துகிறார்‌ 
(ரூத்‌ 3845) ரூத்‌ நகோமியிடம்‌ 
திரும்பி வருகிறாள்‌ (ரூத்‌ 3:16-1. 


நகோமியும்‌ ரூத்தும்‌ 
ரூத்‌ 80-5 


குத்‌ 83. பின்பு அவன்‌ மாமியாகிய 
;கோமி அவனை நோக்கி: என்‌ மகனே, 
தீ சுகமாய்‌ வாழ்த்திருக்கும்படி. 
நான்‌... உனக்குச்‌ சவுக்கியத்தைத்‌ 
தேடாதிருப்பேனோ? 


32, ந போவாசின்‌ 
வலைக்காரிகனோடே, 

கூடியிருந்தாயே, அவன்‌ நம்முடைய 
உறவின்முறையான்‌ அல்லவா? இதோ, 
அவன்‌ இன்று இராத்திரி 
களத்திலே வாற்கோதுமை தூற்றுவான்‌. 


குத்‌ 83. தீ குனித்து, எண்ணெய்‌ 
மசி, உன்‌ வஸ்திரங்களை 
உடுத்திக்கொண்டு, அந்தக்‌ கனத்திற்குப்‌ 
போ அந்த மனுஷன்‌ புசித்துக்‌ 
குடித்துத்‌ தீருமட்டும்‌ அவன்‌ கண்ணுக்கு. 
எதிர்ப்படாமலிரு. 


ம. 
a த்துக்கொண்டயோது, 
படுத்திருக்கும்‌ இடத்தை 
பார்த்திருந்து 
கால்களின்‌ மேல்‌ 
போர்வையை 
படுத்துக்கொள்‌; 
செய்யவேண்டியது 
அவன்‌ உனக்குக்‌ 
என்றான்‌. 


அவன்‌ 


ரூத்‌ - விரிவுரை 
RUTH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


குத்‌ 35. அதற்கு அவன்‌: தீர்‌ எனக்குச்‌ 
சொன்னபடி யெல்லாம்‌ செய்வேன்‌ 
என்றான்‌. 


நகோமி தன்‌ மருமகள்‌ ரூத்திற்கு 
ஆறுதலான வார்த்தைகளைச்‌ சொல்லுகிறாள்‌. 
நகோமிமிடம்‌. நல்ல சுபாவங்கள்‌ 
காணப்படுகிறது. தன்‌ மருமகள்‌ ரூத்‌ சுகமாய்‌ 
வாழ்ந்திருக்கும்படி நகோமி அவளுக்கு 
சவுக்கியத்தைத்‌ தேடுகிறாள்‌. ரூத்திற்கு 
நல்ல முறையில்‌ எல்வாறு திருமணம்‌ செய்து 
வைப்பது என்னும்‌ எண்ணமே நகோமியின்‌ 
இருதயத்தில்‌ நிரம்பியிருக்கிறது. 


நகோமி அதிக ஞானமுள்ளவள்‌. தன்‌ 


ற்கு 
காரியங்களை செய்யலேண்டுமென்று நகோமி 
யோசித்துப்‌ பார்க்கிறாள்‌. தன்னுடைய 
லோசனைகளை நகோமி ரூத்திற்கு 
சொல்லுகிறாள்‌. 
நகோமியின்‌ புருஷன்‌ எலிமெலேக்கு 
ஏற்கெனவே செத்துப்போனார்‌. நகோமியின்‌ 
இரண்டு குமாரர்களும்‌ செத்துப்போனார்கள்‌. 
நகோமியின்‌ இரண்டு மருக்களில்‌ ஒருத்தி 
மோவாப்‌ தேசத்திலேயே இருந்துவிட்டாள்‌. 
மற்றொரு மருமகளாகிய ரூத்‌ மாத்திரமே 
இப்போது நகோமியோடுகூட கானான்‌ 
தேசத்திலே இருக்கிறாள்‌. 
கோமியின்‌ சந்‌ லைத்திருக்க. 
பல்ப்‌ பி்‌ 
ம்‌ பாக்கியங்கள்‌ 
ஆனால்‌ நகோமியின்‌ 
இரண்டு குமாரர்களும்‌ 
செத்துப்போன டடியினால்‌, அவளுடைய 
குடும்பத்தில்‌ சந்ததி உண்டாவதற்கு வாய்ப்பு 
இல்லை. ரூத்திற்கு திருமணம்‌ செய்து 
வைத்தால்‌, அவள்‌ மூலமாக தன்னுடைய 
குடும்பத்திற்கு வம்ச வாரிசு உண்டாகும்‌ 
என்று நகோமி எதிர்பார்க்கிறாள்‌. 


நகோமி ரூத்தைப்பற்றி தன்ஜ 
இருதயத்தில்‌ நினைத்துப்‌ பார்க்கும்போது, 
அவளை தன்னுடைய மருமகளாக 
நினைக்காமல்‌, தன்‌ சொந்த மகளாகவே 
நினைக்கிறாள்‌. நகோமி ரூத்திடம்‌ 
பேசும்போது, “என்‌ மகளே, நீ சுகமாய்‌ 
வாழ்ந்திருக்கும்டி நான்‌ உனக்குச்‌ 
சவுக்கியத்தைத்‌ தேடாதிருப்பேனோ?” 
(ரூத்‌ 3:1) என்று சொல்லுகிறாள்‌. 


தன்னுடைய 





f= FTE 
TT 


நகோமி தன்‌ மருமகள்மீது மெய்யாகவே 
அன்பாயிருக்கிறாள்‌. அவள்‌ 
நலத்தையும்‌ சுகத்தையும்‌ 


காரியங்களை நகோமி பொறுப்போடு 
செய்கிறாள்‌. ஒரு தாய்‌ தன்‌ மகளுக்கு 
செய்யவேண்டிய கடமைகளை 
நிறைவேற்றுவதுபோல, நகோமி ரூத்திற்கு 
செய்ய வேண்டிய கடமைகளை 
நிறைவேற்றுகிறாள்‌. 


திருமணம்‌ 
வாழ்க்கையில்‌ நடைபெறும்‌ 
சம்பவம்‌. திருமணமாகும்‌ 
வாலிபரின்‌ 
கொண்டிருக்கும்‌ 
காரியங்களை 
கொண்டிருப்பார்கள்‌. 
யின்பு 
அலைபாயாமல்‌, 
ந்திருக்கும்‌ ட 
தங்களுக்கு வாய்க்கும்‌ 
வீட்டிலே சுகுமாய்த்‌ தங்கியிருப்பார்கள்‌. 
“கர்த்தர்‌... உங்கள்‌ 


க்கும்‌. 
பதவ எனைய ர்‌ 
நீங்கள்‌ சுகமாய்‌ வாழ்ந்திருக்கச்‌ செய்வாராக 
என்று சொல்லி, அவர்களை முத்தமிட்டாள்‌" 
(ரூத்‌ 1910) 


நகோமி 
நடப்பதற்கு 


தன்‌ மருமகளின்‌ திருமணம்‌ 
ஒரு சில ஆலோசனைகளைச்‌ 
சொல்லுகிறாள்‌. நகோமியின்‌ 
ஆலோசனைகள்‌ விநோதமாமிருக்கிறது. 
இதை மேலோட்டமாகப்‌ பார்க்கும்போது. 
நகோமியின்‌ ஆலோசனைகள்‌ 
பரிசுத்தமானதுபோல இல்லை. ஆனாலும்‌ 
நகோமியின்‌ மனது சுத்தமாயிருக்கிறது. 
நகோமி தன்‌ மருமகள்‌ ரூத்தின்‌ 
நன்மையை நாடுகிறவள்‌. ரூத்‌ சுகமாய்‌ 
வாழ்ந்திருக்கும்படி விரும்புகிறவள்‌. 
நகோமி ரூத்தின்‌ சவுக்கியத்தைத்‌ 
தேடுகிறவள்‌. நகோமி தன்னுடைய 
மருமகள்‌ ரூத்திற்கு ஒருபோதும்‌ தீங்கு 
'செய்யமாட்டாள்‌. 'நகோமியின்‌ 


ஆலோசனையில்‌ சுத்தம்‌ இருக்கும்‌ அந்த 
ஆலோசனைக்கு கீழ்ப்படியும்போது ரூத்திற்கு 
நன்மை உண்டாகும்‌. நகோமிக்கு 


இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ பிரமாணங்களைப்பற்றி 
நன்றாய்த்‌ தெரியும்‌. 


ரூத்‌ - விரிவுரை 
RUTH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ரூத்‌ மோவாப்‌ தேசத்து ஸ்திரீ. அவள்‌ 
இப்போதுதான்‌. கானான்‌ தேசத்திற்கு. 

வந்திருக்கிறாள்‌. அவளுக்கு. இஸ்ரவேல்‌ 
தேசத்தின்‌ நியாயப்பிரமாணத்தைப்பற்றி 
ஒன்றும்‌ தெரியாது. நகோமி இஸ்ரவேலின்‌ 
நியாயப்பிரமாணங்களை நன்றாய்‌ 
அறிந்திருக்கிறாள்‌. யூதர்களுடைய பாரம்பரிய 
வழக்கத்தின்‌ பிரகாரமும்‌, அவர்களுடைய 
நியாயப்பிரமாணத்தின்‌ பிரகாரமும்‌, ரூத்திற்கு 
எவ்வாறு திருமணம்‌ செய்து வைப்பது 
என்பதை யோசித்து, நகோமி ஒரு சில 
காரியங்களை தீர்மானம்பண்ணுகிறாள்‌. 


நகோமி ரூத்திடம்‌ போவாசைப்பற்றிச்‌ 
சொல்லுகிறாள்‌. “போவாஸ்‌ நம்முடைய 
உறவின்‌ முறையான்‌ அல்லவா" என்று 
நகோமி ரூத்திடம்‌ சொல்லுகிறாள்‌ (ரூத்‌ 3:2) 
நகோமியின்‌ புருஷனாகிய எலிமெலேக்கு 
மரித்துப்போனார்‌. போவாஸ்‌ எலிமெலைக்கின்‌ 


நெருங்கிய உறவின்‌ முறையிலிருக்கிறார்‌. 


தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின்படி 
மூத்த குமாரனாகிய 

விதவை. மனைவியை, 
திருமணம்‌. செய்து 
ஆனால்‌ 

ஒர்பாள்‌ 
மோவாப்‌ 
பெற்றோரோடு 


கிலியோனின்‌ மனைவியாகிய 
கானான்‌ தேசத்திற்கு வராமல்‌, 
தேசத்‌ தன்‌ 


நகோமியோடு, 

இளைய குமாரனாகிய 
மக்லோனின்‌ விதவை மனைவியாகிய ரூத்‌ 
இருக்கிறாள்‌. யூதருடைய வழக்கத்தின்‌ 
பிரகாரம்‌, போவாஸ்‌ சூத்தை திருமணம்‌ 
செய்து, அவளுக்கு சந்ததியை 
ஏற்படுத்தி தரவேண்டும்‌. போவாசக்கும்‌ 
தன்னுடைய கடமை தெரியும்‌. ஆனாலும்‌ 
போவாசின்‌ கடமையை அவருக்கு 
நினைவுபடுத்துவது நல்லது என்று நகோமி 
நினைக்கிறாள்‌. 


யோசனையையும்‌, 
ததர நிறைவேற்றுவதற்கு, நகோமி 
தன்‌ மருமகள்‌ ரூத்தை பயன்படுத்துகிறாள்‌. 
தன்‌ மருமகள்‌ மூலமாக, போவாசக்கு, 
அவருடைய உறவின்‌ முறை கடமையை 
ஞாபகப்படுத்த வேண்டுமென்று 
விரும்புகிறாள்‌. 





i FTE 
TT 


ரூத்‌ த்தை 
போவாசின்‌ வயல்வெளியிலே 
பொறுக்கிக்கொண்டிருந்தாள்‌. 


நாட்களாக 
கதிர்களைப்‌ 
போவாகக்கும்‌ 


அறுப்புக்காலத்திலும்‌ கதிர்‌ பொறுக்கினாள்‌. 
இப்போது அறுப்பு காலம்‌ முடிந்து, அறுத்த 
கதிர்களை தூற்றும்‌ காலம்‌ வந்திருக்கிறது. 


போவாசுக்கும்‌. 
அந்நியோன்னிய 


அறுப்புக்காலத்திலே 
ரூத்திற்கும்‌ ஏற்பட்ட 


ஐக்கியத்தை, தூற்றும்‌ காலத்திலே திருமண 

ஐக்கியமாக மாற்றவேண்டுமென்று நகோமி 
நகோமி 

நீ 


திட்டமிடுகிறாள்‌. 
ரூத்திடம்‌, 
வேலைக்காரிகளோடே 


மருமகள்‌ 
போவாசின்‌ 


கூடிமிருந்தாயே, 


தன்‌ 


ரூத்‌ போவாசிடம்‌ போய்‌, 
திருமணம்‌ செய்துகொள்ளவேண்டுமென்று. 
கேட்கலாம்‌. இல்வாறு கேட்பதற்கு 
நியாயப்பிரமாணத்தின்படி ரூத்திற்கு உரிமை 
இருக்கிறது. 


தன்னைத்‌ 


சகோதரனுடைய 
மனைவியை. விவாகம்பண்ண 
மனதில்லாதிருந்தால்‌, அவன்‌ சகோதரனுடைய 
மனைவி வாசலில்‌ கூடிய மூப்பரிடத்துக்குப்‌. 
போய்‌ என்‌ புருஷனுடைய சகோதரன்‌ தன்‌ 
சகோதரனுடைய பேரை இஸ்ரவேலில்‌ 
'நிலைக்கப்பண்ண மாட்டேன்‌. என்கிறான்‌; 
புரஷனுபைய சகோதரன்‌ செல்ல வேண்டிய 
கடமையைச்‌ அவன்‌ 
திக்‌ ப சொல்வாளாக. 
அப்பொழுது அந்தப்‌ பட்டணத்து மூப்பர்‌ 
அவனை அழைப்பித்து அவனோடே பேசியும்‌, 
அவன்‌ அவளை விவாகம்பண்ணிக்கொள்‌ 
எனக்குச்‌ சம்மதமில்லை என்று பிடிவாதமாய்ச்‌ 
சொன்னால்‌, அவன்‌ சகோதானுடைய 
மனைவி மூப்பரின்‌ கண்களுக்கு முன்பாக 
அவனிடத்தில்‌ வந்து. அவன்‌ காலிலிருக்கிற 
பாதரட்சையைக்‌ கழற்றி, 

ட்‌ துப்பி, தன்‌ 
வீட்டைக்‌. கட்டாதவனுக்கு. 
செய்யப்படவேண்டும்‌ என்று சொல்லக்கடவள்‌. 
(உபா 257-9) 


தன்‌ 


ரூத்‌ - விரிவுரை 
RUTH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ரூத்திற்கு நியாயப்பிரமாணத்தைப்பற்றி 


எப்படி போகவேண்டும்‌ 
எப்போது போகவேண்டும்‌ என்றும்‌, 
என்ன செய்யவேண்டும்‌ என்றும்‌ 
தன்‌ மருமகள்‌ ரூத்திற்கு 

ஆலோசனை சொல்லுகிறாள்‌. 
நீ குளித்து, எண்ணெய்‌ பூசி, உன்‌ 
வஸ்திரங்களை உடுத்திக்கொண்டு, 
அந்தக்‌ களத்திற்குப்‌ போ; அந்த மனுஷன்‌ 
தீருமட்டும்‌ 
எதிர்ப்படாமலிரு. 
அவன்‌ படுத்துக்கொண்டபோது, அவன்‌ 
அக்கு இடத்தை நீ பார்த்திருந்து 


அவன்‌ 
க்களின்‌ பேல்‌ மூடிமிருக்கிற போர்வையை 
ஒதுக்கி நீ படுத்துக்கொள்‌; அப்பொழுது 
நீ செய்யவேண்டியது இன்னதென்று 
அவன்‌ உனக்குச்‌ சொல்லுவான்‌" (ரூத்‌ 3:34) 
என்று நகோமி ரூத்திற்கு சொல்லுகிறாள்‌. 


ரூத்‌ சரியான சந்தர்ப்பத்தில்‌ 
போவாசககு முன்பாக தன்னை வெளித்த 
வேண்டும்‌. போவாஸ்‌ 

வேலையாட்களோடு கூடமிரக்கும்போது. 
ருத்‌ அங்கே போகக்கூடாது. அவர்‌ 
தனியாக இருக்கும்போது மாத்திரமே 
ரூத்‌ அவருக்கு முன்பாகப்‌ போகவேண்டும்‌ 
என்று நகோமி ஆலோசனை சொல்லுகிறாள்‌. 


போவாஸ்‌  தனிமையிலிருக்கும்போது, 
கூத்‌ என்ன செய்யவேண்டும்‌ என்றும்‌ 
நகோமி அவளுக்கு ஆலோசனை 
சொல்லுகிறாள்‌. போவாஸ்‌ 
படுத்துக்கொண்டபோது, அவன்‌ 
படுத்திருக்கும்‌ இடத்தை நீ பார்த்திருந்து 
போய்‌, அவன்‌ கால்களின்மேல்‌ மூடியிருக்கிற 
போர்வையை ஒதுக்கி நீ படுத்துக்கொள்‌" 
(ரூத்‌ 2:4) என்று நகோமி ரூத்நிற்கு 
சொல்லுகிறாள்‌. 


போவாஸ்‌ படுத்திருக்கும்போது, 
அவருடைய கால்களின்மேல்‌ மூடிமிருக்கிற 


ளேன்‌ 





f= FTN 
ETT 


டன்‌ 
வேதபண்டிதர்கள்‌ 
கொடுக்கிறார்கள்‌. 


இந 
நியாயப்படுத்துவதற்கு, 
சில விளக்கம்‌ 
போவாஸ்‌ ரூத்திற்கு நெருங்கிய 
உறவின்‌ முறையிலிருக்கிறார்‌. கர்த்தருடைய 
பார்வையில்‌ போவாகம்‌ ரூத்தும்‌ விவாகம்‌ 
பண்ணின தம்பதிகளாகவே இருக்கிறார்கள்‌. 


பார்வையில்‌ விவாகம்பண்ணின தம்பதிகள்‌ 
போல இருப்பதினால்‌, ரூத்‌ போவாசின்‌ 
காலடியில்‌ படுத்திருப்பதில்‌ தவறு ஒன்றும்‌ 

என்று சிலர்‌ விளக்கம்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 


ரூத்‌ போவாசை போய்ப்பார்க்கும்போ, 
அவள்‌ தன்னை போவாசின்‌ மனைவியாகவே. 
வெளிப்படுத்தவேண்டும்‌ என்பது நகோமியின்‌ 
திட்டம்‌. நகோமிமின்‌ மனதில்‌ வேறு 
வஞ்சகமான எண்ணம்‌ எதுவுமில்லை. 
போவாஸ்‌ ஒரு நீதிமான்‌ என்றும்‌, அவர்‌ 
கண்ணியமானவர்‌ என்றும்‌, அவர்‌ 
கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர்‌ என்றும்‌, 
ரூத்திடம்‌ முறைதவறி நடக்குமாட்டார்‌ 
என்றும்‌ நகோமி நம்புகிறாள்‌. 


நகோமிக்கு ரூத்தைப்பற்றியும்‌ நன்றாய்த்‌ 
தெரியும்‌. ரூத்‌ கர்ப்புள்ள ஸ்திரீ. 


கவுரவத்தைக்‌ 
நகோமிக்குத்‌ 


னம்‌ தூஷிக்கப்படாதபடிக்கு 
பாலிய ஸ்திரீகள்‌ தங்கள்‌ புருஷரிடத்திலும்‌, 
தங்கள்‌ பிள்ளைகளிடத்திலும்‌ 
அன்புள்ளவர்களும்‌, தெளிந்த 
புத்தியுள்ளவர்களும்‌,  கற்புள்ளவர்களும்‌, 
வீட்டில்‌ தரித்திருக்கிறவர்களும்‌, 
நல்லவர்களும்‌, தங்கள்‌ புருஷருக்குக்‌ 
கீழ்ப்படிகிறவர்களுமாயிருக்கும்படி, 
அவர்களுக்குப்‌ படிப்பிக்கத்தக்க. 
நற்காரியங்களைப்‌ போதிக்கிறவர்‌ 
களுமாயிருக்கவும்‌ முதிர்வயதுள்ள 
ஸ்திரீகளுக்குப்‌ புத்திசொல்லு” (தீத்‌ 2:45). 


ரூத்‌ - விரிவுரை 
RUTH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நகோமியின்‌ ஆலோசனையில்‌ கற்பும்‌, 
கண்ணியமும்‌, ஒழுக்கமும்‌ இருக்கிறது. 
நகோமி ரூத்திற்கு மோசமான 
ஆலோசனைகளைச்‌ சொல்லி, அவளை 
தவறான பாதையில்‌ வழிநடத்தவில்லை. 
நகோமியினிடத்தில்‌ ஞானம்‌ இருக்கிறது. 
நகோமி ரூத்திற்கு இந்த ஆலோசனைகளைச்‌ 
சொல்லும்போது, அவள்‌ ரூத்தை தன்‌ 
மருமகளாகப்‌ பாவிக்காமல்‌, 

மகளாகவே பாவித்து 
ஆலோசனைகளைச்‌ சொல்லுகிறாள்‌. 


நகோமியின்‌ ஆலோசனை இப்போது 

விநோதமாக மிரந்தாலும்‌ அதன்‌ முடிவு 

போவாஸ்‌ தன்னுடைய 

கடமையை 

போவாசைப்பற்றி 

நகோமிக்கு தெரிந்திருக்கிறது. அவர்‌ 

தன்னுடைய கடமையில்‌ தவறமாட்டார்‌ என்று 
நகோமி எதிர்பார்க்கிறாள்‌. 


ானமுள்ள ஸ்‌ (வள்‌ 
அக்காள்‌ அணக வசர 
ஆச்சரியப்படவில்லை. அது மிகவும்‌ 
மோசமான ஆலோசனை என்று சொல்லி, 
அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கவில்லை. 
ரூத்தின்‌ மனதிற்கு நகோமியின்‌ 
ஆலோசனை சரியானது என்று படுகிறது. 
ஆகையினால்‌ ரூத்‌ நகோமியிடம்‌, "நீர்‌ 
எனக்கு சொன்னபடியெல்லாம்‌ செய்வேன்‌" 
(ரூத்‌ 3:5) என்று சொல்லுகிறாள்‌. 


போவாசும்‌ ரூத்தும்‌ 
குத்‌ 3:6-18 


குத்‌ 3:6. அவன்‌ கனத்திற்குப்போய்‌, 
தன்‌ மாமி தனக்குக்‌. 
கற்பித்தபடி யெல்லாம்‌ செய்தான்‌. 


குத்‌ 8:7. போவாஸ்‌ புசித்துக்‌ குடித்து, 
மகிழ்ச்சியாயிருத்து, ஒரு அம்பாரத்து 
அடியிலே வந்து படுத்துக்கொண்டான்‌. 
அப்பொழுது அவன்‌: மென்னப்போய்‌, 
அவன்‌ கால்களின்‌ மேல்‌ மூடியிருக்கிற 
போர்வையை ஒதுக்கிப்‌ படுத்துக்‌ 
கொண்டான்‌. 


குத்‌ 3:8. பாதிராத்திரியிலே அந்த 

பணை அருண்டு, திரும்பி ஒரு ஸ்திரீ 
பாதத்தண்டையிலே 

படத்திருக்கிததைக்‌ கண்டு, 





i THE 
ETT 


சூத்‌ 829. நீ யார்‌ எண்று கேட்டான்‌; 
அவள்‌, நாண்‌: உம்முடைய 
அடியானாகிய குத்‌; தீர்‌ உம்முடைய 
அடியான்மேல்‌ 

போர்வையை 

சுதத்தரவானி என்றான்‌. 


குத்‌ 840. அதற்கு அவன்‌: மகனே, தீ 
கர்த்தரால்‌ ஆசீர்வதிக்கப்படுவாயாக; தீ 
தரித்திரரும்‌ இசுவரியான்களுமான. 
வாலிபர்கனின்‌ பிறகே போகாததினால்‌, 
உன்‌ முந்தின. 
நற்குணத்தைப்பார்க்கிலும்‌ உன்‌ பித்தின. 
நற்குணம்‌ உத்தமமாயிருக்கிறது. 


குத்‌ ய, இப்போதும்‌ மகனே, நீ 
பயப்படாதே; உனக்கு 
வேண்டியபடி யெல்லாம்‌ செய்வேன்‌; நீ 
குணசாலி என்பதை என்‌ ஜனமாகிய 
ஊராரெல்லாரும்‌ அறிவார்கள்‌. 


குத்‌ 9:42. நான்‌ ௬தத்தரவானி என்பது 
மெய்தான்‌; ஆனாலும்‌ என்னிலும்‌ 
கிட்டின... ௬தந்தரவானி ஒருவன்‌ 
இருக்கிறான்‌. 


கூத்‌ 308. இராத்திரிக்குத்‌ தங்கியிரு; 
நாளைக்கு. உன்னைச்‌. 
க ததததைகால ப விவாகம்‌ 
பண்ணச்‌ சம்மதித்தால்‌ நல்லது, அவன்‌ 
விவாகம்‌ பண்ணட்டும்‌; அவன்‌ 
உன்னை விவாகம்‌. பண்ண 
மனதில்லாதிருந்தானேயாகில்‌, நான்‌ 
உன்னைக்‌ சுதந்தரமுறையாய்‌ விவாகம்‌ 
பண்ணுவேன்‌ என்று கர்த்தருடைய 
ஜீவனைக்‌ கொண்டு ஆணையிடுகிறேன்‌; 
விடியற்காலமட்டும்‌ படுத்துக்‌. 
கொண்டிரு என்றான்‌. 


வயல்வெளியிலே. 


'தூற்றுகிறார்கள்‌. 

வேலையில்‌ 

கருத்தாயிருக்கிறவர்‌. வேலைக்காரர்கள்‌ 

வாற்கோதுமையைத்‌ தூற்றும்போது. 

அவர்கள்‌ அதை கவனக்குறைவாகத்‌ 

தூற்றக்கூடாது. அவர்களுடைய வேலையை 

மேற்பார்வையிடுவதற்காக போவாஸ்‌ 

வாற்கோதுமையைத்‌ தூற்றுகிற களத்திலே 
இருக்கிறார்‌. 


ரூத்‌ - விரிவுரை 
RUTH - COMMENTARY 


தன்னுடைய களத்திலே வேலை 
செய்கிறவர்களுக்கு, போவாஸ்‌ 
நியமிக்கப்பட்ட சம்பளத்தைக்‌ கொடுப்பதோடு, 
அவர்களுக்கு. அதிகப்படியான 
வெகுமதிகளையும்‌ கொடுக்கிறார்‌. போவாஸ்‌ 
தன்னுடைய வேலைக்காரரை 
நல்லமுறையில்‌ கவனித்து, அவர்களுக்கு 
போஜனமும்‌ கொடுக்கிறார்‌. போவாஸ்‌ 
களத்திலே தன்னுடைய வேலைக்காரரோடு 
புசித்துக்‌ குடிக்கிறார்‌. 


போவாஸ்‌ 
வேலைக்காரரோடு 
சந்தோஷமாமிருந்தாலும்‌, 
நேரத்திலே அவர்‌ 
படுக்கைக்குப்‌ 
பாதிராத்திரியில்‌ போவாஸ்‌ 
நித்திரையிலிருக்கிறார்‌ (ரூத்‌ 3:8). சரியான 
நேரத்திலே படுக்கையில்‌ படுத்து 
உறங்கினால்தான்‌, அதிகாலையில்‌ குறிப்பிட்ட 
வேளையிலே எழும்ப முடியும்‌. 


புசித்து குடித்து 
ஒரு அம்பாரத்து 
படுத்துக்கொள்கிறார்‌ 
களத்திலே 
எதுவுமில்லை. 
சாதாரண 
ஸ்‌ 


தானியத்தின்‌ 
படுக்கைபோல ஆக்கி 
போவாசிடத்தில்‌ 
திருப்தியிருக்கிறது. 
வைக்கோல்மேல்‌ படுத்தாலும்‌ 
போவாசுக்கு நல்ல நித்திரை வருகிறது. 


கோமி ரூத்திடம்‌, களத்திற்குப்போய்‌ 
என்னென்ன கற்ப! 
தெளிவாகச்‌ ப்‌ ரூத்‌ 
நகோமியிடம்‌, எனக்கு 
சொன்னபடியெல்லாம்‌ செய்வேன்‌" என்று 
சொல்லுகிறாள்‌. அதன்‌ பிரகாரம்‌ ரூத்‌ 
களத்திற்குப்போய்‌, தன்‌ மாமி தனக்கு 
கற்பித்தபடியெல்லாம்‌ செய்கிறாள்‌ 
(ரூத்‌ 3:58). 


தன்னுடைய 
குடித்து 
குறிப்பிட்ட 
தன்னுடைய 
போய்விடுகிறார்‌. 


அயர்ந்த 


புசித்து 


போவாஸ்‌ 
மகிழ்ச்சியாயிருந்து. 
அடியிலே வந்து 
ரூத்‌ 37). போவாசக்கு 
படுக்க மெத்தை 
போவாஸ்‌  ஆடம்பரமில்லாத. 
மனுஷராயிருக்கிறார்‌ 





i THE 
TT 


நகோமி தனக்கு சொன்ன பிரகாரம்‌, 
ரூத்‌ களத்திற்குப்போய்‌, போவாஸ்‌ 
படுத்திருக்கிற இடத்திற்கு வருகிறாள்‌. அவள்‌ 
போவாசின்‌ அருகே மெல்லப்போய்‌, 
அவருடைய கால்களின்மேல்‌ தாசா 
போர்வையை ஓ. 

படுத்துக்கொள்கிறாள்‌. பாதராத்திரறிகே 
போவாஸ்‌ ப்பட்‌ திரும்பி, ஒரு 
ஸ்திரீ பாதத்தண்டையில்‌ 
படுத்தரக்கிறதக்‌ காண்கிறார்‌ (ரூத்‌ 378 


தன்‌ பாதத்தண்டையில்‌. 
யாரோ படுத்திருக்கிறார்கள்‌ என்பது. 
போவாசுக்குத்‌ தெரிகிறது. ஆனால்‌ அது 
யார்‌ என்பது தெரியவில்லை. போவாஸ்‌ 
புசித்து குடித்து மகிழ்ச்சியாமிருந்து, ஒரு 
அம்பாரத்து அடியிலே, அவர்‌ மாத்திரம்‌: 
தனியாக வந்து படுத்துக்கொண்டார்‌. 
இப்போதோ அவர்‌ தன்னுடைய 
பாதத்தண்டையிலே வேறொருவர்‌ 
படுத்திருக்கிறதைக்‌ காண்கிறார்‌. 


போவாசுக்கு 
உம்முடைய 

உம்முடைய 

போர்வையை 

(ரூத்‌ 39) என்று சொல்லுகிறாள்‌. 


ரூத்‌ போவாசின்‌ பாதுகாப்பைத்‌ தேடி 
வந்திருக்கிறாள்‌. தேவனுடைய தெய்வீக 
பிரமாணத்தின்படி, போவாஸ்‌ ரத்தின்‌ 
சுதந்தரவாளியாயிருக்கிறார்‌. அவர்‌ 
ரூத்தைப்‌ பாதுகாக்கவேண்டும்‌. ரூத்தும்‌ 
அவளுடைய நிலமும்‌ அழிந்துபோகக்கூடாது. 
ரூத்தை மீட்கும்‌ உரிமை 
போவாசுக்கு இருக்கிறது. அந்த அழிவு 
போவாசின்‌ பாதபடியில்‌ 


சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. 


ரூத்தையும்‌, அவளு, 

மீட்டுக்கொள்ள வேண்டும்‌. 

அடையாளமாக போவாஸ்‌. 

தன்னுடைய போர்வையை விரிக்கவேண்டும்‌. 
ரூத்‌ போவாசைப்பற்றிச்‌ சொல்லும்போது. 
“நீர்‌ சுதந்தரவாளி' என்று சொல்லுகிறாள்‌. 


ரூத்‌ - விரிவுரை 
RUTH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நிலத்தையும்‌ மீட்கும்‌ பொறுப்பு 
இருக்கிறது. ரூத்‌ தன்னுடைய பாதபடிய 
தப்பான எண்ணத்தோடு படுத்திருக்கவில்லை. 
என்பதை போவாஸ்‌ தறிந்திருக்கிறார்‌. 
போவாசம்‌. பெத்லெகேம்‌ ஊரிலே 
கண்ணியமான மனுஷன்‌. ரூத்தும்‌ 
நற்குணமுள்ள ஸ்திரீ. 

போவாஸ்‌ ரூத்திடம்‌, “மகளே, நீ 
கர்த்தரால்‌ ஆசீர்வதிக்கப்படுவாயாக; நீ 
தரித்திரரும்‌ ஐசவரியான்களுமான 
ஊலிபர்களின்‌ பிறகே. போகாததினால்‌, உன்‌ 
முந்தின நற்குணத்தைப்பார்க்கிலும்‌ உன்‌ 
பிந்தின நற்குணம்‌ உத்தமமாயிருக்கிறது' 
(ரூத்‌ 3:10) என்று சொல்லுகிறார்‌. 


போவாஸ்‌ ரூத்தை அழைக்கும்போது, 
க்கிற 


மரியாதையும்‌ இருக்கிறது. ரூத்‌ ஒரு கற்புள்ள 

ஸ்திர. அவள்‌ தன்னுடைய சொந்த 
தேசத்தை லிட்டு, நன்‌ மாமியாரோடு 
கானான்‌ தேசத்திற்கு வந்திருக்கிறாள்‌. 
ரூத்திற்கு ஆதரவாகமிருக்க வேண்டுமென்று 
போவாசும்‌ தீர்மானம்பண்ணுகிறார்‌. 


இதற்கு முன்பு போவாஸ்‌ 
ஆசீர்வதிக்கும்போது. உள்‌ 
செய்கைக்குத்தக்க பலனைக்‌ கர்த்தர்‌ 
உனக்குக்‌ கட்டளையிடுவாராக; இஸ்ரவேலின்‌ 
தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின்‌ 
கீழ்‌ அடைக்கலமாய்‌ வந்த உனக்கு அவராலே. 
நிறைவான பலன்‌ கிடைப்பதாக" (ரூத்‌ 222) 
என்று சொன்னார்‌. 


இப்போது 
ஆசீர்வதிப்பதற்கு 
வந்திருக்கிறது. ம ம்‌ 
ரூத்தைப்பார்த்து, “உன்‌ முந்தின 
நற்குணத்தைப்‌ பார்க்கிலும்‌, உன்‌ பிந்தின 
நற்குணம்‌ உத்தமமாயிருக்கிறது' என்று 
சொல்லுகிறார்‌. 


ரூத்தை 


போவாஸ்‌. 


ரூத்தை 
எற்ற 


சமயம்‌ 
போவாஸ்‌. 





i= FTE 
TT 


ரூத்‌ போவாசை தன்னுடைய 
அழகினால்‌ மயக்கவேண்டும்‌ என்றோ, 
அவருக்கு ஆசை வார்த்தைகளைச்‌ சொல்லி, 
அவரை வஞ்சித்து, தனக்கும்‌ அவருக்கும்‌. 
திருமணம்‌ நடக்கவேண்டும்‌ என்றோ ரூத்‌ 
நினைக்கவில்லை. ரூத்‌ போவாசிடம்‌, “நீர்‌ 
சுதந்தரவாளி' என்று சொல்லுகிறாள்‌. இந்த 
சுதந்தரம்‌ ரூத்தின்‌ மாமனாராகிய 
எலிமெலேக்கின்‌ மூலமாகவும்‌, ரூத்தின்‌ 
மரித்துப்போன புருஷன்‌ மூலமாயும்‌ 
போவாசுக்கு வந்திருக்கிறது. தன்னுடைய 
குடும்பத்திற்கு போவாஸ்‌. 
சுதந்தரவாளியாயிருப்பதினால்‌, அவர்‌ தன்னை 
திருமணம்‌ செய்துகொள்ள வேண்டுமென்று 
ரூத்‌ எதிர்பார்க்கிறாள்‌. 


போவாஸ்‌ ரூத்தை திருமணம்‌ செய்ய 
சம்மதிக்கிறார்‌. போவாஸ்‌ ரூத்திடம்‌, “மகளே, 
நீ பயப்படாதே; உனக்கு 
வேண்டியபடியெல்லாம்‌ செய்வேன்‌; 
குணசாலி என்பதை என்‌ ந்‌ 
ஊராரெல்லாரும்‌ அறிவார்கள்‌" 

341) என்று சொல்லுகிறார்‌. 
நியாயப்பிரமாணத்தின்படி நெருங்கிய 
உறவினருக்கு, நான்‌ என்ன 
செய்யவேண்டுமோ அதை தான்‌ ரூத்திற்கு 
செய்வதாக போவாஸ்‌ வாக்குப்பண்ணுகிறார்‌ 


போவாஸ்‌ ரூத்தின்‌ விண்ணப்பத்தை 
மறுக்கவில்லை. அவர்‌ ரூத்திற்கு ஆறுதலான 
வார்த்தைகளை சொல்லுகிறார்‌. தன்னுடைய 
நிலமை என்ன ஆகுமோ என்றும்‌, போவாசின்‌ 
வாயிலிருந்து எப்படிப்பட்ட பிரதியுத்தரம்‌. 
பிறக்குமோ என்றும்‌, ரூத்‌ ஒருவேளை 
கலங்கி தித்துங்கொண்டி ர்கள்‌ 
போவாஸ்‌ ரூத்திடம்‌, தன்னுடைய சாதகமான 
சொல்லுவதற்கு முன்பாகவே, 
நீ பயப்படாதே” என்று. 
மேலும்‌, “நீ குணசாலி 
என்‌ ஜனமாகிய ஊரார்‌ 
அறிவார்கள்‌" என்றும்‌ சொல்லி 

போவாஸ்‌ ரூத்தை உற்சாகப்படுத்துகிறார்‌. 
போவாஸ்‌ ரூத்திடம்‌, “உனக்கு 
வேண்டியதையெல்லாம்‌ செய்வேன்‌” என்று 
வாக்குப்பண்ணினாலும்‌, தன்னுடைய 
வார்த்தையில்‌ ஒரு நிபந்தனையையும்‌ 
சொல்லுகிறார்‌. போவாஸ்‌ ரூத்திடம்‌ “நான்‌ 
சுதந்தரவாளி என்பது மெய்தான்‌; ஆனாலும்‌ 
சுதந்தரவாளி 
ரூத்‌ 312) என்று 


ரூத்‌ - விரிவுரை 
RUTH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கூத்தை மீட்கும்‌ உரிமை போவாகக்கு 
இருக்கிறது. இந்த உரிமை போவாசைவிட, 
அவளுக்கு கிட்டின சுதந்தரவாளியாகிய 
வேறொருவருக்கு இருக்கிறது. அவரே 
சூத்தின்‌ முதலாவது சுந்தரவாளி. அவருக்கு 
இரண்டாவது, 


அடுத்த 
சுதந்தரவாளியாயிருக்கிறார்‌. 


ரூத்தின்‌ மற்றொரு சுதந்தரவாளியிடம்‌, 
தானே பேசுவதாக போவாஸ்‌ சொல்லுகிறார்‌. 
அந்த சுதந்தரவாளி ரூத்தை விவாகம்‌. 
பண்ண சம்மதித்தால்‌, ரூத்‌ அவருக்கு 
வாழ்க்கைப்படவேண்டும்‌. அவர்‌ அதற்கு 
சம்மதிக்கவில்லையென்றால்‌, போவாஸ்‌ 


உன்னைச்‌ சதந்தாமுறையாய்‌ 
பண்ணச்‌ சம்மதித்தால்‌ நல்லது, 
விவாகம்‌ பண்ணட்டும்‌; 

விவாகம்‌ 

மனதில்லாதிருந்தானேயாகில்‌, 

உன்னைச்‌  சுதந்தரமுறையாய்‌ 
பண்ணுவேன்‌ என்று கர்த்தருடைய 
ஜீவனைக்‌ கொண்டு ஆணையிடுகிறேன்‌" 
(ரூத்‌ 313) என்று சொல்லுகிறார்‌. 

ரூத்தின்‌ நிலத்தை 
ரூத்தையும்‌. 
ரூத்தின்‌ 


சுதந்தரவாளி 

மீட்டுக்கொள்ளும்போது. 
மீட்டுக்கொள்ள வேண்டும்‌. 
நிலத்தைப்‌ பெற்றுக்கொள்கிறவர்‌, ரூத்தையும்‌ 
விவாகம்பண்ணிக்கொள்ளவேண்டும்‌. 
ஒருவேளை அந்த சுதந்தரவாளி ரூத்தின்‌ 
நிலத்தை மாத்திரம்‌ விரும்பி, ரூத்தை 
விவாகம்பண்ண சம்மதிக்கவில்லையென்றால்‌, 
அதன்‌ பின்பு போவாஸ்‌ ரூத்தை 
மீட்டுக்கொள்ளலாம்‌. 


போவாஸ்‌ 
தகப்பனாரைப்போல ஆதரவான 
வார்த்தைகளை சொல்லுகிறார்‌. ரூத்தை 
உற்சாகப்படுத்துகிறார்‌. , சுதந்தரவாளி 
என்னும்‌ முறையில்‌ தான்‌ அவளுக்கு 
செய்ய வேண்டிய 
நிச்சயமாக செய்வதாக 
ரூத்தை  திடப்படுத்துகிறார்‌. 


ஒரு 


யூதருடைய 


வாழ்க்கை 
மரியாதையும்‌ சேதப்படாமலிருக்கும்‌. 





f= THE 
ETT 


போவாஸ்‌ ரூத்திற்கு தன்னுடைய 
ஆலோசனையைச்‌ சொல்லும்போது, "அதை 
கர்த்தருடைய ஜீவனைக்கொண்டு 
ஆணையிடுகிறேன்‌" என்று சொல்லுகிறார்‌. 
போவாஸ்‌ சொல்லுகிற காரியங்களை 
யெல்லாம்‌ மறுநாள்‌ விடியற்காலையில்தான்‌, 
ஒவ்வொன்றாய்ச்‌ செய்ய முடியும்‌. 
அதுவரையிலும்‌ ரூத்‌ என்ன செய்யவேண்டும்‌ 
என்றும்‌ போவாஸ்‌ அவளுக்கு ஆலோசனை 
சொல்லுகிறார்‌. போவாஸ்‌ ரூத்திடம்‌ 
இராத்திரிக்குத்‌ தங்கியிரு" என்றும்‌, 
'விடியற்காலமட்டும்‌ படுத்துக்‌ கொண்டிரு” 
என்றும்‌ சொல்லுகிறார்‌. 


த்தும்‌ போவாசின்‌ ஆலோசனை 
பிரகாரம்‌, அவருடைய பாதத்தண்டையில்‌. 
படுத்திருக்கிறாள்‌. விடியற்காலமானபோது. 
ஒருவர்‌ முகம்‌ ஒருவருக்கு தெரியாததற்கு 
முன்பே ரூத்‌ எழுந்திருக்கிறாள்‌. “களத்திலே 
ஒரு ஸ்திரீ வந்ததாக க்கும்‌ 
தெரிலிக்கவேண்டாம்‌' என்று 
ம்‌ ஏற்கெனவே சொல்லியிருந்தார்‌ 
ரூத்‌ விடியற்காலத்து. 
உண்டாவதற்கு முன்பாகவே 


குத்தும்‌ நகோமியும்‌ 
குத்‌ 9814-18 


குத்‌ 814. அவன்‌ விடியற்காலமட்டும்‌. 
அவன்‌ பாதத்தண்டையில்‌ படுத்திருந்து, 
கனத்திலே ஒரு ஸ்திரீ 
வந்ததாக ஒருவருக்கும்‌ தெரிவிக்க 
வேண்டாம்‌ என்று அவண்‌ சொல்லி 
யிருத்தபாடியால்‌, ஒருவர்‌ முகம்‌ 
ஒருவருக்குத்‌ தெரியாததற்கு முன்னே 
எழுத்திருத்தான்‌. 


குத்‌ 305. அவன்‌ அவனை நோக்கி: 

போர்த்துக்கொண்டிருக்கிற 
போர்வையை விரித்தூப்பிடி எண்தான்‌; 
அவன்‌ அதைப்பிடித்தபோது, அவன்‌ 
அதிலே ஆறுபடி. வாற்கோதூமையை 
அனநத்துபோட்டு, அவன்மேல்‌. 
தூக்கிவிட்டு, பட்டணத்திற்குப்‌ 
புறப்பட்டுவத்தான்‌. 


ரூத்‌ - விரிவுரை 
RUTH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சூத்‌ 846. அவன்‌ தன்‌ மாமியினிடத்தில்‌ 
வந்தபோது, அவன்‌: என்‌ மகனே, உன்‌: 
செய்தி என்ன என்று கேட்டான்‌; 
அப்பொழுது அவன்‌: அத்த மனுஷன்‌ 
தனக்குச்‌. செய்ததையெல்லாம்‌ 
அவளுக்கு விவரித்தான்‌. 


குத்‌ 3:17. மேலும்‌ அவர்‌, நீ உன்‌ 
மாமியாரண்டைக்கு  வெறுமையாய்ப்‌ 
போக வேண்டாம்‌ என்று சொல்லி, 
இத்த ஆறுபடி வாற்கோதுமையை 
எனக்குக்‌ கொடுத்தார்‌ என்றான்‌. 


குத்‌ 308, அப்பொழுது அவண்‌: எண்‌ 
மகனே, இந்தக்‌ காரியம்‌ என்னமாய்‌. 
முடியும்‌ என்று தீ அறியுமட்டும்‌ 
பொறுத்திரு; அந்த மனுஷன்‌: 
இன்றைக்கு இந்தக்‌ காரியத்தை 
முடிக்குமுன்‌ இளைப்பாற மாட்டான்‌ 
என்றான்‌. 


ரூத்‌ போவாசின்‌ பாதத்தண்டையில்‌ 
படுத்திருக்கிறாள்‌. தன்னுடைய 
வருங்காலத்தைக்‌ குறித்த கவலை ரூத்தின்‌: 
மனதிலே காணப்படுகிறது. போவாசோ 
கூத்தின்‌ நல்ல பெயருக்கு களங்கம்‌ 
ஏற்பட்டுவிடக்கூடாது. என்பதில்‌, 
கவனமாயிருக்கிறார்‌. அவர்‌ ரூத்தைப்‌ 
பார்த்து, "களத்திலே ஒரு ஸ்திரீ வந்ததாக 
ஒருவருக்கும்‌ தெரிவிக்கவேண்டாம்‌” 
(ரூத்‌ 314) என்று சொல்லுகிறார்‌. ரூத்‌ 
களத்திற்கு வந்த விஷயம்‌ வெளியே 
தெரிந்தால்‌, அவளுக்கும்‌ போவாசக்கும்‌ 
அவப்பெயர்‌ ஏற்படுவதற்கு வாய்ப்புள்ளது. 

போவாஸ்‌ சூத்தை வெறுமையாய்‌ 
அனுப்பவில்லை. போவாஸ்‌ ரூத்தை நோக்கி, 
“நீ போர்த்துக்கொண்டிருக்கிற போர்வையை 
விரித்துப்பிடி" என்று சொல்லுகிறார்‌; 
ரூத்‌ அதைப்பிடித்தபோது. போவாஸ்‌ அதிலே. 
ஆறுபடி வாற்கோதுமையை அளந்துபோட்டு, 
அவள்மேல்‌ தூக்கிவிட்டு" (ரூத்‌ 3:15) அவளை 
அனுப்பிவிடுகிறார்‌ 


போவாஸ்‌ ரூத்திற்கு போதுமான அளவு 
தானியம்‌ கொடுக்கிறார்‌. நகோமியும்‌ ரூத்தும்‌ 
வறுமையிலிருக்கிறார்கள்‌. அவர்களுக்கு 

;த தானியம்‌ மிகவும்‌ உதவியாயிருக்கும்‌. 
ரூத்‌ களத்திற்கு வந்தததை தான்‌ 
சந்தோஷமாக அங்கீகரித்ததற்கு 
அடையாளமாக, போவாஸ்‌ அவளை 
வெறுமையாக அனுப்பிவிடாமல்‌, அவளுக்கு 
ஆறுபடி வாற்கோதுமையை வெகுமதியாகக்‌ 
கொடுத்து அனுப்புகிறார்‌. 





ழ்‌ யனா 
பியா 


ரூத்‌ வெறுங்கையோடு வீட்டிற்கு 
வந்தால்‌, அவ( மாமி 
"களத்திலே என்ன நடந்ததோ" 


களத்திலே சகலமும்‌ நன்மைக்கேதுவாய்‌ 
நடைபெற்றிருக்கிறது என்பதை 
அறிந்துகொள்வாள்‌. 


மாமியினிடத்தில்‌ 


(ரூத்‌ 316) என்று கேட்கிறாள்‌. 
ரூத்‌, போவாஸ்‌ தனக்கு செய்ததையெல்லாம்‌. 
நகோமிக்கு விவரமாய்ச்‌ சொல்லுகிறாள்‌. 
போவாஸ்‌ ரூத்திடம்‌ 
மாமியாரண்டைக்கு 
போகவேண்டாம்‌" 
அப்டி சொல்லி, 
ஆறி 

கொடுத்தார்‌. 
இந்த சம்பவத்தையும்‌ சொல்லுகிறாள்‌. 


ரூத்‌ - விரிவுரை 
RUTH - COMMENTARY 


கேட்டு 
மிகுந்த சந்தோஷமுண்டாயிற்று. 
ரூத்திடம்‌, “என்‌ மகளே, 
காரியம்‌ என்னமாய்‌ முடியும்‌ 
நீ அறியுமட்டும்‌ பொறுத்திரு; 
இன்றைக்கு 
முடிக்குமுன்‌: 
318) என்று 


சூத்தின்‌ வார்த்தையைக்‌ 
நகோமிக்கு 
இந்தக்‌. 
என்று 
அந்த மனுஷன்‌ 
இந்தக்‌ காரியத்தை 
இளைப்பாற மாட்டான்‌” 
சொல்லுகிறாள்‌. 
இதுவரையிலும்‌ 
சம்பவங்களுக்காக 
'சந்தோஷப்படவேண்டும்‌. 
'திருப்தியடையவேண்டும்‌. 
நடக்கப்போகிற 


(ரூத்‌. 
நடைபெற்ற 

ரூத்‌ 

அவள்‌ இதிலே 
இனிமேல்‌: 
நன்மையான 

ரூத்‌ பொறுமையோடு 
போவாஸ்‌ 

ரூத்திற்கு 

நிச்சயம்‌ 

சொன்ன 

போவாஸ்‌ 

நகோமி 





i= FTE 
TT 


போவாசக்கும்‌, 
சுதந்தரவாளிக்கும்‌ 
நடைபெறுகிறது. 
போவாசக்கு, 
மீட்டுக்கொள்ளும்‌ 
விட்டுக்கொடுக்கிறார்‌ சூத்‌ றது, 
போவாசக்கும்‌. ரூத்திற்கும்‌ விவாகம்‌ 
நடைபெறுகிறது. மூப்பரும்‌ சகல ஜனங்களும்‌ 
அவர்களை வாழ்த்துகிறார்கள்‌ (ரூத்‌ 49-12) 


அவரைவிட கிட்டின 
சம்பாஷணை 
அந்த சுதந்தரவாளி 
ரூத்தின்‌ சுதந்தரத்தை: 
உரிமையை 


போவாகக்கும்‌ ரூந்திற்கு ஒரு 
ஆண்பிள்ளை பிறக்கிறது. அந்தப்‌ பிள்ளைக்கு 
ஒபேத்‌ என்று பேரிடுகிறார்கள்‌. இவர்‌ 
தாவீதின்‌ தகப்பனாகிய ஈசாயின்‌ தகப்பன்‌ 
(ரூத்‌ 413-17). ரூத்தின்‌ சரித்திர புஸ்தகத்தின்‌ 
முடிலிலே தாவீதின்‌ முன்னோர்களைப்பற்றிய 
வம்ரவரலாறு சொல்லப்பட்டிருக்கிறது. 
(ரூத்‌ 418-22), 


இரண்டு ௬தந்தரவானிகள்‌ 
ரூத்‌ 40-8 


குத்‌ க. போவாஸ்‌ பட்டணவாசலில்‌ 
போய்‌, உட்கார்த்துகொண்டிருந்தான்‌; 
அப்பொழுது போவாஸ்‌ சொல்லியிருத்த 
அந்தச்‌ சுதந்தரவானி அந்த ல்‌, 
வந்தான்‌; அவணை நோக்கி: 

என்னு பேர்‌ சொல்லிக்‌ த்‌ 
இங்கே வந்து சுற்று உட்காரும்‌ 
என்றான்‌; அவன்‌ வத்து உட்கார்த்தான்‌.. 


42. அப்பொ அவன்‌ 
பட்டணத்து முப்பரானவர்களில்‌ 
யத்துப்பேரை அறைத்து, இங்கே 
உட்காருங்கள்‌ என்றான்‌; அவர்களும்‌. 
உட்கார்ந்தார்கள்‌. 


ரூத்‌ 


ரூத்‌ 43. அப்பொழுது அவன்‌ அந்தச்‌. 
சுதந்தரவாவியை நோக்கி: எலிமெலேக்‌. 
என்னும்‌ நம்முடைய சகோதரனுக்கு. 
இருத்த  வயல்திலத்தின்‌ பங்கை, 
மோவாப்‌ தேசத்திலிருந்து திரும்பி வத்த 
நகோமி விற்கப்போகிறான்‌.. 


ரூத்‌ - விரிவுரை 
RUTH - COMMENTARY 


ஆகையால்‌ தீர்‌ அதை 

முன்பாகவும்‌, என்‌ 

முப்பருக்கு 

வாங்கிக்கொள்ளும்படி. 

அறியப்பண்ணவேண்டும்‌. 

நீர்‌ அதைச்‌ 

மீட்டுக்கொள்ள 

மீட்டுக்கொள்ளும்‌; 

மீட்டுக்கொன்ன 

மனதில்லாதிருந்தால்‌, நாண்‌ அதை 

அதியும்படிக்கு எனக்குச்‌ சொல்லும்‌; 

உம்மையும்‌ உமக்குப்பின்பு என்னையும்‌ 

தவிர, அதை மீட்கத்தக்கவன்‌' 

வேறொருவனும்‌ இல்லை என்றான்‌; 

அதற்கு அவன்‌: நான்‌ அதை 
மீட்டுக்கொள்ளுகிறேன்‌ என்றான்‌. 


குத்‌ 45. அப்பொழுது போவாஸ்‌: நீர்‌ 
நகோமியின்‌: கையிலே. 
வயல்நிலத்தை வாங்குகிற 
மரித்தவனுடைய சுதந்தரத்தில்‌ அவன்‌: 
பேரை  நிலைநிற்கப்பண்ணும்படிக்கு, 
அதை மரித்தவன்‌ மனைவியாகிய 
மோவாயபிய ஸ்திரீயான ரூத்‌ கையிலும்‌ 
வாங்கவேண்டியது என்றான்‌. 


குத்‌ ட்‌ அப்பொழுது அந்தச்‌. 
௬தந்தரவானி: நான்‌ என்‌ ௬தந்தரத்தைக்‌ 
கெடுக்காதபடிக்கு, நான்‌ அதை டப 
கொள்ளமாட்டேன்‌; 

மீட்கத்தக்கதை நீர்‌ மீட்டுக்கொள்ளும்‌, 
நான்‌ அதை மீட்டுக்கொள்னமாட்டேன்‌. 
என்றான்‌. 


குத்‌ மீட்கிறதிலும்‌ மாற்றுகிறதிலும்‌ 
சகல்‌ காரியத்தையும்‌ 
உறுதிப்படுத்தூம்படிக்கு, இஸ்ரவேலிலே 
பூர்வகால்‌ வழக்கம்‌ என்னவென்றால்‌, 
ஒருவன்‌ தன்‌ பாதரட்சையைக்‌ கழற்றி, 
மற்றவனுக்குக்‌ கொடுப்பான்‌, இது 
'இஸ்ரவேலிலே வழங்கின உறுதிப்பாடு. 


அப்படியே அந்தச்‌ 
போவாசை நோக்கி: 
வாங்கிக்கொள்ளும்‌. 
என்று சொல்லி, தண்‌ 
பாதரட்சையைக்‌ கழற்றிப்‌ போட்டான்‌. 


சூத்‌ 4:8. 
சுதத்தரவானி 
நீர்‌ அதை 





i al 
TT 


போவாஸ்‌ 
உட்கார்ந்திருக்கிறார்‌. 
பட்டணத்து. மூப்பர்கள்‌ 
உட்கார்ந்திருக்கிறார்கள்‌. 
பெற்லெகேம்‌ பட்டணத்து மூப்பர்களில்‌ 
போவாசும்‌ ஒருவராமிருக்கலாம்‌. போவாஸ்‌ 
சிறிதும்‌ காலதாமதம்பண்ணாமல்‌, ரூத்தின்‌ 
காரியங்களை விரைவாக கவனிக்கிறார்‌. 
ரூத்‌ ஒரு 


சுவரியமுள்ள ஸ்திரீயல்ல. 
அவள்‌ அந்நிய ச சத்திக்து கானான்‌ 
தேசத்திற்கு வந்திருக்கிற ஒரு ஏழை பெண்‌. 
ஆனால்‌ போவாஸ்‌ ரூத்தின்மேல்‌ 
மிகவும்‌ பிரியமாயிருக்கிறார்‌. அவளை 
விவாகம்‌ செய்து கொள்ள வேண்டுமென்று 
விரும்புகிறார்‌. தன்னால்‌ ரூத்தை விவாகம்‌ 
செய்துகொள்ள முடியாவிட்டாலும்‌, ரூத்திற்கு 
சீக்கிரத்தில்‌ விவாகம்‌ நடைபெறவேண்டும்‌. 
என்றும்‌, அவளுடைய துன்பங்கள்‌ 
நீங்கவேண்டும்‌ என்றும்‌ போவாஸ்‌ 
விரும்புகிறார்‌ 
பெற்லெகேம்‌ ஊரிலுள்ள ஜனங்களுக்கு 
ரூத்தைப்பற்றி நன்றாய்த்‌ தெரியும்‌. ரூத்‌ ஒரு 
குணசாலியான ஸ்திரீ. பெத்லெகேம்‌ ஊரிலே 


வாசலில்‌ 
அவரோடுகூட 
பத்து பேரும்‌ 
ஒருவேளை 


பட்டணத்து. 


ஜனங்களின்‌ வழக்கை பட்டண வாசலில்‌ 


விசாரிப்பது வழக்கம்‌. பட்டணத்து 
மூப்பர்கள்‌ அங்கே உட்கார்ந்து வழக்குகளை 
விசாரித்து தீர்ப்பு சொல்லுவார்கள்‌. அந்த 
இடத்திலே. போவாஸ்‌ 
உட்கர்ந்துகொண்டிருக்கிறார்‌. பட்டணத்து 
வாசலில்‌ பொருட்களை விற்கிறவர்களும்‌,. 
வாங்குகிறவர்களும்‌ கூட்டமாயிருப்பார்கள்‌. 


போவாஸ்‌. பட்பணவாசலில்‌ போய்‌, 
உட்கார்ந்துகொண்டிருக்கிறார்‌; அப்பொழுது 
போவாஸ்‌ சொல்லியிருந்த அந்தச்‌ 
சுதந்தரவாளி அந்த வழியே வருகிறான்‌; 
போவாஸ்‌ அவனை நோக்கி: “ஓய்‌”, என்‌ 

பேர்‌ சொல்லிக்‌ கூப்பிட்டு, “இங்‌ 

சற்று உட்காரும்‌” 

அவன்‌ வந்து உட்காருகிறான்‌ (ரூத்‌ 4:1. 


போவாசின்‌ வழக்கை விசாரிக்க 
வேண்டுமென்றால்பட்டணத்தின்‌ மூப்பர்களும்‌ 
அங்கே இருக்கவேண்டும்‌. இப்போது. 
பட்டணத்து வாசலிலே போவாசும்‌, மற்றொரு 
சுதந்தரவாளியும்‌ மாத்திரம்‌ உட்கார்ந்திருக்கி 
றார்கள்‌. அப்பொழுது போவாஸ்‌ பட்டணத்து 
மூப்பரானவர்களில்‌ பத்துப்பேரை அழைத்து, 
“இங்கே உட்காருங்கள்‌” என்று 
சொல்லுகிறார்‌: அவர்களும்‌ பட்டணத்து 
வாசலிலே உட்காருகிறார்கள்‌. 


ரூத்‌ - விரிவுரை 
RUTH - COMMENTARY 


வழக்கு விசாரணை ஆரம்பமாகிறது. 
போவாஸ்‌ முதலாவதாக இந்த வழக்கின்‌ 
விவரத்தை சொல்லுகிறார்‌. போவாஸ்‌ அந்தச்‌ 
சுதந்தரவாளியை நோக்கி: “எலிமெலேக்‌ 
என்னும்‌ நம்முடைய சகோதரனுக்கு இருந்த 
வயல்நிலத்தின்‌ பங்கை, மோவாப்‌ தேசத்திலி 
ருந்து, திரும்பி வந்த நகோமி 
விற்கப்போகிறாள்‌" (ரூத்‌ 4:3) என்று இந்த 
வழக்கின்‌ சாரத்தை சொல்லுகிறார்‌ 


நகோமி தன்னுடைய வயல்‌ நிலத்தின்‌ 
பங்கை: விற்கும்‌! 

சுதந்தர முறையாக, 

மீட்டுக்கொள்ள வேண்டும்‌. 
சுதந்தரவாளியாகபிருந்தாலும்‌, 

நபர்‌ அவரைவிட 
சுதந்தரவாளியாயிருக்கிறார்‌. ஆகையினால்‌ 
நகோமிமின்‌ நிலத்தை மீட்டுக்கொள்வது 
பற்றி, போவாஸ்‌ மற்ற சுதந்தரவாளிக்கு 
சொல்லுகிறார்‌. 


“ஆகையால்‌ நீர்‌ அதை ஊராருக்கு 
முன்பாகவும்‌, என்‌ ஜனத்தின்‌ மூப்பருக்கு 
முன்பாகவும்‌ வாங்கிக்கொள்ளும்படி உமக்கு 
அறியப்பண்ணவேண்டும்‌ என்றிருந்தேன்‌: நீர்‌ 
அதைச்‌ சுதந்தரமுறையாக மீட்டுக்கொள்ள 
மனதிருந்தால்‌, மீட்டுக்கொள்ளும்‌' (ரூத்‌ 4:4) 
என்று போவாஸ்‌ அந்த சுதந்தரவாளிக்கு, 
சொல்லுகிறார்‌. 


வழக்கின்‌ விவரம்‌ சுதந்தரவாளிக்கு 
சொல்லப்படுகிறது. அந்த சுதந்தரவாளி, 
நகோமியின்‌ நிலத்தை, சுதந்தரமுறையாக 
மீட்டுக்கொள்ள மனதிருந்தால்‌ 
மீட்டுக்கொள்ளலாம்‌. அதை அவர்‌ 
மீட்டுக்கொள்ளவேண்டும்‌ என்னும்‌ 
கட்டாயமில்லை. அந்த சுதந்தரவாளி, அதை 
மீட்டுக்கொள்ள மனதில்லாதிருந்தால்‌,. 
போவாஸ்‌ அதை மீட்டுக்கொள்ள 
ஆயத்தமாயிருக்கிறார்‌. 


போவாஸ்‌ அந்த சுதந்தரவாளியிடம்‌, 
“அதை மீட்டுக்கொள்ள மனதில்லாதிருந்தால்‌, 
நான்‌ அறியும்படிக்கு 
எனக்குச்‌ சொல்லும்‌: உம்மையும்‌ 
உமக்குப்பின்பு என்னையும்‌ தவிர, அதை 
மீட்கத்தக்கவன்‌ வேறொருவர்‌ இல்லை" 
என்கிறார்‌. அதற்கு “நான்‌ 
அதை மட்டுக்கொள்ளுகிறேன்‌ (ரூத்‌ 4:4) 
என்று சொல்லுகிறான்‌. 





i FTE 
TT 


நகோமியின்‌: 
மீட்டுக்கொள்ள 


தன்னுடைய 


, அந்த சுதந்தரவாளி 
வயல்நிலத்தை 
விரும்புகிறார்‌. 
ஆஸ்திபெருகும்‌.. க என்று 
ஆசைப்படுகிறார்‌. அந்த  சுதந்தரவாளி 
போவாசிடம்‌, “நான்‌ அதை 
மீட்டுக்கொள்கிறேன்‌” என்று சொல்லுகிறார்‌. 

நகோமியின்‌ வயல்நிலத்தை 
மீட்டுக்கொள்ளவேண்டுமென்றால்‌, அந்த 
சுதந்தரவாளி செய்யவேண்டிய ற்‌ 


அதனால்‌ 


று 
சுதந்தரவாளியிடம்‌ 


ந ந்தரவாளி நகோமியின்‌ 
நலத்தை! ம்படுக்கொண்டால்‌, . விதவையான 
ரூத்தையும்‌ விவாகம்பண்ண வேண்டும்‌. 

னால்‌ அந்த சுதந்தரவாளியோ 

எமியின்‌ நிலத்தை. மாத்திரமே 

வாங்கிக்கொள்ள விரும்புகிறார்‌. ரூத்தை 

செய்ய பவில்லை. 

அந்த சுதந்தரவாளிக்கு. 

விவாகம்‌ நடைபெற்று. 

வீட்டிலே மனைவி இருக்கலாம்‌. ரூத்தும்‌ 

தன்னுடைய வீட்டிற்கு வந்துவிட்டால்‌, 

தன்னுடைய குடும்பத்திலே குழப்பம்‌ 

வந்துவிடும்‌ என்று அந்த சுதந்தரவாளி 
பயந்திருக்கலாம்‌. 


, அந்த சுதந்தரவாளி, 
யோ, 


கெத்கஸ்க்கு 
மீட்டுக்‌ ள்‌ 

மீட்கத்தக்கதை நீர்‌ 

நான்‌ அதை  மீட்டுக்கொள்ளமாட்டேன்‌' 
(ரூத்‌ 4:6) என்று சொல்லுகிறார்‌. அந்த 
சுதந்தரவாளி நிலத்தையும்‌ ரூத்தையும்‌ 
சேர்த்து மீட்டுக்கொள்ள விரும்பவில்லை. 


ரூத்‌ - விரிவுரை 
RUTH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அந்த சுந்தரவாளிக்கு அடுத்தபடியாக, 
போவாஸ்‌ நகோமியின்‌ வயல்நிலத்தை 
மீட்கத்தக்க சுதந்தரவாளியாயிருக்கிறார்‌. 
பெத்லெகேம்‌ ஊரிலுள்ள மூப்பர்களுக்கு 
முன்னால்‌, அந்த  சுதந்தரவாளி, 
'நான்‌ அதை மீட்டுக்கொள்ளமாட்டேன்‌"' 
என்று 'சொல்லிவிடுகிறார்‌. இப்போது 
அந்த நிலத்தையும்‌, ரூத்தையும்‌ 
மீட்டுக்கொள்ளும்‌ உரிமை போவாசுக்கு. 
வருகிறது. 


அந்த சுதந்தரவாளி தன்னுடைய 
வாயால்‌, நான்‌ அதை மீட்டுக்‌ 
கொள்ளமாட்டேன்‌” என்று சொன்னாலும்‌, 
அவன்‌ அக்காலத்து வழக்கத்தின்‌ பிரகாரம்‌, 
தன்னுடைய வார்த்தைகளை 
உறுதிபண்ணவேண்டுமென்று போவாஸ்‌ 
விரும்புகிறார்‌. “மீட்கிறதிலும்‌ மாற்றுகிறதிலும்‌ 
சகல காரியத்தையும்‌ உறுதிப்படுத்தும்படிக்கு, 
இஸ்ரவேலிலே பூர்வகால. வழக்கம்‌ 
என்னவென்றால்‌, ஒருவன்‌ தன்‌ 
பாதரட்சையைக்‌ கழற்றி, மற்றவனுக்குக்‌ 
கொடுப்பான்‌, இது இஸ்ரவேலிலே 
வழங்கின உறுதிப்பாடு" (ரூத்‌ 4:7). 


அக்காலத்திலே. வயல்நிலங்களை 
வாங்கும்‌ பொழுதும்‌ விற்கும்‌ பொழுதும்‌ 
ப்த்திற்கள்‌ எழுதும்‌ ஊக்கிகள்‌. இதன்‌ 
பின்பு எரேமியாவின்‌ காலத்தில்‌, விற்பனை 
பத்திரம்‌ எழுதப்பட்டதாக வசனம்‌ 


சொல்லுகிறது. 


“நான்‌ பத்திரத்தில்‌ கையெழுத்தையும்‌, 
ங்கா போட்டு சாட்சிகளை வைத்து, 
'ளியைத்‌ தராசிலே நிறுத்துக்கொடுத்த 

பின்பு. நான்‌ சட்டத்துக்கும்‌ வழக்கத்துக்கும்‌ 
முத்திரைபோடப்பட்ட 


திறந்திருக்கிற 
என்பெரிய 


கண்களுக்கு முன்பாகவும்‌, கிரயப்பத்திரத்தில்‌ 
கையெழுத்துப்போட்ட சாட்சிகளுடைய 
கண்களுக்கு முன்பாகவும்‌, காவற்சாலையின்‌ 

ல்‌ உட்கார்ந்திருந்த எல்லா 
யூதருடைய கண்களுக்கு முன்பாகவும்‌, 
அதை. மாசெயாவின்‌ குமாரனாகிய 
நேரியாவின்‌ மகனான பாருக்கினிடத்தில்‌ 
கொடுத்தேன்‌" (எரே 32:10-12). 





f= THE 
TT 


அப்படியே அந்தச்‌ 
போவாசை நோக்கி: 
வாங்கிக்கொள்ளும்‌” 


சுதந்தரவாளி' 
ர்‌ அதை 
என்று சொல்லி, நன்‌ 
பாதரட்சையைக்‌ கழற்றிப்‌ போடுகிறான்‌ 
(ரூத்‌ 48), நகோமியின்‌ சுதந்தரத்தை 
மீட்டுக்கொள்ளும்‌ சம்பவம்‌ மிகவும்‌ 
எளிமையாக நடைபெறுகிறது. அது 
பூர்வகாலத்து . ம்‌ 


வயல்நிலத்தின்‌ பங்கையும்‌, 
ரூத்தையும்‌ மீட்டுக்கொள்கிறார்‌. 


போவாசின்‌ மனைவி கூத்‌ 
ரூத்‌ 49-12 


குத்‌ 49. அப்பொழுது போவாஸ்‌ 
மூப்பரையும்‌ சகல ஜனங்களையும்‌. 
நோக்கி: எலிமெலேக்குக்கு இருந்த: 
எல்லாவற்றையும்‌ கிலியோனுக்கும்‌ 
மக்லோனுக்கும்‌ இருந்த 
எல்லாவற்றையும்‌ நகோமியின்‌ கையிலே 
வாங்கிக்‌ கொண்டேன்‌ என்பதற்கு. 
இன்றையதினம்‌ நீங்கள்‌ சாட்சி. 


குத்‌ 410. இதுவுமல்லாமல்‌, 
மரித்தவனுடைய சகோதரருக்குள்ளும்‌, 
ஊராருக்குன்ளூம்‌, அவனுடைய பேர்‌. 
அற்றுப்போகாமல்‌, மரித்தவனுடைய 
சுதந்தரத்திலே அவன்‌ பேரை 
நிலைநிறுத்த நான்‌ மக்லோனின்‌ 
மனைவியாயிருந்த 

ஸ்திரீயான குத்தை 

மனைவியாகக்‌ கொண்டேன்‌; அதற்கும்‌ 
இன்றையதினம்‌ நீங்கள்‌ சாட்சி. 
என்றான்‌. 


கூத்‌ 441. அப்பொழுது ஒலிமுகவாசலில்‌ 
இருக்கிற சகல ஜனங்களும்‌ 
மூப்பராணவர்களும்‌ அவனை நோக்கி: 
நாங்கள்‌ சாட்சிதான்‌; உன்‌ வீட்டிலே 
வருகிற மனைவியைக்‌ கர்த்தர்‌ 
இஸ்ரவேல்‌ வீட்டைக்‌ கட்டுவித்த 
இரண்டுபேராகிய ராகேலைப்போலவும்‌ 
லேயானைப்போலவும்‌ வார்த்திருக்கச்‌ 
செய்வாராக, நீ எப்பிராத்தாவிலே 
பாக்கியவானாயிருத்து, 
பெத்லெகேமிலே புகழ்பெற்றிருக்கக்‌ 
கடவாய்‌. 


ரூத்‌ - விரிவுரை 
RUTH - COMMENTARY 


குத்‌ 4௭2. இந்தப்‌ பெண்ணிடத்திலே. 
கர்த்தர்‌ உனக்கு அருளிச்செய்யப்‌ 
போகிற சத்தானத்தினாலே உன்‌ வீடு 


தாமார்‌ யூதாவுக்குப்‌ பெற்ற பேரேசின்‌ 
வீட்டைப்‌ போல  ஆகக்கடவது 
என்றார்கள்‌. 
போவாஸ்‌ 
தன்னுடைய 
நிறைவேற்றுகிறார்‌. 
பட்டண வாச 
நெருங்கிய 


ரூத்துக்கு கொடுத்த 
வாக்குத்தத்தத்தை 
போவாஸ்‌ பெத்லெகேமின்‌ 
உட்கார்ந்திருந்து, 
உறவின்‌ முறையிலுள்ளவர்‌ 
செய்யவேண்டிய தன்னுடைய கடமையை 
நிறைவேற்றுகிறார்‌. பட்டண வாசலிலே. 
மூப்பர்களும்‌, அதன்‌ ஒலிமுகவாசலிலே சகல 
ஜனங்களும்‌ இருக்கிறார்கள்‌. 
போவாஸ்‌ மூப்பரையும்‌ 
ம்‌ நோக்கி: “எலி. 
மெலேக்குக்கு இருந்த எல்லாவற்றையும்‌ கிலி 
யோனுக்கும்‌  மக்லோனுக்கும்‌ இருந்த 
எல்லாவற்றையும்‌ நகோமியின்‌ கையிலே 
வாங்கிக்‌ கொண்டேன்‌. என்பதற்கு 
இன்றையதினம்‌ நீங்கள்‌ சாட்சி" (ரூத்‌ 4:9) 
என்று சொல்லுகிறார்‌. 


எலிமெலேக்கின்‌ 


குடும்பத்தாருக்கு 
சொந்தமான த்தின்‌ பங்கை 


வயல்நிலத்தின்‌ 
போவாஸ்‌ நகோமியின்‌ கையில்‌ 
வாங்கிக்கொள்கிறார்‌. போவாஸ்‌ ரூத்திடம்‌ 
ஏற்கெனவே சொன்ன பிரகாரமாக, அவளை 
மூப்பருக்கு முன்பாகவும்‌, சகல. 
ஜனங்களுக்கு முன்பாகவும்‌, தனக்கு 
மனைவியாக்கிக்கொள்கிறார்‌. 


போவாஸ்‌ மூப்பரையும்‌, சகல 
ஜனங்களையும்‌ நோக்கி, “மரித்தவனுடைய 
சகோதாருக்குள்ளும்‌, ஊராருக்குள்ளும்‌, 

பேர்‌. அற்றுப்போகாமல்‌, 


ரூத்தை எனக்கு 
கொண்டேன்‌: அதற்கும்‌ 
நீங்கள்‌ சாட்சி” 
என்று சொல்லுகிறார்‌. 





f= THE 
TT 


போவாஸ்‌ எலிமெலேக்கின்‌ 
குடும்பத்திற்கு சொந்தமான வயல்நிலத்தின்‌: 
பங்கை வாங்கிக்கொள்ளும்போது. அந்த 
நிலத்தை அடகு வைத்து, அவர்கள்‌ 
ஏதாவது கடன்‌ வாங்கியிருந்தால்‌ அதையும்‌ 
போவாஸ்‌ திரும்பச்செலுத்தவேண்டும்‌. 
எலிமெலேக்கின்‌ குடும்பத்தாருக்கு 
கடன்கொடுத்தவர்கள்‌ யாராகமிருந்தாலும்‌, 
அவர்கள்‌ 
தொகையை 
பெற்றுக்கொள்‌ வேண்டும்‌. 

போவாஸ்‌ 
குடும்பத்தின்‌ 
மீட்டுக்கொள்ளும்போது, 
ரூத்தையும்‌ தனக்கு 
மீட்டுக்கொள்கிறார்‌. 
அவளுக்கென்று சொந்தமாக 

ல்‌ ஆகையினால்‌ 


குமாரனாகிய 
ஏற்கெனவே. 
அவர்களுக்கு 
பிள்ளைபேறு இல்லை. மக்லோனும்‌ இறந்து 
போனார்‌... விதவையாயிருக்கிற 


மனைவியாக்கிக்கொள்கிறார்‌ 
குடும்ப பெயர்‌ அற்றுப்போகக்கூடாது. 
மரித்தோருடைய சுதந்தரத்திலே, 
மக்லோனின்‌ பெயரை நிலை நிறுத்த 
வேண்டும்‌. இதற்காக போவாஸ்‌ ரூத்தை 
தனக்கு மனைவியாகக்‌ கொள்கிறார்‌ 
போவாஸ்‌ மரித்துப்போனவருக்கும்‌, 
உயிரோடிருக்கிறவருக்கும்‌ நன்மை செய்கிறார்‌. 
போவாசின்‌ சந்தியிலே 
பிறக்கவேண்டும்‌ என்பது 


நெருங்கிய உறவினர்‌ யாரும்‌, 
வயல்நிலத்தின்‌ பங்கையோ, 
மீட்டுக்கொள்ள ஆயத்தமாயில்லை. 


ரூத்‌ - விரிவுரை 
RUTH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சுதந்தரத்தை 

அவருடைய பெயருக்கும்‌, 

குடும்பத்திற்கும்‌, அவருடைய சுதந்தரத்திற்கும்‌ 
த திருமணத்தின்‌ மூலமாய்‌ கெட்ட பெயர்‌ 
வரும்‌. ரூத்‌ கானான்‌ தேசத்து ஸ்திரியல்ல. 


இப்போது தனி கத்கதவள்‌ ஆனாலும்‌ 
எலிமெலேக்கின்‌ குடும்பத்தையும்‌, 
ரூத்தையும்‌ மீட்கவேண்டும்‌ என்பதற்காக, 
போவாஸ்‌ எந்த தியாகத்தையும்‌ செய்ய 
ஆயத்தமாயிருக்கிறார்‌ 

நம்முடைய கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து 
நம்முடைய ஆத்துமாவை மீட்கிற 
மீட்பராமிருக்கிறார்‌. அவரே நம்முடைய 
நித்திய மீட்பர்‌. போவாஸ்‌ ரூத்தை 
மனதுருக்கத்தோடு பார்த்தார்‌. அவளுடைய 
பரிதாபமான நிலமையைப்‌ பார்த்து, அவளுக்கு 
உதவி செய்யவேண்டுமென்று 
தீர்மானம்பண்ணினார்‌. நம்முடைய 
மீட்பராகிய இயேசகிறிஸ்துவும்‌, 
விழுந்துபோன மனுக்குலத்தை மீட்பதற்காக, 
தம்மையே ஜீவபலியாக ஒப்புக்கொடுத்தார்‌. 

கிறிஸ்துவானவர்‌ நமக்காக 
பரலோகத்தின்‌ ஆசீர்வாதங்களை 
சுதந்தரித்தார்‌. நம்முடைய மீட்பர்‌ 
இதற்காக தம்முடைய சொந்த இரத்தத்தையே 
மீட்பின்‌ கிரயமாகச்‌ செலுத்தினார்‌. நம்முடைய 


பாவங்களினால்‌, நம்முடைய பரலோக. 
ஆசீர்வாதங்களெல்லாம்‌. தேவனுடைய 
நியாயத்தீர்ப்புக்கு உட்படுத்தப்பட்டது. நாம்‌ 
அனுபவிக்கவேண்டிய தெய்வீக 
ஆசிர்வாதங்கள்‌ தெய்வீக நியாயத்தீரப்பின்‌ 
கரங்களிலே அடகு வைக்கப்பட்ட பொருள்‌ 
போல இருக்கிறது. 


ம்முடை சுயமுயற்சியினால்‌ 
தெய்வீக இயாயத்திப்பிலிகுநத நம்மை 
நாமே மீட்டுக்கொள்ள முடியாது. நமக்கு 
தேவைப்படுகிறார்‌. 

தம்முடைய 

மீட்பின்‌ கிரயமாகச்‌ 

தேவனுடைய 

நம்மை 

மீட்டுக்கொண்டார்‌. கிறிஸ்துவின்‌ 
இரத்தத்தினால்‌ நாம்‌ மீட்கப்பட்டிருக்கிறோம்‌. 





i= FTE 
TT 


போவாஸ்‌ மோவாபிய ஸ்திரீயான 
ரூத்தை மூப்பர்களுக்கு முன்பாகவும்‌, சகல. 
ஜனங்களுக்கு முன்பாகவும்‌ தனக்கு. 
மனைவியாகக்‌ கொள்கிறார்‌. அவர்கள்‌ 
இந்த விவாகத்திற்கு. 
சாட்சியாகயிருக்கிறார்கள்‌. போவாசையும்‌ 
ரூத்தையும்‌ அவர்கள்‌ ஆசீர்வதிக்கிறார்கள்‌. 

“நான்‌ மக்லோனின்‌ மனைவியாயிருந்த 
மோவாபிய ஸ்திரீயான ரூத்தை 
எனக்கு மனைவியாகக்‌ கொண்டேன்‌; 
அதற்கும்‌ இன்றையதினம்‌ நீங்கள்‌ சாட்சி” 
(ரூத்‌ 4:10) என்று போவாஸ்‌ மூப்பரையும்‌ 
சகல ஜனங்களையும்‌ நோக்கி சொல்லுகிறார்‌. 
அப்பொழுது ஒலிமுகவாசலில்‌ இருக்கிற 
சகல ஜனங்களும்‌ மூப்பரானவர்களும்‌ 
போவாசை நோக்கி: “நாங்கள்‌ சாட்சிதான்‌” 
(ரூத்‌ 471) என்று போவாசுக்கு பிரதியுத்தரம்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 

மேலும்‌ ர்கள்‌ போவாசை 
கர்த்தரைப்‌ நாமத்தினாலே 
ஆசிர்வதிக்கிறார்கள்‌. “உன்‌ வீட்டிலே வருகிற 
மனைவியைக்‌ கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ வீட்டைக்‌ 
கட்டுவித்த இரண்டுபேராகிய 
ராகேலைப்போலவும்‌  லேயாளைப்போலவும்‌. 
வாழ்ந்திருக்கச்‌ செய்வாராக, நீ 
எப்பிராத்தாவிலே பாக்கியவானாயிருந்து. 
பெற்லெகேமிலே புகழ்பெற்றிருக்கக்‌ கடவாய்‌" 
(ரூத்‌ 441) என்று அவர்கள்‌ போவாசை 
ஆசீர்வதிக்கிறார்கள்‌. 


இஸ்ரவேலின்‌ மூப்பர்‌ ஆசீர்வாதமான 
ப்‌ கெத்தோடு 


ஆசிர்வதிக்கப்படவேண்டும்‌ 

வைப்தி: ஜெபம்‌ இருக்கவேண்டும்‌. 
விவாகத்தில்‌ இணைக்கப்படுகிற புருஷனும்‌. 
மனைவியும்‌: சுகமாய்‌ 
வாழ்ந்திருக்கவேண்டுமென்று. அவர்களை 
கர்த்தருடைய நாமத்தினால்‌ 
ஆசீர்வதிக்கவேண்டும்‌. 


ரூத்‌ - விரிவுரை 
RUTH - COMMENTARY 


QODNENS 
PUBLISHERS 


மூப்பரும்‌ சகல ஜனங்களும்‌, “இந்தப்‌ 
பெண்ணிடத்திலே கர்த்தர்‌ உனக்கு 
அருளிச்செய்யப்போகிற சந்தானத்தினாலே. 
உன்‌ வீடு தாமார்‌ யூதாவுக்குப்‌ பெற்ற 
பேரேசின்‌ வீட்டைப்‌ போல ஆகக்கடவது" 
ரூத்‌ 42) என்றம்‌ போவாசிடம்‌. 
சொல்லுகிறார்கள்‌. 


அவர்கள்‌ 
'ஜெபம்பண்ணும்போது, 
ராகேலைப்போலவும்‌,  லேயாளைப்போலவும்‌ 
வாழ்ந்திருக்கச்‌ செய்வாராக” 
ஜெபத்தோடு வாழ்த்துகிறார்கள்‌. 
ஆசீர்வாதமான வாக்கியத்திற்கு, 
கூத்தை நல்ல ன்யாக்‌ 
பிள்ளைகளைப்‌ * பெற்றெடுக்கிற தாயாகவும்‌ 
ஆசீர்வதிப்பாராக" என்று பொருள்‌. 


ரூத்திற்காக 


“கர்த்தர்‌ அவளை 


பெத்லெகேமின்‌ மூப்பரும்‌, 
ஒலிமுகவாசலிலிருக்கிற சகல ஜனங்களும்‌. 
போவாசுக்காகவும்‌ ஜெபம்பண்ணுகிறார்கள்‌. 
போவாசின்‌ மணைவி வீட்டிலே 
ஆசீர்வாதமாயிருப்பாள்‌. போவாசோ 
பட்டணத்திலும்‌, அவருடைய தொழிலிலும்‌ 
ஆசீர்வாதமாயிருப்பார்‌ வர்கள்‌ 
போவாசை “நீ எப்பிராத்தாவிலே 
பாக்கியவானாயிருந்து, பெத்லெகேமிலே. 
புகழ்பெற்றிருக்கக்‌ கடவாய்‌” என்று சொல்லி 
ஆசீர்வதிக்கிறார்கள்‌. 


க்கிற சகல. 
'போவாசுக்காகவும்‌, 
ஜெபம்பண்ணுகிறார்கள்‌. 
“உன்‌ வீடு தாமார்‌ யூதாவுக்கு பெற்ற 
பேரேசின்‌ வீட்டைப்போல ஆகக்கடவது' 
என்று சொல்லி அவர்கள்‌ ஜெபிக்கிறார்கள்‌. 
பேரேசின்‌ வீட்டிலே ஏராளமான பிள்ளைகள்‌ 
இருக்கிறார்கள்‌. “போவாசின்‌ வீடு, பேரேசின்‌ 
வீட்டைப்போல ஏராளமான பிள்ளைகளினால்‌ 
நிரம்பியிருப்பதாக” என்பது அவர்களுடைய 
ஜெபமாயிருக்கிறது. 
பெத்லெகேம்‌ பட்டணத்தார்‌ பேரேசின்‌ 
வீட்டைச்‌ சேர்ந்தவர்கள்‌. போவாசின்‌ 
குடும்பத்தார்‌ பேரேசின்‌ சந்ததியில்‌ 
வந்தவர்கள்‌. போவாசின்‌ குடும்பம்‌ பேரேசின்‌ 
குடும்பத்தைப்போல. பலுகிப்பெருகி 
ஆசீர்வாதமாயிருக்கவேண்டும்‌. என்பது. 
அவர்களுடைய விருப்பமாயும்‌, ஜெபமாயும்‌, 
ஆசீர்வாதமாயும்‌ இருக்கிறது. 





i FTE 
TT 


ஓபேத்‌ 
குத்‌ 413-22 


குத்‌ 4:18. போவாஸ்‌ குத்தை விவாகம்‌ 
பண்ணினான்‌; அவன்‌ அவனுக்கு. 
மனைவியானான்‌; அவன்‌ அவனிடத்தில்‌ 
பிரவேசித்தபோது, அவன்‌ 
கர்ப்பத்தரித்து, ஒரு ஆண்பின்னையைப்‌ 
பெறக்‌ கர்த்தர்‌ அநுக்கிரகம்‌ 
பண்ணினார்‌. 


குத்‌ 444. அப்பொழுது ஸ்திரீகள்‌. 
நகோமியைப்‌ பார்த்து: சுதத்திரவானி. 
அற்றுப்போகாதபடிக்கு அ 
உனக்குத்‌ தயைசெய்த கர்த்தருக்கு. 
ஸ்தோத்திரம்‌; அவன்‌ பேர்‌ இஸ்ரவேலி. 
லே பிரபலமாகக்‌ கடவது. 


குத்‌ 405. அவன்‌ உன்‌ ஆத்துமாவுக்கு 
ஆறுதல்‌: செய்கிறவனும்‌, உன்‌ 
முதிர்வயதிலே உன்னை 
ஆதரிக்கிறவனுமாயிருக்கக்‌ கடவன்‌; 
உன்னைச்‌. சிநேகித்து, ஏழு 
குமாரரைப்பார்க்கிலும்‌ உனக்கு 
அருமையாயிருக்கிற உண்‌ மருமகன்‌ 
அவனைப்‌ பெற்றானே என்றார்கள்‌. 


கூத்‌ 406. நகோமி அந்தப்‌ பின்னையை 
எடுத்து, தன்‌ மடியிலே வைத்து, அதை 
வளர்க்கிற தாயானான்‌. 


குத்‌ 4407. அயல்வீட்டுக்காரிகன்‌ 
'நகோமிக்கு ஒரு ஆண்‌ பின்னை பிறந்தது 
என்று வாழ்த்தி, அதற்கு ஓயேத்‌ என்று 
பேரிட்டார்கள்‌; அவண்‌: தாவீதின்‌ 
தகப்பனாகிய ஈசாயின்‌ தகப்பன்‌. 


குத்‌ (8. பேரேகுடைய சந்ததியின்‌ 
வரலாறு:  பேரேஸ்‌ எஸ்ரோணைப்‌: 
பெற்றான்‌. 


48. 
ராம்‌ 


எஸ்ரோன்‌ ராமைப்‌ 
அம்மினாதாபைப்‌ 


சூத்‌ 
பெற்றான்‌; 
பெற்றான்‌. 


கூத்‌ 4:20. அம்மினதாப்‌ நகசோனைப்‌ 
பெற்றான்‌; நககோன்‌ சல்மோனைப்‌: 
பெற்றான்‌. 


சல்மோன்‌ போவாசைப்‌ 
போவாஸ்‌ ஓபேத்தைப்‌ 


ரூத்‌ - விரிவுரை 
RUTH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


குத்‌ 492. ஓயேத்‌ ஈசாயைப்‌ பெற்றான்‌; 
ஈசாய்‌ தாவீதைப்‌ பெற்றான்‌. 


செட்டைகளின்கீழ்‌ அடைக்கலமாய்‌ வந்தவள்‌ 
கர்த்தர்‌ அவளை அதிகமாய்‌ 
ஆசீர்வதிக்கவேண்டும்‌ என்பது போவாசின்‌ 
விருப்பம்‌. 


ரூத்‌ மோவாப்‌ 
ஸ்திரீயாகயிருந்தாலும்‌, த 
கட்‌ பெத்லெகேம்‌ ஊருக்கு 

கானான்‌ தேசத்திலே 
தங்கியிருக்கிறாள்‌ அவளுடைய அன்புக்கும்‌, 
நற்குணத்திற்கும்‌, தைரியத்திற்கும்‌ ஏற்ற 
வெகுமதிகளை அவள்‌  சம்பூரணமாய்ப்‌ 
பெற்றுக்கொள்ளவேண்டுமென்று போவாஸ்‌ 
விரும்புகிறார்‌. 


ரூத்‌ புறஜாதி தேசத்து பெண்‌. அவள்‌ 
இப்போது கர்த்தரை நம்பி கானான்‌. 
தேசத்திலே  குடியிருக்கிறாள்‌. கர்த்தரை 
கன்னார்‌ பதக்கப்‌ 
மாமியாருக்கு 
அவளிடத்தில்‌ 


தேசத்து 
ன்‌ 


ஆதாவாலர்காள்‌.. 
ஷித்த நற்குணங்கள்‌ காணப்படுகிறது. 


கர்த்தர்‌... ரூத்தை தமது கிருபையினாலே. 
ஆசீர்வதிக்கிறார்‌. போவாஸ்‌ ரூத்தினிடத்தில்‌ 
பிரவேசித்தபோது, அவள்‌ 

தரித்து, ஒரு ஆண்பிள்ளையைப்‌ பெறக்‌ 
கர்த்தர்‌ அநுக்கிரகம்‌ பண்ணுகிறார்‌ (ரூத்‌ 
413) 


“இதோ, பிள்ளைகள்‌ கர்த்தரால்‌ வரும்‌ 
சுதந்தரம்‌, கர்ப்பத்தின்‌ கனி அவரால்‌: 
கிடைக்கும்‌ பலன்‌" (சங்‌ 127:4) 


ரூத்‌ போவாசின்‌ 
மனைவியாகயிருந்தாலும்‌, ஒரு பிள்ளைக்கு 
தாயாகயிருந்தாலும்‌, அவள்‌ இன்னும்‌. 
நகோமிக்கு. நல்ல. மருமகளாகவே 
இருக்கிறாள்‌. ரூத்தின்‌ ஆசீர்வாதமான 
வாழ்க்கையைப்‌ பார்த்து 
சந்தோஷப்படுகிறாள்‌. 


நகோமியின்‌ துக்கத்தை 

மாற்றியிருக்கிறார்‌. 
மருமகளுடைய சந்தோஷத்தில்‌ மாமியாளும்‌ 
பங்குபெறுகிறாள்‌. 





i THE 
TIT 


மூப்பர்களும்‌ சகல ஜனங்களும்‌ 
கர்த்தரை நோக்கி ஜெபம்பண்ணும்போது. 
போவாசுக்கும்‌ ரூத்திற்கும்‌ திருமணம்‌ 
நடைபெறுகிறது. அவர்கள்‌ கர்த்தரைத்‌ 
துதிக்கும்போது ரூத்‌ கர்ப்பம்‌ தரித்து ஒரு 
ஆண்பிள்ளையைப்‌ பெற்றெடுக்கிறாள்‌. 
கர்த்தரிடத்தில்‌ ஜெபம்பண்ணுவதும்‌, 
கர்த்தரைத்‌ துதிப்பதும்‌ ஒரு 

சடங்காச்சாரமாக மாறிவிடக்கூடாது. 
பெத்லெகேமின்‌ ஸ்திரீகள்‌ நகோமியைப்‌ 
பார்த்து, “சுதந்திரவாளி அற்றுப்போகாதடிக்கு 
இன்று உனக்குத்‌ தயைசெய்த கர்த்தருக்கு 
ஸ்தோத்திரம்‌” (ரூத்‌ 4:14) என்று சொல்லி 
கர்த்தரைத்‌ துதிக்கிறார்கள்‌. கர்த்தர்‌ நமக்கு 
கொடுக்கும்‌ நன்மையான எல்லா 
ஈவுதளுக்காகவம்‌ அவரை நன்றியுள்ள 

இருதயத்தோடு துதிக்கவேண்டும்‌. 

நகோமிக்கு மிகவும்‌ அருமையான 
மகள்‌ கிடைத்திருக்கிறாள்‌. ரூத்‌ 
ஈமியின்மீது அன்பாயிருக்கிறாள்‌. 
பெத்லெகேமின்‌ ஸ்திரீகள்‌ ரூத்தைப்பற்றிச்‌ 
சொல்லும்போது “உன்னைச்‌ சிநேகித்து. 
குமாரரைப்பார்க்கிலும்‌ உனக்கு 
உன்‌ மருமகள்‌” 

(ரூத்‌ 415) என்று சொல்லுகிறார்கள்‌. 


நகோமியின்‌' குமாரர்களைவிட, 
அவளுடைய மருமகள்‌ ரூத்‌, நகோமியின்மீது 
மிகவும்‌ அன்பாமிருக்கிறாள்‌. ரூத்‌ பெற்ற 
பிள்ளைக்கு, அயல்‌ வீட்டுக்காரிகள்‌ 
“ஒபேத்‌" என்று பேரிடுகிறார்கள்‌ (ரூத்‌ 497). 
ஒபேத்‌ என்னும்‌ பெயருக்கு “வேலையாள்‌” 


ரூத்‌ - விரிவுரை 
RUTH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


என்று பொருள்‌. நகோமியும்‌ ரூத்தும்‌ 
மோவாப்‌ தேசத்திலிருந்து, பெத்லெகேமுக்கு 
திரும்பி வந்தபோது வறுமையிலிருந்தார்கள்‌. 
நகோமி கசப்பிலும்‌ கிலேசத்திலும்‌ 
இருந்தாள்‌. அதை நினைவுகூரும்‌ 
வண்ணமாக, நகோமியின்‌ பேரனுக்கு “ஓபேத்‌" 
என்று பேரிடுகிறார்கள்‌. ஒபேத்‌ தன்‌ 
பாட்டிக்கு வேலைக்காரனைப்போல இருந்து, 
பணிவிடை செய்வான்‌. 


பெத்லெகேமின்‌ 

நகோமியையும்‌, 

ஆசீர்வதிக்கும்போது, 1 

உன்‌ ஆத்துமாவுக்கு ஆறுதல்‌ செய்கிறவனும்‌, 
உன்‌ வயதிலே. 
உன்னை ஆதரிக்கிறவனுமாயிருக்கக்கடவன்‌" 
(ரூத்‌ 415) என்று சொல்லுகிறார்கள்‌. 


நகோமி அந்தப்‌ பிள்ளையை 

எடுத்து, தன்‌ மடியிலே வைத்து, அதை 
வளர்க்கிற தாயாயிருக்கிறாள்‌ (ரூத்‌ 4:16) 

இயேசுகிறிஸ்துவின்‌ வம்சவரலாற்றில்‌ 

இடம்‌ பெறும்‌ சிலாக்கியம்‌ ரூந்திற்கு 

கிடைத்திருக்கிறது. ரூத்தின்‌ புஸ்தகத்திலே 

பேரேசடைய சந்ததியின்‌ வரலாற்றையற்றி 
எழுதப்பட்டிருக்கிறது. 'பேரேஸ்‌ 

எஸ்ரோனைப்‌ பெற்றான்‌. எஸ்ரோன்‌ ராமைப்‌ 

ராம்‌ அம்மினாதாபைப்‌ 

அம்மினதாப்‌ நகசோனைப்‌ 

நகசோன்‌ சல்மோனைப்‌ 

சல்மோன்‌ போவாசைப்‌ பெற்றான்‌; 

ஒபேத்தைப்‌ பெற்றான்‌. ஒபேத்‌ 

பெற்றான்‌: ஈசாய்‌ தாவீதைப்‌ 

ரூத்‌ 418-22). கர்த்தராகிய 





ழ்‌ நவள 
யாய 


சாமுவேல்‌ தீர்க்கதரிசியின்‌ பிறப்ப 
அவருடைய குழந்தைப்‌ பருவம்‌, அவருடைய 
ஜீவியம்‌, ஆளுகை ஆகியவையெல்லாம்‌. 
இந்தப்‌ புஸ்தகத்தில்‌ எழுதப்பட்டிருக்கிறது. 


சாமுவேல்‌ தீர்க்கதரிசியின்‌ புஸ்தகத்தில்‌, 
அவருடைய ஜீவிய வரலாறு 
எழுதப்பட்டிருப்பதுபோலவே, சவுல்‌, தாவீது 
ஆகிய ராஜாக்களின்‌ ஜீவியவரலாறுகளும்‌ 
எழுதப்பட்டிருக்கிறது. சாமுவேல்‌ தீர்க்கதரிசி 
இல்விரண்டு பேரையும்‌ ராஜாக்களாக 
அபிஷேகம்பண்ணினார்‌. 


இலத்தீன்‌ மொழியில்‌ எழுதப்பட்ட 
பழைய வேதாகமத்தில்‌, இந்தப்‌ புஸ்தகம்‌ 
சாமுவேல்‌ தீர்க்கதரிசியின்‌ புஸ்தகம்‌ என்று. 
அழைக்கப்படாமல்‌, 1,2 இராஜாக்களின்‌ 
புஸ்தகம்‌ என்று, அழைக்கப்பட்டது. 
இராஜாக்களின்‌ புஸ்தகம்‌, 
இராஜாக்களின்‌ புஸ்தகம்‌ 
அழைக்கப்பட்டது. 

செப்துவஜிந்த்‌ பதிப்பில்‌, 
தீர்க்கதரிசியின்‌ புஸ்தகம்‌, 
இரண்டாம்‌ இராஜ்யங்களின்‌ 
என்று அழைக்கப்படுகிறது. 


லு 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தீர்க்கதரிசியின்‌ 


எழுதப்பட்டிருக்கிறது. 
இருவரும்‌ இஸ்ரவேல்‌ தேசத்தில்‌ 
எம்‌ கடைசி நியாயாதிபதிகள்‌. 
இவர்கள்‌ மற்ற நியாயாபதிகளைப்‌ போல 
யுத்தமனுஷரல்ல. இவர்கள்‌ ஆசாரியர்கள்‌. 
இஸ்ரவேல்‌ தேசத்தின்‌: 
இரண்டு இராஜாக்களாகிய  சலலையும்‌, 
தாவீதையும்‌ சாமுவேல்‌ தீர்க்கதரிசி. 
இராஜாக்களாக அபிஷேகம்பண்ணினார்‌ 
இவர்கள்‌ இராஜாக்களின்‌ சரித்திரத்தை 
ஆரம்பித்து வைக்கிறார்கள்‌ 


முதல்‌ 


சாமுவேலின்‌. மதலாம்‌ புஸ்தகத்தில்‌ 
னில்‌ வீழ்ச்சியும்‌ க்‌ 
தீர்க்கதரிசியின்‌ எழுச்சியும்‌, நல்ல 
ஆளுகையும்‌ எழுதப்பட்டிருக்கிறது. 
(சாமு 1-8 ஆகிய அதிகாரங்கள்‌). 


சாமுவேல்‌ தீர்க்கதரிசி இஸ்ரவேல்‌ 
நியாயம்‌ விசாரியாமல்‌ 
ஊழியத்திலிருந்து ஓய்வு 
சவுல்‌ இராஜாவாகிறார்‌. 
நிர்வாகம்‌ சீராகமில்லை 

(சாமு 945 ஆகிய அதிகாரங்கள்‌). 


சாமுவேல்‌ தீர்க்கதரிசி தாவீ 
ராஜாவாக ப்‌ 
தாவீதுக்கும்‌ சவஜுக்கும்‌ நடுவே 
போராட்டமுண்டாகிறது. முடிவில்‌ சவுல்‌ 
அழிந்துபோகிறார்‌ தாவீது சிங்காசனத்தில்‌ 
அமர்ந்து ஆட்சி புரிகிறார்‌ 
சாமு 16-31 ஆகிய அதிகாரங்கள்‌). 





f= THE 
TT 


சாமுவேல்‌ தீர்க்கதரிசி பிறப்பதற்கு 
முன்பாகவே, அவருடைய சரித்திரத்தைப்பற்றி 
எழுதப்பட்டிருக்கிறது. அவர்‌ ஜெபத்தினால்‌ 
பிறந்த பிள்ளையாயிருக்கிறார்‌. அன்னாள்‌ 
சாமுவேலின்‌ தாயார்‌. சாமுவேலின்‌ பிறப்பைக்‌ 
குறித்து, ஒரு தேவதூதன்‌, சாமுவேலின்‌ 
தாயாருக்கு முன்னறிவிக்கிறார்‌. சாமுவேலின்‌ 
தாயார்‌ தனக்கு ஒரு குமாரன்‌ 
பிறக்கவேண்டுமென்று பட்ட 
விண்ணப்பம்பண்‌ ணுகிறாள்‌. 
அதிகாரத்தில்‌ ய 
சம்பவங்கள்‌ அதிகமாய்‌ எழுதப்பட்டிருக்கிறது. 


ள்னாளின்‌ துக்கங்களும்‌ 
மனக்கிலேசங்களும்‌. அன்னாளுக்கு பிள்ளை 
இல்லை. எல்க்கானா அன்னாளின்‌ புருஷன்‌ 
அவருக்கு பெனின்னாள்‌ என்று மற்றொரு 
மனைவியும்‌ இருக்கிறாள்‌. பெனின்னாள்‌ தன்‌ 
வார்த்தைகளினால்‌ அன்னாளை 
வேதனைப்படுத்துகிறாள்‌. எல்க்கானா 
அன்னாள்மீது அன்பாயிருக்கிறார்‌ 
ரிசாமு 11-8). 
ன்னாள்‌ கர்த்தருடைய சமுகத்திலே 

தன்றுபய்‌. வேதணைக்களைர்‌. சொல்லி 
ஜெபிக்கிறாள்‌.  ஆசாரியனாகிய ஏலி 
அன்னாள்‌ ஜெபம்பண்ணுவதை 
தடைபண்ணுவதற்கு முயற்சி பண்ணினார்‌. 
அதன்‌ பின்பு ஏலி அன்னாளை 
உற்சாகப்படுத்துகிறார்‌ (சாமு 1:9-19). 

| சாமுவேலின்‌ பிறப்பு சாமு 119-23). 
அன்னாள்‌ சாமுவேலை கர்த்தருக்கு 
பிரதிஷ்டைபண்ணுகிறாள்‌ சாமு 1:24-28). 
எல்க்கானா 
சாமு 1:1-8 


காமு 11. எப்பிராயீம்‌ 
மலைத்தேசுத்திலிருக்கிற சோப்பீம்‌ 
என்னப்பட்ட ராமதாயீம்‌ ஊரானாகிய 
ஒரு மனுஷன்‌ இருந்தான்‌; அவனுக்கு. 
எல்க்கனா என்று பேரு அவன்‌ 
எப்பிராயிமியனாகிய சப்புக்குப்‌ பிறத்த 
தோகுவின்‌ குமாரனாகிய எலிகூவின்‌ 
மகனான எரோகாமின்‌ புத்திரன்‌. 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


1:2. அவனுக்கு இரண்டு 
மணை இருந்தார்கள்‌; 
ஒருத்திபேர்‌ அன்னான்‌, மற்றவன்பேர்‌ 
பெனின்னான்‌; பெனின்னாளுக்குப்‌ 
ின்னைகள்‌ இருந்தார்கள்‌; 
அன்னாளுக்கோ பின்னை இல்லை. 


சாமு 19. அந்த மனுஷன்‌ 
சீலோவிலே சேனைகளின்‌ கர்த்தரைப்‌ 
பணித்துகொள்னவும்‌ அவருக்குப்‌ 
வருஷத்தோறும்‌ தன்‌ 
பேோய்வருவான்‌; 
ஆசாரியரான 
இரண்டு. குமாரராகிய 

ஓப்னியும்‌ பினெகாகும்‌ இருந்தார்கள்‌. 


சாமு 


1சாமு 1:4. அங்கே எல்க்கானா பலியிடும்‌. 
நாவிலே, அவன்‌ தன்‌ மனைவியாகிய 
பெனின்னாளுக்கும்‌, அவளுடைய 
எல்லாக்‌ குமாரருக்கும்‌ 
குமாரத்திகளுக்கும்‌, பங்குபோட்டுக்‌. 
கொடுப்பான்‌. 


1சாமு 15. அன்னானைச்‌ 
சிநேகித்தபடியினால்‌, அவளுக்கு 
இரட்டிப்பான பங்கு கொடுப்பான்‌; 
கர்த்தரோ அவன்‌ கர்ப்பத்தை 
அடைத்திருந்தார்‌. 


1சாமு 1:8. கர்த்தர்‌ அவன்‌ கர்ப்பத்தை 
அடைத்தபடியினால்‌, அவளுடைய 
சக்கனத்தி அவன்‌ துக்கப்படும்படியாக 
அவளை மிகவும்‌ விசனப்படுத்துவான்‌. 


சாமு 1:7. அவன்‌ கர்த்தருடைய 
ஆலயத்திற்குப்‌ போகும்‌ சமயத்தில்‌, 
அவன்‌ வருஷந்தோறும்‌ 
அத்தப்பிரகாரமாய்ச்‌. செய்வான்‌; 
இவன்‌ அவளை மனமமடிவாக்குவான்‌; 
அப்பொழுது அவன்‌ சாப்பிடாமல்‌ 
அழுதுகொண்டிருப்பான்‌. 


சாமு 1:8. அவன்‌ 
எல்க்கனா அவனைப்‌ பார்த்து: 
அன்னானே, ஏன்‌: அழுகிறாய்‌? 
ஏன்‌ சாப்பிடாதிருக்கிறாய்‌? 
ஏன்‌  சஞ்சலப்படுகிறாய்‌? பத்து 
குமாரரைப்பார்க்கிலும்‌ நான்‌ உனக்கு. 
அதிகமல்லவா என்றான்‌. 


புருஷனாகிய 





i THEN 
TT 


சொல்லப்பட்டிருக்கிறது. 
தகப்பனாரின்‌ பெயர்‌ 
ஒரு லேவியர்‌. இவர்‌ கோகாத்தியரின்‌: 
குடும்பத்தைச்‌ சேர்ந்தவர்‌. 

“கோகாத்தியரின்‌ குமாரரில்‌ ஏமான்‌ 
என்னும்‌ பாடகன்‌; 
குமாரன்‌; இவன்‌ 
இவன்‌ எல்க்கானாவின்‌ குமாரன்‌; 
யெரொகாமின்‌ குமாரன்‌: 
குமாரன்‌; இவன்‌ தோவாகின்‌ குமாரன்‌" 
நாளா 6:33.34), 


சாமுவேலின்‌ முன்னோர்களில்‌ 
ஒருவராகிய சூப்‌ என்பவர்‌ எப்பிராயீம்‌. 
இவர்‌ யூதாவிலுள்ள பெத்லெகேம்‌ ஊரைச்‌ 
சேர்ந்தவர்‌. அது எப்பிராத்தா என்று 
அழைக்கப்படுகிறது. யூதாவிலுள்ள 
எப்பிராமீம்‌ ஊரைச்‌ சேர்ந்தவர்கள்‌ 
“எப்பிராத்தியர்‌" என்று 
அழைக்கப்படுகிறார்கள்‌. 


மனுஷனுடைய பேர்‌ 
அவன்‌ மனைவியின்‌ பேர்‌ 
நகோமி, அவனுடைய இரண்டு குமாரரில்‌ 
ஒருவன்‌ பேர்‌ மக்லோன்‌, மற்றொருவன்‌ பேர்‌ 
கிலியோன்‌: யூதாவிலுள்ள பெத்லெகேம்‌. 
ஊராகிய எப்பிராத்தியராகிய அவர்கள்‌ 
மோவாப்தேசத்திற்குப்‌ போய்‌, அங்கே. 
இருந்துவிட்டார்கள்‌" (ரூத்‌ 1:2) 
எப்பிராமீம்‌ மலைத்தேசத்திலிருக்கிற 
சோப்பீம்‌ என்னப்பட்ட ராமதாமீம்‌ ஊரானாகிய 
ஒரு மனுஷன்‌. இருந்தான்‌; அவனுக்கு 
எல்க்கனா என்று ; அவன்‌ 
எப்பிராமீமியனாகிய அய்ந்து பிறந்த 
தோகுவின்‌ குமாரனாகிய எலிகூவின்‌ 
மகனான எரோகாமின்‌ புத்திரன்‌” சாமு 1:1) 
என்று சாமுவேலின்‌ முன்னோர்களைப்பற்றிச்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. 


யூதாவிலுள்ள எப்பிராயீம்‌ ஊரிலே, 
சாமுவேலின்‌ முன்னோர்களான லேலியர்கள்‌, 
இங்கு முதன்‌ முதலாக குடியேறினார்கள்‌. 
அதன்‌ பின்பு, காலப்போக்கில்‌, லேலியரில்‌ 
ஒரு பிரிவினர்‌, எப்பிராயீம்‌ மலைத்தேசத்திற்கு 
குடியேறிப்போனார்கள்‌. சாமுவேலின்‌ 
தகப்பனாராகிய எல்க்கானா. லேலியரின்‌ 
இந்தக்‌ குடும்பத்திலிருந்து. வந்தவர்‌. 
இவர்‌ ராமத்தாமீம்‌ அல்லது ராமா என்னும்‌ 
ஊரைச்‌ சேர்ந்தவர்‌. 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


என்னும்‌ பேருக்கு, 
என்று பொருள்‌. 

ராமாத்தாமீமில்‌ இரண்டு ஊர்கள்‌ உள்ளன. 
ஒன்று எப்பிராயீம்‌ மலைத்தேசத்திற்கு மேலே 
இருக்கிற ராமா என்னும்‌ ஊர்‌, மற்றொன்று 
த மலைத்தேசத்திற்கு கீழேமிருக்கிற ராமா 


என்னும்‌ ஊர்‌ 


எல்க்கானாவின்‌ 
கர்த்தரிடத்தில்‌ பயபக்தியோடிருக்கிறார்கள்‌. 
இஸ்ரவேலின்‌ எல்லா குடும்பத்தாருமே 
கர்த்தரிடத்தில்‌ பமபக்தியாமிருக்கவேண்டும்‌. 
அதிலும்‌ விசேஷமாய்‌. 

குடும்பத்தார்‌ கர்த்தரிடத்தில்‌ 
பயபக்தியோடிருக்கவேண்டும்‌. 
ஊழியக்காரர்கள்‌, தாங்கள்‌ குடியிருக்கும்‌ 
பகுதியிலுள்ள மற்ற குடும்பத்தாருக்கு, 
முன்மாதிரியாக ஜீவிக்கவேண்டும்‌. 


குடும்பத்தார்‌ 


எல்க்கானா சீலோலிலே சேனைகளின்‌ 
கர்த்தரைப்‌ பணிந்துகொள்ளவும்‌ அவருக்குப்‌ 
பலியிடவும்‌ வருஷந்தோறும்‌ தன்‌ ஊரிலிருந்து 
போய்வருவார்‌ சோமு 1:3), சாமுவேல்‌ 
தீர்க்கதரிசியே, கர்த்தரை "சேனைகளின்‌ 
கர்த்தர்‌" என்று முதன்முதலாக அழைத்தவர்‌. 
இஸ்ரவேலின்‌ ஆறுதலுக்காக சாமுவேல்‌ 
கர்த்தரை இவ்வாறு அழைக்கிறார்‌ 


சாமுவேலின்‌ காலத்திலே சத்துருக்கள்‌ 
இல்ரவேறுக்கு வக்‌ 
பலத்திருந்தார்கள்‌. அவர்கள்‌ 
அநேகராயிருந்தார்கள்‌. இஸ்ரவேலரோ 
ய்‌ ஒடுங்கிப்போயிருந்தார்கள்‌. 

ர்‌ தங்களுடைய 


இன்வே 
தொல்ல. 


எல்க்கானா ஒரு லேவியர்‌. 
ராமதாமீம்‌ என்னும்‌ ப்‌ 
சேர்ந்தவர்‌. இவருடைய 
கர்த்தருடைய ஆசரிப்புக்கூடாரம்‌ சிலோவிலே 
இருக்கிறது. ஆனால்‌ எல்க்கானாவுக்கு 
சீலோவிலே குடியிருப்பதற்கு வாசஸ்தலம்‌ 
இல்லை. இவர்‌ ஆசரிப்புக்கூடாரத்திலே, 
நியமிக்கப்பட்டிருக்கிற 
ஊழியத்தை செய்வதற்கு, 
சீலோவுக்குப்‌ 





i FTN 
TT 


எல்க்கானா சீலோவுக்குப்‌ 
போகும்போது, ஒரு ஆசாரியரைப்போலவோ, 
லேவியரைப்போலவோ, ஆசரிப்புக்கூடாரத்திலே 
ஊழியம்‌ செய்கிற ஊழியக்காரரைப்போலவோ 
போகமாட்டார்‌. இஸ்ரவேல்‌ தேசத்திலுள்ள 
ஜனங்கள்‌ சீலோவிலுள்ள 
ஆசரிப்புக்கூடாரத்திற்கு எப்படி போவார்களோ 
அப்படியே எல்க்கானாவும்‌ போவார்‌. 
எல்க்கானா சீலோவுக்குப்போவதைப்‌ பார்த்து. 
ராமதாமீம்‌ ஊரிலுள்ள மற்ற ஜனங்களும்‌ 
உற்சாகமடைந்து, அவர்களும்‌ 
சீலோவிலுள்ள  ஆசரிப்புக்கூடாரத்திற்குப்‌ 


போவார்கள்‌. 


எல்க்கானா 
இஸ்ரவேலர்‌ 
முன்மாதிரியாகவும்‌, 
ஜீவிக்கிறார்‌ 


ராமத்தாமீம்‌ ஊரிலுள்ள 
எல்லோருக்கும்‌ நல்ல 

எடுத்துக்காட்டாகவம்‌ 
இவருடைய காலத்தில்‌, 


இஸ்ரவேல்‌ தேசத்திலே, இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
மத்தியிலே, பயப்படும்‌ 
ஜனங்கள்‌ 
வெகுவாய்‌ 


கர்த்தருக்குப்‌ 
பயம்‌ குறைந்துபோயிற்று. 
கர்த்தரை விட்டு 
விலகிப்போயிருக்கிறார்கள்‌. 
காலத்தில்‌ எல்க்கானா 
உண்மையுள்ளவராய்‌ ஜீவிக்கிறார்‌. 


இப்படிப்பட்ட 
கர்த்தருக்கு 


எல்க்கானா சீலோவிலே சேனைகளின்‌ 
கர்த்தரைப்‌ பணிந்துகொள்ளவும்‌ அவருக்குப்‌ 
பலியிடவும்‌ வருஷந்தோறும்‌ தன்‌ ஊரிலிருந்து 
போய்வருகிறார்‌; அங்கே கர்த்தரின்‌ 
வன ஏலியின்‌ இரண்டு குமாரராகிய 

பினெகாசும்‌ இருக்கிறார்கள்‌ 
ன்‌ 1:3) 


பிடல்‌ 
துன்மார்க்கர்‌ 
கர்த்தருடைய 
அசுத்தப்படுத்துகிறார்கள்‌. 
இருவரிடத்திலும்‌ கர்த்தருக்குப்‌ 
பயமில்லை. ஆனாலும்‌ எல்க்கானா 


வருஷந்தோறும்‌ கர்த்தரைப்‌ 
பணிந்துகொள்ளவும்‌, கர்த்தருக்கு பலியிடவும்‌ 


ண்டு மாரரும்‌ 

இகல்‌ கனல 

ஆசரிப்புக்கூடாரத்தை 
அவர்கள்‌ 


பயப்படும்‌. 


கர்த்தருக்குப்‌ 

இருக்கிறது. அவர்‌ 
ஆவிக்குரிய காரியங்களில்‌ பயபக்தியோடு 
ஈடுபடுகிறார்‌. ஆனால்‌ அவருடைய 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


குடும்பத்தில்‌ 
இருக்கிறது. 


பிரிவினையும்‌ குழப்பமும்‌ 
எல்க்கானாவுக்கு இரண்டு 
மனைவிகள்‌ இருக்கிறார்கள்‌; ஒருத்திபேர்‌ 
அன்னாள்‌, மற்றவள்பேர்‌ பெனின்னாள்‌;: 
பெனின்னாளுக்குப்‌ பிள்ளைகள்‌ 
இருக்கிறார்கள்‌: அன்னாளுக்கோ பிள்ளை 
இல்லை (சாமு 1:2). 


எல்க்கானாவின்‌ இரண்டு மனைவிகளே 
அவருடைய குடும்பத்தில்‌ ஏற்பட்டிருக்கிற 
பிரச்சனைகளுக்கும்‌, குழப்பங்களுக்கும்‌ 
அடிப்படை காரணம்‌. எல்க்கானா 
கர்த்தர்‌ நியமித்திருக்கிற விவாக 
பிரமாணத்தைமீறி, இரண்டு மனைவிகளை 
திருமணம்‌ செய்திருக்கிறார்‌. 

“இதினிமித்தம்‌ புருஷனானவன்‌ தன்‌ 
தகப்பனையும்‌ தாயையும்‌ விட்டுத்‌ தன்‌ 
மனைவியோடே இ௫ைந்திருப்பான்‌; அவர்கள்‌ 
இருவரும்‌ ஒரே மாம்சமாயிருப்பார்கள்‌ 
என்று அவர்‌ சொன்னதையும்‌, நீங்கள்‌ 
வாசிக்கவில்லையா?" (மத்‌ 19:5) 


உங்கள்‌ 
ரிக வென்று 
உங்கள்‌ இருதயகடினத்தினிமித்தம்‌ மோசே 
உங்களுக்கு இடங்கொடுத்தார்‌: ஆதிமுதலாய்‌ 
அப்படியிருக்கவில்லை" (மத்‌ 19:8), 


கர்த்தராகிய 
இந்து ஒரு புருஷனுக்கு 
ஒரு மனைவி மாத்திரமே இருக்கவேண்டும்‌ 
என்று சொல்லுகிறார்‌. ஒரு குடும்பத்தில்‌, 
ஒரு புருஷனுக்கு ஒன்றுக்கும்‌ மேற்பட்ட 

கர்த்தர்‌ 


“ஆதி முதல்‌ அப்படியிருக்கவில்லை" 
என்று நம்முடைய கர்த்தரும்‌ இரட்சகருமான 
இயேசுகிறிஸ்துவம்‌ சொல்லுகிறார்‌. ஒரு 
குடும்பத்தில்‌, ஒரு புருஷனுக்கு ஒரு மனைவி 
என்று இருக்கும்போது, அந்தக்‌ குடும்பத்தில்‌ 
சந்தோஷமும்‌, சமாதானமும்‌ இருக்கும்‌. 
ஆபிரகாம்‌ குடும்பத்திலும்‌. யாக்கோபின்‌ 
குடும்பத்திலும்‌, அவர்களுக்கு ஒன்றுக்கும்‌ 
மேற்பட்ட மனைவிகள்‌ இருந்ததினால்‌, 
அவர்களுடைய குடும்பத்திலே 
பிரச்சனைகள்‌ உண்டாயிற்று. அவர்களுக்கு 
பிரச்சனைகள்‌ உண்டான துபோலவே, 
இப்போது, எல்க்கானாவின்‌ குடும்பத்திலும்‌ 
பிரச்சனைகள்‌ உண்டாயிற்று. 





f= THE 
TT 


சச்சரவுகளும்‌ தல்‌ 
இல்லிருவரயும்‌ 
ஆசீர்வதியாமல்‌, 
ஆசீர்வதித்திருக்கிறார்‌ 
பிள்ளைகள்‌ 

அன்னாளுக்கோ பிள்ளைகள்‌ 


பெனின்னாள்‌ 
அநேக 
பெற்றெடுத்திருக்கிறாள்‌ 


எல்க்கானாவுக்கு 


குடும்பத்திலே சந்தோஷமாயிருக்கிறாள்‌ 
அன்னாளோ ராகேலைப்போல 
பிள்ளையற்றவளாயிருக்கிறாள்‌. ஆனாலும்‌ 
அவள்‌ தன்னுடைய கணவனுக்கு மிகவும்‌ 
பிரியமானவளாயிருக்கிறாள்‌. பெனின்னாள்‌ 
அன்னாளை துக்கப்படும்டியாக மிகவும்‌ 
விசனப்படுத்துவாள்‌. அவள்‌ அன்னாளை 
மனமடிவாக்குவாள்‌. கர்த்தர்‌ 
பெனின்னாளின்‌ கர்ப்பத்தை 
ஆசீர்வதித்திருக்கிறார்‌. ஆனாலும்‌ 
எல்க்கானா அன்னாள்மீது அன்பாமிருப்பதை 
அவளால்‌ தாங்கிக்கொள்ள முடியவில்லை. 


' அன்னாளுக்கு பிள்ளைகள்‌ இல்லை 
வருத்தத்திலிருக்கி| 


மனமடிவாக்குகிறாள்‌. இதனால்‌ அன்னாள்‌ 
சாப்பிடாமல்‌ அழுதுகொண்டிருக்கிறாள்‌. 


எல்க்கானாவின்‌ குடும்பத்திலே, 
இரண்டு மனைவிகளின்‌ பிரச்சனைகளினால்‌, 
குழப்பமுண்டாயிற்று: அவர்கள்‌ இருவரையும்‌ 
சமாதானப்படுத்துவது எல்க்கானாவுக்கு 
மிகவும்‌ கடின மாயிருக்கிறது. 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எல்க்கானாவின்‌ குடும்பத்திலே. 
குழப்பங்களும்‌, பிரச்சனைகளும்‌ இருந்தாலும்‌, 
அவர்‌ கர்த்தருடைய ஆராதனையில்‌: 
உண்மையுள்ளவராயிருக்கிறார்‌. குடும்பத்தில்‌ 
எல்க்கானாவின்‌ இரண்டு மனைவிகளும்‌ 
ஒருவருக்கொருவர்‌ சண்டை 
போட்டுக்கொண்டாலும்‌, எல்க்கானாவோ 
சீலோவிலே சேனைகளின்‌ கர்த்தரைப்‌ 
பணிந்துகொள்ளவும்‌, அவருக்கு பலியிடவும்‌, 

வருஷந்தோறும்‌ தன்‌ ஊரிலிருந்து போய்‌ 
வருகிறார்‌. 


எல்க்கானா சீலோவிலுள்ள 
ஆசரிப்புக்கூடாரத்திற்குப்போகும்போது அவர்‌ 
தனியாகப்‌ போகாமல்‌, தன்னோடுகூட, 
தன்னுடைய இரண்டு மனைவிகளையும்‌, 
தன்னுடைய பிள்ளைகளையும்‌, சீலோவுக்கு 
க்‌ போகிறார்‌. 
அன்னாளும்‌ 
குடும்பக்காரியங்களில்‌  ஒற்றுமையாயிராமல்‌ 
பிரிந்திருந்தாலும்‌, கர்த்தரை ஆராதிப்பதில்‌ 
ஒற்றுமையாயிருக்கிறார்கள்‌. 


பிரச்சனைகள்‌ 
ப்ப இருக்கலாம்‌. 
பிரச்சனைகள்‌ கர்த்தருடைய 
தடையாயிருக்கக்கூடாது. 
ங்கள்‌ கர்த்தரை ஆராதிப்பதை 
நிறுத்திவிடக்கூடாது. குடும்பத்தில்‌: 
பிரச்சனைகள்‌ இருந்தாலும்‌, குடும்பமாய்‌ 
கர்த்தரை ஆராதிப்பது தொடர்ந்து 
நடைபெறவேண்டும்‌. 
பெனின்னாள்‌ அன்னாளை 
துக்கப்படுத்தினாலும்‌, விசனப்படுத்தினாலும்‌, 
மனமடிவாக்கினாலும்‌, எல்க்கானா 
அன்னாளைப்‌ பிரியப்படுத்துவதற்கும்‌, 
சமாதானப்படுத்துவதற்கும்‌ 
முயற்சிபண்ணுகிறார்‌. 
சீலோவிலே. 
நாளிலே, அவர்‌ 
பெனின்னாளுக்கும்‌, 
குமாருக்கும்‌ 


எல்க்கானா பலியிடும்‌ 
தன்‌ மனைவியாகிய 
அவளுடைய எல்லாக்‌ 

குமாரத்திகளுக்கும்‌, 
பலியிட்டதைப்‌ பங்குபோட்டுக்‌ கொடுப்பார்‌. 
அன்னாளைச்‌ சிநேகித்தபடியினால்‌, 
அவளுக்கு இரட்டிப்பான பங்கு கொடுப்பார்‌ 
சோமு 1:45). அன்னாளுடைய துக்கம்‌ 
நீங்கவேண்டும்‌ என்பதும்‌, அவள்‌ 
ஆறுதலும்‌ சந்தோஷமும்‌ அடையவேண்டும்‌ 
என்பதும்‌ எல்க்கானாவின்‌ விருப்பம்‌. 





i FTE 
TT 


எல்க்கானா, சீலோவிலே சேனைகளின்‌ 
கர்த்தருடைய ஆசரிப்புக்கூடாரத்திலே 
நடைபெறும்‌ பண்டிகைகளுக்கும்‌, 
. முழுக்குடும்பத்தா ரோடும்‌ 

தன்னுடைய 

சமாதானம்‌. 


எல்லா 


எல்க்கானா 
சமாதான பலிகளை செலுத்துவார்‌. 
மிகவம்‌ துக்கப்பட்டு, 
விசனப்பட்டு 


அன்னாள்‌ 
வேதனைப்பட்டு, 
மனமடிவடிவாயிருப்பதினால்‌, அவளுக்கு. 
எல்வாறு ஆறுதல்‌ சொல்லவேண்டும்‌ 
என்பது எல்க்கானாவக்கு தெரிந்திரக்கிறது. 
எல்க்கானா தான்‌ கர்த்தருக்கு 
செலுத்திய சமாதான பலிகளை, தன்னுடைய 
இரண்டு மனைவிகளுக்கும்‌ பங்கு கொடுப்பது, 
வழக்கம்‌. 
அன்னாளுக்கு 
கொடுப்பார்‌ 
அதிகமாய்‌ 
அவளுக்கு 
காண்பிக்கிறார்‌ 

எல்க்கானாவைப்போலவே, 
நம்முடைய சிநேகிதர்களுக்கும்‌, ர்‌ 
உறவினர்களுக்கும்‌, அதிகமான பங்குகளை 


செலவு செய்து, நம்முடைய 
அதிகமான பங்கை 
கொடுக்கவேண்டும்‌. 


பெனின்னாளோ 
குடும்பத்திலே கு! 
உண்டுபண்ணுகிறவளாயிருக்கிறாள்‌. 
அவளுடைய ஒவ்வொரு வார்த்தையும்‌ 
விஷமத்தனமாயிரக்கிறது அன்னாளுடைய 
வேதனைகளை எல்வாறு கூட்டுவது 
என்பதும்‌, அவளுடைய 
எல்வாறு அதிகரிப்பது 
பெனின்னாளுக்கு நன்றாய்த்‌ 
தெரிந்திருக்கிறது. பெனின்னாளின்‌. 
வாயிலிருந்து சமாதான வார்த்தைகள்‌ 
புறப்பட்டு வராமல்‌, குழப்பதை ஏற்படுத்தும்‌ 
வார்த்தைகளும்‌, பிரச்சனைகளை 
ஏற்படுத்தும்‌ வார்த்தைகளும்‌ புறப்பட்டு. 
வருகிறது. 


துக்கத்தை 
என்பதும்‌. 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


எல்க்கானா அன்னாளை சிநேகிப்பதும்‌ 
பெனின்னாளூக்கு பிடிக்கவில்லை 
எல்க்கானா தன்மீது மாத்திரமே 
சிநேகமாயிருக்கவேண்டும்‌ என்று 
பெனின்னாள்‌ எதிர்பார்க்கிறாள்‌. எல்க்கானா 
அன்னாள்மீது, சிநேகமாயிருப்பதைப்‌ 
பார்த்து.  பெனின்னாள்‌ அன்னாள்மீது, 
பொறாமைப்படுகிறாள்‌. 


கர்த்தரோ அன்னாளின்‌ கர்ப்பத்தை 
அடைத்திருக்கிறார்‌. கர்த்தர்‌ அன்னாளின்‌ 
கர்ப்பத்தை அடைத்தபடியினால்‌, அவளுடைய 
சக்களத்தி அவள்‌ துக்கப்படும்படியாக 
அவளை மிகவும்‌ விசனப்படுத்துகிறாள்‌ 
சாமு 1:58). 


பெனின்னாளுக்கு அன்னாளை 
எப்போது விசனப்படுத்த வேண்டும்‌. என்பதும்‌ 
நன்றாய்த்‌ தெரிந்திருக்கிறது. அவர்கள்‌ 


மிகவும்‌ "விசனப்படுத்துகிறாள்‌. 
எல்க்கானாவின்‌ வீட்டிலே, 
அன்னாசும்‌ ஒன்றாய்க்‌ கூடமிராமல்‌ 
தனித்தனியாக, இருந்திருக்கலாம்‌ 
அவர்கள்‌ குடும்பமாக கர்த்தருடைய 
ஆலமத்திற்குப்‌ போகும்போதுதான்‌, அவர்கள்‌ 
இருவரும்‌ ஒன்றாய்க்‌ கூடியிருப்பதற்கு 
வாய்ப்பு ஏற்பட்டிருக்கலாம்‌. 

எல்க்கானா கர்த்தருடைய ஆலயத்திலே, 
அன்னாளுக்கு இரட்டிப்பான பங்கைக்‌ 
கொடுத்து, தன்னுடைய சிநேகத்தை 
வெளிப்படுத்துகிறார்‌. பெனின்னாள்‌ அதைப்‌ 
பார்த்து. அன்னாள்மீது பொறாமைப்பட்டு, 
கர்த்தருடைய ஆலயத்திலே 
மனயடிவாக்குகிறாள்‌. 
அன்னாளுக்கு 
பங்கைக்கொடுத்தாலும்‌, 
அதை சாப்பிடாமல்‌ அழுதுகொண்டிருக்கிறாள்‌. 


அன்னாள்‌ சந்தோஷமாயிருக்க 
வேண்டும்‌ என்பது எல்க்கானாவின்‌ 
விருப்பம்‌. ஆனால்‌ பெனின்னாளோ, 
அன்னாள்‌ துக்கமாயிருக்க வேண்டுமென்று 
விரும்புகிறாள்‌. அன்னாள்‌ துக்கப்படுவதற்கும்‌, 
விசனப்படுவதற்கும்‌. மனமடிவடைவதற்கும்‌ 
என்னென்ன காரியங்களையெல்லாம்‌. 
செய்யவேண்டுமோ, அவையெல்லாவற்றையும்‌ 
பெனின்னாள்‌ யோசித்து செய்கிறாள்‌. 





i FTE 
TT 


பெனின்னாள்‌. தன்னை விசனப்‌ 


படுத்துவதையும்‌, மனமடியப்பண்‌ணுவதையும்‌ 
அன்னாளால்‌ தாங்கிக்கொள்ள முடியவில்லை. 


அழுதுகொண்டிருக்கிறாள்‌. 


இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ 
ஏராளமான துக்கங்களும்‌, ந] 
பிரச்சனைகளும்‌ வரலாம்‌. நாம்‌ கர்த்தர்மேல்‌ 
பாரத்தை வைத்துவிட்டு, அவருடைய 
சமுகத்திலே இளைப்பாறுதலடையவேண்டும்‌. 
கர்த்தருக்குள்‌ சந்தோஷமாயிருப்பதே நமக்கு 
பெலன்‌ அன்னாள்‌ கர்த்தருடைய 
ஆலயத்திலே அழுகிறாள்‌. அங்கே அவள்‌ 
எல்க்கானாவுக்கு முன்பாக அழாமல்‌, 
கர்த்தருடைய சமுகத்திலே அழுவதற்கு 
ஆயத்தமாயிருக்கவேண்டும்‌. 

அன்னாளைப்போலவே இக்காலத்தில்‌ 
அநேக விசுவாசிகளுக்கு துக்கங்களும்‌. 
பிரச்சனைகளும்‌ அதிகமாயிருக்கிறது. 
அவர்கள்‌ கர்த்தரை நோக்கிப்‌ பார்க்காமல்‌ 
தங்களுடைய துக்கங்களையும்‌, தங்களைத்‌ 
துக்கப்படுத்துகிறவர்களையும்‌ நோக்கிப்‌ 
பார்க்கிறார்கள்‌. இப்படிப்பட்டவர்கள்‌ 
கர்த்தருக்குள்‌ சந்தோஷமாயிருக்காமல்‌, 
இந்த உலகத்திற்குள்‌ துக்கமாயிருப்பார்கள்‌. 

உலகப்பிரகாரமான 
வேதனைகளையும்‌ அதிகமாய்‌ 
அனுபவிக்கிறவர்கள்‌ தங்களுக்குத்‌. 
தாங்களே சத்துருக்களாகிவிடுவார்கள்‌. 
கர்த்தர்‌ மூலமாய்‌ வரும்‌ சந்தோஷத்தையும்‌, 
சமாதானத்தையும்‌ பெற்றுக்கொள்ள 
முடியாதபடிக்கு, அவர்கள்‌ தங்களுக்குத்‌ 
தாங்களே தடைகளாயிருப்பார்கள்‌. 


துக்கங்களையும்‌, 


கர்த்தருடைய ஆலயத்திலே அன்னாள்‌ 
சாப்பிடாமல்‌ அழுதுகொண்டிருக்கிறாள்‌. 
அவள்‌ புருஷனாகிய எல்க்கானா அவளைப்‌ 
பார்த்து: “அன்னாளே, ஏன்‌ அழுகிறாய்‌? 
ஏன்‌ சாப்பிடாதிருக்கிறாய்‌? 
ஏன்‌ சஞ்சலப்படுகிறாய்‌? 
குமாரரைப்பார்க்கிலும்‌ நான்‌ 


ஒரே மாம்சமாய்‌ இணைந்திருக்கிறார்கள்‌. 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


ஒன்றாய்‌ 


மனைவியும்‌ 


அவர்களுடைய ஆவியும்‌ 
இணைந்திருக்கிறது. புருஷனும்‌ 
ஒருவருக்கொருவர்‌, தங்களுடைய 
துக்கங்களையும்‌, சந்தோஷங்களையும்‌ 
பகிர்ந்துகொள்ளவேண்டும்‌. ஒருவர்‌ பாரத்தை 


எல்க்கானா தன்னால்‌ முடிந்த 
வரையிலும்‌ முயற்சி செய்து, அன்னாளுடைய 
துக்கத்தைப்‌ போக்குவதற்கு 
பிரயாசப்படுகிறார்‌. அன்னாளுக்கு பிள்ளை 
இல்லை. அவளுடைய கர்ப்பம்‌ 
அடைக்கப்பட்டிருக்கிறது. அன்னாள்‌ அதை 
நினைத்து மிகவும்‌ வேதனைப்படுகிறாள்‌. 
அன்னாளின்‌ வருத்தத்தைப்‌ போக்கும்‌. 
வண்ணமாக எல்க்கானா அவளிடம்‌, “பத்து 
குமாரரைப்பார்க்கிலும்‌ நான்‌ உனக்கு 
அதிகமல்லவா” என்று ஆறுதலான 
வார்த்தைகளை சொல்லுகிறார்‌. 


இந்தப்‌ 
சிலுவைகளும்‌ னு ஆறுதல்களும்‌ 
இருக்கிறது. நம்முடைய சிலுவைகளையே 
நினைத்துக்கொண்டிருந்தால்‌, , நமக்கு 
ஒருபோதும்‌ ஆறுதல்‌ உண்டாகாது. 
வாழ்க்கையின்‌ துக்கங்களையே அதிகமாக 
தியானிப்போமென்றால்‌, கர்த்தர்‌ நமக்கு 
கொடுக்கும்‌ ஆறுதல்களை தியானிக்க 
நமக்கு நேரம்‌ இருக்காது. 
பிரபஞ்சத்தில்‌ நமக்கு 
வேதனைகளும்‌ உண்டு 
அதே வேளையில்‌ நமக்கு கர்த்தருக்குள்‌ 
சமாதானமும்‌ ஆறுதலும்‌ உண்டு. 
நாம்‌ துக்கப்படும்போது சமாதானத்தையும்‌, 
நாம்‌ சந்தோஷமாமிருக்கும்போது. 
துக்கத்தையும்‌ நினைத்துப்‌ பார்க்கவேண்டும்‌. 
துக்கத்தையும்‌ சந்தோஷத்தையும்‌ சமமாய்ப்‌ 
பாவிக்க கற்றுக்கொள்ளவேண்டும்‌. 


நமக்கு 


கர்த்தருடைய 
நம்முடைய ஜீவியத்தில்‌ 
நடக்கப்போவதில்லை. 
அன்பாிர்கு்பேது 
சந்தோஷத்திற்கு 
சத்துருவாயிருக்கக்கூடாது. 





i FTE 
TT 
அன்னாளின்‌ ஜெபம்‌ 
1சாமு 1:9-18 


நிலையண்டையிலே 
ஆசனத்தின்மேல்‌ உட்கார்த்திருத்தான்‌.. 


1சாமு 1:10. அவன்‌ போய்‌, மனங்கசுத்து, 
மிகவும்‌ அழுது, கர்த்தரை நோக்கி 
விண்ணப்பம்பண்ணி: 


நகாமு 1:11. சேனைகளின்‌ கர்த்தாவே, 
தேவரீர்‌ உம்முடைய அடியானின்‌ 
சிறுமையைக்‌ கண்ணோக்கிப்‌ பார்த்து, 
உம்முடைய அடியானை மறவாமல்‌ 
தினைந்தருனி, உமது அடியாளுக்கு. 
ஒரு ஆண்‌ பின்னையைக்‌ 
கொடுத்தால்‌, அவன்‌ உயிரோடிருக்கும்‌ 
சுகல நாளும்‌ நான்‌ அவனைக்‌ 
கர்த்தருக்கு ஒப்புக்கொடுப்பேன்‌; 
அவன்‌... தலையின்மேல்‌ சவரகன்‌ 
கத்திபடுவதில்லை என்று ஒரு 
பொருத்தனை பண்ணினான்‌. 


1:12. அவன்‌ கர்த்தருடைய 
வெகுநேரம்‌ 

போது, 
வாயைக்‌. 


1காமு 
சுந்திதியில்‌ 
விண்ணப்பம்பண்ணுகிற 


ஏலி. அவன்‌ 
கவனித்துக்கொண்டிருந்தான்‌. 


காமு 1:18. அன்னான்‌ தண்‌ 
இருதயத்திலேபேசினான்‌; அவளுடைய 
உதடுகள்‌ மாத்திரம்‌ அசைத்தது, அவன்‌ 
கத்தமோ கேட்கப்படவில்லை; 
ஆகையால்‌ அவன்‌ வெறித்திருக்கிறான்‌ 
என்று ஏலி நினைத்து, 


கோமு 114. அவனை நோக்கி: தீ 
எதுவரைக்கும்‌ வெறித்திருப்பாய்‌? உன்‌ 
குடிய உன்னைவிட்டு விலக்கு. 
என்றான்‌. 


சாமு 115. அதற்கு அன்னான்‌ 
பிரதியுத்தரமாக அப்படியல்ல, என்‌ 
ஆண்டவனே, நான்‌ மனக்கிலேசமுன்ன 
ஸ்திரீ; நான்‌  திராட்சரமாகிலும்‌ 
மதுவாகிலும்‌ குடிக்கவில்லை நான்‌ 
கர்த்தருடைய  சத்திதியில்‌ என்‌ 
இருதயத்தை ஊற்றிவிட்டேன்‌.. 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சாமு 1:18. உம்முடைய அடியாணைப்‌ 
'பேலியாவின்‌ மகனாக எண்ணாதேயும்‌; 
மிகுதியான விசாரத்தினாலும்‌ 
கிலேசத்தினாலும்‌ இத்நேரமட்டும்‌ 
விண்ணப்பம்‌ பண்ணினேன்‌ என்றான்‌. 


1சாமு 117. அதற்கு. ஏலி 
சுமாதானத்துடனே பேரு நீ இஸ்ரவேலி. 
ன்‌ தேவனிடத்தில்‌ கேட்ட 
உன்‌ விண்ணப்பத்தின்யடி அவர்‌ 
உனக்கு கட்டனையிடுவாராக என்றான்‌. 


1சாமு 1:18. அப்பொழுது அவன்‌: 
உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய 
கண்களிலே  தயைகிடைக்கக்கடவது 
என்றான்‌; பின்பு அந்த 
ஸ்திரீ புறப்பட்டுப்போய்‌, 
போஜனஞ்செய்தான்‌; அப்புறம்‌ அவன்‌ 
துக்கமுகமாயிருக்கவில்லை. 


சாப்பிடாமல்‌ 
பார்த்து, 


அன்னாள்‌ 
அழுதுகொண்டிருப்பதைப்‌ 
எல்க்கனா அவளை மென்மையாகக்‌ 
குடிந்துகொள்கிறார்‌. இதன்‌ மூலமாக 
அன்னாளின்‌ மனதில்‌ ஒரு 
மாற்றமுண்டாயிற்று. அவள்‌ 
எல்க்கானாவக்கு முன்பாக அழுவதை 
நிறுத்திவிட்டு, கர்த்தருடைய சமுகத்திலே 
விண்ணப்பம்பண்ண ஆரம்பிக்கிறாள்‌. 

சீலோவிலே, 
அவருடைய இரண்டு 
பிள்ளைகளும்‌ புசித்து குடிக்கிறார்கள்‌. 
அதன்பின்பு அன்னாள்‌ எழுந்திருந்து, 
கர்த்தருடைய சமுகத்திற்கு முன்பாக 
மனங்கசந்து மிகவும்‌ அழுகிறாள்‌. 
கர்த்தரை நோக்கி விண்ணப்பம்பண்ணுகிறாள்‌ 
சாமு 1:9). 


எல்க்கானாவும்‌, 
மனைவிகளும்‌, 


பெனின்னாள்‌ 
விசனப்படுத்தி, 
அன்னாள்‌ 
அழுதுகொண்டிருந்தாள்‌. ௭ ய 
அன்னாளை மென்மையாகக்‌ 
கடிந்தகொண்ட பின்பு அன்னாள்‌ 
அழுவதை நிறுத்திவிட்டு, அவர்களோடுகூட 
புசிக்கிறாள்‌. பானம்பண்‌ ணுகிறாள்‌. 
அன்னாளின்‌ துக்கம்‌ சற்று குறைகிறது. 


அன்னாளை 
மனமடிவாக்கின போது, 
சாப்பிடாமல்‌. 
எல்க்கானா 





f= a 
TT 


நம்முடைய  போஜனங்களை நாம்‌ 
நம்முடைய கட்டுப்பாட்டிற்குள்‌ வைத்திருப்பது. 
போல, நம்முடைய உணர்ச்சிகளையும்‌ 
நம்முடைய கட்டுப்பாட்டிற்குள்‌ வைத்திருக்க 
வேண்டும்‌. போஜனம்‌ பண்ணாமல்‌: 
உபவாசம்பண்ணுவதுபோல, துக்கப்படாமல்‌ 
கர்த்தருக்குள்‌ 'சந்தோஷமாயிருக்கவும்‌. 
முயற்சிபண்ணவேண்டும்‌. இவை இரண்டுமே 
சுயவெறுப்பினால்‌ வருபவை. நம்மை நாமே. 
pb உபவாசம்பண்ண 
நம்முடைய சுயஉணர்ச்சிகளைக்‌: 
கட்டுபபடந்திளால்தான்‌, நம்மால்‌ 
துக்கத்திலும்‌ ஆறுதல்‌ பெற முடியும்‌. 


ர்‌ போஜனம்‌ 
கர்த்தருடைய 

விண்ணப்பம்பண்‌ ணுகிறாள்‌. 

இதுவரையிலும்‌ எல்க்கானாவுக்கு முன்பாக 

அழுதுகொண்டிருந்தாள்‌. இப்போதோ 

கர்த்தருடைய சமுகத்திற்கு முன்பாக 

மனங்கசந்து மிகவும்‌ அழுகிறாள்‌. 


நம்முடைய துக்கங்களையும்‌, 
பாரங்களையும்‌ நம்முடைய தோள்கள்மீது 


சுமந்துகொண்டிருப்பதற்கு பதிலாக, அவற்றை 
தத்திலே 


கர்த்தருடைய பா 
வைத்துவிட்டு, 
பெறவேண்டும்‌. நாம்‌ 
மனங்கசந்து, மிகவும்‌ 
நம்முடைய பாரங்களை 
வைத்துவிடவேண்டும்‌. 


இறக்கி 
நாம்‌ இளைப்பாறுதல்‌ 
கர்த்தருக்கு முன்பாக 


னாள்‌ கர்த்தருடைய சமுகத்திலே. 
என்னக்‌ ஜெபிப்பதைவிட, இப்போது. 
மிகவம்‌ விசேஷமாய்‌ ஜெபிக்கிறாள்‌. 
சாதாரண நாட்களைவிட, இப்போது, 
அன்னாளுடைய துக்கம்‌ மிகவும்‌ 
அதிகமாயிருக்கிறது. அவளுக்கு 
கர்த்தருடைய கிருபையும்‌, இரக்கமும்‌, 
ஆறுதலும்‌ அதிகமாய்த்‌ தேவைப்படுகிறது. 
கர்த்தருடைய கிருபாசனத்தற்கு முன்பாக, 
அன்னாள்‌ தன்னுடைய பாரங்களையெல்லாம்‌ 
கண்ணீரோடு இறக்கி வைக்கிறாள்‌. 


எல்க்கானாவும்‌, 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எல்க்கானா தன்னுடைய குடும்பத்தோடு 

சேர்ந்து இப்போது கர்த்தருக்கு சமாதான 

பலிகளை செலுத்தியிருக்கிறார்‌. கர்த்தர்‌ 

எல்க்கானாவின்‌ குடும்பத்திலே 
சமாதானத்தை கட்டளையிடுகிறார்‌. 

கர்த்தரிடத்தில்‌ 

நாம்‌ 


நம்மை நாமே 


ஜீவனுள்ளதாயிருக்கும்‌. 


அன்னாளின்‌ மனதிலே துக்கமும்‌, 
மனமடிவும்‌, விசனமும்‌ “நாம்ககிரக்காு 
அன்னாளின்‌. துக்கம்‌ அவளை 
கர்த்தரிடத்தில்‌ ஜெபம்பண்ணுவதற்கு, 
வழிநடத்துகிறது. அன்னாளின்‌ ஆத்துமா 
'வேதனைப்படுகிறது. 
இருதயம்‌ கர்த்தருக்கு. 
இவையெல்லாம்‌. 
சேர்ந்து. அன்னாளை கர்த்தரை நோக்கி 
விண்ணப்பம்பண்ண வழிநடத்துகிறது. 
அன்னாளைப்போல. 
தீலியற்திலம்‌ துக்கமும்‌ வேதனையும்‌ 
இருக்கலாம்‌. நம்முடைய துக்கங்களும்‌ 
வேதனைகளும்‌, நம்மை கர்த்தரிடத்தில்‌: 
ஜெபம்பண்ணுவதற்கு வழிநடத்தவேண்டும்‌. 
நம்முடைய கர்த்தராகிய இயேசுகிறிஸ்துவும்‌ 
வியாகுலத்தோடு பிதாவை நோக்கி 
ஜெபம்பண்ணினார்‌. 


'அவர்‌ மிகவும்‌ வியாகுலப்பட்டு அதிக 
ஊக்கத்தோடே ஜெபம்பண்ணினார்‌. 
அவருடைய வேர்வை இரத்தத்தின்‌ 
பெருந்துளிகளாய்த்‌ தரையிலே விழுந்தது" 
(லூக்‌ 22:44). 


நம்முடைய 


கர்த்தரிடத்தில்‌ 

அவளுடைய 

ம்‌ கலந்திருக்கிறது. 

ஜெபம்‌ உலர்ந்த 

அன்னாள்‌ கர்த்தருடைய 

சமுகத்திற்கு முன்பாக மனங்கசந்து மிகவும்‌ 
அழுகிறாள்‌. 





i= THEN 
TT 


அன்னாள்‌ 
ஜெபம்பண்ணும்போது, தன்னுடைய 
தேவையை தெளிவாக சொல்லுகிறாள்‌. 
மிகவும்‌ சுருக்கமாகவும்‌, பணிவாகவும்‌ 
ஜெபம்பண்ணுகிறாள்‌. கர்த்தர்‌ தன்னுடைய 
சிறுமையைக்‌ கண்ணோக்கி பார்க்கவேண்டும்‌ 
என்பதும்‌, தனக்கு ஒரு ஆண்பிள்ளையைக்‌ 
கொடுக்கவேண்டும்‌ என்பதும்‌ 
அன்னாளுடைய ஜெபமாகும்‌. 


கர்த்தரிடத்தில்‌ 


இந்தி, உமது அடியாளுக்கு ஒரு 
ஆண்‌ பிள்ளையைக்‌ கொடுத்தால்‌, அவன்‌ 
உயிரோடிருக்கும்‌ சகல நாளும்‌ நான்‌ 
அவனைக்‌ கர்த்தருக்கு ஒப்புக்கொடுப்பேன்‌: 
மின்மேல்‌ சவரகன்‌ 
சாமு 111) என்று ஒரு 
பொருத்தனை பண்ணுகிறாள்‌. 
எல்க்கானா ஒரு 
அன்னாளுக்கு பிறக்கப்போகும்‌ மகனும்‌ 
லேவியனாகவே இருப்பான்‌. லேவியர்கள்‌ 
கர்த்தருடைய ஊழியத்திற்கு அர்ப்பணிக்கப்‌ 
பட்டவர்கள்‌. அன்னாளோ, கர்த்தர்‌ தனக்கு 
கொடுக்கும்‌ ஆண்பிள்ளையை,  நசரேய 
விரதத்தின்‌ பிரகாரம்‌ வளர்ப்பதாக 
வாக்குப்பண்ணுகிறாள்‌. சாமுவேல்‌ 
பிறப்பதற்கு முன்பாகவே கர்த்தருடைய 
ஊழியத்திற்கென்று பிரதிஷ்டைபண்ணப்‌ 
பட்டிருக்கிறார்‌ 


லேவியன்‌. 


அன்னாளைப்போலவே 


குருந்தாய்‌ ஜெபம்பண்ணவேண்டும்‌. 

கர்த்தருடைய கிருபைக்காகவும்‌ இரக்கத்திற்‌ 

காகவும்‌, அவருடைய சமுகத்தில்‌ கெஞ்சி 
நம்முடைய ஆத்துமாவை. 


கிரயம்‌ 
முடியாது. கர்த்தர்‌ 
நமக்கு இலவச ஈவாகக்‌ கொடுக்கிறார்‌. 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆனாலும்‌ கர்த்தருடைய கிருபைக்காக நாம்‌ 
ஜெபம்பண்ணும்போது, 
ஜெபிப்பது மிகவும்‌. 
பொருத்தனையின்‌ 
ஆசீர்வாதம்‌ நமக்கு கிடைக்கும்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய கிருபையையும்‌, இரக்கத்தையும்‌ 
நமக்குக்‌ காண்பிப்பார்‌ என்னும்‌. 
விசுவாசத்தோடு, நம்முடைய 
பொருத்தனையின்‌ கடமைகளை நாம்‌ 
நிறைவேற்றவேண்டும்‌. 
அன்னாள்‌ கர்த்தரை நோக்கி 
விண்ணப்பம்பண்ணும்போது, மிகுந்த 
சத்தமிட்டு ஜெபம்பண்ணவில்லை. அன்னாள்‌ 
தன்‌ இருதயத்திலே. பேசுகிறாள்‌: 
அவளுடைய உதடுகள்‌ மாத்திரம்‌ அசைகிறது. 
அவள்‌  சத்தமோ  கேட்கப்படவில்லை. 
சாமு 113) 


பார்க்கிறான்‌. 
இருதயத்தைப்‌ 
தன்னுடைய 
பேசினாலும்‌, 


முகத்தைப்‌ 
நம்முடைய 
அன்னாள்‌ 


கர்த்தரோ 
பார்க்கிறார்‌. 
இருதயத்திலே கர்த்தரோடு 
கர்த்தர்‌... தன்னுடைய இருதயத்தை 
அறிந்திருக்கிறார்‌ என்று அன்னாள்‌ 
விசுவாசிக்கிறாள்‌. நம்முடைய வாயிலிருந்து 
வார்த்தைகள்‌ பிறவாவதற்கு முன்பே, கர்த்தர்‌ 
நம்முடைய இருதயத்தின்‌ நினைவுகளை 
அறிந்திருக்கிறார்‌. நம்முடைய 
நினைவுகளே கர்த்தருக்கு 
வார்த்தைகளாயிருக்கிறது. 

கர்த்தருடைய 


அன்னாள்‌ 
சமுகத்திலே  விண்ணப்பம்பண்ணும்‌? 
ஏலி அங்கே பிரதான ஆசாரியராயிரககிறா்‌. 
ஆசாரியனாகிய ஏலி கர்த்தருடைய 
ஆலயத்தின்‌ வாசல்‌ நிலையண்டையிலே 
ஒரு ஆசனத்தின்மேல்‌ உட்கார்ந்திருக்கிறார்‌ 
அன்னாள்‌ கர்த்தருடைய சந்நிதியில்‌ 
வெகுநேரம்‌ விண்ணப்பம்பண்ணுகிறபோது, 
ஏலி அவள்‌ வாயைக்‌ 
கவனித்துக்கொண்டிருக்கிறார்‌ சாமு 1:12). 





f= a 
TT 
ஏலி சீலோவிலுள்ள தேவாலயத்திலே 


ஆலயத்தின்‌ வாசல்‌ நிலையண்டையில்‌, ஒரு 
ஆசனத்தின்மேல்‌ உட்கார்ந்திருக்கிறார்‌. 
அங்கிருந்து தேவாலயத்தில்‌ நடைபெறும்‌ 
ஒவ்வொரு சம்பவங்களையும்‌ கவனித்து 
பார்த்துக்கொண்டிருக்கிறார்‌. 


சீலோவிலுள்ள  ஆசரிப்புக்கூடாரம்‌, 
“கர்த்தருடைய ஆலயம்‌” [சாமு 19) என்று 
அறைக்கப்படுகிறது. ஆசரிப்புக்கூடாரம்‌ 
உறுதியாய்‌. 
கர்த்தருடைய 
எல்லா 

இந்த 
நடைபெறுகிறது. 
,பரிசுத்தஸ்தலம்‌. 


என்று 


தட்கல்‌ தக்கது 
ஆலயத்தில்‌ நடைபெறுகிற 
ஆராதனைகளும்‌ 
ஆசரிப்புக்கூடாரத்தில்‌ 
ஆகையினால்‌ இந்த 
“கர்த்தருடைய ஆலயம்‌" 
அழைக்கப்படுகிறது. 

ஏலி கர்த்தருடைய ஆலயத்தின்‌ வாசல்‌ 
நிலையண்டையிலே ஒரு  ஆசனத்தின்மேல்‌ 
உட்கார்ந்து, ஜனங்களுடைய வழக்குகளை 
விசாரித்துக்கொண்டிருக்கிறார்‌. ஆராதனை 
சம்பந்தமான கட்டளைகளை ஆசாரியருக்கும்‌, 
லேலியருக்கும்‌ 
கொடுத்துக்கொண்டிருக்கிறார்‌ 
கர்த்தருடைய ஆலயத்திலே, ஏலி 
அமர்ந்திருக்கும்‌. ஆசனம்‌, 
அவருக்கென்று பிரத்தியேகமான இடத்திலே 
வைக்கப்பட்டிருக்கலாம்‌. 


ஒருவேளை 


ஏலி சனத்தின்மேல்‌. 
விதிக! வான்‌ 
கர்த்தருடைய சந்நிதியில்‌ வெகுநேரம்‌ 
விண்ணப்பம்பண்ணுகிறாள்‌. ஏலி அவள்‌ 
வாயை கவனித்துக்கொண்டிருக்கிறார்‌. 
அவளுடைய உதடுகள்‌ மாத்திரம்‌ அசைகிறது. 
அவள்‌. சத்தமோ கேட்குப்படவில்லை. 
ஆகையினால்‌ அவள்‌ 
வெறித்திருக்கிறாள்‌ 

நினைக்கிறார்‌. 


ஏலி அன்னாளை நோக்கி, “நீ 
எதுவரைக்கும்‌ வெறித்திருப்பாய்‌? உன்‌ 
குடியை உன்னைவிட்டு விலக்கு” (சாமு 1:4) 
என்று சொல்லுகிறார்‌. அன்னாள்‌ 
ஜெபம்பண்ணுவது, ஏலியின்‌ பார்வைக்கு 
குடித்து வெறித்திருப்பதுபோல்‌ தெரிகிறது. 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பேதுருவும்‌ மற்ற அப்போஸ்தலர்களும்‌ 
ஒருமனப்பட்டு ஜெபம்பண்ணியபோது, பரிசுத்த 
ஆவியானவர்‌ அவர்கள்மீது வந்து 
இறங்கினார்‌. அவர்களெல்லோரும்‌ 
அந்நிய பாஷைகளைப்‌ பேசினார்கள்‌. அதைப்‌ 
பார்த்து, அந்த ஊரிலுள்ள ஜனங்கள்‌, 
அவர்கள்‌ குடித்து வெறித்திருக்கிறார்கள்‌” 
என்று நினைத்தார்கள்‌. 


மற்றவர்களோ: இவர்கள்‌ 
மதுபானத்தினால்‌ நிறைந்திருக்கிறார்களென்று, 
பரியாசம்பண்ணினார்கள்‌" (அப்‌ 2:13) 

ஏலி பிரதான ஆசாரியராக ஊழியம்‌ 
செய்கிற இந்தக்‌ காலத்திலே, 
இஸ்ரவேல்‌ தேசம்‌ சீர்கெட்டுப்போயிருக்கிறது. 
ஜனங்கள்‌ மத்தியிலே கர்த்தருக்குப்‌ 
பயப்படும்‌. பயமில்லை. புருஷர்‌ 
மதுபானம்பண்ணி, குடித்து 
வெறித்திருப்பதுபோல, ஸ்திரீகளும்‌ குடித்து 

வெறித்திருக்கிறார்கள்‌. வீடுகளிலும்‌, 
வீதிகளிலும்‌ குடித்து வெறித்திருக்கிறவர்கள்‌, 
கர்த்தருடைய ஆலயத்தின்‌ சந்நிதியிலும்‌ 
குடித்து வெறித்திருக்கிறார்கள்‌. இது 
ஒரு விநோதமான சம்பவமோ 
புதுமையான சம்பவமோ அல்ல. 
இதற்கு முன்பு, கர்த்தருடைய சந்நிதிமிலே, 
குடித்து வெறித்திருக்கிற பல ஸ்திரீகளைப்‌ 
பார்த்திருக்கவேண்டும்‌. ஆகையினால்‌ 
அன்னாளும்‌ குடித்து வெறித்திருக்கிறாள்‌ 
என்று ஏலி நினைக்கிறார்‌. 

இஸ்ரவேல்‌ தேசத்திலே பாவமும்‌ 
அக்கிரமமும்‌ பரவலாய்க்‌ காணப்படுகிறது. 
எல்லோரும்‌ பாவம்‌ செய்து ஏகமாய்க்‌ 
கெட்டுப்போயிருக்கிறார்கள்‌. இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ மத்தியிலே. பாவம்‌ 
கொள்ளைநோயைப்போல பரவியிருக்கிறது. 

த்‌ கொள்ளைநோய்‌ 


தேசத்திலே 
பரவியிருக்கும்போது, 
தொற்றுநோயைப்போல. 
பரவிமிருக்குமோ 
வருகிறது. 


இஸ்ரவேல்‌ 


அது 
எல்லோருக்கும்‌. 


என்னும்‌ சந்தேகம்‌ 


தேசத்திலே ஸ்திரீகளும்‌ 
குடித்து... வெறித்திருப்பது பரவலாக 
காணப்படுகிறது. ஆகையினால்‌ 
அன்னாளும்‌ குடித்து வெறித்திருப்பாளோ 
என்று ஏலி சந்தேகப்படுகிறார்‌. 





i FTE 
TT 


பெனின்னாள்‌. 
துக்கப்படுத்தி, 
மனமடிவாக்கின போது, 
சாப்பிடாமல்‌ அழுதுகொண்டிருந்தாள்‌. 
அப்போது எல்க்கானா, “அன்னாளே, ஏன்‌ 
அழுகிறாய்‌, ஏன்‌ சாப்பிடாதிருக்கிறாய்‌, ஏன்‌ 
சஞ்சலப்படுகிறாய்‌” சாமு 1:8) என்று 
மென்மையாகக்‌ கடிந்துகொண்டார்‌. ஏலியோ, 
அன்னாள்‌ அதிகமாகப்‌ புசித்து, குடித்து 
வெறித்திருக்கறாள்‌ என்று நினைத்து, 
அவளைக்‌ கடிந்துகொள்கிறார்‌. 


அன்னாளைத்‌ 
விசனப்படுத்தி, 
அன்னாள்‌ 


அன்னாள்‌, தன்மீது 


த்தப்பட்‌ 
குற்றச்சாட்டுக்கு, மென்‌ 


(மையான 
சொல்லுகிறாள்‌. 

காரணமில்லாமல்‌ 
அன்னாள்‌ 


தன்னை வெகுவாகத்‌ 


நான்‌ 
என்‌ 


சாமு 115) 


ஏலி தன்மீது சொன்ன குற்றச்சாட்டை 
அன்னாள்‌, “அப்படியல்ல என்று சொல்லி 
மறுக்கிறாள்‌. மேலும்‌ அன்னாள்‌ 
தன்னுடைய நிலமையையும்‌ ஏலிக்கு, 
விரிவாக எடுத்துச்‌ சொல்லுகிறாள்‌ 
“உம்முடைய இடியாளைப்‌ பேலியாளின்‌ 
மகளாக  எண்ணாதேயும்‌: மிகுதியான 
விசாரத்தினாலும்‌ கிலேசத்தினா; 
இந்நேரமட்டும்‌ விண்ணப்பம்‌ பண்ணினேன்‌' 
(சாமு 1:6) என்று சொல்லுகிறாள்‌. 


அன்னாள்‌ 
மனக்கிலேசத்தையும்‌, 
ஏலிக்கு சொல்லுகிறாள்‌. 


தன்னுடைய 
விசாரத்தையும்‌ 
ஆகையினால்‌ 
சாதாரணமாக 
ஜெபிக்காமல்‌, 
கர்த்தரை 
நோக்கி விண்ணப்பம்பண்ணுகிறாள்‌. 
ஜெபம்பண்ணும்போது அன்னாள்‌ தன்னுடைய 
இருதயத்திலே பேசுகிறாள்‌. அவளுடைய 
உதடுகள்‌ மாத்திரம்‌ அசைகிறது. அவள்‌ 
சத்தமோ கேட்கப்படவில்லை. 


அவள்‌ 
ஜெபம்பண்ணுகிறவளைப்போல. 
மனங்கசந்து, மிகவும்‌ அழுது, 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஏலி. அன்னாளை ஆரம்பத்தில்‌ 
கடிந்துகொண்டாலும்‌, அவளுடைய உண்மை 
யை அறிந்துகொண்டபின்பு, 
அவளை  ஆசீர்வதிக்கிறார்‌. ஏலி 
அன்னாளிடம்‌, “சமாதானத்துடனே போ; 
Ei இஸ்ரவேலின்‌ தேவனிடத்தில்‌ கேட்ட 
'விண்ணப்பத்தின்படி அவர்‌ 
ககக கட்டளையிடுவாராக” சாமு 1:17) 
என்று ஆறுதலான வார்த்தைகளையும்‌, 
ஆசீர்வாதமான வார்த்தைகளையும்‌ 
சொல்லுகிறார்‌. 
ஏலி அன்னாளை 
கடிந்துகொண்டார்‌. 
அன்னாளுடைய 


ரம்பத்தில்‌ 
ப்போதோ 
ஜெபத்திற்கு ஆதரவாகப்‌ 
பேசுகிறார்‌. அன்னாளுடைய மனதிலே 
கள்ளம்‌ குபடமில்லை. அவள்‌ குடித்து 
வெறித்திருக்கவில்லை என்பது தெளிவாகத்‌ 
தெரிகிறது. அன்னாள்‌ மனக்கிலேசத்திலும்‌, 
துக்கத்திலும்‌, விசனத்திலும்‌ இருக்கிறாள்‌. 
மனமடிவாயிருக்கிறாள்‌. ஏலி அன்னாளைப்‌ 
பார்த்து “சமாதானத்துடனே 

என்று ஆறுதலான வார்த்தைகளைச்‌ 
சொல்லி, அவளை அனுப்பி வைக்கிறார்‌. 


துக்கமும்‌, 
அவளை விட்டு 
ஏலியின்‌ வார்த்தைகள்‌ 
மிகுந்த மனஆறுதலைக்‌ 
அன்னாள்‌ ஏலியிடம்‌, 
யா உம்முடைய 
கண்களிலே... நயைகிடைக்கக்கபவத' 
பட்‌ 148) என்று சொல்லுகிறாள்‌. 
அன்னாள்‌ புறப்பட்டுப்போய்‌, 
சொல்சறன்‌: அப்புறம்‌ அவள்‌: 
துக்கமுகமாயிருக்கவில்லை. 


அன்னாளின்‌. 
மனக்கிலேசமும்‌ 
நீங்கிப்போயிற்று. 
அன்னாளுக்கு 
கொடுக்கிறது. 
“உம்முடைய 


எல்க்கானா ஏற்கெனவே கர்த்தருக்‌। 
சமாதான பக்‌ செலத்திப்கக்கறா. 
எல்க்கானா அன்னாளை சிநேகித்தபடியினால்‌. 
க சமாதான பலியிலே, 
பங்கு கொடுத்திருக்கிறார்‌. 
அன்னாளோ 
மனமடிவாயிருந்தபடியினால்‌, சாப்பிடாமல்‌. 
அழுதுகொண்டிருந்தாள்‌. இப்போதோ 
அன்னாளின்‌ அழுகை நின்றுபோயிற்று, 
அவள்‌ எல்க்கானா கொடுத்த 
சமாதானபலியின்‌ பங்கிலே போஜனம்‌ 
செய்கிறாள்‌. அப்புறம்‌ அவள்‌ 
துக்கமுகமாயிருக்கவில்லை. 





i= a 
ETT 


அன்னாளின்‌ இருதயத்தில்‌ 
மிகப்பெரிய மாற்றமுண்டாயிருக்கிறது. அவள்‌ 
கர்த்தருடைய 

அவள்‌ 


மிகவும்‌ அழுது விண்ணப்பம்பண்ணினாள்‌. 
கர்த்தர்‌ தன்னுடைய ஜெபத்திற்கு பதில்‌ 
கொடுப்பார்‌ என்று அன்னாள்‌ 
நம்பிக்கையோடிருக்கிறாள்‌. ஏலியும்‌ 
அன்னாளிடம்‌, “நீ இஸ்ரவேலின்‌ 
தேவனிடத்தில்‌ கேட்ட உன்‌ 
விண்ணப்பத்தின்டி அவர்‌ உனக்கு 
கட்டளையிடுவாராக” என்று ஆறுதலான 
வார்த்தைகளை கர்த்தருடைய நாமத்தினால்‌ 
சொன்னார்‌. 


அன்னாள்‌ கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
பப்பண்ணிய பின்பு, அவளுடைய துக்கம்‌ 
ஞூடைய துக்‌. 


சந்தோஷமாக மாறிற்று. ஜெபத்தின்‌ மூலமாக 
குறைந்துபோயிற்று. 
இருதயத்தில்‌ 
சுமந்தாள்‌. 
பாரத்தை 


அன்னாளுடைய பாரம்‌ 
அன்னாள்‌... தன்னுடைய 
வருத்தப்பட்டு பாரம்‌ 
இப்போதோ, அவள்‌ 
கர்த்தர்மீது 
வைத்துவிட்டாள்‌. 
ஜெயமுண்டாகும்‌. 


தன்‌ 
இறக்கி 
ஜெபத்தினால்‌ 


சாமுவேல்‌ 
சாமு 1:19-28 


சோமு 1:19. அவர்கள்‌ அதிகாலையில்‌ 
எழுந்து, கர்த்தரைப்‌ பணிந்துகொண்டு, 
ராமாவிலிருக்கிற தங்கள்‌ வீட்டுக்குத்‌. 
திரும்பிப்போனார்கன்‌; எல்க்காணா தண்‌: 
மனைவியாகிய 

அறித்தான்‌; கர்த்தர்‌ 
'தினைந்தருனினார்‌. 


கோமு 120. சிலநான்‌ சென்றபின்பு. 
அன்னான்‌. கர்ப்பவதியாகி, ஒரு 
குமாரனைப்‌ பெற்று, கர்த்தரிடத்தில்‌ 
அவனைக்‌ கேட்டேன்‌ என்று சொல்லி, 
அவனுக்கு சாமுவேல்‌ என்னு. 
பேரிட்டான்‌. 


சாமு 1:21. எல்க்காணா என்பவன்‌. 
கர்த்தருக்கு வருஷாத்தரம்‌ செலுத்தும்‌ 
பலியையும்‌ தன்‌ யொருத்தனையையும்‌ 
செலுத்தும்படியாக, தன்‌ வீட்டார்‌. 
அனைவரோடுங்கூடப்‌ போனான்‌. 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


1சாமு 1:2௨, அன்னான்‌. 
கூடப்போகவில்லை; அவன்‌: பின்னை 
பால்மறந்தபின்பு, அவன்‌ கர்த்தரின்‌ 
சத்திதியிலே காணப்படவும்‌, அங்கே 
எப்பொழுதும்‌ இருக்கவும்‌, 
நான்‌ அவனைக்‌ கொண்டுபோய்‌ 
விடுவேன்‌ என்று தன்‌ புருஷனிடத்தில்‌ 
சொன்னாள்‌. 


நசாமு 128. அப்பொழுது அவன்‌ 
புருஷனாகிய எல்க்கானா அவனை 
நோக்கி: தீ உன்‌ இஷ்டப்படி செய்து, 
அவனைப்‌ பால்மறக்கப்பண்ணுமட்டும்‌. 
இரு; கர்த்தர்‌ 
தம்முடைய  வார்த்தையைமாத்திரம்‌ 
'தநிறைவேற்றுவாராக. எண்றான்‌; 
அப்படியே ஸ்திரீ 
தன்‌: பின்னையைப்‌: 
பால்மறக்கப்பண்ணுமட்டும்‌ அதற்கு 
முலைகொடுத்தான்‌. 


அத்த 


சாமு 1:24. அவன்‌ அவனைப்‌ 
பால்மறக்கப்‌ பண்ணினயின்பு, மூன்று 
காளைகளையும்‌, ஒரு மரக்கால்‌ 
மாவையும்‌, ஒரு துருத்தி 
திராட்சரசத்தையும்‌ எடுத்துக்‌ கொண்டு, 
அவனையும்‌ கூட்டிக்கொண்டு, 
சீலோவிலிருக்கிற கர்த்தருடைய 
ஆலயத்துக்குப்‌ போணான்‌; பின்னை 
இன்னும்‌ குழத்தையாயிருத்தது. 


1சாமு 1:25. அவர்கள்‌ காளையைப்‌. 
பலியிட்டு, பின்னையை ஏலியினிடத்தில்‌ 
கொண்டுவந்து விட்டார்கள்‌. 


1சாமு 1:26. அப்பொழுது அவன்‌: எண்‌: 
ஆண்டவனே, இங்கே உம்மண்டையிலே 
நின்று கர்த்தரை நோக்கி 
விண்ணப்பம்பண்ணின ஸ்திர 
நான்தான்‌ என்னு என்‌ ஆண்டவனாகிய 
உம்முடைய ஜீவனைக்‌ கொண்டு, 
சொல்லுகிறேன்‌. 


சாமு 1:27. 
விண்ணப்பம்பண்ணினேன்‌; 
கர்த்தரிடத்தில்‌ கேட்ட 
விண்ணப்பத்தின்‌ படி. 
கட்டனையிட்டார்‌. 


இத்தப்‌ பின்னைக்காக 
நாண்‌ 





i FTN 
TT 


1சாமு ஆகையால்‌ 
அவன்‌ கர்த்தருக்கென்று. 
கேட்கப்பட்டபடியினால்‌, அவன்‌ 
உயிரோடிருக்கும்‌ சகல நாளும்‌. 
அவனைக்‌ கர்த்தருக்கே ஒப்புக்‌ 
கொடுக்கிறேன்‌ என்றான்‌; அவண்‌ 
அங்கே கர்த்தரைப்‌ பணித்து 
கொண்டான்‌. 


1:28. 


எல்க்கானாவும்‌ அவருடைய 
குடும்பத்தாரும்‌ அதிகாலையில்‌ எழுந்து, 
கர்த்தரைப்‌ பணிந்துகொண்டு, 
ராமாவிலிருக்கிற தங்கள்‌ வீட்டுக்குத்‌ 
திரும்பிப்போகிறார்கள்‌. அவர்கள்‌ 
சீலோவிலிருந்து ராமாவுக்கு 
பிரயாணம்பண்ணவேண்டும்‌. எல்க்கானாவின்‌ 
இரண்டு மனைவிகளும்‌, அவருடைய 
பிள்ளைகளும்‌, குடும்பமாக தங்கள்‌ 
வீட்டிற்கு திரும்பிப்போகிறார்கள்‌. 


எல்க்கானா குடும்பத்தாரோடு 
கர்த்தரைப்‌ பணிந்துகொண்டார்‌. 
கையினால்‌ அவர்கள்‌ தங்கள்‌ வீட்டிற்குத்‌ 
ம்பிப்போகையில்‌, அவர்களுக்குள்‌ 
குழப்பமோ, வருந்தமோ, மனபடிவோ, 
குருத்து வேறுபாடுகளோ உண்டாகவில்லை. 
நாம்‌ ஒரு காரியத்‌ 
ஆரம்பிப்பதற்கு முன்பாக, கர்த்தருடைய 
சமுக ஜெபம்பண்ணிவிட்டு, 
அதை. ஆரம்பிக்கவேண்டும்‌. அப்போது, 
கர்த்தருடைய கிருபையும்‌, வழிநடத்துதலும்‌ 
நமக்கு கிடைக்கும்‌. 


தன்‌ 


எல்க்கானா தன்‌ மனைவியாகிய 
அன்னாளை அறிகிறார்‌; கர்த்தர்‌ அன்னாளை 
நினைந்தருளுகிறார்‌. சிலநாள்‌ சென்றபின்பு 
அன்னாள்‌ கர்ப்பவதியாகி, ஒரு குமாரனைப்‌ 


க்‌ 

பேரிடுகிறாள்‌ (சாமு 149,20). 

சாமுவேல்‌ என்னும்‌ பெயர்‌ “இஸ்மவேல்‌” 
என்னும்‌ பெயரின்‌ பொருளோடு 
தொடர்புடையது என்று வேதபண்டிதர்கள்‌ 
சொல்லுகிறார்கள்‌. இஸ்மவேல்‌ 
என்னும்‌ பெயருக்கு “கர்த்தருக்கென்று 
கேட்டபடியினால்‌” என்று பொருள்‌. 
சாமுவேல்‌ என்னும்‌ பெயருக்கும்‌ 
பொருள்‌. கர்த்தர்‌ தாய்மார்களின்‌ 
ஜெபங்களைக்‌ கேட்டு, அவர்களுக்கு 
கிருபையாகப்‌ பதில்‌ கொடுக்கிறார்‌. 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அன்னாள்‌ கர்த்தரிடத்தில்‌ ஒரு 
குமாரனைக்‌ கேட்டாள்‌. கர்த்தர்‌ 


அன்னாளின்‌ விண்ணப்பத்தை அங்கீகரித்து, 


நன்றியோடு துதிக்கவேண்டும்‌. 


கர்த்தர்‌ என்‌ சத்தத்தையும்‌ என்‌ 
விண்ணப்பத்தையும்‌ கேட்டதினால்‌, 
அவரில்‌ அன்புகூருகிறேன்‌. அவர்‌ தமது 
செவியை எனக்குச்‌ சாய்த்தபடியால்‌, 
நான்‌ உயிரோடிருக்குமளவும்‌ அவரைத்‌ 
தொழுதுகொள்ளுவேன்‌" (சங்‌ 16:12. 


அன்னாள்‌ தனக்கு ஒரு குமாரனை 
கர்த்தரிடத்தில்‌ கேட்டாள்‌. கர்த்தர்‌ தனக்கு 
கொடுத்த அந்தக்‌ குமாரனை, அன்னாள்‌ 
கர்த்தருக்கே அர்ப்பணித்துவிடுகிறாள்‌. 
ம ஜெபத்திலும்‌, நாம்‌ 
அநேக காரியங்களைக்‌ 

நாம்‌ கர்த்தரிடத்‌ 
பெற்றுக்கொள்கிறோம்‌. 
மகாபெரிதான 
இரக்கத்திற்காகவும்‌, 
நன்றியுள்ள 

இதயத்தோடு | ததிக்கவேண்டும்‌. 


அன்னாள்‌. 
சாமுவேலுக்கு, 


குமாரனாகிய 
கொடுத்து, 


தாய்ப்பால்‌ 
அவரை போஷித்து பராமரித்து வளர்க்கிறாள்‌. 
அன்னாள்‌ சாழுவேல்மீது அன்பாயிருக்கிறாள்‌. 


சாமுவேல்‌ கர்த்தருக்கு 
பிரதிஷ்டைபண்ணப்பட்டிருக்கிறவர்‌ 
நிமித்தமாக 

போலித்து 

கவனம்‌ செலுத்துகிறாள்‌. 


னா! சீலோவிலுள்ள 
தச்நததன்‌ ல பயத்தித்கப பெய). பல்க 
ஜெபம்பண்ணுவது, மிகவும்‌ பிரியமானது. 
எல்க்கானா கர்த்தருக்கு வருஷாந்தரம்‌ 
செலுத்தும்‌ பலியையும்‌ தன்‌ 
பொருத்தனையையும்‌ செலுத்தும்படியாக, 
தன்‌ வீட்டார்‌ அனைவரோடுங்கூட 
சீலோவுக்குப்‌ போகிறார்‌. ஆனால்‌ 
அன்னாள்‌ அவர்களோடே கூடப்போகவில்லை 
சாமு 1:21) 





f= a 
TT 


எல்க்கானாவும்‌, பெனின்னாளும்‌, 
அவர்களுடைய பிள்ளைகளும்‌ சீலோவுக்கு 
பதுவு அன்னாளோ ராமாவிலுள்ள 


வீட்டிலேயே 
இருந்துவிடலேண்டும்‌ என்று 
தீர்மானிக்கிறாள்‌. அன்னாள்‌ கர்த்தர்மீது 
பயபக்தியாயிருக்கிறாள்‌. சாமுவேலை 
வளர்ப்பது கர்த்தர்‌ தனக்கு 
கொடுத்திருக்கிற ஊழியம்‌ என்று நினைத்து, 
அன்னாள்‌ சீலோவிலுள்ள கர்த்தருடைய 
ஆலயத்திற்குப்‌ போகாமல்‌, ராமாவிலுள்ள 
தன்னுடைய வீட்டிலேயே தங்கியிருக்கிறாள்‌. 


அன்னாளும்‌ தன்னோடுகூட 
சீலோவுக்கு வரவேண்டும்‌ என்று 
எல்க்கானா அவளை அழைக்கிறார்‌. ஆனால்‌ 
அன்னாளோ  எல்க்கானாவிடம்‌, “பிள்ளை 
பால்மறந்தபின்பு அவன்‌ கர்த்தரின்‌ 
சந்நிதியிலே  காணப்படவும்‌. அங்கே 
எப்பொழுதும்‌ இருக்கவும்‌, நான்‌ அவனைக்‌ 
கொண்டுபோய்‌ விடுவேன்‌" (சாமு 1:22) 
என்று சொல்லுகிறாள்‌ 


சபை ஊழியத்தில்‌, ஒரு சிலர்‌ ஞாயிறு 

பள்ளிகளையும்‌, 

கவனிக்கிறார்கள்‌. 

நடைபெறும்‌ துதி த்‌ பங்குபெற. 
அவர்களால்‌ பிரசங்கச்‌ 
கேட்க முடிவதில்லை. 

அவர்கள்‌ சபையில்‌ நடைபெறும்‌ வேறொரு 

ஊழியத்தில்‌ பங்குபெறுவதினால்‌, சபையின்‌ 

பொதுவான ஊழியத்தில்‌ பங்குபெற. 

முடியாமல்‌ போகிறது. 


யூதமார்க்கத்திலே, ஒவ்வொரு 
வருஷமும்‌ யூதர்கள்‌ மூன்று முக்கியமான 
பண்டிகைகளை ஆசரிப்பது வழக்கம்‌. அந்தப்‌ 
பண்டிகை நாளின்போது, இஸ்ரவேலின்‌ 
புருஷர்கள்‌ எல்லோரும்‌ கர்த்தருடைய 
ஆலயத்திற்கு கட்டாயம்‌ போகவேண்டும்‌ 
'அன்னாளும்‌ ர்‌ ம்‌ 
எல்க்கானாவோடு, 

கர்த்தருடைய 
வழக்கம்‌. ஆனால்‌ 
முறை எல்க்கானாவோடுகூட 
சீலோவுக்குப்போகவில்லை. 


வளர்ப்பதில்‌ 
கர்த்தருக்கு 


அன்னாள்‌ சாமுவேலை 
அதிக கவனம்‌ செலுத்துகிறாள்‌. 
ப அகக்‌. கய்‌ 
கற்பனைகளுக்கு கீழ்ப்படிவதும்‌, தன்னுடைய 
பொருத்தனையை  நிறைவேற்றுவதுமே 
அன்னாளுக்கு முக்கியமானதாமிருக்கிறது. 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


சபையிலே, சிறுபிள்ளைகள்‌ 
ஞாயிறு வேதாகம பள்ளி ஊழியத்தை 
செய்கிறவர்கள்‌, அன்னாளின்‌ சரித்திரத்தை 
தியானித்துப்‌ பார்த்து ஆறுதல்‌ பெறவேண்டும்‌, 


மத்தியிலே, 


அங்கீகரித்து, இவர்களை ஆசீர்வதிப்பார்‌. 


சாமுவேல்‌ பால்‌ மறக்கும்‌ வரையிலும்‌, 
அன்னாள்‌ அவரை சீலோவிலுள்ள 
கர்த்தருடைய சந்நிதிக்கு 
அழைத்துப்போவதில்லை என்று 
தீர்மானித்திருக்கிறாள்‌. சாமுவேல்‌ பால்‌ 
மறந்த பின்போ, அவரை கர்த்தரின்‌ 
சந்நிதிமலே காணப்படவும்‌. அங்கே 
எப்பொழுதும்‌ இருக்கவும்‌, அவரை 
கொண்டுபோய்‌ விடவேண்டும்‌ என்று 
தீர்மானித்திருக்கிறாள்‌. 
சாமுவேலை சிலோவுக்கு 
அழைத்துக்கொண்டுபோய்‌, கர்த்தருடைய 
ஆலயத்தைக்‌ காண்பிப்பதற்காக அல்ல, 
அவரை கர்த்தருடைய ஆலயத்‌ 
கொண்டு போய்லிடுவதற்காக, 
போகவேண்டும்‌ என்று அன்னாள்‌ 
தீர்மானித்திருக்கிறாள்‌. 


அன்னாளின்‌ 
எல்க்கானாவும்‌ 


அன்னாள்‌ 


வார்த்தைகளை 
அங்கீகரிக்கிறார்‌ 
அன்னாளின்‌ புருஷனாகிய எல்க்கானா 
அவளை நோக்கி: “நீ உன்‌ இஷ்டப்படி 
செய்து, அவனைப்‌ பால்மறக்கப்பண்ணுமட்டும்‌. 
இரு: கர்த்தர்‌ தம்முடைய 
வார்த்தையைமாத்திரம்‌ நிறைவேற்றுவாராக" 
என்று i 

அன்னாள்‌ 

ச ல்கதக்கப்பண்ணூகப்டும 
முலைகொடுக்கிறாள்‌ (சாமு 1:23). 


அன்னாள்‌ சாமுவேலை பால்மறக்கப்‌ 
பண்ணினபின்பு, மூன்று காளைகளையும்‌, 
ஒரு மரக்கால்‌ மாவையும்‌, ஒரு துருத்தி 
திராட்சரசத்தையும்‌ எடுத்துக்‌ கொண்டு, 
சாமுவேலையும்‌ கூட்டிக்கொண்டு, 
'சீலோவிலிருக்கிற கர்த்தருடைய 
ஆலயத்துக்குப்‌ சாமுவேல்‌ 
என்னும்‌ 


போகிறாள்‌; 
பிள்ளை இன்னும்‌ 
குழந்தையாயிருக்கிறது சாமு 1:24. 





i FTE 
TT 


தங்கள்‌ பிள்ளைகளுக்கு மூன்று 
வருஷங்களுக்கு தாய்ப்பால்‌ கொடுப்பது. 
வழக்கம்‌. அதன்‌ பின்பு பிள்ளையை பால்‌ 
மறக்கப்பண்ணுவார்கள்‌. சாமுவேல்‌ பிறந்து 
மூன்று வருஷத்திற்கு பின்பு, அன்னாள்‌. 
சாமுவேலை சீலோவிலுள்ள கர்த்தருடைய 
ஆலயத்திற்குக்‌ கூட்டிக்கொண்டு 
போயிருக்கவேண்டும்‌. 


ஸ்திரீகள்‌ 


“பால்‌  மறக்கப்பண்ணின பின்பு” 
என்னும்‌ வாக்கியத்திற்கு, “பிள்ளைகளுடைய 
குழந்தைபருவமும்‌, சிறுபிள்ளைத்தனமும்‌ 
முடிந்த பின்பு” என்றும்‌ வேதபண்டிதர்கள்‌ 
பொருள்‌ சொல்லுகிறார்கள்‌. பொதுவாக 
பிள்ளைகள்‌ எட்டு அல்லது பத்து வயதில்‌, 
தங்கள்‌ சிறுபிள்ளைத்தனத்திலிருந்து 
விடுதலை பெற்று வளர்ச்சி பெறுவார்கள்‌. 


அன்னாள்‌ சாமுவேலை கர்த்தருடைய 
ஆத்திற்குககூட்ிச்கொண்டு போனபோது, 
சாமுவேல்‌ இன்னும்‌ குழந்தையாகவே. 
இருக்கிறார்‌ அன்னாள்‌ கர்த்தருடைய 
ஆலயத்திற்கு சாமுவேலை மாத்திரம்‌: 
கூட்டிக்கொண்டு போகாமல்‌, தன்னோடுகூட 
மூன்று காளைகளையும்‌, ஒரு மரக்கால்‌ 
மாவையும்‌, ஒரு துருத்தி திராட்சரசத்தையும்‌ 
எடுத்துக்கொண்டு போகிறாள்‌. 
கர்த்தருக்கு போஜனபலியாக 
கொண்டுபோகிறாள்‌. 


வற்றை 
செலுத்த 


சா வ்வொரு வய, 
தக்க பிரகாரம்‌, ஒங்வொரு அ 
பலியிடும்‌ வண்ணமாக, அன்னாள்‌ மூன்று 
காளைகளை கொண்டு போகிறாள்‌. 
அன்னாள்‌ கர்த்தருடைய 
மூன்றுவிதமான பலிகளாகிய, 
சர்வாங்கதகனபலி, பாவநிவாரணபலி, 
சமாதானபலி. ஆகிய ளை 
செலுத்தியிருக்கவேண்டும்‌. ஒவ்வொரு 
பலியிலும்‌ ஒவ்வொரு காளையை 
பலிசெலுத்தும்‌ வண்ணமாக, அவள்‌ மூன்று 
காளைகளை கர்த்தருடைய ஆலயத்திற்கு 
கொண்டுபோயிருக்கவேண்டும்‌. 


கர்த்தர்‌ அன்னாளின்‌ 
விண்ணப்பத்தைக்‌ கேட்டு, அவளுக்கு ஒரு 
குமாரனைக்‌ கொடுத்திருக்கிறார்‌. கர்த்தர்‌ 
தனக்கு செய்த நன்மையை நினைவகூர்ந்து 


காளைகளைக்‌ கொண்டுபோகிறாள்‌. 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அன்னாள்‌ மூன்று காளைகளையும்‌, 
ஒரு மரக்கால்‌ மாவையும்‌, ஒரு துருத்தி 
திராட்சரசத்தையும்‌, கர்த்தருடைய 
ஆலயத்திலே பிரதான ஆசாரியராக ஊழியம்‌ 
செய்கிற ஏலியினிடத்தில்‌ கொண்டு வந்து 
கொடுக்கிறாள்‌. அன்னாள்‌ கர்த்தருடைய 
சமுகத்தில்‌ ஜெபித்தபோது. ஏலி அவளுக்கு 
ஆறுதலான வார்த்தைகளைச்‌ சொன்னார்‌. 


அன்னாள்‌ சீலோவிலுள்ள 
கர்த்தருடைய ஆலயத்திற்கு வந்து, ஏலியைப்‌ 
பார்த்து. “என்‌ ஆண்டவனே, இங்கே 
உம்மண்டையிலே நின்று கர்த்தரை நோக்கி 
விண்ணப்பம்பண்ணின ஸ்திரீ நான்தான்‌. 
என்று என்‌ ஆண்டவனாகிய உம்முடைய 
ஜீவனைக்‌ கொண்டு சொல்லுகிறேன்‌" சாமு 
1:26) என்று சொல்லுகிறாள்‌. 


அன்னாள்‌ சாமுவேலுக்காக 
கர்த்தரிடத்தில்‌ விண்ணப்பம்பண்ணினாள்‌. 
அவள்‌ கர்த்தரிடத்தில்‌ கேட்ட அவளுடைய 
விண்ணப்பத்தின்படி, கர்த்தர்‌ அவளுக்கு, 
கட்டளையிட்டிருக்கிறார்‌. சாமு 1:27), 
எல்க்கானாவும்‌ அன்னாளும்‌ ஒரு காளையைப்‌ 
பலியிட்டு, சாமுவேலை ஏலியினிடத்தில்‌ 
கொண்டுவந்து விடுகிறார்கள்‌ (1சாமு 1:25). 


அன்னாள்‌... ஏலியிடம்‌, 
தன்னுடைய விண்ணப்பத்தின்படி 
குட்பளையிட்டதை விரிவாக எடுத்துச்‌ 
சொல்லுகிறாள்‌. “ஆகையால்‌ அவன்‌ 
கர்த்தருக்கென்று  கேட்குப்பட்டபடியினால்‌, 
அவன்‌ உயிரோடிருக்கும்‌ சகல நாளும்‌ 
அவனைக்‌ கர்த்தருக்கே 
ஒப்புக்கொடுக்கிறேன்‌" சாமு 1:28) என்று 
அன்னாள்‌ ஏலியிடம்‌ சொல்லுகிறாள்‌. 


கர்த்தர்‌ 
தனக்கு 


எல்க்கானாவும்‌ அன்னாளும்‌ 
சாமுவேலை ஏலியினிடத்தில்‌ கொண்டு 
வந்து விடுகிறார்கள்‌. சாமுவேல்‌ 
கர்த்தருடைய ஆலயத்திலே, கர்த்தரைப்‌ 
பணிந்துகொள்கிறார்‌. சாமுவேல்‌ 
உயிரோடிருக்கும்‌ நாளெல்லாம்‌, அவர்‌ 
கர்த்தருக்கே ஒப்புக்கொடுக்கப்பட்டிருக்கிறார்‌. 


நாம்‌ கர்த்தரிடத்தில்‌ 
பெற்றுக்கொண்டதையே, 
காணிக்கையாகக்‌ கொடுக்கிறோம்‌. கர்த்தர்‌ 
நமக்குக்‌ கொடுக்காமல்‌, நம்மால்‌ 
எதையும்‌ அவருக்குகொடுக்க முடியாது. 


கேட்டுப்‌ 
அவருக்கு 





ee 1 சாமுவேல்‌ - விரிவுரை மரமா 
மாரா I SAMUEL - COMMENTARY PUBLISHERS 


சாமுவேல்‌ கர்த்தருக்கு. 
லு டடக்‌ ட [ பிரதிஷ்டைபண்ணப்பட்டிருக்கிறார்‌. 
இப்டி மனப்பூர்வமாய்க்‌ கொடுக்கும்‌ [ தன்னுடைய பெற்றோர்‌. எதிர்பார்த்ததற்கும்‌ 
திராணி உண்டாவதற்கு நான்‌ எம்மாத்திரம்‌? 1 மாக சாமுவேல்‌ கர்த்தரிடத்தில்‌ 
என்‌ ஜனங்கள்‌ எம்மாத்திரம்‌? எல்லாம்‌ | ப த்தியாமிருக்கிறார்‌ ன்ற 
உம்மால்‌ உண்டானது; உமது  கரத்திலே | எல்க்கானாவும்‌ சாமுவேலை கர்த்தருக்கு 
வாங்கி உமக்குக்‌ கொடுத்தோம்‌. உமக்கு | ஒப்புக்கொடுத்தபோது,. சாமுவேல்‌. அங்கே 
பல்ப்‌ நூல்கள்‌. எங்களுடைய | கர்த்தரைப்‌ பணிந்துகொள்கிறார்‌. சாமுவேல்‌ 
பிதாக்கள்‌ எல்லாரைப்போலும்‌ அரதேசிகளும்‌ | இன்னும்‌ குழந்தையாகமிருந்தாலும்‌, அவர்‌ 
கர்த்தரைப்‌ பணிந்துகொள்கிறார்‌ 
, நம்முடைய குடும்பத்தில்‌, 
நம்முடைய பிள்ளைகள்‌ 
சிறுபிள்ளைகளாகமிருக்கும்போதே, 
பத்‌ அதக உமக்கு ஒரு | அவர்களுக்கு கர்த்தரைப்‌ பணிந்துகொள்ள 
கட்டுகிறதற்கு, நாங்கள்‌ | கற்றுக்கொடுக்கவேண்‌( நம்முடைய 
சேதரித்திருக்கிற இந்தப்‌ பொருள்கள்‌ [ பிள்ளைகளை கர்த்தருக்குப்‌ பயப்படும்‌ 
எல்லாம்‌ உமது கரத்திலிருந்து | பத்தோடு வளர்க்கவேண்டும்‌. பெற்றோர்‌ 
வந்தது: எல்லாம்‌. உம்முடையது” | தங்கள்‌ பிள்ளைகளை கர்த்தருக்குப்‌ பயந்து 
நாளா 29:14-16) வளர்க்கவேண்டும்‌. அப்போது கர்த்தர்‌ 
ய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார்‌. 
சிறுபிள்ளைகள்‌ கர்த்தருக்குள்‌ வளருவதற்கு 
பரிகத்த ஆவியானவர்‌ 
சத்தியத்திற்குள்ளும்‌ 





f= FTE 
TT 


கர்த்தர்‌ அன்னாளுக்கு சாமுவேலைக்‌ 
கொடுத்திருக்கிறார்‌. அன்னாள்‌ தான்‌ பெற்ற 
ஆசிர்வாதத்திற்காக "கர்த்தரைத்‌ துதித்துப்‌ 
பாடுகிறாள்‌ சாமு 2-0), ஏலியின்‌ 
ஆசீர்வாதத்தோடு எல்க்கானாவும்‌, 
அவருடைய குடும்பத்தாரும்‌ தங்கள்‌ 
வீட்டிற்குத்‌ திரும்பிப்போகிறார்கள்‌ 
சாமு 2:1,20). அன்னாள்‌ மேலும்‌ மூன்று 
குமாரரையும்‌ இரண்டு குமாரத்திகளையும்‌ 
பெறுகிறாள்‌ சாமு 2:21) 


சாமுவேல்‌ கர்த்தருக்கு பணிவிடை 
செய்து கொண்டிருக்கிறார்‌. அவர்‌ 
பெரியவனாக வளர்ந்து கர்த்தருக்கும்‌ 
மனுஷருக்கும்‌ பிரியமாக நடந்துகொள்கிறார்‌ 
ரிசாமு 2118,21.26). அன்னாள்‌ 
வருஷந்தோறும்‌ சாமுவேலுக்கு ஒரு சின்ன 
சட்டையை தைத்துக்கொண்டு வருகிறாள்‌ 
ரிசாமு 2:19). 


ஏலியின்‌ குமாரர்‌ பேலியாளின்‌ 
மக்களாயிருக்கிறார்கள்‌ சாமு 242-17,22) 
ஏலி தன்னுடைய இரண்டு குமாரரையும்‌ 
மென்மையாகக்‌ கடிந்துகொள்கிறார்‌ 
சாமு 2:23-25) ர்‌ ம்‌ 
தீர்க்‌ 
குடும்பத்திற்கு விரோதமான செய்தியைச்‌ 
சொல்லுகிறார்‌ (சாமு 2:27-36). 


அன்னாளின்‌ தூதிப்பாடல்‌ 
சாமு 24-10 


உயர்த்திருக்கிறது; 
பகைஞரின்மேல்‌ 
திறத்திருக்கிறது; 
இரட்சிப்பினாலே 
படுகிறேன்‌. 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


1சாமு 22, கர்த்தரைய்போலப்‌ 
பரிசுத்தமுன்னவர்‌ இல்லை; 
உம்மையல்லாமல்‌ வேறொருவரும்‌ 
இல்லை; எங்கள்‌ தேவனைப்போல ஒரு 
கன்மலையும்‌ இல்லை. 


1சாமு 28. இணி மேட்டிமையான 
பேச்சைப்‌ பேசாதிருங்கள்‌; 
அகத்தையான பேச்சு உங்கள்‌ வாயிலி. 
குத்து புறப்படவேண்டாம்‌; கர்த்தர்‌ 
ஞானமுன்ன தேவன்‌; அவர்‌ 
செய்கைகள்‌ யதார்த்தமல்லவோ? 


1சாமு ஆஃ, பலவான்‌களின்‌ வில்‌ 
முறித்தது; தன்னாடினவர்களோ 
பலத்தினால்‌ இடைகட்டப்பட்டார்கள்‌. 


சோமு 25. திருப்தியாயிருந்தவர்கள்‌ 
அப்பத்துக்காக கூலிவேலை 
செய்கிறார்கள்‌; பசியாயிருந்தவர்களோ 
இனிப்‌ பசியாயிரார்கள்‌; 
மலடியாயிருந்தவன்‌ ஏழு பெற்றான்‌; 
அநேகம்‌ பின்னைகளைப்‌ பெற்றவனோ 
பலட்சயப்பட்டான்‌. 


1சாமு 2:8. கர்த்தர்‌ கொல்லுகிறவரும்‌ 
உயிர்ப்பிக்கிறவருமாயிருக்கிறார்‌; 
அவரே பாதாளத்தில்‌ இறங்கவும்‌ அதிலி. 
குந்து ஏறவும்‌ பண்ணுகிறவர்‌. 


27. கர்த்தர்‌ 
அடையச்செய்கிறவரும்‌, 
அடையப்பண்ணுகிற 

அவர்‌ 
உயர்த்துகிற 


1சாமு 
தரித்திரம்‌ 
யம்‌ 
வருமாயிருக்கிறார்‌; 
தாழ்த்துகிறவரும்‌, 
வருமானவர்‌. 


சோமு 8. அவர்‌ சிறியவனைப்‌ 
புழுதியிலிருத்து எடுத்து, எனியவனைக்‌ 
குப்பையிலிருத்து. உயர்த்துகிறார்‌. 
அவர்களைப்‌ பிரபுக்கணோடே 
உட்காரவும்‌, மகிமையுன்ன 
சிங்காசணத்தைச்‌. சுதந்தரிக்கவும்‌ 
பண்ணுகிறார்‌; பூமியின்‌ 
அஸ்தியாரங்கள்‌ கர்த்தநுடையவைகள்‌; 
அவரே அவைகளின்மேல்‌ 
பூச்சக்கரத்தை வைத்தார்‌. 

சோமு 22. 
பரிகத்தவான்களின்‌ 
காப்பார்‌ துன்மார்க்கர்‌ இருவிலே 
மெனனமாவார்கன்‌; பெலத்தினால்‌. 
ஒருவனும்‌ மேற்கொள்வதில்லை. 


அவர்‌ தமது 
பாதங்களைக்‌ 





i= FTE 
TT 


கோமு 210. 
வழக்காடுகிறவர்கள்‌. நொறுக்கப்‌: 
படுவார்கள்‌; வானத்திலிருத்தூ 
அவர்கள்மேல்‌ முழங்குவார்‌; கர்த்தர்‌ 
பூமியின்‌ கடையாத்தரங்களை 
தியாயத்தீர்த்து, தாம்‌ ஏற்படுத்தின 
ராஜாவுக்குப்‌ பெலன்‌ அனித்து, தாம்‌ 
அபிஷேகம்பண்ணினவரின்‌ கொம்மை: 
உயரப்பண்ணுவார்‌ என்று துதித்தான்‌. 
ஜெபத்தின்‌ 
ஆ தீர்க்கதரிசனத்தின்‌. 
ஆலிமினாலும்‌ நிரம்பியிருக்கிறாள்‌. கர்த்தர்‌ 
அன்னாளுக்கு தம்முடைய கிருபையையும்‌ 
இரக்கத்தையும்‌ காண்பித்திருக்கிறார்‌. 
அன்னாள்‌ 

நன்றியுள்ள 

ஏற்றுக்கொள்கிறாள்‌. அன்னாளின்‌ உதட்டில்‌ 
கர்த்தரைத்‌ துதிக்கும்‌ துதியின்‌ 
வார்த்தைகள்‌ புறப்பட்டு வருகிறது. 


கர்த்தரோடே 


கர்த்தரைத்‌ 
அன்னாள்‌ 


கர்த்தர்‌ நமக்‌ நேச நன்மைகளை 
செய்திருக்கக்‌. கரந்தைத்‌... தறிப்பது 
நம்முடைய கடமை. அவரை 
துதிப்பற்கு நாம்‌ கடன்பட்டிருக்கிறோம்‌. 
நாம்‌ கர்த்தரைத்‌ துதிக்கவில்லையென்றால்‌, 
அவருக்கு விரோதமாகப்‌ பாவம்‌ செய்கிறோம்‌. 
நாம்‌ கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய 
கடனை திரும்ப செலுத்தாமலிருப்பது 
நமக்கு அநீதியாயிருக்கும்‌. 
அன்னாள்‌ கர்த்தரிடத்தில்‌ 
ஜெபம்பண்ணினாள்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
தயலினால்‌ தனக்கு ஒரு குமாரனைக்‌ 
கொடுக்கவேண்டுமென்று அன்னாள்‌ 
பணிவோடு விண்ணப்பம்பண்ணினாள்‌. 
கர்த்தர்‌ அன்னாளின்‌ ஜெபத்திற்கு. 
செவிகொடுத்து, அவளுக்கு ஒரு குமாரனைக்‌: 
கொடுத்தார்‌ கர்த்தர்‌ தனக்கு 
செய்த நன்மைக்காக அவரை நன்றியோடு 
துதிப்பது தன்னுடைய கடமை என்றும்‌, 
கரந்தன்‌... திபபதறக 
கடன்பட்டிருப்பதாகவும்‌. 
அன்னாள்‌ கர்த்தரை 
இருதயத்தோடு துதித்துப்‌ பாடுகிறாள்‌. 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அன்னாள்‌ கர்த்தரைத்‌ துதித்து பாடும்‌ 
துதிப்பாடல்‌, “அன்னாளின்‌ ஜெபம்‌" என்று 
அழைக்கப்படுகிறது. அன்னாள்‌. 
கர்த்தரிடத்தில்‌ ஜெறிக்கிறாள்‌. கர்த்தரைத்‌ 
நம்முடைய ஜெபத்தின்‌ ஒரு 
இருக்கவேண்டும்‌. அன்னாள்‌ 
சமுகத்தில்‌ ஜெபித்தபோது, 

இருதயத்திலே பேசினாள்‌. 

உதடுகள்‌ மாத்திரம்‌: 

அவள்‌  சத்தமோ 

சோமு 1:13) 


இப்போது: கர்த்தரைத்‌ 
கத்த படுகிறாள்‌ இப்போது அவளுடைய 
துதிப்பாடலின்‌ வார்த்தைகள்‌ கேட்கப்படுகிறது. 
அன்னாள்‌ கர்த்தரைத்‌ துதித்துப்‌ பாடும்போது, 
அவள்‌ பாடுகிற துதிமின்‌ கீதத்தை, 
அங்கே இருக்கிறவர்கள்‌ எல்லோரும்‌ 
தங்கள்‌ செவிகளால்‌ கேட்கிறார்கள்‌. 


அன்னாள்‌ ஜெபித்தபோது அவள்‌ தன்‌ 
இருதயத்திலே பேசினாள்‌. கர்த்தருடைய 
சமுகத்தில்‌ மனங்கசந்து மிகவும்‌ அழுதாள்‌. 
அவளுடைய வாயிலிருந்து வார்த்தைகள்‌ 
புறப்பட்டு வரவில்லை. அன்னாள்‌ பெருமூச்சு 
விட்டு ஜெபம்பண்ணினாள்‌. இப்போதோ 
அவள்‌ கர்த்தரைத்‌ துதிக்கிறாள்‌. அவளுடைய 
உதடுகள்‌ திறக்கிறது. அவளுடைய 
வாயிலிருந்து கர்த்தரைத்‌ துதிக்கும்‌ துதியின்‌ 
வார்த்தைகள்‌ வெளிவருகிறது. 


அன்னாள்‌. கர்த்தரைத்‌. தித்தப்பாடும்‌ 
துதியின்‌. கதத்திகக்து நாம்‌ சில 
ஆவிக்குரிய சத்தியங்களைக்‌ 
கற்றுக்கொள்ளலாம்‌. அன்னாளுடைய 
இருதயம்‌ கர்த்தருக்குள்‌  களிகூருகிறது. 
ர்த்தர்‌ தனக்கு செய்த நன்மைகளை 

அன்னாள்‌. 

கிறாள்‌ ம்‌ 
கர்த்தருக்குள்‌ வெற்றி பெற்றிருக்கிறாள்‌. 
கர்த்தர்‌ அவளுக்கு பெரிய காரியங்களை 
செய்திருக்கிறார்‌. 


அன்னாள்‌... கர்ப்பவதியாகி ஒரு 
குமாரனைப்‌ பெற்றாள்‌. தன்‌ குமாரனுக்கு 
சாமுவேல்‌ என்று பேரிட்டாள்‌. சாமுவேல்‌ 
மெய்யாகவே அன்னாளுக்கு கிடைத்திருக்கிற 
மிகப்பெரிய ஆசீர்வாதம்‌. அன்னாளோ 
தன்னுடைய துதிப்பாடலில்‌ சாமுவேலைப்பற்றி 
அதிகமாய்ச்‌ சொல்லாமல்‌, கர்த்தரைப்பற்றிய 
மகத்துவமான காரியங்களையே அதிகமாகச்‌ 


சொல்லி அவரைத்‌ துதித்துப்பாடுகிறாள்‌. 





i a 
TT 


கர்த்தர்‌ தமது கிருபையினாலும்‌ 
இரக்கத்தினாலும்‌ அன்னாளுக்கு. 
சாமுவேலைக்‌ கொடுத்திருக்கிறார்‌. தனக்கு 
ஒரு குமாரன்‌ பிறந்திருப்பது அன்னாளுக்கு 


el சத்ததை பம்‌ 
அதிகமாய்‌ களிகூருகிறது. 


கர்த்தர்‌ தனக்கு கொடுத்த ஈவை 
அன்னாள்‌ நோக்கிப்‌ பார்க்கவில்லை. அவள்‌ 
சாமுவேலைப்‌ பார்க்காமல்‌, சாமுவேலை 
தனக்கு கிருபையாகக்‌ கொடுத்த கர்த்தரை 
நோக்கிப்‌ பார்க்கிறாள்‌. தனக்கு கிருபை 
கொடுத்த கர்த்தரைத்‌ துதிக்கிறாள்‌. 
அன்னாளின்‌ துதிப்பாடல்‌ விசுவாசிகளாகிய 


நமக்கு ஒரு நல்ல முன்மாதிரியாகயிருக்கிறது. 

கர்த்தர்‌ நமக்கு. அரக்‌. நன்ன 
தருகிறார்‌. பல சமயங்களில்‌ நாம்‌ கர்த்தர்‌ 
கொடுக்கும்‌ ஈவையும்‌ ஆசீர்வாதத்தையும்‌ 
நோக்கிப்‌ பார்க்கிறோம்‌. ஆசீர்வாதத்திற்கு 
முக்கியத்துவம்‌ கொடுக்கிறோம்‌. ஆனால்‌ 
இந்த ஆசீர்வாதத்தை நமக்குக்‌ கொடுத்த 
கர்த்தரை மறந்துவிடுகிறோம்‌.  ஆரிவாதந்தை 

விட, நமக்கு அந்த ர்வாதத்தைக்‌ 


கொடுத்த கர்த்தரே முக்கியமானவர்‌ அவரே 


கர்த்தரைத்‌ துதித்துப்‌ பாடுகிறாள்‌. 

அன்னாள்‌ கர்த்தரைத்‌ குதித்துப்‌ 
பாடும்போது. கர்த்தரைப்போல 
பரிசுத்தமுள்ளவர்‌ இல்லை' என்று 
த்‌ கர்த்தரிடத்தில்‌ கறை திறை 
எதுவுமில்லை. அவர்‌ பரிசுத்தத்தில்‌ 
பரிபூரணமானவர்‌ 

கர்த்தர்‌ சர்வவல்லமையுள்ள தேவன்‌. 
“உம்மையல்லாமல்‌ வேறொருவரும்‌ இல்லை”. 
என்றும்‌, “எங்கள்‌ தேவனைப்போல ஒரு 
கன்மலையும்‌ இல்லை” என்றும்‌ அன்னாள்‌. 
கர்த்தரைத்‌ துதித்துப்‌ பாடுகிறாள்‌. 

கர்த்தர்‌ சர்வஞானமுள்ளவர்‌. அன்னாள்‌. 
கர்த்தரைத்‌ துதித்துப்பாடும்போது. “கர்த்தர்‌ 
ஞானமுள்ள தேவன்‌" என்று சொல்லுகிறாள்‌. 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


அன்னாள்‌. கர்த்தரைத்‌ தறித்து 
பாடும்போது, அவள்‌ தன்னைத்தானே 
கர்த்தருக்குள்‌ ஆறுதல்‌ படுத்திக்கொள்கிறாள்‌. 
நாம்‌ கர்த்தரை மகிமைப்படுத்தும்போது, 
ஆத்துமாவிலே, நமக்கு 
இளைப்பாறுதலும்‌ 

நமக்கு ஆறுதலும்‌. 


நம்முடைய 
அமைதியும்‌. 


உண்டாகும்‌. 

தேறுதலும்‌ உண்டாகும்‌. 

கர்த்தருக்குள்‌ 
அவளுடைய 


அன்னாள்‌. 
'சந்தோஷமாயிருக்கிறாள்‌. 
சந்தோஷம்‌ பரிசுத்தமானது. “என்‌ இருதயம்‌ 
கர்த்தருக்குள்‌ களிகூருகிறது' என்று 
அன்னாள்‌ நன்றியோடு சொல்லுகிறாள்‌. 
அன்னாளின்‌ இருதயம்‌ அவளுடைய 
குமாரனாகிய சாமுவேலின்‌ நிமித்தம்‌ 
அதிகமாக களிகூரவில்லை. ஆனால்‌ 
அவளுடைய இருதயம்‌ கர்த்தருக்குள்‌ 
அதிகமாய்க்‌ களிகூருகிறது. 


அன்னாளுக்கு 


கர்த்தருக்குள்‌ யம்‌ 
கிடைத்திருக்கிறது. ந த்‌ 


பரிசுத்தமான 
தன்னுடைய 
சொல்லும்போது, 
கர்த்தருக்குள்‌ 
உயர்ந்திருக்கிறது' என்று சொல்லுகிறாள்‌ 
அன்னாளுக்கு ஒரு குமாரன்‌ 
பிறந்திருப்பதினால்‌, அவளுடைய அவமானம்‌ 
அவளை விட்டு நீங்கிற்று. அவளை 
பிள்ளை பெறாத மலடி என்று இனிமேல்‌ 

யாரும்‌ சொல்லமுடியாது. 
கர்த்தர்‌ அன்னாளுக்கு கிருபையாக 
'கொடுத்திருக்கிறார்‌. 
கர்த்தருடைய 
அன்னாளின்‌ வயிற்றில்‌ 
அன்னாளுக்கு 
மிகப்பெரிய 


கொம்பு கர்த்தருக்குள்‌ உயர்ந்திருக்கிறது. 
“என்‌ 
என்னும்‌ 


கொம்பு... உயர்ந்திருக்கிறது' 
வாக்கியத்திற்கு, “என்னுடைய 
துதிகள்‌ அதிகரித்திருக்கிறது” என்று 
பொருள்‌. கர்த்தர்‌ அன்னாளை 
ஆசீர்வதித்திருக்கிறார்‌. அவிடைய 
இருதயம்‌ கர்த்தருக்குள்‌ களிகூருகிறது. 





i al 
TT 


“என்‌ பகைஞரின்‌ மேல்‌ என்‌ வாய்‌ 
திறந்திருக்கிறது' என்று அன்னாள்‌ 
சொல்லுகிறாள்‌. அன்னாளுக்கு 
இதுவரையிலும்‌ பிள்ளையில்லாததினால்‌, 
அவளுடைய சக்களத்தியும்‌, 
உறவினர்களும்‌ அவளை வார்த்தையினால்‌ 
'வேதனைப்படுத்தினார்கள்‌. இப்போதோ 
கர்த்தர்‌ அன்னாளை ஆசர்வதித்திருக்கிறார்‌. 
தன்னை நிந்தித்தவர்களை  அன்னாளால்‌ 
இப்போது எதிர்த்து நிற்க முடிகிறது. 
அன்னாள்‌ தன்னுடைய வாயை விரிவாய்த்‌ 
திறந்து, தனக்கு விரோதமாக தூஷண 
ர்‌ நிந்தையான 
வார்த்தைகளையும்‌ பேசினவர்களுக்கு பதில்‌ 
சொல்லுகிறாள்‌. 
அன்னாளை இதுவரையிலும்‌ 
நிந்தித்தவர்கள்‌, இனிமேல்‌ அவளை 
நிந்திக்கக்கூடாது. அன்னாளுக்கு 
விரோதமாக எழும்பினவர்கள்‌ இனிமேல்‌. 
தூஷண வார்த்தைகளைப்‌ பேசாமல்‌ 
அமைதியாயிருக்கவேண்டும்‌. அன்னாளுக்கு 
சத்துருவாகயிருக்கிறவர்கள்‌ கர்த்தருக்கு 
சத்துருக்களாகமிருக்கிறார்கள்‌. அன்னாளை 
நிந்திக்கிறவர்கள்‌ கர்த்தரை நிந்திக்கிறார்கள்‌. 


புறப்படவேண்டாம்‌” (சாமு 2:3) 
அன்னாள்‌, தன்னை நிந்திக்கிறவர்களைப்‌ 
பார்த்து சொல்லுகிறாள்‌. 
அன்னாள்‌ கர்த்தரை நம்புகிறாள்‌. 
கர்த்தருடைய ஞானத்தையும்‌, 
அவருடைய தெய்வீக பராமரிப்பையும்‌ 
நம்புகிறாள்‌. கர்த்தருடைய உதவியில்லாமல்‌, 
மனுபுத்திரரால்‌ ஒன்றையும்‌ செய்ய முடியாது. 
எவ்வளவுதான்‌ முயற்சி 
கர்த்தருடைய சித்தமே 
தேவனுடைய தெய்வீக 


அவள்‌ 


மனுஷன்‌ 
பண்ணினாலும்‌, 
வாய்க்கும்‌. 

சித்தத்தின்‌ பிரகாரமே ஒவ்வொரு காரியமும்‌. 


நடைபெறும்‌. “கர்த்தர்‌ ஞானமுள்ள தேவன்‌, 
அவர்‌ செய்கைகள்‌ யதார்த்தமல்லவோ"' 
என்று அன்னாள்‌ கர்த்தரைத்‌ துதித்துப்‌ 
பாடுகிறாள்‌. 
கர்த்தர்‌ 
கிருபையினால்‌ 
கொடுக்கிறார்‌. 


ம்முடைய ய்வீக. 
பககக பதக்‌ 

கர்த்தர்‌ தம்முடைய 
சித்தத்தின்‌ பிரகாரம்‌ பலமுள்ளவர்களை 
பலவீனராக்குகிறார்‌. “பலவான்களின்‌ வில்‌ 
முறிந்தது; தள்ளாடினவர்களோ பலத்தினால்‌ 
இடைகட்டப்பட்டார்கள்‌" சாமு 2:4) என்று 
அன்னாள்‌ சொல்லுகிறாள்‌. 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தருடைய சித்தத்தின்‌ பிரகாரம்‌ 
பலவான்களுடைய வில்‌ முறிந்துபோயிற்று. 
அவர்களிடத்தில்‌ இப்போது ஆயுதமில்லை, 
இதற்கு முன்பு பலவான்கள்‌, தங்களுடைய 

ல, தங்கள்‌ இஷ்டப்படி 
பயன்படுத்தினார்கள்‌. தாங்கள்‌ விரும்பியதை 
செய்தார்கள்‌. இப்போதோ அவர்கள்‌ 
ஒன்றும்‌ செய்யமுடியாமல்‌ செயலிழந்து 
தவிக்கிறார்கள்‌. 


கர்த்தருடைய வார்த்தை ஜீவனும்‌. 
பெலனுமுள்ளது. கர்த்தர்‌ ஒரு வார்த்தை 
சொன்னால்‌ போதும்‌, அப்போது 
பலவீனனும்‌ பலமடைவான்‌. பலவீனத்தினால்‌ 
தள்ளாடி கீழே விழுகிறவன்‌, கர்த்தருடைய 
வார்த்தையினால்‌ பெலமுள்ளவனாய்‌ 
எழுந்து நிற்பான்‌. “தள்ளாடினவர்களோ 
பலத்தினால்‌ இடைக்கட்டப்பட்டார்கள்‌" என்று 
அன்னாள்‌ சொல்லுகிறாள்‌. 


பலவீனர்களால்‌ நேராக நடக்க 

முடியாது. அவர்கள்‌ தள்ளாடுவார்கள்‌. 

அவர்கள்‌ தள்ளாடாமல்‌ நேராக 

நிற்கவேண்டுமென்றால்‌, அவர்களுக்கு 

அவர்களை 

தங்கள்‌ 

தள்ளாடுவார்கள்‌. 

தங்களுடைய 

சிந்தையிலும்‌ மனதிலும்‌ உண்டாயிருக்கிற 

பலவீனத்தினால்‌ தள்ளாடுவார்கள்‌. கர்த்தர்‌ 

தள்ளாடினவர்களை தம்முடைய 

பலத்தினால்‌ இடைக்கட்டுகிறார்‌. அப்போது 

அவர்கள்‌. பெலமுள்ளவர்களாக எழுந்து 

நிற்கிறார்கள்‌ கர்த்தர்‌ தம்முடைய 

சித்தத்தின்‌ பிரகாரமாக பெரிய "வாரியங்கள்‌ 
செய்கிறார்‌ 


கர்த்தருடைய சித்த 
பிரகாரமாக. ஐசுவரியவான்கள்‌ 
திடீரென்று தரித்திரராகிறார்கள்‌. 
கர்த்தருடைய சித்தத்தினாலேயே 
தரித்திரராயிருக்கிறவர்கள்‌ திடீரென்று 
ஐசுவரியவான்களாகிறார்கள்‌. 

ல்லாவற்றையும்‌ கர்த்தர்‌ 

சித்தத்தின்‌ பிரகாரமாக செய்கிறார்‌. 

'ஒசுவரியவனாக 
பிரயாசப்படாதே; சுயபுத்தியைச்‌ 
இல்லாமற்போகும்‌ பொருள்மேல்‌ உன்‌ 
கண்களைப்‌ பறக்கவிடுவானேன்‌? அது 
கழுகைப்போல சிறகுகளைத்‌ தனக்கு உண்டு 
பண்ணிக்கொண்டு,  ஆகாயமார்க்கமாய்ப்‌ 
பறந்துபோம்‌" (நீதி 23:4,5) 


தம்முடைய 


வேண்டுமென்று 
சாராதே; 





i FTE 
TT 


ஐசுவரியவான்களில்‌ சிலர்‌ கர்த்தரை 
நம்பாமல்‌ தங்கள்‌ ஐசுவரியத்தையே 
நம்புகிறார்கள்‌. அவர்களுடைய இருதயம்‌ 
கர்த்தருக்குள்‌ களிகூராமல்‌, தங்கள்‌ 
ஐசுவரியத்திற்குள்‌ களிகூர முயற்சி 
பண்ணுகிறது. அவர்களால்‌ ஐசுவரியத்தில்‌: 
உண்மையான சந்தோஷத்தைப்‌ 
பெற்றுக்கொள்ள முடியாது. ஐசுவரியத்தை 
நம்புகிறவர்கள்‌ ஏமாந்து போவார்கள்‌. 
ஐசுவரியவான்களாகமிருந்து. 

திடீரென்று தரித்திரராகிறவர்களுக்கு 
மிகுந்த வேதனை உண்டாகும்‌. 
அவர்களுடைய துக்கம்‌ இரட்டிப்பாயிருக்கும்‌. 
ஜசுவரிவான்களிடத்தில்‌, ஐசுவரியம்‌ 
மிகுதியாயிருக்கும்போது. அவர்கள்‌ 
திருப்தியாய்‌ சாப்பிடுவார்கள்‌. கர்த்தருடைய 
சித்தத்தின்‌ பிரகாரமாக, அவர்கள்‌ 
தரித்திரராகும்போது, அவர்களுக்கு 
போதுமான அளவு போஜனம்‌ கிடைக்காது. 
அப்படிப்பட்டவர்கள்‌ அரையும்‌ குறையுமாக 
சாப்பிட்டு பசியும்‌ பட்டினியுமாகயிருப்பார்கள்‌. 
"திருப்தியாமிருந்தவர்கள்‌ அப்பத்திற்காக 
கூலி வேலை செய்கிறார்கள்‌" 
என்று அன்னாள்‌ சொல்லுகிறாள்‌. 

கர்த்தருடைய ய்வீக 
கிருபையினால்‌, தரித்திரராயிருந்தவர்கள்‌, 
ஜசுவரியவான்களாகிறார்கள்‌. அவர்கள்‌ 
தரித்திரத்திலிருந்தபோது பசியாமிருந்திருப்‌ 
பார்கள்‌. 'பசியாமிருந்தவர்களோ இனி 
பசியாயிரார்கள்‌' என்று அன்னாள்‌ 
சொல்லுகிறாள்‌. தங்கள்‌ அப்பத்திற்காக, 
இவர்கள்‌ இதுவரையிலும்‌ கூலி வேலை. 
செய்திருப்பார்கள்‌. இனிமேல்‌ இவர்கள்‌ 
ஒருவேலையும்‌ செய்யாமல்‌ திருப்தியாய்ப்‌ 
புசிப்பார்கள்‌. 

அன்னாள்‌. இந்த 
வாக்கியத்தில்‌ திருப்தியாமிருந்தவர்களையும்‌, 
பசியாயிருந்தவர்களையும்‌ பற்றி 
சொல்லுகிறாள்‌. இவர்கள்‌ இருவரும்‌ 
வெவ்வேறு நபர்கள்‌ அல்ல என்றும்‌, 
ஒரே நபர்‌ தான்‌ என்றும்‌ வேதபண்டிதர்கள்‌ 


ஐசுவரியவானாயிருந்தவன்‌ 
ஏழையாகிறான்‌. ஏ 
மறுபடியும்‌ திடீரென்று ஐசுவரியவானாகிறான்‌. 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஐசுவரியவானை 
சிறிது காலம்‌ 
அவனை மறுபடியும்‌ 
யோபுவின்‌. 


கர்த்தர்‌ 
தரித்திரனாக்குகிறார்‌. 
சென்றபின்பு கர்த்தர்‌ 
ஐசுவரியவானாக்குகிறார்‌. 
சரித்திரத்தில்‌ இப்படிப்பட்ட சம்பவம்‌ 
நடைபெற்றது. யோபு முதலில்‌ 
ஐசுவரியவானாயிருந்தார்‌. அதன்‌ பின்பு 
அவர்‌ தரித்திரனானார்‌. அதன்‌ பின்பு அவர்‌ 
மறுபடியும்‌ ஐசுவரியவானானார்‌. 
ஐசுவரியவான்களாயிருக்கிறவர்கள்‌ 
மனப்பெருமையோடிருக்கக்கூடாது. ஐசுவரியமே 
தங்களுக்கு பாதுகாப்பு என்று 
நினைக்கக்கூடாது. கர்த்தரால்‌ மனுஷருடைய 
ஐசுவரியத்தை  நீக்கிப்போட முடியும்‌ 
தரித்திரனாயிருக்கிறவனும்‌, தன்னுடைய 
தரித்திரத்தை நினைத்து 
வேதனைப்படக்கூடாது. கர்த்தரால்‌ 
அவனுடைய தரித்திரத்தை விலக்கி, 
க ஐசுவரியத்தைக்‌ கொடுக்க 
கர்த்தரால்‌ கூடாத காரியம்‌ 


தரித்திரத்தையும்‌ கட்டளையிடுகிறார்‌. 


குடும்பங்களில்‌ பிள்ளைகள்‌ 
இல்லாமல்‌ வெனுமையாயிருக்கும்‌. ஸ்திரகள்‌ 
பிள்ளைபெறாத மலடிகளாயிருப்பார்கள்‌. 
கர்த்தரோ தம்முடைய தெய்வீக சித்தத்தின்‌ 
பிரகாரம்‌. மலடியாயிருக்கிறவர்களை 
பிள்ளைத்தாச்சிகளாய்‌ மாற்றுகிறார்‌. 


பசியாயிருந்தவர்களோ இனிப்‌ 
பதன்‌ ட்‌. மலடியாயிருந்தவள்‌ 
ஏழு பெற்றாள்‌" (1சாமு 2:5) என்று அன்னாள்‌ 
சொல்லுகிறாள்‌. அன்னாள்‌ இந்த 
வாக்கியத்தை சொல்லும்போது, தன்னுடைய 
சொந்த அனுபவத்தையே சொல்லுகிறாள்‌. 
அன்னாளுக்கு இப்போது ஒரே ஒரு 
குமாரன்‌ மாத்திரமே பிறந்திருக்கிறான்‌. 
அன்னாள்‌ மலடியாமிருந்தவள்‌. இப்போது 
ஒரு பிள்ளை பெற்றிருக்கிறாள்‌. ஆனால்‌ 
அன்னாள்‌. “மலடியாயிருந்தவள்‌ 
ஏழு பெற்றாள்‌" என்று சொல்லுகிறாள்‌. 





f= THE 
TT 


ஒப்புக்கொடுக்கப்பட்டிருக்கிறார்‌. 
கர்த்தருடைய சந்நிதியிலே, 
ஊழியம்‌ செய்கிறார்‌. கர்த்தருக்காக ஊழியம்‌ 
செய்கிற பிள்ளைகள்‌, ஏழு பிள்ளைகளுக்கு 
சமம்‌ என்னும்‌ பொருளில்‌, 
“மலடியாயிருந்தவள்‌ ஏழு பெற்றாள்‌" என்று 
அன்னாள்‌ சொல்லுகிறாள்‌. 
இவ்வாறு சொல்லுவது, 
விசுவாச வார்த்தையாகவும்‌ 
தனக்கு இப்போது ஒரே ஒரு 
, பிறந்திருந்தாலும்‌, 
திர 


அன்னாள்‌ 


னல்ல 
ஏமாற்றமுண்டாகாது 
நினைக்கிறாள்‌. 


குடாட்சித்தார்‌. அவர்‌ கர்ப்பந்தரித்து, மூன்று 
குமாரரையும்‌, இரண்டு குமாரத்திகளையும்‌. 
பெற்றாள்‌ (சாமு 2:21). 


அன்னாளிடத்தில்‌ ஒரே ஒரு குமாரன்‌ 
மாத்திரமே இருந்தாலும்‌, அவள்‌ அதிகமான 
பிள்ளைகளுக்காக கர்த்தரிடத்தில்‌ 
விசுவாசித்தாள்‌. அவளுடைய விசுவாசம்‌. 
வீணாய்ப்போகவில்லை. கர்த்தரை 
நம்புகிறவர்கள்‌ ஒருபோதும்‌ 
வெட்கப்பட்டுப்போவதில்லை. 


கர்த்தர்‌ சர்வவல்லமையுள்ள தேவன்‌. 
அவரே நம்முடைய ஜீவனுக்கும்‌ 
மரணத்திற்கும்‌ அதிபதியாயிருக்கிறார்‌. கர்த்தர்‌ 
"கொல்லுகிறவரும்‌' 
உயிர்ப்பிக்கிறவருமாயிருக்கிறார்‌” சாமு 2:6) 
என்று அன்னாள்‌ சொல்லுகிறாள்‌. கர்த்தரால்‌ 
கூடாத காரியம்‌ ஒன்றுமே இல்லை. 
கர்த்தரால்‌ செய்ய முடியாத கடினமான. 
காரியம்‌ என்று எதுவுமில்லை. கர்த்தரால்‌. 
மரித்தவரையும்‌ பிழைக்க வைக்க முடியும்‌. 
அவரால்‌ உலர்ந்த எலும்புகளையும்‌ உயிரோடு 
எழுப்ப முடியும்‌. 

அன்னாள்‌ கர்த்தருடைய 
வல்லமையைப்பற்றிச்‌ சொல்லும்போது, “அவரே 
பாதாளத்தில்‌ இறங்கவும்‌ அதிலிருந்து. 
ஏறவும்‌ பண்ணுகிறவர்‌' என்று 
சொல்லுகிறாள்‌. 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


கர்த்தரே நம்மை  உயர்த்துகிறவர்‌. 
அவரே நம்மைத்‌ தாழ்த்துகிறவர்‌. “கர்த்தர்‌ 
தரித்திரம்‌ அடையச்செய்கிறவரும்‌, ஐசுவரியம்‌ 
அடையப்பண்ணுகிற வருமாயிருக்கிறார்‌; 
தாழ்த்துகிறவரும்‌, 
சாமு 257) 
கர்த்தரைப்பற்றி 


அவர்‌ 
உயர்த்துகிறவருமானவர்‌” 
என்று அன்னாள்‌ 
புகழ்ந்து பாடுகிறாள்‌. 


கர்த்தர்‌. பெருமையுள்ளவர்களைத்‌ 

தாழ்த்துகிறார்‌. அவர்‌ 
தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருபையளிக்கிறார்‌. 
அவர்‌ சிறியவனைப்‌ புழுதியிலிருந்து 
எடுத்து, எளியவனைக்‌ குப்பையிலிருந்து 
உயர்த்துகிறார்‌. 


'பெருமையுள்ளவனையெல்லாம்‌ 
சுவனித்து, அவனைப்‌ பணியப்பண்ணி, 
துன்மார்க்கரை அவர்களிருக்கிற ஸ்தலத்திலே 
மிதித்துவிடு, அவர்களை ஏகுமாய்ப்‌ 
புழுதியிலே புதைத்து, அவர்கள்‌ முகங்களை 
அந்தரங்கத்திலே கட்டிப்போடு" 
(யோபு 40:12,13). 


கர்த்தர்‌ சிறியவர்களை பிரபுக்களோடே 
உட்காரவும்‌, மகிமையுள்ள சிங்காசனத்தைச்‌ 
சுதந்தரிக்கவும்‌ பண்ணுகிறார்‌. “கர்த்தருக்கு 
முன்பாகத்‌ தாழ்மைப்படுங்கள்‌: அப்பொழுது, 
அவர்‌ உங்களை உயர்த்துவார்‌” (யாக்‌ 410) 
யோசேப்பு, தானியேல்‌, மோசே, தாவீது 
ஆகியோர்‌ ஆரம்பத்தில்‌ சாதாரண 
நிலமையிலிருந்தார்கள்‌. கர்த்தர்‌ யோசேப்பை 
சிறைச்சாலையிலிருந்து அரண்மனைக்கு 
உயர்த்தினார்‌. மோசேயும்‌, தாவீதும்‌ 
ஆடுகளை மேய்த்துக்கொண்டிருந்தார்கள்‌ 
அவர்களுடைய கைகளில்‌ 

மேய்க்கும்‌ கோலும்‌ தடியும்‌ 

கர்த்தரோ அவர்களுடைய 

தேசத்தை ஆளுகை செய்யும்‌ செங்கோலைக்‌ 
கொடுத்தார்‌. 


அன்னாள்‌ கர்த்தரைப்பற்றி துதித்துப்‌ 
பாடும்போது, கர்த்தருடைய மகத்தான 
'கிரியைகளைப்பற்றியும்‌' சொல்லுகிறாள்‌. 
கர்த்தருடைய கிரியைகளெல்லாம்‌ 
அற்புதமானவை. அவை நம்முடைய புத்திக்கு 
எட்டாத அதிசயமாயிருக்கிறது. “பூமியின்‌ 
அஸ்திபாரங்கள்‌ கர்த்தருடையவைகள்‌;: 
அவரே அவைகளின்மேல்‌ பூச்சக்கரத்தை 
வைத்தார்‌" சாமு 2:8) என்று அன்னாள்‌ 
கர்த்தரைத்‌ துதித்துப்‌ பாடுகிறாள்‌. 





f= THE 
TT 


“பூமியின்‌ அஸ்திபாரங்கள்‌ 
கர்த்தருடையவைகள்‌" என்னும்‌ வாக்கியத்தை 
வாசிக்கும்போது. கர்த்தருடைய 
சர்வவல்லமையை நாம்‌ அறிந்துகொள்கிறோம்‌. 
கர்த்தரால்‌ மாத்திரமே பூமிக்கு 
அஸ்திபாரத்தைப்‌ போட முடியும்‌. அந்த 
அஸ்திபாரத்தின்மீது சர்வவல்லமையுள்ள 
கர்த்தரால்‌ மாத்திரமே பூச்சக்கரத்தை: 
வைக்கமுடியும்‌. 


சர்வசிருஷ்டிகராயிருக்கிறார்‌. 
அவரே... சர்வசிருஷ்டிகளையும்‌ தாங்கி 
நிற்கிறார்‌ கர்த்தர்‌ 

வாயின்‌ வார்த்தையினால்‌ 
வானத்தையும்‌ சிருஷ்டித்தார்‌. 

வார்த்தை சர்வவல்லமையுள்ளது. 
தம்முடைய வாயின்‌ வார்த்தையினால்‌, 
அஸ்திபாரங்களை உண்டுபண்ணி, 
அவைகளின்மேல்‌ பூச்சக்கரத்தை 
வைத்திருக்கிறார்‌ 


கர்த்தர்‌ 


கூடாத காரியம்‌ 
ன்‌ அஸ்திபாரங்கள்‌. 
அந்த 

பூச்சக்கரத்தை 


யாது. அது நம்முடைய 
பக்கம்‌ "திக்கம்‌ அப்பாற்பட்டது. 
“அவர்‌ உத்தரமண்டலத்தை வெட்டவெளியிலே 
விரித்து, பூமியை அந்தரத்திலே. 
'தொங்கவைக்கிறார்‌" (யோபு 26.7). 


பூமியின்‌ 

கர்த்தருடையவைகள்‌, 

அவைகளின்மேல்‌ பூச்சக்கரத்தை வைத்தார்‌" 
என்னும்‌ வாக்கியத்திற்கு வேதபண்டிதர்கள்‌ 
ஆலிக்குரிய வியாக்கியானமும்‌ 
சொல்லுகிறார்கள்‌. கர்த்தருடைய 
சர்லவல்லமைக்கு முன்பாக எந்த 
வல்லமையாலும்‌ எதிர்த்து நிற்கமுடியாது. 
கர்த்தருடைய ஆளுகை 
சர்வஆளுகையாகமிருக்கிறது. அவருடைய 
ஆளுகைக்கு விரோதமாய்‌ எந்த 
அதிகாரத்தாலும்‌ எதிர்த்து நிற்கவும்‌ 
முடியாது. கர்த்தருக்கு விரோதமாக. 
யுத்தம்பண்ணவும்‌ முடியாது. 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


பூமியிலே. 
பெரிய. 


இந்தப்‌ 
ராஜாக்களும்‌, 
இருக்கிறார்கள்‌. 
செய்கிற அதிகாரிகள்‌ 
இவர்கள்‌ எல்லோருமே பூமியின்‌ 
அஸ்திபாரங்களைப்போலவும்‌, பூமிக்கு 
தூண்களைப்‌ போலவும்‌ இருக்கிறார்கள்‌. 


பிரபுக்களும்‌, 


இருக்கிறார்கள்‌. 


பூமியானது தின்‌ 
குடிகளோடும்‌. த்தப்ப அதின்‌ 
தூண்களை நான்‌ நிலைநிறுத்துகிறேன்‌" 
(சங்‌ 75:3). 


இந்த உலகத்தில்‌ நடைபெறுகிற 
ஒவ்வொரு காரியமும்‌ கர்த்தருடைய 
சித்தத்தின்‌ பிரகாரமாகவே நடைபெறுகிறது. 
இந்தப்‌ பூமியிலுள்ள ராஜ்யங்களை 
ராஜாக்கள்‌ ஆளுகை செய்தாலும்‌, 
கர்த்தரே அந்த ராஜாக்களை ஆளுகை 
செய்கிறவர்‌. தேவனாகிய கர்த்தர்‌ ராஜாதி 
ராஜாவாகவும்‌, கர்த்தாதி கர்த்தவாகவும்‌ 
இருக்கிறார்‌. 


“ஜனங்களின்‌ பிரபுக்கள்‌ ஆபிரகாமின்‌ 
தேவனுடைய ஜனங்களாகச்‌ 
சேர்க்கப்படுகிறார்கள்‌; பூமியின்‌ கேடகங்கள்‌ 
தேவனுடையவைக, அவர்‌ மகா 


உன்னதமானவர்‌" (சங்‌ 47:9). 


எல்லாக்‌ 


பூமியின்‌ ராஜாக்களும்‌, பிரபுக்களும்‌, 
அதிகாரிகளும்‌ கர்த்தரிடத்திலிருந்தே தங்கள்‌ 
அதிகாரத்தைப்‌ பெற்றுக்கொள்கிறார்கள்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய சித்தத்தின்‌ 
பிரகாரம்‌ அவர்களுக்கு அதிகாரங்களைப்‌ 
ரந கொடுக்கிறார்‌. கர்த்தர்‌ 
விருப்பத்தின்‌ பிரகாரம்‌ 
சிங்காசனத்தில்‌ அமரச்‌: 
சிங்காசனங்களில்‌. 
வீற்றிருக்கிறவர்களை கீழே தள்ளிவிடுகிறார்‌. 
கர்த்தருடைய சர்வலல்லமைக்கு 
விரோதமாக எந்த மனுஷனாலும்‌ எதிர்த்து 
நிற்க முடியாது. கர்த்தர்‌ ஒரு காரியத்தை 
தம்முடைய த்தின்‌ பிரகாரமாக 
செய்யும்போது, அவரைப்‌ பார்த்து, 
நீர்‌ ஏன்‌ அதை அப்படி செய்கிறீர்‌” 
என்று ஒருவராலும்‌ கேள்வி கேட்கமுடியாது. 





i FTE 
TT 


கர்த்தரை நம்புகிறவர்கள்‌ 
செழித்திருப்பார்கள்‌. அவர்கள்‌ ஒருபோதும்‌ 
வெட்கப்பட்டுப்போகமாட்டார்கள்‌. தம்மிடத்தில்‌ 
விசுவாசமாயிருக்கிறவர்களை கர்த்தர்‌ தமது 
கிருபையினால்‌ பாதுகாப்பார்‌. அவர்களை 
உயர்த்துவார்‌ கர்த்தருக்கு 
உண்மையுள்ளவர்கள்‌ அவரோடு நெருங்கிய 
ஐக்கியத்‌ ர்கள்‌. கர்த்தருடைய 
பிள்ளைகளுக்கு சத்துருவாமிருக்கிறவர்கள்‌ 
கர்த்தருக்கும்‌ சத்துருவாயிருப்பார்கள்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய பிள்ளைகளின்‌ 
சத்துருக்களை அழித்துப்போடுவார்‌ 

கர்த்தர்‌ அன்னாளுக்கு தமது. 
கிருபையை வெளிப்படுத்தியிருக்கிறார்‌. 
அவளுக்கு சந்தோஷமான ஜெயத்தைக்‌ 
கட்டளையிட்டிருக்கிறார்‌ கர்த்தர்‌ 
நேற்றும்‌ இன்றும்‌ என்றும்‌ மாறாதவர்‌. 
அவருடைய கிருபையும்‌ இரக்கமும்‌ என்றும்‌ 
மாறுவதில்லை. அன்னாள்‌ கர்த்தருடைய 
கிருபையை பரிபூரணமாய்‌. 
அனுபவித்திருக்கிறாள்‌. கர்த்தர்‌ தனக்கு 
செய்யப்போகும்‌ நன்மைகளை அன்னாள்‌ 
விசவாசத்தோடும்‌, 'சந்தோஷத்தோடும்‌. 
எதிர்பார்த்துக்கொண்டிருக்கிறாள்‌ 

அன்னாள்‌ 
பாடும்போது. அவளுடைய வா 
தீர்க்கதரிசன வார்த்தைகள்‌ புறபடு 
வருகிறது. கர்த்தரிடத்தில்‌ 
பயபக்தியாயிருக்கிறவர்கள்‌, கர்த்தர்‌ 
செய்யப்போகும்‌ கிருபையுள்ள காரியங்களை 
தீர்க்கதரிசனமாய்‌ வெளிப்படுத்துவார்கள்‌. 


கரந்தன்‌ நத்தம்‌ 


அன்னாள்‌ சொல்லுகிற தீர்க்கதரிசன 
வார்த்தைகள்‌, அவளுடைய குமாரனாகிய 
சாமுவேலோடு தொடர்புடையதாயிருக்கிறது. 
சாமுவேல்‌ இஸ்ரவேல்‌ தேசத்தை 
நியாயம்‌ விசாரித்து. அதை ஆளுகை 
செய்வார்‌. தாவீதை அபிஷேகம்பண்ணும்‌ 
பொறுப்பு சாமுவேலுக்கு கொடுக்கப்படும்‌. 


தார்கள்‌. அற்பமான ஆரம்பத்தை ஒருவரும்‌ 
அசட்டைபண்ணக்கூடாது. நியாயாதிபதிகளின்‌ 
காலத்தில்‌ இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
சிறியவர்களாகயிருந்தாலும்‌, கர்த்தர்‌ 
அவர்களை பெரியவர்களாக மாற்றுவார்‌. 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இப்போது சொற்ப 
இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌, 

திரளாய்ப்‌ பலுகிப்‌ பெருகுவார்கள்‌. 

கர்த்தர்‌ தம்முடைய ஜனத்திற்கு. 

நியாயப்பிரமாணத்தையும்‌ கட்டளைகளையும்‌ 

கொடுப்பார்‌. இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌. 

அண்டை தேசங்களிலுள்ள ஜாதிகளுக்கு 

கர்த்தருடைய பிரமாணங்களை 

வெளிப்படுத்துவார்கள்‌. இஸ்ரவேல்‌. 

, புறஜாதி ஜனத்தை 

இஸ்ரவேல்‌ 

மிகப்பெரிய மாற்றமுண்டாகும்‌. 

ற்றம்‌ சாமுவேலின்‌ பிறப்பில்‌ 

இஸ்ரவேல்‌ தேசத்திற்கு 

கொடுக்கும்‌ 


எண்ணிக்கையிலுள்ள 
சீக்கிரத்தில்‌ 


தத்தும்‌ ராஜ்யத்தையும்‌ குறியிிகிறது 
மேசியாவின்‌ ராஜ்யம்‌ 

ராஜ்யமாகும்‌ அன்னாள்‌ இலள்‌ 
கர்த்தருடைய தெய்வீக பராமரிப்பைப்பற்றியும்‌, 
அவருடைய ஆளுகையைப்பற்றியும்‌ 
தீர்க்கதரிசனமாய்ச்‌ சொன்னாள்‌. 


பண்ணினவர்‌" சாமு 2:10) என்று ள்‌ 
அன்னாள்‌ கர்த்தரைத்‌ துதிக்கும்போது 
“கர்த்தர்‌ பூமியின்‌ கடையாந்தரங்களை 
நியாயந்தீர்த்து. ஏற்படுத்தின 


தாம்‌ 


சாமு 
அன்னாள்‌ துதிக்கிறாள்‌. 
அன்னாள்‌ 

தீர்க்கதரிசன வாக்கியத்திற்கு யூதமார்க்கத்து 
ரபீமார்களும்‌, கிறிஸ்தவ மார்க்கத்து, 
வேதபண்டிதர்களும்‌ வியாக்கியானம்‌ 
சொல்லுகிறார்கள்‌. அன்னாள்‌ இங்கு 
சாமுவேலைப்பற்றியும்‌, தாவீதைப்பற்றியும்‌ 
சொன்னாலும்‌, சொல்லுகிற 
தீர்க்கதரிசனம்‌. தாண்டி, 
தாவீதின்‌ குமாரனாகிய 


இயேசுகிறிஸ்துவைப்பற்றி தீர்க்கதரிசனமாய்ச்‌ 
சொல்லப்படுகிறது. 


210) 


அவள்‌ 
தாவீதையும்‌ 





i al 
TT 


அன்னாள்‌ மகிமையுள்ள காரியங்களை 


தீர்க்கநரிசனமாய்ச்‌ சொல்லுகிறாள்‌. 
மத்தியஸ்தரின்‌ 


பிள்ளைகளோடு 
அவர்‌ தமது. 
பரிசுத்தவான்௧ளின்‌ பாதங்களைக்‌ காப்பார்‌" 
சாமு 29). கர்த்தர்‌ அவர்களுடைய 
பாதங்களைக்‌ காப்பார்‌ என்றால்‌, அவர்‌ 
நிச்சயமாகவே அவர்களுடைய சிரசையும்‌, 
இருதயங்களையும்‌ காப்பார்‌ 
கர்‌ டைய 
பரிசத்தவான்‌களின்‌ பாதங்களைக்‌ 
காக்கும்போது, அவர்கள்‌ காலூன்றி நிற்கிற 
ஸ்தலங்களையும்‌ பாதுகாப்பார்‌. அவர்கள்‌ 
நிற்கிற இடம்‌ சறுக்கலான இடமாகயிராமல்‌, 
அது உறுதியான இடமாமிருக்கும்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய பிள்ளைகளின்‌ போக்கையும்‌ 
வரத்தையும்‌ உறுதிப்படுத்துவார்‌. கர்த்தருடைய 
பிள்ளைகளுக்கு ப்‌ 
கிடைக்கும்‌. 


பிள்ளைகளுக்கு 
எந்த ஆயுதமும்‌ 
அவருடைய 
சத்துருக்களாலும்‌, 
அந்தகார வல்லமைகளாலும்‌ 
மேற்கொள்ள முடியாது. கர்த்தருடைய 
பிள்ளைகளை சத்துருவின்‌ வல்லமையினால்‌. 
அழிக்க முடியாது. சத்துருக்கள்‌ எல்லோரும்‌ 
முறிந்துபோவார்கள்‌. அவர்கள்‌ அழிந்து கீழே. 
விழுவார்கள்‌. 'துன்மார்க்கர்‌ இருளிலே 
மெளனமாவார்கள்‌. பெலத்தினால்‌ ஒருவனும்‌ 


மேற்கொள்வதில்லை” சாமு 2:9). 
மேசியாவின்‌ ராஜ்யம்‌ 
தேசத்திலே சிறிய 


ஸ்தாபிக்கப்பட்டாலும்‌, அது பூமி முழுவதற்கும்‌ 
விஸ்தாரமாகப்‌ பரவும்‌. “கர்த்தர்‌ பூமியின்‌: 


குடையாந்தரங்களை நியாயந்தீர்ப்பார்‌" 


க்க எழும்புகிற 
வாய்க்காதே போகும்‌ 
சட எந்த 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தாவீது பல தேசங்கள்மீது யுத்தப்பண்ணி, 
அவற்றை தன்னுடைய ஆளுகையின்‌ கீழ்‌ 
கொண்டு வந்தார்‌. அவர்‌ சமஸ்த 
இஸ்ரவேலுக்கும்‌ ராஜாவாயிருந்தார்‌ 


பூமியின்‌ கடையாந்தரங்களை ஆளுகை 
செய்யும்‌ அதிகாரம்‌ மேசியாவுக்கு 
வாக்குத்தத்தமாய்க்‌ கொடுக்கப்பட்டிருக்கிறது. 
என்னைக்‌ கேளும்‌, அப்பொழுது ஜாதிகளை 
உமக்குச்‌ சுதந்தரமாகவும்‌, பூமியின்‌ 
எல்லைகளை உமக்குச்‌ சொந்தமாகவும்‌ 
கொடுப்பேன்‌" (சங்‌ 2:8). 


மேசியாவின்‌ அதிகாரமும்‌, வல்லமையும்‌, 
மகிமையும்‌ மேலும்‌ மேலும்‌ அதிகரிக்கும்‌. 
“தாம்‌ ஏற்படுத்தின ராஜாவுக்கு கர்த்தர்‌ 
பெலன்‌ அளிப்பார்‌" மேசியா கர்த்தருடைய 
சித்தத்தை நிறைவேற்றுவார்‌. அவர்‌ இந்தப்‌ 
பூமியின்‌ கடையாந்தரங்களை, கர்த்தருடைய 
சித்தத்தின்‌ நியாயந்தீர்ப்பார்‌. 

பெலனையும்‌ 


தம்முடைய ராஜாவுக்கு 


அவனோடே 
ழ்்தககல்‌ என்‌ புயமும்‌ அவனைப்‌ 
பலப்படுத்தும்‌" (சங்‌ 89:21). “அப்பொழுது 
வானத்திலிருந்து ஒரு தூதன்‌ தோன்றி, 
அவரைப்‌ பலப்படுத்தினான்‌" (லூக்‌ 22:43), 


பிதாவாகிய 
குமாரனாகிய 

பலப்படுத்துகிறார்‌. கிறிஸ்துவானவர்‌ அநேக 
பாடுகளின்‌ வழியாக மனத்தாழ்மையோடு 
கடந்து செல்வதற்கு பிதாவானவர்‌ அவரைப்‌ 
பலப்படுத்துகிறார்‌. கிறிஸ்துவானவர்‌ 
உயர்த்தப்படும்போது. பிதாவானவர்‌ 


ஆகையால்‌ அவர்‌ தமது தலையை எடுப்பார்‌" 
(சங்‌ 110.7), 


ம்‌ 


உயரப்பண்ணுவார்‌". பிதாவானவர்‌ தம்முடைய 
குமாரனாகிய கிறிஸ்துவின்‌ 
வல்லமையையும்‌, மகிமையையும்‌ 
உயர்த்துவார்‌. நான்‌ அவனை எனக்கு 
முதற்பேறானவனும்‌, பூமியின்‌ ராஜாக்களைப்‌ 
பார்க்கிலும்‌ மகா உயர்ந்தவனுமாக்குவேன்‌" 
(சங்‌ 89:27). 





i THE 
TT 


ஏலியின்‌ குடும்பம்‌ 
1சாமு 211-26 


சாமு 21. பின்பு எல்க்கானா 
ராமாவிலிருக்கிற தண்‌ வீட்டுக்குப்‌ 
போனான்‌; அந்தப்‌ பின்னையேர, 
ஆசாரியனாகிய  ஏலிக்கு முன்பாகக்‌ 
கர்த்தருக்குப்‌ பணிவிடை செய்து 
கொண்டிருந்தான்‌. 


சோமு 2:12. ஏலியின்‌ குமாரர்‌ பேலி 
யாளனின்‌ மக்கனாயிருத்தார்கன்‌;. 
அவர்கன்‌ கர்த்தரை அறியவில்லை. 


சாமு 208. அந்த ஆசாரியர்கள்‌. 
ஜனங்களை நடப்பித்த. விதம்‌ 
என்னவென்றால்‌, எவனாகிலும்‌ ஒரு 
பலியைச்‌. செலுத்துங்காலத்தில்‌ 
இறைச்சி! வேகும்போது, 
ஆசாரியனுடைய வேலைக்காரன்‌ 
மூன்றுகூறுன்ன ஒரு ஆயுதத்தைத்‌ தன்‌ 
கையிலே பிடித்துவந்து, 


181 ஊக. 
கொப்பு 
சருவத்திலாவது 
குத்துவான்‌; அந்த 
வருகிறதையெல்லாம்‌ 
எடுத்துக்கொள்ளூவான்‌; அப்படி. 
அங்கே சீலோவிலே வருகிற 
இஸ்ரவேலருக்கெல்ரைம்‌ செய்தார்கள்‌. 


அதினாலே, 
பானையிலாவது 
சுட்டியிலாவது. 
ஆயுதத்தில்‌ 
ஆசாரியன்‌ 


1காமு 215. கொழுப்பைத்‌ 
தகனிக்கிறதற்கு முன்னும்‌, 
ஆசாரியனுடைய வேலைக்காரன்‌ வந்து 
பலியிடுகிற 

ஆசாரியனுக்குப்‌ 

இழைச்சிகொடு; 

அல்லாமல்‌, 

கையிலே வாங்குகிறதில்லை என்பான்‌. 


சோமு 2:16. அதற்கு அத்த மனுஷன்‌: 
இன்று செய்யவேண்டி யபடி. 
முதலாவது கொழுப்பைத்‌ 
தகனித்துவிடட்டும்‌ பிற்பாடு உன்‌ 
மனவிருப்பத்தின்படி எடுத்துக்கொள்‌ 
சொன்னாலும்‌; அவன்‌: 
இப்பொழுதே கொடு, 
இல்லாவிட்டால்‌ பலவத்தமாய்‌ எடுத்துக்‌ 
கொள்ளுவேன்‌ என்பான்‌. 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


1சாமு 2:17. ஆதலால்‌ அத்த வாலிபரின்‌ 
பாவம்‌ கர்த்தருடைய சந்நிதியில்‌ 
மிகவும்‌ பெரிதாயிருந்தது; மனுஷர்‌ 
கர்த்தரின்‌ காணிக்கையை வெறுப்பாய்‌ 
எண்ணினார்கள்‌. 

கோமு 2:18. சாமுவேல்‌ 
பின்னையாண்டான்‌. 
ஏபோத்தைத்‌ 


என்னும்‌ 
சணல்நூல்‌ 
தரித்தவனாய்க்‌ 
முன்பாகப்‌ 


செலுத்துகிறதற்காக, 
தன்‌ புருஷினோடே கூட 
வருகிறபோதெல்லாம்‌, அவனுக்கு ஒரு 
சின்னச்‌. சட்டையைத்‌ தைத்துக்‌ 
கொண்டு வருவான்‌. 


1சாமு 220. ஏலி. எல்க்கானாவையும்‌ 
அவன்‌ மனைவியையும்‌ ஆசீர்வதித்து: 
இந்த ஸ்திரீ கர்த்தருக்கொன்று 
ஒப்புக்‌ கொடுத்ததற்குப்‌ பதிலாகக்‌ 
கர்த்தர்‌ உனக்கு அவனாலே சந்தானம்‌ 
கட்டனையிடுவாராக. எண்றான்‌; 
அவர்கள்‌ தங்கள்‌ ஸ்தானத்திற்குத்‌ 
'திரும்பப்போய்விட்டார்கள்‌. 


சாமு 221. அப்படியே கர்த்தர்‌ 
அன்னானைக்‌ கடாட்சித்தார்‌; அவன்‌ 
கர்ப்பத்தரித்து மூன்று குமாரரையும்‌ 
இரண்டு குமாரத்திகனையும்‌ பெற்றான்‌; 
சாமுவேல்‌ என்னும்‌ பின்னையாண்டான்‌ 
கர்த்தருடைய சந்நிதியில்‌ வளர்த்தான்‌. 


1சாமு 2௨௨, ஏலி மிகுத்த 
கிழவனாயிருந்தான்‌; அவன்‌ தன்‌ 
குமாரர்‌ இஸ்ரவேலுக்கெல்லாம்‌ 
செய்கிற எல்லாவற்றையும்‌, அவர்கள்‌. 
ஆசரிப்புக்‌. கூடாரத்தின்‌ 
வாசலில்‌ கூட்டங்கூடுகிற 
ஸ்திரீகனோடே. சுயனிக்கிறதையும்‌ 
கேள்விப்பட்டு, 


சோமு 2:28, அவர்களை நோக்கி: 
நீங்கன்‌ இப்படிப்பட்ட காரியங்களைச்‌. 
செய்கிறது என்ன? இத்த ஜனங்கள்‌. 
எல்லாரும்‌ உங்கள்‌. பொல்லாத 
'நடக்கைகளைச்‌ சொல்லக்கேட்கிறேன்‌. 





f= FTE 
TT 


1காமு 2:24. என்‌ குமாரரே, வேண்டாம்‌; 
நான்‌ கேன்னிப்படுகிற இந்தச்‌ 
செய்தி நல்லதல்ல கர்த்தருடைய 
ஜனங்கள்‌. மீறி 'நடக்கிறதற்குக்‌ 
காரணமாயிருக்கிறீர்கனே.. 


சோமு 2:25. மனுஷனுக்கு விரோதமாக 
மனுஷன்‌ பாவஞ்செய்தால்‌, 
தியாயாதிபதிகள்‌ அதைத்‌ தீர்ப்பார்கள்‌; 
ஒருவன்‌ கர்த்தருக்கு விரோதமாகப்‌ 
பாவஞ்‌ செய்வானேயாகில்‌, 
அவனுக்காக விண்ணப்பஞ்‌: 
செய்யத்தக்கவன்‌ யார்‌ எண்தான்‌; 
அவர்களோ தங்கள்‌ தகப்பன்‌: 
சொல்லைக்‌ கேனாமற்போனார்கண்‌; 
அவர்களைச்‌ சங்கரிக்கக்‌ கர்த்தர்‌ 
சித்தமாயிருந்தார்‌. 


சாமு 226. சாமுவேல்‌ என்னும்‌ 
பின்னையாண்டானோ, பெரியவனாக. 


வளர்த்து, கர்த்தருக்கும்‌ மனுஷருக்கும்‌ 
பிரியமாக நடந்துகொண்டான்‌.. 


வசனப்பகுதியில்‌ 
குடும்பத்தாரின்‌ 


. இந்த 
எல்க்கானாவினுடைய. 
நற்குணமும்‌, ஏலியினுடைய குடும்பத்தாரின்‌ 


விவரமாய்ச்‌ 
கர்த்தர்‌ 

அவருடைய 
ஆசீர்வதிக்கிறார்‌. 
முன்னிலமையைவிட 

மிகவும்‌ 


தீயகுணமும்‌. 
சொல்லப்பட்டிருக்கிறது. 
எல்க்கானாவையும்‌ 
குடும்பத்தையும்‌ 
அவர்களுடைய 
பின்னிலமை 
ஆசீர்வாதமாயிருக்கிறது 

ஏலி எல்க்கானாவையும்‌ அவன்‌ 
மனைவியையும்‌ ஆசீர்வதிக்கிறார்‌. 
சாமுவேல்‌ என்னும்‌ பிள்ளையாண்டான்‌ 
சணல்நூல்‌ ஏபோத்தைத்‌ தரித்தவனாய்க்‌ 
கர்த்தருக்கு முன்பாகப்‌ பணிவிடைசெய்கிறார்‌. 
எல்க்கானாவும்‌ அன்னாளும்‌, 
வருஷந்தோறும்‌ சீலோவிலுள்ள 
ஆசரிப்புக்கூடாரத்திலே. பலியைச்‌ 
செலுத்துவதற்காக வருவது வழக்கம்‌. 
அப்போது அவர்கள்‌ தங்கள்‌ குமாரனாகிய 
சாமுவேலையும்‌ பார்த்து, அவருக்கு ஒரு 
சின்ன சட்டையை கொண்டு வந்து 
கொடுப்பார்கள்‌. 


ஏலி எல்க்கானாவையும்‌ 
அன்னாளையும்‌ ஆசீர்வதிக்கிறார்‌. அவர்கள்‌ 
கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து தங்கள்‌ 
ஸ்தானத்திற்கு திரும்பிப்‌ போகிறார்கள்‌. 
அன்னாள்‌ தன்னுடைய ஒரே பேறான 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


குமாரனாகிய சாமுவேலை 
அர்ப்பணித்திருக்கிறாள்‌. அவளுடைய 
தியாகம்‌ பெரியது. அன்னாளுக்கு 
ஏராளமான பிள்ளைகள்‌ இருந்து, அந்தப்‌ 
பிள்ளைகளில்‌ ஒன்றை 
அர்ப்பணிந்திருந்தால்‌, 
தியாகமாகயிருக்காது. 


கர்த்தருக்காக 


அன்னாளுடைய தியாகம்‌ ஏலிக்கும்‌ 
தெரிகிறது. ஏலி எல்க்கானாவையும்‌ 
அன்னாளையும்‌ கர்த்தருடைய நாமத்தினாலே. 
ஆசீர்வதிக்கிறார்‌. “இந்த ஸ்திரீ 
கர்த்தருக்கொன்று ஒப்புக்‌ கொடுத்ததற்குப்‌ 
பதிலாகக்‌ கர்த்தர்‌ உனக்கு அவளாலே. 
சந்தானம்‌ கட்டளையிடுவாராக" 
சாமு 2:20) என்று ஏலி அன்னாளுக்கு 
ஆசீர்வாதமான வார்த்தைகளைச்‌ 


சொல்லுகிறார்‌. 


இயேசுகிறிஸ்து, 
தேவாலயத்திலிருந்தபோது, 
விதவை, 


இயேசுகிறிஸ்து அவளுடைய தியாகத்தைப்‌ 
புகழ்ந்து பேசினார்‌. 


பழைய ஏற்பாட்டுக்காலத்திலே, 
இஸ்ரவேலின்‌ முற்பிதாவாகிய ஆபிரகாம்‌, 
தன்னுடைய ஒரே பேறான குமாரனாகிய 
ஈசாக்கை, கர்த்தருக்கு பலிசெலுத்த முன்‌ 
வந்தார்‌. கர்த்தர்‌ கபன்‌ சந்ததியை 
திரளாக செய்வதாக 
வாக்குப்பண்ணினார்‌. 


"நீ உன்‌ புத்திரன்‌ என்றும்‌, உன்‌ 
ஏககுதன்‌. றும்‌ பாராமல்‌ அவனை 
ஒப்புக்கொடுத்து இந்தக்‌ காரியத்தைச்‌ 
செய்தபடியால்‌: நான்‌ உன்னை 
சீர்வதிக்கவே ஆசிர்வதித்து, உன்‌ 
சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப்‌ 
போலவும்‌, கடற்கரைமணலைப்போலவும்‌ 
பெருகவே பெருகப்பண்ணுவேன்‌ என்றும்‌, 
உன்‌ சந்ததியார்‌ தங்கள்‌ சத்துருக்களின்‌ 
வாசல்களைச்‌ சுதந்தரித்துக்கொள்ளுவார்கள்‌ 
என்றும்‌, நீ என்‌ சொல்லுக்குக்‌ 
கீழ்ப்படிந்தடியினால்‌, உன்‌ சந்ததிக்குள்‌ 

ஜாதிகளும்‌ 
என்பேரில்‌. 
கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌ என்றார்‌” ல்‌ 22:16418). 





i= THE 
TT 


ஆபிரகாமைப்போலவே  அன்னாளும்‌, 


ஆ ர்திக்கிறா்‌ அவள்‌ 
மூன்று குமாரரையும்‌ 
குமாரத்திகளையும்‌ பெறுகிறாள்‌ சாமு 2:21). 


ஏலி 
அன்னாளையும்‌ 


ஆசரிப்புக்கூடாரத்நிலே 


எல்க்கானாவையும்‌, 
சீலோவிலுள்ள 
, ஆசீர்வதிக்கிறா்‌. 


அவர்கள்‌ 
ராமாவிலுருந்து. 
இருக்கிற சீலோவுக்கு பலிசெலுத்துவதற்காக 
வந்திருக்கிறார்கள்‌. பலிகளை செலுத்தின 
பின்பு அவர்கள்‌  ராமாவுக்குத்‌ 
திரும்பிப்போகிறார்கள்‌ 

அவர்கள்‌ தங்கள்‌ வீட்டிற்குத்‌ 
திரும்பிப்போனார்கள்‌ என்று இரண்டு 
சம்பவங்களில்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. “பின்பு 
எல்க்கானா ராமாவிருக்கிற தன்‌ 
வீட்டிற்குப்போனான்‌ சாமு 2. 

அவர்கள்‌... தங்கள்‌ ஸ்தானத்திற்கு, 
திரும்பிப்‌ போய்விட்டார்கள்‌" சாமு 2:20). 


எல்க்கானாவும்‌ அன்னாளும்‌ 
வருஷந்தோறும்‌ செலுத்தும்‌ பலியை 
செலுத்துவதற்காக, அவர்கள்‌ சீலோவிலுள்ள 
கர்த்தருடைய ஆலயத்திற்கு வருவது, 
வழக்கம்‌ (1சாமு 2:19), தங்கள்‌ குமாரனாகிய 


எல்க்கானா 
கர்த்தருக்கு முன்பாக பணிவிடை செய்தாலும்‌ 
அவருடைய பெற்றோர்‌ வருஷந்தோறும்‌: 
பலி செலுத்துவதற்காக சீலோவிலுள்ள 
தேவாலயத்திற்கு வருகிறார்கள்‌. 

ராமாவுக்கும்‌ சீலோவுக்கும்‌ இடையே 
பத்து மைல்‌ தூரம்‌ மாத்திரமே உள்ளது. 
ஆகையினால்‌ சாமுவேலின்‌ பெற்றோர்‌ 
வருஷத்திற்கு ஒரு தரம்‌ தான்‌ அவரைப்‌ 
பார்க்க வந்தார்கள்‌ என்று சொல்ல முடியாது. 
தங்களுடைய பிள்ளையை எப்பொழுதெல்லாம்‌. 
பார்க்கவேண்டுமென்று விரும்பினார்களோ, 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அப்பொழுதெல்லாம்‌. எல்க்கானாவும்‌. 
அன்னாளும்‌ சிலோவிலுள்ள கர்த்தருடைய 
ஆலயத்திற்கு வந்திருப்பதற்கு வாய்ப்புள்ளது. 


, ஆனாலும்‌ இந்த 
அவர்கள்‌ வருஷந்தோறும்‌ 
பலியிட வந்த சம்பவம்‌ விசேஷமாய்ச்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. அன்னாள்‌ தன்‌ 
புருஷன்‌ எல்க்கானானோடு, 
கர்த்தருடைய 
வரும்போதெல்லாம்‌, 
சின்ன சட்டையை 
வருவாள்‌. 

சாமுவேல்‌ 
பணிவிடை செய்து 
அவர்‌ உண்மையும்‌ உத்தமமுமாய்‌ 
கர்த்தருக்கு ஊழியம்‌ செய்கிறார்‌. 
சாமுவேலின்‌ ஊழியத்தைப்பற்றி இந்த 
வசனப்பகுதியில்‌ தெளிவாகச்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. 


வனப்பகுதியில்‌, 
கர்த்தருக்கு. 


தைத்துக்கொண்டு 


கர்த்தருக்கு முன்பாக 
கொண்டிருக்கிறார்‌ 


அந்தப்‌ பிள்ளையோ, ஆசாரியனாகிய 
ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை 
செய்து கொண்டிருந்தான்‌" (சாமு 211) 
“சாமுவேல்‌ என்னும்‌ பிள்ளையாண்டான்‌ 
சணல்நூல்‌ ஏபோத்தைத்‌ தரித்தவனாய்க்‌ 
கர்த்தருக்கு முன்பாகப்‌ பணிவிடைசெய்தான்‌" 
சாமு 218). 


சாமுவேல்‌ 
கர்த்தருக்கு 
செய்துகொண்டிருக்கிறார்‌. 

விளக்கை ஏற்றுவது. தூபக்கரண்டிகளைப்‌ 
பிடிப்பது, தேவாலயத்தின்‌ கதவுகளைத்‌ 
திறப்பது, அடைப்பது போன்ற வேலைகளில்‌ 
சாமுவேல்‌  ஏலிக்கு உதலியாகயிருக்கிறார்‌. 
சாமுவேல்‌ ஏலிக்கு உதவிசெய்தாலும்‌, அவர்‌ 
செய்கிற வேலை கர்த்தருக்கு செய்யும்‌ 
பணிவிடை வேலையாகவே இருக்கிறது. 


எலிக்கு 


சாமுவேல்‌ கர்த்தருக்கு பணிவிடை 
செய்வதினால்‌, கர்த்தர்‌ அவரை அதிகமாய்‌ 
ஆசீர்வதிக்கிறார்‌. இந்த வசனப்பகுதியில்‌, 
இரண்டு இடங்களில்‌, கர்த்தர்‌ சாமுவேலை 
ஆசீர்வதிக்கிற சம்பவம்‌ எழுதப்பட்டிருக்கிறது. 
“சாமுவேல்‌ என்னும்‌ பிள்ளையாண்டான்‌ 
கர்த்தருடைய சந்நிதியில்‌ 

சோமு 2:21). “சாமுவேல்‌ 
பிள்ளையாண்டானோ, பெரியவனாக 
வளர்ந்து, கர்த்தருக்கும்‌  மனுஷருக்கும்‌ 
பிரியமாக நடந்துகொண்டான்‌"' சாமு 2:26) 


வளர்ந்தான்‌" 
என்னும்‌ 





f= FTE 
TT 
சரீர... பெலத்திலும்‌, 


தத்தம்‌ ஆவிக்குரிய பெலத்திலும்‌ 
வளர்ச்சி பெறுகிறார்‌. 
அறிவிலும்‌ விருத்தியடைகி; 
கர்த்தராகிய 
ஞானத்திலும்‌ அறிவிலும்‌ விருத்தியடைந்தார்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. 
ஞானத்திலும்‌, 
தேவகிருபையிலும்‌, 
அதிகமதிகமாய்‌ 


அவரு 
குடும்பத்தில்‌ தீயகாரியங்கள்‌ நடைபெறுகிறது. 
ஏலி கர்த்தருக்கு ஆசாரிய ஊழியம்‌ செய்து 
வருகிறார்‌. அவர்‌ ஆசரிப்புக்கூடாரத்தின்‌ 
வாசலிலே மர்ந்திருக்கிறார்‌. ஆனாலும்‌ 
அவருடைய குடும்பத்தில்‌ கர்த்தருடைய 
ஆசீர்வாதம்‌ இல்லை. ஒரு சிலர்‌ சபைக்கு 
அருகாமையிலிருப்பார்கள்‌. ஆனால்‌ அவர்கள்‌ 
குர்த்தரைவிட்டுத்‌ தூரமாய்‌ 
விலகிப்போயிருப்பார்கள்‌. 


ஏலியின்‌ குமாரர்‌ 
மக்களாயிருந்தார்கள்‌; அவர்கள்‌ 
அறியவில்லை சாமு 2:12). 
இரண்டு குமாரராகிய ஒப்னியும்‌, பினகாசும்‌ 
துன்மார்க்கராயிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
கர்த்தருடைய ஆலயத்திலிருந்தாலும்‌, 
அவர்கள்‌ கர்த்தரை அறியவில்லை. 


பேலியாளின்‌ 
கர்த்தரை 
ஏலியின்‌ 


ரிப்புக்கூடாரத்திலே. 
அவர்‌ 
ஜனத்தாரை நியாயம்‌ 
விசாரிக்கிறார்‌. குமாரர்கள்‌ 
இருவரும்‌ ஊழிய ஸ்தானத்திலிருக்கிறார்கள்‌. 
நியாயவிசாரணை நடைபெறுகிற ஸ்தலத்திலே 
தங்கியிருக்கிறார்கள்‌. ஆனாலும்‌ 
அவர்கள்‌ இருவரும்‌ பேலியாளின்‌ 
மக்களாயிருக்கிறார்கள்‌. 


ஏலியின்‌ 
பத்திர 


தப்த ஊழியம்‌ க்கிற 


குமாரருக்கு இஸ்ரவேல்‌: 
மத்தியில்‌ மதிப்பும்‌, மரியாதையும்‌ 
க்கும்‌ ஏலியின்‌ செல்வாக்கு. 


சாதாரண  ஐஜனங்களைவிட, 
கர்த்தருடைய பிரமாணங்களை 
அதிகமாகப்படித்திருப்பார்கள்‌. இவையெல்லாம்‌ 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அவர்களுக்கு நற்குணத்தைக்‌ கொடுப்பதற்கு 
ன்‌ தீயகுணத்தையே 
கொடுத்திருக்கிறது. அவர்கள்‌ கர்த்தருடைய 
மக்களாயிராமல்‌. பேலியாளின்‌ 
மக்களாயிருக்கிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌. 
விக்கிரகாராதனையும்‌, 
விரோதமாய்‌ தன்மார்க்கமாகயிருப்பதும்‌ 
அதிகரித்திருக்கிறது. கர்த்தருடைய 
பார்வையிலே விக்கிரகாராதனை பெரிய 
பாவமா அல்லது துன்மார்க்கமான ஜீவியம்‌ 
பெரிய பாவமா என்று தீர்மானிப்பது சிரமம்‌. 
ஆனாலும்‌. ஆசாரியருடைய பிள்ளைகள்‌ 
துன்மார்க்கமாய்‌ ஜீவிப்பது கர்த்தருடைய 
பார்வையில்‌ மிகப்பெரிய பாவமாயிருக்கிறது. 


ஏலியின்‌ குமாரர்கள்‌ இரண்டு பேரும்‌ 
கர்த்தருக்கு படைக்கப்படும்‌ பலிகளைத்‌ 
தீட்டுப்படுத்துகிறார்கள்‌. கர்த்தருக்கு 
ஊழியம்‌ செய்கிறவர்கள்‌ தங்களுடைய 
சுயஆதாயத்தைத்‌ தேடக்கூடாது. 
கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதே 
அவர்களுடைய ஊழியமாமிருக்கவேண்டும்‌. 
ல்‌ ஏலியின்‌ குமாரர்‌ இருவரும்‌ 
சுகபோக ஜீலியத்திற்கு 
முக்கியத்து கொடுக்கிறார்கள்‌. 
கர்த்தருக்கு செலுத்தப்படும்‌ பலிகளை 
தாங்கள்‌ திருப்தியாய்ப்‌ புசிக்கவேண்டும்‌ 
என்று பேராசைப்படுகிறார்கள்‌. 


கர்த்தருக்கு. 


பலிசெலுத்துகிறவர்கள்‌, 
தங்கள்‌ கர்த்தருடைய 
ஆலயத்திற்கு கொண்டு வரும்போது, 
ஏலியின்‌ குமாரர்‌ அவற்றை தங்களுக்கென்று 
வாங்கிக்கொள்வார்கள்‌. 


கர்த்தருக்காக 
பலிகளை 


“அந்த ஆசாரியர்கள்‌ ஜனங்களை 
நடப்பித்த விதம்‌ என்னவென்றால்‌, 
எவனாகிலும்‌ பலியைச்‌ 
செலுத்துங்காலத்தில்‌ இறைச்சி வேகும்போது, 
ஆசாரியனுடைய வேலைக்காரன்‌ 
மூன்றுகூறுள்ள ஒரு ஆயுதத்தைத்‌ தன்‌ 
கையிலே பிடித்துவந்து. அதினாலே, 
கொப்பரையிலாவது. பானையிலாவது, 
சருவத்திலாவது சட்டியிலாவது குத்துவான்‌; 
அந்த ஆயுதத்தில்‌ வருகிறதையெல்லாம்‌ 
ஆசாரியன்‌ எடுத்துக்கொள்ளுவான்‌ ; அப்படி 
அங்கே. சீலோவிலே 
இஸ்ரவேலருக்கெல்லாம்‌. 

சோமு 21314). 





i= FTE 
TT 


ஏலியின்‌ குமாரர்‌ இல்வாறு செய்வது. 
கர்த்தருக்கு செலுத்தப்படும்‌ பலியை 
கொள்ளையிடுவதற்கு சமம்‌. கர்த்தர்‌ 
ஆசாரியருக்கென்று பலியில்‌ ஒரு பங்கை 
நியமித்திருக்கிறார்‌. அசைவாட்டப்படும்‌. 
மார்க்கண்டத்தில்‌ ஆசாரியருக்கும்‌. 
லேவியருக்கும்‌ ஒரு பங்குள்ளது. 

வேல்‌ புத்திரரின்‌ 
சமாதான பலிகளில்‌ அசைவாட்டும்‌ 
மார்க்கண்டத்தையும்‌ ஏறெடுத்துப்படைக்கும்‌. 
முன்னந்தொடையையும்‌ நான்‌ அவர்கள்‌ 
தையில்‌ வாங்கி, அவைகளை ஆசாரியனாகிய 
ஆரோனுக்கும்‌ அவன்‌ குமாருக்கும்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்குள்‌ நடக்கும்‌ நித்திய 
கட்டளையாகக்‌ கொடுத்தேன்‌ என்று சொல்‌ 
என்றார்‌" (லேவி 7:34). 


லேவியின்‌ 
கொடுக்கப்படும்‌. 


புத்திரரோ 
பங்கில்‌ 
தங்களுக்கு 
வேண்டுமென்று. 
பேராசைப்படுகிறார்கள்‌. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
கர்த்தருக்கு பலிசெலுத்தும்போது, கர்த்தர்‌ 
அந்தப்‌ பலியை அங்கீகரிப்பதற்கு முன்பாகவே, 
ஏலியின்‌ புத்திரர்‌, அந்தப்‌ பலியை 
தங்களுக்கென்று எடுத்துக்கொள்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ கர்த்தருடைய உரிமையில்‌ 
'தலையிடுகிறார்கள்‌. 
“அப்பொழுது ஏசாயா: 
வம்சத்தாரே, கேளுங்கள்‌; 
விசனப்படுத்துகிறது. 


யும்‌ 
பார்க்கிறீர்களோ?” (ஏசா 7:13). 


தாவீதின்‌ 
நீங்கள்‌ மனுஷரை 
போதாதென்று. ன்‌ 
விசனப்படுத்தப்‌ 


“கொழுப்பைத்‌ 
முன்னும்‌, ,சாரியனுடைய 
வந்து பலியிடுகிற 
ஆசாரியனுக்குப்‌ 
இறைச்சிகொடு; 
அல்லாமல்‌, அவித்ததை. 
வாங்குகிறதில்லை. என்பான்‌. அதற்கு அந்த 
மனுஷன்‌: _ இன்று செய்யவேண்டியபடி 
முதலாவது கொழுப்பைத்‌ தகனித்துவிடட்டும்‌: 
பிற்பாடு உன்‌ மனவிருப்பத்தின்படி 
எடுத்துக்கொள்‌ என்று சொன்னாலும்‌; 
அவன்‌: அப்படியல்ல, இப்பொழுதே கொடு, 

பலவந்தமாய்‌ 
என்பான்‌" 


தகனிக்கிறதற்கு 
வேலைக்காரன்‌ 


சாமு 2:1576). 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஏலியின்‌ புத்திரர்‌ கர்த்தருக்கு முன்பாக 
பாவம்‌ செய்கிறார்கள்‌. அவர்கள்‌ வாலிபர்கள்‌ 
தங்கள்‌ தகப்பனாராகிய ஏலிக்கு 
உதவியாக, அவர்கள்‌ இருவரும்‌ 
கர்த்தருக்கு பணிவிடை செய்யவேண்டும்‌. 
ஆனால்‌ ஏலியின்‌ புத்திரரோ, கர்த்தருக்கு 
பணிவிடை செய்யாமல்‌, கர்த்தருக்கு 

செலுத்தப்படும்‌ பலியை களவாடுகிறார்கள்‌. 
ஆதலால்‌ அந்த வாலிபரின்‌ பாவம்‌ 
கர்த்தருடைய சந்நிதியில்‌ மிகவும்‌ 
பெரிதாயிருக்கிறது: மனுஷர்‌ கர்த்தரின்‌ 
காணிக்கையை வெறுப்பாய்‌ எண்ணுகிறார்கள்‌ 

சாமு 27). 
கர்த்தருடைய ஆசரிப்புக்கூடாத்திலே. 
ஏலியின்‌ புத்திரர்‌ பாவம்‌ செய்தாலும்‌, 
சாழுவேலோ,  ஆசாரியனாகிய எலிக்கு 
முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை 
செய்துகொண்டிருக்கிறார்‌. எலியின்‌ புத்திரர்‌ 
கர்த்தருடைய சந்நிதியிலே பாவம்‌. 
செய்கிறார்கள்‌. சாமுவேலோ கர்த்தருடைய 
சந்நிதியலே பணிவிடை செய்கிறார்‌. 
ஏலிமின்‌ புத்தருடைய அக்கிரமமான 
செய்கைகளைப்‌ பார்த்து, இஸ்ரவேல்‌ மனுஷர்‌ 
ன்‌ காணிக்கையை வெறுப்பாய்‌ 
ஆனாலும்‌ அவர்கள்‌ 
சாமுவேல்‌ கியோரின்‌ 
ப்‌ பார்த்து கர்த்தருடைய 
பலிகளை செலுத்துவதற்காக 

தொடர்ந்து வருகிறார்கள்‌. 


கிழவனாயிரக்கிறார்‌. 
குமாரர்‌ இருவரு 
இஸ்ரவேலுக்கெல்லாம்‌ தீங்கு செய்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ ஆசரிப்புக்‌ கூடாரத்தின்‌ வாசலில்‌ 
கூட்டங்கூடுகிற ஸ்திரீகளோடே 
சயனிக்கிறார்கள்‌ (1சாமு 2:22). 


ஏலி தன்னுடைய குமாரர்‌ இருவரும்‌ 
செய்கிற பாவங்களையும்‌ அக்கிரமங்களையும்‌ 
கேள்விப்படுகிறார்‌. அவர்களுடைய 
குன்மார்க்கத்தினிமித்தமாய்‌ ஏலி 
ர்களைக்‌ கடிந்துகொள்கிறார்‌ 
மிகுந்த 
அவரால்‌: 
ஆசரிபுக்கூபாரத்தின்‌ பணிவிடை 
வேலைகளை ஊக்கமாய்ச்‌ செய்ய 
முடியவில்லை. ஏலி தன்னுடைய 
ஊழியப்பொறுப்புக்களை தன்‌ 
குமாரரிடத்தில்‌ ஒப்புக்கொடுத்துவிடுகிறார்‌. 





f= al 
TT 


தங்களுடைய கையில்‌ ஊழியப்பொறுப்பு 
வந்தவுடன்‌, ஏலியின்‌ குமாரர்‌ இருவரும்‌ 


அதிகமாய்‌ துன்மார்க்கம்‌ பண்ணுகிறார்கள்‌. 
ஆசைப்படுகிற 
ஆசரிப்புக்கூடாரத்தின்‌ 
அவர்கள்‌ 

வாசலிலே. 


ஸ்திரீகளோடே 
அவர்களுடைய 
ஏலி 


தாங்கள்‌ செய்ய 
எல்லாவற்றையும்‌ 
வாசலிலே செய்கிறார்கள்‌. 
ஆசரிப்புக்கூடாரத்தின்‌ 
கூட்டங்கூடுகிற 
சயனிக்கிறார்கள்‌. 
துன்மார்க்கமான 
கேள்விப்பட்டு, அவர்‌ தன்னுடைய 
குமாரரையும்‌ கடிந்துகொள்கிறார்‌. 


ஏலி... தன்னுடைய குமாரரைக்‌ 
குடிந்துகொள்வது நியாயமானது. அது 
நீதியானது. அவர்‌ தன்னுடைய 
பிள்ளைகளிடம்‌ யதார்த்தமாய்ப்‌ பேசுகிறார்‌. 
ஏலி தன்னுடைய குமாரை நோக்கி, “நீங்கள்‌ 
இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறது 
சாமு 2:23) என்று கேட்கிறார்‌. 
சொல்லுவதை அவருடைய 
குமாரர்களால்‌ மறுக்க முடியாது. அவர்‌ 
ஒளிவுமறைவில்லாமல்‌, தெளிவாகவும்‌ 
வெளிப்படையாகவும்‌ பேசுகிறார்‌. ஏலி தன்‌ 
பிள்ளைகளைப்பற்றி கேள்விப்பட்டதை 
அவர்களிடத்தில்‌ சொல்லுகிறார்‌. 
ஜனங்கள்‌ எல்லாரும்‌ உங்கள்‌ பொல்லாத 
நடக்கைகளை சொல்லக்கேட்கிறேன்‌” என்று 
ஏலி தன்‌ குமாரரிடம்‌ மனவேதனையோடு 
சொல்லுகிறார்‌ 


ஏலியின்‌ 
விரோதமாகப்‌ பாவம்‌ 
அவர்களுடைய பாவம்‌ 
சந்தியில்‌ மிகவும்‌ பெரியதாயிருக்கிறது. 
பாவத்தின்‌ சம்பளம்‌ மரணம்‌. ஏலியின்‌ 
குமாருக்கு, தங்கள்‌ பாவத்தின்‌ விளைவு 
எப்படியிருக்கும்‌ என்பது தெரியவில்லை. 
ஏலியின்‌ குமாரரும்‌ பாவம்‌ செய்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ இஸ்ரவேல்‌ ஜனங்களையும்‌ பாவம்‌ 
செய்ய வழிநடத்துகிறார்கள்‌. “கர்த்தருடைய 
ஜனங்கள்‌ மீறி நடக்கிறதற்கு 
காரணமாயிருக்கிறீர்களே' சாமு 2:24) 
தன்‌ குமாரரிடத்தில்‌ 


குமாரர்‌ கர்த்தருக்கு 
செய்கிறார்கள்‌. 
கர்த்தருடைய 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பாவத்தின்‌ நிமித்தமாய்‌, 
அவர்களுக்கு வரப்போகும்‌ 
தண்டனைகளையும்‌ ஏலி அவர்களுக்கு 
எச்சரிப்பாய்ச்‌ சொல்லுகிறார்‌. 


அவர்களுடைய 


மனுமைனுக்கு விரோதமாக 
பாவஞ்செய்தால்‌, 
தீர்ப்பார்கள்‌: 
விரோதமாகப்‌ 
அவனுக்காக 


ட மனுஷன்‌ 
நியாயாதிபதிகள்‌ அதைத்‌ 
ஒருவன்‌ கர்த்தருக்கு 
பாவஞ்‌ செய்வானேயாகில்‌, 
விண்ணப்பஞ்செய்யத்தக்கவன்‌ 
யார்‌" சாமு 2:25) என்று ஏலி தன்‌ 
குமாரரிடத்தில்‌ கேட்கிறார்‌. ஆனால்‌ 
அவர்களோ தங்கள்‌ தகப்பன்‌ சொல்லைக்‌ 
கேளாமற்போகிறார்கள்‌ அவர்களைச்‌ 
சங்கரிக்கக்‌ கர்த்தர்‌ சித்தமாயிருக்கிறார்‌ 


ஏலியின்‌ குடும்பத்தார்‌ செய்கிற 
அக்கிரமம்‌ மிகவும்‌ பெரியதாயிருக்கிறது. 
அந்த அக்கிரமத்தை பலியினாலாவது. 
காணிக்கையினாலாவது, நிவிர்த்தி 
பண்ண முடியாது என்று 
ஏலியின்‌ குடும்பத்தைக்‌ 
ஆணையிட்டிருக்கிறார்‌ சாமு 3:14) 


கர்த்தரும்‌ 
குறித்து 


ஏலி தன்‌ குமாரரை மென்மையாகக்‌ 
கடிந்துகொள்கிறார்‌. அவர்‌ தன்னுடைய 
குமாருக்கு விரோதமாக கடினமான 
வார்த்தைகளைப்‌ பேசவேண்டும்‌. 
அவர்களுடைய பாவம்‌ கர்த்தருடைய 
சந்நிதியில்‌ மிகவம்‌ பெரியதாமிருப்பதினால்‌, 
ஏலி தன்னுடைய குமாரரை கடின 
வார்த்தைகளினால்‌ கடிந்துகொள்ளவேண்டும்‌. 
ஆனால்‌ ஏலியோ நன்‌ குமாருக்கு 
விரோதமாக கடின வார்த்தைகளைப்‌ 
பேசாமல்‌, மென்மையான வார்த்தைகளையே 
பேசுகிறார்‌. 


ஏலி தன்‌ குமாரரை 
கடிந்துகொள்ளாததினால்‌, 
இருவரும்‌ தங்கள்‌ பாவத்திற்கு 
மனந்திரும்பவில்லை. அவர்கள்‌ தங்கள்‌ 
தகப்பன்‌ சொல்லைக்‌ கேளாமல்‌ போகிறார்கள்‌. 
ஏலி சொல்லுவது, அவர்களுடைய 
இருதயத்தை உணர்த்தவில்லை. ஏலி 
மென்மையாகப்‌ பேசுவது, அவருடைய 
குமாரரின்‌ இருதயத்தைக்‌ கடினப்படுத்துகிறது. 
ஏலி தன்னுடைய குமாரருக்கு விரோதமாக 
சரியான வார்த்தைகளையே பேசுகிறார்‌ 
ஆனால்‌ அந்த வார்த்தைகளை அவர்‌ எப்படி 
பேசவேண்டுமோ அப்படி பேசவில்லை. தன்‌ 
குமாரரிடத்தில்‌ அவர்‌ கடினமாய்ப்‌ 
பேசாமல்‌, மென்மையாகப்‌ பேசுகிறார்‌. 


கடினமாய்‌ 
அவர்‌ 





i= FTE 
TT 


கர்த்தர்‌ ஏலியின்‌ குமாரரை சங்கரிக்க 
சித்தமாமிருக்கிறார்‌. ஏலியின்‌ குமாரரும்‌ 
தங்கள்‌ தகப்பன்‌ சொல்லைக்‌ கேளாமல்‌, 
தங்களுடைய பாவங்களிலும்‌ 
அக்கிரமங்களிலும்‌ தொடர்ந்து 
ஜீவிக்கிறார்கள்‌. ஏலி இஸ்ரவேலுக்கு 
நியாயாதிபதியாயிருந்தாலும்‌, அவருடைய 
குமாரர்‌ இருவரும்‌ ஏலியின்‌ சொல்லைக்‌ 
கேட்கவில்லை. 


சாமுவேலின்‌ 
மறுபடியுமாய்ச்‌ 
சாமுவேல்‌ 

பெ 


இந்த வசனப்பகுதியில்‌ 
ஊழியத்தைப்பற்றி 
சொல்லப்பட்டிருக்கிறது. 
பிள்ளையாண்டானோ, 
வளர்ந்து, கர்த்தருக்கும்‌ 
பிரியமாக நடந்துகொள்கிறார்‌ 


தேவனுடைய கிருபை அவருக்கே 
சொந்தமானது. அவர்‌ தம்முடைய தெய்வீக 
சித்தத்தின்‌ பிரகாரமாக, தமக்கு 
இஷ்டமானவர்களுக்கு தம்முடைய கிருபையை 
'வெளிப்படுத்துகிறார்‌. ஏலி பிரதான 
ஆசாரியனாகமிருந்தாலும்‌, கர்த்தர்‌ ஏலியின்‌ 
குமாருக்கு தம்முடைய கிருபையை 
வெளிப்படுத்த மறுத்துவிடுகிறார்‌. சாமுவேல்‌ 
ராமா என்னும்‌ ஒரு கிராமப்பகுதியிலிருந்து, 
வந்திருக்கிற, சாதாரண  லேலியனுடைய 
குடும்பத்தைச்‌ சேர்ந்தவராகயிருந்தாலும்‌. 
கர்த்தர்‌ சாமுவேலுக்கு தம்முடைய 
கிருபையைக்‌ காண்பிக்க 


சித்தமுள்‌ ளவராயிருக்கிறார்‌ 


என்னும்‌ 
ரியவனாக 
மனுஷருக்கும்‌ 
சாமு 2:26). 


கர்த்தருடைய வார்த்தை 
1சாமு 227-86 


காமு 2:27. தேவனுடைய மனுஷன்‌ 
ஒருவன்‌ ஏலியினிடத்தில்‌ வந்து: கர்த்தர்‌ 
உரைக்கிறது என்னவென்றால்‌, உண்‌: 
பிதாவின்‌ வீட்டார்‌ எகிப்திலே 
பார்வோனின்‌ வீட்டில்‌ இருக்கையில்‌, 
நான்‌ என்னை அவர்களுக்கு. 
வெளிப்படுத்தி, 


சோமு 2:28. என்‌ பலிபீடத்தின்மேல்‌ 
பலிமிடவும்‌, தூபங்காட்டவும்‌, எண்‌: 
சமுகத்தில்‌ ஏயோத்தைத்‌ தரிக்கவும்‌, 
இஸ்ரவேல்‌ கோத்திரங்கனிலெல்லாம்‌. 
அவனை எனக்கு ஆசாரியணாகத்‌ 
தெரிந்து கொண்டு, உன்‌ பிதாவின்‌ 
வீட்டாருக்கு இஸ்ரவேல்‌: 
புத்திரருடைய தகனபலி. 
களையெல்லாம்‌ கொடுக்கவில்லையா?' 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நசாமு 2:29, என்‌ வாசஸ்தலத்திலே. 
செலுத்தும்படி நான்‌ கட்டளையிட்ட 
என்‌ பலியையும்‌, என்‌ 
காணிக்கையையும்‌, நீங்கள்‌ 
உதைப்பானேன்‌? என்‌ ஜனமாகிய 
இஸ்ரவேலின்‌ காணிக்கைகளிலெல்லாம்‌. 
பிரதான மானவைகளைக்கொண்டு 
உங்களைக்‌ கொழுக்கப்பண்ணும்படிக்கு, 
தீ என்னைப்‌ பார்க்கிலும்‌ உன்‌ குமாரரை 
மதிப்பானேன்‌ என்கிறார்‌. 


1சாமு 2:30, ஆகையால்‌ இஸ்ரவேலின்‌ 
தேவனாகிய. கர்த்தர்‌ 
சொல்லுகிறதாவது: உன்‌ வீட்டாரும்‌. 
உன்‌ பிதாவின்‌ வீட்டாரும்‌ என்றைக்கும்‌ 
என்‌ சத்திதியில்‌ நடத்து கொள்வார்கள்‌ 
என்று நான்‌ திச்சயமாய்ச்‌ சொல்லி. 
யிருந்தும்‌, இனி அது எனக்குத்‌ 
தூரமாயிருப்பதாக; என்னைக்‌. 
கனம்பண்ணுகிறவர்களை நான்‌ கனம்‌ 
பண்ணுவேன்‌; என்னை அசட்டை, 
பண்ணுகிறவர்கள்‌ கனஎனப்படுவார்கள்‌ 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


சாமு 231. 
கிழவனும்‌ 
புயத்தையும்‌ 
வீட்டாருடைய 
தறித்துப்போடும்‌ நாட்கள்‌ வரும்‌. 


1சாமு 232. இஸ்ரவேலுக்குச்‌ 
செய்யப்படும்‌ நன்மைக்கும்‌ 
மாறாக என்‌ வாசஸ்தலத்திலே 
உயத்திரவத்தைக்‌ காண்பாய்‌; 
ஒருபோதும்‌ உன்‌ வீட்டில்‌ ஒரு 
கிழவனும்‌ இருப்பதில்லை. 


சாமு 233, என்‌ 
சேவிக்க, நான்‌ உன்‌ சந்நிதியில்‌: 
திர்மூலமாக்காதவர்கனோ, உன்‌ 
கண்களைப்‌ பூத்தூப்போகப்பண்ணவும்‌, 
ஆத்துமாவை வேதனைப்‌ 
வைக்கப்படுவார்கள்‌; 


உன்‌ வீட்டில்‌ 


உன்‌ 


சகல 


பலிபீடத்தில்‌ 


வாலவயதிலே சாவார்கள்‌. 
௮:84. பினெகாஸ்‌ 
இரண்டு 


ey 
என்னும்‌ உன்‌ 
குமாரரின்மேல்‌ வருவதே உனக்கு 
அடையானமாயிருக்கும்‌; அவர்கள்‌ 
இருவரும்‌ ஓரேநாவில்‌ சாவார்கள்‌. 


ஓப்னி. 





i FTE 
TT 


சாமு 2:85. நான்‌ என்‌ உன்னத்துக்கும்‌ 
ஏற்றபடி. 


அபிஷேகம்பண்ணப்பட்டவனுக்கு 
முன்பாகச்‌ சகல 
நடத்துகொள்ளுவான்‌. 


சாமு 286. அப்பொழுது உன்‌ 
வீட்டாரில்‌ மீதியாயிருப்பவன்‌ எவனும்‌ 
ஒரு வெள்ளிப்‌ பணத்துக்காகவும்‌ 
ஒரு அப்பத்துணிக்கைக்காகவும்‌ 
அவனிடத்தில்‌ வந்து பணிந்து: 
நான்‌ கொஞ்சம்‌ அப்பம்‌ சாப்பிட 
யாதொரு ஆசாரிய ஊழியத்தில்‌ 
என்னைச்‌ சேர்த்துக்‌ கொள்ளும்‌ 
என்று கெஞ்சுவான்‌. என்று. 
சொல்லுகிறார்‌ என்‌ றான்‌. 


தன்னுடைய குமாரரை 

கடிந்துகொள்கிறார்‌ 

பாவம்‌ கர்த்தருடைய 

ம்‌ பெரியதாயிருக்கிறது. 

மரணம்‌ என்று 

தன்‌ குமாரரை எச்சரிக்கவில்லை. 

அவர்‌ தன்னுடைய இரண்டு குமாரரையும்‌ 

கடினமான வார்த்தைகளினால்‌ 

கண்டிக்கவில்லை. ஆகையினால்‌. 

ஏலியையும்‌, அவருடைய குடும்பத்தாரையும்‌ 

கண்டிப்பதற்கு கர்த்தர்‌ தம்முடைய 
மனுஷன்‌ ஒருவரை அனுப்புகிறார்‌. 

தேவனுடைய மனுஷன்‌ ஒருவன்‌ 

ஏலியினிடத்தில்‌ வந்து கர்த்தர்‌ உரைக்கிற 

வார்த்தையை அவருக்கு சொல்லுகிறார்‌. 

தேவனுடைய மனுஷன்‌ ஏலியின்‌ 

குமாரரிடத்தில்‌ வராமல்‌  ஏலியினிடத்தில்‌ 

வருகிறார்‌. ஏலி தன்னுடைய பாவங்களுக்கு 


சங்கரிக்கவேண்டும்‌ என்பது 
சித்தமாயிருக்கிறது சாமு 2:25). 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஏலியின்‌  முற்பிதாவின்‌ 
அவருடைய 
நன்மைகளை 
தேசத்திலே 


தம்மை 


கர்த்தர்‌ 
வீட்டாருக்கும்‌, 
குடும்பத்தாருக்கும்‌. 
செய்திருக்கிறார்‌. 
கர்த்தர்‌ 


அநேக 
எகிப்து 
ஆரோனுக்கு 
வெளிப்படுத்தினார்‌. 
'கர்த்ர்‌ ஆரோனை நோக்கி: நீ 
வனாந்தரத்தில்‌ மோசேக்கு எதிர்கொண்டுபோ 
என்றார்‌. அவன்‌ போய்‌, தேவபர்வதத்தில்‌ 
அவனைச்‌ சந்தித்து, அவனை 
முத்தஞ்செய்தான்‌" (யாத்‌ 4:27). 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ எகிப்து, 
தேசத்திலே அடிமைகளாகயிருந்தார்கள்‌. 
ர்த்தர்‌ தம்முடைய 
ம்‌ இரக்கத்தினாலும்‌ 
ஜனத்தாருக்கு இரக்கம்‌ 
ஆரோனுடைய 
விசேஷித்த 
சிலாக்கியங்களையும்‌ 
கர்த்தர்‌ தம்முடைய 
ஏலியின்‌ முற்பிதாவின்‌ 
செய்த நன்மைகளை 


அவருக்கு நினைவுபடுத்துகிறார்‌. 


தேவனுடைய மனுஷன்‌ ஒருவன்‌: 
ஏலியினிடத்தில்‌ வந்து: “கர்த்தர்‌ உரைக்கிறது. 
என்னவென்றால்‌, உன்‌ 
வீட்டார்‌ எகிப்திலே 
வீட்டில்‌ இருக்கையில்‌, 
அவர்களுக்கு வெளிப்படுத்தி, 
பீடத்தின்மேல்‌ பலியிடவும்‌, தூபங்காட்டவும்‌, 
என்‌ சமுகத்தில்‌ ஏபோத்தைத்‌ தரிக்கவும்‌, 
க கோத்திரங்களிலெல்லாம்‌ 

எனக்கு ஆசாரியனாகத்‌ 

தொரந்து கொண்டு, உன்‌ பிதாவின்‌ 
வீட்டாருக்கு இஸ்ரவேல்‌. 
புத்திரருடைய 'த௲னபலிகளையெல்லாம்‌. 
கொடுக்கவில்லையா?” (சாமு 2:27,28) 
என்று சொல்லுகிறார்‌. 

கர்த்தர்‌ ஆரோனை தம்முடைய 
சாரிய ஊழியத்திற்காக 
தெரிந்துகொள்கிறார்‌. ஆரோனையும்‌, 
அவருடைய குடும்பத்தாரையும்‌ தமக்கு 
ஆசாரியராகத்‌ தெரிந்துகொண்டு 
அவர்களை உயர்த்துகிறார்‌. இதன்‌ மூலமாக 
இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ குடும்பங்களிலே, 
ஆசாரியரின்‌ குடும்பங்கள்‌ 
விசேஷித்ததாகவும்‌, மேன்மை பெற்றதாகவும்‌ 
இருக்கிறது. 





i FTN 
TT 


குடும்பத்தாருக்குரியது. 

வீட்டார்‌ எல்லோருமே 
ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாயிருக்கிறார்கள்‌. 
ஏலி ஆரோனுடைய குடும்பத்திலே. 
வந்தவராகயிருந்தாலும்‌, ஏலியின்‌ புத்திரர்‌ 
இருவரும்‌ பேலியாளின்‌ 
மக்களாயிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ இருவரும்‌ 
ஆசாரிய குடும்பத்திலே. 
பிறந்தவர்களாகயிருந்தாலும்‌, 
துன்மார்க்கராயும்‌, 
இருக்கிறார்கள்‌. 
கர்த்தருடைய 
பெரியதாயிருக்கிறது. 


அவர்கள்‌ 
பாலிகளாயும்‌ 
அவர்களுடைய பாவம்‌ 


குமாரரிடத்தில்‌  விசாரியாமல்‌, 
ஏலியினிடத்தில்‌ நேரடியாக விசாரிக்கிறார்‌. 
ட வாசஸ்தலத்திலே க 


கட்டளையிட்ட 


பிரதானமானவைகளைக்கொண்டு உங்களைக்‌ 
கொழுக்கப்பண்ணும்படிக்கு, 
என்னைப்‌ பார்க்கிலும்‌ உன்‌ 
மதிப்பானேன்‌ சழ 229) 
கர்த்தர்‌ நம்முடை! தூதன்‌ 
மூலமாய்‌ ஏலியினிடத்தல்‌ கேட்கிறார. 


ஏலியின்‌ குமாரர்‌ 
பலியையும்‌, அவருடைய காணிக்கையையும்‌ 
தீட்டுப்படுத்துகிறார்கள்‌ அவர்கள்‌ 
கர்த்தரை அறியாதவர்களாயிருக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ கர்த்தருடைய காணிக்கையையும்‌ 
பலியையும்‌ உதைக்கிறார்கள்‌. 


ஏலி தன்‌ குமாரருடைய பாவங்களின்‌ 
நிமித்தமாய்‌ அவர்களை கடினமாய்த்‌: 
தண்டியாமல்‌, மென்மையாய்த்‌ 
தண்டிக்கிறார்‌. ஏலி தன்‌ குமாருக்கு, 
வ்‌ தண்டனை கொடுக்க 


தண்டனை 
பொிதாமிரக்கவேண்டும 


அவர்களுடைய 
பாவம்‌ கர்த்தருடைய 


சுந்நிதியிலே. 


குமாரண 
என்று 


கர்த்தருடைய 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பெரிதாயிருப்பதினால்‌, அவர்களுக்கு 
கொடுக்கப்படும்‌ தண்டனையும்‌. 
பெரிதாயிருக்கவேண்டும்‌. ஆனால்‌ ஏலியோ 
கர்த்தரைப்‌ பார்க்கிலும்‌, தன்‌ குமாரரை 
மதிக்கிறார்‌. 


கர்த்தருக்கு செலுத்தப்படும்‌ பலியை 
ஏலியின்‌ குமாரர்‌ களவாடுகிறார்கள்‌. அந்த 
திருட்டிலே ஏலியின்‌ குடும்பத்தார்‌ 
எல்லோருக்குமே பங்கு இருக்கிறது. 
ஜனங்கள்‌ கர்த்தருக்குப்‌ பலிசெலுத்தும்போது, 
ஏலியின்‌ குமாரர்‌ பொரிக்கும்படியாக பர்சை 
இறைச்சியை எடுத்துக்கொள்கிறார்கள்‌ 
இந்த ச்சியை ஏலியும்‌ 
புசித்திருக்கவேண்டும்‌. ஏலியின்‌ குமாரர்‌ 
பலியையும்‌ காணிக்கையையும்‌ திருடியதை, 
ஏலியும்‌ அனுபவித்திருக்கவேண்டும்‌. 


ஏலியின்‌ 
செலுத்தப்படும்‌ மாம்சத்தை 
திருடிக்கொள்வதை ஏலி விரும்பவில்லை. 
அவர்களை மென்மையாகக்‌ கண்டிக்கிறார்‌. 
அதே வேளையில்‌, ஏலி, தன்னுடைய 
குமாரர்‌ திருடின. மாம்சத்தை 
புசித்திருப்பதற்கும்‌ டப்‌ ஏலியின்‌ 
குமாரரைப்போலவே, 


குமாரர்‌ பலியாக 


ச்சியை 
புசித்திருக்கவேண்டும்‌. 
பச்சை இறைச்சியை அல்லாமல்‌ அவித்ததை 
ஜனங்களின்‌ கையிலிருந்து வாங்குவதில்லை. 
அந்தப்‌ பச்சை இறைச்சியில்‌ ஏலியும்‌ 
பங்குபெற்றிருக்கவேண்டும்‌. என்று 
சொல்லுகிறார்கள்‌. 
)வனுடைய மனுஷன்‌ 
நேரடியாக வந்து 
கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறார்‌. 
குமாரர்‌ செய்த 
ஆசாரிய ஊழியம்‌. 
குடும்பத்தாரிடமிருந்து, 
எடுத்துக்கொள்ளப்படும்‌. தேவனுடைய 
மனுஷன்‌ ஏலியிடம்‌, “உன்‌ வீட்டாரும்‌ உன்‌ 
பிதாவின்‌ வீட்டாரும்‌ என்றைக்கும்‌ என்‌ 
சந்நிதியில்‌ நடந்து கொள்வார்கள்‌ என்று 
நான்‌ நிச்சயமாய்ச்‌ சொல்லியிருந்தும்‌, 
இனி அது எனக்குத்‌ தூரமாயிருப்பதாக: 
என்னைக்‌ கனம்பண்ணுகிறவர்களை நான்‌ 
கனம்‌ பண்ணுவேன்‌; என்னை அசட்டை 
பண்ணுகிறவர்கள்‌ கனானப்படுவார்கள்‌"' 
சோமு 2:30) என்று கர்த்தருடைய 
வார்த்தையை சொல்லுகிறார்‌. 





i FTE 
TT 


இளைய குமாரனாகிய 
வம்சத்திலே ட்ட 
வந்திருக்கிறார்கள்‌. கர்‌ 
ஏலியிடம்‌, “உன்‌ வீட்டாரும்‌, உன்‌ பிதாவின்‌ 
வீட்டாரும்‌ என்றைக்கும்‌ என்‌ சந்நிதியில்‌ 
நடந்து கொள்வார்கள்‌” என்று நிச்சயமாய்‌ 
சொல்லியிருந்தார்‌. 
கர்த்தருடைய வார்த்தையின்‌ 
பிரகாரமாக பிரதான ஆசாரியருடைய 
ஊழியம்‌ எலெயாசாரின்‌ 
குடும்பத்தாரிடமிருந்து, இத்தாமாரின்‌ 
குடும்பத்தாருக்கு கடந்து வந்திருக்கிறது. 
கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால்‌ ஏலியும்‌, 
ஆசரிப்புக்கூடாரத்திலே பிரதான ஆசாரியராய்‌ 


பிரதான 


நடக்கவேண்டும்‌. அவர்கள்‌ 
ஊழியத்தை உண்மையாயும்‌, 
செய்யவேண்டும்‌. என்‌ 
நடந்துகொள்வார்கள்‌" 

வாக்கியத்திற்கு, “என்‌ சமுகத்திற்கு முன்பாக 
பரிசுத்தமாய்‌ பணிவிடை செய்வார்கள்‌" 
என்பது பொருளாகும்‌. 


மிசுத்தமுள்ளவர்களாயும்‌ 
நடந்துகொள்ளவேண்டும்‌ 
முக்கியமான நிபந்தனையாகும்‌. 


பிராம்‌ தொண்ணூற்றென்பது 
வயதானபோது கர்த்தர்‌ ஆபிராமுக்குத்‌ 
தரிசனமாகி: நான்‌ சர்வல்லமையுள்ள தேவன்‌: 
நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு 
உத்தமனாயிரு. நான்‌ உனக்கும்‌ எனக்கும்‌ 
நடுவாக என்‌ உடன்படிக்கையை ஏற்படுத்தி 
உன்னை மிகவும்‌ திரளாய்ப்‌ பெருகப்‌ 
பண்ணுவேன்‌ என்றார்‌" (ஆதி 17:12). 


ஆசாரிய ஊழியம்‌ 
கர்த்தருடைய சந்நிதிக்கு முன்பாக 
பரிசுத்தமாய்‌ நடந்து கொள்ளவில்லை. 
யென்றால்‌, ஆசாரிய ஊழியம்‌ 
அவர்களிடத்திலிருந்துபறித்துக்கொள்‌ எப்படும்‌. 
அவர்கள்‌ கர்த்தரோடு பண்ணின 
உடன்படிக்கையை முறித்துப்போடுகிறார்கள்‌. 


என்பது, 


செய்கிறவர்கள்‌, 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தம்மை கனம்பண்ணுகிறவர்களை மாத்திரமே 
கர்த்தர்‌ கனம்பண்ணுவார்‌. 
கர்த்தரை அசட்டைபண்ணுகிறவர்களோ 
கனானப்படுவார்கள்‌. 
நீர்‌ என்‌ உத்தமத்திலே 
என்னைத்தாங்கி, என்றென்றைக்கும்‌ 
உம்முடைய சமுத்தில்‌ என்னை 
நிலைநிறுத்துவீர்‌" (சங்‌ 41:12). 


கர்த்தர்‌ ஏலிமிடம்‌, "உன்‌ வீட்டாரும்‌ 
உன்‌ பிதாவின்‌ வீட்டாரும்‌ என்றைக்கும்‌ என்‌ 
சந்நிதியில்‌ நடந்து கொள்வார்கள்‌ என்று 
நான்‌ நிச்சயமாய்ச்‌ சொல்லியிருந்தும்‌, இனி 
அது எனக்குத்‌ தூரமாயிருப்பதாக" 
re. 2:30) என்று சொல்லுகிறார்‌. 
கர்த்தரைவிட்டு தூரமாய்‌. 
இலகப்போய்விடுகின்‌ ஆகையினால்‌. 
கர்த்தருடைய ஆசிர்வாதமும்‌ 
உடன்படிக்கையும்‌ ஏலியைவிட்டு தூரமாய்‌ 
விலகிப்போய்விடுகிறது. 


ஏலி கர்த்தருடைய சந்நிதியிலே எப்‌ 
நடக்கவேண்டும்‌ ப தக்களில்ன்‌, 
ஆகையினால்‌ கர்த்தர்‌ தம்முடைய 
உடன்படிக்கையின்‌ பிரகாரம்‌ அவரை எப்படி 
ஆசீர்வதிக்கவேண்டுமோ, அப்படி 
ஆசீர்வதிக்கவில்லை. ஏலியையும்‌, 
அவருடைய குடும்பத்தாரையும்‌ ஆசீர்வதிப்பது, 
எனக்கு. தூரமாமிருப்பதாக" 

என்று கர்த்தர்‌ சொல்லிவிடுகிறார்‌. 


கர்த்தருடைய வார்த்தையும்‌ கிரியையும்‌ 
நீதியுள்ளது. அவர்‌ சத்தியமுள்ள தேவன்‌. 
கர்த்தர்‌ காரணமில்லாமல்‌ யாரையும்‌ 
தண்டிக்கிறவரல்ல. கர்த்தர்‌ ஏலியிடம்‌ 
கடினமான வார்த்தைகளைச்‌ சொல்லுகிறார்‌. 
ஏலிக்கு கர்த்தருடைய ஆளுகையும்‌, 
அவருடைய பிரமாணமும்‌, உடன்படிக்கையும்‌, 
உடன்படிக்கையின்‌ நிபந்தனைகளும்‌ 
தெரிந்திருக்கவேண்டும்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய நீதியின்‌ பிரகாரமாக கிரியை 
நடப்பிக்கிறவர்‌. 

கர்த்தர்‌ காமீனுக்கு 
வார்த்தை, எல்லா 
பொதுவானது, “நீ நன்மைசெய்தால்‌ மேன்மை 
இல்லையோ? நீ நன்மைசெய்யாதிருந்தால்‌ 
பாவம்‌ வாசற்படியில்‌ படுத்திருக்கும்‌; 
அவன்‌ ஆசை உன்னைப்‌ பற்றியிருக்கும்‌, நீ 
அவனை ஆண்டுகொள்ளுவாய்‌ என்றார்‌" 
(ஆதி 427). 





i THE 
TT 


கனானப்படுவார்கள்‌" சாமு 2:30) என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. கர்த்தர்‌ நம்மை 
ஆசீர்வதிக்க வேண்டுமென்றால்‌, நாம்‌. 
கர்த்தரைக்‌ கனம்பண்ணவேண்டும்‌. 
கர்த்தருடைய சமுகத்திற்கு முன்பாக 
நம்மைத்‌ தாழ்த்தவேண்டும்‌. நம்முடைய 
சுயசித்தத்தையும்‌,. சுயவிருப்பத்தையும்‌ 
நாடாமல்‌, கர்த்தருடைய விருப்பத்தை! 
சித்தத்தையும்‌ நிறைவேற்றுவதையே 
நாடவேண்டும்‌. 


பின்பற்றும்போது, 
வெறுத்து நம்முடைய 

நாம்‌ 
கர்த்தரைப்‌ 


நாம்‌ கர்த்தரைப்‌ 
நம்மை நாமே 


சிலுவையை 
தவிர்க்கக்‌ 
பின்பற்றுகிறவர்கள்‌, தங்களுக்கு 
விருப்பமான பாதைகளில்‌ செல்லாமல்‌, 
கர்த்தருடைய அடிச்சுவடுகளைப்‌ பின்பற்றிச்‌ 
செல்ல ஆயத்தமாயிருக்கவேண்டும்‌. நாம்‌ 
குர்த்தரையும்‌, அவருடைய வார்த்‌ ்‌ 
அவருடைய வாக்குத்தத்தையும்‌ 
ஜீலிக்கும்போது, 
வாக்குத்தத்தம்‌ 


சார்ந்து 
கர்த்தருடைய 
நம்முடைய  ஜீவியத்திலே 
சித்திக்கும்‌. நம்முடைய ஜீவியத்திலே. 
நாம்‌ கர்த்தரைக்‌ குனம்பண்ணும்போது, 
கர்த்தரும்‌ நம்மைக்‌ கனம்பண்ணுவார்‌ 


ஒருவன்‌ எனக்கு 
ஊழியஞ்செய்கிறவனானால்‌ என்னைப்‌ 
பின்பற்றக்கடவன்‌. நான்‌ எங்கே 
இருக்கிறேனோ i என்‌ ஊழியக்காரனும்‌ 
இருப்பான்‌ எனக்கு 
ஊழியஞ்செய்தால்‌ று தோலா 
கனம்பண்ணுவார்‌" (யோவா 12:26) 


தேவனுடைய மனுஷன்‌ ஏலியின்‌ 
குடும்பத்தார்மீது வரப்போகும்‌ நியாயத்தீர்ப்பை 
இந்த வசனப்பகுதியில்‌ வெளிப்படுத்துகிறார்‌. 
உன்‌ வீட்டில்‌ 

இராதபடிக்கு ன்‌ 

பிதாவின்‌ 

நான்‌ தறித்துப்போடும்‌ நாட்கள்‌ வரும்‌” 
சொமு 22) என்று தேவதூதன்‌ 
கர்த்தருடைய  நியாயத்தீர்ப்பை எலிக்கு. 
அறிவிக்கிறார்‌. 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


ஏலி. இஸ்ரவேல்‌ 
நியாயாதிபதியாகவும்‌, கர்த்தருடைய 
ஆலயத்திலே பிரதான ஆசாரியராகவும்‌ 
இருக்கிறார்‌. கர்த்தர்‌ ஏலிக்கும்‌ அவருடைய 
குடும்பத்தாருக்கும்‌. அதிகாரத்தைக்‌ 
கொடுத்து. அவர்களை 
உயர்த்தியிருக்கிறார்‌. ஏலியின்‌ 
குடும்பத்தாருக்கு F கொடுத்த 
அதிகாரத்தை, அவர்களிடத்திலிருந்து 
பறித்துக்கொள்ளப்போவதாக. கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. “உன்‌ பயத்தையும்‌, 
உன்‌ பிதாவின்‌ வீட்டாருடைய புயத்தையும்‌ 
நான்‌ தறித்துப்போடும்‌ நாட்கள்‌ வரும்‌" என்று 
கர்த்தர்‌ ஏலியினிடத்தில்‌ சொல்லுகிறார்‌. 

ஏலியின்‌ குடும்பத்தார்‌ இனிமேல்‌: 
இஸ்ரவேல்‌. ஜனத்தாரை நியாயம்‌ 
விசாரிக்கமாட்டார்கள்‌. அவர்கள்‌ 
கர்த்தருடைய ஆலயத்திலே பிரதான 
ஆசாரியராக ஊழியம்‌ செய்யமாட்டார்கள்‌. 
அவர்களுடைய ம்‌ 
குறைந்துபோகும்‌. 
நியாயத்தீர்ப்பை ஏலிக்கு இரண்டு தரம்‌ 
சொல்லுகிறார்‌. “உன்‌ வீட்டில்‌ ஒரு கிழவனும்‌ 
இராத நாட்கள்‌ வரும்‌" (சாமு 2:31) என்றும்‌, 
“ஒருபோதும்‌ உன்‌ வீட்டில்‌ ஒரு கிழவனும்‌ 
இருப்பதில்லை" 1சாமு 2:32) என்றும்‌ கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 
.... ஏலியும்‌ அவருடைய 
கர்த்தருடைய வாசஸ்தல; 
நன்மைகளை 


புத்திரருக்கு 


தாம்‌ 


ம்பத்தாரும்‌ 
os 
காணபாட்டார்கள்‌. 
கர்த்தர்‌. ஏலியிடம்‌, “இஸ்ரவேலுக்குச்‌ 
செய்யப்படும்‌ சகல நன்மைக்கும்‌ மாறாக 
என்‌ வாசஸ்தலத்திலே  உபத்திரவத்தைக்‌ 
காண்பாய்‌" சொமு 2:32) என்று 


சொல்லுகிறார்‌. 


ஏலியும்‌ அவருடைய குடும்பத்தாரும்‌ 
இதுவரையிலும்‌ அனுபவித்து. வந்த 
எல்லா ஆசீர்வாதங்களும்‌ அவர்களைவிட்டு 
நீங்கிப்போகும்‌. அவர்கள்‌ ல 
கர்த்தருடைய 
சேவிக்கமாட்டார்கள்‌.. 
கண்கள்‌ பூத்துப்போகும்‌. 
ஆத்துமா வேதனைப்படும்‌. 


இனிமேல்‌ 

பலிபீடத்திலே 
அவர்களுடைய 
அவர்களுடைய 





i THEN 
ETT 


ஏலிக்கும்‌ அவருடைய 
தம்முடைய நீதியான 
தொடர்ந்து 
“என்‌ பலிபீடத்தில்‌. 
சேவிக்க, நான்‌ உன்‌ சந்நிதியில்‌ 
நிர்மூலமாக்காதவர்களோ, உன்‌ கண்களைப்‌ 
பூத்துப்போகப்பண்ணவும்‌, உன்‌ ஆத்துமாவை 
_வைக்கப்படுவார்கள்‌ ; 
யாவரும்‌ 
சாவார்கள்‌” சாமு 2:33) 

என்று கர்த்தர்‌ ஏலியிடம்‌ சொல்லுகிறார்‌. 


கர்த்தர்‌ 
குடும்பத்தாருக்கும்‌, 
நியாயத்தீர்ப்புக்களை 
சொல்லுகிறார்‌. 


ஏலியும்‌ அவருடைய குடும்பத்தாரும்‌. 
கர்த்தருடைய ஆசரிப்புக்கூடாரத்திலே 
இதுவரையிலும்‌ அநேக நன்மைகளை 
அனுபவித்து வருகிறார்கள்‌. கர்த்தருடைய 


யுத்தம்பண்ணியபோது நிறைவேறிற்று. 
எபிரெயர்‌ பட்டயங்களையா। 
ஈட்டிகளையாகிலும்‌ உண்டுபண்ணாதபடிக்குப்‌ 
பார்த்துக்கொள்ளவேண்டும்‌ என்று பெலி 
ஸ்தர்‌ சொல்லிமிருந்தபடியால்‌, இஸ்ரவேல்‌ 
எங்கும்‌ ஒரு கொல்லன்‌ 
சாமு 13:19). 


சாபம்‌ ஏலியின்மீதும்‌, 
வம்சத்தின்மீதும்‌ வந்து 

கர்த்தர்‌ லியிடம்‌, 

பிசாமு 2:33) என்று. 

சொல்லுகிறார்‌. ஏலியின்‌ குடும்பத்தாருக்கு 
சரீர ஆரோக்கியம்‌ இருக்காது. 
அவர்களுக்கு பூரண ஆயுகம்‌ இருக்காது. 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


அவர்கள்‌ ஜீலிக்கிற நாளெல்லாம்‌, தங்கள்‌ 
குடும்பத்திற்கு பாரமாயிருப்பார்கள்‌. அவர்கள்‌ 
மூலமாய்‌ குடும்பத்திற்கு 
'சந்தோஷமுண்டாகாது. அவர்களால்‌ 
வேதனையும்‌, வியாகுலமும்‌ உண்டாகும்‌. 


பிள்ளைக்காக 
குடும்பத்தார்‌ 
ப அதற்காக 
வருத்தப்படுவார்கள்‌. 
ஒரு பிள்ளை 
தக்கல்‌ இது கெட்ட 
பிள்ளையாகவும்‌, 'துன்மார்க்கமான 
பிள்ளையாகவம்‌ ஜீவிக்கும்போது. அந்தப்‌ 
பிள்ளையின்‌ மூலமாய்‌ வரும்‌ துக்கமும்‌, 
வேதனையும்‌, வருத்தமும்‌ மிகவும்‌ 
அதிகமாயிருக்கும்‌. 


செத்துப்போன 
அந்தப்‌ பிள்ளையின்‌ 
துக்கங்கொண்டாடுவார்கள்‌. 
ரர 

வேளையில்‌ 


ஏலியும்‌ டைய குடும்பத்தாரும்‌, 
இப்போது இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ மத்தியிலே 
அந்தஸ்திலே இருக்கிறார்கள்‌. 

ஐசுவரியமும்‌, 

மிகுந்தவர்களாயிருக்கிறார்கள்‌. 
அவர்களுடைய ஐசுவரியம்‌ தரித்திரரமாய்‌ 
மாறிப்போகும்‌. அவர்களுடைய செல்வாக்கு 
அவர்களைவிட்டு நீங்கிப்போகும்‌. கர்த்தர்‌ 
ஏலியின்மீது தம்முடைய நியாயத்தீர்ப்பைச்‌ 
சொல்லும்போது, ஏலியின்‌ வீட்டார்‌, இனிமேல்‌ 
வரப்போகிற காலத்திலே அனுபலிக்கப்போகிற 
தரித்திரத்தையும்‌, வேதனைகளையும்‌, 
துக்கங்களையும்‌ இங்கே வெளிப்படுத்துகிறார்‌. 


வந்து பணிந்து: நான்‌ கொஞ்சம்‌ அப்பம்‌ 
சாப்பிட யாதொரு ஆசாரிய ஊழியத்தில்‌ 
என்னைச்‌ சேர்த்துக்‌ கொள்ளும்‌ என்று 
கெஞ்சுவான்‌" (1சாழு 2:36) என்று கர்த்தர்‌, 
தம்முடைய தூதன்‌ மூலமாய்‌, ஏலிக்கு 
சொல்லுகிறார்‌. 


ஏலியின்‌. 
மீதமாயிருக்கிறவர்கள்‌ 
தரித்திரராயிருப்பார்கள்‌. 
ஜீவியத்தில்‌ சந்தோஷம்‌ இருக்காது. 
அவர்களுக்கு போதுமான போஜனம்‌ 
கிடைக்காது. அவர்கள்‌ அப்பத்தாழ்ச்சிமினால்‌ 
வேதனைப்படுவார்கள்‌. பட்டினி கிடப்பார்கள்‌. 


வீட்டாரில்‌ 


அவர்களுடைய 





f= FTE 
TT 


ஏலியின்‌ 
மீதமாமிருக்கிறவர்கள்‌ - கொஞ்சம்‌ 
என்னும்‌ 

என்று 
போசை 
அவர்கள்‌ 


வார்த்தைக்கு “ஒரு அப்பத்துணிக்கை"' 
பொருள்‌. ஏலியின்‌ புத்திரர்‌ 
பிடித்தவர்களாயிருக்கிறார்கள்‌. 


கர்த்தருக்கு பலியிடப்படும்‌ போஜனபலிகளை 
இதனால்‌ 


கிடைக்காமல்‌ போகிறது. 


விசுவாசிகளாகிய நாம்‌ போதும்‌ என்கிற 
திருப்தியோடிருக்கவேண்டும்‌. நாம்‌ 
போஜனப்பிரியராயிருக்கக்கூடாது. பெருந்தீனி 
உண்ணக்கூடாது. நமக்கு முன்பாக திரளான 
போஜனம்‌. க 
போஜனத்தை 

புசிக்கவேண்டும்‌. 

இச்சிக்கக்கூடாது. 

இச்சிக்கிறவர்கள்‌ தரித்திரராவார்கள்‌ 


ஏலி ஆசாரிய வம்சத்தைச்‌ 
சேர்ந்தவராகமிருந்தாலும்‌, அவருடைய 
வீட்டாரில்‌ மீதியாமிருக்கிறவர்களுக்கு 
ஆசாரிய ஊழியம்‌ செய்யும்‌ சிலாக்கியம்‌ 
கிடைக்காது. அவர்கள்‌ யாதொரு ஆசாரிய 
ஊழியத்தையும்‌ செய்ய 
ஆயத்தமாயிருப்பார்கள்‌. இராம்‌ 
ஊழியத்திற்கு 

சேர்த்தக்கொள்ளூமாறு மித்தல்‌. ற்சி 
நிற்பார்கள்‌. ட்ட குமாரன்‌ 
தகப்பனிடம்‌ திரும்பி வந்து, த்‌ 
அவருடைய வேலைக்காரரில்‌ ஒருவனாக 
சேர்த்துக்கொள்ளுமாறு கெஞ்சினதுபோல, 
லேலியின்‌ குடும்பத்தாரும்‌ கெஞ்சுவார்கள்‌. 


லேவியின்‌ புத்திரருக்கு அதிகாரமும்‌ 
ஐசுவரியமும்‌ அதிகமாயிருந்தபோது, 
அவர்கள்‌ அதை தவறான வழியில்‌ 
பயன்படுத்தினார்கள்‌. ஆகையினால்‌. 
அவர்களிடத்திலிருந்து அதிகாரமும்‌ 
8 ரியமும்‌ விலகிப்போயிற்று. அவர்களுக்கு 

(து தாராளமும்‌ செழிம்பும்‌ இல்லை. 
அவர்களுக்கு தரித்திரமும்‌ 
உண்டாயிற்று. 


வறுமையும்‌ 


அபியத்தார்‌ 
வந்தவர்‌. அவர்‌ 
விரோதமாகத்‌ 
சாலொமோன்‌ அபியத்தாரை தேவாலயத்தில்‌ 
ஆசாரிய ஊழியத்திலிருந்து தள்ளி 
வைத்துவிட்டார்‌. 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ராஜா: ஆசாரியனாகிய அபியத்தாரை 
நோக்கி: நீ உன்‌ நிலங்கள்‌ இருக்கிற 
ஆனநோத்திற்குப்‌ போய்விடு; 
நீ மரணத்திற்குப்‌ பாத்திரவானாயிருந்தும்‌, 
நீ என்‌ தகப்பனாகிய தாவீதுக்கு 
முன்பாகக்‌ கர்த்தராகிய ஆண்டவருடைய 
பெட்டியைச்‌ சுமந்தபடியினாலும்‌, என்‌ 
தகப்பன்‌ அநுபவித்த உபத்திரவத்தையெல்லாம்‌ 
நீ கூட அநுபவித்தபடியினாலும்‌, 
இன்றைய தினம்‌ நான்‌ உன்னைக்‌ 
கொலைசெய்யமாட்டேன்‌ என்றான்‌. 
அப்படியே கர்த்தர்‌ சீலோவிலே ஏலியின்‌ 
வீட்டாரைக்குறித்துச்‌ சொன்ன 
ர்த்‌ நிறைவேற்றும்படியாக, 
அபியத்தாரைக்‌ 
ஆசாரியனாயிராதபடிக்குத்‌ 
தள்ளிப்போட்டான்‌"' (1இராஜா 2:26,27). 


ர்‌ ஏலியின்‌  குமாரர்மீது 
்‌ நீதியான  நியாயத்தீர்ப்பை 
சொல்லுகிறார்‌. “ஓப்னி பினெகாஸ்‌ 
என்னும்‌ உன்‌ இரண்டு குமாரரின்மேல்‌ 
வருவதே உனக்கு அடையாளபாயிருக்கும்‌, 
அவர்கள்‌ இருவரும்‌ ஒரேநாளில்‌ சாவார்கள்‌ 
பி ர என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ 
குமாரர்‌ இருவரும்‌ 
மா்குபோகிற செய்தியை ஏலி) தன்துகடம்‌ 
செவிகளால்‌ கேட்பார்‌. பிள்ளைகளின்‌ 
மரண செய்தியைக்‌ கேட்பது பெற்றோருக்கு 
மிகுந்த வேதனையாயிருக்கும்‌. ஆனால்‌ 
ஏலியின்‌ குமாரர்‌ மரித்துப்போவது, 
கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு கர்த்தருடைய 
ஆக்கினைத்தீர்ப்பு ஏலியின்‌ 
குடும்பத்தின்மீது வந்திருக்கிறது என்பதற்கு 
இது ஏலிக்கு அடையாளமாயிருக்கும்‌. 


ஏலியின்‌. குடும்பத்தின்மீது 
கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு வந்திருக்கிறது. 
கர்த்தர்‌ ஏலியின்‌ குடும்பத்திற்கு 
விரோதமாக தம்முடைய நியாயத்தீர்ப்புகளை 
எச்சரிப்பாகச்‌ சொல்லும்போது, இஸ்ரவேலுக்கு 
கிருபையையும்‌ இரக்கத்தையும்‌ 
ர்‌ “நான்‌ என்‌ 
உள்ளத்துக்கும்‌ என்‌ சித்தத்துக்கும்‌ ஏற்றபடி 
செய்யத்தக்க உண்மையான ஒரு 
ஆசாரியனை எழும்பப்பண்ணுவேன்‌"' 
சாமு 2:35) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 





ழ்‌ நள 
யாய 


கர்த்தர்‌ இங்கு சொல்லுகிற வாக்கியம்‌ 
சாதோக்கின்‌ மூலமாய்‌ நிறைவேறுகிறது. 
சாதோக்கு எலெயாசாரின்‌ குடும்பத்தைச்‌ 
சேர்ந்தவர்‌. சாலொமோனுடைய 
ஆட்சிக்காலத்தில்‌, அபியத்தாருக்கு பதிலாக, 
சாதோக்கு பிரதான ஆசாரியனாக 
நியமிக்கப்படுகிறார்‌. 'சாதோக்கு 
உண்மையுள்ள ஆசாரியன்‌. 


கர்த்தருக்கு ஊ செய்கிறவர்கள்‌, 
அவருக்கு உண்மையுள்ளவர்களாய்‌ ஊழியம்‌ 


கர்த்தர்‌ தமக்கு உண்மையான வேறொரு 
ஊழியக்காரரை எழுப்புவார்‌. கர்த்தர்‌ செய்ய 
நினைக்கிற காரியம்‌ ஒருபோதும்‌. 
தடைபடாது. ஊழியத்தை செய்வதற்கு 
ஒருவரும்‌ இல்லை என்னும்‌ காரணத்தினால்‌, 

ஒருபோதும்‌ 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ ஏலியின்‌ குடும்பத்தாருக்கு 
பதிலாக, வேறொருவரை ஆசாரியராக 
ஸ்‌ சத்‌ ண்ணுவார்‌. கர்த்தர்‌ அவரைப்பற்றி 
ம்‌ சொல்லும்போது, "நான்‌ என்‌ 
உள்ளத்துக்கும்‌ என்‌ சித்தத்துக்கும்‌ ஏற்றபடி 
செய்யத்தக்க உண்மையான ஒரு 
ஆசாரியனை எழும்பப்பண்ணி, 
அவறுக்கு நிலையான வீட்டைக்‌ கட்டுவேன்‌; 
என்னால்‌ 
அபிஞேகப்பண்ணப்பட்டலலுக்கு முன்பாகச்‌ 
சகல நாளும்‌ நடந்துகொள்ளுவான்‌"' 
சாமு 2:35) என்று சொல்லுகிறார்‌. 
சொல்லுகிற 
வாக்கியம்‌, 
ஆசாரிய 
ஊழியத்தில்‌. ழாக்‌ நிறைவேறிற்று. 





f= FTE 
TT 


சாமுவேல்‌ லேலியருடைய குடும்பத்தில்‌ 
பிறந்தவர்‌. அவர்‌ கர்த்தருடைய ஆலயத்திலே 
ஆசாரியனாகிய  ஏலிக்கு முன்பாக 
கர்த்தருக்கு பணிவிடை 
செய்துகொண்டிருக்கிறார்‌. அவர்‌ 
இதுவரையிலும்‌ ஒரு பிள்ளையாண்டானாக 
சணல்நூல்‌  ஏபோத்தை  தரித்தவாய்‌ 
கர்த்தருக்கு முன்பாக பணிவிடை செய்து 
கொண்டிருக்கிறார்‌. இந்த அதிகாரத்தில்‌ 
சாமுவேல்‌ கர்த்தருடைய தீர்க்கதரிசியாக: 
ஊழியம்‌ செய்கிறார்‌. கர்த்தர்‌ தாமே 
சாமுவேலுக்கு தம்மை வெளிப்படுத்துகிறார்‌. 


கர்த்தர்‌ சாமு ம்மை முதன்‌ 
மதக. வெளிப்படுத்து "சம்வம்‌ 
சாமு 34-10), கர்த்தர்‌ சாமுவேல்‌ மூலமாய்‌ 
எலிக்கு சொல்லும்‌ செய்தி (சாமு. 341-14). 
கர்த்தர்‌ தனக்கு சொன்ன செய்தியை 
சாமுவேல்‌ எலிக்கு 

ஏலி கர்த்தருடைய நீதிக்கு கீ 

சாமு 315-18). சாமுவேல்‌ 

தேசத்திலே ஒரு தீர்க்கதரிசியாக: 
ஸ்தாபிக்கப்படுகிறார்‌ சாமு 349-21). 


சாமுவேலே, சாமுவேலே! 
1சாமு 84-10. 


காமு 80. சாமுவேல்‌ என்னும்‌ 
மின்னையாண்டான்‌. ஏலிக்கு முன்பாகக்‌. 
கர்த்தருக்குப்‌ பணிவிடை. 
செய்து கொண்டிருந்தான்‌; 

அந்நாட்களிலே கர்த்தருடைய வசனம்‌ 
அபூர்வமாயிருத்தது; பிரத்தியட்சமான 
தரிசனம்‌ இருந்ததில்லை. 


சோமு 3:2. ஒருநான்‌ ஏலி தன்னுடைய 
ஸ்தானத்திலே படுத்துக்‌ 
கொண்டிருந்தான்‌; அவன்‌ 
பார்க்கக்கூடாதபடிக்கு அவனுடைய 
கண்கள்‌ இருவடைத்திருத்தது. 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


சாமு 92. 
இருக்கிற. 
தேவனுடைய 
அணைத்துபோகுமுன்னே 
'படுத்துக்கொண்டிருந்தான்‌. 


சாமு 3:4. அப்பொழுது கர்த்தர்‌, 
சாமுவேலைக்‌ கூப்பிட்டார்‌. அதற்கு 
அவன்‌: இதே, இருக்கிறேன்‌ என்று 
சொல்லி, 


1சாமு 9:5. ஏலியினிடத்தில்‌ ஓடி, இதோ, 
இருக்கிறேன்‌; என்னைக்‌ கூப்பிட்டீரே 
என்றான்‌. அதற்கு அவண்‌: நாண்‌ 
கூப்பிடவில்லை, திரும்பிப்போய்ப்‌ 
படுத்துக்கொன்‌ என்றான்‌; அவன்‌ 
போய்ப்‌ படுத்துக்கொண்டான்‌.. 


தேவனுடைய பெட்டி, 
கர்த்தருடைய ஆலயத்தில்‌ 

வினக்கு 
சாமுவேலும்‌ 


சாமு 3:6. மறுபடியும்‌ கர்த்தர்‌ 
சாமுவேலே என்று கூப்பிட்டார்‌ 
அப்பொ சாமுவேல்‌ எழுந்திருந்து 
ஏலியினிடத்தில்‌ போய்‌: இதோ, 
இருக்கிறேன்‌; என்னைக்‌ கூப்பிட்டீரே. 
என்றான்‌. அதற்கு அவன்‌: என்‌ மகனே, 
நான்‌ உன்னைக்‌ 


என்றான்‌. 


சாமுவேல்‌ கர்த்தரை 
அறியாதிரு த்தான்‌; 

கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு 

இன்னும்‌ வெளிப்படவில்லை. 


சாமு 82. 
இன்னும்‌ 


சாமு 98. 
குன்‌ நாம்விசை: 


கர்த்தர்‌ மறுபடியும்‌ 
சாமுவேலே என்று 
கூப்பிட்டார்‌. அவன்‌ எழுந்திருந்து 
ஏலியினிடத்தில்‌ போய்‌, இதே, 
இருக்கிறேன்‌; என்னைக்‌ கூப்பிட்டீரே 
என்றான்‌. அப்பொழுது கர்த்தர்‌ 
மீன்னையாண்டானைக்‌ கூப்பிடுகிறார்‌ 
என்று ஏலி அறிந்து, 


சோமு 89. சாமுவேலை நோக்கி: நீ 
போய்ப்‌ படுத்துக்கொன்‌; உன்னைக்‌ 
கூப்பிட்டால்‌, அப்பொழுது ந 
கர்த்தாவே சொல்லும்‌ அடியேன்‌ 
கேட்கிறேன்‌ என்று சொல்‌ என்றான்‌; 
சாமுவேல்‌ போய்‌, தன்னுடைய 
ஸ்தானத்திலே படுத்துக்‌ கொண்டான்‌. 





f= a 
TT 


சோமு 3:10. அப்பொழுது கர்த்தர்‌ வத்த 
நின்று, முன்போல்‌ காமுவேலே 
என்று கூப்பிட்டார்‌; 
சாமுவேல்‌: சொல்லும்‌; 

அடியேன்‌ கேட்கிறேன்‌ என்றான்‌. 


சாமுவேல்‌ எலிக்கு 
கர்த்தருக்கு 
செய்துகொண்டிருக்கிறார்‌. 
சோம்பேறியாயிராமல்‌ 
கர்த்தருடைய ஆத்திலே 
செய்கிறார்‌. 
ன கண்கிற்கிளா்‌ அவர்கள்‌ 
பேலியாளின்‌ மக்களாயிருக்கிறார்கள்‌. 
சாமுவேலோ கர்த்தரிடத்தில்‌ 
பயபக்தியாயிருக்கிறார்‌. கர்த்தர்‌ சாமுவேலை 
ஆசீர்வதிக்கிறார்‌. ஏலியின்மீதும்‌, அவருடைய 
குடும்பத்தார்மீதும்‌ தேவனுடைய நியாயத்தீர்ப்பு 
வருகிறது. 


ஏலியின்‌ 


முன்பாக 
பணிவிடை 
அவர்‌ 
குறுகுறுப்பாக 
பணிவிடை 
குமாரர்‌ 


குமாரர்‌ க்கு 
விரோதமாய்க்‌ குலகம்பண்ணுகிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ கர்த்தருக்கு 
செலுத்தும்‌ பலியையும்‌ காணிக்கையையும்‌, 
ன்‌ குமாரர்‌ தங்களுக்கென்று, 
எடுத்துக்கொள்கிறார்கள்‌. 


குவனித்துக்கொண்டிருக்கிறார்‌ 
அவர்களுடைய. வழியில்‌ 
கர்த்தருடைய வழியில்‌ நடக்கிறார்‌ 


ஏலியின்‌ புத்திரர்‌ அவருடைய 
வார்த்தைக்கு செவிகொடுக்கவுமில்லை. 


கர்த்தருடைய ஆலய ஊழியத்திலே அவர்கள்‌ 
விக்கு உதவி செய்யவுமில்லை. 


கற்றுக்கொள்கிறவர்களே, 
செய்வதற்கு தகுதியானவர்கள்‌. 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


QODNENS 
PUBLISHERS 


சாமுவேலின்‌ நாட்களிலே கர்த்தருடைய 
வசனம்‌ அபூர்வமாயிருக்கிறது. அக்காலத்தில்‌ 
பிரத்தியட்சமான தரிசனம்‌ ஒருவருக்கும்‌ 
கிடைக்கவில்லை. தீர்க்கதரிசனமும்‌. 
இப்படிப்பட்ட 

கர்த்தர்‌ சாமுவேலை. 

சாமுவேலுக்கு தம்மை 

ர்‌. கர்த்தருடைய தரிசனம்‌. 

சாமுவேலுக்கு அதிசயமாயும்‌ ஆச்சரியமாயும்‌ 


இஸ்ரவேலை ஒருபோதும்‌ 
சாமுவேலின்‌ நாட்களிலே 


தம்முடைய 
இரக்கத்தையும்‌ 

லெளிப்படுத்துகிறார்‌. 
இக்காலத்தில்‌ பிரத்தியட்சமான தரிசனம்‌ 
இல்லாதிருந்தும்‌, கர்த்தர்‌ சாமுவேலுக்கு 
தம்மை வெளிப்படுத்துகிறார்‌. 


ஏலி சீலோவிலுள்ள 
ஆசரிப்புக்கூடாரத்திலே ஆசாரியராக ஊழியம்‌ 
செய்கிறார்‌. இக்காலத்தில்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனத்தார்‌ பரிசுத்தமில்லாமல்‌ அசுத்தமாய்‌ 
ஜீலிக்கிறார்கள்‌. கர்த்தருடைய 
ஆசரிப்புக்கூடாரத்தில்கூட  பரிகத்தமில்லை. 
ஏலியின்‌ குமாரர்‌ ச்‌ 
வாசலில்‌ கூட்டங்கூ 
சயனிக்கிறார்கள்‌ மழ 2 
தேசம்‌ 


மறுபடியுமாய்‌ 


முழுவதிலும்‌ கர்த்தருக்கு 
விரோதமான பாவம்‌ நிரம்பிமிருக்கிறது. 
அவர்கள்‌ தங்கள்‌ பாவத்தினாலும்‌, 
துன்மார்க்கத்தினாலும்‌ கர்த்தரை 
கோபப்படுத்துகிறார்கள்‌. தம்மைக்‌ 
கனம்பண்ணுகிறவர்களை கர்த்தர்‌ 
கனம்பண்ணுவார்‌. கர்த்தரை 
அசட்டைபண்ணுகிறவர்கள்‌ 
கனானப்படுவார்கள்‌. 
கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
பிரியமாயில்லை. கர்த்தர்‌ 
கோபமாயிருக்கிறார்‌. தம்முடைய 
கோபத்திற்கு அடையாளமாக, கர்த்தர்‌ 
இஸ்ரவேலிலே தம்முடைய தீர்க்கதரிசன 
அகற்றிப்போடுகிறார்‌. 
இக்காலத்தில்‌, இஸ்ரவேல்‌ 
கர்த்தருடைய வசனம்‌ 
அபூர்வமாயிருக்கிறது. பிரத்தியட்சமான 
தரிசனமும்‌ ஒருவருக்கும்‌ கிடைக்கவில்லை. 


ஜனத்தார்மீது 
அவர்கள்மீது 





i FTN 
TT 


கர்த்தர்‌ விசேஷித்த வழிமிலே தம்மை 
சாமுவேலுக்கு வெளிப்படுத்துகிறார்‌. ஏலி 
தன்னுடைய ஸ்தானத்திலே 
படுத்துக்கொண்டிருக்கிறார்‌. 
வயதாயிற்று. அவர்‌ 
முதிர்ந்தவராயிருக்கிறார்‌. 
கண்பார்வை தெளிவாகயில்லை. 
பார்க்கக்கூடாதபடிக்கு அவருடைய கண்கள்‌ 
இருளடைந்திருக்கிறது 1சாமு 3:2). 
சாமுவேல்‌ ஏலியின்‌ அறைக்கு 
அருகாமையில்‌ படுத்துக்கொண்டிருக்கிறார்‌. 
கர்த்தருடைய ஆலயத்திலே தேவனுடைய 
இருக்கிறது. ஆலயத்திலே 
விளக்கு அணைந்துபோகும்‌ 
சாமுவேலும்‌ அங்கே 
படுத்துக்கொண்டிருக்கிறார்‌ சாமு 3:3) 
லிக்கு அருகாமையில்‌ 
இரவு வேளையிலும்‌: 
லேவிக்கு உதவி செய்ய 
எப்பொழுது கூப்பிட்டாலும்‌, 
அவருக்கு உதவி செய்ய 
“அவருக்கு அருகாமையிலேயே 


இரண்டு குமாரரும்‌ 
மக்களாயிருக்கிறார்கள்‌. 
துன்மார்க்கராயிருக்கிறார்கள்‌. 

பாவம்‌ கர்த்தருடைய 

றில்‌ பெரிதாயிருக்கிறது. ஏலியும்‌ தன்‌ 
குமாருக்கு புத்திமதிகளையும்‌ 
ஆலோசனைகளையும்‌ சொல்லிப்‌ பார்த்தார்‌ 
ஆனால்‌ அவர்களோ தங்கள்‌ தகப்பனாரின்‌ 
ஆலோசனைகளுக்கு செவிகொடுக்கவில்லை. 
தன்னுடைய 

கவலை 

ஏலியின்‌ பிள்ளைகள்‌ 


பிள்ளையாண்டானாகிய 

அவருக்கு சந்தோஷத்தைக்‌ கொடுக்கிறார்‌. 
ஏலி தன்னுடைய ஸ்தானத்திலே 
படுத்துக்கொள்ளும்போது, சாழுவேலும்‌, 
கர்த்தருடைய ஆலயத்தில்‌, தேவனுடைய 
விளக்கு அணைந்துபோகும்‌ முன்னே 
படுத்துக்கொள்கிறார்‌. 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


அப்பொழுது கர்த்தர்‌ சாமுவேலைக்‌ 

கூப்பிடுகிறார்‌. கர்த்தர்‌ சாமுவேலை 

அவருடைய பெயரைச்‌ சொல்லி கூப்பிடுகிறார்‌. 

சாமுவேலுக்கு இன்னும்‌ குர்த்தரைப்பற்றித்‌ 

கர்த்தர்‌ 

சாமுவேலுக்கு 

தன்னை பெயர்‌ 

சொல்லி கூப்பிடும்போது, ஏலி தன்னைக்‌ 

கூப்பிடுகிறார்‌ என்று சாமுவேல்‌ 
நினைக்கிறார்‌. 


கர்த்தர்‌ சா 


சாமுவேலோ, 


லைக்‌ கூப்பிடுகிறார்‌, 
£ இருக்கிறேன்‌" என்று 
சொல்லி ஏலியினிடத்தில்‌ ஓடுகிறார்‌. 
சாமுவேல்‌ ஏலியினிடத்தில்‌ ஒடி, "இதோ 
இருக்கிறேன்‌, என்னைக்‌ கூடப்பிட்டிரே" என்று 
சொல்லுகிறார்‌. அதற்கு ஏலி, “நான்‌ 
கூப்பிடவில்லை, திரும்பிப்போய்‌ 
படுத்துக்கொ சொல்லுகிறார்‌ 
சாமுவேலும்‌ 'ிரும்பிப்போய்‌ 
படுத்துக்கொள்கிறார்‌ (1சாமு 3:5) 


என்று 


படுத்துக்கொண்டிருந்தாலும்‌, 
பிரியராயிருக்கவில்லை. 

கூப்பிடும்போது. அவருக்கு உதவிசெய்ய 
எப்போதும்‌. ஆயத்தமாயிருக்கிறார்‌. 
பகல்வேளையாகயிருந்தாலும்‌, இரவு 
வேளையாகயிருந்தாலும்‌, சாமுவேல்‌ ஏலிக்கு 
உதவியும்‌ 


ர்‌ சாமுவேலைக்‌ கூப்பிட்டாலும்‌, 

ப தங்க்வொண்டா்‌ 

இருக்கிறேன்‌" என்று 

சொல்லுகிறார்‌. 

கர்த்தர்‌ என்று 

தெரியவில்லை. 

தன்னைக்‌ கூப்பிடுகிறார்‌ என்று 

நினைத்து, சாமுவேல்‌ அவருக்கு உதவி 
செய்ய ஆயத்தமாயிருக்கிறார்‌. 





i= FTN 
TT 


கர்த்தருடைய ஊழியக்காரர்கள்‌ 
சாமுவேலைப்போல. சுறுசுறுப்பாய்‌ 
இருக்கவேண்டும்‌. கர்த்தருக்கு உற்சாகமாய்‌ 
ஊழியம்‌ செய்யவேண்டும்‌. ஊழியக்காரர்கள்‌ 
நித்திரை பிரியராயிருக்கக்கூடாது. அவர்கள்‌ 
'சோம்பேறிகளாகவும்‌ இருக்கக்கூடாது. 
நம்மைவிட வயதில்‌ மூத்தவர்கள்‌, நம்மைக்‌ 
கூப்பிடும்போது, நாம்‌ அவர்களுக்கு உரிய 
மரியாதையைக்‌ கொடுக்கவேண்டும்‌. 
பெரியவர்களுக்கு கீழ்ப்படியவேண்டும்‌. 
அவர்களிடத்தில்‌ அன்பாகவும்‌, கனிவாகவம்‌ 
பேசவேண்டும்‌. நம்முடைய வார்த்தையில்‌: 
பணிவு இருக்கவேண்டும்‌. கிரியையில்‌ அன்பும்‌ 
கரிசனையும்‌ இருக்கவேண்டும்‌. 


கர்த்தர்‌ சாமுவேலைக்‌ கூப்பிடும்போது, 
நன்னை கர்த்தர்‌ கூப்பிடுகிறார்‌ என்பது 

க்கு தெரியவில்லை. இதற்கு முன்பு 

சாமுவேலைக்‌ கூப்பிட்டதுமில்லை. 

மாத்திரமல்ல. அந்நாட்களில்‌ 
கர்த்தருடைய வசனமும்‌ அபூர்வமாயிருக்கிறது. 
பிரத்தியட்சமான தரிசனமும்‌ ஒருவருக்கும்‌ 
கிடைக்கவில்லை. ஆகையினால்‌ கர்த்தர்‌ 
தன்னைக்‌ கூப்பிடுவார்‌ என்று சாமுவேலும்‌ 
எதிர்பார்க்கவில்லை. 


சாமுவேலைப்போலவே, 

விசுவாசிகளாகிய நாமும்‌, பல சமயங்களில்‌ 
தவறு செய்துவிடுகிறோம்‌. நாம்‌ தவறு. 
செய்கிறோம்‌ என்பது தெரியாமலேயே தவறு 


கூப்பிடுவதாக 
நம்மை அழைக்கும்போது, ஊழியக்காரரோ 
அல்லது போதகரோ நம்மை அழைப்பதாக 
நினைக்கிறோம்‌. 


ம்மை கிறவர்‌ கர்த்தர்‌ என்ப; 
கு! திவிக நந்தி ந்‌ 
அழைக்கும்போது, ஊழியக்காரர்‌ நம்மை 

கால்‌ 
ஊழியக்காரரிடத்திலே 
பேசிக்கொண்டிருக்கிறோம்‌. 

கர்த்தர்‌ தம்முடைய தெய்வீக 
பராமரிப்புக்களின்‌ மூலமாய்‌ நம்மோடு 
பேசிக்கொண்டிருக்கிறார்‌. நாமோ கர்த்தர்‌ 
பயன்படுத்தும்‌ கருவிகளை மாத்திரம்‌ 
பார்க்கிறோம்‌. அந்தக்‌ கருவிகளை 
இயக்கும்‌ கர்த்தரை பார்க்க தவறி 
விடுகிறோம்‌. 


து, அந்த 
பேசுவதுபோல. 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சாமுவேல்‌ ஏலியினிடத்தில்‌ ஓடி, “இதோ 
இருக்கிறேன்‌, என்னைக்‌ கூப்பிட்டீரே” 
என்று சொல்லுகிறார்‌. அதற்கு ஏலி, 

ன்‌ ப்பிடவில்‌ திரும்பிப்போய்‌ 


கீழ்ப்படிந்து, போய்‌ படுத்துக்கொள்கிறார்‌. 


மறுபடியும்‌ கர்த்தர்‌ “சாமுவேலே" என்று 
கூப்பிடுகிறார்‌. சாமுவேலோ, முதல்‌ தரம்‌ 
கர்த்தர்‌ தன்னைக்‌ கூப்பிட்டபோது செய்த 
தப்பிதத்தை  மறுபடயுமாய்‌ செய்கிறார்‌. 
சாமுவேல்‌ _இரண்டாந்தரமும்‌, 
மூன்றாந்தரமும்‌, கர்த்தர்‌ தன்னைக்‌ 
கூப்பிடுகிறார்‌ என்பதை அறியாமல்‌, 
ஏலியினிடத்தில்‌ போய்‌, 

இருக்கிறேன்‌, என்னைக்‌ கூப்பிட்டிரே" என்று 
சொல்லுகிறார்‌. 


கூப்பிட்டார்‌; 
எழுந்திருந்து ஏலியினிடத்தில்‌ போய்‌: இதோ, 
இருக்கிறேன்‌: என்னைக்‌ கூப்பிட்டீரே 
என்றான்‌" ட்‌ 3:6). 

“கர்த்தர்‌ 
சாமுவேலே 
எழுந்திருந்து 
போய்‌, இதோ, 


கூப்பிட்டிரே என்றான்‌" சாமு 3:8) 


மறுபடியும்‌ மூன்றாம்விசை: 
என்று கூப்பிட்டார்‌ 


கர்த்தர்‌ ல்‌ விசை சா லைக்‌ 
கூப்பிட்டயோது, பவர்‌ “இதோ இங்க்கிறேன்‌" 
என்று சொல்லி ஏலியினிடத்தில்‌ ஒடுகிறார்‌ 
சாமுவேல்‌ கர்த்தரிடத்தில்‌ வரவில்லை. 
ஆனாலும்‌ கர்த்தர்‌ தம்முடைய கிருபையினால்‌ 
சாமுவேலை மறுபடியும்‌ கூப்பிடுகிறார்‌. கர்த்தர்‌ 
மறுபடியும்‌ மூன்றாம்‌ விசையும்‌ சாமுவேலைக்‌ 
கூப்பிடுகிறார்‌. 


சாமுவேல்‌ 
அறியாதிருக்கிறார்‌. 
வார்த்தை 
வெளிப்படவில்லை. 
கூப்பிடுகிறார்‌ 
தெரியவில்லை. 


கர்த்தரை இன்னும்‌ 
கர்த்தருடைய 
இன்னும்‌ 
தன்னைக்‌ 


சாமுவேலுக்கு 


அவருக்கு 
கர்த்தர்‌ 
என்பது 


பரிசுத்த ஆவியானவர்‌ விசுவாசிகளின்‌ 
இருதயங்களில்‌ சாட்சி கொடுக்கிறார்‌. 
ஆனால்‌ நாமோ பரிசுத்த ஆவியானவரின்‌ 
சத்தத்தைப்‌ புரிந்துகொள்ளாமல்‌, அவர்‌ 
கொடுக்கும்‌ ஆறுதலை இழந்துவிடுகிறோம்‌. 





i FTE 
TT 


பரிசுத்த ஆவியானவர்‌ பாவிகளுடைய 
மனச்சாட்சியோடு பேசுகிறார்‌. ஆனால்‌ 
அவர்களோ தங்களுடைய மனச்சாட்சியின்‌ 
சத்தத்திற்கு செவிகொடுப்பதில்லை. 
தங்கள்‌ பாவங்களைப்பற்றிய குற்றவுணர்வு 
அவர்களுக்கு ஏற்படுவதில்லை. இதனால்‌. 
அவர்கள்‌ இரட்சிக்கப்படும்‌ வாய்ப்பை. 
இழந்துபோகிறார்கள்‌. 

கர்த்தர்‌ ஒவ்வொரு 
சாமுவேலைக்‌ கூப்பிட்டபோது, அவர்‌ 
ஏலியினிடத்தில்‌ ஒடிப்போகிறார்‌. ஏலி தான்‌ 
தன்னைக்‌ கூப்பிட்டார்‌ என்று சாமுவேல்‌ 
நினைக்கிறார்‌. "என்னைக்‌ கூப்பிட்டீரே” 
ன்று சாமுவேல்‌ இரண்டாம்‌ முறையும்‌, 

ம்‌ முறையும்‌ ஏலியினிடத்தில்‌ 
றுதியாய்‌ சொல்லுகிறார்‌. கர்த்தருடைய 
ஆசரிப்புக்கூடாரத்தில்‌, 
மாத்திரமே தங்‌ 
தவிர... தன்னை 
கூப்பிடமாட்டார்கள்‌ 
நினைத்துக்கொண்டிருக்கிறார்‌. 

சாமுவேல்‌ 
ஏலியினிடற்தில்‌ 
கூப்பிட்டரே' என்று 
துய்‌ ல்க வழிநடத்துதலும்‌ 
அங்கே கிரியை ய்கிறது. 
சாமுவேல்‌ மூன்று விசையும்‌ சலித்த 

நிற்கும்போது, மூன்றாம்‌ விசை 

ந்தர்‌ பிள்ளையாண்டானைக்‌ 
கூப்பிடுகிறார்‌' என்று 
அறிந்துகொள்கிறார்‌. 


கர்த்தர்‌ ஏலியைக்‌. 
சாமுவேலைக்‌ கட்‌ 


முறையும்‌ 


ஒவ்வொரு 
போய்‌, என்னைக்‌ 
சொன்னபோது, 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


சொல்லவேண்டுமென்றால்‌, 
சாழுவேலிடத்தில்‌ 

தன்னிடத்தில்‌ சொல்லுவார்‌. 
எதிர்பார்த்தார்‌. ஆனால்‌ ஏலி 
பிரகாரம்‌, கர்த்தர்‌ 
கொடுக்கவில்லை. 
தெரிந்துகொள்கிறார்‌. 
ஏலி கர்த்தருடைய 
தன்னை  ஒப்புக்கொடுக்கிறார்‌. 
கூப்பிடுகிறார்‌ என்பதை 
ர்‌ தன்னுடைய 


வேதனையையோ 
பகன்‌ வெளிப்படுத்தவில்லை. ஏலி 


சாமுவேலை நோக்கி, "நீ போய்ப்‌ 
படுத்துக்கொள்‌; உன்னைக்‌ கூப்பிட்டால்‌, 


என்று 

எதிர்பார்த்த 
ஏலிக்கு முக்கியத்துவம்‌ 
கர்த்தர்‌ சாமுவேலைத்‌ 


கர்த்தர்‌ 


39) 
சாமுவேல்‌ போய்‌, தன்னுடைய ஸ்தானத்திலே 
படுத்துக்‌ கொள்கிறார்‌. 

கர்த்தர்‌ 
என்பதை ஏலி 


ஈமுவேலைக்‌ கூப்பிடுகிறார்‌ 

ந்துகொள்கிறார்‌. கர்த்தர்‌ 
சாமுவேலை மறுபடியும்‌ கூப்பிடுவார்‌ என்று 
ஏலி எதிர்பார்க்கிறார்‌. அப்போது சாமுவேல்‌ 
கர்த்தரிடத்தில்‌ எப்படி பேசவேண்டும்‌, 
என்ன சொல்லவேண்டும்‌ என்று ஏலி 
அவருக்கு ஆலோசனை சொல்லுகிறார்‌ 
கர்த்தர்‌ சாமுவேலை மறுபடியும்‌ 
கூப்பிடும்போது, “கர்த்தாவே சொல்லும்‌, 
அடியேன்‌ கேட்கிறேன்‌" என்று சாமுவேல்‌ 
சொல்லவேண்டும்‌. 


நாம்‌ கர்த்தருடைய வார்த்தைக்கு 
செவிகொடுக்க ஆயத்தமாயிருந்தால்‌, 
கர்த்தர்‌ நம்மோடு நிச்சயமாய்ப்‌ பேசுவார்‌. 

“கர்த்தராகிய தேவன்‌ விளம்புவதைக்‌. 
கேட்பேன்‌: அவர்‌ தம்முடைய ஜனங்களுக்கும்‌ 
தம்முடைய பரிசுத்தவான்‌களுக்கும்‌ சமாதானம்‌ 
கூறுவார்‌: அவர்களோ  மதிகேட்டுக்குத்‌. 
திரும்பாதிருப்பார்களாக" (சங்‌ 85:8). 


நான்‌ என்‌ காவலிலே தரித்து, 
அரணிலே  நிலைகொண்டிருந்து, அவர்‌ 
எனக்கு என்ன சொல்லுவாரென்றும்‌, அவர்‌ 
என்னைக்‌ கண்டிக்கும்போது நான்‌ என்ன 
உத்தரவு சொல்லுவேனென்றும்‌ கவனித்துப்‌ 
பார்ப்பேன்‌ என்றேன்‌" (ஆப 2 





f= FTE 
TT 


நாம்‌ 
கர்த்தருடைய 
தியானிக்கும்போதும்‌, 
ஊழியக்காரர்கள்‌ 
கவனித்துக்‌ கேட்கும்போதும்‌, 
நம்மோடுகூட பேசுகிறார்‌. நாம்‌ கர்த்தருடைய 
வார்த்தைக்கு செவிகொடுத்து, அவருக்கு 
கீழ்ப்டியவேண்டும்‌. கர்த்தர்‌ நம்மோடு 
பேசும்போது, “கர்த்தாவே சொல்லும்‌, 
அடியேன்‌ கேட்கிறேன்‌” நாமும்‌ 
சொல்லவேண்டும்‌. 


என்று 


கர்த்தர்‌ நான்காம்‌ விசையும்‌ 
சாமுவேலோடு பேசுகிறார்‌. “அப்பொழுது 
கர்த்தர்‌ வந்து நின்று. முன்போல: சாமுவேலே 


என்றான்‌" [சாமு 30). 


கர்த்தர்‌ இதற்கு முன்பு மூன்றுவிசை 
சாமுவேலோடு பேசியதற்கும்‌, இப்போது 


மு 
வெளிப்படுத்தப்படுகிறது. 
முன்பாக 
தன்னுடைய 
தன்னைக்‌ 
கர்த்தரே 
என்பதையும்‌ 


கர்த்தர்‌ தனக்கு 
வந்து நிற்பதை சாமுவேல்‌ 
கண்களால்‌ பார்க்கலாம்‌. ஏலி 


க்‌ தத்கல்‌ 


கர்த்தர்‌ இதற்கு முன்பு மூன்றுவிசை 
'சாமுவேலே' என்று கூப்பிட்டார்‌ 

போதோ. 'சாமுவேலே, சாமுவேலே' 
ன்‌ ல்‌ பெயரை இடுதல்‌ 
சொல்லி கூப்பிடுகிறார்‌ சாமுவேலின்‌ 
பெயரைச்‌ சொல்லுவது கர்த்தருக்குப்‌ 
பிரியமாயிருக்கிறது. சாமுவேலின்‌ பெயரை 
மாத்திரமல்ல, தம்மை விசுவாசிக்கிற 
தம்முடைய பிள்ளைகள்‌ எல்லோருடைய 
பெயரையும்‌ சொல்லுவது கர்த்தருக்கு 
மிகவும்‌ பிரியமாயும்‌, இன்பமாயும்‌ இருக்கிறது. 

கர்த்தர்‌ சாமுவேலை 

கூப்பிட்டபோது, சாமுவேல்‌ . 


“கர்த்தாவே சொல்லும்‌, 
கேட்கிறேன்‌” என்று சொல்லச்‌ சொன்னார்‌. 
ஆனால்‌ சாமுவேலோ, “கர்த்தாவே சொல்லும்‌" 
என்று சொல்லாமல்‌, “சொல்லும்‌” என்று 
மாத்திரமே சொல்லுகிறார்‌. 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


கர்த்தர்‌ இதற்கு முன்பு சாமுவேலைக்‌ 
கூப்பிட்டபோது, சாமுவேல்‌ எழுந்திருந்து, 
ஏலியினிடத்தில்‌ ஓடிப்போய்‌, “இதோ 
இருக்கிறேன்‌, என்னைக்‌ கூப்பிட்டீரே" என்று 
சொன்னார்‌. சாமுவேல்‌ இப்போது முன்பு 
செய்ததுபோல, எழுந்திருந்து ஏலியினிடத்தில்‌ 
ஓடிப்போய்‌, “இதோ இருக்கிறேன்‌, என்னைக்‌ 
கூப்பிட்டீரே” என்று சொல்லவில்லை. 


வேல்‌ தன்னுடைய ஸ்தானத்தில்‌ 

ஈண்டிருக்கிறார்‌. கர்த்தர்‌ வந்‌ 
நக்க. முன்பு போல, 
சாமுவேலை" என்று கூப்பிடுகிறார்‌. 
எழுந்திருந்து, ஒடிப்போகாமல்‌, 
படுத்துக்கொண்டே, “சொல்லும்‌, அடியேன்‌ 
கேட்கிறேன்‌" க சொல்லுகிறார்‌. 
சாமுவேல்‌ படுக்கையில்‌ 
படுத்திருந்தாலும்‌, ன்‌ கர்த்தர்‌ சொல்லுகிற 
வார்த்தைகளைக்‌ கேட்கிறார்‌. 


ஆவி குழப்பமில்லாமல்‌ 
தக்குதல்‌ 
கர்த்தருடைய வார்த்தைகளைத்‌ 
தெளிவாய்க்‌ கேட்கும்‌. நாம்‌ கர்த்தருக்குள்‌ 
அமைதியாயிருக்கும்போது, தேவனுடைய 
தெய்வீக வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ள 
ஆயத்தமாமிருப்போம்‌. கர்த்தர்‌ பேசும்போது, 
நாம்‌ மெளனமாயிருக்கவேண்டும்‌. ம்‌ 
இருக்கும்‌ சூழ்நிலையும்‌ 
சூழ்நிலையாயிருக்கவேண்டும்‌. 


சாமுவேல்‌ கர்த்தரிபு 
அடியேன்‌. கேட்கின்‌ ஊறு 
சொல்லுகிறார்‌. ஏலி தனக்கு 
கொடுத்த பிரகாரமாக, 
சொல்லும்‌ என்று 
“கர்த்தாவே' என்னும்‌ 
விட்டுவிடுகிறார்‌. ஒருவேளை 
தன்னோடு பேசுவது கர்த்தர்தான்‌ என்னும்‌ 
நிச்சயம்‌ சாமுவேலுக்கு இன்னும்‌ 
'ஏற்படாமலிருப்பதற்கு வாய்ப்புள்ளது. 


கர்த்தாவே 
சொல்லவில்லை. 
வார்த்தையை 
இப்போது 


ஏலியின்‌ குடும்பம்‌ 
1சாமு 8:11-18 


சாமு 9:11. கர்த்தர்‌ சாமுவேலை. 
நோக்கி: இதோ, நான்‌ இஸ்ரவேலில்‌: 
ஒரு காரியத்தைச்‌. செய்வேன்‌; 
அதைக்‌ கேட்கிற ஒவ்வொருவனுடைய 
இரண்டு காதுகளிலும்‌. அது 
தொளித்துக்கொண்டிருக்கும்‌. 





i= FTN 
TT 


காமு 302. நான்‌ ஏலியின்‌ 
குடும்பத்திற்கு விரோதமாகச்‌ சொன்ன 
யாவையும்‌, அவன்மேல்‌ அத்நானிலே. 
வரப்பண்ணுவேன்‌; 
தொடங்கவும்‌ 
போகிறேன்‌. 


அதை 


1சாமு 3:18. அவன்‌ குமாரர்‌ தங்கன்மேல்‌ 
சாபத்தை வரப்பண்ணுகிறதை அவன்‌ 
அறிந்திருந்தும்‌, அவர்களை 
அடக்காமற்போன பாவத்தினிமித்தம்‌, 
நான்‌ அவன்‌ குடும்பத்துக்கு என்றும்‌. 
நீங்காத நியாயத்தீர்ப்பு செய்வேன்‌. 
என்று அவனுக்கு அறிவித்தேன்‌. 


கோமு க்‌, 
குடும்பத்தார்‌ 
ஒருபோதும்‌ 
காணிக்கையினாலாவது 
நிவிர்த்தியாவதில்லை என்று. 
ஏலியின்‌. குடும்பத்தைக்குறித்து. 
ஆணையிட்டிருக்கிறேன்‌ என்றார்‌. 


அதினிமித்தம்‌ ஏலியின்‌: 
செய்த அக்கிரமம்‌ 
'பலியினாலாவது. 


1சாமு 35, சாமுவேல்‌ 
விடியற்காலமட்டும்‌ படுத்திருந்து, 
கர்த்தருடைய ஆலயத்தின்‌. 
கதவுகளைத்‌ திறந்தான்‌; சாமுவேல்‌ ஏலி. 
க்கு அந்தத்‌ தரிசனத்தை அறிவிக்கப்‌ 
பயந்தான்‌. 


கோமு 8:18. ஏலியேோ சாமுவேலே, என்‌ 
மகனே எண்று 

கூப்பிட்டான்‌. 

இருக்கிறேன்‌ என்றான்‌. 


சோமு 307. அப்பொழுது அவன்‌: 
கர்த்தர்‌ உன்னிடத்தில்‌ சொன்ன 
காரியம்‌ என்ன? எனக்கு அதை 
மறைக்கவேண்டாம்‌; அவர்‌ 
உன்னிடத்தில்‌ சொன்ன சகல 
காரியத்திலும்‌ யாதொன்றை எனக்கு. 
மறைத்தாயானால்‌, தேவன்‌ உனக்கு 
அதற்குச்‌. சரியாகவும்‌ அதற்கு 
அதிகமாகவும்‌ செய்வாராக என்றான்‌. 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சோமு 9:48. அப்பொழுது சாமுவேல்‌ 
ஒன்றையும்‌ அவனுக்கு மறைக்காமல்‌, 
அந்தக்‌. காரியங்களையெல்லாம்‌ 
அவனுக்கு அறிவித்தான்‌. அதற்கு. 
அவன்‌: அவர்‌ கர்த்தர்‌; அவர்‌ தமது 
பார்வைக்கு நலமானதைச்‌ செய்வாராக 
என்றான்‌. 


கர்த்தர்‌ சாமுவேலிடம்‌ 
குடும்பத்தாரைப்பற்றிய 

சொல்லுகிறார்‌. 

குருக்கமாகமிருக்கிறது. 

மனுஷன்‌ ஏலியோடு பேசியபோது கன்‌ 
செய்திகளை விரிவாகச்‌ சொன்னார்‌ 
சாமு 2:27). இப்போதோ கர்த்தர்‌ 
சாமுவேலிடம்‌ ஏலியின்‌ குடும்பத்தைப்பற்றிய 
செய்தியை சுருக்கமாகச்‌ சொல்லுகிறார்‌. 
இந்தச்‌ செய்தி சந்தோஷமான செய்தியல்ல. 
இது மிகவும்‌ துக்கமான செய்தி. 


தேவனுடைய மனுஷன்‌ 
ஏற்கெனவே சொன்ன செய்தியை, கர்த்தர்‌ 
சாமுவேலிடம்‌ உறுதிபண்ணுகிறார்‌. ஏலியின்‌ 
குடும்பத்தின்மீது தேவனுடைய நியாயத்தீர்ப்பு 
வரும்‌ என்பதை கர்த்தர்‌ இங்கு 
உறுதிப்படுத்துகிறார்‌. 


ஏலியின்‌ புத்திரர்‌ 
மக்களாயிருக்கிறார்கள்‌. 
பாவம்‌ 


ஏலியிடம்‌ 


பேலியாளின்‌ 
அவர்களுடைய 
கர்த்தருடைய சந்நிதிக்கு முன்பாக 
க அவர்கள்‌ இருவரும்‌ 


வெளிப்படையாகவே பாவம்‌ செய்கிறார்கள்‌. 
ஏலியின்‌ குமாரர்‌, தங்கள்‌ 
பாவங்களினிமித்தமாக, தங்கள்மேல்‌ சாபத்தை 
வரப்பண்ணுகிறார்கள்‌. இதை எலியும்‌ 
அறிந்திருக்கிறார்‌ (1சாழு 313). 


பாவங்களைப்பற்றி ஏற்கெனவே சொன்னார்‌. 
ஏலியின்‌ மனச்சாட்சியும்‌ தன்னுடைய 
பிள்ளைகளின்‌ பாவங்களைக்‌ குறித்து 
அவரை எச்சரித்தது. ஏலியோ தன்னுடைய 
குமாரரின்‌ பாவங்களை அறிந்ிுநதம்‌ 

ர்‌ அடக்கவில்லை. 
கண 





i FTE 
TT 


குடும்பத்‌ ஆல 

யிட்டிருக்கிறேன்‌" (1சாமு 3:14) என்று கர்த்தர்‌ 
ஏலியின்‌ பாவத்தைப்பற்றியும்‌, 
அவருடைய குடும்பத்தார்மீது வரப்போகிற 
நியாயத்தீர்ப்பைப்பற்றியும்‌ கர்த்தர்‌ 
சாமுவேலுக்கு சொல்லுகிறார்‌. 

கர்த்தர்‌ சொல்லுகிற நியாயத்தீர்ப்பு 
ஏலியின்‌ குடும்பத்தின்மீது வரும்போது. அது 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ எல்லோருக்கும்‌ 
ஆச்சரியமாகவும்‌, பயங்கரமாகவும்‌ இருக்கும்‌. 


கர்த்தர்‌ சாமுவேலை நோக்கி: “இதோ, 
ன்‌ வேலில்‌ ஒரு காரியத்தைச்‌ 
3 அதைக்‌ கேட்கிற 
ஒவ்வொருவனுடைய இரண்டு காதுகளிலும்‌ 
அது தொனித்துக்கொண்டிருக்கும்‌" 
சாமு 20) என்று சொல்லுகிறார்‌. 
இஸ்ரவேல்‌ தேசத்திலுள்ள ஒவ்வொருவரும்‌, 


இருவரும்‌ கொல்லப்படுவதை கள்ளி 
அவர்கள்‌. அதிர்ச்சியடைவார்கள்‌. ஏலி 
மல்லாக்க கீழே விழுந்து, தன்‌ பிடரி முறிந்து 
மரித்துப்போவதைக்‌ கேள்விப்பட்டு இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ எல்லோரும்‌ பயமடைவார்கள்‌. 


ஏலியின்‌ 
அக்கிரமம்‌ 
பலியினாலாவது 


குடும்பத்தார்‌ செய்கிற 
கர்த்தருடைய பார்வையில்‌ 
மோசமாமிருக்கிறது. பழைய 

காலத்தில்‌ பாவங்களை த்தி 
பண்ணுவதற்கு பலிகளையும்‌ காணிக்கை 
களையும்‌ கர்த்தருக்கு செலுத்துவார்கள்‌. 
ஆனால்‌ ஏலியின்‌ குடும்பத்தாருடைய 
அக்கிரமமோ மிகவும்‌ பெரியது. அவர்கள்‌ 
தங்கள்‌ பாவங்களை நிவிர்த்தி பண்ணுவதற்கு 
எத்தனை பலிகளை செலுத்தினாலும்‌. 
எல்வளவு காணிக்கைகளைக்‌ கொடுத்தாலும்‌ 
அவர்களுடைய பாவம்‌ ஒருபோதும்‌ 
நிவிர்த்தியாவதில்லை. 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பழைய ஏற்பாட்டு பிரமாணத்தில்‌ 
சொல்லப்பட்டிருக்கிற பலிகள்‌ குறைபாடுள்ளது. 


பிரமாணத்தில்‌ 
பலிகளையும்‌ 
செலுத்தினாலும்‌, 

நிவிர்த்தியாகாத பாவங்களும்‌ இருக்கிறது. 
புதிய ஏற்பாட்டுக்காலத்து, 
விசுவாசிகளாகிய நமக்கு, நம்முடைய 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து, நம்முடைய 
ங்களைப்‌ போக்குவதற்கு, 
பாவநிவாரண 
ஒப்புக்கொடுத்திருக்கிறார்‌. 
இயேசுகிறிஸ்துவின்‌ இரத்தம்‌ சகல. 
பாவங்களையும்‌ நீக்கி நம்மை சுத்திகரிக்கும்‌. 
பாவத்தின்‌ சம்பளம்‌ மரணம்‌. நம்முடைய 
பாவம்‌ எவ்வளவு பெரியதாயிருந்தாலும்‌, அது 
, அதிகமானதாயிருந்தாலும்‌, 


சுத்திகரிக்கும்‌ என்று 
விசுவாசிக்கும்போது, நம்முடைய பாவங்கள்‌ 
நிவிர்த்தியாகிறது. பாவத்தின்‌ சம்பளமாகிய 
நித்திய மரணத்திலிருந்து, 
இயேசுகிறிஸ்துவின்‌ இரத்தத்தினால்‌, நாம்‌ 
மீட்கப்படுகிறோம்‌. 


விடியற்காலயட்டும்‌ 
கர்த்தருடைய ஆனந்தன்‌ 

கிறார்‌: சாமுவேல்‌ 

எலிக்கு அந்தத்‌ தரிசனத்தை அறிவிக்கப்‌ 
பயப்படுகிறார்‌ (சாமு 315). கர்த்தர்‌ தனக்கு 
சொன்ன செய்தியை சாமுவேல்‌ தன்னுடைய 
மனதிற்குள்‌ வைத்துக்கொள்கிறார்‌. அவர்‌ 
விடியற்காலத்தில்‌ தன்‌ நித்திரையைவிட்டு 
எழும்பியபோது, அவருடைய மனதில்‌ 
கர்த்தர்‌ ஏலியின்‌ குடும்பத்தைப்பற்றிய 
செய்தி நிரம்பிமிருக்கிறது. சாமுவேலின்‌ 
மனது ஒருவேளை கலக்கமடைந்திருக்கலாம்‌. 


ஆனாலும்‌ சா 

விடியற்காலத்தில்‌ எழுந்திருந்து, 
கர்த்தருடைய ஆலயத்தின்‌ கதவுகளைத்‌ 
திறக்கிறார்‌. எப்போதும்‌ போல கர்த்தருக்கு 
பணிவிடை செய்கிறார்‌. சாமுவேல்‌ 
ஒவ்வொரு நாளும்‌ காலையிலே, 
ஆசரிப்புக்கூடாரத்தின்‌ கதவுகளைத்‌ 
திறப்பது வழக்கம்‌. அதுபோலவே இன்றும்‌ 
அவர்‌ கர்த்தருடைய ஆலயத்தின்‌ 
கதவுகளைத்‌ திறக்கிறார்‌. 





i= FTE 
TT 


கர்த்தர்‌ 
சாமுவேலோ 
தன்னைத்‌ 


சாமுவேலை உயர்த்துகிறார்‌. 

கர்த்தருக்கு முன்பாக 
தாழ்த்துகிறார்‌. கர்த்தர்‌ 
சாமுவேலுக்கு முன்பாக வந்து நின்று, 
அவருடைய பெயரைச்‌ சொல்லி கூப்பிட்டு, 
ஏலியின்‌ குடும்பத்தாரைப்பற்றிய செய்திகளை 
வெளிப்படுத்தியிருந்தாலும்‌, சாமுவேலின்‌ 
மனதில்‌ பெருமையில்லை. கர்த்தர்‌ ஏலியிடம்‌ 
பேசாமல்‌, தன்னோடு பேசியதினால்‌, தான்‌ 
ஏலியைவிட பெரியவர்‌ என்றோ, 
முக்கியமானவர்‌ என்றோ சாமுவேல்‌ 


தன்னைப்பற்றி பெருமையாய்‌. 
நினைக்கவில்லை. அவர்‌ எப்போதும்‌ போல, 


விடியற்காலத்தில்‌ கர்த்தருடைய ஆலயத்தின்‌ 
கதவுகளைத்‌ திறக்கிறார்‌ 


கர்த்தர்‌ பெருமையுள்ளவர்களுக்கு 
எதிர்த்து நிற்கிறார்‌ 
தாழ்மையுள்ளவர்களுக்கோ தம்முடைய 
கிருபையைக்‌ கொடுக்கிறார்‌. சாமுவேல்‌ 
தாழ்மையுள்ளவர்‌. அவருக்கு கர்த்தருடைய 
கிருபை கிடைத்திருக்கிறது. சாமுவேலின்‌ 
காலத்தில்‌, அவருடைய வயதிலிருக்‌ 
எல்லா பிள்ளையாண்டான்களைலிட, கர்‌ 

ய்‌ உயர்த்துகிறார்‌. 

கனப்படுத்துகிறார்‌ 
தம்மைக்‌ கனப்படுத்துகிறவர்களை கர்த்தரும்‌ 
குனப்படுத்துவார்‌. 


கர்த்தர்‌... தனக்கு முக்கியத்துவம்‌ 
கொடுத்து, தன்னைக்‌ குனப்படுத்தியதினால்‌, 
சாமுவேல்‌ பெருமைப்படவில்லை. அவர்‌ 
எப்போதும்போல, மிகுந்த 
மனத்தாழ்மையோடு, கர்த்தருடைய 
ஆலயத்திலே பணிவிடை செய்கிறார்‌. கர்த்தர்‌ 
சாழுவேலுக்கு ஏலியின்‌ குடும்பத்தைப்பற்றிய 
செய்தியைச்‌ சொன்னார்‌. சாமுவேலோ 
ஏலிக்கு அந்த தரிசனத்தை அறிவிக்க 
பயப்படுகிறார்‌. 


ஏலி வயது முதிர்ந்தவர்‌. கர்த்தர்‌ 
ஏலியின்‌ குடும்பத்தைப்பற்றி சந்தோஷமான 
செய்தி எதுவும்‌ சொல்லவில்லை. கர்த்தர்‌ 
சொன்ன செய்தி மிகவும்‌ துக்கமான செய்தி. 
ஏலி இந்தச்‌ செய்தியைக்‌ கேட்டால்‌ மிகவும்‌ 
வருத்தப்படுவார்‌. அவருடைய மனது. 
மிகவும்‌ வேதனைப்படும்‌ என்று நினைத்து 
சாமுவேல்‌ அந்தத்‌ தரிசனத்தை எலிக்கு. 
அறிவிக்கப்‌ பயப்படுகிறார்‌. 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


வங்க 

ஆனாலும்‌ கர்த்தர்‌ 

பேசியிருக்கிறார்‌ என்பது 

நன்றாய்த்‌ தெரிகிறது. கர்த்தர்‌ சாமுவேலை 
கூப்பிட்டபோது, அவர்‌ 

ஏலியினிடத்தில்‌ ஓடிப்போய்‌, 
இருக்கிறேன்‌, என்னைக்‌ கூப்பிட்டீரே” என்று 
சொன்னார்‌. கர்த்தர்‌ பிள்ளையாண்டானைக்‌ 
கூப்பிடுகிறார்‌. என்பதை ஏலி 
அறிந்துகொள்கிறார்‌. 

சாமுவேலுக்கு சொன்ன 
செய்தியை தானும்‌ தெரிந்துகொள்ள 
வேண்டும்‌ என்று 

சாமுவேலைக்‌ கூப்பிடுகிறார்‌ 


எலிக்கு 


கர்த்தர்‌ 


சாமு 316). 


ஏலி சாமுவேலிடம்‌, “கர்த்தர்‌ 
உன்னிடத்தில்‌ சொன்ன காரியம்‌ என்ன? 
எனக்கு அதை மறைக்கவேண்டாம்‌; அவர்‌ 
உன்னிடத்தில்‌ சொன்ன சகல காரியத்திலும்‌ 
யாதொன்றை எனக்கு மறைத்தாயானால்‌, 
தேவன்‌ உனக்கு அதற்குச்‌ சரியாகவும்‌ 
அதற்கு அதிகமாகவும்‌ செய்வாராக” 
சாமு 347) என்று சொல்லுகிறார்‌. 


சாமுவேலிடம்‌ 


தன்னுடைய 


கர்த்தர்‌ 
தன்னைப்பற்றியும்‌, 
குடும்பத்தைப்பற்றயும்‌ பேசியதற்கு 
வாய்ப்புள்ளது. என்பது எலிக்கு நன்றாகத்‌ 
தெரியும்‌. கர்த்தர்‌ சொன்ன செய்தி தனக்கு 
நல்ல செய்தியாக இருக்காது என்றும்‌, 
தனக்கும்‌ தன்‌ குடும்பத்திற்கும்‌. 
தீயசெய்தியாகவே இருக்கும்‌ என்றும்‌ ஏலி 
க்கிறார்‌ தேவனுடைய மனுஷன்‌ 
ஏலியிடம்‌. அவருடைய 
குடும்பத்திற்கு விரோதமாக கர்த்தருடைய 
செய்தியைச்‌ சொல்லியிருக்கிறார்‌. 


கர்த்தரிடத்திலிருந்து, தன்னுடைய 
குடும்பத்தைப்பற்றி சாமுவேலுக்கு செய்தி 
வந்திருக்கிறது. என்பது. ஏலிக்கு 

தெரிந்திருக்கிறது. ஆனால்‌ அந்த 
செய்தியின்‌ விவரம்‌ அவருக்கு தெரியவில்லை. 
அந்தச்‌ செய்தியை தெரிந்துகொள்ளவேண்டும்‌ 
என்னும்‌ ஆர்வம்‌ ஏலியின்‌ மனதிலிருக்கிறது. 
ஏலி கர்த்தரிடத்தில்‌ பக்தியுள்ளவர்‌. 
ஆனால்‌ அவர்‌ தன்னுடைய பிள்ளைகளை 
வளர்க்க வேண்டிய பிரகாரமாக 
வளர்க்கவில்லை. இதுவே அவருடைய பாவம்‌. 





i THE 
TT 


கர்த்தருக்குப்‌ பயந்து ஜீவிக்கிறவர்கள்‌ 
அவருடைய சித்தத்தை அறிந்துகொள்ள 
விரும்புவார்கள்‌. ஏலி கர்த்தரிடத்தில்‌ 
பயபக்தியுள்ளவர்‌. கர்த்தருடைய சித்தம்‌ 
தனக்கு ஆதரவாகயிருந்தாலும்‌ அல்லது அது 
தனக்கு விரோதமாகயிருந்தாலும்‌, அதை 
அறிந்துகொள்ளவேண்டுமென்று ஏலி. 
விரும்புகிறார்‌. சாமுவேல்‌ சிறு 
பிள்ளையாண்டானாகயிருந்தாலும்‌, அவர்‌ 
மூலமாக, கர்த்தருடைய செய்தியை 
அறிந்துகொள்ள, ஏலி தயங்கவில்லை. 
ஏலியின்‌ மனதிலும்‌ பெருமையில்லை. 
சாமுவேல்‌ ஒன்றையும்‌ 
மறைக்காமல்‌, 
காரியங்களையெல்லாம்‌ 
அறிவிக்கிறார்‌ சாமு. 
கர்த்தருடைய சித்தத்தி, 
ஒப்புக்கொடுக்கிறார்‌ 


விரோதமாக 
ஏலி 
எதிர்த்து நிற்கவில்லை. ஏலி தன்னுடைய 
பிள்ளைகளின்‌ துன்மார்க்கத்தை 
அறிந்திருக்கிறார்‌ 
கர்த்தர்‌ தனக்கு வெளிப்படுத்தினதை 
சாமுவேல்‌ ஏலிக்கு சொன்னபோது, ஏலி 
'அவர்‌ கர்த்தர்‌: அவர்‌ தமது பார்வைக்கு. 
நலமானதைச்‌ செய்வாராக” சாமு 348) 
என்று சொல்லி, கர்த்தருடைய சித்தத்திற்கு 
தன்னை ஒப்புக்கொடுக்கிறார்‌. கர்த்தர்‌ 
நீதியுள்ளவர்‌, அவரிடத்தில்‌ அநீதி இருக்காது. 
கர்த்தர்‌ தம்முடைய  சிருஷ்டிகளுக்கு 
ஒருபோதும்‌ தீங்கு செய்கிறவரல்ல. அவர்‌ 
எப்போதுமே தம்முடைய பார்வைக்கு 
நலமானதையே செய்கிறவர்‌ ஏலி 
கர்த்தருடைய வார்த்தைக்கு எதிர்த்து 
பேசவில்லை. 


சாமுவேல்‌ 
தீர்க்கதரிசி 
1சாமு 8119-21 


கர்த்தருடைய 


சாமு 3:19. சாமுவேல்‌ வளர்த்தான்‌; 
கர்த்தர்‌ அவனுடனேகூட இருந்தார்‌ 
அவர்‌ தம்முடைய எல்லா. 
வார்த்தைகளிலும்‌ ஒன்றையாகிலும்‌: 
தரையிலே விழுந்து போக விடவில்லை. 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சோமு 8:20. சாமுவேல்‌ கர்த்தருடைய 
தீர்க்கதரிசிதான்‌ என்று தாண்முதல்‌ 
பெயெர்செயாமட்டுமுன்ன சகல 
'இஸ்ரவேலருக்கும்‌ வினங்கினது. 


ட கர்‌; டின்‌; 
தகவலே வ 
கர்த்தர்‌ சீலோவிலே தம்முடைய 
வார்த்தையினாலே  சாழுவேலுக்குத்‌ 
தம்மை வெளிப்படுத்தினார்‌. 


கர்த்தர்‌ சாமுவேலுக்கு தம்மை 
வெளிப்படுத்தியிருக்கிறார்‌. கர்த்தருடைய 
வார்த்தை சாமுவேலுக்கு 
வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அவருக்கு 
கர்த்தருடைய தரிசனமும்‌, வெளிப்பாடுகளும்‌ 
அதிகமாய்‌ கிடைக்கிறது. சாழுவேலுக்கு 
கர்த்தருடைய கண்களில்‌ கிருபை 
கிடைக்கிறது. சாமுவேல்‌ கர்த்தரைக்‌ 
கனம்பண்ணுகிறார்‌. கர்த்தரும்‌ சாமுவேலை 
கனம்பண்ணி உயர்த்துகிறார்‌. 


“சாமுவேல்‌ வளர்ந்தான்‌; கர்த்தர்‌ 
அவனுடனேகூட இருந்தார்‌; அவர்‌ தம்முடைய 
எல்லா வார்த்தைகளிலும்‌ ஒன்றையாகிலும்‌ 
தரையிலே விழுந்து போக விடவில்லை" 


(நியா 399). 


கர்த்தர்‌ 
அதிகமான 
கொடுக்கிறார்‌. 
சீலோலிலே 
தந்தருளுகிறார்‌. 


சா ம்மைப்ப; 
ர பகன்‌ 
கர்த்தர்‌ 
சாமுவேலுக்கு 
கர்த்தர்‌ 
தம்முடைய வார்த்தையினாலே சாமுலேலுக்கு 
தம்மை வெளிப்படுத்துகிறார்‌ (1சாமு 3:21) 


பின்னும்‌ 
தரிசனம்‌ 
சீலோவிலை. 


கர்த்தருடைய 
ஜனங்களுக்கு 
சொல்லுகிறார்‌. 
சொல்லப்பட்ட 
வார்த்தைகளெல்லாம்‌. 
நிறைவேறுகிறது. கர்த்தர்‌ தம்முடைய எல்லா 
வார்த்தைகளிலும்‌ 'ஒன்றையாகிலும்‌ 
தரையிலே விழுந்து போக விடவில்லை. 
சாமுவேல்‌ கர்த்தருடைய தீர்க்கதரிசி. கர்த்தர்‌ 
தம்முடைய வார்த்தைகளை 
அற்புதங்களினாலும்‌ அடையாளங்களினாலும்‌ 
உறுதிபண்ணுகிறார்‌. சாமுவேல்‌ மூலமாய்‌ 
சொல்லப்பட்ட தீர்க்கதரிசன 
வாக்கியங்களெல்லாம்‌ ஏற்ற 
காலங்களிலே நிறைவேறுகிறது. 


தீர்க்கதரிசனமாய்ச்‌ 
சாமுவேல்‌ மூலமாய்‌ 
கர்த்தருடைய 





ட்ட 1 சாமுவேல்‌ - விரிவுரை மரமா 
ரியா I SAMUEL - COMMENTARY PUBLISHERS 


சாமுவேல்‌ சரீர பிரகாரமாக ர 


பெறுகிறார்‌. அவர்‌ தன்னுடைய ல்‌ 
ஜீலியத்திலும்‌ வளர்ச்சி ற்‌ 
தன்னுடைய 

ஜனங்களுக்கு சாழவேல்‌ 
ஊழியத்தை 


செய்கிறார்‌. 
கர்த்தருக்கு பிரியமுள்ளவராகவும்‌, 
பிரயோஜனமுள்ளவராகவும்‌ இருக்கிறார்‌ 
சாமுவேல்‌ சிறு பிள்ளையாக இருக்கும்போதே 
நற்குணங்களோடு இருந்தவர்‌. அவர்‌ 
இப்போது வளர்ந்து பெரியவரான 
பின்பு, நற்கிரியைகளை செய்கிறார்‌. 
நற்குணங்களில்‌ வளர்க்கப்பட்ட பிள்ளைகள்‌, 
பிற்காலங்களில்‌ 'நற்கிரியைகளை 
செய்வார்கள்‌. 





i FTE 
ETT 


கர்த்தர்‌ ஏலியின்‌ குடும்பத்தாருக்கு, 
விரோதமாக தம்முடைய நியாயத்தீர்ப்புகளை 
சொல்லுகிறார்‌. கர்த்தர்‌ சொன்ன வார்த்தை 
நிறைவேறுகிறது. இஸ்ரவேலருக்கும்‌ 
பெலிஸ்தருக்கும்‌ இடையே 
யுத்தமுண்டாயிற்று. இந்த யுத்தத்தில்‌ 
இஸ்ரவேலர்‌ தோற்றுப்போகிறார்கள்‌. 
(சாமு 4:12). 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
கர்த்தருடைய உடன்படிக்கைப்‌ 
கொண்டு வருகிறார்கள்‌. 
புத்திரராகிய ஒப்னியும்‌ 
உடன்படிக்கைப்‌ பெட்டியை 
தோள்கள்மேல்‌ சுமந்துகொண்டு, 
யுத்தக்களத்திற்கு வந்திருக்கலாம்‌ 
சாமு 4:34). கர்த்தருடைய உடன்படிக்கைப்‌ 
பெட்டி பாளயத்திலே வருகிறபோது. 
இஸ்ரவேலர்‌ எல்லாரும்‌ ஆர்ப்பரிக்கிறார்கள்‌ 
சாமு 4:5). 


யுத்தக்களத்திலே 
ப்‌ பெட்டியை 
ஏலியின்‌ 
பினெகாசம்‌ 
தங்கள்‌ 


இஸ்ரவேலர்‌ ஆர்ப்பரிப்பதை பெலிஸ்தர்‌ 
கேட்கிறார்கள்‌. கர்த்தருடைய 
உடன்படிக்கைப்‌ பெட்டி யுத்தகளத்திலே 
இருப்பதை பெலிஸ்தர்‌ பார்க்கிறார்கள்‌. 
இதனால்‌ பெலிஸ்தருக்கு பயமுண்டாயிற்று. 
பெலிஸ்தர்‌ இஸ்ரவேலருக்கு விரோதமாக 
சாதாரணமாய்‌ யுத்தம்பண்ணாமல்‌, மிகவும்‌ 
தீவிரமாய்‌ யுத்தம்பண்ணுகிறார்கள்‌ 
ரிசாமு 4:5-9), 

ந்தந்திலே ஸ்ரவேலர்‌ 
நோற்றப்போகிறா்கள்‌ டிஸ்கா 
கர்த்தருடைய உடன்படிக்கைப்‌ பெட்டியை 
கைப்பற்றுகிறார்கள்‌ சாமு 40,717. தச்‌ 
செய்தி சிலோவிலுள்ள ரம்பன்‌ 
அறிவிக்கப்படுகிறது. 


சீலோவிலுள்ளவர்கள்‌ கலங்குகிறார்கள்‌. 
ஊரெங்கும்‌ புலம்பல்‌ உண்டாயிற்று 
ரிசாமு 412,13). தேவனுடைய 
உடன்படிக்கைப்‌ பெட்டி பிடிபட்டுப்போயிற்று 
என்னும்‌ செய்தியைக்‌ கேட்டு, ஏலி 
பிடரி முறிந்து செத்துப்போகிறார்‌. 
ரிசாமு 4:14:48). இந்த துக்க செய்தியைக்‌ 
கேட்டு பினெகாசின்‌ மனைவி, 
கர்ப்பவேதனைப்பட்டு பிரசவித்து. 
செத்துப்போகிறாள்‌ சாமு 419-22). 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


பெலிஸ்தருக்கு. 
விரோதமான யுத்தம்‌ 
1சாமு 41-9 


1சாமு சாமுவேலின்‌ வார்த்தை 
இன்ர்வேதுக்கெக்காம்‌ வந்தது. 
இஸ்ரவேலர்‌ பெலிஸ்தருக்கு 
விரோதமாய்‌ யுத்தஞ்‌ 
செய்யப்புறப்பட்டு, எபெனேசருக்குச்‌. 
சும்பத்தில்‌ பானயமிறங்கினார்கள்‌;. 
பெலீஸ்தரோ ஆப்பெக்கிலே 
பானயமிறங்கியிருத்தார்கள்‌. 


1சாமு 4:2. பெலிஸ்தர்‌ இஸ்ரவேலருக்கு 
விரோதமாய்‌. 

தின்றார்கள்‌; யுத்தம்‌ 

இஸ்ரவேலர்‌ 

முன்பாக முறிய அடிக்கப்பட்டார்கள்‌; 
அவர்கள்‌ சேனையில்‌ போர்க்களத்திலே 
ஏறக்குறைய தாலாயிரம்பேர்‌. 
'வெட்டுண்டுபோனார்கள்‌. 


1சாமு க, ஜனங்கள்‌ திரும்பப்‌ 
பானயத்துக்கு வந்தபோது, இஸ்ரவேலி. 
ன்‌ மூப்பரானவர்கள்‌, இன்று கர்த்தர்‌ 
பெலிஸ்தருக்கு முன்பாக நம்மை முறிய 
அடித்ததென்ன?' சீலோவிலிருக்கிற. 
கர்த்தருடைய உடன்படிக்கைப்‌ 
பெட்டியைக்‌ கொண்டுவருவோம்‌; 
அது நம்மை நம்முடைய பகைஞரின்‌ 
கைக்கு விலக்கி ரட்சிக்கும்படி, 
நம்முடைய நடுவிலே வரவேண்டியது. 
என்றார்கள்‌. 


1சாமு 4௦4. அப்படியே கேருபீன்களின்‌' 
மத்தியிலே வாச மாயிருக்கிற 
சேனைகளின்‌ கர்த்தருடைய 
உடன்படிக்கைப்‌ பெட்டியை 
எடுத்துவர, ஜனங்கள்‌ சிலோவுக்குச்‌. 
சொல்லியனுப்பினார்கன்‌;. அங்கே 
ஏலியின்‌ இரண்டு குமாரராகிய 
ஓப்னியும்‌ பினெகாகம்‌ தேவனுடைய 
உடன்படிக்கைப்‌ பெட்டியண்டையில்‌ 
இருந்தார்கள்‌. 


1சாமூ கக. கர்த்தருடைய 
உடன்படிக்கைப்‌ பெட்டி பானயத்திலே 
வருகிறபோது, இஸ்ரவேலரெல்லாரும்‌. 
பூமி அதிரத்தக்கதாக மகா 
ஆர்ப்பரிப்பாய்ச்‌ சத்தமிட்டார்கள்‌. 





i FTE 
TT 


காமு 4:6. அவர்கள்‌ ஆர்ப்பரிக்கிற 
சுத்தத்தைப்‌ பெலிஸ்தர்‌ 
கேட்டபோது: எபிரெயருடைய 
பாளயத்தில்‌ இத்த மகா ஆர்ப்பரிப்பின்‌ 
சுத்தம்‌ என்ன என்றார்கள்‌; பின்பு 
கர்த்தரின்‌ பெட்டி பானயத்தில்‌ வத்தது 
என்று அறித்து கொண்டார்கள்‌. 


சாமு &:7, தேவன்‌ பானயத்தில்‌ 
வந்தார்‌ என்று. 
சொல்லப்பட்டபடியினால்‌, பெலிஸ்தர்‌ 
பயத்து, ஐயோ, நமக்கு மோசம்‌ 
வந்தது; இதற்குமுன்‌ ஒருபோதும்‌ 
இப்படி, நடக்கவில்லையே. 


சோமு 48. ஐயோ, அத்தமகத்துவமான 
தேவர்களின்‌ கைக்கு நம்மைத்‌ 
தப்புவிப்பவர்‌ யார்‌?  எகிப்தியரைச்‌ 
சகலவித: வாதைகளினாதும்‌ 
வனாந்தரத்திலே அடித்த தேவர்கள்‌. 
இவர்கன்தானே. 


1காமு 4:9. பெலிஸ்தரே, திடங்கொண்டு 
புருஷரைப்போல நடத்துகொள்ளுங்கள்‌; 
எபிரெயர்‌ உங்களுக்கு 
அடிமைகவாயிருந்ததுயோல, நீங்களும்‌. 
அவர்களுக்கு அடிமைகளாகாதபடிக்கு, 
புருஷராயிருத்து, புத்தம்பண்ணுங்கள்‌ 
என்று சொல்லிக்கொண்டார்கள்‌.. 


இஸ்ரவேலர்‌ பெலிஸ்தருக்கு 

விரோதமாய்‌ யுத்தம்‌ செய்ய புறப்படுகிறார்கள்‌ 
பெலிஸ்தர்‌ இஸ்ரவேலரை ஒடுக்குகிறார்கள்‌. 
அவர்களை அடக்கி ஆளுகை செய்கிறார்கள்‌. 
பெலிஸ்தரின்‌ பிடியிலிருந்து 
விடுவித்துக்கொள்வதற்காக, 
பெலிஸ்தருக்கு விரோதமாய்‌ யுத்தம்பண்ண 
புறப்பட்டுப்போகிறார்கள்‌. 

கர்த்தருடைய பிள்ளைகள்‌ யுத்தம்பண்ணப்‌ 
போகும்போது, தங்களுடைய சுயபலத்தையோ. 
அல்லது சகுயபராக்கிரமத்தையோ நம்பி 
யுத்தம்பண்ணக்கூடாது. கர்த்தருடைய 
பலத்தினால்‌ யுத்தம்பண்ணவேண்டும்‌. 
கர்த்தருடைய ப்‌ 
பெற்றுக்கொள்ளவேண்டும்‌. - 
யுத்தக்களத்திற்கு 
முன்பாக, தங்களுடைய 
மனந்திரும்பவேண்டும்‌ 
இருதயங்களை 
புதுப்பித்துக்கொள்ளவேண்டும்‌. பயபக்தியோடு 
யுத்தம்ண்ண ஆரம்பித்தால்‌ தான்‌, 
முடிவிலே ஜெயம்‌ கிடைக்கும்‌. 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


பறப்பட்டுப்போகிறார்கள்‌ 
எபெனேசருக்குச்‌ 
பாளயமிறங்கியிருக்கிறார்கள்‌ ; 

ஆப்பெக்கிலே பாளயமிறங்கியிருக்கிறார்கள்‌. 


பெலிஸ்தருக்கு விரோதமான இந்த 

ல்‌ இஸ்ரவேலருக்கு தோல்வி 
உண்டாயிற்று. பெலிஸ்தர்‌ இஸ்ரவேலருக்கு 
விரோதமாய்‌ அணிவகுத்து நிற்கிறார்கள்‌; 
யுத்தம்‌ அதிகரித்து. இஸ்ரவேலர்‌ பெலி 
ஸ்தருக்கு முன்பாக முறிய 
அடிக்கப்படுகிறார்கள்‌;  இஸ்ரவேலருடைய 
சேனையில்‌ போர்க்களத்திலே ஏறக்குறைய 
நாலாயிரம்பேர்‌ வெட்டுண்டுபோகிறார்கள்‌. 

பாலத்தின்‌ சம்பளம்‌ மரணம்‌, 
இஸ்ரவேல்‌. புத்திரருடைய 
பாவங்களினிமித்தமாய்‌, அவர்கள்மீது 
கர்த்தருடைய சாபம்‌ வந்து தங்குகிறது. 
அவர்களுடைய பாளயத்தில்‌ பரிசுத்தமில்லை. 
அங்கு அசுத்தம்‌ இருக்கிறது. கர்த்தர்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரரை  தண்டிக்கவேண்டும்‌ 
என்று சித்தங்கொள்கிறார்‌. இதனால்‌ 
பெலிஸ்தருக்கு அநுகூலம்‌ உண்டாகிறது. 
கர்த்தர்‌ இஸ்ரவேலரைத்‌ தண்டிப்பதற்கு, 
பெலிஸ்தரை தம்முடைய கருவியாகப்‌ 
பயன்படுத்துகிறார்‌ 


இஸ்ரவேலருடைய 
ஏறக்குறைய நாலாயிரம்‌ 
போர்க்களத்திலே வெட்டுண்டு 
போகிறார்கள்‌. இஸ்ரவேலருக்கு அதிகமான 
உயிரிழப்பு ஏற்படுகிறது. அவர்களால்‌ 
பெலிஸ்தருக்கு விரோதமாய்‌ எதிர்த்து நின்று 
யுத்தம்பண்ண முடியவில்லை. இஸ்ரவேல்‌ 
ஜனங்கள்‌ தங்கள்‌ பாளயத்திற்கு திரும்ப 
வருகிறார்கள்‌. 
பெலிஸ்தருக்கு விரோதமான 
யுத்தத்திலே, தங்களுக்கு ஏற்பட்ட தோல்வியை 
த்திரரால்‌ தாங்கிக்கொள்ள 
இஸ்ரவேலின்‌ 
“இன்று கர்த்தர்‌ டெலி 
நம்மை முறிய 
அடித்ததென்ன?” என்று சொல்லி கர்த்தரோடு 
வழக்காடுகிறார்கள்‌. கர்த்தர்‌ இஸ்ரவேலருக்கு 
விரோதமாக கிரியை செய்திருக்கிறார்‌. 
கர்த்தரே பெலிஸ்தருக்கு விரோதமாகத்‌ 
தங்களை முறியடித்திருக்கிறார்‌ என்று 
இஸ்ரவேலின்மூப்பரானவர்‌ சொல்லுகிறார்கள்‌. 


சேனையில்‌, 
பேர்‌ 


செத்துப்‌ 





i FTE 
TT 


ல்‌ ஜனங்கள்‌ 
விரோதமாகப்‌ பாவம்‌ செய்தாலும்‌, 
அவர்களுடைய மூப்பர்கள்‌ கர்த்தருக்கு 
விரோதமாகத்‌ துணிந்து வழக்காடுகிறார்கள்‌. 
கர்த்தரே தங்களை முறியடித்தார்‌ என்று 
சொல்லுகிறார்கள்‌. கர்த்தர்‌ தங்களுக்கு 
ஆதரவாகயிருக்காமல்‌, தங்களுக்கு 
விரோதமாக இருப்பதினால்‌, இஸ்ரவேல்‌ 
ஜனங்கள்‌ கர்த்தர்மீது கோபப்படுகிறார்கள்‌. 


கர்த்தருக்கு. 


மறுபடியும்‌. 

யுத்தம்பண்ண 

வேண்டுமென்று தீர்மானம்பண்ணுகிறார்கள்‌. 
அப்போது தாங்கள்‌ மாத்திரம்‌ போகாமல்‌, 
தங்களோடுகூட சீலோவிலிருக்கிற 
கர்த்தருடைய உடன்படிக்கைப்‌ பெட்டியையும்‌ 
கொண்டுபோகவேண்டும்‌ என்று 
தீர்மானம்பண்ணுகிறார்கள்‌. “அது நம்மை 
நம்முடைய பகைஞரின்‌ கைக்கு விலக்கி 


சொல்லுகிறார்கள்‌. 


கர்த்தருடைய உடன்படிக்கை 
சீலோவிலே கர்த்தருடைய 
கபாரறதிகரக்கிறது 

லயத்திலே 


ஆசாரியராமிருக்கிறார்‌ 
குமாரரும்‌ 

மக்களாமிருக்கிறார்கள்‌. 

மூப்பரானவர்கள்‌ 

உடன்படிக்கைப்‌ பெட்டியை யுத்தக்களத்திற்கு 
தூக்கிகொண்டு போகவேண்டும்‌ என்று 
தீர்மானம்பண்ணியபோது, ஏலியால்‌ 
அவர்களைத்‌ தடுத்து நிறுத்த முடியவில்லை. 


ஏலி ஒருவேளை இஸ்ரவேலின்‌ 
மூப்பரானவர்களுக்கு, கர்த்தருடைய 
உடன்படிக்கைப்‌ பெட்டியை 
யுத்தக்களத்திற்கு கொண்டுபோக அனுமதி 
கொடுத்திருக்கலாம்‌. உடன்படிக்கைப்‌ 
பெட்டியோடு அவர்‌ தன்னுடைய இரண்டு 
குமாரரையும்‌ யுத்தக்களத்திற்கு 
அனுப்பியிருக்கலாம்‌. ஏலியின்‌ குமாரரான 
ஒப்னியும்‌ பினெகாகம்‌, கர்த்தருடைய 
உடன்படிக்கைப்‌ பெட்டியை தங்கள்‌ 
தோள்கள்மேல்‌ சுமந்து, இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
பாளயமிறங்கியிருக்கிற எபினெசருக்கு 
கொண்டு வந்திருக்கலாம்‌. 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


அப்படியே கேருபீன்களின்‌ மத்தியிலே 
வாசமாயிருக்கிற சேனைகளின்‌ கர்த்தருடைய 
உடன்படிக்கைப்‌ பெட்டியை எடுத்துவர, 
ஜனங்கள்‌ சீலோவுக்குச்‌ 
சொல்லியனுப்புகிறார்கள்‌; அங்கே ஏலியின்‌ 
இரண்டு குமாரராகிய ஒப்னியும்‌ பினெகாசும்‌ 
உடன்படிக்கைப்‌ 
இருக்கிறார்கள்‌ 
சாமு 4:4) 
ஏலியின்‌ குமாரர்‌ 
உடன்படிக்கைப்‌ பெட்டியை 
கொண்டு வருகிறார்கள்‌. 
உடன்படிக்கைப்‌ பெட்டி பாளயத்திலே. 
வருகிறபோது, இஸ்ரவேலரெல்லாரும்‌ 
பூமி அதிரத்தக்கதாக மகா ஆர்ப்பரிப்பாய்ச்‌ 
சத்தமிடுகிறார்கள்‌ சாமு 4:5). 


கர்த்தருடைய 
பாளயத்திற்கு 
கர்த்தருடைய 


கர்த்தருடைய உடன்படிக்கைப்‌ பெட்டி 

செய்யும்‌ என்று 

நம்புகிறார்கள்‌. 

கர்த்தருடைய உடன்படிக்கைப்‌ பெட்டியானது, 

கர்த்தருடைய பிரசன்னத்திற்கு அடையாளம்‌. 

இஸ்ரவேல்‌ புத்திரரோ கர்த்தருக்கு 

முக்கியத்துவம்‌ கொடுக்காமல்‌, 

கர்த்தருடைய உடன்படிக்கைப்‌ பெட்டிக்கு 
முக்கியத்துவம்‌ கொடுக்கிறார்கள்‌. 


கர்த்தருடைய பெட்டிக்கு அதிக 
முக்கியத்துவம்‌ கொடுத்து, அதை 
பரிசுத்தமாக கனம்பண்ணினால்‌, 
கர்த்தருடைய கிருபையும்‌, சிலாக்கியமும்‌ 
தங்களுக்கு கிடைக்கும்‌ என்று இஸ்ரவேலர்‌ 
எதிர்பார்க்கிறார்கள்‌. கர்த்தருடைய பெட்டி 
யுத்தக்களத்திலே. தங்களோடு 
கூடமிருந்தால்‌, சர்வவல்லமையுள்ள 
தேவன்‌ தங்களுக்கு ஆதரவாக, 
பெலிஸ்தரோடு யுத்தம்பண்ணுவார்‌ என்று 
அவர்கள்‌ நம்புகிறார்கள்‌. 

கர்த்தரே சர்வவல்லமையுள்ளவர்‌. 
கர்த்தருடைய உடன்படிக்கைப்‌ பெட்டியானது. 
அவருடைய பிரசன்னத்திற்கு அடையாளம்‌. 
நாம்‌ அடையாளத்திற்கு முக்கியத்துவம்‌ 
கொடுக்காமல்‌, கர்த்தருக்கு முக்கியத்துவம்‌ 
கொடுக்கவேண்டும்‌. இக்காலத்தில்‌ 
அநேகர்‌ கர்த்தருக்கும்‌, மெய்யான 
ஆராதனைக்கும்‌. முக்கியத்துவம்‌ 
கொடுக்காமல்‌, சடங்காச்சாரங்களுக்கும்‌, 
பாரம்பரிய பழக்க வழக்கங்களுக்கும்‌ 
முக்கியத்துவம்‌ கொடுக்கிறார்கள்‌. 





i FTE 
TT 


இஸ்ரவேல்‌ 
பொருத்தவரையில்‌, 
உடன்படிக்கைப்‌ பெட்டியானது, அவர்களுக்கு 
ஒரு விக்கிரகத்தைப்‌ போலிருக்கிறது. 
அவர்கள்‌ உடன்படிக்கைப்‌ பெட்டியை 
நோக்கிப்‌ பார்க்கும்போது. அதை 
கர்த்தருடைய  சாயலாகப்‌ பார்க்கிறார்கள்‌. 
விக்கிரகாராதனைக்காரர்‌ விக்கிரகங்களைப்‌ 
பார்க்கும்போது அதை. தங்களுடைய 
ய்வங்களின்‌ சாயலாகப்‌ பார்ப்பதுபோல, 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌, உடன்படிக்கைப்‌ 
பெட்டியை கர்த்தருடைய சரூபமாகப்‌ 
பார்க்கிறார்கள்‌. புறஜாதியார்‌ விக்கிரகங்களை 
ஆராதிப்பதுபோல, இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
கர்த்தருடைய உடன்படிக்கைப்‌ பெட்டியை 
ஆராதிக்கிறார்கள்‌. 


புத்திரரை 
கர்த்தருடைய 


டய உடன்படிக்கைப்‌ பெட்டி 
ல தங்களோடு கூடயிருந்தால்‌, 
அது தங்களை தங்களுடைய பகைஞரின்‌ 
தக்கு விலக்கி இரட்சிக்கும்‌ என்பது 
இஸ்ரலேலருடைய நம்பிக்கை. 
நடைபெற்ற யுத்தத்தில்‌ 
தோற்றுப்போனார்கள்‌. 
இஸ்ரவேலர்‌ ற 
முறியடிக்கப்பட்டார்கள்‌. 
சேனையில்‌, ஏறக்குறைய நாலாயிரம்பேர்‌, 
போர்க்களத்திலே வெட்டுண்டு போனார்கள்‌ 
கர்த்தரே தங்களை பெலிஸ்தருக்கு முன்பாக 
முறியடித்தார்‌ என்று இஸ்ரவேலின்‌ 
மூப்பரானவர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. 
கர்த்தருடைய உடன்படிக்கைப்‌ 
போர்க்களத்திலே, நடுவிலே 
இருந்தால்‌, அந்தப்‌ தங்களை 
பெலிஸ்தரின்‌ கைக்கு விலக்கி இரட்சிக்கும்‌. 
என்று இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ நம்புகிறார்கள்‌. 
உடன்படிக்கைப்‌ பெட்டி தங்கள்‌ மத்தியிலே. 
இருக்கும்போது, தங்களுக்கு முன்பாக 
பெலிஸ்தர்‌ முறியடிக்கப்படுவார்கள்‌ என்றும்‌ 
இஸ்ரவேலர்‌ நினைக்கிறார்கள்‌. 


பெட்டி, 


பிரசன்னம்‌. 


உபகரணம்‌. 
விதைக்காமல்‌, தோலை விதைத்தால்‌ ஒன்றும்‌ 
முளைக்காது. 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


போர்க்களத்திலே 

தேவனாகிய கர்த்தர்‌, இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 

நடுவிலே இருக்கவேண்டும்‌. கர்த்தரே 

அவர்களுடைய சத்துருக்களுக்கு முன்பாக 

ர்களுக்‌ வெற்றியைக்‌ 

இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 

கர்த்தர்‌ வாசம்பண்ணாமல்‌, 

அவருடைய பெட்டி மாத்திரம்‌ இருப்பதினால்‌, 

அவர்களுக்கு ஒரு நன்மையும்‌ 
உண்டாகப்போவதில்லை. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
மதியீனமான கிரியைகளினால்‌, 
கனம்பண்ணாமல்‌, 
கனானம்பண்ணுகிறார்கள்‌ 
இரண்டு  குமாரராகிய ஒப்னியும்‌. 
பினெகாசும்‌ தேவனுடைய உடன்படிக்கைப்‌ 
பெட்டி அண்டையிலிருக்கிறார்கள்‌. கர்த்தர்‌ 
அவர்கள்‌ இருவரையும்‌ சங்கரிக்க 
இஸ்ரவேல்‌ 
ரோ கர்த்தரிடமிருந்து, 
ஆசீர்வாதங்களை எதிர்பார்ப்பதற்கு பதிலாக, 
கர்த்தருடைய உடன்படிக்கைப்‌ 
பெட்டிமிடமிருந்து ஆசீர்வாதங்களை 
எதிர்பார்க்கிறார்கள்‌. 


இஸ்ரவேலின்‌ 


தங்களுடைய 
கர்த்தரைக்‌ 
அவரைக்‌ 
ஏலியின்‌ 


சித்தமுள்ளவராயிருக்கிறார்‌. 
புத்திர 


இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு கர்த்தருடைய 
உடன்படிக்கைப்‌ பெட்டியின்மீது உறுதியான 
நம்பிக்கை இருக்கிறது. கர்த்தருடைய 
ப்‌ பெட்டி பாளயத்திலே 
இஸ்ரவேலரெல்லாரும்‌ 
ப அதிரத்தக்கதாக மகா 
சத்தமிடுகிறார்கள்‌ 
சாமு ry பெலிஸ்தருக்கு விரோதமான 
யுத்தத்திலே தங்களுக்கு வெற்றி நிச்சயம்‌ 
கிடைக்கும்‌ என்று இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
நம்புகிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ 
சத்தத்தைப்‌ 
“எமிரெயருடைய 
மகா ஆர்ப்பரிப்பின்‌ 
என்று 


புத்திரர்‌ 


ர்ப்பரிக்கிற 
பெலிஸ்தர்‌ 


ட்டபோது: 
பாளயத்தில்‌ இந்த 
சத்தம்‌ என்ன” 
தங்களுக்குள்ளே 
'கேட்டுக்கொள்கிறார்கள்‌. பின்பு கர்த்தரின்‌. 
பெட்டி பாளயத்தில்‌ வந்தது என்று 
அறிந்து கொள்கிறார்கள்‌ (1சாமு 4:6). 





i FTE 
TT 


அவர்கள்‌ இஸ்ரவேலின்‌ 
கர்த்தருக்கும்‌, அவருடைய 
உடன்படிக்கைப்‌ பெட்டிக்கும்‌ பயப்படுகிறார்கள்‌. 


பெலிஸ்தர்‌ பயந்து, “ஐயோ, நமக்கு. 
மோசம்‌ வந்தது: இதற்குமுன்‌ ஒருபோதும்‌ 
இப்படி நடக்கவில்லையே. 
அந்தமகத்துவமான தேவர்களின்‌ க 
நம்மைத்‌ தப்புவிப்பவர்‌ யார்‌? எகிப்தியரைச்‌ 
சகலவித வாதைகளினாலும்‌ வனாந்தரத்திலே 
அடித்த... தேவர்கள்‌ இவர்கள்தானே” 
சாமு 4:78) என்று பயத்தினால்‌. 
அலறுகிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரருடைய பாளயத்திலே, 
இதற்கு முன்பு கர்த்தருடைய பெட்டி 
வரவில்லை. இப்போது கர்த்தருடைய பெட்டி 
அங்கே வந்திருப்பதினால்‌, அவர்களுடைய 
தேவன்‌ பாளயத்தில்‌ வந்திருக்கிறார்‌ என்று 
பெலிஸ்தர்‌ நினைக்கிறார்கள்‌. ஆகையினால்‌, 
தங்களுக்கு ஐயோ என்றும்‌, தங்களுக்கு 
க்‌ பு! அன்றும்‌ வதக்க 
பயத்தினால்‌ அலறுகிறார்கள்‌. 
கர்த்தரைப்பற்றிய 


பெலிஸ்தருக்கு. 
சத்தியம்‌ சரியாகத்‌ தெரியாது. கர்த்தருடைய 
ட்டி பாளயத்திற்கு வருவதற்கு முன்பாக, 


(அங்கே 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பெலிஸ்தர்‌ கர்த்தரைப்பற்றி 
அறியாதவர்களாயிருப்பதுபோலவே, 
இஸ்ரவேலரும்‌ கர்த்தரைப்பற்றி அறியாதவர்‌ 
களாயிருக்கிறார்கள்‌. கர்த்தருடைய 
உடன்படிக்கைப்‌ பாளயத்தில்‌ 
வந்ததினால்‌, கர்த்தர்‌ தங்களோடு 
கூடமிருக்கிறார்‌ என்று நினைத்து, 
இஸ்ரவேலர்‌ எல்லாரும்‌ பூமி அதிரத்தக்கதாக 
மகா ஆர்ப்பரிப்பாய்‌ சத்தமிடுகிறார்கள்‌. 
கர்த்தருடைய பெட்டி பாளயத்திலே. 
வருவதற்கு முன்பாக, கர்த்தர்‌ தங்களோடு 
கூடமில்லை என்று இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 
நினைக்கிறார்கள்‌. 

பெலிஸ்தருக்கு ஸ்ரவேல்‌ 
பத்தரருபைய பறை சாக்தம்‌ வ்‌ 
தெரிந்திருக்கிறது. அவர்கள்‌ இஸ்ரவேலின்‌ 
தேவனாகிய கர்த்தரைப்பற்றியும்‌ ஒரளவு 
அறிந்திருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
கர்த்தரைப்பற்றிச்‌ சொல்லும்போது, 
“எகிப்தியரைச்‌ சகலவித வாதைகளினாலும்‌ 
வனாந்தரத்திலே த்த தேவர்கள்‌ 
இவர்கள்தானே"' என்று 
சொல்லுகிறார்கள்‌. 

பெலிஸ்தருக்கு 


பெட்டி 


அடி, 
சாமு 4:8) 


இஸ்ரவேலருடைய 
சரித்திரம்‌ ஓரளவுக்கு தெரிந்திருக்கிறது. 
னால்‌ இஸ்ரவேலின்‌ தேவனாகிய 
கர்த்தருடைய தெய்வத்துவமும்‌, மகத்துவமும்‌ 
அவர்களுக்கு தெரியவில்லை. கர்த்தருடைய 
உடன்படிக்கைப்‌ பெட்டி, இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
வனாந்தரத்தில்‌ பிரயாணம்பண்ணியபோது 
செய்யப்பட்டது. இஸ்ரவேலர்‌ எகிப்தின்‌ 
அடிமைத்தனத்திலிருந்தபோது, , எகிப்து 
தேசத்திலே இஸ்ரவேல்‌. புத்திரருக்கு 
உடன்படிக்கைப்‌ பெட்டி இல்லை. 


கர்த்தர்‌ எகிப்தியரை 
வாதைகளினால்‌ வாதித்தார்‌ 
வாதைகள்‌ அவர்களுக்கு உண்டானபோது, 
எகிப்து தேசத்திலே உடன்படிக்கைப்‌ பெட்டி 
இல்லை. கர்த்தர்‌ எகிப்தியரை எகிப்து, 
தேசத்‌ வாதைகளினால்‌ அடித்தார்‌. 
கர்த்தர்‌ எகிப்தியரை வனாந்தரத்திலே 
வாதைகளினால்‌ அடிக்கவில்லை. பெலிஸ்தர்‌ 
குர்த்தரைப்பற்றிச்‌ சொல்லும்போது, அவரை 
“தேவர்கள்‌ இவர்கள்தானே” என்று 
சொல்லுகிறார்கள்‌. இஸ்ரவேலின்‌ 
தேவனாகிய ஒருவரே 
என்னும்‌ பெலிஸ்தருக்கு 
தெரியவில்லை. 


கர்த்தர்‌ 
சத்தியம்‌ 





i= al 
TT 


பெலிஸ்தர்‌ இஸ்ரவேலின்‌ 
கர்த்தரைப்பற்றி அரையும்‌ 
கேள்விப்பட்டிருக்கிறார்கள்‌. 
கேள்விப்பட்ட செய்திகளை 
பாளயத்திலே உடன்படிக்கைப்‌ 
பார்த்து. அவர்கள்‌ 
அலறுகிறார்கள்‌. 

பெலிஸ்தர்‌ கர்த்தருடைய 
உடன்படிக்கைப்‌ பெட்டி பாளயத்திலே வந்ததை 
அறிந்துகொண்டு பயப்பட்டாலும்‌, அவர்கள்‌ 
இஸ்ரவேலரைப்‌ பார்த்து பயந்து தோற்று 
ஒடிப்போகவில்லை. பெலிஸ்தர்‌ 
ஒருவரையொருவர்‌ திடப்படுத்துகிறார்கள்‌ 


புருஷரைப்போல 

எபிரெயர்‌ 

அடிமைகளாயிருந்ததுபோல, 

அவர்களுக்கு அடிமைகளாகாதடிக்கு, 
புருஷராயிருந்து,, 

சாமு 4:9) 

தங்களுக்குள்ளே சொல்லிக்கொள்கிறார்கள்‌. 
இஸ்ரவேலுக்கு விரோதமாக சாதாரணமாக 
யுத்தம்பண்ணாமல்‌, தீவிரமாக 
யுத்தம்பண்ணவேண்டும்‌ என்று 
தீர்மானம்பண்ணுகிறார்கள்‌ 


தேவனாகிய 
குறையுமாக 
தாங்கள்‌ 
வைத்து. 
பெட்டியைப்‌ 
பயத்தினாலே 


தேவனுடைய 
பிடிக்கப்பட்டது 
சோமு 410,11 


பெட்டி. 


சோமு 4:10. அப்பொழுது பெலிஸ்தர்‌ 
யுத்தம்‌ பண்ணினார்கள்‌; இஸ்ரவேலர்‌. 
முறிந்து, அவரவர்தங்கள்‌. 
கூடாரங்களுக்கு ஓடிப்‌ போனார்கள்‌; 
மகா பெரிய சங்காரம்‌ உண்டாயிற்று; 
இஸ்ரவேலிலே முப்பதினாயிரம்‌ 
காலாட்கன்‌ விழுந்தார்கள்‌. 


சோமு . தேவனுடைய பெட்டி, 
பிடிக்கப்பட்டது; ஏலியின்‌ இரண்டு 
குமாரராகிய ஓப்னியும்‌ பினெகாகம்‌. 
மாண்டார்கள்‌. 


இஸ்ரவேலருக்கும்‌ 
இடையே மறுபடியும்‌ 
இந்த யுத்தத்தின்‌ 
இந்த வசனப்பகுதியில்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. 


பெலிஸ்தருக்கும்‌ 
யுத்தமுண்டாயிற்று. 
விவரத்தைப்பற்றி 
சுருக்கமாக 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பெலிஸ்தர்‌ 
இஸ்ரவேலர்‌ 


பண்ணுகிறார்கள்‌; 
அவரவர்தங்கள்‌ 
கூடாரங்களுக்கு ஓடிப்‌ போகிறார்கள்‌; 
மகா பெரிய சங்காரம்‌ உண்டாயிற்று: 
இஸ்ரவேலிலே முப்பதினாயிரம்‌ காலாட்கள்‌ 
விழுகிறார்கள்‌ (1சாழு 4:10). 

இஸ்ரவேல்‌ புத்திர 
ஜனங்களாயிருக்கிறார்கள்‌. 
இஸ்ரவேலரை ஒடுக்குகிறார்கள்‌. 


யத்தம்‌ 
முறிந்து. 


யுத்தம்பண்ணுகிறார்கள்‌. 
பக்கத்திலே. நியாயம்‌ 
அவர்கள்‌ தங்களுக்கு 
வேண்டும்‌ என்று 
யுத்தம்பண்ணுகிறார்கள்‌ ஆனாலும்‌. 
இஸ்ரவேலருக்கு இந்த யுத்தத்தில்‌ 
ஜெயம்‌ கிடைக்கவில்லை. அவர்கள்‌ 
பெலிஸ்தருக்கு முன்பாக நிற்க 
முடியாமல்‌ தோற்று ஓடிப்போகிறார்கள்‌. 
இஸ்ரவேலர்‌ தங்கள்‌ சுன்மலையாகிய 
கர்த்தரை ள்‌ 
அவர்களை 


இாயத்திறகாக 
அவர்களுக்கு 
யல. 


சாட்னா 
தோல்வியே உண்டாயிற்று 
சமயங்களில்‌ 


போராடுகிறவர்களுக்கு 
கிடைப்பதில்லை. 


பலவான்களாயிருந்து. 
மேற்கொள்கிறார்கள்‌. 


உற்சாகமாயும்‌, 
பெலிஸ்தருக்கு 
யுத்தம்பண்ணினார்கள்‌. 
உடன்படிக்கைப்‌ பெட்டியும்‌ இஸ்ரவேலருடைய 
பாளயத்திலிருந்தது. ஆனால்‌ அந்தப்‌ 
, இஸ்ரவேலருக்கு ஜெயத்தைக்‌ 
அது இஸ்ரவேல்‌ 
பலத்தையும்‌ பராக்கிரமத்தையும்‌ 
அதிகரிக்கச்‌ செய்யவில்லை. இஸ்ரவேலரின்‌ 
ஆகானைப்போன்றவர்கள்‌ 
கர்த்தருடைய 
பெட்டி இஸ்ரவேலருக்கு 
ஒரு நன்மையும்‌ செய்யாது. 





i FTE 
TT 


பெலிஸ்தர்‌ தேவனுடைய 
உடன்படிக்கைப்‌ பெட்டியைப்‌ 
பிடித்துக்கொள்கிறார்கள்‌. ஏலியின்‌ இரண்டு 
குமாரராகிய ஒப்னியும்‌, பினெகாகம்‌ 
யுத்தக்களத்திலே மாண்டுபோகிறார்கள்‌ 
சாமு 4:11) 


யுத்தத்திலே 
ஏலியின்‌ குமாரர்‌ 
மக்களாயிருக்கிறார்கள்‌. 
பினெகாசும்‌ செத்துப்போனது. 
பத்திருக்கு பெரிய 

ஆனாலும்‌ இ; 
'கடும்பத்தன்மீது வந்த 
நியாயத்தீர்பாிரக்கிறது. 


சொன்ன வாக்கியம்‌ 


ஆசாரியர்கள்‌ 
சங்காரமாகிறார்கள்‌. 
பேலியாளின்‌ 


ஒப்னியும்‌ 
இஸ்ரவேல்‌ 
இழப்பு 


ஏலியின்‌ 
கர்த்தருடைய 
கர்த்தர்‌ 
நிறைவேறுகிறது 


“ஒப்னி பினெகாஸ்‌ என்னும்‌ உன்‌ 
இரண்டு குமாரரின்மேல்‌ வருவதே உனக்கு 
அடையாளமாயிருக்கும்‌: அவர்கள்‌ இருவரும்‌ 
ஒரேநாளில்‌ சாவார்கள்‌" சாமு 2:34. 


கர்த்தருடைய 

பாளயத்திலே. 

இஸ்ரவேலரெல்லாரும்‌ பூமி அதிரத்தக்கதாக 
ஆர்ப்பரிப்பாய்ச்‌ சத்தமிட்டார்கள்‌ 

பெலிஸ்தரோ கர்த்தருடைய பெட்டியையே 

பிடித்துக்கொள்கிறார்கள்‌. 


யய பெட்‌ 
ணக ட நந்தின்‌ 
நியாயத்தீர்ப்பாயிருக்கிறது. 
இஸ்ரவேலருக்கு 
கோபமாயிருக்கிறார்‌ 
ஆக்கினைத்தீர்ப்பு 
வந்திருக்கிறது. இஸ்ரவேல்‌ 
துன்மார்க்கராயிருக்கிறார்கள்‌. 
கர்த்தருக்கு விரோதமாய்ப்‌ 
செய்கிறார்கள்‌. ஆனாலும்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரராயிருப்பதினால்‌, 


தாங்கள்‌ 
கர்த்தர்‌ 


கர்த்தருடைய பிள்ளைகள்‌ அவருடைய 
வழியில்‌ நடக்கவேண்டும்‌. தம்மைக்‌ 
கனம்பண்ணுகிறவர்களை மாத்திரமே கர்த்தர்‌ 
கனம்பண்ணுவார்‌. இஸ்ரவேல்‌ புத்திரரோ 
கர்த்தரைக்‌ கனம்பண்ணாமல்‌ 
அவரை அசட்டைபண்ணுகிறார்கள்‌. 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆனாலும்‌ கர்த்தருடைய உடன்படிக்கைப்‌ 
பெட்டி தங்களைப்‌ பாதுகாக்கும்‌ என்றும்‌, 
யுத்தத்திலே அது தங்களுக்கு ஜெயத்தைக்‌ 
கொடுக்கும்‌ என்றும்‌ நம்புகிறார்கள்‌. 


தேவனாகிய 

புத்திரரை 
விலகிப்போய்விடுகிறார்‌. அவர்கள்‌ கர்த்தரை 
விட்டு விலகிப்போனார்கள்‌. கர்த்தரும்‌ 
அவர்களை விட்டு விலகிப்போய்விட்டார்‌. 
இப்போது அவர்கள்‌ 
உடன்படிக்கைப்‌ பெட்டி 
இருக்கிறது. கர்த்தர்‌ அவர்களோடு 
கூடயில்லையென்றால்‌, உடன்படிக்கைப்‌ 
பெட்டி என்பது சாதாரண பெட்டியாகவே. 
இருக்கும்‌. இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
கர்த்தருக்கு முக்கியத்துவம்‌ கொடுக்காமல்‌, 
கர்த்தருடைய பிரசன்னத்திற்கு 
அடையாளமாமிருக்கும்‌ பெட்டிக்கு 
முக்கியத்துவம்‌ கொடுக்கிறார்கள்‌. 


ஏலியின்‌ மரணம்‌ 
சாமு 4:12-18 


1சாமு 42. 
கோத்திரத்தானாகிய 


போட்டுக்‌ கொண்டு, அன்றையதினமே 
சீலோவுக்கு வந்தான்‌. 


1சாமு 4418. அவன்‌ வந்தபோது: ஏலி. 
ஒரு ஆசனத்தின்மேல்‌ உட்கார்ந்து 
வழியைப்‌ பார்த்துக்‌ கொண்டிருந்தான்‌. 
தேவனுடைய பெட்டிக்காக அவன்‌ 
இருதயம்‌ 
தத்தனித்துக்கொண்டிருந்தது. ஊரிலே 
செய்தியை அறிவிக்க அந்த மனுஷன்‌ 
வந்தபோது, ஊரெங்கும்‌ புலம்பல்‌ 
உண்டாயிற்று. 

சாமு கபக்‌. புலம்புகிற இந்தச்‌ 
சுத்தத்தை ஏலி. கேட்டபோது: இத்த 
அமனியின்‌ இரைச்சல்‌ என்ன என்று 
கேட்டான்‌; அப்பொழுது அத்த மனுஷன்‌ 
திவிரித்து வத்து, ஏலிக்கு அறிவித்தான்‌. 
சாமு 4:75. ஏலி தொண்ணூற்றெட்டு 
'வயதுன்னவனாயிருத்தான்‌; அவன்‌ 
பார்க்கக்கூடாதபடிக்கு, அவன்‌ கண்கள்‌ 


மங்கலாயிருந்தது. 





i al 
நாறிய 
1காமு 4:16. அந்த மனுஷன்‌ ஏலியைப்‌ 
பார்த்து: படையிலிருத்து வந்தவன்‌. 
நான்தான்‌; இன்றுதான்‌ படையிலி. 
ருந்து ஓடிவந்தேன்‌. என்றான்‌. 
அப்பொழுது அவன்‌: என்‌ மகனே, 
நடந்த காரியம்‌ என்ன என்று 
கேட்டான்‌. 


1சாமு 4௭7. செய்தி a 
பிரதியுத்தரமாக: ரவேலர்‌ 
பெலிஸ்தருக்கு ல்‌ 
முறித்தோடிப்போனார்கள்‌;: 
ஜனங்களுக்குன்ளே பெரிய சங்காரம்‌. 
உண்டாயிற்று; உம்முடைய 
குமாரராகிய ஓப்னி பினெகாஸ்‌ என்னும்‌ 
இருவரும்‌ 'இறந்துபோனார்கள்‌; 
தேவனுடைய பெட்டியும்‌ 
பிடிபட்டுப்போயிற்று என்றான்‌. 


சாமு 4418. 

பெட்டியைக்‌ குறி, 
சொன்னவுடனே, ஏலி ஆசனத்திலிருந்து 
வாசலின்‌ பக்கமாய்‌ மல்லாக்க. 
விழுந்தான்‌; அவன்‌ கிழவனும்‌. 
ஸ்தூலித்தவனுமாயிருந்தபடியால்‌, 
அவன்‌ பிடரி முறித்து செத்துப்‌ 
போனான்‌. அவன்‌ இஸ்ரவேலை. 
நாற்பது. வருஷம்‌ "நியாயம்‌ 
விசாரித்தான்‌. 


இஸ்ரவேலரோடு யுத்தம்‌ 


க்கு இல்ரவேலிலே முப்பதினாயிரம்‌ 
காலாட்கள்‌ விழுந்தார்கள்‌. இந்தச்‌ 
செய்தி சீலோவிலுள்ள இஸ்ரவேல்‌ 

ஜனங்களுக்கு அறிவிக்கப்படுகிறது. 
பென்யமீன்‌ கோத்திரத்தானாகிய 
ஒருவன்‌ படையிலிருந்து ஓடி, தன்‌ 
வஸ்திரங்களைக்‌ கிழித்து. தன்‌ தலையின்மேல்‌: 
புழுதியை வாரிப்‌ போட்டுக்‌ கொண்டு, 
அன்றையதினமே சீலோவுக்கு வந்து. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 'சங்காரமான 
செய்தியை சொல்லுகிறான்‌ (சாமு 4:12). 
துர்ச்செய்தி 


செய்தியை சொன்னவன்‌ பென்யமீன்‌ 
கோத்திரத்தான்‌. இந்த மனுஷன்‌ 
இஸ்ரவேலின்‌ முதலாவது ராஜாவாகிய 
சவலாக இருக்கவேண்டுமென்று. 
வேதபண்டிதர்களில்‌ சிலர்‌ சொல்லுகிறார்கள்‌. 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அவன்‌ தன்‌ வஸ்திரங்களைக்‌ 
கிழித்துக்கொள்கிறான்‌. தன்‌ தலையின்மேல்‌ 
புழுதியை வாரிப்போட்டுக்கொள்கிறான்‌. 
இவை. இரண்டும்‌. தக்கு்திறகம்‌ 
வேதனைக்கும்‌ அடையாளம்‌. 
கோத்திரத்தானாகிய 

பெலிஸ்தருக்கும்‌ 
யுத்தம்‌ நடைபெறுகிற 
களத்திலிருந்து சீலோவக்கு ஓடி 
வருகிறான்‌. இஸ்ரவேலிலே முப்பதினாயிரம்‌ 
காலாட்கள்‌ சங்காரமான அதே நாளிலே, 
அவன்‌ படையிலிருந்து சீலோவுக்கு 
வருகிறான்‌. 


பென்யமீன்‌ _ 
rd A, 
இஸ்ரவேலருக்கும்‌ 


அவன்‌ வந்தபோது, ஏலி 
ஆசனத்தின்மேல்‌ உட்கார்ந்து 

பார்த்துக்‌ கொண்டிருக்கிறார்‌. தேவனுடைய 
பெட்டிக்காக. ஏலியின்‌ யம்‌ 
தத்தளித்துக்கொண்டிருக்கிறது. சாமு 413), 
பையிலிருந்து ஓடி வந்தவன்‌, 
யுத்தத்தின்‌ செய்தியை ஏலியிடம்‌ 
ஏலியைக்‌ கடந்துபோய்‌, 
உல்ளவரகளிபம [ஆதவ்‌ 


ஒரு 
வழியைப்‌ 


சொல்லாமல்‌, 
ள்‌ 


மனுஷன்‌ 
செய்தியை ென்னோது, 
புலம்பல்‌ உண்டாயிற்று, 


கர்த்தர்‌ சாமுவேலை நோக்கி: “இதோ, 


நான்‌ இஸ்ரவேலில்‌ ஒரு காரியத்தைச்‌ 
செய்வேன்‌; அதைக்‌, கேட்கிற 
ஒவ்வொருவனுடைய இரண்டு காதுகளிலும்‌ 

தொனித்துக்கொண்டிருக்கும்‌ 


இருதயம்‌ தத்தளிக்கிறது. 
முகங்களெல்லாம்‌ 
ஊரெங்கும்‌ புலம்பல்‌ 


மிகப்பெரிய இழப்பு 
ன்பம்‌ கர்த்தருடைய உடன்படிக்கைப்‌ 
பெட்டி சீலோவிலுள்ள 
ஆசரிப்புக்கூடாரத்திலிருந்தது. அந்தப்‌ 
பெட்டியை. பெலிஸ்தர்‌ பிடித்துக்கொண்டு 
போய்விட்டார்கள்‌. 
கர்த்தருடைய 
பெலிஸ்தரின்‌ 
விடுவிக்கப்பட்டது. ஆனாலும்‌ 
உடன்படிக்கைப்‌ பெட்டி 
சீலோவுக்குத்‌ திரும்பி வரவில்லை. 
கிலோவுக்கும்‌, சீலோ  ஊராருக்கும்‌ 
மிகப்பெரிய இழப்பாயிற்று. 





i= FTE 
TT 


பிற்காலத்தில்‌, 

உடன்படிக்கைப்‌ பெட்டி 
ஸ்தாபிக்கப்பட்டது. அது 

தங்கியிருந்தது. எரேமியா தீர்க்கதரிசி 
சீலோலிலுள்ள. உடன்படிக்கைப்‌ 
பெட்டியைப்பற்றி சொல்லியிருக்கிறார்‌. 


'பொல்லாப்பினிமித்தம்‌. 
செய்ததைப்‌ பாருங்கள்‌. 
கிரியைகளையெல்லாம்‌ 
நான்‌ உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி 
வந்திருந்தும்‌, நீங்கள்‌ கேளாமலும்‌, நான்‌ 
உங்களைக்‌ கூப்பிட்டும்‌, நீங்கள்‌ 
உத்தரவுகொடாமலும்‌ போனபடியினால்‌, என்‌ 
நாமம்‌ தரிக்கப்பட்டதும்‌, நீங்கள்‌ நம்பிக்கை 
கொண்டிருக்கிறதுமான. 
ஆலயத்துக்கும்‌, உங்களுக்கும்‌ 
பிதாக்களுக்கும்‌. நான்‌ 
ஸ்தலத்துக்கும்‌, நான்‌ க்‌ 
செய்ததுபோலச்‌ செய்வேன்‌" (எரே 7:12-14) 

சீலோ ஊரெங்கும்‌ புலம்பல்‌ 
உண்டாயிற்று ஏலி ஒரு வனத்தில்‌ 
உட்கார்ந்து வழியி? 
பார்த்துக்கொண்டிருக்கிறார்‌. 
ஊரெங்கும்‌ உண்டான 
இந்த சத்தத்தைக்‌ கேட்கிறார்‌ 
அமளியின்‌ இரைச்சல்‌ என்ன்‌ 
கேட்கிறார்‌. அப்போது 
கோத்திரத்தானாகிய அந்த மனுஷன்‌ 
தீவிரித்து வந்து ஏலிக்கு, 
யுத்தக்களத்திலே நடைபெற்ற சம்பவங்களை 
அறிவிக்கிறான்‌. 

ஏலிக்கு  முதிர்வயதாயிற்று அவர்‌ 
'கிழவனாயிருக்கிறார்‌. அவருடைய கண்‌ 
பார்வையும்‌ சரியாகத்‌. தெரியவில்லை. 
அவருடைய. சம்‌ ஸ்தூலித்‌ 
சரீரமாமிருக்கிறது. . 


ன்‌. 
புலம்புகிற 

த்‌ 

என்று ஏலி 
பென்யமீன்‌ 


தத்தளித்துக்கொண்டிருக்கிறது. 
யுத்தத்தில்‌ என்ன நடைபெற்றதோ என்று ஏலி 
பயப்படுகிறார்‌. 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஏலி நல்ல சரீர ஆரோக்கியத்திலிருந்த 
போது, ஆசரிப்புக்கூடாரத்தின்‌ வாசலிலே, 
ல்‌ அமர்ந்திருப்பது 


பார்த்துக்கொண்டிருக்கிறார்‌ 
நடைபெற்ற சம்பவத்தை: 
அறிந்துகொள்வதற்காக, 

தத்தளிக்கும்‌ இருதயத்தோடும்‌, 
காத்துக்கொண்டிருக்கிறார்‌. 

டெட்டிக்காக ஏலியின்‌ 
தத்தளித்துக்கொண்டிருக்கிறது. 


யுத்தக்களத்தில்‌ 
விசாரித்து 
அவர்‌ 
பயத்தோடும்‌ 
தேவனுடைய 
இருதயம்‌ 


தனக்கும்‌ தன்‌ குடும்பத்திற்கும்‌ அ 
வரும்‌ என்பது ஏலிக்குத்‌ தெரியும்‌ 
தேவனுடைய மனுஷன்‌ 
துர்ச்செய்தியை எலிக்கு ஏற்கெனவே 
வெளிப்படுத்தியிருக்கிறார்‌. சாமுவேல்‌ 
மூலமாகவும்‌ ஏலி கர்த்தருடைய செய்தியை 
அறிந்திருக்கிறார்‌. 

ஏலி தொண்ணூற்றெட்டு 
வயதுள்ளவளவராயிருக்கிறார்‌; 
இஸ்ரவேலை நாற்பது வருஷம்‌ ய்‌ 
விசாரித்தார்‌. அவர்‌ பார்க்கக்கூடாதபடிக்கு, 
அவருடைய கண்கள்‌ மங்கலாயிருக்கிறது. 
ஊரெங்கும்‌ புலம்புகிற இந்த சத்தத்தை ஏலி 
கேட்டபோது, படையிலிருந்து வந்த அந்த 
மனுஷன்‌ எலியைப்‌ பார்த்து, "படையிலிருந்து 
வந்தவன்‌ நான்தான்‌; இன்றுதான்‌. 
படையிலிருந்து ஓடிவந்தேன்‌" என்று 
சொல்லுகிறான்‌. அப்பொழுது ஏலி 
அவனிடம்‌, “என்‌ மகனே, நடந்த காரியம்‌ 
என்ன” (சாமு 4:16) என்று கேட்கிறார்‌. 


இந்தத்‌ 


ஏலி கெட்ட 

எிணைத்தக்கொன்டுககன 

ஏலியிடம்‌ 

செய்யப்படும்‌! கவல்‌ 

நன்மைக்கும்‌ மாறாக என்‌ வாசஸ்தலத்திலே 

உபத்திரவத்தைக்‌ காண்பாய்‌” சாமு 2:32) 

என்று சொல்லியிருந்தார்‌. தேவனுடைய 

மனுஷன்‌ சொன்ன செய்தி ஏலியின்‌ 

இருதயத்தில்‌ பதநதரக்கிறது.. தேவனுடைய 

மனுஷன்‌: சொன்ன பிரகாரமாக, 

ஏலி கர்த்தநுடைய வாசஸ்தலத்திலே, 

ஒரு... சத்துருவாகிய உபத்திரவத்தை 
எதிர்பார்க்கிறார்‌. 





i FTE 
TT 


கர்த்தருடைய உடன்படிக்கைப்‌ பெட்டி 
யுத்தக்களத்திற்கு வ்கி முன்பாக a 
ஆசரிப்புக்கூடாரத்திலிருந்த; ஏலி 
ர ண்கள்‌ 
புத்திர்‌ சீலோவிலிருக்கிற 
உடன்படிக்கைப்‌ பெட்டியை யுத்தக்களத்திற்கு 
கொண்டுபோகவேண்டும்‌ என்று 
சொன்னபோது, ஏலி அவர்களுடைய 
விண்ணப்பத்தை மறுத்திருக்கவேண்டும்‌. 
தன்னுடைய அதிகாரத்தை அவர்‌ சரியான. 
பயன்படுத்தி கர்த்தருடைய 


பாதுகாத்திருக்கவேண்டும்‌. 


இருதயம்‌ தத்தளித்துக்‌ கொண்டிருக்கிறது. 
விசுவாசிகள்‌ 
காரியங்களைவிட, 
ஊழியத்திற்கு 
கொடுக்கவேண்டும்‌. 


தங்களுடைய சொந்தக்‌. 


தேவனுக்கு விரோதமான பகை. 
குர்த்தரைவிட எந்த மனுஷரையோ அல்லது 
எந்த பொருளையோ அதிகமாய்‌. 
நேசிக்கக்கூடாது. கர்த்தருடைய 
உடன்படிக்கைப்‌ பெட்டி பாதுகாப்பாகயில்லை. 
யென்றால்‌ நமக்கும்‌ பாதுகாப்பு இல்லை. 


ஏலி 
அவருடைய 
ஆனாலும்‌ 
தெளிவாகக்‌ 


பார்க்கக்கூடாதபடிக்கு 
கண்கள்‌ மங்கலாயிருக்கிறது. 
அவருடைய செவிகள்‌ 
கேட்கிறது. ஊரெங்கும்‌ 
புலம்புகிற சத்தத்தை ஏலி கேட்கிறார்‌. 
அவர்கள்‌ கண்ணீர்‌ சிந்துவதை ஏலியால்‌ 
பார்க்க முடியவில்லை. ஆனாலும்‌ ஊரெங்கும்‌ 
புலம்பல்‌ உண்டாவதை 
கேட்கமுடிகிறது. இது 
சத்தம்‌ என்பதை ஏலி அறிந்துகொள்கிறார்‌. 


அப்பொழுது, செய்தி கொண்டுவந்தவன்‌ 
ஏலிக்கு பிரதியுத்தரமாக: “இஸ்ரவேலர்‌ 
பெலிஸ்தருக்கு முன்பாக 
முறிந்தோடிப்போனார்கள்‌; ஜனங்களுக்குள்ளே 
பெரிய சங்காரம்‌ உண்டாயிற்று: 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


உம்முடைய குமாரராகிய ஒப்னி பினெகாஸ்‌ 
என்னும்‌ இருவரும்‌ இறந்துபோனார்கள்‌; 
தேவனுடைய பெட்டியும்‌ பிடிபட்டுப்போயிற்று” 
(சாமு 4:17) என்று சொல்லுகிறான்‌. 


பெலிஸ்தரோடு. நடைபெற்ற 
யுத்தத்திலே இஸ்ரவேலர்‌ முறிந்து, 
அவரவர்‌ தங்கள்‌  கூடாரங்களுக்கு. 
ஓடிப்போனது, ஒரு சோகசம்பவம்‌. 
இஸ்ரவேலிலே முப்பதினாயிரம்‌ காலாட்கள்‌ 
விழுந்து மகாபெரிய சங்காரம்‌ உண்டானது. 
அதைவிட சோகமான சம்பவம்‌. ஏலியின்‌ 
குமாரராகிய ஒப்னியும்‌ பினெகாகம்‌ 
ந்‌ செய்தி ஏலிக்கு 
அதிர்ச்சியாகமிருந்திருக்கும்‌ 

இஸ்ரவேல்‌ ஜனத்தாருக்கு 
'திபதியாயிருக்கிறார்‌ இஸ்ரவேலர்‌ 
பெலிஸ்தருக்கு முன்பாக முறிந்து ஓடிப்போன 
செய்தியைக்‌ கேட்டு ஏலி வேதனைப்படுகிறார்‌ 


ஏலியின்‌ ர்‌ ம்‌ 

பேலியாளின்‌ மக்களா! நிலன்‌ 

தகப்பன்‌ என்னும்‌ ஸ்தானத்தில்‌, ஏலி தன்‌ 

இரண்டு குமாரர்மீதும்‌ அன்பாயிருக்கிறார்‌ 

ஏலியினிடத்தில்‌, 

வீட்டில்‌ ஒரு 

என்றும்‌, "உன்‌ 

'வாலவயதிலே 

“ஓப்னி பினெகாஸ்‌ 

குமாரரின்மேல்‌ 

உனக்கு அடையாளமாயிருக்கும்‌, 

அவர்கள்‌ இருவரும்‌ ஒரேநாளில்‌ 

சாவார்கள்‌" (சாமு -34) என்றும்‌ 
ஏற்கெனவே சொல்லியிருக்கிறார்‌. 


கர்த்தருடைய வார்த்தை சத்தியமானது 
என்று க்கு தெரியும்‌. ஆனாலும்‌ 
ஏலி தட இரண்டு குமாரரும்‌ 
இறந்துபோனார்கள்‌ என்‌ 

கேட்டு 


சாவார்கள்‌" 
என்னும்‌ 


வருவதே 


என்னும்‌ செய்தி! 
பேதிர்ச்சியாகமிருக்கிறது. 


வாசலின்‌ பக்கமாய்‌ 

விழுகிறார்‌: அவர்‌ கிழவரும்‌ 
ஸ்தூலித்தவருமாயிருந்தபடியால்‌, அவர்‌ 
பிடரி முறிந்து செத்துப்‌ போகிறார்‌ 
சோமு 4:18). 





i a 
TT 


தன்னுடைய குமாரன்‌ அப்சலோம்‌ 
மரித்துப்போனபோது தாவீது மனங்கசந்து 
அழுதார்‌.  ஏலியோ, தன்னுடைய 
குமாரர்‌ இருவரும்‌ செத்துப்போன செய்தியைக்‌ 
கேட்டு அழவில்லை. அதற்குப்‌ பதிலாக 
அவர்‌ தேவனுடைய உடன்படிக்கைப்‌ 
பெட்டிக்கு... என்ன ஆயிற்று என்பதை 
அறிந்துகொள்வதில்‌ ஆர்வம்‌ காண்பிக்கிறார்‌. 
தன்னிடத்தில்‌ செய்திய சொல்லுகிற 
மனுஷனை ஏலி சந்தேகப்படவில்லை. 
அவன்‌ ஒரு இஸ்வேண்‌. அவன்‌ 
யுத்தத்தில்‌ நடந்த சம்பவத்தை ஏலிக்கு 
சொல்லுகிறான்‌. 


செய்தி கொண்டு வந்தவன்‌ எலிமிடம்‌ 
"இஸ்ரவேலர்‌ 'லிஸ்தருக்கு 
முன்பாக க்கல்‌! 
ஜனங்களுக்குள்ளே பெரிய 

உண்டாயிற்று: உம்முடைய 

ஒப்னி பினெகாஸ்‌ என்னும்‌ 
இறந்துபோனார்கள்‌' என்று 

"ஆனாலும்‌, தேவனுடைய 
பாதுகாப்பாமிருக்கிறது. 

அந்தப்‌ பெட்டியை சீலோவுக்கு பத்திரமாக 
திருப்ப கொண்டு வந்திருக்கிறோம்‌" 
என்று சொல்லியிருந்திருப்பானென்‌ றால்‌, 
ஏலி சந்தோஷப்பட்டிருப்பார்‌. அதிர்ச்சியினால்‌. 
செத்துப்போயிருக்கமாட்டார்‌ யுத்தத்திலே. 
ஏராளமானோர்‌ செத்துப்போனாலும்‌, 
நன்னுடைய இரண்டு குமாரரும்‌ அங்கே 
செத்துப்போனாலும்‌, கர்த்தருடைய 
பெட்டி பாதுகாப்பாக இருக்கிறது 
என்பதை கேள்விப்பட்டு ஏலி 
ஆறுதலடைந்திருப்பார்‌. ஆனால்‌ யுத்தத்தில்‌ 
அப்படிப்பட்ட சம்பவம்‌ நடைபெறவில்லை. 


படையிலிருந்து செய்தி கொண்டு 
வந்தவன்‌, யுத்தத்தில்‌ நடந்த ஒவ்வொரு 
காரியமாகச்‌ சொல்லிவிட்டு கடைசியில்‌ 
“தேவனுடைய பெட்டியும்‌ பிடிபட்டுப்போயிற்று" 
படர சொல்லுகிறான்‌. இந்தச்‌ செய்தி 

'லியின்‌ இருதயத்தை நொறுக்கிப்போடுகிறது. 
இந்தச்‌ செய்தியைக்‌ கேட்டவுடனேயே ஏலி 
ஆசனத்திலிருந்து வாசலின்‌ பக்கமாய்‌ 
மல்லாக்க விழுகிறார்‌. அவர்‌ பிடரி 
முறிந்து செத்துப்போகிறார்‌. முதலாவதாக 
ஏலியின்‌ இருதயம்‌ உடைகிறது. அதன்‌ 
பின்பு அவருடைய பிடரி முறிந்துபோகிறது. 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


குமாரர்‌ இருவரும்‌ 

மக்களாயிருக்கிறார்கள்‌. 

மதியீனத்தினிமித்தமாயும்‌, 
துன்மார்க்கத்தினிமித்தமாயும்‌ ஏலிக்கும்‌ 
அவருடைய குடும்பத்தாருக்கும்‌ அழிவு 
உண்டாயிற்று. கர்த்தருடைய பெட்டியும்‌ 
பிடிபட்டுப்போயிற்று. தன்னுடைய குமாரன்‌ 
இருவரும்‌ இறந்துபோன செய்தியை கேட்டு, 
ஏலி அதிர்ச்சியினால்‌ செத்துப்போகவில்லை. 
தேவனுடைய பெட்டி பிடிபட்டுப்போயிற்று 
என்னும்‌ செய்தியைக்‌ கேட்டவுடனேயே 
அவர்‌ அதிர்ச்சியினால்‌ செத்துப்போகிறார்‌. 


ஏலி தன்னுடைய குமாரை 
ஒழுக்கமாய்‌ வளர்ந்திருந்தால்‌, அவர்களை 
கண்டித்து திருத்தியிருந்தால்‌, 
அவருக்கும்‌, குடும்பத்திற்கும்‌ 
இப்டிப்பட்ட சோகம்‌ வந்திருக்காது, 
கர்த்தருடைய கோபமான நியாயத்தீர்ப்பும்‌ 
ஏலியின்‌  குடும்பத்தார்மீது வந்திருக்காது. 
பிள்ளைகள்‌ மூலமாய்‌ பெற்றோருக்கு 
ஆசீர்வாதம்‌ வருவதற்கு 
வாய்ப்பிருப்பதுபோலவே, சாபமும்‌ வருவதற்கு 
வாய்ப்பிருக்கிறது. சந்தோஷம்‌ வருவதற்கு 
வாய்ப்பிருப்பது போலவே, துக்கம்‌ 
வருவதற்கும்‌ வாய்ப்பிருக்கிறது. 


அவருடைய 


பினெகாசின்‌ மனைவி 
சாமு 4:19-22. 


பினெகாசின்‌ 
மருமகன்‌ 


1சாமு 4419. 
மனைவியாகிய அவன்‌ 
திறைகர்ப்பிணியாயிருந்தான்‌; அவன்‌ 
தேவனுடைய பெட்டி பிடிபட்ட 
செய்தியையும்‌, தன்‌ மாமனும்‌ தண்‌ 
புருஷனும்‌ இறந்து போனதையும்‌ 
கேன்விப்பட்டயபோது, அவன்‌ 
கர்ப்பவேதனைப்பட்டு குனிந்து 
மிரசவித்தான்‌.. 


சாமு 420. அவன்‌ சாகப்போகிற 
நேரத்தில்‌ அவனண்டையிலே நின்ற 
ஸ்திரீகள்‌: நீ பயப்படாதே, 
ஆண்பின்னையைப்‌ பெற்றாய்‌ 
என்றார்கள்‌; அவனோ அதற்கு 
ஒன்றும்‌ சொல்லவுமில்லை, அதின்மேல்‌ 
சித்தைவைக்கவுமில்லை. 





f= al 
TT 


சாமு க 
பிடிபட்டு, 

அவளுடைய 
இறத்துபோனபடியினால்‌, 
மகிமை இஸ்ரவேலை 
போயிற்று என்று. 
அத்தப்‌  பின்னைக்கு 

என்று பேரிட்டாள்‌.. 


தேவனுடைய பெட்டி, 
அவளுடைய 


சாமு. 4:22, தேவனுடைய பெட்டி 

போனபடியினால்‌, 

இஸ்ரவேலை விட்டு 
விலகிப்போயிற்று என்‌ றான்‌. 


இடுப்பத்தில மற்றொரு 
சிய. நடைபெறுகிறது... பினெகாசின்‌ 


மனைவியாகிய ஏலியின்‌ மருமகள்‌ 
நிறைகர்ப்பிணியாயிருக்கிறாள்‌: அவள்‌ 
தேவனுடைய பெட்டி பிடிபட்ட செய்தியையும்‌ 
தன்‌ மாமனும்‌ தன்‌ புருஷனும்‌ இறந்து 
போன செய்தியை கேள்விப்பட்டபோது, 
அவள்‌. கர்ப்பவேதனைப்பட்டு குனிந்து 
பிரசவிக்கிறாள்‌ சாமு 419) 
பினெகாசின்‌ 
நற்குணமுள்ளவள்‌. 
பயந்து ஜீவிக்கிறாள்‌. 
ஏலியின்மீதும்‌, தன்‌ 
பினெகாசின்மீதும்‌ அவள்‌ 
அன்பாமிருக்கிறாள்‌. தன்‌ மாமனும்‌ தன்‌ 
புருஷனும்‌ இறந்துபோன செய்தி அவளுக்கு 
வேதனையைக்‌ கொடுக்கிறது. 


மனைவி 
அவள்‌ கர்த்தருக்கு 
தன்‌ மாமனாராகிய 
புருஷன்‌ 


அவள்‌ இப்‌! 
கர்ப்பிணியாயிருக்கிறாள்‌. 
வேதனையும்‌, தன்‌ குடும்பத்தில்‌ ஏற்பட்ட 
வேதனையும்‌, தேவனுடைய பெட்டி பிடிப்பட்ட 
வேதனையும்‌ மொத்தமாய்‌. சேர்ந்து 
பினெகாசின்‌ மனைவியை வேதனைப்பட 
வைக்கிறது. அந்த வேதனைகளை 
தாங்க முடியால்‌ அவள்‌ கர்ப்ப 
வேதனைப்பட்டு குனிந்து பிரசவிக்கிறாள்‌. 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பினெகாசின்‌ மனைவிக்கு 
பிள்ளையைப்‌ பெற்றெடுப்பதற்கு சரீர பெலம்‌ 
இருக்கிறது. ஆனாலும்‌ தன்னுடைய 
வாழ்க்கையில்‌ ஏற்பட்ட பேரிழப்புகளை 
நினைத்து, அவள்‌ மிகவும்‌ 
வேதனைப்படுகிறாள்‌. அவளுடைய 
குடும்பத்தார்‌ செத்துப்போனார்கள்‌. 
தேவனுடைய பெட்டியும்‌ பிடிபட்டுப்போயிற்று. 
பினெகாசின்‌ மனைவியும்‌. 
செத்துப்போகிறாள்‌. 


அவள்‌... சாகப்போகிற நேரத்தில்‌ 
அவளண்டையிலே நின்ற ஸ்திரீகள்‌: "நீ 
பயப்படாதே, ஆண்பிள்ளையைப்‌ பெற்றாய்‌" 
என்று சொல்லுகிறார்கள்‌: அவளோ அதற்கு 
ஒன்றும்‌ சொல்லவுமில்லை, அதின்மேல்‌ 
சிந்தைவைக்கவுமில்லை சாமு 4:20), 


பினெகாசின்‌ மனைவி 
இரக்ககுணமுள்ளவள்‌. தன்னுடைய மாமனும்‌ 
தன்னுடைய புருஷனும்‌ இறந்து போன 
செய்தியைக்‌ கேட்டு அவள்‌ மிகவும்‌ 
வேதனைப்படுகிறாள்‌. அவள்‌ கர்த்தரிடத்தில்‌ 
பயபக்தியாயிருக்கிறாள்‌. தேவனுடைய பெட்டி 
பிடிப்பட்ட செய்தியைக்‌ கேட்டு, “மகிமை 
இஸ்ரவேலைவிட்டு போயிற்று என்று 
சொல்லுகிறாள்‌. 


பினெகாசின்‌ 
ஆண்பிள்ளையை 


இதுவே 
பிள்ளையாயிருக்குவேண்டும்‌. 
அவளோ அந்தப்‌ பிள்ளையின்மேல்‌ சிந்தை. 
வைக்கவில்லை. அவள்‌ செத்துப்போகிறாள்‌. 
அவள்‌ பெற்ற முதல்‌ பிள்ளையே, 
அவளுடைய கடைசி பிள்ளையாயிற்று. 
பெட்டி 
பினெகாசின்‌ மனைவி 
பெற்றெடுத்ததினால்‌, 
அவள்‌ அதை நினைத்து, 
'சந்தோஷப்பட்டிருக்கலாம்‌. ஆனால்‌ 
தான்‌ பெற்ற பிள்ளையின்‌ 
சந்தோஷமுண்டாகவில்லை. 
ட்டி பிடிபட்டுப்போயிற்று 


அவளுடைய 
உள்ளத்தில்‌ நிரம்பியிருக்கிறது. 


பபட்டுப்போனாலாம்‌ 


ஆண்பிள்ளையை 





ழ்‌ யனா 
யாய 


பினெகாசின்‌ பவி ஒரு 
ஆண்‌ பிள்ளை றந்திருக்கிறது. 
இஸ்ரவேலிலுள்ள ோலிலே. "னெகாசின்‌ 
ய்‌ புதிதாக. ஒரு 

பிறந்திருக்கிறது. 

பெட்டியோ 


விட்டு விலகிப்போயிற்று' (சாமு 
என்று ன்‌ 


வேதனையோடு சொல்லுகிறாள்‌. 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தேவனுடைய பெட்டி 
பிடிபட்டுப்போனபடியினால்‌ இஸ்ரவேல்‌ தேசம்‌. 
முழுவதிலும்‌ துக்கமுண்டாயிற்று. 
கர்த்தருடைய பெட்டிய 
மகிமை. 
பிடிபட்டுப்போனபடியினால்‌. 
இஸ்ரவேலை விட்டுப்போயிற்று. 
சொல்லி, பினெகாசின்‌ மனைவி, 
பெற்றெடுத்த பிள்ளைக்கு, 
என்று பேரிடுகிறாள்‌. 


என்னும்‌ பேருக்கு, 

து “மகிமை இல்லை" 

பினெகாசின்‌ மனைவி 
சாகும்போது. தன்‌ மகனுக்கு, இக்கபோத்‌ 
என்று பேரிட்டு, அதற்கான அர்த்தத்தையும்‌ 
சொல்லுகிறாள்‌. கர்த்தர்‌ போய்விட்டால்‌ 
மகிமையும்‌ போய்விடும்‌. எல்லா நன்மைகளும்‌ 
போய்விடும்‌. 





i FTE 
ETT 


பெலிஸ்தரோடு நடைபெற்ற யுத்தத்தில்‌ 
இஸ்ரவேலருக்கு தோல்வி உண்டாயிற்று. 
பெலிஸ்தர்‌ கர்த்தருடைய உடன்படிக்கைப்‌ 
பெட்டியை தங்களுடைய தேசத்திற்கு 
தூக்கிக்கொண்டு போய்விடுகிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரரோ கர்த்தருடைய 
பெட்டியை திரும்பவும்‌ தங்கள்‌ தேசத்திற்கு 
மீட்டுக்கொண்டு வர எந்த முயற்சியும்‌ 
மேற்கொள்ளவில்லை. கர்த்தருடைய பெட்டி 
போனால்‌. போகட்டும்‌ என்று 
அசட்டையாயிருந்துவிடுகிறார்கள்‌. 


கர்த்தருடைய உடன்படிக்கைப்‌ பெட்டி 

மகிமைக்கு அடையாளம்‌. 

பிடிபட்டுப்போன 

இஸ்ரவேலை விட்டு 

விலகிப்போமிற்று என்று இக்கபோத்தின்‌ 

மனைவி சொன்னாள்‌. ஆனால்‌ இஸ்ரவேல்‌ 

புத்திரரோ  தங்களைவிட்டு விலகிப்போன 

கர்த்தருடைய மகிமையைப்பற்றி சிறிதும்‌ 
கவலைப்படவில்லை. 


கர்த்தர்‌ எரிச்சலுள்ள தேவன்‌. அவர்‌ 
தம்முடைய மகிமையை யாரோடும்‌ பகிர்ந்து 
கொள்ளமாட்டார்‌. தம்முடைய மகிமையை 
எப்படி காத்துக்கொள்ளவேண்டும்‌ என்று 
கர்த்தருக்கு தெரியும்‌. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
கர்த்தருடைய பெட்டியை மீட்பதற்கு ஒன்றும்‌ 
செய்யாமல்‌ அசட்டையாயிருக்கும்போது. 


கர்த்தர்‌ 
ஆரம்பிக்கிறார்‌. 
பெலிஸ்தர்‌ தேவனுடைய பெட்டியைப்‌ 
பிடித்து அதை தாகோனின்‌ கோவிலிலே 
்‌ வந்து வைக்கிறார்கள்‌ 
தாகோன்‌ பெலிஸ்தரின்‌ 
இஸ்ரவேலரோடு நடைபெற்ற 
ள்‌ தெய்வமாகிய 
வெற்றியைக்‌ 
பெலிஸ்தர்‌ 
கர்த்தருடைய 
தாகோனண்டையில்‌ வைத்து. 
மகிமைப்படுத்துகிறார்கள்‌ 


512) 


ரிசாமு 5:3-5) 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பெலிஸ்தரை வாதிக்கிறார்‌. 
பெலிஸ்தர்மேல்‌ 
கர்த்தர்‌ அவர்களை 
மூலலியாதியினால்‌ வாதிக்கிறார்‌ 
சாமு 5:67). முதலாவதாக அஸ்தோத்‌ 
ஊரிலுள்ள பெலிஸ்தருக்கு வாதை வருகிறது. 
அதன்‌ பின்பு அந்த வாதை காத்‌ 
ஊராருக்கும்‌ வருகிறது சாமு 5:89) 
வாக எக்ரோன்‌ ஊராருக்கும்‌ மூல 
வியாதி வருகிறது. பெலிஸ்தர்‌ எல்லோரும்‌ 
பெட்டியை அதின்‌ 

திரும்ப அனுப்பிவிட 

வேண்டுமென்று தீர்மானம்பண்ணுகிறார்கள்‌. 


கர்த்தர்‌ 
கர்த் குடை கை 
பாரமாயிருக்கிறது. 


தாகோனின்‌ கோவில்‌ 
சாமு 5:1-5 


1சாமு 54. பெலிஸ்தர்‌ தேவனுடைய 
பெட்டியைப்‌ பிடித்து, அதை எபெனே 
சரிலிருந்து அஸ்தோத்திற்குக்‌ கொண்டு 
போனார்கள்‌. 


சாமு 52. பெலிஸ்தர்‌ தேவனுடைய 
பெட்டியைப்‌ பிடித்து, தாகோனின்‌ 
கோவிலிலே. கொண்டுவந்து, 
தாகோனண்டையிலே வைத்தார்கள்‌. 


1சாமு 5:3. அஸ்தோத்‌ ஊரார்‌ மறுநான்‌ 
காலமே எழுந்திருந்து வந்தபோது, 
இதோ, தாகோன்‌ கர்த்தருடைய 
பெட்டிக்கு முன்பாகத்‌ தரையிலே 
முகங்குப்புற விழுந்து கிடந்தது; 
அப்பொழுது அவர்கள்‌ தாகோனை 
எடுத்து, அதை அதின்‌ ஸ்தானத்திலே. 
திரும்பவும்‌ திறுத்தினார்கள்‌. 


1சாமு 5௦4. அவர்கள்‌ மறுநான்‌ காலமே 
எழுந்திருந்து வந்தபோது, இதே, 
தாகோன்‌ கர்த்தருடைய பெட்டிக்கு 
முன்பாகத்‌ தரையிலே முகங்குப்புற 
விழுந்துகிடத்‌ததுமல்லாமல்‌, தாகோனின்‌ 
தலையும்‌ அதின்‌ இரண்டு கைகளும்‌ 
வாச ற்படியின்மேல்‌ உடைமட்டுக்‌ 
கிடந்தது; தாகோனுக்கு உடல்மாத்திரம்‌ 
மீதியாயிருத்தது. 


1சாமு 5:5. ஆதலால்‌ இத்நான்வரைக்கும்‌ 
தாகோனின்‌: 


பூஜாசாரிகளும்‌ 
தாகோனின்‌: கோவிலுக்குள்‌. 
பிரவேசிக்கிற யாவரும்‌ அண்தோத்திலி. 
ருக்கிற தாகோனுடைய வாசற்படியை 
மிதிக்கிறதில்லை. 





i FTE 
TT 


இஸ்ரவேலரோடு நடைபெற்ற யுத்தத்தில்‌ 
பெலிஸ்தருக்கு வெற்றி கிடைத்திருக்கிறது. 
தங்கள்‌ ற்றியை 
கொண்டாடுகிறார்கள்‌. 
கர்த்தருடைய பெட்டியையும்‌ 
பிடித்துக்கொள்கிறார்கள்‌ 
உடன்படிக்கைப்‌ பெட்டி 
பாளயத்தில்‌ வந்தபோது. 
பயந்தார்கள்‌ சாமு 4:7). 


கொண்டு வந்திருக்கிறார்கள்‌. 
பெட்டியை சிறைப்பிடித்துவிட்டோம்‌ என்று 
நினைத்து பெலிஸ்தர்‌ 
சந்தோஷப்படுகிறார்கள்‌. 

பெலிஸ்தர்‌ தேவனுடைய பெட்டியைப்‌ 
பிடித்து, அதை எபெனேசரிலிருந்து 
'அஸ்தோத்திற்குக்‌ கொண்டு போகிறார்கள்‌. 
பெலிஸ்தர்‌ தேவனுடைய பெட்டியைப்‌ பிடித்து, 
தாகோனின்‌ கோவிலிலே கொண்டுவந்து. 
தாகோனண்டையிலே வைக்கிறார்கள்‌ 
ரிசாமு 512. 


பெலிஸ்தர்‌ வனுடைய 
ழகர என்‌ 
அசுத்தப்படுத்தவில்லை. 
கவனமாக தூக்கிக்கொண்டு 
தேவனுடைய பெட்டி. 
பாளயமிறங்கிிருந்த 


பெட்டியை 


பெட்டியை 
அதை 


எபினேசரிலிருந்து. 
அஸ்தோத்திற்கு கொண்டு போகிறார்கள்‌. 
பெலிஸ்தருக்கு ஐந்து 


பிரதான 
பட்டணங்கள்‌ இருக்கிறது ற்றில்‌ 
அஸ்தோத்தும்‌ ஒன்றும்‌. 

பெலிஸ்தரின்‌ தெய்வமாகிய 

ஒரு கோவில்‌ இருக்கிறது. 


தேவனுடைய பெட்டியை 
நாகோனின்‌ கோவிலிலே கொண்டு வந்து. 


அதை தாகோனண்டையில்‌ வைக்கிறார்கள்‌. 


பெலிஸ்தர்‌ ப்‌ 
கனம்பண்ணுகிறார்கள்‌. தேவனுடைய 
பெட்டியை தாகோனின்‌ கோவிலிலே. 
கொண்டு வந்து வைப்பதினால்‌, தாங்கள்‌ 
தாகோனுக்கு பரிசுத்தமான காரியத்தை 
செய்வதாக நினைக்கிறார்கள்‌. இதன்‌ 
மூலமாக தாங்கள்‌ தாகோனைக்‌ 
கனம்பண்ணி, அதற்கு மரியாதை 
செலுத்துவதாகவும்‌ நினைக்கிறார்கள்‌. 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஜனங்கள்‌ அநேக 
ஆராதிப்பார்கள்‌. 
பல தெய்வங்களை 
வழக்கம்‌ இருக்கும்‌. 
அவர்களுடைய விக்கிரகங்களும்‌ பல தெய்வ 
வணக்கத்தைப்பற்றி ஒன்றும்‌ நினைப்பதில்லை. 
புறஜாதியார்‌ பொதுவாக தங்கள்‌ 
தெய்வங்களை மாற்றமாட்டார்கள்‌. ஆனால்‌ 
தெய்வங்களின்‌ எண்ணிக்கையை 
அழிகா்துக்கொள்வர்கள்‌ புதிய 
தெய்வங்களையும்‌ தங்களுடைய கோவிலிலே 
கொண்டு வந்து வைத்து, அதையும்‌ 
ஆராதிப்பார்கள்‌. 


தேவனாகிய கர்த்தர்‌ ஒருவரே. கர்த்தரைத்‌ 
தவிர வேறு தெய்வம்‌ ஒன்றுமில்லை. கர்த்தர்‌ 
தம்முடைய மகிமையை வேறு எந்த புறஜாதி. 
தெய்வத்தோடும்‌ பகிர்ந்து கொள்ளமாட்டார்‌. 
ஆனால்‌ பெலிஸ்தரோ கர்த்தருடைய 
உடன்படிக்கைப்‌ பெட்டியை 
தாகோனண்டையில்‌ வைத்து, தாகோனையும்‌, 
கர்த்தருடைய உடன்படிக்கைப்‌ பெட்டியையும்‌ 
ஆராதிக்கலாம்‌ என்று நினைக்கிறார்கள்‌. 


கர்த்தரை தொழுதுகொள்கிறவர்கள்‌ 
அவரை ஆலியோடும்‌ உண்மையோடும்‌ 
தொழுதுகொள்ளவேண்டும்‌. கர்த்தரை 
ஆராதிக்கிறவர்கள்‌ கர்த்தரை மாத்திரம்‌. 
ஆராதிக்கவேண்டும்‌. கர்த்தரை ஆராதிக்கும்‌ 
போது. அந்நிய தெய்வங்களையும்‌ சேர்த்து 
ஆராதிப்பதை கர்த்தர்‌ அங்கீகரிப்பதில்லை. 
அது கர்த்தருடைய ஆராதனையுமல்ல. 
பெலிஸ்தருக்கு இஸ்ரவேல்‌ ப்திரர்மீது 
நடைபெற்ற யுத்தத்திலே வெற்றி 
கிடைத்திருக்கிறது. தங்கள்‌ தெய்வமாகிய 
தாகோனை இந்த வெற்றிக்கு காரணம்‌ 
என்று பெலிஸ்தர்‌ நினைக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ தாகோனைக்‌ கனம்பண்ண 
விரும்புகிறார்கள்‌. இதற்காக இஸ்ரவேலர்‌ 
பாளயமிறங்கியிருந்த எபினேசரிலிருந்து, 
தேவனுடைய உடன்படிக்கைப்‌ பெட்டியை, 
அஸ்தோத்திற்கு கொண்டு  வந்திருக்கி 
நார்கள்‌. தங்களுக்கு யுத்தத்திலே கிடைத்த 
அடையாளச்சின்னமாக, 
பெட்டியை 
தாகோனண்டையிலே காணிக்கையாகப்‌ 
படைக்கிறார்கள்‌. கர்த்தரைவிட தாகோனே 
பெரியவர்‌ என்று நினைத்து பெலிஸ்தர்‌ 
தாகோனை மகிமைப்படுத்துகிறார்கள்‌. 





i= al 
TT 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தருடைய 
உடன்படிக்கையைப்‌ புறக்கணித்து, அதை 


கர்த்தரை 
அவர்களுக்கு 
உடன்படிக்கைப்‌ பெட்டியின்‌ முக்கியத்துவம்‌ 
தெரியவில்லை. 
கர்த்தரும்‌, அவருடைய உடன்படிக்கைப்‌ 
பெட்டியும்‌ ஒன்றல்ல. உடன்படிக்கைப்‌ பெட்டி 
கர்த்தருடைய பிரசன்னத்திற்கு அடையாளம்‌. 
இதை பரிகத்தமான அடையாளம்‌ என்று 
சொல்லலாம்‌. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ மத்தியிலே 
கர்த்தருக்கு பயப்படும்‌ பயமுமில்லை. 
அவர்களுடைய ஜீவியத்தில்‌ பரிசுத்தமுமில்லை. 
அவர்கள்‌ கர்த்தருடைய பிரசன்னத்திற்கு 
பரிசுத்த அடையாளமாயிருக்கும்‌, 
உடன்படிக்கைப்‌ பெட்டிக்கு முக்கியத்துவம்‌: 
கொடுக்கவில்லை. அவர்கள்‌ கர்த்தரையும்‌. 
'கனம்பண்ணவில்லை. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தரைக்‌ 
களம்பண்ணாததினால்‌, கர்த்தருடைய 
பின்‌ குறைந்துபோகப்‌ 


கனம்பண்ணாவிட்டாலும்‌, 
மகிமையுமுள்ளவராகவே இருக்கிறார்‌ 


ர்‌ கர்த்தரைக்‌ 
கனம்பண்ண மாட்டார்கள்‌. அவர்கள்‌ புறஜாதி 
ஜனங்கள்‌. அவர்கள்‌ தாகோனைக்‌ 
கனம்பண்ணுகிறார்கள்‌. கர்த்தரைவிட 
தாகோனே கனமுள்ளவர்‌ என்று பெலிஸ்தர்‌ 
நினைக்கிறார்கள்‌. கர்த்தரோ தம்மை 
கனவீனம்பண்ணுகிற பெலிஸ்தர்‌ மத்தியிலே, 
தம்முடைய கனத்தையும்‌, மகிமையையும்‌ 
வெளிப்படுத்த விரும்புகிறார்‌ 

கர்த்தர்‌ இஸ்ரவேலரைத்‌ தண்டித்தார்‌. 
இஸ்ரவேலருக்கு பெலிஸ்தரோடு நடைபெற்ற 

த்தத்தில்‌. தோல்வி உண்டாயிற்று. 
இஸ்ரவேலர்‌ சீலோவிலிருந்த கர்த்தருடைய 
உடன்படிக்கைப்‌ பெட்டியை, யுத்தகளமாகிய 
எபனேசருக்கு கொண்டு வந்தார்கள்‌. 
ஆனால்‌ இஸ்ரவேலர்‌ கர்த்தரைக்‌ 
கனம்பண்ண வில்லை. கர்த்தருடைய 
பெட்டியை பாதுகாக்கவில்லை. 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தருடைய பெட்டியை எபனேசரிலேயே 
விட்டுவிட்டு, தங்களுடைய ஜீவனை 
காப்பாற்றிக்கொள்வதற்காக தப்பித்து 
ஒடிப்போய்விட்டார்கள்‌. தேவனுடைய 
உடன்படிக்கைப்‌ பெட்டியை பெலிஸ்தருடைய 
கையிலே ஒப்புக்கொடுத்துவிட்டார்கள்‌. 

இஸ்ரவேலரையும்‌ 


பெலிஸ்தரையும்‌ 
கர்த்தரைக்‌ 


கர்த்தர்‌ 
தண்டிக்கிறார்‌. 
தண்டிக்கிறார்‌. இஸ்ரவேலர்‌ 
கனம்பண்ணவில்லை. பெலிஸ்தர்‌ கர்த்தரை 
கனவீனம்பண்ணுகிறார்கள்‌. கர்த்தருடைய 
கை பெலிஸ்தர்மேல்‌ பாரமாயிருக்கிறது. 


பெலிஸ்தர்‌ தேவனுடைய பெட்டியைப்‌ 
பிடித்து, தாகோனின்‌ கோவிலிலே 
கொண்டுவந்து, தாகோனண்டையிலே 
வைக்கிறார்கள்‌. அஸ்தோத்‌ ஊரார்‌ மறுநாள்‌ 
காலமே எழுந்திருந்து வந்தபோது, இதோ, 
தாகோன்‌ கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாகத்‌ 
தரையிலே முகங்குப்புற விழுந்து கிடக்கிறது; 
அப்பொழுது அவர்கள்‌ தாகோனை எடுத்து, 
அதை அதின்‌ ஸ்தானத்திலே திரும்பவும்‌ 
நிறுத்துகிறார்கள்‌ (1சாமு 5:2,3) 

பெலிஸ்தர்‌ மறுநாள்‌ காலமே 
எழுந்திருந்து. தாகோனின்‌ கோவிலிலே, 
தாகோனை ஆராதிப்பதற்காக வருகிறார்கள்‌. 
இஸ்ரவேலருக்கு விரோதமான யுத்தத்திலே, 
தாகோன்‌ தங்களுக்கு வெற்றியைக்‌ 
கொடுத்தார்‌ என்று நினைத்து, தாகோனை 
சந்தோஷமாய்‌ ஆராதிக்க வருகிறார்கள்‌. 
ஆனால்‌ அவர்களுடைய சந்தோஷம்‌ 
நிலைக்கவில்லை. தாகோன்‌ கர்த்தருடைய 
பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற 
விழுந்து கிடக்கிறது. 

“துன்மார்க்கனின்‌ கெம்பீரம்‌ குறுகினது 
என்பதையும்‌, மாயக்காரனின்‌ சந்தோஷம்‌ ஒரு 
நிமிஷம்மாத்திரம்‌ நிற்கும்‌ என்பதையும்‌, 
அவர்‌ மனுஷனைப்‌ பூமியில்‌ வைத்த 
ஆதிகாலமுதல்‌ இப்படியிருக்கிறது 
என்பதையும்‌ நீர்‌ அறியீரோ?” (யோபு 20:4,5). 


தாகோன்‌ ஒரு விக்கிரகம்‌. தரையிலே 
முகங்குப்புற விழுந்துகிடக்கிற தாகோனை, 
மறுபடியும்‌ அதன்‌ ஸ்தானத்திலே தூக்கி 
நிறுத்துவது மிகவும்‌ கஷ்டமான வேலை. 
இதை அதிக கவனத்தோடு. 
செய்யவேண்டும்‌. விக்கிரகங்களை 
செய்வதும்‌, அதை அதன்‌ ஸ்தானத்தில்‌ 
ஸ்தாபிப்பதும்‌ மிகவும்‌ கடினமான வேலை 
என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார்‌. 





i= al 
TT 
லைக்காரன்‌ தட்டாணையும்‌ 


'சித்திரவே: 
சுத்தியாலே மெல்லிய தகடு தட்டுகிறவன்‌. 
அடைகல்லின்மேல்‌ 
உற்சாகப்படுத்தி, 
பக்குவமென்று 
அசையாதபடடிக்கு அவன்‌ ஆணிகளால்‌ அதை 
இறுக்குகிறான்‌" (ஏசா 41:7). 


க்கிற பொன்னைக்கொட்டி, 
வெள்ளியைத்‌ தராசில்‌ நிறுத்து, தட்டானுடனே 
கூலிபொருத்திக்கொள்ளுகிறார்கள்‌; அவன்‌ 
ஒரு தெய்வத்தை உண்டாக்குகிறான்‌: அதை. 
வணங்கிப்‌ பணிந்துகொள்ளுகிறார்கள்‌. 
அதைத்‌ தோளின்மேல்‌ எடுத்து, 
அதைச்சுமந்து, அதை அதின்‌ ஸ்தானத்திலே 
வைக்கிறார்கள்‌; அங்கே அது நிற்கும்‌; 
தன்‌ இடத்தைவிட்டு அசையாது: ஒருவன்‌ 
அதை நோக்கிக்‌ கூப்பிட்டால்‌, அது 
மறுஉத்தரவு கொடுக்கிறதுமில்லை. அவன்‌ 
இக்கட்டை நீக்கி அவனை 
இரட்சிக்கிறதுமில்லை" (ஏசா 46:67). 

தாகோன்‌ கர்த்தருடைய பெட்டிக்கு, 
முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து 
கிடக்கிறது. பெலிஸ்தர்‌ தாகோனை எடுத்து, 
அதை அதின்‌ ஸ்தானத்தில்‌ திரும்பவும்‌: 
நிறுத்துகிறார்கள்‌. மிகவும்‌ கஷ்டப்பட்டு இந்த 
வேலையை செய்கிறார்கள்‌. 


தாகோன்‌ கர்த்தருடைய பெட்டிக்கு 
முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து 
கிடந்ததுபோல, சாத்தானுடைய ராஜ்யமும்‌, 
இயேசுகிறிஸ்துவின்‌ ராஜ்யத்திற்கு முன்பாக 


அவபக்தி 
விசுவாசமுள்ளவர்களின்‌ 
காணப்படுகிற கிருபைக்கு. 
துன்மார்க்கரின்‌ அநீதியும்‌ அக்கிரமமும்‌ கீழே 
விழுந்து கிடக்கும்‌. 
சமயங்களில்‌ கர்த்தருடைய 
கீழே விழுந்து கிடப்பதுபோல. 
ஊழியக்காரர்கள்‌ 
சோர்வடைந்து, ஊழியத்தை விட்டு விடுகிற 
நிலமைக்கு வந்துவிடுகிறார்கள்‌. சத்தியம்‌ 
என்னும்‌ சந்தேகம்‌ 
நம்முடைய விசுவாசமும்‌ 
கர்த்தருடைய 
விழுந்தாலும்‌ 
எழுந்திருக்கும்‌. 


குறைந்துபோகிறது. 
பதேசம்‌ 


கீழே 


அது மறுபடியும்‌ 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


விசுவாசிகளாகிய நமக்கு, நம்முடைய 
ஆவிக்குரிய ஜீவியத்தில்‌, சில சமயங்களில்‌ 
தோல்வி ஏற்பட்டாலும்‌, முடிவிலே நமக்கு 
வெற்றி கிடைக்கும்‌. நாம்‌ ஆராதிக்கிற 
கர்த்தர்‌ ஜெயக்கிறிஸ்துவாயிருக்கிறார்‌. அவர்‌ 
நமக்கு ஜெயத்தைக்‌ கட்டளையிடுவார்‌ 


அஸ்தோத்‌ ஊரார்‌ மறுநாள்‌ காலமே 
எழுந்திருந்து தாகோனின்‌ கோவிலுக்குள்‌ 
வருகிறார்கள்‌. அவர்களோடு கூட 
தாகோனின்‌ பூஜாசாரிகளும்‌ வருகிறார்கள்‌. 
தாகோன்‌ கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக 
தரையிலே முகங்குப்புற விழுந்து கிடப்பதை 
அவர்கள்‌ பார்க்கிறார்கள்‌. தாகோனை அதன்‌ 
ஸ்தானத்தில்‌ திரும்ப நிறுத்த வேண்டும்‌ 
என்று தீர்மானித்து, அவசரம்‌ அவசரமாக 
தூக்கி நிறுத்துகிறார்கள்‌. 


பெலிஸ்தரே தாகோனை செய்தார்கள்‌. 
அந்தத்‌ தாகோனால்‌ நிற்ககூட முடியவில்லை. 
அது கீழே விழுந்து கிடக்கிறது. 
கீழே விழுந்து கிடக்கிற தாகோனால்‌, 
தானாகவே மறுபடியும்‌ தன்னுடைய 
ஸ்தானத்தில்‌, திரும்ப எழுந்து 
நிற்கமுடியவில்லை. மனுஷர்‌ அதை அதன்‌ 
ஸ்தானத்தில்‌ திரும்ப நிறுத்த 
வேண்டியதாயிருக்கிறது. 

தெய்வத்திற்கு 


தேவைப்படுகிறது. 
ஜீவனுமில்லை பெலனுமில்லை. ஆனாலும்‌ 
த. தாகோன்தான்‌,. தங்களுக்கு 
இஸ்ரவேல்‌ புத்திரர்மிது ஜெயத்தைக்‌ 
கொடுத்தது என்று பெலிஸ்தர்‌ 
நம்புகிறார்கள்‌. 
தாகோனால்‌ 
உதவிசெய்ய முடியாது. 
பெலிஸ்தரின்‌ உதவி தேவைப்படுகிறது. 
தரையிலே முகங்குப்புற விழுந்துகிடக்கிற 
தாகோனை, பெலிஸ்தர்‌ அதன்‌ ஸ்தானத்தில்‌ 
திரும்ப நிறுத்தவில்லையென்றால்‌, அது 
நிரந்தரமாக கீழே விழுந்து கிடக்கும்‌. 
தாகோன்‌ கர்த்தருடைய பெட்டிக்கு 
முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து 
கிடக்கிறது. ஆனால்‌ பெலிஸ்தரோ. 
கர்த்தருடைய பெட்டியைப்‌ பிடித்துவிட்டதாக 
பெருமைப்படுகிறார்கள்‌. 'தாகோனை 
மகிமைப்படுத்துகிறார்கள்‌. தன்னால்‌ 
நிற்க தாகோனால்‌, 
கர்த்தருக்கு எதிர்த்து 
நிற்க முடியாது. 


பெலிஸ்தருக்கு 
தாகோனுக்கு 


த 
விரோதமாய்‌ 





i FTE 
TT 


தாகோன்‌ கர்த்தருடைய பெட்டிக்கு 
முன்பாக... தரையிலே முகங்குப்புற 
விழுந்துகிடந்தாலும்‌, அதுவே தங்களுடைய 
தெய்வம்‌ என்று பெலிஸ்தர்‌ இன்னும்‌ 
நம்புகிறார்கள்‌. ஆகையினால்‌ அவர்கள்‌ 
தங்கள்‌ தெய்வத்தை அதன்‌ ஸ்தானத்திலே. 
திரும்பவும்‌ நிறுத்துகிறார்கள்‌. 

பெலிஸ்தர்கள்‌ மறுநாள்‌ காலமே 
எழுந்திருந்து “வந்தபோது. தோ, தாகோன்‌ 
கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாகத்‌ 
தரையிலே முகங்குப்புற 
விழுந்துகிடந்த துமல்லாமல்‌, தாகோனின்‌ 
தலையும்‌ அதின்‌ இரண்டு கைகளும்‌ 
வாசற்படியின்மேல்‌ உடைபட்டுக்‌ கிடக்கிறது; 
தாகோனுக்கு உடல்மாத்திரம்‌. 
மீதியாயிருக்கிறது (சாமு 5:4). 


தாகோன்‌ , இரண்டாம்‌ நா; 
கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக தரை 


மை 
சேதமுண்டாயிற்று. 
இரண்‌। 


அதின்‌ ன்டு ளும்‌ 
வாசற்டிமின்மேல்‌ உடைப்பட்டுக்‌ கிடக்கிறது. 
தாகோனுக்கு உடல்‌ மாத்திரம்‌ 
மீதியாமிருக்கிறது. 


தாகோன்‌ இரண்டு பகுதியாக 
செய்யப்பட்டிருக்கிறது. அதன்‌ மேலே உள்ள 
a மனுஷரூபத்திலும்‌, கீழே உள்ள பகுதி 
ரூபத்திலும்‌ இருக்கிறது. 
நக்க மனுஷனுக்கு இருப்பதுபோல 
கைகளும்‌ இருக்கிறது. 
நாகோறுக்கு மீனுக்கு இருப்பதுபோல. 
வால்‌ இருக்கிறது. அதற்கு. கால்‌ 
இல்லை, இப்போது தாகோனின்‌ மனுஷ 
பகுதி வாசற்படிமின்மேல்‌ உடைபட்டு 
கிடக்கிறது. தாகோனின்‌ மீன்‌ பகுதி 
மாத்திரம்‌ உடையாமல்‌ அப்படியே இருக்கிறது. 
பெலிஸ்தரே 
செய்திருக்கிறார்கள்‌. 
சுயகற்பனையின்‌ பிரகாரம்‌, 
மனுஷரூபத்தையும்‌ மீன்‌ 
'கொடுத்திருக்கிறார்கள்‌. 
மனுஷரூபமும்‌ மீன்‌ ரூபமும்‌ 
பிரிந்து கிடக்கிறது. 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


பெலிஸ்தர்‌ தாகோனை பார்வைக்கு 
அழகான ரூபத்தோடு செய்திருக்கிறார்கள்‌. 
ஆனால்‌ அந்த தாகோனுக்கு ஜீவனுமில்லை. 
பெலனுமில்லை. தாகோனால்‌ தன்னுடைய 
ஸ்தானத்தில்‌ நிற்கக்கூட முடியவில்லை. 
அப்படிப்பட்ட தாகோனை பெலிஸ்தர்‌ தங்கள்‌ 
தெய்வமாக நம்புகிறார்கள்‌. 


தாகோனுடைய தலையும்‌ அதன்‌ 
இரண்டு கைகளும்‌ வாசற்படியின்மேல்‌ 
உடைபட்டு கிடக்கிறது. தலையில்‌ 
மூளையிருக்கும்‌. தாகோனுடைய தலை 
உடைந்துபோனதினால்‌, 'தாகோனுக்கு 
புத்தியுமில்லை. அறிவுமில்லை. 
ஞானமுமில்லை, மூளையுமில்லை. 
தாகோனுடைய இரண்டு கைகளும்‌ 
உடைந்துகிடக்கிறது. கைகள்‌ பலத்திற்கும்‌. 
வல்லமைக்கும்‌ அடையாளம்‌. தாகோனின்‌ 
கைகள்‌ உடைந்துபோனபடியினால்‌. 
தாகோனுக்கு வல்லமையுமில்லை, 
பெலனுமில்லை. 


ராதிக்கிறவர்க 
A 
ஞானமில்லாத தாகோனால்‌ பெலிஸ்தருக்கு 
ஞானமுள்ள ஆலோசனைகளைச்‌ சொல்ல 
முடியாது. கைகளில்லாத தாகோனால்‌, 
தன்னை ஆராதிக்கிற பெலிஸ்தருக்கு உதவி 
செய்யவும்‌ முடியாது. பெலிஸ்தர்‌ மாயையை 
நம்புகிறார்கள்‌. 


தாகோனின்‌ தலையும்‌ அதன்‌ இரண்டு 
கால்களும்‌ வாசற்படியின்மேல்‌ உடைபட்டு 
கிடந்ததினால்‌, மெலிஸ்தர்‌ அந்த 
வாசற்படியை ஒரு பரிசுத்தமான. 
ஸ்தலமாகவும்‌, ஒரு புனிதமான 
பொருளாகவும்‌ நினைக்கிறார்கள்‌. 

ஆதலால்‌ இந்நாள்வரைக்கும்‌ 
தாகோனின்‌ பூஜாசாரிகளும்‌ தாகோனின்‌ 
கோவிலுக்குள்‌ பிரவேசிக்கிற யாவரும்‌ 
அஸ்தோத்திலிருக்கிற 'தாகோனுடைய 
வாசற்படியை மிதிக்கிறதில்லை சாமு 5:5). 

செப்பனியா 
ஆராதிக்கிறவர்களின்‌ 
சொல்லியிருக்கிறார்‌. 


நாகோனை 
மதியீனத்தைப்பற்றி 





i= a 
ETT 


நான்‌ யூதாவின்மேலும்‌, 


எருசலேமிலுள்ள எல்லாக்‌ குடிகளின்மேலும்‌ 
i கையை: நீட்டி 
மீதியாமிருக்கிறதையும்‌, 
கெம்மரீம்‌ 


ஆசாரியர்களோடேகூட 
என்பவர்களின்‌ பேரையும்‌, வீடுகளின்மேல்‌ 
வானசேனையைப்‌ பணிகிறவர்களையும்‌, 
கர்த்தர்பேரில்‌ ஆணையிட்டு, மல்காமின்‌ 
பேரிலும்‌ ஆணையிட்டுப்‌ பணிகிறவர்களையும்‌, 
கர்த்தரை விட்டுப்‌ பின்வாங்குகிறவர்களையும்‌, 
கர்த்தரைத்‌ தேடாமலும்‌, அவரைக்குறித்து 
விசாரியாமலுமிருக்கிறவர்களையும்‌, 
இவ்விடத்தில்‌: இராதபடிக்குச்‌. 
சங்காரம்பண்‌ ணுவேன்‌" (செப்‌ 1:4-6. 
பெலிஸ்தர்‌ 
ஆராதிக்கிறார்கள்‌. 
உடைத்த 


தாகோனையும்‌ 
தாகோனின்‌ தலையை 

வாசற்படியையும்‌ 
ஆராதிக்கிறார்கள்‌. தாகோனுக்கு 
ஞானமில்லாததுபோல, அதை ஆராதிக்கிற 
பெலிஸ்தருக்கும்‌ ஞானமில்லை. அவர்கள்‌ 
வாசற்படியில்‌ உடைபட்டுக்‌ கிடக்கிற 
தாகோணையும்‌ புறக்கணிக்கவேண்டும்‌. 
தாகோனின்‌ தலையை உடைத்த 
வாசற்படியையும்‌ புறக்கணிக்கவேண்டும்‌. 
ஆனால்‌ பெலிஸ்தரோ எதையும்‌ 
ஆராதிப்பத்கு  ஆயத்தமாமிருக்கிறார்கள்‌. 
அவர்களுடைய மனக்கண்கள்‌ 
குருடாயிருக்கிறது. 


மூலவியாதி. 
சாமு 5:6-12 


சோமு 5:6. அஸ்தோத்‌ ஊராரைய்‌ 
பாழாக்கும்படிக்கு கர்த்தநுடைய கை. 
அவர்கள்‌ மேல்‌ பாரமாயிருத்தது; அவர்‌ 
அஸ்தோத்தின்‌ ஜனங்களையும்‌, அதின்‌ 
எல்லைகளுக்குன்‌ இருக்கிறவர்கனையும்‌ 
மூலவியாதியினால்‌ வாதித்தார்‌. 


சாமு ௬:7. இப்படி நடந்ததை 
அஸ்தோத்தின்‌ ஜனங்கன்‌ கண்டபோது: 
இஸ்ரவேலின்‌ தேவனுடைய கை. 
நமது மேலும்‌, தம்முடைய 
தேவனாகிய தாகோனின் மேலும்‌ 
கடினமாயிருக்கிறபடியால்‌, அவருடைய 
பெட்டி நம்மிடத்தில்‌ இருக்கலாகாது 
என்னு சொல்லி; 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சோமு 58. பெலிஸ்தரின்‌ 
அதியதிகளையெல்லாம்‌ அழைப்பித்து, 
தங்கனண்டையிலே கூடிவரச்செய்து: 
ள்‌ ன்‌ தேவனுடைய 
என்ன செய்ய 
என்று கேட்டார்கள்‌. 
அவர்கள்‌: இஸ்ரவேலின்‌ தேவனுடைய 
பெட்டிய காத்‌ பாட்டணமட்டும்‌ 
எடுத்துச்‌. சுற்றிக்கொண்டு. 
போகவேண்டும்‌ என்‌ றார்கள்‌; அப்படியே 
இஸ்ரவேலின்‌: தேவனுடைய 
பெட்டியை எடுத்துச்‌ சுற்றிக்‌. 
கொண்டுபோனார்கள்‌.. 


சாமு 55. 
சுற்றிக்கொண்டு. போனபின்பு, 
கர்த்தருடைய கை அந்தப்‌ 
பட்டணத்தின்மேல்‌ மகா உக்கிரமாக 
இறங்கிற்று; அந்தப்‌ பட்டணத்தின்‌ 
மனுஷருக்குன்‌, சிறியவர்‌ தூவக்கிப்‌ 
பெரியவர்மட்டும்‌, முலவியாதியை 
உண்டாக்கி, அவர்களை வாதித்தார்‌. 


அதை எடுத்துச்‌. 


1சாமு 540. அதினால்‌ அவர்கள்‌: 
தேவனுடைய பெட்டியை எக்ரோனுக்கு 
அனுப்பினார்கள்‌; தேவனுடைய 
பெட்டி எக்ரோனுக்கு வருகிறபோது, 
எக்ரோன்‌. ஊரார்‌ எங்களையும்‌ 
எங்கள்‌ ஜனங்களையும்‌ கொன்றுபோட,, 
இஸ்ரவேலின்‌ தேவனுடைய பெட்டியை 
எடுத்து, எங்களண்டைக்குச்‌ சுற்றிக்‌ 
கொண்டு. வந்தார்கள்‌ என்று 
கூக்குரலிட்டார்கள்‌.. 


1சாமு 51. அவர்கள்‌ பெலிஸ்தரின்‌' 
அதிபதிகளையெல்லாம்‌ கூடி.வரும்படி. 
அழைத்து: இஸ்ரவேலின்‌ தேவன்‌: 
எங்களையும்‌ எங்கள்‌ ஜனங்களையும்‌ 
கொன்துபோடாதபடிக்கு, அவருடைய 
பெட்டியை அதின்‌ ஸ்தானத்திற்குத்‌ 
திரும்ப அனுப்பிவிடுங்கள்‌. 
என்றார்கள்‌; அந்தப்‌ பட்டணமெங்கும்‌. 
சாவு மும்முரமாயிருந்தது; தேவனுடைய 
கை அங்கே மகா பாரமாயிருத்தது. 


சோமு 5௨. யுசத்துப்போகா 
திருத்தவர்கள்‌ மூலவியாதிமினால்‌ 
வாதிக்கப்பட்டதினால்‌, அந்தப்‌ 
பட்டணத்தின்‌ கூக்குரல்‌ 
வானபமியத்தம்‌ எழும்பிற்று. 





i FTE 
TT 


| தாகோன்‌ கர்த்தருடைய பெட்டிக்கு 
முன்பாக தரையிலே முகங்குப்புற 
விழுந்துகிடப்பதை பெலிஸ்தரும்‌, 
அவர்களுடைய பூஜாசாரிகளும்‌ 
பார்க்கிறார்கள்‌. து மாத்திரமல்ல, 
தாகோனின்‌ தலையும்‌, அதின்‌ இரண்டு 
கைகளும்‌ வாசற்படிமின்மேல்‌ உடைபட்டு 
கிடப்பதையும்‌, தாகோனுக்கு உடல்‌ 
மாத்திரம்‌ மீதியாயிருப்பதையும்‌  பெலிஸ்தர்‌ 
பார்க்கிறார்கள்‌. தைப்‌ பார்க்கும்போது, 
தாகோன்‌ தெய்வமல்ல என்பதையும்‌, அது 
செய்யப்பட்ட 
அதற்கு. 
பலனுமில்லை என்பதையும்‌ 

பெலிஸ்தர்‌ புரிந்துகொள்‌ வேண்டும்‌. 


தாகோன்‌ பரிதாபமாக கீழே விழுந்து 
கிடப்பதைப்‌ பார்த்து. பெலிஸ்தர்‌ 
இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தருக்கு 
முன்பாக தங்களைத்‌ தாழ்த்தவேண்டும்‌. 
தங்களுடைய விக்கிரகாராதனையிலிருந்து 
மனந்திரும்பவேண்டும்‌. பெலிஸ்தர்‌ 
ஒருவேளை கர்த்தருக்கு முன்பாக 
தங்களைத்‌ தாழ்த்தி, தங்கள்‌ பாவங்களுக்கு 
மனந்திரும்பியிருந்தால்‌, கர்த்தருடைய 


காண்பித்திருப்பார்‌ 


பெலிஸ்தர்‌ கர்த்தருடைய 
உடன்படிக்கைப்‌ னயல்‌ பிடித்து, அதை 
தாகோனின்‌ கோவிலிலே கொண்டு வந்து. 
தாகோனண்டையில்‌ வைத்து. கர்த்தரைக்‌ 
களவீனம்பண்ணினார்கள்‌. ஆனாலும்‌ 
அவர்கள்‌ தங்களைத்‌ தாழ்த்தி, தங்கள்‌ 
பாவங்களுக்கு மனந்திரும்பியிருந்தால்‌, 
கர்த்தர்‌ அவர்களுடைய பாவங்களையும்‌. 
மீறுதல்களையும்‌, அக்கிரமங்களையும்‌ 
மன்னித்திருப்பார்‌ ஆனால்‌. 
பெலிஸ்தரோ தங்கள்‌ பா க 
மனந்திரும்பவில்லை. 
ஆராதிக்கும்‌ 
உறுதியாயிருக்கிறார்கள்‌. 
பெலிஸ்தருடைய 
பாவங்களினிமித்தமாக , 
ஊராரைப்‌ பாழாக்கும்படிக்கு 
கை அவர்கள்‌ மேல்‌ 
கர்த்தர்‌ அஸ்தோத்தின்‌ 


தாகோனை 
விக்கிரகாராதனையில்‌ 


அ 
இருக்கிறவர்களையும்‌ 
வாதிக்கிறார்‌ சாமு 5:6). 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


தருடைய ற்‌ 
காத்‌ பட்டணத்தின்மேல்‌, 
கை மகா உக்கிரமாக 
சோமு 59). பெலிஸ்தரின்‌ 
மற்றொரு பட்டணமாகிய எக்ரோன்‌ எங்கும்‌ 
சாவு மும்முரமாயிருக்கிறது. தேவனுடைய கை 
அங்கே மகாபாரமாயிருக்கிறது (சாமு 511) 


கர்த்தர்‌ பெலிஸ்தரை சங்காரம்‌ 
பண்ணுகிறார்‌. செத்துப்போகாதிருந்தவர்கள்‌ 
மூலவியாதியினால்‌  வாதிக்கப்பட்டதினால்‌, 
அந்தப்‌ பட்டணத்தின்‌ கூக்குரல்‌ 
வானபரியந்தம்‌ எழும்பிற்று (1சாமு 5:12). 


பெலிஸ்தருடைய தேசமெங்கும்‌ 
கொள்ளை நோய்‌ உண்டாயிற்று, கர்த்தர்‌ 

அஸ்தோத்‌ ஊரின்‌ எல்லைக்குள்‌ 
இருக்கிறவர்கள்‌ எல்லோரையும்‌ 
மூலவியாதியினால்‌ வாதிக்கிறார்‌ (1சாமு 5:6). 
காத்‌ பட்டணத்தின்‌ மனுஷருக்குள்‌, கர்த்தர்‌ 
சிறியவர்‌ துவக்கிப்‌  பெரியவர்மட்டும்‌, 
மூலவியாதியை உண்டாக்கி, அவர்களை 
வாதிக்கிறார்‌ (சாமு 59) 
மூலவியாதியினால்‌ உண்டான வேதனை 
மிகவும்‌ அதிகமாயிருக்கிறது. இதனால்‌ 
பெலிஸ்தருடைய கூக்குரல்‌ வானபரியந்தம்‌ 
எழும்பிற்று. 

மூலவியாதி பெலிஸ்தருடைய பிறப்பு 
உறுப்பில்‌ வந்திருக்கிறது. இந்த வேதனையை 
அவர்களால்‌ தாங்கிக்கொள்ள முடியவில்லை, 
தங்களுக்கு மூலவியாதியும்‌, அதன்‌ மூலமாய்‌ 
மிகுந்த வேதனையும்‌ உண்டானபோது, 
அவர்கள்‌ தாகோனை நோக்கிக்‌ கூப்பிடாமல்‌, 
பரலோகத்தின்‌ தேவனை 
கூக்குரலிடுகிறார்கள்‌. 
வேதனையையும்‌ கொடுக்கிறது. 
வியாதியினால்‌ அவர்களுக்கு அவமானமும்‌ 
உண்டாகிறது. 


பெலிஸ்தர்‌ தேவனுடைய பெட்டியை 

பிடித்து தாகோனின்‌ கோவிலிலே கொண்டு, 

ன்‌ அண்டையில்‌ வைத்தார்கள்‌. 

க்‌ இருதயத்தில்‌ 

கர்த்தரை 

கர்த்தரோ 

பெருமைகளை 

அவர்களுடைய 

அவர்களைவிட்டு 

நீக்கிப்போடுகிறார்‌. கர்த்தர்‌ பெலிஸ்தரை 

தாழ்த்துகிறார்‌. தம்முடைய உடன்படிக்கைப்‌ 

பெட்டியை கனவீனம்‌ பண்ணின பெலிஸ்தரை, 
கர்த்தர்‌ மூலவியாதியினால்‌ வாதிக்கிறார்‌. 





i FTE 
TT 


மூலவியாதி பெலிஸ்தருடைய தேசம்‌ 
கொள்ளைநோயைப்போல 


வேதனையும்‌ அதிகமாயிருக்கிறது. 


அஸ்தோத்‌ ஊராரை பாழாக்கும்படிக்கு 
கர்த்ருடைய கை பெலிஸ்தர்‌? 
பாரமாயிருக்கிறது. 
தேவனுடைய கரம்‌ 
தேவனாகிய தா! ன்‌ 
கடினமாயிருக்கிறது என்பதை பெலிஸ்தரும்‌ 
அறிந்திருக்கிறார்கள்‌. 

இப்பி நடந்‌ அஸ்தோத்தின்‌ 
ஜனங்கள்‌ கண்டபோது. இஸ்ரவேலின்‌ 
தேவனுடைய கை நமது மேலும்‌, நம்முடைய 
தேவனாகிய தாகோனின்மேலும்‌ 
கடினமாயிருக்கிறபடியால்‌, அவருடைய பெட்டி 
நம்மிடத்தில்‌ இருக்கலாகாது” சாமு 5:7) 
என்று சொல்லுகிறார்கள்‌. 


அஸ்தோத்தின்‌ 
மூலலியாதியினால்‌ 


கர்த்தருடைய 


வேதனைப்பம்போது 
சர்வவல்லமையையும்‌, 
அவருடைய அதிகாரத்தையும்‌. அவருடைய 
மகிமையையும்‌ புரிந்துகொள்கிறார்கள்‌. 
கர்த்தரே தங்களை ஆளுகை செய்கிறார்‌ 
என்பதையும்‌ பெலிஸ்தர்‌ 
அறிந்துகொள்கிறார்கள்‌. ஆனாலும்‌. 
பெலிஸ்தர்‌ தாகோனை ஆராதிப்பதை விட்டு 
விட்டு, கர்த்தருக்கு கீழ்ப்படியவில்லை. 
பெலிஸ்தர்‌ இஸ்ரவேலின்‌ தேவனுக்கும்‌ 
பயப்படுகிறார்கள்‌. தாகோனையும்‌ 
ஆராதிக்கிறார்கள்‌. கர்த்தரோ  அஸ்தோத்‌ 
ஊரார்‌. அனைவரையும்‌  பாழாக்குகிறார்‌. 
ர்த்‌ பெலிஸ்தர்மேல்‌ 
கர்த்தர்‌ 
வல்லமையான கரத்தினால்‌, 
எலும்பையும்‌ மாம்ச த்தையும்‌ தொடுகிறார்‌. 
பெலிஸ்தர்‌ தங்கள்‌ சரீரத்தில்‌. 
வேதனைகளை அனுபவித்தாலும்‌, அவர்கள்‌ 
தங்கள்‌ பாவங்களுக்கு மனந்திரும்ப 
ஆயத்தமாயில்லை. அவர்கள்‌ 
கர்த்தருடைய முகத்திற்கு நேராக, அவரை 
சபிப்பதற்கு ஆயத்தமாயிருக்கிறார்கள்‌. 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தரோடு சமாதானமாயிருப்பதற்கு 
க, கர்த்தருடைய உடன்படிக்கைப்‌ 


பெட்டி தங்களிடத்தில்‌ இருக்கலாது என்று 


அகற்றிப்போடவேண்டுமென்று, 
தீர்மானம்பண்ணுகிறார்கள்‌. 
தங்களைவிட்டுத்‌ துரத்திவிட்டால்‌ தங்களுக்கு 
ஒரு தீங்கும்‌ வராது என்று பெலிஸ்தர்‌ 
நினைக்கிறார்கள்‌. 
மனுஷருடைய இருதயம்‌ மாம்ச 
பிரகாரமாக _ சிந்திக்கிறது.  பெலிஸ்தர்‌ 
இப்போது தேவனுடைய நியாயத்தீர்ப்பினால்‌ 
அனுபலிக்கிறார்கள்‌. 
வேதனையின்‌ மத்தியில்‌, அவர்கள்‌ 
ள்‌ பாவங்‌ ர்ந்து, மனந்திரும்ப 
வேண்டும்‌. கர்த்தரோடு ஒப்புரவாகவேண்டும்‌. 
அவரோடு உடன்படிக்கை பண்ணவேண்டும்‌. 
கர்த்தருக்கு சத்துருவாயிராமல்‌ அவருக்கு 
சிநேகிதராயிருக்கவேண்டும்‌. 
பெலிஸ்தரோ, தங்கள்‌ 
ளுக்கு மத்தியில்‌ 
மாம்சப்பிரகாரமாக சிந்திக்கிறார்கள்‌. 
கர்த்தரைவிட்டு விலகிப்போய்விட்டால்‌, 
கர்த்தருடைய கை... நங்கள்மீது 
கடினமாயிருக்காது என்று நினைக்கிறார்கள்‌. 
அஸ்தோத்‌ ஊரிலுள்ள பெலிஸ்தர்‌ 
எல்லோரும்‌ ஒன்றாய்க்கூடி, “தேவனுடைய 
பெட்டி நம்மிடத்தில்‌ இருக்கலாகாது" 
என்று சொல்லுகிறார்கள்‌. 


தேவனுடைய 
தாகோனின்‌' கோவிலிலே, 
தாகோனண்டையிலிருக்கிறது. அந்தப்‌ 
பெட்டியை அந்த இடத்திலிருந்து எடுத்து, 


தீர்மானிக்கிறார்கள்‌. 

போவது என்று, 
அவர்களுக்கு தெரியவில்லை. கர்த்தருடைய 
பெட்டியை காத்‌ பட்டணத்திற்கு. 
கொண்டு. போகலாம்‌. என்று 
பெலிஸ்தர்‌ தீர்மானிக்கிறார்கள்‌. 


பெட்டி இப்போது 





i FTE 
TT 


எடுத்துச்‌ சுற்றிக்கொண்டு போகவேண்டும்‌” 
என்று சொல்லுகிறார்கள்‌; அப்படியே 
இஸ்ரவேலின்‌ தேவனுடைய பெட்டியை 
எடுத்துச்‌ சுற்றிக்‌ கொண்டுபோகிறார்கள்‌ 
(சாமு 5:8). 


கோவிலிலிருந்து தூரமான ஒரு இடத்தில்‌ 
கர்த்தருடைய பெட்டியை வைத்துவிட்டால்‌, 
கர்த்தருடைய கை தங்கள்மேல்‌ 
கடினமாயிராது என்று அவர்கள்‌ 
நினைக்கிறார்கள்‌. 


பத்தர்‌ அஸ்தே 
அதன்‌ வ்‌ 
மூலலியாதியினால்‌ மதிக்க 
வேதனையை 

முடியவில்லை. 

கர்த்தருடைய 

தேசத்நாரிடம்‌ திருப்‌ 
கொடுத்துவிடவேண்டுமென்று பெலிஸ்தர்‌ 
நினைக்கவில்லை. அதற்கு பதிலாக 
கர்த்தருடைய பெட்டி அஸ்நோத்திலுள்ள 
தாகோனின்‌ கோவிலிலே இருக்கக்கூடாது 
என்றும்‌, அந்தப்‌ பெட்டியை காத்‌ பட்டணம்‌ 
மப்டும்‌ எடுத்து சுற்றிக்கொண்டு 
போகவேண்டும்‌ என்றும்‌ நினைக்கிறார்கள்‌. 
தேவனுடைய பெப்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கு திருப்பிக்கொடுக்காமல்‌, அதை 
தாங்களே வைத்துக்கொள்‌ எவேண்டும்‌ 
என்பது பெலிஸ்தரின்‌ விருப்பம்‌. 


காத்‌ பெலிஸ்தருடைய பிரதான 
பட்டணங்களில்‌ ஒன்று. இந்தப்‌ பட்டணத்தில்‌ 
ராட்சதர்கள்‌ இருக்கிறார்கள்‌. இவர்கள்‌ 
பலசாலிகள்‌. காத்‌ பட்டணத்திலுள்ள 
ராட்சதர்களை மூலவியாதி தாக்காது. 
என்றும்‌, மூலவியாதியினால்‌ காத்‌ 
பட்டணத்து பலசாலிகளுக்கு ஒரு தீங்கும்‌, 
வேதனையும்‌ வராது என்றும்‌ பெலிஸ்தர்‌ 
நினைக்கிறார்கள்‌. 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தருடைய கை பெலிஸ்தருக்கு 
விரோதமாகமிருக்கும்போது, தங்களுடைய 
சுயபலத்தினாலோ, சயபராக்கிரமத்தினாலோ, 
பெலிஸ்தரால்‌ கர்த்தருக்கு விரோதமாக 
எதிர்த்து நிற்க முடியாது. காத்‌ 
பட்டணத்தாரின்‌ பலமோ அல்லது 
அவர்களுடைய ராட்சத உருவமோ 
மூலவியாதிக்கு தப்பிக்க உதவி செய்யும்‌ 
அரணாயிருக்காது. பெலிஸ்தர்‌ 
இஸ்ரவேலின்‌ தேவனுடைய பெட்டியை காத்‌ 
பட்டணம்‌ மட்டும்‌எடுத்து சுற்றிக்கொண்டு 
போகிறார்கள்‌. 

பெலிஸ்தர்‌ கர்த்தருடைய பெட்டியை 


எடுத்துச்‌ சுற்றிக்கொண்டு போனபின்பு, 
கர்த்தருடைய கை காத்‌ பட்டணத்தின்மேல்‌ 


பட்டணத்திலுள்ள 
ராட்சதர்களையும்‌ 
மூலலியாதியினால்‌ வாதிக்கிறார்‌ 
தேவனுடைய நியாயத்தீர்ப்புகளுக்கு முன்பாக 
சிறியவர்‌ பெரியவர்‌. என்னும்‌. 
வித்தியாச மில்லை. பலவீனர்‌ 
என்னும்‌ வேறுபாடு இல்லை. சாதாரண 
ஜனங்கள்‌, ராட்சத ஜனங்கள்‌ என்னும்‌ 
வித்தியாசமுமிலலை. கர்த்தர்‌ காத்‌ 
பட்டணத்திலுள்ள எல்லோரையும்‌ 
மூலவியாதியினால்‌ வாதிக்கிறார்‌ 


அஸ்தோத்‌ ஊராரைப்போலவே, காத்‌ 
பட்டணத்தாரும்‌ தேவனுடைய பெட்டி 
தங்கள்‌ ஊரில்‌ இருக்கக்கூடாது 
என்று நினைக்கிறார்கள்‌. அதினால்‌. 
அவர்கள்‌ தேவனுடைய பெட்டியை 
எக்ரோனுக்கு அனுப்புகிறார்கள்‌: தேவனுடைய 

பெட்டி... எக்ரோனுக்கு வருகிறபோது. 
எக்ரோன்‌ ஊரார்‌: “எங்களையும்‌ 
எங்கள்‌ ஜனங்களையும்‌ கொன்றுபோட, 
இஸ்ரவேலின்‌ தேவனுடைய பெட்டியை 
எடுத்து, எங்களண்டைக்குச்‌ சுற்றிக்‌ 
கொண்டு வந்தார்கள்‌" சாமு 510) என்று 
கூக்குரலிடுகிறார்கள்‌. 





ழ்‌ யனா 
யாய 


கர்த்தருடைய பெட்டி காத்‌ 
பட்டணத்திலிருந்து எக்ரோன்‌ பட்டணத்திற்கு 
அனுப்பப்படுகிறது. பெலிஸ்தரின்‌ அதிபதிகள்‌ 
எல்லோரும்‌ ஒன்றாய்ச்‌ 
கர்த்தருடைய பெட்டியை, 
இருந்து எக்ரோனுக்கு 

மென்று மானம்பண்ணிவ்ுக்கறார்கள்‌ 
ஆகையினால்‌ எக்ரோன்‌ பட்டணத்தாரால்‌ 
பெலிஸ்தரின்‌ அதிபதிகளுடைய கட்டளைக்கு 
எதிர்த்து நிற்க முடியாது. 

ஆனாலும்‌ எக்ரோன்‌ ஊரார்‌ தங்கள்‌ 
வேதனைகளையும்‌ பயத்தையும்‌ கூக்குரலிட்டு 
சொல்லுகிறார்கள்‌. “எங்களையும்‌ எங்கள்‌ 
ஜனங்களையும்‌ கொன்றுபோட, இஸ்ரவேலின்‌ 
தேவனுடைய பெட்டியை எடுத்து, 
எங்களண்டைக்குச்‌ சுற்றிக்‌ கொண்டு 
வந்தார்கள்‌" (சாமு 50) என்று கூக்குரலி 
டுகிறார்கள்‌. 


எக்ரோன்‌ ஊரார்‌ பெலிஸ்தரின்‌ 
அதிபதிகளையெல்லாம்‌. கூடிவரும்படி 
அழைத்து: "இஸ்ரவேலின்‌ தேவன்‌ 
எங்களையும்‌ எங்கள்‌ ஜனங்களையும்‌ 
கொன்றுபோடாதபடிக்கு, அவருடைய 
பெட்டியை அதின்‌ ஸ்தானத்திற்குத்‌ திரும்ப 
அனுப்பிவிடுங்கள்‌" சோமு 541) என்று 
சொல்லுகிறார்கள்‌. 

தங்களுக்கு மூலவியாதியும்‌, மரணமும்‌ 
வந்துவிடும்‌ என்று பயந்து. எக்ரோன்‌ ஊரார்‌ 
பெலிஸ்தரின்‌ அதிபதிகை ம்‌ 


கூடிவரும்படி 

கர்த்தருடைய பெடடியை, 

ப அதின்‌ 
அனுப்பிவிடுங்கள்‌ 

றோன்‌ ஊரார்‌ சொல்லுகிறார்கள்‌. 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பெலிஸ்தரின்‌ அதிபதிகளும்‌, 
பெலிஸ்தரும்‌ ஒன்றாய்க்‌ கூடிவந்திருக்கும்‌. 
போது, தேவனுடைய கை அங்கே, 
அவர்கள்மேல்‌. மகாபாரமாயிருக்கிறது. 
எக்ரோன்‌ பட்டணமெங்கும்‌ சாவு 
மும்முரமாயிருக்கிறது. பெலிஸ்தர்‌ 
தேவனுடைய நியாயத்‌. தீர்ப்புக்கு 
தப்பிப்பதற்கு என்ன செய்யலாம்‌ என்று 
யோசித்துக்கொண்டிருக்கிறார்கள்‌. ஆனால்‌ 
கர்த்தருடைய நியாயத்தீர்ப்போ பெலிஸ்தரின்‌ 
எல்லா. பட்டணங்களுக்கும்‌ பரவுகிறது. 
பட்டணமெங்கும்‌. சாவு 
மும்முரமாயிருப்பதினால்‌, பெலிஸ்தரில்‌ 
அநேகர்‌ செத்துப்போகிறார்கள்‌. 


செத்துப்போகாதிருந்தவர்கள்‌. 
மூலவியாதியினால்‌  வாதிக்கப்படுகிறார்கள்‌. 
எக்ரோன்‌ பட்டணத்தின்‌ கூக்குரல்‌ 
வானபரியந்தம்‌ எழும்பிற்று (சாமு 512) 
பெலிஸ்தரால்‌ கூக்குரலிடமாத்திரமே 
முடிகிறது. அவர்கள்‌ நம்புகிற தாகோன்‌ 
அவர்களுடைய கூக்குரலைக்‌ கேட்டு 
அவர்களுக்கு உதவி செய்ய வரவில்லை. 
ல்‌ 
கிடக்கிறது. 

சிதறிப்போிரக்கிறது. 

காதுகள்‌ இருந்தாலும்‌ 





i FTN 
TT 


கர்த்தருடைய உடன்படிக்கைப்‌ பெட்டி 
இஸ்ரவேல்‌ தேசத்திற்கு திரும்பி வருகிறது. 
'பெலிஸ்தருடைய 'சாரிகளும்‌ 
குறிசொல்லுகிறவர்களும்‌ கர்த்தருடைய 
பெட்டியை அதின்‌ ஸ்‌ ர்‌ 
அனுப்பிவிடவேண்டுமென்று ஆலோசனை 
சொல்லுகிறார்கள்‌. பெட்டியை வெறுமையாய்‌ 
அனுப்பாமல்குற்றநிவாரண காணிக்கையையும்‌ 
சேர்த்து அனுப்பவேண்டுமென்று 
சொல்லுகிறார்கள்‌ சாமு 64-1), 

பெலிஸ்தர்‌ இஸ்ரவேலின்‌ க்‌ 
விரோதமாகப்‌ டு செய்திருக்கக்‌, 
தங்களுடைய பாவங்களை நிவிர்த்தி 
பண்ணுவதற்காக, அவர்கள்‌ இஸ்ரவேலின்‌ 
தேவனுக்கு விலையுயர்ந்த வெகுமதிகளை 
அனுப்புகிறார்கள்‌ (சாமு 6:-5). பெலிஸ்தர்‌ 
கர்த்தருடைய உடன்படிக்கைப்‌ பெட்டியை 
இஸ்ரவேல்‌ தேசத்திற்கு அனுப்பினாலும்‌, 
அந்தப்‌ பெட்டி தங்கள்‌ தேசத்திற்கு. 
மறுபடியும்‌. வரவேண்டுமென்றும்‌ 
எதிர்பார்க்கிறார்கள்‌. உடன்படிக்கைப்‌ பெட்டி 
வைக்கப்பட்டிருக்கிற வண்டில்‌, 
பெத்ஷிமேசுக்குப்‌ போகாமல்‌, தங்கள்‌ 
தேசத்திற்கு திரும்பி வரவும்‌ வாய்ப்புள்ளது. 
என்று எதிர்பார்க்கிறார்கள்‌ சாமு 6:89). 

பெத்விமேசின்‌ மனுஷர்‌ கர்த்தருடைய 
பெட்டியைக்‌ கண்டு மிகவும்‌ சந்தோஷப்‌ 
படுகிறார்கள்‌. அவர்கள்‌ அன்றையதினம்‌ 
கர்த்தருக்கு சர்வாங்க  த௲னங்களை 
செலுத்தி பலிகளையிடுகிறார்கள்‌ 
சாமு 642-18). பெத்ஷிமேசின்‌ மனுஷர்‌ 
கர்த்தருடைய பெட்டிக்குள்‌ பார்த்தபடியினால்‌, 
கர்த்தர்‌ அவர்களை அடிக்கிறார்‌ 
சாமு 69-21) 


கர்த்தருடைய பெட்டி. 
சாமு 6:1-9 


சாமு 6. 
பெலிஸ்தரின்‌ 
இருத்தது. 


கர்த்தருடைய பெட்டி. 
தேசத்தில்‌ ஏழுமாதம்‌ 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சாமு 62. பின்பு பெலிஸ்தர்‌ 
பூஜாசாரிகளையும்‌ குறிசொல்லுகிறவர்‌ 
களையும்‌ அழைப்பித்து: கர்த்தருடைய 
பெட்டியைப்‌ பற்றி நாங்கள்‌. 
என்னசெய்யவேண்டும்‌? அதை 
நாங்கள்‌ எவ்விதமாய்‌. அதின்‌ 
ஸ்தானத்திற்கு. அனுப்பிவிடலாம்‌ 
என்று எங்களுக்குச்‌ சொல்லுங்கள்‌. 
என்றார்கள்‌. 


1சாமு 6:3. அதற்கு அவர்கள்‌: 
இஸ்ரவேலின்‌ தேவனுடைய பெட்டியை 
நீங்கள்‌ அனுப்பினால்‌ அதை 
வெறுமையாய்‌ அனுப்பாமல்‌, 
குற்றதிவாரண காணிக்கையை 
எவ்விதத்திலும்‌ அவருக்குச்‌ 
செலுத்தவேண்டும்‌; அப்பொழுது 
நீங்கள்‌ சொஸ்தமடைகிறதும்‌ 
அல்லாமல்‌, அவருடைய கை 
உங்களை விடாதிருந்த முகாந்தரம்‌ 
இன்னது என்றும்‌ உங்களுக்குத்‌ 
தெரியவரும்‌ என்‌ றார்கள்‌. 
1சாமு 6:4. அதற்கு அவர்கள்‌: 
குற்றதிவாரண காணிக்கையாக 
நாங்கன்‌ அவருக்கு என்னத்தைச்‌. 
செலுத்தவேண்டுமென்று கேட்டதற்கு, 
உங்களெல்லாருக்கும்‌ 
அதிபதிகளுக்கும்‌ 
வாதையுண்டான படியால்‌, 
பெலிஸ்தருடைய அதிபதிகளின்‌ 
இலக்கத்திற்குச்‌. சரியாக 
மூலவியாதியின்‌. சாயலானபடி. 
செய்த ஐந்து பொன்‌ ச்குபங்களும்‌, 
பொன்னால்‌ செய்த ஐந்து 
சுண்டெலிகளும்‌ செலுத்தவேண்டும்‌. 


கோமு. 8:5. ஆகையால்‌ உங்கள்‌ 
மூலவியாதியின்‌: சாயலான 
சுகுபங்கனையும்‌, உங்கள்‌ தேசத்தைக்‌ 
கெடுத்துப்போட்ட கண்டெலிகளின்‌ 
காயலான ௬ரூபங்களையும்‌ நீங்கள்‌. 
உண்டுபண்ணி, இஸ்ரவேலின்‌: 
தேவனுக்கு. மகிமையைச்‌. 
செலுத்துங்கள்‌; அப்பொழுது 
ஒரு உங்கள்‌ மேலும்‌, 
உங்கன்‌ தேவர்கன்மேலும்‌, உங்கள்‌ 
தேசத்தின்மேலும்‌ இறங்கியிருக்கிற 
அவருடைய உங்களை 
விட்டு விலகும்‌. 





f= al 
ETT 


சோமு 6:8. எகிப்தியரும்‌ பார்வோனும்‌ 
தங்கள்‌. இருதயத்தைக்‌ கடினப்‌ 
படுத்தினது போல, நீங்கள்‌ உங்கள்‌ 
இருதயத்தைக்‌ கடிணப்படுத்துவானேன்‌? 
அவர்களை அவர்‌ தீங்காய்‌ 
வாதித்தபின்பு, ஜனங்களை அவர்கள்‌: 
அனுப்பிவிட்டதும்‌, அவர்கள்‌ 
போய்விட்டதும்‌ இல்லையோ? 


சோமு 64. இப்போதும்‌ நீங்கள்‌ ஒரு 
புதுவண்டில்‌ 

பூட்டாதிருக்கிற 

கறவைப்பகக்கனைப்‌ 

அவைகளை. வண்டிலிலே 
அவைகளின்‌ 

அவைகளுக்குப்‌ 

போகவிடாமல்‌, வீட்டிலே கொண்டுவந்து 
விட்டு, 


மாமு 64. 
பெட்டியை எடுத்து, 
ன்மேல்‌. வைத்து, 

குற்றநிவாரணகாணிக்கையாக 
அவருக்குச்‌. செலுத்தும்‌ 
பொன்னுருப்படிகனை அதின்‌ 
பக்கத்தில்‌ ஒரு சிறிய பெட்டியிலே 
வைத்து, அதை அனுப்பிவிடுங்கள்‌.. 


பின்பு கர்த்தருடைய 
அதை வண்டிலி. 
நீங்கள்‌ 


சோமு 6:9. அப்பொ பாருங்கள்‌; 
அது தன்‌ எல்லைக்குப்‌ போகிறவழியாய்‌ 
பெத்ஷிமேசுக்குப்‌ போனால்‌, இந்தப்‌ 
பெரிய தீங்கை நமக்குச்‌ செய்தவர்‌ 
அவர்தாமே என்று அறியலாம்‌; 
போகாதிருந்தால்‌, அவருடைய கை 
நம்மைத்‌ தொடாமல்‌, அது 
தற்செயலாய்‌ நமக்கு நேரிட்டது என்னு 
அதிந்துகொன்னலாம்‌ என்‌ நார்கள்‌. 


பெலிஸ்தர்‌ தேவனுடைய பெட்டியைப்‌ 
பிடித்து, அதை  தாகோனின்‌ கோவில்‌ 
கொண்டு வந்து வைக்கிறார்கள்‌. 
'தாகோனின்‌. கோவில்‌ அஸ்தோத்‌ 
ஊரிலிருக்கிறது. கர்த்தர்‌ அஸ்தோத்‌ ஊராரை 


அனுப்புகிறார்கள்‌. 
பட்டணத்தாருக்கும்‌. 
உண்டாக்கி அவர்களை வாதிக்கிறார்‌. 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அதன்பின்பு கர்த்தருடைய பெட்டி 
எக்ரோனுக்கு வருகிறது.  எக்ரோன்‌ 
பட்டணமெங்கும்‌ சாவு மும்முரமாயிருக்கிறது. 
தேவனுடைய கை அங்கே 
மகாபாரமாயிருக்கிறது. எக்ரோன்‌ 
பட்டணத்தின்‌ கூக்குரல்‌ வானபரியந்தம்‌ 
எழும்பிற்று. கர்த்தருடைய பெட்டி 
பெலிஸ்தரின்‌ தேசத்தில்‌ ஏழுமாதம்‌ 
இருக்கிறது (சாமு 6.1) 


பெலிஸ்தர்‌ தேவனுடைய பெட்டியைப்‌ 
பிடித்து தங்கள்‌ தேசத்திற்கு கொண்டு வந்த 
நாளிலிருந்து, பெட்டி அவர்கள்‌ 
தேசத்திலிருந்த ஏழுமாத காலம்‌ வரையிலும்‌, 
கர்த்தர்‌ பெலிஸ்தரை மூலவியாதியினால்‌: 
வாதிக்கிறார்‌. கர்த்தருடைய கரம்‌ 
பெலிஸ்தர்மேல்‌ கடினமாயிருக்கிறது. 
கர்த்தருடைய பெட்டி தங்கள்‌ 
தேசத்திலிருப்பதினால்‌, தங்களுக்கு சாபம்‌ 
வந்திருப்பதாக பெலிஸ்தர்‌ நினைக்கிறார்கள்‌. 


தேவனுடைய பெட்டி பெலிஸ்தருடைய 
தேசத்திலே இருந்த ஏழுமாத காலம்‌ 
வரையிலும்‌, இஸ்ரவேல்‌ தேசத்திலே. 
கர்த்தருடைய பெட்டி இல்லை, கர்த்தருடைய 
பிரசன்னத்திற்கு 
ல்‌ தேசத்தார்‌ 
கர்த்தருடைய பிரசன்னத்திற்கு 
விசேஷித்த அடையாளமான, அவருடைய 
பெட்டி, ஏழுமாத காலமாக, அங்கே 
இல்லாமல்‌ போயிற்று. 
இஸ்ரவேல்‌ தேசத்தாருக்கு இந்த 
ஏழுமாத காலம்‌ ஒரு சோகமான காலம்‌. 
அவர்கள்‌ துக்கத்தோடும்‌ வேதனையோடும்‌ 
இருக்கிறார்கள்‌. கர்த்தருடைய பெட்டி எந்த 
ஸ்தலத்தில்‌ இருக்கிறதோ அந்த ஸ்தலமே 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு பரிசுத்த ஸ்தலம்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில்‌ 
வாசம்பண்ணுகிறார்‌. சீலோவிலே 
கர்த்தருடைய பெட்டி இருந்தது. அது 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு ஆறுதலாயிருந்தது. 
அவர்கள்‌ விசுவாசத்தோடும்‌ ஜெபத்தோடும்‌ 
கர்த்தருடைய ஆலயத்திற்கு வந்து 
அவரைத்‌ தொழுதுகொண்டார்கள்‌. 


இப்போதோ கர்த்தருடைய பெட்டி 
இஸ்ரவேல்‌ தேசத்தில்‌ இல்லை. அங்கே 
கர்த்தருடைய பிரசன்னத்திற்கு 
அடையாளமில்லை. அதனால்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திர்‌ என்ன செய்வது என்று 
தெரியாமல்‌ தவித்துக்கொண்டிருக்கிறார்கள்‌. 





i= FTE 
TT 


கர்த்தர்‌ சர்வவியாபகர்‌. புதிய 
ஏற்பாட்டுக்காலத்து விசுவாசிகளாகிய நமக்கு, 
உடன்படிக்கைப்‌ பெட்டியின்‌ பிரமாணம்‌ 
'கொடுக்கப்படவில்லை. எங்கே இரண்டுபேர்‌ 
மூன்றுபேர்‌ கர்த்தருடைய நாமத்தினால்‌ 
கூடியிருக்கிறார்களோ, அங்கே அவர்கள்‌ 
நடுவில்‌ கர்த்தர்‌ இருக்கிறார்‌ 
உடன்படிக்கைப்‌ பெட்டி தூரத்திலே. 
இருந்தாலும்‌, கர்த்தர்‌ நமக்கு 
சமீபமாயிருக்கிறார்‌. தம்மை நோக்கி 
கூப்பிடுகிற அணைவருக்கும்‌ கர்த்தர்‌ 
சமீபமாயிருப்பது நமக்கு  கிடைத்திருக்கிற 
பெரிய சிலாக்கியம்‌. 


இஸ்ரவேல்‌ தேசத்திலே, கர்த்தருடைய 
பெட்டி ஏழுமாதமாக இல்லாமலிருந்தது, 
கர்த்தர்‌ அவர்களுக்கு 
தண்டனையாயிருக்கிறது. இந்த 
காலமும்‌ கர்த்தருடைய 
பெலிஸ்தருடைய தேசத்திலிருக்கிறது. 
பெலிஸ்தருடைய தேசத்திலே கர்த்தருடைய 
பெட்டி இருப்பதினால்‌, கர்த்தர்‌ பெலிஸ்தரைத்‌ 
தண்டிக்கிறார்‌. அவர்களை 
மூலவியாதியினால்‌ ர ரன தம்முடைய 
பெட்டியை பெலிஸ்‌; சீக்கிரமாக 
இஸ்ரவேல்‌ தேசத்திற்கு திரும்ப 
அனுப்பிவிடவேண்டும்‌ என்று. கர்த்தர்‌ 
பெலிஸ்தரை மூலவியாதியினால்‌ வாதிக்கிறார்‌. 
தேவனுடைய கை ஏழுமாத காலமாக 
பெலிஸ்தருடைய த்தில்‌ 
மகாபாரமாயிருக்கிறது. 


பாவிகள்‌ 
மனந்திரும்பாமல்‌, 
ஜீவித்தால்‌, 
அதிகரிக்கும்‌, 
மனந்திரும்பாமல்‌, 
செய்கிறார்களோ, அவ்வளவு காலத்திற்கும்‌ 
அவர்கள்‌ வேதனைகளை அனுபவிப்பார்கள்‌. 
பெலிஸ்தர்‌  ஏழுமாதமாக கர்த்தருடைய 
உடன்படிக்கைப்‌ பெட்டிய இஸ்ரவேல்‌. 
தேசத்திற்கு அனுப்பாமல்‌, தங்கள்‌ 
தேசத்திலேயே வைத்திருந்து. வாதைகளை 
அனுபவித்தார்கள்‌. 


தங்கள்‌ பாவங்களுக்கு 
தொடர்ந்து பாவத்திலே. 


வா 
அவர்கள்‌ 
வாதிக்கப்பட்டு 
அனுபவிக்கிறார்கள்‌. 
வானபரியந்தம்‌ 


பெலிஸ்தரால்‌ 
தாங்கிக்கொள்ள முடியவில்லை. 
மூலலியாதியினால்‌ 
வேதனைகளை 
அவர்களுடைய கூக்குரல்‌ 
எழும்பிற்று. கர்த்தருடைய பெட்டியை அதின்‌ 


ஸ்தானத்திற்கு திரும்பவும்‌ அனுப்பிவிடலாம்‌ 
என்று பெலிஸ்தர்‌ தீர்மானம்பண்ணுகிறார்கள்‌. 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தருடைய பெட்டியைப்‌ பற்றி 
நாங்கள்‌ என்னசெய்யவேண்டும்‌? அதை 
நாங்கள்‌ எல்விதமாய்‌ அதின்‌ ஸ்தானத்திற்கு 
அனுப்பிவிடலாம்‌' சாமு 6:2) என்று 
பெலிஸ்தருக்கு தெரியவில்லை. இதைப்பற்றி 
விசாரித்து அறிந்துகொள்வதற்காக 
பெலிஸ்தர்‌ பூஜாசாரிகளையும்‌, 
குறிசொல்லுகிறவர்களையும்‌ 
அழைப்பிக்கிறார்கள்‌. 
பெட்டியை நாங்கள்‌ 
ஸ்தானத்திற்கு 
எங்களுக்குச்‌ 
6:2) என்று 
பூதாசாரிகளிடமும்‌ 
த்ல ல்களில்‌ கேட்கிறார்கள்‌ 
பூஜாசாரிகளுக்கு குற்றநிவாரண 
காணிக்கையைப்பற்றித்‌  தெரிந்திருக்கிறது. 
அவர்கள்‌ ஆராதனை முறைமைகளை 
அறிந்திருக்கிறார்கள்‌. அவர்களிடத்தில்‌ 
பொதுவான ஞானமும்‌, அறிவும்‌, புத்தியும்‌ 
இருக்கிறது. ஆகையினால்‌... பெலிஸ்தர்‌ 
அவர்களிடம்‌, “கர்த்தருடைய பெட்டியைப்பற்றி 
நாங்கள்‌ என்ன செய்யவேண்டும்‌" என்று 
ஆலோசனை கேட்கிறார்கள்‌. 


என்று 
(சாமு 


ூஜசாரிகரும்‌ 
கர்துககலர்ககூம்‌ லிஸ்தருக்கு 
ஆலோ சொல்லுகிறார்கள்‌. 
அவர்களுக்குள்ளே கருத்து வேறுபாடு 
எதுவுமில்லை. அவர்கள்‌ எல்லோருமே 
கருத்தில்‌ ப்‌ 

பெட்டியை 
அனப்பிவிடவேண்டும்‌ 


எடுத்துக்காட்டாகச்‌ சொல்லுகிறார்கள்‌. 


"எகிப்தியரும்‌ பார்வோனும்‌ தங்கள்‌ 
இருதயத்தைக்‌ கடினப்படுத்தினது போல, 
நீங்கள்‌ உங்கள்‌ இருதயத்தைக்‌ 
கடினப்படுத்துவானேன்‌? அவர்களை 
அவர்‌ தீங்காய்‌ வாதித்தபின்பு ஜனங்களை 
அவர்கள்‌ அனுப்பிவிட்டதும்‌, 
அவர்கள்‌ போய்விட்டதும்‌ இல்லையோ?" 
சாமு 6%) என்று வூஜாசாரிகளும்‌ 
குறிசொல்லுகிறவர்களும்‌ பெலிஸ்தரிடத்தில்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 





i FTN 
TT 


கர்த்தருடைய பெட்டியை பெலிஸ்தர்‌ 
அதன்‌ ஸ்தானத்திற்கு திரும்ப அனுப்பும்போது, 
அதை வெறுமையாக அனுப்பக்கூடாது 
என்றும்‌, குற்றிவாரண காணிக்கையை 
எங்லிதத்திதும்‌.. கர்த்தருக்கு செலுத்த 
வேண்டும்‌ என்றும்‌ அவர்கள்‌ பெலிஸ்தருக்கு 
ஆலோசனை சொல்லுகிறார்கள்‌ 
சாமு 6:3). இஸ்ரவேலின்‌ தேவனாகிய 
கர்த்தர்‌ ன்‌ 

எரிச்சலுள்ள ன்‌ 
பூஜாசாரிகளுக்கு தெரிந்திருக்கிறது. 


கர்த்தர்‌ யாருக்கு விரோதமாக எதிர்த்து 
நிற்கிறாரோ, அவர்கள்‌ கர்த்தருடைய 
சமுகத்தில்‌ வரும்போது வெறும்‌ 
கையோடு வராமல்‌, குற்றநிவாரண 
காணிக்கையோடு வரவேண்டும்‌. பெலிஸ்தர்‌ 
எல்லோரும்‌ இப்‌ 


குணப்படுத்துவதற்கு 
மருந்தோ 


அனுப்பும்போது, கர்த்தருக்கு குற்றநிவாரண 
காணிக்கையை செலுத்தவேண்டும்‌. 
“அப்பொழுது நீங்கள்‌ சொஸ்தமடைகிறதும்‌ 
அல்லாமல்‌, அவருடைய கை உங்களை 
விடாதிருந்த முகாந்தரம்‌ இன்னது 
என்றும்‌ உங்களுக்குத்‌ 

(சாமு 63) என்று 
குறிசொல்லுகிறவர்களும்‌ 

ஆலோசனை சொல்லுகிறார்கள்‌. 


பெலிஸ்தர்‌ கர்த்தருக்கு 
a செலுத்தினால்‌ 
மாத்திரமே, 

மூலவியாதியின்‌ 

அவர்களால்‌ குணமடைய 

வழியில்‌ குணமடைவதற்கு 

கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துவதினாலோ 
அல்லது பலியை  செலுத்துவதினாலோ 
தங்களுக்கு ஒரு பிரயோஜனமும்‌ 
உண்டாகாது என்று நினைத்தால்‌, 
பெலிஸ்தருக்கு ஒரு பிரயோஜனமும்‌ 
உண்டாகாது. 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பெலிஸ்தர்‌ கர்த்தருக்கு வெறும்‌ 
காணிக்கையை செலுத்தக்கூடாது. அவர்கள்‌ 
கர்த்தருக்கு குற்றநிவாரண காணிக்கையை 
செலுத்தவேண்டும்‌. தங்களுடைய 
பாவங்களினிமித்தமும்‌, 
அக்கிரமங்களினிமித்தமும்‌ கர்த்தர்‌ தங்களை 
தண்டித்திருக்கிறார்‌ என்பதை அவர்கள்‌ 
அங்கீகரிக்கவேண்டும்‌. தங்களுடைய 
நிவிர்த்திபண்‌ ணுவதற்காக, 
கர்த்தருக்கு குற்றநிவாரண 
காணிக்கையை செலுத்தவேண்டும்‌. 


எப்படிப்பட்ட 

காணிக்கையை 

என்று பெலிஸ்தருக்கு 

தெரியவில்லை. அவர்கள்‌ பூஜாசாரிகளிடம்‌, 

குற்றிவாரண காணிக்கையாக நாங்கள்‌ 

அவருக்கு என்னத்தைச்‌ செலுத்தவேண்டும்‌" 
சாமு 6:4) என்று கேட்கிறார்கள்‌. 


பூஜாசாரிகளும்‌, 
குறிசொல்லுகிறவர்களும்‌, அவர்களுக்கு 
பிரதியுத்தரமாக “உங்களெல்லாருக்கும்‌ 
உங்கள்‌ அதிபதிகளுக்கும்‌ 
வாதையுண்டானடியால்‌, 

ம்‌ 

மூலவியாதியின்‌ சாயலானபடி செய்த ஐந்து, 
பொன்‌ சுரூபங்களும்‌, பொன்னால்‌ செய்த 
ஐந்து சுண்டெலிகளும்‌ செலுத்தவேண்டும்‌" 
(சாமு 6:4) என்று சொல்லுகிறார்கள்‌. 


பெலிஸ்தர்‌ மூலவியாதியின்‌ 
சாயலானட்டி... செய்த. சரூபங்களை 
கர்த்தருக்கு குற்றநிவாரண காணிக்கையாக 
ம்‌ பெலிஸ்தர்கள்‌. 
மூலலியாதியினால்‌ 

அவர்களுடைய 
பண்கள்‌ 

சரீரம்‌ 
"கர்த்தர்‌ 


வாதிக்கப்பட்டிருக்கிறார்கள்‌. 

பிறப்பு உறுப்புக்களில்‌ 

உண்டாயிருக்கிறது. அவர்களுடைய 
முழுவதும்‌ வீக்கம்‌ கண்டிருக்கிறது. 


அவர்களுடைய பிறப்பு உறுப்பில்‌ 
ஏற்பட்டிருப்பதினால்‌,. 

வெட்கப்படுகிறார்கள்‌. 

கர்த்தருக்கு விரோதமாக செய்த பாவத்தையும்‌ 
அக்கிரமத்தையும்‌ நினைத்து 
வேதனைப்படவேண்டும்‌, வெட்கப்படவேண்டும்‌ 
என்பதற்காக கர்த்தர்‌ அவர்களை 
மூலவியாதியினால்‌ வாதித்திருக்கிறார்‌. 





i= FTE 
TT 


'தம்முடைய சத்துருக்களைப்‌ 
பின்புறமாக அடித்து. அவர்களுக்கு நித்திய 
நிந்தையை வரப்பண்ணினார்‌" (சங்‌ 78:66. 
பெலிஸ்தர்‌ கர்த்தருக்கு குற்றநிவாரண 
காணிக்கையாக பொன்னால்‌ செய்த. 
சுண்டெலிகளையும்‌ செலுத்தவேண்டும்‌. 
சுண்டெலிகள்‌ பெலிஸ்தருடைய தேசத்தை 
பாழாக்கிப்போடுகிறது. சுண்டெலி 
மிகச்சிறிய பிராணி. பெலிஸ்தரோ தங்களை 
மிகப்பெரியவர்கள்‌ என்று நினைத்து 
பெருமைப்பட்டார்கள்‌. கர்த்தரோ இருதயத்தில்‌ 
பெருமையுள்ள பெலிஸ்தரை, 
சுண்டெலியைப்போல. சாதாரண 
பிராணியினால்‌ வாதிக்கிறார்‌. அவர்களை 
வேதனைப்படுத்தி தாழ்த்துகிறார்‌. ஒரு சிறிய 
பிராணி பெலிஸ்தரை வேதனைப்படுத்துகிறது. 
பெலிஸ்தருடைய தேசம்‌ முழுவதும்‌ 
சுண்டெலிமினால்‌ வாதை உண்டாயிற்று. 


மூலலியாதியின்‌ சாயலான 
சுண்டெலிகளையும்‌ 

பொன்‌ 

அதிக கிரயம்‌ 

பொன்னை வாங்கவேண்டும்‌. 
தேவனாகிய 
சமாதானத்தை 


கொடுத்து 

இஸ்ரவேலின்‌ 
கர்த்தரிடத்திலிருந்து 
வாங்குவதற்கு, பெலிஸ்தர்‌ அதிக கிரயத்தை 


கொடுக்க வேண்டியதாயிருக்கிறது. 
தங்களுடைய வேதனையும்‌, வாதையும்‌ 
நீங்குவதற்கு பெலிஸ்தர்‌ எந்தக்‌ கிரயத்தையும்‌ 
செலுத்த ஆயத்தமாயிருக்கிறார்கள்‌. 


பெலிஸ்தர்‌ கர்த்தருக்கு 
பொன்சுரூபங்களையும்‌, 
பொன்சுண்டெலிகளையும்‌ குற்றநிவாரண 
காணிக்கையாக செலுத்தவேண்டும்‌ என்றும்‌ 
பூஜாசாரிகளும்‌. குற்சொல்லுகிறவர்களும்‌ 
ல்லுகிறார்கள்‌. அவர்கள்‌ பெலிஸ்தருடைய. 
அதிபதிகளின்‌ இலக்கத்திற்குச்‌ சரியாக 
மூலவியாதியின்‌ சாயலானபடி செய்த ஐந்து 
பொன்‌ சுரூபங்களும்‌, பொன்னால்‌ செய்த 
ஐந்து சுண்டெலிகளும்‌ செலுத்தவேண்டும்‌ 
சாமு 6:4). 
கர்த்தருக்கு, ந்த 
காணிக்கையை 
அவர்கள்‌ தங்கள்‌ 
நீங்கி சொஸ்தமடைவார்கள்‌. 


இன்னது என்று அவர்களுக்கு தெரியவரும்‌ 
சோமு 6:3) 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


கர்த்தருடைய 
அதை தங்கள்‌ தேசத்திற்கு 
கொண்டு வந்ததால்தான்‌, கர்த்தருடைய கை 
அவர்களை லிடாதிருக்கிறது என்பது 
அவர்களுக்கு தெரியவரும்‌. 
பெலிஸ்தர்‌ கர்த்தருடைய பெட்டியைப்‌ 
பிடித்துக்கொண்டதினால்‌ அவர்களுக்கு 
மூலவியாதி வந்திருக்கிறது. அவர்கள்‌ 
கர்த்தருடைய பெட்டியை அதன்‌ 
ஸ்தானத்திற்கு திருப்பி அனுப்பிவிட்டால்‌, 
அவர்களுடைய மூலவியாதி சொஸ்தமாகும்‌. 


என்பது, 

நிச்சயமாய்த்‌ 
தெரியவில்லை. கர்த்தருடைய கோபத்தினால்‌ 
தான்‌ தங்களுக்கு மூலவியாதி வந்திருக்கிறது. 
என்பதை உறுதிபண்ணுவதற்கு, பெலிஸ்தர்‌ 
மேலும்‌ ஒரு காரியத்தை செய்யலாம்‌ என்று, 
பூஜாசாரிகளும்‌  குறிசொல்லுகிறவர்களும்‌ 
ஆலோசனை சொல்லுகிறார்கள்‌. 


பெலிஸ்தர்‌. கர்த்‌ வ பெட்டியைப்‌ 

பிடித்து தங்கள்‌ த்திற்கு கொண்டு 

ந்தார்கள்‌. அவர்கள்‌ அந்தப்‌ பெட்டியை 

ஸ்தானத்திற்கு திருப்பி 

அந்தப்‌ பெட்டிக்குரிய 

கனத்தையும்‌ கொடுத்து 

சாதாரணமாக 

அனுப்பாமல்‌ ஒரு புது வண்டில்‌ செய்து, 

அதன்மீது ஏற்றி அனுப்பவேண்டும்‌. அந்த 

வண்டியை நுகம்‌ பூட்டாதிருக்கிற இரண்டு 

கறவை பசுக்கள்‌ இழுத்துக்கொண்டு 
போகவேண்டும்‌ (சாமு 6:7). 


பசுக்களை... வண்டியை 
பதக யாரும்‌ பயன்படுத்தமாட்டார்கள்‌. 
காளை மாடுகளைத்தான்‌ வண்டிகளை 
இழுப்பதற்கு பயன்படுத்துவார்கள்‌. கறவை 
பசுக்கள்‌ வீட்டிலிருக்கும்‌. பசு மாட்டிற்கு. 
வண்டிகளை இழுத்து பழக்கம்‌ இருக்காது. 
பூஜாசாரிகளோ, நுகம்‌ பூட்டாதிருக்கிற, 
இரண்டு கறவை பசுக்களைப்‌ த்‌ 


மென்று சொல்லுகிறார்கள்‌. 





i FTE 
TT 


வண்டியை ஒருவரும்‌ ஓட்டிக்கொண்டு 
போகக்கூடாது. “கர்த்தருடைய பெட்டியை 
எடுத்து, அதை வண்டிலின்மேல்‌ வைத்து. 
நீங்கள்‌ குற்றநிவாரணகாணிக்கையாக 
அவருக்குச்‌ செலுத்தும்‌ பொன்னுருப்படிகளை: 
அதின்‌ பக்கத்தில்‌ ஒரு 
பெட்டியிலே. வைத்து, 
அனுப்பிவிடுங்கள்‌” 
என்று பூஜாசாரிகள்‌ 
ஆலோசனை சொல்லுகிறார்கள்‌. 


வண்டியில்‌ பூட்டப்ப்டிருப்பது கறவை 
பசுக்கள்‌. அவைகளின்‌ கன்றுக்குட்டிகளும்‌, 
கறவை பசுக்களுக்கு பின்னால்‌. 
போகக்கூடாது. அந்தக்‌ கன்றுக்குட்டிகளை 
வீட்டிலே கொண்டு வந்து 
விட்டுவிடவேண்டும்‌. கறவை பசுக்கள்‌ 
தானாகவே வண்டியை இழுத்துக்கொண்டு 
போகவேண்டும்‌. 


பூஜாசாரிகளும்‌, 
குறிசொல்லுகிறவர்களும்‌ 
ஆலோசனை 
முரணாகயிருக்கிறது. 
வீட்டிலிருக்கும்போது. 
எங்கும்‌ போகாது. 
கன்றுக்குட்டிகளுக்கு பால்கொடுக்க, 
இருக்கும்‌ வீட்டிற்கே 
வந்துவிடும்‌. கறவை பசுக்‌ 
பூட்டாதிருக்கிறது. 
வண்டிகளை த்து பழக்‌ 
கர்த்தர்‌ அற்புதம்‌ செய்தால்‌ மாத்திரமே 
இந்த இரண்டு கறவை பசுக்களும்‌, 
தாங்கள்‌ _ கட்டப்பட்டிருக்கிற வண்டியை, 
இழுத்துக்கொண்டுபோகும்‌. 


பசுமாடுகள்‌ _ 


கன்றுக்குட்டிகள்‌ 
வீட்டிற்குத்‌ 
எல்லோரும்‌ 
கர்த்தருடைய கரம்‌ 


திரும்பிப்போகும்‌ 
பொதுவாக எதிர்பா£ப்பார்கள்‌. 


வண்டிலை இழுத்துக்கொண்டு போகும்‌. 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தெய்வீக வல்லமை 
கிரியை செய்தால்‌ மாத்திரமே கறவை 
பசுமாடுகள்‌ அந்த வண்டியை இஸ்ரவேல்‌ 
தேசத்திற்கு இழுத்துக்கொண்டு போகும்‌, 
அந்த வண்டில்‌. 'பெத்ஷிமேசிற்குப்‌ 
போகவேண்டுமென்று பூஜாசாரிகள்‌ 
சொல்லுகிறார்கள்‌. “அது தன்‌ எல்லைக்குப்‌ 
போகிறவழியாய்‌ பெத்ஷிமேசுக்குப்‌ போனால்‌, 
தப்‌ பெரிய தீங்கை நமக்குச்‌ செய்தவர்‌ 
அவர்தாமே என்று அறியலாம்‌; 
போகாதிருந்தால்‌, அவருடைய கை நம்மைத்‌ 
தொடாமல்‌, அது தற்செயலாய்‌ நமக்கு 
நேரிட்டது என்று அறிந்துகொள்ளலாம்‌" 
சாமு 69) என்று பூஜாசாரிகளும்‌ 
குறிசொல்லுகிறவர்களும்‌ ஆலோசனை 
சொல்லுகிறார்கள்‌. 


கர்த்தருடைய 


பூஜாசாரிகளும்‌. 
குறிசொல்லுகிறவர்களும்‌  பெலிஸ்தருக்கு 
இந்த ஆலோசனைகளை சொல்லுகிறார்கள்‌. 


பெத்ஷிமேஸ்‌ 
1சாமு 6:10-18 


1சாமு 8:10. அந்த மனுஷர்‌ அப்படியே 
செய்து, இரண்டு கறவைப்‌ பசுக்களைக்‌ 
கொண்டு வத்து, அவைகளை வண்டிலி. 
லே கட்டி அவைகளின்‌ 
கன்றுக்குட்டிகனை வீட்டிலே 
அடைத்துவைத்து, 


1காமு 61. கர்த்தருடைய 
பெட்டியையும்‌, பொன்னால்‌ செய்த 
சுண்டெலிகளும்‌ தங்கள்‌. 
முலவியாதியின்‌ சாயலான 
சுருபங்களூம்‌ வைத்திருக்கிற சிறிய 
பெட்டியையும்‌, அத்த வண்டிலின்மேல்‌ 
வைத்தார்கன்‌.. 


காமு 802. அப்பொழுது அந்தப்‌ 
பசுக்கள்‌ யெத்ஷிமேகக்குப்‌ போகிற 
வழியிலே செவ்வையாய்ப்‌ போய்‌, 
வலது இடது பக்கமாய்‌ விலகாமல்‌, 
பெரும்பாதையான நேர்வழியாகக்‌. 
கூப்பிட்டுக்‌ கொண்டே நடந்தது; 
ெலிஸ்தரின்‌ அதியதிகன்‌ 
பெத்ஷிமேசின்‌ எல்லைமட்டும்‌. 
அவைகளின்‌ பிறகே போனார்கள்‌. 





i al 
TT 


காமு 6:18. பெத்ஷிமேசின்‌ மனுஷர்‌ 
பன்னத்தாக்கிலே கோதுமை 
அறுப்பு அறுத்துக்கொண்டிருத்தார்கள்‌; 
அவர்கள்‌ தங்கள்‌ கண்களை 
ஏறெடுக்கும்போது, பெட்டியைக்‌. 
கண்டு, அதைக்‌ கண்டதினால்‌ 
சுந்தோஷப்பட்டார்கள்‌. 


ந்சோமு அத்த. வண்டில்‌: 
பெத்ஷிமேஸ்‌ 'ஊரானாகிய 
யோசுவாவின்‌ வயலில்‌ வத்து, அங்கே 
தின்றது; அங்கே ஒரு பெரிய 
கல்லிருந்தது; அப்பொழுது வண்டிலின்‌ 
மரங்களைப்‌ பினந்து, பசுக்களைக்‌: 
கர்த்தருக்குக்‌ சர்வாங்கதகனபலியாகச்‌. 
செலுத்தினார்கள்‌. 


6:14. 


காமு 6:15. லேவியர்‌ கர்த்தருடைய 
பெட்டியையும்‌, அதனோடிருத்த 
பொன்னுருப்படி.களூவ்ன சிறிய 
பெட்டியையும்‌ இறக்கி, அந்தப்‌ பெரிய 
கல்லின்மேல்‌ வைத்தார்கள்‌; 
பெத்ஷிமேசின்‌ மனுஷர்‌, 
அன்றையதினம்‌ கர்த்தருக்குச்‌ சர்வாங்க 
'தகனங்களைச்‌ செலுத்திப்‌ யலி. 
களை இட்டார்கள்‌. 


காமு 6:16. பெலிஸ்தரின்‌ ஐந்து 
அதிபதிகளும்‌ இவைகளைக்கண்டு, 
அன்றையதினம்‌ எக்ரோனுக்குத்‌. 
திரும்பிப்போனார்கன்‌. 


கோமு. 617. பெலிஸ்தர்‌ 
குற்றதிவாரணத்திற்காக, கர்த்தருக்குச்‌ 
செலுத்தின மூலவியாதியின்‌ சாயலான 
பொன்‌ சுகுபங்கனாவன, 
அஸ்தோத்திற்காக ஒன்று, காசாவுக்காக 
ஒன்று, அஸ்கலோனுக்காக ஒன்று, 
காத்துக்காக ஒன்று, எக்ரோனுக்காக 
ஒன்று. 


காமு 6:18. பொன்னால்‌ செய்த 
சுண்டெலிகனோவென்‌ நால்‌, அரணான 
பட்டணங்கள்‌ துவக்கி நாட்டிலூன்ன 
கிராமங்கள் மட்டும்‌, கர்த்தருடைய 
பெட்டியை வைத்த பெரிய கல்‌ 
இருக்கிற ஆயேல்மட்டும்‌, ஓத்து 
அதிபதிகளுக்கும்‌ ஆதீனமாயிருக்கிற 
பெலிஸ்தருடைய சகல ஊர்களின்‌ 
சரியாயிருத்தது. 
வரைக்கும்‌. 
ஊரானாகிய 

யோசுவாவின்‌ வயலில்‌ இருக்கிறது. 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பெலிஸ்தர்‌ கர்த்தருடைய 
உடன்படிக்கைப்‌ பெட்டியை 
அனுப்பிவிடுகிறார்கள்‌. இஸ்ரவேலரோடு 
யுத்தம்பண்ணியபோது பெலிஸ்தர்‌ 
தேவனுடைய பெட்டியை பிடித்துக்கொண்டு 
'சந்தோஷப்பட்டார்கள்‌. பெட்டியை 
பிடித்தபோது. சந்தோஷப்பட்டதுபோலவே, 
இப்போது அதை அனுப்பிவிடும்போதும்‌ 
'சந்தோஷப்படுகிறார்கள்‌. 

கர்த்தருடைய 
பெட்டியை தங்கள்‌ 
அனுப்பிவிடுவதற்காக 
இஸ்ரவேலரிடமிருந்து மீட்பின்‌ கிரயத்தையோ, 
பணத்தையோ பெற்றுக்கொள்ளவில்லை. 
மீட்பின்‌ கிரயத்தைப்‌ பெற்றுக்கொள்வதற்கு 
பதிலாக, பெலிஸ்தர்‌ கர்த்தருடைய 
உடன்படிக்கைப்‌ பெட்டியை இலவசமாக. 
அனுப்புகிறார்கள்‌. அதை அனுப்பும்போது 
வெறுமையாய்‌ அனுப்பாமல்‌ பொன்னால்‌. 
செய்த சுண்டெலிகளையும்‌, தங்கள்‌ 
மூலலியாதிமின்‌ சாயலான  சுரூபங்களும்‌ 
வைத்திருக்கிற சிறிய பெட்டியையும்‌ சேர்த்து, 
அனுப்புகிறார்கள்‌. 


பெலிஸ்தர்‌ உடன்படிக்கைப்‌ பெட்டியை 
பிடித்துக்கொண்டபோது, அதை மாத்திரம்‌ 
பிடித்து தங்கள்‌ தேசத்திற்கு கொண்டு 
வந்தார்கள்‌. இப்போது அந்தப்‌ பெட்டியை 
திருப்பி அனுப்பும்போதோ, அந்தப்‌ 
பெட்டியோடு, பொன்னையும்‌ சேர்த்து, 
அனுப்புகிறார்கள்‌ எகிப்து தேசத்திலே. 
இஸ்ரவேலர்‌ அடபைகளாமிரந்தார்கள்‌ 
எகிப்தியர்‌ இஸ்ரவே தங்கள்‌ 
தேசத்தைவிட்டு விடுவித்து அனுப்பியபோது 
அவர்களுக்கு பொன்‌ உடமைகளையும்‌. 
உடமைகளையும்‌ கொடுத்து 
னுப்கலம்கன்‌ அதுபோலவே பெலிஸ்தர்‌ 
இப்போது உடன்படிக்கைப்‌ பெட்டியோடு 
பொன்னையும்‌ சேர்த்து அனுப்புகிறார்கள்‌. 
பெலிஸ்தர்‌, பூஜாசாரிகளும்‌ 
குறிசொல்லுகிறவர்களும்‌ சொன்னபடியே 
செய்து, இரண்டு கறவைப்‌ பசுக்களைக்‌ 
கொண்டு வந்து. அவைகளை வண்டிலிலே 
அவைகளின்‌  கன்றுக்குட்டிகளை 
கர்த்தருடைய 
ல செய்த 
மூலவியாதியின்‌ 
வைத்திருக்கிற 


சாமு 610/11) 





i= FT 
TT 


அப்பொழுது பசுக்கள்‌ 
பெத்ஷிமேசுக்குப்‌ போகிற வழியிலே 
செல்வையாய்ப்‌ போய்‌, வலது இடது பக்கமாய்‌ 
விலகாமல்‌, பெரும்பாதையான 
நேர்வழியாகக்‌ கூப்பிட்டுக்‌ கொண்டே 
நடக்கிறது: பெலிஸ்தரின்‌ அதிபதிகள்‌ 
த்ஷிமேசின்‌ எல்லைமட்டும்‌ அவைகளின்‌ 
பிறகே போகிறார்கள்‌ சாமு 612) 


பெத்ஷிமேஸ்‌ பட்டணம்‌ பெலிஸ்தரின்‌ 
எல்லையில்‌, இஸ்ரவேல்‌ தேசத்திலிருக்கிறது. 
இது  ஆசாரியருடைய பட்டணம்‌. அந்தப்‌ 
பசுக்கள்‌ பெத்ஷிமேசக்கு போகிற 
வழியிலே செல்வையாய்ப்‌ போயிற்று. அது 
வலது இடதுபுறம்‌ விலகவில்லை. 
அல்விரண்டு கறவைப்‌ பசுக்களும்‌ 
பெத்ஷிமேசுக்குப்போகிற பெரும்பாதையான 
நேர்வழியாக கூப்பிட்டுக்கொண்டே 
போகிறது. இந்த சம்பவம்‌ தேவனுடைய 
வல்லமையினால்‌ நடைபெறுகிற அற்புதமாகும்‌. 


கர்த்தர்‌ தம்முடைய வல்லமையினால்‌ 
கறவைப்‌ பசுக்களையும்‌ ஆளுகை செய்து, 
அவற்றை தம்முடைய சித்தத்தின்‌ 
பிரகாரமாக வழிநடத்துகிறார்‌. வண்டியில்‌. 
குட்டப்பட்டிருக்கிற இரண்டு க்களும்‌ 
நுகம்‌ பூப்டப்படாதவை. 

இதுவரை 


ஆனாலும்‌ 
பசுக்களும்‌ வண்டியை இழுத்துக்கொண்டு 
பெத்ஷிமேசுக்குப்‌ போகிற வழியிலே. 
செல்வையாய்ப்‌ போகிறது. 


பெத்விமேஸ்‌ பட்டணம்‌ பெலிஸ்தருடைய 
தேசத்திலிருந்து எட்டு அல்லது பத்து மைல்‌ 
தூரத்திலுள்ளது. இவ்விரண்டு 
கறவைப்‌ பசுக்களும்‌ இதற்கு முன்பு 
பெத்ஷிமேசக்குப்‌ போனதில்லை. அந்தப்‌ 
பட்டணத்திற்கு எப்படி போகவேண்டும்‌. 
என்னும்‌ வழியும்‌ இந்தப்‌ பசுக்களுக்கு 
தெரியாது. ஆனாலும்‌ இவ்விரண்டு. 
கறவைப்‌ பசுக்களும்‌ வலது இடது 
பக்கமாய்‌ விலகாமல்‌, பெரும்பாதையான. 
நேர்வழியாக, பெத்ஷிமேசுக்குப்‌ 
போகிற வழியிலே செல்வையாய்ப்போகிறது. 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கறவைப்‌ பசுக்களின்‌ கன்றுக்குட்டிகள்‌ 
பெலிஸ்தருடைய ஒரு 
வீட்டிலிருக்கிறது. பசுக்களோ 
ன்‌ ்‌ ட 
கொடுக்கவேண்டும்‌ 
பெலிஸ்தருடைய 
திரும்பிப்போகவில்லை. 
பெத்ஷிமேசிற்குப்போகிற 
செல்வையாய்ப்‌ போகிறது. 


பெத்ஷிமேசின்‌ மனுஷர்‌ பள்ளத்தாக்கிலே 
கோதுமை அறுப்பு அறுத்துக்‌ 
கொண்டிருக்கிறார்கள்‌: அவர்கள்‌ தங்கள்‌ 
கண்களை ஏறெடுக்கும்போது, பெட்டியைக்‌ 
கண்டு, அதைக்‌ கண்டதினால்‌ 
'சந்தோஷப்படுகிறார்கள்‌ சாமு 6113). 


பெத்ஷிமேசின்‌ மனுஷர்‌ தங்களுடைய 
உலகப்பிரகாரமான வேலைகளை செய்து 
கொண்டிருக்கிறார்கள்‌. பள்ளத்தாக்கிலே 
கோதுமை அறுப்பு அறுத்துக்‌ 
கொண்டிருக்கிறார்கள்‌. ஏழுமாதங்களாக 
கர்த்தருடைய உடன்படிக்கைப்‌ பெட்டி 
இஸ்ரவேல்‌ தேசத்திலே இல்லை. 
பெலிஸ்தருடைய 
ஏழுமாதங்களாயிருந்தது. 
மனுஷருக்கோ கர்த்தருடைய உடன்படிக்கைப்‌ 


கர்த்தர்‌ தாமே, தமக்கு ஏற்றவேளையில்‌, 
சித்தத்தின்‌ பிரகாரம்‌, தம்முடைய 
வல்லமையினால்‌, 
பெட்டியை, 
தேசத்திற்கு கொண்டு வருகிறார்‌. 


சத்துரு பல சமயங்களில்‌ கர்த்தருடைய 
சபைக்கு விரோதமாக யுத்தம்பண்ணுகிறான்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய சித்தத்தின்‌ பிரகாரமாக, 
தமக்கு ஏற்ற வேளையிலே தம்முடைய 
சபையை, அதன்‌ சத்துருக்களின்‌ 
கைகளிலிருந்து விலக்கி மீட்டுக்கொள்கிறார்‌. 
சபையின்‌ விசுவாசிகள்‌ 

ஊழியம்‌ 

, சத்துருவின்‌ 

கையிலிருந்து விடுதலை பெறவேண்டுபென்று 
முயற்சி பண்ணாவிட்டாலும்‌, கர்த்தருடைய 
சத்தத்தின்‌ பிரகாரம்‌. அவருக்கேற்ற 
அதன்‌ 

விடுதலை 


தம்முடைய 
இஸ்ரவேல்‌ 





f= THE 
TT 


கர்த்தருடைய கரம்‌ அவருடைய 
சித்தத்தின்‌ பிரகாரம்‌ கிரியை செய்யும்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய தெய்வீக வல்லமையினால்‌ 
உடன்படிக்கைப்‌ பெட்டி வைக்கப்பட்டிருக்கிற 
வண்டிலை இழுத்துக்கொண்டு போகிற 
கறவைப்‌ பசுக்களை வழிநடத்துகிறார்‌. 
கர்த்தருடைய வல்லமையுள்ள கரமே அந்தப்‌ 
பசுக்களை. பெத்ஷிமேஸ்‌ ஊரானாகிய 
யோசுவாவின்‌ வயலுக்கு வழிநடத்துகிறது. 
அந்த வண்டில்‌ யோசுவாவின்‌ வயலிலே வந்து 
அங்கே நிற்கிறது. 


யோசுவாவின்‌ வயலிலே ஒரு பெரிய கல்‌. 
இருக்கிறது. இந்தக்‌ கல்லின்மீது 
கர்த்தருடைய உடன்படிக்கைப்‌ பெட்டியை 
வைப்பதற்கு மிகவும்‌ வசதியாகயிருக்கிறது. 
ஒருவேளை யோசுவாவின்‌ வமலிலிருக்கிற 
பெரிய கல்லின்‌ நிமித்தமாக, அந்த வண்டில்‌ 
அவருடைய வயலில்‌ வந்து நின்றிருக்கலாம்‌. 
இந்தப்‌ பெரிய கல்லைப்பற்றி 
சாமு 644758... ஆகிய மூன்று 
வசனங்களிலும்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 

பெத்விமேசின்‌ 
பள்ளத்தாக்கிலே கோதுமை 
அறுத்துக்கொண்டிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
கர்த்தருடைய உடன்படிக்கைப்‌ பெட்டியைக்‌ 
கண்டு 'சந்தோஷப்படுகிறார்கள்‌. 
உடன்படிக்கைப்‌ பெட்டியைத்‌ தேடவேண்டும்‌. 
என்னும்‌ 
அவர்களிடத்தில்‌ 
யுத்தம்பண்ணி, 
உடன்படிக்கைப்‌ பெட்டியை அவர்களிடத்தில்‌ 
மீட்டுக்கொள்ள வேண்டும்‌ 
தைரியமும்‌ ற த்‌ 
இல்லை. பெலிஸ்தரிடத்திலிருந்து' பன்‌ 
மீட்டுக்கொள்வதற்கு, மீட்பின்‌ கிரயத்தை 
செலுத்தும்‌ ஐசுவரியமும்‌ அவர்களிடத்தில்‌ 
இல்லை. 


மனுஷர்‌ 
அறுப்பு 


கர்த்தருடைய உடன்படிக்கைப்‌ பெட்டியும்‌ 
பொன்னால்‌ செய்த  சண்டெலிகளும்‌, 
மூலவியாதியின்‌ சாயலான சுரூபங்களும்‌ 
வைத்திருக்கிற சிறிய பெட்டியும்‌ 
வண்டிலோடுகூட ்‌ 
வருகிறது. 2 
அந்த வண்டியிலே 
உடன்படிக்கைப்‌ பெட்டியைக்‌ 


சந்தோஷப்படுகிறார்கள்‌. 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


வண்டில்‌. பெற்விமேஸ்‌ 
ரன்‌ பொய்ச்‌ மம்‌ வந்து, 
அங்கே நிற்கிறது: அங்கே ஒரு பெரிய 
கல்லிருக்கிறது; அப்பொழுது வண்டிலின்‌ 
மரங்களைப்‌ பிளந்து, பசுக்களைக்‌ 
கர்த்தருக்குச்‌ சர்வாங்கதகனபலியாகச்‌ 
செலுத்துகிறார்கள்‌ (சாமு 6:14) 


பெத்ஷிமேசின்‌ ம கர்த்தருக்‌ 
த்‌ ம்பத்‌ த்தருக்‌ பது 

மகிமைப்படுத்துகிறார்கள்‌. 
வண்டிலின்‌ மரங்களே, பசுக்களை 
சர்வாங்க த௲னமாக செலுத்துவதற்கு. 
பயன்படுத்தப்படுகிறது. இந்தக்‌ கறவைப்‌ 
பசுக்களை கர்த்தருக்கு சர்வாங்க 
தகனமாக செலுத்தவேண்டும்‌ என்னும்‌ 
நோக்கத்தில்‌. மெலிஸ்தர்‌ இவற்றை 
உடன்படிக்கைப்‌ பெட்டியோடு 
அனுப்பியிருக்கலாம்‌. 


சர்வாங்க 
கர்த்தரை 


பெலிஸ்தர்‌ கர்த்தருக்கு குற்றநிவாரண 
செலுத்தவேண்டுமென்று 
குறிசொல்லுகிறவர்களும்‌, 

ஏற்கெனவே 
சொல்லியிருந்தார்கள்‌. 
பெலிஸ்தர்‌ அதன்‌ பிரகாரமாக, புது 
வண்டில்‌ செய்து, நுகம்‌ பூட்டாதிருக்கிற 
இரண்டு கறவைப்‌ பசுக்களைப்‌ பிடித்து, 
அவைகளை வண்டிலிலே கட்டி, அந்த 
வண்டிலின்மேல்‌ கர்த்தருடைய 
உடன்படிக்கைப்‌ பெட்டியையும்‌ பொன்னால்‌ 
செய்த சுண்டெலிகளையும்‌, மூலவியாதியின்‌ 
சாயலான  சுரூபங்களும்‌ வைத்திருக்கிற 
சிறிய பெட்டியையும்‌ வைத்து, 
அனுப்புகிறார்கள்‌. இவையெல்லாமே. 
கர்த்தருக்கு குற்றநிவாரண காணிக்கையாக 
செலுத்தப்படுகிறது. 


ஆலோசனையாகச்‌ 


லேலியர்‌ கர்த்தருடைய பெட்டியையும்‌, 
அதனோடிருந்த பொன்னுருப்படிகளுள்ள 
சிறிய பெட்டியையும்‌ இறக்கி, அந்தப்‌ 
பெரிய கல்லின்மேல்‌: 
வைக்கிறார்கள்‌; பெத்ஷிமேசின்‌ மனுஷர்‌, 
அன்றையதினம்‌ கர்த்தருக்குச்‌ சர்வாங்க 
தகனங்களைச்‌ செலுத்திப்‌ பலிகளை 
இடுகிறார்கள்‌ (சாமு 65. 





f= FTE 
TT 


கர்த்தருடைய உடன்படிக்கைப்‌ பெட்டி, 
இதற்கு முன்பு சீலோவிலே, கர்த்தருடைய 
வைக்கப்பட்டிருந்தது. ஆனால்‌ 
இப்போதோ அது யோசுவாவின்‌ வயலில்‌, 
ஒரு பெரிய கல்லின்மேல்‌, வெட்டவெளிமிலே. 
வைக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய 
ஆசரிப்புக்கூடாரத்திலே இருந்த பெட்டி 
இப்போது. வயல்‌ வெளியில்‌ 95 பெரிய 
கல்லின்மேல்‌ இருக்கிறது. 
சாதாரணமான இடம்தான்‌. 
தாகோனுடைய கோவிலிலே கர்த்தருடைய 
பெட்டி இருப்பதற்கு பதிலாக, யோசுவாவின்‌ 
வயலிலே, ஒரு பெரிய கல்லின்மேல்‌: 
கர்த்தருடைய பெட்டி இருப்பது மிகவும்‌ 
மேன்மையாயிருக்கிறது. தேவனுடைய பெட்டி 
பெலிஸ்தருடைய கையிலிராமல்‌ இப்போது 
இஸ்ரவேல்‌ தேசத்திலிருக்கிறது. 
கர்த்தருடைய உடன்படிக்கைப்‌ 
கல்லின்மேல்‌ 


ள்‌ லும்‌ 


பெட்டி 


வைக்கப்பட்டபோது, 


செலுத்தி, பலிகளை இடுகிறார்கள்‌. அவர்கள்‌ 
வண்டிலின்‌ மரங்களைப்‌ பிளந்து, பசுக்களை 
கர்த்தருக்கு சர்வாங்க தகனபலிகளாக 
செலுத்துகிறார்கள்‌. உடன்படிக்கைப்‌ 
பெட்டியும்‌ இஸ்ரவேல்‌ தேசத்திற்கு திரும்பி 
வந்திருக்கிறது. கர்த்தருடைய பெட்டியை 
மறுபடியும்‌, யாரும்‌ இஸ்ரவேல்‌. 
தேசத்திலிருந்து... எடுத்துக்கொண்டு 
போகமாட்டார்கள்‌ என்பதற்கு இந்த சம்பவம்‌ 
அடையாளமும்‌, நம்பிக்கையாயும்‌ 
இருக்கிறது. 


கர்த்தருடைய உடன்படிக்கைப்‌ பெட்டி 
யோசுவாவின்‌ வயலிலிருக்கிற பெரிய 
கல்லின்மேல்‌ வைக்கப்படுகிறது. இந்தப்‌ பெட்டி 
உறுதியான அஸ்திபாரத்தின்மீது 
ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய 
சபையும்‌ கிறிஸ்துவாகிய கன்மலையின்மீது 
கட்டியெழுப்பப்பட்டிருக்கிறது. 
பெத்ஷிமேசின்‌ மனுஷர்‌ கர்த்தருக்கு 
ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ கர்த்தருக்கு சர்வாங்க 
'த௲னங்களை செலுத்தி பலிகளை 
இடுகிறார்கள்‌ யோசுவாவின்‌. நவந்திலிகக்கிற 
கல்‌, பலிபீடத்திற்கு 
வள்ளை பிதக்ுத இந்த பெரிய 
கல்லானது பூமிமின்மீது இயற்கையாகவே 
ஏற்படுத்தப்பட்ட ஒரு பலிபீடம்‌ போலிருக்கிறது. 
லேவியர்‌ கர்த்தருடைய பெட்டியை 
அந்தப்‌ பெரிய கல்லின்மீது வைக்கிறார்கள்‌. 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


கர்த்தருடைய தெய்வீக 
பிராகரமாகவே உடன்படிக்கைப்‌ 
பெத்ஷிமேசிற்கு வந்திருக்கிறது. கர்த்தருக்கு 
சித்தமான காலம்‌ வரையிலும்‌, தேவனுடைய 
பெட்டி பெத்ஷிமேசிலே தங்கியிருக்கும்‌. 
பெத்விமேஸ்‌ யூதாகோத்திரத்தாரின்‌ 
சுதந்தரத்திலுள்ள பட்டணம்‌. இந்தப்‌ 
பட்டணம்‌ ஆரோனின்‌ குமாருக்கு 
சுதந்தரமாகக்‌ கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது 
லேவியரின்‌ பட்டணமாகும்‌. 


ஆயினையும்‌. அதின்‌ 
வெளிநிலங்களையும்‌, _யுத்தாவையும்‌ அதின்‌ 
வெளிநிலங்களையும்‌, பெத்ஷிமேசையும்‌ அதின்‌ 
வெளிநிலங்களையும்‌ கொடுத்தார்கள்‌; அந்த 
இரண்டு கோத்திரங்களிலிருக்கிற 


பட்டணங்கள்‌ ஒன்பது" (யோக 2116). 


கர்த்தருடைய சித்தத்தின்‌ பிரகாரம்‌: 
அவருடைய உடன்படிக்கைப்‌ பெட்டி 
ஆசாரியரின்‌ பட்டணமாகிய பெத்ஷிமேசிற்கு 
வந்திருக்கிறது. பெத்விமேசிற்கு 
கர்த்தருடைய பெட்டி வந்து சேர்ந்தவுடன்‌, 
லேவியர்‌ அந்தப்‌ பெட்டியை பெரிய 
கல்லின்மேல்‌ வைக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
கர்த்தருக்கு சர்வாங்க தனங்களை 
செலுத்தி பலிகளை இடுகிறார்கள்‌. 


பூட்டாதிருக்கிற இரண்டு 


போனார்கள்‌. யோசுவாவின்‌ வயலிலிருந்து, 
பெரிய கல்லின்மீது கர்த்தருடைய பெட்டி 
வைக்குப்பட்டதையும்‌, அவர்கள்‌ கர்த்தருக்கு 
சர்வாங்க 


அதிபதிகளும்‌. 
எக்ரோனுக்கு திரும்பிப்போகிறார்கள்‌. 


பெலிஸ்தரின்‌ (திபதிகள்‌ 
வெத்ஷியேசிலே கர்த்தருடைய மகிமையைக்‌ 
கண்டார்கள்‌. இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ பக்தி. 
வைராக்கியத்தைப்‌ பார்த்தார்கள்‌. ஆனாலும்‌ 
அவர்களுடைய மனதிலே. கர்த்தரை 
ஆராதிக்கவேண்டும்‌ என்னும்‌ எண்ணம்‌ 
உண்டாகவில்லை. அவர்கள்‌ மறுபடியும்‌ 
எக்ரோனுக்கு திரும்பிப்பம்‌, அங்கே 
தங்கள்‌ விக்கிரகமாகிய தாகோனை 
ஆராதிக்கப்போகிறார்கள்‌. 





f= a 
TT 


பெலிஸ்தர்‌  குற்றநிவாரணத்திற்காக 
கர்த்தருக்கு செலுத்தின பலியின்‌ விவரம்‌ 
இந்த வசனப்பகுதியில்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
'பெலிஸ்தர்‌ குற்றநிவாரணத்திற்காக, 
கர்த்தருக்குச்‌ செலுத்தின மூலவியாதியின்‌ 
சாயலான பொன்‌  சுரூபங்களாவன, 
அஸ்தோத்திற்காக ஒன்று, காசாவுக்காக 
ஒன்று, அஸ்கலோனுக்காக ஒன்று, 
காத்துக்காக ஒன்று, எக்ரோனுக்காக ஒன்று 
ரிசாமு 627). 


“பொன்னால்‌ 
சுண்டெலிகளோவென்றால்‌, அரணான 
பட்டணங்கள்‌ துலக்கி நாட்டிலுள்ள 
கிராமங்கள்மட்டும்‌, கர்த்தருடைய பெட்டியை 
வைத்த பெரிய கல்‌ இருக்கிற ஆபேல்மட்டும்‌, 
ஐந்து அதிபதிகளுக்கும்‌ ஆதீனமாயிருக்கிற 
பெலிஸ்தருடைய சகல ஊர்களின்‌ 
இலக்கத்திற்குச்‌ சரியாயிருந்தது. அந்தக்‌ 
கல்‌ இந்நாள்வரைக்கும்‌ பெத்ஷிமேஸ்‌ 
ஊரானாகிய யோசுவாவின்‌ வயலில்‌: 
இருக்கிறது” சாமு 618) 


செய்த 


கிரியாத்யாரீம்‌ 
சாமு 6:19-21 


காமு 6:19. ஆணாலும்‌ பெத்ஷிமேசின்‌ 
மனுஷர்‌ கர்த்தருடைய பெட்டிக்குள்‌ 
பார்த்தபடியினால்‌, கர்த்தர்‌ ஜனங்களில்‌: 
ஜம்பதினாயிரத்து எழுபதுபேரை 
அடித்தார்‌; அப்பொழுது கர்த்தர்‌ 
ஜனங்களைப்‌ பெரிய சங்காரமாக. 
அடித்ததினிமித்தம்‌, ஜனங்கள்‌ 
துக்கித்துக்கொண்டிருந்தார்கள்‌.. 


சோமு 
தேவனாகிய 
நிற்கத்தக்கவன்‌. யார்‌? மொட்டி 
தம்மிடத்திலிருந்தூ யாரிடத்துக்குப்‌ 
போகும்‌ என்று பெத்ஷிமேசின்‌ மனுஷர்‌ 
சொல்லி, 


6:20. இந்தப்‌ பரிசுத்தமான 
முன்பாக. 


கர்த்தருக்கு 


621. கீரியாத்யாரீமின்‌' 
குடிகளுக்கு. ஆட்களை அனுப்பி: 
பெலிஸ்தர்‌ கர்த்தருடைய 
பெட்டியைத்‌ திரும்ப அனுப்பினார்கள்‌; 
நீங்கள்‌ வத்து, அதை உங்களிடத்துக்கு. 
எடுத்துக்கொண்டு போங்கள்‌ என்று 
சொல்லச்சொன்னார்கள்‌. 


சோமு 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பெத்ஷிமேசிலே கர்த்தருடைய பெட்டி 
இருக்கிறது. ஆனால்‌  பெத்ஷிமேசின்‌ 
மனுஷர்‌ கர்த்தருக்கு விரோதமாகப்‌ 
பாவம்‌ செய்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
கர்த்தருடைய பெட்டிக்குள்‌ பார்க்கிறார்கள்‌. 
கர்த்தர்‌ தடைபண்ணியிருப்பதை 
தெரிந்துகொள்ளவேண்டும்‌ என்று 
முயற்சி பண்ணக்கூடாது. கர்த்தர்‌ 
தடைபண்ணியிருக்கிற ஞானத்தையும்‌ 
அறிவையும்‌ பெற்றுக்கொள்ளவேண்டும்‌ 
என்னும்‌ ஆர்வத்தில்‌ அநேகர்‌ 
அழிந்துபோயிருக்கறார்க்‌. கர்த்தருடைய 
பெட்டிக்குள்‌ பார்ப்பது மிகப்பெரிய பாவம்‌. 
பெத்ஷிமேசின்‌ மனுஷர்‌ கர்த்தருடைய 
பெட்டியை ஒரு சாதாரண பெட்டியாக 
நினைக்கிறார்கள்‌. அது ஒரு கல்லின்மீது 
வைக்கப்பட்டிருப்பதினால்‌, தங்கள்‌ 
வீடுகளிலுள்ள ஒரு பெட்டியைப்போல, 
அதுவும்‌ சாதாரணமான பெட்டி என்று 
நினைக்கிறார்கள்‌. கர்த்தருடைய 
பெட்டியானது. பரிசுத்த 
பிரசன்னத்திற்கு அடையாளம்‌. 


கர்த்தருடைய பெட்டி இப்போது அவருடைய 
ல யோசுவாவின்‌ 


அவருடைய 


சாதாரணமான 
பெட்டி வைக்கப்பட்டிருக்கிற இடம்‌ சாதாரண 
கல்லாகமிருந்தாலும்‌, அந்தப்‌ பெட்டி 
கர்த்தருடைய பிரசன்னத்திற்கு அடையாளம்‌. 


ஏழுமாதத்திற்கு பின்பு 
இஸ்ரவேல்‌ தேசத்திற்கு. 

இதுவரையிலும்‌ 
கர்த்தருடைய பெட்டி. பெலிஸ்தருடைய 
தேசத்திலே பிடித்து வைக்கப்பட்டிருந்தது. 
பெலிஸ்தரிடமிருந்து திரும்பி வந்திருக்கிற 
பெட்டிக்குள்ளே என்ன இருக்குமோ 
என்று பார்க்கவேண்டும்‌ என்னும்‌ 
எண்ணம்‌. பெத்ஷிமேசின்‌ மனுஷருக்கு 
உண்டாயிற்று. கர்த்தருடைய பெட்டியும்‌ 
பெலிஸ்தருடைய தேசத்திலே ஒரே ஊரில்‌ 
இராமல்‌, ஒவ்வொரு ஊராக சுற்றி வந்தது. 


பெட்டி 
இப்போதுதான்‌. 
வந்திருக்கிறது. 





f= FTN 
TT 


கர்த்தருடைய ஆளுகை சில 
சமயங்களில்‌ 

அவருடைய 
பராமரிப்புக்களும்‌, 
அதிக 


சாதாரணமானதாகயிருக்கலாம்‌. 
தெய்வீக 
வழிநடத்துதல்களும்‌, 
'விசேஷமானதாகயில்லாமல்‌, 
சாதாரணமானதாக 
இருக்கலாம்‌. கர்த்தருடைய 
பராமரிப்புக்களும்‌ வழிநடத்துதல்களும்‌ 
சாதாரணமானதாகயிருந்தாலும்‌ 
விசேஷமான வராகவே 
கர்த்தருடைய 
சிறியதாகமிருந்தாலும்‌, 
பெரியவராகவே இருக்கிறார்‌. 
ட வத்விமேசின்‌... ...... மலும்‌. 
கர்த்தருடைய உடன்படிக்கைப்‌ பெட்டியின்‌ 
வெளிப்பகுதியை பிரத்தியட்சமாய்ப்‌ பார்க்க 
மயம்‌ ஆனால்‌ அவர்களோ அந்தம்‌ 
டிக்குள்ளே என்ன இருக்கிறது 
என்பதையும்‌, அது எப்படி இருக்கிறது 
என்பதையும்‌ பார்க்க ஆசைப்படுகிறார்கள்‌. 
அவர்களுடைய பார்வையில்‌ கர்த்தருடைய 
பெட்டி மகிமையற்றதாகவும்‌, 
கும்பீரமற்றதாகவும்‌ தெரிந்திருக்கலாம்‌. அது 
அவர்களுக்கு சாதாரண உ பெட்டிபோல. 
தெரிந்திருக்கலாம்‌. 
த்ஷிமேசின்‌ ர்‌ கர்த்தருடைய 
ன்‌ பார்த்தபின்‌. கத்தக்‌ 
ஜனங்களில்‌ ஐம்பதினாயிரத்து எழுபதுபேரை 
அழிக்கிறார்‌. சோமு 6:19) “ஐம்பதினாயிரத்து 
'துபேர்‌" என்னும்‌ வாக்கியத்திற்கு, 


எழுதப்‌: 


மிகவும்‌ 


என்று 
விளக்கம்‌. 
சொல்லுகிறார்கள்‌. தட்‌ எழுபது பேரை 
மாத்திரமே அடித்தார்‌ என்பது இவர்களுடைய 
விளக்கம்‌. 


அப்பொழுது கர்த்தர்‌ ஜனங்களைப்‌ 
சங்காரமாக  அடித்ததினிமித்தம்‌, 
ஜனங்கள்‌ துக்கித்துக்கொண்டிருக்கிறார்கள்‌ 
சாமு 6:19). பெத்ஷிமேசின்‌ மனுஷருக்கு 
கர்த்தரைக்‌ குறித்து பயமும்‌ நடுக்கமும்‌ 
உண்டாயிற்று. அவர்கள்‌ இந்தப்‌ 
பரிசுத்தமான தேவனாகிய கர்த்தருக்கு 
ன்பாக நிற்கத்தக்கவன்‌ யார்‌?" 
சாமு 6:20) என்று கேட்கிறார்கள்‌. 


பரிசுத்தமான தேவனாகிய கர்த்தருக்கு 
முன்பாக, அவரை ஆராதிப்பதற்காக 
நாம்‌ நிற்கலாம்‌ இது கூடாத 
காரியமல்ல. கர்த்தர்‌ நம்முடைய 
ஆராதனையை அங்கீகரிப்பார்‌. 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இயேசுகிறிஸ்துவின்‌ 5 5 
கர்த்தருடைய கிருபாசனத்தண்டையில்‌, 
தைரியமாகக்‌ கிட்டிச்சேரும்‌ சிலாக்கியத்தை 
நாம்‌ பெற்றிருக்கிறோம்‌. இயேசுகிறிஸ்துவின்‌ 
மூலமாய்‌, கர்த்தருடைய சமுகத்திற்கு. 
முன்பாக, நாம்‌ ஜெபத்திலே போகலாம்‌. 
ஜெபத்திலே நிற்கலாம்‌. 


ஆனால்‌ நாம்‌ கர்த்தருக்கு முன்பாக 
அவரோடு வழக்காடுவதற்கோ, 
விவாதம்பண்ணுவதற்கோ நிற்கமுடியாது. 
தமக்கு விரோதமாக எதிர்த்து நிற்க கர்த்தர்‌ 
யாருக்கும்‌ அனுமதி கொடுக்கவில்லை. 


மூலமாக, 


பெத்ஷிமேசிற்கு கர்த்தருடைய பெட்டி 
வந்தபோது, அந்த ஊர்‌ மனுஷர்‌ ம 
சந்தோஷப்பட்டார்கள்‌. ப்‌ 
கர்த்தருடைய பெட்டி 
போகவேண்டுமென்று 
“பெட்டி நம்மிடத்திலிருந்து 
போகும்‌" (சாமு 6:20) 
பெத்ஷிமேசின்‌ மனுஷர்‌ சொல்லுகிறார்கள்‌. 
கீரியாத்யாரீமின்‌ குடிகளுக்கு ஆட்களை 
அனுப்புகிறார்கள்‌. 'பெலிஸ்தர்‌ 
கர்த்தருடைய பெட்டியைத்‌ திரும்ப 
அனுப்பினார்கள்‌: நீங்கள்‌ வந்து, அதை 
உங்களிடத்துக்கு எடுத்துக்கொண்டு 
போங்கள்‌” சாமு 62) என்று 
பெத்ஷிமேசின்‌ மனுஷர்‌ கீரியாத்யாரீமின்‌ 
குடிகளுக்கு சொல்லச்சொல்லுகிறார்கள்‌. 


கீரியாத்யாரீம்‌ 
சற்று தூரத்திலுள்ள 
கீரியாத்யாரீமின்‌ குடிகள்‌ 
ந கர்த்தருடைய 

அவர்களுடைய 

எடுத்துக்கொண்டு 
சொல்லுகிறார்கள்‌. 

கீரியாத்யாரீம்‌ பெத்ஷிமேசிற்கும்‌. 
சீலோவுக்கும்‌ இடையிலே உள்ள பட்டணம்‌. 
பெத்ஷிமேசின்‌ மனுஷர்‌ கீரியாத்யாரீமுக்கு 
கர்த்தருடைய பெட்டியை அனுப்பும்போது, 
சீலோவின்‌ மனுஷர்‌ அங்கே வந்து அந்தப்‌ 
பெட்டியை, கர்த்தருடைய 
ஆசரிப்புக்கூடாரத்திற்கு கொண்டு 
போவார்கள்‌ என்று பெத்ஷிமேசின்‌ 
மனுஷர்‌ நினைத்திருக்கலாம்‌. அல்லது 
கர்த்தருடைய சித்தம்‌ வேறுவிதமாகவும்‌ 
இருக்கலாம்‌. 


உடன்படிக்கைப்‌ 
ஊருக்கு 
போகுமாறு 





ளா 1 சாமுவேல்‌ - விரிவுரை i= NEWS 
ரண I SAMUEL - COMMENTARY 


கர்த்தருடைய 
ஒவ்வொரு வல்கள்‌ 
கர்த்தருடைய பெட்டி 
ஊரிலிருக்கவேண்டுமென்று 


செய்துகொண்டிருக்கிறான்‌. 
அவருடைய ஊழியத்திற்கு 
ஆராதனைக்கும்‌ 

கொடுக்காமல்‌, 

தங்களுடைய 

முக்கியத்துவம்‌ கொடுக்கிறார்கள்‌. 





i FTN 
ETT 


கர்த்தருடைய உடன்படிக்கைப்‌ பெட்டி 
கீரியாத்யாரீமிலே. பல 
வருஷங்களாயிருக்கிறது சாமு 712. 
சாமுவேல்‌ இஸ்ரவேல்‌ குடும்பத்தார்‌ 
யாவரையும்‌ நியாயம்‌ விசாரிக்கிறார்‌. கர்த்தர்‌ 
சாமுவேலை நியாயாபதியாக 
எழுப்பியிருக்கிறார்‌. சாமுவேலை இஸ்ரவேலின்‌ 
கடைசி நியாயாதிபதி. 


இஸ்ரவேல்‌ 
விக்கிரகாராதனையில்‌ 
சாமுவேல்‌ அவர்களுடைய 
ஆலிக்குரிய " மறுமலர்ச்சி உண்டாவதற்கு 
ஊழியம்‌ செய்கிறார்‌ சாமு 7:34) 
சாமுவேலின்‌ காலத்தில்‌ மார்க்க உபதேசங்கள்‌ 
மறுபடியும்‌ புத்துயிர்‌ பெறுகிறது சாமு 7:54. 


பெலிஸ்தர்‌ இஸ்ரவேலுக்கு விரோதமாக 
யுத்தம்பண்ண வருகிறார்கள்‌ சாமு 7:7-9). 
சாமுவேல்‌ கர்த்தரிடத்தில்‌ 
ஜெபம்பண்ணுகிறார்‌. கர்த்தர்‌ 
இஸ்ரவேலருக்கு பெலிஸ்தர்மீது ஜெயம்‌ 
கொடுக்கிறார்‌ சாமு 71011) 


புத்திரர்‌ 
ஈடுபட்டிருக்கிறார்கள்‌. 
இருதயத்தில்‌ 


கர்த்தர்‌ இஸ்ரவேலருக்கு கொடுத்த 
ஜெயத்திற்கு அடையாளமாக, சாமுவேல்‌ 
ஒரு கல்லை ஞாபகசின்னமாக நிறுத்துகிறார்‌ 
சாமு. 7:12). பெலிஸ்தர்‌ 
தாழ்த்தப்படுகிறார்கள்‌ சாமு 74374) 
ல்‌ உயிரே நாளெல்லாம்‌ 


சாமு 7:15-17). 


கர்த்தருடைய பெட்டி. 
சாமு 7:1,2 


சாமு 7:1. அப்படியே கீரியாத்யாரீமின்‌ 
மனுஷர்‌ வந்து, கர்த்தருடைய 
பெட்டியை எடுத்து, மேட்டின்‌ 
மேலிருக்கிற அமிணதாபின்‌ வீட்டிலே 
கொண்டுவந்து வைத்து, கர்த்தருடைய 
பெட்டியைக்‌ காக்கும்படிக்கு, அவன்‌ 
குமாரனாகிய எலெயாசாரைப்‌: 
பரிசுத்தப்படுத்தினார்கன்‌.. 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சோமு 7:2. பெட்டி கீரியாத்யாரீமிலே 
அதநேகநான்‌. தங்கியிருத்தது; 
இருபது வருஷம்‌ அங்கேயே இருத்து; 
இஸ்ரவேல்‌ குடும்பத்தாரெல்லாரும்‌ 
கர்த்தரை தினைத்து, 
புலம்பிக்கொண்டிருத்தார்கன்‌. 


கர்த்தருடைய பெட்டி பெத்ஷிமேசிலே, 
யோசுவாவின்‌ நிலத்திலுள்ள ஒரு பெரிய 
கல்லின்மேல்‌ வைக்கப்பட்டிருந்தது. தங்கள்‌ 
மத்தியிலே கர்த்தருடைய பெட்டி இருப்பதை 
பெத்ஷிமேசின்‌ மனுஷர்‌ விரும்பவில்லை. 


பெத்ஷிமேசின்‌: மனுஷர்‌ 
கீரியாத்யாரீமின்‌ குடிகளுக்கு ஆட்களை 
அனுப்பி:  பெலிஸ்தர்‌ 
பெட்டியைத்‌ திரும்ப அலுப்னொர்க 
வந்‌; அதை உங்களிடத்துக்கு 
எடுத்துக்கொண்டு போங்கள்‌ என்று 
சொல்லச்சொன்னார்கள்‌ சாமு 6:21). 


அப்படியே கீரியாத்யாரீமின்‌ மனுஷர்‌ 
கர்த்தருடைய பெட்டியை எடுத்து, 
மேலிருக்கிற அபினதாபின்‌ 
வீட்டிலே... கொண்டுவந்து வைத்து, 
கர்த்தருடைய பெட்டியைக்‌ காக்கும்படிக்கு, 
அவன்‌ குமாரனாகிய எலெயாசாரைப்‌ 
பரிசுத்தப்படுத்துகிறார்கள்‌ (சாமு 7:1) 


வந்து, 
மேட்டின்‌ 


இந்த சம்பவத்திற்கு பின்பு 
கர்த்தருடைய பெட்டியைப்பற்றி அதிகமாய்ச்‌ 
சொல்லப்படவில்லை. சவுல்‌ தேவனுடைய 
பெட்டியை கொண்டுவருமாறு சொல்லுகிறார்‌. 


“அப்பொழுது சவுல்‌ அகீயாவை நோக்கி: 
தேவனுடைய பெட்டியைக்‌ கொண்டுவா 
என்றான்‌; தேவனுடைய பெட்டி 

இந்நாட்களில்‌ இஸ்ரவேல்‌ பத்திரிடத்தில்‌ 
இருந்தது" சாமு 14:18). 


அதன்‌ பின்பு, நாற்பது வருஷம்‌: 
கழித்து தாவீது கர்த்தருடைய 
உடன்படிக்கைப்‌ பெட்டியை கொண்டு 
வருகிறார்‌. 


“கேருபீன்களின்‌ நடுவே வாசம்‌ 
பண்ணுகிற கர்த்தராகிய தேவனுடைய நாமம்‌ 
தொழுதுகொள்ளப்படுகிற அவருடைய 
பெட்டியை யூதாவிலிருக்கிற 
கீரியாத்யாரீமுக்கடுத்த பாலாவிலிருந்து 
கொண்டுவரும்படிக்கு, அவனும்‌ 
இஸ்ரவேலர்‌ அனைவரும்‌ அல்விடத்திற்குப்‌ 
போனார்கள்‌" (1நாளா 13:6). 





i FTN 
TT 


கர்த்தருடைய பெட்டி இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ மத்தியில்‌ இருப்பது அவர்களுக்கு 
பெரிய ஆசீர்வாதம்‌. பெத்ஷிமேசின்‌ 
அந்த ஆசீர்வாதம்‌ 
ஆனால்‌ அவர்களோ 
மதியீனத்தினால்‌, கர்த்தருடைய 
கீரியாத்யாரீமுக்கு கொடுத்து. 
பெத்ஷிமேசின்‌ 
ஆசீர்வாதங்களை 


மனுஷருக்கும்‌ 
கிடைத்திருக்கும்‌. 
தங்கள்‌ 
பெட்டியை 
அனுப்பிவிடுகிறார்கள்‌ 


மனுஷர்‌ கர்த்தருடைய 
இழந்துபோகிறார்கள்‌. 


கீரியாத்யாரீமின்‌ மனுஷரோ, 
கர்த்தருடைய பெட்டியை பெத்ஷிமேசிலிருந்து 
சந்தோஷமாய்‌ 
எடுத்துக்கொண்டு. 
பெத்ஷிமேஸ்‌ ஊர்‌ 
அநு 
தங்கள்‌ 
கட்ட்போனதற்காக்‌ பெத்ஷிமேசின்‌ மனுஷர்‌ 
சந்தோஷப்படுகிறார்கள்‌. 
பெத்ஷிமேசின்‌ மனுஷர்‌ பள்ளத்தாக்கிலே. 
கோதுமை அறுப்பு அறுத்துக்கொண்டிருந்த 
போது தங்கள்‌ கண்களை ஏறெடுத்துப்‌ 
பார்த்தார்கள்‌. அப்போது இரண்டு கறவைப்‌ 
பசுக்களும்‌ கர்த்தருடைய பெட்டி இருக்கிற 
வண்டிலை பெத்விமேஸ்‌ ஊருக்கு நேராக 
ம்‌ வந்தது. அப்போது 
ரர்‌ கர்த்தருடைய 
என்னானு சந்தோஷப்பட்டார்கள்‌ 
சாமு 613). 


கண்டு 


பெத்ஷிமேசின்‌ 
இப்போது, கர்த்தருடைய 
தங்கள்‌ ஊனரவிட்டுப்போனதற்காக 
சந்தோஷப்படுகிறார்கள்‌. கர்த்தருடைய 
பெட்டி தங்கள்‌ ஊருக்கு வந்தபோது. 

த்ஷிமேசின்‌ ஊராருக்கு ஏற்பட்ட 
சந்தோஷத்தைவிட, அந்த பெட்டி அவர்கள்‌ 
ஊரைவிட்டுப்‌. புறப்பட்டுபோனபோது, 
அவர்கள்‌ அதிகமாய்‌ சந்தோஷப்படுகிறார்கள்‌. 


கர்த்தருடைய பெட்டி பெத்விமேஸ்‌ 
ஊராருக்கு மத்தியிலிருப்பது அவர்களுக்கு 
ஆசீர்வாதம்‌. ஆனால்‌  பெத்ஷிமேசின்‌. 
மனுஷரோ கர்த்தருடைய பிரசன்னத்திற்கு 
அடையாளமாமிருக்கும்‌ 


ஆனால்‌ மனுஷர்‌ 


அவர்களை அடித்தார்‌ 
தேவனுடைய நியாயத்தீர்ப்பு 
ந்தது. 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு 
பெத்ஷிமேஸ்‌ மனுஷர்மிது வந்ததற்கு, 
அவர்களுடைய பாவமும்‌, மீறுதலுமே 
காரணம்‌. ஆனால்‌ பெத்ஷிமேசின்‌ மனுஷரோ, 
தாங்கள்‌ அனுபவிக்கும்‌ வேதனைக்கு, 
தங்கள்மீது ற்றம்‌ ல்லாமல்‌ 
கர்த்தருடைய 
சொல்லுகிறார்கள்‌. 

கீரியாத்யாரீமின்‌ 
கர்த்தருடைய பெட்டியை எடுத்து, மேட்டின்‌ 
மேலிருக்கிற அபினதாபின்‌ வீட்டிலே. 
கொண்டுவந்து வைக்கிறார்கள்‌. ஒருவேளை 
கீரியாத்யாரீமிலுள்ள வீடுகளில்‌, அபினதாபின்‌ 
வீடு பெரிய வீடாகமிருந்திருக்கலாம்‌. 
அவருடைய வீடு ஒரு பெரிய மேட்டின்மீது 
குட்டப்பட்டிருக்கலாம்‌. கர்த்தருடைய பெட்டி 
உயர்வான ஸ்தலத்தில்‌ வைக்கப்படவேண்டும்‌ 
என்று தீர்மானித்து, கீரியாத்யாரீ மின்‌ மனுஷர்‌, 
கர்த்தருடைய பெட்டியை, மேட்டின்‌ மேல்‌ 
இருக்கிற அபினதாபின்‌ வீட்டிலே கொண்டு 
வந்து வைக்கிறார்கள்‌. 

 பெத்ஷிமேசின்‌ மனு 
பெட்டியை யாருடைய 
வந்து வைக்கவில்லை. 
வெளியிலே வைத்தார்கள்‌. 
நிலத்திலுள்ள ஒரு பெரிய கல்லின்மேல்‌ 
கர்த்தருடைய பெட்டியை வைத்தார்கள்‌. 
வெட்ட வெளியிலிருந்த கர்த்தருடைய பெட்டி 
இப்போது, ஒரு வீட்டிற்குள்‌ வைக்கப்படுகிறது. 

கர்த்தர்‌ தம்முடைய உடன்படிக்கைப்‌ 
பெட்டிக்கு, ஒரு நல்ல வாசஸ்தலத்தை 
ஆயத்தம்பண்ணுவார்‌. ஒரு சிலர்‌ 
கர்த்தருடைய பெட்டிக்கு, இடம்‌ 
கொடுக்கவில்லையென்றாலும்‌, வேறு சிலர்‌ 
அந்தப்‌ பெட்டிக்கு இடம்‌ கொடுக்கும்‌ 
வண்ணமாக, கர்த்தர்‌ அவர்களுடைய 
இருதயத்தில்‌ ஏவவார்‌. அவர்கள்‌ 
கர்த்தருடைய பெட்டியை ஏற்றுக்கொள்ள 
ஆயத்தமாயிருப்பார்கள்‌. 

கர்த்தருடைய ஆசரிப்புக்‌ 
கூடாரத்திலுள்ள, மகாபரிசுத்த ஸ்தலத்தில்‌ 
இருக்க வேண்டிய உடன்படிக்கைப்‌ பெட்டி, 
இப்போது  கீரியாத்யாரீமிலே, அபினதாபின்‌ 
வீட்டிலே இருக்கிறது. கர்த்தருடைய பெட்டி 
ஆசரிப்புக்கூடாரத்திலிருந்தாலும்‌, ஒரு 
சாதாரண வீட்டிலிருந்தாலும்‌, அந்தப்‌ பெட்டி 
கர்த்தருடைய பிரசன்னத்திற்கு அடையாள 
மாகவே இருக்கிறது. கர்த்தருடைய பெட்டி 
ஒரு சாதாரண வீட்டிலிருந்தாலும்‌, அவருடைய 
மகிமை ஒருபோதும்‌ குறைந்துபோவதில்லை. 


கர்த்தருடைய 
ட்டிலும்‌ கொண்டு 
அதை வெட்ட 
யோசுவாவின்‌ 





i THE 
TT 


கீரியாத்யாரீமின்‌ மனுஷர்‌ 
கர்த்தருடைய பெட்டியை காக்கும்படி 
ஒருவனை நியமிக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
அபினதாபின்‌ குமாரனாகிய எலெயாசாரை, 
கர்த்தருடைய பெட்டியை காக்கும்படி 
பரிசுத்தப்படுத்துகிறார்கள்‌. அவர்கள்‌ 


பரிசுத்தம்‌ பண்ணாமல்‌, 


கர்த்தருடைய பெட்டியை காக்க முடியாது. 
கர்த்தருக்கு பணிவிடை செய்ய முடியாது. 
ஆகையினால்‌ கீரியாத்யாரீமின்‌ மனுஷர்‌ 
வாலிபனான எலெயாசாரை, கர்த்தருடைய 
பெட்டியை காக்கும்படி பரிசுத்தம்‌. 
பண்ணுகிறார்கள்‌. 


எலெயாசாருக்கு முக்கியமான 
ஊழியப்பொறுப்பு கொடுக்கப்படுகிறது. அவர்‌ 
கர்த்தருடைய பெட்டியை காவல்‌ 
காக்கவேண்டும்‌. பெலிஸ்தர்‌ அபினதாபின்‌ 
வீட்டிற்கு வந்து, கர்த்தருடைய பெட்டியை 
தங்கள்‌ தேசத்திற்கு தூக்கிக்கொண்டு 
போய்விபாதவாறு, எலெயாசார்‌ பெட்டியை 
பாதுகாப்பாக காக்கவேண்டும்‌. 

பெத்ஷிமேசின்‌ மனுஷர்‌ கர்த்தருடைய 
பெட்டிக்குள்‌ பார்த்து சங்காரமானார்கள்‌. 
அவர்களைப்போல கீரியாத்யாரீமின்‌ 
மனுஷரும்‌, கர்த்தருடைய பெட்டிக்குள்‌ பார்த்து 
சங்காரமாகாதபடி, எலெயாசார்‌ ஜனங்களை 
எச்சரிக்கவேண்டும்‌. கீரியாத்யாரீமின்‌ மனுஷர்‌ 
யாரும்‌ கர்த்தருடைய பெட்டியை 
தொட்டுவிடாதவாறு, எலெயாசார்‌ அதைப்‌ 
பாதுகாக்கவேண்டும்‌. 
பெட்டி 


அரிதின்‌ 
எலெயாசார்‌ ன்‌ 


கர்த்தருடைய 
வீட்டிலே ஒரு 
வைக்கப்பட்டிருக்கிறது. 
அறையை சுத்தம்பணண வேண்டும்‌. 
கர்த்தருடைய பெட்டி அவருடைய 
பரிசுத்தமான பிரசன்னத்திற்கு அடையாளம்‌. 
கர்த்தர்‌ பரிசுத்தர்‌. அவருடைய பெட்டியும்‌. 
பரிசுத்தமான இடத்திலிருக்கவேண்டும்‌. 
கர்த்தருடைய பெட்டி வைக்கப்பட்டிருக்கும்‌ 
அறையிலே வேறு பொருட்களைப்போட்டு, 
அதை சாமான்கள்‌ வைக்கும்‌ அறையைப்போல 
பயன்படுத்திவிடக்கூடாது. அந்த அறையிலே 
கவ டம்‌ குவித்துவிடக்கூடாது. 


முழுவதும்‌ 
ன்ப அதை 
சுத்தப்படுத்துவது எலெயாசாரின்‌ ஊழியம்‌. 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எலெயாசார்‌ லேவி கோத்திரத்தைச்‌ 
சேர்ந்தவரல்ல. இவர்‌ ஆரோனின்‌ வம்சத்தில்‌ 
பிறந்தவருமல்ல. இவர்‌ கீரியாத்யாரீம்‌ 
ஊரிலே உள்ள இஸ்ரவேலரில்‌, கர்த்தருக்கு 
பயந்து ஜீவிக்கிறவர்‌. கர்த்தருடைய பெட்டி, 
அபினதாயின்‌ வீட்டிலிருக்கும்போது, 
பக்தியுள்ள இஸ்ரவேலர்‌, உடன்படிக்கைப்‌ 
பெட்டிக்கு முன்பாக, கர்த்தரை ஆராதிக்க 
வருவார்கள்‌. அப்போது அபினதாப்‌ அங்கே 
ஆராதனையில்‌ உதவி 

இதற்காகவே 

அபினதாபின்‌. 
எலெயாசாரை 


கீரியாத்யாரீமின்‌ மனுஷர்‌ 
குமாரனாகிய 
பரிசுத்தப்படுத்தியிருக்கிறார்கள்‌. 
மோசேயின்‌: பிரமாணத்தின்படி 
ஆரோனின்‌ குடும்பத்தாரும்‌, லேவியரும்‌ 
மாத்திரமே கர்த்தருக்கு ஊழியம்‌ செய்ய 
முடியும்‌. கர்த்தருடைய பெட்டியை காக்கும்படி 
எலெயாசாரை பரிசுத்தப்படுத்தியிருப்பது, 
மோசேயின்‌ பிரமாணத்திற்கு விரோதமானது. 
ம இங்கேயுள்ள சூழ்நிலையில்‌, 
பரிசுத்தப்படுத்திமிருப்பது 
தவறான காரியமோ, கர்த்தருடைய 
பிரமாணத்தை மீறுகிற காரியமோ அல்ல. 
கர்த்தர்‌ எலெயாசாரின்‌ ஊழியத்தை 
அங்கீகரிக்கிறார்‌. 


கர்த்தருடைய உடன்படிக்கைப்‌ 
பெட்டி மறுபடியும்‌ சீலோலிலுள்ள 
ஆசரிப்புக்கூடாரத்தில்‌ வைக்கப்படவேண்டும்‌. 
ஆனால்‌. கர்த்தருடைய பெட்டி 
சீலோவக்குப்போகாமல்‌, கீரியாத்யாரீமிலேயே 


கர்த்தர்‌ 
சீலோ 


ஷமாமிருக்கிறது.. 
நியாயந்தீர்க்கிறார்‌. 
அழிந்துபோகிறது. 


“நான்‌ முந்தி 


பல 
சீலோவை 


என்‌ நாமம்‌ 
விளங்கப்பண்ணின சீலோவிலுள்ள என்‌: 
ஸ்தலத்துக்கு நீங்கள்‌ போய்‌, இஸ்ரவேல்‌ 
ஜனத்தினுடைய பொல்லாப்பினிமித்தம்‌ நான்‌ 
அதற்குச்‌ செய்ததைப்‌ பாருங்கள்‌. நீங்கள்‌ 
இந்தக்‌ கிரியைகளையெல்லாம்‌ செய்தீர்கள்‌, 
நான்‌ உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி 
வந்திருந்தும்‌, நீங்கள்‌ கேளாமலும்‌, நான்‌ 
உங்களைக்‌ கூப்பிட்டும்‌, நீங்கள்‌ 
உத்தரவுகொடாமலும்‌ போனபடியினால்‌, 
என்‌ நாமம்‌ தரிக்கப்பட்டதும்‌, நீங்கள்‌ 
நம்பிக்க கொண்டிருக்கிறதுமான 
ஆலயத்துக்கும்‌, உங்களுக்கும்‌ 
பிதாக்களுக்கும்‌ நான்‌ 
ஸ்தலத்துக்கும்‌ நான்‌  சிலோவுக்குச்‌ 
செய்ததுபோலச்‌ செய்வேன்‌" (எரே 7:12-14). 





i FTE 
TT 


கீரியாத்யாரீம்‌ 
அருகாமையிலிருக்கிறது. 
உடன்படிக்கைப்‌ 
கீரியாத்யாரீமிலிருந்து. 
கொண்டுபோகவேண்டுமென்றால்‌, 
மனப்பூர்வமாய்‌ ஒத்துழைத்து, ர்த்‌ 
சீலோவுக்கு 
ஆனால்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனத்தாரை 
ஆவிக்குரிய தலைவர்‌ 
சீலோவிலே ஆசாரியராயிருந்த 
மரித்துப்போனார்‌. அவருடைய இரண்டு 
குமாரரும்‌ யுத்தத்திலே ஒரே 
நாளில்‌ செத்துப்போனார்கள்‌. அதன்பின்பு 
ப, 


இஸ்ரவேல்‌ 
ஆவிக்குரிய காரியங்களில்‌. 
வழிநடத்துவதற்கு ஒருவருமில்லை. 


கர்த்தருடைய பெட்டி கீரியாத்யாரீமிலே 
mr தங்கியிருக்கிறது: இருபது. 
அங்கேயே இருக்கிறது: 
இஸ்ரவேல்‌ குடும்பத்தாரெல்லாரும்‌ கர்த்தரை 
நினைத்து,  புலம்பிக்கொண்டிருக்கிறார்கள்‌ 
சாமு 7:2). கர்த்தருடைய பெட்டியானது. 
நாங்து வருஷங்களாக, கர்த்தருடைய 
ஸ்தாபிக்கப்படாமல்‌, 

ஆபத்திற்கு வெளியிலே இருக்கிறது. 


காலத்தில்‌ சாமுவேல்‌ ரவேல்‌ 
தத்ர பத்தியில்‌ வழிம செய்த்‌ 
அவர்‌ இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ எல்லோரையும்‌ 
நியாயம்‌ விசாரித்து ஆளுகை செய்கிறார்‌. 
ஆனாலும்‌ கர்த்தருடைய பெட்டியை, 
மகாபரிசுத்த ஸ்தலத்திற்கு கொண்டு வர, 
சாமுவேல்‌ ஒரு முயற்சியும்‌ 
மேற்கொண்டதாக தெரியவில்லை. 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌. ட கர்த்தருக்கு 
பயப்படும்‌. அவர்களுடைய 
ரிசத்தமுமில்லை 

சம்பவம்‌ 


கர்த்தரை 
கர்த்தருடைய 
அதற்குரிய 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌. 
மறந்துவிடுகிறார்கள்‌. 
உடன்படிக்கைப்‌ பெட்டியை, 
பரிசுத்த ஸ்தலத்தில்‌ வைக்காமல்‌, 
கர்த்தருடைய ஊழியத்தைப்‌ 
புறக்கணித்துவிடுகிறார்கள்‌. இதன்‌ 
நிமித்தமாக கர்த்தர்‌ இஸ்ரவேலரைத்‌ 
தண்டிக்கிறார்‌. 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


இஸ்ரவேல்‌ குடும்பத்தார்‌ 
இருபது வருஷங்களாக, கர்த்தருடைய 
உடன்படிக்கைப்‌ பெட்டியை நினைத்துப்‌ 
பார்க்கவே இல்லை. கர்த்தருடைய பரிசுத்த 
ஸ்தலத்திலே அவருடைய பெட்டி 
ஸ்தாபிக்கப்படவேண்டும்‌ என்னும்‌ உணர்வும்‌ 
இல்லை. இருபது 

பின்பு, இஸ்ரவேல்‌ 

எல்லோரும்‌ கர்த்தரை 
புலம்பிக்கொண்டிருக்கிறார்கள்‌. 


எல்லோரும்‌, 


ஸ்தாரிக்கப்படாமகிருக்கிறதே 
வேதனைப்படுகிறார்கள்‌. 


, செப்துவஜிந்த்‌ பதிப்பில்‌, 


என்று 
“இஸ்ரவேல்‌ 


புலம்பிக்கொண்டிருந்தார்கள்‌"' 
பொருள்படுமாறு எழுதப்பட்டிருக்கிறது. 
கர்த்தருடைய ஆசரிப்புக்கூடாரத்தில்‌ 
அவருடைய உடன்படிக்கைப்‌ பெட்டி 
கர்த்தருடைய 
பரிசுத்த 
அடையாளம்‌. 
கர்த்தருடைய பெட்டி 
கர்த்தருடைய 
அடையாளமும்‌ 


வைக்கப்படவில்லை. 


டி அவருடைய 
பிரசன்னத்திற்கு 
சரிப்புக்கூடாரத்தில்‌, 
தினால்‌, 
பிரசன்னத்திற்கு 
இல்லாதிருக்கிறது. 
ஆசரிப்புக்கூடாரத்திலே பலிபீடம்‌. 
இருக்கிறது. ஆனால்‌ உடன்படிக்கைப்‌ பெட்டி 
இல்லை. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ பாவநிவாரண 
நாளை எல்வாறு அனுசரிக்கவேண்டுமோ, 
அல்வாறு அவர்களால்‌ அனுசரிக்க 
முடியவில்லை. இஸ்ரவேல்‌. 
ஜனத்தார்‌,. சீலோவிலுள்ள 
ஆசரிப்புக்கூடாரத்திற்கு வந்து, கர்த்தருடைய 
பிரசன்னத்திற்கு அடையாளமான. 
உடன்படிக்கைப்‌ பெட்டி இல்லாமலேயே, 
சடங்காச்சாரமான ஆராதனைகளை 
செய்கிறார்கள்‌. கர்த்தர்‌ தங்களுடைய 
ஆராதனையை ஏற்றுக்கொண்டாரா 
என்பதுகூட தெரியாமல்‌, இஸ்ரவேல்‌ 
ஜனத்தார்‌ புறம்பான சடங்காச்சாரங்களை 


செய்து அதிலே திருப்தியடைகிறார்கள்‌. 





i= FTN 
TT 


சீலோவிலே கர்த்தருடைய 
உடன்படிக்கைப்‌ பெட்டி இல்லாதது, இஸ்ரவேல்‌ 
குடும்பத்தாருக்க), ஆரம்பத்தில்‌ பெரிய 
குறையாக தெரியவில்லை. ஆனால்‌ சில 
வருஷங்கள்‌ சென்ற பின்பு. இஸ்ரவேல்‌. 
உடன்படிக்கைப்‌ பெட்டியின்‌: 
உணருகிறார்கள்‌. 
எல்லோரும்‌. 
நினைத்து, 


குடும்பத்தார்‌ 
புலம்பிக்கொண்டிருக்கிறார்கள்‌. 


சாமுவேலின்‌ 
பிர்கா இஸ்ரவேல்‌ ஜனங்களுடைய 
இருதயம்‌ தொடப்பட்டிருக்கலாம்‌. 
கர்த்ததபைய ஆலியானவர்‌ அலர்களூடைய 

வல்லமையாய்க்‌ கிரியை 
செய்திருக்கலாம்‌. இஸ்ரவேல்‌ தேசத்தார்‌ 
எல்லோருமே தங்கள்‌ பாவங்களை 
உணர்ந்து, கர்த்தருடைய சமுகத்திலே 
பாவமன்னிப்புக்காக அழுது புலப்புகிறார்கள்‌ 
இஸ்ரவேல்‌ தேசம்‌ எங்கும்‌, 
இஸ்ரவேல்‌ குடும்பத்தாருடைய இருதயங்கள்‌ 
புதுப்பிக்கப்படுகிறது. அவர்களுடைய 
இருதயத்திலே உண்மையான 
மனந்திரும்புதல்‌ உண்டாயிற்று. 
அவர்கள்‌ நோக்கி 
புலம்பும்போது, தங்களுடைய 
பாவங்களுக்காகவும்‌, அக்கிரமங்களுக்‌ 
காகவும்‌, மீறுதல்களுக்காகவும்‌, 
கர்த்தருடைய சமுகத்த்கே மன்னிப்பு 
கேட்கிறார்கள்‌. 


கர்த்தரை 


உணருகிறார்கள்‌. அவர்கள்‌ 
கர்த்தருக்‌! பாக. 

பபால்‌ ரணில்‌ கந்தக 

உடன்படிக்கைப்‌ பெட்டி 

அப்போது ல்‌ 

ஆசரிப்புக்கூடாரத்தில்‌ 

கர்த்தருக்கு ஆராதனை 

கர்த்தருடைய உடன்படிக்கைப்‌, 

குறித்து. 

'பெருமைப்பட்டார்கள்‌. 

அவர்களுடைய பெருமை அவர்களைவிட்டு 

நீங்கிற்று. அவர்களுடைய மனதிலே தாழ்மை 

உண்டாயிற்று. இஸ்ரவேல்‌ குடும்பத்தார்‌ 

எல்லோரும்‌, கர்த்தருடைய சமுகத்திலே, 

அவருடைய உடன்படிக்கைப்‌ பெட்டியை 


நினைத்து, அழுது புலம்புகிறார்கள்‌. 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


சாமுவேல்‌ 
1சாமு 7:8-6. 


1சாமு 72. அப்பொழுது சாமுவேல்‌ 
இஸ்ரவேல்‌ குடும்பத்தார்‌ வ 
நோக்கி: நீங்கள்‌ உங்கள்‌ 

இருதயத்தோடும்‌ சர்த்தாடத்தில்‌ 
திரும்புகிறவர்கனானால்‌, அந்திய 
தேவர்களையும்‌ அஸ்தரோத்தையும்‌ 
உங்கள்‌ நடுவிலிருந்து விலக்கி, உங்கள்‌: 
இருதயத்தைக்‌ கர்த்தருக்கு நேராக்கி, 


கைக்கு நீங்கலாக்கிவிடுவார்‌ என்றான்‌. 


1சாமு 7:4. அப்பொழுது இஸ்ரவேல்‌: 
புத்திரர்‌ பாகால்கனையும்‌ 
அஸ்தரோத்தையும்‌ விலக்கிவிட்டு, 
கர்த்தர்‌ ஒருவருக்கே 
ஆராதனைசெய்தார்கள்‌. 


1சாமு 75. பின்பு சாமுவேல்‌: நான்‌ 
உங்களுக்காகக்‌ கர்த்தரை மன்றாடும்‌ 
படிக்கு, இஸ்ரவேலர்‌ எல்லாரையும்‌ 
மிஸ்பாவிலே கூட்டுங்கள்‌ என்றான்‌. 


சாமு 78, 
மிஸ்பாவிலே 
தண்ணீர்மொண்டு, 
சந்நிதியில்‌ ஊற்றி, அன்றையதினம்‌ 
உபவாசம்பண்ணி, கர்த்தருக்கு. 
விரோதமாய்ப்‌ பாவஞ்செய்தோம்‌ என்று 
அங்கே சொன்னார்கள்‌; மிஸ்பாவிலே 
சாமுவேல்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரை 
தியாயம்‌ விசாரித்துக்கொண்டிருத் தான்‌. 


அவர்கன்‌ அப்படியே 
கூடிவந்து 
கர்த்தருடைய 


அதுவரையிலும்‌ சாமுவேல்‌ எங்கே 
இருந்தார்‌ என்றோ அல்லது அவர்‌ என்ன 


சொல்லப்படாவிட்டாலும்‌, 
ஊழியத்தின்‌ மூலமாய்‌, 
குடும்பத்தார்‌ மத்தியிலே 
மாற்றம்‌ உண்டாயிருக்கிறது. 
ஊழியப்பிரயாசங்களின்‌ கனிகள்‌ 
மக்கள்‌ 





ழ்‌ நள 
யாய 


இஸ்ரவேல்‌ குடும்பத்தார்‌ 
கர்த்தரை நினைத்து புலம்பிக்‌. 
கொண்டிருக்கிறார்கள்‌. அவர்களுடைய 
இருதயம்‌ பாவத்தினால்‌ குத்தப்பட்டிருக்கிறது. 
குற்றவணர்வோடிருக்கிறார்கள்‌. 
சூடாகமிருக்குபோதே அதை 
வளைக்கவேண்டும்‌. வேல்‌. 
குடும்பத்தார்‌ புவ தொண்டு கள்யாது. 
சாமுவேல்‌ இஸ்ரவேல்‌ 
யாவரையும்‌ மனந்திரும்புதலுக்கு 
வழிநடத்துகிறார்‌. 


சாமுவேல்‌ ஒவ்வொரு ஊராகச்‌ 
சென்று கர்த்தருடைய ஊழியத்தை செய்து 
வருகிறார்‌. "இஸ்ரவேலர்‌ எல்லாரையும்‌ 
மிஸ்பாவிலே கூட்டுங்கள்‌” சாமு 7:5) 
என்று சாமுவேல்‌ சொல்லுகிறார்‌. 
இதுவரையிலும்‌ சாமுவேல்‌ இஸ்ரவேல்‌ 
ங்‌ ஒரிடத்தில்‌ கூடிவரச்‌ 
ஒவ்வொரு ஊராக 

அங்கே கர்த்தருடைய 
பிரசங்கம்பண்ணினார்‌. 


எல்லோரும்‌ 


சோக 


சா 
யாவரையும்‌ 

முழு இதயத்தோடும்‌ 
திரும்புகிறவர்களானால்‌, 

தேவர்களையும்‌ அஸ்தரோத்தையும்‌ உங்கள்‌ 
நடுவிலிருந்து உங்கள்‌ 
இருதயத்தைக்‌ கர்த்தருக்கு நேராக்கி, 
அவர்‌ ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள்‌" 
சாமு 7:3) என்று சொல்லுகிறார்‌. 


இஸ்ரவேல்‌ ஐனத்தார்‌ கர்த்தரை 
விட்டு விலகிப்போயிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
கர்த்தரிடத்தில்‌ திரும்பி வரவேண்டும்‌. 
கர்த்தரைவிட்டு, போனவர்கள்‌ 
அந்நிய தேவர்களைப்‌ பின்பற்றிப்போகிறார்கள்‌. 
அவர்கள்‌ பாகால்களையும்‌, அந்நிய 
தேவர்களையும்‌, அஸ்தரோத்தையும்‌ 
ஆராதிக்கிறார்கள்‌. _அஸ்தரோத்‌ 
புறஜாதியாரின்‌ பெண்தெய்வமாகும்‌. 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ர்‌ கர்த்தரிடத்தில்‌ 


திரும்ப வேண்டும்‌. அவர்கள்‌ இதுவரையிலும்‌ 
ஆராதித்து வருகிற பாகால்களையும்‌, அந்நிய 
தேவர்களையும்‌, அஸ்தரோத்தையும்‌ தங்கள்‌ 
நடுவிலிருந்து நீக்கவேண்டும்‌. இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ கர்த்தரிடத்தில்‌ திரும்பி வரும்போது, 
விக்கிகரகாராதனையை விட்டு 
விலகிவரவேண்டும்‌. 


சாமுவேல்‌ இந்த வசனப்பகுதியில்‌: 

அஸ்தரோத்தைபபற்றி விசேஷமாய்ச்‌ 

அஸ்தரோத்‌ ஒரு பெண்‌ 

இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 

விக்கிரகத்தை அதிகமாய்‌ 

இஸ்ரவேலின்‌ பாவம்‌ 

அவர்கள்‌ பாவம்‌ 

செய்வதற்கு பிரியப்படுகிறார்கள்‌. அவர்கள்‌ 

கர்த்தரிடத்தில்‌ திரும்பி வரும்போது, 

தங்களுடைய பாவத்தை விட்டும்‌ விலகி 
வரவேண்டும்‌. 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ கர்த்தரிடத்தில்‌ 
திரும்பும்போது அவர்கள்‌ தங்களுடைய 
இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கவேண்டும்‌. 
கர்த்தர்‌ ஒருவருக்கே ஆராதனை 
செய்யவேண்டும்‌. அவர்களுடைய 
இருதயங்களில்‌ விக்கிரகங்களுக்கு இடம்‌ 
இருக்கக்கூடாது. கர்த்தரை மாத்திரமே 
ம்‌ என்னும்‌ 


காணப்படவேண்டும்‌. 


ஜனத்தார்‌ கர்த்தரை 
அவரை மாத்திரமே 
மற்ற அந்நிய 
ஆராதிக்கக்கூடாது. 
ஆராதிக்கலாம்‌. அந்நிய 
யும்‌ ஆராதிக்கலாம்‌ என்று 
தங்களுக்குத்‌ தாங்களே சமாதானமும்‌, 
சமரசமும்‌ செய்து கொள்ளக்கூடாது. கர்த்தர்‌ 
ஒருவருக்கே ஆராதனை செய்யாமல்‌, 
கர்த்தருக்கும்‌, விக்கிரகத்திற்கும்‌ ஆராதனை 
செய்வது மெய்யான ஆராதனையல்ல. 
கர்த்தரை தொழுதுகொள்கிறவர்கள்‌ அவரை 
ஆவியோடும்‌. உண்மையோடும்‌. 
தொழுதுகொள்ள வேண்டும்‌. 


ஸ்ரவேல்‌ 
வருகைக்‌ 
ஆராதிக்கவேண்டும்‌. 
ல்‌ 
கர்த்தரையும்‌. 





i FTE 
TT 


இஸ்ரவேல்‌ _ 
இருதயத்தை 
ஒருவருக்கே 


குடும்பத்தார்‌ தங்கள்‌ 
கர்த்தருக்கு நேராக்கி, அவர்‌ 


அகற்றிப்போடுகிறார்கள்‌. பாகால்களையும்‌, 
அந்நிய தேவர்களையும்‌, அஸ்தரோத்தையும்‌ 
தங்கள்‌ நடுவிலிருந்து விலக்கி 
வைத்துவிடுகிறார்கள்‌. அவற்றை 
அழித்துப்போடுகிறார்கள்‌. 


பிரசங்கச்‌ செய்தி 
ஜனத்தாரின்‌ இருதயத்தைத்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
அஸ்தரோத்தையும்‌ 
ஒருவருக்கே 
சாமு 7:4), 


சா 
இஸ்ரவேல்‌ 
தொடுகிறது. 
பாகால்களையும்‌ 

விலக்கிவிட்டு, கர்த்தர்‌ 
ஆராதனைசெய்கிறார்கள்‌ 
இஸ்ரவேல்‌ கர்த்தரை 
மாத்திரமல்ல, விக்கிரகங்களையும்‌ 
போடுகிறார்கள்‌. விக்கிரகங்களையும்‌ 
பலிபீடங்களையும்‌ நொறுக்கிப்போடுகிறார்கள்‌. 


சாமுவேல்‌ இல்ரவேலருக்காக 
கர்த்தரை மன்றாடும்படிக்கு விரும்புகிறார்‌ 
அதற்காக இஸ்ரவேலர்‌ எல்லாரையும்‌ 
மிஸ்பாவிலே  கூட்டுமாறு சொல்லுகிறார்‌ 
சாமு 7:5). 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தர்‌ 
ஒருவருக்கே ஆராதனை செய்யவேண்டும்‌. 


ஆராதிப்பது. 
ந்தப்‌ 


என்று சொல்லுகிறார்‌. 
இஸ்ரவேலில்‌ மூப்பராயிருக்கிறவர்களை 
மிஸ்பாவிலே கூட்டியிருக்கலாம்‌ சாமு 7:5). 
சாமுவேல்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்காக: 
மிஸ்பாவிலே ஜெபம்பண்ணுவதாக 
சொல்லுகிறார்‌ 

நாம்‌ கர்த்தருடைய நாமத்தினாலே. 

ம்‌ கர்த்தருடைய 
கேட்பதற்காகவும்‌, 
ஜெபிப்பதற்காகவம்‌ 
கூடிவருகிறோம்‌. கர்த்தருடைய வார்த்தையைக்‌ 
கேட்க நம்முடைய  இருதயத்தைத்‌ 
'திறந்துகொடுக்கவேண்டும்‌. கர்த்தரிடத்தில்‌ 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கருத்தாய்‌ ஜெபம்பண்ணவேண்டும்‌. நாம்‌ 
வசனத்தைக்‌ கேட்பதற்காகவும்‌, 
கர்த்தரிடத்தில்‌ ஜெபம்பண்ணுவதற்காகவுமே, 
அவருடைய நாமத்தினாலே. 
கூடிவந்திருக்கிறோமேயல்லாமல்‌, வேறு 
எந்த காரணத்திற்காகவும்‌ கூடிவரவில்லை. 
சபை கூடுவதை அசட்டைபண்ணி 
விட்டுவிடக்கூடாது. சாமுவேல்‌ சொன்ன 
பிரகாரம்‌ அவர்‌ மிஸ்பாவிலே 
இஸ்ரவேலுக்காக கர்த்தரை மன்றாடுகிறார்‌ 
இஸ்ரவேலர்‌ எல்லோரும்‌, 
சொன்ன பிரகாரம்‌. 
கூடிவருகிறார்கள்‌. அவர்கள்‌ 
வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கூடிவருகிறார்கள்‌. 
கர்த்தரிடத்தில்‌ 'ஜெபம்பண்ணவேண்டும்‌ 
என்பது அவர்களுடைய நோக்கம்‌. 


ஸ்ரவேலர்‌ எல்லோரும்‌ மிஸ்பாவிலே. 
கூடிவந்து தண்ணீர்‌ மொண்டு, கர்த்தருடைய 
சந்நிதிமில்‌ ஊற்றுகிறார்கள்‌. தங்கள்‌ 
பாவங்களுக்கு மனந்திரும்பியதற்கு 
அடையாளமாகவும்‌, தங்களை கர்த்தருக்கு 
முன்பாக தாழ்த்துவதற்கு அடையாளமாகவும்‌. 
அவர்கள்‌ கர்த்தருடைய சந்நிதியில்‌ 
தண்ணீர்‌ ஊற்றுகிறார்கள்‌. தண்ணீரை 
தரையிலே ஊற்றினால்‌, அது தரையிலே 
ஒடும்‌. அந்தத்‌ தண்ணீரை மறுபடியுமாக 
கூட்டி அள்ளிச்‌ சேர்க்கமுடியாது. 


“நாம்‌ மரிப்பது நிச்சயம்‌, திரும்பச்‌ 
சேர்க்கக்கூடாதபடிக்கு, தரையிலே சுவறுகிற 
தண்ணீரைப்போல்‌ இருக்கிறோம்‌; தேவன்‌ 
ஜீவனை எடுத்துக்கொள்ளாமல்‌, 
தூத்துண்டவன்‌ முற்றிலும்‌ தம்மை விட்டு 
விலக்கப்படாதிருக்கும்‌ நினைவுகளை 
நினைக்கிறார்‌” (சாமு 14:14). 


“இஸ்ரவேலர்‌ கர்த்தருக்கு முன்பாக 
மனந்திரும்பி தங்களுடைய இருதயத்தை 
கர்த்தருடைய சந்நிதியில்‌ ஊற்றுகிறார்கள்‌" 


ந்த 
வியாக்கியானம்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தருடைய 
சந்நிதியில்‌ தண்ணீர்‌ மொண்டு ஊற்றி, 
அன்றையதினம்‌ உபவாசம்பண்ணி, 
கர்த்தருக்கு விரோதமாகப்‌ பாவம்‌ 
செய்தோம்‌" என்று சொல்லி ஜெபம்பண்ணு 
கிறார்கள்‌. அவர்கள்‌ 
கிருபைக்காகவும்‌, 
கெஞ்சி மன்றாடி ஜெபம்பண்ணுகிறார்கள்‌. 





i al 
TT 


இஸ்ரவேலர்‌ எல்லோரும்‌ 
கூடிவந்து ஏகோபித்து, 
ஜெபம்பண்ணுகிறார்கள்‌. அவர்கள்‌ 
தங்கள்‌ பாவங்களைவிட்டு விலகி 
வருகிறார்கள்‌. தங்களுக்கென்று 
எந்தப்‌ பாவத்தையும்‌ சொந்தமாக 
வைத்துக்கொள்ள விரும்பவில்லை. ஒரு 
பாத்திரத்திலுள்ள தண்ணீரை கெஞ்சம்கூட 
மீதியில்லாமல்‌, மொத்தமாக. 
ஊற்றிவிடுவதுபோல, இஸ்ரவேல்‌ புத்திரர்‌, 
தங்களுக்கென்று எந்தப்‌ பாவத்தையும்‌ 
தங்கள்‌ இருதயத்தில்‌ வைத்துக்கொள்ளாமல்‌, 
எல்லா பாவங்களையும்‌ தங்களைவிட்டு 
நீக்கிப்போடுகிறார்கள்‌. 


'இஸ்ரவேலர்‌ தண்ணீர்‌ 
கர்த்தருடைய சந்நிதியில்‌ 
என்பது அவர்களுடைய 
அடையாளமாயிருக்கிறது. 
கிருபையும்‌ இரக்கமும்‌ 
கிடைக்கும்‌ என்று 
இஸ்ரவேலர்‌ 


மிஸ்பாலிலே 
ஒருமனப்பட்டு 


மொண்டு 
ஊற்றுவது" 
சந்தோஷத்திற்கு 
கர்த்தருடைய 
தங்களுக்கு 
விசுவாசித்து 
கர்த்தருக்குள்‌ 
'சந்தோஷப்படுகிறார்கள்‌. அவர்கள்‌ தங்கள்‌ 
பாவங்களை விட்டு விலகி வரும்போது, 
கர்த்தருடைய கிருபை 
கிடைக்குமென்று 
வாக்குப்பண்ணியிருக்கிறார்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ மிஸ்பாவிலே 
உபவாசம்பண்ணி  ஜெபம்பண்ணுகிறார்கள்‌. 
தங்களுடைய ஆத்துமாவை. 
ஒடுக்குகிறார்கள்‌. அவர்கள்‌ தங்கள்‌ 
பாவங்களுக்கு உண்மையாகவே. 
மனந்திரும்பியிருக்கிறார்கள்‌ என்பதற்கு, 
அவர்களுடைய உபவாசம்‌. 
அடையாளமாயிருக்கிறது. 


இஸ்ரவேல்‌ பத்தா தங்கள்‌ பாவத்தை. 
மறைத்து வைக்கவில்லை. பாவத்தை 
'மறைக்கிறவர்கள்‌ வாழ்வடையமாட்டார்கள்‌. 
கை செய்து. 
கர்த்தரிடத்தில்‌ 
பெற்றுக்கொள்வார்கள்‌. 
புத்திரர்‌ உபவாசம்பண்ணி, 
விரோதமாகப்‌ பாவம்‌ 
என்று சொல்லி தங்களுடைய 
அறிக்கை செய்கிறார்கள்‌. 
மகிமைப்படுத்துகிறார்கள்‌. 
பாவங்களினிமித்தமாய்‌ 
அவமானத்தை 


அதை அறிக்‌ 
விட்டுவிடுகிறவர்களோ 


இரக்கத்தைப்‌ 
இஸ்ரவேல்‌ 
"கர்த்தருக்கு 
செய்தோம்‌" 
பாவங்களை 
கர்த்தரை 
தங்களுடைய 
தங்கள்மீது 
ஏற்றுக்கொள்கிறார்கள்‌. 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


க்காலத்தில்‌ சாமுவேல்‌ மிஸ்பாவிலே. 
இஸ்ரவேல்‌ புத்திரரை நியாயம்‌ விசாரித்துக்‌ 
கொண்டிருக்கிறார்‌. அவர்களுடைய பாவங்கள்‌ 
மன்னிக்கப்பட்டு என்பதை, சாமுவேல்‌ 
கர்த்தருடைய நாமத்தினால்‌ அவர்களுக்கு 
உறுதிபண்ணுகிறார்‌. அவர்கள்‌ மெய்யாகவே 
தங்கள்‌ பாவங்களுக்கு 
மனந்திரும்பியிருக்கிறார்கள்‌. கர்த்தரோடு 
ஒப்புரவாகியிருக்கிறார்கள்‌. கர்த்தரும்‌ 
அவர்களோடு ஒப்புரவாகியிருக்கிறார்‌. 


இதுவரையிலும்‌ 
தீர்க்கதரிசியாய்‌ ஊழியம்‌ 

ர்‌. இப்போதோ அவர்‌ 

நியாயம்‌ 

விசாரித்துக்கொண்டிருக்கிறார்‌. இஸ்ரவேல்‌ 
ஜனத்தார்‌ பாவத்தை விட்டு விலகி 
வந்திருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ மறுபடியும்‌ 
பாவம்‌ செய்து விடக்கூடாது. தாங்கள்‌ 
விட்டு விலகி வந்த பாவங்களை, அவர்கள்‌ 
மறுபடியும்‌ பற்றிக்கொள்ளக்கூடாது. 
சாமுவேல்‌ மிஸ்பாவிலே இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
எல்லோரையும்‌ நியாயம்‌ விசாரிக்கிறார்‌. 
பாவம்‌ செய்கிறவர்களைக்‌ கடிந்துகொள்கிறார்‌. 


பெலிஸ்தர்‌ 
சாமு 7:7-12 


சாமு 7:7. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
மிஸ்பாவிலே கூடி.வத்ததைப்‌ பெலிஸ்தர்‌ 
கேன்விப்பட்டபோது, பெலிஸ்தரின்‌ 
அதிபதிகள்‌ இஸ்ரவேலுக்கு 
விரோதமாக எதிர்த்து வந்தார்கள்‌; 
அதை இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கேட்டு, 
பெலிஸ்தரினிமித்தம்‌ பயப்பட்டு, 
சோமு 7:8. சாமுவேலை 
தேவனாகிய கர்த்தர்‌ 
பெலிஸ்தரின்‌ கைக்கு. 
ரட்சிக்கும்படிக்கு, 
எங்களுக்காக அவரை நோக்கி ஓயாமல்‌ 
வேண்டிக்கொள்ளும்‌ என்றார்கள்‌. 


நோக்கி: 


கோமு 7:9. அப்பொழுது சாமுவேல்‌ 
பால்குடிக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியைப்‌ 
பீடித்து, அதைக்‌ கர்த்தருக்குச்‌ 
சர்வாங்க. தகனபலியாகச்செலுத்தி, 
இண்ரவேலுக்காகக்‌. கர்த்தரை 
நோக்கி வேண்டி.க்கொண்டான்‌; 
கர்த்தர்‌ அவனுக்கு. மறுமொழி 
அருளிச்செய்தார்‌. 





f= FTE 
TT 


காமு 7:10. சாமுவேல்‌ சர்வாங்க 
தகனபலியைச்‌ செலுத்துகையில்‌, பெலி. 
ஸ்தர்‌ இஸ்ரவேலின்மேல்‌ யுத்தம்பண்ண 
நெருங்கினார்கள்‌; கர்த்தர்‌ மகா பெரிய 
இடிமுழக்கங்கனைப்‌ பெலிஸ்தர்மேல்‌ 
அந்நாளிலே முழங்கப்பண்ணி, 
அவர்களைக்‌. கலங்கடித்ததினால்‌, 
அவர்கள்‌: இஸ்ரவேலுக்கு 
முன்பாகப்பட்டு விழுத்தார்கன்‌. 


சோமு 7:11. அப்பொழுது இஸ்ரவேலர்‌ 
மிஸ்பாவிலிருந்து. பெலிஸ்தரைப்‌ 
பின்தொடர்ந்துபோய்‌, பெத்காரீம்‌. 
பன்னத்தாக்குமட்டும்‌ அவர்களை முதிய 
அடித்தார்கள்‌. 


1காமு 7:12. அப்பொழுது சாமுவேல்‌ ஒரு 

கல்லை எடுத்து, மிஸ்பாவுக்கும்‌ 

சேணுக்கும்‌ நடுவாக 

'இம்மட்டும்‌ கர்த்தர்‌ 

உதவிசெய்தார்‌ என்று. 

அதற்கு எபெனேசர்‌ என்று பேரிட்டான்‌.. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ மிஸ்பாவிலே. 

கூடிவந்திருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 


உபவாசம்பண்ணி _ ஜெபம்பண்ணுகிறார்கள்‌. 


தங்கள்‌ பாவங்க மனந்திரும்புகிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ மிஸ்பாவிலே கூடிவந்ததை 
பெலிஸ்தர்‌ கேள்விப்படுகிறார்கள்‌. இஸ்ரவேலர்‌ 
சமுகத்திலே ஜெபம்‌ 
ஸ்‌ கூடிவந்திருக்கிறார்கள்‌ 
என்பது வெஸ்தருக்கு தெரியவில்லை. 
அவர்கள்‌ தங்களுக்கு விரோதமாக 
யுத்தம்பண்ண கூடிவந்திருக்கிறார்கள்‌ என்று 
பெலிஸ்தர்‌ சந்தேகப்படுகிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திர்‌ மிஸ்பாவிலே 
கூடிவந்ததைப்‌ பெலிஸ்தர்‌ கேள்விப்பட்டபோது, 
இஸ்ரவேலுக்கு 
வருகிறார்கள்‌ 


பத்தர்‌ தங்கள்‌ 
மனந்திரும்புவது நல்ல: 
ம்‌ மிகவும்‌ 


உண்டாகிறது. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ தங்கள்‌ 
பாவங்களுக்கு மனம்‌ வருந்தி 
உபவாசம்பண்ணி  ஜெபம்பண்ணுவதற்காக 
மிஸ்பாவிலே கூடிவந்திருக்கிறார்கள்‌. ஆனால்‌ 
அவர்களுக்கு பெலிஸ்தர்‌ மூலமாய்‌ தீங்கு 
வருகிறது. 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பாவிகள்‌ 
மனந்திரும்பி, 


தங்கள்‌ பாவங்களுக்கு 
தங்களுடைய ஜீவியத்தை 
கர்த்தரிடத்தில்‌ ஒப்புக்கொடுக்கும்போது.. 
சாத்தான்‌. அவர்களுக்கு விரோதமாக 
கிரியை செய்ய ஆரம்பிக்கிறான்‌. மனந்‌ 
திரும்பின பாவிகளின்‌ இருதயங்கள்‌ 
புதுப்பிக்கப்படும்போது, சத்துரு அவர்களுக்கு 
பல வேதனைகளையும்‌ சோதனைகளையும்‌ 
கொடுக்கிறான்‌. சாத்தான்‌ புதிய விசுவாசி 
களுக்கு விரோதமாக எதிர்த்து நின்று 
அவர்களை சோர்வடையச்‌ செய்கிறான்‌. 
தந்திரம்‌ பலிக்காது. 
பிசாசானவனை 
தீமையிலிருந்து 
சாத்தானோ 


சாத்தானின்‌ 
கிறிஸ்துவானவர்‌ 
ஜெயித்திருக்கிறார்‌. கர்த்தர்‌ 
நன்மையை உண்டாக்குகிறவர்‌. 
நன்மையை தீமையாக மாற்றுகிறவன்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ தங்கள்‌ பாவங்களுக்கு 
மனந்திரும்பி, கர்த்தருடைய சமுகத்திலே 
உபவாசம்பண்ணி ஜெபிக்கும்போது, 
அவர்களுக்கு... பெலிஸ்தர்‌ மூலமாய்‌ 
அச்சுறுத்தல்‌ வருகிறது. இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையில்‌, இது 
வரையிலும்‌ ஒரு பிரச்சனையும்‌ வந்ததில்லை. 

பொதுவாக புத்திரர்‌ 
கர்த்தருக்கு விரோதமாகப்‌ பாவம்‌ 
செய்வார்கள்‌ கர்த்தர்‌ அவர்களை 
சத்துருக்களின்‌ கைகளில்‌ ஒப்புக்கொடுப்பார்‌. 
சத்துருக்கள்‌ இஸ்ரவேலருக்கு விரோதமாக 
யுத்தம்பண்ண வருவார்கள்‌. யுத்தத்திலே 
இஸ்ரவேலர்‌ தோற்றுபோவார்கள்‌. 
இப்படிப்பட்ட சம்பவமே இஸ்ரவேலருக்கு 
இதுவரையிலும்‌ , வந்திருக்கிறது. 
அவர்களுடைய பாவங்களினிமித்தமாய்‌ 
கர்த்தர்‌ அவர்களை தண்டிப்பார்‌. 


இப்போதோ இஸ்ரவேலர்‌ நங்கள்‌ 
பாவங்களுக்கு மனந்திரும்பியிருக்கிறார்கள்‌. 
னால்‌... பெலிஸ்தரின்‌ அதிபதிகள்‌ 
இஸ்ரவேலுக்கு விரோதமாக யுத்தம்பண்ண 
இஸ்ரவேலர்‌ இப்போது, 
அவர்கள்‌ 
கர்த்தருடைய சந்நிதியில்‌ உபவாசம்பண்ணி 
ஜெபிக்கிறார்கள்‌. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
தங்களுடைய இருதயங்களை கர்த்தருக்குள்‌ 
புதுப்பிக்கிறார்கள்‌. இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
மத்தியில்‌. ஆவிக்குரிய மறுமலர்ச்சியும்‌, 
ஆவிக்குரிய ஆயத்தமும்‌ ஏற்படுகிறது. 
யுத்த ஆயத்தம்‌ ஒன்றும்‌ நடைபெறவில்லை. 
இப்படிப்பட்ட சூழ்நிலையில்‌ பெலிஸ்தரின்‌ 
அதிபதிகள்‌ இஸ்ரவேலுக்கு விரோதமாக 
யுத்தம்பண்ண வருகிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ 





i FTE 
TT 


பெலிஸ்தர்‌ நிமித்தம்‌ மிகவும்‌ பயப்படுகிறார்கள்‌. 
அவர்கள்‌ எல்லோரும்‌ மிஸ்பாவிலே 
இருக்கிறார்கள்‌. சாமுவேலும்‌ 
மிஸ்பாவிலிருக்கிறார்‌. அவர்கள்‌ சாமுவேலை 
நெருக்கமாகப்‌ பற்றிக்கொள்கிறார்கள்‌. 
ல்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு, 
கீழே, நல்ல 
அவர்களுக்கு 
இடுக்கமும்‌ பிரச்சனையும்‌ 
வரும்போது, சாமுவேல்‌ அவர்களுக்கு உதவி 
செய்யக்கூடியவர்‌. 
சாமுவேல்‌ ஒரு யுத்தவீரரல்ல. அவர்‌ 
ஒரு பராக்கிரமசாலியுமலல. அவர்‌ சரீர 
பலமுள்ளவரா என்பதும்‌ தெரியவில்லை. 
இஸ்ரவேல்‌. புத்திரர்‌ சாமுவேலிடம்‌. 
தங்களுக்காக யுத்தம்பண்ணுமாறு 
கேட்கவில்லை. சாமுவேல்‌ தங்களுக்காக 
கர்த்தரிடத்தில்‌ ஜெபம்பண்ணவேண்டும்‌. 


என்றே கேட்கிறார்கள்‌. 
பு சாமுவேலை: 
நோக்கி: நத கர்த்தர்‌ 
எங்களைப்‌ பெலிஸ்தரின்‌ கைக்கு நீங்கலாக்கி 
ரட்சிக்கும்படிக்கு, எங்களுக்காக அவரை 
நோக்கி ஓயாமல்‌ வேண்டிக்கொள்ளும்‌" 
சாமு 7:8) என்று கேட்டுக்கொள்கிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ எல்லோரும்‌ 
மிஸ்பாவிலே கூடிவந்திருக்கிறார்கள்‌. 
அவர்களிடத்தில்‌ யுத்த ஆயுதம்‌ எதுவுமில்லை. 


அவர்கள்‌ யுத்தம்பண்ணவும்‌ 
ஆயத்தமாயில்லை. அவர்கள்‌ பெலிஸ்தருக்கு 


ல்‌! 


கூடிவந்திருக்கிறார்கள்‌. 
கண்ணீருமே இஸ்ரவேல்‌ 
ஆயுதமாயிருக்கிறது. 


விசுவாசிகளாகிய நமக்கு இந்தப்‌ 
பிரபஞ்சத்தில்‌ போராட்டம்‌ உண்டு. கர்த்தர்‌ 
நமக்கு உலகப்பிரகாரமான ஆயுதங்களைக்‌ 
கொடுக்கவில்லை. நம்முடைய ஜெபமும்‌: 
கண்ணீருமே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற 
பலமான ஆயுதம்‌. நாம்‌ த்தா 
அல்லது இரதங்கள்‌ 


ஏறிப்போய்‌ யுத்தம்பண்ண பல்டி 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நாம்‌. கர்த்தருடைய சந்நிதியில்‌, நம்முடைய 
முழங்காலில்‌ நின்று, சத்துருவுக்கு 
விரோதமாய்‌ யுத்தம்பண்ணவேண்டும்‌. 

சாமுவேல்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்காக 
கர்த்தரை நோக்கி வேண்டிக்கொள்கிறார்‌. 
அப்பொழுது சாமுவேல்‌ பால்குடிக்கிற ஒரு 
ட்டுக்குட்டியைப்‌ பிடித்து, அதைக்‌ 
கர்த்தருக்குச்‌ சர்வாங்க தகனபலியாகச்‌ 
செலுத்தி, இஸ்ரவேலுக்காகக்‌ கர்த்தரை 
நோக்கி வேண்டிக்கொள்கிறார்‌: கர்த்தர்‌ 
அவருக்கு மறுமொழி அருளிச்செய்கிறார்‌ 
சாமு 730) 


சாமுவேல்‌ 
வேண்டிக்கொள்ளாமல்‌, சர்வாங்க 
தகனபலியை மாத்திரம்‌ செலுத்தியிருந்தால்‌, 
அதனால்‌ ஒரு பிரயோஜனமும்‌ உண்டாகாது. 


கர்த்தரை 


செய்திருந்தால்‌ அதனாலும்‌ பிரயோஜன 
முண்டாகாது. கர்த்தரை வேண்டிக்‌ 
கொள்வதும்‌, சர்வாங்க  தகனபலியை 
செலுத்துவதும்‌ சேர்ந்து நடைபெறவேண்டும்‌. 
இவ்விரண்டும்‌ ஒன்றாய்ச்‌ சேரும்போது 
கர்த்தர்‌ நமக்கு மறுமொழி அருளிச்செய்வார்‌. 


இட “ப்ட்‌ 


மதவாத 


சர்வாங்க 


கர்த்தருக்கு சர்வ 
கர்த்தரை 


சாமுவேல்‌ 
தக௲னபலியை செலுத்துகிறார்‌. 
மகிமைப்படுத்துவதற்காகவே சர்வாங்க 
தகனபலி செலுத்தப்படுகிறது. அவர்‌ 
பால்குடிக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை பிடித்து, 
அதை கர்த்தருக்கு சர்வாங்க தகனபலியாக 
செலுத்துகிறார்‌. மனுஷன்‌ முகத்தைப்‌ 
பார்க்கிறான்‌. கர்த்தரோ மனுஷருடைய 
இருதயத்தைப்‌ பார்க்கிறார்‌. சாமுவேல்‌ 
எத்தனை ஆட்டுக்குட்டிகளை சர்வாங்க 
தகனபலியாக செலுத்துகிறார்‌ என்பது 
முக்கியமல்ல. கர்த்தர்‌ திரளான 
எண்ணிக்கையில்‌ பிரியப்படுகிறவரல்ல. அந்த 
ஆட்டுக்குட்டியை அவர்‌ எப்படிப்பட்ட 
இருதயத்தோடு, எப்படிப்பட்ட மனதோடு 
செலுத்துகிறார்‌ என்பதையே கர்த்தர்‌ 
பார்க்கிறார்‌. 





i FTE 
TT 


ஆசாரியரல்ல. 
சாமுவேல்‌ ஒரு 
பழைய ஏற்பாட்டுக்காலத்தில்‌ 
கர்த்தருக்கு சர்வாங்க 
தகனபலியை செலுத்துவார்கள்‌. ஆனால்‌ 
லேலியரும்‌, தீர்க்கதரிசியுமாகிய 
கர்த்தருக்கு பலி செலுத்துகிறார்‌. 
ஒரு விசேஷமான சூழ்நிலை. 
கர்த்தருடைய வழிநடத்துதலின்‌ பிரகாரம்‌, 
சாமுவேல்‌ கர்த்தருக்கு பலிசெலுத்துகிறார்‌. 
கர்த்தர்‌ சாமுவேல்‌ செலுத்தின 
சர்வாங்க தகனபலியை அங்கீகரிக்கிறார்‌. 
கர்த்தர்‌ சாமுவேலுக்கு மறுமொழி 
அருளிச்‌ செய்கிறார்‌. கர்த்தர்‌ சாமுவேலின்‌ 
ஜெபத்திற்கு செவிகொடுக்கிறார்‌. சாமுவேல்‌ 
என்னும்‌ பெயருக்கு 
கேட்கப்பட்டவர்‌” என்று பொருள்‌. 
தேவனிடத்தில்‌ கேட்கிறார்‌ ன 
அவர்‌ கேட்டதை அவருக்கு கொடுக்கிறார்‌. 
கர்த்தர்‌ சாமுவேலின்‌ ஜெபத்தைக்‌ 
கனம்பண்ணுகிறார்‌. 
சாமுவேல்‌ கர்த்தருக்கு 
நகனபலியை செலுத்துகையில்‌, 
இஸ்ரவேலின்மேல்‌ 
நெருங்குகிறார்கள்‌. 


சர்வாங்க. 


அந்நாளிலே முழங்கப்பண்ணி, அவர்களைக்‌ 
கலங்கடித்ததினால்‌, அவர்கள்‌ இஸ்ரவேலுக்கு 
முன்பாகப்பட்டு விழுகிறார்கள்‌ சாமு 7:10) 

ர்‌ இஸ்ரவேலின்மேல்‌ 


கர்த்தர்‌ 
யுத்தம்பண்‌ ணுகிறார்‌. 
விரோதமாக யுத்தம்பண்ணுகிறார்‌. 


இஸ்ரவேலரும்‌ பெலிஸ்தரும்‌ 
முன்பு யுத்தம்பண்ணினார்கள்‌. 
ஏலியின்‌ குமாரர்‌ 
தோள்கள்மீது கர்த்தருடைய உடன்படிக்கைப்‌ 
பெட்டியை பாளயத்திலே சுமந்து கொண்டு 
நின்றார்கள்‌. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌, 
கர்த்தருடைய உடன்படிக்கைப்‌ பெட்டியை 
நம்பினார்கள்‌. பெட்டி தங்களோடு. 
கூடயிருப்பதினால்‌, யுத்தத்திலே தங்களுக்கு 
ஜெயம்‌ கிடைக்கும்‌ என்று இஸ்ரவேலர்‌ 
பெருமையோடு நினைத்தார்கள்‌. ஆனால்‌. 
இஸ்ரவேலருக்கு தோல்வி உண்டாயிற்று. 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இப்போதோ கர்த்தருடைய பெட்டி 
இங்கே இல்லை. சாமுவேல்‌ கர்த்தருக்கு 
சர்வாங்க தகனபலியை செலுத்துகிறார்‌. 
தன்னைத்‌ தாழ்த்துகிறார்‌. விசுவாசத்தோடு 
ஜெபிக்கிறார்‌. கர்த்தருடைய தீர்க்கதரிசி 
தன்னைத்‌ தா உண்மையான 
இருதயத்தோடு ஜெபம்பண்ணும்போது, 
கர்த்தர்‌ அவருடைய ஜெபத்தைக்‌ கேட்டு, 
பெலிஸ்தரைக்‌ கலங்கப்பண்ணுகிறார்‌. 
இஸ்ரவேலருக்கு. ஜெயத்தைக்‌ 
கொடுக்கிறார்‌. 
இஸ்ரலேலர்‌ 
பெலிஸ்தரைப்‌ 
பெத்காரீம்‌. 
முறிய 


அப்பொழுது 
மிஸ்பாவிலிருந்து 
பின்தொடர்ந்துபோய்‌, 
பள்ளத்தாக்குமட்டும்‌ அவர்களை 
அடிக்கிறார்கள்‌ (சாமு 7:11) 


யுத்தத்திலே ஸ்ரவேலருக்‌। யம்‌ 
அைததிகக்கேகு. இது..." அத்தா 
உண்டான ஜெயம்‌. சாமுவேல்‌ கர்த்தரைக்‌ 
கனம்பண்ணுவதற்காகவும்‌,. இஸ்ரவேலரை 
உத்சாகுப்டுத்துயதத்காகவம்‌.  ய்த்தத்தில்‌ 
கிடைத்த ஜெயத்திற்கு அடையாளமாக, 
ஒரு கல்லை நிறுத்துகிறார்‌ 


அப்பொழுது சாமுவேல்‌ ஒரு கல்லை 

மிஸ்பாவுக்கும்‌ சேணுக்கும்‌ 
நடுவாக நிறுத்தி, இம்மட்டும்‌ கர்த்தர்‌ 
எங்களுக்கு உதவிசெய்தார்‌ என்று சொல்லி, 
அதற்கு எபெனேசர்‌ என்று பேரிடுகிறார்‌ 
சாமு 7:12). 


என்னும்‌ பேருக்கு 
என்று பொருள்‌ 
வருஷங்களுக்கு 

ர்‌ எபெனேசர்‌ 
இடத்தில்‌ 


'முலேலின்‌ ர்த்தை 
இல்ரவேலுக்கெல்லாம்‌ வந்தது. இஸ்ரவேலர்‌ 
பெலிஸ்தருக்கு விரோதமாய்‌ யுத்தஞ்‌ 
செய்யப்புறப்பட்டு, எபெனேசருக்குச்‌ 
சமீபத்தில்‌ பாளயமிறங்கினார்கள்‌” (1சாழு 4:1. 





f= THE 
ETT 


அப்போது இஸ்ரவேலர்‌ எபெனேசருக்கு 
சமீபமாயிருந்தார்கள்‌. இப்போதோ 
எபெனேசர்‌ அவர்கள்‌ மத்தியிலிருக்கிறது. 
சாமுவேல்‌ ஒரு கல்லை நிறுத்தி, “இம்மட்டும்‌ 
கர்த்தர்‌ எங்களுக்கு உதவி செய்தார்‌" என்று. 
சொல்லுகிறார்கள்‌. கர்த்தர்‌ இதுவரையிலும்‌ 
செய்த நன்மைகளை நினைத்து சாமுவேல்‌ 
அவரை நன்றியோடு துதிக்கிறார்‌. இனிமேல்‌ 
வரப்போகிற காலத்தில்‌ கர்த்தர்‌ தங்களுக்கு 
உதவிசெய்வாரா என்னும்‌ சந்தேகம்‌ 
சாமுவேலின்‌ மனதில்‌ இருக்கிறது. 


புத்திரருக்கு 

சகல காரியங்களும்‌ 

நன்மையாய்‌ நட பெற்றிருக்கிறது. கர்த்தர்‌ 

இஸ்ரவேலருக்கு இனிமேலும்‌ என்ன 

செய்வார்‌ என்பது அவர்களுக்கு. 

தெரியவில்லை. ஆனாலும்‌ கர்த்தர்‌ 

இதுவரையிலும்‌ தங்களுக்கு செய்த 

உதவிக்கு, இஸ்ரவேலர்‌ கர்த்தருக்கு நன்றி 
சொல்லுகிறார்கள்‌. 


னாலும்‌ தேவ அநுக்கிரகம்‌ பெற்று, 
நான்‌  இந்நாள்வரைக்கும்‌ சிறியோருக்கும்‌ 
பெரியோருக்கும்‌ சாட்சிகூறி வருகிறேன்‌" 
(அப்‌ 26:22) 


கர்த்தருக்கு ஒரு பலிபீடம்‌ 
சாமு 7418-17 


1காமு 7:18. இந்தப்பிரகாரம்‌ பெலிஸ்தர்‌ 
அப்புறம்‌ இஸ்ரவேலின்‌ எல்லையிலே 
வராதபடிக்குத்‌ தாழ்த்தப்பட்டார்கள்‌; 
சாமுவேலின்‌ "நானெல்லாம்‌. 
கர்த்தருடைய கை பெலிஸ்தருக்கு. 
விரோதமாய்‌ இருந்தது. 


காமு 7:14. பெலிஸ்தர்‌ இஸ்ரவேல்‌: 
கையிலிருந்து பிடித்திருந்த எக்ரோன்‌. 
துவக்கிக்‌ காத்மட்டுமுன்ன 
பட்டணங்களும்‌ இஸ்ரவேலுக்குத்‌ 
திரும்பக்‌ கிடைத்தது; அவைகளையும்‌ 
அவைகளின்‌ எல்லைகளையும்‌ 
இஸ்ரவேலர்‌ பெலிஸ்தர்‌ கையிலே 
இராதபடிக்கு, விடுவித்துக்‌. 
கொண்டார்கள்‌; 'இஸ்ரவேலுக்கும்‌ 
எமோரியருக்கும்‌ சமாதானம்‌ 
உண்டாமிருந்தது.. 


ந்காமு 7:15. சாமுவேல்‌ உயிரோடிருந்த 
"நானெல்லாம்‌ இண்ரவேலை 
தியாயம்‌ விசாரித்தான்‌. 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சாமு 746. அவன்‌ வருஷாவருஷம்‌ 
புறப்பட்டு, பெத்தேலையும்‌ 
கில்காலையும்‌ மிஸ்பாவையும்‌ 
சுற்திப்போய்‌, அவ்விடங்கனிலெல்லாம்‌ 
இஸ்ரவேலை தியாயம்விசாரித்த பின்பு, 


சாமு 7:17. அவன்‌ ராமாவுக்குத்‌ 
திரும்பிவருவான்‌, அவனுடையவீடு 
அங்கே இருத்தது; அங்கே இஸ்ரவேலை 
தியாயம்‌ விசாரித்து, அவ்விடத்தில்‌ 
கர்த்தருக்கு. ஒரு பலிபிடத்தைக்‌ 
கட்டினான்‌. 

சாமுவேலின்‌ நாட்களிலே இஸ்ரவேல்‌. 
புத்திரர்‌ பஸ்கா பண்டிகையை விசேஷமாய்‌ 
ஆசரிக்கிறார்கள்‌. சீலோ அழிந்துபோயிற்று. 
கர்த்தருடைய உடன்படிக்கைப்‌ பெட்டி 
கிலோவில்‌ இல்லை. அது வேறு 
இடத்திலிருக்கிறது. ஆனாலும்‌ இஸ்ரவேலர்‌ 
பஸ்காவை ஆசரிக்கிறார்கள்‌. 


சாமுவேலின்‌ நாட்களிலே இஸ்ரவேல்‌ 


தாழ்த்தப்பட்டார்கள்‌; 
நாளெல்லாம்‌ கர்த்தருடைய 
விரோதமாய்‌ 

இருந்தது சாமு 


சாமுவேல்‌ 
பாதுகாக்கிறார்‌. 
கைகளிலிருந்து, 
கிதியோனின்‌ 
பட்டயத்தைப்போல, 
பட்டயம்‌ இல்லை. 


இஸ்ரவேலைப்‌ 
சத்துருக்களின்‌ 
மீட்டுக்கொள்கிறார்‌. 
கையிலிருந்த 
சாமுவேலின்‌ கையில்‌ 
சிம்சோனின்‌ பலத்த. 
சாழுவேலுக்கு பலத்த 


உண்டாவதற்கு ஊழியம்‌ செய்கிறார்‌. 


ஒரு தேசம்‌ பாதுகாப்பாயிருக்க 
வேண்டுமென்றால்‌, அந்த தேசத்தில்‌ 
அமைதி நிலவவேண்டுமென்றால்‌, ஜனங்கள்‌ 
கர்த்தருக்கு பயந்து ஜீலிக்குவேண்டும்‌, 
அவர்கள்‌ கர்த்தருடைய பிரமாணங்களுக்கு 
கீழ்ப்படியவேண்டும்‌. பயபக்தியும்‌, 
கீழ்ப்படிதலும்‌ சமாதானத்திற்கு ஆதாரம்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


பிடித்திருந்த 
காத்மட்டுமுள்ள க்களும்‌ 
இஸ்ரவேலுக்குத்‌ திரும்பக்‌ கிடைக்கிறது: 
அவைகளையும்‌ அவைகளின்‌ எல்லைகளையும்‌ 
இஸ்ரவேலர்‌ பெலிஸ்தர்‌ கையிலே. 
இராதபடிக்கு, விடுவித்துக்கொள்கிறார்கள்‌ ; 
இஸ்ரவேலுக்கும்‌ எமோரியருக்கும்‌ சமாதானம்‌ 
உண்டாயிருக்கிறது (சாமு 7:14) 


ஸ்தர்‌ இஸ்ரவேல்‌ கையிலிருந்து 
எக்ரோன்‌ துவக்கி காத்‌ மட்டுமுள்ள 
பட்டணங்களை பலவந்தமாகப்‌ 
பிடித்துக்கொண்டார்கள்‌. இஸ்ரவேல்‌. 
புத்திரரோ பெலிஸ்தர்‌ தங்கள்‌ கையிலிருந்து 
பிடித்திருந்த இந்தப்‌ 
அவர்களிடமிருந்து 
பெற்றுக்கொள்கிறார்கள்‌ 
கானான்‌. தேசத்தைச்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
'சமாதானமாயிருக்கிறார்கள்‌. 
சாமுவேல்‌ உயிரோடிருந்த நாளெல்லாம்‌. 
இஸ்ரவேலை நியாயம்‌ விசாரிக்கிறார்‌. அவர்‌ 


இஸ்ரவேல்‌ கையிலிருந்த 


எக்ரோன்‌ 


சேர்ந்தவர்கள்‌. 
எமோரியரோடு 


நியாயம்விசாரிக்கிறார்‌ சாமு 7:15]6). 
ராஜாவாக 


சாமுவேல்‌. 


சவுல்‌ 
அபிஷேகம்பண்ணப்பட்ட பின்பும்‌, 
இஸ்ரவேலை நியாயம்‌ விசாரிக்கிறார்‌. “நானும்‌ 


உங்களுக்காக விண்ணப்பம்‌: 
செய்யாதிருப்பேனாகில்‌. கர்த்தருக்கு 
விரோதமாகப்‌ பாவஞ்செய்கிறவனாயிருப்பேன்‌; 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அது. எனக்குத்‌  தூரமாமிருப்பதாக; 
நன்மையும்‌ செல்வையுமான வழியை நான்‌ 
உங்களுக்குப்‌ போதிப்பேன்‌" (சாமு 12:23) 
என்று சாமுவேல்‌ சொல்லுகிறார்‌. 


சாமுவேல்‌ பெத்தேல்‌, கில்கால்‌, மிஸ்பா 
ஆகிய ஸ்தலங்களில்‌ நியாயம்‌ விசாரிக்கிறார்‌ 
இவையெல்லாம்‌. பென்யமீன்‌ 
கோத்திரத்தாரின்‌ பட்டணங்கள்‌. சாமுவேலின்‌ 


வீடு ராமாவிலிருக்கிறது. இது அவருடைய 
தகப்பனாராகிய எல்க்கானாவின்‌ வீடு, 


சாமுவேல்‌ ம்‌ புறப்பட்டு, 
த்தை. கவ்‌ பில்வ 
சுற்றிப்போய்‌, அல்லிடங்களிலெல்லாம்‌ 
இஸ்ரவேலை நியாயம்விசாரித்த பின்பு, அவர்‌ 
ராமாவுக்குத்‌ திரும்பிவருவார்‌. சாமுவேல்‌ 
அங்கே இஸ்ரவேலை நியாயம்‌ விசாரிக்கிறார்‌ 
சாமுவேல்‌ ராமாவிலே கர்த்தருக்கு 
ஒரு பலிபீடத்தைக்‌ கட்டுகிறார்‌. இந்தப்‌ 
பலிபீடம்‌ நோப்‌ அல்லது கிபியோனிலே. 
உள்ள பலிபீடத்திற்கு போட்டியாக 
கட்டப்படவில்லை. தன்னுடைய முற்பிதாக்கள்‌ 
செய்த பிரகாரமாக, சாமுவேலும்‌ தான்‌ 
வாசம்பண்ணுகிற ஊரிலே ர்த்‌ 
ஒரு பலிபீடத்தைக்‌ 
இந்தப்‌ பலிபீடத்தை: 
குடும்பத்தார்‌ 
இஸ்ரவேல்‌ தேசத்திற்கு நன்மை உண்டாக. 
சாமுவேல்‌ ராமாவிலே கர்த்தருக்கு 
ஒரு பலிபீடத்தைக்‌ கட்டுகிறார்‌. 





i FTN 
TT 


இஸ்ரவேல்‌ தேசத்திலே பொதுவாக 
நல்ல நாட்கள்‌ தொடர்ந்து நீடிப்பதில்லை. 
அவர்கள்‌ சிறிது காலம்‌ நன்றாயிருப்பார்கள்‌. 
அதன்‌ பின்பு அவர்களுக்கு 
பிரச்சனைகள்‌ வந்துவிடும்‌. அவர்களுடைய 
பிரச்சனைகளுக்கு அவர்களே காரணம்‌. 


சா 
சாமு 88) 

பரிதானம்‌ 

புரட்டுகிறார்கள்‌ (சாமு 8:23) 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு நியாயாதிபதிகளின்‌ 
ஆளுகையில்‌ திருப்தியில்லை. யில்‌ 
ஒரு மாற்றம்‌ ஏற்படவேண்டுமென்று அவர்கள்‌ 
எதிர்பார்க்கிறார்கள்‌. 


தங்களை நியாயம்‌ விசாரிக்கிறதற்கு 
ஒரு ராஜாவை ஏற்படுத்தவேண்டும்‌ என்று 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ சாமுவேலிடம்‌. 
கேட்கிறார்கள்‌ சாமு 8:45). சாமுவேல்‌ 
இதுபற்றி கர்த்தரை நோக்கி 
விண்ணப்பம்பண்ணுகிறார்‌ சாமு 8:6). 
இஸ்ரவேல்‌ ஜனங்களுக்கு சொல்ல வேண்டிய 
பிரதியுத்ரத்தை கர்த்தர்‌ சாமுவேலுக்கு 
சொல்லுகிறார்‌ (சாமு 8:78). 


ளுகையில்‌ மா, ஏற்படும்போ, 
பகர படம அக மனன 
சாமுவேல்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
தெளிவுபடுத்தவேண்டும்‌. இஸ்ரவேலருக்கு. 
என்னென்ன பிரச்சனைகளெல்லாம்‌ வரும்‌ 
என்பதையும்‌ சாமுவேல்‌ அவர்களுக்கு 
எடுத்துச்‌ சொல்லவேண்டும்‌ சாமு 8:9-18). 


இஸ்ரவேல்‌ புத்திரரோ தங்களுக்கு ஒரு 
ராஜா. இருக்கத்தான்‌ வேண்டுமென்று 
பிடிவாதமாய்ச்‌ சொல்லுகிறார்கள்‌ 
சாமு 8:19,20). இஸ்ரவேல்‌. 
புத்திரரை ஆள ஒரு ராஜாவை. 
ஏற்படுத்து என்று கர்த்தர்‌ சாமுவேலுக்கு 
சொல்லுகிறார்‌ (சாமு 8:21,22). 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


சாமுவேலின்‌ குமாரர்‌ 
1சாமு 8:1-8 


சாமுவேல்‌ முதிர்வயதான 

தன்‌ குமாரரை 
'இஸ்ரவேலின்மேல்‌ தியாயாதியதிகளாக 
வைத்தான்‌. 


1காமு 82. அவனுடைய 
மூத்தகுமாரனுக்குப்‌ பெயர்‌ யோவேல்‌, 
இளையவனுக்குப்‌ பெயர்‌ அபியா; 
அவர்கள்‌ பெயெர்‌ செயாவிலே 
தியாயாதியதிகளாயிருத்தார்கள்‌. 


1சாமு 8:3. ஆனாலும்‌ அவனுடைய 
குமாரர்‌ அவன்‌ வழிகனில்‌ நடவாமல்‌, 
பொருளாசைக்குச்‌ சாய்த்து, பரிதானம்‌ 
வாங்கி தியாயத்தைப்‌ புரட்டினார்கள்‌. 


| இஸ்ரவேலிலே இரண்டு  சோகசம்‌ 
பவங்கள்‌ நடைபெறுகிறது. தேசத்திலே 
சோகமான காரியங்கள்‌ நடைபெறுவது 
புதுமையல்ல. தேசத்தார்‌ எல்லோரும்‌ 
எப்போதும்‌ சந்தோஷமாயிருப்புதில்லை. 
ஜனங்களுக்கு சந்தோஷமும்‌ துக்கமும்‌ மாறி 
மாறி வரும்‌. 


சாமுவேல்‌ உயிரோடிருந்த நாளெல்லாம்‌. 
இஸ்ரவேலை நியாயம்‌ விசாரிக்கிறார்‌ 
ஆனால்‌ அவருக்கு முதிர்வயதாயிற்று. 
இதற்கு முன்பு அவர்‌ வருஷாவருஷம்‌, 
பெத்தேலையும்‌, கில்காலையும்‌, மிஸ்பாவையும்‌ 
சுற்றிப்போய்‌, அல்விடங்களிலெல்லாம்‌. 
இஸ்ரவேலை நியாயம்‌ விசாரித்தார்‌. இப்போது 
சாமுவேலுக்கு முதிர்வயதான படியினால்‌, 
அவரால்‌ முன்புபோல பிரயாணம்‌ பண்ண 
முடியவில்லை. அவர்‌ இதுவரையிலும்‌ 
இஸ்ரவேலை நியாயம்‌ விசாரித்ததுபோல, 
இப்போது நியாயம்‌ விசாரிக்க முடியவில்லை. 


ஒருவேளை சாமுவேலுக்கு இப்போது 
அறுபது வயதிருக்கலாம்‌. இது அதிகமான 
முதிர்வயது என்று சொல்லமுடியாது. 
சாமுவேல்‌ முதிர்வயதாகமிருந்தாலும்‌, அவர்‌ 
புத்திரர்மீது 
உள்ளவராகவே 
பிள்ளையாண்டானாக 
எலிக்கு ன்பாக 
கர்த்தருக்கு பணிவிடை செய்ததுபோலவே, 
கர்த்தருக்குப்‌ பணிவிடை 
சாமுவேலின்‌ வயது மாறினாலும்‌, 
நற்குணம்‌ மாறவில்லை. 

பயபக்தி மாறவில்லை. 





i FTE 
TT 


முதலாவது. பழுத்த பழம்‌ சீக்கிரத்தில்‌ 


ஸஸ்ரவேல்‌ புத்திரருக்காகவே. 
பிரயோஜனப்பட்டது. 

இப்போது சாமுவேலுக்கு முதிர்வயதாயிற்று. 
சாமுவேல்‌ ன்னும்‌ ஸ்ரவேல்‌. 
புத்திரரை நியாயம்‌ விரி கேக்‌ 
உமிரோடிருந்த நாளெல்லாம்‌ இஸ்ரவேலை 
நியாயம்‌ விசாரித்தார்‌ (சாமு 7:14). தனக்கு 
முதிர்வயதானதினால்‌, சாமுவேல்‌ 
தன்னுடைய ஊழியத்தை நிறுத்திவிடவில்லை. 
இஸ்ரவேலை நியாயம்‌ விசாரியாமல்‌ 
ஒய்வெடுக்கவேண்டும்‌ என்றும்‌ 

தீர்மானம்பண்ணவில்லை. 


சாமுவேல்‌ முதிர்வயதானபோது. 
தன்‌ குமாரை இஸ்ரவேலின்‌ மேல்‌. 
நியாயாதிபதிகளாக வைக்கிறார்‌ 
மூத்தகுமாரனுக்குப்‌ பெயர்‌ யோவேல்‌, 
இளையலனுக்குப்‌ பெயர்‌ அடியா; 
அவர்கள்‌ பெயெர்செபாவிலே 
நியாயாதிபதிகளாயிருக்கிறார்கள்‌ 

சாமு 8:12). 


அவருடைய 


சா ன்‌ குமாரர்‌ இரண்டுபேரும்‌ 
நல்லவர்களாகவே இருந்தார்கள்‌. அவர்கள்‌ 
சாமுவேலின்‌ அடிச்சுவடுகளைப்‌ பின்பற்றி 
நடந்தார்கள்‌. பிள்ளைகள்‌ இரண்டுபேரும்‌, 
தகப்பனாரின்‌. பாதுகாப்பிலும்‌, 
பராமரிப்பிலும்‌, கட்டுப்பாட்டிலும்‌ இருந்த 
வரையிலும்‌, அவர்கள்‌ இருவரும்‌ 
கர்த்தருக்கு பயந்து  நல்லவர்களாகவே 
இருந்தார்கள்‌. அவர்கள்‌ சாமுவேலின்‌ 
வழியைவிட்டு விலகிப்போகவில்லை. 


சாமுவேல்‌ தன்னுடைய 


குமாரரை 
நியாயாதிபதிகளாய்‌. 
வைக்கிறார்‌. அவர்கள்‌ தன்னுடைய 
பிள்ளைகள்‌ என்னும்‌ காரணத்திற்காக, 
சாமுவேல்‌ அவர்களை  இஸ்ரவேலின்மேல்‌: 
நியாயாதிபதிகளாக வைக்கவில்லை. அவர்‌ 
தன்னுடைய பிள்ளைகளுக்கு விசேஷித்த 
சலுகைகள்‌ எதையும்‌ காண்பிக்கவில்லை. 
அவர்கள்‌ இருவரும்‌ இஸ்ரவேலை நியாயம்‌ 
விசாரிக்க தகுதியானவர்கள்‌ என்பதை 
அறிந்து, சாமுவேல்‌ தன்னுடைய குமாரர்‌ 
இருவரையும்‌ இஸ்ரவேலின்மேல்‌ 
நியாயாதிபதிகளாய்‌ வைக்கிறார்‌. 


இஸ்ரவேலின்மேல்‌ 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


ஆனால்‌ சாமுவேலின்‌ 
வழிகளில்‌ 
பொருளாசைக்கு 
வாங்கி 
புரட்டுகிறார்கள்‌ சாமு 8:3. 


சாமுவேலின்‌ 
அவருடைய பிள்ளைகளின்‌ 
வித்தியாசமாயிருக்கிறது. 

நல்லவர்‌. அவருடைய 
பொருளாசையுள்ளவர்கள்‌. 

வாங்குகிறவர்கள்‌. பிள்ளைகள்‌ பெற்றோரைக்‌ 
கனம்பண்ண வேண்டும்‌. பிள்ளைகள்‌ 
மூலமாய்‌ பெற்றோருக்கு மதிப்பும்‌ 
மரியாதையும்‌ கிடைக்க வேண்டும்‌. ஆனால்‌ 
சாமுவேலுக்கோ தன்னுடைய பிள்ளைகள்‌ 
மூலமாய்‌ அவமதிப்பும்‌ அவமரியாதையும்‌ 
உண்டாயிற்று, 


சாமுவேல்‌ தன்னுடைய குமாரர்‌ 


வெவ்வேறு பட்டணங்களில்‌ 
அவர்கள்‌ இருவரும்‌ 

ஊர்களில்‌ இஸ்ரவேலரை 
விசாரிக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
சாமுவேலின்‌ மேற்பார்வையில்‌ 

அவர்கள்‌ இஸ்ரவேலரை தனியாக நியாயம்‌ 
விசாரிக்கிறார்கள்‌ தங்கள்‌ இஷ்டப்படி 
நியாயம்‌ விசாரிக்கிறார்கள்‌. 


பிள்ளைகள்‌ தங்கள்‌ பெற்றோரின்‌ 
நேரடி மேற்பார்வையின்‌ கீழிருக்கும்போது 
நல்லவர்களாகவே. இருக்கிறார்கள்‌ 
தங்கள்‌ பெற்றோரை விட்டுப்‌ பிரிந்து 
தனியாகப்‌ போகும்போது, ஒரு சில 
பிள்ளைகள்‌ கெட்டுப்போகிறார்கள்‌. பணமும்‌ 
அதிகாரமும்‌ தங்கள்‌ கைகளில்‌ வந்தவுடன்‌ 
பிள்ளைகள்‌ அவற்றை 
துஷ்பிரயோகம்பண்ணுகிறார்கள்‌. 

மதிப்பும்‌, 
செல்வாக்கும்‌ 
மாற்றுகிறது. 


மரியாதையும்‌, ஐசுவரியமும்‌, 
மனுஷருடைய மனதை 
வாழ்க்கையிலே 
அந்தஸ்துக்கள்‌ உயரும்போது, அநேகர்‌ 
நல்லவர்களாக இருப்பதற்கு பதிலாக, 
துன்மார்க்கராய்‌ மாறுகிறார்கள்‌. 





i FTE 
TT 


சாமுவேலின்‌ இரண்டு குமாரரும்‌, 
ஏலியின்‌ இரண்டு  குமாரரைப்போல: 
துன்மார்க்கரல்ல. ஏலியின்‌ குமாரரிடத்தில்‌ 
காணப்பட்ட கெட்ட குணங்கள்‌ சாமுவேலின்‌ 
குமாரரிடத்தில்‌ காணப்படவில்லை. ஆனாலும்‌ 
சாமுலேலின்‌ குமாரர்‌  பொருளாசைக்கு 
சாய்ந்து, பரிதானம்‌ வாங்கி நியாயத்தைப்‌ 
புரட்டுகிறார்கள்‌. 


சாமுவேலின்‌ குமாரர்‌ 
நியாயம்‌ விசாரிக்கும்போது. 
கட்டளையையும்‌, நியாயப்பிரமாணத்தையும்‌ 
நோக்கிப்‌ பார்க்காமல்‌, பணத்தையும்‌, 
பரிதானத்தையும்‌ நோக்கிப்‌ பார்க்கிறார்கள்‌. 
யார்‌ அதிகமாக பரிதானம்‌ 
கொடுக்கிறார்களோ, அவர்களுக்கு 
சாதகமாக தீர்ப்பு சொல்லிவிடுகிறார்கள்‌. 
சாமுவேலின்‌ குமாரருக்கு நியாயத்தைப்பற்றி 
அக்கரையில்லை. நியாயம்‌ யார்‌ பக்கம்‌ 
இருக்கிறது என்பதை பார்ப்பதற்கு பதிலாக 
மிதானம்‌ யார்‌ பக்கம்‌ இருக்கிறது. 
என்பதையே பார்க்கிறார்கள்‌. 


இஸ்ரவேலரை 
கர்த்தருடைய 


ராஜா 
சாமு 8:4-22 


1சாமு 8-4. அப்பொழுது இஸ்ரவேலின்‌ 
மூப்பர்‌ எல்லாரும்‌ கூட்டங்கூடி, 


ராமாவிலிருந்த  சாமுவேலினிடத்தில்‌: 
வந்து: 


காமு 85. 
முதிர்வயதுன்ளவரானிர்‌; 
குமாரர்‌ உம்முடைய வழிகளில்‌: 
நடக்கிறதில்லை; ஆகையால்‌ 
சகலஜாதிகளுக்கு்ளும்‌ இருக்கிறபடி,, 
எங்களை நியாயம்‌ விசாரிக்கிறதற்கு, 
ஒரு ராஜாவை ஏற்படுத்தவேண்டும்‌. 


என்றார்கள்‌. 


இதோ, நீர்‌ 
உம்முடைய 


காமு 88. எங்களை நியாயம்‌. 
விசாரிக்க ஒரு ராஜாவை ஏற்படுத்தும்‌ 
என்று அவர்கள்‌ சொன்ன 
வார்த்தை சாமுவேலுக்குத்‌ தகாததாய்க்‌ 
காணப்பட்டது; ஆகையால்‌ 
சாமுவேல்‌ கர்த்தரை நோக்கி. 
விண்ணப்பம்பண்ணினான்‌.. 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சாமு 8:7. அப்பொழுது கர்த்தர்‌ 
சாமுவேலை நோக்கி: 
ஜனங்கள்‌ உன்னிடத்தில்‌ 
 சொல்வதெல்லாவற்றிலும்‌ அவர்கள்‌: 
சொல்லைக்கேன்‌; அவர்கள்‌ உன்னைத்‌ 
தன்னவில்லை, நான்‌ அவர்களை 
ஆனாதபடிக்கு, என்னைத்தான்‌ 
தன்னினார்கள்‌. 


சாமு 88. நான்‌ அவர்களை 
எகிப்திலிருத்து  புறப்படப்பண்ணின. 
நாள்முதல்‌ இத்நான் மட்டும்‌ அவர்கள்‌: 
என்னைவிட்டு, வேறே தேவர்களைச்‌. 
சேவித்துவத்த தங்கள்‌ எல்லாச்‌. 
செய்கைகளின்படியும்‌ செய்ததுபோல, 
அவர்கள்‌ உனக்கும்‌ செய்கிறார்கள்‌. 


1சாமு 8:9. இப்போதும்‌ அவர்கள்‌ 
சொல்லைக்‌ கேன்‌; ஆனாலும்‌ உன்‌ 
அபிப்பிராயத்தைக்‌ காட்டும்படி. 
அவர்கனை ஆளும்‌ ராஜாவின்‌ காரியம்‌ 
இன்னது என்று அவர்களுக்குத்‌ 
திடசாட்சியாய்த்‌ தெரியப்படுத்து 
என்றார்‌. 


1காமு 8:10. அப்பொ சாமுவேல்‌, 
ஒரு ராஜா வேண்டும்‌ என்று 
தன்னிடத்தில்‌ கேட்ட ஜனங்களுக்குக்‌ 
கர்த்தருடைய வார்த்தைகனையெல்லாம்‌ 
சொல்லி: 


சாமு 811. உங்களை ஆளும்‌ 
ராஜாவின்‌ காரியம்‌ என்னவென்றால்‌, 
தன்‌ ரதத்திற்கு முன்‌ ஓடும்படி அவன்‌ 
உங்கள்‌ குமாரரை எடுத்து, 
தன்‌ ரதகாரதிகளாகவும்‌ 
தன்‌ குதிரைவீரராகவும்‌ 
வைத்துக்கொன்ளூவான்‌. 


கோமு. 812. ஆயிரம்பேருக்கும்‌, 
ஓம்பதூபேருக்கும்‌ தலைவராகவும்‌, தன்‌ 
நிலத்தை உழுகிறவர்களாகவும்‌, தன்‌ 
விளைச்சலை அறுக்கிறவர்களாகவும்‌, 
தன்‌ யுத்த ஆயுதங்களையும்‌ தன்‌: 
ரதங்களின்‌ பணிமுட்டுகளையும்‌ 
பண்ணுகிறவர்கனாகவும்‌, அவர்களை 
வைத்துக்கொள்ளுவான்‌. 


1சாமு 8:13. உங்கள்‌ குமாரத்திகனைப்‌ 
தலம்‌ £ய்கிறவர்களாகவும்‌, 
சமையல்பண்ணுகிறவர்களாகவும்‌, 
அப்பம்‌ சுடுகிறவர்களாகவும்‌ 
வைத்துக்கொள்ளுவான்‌.. 





i= THE 
TT 


சோமு 8:14. உங்கள்‌ வயல்களிலும்‌, 
உங்கள்‌ திராட்சத்தோட்டங்களிலும்‌, 
உங்கள்‌ ஒலிவத்தோப்புகளிலும்‌, 
நல்லவைகனை எடுத்துக்கொண்டு, தன்‌. 
ஊழியக்காரருக்குக்‌ கொடுப்பான்‌. 


சாமு 8:15. உங்கள்‌ தானியத்திலும்‌ 
உங்கள்‌ திராட்சப்பலனிலூம்‌ தசமபாகம்‌ 
வாங்கி, தன்‌ பிரதானிகளுக்கும்‌ தன்‌. 
சேவகர்களுக்கும்‌ கொடுப்பான்‌. 


1சாமு 816. 
வேலைக்காரரையும்‌, உங்கள்‌ 
வேலைக்காரிகனையும்‌, உங்களில்‌ 
திறமையான வாலிபரையும்‌, உங்கள்‌ 
கழுதைகளையும்‌ எடுத்து தன்னுடைய 
வேலைக்கு வைத்துக்கொள்ளுவான்‌. 


உங்கள்‌ 


சாமு 8:17. உங்கள்‌ ஆடுகளிலே 
மத்தில்‌ ஒன்று எடுத்துக்கொள்ளுவான்‌;; 
நீங்கள்‌ அவனுக்கு. 


வேலையாட்களாவிர்கள்‌. 


சோமு 8:18. நீங்கள்‌ தெரிந்துகொண்ட 
உங்கள்‌ ராஜாவினிமித்தம்‌ அத்நானிலே. 
முறையிடுவீர்கன்‌; ஆனாலும்‌ கர்த்தர்‌ 
அந்நானிலே உங்களுக்குச்‌. 
செவிகொடுக்கமாட்டார்‌ எண்றான்‌.. 
சோமு 8:19. 


ங்கள்‌ சாமுவேலின்‌ 
சொல்லைக்‌ கேட்க மனதில்லாமல்‌: 


அப்படியல்ல, எங்களுக்கு ஒரு ராஜா 
இருக்கத்தான்‌ வேண்டும்‌. 


சோமு 8:20. சகல ஜாதிகனையும்யோல 
நாங்களும்‌ இருப்போம்‌; எங்கன்‌ ராஜா 
எங்களை நியாயம்‌ விசாரித்து, 
எங்களுக்கு முன்பாகப்‌ புறப்பட்டு, 
எங்கள்‌ யுத்தங்களை நடத்தவேண்டும்‌ 


என்றார்கள்‌. 


1சாமு 8:21. சாமுவேல்‌ ஜனங்களின்‌ 
வார்த்தைகளையெல்லாம்‌. 
அவைகளைக்‌. 


தெரியப்படுத்தினான்‌. 


காமு 8:2௨, கர்த்தர்‌ சாமுவேலை. 
நோக்கி: தீ அவர்கள்‌ சொல்லைக்‌ 
கேட்டு, அவர்களை ஆன ஒரு ராஜாவை 
ஏற்படுத்து என்றார்‌; அப்பொழுது 
சாமுவேல்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனங்களைப்பார்த்து: அவரவர்‌ தங்கள்‌ 
ஊர்களுக்குப்‌ போகலாம்‌ என்றான்‌. 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இஸ்ரவேலின்‌ 
மிகப்பெரிய 
மாற்றமுண்டாகிறது. கர்த்தர்‌ நியாயாதிபதிகள்‌ 
மூலமாய்‌ இதுவரையிலும்‌ இஸ்ரவேலை 
ஆளுகை செய்கிறார்‌. இது கர்த்தருடைய 
ஆளுகை. இஸ்ரவேல்‌ புத்திரரோ தங்களை 
ஒரு ராஜா ஆளுகை செய்யவேண்டும்‌ என்று 
விரும்புகிறார்கள்‌. இஸ்ரவேல்‌ தேசத்தில்‌ 
இதுவரையிலும்‌ கர்த்தருடைய ஆளுகை 
இருந்தது. இனிமேல்‌ ராஜாலின்‌ ஆளுகை 
வரப்போகிறது. 
இஸ்ரவேலின்‌: 
கூட்டங்கூடி 


மூப்பர்‌ எல்லாரும்‌ 
ராமாவிலிருந்த 
சாமுவேலினிடத்தில்‌ வருகிறார்கள்‌. 
அவர்களுக்கு. சாமுவேலின்‌ குமாரர்‌ 
பொருளாசைக்கு சாய்ந்து, பரிதானம்‌ வாங்கி 
நியாயத்தைப்‌ புரட்டுவது பிடிக்கவில்லை. 
அவர்கள்‌ சாமுவேலின்‌ குமாரர்மீது குற்றம்‌ 
சொல்லுவதற்காகவும்‌, தங்களுக்கு ஒரு 
ராஜாவை ஏற்படுத்த வேண்டும்‌ என்று, 
கேட்பதற்காகவும்‌, இஸ்ரவேலின்‌ 
மூப்பரானவர்கள்‌ சாமுவேலினிடத்தில்‌ 
வருகிறார்கள்‌ 

இஸ்ரவேலில்‌ 
இதோ, நீர்‌ 
உம்முடைய குமாரர்‌ 
நடக்கிறதில்லை; 
சகலஜாதிகளுக்குள்ளும்‌ 
எங்களை நியாயம்‌ விசாரிக்கிறதற்கு, ஒரு 
ராஜாவை ஏற்படுத்தவேண்டும்‌" (சாமு 8:5) 
என்று கேட்கிறார்கள்‌. 

அவர்கள்‌ சாமுவேலிடம்‌ இரண்டு 
காரியங்களை சொல்லுகிறார்கள்‌. 
அவையாவன: 1. நீர்‌ முதிர்வயதுள்ளவரானீர்‌ 
2. உம்முடைய குமாரர்‌ உம்முடைய வழிகளில்‌ 
நடக்கிறதில்லை. சாமுவேலுக்கு 
முதிர்வயதாமிற்று என்பது உண்மைதான்‌. 
வயது அதிகரிக்கும்போது ஞானமும்‌ 
அனுபவமும்‌ அதிகரிக்கும்‌. அது இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கு மிகவும்‌ நல்லது; வயதான 
சாமுவேலால்‌, இஸ்ரவேலரை அதிக 
ஞானத்தோடு நியாயம்‌ விசாரிக்க முடியும்‌. 


சாமுவேலின்‌ குமாரர்‌ அவருடைய 
வழிகளில்‌. நடக்கவில்லை என்பதும்‌ 
உண்மைதான்‌. சாழுவேலும்‌ இதை நினைத்து 
துக்கப்படுகிறார்‌. இஸ்ரவேலின்‌ மூப்‌! 
சாமுவேலின்‌ குமாரரைபற்றி குறை 
சொல்லும்போது. அவர்கள்‌ சாழுவேல்மீது, 
குற்றம்‌ ஒன்றும்‌ சொல்லவில்லை. 





i FTE 
TT 


சாமுவேல்‌ ஏலியைப்போல. 
தப்புசெய்யவில்லை. ஏலி தன்‌ குமாரரை 
கடினமாக கண்டிக்கவில்லை. தன்‌ 
குமாருக்கு விரோதமாக குற்றச்சாட்டுக்கள்‌ 
எழும்பினாலும்‌, ஏலி தன்‌ பிள்ளைகளை 
எப்படி நடத்தவேண்டுமோ அப்படி 
நடத்தவில்லை. சாமுவேலோ தன்‌ 
குமாரர்மீது சொல்லப்படும்‌ குற்றச்சாட்டுகளை 
ஏற்றுக்கொள்கிறார்‌. - 


தளை 
சகலஜாதிகளுக்குள்ளும்‌ 
எங்களை நியாயம்‌ 
ஒரு ராஜாவை. 
சாமு 8:5) என்று 
மூப்பர்‌ சாமுவேலினிடத்தில்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ 
விரோதமாக 


சாமுவேலுக்கு 


பத்தர்‌ 
கலகம்பண்ண வில்லை. 
தாங்களாகவே ஒரு ராஜாவை தங்களுக்கு 


ஏற்படுத்திக்கொள்ளவுமில்லை. “தங்களுக்கு 
ஒரு ராஜாவை ஏற்படுத்தவேண்டும்‌' என்று 
அவர்கள்‌ சாமுவேலினிடத்தில்‌ கேட்கிறார்கள்‌. 


இஸ்ரவேலின்‌ மூப்பர்கள்‌ 
விரோதமாக யோசிக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
சொல்லுவது கர்த்தருக்கு பிரியமான 
காரியமல்ல. இஸ்ரவேலை நியாயம்‌: 
விசாரிக்கிறதற்கு சாமுவேலைப்போல ஒரு 
நியாயாதிபதியே போதுமானவர்‌. ஆனால்‌ 
இஸ்ரவேலின்‌ மூப்பரோ, தங்களை ஒரு ராஜா 
நியாயம்‌ விசாரிக்கவேண்டும்‌ என்று. 
சொல்லுகிறார்கள்‌. 

ராஜா 
கெம்பீரமாயிருப்பார்‌ 


கர்த்தருக்கு 


வெளிப்பார்வைக்கு 
அவர்‌ ராஜவஸ்திரம்‌ 
சாமுவேலோ சணல்நூல்‌ 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


சாமுவேல்‌ தீர்க்கதரிசி 
எளிமையாயிருக்கிறார்‌. 

சர்வவல்லவரின்‌ தரிசனத்தைக்‌ 
கர்த்தருடைய செய்தியை 
ஜனங்களுக்கு சொல்லுகிறார்‌. 
நீதியாய்‌ நியாயம்‌. விசாரிக்கிறார்‌ 
ஆனால்‌ இஸ்ரவேல்‌ ஜனங்களுக்கு 
சாமுவேலைப்‌ பிடிக்கவில்லை. தங்கள்‌ 
நியாயாதிபதி, மற்ற தேசத்து 
ராஜாக்களைப்போல கெம்பீரமாகவும்‌, 
ஆடம்பரமான வஸ்திரம்‌ தரித்தவராகவும்‌ 
இருக்கவேண்டுமென்று விரும்புகிறார்கள்‌. 


பார்வைக்கு 
அவர்‌ 
கண்டு, 
இஸ்ரவேல்‌ 
இஸ்ரவேலை 


எங்களை நியாயம்‌ விசாரிக்க ஒரு 
ராஜாவை ஏற்படுத்தும்‌ என்று அவர்கள்‌ 
சொன்ன வார்த்தை  சாமுவேலுக்குத்‌ 
தகாநதாங்க்‌ காணப்படுகிறது; ஆகையால்‌ 
சாமுவேல்‌ கர்த்தரை நோக்கி 
விண்ணப்பம்பண்ணுகிறார்‌ (சாமு 8:6) 


இஸ்ரவேலரின்‌ கேட்கி, 
கனிய! சாவின்‌ இருதயத்தை 
உடைத்துப்போடுகிறது. அவர்களுடைய 
விருப்பம்‌ சாமுவேலுக்கு ஆச்சரியமாயும்‌ 
இருக்கிறது. அவர்கள்‌ சொன்ன வார்த்தை 
சாமுவேலுக்கு தகாததாய்‌ காணப்படுகிறது. 
அவர்கள்‌ சாதாரணமாகப்‌ பேசினாலும்‌, 
அவர்களுடைய வார்த்தை கர்த்தருக்கும்‌. 
அவருடைய மகிமைக்கும்‌. 
விரோதமாயிருக்கிறது. 


இஸ்ரவேலின்‌ மூப்பர்‌ சொன்ன 
வார்த்தைகளைக்‌ கேட்டு, சாமுவேல்‌ 
கர்த்தருடைய சமுகத்தில்‌ முழங்கால்‌ படியிட்டு, 
அவரை நோக்கி விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 
இஸ்ரவேலின்‌ மூப்பர்‌ தன்னிடத்தில்‌. 
ராஜாவைப்பற்றி சொன்னவுடன்‌, சாமுவேல்‌ 
அவர்களுக்கு. உடனே பிரதியுத்தரம்‌ 
சொல்லிவிடவில்லை. அவர்கள்‌. 
சொன்னதைப்பற்றி யோசித்துப்‌ பார்க்கிறார்‌. 
அது பற்றி கர்த்தரிடத்தில்‌ விசாரிக்கிறார்‌. 
கர்த்தருடைய ஆலோசனைகளைப்‌ 
பெற்றுக்கொண்டு, அதன்‌ பிரகாரம்‌ 
செயல்படவேண்டுமென்று, சாமுவேல்‌ 
தீர்மானம்பண்ணுகிறார்‌. 





i= FTE 
TT 


தங்களை நியாயம்‌ விசாரிக்க ஒரு 
ராஜாவை ஏற்படுத்தும்‌ என்று இஸ்ரவேலர்‌ 
சொன்ன வார்த்தை சாமுவேலுக்கு 
தாகாததாய்‌ காணப்படுகிறது. சாமுவேலின்‌ 


தள்னினிப்பக்களே 
நினைக்கிறார்‌. 
ஆறுதலான 
சொல்லுகிறார்‌. 


கர்த்தருடைய 
நடந்திருக்கிறார்கள்‌. 

கர்த்தர்‌ சாமுவேலிடம்‌, "அவர்கள்‌ 
உன்னைத்‌ தள்ளவில்லை, நான்‌ அவர்களை 
ஆளாதபடிக்கு என்னைத்தான்‌ 
தள்ளினார்கள்‌" 8:7) என்று 
சொல்லுகிறார்‌. இஸ்ரவேலர்‌ கர்த்தரையே 
தள்ளும்போது, சாமுவேலைத்‌ 
தள்ளுவது சாதாரண காரியம்‌. 
ஜனங்கள்‌ இயேசுகிறிஸ்துவை 
'வேதனைப்படுத்தும்போது, அவர்கள்‌ 
நிச்சயமாய்‌ நம்மையும்‌ 
'வேதனைப்படுத்துவார்கள்‌. நமக்கு வரும்‌ 
பாடுகளையும்‌, பிரச்சனைகளையும்‌, 
வேதனைகளையும்‌ நாம்‌ தாங்கிக்கொள்ள 
பழகவேண்டும்‌. நம்முடைய விசுவாசத்தை 
பொறுமையினால்‌ காத்துக்கொள்ளவில்லை. 


என்று 
கர்த்தர்‌ 


(சாமு 


சா 
விசாரித்து, 
தன்னுடைய 


குறித்து சலித்துப்போகவில்லை. 
பதிலாக, அவர்கள்‌ 
ஆளுகையைக்‌ 
சலித்துப்போயிருக்கிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ தேசத்திலே இதுவரையிலும்‌ 
கர்த்தருடைய ஆளுகை நடைபெறுகிறது. 
இது தெய்வீ்‌ 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


அபிஷேகம்பண்ணுகிறார்‌. 
பிரதிஷ்டைபண்ணுகிறார்‌. 
தேசத்‌ 


தேசத்திலே, இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ மத்தியிலும்‌ 
கர்த்தருடைய சித்தம்‌ நிறைவேறுகிறது. 

இப்போது இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
தங்களை நியாயம்‌ விசாரிக்க ஒரு ராஜாவை. 
ஏற்படுத்தும்‌ என்று, சாமுவேலிடம்‌ 
கேட்கிறார்கள்‌. அவர்கள்‌ சாமுவேலைத்‌ 
தள்ளிவிடுகிறார்கள்‌. ராஜாவின்மீது, 
பிரியமாமிருக்கிறார்கள்‌. யாரை ராஜாவாக 
ஏற்படுத்த வேண்டும்‌ என்பது 
இஸ்ரவேலருக்கு தெரியவில்லை. அந்த 
வேலையையும்‌ சாமுவேலை. 
செய்யவேண்டுமென்று ஜனங்கள்‌ 
எதிர்பார்க்கிறார்கள்‌. 


த்‌ வேதனைப்படக்கூடாது. 
ஆச்சரியப்படக்கூடாது. இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 
எப்போதுமே கர்த்தருடைய சித்தத்திற்கு 
விரோதமாக சிந்திப்பார்கள்‌. அவருடைய 
திட்டத்திற்கு விரோதமாக செயல்படுவார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரரை எகிப்தின்‌ 
அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பண்ண 
கர்த்தர்‌ மோசேயையும்‌  ஆரோனையும்‌ 
அனுப்பினார்‌. னால்‌ இவர்களோ 
மோசேக்கும்‌ ஆரோனுக்கும்‌ எதிர்த்து 
நின்றார்கள்‌. அவர்களுக்கு விரோதமாகக்‌ 
கலகம்பண்ணினார்கள்‌. 


"நான்‌. அவர்களை எகிப்திலிருந்து 
புறப்படப்பண்ணின நாள்முதல்‌. இந்தாள்மட்டும 
அவர்கள்‌ என்னைவிட்டு, 
தேவர்களைச்‌ சேலித்துந்தார்கள்‌. 
சோமு 8:8) என்று கர்த்தர்‌ சாமுவேலுக்கு 
இஸ்ரவேல்‌. புத்திரரின்‌. மாறுபாடான. 
குணங்களைப்பற்றிச்‌' சொல்லுகிறார்‌ 
அவர்கள்‌ எல்லாச்‌ 
செய்கைகளின்படியும்‌ செய்ததுபோல, 
இப்போது அவர்கள்‌ சாமுவேலுக்கும்‌ 
செய்கிறார்கள்‌. 


தங்கள்‌ 





i THE 
TT 


சாமுவேல்‌ அவசரப்பட்டு 
தீர்மானம்பண்ணிவிடக்கூடாது. “அவர்கள்‌ 
உன்னிடத்தில்‌ சொல்லுவது எல்லாவற்றிலும்‌ 
அவர்கள்‌ சொல்லைக்கேள்‌' சாமு 8:7) 
என்று கர்த்தர்‌ சாமுவேலுக்கு 
சொல்லுகிறார்‌. சாமுவேல்‌ ஸ்ரவேல்‌. 
புத்திரருக்கு, தன்னுடைய 

பிரகாரம்‌ பிரதியுத்தரம்‌ 

அவர்கள்‌ கோரிக்கைக்கு 
சொல்லவேண்டுமென்று 

சாமுவேலுக்கு வெளிப்படுத்துகிறார்‌ 


சாமுவேலுக்கு. 

வெளிப்படுத்தவில்லை 

சாமுவேலால்‌ இஸ்ரவேல்‌ 

ஜனங்களை சமாளிக்க முடியாது. சாமுவேல்‌ 
கர்த்தரை நோக்கி விண்ணப்பப்பண்ணுகிறார்‌. 
ர்த்தர்‌ பிரதியுத்தரம்‌. 


அவர்கள்‌ 
சாமு 8:7) என்று 
சாமுவேல்‌ 
ஸ்கர்‌ கேட்பது 


சொல்லுகிறார்‌ (சாமு 811) 
தங்களுக்குத்‌ 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
தாங்களே தீங்கு வரவழைத்துக்‌. 
கொள்கிறார்கள்‌. அவர்கள்‌ தங்களுடைய 
கோலால்‌ தங்களையே 
அடித்துக்கொள்கிறார்கள்‌. தங்களை நியாயம்‌ 
விசாரிக்க ஒரு ராஜாவை ஏற்படுத்தும்‌ 
என்று இஸ்ரவேலருக்கு சாமுவேலிடம்‌. 
கேட்கத்‌ தெரிகிறது. ஆனால்‌ அவர்களுக்கு 
ராஜாவின்‌ காரியம்‌ என்ன என்பது. 
தெரியவில்லை. 


அவர்களை ஒரு. 
விசாரித்தால்‌, தேசத்தின்‌ 
எப்படியிருக்கும்‌ என்பதை: 
புரிந்துகொள்ளவேண்டும்‌. 
ஆளுகைக்கும்‌ 
இடையேயுள்ள 
அவர்கள்‌ 
இஸ்ரவேலருக்கு 
ஏற்படுத்தப்பட்டால்‌, அவ 
என்னென்ன காரியங்களெல்லாம்‌ சம்பவிக்கும்‌. 
என்பதை அவர்கள்‌ உணரவேண்டும்‌. 


ராஜா 


நியாயம்‌. 
இன்வேனர்‌ 
ராஜாவின்‌ 
சாமுவேலின்‌ ஆளுகைக்கும்‌ 
வித்தியாசங்களை 
அறிந்துகொள்‌ எவேண்டும்‌. 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இஸ்ரவேலை நியாயம்‌ விசாரிக்க, 
சாமுவேல்‌ ஒரு ராஜாவை ஏற்படுத்தினால்‌, 
அது அவர்களுக்கு தீங்காகவே லயிக்கும்‌. 
அவர்கள்‌ வரப்போகிற 
ஆபத்துக்களிலிருந்து தப்பித்துக்கொள்ள 
வேண்டும்‌. ராஜாவின்‌ மூலமாய்‌ தீமையே 
அல்லாமல்‌, அவர்களுக்கு நன்மை 
உண்டாகாது. சாமுவேல்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனங்களுக்கு தீங்கு வரக்கூடாது என்று 
நினைக்கிறார்‌. 


ஆனால்‌ இஸ்ரவேல்‌ 
சகல. ச ஒ்ணி, 
எங்களை நியாயம்‌ 

ஒது. தவ 
சாமு 


ஜனங்களோ, 
இருக்கிறபடி, 
விசாரிக்கிறதற்கு, 
ஏற்படுத்தவேண்டும்‌" 
என்று சாமுவேலிடம்‌ 
லுக்‌ அவர்கள்‌ 
சாமுவேலுக்கு விரோதமாகவும்‌, கர்த்தருக்கு 
விரோதமாகவும்‌ கலகம்பண்ணுகிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ தேசம்‌ கர்த்தருக்கு 
விசேஷமான நேசம்‌. கர்த்தர்‌ இஸ்ரவேலரை 
கம்துபைய ஜனமைக  தெரந்துகொன்பர்‌. 
ஆனால்‌ அவர்களோ சகு 
ஜாதிகளையும்போல இருக்கவேண்டுபென்று 
விரும்புகிறார்கள்‌. இஸ்ரவேலருக்கு கர்த்தர்‌ 
மாத்திரமே தேவனாயிருக்கிறார்‌. சகல 
ஜாதிகளுக்கும்‌. விக்கிரகங்கள்‌ 
தெய்வமாயிருக்கிறது. 


கர்த்தரே இஸ்ரவேல்‌ ஜனத்தாரை 
ர்‌. ஆனால்‌ இஸ்ரவேல்‌ 
ஜாதிகளுக்குள்ளும்‌ 


விசாரிக்கவேண்டும்‌ 
ஆசைப்படுகிறார்கள்‌. 
ராஜா புறஜாதியாரின்‌ ராஜாவைப்போல 
இருக்கவேண்டும்‌ என்பது அவர்களுடைய 
விருப்பம்‌. 

கர்த்தர்‌ சாமுவேலிடம்‌, 
அவர்கள்‌ சொல்லைக்‌ கேள்‌; 
உன்‌ அபிப்பிராயத்தைக்‌ காட்டும்படி 
அவர்களை ஆளும்‌ ராஜாவின்‌ காரியம்‌ 
இன்னது. என்று அவர்களுக்குத்‌ 
திடசாட்சியாய்த்‌ தெரியப்படுத்து” சாமு 8:9) 
என்று சொல்லுகிறார்‌. 


“இப்போதும்‌ 
ஆனாலும்‌ 





i= THE 
TT 


இஸ்ரவேல்‌ ஜனத்தாருடைய 
மனவிருப்பத்தின்‌ பிரகாரம்‌, அவர்களுக்கு 
ஒரு ராஜாவை ஏற்படுத்தினால்‌, அவர்கள்‌: 
அந்த ராஜாவையும்‌ விரும்பமாட்டார்கள்‌. 
வெகுசீக்கிரத்தில்‌ அவர்கள்‌ அந்த 
ராஜாவை வெறுப்பார்கள்‌. ஆகையினால்‌ 
ராஜாவை ஏற்படுத்துவதற்கு முன்பாகவே, 
அவர்கள்‌ மனந்திரும்பி, கர்த்தருடைய 
சித்தத்திற்கும்‌, 0 அவருடைய 
ஆளுகைக்கும்‌ தங்களை மறுபடியுமாய்‌. 
ஒப்புக்கொடுக்கவேண்டும்‌. தாமதம்‌ 
ஏற்படுவதற்கு முன்பாகவே அவர்கள்‌ 
தங்களை தப்பிதத்தைத்‌ 
திருத்திக்கொள்ளவேண்டும்‌. 

சாமுவேல்‌ கர்த்தருடைய உண்மையான 
தீர்க்கதரிசி. கர்த்தர்‌ தனக்கு சொன்ன 
வார்த்தைகளையெல்லாம்‌, சாமுவேல்‌ 
ஜனங்களுக்கு சொல்லுகிறார்‌. சாமுவேல்‌, 
ஒரு ராஜா வேண்டும்‌ என்று தன்னிடத்தில்‌ 
கேட்ட  ஜனங்களுக்குக்‌ கர்த்தருடைய 
வார்த்தைகளையெல்லாம்‌ சொல்லுகிறார்‌ 
ரிசாமு 8:10). 


சரிக்க ஒரு ராஜாவை ஏற்படுத்த 
வேண்டும்‌ என்று இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
கேட்பது, ஆராதிப்பதற்கு rr 
அந்நிய தெய்வங்களை ஏற்படுத்த வேண்‌ 


கர்த்தரை தலாக்‌ 
தெய்வங்களை ஆராதிக்க 
டுத்‌ 


சாமுவேல்‌ இஸ்ரவேல்‌ ஜனங்களுக்கு 
தன்‌ காரியத்தைப்பற்றி விவரிக்கிறார்‌. 
உங்களை ஆளும்‌ ராஜாவின்‌ காரியம்‌ 
என்னவென்றால்‌, தன்‌ ரதத்திற்கு முன்‌ 
ஓடும்டி அவன்‌ உங்கள்‌ குமாரை 
ன்‌ ரதசாரதிகளாகவும்‌ 


இதுவே ராஜாவின்‌ பொதுவான சுபாவம்‌. 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சகல ஜாதிகளுக்குள்ளும்‌ இருக்கிற 
புறஜாதி ராஜாக்கள்‌, ஜனங்களை அடக்கி 
ஒடுக்குகிறார்கள்‌. ராஜாக்களுக்கு ஏராளமான 
வேலையாட்கள்‌ இருக்கவேண்டும்‌. 
ஆகையினால்‌ ராஜா இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ 
குமாரரை தனக்கு வேலைக்காரராக 
வைத்துக்கொள்வான்‌ சாமு 8:11) 


இஸ்ரவேல்‌ 


தன்‌ 
தன்‌ 


புத்திரரை 
ஐம்பதுபேருக்கும்‌ 
நிலத்தை 
விளைச்சலை 


ராஜா 
ஆயிரம்பேருக்கும்‌, 
தலைவராகவும்‌, 
உழுகிறவர்களாகவும்‌, 
அறுக்கிறவர்களாகவம்‌, தன்‌ யுத்த 
ஆயுதங்களையும்‌ தன்‌ ரதங்களின்‌ 
பணிமுட்டுகளையும்‌ பண்ணுகிறவர்களாகவும்‌, 
அவர்களை வைத்துக்கொள்ளுவான்‌ 
சாமு 8:12). 

இஸ்ரவேல்‌ புத்தரை நியாயம்‌ 
விசாரிக்க ஒரு ராஜா ஏற்படுத்தப்பட்டால்‌, 
இஸ்ரவேலருக்கு இனிமேல்‌ வேலைக்காரர்‌ 
யாரும்‌  இருக்கமாட்டார்கள்‌. அவன்‌, 
“உங்கள்‌ வேலைக்காரரையும்‌, உங்கள்‌ 
வேலைக்காரிகளையும்‌, உங்களில்‌ 
திறமையான  வாலிபரையும்‌, உங்கள்‌ 
எடுத்து தன்னுடைய 
கு வைத்துக்கொள்ளுவான்‌"' 
சாமு 8:16) என்று சாமுவேல்‌ சொல்லுகிறார்‌. 


கழுதைகளையும்‌ 
வேலைக்‌ 


ராஜா. போஜனப்பிரியனாமிருப்பான்‌. 
பெருந்தீனி உண்பான்‌. இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ 
குமாரர்களும்‌ குமாரத்திகளும்‌ ராஜாவுக்கு 
பணிவிடைக்காரராயிருப்பார்கள்‌. ராஜாவின்‌ 
ஆடம்பரத்திற்கும்‌, அலங்காரத்திற்கும்‌ 
இவர்கள்‌ வேலை செய்வார்கள்‌. “உங்கள்‌ 
குமாரத்திகளைப்‌ பரிமளதைலம்‌. 
செய்கிறவர்களாகவும்‌, 
கக்‌ 
சுடுகிறவர்களாகவும்‌ 
அந்தகோல்குவாள்‌. சாமு 8:13) என்று 
சாமுவேல்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
க்‌ காரியத்தைப்பற்றிச்‌ சொல்லுகிறார்‌ 


பெரிய 
அவனைப்‌ 

மெய்க்காப்பாளர்கள்‌ 

இருக்கவேண்டும்‌. அரண்மனையையும்‌ 

கோட்டையையும்‌ பாதுகாப்பதற்கு 

போர்ச்சேவகர்கள்‌ இருக்கவேண்டும்‌. ராஜா 

இஸ்ரவேல்‌ ஜனங்களை இதுபோன்ற 
க்காக பயன்படுத்துவான்‌. 


ராஜாவுக்கு 
சேனையிருக்கவேண்டும்‌. 
பாதுகாப்பதற்கு. 





f= al 
TT 


இஸ்ரவேல்‌ புத்திரை நியாயம்‌ 
விசாரிப்பதற்கு, ஒரு ராஜா ஏற்படுத்தப்பட்டால்‌, 
அந்த ராஜா தேசத்‌ 
விளைச்சலையெல்லாம்‌ 
வைத்துக்கொள்வான்‌. 
ஜனங்களுக்கு முக்கியத்துவம்‌ டுககளல்‌. 
- வேலைக்காரருக்கு 
“உங்கள்‌ 
உங்கள்‌ 
உங்கள்‌ 
ம்‌ நல்லவைகளை 
எடுத்துக்கொண்டு, தன்‌ ஊழியக்காரருக்குக்‌ 
கொடுப்பான்‌. உங்கள்‌  தானியத்திலும்‌ 
ள்‌ திராட்சப்பலனிலும்‌ தசமபாகம்‌ 
தன்‌ பிரதானிகளுக்கும்‌ 
சேவகர்களுக்கும்‌ கொடுப்பான்‌” 
சாமு  8:1415) என்று சாமுவேல்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனங்களுக்கு ராஜாவின்‌ 
காரியத்தைபற்றிச்‌ சொல்லுகிறார்‌. 

;ரவேலை நியாயம்‌ விசாரிக்க 
ராஜா ட த்புத்தாமடால்‌, இன்றே 
ந்‌ க்க க்க 

ரட்சரச க்கா 
இரக்க பர்தா! ததக 
பத்தில்‌ த்தக்கெண்குகான்‌; 
இஸ்ரவே அவனுக்கு 
கவா கரவா சாமு 8:77). 


இஸ்ரவேல்‌ தேசத்தார்‌ விரும்புகிற ராஜா 
அவர்களுக்கு. நன்மை செய்யமாட்டான்‌. 
தீமையே செய்வான்‌ இஸ்ரவேல்‌ 


ராஜாவினிமித்தம்‌. 
கஷ்டங்களும்‌, வேதனைகளும்‌, 
பாடுகளும்‌ உண்டாகும்‌. தாங்கள்‌ 
தெரிந்துகொண்ட தங்கள்‌ ராஜாவினிித்தம்‌ 
அந்நாளில்‌ அவர்கள்‌ 


பம்‌ 


ஜனங்களுக்கு 


செலிகொடுக்கமாட்டார்‌ ர்‌ 


இனத்தார்‌ கர்த்தரை தள்ளிவிட்டார்கள்‌. 
கர்த்தரும்‌ அவர்களை தள்ளிவிட்டார்‌. 
சாமுவேல்‌ இஸ்ரவேல்‌ ஜனத்தாரிடம்‌ 
கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறார்‌. 
ஜனங்கள்‌ சாமுவேலின்‌ 
'மனதில்லாதிருக்கிறார்கள்‌. 
ஒரு ராஜா 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ சொல்லுகிற வார்த்தைகளையும்‌, 
சாமுவேல்‌ சொல்லுகிற வார்த்தைகளையும்‌ 
கேட்பதற்கு 


கேட்கவேண்டுமென்று எதிர்பார்க்கிறார்கள்‌. 


தாங்கள்‌ தெரிந்துகொண்ட 
ராஜாவினியித்தம்‌ தங்களுக்கு தீங்கு, 
வந்தாலும்‌, தங்களுடைய பின்சந்ததியாருக்கு 
தீங்கு வந்தாலும்‌, தங்களுக்கு பல 
வேதனைகளும்‌ கஷ்டங்களும்‌ வந்தாலும்‌, 
தங்களுக்கு ஒரு ராஜா இருக்கத்தான்‌. 

வேண்டும்‌ என்று இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
தீர்மானமாய்ச்‌ சொல்லுகிறார்கள்‌. 

இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ சாமுவேலின்‌ 
வார்த்தைகளைக்‌ கேட்கக்கூடாதபடிக்கு 
தங்களுடைய செவிகளை 
அடைத்துக்கொள்கிறார்கள்‌. ராஜாவின்‌ 
மூலமாய்‌ தங்களுக்கு என்னென்ன 
கஷ்டங்கள்‌ எல்லாம்‌ வரும்‌ என்பதை 
காணக்கூடாதபடி தங்கள்‌ கண்களை 
மூடிக்கொள்கிறார்கள்‌. இஸ்ரவேலர்‌ செவிகள்‌ 
இருந்தும்‌ செவிடர்களாயும்‌, கண்கள்‌ 
இருந்தும்‌ குருடர்களாயும்‌ இருக்கிறார்கள்‌ 

இஸ்ரவேல்‌ ஜனத்தாரால்‌ கர்த்தருடைய 
வேளை வரும்‌ வரையிலும்‌ பொறுமையாகக்‌. 
காத்திருக்க முடியவில்லை. ஏற்ற வேளை 
வரும்போது, இஸ்ரவேலுக்கு ஒரு ராஜாவைக்‌ 
கொடுப்பதாக. கர்த்தர்‌ ஏற்கெனவே 
வாக்குப்பண்ணியிருக்கிறார்‌. ஆனால்‌. 
அவர்களோ அதுவரையிலும்‌ பொறுக்க 
மனதில்லாமல்‌, இப்பொழுதே தங்களுக்கு 
ஒரு ராஜாவை ஏற்படுத்த வேண்டும்‌ என்று 
பிடிவாதமாய்ச்‌ சொல்லுகிறார்கள்‌. 


ட்ட கர்த்தர்‌ உனக்குக்‌ 
கொடுக்கும்‌ தேசத்தில்‌ நீ போய்ச்‌ சேர்ந்து, 
அதைச்‌  சுதந்தரித்துக்கொண்டு, அதில்‌ 
குடியேறினபின்‌, நீ: என்னைச்‌ சுற்றிலும்‌ 
இருக்கிற சகல ஜாதிகளையும்‌ போல, நானும்‌ 
எனக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்தவேண்டும்‌ 
என்பாயானால்‌: உன்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
தெரிந்து கொள்பவனையே 
ராஜாவாக. வைக்கக்கடவாய்‌; 
சகோதாருக்குள்ளிருக்கிற 
உன்மேல்‌ ராஜாவாக ஏற்படுத்தக்கடவாய்‌; 
ன்‌ அல்லாத அந்நியனை 
ஏற்படுத்தக்கூடாது" 





ழ்‌ நயனா 
யாய 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ பத்து அல்லது 
பன்னிரண்டு வருஷங்கள்‌ பொறுமையோடு 
காத்திருந்தால்‌, 
ராஜாவாக 
கர்த்தருடைய 


அவர்களுக்கு 
கிடைத்திருப்பார்‌. தாவீது 
இருதயத்திற்கு ஏற்ற 
மனுஷன்‌. ஆனால்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரோ, 
தங்களுக்கு ஒரு ராஜா இப்பொழுதே 
ப என்று அவசரப்படுகிறார்கள்‌. 
அவர்களுக்கு 
கொடுக்கப்படுகிறார 


தாவீது 


வேண்டுமென்றால்‌ அவர்கள்‌ கர்த்தருக்கேற்ற 
காலம்‌ வரும்‌ வரையிலும்‌ பொறுமையோடு 
காத்திருக்கவேண்டும்‌. 


ஜனங்கள்‌ சாமுவேலின்‌ சொல்லைக்‌ 
கேட்க மனதில்லாமல்‌: 

எங்களுக்கு ஒரு ராஜா 

வேண்டும்‌. சகல  ஜாதிகளையும்போல 
நாங்களும்‌ இருப்போம்‌; எங்கள்‌ 
ராஜா எங்களை நியாயம்‌ விசாரித்து. 
எங்களுக்கு முன்பாகப்‌ புறப்பட்டு, எங்கள்‌ 
யுத்தங்களை நடத்தவேண்டும்‌” 
சாமு 8:19,20) என்று பிடிவாதமாய்ச்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 

சா 

வார்த்தைகை க்கக்‌ லு 
அவைகளைக்‌. கர்த்தரிடத்தில்‌ 
தெரியப்படுத்துகிறார்‌ சாமு 821. 
சாமுவேல்‌ கர்த்தரிடத்தில்‌ பயபக்தியோடு 
பேசுகிறார்‌. அவர்‌ கர்த்தருடைய சமுகத்திலே 
பரிசுத்தமான. ஐக்கியத்திலிருக்கிறார்‌. 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தப்பித்தல்‌ பயபக்தியாகவும்‌, பரிசுத்தமாகவும்‌ 

ஜனங்களின்‌ வார்த்தைகளை 

க்கள்‌ செவிகொடுத்து கேட்கிறார்‌. 

சாமுவேல்‌ ஒரு சிநேகிதரிடம்‌ பேசுவதுபோல, 

கர்த்தரிடத்தில்‌ பேசுகிறார்‌. சாமுவேல்‌. 

ஜனங்களின்‌ வார்த்தைகளையெல்லாம்‌. 
கர்த்தருக்கு தெரியப்படுத்துகிறார்‌. 


படல்‌ பிரதியுத்தரம்‌. 
அவர்கள்‌ 


கர்த்தர்‌. 
சொல்லுகிறார்‌. 
சொல்லைக்கேட்டு, பக்கா ஆள ஒரு 
ராஜாவை ஏற்படுத்து” என்று கர்த்தர்‌ 
சாமுவேலுக்கு சொல்லுகிறார்‌. கர்த்தர்‌ 
ப்‌ ந லல்லு இருதயத்தின்‌ 


ஆசை அவர்களை 
ஒய்பக்கொடுக்கிறார்‌. சாமுவேல்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனங்களையெல்லாம்‌, அவர்களுடைய 
சொந்த ஊருக்கு அனுப்புகிறார்‌. “அவரவர்‌ 
தங்கள்‌ ஊர்களுக்குப்‌ போகலாம்‌” 
சாமு 8:22) என்று சாமுவேல்‌ தன்னிடத்தில்‌ 
கூடிவந்திருக்கிற இஸ்ரவேல்‌ ஜனத்தாருக்கு 
சொல்லுகிறார்‌. 
சாமுவேல்‌. சகலவற்றையும்‌ 
கர்த்தருடைய சமுகத்திலே. 
ஒப்புக்கொடுத்துவிடுகிறார்‌. “இஸ்ரவேலரை 
ஒரு ராஜாவை ஏற்படுத்து என்று, 
- றார்‌. மேல்‌ 


சாமுவேலுக்கோ 
பேசுவதற்கு ஒன்றுமில்லை. கர்த்தர்‌ யாரை 
ராஜாவாக ஏற்படுத்த வேண்டும்‌ என்று 
சொல்லுகிறாரோ, அவரை சாமுவேல்‌ 
ராஜாவாக  ஏற்படுத்தவேண்டும்‌. இந்த 
விஷயத்தில்‌ இஸ்ரவேல்‌ ஜனங்களால்‌ 
ஒன்றும்‌ செய்ய முடியாது. ஆகையினால்‌ 
சாமுவேல்‌ ஜனங்களை அவரவர்களுடைய 
சொந்த ஊர்களுக்கு அனுப்புகிறார்‌. 





i THEN 
TT 


பிரபுக்கள்‌ ஜனங்களை ஆளுகை செய்ய 
ஆசைப்படுகிறார்கள்‌. மனுஷருடைய 
பேராசைமினிமித்தமாகவே பல ராஜ்யங்கள்‌ 
ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. னால்‌ 
இஸ்ரவேலிலே வித்தியாசமான சூழ்நிலை. 
காணப்படுகிறது. ஒரு ராஜா தங்களை 
ஆளுகை செய்யவேண்டுமென்று ஜனங்கள்‌ 
விரும்புகிறார்கள்‌. 


கர்த்தர்‌ 


டடம தம்முடைய பிரமாணத்தில்‌, 
வேலுக்கு 


ஒரு ராஜாவைக்‌ 
கொடுப்பதாக வாக்குப்பண்ணுகிறார்‌ 
(உபா 17218) இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
கர்த்தருடைய வார்த்தை தங்களுக்கு வரும்‌ 
என்று பொறுமையோடு காத்திருக்கிறார்கள்‌. 


இந்த அதிகாரத்தில்‌ இஸ்ரவேலின்‌ 
லாவது ராஜாவாகிய சவுலைப்பற்றிச்‌ 
£ல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய 
வழிநடத்துதலின்‌ பிரகாரம்‌ சாமுவேல்‌, 
சவுலை இஸ்ரவேலின்‌ ராஜாவாக 
'அபிஷேகம்பண்‌ ணுகிறார்‌. 


சவுலின்‌ முன்னோர்கள்‌ சோமு 912) 
சாமுவேல்‌ இதற்கு முன்பு சவுலைப்‌ 
பார்த்ததில்லை. தேவனுடைய தெய்வீக 
வழிநடத்துதலினால்‌ சவுல்‌ சாமுவேலை 
சந்திக்கிறார்‌. கர்த்தருடைய வார்த்தையின்‌ 
பிரகாரமாக, சாமுவேலும்‌ சவுலை 
சந்திக்க ஆயத்தமாயிருக்கிறார்‌ 
சாமு 9156) 

சவல்‌ தன்னுடைய 
காணாமல்போன 
தேடிப்போகிறார்‌ 
சவுலோடு 


தகப்பனாரின்‌ 
கழுதைகளைத்‌ 
ரிசாமு 9:3-5). 
ஒரு வேலைக்காரனும்‌ 
வேலைக்காரனுடைய 
அவர்கள்‌ 
சாமுலேலிடத்தில்‌, விசாரிக்கப்‌ போகிறார்கள்‌ 
சோமு 9:6-101, தண்ணீர்‌ எடுக்க 
வந்த பெண்கள்‌ சவுலை சாமுவேலிடம்‌ 
வழிநடத்துகிறார்கள்‌ சாமு 921-1). 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ சாமுவேலுக்கு சவுலைப்பற்றிய 
காரியங்களை வெளிப்படுத்துகிறார்‌ 
சாமு 9:17), சாமுவேல்‌ சவலுக்கு 
மரியாதை கொடுத்து மேன்மைப்படுத்துகிறார்‌. 
சோமு 9:27). 


பென்யமீன்‌ கோத்திரத்தான்‌ 
1சாமு 91,2 


1சாமு ய. பென்யமீன்‌ 
கோத்திரத்தாரில்‌ கீஸ்‌ என்னும்‌ 
ன மகா பராக்கிரமசாலியான 
ஒரு மனுஷன்‌ இருந்தான்‌; அவண்‌ 
பென்யமீன்‌. கோத்திரத்தானாகிய 
அபியாவின்‌. மகனான 
பெகோராத்திற்குப்‌ பிறந்த சேரோரின்‌: 
புத்திரனாகிய அபீயேலின்‌ குமாரன்‌. 


1சாமு 9:2. அவனுக்குச்‌ சவுல்‌ என்னும்‌ 
பேருன்ன வ வாலி 
பனாகிய குமாரன்‌ 
இருந்தான்‌; இஸ்ரவேல்‌ புத்திரரில்‌ 
அவனைப்பார்க்கிலும்‌ சவுந்திரியவான்‌' 
இல்லை; எல்லா ஜனங்களும்‌ அவன்‌ 
தோளுக்குக்‌. கீழாயிருக்கத்தக்க. 
உயரமுன்னவனாயிருந்தான்‌. 


சவலின்‌ குடும்ப சரித்திரத்தைப்பற்றி 
இந்த  வசனப்பகுதில்‌ சுருக்கமாகச்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. இவர்‌ பென்யமீன்‌ 
கோத்திரத்தைச்‌ சேர்ந்தவர்‌. புதிய 
ஏற்பாட்டுக்காலத்திலே பவுல்‌ என்று 

க்கப்பட்ட சவலும்‌ பென்யமீன்‌ 
கோத்திரத்தைச்‌ சேர்ந்தவர்‌. 

இப்படியிருக்க, தேவன்‌ 
ஜனங்களைத்‌  தள்ளிவிட்டாரோ 
கேட்கிறேன்‌, தள்ளிவிடவில்லையே; 
ஆபிரகாமின்‌ சந்ததியிலும்‌ 
கோத்திரத்திலும்‌ பிறந்த 
(ரோம 113. 


தம்முடைய 

என்று 
நானும்‌ 
பென்யமீன்‌ 


இஸ்ரவேலன்‌" 


நான்‌ எட்டாம்‌ 
விருத்த சேதனமடைந்தவன்‌, 
வம்சத்தான்‌, பென்யமீன்‌ கோத்திரத்தான்‌, 
எபிரெயரில்‌: பிறந்த  எபிரெயன்‌, 
நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன்‌” 
பிலி 3:5). 





i= THE 
TT 


பென்யமீன்‌ கோத்திரத்தார்‌ சொற்ப 

எண்ணிக்கையுள்ள ஜனமாயிருக்கிறார்கள்‌. 

ஆனாலும்‌ அவர்கள்‌ வீரமும்‌ 

கண்ணியமும்‌ மிகுந்தவர்கள்‌. பவலின்‌ 

தகப்பனாருடைய பெயர்‌ கீஸ்‌ 

என்பதாகும்‌. இவர்‌  மகாபராக்கிரமசாலியான 

பலம்‌ 

ஆவிக்குரிய 

காரியங்களிலும்‌ வளர்ச்சி பெற்றிருக்கிறார்‌. 
இவர்‌ ஒரு ஐசுவரியவான்‌ 


“பென்யமீன்‌ கோத்திரத்தாரில்‌ கீஸ்‌ 


என்னும்‌ பேருள்ள மகா பராக்கிரமசாலியான 
ஒரு மனுஷன்‌ இருந்தான்‌: அவன்‌ பென்யமீன்‌ 
கோத்திரத்தானாகிய அபியாவின்‌ மகனான 
பெகோராத்திற்குப்‌ 

புத்திரனாகிய 


சேரோரின்‌ 
குமாரன்‌. 


பிறந்த 
அமீயேலின்‌ 
ல்‌ என்னும்‌ 


சொல்லப்பட்டிருக்கிறது. 


சவுலின்‌ ஞானத்தைப்பற்றியோ, 
அவருடைய பக்தியைப்பற்றியோ, அவருடைய 
கல்வியறிவைப்பற்றியோ இங்கு ஒன்றும்‌ 
சொல்லப்படவில்லை. சவுல்‌ என்னென்ன 
காரியங்களில்‌ சிறந்தவர்‌ என்பதோ, அவர்‌ 
எதையெல்லாம்‌. சாதித்திருக்கிறார்‌ என்பதோ 
சொல்லப்படவில்லை. 
வார்ந்திமைப்பற்றியம்‌, 
சவுந்தரியத்தைப்பற்றியும்‌ 
வசனப்பகுதிமில்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
“கீசக்குச்‌ சவுல்‌ என்னும்‌ பேருள்ள 
சவந்திரியமான வாலிபனாகிய ஒரு குமாரன்‌ 
இருந்தான்‌. இஸ்ரவேல்‌. த்‌ 
அவனைப்பார்க்கிலும்‌ 
; எல்லா 
தோளுக்குக்‌ 
உயரமுள்ளவனாயிருந்தான்‌" சாமு 9:2) 


மகாபராக்கிரமசாலியாயிருப்பதுபோல 
மகாபராக்கிரமசாலியாயிருக்கிறார்‌. 
இஸ்ரவேலர்‌ எல்லோரிலும்‌ சவுலே 
சவுந்தரியவான்‌. அவரே வளர்த்தியானவர்‌. 
எல்லா ஜனங்களும்‌ சவுலின்‌ தோளுக்கு. 
கீழே இருக்கிறார்கள்‌. சவுல்‌ அவ்வளவு 
உயரமாயிருக்கிறார்‌. 


சவுலும்‌ 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


கர்த்தர்‌ தம்முடைய இருதயத்திற்கேற்ற 
மனுஷனை இஸ்ரவேலுக்கு ராஜாவாக 
தெரிந்தெடுக்கவேண்டும்‌ என்று 
சித்தமுள்ளவராயிருக்கிறார்‌. கர்த்தர்‌ 
மனுஷனுடைய உயரத்தைப்‌ பார்க்கமாட்டார்‌. 
அவனுடைய கம்பீரமான தோற்றத்தைப்‌ 
பார்க்கமாட்டார்‌. அவனுடைய சவந்தரியமான 
முகக்களையையும்‌ பார்க்கமாட்டார்‌. 
இருதயத்தை ஆராய்ந்து 


சாமுவேலை நோக்கி: நீ 
இவனுடைய முகத்தையும்‌, இவனுடைய சரீர 
வளர்ச்சியையும்‌ பார்க்கவேண்டாம்‌; நான்‌ 


ரூபமுமுள்ளவனாமிருந்தான்‌;: 
கர்த்தர்‌: இவன்தான்‌, 

இவனை  அபிவேகம்பண்ணு, 
சாமு 1642). 


டல தம்முடைய இருதயத்திற்கேற்ற 
இஸ்ரவேலுக்கு ராஜாவாக 


ராஜாவாக 


ஸ்ரவேல்‌ ஜனத்தாரும்‌, மற்ற 
ஜாதிகளிலிருப்பதைப்போல, தங்களுக்கு 
ஒரு ராஜா வேண்டும்‌. என்று 
சொன்னார்கள்‌. அவர்கள்‌ விரும்புகிற 
பிரகாரம்‌ கர்த்தர்‌ சவுந்தரியமுள்ளவனையும்‌, 
அதிக உயரமுள்ளவனையும்‌ அவர்களுக்கு 
ராஜாவாக ஏற்படுத்துகிறார்‌. சவுலிடத்தில்‌ 
வேறு நற்குணங்கள்‌ எதுவும்‌ 
இல்லாவிட்டாலும்‌. அவர்‌ பார்வைக்கு 
சவந்தரியவானாகவும்‌, மற்ற 
எல்லாரையும்விட உயரமானவராகவும்‌ 
இருக்கிறார்‌. 





i al 
TT 


சவுல்‌ 
1சாமு 9:8-10 


காணாமற்போயிற்று;. 

தன்‌ குமாரனாகிய சவுலை நோக்கி: தீ 
வேலைக்காரரில்‌ ஒருவனைக்‌ 
கூட்டிக்கொண்டு, கழுதைகளைக்‌ தேட, 
புறப்பட்டுப்போ என்றான்‌. 


அப்படியே அவன்‌. 
எப்பிராயிம்‌ மலைகளையும்‌ 
சுலீஷாநாட்டையும்‌ கடத்தூபோனான்‌; 
அங்கே அவைகளைக்‌ காணாமல்‌ சாலிம்‌ 
நாட்டைக்கடத்தார்கள்‌. அங்கேயும்‌. 
காணவில்லை; பென்யமீன்‌ நாட்டை 
உருவக்கடந்தும்‌ அவைகளைக்‌. 
காணவில்லை. 


காமு 53. 


95 
நாட்டிற்கு. 


சோமு 
என்னும்‌ 
சவுல்‌. 


அவர்கள்‌ சூப்‌ 
வந்தபோது, 


தன்னோடிருந்த 
வேலைக்காரனை நோக்கி: என்‌ 


தகப்பன்‌, கழுதைகளின்மேலுன்ன. 
கவலையைவிட்டு, நமக்காகக்‌ 
கவலைப்படாதபடிக்குத்‌ 
திரும்பிப்போவேம்‌ வா என்றான்‌. 


காமு 9:6. அதற்கு அவன்‌: இதோ, 
இந்தப்‌ பட்டணத்திலே தேவனுடைய 
மனுஷன்‌ ஒருவர்‌ இருக்கிறார்‌; அவர்‌ 
பெரியவர்‌; அவர்‌ சொல்லுகிறதெல்லாம்‌ 
தப்பாமல்‌ நடக்கும்‌; அங்கே போவோம்‌; 
ஒரு வேளை அவர்‌ நாம்‌ போகவேண்டிய 
நம்முடைய வழியை நமக்குத்‌ 
தெரிவிப்பார்‌ என்றான்‌. 


சோமு 9:7. அப்பொழுது சவுல்‌ தன்‌ 
வேலைக்காரனைப்‌ பார்த்து: நாம்‌ 
போனாலும்‌ அத்த மனுஷனுக்கு 
என்னத்தைக்‌ ' கொண்டுபோவோம்‌; 
நம்முடைய பைகளில்‌ இருத்த 
தின்பண்டங்கள்‌ 
செலவழித்துபோயிற்று; 

மனுஷனாகிய 

கொண்டுபோகத்தக்க 

நம்மிடத்தில்‌ ஒன்றும்‌. 

என்றான்‌. 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சாமு 9:8. அத்த வேலைக்காரன்‌ 
மின்னும்‌ சவுலைப்‌ பார்த்து: இதோ, என்‌ 
கையில்‌ இன்னும்‌ கால்சேக்கல்‌ 
வென்ளியிருக்கிற, தேவனுடைய 
மனுஷன்‌ நமக்கு நம்முடைய வழியை 
அதிவிக்கும்படிக்கு, அதை அவருக்குக்‌ 
கொடுப்பேன்‌ என்‌ நான்‌. 


1சாமு 9:9. 
இஸ்ரவேலில்‌ யாதொருவர்‌ 
தேவனிடத்தில்‌ விசாரிக்கப்போனால்‌, 
ஞானதிஷ்டிக்காரனிடத்திற்குப்‌ 
போவோம்‌ வாருங்கள்‌ என்பார்கள்‌; 
இத்நானிலே தீர்க்கதரிசி 
என்னப்படுகிறவன்‌. முற்காலத்தில்‌ 
ஞானதிஷ்டிக்காரன்‌ என்னப்படு வான்‌. 


முற்காலத்தில்‌ 


1சாமு 9:10. அப்பொழுது சவுல்‌ தன்‌ 
வேலைக்காரனை நோக்கி: நல்லகாரியம்‌ 
சொன்னாய்‌, போவோம்‌ வா என்றான்‌; 
அப்படியே தேவனுடைய மனுஷன்‌ 
இருந்த அந்தப்‌ பட்டணத்திற்குப்‌ 


ஆரம்பம்‌ 

சாதாரண 

உன்னதமாக 

உயர்த்தப்படுகிறார்‌. சவுல்‌ 

இதற்கு முன்பு உயர்ந்த பதவி வகித்ததில்லை. 

இஸ்ரவேல்‌ தேசத்திற்கு ராஜாவாகவேண்டும்‌. 

என்னும்‌ விருப்பமும்‌ அவருடைய மனதிலே 

தோன்றவில்லை. சவுல்‌ இதுவரையிலும்‌ வீரதீர 

செயல்கள்‌ எதையும்‌ செய்ததாக 

சொல்லப்படவில்லை. பென்யமீன்‌ 

கோத்திரத்தில்‌ சவுல்‌ ஒரு முக்கியமான 

மனுஷருமல்ல. அவர்‌ மிகவும்‌ 
சாதாரணமானவர்‌. 


ஒரு சிறிய சம்பவத்திலிருந்து பெரிய 
காரியம்‌ நடைபெறுகிறது. சரித்திரம்‌ சிறிய 
காரியங்களில்‌ ஆரம்பிக்கும்‌ பெரிய 
காரியங்களில்‌ முடிவு பெறும்‌. சவுலின்‌ 
சரித்திரத்தை ஆராய்ந்து பார்க்கும்போது, 
அவருடைய ரம்பம்‌ 
அற்பமானதாயிருக்கிறது. ஆனால்‌ சவுலோ 
இஸ்ரவேல்‌ தேசத்திற்கு ராஜாவாக 
முடிசூட்டப்படுகிறார்‌ 
சவலைப்பற்றி சொல்லப்பட்டிருக்கிற 
ஆரம்ப வாக்கியங்கள்‌, சவுலை ஒரு 
சாதாரண உமனுஷராகவே விவரிக்கிறது. 
அவருடைய விசேஷித்த குணத்தைப்பற்றி 
ஆரம்பத்தில்‌ ஒன்றும்‌ சொல்லப்படவில்லை. 





i= THE 
TT 


கீசின்‌ கழுதைகள்‌ காணாமல்‌ 
போயிற்று. சவுல்‌ அந்தக்‌ கழுதைகளை 
தேடிக்‌ கண்டுபிடிப்பதற்கு அனுப்பப்படுகிறார்‌. 
இதுவே சவலுடைய சரித்திரத்தின்‌ ஆரம்பம்‌. 
கீஸ்‌ சவுலை தனியாக அனுப்பாமல்‌, 
தன்னுடைய வேலைக்காரில்‌ ஒருவனை 
சவுலோடு கூட அனுப்புகிறார்‌. சவுல்‌ மாத்திரம்‌ 
தனியாகப்‌ போனால்‌, அவரால்‌. 
கழுதைகளைக்‌ கண்டுபிடிக்க முடியாது என்று 
கீஸ்‌ நினைத்திருக்கலாம்‌. காணாமல்போன 
கழுதைகளை! கண்டுபிடிப்பதற்காக 
இவ்விரண்டு பேரும்‌ அனுப்பப்படுகிறார்கள்‌. 

'சவலும்‌, அவருடைய வேலைக்காரரும்‌ 
கழுநைகளைத்‌ தேட புறப்பட்டுப்போகிறார்கள்‌. 
கீஸ்‌ அவர்களுக்கு ஏறிப்போக குதிரைகளைக்‌ 
கொடுக்கவில்லை. அவர்கள்‌ இரதங்களில்‌ 
ஏறியும்‌. போகவில்லை. சவலும்‌ 
வேலைக்காரனும்‌ கால்நடையாக நடந்தே. 
போகிறார்கள்‌ காணாமல்போன 
கழுதைகளைத்‌ தேடி கண்டுபிடிப்பதற்காக 
போகிறார்கள்‌ 


சவலும்‌, அவருடைய வேலைக்காரனும்‌ 
எப்பிராமீம்‌ மலைகளையும்‌ சலீஷாநாட்டையும்‌ 
கடந்துபோகிறார்கள்‌; 

அவைகளைக்‌ காணாமல்‌ சாலீம்‌ நாட்டைக்‌ 
கடக்கிறார்கள்‌. அங்கேயும்‌ காணவில்லை; 
பென்யமீன்‌ நாட்டை உருவக்கடந்தும்‌ 
அலைகளைக்‌ காணவில்லை 
சாமு 9:4), 


காணாமல்போன 
கழுதையை கண்டுபிடிக்க முடியவில்லை. 
அவர்களுடைய பிரயாணமும்‌, அலைச்சலும்‌ 
வீணாய்ப்போனதுபோல தோன்றுகிறது. எந்த 
'போனார்களோ, ந்‌ 
அவர்களால்‌ 
சவுலால்‌ 


அவர்களால்‌. 


இஸ்ரவேல்‌ தேசத்திற்கு தான்‌ 


ராஜாவாக. 
அபிஷேகம்பண்ணப்படுவோம்‌ என்று சவுல்‌ 
கனவில்கூட நினைத்துப்‌ பார்த்ததில்லை. 

சவலும்‌ அவருடைய வேலைக்காரரும்‌ 
காணால்போன கழுதைகளை தேடி 
அலைகிறார்கள்‌. அவர்களால்‌ அதைக்‌ 
கண்டுபிடிக்க முடியவில்லை. கழுதைகளை 
கண்டுபிடிக்க முடியாவிட்டாலும்‌, தன்னுடைய 
தகப்பனிடத்தில்‌ திரும்பிப்போய்விடலாம்‌ 
என்று சவுல்‌ நினைக்கிறார்‌. 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


என்னும்‌ நாட்டிற்கு 
தன்னோடிருந்த 
“என்‌ தகப்பன்‌, 


அவர்கள்‌ சூப்‌ 
வந்தபோது, சவுல்‌ 
வேலைக்காரனை நோக்கி: 
கழுதைகளின்மேலுள்ள  கவலையைவிட்டு, 
நமக்காகக்‌ குவலைப்படாதபடிக்குத்‌ 
திரும்பிப்போவோம்‌ வா” (சாமு 9:5) என்று 
சொல்லுகிறார்‌. 


கீஸ்‌ சவுலின்மீது அன்பாயிருக்கிறார்‌ 
கழுதைகள்‌ 'காணாமல்போனாலும்‌ 
பரவாயில்லை. தன்னுடைய மகன்‌ சவுல்‌ 
காணாமல்போய்லிடக்கூடாது என்று கீஸ்‌ 
நினைப்பார்‌. சவலுக்கு தன்னுடைய 
தகப்பனாரின்‌ மனமும்‌, அன்பும்‌, பாசமும்‌ 


தெரிந்திருக்கிறது. 


ச டைய வேலைக்காரரும்‌ 
ன்றிது வந்திருக்கிறாள்‌ 
சாமுவேலின்‌ ஊர்‌. சாமுவேல்‌ 
தங்கியிருந்து இஸ்ரவேல்‌ 
நியாயம்‌ விசாரிக்கிறார்‌ 
கழுதைகளைப்பற்றி 
சாமுவேலிடம்‌ விசாரிக்கலாம்‌ என்று சவுலின்‌ 
வேலைக்காரர்‌ சொல்லுகிறார்‌. 


சவலின்‌ வேலைக்காரர்‌, சவலிடம்‌ 
இதோ, இந்தப்‌ பட்டணத்திலே தேவனுடைய 
மனுஷன்‌ ஒருவர்‌ இருக்கிறார்‌; அவர்‌ 
பெரியவர்‌: அவர்‌ சொல்லுகிறதெல்லாம்‌ 
தப்பாமல்‌ நடக்கும்‌; அங்கே போவோம்‌; ஒரு 
வேளை அவர்‌ நாம்‌ போகவேண்டிய 
நம்முடைய வழியை நமக்குத்‌ தெரிவிப்பார்‌" 
சாமு 9:6) என்று சொல்லுகிறார்‌. 


ராமா 
ராமா 


சாமுவேல்‌ தேவனுடைய மனுஷன்‌, 


அவர்‌ ஒரு தீர்க்கதரிசி. அவர்‌ 
சொல்லுகிறதெல்லாம்‌ தப்பாமல்‌ நடக்கும்‌. 
அவர்‌ பெரியவர்‌. காணாமல்போன 
கழுதைகளைக்‌ குறித்து சாமுவேலிடம்‌ 
விசாரித்தால்‌, அந்தக்‌ கழுதைகள்‌ எங்கே 
இருக்கிறது என்று சாமுவேல்‌ அவர்களுக்கு 
தெரியப்படுத்துவார்‌. சவுலின்‌ வேலைக்காரர்‌ 
சாமுவேலைப்பற்றி உயர்வாய்ப்‌ பேசுகிறார்‌. 


தாங்கள்‌ போகவேண்டிய வழியை 
சாமுவேலிடம்‌ கேட்டு தெரிந்துகொள்ளலாம்‌ 
என்று சவலும்‌ அவருடைய 
வேலைக்காரரும்‌ தீர்மானிக்கிறார்கள்‌. சவுலின்‌ 
வேலைக்காரர்‌. சாமுவேலைப்பற்றிச்‌ 
சொல்லும்போது, “ஒருவேளை அவர்‌ நாம்‌ 
போகவேண்டிய நம்முடைய வழியை 
நமக்குத்‌ தெரிவிப்பார்‌" என்று சொல்லுகிறார்‌. 





i= FTE 
TT 


தீர்க்கதரிசிகளிடத்தில்‌ போகிறவர்கள்‌, 
பொதுவாக தங்களுடைய சுகத்தையும்‌, 
ஐசுவரியத்தையும்‌, நன்மைகளையும்‌ பற்றி 
விசாரிப்பார்கள்‌. தாங்கள்‌ போகவேண்டிய 
வழியை கேட்கவேண்டுமென்று நினைக்க 
மாட்டார்கள்‌. வேறு சிலரோ, 
தீர்க்கதரிசிகளிடத்தில்‌ போய்‌, தங்களுக்கு 
பணம்‌ வேண்டும்‌, வீடு வேண்டும்‌ என்று 
உலகப்பிரகாரமான காரியங்களை 
கேட்பார்கள்‌. தங்கள்‌ ஆத்துமா இரட்சிக்கப்‌ 
படவேண்டும்‌ என்று கேட்கமாட்டார்கள்‌. 
தங்களுடைய ஆலிக்குரிய கடமைகளை பற்றி 
விசாரிக்கமாட்டார்கள்‌. 

கர்த்தருடைய க்‌ 
காணாமல்போன... கழுதைகளை எங்கே 
எப்படி கண்டுபிடிக்கவேண்டும்‌ என்பதும்‌ 
தெரியும்‌. நம்முடைய இழந்துபோன 
ஆத்துமாக்களை. எப்டி... இரட்சித்துக்‌ 
கொள்வது என்பதும்‌ தெரியும்‌. நாம்‌ 
கர்த்தருடைய மனுஷனிடத்தில்‌ விசாரிக்கும்‌ 
போது, காணாமல்போன கழுதைகளைப்பற்றி 
விசாரிக்கவேண்டுமா அல்லது காணாமல்‌ 
போன நம்முடைய ஆத்துமாக்களைப்பற்றி 
விசாரிக்கவேண்டுமா என்பதை நாமே. 
தீர்மானம்பண்ணவேண்டும்‌. காணாமல்போன 
குழுநைகளைக்‌ கண்டுபிடிப்பதைவிட,. 
நம்முடைய ஆத்துமா இரட்சிப்படுவதே 
நமக்கு மிகப்பெரிய ஆதாயம்‌. 


டய மனுஷனை 
வெறுங்கையினால்‌ போய்‌ பார்க்கக்கூடாது. 
என்று சவுல்‌ நினைக்கிறார்‌. அவருக்கு 
ஏதாவது காணிக்கை கொண்டுபோக 
வேண்டும்‌ என்று விரும்புகிறார்‌. 

சவுல்‌ தன்‌ வேலைக்காரனைப்‌ பார்த்து: 
'நாம்‌ போனாலும்‌ அந்த மனுஷனுக்கு 
என்னத்தைக்‌ கொண்டுபோவோம்‌: நம்முடைய 
பைகளில்‌ இருந்த ன்‌ 
செலவழிந்‌ துபோயிற்று; 
மனுஷனாகிய அவருக்குக்‌ 
போகத்தக்க காணிக்கை நம்மிடத்தில்‌ ஒன்றும்‌ 
இல்லையே' 


சோமு 9) என்று 
சொல்லுகிறார்‌ 

“நீ உன்‌ கையிலே 
அப்பங்களையும்‌, பணியாரங்களையும்‌, 
கலசம்‌ தேனையும்‌ 
அவனிடத்துக்குப்‌ போ; பிள்ளைக்குச்‌ 
சம்பவிக்கப்‌ போகிறது இன்னதென்று 
அவன்‌ உனக்கு அறிவிப்பான்‌ என்றான்‌” 
இராஜா 14:3). 


பத்து 
ஒரு 
எடுத்துக்கொண்டு 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சவுலின்‌ கையில்‌ அப்பம்‌ இல்லை. 
அவரிடத்திலிருந்த தின்பண்டங்கள்‌ எல்லாம்‌ 
செலவழிந்து போயிற்று அவர்களிடத்தில்‌ 
அப்பம்‌ இல்லாவிட்டாலும்‌ வேலைக்காரன்‌ 
கையில்‌ கொஞ்சம்‌ பணம்‌ இருக்கிறது. அந்த 
வேலைக்காரன்‌ பின்னும்‌ சவலைப்‌ பார்த்து: 
இதோ, என்‌ கையில்‌ இன்னும்‌ கால்சேக்கல்‌ 
வெள்ளியிருக்கிறது தேவனுடைய 
மனுஷன்‌ நமக்கு நம்முடைய வழியை 
அதிலிக்கர்பிக்கு அவருக்குக்‌. 
கொடுப்பேன்‌” என்று 
சொல்லுகிறான்‌. 
அப்பொழுது சவுல்‌. 
வேலைக்காரனை நோக்கி: 
சொன்னாய்‌, போவோம்‌ வா” 
சவலும்‌ 


சாமு 93) 


போகிறார்கள்‌ சாமு 9:10) 


சவுல்‌ சாமுவேலிடத்தில்‌ விசாரிக்கப்‌ 
போகும்போது. அவரை  தீர்க்கதரிசியாகப்‌ 
பாவிக்காமல்‌, ஞாளதிருஷ்டிக்காரனாக 
பாவிக்கிறார்‌. ஞானதிருஷ்டிக்காரனுக்கு கால்‌ 
சேக்கல்‌ வெள்ளியை காணிக்கையாகக்‌ 
கொடுத்தால்‌ போதுமானது. 


ஒெஷிசசாலத்தில்‌ அநேகர்‌ குறைந்த 
வான்‌ ஆசீர்வாதங்களைப்‌ 
பெற்றுக்கொள்ளவேண்டும்‌. என்று 
விரபபிறார்கள்‌. மற்றவர்கள்‌ ஊழியத்திற்கு 
அதிகமாக செலவு பண்ணட்டும்‌ 
என்றும்‌, ஆனால்‌. தாங்களோ 
ஊழியத்திற்கு கொஞ்சமாகவே காணிக்கை 
கொடுப்போம்‌ என்றும்‌ சொல்லுகிறார்கள்‌. 


மாதொழுவ்‌ தேவனிடத்தில்‌ 


போனால்‌, அதல்‌ பண்டக 
போவோம்‌ வாருங்கள்‌ என்பார்கள்‌; 
இந்நாளிலே தீர்க்கதரிசி என்னப்படுகிறவன்‌ 
முற்காலத்தில்‌ ஞானதில்டிக்காரன்‌ 
என்னப்படுவான்‌" (சாமு 9:9). 


தீர்க்கதரிசியாகயிருக்கிறவர்‌ 

ஞானதிருஷ்டிக்காரராயும்‌. 

தேவனுடைய 

மற்றவர்களுக்கு எடுத்து 

சொல்லுகிறவர்கள்‌, தங்களுடைய சொந்தக்‌ 
காரியங்களையும்‌ அறிந்திருக்கவேண்டும்‌. 





i FTE 
TT 
சாமுவேல்‌ 
1சாமு 9411-17 


சோமு 9:11. அவர்கள்‌ பட்டணத்து 
மேட்டின்‌ வழியாய்‌ ஏறுகிதபோது, 
தண்ணீர்‌ எடுக்கவந்த பெண்களைக்‌ 
கண்டு: ஞாணதிஷ்டிக்காரன்‌ இங்கே. 
இருக்கிறாரா என்று அவர்களைக்‌ 
கேட்டார்கள்‌. 


சாமு 902. அதற்கு அவர்கள்‌: 
இருக்கிறார்‌, இதோ, உங்களுக்கு எதிரே 
இருக்கிறார்‌; தீவிரமாய்ப்‌ போங்கள்‌; 
இன்றைக்கு ஜனங்கள்‌ மேடையில்‌ 
பலியிடுகிறபடியினால்‌, இன்றையதினம்‌. 
பட்டணத்திற்கு வந்தார்‌. 


சோமு 9:18. நீங்கன்‌ பட்டணத்திற்குன்‌ 
பிரவேசித்தவுடனே, அவர்‌ மேடையின்‌ 
மேல்‌ போஜனம்‌ பண்ணப்போகிறதற்கு 
முன்னே அவரைக்‌ காண்பீர்கள்‌; அவர்‌ 
வருமட்டும்‌ ஜனங்கள்‌ போஜனம்‌. 
பண்ணமாட்டார்கள்‌; பலியிட்டதை 
அவர்‌ ஆசிர்வதிப்பார்‌; பின்பு 
அழைக்கப்பட்ட வர்கள்‌ 

போஜன ம்பண்ணுவார்கள்‌; உடனே 
போங்கள்‌; இத்நேரத்திலே அவரைக்‌ 
கண்டுகொள்ளலாம்‌ என்றார்கள்‌. 


1a 9414. அவர்கள்‌ பட்டணத்திற்குப்‌ 
போய்‌, பட்டணத்தின்‌ நடுவே 
சேர்ந்தபோது, இதோ, சாமுவேல்‌ 
மேடையின்‌ மேல்‌ ஏறிப்போகிறதற்காக, 
அவர்களுக்கு எதிரே 
புறப்பட்டுவந்தான்‌. 


சாமு 9:15. சவுல்‌ வர ஒருநாளுக்கு. 
முன்னே கர்த்தர்‌ சாமுவேலின்‌: 
காதுகேட்க: 


காமு 9:16. நானை இந்நேரத்திற்குப்‌ 
பென்யமீன்‌ நாட்டாணாகிய 
மனுஷனை உன்னிடத்தில்‌ 
அனுப்புவேன்‌; அவனை என்‌ ஜனமாகியா 
இஸ்ரவேலின்மேல்‌ அதியதியாக 
அபிஷேகம்பண்ணக்கடவாம்‌; அவண்‌: 
என்‌ ஜனத்தைப்‌ பெலிஸ்தரின்‌' ன 
நீங்கலாக்கி ரட்சிப்பான்‌; 
ஜனத்தின்‌ முறையிடுதல்‌ என்னிடத்தில்‌ 
வந்து எட்டினபடி. யினால்‌, 
நான்‌ அவர்களைக்‌ கடாட்சித்தேன்‌ 
என்று வெளிப்படுத்தியிருந்தார்‌. 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சாமு 907. சாமுவேல்‌ சவுலைக்‌ 
கண்டபோது, கர்த்தர்‌ அவனிடத்தில்‌: 
இதே, நான்‌ உனக்குச்‌ சொல்லியிருந்த. 
மனுஷன்‌ இவனே; இவன்தான்‌ என்‌ 
ஜனத்தை ஆளுவான்‌ என்றார்‌. 


சவல்‌ கிபியா ஊரைச்‌ சேர்ந்தவர்‌ 
சாமுவேல்‌ ராமா ஊரைச்‌ சேர்ந்தவர்‌. 
இவ்விரண்டு ஊர்களுக்கும்‌ நடுவிலே சுமார்‌ 
இருபது மைல்‌ தூரமுள்ளது. மிஸ்பா 
ராமாவுக்கு அருகிலுள்ளது. சாமுவேல்‌ 
மிஸ்பாவிலிருந்து இஸ்ரவேல்‌ புத்திரரை 
நியாயம்‌ விசாரிப்பது வழக்கம்‌. 


சவலும்‌ அவருடைய வேலைக்காரரும்‌ 
சாமுவேலின்‌ ஊராகிய ராமாவுக்குப்‌ 
போகிறார்கள்‌. அவர்கள்‌ பட்டணத்து 
மேட்டின்‌ வழியாய்‌ ஏறுகிறபோது தண்ணீர்‌ 
எடுக்க வந்த பெண்களை கண்டு, 
அவர்களிடத்தில்‌ சாமுவேலைப்பற்றி 
விசாரிக்கிறார்கள்‌. 'ஞானதிஷ்டிக்காரன்‌: 
இங்கே இருக்கிறாரா" (சாமு 941) என்று, 
அவர்களை கேட்கிறார்கள்‌. 


ராமா 
கன்னிப்பெண்களு்கும்‌ சா 
ஊழியத்தைப்பற்றித்‌ தெரிந்திருக்கிறது. சவுல்‌ 
ராமாவுக்கு வந்திருக்கிற அந்த நாளிலே, 
ஜனங்கள்‌ டயிலே பலியிடுகிறார்கள்‌. 
சாமுவேல்‌ ராமாவிலே கர்த்தருக்கு ஒரு 
பலிபீடம்‌ கட்டியிருக்கிறார்‌ சாமு 7:17), 
ஜனங்கள்‌ இந்த பலிபீடத்தில்‌ கர்த்தருக்கு 
பலிசெலுத்துகிறார்கள்‌. 

ஜனங்கள்‌ ராமாவிலே, மேடையிலே 
பலியிடுகிற நாளிலே, சாமுவேல்‌ ராமாவுக்கு 
வருவது வழக்கம்‌. அவர்‌ பலியிட்டதை 
ஆசீர்வதிப்பார்‌. மேடையின்மேல்‌ 
போஜனம்பண்ணப்போகிறதற்கு முன்பே 
சாமுவேல்‌ அங்கே வந்துவிடுவார்‌. 
சாமுவேல்‌ அங்கே வருமட்டும்‌. 
ஜனங்கள்‌ போஜனம்பண்ணமாட்டார்கள்‌. 
அவர்‌ பலியிட்டதை ஆசீர்வதித்த 
பின்பு, அழைக்கப்பட்டவர்கள்‌ போஜனம்‌ 
பண்ணுவார்கள்‌. 


க்கிற 


இந்த சம்பவம்‌ தண்ணீர்‌ எடுக்க வந்த 
பெண்களுக்கும்‌ தெரிந்திருக்கிறது. அந்தப்‌ 
பெண்கள்‌ சவஜிடம்‌ இந்தச்செய்தியை 
சொல்லுகிறார்கள்‌. உடனே போங்கள்‌, 
நேரத்திலே அவரைக்‌ கண்டுகொள்ளலாம்‌” 
சோமு 913) என்று, அந்தப்‌ 
பெண்கள்‌ சவலுக்கு சொல்லுகிறார்கள்‌. 





f= FTE 
TT 


இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ ராமாவிலே. 
கர்த்தருக்கு பலியிடுகிறார்கள்‌. அவர்கள்‌ 
பலியிட்டதை அன்பின்‌ விருந்தாக போஜனம்‌ 
பண்ணுகிறார்கள்‌. அவர்கள்‌ அங்கே 
பலியிட கூடிவந்திருக்கிறார்கள்‌. ராமாவிலே. 
கர்த்தருக்கு ஆராதனை நடைபெறுகிறது. 
பலிகளை செலுத்தும்போது, சாமுவேல்‌ 
அந்தப்‌ பலிகளை ஆசீர்வதிக்கவேண்டும்‌. 
ஆசிர்வதிப்பதற்கு முன்பு பலியும்‌ 
செலுத்தமாட்டார்கள்‌. பலிசெலுத்தியதை 
புசிக்கவுமாட்டார்கள்‌. 


தண்ணீர்‌ எடுக்க வந்த பெண்கள்‌ 
சொன்ன பிரகாரமாக சவலும்‌ அவருடைய 
வேலைக்காரரும்‌ பட்டணத்திற்குப்‌ 
போகிறார்கள்‌. அவரகள்‌ பட்டணத்தின்‌ நடுவே 
சேர்ந்தபோது. சாமுவேல்‌ 
மேடையின்‌ மேல்‌. ஏறிப்போகிறதற்காக 


எதிரே புறப்பட்டு 
9:14). 


அவர்களுக்கு 
வருகிறார்‌ (சாமு 


ராமாவிலுள்ள 
பட்டணத்திற்கு 
இருக்கிறது. 
ஏற்கெனவே 
யிருக்கிறார்‌. 


மேடை அந்தப்‌ 
ஒரு ஜெபஆலயம்‌ போல 
கர்த்தர்‌ சாமுவேலுக்கு 
சவலைப்பற்றி வெளிப்படுத்தி 
சாமுவேல்‌ ஒரு ஞானதிஷ்டிக்‌ 
ஆகக்‌ தன்னுடைய 

மற்றவர்களுடைய 
என்ன நடைபெறும்‌. 


அவர்‌ ஏற்கெனவே அறிந்து 


சவுல்‌ வர ஒருநாளுக்கு முன்னே 

கர்த்தர்‌ சாமுவேலின்‌ காதுகேட்க: “நாளை 

இந்நேரத்திற்குப்‌ பென்யமீன்‌ நாட்டானாகிய 

உன்னிடத்தில்‌ 

என்‌ ஜனமாகிய 

அதிபதியாக 

அபிஷேகம்பண்ணக்கடவாய்‌; அவன்‌ என்‌ 

ஜனத்தைப்‌ பெலிஸ்தரின்‌ கைக்கு நீங்கலாக்கி 

ரட்சிப்பான்‌; என்‌ ஜனத்தின்‌ முறையிடுதல்‌ 
என்னிடத்தில்‌ ட்‌ 


நான்‌ 


தங்களை நியாயம்‌ விசாரிக்க ஒரு 
ராஜாவை ஏற்படுத்த. வேண்டுமென்று 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ சாமுவேலிடம்‌ 
கேட்டார்கள்‌. கர்த்தர்‌ சவலை 
அவர்களுக்கு ராஜாவாக கொடுத்திருக்கிறார்‌. 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ சாமுவேலின்‌ காது கேட்க, 
பேசுகிறார்‌. சாமுவேலிடம்‌ இரகசியம்‌ 
பேசுவதுபோல பேசுகிறார்‌. கர்த்தர்‌ பேசுவது, 
சாமுவேலின்‌ மனதில்‌ படுகிறது. ஒருவேளை 
கர்த்தர்‌ மெல்லிய சத்தத்தினால்‌. 
சாமுவேலிடம்‌ பேசியிருக்கலாம்‌. 


கர்த்தர்‌ சாமுவேலின்‌ காது கேட்க 
வெளிப்படுத்தியிருந்தார்‌” என்னும்‌ 
வாக்கியமானது மூலஎபிரெய பாஷையிலே, 
கர்த்தர்‌ சாமுவேலின்‌ காதைத்‌ திறந்தார்‌" 
என்று பொருள்படுமாறு எழுதப்பட்டிருக்கிறது. 
கர்த்தர்‌ ஒரு ஆத்துமாவுக்கு தம்மை 
வெளிப்படுத்தும்போது, அவர்‌ அந்த நபரின்‌ 
காதை. “எப்பத்தா” என்று சொல்லி 
திறக்கிறார்‌. எப்பத்தா என்னும்‌ வார்த்தைக்கு 
'திறக்கப்படுவாயாக" என்று அர்த்தம்‌. 
“மோசேயின்‌ 
வாசிக்கப்படும்போது, 
க்காடு அவர்கள்‌ 
க்கிறதே. அவர்கள்‌ 
மனந்திரும்பும்போது, அந்த 
எடுபட்டுப்போம்‌"' (2கொரி 3:15]6). 


ஆகமங்கள்‌ 
இந்நாள்வரைக்கும்‌ 
இருதயத்தின்மேல்‌ 
கர்த்தரிடத்தில்‌ 
முக்காடு 


தங்களை நியாயம்‌ விசாரிக்க ஒரு 
ராஜாவை ஏற்படுத்த வேண்டும்‌ என்று 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ சாமுவேலிடம்‌ கேட்டது 
கர்த்தருக்கும்‌ விசனமாயிருக்கிறது. ஆனாலும்‌ 
கர்த்தர்‌ அவர்களுடைய வேண்டுகோளை 
ஏற்று அவர்களுக்கு சவுலை ராஜாவாக 
ஏற்படுத்துகிறார்‌. கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனங்களைக்‌ குறித்து மிகுந்த 
கரிசனையோடும்‌, அன்போடும்‌ பேசுகிறார்‌. 


கர்த்தர்‌... இஸ்ரவேல்‌ ஜனத்நைப்பற்றி 
குறிப்பிடும்போதெல்லாம்‌, “என்‌ ஜனம்‌" 
என்று அன்போடு சொல்லுகிறார்‌. 
இஸ்ரவேல்‌. ஜனங்கள்‌ கர்த்தருக்கு 
கீழ்ப்டியாதவர்களாயிருந்தாலும்‌, 
கர்த்தருடைய பிரமாணங்களுக்கு 
ns வண்ண கர்த்தரை 

விலகிப்போகிறவர்களாயிருந்தாலும்‌, 
கர்த்தர்‌ அவர்களை “என்‌ ஜனம்‌" என்று 
அன்போடு அழைக்கிறார்‌ 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ ஜனத்திற்கு சவுலை 





f= al 
TT 


இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ கர்த்தருடைய 
சித்தத்திற்கு விரோதமாக 
ஜெபம்பண்ணினாலும்‌, கர்த்தர்‌ அவர்களுடைய 
ஜெபத்திற்கு செவிகொடுக்கிறார்‌. “என்‌ 
ஜனத்தின்‌ முறையிடுதல்‌ என்னிடத்தில்‌ 
வந்து எட்டினபடியினால்‌, நான்‌ அவர்களை 
கடாட்சித்தேன்‌" என்று கர்த்தர்‌ சாமுவேலுக்கு 
சொல்லுகிறார்‌. 


சவுல்‌ நடுவாசலிலே சாழுவேலிடத்தில்‌ 
வந்து: "ஞானதிஷ்டிக்காரன்‌ வீடு எங்கே, 
சொல்லும்‌" என்று கேட்கிறார்‌ சாமு 918) 
சாமுவேல்‌ சவுலைக்‌ கண்டபோது, கர்த்தர்‌ 
சாமுவேலினிடத்தில்‌: “இதோ, நான்‌ உனக்குச்‌ 
சொல்லியிருந்த மனுஷன்‌ இவனே; 
இவன்தான்‌ என்‌ ஜனத்தை ஆளுவான்‌" 
சாமு 9:17) என்று சாமுவேலின்‌ காது 
கேட்க சொல்லுகிறார்‌. 


கர்த்தர்‌ சாமுவேலுக்கு சவுலைப்பற்றி 
பிரத்தியட்சமான வார்த்தைகளைப்‌ பேசுகிறார்‌ 
சாழுலேலுக்கு சவுலைப்‌ பார்த்தவுடன்‌ 
திருப்தி உண்டாயிற்று. கர்த்தர்‌ சாமுவேலிடம்‌ 
இவனே, இவன்தான்‌, என்‌ ஜனத்தை 
ஆளுவான்‌" என்று மிகவும்‌ தெளிவாக 
'சவுலைப்பற்றிச்‌ சொல்லுகிறார்‌ 


சாமுவேலும்‌ சவுலும்‌ 
சாமு 9:18-27 


காமு 9:18. சவுல்‌ நடுவாசலிலே 
காமுவேலிடத்தில்‌ வந்து: 
ஞானதிஷ்டிக்காரன்‌ வீடு எங்கே 
சொல்லும்‌ என்று கேட்டான்‌. 

காமு 9:19. சாமுவேல்‌ சுவுலுக்குப்‌ 
பிரதியுத்தரமாக. ஞானதிஷ்டிக்காரன்‌ 
நான்தான்‌; தீ எனக்கு 

மேடையின்மேல்‌ ஏறிப்பேர நீங்கள்‌ 
இன்றைக்கு என்னோடே போஜனம்‌. 
பண்ணவேண்டும்‌; நானைக்காலமே நான்‌ 
உன்‌ இருதயத்தில்‌ உன்னது 
எல்லாவற்றையும்‌ உனக்கு அறிவித்து, 
உன்னை அனுப்பிவிடுவேன்‌. 


சோமு 9:20. மூன்று நானைக்கு முன்னே 
காணமற்போன  கழுதைகனைப்பற்றிக்‌ 
கவலைப்படவேண்டாம்‌; அவைகள்‌ 
அகப்பட்டது; இதெல்லாம்‌ சகல 
இஸ்ரவலின்‌ அபேட்சையும்‌ யாரை 
நாடுகிறது? உன்னையும்‌ உன்‌ வீட்டார்‌. 
அனைவரையும்‌ அல்லவா? என்றான்‌. 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சாமு 921. 
பிரதியுத்தரமாக: 
கோத்திரங்களிலே 
பென்யமீன்‌ கோத்திரத்தான்‌' 
அல்லவா? பென்யமீன்‌ 
கோத்திரத்துக்‌ குடும்பங்களி லெல்லாம்‌ 
என்‌ குடும்பம்‌ அற்பமானது அல்லவா? 
நீர்‌ இப்படிப்பட்ட வார்த்தையை 
என்னிடத்தில்‌ சொல்வானேன்‌ 
என்றான்‌. 


அப்பொழுது கவுல்‌ 
நான்‌ இஸ்ரவேல்‌. 
சிறிதான 


1 9:22. படம்‌ சுவுலையும்‌ 
வேலைக்காரனையும்‌ 
க்க கல்ல அழைத்துக்‌ 
கொண்டுபோய்‌, அவர்களை: 
அழைக்கப்பட்டவர்களுக்குள்ளே. 
தலைமையான இடத்திலே வைத்தான்‌; 
அழைக்கப்பட்டவர்கன்‌ ஏறக்குறைய 
முப்பதுபேராயிருந்தார்கள்‌. 


சாமு 928, பின்பு சாமுவேல்‌ 
சுமையற்காரனைப்‌ பார்த்து: நான்‌ உன்‌ 
கையிலே ஒரு பங்கைக்‌ 
கொடுத்துவைத்தேனே, 

கொண்டுவந்து வை என்றான்‌. 


அதைக்‌ 


1சாமு 9:24. 

சுமையற்காரன்‌, 
முன்னத்தொடையையும்‌, 
அதனோடிருத்ததையும்‌ 

கொண்டு வந்து, அதை சவுலுக்கு முன்‌ 
வைத்தான்‌; அப்பொழுது சாமுவேல்‌: 
இதே, இது உனக்கென்று 
வைக்கப்பட்டது, இதை உனக்கு 
முன்பாக வைத்துச்‌ சாப்பிடு; நான்‌: 
ஜனங்களை விருந்துக்கு 
அழைத்ததுமுதல்‌, இதுவரைக்கும்‌ 
இது உனக்காக வைக்கப்பட்டிருந்தது 
என்றான்‌; அப்படியே சவுல்‌ 
அன்றையதினம்‌ சாமுவேலோடே. 
சாப்பிட்டான்‌. 


சோமு 9:25. அவர்கள்‌ மேடையிலிருந்து 
பட்டணத்திற்கு இறங்கிவந்தபின்பு, 
அவன்‌ மேல்வீட்டிலே 
சுவுலோடே பேசிக்கொண்டிருத்தான்‌. 





i FTE 
TT 


காமு 9:28. அவர்கன்‌ அதிகாலமே 
கிழக்கு. வெளுக்கிற நேரத்தில்‌ 
எழுத்திருத்தபோது, சாமுவேல்‌ சவுலை 
மேல்வீட்டின்மேல்‌ அழைத்து: நான்‌ 
உன்னை அனுப்பிவிடும்படிக்கு. 
ஆயத்தப்படு எண்றான்‌; சவுல்‌ 
ஆயத்தப்பட்டபோது, அவனும்‌ 
சாமுவேலும்‌ இருவருமாக வெளியே 
புறப்பட்டார்கள்‌. 


1காமு 9:27, அவர்கன்‌ பட்டணத்தின்‌ 
கடைசி மட்டும்‌ இறங்கிவத்தபோது, 
சாமுவேல்‌ சுவுலைப்‌ பார்த்து 
வேலைக்காரனை நமக்கு 
நடத்துபோகச்‌ சொல்‌ 
அப்படியே அவன்‌ நடத்து 
போனான்‌; இப்பொழுது நான்‌ 
தேவனுடைய வார்த்தையை 
உனக்குத்தெரிவிக்கும்படிக்கு, தீ சற்றே 
தரித்துதில்‌ என்றான்‌. 


முன்னே 
என்றான்‌; 


கொள்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
நடுவாசலிலும்‌, போஜனம்பண்ணும்‌ 
இடத்திலும்‌, வீட்டின்‌ மாடியில்‌ தனியாகவும்‌ 
கர்த்தருடைய வழிநடத்துதலின்‌ பிரகாரம்‌ 
சந்தித்துக்‌ கொள்கிறார்கள்‌ 


சவுல்‌. 


"ஞானதிஷ்டிக்காரன்‌ வீடு எங்கே சொல்லும்‌" 
என்று சலல்‌ சாமுவேலிடமே கேட்கிறார்‌ 
சாமுவேலே அந்த  ஞானதிஷ்டிக்காரர்‌ 
கர்த்தருடைய வழிநடத்துதலின்‌ பிரகாரம்‌, 
சவுல்‌ சாமுவேலிடம்‌, சாமுவேலைப்பற்றிக்‌ 
கேட்கிறார்‌. சாமுவேல்‌ சவலுக்கு 
பிரதியுத்தரமாக, 'ஞானதிஷ்டிக்காரன்‌ 
நான்தான்‌” என்று சொல்லுகிறார்‌ 
(சாமு 9:18,19). 


சவுல்‌ 

அறிந்துகொள்வதற்கு முன்பாக, ல்‌ 

சவுலைப்பற்றி அறிந்திருக்கிறார்‌. சாமுவேல்‌ 
சவுலைக்‌ கண்டபோது. கர்த்தர்‌ 


சாழவேகினிடத்தில்‌: "இதோ, நான்‌ உனக்குச்‌ 


சாமுவேலை 
சாமுவேல்‌ 


(சாமு 9:7) என்று ர்‌ 
கேட்க சொல்லியிருக்கிறார்‌. 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சாமுவேல்‌ சவுலிடம்‌, “நீ எனக்கு 
முன்னே மேடையின்மேல்‌ ஏறிப்போ; நீங்கள்‌ 
இன்றைக்கு என்னோடே 
போஜனம்பண்ணவேண்டும்‌: நாளைக்காலமே 
நான்‌ உன்‌ இருதயத்தில்‌ 
எல்லாவற்றையும்‌ உனக்கு 
உன்னை அனுப்பிவிடுவேன்‌” 
என்று சொல்லுகிறார்‌. 


காணாமல்போன கழுதைகளைத்‌ தேடி 
கண்டுபிடிக்கவேண்டும்‌ என்னும்‌ எண்ணம்‌ 
மாத்திரமே சவுலின்‌ மனதிலிருக்கிறது. 
சாமுவேலோ சவுல்‌ தன்னோடேகூட இன்று 
போஜனம்பண்ண வேண்டும்‌. என்றும்‌, 
நாளையதினம்‌ காணாமல்போன 
கழுதையைப்பற்றி அறிவித்து அவரை 
அனுப்பிவிடுவதாகவும்‌ சொல்லுகிறார்‌ 
சாமுவேலின்‌ மனதில்‌ சவலைக்குறித்து 
கர்த்தர்‌ சொன்ன காரியங்கள்‌ மனதில்‌ 
இருக்கிறது. 


சோமு 9:19) 


'தன்னோடுகூட 
கேமில்‌. ஏறி வரவேண்டும்‌ என்றும்‌. 
அங்கே மேடையின்மேல்‌ போஜனம்பண்ணப்‌ 
போகிறவர்களோடு சவலும்‌ 
போஜனம்பண்ண வேண்டும்‌. என்றும்‌ 
சாமுவேல்‌ பலியிட்டதை ஆசீர்வதிக்கும்போது 
சவலும்‌ அவரோடுகூட இருக்கவேண்டும்‌ 
என்றும்‌ சாமுவேல்‌ எதிர்பார்க்கிறார்‌. 

சலலின்‌ மனதில்‌ காணாமல்போன 
கழுதைகளைப்பற்றிய எண்ணமே 
நிரம்பியிருக்கிறது. சாமுவேலுக்கும்‌ சவுலின்‌ 
மனதிலுள்ள எண்ணம்‌ தெரிந்திருக்கிறது. 
சாமுவேல்‌ சவலிடம்‌ “மூன்று நாளைக்கு, 
முன்னே காணமற்போன கழுதைகளைப்பற்றிக்‌ 


குவலைப்படவேண்டாம்‌; 
அகப்பட்டது” சாமு 
சொல்லுகிறார்‌. 
வார்த்தைகளைக்‌ 
மிகுந்த சந்தோஷமுண்டாயிற்று. 

சாமுவேல்‌ காணாமல்போன 
கழுதைகளைப்பற்றி வெளிப்படுத்தியதினால்‌, 
அவர்‌ மெய்யாகவே ஒரு ஞானதிஷ்டிக்காரர்‌ 
என்றும்‌, அவர்‌ மெய்யாகவே ஒரு தீர்க்கதரிசி 
என்றும்‌ சவலுக்கு தெரியவருகிறது. சவுல்‌ 
காணாமல்போன தன்னுடைய கழுதைகள்‌ 
அகப்பட்டது என்னும்‌ வார்த்தையைக்‌ கேட்டு 
சந்தோஷப்படுகிறார்‌. 
ஞானதிஷ்டியான வார்த்தைகளைக்‌ 
ஆச்சரியப்படுகிறார்‌. 





i= a 
TT 


அப்போது. 
சகல இஸ்ரவேலின்‌ 
நாடுகிறது? உன்னையும்‌ 
அனைவரையும்‌ அல்லவா?” 


சாமுவேல்‌, “இதெல்லாம்‌ 

யும்‌ யாரை 
உன்‌ வீட்டார்‌ 
சாமு 9:20) 


ராஜாவை 
இஸ்ரவேல்‌ 
அவர்கள்‌ 
ராஜா சவல்‌ தான்‌ என்பதை 
'தெளிவுபடுத்துகிறார்‌. 
த்தாரால்‌ சவுலைப்போல 
ப்‌ பார்க்க முடியாது. 
அபேட்சையும்‌ 
சவுலையும்‌ அவர்‌ 
வீட்டார்‌ அனைவரையும்‌ நாடுகிறது. 
இஸ்ரவேல்‌ ஜனங்களுக்கு சவுலே. 
தகுதியான ராஜா... என்றும்‌, அவரே 
அவர்கள்‌ விரும்புகிற ராஜா என்றும்‌. 
சொன்னபோது, சவுல்‌ அதைக்‌ கேட்டு 
பெருமைப்படவில்லை. அவர்‌ சாமுவேலுக்கு 
வெகுவாகத்‌ 


சவுல்‌ பிரதியுத்தரமாக: 
ல்‌... கோத்திரங்களிலே 


நீர்‌ 


சோமு 9:27) 


சவல்‌ சவுந்தரியமுள்ள வாலிபன்‌: 

இஸ்ரவேலிலுள்ள எல்லோரையும்விட அவர்‌ 

உயரமாயிருக்கிறார்‌. ஆகையினால்‌ சவுலே. 

இஸ்ரவேல்‌ ஜனத்தாருக்கு 

ராஜாவாயிருப்பார்‌ என்று 

நினைக்கிறார்‌. 

தன்னைப்பற்றிச்‌ 

“நான்‌ 

சிறிதான பென்யமீன்‌ கோத்திரத்தான்‌ 

அல்லவா” என்று மிகுந்த மனத்தாழ்மையோடு 
ல்‌ பென்யமீன்‌ 

குடும்பங்களில்‌ 

சவுலின்‌ குடும்பம்‌ சாதாரணமான அற்பமான 

குடும்பம்‌ சவல்‌ விசேஷித்த. 

குடும்பத்தைச்‌ சேர்ந்தவரல்ல. அவருடைய 
குடும்பத்தார்‌ கனமுள்ளவர்களுமல்ல. 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


சா 
வைத்துக்கொள்கிறார்‌. 
வார்த்தைகளுக்கு சாமுவேல்‌ 
பரதியத்தம்‌ ஒன்றும்‌ சொல்லவில்லை. 
நாம்‌ கர்த்தருடைய 
ஜனங்களுக்கு 
கர்த்தர்‌ சொன்னதை 
மாத்திரம்‌ சொல்லவேண்டும்‌. அதிகப்படியான 
வார்த்தைகளைப்‌ பேசக்கூடாது. சுருக்கமாகப்‌ 
பேசுவது மிகவும்‌ நல்லது. 


சாமுவேல்‌ சவுலையும்‌ அவருடைய 

வேலைக்காரனையும்‌  போஜனசாலைக்குள்‌ 

அழைத்துக்கொண்டுபோய்‌, அவர்களை 

அழைக்கப்பட்டவர்களுக்குள்ளே 

தலைமையான இடத்திலே வைக்கிறார்‌; 

அழைக்கப்பட்டவர்கள்‌. ஏறக்குறைய 

முப்பதுபேராயிருக்கிறார்கள்‌ (1சாமு 9:22). 
அழைக்கப்பட்டவர்கள்‌ 

முப்பது. பேராயிருந்தாலும்‌, 

சவலுக்கு, முப்பது பேர்‌ 

விசேஷித்த மதிப்பையும்‌, 

அந்தஸ்தையும்‌ காண்பிக்கிறார்‌. 

நடைபெறப்போகிற 

சாமுவேல்‌,  சவலையும்‌ 

மூப்பர்களையும்‌ த்‌ 

அழைக்கபபட்டவர்ககுக்கு 

சாமுவேல்‌ சவலை 

கனம்பண்ணுகிறார்‌. 


சாமுவேல்‌ சவுலை தலைமையான 
இடத்த வைக்கிறார்‌ சறுக்கு! சேவிக்க 
போஜனத்தைக்‌ கொடுக்கிறார்‌. பின்பு 
சாமுவேல்‌ சமையற்காரனைப்‌ பார்த்து: “நான்‌ 
உன்‌ கையிலே ஒரு பங்கைக்‌ 
கொடுத்துவைத்தேனே, அதைக்‌ 
கொண்டுவந்து வை" என்கிறார்‌. அப்பொழுது 
'சமையற்காரன்‌, ஒரு முன்னந்தொடையையும்‌, 
அதனோடிருந்ததையும்‌ எடுத்துக்கொண்டு 
வந்து, அதை சவலுக்கு முன்‌ வைக்கிறான்‌; 
அப்பொழுது. சாமுவேல்‌: “இதோ, 
இது உனக்கென்று வைக்கப்பட்டது. 
இதை உனக்கு முன்பாக வைத்துச்‌ சாப்பிடு; 
நான்‌ ஜனங்களை விருந்துக்கு 
அழைத்ததுமுதல்‌, இதுவரைக்கும்‌ இது 
உனக்காக வைக்கப்பட்டிருந்து' என்று 
சுவலுக்கு சொல்லுகிறார்‌; அப்படியே சவுல்‌ 

ன்‌ ம்‌ சாமுவேலோடே 


அன்றையதினம்‌ 
சாப்பிடுகிறார்‌ சாமு 9:23.24). 





ழ்‌ நயனா 
ஈயா 


சமாதான. 
முன்னந்தொடை 
கொடுக்கப்படும்‌. 
பிரமாணத்தின்படி 
பெற்றுக்கொள்வார்கள்‌. 


பலியின்‌ வலது 
ஆசாரியருக்கு 
அவர்கள்‌ கர்த்தருடைய 

முன்னந்தொடையைப்‌ 


“உங்கள்‌ சமாதானபலிகளில்‌ வலது, 
முன்னந்தொடையை ஏறெடுத்துப்‌ படைக்கும்‌ 
பலியாகப்‌ படைக்கும்படி ஆசாரியனிடத்தில்‌ 
கொடுப்பீர்களாக” (லேவி 7:32). 


சமாதானபலியின்‌ இடது 
முன்னந்தொடை, போஜனபந்தியிலே, 
ஆசாரியருக்கு அடுத்தபடியாக, உயர்ந்த 
ஸ்தானத்தில்‌ அமர்ந்திருக்கிறவருக்கு 
கொடுக்கப்படும்‌. ஆனால்‌ 


சாமுவேல்‌ 
ஸ்நானத்தையே 
விட்டுக்கொடுக்கிறார்‌ என்‌ 


வறக அவர்களை 
விசாரிக்கும்‌ ஊழியப்பொறுப்பை 
சஷணுத்குக்‌ னு 


க்‌ 


மேடையிலிருந்து. 
பணத்திற்கு இறங்கிவந்தபின்பு, சாமுவேல்‌ 


மேல்வீட்டிலே 
பேசிக்கொண்டிருக்கிறார்‌ சாமு 9:25) 
சாமுவேலும்‌ சவுலும்‌ மாலைவேளையில்‌ 
தனியாகப்‌ பேசிக்கொண்டிருக்கிறார்கள்‌. 


சவுலோடே 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அவர்கள்‌ இருவரும்‌ மறுபடியுமாக 
அதிகாலையிலும்‌ பேசுகிறார்கள்‌. அவர்கள்‌ 
அதிகாலமே கிழக்கு வெளுக்கிற நேரத்தில்‌ 
எழுந்திருந்தபோது, சாமுவேல்‌ 
சவுலை... மேல்வீட்டின்மேல்‌ அழைத்து: 
“நான்‌ உன்னை அனுப்பிவிடும்படிக்கு. 
ஆயத்தப்படு" என்று சொல்லுகிறார்‌: சவுல்‌ 
ஆயத்தப்பட்டபோது, சவலும்‌ சாமுவேலும்‌ 
இருவருமாக வெளியே புறப்படுகிறார்கள்‌. 
சாமு 9:26). 


அவர்கள்‌ பட்டணத்தின்‌ கடைசி மட்டும்‌ 

ங்கிவந்தபோது, சாமுவேல்‌ சவலைப்‌ 
பார்த்து: “வேலைக்காரனை நமக்கு முன்னே 
நடந்துபோகச்‌ சொல்‌" என்று சொல்லுகிறார்‌ : 


வார்த்தையை கத்‌ தெரிவிக்கும்படிக்கு, 
நீ சற்றே தரித்துநில்‌' சாமு 9:27) 
என்று சாமுவேல்‌ சவலுக்கு சொல்லுகிறார்‌. 
சவலும்‌ தனியாக 
தங்களை நியாயம்‌ 
ஒரு ராஜாவை ஏற்படுத்த 
என்று 
சொன்னதையும்‌, 


சவுலை  இஸ்ரவேலின்மேல்‌ 
ராஜாவாக அபிஷேகம்பண்ணுகிறார்‌. 





i FTN 
TT 


சாமுவேல்‌ சவுலை இஸ்ரவேலுக்கு 
ராஜாவாக அபிஷேகம்பண்ணுகிறார்‌. 
(சாமு 10:1). சாமுவேல்‌ சவலுக்கு சொல்லும்‌ 
அடையாளங்கள்‌ (சாமு 10:2-6). சாமுவேல்‌ 
சவலுக்கு சொல்லும்‌ போதனைகள்‌ 
சாமு 10:7-8). சாமுவேல்‌ சொன்ன 
அடையாளங்கள்‌ நிறைவேறுகிறது. சவுலின்‌ 
மனதில்‌ திருப்தி உண்டாகிறது. 
[சாமு 10:9-13) 


சவுல்‌ தன்‌ தகப்பனாருடைய வீட்டிற்கு 
திரும்பி வருகிறார்‌ சாமு 1014-6) 
சாமுவேல்‌ சீட்டுப்போட்டு இஸ்ரவேலுக்கு 
ராஜாவைத்‌ தெரிந்தெடுக்கிறார்‌. சீட்டு 
சவுலின்‌ பேரில்‌ விழுகிறது. சாமுவேல்‌ சவலை 
ராஜாவாய்‌ பிரதிஷ்டைபண்ணுகிறார்‌ 
(சாமு 1047-25), சவுல்‌ கிபியாவிலிருக்கிற 
தன்‌ வீட்டிற்கு திரும்பிப்போகிறார்‌ 
(சாமு 10:26,27), 


அடையாளங்கள்‌ 
சாமு 10:1-8 


கோமு 10:1. அப்பொழுது சாமுவேல்‌ 
தைலக்குப்பியை எடுத்து, அவன்‌ 
தலையின்‌ மேல்‌ வார்த்து, அவனை 
முத்தஞ்செய்து: கர்த்தர்‌ உன்னை 
தம்முடைய ௬தந்தரத்தின்மேல்‌. 
தலைவனாக அபிஷேகம்‌ பண்ணினார்‌ 
அல்லவா? 


சாமு 102. நீ 
என்னைவிட்டுப்‌ 
பென்யமீன்‌ 
செல்சாகில்‌ 
கல்லறையண்டையில்‌ இரண்டு 
மனுஷரைக்‌ காண்பாய்‌; அவர்கள்‌ 
உன்னைப்‌ பார்த்து: தீ தேடப்போன 
கழுதைகள்‌ அகப்பட்டது; இதோ, உன்‌ 
தகப்பன்‌ கழுதைகளின்‌ மேலிருந்த 
கவலையை விட்டு, உங்களுக்காக. 
விசாரப்பட்ட, என்‌ மகனுக்காக 
என்னசெய்வேன்‌? என்கிறான்‌ என்று 
சொல்லுவார்கள்‌. 


இன்றைக்கு. 
போகிறபோது, 
எல்லையாகிய 
ராகேலின்‌ 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சாமு 103. தீ 
விட்டு அப்புறம்‌ கடந்துபோய்‌, 
தாபோரிலுன்ன சுமபூமியில்‌ 
சேரும்போது, தேவனைப்‌ பணியும்படி, 
வெத்தேலுக்குப்‌ போகிற மூன்று 
மனுஷர்‌ அங்கே உன்னைக்‌ கண்டு. 
சந்திப்பார்கள்‌; ஒருவன்‌ மூன்று 
ஆட்டுக்குட்டி களையும்‌, இன்னொருவன்‌ 
மூன்று. அப்பங்கனையும்‌, 
வேறொருவன்‌ திராட்சரசமுன்ன ஒரு 
துருத்தியையும்‌ கொண்டுவத்து, 


1சாமு 1054. உன்னுடைய 
சுகசெய்தியை விசாரித்து, உனக்கு 
இரண்டு. அப்பங்களைக்‌ 
கொடுப்பார்கள்‌; அவைகளை நீ 
அவர்கள்‌ கையிலே வாங்கவேண்டும்‌. 


அவ்விடத்தை: 


நசாமு 10:5, பின்பு பெலிஸ்தரின்‌ 
தாணையம்‌ இருக்கிற தேவனுடைய 
மலைக்குப்‌ போவாய்‌; அங்கே நீ 
பட்டணத்திற்குன்‌ பிரவேசிக்கையில்‌, 
மேடையிலிருந்து இறங்கிவருகிற 
தீர்க்கதரிசிகளின்‌' கூட்டத்திற்கு. 
எதிர்படுவாய்‌; அவர்களுக்கு முன்பாகத்‌ 
தம்புரும்‌ மேனமும்‌. 'நாகசுரமும்‌ 
சுரமண்டலமும்‌ போகும்‌; அவர்கள்‌. 
தீர்க்கதரிசனம்‌ சொல்லுவார்கள்‌. 


1சாமு 10:8. அப்பொழுது கர்த்தருடைய 
ஆவி உன்மேல்‌ இறங்குவார்‌ நீ 
அவர்களோடே கூடத்‌ தீர்க்கதரிசனம்‌. 
சொல்லி, வேறு மனுஷனாவாய்‌. 


கோமு 10:7. இந்த அடையானங்கள்‌ 
உனக்கு நேரிடும்போது, 
சமயத்துக்கு ஏற்றபடி நீ செய்‌; 
தேவன்‌ உன்னோடே இருக்கிறார்‌. 


சாமு 10:8. தீ எனக்கு முன்னே 
கில்காலுக்கு இறங்கிப்போ; சர்வாங்க 
தகனபலிகனையும்‌ சமாதானபலி. 
களையும்‌ செலுத்தும்படிக்கு, நாண்‌ 
வருவேன்‌; 

வந்து, தீ 

உனக்கு 

அறிவிக்குமட்டும்‌, ஏழுநான்‌ காத்திரு 





i THE 
ஈயா 


ஜனங்கள்‌ 
அழைத்து 
முன்பாக, 
அபிஷேகம்பண்ணவில்லை. 


பிரகாரமாக 
நடைபெறுகிறது. ்‌ 
சடங்காச்சாரம்‌ எதுவும்‌ 
சவுலை 


சாமுவேல்‌ 
அபிஷேகம்பண்ணுகிறார்‌ 


சாமுவேல்‌ சவுலை அபிஷேகம்பண்ணி, 
“கந்தர்‌ உன்னை தம்முடைய 
சுதந்தரத்தின்மேல்‌ தலைவனாக அபிஷேகம்‌. 
பண்ணினார்‌ அல்லவா?” (சாமு 10:1) 
என்று சொல்லுகிறார்‌. கர்த்தருடைய 
சித்தத்தின்‌ பிரகாரமாகவே சாமுவேல்‌ 
சவுலை ராஜாவாக அபிஷேகம்பண்ணுகிறார்‌. 


சாமுவேல்‌ சவலை அபிஷேகம்பண்ணி, 
அவரை... முத்தம்‌ செய்கிறார்‌ 
சவுலை ராஜாவாக 
சாமுவேலும்‌ அங்‌ 
அடையாளமாகவே 

ம்‌ 
ராஜாவாக அபிஷேகம்பண்ணப்படுவதினால்‌, 
சாமுவேலின்‌ மகிமை குறையும்‌. அவருடைய 
குடும்பத்தின்‌ மேன்மையும்‌ குறையும்‌. 
சாமுவேலின்‌ அய்‌ , குறைந்துபோகும்‌. 
ஆனாலும்‌ சாமுவேல்‌ சவலை 
மனப்பூர்வமாக அபிஷேகம்பண்ணுகிறார்‌. 


|. சாமுவேல்‌ சவுலின்‌ ராஜ்யபாரத்திற்கு 
கீழ்ப்படிவதை உறுதிபண்ணும்‌ 
வண்ணமாக, சாமுவேல்‌ சவுலை முத்தம்‌ 
செய்கிறார்‌. சாமுவேல்‌ சவலுக்கு 
ஆதரவாகயிருப்பார்‌. சாமுவேல்‌ சவலை 
முத்தம்‌ செய்யும்போது, 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


அவரை பொதுவான ஒரு 
அங்கீகரிப்பது மாத்திரமல்ல, 


தன்னுடைய 


ராஜாவாக 
சாமுவேல்‌ 
ராஜாவாகவும்‌ 


கோபங்கொள்ளமாலும்‌, 
நீங்கள்‌ வழியிலே. அழியாமலும்‌ 
இருக்கும்படிக்கு, அவரை முத்தஞ்செய்யுங்கள்‌; 
கொஞ்சக்காலத்திலே அவருடைய கோபம்‌ 
பற்றியெரியும்‌: அவரை அண்டிக்கொள்ளுகிற 
யாவரும்‌ பாக்கியவான்கள்‌" (சங்‌ 2:12). 


சாமுவேல்‌ சவுலை 
அரிஷசய்ண்ணாப்போது. ரர ்‌ 
கர்த்தருடைய வார்த்தைகளையும்‌ 
நினைவுடடுத்துகிறார்‌. சவுல்‌ எப்படிப்பட்ட 
ராஜ்யத்தை ஆளுகை... செய்யவேண்டும்‌ 

அவருக்கு 


ராஜாவாக 
அவருக்கு 


பண்ணப்பட்டிருக்கிறார்‌. 


ராஜாவாக 

அர்க்ண் ண்பன்‌, 
க தேசந்தின்மீது 
பொறுப்புக்கள்‌ 


ராஜாவாகயிருப்பதினால்‌, 
ஏராளமான ஆபத்துக்கள்‌ 

வருவதற்கும்‌ வாய்ப்புக்கள்‌ உள்ளது. 
டைய சித்தத்தினாலோ, 


தன்னுடைய சுயவிருப்பத்தினாலோ, சாமுவேல்‌ 
சவ ராஜாவாக அடிஷேகம்பண்ணா வில்லை 
௧ ப 


சவுல்‌. 


ஆளுகை செய்யவேண்டும்‌. 
அ கர்த்தருக்காக ஆளுகை 
செய்யவேண்டும்‌. சவுல்‌ கர்த்தருக்கு, 
கீழ்ப்டிந்து இஸ்ரவேல்‌ நேசத்தை ஆளுகை 
செய்யவேண்டும்‌. தன்னுடைய ஆளுகையில்‌ 
கர்த்தருடைய நாமம்‌ மகிமைப்படவேண்டும்‌. 
என்பதில்‌ சவுல்‌ கருத்தாயும்‌, கவனமாயும்‌ 
இருக்கவேண்டும்‌. 





i= FTE 
TT 


கர்த்தர்‌ 
சதந்தரத்தின்றே்‌ 
அபிஷேகம்பண்ணியிருக்கிறார்‌. 
ஜனங்கள்‌ 
சுதந்தரமாயிருக்கிறார்கள்‌. 
ர்‌ பாதுகாக்கவேண்டும்‌. 
இஸ்ரவேல்‌. 
நன்மைகளுக்காகவும்‌, 
சவுதரியங்களுக்காகவும்‌ பாடுபடவேண்டும்‌. 
சவுலின்‌ ஒவ்வொரு நடபடிகளும்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கு நன்மையைக்‌ 
கொடுக்கவேண்டும்‌. சவுல்‌ உண்மையுள்ள, 
நல்ல உக்கிராணக்காரனாயிருந்து, 
கர்த்தருக்காக, கர்த்தருடைய ஜனத்தை 
ஆளுகை செய்யவேண்டும்‌. 


சாமுவேல்‌ 
அபிஷேகம்பண்‌ ணுவதை, 

எதிர்பார்க்கவில்லை.  சவலுக்கு 

புதிதாயும்‌  ஆச்சரியமாயும்‌ 

சவுலின்‌ மனதில்‌ தெளிவு உண்டாகவேண்டும்‌. 
குழப்பங்கள்‌ நீங்கவேண்டும்‌. இதன்‌ 
நிமித்தமாக, சாமுவேல்‌ ஒரு 
அடையாளங்களைச்‌ ்‌ 
அடையாளங்கள்‌ எல்லாம்‌ 

தினத்திலேயே நடைபெறும்‌ என்று உறுதியும்‌ 
பண்ணுகிறார்‌. சாமுவேல்‌ சொன்ன 
அடையாளங்கள்‌ எல்லாம்‌ அன்றையதினமே. 
நேரிட்டது (சாமு 10:9, 


சாமுவேல்‌ 
அடையாளங்களெல்லாம்‌ 


சொல்‌ 
நிறைவேறும்போ, 


இங்கு சொல்லப்படுகிறது. 


சாமுவேல்‌ சவலுக்‌ முதலா; 
அடையாளத்தை. சொல்லுறார்‌. ந 
இன்றைக்கு என்னைவிட்டுப்‌ போகிறபோது. 
பென்யமீன்‌ எல்லையாகிய  செல்சாகில்‌ 
ராகேலின்‌ கல்லறையண்டையில்‌ இரண்டு 
மனுஷரைக்‌ காண்பாய்‌; அவர்கள்‌ உன்னைப்‌ 
பார்த்து: நீ தேடப்போன கழுதைகள்‌ 
அகப்பட்டது: இதோ, உன்‌ தகப்பன்‌ 
கழுதைகளின்மேலிருந்த கவலையை விட்டு, 
உங்களுக்காக விசாரப்பட்டு, என்‌ மகனுக்காக 
என்னசெய்வேன்‌? என்கிறான்‌ என்று. 
சொல்லுவார்கள்‌” சாமு 10:2) 
முதலாவது அடையாளம்‌. 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


சாமுவேல்‌ சொல்லுகிற இரண்டு 
மனுஷரையும்‌ ராகேலின்‌ 
கல்லறையண்டையில்‌ காண்பார்‌. சவல்‌ தன்‌ 
தகப்பனுடைய கழுதைகளைத்‌ தேடிப்போனார்‌ 
அந்தக்‌ கழுதைகள்‌ அகப்பட்டது என்று 
இரண்டு மனுஷரும்‌ சொல்லுவார்கள்‌. 


இரண்டாவது அடையாளம்‌ மூன்று 
மனுஷர்‌ மூலமாய்‌ உண்டாகும்‌. “நீ 
அவ்விடத்தை விட்டு அப்புறம்‌ கடந்துபோய்‌, 
தாபோரிலுள்ள சமழமியில்‌ சேரும்போது. 
தேவனைப்‌. பணியும்படி  பெத்தேலுக்குப்‌ 
போகிற மூன்று மனுஷர்‌ அங்கே உன்னைக்‌ 
கண்டு சந்திப்பார்கள்‌; ஒருவன்‌ மூன்று 
ஆட்டுக்குட்டிகளையும்‌, இன்னொருவன்‌. 
மூன்று அப்பங்களையும்‌, வேறொருவன்‌ 
திராட்சரசமூள்ள ஒரு துருத்தியையும்‌ 
கொண்டுவந்து, உன்னுடைய சுகசெய்தியை 
விசாரித்து, உனக்கு இரண்டு அப்பங்களைக்‌ 
கொடுப்பார்கள்‌" சாமு 10:34). இது 
இரண்டாவது அடையாளம்‌. 


சாமுவேல்‌ இரண்டாவது 
அடையாளத்தைச்‌ சொல்லிவிட்டு, அவர்கள்‌ 
“உனக்கு இரண்டு அப்பங்களைக்‌ 
கொடுப்பார்கள்‌: அவைகளை நீ அவர்கள்‌ 
கையிலை வாங்கவேண்டும்‌" (சாமு 10:4) 
என்றும்‌ சொல்லுகிறார்‌. 

தேவனை 
ன றி வத்தக்‌ போகிறார்கள்‌ 
பெத்தேல்‌ உயரமான ஸ்தலம்‌. அது ஒரு 
ஆராதனை ஸ்தலம்‌. பெத்தேலிலே. 
கர்த்தருக்கு பலிசெலுத்துவதற்காக 
இம்மூன்று மனுஷரும்‌ அங்கே போகிறார்கள்‌. 
அவர்கள்‌ மூன்று ஆட்டுக்குட்டிகளையும்‌, 
மூன்று அப்பங்களையும்‌, திராட்சரசமுள்ள ஒரு 
துருத்தியையும்‌, கர்த்தருக்கு 
பலிசெலுத்துவதற்காக கொண்டு 
போகிறார்கள்‌. இவர்கள்‌ கர்த்தருக்கு 
போஜனபலியும்‌, பானபலியும்‌ 
செலுத்தப்போகிறார்கள்‌. 


மூன்று மனுஷரும்‌ 
பலிசெலுத்துவதற்காகப்‌ 
அவர்கள்‌ தங்களிடத்திலுள்ள 
ப்பங்களில்‌ இரண்டு 


கர்த்தருக்‌ 
போனாலும்‌. 

மூன்று 
அப்பங்களை 
சவுலிடத்தில்‌ கொடுப்பார்கள்‌. அந்த 
அப்பங்களை சவலும்‌ அவர்களுடைய 
கையிலிருந்து வாங்கிக்கொள்ளவேண்டும்‌. 
அவர்கள்‌ தங்கள்‌ அதிபதிக்கு இந்த 
அப்பங்களை: காணிக்கையாக 
செலுத்துகிறார்கள்‌. 





f= FTE 
TT 


சவுல்‌ 
அபிஷேகம்பண்ணப்பட்ட பின்பு, மனுஷர்‌ 
கையிலிருந்து வாங்கும்‌ முதலாவது 
காணிக்கை இவ்விரண்டு அப்பங்களாகும்‌. 
அந்த மூன்று மனுஷர்களுக்கு 
'சவுலைப்பற்றியும்‌ தெரியாது. தாங்கள்‌ என்ன 
செய்கிறோம்‌ என்பதம்‌ அவர்களுக்குத்‌ 
தெரியாது. இதை ஏன்‌ செய்கிறோம்‌. 
என்பதும்‌ அவர்களுக்குத்‌. தெரியாது. 
ஆனாலும்‌ அவர்கள்‌ சவுலின்‌ சுகசெய்தியை 
விசாரித்து, இரண்டு அப்பங்களை சவலுக்கு 
கொடுக்கிறார்கள்‌. கர்த்தரே அவர்களுடைய 
மனதில்‌, சவலுக்கு இரண்டு அப்பங்களைக்‌ 
கொடுக்கவேண்டுமென்று ஏவியிருக்கிறார்‌. 
இதுவும்‌ சவுலுக்கு ஒரு அடையாளமாய்ச்‌ 
சொல்லப்படுகிறது. 

சாமுவேல்‌ 
அடையாளங்களை 
மூன்றாவது 
சொல்லுகிறார்‌. இது 


ராஜாவாக 


ச ண்டு 
ந பட 
அடையாளத்தையும்‌ 
மிகவும்‌ முக்கியமான 
அடையாளமாகும்‌. “பின்பு பெலிஸ்தரின்‌ 
தாணையம்‌ இருக்கிற தேவனுடைய 
மலைக்குப்‌ போவாய்‌; அங்கே நீ 
பட்டணத்திற்குள்‌ பிரவேசிக்கையில்‌, 
மேடையிலிருந்து றங்கிவருகிற 
தீர்க்கதரிசிகளின்‌ கூட்டத்திற்கு எதிர்படுவாய்‌; 
அவர்களுக்கு முன்பாகத்‌ தம்புரும்‌ மேளமும்‌ 
நாககரமும்‌ சுரமண்டலமும்‌ போகும்‌; அவர்கள்‌ 
தீர்க்கதரிசனம்‌ சொல்லுவார்கள்‌. அப்பொழுது 
கர்த்தருடைய ஆலி உன்மேல்‌ இறங்குவார்‌; 
நீ அவர்களோடே கூடத்‌ தீர்க்கதரிசனம்‌. 
சொல்லி, மனுஷனாவாய்‌” 
சாமு 10:58). இது மூன்றாவது அடையாளம்‌. 
சவுல்‌ தீர்க்கதரிசிகளின்‌ கூட்டத்தை 
சந்திப்பார்‌. கர்த்தருடைய ஆவியானவர்‌ 
சவுலின்மேல்‌ இறங்குவார்‌. சவலும்‌ 
அவர்களோடு தீர்க்கதரிசனம்‌ சொல்லி, 
வேறு மனுஷனாவார்‌ என்பது மூன்றாவது. 
அடையாளம்‌. 
வியானவர்‌ டைய ஜீவிய, 
ம்ம்ம்‌ விக்க வரி தகம்‌ 
கொடுக்கிறார்‌. நம்மை தம்முடைய சித்தத்தின்‌ 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ தம்முடைய ஆலியானவர்‌ மூலமாய்‌ 

நமக்குள்ளே கிரியை நடப்பிக்கிறார்‌. நாம்‌ 

இதை உணர்ந்துகொள்ளும்போது நம்முடைய 

உறுதிபண்ணப்படுகிறது. 

பராமரிப்புக்களைவிட, 

ர்‌ நம்முடைய 

நம்முடைய 

விசுவாசத்தை உறுதிபண்ணும்‌ மேன்மையான 
உபாயம்‌. 


சவுல்‌ தேவனுடைய மலைக்குப்போவார்‌ 
என்று சாமுவேல்‌ சொல்லுகிறார்‌. சவுல்‌ 
தீர்க்கதரிசனம்‌ சொல்லுகிற சம்பவம்‌ 
தேவனுடைய மலையில்‌ நடைபெறுகிறது. 
இங்கே பெலிஸ்தரின்‌ தாணயம்‌ இருக்கிறது. 
பெலிஸ்தருடைய இராணுவ வீரர்கள்‌ 
தேவனுடைய மலையிலே 
முகாமிட்டிருக்கிறார்கள்‌. ஏற்கெனவே 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ பெலிஸ்தரை தங்கள்‌ 
தேசத்திலிருந்து, துரத்தியிருக்கிறார்கள்‌. 
ஆனால்‌ பெலிஸ்தரோ மறுபடியுமாய்‌, 
இஸ்ரவேல்‌ தேசத்திற்குள்‌ பிரவேசித்து, 
அங்கே பாளயமிறங்கியிருக்கிறார்கள்‌. 
பெலிஸ்தரின்‌ தாணயம்‌ இஸ்ரவேல்‌ 
தேசத்திலிருப்பது கர்த்தருடைய 
இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாரைத்‌ கர்த்தர்‌ 
கருவியாகப்‌ 


தண்டிப்பதற்காக 
தம்முடைய 
நம்முடைய ஆவிக்குரிய 


உணர்த்துவதற்கும்‌, 
நம்மை தண்டிப்பதற்கும்‌, கர்த்தர்‌ ஒரு சில 
மனுஷரை தம்முடைய கருவியாகப்‌ 
பயன்படுத்தி, நம்மைத்‌ தண்டிக்கிறார்‌, 


பெலிஸ்தரின்‌ தாணயம்‌ இருக்கிற இடம்‌ 


கண்டித்து 


தங்கியிருந்து. ஆவிக்குரிய சத்தியங்களைக்‌ 
கற்றுக்கொள்கிறார்கள்‌. பெலிஸ்தரின்‌ 
தாணயம்‌ இந்த மலையிலிருந்தாலும்‌, 
அவர்கள்‌ கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளுக்கு 
தடையாகவோ, எதிர்ப்பாகவோ இல்லை. 





f= FTE 
TT 
தாணயத்திலுள்ள 


பெலிஸ்தரின்‌ 
யுத்தவீரர்களும்‌, தீர்க்கதரிசிகளின்‌ புத்திரரும்‌ 
ஒரே ஸ்தல; சமாதானமாக. 
தங்கியிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
இருந்தாலும்‌, 

தீர்க்கதரிசிகளின்‌ 

'தடைபண்ணவில்லை. 

கர்த்தரை ஆராதிப்பதையும்‌ பெலிஸ்தர்கள்‌ 
தடுத்து நிறுத்தவில்லை. கர்த்தருடைய 
தீர்க்கதரிசிகளும்‌ பெலிஸ்தரோடு 
சமாதானமாகவே ஜீவிக்கிறார்கள்‌. 


க்கதரிசிகளின்‌ கூட்டத்தார்‌ 
மேடையிலிருந்து இறங்கி வருவதை சவுல்‌: 
பார்ப்பார்‌ 
தம்புரும்‌, 
சுரமண்டலமும்‌ 
தீர்க்கதரிசிகளின்‌ 
தீர்க்கதரிசனம்‌ சொல்லுவார்கள்‌. சவுல்‌ 
தீர்க்கதரிசிகளின்‌ கூட்டத்தாரைப்‌ பார்த்து, 
அவர்களோடு கூட சேர்ந்துகொள்வார்‌. 


இந்த தீர்க்கதரிசிகள்‌ கர்த்தருடைய 
நியாயப்பிரமாணத்தையும்‌, வேதத்தையும்‌ 
குற்றுக்கொள்வதற்காக கூடியிருக்கிறவர்கள்‌. 
இவர்கள்‌ ஆலிக்குரிய வேதபாடசாலையில்‌ 
பாக்கி 0 இருக்கிறார்கள்‌. 
இவர்கள்‌ வேதத்தின்‌ இரகசியங்களைக்‌ 
குற்று தேர்ந்து, தங்களுடைய உற்றார்‌ 
உறவினருக்கும்‌, அயலகத்தாருக்கும்‌, 
சத்தியத்தை உபதேசம்‌ பண்ணுவார்கள்‌. 


தீர்க்கதரிசிகளின்‌ 
கர்த்தரை துதிப்பார்கள்‌. சாதாரண 
ஜனங்களைவிட இவர்கள்‌ தேவனிடத்தில்‌ 
அதிக பக்தியுள்‌ ளவர்களாயிருப்பார்கள்‌. 
இவர்கள்‌ இஸ்ரவேல்‌ 
கர்த்தருக்குப்‌ பயப்படும்‌ 
பத்திமார்க்கத்திலும்‌ வழிநடத்துவார்கள்‌. 

சாமுவேல்‌ இஸ்ரவேலின்‌ 
நியாயாதிபதியாகமிருந்து, தீர்க்கதரிசிகளின்‌ 
இஸ்ரவேல்‌ தேசத்திலே. 


புத்திரருக்கு 

வேதபாடசாலைகளை ஸ்தாபித்திருக்கிறார்‌. 
சாமுவேல்‌ இந்த வேதபாடசாலையிலே, 
தீர்க்கநரிசிகளின்‌ புத்திரரையெல்லாம்‌. 
கூட்டிச்சேர்த்து, அவர்களுக்கு டட 
இரகசியங்களையும்‌, 

பிரமாணங்களையும்‌ றக்டுக்கி்‌ ர்‌. 
சாமுவேல்‌ தேவனால்‌ தெரிந்துகொள்ளப்பட்ட 
ஒரு. தீர்க்கதரிசி. சாமுவேலிடத்தில்‌ 


கூட்டத்தார்‌ 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆவிக்குரிய நற்குணங்கள்‌ அநேகம்‌ 
இருந்தாலும்‌. இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ அவரை 
தள்ளிவிடுகிறார்கள்‌. தங்களுக்கு ஒரு ராஜா 
வேண்டும்‌ என்று சொல்லுகிறார்கள்‌. 


நானும்‌ அவர்களோடு 
சேர்ந்துகொள்ளவேண்டும்‌ என்னும்‌ எண்ணம்‌ 
சவலின்‌ இருதயத்தில்‌ உண்டாயிற்று. 
கர்த்தருடைய ஆவியானவரே சவுக்கு 
இப்படிப்பட்ட விருப்பத்தைக்‌ கொடுக்கிறார்‌. 
தீர்க்கதரிசிகளின்‌ 
க்கதரிசனம்‌. 


கூட்டத்தார்‌ 
சொல்லும்போது, 
கர்த்தருடைய ஆலியானவர்‌ சவலின்மேல்‌ 
இறங்குகிறார்‌. சவலும்‌ அவர்களோடேகூட 
தீர்க்கதரிசனம்‌ சொல்லுகிறார்‌. அப்பொழுது 
சவுல்‌. வேறு மனுஷனாகிறார்‌. சவுல்‌ 
இதுவரையிலும்‌ தன்னுடைய 
சுயபலத்தினாலும்‌, சுயபராக்கிரமத்தினாலும்‌ 
ஒவ்வொரு காரியத்தையும்‌ செய்தார்‌. 
இப்போதோ அவர்‌ வேறு மனுஷனாகிறார்‌. 
கர்த்தருடைய ஆவியானவர்‌ சவலின்மேல்‌ 
இறங்கியிருப்பதினால்‌, சவுல்‌ ஆலிக்குரிய 
மனுஷனாகிறார்‌. 


சாமுவேல்‌ 


சவுலுக்கு இந்த மூன்று 
அடையாளங்களையும்‌ சொன்ன பின்பு, "இந்த 


அடையாளங்கள்‌ 
சமயத்துக்கு 


உனக்கு நேரிடும்போது, 
ஏற்றபடி நீ செய்‌. 
தேவன்‌ உன்னோடே இருக்கிறார்‌ 
சாமு 107) என்று சொல்லுகிறார்‌ 
கர்த்தருடைய  வழிநடத்துதலின்‌ பிரகாரம்‌ 
சவுல்‌ இஸ்ரவேல்‌ தேசத்தை ஆளுகை 
செய்யவேண்டும்‌. 


சவலுக்கு இந்த அடையாளங்கள்‌ 
ஏற்படும்போது, அவர்‌ சமயத்திற்கேற்றபடி 
ஒவ்வொரு காரியத்தையும்‌ செய்யலாம்‌. 
அவருடைய சொந்த புத்தியும்‌ ஞானமும்‌, 
அவரை எப்படி வழிநடத்துகிறதோ, அந்தப்‌ 
பிரகாரம்‌ அவர்‌ ஒவ்வொரு ல்‌ 
செய்யலாம்‌. சவுல்‌  சமயத்திற்கேற்றப। 
புத்தியுள்ளவராய்‌. ட ததுகொழ்ளலேண்டும்‌... 





i FTE 
TT 


கீழ்ப்படிந்து கிரியை நடப்பிக்கவேண்டும்‌. 
கர்த்தருடைய வழிநடத்தலோடு, 
சாமுவேலின்‌ ஆலோசனைகளும்‌ pri 
தேவைப்படுகிறது. சாமுவேல்‌ சவலுக்கு 
அடையாளங்களை சொன்ன பின்பு, “நீ 
எனக்கு முன்னே கில்காலுக்கு இறங்கிப்போ; 
சர்வாங்க த௲னபலிகளையும்‌ சமாதான 
பலிகளையும்‌... செலுத்தம்ரக்கு. நான்‌ 
உன்னிடத்தில்‌ வருவேன்‌. நான்‌ 
உன்னிடத்தில்‌ வந்து, நீ செய்யவேண்டியதை 
உனக்கு அறிவிக்குமட்டும்‌, ஏழுநாள்‌ 
காத்திரு" சாமு 10:8) என்று சொல்லுகிறார்‌. 


சவுல்‌ சாமுவேலுக்கு 
கில்காலுக்கு லி போககேண்டே்‌ 
அங்கே சவுல்‌ செய்ய வேண்டியதை 
சாமுவேல்‌ அவருக்கு அறிவிப்பார்‌ 
ஆனாலும்‌ சாமுவேல்‌ வருவதற்காக சவுல்‌ 
அங்கே ஏழுநாட்கள்‌ காத்திருக்கவேண்டும்‌. 
சவுல்‌. ராஜாவாக 
அபிஷேகம்பண்ணப்பட்டிருந்தாலும்‌, அவர்‌ 
கர்த்தருடைய தீர்க்கதரிமிக்காக 
காத்திருக்கவேண்டும்‌. 

சாதாரண  காரியங்களிலே 
சமயத்திற்கேற்றபடி 
ஆனால்‌. விசேஷித்த காரியங்களில்‌, 
சவுல்‌, சாமுவேலின்‌ ஆலோசனையின்‌ 
பிரகாரமாகவே  நடந்துகொள்ளவேண்டும்‌. 
சாமுவேலுக்காக காத்திருப்பது சவலுக்கு 
எளிதான காரியமாயில்லை. இந்த விஷயத்தில்‌ 
சவுல்‌ தோற்றுப்போகிறார்‌. 


சவுல்‌ 
நடந்துகொள்ளலாம்‌. 


ப அவன்‌ தனக்குச்‌ சாமுவேல்‌ 
குறித்த  காலத்தின்படி ஏழுநாள்மட்டும்‌ 
காத்திருந்தான்‌: சாமுவேல்‌ கில்காலுக்கு 
வரவில்லை, ஜனங்கள்‌ அவனை விட்டுச்‌ 
சிதறிப்போனார்கள்‌. அப்பொழுது 
சர்வாங்கதகன। ம்‌ 
பலிகளையும்‌ 
கொண்டுவாருங்கள்‌ 
சர்வாங்கதகனபலியைச்‌ 
அவன்‌ சர்வாங்க 
முடிகிறபோது, இதோ, 
சவுல்‌ அவனைச்‌ 
செய்ய 


சாமுவேல்‌ வந்தான்‌; 
சந்தித்து வந்தனன்‌ 
அவனுக்கு எதிர்கொண்டுபோனான்‌. 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நீர்‌ செய்தது என்ன என்று சாமுவேல்‌ 
கேட்டதற்கு, சவல்‌: ஜனங்கள்‌ என்னைவிட்டுச்‌ 
சிதறிப்போகிறதையும்‌, குறித்த நாட்களின்‌ 
திட்டத்திலே நீர்‌ வராததையும்‌, பெலிஸ்தர்‌ 
மிக்மாசிலே கூடிவந்திருக்கிறதையும்‌, நான்‌ 
கண்டபடியினாலே, கில்காலில்‌ பெலிஸ்தர்‌ 
எனக்கு விரோதமாய்‌ வந்துவிடுவார்கள்‌ 
ன்‌ இன்னும்‌ கர்த்தருடைய 
விண்ணப்பம்‌. 
எண்ணித்‌ 
தகனபலியைச்‌ 
என்றான்‌" 

சாமு 13:8-12). 


சவுலும்‌ 
ஒருவனோ? 
சாமு 10:9-16 


தீர்க்கதரிசிகவில்‌ 


1சாமு 10:9. அவன்‌ சாமுவேலை விட்டுப்‌ 
போகும்படி திரும்பினபோது, தேவன்‌ 
அவனுக்கு வேறே இருதயத்தைக்‌ 
கொடுத்தார்‌; அந்த அடையாளங்கள்‌. 
எல்லாம்‌ அன்றையதினமே நேரிட்டது. 


1சாமு 10:10. அவர்கள்‌ அத்த மலைக்கு 
வந்தபோது, இதோ, தீர்க்கதரிசிகளின்‌' 
கூட்டம்‌ அவனுக்கு எதிராக வந்தது; 
அப்பொ தேவனுடைய ஆவி 
அவன்மேல்‌ இறங்கினதிணால்‌, அவனும்‌ 
அவர்களுக்குள்ளே தீர்க்கதரிசனம்‌ 
சொன்னான்‌. 


1சாமு 
அவனை 


10:11. அதற்குமுன்னே 
அறித்தவர்கன்‌ எல்லாரும்‌. 
அவன்‌ தீர்க்கதரிசிகனோடிருந்து, 
தீர்க்கதரிசனம்‌ சொல்லுகிறதைக்‌ 
கண்டபோது: கசின்‌ 
வந்தது என்ன? 
தீர்க்கதரிசிகளில்‌ ஒருவனோ? 
அத்த ஜனங்கள்‌ ஒருவரோடொருவர்‌ 
சொல்லிக்கொண்டார்கள்‌. 
சோமு 1012. அங்கே. 
இருக்கிறவர்களில்‌ ஒருவன்‌: 
இவர்களுக்குத்‌ தகப்பன்‌ யார்‌ என்‌ றான்‌; 
ஆதலால்‌ சவுலும்‌ தீர்க்கதரிசிகணில்‌ 
2 என்பது 
பழமொழியாயிற்று. 


அதற்கு 





f= FTE 
TT 


காமு 10:48. அவன்‌ தீர்க்கதரிசனம்‌ 
சொல்லி. முடிந்தபின்பு, மேடையின்மேல்‌ 
வந்தான்‌. 


நோமு 10:14. அப்பொழுது சவுலுடைய 
சிறிய தகப்பன்‌: தீங்கள்‌ எங்கே 
போனீர்கள்‌ என்று அவனையும்‌ அவன்‌ 
வேலைக்காரனையும்‌ கேட்டான்‌. அதற்கு. 
அவன்‌: நாங்கன்‌ கழுதைகளைத்‌ 
தேடப்போய்‌, அவைகளை எங்குங்‌. 
காணாதபடியினால்‌, சாமுவேலி. 
டத்துக்குப்‌ போனோம்‌ என்றான்‌. 


சாமு 10:15. அப்பொழுது சவுலின்‌: 
சிறியதகப்பன்‌: சாமுவேல்‌ 
உங்களுக்குச்‌ சொன்னது என்ன? 
அதைச்‌ சொல்‌ என்றான்‌. 


சோமு 3016. சவுல்‌ தன்‌ 
சிறியதகப்பனைப்‌ பார்த்து: கழுதைகள்‌ 
அகப்பட்டது என்று எங்களுக்குத்‌ 
தீர்மானமாய்ச்‌ சொன்னார்‌ 
என்றான்‌; ஆனாலும்‌ 
ராஜ்யபாரத்தைப்பற்றிச்‌ சாமுவேல்‌ 
சொன்னதை அவனுக்கு 
அறிவிக்கவில்லை. 


சவுல்‌. சாமுவேலை விட்டுப்போகும்படி 

ப்‌ அப்போது தேவன்‌ சவுக்கு. 

இருதயத்தைக்‌ கொடுக்கிறார்‌. 

சவுலை அபிஷேகம்பண்ணினார்‌ 

விசுவாசத்தை 

உறுதிபண்ணுவதற்காக, சாமுவேல்‌ 

அவருக்கு மூன்று அடையாளங்களைச்‌ 

சொன்னார்‌. அந்த அடையாளங்களெல்லாம்‌ 
அன்றைய தினமே நிறைவேறுகிறது. 


சாமுவேல்‌ சொன்ன பிரகாரம்‌, 
ஒவ்வொரு அடையாளமும்‌ நிறைவேறும்போது, 
சவுலின்‌ மனதிலே உற்சாகமுண்டாகிறது. 
அவருடைய விசுவாசம்‌ உறுதியாகிறது. 
தம்முடைய சித்தத்தை அறிந்துகொள்வதற்கு,. 

விசேஷித்த. 


கொடுக்கிறார்‌. 
கொழுந்துவிட்டு எரிவதற்கு 
அக்கினியை அனுப்புகிறார்‌. 


கர்த்தர்‌ புதிய 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சவலே தன்‌ 
காணாமல்போன 


தேடிப்போனார்‌. 


தகப்பனாருடைய 
கழுதைகளைத்‌ 
அவருடைய மனதிலே அந்த 
எண்ணமே 

இப்போதோ கர்த்தர்‌ 
வேறே இருதயத்தைக்‌ 
ஆகையினால்‌ சவுல்‌. 
கழுதைகளைப்பற்றி 
பெலிஸ்தருக்கு 
யுத்தம்பண்ணுவது பற்றியும்‌, 


சிந்தித்துக்கொண்டிருக்கிறார்‌. 


கர்த்தர்‌ 
இருதயத்தைக்‌ கொடுத்தது, அவருடைய 
இருதயத்தின்‌ சிந்தனைகளும்‌ புதிதாயிற்று. 
இஸ்ரவேல்‌ ஜனங்களை ஆளுகை 
செய்வதற்கு தேவையான கட்டளைகளையும்‌, 
பிரமாணங்களையும்‌ பற்றி சவுல்‌ 
யோசிக்கிறார்‌. இஸ்ரவேல்‌ தேசத்திலே 
எல்வாறு நீதியை நிலைநாட்டுவது, 
வழக்குகளை: 


சிந்தித்துக்கொண்டிருக்கிறார்‌. 
ஜனத்தாரை அந்நியருடைய கைகளிலிருந்து 
எவ்வாறு பாதுகாப்பது, என்பது 
சம்மந்தமாகவும்‌ சவுல்‌ சிந்தித்து 
திட்டமிடுகிறார்‌. 


கர்த்தர்‌ சவலுக்கு புதிய இருதயத்தைக்‌ 
கொடுத்தபோது, அவருடைய மனதிலே 
இதுபோன்ற புதிய சிந்தனைகள்‌ உருவாயிற்று. 
பழைய சிந்தனைகளெல்லாம்‌ அவரை விட்டு 
நீங்கிப்போயிற்று. சவுல்‌ இதுவரையிலும்‌ 
விவசாய வேலை செய்தவர்‌. அவருடைய 
இருதயம்‌ ஒரு விவசாயியின்‌ இருதயமாகவே 
இருந்தது. அவர்‌ இதுவரையிலும்‌ ஒரு 
விவசாயிக்கு ஏற்ற பிரகாரமாக 
சிந்தித்துக்கொண்டிருந்தார்‌. எவ்வாறு, 
நிலத்தை உழுவது, எவ்வாறு நிலத்தை 
பண்படுத்துவது. எவ்வாறு விதை 
விதைப்பது. எவ்வாறு 
எல்வாறு அறுவடை 
என்பதுபோன்ற 
இதுவரையிலும்‌: 
இருந்தது. 


நீர்ப்பாய்ச்சுவது. 

செய்வது 
சிந்தனைகளே 
அவருடைய மனதில்‌ 





i= THEN 
TT 


| இப்போது கர்த்தர்‌ சவலை தம்முடைய 


ராஜாவைப்போல. 

இஸ்ரவேல்‌. 

படைத்தளபதியைப்போல. 

செயல்படவேண்டும்‌. கர்த்தர்‌ 

தம்முடைய ஊழியத்திற்கு அழைக்கும்போது, 
அந்த ஊழியத்தை செய்வதற்கு அவரை. 
தகுதிப்படுத்துகிறார்‌. 


சவலும்‌, அவருடைய வேலைக்காரரும்‌ 
பெலிஸ்தரின்‌ தாணயம்‌ இருக்கிற 
தேவனுடைய மலைக்கு வருகிறார்கள்‌. 
அப்போது, "இதோ, தீர்க்கதரிசிகளின்‌ கூட்டம்‌ 
அவனுக்கு எதிராக வந்தது: அப்பொழுது 
தேவனுடைய ஆவி அவன்மேல்‌ 
இறங்கினதினால்‌, ம்‌ 
அவர்களுக்குள்ளே 

சொன்னான்‌" (சாமு 10:10) 


அவனும்‌ 
தீர்க்கதரிசனம்‌. 


வல்‌... கிமியாவக்‌ அல்லது 
கேக்கு போமிரக்கவேண்டும கேபா 
என்னும்‌ பெயருக்கு “மலை” என்று பொருள்‌ 
சாமுவேல்‌ சவுலுக்கு சொன்ன பிரகாரம்‌, 
அவர்‌ அந்த பட்டணத்திற்குள்‌ 
பிரவேசிக்கையில்‌, மேடையிலிருந்து இறங்கி 


ஆவியானவர்‌ சிறிது நேரம்‌ 


மாத்திரம்‌ சவுலின்மேல்‌ 
இதனால்‌ சவுலின்மீது புதிய வல்லமை 
வந்து இறங்குகிறது. அவருக்கு புதிய 
அனுபவம்‌ உண்டாயிற்று. 
ஆவியானவர்‌ சவுலின்மேல்‌ 

சவலும்‌  தீர்க்கதரிசிகளின்‌ கூட்டத்தோடே 
சேர்ந்துகொள்கிறார்‌. சவலும்‌ 
அவர்களுக்குள்ளே தீர்க்கதரிசனம்‌. 
சொல்லுகிறார்‌. 


இறங்குகிறார்‌. 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


சவல்‌ 
இரகசியமாய்த்‌ 
சொல்லவில்லை. 
தெரியும்‌ 


யாருக்கும்‌ 

தீர்க்கதரிசனம்‌ 

அன்‌ ல பம்‌ 
வண்ணமாக, 


பார்க்கிறார்கள்‌ 


அதற்குமுன்னே சவுலை அறிந்தவர்கள்‌ 
எல்லாரும்‌ சவல்‌ தீர்க்கதரிசிகளோடிருந்து, 
தீர்க்கதரிசனம்‌. சொல்லுகிறதைக்‌ 
கண்டபோது: “கீசின்‌ குமாரனுக்கு வந்தது 
என்ன? சவலும்‌ தீர்க்கதரிசிகளில்‌ 
ஒருவனோ?” என்று அந்த ஜனங்கள்‌ 
ஒருவரோடொருவர்‌ சொல்லிக்‌ 
கொள்கிறார்கள்‌ சாமு 1031). 


சவலை அறிந்தவர்கள்‌ 
உற்றார்‌ உறவினராகவோ 
அவருடைய ஊராராகவோ 
வாய்ப்புள்ளது. தீர்க்கதரிசிகளின்‌ 
புத்திரரோடு சவுலை பார்ப்பதும்‌, சவுல்‌ 
அவர்களுக்குள்ளே தீர்க்கதரிசனம்‌ 
சொல்லுவதை கேட்பதும்‌ அவர்களுக்கு 
மிகவும்‌ ஆச்சரியமாமிருக்கிறது. ஜனங்கள்‌ 
சவுலை ராஜாவாக ஏற்றுக்கொள்‌ வேண்டும்‌ 
என்பதற்காக, கர்த்தர்‌ அவர்களை 
ஆயத்தம்பண்ணுகிறார்‌. 

அவர்கள்‌ சவலைப்‌ பார்த்து, “கீசின்‌ 
குமாரனுக்கு வந்தது என்ன” என்று 
கேட்கிறார்கள்‌. தீர்க்கதரிசிகளின்‌ புத்திரர்‌ 


அவருடைய 
wo 
இருப்பதற்கு 


கீசின்‌ வீடு 


சேர்ந்திருந்ததில்லை. சவுல்‌ இதற்கு முன்‌ 
அவர்களுக்குள்ளே தீர்க்கதரிசனம்‌ 
சொன்னதுமில்லை. 


தேவனுடைய ஆவியானவர்‌ சவுலின்மீது. 

ப்‌ ல்‌, சவலும்‌ தீர்க்கதரிசிகளின்‌ 

ன தீர்க்கதரிசனம்‌. 

சொல்லுகிறார்‌. இதைப்‌ பார்த்தபோது சவுலை 

இதற்கு முன்னே அறிந்தவர்களுக்கு மிகவும்‌ 
ஆச்சரியமாயிருக்கிறது. 





i FTN 
TT 


ஏற்பாட்டுக்காலத்திலே பவுல்‌ 

விசுவாசிகளைத்‌ 

கர்த்தர்‌ சவுலை 

அவரை  இரட்சித்தார்‌. 

அவருடைய பெயரை பவுல்‌ என்று மாற்றினார்‌. 

பவுல்‌ இயேசுகிறிஸ்துவின்‌ சுவிசேஷத்தைப்‌ 

பிரசங்கம்பண்ணினார்‌. ஒரு காலத்தில்‌. 

கிறிஸ்துவின்‌ சவிசேஷத்திற்கு எதிர்த்து 

நின்றவர்‌, இப்போது கிறிஸ்துவின்‌. 

சுவிசேஷத்தைப்‌ பிரசங்கம்பண்‌ ணுவதைப்‌ 
பார்த்து, ஜனங்கள்‌ ஆச்சரியப்பட்டார்கள்‌. 


நாமத்தைத்‌. தொழுதுகொள்ளுகிறவர்களை 
நாசமாக்கி, இங்கேயும்‌ அப்படிப்பட்டவர்களைக்‌ 
கட்டிப்‌ பிரதான ஆசாரியர்களிடத்திற்குக்‌. 
கொண்டுபோகும்படி வந்தவன்‌ 
இவனல்லவா என்றான்‌” (அப்‌ 9:21). 


கர்த்தர்‌ 
இருதயத்தைக்‌ கொுக்கு்போது. 
அவருடைய சுபாவத்தில்‌ மாற்றமுண்டாகும்‌. 
கர்த்தர்‌ கொடுக்கும்‌ வேறே ்‌ 
அந்த நபருடைய 

வெளிப்படும்‌. கர்த்தர்‌ கொடுக்கும்‌ வேறே 
இருதயத்தை, வெளிப்படுத்தாமல்‌ மறைவாக 
வைத்திருக்க முடியாது. 


சவுலை அறிந்தவர்கள்‌ 
குமாரனுக்கு வந்தது என்ன? சவலும்‌: 
தீர்க்கதரிசிகளில்‌ ஒருவனோ?" என்று, 
பொதுவாக சொல்லிக்கொள்கிறார்கள்‌. 
அப்போது அவர்களில்‌ அங்கே 
இருக்கிறவர்களில்‌ ஒருவன்‌, மிகுந்த 
ஞானத்தோடு, “இவர்களுக்கு தகப்பன்‌ யார்‌" 
சாமு 10:12) என்று கேட்கிறார்‌. 


'கீசின்‌ 


'தகப்பன்‌” என்னும்‌ வார்த்தைக்கு, 
“போதகர்‌” அல்லது. “ஆசிரியர்‌” என்று 
பொருள்‌. தீர்க்கதரிசிகள்‌ எல்லோருக்கும்‌. 
கர்த்தரே ஆசிரியராகயிருக்கிறார்‌. கர்த்தரே 
அவர்கள்‌ எல்லோருக்கும்‌. 
கற்றுக்கொடுக்கிறார்‌. தீர்க்கதரிசிகள்‌ 
தங்கள்‌ சுயமாய்ப்‌ பேசுவதில்லை. கர்த்தர்‌ 
கொடுக்கும்‌ வார்த்தைகளைப்‌ 
பேசுகிறார்கள்‌. தீர்க்கதரிசன வரம்‌. 
கர்த்தரிடத்திலிருந்தே வந்திருக்கிறது 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


கர்த்தருடைய கரம்‌ ஒருபோதும்‌ 
குறுகிப்போகவில்லை. கர்த்தரே 
தீர்க்கதரிசிகளின்‌ புத்திரரை தீர்க்கதரிசனம்‌. 
சொல்ல வைக்கிறார்‌. கர்த்தரே 
அவர்களுக்கு 'தகப்பனாயிருக்கிறார்‌. 
கர்த்தரால்‌ கூடாத காரியம்‌ ஒன்றுமில்லை. 
கர்த்தர்‌ சவுலையும்‌ தீர்க்கதரிசியாக 
மாற்றியிருக்கிறார்‌. ஆகையினால்‌ சவலும்‌ 
தீர்க்கதரிசிகளில்‌ ஒருவராயிருக்கிறார்‌. 
தீர்க்கதரிசிகளின்‌ கூட்டத்தார்‌ 
தீர்க்கதரிசனம்‌ சொல்லுவதுபோல சவலும்‌ 
அவர்களுக்குள்ளே தீர்க்கதரிசனம்‌ 
சொல்லுகிறார்‌. 


“இவர்களுக்கு தகப்பன்‌. யார்‌" 
அங்கே க்கிறவர்களில்‌, 
சொல்லும்போது, அவன்‌ 
மனதில்‌ நினைத்தே இந்த வாக்கியத்தை 
சொல்லிமிருக்கவேண்டுமென்று 
வேதபண்டிதர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. 
தீர்க்கதரிசிகளின்‌ கூட்டத்தார்‌ எல்லோருக்கும்‌. 
சாமுவேலே தகப்பனாமிருக்கிறார்‌. சாமுவேலே 
அவர்களுடைய போதகராகவும்‌, 
ஆசிரியராகவும்‌ இருக்கிறார்‌. 


“சவலும்‌ தீர்க்கதரிசிகளில்‌ ஒருவனோ" 
என்னும்‌ வாக்கியம்‌ இஸ்ரவேல்‌ தேசத்திலே 
பழமொழியாயிற்று. ஒரு மோசமான மனுஷன்‌ 
நன்மையான காரியத்தை செய்யும்போது, 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌, இந்த வாக்கியத்தை 
பழமொழியாகச்‌ சொல்லுவது வடக்கம்‌. ஒரு 
மோசமான மனுஷன்‌ நல்லவர்களுடைய 
கூட்டத்தில்‌ சேர்ந்திருக்கும்போதும்‌, அவர்கள்‌ 

ந்த வாக்கியத்தை பழமொழியாக 
சொல்லுவார்கள்‌. 


சாமுவேல்‌, ஒருவருக்கும்‌ தெரியாமல்‌, 

தைலக்குப்பியை சவலுடைய 

தலையின்‌ அவரை முத்தம்‌ 

சவுலை இஸ்ரவேலுக்கு ராஜாவாக 

ர்‌. இது யாருக்கும்‌ 

தெரியாமல்‌ மறைவாகவும்‌, இரகசியமாகவும்‌ 

சாமு 103) 

தீர்க்கதரிசிகளின்‌ 

தீர்க்கதரிசனம்‌ 

ஒருவருக்கும்‌. 

நடைபெறவில்லை. 

பிரத்தியட்சமாக, 

வெளிப்படையாக எல்லோருக்கும்‌ முன்பாக 
நடைபெறுகிறது. 





i a 
TT 


சவுல்‌ தீர்க்கதரிசனம்‌ சொல்லி முடிந்த 
பின்பு மேடையின்மேல்‌ வருகிறார்‌. கர்த்தர்‌ 
தனக்குக்‌ கொடுத்த கிருபைகளுக்காகவும்‌, 
இரக்கங்களுக்காகவும்‌, 
நன்றிசொல்லுவதற்காக. 
மேடையின்மேல்‌ வருகிறார்‌. 
கிருபையும்‌ இரக்கமும்‌. 
தொடர்ந்து தங்கியிருக்கவேண்டும்‌ 
ஜெபம்பண்ணுவதற்காகவும்‌, 
மேடையின்மேல்‌ வருகிறார்‌ (சாமு 10:13) 


என்று 


அப்பொழுது சவலுடைய சிறிய தகப்பன்‌: 
எங்கே போனீர்கள்‌" என்று. 
சவுலின்‌ வேலைக்காரனையும்‌. 
அதற்கு சவுல்‌: “நாங்கள்‌ 
கழுதைகளைத்‌ தேடப்போய்‌, அவைகளை 
எங்குங்‌ காணாதப்டியினால்‌, சாமுவேலி 
பத்துக்குப்‌ போனோம்‌” சொமு 
1044) என்று சொல்லுகிறார்‌. 
சவுல்‌. தன்னுடைய 
அனுபவங்களெல்லாவற்றையும்‌, தன்னுடைய 
சிறிய தகப்பனிடத்தில்‌ வெளிப்படுத்தவில்லை. 
சொல்லவேண்டியதை சொல்லுகிறார்‌. 
மறைக்க வேண்டியதை மறைக்கிறார்‌. 
சவுலின்‌ சிறிய தகப்பன்‌, சவலை 
மேடையின்மேல்‌ வந்து பார்த்தாரா அல்லது 
சவுல்‌ மேடையின்‌ மேல்‌ ஜெபம்பண்ணிவிட்டு, 
கீழே இறங்கி வரும்போது பார்த்தாரா என்று 
தெரியவில்லை. ஆனாலும்‌ அவர்‌ சவலைப்‌ 
பார்த்தவுடன்‌, “நீங்கள்‌ எங்கே போனீர்கள்‌" 
என்று விசாரிக்க ஆரம்பித்துவிடுகிறார்‌ 


சவுல்‌ சாழுவேலினிடத்திற்குப்போனது 
மறைவான இரகசியமல்ல. த சம்பவம்‌ 
சவுலோடுகூட இருக்கிற வேலைக்காரனுக்கும்‌ 
தெரியும்‌. ஆகையினால்‌ 
'சாமுவேலிடத்திற்குப்போனோம்‌ 
சொல்லுகிறார்‌. 

சவுலின்‌ சிறிய தகப்பனுக்கு 
சாமுவேலைப்பற்றி தெரிந்திருப்பதற்கு 
வாய்ப்புள்ளது. சாமுவேல்‌ சவலுக்கு என்ன 
சொல்லியிருப்பார்‌ 
அறிந்துகொள்வதில்‌ 


சவலின்‌ 
உங்களுக்குச்‌ சொன்னது என்ன? அதைச்‌ 
சொல்‌” சாமு 10:15) என்று கேட்கிறார்‌. 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ராஜ்யபாரத்தைப்பற்றி 
ஒன்றும்‌ சொல்லவில்லை. 


சவல்‌ தன்‌ சிறிய தகப்பனைப்‌ பார்த்து: 
'கழுதைகள்‌ அகப்பட்டது என்று எங்களுக்குத்‌ 
தீர்மானமாய்ச்‌ சொன்னார்‌" (சாமு 10:16) 
என்று சொல்லுகிறா! ஆனாலும்‌ 
ராஜ்யபாரத்தைப்பற்றிச்‌ சாமுவேல்‌ 
சொன்னதை சவல்‌ தன்‌ சிறிய தகப்பனுக்கு 
அறிவிக்கவில்லை. 

சவுல்‌ ராஜ்யபாரத்தைப்பற்றி 
அறிவிக்காமலிருப்பது, சவுலின்‌ 
மனத்தாழ்மைக்கும்‌, அவருடைய புத்திக்கும்‌ 
எடுத்துக்காட்டாயிருக்கிறது. ஒரு வேளை 
சவல்‌ ராஜ்யபாரத்தைப்பற்றி 
சொல்லியிருந்தால்‌, 
தகப்பன்‌ 
பொறாமைப்பட்டிருப்பார்‌ 
தகப்பன்‌, சவலுக்கு 
தீங்குகளெல்லாம்‌ 

சவலுக்குத்‌ 


செய்வார்‌ 
என்பது, தெரியாது. 
தேவையில்லாத பிரச்சனைகளை 
வரவழைத்துக்‌ கொள்ளக்கூடாது என்று 
தீர்மானித்து, சவல்‌ தன்னுடைய சிறிய 
தகப்பனுக்கு, சாமுவேல்‌ ராஜ்யபாரத்தைப்பற்றி 
சொன்னது ஒன்றையும்‌ அறிவிக்கவில்லை. 


என்னென்ன 


ராஜா வாழ்க 
1சாமு 1017-27 


சாமு 10:17. சாமுவேல்‌ ஜனங்களை: 
மிஸ்பாவிலே. கர்த்தரிடத்தில்‌ 
வரவழைத்து, 


சோமு 10:18. இஸ்ரவேல்‌ புத்திரரை 
நாக்கி: இஸ்ரவேலின்‌: 
தக்‌ கர்த்தர்‌ சொல்லுகிறது. 
என்னவென்றால்‌, நான்‌ இஸ்ரவேலை 
எகிப்திலிருந்து புறப்படப்பண்ணி, 
உங்களை எகிப்தியர்‌ கைக்கும்‌, 
உங்களை இறுகப்பிடித்த. எல்லா 
ராஜ்யத்தாரின்‌ கைக்கும்‌ 
'நீங்கலாக்கிவிட்டேன்‌. 





i FTE 
TT 


ந்காமு 10:19. தீங்கனேோ உங்களுடைய 
எல்லாத்‌ தீங்குகளுக்கும்‌ 
நெருக்கங்களுக்கும்‌ உங்களை 
நீங்கலாக்கி ரட்சித்த உங்கன்‌ தேவனை 
இத்நானிலே புறக்கணித்து, ஒரு 
ராஜாவை எங்கள்மேல்‌ ஏற்படுத்தும்‌ 
என்று அவரிடத்தில்‌ 
கேட்டுக்கொண்டீர்கன்‌; இப்பொ, 
கர்த்தருடைய சத்திதியில்‌ உங்கள்‌: 
வம்சங்கவின்‌ படியேயும்‌, 
ஆயிரங்களான 
சேர்வைகளின்படியேயும்‌, 
நில்லுங்கள்‌ என்றான்‌. 


உங்கள்‌. 
வத்து 


கோமு 10:20. சாமுவேல்‌ இஸ்ரவேலின்‌: 
கோத்திரங்களையெல்லாம்‌ 
சேரப்பண்ணினயின்‌ பு. பென்யமீன்‌ 
கோத்திரத்தின்மேல்‌ சீட்டு விழுந்தது. 


காமு 1021. அவன்‌ பென்யமீன்‌ 
கோத்திரத்தை 

குடும்பங்களின்‌ 

பண்ணினயின்பு, 

குடும்பத்தின்மேலூம்‌, அதிலே 
குமாரனாகிய சவுலின்மேலும்‌, சீட்டு. 
விழுந்தது; அவனைத்‌ தேடினபோது, 
அவன்‌ அகப்படவில்லை. 


காமு 10:22. அவன்‌ இனி இங்கே 
வருவானோ எண்று அவர்கன்‌ திரும்பக்‌ 
கர்த்தரிடத்தில்‌ விசாரித்தபோது: 
இதோ, அவன்‌ தனவாடங்களிருக்கிற 
இடத்திலே ஒளித்துக்‌ 
கொண்டிருக்கிறான்‌ எண்று கர்த்தர்‌. 
சொன்னார்‌. 


காமு 10:28. அப்பொழுது அவர்கள்‌ 
ட்ட அங்கேயிருந்து! அவனை 
அழைத்துக்கொண்டுவந்தார்கள்‌; 
அவன்‌ ஜனங்கள்‌ நடுவே வந்தா 
நின்றபோது, எல்லா ஜனங்களும்‌ அவன்‌ 
தோளுக்குக்‌ கீழாயிருக்கத்தக்க 
உயரமுன்னவனாயிருத்‌தான்‌.. 


ப்‌ 10:24. அப்பொழுது சாமுவேல்‌ 
ஜனங்களையும்‌ நோக்கி: 


கர்த்தர்‌ தெரித்து கொண்டவனைப்‌ 
பாருங்கள்‌, சமஸ்தஜனங்களுக்குள்ளும்‌. 
அவனுக்குச்‌ சமாணமானவன்‌ இல்லையே 
என்றான்‌; அப்பொழுது ஜனங்கள்‌ 
எல்லாரும்‌ ஆர்ப்பரித்து: ராஜா வாழ்க 
என்றார்கள்‌. 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


1சாமு 10:25. சாமுவேல்‌ ராஜாங்கத்தின்‌ 
முறையை ஜனங்களுக்குத்‌ தெரிவித்து, 
புஸ்தகத்தில்‌ எழுதி, 
சத்திதியில்‌ வைத்து, 
அவரவர்‌ 

வீட்டுக்கு அனுப்பிவிட்டான்‌. 


1சாமு 10:26. சவலும்‌ கிபியாவிலிருக்கிற 
தன்‌ வீட்டுக்குப்‌ போனான்‌; 
இராணுவத்தில்‌ தேவன்‌ எவர்கள்‌: 
மனதை ஏவினாரோ, அவர்களும்‌ 
அவனோடே கூடப்‌ போனார்கள்‌. 


1காமு 10:27. ஆனாலும்‌ பேலியானின்‌. 
மக்கன்‌: 


: இவனா நம்மை 
ரட்சிக்கப்போகிறவன்‌ என்று சொல்லி, 
அவனுக்குக்‌ காணிக்கை. 
கொண்டுவராமல்‌ அவனை 
அசட்டைபண்ணினார்கன்‌. அவனோ 
காதுகேளாதவன்போல இருந்தான்‌. 


சாமுவேல்‌ இஸ்ரவேல்‌ 
மிஸ்பா க்‌ 
அவர்களை கர்த்தருடைய 
வரவழைக்கிறார்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய சுதந்தரத்தின்மேல்‌ 
அபிஷேகம்பண்ணியிருக்கிறார்‌ 
நியாயம்‌ விசாரிப்பதற்கு ஒரு 
ஏற்படுத்த வேண்டும்‌ என்று 
ஜனங்கள்‌ சாமுவேலிடம்‌ 
சாமுவேல்‌ இதுபற்றி 
ஜெபம்பண்ணினார்‌. கர்த்தர்‌ சவுலை. 
இஸ்ரவேல்‌ தேசத்திற்கு ராஜாவாகக்‌ 
கொடுத்திருக்கிறார்‌. 

சவலை இஸ்ரவேலின்‌ ராஜாவாக 
சிங்காசனத்தில்‌. அமரச்செய்யவேண்டும்‌. 
இதை ஒருவருக்கும்‌. தெரியாமல்‌ 
இரகசியமாய்ச்‌ செய்யமுடியாது. 
இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ எல்லோரையும்‌ 
வரவழைத்து, அவர்களுக்கு முன்பாக 
சவலை ராஜாவாக 
அபிஷேகம்பண்ணவேண்டும்‌. இஸ்ரவேலின்‌ 
எல்லா கோத்திரத்தாரும்‌, 
இஸ்ரவேலிலே. மூப்பரானவர்களும்‌ 
மிஸ்பாவுக்கு வரவேண்டும்‌. 


னங்களை 
ர்க்கிறார்‌. 
சமுகத்திலே. 
சவுலை 
தலைவனாக 
தங்களை 
ராஜாவை 
இஸ்ரவேல்‌ 
கேட்டார்கள்‌. 
கர்த்தரிடத்தில்‌ 





i a 
TT 


இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ சாமுவேலின்‌ 
அழைப்பை ஏற்றுக்கொண்டு, மிஸ்பாவிலே 
கர்த்தருடைய சமுகத்தில்‌ கூடிவருகிறார்கள்‌. 
அவர்கள்‌ மத்தியில்‌ கர்த்தருடைய விசேஷித்த 
பிரசன்னமும்‌ இருக்கிறது. சாமுவேல்‌ 
ஜனங்களை மிஸ்பாவிலே “கர்த்தரிடத்தில்‌” 
வரவழைத்தார்‌ சாமுவேல்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனங்கள்‌ மத்தியிலே கர்த்தருடைய 
சித்தத்தின்‌ பிரகாரம்‌ கிரியை செய்கிறார்‌. 


இஸ்ரவேல்‌ 
நியாயாதிபதியின்‌ 
தீர்க்கதரிசியின்‌ 
தள்ளிவிட்டார்கள்‌. 
வேண்டும்‌ என்று கேட்டார்கள்‌. 
நிமித்தமாக சாமுவேல்‌ 
ஜனங்களைக்‌ கடிந்துகொள்கிறார்‌ 


ஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ தேவனுடைய 
தெய்வீக ப தகம்‌ 


ஆளுகை! 
சந்தோஷமாயிருந்தார்கள்‌. இஸ்ரவேலின்‌ 
தேவனாகிய கர்த்தர்‌ அவர்களை 
எகிப்திலிருந்து ந ன்‌ கர்த்தர்‌ 
அவர்களை ர்‌ தைக்கும்‌, 
அவர்களை இறுக பத்த எல்லா 
ராஜ்யத்தாரின்‌ கைக்கும்‌ க்கா? 
சாமு 10:18). 


ஜனங்கள்‌ 
ஆளுகையையும்‌, 


ஆளுகையையும்‌ 
தங்களுக்கு ஒரு ராஜா 
இதன்‌ 
இஸ்ரவேல்‌ 


கர்‌ இஸ்ரவேல்‌ ஜனங்களை 
சூசை செய்தபோது. அவர்களை அந்நிய 
ஜாதியாரால்‌ ஒடுக்க முடியவில்லை. 
அவர்களை இறுகப்பிடித்த எல்லா 
கைகளுக்கும்‌, கர்த்தர்‌ தம்முடைய ஜனத்தை 
நீங்கலாக்கி விடுவித்தார்‌. இதற்குமேல்‌ 
அவர்களுக்கு வேறு ஒன்றும்‌ தேவையில்லை. 
ஆனால்‌ கர்த்தருடைய  ஜனங்களோ 
தேவனுடைய தெய்வீக ஆளுகையிலே. 
'திருப்தியாயில்லை. 
சாமுவேல்‌ இஸ்ரவேல்‌ ஐனத்தாரின்‌. 
மதியீனத்தை அவர்களுக்கு 
வெளிப்படுத்துகிறார்‌. “நீங்களோ 
உங்களுடைய எல்லாத்‌ தீங்குகளுக்கும்‌ 
நெருக்கங்களுக்கும்‌ உங்களை நீங்கலாக்கி. 
ரட்சித்த உங்கள்‌ தேவனை இந்நாளிலே. 
பத்தி ஒரு ராஜாவை எங்கள்மேல்‌ 
தும்‌ என்று அவரிடத்தில்‌ 
கேட்டுக்கொண்டிர்கல்‌ சோமு 10:19) என்று 
சாமுவேல்‌ மிஸ்பாவிலே கூடிவந்திருக்கிற 
இஸ்ரவேல்‌ ஜனத்தாரிடம்‌ சொல்லுகிறார்‌. 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
புறக்கணிக்கவில்லை. அவர்கள்‌ 
புறக்கணித்திருக்கிறார்கள்‌. 
புறக்கணிக்கிறவர்களை 
புறக்கணித்துவிடுவார்‌. 
கனம்பண்ணுகிறவர்களை 
கனம்பண்ணுவார்‌. தம்மை 
அசட்டைபண்ணுகிறவர்களை கர்த்தர்‌ 
கனானம்பண்ணுவார்‌. இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
கர்த்தரைவிட்டு விலகிப்போய்விடுகிறார்கள்‌. 
கர்த்தரும்‌ தம்முடைய நீதியினால்‌ அவர்களை 
விட்டு விலகிப்போய்விடுகிறார்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ “ஒரு 
எங்கள்மேல்‌ ஏற்படுத்தும்‌” என்று 
கர்த்தரிடத்தில்‌ கேட்டார்கள்‌. கர்த்தரும்‌ 
அவர்களுடைய இருநய கடினத்தினிமித்தம்‌, 
அவர்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்த. 
சித்தமாயிருக்கிறார்‌. இஸ்ரவேலின்‌ ராஜாவை 
சீட்டுப்போட்டு தேர்ந்தெடுக்கவேண்டும்‌ என்று, 
சாமுவேல்‌ சொல்லுகிறார்‌. இது கர்த்தருடைய 
தீர்மானம்‌. 
சாமுவேல்‌ இஸ்ரவேல்‌ ஜனங்களிடம்‌, 
“இப்பொழுது கர்த்தருடைய சந்நிதியில்‌ 
உங்கள்‌ வம்சங்களின்படியேயும்‌, 
ஆமிரங்களான உங்கள்‌ 
சேர்வைகளின்படியேயும்‌, வந்து நில்லுங்கள்‌” 
சொமு 10:19) என்று சொல்லுகிறார்‌. 
அதன்பின்பு சாமுவேல்‌ 
இஸ்ரவேலின்‌ கோத்திரங்களையெல்லாம்‌ 
சேரப்பண்ணுகிறார்‌. அவர்கள்‌ பேரில்‌ 
சீட்டுப்போடுகிறார்‌. 


சாமுவேலை 
தேனைக்‌ 
தம்மைப்‌ 
கர்த்தரும்‌ 
தம்மை 
கர்த்தர்‌ 


ராஜாவை 


பென்யமீன்‌ 

விழுகிறது. 

கோத்திரத்தை 

குடும்பங்களின்படியே சேரப்‌ 

பண்ணினபின்பு, மாத்திரி குடும்பத்தின்‌ மேலும்‌, 

அதிலே கீசின்‌ குமாரனாகிய சவுலின்மேலும்‌, 
சீட்டு விழுகிறது (1சாமு 10:21). 





f= THEN 
TT 


சீட்டுப்போட்டு 
கர்த்தருக்கு பிரியமானது. 


ராஜாவாயிருப்பார்‌ 
க 


டட தம வனாக, 
சீட்டுப்போடுகிறார்‌. ட்‌ 


ராஜாவாயிருக்கவேண்டும்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனத்தாரும்‌ 
அங்கீகரிக்கிறார்கள்‌. 


கர்த்தருடைய சித்தத்திற்கு ஒருவரும்‌ 
எதிர்த்து நிற்கவில்லை. சவலுக்கு 
விரோதமாக ஒருவரும்‌ பேசவில்லை. 
சவலின்‌ பேரில்‌ சீட்டு விழுந்தவுடன்‌, 
சவுல்‌ அந்த இடத்திலே வந்து நிற்பார்‌ 
என்று. ஜனங்கள்‌ எதிர்பார்க்கிறார்கள்‌. 
ஆனால்‌ சவுலோ அங்கே வரவில்லை. 
ஜனங்கள்‌ சவுலைத்‌ தேடுகிறார்கள்‌. ஆனால்‌ 
சவுலோ அகப்படவில்லை. 


சவல்‌ இங்கே வருவாரா 
வரமாட்டாரா என்பதையும்‌ 

ஜனங்கள்‌ கர்த்தரிடத்தில்‌ விசாரிக்கிறார்கள்‌. 
கர்த்தர்‌ அவர்களுக்கு, இதோ 
அவன்‌ 'தளவாடங்கள்‌ இருக்கிற 
இடத்திலே ஒளித்துக்கொண்டிருக்கிறான்‌"' 
சாமு 10:22) என்று சொல்லுகிறார்‌ 


இஸ்ரவேல்‌ 

கைகளில்‌ அகப்படாமல்‌, 
ஒளித்துக்கொண்டால்‌, 

தன்னைக்‌ கண்டுபிடிக்க முடியாது என்றும்‌, 
அப்போது அவர்கள்‌ தன்னை 
ராஜாவாக்கமாட்டார்கள்‌ என்றும்‌ 
அவர்கள்‌ மேலும்‌ ஒரு சீட்டைப்போட்டு, 
தனக்குப்‌ பதிலாக. வேறு யாராவது. 
ஒருவரை ராஜாவாகத்‌ தெரிந்தெடுப்பார்கள்‌ 
என்றும்‌ சவுல்‌. எதிர்பார்க்கிறார்‌. 
சவலுக்கு ராஜ்யபாரத்தை ஏற்றுக்கொள்ள 
இஷ்டமில்லை. அவருக்கு இஸ்ரவேலுக்கு 
ராஜாவாயிருக்க விருப்பமில்லை. 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சவல்‌ தன்னுடைய பலவினத்தையே 
நினைத்துக்கொண்டிருக்கிறார்‌. தான்‌ 
சாதாரணமானவர்‌ என்றும்‌, இஸ்ரவேலின்‌ 
ராஜாவாயிருப்பதற்கு தனக்கு தகுதியில்லை 
என்றும்‌ சவுல்‌ நினைக்கிறார்‌. இஸ்ரவேல்‌ 
ஜனங்களை நியாயம்‌ விசாரிப்பதும்‌, 
அவர்களை ஆளுகை செய்வதும்‌ மிகப்பெரிய 
பொறுப்பு என்றும்‌, அந்தப்‌ பொறுப்பை 
நேர்த்தியாய்‌ நிறைவேற்றுவதற்கு தான்‌ 
எவ்வளவேனும்‌ பாத்திரவானல்ல என்றும்‌ 
சவல்‌ தன்னைப்பற்றி மிகவும்‌ தாழ்மையாய்‌ 
நினைக்கிறார்‌. 


இஸ்ரவேல்‌. தேசத்திற்கு தான்‌ 
ராஜாவானால்‌, தன்னுடைய உற்றார்‌ உறவினர்‌ 
எல்லோரும்‌, தன்மீது பொறாமைப்படுவார்கள்‌ 
என்று சவுல்‌ யோசிக்கிறார்‌. தேவையில்லாத 
போட்டிகளையும்‌, பொறாமைகளையும்‌ 
தவிர்த்து விடுவது நல்லது என்று சவுல்‌ 
விரும்புகிறார்‌. 


ரலேல்‌. ஜனங்கள்‌ 


எல்லோரையும்‌ எ ஸ்பிலிலே கர்த்தரிடத்தில்‌ 
வரவழைத்து, தங்களுக்கு ஒரு ராஜாவை 
ஏற்படுத்தும்‌ என்று கேட்டதற்காக, சாமுவேல்‌ 
அவர்களை கடிந்துகொள்கிறார்‌. அவர்கள்‌ 
தங்கள்‌ தேவனைப்‌ புறக்கணித்துவிட்டு, 
தங்களுக்கு ஒரு ராஜாவை 
ஏற்படுத்தலேண்டும்‌. என்று 
கேட்டிருக்கிறார்கள்‌ என்பதை, சவுல்‌ 
இப்போது. சாமுவேல்‌ மூலமாய்‌ 
அறிந்துகொள்கிறார்‌. ஜனங்கள்‌ பாவம்‌ 
செய்திருக்கிறார்கள்‌. தான்‌ 
ராஜாவாகமிருப்பதற்கு சம்மதித்தால்‌, 
ஜனங்களுடைய பாவங்களில்‌ தனக்கும்‌ 
பங்கு வரும்‌ என்று சவுல்‌ பயப்படுகிறார்‌. 
இக்காலத்தில்‌ இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 
மிகவும்‌ தாழ்ந்த நிலமையிலிருக்கிறார்கள்‌. 
பெலிஸ்தியரும்‌, அம்மோனியரும்‌ 
இஸ்ரவேலரை ஒடுக்குகிறார்கள்‌. இந்த 
சூழ்நிலையில்‌ சவுல்‌. இஸ்ரவேலுக்கு 
ராஜாவானால்‌, அவர்‌ யுத்தங்களை 
முன்னின்று நடத்த வேண்டியது வரும்‌. பல 
சோதனைகளை சந்திக்க வேண்டியது வரும்‌. 
சவலுக்கு கஷ்டங்களும்‌ நஷ்டங்களும்‌ வர 
வாய்ப்புள்ளது. இவற்றை தைரியமாய்ச்‌ 
சந்திப்பதற்கு சவுல்‌ ஆயத்தமாயில்லை. 
ஆகையினால்‌ சவுல்‌ யாருடைய கண்களிலும்‌ 





f= FTE 
TT 


கர்த்தர்‌ 
சர்லவியாபகழுமுள்ளவர்‌. 
இரகசியம்‌ - 


தெரியாத 
கர்த்தருடைய 
நம்மால்‌ 
ஒளிந்துகொள்ளமுடியாது. 

ஜனங்கள்‌: சவுலைத்‌ தேடி, 
அகப்படாமல்‌ போனபோது, 
கர்த்தரிடத்திலே திரும்பவும்‌ விசாரிக்கிறார்கள்‌. 
"சவுல்‌ இனி வருவாரா" என்று 
கேட்கிறார்கள்‌. ஜனங்கள்‌ மேலும்‌ மேலும்‌ 
சீட்டுப்போட்டு, கர்த்தரிடத்தில்‌ விசாரித்துக்‌ 
கேட்பதற்கு தயங்கவில்லை. 


சவுல்‌ எங்கே 

கர்த்தர்‌ இஸ்‌! 
வெளிப்படுத்துகிறார்‌ ம்‌ ்‌ 
தளவாடங்களிருக்கிற இடத்திலே ஒளித்துக்‌ 
கொண்டிருக்கிறான்‌” (சாமு 10:22) என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. அப்பொழுது 
ஜனங்கள்‌ தளவாடங்கள்‌ இருக்கிற 
இடத்திற்கு ஓடுகிறார்கள்‌. அங்கே சவலைக்‌ 
ஜனங்கள்‌ இருக்கும்‌ 
அழைத்துக்கொண்டு. 


சவுல்‌ ஜனங்கள்‌ நடுவே வந்து 
நின்றபோது, எல்லா ஜனங்களும்‌ அவருடைய 
தோளுக்குக்‌ கீழாயிருக்கத்தக்க 
உயரமுள்ளவராயிருக்கிறார்‌. சாமு 10:23) 
சாமுவேல்‌ இஸ்ரவேல்‌ ஜனங்களுக்கு முன்பாக 
சவுலை காண்பிக்கிறார்‌ 

அப்பொழுது சாமுவேல்‌ எல்லா 
ஜனங்களையும்‌ நோக்கி: “கர்த்தர்‌ தெரிந்து 
கொண்டவனைப்‌ பாருங்கள்‌, 
சமஸ்தஜனங்களுக்குள்ளும்‌ அவனுக்குச்‌ 
சமானமானவன்‌ இல்லையே" (சாமு 10:24) 
என்று சொல்லுகிறார்‌; அப்பொழுது ஜனங்கள்‌ 
எல்லாரும்‌ ஆர்ப்பரித்து: “ராஜா வாழ்க” 
என்கிறார்கள்‌. 

சவலை உயரமான இடத்தில்‌ 
நிறுத்துவதற்கு பெரிய ஆசனமோ, அல்லது 
பெரிய மேடையோ தேவைப்படவில்லை. சவுல்‌ 
எல்லோரையும்விட உயரமாயிருக்கிறார்‌. 
எல்லா ஜனங்களும்‌ சவுலின்‌ தோளுக்கு: 
கீழாமிருக்கிறார்கள்‌. சாமுவேல்‌ சவுலைப்பற்றி 
உயர்வாகப்‌ பேசுகிறார்‌. 
ஜனங்களுக்குள்ளும்‌ 
சமானமானவர்‌ ஒருவருமில்லை 
சாமுவேல்‌ தெளிவாக சொல்லுகிறார்‌. 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சவுல்‌ கெம்பீர 
சவந்தரியமான ள்‌ 
ராஜாவுக்கு இருக்கவேண்டிய 
தோற்றமும்‌, உயரமும்‌, அழகும்‌ சவுலிடம்‌ 
இருக்கிறது. அப்படிப்பட்ட சவுலை கர்த்தர்‌ 
அவர்களுக்கு ராஜாவாக 
தெரிந்துகொண்டார்‌. சவலைப்‌ 
பார்த்தவுடனேயே, ஜனங்கள்‌ அவரை 
தங்களுடைய ராஜாவாக அங்கீகரிக்கிறார்கள்‌. 
சவலை எல்லோருக்கும்‌ பிடித்திருக்கிறது. 
அவர்களெல்லோரும்‌  ஆர்ப்பரிக்கிறார்கள்‌. 
ராஜா வாழ்க” என்று சொல்லுகிறார்கள்‌. 
சாமுவேல்‌ ராஜாங்கத்தின்‌ முறையை 
ஜனங்களுக்குத்‌ தெரிவித்து, அதை ஒரு 
புஸ்தகத்தில்‌ எழுதி, கர்த்தருடைய 
சந்நிதியில்‌ வைத்து, ஜனங்களையெல்லாம்‌ 
அவரவர்‌ வீட்டுக்கு அனுப்பிவிடுகிறார்‌ 
(சாமு 10:25). 


சாமுவேல்‌ ராஜாவின்‌ கடமைகளையும்‌, 
ஜனங்களுடைய கடமைகளையும்‌ 
எல்லோருக்கும்‌ விரிவாகச்‌ சொல்லுகிறார்‌. 
ஒருவருடைய உரிமையில்‌ மற்றவர்‌ 
தலையிடக்கூடாது. இஸ்ரவேல்‌ ஜனங்களை 
ஆளுகை செய்வதற்கு ராஜாங்க பிரமாணம்‌. 
வேண்டும்‌. சாமுவேல்‌ ராஜாங்கத்தின்‌ 
ஜனங்களுக்கு தெரிவிக்கிறார்‌. 
தங்கள்‌ செவிகளினால்‌ கேட்டதை ஜனங்கள்‌ 
மறந்துவிடுவதற்கு வாய்ப்புள்ளது. சாமுவேல்‌ 
ராஜாங்கத்தின்‌ முறைமைகளையெல்லாம்‌ 
ஒரு புஸ்தத்தில்‌ எழுதி, அதை கர்த்தருடைய 
சந்நிதியில்‌ வைக்கிறார்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 
ஒருவரையொருவர்‌ பரிந்துகொள்ளவேண்டும்‌. 
அவர்களுக்குள்ளே ஒருமனமும்‌ ஒற்றுமையும்‌ 
காணப்படவேண்டும்‌. அவர்கள்‌ கர்த்தருக்கு 
விசேஷமானவர்கள்‌. கர்த்தருக்கு 
பிரியமானவர்கள்‌.  புறஜாதி ஜனங்கள்‌ 
மத்தியிலே, இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ கர்த்தரை 
மகிமைப்படுத்தவேண்டும்‌. சாமுவேல்‌ 
ராஜாங்கத்தின்‌ முறையை ஜனங்களுக்குத்‌ 
தெரிவித்து, அதை ஒரு புஸ்தகத்தில்‌ 
எழுதி, கர்த்தருடைய சந்நிதியில்‌ வைத்த 
பின்பு. ஜனங்களையெல்லாம்‌ அவரவர்‌ 
வீட்டிற்கு அனுப்பிவிடுகிறார்‌. 





i THE 
ETT 


சவலும்‌ கிபியாவிலிருக்கிற தன்‌ 
வீட்டிற்குப்போகிறார்‌. சவுலின்‌ மனதில்‌ 
ராஜ்யபாரத்தைக்‌ குறித்த பெருமையில்லை. 
அவருடைய மனதிலே ஆணவமும்‌ இல்லை. 
சவுல்‌ கிபியாவுக்குப்‌ போகிறார்‌. அங்கே. 
அவருக்கு அரண்மனையோ, சிங்காசனமோ 
இல்லை. அவருக்கு ராஜசபையும்‌ இல்லை. 
ஆனாலும்‌ சவுல்‌ கிபியாவிலிருக்கிற 
தன்னுடைய வீட்டிற்குப்போகிறார்‌. 


தகப்பனாராகிய கீஸ்‌ 

சேர்ந்தவர்‌. சவல்‌ 
ராஜாவாகும்போது, கிபியா பட்டணத்தை 
ராஜதானி பட்டணமாக  உயர்த்தவேண்டும்‌ 
என்னும்‌ விருப்பம்‌ அவருடைய மனதில்‌ 
இருப்பதற்கு வாய்ப்புள்ளது. இஸ்ரவேல்‌ 
நேசத்தில்‌ பல பட்டணங்கள்‌ இருந்தாலும்‌, 
கிபியாவே  சவலின்‌ சொந்த பட்டணம்‌. 
சொந்த பட்டணத்திற்கு ஒரு நன்மையும்‌. 
செய்யாமல்‌, மற்ற பட்டணங்களுக்கு 
நன்மைகளுக்கு மேல்‌ நன்மை செய்தால்‌, 
சவுலின்‌ உற்றார்‌ உறவினருக்கு சவலின்மீது 
வெறுப்பு வரும்‌. ஆகையினால்‌ 
ஜனங்களெல்லாம்‌ அவரவர்‌ 
வீடுகளுக்குப்போகும்போது சவலும்‌ 
கிபியாவிலிருக்கிற தன்னுடைய 
வீட்டிற்குப்போகிறார்‌ 


சவலின்‌ 
கிபியா ஊரைச்‌ 


கர்த்தர்‌ சவலை 
எாஜாவாக்கிிதக்கிதால்‌ 
அநேகர்‌ சவலை 
ஏற்றுக்கொள்கிறார்கள்‌. 
தேவன்‌ எவர்கள்‌ மனதை 
அவர்களும்‌ அவரோடேகூடப்‌ போகிறார்கள்‌ 
சாமு 10:26). இவர்கள்‌ சவலுக்கு 
உண்மையுள்ளவர்களாயிருக்கிறார்கள்‌. 
சவுல்‌ கிபியாவுக்குப்‌ போகும்போது 
ர்கள்‌ அவருடைய மெய்க்காப்பாளராக 
'கூடப்போகிறார்கள்‌. 


இஸ்ரவேலருக்கு 


ராஜ்யபாரம்பண்ணுவதற்கு, 
இவர்களுடைய 
தொட்டிருக்கிறார்‌. 
அவருக்கு 

கர்த்தர்‌ 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஜனத்தாரில்‌ சிலர்‌ 
பேலியாளின்‌ மக்களாயிருக்கிறார்கள்‌. 
இவர்கள்‌ எந்த நுகத்தையும்‌ தங்கள்மீது 
ஏற்றுக்கொள்ளவில்லை. எல்லா 
காலங்களிலும்‌ இவர்களைப்போன்ற 
பேலியாளின்‌ இருக்கத்தான்‌ 
செய்வார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ 


மக்கள்‌ 


(நம்முடைய கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து 
தப்‌ பிரபஞ்சத்தில்‌ ஊழியம்‌ செய்தபோது 
அவருக்கு கீழ்ப்படியாத 
சிலர்‌ இருக்கத்தான்‌. 
பிதாவானவர்‌ தம்முடைய 
இயேசுகிறிஸ்துவை பரிசுத்தமான 
சீயோன்‌ மலையிலே ராஜாதி ராஜாவாகவும்‌, 
்‌ கர்த்தாவாகவும்‌ ஸ்தாபித்தார்‌. 
கர்த்தரை தங்கள்‌ 
ராஜாவாக ஏற்றுக்கொண்டார்கள்‌. அவரை 
விசுவாசியாத பேலியாளின்‌ மக்களோ, 
அவருக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள்‌. 
சவுலின்‌ காலத்திலும்‌, 
மக்களாயிருந்தவர்கள்‌, 
ராஜ்யபாரத்தை 
அவர்கள்‌ 
முறுமுறுத்தார்கள்‌. 
ரட்சிக்கப்போகிறவன்‌" என்று 
அவருக்குக்‌ காணிக்கை கொண்டுவராமல்‌ 
அவரை அசட்டைபண்ணினார்கள்‌" 
சோமு 10:27). 


பேலியாளின்‌ 
விரோதமாக 
அவர்களுடைய 


மனுஷர்‌ 
செய்தார்கள்‌. 
குமாரனாகிய 


மக்கள்‌ சவுக்கு 
ஏளனமாய்ப்‌ பேசினாலும்‌, 

தூஷணவார்த்தைகள்‌, 
சவுலின்‌ ராஜாங்கத்தைப்‌ பாதிக்கவில்லை. 
சவல்‌ அமைதி காக்கிறார்‌. நீடிய 
பொறுமையோடிருக்கிறார்‌. அவர்கள்‌ 
சவலுக்கு விரோதமாகத்‌ 
தூஷணவார்த்தைகளைப்‌ பேசினாலும்‌, 
அந்த வார்த்தைகள்‌ சவுலின்‌ மனதைப்‌ 
பாதிக்கவில்லை. சவுல்‌ அவர்களுடைய 
வார்த்தைகளுக்கு, காது கேளாதவர்போல்‌ 
இருந்துவிடுகிறார்‌. 





i FTE 
TT 


கீலேயாத்திலிருக்கிற யாபேஸ்‌ 
யோர்தானுக்கு அப்புறத்திலிருக்கிறது. 
அம்மோனியர்‌ யாபேசை 
முற்றிக்கைப்போடுகிறார்கள்‌ M3 
யாபேசின்‌ மனுஷரை 
கைகளிலிருந்து 
ஆயத்தமாயிருக்கிறார்‌ சாமு 11440), 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ அம்மோனியரை 
முறியடிக்கிறார்கள்‌ (சாமு 1141). 


(சாமு 
அம்மோ 
விடுவிக்க 


சவுல்‌ தன்னை 
தண்டிக்காமல்‌ விட்டுவிடுகிறார்‌ 
சாமு 111213). இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 
கில்காலுக்குப்போய்‌, சவுலை கர்த்தருடைய 
சந்நிதியில்‌ ராஜாவாக ஏற்படுத்துகிறார்கள்‌ 
ரிசாமு 11415) 


எதிர்த்தவர்களை 


நாகாஸ்‌ என்னும்‌ அம்மோனியன்‌ 
சாமு 1121-4 


சோமு 114. அக்காலத்தில்‌ நாகாஸ்‌ 
என்னும்‌ அம்மோனியன்‌ வந்து, 
கீலேயாத்திலிருக்கிற யாயேசை 
முற்றிக்கைபோட்டான்‌; அப்பொழுது 
யாயேசின்‌ மனுஷர்‌ எல்லாரும்‌ நாகாசை: 
நோக்கி: எங்களோடே. 
உடன்படிக்கையண்ணும்‌; அப்யொழுதா 
உம்மைச்‌ சேவிப்போம்‌ என்றார்கள்‌. 


கோமு 11:2. அதற்கு பகன்‌ 
நாகாஸ்‌: உங்கள்‌ 
கல்விக்‌! வதுவை வன்‌ 
பிடுங்கி, இதினாலே 
இஸ்ரவேல்‌ எல்லாவற்றின்மேலும்‌ 
'தித்தைவரப்பண்ணுவதே 

உங்களோடே பண்ணும்‌ உடன்படிக்கை. 
என்றான்‌. 
சாமு 11:3. அதற்கு யாயேசின்‌ 
மூப்பர்கள்‌: நாங்கள்‌ இஸ்ரவேல்‌ 
நாடெங்கும்‌ ஸ்தானாபதிகளை 
அனுப்பும்படி, ஏழுநான்‌ எங்களுக்குத்‌ 
தவணைகொடும்‌, எங்களை ரட்சிப்பார்‌ 
இல்லாவிட்டால்‌, அப்பொழுது 
உம்மிடத்தில்‌ வருவோம்‌ என்றார்கள்‌. 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சாமு 11:4. அத்த ஸ்தானாபதிகள்‌ 
சவுலின்‌ ஊராகிய கிபியாவிலே வந்து, 
ஜனங்களின்‌: காதுகேட்க அந்தச்‌ 
செய்திகளைச்‌. சொன்னார்கள்‌; 
அப்பொழுது ஜனங்களெல்லாரும்‌. 
சத்தமிட்டு அழுதார்கள்‌. 
அம்மோனியர்கள்‌ 
வம்சத்தில்‌ வந்தவர்கள்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
கூடியிருக்கிறார்க: அம்மோன்‌. 
புத்திரருக்கும்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்கும்‌. 


நீண்டகாலமாக சமாதானம்‌ இருக்கிறது. 


லோத்தின்‌ 
அவர்கள்‌ 
அருகாமையில்‌ 


கர்த்தர்‌ என்னை நோக்கி: நீ ஆர்‌ 
பட்டணம்‌ இருக்கிற மோவாபின்‌ எல்லையை 
இன்றைக்குக்‌ கடந்து, அம்மோன்‌ 
புத்திரருக்கு எதிராகச்‌ சேரப்போகிறாய்‌; 
நீ அவர்களை வருத்தப்படுத்தவும்‌. 
அவர்களோடே போர்செய்யவும்‌ வேண்டாம்‌; 
இம்மோன்‌ புத்திரரின்‌ தேசத்தில்‌ ஒன்றும்‌ 
உனக்குச்‌ சுதந்தரமாகக்‌ கொடேன்‌; 
அதை லோத்‌ புத்திரருக்குச்‌ சுதந்தரமாகக்‌ 
கொடுத்திருக்கிறேன்‌" (உபா 27-19) 


னால்‌ சவலின்‌ காலத்தில்‌ 
அங்கொனியர்கள்‌. இண்வேல்‌ ப்‌ 
நெருக்குகிறார்கள்‌. கீலேயாத்திலிருக்கிற 
யாபேஸ்‌ யோர்தானுக்கு அப்புறத்திலே 
இருக்கிறது. ப்பு காலத்தில்‌ 
இஸ்ரவேல்‌ 
கிபியாவின்‌ 
மனுஷருக்கு விரோதமாக யுத்தம்பண்ண 
வரவில்லை. ஆகையினால்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ அவர்களை தங்கள்‌ பட்டயத்தினால்‌ 
சங்காரம்பண்ணினார்கள்‌. 


சேர்ந்து. 


இலக்கம்பார்க்கப்பட்டபோது, 
கவேயாததகிருக்கற யாபேசின்‌ குடிகளில்‌ 


ஒருவரும்‌ இருந்ததில்லை. 


பலவான்களில்‌ 


குடிகளை ஸ்திரீகளோடும்‌. 
பிள்ளைகளோடும்‌. பட்டயக்கருக்கினால்‌ 
வெட்டுங்கள்‌. சகல ஆண்பிள்ளைகளையும்‌, 
புருஷரை அறிந்த சகல. 
பெண்பிள்ளைகளையும்‌ சங்கரிக்கக்கடவீர்கள்‌ 
என்று அவர்களுக்குக்‌ கட்டளையிட்டு 
அனுப்பினார்கள்‌" (நியா 21-11, 





i THE 
TT 


இஸ்ரவேலரின்‌ பட்டயத்திற்கு தப்பின 
கிலேயாத்தின்‌ மனுஷர்‌, பிற்காலத்திலே, 
இஸ்ரவேலின்‌ மற்ற கோத்திரத்தாரோடு 
சமாதானமாயிருந்தார்கள்‌. ஆனாலும்‌ 
சவலின்‌ காலத்தில்‌, கீலேயாத்திலிருக்கிற 
யாபேசின்‌ மனுஷருக்கு நாகாஸ்‌ என்னும்‌ 
அம்மோனியன்‌ மூலமாய்‌. ஆபத்து 
உண்டாயிற்று. நாகாஸ்‌ யாபேசை 
முற்றிக்கைப்போடுகிறான்‌. 

“அதன்பின்பு அம்மோன்‌ பு்திரரின்‌: 
ராஜாவாகிய நாகாஸ்‌ மரித்து, அவன்‌ 
குமாரன்‌ அவன்‌ ஸ்தானத்தில்‌ ராஜாவானான்‌” 
நாளா 191) என்று நாகாசைப்பற்றி 
இஸ்ரவேலின்‌ நாளாகம புஸ்தகத்தில்‌ 
எழுதப்பட்டிருக்கிறது. 


மனுஷர்‌ 
தாழ்ந்திருக்கிறார்கள்‌. 
ஆள்பலமுமில்லை. 
அவர்களால்‌ அம்மோனியருக்கு ண்கள்‌ 
யுத்தம்பண்ணவும்‌ முடியவில்லை. யாபேரின்‌ 
மனுஷர்‌ கோழைகளாயிருக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ ம்‌ 
சரணடைந்து, அவர்களை 
ஆயத்தமாயிருக்கிறார்கள்‌. 
அப்பொழுது யாபேசின்‌ 
எல்லாரும்‌ நாகாசை நோக்கி: 
உடன்படிக்கைபண்ணும்‌:: 
உம்மைச்‌ சேவிப்போம்‌' 
சொல்லுகிறார்கள்‌. 


மனுஷர்‌ 
எங்களோடே 
அப்பொழுது 
ரல) என்று 


(சாமு 


நாகாசோ, 
தங்களிடற்தில்‌ 
தங்களை 


விரும்பவில்லை. 
அவர்களோடு உடன்படிக்கை பண்ணவும்‌ 
ஆயத்தமாமில்லை. நாகாஸ்‌ அவர்களுக்கு 
வேதனைகளை  உண்டுபண்ணவேண்டும்‌ 
என்றும்‌, அவர்களை வதைக்கவேண்டும்‌ 
என்றும்‌ விரும்புகிறான்‌. 

உம்மை  சேவிப்போம்‌' என்று 
சொல்லுகிற யாபேசின்‌ மனுஷரிடத்தில்‌, 
அம்மோனியனாகிய நாகாஸ்‌, “நான்‌ உங்கள்‌ 
ஒவ்வொருவருடைய 
பிடுங்கி, இதினாலே. 
எல்லாவற்றின்மேலும்‌ நிந்தைவரப்பண்ணுவதே 
நான்‌ உங்களோடே பண்ணும்‌ உடன்படிக்கை” 
சோமு 1:2) என்று சொல்லுகிறான்‌. 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நாகாஸ்‌ 
கொல்லாமல்‌, 
வேலையாட்களாக. 
வேண்டுமென்றால்‌, அவர்கள்‌ எல்லோருடைய 
வலதுகண்ணையும்‌ பிடுங்கப்போவதாக 
சொல்லுகிறான்‌. கீலேயாத்தியர்‌ பலமில்லாத 
வர்களாகயிருந்தாலும்‌, தங்களுடைய 
சுதந்தரத்திலே விடுதலையோடு குடியிருக்க 
றார்கள்‌. தங்கள்‌ நிலங்களில்‌ விவசாயம்‌ 
செய்து போஜனம்‌ பண்ணுகிறார்கள்‌. 
அம்மோனியரோ அவர்களை ஒன்றுக்கும்‌ 
உதவாதவர்களாக  ஒடுக்கவேண்டுமென்று 
தீர்மானம்பண்ணுகிறார்கள்‌. 


யாபேசின்‌ மனுஷரைக்‌ 
அவர்களை தன்னுடைய 
வைத்துக்கொள்ள 


நாகாஸ்‌ யாபேரின்‌ க்கு 
தத, றை ச அதத்‌ 
ம்‌ ஏற்படுத்தவேண்டுமென்று, 
தீர்மானிக்கிறான்‌. இதற்காக யாபேசின்‌ 
மனுஷர்‌ ஒவ்வொருவருடைய வலது 
கண்ணையும்‌ பிடுங்கி, அதினால்‌ 
இஸ்ரவேல்‌ எல்லாவற்றின்மேலும்‌ நிந்தையை 
வரப்பண்ணவேண்டுமென்று நாகாஸ்‌ 
விரும்புகிறான்‌. 
ஒருவனுடைய வலது கண்‌ 
பிடுங்கப்பட்டால்‌ அவனால்‌ யுத்தம்பண்ண 
முடியாது. அக்காலத்தில்‌ யுத்தம்‌ 
பண்ணுகிறவர்கள்‌, தங்கள்‌ இடதுகையிலே, 
கேடகத்தைப்‌ பிடித்துக்கொண்டு, 
தங்கள்‌ இடது கண்ணை பாதுகாப்பாக 
மூடிக்கொள்வார்கள்‌. தங்களுடைய 
வலதுகண்ணாமல்‌ மாத்திரம்‌ பார்த்து 
யுத்தம்பண்ணுவார்கள்‌. அவர்களுடைய வலது 
கண்ணும்‌ பிடுங்கப்பட்டால்‌, அவர்களால்‌ 
யுத்தம்பண்ண முடியாது. அவர்கள்‌ 
குருடராகவே இருப்பார்கள்‌. 


அம்மோனியர்‌ யாபேசை முற்றிக்கைப்‌ 
போட்டிருக்கிறார்கள்‌. அவர்களை மிகவும்‌ 
நெருக்குகிறார்கள்‌. இந்த சந்தர்ப்பத்தில்தான்‌ 
யாபேசின்‌ மனுஷருடைய வலதுகண்களை 
பிடுங்கப்போவதாக நாகாஸ்‌ சொல்லுகிறான்‌. 
யாபேசின்‌ மூப்பர்களும்‌ 
தங்களுக்கு ஏழுநாள்‌ 
கொடுக்குமாறு கெஞ்சுகிறார்கள்‌. 


தவணை 


அதற்கு யாபேசின்‌ மூப்பர்கள்‌, 
நாகாசிடம்‌,. "நாங்கள்‌ இஸ்ரவேல்‌ 
நாடெங்கும்‌ ஸ்தானாபதிகளை அனுப்பும்படி, 
ஏழுநாள்‌ எங்களுக்குத்‌ தவணைகொடும்‌, 
எங்களை ரட்சிப்பார்‌ இல்லாவிட்டால்‌, 
அப்பொழுது உம்மிடத்தில்‌ வருவோம்‌" 
சோமு 11:3) என்று சொல்லுகிறார்கள்‌. 





i FTE 
TT 


ஏழுநாளைக்குள்ளே யாபேசின்‌ 
மனுஷரால்‌ தனக்கு விரோதமாக இஸ்ரவேல்‌ 
ஜனங்களை பெரிய சேனையாய்த்‌ திரட்ட 
முடியாது என்று நாகாஸ்‌ நினைக்கிறான்‌. 
நாகாஸ்‌ தன்‌ படைபலத்தை நம்புகிறான்‌. 
இஸ்ரவேலர்‌ எல்லோருமே கோழைகள்‌ 
என்றும்‌, அவர்கள்‌ தனக்கு விரோதமாக 
யுத்தம்பண்ண வரமாட்டார்கள்‌ என்றும்‌ 
இறுமாப்பாய்‌ நினைக்கிறான்‌. 
ஏழுநாளைக்குள்ளே யாபேசின்‌ மனுஷருக்கு 
ஒரு அனுகூலமும்‌ உண்டாகாது என்று 
நினைத்து, அவர்கள்‌ கேட்ட பிரகாரம்‌, 
அவர்களுக்கு ஏழுநாள்‌ தவணை 
கொடுக்கிறான்‌. 


இஸ்ரவேல்‌ எல்லாவற்றின்‌ மேலும்‌ 

வரப்பண்ணுவதே. நாகாசின்‌ 

இந்த  ஏழுநாட்களுக்குள்‌ 

இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ யாபேசின்‌ மனுஷரை 

இரட்சிக்கவில்லையென்றால்‌, இஸ்ரவேல்‌ 

புத்திரர்‌ எல்லோருக்குமே மிகப்பெரிய நிந்தை 

உண்டாகும்‌. நாகாசின்‌ வெற்றி 
மகாபிரதானமான வெற்றியாயிருக்கும்‌. 


தன்னுடைய 
நிந்தை 


பேராசையினாலும்‌, யாபேசின்‌ மனுஷருக்கு 
ஏழுநாள்‌ தவணை கொடுக்கிறான்‌. 
யாபேசின்‌ மனுஷர்‌ இஸ்ரவேலின்‌ ஒவ்வொரு 
ஊருக்கும்‌ போய்விட்டு வந்தால்‌, தங்களுக்கு 
காலதுவகாசம்‌ கிடைக்கும்‌ என்றும்‌, 
அக்காலத்தில்‌ தங்களுடைய படைப்பலத்தை 
ஸ்திரப்படுத்தி, யாபேசின்‌ மனுஷரையும்‌, 
அவர்களுக்கு உதவியாக வரும்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாரையும்‌ சங்காரம்பண்ணலாம்‌ 
என்றும்‌ நாகாஸ்‌ திட்டமிடுகிறான்‌. 
யாபேசின்‌ ்‌ 
நாடெங்கும்‌ ந 
அனுப்புகிறார்கள்‌. 
அம்மோனியன்‌ 


இஸ்ரவேல்‌. 
ஸ்தானாபதிகளை 
நாகாஸ்‌ என்னும்‌ 

மூலமாய்‌ தங்களுக்கு 

வந்திருக்கும்‌ மிகப்பெரிய ஆபத்தைப்பற்றி 

யாபேசின்‌ ்‌ ள்‌ 

இஸ்ரவேலிலுள்ள 

போய்‌ சொல்ல. 

யாபேசின்‌ 

ஆனால்‌. ர்கள்‌ சவுலின்‌ ஊராகிய 


கிபியாவுக்கு நேரடியாக வருகிறார்கள்‌. 


எல்லா. 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யாபேசின்‌ அந்த  ஸ்தானாபதிகள்‌ 
சவலின்‌ ஊராகிய கிபியாவிலே வந்து. 
அந்தச்‌ 
? அப்பொழுது 
ஜனங்களெல்லாரும்‌ சத்தமிட்டு அழுகிறார்கள்‌ 
சாமு 11:4). 
யாபேசின்‌ ஸ்தானாபதிகள்‌ சவுலின்‌ 
ஊராகிய  கிடியாவுக்கு வந்தபோது, 
கிபியாவிலே சவுல்‌ இல்லை. அவர்களோ 
தாங்கள்‌ சொல்ல வந்த செய்தியை கிபியா 
ஊர்‌ மனுஷருக்கு சொல்லுகிறார்கள்‌. இந்தச்‌ 
செய்தியைக்‌ கேட்டு கிபியாலின்‌ ஜனங்கள்‌ 
எல்லோரும்‌ சத்தமிட்டு அழுகிறார்கள்‌. 


சவுல்‌ 
சாமு 11:5-11 


1சாமு 11:5. இதே, சவுல்‌ மாடுகளின்‌ 
பின்னாலே. வயலிலிருந்து வந்து, 
ஜனங்கள்‌ அழுகிற முகாந்தரம்‌ என்ன 
என்று கேட்டான்‌; யாயேசின்‌ மனுஷர்‌ 
சொல்லிய செய்திகளை அவனுக்குத்‌ 
தெரிவித்தார்கள்‌. 


1! 11:8. 
செய்திகளைக்‌ 
தேவனுடைய ஆவி. 
இறங்கின தினால்‌ அவன்‌ 
கோபம்‌ மூண்டவனாகி, 


சவுல்‌. இந்தச்‌. 
கேட்டவுடனே, 
அவன்மேல்‌. 
மிகவும்‌ 


சோமு 11:7. ஓரிணைமாட்டைப்‌ பிடித்து, 
துண்டித்து, அந்த ஸ்தாணாபதிகள்‌ 
கையிலே கொடுத்து, இஸ்ரவேலின்‌: 
நாடுகளுக்கெல்லாம்‌ அனுப்பி: சவுலின்‌ 
பின்னாலேயும்‌, சாமுவேலின்‌: 
பின்னாலேயும்‌ புறப்படாதவன்‌' 
எவனோ, அவனுடைய மாடுகளுக்கு 
இப்படிச்‌ செய்யப்படும்‌ என்று சொல்லி. 
யனுப்பினான்‌; அப்பொழுது கர்த்தரால்‌ 
உண்டான பயங்கரம்‌ ஜனத்தின்மேல்‌ 
வந்ததினால்‌, ஒருமனப்பட்டுப்‌ 
புறப்பட்டு வத்தார்கள்‌. 


சோமு 11:8. அவர்களைப்‌ பேசேக்கிலே 





f= FTE 
ETT 


சாமு 11:9. வந்த ஸ்தானாபதிகனை 
அவர்கள்‌ நோக்கி: நாளைக்கு வெயில்‌ 
ஏறுகிறதற்கு முன்னே உங்களுக்கு. 
ரட்சிப்புக்‌ கிடைக்கும்‌ 
கீலேயாத்திலிருக்கிற 

மனுஷஒருக்குச்‌ 

என்றார்கள்‌; ஸ்தானாபதிகள்‌ வத்து 
யாயேசின்‌ மனுஷரிடத்தில்‌ அதை 
அநிவித்தார்கன்‌; அதற்கு அவர்கள்‌: 
சுத்தோஷப்பட்டார்கள்‌. 


1சாமு 11:10. பின்பு யாயேசின்‌ மனுஷர்‌: 
நாளைக்கு உங்களிடத்தில்‌ வருவோம்‌, 
அப்பொ உங்கள்‌. 
இஷ்டப்படியெல்லாம்‌ எங்களுக்குச்‌. 
செய்யுங்கள்‌ என்றார்கள்‌. 


கோமு 1111. மறுநானிலே சவுல்‌ 
ஜனங்களை மூன்று படையாக வகுத்து, 
கிழக்கு வெளுத்துவரும்‌ ஜாமத்தில்‌ 
பானயத்திற்குன்‌ வந்து வெயில்‌ 
ஏறும்வரைக்கும்‌ அம்மோனியரை முறிய 
அடித்தான்‌; தப்பினவர்களில்‌ 
இரண்டுபேராகிலும்‌ சேர்ந்து 
ஓடிப்போகாதபடி. எல்லாரும்‌. 
சிதறிப்போனார்கள்‌. 


கர்த்தருடைய ஆ 
'சவலின்மேல்‌ இறங்கிிருக்கிறார்‌. 
இப்போது வேறு 
சவுலின்‌ 
பத்தா ழ்வயகுககது 
இஸ்ரவே: 
ன்‌ பாதுகாப்புக்காகவும்‌ 
வைராக்கியமாயிருக்கிறார்‌. அவர்‌ 
தன்னுடைய உற்றார்‌ 'உறவினர்மீது. 
கரிசனையேரடிருக்கிறார்‌. 


சவுலின்‌ குணாதிசயங்கள்‌ மாறியிருக்கிறது. 
அவர்‌ இப்போது ஒவ்வொரு காரியத்தையும்‌ 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எந்தக்‌ காரியத்தை செய்யவேண்டும்‌ என்று 
ஆரம்பிக்கிறாரோ, அந்தக்‌ காரியத்தை 
முன்னின்று செய்கிறார்‌. விடாமுயற்சியோடு 
செய்கிறார்‌. ஒவ்வொரு காரியத்திலும்‌ 
சவுல்‌ தன்னை முழுமையாக 
ஈடுபடுத்திக்கொள்கிறார்‌. 

சாமுவேல்‌ சவலை 
அபிஷேகம்பண்ணியிருக்கிறார்‌. 
சவுலை தங்களுடைய 
அங்கீரித்திருக்கிறார்கள்‌. ஆனாலும்‌ 
தன்னுடைய குடும்ப வேலைகளைப்‌ 
பார்ப்பதையோ, வயல்‌ வெளியில்‌ வேலை 
செய்வதையோ, தன்னுடைய மாடுகளின்‌ 
பின்னால்‌ போவதையோ சவுல்‌ இழிவாக 
நினைக்கவில்லை. இஸ்ரவேல்‌ தேசத்திற்கு 
தான்‌ ராஜாவாகயிருப்பதினால்‌, இப்படிப்பட்ட 
சாதாரண வேலைகளைச்‌ செய்வது 
தன்னுடைய அந்தஸ்துக்கு தகுதியானதல்ல 
என்று சவுல்‌ நினைக்கவில்லை. 


ராஜாவாக 
ஜனங்களும்‌ 
ராஜாவாக 


சவல்‌ ராஜாவாய்‌ 
அபிஷேகம்பண்ணப்படுவதற்கு முன்பாக 
என்ன வேலைகளை செய்தாரோ, அந்த 
தொடர்ந்து 
காலைவேளையில்‌ 
வயல்வெளியிலே மாடுகளுக்குப்‌ பின்னாலே 
போகிறார்‌. சவுல்‌ பகல்‌ வதும்‌ 
தன்னுடைய வயலில்‌ வேலை செய்கிறார்‌. 
மாலை வேளையிலே. தன்னுடைய 
வேலையாட்களோடு மாடுகளின்‌ பின்னாலே 
வயலிலிருந்து வருகிறார்‌. 


புதிய ஏற்பாட்டுக்காலத்தில்‌, 
அப்போஸ்தலர்‌ பவுல்‌, ஒருவருக்கும்‌ 
பாரமாயிராமல்‌, தன்னுடைய கைகளினால்‌ 
கூடாரம்‌ பின்னுகிற வேலைகளை செய்து, 
கர்த்தருடைய ஊழியத்தை செய்தார்‌. 
பவுலைப்போலவே, பழைய ஏற்பாட்டுக்காலத்து, 
சவலும்‌, தன்னுடைய நிலத்திலே வேலை 
செய்து போஜனம்பண்ணுகிறார்‌. இஸ்ரவேல்‌ 
தேசத்திற்கும்‌ ராஜாவாயிருக்கிறார்‌. 


சஸ்‌... ராஜாவா! 
தன்னுடைய குடும்பத்தின்‌ ௧ 
பொறுப்போடு கவனிக்கவேண்டும்‌ என்று, 
வேலை செய்கிறார்‌. வேலை 
செய்யாமல்‌, சவலால்‌ தன்னையும்‌ தன்‌ 
குடும்பத்தையும்‌ பராமரிக்கமுடியாது. 
சவலால்‌ தன்‌ வீட்டாரைப்‌ போவிக்க 
முடியாது. 


ந்தாலும்‌, 
ங்களை 





i FTE 
TT 


உற்றார்‌ உறவினர்மீது 

கரிசனையாயும்‌ 
இருக்கிறார்‌. சாயங்கால வேளையிலே சவுல்‌ 
வயல்வெளியிலிருந்து தன்‌ வீட்டிற்கு 
திரும்பி வரும்போது, கிபியாவிலிருக்கிற 
தன்னுடைய ஊரார்‌ சத்தமிட்டு அழுகிறார்கள்‌. 
அவர்களுடைய அழுகையின்‌ சத்தத்தை சவல்‌ 
கேட்கிறார்‌. சவுல்‌ அவர்களிடம்‌, “ஜனங்கள்‌ 
அழுகிற முகாந்தரம்‌ என்ன” என்று 
கேட்கிறார்‌ சாமு 11:5). யாபேசின்‌ மனுஷர்‌ 
தங்களுக்கு சொன்ன செய்தியை, கிபியாவின்‌ 
மனுஷர்‌ சவுலுக்கு தெரிவிக்கிறார்கள்‌. 


சவுலின்‌ இருதயத்தில்‌ தன்னுடைய 
ஊரார்மீது மிகுந்த கரிசனை இருக்கிறது. 
அவர்கள்‌ அழுவதைப்‌ பார்த்து. 
மனவேதனைப்படுகிறார்‌ 
துக்கத்தையும்‌, 
அழுகையையும்‌ 
முடியுமென்றால்‌, சவல்‌ அவர்களுக்கு உதவி 
செய்ய ஆயத்தமாயிருக்கிறார்‌. 
அவர்களுக்கு உதவி 
அவர்களுடைய 
முடியவில்லையென்றால்‌, 
கூட சேர்ந்து ற்கும்‌ 
ஆயத்தமாயிருக்கிறார்‌. சவுலின்‌ இருதயத்தில்‌ 
ஒரு நல்ல தலைவருக்குரிய சுபாவம்‌. 
காணப்படுகிறது. 

சவுல்‌ இஸ்ரவேலுக்கு ராஜாவாய்‌. 
ஆரிகேகப்பண்ணப்பட்டருக்கிறா்‌ 
இஸ்ரவேலி। பாதுகாப்பையும்‌, 
ல்‌ குறித்து அவரிடத்தில்‌ 
வைராக்கியம்‌ இருக்கிறது. அம்மோனியர்‌ 
கீலேயாத்திலுள்ள யாபேசின்‌ மனுஷருக்கு 
தீங்கு செய்கிறார்கள்‌. 
இந்தச்‌ செய்திகளைக்‌ 
தேவனுடைய ஆவியானவர்‌ 
இறங்குகிறார்‌. ஆகையினால்‌ 
மிகவும்‌ கோபமூண்டவராகிறார்‌. 
அம்மோனியர்மீது 
அவர்கள்‌ 
யாபேசை 
இஸ்ரவேல்‌ 
நிந்தையை 
நாகாஸ்‌ 


வ re 
காயழண்டா று. 
£லேயாத்திலிருக்கிற 
தக்க வபப்ப தக்கதாக 
எல்லாவற்றின்மேலும்‌ 
வரப்பண்ணவேண்டுமென்று 
என்னும்‌ 
தீர்மானமாயிருக்கிறான்‌. 
அம்மோனியர்மீது 
கோபமூண்டவராயிருக்கிறார்‌. 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


சவலுக்கு கீலேயாத்திலிருக்கிற 
யாபேசின்‌ மனுஷர்மீதும்‌ கோபமுண்டாயிற்று. 
அவர்கள்‌ அம்மோனியருக்கு விரோதமாய்‌ 
யுத்தப்பண்ண முடியாத 
கோழைகளாயிருக்கிறார்கள்‌. யாபேசின்‌ 
மூப்பர்கள்‌ அம்மோனியருக்கு விரோதமாய்‌ 
யுத்தம்பண்ணாமல்‌ அவர்களிடத்தில்‌ ஏழுநாள்‌ 
தவணை  கேட்டிருக்கிறார்கள்‌. யாபேசின்‌ 
மனுஷர்‌ பெலமில்லாதவர்களாயும்‌, 
தைரியமில்லாதவர்களாயும்‌, கோழைகளாயும்‌ 
இருக்கிறார்கள்‌. இதனால்‌ சவலுக்கு 
யாபேசின்‌ மனுஷர்மேலும்‌ கோபமுண்டாயிற்று. 
சவுல்‌ இஸ்ரவேல்‌ தேசத்தின்மீது 
ராஜாவாய்‌ அபிஜேகம்பண்ணப்பட்டிருக்கிறார்‌. 
இஸ்ரவேல்‌ தேசத்தை ஆளுகை செய்யும்‌ 
அதிகாரமும்‌ வல்லமையும்‌  சவலுக்கு. 
கொடுக்கப்பட்டிருக்கிறது. சவல்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனங்கள்மீது கரிசனையேரிருக்கிறார்‌ 
என்பதை அவர்கள்‌ புரிந்துகொள்ளவேண்டும்‌. 
அவர்களுக்கு சவுலின்‌. பலமும்‌ 
பராமக்கிரமமும்‌ தெரியவேண்டும்‌. 


சவுக்கு வயல்‌ வெளியிலே 

ஓட்டவும்‌ தெரியும்‌. வயல்‌ 

வேலை. செய்கிறவர்களை 
நிர்வாகம்பண்ணவும்‌ தெரியும்‌. ஜனங்களை 
ஒன்று சேர்த்து, அந்நிய தேசத்தாருக்கு 
விரோதமாக யுத்தம்பண்ணவும்‌ தெரியும்‌. 
சவுல்‌ அம்மோனியரைப்பற்றிய செய்தியைக்‌ 
கேள்விப்பட்டவுடன்‌ அவர்கள்மீது மிகவும்‌ 
கோபப்படுகிறார்‌. 


சவுல்‌ ஓரிணைமாட்டைப்‌ பிடித்து, 
துண்டித்து, அந்த ஸ்தானாபதிகள்‌ கையிலே 
கொடுத்து, இஸ்ரவேலின்‌ நாடுகளுக்கெல்லாம்‌ 
அனுப்பி: "சவுலின்‌ பின்னாவேயும்‌, 
சாமுவேலின்‌ பின்னாலேயும்‌ புறப்படாதவன்‌ 
எவனோ, அவனுடைய மாடுகளுக்கு இப்படிச்‌ 
செய்யப்படும்‌ சாமு 11:7) என்று 
சொல்லியனுப்புகிறார்‌. 
சவுல்‌ சொன்ன செய்தி இஸ்ரவேலின்‌ 
"அனுப்பப்படுகிறது. 
ஜனத்தின்மேல்‌ வந்ததினால்‌, இஸ்ரவேல்‌ 
ஜனத்தார்‌ எல்லாரும்‌ ஒருமனப்பட்டுப்‌ 
புறப்பட்டு வருகிறார்கள்‌. 
சவல்‌ அவர்களைப்‌ பேசேக்கிலே 
இலக்கம்‌ பார்க்கிறார்‌; இஸ்ரவேல்‌ புத்திரரில்‌ 
மூன்றுலட்சம்பேரும்‌, யூதா மனுஷரில்‌ 


முப்பதினாமிரம்பேரும்‌ இருக்கிறார்கள்‌. 
சோமு 11:8). 





i FTE 
TT 


சவுல்‌ இஸ்ரவேலின்‌ 
அபிஷேகம்பண்ணப்பட்டிருந்தாலும்‌, 
இஸ்ரவேலில்‌. தீர்க 
சாமுவேலுக்கும்‌ 
கொடுக்கிறார்‌ 
ஜனங்களுக்கு 
அனுப்பும்போது, “சவலின்‌ பின்னாலேயும்‌, 
சாமுவேலின்‌ பின்னாலேயும்‌ ஜனங்கள்‌ 
புறப்பட்டு வரவேண்டும்‌" என்‌ 
கொடுக்கிறார்‌. 
தீர்க்கதரிசியாகிய 
உரிய 


மரியாதையையும்‌ கொடுக்கிறார்‌. 
இஸ்ரவேல்‌ 

தங்கள்‌ ஆயுதங்களை 

அம்மோனியருக்கு 

யுத்தம்பண்ண வரவேண்டும்‌. 

விரும்பினால்‌ வரலாம்‌. விரும்பாவிட்டால்‌. 

வரவேண்டியதில்லை என்று சவுல்‌ 

இஸ்ரவேல்‌ ஜனங்களுக்கு சொல்லவில்லை. 

தன்னுடைய கட்டளைக்கு இஸ்ரவேல்‌ 

ஜனங்கள்‌ எல்லோரும்‌ கீழ்ப்படியவேண்டும்‌ 

என்று சவுல்‌ எதிர்பார்க்கிறார்‌ 


ராஜாவாக 


அவர்‌. 
சவுல்‌ 
செய்தி 


தன்னுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாத 
ஜனங்களுக்கு தண்டனை 
'கொடுக்கப்போவதாகவும்‌ சவுல்‌ எச்சரிக்கிறார்‌ 
சவுல்‌ ஒரு இணை மாட்டைப்பிடித்து, அதை 
தண்டிக்கிறார்‌. தனக்கும்‌, சாமுவேலுக்கும்‌ 


சவுல்‌ தண்டனை கொடுத்தாலும்‌, 
அதிலும்‌ அவர்‌ த்‌ 
நடந்துகொள்கிறார்‌. 
பின்னாலே 


ர்‌ 
ஏந்தக்கூடிய சார்க்‌ ஏராளம்‌! 

இருக்கிறார்கள்‌. அவர்களெல்லோரும்‌ 
யுத்தம்பண்ணுவதற்கு பயிற்சி பெற்றவர்கள்‌. 
ஆனால்‌ அவர்கள்‌ இப்போது இஸ்ரவேல்‌ 
தேசம்‌ எங்கும்‌ சிதறிப்போயிருக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ எல்லோரையும்‌: 
ஒன்றாய்க்கூட்டி, அம்மோனியருக்கு 
விரோதமாய்‌ யுத்தம்பண்ண வேண்டும்‌. 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இதுவே சவுலின்‌ திட்டம்‌. ஜனங்களும்‌ 
சவலின்‌ வார்த்தைக்கு கீழ்ப்படிகிறார்கள்‌. 
மேலும்‌ கர்த்தரால்‌ உண்டான பயங்கரம்‌ 
ஜனத்தின்‌ மேல்‌ வருகிறது. ஆகையினால்‌ 
அவர்கள்‌ ஒருமனப்பட்டு சவுலின்‌ பின்னால்‌ 
வருகிறார்கள்‌. 

கர்த்தருக்குப்‌ பயப்படுகிறவர்கள்‌, 
தங்கள்‌ ஊழியத்தை. உண்மையாய்ச்‌ 
செய்வார்கள்‌. தங்களுடைய கடமைகளை 
நேர்த்தியாய்ச்‌ செய்யவேண்டும்‌ 
என்னும்‌ சுத்தமனச்சாட்சியோடிருப்பார்கள்‌. 
கர்த்தருக்குப்‌ பயப்படுகிறவர்கள்‌ மனுஷருக்குப்‌ 
பயப்படமாட்டார்கள்‌. ஆனால்‌ அவர்கள்‌ 
மனுஷர்மீது அன்பாயிருப்பார்கள்‌. அவர்கள்‌ 
நேசிப்பதுபோல பிறரையும்‌ 
கர்த்தருக்குப்‌ 
ராஜாவின்‌ 

கட்டளைகளுக்கும்‌ கீழ்ப்படிவார்கள்‌. 


சவல்‌ மாடுகளின்‌ பின்னாலே போய்‌ 
விவசாய வேலை செய்தாலும்‌, அவர்‌ யுத்த 
தந்திரங்களிலும்‌ வல்லவராயிருக்கிறார்‌. 
யுத்த வியூகங்களை வகுக்க 

ஒரு நல்ல யுத்தவீரன்‌, 

அறிந்திருப்பான்‌, 
அறிந்திருப்பான்‌. 
பலத்தை 


ெிந்துகொள்ள விரபகறர்‌ 


'னிடத்தில்‌: 
க்கக்‌ இஸ்ரவேல்‌ ஜனங்களை சவுல்‌ 
பேசேக்கிலே. 


ஒருமனப்பட்டு புறப்பட்டு 


இலக்கம்‌ பார்க்கிறார்‌ 
அவர்களை எல்வாறு சேனை சேனையாக 
பிரித்து யுத்தக்களத்திற்கு அனுப்புவது என்று 
சவுல்‌ திட்டமிடுகிறார்‌. இஸ்ரவேல்‌ புத்திரரில்‌ 
மூன்று லட்சம்‌ 4 இருக்கிறார்கள்‌. 
நா, பதினாயிரம்‌ பேர்‌ 
இருக்கிறார்கள்‌. இல்ப்வேலிலுள்ள மொத்த 
வீரரில்‌ பத்தில்‌ ஒரு பங்கு மாத்திரமே 
யூதாகோத்திரத்திலிருக்கிறார்கள்‌. 
யாபேசிலிருந்து வந்த ஸ்தானாபதிகள்‌ 
இன்னும்‌ கிபியாவிலே இருக்கிறார்கள்‌. 
கிபியாவின்‌ மனுஷர்‌ தங்களிடத்தில்‌ வந்த 
ஸ்தானாபதிகளை நோக்கி: “நாளைக்கு 


என்று 

யாபேரின்‌ 
மனுஷருக்குச்‌ சொல்லுங்கள்‌" (சாமு 11:9) 
என்று சொல்லுகிறார்கள்‌; 





i FTE 
TT 


யாபேசின்‌ ஸ்தானாபதிகள்‌ திரும்பி 
வந்து யாபேசின்‌ மனுஷரிடத்தில்‌ அதை 
அறிவிக்கிறார்கள்‌: அதற்கு அவர்கள்‌ 
சந்தோஷப்படுகிறார்கள்‌. 

யாபேசின்‌ மூப்பர்கள்‌ நாகாஸ்‌ என்னும்‌: 
அம்மோனியனிடத்தில்‌, “நாங்கள்‌ இஸ்ரவேல்‌ 


அப்பொழுது உம்மிடத்தில்‌ 
சாமு 113) 


“நாளைக்கு 
அப்பொழுது. 
எங்களுக்குச்‌ 
என்று சொல்லுகிறார்கள்‌. 


உங்கள்‌ 


சாமு 11:10) 


சவுல்‌ கர்த்தரை நம்புகிறார்‌. தன்னுடைய 
வீரத்தையும்‌ 


தீர்மானத்தையும்‌ நம்புகிறார்‌. 
இந்த யுத்தம்‌ இஸ்ரவேல்‌ ஜனத்தாருக்கு: 
நீதியானது. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ அநியாயம்‌ 
செய்யவில்லை. அம்மோனியரே 


யாபேசின்‌ மனுஷருக்கு அநியாயம்‌ 
செய்கிறார்கள்‌. ஆகையினால்‌ கர்த்தர்‌ இந்த 
யுத்தத்திலே தங்களுக்கு வெற்றியைக்‌ 
கொடுப்பார்‌ என்று சவுல்‌ முழுநிச்சயமாய்‌ 
நம்புகிறார்‌. அந்த நம்பிக்கையில்‌, 
சவுல்‌ யாபேசின்‌ ஸ்தானாபதிகளிடம்‌, 
“நாளைக்கு வெயில்‌ ஏறுகிறதற்கு முன்னே 
உங்களுக்கு ரட்சிப்பு கிடைக்கும்‌" 
சாமு 11:9) என்று சொல்லுகிறார்‌. 


யாபேசின்‌ ர்‌ தாங்கள்‌ செய்ய 
ண்டும்‌ எடை அர பவத 
ஆயத்தமாயிருக்கவேண்டும்‌. சவலும்‌, 
இஸ்ரவேல்‌ மனுஷரும்‌ தங்கள்‌ 
கடமைகளை நிச்சயமாய்‌. 
நிறைவேற்றுவார்கள்‌. தாங்கள்‌ செய்ய 
வேண்டிய வேலைகளை தவறாமல்‌. 
செய்வார்கள்‌. அம்மோனியர்‌ யாபேசை 
முற்றிக்கைப்போட்டிருந்தாலும்‌, 
இஸ்ரவேலரும்‌ 
சூழ்ந்துகொண்டு, 
முறியடிப்பார்கள்‌. 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ தங்கள்‌ பக்கத்திலிருக்கிறார்‌ 

நம்பிக்கையோடிருக்கிறார்‌. 

விரோதமாய்‌ 

யுத்தம்பண்ணவேண்டுமென்று கர்த்தரே 

தீர்மானித்திருக்கிறார்‌. யாபேரின்‌ 

மனுஷரைப்பற்றிய செய்தியைக்‌ கேட்டபோது, 

கர்த்தருடைய ஆவியானவர்‌ சவலின்மேல்‌: 

றங்கினார்‌. இந்த யுத்தத்திலே தங்களுக்கு 

கர்த்தர்‌ ஜெயத்தைக்‌ கொடுப்பார்‌ என்று 
சவல்‌ நம்பிக்கை யோடிருக்கிறார. 


யாபேசின்‌ மனுஷர்‌, அம்மோனியனிடம்‌, 
'நாளைக்கு உங்களிடத்தில்‌ வருவோம்‌, 
அப்பொழுது உங்கள்‌ இஞ்டப்படியெல்லாம்‌. 
எங்களுக்குச்‌ செய்யுங்கள்‌" சாமு 110) 
என்று சொன்னது. அம்மோனியருக்கு நல்ல 
செய்தியாமிருக்கிறது. நாளைய தினத்திலே 
தங்களுக்கு இஷ்டமானபடியெல்லாம்‌. 
யாபேசின்‌ மனுஷருக்கு செய்யலாம்‌ என்று 
அம்மோனியர்‌ நினைக்கிறார்கள்‌. இந்த ஒரு 
வார காலத்திலே அம்மோனியரும்‌ தங்களை 
பலப்படுத்தியிருக்கிறார்கள்‌. இஸ்ரவேல்‌ 
ஜனத்நார்‌ தங்களுக்கு விரோதமாக 
யுத்தம்பண்ண வரமாட்டார்கள்‌ என்று 
அம்மோனியர்‌ இறுமாப்பாய்‌ நினைக்கிறார்கள்‌. 


சவுல்‌ அம்மோனியருக்கு விரோதமாய்‌ 
ஆயத்தமாகிறார்‌ 

வகுக்கிறார்‌ 

ப்‌ மனுஷர்மீது. 

அவர்களுக்கு 

பயித்தியம்‌ இல்லாவிட்டாலும்‌. 

ன” நேர்த்தியான காரியங்களையும்‌, 
அற்புதமான காரியங்களையும்‌ செய்வார்கள்‌. 


சலலின்‌ சேனையிலே குதிரைகளோ 
ரதங்களோ இல்லை. அவர்கள்‌ எல்லோரும்‌ 
கால்நடையாய்‌ நடக்கவேண்டிய வீரர்கள்‌. 
அவர்கள்‌ கிபியாலிலிருந்து யாபேசுக்கு சுமார்‌ 
அறுபது மைல்கள்‌ நடந்தே செல்லவேண்டும்‌. 
தரையில்‌ நடப்பது மாத்திரமல்ல, சவுலும்‌ 
இஸ்ரவேல்‌ வீரர்களும்‌, பிரவாகித்து வருகிற 
'யோர்தானையும்‌ கடக்கவேண்டும்‌. 


சவுல்‌ இஸ்ரவேல்‌ வீரர்களை மூன்று 
படையாக வகுக்கிறார்‌. சத்துருக்கள்‌ மீது, 
வேகமாகப்போய்‌ விரைந்து தாக்குவதற்கு 
உதவியாயிருக்கும்‌. சத்துருக்களாலும்‌ 
கையிலிருந்து தப்பித்து 
சவுல்‌ யா 

நாளைக்கு வெயில்‌ 
ஏறுகிறதற்கு முன்னே உங்களுக்கு ரட்சிப்பு 

கிடைக்கும்‌" என்று சொன்னார்‌. 





i FTE 
TT 


மறுநாளிலே சவல்‌ ஜனங்களை மூன்று 
படையாக வகுத்து, கிழக்கு வெளுத்துவரும்‌ 
ஜாமத்தில்‌ பாளயத்திற்குள்‌ வந்து வெயில்‌ 
ஏறும்வரைக்கும்‌ 
அடிக்கிறார்‌; 
இரண்டுபேராகிலும்‌ சேர்ந்து ஒடிப்போகாதபடி 
எல்லாரும்‌ சிதறிப்போகிறார்கள்‌ (1சாமு 111) 


சவல்‌ தன்னுடைய வார்த்தையைவிட 
வேகமாய்‌ செயல்படுகிறார்‌. “நாளைக்கு 
வெயில்‌ ஏறுகிறதற்கு முன்னே உங்களுக்கு: 
ரட்சிப்பு கிடைக்கும்‌" என்று சவுல்‌ சொன்னார்‌. 
ஆனால்‌ அவர்‌ “கிழக்கு வெளுத்து வரும்‌ 
ஜாமத்தில்‌ பாளயத்திற்குள்‌ வந்துவிடுகிறார்‌" 
சாமு 1:1). சவுலும்‌, மூன்று படையாக 
வகுக்கப்பட்ட  இஸ்ரவேலரும்‌ கிழக்கு 
வெளுத்து வரும்‌ ஜாமத்தில்‌ பாளத்திற்குள்‌ 
வருகிறார்கள்‌. அவர்கள்‌ 
வரைக்கும்‌. 
முறியடிக்கிறார்கள்‌. 

இஸ்ரவேலின்‌: ள்‌ 
அம்மோனியரை எல்லா பக்கங்களிலும்‌ சுற்றி 
வளைத்து சூழ்ந்து கொள்கிறார்கள்‌. 
அம்மோனியரால்‌ தப்பித்து ஓட முடியவில்லை. 
தப்பித்து ஓடுவதற்கு அவர்களால்‌ 
ஆயத்தம்பண்ணவும்‌ முடியவில்லை. 
இஸ்ரவேலர்‌ அம்மோனியரை 
முறியடிக்கிறார்கள்‌. அம்மோனியரில்‌. 
தப்பினவர்களில்‌ இரண்டு  பேராகிலும்‌ 
சேர்ந்து. ஒடிப்போகாதபடி எல்லாரும்‌. 
சிதறிப்போகிறார்கள்‌. 


"நான்‌ உங்கள்‌ ஒவ்வொருவருடைய 
வலது கண்ணையும்‌ பிடுங்கி, இதினாலே 
இஸ்ரவேல்‌ எல்லாவற்றின்மேலும்‌ நிந்தை 
வரப்பண்ணுவதே நான்‌ உங்களோடே 
பண்ணும்‌ உடன்படிக்கை” (சாமு 11:2) என்று 
அம்மோனியனாகிய நாகாஸ்‌ யாபேசின்‌ 
மூப்பர்களிடத்தில்‌ சொன்னான்‌. ஆனால்‌ 
இப்போதோ அம்மோனியர்‌ எல்லோரும்‌. 
முறியடிக்கப்படுகிறார்கள்‌. அவர்கள்‌ 
தனித்தனியாக சிதறி ஒடிப்போகிறார்கள்‌. 
கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு இந்த 
யுத்தத்திலே ஜெயத்தைக்‌ கட்டளையிடுகிறார்‌ 
கீலேயாத்திலிருக்கிற யாபேசின்‌ 
ர அழிவுக்கு 
அவர்களை 
அழிக்க நினைத்த அம்மோனியர்‌ 
மொத்தமாய்‌ முறியடிக்கப்படுகிறார்கள்‌. 


மனுஷர்‌ 
தப்பித்துக்கொள்கிறார்கள்‌. 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


சாமுவேல்‌ 
1சாமு 1142-15 


1காமு 11:12. அப்பொழுது ஜனங்கள்‌ 
சாமுவேலை நோக்கி: சுவுலா நமக்கு 
ராஜாவாயிருக்கப்போகிறவன்‌ என்று 
சொன்னவர்கள்‌. யார்‌? அத்த 
மனுஷரை நாங்கள்‌ கொன்று 
போடும்படிக்கு. ஒப்புக்கொடுங்கள்‌ 
என்றார்கள்‌. 


சாமு 1119. 
இன்றையதினம்‌ 
கொல்லப்பட லாகாது; 
இஸ்ரவேலுக்கு. 
அருளினார்‌ என்றான்‌. 


1சாமு 1144. அப்பொழுது சாமுவேல்‌ 
ஜனங்களை. நோக்கி: நாம்‌ 
கில்காலுக்குப்‌ போய்‌, அங்கே 
ராஜ்யபாரத்தை ஸ்திரப்படுத்துவோம்‌ 
வாருங்கள்‌ என்‌ றான்‌. 


இரட்சிப்பை 


சோமு 11405. அப்படியே ஜனங்கள்‌ 
எல்லாரும்‌ கில்காலுக்குப்‌ போய்‌, 
அவ்விடத்திலே கர்த்தருடைய 
சந்நிதியில்‌ சவுலை. ராஜாவாக 
ஏற்படுத்தி, அங்கே கர்த்தருடைய 
சந்நிதியில்‌ சமாதான பலிகனைச்‌ 
செலுத்தி, அங்கே ச௪வுலும்‌ இஸ்ரவேல்‌ 
மனுஷர்‌: யாவரும்‌ மிகவும்‌ 
சந்தோஷங்கொண்டாடினார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ ஜனங்களுக்கு 
அம்மோனியர்மேல்‌ ஜெயமுண்டாயிற்று. இந்த 
யுத்தத்தினால்‌, இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
மத்தியிலே சவுலின்‌ மதிப்பும்‌ மரியாதையும்‌ 
அதிகரிக்கிறது. சாமுவேல்‌ சவுலை. 
ராஜாவாக அபிஷேகம்பண்ணின போது. 
இஸ்ரவேலரில்‌ 'பேலியாளின்‌ 
மக்களாயிருந்தவர்கள்‌, “இவனா நம்மை 
இரட்சிக்கப்போகிறவன்‌ என்று சொல்லி, 
சவலுக்கு காணிக்கை கொண்டு வராமல்‌ 
அவனை அசட்டைபண்ணினார்கள்‌" 
சாமு 10:27). 





f= FTE 
TT 


'சவல்‌ இப்போது அம்மோனியர்மீது 

அம்மோனியரை 

ஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 

சவுலுக்கு. 

ஆதரவாயிருக்கிறார்கள்‌. அப்பொழுது. 

ஜனங்கள்‌ சாமுவேலை. நோக்கி: 

“சவுலா நமக்கு ராஜாவாயிருக்கப்போகிறவன்‌ 

என்று சொன்னவர்கள்‌ யார்‌? அந்த 

மனுஷரை நாங்கள்‌ கொன்று போடும்படிக்கு. 

ஒப்புக்கொடுங்கள்‌" சாமு 1142) 
என்று சொல்லுகிறார்கள்‌. 


ஜனங்கள்‌ சவுலை மேன்மைப்‌ 
படுத்துவதில்‌ வைராக்கியமாயிருக்கிறார்கள்‌. 
சவுக்கு: விரோதமாய்த்‌: 
தூஷணவார்த்தைகளைப்‌ பேசியவர்களையும்‌, 
சவலை அசட்டைபண்ணினவர்களையும்‌ 
தண்டிப்பதற்கு ஜனங்கள்‌ ஒருமனதாய்‌ 
முன்வருகிறார்கள்‌. 


ஈமுவேல்‌ சவலை 
அபிஷேசப்பண்ணினமோது, 
மக்கள்‌, சவலுக்கு விரோதமாகப்‌ 
பேசினார்கள்‌. அப்போது சவலுக்கு 
ஆதரவாக ஒருவரும்‌ பேசவில்லை. இப்போது 
சவலுக்கு ஆதரவாய்ப்‌ 
ஜனங்களுக்கு, அப்போது மக்‌ 
அம்மோனியர்மீது நடைபெற்ற யுத்தத்தில்‌ 
இஸ்ரவேலருக்கு வெற்றி கிடைத்ததினால்‌, 
இருதயத்தில்‌ புதிய பெலனும்‌, 
சவுக்கு 
பேசி, 


அவரை 
அசட்டைபண்ணிவர்களை  கொன்றுபோட 
வேண்டும்‌ என்றும்‌. அதற்கு குறைவான 
தண்டனை அவர்களுக்கு 
கொடுக்கப்படக்கூடாது என்றும்‌ ஜனங்கள்‌ 
தீர்மானமாயிருக்கிறார்கள்‌. 


ஜனங்கள்‌ இந்தக்‌ காரியத்தை சவலிடம்‌. 
கேட்காமல்‌, சாமுவேலிடத்தில்‌ கேட்கிறார்கள்‌. 
அவர்களுக்கு : சவுல்‌ பிரதியுத்தரம்‌ 
ல சாமுவேலின்‌ 
பெற்றுக்கொள்ளாமலேயே 


ராஜாவாக 
பலியாளின்‌ 


லுக்‌। 
சோமு 1:13) என்று சொல்லுகிறார்‌. 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ந்த நாள்‌ வெற்றியை சந்தோஷயாய்க்‌ 
கொண்டாடும்‌ நாள்‌. இந்த நாளிலே 
இஸ்ரவேலின்‌. பேலியாளின்‌ 
மக்களாயிருக்கிறவர்களைக்‌ கொன்று, இதை 
துக்கநாளாக்கிவிடக்கூடாது. கர்த்தர்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ எல்லோருக்குமே 
நன்மை செய்திருக்கிறார்‌. ஆகையினால்‌ 
ஒருவருக்கு விரோதமாக மற்றொருவர்‌ தீங்கு 
செய்ய நினைக்கக்கூடாது என்று சவுல்‌. 
ஆலோசனை சொல்லுகிறார்‌. சவுலின்‌ இந்த 
வாக்கியம்‌, அவருடைய ராஜதந்திரத்தையும்‌, 
அனுபவ முதிர்ச்சியையும்‌, நற்குணத்தையும்‌ 
காண்பிக்கிறது. 


இன்றையதினம்‌ கர்த்தர்‌ இஸ்ரவேலுக்கு 
இரட்சிப்பை அருளியிருக்கிறார்‌. யுத்தத்திலே 
இஸ்ரவேல்‌. ஜனத்தாருக்கு ஜெயம்‌ 
கிடைத்திருக்கிறது. இதனால்‌ அவர்கள்‌ 
உற்சாகமாயும்‌, ஆவேசமாயும்‌ இருக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ சவுலின்மீது அதிக நம்பிக்கை 
வைத்திருக்கிறார்கள்‌. கர்த்தர்‌ சவுலோடு 
கூடமிருக்கிறார்‌. என்பதை 
அங்கீகரிக்கிறார்கள்‌. சவலுக்கு விரோதமாக 
ஒருவரும்‌ பேசக்கூடாது என்றும்‌, ஒருவரும்‌ 
கிரியை செய்யக்கூடாது. என்றும்‌ 
வைராக்கியமாயிருக்கிறார்கள்‌. 


சவுலோ 
தன்மீது. 
பாத்திரவானாய்‌ 


இஸ்ரவேல்‌. 


ஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 
க்கிற அன்புக்கு 
நடந்துகொள்கிறார்‌ 
ஜனத்தார்‌ எல்லோருமே. 
தன்னோடு கூடயிருந்து, தனக்கு 
ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும்‌. 
என்று சவுல்‌ விரும்புகிறார்‌. சத்துருவைக்கூட 
சிநேகிதராக்கிக்‌ கொள்ளவேண்டும்‌. 
சத்துருக்களைக்‌ கொன்றுபோடுவதற்கு 
அவர்களை 

அவர்கள்‌ 
அனுகூலமும்‌ 


பதிலாக, 
சிநேகிதராக்கிக்கொண்டால்‌, 
மூலமாய்‌ நன்மையும்‌ 
உண்டாகும்‌. 
சாமுவேல்‌ சவலை. 
அபிஷேகம்பண்ணினபோது,  பேலியாளின்‌ 
மக்களாயிருந்தவர்கள்‌, எப்போதுமே 
பேலியாளின்‌ மக்களாமிருக்கப்போவதில்லை. 
அவர்கள்‌ மனந்திரும்புவதற்கு சவுல்‌ ஒரு 
வாய்ப்பைக்‌ கொடுக்கிறார்‌. இஸ்ரவேலின்‌ 
ஜனங்கள்‌ தனக்கு 
ஆதாவாலிகக்குப்போது, அவர்களும்‌ 
தனக்கு ஆதரவாயிருக்க வேண்டுமென்று 
சவுல்‌ எதிர்பார்க்கிறா; 


ராஜாவாக 





பம 1 சாமுவேல்‌ - விரிவுரை மரமா 
ரியா I SAMUEL - COMMENTARY PUBLISHERS 


மேலும்‌, இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 

எல்லோரும்‌ கில்காலுக்கு வரும்போது, 

அப்பொழுது சாமுவேல்‌ ஜனங்களை | அவ்விடத்திலே கர்த்தருடைய சந்நிதியில்‌, 

நோக்கி: “நாம்‌ கில்காலுக்குப்‌ போய்‌, | சவுலை ராஜாவாக ஏற்படுத்தி, அவருடைய 

அங்கே ராஜ்யபாரத்தை ஸ்திரப்படுத்துவோம்‌ | ராஜ்யபாரத்தை உறுதிபண்ணவேண்டும்‌ 
வாருங்கள்‌" சாமு ன்‌ என்றும்‌ சாமுவேல்‌ எதிர்பார்க்கிறார்‌. 

சொல்லுகிறார்‌ ம்‌ க கத்‌ ர 5 

விரோதமாக ற்ற யுத்த இன்கம்‌. தனங்கள்‌. எந்‌, 

தில்ல [ சாமுவேல்‌ சொன்ன பிரகாரம்‌ கில்காலுக்குப்‌ 

போகிறார்கள்‌. அல்விடத்திலே கர்த்தருடைய 

சந்நிதியில்‌ சவுலை ராஜாவாக ஏற்படுத்தி, 

அங்கே ர்‌ சந்நிதியில்‌ 

ன்‌ செலுத்துகிறார்கள்‌. 

்‌ ப்‌ ங்கே சவலும்‌ இஸ்ரவேல்‌. ர்‌ யாவரும்‌ 

தங்கா வில்‌ காம்‌ சொல்லலாம்‌ ல்‌ க்‌ கல்கொக் படுவர்‌ 

சோமு 11:15). 





i THEN 
ERRATA 


நாயம்‌. விசாரித்தார்‌ 

அந்தப்‌ பொறுப்பை 

ஒப்புக்கொடுக்கிறார்‌. 

இஸ்ரவேல்‌ ஜனங்களை நியாயம்‌ விசாரித்த 
காலத்தில்‌, அவர்‌ கர்த்தருக்கு முன்பாகவும்‌, 
மனுஷருக்கு முன்பாகவும்‌ 
உண்மையுள்‌ளவராயிருந்திருக்கிறார்‌. அவர்‌ 
யாருக்கும்‌ அநியாயம்‌ செய்யவில்லை. 
சாமுவேல்‌ யார்‌ கையிலும்‌ பரிதானம்‌. 
வாங்கவில்லை சாமு 12:-5), 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ ஜனத்தாருக்கும்‌, 
அவர்களுடைய முற்பிதாக்களுக்கும்‌ பெரிய 
காரியங்களை செய்திருக்கிறார்‌ 
சாமு 12:6-13). சாமுவேல்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனங்களுக்கு ஆசீர்வாதத்தையும்‌ 
சாபத்தையும்‌ முன்வைக்கிறார்‌ 
[சாமு 1245) 

இஸ்ரவேல்‌ 


வார்த்தைக்கு 
சாமுவேல்‌ 


ஜனங்கள்‌ சாமுவேலின்‌ 
செவிகொடுக்கவேண்டும்‌. 

கர்த்தரிடத்தில்‌ 
இடிமுழக்கத்திற்காகவும்‌ மழைக்காகவும்‌ 
'ஜெபம்பண்ணுகிறார்‌. கர்த்தர்‌ சாமுவேலின்‌ 
வார்த்தைகளை உறுதிபண்ணும்‌ வண்ணமாக, 
இடிமுழக்கங்களையும்‌, மழையையும்‌ 
அன்றைய தினமே குட்பளையிடுகிறார்‌ 
ரிசாமு 1216-9), 


சாமுவேல்‌ இஸ்ரவேல்‌ ஜனங்களை 


உற்சாகப்படுத்துகிறார்‌ அவர்கள்‌ 
பின்வாங்காமல்‌, 


அவர்களுக்குப்‌ போதிப்பார்‌ (1சாமு 12:20-25). 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 
கில்காலிலே கர்த்தருடைய 
கூடிவந்திருக்கிறார்கள்‌. சாமுவேலின்‌ இந்தப்‌ 
பிரசங்கம்‌, இஸ்ரவேல்‌ ஜனத்தாரிடமிருந்து 
அவர்‌ விடைபெறும்‌ பிரசங்கமாகவும்‌, 
சவுலை ராஜாவாக அபிஷேகம்பண்ணும்‌. 
பிரசங்கமாகவும்‌ இருக்கிறது. 


சாமுவேலின்‌ சாட்சி 
1சாமு 1241-5 


1சாமு 12:1. அப்பொழுது சாமுவேல்‌ 
இஸ்ரவேலர்‌ அனைவரையும்‌ நோக்கி: 
இதே, நீங்கள்‌ எனக்குச்‌ 
சொன்னபடி யெல்லாம்‌ உங்கள்‌ 
சொற்கேட்டு உங்களுக்கு ஒரு ராஜாவை 
ஏற்படுத்தினேன்‌. 


1சாமு 122. இப்போதும்‌ இதோ, 
ராஜாவானவர்‌ உங்களுக்கு முன்பாகச்‌. 
சஞ்சரித்துவருகிறார்‌; நானோ கிழவனும்‌ 
நரைத்தவனுமானேன்‌; என்‌ குமாரர்‌ 
உங்களோடிருப்பார்கன்‌; நான்‌ எண்‌: 
சிறுவயதுமுதல்‌ இந்நான்வரைக்கும்‌ 

முன்பாகச்‌. 


1சாமு 125. இதே, இருக்கிறேன்‌; 
கர்த்தரின்‌ சந்நிதியிலும்‌ அவர்‌ 
அபிஷேகம்பண்ணி. வைத்தவருக்கு 
முன்பாகவும்‌ என்னைக்‌ குறித்துச்‌ 
சாட்சி சொல்லுங்கள்‌; நான்‌ யாருடைய 
எருதை எடுத்துக்கொண்டேன்‌? 
யாருடைய கழுதையை 
எடுத்துக்கொண்டேன்‌? யாருக்கு. 
அநியாயஞ்செய்தேன்‌?' யாருக்கு 
இடுக்கண்‌ செய்தேன்‌? யார்‌ 
கையில்‌ பரிதானம்‌ வாங்கிக்‌ 
கொண்டு  கண்சாடையாயிருந்தேன்‌? 
சொல்லுங்கள்‌; அப்படியுண்டானால்‌ 
அதை: உங்களுக்குத்‌ திரும்பக்‌. 
கொடுப்பேன்‌ என்‌ றான்‌. 


சோமு 12:4. அதற்கு அவர்கள்‌: 
எங்களுக்கு அதியாயஞ்செய்யவும்‌ 
இல்லை; எங்களுக்கு இடுக்கண்‌ 
செய்யவும்‌ இல்லை; ஒருவர்‌ கையிலும்‌ 
ஒன்றும்‌ வாங்கவும்‌ இல்லை 
என்றார்கள்‌. 





f= THE 
ETT 


ந்காமு 12:5. அதற்கு அவன்‌: நீங்கள்‌ என்‌: 
கையில்‌ ஒன்றும்‌ கண்டுபிடிக்கவில்லை. 
என்பதற்குக்‌ கர்த்தர்‌ உங்களுக்கு 
எதிராகச்‌ சாட்சியாமிருக்கிறார்‌; அவர்‌ 
அபிஷேகம்‌ பண்ணினவரும்‌ இன்று 
அதற்குச்‌ காட்சி என்றான்‌; அதற்கு. 
அவர்கள்‌: அவர்‌ சாட்சிதான்‌ 
என்றார்கள்‌. 


சாமுவேல்‌ இஸ்ரவேல்‌ ஜனத்தாரிடம்‌, 
இதுவரையிலும்‌ அவர்களுக்கு நடைபெற்ற 
சம்பவங்களையும்‌, இப்போது நடைபெறுகிற 
சம்பவத்தையும்‌ சுருக்கமாகச்‌ சொல்லுகிறார்‌. 
சாமுவேல்‌ அவர்களுக்கு சொல்லப்போகும்‌ 
செய்திக்கு முன்னுரையாக, த 

வாக்கியங்கள்‌ அமைந்திருக்கிறது. 
னுடைய ஜீவியகாலம்‌ 


ஜனத்தாருக்காக 
ஊழியம்‌ செய்திருக்கிறார்‌ 


[நான்‌ என்‌ 
சிறுவயதுமுதல்‌ இந்நாள்‌ வரைக்கும்‌. 


உங்களுக்கு முன்பாக சஞ்சரித்து வந்தேன்‌" 
சாமு 12:2) என்று சாமுவேல்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாரிடம்‌ சொல்லுகிறார்‌ 


வழிநடத்தி வந்திருக்கிறார்‌ 

“இஸ்ரவேலின்‌ மேய்ப்பரே, யோசேப்பை 
ஆட்டுமந்தையைப்போல்‌ நடத்துகிறவரே, 
செவிகொடும்‌; கேருபீன்கள்‌ மத்தியில்‌ 
வாசம்பண்ணுகிறவரே. பிரகாசியும்‌” 


(சங்‌ 804). 


சாமுவேலின்‌ 
முடிவடைந்துவிட்டது. 


சாமுவேலின்‌ 

ஜனங்கள்‌, சாமுவேலைத்‌ தள்ளிவிடுகிறார்கள்‌. 
சாமுவேலுக்கு நன்மை செய்வதற்கு பதிலாக 
தீங்கு செய்கிறார்கள்‌. 


சாமுவேல்‌ இஸ்ரவேல்‌ ஜனங்களிடம்‌, 
நானோ கிழவனும்‌ நரைத்தவனுமானேன்‌:: 
என்‌ குமாரர்‌ உங்களோடிருப்பார்கள்‌” என்று 
சொல்லுகிறார்‌. சாமுவேலுக்கு 
முதிர்வயதானதினால்‌, அவரால்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனங்களை, முன்புபோல இனிமேல்‌, நியாயம்‌ 
விசாரிக்க முடியாது. ஆகையினால்‌ அவர்‌ 
தன்னுடைய பொறுப்புக்களிலிருந்து. 
மனப்பூர்வமாய்‌ ஓய்வுபெற விரும்புகிறார்‌. 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சாமுவேலின்‌ குமாரர்‌ இஸ்ரவேல்‌. 
ஜனங்களோடு கூடயிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு ஏதாவது தீங்கு. 
செய்திருந்தால்‌, இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 

ர்‌ புத்திரரை கூப்பிட்டு 


ஜனங்கள்‌ 
சொன்னபடியெல்லாம்‌. சாமுவேல்‌ 
செய்திருக்கிறார்‌. “இதோ, நீங்கள்‌ எனக்குச்‌ 
சொன்னபடியெல்லாம்‌ உங்கள்‌ சொற்கேட்டு 
உங்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்தினேன்‌" 
சொழு 129) என்று சாமுவேல்‌ 
சொல்லுகிறார்‌. 


சாமுவேல்‌ தன்னுடைய சிறுவயது, 
முதல்‌ இந்நாள்‌ வரைக்கும்‌, இஸ்ரவேல்‌ 
ஜனங்களுக்கு முன்பாக சஞ்சரித்து வந்தார்‌. 
"இப்போதும்‌ இதோ,  ராஜாவானவர்‌ 
உங்களுக்கு முன்பாகச்‌ சஞ்சரித்துவருகிறார்‌" 
என்று சாமுவேல்‌ சவுலைப்பற்றி 
இஸ்ரவேலருக்கு சொல்லுகிறார்‌. 


மற்ற தோங்களிலிருப்புதபோல, 
தங்களை நியாயம்‌ விசாரிப்பதற்கு, 
தங்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்த 
வேண்டும்‌ என்று, இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 
சாழுவேலிடத்தில்‌ கேட்டார்கள்‌. சாமுவேலும்‌ 
அவர்களுடைய சொற்கேட்டு, அவர்களுக்கு 
சவுலை ராஜாவாக ஏற்படுத்தினார்‌. இப்‌! 

இஸ்ரவேல்‌ தேசம்‌ மற்ற தேசங்களைப்போல, 
ராஜாவினால்‌ ஆளுகை செய்யப்படுகிறது. 


இதுவரையிலும்‌ கர்த்தரே இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாரை ஆளுகை செய்தார்‌. இஸ்ரவேல்‌ 
தேசத்திலே தேவனுடைய ஆளுகை 
நடைபெற்றது. இஸ்ரவேல்‌ ஜனத்தாரோ, 
மற்ற ஜாதியாரைப்போல, ரத்‌ 
தெய்வீக ஆளுகையை, 
வைத்துவிடுகிறார்கள்‌. புறஜாதியார்‌ கர்த்தரை 

ஆராதிக்கமாட்டார்கள்‌. தாங்களும்‌ 

புறஜாதியார்போல இருக்கவேண்டும்‌ என்று 
நினைத்து, இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ கர்த்தரை 
ஆராதியாமலிருந்துவிடக்கூடாது. 

சாமுவேல்‌ சிறுவயதுமுதல்‌ 
வரைக்கும்‌ இஸ்ரவேல்‌ ஜனங்களுக்கு 
முன்பாக சஞ்சரித்து வருகிறார்‌. சாமுவேல்‌ 
பல வருஷங்களாக இஸ்ரவேல்‌ ஜனத்தாரை 
நியாயம்‌ விசாரித்து வருகிறார்‌. ஆனாலும்‌ 
சாமுவேல்‌ இதுவரையிலும்‌ ஒரு தப்பிதமும்‌ 
செய்யவில்லை. சாமுவேல்‌ ஜனங்களுக்கு 
முன்பு தன்னைப்பற்றிச்‌ சாட்சியாகச்‌ 
சொல்லுகிறார்‌. 


இந்நாள்‌ 





i FTE 
TT 


இதோ, இருக்கிறேன்‌: கர்த்தரின்‌ 
சந்நிதியிலும்‌ அவர்‌ அபிஷேகம்பண்ணி 
வைத்தவருக்கு முன்பாகவும்‌ என்னைக்‌ 
குறித்துச்‌ சாட்சி சொல்லுங்கள்‌: நான்‌ 
யாருடைய எருதை எடுத்துக்கொண்டேன்‌? 
யாருடைய கழுதையை எடுத்துக்கொண்டேன்‌? 
யாருக்கு அநியாயஞ்செய்தேன்‌? யாருக்கு 
இடுக்கண்செய்தேன்‌? யார்‌ கையில்‌ பரிதானம்‌ 
வாங்கிக்கொண்டு கண்சாடையாயிருந்தேன்‌? 
சொல்லுங்கள்‌; அப்படியுண்டானால்‌ 
உங்களுக்குத்‌ திரும்பக்‌ 
சாமு 12:3) என்று சாமுவேல்‌ இஸ்ரவேலர்‌ 
அனைவரிடத்திலும்‌ சொல்லுகிறார்‌. 

சாமுவேல்‌ வேல்‌ ரிடம்‌ 
தன்ணயத்றி சாட்சி அறிவித்து 
அவருக்கு ஒரு சில நோக்கங்கள்‌ உள்ளது. 
அவர்கள்‌ சாமுவேலைத்‌ தள்ளிவிட்டார்கள்‌. 
இதனால்‌ சாமுவேலின்‌: மனதிலும்‌ 


இருதயத்திலும்‌ காயமுண்டாயிற்று. சாமுவேல்‌ 


வேதனைப்படுத்தியிருக்கிறார்கள்‌. 
சாமுவேலை வருத்தப்பட வைத்திருக்கிறார்கள்‌. 
சாமுவேல்‌ இஸ்ரவேல்‌ த்தாரை 
நியாயம்‌ கரந்த த்திக்‌ ர்‌ 
கர்த்தருக்கு முன்பாகவும்‌, மனுஷருக்கு 
முன்பாகுவும்‌உண்மையுள்ளவராயிருந்திருக்கிறா 
ர்‌. அவர்‌ ஒரு தப்பிதமும்‌ செய்யவில்லை. 


சாமுவேல்‌ தன்னுடைய பெயரைக்‌ 
கெடுத்துக்கொள்ளவுரில்லை. 


வேல்‌ ஜனங்கள்‌ 
தன்ளிலிடுகலர்கள்‌... சவுல்‌ 
ராஜாவாக 
சாமுவேல்‌ ஏதோ 
கர்த்தரும்‌ 
ப ப 


சாழுவேலைத்‌ 

அவர்களுக்கு 
ஏற்படுத்தப்பட்டிருக்கிறார்‌. 

Sl செய்ததினால்தான்‌, 
னங்களும்‌ 


என்பதை சாட்சியாக அறிவிக்கிறார்‌. 
சாமுவேலுக்கு பின்பு சவுல்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாரை நியாயம்‌ விசாரிக்கப்போகிறார்‌. 
சாமுவேல்‌ தன்னுடைய 
நற்குணத்தினாலும்‌, உண்மையினாலும்‌, 
உத்தமத்தினாலும்‌ இஸ்ரவேல்‌ 
புத்தரை ஆளுகை செய்திருக்கிறார்‌. 
தனக்குப்‌ பின்பு இஸ்ரவேல்‌ ஜனத்தாரை 
ஆளுகை செய்யப்போகிறவர்களுக்கு, 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


முன்மாதிரியை 
இஸ்ரவேலை ஆளுகை 
செய்யப்போகிற சவலும்‌, 
சாமுவேலைப்போலவே நல்லவராமிருந்து, 
ஜனங்களை ஆளுகை செய்யவேண்டும்‌. 


சாமுவேல்‌ ஒரு 
வைத்திருக்கிறார்‌. 


சாமுவேல்‌ ஸ்ரவேல்‌ ஜனங்களை 
நியாயம்‌. ரி காலத்தில அவர்‌ 
யாருடைய எருதையோ அல்லது யாருடைய 
கழுதையையோ  எடுத்துக்கொள்ளவில்லை. 
சாமுவேல்‌ யாருக்கும்‌ எருதையோ கழுதையோ 
அபராதமாக விதித்து அதைத்‌ தனக்கு 
சொந்தமாக்கிக்கொள்ளவில்லை. தனக்கு 
உதவிசெய்கிறவர்கள்‌ எல்லோருக்கும்‌ 
சாமுவேல்‌ சம்பளம்‌ கொடுத்திருக்கிறார்‌. 
அவர்‌ யாருக்கும்‌ சம்பளம்‌ கொடுக்காமல்‌ 
வஞ்சிக்கவில்லை. சாமுவேல்‌ யாரிடத்திலும்‌ 
இலவசமாக, வேலை வாங்கவில்லை. 


சாமுவேல்‌ ஒருவருக்கும்‌ அநியாயம்‌ 
செய்யவில்லை. யாருக்கும்‌ இடுக்கண்‌ 
செய்யவில்லை. அவர்‌ யாருடைய கையிலும்‌ 
பரிதானம்‌ வாங்கவில்லை. நீதியைப்‌ 
புரட்டவில்லை. ஏழைகளையும்‌, திக்கற்ற 
பிள்ளைகளையும்‌ வஞ்சிக்கவில்லை. தான்‌ 
யாரிடத்திலாவது அநியாயமாக எதையாவது 
பெற்றிருந்தாலோ அல்லது பரிதானம்‌ வாங்கி 
நியாயத்தைப்‌ புரட்டியிருந்தாலோ, அதைத்‌ 
திரும்க்‌ கொடுப்பதற்கு சாமுவேல்‌ 
ஆயத்தமாயிருக்கிறார்‌ 


இஸ்ரவேல்‌, 
குறித்து ஈட்சி கோக்க 
சாமுவேல்‌. எதிர்பார்க்கிற 
இருக்கிறேன்‌: கர்த்தரின்‌ 
அவர்‌ அபிஷேகம்பண்ணி வைத்தவருக்கு 
முன்பாகவும்‌ என்னைக்‌ குறித்துச்‌ 
சாட்சி சொல்லுங்கள்‌" சாமு 12:3) என்று 
சாமுவேல்‌ சொல்லுகிறார்‌. 


கில்காலிலே கூடியிருக்கிற இஸ்ரவேல்‌ 
ஜனங்கள்‌ எல்லோரும்‌, 
சொல்லுகிற வார்த்தைகளை 
கேட்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
பிரதியுத்தரமாக: “நீர்‌ 
அநியாயஞ்செய்யவும்‌ இல்லை; 
இடுக்கண்‌ செய்யவும்‌ 
ஒருவர்‌ கையிலும்‌ ஒன்றும்‌ 
இல்லை" சோமு 1234) 
சொல்லுகிறார்கள்‌. 


தன்னைக்‌ 
ரல்வவேண்டுவென்‌ று 

“இதோ, 
சந்நிதியிலும்‌ 





i= FTE 
TT 


ஜனங்கள்‌  சாமுவேலைக்‌ குறித்து, 
நற்சாட்சி சொல்லுகிறார்கள்‌. சாமுவேல்‌ 
கர்த்தருக்கு முன்பாகவும்‌, மனுஷருக்கு 
முன்பாகவும்‌ உண்மையுள்ளவராயிருக்கிறார்‌. 
சாமுவேல்‌ ஜனங்களிடம்‌ “நீங்கள்‌ என்‌ 
கையில்‌ ஒன்றும்‌ கண்டுபிடிக்கவில்லை 
என்பதற்குக்‌ கர்த்தர்‌ உங்களுக்கு எதிராகச்‌ 
சாட்சியாயிருக்கிறார்‌: அவர்‌ அபிஷேகம்‌ 
பண்ணினவரும்‌ இன்று அதற்குச்‌ சாட்சி” 
சாமு 12:5) என்று சொல்லுகிறார்‌. 


மனுஷன்‌ முகத்தைப்‌ பார்க்கிறான்‌. 
கர்த்தரோ மனுஷருடைய இருதயத்தை 
ஆராய்ந்து பார்க்கிறார்‌. கர்த்தர்‌ சாமுவேலின்‌ 
இருதயத்தையும்‌ ஆராய்ந்து பார்த்து, 
அலரைக்‌ குறித்து நற்சாட்சி சொல்லுகிறார்‌. 
கர்த்தர்‌ மனுஒருடை இருதயத்தை. 
ஆராய்ந்து பார்க்கும்போது, ர்‌ 
அபிஷேகம்பண்ணினவர்‌ 
கிரியைகளை ஆராய்ந்து 
ஜனங்கள்‌ எல்லோரும்‌ 
பிரதியுத்தரமாக, 
சொல்லுகிறார்கள்‌. 


பார்க்கிறார்‌. 
சாமுவேலுக்கு 
அவர்‌ சாட்சி தான்‌" என்று 


கர்த்தர்‌ 
1சாமு 12:6-15 


சாமு 12:6. அப்புறம்‌ சாமுவேல்‌ 
ஜனங்களை நோக்கி: மோசேயையும்‌ 
ஆரோனையும்‌ ஏற்படுத்தினவரும்‌, 
உங்கள்‌ பிதாக்கனை எகிப்துதேசத்திலி. 
ருந்து புறப்படப்பண்ணினவரமும்‌ 
கர்த்தரே. 


காமு 12:7. இப்போதும்‌ கர்த்தர்‌ 
உங்களுக்கும்‌ உங்கள்‌ பிதாக்களுக்கும்‌. 
செய்துவந்த எல்லா நீதியான. 
கிரியைகளைக்குநித்தும்‌, நான்‌ 
கர்த்தருடைய சுத்திதியில்‌ 
உங்கனோடே நியாயம்‌ பேசும்படிக்கு. 


'நீங்கன்‌ நில்லுங்கள்‌. 


சோமு 128. யாக்கோபு எகிப்திலே 
போயிருக்கும்யோது, உங்கள்‌ பிதாக்கன்‌ 
கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள்‌, 
அப்பொழுது கர்த்தர்‌ மோசேயையும்‌ 
ஆரோனையும்‌ அனுப்பினார்‌; 
அவர்கள்‌ மிதாக்களை 
அழைத்துவத்து, 
அவர்களை இந்த ஸ்தலத்திலே. 
குடியிருக்கப்பண்ணினார்கள்‌.. 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


1சாமு 12:9. அவர்கள்‌. தங்கள்‌. 
தேவனாகிய கர்த்தரை மறத்துபோகிற 
போது, அவர்‌ அவர்களை ஆத்சோரின்‌ 
சேனாபதியாகிய சிசெராவின்‌ 
கையிலும்‌, பெலிஸ்தரின்‌ கையிலும்‌, 
மோவாபிய ராஜாவின்‌ கையிலும்‌ 
விற்றுப்போட்டார்‌; இவர்கள்‌. 
அவர்களுக்கு விரோதமாக யுத்தம்‌ 
பண்ணினார்கன்‌. 

1சாமு 12:10. ஆகையால்‌ அவர்கள்‌: 
கர்த்தரை நோக்கி முறையிட்டு: நாங்கள்‌. 
கர்த்தரை விட்டுப்பாகால்களையும்‌ 
அண்தரோத்தையும்‌ சேவித்ததினாலே, 
பாவஞ்செய்தோம்‌; இப்போதும்‌ எங்கள்‌. 
சத்துருக்களின்‌ கைக்கு எங்களை 
நீங்கலாக்கி ரட்சியும்‌; இணி உம்மைச்‌ 
சேவிப்போம்‌ என்றார்கள்‌. 


சாமு 1211. 
எருபாகாலையும்‌ 
யெப்தாவையும்‌ சாழுவேலையும்‌ 
அனுப்பி, நீங்கன்‌' பயமில்லாமல்‌. 
குடியிருக்கும்படிக்குச்‌ சுற்றிலும்‌ இருந்த 
உங்கள்‌ சத்துருக்களின்‌ கைக்கும்‌ 
உங்களை நீங்கலாக்கி ரட்சித்தார்‌. 


கர்த்தர்‌ 
தானையும்‌ 


அவது 


12:12. அம்மோன்‌ புத்திரரின்‌ 
நாகாஸ்‌ உங்களுக்கு 
வருகிறதை நீங்கள்‌. 
கண்டபோது, உங்கள்‌ தேவனாகிய 
கர்த்தரே உங்களுக்கு 
ராஜாவாயிருந்தும்‌, நீங்கள்‌ என்னை 
நோக்கி: அப்படியல்ல, ஒரு ராஜா 
எங்கள்மேல்‌ ஆளவேண்டும்‌ என்‌ நீர்கன்‌. 


1சாமு 
ராஜாவாகிய 
விரோதமாய்‌ 


ஏற்படுத்தினார்‌. 


சோமு 1204. நீங்கள்‌ கர்த்தருடைய 

விரோதமாய்க்‌ 

கர்த்தருக்குப்‌ 

சேவித்து, 

சத்தத்திற்குக்‌ 

கீழ்ப்படித்தால்‌, நீங்களும்‌ உங்களை 

ட ராஜாவும்‌ உங்கள்‌. 

தேவனாகிய. கர்த்தரைப்‌ 
மின்பற்றுகிறவர்களாயிருப்பீர்கள்‌. 





i al 
TT 


காமு 12:15. நீங்கள்‌ கர்த்தருடைய 
சுத்தத்திற்குக்‌ கீழ்ப்படியாமல்‌, 
கர்த்தருடைய வாக்குக்கு விரோதமாய்க்‌ 
கலகம்பண்ணினீர்கனானால்‌, 
கர்த்தருடைய கை உங்கள்‌ 
பிதாக்களுக்கு. விரோதமாயிருத்தது 
போல்‌ உங்களுக்கும்‌. 
விரோதமாயிருக்கும்‌. 


சாமுவேல்‌ இஸ்ரவேல்‌ ஜனத்தாரிடம்‌ 

தன்னுடைய உண்மையையும்‌, 
கண்ணியத்தையும்‌ தெளிவபடுத்துகிறார்‌. 
அவர்கள்‌ தனக்கு விரோதமாக 
செய்திருந்தாலும்‌, 
அவர்களுக்கு 
ஆயத்தமாயிருக்கிறார்‌ 

செல்வையுமான 

அவர்கள்‌ நடக்க வேண்டிய 

அவர்களுக்கு விளக்கமாகச்‌ 
சொல்லுகிறார்‌. 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ ஜனத்தாருக்கும்‌, 
அவர்களுடைய முற்பிதாக்களுக்கும்‌ 
ன்னை நன்மைகளை செய்திருக்கிறார்‌ 
சாமுவேல்‌ அவர்களுக்கு இஸ்ரவேல்‌ 
தேசத்தின்‌ சரித்திரத்தை சுருக்கமாகச்‌ 
சொல்லுகிறார்‌. கர்த்தர்‌ இஸ்ரவேலரின்‌ 
தேவனாயிருக்கிறார்‌. அவர்‌ 
இஸ்ரவேலின்மீது அன்பாமிருந்து. அவர்கள்‌ 
மத்தியிலே, மகத்துவமான கிரியைகளை 
நடப்பித்திருக்கிறார்‌. இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
கர்த்தரை மாத்திரமே ஆராதிக்கவேண்டும்‌. 
அவர்கள்‌  முழுஇருதயத்தோடு கர்த்தரை 
சேவிக்கவேண்டும்‌. 

சாமுவேல்‌ கில்காலிலே கூடியிருக்கிற 
இஸ்ரவேல்‌ ஜனத்தாரோடு 
பேசிக்கொண்டிருக்கிறார்‌ ர்த்தர்‌ 
இவர்களுக்கு அநேக 
செய்திருப்பது. 
பூர்வகாலங்களிலே, 
முற்பிதாக்களுக்கும்‌, 


இக்காலத்தில்‌ நன்மைகள்‌ உண்டாயிருக்கிறது. 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஜனங்கள்‌ எகிப்து 
அடிமைகளாயிருந்தார்கள்‌. 
தம்முடைய பலத்த புயத்தினால்‌, 
ஜனங்களை பார்வோனின்‌ 
விடுவித்தார்‌. கர்த்தரே 
மோசேயையும்‌ ஆரோனையும்‌ ஏற்படுத்தினவர்‌. 
உங்கள்‌ பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து 
புறப்படப்பண்ணின வரும்‌ கர்த்தரே” 
சொழு 12:6) என்று சாமுவேல்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாரிடம்‌ சொல்லுகிறார்‌. 
சாமுவேல்‌ இஸ்ரவேல்‌ ஜனத்தாரிடம்‌, 
'இப்போதும்‌ கர்த்தர்‌ உங்களுக்கும்‌ உங்கள்‌ 
பிதாக்களுக்கும்‌ செய்துவந்த எல்லா நீதியான 
கிரியைகளைக்குறித்தும்‌, நான்‌ கர்த்தருடைய 
சந்நிதியில்‌ உங்களோடே நியாயம்‌ 
பேசுப்படிக்கு நீங்கள்‌ நில்லுங்கள்‌" 
(சோமு 12:7) என்று சொல்லுகிறார்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 
எகிப்தின்‌ அடிமைத்தனத்திலிருந்தார்கள்‌. 
அவர்களுக்கு பார்வோனின்‌ ஆளோட்டிகள்‌ 
மூலமாய்‌ மிகுந்த வேதனைகளும்‌ 
உபத்திரவங்களும்‌ உண்டாயிற்று. 
எகிப்‌ 
பிதாக்கள்‌ 
முறையிட்டார்கள்‌, 
'மோசேயையும்‌ 


அப்பொழுது. யயும்‌ 
அவர்கள்‌ 


ஆரோனையும்‌ அனுப்பினார்‌; 
உங்கள்‌ பிதாக்களை 
்‌ குடியிருக்கப்பண்ணினார்கள்‌" 
சாமு 12:8) என்று சாமுவேல்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனங்களிடம்‌ சொல்லுகிறார்‌. 
ஜனங்கள்‌, 
செய்த 
அநேக 
அவர்கள்‌ 


கர்த்தர்‌ 
நன்மைகளை 
தீங்குகளை 
கர்த்தரை 
அந்நிய தெய்வங்களை 
கர்த்தருடைய  சாபத்திற்குட்‌ 
ர்கள்‌. அவர்களுக்கு வேதனை 

ம்‌, உபத்திரவங்களும்‌ உண்டாயிற்று. 
இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ தங்கள்‌ 
தேவனாகிய கர்த்தரை மறந்துபோகிறபோது, 
கர்த்தர்‌ அவர்களை ஆத்சோரின்‌ 
சேனாபதியாகிய சிசெராவின்‌ கையிலும்‌, 
பெலிஸ்தரின்‌ கையிலும்‌, மோவாபிய 
ராஜாவின்‌ கையிலும்‌ விற்றுப்போட்டார்‌;: 
இவர்கள்‌ இஸ்ரவேலருக்கு விரோதமாக 

யுத்தம்‌ பண்ணினார்கள்‌ சாமு 12:9). 





i THE 
TT 


இஸ்ரவேல்‌ ஜனத்தாரின்‌ முற்பிதாக்கள்‌ 
சத்துருக்கள்‌ மூலமாய்‌. மிகுந்த 
வேதனைகளையும்‌ துன்பங்களையும்‌ 
அனுபவித்தார்கள்‌. அவர்கள்‌ தங்கள்‌ 
பாவங்களுக்கு மனந்திரும்பினார்கள்‌. 
கர்த்தருக்கு முன்பாக தங்களைத்‌ 
தாழ்த்தினார்கள்‌. விக்கிரகங்களை விட்டு 
விலகி மறுபடியும்‌ கர்த்தரைப்பற்றிக்‌. 
கொண்டார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தரை நோக்கி 

முறையிட்டார்கள்‌. “நாங்கள்‌ கர்த்தரை விட்டுப்‌ 

அஸ்தரோத்தையும்‌ 

பாவஞ்செய்தோம்‌:: 

சத்துருக்களின்‌ 

கைக்கு எங்களை நீங்கலாக்கி ரட்சியும்‌; 

இனி உம்மைச்‌ சேவிப்போம்‌" (சாமு 12:10) 
என்று சொன்னார்கள்‌ 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருடைய 
விண்ணப்பங்களைக்‌ கேட்டார்‌. அவர்களுடைய 


புத்தே 
“கர்த்தர்‌ 


குடியமர்த்தினார்‌. 
நீண்டகாலமாக சத்துருக்கள்‌ 
நெருக்கங்களையும்‌  உபத்திரவங்களையும்‌ 
அனுபவித்தார்கள்‌. 


அப்பொழுது கர்த்தர்‌ எருபாகாலையும்‌ 
பதகனயம்‌ செ தாகம்‌ சாமுவேலையும்‌ 
அனுப்பினார்‌. இவர்கள்‌ இஸ்ரவேல்‌: 
ஜனத்தாரை சத்துருக்களின்‌ கைகளுக்கு 
நீங்கலாக்கி இரட்சிப்பதற்காக எழுப்பப்பட்ட 
நியாயாதிபதிகள்‌. கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாரை பயமில்லாமல்‌. 
குடியிருக்கும்படிக்குச்‌ உ ற்றிலம்‌ இருந்த 
அவர்கள்‌ சத்துருக்களின்‌ கைக்கும்‌. 
அவர்களை நீங்கலாக்கி ரட்சித்தார்‌ 
சாமு 12:1). 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


கில்காலிலே இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 
கூடிமிருக்கிறார்கள்‌. சாமுவேல்‌ 
அவர்களுக்கு முன்பாக கர்த்தருடைய 
வார்த்தைகளை சொல்லிக்கொண்டிருக்கிறார்‌. 
கர்த்தர்‌ இந்த சந்ததியாருக்கும்‌ 
அநேக நன்மைகளை செய்திருக்கிறார்‌. 
சாமுவேல்‌ மூலமாக இவர்களுக்கு ஏராளமான 
நன்மைகள்‌ உண்டாயிற்று. ஆனாலும்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌, தங்களை நியாயம்‌ 
விசாரிப்பதற்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்த 
வேண்டுமென்று சாமுவேலிடம்‌ கேட்டார்கள்‌. 


'அம்மோன்‌ புத்திரரின்‌ ராஜாவாகிய 
நாகாஸ்‌ உங்களுக்கு விரோதமாய்‌ வருகிறதை 
நீங்கள்‌ கண்டபோது, உங்கள்‌ தேவனாகிய 
கர்த்தரே உங்களுக்கு ராஜாவாயிருந்தும்‌, 
நீங்கள்‌ என்னை நோக்கி: அப்படியல்ல, ஒரு 
ராஜா எங்கள்மேல்‌ ஆளவேண்டும்‌ என்றீர்கள்‌. 
சாமு 12:12) என்று சாமுவேல்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனங்களுக்கு சொல்லுகிறார்‌. 


கர்த்தரே இஸ்ரவேல்‌ ஜனங்களை 
ஆளுகை செய்கிறார்‌. கர்த்தர்‌ ராஜாதி 
ராஜாவாகவும்‌, கர்த்தாதி கர்த்தாவாகவும்‌ 
இருக்கிறார்‌. ஆனால்‌ அவர்களோ, மற்ற 
தேசங்களிலிருப்பதுபோல, தங்களை 
ஆளுகை செய்வதற்கு ஒரு ராஜா வேண்டும்‌ 
என்று சொல்லுகிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ இதுவரையிலும்‌ 
அவர்களுடைய சத்துருக்கள்மீது ஏராளமான 
யுத்தங்களை நடத்தியிருக்கிறார்கள்‌. இந்த 
யுத்தங்களிலெல்லாம்‌ கர்த்தரே அவர்களுக்கு, 
ணட பட ளிலே 


இருக்கிறா ஆனால்‌ இஸ்ரவேல்‌ தவ 


தங்களுக்கு ஒரு 
வேண்டும்‌ என்று 
சொன்னார்கள்‌. 


ராஜாவை ஏற்படுத்த. 
'சாமுவேலினிடத்தில்‌ 


இஸ்ரவேல்‌ ஜனத்தாருக்கு கர்த்தரைத்‌ 
தவிர வேறு ஒரு ராஜா தேவையில்லை. 
கர்த்தரே அவர்களுக்கு ராஜாவாயிருக்கிறார்‌. 
கர்த்தர்‌. சர்வவல்லமையுள்‌ எவர்‌. 
ஆனால்‌. அவர்களோ சாமுவேலையும்‌ 
தள்ளிவிட்டார்கள்‌. கர்த்தரையும்‌ 
தள்ளிவிட்டார்கள்‌. ஒரு ராஜா தங்கள்மேல்‌ 
ஆளவேண்டும்‌ என்று சாமுவேலிடத்தில்‌ 
பிடிவாதமாகச்‌ சொன்னார்கள்‌. 





i al 
TT 


சாமுவேல்‌ இஸ்ரவேல்‌ ஜனங்களிடம்‌ 
“இப்போதும்‌ நீங்கள்‌ வேண்டும்‌ என்று 
விரும்பித்‌ தெரிந்துகொண்ட ராஜா, இதோ, 
இருக்கிறார்‌: இதோ, கர்த்தர்‌ உங்களுக்கு 
ஒரு ராஜாவை ஏற்படுத்தினார்‌” சாமு 1243) 
என்று சொல்லுகிறார்‌. இந்த ராஜாவை 
இஸ்ரவேல்‌ ஜனங்களே தங்களுக்கு, 
வேண்டும்‌ என்று விரும்பி 
தெரிந்துகொண்டார்கள்‌. கர்த்தர்‌ 
தெரிந்துகொண்ட அவருக்கு 
கனத்தையும்‌ மகிமையையும்‌ கொடுப்பார்‌. 
இந்த ராஜாவோ இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 
விரும்பி தெரிந்துகொண்ட ராஜா. சாமுவேல்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனங்களுடைய மதிமீன த்தையும்‌, 
பாவத்தையும்‌ அவர்களுக்கு விளக்கமாகச்‌ 
சொல்லுகிறார்‌. 


இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ விரும்பிய 
பிரகாரம்‌ கர்த்தர்‌ அவர்களுக்கு ஒரு 
ராஜாவை ஏற்படுத்தியிருக்கிறார்‌. தங்களுக்கு 
ராஜா கொடுக்கப்பட்டிருப்பதினால்‌, 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ ராஜாதி ராஜாவாகிய 
கர்த்தரை விட்டு விலகிப்போய்விடக்கூடாது. 
அவர்கள்‌ கர்த்தருடைய வாக்குக்கு 
விரோதமாய்‌ கலகம்பண்ணக்கூடாது. 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ கர்த்தருக்கு பயந்து, 
அவரை சேலிக்கவேண்டும்‌. கர்த்தருடைய 
சத்தத்திற்கு கீழ்ப்டியவேண்டும்‌. இஸ்ரவேல்‌ 
ஜனங்களும்‌, அவர்களை ஆளுகிற 
ராஜாவும்‌ தங்கள்‌ தேவனாகிய கர்த்தரை 
பின்பற்றுகிறவர்களாயிருக்கவேண்டும்‌ 
ரிசாமு 12:14) 


த்தார்‌ 
சர்ந்தனலிபடு விலகி, விக்கம்‌ 
பின்பற்றக்கூடாது. கர்த்தருடைய வாக்குக்கு 
விரோதமாய்க்‌ கலகம்பண்ணி 
விக்கிரகங்களை ஆராதிக்கக்கூடாது. 
அவர்கள்‌ கர்த்தரோடு 
ஐக்கியமாயிருக்கவேண்டும்‌. அப்போது 
அவர்களுக்கும்‌, அவர்களுடைய ராஜாவுக்கும்‌. 
நன்மையும்‌ சந்தோஷமும்‌ உண்டாகும்‌. 

இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 

சேவிக்கவேண்டும்‌. கர்த்தருக்கு தாங்கள்‌ 
செய்ய வேண்டிய கடமைகளை உண்மையாய்‌ 
நிறைவேற்றவேண்டும்‌ தம்மைக்‌ 
கனம்பண்ணுகிறவர்களை கர்த்தரும்‌ 
கனம்பண்ணுவார்‌. தம்மை 
அசட்டைபண்ணுகிறவர்களை கர்த்தர்‌ 
கனானம்பண்ணுவார்‌. 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இஸ்ரவேல்‌ ஜனங்களுக்கு ராஜா 
இருந்தாலும்‌, அவர்களுக்கு தேவனுடைய 
தெய்வீக வழிநடத்துதலும்‌, பாதுகாப்பும்‌, 
பராமரிப்பும்‌ தேவைப்படுகிறது. இஸ்ரவேல்‌ 
புத்திர்‌ ஒரு ராஜாவின்‌ ஆளுகையின்கீழ்‌ 
இருந்தாலும்‌. அவர்கள்‌ கர்த்தரைப்‌ 
பின்பற்றுகிறவர்களாயிருக்கவேண்டும்‌. 
கர்த்தர்‌ அவர்களை வழிநடத்தும்‌ 
வண்ணமாக, அவர்களுக்கு முன்பாகப்‌ 
போகவேண்டும்‌. இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 
கர்த்தருடைய அடிச்சுவடுகளைப்‌ பின்பற்றிச்‌ 
செல்லவேண்டும்‌. நல்ல மேய்ப்பன்‌ 
தன்னுடைய ஆடுகளுக்கு முன்னாகப்‌ 
போவான்‌. அவன்‌ ஆடுகளின்‌ பாதைகளை 
செல்வைபண்ணுவான்‌. இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 
கர்த்தரோடு கூடமிருக்கும்போது, கர்த்தரும்‌ 
அவர்களோடு கூடமிருப்பார்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தருடைய 
சத்தத்திற்கு கீழ்ப்பியலில்லையென்றால்‌ 
அவர்களுக்கு தீங்கு வ சாமுவேல்‌ இந்த 
சத்தியத்தை இஸ்ரே 


ஜனங்களுக்கு 
சொல்லுகிறார்‌ “நீங்கள்‌ 
கர்த்தருடைய சத்தத்திற்குக்‌ கீழ்ப்படியாமல்‌, 
கர்த்தருடைய வாக்குக்கு விரோதமாய்க்‌ 
விலகக்‌ கரைய 

உங்கள்‌ பிதாக்களுக்கு 
கரேரதமாிருத்தத்போன்‌ உங்களுக்கும்‌ 
விரோதமாயிருக்கும்‌' சோமு 12:15) என்று 
சாமுவேல்‌ சொல்லுகிறார்‌ 


எச்சரிப்பாய்ச்‌ 


இடிமுழக்கங்க। 
1சாமு 1216-19 


ம்‌ மழையும்‌ 


சாமு 12:16. இப்பொழுது கர்த்தர்‌ 
உங்கள்‌ கண்களுக்கு. முன்பாகச்‌ 
செய்யும்‌ பெரிய காரியத்தை நின்று 
பாருங்கள்‌. 

சாமு 12:17. இன்று கோதுமை 
அறுப்பின்‌ நான்‌ அல்லவா? நீங்கள்‌ 
உங்களுக்கு. ஒரு ரஜுவவுக்‌ 
கேட்டதினால்‌, கர்த்தரின்‌ பார்வைக்குச்‌ 
செய்த உங்களுடைய யொல்லாப்புப்‌ 
பெரியதென்று நீங்கள்‌ கண்டு 
உணரும்படிக்கு, நான்‌ கர்த்தரை: 
நோக்கி விண்ணப்பம்பண்ணுவேன்‌;; 
அப்பொழுது இடிமுழக்கங்களையும்‌ 
மழையையும்‌ கட்டனையிடுவார்‌ 
என்னு சொல்லி, 





i= THE 
ERRATA 


12:18. 
விண்‌: 


1சாமு 
நோக்கி. 
அன்றையதினமே 
இடிமுழக்கங்கனையும்‌ 
கட்டனையிட்டார்‌; 

ஜனங்கள்‌ எல்லாரும்‌ 
சாமுவேலுக்கும்‌ மிகவும்‌ பயத்த; 


கோமு 12:19, சாமுவேலைப்‌ பார்த்து: 
நாங்கள்‌ சாகாதபடிக்கு உம்முடைய 
தேவனாகிய கர்த்தரிடத்தில்‌ 
உம்முடைய 

விண்ணப்பம்‌ 

செய்த 

எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும்‌ என்று. 
கேட்ட இந்தப்‌ பாவத்தையும்‌ 
கூட்டிக்கொண்டோம்‌ என்று ஜனங்கள்‌: 
எல்லாரும்‌ சொன்னார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ தங்களுக்கு ஒரு 
ராஜாவை ஏற்படுத்த வேண்டும்‌. 
சாமுவேலிடம்‌ கேட்டார்கள்‌ 
அவர்களுடைய பாவம்‌. இந்தப்‌ 
அவர்கள்‌ உணரவேண்டும்‌. மேலும்‌ அவர்கள்‌ 
தங்கள்‌ தேவனாகிய கர்த்தரைப்‌ 
பின்பற்றுகிறவர்களாயிருக்கவேண்டும்‌. 
கர்த்தருக்கு பயந்து 
சேவிக்கவேண்டும்‌. சாமுவேல்‌ இல்லிரண்டு 
சத்தியங்களையும்‌ இஸ்ரவேல்‌ ஜனத்தாருக்கு 
உணர்த்த விரும்புகிறார்‌. 

சவலும்‌, இஸ்ரவேல்‌ மனுஷர்‌ யாவரும்‌ 
கில்காலிலே கர்த்தருடைய சந்நிதியில்‌ 
சமாதான பலிகளை செலுத்தி, அங்கே 
மிகவும்‌ சந்தோஷங்கொண்டாடுகிறார்கள்‌. 
தங்கள்‌ பலிகளை கர்த்தர்‌ அங்கீகரிப்பார்‌ 
என்று விசுவாசித்து அவர்கள்‌ கர்த்தருக்கு 
ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிறார்கள்‌. 
தங்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்த 
வேண்டும்‌ என்று கேட்டுக்கொண்டது. 
கர்த்தருடைய பார்வையிலே பாவமானதல்ல. 
என்று இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
நினைக்கிறார்கள்‌. 

ராஜா தங்கள்மேல்‌. 

ஆளவேண்டும்‌ என்று இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
கேட்டது கர்த்தருக்கு பிரியமான காரியமல்ல. 
கர்த்தர்‌ சாமுவேலின்‌ விண்ணப்பத்தைக்‌ 
கேட்டு அவர்கள்‌ மத்தியிலே 

க்கங்களையும்‌ மழையையும்‌ 
கட்டளையிடுகிறார்‌. து கோதுமை 
அறுப்பின்‌ காலம்‌. 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


பொதுவாக இஸ்ரவேல்‌ தேசத்திலே, 
இக்காலத்தில்‌ இடிமுழக்கம்‌ உண்டாகாது, 
மழை பெய்யாது. ஆனால்‌ கர்த்தரோ 
இக்காலத்திலே இடிமுழக்கங்களையும்‌ 
மழையையும்‌ கட்டளையிடுகிறார்‌. 


இடியும்‌ மழையும்‌. 
உண்டாகக்கூடியவை. இவை சாதாரணமாக 
நடைபெறுகிற சம்பவம்தான்‌. ஆனாலும்‌ 

சில சமயங்களில்‌ மனுஷர்மீது 

பயங்கரமான விளைவுகளை ஏற்படுத்திவிடும்‌. 
கர்த்தருடைய சர்வவல்லமையினால்‌ 
இிமுழக்கங்களும்‌ மழையும்‌ உண்டாயிற்று 
என்பதை சாமுவேல்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனங்களுக்கு உணர்த்த விரும்புகிறார்‌. 
தங்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்த 
வேண்டும்‌ என்று இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
சாமுவேலிடம்‌ கேட்டது 
துன்மார்க்மான காரியம்‌ 
அவர்கள்‌ உணரவேண்டும்‌. 
இதுபற்றி இஸ்ரவேல்‌. 
தெளிவுபடுத்துகிறார்‌. 


“இப்பொழுது, 
கண்களுக்கு முன்பாகச்‌. செய்யம்‌ 
காரியத்தை நின்று பாருங்கள்‌. 
கோதுமை அறுப்பின்‌ நாள்‌ அல்லவா? 
ங்கள்‌ உங்களுக்கு ஒரு ராஜாவைக்‌ 
கேட்டதினால்‌, கர்த்தரின்‌ பார்வைக்குச்‌ செய்த 
உங்களுடைய பொல்லாப்புப்‌ பெரியதென்று 
நீங்கள்‌ கண்டு உணரும்படிக்கு, நான்‌ 
கர்த்தரை நோக்கி விண்ணப்பம்பண்‌ ணுவேன்‌; 
ப்‌ இடிமுழக்கங்களையும்‌ 
யும்‌. கட்டளையிடுவார்‌” 
124697) என்று சாமுவேல்‌ 


இயற்கையில்‌ 


புத்திரருக்கு 


கக்‌ 


இன்று 


சாமுவேல்‌ இஸ்ரவேல்‌ ஜனங்களிடம்‌. 
மென்மையான தொனியில்‌ பேசினால்‌ 
அவர்கள்‌ சாமுவேலுக்கு செவிகொடுத்து 
கேட்கமாட்டார்கள்‌. கர்த்தர்‌ பலத்த 
கிரியைகளை செய்தால்‌ அதைப்‌ பார்த்து, 
வல்லமையைப்‌ 

ஆகையினால்‌ 

ஜனத்தாரிடம்‌, 

இப்பொழுது கர்த்தர்‌ உங்கள்‌ கண்களுக்கு 
முன்பாகச்‌ செய்யும்‌ பெரிய காரியத்தை நின்று 
1216) என்று 





i THE 
ERRATA 


சாமுவேல்‌ மெதுவாகப்‌ பேசினால்‌ அந்த 
சத்தம்‌ இஸ்ரவேல்‌ ஜனத்தாருடைய 
இருதமங்களுக்கப்‌ போய்‌. சேராது. 
சாமுவேலின்‌ உபதேசங்கள்‌ 
பனிமழையைப்போல மெதுவாக இறங்கும்‌. 
அது அவர்களுடைய மனச்சாட்சியில்‌. 
உரைக்காது. இடி முழக்கமுண்டானால்‌, 


புரிந்துகொள்வார்கள்‌. 
-... இடிமுழக்கங்களும்‌ 
கர்த்தருடைய வல்லமைக்கு 
அடையாளமாயிருக்கிறது. சாமுவேல்‌ 
கர்த்தரிடத்தில்‌ ஜெபிக்கிற மனுஷன்‌. அவர்‌ 
ரிடத்‌ 


பெருமழையும்‌ 


தாராளமும்‌ உண்டாயிருக்கிறது. 


கர்த்தர்‌ 
மாயிருக்கினாசென்றும 
கிரியைகளையெல்லாம்‌ 
அங்கீகரிக்கிறார்‌ 
ஜனத்தார்‌ நினைக்கிறார்கள்‌. 
கிடைத்திருக்கிற ராஜாவும்‌, 
அறுவடையும்‌ கர்த்தருடைய ஆசீர்வாதம்‌ 
என்று சொல்லுகிறார்கள்‌ ரவேல்‌ 
ஜனத்தார்‌ சந்தோஷமாகயிருந்தாலும்‌, 
தேசத்தில்‌ செழிப்பை அனுபவித்தாலும்‌, 
ல்‌ அவர்களுடைய பாவத்தை: 
உலகப்பிரகாரமான 


தங்களுக்கு 
கோதுமை 


கர்த்தரால்‌ அவர்களுடைய மனக்கண்களை 
பிரகாசமுள்ளதாக. மாற்ற முடியும்‌. 
கர்த்தர்‌ மாறாதவராகவும்‌, மாற்றத்தை 
உண்டுபண் ணுகிறவராகவும்‌ இருக்கிறார்‌. 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சாமுவேல்‌ கர்த்தரை நோக்கி 
விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. அது கோதுமை 
அறுப்பின்‌ நாள்‌. அன்றையதினமே கர்த்தர்‌ 
இடிமுழக்கங்களையும்‌, மழையையும்‌ 
கட்டளையிடுகிறார்‌. இது  மழைகாலமல்ல. 
அறுவடை காலம்‌. இந்தக்‌ காலத்தில்‌ 
துவாக மழை பெய்யாது. ஆனால்‌ 
கர்த்தருடைய கட்டளையின்‌ பிரகாரம்‌ இடி 
ம்‌ உண்டாயிற்று 
எல்லோரும்‌ 
த்‌ மிகவும்‌ 
பயப்படுகிறார்கள்‌ சாமு 12:18) 


தங்களுக்கு ஒரு வேண்டும்‌ 
என்று சாமுவேலிட கேட்டது 
கர்த்தருக்கு விரோதமான பாவம்‌ என்பதை 
இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ உணருகிறார்கள்‌. 
"நாங்கள்‌ செய்த எல்லாப்‌ பாவங்களோடும்‌ 
எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும்‌. என்று 

கேட்ட இந்தப்‌ பாவத்தையும்‌ 
கூட்டிக்கொண்டோம்‌' (சாமு 1249) என்று 
இஸ்ரவேல்‌  ஜனத்தார்‌ சாமுவேலிடம்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 


சாமுவேல்‌ கர்த்தரை நோக்கி 
விண்ணப்பம்பண்ணினார்‌. அன்றைய தினமே 
கர்த்தர்‌ இடிமுழக்கங்களையும்‌ மழையையும்‌ 
கட்டளையிட்டார்‌. இதனால்‌ தங்களுக்கு 
பேராபத்து உண்டாகும்‌ என்றும்‌, தாங்கள்‌ 
செத்துப்போவோம்‌ என்றும்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனத்தார்‌ பயப்படுகிறார்கள்‌, சாமுவேல்‌ 
தங்களுக்காக கர்த்தரிடத்தில்‌ ஜெபம்‌ 
பண்ணினால்‌, கர்த்தர்‌ இடிமுழக்கங்களையும்‌. 
மழையையும்‌. நிறுத்த கட்டளையிடுவார்‌ 
என்று இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ நம்புகிறார்கள்‌. 
அவர்கள்‌ சாமுவேலைப்‌ பார்த்து, “நாங்கள்‌ 
சாகாதடிக்கு உம்முடைய தேவனாகிய 
கர்த்தரிடத்தில்‌ உம்முடைய அடியாருக்காக 
விண்ணப்பம்‌ செய்யும்‌" சாமு 12:19) என்று 
சொல்லுகிறார்கள்‌. 


தேவனுடைய கோபம்‌ தங்கள்மேல்‌ 
வரும்போது தாங்கள்‌ அழிந்துபோலோம்‌ 
என்னும்‌ பயம்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
வந்திருக்கிறது. கர்த்தரிடத்தில்‌ தாங்கள்‌ 
ஜெபம்பண்ணினால்‌, கர்த்தர்‌ தங்கள்‌ 
ஜெபங்களை கேட்பாரோ, கேட்கமாட்டாரோ 
என்னும்‌. சந்தேகம்‌ இஸ்ரவேல்‌. 
பத்திருடைய மனதில்‌ உண்டாயிற்று. 
ஆகையினால்‌ சாமுவேல்‌ தங்களுக்காக 
கர்த்தரிடத்தில்‌ விண்ணப்பம்பண்ண 
வேண்டுமென்று, இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌. 
சாமுவேலைக்‌ கேட்டுக்கொள்கிறார்கள்‌. 


ராஜா 
த்தில்‌ 





f= FTE 
TT 


இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ சாமுலேலிடத்தில்‌. 
தங்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்த 
வேண்டும்‌ என்று கேட்பார்கள்‌. அப்போது 
அவர்கள்‌ தங்களுக்கு சாமுவேல்‌ வேண்டாம்‌ 
என்று அவரை 'தள்ளிவிட்டார்கள்‌. 
இப்போதோ தங்களுக்கு சாழுவேலும்‌ 
வேண்டும்‌ என்றும்‌, அவர்‌ கர்த்தரிடத்தில்‌ 
தங்களுக்காக விண்ணப்பம்‌ செய்யவும்‌ 
வேண்டும்‌ என்றும்‌ இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌. 
சொல்லுகிறார்கள்‌. 


கர்த்தரை சே.வியுங்கள்‌ 
1சாமு 12:20-25 


1சாமு 12:20, அப்பொழுது சாமுவேல்‌ 
ஜனங்களை: நோக்கி: 
பயப்படாதேயுங்கன்‌; நீங்கள்‌ இத்தப்‌ 
பொல்லாப்பையெல்லாம்‌ செய்தீர்கள்‌; 
ஆகிலும்‌ கர்த்தரை விட்டுப்‌ 
பின்வாங்காமல்‌. கர்த்தரை உங்கள்‌. 
முழுஇரு தயத்தோடும்‌ சேவியுங்கள்‌.. 


கோமு 12:21. விலகிப்போகாதிருங்கள்‌; 
மற்றபடி, மிரயோஜனமற்றதூம்‌. 
ரட்சிக்கமாட்டாததுமாயிருக்கிற 
விணானவைகனைப்‌ பிண்பற்றுவிர்கள்‌; 
அவைகள்‌ வீணானவைகளே. 


12:22, கர்த்தர்‌ உங்களைத்‌ 
ஜனமாக்கிக்கொன்னப்‌ 
பிரியமான படியினால்‌, கர்த்தர்‌ 
தம்முடைய மகத்துவமான 
நாமத்தினிமித்தம்‌ தமது ஜணத்தைக்‌ 
கைவிடமாட்டார்‌. 


காமு 12:28. நானும்‌ உங்களுக்காக. 
விண்ணப்பம்‌ செய்யாதிருப்பேனாகில்‌ 
கர்த்தருக்கு. விரோதமாகப்‌ 
பாவஞ்செய்கிறவனாயிருப்பேன்‌; அது 
எனக்குத்‌ தூரமாயிருப்பதாக; 
நன்மையும்‌ செவ்வையுமான வழியை 
நான்‌ உங்களுக்குப்‌ போதிப்பேன்‌. 
காமு 12:24. நீங்கள்‌ எப்படியும்‌ 
கர்த்தருக்குப்‌ பயந்து, உங்கள்‌. 
இருதயத்தோடும்‌ உண்மையாய்‌ 
அவரைச்‌ சேவிக்கக்கடவீர்கன்‌; அவர்‌ 
உங்களிடத்தில்‌ எவ்வனவு மகிமையான 
காரியங்களைச்‌ செய்தார்‌ என்பதைச்‌: 
சித்தித்தூப்பாருங்கள்‌.. 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


இன்னும்‌ 

செய்யவே 

செய்வீர்களானால்‌, நீங்களும்‌ உங்கள்‌ 
ராஜாவும்‌ நாசமடை வீர்கள்‌ என்றான்‌. 


தன்னை ஒதுக்கி தள்ளிவிட்ட 
இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ எல்லோரும்‌ 
அழிந்துபோகவேண்டும்‌ என்பது சாமுவேலின்‌ 
விருப்பமல்ல. அவர்கள்‌ தன்னைத்‌ 
தள்ளிவிட்டாலும்‌, கர்த்தரைப்‌ 
பற்றிக்கொள்ளவேண்டும்‌ என்று சாமுவேல்‌ 
விரும்புகிறார்‌. “நீங்கள்‌ கர்த்தரை விட்டுப்‌ 
பின்வாங்காமல்‌ 
முழுஇருதயத்தோடும்‌ 
சாமு 12:20) என்று சாமுவேல்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனங்களுக்கு சொல்லுகிறார்‌. 

இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ தன்னை 
வேண்டாம்‌ என்று தள்ளிவிட்டாலும்‌, அவர்கள்‌ 
கர்த்தரைப்பற்றிக்கொள்ள வேண்டும்‌. 
அவர்கள்‌ தங்கள்‌ முழுஇருதயத்தோடு 
கர்த்தரை சேவிக்கவேண்டும்‌. இந்த 
சத்தியத்தை அவர்களுக்கு 
உணர்த்துவதற்காக, சாமுவேல்‌ இந்த 
வசனப்பகுதிமில்‌, ஒரு சிறிய பிரசங்கச்‌ 
செய்தியை சொல்லுகிறார்‌. சாமுவேல்‌. 
சொல்லுகிற செய்தி, யோசுவா இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாருக்கு சொன்ன பிரசங்கச்‌ 
செய்தியைப்போல இருக்கிறது (யோசு 23,24 
ஆகிய அதிகாரங்கள்‌) 

கர்த்தர்‌ சாமுவேலின்‌ 
வின்ணவற்தைக்‌ கேட்டு, யி்‌ 
இடிமுழக்கங்களையும்‌ மழையையும்‌. 
குட்டளையிடுகிறார்‌. ஜனங்களெல்லோரும்‌ 
கர்த்தருக்கும்‌. சாமுவேலுக்கும்‌. 
பயப்படுகிறார்கள்‌. இந்தப்‌ பயத்தினால்‌ 
அவர்கள்‌ கர்த்தரைவிட்டு விலகி 
ஓடிப்போய்விடவேண்டும்‌. என்பது, 
சாமுவேலின்‌ நோக்கமல்ல. அவர்கள்‌ 
கர்த்தரிடத்திற்கு மறுடியும்‌ திரும்பி 
வரவேண்டும்‌ என்பதே சாமுவேலின்‌ 
நோக்கம்‌. அவர்கள்‌ கர்த்தரிடத்தில்‌ 
பயத்தோடும்‌ பக்தியோடும்‌ திரும்பி 


வரவேண்டும்‌. 





f= FTE 
TT 


அவர்கள்மீது கோபமாயிருக்கிறார்‌. ஆனாலும்‌ 
அவர்கள்‌ கர்த்தரைவிட்டுப்‌ 
பின்வாங்கிப்போய்விடக்கூடாது. அவர்கள்‌ 
கர்த்தரை தங்கள்‌  முழுஇருதயத்தோடு 
சேவிக்கவேண்டும்‌. 
இடிமுழக்கங்களையும்‌, 
பார்த்து அவர்கள்‌ பயப்படவேண்டாம்‌. 
புயலுக்குப்‌ பின்‌ அமைதி உண்டாகும்‌. 
எப்போதுமே புயல்‌ அடித்துக்கொண்டிருக்காது. 


மழையையும்‌ 


மழையும்‌ 
பிரகாரமாக 
கர்த்தருடைய 
பிரகாரம்‌ நின்றுபோகும்‌. “கர்த்தர்‌ உங்களைத்‌ 
தமக்கு ஜனமாக்கிக்கொள்ளப்‌ 
பிரியமானப்டிமினால்‌, கர்த்தர்‌ தம்முடைய 
நாமத்‌ 
'த்தைக்‌ கைவிடமாட்டார்‌" 
(சாமு 12:22) என்று சாமுவேல்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாருக்கு ஆறுதலான செய்தியை 
சொல்லுகிறார்‌. 
கர்த்தர்‌ தம்மைக்‌ 
கனம்பண்ணுகிறவர்களை கனம்பண்ணுவார்‌. 
தம்மை அசட்டைபண்ணுகிறவர்களை 
கனானம்பண்ணுவார்‌. ஸ்ரவேல்‌ 
ஜனத்தார்‌ 
ஆராதிக்கவேண்டும்‌. 
அடிச்சுவடுகளைப்‌ ற்‌ 
ஆனால்‌ சாமுவேலின்‌ காலத்தில்‌, இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாரில்‌ சிலர்‌ கர்த்தரைவிட்டுப்‌ 
பின்வாங்கி, விக்கிரகங்களைப்‌ 
பின்பற்றுகிறார்கள்‌. அவர்கள்‌ 
விக்கிரகாராதனைக்காரர்கள்‌. அவர்கள்‌ 
கர்த்தரை சேவியாமல்‌, விக்கிரகங்களுக்கு 
தூபங்காட்டி, மேடைகளிலும்‌, தோப்புகளிலும்‌, 
விக்கிரகங்களை சேவிக்கிறார்கள்‌. 


கரத்‌ 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சாமுவேல்‌ விக்கிரகாராதனைக்கு 
விரோதமாக எச்சரிப்பின்‌ வார்த்தைகளைச்‌ 
சொல்லுகிறார்‌. அவர்கள்‌ கர்த்தரை விட்டு 
விலகிப்போனால்‌, வீணான விக்கிரகங்களை 
பின்பற்றவார்கள்‌. “விலகிப்போகாதிருங்கள்‌: 
மற்றபடி பிரயோஜனமற்றதும்‌ 
ரட்சிக்கமாட்டாதது, மாயிருக்கிற 
வீணானவைகளைப்‌ பின்பற்றுவீர்கள்‌:: 
அவைகள்‌ வீணானவைகளே" (சாமு. 12:21) 
என்று சாமுவேல்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாரிடம்‌, விக்கிரகாராதனைக்கு 
விரோதமான வார்த்தைகளை எச்சரிப்பாய்ச்‌ 
சொல்லுகிறார்‌. 


விக்கிரகங்கள்‌ மாயையானவை. அவை 
வீணானவை. விக்கிரகங்களுக்கு 
ஜீவனில்லை. விக்கிரகங்களை 
ஆராதிக்கிறவர்கள்‌, அவை தங்களுக்கு 
நன்மை செய்யும்‌ என்று எதிர்பார்க்கிறார்கள்‌. 
ஆனால்‌ அவர்களுடைய எதிர்பார்ப்பு 
வீணாய்ப்போகும்‌. தன்னை நம்புகிறவர்களை 
விக்கிரகங்கள்‌ வஞ்சித்துவிடும்‌. 
விக்கிரகங்கள்‌ நெரிந்த நாணலைப்போலவும்‌, 
கீரல்‌ விழுந்த தொட்டிகளைப்போலவும்‌. 
இருக்கிறது. அவற்றால்‌ ஒரு பிரயோஜனமும்‌ 
உண்டாகாது. 


சாமுவேல்‌ வேல்‌ ஜனத்தார்மி, 

பிரியமாயும்‌, னாம்‌ க்கக்‌ 

அவர்களுக்காக தொடர்ந்து 

ஜெபம்பண்ணுவதாகவும்‌, அவர்களுக்கு 
சத்தியத்தைப்‌ 


போதிப்பதாகவும்‌ 

வாக்குப்பண்ணுகிறார்‌. நானும்‌ 
உங்களுக்காக விண்ணப்பம்‌ 
செய்யாதிருப்பேனாகில்‌. கர்த்தருக்கு 
விரோதமாகப்‌ பாவஞ்செய்கிறவனாயிருப்பேன்‌; 
அது எனக்குத்‌ தூரமாயிருப்பதாக: நன்மையும்‌ 
செல்வையுமான வழியை நான்‌ உங்களுக்குப்‌ 
போதிப்பேன்‌" (சாமு 12:23) என்று சாமுவேல்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனத்தாருக்கு சொல்லுகிறார்‌. 

இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ சாமுவேலைத்‌ 
தள்ளிவிட்டார்கள்‌. சாமுவேல்‌ தங்களை 
ஆளக்கூடாது என்றும்‌, ஒரு ராஜா தங்களை 
ஆளவேண்டும்‌ என்றும்‌ சொன்னார்கள்‌. 
சாமுவேலோ இஸ்ரவேல்‌ ஜனங்களை 
தள்ளிவிடவில்லை. 
கரிசனையோடிருக்கிறார்‌. 
ஜனத்தார்‌ சாமுவேலிடம்‌, 
சாகாதபடிக்கு உம்முடைய 
கர்த்தரிடத்தில்‌ உம்முடைய அடியாருக்காக 
விண்ணப்பம்செய்யும்‌' சாமு 12:19) என்‌ 
கேட்டுக்கொள்கிறார்கள்‌. 





ழ்‌ யன 
யய 


12:23) 
என்று சாமுவேல்‌ தன்னுடைய ஊழியத்தை 
உறுதிபண்ணுகிறார்‌. 
சாமுலேலிடத்தில்‌ 
விண்ணப்பம்பண்ணுமா, 
கேட்டுக்கொண்டார்கள்‌, 
அவர்களுக்காக. விண்ணப்பம்பண்ணுவதாக: 
உறுதிபண்ணிவிட்டு, 
செல்லையுமான 
போதிப்பதாகவும்‌ வாக்குப்பண்ணுகிறார்‌. 

இஸ்ரவேல்‌ 
ஆஞுகையை ஏற்றுக்கொள்ளவில்லை. 
தங்களை 


கிசாரிக்கக்கூடாது. 
தங்களை நியாயம்‌ 
என்றும்‌ இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ கேட்டார்கள்‌. 


ஜனத்தார்‌ சாமுவேலின்‌ 


எப்போதுமே ஆயத்தமாயிருக்கிறார்‌. 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
UBLISHERS 


சாமுவேல்‌ தன்னுடைய பிரசங்கத்தின்‌ 
முடிவுரையாக, இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 
கர்த்தருக்கு பயந்து, அவரை 
சேவிக்கவேண்டும்‌ என்று 
ஆலோசனைசொல்லுகிறார்‌ கர்த்தர்‌ 
தங்களுக்கு செய்த மகத்துவமான 
காரியங்களையெல்லாம்‌. அவர்கள்‌ 

மறந்துவிடக்கூடாது. “நீங்கள்‌ எப்படியும்‌ 
கர்த்தருக்குப்‌ பயந்து, உங்கள்‌ 
இருதயத்தோடும்‌ உண்மையாய்‌ அவரைச்‌ 
சேவிக்கக்கடவீர்கள்‌; அவர்‌ உங்களிடத்தில்‌ 
எல்வளவு மகிமையான காரியங்களைச்‌ 
செய்தார்‌ என்பதைச்‌ சிந்தித்துப்பாருங்கள்‌" 
சாமு 12:24) என்று சாமுவேல்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனத்தாருக்கு ஆலோசனை 
சொல்லுகிறார்‌. 


பாவத்தின்‌ சம்பளம்‌ மரணம்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ தங்களுக்கு ஒரு 
ராஜா வேண்டும்‌ என்று கேட்டு, கர்த்தருக்கு 
விரோதமாக பொல்லாப்பு செய்திருக்கிறார்கள்‌ 
அவர்கள்‌ தங்கள்‌ பாவங்களுக்கு 
மனந்திரும்பவேண்டும்‌. பொல்லாப்பை விட்டு 
விலகி வரவேண்டும்‌. அவர்கள்‌ தொடர்ந்து 
பொல்லாப்பு செய்தால்‌, கர்த்தருடைய கோபம்‌ 
அவர்கள்மேல்‌ வரும்‌. “நீங்கள்‌ இன்னும்‌ 
பொல்லாப்பைச்‌ செய்யவே செய்வீர்களானால்‌, 
நீங்களும்‌ உங்கள்‌ ராஜாவும்‌ நாசமடைவீர்கள்‌"' 
சாமு 12:25) என்னும்‌ எச்சரிப்பின்‌ 
வாக்கியத்தோடு, சாமுவேல்‌ தன்னுடைய 
பிரசங்கச்‌ செய்தியை நிறைவு செய்கிறார்‌. 





f= FTE 
TT 


ஈமுவேல்‌ சவுலோடு 
து்கியனயிருந்த காலம்‌ வரையிலும்‌ சகலமும்‌ 
நன்மைக்கேதுவாய்‌ நடைபெற்றது (சாமு 
17) ஆனால்‌ இப்போது சவுல்‌. 
இஸ்ரவேலை தனியாக ராஜ்யபாரம்‌ 
பண்ணுகிறார்‌. சாமுவேல்‌ சவுக்கு 
துணையாகயில்லை. ஆகையினால்‌ சவுலின்‌ 
ஆட்சியில்‌ தீமைக்கேதுவாக 
நடைபெறுகிறது. நீங்கள்‌ இன்னும்‌: 
பொல்லாப்பைச்‌ செய்யவே செய்வீர்களானால்‌, 
நீங்களும்‌ உங்கள்‌ ராஜாவும்‌ நாசமடைவீர்கள்‌" 
சாமு 12:25) என்று சொன்ன 
சாமுவேலின்‌ வார்த்தைகள்‌ நிறைவேற 
ஆரம்பிக்கிறது. 


சவுல்‌ ராஜ்யபாரம்பண்ணி 
வருஷமாயிற்று. அவர்‌ 
இரண்டாம்‌ வருஷமாக 
ஆரம்பத்தில்‌ சவுலிடத்தில்‌ காணப்பட்ட 
ஞானமும்‌ புத்தியும்‌, இப்போது. 
காணப்படவில்லை. சவுல்‌ மதிமீனமாய்க்‌: 
கிரியை செய்கிறார்‌ 


சவுலின்‌ ஆலோசனைகளில்‌ 
தெளிவுமில்லை. ஞானமுமில்லை 
சாமு 13:1-3). சவுலின்‌ காலத்தில்‌ பெலிஸ்தர்‌ 
இஸ்ரவேலுக்கு விரோதமாக யுத்தம்பண்ண 
வருகிறார்கள்‌ சாமு 13:45). சவுலின்‌ 
படைவீரர்கள்‌ அவரைவிட்டு 
விலகிப்போய்விடுகிறார்கள்‌ சாமு 13:67). 
சவுல்‌ தெளிவில்லாமல்‌ குழப்பத்திலிருக்கிறார்‌ 
(சாமு 13:8-10). 


இன்ன 


அரசாளுகிறார்‌. 


சா சவலைக்‌: 
கடிந்துகொள்கிறார்‌ (சாமு 13:1-13). கர்த்தர்‌ 
சவுலை இஸ்ரவேலுக்கு. 
ராஜாவாயிராதபடிக்கு தள்ளிவிடுகிறார்‌ 
சாமு 13:14). இஸ்ரவேல்‌ ஜனங்களும்‌ 
சவலுக்கு ஆதரவாயில்லை. அவர்கள்‌ 
கெபிகளிலும்‌ முட்காடுகளிலும்‌ 
ஒளித்துக்கொள்கிறார்கள்‌ (சாமு 13:57). 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கூடயிருக்கிறவர்களின்‌ 
தம்‌ 
பெலிஸ்தர்‌ இஸ்ரவே 
தேசத்தைக்‌ கொள்ளைமிடுகிறார்கள்‌ 
சாமு 17,18). எபிரெயரிடம்‌ யுத்த. 
ஆயுதங்கள்‌ இல்லை சாமு 1319-23). 


சோமு 13:1516). 


[ல்‌ 
1சாமு 181-7 


ப்‌ 18:1. சவுல்‌. க ஜிவாபார்பண்ண்‌, 

வருஷ மாயிற்று; அவன்‌ 
அன்ரன்‌ இரண்டாம்‌ வருஷம்‌. 
அரசாண்டபோது, 


18:2.இஸ்ரவேலில்‌ 
தனக்குத்‌ 


1சாமு 
முவாயிரம்பேரைத்‌ 
தெரிந்துகொண்டான்‌; அவர்களில்‌ 
இரண்டாயிரம்யேர்‌ சவுலோடேகூட 
மிக்மாசிலும்‌ பெத்தேல்‌ மலையிலும்‌, 
ஆயிரம்பேர்‌ யோனத்தானோடே கூடப்‌ 
பென்யமீன்‌ நாட்டிலுன்ன கிபியாவிலும்‌ 
இருந்தார்கள்‌; மற்ற ஜனங்களை 
அவரவர்‌ கூடாரங்களுக்கு 
அனுப்பிவிட்டான்‌. 


1சாமு 18:8. யோனத்தான்‌ கேபாவிலே 
தாணையம்‌ இருந்த பெலிஸ்தரை முறிய 
அடித்தான்‌; பெலிஸ்தர்‌ அதைக்‌ 
கேள்விப்பட்டார்கள்‌; ஆகையினால்‌ 
இதை எபிரெயர்‌ கேட்கக்கடவர்கள்‌ 
என்று சவுல்‌ தேசமெங்கும்‌ எக்கானம்‌ 
ஊதுவித்தான்‌. 


1சாமு13:4.  தாணையம்‌ இருந்த 
பெலிஸ்தரைச்‌ சவுல்‌ முறிய அடித்தான்‌ 
என்றும்‌, இஸ்ரவேலர்‌ பெலிஸ்தருக்கு 
அருவருப்பானார்கள்‌. 
இஸ்ரவேலெல்லாம்‌ 
கேள்விப்பட்டபோது, 

சுவுலுக்குப்‌. 

கில்காலுக்கு வரவழைக்கப்பட்டார்கள்‌. 


1காமு 195. பெலிஸ்தர்‌ இஸ்ரவேலோடு, 
யுத்தம்‌ பண்ணும்படி முப்பதினாயிரம்‌ 
இரதங்களோடும்‌, ஆறாயிரம்‌ 
குதிரைவீரரோடும்‌, கடற்கரை 

ஜனங்களோடும்‌. 


கிழக்கான 
மிக்மாசிலே பானயமிறங்கினார்கன்‌. 





i THE 
TT 


சோமு 18:8. அப்பொழுது இஸ்ரவேலர்‌ 
தங்களுக்கு உண்டான இக்கட்டைக்‌ 
கண்டபோது, ஜனங்கள்‌ தங்களுக்கு. 
உண்டான. நெருக்கத்தினாலே 
கெபிகளிலும்‌, முட்காடுகளிலும்‌, 
கன்மலைகளிலும்‌, துருக்கங்களிலும்‌, 
குகைகளிலும்‌ ஒனித்துக்கொண்டார்கன்‌. 


194... எபிரெயரில்‌ 
கடத்து, 


சோமு 


யோர்தானையும்‌. 


போணார்கள்‌;. 
கில்காலில்‌ 
ஜனங்களும்‌ 
அவனுக்குப்‌ பின்‌ சென்றார்கள்‌. 

இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 
வாக்குக்கு 


கர்த்தருடைய 
விரோதமாய்க்‌ 
கலகம்பண்ணுகிறார்கள்‌. அவர்கள்‌ 
கர்த்தருக்கு பயப்படவுமில்லை. அவரை 
சேவிக்கவுமில்லை. இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
கர்த்தரைவிட்டு விலகிப்போய்விடுகிறார்கள்‌. 
கர்த்தரும்‌ அவர்களைவிட்டு 
விலகிப்போய்விடுகிறார்‌. இஸ்ரவேல்‌ தேசம்‌ 

இப்போது பலவீனமாயிருக்கிறது. 
ஸ்ரவேலின்‌ 
மவன்‌ க்கார்‌ 
ராஜ்யபாரம்பண்ணி ஒரு வருஷமாயிற்று. 
இஸ்ரவேலை இரண்டாம்‌ வருஷம்‌ 
அரசாட்சி சீராக 
சவலின்‌ காரியங்கள்‌ 
tes 

சவுலின்‌ ஒரு 
ஆட்சிக்காலத்தில்‌, இஸ்ரவேல்‌ தேசத்திலே 
எந்த நன்மையும்‌ உண்டாகவில்லை. சவுல்‌. 
ராஜ்யபாரம்பண்ணின முதலாவது வருஷத்தில்‌, 
ஒன்றும்‌ செய்யாமல்‌  அமைதியாயிருந்தார்‌. 
செயலிழந்து காணப்பட்டார்‌ 


ராஜாவாகிய 


சவல்‌ இரண்டாம்‌ வருஷம்‌ ராஜ்யபாரம்‌ 


தெரிந்துகொள்கிறார்‌: 
இரண்டாயிரம்பேர்‌ 
வத்த 


மிக்மாசிலும்‌ 
ஆயிரம்பேர்‌ யோனத்தானோடேகூடப்‌ 
பென்யமீன்‌ நாட்டிலுள்ள  கிபியாவிலும்‌ 
இருக்கிறார்கள்‌; சவுல்‌ மற்ற ஜனங்களை 
அவரவர்‌ கூடாரங்களுக்கு அனுப்பிவிடுகிறார்‌ 
சாமு 13:2). 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சவுல்‌ மூவாயிரம்பேரை தன்னுடைய 
ந்த வேலைக்கு தெரிந்துகொண்டாரா 

தன்னுடைய சொந்த பாதுகாப்புக்கு 
தெரிந்துகொண்டாரா என்பது 
தெரியவில்லை. அல்லது தனக்கு கனமும்‌, 
மகிமையும்‌, மேன்மையும்‌ உண்டாகவேண்டும்‌ 
என்பதற்காக, தன்னோடு எப்போதும்‌. 
கூடமிருப்பதற்கு சவல்‌ மூவாயிரம்‌ பேரை 
தனக்குத்‌ தெரிந்துகொண்டாரா என்பதும்‌ 
தெரியவில்லை. ஒருவேளை  பெலிஸ்தர்‌ 
மூலமாய்‌ இஸ்ரவேல்‌ தேசத்திற்கு ஆபத்து 
வரும்‌ என்று எதிர்பார்த்து; அவர்களுக்கு 
விரோதமாக யுத்தம்பண்ண மூவாயிரம்‌. 
பேரை சவுல்‌ தனக்கு தெரிந்துகொண்டாரா 
என்பதும்‌ தெரியவில்லை. 


பெலிஸ்தரின்‌ சேனை மிகவும்‌ 
பெரியது. அவர்களுக்கு விரோதமாக 
யுத்தம்பண்ணலேண்டுமென்றால்‌ மூவாயிரம்‌ 
போர்‌ கொண்ட படைவீரர்கள்‌ 
போதுமானவர்களாயிருக்கமாட்டார்கள்‌. 
ஒருவேளை சவுல்‌ தன்னுடைய படையிலே, 
மிகவும்‌ விசேஷமான. 
பேரை மாத்திரம்‌ 
தெரிந்துகொண்டிருக்கலாம்‌. 
மூவாமிரம்‌ பேரே தனக்கு போதும்‌ என்று 
சவல்‌ நினைத்திருக்கலாம்‌. 
சவல்‌ ஏற்கெனவே அம்மோனியருக்கு 
விரோதமாய்‌ யுத்தம்பண்ணினார்‌. அப்போது 
சவுலின்‌ சேனையில்‌ இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
திரளாயிருந்தார்கள்‌ சாமு 1:8-11). ஆனால்‌ 
சவுல்‌ இப்போது அவர்களில்‌ மூவாயிரம்‌ 
பேரை மாத்திரம்‌ தெரிந்துகொண்டு, மற்ற 
ர்‌ கூடாரங்களுக்கு, 


சவுல்‌. க்‌ ரிந்துகொண்ட 
மூவாமிரம்‌... போரிக்‌. இன்னார்‌ 
மாத்திரமே அவரோடு கூடமிருக்கிறார்கள்‌. 
மற்ற ஆயிரம்‌ பேர்‌ சவுலின்‌ குமாரனாகிய 
யோனத்தானோடேகூட, பென்யமீன்‌ 
நாட்டிலுள்ள கிபியாவிலிருக்கிறார்கள்‌. 
யோனத்தான்‌ சவுலின்‌ கட்டளை 
பிரகாரம்‌ கேபாவிலே தாணையமிருந்த 
பெலிஸ்தரை ஏ சோமு 13:3) 
பெலிஸ்தர்‌ இந்தச்‌ செய்தியைக்‌ 
கேள்விப்படுகிறார்கள்‌. அவர்கள்‌ 
இஸ்ரவேலுக்கு விரோதமாய்‌ யுத்தம்பண்ண 
ஆயத்தமாயிருக்கிறார்கள்‌. 





f= THE 
ETT 


யோனத்தான்‌. கேபாவிலே 
தாணையமிருந்த  பெலிஸ்தரை முறியடித்த 
செய்திய, இஸ்ரவேல்‌ தேசத்திலுள்ள 
எல்லா ஜனங்களும்‌ கேள்விப்படவேண்டும்‌ 
என்று பவல்‌ 

இஸ்ரவேலருக்கு ப்‌ 

“எபிரெயர்‌” என்னும்‌ 
கொடுக்கப்பட்டிருக்கிறது.. 


இவர்கள்‌ 
அழைக்கப்படுகிறார்கள்‌. 

யோனத்தான்‌ எபிரெயரை முறியடித்த 
செய்தியை பெலிஸ்தர்‌ கேள்விப்படுகிறார்கள்‌. 
பெலிஸ்தரெல்லாம்‌ ஒன்றாய்க்‌ கூடி 
இஸ்ரவேலுக்கு விரோதமாய்‌ யுத்தம்பண்ண 
வருவதற்கு வாய்ப்புள்ளது. ஆகையினால்‌ 
இந்தச்‌ செய்தியை எபிரெயர்‌ 
கேட்கக்கடவர்கள்‌ என்று சவுல்‌ இஸ்ரவேல்‌ 
தேசமெங்கும்‌ எக்காளம்‌ ஊதுவிக்கிறார்‌. 


தாணையம்‌ இருந்த 
சவுல்‌ முறிய அடித்தான்‌ என்றும்‌, 
பெலிஸ்தருக்கு அருவருப்பானார்கள்‌ என்றும்‌, 
இஸ்ரவேலெல்லாம்‌ கேள்விப்பட்டபோது. 


ஜனங்கள்‌ சவலுக்குப்‌ பின்செல்லும்படி 
கில்காலுக்கு வரவழைக்கப்படுகிறார்கள்‌ 
ரிசாமு 13:4). 


பெலிஸ்தரைச்‌ 
இஸ்ரவேலர்‌ 


சவுல்‌ தன்னுடைய 
யுத்தவீரர்களின்‌ 
அதிகரிக்கிறார்‌. ஏற்கெனவே சவுலோடுகூட 
ஏராளமான யுத்தவீரர்கள்‌ இருந்தார்கள்‌. 
ஆனால்‌ சவுலோ இஸ்ரவேலிலே மூவாயிரம்‌ 
பேரை மாத்திரம்‌ தெரிந்துகொண்டு, மற்ற 
யுத்தவீரர்களையெல்லாம்‌ அவரவர்‌ 
கூடாரங்களுக்கு அனுப்பிவிட்டார்‌. இப்போது 
கூடாரங்களுக்‌ போன யுத்தவீரர்களை 
மறுபடியுமாய்‌ தன்னுடைய சேனையில்‌ 
சேர்த்துக்கொள்வதற்கு சவுல்‌ திட்டமிடுகிறார்‌. 
ஆலோசனை சொல்ல. 
சாமுவேல்‌ அவே கூடயில்லை. 
ஆகையினால்‌ சவுலால்‌ தெளிவாய்ச்‌ சிந்திக்க 
முடியவில்லை. சவுல்‌ மதியீனமான 
காரியங்களை செய்கிறார்‌. தன்னுடைய 
படையைக்‌ குறைக்கிறார்‌. அதன்‌ பின்பு 
அதைக்‌ கூட்டுகிறார்‌. சவலுக்கு ஞானம்‌ 
இருக்குமென்றால்‌, யோனத்தான்‌ கேபாவிலே 
தாணையமிருந்த பெலிஸ்தரை 
முறியடிப்பதற்கு முன்பாக, தன்னுடைய 
படைபலத்தை அதிகரிக்கச்‌ செய்திருப்பார்‌. 


சேனையிலுள்ள 
எண்ணிக்கையை. 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இப்போது சவல்‌ இஸ்ரவேல்‌: 
ஜனத்தாருக்கெல்லாம்‌ எக்காளம்‌ ஊதி 
செய்தி சொல்லுகிறார்‌. எல்லா ஜனங்களும்‌ 
சவலுக்கு பின்னால்‌ வரவேண்டும்‌ என்னும்‌ 
செய்தி அறிவிக்கப்படுகிறது. சவுல்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனங்களை கில்காலுக்கு, 
வரவழைக்கிறார்‌. 


பெலிஸ்தர்‌ இஸ்ரவேலுக்கு விரோதமாக 
யுத்தம்‌ பண்ண வருகிறார்கள்‌. பெலிஸ்தரின்‌ 
சேனை மிகவம்‌ பெரிதாயிருக்கிறது. 
பெலிஸ்தர்‌  இஸ்ரவேலோடு யுத்தம்‌ 
பண்ணும்படி முப்பதினாயிரம்‌ இரதங்களோடும்‌, 
ஆறாயிரம்‌ குதிரைவீரரோடும்‌, கடற்கரை 
மணலத்தனை: ஜனங்களோடும்‌ 
கூடிக்கொண்டுவந்து, பெத்தாவேலுக்குக்‌ 
கிழக்கான மிக்மாசிலே. 
பாளயமிறங்குகிறார்கள்‌ சாமு 13:5) 


பெலிஸ்தர்‌ இதற்கு 
இவ்வளவு, வத்தவீரர்களோடு, ஒன்வேக்க 
விரோதமாய்‌ 
வந்ததில்லை. அவர்களிடத்தில்‌ 
குதிரைகளும்‌ 
யுத்தவீரர்களின்‌ 
மணலத்தனையாயிருக்கிறது. 
இஸ்ரவேலுக்கு விரோதமாய்‌ யுத்தம்‌ பண்ண 
வந்ததற்கு, சவுலின்‌ மதிமீனமே காரணம்‌. 
ல்‌ ன்‌ குமாரன்‌ யோனத்தானை 
தாணையமிருந்த 
பெலிஸ்தருக்கு விரோதமாய்‌ யுத்தம்பண்ண 
சென்னார்‌.  யோனத்தானும்‌ கேபாவிலே. 
இருந்த பெலிஸ்தரை முறியடித்தான்‌. இதைக்‌ 
கேள்விப்பட்டு, பெலிஸ்தர்‌ இஸ்ரவேலுக்கு 
விரோதமாய்‌ யுத்தம்பண்ண வருகிறார்கள்‌. 


சவலுக்கு கர்த்தருடைய ஆலோசனை 
கிடைத்திருந்தால்‌, அவர்‌ தன்னுடைய 
குமாரன்‌ யோனத்தானை, பாவிலே 
தாணையமிருந்த 
விரோதமாய்‌. யுத்தம்பண்ண 
அனுப்பியிருக்கமாட்டார்‌. பெலிஸ்தருக்கு 
விரோதமாய்‌ யுத்தம்பண்ணுவதற்கு முன்பாக, 
சவல்‌ தன்னுடைய  படைபலத்தையும்‌, 
'பெலிஸ்தருடைய படைபலத்தையும்‌. ஆராய்ந்து 
பார்த்திருக்கவேண்டும்‌. சவுலிடத்தில்‌. 
மூவாயிரம்‌ பேர்‌ மாத்திரமே இருக்கிறார்கள்‌. 
பெலிஸ்தரிடத்திலோ கடற்கரை 
மணலத்தனையாய்‌ படைவீரர்கள்‌ 
இருக்கிறார்கள்‌. 


பெலிஸ்தருக்கு 





i= THEN 
TT 


'சவலுடைய கட்டளையின்‌ பிரகாரமாக. 
இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ கில்காலிலே. 
கூடிவந்திருக்கிறார்கள்‌. 


மிக்மாசிலே. 
கேள்விப்படுகிறார்கள்‌. 
முப்பதினாயிரம்‌ இரதங்‌ 
குதிரை 


ஜனங்கள்‌ எதிர்பார்க்கவில்லை. பெலிஸ்தரின்‌ 
திரளான சேனையைப்‌ பார்த்து இஸ்ரவேலர்‌ 
பயப்படுகிறார்கள்‌. தங்களுக்கு இக்கட்டும்‌ 
ஆபத்தும்‌ உண்டாயிற்று என்பதைப்‌ 
புரிந்துகொள்கிறார்கள்‌. 

கில்காலுக்கு வரவழைக்கப்பட்ட 
இஸ்ரவேலர்‌ எல்லோரும்‌ பலசாலிகளோ 
அல்லது... பராமக்கிரசாலிகளோ 
அவர்களுக்கு யுத்தம்பண்ண 
அவர்களிடத்தில்‌ திடநம்பிக்கையும்‌ 
தைரியமுமில்லை. அவர்கள்‌ பெலிஸ்தரின்‌ 
திரளான சேனையைப்‌ பற்றிக்‌ கேள்விப்பட்டு 
பயத்தினால்‌ நடுங்குகிறார்கள்‌. 

இஸ்ரவேலர்‌ தங்களுக்கு உண்டான 
இக்கட்டைக்‌ கண்டபோது, ஜனங்கள்‌ 
தங்களுக்கு உண்டான நெருக்கத்தினாலே 
கெபிகளிலும்‌, முட்காடுகளிலும்‌, 

துருக்கங்களிலும்‌, 
ஒளித்துக்கொள்கிறார்கள்‌ 


கன்மலைகளிலும்‌, 
குகைகளிலும்‌ 


சாமு 13:6). 


சத்துருக்களுக்கு. 


ஓடிப்போகிறார்கள்‌. 
தங்களுடைய ணக காப்பாற்றிக்கொள்ள 
காடுகளிலே போய்‌ தங்களை 
ஒளித்துக்கொள்கிறார்கள்‌. 


தாங்கள்‌ எங்கே ஒடிப்போய்‌ 
ஒளித்துக்கொண்டாலும்‌, பெலிஸ்தர்‌ 
தங்களை பின்தொடர்ந்து வந்து, தங்களை 
கொன்றுபோடுவார்கள்‌ என்று பயந்து. 
எபிரெயரில்‌ சிலர்‌ யோர்தானையும்‌ கடந்து. 
காத்‌ நாட்டிற்கும்‌ கீலேயாத்‌ தேசத்திற்கும்‌ 
போகிறார்கள்‌ (சாமு 1327). 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


சவுலோ இன்னும்‌ கில்காலிலே. 
இருக்கிறார்‌. சவுலோடு கூடமிருக்கிற 
ஜனங்கள்‌ பயத்தினால்‌ நடுங்குகிறார்கள்‌. 
அவர்கள்‌ பயந்துகொண்டு 
சவலுக்கு பின்செல்கிறார்கள்‌. சாமுவேல்‌ 
கில்காலுக்கு வருவதாக சொல்லியிருந்தார்‌. 
ஆனால்‌ சாமுவேலும்‌ அங்கே 
வரவில்லை. கில்காலுக்கு வந்த இஸ்ரவேல்‌ 
ஜனங்களால்‌, சவுலோடுகூட சாமுவேலைப்‌ 
பார்க்க முடியவில்லை. அதனால்‌ 
அவர்களுக்கு கலக்கமும்‌, பயமும்‌, குழப்பமும்‌ 
உண்டாயிற்று. 
பெலிஸ்தரோ இஸ்ரவேலோடு 
யுத்தம்பண்ணும்படி மிக்மாசிலே. 
பாளயமிறங்கியிருக்கிறார்கள்‌. சாமுவேல்‌. 
ஏழுநாளைக்குள்ளே கில்காலுக்கு வருவதாக 
சொல்லியிருந்தார்‌. சவலும்‌ ஏழுநாள்‌ 
மட்டும்‌ காத்திருக்கிறார்‌. ஆனால்‌. 
சாமுவேல்‌  கில்காலுக்கு வரவில்லை. 
ஆகையினால்‌ இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ சவுலை 
விட்டு சிதறிப்போகிறார்கள்‌. ஏற்கெனவே 
பயத்திலிருக்கிறவர்களுக்கு, சாமுவேல்‌. 
வராததினால்‌ மிகுந்த பயமுண்டாயிற்று. 
இஸ்ரவேல்‌ ஜனங்களில்‌ அநேகர்‌ 
பெலிஸ்தரின்‌ திரளான சேனையைப்‌ பார்த்து 
பயப்படுகிறார்கள்‌. இஸ்ரவேல்‌ ஜனத்தாரிடம்‌ 
குற்றவுணர்வு காணப்படுகிறது. அவர்கள்‌ 
கர்த்தருக்கு விரோதமாகப்‌ பாவம்‌ 
செய்திருக்கிறார்கள்‌ இஸ்ரவேலர்‌ 
கர்த்தருடைய வாக்குக்கு விரோதமாய்‌ 
கலகம்பண்ணியிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
கர்த்தருக்கு பயப்படவுமில்லை, கர்த்தரை 
சேவிக்கவுமில்லை. அவர்கள்‌ பொல்லாப்பு 
செய்திருக்கிறார்கள்‌. “நீங்கள்‌ இன்னும்‌ 
பொல்லாப்பை செய்யவே செய்வீர்களானால்‌, 
உங்கள்‌ ராஜாவும்‌ 
சாமு 12:25) என்று 
ஜனத்தாருக்கு 
சொல்லியிருக்கிறார்‌. 
புத்திரர்‌ சாமுவேலின்‌ 
வார்த்தைகளை நினைத்து பயப்படுகிறார்கள்‌. 
குற்றமுள்ள மனது மனுஷரை 
கோழைகளாக்கிவிடுகிறது. 


ண்‌ 
நடடைனிர்கள்‌? 


சாமுவேல்‌ இஸ்ரவேல்‌ 





f= FTE 
TT 


தங்களுக்கு பெலிஸ்தர்‌ மூலமாய்‌ 
ஆபத்து வந்திருக்கிறது என்பதை இஸ்ரவேல்‌ 
ஜனத்தார்‌ புரிந்துகொள்கிறார்கள்‌. இந்த 
ஆபத்திலிருந்து தப்பிப்பதற்காக, எபிரெயரில்‌ 
யோர்தானையும்‌ கடந்து. காத்‌ 
கீலேயாத்‌ நாட்டிற்கும்‌ 
இதற்கு முன்பு இதே. 
கீலேயாத்தில்தான்‌. இஸ்ரவேலர்‌ 
அம்மோனியரை முறியடித்தார்கள்‌. இப்போது 
இஸ்ரவேலர்‌ பெலிஸ்தரைப்‌ பார்த்து பயந்து 
கீலேயாத்திற்கு ஓடிப்போகிறார்கள்‌. 


சவுலோடு  கூடமிருக்கிறவர்களிடத்தில்‌ 
'திடநம்பிக்கை இல்லை. 

பலமுமில்லை. பராக்கிரமமுமில்லை. 

ஜனங்கள்‌ பயந்துகொண்டு 
பின்செல்கிறார்கள்‌ இஸ்ரவேலரில்‌ 
ஏராளமானோர்‌ ஏற்கெனவே சவலை விட்டு 
தப்பித்து ஓடிப்போய்விட்டார்கள்‌. இவர்கள்‌ 
மாத்திரமே சவுலோடு கூடயிருக்கிறார்கள்‌. 
இவர்களால்‌ தப்பித்து, 
இடிப்போகுமுடியவில்லை. ஒருவேளை 
இவர்கள்‌ எங்கும்‌ ஒடிப்போகமுடியாத டிக்கு, 
சவுல்‌. இவர்களைத்‌ 
தடைபண்ணியிருந்திருக்கலாம்‌. இவர்கள்‌ 
யுத்தவீரர்களாக இல்லை. பயத்தோடும்‌ 
நடுக்கத்தோடும்‌ இருக்கிறார்கள்‌. 


தக 
ஒடிப்போகிறார்கள்‌. 


சுர்வாங்கதகனபலி 
சாமு 13:8-14 


1காமு 18:8. அவன்‌ தனக்குச்‌ சாமுவேல்‌ 
குறித்த காலத்தின்படி. ஏழுநான்மட்டும்‌ 
காத்திருந்தான்‌; சாமுவேல்‌ கில்காலுக்கு 
வரவில்லை, ஜனங்கன்‌ அவனை விட்டுச்‌. 
சிதறிப்போனார்கள்‌. 


139. அப்பொ 
சவுல்‌: சர்வாங்கதகனபலியையும்‌ 
சுமாதானபலிகளையும்‌ என்னிடத்தில்‌ 
கொண்டுவாருங்கள்‌ என்து சொல்லி, 
சுர்வாங்கதகனபலியைச்‌ 
செலுத்தினான்‌. 


சோமு 


சோமு 18:10. அவன்‌ சர்வாங்க. 
தகனபலியிட்டு முடிகிறயோது, இதோ, 
காமுவேல்‌ வந்தான்‌; சவுல்‌ அவனைக்‌ 
சந்தித்து வத்தனஞ்‌ செய்ய அவனுக்கு. 
எதிர்கொண்டுபோனான்‌.. 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சாமு 18:11. தீர்‌ செய்தது என்ன என்று 
சாமுவேல்‌ கேட்டதற்கு, சவுல்‌: ஜனங்கள்‌ 
என்னைவிட்டுச்‌. சிதறிப்போகிறதையும்‌, 
குறித்த நாட்களின்‌ திட்டத்திலே 
தீர்‌ வராததையும்‌, பெலிஸ்தர்‌ 
மிக்மாசிலே கூடிவந்திருக்கிறதையும்‌, 
நான்‌ கண்டபடியினாலே, 


1சாமு 13:12. கில்காலில்‌ பெலிஸ்தர்‌ 
எனக்கு விரோதமாய்‌ வந்துவிடுவார்கள்‌ 
என்றும்‌, நான்‌ இன்னும்‌ கர்த்தருடைய 
சமுகத்தை நோக்கி 
விண்ணப்பம்பண்ணவில்லை என்றும்‌, 
எண்ணித்‌ துணித்து, சர்வாங்க தகன பலி. 
யைச்‌ செலுத்தினேன்‌ என்றான்‌. 


1சாமு 1918. சாமுவேல்‌ சவலைப்‌ 
பார்த்து: புத்தியினமாய்ச்‌ செய்தீர்‌; 
உம்முடைய தேவனாகிய கர்த்தர்‌ 
உமக்கு விதித்த கட்டனையைக்‌ 
கைக்கொள்னாமற்போனீற்‌; மற்றப்படி 
கர்த்தர்‌ இஸ்ரவேலின்மேல்‌ உம்முடைய 
ராஜ்யபாரத்தை என்றைக்கும்‌. 
ஸ்திரப்படுத்துவார்‌. 


1சாமு 18:14. இப்போதோ உம்முடைய 
ராஜ்யபாரம்‌ நிலைதிற்காது; கர்த்தர்‌ 
தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு 
மனுஷனைத்‌ தமக்குத்‌ தேடி, அவனைக்‌ 
கர்த்தர்‌ தம்முடைய ஜனங்கள்மேல்‌ 

ஈயிருக்கக்‌ கட்டளையிட்டார்‌; 
கர்த்தர்‌ உமக்கு விதித்த கட்டளையை 
நீர்‌ கைக்கொள்ளவில்லையே என்று 
சொன்னான்‌. 


| சாமுவேல்‌ கில்காலுக்கு வரும்‌ முன்னே 


சர்வாங்க 
பலிகளையும்‌ 
சவலை 


தகனபலியையும்‌ 
செலுத்துகிறார்‌. 
ராஜாவாக 
“நீ எனக்கு 
முன்னே இறங்கிப்போ; 
சர்வாங்க 'தகனபலிகளையும்‌ 
சமாதானபலிகளையும்‌ செலுத்தும்பிக்கு, நான்‌ 
உன்னிடத்தில்‌ வருவேன்‌; நான்‌ 
உன்னிடத்தில்‌ வந்து, நீ செய்யவேண்டியதை 
உனக்கு அறிவிக்குமட்டும்‌, ஏழுநாள்‌ 
காத்திரு” (சாமு 10:8) என்று சொன்னார்‌. 


கில்காலுக்கு 





i FTE 
TT 


மறுபடியும்‌ சொல்லியிருக்கவேண்டும்‌. சவுலோ 
சாமுவேல்‌ தனக்கு சொன்ன 
வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியவில்லை. 
சாமுவேல்‌ இல்லாமலேயே தான்‌ சர்வாங்க 
தகனபலியையும்‌ சமாதான பலிகளையும்‌ 
செலுத்தலாம்‌ என்று சவல்‌ தீர்மானிக்கிறார்‌. 


சாமுவேலின்‌ ஆலோசனைகள்‌ 
இல்லாமலேயே, பெலிஸ்தருக்கு விரோதமாய்‌ 
யுத்தம்பண்ணப்போகலாம்‌ என்று சவுல்‌ 
தீர்மானம்பண்ணுகிறார்‌. தன்னால்‌ எல்லாம்‌ 
செய்ய முடியும்‌ என்றும்‌, தனக்கு 
சாமுவேலின்‌ உதவி தேவையில்லை என்றும்‌ 
சவுல்‌ நினைத்திருப்பதற்கு வாய்ப்புள்ளது. 
கர்த்தருடைய தீர்க்கதரிசிக்காக 
காத்திருப்பதினால்‌ ஒரு பிரயோஜனமுமில்லை 
என்று சவுல்‌ நினைக்கிறார்‌. சாமுவேல்‌ 
கர்த்தரிடத்தில்‌ ஜெபம்பண்ணுவதோ அல்லது 
அவர்‌ தனக்கு ஆலோசனை சொல்லுவதோ 
பிரயோஜனமில்லாத காரியம்‌ என்று சவுல்‌ 
நினைக்கிறார்‌. 


சாமுவேலின்‌ மனதை 
தெரிந்துகொள்வதற்கு சவுல்‌ தன்னுடைய 
சேவசரில்‌ ஒருவரையும்‌  அவரிடத்திற்கு 
அனுப்பவில்லை. சாமுவேல்‌ கில்காலுக்கு, 
வந்தபோது, சவுல்‌ அவரை சந்தித்து 
நந்தனம்‌ செய்ய அவருக்கு, எதிர்கொண்டு 
போகிறார்‌. தான்‌ செய்த தப்பிதங்களுக்காக 
சவுல்‌ மனம்‌ வருந்தவில்லை. அதற்கு 
பதிலாக சவுல்‌ தன்னுடைய செய்கைகளை 
நியாயப்படுத்தி பேசுகிறார்‌. 

சவுல்‌ சர்வாங்க தகனபலியிட்டு 
முரகிறபோது, சாமுவேல்‌ அங்கே வருகிறார்‌. 


சிதறிப்போகிறதையும்‌, குறித்த நாட்களின்‌: 
வராததையும்‌, பெலிஸ்தர்‌ 
கூடிவந்திருக்கிறதையும்‌, 
, கில்காலில்‌. 
ள்‌ விரோதமாய்‌. 
வந்துவிடுவார்கள்‌ என்றும்‌, நான்‌ இன்னும்‌ 
கர்த்தருடைய சமுகத்தை நோக்கி 
விண்ணப்பம்பண்ண வில்லை. என்றும்‌, 
எண்ணித்‌ துணிந்து. சர்வாங்க தகனபலியைச்‌ 
செலுத்தினேன்‌" சாமு 130112) என்றும்‌ 
சொல்லுகிறார்‌. 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சவுல்‌ 
சொன்னபோது, 
தப்பிதங்களுக்கு 


இந்த வார்த்தைகளைச்‌ 
அவர்‌ தன்னுடைய 
மனம்‌ வருந்தியதுபோல 
தெரியவில்லை. சவுல்‌ சாமுவேலைப்‌ 
பார்த்தபோது. சவுல்‌ அவரை 
சந்தித்து வந்தனம்‌ செய்ய அவருக்கு 
எதிர்கொண்டு போகிறார்‌ 
சாமுவேலைப்போலவே தன்னாலும்‌ 
தகனபலியையும்‌, சமாதான பலிகளையும்‌ 
செலுத்த முடியும்‌ என்னும்‌ நம்பிக்கை 
சவலிடத்தில்‌ காணப்படுகிறது. 


சவுல்‌ சாமுவேலை சந்தித்து வந்தனம்‌ 

செய்ய அவருக்கு எதிர்கொண்டு போனார்‌" 

சவுல்‌ 

அவரை 

எதிர்கொண்டுபோனார்‌" 

பொருள்‌. சவுல்‌ தன்னை 

ஒரு ஆசாரியராகவே பாவித்துக்கொள்கிறார்‌. 

பலிசெலுத்துகிறவர்கள்‌ எல்லோரும்‌ 
ஆசாரியராக முடியாது. 


சவுல்‌ தப்பிதம்‌ செய்துவிட்ட, இந்த 
தப்பிதத்திற்கு சாமுவே காரணம்‌ 
என்று சொல்லுகிறார்‌. “குறித்த நாட்களின்‌ 
திட்டத்திலே நீர்‌ வராததினால்‌' தான்‌ 
சர்வாங்க த௲னபலியை செலுத்தியதாக 
சவுல்‌. சாழுவேலுக்கு சொல்லுகிறார்‌. 
ஜனங்கள்‌ சிதறிப்போகிறார்கள்‌, சாமுவேல்‌ 
நாட்களின்‌ திட்டத்தில்‌ 

பெலிஸ்தர்‌  மிக்மாசிலே. 
கூடிவந்திருக்கிறார்கள்‌ ஆசிய 
காரணங்களை சவுல்‌ தனக்கு சாதகமாகச்‌ 
சொல்லுகிறார்‌. 
தான்‌ சர்வாங்க தகனபலிஷையும்‌, 
பலிகளையும்‌ செலுத்தியது 
புத்திசாலித்தனம்‌ என்றும்‌, 
ஞானமுள்ள செய்கை என்றும்‌ சவுல்‌ 
நினைக்கிறார்‌. இது மாத்திரமல்ல. சவுல்‌ 
கர்த்தருடைய சமுகத்தை நோக்கி 
விண்ணப்பம்பண்ணுவதற்காகவே பலிகளை: 
செலுத்தியிருப்பதாகச்‌ சொல்லுகிறார்‌ 
ஆகையினால்‌ தான்‌ பலிசெலுத்தியது, 
தன்னுடைய பயபக்தியினால்‌ செய்த 
காரியம்‌ என்று சவுல்‌ விவாதம்பண்ணுகிறார்‌. 





i ராண 
யாய 


சவுல்‌... தன்னை பத்தியுள்ளவர்போல்‌. 
காண்பித்துக்கொள்கிறார்‌. கர்த்தருடைய 
சமுகத்தை நோக்கி 
விண்ணப்பம்பண்ணுவதற்கு முன்பாகவும்‌, 
கர்த்தருக்கு சர்வாங்க தகனபலியையும்‌, 
சமாதான பலிகளையும்‌ செலுத்துவதற்கு 


பக்தியைப்பற்றிப்‌ பேசுகிறார்‌. 

ஈதில்காலில்‌ பெலிஸ்தர்‌ எனக்கு 
விரோதமாய்‌ வந்துவிடுவார்கள்‌ என்றும்‌, 
நான்‌ இன்னும்‌ கர்த்தருடைய சமுகத்தை 
நோக்கி விண்ணப்பம்பண்ண வில்லை 
என்றும்‌, எண்ணித்‌ துணிந்து. 
சர்வாங்க தகனபலியைச்‌ செலுத்தினேன்‌" 
சாமு 1312) ல 


குற்றப்படுத்தவில்லை. அவர்‌ எல்லாவற்றையும்‌ 
யோசித்துப்‌ பார்த்து, எண்ணித்‌ துணிந்து, 
சர்வாங்க த௲னபலியை செலுத்தியிருக்கிறார்‌ 


சவுல்‌ 
கீழ்ப்படியாமல்‌, 
செய்திருக்கிறார்‌. 
பாவத்திற்கான 
அறிவிக்கிறார்‌ 
பார்த்து: 


கர்த்தருடைய வார்த்தைக்கு 
அதை மீறி பாவம்‌ 
சாமுவேல்‌ சவுலின்‌ 
தண்டனைகளை 
சாமுவேல்‌ சவுலைப்‌ 
புத்திமீனமாய்ச்‌ செய்தீர்‌; 
உம்முடைய தேவனாகிய கர்த்தர்‌ 
உமக்கு விதித்த கட்டளையைக்‌ 
கைக்கொள்ளாமற்போனீர்‌" (சாமு 133) 
என்று சொல்லுகிறார்‌. 


சவுல்‌ தனக்குத்தானே 
சத்துருவாயிருக்கிறார்‌. ஆகையினால்‌ அவர்‌ 
புத்திமீனமான காரியத்தை செய்திருக்கிறார்‌. 
கர்த்தருக்கு விரோதமாகவும்‌, அவருடைய 
ஆளுகைக்கு விரோதமாகவும்‌ சவுல்‌ கலகம்‌ 
செய்திருக்கிறார்‌ கர்த்தர்‌ தனக்கு 
விதித்த கட்டளையை சவுல்‌ 
கைக்கொள்ளவில்லை. கர்த்தர்‌ சவலின்‌ 
கீழ்ப்படிதலை. சோதித்துப்‌ பார்க்க 
விரும்புகிறார்‌. ஆனால்‌ சவலோ கர்த்தருக்கு 
கீழ்ப்படியவில்லை. பாவம்‌ மதிமீனமானது. 
பாவம்‌ செய்கிறவர்கள்‌ மதியீனமானவர்கள்‌. 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சாமுவேல்‌ சவலின்மீது சாபமான 
வார்த்தைகளைச்‌ சொல்லுகிறார்‌. பாவத்தில்‌ 
சிறிய பாவம்‌, பெரிய பாவம்‌ என்று 
வித்தியாசமில்லை. தமக்கு விரோதமாக 
செய்யப்படும்‌ எல்லா பாவங்களையும்‌ கர்த்தர்‌ 
ஒரே மாதிரியாகவே பாவிக்கிறார்‌. சவுலோ 
கர்த்தருடைய பரலோக ராஜ்யத்திற்கு 
விரோதமாகப்‌ பாவம்‌ செய்திருக்கிறார்‌. 
தன்னுடைய தேவனாகிய கர்த்தர்‌ தனக்கு 
விதித்த கட்டளையை சவுல்‌ 
கைக்கொள்ளாமல்‌ போனார்‌. 


 சவுலைப்‌ ப ம 
உம்முடைய ராஜ்யபாரம்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய 
ஏற்ற ஒரு மனுஜனைத்‌ 
தமக்குத்‌ தேடி, அவனைக்‌ கர்த்தர்‌ தம்முடைய 
ஜனங்கள்மேல்‌: 'தலைவனாயிருக்கக்‌. 
கட்டளையிட்டார்‌; கர்த்தர்‌ 
விதித்த கட்டளையை 
கைக்கொள்ளவில்லையே" சாமு 
என்று சொல்லுகிறார்‌. 


சவுல்‌ இரண்டு அல்லது மூன்று மணி 
நேரம்‌ பொறுமையாகக்‌ காத்திருந்தால்‌, 
இந்தக்‌ தண்டனைக்கு தப்பித்திருக்கலாம்‌. 
பலிசெலுத்திவதை 

நலிர்த்திருக்கவேண்டும்‌ சாமுவேல்‌ சொன்ன 
பிரகாரம்‌ அவருடைய வருகைக்காக 
காத்திருக்கவேண்டும்‌. தேசத்தை 
ம, செய்கிறவர்களுக்கு வீரமும்‌, 
அவசியமாமிருப்பதுபோலவே, 


பார்த்து, 


13:14) 


வத்‌. 
அவசியமாயிருக்கிறது. 


இஸ்ரவேலரிடத்தில்‌ 
ஆயுதமில்லை 
1சாமு 1915-28. 


1சாமு 18:15. சாமுவேல்‌ எழுந்திருத்து, 
கில்காலைவிட்டு, 'பன்‌யமீன்‌' 


நாட்டிலுன்ன கிபியாவுக்குப்‌ போனான்‌; 
சவுல்‌ தன்ணோடேகூட இருக்கிற 
இனத்தைத்‌ தொகையார்க்கிறபோது, 
ஏறக்குறைய அதுதூறுபேர்‌ 
இருந்தார்கள்‌. 





i= a 
ETT 


சாமு 18:16. சுஷலும்‌ அவன்‌ 
குமாரனாகிய  யோனத்தானும்‌ 
அவர்களோடே கூட இருக்கிற 
ஜனங்களும்‌ பென்யமீன்‌ நாட்டிலுன்ன 
கிபியாவில்‌ இருத்துவிட்டார்கன்‌; பெலி. 
ஸ்தரோ மிக்மாசிலே. 
பானயமிறங்கியிருத்‌ தார்கன்‌.. 


காமு 1947.  கென்னைக்காரர்‌ 
பெலிஸ்தரின்‌ பானயத்திலிருத்து மூன்று 
படையாய்ப்‌ புறப்பட்டுவத்தார்கன்‌; ஒரு 
படை  ஒப்ராவழியாய்ச்‌ சவால்‌ 
நாட்டிற்கு நேராகப்‌ போயிற்று. 

1918. 


1சாமு வேறொரு படை 


பெத்தொரோன்‌ வழியாய்ப்‌ போயிற்று; 
வேறொரு 
இருக்கிற 
பன்னத்தாக்குக்கு 
எல்லைவழியாய்ப்‌ போயிற்று. 


படை வனாந்தரத்தில்‌: 
செபோயிமின்‌. 


எதிரான 


1சாமு 1819, 
பட்டயங்கனையாகிலும்‌ 
சட்டிகளையாகிலும்‌ 
உண்டுபண்ணாதபடிக்குப்‌ 
பார்த்துக்கொன்னவேண்டும்‌ எண்று 
பெலிஸ்தர்‌ சொல்லியிரு த்தபடி.யால்‌, 
இஸ்ரவேல்‌ தேசத்தில்‌ எங்கும்‌ ஒரு 
கொல்லன்‌ அகப்படவில்லை. 


1சாமு 18:90. இஸ்ரவேலர்‌ யாவரும்‌ 
அவரவர்‌ தங்கள்‌ 
கொழுவிரும்புகளையும்‌, தங்கள்‌ 
மண்வெட்டிகளையும்‌, 
தங்கள்‌ 


எபிரெயர்‌ 


'கோடரிகளையும்‌, 
தங்கள்‌ கடப்பாரைகனையும்‌ 
தீட்டிக்‌. கூர்மையாக்குகிறதற்கு, 
பெலிஸ்தரிடத்துக்குப்‌ 
போகவேண்டியதாயிருத்தது. 


காமு 18:21. கடப்பாரைகளையும்‌, 
மண்வெட்டிகளையும்‌, முக்கூருன்ன 
ஆயுதங்களையும்‌, கோடரிகளையும்‌, 
தாற்றுக்கோல்களையும்‌: 
கூர்மையாக்குகிற தற்கு. அரங்கன்‌ 
மாத்திரம்‌ அவர்களிடத்தில்‌ இருத்தது. 
1சாமு 19:22, யுத்தநான்‌ வந்தபோது, 
சவுலுக்கும்‌ அவன்‌ குமாரனாகிய 
யேோனத்தானுக்குமேயன்றி, சவுலோடும்‌. 
யோனத்தானோடும்‌ இருக்கிற 
ஜனங்களில்‌ ஒருவர்‌ கையிலும்‌ 
பட்டயமும்‌ எட்டியும்‌ இல்லாதிருத்தது. 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சாமு 18:28. பெலிஸ்தரின்‌ பானயம்‌ 
மிக்மாசிலிருத்து போகிற வழிமட்டும்‌ 
பரம்பியிருத்தது. 


சாமுவேல்‌ 


எழுந்திருந்து, கில்காலை: 
விட்டு, 


பென்யமீன்‌ நாட்டிலுள்ள 
கிபியாவக்குப்‌ போகிறார்‌. சாமுவேலின்‌ 
மனதில்‌ சந்தோஷமோ  சமாதானமோ 
இல்லை. அவர்‌ மிகுந்த வேதனையோடு 
கில்காலிலிருந்து கிபியாவுக்குப்‌ போகிறார்‌. 
பென்யமீன்‌ நாட்டிலுள்ள கிபியா சவுலின்‌ 
சொந்த ஊர்‌. சாமுவேல்‌ அந்த ஊருக்குப்‌ 
போகிறார்‌. சாமுவேல்‌ சவுலை 
முற்றிலுமாய்க்‌ கைவிட்டுவிடவில்லை. 
என்பதற்கு, சாமுவேல்‌ கிபியாவுக்குப்‌ போவது 
ஒரு அடையாளம்‌. 
சவலும்‌ 
கிபியாவக்குப்‌ 
தன்னுடைய 


சாமுவேலுக்குப்‌ பின்னால்‌ 
போகிறார்‌. அங்கே 
படைவீரர்களை தொகை 
பார்க்கிறார்‌. சவுல்‌ தன்னோடே கூடயிருக்கிற 
ஜனத்தை. தொகை பார்க்கிறபோது. 
ஏறக்குறைய அறுநூறு பேர்‌ இருக்கிறார்கள்‌. 


சவலும்‌ அவருடைய குமாரனாகிய 
யோனத்தானும்‌ அவர்களோடேகூட இருக்கிற 
பென்யமீன்‌ நாட்டிலுள்ள 
இருந்துவிடுகிறார்கள்‌; 
மிக்மாசிலே. 

பாளயமிறங்கியிருக்கிறார்கள்‌ (சாமு 1316). 


பெலிஸ்தர்‌ இஸ்ரவேல்‌ தேசத்தைக்‌ 
கொள்ளையிடுகிறார்கள்‌. அவர்கள்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனத்தாருக்கு தீங்கு 
செய்கிறார்கள்‌. பெலிஸ்தர்‌ தங்களுடைய 
சேனையை மூன்று படையாகப்‌ பிரித்து, 
இஸ்ரவேல்‌ தேசத்தின்‌ வெவ்வேறு 
பகுதிகளுக்கும்‌ அவர்களை அனுப்பி, 
இஸ்ரவேல்‌ தேசத்தை மொத்தமாய்க்‌ 
கொள்ளையிடுகிறார்கள்‌. 


கொள்ளைக்காரர்‌ ட 
பாளயத்திலிருந்து மூன்று 
புறப்பட்டுவருகிறார்கள்‌; ஒரு படை 
ஒப்ராவழியாய்ச்‌ சூவால்‌ நாட்டிற்கு 
நேராகப்‌ போயிற்று. வேறொரு படை 
பெத்தொரோன்‌ வழியாய்ப்‌ போயிற்று: 
வேறொரு படை வனாந்தரத்தில்‌ இருக்கிற 
செபோயீமின்‌ பள்ளத்தாக்குக்கு 


எதிரான எல்லைவழியாய்ப்‌ போயிற்று 
சாமு 13:1718) 


பெலிஸ்தரின்‌ 
படையாய்ப்‌ 





i FTE 
TT 


பெலிங்தள்‌. இன்றிக்‌. ஒத்தை 
கொள்ளையிட்டாலும்‌, சவுலும்‌ அவருடைய 
குமாரனாகிய யோனத்தானும்‌ 
அவர்களோடேகூட இருக்கிற ஜனங்களும்‌ 
பென்யமீன்‌ நாட்டிலுள்ள கிபியாவில்‌ 
இருந்துவிடுகிறார்கள்‌. 


கொள்ளையிட்டு 
போய்விடுகிறார்கள்‌. 
தானியங்களெல்லாம்‌ பெலிஸ்தரின்‌ கையிலே. 
இருக்கிறது. இஸ்ரவேல்‌ ஜனத்தாரால்‌ 
பெலிஸ்தருக்கு விரோதமாய்‌ யுத்தம்பண்ண 
முடியவில்லை. இஸ்ரவேலரிடத்தில்‌ யுத்த 
ஆயுதம்‌ எதுவுமில்லை. 
எபிரெயர்‌ பட்டயங்களையாகிலும்‌ 
ஈட்டிகளையாகிலும்‌ உண்டுபண்ணாதபடிக்குப்‌ 
பார்த்துக்கொள்‌ எவேண்டும்‌ என்று 
பெலிஸ்தர்‌ சொல்லியிருந்தபடியால்‌, இஸ்ரவேல்‌ 
தேசத்தில்‌ எங்கும்‌ ஒரு கொல்லன்‌ 
அகப்படவில்லை (சாமு 13:19). சவுலுக்கும்‌ 
அவருடைய குமாரனாகிய 
யோனத்தானுக்குமேயன்றி, சவுலோடும்‌ 
யோனத்தானோடும்‌ இருக்கிற ஜனங்களில்‌ 
ஒருவர்‌ கையிலும்‌ பட்டயமும்‌ எட்டியும்‌. 
இல்லாதிருக்கிறது (சாமு 13:22) 
பெலிஸ்தர்‌ மிகவும்‌ ரமாக 
இஸ்ரவேலரை ஒடுக்குகிறார்கள்‌. க்‌ 
ந்தால்தாள்‌ பட்டயங்களையும்‌ 
முடியும்‌. 
க்‌ 
கொல்லர்களையெல்லாம்‌ 
கொன்றுபோட்டார்களா அல்லது அவர்களை 
கைது செய்து, தங்கள்‌ தேசத்திற்கு கொண்டு 
போய்விட்டார்களா என்பது தெரியவில்லை. 
இஸ்ரவேல்‌ தேசத்தில்‌ ஒரு கொல்லன்கூட 
இல்லை. 


கோடரிகளையும்‌, தங்கள்‌ கடப்பாரைகளையும்‌ 


தீட்டிக்‌ கூர்மையாக்குகிறதற்கு,. 
பெலிஸ்தரிடத்துக்குப்‌. போகவேண்டிய 


தாயிருக்கிறது (சாமு 13:20). 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ விலசாய 
கருவிகளை செய்யவேண்டும்‌. அதற்காக 
அவர்கள்‌ பெலிஸ்தருடைய தேசத்தில்‌ போய்‌ 
அங்கே உள்ள கொல்லரிடம்‌, விவசாய 
கருவிகளை செய்துகொண்டு, இஸ்ரவேல்‌: 
தேசத்திற்கு திரும்பி வருவார்கள்‌. இஸ்ரவேல்‌ 
ஜனத்தார்‌ பட்டயங்களையோ ஈட்டிகளையோ 
செய்வதற்கு பெலிஸ்தர்‌ 
கொடுக்கமாட்டார்கள்‌. 
வீடுகளில்‌ யுத்த ஆயுதங்கள்‌ ஒன்றுமில்லை. 
மண்வெட்டிகளும்‌, கடப்பாரைகளும்‌ 
மாத்திரமே. இருக்கிறது. விவசாய 
கருவிகளை செய்வதற்கும்‌, அவற்றை தீட்டி 
கூர்மையாக்குவதற்கும்‌ இஸ்ரவேலர்‌ 
பெலிஸ்தரிடத்திற்குப்‌ போகவேண்டும்‌. 


அலம்‌ ட இஸ்ரவேலர்‌. நங்கள்‌ 
அரங்களை வைத்திருப்பதற்கு 
வெல்த்‌ அவர்களுக்கு அனுமதி 
கொடுத்திருக்கிறார்கள்‌. குடப்பாரைகளையும்‌, 
மண்வெட்டிகளையும்‌, முக்கூருள்ள 
ஆயுதங்களையும்‌, கோடரிகளையும்‌, 
தாற்றுக்கோல்களையும்‌ 
கூர்மையாக்குகிறதற்கு அரங்கள்‌ மாத்திரம்‌ 
அவர்களிடத்தில்‌ இருக்கிறது (சாமு 13:21) 
இஸ்ரேல்‌ ஜனத்தார்‌ ஆரம்பத்திலேயே 
தங்களுக்‌ ஆயுதங்களை 
செய்திருக்கவேண்டும்‌ தங்களுக்குத்‌ 
ஈன இராணுவ தளவாடங்களை 
சேகரித்து வைத்திருக்கவேண்டும்‌. ஆனால்‌ 
அவர்களுக்கு இந்த யோசனை ஒன்றும்‌ 
வரவில்லை. பெலிஸ்தர்‌ தங்களுக்கு 
விரோதமாக யுத்தம்பண்ண வந்தவுடன்‌, 
எங்கே தப்பித்து ஓடுவது என்றுதான்‌ 
இஸ்ரவேலர்‌ யோசிக்கிறார்கள்‌. 
சத்துருக்களுக்கு விரோதமாய்‌ எவ்வாறு, 
யுத்தம்பண்ணுவது என்பதுபற்றிய யோசனை 
அவர்களிடத்தில்‌ இல்லை. 


பெலிஸ்தருக்கும்‌  இஸ்ரலேலருக்கும்‌ 
யுத்தநாள்‌ வருகிறது. யுத்தநாள்‌ வந்தபோது, 
சவலுக்கும்‌. அவன்‌ குமாரனாகிய 
யோனத்தானுக்குமேயன்றி, சவுலோடும்‌. 
யோனத்தானோடும்‌ இருக்கிற ஜனங்களில்‌ 
ஒருவர்‌ கையிலும்‌ பட்டயமும்‌ எட்டியும்‌ 
இல்லாதிருக்கிறது 1சாமு 13:22). 





ழ்‌ நயனா 
யாய 


ஸ்தரின்‌ பாளயம்‌ மிக்மாசிலிருந்து 
போகிற. வழிமட்டும்‌ பரம்பியிருக்கிறது. 
சாமு 13:23), பெலிஸ்தர்‌ இஸ்ரவேலோடு 
யுத்தம்‌ பண்ணும்படி முப்பதினாயிரம்‌ 
இரதங்களோடும்‌, ஆறாயிரம்‌ 
குதிரைவீரரோடும்‌, கடற்கரை மணலத்தனை 
ஜனங்களோடும்‌ கூடிக்கொண்டுவந்து. 
பெத்தாவேலுக்குக்‌ கிழக்கான 
மிக்மாசிலே பாளயமிறங்கியிருக்கிறார்கள்‌. 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தருக்குப்‌ பயப்படுகிறவர்கள்‌ 
மனுஷருக்கு பயப்படமாட்டார்கள்‌. இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாரோ கர்த்தருக்கு பயப்படாமல்‌ 
போனதினால்‌. பெலிஸ்தருக்கு 
பயப்படுகிறார்கள்‌. அவர்களுடைய பாவம்‌, 
அவர்களுடைய கைகளில்‌ ஆயுதங்கள்‌ 
எதுவும்‌ இல்லாதபடிக்கு, அவர்களை 
உரிந்துபோடுகிறது. அவர்கள்‌ 
ஒன்றுமில்லாமல்‌ அவமானப்பட்டிருக்கிறார்கள்‌. 





i FTE 
TT 


யோனத்தானும்‌. 
ஆயுததாரியும்‌ 

தாணையத்திற்குப்‌ போகிறார்கள்‌. 
சாமு 141-3). யோனத்தான்‌ கர்த்தருக்குள்‌ 
தன்னை திடப்படுத்திக்கொள்கிறான்‌ 
(சாமு 14:4-7). யோனத்தான்‌ பெலிஸ்தரோடு 
தைரியமாய்ப்‌ பேசுகிறான்‌. கர்த்தர்‌ 
பெலிஸ்தரை இஸ்ரவேலின்‌ கையில்‌ 
ஒப்புக்கொடுத்தார்‌ என்று யோனத்தான்‌. 
உறுதியாய்‌ நம்புகிறான்‌ சாமு 14:8-12), 


அவனுடைய 
பெலிஸ்தரின்‌ 


யோனத்தானும்‌ 
ஆயுததாரியும்‌ 

மன்ன. 
ஒருவர்மேல்‌ அழுது 
சங்காரமாகிறார்கள்‌ சாமு 149345) ந்த 
சந்தர்ப்பத்தைப்‌ பயன்படுத்தி, சவலும்‌, 
இஸ்ரவேல்‌ புத்திரரும்‌ பெலிஸ்தரை 
முறியடிக்கிறார்கள்‌ சாமு 1416-23) 


பெலிஸ்தரை பழிவாங்கும்‌ வரையிலும்‌ 
ஒருவரும்‌ போஜனம்‌ செய்யக்கூடாது 
என்று சவுல்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரை 
தடைபண்ணியிருக்கிறார்‌ ஆனால்‌ 
யோனத்தானோ ஒரு தேன்கூட்டை எடுத்து 
அதைத்‌ தன்‌ வாயிலை போட்டுக்கொள்கிறார்‌ 
(சாமு 14:24-30). இஸ்ரவேல்‌ ஜனங்களும்‌ 
மிகவும்‌ விடாய்த்திருந்தபடியினால்‌, 
உபவாசம்பண்ணாமல்‌, ஆடுகளை 

புசிக்கிறார்கள்‌ 


அவனுடைய 
பெலிஸ்தரை 
பெலிஸ்தர்‌ 


அ 
யோனத்தானுக்கு 
விதிக்கிறார்‌. 
இஸ்ரவேல்‌ 
தப்புலிக்கிறார்கள்‌ 
இந்த அதிகாரத்தின்‌ கடைசி பகுதியில்‌ 
சவல்‌ நடு யுத்தங்களைப்பற்றியும்‌, 
அவருக்கு கிடைத்த வெற்றிகளைப்பற்றியும்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது ஈசா] 24748) 
சவுலின்‌ குடும்பத்தார்‌ சாமு 14:49-52). 


யோனத்தான்‌ 
ஜனங்கள்‌ 
(சாமு 14:36-46). 


சாகாதபடி 
அவனை 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


யோனத்தான்‌ 
1சாமு 1421-15 


எதிராக 
இருக்கிற 
தாணையத்திற்குப்‌ போவோம்‌ 
என்று சொன்னான்‌; அதை அவன்‌ தன்‌ 
தகப்பனுக்கு அறிவிக்கவில்லை. 


சாமு 14:2, சவுல்‌ கிமியாவின்‌ 
கடைசிமுனையாகிய மிக்ரோனிலே ஒரு 
மாதனமரத்தின்கீழ்‌ இருந்தான்‌; 
அவனோடேகூட இருத்த ஜனங்கள்‌ 
ஏறக்குறைய 

அறுதாதுபேராயிருத் தார்கள்‌. 


1சாமு 149. சீலோவிலே கர்த்தருடைய 
ஆசாரியனாயிருந்த ஏலியின்‌ 
குமாரனாகிய பினெகாகசுக்குப்‌ பிறந்த 
இக்கபோத்தின்‌ சகோதரனும்‌ 
அகிதூபின்‌ குமாரனுமாகிய அகியா 
என்பவன்‌ ஏபோத்தைத்‌ 
தரித்தவனாயிருந்தான்‌; யோனத்தான்‌. 
போனதை ஜனங்கள்‌ 
அறியாதிருந்தார்கள்‌. 


1சாமு 14:4. யோனத்தான்‌ பெலிஸ்தரின்‌' 
தாணையத்திற்குப்‌. போகப்பார்த்த 
வழிகளின்‌ நடுவே, இந்தப்பக்கம்‌ ஒரு 
செங்குத்தான பாறையும்‌, அந்தப்பக்கம்‌. 
ஒரு செங்குத்தான பாறையும்‌ 
இருந்தது; ஒன்றுக்குப்‌ போசேஸ்‌ என்று 
பேர்‌, மற்றொன்றுக்குச்‌ சேனே என்று 
பேர்‌. 


1சாமு 14:5. அந்தப்‌ பாறைகளில்‌ ஒன்று 
வடக்கே மிக்மாகக்கு எதிராகவும்‌, 
மற்றொன்று தெற்கே கிபியாவுக்கு 
எதிராகவும்‌ இருத்தது. 


சோமு 14:6. யோனத்தான்‌ தண்‌ 
ஆயுததாரியாகிய வாலிபனை நோக்கி: 
விருத்தசேதனம்‌ இல்லாதவர்களுடைய 
அத்தத்‌ தாணையத்திற்குப்‌ போவோம்‌. 
வர ஒருவேளை கர்த்தர்‌ நமக்காக ஒரு 
காரியம்‌ செய்வாம்‌ அநேகம்பேரைக்‌ 
கொண்டாகிலும்‌, கொஞ்சம்‌ 
'பேரைக்கொண்டாகிலும்‌, ரட்சிக்கக்‌ 
கர்த்தருக்குத்‌ தடையில்லை என்றான்‌. 





i THE 
TT 


காமு 1447. 

ஆயுததாரி 

உம்முடைய 

'இருக்கிறபடி.யெல்லாம்‌. 

அப்படியே போம்‌; இதோ, உம்முடைய 
மனதுக்கு. ஏற்றபடி. நானும்‌. 
உம்மோடேகூட வருகிறேன்‌ என்றான்‌. 


1காமு 14:8. அதற்கு யோனத்தான்‌: 
இதே, நாம்‌ கடத்து, அத்த 
மனுஷரிடத்திற்குப்‌ போகிறவர்கன்போல 
அவர்களுக்கு நம்மைக்‌ காண்பிப்போம்‌. 


சோமு 14:9. நாங்கள்‌ உங்களிடத்துக்கு. 
வருமட்டும்‌ நில்லுங்கள்‌ என்று 
நம்மோடே கொல்வார்கனானால்‌, நாம்‌ 
அவர்களிடத்துக்கு ஏறிப்போகாமல்‌, 
நம்முடைய நிலையிலே நிற்போம்‌. 


சாமு 14410. 
ஏறிவாருங்கன்‌' 


எங்கனிடத்துக்கு. 


என்று. 
சொல்வார்களானால்‌, ஏறிப்போவோம்‌; 
கர்த்தர்‌ அவர்களை நம்முடைய 


கையில்‌ஒப்புக்கொடுத்தாற்‌ு இது நமக்கு. 
அடையாளம்‌ என்றான்‌. 


1411. அப்படியே அவர்கள்‌ 

பெலிஸ்தரின்‌ 
தாணையத்திற்முன்‌ தங்களைக்‌ 
காண்பித்தார்கள்‌; அப்பொழுது பெலி. 
ஸ்தஸ்‌. இதோ, 
எபிரெயர்‌ ஒளித்துக்கொண்டிருந்த 
வனைகளைவிட்டுப்‌ புறப்படுகிறார்கள்‌ 
என்று சொல்லி, 


கோமு 14412. தாணையம்‌ இருக்கிற 
மனுஷர்‌ யோணத்தாணையும்‌ அவன்‌ 
ஆயுததாரியையும்‌ 

எங்களனிடத்துக்கு 

உங்களுக்குப்‌ 

என்றார்கள்‌; 

யோனத்தான்‌. 

நோக்கி: 

கர்த்தர்‌ 

இஸ்ரவேலின்‌ 

ஓப்புக்கொடுத்தார்‌ என்று சொல்லி, 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சாமு 14:18. யோனத்தான்‌ தண்‌ 
கைகளாலும்‌. தன்‌ கால்களாலும்‌ 
தவழ்த்து ஏறினான்‌; அவன்‌ ஆயுததாரி 
அவன்‌ பின்னாலே. ஏறினான்‌; 
அப்பொழுது அவர்கள்‌ 
யோனத்தானுக்கு முன்பாக மடிந்து 
விழுந்தார்கள்‌; அவன்‌ ஆயுததாரியும்‌ 
அவன்‌ பின்னாலே வெட்டிக்கொண்டே. 
போனான்‌. 


1சாமு 14:14. யோணத்தானும்‌ அவன்‌ 
ஆயுத்தாரியும்‌ அடித்த அத்த முத்தின 
அடியிலே ஏறக்குறைய இருபதுபேர்‌ 
அரையேர்‌ நிலமான விசாலத்திலே. 
விழுந்தார்கள்‌. 


1சாமு 14415. அப்பொழுது 
பானயத்திலும்‌ வெளியிலும்‌, சகல்‌ 
ஜனங்களிலும்‌, பயங்கரம்‌ உண்டாய்‌, 
'தாணையம்‌ இருந்தவர்களும்‌. 
'கொள்ளையிடப்போன 

தண்டிலுன்னவர்களுங்கூடத்‌. திகில்‌ 
அடைத்தார்கள்‌; பூமியும்‌ அதிர்ந்தது; 
அது தேவனால்‌ உண்டான 
பயங்கரமாயிரு த்தது. 


பெலிஸ்தர்‌ இஸ்ரவேலோடு யுத்தம்‌ 
பண்ணும்படி முப்பதினாயிரம்‌ இரதங்களோடும்‌, 
ஆறாயிரம்‌ குதிரைவீரரோடும்‌, கடற்கரை 
மணலத்தனை ஜனங்களோடும்‌. 
கூடிக்கொண்டுவந்து,  பெத்தாவேலுக்குக்‌ 
கிழக்கான மிக்மாசிலே. 
பாளயமிறங்கியிருக்கிறார்கள்‌ சாமு 135) 
தன்னோடே கூடயிருக்கிற 
தொகை. பார்க்கிறபோது 
அறுநூறு பேர்‌ மாத்திரமே 
இருக்கிறார்கள்‌ (சாமு 13:15), 


பேரைக்கொண்டாலும்‌, 
கொஞ்சம்‌ பேரைக்கொண்டாகிலும்‌ 
இரட்சிக்க கர்த்தருக்கு தடையில்லை. 
கர்த்தரால்‌ கூடாத காரியம்‌ ஒன்றுமில்லை. 
நினைக்கிற காரியம்‌ 

தடைபடாது. பெலிஸ்தர்‌ 
எண்ணிக்கையிலிருந்தாலும்‌, 
பலசாலிகளாகவும்‌, 
இருந்தாலும்‌ 


நிர்மூலம்பண்ண 


அநேகம்‌ 


பராக்கிரமசாலிகளாகவும்‌ 
கர்த்தரால்‌ அவர்களை 
முடியும்‌. 





i al 
ETT 


இஸ்ரவேலருடைய சேனையில்‌ சொற்ப. 
எண்ணிக்கையுள்ள மனுஷர்‌ இருந்தாலும்‌, 
அவர்கள்‌ கோழைகளாகவும்‌, 
பயப்படுகிறவர்களாகவும்‌ இருந்தாலும்‌, 
அவர்களிடத்தில்‌ ஈட்டிகளோ, 
பட்டயங்களோ, வேறு யுத்த ஆயுதங்களோ 
இல்லாதிருந்தாலும்‌, கர்த்தரால்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனத்திற்கு பெலிஸ்தர்மீது ஜெயத்தைக்‌ 
கொடுக்க முடியும்‌. 


சாமுவேல்‌ 
வார்த்தைகளைச்‌ 
கில்காலைவிட்டு பென்யமீன்‌ 
கிபியாவுக்குப்‌ போகிறார்‌. 
சாமுவேலின்‌ பின்னாலே கிபியாவுக்குப்‌ 
போகிறார்‌ சவலும்‌, அவருடைய 
குமாரனாகிய யோனத்தானும்‌, அவர்களோடே 
கூடமிருக்கிற ஜனங்களும்‌, பென்யமீன்‌ 
நாட்டிலுள்ள கிபியாவிலிருந்துவிடுகிறார்கள்‌. 
பெலிஸ்தரோ திரளான எண்ணிக்கையில்‌, 
மிக்மாசிலே பாளயமிறங்கியிருக்கிறார்கள்‌. 


சவுல்‌ மிகவும்‌ பலவீனமாயிருக்கிறார்‌ 
அவருக்கு போதுமான உதவி 
கிடைக்கவில்லை. அவரால்‌ தனக்குத்தானே 
உதவிசெய்து கொள்ள முடியவில்லை. 
பெலிஸ்தருக்கு விரோதமாக தன்னால்‌: 
யுத்தம்பண்ண முடியாது என்று நினைத்து, 
சவுல்‌ சோர்ந்துபோயிருக்கிறார்‌ 

சவுல்‌ கிபியாவின்‌ கடைசிமுனையாகிய 
மிக்ரோனிலே ஒரு மாதளமரத்தின்கீழ்‌ 
இருக்கிறார்‌; அவரோடேகூட இருந்த 
ஜனங்கள்‌ ஏறக்குறைய 
அறுநூறுபேராயிருக்கிறார்கள்‌. சவுல்‌ கிபியா 
பட்டணத்திற்கு நடுவிலே. இருக்க 
விரும்பவில்லை. ஊருக்கு ஒதுக்கு புறமாக, 
கிபியாவின்‌ 
மிக்ரோனிலே, 
இருக்கிறார்‌. 
அவரோடுகூட ஏறக்குறைய அறுநூறு பேர்‌ 
இருக்கிறார்கள்‌. 

சவுல்‌ ஆசாரியரை தங்களிடத்தில்‌ 
வரச்சொல்லுகிறார்‌. ஆசாரியன்‌ சீலோவிலே. 

பெயர்‌ 


விரோதமான 
சொல்லிவிட்டு, 
நாட்டிலுள்ள 
சவுலும்‌ 


சவுலுக்கு 


ஆசாரியனாயிருந்த ஏலியின்‌ குமாரனாகிய 
பினெகாசுக்குப்‌ பிறந்த இக்கபோத்தின்‌ 
சகோதாலும்‌ அகிதூபின்‌ 
அகிய என்பவன்‌ 


நித்து வனாயிருக்கிறான்‌ சாமு 14:3). 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சவுல்‌. அகீயாவை நோக்கி, 
தேவனுடைய பெட்டியை கொண்டு வா” 
சொமு 1418) என்று சொல்லுகிறார்‌. 
ஆசாரியன்‌ சீலோவிலே இருக்கிறான்‌. 
கர்த்தருடைய பெட்டியோ கீரியாத்யாரீமிலே. 
இருக்கிறது. 
கர்த்தருடைய தீர்க்கதரிசியாகிய 
சாமுவேல்‌ சவலை விட்டுப்போய்விடுகிறார்‌. 
சவலுக்கு பெரிய இழப்பாயிருக்கிறது. 
சரிசெய்யவேண்டும்‌. 
ல்‌ யாராவது 
ஒருவர்‌ கர்த்தருடைய சமுகத்திலே. 
நிற்கவேண்டும்‌. கர்த்தருடைய 
சாரியனாகிய அகியா, தனக்காக 
கர்த்தருடைய சமுகத்திலே நிற்பான்‌ என்று 


சவுல்‌ நினைக்கிறார்‌. 

ப்போ, 

இருக்கிறார்கள்‌ 

இது சொற்ப எண்ணிக்கையுள்ள சேனை. 

பெலிஸ்தருடைய சேனையிலோ 

மணலத்தனை ஜனங்கள்‌ இருக்கிறார்கள்‌. 

அவர்களிடத்தில்‌ குதிரைகளும்‌ இரதங்களும்‌ 

இருக்கிறது. ட தது குறைவை 
நிவிர்த்தி 


விரும்புகிறார்‌. 
கர்த்தருடைய “பெட்டி தன்னோடு 
கூடமிருந்தால்‌, அது தனக்கும்‌, இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாருக்கும்‌ மிகப்பெரிய பலமாயிருக்கும்‌ 
என்று சவுல்‌ எதிர்பார்க்கிறார்‌. அதற்காக 
சவுல்‌. கீரியாத்யாரீமிலே. இருக்கிற 
கர்த்தருடைய பெட்டியை, தன்னிடத்தில்‌: 
கொண்டுவருமாறு ஆசாரியனாகிய 
அகியாவுக்கு சொல்லுகிறார்‌. 


கர்த்தருடைய பெட்டி பாளயத்திற்கு. 
நகக்‌. இஸ்ரவேல்‌ ஜனத்தாருக்கு ஒரு 
உண்டாகப்போவதில்லை. 

எலியின்‌. "காலத்தில்‌, இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 
விரோதமாக 

அப்போது, 
பெட்டியை 
வந்தார்கள்‌. 
ஆனாலும்‌ 


யுத்தக்களத்திற்கு கொண்டு 
பலமாய்‌ ஆர்ப்பரித்தார்கள்‌. 
அந்த த்தத்திலே இஸ்ரவேலர்‌ 
தோற்றுப்போனார்கள்‌. பெலிஸ்தர்‌ 
கர்த்தருடைய பெட்டியை தங்கள்‌ தேசத்திற்கு 
தூக்கிக்கொண்டு போய்விட்டார்கள்‌. இந்த 
சரித்திரம்‌ இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
எல்லோருக்கும்‌ தெரியும்‌. 





i FTE 
TT 


அவருடைய மெய்யான 
பெற்றுக்கொள்ளாதவர்கள்‌, 
சடங்காச்சாரங்களுக்கும்‌, 
பழக்க வழக்கங்களுக்கும்‌, 
அடையாளங்களுக்கும்‌ 
தத்கல்‌ கொடுப்பார்கள்‌. 
சத்தியத்திற்கு முக்கியத்துவம்‌ கொடுக்காமல்‌, 
அதன்‌ நிழலின்மீது பிரியமாயிருப்பார்கள்‌. 
கர்த்தர்‌ சவுலை கைவிட்டுவிட்டார்‌. 
“உம்முடைய ராஜ்யபாரம்‌ நிலைக்காது" என்று 
சாமுவேலும்‌ சவலிடத்தில்‌ சொல்லிவிட்டார்‌. 
கர்த்தரால்‌ தள்ளிவிடப்பட்ட ஒரு ராஜா, 
தன்‌ பக்கத்தில்‌ ஒரு ஆசாரியனை 
வைத்துக்கொள்ள வேண்டுமென்று 
விரும்புகிறார்‌ 


சவுலின்‌ குமாரனாகிய யோனத்தான்‌. 
தன்‌ தகப்பனைவிட தைரியமுள்ளவனா 
மிருக்கிறான்‌. இஸ்ரவேலின்‌ சிங்காசனத்தில்‌ 
அமருவதற்கு சவுலைவிட, யோனத்தானே 
தகுதியானவன்‌ போல இருக்கிறான்‌. 
யோனத்தானிடம்‌. பயமில்லை. 
பெலிஸ்தருக்கு விரோதமாக  துணிச்சலாய்‌ 
எதிர்த்து நிற்கிறான்‌.  யோனத்தானுடைய 
தலையிலே கிரீடம்‌ வைக்கப்பபாவிட்டாலும்‌, 
அவனுடைய இருதயத்தில்‌  ராஜகிரீடம்‌. 
வைக்கப்பட்டிருக்கிறது. 


ஒருநாள்‌ சவுலின்‌ குமாரனாகிய 
யோனத்தான்‌ தன்‌ ஆயுததாரியாகிய 
வாலிபனை நோக்கி: “நமக்கு எதிராக அந்தப்‌ 
பக்கத்தில்‌. இருக்கிற பெலிஸ்தரின்‌ 
தாணையத்திற்குப்‌ போவோம்‌ வா” 
சாமு 144) என்று சொல்லுகிறான்‌: அதை 
அவன்‌ தன்‌ தகப்பனுக்கு அறிவிக்கவில்லை. 

யோனத்தான்‌ யாருக்கும்‌ தெரியாமல்‌ 
பெலிஸ்தரின்‌ 


தாணையத்திற்குப்‌ போகப்பார்த்த வழிகளின்‌ 
நடுவே, இந்தப்பக்கம்‌ ஒரு செங்குத்தான 
பாறையும்‌, அந்தப்பக்கம்‌ ஒரு செங்குத்தான 
பாறையும்‌ இருக்கிறது: ஒன்றுக்குப்‌ 
போசேஸ்‌ என்று பேர்‌ 


மற்றொன்றுக்குச்‌ சேனே என்று பேர்‌ 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பாறைகளில்‌ ஒன்று வடக்கே 
ன்று தெற்கே 
இருக்கிறது. 


அந்தப்‌ ்‌ 
மிக்மாசுக்கு எதிராகவும்‌, 
கிபியாவக்கு எதிராகவும்‌ 
சோமு 13:45). 


பெலிஸ்தரின்‌ தாணையம்‌. 
இயற்கையான. அரணுக்கு நடுவே இருக்கிறது. 
. தாணையத்திற்குப்போவது 


சோர்த்தனோக வல்லை 
செங்குத்தானதாகயிருந்தாலும்‌, 
கூர்மையானதாகமிருந்தாலும்‌, 
யோனத்தானின்‌ மனதிலே உறுதிிருக்கிறது. 
அவன்‌ திடநம்பிக்கையோடிருக்கிறான்‌. 


கர்த்தருக்குள்‌ 
உறுதிக்கும்‌. நமக்க எந்தனை 
எதிர்ப்புகள்‌ வந்தாலும்‌, நாம்‌ கர்த்தருக்குள்‌ 
உறுதியாய்‌ நிலைத்திருக்கும்போ து, 
எதிர்ப்புகளை சந்திக்க. தயங்கமாட்டோம்‌. 


மேற்கொள்வோம்‌. 


யோனத்தானோடு 
ஆயுததாரி ஏரு 
யோனத்தானுடைய மனதிலே 
உறுதியிருக்கிறது. இதே உறுதி, அவனுடைய 
ஆயுததாரியின்‌ மனதிலும்‌ இருக்கவேண்டும்‌. 
அப்போதுதான்‌ அவனும்‌ 
யோனத்தானோடுகூட சேர்ந்துபோவான்‌ 
இல்லாவிட்டால்‌. சோர்ந்துபோவான்‌. 
பாதியிலேயே வீட்டிற்குத்‌ 
திரும்பிப்போவான்‌. 


தன்‌ 
யோனத்தான்‌ 
திடப்படுத்துகிறான்‌. 

விசுவாசத்தை 
கர்த்தரைப்பற்றிய 


உறுதிபடுத்துகிறான்‌. ர்த்த ய 
சத்தியங்களை அவனுக்குப்‌ புரியும்‌ 
வண்ணமாய்ச்‌ சொல்லுகிறான்‌. 


தன்‌ ஆயுததாரியை 
அவனுடைய 


கர்த்தருக்குள்‌ 


யோனத்தான்‌ தன்‌ ஆயுததாரியாகிய 
வாலிபனை நோக்கி: “விருத்தசேதனம்‌ 
இல்லாதவர்களுடைய அந்தத்‌ 
தாணையத்திற்குப்‌ போவோம்‌ வா; ஒருவேளை 
கர்த்தர்‌ நமக்காக ஒரு காரியம்‌ செய்வார்‌; 
அநேகம்பேரைக்‌ கொண்டாகிலும்‌, 
கொஞ்சம்‌ பேரைக்கொண்டாகிலும்‌, 
ரட்சிக்கக்‌ கர்த்தருக்குத்‌ தடையில்லை” 
சாமு 14:6) என்று சொல்லுகிறான்‌. 





i al 
TT 


யோனத்தானும்‌ 
ப்ர தங்கள்‌ ஜீவனை . 
கைகளில்‌ பிடித்‌ 
பெலிஸ்தருடைய 
போகிறார்கள்‌ 
குழப்பத்தை  உண்டுபண்ணப்போகிறார்கள்‌. 
யோனத்தானிடம்‌ குழப்பமில்லை. பெலிஸ்தர்‌ 
விருத்தசேதனமில்லாதவர்கள்‌. அவர்கள்‌ 
இஸ்ரவேலின்‌ காணியாட்சிக்குப்‌ 
புறம்பானவர்கள்‌. 


ஸ்ரவேல்‌ த்தாரோ 
தனன ப்களய்கக்‌ கக்கன்‌ 
கர்த்தருடைய உடன்படிக்கையின்‌ ஜனங்கள்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌. கர்த்தருடைய 
பாதுகாப்பிலிருக்கிறார்கள்‌. பெலிஸ்தருக்கோ 
கர்த்தருடைய பாதுகாப்பு இல்லை. 


பெலிஸ்தர்‌ இஸ்ரவேலின்‌ தேவனாகிய 
கததகுக்கு எத்தான்‌ 
அவர்கள்‌ இஸ்ரவேலருக்கு 
சத்துருக்களாயிருக்கிறார்கள்‌. 
இஸ்ரவேலருக்கு 
சத்துருக்களாயிருக்கிறவர்கள்‌, குர்த்தருக்கும்‌ 
சத்துருக்களாயிருக்கிறார்கள்‌. ஆகையினால்‌ 
அவர்களைப்‌ பார்த்து பயப்படவேண்டியதில்லை. 
என்று யோனத்தான்‌ தன்னுடைய 
ஆயுதநாரிக்கு ஆறுதலான வார்த்தைகளைச்‌ 
சொல்லுகிறான்‌. 

பெலிஸ்தர்‌ திரளான 
எண்ணிக்கையிலிருக்கிறார்கள்‌. அநேகம்‌ 
பேரைக்‌ கொண்டாகிலும்‌ கொஞ்சம்‌ பேரை 
கொண்டாகிலும்‌, இரட்சிக்க கர்த்தருக்கு 
தடையில்லை" என்று யோனத்தான்‌ 
சொல்லுகிறான்‌. ர்த்தருக்‌ 
சித்தமான காரியம்‌ வாய்க்கும்‌. 


எதிர்பார்க்கிறான்‌ 


"யோனத்தானுடைய 
யோனத்தானின்‌ ஆயுதங்களை 


விருத்தியடைகிறது. 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அப்பொழுது யோனத்தானின்‌. 
ஆயுததாரி அவனைப்‌ பார்த்து: “உம்முடைய 
இருதயத்தில்‌ இருக்கிறபடியெல்லாம்‌ செய்யும்‌; 
அப்டியே போம்‌; இதோ, உம்முடைய 
மனதுக்கு ஏற்றபடி நானும்‌ உம்மோடேகூட 
வருகிறேன்‌'சாமு 147) என்று 
விசுவாசத்தோடும்‌, உறுதியோடும்‌ 
சொல்லுகிறான்‌. 


யோனத்தான்‌ 
பராக்கிரமசாலியாயிருந்தாலும்‌, அவன்‌ 
கர்த்தரையே நம்புகிறான்‌. “ஒருவேளை 
கர்த்தர்‌ நமக்காக ஒரு காரியம்‌ செய்வார்‌" 
சோமு... 146) என்று சொல்லுகிறான்‌. 
யோனத்தானுடைய மனதிலே உறுதியும்‌ 
தைரியமும்‌ இருக்கிறது. ஆனாலும்‌ 
தேவனுடைய தெய்வீக வழிநடத்துதலை 
அவன்‌ பின்பற்ற விரும்புகிறான்‌. 
தேவனுடைய கிருபையே காரியங்களை 
வாய்க்கப்பண்ணும்‌. 


யோனத்தான்‌ தன்‌ ஆயுததாரியிடம்‌, 

"இதோ, நாம்‌ கடந்து அந்த 

போகிறவர்கள்போல 

நம்மைக்‌ காண்பிப்போம்‌" 

என்று சொல்லுகிறான்‌. 

முகத்திலே பயமில்லை. 

அவன்‌ பெலிஸ்தருக்கு முன்பாக தன்னைக்‌ 

காண்பிக்க ஆயத்தமாயிருக்கிறான்‌. 

யோனத்நானின்‌  பயமில்லாத முகத்தை 
பெலிஸ்தர்‌ பார்க்கவேண்டும்‌. 

பெலிஸ்தர்‌ மிகவும்‌ 

எச்சரிப்பாகமிருந்தால்‌, தாங்கள்‌ 

முன்னேறுதலை நிறுத்திக்கொள்ளலாம்‌. 

என்றும்‌, தங்களைப்‌ பாதுகாத்துக்கொள்ள 

என்ன செய்யவேண்டுமோ அதை செய்யலாம்‌. 

தன்‌ ஆயுததாரிக்கு 

எங்கள்‌ உங்களிடத்துக்கு 

நில்லுங்கள்‌ என்று நம்மோடே 

சொல்வார்களானால்‌, நாம்‌ அவர்களிடத்துக்கு 

ஏறிப்போகாமல்‌, நம்முடைய நிலையிலே. 

நிற்போம்‌” (சாமு 14:9) என்று யோனத்தான்‌ 

சொல்லுகிறான்‌. 


யுத்தம்பண்ணுகிறவர்கள்‌ 
காத்துக்கொள்ள வேண்டும்‌. 
தாக்கவேண்டும்‌. ஒருவேளை  பெலிஸ்தர்‌ 
தங்களோடு ஆவேசமாகவும்‌, வீரமாகவும்‌ 
பேசினால்‌, தாங்கள்‌ திரும்பிப்போய்விடாமல்‌, 
மலையின்மேல்‌ ஏறி, அவர்களைத்‌ 
தாக்குவதற்கு ஆயத்தமாயிருப்போம்‌ 
என்றும்‌ யோனத்தான்‌ சொல்லுகிறான்‌. 


தங்களையும்‌ 
சத்துருவையும்‌ 





i ராண 
யாய 


"எங்களிடத்துக்கு ஏறிவாருங்கள்‌ என்று 
சொல்வார்களானால்‌, ஏறிப்போவோம்‌; கர்த்தர்‌ 
அவர்களை டைய கையில்‌. 
ஒப்புக்கொடுத்தார்‌; இது நமக்கு அடையாளம்‌” 
சோமு 1410) என்று யோனத்தான்‌. 
சொல்லுகிறான்‌. 

யோனத்தான்‌ ஒவ்வொரு 
வார்த்தையையும்‌ கர்த்தரை நம்பி பேசுகிறான்‌. 
கர்த்தர்மீது அவன்‌ வைத்திருக்கிற விசுவாசம்‌ 
உறுதியாயிருக்கிறது. கர்த்தரே எல்லா 


மனுஷருடையஇருதயங்களையும்‌ நாவுகளையும்‌ 
ஆசாரியர்‌ 


ஆளுகை செய்கிறவர்‌. கர்த்தர்‌ 
மூலமாயும்‌ பேசுவார்‌. பெலிஸ்தர்‌ 
பேசுவார்‌.  பெலிஸ்தருடைய 
பதை, கர்த்தர்‌ தனக்கு வெளிப்படுத்துவார்‌ 
என்று யோனத்தான்‌ நம்புகிறான்‌. 


நாம்‌ கர்த்தருடைய அடிச்சுவடுகளைப்‌ 
பின்பற்றிப்போகும்போது, கர்த்தர்‌ நம்முடைய 
பாதைகளை செல்வைப்படுத்துவார்‌. நம்மை 
கரம்பிடித்து வழிநடத்துவார்‌ நாம்‌ 
போகவேண்டிய வழியை நமக்குக்‌ 
காண்பிப்பார்‌. யோனத்தான்‌ கர்த்தரை நம்பி 
போகிறான்‌. கர்த்தர்‌ தன்னை வழிநடத்துவார்‌ 
என்று நம்புகிறான்‌. 

தேவனுடைய தெய்வீக 
கிருபையினாலேயே யோனத்தான்‌ 
எதிர்பார்த்த அடையாளம்‌ உண்டாயிற்று. 
அப்டியே அவர்கள்‌ இருவரும்‌ பெலிஸ்தரின்‌ 
தாணையத்திற்முன்‌ தங்களைக்‌ 
காண்பிக்கிறார்கள்‌ 


வளைகளைவிட்டுப்‌ புறப்படுகிறார்கள்‌ என்று 
சொல்லுகிறார்கள்‌. தாணையம்‌ இருக்கிற 
மனுஷர்‌ 


ஆயுததாரியையும்‌ பார்த்து: 
ஏறிவாருங்கள்‌, உங்களுக்குப்‌ த்‌ 
கற்பிப்போம்‌” என்று சொல்லுகிறார்கள்‌ 
[சாமு 141112). 

யோனந்தானும்‌ டய 
ஆயுததாரியும்‌, நடுராத்திரியிலே, “வெலிஸ்தர்‌ 
அயர்ந்த நித்திரையிலிருக்கும்போது. 
அவர்களுக்கு முன்பாக திடீரென்று போய்‌. 
அவர்களை பயமுறுத்தவில்லை. அவர்கள்‌ 
பகல்‌ வேளையிலே பெலிஸ்தரின்‌ 
தாணையத்திற்கு முன்‌ தங்களைக்‌ 
காண்பிக்கிறார்கள்‌. தாணையமிருக்கிற 
மனுஷர்‌ யோனத்‌ தானையும்‌ அவனுடைய 
ஆயுததாரியையும்‌ பார்க்கிறார்கள்‌. 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


'பெலிஸ்தர்‌ இஸ்ரவேலோடு யுத்தம்‌ 
பண்ணும்படி முப்பதினாயிரம்‌ இரதங்களோடும்‌, 
ஆறாயிரம்‌ குதிரைவீரரோடும்‌, கடற்கரை 
மணலத்தனை ஜனங்களோடும்‌. 
கூடிக்கொண்டுவந்து, பெத்தாவேலுக்குக்‌ 
கிழக்கான மிக்மாசிலே பாளயமிறங்கினார்கள்‌. 
அப்பொழுது இஸ்ரவேலர்‌ தங்களுக்கு 
உண்டான த்‌ கண்டபோது. 
ஜனங்கள்‌ உண்டான 
தெருக்கத்தினாலே கெபிகளிலும்‌, 
முட்காடுகளிலும்‌, கன்மலைகளிலும்‌, 
துருக்கங்களிலும்‌, குகைகளிலும்‌ 
ஒளித்துக்கொண்டார்கள்‌' சாமு 13:5). 
இது பெலிஸ்தருக்குத்‌ தெரியும்‌. 


ஆனால்‌ இப்போதோ  பெலிஸ்தர்‌ 
யோனத்தாணையும்‌ அவனுடைய 
ஆயுததாரியையும்‌ பார்த்து, “இதோ, எபிரெயர்‌ 
ஒளித்துக்கொண்டிருந்த வளைகளைவிட்டுப்‌ 
புறப்படுகிறார்கள்‌" என்று சொல்லுகிறார்கள்‌. 


பெலிஸ்தர்‌, 
அவனுடைய 
பார்த்து 
“எங்களிடத்திற்கு 
உங்களுக்கு புத்தி 
சாமு 14:12) என்று 


தாணையமிருக்கிற 
யோனத்தாணையும்‌ 
ஆயுதநாரியையும்‌ 
ஏளனம்பண்ணுகிறார்கள்‌. 
ஏறி வாருங்கள்‌, 
கற்பிப்போம்‌” 
சொல்லுகிறார்கள்‌. 


யோனத்தான்‌ டெலிஸ்நரின்‌ 
வார்த்தையைக்‌ கேட்டு பயப்படவில்லை. 
அவனுக்குள்‌ மிகுந்த தைரியமுண்டாயிற்று. 
கர்த்தர்‌ தனக்கு ஒரு அடையாளத்தைக்‌ 
கொடுத்திருக்கிறார்‌ என்று யோனத்தான்‌ 
நினைக்கிறான்‌. தன்னோடு கூடமிருக்கிற 
ஆயுததாரியையும்‌ யோனத்தான்‌ 
உற்சாகப்படுத்துகிறான்‌. அப்பொழுது 
யோனத்தான்‌ தன்‌ ஆயுததாரியை நோக்கி: 
“என்‌ பின்னாலே ஏறிவா; கர்த்தர்‌ அவர்களை 
இஸ்ரவேலின்‌ கையில்‌ ஒப்புக்கொடுத்தார்‌" 
சோமு 1412) என்று சொல்லுகிறான்‌. 


விசுவாசம்‌ 

கர்த்தர்‌ 

கூடயிருக்கும்போது, 

பெலிஸ்தரால்‌ தனக்கு விரோதமாய்‌ எதிர்த்து 

நிற்க முடியாது என்று யோனத்தான்‌ 

நம்புகிறான்‌. யோனத்தான்‌ தன்‌ கைகளாலும்‌ 

தன்‌ கால்களாலும்‌ தவழ்ந்து ஏறுகிறான்‌;: 

அவன்‌ ஆயுததாரி அவன்‌ பின்னாலே. 
ஏறுகிறான்‌ (1சாமு 14:13) 





f= FTE 
ETT 


யோனத்தானை பாதுகாத்துக்கொள்ள 
அவனிடத்தில்‌ மார்க்கவசம்‌ எதுவுமில்லை. 
யோனத்தானுக்குப்‌ பின்னாலே இஸ்ரவேலின்‌ 
பெரிய சேனையும்‌ பாதுகாப்பாய்‌ வரவில்லை. 
அவனுடைய ஆயுததாரி மாத்திரம்‌ 
அவனுக்குப்‌ பின்னாலே ஏறி வருகிறான்‌. 
மனுஷருடைய சிந்தனையின்‌ பிரகாரம்‌ இதை 
யோசித்துப்‌ பார்க்கும்போது, யோனத்தான்‌ 
தன்னுடைய மரணத்திற்கு முன்பாக அல்லது. 
மரணமடைவதற்காக, தன்‌ கைகளாலும்‌, 
தன்‌ கால்களாலும்‌ தவழ்ந்து ஏறுவது போல. 
தெரிகிறது. யோனத்தானுக்கு முன்பாக 
மரணம்‌ அவனை வரவேற்பதற்கு 
காத்துக்கொண்டிருப்பதுபோல இருக்கிறது. 


ஆனால்‌ யோனத்தானும்‌, அவனுடைய 
ஆயுததாரியும்‌ பெலிஸ்தரின்‌ பாளயத்திற்கு. 
தனியாகப்‌ போகவில்லை. அவர்களோடுகூட 
அவர்கள்‌ நம்பிமிருக்கிற கர்த்தரும்‌ போகிறார்‌. 
ம்‌ அவனுடைய ஆயுததாரியும்‌ 
இருக்கிற 
அவர்கள்‌ 
மடிந்து 
விழுகிறார்கள்‌: அவன்‌ ஆயுததாரியும்‌ அவன்‌ 
பின்னாலே வெட்டிக்கொண்டே போகிறான்‌ 
சாமு 1413) 
ர்கள்‌ பெலிஸ்தரில்‌ எத்தனை பேரை 
வெட்ஹார்கள்‌ என்று இல்ல. எண்ணிக்கை 
சொல்லப்படவில்லை. யோனத்தானும்‌ அவன்‌ 
ஆயுததாரியும்‌ அடித்த அந்த முந்தின 
அடியிலே ஏறக்குறைய இருபதுபேர்‌ அரையேர்‌ 
நிலமான விசாலத்திலே விழுந்தார்கள்‌ என்று 
பொதுவாக சொல்லப்பட்டிருக்கிறது 
சாமு 14:4). கர்த்தருடைய வலதுகரமும்‌, 
அவருடைய பலத்த புயமும்‌ யோனத்தானுக்கு 
பெலிஸ்தர்மேல்‌ வெற்றியைக்‌ 
கொடுத்திருக்கிறது. 
பெலிஸ்தரின்‌ பாளயத்திலிருந்த 
மற்றவர்கள்‌ திகைக்கிறார்கள்‌. 
கலங்குகிறார்கள்‌. திகிலடைகிறார்கள்‌. 
அப்பொழுது பாளயத்திலும்‌ வெளியிலும்‌, சகல 
ஜனங்களிலும்‌, பயங்கரம்‌: 
உண்டாயிற்று. தாணையம்‌ 
இருந்தவர்களும்‌ கொள்ளையிடப்போன 
தண்டிலுள்ளவர்களுங்கூடத்‌ திகில்‌ 
அடைகிறார்கள்‌; பூமியும்‌ அதிருகிறது: அது 
தேவனால்‌ உண்டான பயங்கரமாயிருக்கிறது. 
ரிசாமு 1435). 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தரே மனுஷருடைய இருதயத்தை 
உண்டுபண்ணினவர்‌. இருதயத்தை உண்டு 
பண்ணினவரால்‌, அந்த இருதயத்திலே 
திகிலையும்‌, குலக்குத்தையும்‌, பயத்தையும்‌ 
உண்டுபண்ண முடியும்‌. கர்த்தர்‌ 
பெலிஸ்தரைக்‌ 'கலங்கப்பண்ணுகிறார்‌. 
அவர்கள்‌ கலங்கும்போது கர்த்தருடைய 
வல்லமையினால்‌ பூமியும்‌ அதிருகிறது. இது 
பெலிஸ்தரின்‌ கலக்கத்தை அதிகரிக்க 
செய்கிறது. பூமியதிர்ச்சிமிலே தாங்கள்‌ 
எல்லோரும்‌ பூமிக்குள்ளே 
வோமோ என்னும்‌ பயம்‌ 
உண்டாயிற்று. இது மனுஷரால்‌ உண்டான 
தேவனால்‌ உண்டான 


இஸ்ரவேலை 


ரட்சிக்கிறார்‌ 
1சாமு 14:16-23 


1சாமு 14:16. பென்யமீன்‌ நாட்டிலுள்ள. 
கிபியாவிலே சுவுலுக்கு இருந்த 
ஜாமக்காரர்‌ பார்த்து: இதோ, அந்த. 
ஏரானமான கூட்டம்‌ கலைந்து, 
ஒருவர்மேல்‌ ஒருவர்‌ விழுகிறதைக்‌: 


கண்டார்கள்‌. 
14417. 


ஜனங்களை நோக்கி: நம்மிடத்திலிருந்தூ 
போனவர்கள்‌. யார்‌ என்று 
இஃக்கம்பாருங்கன்‌ என்றான்‌; அவர்கள்‌: 
இலக்கம்‌ பார்க்கிறபோது, இதே, 
யோனத்தானும்‌ அவன்‌ ஆயுததாரியும்‌ 
அங்கே இல்லை என்று கண்டார்கள்‌. 


கோமு 14:18. அப்பொ 
யாவை நோக்கி: தேவனுடைய 
பெட்டியைக்‌ கொண்டுவா என்றான்‌; 
தேவனுடைய பெட்டி அந்நாட்களில்‌ 
'இஸ்ரவேல்‌ புத்திரரிடத்தில்‌ இருத்தது. 


இப்படிச்‌. சவுல்‌ 

பேசுகையில்‌, 

பெலிஸ்தரின்‌ பானயத்தில்‌ உண்டான 

கலகம்‌. வரவர அதிகரித்தது; 

அப்பொழுது சவுல்‌ ஆசாரியனைப்‌ 
பார்த்து: இருக்கட்டும்‌ என்றான்‌. 


சவுல்‌. 





f= al 
ETT 


சோமு 14:20. சவதூம்‌ அவனோடிருந்த 
கூட்டங்கூடிப்‌ 
போனார்கள்‌; 
ஒருவருக்கு. 
மகா 


ஜனங்களும்‌ 
போர்க்கனத்திற்குப்‌ 
ஒருவர்‌ பட்டயம்‌ 
விரோதமாயிரு த்தபடியால்‌ 
அமனியுண்டாயிற்று. 
சோமு. 141. இதற்குமுன்‌ பெலி. 
ஸ்தருடன்‌ கூடி. அவர்கனோடேகூடப்‌ 
பானயத்திலே திரித்து வத்த 
எபிரெயரும்‌, சுவுலோடும்‌ 
யோனத்தானோடும்‌. இருக்கிற 
இஸ்ரவேலரோடே, 
கூடிக்கொண்டார்கள்‌.. 


கோமு 14429, எப்பிராயீம்‌ 

மலைகளில்‌ ஒனித்துக்கொண்டிருந்த 

சகல்‌ இஸ்ரவேலரும்‌ 
தகதக 


யுத்தத்திலே 
நெருங்கித்‌. 


ஸ்தர்‌ 
கேள்விப்பட்டபோது, 
அவர்களை 
தொடர்ந்தார்கள்‌. 
14:28, இப்படிக்‌ கர்த்தர்‌ 
அன்றையதினம்‌ 


இஸ்ரவேலை. 
ரட்சித்தாம்‌; அந்த யுத்தம்‌ 
பெத்தாவேன்மட்டும்‌ நடந்தது. 


1சாமு 


வல்லமையினால்‌ 
பெலிஸ்தர்‌ ஒருவர்மேல்‌ ஒருவர்‌ 
விழுகிறார்கள்‌. சூரியனுக்கு முன்பாக 
பனிஉருசிப்போவதுபோல, பெலிஸ்தர்‌ 
உருகிப்போகிறார்கள்‌. 
சேனையிலே ஏராளமான 
யுத்தவீரர்கள்‌ இருந்தாலும்‌, அந்த 
ஏராளமான கூட்டம்‌ கரைந்துபோகிறது. 
அவர்கள்‌ ஒருவர்மேல்‌ ஒருவர்‌ விழுகிறார்கள்‌. 
பெலிஸ்தரே பெலிஸ்தரைக்‌ 
கொன்றுபோடுகிறார்கள்‌. பெலிஸ்தர்‌ 
மத்தியிலே ஒருவர்‌ பட்டயம்‌ ஒருவருக்கு 
விரோதமாயிருக்கிறது (1சாமு 14:20). 


இஸ்ரவேல்‌ ஜனந்தாரிடம்‌. 
ஈட்டியோ இல்லை. 
பட்டயங்களும்‌, 
இருக்கிறது. 
வீரர்களும்‌. ஏராளமானோர்‌ 


கர்த்தருடைய 


பட்டயமோ 


ஈட்டிகளும்‌, 


நம்பினார்கள்‌. 
அவர்களுடைய 
கொன்றுபோட்டது. 
ஒருவருக்கு 


பட்டயங்களே அவர்களை 
ஒருவர்‌ பட்டயம்‌ 


விரோதமாயிருந்தது. 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இஸ்ரவேல்‌  ஜனத்தார்‌ பெலிஸ்தரைக்‌ 
கொன்றதைவிட, பெலிஸ்தர்‌ தங்களை 
தாங்களே கொன்றுபோட்டது மிகவும்‌ அதிகம்‌. 


பென்யமீன்‌ நாட்டிலுள்ள கிபியாவிலே 
சவலுக்கு ஜாமக்காரர்‌ இருக்கிறார்கள்‌. 
இவர்கள்‌ பெலிஸ்தரின்‌  பாளயத்திலே. 
பார்த்துக்கொண்டிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
எல்லோரும்‌ பெத்தாவேலுக்கு கிழக்கான 
மிக்மாசிலே  பாளயமிறங்கியிருக்கிறார்கள்‌. 
பெலிஸ்தரின்‌ பாளயத்தில்‌ திடீரென்று, 
பூமியதிர்ச்சி உண்டாயிற்று. பெலிஸ்தர்கள்‌ 
எல்லோரும்‌ திகிலடைகிறார்கள்‌. பெலிஸ்தரில்‌ 
ஏராளமான கூட்டம்‌ கலைந்து, ஒருவர்மேல்‌ 
ஒருவர்‌ விழுகிறது. இதை கிபியாவிலே, 
சவுலின்‌ ஜாமக்காரர்‌ பார்க்கிறார்கள்‌ 
சாமு 1476. 

தாங்கள்‌ பார்த்ததை ஜாமக்காரர்‌ 
சவலுக்கு சொல்லுகிறார்கள்‌. பெல்ல்தருக்கு 
விரோதமாய்‌ யுத்தம்பண்ணுவதற்கு இதுவே 
சரியான வேளை என்று சவுல்‌ யோசிக்கிறார்‌. 
அப்பொழுது சவுல்‌ தன்னோடேகூட இருக்கிற 
ஜனங்களை நோக்கி: “நம்மிடத்திலிருந்து, 
போனவர்கள்‌ யார்‌ என்று இலக்கம்பாருங்கள்‌" 
என்று சொல்லுகிறார்‌ (சாமு 1417). அவர்கள்‌ 
இலக்கம்‌ பார்க்கிறபோது, இதோ, 
யோனத்தானும்‌ அவன்‌ ஆயுததாரியும்‌ அங்கே 
இல்லை என்று காண்கிறார்கள்‌. 


பெலிஸ்தருக்கு விரோதமாக இப்போது 


கர்த்தரிடத்தில்‌ விசாரிக்க 
அப்பொழுது சவல்‌ அகீயாவை நோக்கி. 
“தேவனுடைய பெட்டியைக்‌ கொண்டுவா" 
சாமு 1418) என்று சொல்லுகிறார்‌; 
தேவனுடைய பெட்டி அந்நாட்களில்‌ இஸ்ரவேல்‌ 
பத்திரிடத்தில்‌ இருக்கிறது 


அகியாவை 


மாற்றமுண்டாகிறது. 

பெட்டியை கொண்டு 

என்று சவுல்‌ 

“தேவனுடைய 

பெட்டியைக்‌ கொண்டு வா" என்று சவுல்‌ 

ஆசாரியனோடே பேசுகையில்‌, பெலிஸ்தரின்‌ 

பாளயத்தில்‌ உண்டான கலகம்‌ வரவர 

அதிகரிக்கிறது: அப்பொழுது சவுல்‌ 

ஆசாரியனைப்‌ பார்த்து: “இருக்கட்டும்‌” 
(சோமு 1429) என்று சொல்லிவிடுகிறார்‌. 





f= FTE 
TT 


யுத்தம்பண்ணப்போனால்‌, 
பாதுகாப்பாயிருக்குமா 
அறிந்துகொள்ள 
பெலிஸ்தருடைய 
குழப்பழண்டாயிருக்கிறது. - 
ஒருவர்மேல்‌ ஒருவ। 
செத்துப்போகிறார்கள்‌. 
பெலிஸ்தருக்கு விரோதமாக 
யுத்தம்பண்ணப்போனால்‌, தங்களுக்கு 
பாதுகாப்பும்‌ ஜெயமும்‌ கிடைக்குமா என்பதை 
சவுல்‌ கர்த்தரிடத்தில்‌ விசாரிக்க விரும்புகிறார்‌. 
இதற்காக தேவனுடைய பெட்டியை 
கொண்டு வரச்சொன்னார்‌. 


இக்காலத்தில்‌ 
சவுலைப்போலவே, 
சொந்த 
பாதுதாப்புக்களையும்‌ 
விசாரிக்கவேண்டும்‌ என்று விரும்புகிறார்கள்‌. 
தாங்கள்‌ என்ன செய்யவேண்டும்‌, 
தங்களுடைய கடமை என்ன, கர்த்தர்‌ 
தங்களுக்கு கொடுத்திருக்கும்‌ ஊழியம்‌ 
என்ன என்பது பற்றி விசுவாசிகள்‌ 
கர்த்தரிடத்தில்‌ விசாரிப்பதில்லை. கர்த்தர்‌ 
தங்களை உலகப்பிரகாரமாக ஆசீர்வதிப்பாரா 
என்று மாத்திரமே விசாரிக்கிறார்கள்‌ 


சவுல்‌ ஆசாரியனோடு பேசும்போது. 
அவருடைய ஜாமக்காரர்‌, அவரிடத்தில்‌ வந்து. 
"பெலிஸ்தரின்‌ பாளயத்தில்‌ உண்டான கலகம்‌ 
வரவர அதிகரிக்கிர 
சொல்லுகிறார்கள்‌. 
கேட்டவுடன்‌, சவுல்‌ 
விசாரிக்கவேண்டியதில்லை 
பண்ணிவிடுகிறார்‌. 
பெட்டியைக்‌ கொண்டுவரவேண்டாம்‌. 
என்று சவுல்‌ ஆசாரியனிடத்தில்‌: 
சொல்லிவிடுகிறார்‌. அந்தப்‌ பெட்டி அங்கேயே 
இருக்கட்டும்‌ ன்று கட்டளை 
கொடுத்துவிடுகிறார்‌. 


சவலுக்கு கர்த்தரிடத்தில்‌ விசாரிக்க 

கொடுக்கும்‌ 

கேட்பதற்கு 

அவர்‌ கர்த்தருடைய 

வார்த்தைக்காக காத்திருக்க விரும்பவில்லை. 

இந்த சூழ்நிலையில்‌ கர்த்தரிடத்தில்‌ 

விசாரித்து கேட்பது தேவையற்றது என்று 
சவுல்‌ நினைக்கிறார்‌. 


விரோதமாக 
அது தங்களுக்கு 
என்பதை சவுல்‌ 
விரும்பினார்‌. 
பாளயத்தில்‌ 
அவர்கள்‌ 
ந்து 

'த சூழ்நிலையில்‌, 


அநேகர்‌ 
கர்த்தரிடத்தில்‌ தங்கள்‌ 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பெலிஸ்தரின்‌ 
கலகம்‌ வரவர 
அவர்கள்‌ ஒருவர்மேல்‌ ஒருவர்‌ 
செத்துப்போகிறார்கள்‌. சவுல்‌ 
பெலிஸ்தருக்கு, 
யுத்தம்பண்ணப்போனால்‌, இஸ்ரவேலருக்கு, 
நிச்சயம்‌ ஜெயம்‌ கிடைக்கும்‌. பெலிஸ்தரால்‌. 
இஸ்ரவேலருக்கு ஆபத்து உண்டாகாது. 
ல்லாம்‌ சவலுக்கு தெளிவாகவும்‌ 
உறுதியாகவும்‌ தெரிந்திருக்கிறது. தனக்கு 
காத்‌ தெரிந்திருக்கிற காரியத்தை, 
கர்த்தரிடத்தில்‌ ஏன்‌ விசாரிக்க வேண்டும்‌ 
என்று சவுல்‌ நினைக்கிறார்‌. அதன்‌ 
நிமித்தமாகவே தேவனுடைய பெட்டியை 
கொண்டு வரவேண்டாம்‌, அது அங்கேயே 
இருக்கட்டும்‌ என்று சவுல்‌ சொல்லிவிடுகிறார்‌. 


பெலிஸ்தர்‌ இப்போது ஒருவர்மீது 
ஒருவர்‌ விழுந்து 
செத்துக்கொண்டிருக்கிறார்கள்‌. வெலிஸ்தான்‌ 
பாளயத்தில்‌ உண்டான கலகமும்‌ வரவர 
அதிகரிக்கிறது. இந்த சூழ்நிலையில்‌ சவுல்‌ 
காலதாமதம்பண்ணாமல்‌, பெலிஸ்தருக்கு 
விரோதமாய்‌ சீக்கிரத்தில்‌ போனால்‌, தனக்கு 
பெலிஸ்தர்மீது வெற்றி கிடைக்கும்‌ என்று 
நம்புகிறார்‌. கர்த்தரிடத்தில்‌ விசாரித்து 
கேட்பதினால்‌, தாமதம்‌ ஏற்படும்‌ என்று 
சவுல்‌ நினைக்கிறார்‌. அந்த ன்‌ 
தவிர்ப்பதற்காக சவுல்‌ கர்த்தரிட 
விசாரிப்பதையே தவிர்க்கிறார்‌. 


சவுலோடுகூட 
எண்ணிக்கையுள்ள ஜனங்கள்‌ மாத்திரமே 
இருக்கிறார்கள்‌. அறுநூறு பேர்‌ மாத்திரமே 
சவுலோடு கூடயிருக்கிறார்கள்‌. 
அவர்களிடத்தில்‌ யுத்த  ஆயுதமில்லை. 
எக்காளங்களுமில்லை. இஸ்ரவேல்‌. 
ஜனங்கள்‌ யுத்தம்பண்ணப்போகும்போது, 
வெள்ளிப்பூரிகைகளை  பெருந்தொனியாய்த்‌ 
தொனிக்கவேண்டும்‌. 


பாளயத்தில்‌ உண்டான 


சொற்ப 


“உங்கள்‌ தேசத்தில்‌ உங்களைத்‌ 
துன்பப்படுத்துகிற சத்துருவுக்கு விரோதமாக 
யுத்தத்துக்குப்‌ போகும்போது, பூரிகைகளைப்‌ 
பெருந்தொனியாய்‌ முழக்கக்‌  கடவீர்கள்‌; 
உங்கள்‌ தேவனாகிய 

சமுகத்திலே நீங்கள்‌ 

உங்கள்‌ பகைஞருக்கு, 
இரட்சிக்கப்படுவீர்கள்‌" 





i THE 
TT 


ஆனால்‌ இஸ்ரவேல்‌ புத்திரிடத்திலோ 
வெள்ளிப்பூரிகையுமில்லை. 
பூரிகையுமில்லை. அவர்கள்‌ 
வாயினால்‌ சத்தம்‌ 
'மகாஅமளி உண்டாயிற்று" சாமு 14:20) 
என்னும்‌ வாக்கியத்திற்கு, இஸ்ரவேல்‌ 
ஜனத்தார்‌, பூரிகைகளை ஊதுவதற்கு 
பதிலாக, தங்கள்‌ வாயினால்‌ முழக்கமிட்ட 
போது, “மகாதுமளி உண்டாயிற்று” என்று 
பொருள்‌. 
இஸ்ரவேல்‌ 

வாயினால்‌ பெருந்‌ 
சத்தமிட்டபோது, மகாஅமளி உண்டாயிற்று. 
சவுலோடுகூட இதுவரையிலும்‌ அறுநூறு 
பேர்‌ மாத்திரமே இருந்தார்கள்‌. அவர்களுடைய 
ஆரவாரத்தையும்‌, மகாஅமளியையும்‌ கேட்டு, 
அங்கங்கே இருக்கிற இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
எல்லோரும்‌ சவுலோடு 
சேர்ந்துகொள்கிறார்கள்‌. 

முன்‌ பெலிஸ்‌ 

கூடப்‌ பாளய, 

எபிரெயரும்‌, 
யோனத்தானோடும்‌. 
இஸ்ரவேலரோடே 
எப்பிராயீம்‌ 


ங்கள்‌ 
போடுகிறார்கள்‌. 


ஜனங்கள்‌ 


இருக்‌ 
கூடிக்கொள்கிறார்கள்‌. 
மலைகளில்‌ 
கொண்டிருந்த சகல இஸ்ரவேலரும்‌ பெலி 
ஸ்தர்‌ முறிந்தோடுகிறதைக்‌ கேள்விப்பட்ட 
போது, யுத்தத்திலே அவர்களை நெருங்கித்‌ 


தொடருகிறார்கள்‌ 
தன்னோடுகூட 
வந்து கூடுவதை: 
விசாரிக்கவேண்டியதில்லை 
தீர்மானிக்கிறார்‌. 


சாமு 14:21,22) 


திரளான இஸ்ரவேலர்‌ 
சவுல்‌ பார்க்கிறார்‌. 
கர்த்தரிடத்தில்‌ 

என்று 
பெலிஸ்தருடைய 
பாளயத்திலும்‌ கலகம்‌ அதிகரித்திருக்கிறது. 
சவுலோடு கூடயிருக்கிற இஸ்ரவேலரின்‌ 
எண்ணிக்கையும்‌ அதிகரித்திருக்கிறது. 
ஆகையினால்‌ பெலிஸ்தருக்கு விரோதமான 
இந்த யுத்தத்திலே தனக்கு நிச்சயம்‌ ஜெயம்‌ 
கிடைக்கும்‌ என்று சவல்‌ உறுதியாய்‌ 
நினைக்கிறார்‌. 


இந்த சூழ்நிலையில்‌ கர்த்தரை 
விசாரிக்க வேண்டியதில்லை என்று 
நினைத்து, தேவனுடைய பெட்டியை கொண்டு 

£வண்டாம்‌ என்றும்‌, அது இருக்கிற 
இடத்திலேயே இருக்கட்டும்‌ என்றும்‌ சவ்‌: 
சொல்லிவிடுகிறார்‌. சவுலும்‌ அவரோடிருக்கிற 
ஜனங்களும்‌ கூட்டங்கூடி போர்க்களத்திற்கு 
போகிறார்கள்‌ (சாமு 14:20) 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


வலுக்கு எதிர்பாராத 
நதன்னெல்னிம்‌ நகறல. இதறக முன்‌ 
பெலிஸ்தருடன்‌ கூடி அவர்களோடேகூடப்‌ 
பாளயத்திலே திரிந்து வந்த எபிரெயரும்‌, 
சவுலோடும்‌ யோனத்தானோடும்‌ இருக்கிற 
இஸ்ரவேலரோடே கூடிக்கொள்கிறார்கள்‌ 
(சோமு 14:21). இவர்கள்‌ சவுலை விட்டு விட்டு 
பெலிஸ்தரோடு சேர்ந்துகொண்டவர்கள்‌. 
இவர்கள்‌ இஸ்ரவேலரயிருந்தாலும்‌ 
பெலிஸ்தருக்கு ஆதரவாயிருந்தவர்கள்‌. 
அப்படிப்பட்டவர்கள்‌ இப்போது சவுலோடு 
சேர்ந்துகொள்கிறார்கள்‌. 


பெலிஸ்தர்‌ 
யுத்தம்பண்ணும்படி, 
எண்ணிக்கையில்‌ மிக்மாசிலே. 
பாளயமிறங்குவதைப்‌ பார்த்த இஸ்ரவேலர்‌ 
பயந்து போய்‌, கெபிகளிலும்‌, முட்காடுகளிலும்‌, 
கன்மலைகளிலும்‌, துருக்கங்களிலும்‌, 
குகைகளிலும்‌ ஒளித்துக்கொண்டார்கள்‌. 
இப்போது எப்பிராயீம்‌ மலைகளில்‌ 
ஒளித்துக்கொண்டிருந்த சகல இஸ்ரவேலரும்‌ 
பெலிஸ்தர்‌ முறிந்தோடுகிறதைக்‌ 
கேள்விப்பட்டபோது, யுத்தத்திலே அவர்களை 
நெருங்கித்‌ தொடருகிறார்கள்‌ (சாமு. 14:22) 
பயந்து நடுங்கினவர்களுக்குக்கூட இப்போது 
வீரம்‌ வந்திருக்கிறது. 

சவல்‌ பெலிஸ்தருக்கு விரோதமாக 
யத்தம்பண்ணப்போகும்போது, தாங்களும்‌ 
அவரோடுகூட சேர்ந்து 
கொள்ளவில்லையென்றால்‌, தங்களுக்கு 
நிந்தையும்‌, அவமானமும்‌ உண்டாகும்‌ என்று 
நினைத்து, இஸ்ரவேலில்‌ அநேகர்‌ 
சவுலோடுகூட சேர்ந்துகொள்கிறார்கள்‌. 
இஸ்ரவேலர்‌ எல்லோரும்‌ கூட்டமாய்க்கூடி 
பெலிஸ்தருக்கு விரோதமாய்‌ போர்களத்திற்குப்‌ 
போகிறார்கள்‌. 


இஸ்ரவேலரின்‌ 
திரளாயிருந்தாலும்‌, ஜெயம்‌ கர்த்தராலே. 
வருகிறது. கர்த்தர்‌ அன்றையதினம்‌ 
இஸ்ரவேலை இரட்சிக்கிறார்‌. பெலிஸ்தரின்‌ 
பாளயத்தில்‌ பூமியதிர்ந்தது. அது தேவனால்‌ 
உண்டான பயங்கரமாயிருந்தது. 
கர்த்தருடைய திட்டத்தினால்‌, பெலிஸ்தர்‌ 
ஒருவர்மேல்‌ ஒருவர்‌ விழுகிறார்கள்‌. கர்த்தர்‌ 
அன்றையதினம்‌, பெலிஸ்தரோடு நடைபெற்ற 


இஸ்ரவேலோடு 


திரளான 


எண்ணிக்கை 


சோமு 14:23) 





i a 
TT 
சவுல்‌ கட்டின பலிபீடம்‌ 
1சாமு 1424-35 


காமு 14:24. இஸ்ரவேலர்‌ 
அன்றையதினம்‌ மிகுந்த வருத்தம்‌ 
அடைந்தார்கள்‌: நான்‌ என்‌ சத்துருக்கன்‌ 
கையிலே. பழிவாங்கவேண்டும்‌, 
சாயங்காலமட்டும்‌ பொறுக்காமல்‌ எவன்‌: 
போஜனம்‌ செய்கிறானோ, அவன்‌ 
சபிக்கப்பட்டவன்‌ என்று சவுல்‌ 
ஜனங்களுக்கு ஆணையிட்டுச்‌ சொல்லி. 
யிருத்தபடியால்‌, ஜனங்களில்‌ ஒருவரும்‌ 
'எவ்வனவேனும்‌ 
போஜனம்பண்ணாதிருத்தார்கள்‌.. 


கோமு 1425. தேசத்து ஜனங்கள்‌ 
எல்லாரும்‌ ஒருகாட்டிலே வந்தார்கள்‌; 
அங்கே வெளியிலே தேன்கூடு, 
கட்டியிருந்தது. 


நகாமு 14:28. ஜனங்கள்‌ காட்டிலே. 
வந்தபோது, இதே, தேன்‌ ஒழுகிக்‌ 
கொண்டிருந்தது; ஆணாலும்‌ ஒருவனும்‌ 
அதைத்‌ தன்‌ கையினாலே தொட்டுத்‌ 
தன்‌ வாயில்‌ வைக்கவில்லை; ஜனங்கள்‌. 
அந்த ஆணையினிமித்தம்‌ 
ஙாயப்பட்டார்கள்‌. 
காமு 14:57. யோனத்தான்‌ தன்‌ 
தகப்பன்‌ ஜனங்களுக்கு. 
ஆணையிட்டதைக்‌ கேன்விப்படவில்லை; 
அவன்‌ தன்‌ கையிலிருந்த கோலை நீட்டி, 
அதின்‌ நுனியினாலே தேன்கூட்டைக்‌ 
குத்தி, அதை எடுத்துத்‌ தன்‌ வாயிலே 
போட்டுக்கொண்டான்‌; அதினால்‌ அவன்‌ 
கண்கள்‌ தெளிந்தது. 


கோமு 14:28. அப்பொழுது ஜனங்களில்‌ 
ஒருவன்‌: இன்றைக்கு போஜனம்‌. 
காப்பிடுகிறவண்‌. சபிக்கப்பட்டவன்‌. 
என்று உம்முடைய 

ஜனங்களுக்கு 

ஆணையிட்டிருக்கி றார்‌; 

ஜனங்கள்‌ விடாய்த்திருக்கிறார்கள்‌. 
என்றான்‌. 

1காமு 14:29. அப்பொழுது 
யோனத்தான்‌: என்‌ தகப்பன்‌ தேசத்தின்‌ 
ஜனங்களைக்‌ கலக்கப்படுத்தினார்‌; நான்‌ 
இந்தத்‌ தேனிலே கொஞ்சம்‌ 
குசிபார்த்ததினாலே, கண்கள்‌ 
தெனித்ததைப்‌ பாருங்கள்‌. 


எண்‌: 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


14:30. இன்றையதினம்‌ 
தங்களுக்கு அகப்பட்ட 
சத்துருக்களின்‌ 
ஏதாகிலும்‌ 
எத்தனை 


1 
ஜனங்கள்‌ 
தங்கள்‌ 
கொன்னையிலே. 
புசித்திருத்தால்‌, 
நலமாயிருக்கும்‌; பெலிஸ்தருக்குன்‌. 
உண்டான. சங்காரம்‌ மிகவும்‌ 
அதிகமாயிருக்குமே என்றான்‌. 


1சாமு 14:31. அவர்கள்‌ அன்றையதினம்‌ 
மிக்மாசிலிருத்து. ஆயலோன்மட்டும்‌ 
பெலிஸ்தரை முறிய அடித்தபோது, 
ஜனங்கள்‌ மிகவும்‌ 
விடாய்த்திருந்தார்கள்‌. 


1சாமு 14:82. அப்பொழுது ஜனங்கள்‌ 
கொள்ளையின்மேல்‌ பாய்ந்து, 
ஆடுகளையும்‌: மாடுகளையும்‌ 
கன்றுக்குட்டிகளையும்‌ பிடித்து, 
தரையிலே போட்டு. அடித்து, 
இரத்தத்தோடும்‌ புசித்தார்கள்‌ 


1சாமு 14:88. அப்பொழுது: 
இதே, இரத்தத்தோடிருக்கிறதைப்‌. 
புசிக்கிறதினால்‌ ஜனங்கள்‌ கர்த்தருக்கு 
ஏலாத பாவம்‌ செய்கிறார்கள்‌ எண்று 
சுவுலுக்கு அறிவித்தார்கள்‌; அவன்‌: 
நீங்கன்‌ 'துரோகம்பண்ணினீர்கள்‌; 
இப்போதே ஒரு பெரிய 
கல்லை. என்னிடத்தில்‌ 
உருட்டிக்கொண்டுவாருங்கள்‌. 


1சாமு 14:84. நீங்கன்‌ ஜன த்திற்குன்னே 
போய்‌, இரத்தத்தோடிருக்கிறதைச்‌ 
சாப்பிடுகிறதினாலே, கர்த்தருக்கு ஏலாத 
பாவம்‌ செய்யாதபடிக்கு, அவரவர்‌ 
தங்கன்‌ மாட்டையும்‌ அவரவர்‌ தங்கள்‌ 
ஆட்டையும்‌ என்னிடத்தில்‌ 
கொண்டுவந்து, இங்கே அடித்து, பின்பு 
சாப்பிடவேண்டும்‌ என்று அவர்களுக்குச்‌ 
சொல்லுங்கள்‌. என்று 
கட்டணையிட்டான்‌; ஆகையால்‌ 
இனங்கள்‌ எல்லாரும்‌ அவரவர்‌ தங்கள்‌ 
மாடுகளை அன்று இராத்திரி 
தாங்களே கொண்டுவந்து, அங்கே 
அடித்தார்கள்‌. 


சோமு 14:85. பின்பு சவுல்‌ கர்த்தருக்கு 
ஒரு பலிபீடத்தைக்‌ கட்டினான்‌; அது 
அவன்‌ கர்த்தருக்குக்‌ கட்டின முதலாவது 
பலிபீடம்‌. 





i= FTE 
TT 


முறிந்து 
கேள்விப்பட்டு, 
நெருங்கி தொடருகிறார்கள்‌. 
அன்றையதினம்‌ 
இரட்சிக்கிறார்‌. பெலிஸ்தருக்கு விரோதமான 
யுத்தத்திலே இஸ்ரவேலருக்கு ஜெயம்‌ 
கிடைக்கிறது. இது கர்த்தரால்‌ உண்டான 
ஜெயம்‌. ஆனாலும்‌ இஸ்ரவேலர்‌ 
அன்றையதினம்‌ மிகுந்த 
வருத்தமடைகிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனங்களில்‌ 
ஒருவரும்‌ எவ்வளவேனும்‌ 
போஜனம்பண்ணாதிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
போஜனம்பண்ணக்கூடாது என்று சவுல்‌ 
கட்டளையிட்டிருக்கிறார்‌. சவுல்‌ இஸ்ரவேல்‌ 
ந்தாரிடம்‌, “நான்‌ என்‌ சத்துருக்கள்‌ 


போஜன 
க்கா நக்கக்‌ 
சரீரத்திலும்‌, தங்கள்‌ 
சோர்ந்துபோயிருக்கிறார்கள்‌. 


அன்றையதினம்‌ 
போஜனம்பண்ணுகிறவன்‌ சபிக்கப்பட்டவன்‌ 
சவுல்‌ சொல்லியிருக்கிறார்‌. சவுல்‌. 
நல்ல நோக்கத்தோடு த 
வார்த்தையைச்‌ சொன்னார்‌. இஸ்ரவேலர்‌ 
முறிந்து ஓடுகிற பெலிஸ்தரை 
பின்தொடர்ந்துபோகிறார்கள்‌. அவர்கள்‌ 
சிறிதுநேரத்தையும்‌ வீணாகக்கூடாது. 
பெலிஸ்தரின்‌ பாளயத்தில்‌ ஒருவருமில்லை. 
அவர்களுடைய யுத்த  தளவாடங்களும்‌ 
போஜன பதார்த்தங்களும்‌ அங்கேயே 
கிடக்கிறது. 


இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 
பெலிஸ்தரைப்‌ பின்தொடர்ந்துபோகும்போது, 
போஜனபதார்த்தங்களைப்‌ பார்த்து. அதைப்‌ 
புசிக்கவேண்டுமென்று இச்சித்து. தங்கள்‌ 
த்‌ வீணாக்கிவிடக்கூடாது. 
பின்தொடர்ந்துபோய்‌ 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இஸ்ரவேல்‌ கவனம்‌ செலுத்தவேண்டும்‌. 
போஜனத்திற்கு ஆசைப்பட்டு, தங்கள்‌ 
கடமையை மறந்துவிடக்கூடாது. ஆகையினால்‌ 
போஜனம்‌ பண்ணுகிறவன்‌ எவனும்‌ 
சபிக்கப்பட்டவன்‌ என்று சவல்‌ சொன்னார்‌. 
சவுல்‌ இந்தக்‌ 
மதியீனமாய்ச்‌ சொன்னார்‌ 
விளக்கம்‌ 
இஸ்ரவேலர்‌ 
அவர்களுக்கு 
ஆனால்‌. 
பலத்தை 


ஆனாலும்‌ 
கட்டுப்பாட்டை 
என்று  வேதபண்டிதர்கள்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 
போஜனம்பண்ணாததினால்‌, 
நேரம்‌ கிடைத்திருக்கிறது. 
அவர்கள்‌ தங்கள்‌ சரீர 
இழந்துவிடுகிறார்கள்‌. அவர்களால்‌ 
பெலிஸ்தரைப்‌ பின்தொடர்ந்து 
போகமுடியவில்லை. அவர்களுடைய சரீரத்தில்‌ 
பெலமில்லை. 


சவுல்‌ இஸ்ரவேல்‌ 
சாபத்தையும்‌ சொல்லுகிறார்‌. 
ஆணையிட்டும்‌ சொல்லுகிறார்‌ 
சாபமிடுவதும்‌, ஆணையிடுவதும்‌ பக்திக்கு. 
அடையாளம்‌ என்று சவுல்‌ நினைக்கிறார்‌. 
ஆனால்‌ இது மெய்யான பக்திக்கு 
அடையாளமல்ல. சவுலின்‌ கட்டுப்பாட்டைமீறி, 
போஜனம்பண்ணியவர்களுக்கு சாபம்‌ வரும்‌ 
என்று இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
பயப்படுகிறார்கள்‌. ஏனென்றால்‌ இந்தக்‌ 
கட்டுப்பாட்டிற்கு கீழ்ப்படிவதாக, 
இஸ்ரவேல்‌ புத்திரரும்‌ ஆணையிட்டுக்‌ 
கொடுத்திருக்கிறார்கள்‌. 


யத்தக்களத்திலே. இதுபோன்ற 

காரியங்களை செய்யக்கூடாது. கர்த்தரை 

ம்‌ செய்யவேண்டும்‌. 

பலத்தினால்‌ 

முறியடிக்கவேண்டும்‌. 

பண்ணாமலிருந்து சோர்ந்து 
போய்விடக்கூடாது. 


ஜனத்தாருக்கு 
அந்த சாபத்தை 


சவல்‌ சொன்ன கட்டுப்பாடு 
மதியீனமாயிருந்தாலும்‌, இஸ்ரவேல்‌ 
ஜனங்கள்‌ அவர்‌ சொன்ன ஆணைக்கு 
கீழ்ப்படிகிறார்கள்‌. இஸ்ரவேல்‌ ஐனங்களில்‌ 
ஒருவரும்‌ எவ்வளவேனும்‌ போஜனம்‌. 
பண்ணாதிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ தங்கள்‌ 
சரீரத்தில்‌ வருத்தமடைந்தாலும்‌, 
சோர்ந்துபோயிருந்தாலும்‌, போஜனம்‌ 
பண்ணவில்லை. 





f= FTE 
TT 


ஒடுகிற 

பின்தொடருகிறார்கள்‌. 

ஜனங்கள்‌ எல்லோரும்‌ இப்போது. 

காட்டில்‌ வருகிறார்கள்‌. கானான்‌ 

தேசம்‌ கர்த்தரால்‌ ஆசீர்வதிக்கப்பட்ட தேசம்‌. 

அது பாலும்‌ தேனும்‌ ஓடுகிற தேசம்‌. காட்டு 

வெளியிலே தேன்கூடு கட்டியிருக்கிறது. 
காட்டிலே 


ஏராளமாயிருக்கிறது. அவற்றில்‌ ம்‌ 


திரளாயிருக்கிறது. 


ஆனாலும்‌ 
சாபத்தினிமித்தம்‌, 
புசிக்கவில்லை. ஜனங்கள்‌ 
வந்தபோது, இதோ, தேன்‌ 
ஒழுகிக்கொண்டிருக்கிறது: ஆனாலும்‌ 
ஒருவனும்‌ அதைத்‌ தன்‌ கையினாலே 
தொட்டுத்‌ தன்‌ வாயில்‌ வைக்கவில்லை: 
ஜனங்கள்‌ ந்த ஆணையினிமித்தம்‌ 
பயப்படுகிறார்கள்‌ (சாமு 14:26). 


சொன்ன. 
தேனைப்‌ 


காட்டிலே 


சவுல்‌ 
ஒருவரும்‌ 


அவன்‌ தன்‌ கையிலிருந்த கோலை நீட்டி 
அதின்‌ நுனிமினாலே தேன்கூட்டைக்‌ குத்தி, 
அதை எடுத்துத்‌ தன்‌ வாயிலே. 
போட்டுக்கொள்கிறான்‌ ; அதினால்‌ 
அவன்‌ கண்கள்‌ தெளிவடைகிறது 
சாமு 14:27). 


யோனத்தான்‌ யாருக்கும்‌ 
ம ன்ன கோண்‌ சாப்பிடுவதில்‌ தனு | சகு 
ஒன்றும்‌ இல்லை என்று அவன்‌ 
நினைக்கிறான்‌. தன்‌ தப்ப்பன்‌ 
ஜனங்களுக்கு ஆணையிட்டதையும்‌ அவன்‌ 
கேள்விப்படவில்லை. ஈலும்‌ 
யோனத்தான்‌ தன்‌ தகப்பன்‌ சொன்ன 
சாபத்திற்கு பாத்திரவானாயிருக்கிறான்‌. 
அவன்‌ தவறு செய்திருந்தாலும்‌ 
அவனுடைய கண்கள்‌ தெளிந்திருக்கிறது. 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அப்பொழுது ஜனங்களில்‌ 
யோனத்தான்‌ செய்த 

அவனுக்கு. தெளிவுபடுத்துகிறான்‌. 
அப்பொழுது ஜனங்களில்‌ ஒருவன்‌: 
இன்றைக்கு போஜனம்‌  சாப்பிடுகிறவன்‌ 
சபிக்கப்பட்டவன்‌ என்று உம்முடைய 
தகப்பனார்‌ ஜனங்களுக்கு உறுதியாய்‌ 
ஆணையிட்டிருக்கிறார்‌: ஆகையினால்‌ 
னங்கள்‌ விடாய்த்திருக்கிறார்கள்‌” 
(சோமு 14:28) என்று சொல்லுகிறான்‌. 


ஒருவன்‌, 
தப்பிதத்தை 


யோனத்தானுக்கு தான்‌ செய்த 
தப்பிதம்‌ புரிகிறது. அறியாமலேயே அவன்‌ 
ஒரு கண்ணியில்‌ சிக்கிக்கொள்கிறான்‌. பல 
சமயங்களில்‌ பிள்ளைகள்‌ 
நல்லவர்களாகயிருந்தாலும்‌, பெற்றோர்‌ 
செய்கிற தப்பிதங்கள்‌ பிள்ளைகளையும்‌ 
பாதிக்கிறது. சவுலின்‌ மதியீனத்தினால்‌, 
யோனத்தானால்‌ இஸ்ரவேலுக்கு ராஜாவாக 
முடியவில்லை. யோனத்தான்‌. 
பராக்கிரமசாலியாயிருந்தாலும்‌ அவனுடைய 
தலையிலே கிரீடம்‌ சூட்டப்படவில்லை. 


இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 
விடாய்த்திருக்கிறார்கள்‌. 
சரீரம்‌ கணைப்படைந்திருக்கிறது. முறிந்து 
ஓடுகிற பெலிஸ்தரை துரத்துவதினால்‌ 
இஸ்ரவேலருக்கு களைப்பு உண்டாயிற்று, 
போஜனம்‌. பண்ணாமலிருப்பதினால்‌ 
அவர்களுடைய சரீர களைப்பு 
அதிகரித்திருக்கிறது. இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாரின்‌ களைப்பை நீக்குவதற்கு என்ன 
செய்யவேண்டும்‌ என்று யோனத்தான்‌ 
யோசித்துப்‌ பார்க்கிறான்‌. 


எல்லோரும்‌ 
அவர்களுடைய 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ அன்றையதினம்‌ 
மிக்மாசிலிருந்து, ஆயலோன்மட்டும்‌ 
தக்‌ முறிய அடித்தபோது, ஜனங்கள்‌ 

விடாய்த்திருக்கிறார்கள்‌ 
Hira’ 14:31). 


யோனத்தான்‌ இஸ்ரவேல்‌ ஜனத்தாரிடம்‌ 
“என்‌ தகப்பன்‌ தேசத்தின்‌ ஜனங்களைக்‌ 
கலக்கப்படுத்தினார்‌; நான்‌ இந்தத்‌ தேனிலே 
கொஞ்சம்‌ ருசிபார்த்ததினாலே, என்‌ கண்கள்‌ 
தெளிந்ததைப்‌ பாருங்கள்‌. இன்றையதினம்‌ 
ஜனங்கள்‌ தங்களுக்கு அகப்பட்ட தங்கள்‌ 
சத்துருக்களின்‌ கொள்ளையிலே ஏதாகிலும்‌ 
புசித்திருந்தால்‌, எத்தனை நலமாயிருக்கும்‌; 
பெலிஸ்தருக்குள்‌ உண்டான சங்காரம்‌ 
மிகவும்‌ அதிகமாயிருக்குமே” (சாமு 14:29,30) 
என்று சொல்லுகிறான்‌. 





i= FTE 
TT 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ இதுவரையிலும்‌ 

சொன்ன ஆணைக்கு 
போஜனம்பண்ணாதிருந்தார்கள்‌. 
யோனத்தான்‌ சொல்லுகிற 


சவுல்‌ 
கீழ்ப்படிந்து. 
இப்போது. 
ஆலோசனை 
பிரியமாயிருக்கிறது. 

புசிக்க ஆரம்பிக்கிறார்கள்‌. 
புசிக்கிறார்கள்‌, மாம்சத்தையும்‌ புசிக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ மிகுந்த  பசியிலிருப்பதினால்‌, 
மாம்சத்தை  தீட்டாய்ப்‌ புசிக்கிறார்கள்‌. 
அப்பொழுது ஜனங்கள்‌ கொள்ளையின்மேல்‌ 
பாய்ந்து, ஆடுகளையும்‌ மாடுகளையும்‌: 
மக்குப்‌ பிடித்து, தரையிலே. 
போட்டு அடித்து, இரத்தத்தோடும்‌ 
புசிக்கிறார்கள்‌ சாமு 14:32) 


இஸ்ரவேல்‌ ஜனத்தாருடைய பாவம்‌ 
சவலுக்கு அறிவிக்கப்படுகிறது. இஸ்ரவேல்‌ 
னங்களில்‌ சிலர்‌, 

தாழ அத்தம்‌ 
ஜனங்கள்‌ கர்த்தருக்கு 
செய்கிறார்கள்‌" சாமு 


14:33) 
அறிவிக்கிறார்கள்‌. சவுல்‌ 


போஜனம்பண்ணவேண்மென்று ஆலோசனை 
சொல்லுகிறார்‌ 


'துரோகம்பண்ணினீர்கள்‌: 
ஒரு பெரிய கல்லை 
உருட்டிக்கொண்டுவாருங்கள்‌. 


கர்த்தருக்கு ஏலாத. 
செய்யாதபடிக்கு, அவரவர்‌ தங்கள்‌ மாட்டையும்‌ 
அவரவர்‌ தங்கள்‌ ஆட்டையும்‌ என்னிடத்தில்‌ 
கொண்டுவந்து, 
பின்பு 
அவர்களுக்குச்‌ 
சாமு 14:3334) 
கட்டளையிடுகிறார்‌: 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


ஜனங்கள்‌ எல்லாரும்‌, சவுலின்‌ 
வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, அவரவர்‌ தங்கள்‌ 
மாடுகளை அன்று இராத்திரி தாங்களே 
கொண்டுவந்து, அங்கே அடிக்கிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ கர்த்தருக்கு 
விரோதமாகப்‌ பாவம்‌ செய்திருக்கிறார்கள்‌ 
என்றும்‌, அவர்கள்‌ 
துரோகம்பண்ணியிருக்கிறார்கள்‌ என்றும்‌ 
சவல்‌ சொல்லுகிறார்‌. அவர்களுடைய 
பாவங்களை நிவிர்த்தி செய்வதற்காக, சவுல்‌ 
கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தைக்‌ 
கட்டவேண்டுமென்று தீர்மானம்பண்ணுகிறார்‌. 


சலல்‌ இஸ்ரவேல்‌ ஜனங்களிடம்‌, 
இப்போதே ஒரு பெரிய கல்லை என்னிடத்தில்‌ 
உருட்டிக்கொண்டுவாருங்கள்‌" சாமு 14:33) 
என்று சொல்லுகிறார்‌. பின்பு சவுல்‌ 
கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தைக்‌ கட்டுகிறார்‌; 
அது அவர்‌ கர்த்தருக்குக்‌ கட்டின முதலாவது 
பலிபீடம்‌ (சாமு 14:35). 


ஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ ரையிலும்‌, 

கொள்ளையின்சேல்‌ பாய்ந்து, ம்ப 

மாடுகளையும்‌, கன்றுக்குட்டிகளையும்‌ 

பிடிக்கிறார்கள்‌. அவற்றை அவர்கள்‌ 

தரையிலே போட்டு அடித்து இரத்தத்தோடு 

ஆடுகளையும்‌ 

தரையிலே போட்டு 

என்றும்‌. தன்னுடைய 

ஒரு பெரிய 

அடித்து, 

இரத்தத்தை சிந்தவிட்ட ட்ட மாம்சத்தை 

சாப்பிடவேண்டும்‌ என்று சவுல்‌ அவர்களுக்கு 

கட்டளைகொடுக்கிறார்‌. சவுல்‌ சொன்ன 

கட்டளையின்‌ பிரகாரமாக, ஜனங்கள்‌ 

ஆடுகளையும்‌ மாடுகளையும்‌ அந்தக்‌ 

கல்லின்மேல்‌ கொண்டு வந்து, அங்கே 
அடிக்கிறார்கள்‌. 


இஸ்ரவேலுக்கு 
ஜனங்கள்‌ கர்த்தருக்கு 
விரோதமாய்ப்‌ பாவம்‌ செய்கிறார்கள்‌. 
அவர்களுடைய பாவங்கள்‌ நிவிர்த்தி 
பண்ணப்படுவதற்கு, என்ன செய்யவேண்டும்‌ 
என்று சவல்‌ சொன்னவுடன்‌, அவர்கள்‌ 
சவுலின்‌ வார்த்தைக்கு கீழ்ப்படிகிறார்கள்‌. 
ராஜா கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து, தன்னுடைய 
கடமையைச்‌ செய்யும்போது. ஜனங்களுடைய 
மனதிலே  ஆலிக்குரிய மறுமலர்ச்சி 
உண்டாகும்‌. ஜனங்கள்‌ தங்களுடைய 
கடமைகளை செய்ய ஆரம்பிப்பார்கள்‌. 


என்வ்வித்க்ககா்‌! 





f= FTE 
ETT 

கர்த்தருக்கு 
பலரடத்தைக்கட்டுகிறார்‌ அவர்‌ 


'கொடுத்திருக்கிறார்‌. இந்த ஜெயத்திற்காக, 
கர்த்தருக்கு நன்றி சொல்லும்‌ வண்ணமாக, 
சவுல்‌ இந்த பலிபீடத்தின்மேல்‌ 
பலிசெலுத்தியிருக்கக்கூடும்‌. அல்லது, 
ஜனங்களுடைய பாவங்களை: 
சவுல்‌ 

பலிசெலுத்தியிருப்பதற்கும்‌ வாய்ப்புள்ளது. 
சவுல்‌ கட்டின இந்த பலிபீடமே, அவர்‌ 
சரத்துக்கு கட்டின முதலாவது பலிபீடமாகும்‌. 
கர்த்தரை விட்டு 
விவமிப்போிரந்தாலம்‌, அவர்‌ கர்த்தருக்கு 
பலிபீடங்களைக்‌ கட்டுகிறார்‌. 
சவுலைப்போலவே இன்றும்‌ அநேகர்‌, 
தெய்வபக்தியின்மீது வாஞ்சையாயும்‌ 
வைராக்கியமாயும்‌ இருக்கிறார்கள்‌. ஆனால்‌ 
அவர்கள்‌ தேவனுடைய வல்லமையைப்‌ 
புறக்கணித்துவிடுகிறார்கள்‌. கர்த்தருக்காக 
பலிபீடங்களைக்‌ கட்டுகிறார்கள்‌. ஆனால்‌ 

அவர்களுடைய இரு; ல்‌ கர்த்தர்‌ 
உண்மையான பயபக்தியில்லை. ஒரு சிலர்‌ 
ஆலயத்தைக்‌ கட்டுகிறார்கள்‌ 


இஸ்ரவேல்‌ தன்னை உண்டாக்கின 
வரை மறந்து கோவில்களைக்‌ கட்டுகிறான்‌: 
பட்டணங்களைப்‌ 


; அ 
கோவில்களைப்‌ பட்சிக்கும்‌" (ஓசி 8:14) 


பெலிஸ்தரைத்‌ 
போகலாமா? 
1 14:36-46 


தொடர்ந்து 


காமு 14:36. அதற்குப்பின்பு சவுல்‌: 
நாம்‌ இத்த இராத்திரியிலே. 
பெலிஸ்தரைத்‌. தொடர்த்துபோய்‌, 
விடியற்கால்‌ வெளிச்சமாகுமட்டும்‌ 
அவர்களைக்‌ கொள்ளையிட்டு, 
அவர்களில்‌: ஒருவரையும்‌ 
மீதியாக வைக்காதிருப்‌ 
போமாக என்றான்‌. அதற்கு அவர்கள்‌? 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


உம்முடைய கண்களுக்கு நலமானபடி. 
ம்‌ செய்யும்‌ என்றார்கள்‌. 

நாம்‌ இங்கே. 

சேரக்கடவோம்‌ 


1சாமு 14:87. அப்படியோ பெலிஸ்தரைத்‌ 

'தொடர்த்துபோகலாமா? அவர்களை 

கையில்‌ 

என்று சவுல்‌ 

தேவனிடத்தில்‌ விசாரித்தான்‌; அவர்‌ 

அத்த நானிலே அவனுக்கு மறுஉத்தரவு 
அருனவில்லை. 


1சாமு 14:38. அப்பொழுது சவுல்‌ 
ஜனத்தின்‌ தலைவர்களே, நீங்கள்‌ 
எல்லாரும்‌ இங்கே சேர்த்துவந்து, 
இன்று இந்தப்‌ பாவம்‌ எதினாலே 
உண்டாயிற்று என்று பார்த்தறியுங்கள்‌. 


1சாமு 14:89, அது என்‌ குமாரனாகிய 
யோனத்தானிடத்தில்‌ 
காணப்பட்டாலும்‌, அவன்‌ காகவே 
சாகவேண்டும்‌ என்று இஸ்ரவேலை 
ரட்சிக்கிற கர்த்தருடைய ஜீவனைக்‌ 
கொண்டு சொல்லுகிறேன்‌ என்றான்‌; 
சகல ஜனங்களுக்குள்ளும்‌ ஒருவனும்‌ 
அவனுக்குப்‌ பிரதியுத்தரம்‌ 
சொல்லவில்லை. 


1சாமூ 14:40. அதற்குப்பின்‌ அவண்‌: 
இஸ்ரவேலர்‌ எல்லாரையும்‌ நோக்கி: 
நீங்கள்‌ அந்தப்பக்கத்திலே இருங்கள்‌; 
நானும்‌ என்‌ குமாரனாகிய 
யோனத்தானும்‌ இத்தப்பக்கத்தில்‌ 
இருப்போம்‌ என்றான்‌; ஜனங்கள்‌ 
சவுலைப்‌ பார்த்து உம்முடைய 
கண்களுக்கு நலமானபடி செய்யும்‌ 
என்றார்கள்‌. 


சாமு 14:41. அப்பொழுது சவுல்‌ 
இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தரை 
நோக்கி: திதானமாய்க்‌ கட்டளையிட்டு 
யதார்த்தத்தை வினங்கப்பண்ணும்‌ 
என்றான்‌; அப்பொழுது 
யோனத்தான்மேலும்‌ சவுலின்‌ மேலும்‌ 
சீட்டு விழுந்தது, ஜனங்களோ 
தப்பினார்கள்‌. 





i THE 
TT 


காமு 14:42. 
குமாரனாகிய 
சீட்டுப்போடுங்கள்‌ 
சொன்னபோது, 
சீட்டு விழுந்தது. 


காமு 14:48, அப்பொ 
யோனத்தானைப்‌ பார்த்து? த செய்தன 
என்ன? எனக்குச்‌ சொல்‌ 
கேட்டான்‌. அதற்கு த்தன க 
கையில்‌ இருக்கிற. கோலின்‌: 
நுனியினாலே கொஞ்சம்‌ தேன்‌ எடுத்து 
ருசிபார்த்தேன்‌; அதற்காக நான்‌ 
சாகவேண்டும்‌ என்றான்‌. 


கோமு 143௧. சவுல்‌: 
யோனத்தானே, ந 
காகத்தான்வேண்டும்‌; இல்லாவிட்டால்‌ 
தேவன்‌ எனக்கு அதற்குச்‌ சரியாகவும்‌. 
அதற்கு அதிகமாகவும்‌ செய்யக்கடவர்‌ 
என்றான்‌. 


அப்பொழுது 


சாமு 14:45. ஜனங்கனோ சவுலை. 


விழய்போகிநதிகிலை 
கர்த்தருடைய ஜீவனைக்கொண்டு. 
ஆணையிட்டுச்‌ சொல்லுகிறோம்‌; 
தேவன்‌ துணைதிற்க அவன்‌ இன்று 
காரியத்தை நடப்பித்தான்‌ என்றார்கள்‌; 
அப்படியே யோனத்தான்‌. 
சாகாதபடிக்கு, ஜனங்கள்‌ அவனைத்‌ 
தப்புவித்தார்கள்‌. 


நசாமு 14:46. சவுல்‌ பெலிஸ்தரைத்‌ 
தொடராமல்‌ திரும்பிவிட்டான்‌; 
பெலிஸ்தரும்‌ தங்கள்‌ ஸ்தலத்திற்குப்‌ 
போய்விட்டார்கள்‌. 

பெலிஸ்தரைத்‌ 
அவர்களை 


சவுல்‌ 
தொடர்ந்துபோய்‌, 
சங்காரம்பண்ணவேண்டுமென்று 


விரும்புகிறார்‌. பெலிஸ்தரில்‌ ஒருவரையும்‌ 
மீதியாக வைக்காமல்‌, அவர்களெல்‌ 
லோரையும்‌ சங்காரம்பண்ணவேண்டும்‌ என்பது 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


சவலிடத்தில்‌ வேகமும்‌, பெலிஸ்தரை 
சங்காரம்பண்ணவேண்டும்‌ என்னும்‌ வேகமும்‌ 
வைராக்கியமும்‌ இருக்கிறது. ஆனால்‌ 
அவரிடத்தில்‌ விவேகமில்லை. 


சவுலின்‌ சேனையிலிருக்கிறவர்கள்‌. 
எல்லோருமே விடாய்த்திருக்கிறார்கள்‌. 
அவர்களுக்கு இராத்திரியிலே ஒய்வு 
கொடுக்கவேண்டும்‌. ஆனால்‌ சவுலோ 

த இராத்திரிமிலேயே பெலிஸ்தரைத்‌ 

£டர்ந்துபோய்‌, விடியற்கால வெளிச்சமட்டும்‌ 
அவர்களைக்‌ கொள்ளையிட்டு, ஒருவரையும்‌ 
மீதியாக. வைக்காமல்‌ 
சங்காரம்பண்ணவேண்டும்‌ என்று 
சொல்லுகிறார்‌. கர்த்தரிடத்தில்‌ 
விசாரிக்கவேண்டும்‌ என்னும்‌ எண்ணம்கூட 
சவுலிடத்தில்‌ இல்லை. 

பெலிஸ்தரை சங்காரம்பண்ண 
புறப்பட்டுப்போவாம்‌ என்று சொன்னவுடன்‌, 
சவலின்‌ சேனையிலுள்ளவர்கள்‌ “உம்முடைய 
கண்களுக்கு நலமானபடியெல்லாம்‌ செய்யும்‌" 
என்று சொல்லுகிறார்கள்‌. அவர்கள்‌ தங்கள்‌ 
தளபதியின்‌ கட்டளைக்கு கீழ்ப்படிகிறார்கள்‌. 

படைவீரர்‌ விடாய்த்திருப்பதை 
ஆசாரியர்கள்‌ புரிந்துகொள்கிறார்கள்‌. 
ஆசாரியன்‌. சலலிடத்தில்‌, “நான்‌ இங்கே 
தேவசந்நிதியில்‌ சேரக்கடவோம்‌' என்று 
சொல்லுகிறான்‌. பெலிஸ்தருக்கு விரோதமாக 

ப்பண்ணப்போவதற்கு 
கர்த்தருடைய வார்த்தையைக்‌ 
வேண்டும்‌. அவருடைய ஆலோசனைகளைப்‌ 
பெற்றுக்கொள்ளவேண்டும்‌. இது 
ஆசாரியனின்‌ ஆலோசனை 


பிரபுக்களுக்கும்‌, தேசத்தின்‌ 
தலைவர்களுக்கும்‌ ஆவிக்குரிய ஆலோசனை 
சொல்லுவதற்கு, இதுபோன்ற ஆசாரியர்கள்‌ 
தேவைப்படுகிறார்கள்‌. தலைவர்கள்‌ 
தேசத்தின்‌ காரியங்களை 
தீவிரமாய்‌ சிந்தித்துக்கொண்டிருந்தாலும்‌, 
ஆசாரியர்கள்‌ அவர்களுக்கு ஆவிக்குரிய 
காரியங்களை நினைவுபடுத்தவேண்டும்‌. 
ராஜாக்களும்‌, பிரபுக்களும்‌, தலைவர்களும்‌ 
எங்கே போனாலும்‌, அவர்கள்‌ 
தங்களோடுகூட கர்த்தரையும்‌ அழைத்துச்‌ 
செல்லவேண்டும்‌. 





f= al 
TT 


ஆசாரியன்‌ 
விரும்பி, “நாம்‌ இங்கே 
சேரக்கடவோம்‌' என்று 
ஆசாரியனுடைய ஆலோசனையை 
ஏற்றுக்கொள்கிறார்‌. சவுல்‌ தேவசந்தியில்‌ 
சேர்ந்து, தேவனிடத்தில்‌ விசாரிக்கிறார்‌. 
“பெலிஸ்தரைத்‌ கொடர்ந்துபோககான 
அவர்களை இஸ்ரவேலி்‌ கையில்‌. 
ஒப்புக்கொடுப்பீரா?” என்று சவல்‌ 
தேவனிடத்தில்‌ விசாரிக்கிறார்‌; அவர்‌ அந்த 
நாளிலே சவுலுக்கு தேவன்‌ மறுஉத்தரவு 
அருளவில்லை (1சாமு 14:37). 


கர்த்தர்‌ சவலின்மீது பிரியமாயில்லை. 


சவலுக்கு நன்மை செய்ய 
தேவசந்‌ 


காரணம்‌ என்ன என்பதை சவுல்‌ யோசித்துப்‌ 
பார்க்கிறார்‌. தன்னிடத்திலோ, இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாரிடத்நதிலோ ஏதாவது பாவமும்‌ 
சாபமும்‌ இருக்கவேண்டும்‌ என்று சவுல்‌ 
நினைக்கிறார்‌. இந்தப்‌ பாவம்‌ எதினால்‌ 
உண்டாயிற்று என்பதையும்‌ பார்த்து அறிய 
விரும்புகிறார்‌. 

அப்பொழுது சவல்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாரிடம்‌: “ஜனத்தின்‌ தலைவர்களே 
நீங்கள்‌ எல்லாரும்‌ இங்கே சேர்ந்துவந்து. 
இன்று இந்தப்‌ பாவம்‌ எதினாலே. 
உண்டாயிற்று என்று பார்த்தறியுங்கள்‌. அது 
என்‌ குமாரனாகிய த்த 
காணப்பட்டாலும்‌, சாகவே 
சாகவேண்டும்‌ என்று இஸ்ரவேலை ரட்சிக்கிற 
கர்த்தருடைய ஜீவனைக்‌ கொண்டு 
சொல்லுகிறேன்‌" சாமு 14:38,39) என்று 
சொல்லுகிறார்‌. 

_சவலுக்கு 
காலத்திலிருந்த 


யோசுவாவின்‌ 
ஆகானின்‌ சரித்திரம்‌ 
தெரியும்‌. தன்னுடைய சேனையிலும்‌: 
ஆகானைப்போல பாவம்‌ செய்தவன்‌ 
எவனாவது இருப்பானென்றால்‌ அவனை 
பார்த்தறிந்து தண்டிக்கவேண்டும்‌ என்று 
சவுல்‌ நினைக்கிறார்‌. ஏதேன்‌ தோட்டத்திலே, 
கர்த்தர்‌ தடைபண்ணின விருட்சத்தின்‌ 
கனியை, ஆதாமும்‌ ஏவாளும்‌ புசித்து 
கர்த்தருக்கு விரோதமாய்ப்‌ பாவம்‌ 
செய்நார்கள்‌. அதுபோல கர்த்தர்‌ 
'தடைபண்ணினதை, தன்னுடைய 
சேனையிலு ள்ளவர்கள்‌ புசித்து. கர்த்தருக்கு 
விரோதமாகப்‌ பாவம்‌ செய்திருப்பார்களோ 
என்று சவுல்‌ சந்தேகப்படுகிறார்‌. 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பாவம்‌ செய்தவனை தண்டிக்கவேண்டும்‌. 
என்பதில்‌ சவுல்‌ தீர்மாணமாயிருக்கிறார்‌ 
பாவம்‌ செய்தவன்‌ தன்‌ குமாரனாகிய 
யோனத்தானாயிருந்தாலும்‌, அல்லது அது 
தானாகயிருந்தாலும்‌ அல்லது இஸ்ரவேலரில்‌ 
யாராகமிருந்தாலும்‌ அவன்‌ சாகவே 
சாகவேண்டும்‌ என்று சவல்‌ இஸ்ரவேலை 
இரட்சிக்கிற கர்த்தருடைய ஜீவனைக்‌ 
கொண்டு சொல்லுகிறார்‌. 

சவுலின்‌ வார்த்தைகளை இஸ்ரவேல்‌ 
ஜனங்கள்‌ எல்லோரும்‌ கேட்கிறார்கள்‌. 
ஆனாலும்‌ சகல ஜனங்களுக்குள்ளும்‌ 
ஒருவனும்‌: அவனுக்குப்‌ பிரதியுத்தரம்‌ 
சொல்லவில்லை. இந்தப்‌ பாவம்‌ 
எதினால்‌ உண்டாயிற்று என்பதையும்‌, அது 
யாரால்‌ உண்டாயிற்று என்பதையும்‌ 
கண்டுபிடிப்பதற்கு இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
சீட்டுப்போட்டு பார்க்கிறார்கள்‌. 

அதற்குப்பின்‌ சவுல்‌ 
எல்லாரையும்‌ நோக்கி: 
அந்தப்பக்கத்திலே இருங்கள்‌; 
குமாரனாகிய 
இந்தப்பக்கத்தில்‌ இருப்போம்‌” 
சொல்லுகிறார்‌. ஜனங்கள்‌ சவலைப்‌ பார்த்து: 
உம்முடைய கண்களுக்கு நலமானபடி 
செய்யும்‌” சோமு 14:40) என்று 
சொல்லுகிறார்கள்‌. 

அப்பொழுது 
தேவனாகிய 


சவல்‌ இஸ்ரவேலின்‌ 
கர்த்தரை நோக்கி: 
“நிதானமாய்க்‌ கட்டளையிட்டு யதார்த்தத்தை 


விளங்கப்பண்ணும்‌' (சாமு 14:41) என்று 
விண்ணப்ம்பண்ணுகிறார்‌: அப்பொழுது, 
யோனத்தான்மேலும்‌ சவுலின்‌ மேலும்‌ 
சீட்டு விழுகிறது, ஜனங்களோ தப்புகிறார்கள்‌. 
பாவம்‌ யாரிடத்தில்‌ காணப்படுகிறது 
என்பதை சவுல்‌ சீட்டுப்போட்டு பார்க்கிறார்‌. 
அந்த சீட்டு யோனத்தான்மேலும்‌. 
சவுலின்மேலும்‌ விழுகிறது. இவ்விரண்டு 
பேரில்‌ ஒருவர்‌ பாவம்‌ செய்திருக்கிறார்‌. 
அந்த நபரை கண்டுபிடிக்கும்‌ வண்ணமாக, 
குமாரனாகிய 

சீட்டுப்போடுங்கள்‌"' 

என்று சவுல்‌ 

யோனத்தான்மேல்‌ சீட்டு 





i THE 
ETT 


யோனத்தான்‌ தான்‌ பாவம்‌ செய்தான்‌ 
என்பது, சீட்டுப்போட்டு பார்த்ததன்‌ 

உறுதிபண்ணப்படுகிறது. 
யோனத்தான்‌ பாவம்‌ செய்திருக்கமாட்டான்‌. 
என்று சவுல்‌ நினைத்தார்‌. ஆகையினால்‌ 
சவல்‌ அவனை தன்‌ பக்கத்தில்‌ 
வைத்திருந்து சீட்டுப்போடச்சொன்னார்‌. 
ஆனால்‌ சீட்டு யோனத்தானும்‌ சவலும்‌: 
இருந்த பக்கத்தில்‌ விழுகிறது. 


க கோலின்‌ நனியினாலே கொஞ்சம்‌ 

தேன்‌ எடுத்து ர௬ுசிபார்த்தேன்‌ ; 
அதற்காக நான்‌ சாகவேண்டும்‌" 
ரிசாமு 14:43) என்று சொல்லுகிறான்‌. 


யோனத்தான்‌ 
தப்பிதத்தை மறைக்கவில்லை. 
பாவத்தை. அ, செய்கிறான்‌. 
“நான்‌ என்‌ சத்துருக்கள்‌ கையிலே. 
பழிவாங்கவேண்டும்‌, சாயங்காலமட்டும்‌ 
பொறுக்காமல்‌ போஜனம்‌. 
செய்கிறானோ, சபிக்கப்பட்டவன்‌ 
என்று சவுல்‌. ஜனங்களுக்கு, 
ஆணையிட்டுச்‌ சொல்லி 
மிருந்தார்‌' (சாமு 14:24). ஆனால்‌. 
ன்‌ தகப்பன்‌ ஜனங்களுக்‌। யிட்‌ 
தான்‌ னார்‌ red 
(சாமு 14:27). 


தான்‌ செய்த 
தன்னுடைய 


எவன்‌ 
அவன்‌ 


யோனத்தான்‌ பாவம்‌ செய்திருந்தாலும்‌, 
கிக்‌ அகக்‌ அதக்‌ 
இல்வளவு 

கொடுக்கக்கூடாது 
தன்‌ தகப்பனாரிடம்‌ 


என்று யோனத்தான்‌ 
வழக்காடியிருக்கலாம்‌. 


தன்னை ஒப்புக்கொடுக்கிறான்‌. 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 
' யோனத்தான்‌. 


ஒரு பராக்கிரமசாலி. 


சுபாவம்‌ யோனத்தானிடம்‌ காணப்படுகிறது. 


யோனத்தான்‌ “நான்‌ 
என்று சொல்லுகிறான்‌ தன்னுடைய 
பாவத்தை அங்கீகரிக்கிறான்‌. தன்னுடைய 
மகனுடைய வார்த்தையைக்‌ கேட்டு, சவுல்‌ 
தண்டனையை நிறுத்தி வைக்கவில்லை. 
அப்பொழுது சவுல்‌:  “யோனத்தானே, 
நீ சாகத்தான்வேண்டும்‌; இல்லாவிட்டால்‌. 
தேவன்‌ எனக்கு அதற்குச்‌ சரியாகவும்‌ 
அதற்கு அதிகமாகவும்‌ செய்யக்கடவர்‌" 
சாமு 14:44) என்று சொல்லுகிறார்‌. 


சவுல்‌. யோனத்தானுக்கு தண்டனை 
கொடுக்கவில்லையென்றால்‌, தேவன்‌ 
அதற்கு சரியாகவும்‌, அதற்கு அதிகமாகவும்‌ 
சவலுக்கு செய்வார்‌. சவுல்‌ யோசித்துப்‌ 
பார்க்காமல்‌. அவசரப்பட்டு, தீர்ப்பு 
சொல்லுகிறார்‌. “பெலிஸ்தணத்‌ தொடர்ந்த 
போகலாமா, அவர்களை இஸ்ரவேலின்‌ 
கையில்‌ ஒப்புக்கொடுத்தீரா"' 


சாகவேண்டும்‌" 


'சாகவேண்டுமா" என்று விசாரிக்கவில்லை. 
கர்த்தரிடத்தில்‌ ஜெபம்பண்ணாமல்‌ செய்கிற 
எல்லா காரியமும்‌, அவசரப்பட்டு செய்கிற 
காரியமாகவே இருக்கும்‌. 


யோனத்தான்‌ சவுலின்‌ கட்டளைக்கு 
கீழ்ப்படியாமல்‌ மீறவில்லை. அவன்‌ கொஞ்சம்‌ 
தேனை. ருசிபார்த்தது மெய்தான்‌. 
ஆனாலும்‌ யோனத்தான்‌ இந்தப்‌ 
பாவத்தை துணிகரமாய்ச்‌ செய்யவில்லை. 
சவுலின்‌ ஆணையை அறியாமல்‌ 
யோனத்தான்‌ இந்த தப்பிதத்தை செய்து 
விட்டான்‌. சவுல்‌ இதையெல்லாம்‌ 
ஆராய்ந்து பார்த்து, யோனத்தானை 
மன்னித்து, தண்டியாமல்‌. 
விட்டுவிடவேண்டும்‌. 





i FTE 
TT 


கோபத்தோடு விசாரித்து, 
தீர்ப்பு சொல்லக்கூடாது. 


சவுல்‌ யோனத்தானிடம்‌, “நீ 
சாகத்தான்‌ வேண்டும்‌" என்று தன்னுடைய 
தீர்ப்பைச்‌ சொல்லுகிறார்‌. இந்த 
தீர்ப்பை ல்‌ தன்மீது 
சாபம்‌ சவுல்‌. 
ஆணையிடுகிறார்‌ இக்காவிட்டால்‌, தேவன்‌ 
எனக்கு அதற்கு சரியாகவும்‌, அதற்கு 
அதிகமாகவும்‌ செய்யக்கடவர்‌" என்று சவுல்‌ 
சொல்லுகிறார்‌. 
யோனத்தான்‌ 
தப்பிக்கிறார்‌. 
தேவனுடைய 


மனக்கசப்போடு. 


மரணத்திற்கு 
சவுல்‌ சொன்ன பிரகாரமாக 
சாபம்‌ அவர்மீது, 
வருகிறது. நாம்‌ கர்த்தருடைய நாமத்தை 
வீணிலே வழங்கக்கூடாது. சவுலின்‌ 
நாவே அவரைக்‌ கெடுத்துப்போடுகிறது. 


“அவர்கள்‌ தள்ளப்பட்டு, கீழே விழும்படி 
அவர்கள்‌ நாவுகளே அவர்களைக்‌ கெடுக்கும்‌: 
அவர்களைக்‌ காண்கிற யாவரும்‌ 
ஓடிப்போவார்கள்‌" (சங்‌ 64:8). 


பார்த்து, “தி 

என்று 
அவர்‌ தனக்குத்தானே 
தண்டனை கொடுத்துக்கொள்கிறார்‌. 
யோனத்தான்‌ சவுலின்‌ குமாரன்‌. 
யோனத்தான்‌ செத்துப்போவது 
பிரியமான காரியமல்ல. ம்‌ 
தன்னுடைய வார்த்தையின்‌ பிரகாரமாக, 
நீதியை நிலைநிறுத்தவேண்டும்‌ என்று 
சவுல்‌. தீர்மானம்பண்ணுகிறார்‌. 
யோனத்தான்‌ சாகத்தான்‌ வேண்டும்‌. 
என்பது சவுலின்‌ நியாயத்தீர்ப்பாயிருக்கிறது. 


சவுல்‌ யோனத்தானைப்‌ 
சாகத்தான்‌ வேண்டும்‌ 
சொன்னபோது. 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சவலின்‌ நியாயத்தீர்ப்பு 
சித்தமல்ல. 
விரோதமாக - 


கர்த்தருடைய 
கர்த்தருடைய சித்தத்திற்கு 
சவல்‌ இங்கே நியாயத்தீர்ப்பு 
கர்த்தர்‌ தம்முடைய 
ன்‌ பிரகாரமாகவும்‌, 
பிரகாரமாகவும்‌, 
காப்பாற்றுகிறார்‌. சவுல்‌ 
அவசரப்பட்டு கொடுத்த நியாயத்தீர்ப்பை 
கர்த்தர்‌ அவமாக்குகிறார்‌. சவுல்‌ 
ஏற்கெனவே சாமுவேல்‌ வருவதற்கு முன்பாக, 
தானாக சர்வாங்க த௲னபலியை செலுத்தி 
பாவம்‌ செய்தார்‌. இப்போது கர்த்தருடைய 
சித்தத்தை அறியாமல்‌, யோனத்தானுக்கு 
மரணதண்டனை கொடுத்து பாவம்‌ 
செய்கிறார்‌. சவலின்‌ பாவம்‌ அதிகரிக்கிறது. 


இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ இதுவரையிலும்‌ 
சலலின்‌ வார்த்தைக்கு எதிர்ப்பு சொல்லாமல்‌. 
கீழ்ப்படிந்தார்கள்‌. நாம்‌ இந்த 
இராத்திரிமிலே பெலிஸ்தரைத்‌ தொடர்ந்து 
போவோம்‌" என்று சவுல்‌ சொன்னபோது, 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌, "உம்முடைய 
கண்களுக்கு நலமானபடியெல்லாம்‌ செய்யும்‌” 
சாமு 14:36) என்று சொன்னார்கள்‌. 


சவுல்‌ இஸ்ரவேல்‌ ஜனங்களிடம்‌, “இன்று 
இந்தப்‌ பாவம்‌ எதினாலே உண்டாயிற்று 
என்று பார்த்தறியும்பி சீட்டுப்போடுவோம்‌" 
என்றும்‌, "அது என்‌ குமாரனாகிய 
யோனத்தானிடத்தில்‌ காணப்பட்டாலும்‌ 
அவன்‌ சாகவே சாகவேண்டும்‌' என்று 
சொன்னபோது, ஜனங்கள்‌ சவுலைப்‌ பார்த்து, 
ரு கண்களுக்கு  நலமானபடி 

(சாமு 14:40) என்று 


யோனத்தான்‌ கொலைசெய்யப்படலாமா? அது 
கூடாது; அவன்‌ தலையில்‌ இருக்கிற ஒரு 
மமிரும்‌ தரையிலே விழப்போகிறதில்லை. 
என்று கர்த்தருடைய ஜீவனைக்கொண்டு 
ஆணையிட்டுச்‌ சொல்லுகிறோம்‌; தேவன்‌ 
துணைநிற்க அவன்‌ இன்று காரியத்தை 
நடப்பித்தா சொழு 14:45) என்று 
சொல்லுகிறார்கள்‌: அப்படியே யோனத்தான்‌ 
சாகாதடடிக்கு, ஜனங்கள்‌ அவனைத்‌ 


தப்புவிக்கிறார்கள்‌. 





i= FTE 
TT 


ஜனத்தாருக்கு, 
சவுலின்‌ வார்த்தைகள்‌ 
பிரமாணமாகவும்‌, 
இருந்தது. சவுல்‌. 
விரோதமாகப்‌ 

சவுலின்‌ 


வார்த்தைகள்‌ 
பிரமாணமாகவும்‌, 
கட்டளையாகவும்‌ இல்லை. அவர்கள்‌ 
சவுலின்‌ வார்த்தைகளை சமீறுகிறார்கள்‌. 
யோனத்தானுக்கு ஆபத்து வரும்போது, 
அவனைப்‌. பாதுகாக்கவும்‌, 
ஆபத்திலிருந்து அவனை 


இஸ்ரவேல்‌ 
இதுவரையிலும்‌ 
மீறக்கூடாத 
கட்டளையாகவும்‌ 
யோனத்தானுக்கு. 
பேசினபோது. 
ஜனங்களுக்கு 


விடுவிக்கவும்‌. 
ஜனங்கள்‌ தீர்மானமாயிருக்கிறார்கள்‌. 


யோனத்தான்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாருக்கு ஆசீர்வாதமாயிருக்கிறான்‌. 
அவன்‌ இஸ்ரவேலருக்கு அநேக நன்மைகளை 
செய்திருக்கிறான்‌. யோனத்தானும்‌. 
அவனுடைய ஆயுததாரியும்‌ வேறு 
யாருடைய துணையுமில்லாமல்‌, 
தாங்களாகவே பெலிஸ்தரின்‌ 
தாணையத்திற்குப்போய்‌. அ 
சங்காரம்பண்ணினார்கள்‌. அவன்‌ 
ஜீவனை மதியாமல்‌, இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாருடைய ஜீவனை பாதுகாத்தவன்‌. 


ங்களுக்காக ன்‌ 'வனையே 
தகக. வவத்து 
யோனத்தானுடைய ஜீவனை, 
காப்பற்றவேண்டும்‌ என்று இஸ்ரவேல்‌ 
ங்கள்‌ நீர்மானமாயிருக்கிறார்கள்‌. 
ல்‌ கர்த்தர்‌ 
என்ப; ங்க। 
கா்‌ 
பயன்பட்டு 
ர்க நன்மை செய்திருக்கிறான்‌. 
ஆகையினால்‌ இஸ்ரவேல்‌ 
யோனத்தானுக்காக 
பேசும்போது, 
அவன்‌ 
நடப்பித்தான்‌" என்று சொல்லுகிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ தங்கள்‌ 
வார்த்தையில்‌ உறுதியாயிருக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ சவலிடம்‌ 
ஜீவனைக்கொண்டு 
சொல்லுகிறோம்‌” என்று சொல்லுகிறார்கள்‌. 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ சவலுக்கு 
விரோதமாக யுத்தம்பண்ணி யோனத்தானை 
காப்பற்றவில்லை. அவர்கள்‌ நியாயத்தை 
எடுத்து சொல்லுகிறார்கள்‌. யோனத்தான்‌ 
ஏன்‌ சாகக்கூடாது என்பதற்கு 
காரணங்களை சொல்லுகிறார்கள்‌. 
தங்களுடைய விருப்பத்தையும்‌ தீர்மானமாய்ச்‌ 
சொல்லுகிறார்கள்‌. கர்த்தர்‌ 


யோனத்தானுக்காக 

விண்ணப்பம்பண்ணுகிறார்கள்‌ 

அதன்‌ நிமித்தமாகவே 

கர்த்தருடைய ஜீவனைக்கொண்டு 

ஆணையிட்டுச்‌ சொல்லுகிறோம்‌" என்றும்‌ 

சொல்லுவதாக  வேதபண்டிதர்கள்‌ இந்த 

வாக்கியத்திற்கு விளக்கம்‌ சொல்லுகிறார்கள்‌. 
யோனத்தான்‌ 

காரியத்தை செய்தான்‌. 

நிற்க அவன்‌ 


தேவனுடைய 

, வன்‌ துணை 
இன்று காரியத்தை 
நடப்பித்தான்‌". யோனத்தான்‌ செய்த காரியம்‌ 
கர்த்தருடைய காரியம்‌. ஆகையினால்‌ 
யோனத்தானின்‌ ஜீவன்‌ கர்த்தருடைய 
பார்வையில்‌ மிகவும்‌ 
விசேஷித்ததாயிருக்கிறது. யோனத்தான்‌. 
கொலைசெய்யப்படக்கூடாது. அவன்‌ 
தலையிலிருக்கிற ஒரு மமிரும்‌ தரையிலே. 
விழப்போகிறதில்லை என்று ஜனங்கள்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 


யோனத்தான்‌ சாகாதபடிக்கு ஜனங்கள்‌ 
பி்‌ ல்‌ 


திரபபிடகிறாள்‌: 
ஸ்தலத்திற்குப்‌ 
சோமு. 
தொடர்ந்துபோய்‌, 
சங்காரம்பண்ணவேண்டும்‌ என்பது 


போய்விடுகிறார்கள்‌ 
பெலிஸ்தரைத்‌ 
அவர்களை 


சவுலின்‌ 


14:46). 


திட்டத்தை கைவிடுகிறார்‌ 
ஜனத்தாருக்கு பெலிஸ்தர்மீது. 


சங்காரம்பண்ணும்‌ இந்த நல்ல வாய்ப்பை 
இழந்துவிடுகிறார்கள்‌. 





i THE 
யாய 
சவுலின்‌ நடபடிகள்‌ 
சாமு 1447-52 


காமு 14447. 

இஸ்ரவேலை 

ராஜ்யபாரத்தைய்‌ பெற்றுக்கொண்டு, 

சுற்றிலும்‌ இருக்கிற தன்னுடைய 

எல்லாச்‌. சத்துருக்களுமாகிய 
அம்மோன்‌ 


மோவாயியருக்கும்‌, 

புத்திரருக்கும்‌, ஏதோமியருக்கும்‌, 
சோபாவின்‌ ராஜாக்களுக்கும்‌, 
பெலிஸ்தருக்கும்‌ விரோதமாக யுத்தம்‌ 
பண்ணி, எவர்கன்மேல்‌ படையெடுத்‌: 
தானோ, அவர்களையெல்லாம்‌. 
அடக்கினான்‌. 
சாமு 14:48, அவன்‌ பலத்து, 
அமலேக்கியரை முறிய அடித்து, 
இஸ்ரவேலரைக்‌ கொன்னையிடுகிற 
யாவர்‌ கைக்கும்‌ அவர்களை நீங்கலாக்கி 
இரட்சித்தான்‌. 


மகாமு 14:49. சவுலுக்கு இருந்த குமாரர்‌: 
யோனத்தான்‌, ஸ்வி, மல்கிசூவா 
என்பவர்கன்‌; அவனுடைய இரண்டு. 
குமாரத்திகளில்‌, மூத்தவன்‌ பேர்‌ மேரப்‌, 
இணையவன்‌ பேர்‌ மீகான்‌. 


1சாமு 14:50. சவுதுடைய மனைவியின்‌: 
பேர்‌ அகினோவாம்‌, அவன்‌ அகிமாசின்‌ 
குமாரத்தி; அவனுடைய 
சேனாபதியின்பேர்‌ அப்னேர்‌, அவன்‌ 
சவுலுடைய சிறியதகப்பனாகிய நேரின்‌ 
குமாரன்‌. 


கோமு 14:51. கீஸ்‌ சவுலின்‌ தகப்பன்‌; 
அப்னேரின்‌ தகப்பனாகிய நேர்‌ 
ஆபியேலின்‌ குமாரன்‌. 


காமு 1452, சவுல்‌ இருந்த 
நானெல்லாம்‌ பெலிஸ்தரின்மேல்‌ 
கடினமான யுத்தம்‌ நடத்தது; சவுல்‌ ஒரு 
பராக்கிரமகாலியையாகிலும்‌ ஒரு 
பலசாலியையாகிலும்‌ காணும்போது, 
அவர்கள்‌ எல்லாரையும்‌ தன்னிடமாகச்‌: 
சேர்த்துக்கொள்ளுவான்‌.. 


இந்த அதிகாரத்தின்‌ முடிவுரையில்‌: 
சவுலின்‌ குடும்பத்தாரைப்பற்றியும்‌, அவர்‌ 
சத்துருக்களுக்கு விரோதமாக மேற்கொண்ட 
யுத்தங்களைப்பற்றியும்‌ சுருக்கமாகச்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


ந குமாரர்‌: 

வி, மல்கிசூவா 

அவனுடைய இரண்டு 
குமாரத்திகளில்‌, மூத்தவள்‌ பேர்‌ மேரப்‌, 
இளையவள்‌ பேர்‌ மீகாள்‌. சவுலுடைய 
மனைவியின்‌ பேர்‌ அகினோவாம்‌, அவள்‌ 


சிறியதகப்பனாகிய 
குமாரன்‌ சாமு 14:49,50). 


சவலுக்கு மேலும்‌ ஒரு மனைவி 
இருப்பதாகவும்‌ வேதவசனம்‌ சொல்லுகிறது. 
ஆயாவின்‌ குமாரத்தியாகிய ரிஸ்பாள்‌ 
சவலுக்குப்‌ பெற்ற அவளுடைய இரண்டு 
குமாரராகிய 'அர்மோனியையும்‌ 
மேவிபோசேத்தையும்‌, சவுலின்‌ 
குமாரத்தியாகிய மீகாள்‌ மேகோலாத்தியனான 
பர்சிலாவின்‌ குமாரனாகிய ஆதரியேலுக்குப்‌ 
பெற்ற அவளுடைய ஐந்து குமாரரையும்‌ 
பிடித்து, அவர்களைக்‌ கிபியோனியர்‌ கையில்‌ 
ஒப்புக்கொடுத்தான்‌" (2சாமு 21:89). 


க்‌ 
கக்கா வாகும்‌ 
பலசாலியையாகிலும்‌ 


அவர்கள்‌ எல்லாரையும்‌ 
சேர்த்துக்கொள்ளுவார்‌ சாமு 14:52) 


சாமுவேல்‌ இஸ்ரவேலை ளுகை 
செய்யும்‌ ன்‌" காரிவத்லதபபற்றி 
ஏற்கெனவே இவ்வாறு சொல்லியிருக்கிறார்‌ 
“உங்களை ஆளும்‌ ராஜாவின்‌ 
காரியம்‌ என்னவென்றால்‌, தன்‌ 
ரதத்திற்கு முன்‌ ஓடும்படி அவன்‌ உங்கள்‌ 
குமாரரை எடுத்து, தன்‌ 
ரதசாரதிகளாகவும்‌ தன்‌ குதிரைவீரராகவும்‌ 
வைத்துக்கொள்ளுவான்‌" சாமு 831. 
சாமுவேல்‌ சொன்ன பிரகாரம்‌ சவுல்‌ 
திறமையுள்ள எல்லோரையும்‌ தன்னிடமாகச்‌ 
சேர்த்துக்கொள்கிறார்‌. 


சவுல்‌ தன்னுடைய சேனையை 
நல்லமுறையில்‌ பயன்படுத்துகிறார்‌. 
இஸ்ரவேல்‌ தேசத்திற்கு விரோதமாக 
சத்துருக்கள்‌ யுத்தம்பண்ண முடியாதவாறு. 
சவுல்‌ தன்‌ தேசத்தின்‌ எல்லைகளையும்‌, 
பாதுகாப்பையும்‌ பலப்படுத்துகிறார்‌. 





ழ்‌ யனா 
யாய 


இப்படிச்‌ சவுல்‌ இஸ்ரவேலை ஆளுகிற 
ராஜ்யபாரத்தைப்‌ பெற்றுக்கொண்டு, சுற்றிலும்‌. 
இருக்கிற தன்னுடைய எல்லாச்‌ 
மோவாபியருக்கும்‌, 
ஏதோமியருக்கும்‌, 
ராஜாக்களுக்கும்‌, 
பெலிஸ்தருக்கும்‌ விரோதமாக யுத்தம்பண்ணி, 
எவர்கள்மேல்‌ படையெடுத்தானோ, 
அவர்களையெல்லாம்‌ அடக்குகிறார்‌ 


இரட்சிக்கிறார்‌ (1சாழு 14:47,48). 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சவலின்‌ காலத்தில்‌, 
ஜனத்தாருக்கு ஏராளமான 
இருந்தாலும்‌, பெலிஸ்தரே 
பிரதான 


இஸ்ரவேல்‌ 
சத்துருக்கள்‌ 
இஸ்ரவேலருக்கு. 
சத்துருக்களாயிருந்தார்கள்‌. 
ந நாளெல்லாம்‌ 
கடினமான யுத்தம்‌ 


சவல்‌ இருந்த 
பெலிஸ்தரின்மேல்‌ 
நடந்தது (சாமு 14:52). 





i FTE 
TT 


ராஜாவாயிராதடிடக்கு 
சவல்‌ அமலேக்கியரை 
அழித்துப்போடவேண்டும்‌ 
சவுல்‌ அமலைக்கியருக்கு, 
விரோதமாக யுத்தம்பண்ணுவதற்கு, 
ஆயத்தமாகிறார்‌ சாமு 15:4-6). 
அமலேக்கியருக்கு விரோதமான யுத்தத்திலே 
சவலுக்கு ஜெயழுண்டாயிற்று ஆனால்‌ 
அவர்‌. அமலேக்கியரை முற்றிலுமாய்‌ 
அழித்துப்போடவில்லை. சவுல்‌ தேவனுடைய 
கட்டளைக்கு முழுவதுமாய்க்‌ கீழ்ப்படியாமல்‌ 
ஒரளவு மாத்திரமே கீழ்ப்படிகிறார்‌ 


சாமுவேல்‌ சவுலை சோதிக்கிறார்‌ 
த்‌ சவலுக்கு நீதியான தீர்ப்பைச்‌ 
சொல்லுகிறார்‌ சாமு 1510-31). சாமுவேல்‌ 
ஆகாகை துண்டித்துப்போடுகிறார்‌ 
சாமு 15:32,33). சாமுவேல்‌ சவுலைவிட்டு 
நிரந்தரமாய்ப்‌ பிரிந்துபோய்விடுகிறார்‌ 
சாமு 15:34,35) 


சவுல்‌ 
தள்ளிவிடப்படுகிறார்‌ 
முற்றிலுமாய்‌ 
ரசொமு 151-3) 


அமலேக்கு 
சாமு 15:1-9 


நகாமு 15:1. பின்பு சாமுவேல்‌ சவுலை 
நோக்கி: இஸ்ரவேலராகிய தம்முடைய 
ஜனங்கள்‌ மேல்‌ உம்மை ராஜாவாக 
அபிஷேகம்‌ பண்ணுகிறதற்குக்‌ கர்த்தர்‌ 
என்னை அனுப்பினாரே; இப்போதும்‌ 
கர்த்தருடைய வார்த்தைகளின்‌. 
சத்தத்தைக்‌ கேளும்‌; 


கோமு 15:2, சேனைகளின்‌ 
சொல்லுகிறது 
இஸ்ரவேலர்‌ 


கர்த்தர்‌ 
என்னவென்றால்‌, 
எகிப்திலிருந்து 
வந்தபோது, அமலேக்கு அவர்களுக்கு. 
வழிமறித்த செய்கையை மனதிலே 
வைத்திருக்கிறேன்‌. 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


கோமு 15:8. இப்போதும்‌ தீ போய்‌, 
அமலேக்கை மடங்கடித்து, அவனுக்கு 
உண்டான எல்லாவற்றையும்‌ சங்கரித்து, 
அவன்மேல்‌ இரக்கம்‌ வைக்காமல்‌, 
புருஷரையும்‌, ஸ்திரீகனையும்‌, 
பின்னைகனையும்‌, குழந்தைகளையும்‌, 
மாடுகளையும்‌, ஆடுகளையும்‌, 
ஒட்டகங்களையும்‌, கழுதைகளையும்‌ 
கொன்றுபோடக்கடவாய்‌ என்கிறார்‌ 
என்று சொன்னான்‌. 


1சாமு 15:4. அப்பொழுது சவுல்‌: இதை 
ஜனங்களுக்கு அதியப்படுத்தி,, 
தெலாயிமிலே. அவர்களைத்‌ 
தொகையார்த்தான்‌; அவர்கள்‌ இரண்டு 
லட்சம்‌ காலாட்களும்‌, யூதா ஜனங்கள்‌ 
யதினாயிரம்பேருமாயிருந்தார்கள்‌. 


நோமு 15:5. சவுல்‌ அமலேக்குடைய 
பட்டணமட்டும்‌ வந்து, பன்னத்தாக்கிலே 
ஒரு பதிவிடையை வைத்தான்‌. 


1காமு 15:6. சவுல்‌ கேனியரை நோக்கி: 
நான்‌ அமலேக்கியரோடே கூட, 
உங்களையும்‌ வாரிக்கொள்னாதபடிக்கு, 
நக அவர்கள்‌ நடுவிலிருந்து 
விலகிப்போங்கள்‌; 
இன்ரவேல்‌ எகிப்திலிருந்து வந்தபோது, 
நீங்கள்‌ அவர்கன்‌ எல்லாருக்கும்‌ 
தயவுசெய்தீர்கன்‌ என்றான்‌; அப்படியே 
கேனியர்‌ அமலேக்கியமின்‌ நடுவிலிருந்து 
விலகிப்போனார்கள்‌. 
சாமு 15:7. அப்பொழுது சவுல்‌ 
ஆவிலாதுவக்கி எகிப்திற்கு 
எதிரேயிருக்கிற ஆருக்குப்போகும்‌ 
எல்லைமட்டும்‌ இருந்த அமலேக்கியரை 
மடங்கடித்து, 


1சாமு 15:8. 
ராஜாவாகிய ஆகாகை 
படித்தான்‌; ஜனங்கள்‌. 
பட்டயக்‌. 
சங்காரம்பண்ணினான்‌. 


அமலேக்கியரின்‌ 
உயிரோடே. 
யாவரையும்‌ 
கருக்கினாலே. 





f= FTN 
TT 


சாமு 15:9. குஷலும்‌ ஜனங்களும்‌ 
ஆகாகையும்‌, ஆடமொடுகனில்‌ 
முதல்தரமானவைகளையும்‌, 
இரண்டரத்தரமானவைகனையும்‌, 
ஆட்டுக்குட்டிகளையும்‌, 
எல்லாவற்றையும்‌, 

மனதில்லாமல்‌ 

அற்பமானவைகளும்‌ 

களமான சகல வஸ்துக்களையும்‌ 
முற்றிலும்‌ அழித்துப்போட்டான்‌. 


ய கட்டளைக்கு 


ராஜாவாக 
கர்த்தர்‌ 
இப்போதும்‌ 


கட்டளைக்கு 
அல்லது கீழ்ப்படியமாட்டாரா 

சாமுவேல்‌ ஒரு சம்பவத்தின்‌ 

மூலமாய்‌ சோதித்துப்‌ பார்க்கிறார்‌. கரத்‌ 

சவுக்கு அநேக. 

செய்திருக்கிறார்‌. கர்த்தரே 

இஸ்ரவேலருக்கு மேல்‌ 

அபிஷேகம்பண்ணியிருக்கிறார்‌ 


சவுக்கு 
கொடுத்திருக்கிறார்‌ 

அதிகாரத்தை கர்த்தருக்கு 
வழியில்‌ பயன்படுத்தவேண்டும்‌. 


_ நம்மிடத்தில்‌ 
தாலந்துகளும்‌, 
இருந்தாலும்‌ 
கர்த்தருக்கு 
பயன்படுத்தவேண்டும்‌. 
சித்தத்தைவிட கர்த்தருடைய 
நமக்கு மிகவம்‌ முக்கியமானதாயிருக்க 
வேண்டும்‌. கர்த்தர்‌ நமக்கு 
என்ன கட்டளை கொடுத்தாலும்‌, நாம்‌ 
அதற்கு கீழ்ப்படிய ஆயத்தாயிருக்கவேண்டும்‌. 


எவ்வளவு திறமைகளும்‌, 
பலமும்‌ பராக்கிரமமும்‌ 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சாமுவேல்‌ சவுலிடம்‌, “இப்போதும்‌ 
கர்த்தருடைய வார்த்தைகளின்‌ சத்தத்தைக்‌ 
கேளும்‌" (சாமு 15:1) என்று சொல்லுகிறார்‌. 
கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு 
செவிகொடுத்தால்தான்‌, அதற்கு நம்மால்‌ 
கர்த்தருடைய 
கேட்கவில்லையென்றால்‌, 
கர்த்தருடைய சித்தமும்‌, விருப்பமும்‌, திட்டமும்‌ 
என்ன என்பதே நமக்கு தெரியாது. 
கர்த்தருடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிய 
விரும்புகிறவர்கள்‌, முதலாவதாக 
கர்த்தருடைய வார்த்தைகளின்‌ சத்தத்தைக்‌ 
கேட்கவேண்டும்‌. 


சாமுவேல்‌ சவுலின்‌ கீழ்ப்படிதலை. 
சோதிக்க விரும்புகிறார்‌. சவுல்‌ கர்த்தருக்கு 
கீழ்ப்படியவேண்டும்‌. சவுல்‌ பல சமயங்களில்‌ 
கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல்‌, தன்னுடைய 
சுயவிருப்பத்தை நிறைவேற்றியிருக்கிறார்‌. 
இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கரத்து 
சேனைகளின்‌ கர்த்தராகவும்‌ இருக்கிறார்‌. 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ எகிப்து 
தேசத்தில்‌ அடிமைகளாயிருந்தார்கள்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய பலத்த புயத்தினால்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாரை எகிப்தின்‌ 
அடிமைத்தனத்திலிருந்து மீட்டுக்கொண்டார்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய ஜனத்திற்கு கானான்‌ 
தேசத்தை சுதந்தரமாக வாக்குப்பண்ணினார்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ எகிப்திலிருந்து, 
வனாந்தரத்தின்‌ வழியாக கானான்‌. 
தேசத்திற்கு பிரயாணம்பண்ணினார்கள்‌. 
அப்போது அமலேக்கிய்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாருக்கு நன்மை செய்யாமல்‌ தீங்கு 
செய்தார்கள்‌. 


எகிப்திலிருந்து. 


15:2) என்று 
சொல்லுகிறார்‌. 
விரோதமாக 
கர்த்தருக்கு பூர்வாவந்து பகையிருக்கிறது. 
அவர்கள்‌ இஸ்ரே ஜனத்தாரை 
சேதப்படுத்தினார்கள்‌. 

“அமலேக்கியர்‌ வந்து ரெவிதீமிலே 
இஸ்ரவேலரோடே யுத்தம்‌ பண்ணினார்கள்‌" 
(யாத்‌ 178), அமலேக்கியரின்‌ பாவம்‌ 
கர்த்தருடைய பார்வையில்‌ பெரிதாயிருக்கிறது. 


ம்‌ 





i al 
TT 


என்பதை நினைத்திரு” (உபா 25718) 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 

கர்த்தர்‌ அமலேக்கியரை அழிக்கும்‌ 
பொறுப்பை சவலுக்கு கட்டளையாகச்‌ 
சொல்லுகிறார்‌. “இப்போதும்‌ நீ போய்‌, 
அமலேக்கை  மடங்கடித்து, அவனுக்கு 
உண்டான எல்லாவற்றையும்‌ சங்கரித்து. 
அவன்மேல்‌ இரக்கம்‌ வைக்காமல்‌, 
புருஷரையும்‌, ஸ்திரீகளையும்‌, 
பிள்ளைகளையும்‌, குழந்தைகளையும்‌, 
மாடுகளையும்‌, ஆடுகளையும்‌, 
ஒட்டகங்களையும்‌, கழுதைகளையும்‌ 
கொன்றுபோடக்கடவாய்‌" (சாமு 15:3) என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 

சாமுவேல்‌ கர்த்தருடைய வார்த்தையை 
சவலுக்கு சொல்லுகிறார்‌. இஸ்ரவேல்‌ 
ஜனத்தார்‌ இப்போ 
பலமுள்ளவர்களாயிருக்கிறார்கள்‌. 
அவர்களுடைய 
பெரிதாயிருக்கிறது. 
அமலேக்கியரை 
பண்ணவேண்டும்‌. 
உண்டான 


சங்கரித்துவிடவேண்டும்‌. 


சவுல்‌... இஸ்ரவேல்‌  ஜனத்தாரிலே 
தன்னுடைய யுத்தவீரர்களை தொகை பார்த்து 
மே 


அவர்கள்‌ 
ற்றிலுமாய்‌ 


ச்‌ ண்டு 
சாமுவேல்‌ தனக்கு சொன்ன வார்த்தைகளை 
சவுல்‌ ஏற்றுக்கொள்கிறார்‌. சவுல்‌ 
சாமுவேலுக்கு உடனே கீழ்ப்படிந்து, இந்தச்‌ 
செய்நிய இஸ்ரவேல்‌ ஜனங்களுக்கு 
அறியப்படுத்துகிறார்‌. 

இஸ்ரவேல்‌ ஜனங்களை 
ற தொகைபார்க்கிறார்‌; அவர்கள்‌ 
இரண்டு லட்சம்‌ காலாட்களும்‌, யூதா 
ஜனங்கள்‌ பதினாயிரம்பேருமாயிருக்கிறார்கள்‌. 
சவுல்‌ அமலேக்குடைய பட்டணமட்டும்‌ வந்து. 
பள்ளத்தாக்கிலே ஒரு பதிவிடையை 
வைக்கிறார்‌ (சாமு 15:45). 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


ஜனத்தார்‌ பூர்வகாலத்திலே ஆடுகளை 
எண்ணும்போது பத்து பத்து ஆடுகளாக 
எண்ணுவது வழக்கம்‌. அதுபோலவே 
சவலும்‌ இஸ்ரவேல்‌ ஜனங்களை பத்து, 
பத்துப்பேராக எண்ணு கிறார்‌. சவுல்‌. 
இஸ்ரவேலரை தொகை. பார்த்து. 
அவர்களோடுகூட அமலேக்குடைய 
பட்டணம்‌ வந்து, பள்ளத்தாக்கிலே ஒரு 
பதிவிடையை வைக்கிறார்‌. 


அமலேக்கியரோடு கேனியரும்‌ 
குடிமிருக்கிறார்கள்‌ அமலேக்கியரை சங்காரம்‌ 
பண்ணவேண்டும்‌ என்பதே கர்த்தருடைய 
கட்டளை. ஆனால்‌ அமலேக்கியரோடுகூட 
கேனியரும்‌ இருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
அமலேக்கியர்‌ மத்தியிலே குடியிருக்கிறார்கள்‌. 
கேனியர்கள்‌ மோசேயின்‌ மாமனாராகிய 
எத்திரோவின்‌ வழியில்‌ வந்தவர்கள்‌. 
இவர்கள்‌ கூடாரங்களில்‌ குடியிருக்கிறவர்கள்‌. 
நாடோடிகளைப்போல 


நாடோடிகளாயில்லாமல்‌, 
பட்டணங்களிலே. 
க்‌ 


"அன்றியு। 
பார்த்து, தன்‌ வாக்கியத்தை டக்க 
உன்‌ வாசஸ்தலம்‌ அரணிப்பானது, 
உன்‌ கூட்டைக்‌ கன்மலையில்‌ கட்டினாய்‌' 
(எண்‌ 24:21). 





f= FTN 
TT 


சவுல்‌ அமலேக்கியரை 
சங்காரம்பண்ணும்போது, அவர்களோடுகூட 
ம்‌ சங்காரம்பண்ணிவிடக்கூடாது. 
அமலேக்கியரின்‌: நடுவிலிருந்து 
கேனியரை விலகிப்போக வைக்கவேண்டும்‌. 
சவுல்‌ கேனியரை நோக்கி: 
“நான்‌ அமலேக்கியரோடேகூட உங்களையும்‌ 
வாரிக்கொள்ளாதபடிக்கு, நீங்கள்‌ அவர்கள்‌ 
நடுவிலிருந்து புறப்ப்டு விலகிப்போங்கள்‌; 
இஸ்ரவே எகிப்திலிருந்து வந்தபோது, 
நீங்கள்‌ அவர்கள்‌ எல்லாருக்கும்‌. 
தயவுசெய்தீர்கள்‌" சாமு 15%) என்று 
சொல்லுகிறார்‌: அப்படியே  கேனியர்‌ 
அமலைக்கியரின்‌ நடுவிலிருந்து, 
விலகிப்போகிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ எகிப்து, 
தேசத்திலிருந்து புறப்பட்டு, வனாந்தர 
வழியாக கானான்‌ தேசத்திற்குப்போனபோது. 
கேனியர்கள்‌ இஸ்ரவேலருக்கு தயவு 
காண்பித்தார்கள்‌. இஸ்ரவேல்‌ ஜனத்தாருக்கு 
வனாந்தரத்தின்‌ பாதைகளைப்பற்றி ஒன்றும்‌ 
தெரியாது. எத்திரோவின்‌ குடும்பத்தார்‌ 
அந்தப்‌ பாதைகளை நன்றாய்‌. 
அறிந்திருந்தார்கள்‌. இஸ்ரவேலர்‌ 
வனாந்தரப்‌ பாதையின்‌ வழியாக. 
கடந்துபோவதற்கு எத்திரோவும்‌, அவருடைய 
குடும்பத்தாரும்‌ அதிகமாய்‌ உதவிசெய்தார்கள்‌ 
சவுல்‌ அவர்களுடைய உதவியை இங்கு 
நினைவுகூருகிறார்‌. 


கேனியர்‌ இஸ்ரவேல்‌ ஜனத்தாருக்கு 
கண்களைப்போல 


அவர்களைப்‌ பாதுகாக்கிறார்‌ 
தங்களுக்கு கொடுக்கும்‌ 
ஆசீர்வாதங்களை, நீதிமான்கள்‌, 
பிள்ளைகளுக்கும்‌, பிள்ளைகளின்‌ 
பிள்ளைகளுக்கும்‌ வைத்துப்போவார்கள்‌. 
கேனியர்‌ அமலேக்கியரின்‌ 
நடுவிலிருந்து விலகிப்போனபின்பு, சவுல்‌: 
அமலேக்கியரை 'சங்காரம்பண்ணுகிறார்‌. 
சவுல்‌, ஆவிலாதுவக்கி எகிப்திற்கு 
எதிரேயிருக்கிற சூருக்குப்போகும்‌ எல்லை. 
மட்டும்‌ இருந்த அமலேக்கியரை மடங்கடித்து. 
ராஜாவாகிய ஆகாகை 
உயிரோடே பிடிக்கிறார்‌:  அமலேக்கின்‌ 
ஜனங்கள்‌ யாவரையும்‌ பட்டயக்‌ கருக்கினாலே. 
சங்காரம்பண்ணுகிறார்‌ சாமு 15:7 3). 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அமலேக்கியர்கள்‌ 
விக்கிரகாராதனைக்காரர்கள்‌. 
கோபம்‌ அமலேக்கியருக்கு 
பற்றியெரிகிறது. அமலேக்கியர்‌ 
ஜனத்தாருக்கு விரோதமாய்‌ 
தீங்கு செய்திருக்கிறார்கள்‌. 


எல்லோரும்‌. 
தேவனுடைய 
விரோதமாக 

இஸ்ரவேல்‌. 


ஏராளமாக 


ணிவையிகுக்கினிகள்‌ 
அமலேக்கியரின்‌ முற்பிதாக்கள்‌ செய்த 


பாவங்களை, கர்த்தர்‌ 
சந்ததியாரிடத்தில்‌. 

எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்த 
ஜனங்களுக்கு, அமலேக்கியரின்‌ முற்பிதாக்கள்‌ 
தீங்கு செய்தார்கள்‌. கர்த்தரோ அவர்கள்‌ 
செய்த பாவங்களை, அவர்களுடைய 
பின்சந்ததியாரிடத்தில்‌ விசாரிக்கிறார்‌ 


அமலேக்கியரை  சங்காரம்பண்ணுகிற 
விஷயத்தில்‌, சவுல்‌ கர்த்தருடைய 
கட்டளைக்கு முற்றிலுமாய்‌ கீழ்ப்படியவில்லை. 
அமலேக்கியரின்‌ ராஜாவாகிய ஆகாகை 
கொன்றுபோடாமல்‌, அவனை கைதுபண்ணி 
உமிரோடே வைத்திருக்கிறார்‌. ஆகாகு 
தன்னைப்போல ஒரு ராஜாவாயிருப்பதினால்‌. 
சவுல்‌ அவனுக்கு இந்த சலுகையைக்‌ 
காண்பித்திருக்கலாம்‌. 


யாவரையும்‌ 
பட்டயக்கருக்கினாலே சங்காரம்பண்ணுகிறார்‌. 
ஆனால்‌ அவர்களுடைய ஆடுகளையும்‌ 
மாடுகளையும்‌ உயிரோடே விட்டுவிடுகிறார்‌. 
"நீ. போய்‌, அமலேக்கை மடங்கடித்து, 
அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும்‌ 
சங்கரித்து, அவன்மேல்‌ இரக்கம்‌ வைக்காமல்‌, 
ஸ்திரீகளையும்‌, 
குழந்தைகளையும்‌, 
ஆடுகளையும்‌, 
கழுதைகளையும்‌ 
சாமு 1533) 
ஆனால்‌ 
கட்டளைக்கு 
அமலேக்கியரின்‌ 
கொன்றுபோடாமல்‌ 

உயிரோடே தப்பவிடுகிறார்‌. 


புருஷரையும்‌, 
பிள்ளைகளையும்‌, 
மாடுகளையும்‌, 
ஒட்டகங்களையும்‌, 
கொன்றுபோடக்கடவாய்‌" 
என்பது கர்த்தருடைய கட்டளை. 


கர்த்தருடைய 





f= FTE 
ERRATA 


சவலும்‌ ஜனங்களும்‌ ஆகாகையும்‌, 
ஆடுமாடுகளில்‌ முதல்தரமானவைகளையும்‌, 
இரண்டாந்தரமானவைகளையும்‌, ஆட்டுக்‌ 
குட்டிகளையும்‌, நலமான எல்லாவற்றையும்‌, 
அழித்துப்போட மனதில்லாமல்‌ 
தப்பவைக்கிறார்கள்‌ அற்பமானவைகளும்‌ 
உதவாதவைகளுமான சகல வஸ்துக்களையும்‌ 
சவுல்‌ முற்றிலும்‌ அழித்துப்போடுகிறார்‌ 
சாமு 1529) 

சவுல்‌ அமலேக்கியரை 
அவர்களை 
சங்காரம்பண்ணியபோது, 
அநேகர்‌ தப்பித்து ஒடிவிடுகிறார்கள்‌. 
ஒருவேளை அவர்கள்‌ பக்கத்து 
நேசங்களுக்கு ஒடிப்போயிருக்கலாம்‌. 
அவர்கள்‌ அந்த தேசங்களுக்கு தப்பி 
ஒடிப்போய்‌ உயிர்‌ பிழைத்துக்கொள்கிறார்கள்‌. 
ஆகையினால்‌: பிற்காலங்களில்‌, 
அமலைக்கியர்‌ மறுபடியுமாய்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கு விரோதமாய்‌ வருகிறார்கள்‌. 


மடங்கடித்து, 
பட்டயக்கருக்கினால்‌ 
அமலேக்கியரில்‌ 


சாமுவேலும்‌ சவுலூம்‌ 
சோமு 15:10-28 


கோமு. 1510. அப்பொழுது 


கர்த்தருடைய வார்த்தை சாமுவேலுக்கு 
உண்டாகி, அவர்‌ சொன்னது: 


காமு 15:11. 
ராஜாவாக்கினது 
மனஸ்தாபமாயிருக்கிறது;. 
என்னைவிட்டுத்‌ 

எண்‌: 

'நிறைவேற்றாமற்போனான்‌. 

அப்பொழுது சாமுவேல்‌ மனம்‌ நொந்து, 
இராமுழுதும்‌ கர்த்தரை நோக்கிக்‌. 
கூப்பிட்டான்‌. 


நான்‌ 


1காமு 15:18, 
அதிகாலமே சாமுவேல்‌ 
சுத்திக்கப்போனான்‌; அப்பொழுது 
கவுல்‌ கர்மேலுக்கு வத்து, 

ஒரு ஜெயஸ்தம்பம்‌ 

பின்பு பல இடங்களில்‌ 
கில்காலூக்குப்‌ போனான்‌. 
சாமுவேலுக்கு அறிவிக்கப்பட்டது. 


மறுநாள்‌. 
சுவுலைச்‌ 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


1சாமு 15:18. சாமுவேல்‌ சுவுலினிடத்தில்‌ 
போனான்‌; சவுல்‌ அவனை நோக்கி: தீர்‌ 
கர்த்தரால்‌ ஆசீர்வதிக்கப்பட்டவர்‌; 
கர்த்தருடைய வார்த்தையை 
நிறைவேற்றினேன்‌ என்றான்‌. 


சோமு 15:14. அதற்குக்‌ சாமுவேல்‌: 
அப்படியானால்‌ என்‌ காதுகளில்‌ 
விழுகிற ஆடுகளின்‌ சுத்தமும்‌, எனக்குக்‌ 
கேட்கிற மாடுகளின்‌ சத்தமும்‌ என்ன 
என்றான்‌. 


சாமு 1505. அதற்குச்‌ 
அமலேக்கியரிடத்திலிருந்து 
அவைகளைக்‌  கொண்டுவந்தார்கன்‌;. 
ஜனங்கள்‌ ஆடுமாடுகளில்‌ 
நலமானவைகளை. உம்முடைய 
தேவனாகிய கர்த்தருக்குப்‌ யலி 
யிடும்படிக்குத்‌ தப்பவைத்தார்கன்‌; 
மற்றவைகளை முற்றிலூம்‌ 
அழித்துப்போட்டோம்‌ என்‌ நான்‌. 


சவுல்‌: 


1சாமு 15:18. அப்பொ 
சாமுவேல்‌: அந்தப்‌ பேச்சை விடும்‌, 
கர்த்தர்‌ இத்த இராத்திரியிலே எனக்குச்‌ 
சொன்னதை உமக்கு அறிவிக்கிறேன்‌ 
என்று சவுலோடே சொன்னான்‌. அவன்‌ 
சொல்லும்‌ என்றான்‌. 


1சாமு 15:17. அப்பொழுது சாமுவேல்‌ 
உம்முடைய பார்வைக்குக்‌. 
சிறியவராயிருத்தபோது அல்லவோ 
இஸ்ரவேல்‌ கோத்திரங்களுக்குத்‌. 
தலைவரானீர்‌ கர்த்தர்‌ உம்மை 
இஸ்ரவேலின்‌ மேல்‌ ராஜாவாக 
அபிஷேகம்‌ பண்ணுவித்தாரே. 


1சாமு 15:18. இப்போதும்‌ கர்த்தர்‌: நீ 
போய்‌ அமலேக்கியராகிய அந்தப்‌. 
பாவிகனைச்‌ சங்கரித்து, அவர்களை 
திர்மூலமாக்கித்‌: தீருமட்டும்‌, 
அவர்களோடு யுத்தம்பண்ணு என்று 
சொல்லி, உம்மை அந்த வழியாய்‌ 
அனுப்பினார்‌. 


சாமு 15:19. இப்படியிருக்க, தீர்‌ 
கர்த்தருடைய சொல்லைக்கேனாமல்‌, 
 கொன்னையின்மேல்‌ மறத்து, 
கர்த்தருடைய பார்வைக்குப்‌ 
பொல்லாப்பானதைக்‌ செய்தது என்ன 
என்றான்‌. 





i THE 
TT 


காமு 15:20. சவுல்‌ 

நோக்கி: நான்‌ 

சொல்லைக்‌ கேட்டு, 

அனுப்பின 

அமலேக்கின்‌ ராஜாவாகிய ஆகாகைக்‌ 
கொண்டுவந்து, அமலேக்கியரைச்‌. 
சங்காரம்பண்ணினேன்‌. 


1சாமு 15:21. ஜனங்கனோ உம்முடைய 
தேவனாகிய கர்த்தருக்குக்‌ கில்காலிலே. 
பலியிடுகிறதற்காக. கொள்னையிலே. 
சாபத்தீடாகும்‌ ஆடுமாடுகவிலே 
பிரதானமானவைகளைப்‌ 
பிடித்துக்கொண்டு 
என்றான்‌. 


வந்தார்கள்‌ 


1சாமு 15:22, அதற்குக்‌ சாமுவேல்‌: 
கர்த்தருடைய சுத்தத்திற்குக்‌ 
கீழ்ப்படிகிறதைப்பார்க்கிலூம்‌, சர்வாங்க 
தகனங்களும்‌ பலிகளும்‌ கர்த்தருக்குப்‌ 
பிரியமாயிருக்குமோ?' 
யையப்பார்க்கிலும்‌ 
ஆட்டுக்கடாக்கனின்‌ 
'திணத்தைப்பார்க்கிலூம்‌ 
செவிகொடுத்தலும்‌ உத்தமம்‌. 


1சாமு 15:29, இரண்டகம்பண்ணுதல்‌ 
பில்லிசணிய பாவத்திற்கும்‌, 
முரட்டாட்டம்பண்ணுதல்‌ அவயக்திக்கும்‌ 
விக்கிரகாராதனைக்கும்‌ சரியாய்‌ 
இருக்கிறது; நீர்‌ கர்த்தருடைய 
வார்த்தையைப்‌ 
புறக்கணித்தபடியினாலே, அவர்‌ உம்மை 
ராஜாவாயிராதபடிக்குப்‌ புறக்கணித்துத்‌ 
தன்னினார்‌ என்‌ றான்‌. 


ல்‌ 


டைய வார்த்தை சாமு 
TT அத்தகைய 
வார்த்தை சாமுவேலுக்கு உண்டாகி, அவர்‌ 
சொன்னது: “நான்‌ சவுலை ராஜாவாக்கினது 
எனக்கு மனஸ்தாபமாயிருக்கிறது: அவன்‌ 
என்னைவிட்டுத்‌ திரும்பி, என்‌ வார்த்தைகளை 


நிறைவேற்றாமற்போனான்‌ 15:10) 


என்று சொல்லுகிறார்‌. 

கர்த்தர்‌ சவுலை ராஜாவாயிராதடிக்கு 
தள்ளிவிட வேண்டுமென்று தீர்மானம்‌. 
பண்ணுகிறார்‌. தம்முடைய மனதின்‌ 
எண்ணங்களை கர்த்தர்‌ சாமுவேலுக்கு 
வெளிப்படுத்துகிறார்‌. நான்‌ சவுலை 
ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாப. 
மாயிருக்கிறது" என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


சாமு 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


கர்த்தர்‌ தாம்‌ 
காரியங்களைக்‌ 
வருத்தப்படுகிறவரோ 


மாறுகிறவருமல்ல. மனுஷர்தான்‌ கர்த்தருக்கு 
விரோதமாகப்‌ பாவம்‌ செய்துவிட்டு, 
தங்கள்‌ பாவங்களுக்கு மனந்திரும்பவேண்டும்‌. 
தாங்கள்‌ செய்த தப்பிதங்களை 

நினைத்து மனஸ்தாபப்படவேண்டும்‌. 
கர்த்தர்‌ மனம்மாற ஒரு மனுஷனல்ல. 
சவுலை ராஜாவாக்கினது. எனக்கு 
மனஸ்தாபமாயிருக்கிறது' என்று கர்த்தர்‌ 
சொல்லும்போது, அவர்‌ தம்முடைய மனதை 
மாற்றவில்லை. அதற்கு பதிலாக அவர்‌ 
தம்முடைய செய்முறையை மாற்றுகிறார்‌. 
கர்த்தர்‌ ஒருபோதும்‌ தம்முடைய சித்தத்தை 
மாற்றுவதில்லை. கர்த்தருடைய சித்தம்‌ 
மாறாதது. தம்முடைய சித்தத்தை 
நிறைவேற்றுவதற்காக, கர்த்தர்‌ தம்முடைய 
மாற்றத்தை 


கர்த்தரிடத்தில்‌ 
உண்டாகவில்லை. மாற்றம்‌ சவுலிடத்தில்தான்‌ 
உண்டாயிருக்கிறது. சவுல்‌ கர்த்தரைவிட்டுத்‌ 


சங்காரம்பண்ணினாலும்‌, 
கர்த்தருடைய வார்த்தைக்கு 
அவர்களை மொத்தமாய்‌ 

ல அமலேக்கியரின்‌ 
ஆடுமாடுகளை அழித்துப்போட மனதில்லாமல்‌, 
தப்பவிட்டிருக்கிறார்‌. 
பேராசைக்கு 

சவல்‌ தன்னுடைய 
கர்த்தருக்கு 


அடையாளமாயிருக்கிறது. 
கீழ்ப்பியாமையினால்‌, 


சத்துருவாகிறார்‌. 
கர்த்தர்‌ சவுலைப்பற்றிச்‌ சொன்னபோது, 
சாமுவேல்‌ மனம்‌ நொந்துபோகிறார்‌. அவர்‌ 
| நோக்கிக்‌ 


சவலை 
படக்கு 
கர்த்தர்‌ 
நிமித்தமாய்‌ 
கர்த்தரை 


ராஜாவாயிராத 
தள்ளிவிடவேண்டுமென்று 
தீர்மானித்திருக்கிறார்‌. இதன்‌ 
சாமுவேல்‌  இராமுழுவதும்‌. 
நோக்கிக்‌ கூப்பிடுகிறார்‌. 





i THE 
TT 


கர்த்தர்‌ பாவிகளை தம்முடைய 
சமுகத்தைவிட்டு வெளியேற்றி விடுகிறார்‌. 
பாவிகள்‌ துன்பங்களையும்‌ வேதனைகளையும்‌ 


வேதனைப்படுகறார்கள்‌ 
தீயவர்களின்‌ துர்க்கிரியைகளைப்‌ 
துக்கப்படுகிறார்கள்‌. 

பாவிகளைக்‌ கொன்றுபோடவேண்டும்‌ 
என்பது கர்த்தருடைய நோக்கமல்ல. கர்த்தர்‌ 
பாவிகளின்‌ அழிவை விரும்புவதில்லை. 
அவர்கள்‌ தங்களுடைய 
பாவங்களுக்கு மனந்திரும்பி, 
தம்மிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களைப்‌ 
பெற்றுக்கொள்ளவேண்டும்‌ என்பதே 
கர்த்தருடைய விருப்பம்‌ பாவிகளின்‌ 
மரணத்தில்‌ கர்த்தர்‌ பிரியப்படாததுபோல, 
நாமும்‌ அவர்களுடைய மரணத்தில்‌ 
பிரியப்படக்கூடாது. 


கர்த்தர்‌ சாமுவேலோடு சவுலைப்பற்றி 
இரகசியமாய்ச்‌ சொன்னார்‌. கர்த்தர்‌ 
தனக்கு  இரகசியமாய்ச்‌ சொன்னதை, 
சாமுவேல்‌ சவலுக்கு வெளிப்படையாக 
அறிவிக்கிறார்‌ மறுநாள்‌ அதிகாலமே. 
சாமுவேல்‌ சவுலைச்‌ சந்திக்கப்போகிறார்‌; 
அப்பொழுது சவுல்‌ கர்மேலுக்கு வந்து, 
தனக்கு ஒரு ஜெயஸ்தம்பம்‌ நாட்டி, பின்பு 
பல இடங்களில்‌ சென்று கில்காலுக்குப்‌ 
போனார்‌ என்று, சாமுவேலுக்கு 
அறிவிக்கப்படுகிறது ("சாமு 15:12). 


சாமுவேல்‌ சவசை 'கில்கா, ப்‌ 
வனிதா ராகம்‌ அங்கப்‌ சாமன்‌ 
வருவதைப்‌ பார்த்து, அவரை நோக்கி, 
நீர்‌ கர்த்தரால்‌ ஆசீர்வதிக்கப்பட்டவர்‌: 
கர்த்தருடைய வார்த்தையை 
நிறைவேற்றினேன்‌" சாமு 15:13) 
என்று சொல்லுகிறார்‌. சவலைப்‌. 
பார்க்கும்போது சாமுவேலின்‌ மனதிலே. 
'சந்தோஷமில்லை. சாமுவேலின்‌ இருந்தல்‌ 
சவுலைக்‌ குறித்த 

பாரமாயிருக்கிறது. கர்த்தர்‌ 
ராஜாவாயிராதபடிக்கு. 

மித்தமாய்‌, சாமுவேல்‌ 


துக்கித்துக்கொண்டிருக்கிறார்‌. 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆனால்‌ சவுலோ அமலேக்கியர்மீது 
தனக்கு கிடைத்த வெற்றியை நினைத்து 
சந்தோஷமாயிருக்கிறார்‌. அந்த வெற்றிக்கு 
ப கர்மேலிலும்‌. மேலும்‌ 
பட்டணங்களிலும்‌ சவுல்‌ 

நகு ஜெயஸ்தம்பங்களை நாட்டுகிறார்‌. 
கர்மேல்‌ பட்டணம்‌ யூதாவின்‌ 
பர்வதங்களிலிருக்கிறது. சவுலோ கர்த்தரை 
மகிமைப்படுத்தாமல்‌ தன்னை 
கர்த்தரே 
அமலேக்கியருக்கு விரோதமான யுத்தத்திலே 
தனக்கு ஜெயத்தைக்‌ கொடுத்தார்‌ என்பதை 
சவுல்‌ நினைத்துப்‌ பார்க்கவில்லை. இந்த 
வெற்றி தன்னுடைய பலத்தினாலும்‌, 
பராக்கிரமத்தினாலும்‌ உண்டாயிற்று, 
என்று நினைத்து, சவல்‌ கர்மேலிலே 
தனக்கு ஒரு ஜெயஸ்தம்பத்தை நாட்டுகிறார்‌. 


சவல்‌ கர்மேலிலிருந்து, மேலும்‌ பல 
இடங்களுக்கும்‌ போகிறார்‌. அங்கே இருந்து 
கில்காலுக்குப்‌ போகிறார்‌. ல்‌ 
வெற்றியை 


தான்‌ கர்த்தருடைய வார்த்தைக்கு 
முழுவதுமாய்‌ கீழ்ப்படிந்திருப்தாக சவுல்‌ 
இணைத்துக்கொண்டிரு்கிறார்‌ சாழுவோவப்‌ 


பார்த்தபோது 
த்ர தப்‌ ன ழி 
நோக்கி, “நீர்‌ கர்த்தரால்‌ 


ஆசிர்வதிக்கப்பட்டவர்‌" என்று சொல்லுகிறார்‌. 
சா சவுலை மலேக்கியருக்‌। 
வக்‌ கன்‌ விளார்‌: 
கர்த்தருடைய வார்த்தை  சவறுக்கு 
உண்டாகவில்லை. அந்த 
சாமுவேல்‌ மூலமாய்‌ 
கர்த்தர்‌ சொன்ன பிரகாரம்‌ 
முடித்திருப்பதாக, 
ம்‌ 
கர்த்தருடைய வார்த்தையை 
என்று சவுல்‌ 
'சந்தோஷமாய்ச்‌ சொல்லுகிறார்‌. 





i FTE 
TT 


சவுலின்‌ மனதிலே “கர்த்தருக்கு 
கீழ்ப்டியவில்லை' என்னும்‌ எண்ணம்‌ 
சிறிதுமில்லை.  சஷலின்‌ மனச்சாட்சி 
அவருடைய கீழ்ப்படியாமையை அவருக்கு: 
உணர்த்தவில்லை. சவுலின்‌ மனச்சாட்சி 
அவருடைய ழ்ப 
உணர்த்தியிருக்குமென்றால்‌, 

சாமுவேலை 

வரவேற்றிருக்கமாட்டார்‌. ர்த்‌ 
வார்த்தையை நிறைவேற்றினேன்‌" 

சவுல்‌ சாமுவேலிடம்‌ சந்தோஷமாய்ச்‌ 
சொல்லியிருக்கமாட்டார்‌. 


தான்‌ கர்த்தருடைய 
வார்த்தைக்கு முற்றிலுமாய்‌ கீழ்ப்படியவில்லை. 
என்பது சவலுக்கு தெரிந்திருப்பதினால்‌, 
சவுல்‌ தன்னுடைய பாவத்தை இங்கே 
மூடி மறைக்க முயற்சி பண்ணுகிறார்‌. 
பாவத்தை மறைக்கிறவர்கள்‌ 
வாழ்வடையமாட்டார்கள்‌. அதை அறிக்கை 
செய்து விட்டுவிடுகிறவர்களோ 
கர்த்தரிடத்திலிருந்து இரக்கத்தைப்‌ 
பெற்றுக்கொள்வார்கள்‌. 


ன்னுடைய கீழ்ப்படியாமையினிமித்தம்‌ 
சாமுவேல்‌ தன்னை கடிந்துகொள்ளக்கூடாது. 
என்றால்‌, தன்னை நியாயப்படுத்த வேண்டும்‌. 
என்று சவுல்‌ நினைக்கிறார்‌. சாமுவேல்‌ 
பேசுவதற்கு முன்பாகவே, சவ்‌ பேசுகிறார்‌ 
“கர்த்தருடைய வார்த்தையை 
நிறைவேற்றினேன்‌” என்று சொல்லி சவுல்‌ 
தன்னுடைய பாவத்தை மறைக்கிறார்‌ 
சவலைப்போலவே இக்காலத்திலும்‌ பாவிகளில்‌ 
அநேகர்‌ கர்த்தருடைய கிருபைக்கு 
விரோதமாய்‌ எதிர்த்து நிற்கிறார்கள்‌. 
தங்களை நியாயப்படுத்தினால்‌ கர்த்தருடைய 
நியாயத்தீர்ப்புக்குத்‌ தப்பித்துக்கொள்ளலாம்‌ 
என்று நினைக்கிறார்கள்‌. நம்மை அம 
நியாயப்படுத்துவதற்கு பதிலாக, 
நாமே இயாயந்தீர்த்துக்கொள்‌ எவேண்டும்‌. 
அப்போதுதான்‌ தேவனுடைய 
நியாயத்தீர்ப்புக்கு நம்மால்‌ தப்பிக்க முடியும்‌. 

சாமுவேலின்‌ மனதில்‌ சவுலைப்பற்றிய 
வேதனையும்‌ பாரமும்‌ மிகுந்திருக்கிறது. சவுல்‌ 
கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியவில்லை. 
ஆனால்‌ சவுல்‌ சாமுவேலிடம்‌, “கர்த்தருடைய 


வெளிப்படையாகவே சொல்லுகிறார்‌. 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அதற்குச்‌ சாமுவேல்‌, “நீ கர்த்தருடைய 
ர்த்‌ நிறைவேற்றினால்‌, என்‌ 
விழுகிற ஆடுகளின்‌ சத்தமும்‌, 
எனக்குக்‌ கேட்கிற மாடுகளின்‌ சத்தமும்‌ 
என்ன" சாமு 1544) என்று கேட்கிறார்‌ 
ஆடுகளின்‌ சத்தமும்‌ மாடுகளின்‌ சத்தமும்‌ 
சவுலின்‌ கீழ்ப்படியாமைக்கு விரோதமாக 
சாட்சி சொல்லுகிறது. 


ன்னுடைய கீழ்ப்டியாமையை 
சாமுவேல்‌ எடுத்து. சொன்ன போதிலும்‌ 
தன்னிடத்தில்‌ தப்பிதம்‌ எதுவுமில்லை 
என்றும்‌, தான்‌ செய்தது நீதியானது என்றும்‌ 
சவுல்‌ தன்னை நியாயப்படுத்துகிறார்‌. 


சவல்‌ சாழுவேலுக்கு பிரதியுத்தரமாக, 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ அமலேக்கியரிடத்திலி 
ருந்து அவைகளைக்‌ கொண்டுவந்தார்கள்‌; 
ஜனங்கள்‌ ஆடுமாடுகளில்‌ நலமானவைகளை 
உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்குப்‌ 
பலிமிடும்படிக்குத்‌ தப்பவைத்தார்கள்‌; 
்‌ ்‌ 

அழித்துப்போட்டோம்‌" 
சொல்லுகிறார்‌. 


உண்மையை மறுக்கவும்‌ யாது, 
மறைக்கவும்‌ முடியாது. இஸ்ரவேல்‌ பத்திர 
ஆடுகளையும்‌ மாடுகளையும்‌ மெய்யாகவே 
அயலேக்கியரிடத்திிரந்து கொண்டு 
வந்திருக்கிறார்கள்‌. சவுல்‌. இதை 
சொல்லும்போது. தான்‌ இலைகளை 
கொண்டு வரவில்லை என்றும்‌, இஸ்ரவேல்‌ 
ஜனங்களே இவைகளைக்‌ கொண்டு 
வந்தார்கள்‌ என்றும்‌ சொல்லுகிறார்‌. 
ன்‌ அனுமதியில்லாமலும்‌, 
உத்தரவு இல்லாமலும்‌, 
ஜனத்தார்‌ 
ஆடுகளையும்‌ 
மாடுகளையும்‌ க்கு வந்திருக்கிறார்கள்‌ 
என்று சவுல்‌ சொல்லுகிறார்‌. 


முற்றிலும்‌ 
சாமு 15:15) என்று 


சவலுக்கும்‌, இஸ்ரவேல்‌ ஜனங்களுக்கும்‌. 
சாமுவேல்‌ சொன்ன கர்த்தருடைய கட்டளை 
நன்றாய்த்‌ தெரியும்‌. “அமலேக்குக்கு 
உண்டான மாடுகளையும்‌ ஆடுகளையும்‌ 
ஒட்டகங்களையும்‌, கழுதைகளையும்‌ 
கொன்றுபோடக்கடவாய்‌" என்று சாமுவேல்‌ 





i FTN 
TT 


அமலேக்கியரின்‌ ஆடுகளையும்‌ 
மாடுகளையும்‌ கொன்றுபோடாமல்‌, 
அவைகளை உயிரோடே பிடித்துக்கொண்டு 
வருவது. கர்த்தருடைய கட்டளைக்கு 
கீழ்ப்டியாத செய்கை என்பது இஸ்ரவேலர்‌ 
எல்லோருக்கும்‌ தெரியும்‌ சவுலின்‌ 
அனுமதியில்லாமல்‌, இஸ்ரவேலர்‌ அவைகளை 
உயிரோடே கொண்டுவந்திருப்பதற்கு 
வாய்ப்பில்லை. 


பாவம்‌ செய்கிறவர்கள்‌, தாங்கள்‌ பாவம்‌ 
செய்ததாக ல்லை. பாவம்‌ 
அவர்களுடைய வாசற்படியில்‌. 
படுத்திருந்தாலும்‌, பாவிகள்‌ தங்கள்‌ 
பாவங்களைப்பற்றி நினைத்துப்‌ பார்ப்பதில்லை. 
தங்கள்‌ பாவங்களைக்‌ 
குறித்து கலலையற்றவர்களாகவும்‌, அக்கரை 
யற்றவர்களாகவும்‌, தங்களுக்கும்‌. 
தங்கள்‌ பாவங்களுக்கும்‌ சம்மந்தமில்லாதவர்‌ 
களைப்போலவும்‌ நடந்துகொள்வார்கள்‌. 

பாவிகள்‌ தங்கள்‌ 
அறிக்கை செய்யாமல்‌, தங்களுக்குள்ளே 
மறைத்து வைத்திருந்தால்‌ அவர்களுக்கு 
கர்த்தருடைய சமுகத்திலிருந்து இரக்கம்‌ 
கிடைக்காது. நங்கள்‌ பாவங்களுக்கு 
தாங்களே காரணம்‌ என்‌ 
அங்கீகரிக்காமல்‌, பிறர்மீது குற்றம்‌ சொல்ல. 
முயற்சி பண்ணுகிறவர்கள்‌, தங்கள்‌ 
பாவங்களுக்கு மனந்திரும்பமாட்டார்கள்‌ 
மற்றவர்கள்‌ தங்களை பாவம்‌ செய்யத்‌ 
தூண்டினார்கள்‌ என்றும்‌, தாங்கள்‌ 
அவர்களுடைய பாவங்களுக்கு 
பங்காளியாகிவிட்டதாகவும்‌ காரணம்‌ 
சொல்லுவார்கள்‌ 


பாவங்களை 


சவுல்‌ கர்த்தருடைய கட்டளையைமீறி, 
அமலேக்கியரிடத்திலிருந்து ஆடுகளையும்‌ 
மாடுகளையும்‌ கொண்டு வந்திருந்தாலும்‌, 
இவற்றை ஒரு நல்ல காரியத்தித்காகவே 
கொண்டு வந்திருப்பதாக 


(சோமு 1545) என்று சவுல்‌ சாமுவேலிடத்தில்‌ 
சாக்குபோக்குகளை சொல்லுகிறார்‌. 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


சவுல்‌ 


சொல்லுகிறார்‌. 


சாமுவேலிடத்தில்‌ பொய்‌ 
இந்த ஆடுகளும்‌ மாடுகளும்‌ 
தங்களுக்கு வேண்டும்‌ என்பதற்காகவே, 
இஸ்ரவேலர்‌ இவைகளை  அழித்துப்போட 
மனதில்லாமல்‌ தப்பவைத்தார்கள்‌. அவர்கள்‌ 
ஆடுகள்‌ மேலும்‌ மாடுகள்‌ மேலும்‌ 
ஆசைப்பட்டார்கள்‌. 


ஒருவேளை 
சொல்லுவதுபோல, 

பலியிடும்படிக்கு இவைகளைத்‌ 
வைத்திருந்தாலும்‌, கர்த்தர்‌ திருட்‌ 
பொருளின்மீது பிரியப்படுகிறவரல்ல. 
இஸ்ரவேலின்‌ தேவன்‌ பரிசுத்தர்‌. அவருக்கு 
பரிசுத்தமானதை மாத்திரமே பலியாகச்‌ 
செலுத்தவேண்டும்‌. கர்த்தருடைய பலிபீடமும்‌ 
பரிசுத்தமானது. பரிசுத்தமான பலிபீடத்திலே, 
திருட்டு பொருளை பலியாகவோ 
காணிக்கையாகவோ செலுத்தக்கூடாது. 


சவுல்‌ சொல்லுகிற சாக்குபோக்கான 
காரணங்களை செவிகொடுத்து கேட்பதற்கு 


கர்த்தர்‌. இந்த இராத்திரியிலே 
சொன்னதை உமக்கு, 
சாமு 15:16) என்று 
சவலும்‌, “சொல்லும்‌' என்று 
சாமுவேலிடம்‌ சொல்லுகிறார்‌. 


கர்த்தர்‌ சவுலை  இஸ்ரவேலின்மேல்‌ 
ராஜாவாக அபிஷேகம்பண்ணிவித்தார்‌. சவுல்‌ 
தன்னுடைய பார்வைக்கு 
சிறியவராயிருந்தபோது, அவர்‌ இஸ்ரவேலின்‌ 
கோத்திரங்களுக்கு தலைவரானார்‌ 
ரசாமு 1527). கர்த்தர்‌ சாதாரணமாகமிருந்த 
சவுலை உயர்த்தியிருக்கிறார்‌. கர்த்தர்‌ 
நம்முடைய ல 
நம்மை உயர்த்தும்போது, 
உயர்வாக நினைக்கக்கூடாது. 
நம்மைக்‌ குறித்து 
வந்துவிடக்கூடாது. நம்முடைய 

மறந்துவிடாமல்‌ 





f= FTN 
TT 


மறந்துவிடாமல்‌ 
கர்த்தருக்கு நன்றியுள்ளவர்களாயிருக்க 
வேண்டும்‌. நம்மிடத்தில்‌ சுயபெருமையும்‌, 
சுயமேட்மையும்‌ காணப்படுமென்றால்‌ அதை 
நம்மைவிட்டு நீக்கிப்போடவேண்டும்‌. 

கர்த்தர்‌ சவுலை  இஸ்ரவேலின்மேல்‌. 
ராஜாவாக  அபிஷேகம்பண்ணி வைத்தார்‌. 
கர்த்தருடைய ஒவ்வொரு கிரியைக்கும்‌ ஒரு 
தெய்வீக காரணமுண்டு. கர்த்தர்‌ 
காரணமில்லாமல்‌ எந்தக்‌ காரியத்தையும்‌ 
செய்வதில்லை. கர்த்தர்‌ சவுலை 
இஸ்ரவேலின்மேல்‌ ராஜாவாக 
அந்தகன்‌ ஈர்த்து அவரை நோக்கி, 
நீ அமலேக்கியராகிய அந்தப்‌ 
மனன்‌! சங்கரித்து, அவர்களை 
நிர்மூலமாக்கித்‌ தீருமட்டும்‌, அவர்களோடு 
யுத்தம்ண்ணு' சாமு 1598) என்று 
சொல்லி, கர்த்தர்‌ சவுலை அந்த வழியாய்‌ 
அனுப்பினார்‌ 

கர்த்தரே. சவலை. அனுப்புகிறார்‌ 
ஆகையினால்‌ சவுலின்‌ வேலை மிகவும்‌ 
எளிதாயிருக்கும்‌. 


அமலேக்கியருக்கு 
விரோதமான யுத்தத்திலே இஸ்ரவேலருக்கு 
நிச்சயமாய்‌ ஜெயமுண்டாகும்‌. கர்த்தர்‌ 
யுத்தத்தை, யுத்தம்‌ என்று அழைக்‌: 

இதை ஒரு யாத்திரை என்று அழைக்கிறார்‌ 
கர்த்தர்‌ சவுலை யுத்தத்திற்கு 
அனுப்பவதுபோல அனுப்பாமல்‌, 
ஒரு பிரயாணத்திற்கு அனுப்புவதுபோல, 
அவரை அந்த வழியாய்‌ அனுப்புகிறார்‌. 


சவுல்‌ நினைக்கக்கூடாது. கர்த்தர்‌ சொன்ன 
பிரகாரம்‌ அமலேக்கியராகிய அந்தப்‌ 
பாவிகளை சங்கரித்து. அவர்களை 
நிர்மூலமாக்கவேண்டும்‌. அவர்களுக்குரிய 
ஆடுகளையும்‌ மாடுகளையும்‌ 
சங்காரம்பண்ணவேண்டும்‌. 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


ஆனால்‌, சவுலோ கர்த்தருடைய 
சொல்லைக்‌ கேளாமல்‌ கொள்ளையின்மேல்‌ 
பறந்து, கர்த்தருடைய பார்வைக்கு, 
பொல்லாப்பானதை செய்கிறார்‌. சாமுவேலும்‌ 
சவலிடம்‌, “கர்த்தருடைய பார்வைக்கு 
பொல்லாப்பானதை செய்தது என்ன" என்று 
கர்த்தர்‌ சவுலை 
அவரை ராஜாவாக 
வைத்திருக்கிறார்‌. 
கோத்திரங்களுக்கு 
சவலுக்கு இவ்வளவும்‌ 
பெலிஸ்தருடைய 
பிரியமாயிருக்கிறார்‌. 
ஆசீர்வாதம்‌ சவுலுக்கு 
அதிகமாய்க்‌ கிடைத்திருக்கிறது. ஆனால்‌ 
சவுலோ அந்த ஆசீர்வாதங்களில்‌ 
திருப்தியடையாமல்‌, தனக்கு இன்னும்‌ 
அதிகமாய்‌ வேண்டும்‌ என்று 
பேராசைப்படுகிறார்‌. 


அவர்‌ இஸ்ரவேல்‌ 
தலைவராயிருக்கிறார்‌. 
இருந்தும்‌, 

கொள்ளையின்‌ மேலும்‌. 
கர்த்தருடைய 


அமலேக்கியருடைய 

நிர்மூலம்பண்ணி 

த 

கர்த்தருடைய 

அமலேக்கியரையும்‌, 

ர்களு உடமைகளையும்‌ சவுல்‌ 

நிர்மூலம்பண்ணவேண்டும்‌. ஆனால்‌ சவுலோ 

கர்த்தருடைய நாமமகிமையை 

நாடாமல்‌, தன்னுடைய சொந்த லாபத்தை 

நாடுகிறார்‌. கர்த்தருடைய வார்த்தைக்கு. 

ழ்ப்படிந்தால்‌ குர்த்தருடைய 

மகிமை உண்டாகும்‌. 

ஒரு லாபமும்‌ 

உண்டாகாது என்று சவுல்‌ தன்னைப்பற்றி 
யோசிக்கிறார்‌. 


ராஜாவாக. 
அரக ங்கிலித்த கர்த்தரைப்பற்றியும்‌, 
அவருடைய கட்டளைகளைப்பற்றியும்‌. 
யோசித்துப்‌ பார்க்காமல்‌, தன்னுடைய 
சொந்த நன்மைகளையும்‌, சுபஆசைகளையும்‌ 
யோசித்துப்‌ பார்க்கிறார்‌. இதனால்‌ 
சவுல்‌ கர்த்தருடைய சொல்லைக்‌ கேளாமல்‌, 
அமலேக்கியருடைய கொள்ளையின்மேல்‌ 
பறந்து, கர்த்தருடைய பார்வைக்கு 
பொல்லாப்பானதை செய்கிறார்‌ (சாமு 15:19). 





i a 
TT 


சாமுவேல்‌ தன்மீது 
குற்றங்களைச்‌ சொன்னாலும்‌, 
சாக்குபோக்கான பதில்களைச்‌ சொல்ல. 
சவுல்‌ ஆயத்தமாயிருக்கிறார்‌. சவுல்‌ 
சாமுவேலை நோக்கி: “நான்‌ கர்த்தருடைய 
சொல்லைக்‌ கேட்டு, கர்த்தர்‌ என்னை 
அனுப்பின வழியாய்ப்‌ போய்‌, அமலேக்கின்‌ 
ராஜாவாகிய ஆகாகைக்‌ கொண்டுவந்து, 
அமலேக்கியரைச்‌  சங்காரம்பண்ணினேன்‌" 
சாமு 15:20) என்று சொல்லுகிறார்‌. 
சாமுவேல்‌ சவலைப்‌ பார்த்து, “நீர்‌ 
கர்த்தருடைய சொல்லைக்‌ கேட்கவில்லை" 
என்று குற்றம்‌ சொல்லுகிறார்‌. சவுலோ, 
“நான்‌ கர்த்தருடைய சொல்லைக்கேட்டேன்‌” 
என்று அவருக்கு பதில்‌ சொல்லுகிறார்‌. 
கர்த்தர்‌ உம்மை அந்த 
என்று சொல்லுகிறார்‌. 
என்னை அனுப்பின 
வழியாய்ப்‌ போனேன்‌" என்று சாமுவேலுக்கு 
பிரதியுத்தரம்‌ சொல்லுகிறார்‌. 
சவல்‌ தன்னுடைய 
செய்கையையும்‌ 
தன்னிடத்தில்‌ ஒரு குற்றமும்‌ 
சாதிக்கிறார்‌. சவுல்‌ தன்னுடைய பார்வைக்கு 
பிரியமானதை செய்திருக்கிறார்‌. தன்னுடைய 
சுயபுத்தியினாலும்‌, சுயஞானத்தினாலும்‌: 
சிந்தித்துப்‌ பார்த்து, தான்‌ என்ன 
செய்யவேண்டுமென்று  தீர்மானித்தாரோ 
அதை சவுல்‌ செய்து முடித்திருக்கிறார்‌. 
கர்த்தரைவிட தனக்கு அதிக ஞானம்‌ 
இருப்பதாக சவுல்‌ நினைத்தும்‌ 
கொண்டிருக்கிறார்‌. அமலேக்கியரின்‌ 
ஆடுமாடுகளெல்லாவற்றையும்‌ 
நிர்மூலம்பண்ணுவதற்கு பதிலாக, 
உயிரோடு பிடித்து வந்து, 
பலியிடுவது ம 
செய்கையாகயிருக்கும்‌ 
நினைக்கிறார்‌. 
நிர்மூலம்பண்ணுவதற்கு பதிலாக 
கர்த்தருக்கு பலியிடலாம்‌ என்பது சவலின்‌ 
யோசனை, 


எத்தனை 
அதற்கு 


சவுல்‌ 
உம்முடைய 
கில்காலிலே 
கொள்ளையிலே. 
ஆடுமாடுகளிலே  பிரதானமானவைகளைப்‌ 
பிடித்துக்கொண்டு வந்தார்கள்‌” 
சாமு 15:21) என்று சொல்லுகிறார்‌. 


சாமுவேலிடம்‌ “ஜனங்களோ 
தேவனாகிய கர்த்தருக்குக்‌ 
பலியிடுகிறதற்காக, 
சாபத்தீடாகும்‌ 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மோசேயின்‌: 
ஜனத்தார்‌ 


காலத்தில்‌ இஸ்ரவேல்‌. 

மீதியானியருடைய 
ஆடுமாடுகளை நிர்மூலம்பண்ணாமல்‌, 
அவற்றை உயிரோடு பிடித்துக்கொண்டு 
வந்தார்கள்‌. அவர்கள்‌ அதிலே கர்த்தருக்கும்‌ 
பங்குகொடுத்தார்கள்‌. 

கர்த்தர்‌ மோசேக்குக்‌ 
கட்டளையிட்டபடியே, மோசேயும்‌ 
ஆசாரியனாகிய எலெயாசாரும்‌ செய்தார்கள்‌. 
படைவீரர்‌ கொள்ளையிட்ட பொருளில்‌, 
ஆறுலட்சத்து எழுபத்தையாயிரம்‌ ஆடுகளும்‌" 
(எண்‌ 31:31,32) 


மோசேயின்‌ காலத்திலே இஸ்ரவேலர்‌ 
மீதியானியருடைய ஆடுமாடுகளைப்‌ 
பிடித்துக்கொண்டு வந்ததுபோல, தாங்கள்‌ 
இப்போது அமகேக்கியரின்‌ ஆடுமாடுகளை 
பிடித்துக்கொண்டு வந்திருப்பதாக சவுல்‌ 
விவாதம்பண்ணுகிறார்‌. இதில்‌ கர்த்தருக்கும்‌. 
யங்குகொடுக்க ஆயத்தமாயிருக்கிறார்‌. 
ஆகையினால்‌ தாங்கள்‌ செய்வதில்‌ 
தப்பிதம்‌ ஒன்றும்‌ இல்லை என்று சவுல்‌ 
சாமுவேலிடத்தில்‌ விவாதம்பண்ணுகிறார்‌. 

இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ அமலேக்கியரின்‌ 
ஆடுமாடுகளை உயிரோடு 
பிடித்துக்கொண்டு வராமல்‌, அவர்களுடைய 
தேசத்திலேயே அவற்றை 
செய்திருந்தால்‌, 


அவை 
செத்துப்போகும்‌. 
ஆகாயத்துப்‌ கக்கம்‌ 
காட்டுமிருகங்களுக்கும்‌ இரையாகும்‌. 
ஆகாயத்துப்‌ பறவைகளும்‌ 
காட்டுமிருகங்களும்‌ அவற்றைப்‌ புசிப்பதற்கு 
பதிலாக, அவற்றை நிர்மூலம்பண்ணாமல்‌, 
பிடித்துக்கொண்டு வந்து, 
கில்காலிலே பலியிட்டால்‌, 


படுத்திக்கொண்டிருக்கிறார்‌. 
எது பிரியமானது என்பதை 

சவலுக்கு சொல்லுகிறார்‌. கர்த்தருக்கு 
பலியிடுவதைவிட. அவருக்கு கீழ்ப்படிவதே 
உத்தமம்‌ என்று சாமுவேல்‌ தெளிவாக 
சொல்லுகிறார்‌. 





f= FTN 
TT 


கர்த்தருக்குப்‌ பிரியமாயிருக்குமோ?' 
யைப்பார்க்கிலும்‌ கீழ்ப்படிதலும்‌, 
ஆட்டுக்கடாக்களின்‌ நிணத்தைப்பார்க்கிலும்‌ 
செவிகொடுத்தலும்‌ 

இரண்டகம்பண்ணுதல்‌. 

பாவத்திற்கும்‌, முரட்டாட்டம்பண்ணுதல்‌. 
அவபக்திக்கும்‌ விக்கிரகாராதனைக்கும்‌ 
சரியாய்‌ இருக்கிறது” ("சாமு 15:22,23) என்று 


கர்த்தருக்கு. 
வில்‌ களிக்க 
நம்முடைய மனச்சாட்சி 
சுத்தமுள்ளதாயிருக்கவேண்டும்‌. இதுவே 
கர்த்தருக்கு பிரியமானது. சர்வாங்க 


மிகவும்‌ பிரியமானது. 


நாம்‌ கர்த்தரை ஆராதிப்பதற்காக, 
சடங்காச்சார பிரமாணங்களை எவ்வளவுதான்‌ 
கைக்கொண்டாலும்‌, 


சடங்காச்சாரங்களும்‌, 

வழக்கங்களும்‌ கர்த்தருக்கு முன்பாக. 
வீணானவையாயிருக்கும்‌. அவற்றால்‌ நமக்கு 
ஒரு பிரயோஜனமும்‌ உண்டாகாது. 


“என்னத்தைக்கொண்டு. 
கர்த்தருடைய சந்நிதியில்‌ 
உன்னதமான  தேவனுக்‌( 
பணிந்துகொள்வேன்‌? 
கொண்டும்‌, ஒரு 
கன்றுக்குட்டிகளைக்கொண்டும்‌ 
சந்நிதியில்‌ வரவேண்டுமோ?' 
ஆப்டுக்கடாக்களின்பேரிலும்‌, 
ஒடுகிற 


நான்‌ 
க்க 
பாகப்‌ 
“தகனபலிகளைக்‌ 
வயது 

அவர்‌ 
ஆயிரங்களான 
எண்ணெயாய்‌ 


போக்க என்‌ முதற்பேறானவனையும்‌, 

ஆத்துமாவின்‌  பாவத்தைப்போக்க என்‌ 
கர்ப்பக்கனியையும்‌ கொடுக்கவேண்டுமோ? 
மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர்‌ 
உனக்கு வித்திருக்கிறார்‌; 
நியாயஞ்செய்து, இரக்கத்தைச்‌ சிநேகித்து, 
உன்‌ தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய்‌. 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


நடப்பதை அல்லாமல்‌ வேறே என்னத்தைக்‌ 
கர்த்தர்‌ உன்னிடத்தில்‌ கேட்கிறார்‌” 
(மீகா 6:6-8). 


'பலியை அல்ல இரக்கத்தையும்‌, தகன 
பலிகளைப்பார்க்கிலும்‌ தேவனை அறிகிற 
அறிவையும்‌, விரும்புகிறேன்‌" (ஓசி 6:6) 


இருதயத்தில்‌ 
உண்டாகிறது. நாம்‌ கீழ்ப்படியாமல்‌ 
போகும்போது, நமக்குள்ளே பாவம்‌ 
பிரவேசிக்கிறது. அந்தப்‌ பாவத்தை நிவிர்த்தி 
பலிசெலுத்துதல்‌ 
பாவம்‌ இல்லையென்றால்‌ 

பலிசெலுத்துவதும்‌ தேவையில்லை. 
பலிபீடத்தின்மேல்‌ 
வெள்ளாட்டுக்‌ 


கீழ்ப்படிதல்‌. சுத்த 


கர்த்தருடைய 
காளைகளையும்‌, 
கடாக்களையும்‌ 


சாமுவேல்‌. 

இந்த தத்த உணர்ந்தவராக, “பலியைப்‌ 

பார்க்கிலும்‌ கீழ்ப்படிதலும்‌, 

ஆப்டுக்கடாக்களின்‌ நிணந்தைய்‌ பார்க்கறும்‌ 

'விகொடுத்தலும்‌ உத்தமம்‌ என்று 
வதன்‌ 


நம்முடைய சுயசித்தம்‌ கர்த்தருடைய 
சித்தத்தோடு போட்டி போடக்கூடாது. 
நம்முடைய சித்தத்திற்தேற்ற பிரகாரம்‌ 
கர்த்தர்‌ தம்முடைய சித்தத்தை மாற்றிக்‌ 
கொள்ளவேண்டும்‌ என்று எதிர்பார்க்கவும்‌. 
கூடாது. நாமே நம்முடைய சுயசித்தங்களை, 
கர்த்தருடைய சித்தத்திற்கேற்ற 
பிரகாரம்‌ மாற்றியமைத்துக்கொள்ளவேண்டும்‌. 
கர்த்தருடைய சித்தத்திற்கும்‌ திட்டத்திற்கும்‌ 
கீழ்ப்படியவேண்டும்‌.. 


நாம்‌ கர்த்தருடைய சித்தத்திற்கு. 
கீழ்ப்படியாமல்‌, அவருடைய வார்த்தைக்கு 
விரோதமாய்‌ கலகம்பண்ணும்போது, 
கர்த்தருடைய கோபம்‌ நம்மீது வருகிறது. 
இதையே முரப்டாட்டம்‌ என்றும்‌, 
என்றும்‌. கடின 
சொல்லுகிறோம்‌. 
விக்கிகரகாரதனையை 
பேய்த்தனத்தைப்போலவும்‌ 
விரோதமான பாவமாயிருக்கிறது. 





f= FTE 
TT 


சாமுவேல்‌ இந்த சத்தியத்தை சவலுக்கு 
தெளிவுபடுத்துகிறார்‌ 
பில்லிசூனிய 


'இரண்டகம்பண்‌ ணுதல்‌. 

பாவத்திற்கும்‌, 
முரட்டாட்டம்பண்ணுதல்‌ அவபக்திக்கும்‌ 
விக்கிரகாராதனைக்கும்‌ சரியாய்‌ இருக்கிறது” 
சாமு 15:23) என்று சாமுவேல்‌ சவுக்கு 
சொல்லுகிறார்‌. 


விக்கிரகாராதனைகாரர்கள்‌ 
தங்களுக்கு விக்கிரக தெய்வங்களை 
ஸ்தாபிக்கிறார்கள்‌. விக்கிரகாராதனை 
கர்த்தருக்கு விரோதமான பாவம்‌. இது 
கர்த்தருடைய கட்டளையை  மீறுகிற செயல்‌. 
கர்த்தருக்கு, கீழ்ப்படியாதவர்கள்‌, 
விக்கிரகங்களை ஆராதிக்காவிட்டாலும்‌, 
இவர்கள்‌ உண்மையான தேவனுக்கு 
கீழ்ப்படியாமல்‌ போகிறார்கள்‌. கீழ்ப்படியாமையும்‌ 
கர்த்தருக்கு விரோதமான பாவம்‌. 

அன்றியும்‌ ஒரே 
கீழ்ப்பியாமையினாலே 
பாவிகளாக்கப்பட்டதுபோல, ஒருவருடைய 
கீழ்ப்படிதலினாலே அநேகர்‌ 
நீதிமான்களாக்கப்படுவார்கள்‌" (ரோம 549). 


“மாம்சசிந்‌ மரணம்‌: ஆவியின்‌ 
சிந்தையோ | ஜீவனும்‌. சமாநானமுமாக்‌ 
எப்படியென்றால்‌, மாம்சசிந்தை தேவனுக்கு 
விரோதமான பகை; 
நியாயப்பிரமாணத்துக்குக்‌ 
கீழ்ப்படியக்கூடாமலும்‌ 
மாம்சத்துக்குட்பட்டவர்கள்‌ 
பிரியமாயிருக்கமாட்டார்கள்‌"' (ரோம 8:6-8). 

சாமுவேல்‌ சவுலின்‌ கீழ்ப்டியாமையை 
கடிந்து சொல்லிவிட்டு, அவருக்கு. 
கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பையும்‌ 
அறிவிக்கிறார்‌. சாமுவேல்‌ சவுலைப்‌ பார்த்து, 
நீர்‌ கர்த்தருடைய வார்த்தையைப்‌ 
புறக்கணித்தபடிமினாலே அவர்‌ உம்மை 
ராஜாவாயிராதபடிக்குப்‌ பறக்கணித்துத்‌ 
தள்ளினார்‌' (சாமு 15:23) என்று 
சொல்லுகிறார்‌... செப்துவஜிந்த்‌ பதிப்பில்‌ 
கர்த்தர்‌ உம்மை ஒன்றுமில்லாமல்‌ 
வெறுமையாக்கிப்போட்டார்‌ என்று 
பொருள்படுமாறு எழுதப்பட்டிருக்கிறது. 


மனுஷனுடைய 
அநேகர்‌ 


கர்த்தர்‌ நம்மை ஆளுகை செய்வதற்கு, 

ம்மை கர்த்தருக்கு 
ஒ்புக்கொடுக்கவேண்டும்‌ கர்த்தர்‌ 
நம்மை ஆளுகை செய்யக்கூடாது என்று 
நினைப்போமென்றால்‌, நாம்‌ மற்ற 
மனுஷரை 


ஆளுகை 
செய்வதற்கு தகுதியற்றவர்களாயிருப்போம்‌. 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நாம்‌ மற்றவர்களை 
செய்யவேண்டுமென்றால்‌, 
ஆளுகை செய்வதற்கு, 
முதலாவதாக, 
ஒப்புக்கொடுக்கவேண்டும்‌. 


கர்த்தர்‌ நம்மை 
நம்மை நாமே 
கர்த்தருக்கு 


சாமுவேலின்‌ சால்வை 
1சாமு 15:24-81 


சாமு 1524. 


அப்பொ சவுல்‌ 
தகக ர 
கட்டளையையும்‌. 
வார்த்தைகளையும்‌ 
பாவஞ்செய்தேன்‌; 
நான்‌ ஜனங்களுக்குப்‌ பயந்து, 
அவர்கள்‌ சொல்லைக்‌ கேட்டேன்‌. 


மீறின தினாலே. 


1சாமு 15:25. இப்போதும்‌ தீர்‌ என்‌ 
பாவத்தை. மன்னித்து, நான்‌ 
கர்த்தரைப்‌ பணித்துகொள்ளும்படிக்கு, 
என்னோடே கூடத்‌. 'திரும்பிவாரும்‌ 
என்றான்‌. 


சாமு 15:98, 
பார்த்து; நாண்‌. 
திரும்பிவருவதில்லை; கர்த்தருடைய 
வார்த்தையைப்‌ புறக்கணித்தீர்‌; 
நீர்‌ இஸ்ரவேலின்‌ மேல்‌ 
ராஜாவாயிராதபடிக்கு, கர்த்தர்‌ 
உம்மையும்‌ புறக்கணித்துத்‌ தன்னினார்‌ 
என்றான்‌. 


சாமுவேல்‌ சவுலைப்‌ 
உம்மோடேகூடத்‌ 


சோமு 15:27. போகும்படி சாமுவேல்‌ 
திரும்புகிறயோது, சவுல்‌, அவன்‌ 
சால்வையின்‌ தொங்கலைப்‌ 
பீடித்துக்கொண்டான்‌, அது 
கிழித்துபோயிற்று. 


சோமு 15:28. அப்பொழுது சாமுவேல்‌ 
அவனை நோக்கி: கர்த்தர்‌ இன்று 
உம்மிடத்திலிருத்த இஸ்ரவேலின்‌: 
ராஜ்யத்தைக்‌ கிழித்துப்போட்டு;. 
உம்மைப்பார்க்கிலும்‌ 
உத்தமனாயிருக்கிற உம்முடைய 
தோழனுக்கு அதைக்‌ கொடுத்தார்‌ 


இஸ்ரவேலின்‌ 
பொய்‌ 


1சாமூ 15:29. 
 ஜெயபலமானவர்‌ 
சொல்லுகிறதும்‌ இல்லை; 
தாம்‌ சொன்னதைப்பற்றி. 
மனஸ்தாபப்படுகிறதும்‌ இல்லை; மனம்‌ 
மாற அவர்‌ மனுஷன்‌ அல்ல என்றான்‌. 





f= a 
TT 


கோமு 15:30. அதற்கு அவன்‌: நான்‌ 
பாவஞ்செய்தேன்‌; இப்போது என்‌ 
ஜனத்தின்‌ மூப்பருக்கு முன்பாகவும்‌, 
இஸ்ரவேலுக்கு முன்பாகவும்‌ தீர்‌ 
என்னைக்‌  கணம்பண்ணி, நான்‌ 
உம்முடைய தேவனாகிய கர்த்தரைப்‌ 
பணித்துகொள்ளும்படிக்கு, என்னோடே. 
கூடத்‌ திரும்பிவாரும்‌ என்றான்‌. 


கோமு 15:81. அப்பொழுது சாமுவேல்‌ 
திரும்பிச்‌ சவுலுக்குப்‌ பின்சென்‌ றான்‌; 
சவுல்‌ கர்த்தரைப்‌ பணித்துகொண்டான்‌. 


at ம்க்‌ இகம்‌ 


வனத்‌. சொன்னார்‌ 
துன்‌ ங்கு வன 
நியாயப்படுத்தினார்‌. சாமுவேல்‌. 
சவுலைப்பார்த்து, உம்மை 
ராஜாவாயிராதபடிக்கு புறக்கணித்து, 
தள்ளினார்‌" என்று சொன்னவுடன்‌, சவுலின்‌ 


கர்த்தர்‌ 


அப்போதுதான்‌ 


அவர்‌ 
உணர 


மனமாற்றமுண்டாகவில்லை. 


சவுக்கு வரப்போகும்‌ தண்டனையை 
சாமுவேல்‌ அறிவிக்கும்‌ வரையிலும்‌, 
தன்னிடத்தில்‌ பாவம்‌ இருப்பதை சவுல்‌ 
அங்கீகரிக்கவே இல்லை. இப்போதோ 
ராஜ்யபாரம்‌ தன்னைவிட்டு நீங்கப்போகிறது. 
என்னும்‌ செய்தி அவருடைய இருதயத்தைத்‌ 


தன்னைவிட்டு நீங்கிப்போயிற்று என்பதைக்‌ 

குறித்த பயம்‌. 

சவல்‌ தன்னுடைய 

உணருகிறார்‌. தன்னுடைய 

மன்னிக்குமாறு சவுல்‌ கர்த்தரிடத்தில்‌ 

வேண்டிக்கொள்ளாமல்‌  சாமுவேலிடத்தில்‌ 

வேண்டிக்கொள்கிறார்‌. இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 

தன்னுடைய மதிப்பையும்‌, 

சாமுவேல்‌ ஒருவரால்‌. 

உயர்த்த முடியும்‌ என்று 

சவுல்‌ நினைக்கிறார்‌. சாமுவேல்‌ சொன்னால்‌ 

ஜனங்கள்‌ செவிகொடுத்து 

சாமுவேல்‌ கர்த்தருடைய 

தீர்க்கதரிசி என்பதை இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 
எல்லோரும்‌ அறிந்திருக்கிறார்கள்‌. 


பாவத்தை 
பாவத்தை 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


ராஜாவாக. அபிஷேகம்‌: 

அதே சாமுவேல்‌ 

சவலுக்கு விரோதமாக 

கர்த்தருடைய வார்த்தையைச்‌ சொல்லுகிறார்‌. 
" ராஜாவாமிராதபடிக்கு 

என்னும்‌ 

சொன்னால்‌, 


இஸ்ரவேல்‌ 
மதிப்பும்‌ 


நம்பிவிடுவார்கள்‌. சவலுக்கு 

ஜனங்கள்‌ மத்தியில்‌ 
மரியாதையும்‌ இருக்காது. 

சந்தோஷப்படுத்தினால்‌, 

ஆதரவான 

வார்த்தைகளையும்‌, சாதகமான 

வார்த்தைகளையும்‌ சொல்லுவார்‌ என்று 

எதிர்பார்க்கிறார்‌. அவருக்கு 

கொடுக்கவும்‌ சவுல்‌ 

ஆகையினால்‌ சவுல்‌ 

பாவங்களை கர்த்தரிடத்தில்‌ 

செய்வதற்கு பதிலாக, 
சாமுவேலிடத்தில்‌ அறிக்கை செய்கிறார்‌. 


அப்பொழுது சவுல்‌. சாமுவேலை 
க நன்‌ கர்த்தருடைய கட்டளையையும்‌ 


வார்த்தைகளையும்‌ 
மீறினதினாலே பாவஞ்செய்தேன்‌;: 
நான்‌ ஜனங்களுக்குப்‌ பயந்து, அவர்கள்‌ 
சொல்லைக்‌ கேட்டேன்‌. 

என்‌ பாவத்தை 

கர்த்தரைப்‌ பணிந்துகொள்ளும்படிக்கு, 
என்னோடேகூடத்‌ திரும்பிவாரும்‌" 
சாமு 15:24.25) என்று சொல்லுகிறார்‌. 


சவுல்‌ சாமுவேலை 

ஸ்தானத்திற்கு உயர்த்துகிறார்‌. 
மாத்திரமே மனுஷருடைய பாவங்களை 
மன்னிக்க முடியும்‌. சவுலோ  சாமுவேலைப்‌ 
பார்த்து. “நீர்‌ என்‌ பாவத்தை மன்னியும்‌” 
என்று கேட்கிறார்‌. சவுலுடைய பார்வையில்‌, 
சாமுவேல்‌ கர்த்தருக்கும்‌ தனக்கும்‌ 
இடையிலுள்ள மத்தியஸ்தராக தெரிகிறார்‌. 
தன்னுடைய சார்பாக சாமுவேல்‌ 
கர்த்தரிடத்தில்‌ ஜெபம்பண்ணவேண்டும்‌. 
என்று சவல்‌ எதிர்பார்க்கிறார்‌. 


கர்த்தருடைய 
கர்த்தரால்‌ 





i= FTE 
TT 


சவுல்‌ சாமுவேலிடத்தில்‌, “நீர்‌ என்‌ 
பாவத்தை மன்னித்து, நான்‌ கர்த்தரைப்‌ 
பணிந்துகொள்ளும்படிக்கு, என்னோடேகூடத்‌ 
திரும்பிலாரும்‌' சாமு 15:25) 
சொல்லுகிறார்‌. சவுல்‌ ம 
பாவங்களை அங்கீகரித்தாலும்‌, 

பாவம்‌ செய்ததற்கான 

சொல்லுகிறார்‌. நான்‌ 

பயந்து அவர்கள்‌ 

என்று சலல்‌ சொல்லுகிறார்‌. 
சூழ்நிலையில்கூட, தன்னுடைய பாவங்களுக்கு 
தானே காரணம்‌ என்பதை சவுல்‌ 
இன்னும்‌ அங்கீகரிக்கவில்லை. 


சவுல்‌ தன்னுடைய 
ராஜாசனத்தையும்‌, ந பதிவையும்‌ 
மரியாதையையும்‌, அந்தஸ்தையும்‌ 
பார்த்துக்கொண்டரு்கிறார்‌ 

இழந்தாலும்‌ மனுஷர்‌ மத்தியிலே. தன்னுடைய 
அந்தஸ்தை இழந்துவிடக்கூடாது என்று 
சவுல்‌ பிடிவாதமாயிருக்கிறார்‌. ஜனங்கள்‌ 
சவுலை. மதிக்கவில்லையென்றால்‌, 
அவருக்கு விரோதமாகக்‌. 
கலகம்பண்ணாவார்கள்‌. சவலை உதாசீனம்‌ 
பண்ணுவார்கள்‌. சவுலின்‌ கட்டளைக்கு 
கீழ்ப்படியமாட்டார்கள்‌. 


சாமுவேல்‌ தன்னோடு கூடமிருந்தால்‌, 
அதுவே தன்னுடைய உயர்ந்த அந்தஸ்துக்கு 
அடையாளமாயிருக்குமென்று சவுல்‌ 
எதிர்பார்க்கிறார்‌ நான்‌ கர்த்தரைப்‌ 
பணிந்துகொள்ளும்டிக்கு என்னோடேகூட 
திரமபி வாரும்‌ என்று சவுல்‌ 

சாமுலேலிடத்தில்‌ சொல்லுக. சாமுவேல்‌ 


ராஜ்யபாரத்தையும்‌, தன்னு 
அந்தஸ்தையும்‌ இழந்துவிடக்கூடாது என்பதில்‌ 
குவனமாயிருக்கிறார்‌. 
ஏற்கெனவே, 
வார்த்தையைப்‌ 
அவர்‌ உம்மை 
ராஜாவாயிராதபடிக்கு புறக்கணித்து 
தள்ளினார்‌" சாமு 15:23) என்று 
கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பைச்‌ சொன்னார்‌. 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


கர்த்தர்‌ வாக்குமாறாதவர்‌. நம்முடைய 
பாவங்களுக்கு நாம்‌ உண்மையாய்‌ 
மனந்திரும்பினால்‌, நம்முடைய பாவங்களை 
மன்னிப்பதற்கு கர்த்தர்‌ கிருபையும்‌. 
இரக்கமுமுள்ளவர்‌. நம்முடைய பாவங்களை 
பறந்தால்‌ நாம்‌  வாழ்வடையமாட்டோம்‌. 

தன்னுடைய பாவங்களை 
ன றத்‌ பாவங்களுக்கு 
ஜனங்களே காரணம்‌ என்று சொல்லுகிறார்‌. 
நான்‌ ஜனங்களுக்கு பயந்து அவர்கள்‌ 
சொல்லைக்கேட்டேன்‌" சாமு 15:24) என்று 
சவுல்‌ சொல்லுகிறார்‌. 


கர்த்தர்‌ சவலின்‌ பாவங்களை 
மன்னிக்கவில்லை, சாமுவேல்‌ சவலுக்கு 
விரோதமான கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பை 
இங்கு மறுபடியும்‌ சொல்லுகிறார்‌. 
“கர்த்தருடைய வார்த்தையைப்‌ புறக்கணித்தீர்‌; 
நீர்‌ இஸ்ரவேலின்மேல்‌ ராஜாவாயிராதபடிக்கு, 
கர்த்தர்‌ உம்மையும்‌ புறக்கணித்து 

தள்ளினார்‌" சாமு 15:26) என்று சாமுவேல்‌ 
சவலுக்கு சொல்லுகிறார்‌. 


சவல்‌ கர்த்தருடைய வார்த்தையைப்‌ 
புறக்கணித்து தள்ளினார்‌. வத்த ச்‌ 
புறக்கணித்து தள்ளிவிடுகிறார்‌. கர்த்தர்‌ 
சவலைப்‌ புறக்கணிக்கும்போது, சாமுவேல்‌ 
சவுலை ஏற்றுக்கொள்ள முடியாது. 
சவுல்‌. சாழுவேலிடத்தில்‌, “இப்போதும்‌ 
நீர்‌ என்‌ பாவத்தை மன்னித்து, நான்‌ 
கர்த்தரைப்‌ பணிந்துகொள்ளும்படிக்கு, 
என்னோடேகூடத்‌ திரும்பிவாரும்‌" 
சாமு 15:25) என்று ம்போது 
சாமுவேல்‌ 

உம்மோடேகூட 

(சாமு 15:26) என்று கறு 


சாமுவேல்‌  சவுலைவிட்டுப்போகும்படி 
திரும்புகிறார்‌. சாமுவேலின்‌ சரீரத்திலே ஒரு 
சால்வை தொங்கிக்கொண்டிருக்கிறது. 
சவலுக்கோ சாமுவேலை விட்டுவிட 
மனதில்லை. சவுல்‌. சாமுவேலுடைய 
சால்வையின்‌. தொங்கலைப்‌ 
பிடித்துக்கொள்கிறார்‌. அது கிழிந்துபோயிற்று 
சாமு 1527). சாமுவேல்‌ இந்த 
சம்பவத்தைக்கூட ஒரு அடையாளமாகப்‌ 
பயன்படுத்தி, சவுக்கு விரோதமான 
கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பை 
சொல்லுகிறார்‌. 





i FTE 
TT 


அப்பொழுது சாமுவேல்‌ சவலை 
நோக்கி: கர்த்தர்‌ “இன்று உம்மிடத்திலிருந்த 
இஸ்ரவேலின்‌ ராஜ்யத்தைக்‌ கிழித்துப்போட்டு; 
உம்மைப்பார்க்கிலும்‌ தத்ர 
உம்முடைய தோழனுக்‌। அதைக்‌ 
கொடுத்தார்‌" சாமு ட்‌] என்று 
ர்‌. சாமுவேலின்‌ சால்வை 

கர்த்தர்‌ இஸ்ரவேலின்‌ 
கிழித்துப்போட்டதற்கு 


சால்வையை சவுல்‌: 

அந்த சால்வை கிழிவதற்கு. 

சவுலே காரணம்‌. அதுபோலவே இஸ்ரவேலின்‌ 

ராஜ்யம்‌ கிழிந்துபோவதற்கு சவுலே 

காரணமாயிருக்கிறார்‌. “உம்மைப்‌ பார்க்கிலும்‌ 

உத்தமனாயிருக்கிற உம்முடைய ம்‌ 
என்பது தாவீதைக்‌ 

வாக்கியம்‌. பிற்காலத்தில்‌ தாவீது சவலின்‌ 

சால்வை தொங்கலை அறுத்துக்கொள்கிறார்‌. 


அப்பொழுது தாவீதின்‌ மனுஷர்‌ 
அவனை நோக்கி: இதோ, நான்‌ உன்‌ 
சத்துருவை உன்‌ கையில்‌ ஒப்புக்கொடுப்பேன்‌;: 
உள்‌ பார்வைக்கு நலமானபடி 
அவனுக்குச்‌ செய்வாயாக என்று கர்த்தர்‌ 
உன்னோடே சொன்ன நாள்‌ இதுதானே 
என்றார்கள்‌; தாவீது எழுந்திருந்துபோய்‌, 
சவலுடைய  சால்வையின்‌ தொங்கலை. 
மெள்ள அறுத்துக்கொண்டான்‌" சாமு 24:4). 


தன்னுடைய சால்வை கிழிந்துபோனதை 
சவுல்‌. பார்க்கிறார்‌. அப்போது சவுல்‌ 
தன்னுடைய மனதிலே, நான்‌ சாமுவேலுடைய 
வையின்‌ தொங்கலைப்‌ 
பத்த பொன்டைப்‌ அப்போது. 
அது கிழிந்துபோனதையும்‌ நினைத்துப்‌ 
பார்க்கிறார்‌ அப்போது சாமுவேல்‌. 
தனக்கு சொன்ன வார்த்தை இப்போது. 
சவலின்‌ நினைவுக்கு வருகிறது. சவுல்‌. 
சால்வையின்‌ தொங்கலை: 
தாவீதைப்‌ பார்த்து 
'நீ நிச்சயமாக ராஜாவாய்‌ இருப்பாய்‌ என்றும்‌. 
இஸ்ரவேலின்‌ ராஜ்யபாரம்‌ உன்‌ கையில்‌ 
நிலைவரப்படும்‌ என்றும்‌ அறிவேன்‌" 
சாமு 24:20) என்று சொல்லுகிறார்‌. 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


கர்த்தர்‌ நேற்றும்‌ இன்றும்‌ என்றும 
மாறாதவர்‌. சாமுவேல்‌ சவுக்கு 
கர்த்தருடைய குணாதிசயங்களை எடுத்துச்‌ 
சொல்லுகிறார்‌. “இஸ்ரவேலின்‌ 
ஜெயபலமானவர்‌ பொய்சொல்லுகிறதும்‌ 

; தூம்‌ சொன்னதைப்பற்றி 
மனஸ்தாபப்படுகிறதும்‌ இல்லை: மனம்‌ 
மாற அவர்‌ மனுஷன்‌ அல்ல" (சாமு 15:29) 
என்று சாமுவேல்‌ சொல்லுகிறார்‌. 


அதற்கு சவுல்‌: “நான்‌ பாவஞ்செய்தேன்‌;: 
இப்போது என்‌ ஜனத்தின்‌ மூப்பருக்கு 
முன்பாகவும்‌, இஸ்ரவேலுக்கு முன்பாகவும்‌ 
நீர்‌ என்னைக்‌ கனம்பண்ணி, நான்‌ 
உம்முடைய தேவனாகிய கர்த்தரைப்‌ 
பணிந்துகொள்ளும்படிக்கு, என்னோடே கூடத்‌ 
திரும்பிவாரும்‌' (சாமு 15:20) என்று 
சொல்லுகிறார்‌. அப்பொழுது சாமுவேல்‌ 
திரும்பிச்‌ சவலுக்குப்‌ பின்செல்கிறார்‌;: 
சவுல்‌ கர்த்தரைப்‌ பணிந்துகொள்கிறார்‌ 
சாமு 15:31) 


ஆகாகு 
சாமு 15:32-85 
0௪. 15:92. பின்பு சாமுவேல்‌: 
அ ன்‌ ராஜாவாகிய ஆகாகை 
என்னிடத்தில்‌ கொண்டுவாருங்கள்‌ 
என்றான்‌; ஆகாக்‌ சந்தோஷமாய்‌ 
அவனிடத்தில்‌ வந்து, மரணத்தின்‌ 
கசப்பு அற்றுப்போனது நிச்சயம்‌ 
என்றான்‌. 


சோமு. 15:38. வேல்‌: 
உன்‌ பட்டயம்‌ ஸ்திரீகனைப்‌ 
பின்னையற்றவர்கனாக்கின துபோல, 
ஸ்திரீகளூுக்கள்னே உன்‌ தாயும்‌ 
பின்னையற்றவனாவான்‌ என்று 
சொல்லி; சாமுவேல்‌ கில்காலிலே. 
கர்த்தருக்கு முன்பாக  ஆகாகைத்‌ 
துண்டித்தூப்போட்டாள்‌. 


சோமு 1584. பின்பு சாமுவேல்‌ 
ராமாவுக்குப்‌ போனான்‌; சவுலோ 
தன்‌ ஊராகிய கிடியாவிலிருக்கிற 
தன்‌ வீட்டுக்குப்‌ போய்விட்டான்‌. 





i= FTE 
TT 


காமு 15:35. சவுல்‌ மரணமடையும்‌ 
நான்மட்டும்‌ சாமுவேல்‌ அப்புறம்‌. 
அவனைக்‌ கண்டு பேசவில்லை; 
இஸ்ரவேலின்‌ மேல்‌ 
ராஜாவாக்கினதற்காகக்‌ 
மனஸ்தாபப்பட்டதினிமித்தம்‌, 
சாமுவேல்‌ சுவுலுக்காகத்‌. 
துக்கித்துக்கொண்டிருத்தான்‌.. 

சாமுவேல்‌ கர்த்தருடைய தீர்க்கதரிசி. 
தீர்க்கதரிசிகள்‌ ராஜாக்களைவிடவும்‌ 
பெரியவர்கள்‌ கர்த்தர்‌ எரேமியா 
தீர்க்கதரிசியை ஆசிர்வதித்தார்‌. கர்த்தர்‌ 
எரேமியாவை ராஜாவைவிட பெரியவராக 
உயர்த்தினார்‌. 


“கர்த்தர்‌ தமது கரத்தை நீட்டி, என்‌ 
வாயைத்‌ தொட்டு: இதோ, என்‌ 
வார்த்தைகளை உன்‌ வாயிலே வைக்கிறேன்‌. 
பார்‌, பிடுங்கவும்‌, இடிக்கவும்‌, அழிக்கவும்‌, 
குலிழ்க்கவும்‌, கட்டவும்‌, நாட்டவும்‌ உன்னை 
நான்‌ இன்றையதினம்‌ ஜாதிகளின்‌ மேலும்‌ 
ராஜ்யங்களின்மேலும்‌ ஏற்படுத்தினேன்‌ என்று 
கர்த்தர்‌ என்னுடனே சொன்னார்‌" 
(எரே 1:910). 


சவுல்‌ இஸ்ரவேல்‌. தேசத்திற்கு 
ராஜாவாயிருந்தாலும்‌, சாமுவேல்‌ அந்த 
தேசத்திற்கு தீர்க்கதரிசியாயிருந்தாலும்‌,. 
சாமுவேலே சவுலைவிட 

வராயிருக்கிறார்‌. சாமுவேல்‌ ஆகாகை 
கர்த்தருக்கு முன்பாக துண்டித்து 
போடுகிறார்‌. சவுல்‌ அமலேக்கின்‌ 
ராஜாவாகிய ஆகாகை தன்னிடத்தில்‌ 
கொண்டு வந்து வைத்திருந்தார்‌ (சாமு 
15:20). சவுல்‌ ஆகாகை கொல்லவில்லை. 
ஒருவேளை தன்னைப்போல ஆகாகும்‌ ஒரு 
ராஜாவாயிருக்கிறார்‌ என்று நினைத்து. 
சவல்‌ அவருக்கு மரியாதை கொடுத்து, 
அவரைக்‌ கொல்லாமல்‌ விட்டிருப்பதற்கு. 
வாய்ப்பிருக்கிறது. 

ஆகாகும்‌ சவுலைப்போல 
யுத்தமனுஷன்‌. ஆகாகு இதுவரையிலும்‌: 
சவுலின்‌ பட்டயத்திற்கு தப்பித்திருக்கிறார்‌. 
ஆகாகின்‌ பார்வையில்‌ 'சவலைவிட 
சாமுவேலே நல்லவராக தெரிகிறார்‌. 
சாமுவேல்‌ கர்த்தருடைய தீர்க்கதரிசி. அவர்‌ 
யுத்தம்பண்‌ ணுகிறவரல்ல. சாமுவேலின்‌ 
கையில்‌ பட்டயம்‌ இருக்காது. ஆகையினால்‌ 
தன்‌ உயிருக்கு ஆபத்து இருக்காது என்று 
ஆகாகு நினைக்கிறான்‌. 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சாமுவேல்‌ இஸ்ரவேல்‌ ஜனத்தாரிடத்தில்‌, 
“அமலேக்கின்‌ ராஜாவாகிய ஆகாகை 
என்னிடத்தில்‌ கொண்டுவாருங்கள்‌” சாமு 
15:32) என்று சொல்லுகிறார்‌. அவர்கள்‌ 
ஆகாகை. சாழுவேலிடத்தில்‌ கொண்டு 
வருகிறார்கள்‌. ஆகாகும்‌ மிகவும்‌ 
சந்தோஷமாய்‌ சாமுவேலிடத்தில்‌ வருகிறான்‌. 
மரணத்தின்‌ கசப்பு அற்றுப்போனது 
நிச்சயம்‌” (சாமு 15:32) என்று 
ஆகாகு சொல்லுகிறான்‌. சாமுவேல்‌ வயதில்‌ 
முதிர்ந்தவர்‌. அவர்‌ ஒரு தீர்க்கதரிசி. அவர்‌ 
அர்த்‌ மனுஷன்‌. ஆகையினால்‌ 
சாமுவேல்‌ மூலமாய்‌ தனக்கு மரணம்‌ வராது 
என்று ஆகாகு நினைக்கிறான்‌. 


சாமுவேலோ ஆகாகின்‌ 
பாவங்களையும்‌, அவனுடைய 
முன்னோர்களின்‌ பாவங்களையும்‌ அவனுக்கு 
முன்பாக எடுத்துச்‌ சொல்லி, அவனை 
துண்டித்துப்போடுகிறார்‌. 

சாமுவேல்‌ ஆகாகிடம்‌, “உன்‌ பட்டயம்‌ 
ஸ்திரீகளைப்பிள்ளையற்றவர்களாக்கினதுபோ 
ல, ஸ்திரீகளுக்குள்ளே உன்‌ தாயும்‌ 
பிள்ளையற்றவளாவாள்‌" ன்‌ 
சொல்லுகிறார்‌ சாரல்‌ 
கர்த்தருக்கு முன்பா! 
துண்டித்துப்போடுகிறார்‌ சாம்‌ 15:33. 


பின்பு சாமுவேல்‌ 
போகிறார்‌: சவுலோ த்‌ 
கிபியாவிலிருக்கற தன்‌ வீட்டுக்குப்‌ 
போய்விடுகிறார்‌. சவல்‌ மரணமடையும்‌ 
நான்மட்டும்‌ சாமுவேல்‌ அப்புறம்‌ சவலைக்‌ 
கண்டு பேசவில்லை: இஸ்ரவேலி. 
ன்மேல்‌ சவுலை ராஜாவாக்கினதற்காகக்‌ 
கர்த்தர்‌ மனஸ்தாபப்பட்டதினிமித்தம்‌, 
சாமுவேல்‌  சவுலுக்காகத்‌ துக்கித்துக்‌. 
கொண்டிருக்கிறார்‌ (1சாமு 15:34,35) 


இஸ்ரவேலுக்கு 

ராஜாவாமிருந்தாலம்‌ கர்த்தருடைய 

சவுல்‌ கர்த்தரால்‌ 

தள்ளிவிடப்பட்டவராகவே 

சாமுவேலம்‌ சவலைப்‌ 

அவரை ராஜாவாக 

அவரை கர்த்தரால்‌ 

தள்ளிலிடப்பட்டவனாகவே 

சாமுவேல்‌ சவுலை விட்டுவிட்டு 

தன்னுடைய சொந்த ஊராகிய ராமாவுக்குப்‌ 

போகிறார்‌. ஆனாலும்‌ சாமுவேல்‌ 
'சவலுக்காக துக்கித்துக்கொண்டிருக்கிறா 


என்று 
கில்காலிலே 
காகைத்‌ 


ராமாவுக்குப்‌ 


தன்‌ ஊராகிய 


சவுல்‌ 





E யி 1 சாமுவேல்‌ - விரிவுரை im 
ரா 1 SAMUEL - COMMENTARY யப்‌ 


சவுல்‌ சவுந்தரியமுள்ளவர்‌. அவர்‌ நல்ல 
யுத்தவீரர்‌, அவருக்கு நல்ல பம 
இருந்தது. கர்த்தர்‌ 


இல்ரவேறுக்கு ராஜாவாக தெரிந்தெடத்தார்‌ 
ர்த்தினார்‌ 


சவலுக்காக துக்கித்துக்கொண்டிருக்கிறார்‌. 





f= FTE 
TT 


தாவீதின்‌ 
அதிகாரத்திலிருந்து 


ராஜாவாக 
கர்த்தர்‌ 

கொடுக்கிறார்‌ சாமு 169-5. 

எல்லா குமாரரையும்‌ சாமுவேல்‌ பார்க்கிறார்‌ 

ஈசாமின்‌ குமாரரில்‌ எல்லாருக்கும்‌ 

இளையவனான தாவீதை, சாமுவேல்‌ 

அபிஷேகப்பண்ணுகிறார்‌ சாமு 16:6-13) 


சரித்திரம்‌ 


கர்த்தருடைய 
சவலைவிட்டு நீங்குகிறார்‌ 

வரவிபப்பட்ட ஒரு பொல்லாத 
சவுலை... கலங்கப்பண்ணிக்கொண்டிருக்கிறது. 
தேவனால்‌ விடப்பட்ட ஆவி சவலைப்‌ 
பிடிக்கும்போது, தாவீது கரமண்டலத்தை 
எடுத்து தன்‌ கையினால்‌ வாசிக்கிறார்‌. 
அதினால்‌ பொல்லாத ஆலி சவலை விட்டு 
நீங்க, சவுல்‌ ஆறுதலணந்து. 
சொஸ்தமாகிறார்‌ (சாமு 1614-23) 


பெத்லெகேமியனாகிய ஈசாய்‌ 
1சாமு 16:1-5 


சாமு 16:1. 
நோக்கி: 
ராஜாவாயிராதபடிக்கு, 
புறக்கணித்துத்‌ தன்னின்‌. 
குவுலுக்காக ந எத்தமட்டும்‌ 
துக்கித்துக்கொண்டிருப்பாம்$ ந 
உன்‌ கொம்பை 
தைலத்தால்‌ 'திரப்பிக்கொண்டுவரு. 
பெத்லெகேமியனாகிய 
ஈசாயினிடத்துக்கு 
அனுப்புவேன்‌; அவண்‌: குமாரரில்‌ 
ஒருவனை நான்‌ ராஜாவாகத்‌ 
தெரிந்துகொண்டேன்‌ என்றார்‌. 


கர்த்தர்‌ சாமுவேலை. 
'இஸ்ரவேலின்மேல்‌ 
நான்‌ 


உன்னை 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


1சாமு 16:2. அதற்குச்‌ சாமுவேல்‌: நான்‌ 
எப்படிப்போவேன்‌; சவுல்‌ இதைக்‌ 
என்னைக்‌ 


கொண்டுபோய்‌, கர்த்தருக்குப்‌ 
யிடவத்தேன்‌ என்று சொல்லி, 


1சாமு 16:8. காயைப்‌ பலிவிருத்துக்கு 
அழைப்பாயாக; அப்பொழுது தீ செய்ய 
வேண்டியதை நான்‌ உனக்கு 
அறிவிப்பேன்‌; நான்‌ உனக்குக்‌ 
சொல்துகிறவனை எனக்காக. 
அபிஷேகம்பண்ணுவாயாக என்றார்‌. 


1சாமு 16:4. கர்த்தர்‌ சொன்னபடியே 
சாமுவேல்‌ செய்து, பெத்லெகேமுக்குப்‌ 
போனான்‌; அப்பொழுது அவ்வூரின்‌ 
மூப்பர்‌ தத்தனிப்போடே அவனுக்கு 
எதிர்கொண்டுவந்து, நீர்‌ வருகிறது 
சமாதானமா என்றார்கள்‌. 


சாமு 185. 
சுமாதானந்தான்‌; 
பலியிடவந்தேன்‌; 
உங்களைப்‌ பரிசுத்தம்பண்ணிக்‌. 
கொண்டு, என்னுடனேகூடப்‌ 
பலிவிருந்துக்கு வாருங்கள்‌ என்றான்‌; 
மேலும்‌ சஈசாயையும்‌ அவன்‌ 
குமாரரையும்‌ பமிசுத்தம்பண்ணி, 
அவர்களைப்‌ பலிவிருந்துக்கு. 
அழைத்தான்‌. 


ஈாமுவேல்‌ ராமாவுக்குப்‌ 

இனிமேல்‌ இஸ்ரவேல்‌ ஒத்தார்‌ மத்தியிலே 
ஊழியம்‌ செய்யக்கூடாது என்று தீர்மானித்து, 
சாமுவேல்‌ ஒருவேளை ராமாவிலேயே 
தங்கியிருந்திருக்கவேண்டும்‌. ஆனாலும்‌ 
சாமுவேல்‌ தீர்க்கதரிசிகளின்‌ புத்திரருக்கு 
உபதேசம்பண்ணுகிறார்‌. அவர்களுக்கு 
ஊழியப்பயிற்சி கொடுக்கிறார்‌. 


“அப்பொழுது சவுல்‌: 
கொண்டுவரச்‌ சேவகரை அனுப்பினான்‌; 
அவர்கள்‌ தீர்க்கதரிசனம்‌ சொல்லுகிற 
தீர்க்கதரிசிகளின்‌ கூட்டத்தையும்‌, சாமுவேல்‌ 
அவர்களின்‌ தலைவனாக நிற்கிறதையும்‌ 
கண்டார்கள்‌; அப்பொழுது சவுலினுடைய 
சேவகரின்மேல்‌ தேவனுடைய ஆவி 
இறங்கினதினால்‌ அவர்களும்‌ தீர்க்கதரிசனம்‌. 
சொன்னார்கள்‌" (சாமு 19:20). 


அதற்கு அவன்‌: 


கர்த்தருக்குப்‌ 
'நீங்கன்‌ 


தாவீதைக்‌ 





i= THE 
TT 


ன்மேல்‌ 
ராஜாவாக்கினதற்காக 
மனஸ்தாபப்பட்டார்‌. 


சவுலை 


கர்த்தர்‌ 
இதன்‌ நிமித்தம்‌ 
சவலுக்காக 
துக்கித்துக்கொண்டிருக்கிறார்‌. சாமுவேலின்‌ 
துக்கம்‌ அதிகமாயிருக்கிறது. அவர்‌ அநேக 
நாட்களாக துக்கித்துக்கொண்டிருக்கிறார்‌ 
போல தெரிகிறது. சாமுவேல்‌ 
சவலுக்காக  இல்வளவு துக்கப்படுவது 
கர்த்தருக்குப்‌ பிரியமில்லை. 
கர்த்தர்‌ சாமுவேலை நோக்கி: 
“இஸ்ரலேலின்மேல்‌ ராஜாவாயிராதடிக்கு, 
நான்‌ புறக்கணித்துத்‌ தள்ளின சவலுக்காக 
நீ எந்தமட்டும்‌ துக்கித்துக்கொண்டிருப்பாய்‌" 
சாமு 164) என்று கேட்கிறார்‌. கர்த்தர்‌ 
சாமுவேலைக்‌ கடிந்துகொள்கிறார்‌. கர்த்தர்‌ 
சவுலை இஸ்ரவேலின்மேல்‌ 
ராஜாவாயிராதபடிக்கு புறக்கணித்து 
தள்ளிலிட்டாலும்‌, தம்முடைய 
வேறொருவனை, 
ராஜாவாகத்‌ 


கர்த்தர்‌ 


சோந்து கறார்‌ 

தங்களை விசாரிப்பதற்கு ஒரு ராஜா 
வேண்டுமென்று இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 
கேட்டார்கள்‌. அவர்கள்‌ கேட்ட பிரகாரம்‌, 
கர்த்தர்‌ அவர்களுக்கு சவுலை ராஜாவாகக்‌ 
கொடுத்தார்‌ இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 
தங்களுடைய ராஜாவைப்பற்றிச்‌ 
சொல்லும்போது, மற்ற ஜாதியாரை 
ஆளுகிற ராஜாவைப்போல, தங்களுக்கு 
ஒரு ராஜா வேண்டுமென்று கேட்டார்கள்‌. 
அந்த ராஜாவுக்கு கம்பீரமான தோற்றம்‌ 
இருக்கவேண்டுமென்பது அவர்களுடைய 
விருப்பம்‌. ஆனால்‌ ராஜாவின்‌. 
குணாதிசயத்தைப்பற்றி அவர்கள்‌ ஒன்றும்‌ 
சொல்லவில்லை. 


இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ எதிர்பார்த்த 
பிரகாரமாகவே, கர்த்தர்‌ அவர்களுக்கு 
ராஜாவாகக்‌ கொடுத்தார்‌. ஆனால்‌ 


காணப்படவில்லை. ஆகையினால்‌ 
சவலை இஸ்ரவேலின்மேல்‌ 
ராஜாவாயிராதபடிக்கு புறக்கணித்து. 
தள்ளிவிட்டார்‌. 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இப்போது கர்த்தர்‌ 
ஒரு புதிய ராஜாவைக்‌ கொடுக்கிறார்‌. 


இஸ்ரவேலுக்கு 
இந்த 


விருப்பத்தின்‌ பிரகாரம்‌ 
ராஜாவைத்‌ 
தம்முடைய 
தாவீதை 
ராஜாவாய்த்‌ 
தெரிந்தெடுக்கிறார்‌ 

கர்த்தர்‌ சாமுவேலை நோக்கி “நீ உன்‌ 
கொம்பை தைலத்தால்‌ நிரப்பிக்கொண்டுவா; 
பெத்லெகேமியனாகிய ஈசாயினிடத்துக்கு 
உன்னை அண்ண, அவன்‌ குமாரரில்‌ 
ஒருவனை ராஜாவாகத்‌ 
தெரிந்துகொண்டேன்‌” 164) என்று 
சொல்லுகிறார்‌. சாமுவேலுக்கு 
ஈசாயைப்பற்றியும்‌ தெரியாது. அவருடைய 

குமாரரைப்பற்றியும்‌ தெரியாது. 


சாம்‌ 


கர்த்தர்‌ சவலை இஸ்ரவேலுக்கு 
ராஜாவாயிராதபடிக்கு புறக்கணித்து. 
தள்ளிவிட்டாலும்‌, சவலே இஸ்ரவேலுக்கு 
இப்போது ராஜாவாயிருக்கிறார்‌ 
ராஜாவாயிருக்கும்போது. 


சாமுவேல்‌ சவலைப்‌ பார்த்து பயப்படுகிறார்‌. 

சாமுவேல்‌ கர்த்தரிடத்தில்‌, “நான்‌ 

எப்படிப்போவேன்‌; சவுல்‌. இறைக்‌, 

கேள்விப்பட்டால்‌, என்னைக்‌ 

கொன்றுபோடுவானே" சாமு 16:2) என்று 

சொல்லுகிறார்‌. சவுலின்‌ மனதிலே 

மிகப்பெரிய மாற்றமுண்டாயிருக்கிறது. அவர்‌ 
துன்மார்க்கனாக வளர்ந்திருக்கிறார்‌. 

துர்க்குணத்தைப்பற்றி 

தெரிந்திருக்கிறது. 

கர்த்தர்‌ சாமுவேலை, 

என்று 


சவுல்‌ இதைக்‌ கேள்விப்பட்டால்‌, 
என்னைக்‌ கொன்றுபோடுவானே” என்று 
சொல்லுகிறார்‌. 





i THE 
TT 


சவுல்‌ 
விலகிப்போயிருக்கிறார்‌. 
தூரமாய்‌ விலகிப்போகிறவர்கள்‌, 
தங்களுடைய நற்குணங்களைவிட்டும்‌ 
தூரமாய்‌ விலகிப்போய்விடுவார்கள்‌. சவுலின்‌ 
துன்மார்க்கம்‌ அதிகமிருக்கிறது. சாமுவேல்‌ 
சவுலை ராஜாவாக 
விலா ஆனால்‌ சவுலோ 
சாமுவேலைக்‌ கொல்லுவதற்கும்‌ 
ஆயத்தமாயிருக்கிறார்‌ 

சாமுவேல்‌ இஸ்ரவேலுக்கு. 
கர்த்தருடைய தீர்க்கதரிசியாயிருக்கிறார்‌. 
சாமுலேலிடத்நில்‌ கர்த்தருக்குப்‌ பயப்படும்‌ 
பயம்‌ மாத்திரம்‌ இருக்கவேண்டும்‌. கர்த்தருக்கு 
பயப்படுகிறவர்கள்‌ மனுஷருக்கு 
பயப்படமாட்டார்கள்‌. ஆனால்‌ சாமுவேலோ 
இப்போது சவலுக்கு பயப்படுகிறார்‌. 
ஒருவேளை இக்காலத்தில்‌, சாமுவேலின்‌ 
விசுவாசம்‌ குறைந்துபோயிருப்பதற்கும்‌, 
சவலின்‌ துன்மார்க்கம்‌ அதிகரித்திரப்பதற்கும்‌ 


கர்த்தரைவிட்டு 
கர்த்தரை விட்டு 


கர்த்தர்‌ சாமுவேலிடத்தில்‌, 
கையோடே 
கொண்டுபோய்‌, கர்த்தருக்குப்‌ பலியிட 
வந்தேன்‌ என்று சொல்லி, ஈசாயைப்‌ 
பலிவிருந்துக்கு அழைப்பாயாக; அப்பொழுது 
நீ செய்யவேண்டியதை நான்‌ உனக்கு 
அறிவிப்பேன்‌; நான்‌ உனக்குச்‌ 
சொல்லுகிறவனை எனக்காக 
அபிஷேகம்பண்‌ ணுவாயாக" 16:23) 
என்று சொல்லுகிறார்‌. 
சாமுவேல்‌ பெத்லெகேமுக்குப்போய்‌. 
“கர்த்தருக்கு பலியிட எத என்று 
ல்‌ அவர்‌ தன்னோடேகூட 
காளையை கையோடே 
கொண்டுபோகவேண்டும்‌ அவர்‌ 
தன்னுடைய கொம்பையும்‌ தைலத்தால்‌ நிரப்பி 
'கொண்டுபோகவேண்டும்‌. சாமுவேல்‌. 
சவுலை ராஜாவாக அபிஷேகம்பண்ணியபோது. 
அவர்‌ கர்த்தருக்கு பலிசெலுத்தினார்‌. 


பாதுகாக்கிறவர்‌ 
நீ ஒரு காளையைக்‌ 


சாமு 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


(அப்படியே ஜனங்கள்‌ எல்லாரும்‌ 
கில்காலுக்குப்‌ போய்‌, அவ்விடத்திலே 
கர்த்தருடைய சந்நிதியில்‌ சவுலை ராஜாவாக 
ஏற்படுத்தி, அங்கே கர்த்தருடைய சந்நிதியில்‌ 
சமாதானபலிகளைச்‌ செலுத்தி, அங்கே 
சவுலும்‌ இஸ்ரவேல்‌ மனுஷர்‌ யாவரும்‌ 
மிகவும்‌ சந்தோஷங்கொண்டாடினார்கள்‌” 
சாமு 11:15) 


வாய்ப்புள்ளது. 

அவருடைய 
பலிவிருந்துக்கு 
சாழுவேலுக்கு 
வெளிப்படுத்திவிட்டு, 
அதற்கு பின்பு என்ன செய்யவேண்டும்‌. 
என்பதை வெளிப்படுத்தவில்லை. 
“அப்பொழுது நீ செய்யவேண்டியதை நான்‌ 
உனக்கு அறிவிப்பேன்‌" சாமு 16:3) என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


தலைவராகயிருப்பதற்கு 
ஈசாயோடுகூட 
குடும்பத்தாரையும்‌ 
அழைக்கவேண்டும்‌. கர்த்தர்‌ 
இதுவரையிலும்‌ 


கர்த்தருடைய ஊழியக்காரியமாகப்‌ 
போகிறவர்கள்‌, கர்த்தர்‌ காண்பிக்கும்‌. 
வழியிலே போகவேண்டும்‌. கர்த்தர்‌ 
நம்முடைய நடைகளை வழிநடத்துவார்‌, நாம 
கர்த்தருடைய அடிச்சுவடுகளை, ஒவ்வொரு 
அடியாக எடுத்து வைத்து, 
கடந்துபோகவேண்டும்‌. கர்த்தருடைய 
இரகசியங்களை ஒரே 
வேளையில்‌ தெரிந்துகொள்ளவேண்டுமென்று 
எதிர்பார்க்கக்கூடாது. கர்த்தர்‌ தம்மைப்பற்றி 
நமக்க எல்வளவு வெளிப்படுத்துகிறாரோ, 
வெளிப்படுத்துதலில்‌ நாம்‌ 
திருப்தியோடிருக்கவேண்டும்‌. 
சொன்னபடியே சாமுவேல்‌ 
போகிறார்‌. 
ஆடம்பரம்‌ எதுவுமில்லை. 
திரளான ஜனங்கள்‌ 
போகவில்லை. சாமுவேல்‌ ஒரு காளையை 
கையோட  கொண்டுபோகிறார்‌. அவர்‌ 
பெத்லெகேமிலே கர்த்தருக்கு பலியிட 
ஆயத்தமாய்ப்‌ போகிறார்‌. ஒருவேளை இந்தக்‌ 
காளையை வழிநடத்தி கூட்டிக்கொண்டு 
போவதற்கு, சாமுவேலோடுகூட ஒரு 
வேலைக்காரன்‌ கூடப்போயிருப்பதற்கு, 
வாய்ப்புள்ளது. 





i FTE 
TT 


பெத்லெகேம்‌ 
சாமுவேலைப்பற்றி 
அப்பொழுது மூப்பர்‌ 
தத்தளிப்போடே லு எதிர்கொண்டு 
வந்து, “நீர்‌ வருகிறது சமாதானமா" 
சாமு 16:4) என்று கேட்கிறார்கள்‌. 


சாமுவேல்‌ தங்கள்‌ 
வருவது, தேவனுடைய 
அடையாளமாயிருக்குமோ 
சாமுவேல்‌ ஒருவேளை 
நியாயத்தீர்ப்பை 
விரோதமாக 
என்றும்‌ நினைத்து 
மூப்பர்‌ தத்தளிக்கிறார்கள்‌. பெத்லெகேம்‌ 
ஊரார்‌ கர்த்தருக்கு விரோதமாக பாவமும்‌, 
அக்கிரமமும்‌ செய்திருப்பதற்கு வாய்ப்புள்ளது. 
ஆகையினால்‌ அவர்கள்‌ சாழுவேலைப்‌ 
பார்த்தவுடனேயே, நீர்‌ வருகிறது. 
சாமாதானமா" என்று கேட்கிறார்கள்‌. 


ஊருக்கு, 
கோபத்திற்கு 
என்றும்‌, 
கர்த்தருடைய 
தங்கள்‌ ஊருக்கு 
அறிவிக்கப்போகிறாரோ 
பெத்லெகேம்‌ ஊரின்‌ 


சாமுலேலும்‌ ஞி 
சமாதானமான... பிரதியுத்தரம்‌ சொல்‌ 


“சாமாதானம்‌ தான்‌, கர்த்தருக்கு யிட 
or (சாமு 16:5) என்று சாமுவேல்‌ 
அவ்வூரின்‌  மூப்பருக்கு சொல்லுகிறார்‌. 
சாமுவேலின்‌ இருதயத்தில்‌ அந்த ஊராருக்கு 


பலியிட வந்திருக்கிறார்‌. 


சாமுவேல்‌ பெத்லெகேமிலே கர்த்தருக்கு 
சமாதான பலிகளை செலுத்த வந்திருக்கிறார்‌. 
பெற்லெகேம்‌ ஊரார்‌ கர்த்தரோடு 
ஒப்புரவாகி,  சமாதானமாயிருக்கவேண்டும்‌. 
என்பதற்காக இவர்‌ அங்கே சமாதான 
பலியை செலுத்த வந்திருக்கிறார்‌. சமாதான 
பலி செலுத்தும்போது, அந்த பலியின்‌ 
மாம்சத்தை பலியிடுகிறவரும்‌, அந்த ஊர்‌ 
ஜனங்களும்‌ புசிப்பது வழக்கம்‌. 
சாமுவேல்‌ பலிவிருந்திலே 
பங்குபெறுமாறு அவர்கள்‌ எல்லோரையும்‌ 
அழைக்கிறார்‌ நீங்கள்‌ உங்களைப்‌ 
பரிசுத்தம்பண்ணிக்கொண்டு, என்னுடனே 
கூடப்‌ பலிவிருந்துக்கு வாருங்கள்‌” என்று. 
ல்‌ பெத்லெகேம்‌ ஊராரை 
மேலும்‌ ஈசாயையும்‌ 
அவருடைய குமாரரையும்‌ பரிசுத்தப்பண்ணி, 
அவர்களைப்‌ பலிவிருந்துக்கு 
அழைக்கிறார்‌ (சாமு 16:5). 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


சாமுவேல்‌ ஈசாயையும்‌ அவருடைய 
குமாரரையும்‌ _ பார்ப்பதற்காகவே 
பெத்லெகேமுக்கு வந்திருக்கிறார்‌. இதற்கு 
முன்பு சாமுவேலுக்கும்‌ ஈசாயிக்கும்‌ 


பழக்கம்‌ இருந்ததா என்பது தெரியவில்லை. 
பெத்லெகேம்‌ 


ஈசாயின்‌ வீட்டார்‌, 
பலியிடுவதற்குத்‌ 
உதலிகளையும்‌ 


சாமுவேல்‌ தன்னோடுகூட கொண்டு 
வந்த காளையை, எல்லோருக்கும்‌ முன்பாக 
கர்த்தருக்கு பலியிடப்போகிறார்‌. அதற்கு 
முன்பு அவர்‌ ஈசாயையும்‌ அவருடைய 
குமாரரையும்‌ தனியாக 
பரிசுத்தம்பண்ணுகிறார்‌. இந்த சம்பவம்‌ 
re CEL நடைபெற்றிருக்கவேண்டும்‌. 


பிள்ளைகளை 
சக்தியாக சாமுவேல்‌ 
ஈசாயின்‌ 


குடும்பத்தாரை 
பரிசுத்தப்படுத்துகிறார்‌. 


சகோதரிகளையும்‌ தங்களோடே போஜனம்‌ 
பண்ணும்படி அழைப்பார்கள்‌. விருந்துசெய்கிற 
நாள்முறை முடிகிறபோது. 

வேளை என்‌ குமாரர்‌ 

தேவனைத்‌ தங்கள்‌ 


இருதயத்திலே தூலித்திரப்பார்கள்‌ என்று 


இந்தப்பிரகாரமாக. 
அந்நாட்களிலெல்லாம்‌ 
(யோபு 1:45). 


சாமுவேல்‌ 
அவருடைய 
பரிசுத்தப்படுத்தும்போது, ஈசாமின்‌ குமாரர்‌ 
ஒவ்வொருவரையும்‌, தனக்கு முன்பாக 
வரச்சொல்லியிருக்கவேண்டும்‌. ஈசாயின்‌ 
குமாரர்‌ ஒவ்வொருவராக  சாமுவேலுக்கு 
முன்பாக கடந்துபோகிறார்கள்‌. 


ஈசாயின்‌ வீட்டிலே, 


வீட்டாரை 





f= FTE 
TT 


தாவீது 
1சாமு 16:6-13 


சோமு 16:8. அவர்கள்‌ வத்தயோது, 
அவன்‌ எலியாயைப்‌ பார்த்தவுடனே: 
கர்த்தரால்‌ அபிஷே.கம்பண்ணப்படு பவன்‌: 
இவன்‌ தானாக்கும்‌ என்றான்‌. 


சாமு 16:7. கர்த்தர்‌ சாமுவேலை 
நோக்கி: தீ இவனுடைய முகத்தையும்‌, 
இவனுடைய சரீர வளர்ச்சியையும்‌. 
பார்க்கவேண்டாம்‌; நான்‌ இவனைப்‌ 
புறக்கணித்தேன்‌; மனுஷன்‌ பார்க்கிறபடி. 
நான்‌ பாரேன்‌; மனுஷன்‌ முகத்தைப்‌ 
பார்ப்பான்‌; கர்த்தரோ இருதயத்தைப்‌ 
பார்க்கிறார்‌ என்றார்‌. 


சோமு 168. 
அமினதாயை 
காமுவேலுக்கு 
கடந்துபோகப்பண்ணினான்‌; அவன்‌: 
இவனையும்‌ கர்த்தர்‌ 
தெரிந்துகொன்னவில்லை என்றான்‌. 


அப்பொழுது ஈசாய்‌ 
அழைத்து, அவனைச்‌. 
கக்‌ 


காமு 169. ஈசாய்‌ சம்மாவையும்‌ 
கடந்துபோகப்பண்ணினான்‌; அவன்‌: 
இவனையும்‌ கர்த்தர்‌ 
தெரித்துகொன்னவில்லை என்‌ றான்‌. 


16:10. இப்படி. ஈசாய்‌ தன்‌ 
குமாரரில்‌ ஏழுபேரை சுாமுவேலுக்கு. 
முன்பாகக்‌ கடந்து 
போகப்பண்ணினான்‌; பின்பு சாமுவேல்‌ 
சுகாயையப்‌ பார்த்து: கர்த்தர்‌ இவர்களில்‌: 
ஒருவனையும்‌ தெரிந்துகொன்னவில்லை 
என்னு சொல்லி, 


சோமு 


உன்‌ பின்னைகன்‌ 
இவ்வனவுதானா என்று ஈசாயைக்‌ 
கேட்டான்‌. அதற்கு அவன்‌: 
இன்னும்‌ எல்லாருக்கும்‌ ல்‌ 
ஒருவன்‌: இருக்கிறான்‌; 

ஆடுகளை கத்தம்‌ 
கொண்டிருக்கிறான்‌. என்றான்‌; 
அப்பொழுது சாமுவேல்‌ ஈசாயை 
நோக்கி: ஆன்‌ அனுப்பி அவனை 
அழைப்பி; அவன்‌ இங்கே வருமட்டும்‌. 
நான்‌ பத்தியிருக்கமாட்டேன்‌ என்‌ றான்‌. 


கோமு 1601. 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


1சாமு 16:12. ஆன்‌ அனுப்பி. 
அவனை அறைப்பித்தான்‌; அவன்‌ 
சிவத்தமேனியும்‌, அழகிய கண்களும்‌, 
நல்ல்‌ குபமுமுன்னவனாயிரு த்தான்‌; 
அப்பொழுது கர்த்தர்‌ இவன்தான்‌, தீ 
எழுத்து இவனை அபிஷேகம்பண்ணு 
என்றார்‌. 


1சாமு 16-18. அப்பொழுது 
அட்ட தைலக்கொம்யை எடுத்து, 


அவன்‌ சகோதரர்‌ 
நடுவிலே அபிஷேகம்பண்ணினாள்‌; 


அத்நான்முதற்கொண்டு, கர்த்தருடைய 
ஆவியானவர்‌ தாவீதின்மேல்‌ வந்து 
இறங்கியிருந்தார்‌ சாமுவேல்‌ எழுந்து 
ராமாவுக்குப்‌ போய்விட்டான்‌. 


சாமுவேல்‌ ஈசாயையும்‌ அ 
குமாரரையும்‌ அவருடைய ட்டிலே 
பரிசுத்தம்பண்ணுகிறார்‌. ஈசாயின்‌ குமாரர்‌ 
ஒவ்வொருவராக சாழுவேலிடத்தில்‌ 
வருகிறார்கள்‌. ஈசாய்க்கு மொத்தம்‌ எட்டு 
குமாரர்கள்‌ இருக்கிறார்கள்‌. அவர்களில்‌ 
ஏழுபேர்‌ இப்போது ஈசாயோடுகூட அவருடைய 
வீட்டிலே இருக்கிறார்கள்‌. எல்லோருக்கும்‌ 
இளையவனாகிய தாவீது ஈசாயின்‌ 
எட்டாவது குமாரன்‌. இவர்‌ வீட்டிற்கு 
வெளியே ஆடுகளை 
மேய்த்துக்கொண்டிருக்கிறார்‌ 
சாமுவேல்‌ ஈசாமின்‌ 
பரிசுத்தம்பண்ணும்போது, முதலாவதாக 
ஈசாயின்‌ மூத்தகுமாரனாகிய எலியாப்‌ 
சாழுவேலிடத்தில்‌ வருகிறார்‌. சாமுவேல்‌ 
எலியாவைப்‌ பார்த்தவுடனேயே, 
அபிஷேகம்‌ பண்ணப்படுவன்‌ 
தானாக்கும்‌" சாமு 166) 
சொல்லுகிறார்‌. எலியாப்‌ நல்ல சரீர 
வளர்ச்சியுடையவர்‌. இவருடைய முகமும்‌ 
கம்பீரமாயிருக்கிறது. 


குமாரரை 


கர்த்தர்‌ சாமுவேலை 


இவனுடைய 


கர்த்தரோ 


சாமு 16:7) 





f= FTE 
TT 


கர்த்தர்‌ தமக்கு பிரியமான 
இஸ்ரவேலுக்கு. 
அபிஷேகம்பண்ணப்போகிறார்‌ 
மனுஷர்‌ பார்க்கிறபடி பார்ப்பதில்லை. மனு 
முகத்தையும்‌ வெளித்தோற்றத்தையும்‌ 
பார்ப்பார்கள்‌. கர்த்தரோ மனுஷருடைய 
இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறார்‌ 


நம்மால்‌ மனுஷருடைய 
ஆராய்ந்து பார்க்க முடியாது 


பார்க்கும்போது. 
எண்ணங்களையும்‌, 
சுபாவங்களையும்‌ பார்க்கிறார்‌. 
சிந்தனைகளை அறிகிறார்‌ 
உள்ளான நோக்கங்களை 
புரிந்துகொள்கிறார்‌. 


நாம்‌ மனு 
வெளித்தோற்றத்தைப்‌ பார்த்து. அவர்களை 
நிதானிக்கிறோம்‌. 

முகத்தைப்‌ பார்க்கிறோம்‌. 

பார்க்கிறோம்‌. சரீரத்தில்‌ வளர்ச்சியைப்‌ 
பார்க்கிறோம்‌. கர்த்தரோ நம்முடைய 
இருதயங்களைப்‌ பார்த்து, நம்மை நிதானித்து, 
அறிகிறார்‌. 


நாம்‌ 
வெளிந்தோற்றந்தைப்‌ 

அவர்களுடைய 

'மனுஷருக்குள்ளே 

இருக்கிறது க்குத்‌ 
தெரியாது. ஒருசிலர்‌ வெளித்தோற்றத்திலே. 
மிகவும்‌  அழகாகயிருப்பார்கள்‌. ஆனால்‌ 
அவர்களுக்குள்ளேயோ மாய்மாலமும்‌, 
கபடும்‌, சூதும்‌, வஞ்சகமும்‌ நிரம்பியிருக்கும்‌. 
நம்மால்‌ மனுஷருடைய 
இருதயத்தை. பார்த்து, 
அவர்களுடைய உண்மையான 
சுபாவங்களை அறிந்துகொள்ள முடியாது. 


ஆராய்ந்து 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஈசாமின்‌ மூத்த 
எலியாவை பார்த்தவுடனேயே, 
அபிஷேகம்பண்ணப்படுபவன்‌ 

என்று சாமுவேல்‌ 
பண்ணிவிடுகிறார்‌. ஆனால்‌ 
எலியாவின்‌. இருதயத்தைப்‌ பார்த்து 
அவனைப்‌ புறக்கணித்துவிடுகிறார்‌. அதன்‌ 
பின்பு ஈசாமின்‌ அடுத்த குமாரனாகிய 
அபினதாப்‌ சாமுவேலுக்கு முன்பாக 
வருகிறான்‌. கர்த்தர்‌ இவனையும்‌ 
தெரிந்துகொள்ளவில்லை. அதன்‌ பின்பு 
ஈசாய்‌ தன்‌ அடுத்த குமாரனாகிய 
சம்மாவையும்‌ சாமுவேலுக்கு முன்பாக கடந்து 
போகப்பண்ணுகிறார்‌. கர்த்தர்‌ இவனையும்‌ 
தெரிந்துகொள்ளவில்லை. 


குமாரனாகிய 
கர்த்தரால்‌ 
இவன்தான்‌ 
தீர்மானம்‌ 
கர்த்தரோ 


இப்படி ஈசாய்‌ தன்‌ 
ஏழுபேரையும்‌. py 
கடந்து போகப்பண்ணுகிறார்‌; 
இவர்களில்‌ 
தெரிந்துகொள்ளமிங்லை பின்பு 
ஈசாயிடம்‌, 
இவ்வளவுதானா" 
கேட்கிறார்‌ 


ர்‌ 
முன்பாகக்‌ 
கர்த்தர்‌ 
ஒருவனையும்‌ 
சாமுவேல்‌ 
பிள்ளைகள்‌ 


என்டு. (ன) று 


ஈசாய்‌ சாமுவேலிடம்‌, 
எல்லாருக்கும்‌ ளையவன்‌. 
இருக்கிறான்‌: அவன்‌ ஆடுகளை 
மேய்த்துக்கொண்டிருக்கிறான்‌" (சாமு 1631) 
என்று சொல்லுகிறார்‌: அப்பொழுது சாமுவேல்‌ 
ஈசாயை நோக்கி: “ஆள்‌ அனுப்பி அவனை 
அழைப்பி: அவன்‌ இங்கே வருமட்டும்‌ நான்‌ 
பந்தியிருக்கமாட்டேன்‌" என்கிறார்‌. 


“இன்றாம்‌ 
ஒருவன்‌ 


என்னும்‌ பெயருக்கு 
என்று பொருள்‌. தாவீது, 
நேசகுமாரனுக்கு 
ஈசாமின்‌ 
எல்லோருக்கும்‌ 
தாவீதை 
ராஜாவாக 
சாமுவேல்‌ 
த 
ஆடுகளை 


தாவீது. 
“பிரியமானவன்‌” 
பிரியமான 
அடையாளமாயிருக்கிறார்‌. 
குமாரர்களில்‌ தாவீது 


தெரிந்துகொள்கிறார்‌. ஆனால்‌ 
ஈசாமின்‌ வீட்டிலிருக்கும்போது, 
அங்கே இல்லை. அவர்‌ 
மேய்த்துக்கொண்டிருக்கிறார்‌. 





i= al 
TT 


ஈசாயின்‌ வீட்டிலே அப்போது 
தாவீதுக்கு முக்கியத்துவம்‌ கொடுக்கப்பட 
வில்லை. இஸ்ரவேலின்‌ தீர்க்கதரிசியாகிய 
சாமுவேல்‌ ஈசாயின்‌ வீட்டிற்கு வந்திருக்கிறார்‌. 
ஈசாயின்‌ எல்லா குமாரரும்‌ 
இருக்கிறார்கள்‌. சாமுவேல்‌ 

அவருடைய 

பரிசுத்தம்பண்ணுகிறார்‌. 

பலிவிருந்து நடக்கப்போகிறது. 


தாவீதுக்கு அறிவிக்‌, 

தன்னுடைய வீட்டில்‌ நடைபெறப்போகிற 
பலிவிருந்துக்கு, தாவீதுக்கு அழைப்பு 
இல்லை. அவர்‌ எப்போதும்போல ஆடுகளை 


மேய்த்துக்கொண்டிருக்கிறார்‌. 


தாவீது குறவலாடுகளின்‌ பின்னாக. 
திரிந்தார்‌. கர்த்தரோ ஆடுகளை மேய்த்த 
தாவீதை, இஸ்ரவேல்‌ ஜனங்களை 
மேய்ப்பதற்கு அபிஷேகம்பண்ணுகிறார்‌. 
தாவீதைப்போலவே மோசேயும்‌, தன்னுடைய 
மாமனாரின்‌ ஆடுகளை 
கொண்டிருந்தார்‌. “ஆலு 

மோசேயை சந்தித்து, 


அடிமைத்தனத்திலிருந்த இஸ்ரவேல்‌ புத்திரரை 


மீட்டு வரச்சொன்னார்‌. 


தாசனாகிய 
ன்ற தெரிந்துகொண்டு ஆட்டுத்‌ 
தொழுவங்களிலிருந்து அவனை எடுத்தார்‌ 
குறவலாடுகளின்‌ பின்னாகத்‌ திரிந்த அவனை. 
தம்முடைய ஜனமாகிய யாக்கோயையும்‌ 
தம்முடைய சுதந்தரமாகிய இஸ்ரவேலையும்‌ 
மேய்ப்பதற்காக, அழைத்துக்கொண்டு வந்தார்‌. 
இவன்‌ அவர்களைத்‌ தன்‌ இருதயத்தின்‌ 
உண்மையின்படியே மேய்த்து, தன்‌ கைகளின்‌ 


திறமையினால்‌ நடத்தினான்‌' 
(சங்‌ 7870-72. 


அவர்களை 


இஸ்ரவேலுக்கு ராஜாவாக வரப்போகிற 
தாவீதினிடத்தில்‌, இராணுவ வீரருக்குரிய 
சுபாவம்‌ இருக்கவேண்டுமென்று பொதுவாக 
எல்லோரும்‌ எதிர்பார்ப்பார்கள்‌. 
ஜீவியம்‌ 


அவருடைய ஜீ 

ஜீவியமாயிருக்கிறது. இராணுவ ஜீவியத்தை 
விட மேய்ப்பரின்‌ ஜீவியமே பரலோக 
ஜீவியத்திற்கேற்ற ஜீவியமாயிருக்கிறது. 


ரு ற்‌ ம்‌ ய்ப்பத) ட்‌ 
தகுதியுள்ளவராயிருக்கிறார்‌. ஒரு ராஜாவின்‌ 
அதிகாரத்தைப்‌ பெற்றுக்கொள்வதற்கு தாவீது 
ஏற்றவராயிருக்கிறார்‌. 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆடுகளை மேய்க்கிறவர்கள்‌ தங்கள்‌ 
மந்தையின்மீது அன்பாயும்‌ கரிசனையாயும்‌ 
இருப்பார்கள்‌. ராஜாவும்‌ தன்னுடைய தேசத்து, 
ஜனத்தார்மீது அன்பாயும்‌ கரிசனையாயும்‌ 
இருக்கவேண்டும்‌. அவர்களுக்கு 
ஆதரவாயிருந்து அவர்களை 
பராமரிக்கவேண்டும்‌. 


சாமுவேல்‌ இதுவரையிலும்‌ தாவீதை 
பார்த்ததில்லை. கர்த்தரோ ஈசாயின்‌ மற்ற 
ஏழுகுமாரரில்‌ ஒருவனையும்‌. 
தெரிந்துகொள்ளவில்லை. கர்த்தரோ இதை 
சாழுவேலிடத்தில்‌ தீர்மானமாகச்‌. 
சொல்லிவிடுகிறார்‌. கர்த்தர்‌ ஈசாயின்‌ 
குமாரரில்‌ ஒருவனை இஸ்ரவேலுக்கு 
ராஜாவாக அபிஷேகம்‌ பண்ணப்போகிறார்‌ 
என்பது... சாமுவேலுக்குத்‌ தெரியும்‌ 
ஆனால்‌. ஈசாயின்‌ குமாரராகிய இந்த 
ஏழுபேரில்‌ ஒருவரையும்‌ கர்த்தர்‌ 
தெரிந்துகொள்ளவில்லையென்றால்‌, 
மீதமுள்ள அந்த இளைய குமாரனைத்தான்‌ 
கர்த்தர்‌ தெரிந்துகொள்வார்‌ என்று 
சாமுவேல்‌ முழுநிச்சயத்தோடு நம்புகிறார்‌. 


கையினால்‌ சாமுவேல்‌ ஈசாயை 
நோக்கி," “ஆள்‌ அனுப்பி பவனா அழைப்பி, 
அவன்‌ இங்கே வருமட்டும்‌ நான்‌ 
பந்திமிருக்கமாட்டேன்‌" என்று சொல்லுகிறார்‌. 
தாவீதின்‌ குடும்பத்தார்‌ பலிலிருந்துக்கு 
அவரை அழைக்கவில்லை. வம்‌ 
சாமுவேலோ தாவீது வராமல்‌, 

பலிவிருந்தில்‌ பங்குபெற மறுத்துவிடுகிறா்‌. 
இது தேவனுடைய தெய்வீக 
தீர்மானமாமிருக்கிறது. மனுஷர்‌ நம்மைப்‌ 
புறக்கணித்தாலும்‌, கர்த்தர்‌ நம்மை 
தெரிந்துகொள்கிறார்‌. நாம்‌ மனுஷருக்கு. 
ஆகாதவர்களாயிருந்தாலும்‌, நாம்‌ கர்த்தருக்கு 
விசேவித்தவர்களாயிருக்கிறோம்‌. 


ஈசாய்‌ ஆள்‌ அனுப்பி தாவி ன்‌ 
வீட்டிற்கு அத வருகிறார க்‌ 
இளைய மகனாகிய தாவீது வீட்டிற்குள்ளே 
வருகிறார்‌. (ன்றன வஸ்திரத்தைப்பற்றி 
இங்கு ஒன்‌, சொல்லப்படவில்லை. 
“தவன்‌ சிவந்தமேனியும்‌, அழகிய கண்களும்‌, 
நல்ல. 'ள்ளவனாயிருந்தான்‌” 
ரிசாமு 1612) என்று தாவீதின்‌ சரீர அழகை 
பற்றி மாத்திரமே சொல்லப்பட்டிருக்கிறது. 
தாவீது ஒருவேளை ஆடுமேய்க்கிற 


வஸ்திரத்தை 
உடுத்தியிருக்கலாம்‌. 


இது சாதாரண 
வஸ்திரம்‌. 





i FTN 
ETT 


ஆடுகளின்‌ துர்நாற்றம்‌ வீசியிருக்கலாம்‌. 
ஆனால்‌. தாவீதின்‌ தோற்றம்‌ 
அழகாயிருக்கிறது. தாவீதின்‌ கண்களும்‌ 
பார்வையும்‌ அழகாயிருக்கிறது. தாவீதின்‌ 
மேனி சிவப்பாயிருக்கிறது. மொத்தத்தில்‌ 
தாவீது நல்ல ரூபமுள்ளவராயிருக்கிறார்‌. 


தாவீதின்‌ தோற்றம்‌ சவுலின்‌ 
தோற்றத்தைப்போல கும்பீரமாயில்லை. சவுல்‌ 
நல்ல உயரமுள்ளவராயிருந்தார்‌. தாவீதோ 
சிறு பையனாகமிருக்கிறார்‌. தாவீதுக்கு, 
தன்னுடைய சரீரத்தை அழகுபடுத்தவோ, 


இல்லை. ௦ 
காற்றிலும்‌ சுற்றி அலைந்து, தன்னுடைய 
'துக்கொண்டிருக்கிறார்‌ 
பண்ணாமல்‌, 
அப்படியே 


சாமுவேல்‌ தாவீதைப்‌ பார்க்கிறார்‌ 
ஈசாயின்‌ மூத்த குமாரனை பார்த்தபோது. 
"கர்த்தரால்‌ அபிஷேகம்பண்ணப்படுபவன்‌ 
இவன்‌ தானாக்கும்‌' என்று சாமுவேலின்‌ 
த சது ரா ன 
தாவீதைப்‌ பார்க்கிறார்‌. சாமுவேலின்‌ 
மனதிலே தாவீதுக்கு ஆதரவான 
வார்த்தைகள்‌ ஒன்றும்‌ உண்டாகவில்லை. 
அப்பொழுது கர்த்தர்‌ சாமுவேலிடம்‌ பேசுகிறார்‌. 
இவன்‌ நீ வ இவனை 
1612) 


(சாமு என்று 


காதுகள்‌ கேட்க பேசியிருக்கிறார்‌ 

'சவல்‌ வர ஒருநாளுக்கு னே 
கர்த்தர்‌ சாமுவேலின்‌ காதுகேட்க: ல, 
இந்நேரத்திற்குப்‌ பென்யமீன்‌ நாட்டானாகிய 


ஒரு மனுஷனை உன்னிடத்தில்‌ அனுப்புவேன்‌ : 
அவனை என்‌ ஜனமாகிய இஸ்ரவேலின்மேல்‌ 


அதிபதியாக அபிஷேகம்பண்ணக்கடவாய்‌;: 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


என்‌ பெலிஸ்தரின்‌. 
நீங்கலாக்கி ரட்சிப்பான்‌;: 

ஜனத்தின்‌ முறையிடுதல்‌ 
என்னிடத்தில்‌ வந்து எட்டினபடியினால்‌, நான்‌ 
அவர்களைக்‌  கடாட்சித்‌ என்று 


வெளிப்படுத்தியிருந்தார்‌" (சாமு 9:15]6). 


கர்த்தர்‌ சாமுவேலிடம்‌, “இவன்‌ தான்‌, 
நீ எழுந்து இவனை அபிஜேகம்பண்ணு' 
என்று சொல்லுகிறார்‌. தேவனுடைய 
தெய்வீக அங்கீகாரம்‌ இங்கே 
உறுதிபண்ணப்படுகிறது. தாவீது சிறு 
பையனாகயிருந்தாலும்‌, ஏற்ற காலத்திலே, 
தாவீதுக்கு ராஜ்யபாரம்‌ கொடுக்கப்படும்‌. 

இஸ்ரவேல்‌ தேசத்தை ஆளுகை 
செய்வதற்கு தேவையான கிருபைகளையும்‌, 
தாலந்துகளையும்‌, ஞானத்தையும்‌, 
புத்தியையும்‌ கர்த்தர்‌ ஏற்ற காலத்திலே 
தாவீதுக்கு கொடுப்பார்‌. தாவீது மேசியாவுக்கு 
அடையாளமாயிருக்கிறார்‌. மேசியா என்னும்‌ 
பெயருக்கு “அபிஜேகம்பண்ணப்பட்டவர்‌" 
என்று பொருள்‌. கர்த்தர்‌ சாமுவேலிடம்‌, 
தாவீதை அபிஷேகம்பண்ணுமாறு 
சொல்லுகிறார்‌. 


அபிஷேகம்பண்ணப்பட்ட தாவீதின்மேல்‌ 
கர்த்தருடைய ஆவியானவர்‌ வந்து 
தங்கியிருப்பார்‌. பரிசுத்த ஆவியானவரின்‌ 
அபிஷேகம்‌ ஒரு குறிப்பிட்ட அளவு மாத்திரம்‌ 
என்று தாவீதுக்கு கொடுக்கப்படாமல்‌, 
அளவில்லாமல்‌ கொடுக்கப்படும்‌. 


ஜனத்தைப்‌ 


சாமுவேல்‌ கர்த்தருடைய வார்த்தைக்கு 
கீழ்ப்படிகிறார்‌. அப்பொழுது சாமுவேல்‌, 
தைலக்கொம்பை எடுத்து, “அவனை அவன்‌ 
சகோதரர்‌ நடுவிலே. 
அபிஷேகம்பண்ணுகிறார்‌" ரசாமு 16:13). இந்த 
வாக்கியத்திற்கு, “சாமுவேல்‌ தாவீதை 
மனனம்‌ சகோதரர்களிடமிருந்து தனியே 
அபிஷேகம்பண்ணுகிறார்‌" 
வேதபண்டிதர்கள்‌ பொருள்‌ 
சொல்லுகிறார்கள்‌. ஈசாயின்‌ 
ஏழுகுமாரர்களிடத்திலிருந்து, தாவீது 
தனியாகப்‌ பிரிக்கப்படுகிறார்‌. சாமுவேல்‌ 
தாவீதை அவருடைய சகோதரர்‌ 
எல்லோருக்கும்‌ நடுவிலே 
அபிஷேகம்பண்ணாமல்‌, அவரைத்‌ தனியாக 
அழைத்துக்கொண்டுபோய்‌, தனிமையிலே 
அபிஷேகம்பண்‌ ணுகிறார்‌. 





i a 
TT 


தாவீது 
ஆலோசனைகளைக்‌ 
சாமுவேல்‌ தாவீதை 
அபிஷேகம்பண்ணியிருப்பது, 
சகோதரருக்கு இப்போது. 

வெளிப்படுத்தக்கூடாது. ஒரு குறிப்பிட்ட 
காலம்‌ வரையிலும்‌ தாவீதின்‌ சகோதரருக்கு, 
அவர்‌ ராஜாவாக அபிஷேகம்பண்ணப்பட்டது. 
தெரியவில்லை. தாவீதின்‌ மூத்த 
சகோதரனாகிய எலியாப்‌, தாவீதை ஒரு 
ஆடுமேய்க்கிறவனாகவே பாலிக்கிறார்‌. 
தாவீது இஸ்ரவேலுக்கு ராஜாவாக 
அபிஷேகம்பண்ணப்பட்டிருக்கிறார்‌ என்னும்‌ 
சத்தியம்‌ எலியாபுக்கு தெரியவில்லை. 


சாமுவேலின்‌ 
கேட்கவேண்டும்‌. 
ராஜாவாய்‌ 
தாவீதின்‌ 


சகோதரனாகிய எலியாப்‌ கேட்டபோது, அவன்‌ 
தாவீதின்மேல்‌ கோபங்கொண்டு: நீ இங்கே 
வந்தது என்ன? வனாந்தரத்திலுள்ள அந்தக்‌ 
கொஞ்ச ஆடுகளை நீ யார்‌ வசத்தில்‌ 
விட்டாய்‌? யூத்தத்தைப்‌ பார்க்க அல்லவா 
வந்தாய்‌? உன்‌ துணிகரத்தையும்‌, உன்‌ 
இருதயத்தின்‌ அகங்காரத்தையும்‌ நான்‌ 
அறிவேன்‌ என்றான்‌" (1சாழு 17:28). 


தாவீதை 
அந்நாள்‌ 


சாமுவேல்‌ 
அபிஷேகப்பண்ணுகிறார்‌ 
முதற்கொண்டு, கர்த்தருடைய ஆலியானவர்‌ 


தாவீதின்மேல்‌ 
சாமுவேல்‌ 
போய்விடுகிறார்‌ ழ்‌ 1693). சாமுவேல்‌ 
அபிஷேகம்பண்ணப்படும்போது பெரிய 
சடங்காச்சாரம்‌ எதுவும்‌ நடைபெறவில்லை. 
அது ஒரு சாதாரண சம்பவமாகவே. 
நடைபெறுகிறது. னாலும்‌ சாமுவேல்‌ 
தாவீதை அபிஷேகம்பண்ணும்போது, 
கர்த்தருடைய ஆவியானவர்‌ தாவீதின்மேல்‌. 
வந்திறங்கி, தம்முடைய தெய்வீக 
வல்லமையை தாவீதுக்குக்‌ கொடுக்கிறார்‌. 
தாவீதோடுகூட தெய்வீக வல்லமை இருக்கும்‌ 
என்பதற்கு பரிசுத்த ஆவியானவரின்‌ 
அபிஷேகம்‌ அடையாளமாயிருக்கிறது. 


தாவீது ராஜாவாக அபிஷேகம்‌ 
பண்ணப்படும்போது உலகப்பிரகாரமான 
சடங்குகளினால்‌ அவருடைய ராஜரீகம்‌: 
உறுதிபண்ணப்படவில்லை. ஆனால்‌. 
கர்த்தருடைய தெய்வீக வல்லமையினால்‌, 
தாவீதுக்கு ராஜரீகம்‌ உறுதிபண்ணப்படுகிறது. 


க்‌ இறங்கியிருக்கிறார்‌; 


ராமாவுக்குப்‌ 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தாவீதின்‌ சிரசின்மீது கிரீடம்‌ 
சூட்டப்படவில்லை. அவருடைய கைகளில்‌ 
செங்கோல்‌ கொடுக்கப்படவில்லை. ஆனால்‌ 
பரிசுத்த ஆவியானவர்‌ தன்னை 
ஞானத்தினாலும்‌, வல்லமையினாலும்‌ 
நிரப்புவதை. தனக்குள்ளே. 
உணருகிறார்‌. 


தாவீது 


தாவீது இதன்பின்பு சிங்கத்தையும்‌, 

கரடியையும்‌ கொன்றார்‌ என்று வாசிக்கிறோம்‌. 

இசைக்கருவிகளை 

பாடல்களை இயற்றுவதிலும்‌ 

விசேஷித்த தாலந்துகள்‌ இருந்ததையும்‌ நாம்‌ 

வாசிக்கிறோம்‌. இவையெல்லாம்‌ 

கர்த்தருடைய ஆவியானவர்‌ தாவீதின்மேல்‌ 

வந்திறங்கினதினால்‌ உண்டாயிற்று. இவை 

பரிசுத்த ஆவியானவரின்‌ அபிஷேகத்திற்கு 
அடையாளமாயிருக்கிறது. 


ஊழியத்தை 
பாதுகாப்பாக 


சாமுவேல்‌ தன்னுடைய 
முடித்துவிட்டு, ராமாவுக்கு 
போய்ச்‌ சேருகிறார்‌ இதன்‌ பின்பு 
சாமுவேலைப்பற்றி ஒரே ஒரு வசனத்தில்‌. 
மாத்திரமே வாசிக்கிறோம்‌ சாமு 19:18) 
அதன்‌ பின்பு சாமுவேல்‌ மரித்துப்போன 
சம்பவத்தை வாசிக்கிறோம்‌. சாமுவேலைப்பற்றி 
வேதவாக்கியங்களில்‌ வேறு ஒன்றும்‌ 
சொல்லப்படவில்லை. சாமுவேலின்‌ ஊழியம்‌ 
நிறைவு பெறுகிறது. சாமுவேல்‌ தன்‌ 
ஓட்டத்தை முடித்து, 
கர்த்தருக்குள்‌ சமாதானமாய்‌ 
மரித்துப்போகிறார்‌. 


யூதாவின்‌: கோத்திரத்திலே, க்‌ 
ணக இஸ்ரவே: வருகிற 
ராஜாசனமும்‌, செங்கோலும்‌ 
கொடுக்கப்படுவதை சாமுவேலின்‌ கண்கள்‌ 
காண்கிறது. கர்த்தருடைய 
இருதயத்திற்கேற்ற மனுஷன்‌, கர்த்தருடைய 
சித்தத்தின்‌ பிரகாரமாக, இஸ்ரவேல்‌. 
தேசத்திற்கு ராஜாவாக 
அபிஷேகம்பண்ணப்படுகிறார்‌. கர்த்தர்‌ செய்ய 
நினைக்கிற காரியம்‌ தடைபடவில்லை. 


சவுலின்‌ வீழ்ச்சி 
சாமு 16:14-23 


சோமு 16: கர்த்தருடைய 
ஆவி சவுலை விட்டு நீங்கினார்‌ 
கர்த்தரால்‌ வரவிடப்பட்ட 
பொல்லாத ஆவி அவனைக்‌ 
கலங்கப்பண்ணிக்கொண்டிருத்தது. 





i= FTE 
TT 


சாமு 16:15. அப்பொழுது சவுலின்‌ 
ஊழியக்காரர்‌ அவனை நோக்கி: இதோ, 
தேவனால்‌ விடப்பட்ட ஒரு பொல்லாத 
ஆவி உம்மைக்‌ கலங்கப்பண்ணுகிறதே. 


1சாமு 16:16. ௬ரமண்டலம்‌ வாசிக்கிறதில்‌ 


சுவுக்கியமுண்டாகும்‌ என்றார்கள்‌. 
சோமு 16:17. சவுல்‌. 

ஊழியக்காரரைப்‌ பார்த்து: நன்றாய்‌ 
வாசிக்கத்தக்க ஒருவனைத்‌ தேடி, 
என்னிடத்தில்‌ கொண்டு வாருங்கள்‌ 
என்றான்‌. 

சோமு 1818. 
வேலைக்காரரில்‌ 


தன்‌ 


அப்பொழுது அந்த 


பிரதியுத்தரமாக: இதே, 
பெத்லெகேமியனாகிய ஈசாயின்‌. 
குமாரன்‌ ஒருவனைக்‌ கண்டிருக்கிறேன்‌; 
அவன்‌ வாசிப்பதில்‌ தேறினவன்‌, அவன்‌: 
பராக்கிரமசாலி,, யுத்தவீரன்‌, 
காரியசமர்த்தன்‌, சவுந்தரியமுன்னவன்‌; 
கர்த்தர்‌ அவனோடேகூட, இருக்கிறார்‌ 
என்றான்‌. 


கோமு 16:19. அப்பொழுது சவுல்‌ 
சஈசாயினிடத்தில்‌ ஆட்களை அனுப்பி, 
ஆட்டுமத்தையில்‌ இருக்கிற உன்‌: 
குமாரனாகிய தாவீதை என்னிடத்தில்‌ 
அனுப்பு என்று சொல்லச்‌ சொன்னான்‌. 


சாமு 
அப்பத்தையும்‌, 
திராட்கரகத்தையும்‌, 
வெள்ளாட்டுக்குட்டியையும்‌ 
கழுதையின்‌ மேல்‌ ஏற்றி, 
குமாரனாகிய தாவீதின்‌ 
சுவலுக்கு அனுப்பினான்‌. 


16:20. அப்பொழுது ஈசாய்‌: 
ஒரு கருத்தி. 
ஒரு 
தன்‌ 
வசமாய்‌ 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


சாமு 1621. அப்படியே தாவீது 
சுவுலிடத்தில்‌ வத்து, அவனுக்கு. 
முன்பாக தின்றான்‌; அவன்‌ இவனை 
மிகவும்‌ சிநேகித்தான்‌; அவனுக்கு 
இவன்‌ ஆயுததாரியானான்‌. 


1சாமு 16:22, சவுல்‌ ஈகாயினிடத்தில்‌ 
ஆன்‌ அனுப்பி, தாவீது எனக்கு 
முன்பாக நிற்கட்டும்‌; என்‌ கண்களில்‌ 
அவனுக்குத்‌ தயவுகிடைத்தது என்று 
சொல்லச்சொன்னான்‌.. 


சுவுலைப்‌ 

தாவீது 

சுரமண்டலத்தை எடுத்து, தன்‌ 
கையினால்‌ வாசிப்பான்‌; அதினாலே 
பொல்லாத. ஆவி அவனைவிட்டு. 
ஆறுதலடைந்து, 


கர்த்தருடைய வியானவர்‌ 
சவலைவிட்டு “நீஙகுகிறார்‌ 
சவல்‌ தனக்குத்தானே பயங்கரமான 
வராயிருக்கிறார்‌. சவுலிடத்தில்‌ காணப்பட்ட 


கர்த்தரும்‌ 
விலகிப்போய்விடுகிறார்‌. 
ஒதுக்கி தள்ளிவிடுகிறார்‌. 
கர்த்தரும்‌ சவுலை ஒதுக்கி தள்ளிவிடுகிறார்‌. 
கர்த்தருடைய ஆவியானவர்‌ 
'சவுலைவிட்டு நீங்கிப்போனதினால்‌, கர்த்தரால்‌ 
வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி சவலை. 
கலங்கப்பண்ணிக்கொண்டிருக்கிறது. 
நம்மிடத்திலுள்ள பரிசுத்த ஆவியானவரை 
நாம்‌ வெளியேற்றிவிட்டால்‌, நமக்குள்ளே 
பொல்லாத ஆவி பிரவேசிக்கும்‌. நாம்‌ நல்ல 
ஆவியானவரை வெளியேற்றினால்‌, 
தீயஆவி உள்ளே வரும்‌. 


பொல்லாத ஆவி சவலை 
கலங்கப்பண்ணும்போது. அவருடைய பலம்‌ 
அவரைவிட்டு நீங்கிற்று. அவரிடத்தில்‌ 
தெளிந்த சிந்தனையில்லை. சலல்‌ எதைப்‌ 
பார்த்தாலும்‌ பயந்து நடுங்குகிறார்‌ 
அவருடைய மனதில்‌ கலக்கமுண்டாயிற்று. 





i FTE 
TT 


ஆடுகளை 
தாவீது, 

பிரகாரம்‌, 
அரண்மனைக்கு அழைத்து 
எந்த மருத்துவராலும்‌ பொல்லாத ஆவியை 
கட்டுப்படுத்வோ  தூத்தவோ முடியாது. 
ஆனால்‌ அந்தப்‌ பொல்லாத ஆவி. 
கலங்கப்பண்ணுகிறது. 
சவலுக்கு எப்படிப்பட்ட வைத்தியம்‌ பார்க்க 
வேண்டுமென்று அவருடைய ஊழியக்காரர்‌ 
ஆலோசனை சொல்லுகிறார்கள்‌. 


சவுலின்‌ ஊழியக்காரர்‌, 


“கரமண்டலம்‌  வாசிக்கிறதில்‌ 
ஒருவனைத்தேடும்ீடிக்கு, 


'சவுலிடத்தில்‌ 
தேறின 
எங்கள்‌ 

உமக்கு முன்பாக 


சொல்லுகிறார்கள்‌. 


சவுலின்‌ ஊழியக்காரருக்கும்‌ 
ஆவிக்குரிய ஆலோசனைகளை சொல்‌ 
தெரியவில்லை. அவர்களுக்கு ஆவிக்குரிய 


ஒருவனை  தேடமாட்டார்கள்‌. 
பதிலாக கர்த்தருடைய 
ஒருவரை தேடிப்பார்த்து, 
சவலுக்குத்‌ 
ஆலோசனைகளைப்‌ பெற்றுக்கொள்வார்கள்‌. 
சவுலின்‌ ஊழியக்காரர்‌, சவலிடத்தில்‌ 
பொதுவான ஆலோசனையை சொல்லு 
கிறார்கள்‌. சுரமண்டலம்‌ வாசிக்கிறதில்‌ 
தேறினவன்‌ யார்‌ என்பது சவலுக்குத்‌ 
தெரியாது. சவுலோ, தனக்கு ஆலோசனை 
சொன்ன  ஊழியக்காரரைப்‌ பார்த்து, 
நன்றாய்‌ வாசிக்கத்தக்க ஒருவனைத்‌ தேடி. 
என்னிடத்தில்‌ கொண்டு வாருங்கள்‌” 
சாமு 16:17) என்று சொல்லுகிறார்‌. 


சவலுக்கு அநேக ஊழியக்காரர்கள்‌. 
இருக்கிறார்கள்‌. அவர்களில்‌ ஒருவன்‌ 
சவுலிடம்‌ தாவீதைப்பற்றிச்‌ சொல்லுகிறான்‌. 
அப்பொழுது அந்த 
வேலைக்காரரில்‌ ஒருவன்‌ பிரதியுத்தரமாக: 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இதோ, பெத்லெகேமியனாகிய ஈசாயின்‌ 
குமாரன்‌ ஒருவனைக்‌ கண்டிருக்கிறேன்‌ ; 
அவன்‌ வாசிப்பதில்‌ தேறினவன்‌, அவன்‌ 
பராக்கிரமசாலி, யுத்தவீரன்‌, காரியசமர்த்தன்‌, 
சவுந்தரியமுள்ளவன்‌;; கர்த்தர்‌ 
அவனோடேகூட இருக்கிறார்‌" சாமு 16:18) 
என்று சொல்லுகிறான்‌. 


சாமுவேல்‌ ஏற்கெனவே சவுலிடத்தில்‌, 
கர்த்தர்‌ இன்று. உம்மிடத்திலிருந்த 
இஸ்ரவேலின்‌ ராஜ்யத்தைக்‌ கிழித்துப்போட்டு;: 
உம்மைப்பார்க்கிலும்‌ கதக்‌ 
உம்முடைய தோழனு ்‌ 
கொடுத்தார்‌” (சாமு 

சொன்னார்‌. ல்‌ 

சவலுக்கு சொன்னது, 

வேலைக்காரனுக்கு தெரியாது. ஆனாலும்‌ 
தேவனுடைய தெய்வீக  வழிநடத்துதலின்‌ 
பிரகாரமாக, சவுலின்‌ வேலைக்காரன்‌, 
தாவீதைப்பற்றி, சொல்லுகிறான்‌. 


ஏற்கெனவே 

ஈசாமின்‌ குமாரன்‌ 

ன்‌ ராஜாவாக 

ள்‌ பின்பு 

சொந்த ஊராகிய 

போய்விட்டார்‌. தாவீதும்‌ 

ராஜாவாக. அபிஷேகம்பண்ணப்பட்டாலும்‌, 

அதன்‌ பின்பு அவர்‌ எப்போதும்‌ போல 

ஆடுகளை மேய்ப்பதற்காகப்‌ போய்விடுகிறார்‌. 

கர்த்தருடைய ஆவியானவரோ தாவீதின்மேல்‌ 

வந்திறங்கியிருக்கிறார்‌. தாவீது கர்த்தரால்‌ 

அபிஷேகம்பண்ணப்பட்டவர்‌. அவருடைய 
அபிஷேகம்‌ மறைவாயில்லை. 


பெத்லெகே। மியனாகிய 


பார்க்கிறார்கள்‌. சவுலின்‌ வேலைக்காரர்களில்‌ 
ஒருவனும்‌ தாவீதின்‌ ஜீவியத்தில்‌ 
ஏற்பட்டிருக்கிற மாற்றங்களைக்‌ கண்டு, 
“தாவீது வாசிப்பதில்‌ தேறினவன்‌, அவன்‌ 
பராக்கிரமசாலி, யுத்தவீரன்‌, றிய ப 
சவந்தரியமுள்ளவன்‌;: கர்த்தர்‌ 
அவனோடே கூட இருக்கிறார்‌" (சாமு 1648) 
என்று சொல்லுகிறான்‌. 





i= FTN 
TT 


வேலைக்காரன்‌ அவனைப்பற்றி 
வார்த்தைகளை சாட்சியாக அறிவிக்கிறான்‌. 
தாவீதின்‌ பெயரும்‌ புகழும்‌ இதுவரையிலும்‌, 
அவருடைய சொந்த ஊராகிய 
பெத்லெகேமிலே பிரபல்யமாமிருந்தது. 
இப்போது தாவீதைப்பற்றிய செய்தி சவுலின்‌: 
அரண்மனைக்குள்ளும்‌ பிரவேசித்திருக்கிறது. 


தாவீதைப்பற்றிய செய்தி சவுலுக்கு: 
ஏற்கெனவே  தெரிந்திருக்கிறதா என்பது 
தெரியவில்லை. ஏனெனில்‌ “சவுல்‌ இருந்த 
நாளெல்லாம்‌ பெலிஸ்தரின்மேல்‌ கடினமான 
யுத்தம்‌ நடந்தது: சவுல்‌ ஒரு பராக்கிரமசாலி 
பையாகிலும்‌ ஒரு பலசாலியையாகிலும்‌ 
காணும்போது, அவர்கள்‌ எல்லாரையும்‌ 
தன்னிடமாகச்‌ சேர்த்துக்கொள்ளுவான்‌"' 
சாமு 14:52). சவலுக்கு 
சுபாவம்‌ இருப்பதினால்‌, 
நான்தைய்ற்றி 
அறிந்திருப்பதற்கும்‌ 
வேதபண்டிதர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. 
கர்த்தருடைய 
ஒருவர்மேல்‌ 
ஆலியானவர்‌ 
பிரகாசமடையச்‌ செய்கிறார்‌. 
மனுஷருடைய 
உண்டாவதில்லை. இது 


ஆலியானவரால்‌ உண்டாகும்‌. 


என்று சொன்னவுடனே, அவன்‌ தாவீதுதான்‌. 
ம்‌, அலன்‌ ஆட்டு மந்தையில்‌ 
சவுக்கு, 


ஈசாமினிடத்தில்‌ 
ஆட்டுமந்தையில்‌ 
உன்‌ குமாரனாகிய தாவீதை 
என்னிடத்தில்‌ அனுப்பு" சாமு 16:19) என்று 
சொல்லச்‌ சொல்லுகிறார்‌. ஈசாயும்‌ சவலின்‌ 
கட்டளைக்கு கீழ்ப்படிகிறார்‌. ஒருவேளை 
ஈசாய்க்கும்‌ ஏற்கெனவே சவுலைப்பற்றி 
தெரிந்திருப்பதற்கு வாய்ப்புள்ளது. 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


, அப்பொழுது ஈசாய்‌: அப்பத்தையும்‌, ஒரு 
திராட்சரசத்தையும்‌, ஒரு 
வெள்ளாட்டுக்குட்டியையும்‌ கழுதையின்‌ மேல்‌ 
ஏற்றி, தன்‌ குமாரனாகிய தாவீதின்‌ வசமாய்‌ 
சவலுக்கு அனுப்புகிறார்‌ சாமு 16:20) 
ஈசாய்‌ அக்காலத்து வழக்கத்தின்‌ 
பிரகாரமாக அப்பத்தையும்‌, திராட்சரசத்தையும்‌ 
ராஜாவுக்கு காணிக்கையாக அனுப்புகிறார்‌. 
நீ அல்லிடத்தை விட்டு 
கடந்துபோய்‌, தாபோரிலுள்ள  சமழூமியில்‌ 
சேரும்போது, தேவனைப்‌ பணியும்படி 
பெத்தேலுக்குப்‌ போகிற மூன்று மனுஷர்‌ 
அங்கே உன்னைக்‌ கண்டு சந்திப்பார்கள்‌; 
ஒருவன்‌ மூன்று ஆட்டுக்குட்டிகளையும்‌, 
இன்னொருவன்‌ மூன்று அப்பங்களையும்‌, 
வேறொருவன்‌  திராட்சரசமுள்ள ஒரு 
துருத்தியையும்‌ கொண்டுவந்து, உன்னுடைய 
சுகசெய்தியை விசாரித்து, உனக்கு இரண்டு 
அப்பங்களைக்‌ கொடுப்பார்கள்‌: அவைகளை 
நீ அவர்கள்‌ கையிலே வாங்கவேண்டும்‌" 
(சாமு 10:34). 


அப்புறம்‌ 


ஈசாய்‌ சவுலை 
ராஜாவாக அங்கீகரிக்கிறார்‌. 
கட்டளைக்கு கீழ்ப்படிகிறார்‌. 
அடையாளமாகவே தன்‌ 
தாவீதின்‌ வசமாய்‌, 
அனுப்பவேண்டிய 
அனுப்புகிறார்‌. 


தன்னுடைய 


Ts 


குமாரனாகிய 

ராஜாவுக்கு 
காணிக்கைகளை 
தாவீது சவுலிடத்தில்‌ வந்து, 
அவருக்கு முன்பாக நின்றார்‌: சவுல்‌ தாவீதை 
மிகவும்‌ சிநேகிக்கிறார்‌: சவுலுக்கு தாவீது, 
ஆயுதநாரியாகிறார்‌ சாமு 16:21). மேலும்‌ 
சவுல்‌ ஈசாயினிடத்தில்‌ அனுப்பி, 
“தாவீது எனக்கு முன்பாக "நிற்கட்டும்‌. என்‌ 
கண்களில்‌ அவனுக்குத்‌ தயவுகிடைத்தது" 
சாமு 1622) என்று சொல்லச்‌ 


சொல்லுகிறார்‌. 
ாவீது  சுரமண்டலத்தில்‌ வாசிக்கி, 
டு வியாத்ககு 
தாவீது 
வைத்தியராயிருக்கிறார்‌. 
ஆலியை 


மருந்தாகமிருக்கிறது. 


கேட்கும்போது, நமக்கு ஆறுதல்‌ உண்டாகும்‌. 
ஒரு சிலர்‌ இசையை ரசிப்பதில்லை. 
வேறு சிலரோ  இசைப்பிரியமாயிருப்பார்கள்‌. 
அவர்களில்‌ சவுலும்‌ ஒருவர்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


தேவனால்‌. விடப்பட்ட 
சவலைப்‌ பிடிக்கும்போது, 


வாசிப்பார்‌; 
ஆவி... சவுலைவிட்டு 
டந்து, 


ஆறுதலை 
சாமு 16:24) 


பிசாசின்மீது வல்லமையுள்ளது. ஆனாலும்‌ 
கர்த்ணணத்‌ குதித்துப்‌ பாடும்‌ கீதத்தின்‌ 
இசையை வாசிக்கும்போது, மனுஷருடைய 
்‌ இடங்கொடுக்காமல்‌, 
செவிகொடுக்கும்‌. 

மனுஷருடைய மனதிற்குள்‌ 

முடியாதபடி, 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தாவீது சவலுக்கு நன்மை செய்கிறார்‌ 
அவருக்கு முன்பாக சுரமண்டலத்தை எடுத்து 
வாசித்து, பொல்லாத... ஆவியை 
சவுலைவிட்டு நீங்கச்‌ செய்கிறார்‌. சவுல்‌ 
தாவீதுக்கு நன்றியுள்ளவராயிருக்கவேண்டும்‌. 
ஆனால்‌ சவலுக்கு தாவீதின்மீது கோபமும்‌ 
பொறாமையும்‌ உண்டாயிற்று அந்த 
யில்கூட சவுலை பொல்லாத 
ஆலி பிடிக்கும்போது, தாவீது அவருக்கு 
முன்பாக சுரமண்டலத்தை வாசிக்கிறார்‌. 


'சவலின்மேல்‌ வந்தது: அவன்‌ தன்‌ வீட்டில்‌ 
உட்கார்ந்து, தன்‌ ஈட்டியைக்‌ கையிலே 
பிடித்துக்கொண்டிருந்தான்‌; தாவீது தன்‌ 
கையினாலே  சுரமண்டலம்‌ வாசித்தான்‌. 
அப்பொழுது சவல்‌: தாவீதை ஈட்டியினாலே 
சுவரோடே சேர்த்து உருவக்குத்திப்போடப்‌ 
பார்த்தான்‌; ஆனாலும்‌ இவன்‌ சவலுக்கு 
விலகினதினாலே, அவன்‌ எறிந்த ஈட்டி 
சுவரிலே பட்டது: தாவீதோ அன்று 
இராத்திரி ஒடிப்போய்‌, தன்னைத்‌ 
தப்புவித்துக்கொண்டான்‌" சாமு 19:9,10). 





f= FTE 
TT 


தாவீதை  மேன்மைப்படுத்த 
தாவீதின்‌. இருதயம்‌ 
இருதயத்திற்கேற்ற 
வெளிப்பிரகாரமாக 


கர்த்தர்‌ 
பிரியப்படுகிறார்‌. 
கர்த்தருடைய 
இருதயமாயிருக்கிறது. 
பார்க்கும்போது தாவீது சவலுக்கு 
வைத்தியராகயிருக்கிறார்‌ இஸ்ரவேலின்‌ 
பாளயத்தில்‌ தாவீது ஒரு 
பராக்கிரமசாலியாகவும்‌ யுத்த வீரராகவும்‌ 
இருக்கிறார்‌. தாவீது காத்‌ ஊரானாகிய 
கோலியாத்திற்கு விரோதமாக யுத்தம்பண்ணி 
அவனைக்‌ கொன்றுபோடுகிறார்‌ 


கோலியாத்தின்‌ உருவம்‌ 
இராட்சதருடைய உருவமாயிருக்கிறது. அவன்‌ 
இஸ்ரலேலி. (னையை துணிகரமாகத்‌ 

த்‌ சாமு 174-1). தாவீதோ 
சிறுவனாயிருக்கிறார்‌ ருதவனுடைய 
தெய்வீக வழிநடத்துலின்‌ பிரகாரமாக, 
ஆடுகளை மேய்த்துக்கொண்டிருக்கிற 
தாவீது, இப்போது வயுத்தக்களத்திற்கு 
வருகிறார்‌ (சாமு 17:12-30). 


இஸ்ரவேலருக்கும்‌ 
நடைபெறுகிறது. 
கர்த்தருடைய ஆலியானவர்‌ தாவீதின்மீது 
வந்து இறங்கியிருக்கிறார்‌. தாவீது. 
பெலிஸ்தருக்கு விரோதமாய்‌ யுத்தம்பண்ண 
ஆயத்தமாயிருக்கிறார்‌ (சாமு 17:31-39). 


தாவீது கர்த்தருடைய நாமத்தினாலே 
கோலியாத்திற்கு விரோதமாக. 
யுத்தம்பண்ணப்போகிறார்‌. தனக்குள்ளே 
இருக்கிற கர்த்தர்‌ பெரியவர்‌ என்பதை 
தாவீது உணருகிறார்‌ சோமு 17:40-47), 
தாவீது கோலியாத்தின்‌ நெற்றியிலே ஒரு 
கல்லை. எறிந்து. அவனைக்‌ 
கொன்றுபோடுகிறார்‌. இதன்‌ மூலமாக 
இஸ்ரவேலரின்‌ சேனைக்கு பெலிஸ்தர்மீது 
ஜெயம்‌ கிடைக்கிறது சாமு 1748-54) 
சவுலின்‌: ராஜசபையிலே தாவீது 
முக்கியமானவராக உயர்த்தப்படுகிறார்‌ 
(சாமு 17:55-58). 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


பெலிஸ்தர்‌ 
1சாமு 1751-11 


171. 
தங்கித்‌ 
சேனைகளைச்‌ சேர்த்து, மூதாவிலுன்ன 
சோக்கோவிலே ஒருமித்துக்‌ கூடி, 
சோக்கோவுக்கும்‌ அசெக்காவுக்கும்‌ 
நடுவே இருக்கிற எயேஸ்தம்மீமிலே 
பானயமிறங்கினார்கன்‌. 


சாமு 17:2. சுவுலும்‌ இஸ்ரவேல்‌ 
மனுஷரும்‌ ஒருமித்துக்‌ கூடி, ஏலா 
பன்னத்தாக்கிலே பானயமிறங்கி, பெலி. 
ஸ்தருக்கு. எதிராக யுத்தத்திற்கு 
அணிவகுத்து தின்றார்கள்‌. 


1சாமு 178. பெலிஸ்தர்‌ 
அத்தப்பக்கத்தில்‌ ஒரு மலையின்மேலும்‌, 
இஸ்ரவேலர்‌ இத்தப்பக்கத்தில்‌ ஒரு 
மலையின்மேலும்‌. தின்றார்கள்‌; 
அவர்களுக்கு நடுவே பள்ளத்தாக்கு 
இருத்தது. 


நச! 17:4. அப்பொ காத்‌ 
அடட்ன் கன்‌ க்காக ர எல்லம்‌ 
பேருன்ன ஒரு வீரன்‌ பெலிஸ்தரின்‌ 
பானயத்திலிருந்து புறப்பட்டுவத்து 
நடுவே நிற்பான்‌; அவன்‌ உயரம்‌ 
ஆதுமுழுமும்‌ ஒரு ஜாணுமாம்‌. 


1சாமு 17:5. அவன்‌ தன்‌ தலையின்மேல்‌ 
வெண்கலச்‌ சீராவைப்‌ போட்டு, ஒரு 
போர்க்கவசம்‌ 
தரித்துக்கொண்டிருப்பான்‌; அந்தக்‌ 
கவசத்தின்‌ நிறை ஐயாயிரம்‌. 
சேக்கலான வெண்கலமாயிருக்கும்‌. 


1சாமு 17:8. அவன்‌ தன்‌ கால்களிலே 
வெண்கலக்‌ கவசத்தையும்‌ தன்‌ 
தோன்களின்மேல்‌ வெண்கலக்‌ 
கேடகத்தையும்‌ தரித்திருப்பான்‌. 


1சாமு 17:7. அவனுடைய ஈட்டி த்தாங்கு 
நெசவுக்காரரின்‌' படைமரத்தின்‌ 
கனதியும்‌ அவன்‌ எட்டிமின்‌ அலகு. 
அலுதாதுசேக்கல்‌ இரும்புமாயிருக்கும்‌; 
பரிசையீடி.க்கிறவன்‌' அவனுக்கு 
முன்னாக நடப்பான்‌. 





i THE 
TT 


காமு 17:8. அவன்‌ வந்துதின்று, 
இஸ்ரவேல்‌ சேனைகளைப்‌ பார்த்துச்‌ 
சத்தமிட்டு, நீங்கள்‌ யுத்தத்திற்கு. 
அணிவகுத்து நிற்கிறது என்ன? 
நாண்‌ பெலிஸ்தன்‌' அல்லவா? 
நீங்கள்‌ சவுலின்‌ சேவகர்‌ அல்லவா? 
உங்களில்‌ ஒருவனைத்‌ 
தெரித்துகொள்ளுங்கள்‌, அவன்‌ 
என்னிடத்தில்‌ வரட்டும்‌. 


சோமு 17:8. என்னோடே 
யுத்தம்பண்ணவும்‌ என்னைக்‌: 
கொல்லவும்‌ சமர்த்தனானால்‌, நாங்கள்‌ 
உங்களுக்கு வேலைக்காரராயிருப்போம்‌; 
நான்‌ அவனை ஜெயித்து அவனைக்‌ 
கொல்வேனானால்‌, நீங்கள்‌ எங்களுக்கு. 
'வேலைக்காரராயிருந்து, எங்களைச்‌. 
சேவிக்கவேண்டும்‌ என்று சொல்லி, 


அவன்‌ 


சாமு 17:10. பின்னும்‌ அந்தப்‌ 
பெலிஸ்தன்‌: நான்‌ இன்றையதினம்‌ 
இஸ்ரவேலுடைய 

நித்தித்தேன்‌; நாம்‌ 

ஒருவர்‌  யுத்தம்பண்ண 
விடுங்கள்‌. என்று 

க்கொண்டு வருவான்‌. 


சோமு 1701. சவுதூம்‌ இஸ்ரவேலர்‌ 
அனைவரும்‌ அந்தப்‌ பெலிஸ்தனுடைய 
வார்த்தைகளைக்‌ கேட்டு, கலங்கி 
மிகவும்‌ பயப்பட்டார்கள்‌.. 


இஸ்ரவேல்‌ தரை 
ிறியடித்தார்கள்‌. னால்‌ பெலிஸ்தர்‌ 
ஸ்ரவேலருக்கு விரோதமாக மறுபடியும்‌. 
யுத்தம்பண் ணுகிறதற்கு எழும்பி வருகிறார்கள்‌. 


ஜனத்தார்‌ பெலிஸ்‌ 


... பெலிஸ்தர்‌ யுத்தம்பண்‌ ணுகிறதற்குத்‌ 
தங்கள்‌ சேனைகளைச்‌ சேர்த்து. 
யூதாவிலுள்ள சோக்கோவிலே ஒருமித்துக்‌. 
கூடி, சோக்கோவுக்கும்‌ அசெக்காவக்கும்‌ 
நடுவே இருக்கிற எபேஸ்தம்மீமிலே. 
பாளயமிறங்குகிறார்கள்‌ சாமு 17.1) 


பெலிஸ்தர்‌ ஒன்றாய்க்கூடி இஸ்ரவேல்‌ 
தேசத்திற்கு விரோதமாக யுத்தம்பண்ண 
வருகிறார்கள்‌. அவர்கள்‌ இஸ்ரவேல்‌: 
தேசத்தின்‌ ஒரு பகுதியை தங்கள்‌ வசமாகப்‌ 
பிடித்துக்கொள்கிறார்கள்‌. ஆகையினால்தான்‌ 
பெலிஸ்தரால்‌ யூதாவிலுள்ள 
சோக்கோவிலே ரத்து கூடிவர முடிகிறது. 
சோக்கோ (போது பெலிஸ்தர்‌ 
வசமாயிருக்கிறது. 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பெலிஸ்தருக்கு இஸ்ரவேல்‌ தேசத்திலே. 
நடைபெறுகிற. ஒவ்வொரு சம்பவமும்‌ 
தெரிந்திருக்கிறது. சாமுவேலுக்கும்‌ 
சவலுக்கும்‌ இடையிலே ஏற்பட்டிருக்கிற 
பிரச்சனைகளை பெலிஸ்தர்‌ 
கேள்விப்படுகிறார்கள்‌. சாமுவேல்‌ 

விலகிப்போனதையும்‌ 

அறிந்திருக்கிறார்கள்‌. 

ப பலவீனமாய்‌, 
குழப்பத்திலிருக்கிறார்‌ என்பதை அறிந்து, 
ஸ்ரவேல்‌ ஜனத்தார்மீது இப்போது, 
யுத்தம்பண்ணலாம்‌ என்று பெலிஸ்தர்‌ 
யோசிக்கிறார்கள்‌. 


கர்த்தால்‌  வரவிடப்ப்ட ஒரு 
பொல்லாத ஆவி சவுலை சில வேளைகளில்‌ 
கலங்கப்பண்ணிக்கொண்டிருக்கிறது. அந்தப்‌ 
பொல்லாத ஆலி சில சமயங்களில்‌ சவுலை 
விட்டு நீங்கிப்போகிறது. அப்பொழுது சவுல்‌ 
ஆறுதலடைந்து சொஸ்தமாகிறார்‌. இந்த 
அதிகாரத்தில்‌, எழுதப்பட்ட சம்பவம்‌. 
நடைபெறும்போது. பொல்லாத ஆலி 
சவுலைவிட்டு விலகிப்போயிருக்கிறது. 


"அப்படியே தேவனால்‌ விடப்பட்ட ஆவி 
சவலைப்‌ பிடிக்கும்போது, தாவது 
சுரமண்டலத்தை எடுத்து, தன்‌ கையினால்‌ 
வாசிப்பான்‌; அதினாலே பொல்லாத ஆவி 
அவனைவிட்டு நீங்க, சவுல்‌ ஆறுதலடைந்து, 
சொஸ்தமாவான்‌"' (சாமு 16:23). 


தாவீது 
சுரமண்டலத்தை வாசிக்கிறார்‌. 
இஸ்ரவேலுக்கு விரோதமாய்‌ யுத்தம்பண்ண 


சவுக்கு பாக 
வெல்த்‌ 


வந்திருக்கிறார்கள்‌ என்னும்‌ செய்தியை 
தாவீது சவலுக்கு சொல்லியிருக்கவேண்டும்‌. 
சவுல்‌ தனக்கு வரும்‌ ஆபத்தை யோசித்துப்‌ 

பெலிஸ்தருக்கு விரோதமாய்‌ 
த்தம்பன்‌ ஆயத்தமாயிருக்கிறார்‌. 
இஸ்ரவேல்‌ தேசத்தை பெலிஸ்தரின்‌ கைக்கு 
பாதுகாக்கவேண்டும்‌ என்னும்‌ எண்ணம்‌ 


சவுலின்‌ இருதயத்தில்‌ நிரம்பியிருக்கிறது. 


சவல்‌ இப்போது ஒரளவு தெளிந்த 
சிந்தனையிலிருக்கிறார. பெலிஸ்‌; 
விரோதமாய்‌. யுத்தம்பண்ண 
ஆயத்தமாயிருக்கிறார்‌. 

மனுஷரும்‌ ஒருமித்துக்‌ 

பள்ளத்தாக்கிலே 
பெலிஸ்தருக்கு எதிராக 
அணிவகுத்து நிற்கிறார்கள்‌ சாமு 17:2). 





f= FTE 
TT 


நாம்‌ சோம்பேறியாயிருந்தால்‌, 
சாத்தான்‌ நமக்குள்ளே சுறுசுறுப்பாய்‌ கிரியை. 
செய்வான்‌. நம்முடைய மனதிலே துக்கமும்‌, 
சோர்வும்‌ நிரம்பிமிருக்கும்‌. நாம்‌ ஏதாவது, 
ஒரு வேலையில்‌ சுறுசுறுப்பாய்‌ ஈடுபட்டால்‌, 
நாம்‌ அந்த வேலையைப்பற்றியே 
சிந்தித்துக்கொண்டிருப்போம்‌. சாத்தானுக்கு 
இடங்கொடுக்கமாட்டோம்‌. நமக்கு 
துக்கமும்‌ சோகமும்‌ வருமென்றால்‌, நாம்‌ 
ஏதாவது ஒருவேலையை சுறுசுறுப்பாய்‌ 
செய்ய 


ஆரம்பிக்கவேண்டும்‌. 
சோம்பேறித்தனமாயிராமல்‌ 


சறுகறப்பிரப்பதே. 
துக்கத்திற்கு நல்ல மருந்து. 


நம்முடைய 


பாளயமிறங்கியிருக்கிறார்கள்‌. 
தன்னோடுகூட தாவீதை யுத்தக்களத்திற்கு 
அழைத்துக்கொண்டு போகவில்லை. சவுல்‌ 
தாவீதை அவருடைய வீட்டிற்கு. 
அனுப்பிவிடுகிறார்‌. 
தாவீது தன்னுடைய வீட்டிற்குப்போய்‌, 
ஆடுகளை பேத்துக்கொண்டருக்கிார்‌. 
தாவீது காரியசமர்த்தர்‌. சவுந்தரியமுள்ளவர்‌. 
சரமண்டலம்‌ வாசிக்கிறதில்‌ தேறினவர்‌. அவர்‌ 
ராஜாவின்‌ அரண்மனையிலே 
முன்பாக. சுரமண்டலத்தை: 
வைத்தியர்‌. ஆனாலும்‌ தாவீது தன்னுடைய 
தகப்பன்‌ வீட்டிற்குப்போகும்போது, அங்கே 
மரியாதையோ 
தன்னுடைய 
தகப்பனாரின்‌ ஆடுகளை மேய்க்கும்‌ வேலை. 
அவருக்கு கொடுக்கப்படுகிறது. தாவீது தன்‌ 
வீட்டிலே தாழ்த்தப்படுகிறார்‌. 
காத்‌ 


லே 
ரதா பவதல பமல்‌ 
பெயருள்ள ஒரு வான்‌ இருக்கிறன்‌ இவன்‌ 


கலங்கப்பண்ணுகிறான்‌ 
முன்னால்‌ நிறுத்தி, இஸ்ரவேல்‌ தேசம்‌ 
முழுவதையும்‌ பிடித்துக்கொள்ளலாம்‌ என்று 
பெலிஸ்தர்‌ நினைத்துக்கொண்டிருக்கிறார்கள்‌. 
ல்‌ மத்தியில்‌ 
'தையையும்‌ திரும்பவும்‌ 
பெற்றுக்கொள்ளவேண்டுமென்று பெலிஸ்தர்‌ 
ஆசைப்படுகிறார்கள்‌. 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


0068 
PUBLISHERS 
இக்காலத்தில்‌ இஸ்ரலேலரில்‌ 
சேனையிலுள்ளவர்களின்‌ எண்ணிக்கை, 
பெலிஸ்தரின்‌ சேனையிலுள்ளவர்களைவிட 
அதிகமாயிருக்கிறது. பெலிஸ்தரைவிட 
இஸ்ரவேலரே பலம்‌ மிகுந்தவர்களாகவும்‌. 
இருக்கிறார்கள்‌. இதனால்‌ பெலிஸ்தர்‌ 
இஸ்ரவேலுக்கு விரோதமாய்‌ யுத்தம்பண்ண 
முடியாமல்‌. இதுவரையிலும்‌. 
தோற்றுப்போனார்கள்‌. 


இப்போதோ 
கோலியாத்‌ 
கிடைத்திருக்கிறான்‌. 
நிறுத்தி, ஸ்‌ 
பயமுறுத்துகிறார்கள்‌. 
அந்தப்பக்கத்தில்‌ ஒரு. 
இஸ்ரவேலர்‌ ந 
மலையின்மேலும்‌ நிற்கிறார்கள்‌; அவர்களுக்கு 
நடுவே பள்ளத்தாக்கு இருக்கிறது 
சாமு 17:3) 


காத்‌ ஊரானாகிய கோலியாத்‌ என்‌ 
பேருள்ள ஒரு வீரன்‌ பெலிஸ்தரின்‌ 

பாளயத்திலிருந்து புறப்பட்டுவந்து நடுவே 

நிற்கிறான்‌; அவன்‌ உயரம்‌ ஆறுமுழமும்‌ ஒரு 

ஜானும்‌. அவன்‌ தன்‌  தலையின்மேல்‌ 

சீராவைப்‌ போட்டு, 

போர்க்கவசம்‌ 

தரித்துக்கொண்டிருக்கிறாள்‌; அந்தக்‌ 

கவசத்தின்‌ நிறை ஐயாயிரம்‌ சேக்கலான 
வெண்கலமாயிருக்கிறது சாமு 17:4,5). 


கோலியாத்‌. 
ன்கலக்‌ 


தோள்களின்மேல்‌ வெண்கலக்‌ கேடகத்தையும்‌ 
தரித்திருப்பான்‌. அவனுடைய ஈட்டித்தாங்கு 
ந்தா படைமரத்தின்‌ கனதியும்‌ 

ஈட்டியின்‌ அறுநூறுசேக்கல்‌ 
இரும்பளமிருககும்‌; பரிசைபிடிக்கிறவன்‌ 
அவனுக்கு முன்னாக நடப்பான்‌. 
(சாமு 17:67). 


கோலியாத்திற்கு விரோதமாக. 
யுத்தம்பண்ண வருகிறவர்கள்‌ எல்லோருமே, 
அ ய கால்‌ உயரத்திற்குத்தான்‌ 
இருப்பார்கள்‌. அவர்கள்‌ கோலியாத்தின்‌ 
கால்களை தாக்குவதற்கு 
முயற்சிபண்ணுவார்கள்‌. ஆகையினால்‌ 
கோலியாத்‌ தன்‌ கால்களிலே வெண்கல. 
கவசத்தை மாட்டியிருக்கிறான்‌. கால்களுக்கு 
அதிகமான பாதுகாப்பு கொடுக்கிறான்‌. 





f= FTN 
ETT 


கோலியாத்‌ தன்னுடைய பரிசையைப்‌ 

பிடித்துக்கொண்டு. போகமாட்டான்‌. 

அதற்கென்று ஒருவனை நியமித்திருக்கிறான்‌. 
ரின்‌ 


த்த 
கோலியாத்திற்கு பரிசை தேவையில்லை. 
அவனுடைய கால்களில்‌ வெண்கல 
கவசமும்‌, அவனுடைய தோள்களின்மேல்‌ 
வெண்கல கேடகமும்‌ தரிக்கப்பட்டிருக்கிறது. 
கோலியாத்‌ வெண்கலத்திற்குள்ளே 
புகுந்துகொண்டு தன்னைப்‌ 
பாதுகாத்துக்கொள்கிறான்‌. 
பெலிஸ்தர்‌ கோலியாத்தை தங்கள்‌ 
சேனையிலே மாவீரனாய்த்‌ 
தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள்‌. இஸ்ரலேலருக்கு 
விரோதமாய்‌ யுத்தம்பண்ணினால்‌, 
பெலிஸ்தருக்குத்தான்‌ அதிகமான 
உமிர்ச்சேதமுண்டாகும்‌. ஆகையினால்‌. 
இஸ்ரவேலரோடு 
தவிர்க்கிறார்கள்‌. 
தோறும்‌ 
மாலையிலும்‌, கோலியாத்தை 
சேனைக்கு முன்பாக அனுப்புகிறார்கள்‌ 
வன்‌ வந்துநின்‌ ங்ரவேல்‌ 
னைகள்‌ பத்த! கட 
“நீங்கள்‌ யுத்தத்திற்கு அணிவகுத்து நிற்கிறது. 
என்ன? நான்‌ பெலிஸ்தன்‌ அல்லவா? 
ள்‌ சவுலின்‌ சேவகர்‌ அல்லவா? 
ஒருவனைத்‌ தெரிந்து 
அவன்‌ என்னிடத்தில்‌ 
அவள்‌ என்னோடே 
என்னைக்‌ கொல்லவும்‌ 
சமர்த்தனானால்‌, நாங்கள்‌ உங்களுக்‌ 
வேலைக்காராயிருப்போம்‌, நான்‌ அவனை 
ஜெயித்து அவனைக்‌ கொல்வேனானால்‌, 
நீங்கள்‌ எங்களுக்கு வேலைக்காரராயிருந்து, 
எங்களைச்‌  சேவிக்கவேண்டும்‌' என்று. 
சொல்லுவான்‌. (1சாமு 17:8,9). 


இன்றையதினம்‌ 
சேனைகளை நிந்தித்தேன்‌: நாம்‌ ஒருவரோடு 
ஒருவர்‌ யுத்தம்பண்ண 

ங்கள்‌” சாமு 
சொல்லிக்கொண்டுவருவான்‌. 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பெலிஸ்தர்‌ 
ர்‌ 
கத்தில்‌ 
நிற்கிற 
பள்ளத்தாக்கு இருக்கிறது. 
இந்தப்‌ பள்ளத்தாக்குக்கு. 
கோலியாத்தின்‌ தொனி மிகவும்‌ 
பெரிதாயிருக்கும்‌. இஸ்ரவேலின்‌: 
பாளயத்திலுள்ளவர்கள்‌ எல்லோரும்‌ கேட்கும்‌ 
வண்ணமாக கோலியாத்‌ சத்தத்தை 
உயர்த்திப்பேசுவான்‌. “நாம்‌ ஒருவரோடொருவர்‌ 
யுத்தம்பண்ண ஒருவனை விடுங்கள்‌" என்று 


அந்தப்பக்கத்தி. ஒரு 
இஸ்ரவேலர்‌ 
மலையின்மேலும்‌ 
நடுவே 
கோலியாத்‌ 
வருவான்‌. 


ப்‌ 
அவர்களுக்கு 


த்துகூடி பள்ளத்தாக்கிலே 
பாளயமிறங்கியிருக்கிறார்கள்‌. இஸ்ரவேலர்‌ 
ஒருமித்து கூடியிருப்பது அவர்களுடைய 
மதிமீனம்‌ என்று கோலியாத்‌ சொல்லுகிறான்‌. 
"நீங்கள்‌ யுத்தத்திற்கு அணிவகுத்து 
நிற்கிறது என்ன" என்று த்‌ 
“நீங்கள்‌ 
தெரிந்துகொள்ளுங்கள்‌, அவன்‌ என்னியற்தில்‌ 
வரட்டும்‌" என்று கோலியாத்‌ இஸ்ரவேலரிடம்‌. 
சொல்லுவான்‌. 
இஸ்ரவேலரும்‌ டெலிஸ்தரும்‌ 
மொத்தமாக யுத்தம்பண்ண வேண்டியதில்லை. 
இஸ்ரவேலில்‌. ஒருவன்‌ மாத்திரம்‌ 
தன்னோடு யுத்தம்பண்ண வரட்டும்‌ என்று 
கோலியாத்‌ சொல்லுகிறான்‌. இஸ்ரவேலரில்‌ 
ஒருவன்‌ கோலியாத்தைக்‌ கொன்றுபோட்டால்‌, 
பெலிஸ்தர்‌ எல்லோரும்‌ இஸ்ரவேலருக்கு 
வேலைக்காரராயிருப்பர்கள்‌ ன்றும்‌ 
கோலியாத்‌. 
தன்னோடு 
கொன்றுபோட்டால்‌, 
பெலிஸ்தருக்கு வேலைக்காரராயிருக்க 
வேண்டும்‌. இதுவே கோலியாத்தின்‌ திட்டம்‌. 


ஏலா 





f= FTE 
TT 


கோலியாத்‌ 
பெருமையாகப்‌ பேசுகிறான்‌. 
பாரம்பரிய 
இந்தக்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. 
இஸ்ரவேலருக்கும்‌ பெலிஸ்தருக்கும்‌ 
யுத்தம்நடைபெற்றது. அப்போது. 
கர்த்தருடைய உடன்படிக்கைப்‌ 
தங்கள்‌ தேசத்திற்கு. 
ர்கள்‌. யுத்தம்‌ 


தன்னைத்தானே 
கல்தேயருடைய 
கதைகளில்‌, 
கோலியாத்தைப்பற்றிச்‌ 
ஏற்கெனவே 


ஆகிய 
கோலியாத்‌ கொன்றுபோட்டு, கர்த்தருடைய 
பெட்டியைத்‌ தூக்கிக்கொண்டு 
போய்விட்டான்‌ என்று கல்தேயருடைய 
பாரம்பரியத்தில்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
சவலும்‌ இஸ்ரவேலர்‌ அனைவரும்‌ 
கோலியாத்தின்‌ வார்த்தைகளைக்‌ கேட்டு, 
கலங்கி மிகவும்‌ பயப்படுகிறார்கள்‌ 
சோமு 17:01. இஸ்ரவேல்‌ ஜனங்களோடு 
சேர்ந்து சவலும்‌ பயப்படுகிறார்‌. 
சவுல்‌ கலங்கி பயப்படுவதைப்‌ பார்த்து, 
இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ எல்லோருமே 
கலங்கி பயப்படுகிறார்கள்‌. 
தலைவர்‌ கோழையாகயிருந்தால்‌, 
அவரைப்‌ பின்பற்றுகிறவர்களும்‌' 
கோழைகளாகயிருப்பார்கள்‌. 


டபெறும்போ 

கன்ர்த்த பன்னு 
உற்சாகமாயிருக்கவேண்டும்‌. 
தங்கள்‌ சத்துருக்களுக்கு 
வீரத்தோடு 
இஸ்ரவேலருடைய 


ன 
சும்மாயிருக்கிறான்‌. கர்த்தர்‌ கோலியாத்தைக்‌ 
கொல்லும்‌  சிலாக்கியத்தை தாவீதுக்கு. 
கொடுத்திருக்கிறார்‌. 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


தாவீது 
1சாமு 17:12-30 


சாமு 17:12. தாவீது என்பவன்‌ 
மூதாவிலுன்ன பெத்லெகேம்‌ 
ஊரானாகிய ஈசாய்‌ என்னும்‌ பேருன்ன 
எப்பிராத்திய மனுஷனுடைய 
குமாரனாயிருத்தான்‌; சசாயுக்கு எட்டுக்‌ 
குமாரர்‌ இருத்தார்கன்‌; இவன்‌ சவுலின்‌: 
நாட்களிலே மற்ற ஜனங்களுக்குள்னே. 
வயதுசென்ற கிழவனாய்‌ 
மதிக்கப்பட்டான்‌. 


1சாமு 17:18. சசாயினுடைய மூன்று 
மூத்த குமாரர்‌ சுவுலோடே கூட 
யுத்தத்திற்குப்‌ போயிருந்தார்கள்‌; 
யுத்தத்திற்குப்‌ போயிருந்த. 
அவனுடைய மூன்று  குமாரரில்‌ 
மூத்தவனுக்கு எலியாப்‌ என்றும்‌, 
இரண்டாங்குமாரனுக்கு அபினதாப்‌. 
என்றும்‌, மூன்றாங்குமாரனுக்குச்‌ சம்மா 
என்றும்‌ பேர்‌. 


1சாமு 17:14. தாவீது எல்லாருக்கும்‌. 
இணையவன்‌; மூத்தவர்கனாகிய அந்த 
மூன்றுபேரும்‌ சவுலோடே கூடப்‌. 
போயிருந்தார்கள்‌. 


1சாமு 17:15. தாவீது சுவுலைவிட்டுத்‌ 
திரும்பிப்போய்‌ பெத்லெகேமிலிருக்கிற 
தன்‌ தகப்பனுடைய ஆடுகளை 
மேய்த்துக்கொண்டிருந்தான்‌. 
கோமு 17:16. அந்தப்‌ பெலிஸ்தன்‌ 
காலையிலும்‌ மாலையிலும்‌ நாற்பதுநான்‌ 
வந்துவந்து நிற்பான்‌. 
1சாமு 17:17. ஈசாய்‌ தன்‌ குமாரனாகிய 
தாவீதை நோக்கி: உன்‌ சகோதரருக்கு 
மரக்கால்‌ 
இந்தப்‌ 
எடுத்துக்கொண்டு, 
உன்‌ 
சுகோதரரிடத்தில்‌ ஓட்டமாய்ப்‌ போய்‌, 


சாமு 17:18. இந்தப்‌ பத்துப்‌ 
பால்கட்டிகளை ஆயிரம்பேருக்கு 
அதியதியானவனிடத்தில்‌ கொடுத்து, 
உன்‌ சகோதரர்‌ ச௬ுகமாயிருக்கிறார்கனா 
என்று விசாரித்து, அவர்களிடத்தில்‌ 
அடையானம்‌ வாங்கிக்கொண்டுவா 





f= THE 
TT 


சோமு 17:19. அப்பொ சுவுலும்‌, 
அவர்களும்‌ இஸ்ரவேலர்‌ எல்லாரும்‌, 
ஏலா பன்னத்தாக்கிலே பெலிஸ்தரோடு 
யுத்தம்பண்ணிக்‌ கொண்டிருத்தார்கள்‌.. 


காமு 17:20. தாவீது அதிகாலையில்‌ 
எழுத்து, ஆடுகளைக்‌: காவலாளி. 
கல்கம்‌ விட்டு, ஈசாய்‌ 

கற்பித்தபடியே 
சடுத்துக்கொண்டுபோய்‌, இரதங்கள்‌ 
இருக்கிற இடத்திலே வந்தான்‌; 
சேனைகள்‌ அணிவகுத்து தின்று, 
யுத்தத்திற்கென்று ஆர்ப்பரித்தார்கள்‌.. 


1721. 'இஸ்ரவேலரும்‌ 
ஒருவருக்கு எதிராக 
அணிவகுத்துக்‌ 


சோமு 
பெலிஸ்தரும்‌ 


ஒருவர்‌ 
கொண்டிருந்தார்கள்‌. 


சோமு 17:22, அப்பொழுது தாவீது: 
தான்‌ கொண்டுவத்தவைகளை இறக்கி, 
ரஸ்துக்களைக்‌ காக்கிறவன்‌ வசமாக. 
வைத்து விட்டு, சேணைக்குன்‌ ஓடி, தன்‌ 
சுகோதரரைய்‌ பார்த்து: 
கசுகமாயிருக்கிறீர்கனா என்று கேட்டான்‌. 


காமு 17:28. அவன்‌ இவர்கனோடே 
பேசிக்கொண்டிருக்கையில்‌, இதே, 
காத்‌ ஊரானாகிய கோலியாத்‌ என்னும்‌ 
பேருன்ன அந்தப்‌ பெலிஸ்த வீரன்‌ பெலி. 
ஸ்தரின்‌: சேனைகளிலிருந்தூ 
எழும்பிவந்து நின்று, முன்‌ சொன்ன 
வார்த்தைகளையே சொன்னான்‌; 
அதைத்‌ தாவீது கேட்டான்‌. 


காமு 17:24. இஸ்ரவேலர்‌ எல்லாரும்‌ 
அந்த  மனுஷனைக்‌ காணும்போது 
மிகவும்‌ பயப்பட்டு, அவன்‌ முகத்துக்கு. 
விலகி ஓடிப்போவார்கள்‌.. 

காமு 17:25. அந்நேரத்திலே 
இஸ்ரவேலர்‌: வந்து திற்கிற அத்த 
மனுஷனைக்‌ கண்டீர்களா, இஸ்ரவேலை 
தித்திக்க வத்து நிற்கிறான்‌; இவனைக்‌ 
கொல்லுகிறவன்‌ எவனோ, அவனை 
ராஜா மிகவும்‌ ஐகுவரியவானாக்கி, 
அவனுக்குத்‌ தம்முடைய 
குமாரத்தியைத்‌ தத்து, அவன்‌ தகப்பன்‌ 
வீட்டாருக்கு இஸ்ரவேலிலே 
சர்வமானியம்‌ கொடுப்பார்‌ என்‌ றார்கள்‌. 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சாமு 17:28. அப்பொ தாவீது. 
தன்னண்டையிலே  நிற்கிறவர்களைப்‌ 
பார்த்து,  இத்தப்‌ பெலிஸ்தனைக்‌ 
கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட 
தித்தையை தீக்குகிறவனுக்கு என்ன 
செய்யப்படும்‌; ஜீவனுன்ன 
தேவனுடைய சேனைகளை 
நித்திக்கிறதற்கு. விருத்தசேதனம்‌ 
இல்லாத. இத்த பெலிஸ்தன்‌ 
எம்மாத்திரம்‌ என்‌ றான்‌. 


1சாமு 17:27. அதற்கு ஜனங்கள்‌: 
அவனைக்‌ கொல்லுகிறவனுக்கு இன்ன: 
இன்னபடி செய்யப்படும்‌ என்று முன்‌ 
சொன்ன வார்த்தைகனையே 
அவனுக்குச்‌ சொன்னார்கள்‌. 


1சாமு 17:28. அத்த மனுஷரோடே, 
அவன்‌ பேசிக்கொண்டி.ருக்கிறதை. 
அவன்‌ மூத்த சகோதரனாகிய எலியாப்‌. 
கேட்டபோது, அவன்‌ தாவிதின்மேல்‌ 
கோபங்கொண்டு: நீ இங்கே வந்தது 
என்ன? வனாத்தரத்திலுள்ள அந்தக்‌ 
கொஞ்ச ஆடுகளை தீ யார்‌ வசத்தில்‌ 
விட்டாய்‌? யூத்தத்தைப்‌ பார்க்க. 
அல்லவா வந்தாய்‌? உன்‌ 
துணிகரத்தையும்‌, உன்‌ இருதயத்தின்‌ 
அகங்காரத்தையும்‌ நான்‌ அறிவேன்‌ 
என்றான்‌. 


1சாமு 17:29. அதற்குத்‌ தாவீது: நான்‌ 
இப்பொழுது செய்தது என்ன? நான்‌ 
வந்ததற்கு முகாந்தரம்‌ இல்லையா 
என்று சொல்லி, 


சாமு 17:30. அவளை 
 வேறொருவனிடத்தில்‌ 
அத்தப்பிரகாரமாகவே 
ஜனங்கள்‌ முன்போலவே 
சொன்னார்கள்‌. 


விட்டு, 
திரும்பி, 
கேட்டான்‌; 
உத்தரவு 


இஸ்ரவேலரும்‌ பெலிஸ்தரும்‌ நாற்பது 
நாட்களாக, ஒருவருக்கு விரோதமாய்‌ 
ஒருவர்‌ யுத்தத்திற்கு அணிவகுத்து 
நிற்கிறார்கள்‌. இஸ்ரவேலரும்‌ பெலிஸ்தரும்‌ 
அவ்வப்போது சிறிய தாக்குதல்களை 
நடத்தியிருப்பார்கள்‌. இந்த யுத்தம்‌ 
நடைபெற்றுக்‌ கொண்டிருக்கும்போது, 
கோலியாத்‌ காலையிலும்‌ மாலையிலும்‌ 
நாற்பதுநாள்‌ வந்துவந்து நிற்பான்‌ 
சோமு 17:16). 





i FTE 
TT 


ஒவ்வொரு நாளும்‌ 


காலையிலும்‌ மாலையிலும்‌, 
சொல்லிக்கொண்டு 
இந்த நாற்பது. 
நாட்களாக 
தகப்பனின்‌ 
மேய்த்துக்கொண்டிருக்கிறார்‌. 
நாற்பது நாட்கள்‌ முடியும்போது 
கர்த்தருடைய தெய்வீக. வ கான்‌ 
தாவீது இஸ்ரவே மனுஷர்‌ 
பாளயமிறங்கியிருக்கிற ஏலா 
பள்ளத்தாக்குக்குப்போகிறார்‌. இஸ்ரவேலர்‌ 
எல்லோரும்‌ இந்த நாற்பது நாளாக 
கோலியாத்தைப்‌ பார்த்து பயப்படுகிறார்கள்‌. 
அவனுடைய வார்த்தைகளைக்‌ கேட்டு 
மிகவும்‌ கலங்குகிறார்கள்‌. 


ட்டு 


சொல்லப்பட்ிருக்கிறது. 


வனப்பகுதியில்‌ 
குடும்பத்தாரைப்பற்றச 
தாவீது என்பவர்‌ 


குமாரனாயிருக்கிறார்‌; 
ஈசாய்க்கு எட்டுக்‌ குமாரர்‌ இருக்கிறார்கள்‌; 
ஈசாய்‌ சலலின்‌ நாட்களிலே மற்ற 
ஜனங்களுக்குள்ளே வயதுசென்ற கிழவனாய்‌. 
மதிக்குப்பட்டவர்‌ (சாமு 17:42) 


ஈசாயினுடைய மூன்று மூத்த குமாரர்‌ 
'சவுலோடேகூட யுத்தத்திற்குப்‌. 
போயிருக்கிறார்கள்‌:: யுத்தத்திற்குப்‌ 
போயிருந்த அவருடைய மூன்று குமாரரில்‌ 


கர்த்தரால்‌ விடப்பட்ட 
பொல்லாத ஆவி 
சவுலைக்‌ கலங்கப்பண்ணிக்கொண்டிருக்கிறது. 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பிடிக்கும்போது, 
எடுத்து 
வாசிக்கவேண்டும்‌. 
அதினாலே பொல்லாத ஆவி சவுலைவிட்டு 
நீங்கும்‌. சவுல்‌ ஆறுதலடைந்து 
சொஸ்தமாவார்‌. இதுவே தாவீதின்‌ 
அரண்மனை உத்தியோக இது 
சாதாரண உத்தியோகம்‌ க ஆனாலும்‌ 
தாவீதின்‌ மூத்த சகோதரர்‌ மூன்றுபேரும்‌, 
தாவீது அரண்மனையில்‌ உத்தியோகம்‌ 
பார்ப்பதினால்‌ அவர்மீது 
பொறாமைப்படுகிறார்கள்‌. 
ஈசாமின்‌ மூன்று மூத்த குமாரரும்‌ 
சவுலோடேகூட யுத்தத்திற்குப்போகிறார்கள்‌. 
இதனால்‌ தாவீது சவுலின்‌ 
அரண்மனையிலிருந்து தன்‌ தகப்பனுடைய 
ஊருக்கு திரும்பி வரவேண்டியதாயிற்று. 
ஊரிலே  ஈசாயின்‌ ஆடுகளை மேய்க்க 
பொறுப்பான ஆள்‌ வேண்டும்‌. 
தாவீதை விட்டால்‌ அவர்களுக்கு வேறு 
பொறுப்பான ஆள்‌ யாருமில்லை. 
தாவீது சவுலைவிட்டுத்‌ திரும்பிப்போய்‌ 
பெத்வெகேமிலிருக்கிற 
தகப்பனுடைய 
மேய்த்துக்கொண்டிருக்கிறார்‌ சாமு 17115) 


நாவிதன்‌ 
மூன்றுபேரும்‌, 
மரியாதையையும்‌ 


த்த சகோதரர்‌ 
தாவீதின்‌! மதிப்பையும்‌ 
குறைக்கவேண்டுமென்று 
திட்டமிடுகிறார்கள்‌ அவர்கள்‌ 
எதிர்பார்த்த பிரகாரம்‌, தாவீது 
மறுபடியும்‌ ஆடுகளை மேய்க்கப்போகிறார்‌. 


தாவீது தானாகவே தன்‌ 
நகப்பதுபைய்‌ ஊருக்கு வந்து, அவகுடைய 


நினைக்கவில்லை. சப்‌ ஒரு தாழ்மையான 
உத்தியோகம்‌ என்றும்‌ சொல்லவில்லை. 
தாவீது தன்‌ ள்‌ 
உண்மையுள்ளவராயிருக்கிறார்‌. 

ஆடுகளை மேய்க்கும்‌ நக்கிக்‌ 
அல்லது. சவுலின்‌ அரண்மனை 
உத்தியோகமாகமிருந்தாலும்‌, தாவீது 


வேலையை  உண்மையாய்ச்‌ 





f= FTN 
TT 


தாவீது தன்னுடைய வேலையைப்பற்றி 
சவலுக்கு சொல்லுகிறார்‌. 

சவுலைப்பார்த்து “உம்முடைய 
என்‌ தகப்பனுடைய ஆடுகளை 

மேய்த்துக்கொண்டிருக்கிறபோது, ஒருவிசை 

ஒரு சிங்கமும்‌ ஒருவிசை ஒரு கரடியும்‌ வந்து. 

மந்தையிலிருக்கிற ஒரு ஆட்டைப்‌ 

பிடித்துக்கொண்டது. 

தொடர்ந்துபோய்‌, 

அதின்‌ 

என்மேல்‌ பாய்ந்தபோது, நான்‌ 

தாடியைப்‌ பிடித்து, அதை 

கொன்றுபோட்டேன்‌. அந்தச்‌ சிங்கத்தையும்‌ 

அந்தக்‌ கரடியையும்‌ உம்முடைய அடியானாகிய 

நான்‌ கொன்றேன்‌" (1சாமு 17:34-36) என்று 

சொல்லுகிறார்‌. 


தாவீது கடினமாய்‌ உ க்‌ 
எந்த ஆபத்துக்களையும்‌ எத்த 
வீரமுள்ளவர்‌. தாவீது ஒரு சலக்‌ 
அவர்‌ ஒரு யுத்தவீரர்‌. தாவீது காரியசமர்த்தர்‌ 


தாவீது பெத்லெகேமிலிருக்கிற தன்‌ 
தகப்பனுடைய ஆடுகளை 
மேய்த்துக்கொண்டிருந்தபோது ஒருநாள்‌. 
ஈசாய்‌ தன்‌ குமாரனாகிய தாவீதை நோக்கி: 
"உன்‌ சகோதரருக்கு இந்த ஒரு மரக்கால்‌ 
வறுத்த பயற்றையும்‌ இந்தப்‌ பத்து, 
அப்பங்களையும்‌ எடுத்துக்கொண்டு 
பாளயத்திலிருக்கிற உன்‌ ல்லா 
ஒட்டமாய்ப்‌ போய்‌, இந்தப்‌ 

பால்கட்டிகளை ஆமிரம்பேரக்கு 
அதிபதியானவனிடத்தில்‌ கொடுத்து. உன்‌ 
சகோதரர்‌ சுகமாயிருக்கிறார்களா என்று 
விசாரித்து, அவர்களிடத்தில்‌ அடையாளம்‌ 
வாங்கிக்கொண்டுவா"' (1சாமு 174718) என்று 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


தாவீது தன்னுடைய வீட்டில்‌ இன்னும்‌ 
சிறுபிள்ளையாகவே இருக்கிறார்‌. 
கர்த்தருடைய ஆவியானவர்‌ தாவீதின்மேல்‌ 

வந்திறங்கியிருக்கிறார்‌.. 


சாமுவேல்‌ தாவீதை 


கழுதையைப்போல 
தாவீது பாளயத்திற்கு 
நடந்துபோகக்கூடாது. 
சகோதரரிடத்திற்கு ஒட்டமாய்ப்போக 
வேண்டும்‌ என்று ஈசாய்‌ தாவீதுக்கு 
கட்டளை கொடுக்கிறார்‌. 
தாவீது தன்‌ சகோதரர்‌ 
சுகமாயிருக்கிறார்களா என்பதையும்‌ 
விசாரிக்கவேண்டும்‌. பாளயத்திலே யுத்த 
வீரர்களுக்கு நல்ல போஜனம்‌ கொடுப்பார்கள்‌. 
ஒருவேளை. சவலின்‌  சேனையிறுள்ள 
வர்களுக்கு போதுமான அளவு போஜனம்‌ 
கொடுக்கப்படாமலிருக்கலாம்‌. ஆகையினால்‌ 
தன்‌ பிள்ளைகள்‌ சுகுமாயிருக்கிறார்களா 
என்னும்‌ சந்தேகம்‌ ஈசாய்க்கு வந்திருக்கிறது. 
தாவீதிடத்தில்‌ வறுத்த 
அப்பங்களையும்‌, 
கொடுத்தனுப்பினாலும்‌, 
தாவீது இந்த வேலையை ஒழுங்காய்ச்‌ 
செய்வாரா என்னும்‌ நம்பிக்கை ஈசாய்க்கு. 
இருந்ததாக தெரியவில்லை. தாவீது இந்தப்‌ 
போஜனங்களையெல்லாம்‌, அவருடைய 
சகோதரருக்கும்‌ ஆயிரம்பேருக்கு 
அதிபதியானவனுக்கும்‌ கொடுப்பாரா, 
இல்லது போகும்‌ வழியில்‌ தானே 
புசித்துவிடுவாரா என்னும்‌ சந்தேகம்‌ 
ஈசாய்க்கு வந்திருக்கலாம்‌... ஆகையினால்‌ 
போஜனங்களை 


ஈசாய்‌ 
பயற்றையும்‌, 
பால்கட்டிகளையும்‌ 


என்றும்‌ தாவீதிடம்‌ சொல்லுகிறார்‌. 
தாவீது தன்‌ 

கட்டளைக்கு கீழ்ப்படிகிறார்‌. தாவீது 

அதிகாலையில்‌ எழுந்து, ஆடுகளைக்‌ 

காவலாளி வசமாய்‌ விட்டு, ஈசாய்‌ தனக்குக்‌ 

கற்பித்தபடியே எடுத்துக்கொண்டுபோய்‌, 

இரதங்கள்‌ இருக்கிற இடத்திலே வருகிறார்‌;: 

அப்பொழுது சவலும்‌, அவர்களும்‌ இஸ்ரவேலர்‌ 

எல்லாரும்‌, ஏலா 

பெலிஸ்தரோடு 

கொண்டிருக்கிறார்கள்‌. 

அணிவகுத்து நின்று, யுத்தத்திற்கென்று 

ஆர்ப்பரித்தார்கள்‌ சாமு 17:19,20) 


தகப்பனாருடைய 





i FTN 
TT 


கர்த்தருடைய தெய்வீக 
வழிநடத்துதலின்‌ பிரகாரமாக தாவீது 
இஸ்‌ ன்‌  பாளத்திற்குப்போகிறார. 


கொண்டிருக்கிறார்கள்‌ 
அவர்கள்‌ 

ஒருவர்‌ 
ஆயத்தமாயிருக்கிறார்கள்‌. 


|. தாவீது பெத்லெகேமிலிருந்து ஏலா 
பள்ளத்தாக்குக்கு ஓடி வந்திருக்கிறார்‌. 
நீண்ட தூரத்தை வேகமாக கடந்து 
வந்திருக்கிறார்‌. அவருடைய முதுகில்‌: 
பெரிய பாரம்‌  சுமத்தப்பட்டிருக்கிறது. 
நாத வழியிலே சோர்ந்துபோகவில்லை. 
வேலின்‌ பாளயத்தில்‌ 
இரதங்கள்‌ இருக்கிற இடத்திலே வருகிறார்‌. 


அப்பொழுது தாவீது: 
கொண்டுவந்தவைகளை 
ரஸ்துக்களைக்‌ காக்கிறவன்‌ 
வைத்து விட்டு, சேனைக்குள்‌ 
தன்‌ சகோதரனை 
“சுகமாயிருக்கிறீர்களா" என்று கேட்‌ 
(சாமு 17:22). தாவீது இவர்களோடே 
பேரிக்கொண்டிருக்கையில்‌, இதோ, 
காத்‌ ஊரானாகிய கோலியாத்‌ என்னும்‌ 
பேருள்ள அந்தப்‌ பெலிஸ்த வீரன்‌ 
பெலிஸ்தரின்‌ சேனைகளிலிருந்து 
எழும்பிவந்து நின்று, ன்‌ 
வார்த்தைகளையே 


விரோதமாக 
யுத்தம்பண்ண 


அதைத்‌ தாவீது 
சாமு 17:22,23) 


தாவீது தன்‌ சகோதரருக்கு மதிப்பு 
கொடுக்கிறார்‌. பெலிஸ்தர்களின்‌ சேனையிலே 
யுத்தவீரர்களின்‌ எண்ணிக்கை. 
குறைவாயிருக்கிறது. ஆனாலும்‌ 
அவர்கள்‌ இஸ்ரவேலருக்கு விரோதமாய்‌ 
யுத்தம்பண்ண அணிவகுத்து நிற்கிறார்கள்‌. 
பெலிஸ்தர்‌ கோலியாத்தையும்‌, அவனுடைய 
உருவத்தையும்‌, அவனுடைய 
வார்த்தைகளையும்‌ நம்புகிறார்கள்‌. 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இஸ்ரவேலர்‌ எல்லாரும்‌ கோலியாத்தைக்‌ 
காணும்போது மிகவும்‌ பயப்பட்டு, அவன்‌ 
முகத்துக்கு விலகி ஓடிப்போகிறார்கள்‌. 
சாமு 17:24). இஸ்ரவேலரின்‌ இருதயம்‌ 
சோர்ந்துபோயிருக்கிறது. கோலியாத்திற்கு 
விரோதமாக யுத்தம்பண்ண இஸ்ரவேலரில்‌ 
ஒருவரும்‌ ஆயத்தமாயில்லை. சவுலும்‌ 
கோலியாத்திற்கு விரோதமாய்‌ 
யுத்தம்பண்ணப்போகவில்லை. சவுலின்‌ 
குமாரனாகிய யோனத்தானும்‌ கோலியாத்தை 
எதிர்க்கவில்லை. 


சவுல்‌ கோலியாத்திற்கு விரோதமாய்‌ 
யுத்தம்பண்ணி, அவனைக்‌ கொன்றுபோட 
ஒரு யோசனை பண்ணுகிறார்‌. 
கோலியாத்தைக்‌ கொன்றுபோடுகிறவனுக்கு 
பெரிய வெகுமதி கொடுப்பதாக 
க்ப்‌ க்‌. இந்தச்‌ செய்தியை 
சவுல்‌  இஸ்ரவே பாளயத்திலுள்ள 
எல்லோருக்கும்‌ திவிக 


| அந்நேரத்திலே இஸ்ரவேலர்‌: “வந்து 
நிற்கிற அந்த மனுஷனைக்‌ கண்டீர்களா, 
இஸ்ரவேலை நிந்திக்க வந்து நிற்கிறான்‌; 
இவனைக்‌  கொல்லுகிறவன்‌ எவனோ, 
அவனை ராஜா மிகவும்‌ ஐசுவரியவானாக்கி, 
அவனுக்குத்‌ தம்முடைய குமாரத்தியைத்‌ 
தந்து. அவன்‌ தகப்பன்‌ வீட்டாருக்கு, 
இஸ்ரவேலிலே சர்வமானியம்‌ கொடுப்பார்‌" 
சாமு 17:25) என்று சொல்லுகிறார்கள்‌. 


கோலியாத்‌ இஸ்ரவேலின்‌ சேனையைத்‌ 
தூஷித்ததையும்‌, சவுலின்‌ வார்த்தைகளை 
இஸ்ரவேலர்‌ அறிவித்ததையும்‌ 
கேட்கிறார்‌. . 


க்கை 
இஸ்ரவேலையும்‌, இஸ்ரவேலின்‌ தேவனையும்‌ 
நிந்திக்கிறான்‌. 

தாவீதின்‌ இருதயத்திலே கர்த்தரைக்‌ 
குறித்து பக்திவைராக்கியமுண்டாயிற்று. 
இஸ்ரவேலின்‌ சேனையை நிந்திக்கிறவன்‌ 
ஒரு பெலிஸ்தன்‌. அவன்‌ 
விருத்தசே தனமில்லாதவன்‌. பெலிஸ்தன்‌ 
இஸ்ரவேலின்‌ காணியாட்சிக்குப்‌ 
புறம்பானவன்‌. கர்த்தர்‌ பெலிஸ்தரோடு 
உடன்படிக்கை பண்ணவில்லை. ஆனால்‌ 
விருத்தசேதனமில்லாத பெலிஸ்தன்‌, 
கர்த்தருடைய சேனையை நிந்திப்பதைப்‌ 
பார்த்து. தாவீதின்‌ இருதயத்தில்‌, கர்த்தரைக்‌ 
குறித்த பக்தி வைராக்கியமுண்டாயிற்று. 





f= THE 
TT 


கோலியாத்‌ ஜீவனுள்ள 
சேனையைத்‌ தூவிக்கிறான்‌. 
ஜனத்தார்‌ கர்த்தருடைய 
கர்த்தரே தம்முடைய 
பெலிஸ்தருக்கு விரோதமான 
பயன்படுத்துகிறார்‌. 
ஜனங்கள்‌ 

யுத்தம்பண்ணுகிறார்கள்‌ 
இஸ்ரவேலின்‌ சேனையை நிந்தித்தாலும்‌, 
அவன்‌  இஸ்ரவேலருடை தேவனாகிய 
கர்த்தரையே நிந்திக்கிறான்‌. 


செய்தியும்‌. கக 
வீ! சன்மானியத்தைப்பற்‌ 
மறபியும்‌ ப வபடுத்திக்கொள்கிறார்‌ 
அப்பொழுது தாவீது, தகன 
நிற்கிறவர்களைப்‌ தப்‌ 
வனக்‌ கொன்று! இஸ்ரவேலுக்கு 
நேரிட்ட நிந்தையை நீக்குகிறவனுக்கு என்ன 
செய்யப்படும்‌: ள்‌ 
சேனைகளை 
விருத்தசேதனம்‌ இல்லாத இந்த 
எம்மாத்திரம்‌' சாமு. 


மூத்த 
எலியாப்‌, 


பொறாமைப்படுகிறான்‌. 


கர்த்தருக்குள்‌ 
பத்திவைராக்கியமாயிருக்கிறார்‌. கோலியாத்‌ 
ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை 
நிந்திப்பதை தாவீது விரும்பவில்லை. 
கோலியாத்திற்கு விரோதமாக. தானே 
எதிர்த்து நின்று யுத்தம்பண்ணவேண்டும்‌. 
என்று தாவீது தீர்மானமாயிருக்கிறார்‌. 
ஆனால்‌. தாவீதை அவருடைய 
மூத்த சகோதரன்‌ எலியாப்‌ 
உற்சாகப்படுத்தவில்லை. 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஈசாயின்‌ குமாரரில்‌. எலியாப்‌ 
மூத்த குமாரன்‌. தாவீது இளையகுமாரன்‌. 
மூத்த குமாரன்‌ இளையகுமாரன்மீது 
பொறாமைப்படுகிறான்‌. தாவீது 
கோலியாத்திற்கு விரோதமாக தைரியமாய்ப்‌ 
பேசுகிறார்‌. தாவீது வீரமாய்ப்‌ பேசுவது 
எலியாபுக்கு பிடிக்கவில்லை. கோலியாத்திற்கு 
விரோதமாக. எலியாபே பேசாமல்‌ 
அமைதியாயிருக்கிறான்‌. தாவீது பேசுகிற 
வார்த்தைகளை பேசுவதற்கு, எலியாபுக்கு 
துணிச்சலோ, தைரியமோ இல்லை. 


கொன்றுபோடுவது 
பிடிக்கவில்லை. தாவீது கோலியாத்தைக்‌ 
கொன்றுபோடுவதற்கு பதிலாக, கோலியாத்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ எல்லோரையும்‌ 
கொன்றுபோட்டாலும்‌ பரவாயில்லை என்று 
எலியாப்‌ நினைக்கிறான்‌. இஸ்ரவேல்‌ 
அழிந்தாலும்‌, தன்னுடைய 
சகோதரனாகிய தாவீது 
ஜெயிக்கக்கூடாது. என்பது எலியாபின்‌. 
விருப்பம்‌. 


எலியாபின்‌ பார்வையில்‌ தாவீது சிறு, 
பையனாகத்‌ தெரிகிறார்‌. தாவீது வீண்‌ 
பெருமை பேசுகிறார்‌ என்றும்‌, தாவீதுக்கு 
ஒன்றும்‌ தெரியாது என்றும்‌, ஆடுகளை 
மேய்ப்பதுதான்‌ தாவீதின்‌ வேலை 
என்றும்‌, யுத்தக்களத்திலே தாவீதுக்கு ஒரு 
வேலையும்‌ இல்லை என்றும்‌ எலியாப்‌ 
நினைக்கிறான்‌. தாவீது. இஸ்ரவேல்‌ 
ஜனங்களிடம்‌ கோலியாத்திற்கு விரோதமாகப்‌ 

பேரினதும்‌, இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 
தாவீதுக்கு சவுல்‌ சொன்ன 
சன்மானங்களைப்‌ பற்றிப்பேசினதும்‌ 
எலியாபுக்கு பிடிக்கவில்லை. 

இஸ்ரவேல்‌ மனுஷரோடே தாவீது 
பேசிக்கொண்டிருக்கிறதை அவருடைய 
மூத்த சகோதரனாகிய எலியாப்‌ கேட்டபோது, 

ன்‌ தாவீதின்மேல்‌ கோபங்கொண்டு: 
நீ இங்கே வந்தது என்ன? 
வனாந்தரத்திலுள்ள அந்தக்‌ கொஞ்ச 
ஆடுகளை நீ யார்‌ வசத்தில்‌ விட்டாய்‌? 
யூத்தத்தைப்‌ பார்க்க அல்லவா வந்தாய்‌? 
உன்‌ துணிகரத்தையும்‌, உன்‌ இருதயத்தின்‌ 
அகங்காரத்தையும்‌ நான்‌ அறிவேன்‌" 
(சாமு 17:28) என்று சொல்லுகிறார்‌. 





i= a 
TT 


எலியாப்‌ இஸ்ரவேல்‌ ஜனத்தாரிடம்‌, 
தன்‌ சகோதரன்‌ தாவீதைப்பற்றி 
தரக்குறைவாகப்‌ பேசுகிறான்‌. 


தன்னுடைய 
ஒழுங்காய்‌ 
எலியாப்‌. 

விரோதமாய்த்‌ தூஷண 
வார்த்தைகளைச்‌ சொல்லுகிறான்‌. தாவீது 
கோலியாத்தின்‌ வார்த்தைகளையும்‌, 
இஸ்ரவேல்‌ ஜனங்களின்‌ வார்த்தைகளையும்‌ 
கேட்டதுபோல, இப்போது தன்‌ மூத்த 
சகோதரன்‌ எலியாபின்‌ வார்த்தைகளையும்‌ 
கேட்கிறார்‌. 


நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில்‌, 
நாம்‌ தக்க ஒரு சில அங்கை 
செய்யவேண்டுமென்று  சிந்திக்கும்போதும்‌, 
தீர்மானிக்கும்போதும்‌, எலியாபைப்போல ஒரு 
சிலர்‌ நமக்கு விரோதமாகப்‌ பேசுவார்கள்‌ 
இப்படிப்பட்ட பேச்சுக்களை நம்மால்‌ தவிர்க்க 
முடியாது. இந்த சூழ்நிலைகளில்‌, க்‌ 


என்று 


கொடுக்கவேண்டும்‌. 
கர்த்தரையே நோக்கிப்‌ பார்க்கவேண்டும்‌. 


தன்னுடைய சகோதரன்‌ தனக்கு 
விரோதமாக ஏளனவார்த்தைகளையும்‌, 
ரகக்‌ பேசினாலும்‌, 

மனத்தாழ்மையோடும்‌. 
ர்‌ இருக்கிறார்‌. தாவீதின்‌ 
பக்திவைராக்கியம்‌  குறைந்துபோகவில்லை. 
தாவீதின்‌ தீர்மானம்‌ உறுதியாயிருக்கிறது. 
தாலீதுக்கு இப்போது அவருடைய மூத்த 
சகோதரன்‌ மூலமாய்‌ சிறிய சோதனை 
வந்திருக்கிறது. இந்த சோதனையை தாவீது 
மேற்கொள்ளவேண்டும்‌. தாவீது தன்னுடைய 


தாவீது, தனக்கு விரோதமாகப்‌ பேசும்‌ 
முந்த சகோதரனை நோக்கி, 


சோமு 17:29) 
தாவீதின்‌ பக்கத்தில்‌ 
முகாந்தரம்‌ இருக்கிறது. 


என்று கேட்கிறார்‌. 
நியாயமான 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அது தாவீதுக்கு நன்றாய்த்‌ தெரியும்‌. 
ஆகையினால்‌ தாவீது தன்‌ மூத்த 
சகோதரன்மேல்‌ கோபப்படாமல்‌, அவனுக்கு 
ல்‌! பிரதியுத்தரம்‌ சொல்லுகிறார்‌. 
சகோதரனுடைய கோபத்தை 
அகற்றிப்போடுகிறார்‌. 

தாவீது அவசரப்படவில்லை. 
கோபப்படவில்லை. அவர்‌ நீடியபொறுமை 
யோடிருக்கிறார்‌. கோலியாத்திற்கு 
விரோதமாக யுத்தம்பண்ணி ஜெயிப்பதைவிட, 
தன்னுடைய மூந்த சகோதரனின்‌ 
ஏளனவார்த்தைகளையும்‌, தூஷணவார்த்தை 
கேட்டு, தன்னுடைய 
காத்துக்கொள்வதே, 
உண்மையான 
சோதனைகளை 

சகித்துக்கொள்கிற மனுஷன்‌ பாக்கியவான்‌. 


தாவீதின்‌ சகோதரன்‌, அவருக்கு 
விரோதமாக  ஏளனமான வார்த்தைகளைப்‌ 
பேசினாலும்‌, தாவீது தன்னுடைய மனதிலே. 
சோர்ந்துபோகவில்லை. கோலியாத்திற்கு 
விரோதமாக யுத்தம்பண்ணவேண்டும்‌. 
என்னும்‌ நீம்ணணத்திலகந்த தாவீது 
பின்வாங்கவில்லை. ஈவீதின்‌ தீர்மானம்‌ 
ரதன (a ப வால்‌ 
சகோதரனின்‌ ஏளனவார்த்தைகளினாலும்‌, 
அவனுடைய பொறாமையான குணத்தினாலும்‌, 


சகோதரனாகிய 
விரோதமாக 
கத்தக்‌ பேசும்போது, தாவீது 
சுருக்கமான பிரதியுத்தரம்‌ 
வொ்றுதார்‌. வனத்‌ சகோதரனோடு 
அதிகநேரம்‌ பேசி, தன்னுடைய 
நேரத்தை வீணாக்கவில்லை. தாவீது ஒரு 
சில வார்த்தைகளை மாத்திரம்‌ தன்‌ 
சகோதரனோடு பேசிவிட்டு, அவனைவிட்டு, 
வேறொருவனிடத்தில்‌ திரும்புகிறார்‌. நமக்கு 
பிரச்சனைகளைக்‌ கொடுப்பவர்களையே 
பார்த்துக்கொண்டிருந்தால்‌, நம்முடைய 
மனதிலே சோர்வு உண்டாகும்‌. நாம்‌ 
கர்த்தரை நோக்கிப்‌ பார்க்கவேண்டும்‌. 





i FTE 
TT 


மூத்த சகோதரனிடம்‌ 
விவாதம்பண்ணாமல்‌, 


நேரிட்ட 

ன்ன செய்யப்படும்‌" 

பிரகாரம்‌, 

கேட்கிறார்‌. ஜனங்களும்‌ 

முன்போலவே உத்தரவு சொல்லுகிறார்கள்‌ 
சாமு 17:25,30) 


தாவீதும்‌ ௪வுலும்‌ 
1சாமு 17:81-89 


சாமு 17:81. தாவீது சொன்ன 
வார்த்தைகளை அவர்கள்‌ கேட்டு, 
அதைச்‌. சவுலின்‌: சமுகத்தில்‌ 
அறிவித்தார்கள்‌; அப்பொழுது அவன்‌ 
அவனை அழையப்பித்தான்‌.. 


கோமு 17:32. தாவீது சவுலை நோக்கி: 
இவனிமித்தம்‌ ஒருவனுடைய 
இருதயமும்‌ வ்‌ வ வதன்‌ 
உம்முடைய  அடியானாகிய 

போய்‌, இந்தப்‌ 

ஸ்தனோடே, 

என்றான்‌. 


ர்சாழ 17:33. அப்பொ 

(தை நோக்கி: 
பெலிஸ்தனோடே 

யுத்தம்பண்ண உன்னால்‌ ஆகாது; தீ 
இளைஞன்‌, அவனோ தன்‌. 
சிறுவயதுமுதல்‌ யுத்தவீரன்‌ என்றான்‌. 


காமு 17:84. தாவீது ப்‌ 
உம்முடைய அடியான்‌. 
தகப்பனுடைய 
ஆடுகனைமேய்த்துக்கொண்டிருக்கிறயே 
ஈது, ஒருவிசை ஒரு சிங்கமும்‌ ஒருவிசை. 
ஒரு கரடியும்‌ வந்து, மத்தையிலிருக்கிற 
ஒரு ஆட்டைப்‌ பிடித்துக்கொண்டது. 


சோமு 1785. நான்‌ அதைத்‌ 
தொடர்த்துயோய்‌, அதை அடித்து, 
அதை அதின்‌ வாய்க்குத்‌ தப்புவித்தேன்‌; 
அது என்மேல்‌ பாய்த்தயோது, 
நான்‌ அதின்‌ தாடியைப்‌ பிடித்து, 
அதை அடித்துக்‌ கொன்றுபோட்டேன்‌. 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


சோமு 17:86. அந்தச்‌ சிங்கத்தையும்‌ 
அத்தக்‌ கரடியையும்‌ உம்முடைய 
அடியானாகிய நான்‌ கொன்றேன்‌; 
விருத்தசேதனமில்லாத இந்தப்‌ 
பெலிஸ்தனும்‌ அவைகளில்‌ 
ஒன்றைப்போல இருப்பான்‌; அவன்‌ 
ஜீவனுன்ன தேவனுடைய சேனைகளை 
நிந்தித்தானே என்றான்‌. 


ரசாமு 17:87. பின்னும்‌ தாவீது: 
என்னைச்‌ சிங்கத்தின்‌ கைக்கும்‌ 
கரடியின்‌ கைக்கும்‌ தப்புவித்த. டன்‌, 
இந்தப்‌ 

ஸ்தனுடைய கைக்கும்‌. ல்‌ 
என்றான்‌; அப்பொழுது சவுல்‌ தாவீதைப்‌ 
பார்த்து: பேர, கர்த்தர்‌ உன்னுடனேகூட 
இருப்பராக என்றான்‌. 


1சாமு 17:88. சவுல்‌ தாவீதுக்குத்‌ தன்‌ 


1சாமு 17:89. அவனுடைய பட்டயத்தை 
தாவீது தன்‌ வஸ்திரங்கள்‌ மேல்‌. 
கட்டிக்கொண்டு, அதிலே 
அவனுக்குப்‌ யழக்கமில்லாததினால்‌ 
நடத்தூபார்த்தான்‌; அப்பொழுது தாவீது 
சவுலை நோக்கி: நான்‌ இவைகளைப்‌: 
போட்டுக்கொண்டு போகக்கூடாது; 
இந்த அப்பியாசம்‌ எனக்கு இல்லை 
என்று. சொல்லி, அவைகளைக்‌ 
கனைந்துபோட்டு, 
கோலியாத்‌ என்னும்‌ பெலிஸ்தனுக்கு 
விரோதமாக யுத்தம்பண்ண தாவீது தன்னை 
ஒப்புக்கொடுக்கிறார்‌. இஸ்ரவேலர்‌ 
எல்லோரும்‌ கோலியாத்தைக்‌ காணும்போது 
மிகவும்‌ பயப்பட்டு, அவன்‌ முகத்திற்கு 
ஓடிப்போகிறார்கள்‌. ஆனால்‌ 
கோலியாத்திற்கு விரோதமாய்‌ 
ஆயத்தமாயிருக்கிறார்‌. 
தேவனுடைய சேனைகளை 
விருத்தசேதனமில்லாத 
எம்மாத்திரம்‌" 
(சோமு 17:26) என்று தாவீது சொல்லுகிறார்‌. 





f= FTE 
TT 


தாவீது சொன்ன 

இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌. 

சவுலின்‌ சமுகத்தில்‌ 

அப்பொழுது சவுல்‌ தாவீதை அழைப்பிக்கிறார்‌. 

தாவீது சவுலை நோக்கி: “இவனிமித்தம்‌ 

ஒருவனுடைய இருதயமும்‌ கலங்க 

வேண்டியதில்லை; உம்முடைய அடியானாகிய 
ப்‌ பெலிஸ்தனோடே 
" சாமு 17:3132) என்று 


ஆடுகளை மேய்க்கிற 
ன்று காணலையிக்தான்‌; நாளிது 
ரவேலின்‌ 
பாளயத்திற்கு ஒடி வந்திருக்கிறார்‌. தாவீது 
இதுவரையிலும்‌ எந்த யுத்தக்களத்திற்கும்‌. 
போய்‌, சத்துருக்களுக்கு விரோதமாய்‌. 
யுத்தம்பண்ணினதில்லை. ஆனாலும்‌ தாவீது 
தைரியமுள்ளவராகவும்‌, பராக்கிரமசாலி 
யாகவும்‌ இருக்கிறார்‌ 
இஸ்ரவேலின்‌ சேனையிலள்ள 
எல்லோரின்‌ தைரியத்தை விடவும்‌, தாவீதின்‌ 
தைரியம்‌  அதிகமாயிருக்கிறது. தாவீது 
இஸ்ரவேலின்‌ சேனையிலுள்ளவர்களுக்கு 
ஆறுதலான வார்த்தைகளைச்‌ சொல்லுகிறார்‌. 


சேனையிலுள்‌ எவர்களுக்கு 
சொல்லுகிறார்‌. 


சவுலின்‌ பார்வையில்‌ தாவீது சிறு 
பையனாகத்‌ தெரிகிறார்‌.  கோலியாத்திற்கு 
விரோதமாய்‌ சவலால்‌ யுத்தம்பண்ண முடியுமா 
என்னும்‌ சந்தேகம்‌ சவலுக்கு உண்டாயிற்று 
அப்பொழுது சவுல்‌ தாவீதை நோக்கி: 
“நீ இந்தப்‌ பெலிஸ்தனோடே எதிர்த்து, 
யுத்தம்பண்ண உன்னால்‌ ஆகாது: நீ 
இளைஞன்‌, அவனோ தன்‌ சிறுவயதுமுதல்‌: 
யுத்தவீரன்‌" சோமு 17:33) என்று 
சொல்லுகிறார்‌. 

சவுல்‌ தாவீதின்‌ வெளித்தோற்றத்தை 
மாத்திரமே பார்க்கிறார்‌. பரிசுத்த 
ஆவியானவரின்‌ அபிஷேகம்‌ அனில்‌ 
நிரப்பியிருக்கிறது. அது சவுக்கு 
தெரியவில்லை. உருவத்தைப்‌ பார்க்கும்போது. 
கோலியாத்‌ தாவீதைவிட, மிகவும்‌: 
'பெரியவனாயிருக்கிறான்‌. சவலின்சந்தேகத்தை 
தீர்த்து வைப்பது தாவீதுக்கு முதல்‌ 
'வேலையாயிருக்கிறது. தாவீது சவலிடம்‌, 
தன்னுடைய அனுபவங்களை சாட்சியாய்ச்‌ 


சொல்லுகிறார்‌. 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


தாவீது சவலைப்பார்த்து: “உம்முடைய 
அடியான்‌ என்‌ தகப்பனுடைய ஆடுகளை 
மேய்த்துக்கொண்டிருக்கிறபோது, ஒருவிசை 
ஒரு சிங்கமும்‌ ஒருவிசை ஒரு கரடியும்‌ வந்து, 
மந்தையிலிருக்கிற ஒரு ஆட்டைப்‌ 
பிடித்துக்கொண்டது. நான்‌. அதைத்‌ 
தொடர்ந்துபோய்‌, அதை அடித்து, அதை 
அதின்‌ வாய்க்குத்‌ தப்புவித்தேன்‌; அது 
என்மேல்‌ பாய்ந்தபோது நான்‌ அதின்‌ 
தாடியைப்‌ பிடித்து, அதை அடித்துக்‌ 
கொன்றுபோட்டேன்‌. அந்தச்‌ சிங்கத்தையும்‌ 
அந்தக்‌ கரடியையும்‌ உம்முடைய 
அடியானாகிய நான்‌ கொன்றேன்‌" 
(சாமு 17:34-36) என்று சொல்லுகிறார்‌. 


சவுல்‌ சொன்ன பிரகாரம்‌ தாவீது ஒரு 
, தாவீது இதுவரையிலும்‌ 
பங்கு பெற்றதில்லை. 
தன்‌ சிறுவயது முதல்‌ 
யுத்தவீரனாயிருக்கிறான்‌. தாவீதுக்கு 
தேவனுடைய உதவியும்‌ ஒத்தாசையும்‌ 
க த்திகுக்கிறது தாவீது ஏற்கெனவே 
சிங்கத்தையும்‌, ஒரு  கரடியையும்‌ 
கொன்நிருக்கிறார இந்த சிங்கமும்‌. 
கரடியும்‌ தாவீதின்‌ மந்தையிலுள்ள ஒரு 
ஆட்டைப்‌ பிடித்துக்கொண்டது. தன்னுடைய 
கைவசத்தில்‌ ஒப்புவிக்கப்பட்ட, அந்த 
ஆட்டை பாதுகாக்கவேண்டும்‌ என்பதற்காக, 
தாவீது சிங்கத்தையும்‌ குரடியையும்‌ 
கொன்றுமோட்டார்‌. 


தாவீதுக்கு தேவனுடைய உதவியும்‌ 
ஒத்தாசையும்‌: கிடைத்திருக்கிறது. 
கர்த்தருடைய ஆலியானவரின்‌ அபிஷேகம்‌ 
, வந்திறங்கியிருக்கிறது. 


ட்‌ பிடித்துக்கொண்ட, 
சிங்கத்தைப்போலவும்‌, ஒரு கரடியைப்போலவும்‌ 
இருக்கிறான்‌. தாவீது சவலைப்பார்த்து, 
“விருத்தசேதனமில்லாத இந்தப்‌ பெலிஸ்தனும்‌ 
அவைகளில்‌ ஒன்றைப்போல இருப்பான்‌; 
அவன்‌ ஜீவனுள்ள தேவனுடைய 
சேனைகளை நிந்தித்தானே” (சாமு 17:36) 
என்று சொல்லுகிறார்‌. 





i FTN 
TT 


ன்‌ சேனையிலுள்‌ளவர்கள்‌ 
கோலியாத்தை  மகாபராக்கிரமசாலியாகவும்‌, 
மிகப்பெரிய யுத்தவீரனாகவும்‌ பார்க்கிறார்கள்‌. 
தாவீதோ அவனை விருத்தசேதனமில்லாத 
ஒரு பெலிஸ்தனாகப்‌ பார்க்கிறார்‌. தாவீது 
கோலியாத்தை, ஜீவனுள்ள தேவனுடைய 
சேனைகளை நிந்தித்தவனாகப்‌ பார்க்கிறார்‌. 
ஆகையினால்‌ தாவீது சவலிடத்தில்‌, 
“உம்முடைய அடியானாகிய நான்‌ 
போய்‌, பெலிஸ்தனோடே 
யுத்தம்பண்‌ ணுவேன்‌" 17:32) என்று 
சொல்லுகிறார்‌. 

தாவீதுக்கு வு்‌ 
யுத்தம்பண்ணின அனுபவம்‌ 
ஆனால்‌ தன்னுடைய வத்தில்‌ 
ஒப்படைக்கப்பட்ட ஆடுகளைப்‌ பாதுகாக்கும்‌ 
அனுபவம்‌ இருக்கிறது. அந்த ஆடுகளில்‌ 
ஒன்றை பிடித்துக்கொண்ட சிங்கத்தையும்‌ 
குடியையும்‌ கொன்றுபோட்ட அனுபவம்‌. 
இருக்கிறது. தாவீதின்‌ பார்வையிலே. 
கோலியாத்‌, கொல்லப்பட்ட ஒரு 
சிங்கத்தைப்போலவும்‌,  சுரடியைப்போலவும்‌ 
இருக்கிறான்‌. 


தாவீது த 
வார்த்தைகளையெல்லாம்‌ சுயமாய்ப்‌ பேசாமல்‌. 
பரிசுத்த ஆவியானவருடைய ஏவுதலினால்‌ 
பேசுகிறார்‌. தாவீது கர்த்தரை 
நபபுகினார்‌. . தானது. ஆடுகளை 
மேய்த்துக்கொண்டிருந்தபோது, அவர்‌ அந்த 
ஆடுகளை, சாதாரண மிருகங்களாகப்‌ 
பார்க்கவில்லை. அந்த ஆடுகளெல்லாம்‌. 
தன்னுடைய பாதுகாப்பில்‌ 
ஒப்புவிக்கப்பட்டிருக்கிற மந்தையாகப்‌ 
பார்க்கிறார்‌. அந்த மந்தையை பாதுகாத்து 
பராமரிக்கவேண்டியது தாவீதின்‌ கடமை. 


(சாமு 


தன்னிடத்தில்‌ 
ஒப்புவிக்கப்பட்டிருக்கிற 
ஒன்றுக்கு ஒரு தீங்கு வரும்போது, 
அந்த ஆட்டை  காப்பாற்றுவதற்காக, 
தாவீது துணிந்து நிற்கிறார்‌. தாவீது தன்‌ 
ஆடுகளுக்கு நல்ல மேய்ப்பராயிருக்கிறார்‌. 
ஒரு நல்ல ராஜாவுக்கு இருக்கவேண்டிய 
குணாதிசயங்கள்‌ தாவீதுக்கும்‌ இருக்கிறது. 
ஒரு தேசத்தின்‌ ராஜா, தன்‌ தேசத்து 
ஜனங்களின்‌ நன்மைகளையும்‌, 
பாதுகாப்பையும்‌ விசாரிக்க வேண்டும்‌. 


பொறுப்பாய்‌ 
அந்த ஆடுகளில்‌ 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கூப்பிடுகிற எளியவனையும்‌, 
உதவியற்ற சிறுமையானவனையும்‌ அவர்‌ 
விடுவிப்பார்‌. பலவீனனுக்கும்‌ எளியவனுக்கும்‌ 
அவர்‌ இரங்கி, எளியவர்களின்‌ 
ஆத்துமாக்களை இரட்சிப்பார்‌. அவர்கள்‌ 
ஆத்துமாக்களை வஞ்சகத்திற்கும்‌ 
கொடுமைக்கும்‌ தப்புவிப்பார்‌: அவர்களுடைய 
இரத்தம்‌ அவருடைய பார்வைக்கு 
அருமையாயிருக்கும்‌" (சங்‌ 72:12 -14). 
இயேசுகிறிஸ்துவுக்கு 
அடையாளமாயிருக்கிறார்‌. 
இயேசுகிறிஸ்து தம்மை நல்ல மேய்ப்பராக 
வெளிப்படுத்தியிருக்கிறார்‌. அவர்‌ தாவீதின்‌ 


குமாரன்‌. 


கர்த்தராகிய 
தாவீது 


மேய்ப்பனைப்போலத்‌ தமது மந்தையை 
மேய்ப்பர்‌; ஆப்டுக்குட்டிகளைத்‌ தமது 
புயத்தினால்‌ சேர்த்து, நமது ப்டிமிலே சுமந்து, 
குறவலாடுகளை மெதுவாய்‌ நடத்துவார்‌" 
(ஏசா 4041). 


மேய்ப்பர்‌ டய ஆடுகளை 
அக்‌ னவா ப 
ஆடுகளுக்காக, தமது ஜீவனையே 
கொடுக்கிறவர்‌. தாவீது தன்னுடைய மந்தை 
மிலுள்ள ஆடுகளுக்காக, தன்னுடைய 
ஜீவனையை கொடுக்க (ஆயத்த 
மாயிருந்தார்‌. “ஒருவிசை ஒரு 
ஒருவிசை ஒரு கரடியும்‌ வந்து, ப்‌ 
ருக்கிற ஒரு ஆட்டைப்‌ பிடித்துக்கொண்டது. 
நான்‌ அதைத்‌ தொடர்ந்துபோய்‌, அதை 
அடித்து, அதை அதின்‌ வாய்க்குத்‌ 
தப்புவித்தேன்‌: அது என்மேல்‌ பாய்ந்தபோது, 
நான்‌ அதின்‌ தாடியைப்‌ பிடித்து அதை 
அடித்துக்‌ கொன்றுபோட்டேன்‌" சாமு 
17:34,35) என்று தாவீது தன்னுடைய 
அனுபவத்தை சவலுக்கு சொல்லுகிறார்‌. 

தாவீது பலமுள்ளவராகவும்‌, 
பராக்கிரமசாலியாகவும்‌ இருக்கிறார்‌. அவர்‌ 
கர்த்தரை நம்புகிறார்‌. தாவீது சவுலைப்‌ 
பார்த்து. “என்னைச்‌ சிங்கத்தின்‌ கைக்கும்‌ 
கரடியின்‌ கைக்கும்‌ தப்புவித்த கர்த்தர்‌ இந்தப்‌ 
பெலிஸ்தனுடைய கைக்கும்‌ தப்புவிப்பார்‌” 
சாமு 17:37) என்று சொல்லுகிறார்‌. தாவீது 
தன்‌ சுயபலத்தினாலோ அல்லது தன்னுடைய 
சுயபராக்கிரமத்தினாலோ சிங்கத்திற்கு 
விரோதமாகவும்‌, கரடிக்கு விரோதமாகவும்‌ 
சண்டை போட்டு, ஜீவனை 
தப்புவிக்கவில்லை. கர்த்தரே தாவீதை 
சிங்கத்தின்‌ கைக்கும்‌ கரடியின்‌ கைக்கும்‌ 
தம்புவித்தார்‌. 





f= THE 
TT 


தாவீது கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார்‌. 
தாவீதுக்கு சிங்கத்தின்மீதும்‌ கரடியின்மீதும்‌ 
ஜெயம்‌ கிடைத்தாலும்‌, இந்த ஜெயம்‌ 
கர்த்தரால்‌ உண்டாயிற்று என்று சொல்லி, 
கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார்‌. 
இதுவரையிலும்‌ தன்னைப்‌ பாதுகாத்த 
கர்த்தர்‌, இனிமேலும்‌ பாதுகாப்பார்‌ என்று 
தாவீது கர்த்தர்மீது நம்பிக்கையாயிருக்கிறா்‌. 
“என்னைச்‌ சிங்கத்தின்‌ கைக்கும்‌ 
கைக்கும்‌ தப்புவித்த கர்த்தர்‌ 
ஸ்தனுடைய கைக்கும்‌ தப்புவிப்பா 
தாவீது விசுவாசத்தோடு சொல்லுகிறார்‌. 


தாவீதின்‌ விசுவாசமான 
வார்த்தைகளைக்‌ கேட்டபோது, சவுலின்‌ 
இருநமத்திலே இருந்த சந்தேகமெல்லாம்‌ 
நீங்கிற்று. அப்பொழுது சவுல்‌ தாவீதைப்‌ 
பார்த்து: “போ, கர்த்தர்‌ உன்னுடனேகூட 
இருப்பராக" சாமு 17:37) என்று 
சொல்லுகிறார்‌. கோலியாத்திற்கு விரோதமாய்‌ 
யுத்தம்பண்ண சவுல்‌ தாவீதுக்கு அனுமதி 
கொடுக்கிறார்‌. 


ல 


சவுல்‌ ஒரு 
போர்வீரனைப்போல யுத்தத்திற்கு 
அனுப்புகிறார்‌. சவுல்‌ தாவீதுக்குத்‌ தன்‌ 
வஸ்திரங்களை உடுத்துவித்து வெண்கலமான 
ஒரு சீராவை அவருடைய தலையின்மேல்‌ 
போட்டு, ஒரு கவசத்தையும்‌ அவருக்குத்‌ 
தரிப்பிக்கிறார்‌ சாமு 17:38). 


தாவீதை 


சவலுடைய பட்டயத்தை 
கட்டிக்கொள்கிறார்‌. 
பழக்கமில்லாததினால்‌ 


வீ! 
வஸ்திரங்கள்‌மேல்‌ 
தாவீதுக்கு அதிலே 
நடந்துபார்க்கிறார்‌: அப்பொழுது தாவீது 
சவுலை நோக்கி: “நான்‌ இவைகளைப்‌ 
போட்டுக்கொண்டு போகக்கூடாது: இந்த 
அப்பியாசம்‌ எனக்கு இல்லை” (சாமு 17:3) 
என்று சொல்லி, அவைகளைக்‌ 
களைந்துபோடுகிறார்‌ 
தாவீது கோலியாத்திற்கு விரோதமாய்‌ 
யுத்தம்பண்ணப்போகிறார்‌. இது சவுலின்‌ 
பார்வையில்‌ மிகப்பெரிய யுத்தமாயிருக்கிறது. 
இவனாக சவுல்‌ தாவீதை 
பராக்கிரமசாலியைப்போல 
அனுப்பவேண்டுபென்று விரும்புகிறார்‌. சவுல்‌ 
தாவீதை மேன்மைப்படுத்தும்‌ வண்ணமாய்‌, 
தன்னுடைய வஸ்திரங்களையே அவருக்கு 
உடுத்துகிறார்‌. தன்னுடைய சீராவை 
'தாவீதினுடைய தலையின்‌ மேல்‌ போடுகிறார்‌. 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தாவீதுக்கோ சவுலின்‌ வஸ்திரங்கள்‌ 
மிகவும்‌ பாரமாயிருக்கிறது. சவுலின்‌ பட்டயம்‌ 
தாவீதின்‌ வஸ்திரங்கள்‌ மேல்‌ 
கட்டப்பட்டிருக்கிறது. தாவீது பார்ப்பதற்கு 
மிகப்பெரிய  பராக்கிரமசாலியைப்போலவும்‌, 
யுத்தவீரரைப்போலவும்‌ இருக்கிறார்‌. ஆனால்‌ 
இந்த வஸ்திரங்களிலும்‌ ஆயுதங்களிலும்‌ 
தாவீதுக்கு பழக்கமில்லை. தாவீதால்‌ இந்த 

தாவீதால்‌ 


சவல்‌ தன்‌ 
தாவீதுக்கு பாரமாயிருக்கிறது. 


தாவீது 
களைந்துபோட்டு, 
விரோதமாக. 
ந்‌ 
நமக்கு. 


தனக்கு பாரமானவற்றை 
கோலியாத்திற்கு 
யுத்தம்பண்ணப்போகிறார்‌. 
ஆலிக்குரிய ஜீவியத்திலும்‌, 
சாத்தானுக்கு "விரோதமாக. 
யுத்தமுண்டு. நமக்கு பாரமாகமிருக்கும்‌ 
எல்லாவற்றையும்‌ களைந்துபோட்டு, நாம்‌ 
சத்துருவுக்கு விரோதமாக யுத்தம்பண்ண 
புறப்பட்டுப்போகவேண்டும்‌. 


தாவிதூம்‌ கோலியாத்தும்‌ 
சாமு 17:40-47 


1சாமு 17:40. தன்‌ தடியைக்‌ கையிலே 
பிடித்துக்கொண்டு, ஆற்றிலிருக்கிற 
இந்தூ கூழாங்கல்லுகளைத்‌ 
தெரிந்தெடுத்து, 


அவைகளை: 
மேய்ப்பருக்குரிய தன்னுடைய 
அடைப்பப்பையிலே போட்டு, 
தன்‌ கவணைத்‌ தன்‌ கையிலே 
பிடித்துக்கொண்டு, அந்தப்‌ 
பெலிஸ்தனண்டையிலே போனான்‌. 


சோமு 17:41. பெலிஸ்தனும்‌ நடந்து, 
தாவீதண்டைக்குக்‌ கிட்டிவந்தான்‌; 
பரிசையைப்‌ பிடிக்கிறவன்‌ அவனுக்கு 
முன்னாக நடந்தான்‌. 


1சாமு 

சுற்றிப்பார்த்து: 

அவன்‌ 

சுபமான 

'மேனியுன்னவனுமாயிரு த்தபடியினால்‌, 
அவனை அசட்டைபண்ணினான்‌. 





i a 
TT 


கோமு 17:48. பெலிஸ்தன்‌ தாவீதைப்‌ 
பார்த்து: தீ தடிகனோடே என்னிடத்தில்‌ 
வர நான்‌ நாயா என்று சொல்லி, அவன்‌ 
தன்‌ தேவர்கனைக்கொண்டு தாவீதைச்‌. 
சபித்தான்‌. 


கோமு. 12-௧4. 
பெலிஸ்தன்‌. 
என்னிடத்தில்‌ 
மாம்சத்தை 
பறவைகளுக்கும்‌ 
மிருகங்களுக்கும்‌ 
என்றான்‌. 


தாவீதைப்‌ 
வா நான்‌ 


அந்தப்‌ 
பார்த்து: 
உன்‌ 


ஆகாயத்துப்‌ 
காட்டு 


கொடுப்பேன்‌. 


சாமு 1745. 
பெலிஸ்தனை 
பட்டயத்தோடும்‌, 
கேடகத்தோடும்‌ என்னிடத்தில்‌. 
வருகிறாய்‌; நானோ தீ நிந்தித்த 
இஸ்ரவேலுடைய  இராணுவங்களின்‌ 
தேவனாகிய 'சேனைகளுடைய 
கர்த்தரின்‌ நாமத்திலே உன்னிடத்தில்‌: 
வருகிறேன்‌. 


அதற்குத்‌ தாவீது: 
நோக்கி: தீ 
ஈட்டியோடும்‌, 


கோமு 17:46. இன்றைய தினம்‌ கர்த்தர்‌ 
உன்னை என்‌ கையில்‌ ஒப்புக்‌ 
கொடுப்பார்‌; நான்‌ உன்னைக்‌ கொன்று, 
உன்‌ தலையை உன்னைவிட்டு வாங்கி, 
பெலிஸ்தருடைய பானயத்தின்‌ 
பிணங்களை: இன்றையதினம்‌ 
ஆகாயத்துப்‌ பறவைகளுக்கும்‌, 
பூமியின்‌ காட்டு மிருகங்களுக்கும்‌ 
கொடுப்பேன்‌; அதனால்‌ இஸ்ரவேலி. 
ல்‌ தேவன்‌ ஒருவர்‌ உண்டு என்று 
பூலோகத்தார்‌ எல்லாரும்‌ அறிந்து 
கொள்ளுவார்கள்‌. 


கோமு 17:47. கர்த்தர்‌ பட்டயத்தினாலும்‌ 
சட்டியினாலும்‌ ரட்சிக்கிறவர்‌ அல்ல 
என்று இந்த ஜனக்கூட்டமெல்லாம்‌ 
அறிந்துகொள்ளும்‌; யுத்தம்‌ 
கர்த்தருடையது; அவர்‌ உங்களை 
எங்கள்‌ கையில்‌ ஒப்புக்கொடுப்பார்‌ 
என்றான்‌. 


தாவீதும்‌ கோலியாத்தும்‌ ஒருவருக்கு. 
விரோதமாக ஒருவர்‌ யுத்தம்பண்‌ணுவதற்கு 
தங்களை ஆயத்தப்படுத்துகிறார்கள்‌. 
கோலியாத்‌ யுத்தம்பண்ண ஏற்கெனவே 
ஆயத்தமாயிருக்கிறான்‌. அவன்‌ கடந்த 
நாற்பது நாட்களாக, காலையிலும்‌ 
மாலையிலும்‌, இஸ்ரவேலருக்கு 
ன்‌ தன்னை காண்பித்தான்‌. 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


தோள்களின்மேல்‌ வெண்கல 
கேடகுமும்‌ தரித்திருக்கிறான்‌. 
கோலியாத்தைப்‌ பார்க்கும்போதே மிகவும்‌ 
கம்பீரமாயிருக்கிறான்‌. 


அவனுடைய 


தாவீதுக்கோ யுத்த வஸ்திரங்களை 
உடுத்தி பழக்கமில்லை. அதிலே அவருக்கு 
அப்பியாசமில்லை. யுத்த  வஸ்நிரங்களைத்‌ 
தரித்துக்கொண்டு  தாவீதால்‌ நடக்ககூட 
முடியவில்லை. தாவீது இதுவரையிலும்‌ 
ஆடுகளை மேய்த்துக்கொண்டிருந்தவர்‌. 
ஆடுகளை மேய்ப்பவரிடத்தில்‌ மார்க்கவசம்‌ 
இருக்காது. தலைச்சீரா இருக்காது, 
அவர்கள்‌ யுத்தவீரர்களைப்போல வஸ்திரம்‌ 
தரித்திருக்கமாட்டார்கள்‌. 

தாவீது சாதாரண 
மேய்ப்பரைப்போல, மேய்ப்பர்‌. வஸ்திரத்தைத்‌ 
தரித்திருக்கிறார்‌. தாவீதின்‌ கைகளில்‌ 
ஈட்டியோ, பட்டயமோ இல்லை. அவர்‌ தடியை 
தன்‌ கையிலே பிடித்துக்கொண்டிருக்கிறார்‌ 
மேய்ப்பருக்குரிய அடைப்பப்பை 
அவரிடத்திலிருக்கிறது. அவருடைய கையிலே. 
கவண்‌ இருக்கிறது. ஆனால்‌ 
அடைப்பப்பையில்‌ போடுவதற்கு கற்கள்கூட 
தாவீதிடத்தில்‌. இல்லை. தாவீது 
ஆற்றிலிருக்கிற ஐந்து கூழாங்கல்லுகளை 
தெரிந்தெடுத்து, அவைகளை தன்னுடைய 
அடைப்பப்பையில்‌: போட்டுக்கொள்கிறார்‌ 


இதுவே தாவீதின்‌ யுத்த ஆயுதம்‌. 
தாவீதின்‌ 


அம்புகளும்‌ இல்லை. தாவீதிடத்தில்‌ ஐந்து 
கூழாங்கல்கள்‌ மாத்திரமே இருக்கிறது. 


தாவீது தன்‌ தடியைக்‌ கையிலே. 
பிடித்துக்கொண்டு, ஆற்றிலிருக்கிற ஐந்து 
கூழாங்கல்லுகளைத்‌ தெரிந்தெடுத்து, 
அவைகளை மேய்ப்பருக்குரிய 
தன்னுடைய அடைப்பப்பையிலே போட்டு, 
தன்‌ கவணைத்‌ தன்‌ கையிலே. 
பிடித்துக்கொண்டு, அந்தப்‌ 
போகிறார்‌. 
ம்‌ நடந்து, தாவீதண்டைக்குக்‌ 
ன்‌: பரிசையைப்‌ பிடிக்கிறவன்‌ 
கோலியாத்திற்கு முன்னாக நடக்கிறான்‌ 
(1சாமு 17:40,41. 





f= al 
TT 


ஏளனமாய்‌ 
சுற்றிப்பார்த்து: 
அவர்‌ 
ந்‌ ரூபமான 
மேனியுள்ளவனுமாயிருந்தபடியினால்‌, 
தாவீதை அசட்டைபண்ணுகிறான்‌ 
சாமு 17:42), 


மனுஷர்‌ பார்ப்பதுபோல, 
கோலியாத்தும்‌ தாவீதின்‌ முகத்தைப்‌ 
பார்க்கிறான்‌. தாளீது ஒரு, இணைகள்‌. 
தாவீதுக்கு இன்னும்‌ சரீர 
உண்டாகவில்லை. தாவீது கதக்‌ 
ரூபமான சிவந்த மேனியோடிருக்கிறார்‌. 
யுத்தம்பண்ணுகிறவர்கள்‌ கொடூரமான 
முகத்தோடிருப்பார்கள்‌. கோலியாத்‌ 
தாவீதைப்‌ பார்க்கும்போது. அவர்‌ 
இஸ்ரவேலின்‌ நடனமாடுகிற 
கன்னிப்பெண்களைப்போல, சவுந்தரிய 
ரூபமாயும்‌, சிவந்த மேனியாயும்‌ இருப்பதாக 
கோலியாத்தின்‌ பார்வைக்கு தெரிகிறது. 
தாவீது யுத்தம்பண்‌ ணுவதற்கு 
பொருத்தமானவரல்ல என்றும்‌, அவர்‌ 
கன்னிப்பெண்களோடு சேர்ந்து 
நடனமாடுவதற்கு பொருத்தமானவர்‌ 
என்றும்‌ கோலியாத்‌ நினைத்து, 
தாவீதை அசட்டைபண்ணுகிறார்‌. 
தாவீதை ஏளனம்பண்ணுகிறார்‌ 

தாவீதின்‌ கைகளில்‌ யுத்த ஆயுதம்‌ 
எதுவுமில்லை. அவர்‌ ஒரு கவணை தன்‌ 
கையிலே பிடித்துக்கொண்டிருக்கிறார்‌. 
தாவீதின்‌ முதுகிலே அம்பறாத்தூணி 
கட்டப்படவில்லை. அவருடைய இடுப்பிலே. 
மேய்ப்பருக்குரிய அடைப்பப்பை 
கட்டப்பட்டிருக்கிறது. தாவீதுக்கு 
மார்க்கவசமோ, யுத்தவஸ்திரமோ 
தரிப்பிக்கவில்லை. அவர்‌  மேய்ப்பருக்குரிய 
சாதாரண வஸ்திரம்‌ தரித்திருக்கிறார்‌. 


முகத்தைப்‌ 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தாவீது தன்‌ கையிலே ஒரு தடியைப்‌ 
பிடித்துக்கொண்டு கோலியாத்திற்கு 
முன்னாக நடக்கிறார்‌. கோலியாத்‌ தாவீதைப்‌ 
பார்த்து: “நீ தடிகளோடே என்னிடத்தில்‌ வர 
நான்‌ நாயா" ப்‌ 17:43) என்று சொல்லி, 
அவன்‌ தேவர்களைக்கொண்டு 
தாவீதைச்‌ சபிக்கிறான்‌. பின்னும்‌ அந்தப்‌ 
பெலிஸ்தன்‌ தாவீதைப்‌ பார்த்து: 
என்னிடத்தில்‌ வா; நான்‌ உன்‌ மாம்சத்தை 


ங்களுக்‌ 
சாமு 17:44) என்று சொல்லுகிறான்‌. 


தாவீதின்‌ கைகளில்‌ யுத்த ஆயுதம்‌ 

விட்டாலும்‌, அவருடைய இருதயத்தில்‌ 
ல நம்பிக்கை இருக்கிறது. கர்த்தர்‌ 
பெலிஸ்தருக்கு விரோதமாய்‌ தனக்கு 
ஜெயத்தைக்‌ கட்டளையிடுவார்‌ என்று தாவீது 
நம்புகிறார்‌. கோலியாத்‌ தாவீதை தன்னுடைய 
தேவர்களைக்‌ கொண்டு சபிக்கிறான்‌. 
தாவீதின்‌ மாம்சத்தை ஆகாயத்து 
பறவைகளுக்கும்‌, காட்டுமிருகங்களுக்கும்‌ 
கொடுப்பதாக கோலியாத்‌ சொல்லுகிறான்‌. 

தாவீதோ கர்த்தரிடத்தில்‌ 
பயபக்தியாமிருக்கிறார்‌. அவர்‌ கர்த்தரை 
நம்பி கோலியாத்திற்கு விரோதமாய்‌ 
யுத்தம்பண்ண வந்திருக்கிறார்‌ கர்த்தர்‌ 
சர்வவல்லமையுள்ள தேவன்‌, அவர்‌ தம்மை 
நம்புகிறவர்களை ஒருபோதும்‌ கைவிடமாட்டார்‌. 
தாவீது கர்த்தருடைய நாமத்தினாலே. 
வந்திருக்கிறார்‌. 

வீ; கோலியாத்‌ நோக்கி, 
சது மபபத்தாடம்‌... பரிவோடும்‌ 
கேடகத்தோடும்‌ என்னிடத்தில்‌ வருகிறாய்‌; 
நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய 
இராணுவங்களின்‌ தேவனாகிய 
சேனைகளுடைய கர்த்தரின்‌ நாமத்திலே 
உன்னிடத்தில்‌ வருகிறேன்‌" (சாமு 17:45) 
என்று சொல்லுகிறார்‌. கோலியாத்‌ தன்‌ 
பட்டயத்தையும்‌ ஈட்டியையும்‌ நம்பியதுபோல, 
தாவீது கர்த்தரை நம்புகிறார்‌. 


கர்த்தரே ஜெயத்தைக்‌ கொடுக்கிறவர்‌. 
யுத்தம்‌ கர்த்தருடையது. தாவீது 
கர்த்தரை நம்பி யுத்தம்பண்ணப்போகிறார்‌. 
த யுத்தத்தில்‌ கர்த்தர்‌ தனக்கு 
ஜெயத்தைக்‌ கொடுப்பார்‌ என்று தாலீது 
நம்பிக்கையோடிருக்கிறார்‌. 





i al 
ETT 


தாவீது கோலியாத்தை நோக்கி 
“இன்றைய தினம்‌ கர்த்தர்‌ உன்னை என்‌ 
கையில்‌ ஒப்புக்கொடுப்பார்‌: நான்‌ உன்னைக்‌ 
கொன்று. உன்‌ தலையை உன்னைவிட்டு 
வாங்கி, பெலிஸ்தருடைய பாளயத்தின்‌ 
பிணங்களை இன்றையதினம்‌ ஆகாயத்துப்‌ 
பறவைகளுக்கும்‌, பூமியின்‌ காட்டு 
மிருகங்களுக்கும்‌ கொடுப்பேன்‌; அதனால்‌ 
இஸ்ரவேலில்‌ தேவன்‌ ஒருவர்‌ உண்டு என்று 
பூலோகத்தார்‌ எல்லாரும்‌ அறிந்து 
கொள்ளுவார்கள்‌. கர்த்தர்‌ பட்டயத்தினாலும்‌ 
ஈட்டியினாலும்‌ ரட்சிக்கிறவர்‌ அல்ல என்று 
இந்த ஜனக்கூட்டமெல்லாம்‌. 
தத்கல்‌ யுத்தம்‌ கர்த்தருடையது:: 

உங்களை எங்கள்‌ கையில்‌ 
ஒப்பக்கொடுப்பார்‌” சாமு 17:46,47) என்று 
சொல்லுகிறார்‌. 


தனக்கு ஜெயம்‌ கிடைக்கும்‌ என்று 
கோலியாத்‌ உறுதியாயிருப்பதுபோல, தாவீதும்‌ 
உறுதியாமிருக்கிறார்‌ கோலியாத்‌ 
தன்னுடைய சரீர பலத்தையும்‌, ஆயுத 
பலத்தையும்‌ நம்புகிறார்‌. தாவீதோ 
கர்த்தருடைய பலத்தையும்‌, அவருடைய 
கிருபையையும்‌ நம்புகிறார்‌. தாவீது 
கோலியாத்திடம்‌ பேசும்போதே, 
“இன்றையதினம்‌ கர்த்தர்‌ உன்னை என்‌ 
கையில்‌ ஒப்புக்கொடுப்பார்‌ என்று 
விசுவாசத்தோடு சொல்லுகிறார்‌ 


கோலியாத்‌ 
“நான்‌ உன்‌ 
பறவைகளுக்கும்‌ 


தாவீதை நோக்கி, 
மாம்சத்தை ஆகாயத்து 
காட்டு மிருகங்களுக்கும்‌ 
கொடுப்பேன்‌" (சாமு 17:43) என்று 
சொன்னான்‌. நாவீதோ கோலியாத்திடம்‌, 
'நான்‌ உன்னைக்‌ கொன்று. உன்‌ தலையை 
உன்னைவிட்டு வாங்கி, பெலிஸ்தருடைய 
பாளயத்தின்‌ பவ இன்றையதினம்‌: 
ஆகாயத்துப்‌ பறவைகளுக்கும்‌, பூமியின்‌ 
காட்டு ங்களுக்கு கொடுப்பேன்‌" 
சாமு 17:46) என்று சொல்லுகிறார்‌. 


கோலியாத்‌ தாவீதை மாத்திரம்‌: 
கொன்றால்‌ போதும்‌ என்று நினைக்கிறான்‌. 
தாவீதோ. பெலிஸ்தர்‌ எல்லோரையும்‌: 
சங்காரம்‌ பண்ணவேண்டுமென்று 
கர்த்தருக்குள்‌ தீர்மானித்திருக்கிறார்‌. தாவீது. 
கோலியாத்திடம்‌ பேசும்போது, இஸ்ரவேலின்‌ 
தேவனாகிய கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார்‌. 
தேவன்‌ ஒருவர்‌ 

பூலோகத்தார்‌. 

அறிந்துகொள்ளவேண்டும்‌. 

தேவனாகிய கர்த்தர்‌ 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மாத்திரமே ஜீவனுள்ள தேவன்‌ என்பதையும்‌, 
அவர்‌ மா; மெய்யான தேவன்‌ 


என்பதையும்‌ பூலோகத்தார்‌ எல்லோரும்‌ 
புரிந்துகொள்ளவேண்டும்‌. விக்கிரகங்க 
ளெல்லாமே பொய்யும்‌ மாயையுமாயிருக்கிறது 
என்பதையும்‌ ஜனங்கள்‌ அறிந்து 
கொள்ளவேண்டும்‌. 


இஸ்ரவேல்‌ ஜனங்களும்‌ தங்களுடைய 
கர்த்தரை அறிந்துகொண்டு, அவரை 
நன்றியுள்ள இருயத்தோடு துதிக்கவேண்டும்‌. 
கர்த்தர்‌ பட்டயத்தினாலும்‌ ஈட்டியினாலும்‌ 
என்பதை 
சேணையிலுள்‌ எவர்கள்‌ 
அறிந்துகொள்ளவேண்டும்‌ (சாமு 17:47), 
யுத்தம்‌ கர்த்தருடையது. கர்த்தர்‌ பெலிஸ்தரை 
இஸ்ரவேலர்‌ கையில்‌ ஒப்புக்கொடுப்பார்‌ என்று 
தாவீது விசுவாசத்தோடு சொல்லுகிறார்‌. 


“அவர்‌ பூமியின்‌ கடைமுனைமட்டும்‌ 
யுத்தங்களை ஒயப்பண்ணுகிறார்‌; வில்லை 
ஒடித்து, ஈட்டியை முறிக்கிறார்‌; இரதங்களை 
நெருப்பினால்‌ சுட்டெரிக்கிறார்‌" (சங்‌ 46:9) 


தாவீது கோலியாத்திற்கு விரோதமாக 
யத்தம்பண்ணப்போகும்போது, ஒரு ஆசாரியன்‌ 
கர்த்தருடைய நீதியை நிறைவேற்றுவதற்கு, 
பலிபீடத்திலே பலிசெலுத்தப்போவது போல 
போகிறார்‌. தாவீது கோலியாத்திற்கு 
முன்பாக ஒரு யுத்த வீரனாக நிற்காமல்‌, 
கர்த்தருக்கு முன்பாக ஒரு ஆசாரியனாக 
நிற்கிறார்‌ 


இஸ்ரவேலர்‌ 


தூரத்தூகிறார்கள்‌ 
1சாமு 17:48-58 


பெலிஸ்தரை 


அப்பொழுது அந்தப்‌ 
எழும்பி, தாவீதுக்கு 
எதிராகக்‌ கிட்டிவருகையில்‌, தாவீது 
தீவிரமாய்‌ அந்தச்‌ சேனைக்கும்‌ அந்தப்‌ 
பெலிஸ்தனுக்கும்‌ எதிராக ஓடி, 


1சாமு 17:49. தன்‌ கையை 
அடைப்பத்திலே போட்டு, அதிலி. 
குத்து ஒரு கல்லை எடுத்து, கவணிலே 
வைத்துச்‌ ௬ழற்றி, பெலிஸ்தனுடைய 
நெற்றியிலே பட எறித்தான்‌; அந்தக்‌ கல்‌ 
அவன்‌ நெற்றியில்‌ பதிந்து 
போனதினால்‌, அவன்‌ தரையிலே 
முகங்குப்புற விழுந்தான்‌. 





f= THE 
TT 


ந்காமு 17:50. இவ்விதமாகத்‌ தாவீது ஒரு 
கவணினாலும்‌ ஒரு ஜூம்‌ 
பெலிஸ்தனை மேற்கொண்டு, அவனை 
மடங்கடித்தூ, அவனைக்‌. 
கொன்றுபோட்டான்‌; தாவீதின்‌ கையில்‌ 
பட்டயம்‌ இல்லாதிருத்தது. 


காமு 17:51. ஆகையால்‌ தான்து 
பெலிஸ்தனண்டையில்‌ ஓடி. அவன்மேல்‌ 
தின்று, அவன்‌ பட்டயத்தை எடுத்து, 
அதை அதின்‌ உறையிலிருந்து உருவி, 
அவனைக்‌ கொண்று, அதினாலே அவன்‌ 
தலையை வெட்டிப்போட்டான்‌; 
அப்பொழுது தங்கள்‌ வீரன்‌ 
செத்துப்போனான்‌ என்று பெலிஸ்தர்‌ 
கண்டு, ஓடிப்போனார்கள்‌.. 


1சாமு 1752. அப்பொழுது. 
இஸ்ரவேலும்‌ யூதா மனுஷரும்‌ எழும்பி, 
ஆர்ப்பரித்து, பன்னத்தாக்கின்‌ 
எல்லைமட்டும்‌, எக்ரோனின்‌ 
வாசல்கள்மட்டும்‌, பெலிஸ்தரைத்‌. 
துரத்தினார்கள்‌; சராயிமின்‌ வழியிலும்‌, 
காத்பட்டணமட்டும்‌, எக்ரோன்‌ 
பட்டணமட்டும்‌, பெலிஸ்தர்‌ வெட்டுண்டு. 
விழுந்தார்கள்‌. 


சாமு 17:59. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
பெலிஸ்தரை மூர்க்கமாய்த்‌ 
துரத்தினபிற்பாடு, திரும்பிவந்து, 
அவர்களுடைய பானயங்கனைக்‌ 
கொள்ளையிட்டார்கள்‌.. 


சோமு 17:54. தாவிது பெலிஸ்தனுடைய 
தலையை எடுத்து, அதை 
எருகலேமுக்குக்‌ கொண்டு வந்தான்‌; 
அவன்‌. ஆயுதங்களையோ தன்‌: 
கூடாரத்திலே வைத்தான்‌. 


சோமு 17:55. தாவீது பெலிஸ்தனுக்கு. 
எதிராகப்‌ புறப்பட்டுப்போகிறதைச்‌ 
சவுல்‌ கண்டபோது, அவன்‌ 
சேனாபதியாகிய அப்னேரைப்‌ பார்த்த: 
அப்னேரே, இத்த வாலிபன்‌ யாருடைய 
மகன்‌ என்று கேட்டான்‌; அதற்கு. 
அப்னேர்‌ ராஜாவே, எனக்குத்‌ 
தெரியாது என்று உம்முடைய 
ஜீவனைக்கொண்டு சொல்லுகிறேன்‌ 
என்றான்‌. 

காமு 17:58. அப்பொழுது ராஜா 
அத்தப்‌ பின்னையாண்டான்‌ யாருடைய 
மகன்‌ எண்று விசாரி என்றான்‌. 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சாமு 17:57. தாவீது பெலிஸ்தனைக்‌ 
கொன்று திரும்புகையில்‌, அப்னேர்‌ 
அவனைச்‌. சவலுக்கு. முன்பாக 
அழைத்துக்கொண்டு போய்விட்டான்‌; 
பெலிஸ்தனுடைய தலை அவன்‌ கையில்‌ 
இருத்தது. 


சோமு 17:58. அப்பொழுது சவுல்‌: 
வாலிபனே, தீ யாருடைய மகன்‌ என்று 
அவனைக்‌ கேட்டதற்கு, தாவீது: நான்‌: 
பெத்லெகேம்‌ ஊரானாயிருக்கிற 
உம்முடைய அடியானாகிய ஈசாயின்‌' 
மகன்‌ என்றான்‌. 


கோலியாத்‌ எழும்பி தாவீதுக்கு 
எதிராக கிட்டி வருகிறான்‌. தாவீதைக்‌ 
கொன்றுபோடவேண்டும்‌ என்பது அவனுடைய 
திட்டம்‌. கோலியாத்தின்‌ பார்வையில்‌, 
தாவீதின்‌ உருவம்‌, ஒரு சிறுபிள்ளையின்‌ 
உருவம்‌ போலிருக்கிறது. கோலியாத்தோ 
மாம்ச மலையைப்போல இருக்கிறான்‌. 
அவனுடைய சரீரம்‌ முழுவதும்‌ வெண்கலமும்‌ 
பாதுகாப்பாயிருக்கிறது. 
தன்னுடைய ஆயுதங்களோடு 
தாவீதுக்கு எதிராக கிட்டி வருகிறான்‌. 


தாவீது கோலியாத்தின்‌ உருவத்தைப்‌ 
பார்த்து, பயந்து 

கோலியாத்‌ தனக்கு, 

வருகையில்‌, தாவீதும்‌ 

கோலியாத்திற்கு எதிராக 

தாவீதின்‌ மனதில்‌ 

தாவீதின்‌ பார்வையில்‌: 
மாத்திரமே தெரிகிறார்‌. தாவீதின்‌ மனதில்‌ 
சந்தோஷமும்‌ இருக்கிறது. 

சிறிது நேரத்தில்‌ கர்த்தர்‌ 

தன்னுடைய 

ஒப்புக்கொடுக்கப்போகிறார்‌ 

நினைத்து தாவீது சந்தோஷப்படுகிறார்‌. 


தாவீது கோலியாத்திற்கு 
எதிராக ஓடுவதை இஸ்ரவேலின்‌ 
சேனையிலுள்ளவர்கள்‌ எல்லோரும்‌ 
ஆர்வத்தோடு பார்க்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
எல்லோருமே. தாவீதின்மேல்‌. 
பிரியமாயிருக்கிறார்கள்‌. கோலியாத்தின்‌ 
வார்த்தைகளைக்‌ கேட்டு இதுவரையிலும்‌ 
பயந்த இஸ்ரவேலருக்கு இப்போது. 
தாவீது மூலமாய்‌ நம்பிக்கையும்‌, 
தைரியமும்‌ வந்திருக்கிறது. 





f= FTE 
TT 


கோலியாத்‌ தன்னுடைய சுயபலத்தை 
நம்பியதுபோல, இஸ்ரவேலின்‌: 
சேனையிலுள்ளவர்கள்‌. எல்லோரும்‌ 
துவரையிலும்‌ தங்கள்‌ சுயபலத்தையே 
நம்பினார்கள்‌. தாவீதோ 
நம்புகிறார்‌. தான்‌ ஆராதிக்கிற 
இன்னார்‌ என்பதை தாவீது அறிந்து 
வைத்திருக்கிறார்‌. 
நம்பிக்கையாயிருக்கவேண்டும்‌, 
கீழ்ப்படியவேண்டும்‌, 
யுத்தம்பண்ணவேண்டும்‌ என்பது தாவீதுக்கு 
தெரிந்திருக்கிறது. 

கோலியாத்‌ தாவீதுக்கு எதிராக கிட்டி 
வரும்போது தீவிரமாக. வரவில்லை. 
கோலியாத்தின்‌ மனதிலே பயமில்லை. தாவீது. 
ஒரு இளைஞன்‌. அவனுடைய கையிலே 
ஈட்டியோ வேறு யுத்த ஆயுதமோ இல்லை. 
தாவீதை எளிதாகக்‌ கொன்றுபோடலாம்‌. 
என்று கோலியாத்‌ நம்புகிறான்‌. ஆகையினால்‌ 
கோலியாத்தின்‌ நடையில்‌ தீவிரமில்லை. 


கோலியாத்‌ எதிராக, 
சாவகாசமாக. தாவீதோ 
அவனுக்கு எதிராக 
ஒடிவருகிறார்‌.  கோலியாத்‌ 
த்‌ முன்பு, 

வனுக்கு எதிராக வந்துவிடுகிறார்‌ 
தாவீதின்‌ சரீரத்திலே யுத்த வஸ்திரம்‌ 
எதுவுமில்லை. அவர்‌ யுத்தவீரனைப்போல 
மிடுக்காக நடந்து வரவுரில்லை. 


தாவீது கோலியாத்தைப்‌ 
பார்க்கும்போது, அவருடைய கண்களுக்கு, 
தன்னுடைய ஆடுகளில்‌. 
ஒன்றைப்‌. பிடித்துக்கொண்டுபோன 
சிங்கத்தைப்போலவும்‌ கரடியைப்போலவும்‌ 
அவன்‌ தெரிகிறான்‌. அந்த மிருகங்களுக்கு 
விரோதமாக தாவீது தீவிரமாய்‌ ஓடி 
அவற்றை கொன்றுபோட்டு, தன்னுடைய 
ஆட்டுக்குட்டியைக்‌ காப்பாற்றியதுபோல,. 
இப்போது தாவீது கோலியாத்திற்கு எதிராக 
தீவிரமாய்‌ ஓடுகிறார்‌. 


தாவீதுக்கு 
வரும்போது, 


தாவீது தன்‌ கையை அடைப்பப்பையிலே 
போட்டு, அதிலிருந்து ஒரு கல்லை எடுத்து. 
கவணிலே வைத்துச்‌ சுழற்றி, பெலிஸ்தனுடைய 
நெற்றியிலே பட எறிகிறார்‌: அந்தக்‌ கல்‌. 
அவன்‌ நெற்றியில்‌ பதிந்து போனதினால்‌, 


அவன்‌ தரையிலே முகங்குப்புற விழுகிறான்‌ 
ரிசாமு 17:49). 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


இஸ்ரவேல்‌ தேசத்திலே குறிபார்த்து 
கவண்‌. எறிகிறவர்கள்‌ ஏராளமானோர்‌. 
இருக்கிறார்கள்‌ என்பது கோலியாத்திற்கு 
நன்றாய்த்‌ தெரியும்‌. 
னங்களெல்லாருக்குள்ளும்‌ 
தெரிந்தகொள்ளப்பிட இடதுகை 
வாக்கான எழுநூறுபேர்‌ இருந்தார்கள்‌: 
அவர்கள்‌ அனைவரும்‌ ஒரு மமிரிழையும்‌ 
தப்பாதபடிக்குக்‌ கவண்கல்‌ எறிவார்கள்‌" 


(நியா 20:16). 


ஆனாலும்‌ கோலியாத்‌ 
கவனக்குறைவாயிருக்கிறான்‌. தாவீதுக்கு, 
எதிராக வரும்போது, கோலியாத்தின்‌ 

ல்‌ தலைக்கவசமோ, தலைச்சீராவோ 
இல்லை. அவனுடைய தலை மூடப்படாமல்‌ 
பாதுகாப்பில்லாமல்‌ இருக்கிறது. தாவீது 
எறிந்த கல்‌ கோலியாத்தின்‌ நெற்றியில்‌ 
பதிகிறது. அந்தக்‌ கல்லை தடுத்து 
நிறுத்துவதற்கு, கோலியாத்தின்‌ தலையிலே 
தலைர்சீரா இல்லை. 

தாவீதின்‌ கையில்‌ பட்டயம்‌ இல்லை. 
ஆகையால்‌ தாவீது பெலிஸ்தனண்டையில்‌ 
ஒடி அவன்மேல்‌ நின்று, அவன்‌ பட்டயத்தை 
எடுத்து, அதை அதின்‌ உறையிலிருந்து 
உருவி, அவனைக்‌ கொன்று, அதினாலே 
அவன்‌ தலையை வெட்டிப்போடுகிறார்‌ 
சாமு 17:50,51) 


நிக்க, பதோலியாத்‌ மீது கிடைத்த 
வீதின்‌ 


குமாரனாகிய 
இயேசகிறிஸ்துவக்கு சாத்தான்மீதும்‌, 
அவனுடைய அந்தகார வல்லமைக்‌ 
மீதும்‌ கிடைத்த வெற்றியைப்போலிருக்கிறது. 


“நமக்கு. எதிரிடையாகவும்‌ 
கட்டளைகளால்‌ நமக்கு விரோதமாகவும்‌ 
இருந்த  கையெழுத்தைக்‌ குலைத்து, 
அதை நடுவிலிராதபடிக்கு 
சிலுவையின்‌ மேல்‌ 
துரைத்தனங்களையும்‌ 
உரிந்து கொண்டு, 
கோலமாக்கி, அவைகளின்மேல்‌ சிலுவையில்‌ 
வெற்றி சிறந்தார்‌” (கொலோ 2:14,15). 





i THE 
TT 


மடங்கடித்து, அவனைக்‌ கொன்றுபோடுகிறார்‌ 
ரிசாமு 17:50). கோலியாத்‌ செத்துப்போனதை 
பெலிஸ்தருடைய சேனையிலுள்ளவர்கள்‌ 
பார்க்கிறார்கள்‌ தங்கள்‌ வீரன்‌ 
செத்துப்போனான்‌ என்று பெலிஸ்தர்‌ கண்டு, 
ஓடிப்போகிறார்கள்‌. அப்பொழுது, 
இஸ்ரவேலரும்‌ யூதா மனுஷரும்‌ எழும்பி, 
ஆர்ப்பரித்து, பள்ளத்தாக்கின்‌ எல்லைமட்டும்‌, 
எக்ரோனின்‌ வாசல்கள்மட்டும்‌, பெலிஸ்தரைத்‌ 
தூத்துகிறார்கள்‌ (1சாமு 17:51. 


பெலிஸ்தர்‌ சராமீமின்‌ வழியிலும்‌, 
காத்பட்டணமட்டும்‌, எக்ரோன்‌ பட்டணமட்டும்‌, 
வெட்டுண்டு விழுகிறார்கள்‌.  பெலிஸ்தர்‌ 
கோலியாத்தின்‌ பலத்தை நம்பினார்கள்‌. 
அவனுடைய உருவத்தை நம்பினார்கள்‌. 
தங்கள்‌ வீரன்‌ செத்துப்போனான்‌ என்பதை 
பெிஸ்தர்‌ பார்த்தபோது அவர்களுக்குள்‌ 
பயமுண்டாயிற்று. அவர்களால்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கு வனம்‌? படக்க நின்று 
யுத்தம்பண்ண முடியவில்‌ அவர்கள்‌ 
தங்கள்‌ ஆயுதங்களை 'மந்தக்களத்திலேயே 
போட்டுவிட்டு, தங்கள்‌ ஜீவனை 
காத்துக்கொள்ள ஓடிப்போகிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரரும்‌ பெலிஸ்தரை 
மூர்க்கமாய்த்‌ துரத்துகிறார்கள்‌. அதன்‌ 
பிற்பாடு, இஸ்ரவேலர்‌ திரும்பிவந்து, 
பெலிஸ்தருடைய பாளயங்களைக்‌ 
கொள்ளையிடுகிறார்கள்‌ சாமு 17:53) 
பெலிஸ்தர்‌ தோற்று ஓடிப்போவதைப்‌ 
பார்க்கும்போது, இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு, 
புதிய பெலனும்‌, புதிய தெம்பும்‌ உண்டாயிற்று. 
இஸ்ரவேலர்‌ இதுவரையிலும்‌ கோலியாத்தைப்‌ 
பார்த்து பயந்து ஓடினார்கள்‌. இப்போதோ 
அவர்கள்‌ தோலியாத்‌ செத்தப்போனதைப்‌ 
பார்த்து. பெலிஸ்தரை  ஸூர்க்கமாய்த்‌ 
தூத்துகிறார்கள்‌. 
தாவீது கோலியாத்தின்‌ தலையை 
எடுத்து, அதை எருசலேமுக்குக்‌ கொண்டு 
வருகிறார்‌; கோலியாத்தின்‌ ஆயுதங்களையோ 
தன்‌ கூடாரத்திலே. வைக்கிறார்‌ 
சோமு 17:54). எருசலேமிலே எபூசியர்கள்‌ 
வாசம்பண்ணுகிறார்கள்‌. சீயோன்‌ கோட்டை 
தாவீது 
லேமுக்கு. 
காண்பிக்கும்போது. 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


விரோதமாக 

தாங்களும்‌ 

கோலியாத்தைப்போல செத்துப்போவோம்‌ 
என்னும்‌ பயம்‌ எபூசியருக்கு உண்டாயிற்று. 


தாவீது கோலியாத்தின்‌ ஆயுதங்களை 
தன்னுடைய கூடாரத்தில்‌ வைக்கிறார்‌. 
கோலியாத்தின்‌ பட்டயத்தையோ 
ஆசரிப்புக்கூடாரத்திலே, ஏபோத்திற்கு 
அருகாமையில்‌ வைக்கிறார்‌. 


ஆசாரியன்‌: நீர்‌ ஏலே. 
பன்ளத்தாக்கிலே. கொன்ற பெலிஸ்தனாகிய 
கோலியாத்தின்‌ பட்டயம்‌, இதோ, 
ஏபோத்துக்குப்‌ பின்னாக ஒரு புடவையில 
சுருட்டி வைத்திருக்கிற, அதை நீர்‌ 
எடுக்க மனதானால்‌ எடுத்துக்கொண்டுபோம்‌, 

ல்‌ வேறொன்றும்‌ 


எனக்குத்‌ தாரும்‌ என்றான்‌" 219), 


தாவீது கோலியாத்திற்கு எதிராக 
புறப்பட்டுப்போகிறதை சவுல்‌ பார்த்தார்‌. 
பொல்லாத வி சவலை 
கலங்கப்பண்ணினதினால்‌, சவறுக்கு 
ஞாபகமறதி உண்டாயிற்று. தாவீது சவுலுக்கு 
முன்பாக சுரமண்டலத்தை எடுத்து 
வாசித்திருக்கிறார்‌. ஆனால்‌ சவுக்கு, 
இப்போது தாவீதைப்பற்றி தெரியவில்லை. 
சவல்‌ ஏற்கெனவே  ஈசாயினிடத்தில்‌ 
ஆட்களை அனுப்பி, தாவீதை 
தன்னிடத்தில்‌ அனுப்புமாறு சொன்னார்‌. 
இப்போது சவுக்கு தாவீதையும்‌ 
தெரியவில்லை. ஈசாயையும்‌ தெரியவில்லை. 


சவுல்‌. 
அப்னேரைப்‌ 
வாலிபன்‌ 

கேட்கிறார்‌; 


சேனாபதியாகிய 
பார்த்து: “அப்னேரே, இந்த 
யாருடைய மகன்‌” என்று 
அதற்கு அப்னேர்‌ 
எனக்குத்‌ தெரியாது என்று 
ஜீவனைக்கொண்டு 
என்று சொல்லுகிறான்‌. 
ராஜா: “அந்தப்‌ 
பிள்ளையாண்டான்‌ யாருடைய மகன்‌ என்று 
விசாரி" சாமு 17:55,56) என்று 
சொல்லுகிறார்‌. 





je 1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


தாவீதைப்பற்றித்‌. 


தாவீதுக்கு சவுலின்‌ அரண்மனையில்‌ 
மதிப்பும்‌ 


மரியாதையும்‌ 
கர்த்தர்‌ 


சவுல்‌: "வாலிபனே, நீ யாருடைய மகன்‌" 
என்று தாவீதைக்‌ கேட்கிறார்‌. அதற்கு தாவீது 
நான்‌ பெத்லெகேம்‌  ஊரானாயிருக்கிற 
உம்முடைய அடியானாகிய ஈசாயின்‌ மகன்‌" 
(சாமு 17:57,58) என்று சொல்லுகிறார்‌. 





i THEN 
TT 


கர்த்தர்‌ தாவீதை 
சவல்‌ தாவீதை னிடத்தில்‌ 
வைத்துக்கொள்கிறார்‌ [சாமு 18:2). 
போனாத்தான்‌ தாவீதை சிநேகிக்கிறார்‌. 
இருவரு உடன்படிக்கை 
பண்ணிக்கொள்கிறார்கள்‌ சாமு 18:1,34) 
இஸ்ரவேல்‌ ஜனங்களின்‌ 
கண்களுக்கு பிரியமாயிருக்கிறார்‌ 
சாமு 18:5,716). சவுலுக்கு தாவீதின்மீது. 
பொறாமை உண்டாயிற்று. சவுல்‌ தாவீதை 
காய்மகாரமாய்‌ பார்க்கிறார்‌. சவல்‌ தாவீதை 
முயற்சிபண்‌ ணுகிறார்‌ 


உயர்த்துகிறார்‌. 
தன்‌ 


தாவீது 


சவுல்‌. தாவீதுக்கு பயப்படுகிறார்‌ 
சாமு 1812-7) சவுல்‌ தன்‌ 
குமாரத்தியாகிய மேராபை தாவீதுக்கு. 
மனைவியாய்க்‌ கொடுப்பதாக சொல்லி, 
அதன்‌ பின்பு அவர்‌ தாவீதை வஞ்சிக்கிறார்‌ 
சாமு 18419), சவுல்‌ 

குமாரத்தி மீகாளை 

மனைவியாய்க்‌ கொடுக்கிறார்‌ 

பெலிஸ்தர்‌ ய்‌ ஆபத்‌ 

என்பது சவுலின்‌ திட்டம்‌ (1சாமு 18:20-25). 


சொன்ன 
தாவீது 
மீகாளை 
18:26,27). 
தாவீதின்‌ 
பெறுகிறது 


தாவீது சவுல்‌ 
நிபந்தனைகளை நிறைவேற்றுகிறார்‌. 
சவுலின்‌ குமாரத்தியாகிய 
விவாகம்பண்ணுகிறார்‌ (சாமு 
கர்த்தர்‌ தாவீதோடிருக்கிறார்‌. 
பெயர்‌ மிகவும்‌ கனம்‌ 
ிசாமு 18:28-30). 


தாவீதும்‌ யோனத்தானும்‌ 
1சாமு 18:1-5 


காமு 18:1. அவன்‌ சவுலோடே பேசி 
முடிந்தபின்பு, யோனத்தானுடைய 
ஆத்துமா தாவீதின்‌ ஆத்துமாவோடே. 
ஒன்றாய்‌ இசைத்திருத்தது;. 
யோனத்தான்‌: அவனைத்‌ தன்‌. 
உயிரைப்போலச்‌ சிநேகித்தான்‌. 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


சோமு 18:2. சவுல்‌ அவனை அவன்‌: 
தகப்பன்‌ வீட்டுக்குத்‌ திரும்பிப்போக 
ஓட்டாமல்‌, அன்றுமுதல்‌ தன்னிடத்தில்‌ 
வைத்துக்‌ கொண்டான்‌. 


1 ட்டி 18:8. யோனத்தான்‌ 
தாவீதைத்தன்‌ ஆத்துமாவைப்போலச்‌. 
சிநேகித்ததினால்‌, அவனும்‌ 
இவனும்‌ உடன்படிக்கை. 
பண்ணிக்கொண்டார்கன்‌. 


1சாமு 18:4. யோனத்தான்‌. 
போர்த்துக்கொண்டிருந்த பண்டல்‌ 
கழற்றி, அதையும்‌ 
வஸ்திரத்தையும்‌, தன்‌ பட்டவத்தைகம்‌, 
தன்‌ வில்லையும்‌, தன்‌ கச்சையையும்‌ 
கூடத்‌ தாவீதுக்குக்‌ கொடுத்தான்‌. 


1காமு 18:5. தாவீது சவுல்‌ தன்னை 
அனுப்புகிற எவ்விடத்திற்கும்‌ போய்‌, 
புத்தியாய்க்‌ காரியத்தை. 
நடப்பித்ததினால்‌, சவுல்‌ 
அவனை யுத்தமனுஷரின்மேல்‌ 
அதிகாரியாக்கினான்‌; அவன்‌ எல்லா 
ஜனத்தின்‌ கண்களுக்கும்‌, சவுலுடைய 
ஊழியக்காரரின்‌ கண்களுக்கும்கூடப்‌ 
பீரியமாயிருத்தான்‌.. 


சாமுவேல்‌ தாவீதை இஸ்ரவேலுக்கு 
ராஜாவாக அபிஷேகம்பண்ணியிருக்கிறார்‌. 
சவுலின்‌ சிரசின்மீது இருக்கிற கிரீடம்‌, 
அவருடைய குமாரனாகிய யோனத்தானின்‌ 
சிரசிற்கு வரவேண்டும்‌. ஆனால்‌ 
இஸ்ரவேலின்‌ கிரீடம்‌ தாவீதின்‌ 
சிரசின்மேல்‌ வரவேண்டும்‌ என்பது 
கர்த்தருடைய சித்தமாயிருக்கிறது. 

இப்போது சவுல்‌ இஸ்ரவேல்‌ தேசத்திற்கு 
ராஜாவாயிருக்கிறார்‌. அவருடைய 
சிரசின்மேல்‌ கிரீடம்‌ சூட்டப்பட்டிருக்கிறது. 
சவுல்‌ தாவீதின்மீது நம்பிக்கை வைக்கிறார்‌. 
சவல்‌ தாவீதை அவருடைய தகப்பன்‌ 
வீட்டுக்குத்‌ திரும்பிப்போக ஒட்டாமல்‌, 
அன்றுமுதல்‌ தன்னிடத்தில்‌ வைத்துக்‌ 
கொள்கிறார்‌ (சாமு 18:2). 





i FTN 
TT 


கர்த்தர்‌ தாவீதை இஸ்ரவேலின்‌ 
சிங்காசனத்திலே. 

இப்போதே 

தாவீதுக்கு ஆரம்பத்தில்‌ 

ராஜ்யபார பயிற்சி 

தாவீது சவுல்‌ தன்னை 
எவ்விடத்திற்கும்‌ போய்‌, 

காரியத்தை நடப்பிக்கிறார்‌. , 
சவுல்‌ தாவீதை. யுத்தமனுஷரின்மேல்‌ 
அதிகாரியாக்குகிறார்‌; தாவீது 
ஜனத்தின்‌ கண்களுக்கும்‌, 
ஊழியக்காரரின்‌ கண்களுக்கும்கூடப்‌ 
பிரியமாயிருக்கிறார்‌ சாமு 18:5). 


சவுல்‌ தாவீதை இஸ்ரவேலின்‌ 
சேனைக்கு சேனாபதியாக நியமிக்கவில்லை. 
அந்தப்‌ பதவியில்‌ ஏற்கெனவே 
அப்னேர்‌ நியமிக்கப்பட்டிருக்கிறார்‌. யுத்த 
ன்மேல்‌ அதிகாரி” என்னும்‌ 
மெய்க்காப்பாளருக்கு 

சவுல்‌ 


சவுல்‌ தாவீதை தன்னுடைய அரசாங்க 
காரியங்களிலும்‌ 'பயன்படுத்துகிறார்‌ 
தாவீதும்‌, சவுல்‌ தன்னை அனுப்புகிற 
எல்விடத்திற்கும்‌ போகிறார்‌ கர்த்தர்‌ 
தாவீதுக்கு தெளிந்த சிந்தனையையும்‌, 
நல்ல புத்தியையும்‌ கொடுத்திருக்கிறார்‌. 
தாவீது எல்லா காரியங்களையும்‌ 
புத்தியாய்‌ நடப்பிக்கிறார்‌. தாவீது 
பிற்காலத்தில்‌ இஸ்ரவேல்‌ தேசத்தை ஆளுகை 
செய்யப்போகிறவர்‌. 
ஆளுகை செய்ய 
முதலாவதாக 
குற்றுக்கொள்ளவேண்டும்‌. 
சவுலின்‌ கட்டளைகளுக்கு 
ஒவ்வொரு காரியத்தையும்‌ 
நடப்பிக்கிறார்‌. 

"யோனத்தான்‌ சவுலின்‌. 
சவலுக்கு பின்பு, யோனத்தான்‌ இஸ்ரவேல்‌ 
தேசத்திற்கு ராஜாவாக வரவேண்டும்‌. 
சவுலின்‌ சிரசிலுள்ள கிரீடம்‌, 
யோனத்தானுடைய சிரசின்மேல்‌ 
சூட்டப்படவேண்டும்‌. ஆனால்‌ யோனத்தானோ 
'தாவீதோடு உடன்படிக்கை பண்ணுகிறார்‌. 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


யோனத்தானுடைய ஆத்துமா 
தாவீதின்‌ ஆத்துமாவோடே ஒன்றாய்‌ 
இசைந்திருக்கிறது: யோனத்தான்‌ தாவீதைத்‌ 
தன்‌ உமிரைப்போலச்‌ சிநேகிக்கிறான்‌. 
யோனத்தான்‌ தாவீதைத்தன்‌ 
ஆத்துமாவைப்போலச்‌ சிநேகித்ததினால்‌, 
அவர்கள்‌ இருவரும்‌ உடன்படிக்கை 
பண்ணிக்கொள்கிறார்கள்‌ சாமு 18:1,3). 


கர்த்தருடைய தெய்வீக... சித்தத்தின்‌ 

பிரகாரமாகவே, தாவீதும்‌ யோனத்தானும்‌ 

சிநேகிதர்களாயிருக்கிறார்கள்‌. இஸ்ரவேலின்‌ 

கிரீடத்திற்கு, யோனத்தான்‌ தாவீதுக்கு 

ட்‌ இருக்கிறார்‌ ஆனால்‌ 

ன்‌ பிரகாரமாக, 

தாவீதும்‌ 
சிநேகிதர்களாயிருக்கிறார்கள்‌. 


ர்கள்‌ இருவருக்கும்‌ இடையிலுள்ள 
சிநேகம்‌ சாதாரண சிநேகுமல்ல. 
யோனத்தானுடைய ஆத்துமா தாவீதின்‌ 
ஆத்துமாவோடே ஒன்றாய்‌ இசைந்திருக்கிறது. 
இவர்கள்‌ வருடைய சுபாவமும்‌ 
ஒன்றுபோலிருக்கிறது சமீபத்தில்‌ தாவீது. 
கர்த்தருடைய நாமத்தினாலே, 
பெலிஸ்தியளான  கோலியாத்தை எதிர்த்து 
நின்று. அவனைக்‌ கொன்றுபோட்டார்‌. 
தாவீதைப்போலவே, யோனத்தானும்‌, 
கர்த்தரை நம்பி பெலிஸ்தரின்‌ 
பாளயத்திலிருந்தவர்களை முறியடித்தான்‌. 


யோனத்தானும்‌, சவு 
வி்‌ க்களை களர்‌ 
இருக்கிறார்கள்‌. யோனத்தானுக்கு ஒரு 
சத்துரு இருக்கவேண்டுமென்றால்‌ அது 
தாவீதாகத்தான்‌ இருக்கமுடியும்‌. ஏனென்றால்‌, 
யோனத்தானுக்கு வரவேண்டிய 
கிடத்திற்கு, தாலீது போட்டியாயிரக்கிறா்‌ 
ஆனால்‌. அவர்கள்‌ இருவரு 

பகைஞராயில்லாமல்‌, 

சிநேகிதராயிருக்கிறார்கள்‌. 


யோனத்தான்‌. தாவீதுமீது 
வைத்திருக்கிற சிநேகம்‌ உறுதியாயிருக்கிறது. 
தன்னுடைய சிநேகத்தை 
உறுதிபண்ணுவதற்கு, யோனத்தான்‌. 
தாவீதுக்கு வெகுமதிகளைக்‌ கொடுக்கிறான்‌. 
யோனத்தான்‌ போர்த்துக்கொண்டிருந்த 
சால்வையைக்‌ கழற்றி, அதையும்‌ தன்‌ 
வஸ்திரத்தையும்‌, தன்‌ பட்டத்தையும்‌, தன்‌ 
வில்லையும்‌, 


நெருங்கிய 


தாவீதுக்குக்‌ கொடுக்கிறான்‌ (சாமு 18:4). 





i= THE 
TT 


தாவீது 
பெத்லெகேயிலே, 
ஆடுகளை 
அவருக்கு ராஜாவினுடைய 
காரியங்களில்‌ 
தாவீதின்‌ வஸ்திரங்களும்‌ 
மேய்க்கிறவர்களின்‌  வஸ்திரங்களைப்போல 
சாதாரணமானதாகயிருக்கிறது. 
யோனத்தானோ தன்னுடைய 
சால்வையையும்‌, தன்னுடைய 
வஸ்திரத்தையும்‌ தாவீதுக்கு அன்பளிப்பாய்க்‌ 
கொடுக்கிறார்‌. 


அணிடத்தில 
போன்ற யுத்த ஆயுதம்‌ 
கவணும்‌, கல்லுமே தாவீதின்‌ 
ஆயுதம்‌ தாவீது கோலியாத்திற்கு. 
தமாக யுத்தம்பண்ண 
ஆயத்தமானபோது, சவுல்‌ தன்னுடைய 
வஸ்திரங்களையும்‌, பட்டயத்தையும்‌ தாவீதுக்கு 
கொடுத்தார்‌. ஆனால்‌ தாவீதுக்கு அவற்றில்‌ 
அப்பியாசமில்லை. தாவீது அவற்றைக்‌ கழற்றி 
சவுஜிடத்தில்‌ திருப்பி கொடுத்துவிட்டார்‌. 


சவலின்‌ சரீர அளவும்‌, தாவீதின்‌ சரீர 
அளவும்‌ வித்தியாசமாயிருக்கிறது. தாவீது. 
ஒரு இளைஞன்‌. சவுல்‌ பெரிய மனுஷன்‌. 
சரீர அளவில்‌ இரண்டு பேருக்கும்‌. 
பொருத்தமில்லை... யோனத்தானும்‌ தாவீதும்‌, 
வாலிபர்கள்‌. அவர்கள்‌ இருவருக்கும்‌ ஒரே 
சரீர அளவே இருக்கிறது. யோனத்தான்‌ 
தன்னுடைய சால்வையையும்‌ வஸ்திரத்தையும்‌ 
தாவீதுக்கு கொடுக்கிறான்‌. தாவீது அதைப்‌ 
பெற்றுக்கொள்கிறார்‌ 


தாவீது 
பராக்கிரமசாலியாயிருந்தாலும்‌, 
ஈட்டி பட்டயம்‌ 
எதுவுமில்லை. 


யோனத்தான்‌ 
பட்டமத்தையும்‌ வில்லையையும்‌, தன்‌ 
கச்சையையும்‌ தாவீதுக்கு கொடுக்கிறான்‌. 
தாவீது அவற்றையும்‌ வாங்கிக்கொள்கிறார்‌ 
யோனத்தானுக்கு 

தான்‌ 
சால்வையைக்‌. 


தன்னுடைய 


க்‌ 
போர்த்துக்கொண்டிருந்த 
கழற்றி யோனத்தான்‌ தாவீதுக்கு 
கொடுக்கிறான்‌. சவுலின்‌ வஸ்திரம்‌. 
தாவீதுக்கு அளவு சரியாயில்லை. ஆனால்‌ 
யோனத்தானுடைய வஸ்திரம்‌ தாவீதின்‌ 
அளவுக்கு சரியாயிருக்கிறது. அவர்கள்‌ 
இருவருடைய சரீர அளவு மாத்திரமல்ல, 
அவர்களுடைய சிந்தையும்‌, நோக்கமும்‌, 
ஆர்வமும்‌ ஒத்திருக்கிறது. 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இப்போது தாவீதைப்‌ பார்க்கிறவர்கள்‌ 
எல்லோரும்‌, அவரை யோனத்தானுடைய 
வஸ்திரத்தில்‌ பார்க்கிறார்கள்‌. தாவீது 
யோனத்தானுடைய பிரதிபோல இருக்கிறார்‌. 
நம்முடைய கர்த்தராகிய இயேசுகிறிஸ்துவும்‌, 
ம்முடைய அன்பை 
வெளிப்படுத்துகிறார்‌. 
தம்மையே உரிந்து, 
நமக்கு வஸ்திரமாக தரிப்பிக்கிறார்‌. 
நம்மை ஐகுவரிவான்களாக்குவதற்காக 
கிறிஸ்துவானவர்‌ தம்மையே 
வெறுமையாக்கினார்‌. அவர்‌ நம்மை 
உயர்த்துவதற்காக, தம்மையே தாழ்த்தினார்‌. 


கிறிஸ்துவானவர்‌ 


பாவங்களை கிறிஸ்துவானவர்‌ 
ஏற்றுக்கொண்டார்‌. 


போட்டுக்கொள்ளவில்லை. 
தாவீதைத்தன்‌ ஆத்துமாவைப்போலச்‌ 
சிநேகித்ததினால்‌, அவர்கள்‌ இருவரும்‌ 
உடன்படிக்கை பண்ணிக்கொள்கிறார்கள்‌. 


யோனத்தான்‌ 


சவுலின்‌ அரண்மனையிலுள்ளவர்க 
தேசத்து... ஜனங்களும்‌ தாவீதின்பேல்‌ 
பிரியமாமிருக்கிறார்கள்‌. தாவீது எல்லா 
ஜனத்தின்‌. கண்களுக்கும்‌, சவலுடைய 
ஊழியக்காரரின்‌ கண்களுக்கும்கூடப்‌ 
பிரியமாயிருக்கிறார்‌. 


வனுடைய கிருபை தாவீ 
சப்புங்க... கோதுகப்ப 
வல்லமையினால்‌ தாவீது பெரிய 
காரியங்களை செய்கிறார்‌. கர்த்தருடைய 
தெய்வீக சித்தத்தின்‌ பிரகாரம்‌ ஜனங்கள்‌ 
எல்லோரும்‌ தாவீதை உயர்த்துகிறார்கள்‌. 
தாவீதை. மேன்மைப்படுத்துகிறார்கள்‌. 
ந்த உயர்வும்‌ மேன்மையும்‌ தாவீதுக்கு 
்‌ வந்திருக்கிறது. 
அதிகமாய்‌ 


எண்ணமும்‌ நன்றாயிருக்கவேண்டும்‌. 
உயர உயர, கர்த்தரை நமக்கு மேலே 
உயர்த்தவேண்டும்‌. 





f= FTE 
TT 


சவுலின்‌ காய்மகாரம்‌ 
சோமு 18:6-11 


1காமு 18:8. தாவீது பெலிஸ்தனைக்‌. 
கொன்று திரும்பி. வத்தயின்பு, 
ஜனங்கள்‌ திரும்ப வரும்போதும்‌, 
ஸ்திரீகள்‌. இஸ்ரவேலின்‌ 
சகல்‌ பட்டணங்களிலுமிருத்து, 
ஆடல்பாடலுடன்‌ புறப்பட்டு, 
மேனங்கனோடும்‌ கீதவாத்தியவ்‌ 
கனோடும்‌ சந்தோஷமாய்‌ ராஜாவாகிய 
சுவுலுக்கு எதிர்கொண்டு வந்தார்கன்‌. 


சாமு 18:7. அத்த ஸ்திரீகள்‌ 
ஆடிப்பாடுகையில்‌: சவுல்‌ கொன்றது. 
ஆயிரம்‌, தாவீது கொன்றது. 
பதினாயிரம்‌ என்று முறைமுறையாகப்‌ 
பாடினார்கள்‌. 


1காமு 18:8. அந்த வார்த்தை சவுலுக்கு. 
விசனமாயிருந்தது; அவன்‌ மிகுந்த 


எரிச்சலடைந்து, தாவீதுக்குப்‌ 
பதினாயிரம்‌, ஆயிரம்‌. 
கொடுத்தார்கள்‌; இன்னும்‌ 
ராஜாங்கமாத்திரம்‌ அவனுக்குக்‌ 
குறைவாயிருக்கிறது என்று சொல்லி, 


எனக்கோ 


அத்நான்முதற்கொண்டு. 
காய்மகாரமாய்ப்‌ 


1சாமூ 


18:9. 
சவுல்‌ தாவீதைக்‌ 
பார்த்தான்‌. 


சோமு 18:10. மறுநானிலே தேவனால்‌ 
விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலி. 
ன்மேல்‌ இறங்கிற்று; அவன்‌ 
விட்டிற்குன்னே தீர்க்கதரிசனம்‌ சொல்லி 
க்கொண்டிருந்தான்‌; அப்பொ 

தினந்தோறும்‌: 

கையினால்‌ 

சுரமண்டலத்தை 
வாசித்துக்கொண்டிருந்தான்‌; சவுலின்‌: 
கையிலே எட்டிமிருந்தது. 


சாமு 1841. அப்பொ சவுல்‌ 
'தான்தைச்‌ ௬வரோடே சேர்த்து உருவக்‌. 
குத்திப்போடுவேன்‌ என்று ஈட்டிய 
அவன்மேல்‌ எறிந்தான்‌; ஆனாலும்‌ 
தாவீது விலகி இரண்டுதரம்‌ அவனுக்குத்‌ 
தப்பினான்‌. 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


தாவீது சவுறின்‌ 
உயர்ந்த அந்தஸ்திலிருக்கிறார்‌. இப்போது 
அவருக்கு பிரச்சனைகள்‌ வர ஆரம்பிக்கிறது. 
ஜனங்கள்‌ எல்லோரும்‌ தாவீதைப்‌ 
புகழுகிறார்கள்‌. தாவீது இப்போது 
கோலியாத்தைக்‌ கொன்றுபோட்டு, 
பெலிஸ்தரை முறியடித்தார்‌. இதற்கு முன்பு, 
சவலும்‌ பெலிஸ்தரை முறியடித்திருக்கிறார்‌. 
இஸ்ரவேலின்‌ பட்டணங்களிலுள்ள ஜனங்கள்‌, 
சவுலை போற்றி புகழுந்ததுபோல தாவீதையும்‌ 
போற்றி புகழுகிறார்கள்‌. 


தாவீது... இஸ்ரவேலின்‌ 
பட்டணங்களுக்கும்‌ போகிறார்‌. 
ஸ்திரீகள்‌ எல்லோரும்‌. 
வீரசாகசங்களையும்‌, 
புகழ்ந்து பாடுகிறார்கள்‌. 


தாவீது பெலிஸ்தனைக்‌ கொன்று 
திரும்பி வந்தபின்பு, ஜனங்கள்‌ திரும்ப 
வரும்போதும்‌, ஸ்திரீகள்‌ இஸ்ரவேலின்‌ சகல 
பட்டணங்களிலுமிருந்து; ஆடல்பாடலுடன்‌ 
புறப்பட்டு, மேளங்களோடும்‌ 
கீதவாத்தியங்களோடும்‌ சந்தோஷமாய்‌ 
ராஜாவாகிய சவுலுக்கு எதிர்கொண்டு 
வருகிறார்கள்‌ சாமு 18:6). 


சகல 
பட்டணத்து, 
தாவீதின்‌ 


பராக்கிரமங்களையும்‌ 


அந்த ஸ்திரீகள்‌ ஆடிப்பாடுகையில்‌: 
சவுல்‌ கொன்றது ஆயிரம்‌, தானது கொன்றது 
பதினாயிரம்‌ என்று முறைமுறையாகப்‌ 
பாடுகிறார்கள்‌ சாமு 18:7). ஸ்திரீகள்‌ 
சவுலை மாத்திரம்‌ புகழ்ந்து பாடியிருந்தால்‌, 
பிரச்சனை வந்திருக்காது. ஆனால்‌ அவர்கள்‌ 
சவலையும்‌ தாவீதையும்‌ சேர்ந்து 
புகழுகிறார்கள்‌. சவுலைவிட தாவீதை 
அதிகமாய்ப்‌ புகழுகிறார்கள்‌. “சவுல்‌ கொன்றது 
ஆயிரம்‌, தாவீது கொன்றது பதினாயிரம்‌" 
என்று பாடுகிறார்கள்‌. ஸ்திரீகள்‌ சவுலைவிட 
தாவீதை பத்து மடங்கு அதிகமாய்‌ 
உயர்த்துகிறார்கள்‌. 
வார்த்தை சவுக்கு 
அ னல்சக்கது சல பகநக 
எரிச்சலடைந்து, “தாவீதுக்குப்‌ பதினாயிரம்‌, 
எனக்கோ ஆயிரம்‌ கொடுத்தார்கள்‌: இன்னும்‌ 
தாவீதுக்குக்‌ 
என்று சொல்லி, 
அந்நாள்முதற்கொண்டு சவுல்‌ தாவீதைக்‌ 
காய்மகாரமாய்ப்‌ பார்க்கிறார்‌ (1சாமு 18:8,9). 





i= THE 
TT 


இஸ்ரவேலின்‌ ஸ்திரீகள்‌ 
புகழ்ந்து பாட ட்‌ 


சவுலை 
ஆனாலும்‌ 


என்னும்‌ எண்ணம்‌ 
ஏற்படவில்லை. ஆனால்‌ 
வார்த்தை சவலுக்கு விசனமாயிருக்கிறது. 


அவர்கள்‌ 


தாவீது 
கொன்றுபோட்டார்‌. 
கோலித்திற்குப்‌ 
இப்போது து ன்தெடரி்துபோங்‌ 
அவர்களை சங்காரம்பண்ணுகிறார்கள்‌. 
அவர்களுடைய பாளயங்களைக்‌ 
கொள்ளையிடுகிறார்கள்‌. பெலிஸ்தரின்‌ 
சேனை வதையும்‌ 
நிர்மூலம்பண்ணுகிறார்கள்‌. ஸ்ரவேலின்‌ 
சகல. பட்டணங்களிலுமுள்ள ஸ்திரீகள்‌ 
தாவீதுக்கு கொடுக்கவேண்டிய கனத்தையும்‌, 
மரியாதையையும்‌ கொடுக்கிறார்கள்‌. 


ஸ்திரீகளின்‌ 
விசனமாயிருக்கிறது. 
ராஜ்யபாரத்திற்கு “விரோதமாக ரதா சதி 
நடக்கிறது என்று சவல்‌ சந்தேகப்படுகிறார்‌. 
“இன்னும்‌ ராஜாங்கம்‌ மாத்திரம்‌ தாவீதுக்கு 
குறைவாயிருக்கிறது” என்று சவுல்‌ 
விசனத்தோடு பேசுகிறார்‌. 

சவுலின்‌ மனதில்‌ குழப்பமுண்டாயிற்று. 
சவுல்‌ ஏற்கெனவே பொல்லாத ஆவியினால்‌. 
மிகவும்‌ துன்பப்படுத்தப்பட்டவர்‌. தேவனால்‌ 
விடப்பட்ட ஆவி சவுலைப்‌ பிடிக்கும்போது, 
தாவீது சுரமண்டலத்தை எடுத்து, தன்‌ 
கையினால்‌ வாசிப்பார்‌: அதினாலே பொல்லாத 
ஆவி. சவுலைவிட்டு நீங்க, சவுல்‌ 
ஆறுதலடைந்து, சொஸ்தமாவார்‌ 
சாமு 16:23) இதுவரையிலும்‌ 
சொஸ்தமடைந்திருந்த சவலுக்கு மறுபடியும்‌ 
பிரச்சனை வருகிறது. சவுலின்‌ மனதிலே 
விசனமும்‌ காய்மகாரமும்‌ நிரம்பியிருக்கிறது. 


மறுநாளிலே தேவனால்‌ 


வார்த்தை ழகை 


விடப்பட்ட 


சவுல்‌ 

சொல்லிக்கொண்டிருந்தார்‌; 

தாவீது தினந்தோறும்‌ 

தன்‌ கையினால்‌ 
வாசித்துக்கொண்டிருக்கிறார்‌: 

கையிலே ஈட்டியிருக்கிறது. அப்பொழுது சவுல்‌ 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தாவீதைச்‌ சுவரோடே 
குத்திப்போடுவேன்‌ என்று ஈட்டியை 
தாவீதின்மேல்‌ எறிகிறார்‌: ஆனாலும்‌ 
தாவீது விலகி இரண்டுதரம்‌ சவலுக்குத்‌ 
தப்பிக்கிறார்‌ (1சாமு 18:10 11). 


சேர்த்து உருவக்‌ 


சவலைப்போலவே, 
இடம்‌ கொடுக்கிறவர்கள்‌, பிசாசுக்கு இடம்‌ 
கொடுத்து விடுகிறார்கள்‌. அவர்களிடத்தில்‌ 
ஏற்கெனவே இருந்த பிசாசு, மறுபடியும்‌. 
அவர்களுக்குள்ளே க வந்துவிடுகிறது. 
ஒரு பிசாச, தன்னைவிட பொல்லாத 
அழைத்துக்கொண்டு 
பொல்லாத 
இறங்கிற்று. 
சவுலோ தன்னை 
காண்பித்துக்கொள்கிறார்‌. 
வீட்டிற்குள்ளே 
சொல்லிக்கொண்டிருக்கிறார்‌. 


பொறாமைக்கு 


அவர்‌ 
தீர்க்கதரிசனம்‌. 


ஒரு தீர்க்கதரிசியின்‌ பாவனைகளும்‌, 
அங்க அசைவுகளும்‌, வார்த்தைகளும்‌ 
எப்படி இருக்குமோ, அப்படியே பொல்லாத 
ஆலி பிடித்திருக்கிற சவலுக்கும்‌ இருக்கிறது. 
சவுலை பொல்லாத ஆலி பிடித்திருக்கிறது. 
என்பதை அவரைப்‌ பார்க்கும்போது, 
தெரியாது. அவர்‌ தீர்க்கதரிசியைப்போல. 
a 'சொல்லிக்கொண்டிருக்கிறார்‌ 
தாவீதைக்‌ கொன்றுபோட 
வேண்டுமென்று சதிபண்ணுகிறார்‌. சவுல்‌ 
ஒரு தீர்க்கதரிசி போல 
சவலின்‌ மூலமாக 
ஆபத்து வராது என்று 
த நினைப்பார்‌. அவருக்கு ஊழியம்‌ 
செய்வார்‌. தாவீது தன்னோடு 
கூடமிருக்கும்போது. ்‌ 
கொன்றுபோடவேண்டும்‌ 
திட்டம்‌. 
சவுல்‌ வீட்டிற்குள்ளே தீர்க்கதரிசனம்‌. 
சொல்க. ஒன்னார்‌ அத லிங்கம்‌ 
மனுஷன்போல  காண்பித்துக்கொள்கிறார்‌ 
ஆனால்‌ அவருடைய கையில்‌ ஒரு ஈட்டி 
தீர்க்கதரிசனம்‌ 


அவரைக்‌ 
சவுலின்‌ 


என்பது 


ஈட்டி 


சொல்லிக்கொண்டிருக்கிறார்‌. 





f= THEN 
TT 


சவுலைப்‌ பிடித்திருக்கிற பொல்லாத 
ஆலியைப்‌ பார்த்து தாவீது பயப்படவில்லை. 
தாவீது தினந்தோறும்‌ செய்கிறபடி, 
தன்‌ கையினாலே, சவலுக்கு முன்பாக, 
சரமண்டலத்தைவாசித்துக்‌ கொண்டிருக்கிறார்‌. 
சவுல்‌ இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி, தன்‌ 
கையிலிருக்கிற ஈட்டியை தாவீதின்மேல்‌ 
எறிகிறார்‌. இரண்டு தரம்‌ இப்படி எறிகிறார்‌. 
தாவீது இரண்டு தரமும்‌ சவுலின்‌ ஈட்டிக்கு 
விலகி தப்பித்துக்கொள்கிறார்‌. கர்த்தருடைய 
கிருபை தாவீதை தப்புவிக்கப்பண்ணுகிறது. 


தாவீது சவலுக்கு நன்மை செய்கிறார்‌. 
பொல்லாத ஆலி சவலைக்‌ 
குலங்கப்பண்ணும்போது.. தாவீது தன்‌ 
கையினால்‌ சுரமண்டலத்தை வாசித்து, சவுல்‌ 
சொஸ்தமாக  உதவிபண்ணுகிறார்‌. சவுலோ 
தனக்கு உதவி செய்கிற தாவீதுக்கு தீங்கு 
நினைக்கிறார்‌. தாவீது தன்‌ கையிலுள்ள 
சுரமண்டலத்தினால்‌ 

செய்கிறார்‌. சவுலோ 

ஈட்டியினால்‌ தாவீதுக்கு தீங்கு செய்கிறார்‌ 


கர்த்தருடைய 
மனத்தாழ்மையோடும்‌ நீடிய பொறுமையே 
இருக்கிறார்கள்‌. கர்த்தருடைய ஜனத்தைத்‌ 
துன்பப்படுத்துகிறவர்களோ கொடிய 
குணமுள்ளவர்களாகவும்‌, சதிஆலோசனை 
நிரம்பியவர்களாகவும்‌ இருக்கிறார்கள்‌. சவல்‌ 
தன்மீது இரண்டுதரம்‌ ஈட்டியை எறியும்போது. 
தாவீது அந்த ஈட்டிக்கு விலகி தப்பிக்கிறார்‌ 
தாவீது சவல்மீது கோபப்படவில்லை. தாவீது. 
தன்மீது ட. ஈட்டியை எடுத்து, 
அதினால்‌ ப்‌ த்தி 
கொன்று டமக்கம்‌ 
கோழையல்ல. 


கு 
தாவீது ஒரு 
அவரிடத்தில்‌ வீரமும்‌ பலமும்‌ 
மிகுதியாயிருக்கிறது. 
பாதுகாத்துக்கொள்ளவேண்டும்‌. 

சொல்லி, தாவீது 


தாக்கியிருக்கலாம்‌. ஆனால்‌ 

தன்னை பாதுகாக்க மாத்திரம்‌ செய்கிறார்‌ 
சவுலை அழிக்க நினைக்கவில்லை. தாவீது 
தீங்குக்கு விலகுகிறார்‌. 


ராஜாவுக்கு மருமகன்‌ 
சாமு 18:12-80 


சோமு 18:12. கர்த்தர்‌ தாவீதோடேகூட 
இருக்கிறார்‌ என்றும்‌ தன்ணை விட்டு 
விலகிப்போனார்‌ என்றும்‌, சவுல்‌ 
கண்டு, தாவீதுக்குப்‌ பாயத்து, 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சோமு 18:18. அவனைத்‌ தன்னைவிட்டு 
அப்புறப்படுத்தி, அவனை 
ஆயிரம்பேருக்கு. அதிபதியாக 
வைத்தான்‌; அப்படியே அவண்‌: 
இனத்திற்கு முன்பாகப்‌ போக்கும்‌ 
வரத்துமாயிரு த்தான்‌. 


சாமு 1814. தாவீது தன்‌ 
செய்கைகளிலெல்லாம்‌ புத்திமானாய்‌ 
நடத்தான்‌; கர்த்தர்‌ அவணோடேகூட 


இருந்தார்‌. 


1சாமு 18:15. அவன்‌ மகா புத்திமானாய்‌ 
நடக்கிறதைச்‌ சவுல்‌ கண்டு, அவனுக்குப்‌ 
யயத்திருத்தான்‌. 


1சாமு 18:16. இஸ்ரவேலரும்‌ யூதா 
ஜனங்களுமாகிய யாவரும்‌ தாவீதைச்‌ 
சிநேகித்தார்கன்‌; அவர்களுக்கு 
முன்பாக. அவன்‌ போக்கும்‌ 
வரத்துமாயிரு த்தான்‌. 


1சாமு 18:17. என்‌ கை அல்ல, பெலி. 
ஸ்தரின்‌ கையே அவன்மேல்‌ விழட்டும்‌ 
என்று சவுல்‌ நினைத்துக்கொண்டு, 
சவுல்‌ தாவீதை நோக்கி: இதோ, 
என்‌ மூத்த குமாரத்தியாகிய மேராவை 
உனக்கு மனைவியாகக்‌ கொடுப்பேன்‌; 
நீ எனக்கு நல்ல சேவகனாய்மாத்திரம்‌ 
இருத்து, கர்த்தருடைய யுத்தங்களை 
நடத்து என்றான்‌. 


சாமு 1841 அப்பொழுது தாவீது 
சுவுலைப்‌ பார்த்து: ராஜாவுக்கு 
மருமகனாகிறதற்கு நான்‌ எம்மாத்திரம்‌, 
என்‌ ஜீவன்‌ எம்மாத்திரம்‌, இஸ்ரவேலி 
லே என்‌ தகப்பன்‌ வம்சமும்‌ 
எம்மாத்திரம்‌ என்றான்‌. 


சோமு 18:19. சவுலின்‌ குமாரத்தியாகிய 
மேராப்‌ தாவீதுக்குக்‌ கொடுக்கப்படுங்‌ 
காலம்‌ வந்தபோது, அவன்‌ 
மேகோலாத்தியனாகிய ஆதரியேலுக்கு 
மனைவியாகக்‌ கொடுக்கப்பட்டான்‌. 


1சாமு 18:20, சவுலின்‌ குமாரத்தியாகிய 
மீகான்‌ தாவீதை நேசித்தான்‌; அது 
சுவுலுக்கு அறிவிக்கப்பட்டபோது, அது 
அவனுக்குச்‌ சத்தோஷமாயிருத்தது. 





f= FTE 
யாய 


காமு 18:21. அவன்‌ அவனுக்குக்‌. 
கண்ணியாயிருக்கவும்‌, பெலிஸ்தரின்‌ 
கை அவன்மேல்‌ விழவும்‌, அவனை 
அவனுக்குக்‌ கொடுப்பேன்‌ என்று 
சவுல்‌ எண்ணி, தாவீதை நோக்கி: 
தீ என்னுடைய இரண்டாம்‌ 
குமாரத்தியினால்‌ இன்று எனக்கு. 
மருமகனாவாய்‌ என்றான்‌. 


சாமு 18:22, பின்பு 
ஊழியக்காரரைப்‌ 

நீங்கள்‌ தாவிதோடே 

பேசி: இதோ, 

பீரியமாயிருக்கிறார்‌; 

ஊழியக்காரர்‌ எல்லாரும்‌ 
சிநேகிக்கிறார்கன்‌; இப்போதும்‌ 
நீர்‌ ராஜாவுக்கு மருமகணானால்‌ நலம்‌ 
என்று சொல்லுங்கள்‌ என்று. 
கற்பித்தான்‌. 


1சாமு 18:28. சவுலின்‌ ஊழியக்காரர்‌ 
இந்த வார்த்தைகளைத்‌ தாவீதின்‌ 
செவிகள்‌. கேட்கப்‌ பேசினார்கன்‌; 
அப்பொழுது தாவீது, நான்‌ ராஜாவுக்கு 
மருமகனாகிறது லேசான காரியமா? 
நான்‌ எனியவனும்‌, 
அற்பமாய்‌ எண்ணப்பட்ட வனுமாயிருக்கி. 
(றேன்‌ என்றான்‌. 


18:24, தானீது 
சொன்னான்‌. 
ஊழியக்காரர்‌ 
அறிவித்தார்கள்‌. 


இன்ன 
என்று 
அவனுக்கு 


18:95. அப்பொழுது சவுல்‌: 
பரிசத்தை விரும்பாமல்‌, 


நுனித்தோல்களினால்‌ 
சத்துருக்களிடத்தில்‌ 
விருப்பமாயிருக்கிறார்‌ 
தாவீதுக்குச்‌ சொல்லுங்கள்‌ எண்தான்‌; 
பெலிஸ்தரின்‌ 
விழப்பண்ணுவதே 
சுவுலுடைய எண்ணமாயிருத்தது. 


சோமு 18:26. அவன்‌ ஊழியக்காரர்‌. 
தாவீதுக்கு இந்த வார்த்தைகளைச்‌: 
 கொன்னபோது,ராஜாவுக்கு 
மருமகனாகிறது 
பீரியமாயிருத்தது. 


தாவீதுக்குப்‌ 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


1சாமு 18:27. அதற்குக்‌ குறித்த நாட்கள்‌. 
திறைவேறுமுன்னே, தாவீது 


எழுந்து, 


கொண்டுவந்து, 
தான்‌ ராஜாவுக்கு மருமகனாகும்படிக்கு, 
அவைகளை ராஜாவுக்கு எண்ணிச்‌. 
செலுத்தினான்‌; அப்பொழுது சவுல்‌ தன்‌. 
குமாரத்தியாகிய மீகாணை அவனுக்கு 
மனைவியாகக்‌ கொடுத்தான்‌. 


1சாமு. 18:28. 
தாவ்தோடிருக்கிறார்‌ என்று சவுல்‌ 
கண்டறித்து கொண்டான்‌; சவுலின்‌ 
குமாரத்தியாகிய மீகாளும்‌ அவனை 
நேசித்தான்‌.. 


1சாமு 18:29. ஆகையால்‌ சவுல்‌ இன்னும்‌ 
அதிகமாய்த்‌ தாவீதுக்குப்‌ பயந்து, தான்‌ 
உயிரோடிருந்த நானெல்லாம்‌. 
தாவீதுக்குச்‌ சத்துருவாயிரு ந்தான்‌. 


கர்த்தர்‌ 


சோமு 18:30, பெலிஸ்தருடைய 
பிரபுக்கள்‌ புறப்படுகிறபோதெல்லாம்‌ 
தாவீது சவுதுடைய ஊழியக்காரர்‌ 
எல்லாரைப்பார்க்கிலும்‌ புத்திமானாய்‌. 
நடத்துகொண்டான்‌; அவன்‌ பேர்‌ 


மிகவும்‌ கனம்பெற்றது. 


சவலுக்கு தாவீதின்மீது கோபம்‌ 
அதிகரிக்கிறது. சவுலால்‌ தன்னுடைய 
கோபத்தை அடக்கி வைக்க முடியவில்லை. 
சவுல்‌ தாவீதின்மேல்‌ இரண்டு விசை 
ஈப்பமை , எறிந்து. தன்‌ கோபந்தையம்‌ 
பகையையும்‌, விசனத்தையும்‌, 
காய்மகாரத்தையும்‌ வெளிப்படுத்தினார்‌. 
சவலின்‌ கோபம்‌ அதிகரிக்கும்போது, அவர்‌ 
உடனே தாவீதுக்கு விரோதமாய்த்‌ தீங்கு 
செய்கிறார்‌. 


தேவனால்‌ விடப்பட்ட பொல்லாத ஆவி 
சவுலை கலக்கிக்கொண்டிருந்தாலும்‌, அவர்‌ 
பல. சமயங்களில்‌ சொஸ்தமடைந்து, 
நிதானமாய்‌ சிந்திக்கிறார்‌. கர்த்தர்‌ 
தாவீதோடே கூடமிருக்கிறார்‌ என்பதையும்‌, 
அவர்‌ தன்னைவிட்டு விலகிப்போனார்‌ 
என்பதையும்‌ சவல்‌ காண்கிறார்‌. இதன்‌ 
நிமித்தமாய்‌ சவுல்‌ தாவீதுக்கு பயப்படுகிறார்‌. 





i FTE 
TT 


ஏரோது ராஜா யோவான்ஸ்நானனுக்கு 
பயந்ததுபோல, சவுல்‌ தாவீதுக்கு 
பயப்படுகிறார்‌. “அதேனென்றால்‌ யோவான்‌ 
நீதியும்‌ பரிசுத்தமுழுள்‌வனென்று. 
ஏரோது அறிந்து அவனுக்குப்‌ பயந்து, 
அவனைப்‌ பாதுகாத்து, அவன்‌ 
யோசனையின்படி அநேக காரியங்களைச்‌ 
செய்து, விருப்பத்தோடே அவன்‌ சொல்லைக்‌ 
கேட்டு வந்தான்‌" (மாற்‌ 6:20). 

கர்த்தர்‌ தன்னைவிட்டு விலகிப்போனார்‌ 
என்பதை சவுலால்‌ உணர முடிகிறது. அதே 
வேளையில்‌ கர்த்தர்‌ தாவீதோடுகூட 
இருக்கிறார்‌ என்பதையும்‌ சவுல்‌. 
உணருகிறார்‌. தாவீதைப்‌ 
பார்க்கும்போதெல்லாம்‌, அவரைப்பற்றி. 
நினைக்கும்போதெல்லாம்‌, சவுக்கு 
பயமுண்டாகிறது. 

சவுலைப்போலவே 
வேளைகளில்‌, 


நாமும்‌ சில 
ஒரு சில மனுஷரைப்‌ பார்த்து 
வேறு சிலரைப்‌ பார்த்து 
நாம்‌ யாருக்காவது 
செய்யவேண்டுமென்று 
நமக்குள்ளே அவர்களைக்‌ 
ம்‌ வந்துவிடும்‌. நாம்‌ 
யாருக்காவது நன்மை செய்யவேண்டுமென்று 
நமக்குள்ளே அவர்களைக்‌ 
சந்தோஷம்‌ வந்துவிடும்‌. 
நாம்‌ மற்றவர்களிடத்தில்‌ 
அவர்களைப்பற்றி 
நன்மையான 

காரியங்களையே யோசிக்கவேண்டும்‌ 


சவுல்‌ தாவீதை தன்னைவிட்டு 
அப்புறப்படுத்தி, அவரை ஆகு 
அதிபதியாக வைக்கிறார்‌; அப்படியே 
தாவீது ஜனத்திற்கு முன்பாகப்‌ 
போக்கும்‌ வரத்துமாயிருக்கிறார்‌ சாமு 18:13). 
இஸ்ரவேல்‌ தேசத்திலே பல படைப்பிரிவுகள்‌ 
இருக்கிறது. சவுல்‌ தாவீதை ஆயிரம்‌ 
பேர்‌ கொண்ட ஒரு படைப்பிரிவுக்கு 
அதிபதியாக நியமிக்கிறார்‌. தாவீதை 
அரண்மனையைவிட்டு வெளியேற்றிவிட்டால்‌, 
அவருக்கு அரண்மனை 
பழக்கமில்லாமல்‌ போய்விடும்‌. 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


சவல்‌  மதிமீனமாக யோசித்து, 
தாவீதுக்கு மதிமீனமான காரியத்தை 
செய்கிறார்‌. தாவீதை ஒடுக்கலேண்டுமென்பது 
'சவலின்‌ திட்டம்‌. ஆனால்‌ அவர்‌ தாவீதை 
ஒடுக்குவதற்கு பதிலாக, அவரை ஜனங்கள்‌ 
மத்தியிலே வளர்த்துவிடுகிறார்‌. தாவீது 
அரண்மனையில்‌ இல்லாவிட்டாலும்‌, 
இஸ்ரவேல்‌ தேசத்து ஜனத்திற்கு முன்பாக. 
போக்கும்‌ வரத்துமாயிருக்கிறார்‌. 


அரண்மனை 
தாவீதின்மேல்‌ 
இஸ்ரவேல்‌ 
அவர்மீது 


ஜனங்க: 
மாமிகுப்துபோல, 
தேசத்திலுள்ள ஜனங்களும்‌ 
பிரியமாயிருக்கிறார்கள்‌. 
இஸ்ரவேலரும்‌ யூதா ஜனங்களுமாகிய 
யாவரும்‌ தாவீதைச்‌ சிநேகிக்கிறார்கள்‌; 
அவர்களுக்கு முன்பாக தாவீது போக்கும்‌ 
வரத்துமாமிருக்கிறார்‌ (1சாமு 186). 


தாவீது தன்‌ செய்கைகளிலெல்லாம்‌. 
புத்திமானாய்‌ நடக்கிறார்‌; கர்த்தர்‌ 
தாவீதோடேகூட இருக்கிறார்‌. தாவீது மகா 
புத்திமானாய்‌ நடக்கிறதைச்‌ சவுல்‌ கண்டு, 
அவருக்குப்‌ பயந்திருக்கிறார்‌ (1சாமு 18;14]5). 
பெலிஸ்தர்‌ இஸ்ரவேலுக்கு 
விரோதமாய்‌ யுத்தம்பண்ண 
வரும்போதெல்லாம்‌, சவுல்‌ நாவீதை 
அவர்களுக்கு விரோதமாய்‌ அனுப்புகிறார்‌. 
பெலிஸ்தரின்‌ கை தாவீதின்மேல்‌ 
விழவேண்டும்‌ என்பதும்‌, தன்‌ கை 
தாவீதின்மேல்‌ விழக்கூடாது என்பதும்‌ 
சவுலின்‌ சதி திட்டமாயிருக்கிறது. சவுல்‌ 
தாவீதை நோக்கி: “இதோ, என்‌ மூத்த 
குமாரத்தியாகிய  மேராவை உனக்கு 
மனைவியாகக்‌ கொடுப்பேன்‌; நீ எனக்கு 
நல்ல. சேவகனாய்மாத்‌ 
கர்த்தருடைய யுத்தங்களை 
சாமு 18:17) என்று சொல்லுகிறார்‌. 


தாவீது தன்‌ ராஜாவுக்கும்‌ நன்மை 
செய்யவேண்டும்‌, கர்த்தருக்கும்‌ சேவை. 
செய்யவேண்டும்‌ என்று சவுல்‌ தாவீதை 
உற்சாகப்படுத்துகிறார. அப்போது 
தன்னுடைய மூத்த குமாரத்தியாகிய மேராவை 
தாவீதுக்கு மனைவியாகக்‌ கொடுப்பதாகவும்‌ 
வாக்குப்பண்ணுகிறார்‌. தாவீது ராஜாவின்‌ 
மருமகனாவதற்கு தன்னைத்‌ 
தகுதிப்படுத்திக்கொள்‌ எவேண்டும்‌. 





f= THE 
TT 


சவுல்‌ தாவீதுக்கு 
மகளை மனைவியாகக்‌. 
வாக்குப்பண்ணினாலும்‌, 
தன்னைத்‌ தாழ்த்துகிறார்‌. 
தாவீது சவலைப்‌ பார்த்து: 
மருமகனாகிறதற்கு நான்‌ 
என்‌ ஜீவன்‌ எம்மாத்திரம்‌, இஸ்ரவேலிலே 
என்‌ தகப்பன்‌ வம்சமும்‌ எம்மாத்திரம்‌" 
(சோமு 18:18) என்று சொல்லுகிறார்‌. 

சவுல்‌ தன்‌ மூத்த குமாரத்தியாகிய 


மேராவை தாவீதுக்கு மனைவியாகக்‌ 
வாக்குப்பண்ணினாலும்‌, 


தன்‌ 
கொடுக்க 
தாவீது 
அப்பொழுது 
ராஜாவுக்கு 
எம்மாத்திரம்‌, 


கொடுக்கப்படுகிறாள்‌ 


சவுலின்‌ வார்த்தைகளும்‌ 
செய்கைகளும்‌ நம்பக்கூடியதாமில்லை. 
அவருடைய பேச்சும்‌ செயலும்‌ 
வித்தியாசமாமிரககிறது. தானீது சின்‌ 
மாறுபாட்டை பார்த்து, அவர்மீது 
கோபப்படவில்லை. மேரா தனக்கு 
மனைவியாகக்‌ கொடுக்கப்படவில்லை என்னும்‌ 
ஏமாற்றம்‌, தாவீதின்‌ மனதில்‌ 
ஏற்பட்டிருக்கலாம்‌. 


(சாமு 18:19). 


்‌ சூழ்நிலையில்‌, 
கண கிய மீகாள்‌ தாவீதை 
நேசிக்கிறாள்‌; அது சவுலுக்கு. 
அறிவிக்கப்பட்டபோது, அது அவருக்குச்‌ 
'சந்தோஷமாயிருக்கிறது (1சாமு 18:20). சவுல்‌. 
தாவீதுக்கு இன்னும்‌ தீங்கு செய்யவேண்டும்‌. 
என்று நினைக்கிறார்‌. 


சவுலின்‌ 


மீகாள்‌ 
கண்ணியாயிருக்கவேண்டும்‌. 

கை தாவீதின்மேல்‌ 

இதற்காக தன்னுடைய 

மீகாளை தாவீதுக்கு கொடுக்கவேண்டும்‌. 
என்று சவுல்‌ சதிஆலோசனை பண்ணுகிறார்‌. 
சவுல்‌ தாவீதை நோக்கி, “நீ என்னுடைய 
இரண்டாம்‌ குமாரத்திமினால்‌ இன்று 
எனக்கு மருமகனாவாய்‌' (சாமு 18:21) 
என்று சொல்லுகிறார்‌. 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


சவுலின்‌ வார்த்தைகளை 
நம்பாமலிருப்பதா என்று 

ஆனாலும்‌ சவுல்‌. 
தன்னுடைய சநிஆலோசனைக்கு, 
தன்னுடைய 'ஊழியக்காரரை 
உடந்தையாயிருக்கப்பண்ணுகிறார்‌. 


தாவீதுக்கு 
நம்புவதா, 
தெரியவில்‌: 


சவுல்‌ ஊழியக்காரரைப்‌ 
பார்த்து: “நீங்கள்‌ தோட்‌ இரகசியமாய்ப்‌ 
பேசி: இதோ, ராஜா உன்மேல்‌ 
பிரியமாயிருக்கிறார்‌; 
ஊழியக்காரர்‌ எல்லாரும்‌ 
சிநேகிக்கிறார்கள்‌;: இப்போதும்‌. 
ராஜாவுக்கு மருமகனானால்‌ நலம்‌ என்று 
சொல்லுங்கள்‌” சாமு 18:22) என்று 
கற்பிக்கிறார்‌. சவுலின்‌ ஊழியக்காரர்‌ 
இந்த வார்த்தைகளைத்‌ தாவீதின்‌ செவிகள்‌ 
கேட்கப்‌ பேசுகிறார்கள்‌. 


தாவீது இப்போதும்‌ தன்னை 
மிகவும்‌ தாழ்த்துகிறார்‌. சவுலின்‌ ஊழியக்காரர்‌, 
தாவீதுக்கும்‌ சவலுக்கும்‌ நடுவே 
வேவுகாரரைப்போல செயல்படுகிறார்கள்‌. 
சவல்‌ சொல்லுவதை  தாவீதிடத்திலும்‌, 
தாவீது சொல்லுவதை  சவுலிடத்திலும்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 
சவலின்‌ ஊழியக்காரர்‌, 
மீகாளைப்பற்றிச்‌ சொன்னபோது, 
அவர்களிடம்‌, “நான்‌ 
மருமகனாகிறது லேசான காரியமா? 
நான்‌ எளியவனும்‌, 
அற்பமாய்‌ எண்ணப்பட்டவனுமாயிருக்கிறேன்‌"' 
18:23) என்று 
இன்ன 
சவுக்கு 


தாவீதிடம்‌ 
தாவீது 
ராஜாவுக்கு 


சாமு 18:24) 


தாவீதை பெலிஸ்தரின்‌ கையினால்‌. 
விழப்பண்ணுவதே சவுலுடைய 
எண்ணமாயிருக்கிறது. பெலிஸ்தர்‌ 
தாவீதைக்‌ கொன்றுபோடவேண்டும்‌. 
என்று சவுல்‌. விரும்புகிறார்‌. 
சவுலின்‌. மனச்சாட்சி 
மழுங்கிப்போயிருக்கிறது. அவர்‌ தாவீதுக்கு 
விரோதமாய்‌ தொடர்ந்து தீங்கு செய்கிறார்‌. 





i THE 
TT 


சவுல்‌ வேஷம்‌ போடுகிறார்‌. சவுலின்‌ 
மனதில்‌ தாவீதைக்‌ குறித்து விசனமும்‌, 
பொறாமையும்‌ இருக்கிறது. 
ஆ சவுல்‌ தாவீதின்மேல்‌. 
பிரியமாயிருப்பதுபோல பாசாங்கு 
பண்ணுகிறார்‌. சவுல்‌ தன்னுடைய 
ஊழியக்காரரிடம்‌, ராஜா... பரிசத்தை. 
விரும்பாமல்‌, பெலிஸ்தரின்‌ நூறு 
நுனித்தோல்களினால்‌ ராஜாவின்‌ 
சத்துருக்களிடத்தில்‌ 
விருப்பமாயிருக்கிறார்‌ என்று தாவீதுக்குச்‌ 
சொல்லுங்கள்‌" சாமு 18:25) என்று. 
சொல்லுகிறார்‌. “என்‌ கையல்ல பெலிஸ்தரின்‌ 
கையே தாவீதின்மேல்‌ விழட்டும்‌" 
(சோமு 1817) என்பதே சவுலின்‌ திட்டம்‌. 


ரங்க 


தன்னுடைய குமாரத்தியாகிய மீகாள்‌ 
தாவீதுக்கு கண்ணியாயிருக்கவேண்டும்‌ 
என்பதும்‌, பெலிஸ்தரின்‌ கை 
தாவீதின்மேல்‌ விழவேண்டும்‌ என்பதும்‌, 
இதற்காக தன்‌ மகள்‌ மீகாளை 
தாவீதுக்கு கொடுக்கவேண்டும்‌ என்பதும்‌ 
சவுலின்‌ சதி திட்டமாமிருக்கிறது. 


விரோதமாக. 
செய்தாலும்‌, தாவீது 
ஒரு தீங்கும்‌ 
தாவீது தன்‌ 

புத்திமானாய்‌ 


தங்கு சே 


சவுல்‌. 
தொடர்ந்து 
அவருக்கு விரோதமாய்‌ 


செய்யவில்லை. 
செய்கைகளிலெல்லாம்‌ 
நடக்கிறார்‌. கர்த்தர்‌ அவரோடே 
கூடமிருக்கிறார்‌. தாவீது ஒருபோதும்‌ 
சவலுக்கு விரோதமாய்‌ முறுமுறுக்கவில்லை. 
அவர்‌ சவலுக்கு விரோதமாகக்‌ 
'கலகம்பண்ண வுமில்லை. இஸ்ரவேலின்‌ 
சிங்காசனத்திலிருந்து சவலை கீழே 
தள்ளிவிட்டு, அந்த ஸ்தானத்திலே தான்‌ 
அமரவேண்டும்‌ என்றும்‌ தாவீது 
'சதிபண்ணவில்லை. 


சவுல்‌ தனக்கு ஒப்படைத்த எல்லா 
பொறுப்புக்களையும்‌ நேர்த்தியாய்ச்‌ 
செய்கிறார்‌. அவர்‌ தன்னுடைய 
செய்கைகளிலெல்லாம்‌ புத்திமானாய்‌ 
நடக்கிறார்‌ கர்த்தர்‌ தாவீதோடே 
கூடமிருக்கிறார்‌. ஆகையினால்‌ தாவீதின்‌ 
காரியங்களெல்லாம்‌ நலமாய்‌ நடைபெறுகிறது. 
கர்த்தர்‌ நாவீதினுடைய 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தன்னுடைய மகளை தாவீதுக்கு 
மனைவியாகக்‌ கொடுக்கப்போவதாக சவுல்‌. 
இரண்டுமுறை சொன்னார்‌. இவ்விரண்டு 
சம்பவங்களிலும்‌ தாவீது தன்னை 
வெகுவாகத்‌ தாழ்த்துகிறார்‌. சவுல்‌ இந்த 
சம்பவத்தை சாதாரணமாய்ச்‌ சொன்னாலும்‌, 
தாவீது தன்னைப்பற்றிச்‌ சொல்லும்போது, 
ராஜாவுக்கு. மருமகனாகிறதற்கு நான்‌ 
எம்மாத்திரம்‌" என்று சொல்லுகிறார்‌. 


நாம்‌ ஆவிக்குரிய உபதேசங்களைக்‌ 
கேட்கும்போது, நம்முடைய சிந்தையிலும்‌ 
வார்த்தைகளிலும்‌ பணிவு இருக்கவேண்டும்‌. 
நம்மிடத்தில்‌ தாழ்வு மனப்பான்மை 
இருக்கக்கூடாது. ஆனால்‌ நம்மிடத்தில்‌ 
மனத்தாழ்மை இருக்கவேண்டும்‌. நாம்‌ யாரை 
கனம்பண்ணவேண்டுமோ, அவர்களுக்கு 
கனத்தையும்‌ மரியாதையையும்‌ 
செலுத்தவேண்டும்‌. 
தாவீது ராஜாவைப்பற்றி உயர்வாய்ப்‌ 
பேசுகிறார்‌. தன்னைப்பற்றியோ மிகுந்த 
மனத்தாழ்மையோடு சொல்லுகிறார்‌. “நான்‌ 
எம்மாத்திரம்‌, என்‌ ஜீவன்‌ எம்மாத்திரம்‌, 
இஸ்ரவேலிலே என்‌ தகப்பன்‌ வம்சமும்‌ 
ம்‌" சாமு 1808) என்று 
தன்னுடைய 
சொல்லுகிறார்‌. 
தன்னைப்பற்றிச்‌ 
"நான்‌ எளியவனும்‌, 
அற்பமாய்‌ எண்ணப்பட்டவனுமாயிருக்கிறேன்‌" 
(சோமு 18:23) என்று சொல்லுகிறார்‌. 


தாவீதின்‌ வார்த்தையில்‌ காணப்படுகிற 
வூ. விசுவாசிகளாகிய நந்மிடத்திலும்‌ 
காணப்படவேண்டும்‌. கர்த்தர்‌ நம்மை 
எல்வளவதான்‌ உயர்த்தினாலும்‌, நாம்‌ 
நம்மைப்பற்றி நினைக்கும்போது, மிகுந்த 
மனத்தாழ்மையோடு நினைக்கவேண்டும்‌. 
ம்‌ இருதயத்தில்‌ பெருமையோ, 
அகம்பாவமோ 
இருக்கக்கூடாது. 
தாவீது சவுலின்‌ குமாரத்தியை 
விவாகம்பண்ண வேண்டுமென்றால்‌, 
பெலிஸ்தரின்‌ நூறு நுனித்தோல்களை 
ராஜாவுக்கு செலுத்தவேண்டும்‌. ராஜா 
தாவீதிடத்தில்‌ பரிசத்தை விரும்பவில்லை. 
சவுலின்‌ ஊழியக்காரர்‌, தாவீதினிடத்தில்‌, 
சவலின்‌ விருப்பத்தை சொல்லுகிறார்கள்‌. 
அப்போது ராஜாவுக்கு மருமகனாகிறது 
தாவீதுக்கு மிரியமாமிருக்கிறது 
சோமு 18:26). 





f= FTE 
TT 


பெலிஸ்தருடைய 
கொன்றுபோடுலதற்கு 
சதிபண்ணுகிறார்‌. 
நினைக்கவில்லை. 
சந்தேகப்படவுமில்லை. கர்த்தர்‌ 
கூடமிருக்கிறார்‌ என்பது 
நன்றாய்த்‌ தெரியும்‌. கர்த்‌ 
வழிநடத்துவார்‌ என்றும்‌, 
பாதுகாத்து பராமரிப்பார்‌ என்றும்‌ 
கர்த்தர்மீது நம்பிக்கையாயிருக்கிறார்‌. 
தனக்கு விரோதமாக தீங்கு நினைத்தாலும்‌, 
அது வாய்க்காதே போகும்‌, பெலிஸ்தரால்‌ 
தன்‌ ஜீவனுக்கு சேதம்‌ ஏற்படுத்த முடியாது 
என்று தாவீது நம்புகிறார்‌. தாவீதின்‌ 
காலங்கள்‌ கர்த்தருடைய கரத்திலிருக்கிறது. 


சவுல்‌ சொன்ன அந்த குறித்த 
நாட்கள்‌ நிறைவேறுமுன்னே, தாவீது எழுந்து, 
க்‌ கூட்டிக்கொண்டுபோய்‌, 

வெட்டி 

அவர்கள்‌ நுனித்தோல்களைக்‌ கொண்டுவந்து. 
தான்‌ ராஜாவுக்கு மருமகனாகும்படிக்கு, 
அவைகளை ராஜாவுக்கு எண்ணிச்‌ 
செலுத்துகிறார்‌. அப்பொழுது சவுல்‌ தன்‌ 
மீகாளை தாவீதுக்கு 


என்று 
அவர்‌ 


குமாரத்தியாகிய 
மனைவியாகக்‌ கொடுக்கிறார்‌ சாமு 18:27). 


கர்‌ வீ ய்‌ ர்‌ என்‌ 
கொடுக்க கன்‌ 
மத்தில்‌ ப்ர தாவீதை 
நேசிக்கிறாள்‌. ஆகையால்‌ சவல்‌ இன்னும்‌ 
அதிகமாய்த்‌ தாவீதுக்குப்‌ பயந்து, தான்‌ 
உயிரோடிருந்த நாளெல்லாம்‌ தாவீதுக்குச்‌ 
சத்துருவாயிருக்கிறார்‌ (1சாமு 18:28,29), 


தாவீது சவலின்‌ குமாரத்தியாகிய 


புறப்படுகிறபோதெல்லாம்‌ தாவீது சவுலுடைய 
ஊழியக்காரர்‌ எல்லாரைப்பார்க்கிலும்‌ 
புத்திமானாய்‌ நடந்துகொள்கிறார்‌: தாவீதின்‌ 
பேர்‌ மிகவும்‌ கனம்பெறுகிறது (சாமு 18:30). 
இஸ்ரவேலுக்கு 
யுத்தம்பண்ண 
தாவீது அவர்களை 
எதிர்த்து நிற்கிறார்‌. இஸ்ரவேல்‌ தேசத்திலே. 
திருமணமான புருஷர்கள்‌, முதல்‌ வருஷத்திலே. 
யுத்தத்திற்கு போகவேண்டியதில்லை. 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


ஒருவன்‌ ஒரு பெண்ணைப்‌ புதிதாய்‌ 
விவாகம்பண்ணியிருந்தால்‌, அவன்‌ 
யுத்தத்திற்குப்‌ புறப்படவேண்டாம்‌: அவன்மேல்‌ 
யாதொரு வேலையும்‌ சுமத்தவேண்டாம்‌:: 
த ஒரு வருஷபரியந்தம்‌ தன்‌ வீட்டில்‌ 
இஷ்டப்படியிருந்து. ப 
விவாகம்‌ பண்ணின 
'சந்தோஷப்படுத்துவானாக” (உபா 24:5). 


தாவீதோ,  மீகாளை விவாகம்‌ 
செய்துகொண்டாலும்‌, இந்த சலுகையை 
பயன்படுத்தி, வீட்டிலே சும்மாயிருக்கவில்லை. 
பெலிஸ்தர்‌ இஸ்ரவேலுக்கு விரோதமாக 
புறப்பட்டு வருகிறபோதெல்லாம்‌, 
தாவீதும்‌ அவர்களுக்கு விரோதமாக 
யுத்தம்பண்ணப்போகிறார்‌. 

சவலின்‌ சதிஆலோசனையினால்‌ 
தாவீதுக்கு தீமை ஏற்படாமல்‌, நன்மையே 
ஏற்பட்டது. தன்னுடைய குமாரத்தியாகிய 
மீகாள்‌ தாவீதுக்கு கண்ணியாயிருப்பாள்‌ 
என்று நினைத்து, சவுல்‌ 
தாவீதுக்கு மனைவியாகக்‌. 
ஆனால்‌. மீகாளோ 
கண்ணியாயில்லை. அவள்‌ 
நேசிக்கிறாள்‌. 


பெலிஸ்தரின்‌ கை தாவீதின்மேல்‌: 
விழவேண்டும்‌ என்று சவுல்‌ எதிர்பார்த்தார்‌. 
இதற்காக தாவீது டெலிஸ்தரின்‌ 
நூறு நுனித்தோல்களை தனக்கு 
செலுத்தவேண்டும்‌ என்று சவுல்‌ சொன்னார்‌. 
இது தாவீதுக்கு ஆபத்தான வேலை, 
ஆனால்‌... தாவீதோ  தன்மனுஷரைக்‌ 
கூட்டிக்கொண்டுபோய்‌, பெலிஸ்தரில்‌ 
இருநூறு பேரை வெட்டி, அவர்கள்‌ 
நுனித்தோல்களைக்‌ கொண்டுவந்து, தான்‌ 
மருமகனாகும்படிக்கு, 
ராஜாவுக்கு. எண்ணிச்‌ 
இதனால்‌ தாவீதின்‌ பேர்‌ 

மிகவும்‌ கனம்‌ பெறுகிறது. 


கொன்றுபோடவேண்டு 
சதிபண்ணினார்‌. கர்த்தர்‌ 
கூடயிருந்ததினால்‌, தாவீது 
செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும்‌ அவருக்கு 
ஜெயம்‌ கிடைக்கிறது, தாவீது ஒவ்வொரு 
நாளும்‌ இஸ்ரவேலின்‌ சிங்காசனத்திற்கு 
அருகாமையில்‌ வந்துகொண்டிருக்கிறார்‌. 
ராஜாவின்‌ கிரீடத்தை தரித்துக்கொள்வதற்கு 
தாவீது ஆயத்தமாயிருக்கிறார்‌. 





i FTE 
TT 


தாவீது சவுலின்‌ குமாரத்தியாகிய 
மீகாளை விவாகம்பண்ணுகிறார்‌. அதன்‌ பின்பு 
தாவீதுக்கு மரண ஆபத்துக்கள்‌ வருகிறது. 
சவுலின்‌ பட்டயம்‌ தாவீதுக்கு விரோதமாய்த்‌ 
திரும்பியிருக்கிறது. யோனத்தான்‌ 
தாவீதுக்காக சவுலிடம்‌ பரிந்துபேசுகிறார்‌. 
இதனால்‌, தாவீது 

தப்பிக்கிறார்‌ (சாமு 193-7). 

முறையும்‌ சவுல்‌ தாவீதை கொன்றுபோட 
முயற்சி பண்ணுகிறார்‌. இம்முறை, தாவீது 
சவுலின்‌ பட்டயத்திற்கு விலகி தப்பிக்கிறார்‌ 
சாமு 19:8-10) 


கூல்‌ நா்தை கொண்டு 


வர தன்‌ 
சேவகரை ம்‌ 


அனுப்புகிறா இம்முறை, 
னில்‌ மனன்‌ அத்‌ 
உதவிசெய்கிறாள்‌ 
சாமு 1940-17). நான்காம்‌ முறையாகவும்‌ 
தாவீதுக்கு. சவல்‌ மூலமாய்‌ ஆபத்து 
வருகிறது. இம்முறை சாமுவேல்‌ சவுலைப்‌ 
பாதுகாக்கிறார்‌ (சாமு 1918-24), 


சவுலூம்‌ யோனத்தானும்‌ 
சாமு 19:1-7 


சோமு 1951. தாவீதைக்‌ 
கொன்றுபோடும்படிக்கு, சவுல்‌ தன்‌ 
குமாரனாகிய யோனத்தானோடும்‌ தன்‌ 
ஊழியக்காரர்‌ எல்லோரோடும்‌ 
பேசினான்‌. 


சோமு 19:2. சவுலின்‌ குமாரனாகிய 
யோணத்தானோ, தாவிதின்மேல்‌ மிகவும்‌ 
பிரியமாயிருத்தான்‌; அதனால்‌ 
யோனத்தான்‌ தாவீதுக்கு அதை 
அறிவித்து: எண்‌ தகப்பணாகிய சவுல்‌ 
உம்மைக்‌. கொன்றுபோட. 
வகைகதேடுகிறார்‌; இப்போதும்‌. 
நானைக்காலமே ச்‌ 
எச்சரிக்கையாயிருத்து, மறைவான 
இடத்தில்‌ ஒனித்துக்கொண்டிரும்‌.. 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


1சாமு 19:3. நான்‌ புறப்பட்டுவத்து, தீர்‌ 
வெனியிலிருக்கும்‌ இடத்தில்‌ என்‌ 
தகப்பன்‌ பக்கத்திலே தின்று, உமக்காக 
என்‌ தகப்பனோடே பேசி, நடக்கும்‌ 
காரியத்தைக்‌ கண்டு, உமக்கு 
அறிவிப்பேன்‌ என்றான்‌. 


1சாமு 19:4. அப்படியே யோனத்தான்‌ 
தன்‌ தகப்பனாகிய சவுலோடே 
தாவீதுக்காக நலமாய்ப்‌ பேசி, 
ராஜா தம்முடைய அடியானாகிய 
தாவீதுக்கு. விரோதமாய்ப்‌ 
பாவஞ்செய்யாதிருப்பாராக; அவன்‌ 
உமக்கு விரோதமாகப்‌ 
பாவஞ்செய்யவில்லை; அவன்‌ 
செய்கைகள்‌ உமக்கு மெத்த. 
உபயோகமாயிருக்கிறதே. 


1சாமு 19:5. அவன்‌ தன்‌ பிராணனைத்‌ 
தன்‌ கையிலே வைத்துக்கொண்டு, 
அந்தப்‌ பெலிஸ்தனைக்‌ 
கொன்றதினாலே, கர்த்தர்‌ 
இஸ்ரவேலுக்கெல்லாம்‌. பெரிய 
இரட்சிப்பைக்‌ கட்டனையிட்டதை நீர்‌ 
கண்டு, சுத்தோஷப்பட்டீரே; 
இப்போதும்‌ முகாந்தரமில்லாமல்‌ 
தாவீதைத்‌ கொல்லுகிறதினால்‌, 
குற்றமில்லாத இரத்தத்திற்கு 
விரோதமாக நீர்‌ பாவஞ்செய்வானேன்‌. 
என்றான்‌. 


1சாமு 19:6. சவுல்‌ யோனத்தானுடைய 
சொல்லைக்கேட்டு: அவன்‌ 
கொலைசெய்யப்படுவதில்லை என்று 
கர்த்தருடைய ஜீவனைக்கொண்டு 
ஆணையிட்டான்‌. 


பின்பு யோனத்தான்‌ 

அழைத்து, அத்த 
வார்த்தைகனையெயல்லாம்‌ அவனுக்கு 
அறிவித்து, அவனைச்‌. 
சுவுலண்டையிலே கூட்டிக்கொண்டு 
போய்விட்டான்‌; அப்படியே அவன்‌ 
முன்போலவே அவனுடைய 
சமுகத்தில்‌ இருந்தான்‌. 





i FTN 
TT 


யோனத்தான்‌ சவலின்‌ குமாரன்‌. 
ஆனாலும்‌ இவ்விருவருடைய சுபாவங்களும்‌. 


தாவீதைப்‌ பகைக்கிறார்‌. 
விரோதமாக மூர்க்ககுணத்தோடிருக்கிறார்‌. 
சவுல்‌ தாவீதைக்‌ கொன்றுபோட முயற்சி 
பண்ணுகிறார்‌. ஆனால்‌ அவருடைய முயற்சி 
சித்திக்கவில்லை. 
தாவீதைக்‌ கொன்றுபோடும்படிக்கு, 
சவுல்‌ தன்‌ குமாரனாகிய யோனத்தானோடும்‌. 
தன்‌ ஊழியக்காரர்‌ எல்லோரோடும்‌ பேசுகிறார்‌ 
சாமு 19:1). தாவீதுக்கு விரோதமாக சவுல்‌ 
பொய்யான குற்றச்சாட்டுகளை 
சொல்லுகிறார்‌. அவருக்கு  விரோதமாய்த்‌ 
தூஷணவார்த்தைகளைப்‌ பேசுகிறார்‌. 
தாவீதை கொன்‌ றுபோடுவதற்கு சமயம்‌ 
பார்த்துக்கொண்டிருக்கிறார்‌. வாய்ப்பு 
கிடைக்கும்போது தாவீதைக்‌ கொன்றுபோடு 
வதற்கு சவுல்‌ ஆயத்தமாயிருக்கிறார்‌ 
யோனத்தானும்‌ தாவீதும்‌ நெருங்கிய 
சிநேகிதர்களாயிருக்கிறார்கள்‌ A 
சவுலோ 
கோனத்தானீன்‌ 
கொன்றுபோடவேண்டும்‌. 
என்று கோபத்தோடிருக்கிறார்‌. சவுலின்‌ 
சுபாவம்‌ விநோதமாயிருக்கிறது. 


யோனத்தான்‌ 
கொன்றுபோடவேண்டுமென்று 


எதிர்பார்க்கிறார்‌ சவலுக்கு 
யோனத்தான்‌ இஸ்ரவேலின்‌ ராஜாசனத்தில்‌ 
அமரவேண்டும்‌. ஆனால்‌ தாவீது 
யோனத்தானுக்கு போட்டியாக வந்திருக்கிறார்‌. 
எழும்பியிருக்கிற 
யோனத்தான்‌ கொன்றுபோட 
என்று சவுல்‌ எதிர்பார்க்கிறார்‌. 
யோனத்தானோ,  தாவீதின்மீது 
ஈாதமாயிராமல்‌, அவர்மீது 
அன்பாயிருக்கிறார்‌. 
தாவீது இஸ்ரவேலின்‌ 
சிங்காசனத்தில்‌ வீற்றிருப்பதற்கு கர்த்தர்‌ 
அவரை ஆயத்தம்பண்ணுகிறார்‌. இதனால்‌ 
சவலும்கு  தாவீதின்மீது. பொறாமை 
உண்டாயிற்று. தன்னைப்போலவே, 
யோனத்தானும்‌ தாவீதின்மேல்‌ பொறாமைப்‌ 
படவேண்டும்‌ என்று சவுல்‌ எதிர்பார்க்கிறார்‌. 
ஆனால்‌ யோனத்தானுடைய இருதயத்தில்‌, 
பொறாமைக்கு பதிலாக, அன்பு 
நிரம்பியிருக்கிறது. 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யோனத்தானுக்கும்‌. தாவீதுக்கும்‌ 

யே உள்ள சிநேகம்‌ 
நெருக்கமாயிருக்கிறது. யோனத்தான்‌ தன்‌ 
ஆத்துமாவை நேசிப்பதுபோல தாவீதை 
நேசிக்கிறான்‌. தாவீது இஸ்ரவேல்‌ 
தேசத்திலே உயருகிறார்‌. அவருக்கு மதிப்பும்‌ 
மரியாதையும்‌ அதிகரிக்கிறது. 
யோனத்தானுடைய மதிப்பு குறைகிறது. 
ஆனாலும்‌ யோனத்தான்‌ தாவீதின்மேல்‌ 
பொறாமைப்படாமல்‌, கோபப்படாமல்‌, அவனை 
நேசிக்கிறார்‌. 


இஸ்ரவேலின்‌ கிரீடம்‌ 
சிரசின்மீது சூட்டப்படும்‌. இஸ்ரவேல்‌ 
தேசத்தார்‌ எல்லோரும்‌ தாவீதை 
சிநேகிக்கிறார்கள்‌. அவர்கள்‌ தாவீதின்மேல்‌ 
பிரியமாயிருக்கிறார்கள்‌. தாவீதுக்கு, 
இஸ்ரவேல்‌ தேசத்திலே மதிப்பும்‌ மரியாதையும்‌ 
அதிகரிக்கிறது. ஆனாலும்‌ யோனத்தான்‌ 
தாவீதின்மேல்‌ பொறாமைப்படாமல்‌, அவர்மீது, 
சிநேகமாயிருக்கிறார்‌. 


தாவீதின்‌ 


சவுல்‌ மூலமாக தாவீதுக்கு ஆபத்து 
வருகிறது. இது யோனத்தானுக்கும்‌ 
தெரிகிறது. தனக்குப்‌ போட்டியாகமிருக்கும்‌. 
தாவீதை, சவுலின்‌ துணையோடு 
கொன்றுபோடவேண்டுமென்று யோனத்தான்‌ 
நினைக்கவில்லை. யோனத்தான்‌. 
தாவீதைக்‌ கொன்று போடுவதற்குப்‌ பதிலாக, 
அவரை உயிரோடு காப்பதற்கு 
உதவிசெய்கிறார்‌. 

சவலின்‌ குமாரனாகிய யோனத்தானோ, 
தாவீதின்மேல்‌ மிகவும்‌ பிரியமாயிருக்கிறான்‌;; 
அதனால்‌ யோனத்தான்‌ தாவீதுக்கு 
சவுலின்‌ சதிஆலோசனையை அறிலிக்கிறான்‌. 
“என்‌ தகப்பனாகிய சவுல்‌ உம்மைக்‌ 
கொன்றுபோட வகைதேடுகிறார்‌; இப்போதும்‌ 
நாளைக்காலமே நீர்‌ எச்சரிக்கையாயிருந்து, 
மறைவான இடத்தில்‌ ஒளித்துக்கொண்டிரும்‌" 
சாமு 19:2) என்று யோனத்தான்‌. 
தாவீதுக்கு ஆலோசனை சொல்லுகிறான்‌. 

தாவீதைக்‌ 
எல்லோரோடும்‌. 

சவுலின்‌ 


சவல்‌ 
கொன்றுபோடுப்படிக்கு 
பேசிக்கொண்டிருக்கிறார்‌. 
சதிஆலோசனைகள்‌ யோனத்தானுக்கும்‌. 
தெரிகிறது. சவுல்‌ தாவீதுக்கு விரோதமாய்‌ 
இன்னும்‌ என்னென்ன ஆலோசனைகளைச்‌ 
செய்கிறார்‌ என்பதை அறிந்து அதை 
தாவீதுக்கு அறிவிப்பதாக யோனத்தான்‌ 
வாக்குப்பண்ணுகிறார்‌. 





i THEN 
TT 


யோனத்தான்‌ தாவீதை நோக்கி, 
“நான்‌ புறப்பட்டுவந்து, நீர்‌ வெளியிலிருக்கும்‌ 
இடத்தில்‌ என்‌ தகப்பன்‌ பக்கத்திலே நின்று. 
உமக்காக என்‌ தகப்பனோடே பேசி, நடக்கும்‌ 
காரியத்தைக்‌ கண்டு, உமக்கு அறிவிப்பேன்‌” 
(சாமு 19:3) என்று சொல்லுகிறான்‌. 


தாவீதின்மேல்‌. 
கோய்வகந்தா்‌ அவருடைய கோபத்தை 
குறைப்பதற்கு யோனத்தான்‌ முயற்சி 
பண்ணுகிறான்‌. தாவீதுக்கும்‌ சவுலுக்கும்‌ 
இடையே சமாதானமும்‌, ஒப்புரவாதலும்‌ 
உண்டாவதற்கு யோனத்தான்‌ சவுலிடம்‌ 
தாவீதுக்காக பரிந்து பேசுகிறான்‌. 


யோனத்தான்‌ தன்னுடைய 
யோசனைகளை தாவீதுக்கு சொன்ன பின்பு, 
மறுநாள்‌ காலையிலே. தன்‌ தகப்பனாகிய 
சவுலோடே, தாவீதுக்காக நலமாய்ப்‌ 
பேசுகிறான்‌. ராஜா தம்முடைய 
அடியானாகிய தாவீதுக்கு விரோதமாய்ப்‌ 
பாவஞ்செய்யாதிருப்பாராக: அவன்‌ உமக்கு 
விரோதமாகப்‌ பாவஞ்செய்யவில்லை;: 
அவன்‌ செய்கைகள்‌ உமக்கு மெத்த 
உபயோகமாயிருக்கிறதே” சாமு 19:4) என்று, 
யோனத்தான்‌ தாவீதைப்பற்றி சவலுக்கு 
சொல்லுகிறான்‌. 


ாவீது லுக்கு க! 
தீங்கும்‌ பி செய்ததில்லை. 


இதுவரையிலும்‌  சவுலுக்கு நன்மையே 
செய்திருக்கிறார்‌. தாவீது கோலியாத்தைக்‌ 
கொன்றுபோட்டது. இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 
எல்லோருக்கும்‌ பெரிய ரட்சிப்பாயிருக்கிறது. 
தாவீது சவலுக்கும்‌ இஸ்ரவேல்‌ ஜனத்திற்கும்‌ 
நன்மை செய்திருக்கும்போது. அவரைக்‌ 
கொல்லுவது பாவம்‌ என்று யோனத்தான்‌ 
'சவலுக்கு சொல்லுகிறான்‌. 


யோனத்தான்‌ சவலிடம்‌, 
பிராணனைத்‌ தன்‌ 
வைத்துக்கொண்டு, அந்தப்‌ 
கொன்றதினாலே, ர்‌ 
இஸ்ரவேலுக்கெல்லாம்‌. பெரிய இரட்சிப்பைக்‌ 
கட்டளையிட்டதை நீர்‌ 
சந்தோஷப்பட்டீரே; 


தாவீது தன்‌ 
மி 


சாமு 19:5) 
என்று சொல்லுகிறான்‌. 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


யோனத்தான்‌ சவலிடம்‌ 
பரிந்து பேசுகிறான்‌. 
வார்த்தையில்‌ தெளிந்த சிந்தனையும்‌, 
புத்தியும்‌, ஞானமும்‌ இருக்கிறது. தாவீது 
இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ எல்லோருக்கும்‌ அநேக 
நன்மைகளை செய்திருக்கிறார்‌. அவர்‌ 
சவலுக்கும்‌ உதவி செய்திருக்கிறார்‌. சவுலை 
பொல்லாத ஆலி பிடித்தபோது, தாவீது 
அவருக்கு அருகில்‌ நின்று, சுரமரண்டலத்தை 
த்து, சவுல்‌ சொஸ்தமாவதற்கு 
உதவிசெய்திருக்கிறார்‌. 


தாவீது கோலியாத்திற்கு விரோதமாக 
யுத்தம்பண்ணி அவனைக்‌ கொன்றுபோட்டதை 
இஸ்ரவேல்‌ தேசத்தில்‌ ஒருவரும்‌ 
மறக்கவில்லை. தாவீதின்‌ வீரமான 
செயலினால்‌, சவுலின்‌ ஜீவனும்‌, இஸ்ரவேல்‌ 
தேசமும்‌ பெலிஸ்தரின்‌ கைகளிலிருந்து 
இரட்சிக்கப்பட்டது. 


தாவீதுக்காக 
யோனத்தானின்‌ 


தாவீது யாருக்கும்‌ ஒரு கத்‌ 
செய்யவில்லை. அவருடைய 
அன்றம்காற இரத்தம்‌. சல்‌: தான்லைக்‌ 
கொன்றுபோடவேண்டும்‌ என்று நினைப்பதற்கு 
மசாந்தூம்‌ எதுவுமில்லை தாவீதைக்‌ 
ால்லுவது பாவம்‌. குற்றமில்லாத 
இரத்தத்திற்கு விரோதமாகப்‌ பாவம்‌ செய்தால்‌, 
அதனால்‌ தன்‌ குடும்பத்திற்கு சாபம்‌ வரும்‌ 
என்று யோனத்தான்‌ பயப்படுகிறார்‌. 


யோனத்தானுடைய புத்தியுள்ள 
ஆலோசனை  சவலின்‌ இருதயத்தைத்‌ 
தொடுகிறது. சவுல்‌ யோனத்தானுடைய 
சொல்லைக்கேட்டு: “தாவீது கொலைசெய்யப்‌ 
படுவதில்லை” என்று சவுல்‌ கர்த்தருடைய 
ஜீவனைக்கொண்டு ஆணையிடுகிறார்‌ (சாமு 
19:6). கர்த்தர்‌ சவுலின்‌ இருதயத்தைத்‌ 
தொடுகிறார்‌. யோனத்தானுடைய 
ஆலோசனைகளைக்‌ கேட்குமாறு. 
கர்த்தருடைய ஆவியானவர்‌ சவுலை 
வழிநடத்துகிறார்‌. 


தாவீதைக்‌  கொன்றுபோடும்படிக்கு, 
ல்‌ தன்‌ குமாரனாகிய யோனத்தா 
தன்‌ ஊழியக்காரர்‌ எல்லோரோடும்‌ 
முன்பு சொல்லியிருந்தார்‌. 
இதோ, சவல்‌ தன்னுடைய கட்டளையை 
திரும்பப்‌ பெற்றுக்கொள்கிறார்‌. “தாவீது 
ல என்று சவுல்‌ 
தன்னுடைய வார்த்தைகளை 
சவுல்‌ 
கர்த்தருடைய 
ஜீவனைக்கொண்டு கை 





i THE 
TT 


சவுல்‌ இப்போது தெளிந்த 
சிந்தனையிலிருக்கிறார்‌. நல்ல மனதோடும்‌, 
நல்ல புத்தியோடும்‌ இப்படி பேசுகிறார்‌. 
யோனத்தானின்‌ வார்த்தைகள்‌ சவலின்‌ 
மனச்சாட்சியை தொட்டிருக்கிறது. 
ம்‌ சவுலின்‌ மனது சீக்கிரத்தில்‌ 
்‌ , அவருக்குள்‌ 
துர்க்குணமுண்டாகிறது. அசுத்த ஆவியின்‌ 
பொல்லாத கிரியைகள்‌ சவுலை ஆளுகை 
செய்கிறது. சவுல்‌ சற்று நேரத்திற்கு முன்பு, 
“தாவீது கொலைசெய்யப்படுவதில்லை"' 
என்று சொன்னாலும்‌, அவர்‌ சீக்கிரத்தில்‌ 
மனம்மாறி, தாவீதை கொலைசெய்ய 
முயற்சி பண்ணுகிறார்‌. 
சவுல்‌ இப்போது. 
மனந்திரும்பியிருக்கிறார்‌. தாவீது கொலை 
செய்யப்படுவதில்லை என்று கர்த்தருடைய 
ஜீவனைக்கொண்டு. ஆணையிடுகிறார்‌. 
யோனத்தானுக்கு, மிகவும்‌ 
சந்தோஷமாயிருக்கிறது. யோனத்தான்‌ 
தாவீதை மறுபடியும்‌ அரண்மனைக்கு 
அழைத்து வர முயற்சி பண்ணுகிறான்‌. 


பின்பு யோனத்தான்‌ 
அழைத்து, சவுல்‌ சொன்ன 
வார்த்தைகளையெல்லாம்‌. 

அறிவித்து,  தாவீதைச்‌ 
கூட்டிக்கொண்டுபோய்விடுகிறான்‌: அப்படியே 
தாவீது முன்போலவே சவலுடைய சமுகத்தில்‌ 
இருக்கிறார்‌ சாமு 197)... தனக்கு 
விரோதமாக வந்த. ஆபத்து 
நின்றுபோயிற்று என்று தாவீது நினைக்கிறார்‌. 


தாவீதும்‌ சவுலும்‌ 
சாமு 19:8-10 


காமு 19:8. மறுபடியும்‌ ஒரு யுத்தம்‌. 
உண்டாயிற்று; அப்பொழுது தாவீது 
புறப்பட்டுப்போய்‌,  பெலிஸ்தரோடே. 
யுத்தம்பண்ணி, அவர்களுக்குன்‌ 
மகா சுங்காரம்பண்ணின தினால்‌ 
அவர்கள்‌ அவனுக்கு முன்பாக. 
முறித்தோடி.ப்போனார்கன்‌. 
காமு 19:9. கர்த்தரால்‌ விடப்பட்ட 
பொல்லாத ஆவி சவுலின்மேல்‌ வந்தது; 
அவன்‌ தண்‌ வீட்டில்‌ உட்கார்த்து, 
ஈட்டியைக்‌ கையிலே 
பீடித்துக்கொண்டிருத்தான்‌; தாவீது தன்‌ 
கையினாலே கரமண்டலம்‌ வாசித்தான்‌. 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


QODNENS 
PUBLISHERS 


சாமு 19:10. அப்பொழுது சவுல்‌: 
தாவீதை ஈட்டியினாலே கவரோடே, 
சேர்த்து உருவக்குத்திப்போடப்‌ 
பார்த்தான்‌; ஆனாலும்‌ இவன்‌ சவுலுக்கு 
விலகினதினாலே, அவன்‌ எறிந்த 
எட்டி சுவரிலே பட்டது; தாவீதோ 
அன்று இராத்திரி ஓடிப்போய்‌, 
தன்னைத்‌ தப்புவித்துக்கொண்டான்‌. 


தாவீது முன்புபோலவே இப்போதும்‌, 
ரவேல்‌ தேசத்திற்கும்‌ 
தாவீதின்‌ பட்டயம்‌. 
ப்‌ பாதுகாப்பதற்காக. 


மறுபடியும்‌ இஸ்ரவேல்‌ தேசத்திலே ஒரு 

யுத்தம்‌ உண்டாயிற்று: பெலிஸ்தர்‌ 

இஸ்ரவேலருக்கு விரோதமாக யுத்தப்பண்ண 

அப்பொழுது தாவீது 

பெலிஸ்தரோடே 

அவர்களுக்குள்‌ மகா 

சங்காரம்பண்ணினதினால்‌ அவர்கள்‌ 

தாவீதுக்கு முன்பாக 
முறிந்தோடிப்போகிறார்கள்‌ (சாமு 19:8) 


வாய்ப்பு 
தாவீது 


தனக்கு 
கிடைக்கும்போதெல்லாம்‌, 
இஸ்ரவேல்‌ தேசத்திற்கு நன்மை செய்கிறார்‌. 


பெலிஸ்தர்‌ மறுபடியும்‌ இஸ்ரவேலுக்கு 
விரோதமாக  யுத்தம்பண்ண வந்தபோது, 
தாவீதின்‌ மதிப்பும்‌ மரியாதையும்‌ மறுபடியும்‌ 
அதிகரிக்கிறது. தாலீது இந்த 
யுத்தத்திலும்‌, தன்னுடைய வீரத்தையும்‌, 
விவேகத்தையும்‌ வெளிப்படுத்துகிறார்‌. 
கர்த்தர்‌ தாவீதோடு கூடமிருக்கிறார்‌. அவர்‌ 
தாவீதை உயர்த்துகிறார்‌. 


பெலிஸ்தருக்கு 
யுத்தம்பண்ணினாலும்‌, 
சவுல்‌. ராஜாவுக்கும்‌ 
செய்துகொண்டிருக்கிறார்‌ 
யுத்தம்பண்ணும்போது தாவீதின்‌ கையிலே 
பட்டயம்‌ இருக்கிறது. சவுலுக்கு முன்பாக 
நிற்கும்போது. தாவீதின்‌ கையிலே 
சுரமண்டலம்‌ இருக்கிறது. தாவீது 
தன்னுடைய வாத்தியக்கருவியையும்‌, இசை 
இசைக்கும்‌ தாலந்தையும்‌ ராஜாவின்‌ 
பிரயோஜனத்திற்காக பயன்‌ படுத்துகிறார்‌. 





i= a 
TT 


கர்த்தரால்‌ விடப்பட்ட பொல்லாத ஆவி 
சவுலின்மேல்‌ வருகிறது: சவுல்‌ தன்‌ வீட்டில்‌ 
உட்கார்ந்து, தன்‌ ஈட்டியைக்‌ கையிலே 
பிடித்துக்கொண்டிருக்கிறார்‌: தாவீது 
சவலுக்கு முன்பாக தன்‌ கையினாலே 
சுரமண்டலம்‌ வாசிக்கிறார்‌ சாமு 19:5). 


aL னத. ந 
சபாவங்களை வெளிப்படுத்துகிறார்‌. தனக்கு 
விரோதமாய்‌ தீமை செய்தவர்களுக்கும்‌, 
தாவீது நன்மை செய்கிறார்‌. தாவீது 
தன்னுடைய கடமையை செய்யும்போது, 
அலரக்கு. பலவிதமான ஆபத்துக்கள்‌ 
வருவதற்கு வாய்ப்புள்ளது. தாவீது 
தன்னுடைய பாதுகாப்புக்கு கர்த்தரையே 
நம்புகிறார்‌. 


சவல்‌ ஒரு சில நாட்களுக்கு முன்பு 
யோனத்தானிடம்‌ 
கொலைசெய்யப்படுவதில்லை” 


கர்த்தருடைய 
or 


ஆணையிட்டார்‌ 
சவுலின்‌ மனதில்‌ 
சவுல்‌ ப்தக்க்திற்கப்போகாமல்‌ கப்ஸ்‌ 
அங்கே தன்‌ ஈட்டியை 
பிடித்துக்கொண்டிருக்கிறார்‌. 
இருக்கும்போது ஈட்டி 
தாவீதின்‌ கையில்‌ 
சவுலின்‌ கையில்‌. 


உட்கார்ந்திருக்கிறார்‌ 
கையில்‌ 


வீட்டிற்குள்‌ 
தேவைப்படாது. 
சுரமண்டலம்‌ இருக்கிறது. 
ஈட்டி இருக்கிறது. 


சவலும்‌ 'வீதின்மேல்‌ கோபமும்‌ 
தைத்‌! ணக வொ 
சவுலின்‌ நல்ல குணத்தை 
அழித்துப்போடுகிறது.  அவருக்குள்ளே 
துர்க்குணம்‌ உண்டாகிறது. 
சவுலைக்‌ 
ங்கப்பண்ணுகிறது. ஆகையினால்‌ சவுல்‌ 
வீட்டிலிருக்கும்போதுகூட தன்னுடைய 
கையில்‌ ஈட்டி இல்லாமல்‌ அவரால்‌ இருக்க 
முடியவில்லை. 
ராஜாவின்‌ கையில்‌ செங்கோலும்‌, 
உறையில்‌ பட்டயமும்‌ இருப்பது, ராஜாவின்‌ 
அலங்காரம்‌. சவுல்‌ ஒரு வேளை தன்னுடைய 
கையில்‌ ஈட்டி இருக்கவேண்டுமென்று. 
நினைத்திருக்கலாம்‌. இதுவே தனக்கு 
அழகும்‌ அலங்காரமுமாயிருக்கிறது ன்‌ 
சவுல்‌ விவாதம்பண்ணலும்‌. 
சவுலின்‌ மனதிலே தாவீதுக்கு விரோதமான 
பொறாமையும்‌, தாவீதைக்‌ 
கொன்றுபோடவேண்டும்‌ என்னும்‌ சதியுமே 
இருக்கிறது. 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


சவுல்‌ தன்‌ வீட்டிலே, உட்கார்ந்து தன்‌ 
ஈட்டியைப்‌ பிடித்துக்கொண்டிருக்கிறார்‌. 
தாவீது சவலுக்கு முன்பாக தன்‌ 
கையினால்‌ கரமண்டலம்‌ வாசிக்கிறார்‌. 
அப்பொழுது சவல்‌: தாவீதை எஈட்டியினாலே. 
சுவரோடே சேர்த்து உருவக்குத்திப்போடப்‌ 
பார்க்கிறார்‌; ஆனாலும்‌ தாவீது சவலுக்கு 
விலகினதினாலே, சவுல்‌ எறிந்த எட்டி 
சுவரிலே படுகிறது: தாவீதோ அன்று 
இராத்திரி ஓடிப்போய்‌, தன்னைத்‌ 
தப்புவித்துக்கொள்கிறார்‌ (1சாமு 19:10). 


கர்த்தர்‌. தாவீதைப்‌ 
தம்மை நம்புகிறவர்களை கர்த்தர்‌ 
ஒருபோதும்‌ கைவிடவே மாட்டார்‌. 
கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக 
எழும்புகிற ஆயுதம்‌ வாய்க்காதேபோம்‌. 


பாதுகாக்கிறார்‌. 


சலல்‌ தன்‌ கையிலிருக்கிற ஈட்டியை 
தாவீதை நோக்கி எறிகிறார்‌. ஆனால்‌ 
தாவீதோ. சவலுக்கு விலகுகிறார்‌. 
இதுவும்‌ கர்த்தருடைய கிருபை அன்று 
இராத்திரியிலே தாவீது 
தப்பித்துக்கொள்கிறார்‌. கர்த்தருடைய 
தெய்வீக பராமரிப்பினாலும்‌, தெய்வீக 
பாதுகாப்பினாலும்‌ தாவீது மரணத்திற்கு 
தப்பிக்கிறார்‌. இந்த சம்பவத்தை தாவீது 
தன்னுடைய சங்கீதங்களிலே பல 
சமயங்களில்‌ பக்தியோடு சொல்லுகிறார்‌. 
கர்த்தரே தனக்கு கேடகமாயும்‌ 
அனைக்கலமாயும்‌ இருக்கிறார்‌ என்றும்‌, 
அவரே தன்னுடைய கன்மலையும்‌, 
கோட்டையும்‌, பலத்த துருகமுமாயிருக்கிறார்‌ 
என்றும்‌, கர்த்தரே தன்னுடைய ஆத்துமாவை 
தப்புவிக்கிறார்‌ என்றும்‌ 
பயபக்தியோடு 


சாமு 19:11-17 


1சாமு 19:11. தாவீதைக்‌ காவல்பண்ணி, 
மறுநான்‌ காலமே அவனைக்‌ 
கொன்றுபோடும்படிக்கு, சவுல்‌ அவன்‌ 
வீட்டிற்குச்‌ சேவகரை அனுப்பினான்‌; 
இதைத்‌ தாவீதுக்கு. அவன்‌ 
மனைவியாகிய மீகாண்‌ அறிவித்து: நீர்‌ 
இன்னு இராத்திரியில்‌ உம்முடைய 
பிராணனைத்‌. தப்புவித்துக்‌ 
கொள்னாவிட்டால்‌, நானைக்கு நீர்‌ 
 கொன்றுபோடப்படுவீர்‌ என்று சொல்லி, 





i THE 
TT 


சாமு 18:12. மீகான்‌ தாவீதை 
ஜன்னல்வழியாய்‌ இறக்கிவிட்டான்‌; 
அவன்‌ தப்பி ஓடி.ப்போனான்‌. 


சாமு 19:18. மீகானோ ஒரு சுகுபத்தை 
எடுத்து, கட்டிலின்மேல்‌ வைத்து, 
அதின்‌ தலைமாட்டிலே ஒரு 
வென்னாட்டுத்தோலைப்போட்டு, 
துப்பட்டியினால்‌ மூடி.வைத்தான்‌. 


கோமு 19:14. தாவீதைக்‌ கொண்டுவரச்‌ 
சவுல்‌ சேவகரை அனுப்பினபோது, அவர்‌ 
வியாதியாயிருக்கிறார்‌ என்றான்‌. 


1சாமு 19:15. அப்பொழுது தாவீதைப்‌ 
பார்க்கிறதற்குச்‌ சவுல்‌ சேவகரை 
அனுப்பி, அவனைக்‌ 
கொன்றுபோடும்படிக்கு, கட்டிலோடே. 
அவனை: என்னிடத்திற்கு. 
எடுத்துக்கொண்டுவாருங்கன்‌ என்‌ றான்‌. 


சாமு 19:16. சேவகர்‌ வந்தபோது, 
இதே, ச௬ரூபம்‌ கட்டிலின்‌ மேலும்‌, 
வென்னாட்டுத்தோல்‌ அதின்‌ 
தலைமாட்டிலும்‌ கிடக்கக்‌ கண்டார்கள்‌. 
காமு 19:17. அப்பொழுது சவுல்‌: நீ 
இப்படி என்னை ஏய்த்து, என்‌ 
பகைஞனைத்‌ தப்பவிட்டு அனுப்பினது 
என்ன என்று மீகானிடத்தில்‌ கேட்டான்‌. 
மீகான்‌ சவுலை நோக்கி: என்னைப்‌ 
போகவிடு, நான்‌ உன்னை ஏண்‌ 
கொல்லவேண்டும்‌ என்து அவர்‌ 
என்னிடத்தில்‌ சொன்னார்‌ என்றான்‌. 


தாவீதுக்கு விரோதமாக 
இன்னும்‌ தீங்கு நினைக்கிறார்‌. ல்‌ 
தன்னுடைய ஈட்டிமினாலே. 
சுவரோடே சேர்த்து க 
பார்த்தார்‌. ஆனால்‌  தாவீதோ சடுதியாய்‌ 
விலகினதினால்‌, ஈட்டிக்கு தப்பித்தார்‌. சவுல்‌ 
எறிந்த ஈட்டி சுவரிலே பட்டது. தாவீது 
அன்று இராத்திரியே ஒடிப்போய்‌ தன்னை 
தப்புவித்துக்கொள்கிறார்‌. 

சவுல்‌ தன்னுடைய சேவகரிடம்‌, தப்பி 
ஓடிப்போன தாவீதைக்‌ கொன்றுபோடுமாறு 
கட்டளை கொடுத்து அனுப்புகிறார்‌. 
தாவீதைக்‌ காவல்பண்ணி, மறுநாள்‌ காலமே 
அவரைக்‌ கொன்றுபோடும்படிக்கு, சவுல்‌ 
தாவீதின்‌ வீட்டிற்குச்‌ சேவகரை அனுப்புகிறார்‌ 
சோமு 19311) 
தாவீதின்‌ 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


விடியும்‌ வரையிலும்‌ அவருடைய வீட்டின்‌ 
வாசலில்‌ காத்திருக்கவேண்டும்‌. 
அதிகாலையிலே தாவீது தன்னுடைய வீட்டின்‌ 
கதவை திறந்து வெளியே வரும்போது, 
சவுலின்‌ சேவகர்‌ தாவீதைக்‌ 
கொன்றுபோடவேண்டும்‌. இதுவே சவலின்‌ 
ச 

தாவீது இந்த 
கர்த்தருடைய 
தப்பித்துக்கொள்கிறார்‌. 
விடுவிக்கப்படுகிறார்‌. 
மனைவியாகிய மீகாள்‌, தாவீதுக்கு 
உதவிசெய்கிறாள்‌. மீகாள்‌ தாவீதுக்கு 
கண்ணியாயிருப்பாள்‌ என்று எதிர்பார்த்து, 
சவுல்‌ மீகாளை தாவீதுக்கு மனைவியாகக்‌ 
கொடுத்தார்‌. ஆனால்‌ மீகாளோ தாவீதுக்கு 
உதவியாயிருக்கிறாள்‌. அவள்‌ தாவீதைப்‌ 
பாதுகாக்கிறாள்‌. 


சவுலின்‌ சதிஆலோசனை மீகா 
தெரிந்திருக்கிறது. சவுல்‌ தா தன்மீது 
கோபமாயிருக்கிறார்‌.... என்பதும்‌, அவர்‌ 
தாவீதைக்‌ கொன்றுபோட சதித்திட்டம்‌. 
போடுகிறார்‌ என்பதும்‌. மீகாளுக்கு 

மீகாள்‌. சவுலையும்‌, 


சதித்திட்டத்தையும்‌ 
தாவீதைப்‌ 
முடிந்ததை 
தீர்மானித்து, 


ஆபத்திலிருந்து, 
கிருபையினால்‌ 
தாவீது அற்புதமாக 
தாவீதின்‌ 


தெரிந்திருக்கிறது. 
சவலின்‌ 
சந்தேகப்படுகிறாள்‌. 
பாதுகாப்பதற்கு, 
செய்யவேண்டுமென்று. 
மீகாள்‌ ஒரு சில காரியங்களை செய்கிறாள்‌. 


தன்னால்‌ 


க சதித்தட்ப்தை 
மனைவிய 


அறிவிக்கிறான்‌. “நீர்‌ இன்ற! “இராத்திரியில்‌ 
உம்முடைய பிராணனைத்‌ 
தப்புவித்துக்கொள்ளாவிட்டால்‌, நாளைக்கு நீர்‌ 
கொன்றுபோடப்படுவீர்‌" (சாமு 19:11) என்று 
சொல்லுகிறாள்‌. 


தாவீது ஒரு யுத்தவீரன்‌. அவர்‌ ஒரு 
பராக்கிரமசாலி. அவருக்கு பட்டயம்‌ பிடித்து, 
யுத்தம்பண்ண தெரியும்‌. மீகாளோ தாவீதை 
தப்பி ஓடும்படியாக சொல்லுகிறாள்‌. தாவீது 
தப்பி ஓடவேண்டிய அவசியமில்லை. 
தன்னைப்‌ பாதுகாத்துக்கொள்ள அவருக்கு 
தெரியும்‌. கோலியாத்தைக்‌ கொன்றுபோட்ட 
தாவீது, சவுலின்‌ சேவகரையும்‌ 
கொன்றுபோடுவார்‌. ஆனாலும்‌ தாவீது தன்‌ 
ஆலோசனைக்கும்‌ 


தாவீதுக்கு 
மீகாள்‌ 





i THE 
TT 


மீகாள்‌ தாவீதை 
இறக்கிவிடுகிறாள்‌; தாவீது தப்பி 
ஒடிப்போகிறார்‌ சாமு 1912). சவலின்‌ 
சேவகர்‌, தாவீதின்‌ வீட்டிற்கு வெளியே 
அவருக்காக காத்துக்கொண்டிருக்கிறார்கள்‌. 
மீகாளோ தாவீதை ஜன்னல்‌ வழியாய்‌ 
இறக்கிவிட்டு, அவர்‌ தப்பித்து ஓட 
உதலிசெய்கிறாள்‌. சவலின்‌ சேவகர்‌ தன்‌ 
வீட்டிற்குள்ளே பிரவேசித்து தாவீதைத்‌ 
தேடுவார்கள்‌ என்பது மீகாளுக்கு தெரியும்‌. 
ல்‌ மீகாள்‌ ஒரு சுரூபத்தை 
கட்டிலின்மேல்‌ வைத்து, 
தலைமாட்டிலே ஒரு 
வெள்ளாட்டுத்தோலைப்போட்டு, 
துப்பட்டியினால்‌ மூடிவைக்கிறாள்‌. 
(சாமு 19:13) 


ஜன்னல்வழியாய்‌ 


காலைப்பொழுதிலே  மீகாள்‌ தன்‌ 
வீட்டுக்‌ கதவைத்‌ திறக்கிறாள்‌. வீட்டிலே 
தாவீது இல்லை. வீட்டிற்கு வெளியே 
சவுலின்‌ சேவகர்‌ இருக்கிறார்கள்‌. வீட்டின்‌ 
கறவு  திறக்கப்பட்டபோது. சவுலின்‌ 
சேவகர்‌ தாவீதைப்பற்றிக்‌ கேட்கிறார்கள்‌. 
மீகாள்‌ அவர்களிடம்‌, 'நாவீது 
வியாதியாயிருக்கிறார்‌' என்று சொல்லுகிறாள்‌ 
(சாமு 19:14). 
சேவகர்‌ வீ, 
கேள்விப்பட்டு, 
இந்த விபரத்தை 


சவுலின்‌ 
வியாதியாயிருப்பதைக்‌ 
சவலிடத்தில்‌ போய்‌. 
சொல்லுகிறார்கள்‌. சவுலோ தன்‌ சேவகரை 


தாவீதைப்‌ பார்க்கிறதற்கு 
அனுப்புகிறார்‌ 
கொன்றுபோடும்படிக்கு, 
அவரை என்னிடத்திற்கு 
எடுத்துக்கொண்டுவாருங்கள்‌" சாமு 19 
என்று சவல்‌ தன்‌ சேவகருக்கு சொல்லுகிறார்‌. 


சவுலின்‌ தாவீதின்‌ 
வீட்டிற்குள்ளே வந்து தாவீதைத்‌ 
தேடுகிறார்கள்‌. ஆனால்‌ அவர்களால்‌ 
தாவீதைப்‌ பார்க்க முடியவில்லை. சேவகர்‌ 
வீட்டிற்கு வந்தபோது; இதோ, சுரூபம்‌ 
கட்டிலின்‌ மேலும்‌, வெள்ளாட்டுத்தோல்‌ அதின்‌ 
தலைமாட்டிலும்‌ கிடக்கக்‌ காண்கிறார்கள்‌ 
ரீசாமு 19:16 


தாவீதின்‌ 
படுத்திருப்பதுபோல 


மறுபடியும்‌ 
'தாவீதை: 
குட்டிலோடே 


சேவகர்‌ 


அவர்‌ 
ஆனால்‌ 
மீகாள்‌ 

வைத்து, 
அதின்‌ தலை 


வெள்ளாட்டுத்தோலை 
மாட்டில்‌ வைக்கிறாள்‌. 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


வெள்ளாட்டுத்தோல்‌ 

அடையாளமாயிருக்கிறது. 

பார்க்கும்போது, 

orm தெரிகிறது. ஆனாலும்‌ 
வலின்‌ சேவகர்‌, கட்டிலில்‌ தாவீது 

ம்‌ ணன்‌ என்பதையும்‌, 

கட்டிலின்மேல்‌ ஒரு ரூபம்‌ இருப்பதையும்‌ 

காண்கிறார்கள்‌. தாங்கள்‌ கண்டதை 

சவலுக்கு சொல்லுகிறார்கள்‌. 


சவலுக்கு. 
கோபமுண்டான துபோல, 
குமாரத்தியாகிய 
கோபமுண்டாயிற்று. 
நோக்கி, “நீ இப்படி என்னை ஏய்த்து, 
பகைஞனை தப்பவிட்டு அனுப்பினது என்ன" 
சாமு 19:47) என்று கேட்கிறார்‌. அதற்கு 
மீகாள்‌, சவுலை நோக்கி, “என்னைப்‌ 
போகலிடு, நான்‌ உன்னை ஏன்‌ 
கொல்லவேண்டும்‌ என்று அவர்‌ என்னிடத்தில்‌ 
சொன்னார்‌" சாமு 197) என்று 


சொல்லுகிறாள்‌. 


வேல்‌ 
சாமு 19:18-24 


சாமு 1918. தாவீது தப்பி, 
ராமாவிலிருந்த சாழமுவேலிடத்திற்குப்‌ 
போய்‌, சவுல்‌ தனக்குச்‌ செய்தது 
எல்லாவற்றையும்‌ அவனுக்கு 
அறிவித்தான்‌; பின்பு. அவனும்‌ 
சாமுவேலும்‌ போய்‌, நாயோதியிலே 
தங்கியிருந்தார்கள்‌. 


சோமு 19:19. தாவீது ராமாவுக்கடுத்த 
நாயோதிலே இருக்கிறான்‌ என்று 


சுவுலுக்கு அறிவிக்கப்பட்டது. 


சாமு 19:20. அப்பொழுது சவுல்‌: 
தாவீதைக்‌ கொண்டுவரச்‌ சேவகரை 
அனுப்பினான்‌; அவர்கள்‌ தீர்க்கதரிசனம்‌. 
சொல்லுகிற தீர்க்கதரிசிகளின்‌ 
கூட்டத்தையும்‌, சாமுவேல்‌ அவர்களின்‌ 
தலைவனாக நிற்கிறதையும்‌ 
கண்டார்கள்‌; அப்பொழுது 
டய சேவகரின்மேல்‌ 
தேவனுடைய ஆவி இறங்கினதினால்‌ 
தீர்க்கதரிசனம்‌. 





f= ETHER 
ETT 


சாமு 1921. இது சுவுலுக்கு 
அறிவிக்கப்பட்டபோது, அவன்‌ வேறே 
சேவகரை அனுப்பினான்‌;அவர்களும்‌: 
தீர்க்கதரிசனம்‌ சொன்னார்கள்‌; 
முன்றாத்தரமும்‌ சவுல்‌ சேவகரை 
அனுப்பினான்‌;; அவர்களும்‌ 
தீர்க்கதரிசனம்‌ சொன்னார்கள்‌. 


கோமு 1922. அப்பொழுது அவனும்‌ 
ராமாவுக்குப்போய்‌, சேக்குவிலிருக்கிற 
பெரிய கிணற்றண்டையிலே வத்து, 
காமுவேலும்‌ தாவீதும்‌ எங்கே என்று 
கேட்டான்‌; அதோ ராமாவுக்கடுத்த 
நாயோதிலே இருக்கிறார்கள்‌ என்னு. 
சொல்லப்பட்டது. 
19:28. அப்பொழுது. 
நாயோதித்கும்‌ 
போனான்‌; அவன்‌ மேலும்‌ தேவனுடைய 
அவி... இறங்கினதினால்‌ அவண்‌: 
ராமாவுக்கடுத்த நாயோதிலே. 
சேருமட்டும்‌, தீர்க்கதரிசனம்‌ சொல்லி. 
க்கொண்டே, நடந்துவந்து, 


சாமு 1954. 
வஸ்திரங்களைக்‌ கழற்றிப்போட்டு, 
காமுவேலுக்கு முன்பாகத்‌ 
தீர்க்கதரிசனம்‌ சொல்லி, அன்று பகல்‌ 
முழுவதும்‌ இராமுழுவதும்‌ வஸ்திரம்‌: 
இல்லாமல்‌ விழுந்துகிடத்தான்‌; 
ஆகையினாலே சவுலும்‌ 
தீர்க்கதரிசிகளில்‌ ஒருவனோ 
என்பார்கள்‌. 


தானும்‌ தன்‌ 


இரவே தன்‌ 


அன்று 
ஓடிப்போகிறார்‌ 


வீறு 
ந தப்பித்து 
த்‌ெ 


போகிறார்‌. 
சாமுவேலிடத்திற்குப்போய்‌, 
சவுல்‌ தனக்குச்‌ செய்தது எல்லாவற்றையும்‌ 
அவருக்கு அறிவிக்கிறார்‌ பின்பு 
தாவீதும்‌ சாமுவேலும்‌ போய்‌, 
நாயோதியிலே தங்கியிருக்கிறார்கள்‌ 
ரசாமு 19:18). 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


சாமுவேல்‌ 
அபிஷேகம்பண்ணியிருக்கிறார்‌. தாவீதின்‌ 
சிரசின்மேல்‌ கிரீடம்‌ சூட்டப்படும்‌ என்று 
சாமுவேல்‌ கர்த்தருடைய வார்த்தையைச்‌ 
சொன்னார்‌. ஆனால்‌ தாவீதின்‌ ஜீவியத்தில்‌ 
அதற்கு சாதகமான சம்பவம்‌ எதுவும்‌ 
நடைபெறவில்லை. தாவீதுக்கு அடைக்கலம்‌ 
தேவைப்படுகிறது. தாவீது தன்‌ 
குடும்பத்தாரிடம்‌ அடைக்கலம்‌ பெறுவதற்கு 
பதிலாக, கர்த்தருடைய தீர்க்கதரிசியாகிய 
சாமுவேலிடம்‌ அடைக்கலம்‌ பெறுகிறார்‌. 
சாமுவேலிடத்தில்‌ தங்கியிருப்பது, தாவீதுக்கு 
கர்த்தருடைய செட்டைகளின்கீழ்‌ மறைவாய்த்‌ 
தங்கியிருப்பதுபோல. ன்‌ தெரிகிறது. 
கர்த்தருடைய சமுகமே நமக்கு பாதுகாப்பான 
ஸ்தலம்‌. 

தாவீது போது, 
ஆபத்திலும்‌ ருக்‌ அவருக்கு நல்ல. 
ஆலோசனைகள்‌ தேவைப்படுகிறது. 
கர்த்தருடைய தீர்க்கதரிசியாகிய சாமுவேல்‌ 
தாவீதுக்கு கர்த்தருடைய செய்தியை 
அறிவிப்பார்‌. அவருக்கு ஆவிக்குரிய 
ஆலோசனைகளைச்‌ சொல்லுவார்‌. இந்த 
சூழ்நிலையில்‌ தாவீது என்ன செய்ய 
வேண்டுமென்று, அவருக்கு ஆலோசனை 
சொல்லி, அவரை வழிநடத்துவார்‌. 


- நாயோதியிலே. தீர்க்கதரிசிகள்‌ 
தீர்க்கதரிசிகளின்‌ 

சாமுவேல்‌ 

தலைவராகயிருக்கிறார்‌ அவர்கள்‌ 
எல்லோரும்‌ கர்த்தரைத்‌ துதிக்கிறார்கள்‌. 
தாவீது சாமுவேலோடு சேர்ந்துகொண்டால்‌, 
அவருக்கு கர்த்தரைத்‌ துதிப்பதற்கு 
வாய்ப்பு கிடைக்கும்‌. தாவீது 
ப நெருக்கத்திலிருந்தாும்‌, 
சேர்ந்து, 


நெருக்கத்திலும்‌ 


இப்போது 
தீர்க்கதரிசிகளோடு, 
கர்த்தரைத்‌ துதிக்கும்போது, 
அவருக்கு நெருக்கத்திலிருந்தும்‌, 
ஆபத்துக்களிலிருந்தும்‌ விடுதலை கிடைக்கும்‌. 
தாவீதுக்கு சவுலின்‌ அரண்மனையில்‌ 
சந்தோஷமோ, சமாதானமோ, பாதுகாப்போ 
கிடைக்கவில்லை. 
சாமுவேலின்‌ 
ஆகையினால்‌ 
ராமாவிலிருக்கிற 
போகிறார்‌. தாவீது 
பிரச்சனைகளையெல்லாம்‌ 
சொல்லுகிறார்‌. 


சாமுலேலிடத்திற்குப்‌ 
தன்னுடைய 
சாமுவேலுக்கு 





i= FTE 
TT 


| சாமுவேல்‌ தாவீதை 
முன்வருகிறார்‌. 

கூடயிருப்பது, 
பாதுகாப்பு. தாவீதும்‌ சாமுவேலும்‌ 
ராமாவிலிருந்து. நாயோதிலே போய்த்‌ 
தங்கியிருக்கிறார்கள்‌. தாவீது ராமாவக்கடுத்த 
நாயோதிலே இருக்கிறார்‌ என்று சவலுக்கு. 
அறிவிக்கப்படுகிறது சாமு 19:19), 
சவலுக்கு எல்லா ஊர்களிலும்‌ வேவுகாரர்‌ 
இருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ இஸ்ரவேலரின்‌ 
ஒவ்வொரு அசைவுகளையும்‌ சவுலுக்கு 
சொல்லுகிறார்கள்‌. 


தாவீது சாமுவேலோடுகூட 
ராமாவுக்கடுத்த நாயோதிலே இருக்கிறார்‌ 
என்னும்‌ செய்தியை: கேட்டவுடன்‌, 
தாவீதைக்‌ கொண்டு வருவதற்கு சவுல்‌ 
தன்னுடைய  சேவகரை அனுப்புகிறார்‌ 
சேவகர்கள்‌ நாயோதிக்கு வருகிறார்கள்‌. 
அவர்கள்‌ அங்கே தீர்க்கதரிசனம்‌. 
சொல்லுகிற தீர்க்கதரிசிகளின்‌ கூட்டத்தையும்‌, 
சாமுவேல்‌ அவர்களின்‌ தலைவனாக 
நிற்கிறதையும்‌ காண்கிறார்கள்‌: அப்பொழுது 
சவலுடைய சேவகரின்மேல்‌ தேவனுடைய 
ஆலி. இறங்கினதினால்‌ அவர்களும்‌ 
தீர்க்கதரிசனம்‌. சொல்லுகிறார்கள்‌ 
ரிசாமு 19:20). 


சவுல்‌ அனுப்பின 
தாவீதைக்‌ கொண்டு 


பாதுகாக்க 
சாமுவேலோடு 


தாவீதுக்கு மெய்யான 


சேவகர்களால்‌ 


தத 
சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள்‌. 

செய்தியும்‌ சவலுக்கு "அழிகிறது 
அப்போது சவுல்‌ வேறே 
அனுப்புகிறார்‌: அவர்களும்‌ டக்‌ 
சொல்லுகிறார்கள்‌; மூன்றாந்தரமும்‌. 
சவுல்‌ சேவகரை றார்‌; 
அவர்களும்‌ தீர்க்கதரிசனம்‌ சொல்லுகிறார்கள்‌ 
சாமு 19:21) 


சவுல்‌ 
சேவகரை 
தாவீதைக்‌ 
அவர்கள்‌ 
தீர்க்கதரிசிகளின்‌ 
தீர்க்கதரிசனம்‌. 
கொண்டிருக்கிறார்கள்‌. 
தாங்கள்‌ வந்த வேலையை மறந்துவிட்டு, 
தீர்க்கதரிசனம்‌ சொல்லுகிறார்கள்‌. 


மூன்றுதரம்‌ 
அனுப்பியும்‌ 
கொண்டு 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தாவீது ராமாவுக்கடுத்த நாயோதிலே 
சாமுவேலோடு கூடயிருக்கிறார்‌. தாவீது 
ஆடுகளை  மேய்த்துக்கொண்டிருந்தபோது, 
சிங்கமும்‌ கரடியும்‌, ஆடுகளில்‌ ஒன்றை 
பிடிக்க வந்தது. தாவீது இப்போது 
ங்கத்தால்‌ பிடிக்கப்படப்போகிற 
ஆட்டுக்குட்டியைப்போல இருக்கிறார்‌. கர்த்தர்‌ 
தாவீதைப்‌ பாதுகாக்கிறார்‌. தாவீதைப்‌ பிடிக்க 
வந்த சேவகர்கள்‌, தங்கள்‌ வேலையை விட்டு 
விட்டு தீர்க்கதரிசனம்‌ 
சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள்‌. 


தாவீது... சிங்கத்தையும்‌  கரடியையும்‌ 
கொன்று, ஆட்டை அவற்றின்‌ வாய்க்கு. 
தப்புவிக்கச்‌ செய்தார்‌. எலியாவின்‌ காலத்தில்‌ 
வானத்திலிருந்து, அக்கினி இறங்கி, 
அவரை தப்பலிக்கச்‌ செய்தது. இப்போதோ, 
நாயோதிலே மிகப்பெரிய அற்புதம்‌ நடக்கிறது. 
தாவீதைப்‌ பிடிக்க வந்த சிங்கங்கள்‌ 
ஆப்டுக்குட்டிகளாக மாறுகிறது. கர்த்தரால்‌ 
கூடாத காரியம்‌ ஒன்றுமில்லை. சவுலின்‌ 
சேவகர்கள்‌ சிங்கங்களைப்போல தாவீதைப்‌ 
பிடிக்க வந்தார்கள்‌. இப்போதோ அவர்கள்‌ 
ஆடுகளைப்போல. தீர்க்கதரிசனம்‌. 
சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள்‌. 


சேவகர்‌ நாயோதிக்கு 
தாவீது தீர்க்கதரிசிகளின்‌ 
சேர்ந்து கர்த்தரைத்‌ 
கர்த்தருடைய 
தீர்க்கதரிசிகள்‌ மேல்‌ வந்து 
அவர்கள்‌ எல்லோரும்‌. 
தீர்க்கதரிசனம்‌ சொல்லுகிறார்கள்‌. சவுலின்‌ 
சேவகர்களும்‌ அங்கே வரும்போது, 
தேவனுடைய ஆவியானவர்‌ அவர்கள்மேலும்‌ 
வந்து இறங்குகிறார்‌. அவர்களும்‌ 
தீர்க்கதரிசிகளின்‌ கூட்டத்தாரோடு சேர்ந்து 
கர்த்தரைத்‌ துதித்து. தீர்க்கதரிசனம்‌ 
சொல்லுகிறார்கள்‌. அவர்களால்‌ தாவீதைப்‌ 
பிடிக்க முடியவில்லை. தேவனுடைய 
ஆவியானவர்‌ அவர்களைப்‌ பிடிக்கிறார்‌. 


சவலின்‌ 
வரும்போது. 
கூட்டத்தாரோடு 
துதித்துக்கொண்டிருக்கிறார்‌. 


ஆலியானவர்‌ 
தங்கியிருக்கிறார்‌. 


கர்த்தர்‌ தாவீதைப்‌ பாதுகாக்கிறார்‌. 
சவலின்‌ சேவகர்மீது தீர்க்கதரிசனத்தின்‌ 
ஆவியானவர்‌ வந்து இறங்குகிறார்‌. 
அவர்கள்‌ தாவீதைப்பற்றி நினைக்கவில்லை. 
தாங்கள்‌ எதற்காக வந்தோம்‌ என்பதும்‌ 
அவர்களுக்கு தெரியவில்லை. அவர்களுக்கு 
கர்த்தரைத்‌ துதிப்பதைத்‌ தவிர வேறு ஒன்றும்‌ 
தெரியவில்லை. சவுலின்‌ சேவகர்கள்‌ 
தாவீதைப்பற்றி பேசாமல்‌, தீர்க்கதரிசனம்‌. 
சொல்லுகிறார்கள்‌. 





ழ்‌ ளா 
யாய 


தேவனுடைய ஆவியானவர்‌, சவுலின்‌. 
சேவசர்மீது வந்து தங்கும்போது, 
தாவீதுக்கு தீங்கு செய்யவேண்டும்‌ என்னும்‌ 
எண்ணம்‌ அவர்களுடைய இருதயத்தை விட்டு 
நீங்கிற்று. கர்த்தரைத்‌ துதிக்கவேண்டும்‌. 
என்னும்‌ வாஞ்சை அவர்களுக்குள்‌ 
உண்டாயிற்று. அவர்கள்‌ தீயகாரியத்திற்காக 
வந்தார்கள்‌. ஆனால்‌ 
அவர்கள்‌ தீர்க்கதரிசனம்‌ 
நன்மையான காரியங்களை செய்கிறார்கள்‌. 

சவுலின்‌ சேவகர்கள்‌ 
துன்மார்க்கராயிருந்தாலும்‌, தீர்க்கதரிசிகளின்‌ 
கூட்டத்தாரோடு சேரும்போது, 
அவர்களுடைய சுபாவம்‌ மாறுகிறது. 
துன்மார்க்கர்‌ ரிசுத்தவான்‌௧ளோடு 
ஜக்கியமாயிருக்கும்போது, துன்மார்க்கரின்‌ 
பாவசுபாவங்கள்‌ அவர்களை விட்டு 
நீங்கிப்போகும்‌. பரிசுத்தவான்௧ளின்‌ நல்ல. 


ஆவியை ணன்‌ 


கல அதக 


ஒருவரும்‌ அவரிடத்தில்‌ திரும்பி வரவில்லை. 
அவர்கள்‌ எல்லோரும்‌ 
தீர்க்கதரிசனம்‌. 
சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள்‌ என்னும்‌ 
செய்தி சவலுக்கு அறிவிக்கப்படுகிறது. 
அப்பொழுது சவலும்‌ ராமாவுக்குப்போகிறார்‌. 
அங்கே சேக்குவிலிருக்கிற 
கிணற்றண்டையிலே வந்து, 

தாவீதும்‌ எங்கே" 

“அதோ  ராமாவக்கடுத்த 
இருக்கிறார்கள்‌” என்று அவர்கள்‌ சவலுக்கு 
சொல்லுகிறார்கள்‌. 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சவுல்‌ தன்‌ வஸ்திரங்களைக்‌ கழற்றிப்போட்டு, 
சாமுவேலுக்கு | த்‌ தீர்க்கதரிசனம்‌ 


விழுந்துகிடக்கிறார்‌ (சாமு 19:23,24) 


சவுல்‌ தாவீதைப்‌ பிடிப்பதற்காக 
நாயோதிக்குப்‌ போனபோது, அவர்‌ 
ராஜவஸ்திரம்‌ தரித்திருக்கிறார்‌. யுத்தத்திற்கு 
போவதுபோல, மார்க்கவசங்களை 
அணிந்திருக்கிறார்‌. அவரிடத்தில்‌ பட்டயம்‌ 
இருக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவர்‌ 
கிரியை நடப்பிக்கிற இடத்திலே, 
ராஜவஸ்திரத்திற்கும்‌,  மார்க்கவசத்திற்கும்‌, 
தலைச்சீராவுக்கு பட்டயத்திற்கும்‌ 
வேலையில்லை. கர்த்தருடைய ஆவியானவர்‌ 
அந்த வஸ்திரங்களையெல்லாம்‌ சவுலை விட்டு 
நீக்கிப்போடுகிறார்‌. 
சவல்‌ தாவீதைப்‌ 


பிடிக்க வந்தார்‌ 


சவலைப்‌ 
வஸ்திரமில்லாமல்‌ 
விழுந்துகிடக்கிறார்‌. சவலும்‌, தீர்க்கதரிசனம்‌ 
சொல்லுகிறார்‌. ஆகையினாலே “சவலும்‌ 
தீர்க்கதரிசிகளில்‌ ஒருவனோ" என்று, 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ சொல்லுவது வழக்கம்‌. 
“அவர்கள்‌ அந்த மலைக்கு வந்தபோது, 
இதோ, தீர்க்கதரிசிகளின்‌ கூட்டம்‌ சவலுக்கு 
எதிராக வந்தது: அப்பொழுது தேவனுடைய 
ஆலி அவன்மேல்‌ இறங்கினதினால்‌, அவனும்‌ 
அவர்களுக்குள்ளே தீர்க்கதரிசனம்‌ 
சொன்னான்‌.  அதற்குமுன்னே அவனை 
அறிந்தவர்கள்‌ எல்லாரும்‌. அவன்‌ 
தீர்க்கதரிசிகளோடிருந்து, தீர்க்கதரிசனம்‌. 
சொல்லுகிறதைக்‌ கண்டபோது: கீசின்‌ 
குமாரனுக்கு வந்தது என்ன? சவலும்‌ 
தீர்க்கதரிசிகளில்‌ ஒருவனோ? என்று அந்த 
ஜனங்கள்‌ ஒருவரோடொருவர்‌ 
சொல்லிக்கொண்டார்கள்‌. அதற்கு அங்கே 
இருக்கிறவர்களில்‌ ஒருவன்‌: இவர்களுக்குத்‌ 
தகப்பன்‌ யார்‌ என்றான்‌; ஆதலால்‌ சவலும்‌ 
தீர்க்கதரிசிகளில்‌ ஒருவனோ? என்பது 
பழமொழியாயிற்று" சாமு 10:10-12). 





i FTN 
ETT 


தாவீது பல சமயங்களில்‌ சவுலின்‌ 
கோபத்திற்கு தப்பிக்கிறார்‌. த 
சூழ்நிலையில்‌ தாவீது தன்னைக்‌ குறித்து 
ஒரு தீர்மானப்பண்ணவேண்டும்‌. இஸ்ரவேல்‌ 
தேசத்தைவிட்டே ஓடிப்போவதா அல்லது. 
தன்னைப்‌ பாதுகாத்துக்கொள்வதற்காக 
சவுக்கு விரோதமாக _ யுத்தம்பண்ணுவதா 
என்பதை தாவீது தீர்மானிக்கவேண்டும்‌ 
தாவீது என்ன செய்தாலும்‌, அதை 
யோனத்தானோடு கலந்து ஆலோசிக்காமல்‌ 
செய்வதில்லை. 

தாவீது தன்னுடைய 
பிரச்சனைகளையெல்லாம்‌ யோனத்தானிடம்‌ 
சொல்லுகிறார்‌ சாமு 201-8). சவுலின்‌ 
மனநிலயை அறிந்து, அதை தாவீதுக்கு 
அறிவிப்பதாக யோனத்தான்‌ 
வாக்குப்பண்ணுகிறான்‌. யோனத்தான்‌ 
தன்னுடைய சிநேகத்தை தாவீதோடு 
மறுபடியுமாய்‌ உறுதிபண்ணுகிறான்‌ 
(சாமு 20:9-23), 


சவுல்‌. தாவீதுக்கு விரோதமாக 
கோபமாயிருப்பதும்‌, அவர்‌ தாவீதை 
கொல்லுவதற்கு திட்டமிடுகிறார்‌ என்பதும்‌ 
யோனத்தானுக்கு தெரியவருகிறது. 
இதனால்‌ யோனத்தானுக்கு மிகுந்த 
மனவருத்தமுண்டாயிற்று சோமு 20:24-34) 
யோனத்தான்‌ தாவீதிடம்‌ ஏற்கெனவே. 
சொன்ன பிரகாரம்‌, சவலின்‌ மனநிலயை 
ஒரு அடையாளத்தின்‌ மூலமாக, 
அவருக்கு தெரிவிக்கிறார்‌ (1சாமு 20:35-42). 


தாவீதும்‌ யோனத்தானும்‌ 
1சாமு 20:1-8 


சாமு 20:1 தாவீது ராமாவுக்கடுத்த 
நாயோதிலிருத்து ஒடிப்போய்‌, 
யோனத்தான்‌. முன்பாக வந்து: 
உம்முடைய தகப்பன்‌ என்‌ பிராணணை 
வாங்கத்தேடுகிறாரே, நான்‌ செய்தது 
என்ன? என்‌ அக்கிரமம்‌ என்ன? நான்‌ 
அவருக்குக்‌ செய்த துரோகம்‌ என்ன? 
என்றான்‌. 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


1சாமு 20:2 அதற்கு அவன்‌: அப்படி. 
ஒருக்காலும்‌ வாராது; நீர்‌ சாவதில்லை, 
இதோ எனக்கு அறிவிக்காமல்‌ என்‌ 
தகப்பன்‌ பெரிய காரியமானாலும்‌ 
சிறியகாரியமானாலும்‌ ஒன்றும்‌ 
செய்கிறதில்லை இத்தக்‌ காரியத்தை. 
என்‌ தகப்பன்‌ எனக்கு மறைப்பானேன்‌? 
அப்படி இருக்கமாட்டாது என்றான்‌. 


1சாமு 20:3 அப்பொழுது தாவீது: 
உம்முடைய கண்களில்‌ எனக்குத்‌ 
தயைகிடைத்தது என்று உம்முடைய 
தகப்பன்‌ நன்றாய்‌ அறிவார்‌; ஆகையால்‌ 
 யோனத்தானுக்கு. 

உண்டாகாதபடிக்கு 

அதியப்போகாது. 

மரணத்திற்கும்‌ எனக்கும்‌ 
தூரமாத்திரம்‌ 

கர்த்தருடைய ஜீவனையும்‌ உம்முடைய 
ஜீவனையும்‌ கொண்டு திச்சமாமாய்‌ 
சொல்லுகிறேன்‌ என்று மறுமொழி. 
சொல்லி ஆணையிட்டான்‌. 


ப தத்‌ அப்பொழுது யோனத்தான்‌ 
தப்‌ பார்த்து: உமது மனவிருப்பம்‌ 


இன்னது என்று சொல்லும்‌, அதின்படி, 
உமக்குச்‌ செய்வேன்‌ என்றான்‌. 


1சாமு 20:5 தாவீது யோனத்தானை 
நோக்கி: இதோ, நாளைக்கு அமாவாசி, 
நான்‌ ராஜாவோடே பந்தியிருத்து 
சாப்பிடவேண்டியதாயிருக்கும்‌ 
ஆனாலும்‌ நான்‌ மூன்றாம்‌ நான்‌ 
சுரயங்காலமட்டும்‌ வெளியிலே 
ஒளித்திருக்கும்படி எனக்கு உத்தரவு 
கொடும்‌. 


கோமு 20:6 உம்முடைய தகப்பன்‌ 
என்னைக்‌ குறித்து விசாரித்தால்‌, தன்‌: 
ஊராகிய  பெத்ககேமிலே தன்‌ 
குடும்பத்தார்‌ யாவரும்‌ வருஷத்துக்கு. 
ஒருதரம்‌ பலியிட  வருகிறபடியால்‌ 
தாவீது அவ்விடத்திற்கப்‌ போக 
என்னிடத்தில்‌ வருந்திக்‌ கேட்டான்‌ 
என்று நீர்‌ சொல்லூம்‌. 


சோமு 20:7 அதற்கு அவர்‌ நல்லது 
என்றால்‌, உம்முடைய அடியானுக்குச்‌ 
சமாதானம்‌ இருக்கும்‌ அவருக்கு 
எரிச்சுலுண்டானால்‌, அவராலே 
பொல்லாப்புத்‌ தீர்மானப்பட்டிருக்கிறது 
என்று அறித்துகொன்வீர்‌. 





f= al 
TT 


சோமு 20:8 ஆகையால்‌ உம்முடைய 
அடியானுக்குத்‌ தயைசெய்யவேண்டும்‌; 
கர்த்தருக்கு முன்பாக உம்முடைய 
அடியானோடே உடன்படிக்கை 
பண்ணியிருக்கிறீரே; என்னில்‌ 
ஒரு அக்கிரமம்‌ இருத்ததேயானால்‌, 
தீரே என்னைக்‌.  கொன்றுபோடும்‌; 
நர்‌ என்னை உம்முடைய 
தகப்பனிடத்துக்குக்‌ கொண்டுபோக 
வேண்டியது என்ன என்றான்‌. 


சவுல்‌ நாயோதியிலே பகல்‌ 
இராமுழுவதும்‌ வஸ்திரமில்லாமல்‌ 
கிடக்கிறார்‌. தாவீது இந்த சந்தா பத்தை 
பயன்படுத்தி, 
சவுலின்‌ அரண்மனைக்குப்‌ 
அங்கே யோனத்தானிடம்‌ 
பிரச்சனைகளையெல்லாம்‌ 
"யோனத்தானைப்போன்ற 
சவுலின்‌ அரண்மனையிலே, 
கிடைத்திருப்பது, 


தாவீதுக்கு 
மிகப்பெரிய சிலாக்கியம்‌. 
சிங்காசனத்தில்‌ வீற்றிருக்கிற சவுல்‌ 
தாவீதைப்‌ பகைக்கிறார்‌. சவுலின்‌ 
குமாரனாகிய யோனத்தான்‌ தாவீதை 
சிநேகிக்கிறார்‌. 


விசுவாசிகளாகிய நம்மையும்‌ இந்தப்‌ 
பிரபஞ்சத்தில்‌ ஒரு சிலர்‌ பகைப்பார்கள்‌. 
ஒரு சிலர்‌ வெறுப்பார்கள்‌. அவர்களைப்‌ 
பார்த்து நாம்‌ சோர்ந்துபோய்விடக்கூடாது. 
ஒரு சிலர்‌ நம்மைப்‌ பகைத்தாலும்‌, நம்மை 
சிநேகிப்பதற்கும்‌ இந்த உலகத்தில்‌ சிலர்‌ 
இருப்பார்கள்‌. ஒரு சிலர்‌ நம்மைத்‌ 
தூவித்து அவமானப்படுத்தினாலும்‌, நம்மை 
முதிப்பவர்களும்‌ இந்த உலகத்திலிருப்பார்கள்‌. 
நம்முடைய காலங்கள்‌ கர்த்தருடைய 
கரத்திலிருக்கிறது. 


தாவீது. 

நாயோதிலிருந்து ஒடிப்போய்‌, 
முன்பாக வந்து ற்‌ 
யோனத்தானை உம்முடைய 
தகப்பன்‌ பிராணனை 
வாங்கத்தேடுகிறாரே நான்‌ செய்தது என்ன? 
என்‌ அக்கிரமம்‌ என்ன? நான்‌ அவருக்குச்‌ 
செய்த துரோகம்‌ என்ன?” சாமு 20:1) 
என்று கேட்கிறார்‌. 


ராமாவுக்கடுத்த 
யோனத்தான்‌. 
ர்‌. தாவீது, 


"நான்‌ செய்தது என்ன, என்‌ அக்கிரமம்‌ 
என்ன” என்று தாவீது கேட்கிறார்‌. 
இந்தக்‌ கேள்விக்கு தாவீதுக்கே பதில்‌. 

தெரியவில்லை. தாவீது சவலுக்கு 
வன்க ஒரு தீங்கும்‌ செய்யவில்லை. 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


சவுல்‌ தாவீதின்‌ பிராணனை 
ர்‌. தாவீது சவலுக்கு 
விரோதமாக ஒரு துரோகமும்‌ பண்ணவில்லை. 
ஆனாலும்‌ சவுல்‌ தாவீதை கொன்றுபோட 
முயற்சி பண்ணுகிறார்‌. 

யோனத்தான்‌ சவலின்‌ 
அவன்‌ தன்னுடைய 
விட்டுக்கொடுத்து, 
சவுலிடத்தில்‌. 
யோனத்தான்‌ 
மறைக்கிறான்‌. 
யோனத்தானுக்கு சிநேகிதர்‌ 
தாவீதுக்கும்‌ ஆதரவாகப்‌ 
யோனத்தான்‌ சவுக்கும்‌ 
நடுவே மத்தியஸ்தராக 
அவர்களுக்கிடையே சமாதானம்பண்ணி 
வைக்க முயற்சி பண்ணுகிறான்‌ 


தப்பிதம்‌ 

சவுலின்‌ தப்பிதத்தை மூடி 

அதே வேளையில்‌ தாவீது 

யோனத்தான்‌ 

பேசுகிறான்‌. 

தாவீதுக்கும்‌ 
நின்று, 


பத வ்க தாவீதை 

ஒருக்காலும்‌ வாராது: 
க இதோ எனக்கு கா்‌ 
என்‌ தகப்பன்‌ பெரிய காரியமானாலும்‌ 
சிறியகாரியமானாலும்‌ ஒன்றும்‌ 
செய்கிறதில்லை; இந்தக்‌ காரியத்தை என்‌ 
தகப்பன்‌ எனக்கு மறைப்பானேன்‌? அப்படி 
இருக்கமாட்டாது" (சாமு 20:2) என்று 
சொல்லுகிறான்‌ 


யோனத்தான்‌ சமாதானமான 
வார்த்தைகளை தாவீதிடம்‌ பேசுகிறான்‌. சவுல்‌ 
தன்னுடைய பிராணனை வாங்கத்‌ 
தேடுகிறது கற்பனையல்ல, அது மெய்யான 


யோனத்தானுக்கும்‌. 
இடையிலுள்ள சிநேகம்‌ 
தெரியும்‌. ஆகையினால்‌, 
தாவீதின்மீது கோபமாயிருப்பதை, 
மகனுக்கு வெளிப்படுத்தாமல்‌ 
மறைத்துவிடுகிறார்‌. 
சவுலின்‌. தந்திரத்தை 
யோனத்தானுக்கு சொல்லுகிறார்‌. தாவீது 
யோனத்தானிடம்‌, “உம்முடைய கண்களில்‌ 
எனக்குத்‌ தயைகிடைத்தது என்று உம்முடைய 
தகப்பன்‌ நன்றாய்‌ அறிவார்‌: ஆகையால்‌ 
யோனத்தானுக்கு மனநோவு, 
உண்டாகாதபடிக்கு அவன்‌ இதை 
அறியப்போகாது என்பார்‌” (சாமு 20:3) 
என்று சொல்லுகிறார்‌. 


தாவீது 





i= THE 
TT 


, சவுல்‌ மூலமாக தன்னுடைய ஜீவனுக்கு. 
ஆபத்து வந்திருக்கிறது என்பதை தாவீது 
யோனத்தானுக்கு தெளிவபடுத்துகிறார்‌. 
தாவீது தன்னுடைய வார்த்தைகளை: 
ஆணையிட்டுச்‌ சொல்லுகிறார்‌. அவர்‌ 
யோனத்தானை நோக்கி, “மரணத்திற்கும்‌ 
எனக்கும்‌ ஒரு அடி தூரமாத்திரம்‌ இருக்கிறது. 
என்று கர்த்தருடைய ஜீவனையும்‌ உம்முடைய 

கொண்டு நிச்சயமாய்‌. 
ன்‌" சோமு 20:3) என்று. 
மறுமொழி சொல்லி ஆணையிடுகிறார்‌. 


| யோனத்தான்‌ தாவீதின்‌ நிலமையைப்‌ 
புரிந்துகொள்கிறான்‌. அவன்‌ தாவீதுக்கு 
உதவி செய்ய விரும்புகிறான்‌. யோனத்தான்‌ 
தாவீதை தன்‌ ஆத்துமாவைப்போல 
சிநேகிக்கிறான்‌. ஆகையினால்‌ யோனத்தான்‌ 
ப்‌ பார்த்து: “உமது மனவிருப்பம்‌ 
என்று சொல்லும்‌, அதின்படி 

ன்‌" (சாமு 20:4) என்று 


யோனத்தானுடைய 
எதிர்பார்க்கிறார்‌ 

தாவீது யோனத்தானுக்கு 
ஆலோசனை சொல்லுகிறார்‌ 
நாளிலே சவுல்‌ ராஜா 


ஒரு 
அமாவாசி 
தன்‌ அரண்மனை 
யிலுள்ள பிரதானிகளோடு இரண்டு நாள்‌ 


போஜனம்‌. பண்ணுவது 
அவர்களெல்லோரும்‌ ஒன்றாய்‌ பந்தியிருப்‌ 
பார்கள்‌. அமாவாசியின்போது இஸ்ரவேல்‌ 
ஜனந்தார்‌ கர்த்தருக்கு விசேஷித்த 
பலிகளையும்‌, காணிக்கைகளையும்‌ செலுத்தி, 
பண்டிகை கொண்டாடுவார்கள்‌. 

அமாவாசி நாளின்போது சவுல்‌. 
தன்னுடைய முழுக்குடும்பத்தா ரோடும்‌ 
பந்திமிருந்து சாப்பிடுவார்‌. சவுலின்‌ 
குடும்பத்தாரோடு சேர்ந்து சாப்பிடுவதற்கு 
தாவீதுக்கும்‌ அனுமதி கிடைத்திருக்கிறது. 
ஒருவேளை அமாவாசி நாளிலே சவுல்‌ தன்‌ 
அரண்மனையின்‌ பிரதானிகளோடு 
பந்திவிருந்து சாப்பிடலாம்‌. தாவீதும்‌ 
சவுலின்‌ அரண்மனையில்‌ ஒரு முக்கியமான 
பிரதானியாயிருக்கிறார்‌. பந்தி விருந்து 
இரண்டு நாட்களுக்கு நடைபெறும்‌. 


வழக்கம்‌. 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


அமாவாசி பந்தி விருந்திலே தாவீது 
அமர்ந்து சாப்பிடுவதற்கென்று ஒரு ஆசனம்‌ 
போடப்பட்டிருக்கும்‌. அதில்‌ தாவீதை தவிர 
வேறு யாரும்‌ உட்காரமாட்டார்கள்‌. 
ஒவ்வொரு பிரதானியும்‌ அவரவர்களுக்குரிய 


ஆசனம்‌ காலியாயிருக்கும்‌. 

சவுலின்‌ மனநிலை எப்படியிருக்கிறது. 
என்பதை யோனத்தான்‌ அறிந்து, அதை 
தாவீதுக்கு சொல்லவேண்டும்‌. இதுவே 
தாவீதின்‌ யோசனை. 


தாவீது யோனத்தானை நோக்கி: 
இதோ, நாளைக்கு அமாவாசி, நான்‌ 
ராஜாவோடே பந்தியிருந்து 
சாப்பிடவேண்டியதாயிருக்கும்‌: ஆனாலும்‌ 

ன்‌ ன்‌ ள்‌ சாயங்காலமட்டும்‌ 


குறித்து விசாரித்தால்‌, தன்‌ 
ஊராகிய பெத்லகேமிலே தன்‌ குடும்பத்தார்‌ 
யாவரும்‌ வருஷத்துக்கு ஒருதரம்‌ பலியிட 
வருகிறபடியால்‌ தாவீது அவ்லிடத்திற்குப்‌ 
போக என்னிடத்தில்‌ வருந்திக்‌ கேட்டான்‌ 
என்று நீர்‌ சொல்லும்‌. அதற்கு அவர்‌ நல்லது 
என்றால்‌, உம்முடைய  அடியானுக்குச்‌ 
சமாதானம்‌ இருக்கும்‌; அவருக்கு 
எரிச்சலுண்டானால்‌, அவராலே. 
பொல்லாப்புத்‌ தீர்மானப்பட்டிருக்கிறது என்று 
அறிந்துகொள்வீர்‌' (சாமு 20:5-7) என்று 
செலலுகிறார்‌. 


யோனத்தான்‌ தனக்கு இந்த தயவை 
செய்யவேண்டுமென்று தாவீது அவனிடத்தில்‌ 
கேட்டுக்கொள்கிறார்‌. தனக்கும்‌ 
யோனத்தானுக்கும்‌ இருக்கிற சிநேகத்தையும்‌, 
உடன்படிக்கையையும்‌ தாவீது அவனுக்கு 
நினைவுபடுத்துகிறார்‌. 


தாவீது யோனத்தானிடம்‌ “கர்த்‌ 
முன்பாக உம்முடைய அடியானோடே 
உடன்படிக்கை பண்ணியிருக்கிறீரே; 
என்னில்‌ ஒரு அக்கிரமம்‌ இருந்ததேயானால்‌, 
நீரே என்னைக்‌ கொன்றுபோடும்‌; 
நீர்‌ என்னை உம்முடைய தகப்பனிடத்துக்குக்‌ 
கொண்டுபோகவேண்டியது என்ன" 
சாமு 20:8) என்று கேட்கிறார்‌. 


ருக்கு 





i FTE 
TT 


தாவீதின்‌ இருதயத்தில்‌ உண்மை 
இருக்கிறது. தன்னிடத்தில்‌ அக்கிரமம்‌: 
இருக்குமென்றால்‌, அதற்கான 
தண்டனையை அனுபலிப்பதற்கும்‌ தாவீது 
ஆயத்தமாயிருக்கிறார்‌. தன்னிடத்தில்‌ 
அநீதியோ அக்கிரமமோ காணப்படவில்லை 
யென்றால்‌, தான்‌ அநியாயமாக தண்டிக்கப்‌ 
படக்கூடாது என்று தாவீது எதிர்பார்க்கிறார்‌. 


யோனத்தானின்‌ உடன்படிக்கை 
1சாமு 20:9-23 


1சாமு 20:9 அப்பொழுது யோனத்தான்‌: 
அப்படி உமக்கு  வராதிருப்பதாக; 
உமக்குப்‌ பொல்லாப்புச்‌ செய்ய என்‌: 
தகப்பனாலே தீர்மானித்திருக்கிறது 
என்று நான்‌ நிச்சயமாய்‌ 
அறிந்தேனானால்‌ நான்‌ அதை உமக்கு. 
அறிவிக்காதிருப்பேனா என்றான்‌. 


சோமு 20:10 தாவீது யோனத்தானை 
நோக்கி உம்முடைய தகப்பன்‌ 
கடினமான உத்தரம்‌ சொன்னால்‌ அதை 
யார்‌ எனக்கு அறிவிப்பார்‌ என்றான்‌. 


1சாமு 20-11 அப்பெ: 
யோனத்தான்‌ தாவிதைப்‌ பார்த்து: 
ஊருக்கு வெளியே போவோம்‌ வாரும்‌ 
என்றான்‌; இருவரும்‌ வெளியே 
புறப்பட்டுப்போனார்கன்‌. 


1சாமு 20:12 
யோனத்தான்‌ இஸ்ரவேலின்‌ 
தேவனாகிய கர்த்தரை முன்னிட்டுத்‌ 
தாவீதை நோக்கி: நான்‌ நானையாவதூ 
மறுநானிலாவது என்‌ தகப்பனுடைய 
மனதை அறிந்துகொண்டு, அவர்‌ 
தாவீதின்மேல்‌ தயவாயிருக்கிறார்‌ என்று 
கண்டும்‌, அதை அப்போது உமது 
செவிகளுக்கு வெளிப்படுத்தும்படிக்கு, 
உமக்குச்‌ சொல்லியனுப்பாதிருத்தால்‌, 
நீசாமு 20:18 இஸ்ரவேலின்‌ தேவனாகிய 
கர்த்தர்‌ யோனத்தானுக்கு அதற்குச்‌ 
சரியாகவும்‌ அதற்கு அதிகமாகவும்‌. 
செய்யக்கடவர்‌; ஆனாலும்‌ உமக்குத்‌. 
தீங்கு செய்ய என்‌ தகப்பனுக்குப்‌ 
மிரியமாயிருத்தால்‌, அதை உமது 
செவிகளுக்கு வெளிப்படுத்தி, தீர்‌ 
சமாதான த்தோடே 'போசகும்படிக்கு 
உம்மை அனுப்பிவிடுவேன்‌; கர்த்தர்‌ என்‌ 
தகப்பனோடு இருந்ததுபோல்‌, 
உம்மோடும்‌ இருப்பாராக. 


அப்பொழுது 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


JODNELIS 
UBLISHERS 


சாமு 900 
உயிரோடிருக்கையில்‌, 

சாகாதபடிக்கு. நீர்‌ 

'திமித்தமாய்‌. 
தயைசெய்யவேண்டியதும்‌ அல்லாமல்‌, 
சாமு 2015 கர்த்தர்‌ தாவீதின்‌ 
சுத்துருக்கனாகிய ஒவ்வொருவரையும்‌ 
பூமியின்மேல்‌ இராதபடிக்கு, 
வேர்‌அறுக்கும்போதும்‌, தீர்‌ என்றைக்கும்‌ 
உமது தயவை என்‌ வீட்டைவிட்டு 
அகற்றிவிடாமலும்‌ இருக்கவேண்டும்‌ 
என்றான்‌. 


1சாமு 20:16 இப்படி யோனத்தான்‌ 
தாவீதின்‌. குடும்பத்தோடே, 
உடன்படிக்கைபண்ணி, தாவிதுடைய 
சத்துருக்களின்‌ கையிலே கர்த்தர்‌ 
கணக்குக்‌ கேட்பாராக என்று சொல்லி, 


1சாமு 2017 யோனத்தான்‌ தாவீதை 
மிகவும்‌ சிநேகித்தபடியினால்‌, பின்னும்‌ 
அவனுக்கு ஆணையிட்டான்‌; தன்‌ 
உயிரைச்‌ சிநேகித்ததுபோல்‌ அவனைச்‌. 
சிநேகித்தான்‌. 


1காமு 20:18. பின்பு யோனத்தான்‌ 
தாவீதைப்‌ பார்த்து; நானைக்கு 
அமாவாசி, நீர்‌ உட்காரவேண்டிய இடம்‌ 
காலியாயிருப்பதினால்‌ உம்மைக்குறித்து 
விசாரிக்கப்படும்‌. 


சாமு 20:19. காரியம்‌ நடந்தபோது, 
மூன்றாம்‌ நானிலே நீர்‌ ஒளித்திருக்கும்‌ 
இடத்திற்குத்‌. தீவிரித்து வந்து, 
ஏசேல்‌. என்னும்‌ கல்லண்டையில்‌ 
உட்கார்த்திரும்‌. 


1சாமு 20:90. 
குறிப்புவைத்து 


அப்பொ நாண்‌ 

எய்கிறதுபோக, 
அதற்குப்‌ பக்கமாக மூன்று அம்புகளை 
எய்து: 


சாமு 202. தீ 

அம்புகனைத்‌ தேடிவா 
பின்னையாண்டானை அனுப்புவேன்‌; 
இதே, அம்புகள்‌ உனக்கு. 
இப்புறத்திலே கிடக்கிறது, அவைகளை 
எடுத்துக்கொண்டுவா என்று 
நின்னையாண்டானிடத்தில்‌ நான்‌ 
சொன்னால்‌, தீர்‌ வாரும்‌; அப்பொழுது 
ஒன்றும்‌ இல்லை, உமக்குச்‌ சமாதானம்‌ 
இருக்கும்‌ என்று கர்த்தருடைய 
ஜீவனைக்கொண்டு சொல்லுகிறேன்‌. 


போய்‌, அந்த. 
என்று ஒரு 





i a 
TT 


ந்காமு 20:22. இதோ, அம்புகள்‌ உனக்கு. 
அப்புறத்திலே கிடக்கிறது என்று நான்‌ 
அந்தப்‌ பின்னையாண்டானிடத்தில்‌ 
சொன்னால்‌, 

அப்பொழுது 

போகச்சொல்லுகிறார்‌ என்று அறியும்‌. 


சோமு. 2029. தீரும்‌ நானும்‌ 
பேசிக்கொண்ட காரியத்திற்கு, இதோ, 
கர்த்தர்‌ எனக்கும்‌ உமக்கும்‌ என்றைக்கும்‌ 
'நடுதிற்கும்‌ சாட்சி என்றான்‌. 


யோனத்தான்‌ தாவீதை தன்‌ 
உயிரைப்போல சிநேகிக்கிறான்‌. தாவீதுக்கு 
துன்பமும்‌ நெருக்கமும்‌ வந்திருக்கிற இந்த 
வேளையில்‌, யோனத்தான்‌ அவருக்கு 
உதவிசெய்வதாக  வாக்குப்பண்ணுகிறான்‌. 
சவுலின்‌ மனதில்‌ தாவீதைக்‌ குறித்து, 
எப்படிப்பட்ட எண்ணம்‌ இருக்கிறது என்பதை 
கண்டுபிடித்து, அதை தாவீதுக்கு 
அறிவிப்பதாக யோனத்தான்‌ 
வாக்குப்பண்ணுகிறான்‌. 


தாவீதுக்கு சவுலின்‌ மூலமாய்‌ 
ஆபத்து, வரவேண்டும்‌. என்பது 
யோனத்தானின்‌ விருப்பமல்ல. யோனத்தான்‌ 
தாவீதிடம்‌, “அப்படி உமக்கு வராதிருப்பதாக” 
என்று சொல்லுகிறான்‌. மேலும்‌ சவுலின்‌ 
தீர்மானம்‌ என்ன என்பதை அறிந்து, அதை 
தாவீதுக்கு அறிவிப்பதாகுவும்‌ சொல்லுகிறான்‌. 
'உமக்குப்‌ பொல்லாப்புச்‌ செய்ய என்‌ 
தகப்பனாலே தீர்மானித்திருக்கிறது என்று 
நான்‌ நிச்சயமாய்‌ அறிந்தேனானால்‌ நான்‌ 
அதை உமக்கு அறிவிக்காதிருப்பேனா” 
சாமு 209) என்று, யோனத்தான்‌ 
தாவீதுக்கு சொல்லுகிறான்‌. 


ஒருவேளை 
தயவாயிருக்கலாம்‌, 


சவுல்‌ 


ரிசாமு 20:12). 
நல்ல செய்தியாக 
தீயசெய்தியாக இருந்தாலும்‌, 
யோனத்தான்‌ தனக்குள்‌ 
வைத்துக்கொள்ளமாட்டான்‌. 
செத்துப்போனால்‌, சவலுக்கு பின்பு, தானே 
இஸ்ரவேலுக்கு ராஜாவாகலாம்‌ என்னும்‌ 
விருப்பம்‌ யோனத்தானின்‌ மனதில்‌ இல்லை. 


இருந்தாலும்‌, 
அதை 
மறைத்து 
தாவீது 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தன்னுடைய நன்மைக்காக தாவீது 
செத்துப்போகவேண்டும்‌ என்றும்‌ யோனத்தான்‌ 
விரும்பவில்லை. சவுல்‌ தாவீதின்மேல்‌ 
கோபமாகவும்‌, விரோதமாகவும்‌ இருப்பது 
யோனத்தானுக்கு பிடிக்கவில்லை. சவுலின்‌ 
மனதை அறிந்துகொண்டு அதை தாவீதுக்கு 
அறிவிப்பதாக யோனத்தான்‌. 
வாக்குப்பண்ணுகிறான்‌. 


சவலின்‌ மனதைப்பற்றிய செய்தியை 
தனக்கு யார்‌ அறிவிப்பார்‌ என்னும்‌ சந்தேகம்‌ 
தாவீது 


தாவீதின்‌ மனதில்‌ உண்டாயிற்‌; 
யோனத்தானை நோக்கி: "உம்முடைய 
தகப்பன்‌ கடினமான உத்தரம்‌ சொன்னால்‌ 

யார்‌ எனக்கு அறிலிப்பார்‌" 
(சாமு 20:10) என்று கேட்கிறார்‌. 


தாவீதும்‌ யோனத்தானும்‌ 

சவுலின்‌ அரண்மனையில்‌ 
கொண்டிருக்கிறார்கள்‌. சவுல்‌ அரண்மனைக்கு 
வந்துவிட்டால்‌, தாவீதின்‌ ஜீவனுக்கு ஆபத்து 
உண்டாகும்‌. ஆகையினால்‌ யோனத்தான்‌ 
தாவீதைப்‌ பார்த்து: “ஊருக்கு வெளியே 
போவோம்‌ வாரும்‌" சாமு 20:1) என்று 
சொல்லுகிறான்‌; இருவரும்‌ வெளியே 
புறப்பட்டுப்போகிறார்கள்‌. 


சவுல்‌ 


உண்மையிலேயே தாவீதைக்‌ 
கொன்றுபோட 


வேண்டுமென்று 
தீர்மானமாயிருக்கிறாரா அல்லது அவர்‌ 
தாவீதின்மேல்‌ தயவாமிருக்கிறாரா என்பது 
யோனத்தானுக்கு தெளிவாகத்‌ தெரியவில்லை, 
ஒருவேளை சவுல்‌ ம்‌ 
கோபமாயிருக்கிறார்‌ என்று 
தேவையில்லாமல்‌ பயப்படுகிறாரா 
யோனத்தானுக்கு 

யோனத்தான்‌. 
விரும்புகிறார்‌. 
எண்ணத்தை அறிந்துகொண்டு, அதற்கேற்ற 
பிரகாரம்‌ தாவீதுக்கு உதவிசெய்யலாம்‌ 
என்று யோனத்தான்‌ தீர்மானிக்கிறான்‌. 


தாவீதுக்கு 


யோனத்தானின்‌ வார்த்தைகளில்‌ 
உண்மை இருக்கிறது. அவனுடைய மனதிலே. 
கள்ளம்‌ கபடம்‌ எதுவுமில்லை. தாவீதை 
வஞ்சிக்கவேண்டும்‌ என்னும்‌ தீயயோசனை 
எதுவும்‌ யோனத்தானிடம்‌ காணப்படவில்லை. 
யோனத்தான்‌ தன்னுடைய வார்த்தைகளை 
கர்த்தருக்கு பேசுவதாக 
நினைத்து, பேசுகிறான்‌. 
கர்த்தர்‌ தகப்பனோடிருந்ததுபோல 
உம்மோடும்‌ இருப்பராக” என்று 
யோனத்தான்‌ தாவீதிடம்‌ சொல்லுகிறான்‌. 





i= THE 
TT 


முன்னிட்டுத்‌ 

நாளையாவது 

தகப்பனுடைய மனதை அறிந்துகொண்டு, 
அவர்‌ தாவீதின்மேல்‌ தயவாயிருக்கிறார்‌ 
என்று கண்டும்‌, அதை அப்போது உமது 
செவிகளுக்கு வெளிப்படுத்தும்படிக்கு, 
உமக்குச்‌ சொல்லியனுப்பாதிருந்தால்‌, 
இஸ்ரலேலின்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
யோனத்தானுக்கு அதற்குச்‌ சரியாகவும்‌: 
அதற்கு அதிகமாகவும்‌ செய்யக்கடவர்‌: 
ஆனாலும்‌ உமக்குத்‌ தீங்கு செய்ய த 
தகப்பனுக்குப்‌ பிரியமாயிருந்தால்‌ 

உமது செவிகளுக்கு "வெளிப்படுத்தி, நீர்‌ 
சமாதானத்தோடே போகும்படிக்கு உம்மை 
அனுப்பிவிடுவேன்‌" சாமு 204213) என்று 
சொல்லுகிறான்‌. 


யோனத்தான்‌ ஏற்கெனவே 
தாவீதோடு உடன்படிக்கை 
பண்ணியிருக்கிறான்‌. இப்போது தன்னுடைய 
சந்ததியோடும்‌ தாவீது உடன்படிக்கை 
பண்ணவேண்டுமென்று யோனத்தான்‌ 
எதிர்பார்க்கிறான்‌ கர்த்தர்‌ தாவீதோடு 
கூடமிருக்கிறார்‌. அவரை ஆசிர்வதிக்கிறார்‌ 
தாவீது 

பிரகாரமாக 

செய்வார்‌ என்பதெல்லாம்‌ யோனத்தானுக்கு 
தெரிந்திருக்கிறது. 


சவுல்‌ குற்றமில்லாத இரத்தத்தை: 
சிந்தும்போது. அதனால்‌ ஏற்படும்‌ சாபம்‌, 
தன்னுடைய சந்ததிக்கும்‌ வரும்‌ என்று 
யோனத்தான்‌ பயப்படுகிறான்‌. ஆகையினால்‌. 
யோனத்தான்‌ தாவீதிடம்‌, நான்‌ 
உயிரோடிருக்கையில்‌, நான்‌ சாகாதபடிக்கு நீர்‌ 
கர்த்தரின்‌ நிமித்தமாய்‌ எனக்குத்‌. 
த ிச்ய்யமன்கிறும்‌ 3 அல்லாமல்‌, கர்த்தர்‌ 
தாவீதின்‌ சத்துருக்களாகிய 
ஒவ்வொருவரையும்‌. பூமியின்மேல்‌ 
இராதபடிக்கு, வேர்அறுக்கும்போதும்‌, நீர்‌ 
என்றைக்கும்‌ உமது தயவை என்‌ 
வீட்டைவிட்டு அகற்றிவிடாமலும்‌ 
இருக்கவேண்டும்‌" சாமு 20:14,15) என்றும்‌ 
கேட்டுக்கொள்கிறான்‌. 


தான்‌ செத்துப்போனபின்பு, 
தன்னுடைய 

ம்‌ என்று யோனத்தான்‌ 

இதுவே உண்மையான 

தாவீதை 


தாவீதின்‌ 
ம்பத்திற்கு 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சவுலோ தாவீதை வெறுக்கிறார்‌. 
தாவீதின்‌ சத்துருக்களையெல்லாம்‌ 
'சங்காரம்பண்ணுவார்‌. அப்போது 
சவலுக்கும்‌, சவுலின்‌ குடும்பத்தாருக்கும்‌ 
அழிவு வரும்‌. தாவீதின்‌ தயவு தன்னுடைய 
குடும்பத்தாருக்கு கிடைக்கவேண்டும்‌ என்று 
யோனத்தான்‌ எதிர்பார்க்கிறான்‌. 


கர்த்தர்‌ 


யோனத்தான்‌. தாவீதின்‌ 
குடும்பத்தோடே உடன்படிக்கைபண்ணுகிறான்‌. 
'தாவீதுடைய சத்துருக்களின்‌ கையிலே. 
கர்த்தர்‌ கணக்குக்‌ கேட்பாராக' என்று 
யோனத்தான்‌ சொல்லுகிறான்‌. யோனத்தான்‌ 
தாவீதை மிகவும்‌ சிநேகித்தபடியினால்‌, 
பின்னும்‌ அவருக்கு ஆணையிடுகிறான்‌;: 
யோனத்தான்‌ தன்‌ உயிரைச்‌ சிநேகிப்பதுபோல 
தாவீதைச்‌ சிநேகிக்கிறான்‌ (சாமு 20:167) 


இந்த உடன்படிக்கையின்‌ பிரகாரமாக, 
குடும்பத்தாரும்‌ 
குடும்பத்தாரும்‌ 


தாவி; 
யோனத்தானுடைய 
ஒருவருக்கொருவர்‌ தயவைக்‌ 
காண்பிக்கவேண்டும்‌. இந்த 
உடன்படிக்கையை தாவீதும்‌ யோனத்தானும்‌ 
செய்துகொண்டாலும்‌, இந்த 
உடன்படிக்கையின்‌ ஆசிர்வாதம்‌, 
அவர்களுடைய சந்ததியாருக்கும்‌ வரும்‌. 


யோனத்தான்‌. இந்த. நயவை 
மனுஷருடைய தயவு என்று சொல்லாமல்‌, 
கர்த்தருடைய தயவு என்று சொல்லுகிறான்‌. 
“நீர்‌ கர்த்தரின்‌ நிமித்தமாய்‌ எனக்கு தயவு, 
செய்யவேண்டும்‌' என்று யோனத்தான்‌ 
தாவீதிடம்‌ கேட்டுக்கொள்கிறான்‌. இந்த தயவு 
மனுஷர்‌ காண்பிக்கும்‌ தயவைப்போல. 
இருக்கக்கூடாது. கர்த்தர்‌ மனுஷருக்கு 
காண்பிக்கும்‌ மகா தயவைப்போல விசேஷித்த. 
தயவாகயிருக்கவேண்டும்‌. 


யோனத்தான்‌ தாவீதோடு 
உடன்படிக்கை பண்ணி அதை கர்த்தருடைய 
நாமத்தினால்‌ உறுதிபண்ணுகிறான்‌. “கர்த்தர்‌ 
கணக்கு கேட்பாராக" என்று தன்னுடைய 
உடன்படிக்கையில்‌, கர்த்தரையும்‌ 
சேர்த்துக்கொள்கிறான்‌. யோனத்தான்‌. 
தாவீதின்‌ சிநேகிதன்‌. பிற்காலத்தில்‌ 
யோனத்தானுடைய சந்ததியார்‌ தாவீதுக்கு 
சத்துருக்களாகமிருந்து. அவருக்கு தீங்கு 
செய்தால்‌, கர்த்தர்‌ அவர்களிடத்தில்‌ 
கணக்கு கேட்பார்‌. அதுபோலவே தாவீதின்‌ 
சந்ததியார்‌, யோனத்தானின்‌. 
சந்ததியாருக்கு தீங்கு செய்தாலும்‌, கர்த்தர்‌ 
அவர்களிடத்திலும்‌ கணக்கு கேட்பார்‌. 





f= FTE 
TT 


யோனத்தானும்‌ தாவீதும்‌ பல. 
காரியங்களை  பேசிக்கொண்டிருக்கிறார்கள்‌. 
யோனத்தான்‌... இந்த சம்பாஷணையின்‌ 
முடிவிலே, தாவீதிடம்‌, “நீரும்‌ நானும்‌ 
பேசிக்கொண்ட காரியத்திற்கு, இதோ, 
கர்த்தர்‌ எனக்கும்‌ உமக்கும்‌ என்றைக்கும்‌ 
நடுநிற்கும்‌ சாட்சி" சாமு 20:23) என்று 


குமாரனாகிய மேவிபோசேத்திற்கு 
தயவு காண்பிக்கிறார்‌ 


“சவலின்‌ குமாரனாகிய யோனத்தானின்‌ 
மகன்‌ மேலிபோசேத்‌ தாவீதினிடத்தில்‌. 
வந்தபோது, முகங்குப்புற விழுந்து 
வணங்கினான்‌: அப்பொழுது தாவீது: 
மேவிபோசேத்தே என்றான்‌; அவன்‌: இதோ, 
அடியேன்‌ என்றான்‌. தாவீது அவனைப்‌ 
பார்த்து: நீ பயப்படாதே: உன்‌ தகப்பனாகிய 
யோனத்தான்‌ நிமித்தம்‌ நான்‌ நிச்சயமாய்‌ 


உனக்குத்‌ தயைசெய்து, உன்‌ தகப்பனாகிய 
சவுலின்‌ 


நிலங்களையெல்லாம்‌ 
உனக்குத்‌ திரும்பக்‌ கொடுப்பேன்‌; நீ என்‌ 
பந்தியில்‌ நித்தம்‌ அப்பம்‌ புசிப்பாய்‌ 
என்றான்‌" (2சாமு 9:67). 

“ஆனாலும்‌ தாவீதும்‌ சவுலின்‌ 
குமாரனாகிய யோனத்தானும்‌ கர்த்தரைக்‌ 
கொண்டு இட்ட ஆணையினிமித்தம்‌, ராஜா 
சவுலின்‌ குமாரனாகிய யோனத்தானின்‌ மகன்‌ 
மேவிபோசேத்தைக்‌ தப்பவிட்டு, ஆயாவின்‌ 
குமாரத்தியாகிய ரிஸ்பாள்‌ சவுலுக்குப்‌ பெற்ற 
அவளுடைய இரண்டு குமாரராகிய 
அர்மோனியையும்‌ மேவிபோசேத்தையும்‌, 
சவுலின்‌: குமாரத்தியாகிய மீகாள்‌ 
மேகோலாத்தியனான பர்சிலாவின்‌ 
குமாரனாகிய ஆதரியேலுக்குப்‌ பெற்ற 
அவளுடைய ஐந்து குமாரரையும்‌ பிடித்து, 
அவர்களைக்‌ 'கிபியோனியர்‌ கை! 
ஒப்புக்கொடுத்தான்‌; அவர்களைக்‌ 
கர்த்தருடைய சமுகத்தில்‌ மலையின்மேல்‌ 
தூக்கிப்போட்டார்கள்‌; அப்படியே அவர்கள்‌ 
ஏழுபேரும்‌ ஒருமிக்க விழுந்தார்கள்‌" 
(சோமு 21:7-9), 

சவலின்‌ மனதை 
அறிந்துகொள்வது என்பதற்கு 
ஏற்கெனவே யோனத்தானுக்கு 
ஆலோசனை சொன்னார்‌. 


எவ்வாறு 
தாவீது 
ஒரு 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தாவீது யோனத்தானை 
இதோ, நாளைக்கு அமாவாசி, 
ராஜாவோடே 
சாப்பிடவேண்டியதாயிருக்கும்‌: 
சாயங்காலமட்டும்‌ 
எனக்கு. 
உத்தரவு கொடும்‌. உம்முடைய தகப்பன்‌ 
என்னைக்‌ குறித்து விசாரித்தால்‌, தன்‌ 
ஊராகிய பெத்லகேமிலே தன்‌ குடும்பத்தார்‌ 
யாவரும்‌ வருஷத்துக்கு ஒருதரம்‌ பலியிட 
வருகிறபடியால்‌ தாவீது அல்விடத்திற்குப்‌ 
போக என்னிடத்தில்‌ வருந்திக்‌ கேட்டான்‌ 
என்று நீர்‌ சொல்லும்‌. அதற்கு அவர்‌ நல்லது 
என்றால்‌, உம்முடைய அடியானுக்குச்‌ 
சமாதானம்‌ இருக்கும்‌; அவருக்கு 
எரிச்சலுண்டானால்‌, அவராலே பொல்லாப்புத்‌ 
என்று அறிந்து 
கொள்வீர்‌'(1சாமு 20:5-7) என்று சொன்னார்‌. 


தாவீதின்‌ 
, அதன்‌ 


யோனத்தான்‌ 
ஆலோசனையை ஏற்றுக்கொண்டு, 
பிரகாரமாக தான்‌ ஒவ்வொரு 

காரியத்தையும்‌ செய்வதாக 
வாக்குப்பண்ணுகிறான்‌. பின்பு யோனத்தான்‌ 
தாவீதைப்‌ பார்த்து: "நாளைக்கு அமாவாசி, 
நீர்‌ உட்காரவேண்டிய இடம்‌ 
காலியாயிருப்பதினால்‌ உம்மைக்குறித்து 
விசாரிக்கப்படும்‌" (சாமு 2018) 
என்று சொல்லுகிறான்‌. 


தாவீது ஏற்கெனவே சொன்ன 
பிரகாரம்‌, அவர்‌ மூன்றாம்‌ நாளிலே, 
பெற்வெகேமிலிருந்து திரும்பி வருவார்‌ 
என்னும்‌ எதிர்பார்ப்பு சவலுக்கு உண்டாகும்‌. 
அமாவாசி போஜனம்‌ நடைபெறும்‌ இரண்டு 
நாளிலும்‌ தாவீது. சவுலின்‌ 
அரண்மனையிலும்‌ இருக்கமாட்டார்‌. தான்‌ 
சொன்ன பிரகாரம்‌  பெத்லெகேழுக்கும்‌. 
போகமாட்டார்‌. மூன்றாம்‌ நாள்‌ சாயங்கால 
மட்டும்‌ வெளியே ஒளித்திருப்பார்‌. 


தாவீது தன்னுடைய 
திட்டத்தையெல்லாம்‌. யோனத்தானுக்கு 
சொல்லி விடுகிறார்‌. யோனத்தான்‌ தாவீதிடம்‌ 
“காரியம்‌ நடந்தபோது, மூன்றாம்‌ நாளிலே நீர்‌ 
ஒளித்திருக்கும்‌ இடத்திற்குத்‌ தீவிரித்து 
வந்து, ஏசேல்‌ என்னும்‌ கல்லண்டை 
உட்கார்ந்திரும்‌. அப்பொழுது நான்‌ 
குறிப்புவைத்து எய்கிறதுபோல, அதற்குப்‌ 
பக்கமாக மூன்று அம்புகளை எய்து: நீ போய்‌, 
அந்த அம்புகளைத்‌ தேடிவா என்று ஒரு 
பிள்ளையாண்டானை அனுப்புவேன்‌” 
சாமு 20:19-21) என்று சொல்லுகிறான்‌. 





i= THE 
TT 


தாவீதின்‌ மனதை அறிந்துகொண்டு, 
யோனத்தான்‌ அதை தாவீதிடம்‌ 
சொல்லவேண்டும்‌. யோனத்தான்‌ தாவீதிடம்‌ 
நேரடியாக வந்து, சவலின்‌ மனதை 
அறிலிக்க முடியாது. ஆகையினால்‌ 
யோனத்தான்‌ மூன்று அம்புகளை எய்து, 
அதன்‌ மூலமாய்‌ தாவீதுக்கு, சவுலின்‌ 
மனதை அறிவிக்க திட்டமிடுகிறான்‌. 


யோனத்தான்‌ தாவீதை நோக்கி, 
'இதோ, அம்புகள்‌ உனக்கு இப்புறத்திலே. 
கிடக்கிறது, அவைகளை 
எடுத்துக்கொண்டுவா என்று 
பிள்ளையாண்டானிடத்தில்‌ நான்‌ சொன்னால்‌, 
நீர்‌ வாரும்‌: அப்பொழுது ஒன்றும்‌ இல்லை 
உமக்குச்‌ சமாதானம்‌ இருக்கும்‌ என்று 
கர்த்தருடைய ஜீவனைக்கொண்டு 
சொல்லுகிறேன்‌. இதோ, அம்புகள்‌ உனக்கு 
அப்புறத்திலே கிடக்கிறது என்று நான்‌ அந்தப்‌ 
பிள்ளையாண்டானிடத்தில்‌ சொன்னால்‌, நீர்‌ 
போய்விடும்‌: அப்பொழுது கர்த்தர்‌ உம்மைப்‌ 
போகச்சொல்லுகிறார்‌ என்று அறியும்‌” 
சாமு 20:2122) என்று தன்னுடைய 
திட்டத்தை சொல்லுகிறான்‌ 

அம்புகள்‌ தாவீதுக்கு  இப்புறத்தில்‌ 
கிடக்கிறதா அல்லது அப்புறத்தில்‌ கிடக்கிறதா 
என்பதே அடையாளம்‌. இப்புறத்தில்‌ கிடந்தால்‌ 
சமாதானம்‌, அப்புறத்தில்‌ கிடந்தால்‌ ஆபத்து. 
போக்கன்‌ கர்த்தருடைய சமுகத்திற்கு 
முன்பாக இந்த வார்த்தைகளை 
சுகிறாள்‌ இது தாவீதின்‌ ஜீவனோடு 
சம்பந்தப்பட்ட விஷயம்‌. யோனத்தானுடைய 
மனதிலே கள்ளம்‌ கபடம்‌ எதுவுமில்லை. 
தீயயோசனை எதுவுமில்லை. 


சொன்ன 


நானும்‌ 
இதோ, 

எனக்கும்‌ உமக்கும்‌ என்றைக்கும்‌ 
நடுநிற்கும்‌ சாட்சி” ரசாமு 20:23) என்று 


சொல்லுகிறான்‌. 


அமாவாசி போஜனம்‌ 
சாமு 20:24-34 


காமு 20:24. 
தாவீது வெளியிலே 
கொண்டிருந்தான்‌; 
போது ராஜா 
உட்கார்த்தான்‌. 


அப்படியே 

ஒவித்துக்‌ 
அமாவாசியான 
போஜனம்பண்ண 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


சோமு 50:25. ராஜா 
சுவரண்டையிலிருக்கிற தன்‌ இடத்தில்‌ 
எப்போதும்போல்‌  உட்கார்த்தபோது, 
யோனத்தான்‌. எழுத்திருத்தான்‌; 
அப்னேரோ சவதுடைய பக்கத்தில்‌ 
உட்கார்த்தான்‌; தாவீது இருக்கும்‌ 
இடம்‌ காலியாயிருத்தது. 


1சாமு 20:26. ஆனாலும்‌ 
தீட்டாயிருக்கிறானாக்கும்‌, 
தீட்டுப்பட்டுத்தான்‌ இருக்கவேண்டும்‌. 
என்று அன்றையதினம்‌ சவுல்‌ ஒன்றும்‌ 
சொல்லவில்லை. 


1சாமு 20:27. அமாவாசிக்கு 
மலுநானிலும்‌ தாவீது இருக்கும்‌ இடம்‌ 
காலியாயிருத்தது; அப்பொழுது சவுல்‌: 
ஈசாயின்‌ மகன்‌ நேற்றும்‌ இன்றும்‌ 
போஜனத்துக்கு வராதேபோனது என்ன 
என்னு. குமாரனாகிய 


தன்‌ 
யோனத்தானைக்‌ கேட்டான்‌. 


1சாமு 20:28. யோனத்தான்‌ சவுலுக்குப்‌ 
பிரதியுத்தரமாக: 
பெத்லெகேம்மட்டும்போக, 
என்னிடத்தில்‌ வருந்திக்கேட்டு, 


தாவீது. 


சாமு 20:29, அங்கே 
போகவேண்டும்‌; எங்கள்‌. 
குடும்பத்தார்‌ ஊரிலே 
பலியிடப்போகிறார்கன்‌; என்‌ தமையன்‌: 
என்னை வரும்படி கட்டனையிட்டார்‌; 
உம்முடைய கண்களில்‌ எனக்குத்‌ 
தயைகிடைத்ததானால்‌, நாண்‌ எண்‌: 
சகோதரரைப்‌ பார்க்கிறதற்குப்‌ போக. 
எனக்கு உத்தரவு கொடும்‌ என்றான்‌; 
இதனாலேதான்‌ அவன்‌ ராஜாவின்‌. 
பத்திக்கு வரவில்லை என்றான்‌. 


நான்‌ 


சாமு 20:30. அப்பொழுது சவுல்‌. 
யோனத்தான்மேல்‌ கோபமூண்டவனாகி, 
அவனைப்‌ பார்த்து: இரண்டகமும்‌ 
மாறுபாடுமுன்னவனின்‌ மகனே, நீ 
உனக்கு வெட்கமாகவும்‌, உன்‌ தாயின்‌ 
மானத்திற்கு வெட்கமாகவும்‌, ஈகாயின்‌ 
மகனைத்‌ தோழனாகத்‌ 
'தெரித்துகொண்டிருக்கிறதை. நான்‌ 
அறியேனோ? 





i= a 
TT 


சாமு 90:31. 
பூமியின்மேல்‌ 


சஈசாயின்‌ மகன்‌ 
உயிரோடிருக்கும்‌ 
'நான்வரையும்‌ 'நீயானாலும்‌ 
உன்‌ ராஜ்யபாரமானாதும்‌. 
'நிலைப்படுவதில்லை; இப்போதே. 
அவனை அழைப்பித்து, என்னிடத்தில்‌ 
கொண்டுவா; அவன்‌ சாகவேண்டும்‌. 
என்றான்‌. 
காமு 20:32. யோனத்தான்‌ தன்‌ 
தகப்பனாகிய சுவலுக்குப்‌ 
பிரதியுத்தரமாக: அவன்‌ ஏன்‌ 
கொல்லப்படவேண்டும்‌? அவன்‌ என்ன 
செய்தான்‌ என்றான்‌. 


ரசோழு 20:39, அப்பெ சவுல்‌: 
அவனைக்‌ குத்திப்போட அவன்மேல்‌ 
ஈட்டியை எறிந்தான்‌; ஆகையால்‌ 
தாவீதைக்‌  கொன்றுபோடத்‌ தன்‌: 
தகப்பன்‌ தீர்மானித்திருக்கிறான்‌ 
என்பதை. யோனத்தான்‌ 
அறிந்துகொண்டு, 


1௪ ௮0:84. 
பத்தியைவிட்டு. 
அமாவாசியின்‌ 
அன்றையதினம்‌. 
ஙண்ணாதிருந்தான்‌; தன்‌ தகப்பன்‌ 
தாவீதை திந்தித்துச்‌ சொன்னது. 
அவனுக்கு மனநோவாயிருந்தது.. 


தாவீதும்‌ 


கோபதாபமாய்‌ 
எழுந்திருந்துபோய்‌, 
மறுநானாகிய 
போஜனம்‌. 


யோனத்தானும்‌. 
பேசிக்கொண்ட பிரகாரம்‌, தாவீது 
வெளியிலே  ஒளித்துக்கொண்டிருக்கிறார்‌ 
அமாவாசியானபோது ராஜா 
போஜனம்பண்ண உட்காருகிறார்‌. பந்தி 
விருந்தில்‌ தாவீது கலந்துகொள்ளவில்லை. 


அமாவாசி பந்தி விருந்திலே 
சுவரண்டையிலிருக்கிற தன்‌ இப 
எப்போதும்போல்‌ உட்கார்ந்திருக்கிறார்‌. 
அப்னேரோ சவலுடைய பக்கத்தில்‌ 
உட்கார்ந்திருக்கிறான்‌:: தாவீது. 
இருக்கும்‌ இடம்‌ காலியாயிருக்கிறது. 
அ தாவீது தீட்டாயிருக்கிறானாக்கும்‌, 
தீட்டுப்பட்டுத்தான்‌. 
இருக்கவேண்டும்‌ என்று அன்றையதினம்‌ 
சவுல்‌. ஒன்றும்‌. சொல்லவில்லை 
சாமு 20:24,25). 


சவுல்‌ 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சவுல்‌ ராஜாவின்‌ மனதில்‌ எப்போதும்‌ 

தாவீதைப்பற்றிய சிந்தனை நிரம்பியிருக்கிறது. 

சவுல்‌ தாவீதின்மேல்‌ பொறாமைப்படுகிறார்‌. 

அவர்மேல்‌ கோபப்படுகிறார்‌. சவுல்‌ தன்‌ 

இடத்தில்‌ எப்போதும்போல உட்காரும்போது, 

எழுந்திருக்கிறான்‌. 

சவலுடைய குமாரன்‌. 

தந்தைக்கு. மதிப்பு 

என்பதற்காகவும்‌, 

ராஜாவுக்கு மரியாதை 

கொடுக்கவேண்டும்‌ என்பதற்காகவும்‌, 
யோனத்தான்‌ எழுந்திருக்கிறான்‌. 


அமாவாசி பந்திவிருந்திலே 
ஒவ்வொருவரும்‌ அமர்ந்திருப்பதற்கு 
தனித்தனியாக ஆசனம்‌ போடப்பட்டிருக்கிறது. 
அவர்கள்‌ தங்களுக்குரிய ஆசனத்தில்‌ 
அமர்ந்து, அமாவாசி போஜனம்‌. 
பண்ணுவார்கள்‌. தாவீது உட்காரவேண்டிய 
ஆசனம்‌ எது என்பது எல்லோருக்கும்‌. 
தெரியும்‌. அதில்‌ தாவீதை தவிர வேறு 
உட்காரமாட்டார்கள்‌. தாவீது 
போஜனம்‌ பண்ண வராமல்‌. 
ஒளித்துக்கொண்டிருக்கிறார்‌ 
தாவீது இருக்கும்‌ இடம்‌ காலியாயிருக்கிறது. 
தன்னுடைய ஆசனத்தில்‌ 
த்‌ உட்கார்ந்தபோது, 
இடத்தைப்‌ பார்க்கிறார்‌. 
காலியாயிருக்கிறது. தாவீது 
மார்க்க பிரகாரமாக 
அல்லது தீட்டாகவோ ன்‌ என்று 
சவல்‌ நினைக்கிறார்‌, ஆகையினால்‌ 
அமாவாசியின்‌ முதல்நாள்‌ பந்தி விருந்தில்‌, 
தாவீது வராததைக்‌ குறித்து சவுல்‌ 
பெரிதாய்‌ நினைக்கவில்லை. 


அமாவாசிக்கு 


மறுநாளிலும்‌ தாவீது 
இருக்கும்‌ இடம்‌. 


காலியாயிருக்கிறது: 
“ஈசாயின்‌ மகன்‌ 

போஜனத்துக்கு 
வராதேபோனது என்ன" சாமு 20:27) 
என்று தன்‌ குமாரனாகிய யோனத்தானைக்‌ 
கேட்கிறார்‌. தாவீது முதல்நாள்‌ 
போஜனவிருந்தில்‌ வராததைக்‌ குறித்து, 
சவுல்‌ ஒன்றும்‌ சொல்லவில்லை. அவர்‌ 
இரண்டாம்‌. நாளிலும்‌ வராததினால்‌, 
சவுல்‌ தாவீதைக்‌ குறித்து விசாரிக்க 
ஆரம்பித்துவிடுகிறார்‌. 





i al 
TT 


சவுல்‌ தன்னைப்பற்றி விசாரிப்பார்‌ 
என்பது தாவீதுக்கு ஏற்கெனவே தெரியும்‌. 
சவுல்‌ விசாரிக்கும்போது, யோனத்தான்‌ 
என்ன பிரதியுத்தரம்‌ சொல்லவேண்டுமென்று. 
ஏற்கெனவே இருவரும்‌ தீர்மானம்‌ 
செய்திருக்கிறார்கள்‌. யோனத்தானும்‌ 
அவர்கள்‌ பேசிக்கொண்ட பிரகாரம்‌, சவுலின்‌: 
கேள்விக்கு பதில்‌ சொல்லுகிறான்‌. 
சவலுக்குப்‌ 
'பெத்லெகேம்மட்டும்‌ போக, 
என்னிடத்தில்‌ வருந்திக்கேட்டு, 
நான்‌ போகவேண்டும்‌: 
எங்கள்‌ குடும்பத்தார்‌ ஊரிலே பலி 
யிடப்போகிறார்கள்‌; என்‌ தமையன்‌ என்னை 
வரும்படி கட்டளையிட்டார்‌: உம்முடைய 
கண்களில்‌ எனக்குத்‌ தயைகிடைத்ததானால்‌, 
ன்‌ சகோதரரைப்‌ பார்க்கிறதற்குப்‌ 
உத்தரவு கொடும்‌ 
என்றான்‌; இதனாலேதான்‌ அவன்‌ ராஜாவின்‌ 
பந்திக்கு வரவில்லை" (சாமு 20:28,29) 
என்று சொல்லுகிறான்‌. 
யோனத்தான்‌ 
ஆதரவாகவும்‌ சாதகமாகவும்‌ 
சவுலின்‌ அரண்மனையிலே 
விருந்து நடைபெறுகிறது. இதே நாளிலே 
பெற்லெகேமிலே தாவீதின்‌ வீட்டிலும்‌: 
ஒரு விருந்து நடைபெறுகிறது. தாவீது 
அந்த விருந்தில்‌. பங்குபெறுவதற்கு 
போயிருக்கிறார்‌ என்று யோனத்தான்‌ 
சொல்லுகிறான்‌. தாவீது தன்னுடைய 
குடப்பத்தாருக்கும்‌, உற்றார்‌ உறவினருக்கும்‌, 
மரியாதை காண்பிக்கும்‌ வண்ணமாக 
பெற்லெகேயில்‌ நடைபெறும்‌ 
விருந்திற்குப்போயிருக்கிறார்‌ என்று 
யோனத்தான்‌ சவுலுக்கு சொல்லுகிறான்‌. 


தாவீது யாருடைய அனுமதியுமில்லாமல்‌ 
தன்னிச்சையாகப்‌ போகவில்லை என்றும்‌, 
அவர்‌ தன்னிடத்தில்‌ வருந்திக்கேட்டு 
உத்தரவு பெற்றுக்கொண்டார்‌ என்றும்‌ 
யோனத்தான்‌ சவலுக்கு சொல்லுகிறான்‌. 
யோனத்தான்‌ சவலுக்கு மேலதிகாரி. 
தாவீது முறைப்படி யாரிடம்‌ உத்தரவு 
பெறவேண்டுமோ, அவரிடத்தில்‌ உத்தரவு. 
பெற்றுக்கொண்டுதான்‌ போயிருக்கிறார்‌ 
என்று பொருள்படும்‌. வண்ணமாக, 
யோனத்தான்‌ சவலுக்கு சொல்லுகிறான்‌. 


வீதுக்கு 
பசுகிறான்‌ 
அமாவாசி 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


வார்த்தைகளை சவுல்‌ 
என்று யோனத்தான்‌ 
எதிர்பார்க்கிறான்‌. சவுல்‌ அமைதியாயிருந்து 
அமாவாசி போஜனம்பண்ணுவார்‌ என்று 
யோனத்தான்‌ நினைக்கிறான்‌. 

ஆனால்‌ சவுல்‌ யோனத்தான்மேல்‌ 
கோபமூண்டவராகி, அவனைப்‌ பார்த்து: 
'இரண்டகமும்‌ மாறுபாடுமுள்ளவளின்‌ மகனே, 
நீ உனக்கு வெட்கமாகவும்‌, உன்‌ தாயின்‌ 
மானத்திற்கு வெட்கமாகவும்‌, ஈசாயின்‌ 
த தெரிந்து 


தன்னுடைய 
ஏற்றுக்கொள்வார்‌. 


உயிரோடிருக்கும்‌ நாள்வரையும்‌ நீயானாலும்‌ 
உன்‌ ராஜ்யபாரமானாலும்‌ நிலைப்படுவதில்லை 
என்னிடத்தில்‌ 
சாகவேண்டும்‌" 
கோபத்தோடு சொல்லுகிறார்‌. 


இறையைப்‌ பறிகொடுத்த சிங்கத்திற்கு 
கோபமும்‌ ஏமாற்றமும்‌ வருவதுபோல, 
கோபமும்‌: ஏமாற்றமும்‌ 

சவலால்‌ தாவீதைப்‌ பிடிக்க 

சவலால்‌ தன்னுடைய 

தாவீதுமீதும்‌ காண்பிக்க 

கையினால்‌ சவல்‌ தன்‌ 

பத்தை: வோள்த்தான்மீது காண்பிக்கச்‌ 
யோனத்தான்‌ சவுலின்‌ குமாரனாயிருந்தாலும்‌, 
“இரண்டகமும்‌ மாறுபாடுமுள்ளவளின்‌. 
மகனே" i தூஷணமான 
ழ்‌ இந்த 


என்று 


வார்த்தைகளைச்‌ 
வார்த்தைக்கு “வேசியின்‌ மகனே' 
பொருள்‌ 

சவுல்‌ யோனத்தான்மீது கோபப்பட்டு 
பேசும்போது, அவனைஒரு கலகக்காரனைப்‌ 
போலவும்‌, துரோகியைப்போலவும்‌ பாவித்துப்‌ 


நடந்துகொள்கிறாய்‌ 
சொல்லுகிறார்‌. 
சவுல்‌ யோனத்தானை “ஒரு மதியீனன்‌"' 
என்று பொருள்படும்‌ வண்ணமாக. 
தூஷண ார்ந்தைகைய்‌ பேசுகிறார்‌. 
மகனை தோழனாகத்‌ 
தொந்துகொண்டிருக்கிறா மே” என்று 
கேட்கிறார்‌. தாவீது உயிரோடிருக்கும்‌ நாள்‌ 
வரையிலும்‌. யோனத்தானால்‌ ராஜாவாக 
முடியாது என்பது யோனத்தானுக்கு 
தெரியவில்லை என்று சவுல்‌ 
கோபப்படுகிறார்‌. 





i= THE 
TT 
கோபமான வார்த்தைகளைக்‌ 


௪ 
கேட்டு யோனத்தான்‌ வேதனைப்படுகிறான்‌. 
மனது வருத்தப்படுகிறான்‌. யோனத்தானுக்கு 
சவுல்‌ மீது மரியாதை இருக்கிறது. அதே 
வேளையில்‌. அவன்‌ தாவீதையும்‌ 
சிநேகிக்கிறான்‌. சவுலோ தாவீதின்மீது 
கோபமாயிருக்கிறார்‌. யோனத்தான்‌ தன்‌ 
தகப்பன்‌ இவ்வளவு கோபமாகப்‌ பேசுவார்‌ 
என்று எதிர்பார்க்கவில்லை. 


யோனத்தானிடம்‌, “உன்‌ 
என்‌ பிராணனை வாங்கத்‌ 
தேடுகிறாரே' என்று கேட்டபோது, 
யோனத்தான்‌ தாவீதிடம்‌, “அப்படி 
ஒருக்காலும்‌ வாராது: நீர்‌ சாவதில்லை. 
இதோ எனக்கு அறிவிக்காமல்‌ என்‌ தகப்பன்‌ 
பெரிய காரியமானாலும்‌ சிறியகாரியமானாலும்‌ 
ஒன்றும்‌ செய்கிறதில்லை: இந்தக்‌ காரியத்தை 
என்‌ தகப்பன்‌ எனக்கு மறைப்பானேன்‌? 
அப்படி இருக்கமாட்டாது" சாமு 20:12) 
என்று சவலைப்பற்றி நம்பிக்கையோடு 


வது 
தகப்பன்‌ 


தூஷணவார்த்தைகளைப்‌ 
ந்தாள்‌ தாங்கிக்கொள்கிறான்‌. 


சாகவேண்டும்‌ 
வார்த்தை, 
மிகவும்‌ விசனமாயிருக்கிறது. 


என்று சவுல்‌ 
யோனத்தானுக்கு 


தாவீது சாகவேண்டும்‌ என்று சவுல்‌ 
சொன்னபோது, யோனத்தான்‌... தன்‌ 
தகப்பனாகிய சவலுக்குப்‌ பிரதியுத்தரமாக: 
"அவன்‌ ஏன்‌ கொல்லப்படவேண்டும்‌? அவன்‌ 
என்ன செய்தான்‌" (சாமு 20:32) என்று 
கேட்கிறான்‌ 


யோனத்தான்‌ தாவீதை 
விட்டுக்கொடுக்க விரும்பவில்லை. சவுலுடைய 
வார்த்தைக்கு எதிர்த்து பேசுகிறான்‌. சவலுக்கு 
'யோனத்தான்மீது அதிக கோபம்‌ வருகிறது. 
அப்பொழுது சவுல்‌, யோனத்தானைக்‌ 
குத்திப்போட, அவன்மேல்‌ ஈட்டியை 
எறிகிறான்‌ (சாமு 20:33). யோனத்தானுக்கு 
சவலின்‌ மனநிலமை புரிகிறது. சவுல்‌ 
தாவீதைக்‌ கொன்றுபோட 
தீர்மானித்திருக்கிறார்‌ என்பதை. 
யோனத்தான்‌ அறிந்துகொள்கிறான்‌. 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


சவல்‌ தன்மீது ஈட்டியை எறிந்ததும்‌, 
தாவீது சாகவேண்டுமென்று சொன்னதும்‌ 
யோனத்தானுக்கு மனவேதனையாகவும்‌, 
விசனமாகவும்‌ இருக்கிறது. அப்போது 
யோனத்தான்‌ தோபதாபமாய்‌ பந்தியைவிட்டு 
எழுந்திருந்துபோய்‌, அமாவாசியின்‌ 
மறுநாளாகிய அன்றையதினம்‌. 
போஜனம்‌ பண்ணாதிருக்கிறான்‌; தன்‌ 
தகப்பன்‌ தாவீதை நிந்தித்துச்‌ சொன்னது 
அவனுக்கு மன நோவாயிருக்கிறது 
சாமு 20:34). 


யோனத்தானுடைய ஆலியும்‌ 
ஆத்துமாவும்‌ சுத்தமாயிருக்கிறது. அவன்‌ 
தாவீதை சுத்த இருதயத்தோடு சிநேக்கிறான்‌. 
ஆகையினால்‌. சவுல்‌ தன்னைப்பற்றிற்‌ 
தூஷணவார்த்தைகளைச்‌ சொன்னபோது 
யோனத்தான்‌ தாங்கிக்கொள்கிறான்‌. 

னால்‌. சவல்‌ தாவீதுக்கு 
விரோதமாகப்‌ பேசியபோது, யோனத்தானால்‌ 
அதை தாங்கிக்கொள்ள முடியவில்லை. 


யோனத்தான்‌ எய்த அம்புகள்‌ 
சாமு 20:95-48 


சிறுபின்னையாண்டானைக்‌ 
கூட்டிக்கொண்டு, வெளியே 
புறப்பட்டுப்போம்‌: 


1சாமு 20:38. பின்னையாண்டானை 

நோக்கி: தீ ஓடி நான்‌ 
(களைத்‌: 

எடுத்துக்கொண்டுவா என்று 

அந்தப்‌ பின்னையாண்டான்‌' 

ஓடும்போது, அவனுக்கு அப்பாலே 

போகும்படி. ஒரு அம்பை எய்தான்‌. 


சோமு 20:37. யோணத்தான்‌. எய்த 
அம்பிருக்கும்‌. இடமட்டும்‌ 
நின்னையாண்டான்‌ போனபோது, 
அம்பு உனக்கு இன்னும்‌ அப்பால்‌ 
இருக்கிறது அல்லவா என்று 
யோனத்தான்‌ பின்னையாண்டானுக்குப்‌ 
பிறகேயிருத்து கூப்பிட்டான்‌. 





i THEN 
TT 


காமு 20:38. நீ. தமித்துதிற்காமல்‌ 
தீவிரித்துப்பொட்டெனப்போ என்றும்‌. 
யோனத்தான்‌ பின்னையாண்டானுக்குப்‌. 
யிறகேயிருத்து கூப்பிட்டான்‌; 
அப்படியே யோனத்தானின்‌ பின்னை 
யாண்டான்‌ அம்புகளைப்‌ பொறுக்கி, 
தன்‌ எஜமானிடத்தில்‌ கொண்டுவந்தான்‌. 


சாமு 20:39, அந்தக்‌ காரியம்‌ 
யோனத்தானுக்கும்‌ 
தெரித்திருந்தேயல்லாமல்‌, 
பின்னையாண்டானுக்கு 
தெரியாதிருத்தது. 


கோமு 20:40. அப்பொழுது 
யோனத்தான்‌: தன்‌ ஆயுதங்களைப்‌ 
பின்னையாண்டானிடத்தில்‌ கொடுத்து, 
இவைகளைப்‌ பட்டணத்திற்குக்‌ 
கொண்டுபோ என்‌ றான்‌. 


காமு 20:41. பின்னையாண்டான்‌ 
போனபின்பு, தாவீது தென்புறமான 
இடத்திலிருந்து எழுத்துவத்து, 
தரையிலே முகங்குப்புற விழுந்து, 
மூன்றுவிசை வணங்கினான்‌; அவர்கள்‌ 
ஒருவரை ஒருவர்‌ முத்தஞ்செய்து 
அழுதார்கள்‌; தாவீது மிகவும்‌ அழுதான்‌. 
சோமு 20:42. அப்பொ 
யோனத்தான்‌ தாவீதை நோக்கி: தீர்‌ 
சுமாதானத்தோடே போம்‌, கர்த்தர்‌ 
என்றைக்கும்‌ எனக்கும்‌ உமக்கும்‌, 
என்‌ சந்ததிக்கும்‌ உமது. க்‌ 
டுதிற்கும்‌ சாட்சி 
சொல்லி, 
நாமத்தைக்கொண்டு. ந: 
இருவரும்‌ ஆணையிட்டுக்கொண்டதை 
நினைத்துக்‌ கொள்ளும்‌ என்றான்‌. 
காமு 20:43. பின்பு அவன்‌ 
எழுந்து புறப்பட்டுப்‌ போனான்‌; 
யோனத்தாணோ பட்டணத்திற்குப்‌ 
போய்விட்டான்‌. 


ப ்தத்ன ன்‌ 
ஈம்‌ 


மறுநாள்‌ காலமே யோனத்தான்‌ 
தாவீதுக்குக்‌ குறித்தநேரத்திலே ஒரு 
சிறுபிள்ளையாண்டானைக்‌ கூட்டிக்கொண்டு, 
வெளியே புறப்பட்டுப்போகிறான்‌. யோனத்தான்‌ 
பிள்ளையாண்டானை நோக்கி: “நீ ஓடி, 
நான்‌ எய்கிற அம்புகளைத்‌ தேடி 
எடுத்துக்கொண்டுவா” என்று சொல்லுகிறான்‌. 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


அந்தப்‌ பிள்ளையாண்டான்‌. 
யோனத்தான்‌ அவனுக்கு 
போகும்படி ஒரு அம்பை 
(சாமு 20:35,36). 


ஓடும்போது. 
அப்பாலே 
எய்கிறான்‌. 


யோனத்தான்‌ எய்த தம்பிருக்கும்‌ 
இடமட்டும்‌ பிள்ளையாண்டான்‌ போனபோது, 
'அம்பு உனக்கு இன்னும்‌ அப்பால்‌ இருக்கிறது. 
என்று யோனத்தான்‌ 
பிள்ளையாண்டானுக்குப்‌ பிறகேயிருந்து 
கூப்பிடுகிறான்‌. நீ தரித்துநிற்காமல்‌ 
தீவிரித்துப்பொட்டெனப்போ” 
சாமு 20:37,38) என்றும்‌ யோனத்தான்‌ 
பிள்ளையாண்டானுக்குப்‌ பிறகேயிருந்து 
கூப்பிடுகிறான்‌. 


அந்தக்‌ காரியம்‌ யோனத்தானுக்கும்‌ 
தாவீதுக்கும்‌ தெரிந்திருந்ததேயல்லாமல்‌, 
அந்தப்‌ பிள்ளையாண்டானுக்கு ஒன்றும்‌ 
தெரியாதிருக்கிறது சாமு 20:39) 
யோனத்தானும்‌ தாவீதும்‌ இது 
சம்பந்தமாக ஏற்கெனவே பேசி 
தீர்மானம்பண்ணியிருக்கிறார்கள்‌. 


உட்கார்ந்திரும்‌. 

குறிப்புவைத்து எய்கிறதுபோல, 

பக்கமாக மூன்று அம்புகளை 

நீ போய்‌, அந்த அம்புகளைத்‌ தேடிவா"' 
என்று ஒரு பிள்ளையாண்டானை 
அனுப்புவேன்‌; “இதோ, அம்புகள்‌ உனக்கு 
இப்புறத்திலே கிடக்கிறது, அல்கல்‌ 
எடுத்துக்கொண்டுவா" ன்று 
பிள்ளையாண்டானிடத்தில்‌ நான்‌ த்ர 


ஜீவனைக்கொண்டு 
சாமு 2019-21) 
என்று ஏற்கெனவே சொல்லியிருக்கிறான்‌. 


மேலும்‌, “இதோ, அம்புகள்‌ உனக்கு 
அப்புறத்திலே. கிடக்கிறது” என்று 
நான்‌ அந்தப்‌ பிள்ளையாண்டானிடத்தில்‌ 
சொன்னால்‌” நீர்‌ போய்விடும்‌: அப்பொழுது 
கர்த்தர்‌ உம்மைப்‌ போகச்சொல்லுகிறார்‌ என்று 
அறியும்‌” (சாமு 20:22) என்றும்‌ 
யோனத்தான்‌ தாவீதுக்கு 
சொல்லியிருக்கிறான்‌. 





i THEN 
TT 


யோனத்தானும்‌ தாவீதும்‌ பேசியிருக்கிற 
காரியமெல்லாம்‌, 

பிள்ளையாண்டானுக்குத்‌ 

ஆகையினால்‌ யோனத்தான்‌. 
பிரகாரமாகவே, அந்த பிள்ளையாண்டான்‌. 
அம்புகளைப்‌ பொறுக்கி, தன்‌ எஜமானிடத்தில்‌ 
கொண்டுவருகிறான்‌. முது. 
யோனத்தான்‌: தன்‌ ஆயுதங்களைப்‌ 
பிள்ளையாண்டானிடத்தில்‌ கொடுத்து, 
இவைகளைப்‌ பட்டணத்திற்குக்‌ கொண்டுபோ. 
என்று சொல்லுகிறான்‌ (சாமு 20:40). 


பிள்ளையாண்டான்‌. போனபின்பு 
தாவீதும்‌ யோனத்தானும்‌ மறுபடியும்‌ சந்தித்து 
பேரிக்கொள்கிறார்கள்‌. தாவீதுக்கு சவுல்‌ 
மூலமாய்‌ ஆபத்து உள்ளது என்பது, 
உறுதிபண்ணப்பட்டிருக்கிறது. தாவீது 
இனிமேல்‌ சவுலின்‌ அரண்மனையில்‌ 
இருக்கக்கூடாது. தாவீது தன்‌ ஜீவனைக்‌ 
காத்துக்கொள்ள, உடனே அந்த இடத்தை 
விட்டு தப்பி ஒடிப்போகவேண்டும்‌. தாவீது 
ஒடிப்போவதற்கு முன்பாக, யோனத்தானை 
பார்க்க விரும்புகிறார்‌. அவர்கள்‌ இருவரும்‌ 
நெருங்கிய சிநேகிதர்கள்‌. தாவீது 
இதுவரையிலும்‌ யோனத்தான்‌ சொன்ன 
பிரகாரமாக ஏசேல்‌ என்னும்‌ கல்லண்டையில்‌ 
மறைவாக உட்கார்ந்திருக்கிறார்‌ 


பிள்ளையாண்டான்‌ 
தாவீது தென்புறமான 

எழுந்துவந்து, சொய்‌ 

விழுந்து, மூன்றுவிசை 

தாவீதும்‌ யோனத்தானும்‌ ஒருவரை ஒருவர்‌ 
முத்தஞ்செய்து ர்கள்‌; 
தாவீது (மீக்‌ அழுகிறார்‌ (சாமு 20:41) 
இரண்டு சிநேகிதர்களும்‌ 
பிரியப்போகிறார்கள்‌. பிரிவு மனதிற்கு 
வருத்தத்தையும்‌ வேதனையையும்‌ கொடுக்கும்‌. 
தன்னுடைய ஜீவனைக்‌ காத்துக்கொள்ள 
தாவீது தப்பி ஓடவேண்டும்‌. காலதாமதம்‌ 
பண்ணக்கூடாது. அதற்கு முன்பு தாவீது. 
யோனத்தானிடம்‌ ஒரு சில வார்த்தைகள்‌ 
'பேசவேண்டுமென்று விரும்புகிறார்‌. 


இந்த சம்பவம்‌ நடைபெற்ற பின்பு 
தாவீதும்‌ யோனத்தானும்‌ ஒரு தரம்‌ 
மாத்திரமே ஒரு காட்டில்‌ 
சந்தித்திருக்கிறார்கள்‌. அதன்‌ பின்பு இவர்கள்‌ 
இருவரும்‌ சந்தித்துக்கொள்ளவில்லை. 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


தன்‌ பிராணனை வாங்கத்‌ 
தேடும்படிக்கு, சவுல்‌ புறப்பட்டான்‌ என்று 
தாவீது அறிந்தபடியினாலே, தாவீது சீப்‌ 
வனாந்தரத்திலுளள ஒரு காட்டிலே. 
இருந்தான்‌. அப்பொழுது. சவுலின்‌ 
குமாரனாகிய யோனத்தான்‌ எழுந்து, 
காட்டிலிருக்கிற தாவீதினிடத்நில்‌ போய்‌, 
தேவனுக்குள்‌ அவன்‌ கையைத்‌ திடப்படுத்தி: 
ர்‌ பயப்படவேண்டாம்‌; என்‌ தகப்பனாகிய 
உம்மைக்‌ கண்டு 
நீர்‌  இஸ்ரவேலின்மேல்‌ 
ராஜாவாயிருப்பர்‌ அப்பொழுது நான்‌ 
உமக்கு இரண்டாவதாயிருப்பேன்‌; அப்படி 
நடக்கும்‌ என்று என்‌ தகப்பனாகிய 
சவலும்‌ அறிந்திருக்கிறார்‌ என்றான்‌” 
(சாமு 23:15-17). 
யோனத்தானை விட்டுப்‌ 
முன்பாக மிகவும்‌ 
அழு அப்பொழுது யோனத்தான்‌ 
தாவீதை நோக்கி: “நீர்‌ சமாதானத்தோடே 
போம்‌, கர்த்தர்‌ என்றைக்கும்‌ எனக்கும்‌ 
உமக்கும்‌, என்‌ சந்ததிக்கும்‌ உமது 
சந்ததிக்கும்‌, நடுநிற்கும்‌ சாட்சி என்று 
சொல்லி, கர்த்தருடைய நாமத்தைக்கொண்டு 
நாம்‌ இருவரும்‌ ஆணையிட்டுக்கொண்டதை 
நினைத்துக்கொள்ளும்‌' சாமு 20:42) 
என்று சொல்லுகிறான்‌. 


ஈவீதும்‌ யோனத்தானும்‌. 
ஒருவணையொருவர்‌. முத்தம்‌. செல்கிறார்கள்‌ 
இருவரும்‌ அழுகிறார்கள்‌. அதன்‌ பின்பு 
பிரிந்துபோகிறார்கள்‌. பின்பு தாவீது 
எழுந்து புறப்பட்டுப்‌ போகிறார்‌; 
யோனத்தானோ பட்டணத்திற்குப்‌ போகிறான்‌ 
சோமு 20: இரண்டு ம்‌ 
பிரிந்துபோகிறார்கள்‌. 
மனதிலும்‌ வருத்தமும்‌ 
துக்கமும்‌ உண்டாயிற்று. 
யோனத்தானோ 
பட்டணத்திற்குப்போகிறான்‌. 
குடும்பத்தார்‌ 


இருக்கிறார்கள்‌. 
எங்கே போகவேண்டுமென்று 
தாவீது ஒரு 
'தனிமையிலிருக்கிறார்‌. 
இருக்கிறார்‌. 
திக்கற்றவர்களுக்கு கர்த்தரே துணை. 





i THEN 
TT 


தாவீது சவலின்‌ அரண்மனையைவிட்டு, 
தன்னுடைய ஜீவனைக்‌ காத்துக்கொள்ள 
தப்பித்து ஒடிப்போகிறார்‌. சவல்‌ தாவீதை 
ஒரு தேசத்துரோகியைப்போல பாவிக்கிறார்‌. 
சவுல்‌ தாவீதைத்‌ தேடி கண்டுபிடித்து: 
கொன்றுபோடுவதற்காக, அவர்‌ தாவீதைத்‌ 
துரத்துகிறார்‌. தாவீது ஒவ்வொரு இடமாக 
ஒடி ஒளிகிறார்‌. தாவீதுக்கு மிகுந்த 
துக்கமும்‌ வேதனையும்‌, நெருக்கமும்‌ 
உண்டாயிற்று. தன்னுடைய பாடுகளையும்‌, 
வேதனைகளையும்‌, மனதின்‌ 
வருத்தங்களையும்‌, தாவீது 
சங்கீதப்புஸ்தகத்தில்‌ எழுதியிருக்கிறார்‌. 


தாவீது 
ஆசாரியனாகிய 
போகிறார்‌. 
சமுகத்தப்பங்களையும்‌, 
பட்டயத்தையும்‌ 
ரிசாமு 211-9). 


பெற்றுக்கொள்கிறார்‌ 


அதன்பின்பு தாவீது சவலுக்கு தப்பி 
ஓடி காத்தின்‌ ராஜாவாகிய ஆகீசிடத்தில்‌ 
போகிறார்‌. தாவீது ஆகீசுக்கு முன்பாக 
தன்னை பித்தங்கொண்டவன்‌ போல 
காண்பித்துக்கொள்கிறார்‌ சாமு 2140-15) 


அகிமெலேக்கு. 
1சாமு 21:1-9 


1காமு 4. 
நோபிலிருக்கிற 
அகிமெலேக்கினிடத்தில்‌ 
அகிமெலேக்கு 'நடுக்கத்தோடே 
தாவீதுக்கு எதிர்கொண்டுபோம்‌: 
ஒருவரும்‌ உம்மோடே கூடவராமல்‌, நீர்‌ 
ஒண்டியாய்‌ வருகிறது என்ன என்று 
அவனைக்‌ கேட்டான்‌. 


தாவீது 
ஆசாரியனாகிய 
போனான்‌; 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


1சாமு 21:2. தாவீது ஆசாரியனாகிய 
அகிமெலேக்கைப்‌ பார்த்து: ராஜா 
எனக்கு. ஒரு 

கட்டனையிட்டு, 


அறியாதிருக்கவேண்டும்‌ 
என்று என்னோடே சொன்னார்‌; இன்ன 
இடத்திற்கு வரவேண்டும்‌ என்று 
சேவகருக்குச்‌ சொல்லியிருக்கிறேன்‌. 


1சாமு 218. இப்போதும்‌ உம்முடைய 
கையில்‌ இருக்கிறது என்ன? ஐந்து 
அப்பமாகிலும்‌, என்னவாகிலும்‌, 
இருக்கிறதை என்கையிலே கொடும்‌ 
என்றான்‌. 


சாமு 21:4. ஆசாரியன்‌ தாவீதுக்குப்‌ 
பிரதியுத்தரமாக: பரிசுத்த அப்பம்‌ 
இருக்கிறதே ஒழிய, சாதாரண அப்பம்‌ 

கையில்‌ இல்லை; 
ப ஸ்திரீகனோடேமாத்திரம்‌ 
சேராதிருந்தால்‌ கொடுப்பேன்‌ என்றான்‌. 


1சாமு 215, தாவீது கரக்க 

பிரதியுத்தரமாக: 
புழப்படுகிறதற்கு டாட்‌ 
ஸ்திரீகள்‌. 


முத்தாதாளும்‌ 

எங்களுக்கு விலக்கமாயிருந்தார்கன்‌; 
வாலிபருடைய அசம்பிகளும்‌ 
சுத்தமாயிருக்கிறது; இன்றையதினம்‌ 
வேறே அப்பம்‌ பாத்திரத்தில்‌ 
பிரதிஷ்டையண்ணப்பட்டதினால்‌, இது 
சாதாரணமாயிற்றே என்றான்‌. 


1சாமு 21:6. அப்பொழுது கர்த்தருடைய 
சுத்திதியிலிருத்து. எடுக்கப்பட்ட 
சமுகத்தப்பங்களைத்தவிர, வேறே 
அப்பம்‌ அங்கே  இராதபடியினால்‌ 
ஆசாரியன்‌ அவனுக்குப்‌ பரிசுத்த 
அப்பத்தைக்‌ கொடுத்தான்‌; அவைகள்‌: 
எடுக்கப்படுகிற நாவிலே அதற்குப்‌ 
பதிலாகச்‌. சூடான அப்பம்‌ 
க்ப்‌: 

1சாமு 21:27. சுவதுடைய 
வேலைக்காரரில்‌ ஏதோமியனாகிய 
தோவேக்கு என்னும்‌ பேருண்ன ஒருவன்‌ 
அன்றையதினம்‌ அங்கே கர்த்தருடைய 
சத்திதியில்‌ தடைப்பட்டிருத்தான்‌; 
அவன்‌ சுவுலுடைய மேய்ப்பருக்குத்‌ 
தலைவனாயிரு த்தான்‌. 





f= FTE 
TT 


சாமு 21:8. தாவீது அகிமெலேக்கைப்‌ 
பார்த்து: இங்கே உம்முடைய வசத்தில்‌ 
ஒரு ஈட்டியானாலும்‌ பட்டயமானாலும்‌ 
இல்லையா? ராஜாவின்‌. 
காரியம்‌ அவசரமான படியினால்‌, ப்‌ 
பட்டயத்தையாகிலும்‌, 
ஆயுதங்களையாகிலும்‌, நாண்‌. கடுத்த 
கொண்டுவரவில்லை என்றான்‌. 


கோமு 21:9, அதற்கு ஆசாரியன்‌: தீர்‌ 


வைத்திருக்கிறது; அதை நீர்‌ எடுக்க 
மனதானால்‌ எடுத்துக்கொண்டுபோம்‌, 
அதுவே அல்லாமல்‌ வேறொன்றும்‌. 
இங்கே இல்லை என்றான்‌; அப்பொழுது 
தாவீது: அதற்கு நிகரில்லை அதை 
எனக்குத்‌ தாரும்‌ என்றான்‌. 


வீது இப்போது மிகுந்த 
நெருக்கத்திலிகக்கிறா்‌ சவலுக்கு தப்பி 
ஓடுகிறார்‌ யோனத்தானிடமிருந்து 
விடைபெற்று, கர்த்தருடைய கூடாரத்திற்கு 
ஒடிப்போகிறார்‌. இக்காலத்தில்‌ 
ஆசரியபுக்கூடாரம்‌ நோபிகிகுக்கிறது. நோம்‌ 


கோத்திரத்தாருடைய 
சறந்தாத்தலிரக்கிற 
ஆசரிப்புக்கூடாரம்‌. 
சீலோவிலே இருந்தது. இஸ்ரே 
கர்த்தருடைய ஆசரிப்புக்கூடாரத்தை 
வெவ்வேறு இடங்களுக்கு மாற்றுகிறார்கள்‌. 
கூடாரம்‌ இப்போது நோபிலிருந்தாலும்‌, 
கர்த்தருடைய உடன்படிக்கைப்பெட்டி 
இன்னும்‌ கீரியாத்யாரீமிலே இருக்கிறது. 


தாவீது இதுவரையிலும்‌ சவலுக்கு 
தப்பி ஓடிக்கொண்டிருக்கிறார்‌. சாமுவேல்‌ 
தீர்க்கதரிசியால்‌ தாவீதை சவலிடமிருந்து 
பாதுகாக்க முடியவில்லை. யோனத்தான்‌. 
சவுலின்‌: குமாரனாகமிருந்தாலும்‌. 
அவனாலும்‌ தாவீதை தன்னுடைய 
தந்தையின்‌ கோபத்திலிருந்து தப்பிக்க 
வைக்க முடியவில்லை. தாவீது சவலுக்குப்‌ 
பயந்து தன்னுடைய சொந்த 
ஊராகிய பெத்லெகேழுக்கும்‌ போகவில்லை. 
தாவீதின்‌ குடும்பத்தாரும்‌ அவரப்‌ 
பாதுகாக்கவில்லை. 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


சமுகத்திலே 
என்று 
தனக்கு 
சத்துருக்கள்‌ 
தனக்கு 
பாதுகாப்பாயும்‌ 


கர்த்தருடைய 
தேடவேண்டும்‌ 
தீர்மானம்பண்ணுகிறார்‌. 
விரோதமாக எத்தனை 
எழும்பினாலும்‌, கர்த்தரே 
ஆதரவாயும்‌, துணையாயும்‌, 
இருப்பார்‌ என்று தாவீது நம்புகிறார்‌. 
மினால்‌ தாவீது நோபிலிருக்கிற 
ஆசாரியனாகிய அகிமெலேக்கினிடத்தில்‌ 
போகிறார்‌. நோபிலே ஆசாரிப்புக்கூடாரம்‌ 
இருக்கிறது. 


தாவீது ஆரம்பத்தில்‌ இஸ்ரவேல்‌ 
தேசத்தைவிட்டு ஓடிப்போகவில்லை. சவுல்‌: 
தாவீதை நாடுகடத்தவுமில்லை. ஆகையினால்‌ 
தாவீது. ஆரம்பத்திலேயே அந்நிய 
தேசத்திற்கு ஓடிப்போகாமல்‌ நோயிலிருக்கிற, 
கர்த்தருடைய ஆசரிப்புக்கூடாரத்திற்கு 
வருகிறார்‌. 


ஈவீது தன்னுடைய வருங்கால, 
யோசித்த ரதத. எ இஸ்ரவேல்‌ 
சன்‌ விட்டே வெளியேற 
சூழ்நிலை தனக்கு உண்டாகும்‌ என்பதையும்‌ 
தாவீது உணருகிறார்‌.  தேசத்தைவிட்டு 
வெளியேறும்‌ முன்பாக, 
தாவீது ஆசரிப்புக்கூடாரத்தைப்‌ 
பார்க்கவேண்டுமென்று விரும்புகிறார்‌. 
மறுபடியும்‌ தன்னால்‌ ஆசரிப்புக்கூடாரத்தை 
எப்போது பார்க்க முடியும்‌ என்பது தாவீதுக்கு 
தெரியவில்லை. 


தாவீது இப்போது 
ஓடிக்கொண்டிருக்கிறார்‌. 
நெருக்கமானவர்கள்‌ யாரும்‌, அவரைப்‌ 
பாதுகாக்கவில்லை. ஒருவரும்‌ அவருக்கு 
அடைக்கலம்‌ கொடுக்கவும்‌ முன்வரவில்லை. 
"தாவீதுக்கு எங்கே 


சவலுக்கு தப்பி 
தாவீதுக்கு 


கர்த்தரிடத்தில்‌ விசாரிக்கலாம்‌. 
தீர்மானித்து, நேபிலிருக்கிற 
ஆசரிப்புக்கூடாரத்திற்கு வருகிறார்‌. ன்‌ 
என்ன செய்யவேண்டும்‌ 
கர்த்தரிடத்திலிருந்து 
விரும்புகிறார்‌. கர்த்தரே தன்னுடைய ஜீவனை 
சவலின்‌ கைகளிலிருந்து பாதுகாக்க 
வேண்டுமென்று ஜெபம்பண்ணுவதற்காக, 
தாவீது கர்த்தருடைய சமுகத்திற்கு வருகிறார்‌. 





i THE 
TT 


இக்காலத்தில்‌ .. அகிமெலைக்கு, 
நோபிலிருக்கிற ஆசரிப்புக்கூடாரத்திலே 
ஆசாரியனாக ஊழியம்‌ செய்கிறார்‌. இவருக்கு 
தாவீதின்‌ பிரச்சனைகளைப்பற்றி ஒரளவு 
தெரிந்திருக்கிறது. தாவீது இதற்கு முன்பு 
சவுலின்‌. அரண்மனையிலே _ உயர்ந்த 
அந்தஸ்திலே இருந்தவர்‌. இப்போதோ சவுல்‌: 
தாவீதைப்‌ பகைக்கிறார்‌. தாவீது சவலின்‌ 
கோபத்திற்கு தப்பித்து ஒடி 
ஒளிந்துகொண்டிருக்கிறார்‌ என்பது, 
அகிமெலேக்குக்கு தெரிந்திருக்கிறது. 


அகிமெலேக்கு நடுக்கத்தோடே தாவீதுக்கு 
எதிர்கொண்டுபோகிறார்‌. அவர்‌ தாவீதைப்‌ 
பார்த்து, “ஒருவரும்‌ உம்மோடே கூடவராமல்‌, 
நீர்‌ ஒண்டியாய்‌ வருகிறது என்ன” 
சாமு 214) என்று கேட்கிறார்‌ 


அகிமெலைக்குக்கு சவுலின்‌ 
கோபத்தைப்பற்றித்‌ தெரியும்‌. அகிமெலேக்கு 
தாவீதுக்கு அடைக்கலம்‌ கொடுத்தால்‌, சவுல்‌. 
அகிமெலைக்கின்மீதும்‌ கோபமாயிருப்பார்‌ 
அகிமெலேக்கால்‌ சவுலின்‌ கோபத்தை: 
தாங்கிக்கொள்ள முடியாது. ஆகையினால்‌ 
அவர்‌ மிகுந்த நடுக்கத்தோடு தாவீதுக்கு 
எதிர்கொண்டு போகிறார்‌. “நீர்‌ ஒண்டியாய்‌ 
வருகிறது என்ன" என்று கேட்கிறார்‌. 


அகிமெலேக்குக்கு தாவீதின்‌ சரித்திரம்‌ 
தெரியும்‌. தாவீது ஒரு காலத்திலே. 
பெற்லெகேமிலே. ஆடுகளை 
மேய்த்துக்கொண்டிருந்தார்‌. அதன்பின்பு 
தாவீது சவுலின்‌ அரண்மனையில்‌ 
உத்தியோகம்‌ பார்த்தார்‌. சவுல்‌ தாவீதை யுத்த 
அதிகாரியாக உயர்த்தினார்‌. தாவீதைச்‌ 
சுற்றிலும்‌ எப்போதும்‌ வீரர்கள்‌ நிற்பார்கள்‌. 
ஆனால்‌ இப்போதோ தாவீது 
அகிமெலேக்கினிடத்தில்‌ ஒண்டியாய்‌. 
வருகிறார்‌. 
"தாவீது ப க 
உண்மையைப்‌ பேசாமல்‌, அதை 
மறைத்துவிடுகிறார்‌. தான்‌ இன்னும்‌: 
ராஜாங்க. உத்தியோகத்திலிருப்பதுபோலவும்‌, 
தான்‌ சவுல்‌ ராஜாவின்‌ கட்டளை பிரகாரமே 
இங்கு வந்திருப்பதாகவும்‌ தாவீது பொய்‌ 
சொல்லுகிறார்‌. 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


தாவீது 
அகிமெலேக்கைப்‌ பார்த்து: “ராஜா எனக்கு 
ஒரு காரியத்தைக்‌ கட்டளையிட்டு, நான்‌ 
உன்னை அனுப்பின காரியமும்‌ உனக்குக்‌ 
கட்டளையிட்டதும்‌ இன்னதென்று ஒருவரும்‌ 
அறியாதிருக்கவேண்டும்‌ என்று என்னோடே 
சொன்னார்‌: இன்ன இடத்திற்கு வரவேண்டும்‌. 
என்று சேவகருக்குச்‌ சொல்லியிருக்கிறேன்‌" 
சொமு 2:2) என்று தான்‌ வந்ததற்கான 
காரணத்தை சொல்லுகிறார்‌. இது 
உண்மையான காரணமல்ல. தாவீது 
அகிமெலேக்கினிடத்தில்‌ பொய்‌ சொல்லுகிறார்‌. 

தாவீது நீண்ட தூரம்‌ பிரயாணம்‌ 
பண்ணி வந்திருக்கவேண்டும்‌. அவர்‌ 
பிரயாணக்களைப்பிலிருக்கிறார்‌. அவருக்கு 
பசியும்‌ தாகமும்‌ உண்டாயிற்று. தாவீதுக்கு 
போஜனம்‌ கிடைக்கவில்லை. தாவீது 
ஆசாரியனாகிய  அகிமெலேக்கினிடத்தில்‌, 
“இப்போதும்‌ உம்முடைய கையில்‌ இருக்கிறது 
என்ன? ஐந்து அப்பமாகிலும்‌, என்னவாகிலும்‌, 
இருக்கிறதை  என்கையிலே கொடும்‌" 
சோமு 21:3) என்று கேட்கிறார்‌. 


பொய்சொல்லுவது தாவீதின்‌ 
சுபாவமல்ல. ஆனாலும்‌ தாவீது சவலுக்கு 
பயந்து தப்பித்து ஓடும்போது, அவருடைய 
சுபாவம்‌ மாறியிருக்கிறது. கோலியாத்தை 
எதிர்த்து நின்ற தாவீது, இப்போது சவலுக்கு 
பயப்படுகிறார்‌. மனுஷருக்கு பயப்படுவது 
தாவீதின்‌ சுபாவமல்ல கர்த்தருக்கு 
பயப்படுகிறவர்கள்‌ மனுஷருக்கு 
பயப்படமாட்டார்கள்‌. இப்போது 


ஆனால்‌ 
தாவீதின்‌ சுபாவம்‌ மாறியிருக்கிறது. 


தான்‌ இரகசிய வேலையாக 
வந்திருப்பதாக தாவீது சொல்லுகிறார்‌ 
சவுலை தன்னை அனுப்பியிருப்பதாகவும்‌ 
தாவீது சொல்லுகிறார்‌. தன்னை 
சந்திப்பதற்கு சேவகர்கள்‌ வருவார்கள்‌ 
என்றும்‌ தாவீது சொல்லுகிறார்‌. இதில்‌ 
சிறிதும்‌ உண்மையில்லை. தாவீது இங்கு 
பேசுவது எல்லாமே பொய்‌ வார்த்தைகள்‌. 





i FTE 
TT 


வ்‌ பன்‌ அகிமெலேக்கு 
அவரோடுகூட 


“சவுல்‌ கர்த்தருடைய ஆசாரியர்களைக்‌ 
செய்தியை தாவீதுக்கு, 
அப்பொழுது தாவீது, 
பார்த்து: ஏதோமியனாகிய 

தோவேக்கு அங்கே இருந்தபடியினாலே, 
அவன்‌ எவ்விதத்திலும்‌ சவுலுக்கு அதை. 
அறிவிப்பான்‌. என்று அன்றையதினமே. 


அறிந்திருந்தேன்‌; உன்‌ தகப்பன்‌ வீட்டாராகிய 
எல்லாருடைய மரணத்துக்கும்‌ காரணம்‌ 


நானே" (சாமு 22:21,22). 


தாவீது கர்த்தரை நம்புகிறவர்‌. அவர்‌ 
ஒரு யுத்தவீரர்‌. தாவீது ஒரு பராக்கிரமசாலி. 
ஆனால்‌ இப்போதோ தாவீதிடம்‌. 
விசுவாசமுமில்லை வீரமுமில்லை. தாவீதின்‌ 
இருதயத்தில்‌ பயமும்‌, கோழைத்தனமும்‌. 
நிரம்பியிருக்கிறது. அவருடைய விசுவாசம்‌. 
பலவீனமாயிற்று. இதனால்‌ தாவீது 
அகிமெலேக்கினிடத்தில்‌ பொய்சொல்லுகிறார்‌. 
அவரை வஞ்சிக்கிறார்‌. தாவீதுக்கு அப்பமும்‌ 
பட்டயமும்‌ தேவைப்படுகிறது. 


இருக்கிறதை என்கையிலே கொடும்‌" 

கேட்கிறார்‌. ஆசாரியன்‌ 

பிரதியுத்தரமாக: பரிசுத்த: 

இருக்கிறதே ஒழிய, த்‌ அப்பம்‌ என்‌ 
இல்லை; 


வாலிபர்‌ 
எ்தர்களோடேபாத்தாம்‌ சேராதிருந்தால்‌ 
கொடுப்பேன்‌" சாமு 21:34) என்று 
சொல்லுகிறார்‌. 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


ஆசாரிப்புக்கூடாரத்திலுள்ள, 
பொன்மேஜையின்மீது ஆசாரியர்‌ பரிசுத்த 
அப்பத்தை கர்த்தருக்கு படைப்பார்‌. இந்த 
அப்பம்‌ மேஜையின்மீது ஏழுநாட்களாக 
வைக்கப்பட்டிருக்கும்‌. அதன்‌ பின்பு 
ஆசாரியர்‌ அந்த அப்பத்தை எடுத்து, அங்கே 
பரிசுத்தமான. புதிய கவ்வு வைப்பார்‌. 
பழைய ஆசாரியரும்‌ 
அவருடைய குலெபத்தாரம்‌ புசிப்பார்கள்‌. 
ஆசரிப்புக்கூடாரத்தில்‌  - கர்த்தருக்கு 
படைக்கப்பட்ட பரிசுத்த அப்பம்‌ மாத்திரமே. 
இருக்கிறது. 'அகிமெலேக்கினிடத்தில்‌ 
சாதாரண அப்பம்‌ எதுவுமில்லை. பரிசுத்த 
அப்பத்தை ஆசாரியரும்‌ அவருடைய 
குடும்பத்தாரும்‌ புசிக்கலாம்‌. மற்றவர்கள்‌ 
புசிக்கவேண்டுமென்றால்‌, 
கட்டுப்பாடுகள்‌ உள்ளது. 
ஸ்திரீகளோடே . சேரதிருந்தால்‌ மாத்திரமே 
அவர்கள்‌ பரிசுத்த அப்பத்தைப்‌ புசிக்கலாம்‌. 
இது தாலீதுக்கும்‌ தெரியும்‌. அகிமெலேக்கு, 
பரிசுத்த அப்பத்தைப்‌ புசிப்பதற்கான 
நிபந்தனைகளை தாவீதுக்கு சொல்லுகிறார்‌. 


தாவீது பரியோடிருக்கிறார்‌. அவருக்கு 
பண்ண அப்பம்‌ வேண்டும்‌ 
நடந்து அப்பங்களாம்‌ 
“என்னவாகிலும்‌ 

தன்‌ கொடும்‌" 
அகிமெலேக்கோ 

அப்பத்தைக்‌ கொடுக்காமல்‌, 


.... இசாரியனுக்குப்‌ 
“நான்‌ புறப்படுகிறநற்கு. 
முந்தாநாளும்‌ ஸ்திரீகள்‌ 
விலக்கமாமிருந்தார்கள்‌: 


சாதாரணமாயிற்றே' 
சொல்லுகிறார்‌. 





f= al 
TT 


தாவீது அகிமெலேக்குக்கு முன்பாக 
தனியாக நின்றுகொண்டிருக்கிறார்‌. ஆனால்‌ 
அரண்மனையின்‌ 
வாலிபர்களும்‌. 
மாய்மாலம்பண்ணுகிறார்‌. 
பரிசுத்த அப்பத்தை புசிப்பதற்கு தானும்‌, 
தன்னோடு கூடயிருக்கிற வாலிபர்களும்‌: 
சுத்தமாயிருப்பதாக தாவீது சொல்லுகிறார்‌. 
“வாலிபருடைய  அசம்பிகள்‌” என்னும்‌ 
வார்த்தைக்கு, “வாலிபருடைய சரீரங்கள்‌" 
என்று பொருள்‌. தானும்‌ 
பரிசுத்தமாயிருப்பதாகவும்‌, தன்னோடு 
கூடமிருக்கிற வாலிபரும்‌ 
பரிசுத்தமாயிருப்பதாகவும்‌ 
சொல்லுகிறார்‌. 


மேலும்‌ 
ஆசரிப்புக்கூடாரத்திலிருக்கிற 
அப்பத்தைப்பற்றி 
வியாக்கியானத்தையும்‌ 
அகிமெலேக்கு 
அப்பமல்ல என்றும்‌, அது சாதாரண அப்பம்‌ 
என்றும்‌ தாவீது விளக்கம்‌ சொல்லுகிறார்‌ 
“இன்றையதினம்‌ வேறே அப்பம்‌ பாத்திரத்தில்‌ 
பிரதிஷ்டைபண்ணப்பட்டதினால்‌, 
சாதாரணமாயிற்றே' என்று 


அப்பத்தைக்‌ 
கொடுக்கிறார்‌: அலைகள்‌ எடுக்கப்படுகிற 
நாளிலே அதற்குப்‌ பதிலாகச்‌ சூடான அப்பம்‌ 
வைக்கப்படும்‌ சாமு 21:6). 


தாவீது பரிசுத்த அப்பத்திற்கு. 
கொடுத்த வியாக்கியானத்தை, தாவீதின்‌ 
குமாரனாகிய இயேசுகிறிஸ்‌ துவம்‌ 
அங்கீகரிக்கிறார்‌. பலிசெலுத்தும்போது. 
இரக்கமும்‌ அபிக்கும்‌ பாரம்பரிய 


ஒரு சில கதிர்களைக்‌ 
கொய்து அவற்றை கசக்கி தின்றார்கள்‌. 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பரிசேயர்கள்‌ 
குற்றப்படுத்தினார்கள்‌. 
தம்முடைய சீஷர்களின்‌ 
நியாயப்படுத்துகிறார்‌. 


'அக்காலத்திலே, இயேசு ஒய்வநாளில்‌ 
பமிர்வழியே போனார்‌; அவருடைய சீஷர்கள்‌ 
பசியாயிருந்து. கதிர்களைக்‌ கொய்து, 
தின்னத்‌ தொடங்கினார்கள்‌. பரிசேயர்‌ 
அதைக்கண்டு, அவரை நோக்கி: இதோ, 
ஒய்வுநாளில்‌ செய்யத்தகாததை உம்முடைய 
சீஷர்கள்‌ செய்க்‌ என்றார்கள்‌. 
அதற்கு தாவீதும்‌ 
அவ்கோடருந்தகர்களு்‌. பசியாமிருந்தபோது 
செய்ததை நீங்கள்‌ வாசிக்கவில்லையா? 
அவன்‌ தேவனுடைய வீட்டில்‌ பிரவேசித்து, 

வேறொருவரும்‌ 

தேவசமுகத்து 


சீஷர்களைக்‌ 
கிறிஸ்துவானவர்‌ 
செய்கைளை 


தன்னோடிருந்தவர்களும்‌ 
(மத்‌ 1231-4) 
ஆசாரியனாகிய 


தாவீதுக்கு பரிசுத்த 
கொடுக்கிறார்‌. 


பொத்தம்‌ 
இருக்கும்‌. தாவீது ஐந்து அப்பங்களைக்‌ 
கேட்டார்‌. அகிமெலேக்கு ர்‌ 
பன்னிரண்டு அப்பங்களில்‌, ந்‌ 

தாவீதுக்குக்‌ கொடுக்கிறார்‌. 
ஆசாரிப்புக்கூடாரத்திலே வேறு ப்பம்‌ 


அப்பம்‌ 
எதுவுமில்லை. ஆசாரியன்‌ தாவீதுக்கு 


ஆசாரியனாகிய அகிமெலேக்கு கர்த்தருடைய 


பராமரிப்பை நம்பி, தாவீதுக்கு பரிசுத்த 
அப்பத்திலே ஐந்து அப்பத்தைக்‌ கொடுக்கிறார்‌. 


தாவீதுக்கு பட்டயம்‌ 
தேவைப்படுகிறது. தாவீது.  கிமெலேக்கைப்‌ 
பார்த்து: "இங்கே உம்முடைய வசத்தில்‌ ஒரு 
ஈட்டியானாலும்‌ பட்டயமானாலும்‌ இல்லையா? 
ராஜாவின்‌ காரியம்‌ அவசரமானபடியினால்‌, 
என்‌ பட்டயத்தையாகிலும்‌, என்‌ 
ஆயுதங்களையாகிலும்‌, நான்‌ எடுத்துக்‌ 
கொண்டுவரவில்லை” சாமு 21:8) 
என்று சொல்லுகிறார்‌. தன்னிடத்தில்‌ பட்டயம்‌ 
இருந்ததாகவும்‌, அவசரமாகப்‌ புறப்பட்டு 
வந்த படியினால்‌, தான்‌ பட்டயத்தை 
எடுத்துக்கொண்டு வரவில்லை என்றும்‌ 
தாவீது பொய்சொல்லுகிறார்‌. 





f= FTE 
TT 


யாரும்‌ 
மாட்பர்கள்‌ 
மாட்டார்கள்‌. 
பட்டயம்‌ இருக்கிறது என்று 
த்‌ அவ்‌, 


கட்ககண்டுல்‌ 
அகிமெலைக்கு 
கொடுப்பார்‌ என்று தாவீது நம்புகிறார்‌ 


அகிமெலைக்கும்‌ தாவீதிடம்‌. 
கோலியாத்தின்‌ பட்டயத்தைப்பற்றி 
சொல்லுகிறார்‌. “நீர்‌ ஏலே பள்ளத்தாக்கிலே. 
கொன்ற பெலிஸ்தனாகிய கோலியாத்தின்‌ 
பட்டயம்‌, இதோ, ஏபோத்துக்குப்‌ பின்னாக 
ed புடவையிலே சுருட்டி வைத்திருக்கிறது: 

நீர்‌ எடுக்க மனதானால்‌ 
ஈடுத்துக்கொண்டுபோம்‌ அதுவே அல்லாமல்‌ 
வேறொன்றும்‌ இங்கே இல்லை" (சாமு 219) 
என்று அகிமெலேக்கு சொல்லுகிறார்‌. 


தாவீதுக்கு கோலியாத்தின்‌ பட்டயம்‌ 

க்கிறது என்பது தெரியும்‌ 
ஆனாலும்‌ அது பற்றி த தனக்குத்‌ தெரியும்‌ 
என்பதை தாவீது ளிப்படுத்தவில்லை. 
அவர்‌  யெே்ிடம்‌ அதற்கு 
நிரகரில்லை, அதை எனக்குத்‌ நாரும்‌" என்று 
சொல்லுகிறார்‌. 


கோலியாத்தின்‌ பட்டயம்‌ தாவீதுக்கு 
ஒரு விசேஷித்த பட்டயமாயிருக்கும்‌. தாவீது, 


பட்டயத்தைப்‌ பார்க்கும்போது இதையெல்லாம்‌. 
நினைத்துப்‌ பார்த்து உற்சாகப்படுவார்‌. 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தாவீது கோலியாத்தைக்‌ கொன்றபின்பு, 
அவர்‌ கோலியாத்தின்‌ பட்டயத்தை 
ஆசரிப்புக்கூடாரத்திலே. கொண்டு வந்து 
வைத்தார்‌. கர்த்தருக்கு துதிகளையும்‌ 
ஸ்தோத்திரங்களையும்‌ ஏறெடுப்பதற்கு 
அடையாளமாக, தாவீது அந்தப்‌ பட்டயத்தை, 
கர்த்தருடைய சமுகத்திலே. 
பிரதிஷ்டைபண்ணினார்‌. தாவீது 
ஸ்தோத்திரத்தோடே கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
படைத்தது, இப்போது, அவருக்கு 
உதவியாயிருக்கிறது. 


தாவீது வுக்கு. _ தப்பித்து 
நோபிலிருக்கிற அகிமெலேக்கிடத்தில்‌ 
வந்தபோது, அவருக்கு அப்பமும்‌, பட்டயமும்‌ 
தேவைப்பட்டது. கர்த்தருடைய கிருபையினால்‌ 
தாவீதுக்கு இவ்விரண்டுமே கிடைக்கிறது. 


னாலும்‌, வீ, 
ஆசர்ப்கிக் பாரத்தில்‌, அகிமெலேக்கோடு. 
பேசிக்கொண்டிருக்கும்போது, அங்கே ஒரு 
துயர சம்பவமும்‌ நடைபெறுகிறது. சவலுடைய 
வேலைக்காரரில்‌ ஏதோமியனாகிய தோவேக்கு 
என்னும்‌ பேருள்ள ஒருவன்‌ அன்றையதினம்‌. 
அங்கே கர்த்தருடைய 
தடைப்பட்டிருக்கிறான்‌:: 
சவலுடைய 
தலைவனாயிருக்கிறான்‌ (1சாமு 21:7). 
தோலேக்கு பிறப்பினால்‌ ஒரு 
ஏதோமியன்‌. இவன்‌ சவுலின்‌ காலத்தில்‌, 
யூதமார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு, 
யூதமார்க்கத்தமைந்தவனானான்‌. 
ஏதோழுக்கும்‌ இஸ்ரவேலுக்கும்‌ பூர்வ 
பகையிருக்கிறது. தோவேக்கு கர்த்தருடைய 
ஆசரிப்புக்கூடாரத்திலே ஆசாரியறுக்க 
உதவியாக. 
தகக ரக்கா த தன டய 
ரவேலுக்கு விரோதமான பூர்வ 
பகை இருக்கிறது. 


வேக்‌ 
பணக்‌ 


ஆசரிப்புக்கூடாரத்திலே, ஆசாரிய ஊழியம்‌ 
செய்கிற அகிமெலேக்குக்கு உதவி செய்கிற 
பொறுப்பு தோவேக்குக்கு 
கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையினால்‌ 
இவன்‌ தாவீது ஆசரிப்புக்கூடாரத்திற்கு 
வந்த நாளிலே, ஆடுகளை 
ங்கப்‌ ர்க கனம ந்ல்ல 


தடைபட்டிருக்கிறான்‌. 





i= FTE 
ETT 


ஆசரிப்புக்கூடாரத்தின்‌ 
ஒரு பகுதியில்‌. 
க தாவீது 
தெரிந்திருக்காது. ஆனால்‌ 
கர்த்தருடைய சந்நிதியில்‌ 
தாவீதுக்கும்‌, 
அகிமெலேக்குக்கும்‌ இடையிலே நடைபெறுகிற 
சம்பாஷணையையெல்லாம்‌. தோவேக்கு 
செவிகொடுத்து கேட்கிறான்‌. அவன்‌ 
தாவீதுக்கு தீங்கு செய்ய நினைக்கிறான்‌. 
சவலுடைய மேய்ப்பருக்கு 
தலைவனாயிருந்த தோவேக்குக்கு, 
அகிமெலேக்கு தீங்கு செய்தார்‌. அந்த 
உத்தியோகத்திலிருந்து தோவேக்கை விலக்கி, 
ஆசரிப்புக்கூடாரத்தின்‌ பணிவிடைக்கு 
அழைத்து வந்திருக்கிறார்‌. இதன்‌ நிமித்தம்‌ 
தோவேக்கு 'அகிமெலேக்கை 
பழிவாங்குவதற்கு சந்தர்ப்பம்‌ 
பார்த்துக்கொண்டிருக்கிறான்‌. அவன்‌ 
எதிர்பார்த்த சந்தர்ப்பம்‌ இப்போது 
வந்திருக்கிறது. கர்த்தருடைய சந்நிதியில்‌ 
தன்னை தடைபண்ணின, அகிமெலேக்கை 
பழிவாங்குவதற்கு, இந்த சந்தர்ப்பத்தை 
தோவேக்கு பயன்படுத்துகிறான்‌. 


காத்தின்‌ ராஜாவாகிய ஆகீஸ்‌ 
சாமு 21:10-15 


காமு 21:10. அன்றையதினம்‌ தாவீது 
எழுந்து சுவுலுக்குத்‌ தப்பியோடி, 
காத்தின்‌ ராஜாவாகிய ஆகீசிடத்தில்‌ 


போனான்‌. 


கோமு 21:11. ஆகீசின்‌ ஊழியக்காரர்‌ 
அவனைப்‌ பார்த்து? தேசத்து 
ராஜாவாகிய தாவீது இவன்‌ அல்லவோ? 
சவுல்‌ கொன்றது ஆயிரம்‌, தாவீது 
கொன்றது பதினாயிரம்‌ என்று 
இவனைக்குறித்ததல்லவோ. ஆடல்‌ 
பாடலோடே. கொண்டாடினார்கள்‌. 
என்றார்கள்‌. 


கோமு 21:12. இத்த வார்த்தைகளைத்‌ 
தாவீது தன்‌ மனதிலே 
வைத்துக்கொண்டு, காத்தின்‌ 
ராஜாவாகிய ஆகீகுக்கு மிகவும்‌. 
பயப்பட்டு, 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கோமு 21:13. அவர்கள்‌ கண்களுக்கு 
ன்‌ முகநாடியை 
அவர்களிடத்தில்‌ 
பித்தங்கொண்டவன்போலக்‌ 
காண்பித்து, வாசற்கதவுகளிலே 
கீறிக்கொண்டிருத்து, தன்‌ வாயிலிருந்து 
துரையைத்‌ தன்‌ தாடியில்‌. 
'விழப்பண்ணிக்‌ கொண்டிருந்தான்‌. 


1சாமு 21:14. அப்பொழுது ஆகீஸ்‌: தன்‌ 

கை நோக்கி, இதோ, ஒத்த 
மனுஷன்‌ பித்தங்கொண்டவன்‌ என்று 
காண்கிறீர்கனே; இவனை நீங்கள்‌: 
என்னிடத்தில்‌ கொண்டுவந்தது என்ன? 


1சாமு 2115, எனக்கு முன்பாகப்‌ 
பயித்தியசேஷ்டை செய்ய, நீங்கள்‌. 
இவனைக்‌ கொண்டுவருகிறதற்கு, 
பயித்தியக்காரர்‌ எனக்குக்‌ 
குறைவாயிருக்கிறார்கனோ, இவன்‌ என்‌: 
வீட்டிலே வரலாமா என்றான்‌. 


இப்போது நாடு கடத்தப்பட்டு, 

இடமாக சுற்றி அலைந்து கொண்டிருக்கிறார்‌. 
கர்த்தர்‌ தாவீதுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம்‌ 
நன்றாயிருக்கிறது. ஆனால்‌ தாவீதின்‌ 
ஜீவியத்தில்‌ நடைபெறுகிற சம்பவங்கள்‌ 
நன்றாயில்லை.. 


இதுபோலவே. நம்முடைய 
ஜீவியங்களிலும்‌, கர்த்தருடைய 
வாக்குத்தத்தங்களும்‌, அவருடைய 
பராமரிப்புக்களும்‌, சமயங்களில்‌ 
ஒத்துப்போகாமல்‌  வித்தியாசமாயிரும்கும்‌. 
ஆனாலும்‌ கர்த்தருடைய 
வாக்குத்தத்தங்களெல்லாம்‌ நிச்சயம்‌. 
நிறைவேறும்‌. வாக்குத்தத்தம்‌ 
பண்ணினவர்‌ உண்மையுள்ளவர்‌. 
வாக்குத்தத்தங்களெல்லாம்‌, 

இயேசுகிறிஸ்துவுக்குள்ளே, 

ஆமென்‌ என்றும்‌ இருக்கிறது. 


ஆம்‌ என்றும்‌, 





i= FTN 
TT 


தாவீது அன்றையதினம்‌ 
தப்பியோடி, காத்தின்‌ 
ஆகீசிடத்தில்‌ போகிறார்‌ (சாமு 21:10). 
தாவீது இஸ்ரவேல்‌ தேசத்திலிருந்து 
பெலிஸ்தருடைய தேசத்திற்குப்‌ போகிறார்‌. 
காத்தின்‌ ராஜாவாகிய ஆகீசின்‌ பாளயத்தில்‌ 
தங்கியிருந்தால்‌, சவுலால்‌ தன்னை 
கண்டுபிடிக்க முடியாது என்று தாவீது 
நினைக்கிறார்‌. 


ஆகையால்‌ தாவீது தன்னோடிருந்த 
அறுநூறுபேரோடுங்கூட எழுந்திருந்து. 


சவலுக்குத்‌ 
ராஜாவாகிய 


தடத்த 
தங்கியிருந்தார்கள்‌" (1சாமு 27:23). 
காத்தின்‌ ராஜாவாகிய 
ந்கென்வே சம்‌ 
என்று 
வேதபண்டிநர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. தாவீது 
வேதனைகளையும்‌, பாடுகளையும்‌, 
உபத்திரவங்களையும்‌. 
மனுஷனாயிருக்கிறார்‌ 
தெரிந்துகொள்ளப்பட்டவர்‌ 
கஷ்டங்களை அனுபவித்தபோது, இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாரைவிட, பெலிஸ்தரே அவருக்கு 
அதிக உதவியாயிருக்கிறார்கள்‌. கர்த்தருடைய 
ஜனங்கள்‌ துன்பங்களையும்‌ வேதனைகளையும்‌ 
அனுபவிக்கும்போது. விசுவாசிகளைவிட, 
புறஜாதி ஜனங்களே அவர்களுக்கு 
அதிகமாய்‌ உதவிசெய்கிறார்கள்‌. 


தாவீது. 


தாவீதுக்கு யூதருடைய கூடாரத்திலே 
கிடைத்த ஆதரவை விட, புறஜாதியாருடைய 
கூடாரங்களிலே அதிகமாய்‌ ஆதரவு 
கிடைக்கிறது. யூதாவின்‌ ராஜா எரேமியாவைக்‌ 
சிறையிலடைந்தான்‌. 
ராஜாவோ, சிறையிலிருந்த 

எரேமியாவை விடுதலை பண்ணினான்‌. 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆகீசின்‌ ஊழியக்காரர்‌ 
பார்க்கிறார்கள்‌. 


தாவீதைப்‌ 


யுத்தம்பண்ணியது எல்லாமே தெரிகிறது. 
ஆகையினால்‌ அவர்கள்‌ தங்கள்‌ ராஜாவாகிய 
அகீசிடம்‌ போய்‌ தாவீதுக்கு விரோதமாக 
குற்றம்‌ சொல்லுகிறார்கள்‌. 


கீசின்‌ ஊழியக்காரர்‌ தாவீதைப்‌ 
பார்த்து... “தேசத்து ராஜாவாகிய நாவீது 
இவன்‌ அல்லவோ? சவுல்‌ கொன்றது ஆயிரம்‌, 
தாவீது கொன்றது பதினாயிரம்‌ என்று 
இவனைக்குறித்ததல்லவோ ஆடல்‌ பாடலோடே 
கொண்டாடினார்க சாமு 21:41) 


என்று சொல்லுகிறார்கள்‌. 


ஆகீரின்‌ 
பார்வையிலே, 
சத்துருவாகத்‌ 
வேவுபார்ப்பதற்காக தாவீது 
வந்திருக்கிறாரோ என்னும்‌ சந்தேகம்‌. 
ஆகீசின்‌ ஊழியக்காரருக்கு உண்டாயிற்று, 
பெலிஸ்தருடைய தேசத்திற்கு 
சத்துருவாமிருக்கிற தாவீதை தங்களோடு 
வைத்திருக்கலமா என்று சின்‌ 
ஊழியக்காரர்‌ நினைக்கிறார்கள்‌. 
பாதுகாக்கவேண்டுமா என்றும்‌, 
பராமரிக்க வேண்டுமா என்றும்‌ 
மனுஷர்‌ சந்தேகப்படுகிறார்கள்‌. 

கீஸ்‌ ராஜதந்‌ க்‌ 
தாலியின்‌ 
பிரச்சனைகளைப்பற்றியும்‌. நன்றாய்த்‌ 
தெரிந்திருக்கிறது. தாவீது சவலுக்கு. 
சத்துருவாமிருக்கிறார்‌. சவுல்‌ இஸ்ரவேல்‌ 
தேசத்திற்கு ராஜா. சவுலின்‌ சத்துருவுக்கு 
தான்‌ ஆதரவு கொடுக்கவேண்டுமென்று 
ஆகீஸ்‌ நினைக்கிறான்‌. இதனால்‌ சவுக்கு, 
சத்துருவாமிருக்கிற தாவீது, ஆகீசுக்கு 
சிநேகிதராமிருப்பார்‌. 


பூர்வகாலங்களில்‌ நாடு 
கடத்தப்பட்டவர்களை, அந்நிய தேசத்தார்‌, 
அதிலும்‌ விசேஷமாய்‌, அந்த தேசங்களுக்கு 
விரோதிகளாயிருக்கிறவர்கள்‌. 
தேசத்திலே அடைக்கலம்‌ 
தங்கவைப்பார்கள்‌. 
இவர்களைக்கொண்டு, 
தேசத்திலே 
ஏற்படுத்துவார்கள்‌. 
ஆதரவினால்‌, இவர்களுடைய தேசத்திற்கு 
விரோதமாக யுத்தம்பண்ணப்போவார்கள்‌. 


ஊழியக்காரருடைய 
பெலிஸ்தருக்கு 
தங்களை 


தாவீது 
தெரிகிறார்‌. 


தாவீதைப்‌ 
அவரைப்‌ 
ஆகீசின்‌ 





i= FTE 
TT 


தாவீது 
தனக்கு வ 
நினைக்கிறார்‌. 
ஊழியக்காரர்‌ 
பேசுகிறார்கள்‌. 
தாவீது தன்‌ 
காத்தின்‌ ராஜாவாகிய ஆகீசக்கு 
பயப்படுகிறார்‌ சாமு 21.2). 


ஆகீசை நம்புகிறார்‌. ஆகீஸ்‌ 
தலியாயிருப்பார்‌ என்று 
ஆனால்‌ ஆகீசின்‌ 


தாவீதுக்கு விரோதமாய்ப்‌ 


ருவேளை  ஆகீசின்‌ ஊழியக்காரர்‌, 
தாளீதின்மேல்‌ "பொறாமைப்பட்டு அவருக்கு 
விரோதமான வார்த்தைகளைப்‌ 
பேசியிருக்கலாம்‌ ஆகீஸ்‌ தனக்கு 
அடைக்கலம்‌ கொடுக்காமல்‌, தன்னை காத்‌ 
தேசத்தை விட்டு துரத்திவிடுவானோ என்னும்‌ 
பயம்‌ தாவீதுக்கு உண்டாயிற்று ஆகீசின்‌ 
அனுதாபத்தைப்‌ பெறுவதற்காக, தாவீது 
பித்தங்கொண்டவர்போல்‌ நடிக்கிறார்‌ 


தாவீது ஆகீசினுடைய 
ஊழியக்காரருடைய கண்களுக்கு 
முன்பாகத்‌ தன்‌ முகநாடியை வேறுபடுத்தி, 
அவர்களிடத்தில்‌ பித்தங்கொண்டவன்‌ போலக்‌ 
காண்பிக்கிறார்‌. தாவீது தன்னை 
வாசற்கதவுகளிலே கீறிக்கொண்டிருந்து. தன்‌ 
வாயிலிருந்து நுரையைத்‌ தன்‌ தாடியில்‌: 
விழப்பண்ணிக்‌ கொண்டிருக்கிறார்‌ 
சாமு 21:13). 


ஜீவனை 
இவ்வளவு 


தாவீது தன்னுடைய 
காத்துக்கொள்வதற்காகவே 
கஷ்டப்படுகிறார்‌ வேஷம்‌ போடுகிறார்‌. 
தாவீதின்‌ கிரியைகள்‌ 
விநோதமாயிருந்தாலும்‌, இதுவும்‌ ஒரு யுத்த 
தந்திரம்போல இருக்கிறது. சத்துருக்கள்‌ 
மத்தியிலே மண ல்‌ எளிதான 
காரியமல்ல. தாவீது எப்டியாவது சவலுக்கு 
தப்பிக்க வேண்டும்‌. அதற்காக அவர்‌ 
தன்னை பித்தங்ககொண்டவர்‌ போல 
காண்பிக்கிறார்‌. வ்‌ தேசத்திற்கு 
ராஜாவாக அபிஷேகம்பண்ணப்பட்டவர்‌, 
பெலிஸ்தருடைய தேசத்திலே, தன்னுடைய 

க்க ன்‌ 
கண்ணியத்தையும்‌ இழந்து. 
பித்தங்கொண்டவனைப்போல நிற்கிறார்‌. 

காத்‌ ராஜாவாகிய ஆகீஸ்‌ தாவீதைப்‌ 
பார்க்கிறான்‌. த தன்‌ வாயிலிருந்து. 
நுரையை தாடியில்‌ 
ிழப்பண்ணிக்கொண்டிருக்கிறார்‌. 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


அப்பொழுது ஆகீஸ்‌: 

ஊழியக்காரரை நோக்கி: இதோ, 
பித்தங்கொண்டவன்‌ 

காண்கிறீர்களே;: இவனை நீங்கள்‌ 
என்னிடத்தில்‌ கொண்டுவந்தது என்ன? 
எனக்கு முன்பாகப்‌ பயித்தியசேஷ்டை செய்ய, 
நீங்கள்‌ இவனைக்‌ கொண்டுவருகிறதற்கு, 
பமித்தியக்காரர்‌ 
குறைவாயிருக்கிறார்களோ, 
வீட்டிலே வரலாமா" (சாமு 21:1415) என்று 
கேட்கிறான்‌ 

தாவீதின்‌ திட்டம்‌ சிந்திக்கிறது. 
தாவீதுக்கு உண்மையிலேயே பித்தம்‌ 
பிடிக்கவில்லை. என்றும்‌, அவர்‌ பித்தம்‌ 
பிடித்தவரைப்போல நடிக்கிறார்‌ என்றும்‌ 
காத்தின்‌ ராஜாவாகிய ஆகீசுக்கு 
தெரிந்திருக்கிறது என்று வேதபண்டிதர்களில்‌ 
சிலர்‌ விளக்கம்‌ சொல்லுகிறார்கள்‌. ஆகீஸ்‌ 
தாவீதை எப்படியாவது 
பாதுகாக்கவேண்டுமென்று முடிவு 
பண்ணியிருக்கிறார்‌. 


இந்த 


என்று 


இந்த சம்பவத்‌ பின்பு 
ஆகீஸ்‌ 'தாலீதின்மீது ப்‌ ப்ககா 
எழுதப்பட்டிருக்கிறது. பெலிஸ்தரின்‌ 
பிரபுக்கள்‌ தாவீதை நேசிக்கவில்லை. அந்த 
சூழ்நிலையிலும்‌, காத்தின்‌ ராஜாவாகிய 
ஆகீஸ்‌ தாவீதை நேசிக்கிறார்‌. 


“அந்நாட்களிலே. பெலிஸ்தர்‌ 
இஸ்ரவேலின்மேல்‌ யுத்தம்பண்ண, தங்கள்‌ 
சேனைகளைப்‌ போருக்குக்‌ கூட்டினார்கள்‌; 
அப்பொழுது ஆகீஸ்‌ தாவீதை நோக்க: நீயம்‌ 
மனுஷரும்‌ எவ்விதத்திலும்‌ 
என்னோடேகூட யுத்தத்துக்கு வரவேண்டும்‌. 
என்று அறியக்கடவாய்‌ என்றான்‌. தாவீது 
ஆகீசைப்‌ பார்த்து: உம்முடைய அடியான்‌ 
செய்யப்போகிறதை. நீர்‌ நிச்சயமாய்‌ 
ந்‌ ர்வீர்‌ என்றான்‌; அப்பொழுது 
தாவீதை நோக்கி. 
உன்னை எந்நாளும்‌ எனக்கு 
ப்பேன்‌ என்றான்‌" 

சோமு 2832). 





ழ்‌ யான 
யாய 


வரத்துமாயிருக்கிறது என்‌ பார்வைக்கு நல்லது. 
என்றும்‌, கர்த்தகுடைய திணை கமென்டு 
சொல்லுகிறேன்‌, நீ என்னிடத்தில்‌ 
வந்து சேர்ந்த நாள்முதல்‌ இன்றையவரைக்கும்‌ 
நான்‌ உன்னில்‌ ஒரு பொல்லாப்பும்‌ 
காணவில்லை; ஆகிலும்‌ பிரபுக்களின்‌. 
பார்வைக்கு நீ பிரியமானவன்‌ அல்ல. 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பிரபுக்கள்‌ 
எங்கல்‌. அபையாதருக்கு 
சமாதானத்தோடே திரும்பி 
போய்விடு என்றான்‌" (1சாமு 29:6,7) 


சங்கீதத்தின்‌ தலைப்பில்‌ 

கு முன்பாக 
அவனால்‌ 
சங்கீதம்‌” 


34-ஆவது. 
“தாவீது. அபிமெலேக்‌। 
வேஷமாறினபோது. 
துரத்திவிடப்படுகையில்‌ பாடின 
என்று எழுதப்பட்டிருக்கிறது. 





f= FTE 
TT 


காத்தின்‌ ராஜாவாகிய ஆகீஸ்‌ தாவீதை 
தூத்துகிறார்‌. தாவீது அதுலலாம்‌ என்னும்‌ 
கெயிக்குப்போகிறார்‌. தாவீது மறுபடியும்‌ 
இஸ்ரவேல்‌ தேசத்திற்கு திரும்பி வருகிறார்‌. 
சவுல்‌ தாவீதைக்‌ கொன்றுபோட அவரைத்‌ 
தூதத்துகிறார்‌. 


அதுல்லாம்‌ என்னும்‌ 

கெயியிலரக்குப்போது, அவருடைய வீட்டார்‌ 

அனைவரும்‌ அவரிடத்திற்கு அங்கே 

வருகிறார்கள்‌ ('சாழு 22:1). தாவீது தனக்கு 

சேனையை ஆயத்தம்பண்ணுகிறார்‌. 

ஏறக்குறைய நானூறு பேர்‌ 

இருக்கிறார்கள்‌ சாமு 22:2), தாவீது 

தன்னுடைய  தகப்பனாரையும்‌ தாயையும்‌ 

ராஜா வசமாக, பாதுகாப்பாக 

சாமு 22:34) 

திரும்பி 

வரவேண்டுமென்று காத்‌ என்னும்‌ தீர்க்கதரிசி 
சொல்லுகிறார்‌ (சாமு 22:5). 


சவல்‌ தாவீதை பின்தொடர்ந்து போய்‌, 
அவரைக்‌. கொன்றுபோடவேண்டுமென்று 
தீர்மானமாயிருக்கிறார்‌. பென்யமீன்‌ புத்திரர்‌ 
தனக்கு விரோதமாய்‌ துரோகம்பண்ணியதாக 
சவுல்‌ அவர்கள்மீது குற்றம்‌ சொல்லுகிறார்‌ 
யோனத்தானும்‌ தனக்கு விரோதமாய்‌ 
சதிபண்ணினான்‌ என்று சவுல்‌ சொல்லுகிறார்‌ 
சாமு 22:6-8). 

ஆசாரியனாகிய அகிமெலேக்கு 
தாவீதுக்கு அப்பமும்‌ பட்டயமும்‌ கொடுத்ததை, 
தோலேக்கு  சவலிடத்தில்‌ சொல்லுகிறான்‌. 
சவுல்‌ ஆசாரியரையெல்லாம்‌ தன்னிடத்தில்‌ 
வரவழைக்கிறார்‌. சவுலின்‌: கட்டளைப்‌ 
பிரகாரமாக தோவேக்கு எண்பத்தைந்து 
ஆசாரியரைக்‌ கொன்றுபோடுகிறான்‌. 
'தோவேக்கு நோபிலுள்ள புருஷரையும்‌, 
ஸ்திரீகளையும்‌, பிள்ளைகளையும்‌, 
மிருகங்களையும்‌ கொன்றுபோடுகிறான்‌ 
சாமு 22:9-19) 


அகிமெலேக்கின்‌ குமாரரில்‌ 
ஒருவனாகிய அபியத்தார்‌ என்பவன்‌ 
தப்பித்து, தாவீது இருக்கும்‌ இடத்திற்கு 
வருகிறான்‌ சாமு 22:20-23). 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அதுல்லாம்‌ என்னும்‌ கெபி 
1சாமு 221-5 


1சாமு 2 தாவீது 
அவ்விடத்தைவிட்டுத்‌ தப்பி, அதுல்லாம்‌ 
என்னும்‌ கெயிக்குப்‌ போனான்‌; அதை. 
அவன்‌ சகோதரரும்‌ அவன்‌ தகப்பன்‌: 
வீட்டார்‌ அனைவரும்‌ கேட்டு, அங்கே 
அவனிடத்துக்குப்‌ போனார்கள்‌. 


1சாமு ஐ, ஒடுக்கப்பட்டவர்கள்‌, 
கடன்பட்டவர்கன்‌, முதுமுறுக்கிறவர்கள்‌. 
யாவரும்‌ அவனோடே, 
கூடிக்கொண்டார்கன்‌; அவன்‌: 
அவர்களுக்குத்‌ தலைவனானான்‌;. 
இத்தப்பிரகாரமாக. ஏறக்குறைய 
தானூறுபேர்‌ அவனோடிருத்‌ தார்கள்‌. 


1சாமு 22:3. தாவீது அவ்விடத்தைவிட்டு 
மோவாபியரைச்‌ சேர்த்த மிஸ்பேக்குப்‌ 
போய்‌,  மோவாயின்‌ ராஜாவைப்‌ 
பார்த்து: தேவன்‌ என்னை எப்படி. 
நடத்துவார்‌ என்று நான்‌ அறியுமட்டும்‌, 
என்‌ தகப்பனும்‌. என்‌ தாயும்‌ 
உங்களிடத்திலே. தங்கியிருக்கும்படி, 
தயவுசெய்யும்‌ என்று சொல்லி, 

1சாமு 224. அவர்களை: 
மோவாயின்‌ ராஜாவினிடத்தில்‌ 
அழைத்துக்கொண்டுபோய்விட்டான்‌; 
தாவீது அரணில்‌ இருந்த நானெல்லாம்‌ 
அவர்கன்‌ அங்கே அவனோடடிருந்தார்கள்‌. 


சாமு 225. பின்பு காத்‌ என்னும்‌ 
தீர்க்கதரிசி தாவீதைப்‌ பார்த்து: நீர்‌ 
அரணில்‌ இராமல்‌ யூதாதேசத்திற்குப்‌ 
புறப்பட்டுவாரும்‌ என்றான்‌; 
அப்பொழுது தாவீது புறப்பட்டு ஆரேத்‌ 
என்னும்‌ காட்டிலே போனான்‌. 
தாவீது அதல்லாம்‌ என்னும்‌ கெயியில்‌ 
தங்கியிருக்கிறார்‌. இது ;ற்கையான 
அல்லது செயற்கையாக 
என்பது தெரியவில்லை. 
கெயிக்கு எளிதாகப்‌ 
போகமுடியாது. அந்த இடத்திற்கு போக 
சரியான பாதையில்லை. அப்படிப்பட்ட 
கெபியை தாவீது தெரிந்தெடுத்து, அங்கே 
போய்‌ தங்குகிறார்‌. தன்னுடைய சத்துருக்கள்‌ 
அதல்லாம்‌ கெபிக்கு எளிதாக வரமுடியாது 
என்றும்‌, தான்‌ அங்கே பாதுகாப்பாக 
தங்கயிருக்கலாம்‌ என்றும்‌ தாவீது 
நினைக்கிறார்‌. 





i THE 
TT 


அதல்லாம்‌ 
போகமுடியாவிட்டாலும்‌, 
போய்விடுகிறார்‌. 
கோலியாத்தின்‌ 
சவுலின்‌ 
பிடிப்பதற்காக, 
கோலியாத்தின்‌ 
அவர்களோடு யுத்தம்பண்ணுவார்‌. 


பட்டயம்‌ 
சேவகர்கள்‌. 


அங்கே வந்தால்‌, 


அதுல்லாம்‌ கெயியில்‌ 
கர்த்தருடைய சித்தத்தை 
ஆவலாயிருக்கிறார்‌. 
கர்த்தர்‌ தன்னை எப்படி நடத்துவார்‌ என்று 
தாவீதுக்கு இன்னும்‌ தெளிவாக 
தெரியவில்லை. ஆனாலும்‌ கர்த்தர்‌ தன்னை 
த்துவார்‌ என்பதில்‌ தாவீது 


தாவீது 
தங்கியிருந்து, 
அறிந்துகொள்ள 


ரவி ஸ்ரவேல்‌ 
ரல கனகன்‌ 

ர்‌. இஸ்ரவேல்‌ ராஜ்யம்‌: 

நாவீதுக்கு கொடுக்கப்படும்‌ என்பது, 
கர்த்தருடைய வாக்குத்தத்தம்‌. தாவீது, 
கர்த்தருடைய வார்த்தையை நம்பவேண்டும்‌. 
தன்னுடைய ஜீவியத்தில்‌ கர்த்தருடைய 
வார்த்தை  நிறைவேறுவதற்காக, தாவீது 
்‌ காத்திருக்கவேண்டும்‌. 
£வியத்தில்‌ வாக்குத்தத்தமும்‌ 
வாக்குத்தத்திற்கு நாம்‌ 
காத்திருக்கவேண்டியதும்‌ 


தாவீது தன்னுடைய பாதுகாப்புக்கு 
முக்கியத்துவம்‌ கொடுக்கிறார்‌. தன்னை 
எப்படியெல்லாம்‌ காத்துக்கொள்ள முடியுமோ 
அப்படியெல்லாம்‌ காத்துக்கொள்ள முயற்சி 
பண்ணுகிறார்‌. இதன்‌ நிமித்தமாகவே அவர்‌ 
சவலுக்கு தப்பி ஒவ்வொரு இடமாக 
ஓடிக்கொண்டிருக்கிறார்‌. 

காத்துக்கொள்ளவே தாவீது 

கெபிக்கு வந்திருக்கிறார்‌. 


, தாவீது 

காத்துக்கொள்ளாமல்‌, தன்‌ ஜீவியத்தைக்‌ 
குறித்து அசட்டையாயிருக்கக்கூடாது. 
அசட்டையாயிருப்பது கர்த்தரை சோதிப்பதற்கு 
சமம்‌. தாவீது சவலை அழித்துப்போட ஒரு 
முயற்சியும்‌ பண்ணவில்லை. அது அவருடைய 
நோக்கமுமல்ல. ஆனாலும்‌ தாவீது சவலின்‌. 
கைக்கு தப்பித்து, தன்னை காத்துக்கொள்ள 
எல்லா முயற்சிகளையும்‌ மேற்கொள்கிறார்‌. 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தாவீது அதுல்லாம்‌ கெபிலிருந்தபோது 
142-ஆவது சங்கீதத்தை எழுதினார்‌. இந்த 
சங்கீதத்திற்கு, “தாவீது கெபியிலிருக்கும்‌. 
போது. பண்ணின விண்ணப்பமாகிய மஸ்கீல்‌” 
என்று தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 


தாவீது. ஆகீசைவிட்டு தப்பி, 
அதுல்லாம்‌ என்னும்‌ கெபிக்குப்போகிறார்‌. 
அதை பட்ட "சகோதரரும்‌, அவருடைய 
தகப்பன்‌ வீட்டார்‌ அனைவரும்‌ 
கேள்விப்படுகிறார்கள்‌. அவர்கள்‌ எல்லோரும்‌ 
அதுல்லாம்‌ கெழிக்கு, தாவீதினிடத்திற்குப்‌ 
போகிறார்கள்‌ (சாமு 22). அவர்கள்‌ 
தாவீதுக்கு உதவிசெய்ய வந்திருக்கிறார்கள்‌. 
தாவீது தங்களைப்‌ பாதுகாப்பார்‌ என்னும்‌ 
நம்பிக்கை அவர்களிடத்தில்‌ இருக்கிறது. 
தங்கள்‌ சுதந்தரத்தை அவர்கள்‌ தாவீதோடு 
தெரிந்துகொள்கிறார்கள்‌. 

யோவாப்‌, அபிசாய்‌, மேலும்‌ தாவீதின்‌ 
உறவினர்களில்‌ அநேகர்‌, அதல்லாம்‌ 
கெமிக்கு வருகிறார்கள்‌. அங்கே அவர்கள்‌ 
தாவீதோடு கூடமிருக்கிறார்கள்‌. தாவீது 
தன்னுடைய பாதுகாப்பைப்‌ பலப்படுத்துகிறார்‌. 
தனக்கு ஒரு சேனையை ஏற்படுத்துகிறார்‌. 


,., தாவீது இதுவரையிலும்‌: 
தப்பி ஒவ்வொரு 
ஒளிந்துகொண்டிருக்கிறார்‌. 

ஒடுவதினால்‌ தாவீதுக்கு ஒரு பிரயோஜனமும்‌ 
உண்டாகப்போவதில்லை. தாவீதின்‌ ஜீவனைப்‌ 
பாதுகாக்கவேண்டுமென்றால்‌, அவர்‌ சவலுக்கு. 
பயந்து ஓடக்கூடாது. சவுல்‌ தன்னைப்‌ பிடிக்க 
வந்தால்‌ அவருக்கு விரோதமாக 
யுத்தம்பண்ணவேண்டும்‌. சவுல்‌ தனியாக 
வரமாட்டார்‌. அவரோடுகூட அவருடைய 
சேவகரும்‌ வருவார்க; அவர்களை 
எதிர்ப்பதற்கு தாவீதிற்கும்‌ ஒரு சேனை 
தேவைப்படுகிறது. தாவீது இதையெல்லாம்‌ 
மனதில்‌ கொண்டு, தனக்கு ஒரு சேனையை 
ஏற்படுத்துகிறார்‌. 


ஒடுக்கப்பட்டவர்கள்‌, கடன்பட்டவர்கள்‌, 
முறுமுறுக்கிறவர்கள்‌ யாவரும்‌ ட்ட 
கூடிக்கொள்கிறார்கள்‌; வீது 
அவர்களுக்குத்‌ eg 
தப்பிரகாரமாக ஏறக்குறைய நானூறுபேர்‌ 
தாவீதோடிருக்கிறார்கள்‌ (1சாமு 22:2). 





i= a 
TT 


தாவீதின்‌ சேனை சுவலுக்கு. 
விரோதமாக யுத்தம்பண்ணப்போகவில்லை. 
அவர்கள்‌ சவலுக்கோ அல்லது அவருடைய 
ராஜ்யத்திற்கோ தீங்கு செய்யவில்லை. 
தாவீதின்‌ சேனையிலுள்ளவர்கள்‌ இஸ்ரவேல்‌ 
தேசத்திலே சமாதானத்தைக்‌ 
குலைத்துப்போட்டு,, அங்கே குழப்பத்தை 
ஏற்படுத்தவில்லை. தாவீதின்‌ 
சேனையிலுள்ளவர்கள்‌ சவுலின்‌ பிரபுக்களை 
கொன்றுபோடவுமில்லை. தாவீதின்‌ சேனை, 
அவருக்கு பாதுகாப்பாயிருக்கிறது. 
தன்னைப்‌ பாதுகாத்துக்கொள்வதற்காகவே. 
தாவீது இந்த சேனையை 
ஏற்படுத்தியிருக்கிறார்‌. 


தாவீதின்‌ சேனையில்‌ பலசாலிகளோ, 
பராக்கிரமசாலிகளோ,  ஐசுவரியவான்௧ளோ, 
பிரபுக்களோ ஒருவருமில்லை. 
தாவீதின்‌ சேனையிலுள்ளவர்கள்‌ 
பிரபல்யமானவர்களோ,  நற்குணசாலிகளோ 
யாருமில்லை. அவர்கள்‌ 
எல்லோரும்‌ ஒடுக்கப்பட்டவர்களாயும்‌, 
குடன்பட்டவர்களாயும்‌, 
முறுமுறுக்கிறவர்களாயும்‌ இருக்கிறார்கள்‌. 


தாவீதின்‌ சேனையிலுள்ளவர்களுக்கு 

சமுதாயத்திலே உயர்ந்த அந்தஸ்து இல்லை. 

அவர்களிடத்தில்‌ தெளிந்த சிந்தனையுமில்லை. 

தங்கள்‌ ஜிவியத்தை வளப்படுத்திக்கொள்ள 

தாங்கள்‌ என்ன செய்யவேண்டும்‌ என்பது 

வ்‌ ல்‌ அவர்கள்‌ ஒரு 
வேலையும்‌ 


தெரியாத 
றக அவதானம்‌ எந்த 
வேலையை செய்தாலும்‌ அதை 
உருப்படியாய்ச்‌ செய்யமாட்டார்கள்‌. எந்த 
வேலையிலும்‌ நிலைத்திருக்கவுமாட்டார்கள்‌. 
அப்படிப்பட்டவர்கள்தான்‌ தாவீதோடுகூட 
கூடிக்கொள்கிறார்கள்‌. 


தாவீது 

தங்கியிருக்கிறார்‌. 
தலைமை ஸ்தாபனம்‌ 
ஒடுக்கப்பட்டவர்களும்‌, 
தாவீதோடே கூடிக்கொள்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ தாவீதின்‌ சேனையில்‌ 
சேர்ந்துகொள்கிறார்கள்‌. அவர்களுடைய 
எண்ணிக்கை ஏறக்குறைய நானூறு. 
பேராயிருக்கிறது. 


(துல்லாம்‌ கெபியிலே 
இந்த கெபியே தாவீதுக்கு. 
போல இருக்கிறது. 

கடன்பட்டவர்களும்‌ 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


தாவீது அதல்லாம்‌ கெபியில்‌ 
தங்கியிருக்கும்போது, அவருடைய 
சகோதரரும்‌, தகப்பன்‌ வீட்டார்‌ அனைவரும்‌ 
அங்கே வருகிறார்கள்‌. தாவீதின்‌ பெற்றோர்‌ 
வயதுமுதிர்ந்தவர்கள்‌. அவர்கள்‌ சவலுக்கு 
பயந்து, தாவீதிடம்‌ வந்திருக்கலாம்‌. 
ஒருவேளை சவலும்‌, தாவீதின்‌ பெற்றோரைத்‌ 
துன்பப்படுத்தியிருக்கலாம்‌. தாவீதின்‌ 
பெற்றோருக்கு பாதுகாப்பான இடம்‌ 
வேண்டும்‌. 


இஸ்ரவேல்‌ தேசத்திலே தாவீதின்‌ 
குடும்பத்தாருக்கு பாதுகாப்பான இடமில்லை. 
சவுல்‌ தாவீதுக்கு விரோதமாக 
கோபமாமிருக்கும்போது. அவருடைய 
வீட்டார்மீதும்‌ கோபமாமிருக்கிறார்‌. சவுல்‌ 
தாவீதின்‌ நிமித்தமாக அவருடைய 
குடும்பத்தாரையும்‌ பகைக்கிறார்‌. இஸ்ரவேல்‌ 
நேசத்தில்‌ இருப்பதைவிட, நாவீதோடு 
கூடமிருப்பது, தங்களுக்கு நல்லது, 
பாதுகாப்பானது என்று நினைத்து, தாவீதின்‌ 
குடும்பத்தார்‌ அதுல்லாம்‌ கெபிக்கு 
வருகிறார்கள்‌. 


தாவீது தன்‌ பெற்றோரை மோவாபின்‌ 
ராஜாவிடந்தில்‌ பாதுகாப்பாக தங்க 
ர்‌. தாவீது அவ்விடத்தைவிட்டு 
சேர்ந்த மிஸ்பேக்குப்‌ 
தாவீது மோவாபின்‌ ராஜாவைப்‌ 
பார்த்து: “தேவன்‌ என்னை எப்படி நடத்துவார்‌ 
என்று நான்‌ அறியுமட்டும்‌, என்‌ தகப்பனும்‌ 
என்‌ தாயும்‌ உங்களிடத்திலே 
தங்கியிருக்கும்படி 'தயவுசெய்யும்‌" 
சொமு 22:3) என்று கேட்டுக்கொள்கிறார்‌. 
மோவாபின்‌ ராஜாவும்‌ தாவீதின்‌ 
விண்ணப்பத்தை ஏற்றுக்கொள்கிறார்‌. 
தாவீதின்‌ பெற்றோர்‌. 'தன்னோடுகூட 
பாதுகாப்பாயிருப்பதற்கு ம்மதம்‌ 
தெரிவிக்கிறார்‌. 
தாவீது 
மோவாபின்‌ 
அழைத்துக்கொண்டுபேய்விடுகிறார்‌; தாவீது 
அரணில்‌ இருந்த நாளெல்லாம்‌ அவர்கள்‌ 
அங்கே மோவாபின்‌ ராஜாவோடு 
இருக்கிறார்கள்‌ (சாமு 22:4). தனக்கு 
என்ன நேர்ந்தாலும்‌, தன்னுடைய 
பெற்றோருக்கு ஆபத்து வரக்கூடாது என்று 
தாவீது அவர்கள்மீது கரிசனையாயிருக்கிறார்‌. 


தன்‌ 





f= FTE 
TT 


தாவீது அதுல்லாம்‌ கெபியிலிருந்தாலும்‌ 


அதுவரையிலும்‌ தன்னுடைய 
மோவாபின்‌ 
பாதுகாப்பாயிருக்கவேண்டுமென்று. 
விரும்புகிறார்‌. 


தாவீது 

கெயியிலிருக்கும்போது, காத்‌ என்னும்‌ 
தீர்க்கதரிசி தாவீதைப்‌ பார்க்க வருகிறார்‌. 
இவர்‌ தீர்க்கதரிசிகளின்‌ புத்திரரில்‌ ஒருவராக 
இருக்கலாம்‌. பண்‌ களுக்கு 
தலைவர்‌. சாமுவேல்‌ ஒரு? காத்‌ 
என்னும்‌ இந்த தர்க்கதரிசியை தாவீதிடம்‌ 
அனுப்பியிருப்பதற்கு வாய்ப்புள்ளது. தாவீது 
அதல்லாம்‌ கெபியிலிருக்கும்‌ காலத்தில்‌, காத்‌ 
அவருக்கு கர்த்தருடைய வார்த்தைகளையும்‌, 
ஆலிக்குரிய ஆலோசனைகளையும்‌ 
சொல்லுவதற்கு வந்திருக்கிறார்‌. 


காத்‌ என்றம்‌ தீக்கதாமி தாவீதைப்‌ 
பார்த்து: “நீர்‌ இராமல்‌ 
பூசாதேசந்தந்கம்‌ ன்‌ 
சாமு 22:5) என்று சொல்லுகிறார்‌; 
அப்பொழுது தாவீது புறப்பட்டு ஆரேத்‌ 
என்னும்‌ காட்டிலே போகிறார்‌. 


தாவீது 
இருக்காக. தாத்த வானம்‌ 
சவுல்‌ தாவீதைக்‌ கொல்ல முயற்சி 
பண்ணுகிறார்‌. ஆனால்‌ தாவீது சவலுக்கு 
ஒரு தீங்கும்‌ செய்யவில்லை. 
தாவீது, கர்த்தருக்கு முன்பாக 
சுத்தமனச்சாட்சியோடிருக்கிறார்‌. கர்த்தருடைய 
தெய்வீக பாதுகாப்பு தனக்கு கிடைக்கும்‌. 
என்று தாவீது உறுதியாய்‌ நம்பவேண்டும்‌. 
தாவீது கர்த்தருடைய பாதுகாப்பையும்‌, 
பராமரிப்பையும்‌, வழிநடத்துதலையும்‌ 
நாடவேண்டும்‌. 


தாவீது இப்போது இக்கட்டான 
சூழ்நிலையிலிருந்தாலும்‌ அவர்‌ அநேக 
நெருக்கங்களையும்‌, பாடுகளையும்‌ 
அனுபவித்தாலும்‌ அவர்‌ கர்த்தருடைய 
சித்தத்திற்கு கீழ்ப்டியவேண்டும்‌. தாவீது 
தன்னால்‌ முடிந்த வரையிலும்‌, தன்னுடைய 
யூதாகோத்திரத்திற்கும்‌, இஸ்ரவேல்‌. 
தேசத்திற்கும்‌ சேவை செய்யவேண்டும்‌. 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


கர்த்தருடைய வார்த்தை காத்‌ மூலமாய்‌ 
வெளிப்படுகிறது. தாவீது அதுல்லாம்‌ கெயியில்‌ 
தங்கியிருக்காமல்‌, யூதாதேசத்திற்கு 
புறப்பட்டு வரவேண்டும்‌ என்பது கர்த்தருடைய 
சித்தமாமிருக்கிறது. 


ஆசாரியர்களின்‌ சங்காரம்‌ 
1சாமு 22:6-19 


1சாமு 22:6, தாவீதும்‌ அவனோடிருந்த 
மனுஷரும்‌ காணப்பட்ட செய்தியைச்‌ 
சவுல்‌ கேன்விப்பட்டான்‌; சவுல்‌ 
கிபியாவைச்‌ சேர்ந்த ராமாவில்‌ ஒரு 
தோப்பிலே உட்கார்ந்து, தன்னுடைய 
ஊழியக்காரர்‌ எல்லாரும்‌ தன்னைச்‌ 
சூழ்த்துதிற்க, தன்‌ ஈட்டியைத்‌ தன்‌: 
கையிலே பிடித்துக்‌ கொண்டிருக்கும்‌. 
போது, 


சாமு 227. சவுல்‌ தன்னண்டையில்‌ 
நிற்கிற தன்‌ ஊழியக்காரரைப்‌ பார்த்து: 
பென்யமீன்‌ புத்திரரே கேளுங்கள்‌; 
ஈசாயின்‌ மகன்‌ 
உங்களெல்லாருக்கும்‌ வயல்களையும்‌ 
திராட்சுத்தோட்டங்களையும்‌ 

கொடுப்பானோ? உங்கனெல்லாரையும்‌ 
ஆயிரத்துக்கு அதிபதிகளும்‌ நூற்றுக்கு 
அதியதிகளுமாக வைப்பானோ?' 


1சாமு 22:8. நீங்கணெல்லாரும்‌ எனக்கு 
விரோதமாகக்‌ கட்டுப்பாடு. 
பண்ணிக்கொண்டது. என்ன? 
சஈுசாயின்‌ மகனுடனே என்‌ குமாரன்‌ 
உடன்படிக்கையண்ணும்போது, என்‌: 
செவிக்கு அதை ஒருவனும்‌ 
வெளிப்படுத்தவில்லை; எனக்காகப்‌ 
பரிதாபப்பட்டு, என்‌ செவிக்கு அதை 
வெளிப்படுத்த உங்களில்‌ 
ஒருவனாகிலும்‌ இல்லையா? இந்நாளில்‌ 
இருக்கிறபடி. எனக்குச்‌ ௪தியண்ண, எண்‌: 
குமாரன்‌ என்‌ வேலைக்காரனை எனக்கு 
விரோதமாக. எடுத்துவிட்டானே 
என்றான்‌. 





i= FTE 
TT 


காமு 22:9. 
ஊழியக்காரரோடே 
ஏதோமியனாகிய 
பிரதியுத்தரமாக: 
நோபிலிருக்கிற 
குமாரனாகிய 
வரக்கண்டேன்‌. 


அகிமெலேக்கிடத்தில்‌ 


1காமு 2210, இவன்‌ அவனுக்காகக்‌ 
கர்த்தரிடத்தில்‌ விசாரித்து, அவனுக்கு. 
வழிக்கு போஜனத்தைக்‌ கொடுத்து, 
பெலிஸ்தனாகிய கோலியாத்தின்‌ 
பட்டயத்தையும்‌ அவனுக்குக்‌. 
கொடுத்தான்‌ என்றான்‌. 


சோமு 2211. அப்பொழுது ராஜு 
அகிதாபின்‌ குமாரனாகிய அகிமெலேக்‌. 
என்னும்‌ ஆசாரியனையும்‌, நோயிலி. 
ருக்கிற அவன்‌ தகப்பன்‌ வீட்டாராகிய 
எல்லா ஆசாரியரையும்‌ 
அறைப்பித்தான்‌; அவர்கனெல்லாரும்‌ 
ராஜாவினிடத்தில்‌ வந்தார்கள்‌. 


சாமு ௮2, அப்பொழுது சவுல்‌: 
அகிதூயின்‌ குமாரனே கேன்‌ என்று 
சொல்ல, அவன்‌: இதோ, இருக்கிறேன்‌. 
என்‌ ஆண்டவனே என்றான்‌. 


காமு 22:18. அப்பொழுது சவுல்‌ 
அவனை நோக்கி: நீயும்‌ ஈசாவின்‌. 
மகனும்‌ எனக்கு. விரோதமாய்க்‌ 
கட்டுப்பாடுபண்ணி, இந்நாளில்‌ 
இருக்கிறபடி. எனக்குச்‌ சுதிபண்ண 
அவன்‌ எனக்கு. விரோதமாக. 
எழும்பும்படிக்கு, தீ அவனுக்கு அப்பமும்‌ 
பட்டயமும்‌ கொடுத்து, தேவசுத்திதியில்‌ 
அவனுக்காக விசாரித்தது என்ன 
என்றான்‌. 


ந்காமு 22:14. அகிமெலேக்‌ ராஜாவுக்குப்‌ 
பிரதியுத்தரமாக: உம்முடைய எல்லா 
ஊழியக்காரரிலும்‌ தாவீதைப்போல, 
ராஜாவுக்கு. 

உம்முடைய 

செய்துவருகிறவனும்‌, 

வீட்டிலே கனமுன்னவனுமாயிருக்கிற 
உண்மையுன்னவன்‌ யார்‌? 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


1சாமூ 22:15. இன்றையதினம்‌ 
அவனுக்காக தேவசத்திதியில்‌ 
விசாரிக்கத்‌ தொடங்கினேனோ? அது 
எனக்குத்‌ தூரமாயிருப்பதாக; ராஜா 
தம்முடைய அடியானாகிய 
என்மேலாகிலும்‌ என்‌ தகப்பன்‌ 
வீட்டாரில்‌ எவன்மேலாகிலூம்‌ குற்றம்‌ 
சுமத்த வேண்டாம்‌; உம்முடைய 
அடியான்‌ இவைகனிலெல்லாம்‌ ஒரு 
சிறிய காரியமாகிதும்‌ பெரிய 
காரியமாகிலும்‌ அறித்திருத்ததில்லை 
என்றான்‌. 


1சாமு 22:16. ராஜாவே 
அகிமெலேக்கே, நீயும்‌ உன்‌ தகப்பன்‌ 
வீட்டார்‌ அனைவரும்‌ சாகவே 
சாகவேண்டும்‌ என்றான்‌. 


சாமு 22:17. பின்பு ராஜா 
தன்னண்டையிலே நிற்கிற சேவகரை 
நோக்கி: நீங்கன்‌ போய்‌, கர்த்தருடைய 
ஆசாரியர்களைக்‌ கொல்லுங்கள்‌; 
அவர்கள்‌ கையும்‌ தாவிதோடே 
அவன்‌ ஓடிப்போகிறதை 
அறிந்திருந்தும்‌, அதை 
வெளிப்படுத்‌ தவில்லை. 
என்றான்‌; ராஜாவின்‌ வேலைக்காரரோ, 
கர்த்தருடைய ஆசாரியர்கணைக்‌ 
கொல்லத்‌ தங்கள்‌ கைகளை நீட்ட 
சம்மதிக்கவில்லை. 
சாமு 2218. அப்பொழுது ராஜா 
தோவேக்கை நோக்கி: தீ போய்‌ 
ஆசாரியர்களைக்‌ கொன்றுபோடு 
என்றான்‌; ஏதோமியனாகிய தோவேக்கு 
ஆசாரியர்மேல்‌ விழுந்து, சணல்நூல்‌ 
ஏபோத்தைத்‌ தரித்திருக்கும்‌ 
எண்பத்தைந்துபேரை அன்றையதினம்‌ 
கொன்றான்‌. 


சாமு 2219. 
பட்டணமாகிய நோபிலுமுன்ன 
புருஷரையும்‌, ஸ்திரீகளையும்‌, 
பின்னைகனையும்‌, குழுத்தைகளையும்‌, 
மாடுகளையும்‌, கழுதைகளையும்‌, 
ஆடுகளையும்‌. யபட்டயக்கருக்கினால்‌ 
வெட்டி.ப்போட்டான்‌.. 


ஆசாரியர்களின்‌. 





f= FTE 
TT 


சவுலின்‌ துன்மார்க்கம்‌ அதிகரிக்கிறது. 
சவல்‌ இஸ்ரவேல்‌ தேசத்தின்‌ சிங்காசனத்தில்‌ 
அமர்ந்திருந்து இஸ்ரவேல்‌ ஜனங்களின்‌: 
நன்மைகளை விசாரிக்கவேண்டும்‌. தேசத்தை 
பாதுகாத்து பராமரிக்கவேண்டும்‌. ஜனங்களை 
நீதியாய்‌ ஆளுகை செய்யவேண்டும்‌. சவல்‌ 
ராஜரீக காரியத்திற்கு முக்கியத்துவம்‌: 
கொடுக்கவேண்டும்‌. ஆனால்‌ சவுலோ, 
தன்னுடைய ராஜங்க வேலைகளையெல்லாம்‌ 
விட்டு விட்டு, தாவீதைப்‌. 
பின்தொடர்ந்துபோய்‌, அவரைப்‌ பிடிப்பதிலேயே 
முழுக்கவனமாயிருக்கிறார்‌. 

சவுல்‌ தேசத்தின்‌ நன்மைகளை 
விசாரிக்கவில்லை. அதற்கு பதிலாக அவர்‌ 
தாவீது எங்கே இருக்கிறார்‌ என்றும்‌, அவர்‌ 
எங்கே போகிறார்‌ என்றும்‌, அவர்‌ எங்கே 
தங்கியிருக்கிறார்‌ என்றும்‌ 
விசாரித்துக்கொண்டிருக்கிறார்‌ ஒருநாள்‌ 
தாவீதும்‌ அிராடருக்கிற மனுஷரும்‌ 
காணப்பட்ட செய்தியை சவுல்‌. 
'கேள்விப்படுகிறார்‌ (1சாமு 22:6). 


சவுல்‌ (டைய ஊழியக்காரர்‌ 
எல்லோரையும்‌ ராமாவிலே ன 95 
தோப்பிலே  கூட்டிச்சேர்க்கிறார்‌ 

தோப்பு கிபியாவிலே இருக்கிறது. சவல்‌ ஞ்‌ 
மரத்தடியிலோ அல்லது தோப்பின்‌ நிழலிலோ 
உட்கார்ந்திருக்கவேண்டும்‌. சவுலின்‌ 
ஊழியக்காரர்கள்‌ எல்லோரும்‌ அவரைச்‌ 
சூழ்ந்து நிற்கிறார்கள்‌. சவுல்‌ தன்‌ கையிலே. 
ஈட்டியைப்‌ பிடித்துக்கொண்டிருக்கிறார்‌ 
(சாமு 22:6). 


சவுலின்‌ கையில்‌ 
அவருடைய 


ஈட்டி இருப்பது 
கோபத்திற்கு அடையாளம்‌. 
வழியில்‌ யார்‌ குறுக்கே 
சவுல்‌ அவர்களைக்‌ 
ஆயத்தமாயிருக்கிறார்‌. 
சவுலின்‌ மனதில்‌ தெளிந்த சிந்தனையில்லை. 
அவர்‌ குழப்பத்திலிருக்கிறார்‌. குற்றமில்லாத 
தீலரித்துக்கொண்டிரு்கிறார்‌. 


சவுல்‌ 

செங்கோலைப்‌ 
பிடித்திருக்கவேண்டியவர்‌. ஆனால்‌ அவர்‌ ஒரு 
ஈப்டியைப்‌ பிடித்திருக்கிறார்‌ 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


சவலின்‌ மனதில்‌ தன்னுடைய 
ஊழியக்காரரைக்‌ குறித்து சந்தேகம்‌ 
வந்திருக்கிறது. சவுல்‌ தன்னண்டையில்‌ 
நிற்கிற தன்‌ ஊழியக்காரரைப்‌ பார்த்து: 
பென்யமீன்‌ புத்திரரே கேளுங்கள்‌; ஈசாயின்‌ 
மகன்‌ உங்களெல்லாருக்கும்‌ வயல்களையும்‌ 
திராட்சத்தோட்டங்களையும்‌ கொடுப்பானோ? 
உங்களெல்லாரையும்‌ ஆயிரத்துக்கு 
அதிபதிகளும்‌ நூற்றுக்கு அதிபதிகளுமாக 
வைப்பானோ?” சாமு 22:7) என்று, 
கேட்கிறார்‌. 


தன்னுடைய ஊழியக்காரர்‌ எல்லோரும்‌ 
தனக்கு விரோதமாக கட்டுப்பாடு 
பண்ணியிருக்கிறார்களோ என்று சவுல்‌ 
ப்‌ யோனத்தான்‌ 
உடன்படிக்கை 

எல்லோருக்கும்‌ 

அவர்கள்‌ 


சவுல்‌ தன்‌ ஊழியக்காரரைப்‌ பார்த்து, 
“நீங்களெல்லாரும்‌ எனக்கு விரோதமாகக்‌ 
கட்டுப்பாடு பண்ணிக்கொண்டது என்ன? 
ஈசாமின்‌ மகனுடனே என்‌ குமாரன்‌ 
உடன்படிக்கைபண்ணும்போது, என்‌ செவிக்கு. 
அதை ஒருவனும்‌ வெளிப்படுத்தவில்லை; 
எனக்காகப்‌ பரிதாபப்பட்டு, என்‌ செவிக்கு 
அதை வெளிப்படுத்த உங்களில்‌ 
ஒருவனாகிலும்‌ இல்லையா?” (சாமு 22:8) 
என்று கேட்கிறார்‌. 


சவல்‌  யோனத்தான்மீதும்‌ ற்றம்‌ 
சொன்றுங்தாம்‌, சவ்‌ தன்‌ ஊழிய்க்கார்பம்‌ 
“இந்நாளில்‌ இருக்கிறபடி எனக்குச்‌ 
சநிபண்ண, என்‌ குமாரன்‌ என்‌ 
வேலைக்காரனை எனக்கு விரோதமாக 
எடுத்துவிட்டானே" (சாமு 22:8) என்று 
சொல்லுகிறார்‌. 


தாவீது 

தாவீது 
சதிபண்ணுகிறார்‌ 
சொல்லுகிறார்‌. 
கொன்றுபோடுவதற்கு 
சதிபண்ணுவதாக சவல்‌ 
ஊழியக்காரரிடம்‌ சொல்லுகிறார்‌. 
பொய்யான குற்றச்சாட்டு, 
'சதிபண்ணவில்லை. சவுலை. 
கொன்றுபோட சதிபண்ணுகிறார்‌. 


சவுலின்‌ 
தனக்கு 
என்று 


வேலைக்காரர்‌. 
விரோதமாக 
ல்‌ குற்றம்‌. 





i FTE 
ETT 


குமாரனாகிய 
தனக்கு 
என்று 
குற்றம்‌ 


தன்னுடைய 
யோனத்தான்‌, 
விரோதமாகத்‌ 
சவல்‌ தன்‌ 
சொல்லுகிறார்‌. 
கொன்றுபோடுவதற்கு, 
தாவீதும்‌ கூட்டாய்ச்‌ 
சதிபண்ணுகிறார்கள்‌ ன்‌ 
சொல்லுகிறார்‌. சவலின்‌ 


உண்மையில்லை. 


தித்‌ ட. 
'தூண்டிவிடுகிறார்‌ 
ஊழியக்காரரிடம்‌ 


சவுல்‌ இஸ்ரவேல்‌ 
ராஜாவாயிருக்கிறார்‌. அவருடைய 
சிரசின்மேல்‌ கிரீடம்‌ சூட்டப்பட்டிருக்கிறது. 
தேசத்திலே சவுலுக்கு ராஜாவுக்குரிய 
மதிப்பும்‌, மரியாதையும்‌ கொடுக்கப்படுகிறது. 
னால்‌ சவுல்‌ தன்‌ ஊழியக்காரர்மீது 
ப்நியாமில்லை. அவர்கள்‌ தனக்கு 
விரோதமாக கட்டுப்பாடு பண்ணிக்கொண்டு, 
உண்மையை மறைக்கிறார்கள்‌ என்று சவுல்‌ 
சந்தேகப்படுகிறார்‌. யோனத்தானைப்பற்றிய 
செய்தியும்‌, தாவீதைப்பற்றிய செய்தியும்‌ 
தன்னுடைய ஊழியக்காரருக்கு, 
தெரிந்திருக்கிறது என்றும்‌, ஆனால்‌. 
அவர்கள்‌ அதை தனக்கு சொல்லாமல்‌ 
மறைத்துவிட்டார்கள்‌ என்றும்‌ சவுல்‌ தன்‌ 
ஊழியக்காரர்மீது குற்றம்‌ சொல்லுகிறார்‌ 


தான்‌ பென்யமீன்‌ புத்திரருக்கு அநேக 
நன்மைகளை செய்திருப்பதாகவும்‌, தாவீது 
இல்வளவு நன்மைகளை அர்க்க 
செய்யமாட்டார்‌ என்றும்‌ சவுல்‌ 
ஊழியக்காரருக்கு சொல்லுகிறார்‌. சாவின்‌ 
மகன்‌ உங்களெல்லாருக்கும்‌ வயல்களையும்‌. 
திராட்சத்தோட்டங்களையும்‌ கொடுப்பானோ? 
உங்களெல்லாரையும்‌ ஆயிரத்துக்கு 
அதிபதிகளும்‌ நூற்றுக்கு அதிபதிகளுமாக 
வைப்பானோ?” சாமு 22:7) என்று சவுல்‌ 
தன்‌ ஊழியக்காரரிடத்தில்‌ கேட்கிறார்‌ 


தன்‌ ஊழியக்காரர்‌ தன்மீது 
அன்பாயில்லை என்றும்‌ அவர்கள்‌ தனக்கு 
விரோதமாக சதிபண்ணுகிறார்கள்‌ என்றும்‌ 
சவுல்‌ “எனக்காக 
விக்கு அதை 
வெளிப்படுத்த உங்களில்‌ ஒருவனாகிலும்‌ 
இல்லையா" (1சாமு 22:8) என்று சவுல்‌ தன்‌ 
ஊழியக்காரரிடத்தில்‌ கேட்கிறார்‌. 


தேசத்திற்‌ 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சவல்‌ தன்னுடைய ஊழியக்காரரிடம்‌ 
நயமாகப்‌ பேசி பார்க்கிறார்‌. னால்‌ 
அவர்களில்‌ ஒருவர்கூட தாவீதுக்கு 
விரோதமாகவோ அல்லது யோனத்தானுக்கு 
விரோதமாகவோ சவலுக்கு செய்தி 
சொல்லவில்லை. அவர்களைப்பற்றிய சங்கதி 
எதையும்‌ அவர்கள்‌ 
அறிவிக்கவில்லை. 
ஊழியக்காரரோடேகூட ஏதோமியனாகிய 
தேவேக்கு அங்கு நின்றுகொண்டிருக்கிறான்‌. 
தோவேக்கு சவலுக்கு பிரதியுத்தரமாக, 
ஈசாமின்‌ மகனை நோபிலிருக்கிற 
அகிதூபின்‌ குமாரனாகிய 
அகிமெலேக்கிடத்தில்‌ வரக்கண்டேன்‌. இவன்‌ 
அவனுக்காகக்‌ கர்த்தரிடத்தில்‌ விசாரித்து, 
அவனுக்கு வழிக்கு போஜனத்தைக்‌ 
கொடுத்து, பெலிஸ்தனாகிய கோலியாத்தின்‌ 
பட்டயத்தையும்‌ அவனுக்குக்‌ கொடுத்தான்‌" 
சாமு 22:910) என்று சொல்லுகிறான்‌. 


தாவீது நோபிலுள்ள 
ஆசரிப்புக்கூடாரத்திற்கு வந்தபோது அங்கே 
ஆசாரியனாகிய அகிமெலேக்கு இருந்தார்‌. 
அங்கே ஏதோமியனாகிய  தோவேக்கும்‌ 
அவர்களோடு கூடயிருந்தான்‌. தோவேக்கு. 
சரிப்புக்கூடாரத்திலே தாவீதுக்கு 
ஈதமாகவோ அல்லது அகிமெலேக்குக்கு 
ஒரு வார்த்தையும்‌ 
. னால்‌. தோவேக்கு 
சவலிடம்‌, அகிமெலேக்குக்கு 
விரோதமாகப்‌ பேசுகிறான்‌. 


தாவீது நோபுக்கு 
கு 


கர்த்தரிடத்தில்‌ விசாரித்தார்‌. 
ஆசாரியரின்‌ ஊழியம்‌. இஸ்‌ 
கர்த்தரிடத்தில்‌ 
ஆசாரியடத்தில்‌. 
அவர்களுக்காக 
விசாரிப்பார்கள்‌. 
தாவீதுக்கு 
கொடுத்தான்‌ 
சொல்லுகிறான்‌. 


வந்தபோது, 
லும்‌ 


வருவார்கள்‌. ஆசாரியர்கள்‌ 
கர்த்தரிடத்தில்‌ 
அகிமெலேக்கோ, 
பட்டயமும்‌ 
தோவேக்கு 


ஆனால்‌ 
அப்பமும்‌ 
என்று 





i THE 
TT 


தோவேக்கு சொல்லுகிற வார்த்தைகள்‌ 

உண்மையானவை. ஆனால்‌ அவன்‌ 

உண்மையை  மொத்தமாய்ச்‌ சொல்லாமல்‌, 

கொஞ்சம்‌ உண்மையை மறைத்துவிடுகிறான்‌. 

அகிமெலைக்கினிடத்தில்‌ குற்றம்‌ 

ஒன்றுமில்லை. நான்‌ ராஜாவின்‌ காரியமாக 

, வந்திருப்பதாக தாவீது. 

ச்‌ சொன்னார்‌. அதை 

நம்பிவிட்டார்‌. தாவீது 

ம்‌ கேட்டான்‌. 

ஆனால்‌ ம்‌ 
தாவீது சொன்ன 
மறைத்துவிடுகிறான்‌. 


தாவீது சவுலைப்பற்றி நல்ல 
வார்த்தைகளைச்‌ சொன்னார்‌. தோவேக்கு 
அந்த வார்த்தைகளை இப்போது சவுலுக்கு 
சொன்னால்‌, சவலுக்கு இன்னும்‌ அதிக 
மரியாதை கிடைக்கும்‌.  அகிமெலேக்கும்‌ 
குற்றம்‌ சாட்டப்படாதபடிக்கு 
தப்பித்துக்கொள்வார்‌ ஆனால்‌ 
அமிமெலேர்கை பழிவாங்கவேண்டும்‌ 
என்னும்‌ தீயாண்ணம்‌ தோவேக்கின்‌ 
மனதிலிருக்கிறது. இதற்காக தோவேக்கு 
அகிமெலேக்கைப்பற்றி சவுலிடம்‌ 
போட்டுக்கொடுக்கிறான்‌. 

அப்பொழுது சவல்‌ ராஜா: அகிதூபின்‌ 
குமாரனாகிய அகிமெலேக்‌ என்னும்‌: 
ஆசாரியனையும்‌, நோபிலிருக்கிற அவன்‌ 
தகப்பன்‌ வீட்டாராகிய எல்லா ஆசாரியரையும்‌ 
அழைப்பிக்கிறார்‌: அவர்களெல்லாரும்‌ சவுல்‌ 
ராஜாவினிடத்தில்‌ வருகிறார்கள்‌ 
ரிசாமு 22:11). 


தாவீது 
வந்தபோது கு 
அங்கே. இருந்தார்‌. ஆனால்‌ 
அகிமெலேக்கையும்‌, 
வீட்டாராகிய ்‌ 
தன்னிடத்தில்‌ 
வருமாறு ர்‌ ர்‌ 
எல்லோரும்‌ ஆசரிப்புக்கூடாரத்திலே ஆசாரிய 
ஊழியம்‌ செய்கிறவர்கள்‌. இவர்கள்‌ 
எல்லோரும்‌ கூட்டாய்ச்‌ சேர்ந்து தாவீதுக்கு 
உதவி செய்திருக்கவேண்டுமென்று சவுல்‌ 
சந்தேகப்படுகிறார்‌. ஆகையினால்‌ சவுல்‌ 
எல்லா ஆசாரியரையும்‌ தன்னிடத்தில்‌ 
அழைப்பிக்கிறார்‌. 


சரிப்புக்கூடாரத்திற்கு 
மாத்திரமே 
சவுலோ 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எல்லா ஆசாரியரும்‌ 

வந்தபோது, சவுல்‌ அகிமெலேக்கினிடத்தில்‌ 
கோபத்தோடு பேசுகிறார்‌. 
அகிமெலேக்கை பெயரைச்‌ 
கூப்பிடவில்லை. அந்த அளவுக்கு 

அவர்மீது கோபம்‌ இருக்கிறது. 

அவரைப்‌ பார்த்து, “அகிதூபின்‌ குமாரனே" 
என்றே அழைக்கிறார்‌. அகிமெலேக்கைக்‌ 
கூப்பிடும்போது, “ஆசாரியனாகிய 
அகிமெலேக்கே” என்று கூப்பிட்டால்‌, 
அவருக்கும்‌ அவருடைய ஊழியத்திற்கும்‌ 
மதிப்பும்‌ மரியாதையும்‌ கிடைக்கும்‌. ஆனால்‌ 
சவுலோ அகிமெலேக்கின்‌ பெயரையும்‌ 
சொல்லவில்லை, அவரை ஆசாரியர்‌ என்றும்‌ 
அங்கீகரிக்கவில்லை. 


அகிமெலேக்கு சவலுக்கு சுருக்கமாக 
பிரதியுத்தரம்‌ சொல்லுகிறார்‌. ராஜாவுக்கு 
முன்பாக அதிகமான வார்த்தைகளைப்‌ 
பேசினால்‌, அதனால்‌ தனக்கு தீங்கு 
வரும்‌ என்பது, அகிமெலேக்குக்கு, 
தெரந்திருக்கிறது. செத்‌. "ஓதிதூபன்‌ 
குமாரனே கேள்‌" என்று சொன்னபோது, 
அகிதூப்‌  சவுலிடம்‌, "இதோ இருக்கிறேன்‌, 
என்‌ ஆண்டவனே" (சாமு 2292) என்று 
சுருக்கமாக பிரதியுத்தரம்‌ சொல்லுகிறார்‌. 


அகிமெலேக்கு தன்மீது சுமத்தப்படும்‌ 
குற்றச்சாட்டுகளைக்‌ கேட்பதற்கு. 
ஆயத்தமாயிருக்கிறார்‌. தான்‌ ஒரு தப்பிதமும்‌ 
செய்யவில்லை என்னும்‌ நிச்சயம்‌ அவருடைய 
மனதில்‌ இருக்கிறது. அப்பொழுது சவுல்‌ 
க்‌ நோக்கி: “நீயும்‌ ஈசாயின்‌ 
எனக்கு 'விரோதமாய்க்‌ 
கட்டப்படுபன்ணி, இந்நாளில்‌ இருக்கிறபடி 
எனக்குச்‌ சதிபண்ண அவன்‌ எனக்கு 
விரோதமாக எழும்பும்படிக்கு, நீ அவனுக்கு 
அப்பமும்‌ பட்டயமும்‌ கொடுத்து, 
தேவசந்நிதிமில்‌ அவனுக்காக விசாரித்தது 
என்ன” (சாமு 22:13) என்று கேட்கிறார்‌. 


சேர்ந்திருக்கிறார்கள்‌ 
குற்றச்சாட்டு. 
சதிபண்ணுவதற்காக, 


தாவீது. 

தனக்கு விரோதமாக 
எழும்பியிருக்கிறார்‌ என்று சவுல்‌ 
தாவீதின்மேல்‌ குற்றம்‌ சொல்லுகிறார்‌. 
தாவீது பண்ணுகிற சதிக்கு, அகிமெலேக்கு 
உடந்தையாயிருக்கிறார்‌ என்று சவுல்‌. 
அவர்மீது குற்றம்‌ சொல்லுகிறார்‌. 





f= a 
ETT 


படட க்களும்‌ 
துன்மார்க்கர்‌ ஆட்சி 
சாதாரண ஜனங்களுக்கு: 
அங்கே நீதிக்கு இடம்‌ 
பாதுகாப்பு 

சவுல்‌ கொடுங்கோல்‌ ஆட்சி 
சவலுக்கு உண்மை எது என்பது 


தப்பிதமாய்‌ குற்றம்‌ சொல்லுகிறார்‌. 


நம்முடைய. கோத்துக்‌ நக 
ஆளுகையும்‌, நல்ல அரசாங்கமும்‌, நல்ல. 
சட்டங்களும்‌ இருக்கவேண்டுமென்று நாம்‌ 
ஜெபம்பண்ணவேண்டும்‌. நம்மை ஆளுகை 
செய்கிற தலைவர்கள்‌ கர்த்தருக்கு பயந்து. 
நம்மை நீதியாய்‌ ஆளுகை செய்யவேண்டும்‌. 
அவர்கள்‌ ஜனங்களுடைய நன்மைகளை 
விசாரிக்கவேண்டும்‌. தேசத்தின்‌ நன்மைக்காக 


ராஜாவுக்குப்‌ 

எல்லா 

தாவீதைப்போல, 

உம்முடைய 

குட்டளைகளின்படி செய்துவருகிறவனும்‌, 
உம்முடைய வீட்டிலே 
கனமுள்ளவனுமாயிருக்கிற உண்மையுள்ளவன்‌ 
யார்‌? இன்றையதினம்‌ அவனுக்காக 
தேவசந்நிதியில்‌ விசாரிக்கத்‌ 
தொடங்கினேனோ? அது எனக்குத்‌ 
தூரமாயிருப்பதாக: ராஜா தம்முடைய 
அடியானாகிய என்மேலாகிலும்‌ என்‌ தகப்பன்‌ 
வீட்டாரில்‌ தலும்‌ குற்றம்‌ சத்த 


சாமு 22:14]5) 


என்று ப கில்‌ 


தாவீதுக்கு அப்பத்தையும்‌ 
பட்டயத்தையும்‌ கொடுத்ததை அகிமெலேக்கு 
ஒத்துக்கொள்கிறார்‌. ஆனால்‌ தான்‌ 
சவலுக்கு விரோதமாக சதிபண்ணியதாக 
சொல்லப்படும்‌ குற்றச்சாட்டை அகிமெலேக்கு 
மறுக்கிறார்‌. சவுல்‌ தன்னை அனுப்பியதாக 
தாவீது சொன்னார்‌. அதன்‌ 
நிமித்தமாகவே அகிமெலேக்கு தாவீதுக்காக 
தேவனுடைய சந்நிதியில்‌ விசாரித்தார்‌. 
சவலுக்கும்‌ தாவீதுக்கும்‌ இடையிலுள்ள 
பிரச்சனை அகிமெலேக்குக்கு தெரியாது. 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


ஆகையினால்‌ “ராஜா தம்முடைய 
அடியானாகிய என்மேலாகிலும்‌ என்‌ தகப்பன்‌ 
வீட்டாரில்‌ எவன்மேலாகிலும்‌ குற்றம்‌ சுமத்த 


வாகித்‌ 
" சாமு 22:15) 
என்று அகிமெலேக்கு சவலுக்கு பிரதியுத்தரம்‌ 
சொல்லுகிறார்‌. 
சவுலோ அகிமெலேக்கின்‌ விவாதத்தை 
செவிகொடுத்து கேட்கவில்லை. 
அகிமெலேக்கின்‌ காரியங்களைக்‌ குறித்து, 
நதிகரை ஒன்‌ தம்‌, செய்யம்‌ சவ்‌ 
தீர்ப்பு. சொல்லிவிடுகிறார்‌ 
தகியேலேக்கே ந உன்‌ தகப்பன்‌ 
வீட்டார்‌ அனை; சாகவே 
சாகவேண்டும்‌" லோ என்று சவுல்‌ 
தீர்ப்பைர்‌ 


நீதிமில்லை. சவுல்‌ 

தன்‌ இஷ்டம்போல 
தீர்ப்பு சொல்லக்கூடாது.  அகிமெலேக்கு 
சொன்ன விவாதங்களை செவிகொடுத்து 
கேட்கவேண்டும்‌. அவரிடத்தில்‌ நியாயம்‌ 
இருக்கிறதா... என்பதை ஆராய்ந்து 
மர்க்கவேண்டும்‌. சுலோ நீதிக்கு 
முக்கியத்துவம்‌ கொடுக்காமல்‌, தன்னுடைய 
கோபத்திற்கும்‌, சுயவிருப்பத்திற்கும்‌ 
முக்கியத்துவம்‌ கொடுக்கிறார்‌. 
அகிமெலேக்கின்‌ விவாதங்களுக்கு 
செவிகொடுக்க மறுக்கிறார்‌. 


சவுல்‌ அவசரப்பட்டு தீர்ப்பு 
சொல்லுகிறார்‌. சவுல்‌ அகிமெலேக்குக்கு 
மாத்திரம்‌ தீர்ப்பு சொல்லாமல்‌, அவருடைய 
தகப்பன்‌ வீட்டார்‌ அனைவரும்‌ சேர்ந்து 
தீர்ப்பு சொல்லுகிறார்‌. அவர்கள்‌ எல்லோரும்‌ 
சாகவேண்டும்‌ என்பது சவுலின்‌ தீர்ப்பு 
தோலேக்கு அகிமெலேக்கின்‌ 
மாத்திரம்தான்‌ 
எல்லோரையும்‌: 
அவர்களெல்லோருக்கும்‌. 
கொடுக்கிறார்‌. 





i FTE 
TT 


சவுல்‌ சொன்ன தீர்ப்புக்கு நீதியான 
ஆதாரமில்லை. தன்னுடைய கோபத்தைக்‌ 
காண்பிப்பதற்காக. எனல்‌ இதுப்‌ தாப 
சொல்லுகிறார்‌. சவலின்‌ மனதில்‌ தெளிந்த 
சிந்தனையில்லை. தாவீதை இன்னும்‌ 
கொல்ல முடியவில்லையே என்னும்‌ ஏமாற்றம்‌ 
அவருடைய  மனதிலிருக்கிறது. தனக்கு 
விரோதமாக. எல்லோரும்‌. 
சதிபண்ணுகிறார்கள்‌ என்னும்‌ சந்தேகம்‌: 
சவுலின்‌ மனதில்‌ உண்டாயிற்று. 

தர்ப்ப 
என்றும்‌ 


உடனே 
சவுல்‌. 


தான்‌ சொன்ன 
நிறைவேற்றப்பட வேண்டும்‌ 
உத்தரவிடுகிறார்‌. சவுல்‌ 
தீர்ப்பைச்‌ சொன்ன 
தன்னண்டையிலே நிற்கிற 
நோக்கி: “நீங்கள்‌ போய்‌, 
ஆசாரியர்களைக்‌ சரன்‌ லது கள்‌ 
கையும்‌ தாவீதோடே இருக்கிறது: அவன்‌ 
ஒடிப்போகிறதை அவர்கள்‌ அறிந்திருந்தும்‌, 
அதை எனக்கு வெளிப்படுத்தவில்லை" சாமு 
2217) என்று சொல்லுகிறார்‌. ராஜாவின்‌ 
வேலைக்காரரோ, கர்த்தருடைய 
ஆசாரியர்களைக்‌ கொல்லத்‌ தங்கள்‌ 
கைகளை நீட்ட சம்மதிக்கவில்லை. 


ராஜா 
ரன்‌ ந்ல்ல 
கொடுக்கக்கூடாது. வழக்கை விசாரிக்காமல்‌, 
தங்கல்‌ ப 
ஆசாரியர்களைக்‌ 
சொல்லுவது 
ஆசாரியர்கள்‌ செத்துப்போனால்‌ 
சந்தோஷமாயிருக்கும்‌. தனக்கு விரோதமாக 
சதிபண்ணினவர்களை, தான்‌ பழிவாங்கி 
விட்டதாக சவுல்‌ நினைப்பார்‌. சவலால்‌ 
கர்த்தருடைய ஆசாரியர்களைத்தான்‌ 
தண்டிக்க முடியும்‌. அவனால்‌ கர்த்தரை 
ஒன்றும்‌ செய்ய முடியாது. சவலால்‌ 
கர்த்தருக்கு அருகாமையில்கூட வரமுடியாது. 
கர்த்தர்‌ எப்போதோ சவுலை விட்டு 
விலகிப்போய்விட்டார்‌. 


ராஜா. கட்டளையிடும்போது. 
சேவகர்கள்‌, ராஜாவின்‌ 
உடனே நிறைவேற்றுவது 
வழக்கம்‌. ராஜாவின்‌ வார்த்தைக்கு 
யாரும்‌ எதிர்த்து பேசமாட்டார்கள்‌. 
ஆனால்‌ இங்கோ ராஜாவின்‌ வேலைக்காரர்‌, 
சவுலின்‌ வார்த்தைகளைக்‌ கேட்டு, 


ஒரு 
அவருடைய 
கட்டளையை 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


ஆசாரியர்களைக்‌ கொல்ல 
நீட்ட சம்மதிக்கவில்லை. 
கட்டளையும்‌ 
விநோதமாயிருக்கிறது. ராஜாவின்‌ 
கட்டளைக்கு அவருடைய சேவகர்கள்‌ 
கீழ்ப்படிய மறுப்பதும்‌ விநோதமாயிருக்கிறது. 


கர்த்தருடைய 
தங்கள்‌ கைகளை 
ராஜாவின்‌ 


சவுல்‌ தெளிந்த சிந்தனையில்லாமல்‌ 
குழப்பத்திலிருக்கிறார்‌. அவர்‌ எல்லோரையும்‌ 
பகைக்கிறார்‌. யார்‌ தன்னுடைய சிநேகிதர்‌, 
யார்‌ தன்னுடைய பகைஞர்‌ என்று சவுலால்‌ 
வேறுபிரித்து பார்க்க முடியவில்லை. சவுலின்‌ 
கண்களுக்கு எல்லோரும்‌ சத்துருக்களாக 
தெரிகிறார்கள்‌. எல்லோரும்‌ தனக்கு 
விரோதமாக சதிபண்ணுகிறார்கள்‌ என்று 
சவுல்‌ சந்தேகப்படுகிறார்‌. 


ராஜாவைவிட அவருடைய சேவகர்கள்‌ 
மனிதாபமுள்ளவர்களாகயிருக்கிறார்கள்‌. 
தார்கள்்ில நீதியும்‌ நியாயமும்‌ 
இருக்கி அவர்கள்‌ கர்த்தருக்கும்‌, 
கர்த்தகுடைய ஊழியத்திற்கும்‌, அவருடைய 
ஊழியக்காரர்களுக்கும்‌. மதிப்பு 
கொடுக்கிறார்கள்‌. கர்த்தருடைய 
ஆசாரியர்களை காரணமில்லாமல்‌ 
கொல்லுவது பாவம்‌ என்னும்‌ சிந்தனை 
அவர்களுடைய மனதில்‌ இருக்கிறது. 
தன்னுடைய 
தன்னுடைய 
கீழ்ப்படியாமலிருப்பதைப்‌ 
சவுல்‌ 
ஆச்சரியப்படவில்லை. 
கட்டளையை 
நிறைவேற்றவேண்டுமென்று 
குடித்துக்கொண்டிருக்கிறார்‌. 
ராஜா தோவேக்கை நோக்கி: 
ஆசாரியர்களைக்‌ கொன்றுபோடு" 
ரசொமு 2218) என்று சொல்லுகிறார்‌; 
ஏதோமியனாகிய தோவேக்கு ஆசாரியர்மேல்‌ 
விழுந்து. சணல்நூல்‌ ஏபோத்தைத்‌ 
தரித்திருக்கும்‌ எண்பத்தைந்துபேரை 
அன்றையதினம்‌ கொன்று போடுகிறான்‌. 


வேலைக்காரர்‌, 
கட்டளைக்கு 





f= al 
TT 


துன்மார்க்கருக்கு துன்மார்க்கர்‌ 
போவார்கள்‌. சவுலைப்போலவே 
தோவேக்கும்‌ துன்மார்க்கனாயிருக்கிறான்‌. 
அவன்‌ ராஜாவின்‌ கட்டளைக்கு உடனே 
ஆடலின்‌ ஆசாரியர்களைக்‌ கொல்லும்‌ 
வேலையை மனப்பூர்வமாய்ச்‌ செய்கிறான்‌. 
'தோவேக்கு ஆசாரியர்களைக்‌ கொன்றபோது. 
ஆசாரியர்கள்‌. தங்கள்‌ ஜீவனைக்‌. 
காத்துக்கொள்ள எதிர்த்து போராடவில்லை. 
ள்‌ ஆசாரியர்கள்‌. சணல்நூல்‌ 
தரித்திருக்கிறவர்கள்‌. 
யுத்த ஆயுதங்களோ, 
ஆகையினால்‌ 
எந்தவித எதிர்ப்பும்‌ இல்லாமல்‌, 
எண்பத்தைந்து ஆசாரியர்களை, உடனே 
கொன்றுபோடுகிறான்‌. 


சாரியர்கள்‌ எல்லோரும்‌ கர்த்தருக்கு 
யத்‌ செய்கிறவர்கள்‌... இண்வேல்‌ 


புத்திரரில்‌, ஆசாரியராயிருக்கிறவர்களில்‌, 
இருபது வயதுமுதல்‌ ஐம்பது வயதிற்குட்பட்ட 
புருஷர்கள்‌ சணல்நூல்‌ ஏபோத்தைத்‌ 
தரித்திருப்பார்கள்‌. இந்த ஆசாரியர்கள்‌ 
ராஜாவுக்கு முன்பாக சணல்நூல்‌ ஏபோத்து 
தரித்து நிற்கவேண்டும்‌. அந்த வழக்கத்தின்‌ 
பிரகாரம்‌ அவர்கள்‌ சணல்நூல்‌ ஏபோத்தைத்‌ 
தரித்திருக்கிறார்கள்‌. தோலேக்கோ 
சணல்நூல்‌ ஏபோத்தை தரித்திருக்கும்‌ 
எண்பத்தைந்து ஆசாரியரையும்‌ 
'கொன்றுபோடுகிறான்‌. 


தோலேக்கு 
கொன்றபின்பு, 


இவர்களைக்‌ 
ஆசாரியர்களின்‌ 
பட்டணமாகிய நோபுக்குப்‌ போகிறான்‌ 
நோபிலுள்ள புருஷரையும்‌, ஸ்திரீகளையும்‌, 
பிள்ளைகளையும்‌, குழந்தைகளையும்‌, 
மாடுகளையும்‌, கழுதைகளையும்‌ 
ஆடுகளையும்‌ பட்டயக்கருக்கினால்‌ 
வெட்டிப்போடுகிறான்‌ (சாமு 22:19). இந்தக்‌ 
கட்டளையையும்‌ சவுலே  தோவேக்குக்கு 
கொடுத்திருக்கவேண்டும்‌. 
காலத்தில்‌, இஸ்ரவேல்‌ 
, மார்க்க ஆராதனை 
சீர்கெட்டுப்போயிருக்கிறது. ஆசாரியருக்கும்‌ 
அவர்கள்‌ செய்கிற ஊழியங்களுக்கும்‌ 
மதிப்பு இல்லை. ஆசாரியரும்‌, 
அவருடைய  சந்ததியாரும்‌ சவலின்‌ 
காலத்தில்‌ செத்துப்போகிறார்கள்‌. 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆசாரியரின்‌ பட்டணமாகிய 
நிர்மூலம்பண்ணுகிறார்‌. கர்த்தருடைய 
பலிபீடத்திலே ஊழியம்‌ செய்வதற்கு, 
இஸ்ரவேல்‌ தேசத்திலே ஆசாரியர்‌ இல்லை. 
சவலின்‌ மூர்க்ககுணத்தினால்‌, இஸ்ரவேல்‌ 
தேசத்திலே. கர்த்தருடைய ஆராதனை 
சீர்கெட்டுப்போயிற்று. 


ஒரு ராஜாவின்‌ மதிமீனத்தினால்‌. 
ஆசாரியர்களும்‌, அவர்களுடைய 
குடும்பத்தாரும்‌ செத்துப்போகிறார்கள்‌. 
சாமுவேல்‌ இதையெல்லாம்‌ முன்னறிந்து, 
இஸ்ரவேல்‌ ஜனத்தாருக்கு ராஜா வேண்டாம்‌ 
என்று சொன்னார்‌. ஆனால்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனங்களோ தங்களுக்கு ஒரு ராஜா 
வேண்டும்‌ என்று பிடிவாதமாயிருந்தார்கள்‌. 
அவர்கள்‌ விரும்பிய பிரகாரம்‌ கர்த்தர்‌ 
அவர்களுக்கு சவுலை  ராஜாவாகக்‌. 
கொடுத்தார்‌. சவுலோ ஆசாரியரின்‌ 
வம்சத்தையே அழித்துப்போடுகிறார்‌. 


நோப்பை சவுல்‌ 


அபியத்தார்‌ 
சாமு 22:20-28 


1சாமு 22:90. அகிதூபின்‌ குமாரனாகிய 
அகிமெலேக்கின்‌ குமாரரில்‌ அபியத்தார்‌ 
என்னும்‌ பேருன்ன ஒருவன்‌ தப்பி, 
தாவீது இருக்கும்‌ புறமாக ஓடிப்போய்‌, 


சோமு 2221, சவுல்‌ கர்த்தருடைய 
ஆசாரியர்களைக்‌. கொள்றுபோட்ட 
செய்தியை தாவீதுக்கு அறிவித்தான்‌. 


சோமு 2922. அப்பொழுது தாவீது 
அபியத்தாரைப்‌ பார்த்து: 
ஏதோமியனாகிய தோவேக்கு அங்கே 
இருத்தபடியினாலே, அவன்‌ 
எவ்விதத்திலும்‌ சவுதுக்கு அதை 
அறிவிப்பான்‌ என்று அன்றையதினமே 
அறிந்திருந்தேன்‌; உன்‌ தகப்பன்‌ 
விட்டாராகிய எல்லாருடைய 
மரணத்துக்கும்‌ காரணம்‌ நானே. 


சோமு 22:98. நீ என்னிடத்தில்‌ இரு, 
வேண்டாம்‌; என்‌ பிராணனை 





ழ்‌ நயனா 
யாய 


பட்டணமாகிய 
ஸ்திரீகளையும்‌, 
குழந்தைகளையும்‌ 
போட்டபோது, அகிமெலைக்கின்‌ 
குமாரனாகிய அபியத்தார்‌ என்பவன்‌ 
தோவேக்கின்‌ பட்டயத்திற்கு தப்பிக்கிறான்‌. 
அகிமெலேக்கு சவுலைப்‌ பார்க்க 
போயிருந்தபோது,  அபியத்தார்‌ ஒருவேளை 
ஆசரிப்புக்கூடாரத்திலே, 

பலிபீடத்திலே, 

செய்திருக்கவேண்டும்‌. 


ஆசாரியர்களின்‌ 
நோபிலுள்ள, புருஷனையும்‌, 
பிள்ளைகளையும்‌, 
வெட்டிக்கொன்று 


ஆசையினால்‌ அபியத்தார்‌, தன்‌ 
தகப்பனார்‌ அகிமெலேக்கோடுகூட சவலைப்‌ 
பார்க்க. கிரியாவைச்‌ சேர்ந்த ராமாவுக்குப்‌ 
போகவில்லை. இதனால்‌  தோவேக்கு 
எண்பத்தைந்து ஆசாரியணக்‌ கொன்றபோது. 
அபியத்தார்‌ தோவேக்கின்‌ பட்டயத்திற்கு 
தப்பித்துக்கொள்கிறான்‌. 


வேக்‌ 
பணக்‌ 

ன்பாக,, 

ஆசாரியர்களைக்‌ 

அபியத்தார்‌ 
கேள்விப்பட்டிருக்கவேண்டும்‌. 
இப்போது நோபுக்கு வருகிறான்‌ 
செய்தியையும்‌ 


யும்‌ 
அறிந்திருக்கவேண்டும்‌. 
அபியத்தார்‌ தன்னுடைய 
காத்துக்கொள்வதற்காக, 
நோபுக்கு வருவதற்கு 
அபியத்தார்‌ நோபை 
ஒடிப்போய்விடுகிறான்‌. 
அகிதூபின்‌ குமாரனாகிய 
அதிமெலேக்கின்‌ குமாரரில்‌ அபியத்தார்‌ 
என்னும்‌ பேருள்ள ஒருவன்‌ தப்பி, தாவீது 
ஒடிப்போய்‌, சவுல்‌. 
ஈரியர்களைக்‌ 
தாவீதுக்கு 


முன்பாகவே, 


விட்டு தப்பித்த 


அறிவிக்கிறான்‌ சாமு 22:20,21/ 


ஆசாரியர்கள்‌ கொலைசெய்யப்பட்ட 
செய்தியைக்‌ கேட்டு தாவீது மிகவும்‌. 
துக்கப்படுகிறார்‌. அப்பொழுது தாவீது 
அபியத்தாரைப்‌ பார்த்து: “ஏதோமியனாகிய 
தோவேக்கு அங்கே இருந்தபடிமினாலே, 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
1 SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


வீட்டாராகிய எல்லாருடைய மரணத்துக்கும்‌ 
காரணம்‌ நானே" சாமு 22:22) என்று 
சொல்லுகிறார்‌. 


தாவீது அபியத்தாரை தன்னிடமாகச்‌ 
சேர்த்துக்கொள்கிறார்‌. தாவீது அவனுக்கு 
பாதுகாப்பு கொடுப்பதாக 
வாக்குப்பண்ணுகிறார்‌. தாவீது 
அபியத்தாரிடம்‌, “நீ என்னிடத்தில்‌ இரு, 
பயப்பட வேண்டாம்‌: என்‌ பிராணனை 
வாங்கத்‌ தேடுகிறவனே உன்‌ பிராணனையும்‌ 
வாங்கத்தேடுகிறான்‌: நீ என்‌ ஆதரவிலே 
இரு” சாமு 22:23) என்று சொல்லுகிறார்‌. 


தாவீது ஒரு ஆசாரியரைப்போலவும்‌, 
ஒரு தீர்க்கதரிசியைப்போலவும்‌ 
அபியத்தாரைப்‌ பார்த்து, "பயப்பட வேண்டாம்‌” 
என்று ஆறுதலான வார்த்தைகளைச்‌: 
சொல்லுகிறார்‌. பிரதான ஆசாரியர்கள்‌ 
ஜனங்களை ஆசீர்வதிப்பார்‌, தாவீதும்‌, 
பிரதான ஆசாரியரைப்போல, அபியத்தாரை 
ஆசீர்வதிக்கிறார்‌ 


இக்காலத்தில்‌ சவலுக்கும்‌ ஒரு பிரதான 

ஆசாரியன்‌ இருக்கிறான்‌, சாதோக்கின்‌ 

தகப்பனாகிய அகிதூப்‌ என்பவன்‌ சவுலின்‌ 

ஆசாரியன்‌. இவன்‌  எலெயாசாரின்‌. 
குடும்பத்தைச்‌ சேர்ந்தவன்‌. 

கர்த்தரிடத்தில்‌ 
அவனுக்குச்‌ 


“சவுல்‌. 
விசாரிக்கும்போது, 
சொப்பனங்களினாலாவது, ஊரீமினாலாவது, 


கர்த்தர்‌ 
தீர்க்கதரிசிகளினாலாவது மறு 
அருளவில்லை" சாமு 28:6). 
சாதோக்கைப்‌. பெற்றான்‌; 
அகிமாசைப்‌ பெற்றான்‌" நாளா 6:8). 
கர்த்தரையும்‌ நம்பவில்லை. 
வல்லமையையும்‌ நம்பவில்லை. 
தெய்வபக்தியுமில்லை. 
சவுல்‌ தெய்வபக்தியின்‌ 
தரித்து, தனக்கு பிரதான 
ஆசாரியரை நியமித்திருக்கிறார்‌. 


உத்தரவு 
“அகிதூப்‌ 
சாதோக்‌ 


சவுல்‌ 





i FTE 
TT 


சவுல்‌ கர்த்தருடைய ஆசாரியர்களைக்‌ 
கொன்று, குற்றமில்லாதவர்களின்‌ இரத்தத்தை 
சிந்துகிறார்‌. சவுலுக்கு தாவீதின்மேல்‌ உள்ள 
கோபம்‌ இன்னும்‌ குறையவில்லை. சவுல்‌ 
தாவீதைக்‌ கொன்றுபோடுவதற்காக அவனைத்‌ 
தேடி அலைந்துகொண்டிருக்கிறார்‌. 


தாவீது இஸ்ரவேல்‌ தேசத்திற்கும்‌. 
தன்னுடைய ராஜாவாகிய சவலுக்கும்‌ நன்மை 
செய்கிறார்‌. பெலிஸ்தர்‌ கேகிலாவின்மேல்‌ 
யுத்தம்பண்‌ ணுகிறார்கள்‌. தாவீது பெலிஸ்தரை 
முறியடித்து கேகிலாவை இரட்சிக்கிறார்‌ 
சாமு 231-6). 


தாவீதுக்கு மறுபடியும்‌ சவுலின்‌ 
முவாய்‌ ஆபத்து வருகிறது. கேகிலா 
பட்டணத்தார்‌ தன்னையும்‌ தன்‌ மனுஷரையும்‌ 
சவலின்‌ கையில்‌ ஒப்புக்கொடுப்பார்கள்‌ 
என்று கர்த்தருடைய வார்த்தை தாவீதுக்கு, 
உண்டாயிற்று, தாவீது கர்த்தரால்‌ 
எச்சரிக்கப்பட்டு தப்பித்துக்கொள்கிறார்‌ 
ரிசாமு 2377-13) 


தாவீது சீப்‌ 
வனாந்தரத்திலிருக்கிற ஒரு மலையிலே 
தரித்திருக்கிறார்‌. அப்பொழுது சவுலின்‌ 
குமாரனாகிய யோனத்தான்‌ காட்டிலிருக்கிற 
தாவீதினிடத்தில்‌ போய்‌, தேவனுக்குள்‌ 
அவருடைய கையைத்‌ திடப்படுத்துகிறார்‌ 
1சாமு 2314-8, 


சீப்‌ ஊரார்‌ தாவீதைப்பற்றிய செய்தியை 
சவலுக்கு அறிவிக்கிறார்கள்‌. 
தாவீதைப்பிடிக்க தன்‌ 
புறப்பட்டுப்போகிறார்‌ சாமு 2349-25). அந்த 
சமயத்தில்‌ பெலிஸ்தர்‌ இஸ்ரவேல்‌ 
தேசத்தின்மேல்‌ படையெடுத்து 
வந்திருக்கிறார்கள்‌ என்னும்‌ செய்தி சவலுக்கு 
அறிவிக்கப்படுகிறது. ஆகையினால்‌ சவுல்‌ 
பின்தொடருகிறதை விட்டு, 
ஏதிர்க்கும்படி போகிறார்‌. 
தப்பித்துக்கொள்கிறார்‌ 


என்னும்‌ 


சாமு 23:26-29) 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


கேகிலா 
சாமு 284-5 


1சாமு LESH இதே, 
பெலிஸ்தர்‌ கேகிலாவின்மேல்‌ 
யுத்தம்பண்ணி,  கவஞ்சியங்களைக்‌ 
கென்னையிடுகிறார்கள்‌ என்று 
தாவீதுக்கு அறிவிக்கப்பட்டது. 


1சாமு 29:2, அப்பொழுது தாவீது: நான்‌ 
போய்‌, அந்தப்‌ பெலிஸ்தரை முறிய 
அடிக்கலாமா என்று கர்த்தரிடத்தில்‌ 
விசாரித்தற்கு, கர்த்தர்‌ தீ யோ; பெலி 
ஸ்தரை முறிய அடித்து, கேகிலாவை 
ரட்சிப்பாயாக என்று தாவிதுக்குச்‌. 
சொன்னார்‌. 


1காமு 23:3. ஆனாலும்‌ தாவீதின்‌ 
மனுஷர்‌ அவனை நோக்கி; இதே, 
நாங்கள்‌. இங்கே யூதாவிலே 
இருக்கும்போதே பயப்படுகிறோம்‌; 
நாங்கள்‌. வெலி. 
ஸ்தருடை! சேனைகளை 
எதிர்க்கிறதற்கு கேகிலாவுக்கு போனால்‌ 
எவ்வளவு அதிகம்‌ என்றார்கள்‌. 

சாமு 28:4. அப்பொழுது தாவீது 
திரும்பவும்‌ கர்த்தரிடத்தில்‌ 
விசாரித்தபோது, கர்த்தர்‌ அவனுக்கு 
உத்தரமாக: தீ எழும்பி, கேகிலாவுக்குப்‌ 
போ; நான்‌ பெலிஸ்தரை உன்‌ கையில்‌ 
ஒப்புக்கொடுப்பேன்‌ என்றார்‌. 


1சாமு 28:5. அப்படியே தாவீது தன்‌ 
மனுஷரைக்‌. கூட்டிக்கொண்டு, 
கேகிலாவுக்குப்‌ போய்‌, 

ஸ்தரோடு யுத்தம்பண்ணி, 
அநேகம்பேரை வெட்டி, அவர்கள்‌ 
ஆடுமாடுகளை ஓட்டிக்கொண்டு. 
போனான்‌; இவ்விதமாய்‌ கேகிலாவின்‌ 
குடிகளை ரட்சித்தான்‌. 


காத்‌ என்னும்‌ தீர்க்கதரிசி தாவீதைப்‌ 
பார்த்து. “நீர்‌ யூதாதேசத்திற்கு புறப்பட்டு 
வாரும்‌” (1சாமு 22:5) என்று சொன்னார்‌. 
சவல்‌ இஸ்ரவேலின்‌ ராஜாவாயிருந்தாலும்‌, 
அவர்‌ ராஜாங்க காரியங்களை சரியாக 
நிர்வாகம்பண்ணவில்லை. தாவீதைப்‌ பிடித்து, 
அவரைக்‌ கொன்றுபோடவேண்டும்‌ என்பதே 
சவலின்‌ நோக்கமாயிருக்கிறது. சவுல்‌ 
எப்போதுமே தாவீதைப்பற்றி சிந்தித்துக்‌ 
கொண்டிருக்கிறார்‌. ராஜாங்கமும்‌ நிர்வாகமும்‌ 
தேசத்தில்‌ சரியாய்‌ நடைபெறவில்லை. 





i FTN 
TT 


சவுல்‌ 
கொன்றுபோட்டார்‌. 
கொன்றுபோடவேண்டுபென்று 
அவரைத்‌ தொடர்ந்து 
தேடிக்கொண்டிருக்கிறார்‌. சவுல்‌ தாவீதுக்கு 
விரோதமாக யுத்தம்பண்ணும்போது, 
பெலிஸ்நர்‌ இஸ்ரவேல்‌ தேசத்திற்கு 
விரோதமாக யுத்தம்பண்ணுகிறார்கள்‌. 
பெலிஸ்தருக்கு விரோதமாக. 
யுத்தம்பண்ணி, அவர்களைத்‌ துரத்திவிட்டு, 
கேகிலாவை இரட்சிக்கவேண்டும்‌ என்னும்‌ 
எண்ணம்‌ சவலிடத்தில்‌ இல்லை. சவுல்‌: 
தேசத்தைக்‌ கவனிக்காமல்‌, தாவீதையே 
கவனித்துக்கொண்டிருக்கிறார்‌. 
பெலிஸ்தர்‌ கேகிலாவின்மேல்‌ 
யுத்தம்பண்ணி, அவர்களுடைய 
களஞ்சியங்களைக்‌ கொள்ளையிடுகிறார்கள்‌ 
என்று தாவீதுக்கு அறிவிக்கப்படுகிறது. 
தாவீது பெலிஸ்தருக்கு விரோதமாக 
யுத்தம்பண்ணி,  கேகிலாவை இரட்சிக்க 
முன்வருகிறார்‌. 
தாவீது இஸ்ரவேல்‌ த்தின்மீ, 
பிரியபமிருக்கிறா்‌ ழோ டன 
தேசத்தின்‌ நன்மையை  கரிசனையோடு 
விசாரிக்கிறார்‌. க தோம்‌ நாலீதின்‌ 
தேசம்‌. பெலிஸ்‌; மேல்‌ 
யுத்தம்பண்ணி, த்க்‌ ன்‌ 
களஞ்சியங்களைக்‌ கொள்ளையிடும்போது, 
தாவீதால்‌ அந்தச்‌ செய்தியைக்‌ கேட்டு 
சும்மாயிருக்க முடியவில்லை. தாவீது தன்‌ 
தேசத்தைப்‌ பாதுகாக்க ஒன்றும்‌ செய்யாமல்‌ 
சும்மா அமர்ந்திருக்கவில்லை. 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


இஸ்ரவேல்‌ 
வேண்டியது 
எல்லைகளைப்‌ 
சவலும்‌ 
பெலிஸ்தருக்கு 
யுத்தம்பண்ணவேண்டும்‌. 
அவர்களோ தாவீதைப்‌ 
கவனம்‌ செலுத்துகிறார்கள்‌. 
தேசத்தைப்‌ பாதுகாப்பதில்‌ 
கவனம்‌ செலுத்தவில்லை. 


தேசத்தைப்‌. 
சவலின்‌ கடமை. அவர்தான்‌ 
பலப்படுத்த வேண்டும்‌. 
அவருடைய சேனையும்‌ 
விரோதமாய்‌ 
னால்‌ 
பிடிப்பதிலேயே 
தங்கள்‌ 
கொஞ்சம்கூட 


பாதுகாக்க 


தாவீது பெலிஸ்தருக்கு விரோதமாக 
யுத்தம்பண்ண வேண்டுமென்று 
விரும்பினாலும்‌, அவர்‌ கர்த்தருடைய 
சித்தத்தையும்‌ அறிந்துகொள்ள விரும்புகிறார்‌. 
தாவீது. காத்‌ தீர்க்கதரிசியின்‌ மூலமாய்‌ 
கர்த்தரிடத்தில்‌ விசாரிக்கிறார்‌. 


அப்பொழுது தாவீது: “நான்‌ போய்‌, 
அந்தப்‌ பெலிஸ்தரை முறிய அடிக்கலாமா" 
என்று கர்த்தரிடத்தில்‌ விசாரித்தற்கு, கர்த்தர்‌: 
"நீ போ; பெலிஸ்தரை மு 
அடித்து, கேகிலாவை ரட்சிப்பாயாக" என்று 
தாவீதுக்குச்‌ சொல்லுகிறார்‌ (சாமு 23:2). 


தாவீதின்‌ கூடமிருக்கிற மனுஷர்களோ 
கர்த்தருடைய வார்த்தையை நம்பவில்லை. 
நான்று பெலிஸ்தருக்கு விரோதமாய்ப்‌ 

போவதை அவர்கள்‌. தடைபண்ண 
முயற்சி பண்ணுகிறார்கள்‌. தாவீதின்‌ மனுஷர்‌ 
அவரை நோக்கி: “இதோ, நாங்கள்‌ இங்கே 
யூதாவிலே இருக்கும்போதே பயப்படுகிறோம்‌; 
நாங்கள்‌ பெலிஸ்தருடைய சேனைகளை 
எதிர்க்கிறதற்கு கேகிலாவுக்கு போனால்‌ 
எவ்வளவு. அதிகம்‌' சாமு 23:3) என்று 
சொல்லுகிறார்கள்‌. 


தாவீது கர்த்தருடைய வார்த்தையை 
நம்புகிறார்‌. தாவீதின்‌ மனுஷரும்‌ அவரோடு 
கூட போகவேண்டும்‌. அப்போதுதான்‌ 
தாவீதால்‌ பெலிஸ்தருக்கு விரோதமாக 
யுத்தம்பண்ண முடியும்‌. தாவீதின்‌ மனுஷர்‌, 
பெலிஸ்தருக்கு விரோதமாக, அவரோடு 
கூடப்போகவேண்டுமென்றால்‌, அவர்கள்‌ 
முழுமனதோடும்‌, உற்சாகமாயும்‌. 
போகவேண்டும்‌. தாவீது அவர்களை 
திருப்திபடுத்த விரும்புகிறார்‌. தாவீது 
தன்னுடைய மனுஷருக்காக கர்த்தரிடத்தில்‌ 
மறுபடியும்‌ விசாரிக்கிறார்‌. 





i FTE 
TT 


தாவீது திரும்பவும்‌ கர்த்தரிடத்தில்‌ 
விசாரித்தபோது, கர்த்தர்‌ அவருக்கு 
உத்தரமாக: “நீ எழுப்‌, கேகிலாவுக்குப்‌ போ; 
நான்‌  பெலிஸ்தரை உன்‌ கையில்‌ 
ஒப்புக்கொடுப்பேன்‌” en 23:4) என்று 
சொல்லுகிறார்‌. 


கர்த்தர்‌ இரண்டு விசையும்‌, தாவீதை 
பெலிஸ்தருக்கு விரோதமாகப்‌ 
போகச்சொல்லுகிறார்‌. கர்த்தருடைய சித்தம்‌ 
வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. கர்த்தர்‌ முதலில்‌ 
நீ போ, பெலிஸ்தரை முறியடித்து 
கேகிலாவை ரட்சிப்பாயாக” என்று தாவீதுக்கு 
சொன்னார்‌. இப்போது கர்த்தர்‌ 
விசை, “நீ எழும்பி கேகிலாவுக்குப்‌ 
நான்‌. பெலிஸ்தரை உன்‌ கையிலே 
என்று தாவீதுக்கு: 


ஒப்புக்கொடுப்பேன்‌"' 


கர்த்தருடையது. இந்த 
க்‌ பெலிஸ்தர்மீது 
என்று கர்த்தர்‌ 
வாக்குப்பண்ணுகிறார்‌. தாவீதும்‌ 
அவருடைய  மனுஷரும்‌ கர்த்தருடைய 
வார்த்தையை நம்புகிறார்கள்‌. அப்படியே 
தாவீது தன்‌ மனுஷரைக்‌ கூட்டிக்கொண்டு, 
கேகிலாவுக்குப்‌ போய்‌, பெலிஸ்தரோடு 
யுத்தம்பண்ணி, அவர்களில்‌ அநேகம்பேரை 
வெட்டி, அவர்கள்‌ ஆடுமாடுகளை 
ஒப்டக்கொண்டுபோகிறார்‌; இல்விதமாய்‌ 
தாவீது கேகிலாவின்‌ குடிகளை ரட்சிக்கிறார்‌ 
சாமு 23:5). 
பெலிஸ்தர்‌ கேகிலாவின்மேல்‌ 
யுத்தம்பண்ணி அவர்களுடைய 
களஞ்சியங்களைக்‌ கொள்ளையிட்டார்கள்‌. 
தாவீதோ  பெலிஸ்தரோடு யுத்தம்பண்ணி, 
அவர்களுடைய ஆடுமாடுகளை 
ஒட்டிக்கொண்டு வருகிறார்‌ அவர்கள்‌ 
கொள்ளையிட்ட களஞ்சியங்களையும்‌ 
இரட்சிக்கிறார்‌ 


ஏபோத்தூ 
1சாமு 29:6-18 


சோமு 294. அகிமெலேக்கின்‌ 
குமாரனாகிய அபியத்தார்‌ கேகிலாவில்‌ 
இருக்கிற தாவீதினிடத்தில்‌ 
தப்பியோடுகிறயோது, அவனிடத்தில்‌ 
ஒரு ஏபோத்து இருத்தது. 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சோமு 28:7. தாவீது கேகிலாவுக்கு 
வந்தான்‌ என்று குவுலுக்கு. 
அறிவிக்கப்பட்டபோது, தேவன்‌ 
அவனை என்‌: கையில்‌ 
ஒப்புக்கொடுத்தாம்‌; அவன்‌ கதவுகளும்‌ 
தாழ்ப்பான்௧ளூமுன்ன. 
பட்டணத்திற்குன்‌ பிரவேசித்ததினால்‌, 
அடையட்டிருக்கிறான்‌ என்று சவுல்‌ 
சொல்லி, 
1சாமு 28:8, தாவீதையும்‌ அவன்‌ 
மனுஷரையும்‌ முற்றிக்கை 
போடும்படிக்கு, கேல்லாவுக்குப்‌ போக, 
எல்லா ஜனத்தையும்‌ யுத்தத்திற்கு 
அழைப்பித்தான்‌.. 


1சாமு 299. தனக்குப்‌ பொல்லாப்புச்‌ 
செய்யச்‌ சவுல்‌ எத்தனம்பண்ணுகிறான்‌. 
என்று தாவீது அறித்துகொண்டயோது, 
ஆசாரியனாகிய அபியத்தாரை நோக்கி: 
ஏபோத்தை இங்கே கொண்டுவா 
என்றான்‌. 


1சாமு 2940. அப்பொழுது தாவிது: 
இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தாவே, 
சவுல்‌ கேகிலாவுக்கு. வந்து, 
என்னிமித்தம்‌ பட்டணத்தை அழிக்க 
வகைதேடுகிறான்‌. என்று உமது 
அடியானாகிய நான்‌ திச்சுயமாய்க்‌ 
கேள்விப்பட்டேன்‌. 


கேகிலா பட்டணத்தார்‌ 

அவன்‌ கையில்‌ 
ஒப்புக்கொடுப்பார்கனோ, உம்முடைய 
அடியான்‌ கேன்விப்பட்டபடி சவுல்‌ 
வருவானோ, இஸ்ரவேலின்‌ தேவனாகிய 
கர்த்தாவே, இதை உம்முடைய 
அடியானுக்குத்‌  தெரிவிக்கவேண்டும்‌ 
என்றான்‌. அதற்குக்‌ கர்த்தர்‌: அவன்‌ 
வருவான்‌ என்றார்‌. 


நீசாமு 28:12. கேகிலாபட்டணத்தார்‌ 
என்னையும்‌ என்‌ மனுஷரையாம்‌ சவுலின்‌ 
கையில்‌ ஒப்புக்கொடுப்பார்களோ என்று 
தாவீது கேட்டதற்கு, கர்த்தர்‌: 
ஓப்புக்கொடுப்பார்கள்‌ என்றார்‌. 





i a 
TT 


கோமு 2948. ஆகையால்‌ தான்தும்‌ 
ஏறக்குறைய அறுநூதுபேராகிய அவன்‌ 
மனுஷரும்‌ எழும்பி, கேகிலாவை விட்டுப்‌ 
புறப்பட்டு, போகக்கூடிய இடத்திற்குப்‌ 
போனார்கன்‌; தாவீது கேகிலாவிலிருத்து 
'தப்பிப்போனான்‌ என்று  சுவுலுக்கு 
அறிவிக்கப்பட்டபோது, தான்‌ 
புறப்படுகிறதை திறுத்திவிட்டான்‌. 


சவுல்‌ 
கொன்றுபோடவேண்டுமென்று 
குறியாயிருக்கிறார்‌. தாவீது 


இரட்சிக்கவேண்டியது 
சவுல்‌ செய்ய வேண்டிய வேலையை தாவீது, 
செய்திருக்கிறார்‌. இதற்காக 

தாவீதைக்‌ கனம்பண்ண வேண்டும்‌. . 


கேகிலாவுக்கு வந்தார்‌ 
சவலுக்கு அறிவிக்கப்படுகிறது. 

தேவன்‌ தாவீதை தன்‌ கையில்‌ 
ஒப்புக்கொடுத்தார்‌ என்று சொல்லுகிறார்‌. 
சவுல்‌ இஸ்ரவேலின்‌ தேவனாகிய 
கர்த்தருடைய நாமத்தைத்‌ தூஷிக்கிறார்‌ 
இஸ்ரவேலுக்கு நன்மை செய்த தாவீதைக்‌. 
கொன்றுபோடவேண்டுமென்று. சவுல்‌. 
நினைக்கிறார்‌. தாவீது 
செத்துப்போகவேண்டும்‌ என்பது கர்த்தருடைய 
விருப்பமல்ல. இது சவுலின்‌ விருப்பம்‌. 
ஆனாலும்‌ தன்னுடைய ஆசைக்கு கர்த்தர்‌ 
துணையாயிருக்கிறார்‌ என்று சவுல்‌ 
நினைக்கிறார்‌. 


கர்த்தர்‌ ஒருபோதும்‌ 
துணைபோகமாட்டார்‌. 
துன்மார்க்கருக்கு எதிர்த்து 
தாவீது கேகிலாவுக்கு வந்தார்‌ என்று 
சவலுக்கு அறிவிக்கப்பட்டபோது, “தேவன்‌ 
தாவீதை என்‌ கையில்‌ ஒப்புக்கொடுத்தார்‌; 
தாவீது கதவுகளும்‌ தாழ்ப்பாள்களுமுள்ள 
பட்டணத்திற்குள்‌ பிரவேசித்ததினால்‌, 
அடைபட்டிருக்கிறார்‌” சாமு 23:7) என்று 
சவுல்‌ சொல்லுகிறார்‌. 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


சவல்‌ இஸ்ரவேலின்‌ தேவனைத்‌ 
தூவிக்கிறார்‌. சவுல்‌ கர்த்தரை 
சர்வவல்லமையுள்ள தேவனாகப்‌ பார்க்காமல்‌, 
தன்னுடைய துன்மார்க்கமான இச்சையை 
நிறைவேற்றுகிற ஊழியக்காரராக பார்க்கிறார்‌. 
சவுலின்‌ மனதிலே தாவீதுக்கு விரோதமான. 
கோபமும்‌ பொறாமையும்‌ இருக்கிறது. இது 
கர்த்தரால்‌ உண்டாகவில்லை. இந்தப்‌ 
பொறாமை சவுலின்‌ துன்மார்க்கத்தினால்‌ 
உண்டாயிற்று. 

தாவீதையும்‌, அவருடைய மனுஷரையும்‌ 
முற்றிக்கைப்போடவேண்டுமென்று சவுல்‌ 
தீர்மானம்பண்ணுகிறார்‌. இதற்காக 
கேகிலாவுக்குப்‌ போக, சவுல்‌ எல்லா 
ஜனத்தையும்‌ யுத்தத்திற்கு அழைப்பிக்கிறார்‌. 
பெலிஸ்தருக்கு விரோதமாக யுத்தம்பண்ணப்‌ 
போவதுபோல சவுல்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனங்களைக்‌ கூட்டிச்சேர்க்கிறார்‌. ஆனால்‌ 


முற்றிக்கைப்போடவேண்டும்‌ 
சவலின்‌ நோக்கம்‌. 

அகிமெலேக்கின்‌ குமாரனாகிய 
அமியத்தார்‌  கேகிலாவில்‌ இருக்கிற 
நாவீதினிடத்தில்‌ தப்பியோடுகிறபோது, 
அவனிடத்தில்‌ ஒரு ஏபோத்து இருக்கிறது 
சாமு 23:6). சவல்‌ தனக்கு பொல்லாப்பு 
செய்ய எத்தனம்‌ பண்ணுகிறார்‌ என்பதை 
தாவீது அறிந்துகொள்கிறார்‌. இது 
சம்பந்தமாக தான்‌ என்ன செய்யவேண்டும்‌ 
என்பதை தாவீது கர்த்தரிடத்தில்‌ விசாரிக்க 
விரும்புகிறார்‌. இதற்காக தாவீது 
ஆசாரியனாகிய அபியத்தாரை நோக்கி: 
“ஏபோத்தை கொண்டுவா" 
சாமு 239) என்று சொல்லுகிறார்‌. 


பழைய ஏற்பாட்டுக்காலத்தில்‌ தாவீதுக்கு 
து புதிய 


ஏபோத்து இருந்ததுபோல, 
ஏற்பாட்டுக்காலத்து விசுவாசிகளாகிய 
நம்முடைய கரங்களிலே பரிசுத்த வேதாகமம்‌ 
இருக்கிறது. இதிலே ஜீவனுள்ள வார்த்தைகள்‌ 
எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஆவிக்குரிய 
ஜீவியத்திற்கு தேவையான ஆலோசனைகளை 
பரிசுத்த வேதாகமத்திலிருந்து, 
பெற்றுக்கொ நச வேண்டும்‌. கர்த்தருடைய 
சித்தத்தைப்‌ நமக்கு எப்பொழுதெல்லாம்‌ 
சந்தேகம்‌ த அப்பொழுதுதெல்லாம்‌ 
பரிசுத்த வேதாகமத்தை ஆராய்ந்து பார்த்து. 
கர்த்தருடைய சித்தத்தை தெளிவாக 
அறிந்துகொள்ளவேண்டும்‌. 





i FTE 
TT 


தாவீது கேட்டுக்கொண்ட பிரகாரம்‌, 
ஏபோத்து, அவரிடத்தில்‌ கொண்டு 
வரப்படுகிறது. அப்பொழுது தாவீது: 


"இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தாவே, சவல்‌ 


கேள்விப்பட்டேன்‌. கேகிலா 

என்னை அவன்‌ கையில்‌: 
ஒப்புக்கொடுப்பார்களோ, உம்முடைய அடியான்‌ 
கேள்விப்பட்டடி சவுல்‌ வருவானோ, 
இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தாவே, இதை 
உம்முடைய அடியானுக்குத்‌ 
தெரிவிக்கவேண்டும்‌" "சாமு 231031) என்று 
கேட்கிறார்‌. அதற்குக்‌ கர்த்தர்‌: “அவன்‌ 
வருவான்‌" என்று சொல்லுகிறார்‌. 


கர்த்தரிடத்தில்‌ 


தாவீது 
கர்த்தரை, 


விண்ணப்பம்பண்ணும்போது, 
“இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தாவே” 
என்று சொல்லுகிறார்‌. கர்த்தரிடத்தில்‌ 
தன்னைப்பற்றிச்‌ சொல்லும்போது. “உம்முடைய 
அடியான்‌" என்று சொல்லுகிறார்‌ 


ப்‌ ன்‌ 
கூட்டிக்கொண்டு, 
பெலிஸ்தரோடு 
அநேகம்பேரை 
ஆடுமாடுகளை 
இல்லிதமாய்‌. 
ரட்சித்தார்‌ 
கேகிலாவின்‌ 


மனுஷரைம்‌ 
வுக்குப்‌ போய்‌, 
யுத்தம்பண்ணி, அவர்களில்‌ 

வெட்டி, அவர்கள்‌ 
ஒட்டிக்கொண்டுபோனார்‌; 
கேகிலாவின்‌ குடிகளை 
(சாமு 23:5). தாவீது 

மனுஷருக்கு நன்மை 
செய்திருக்கிறார்‌. கேகிலா பட்டணத்தார்‌ 
தனக்கு நன்மை செய்வார்களா 
தனக்கு ஆதரவாயிருப்பார்களா அல்லது 
தன்னையும்‌ தன்னுடைய மனுஷரையும்‌ 
சவுலின்‌ கைமில்‌ ஒப்புக்கொடுப்பார்களா 
என்பது தாவீதுக்கு தெரியவில்லை. தாவீது. 
இதையும்‌ கர்த்தரிடத்தில்‌ விசாரித்து அறிந்து 
கொள்ள விரும்புகிறார்‌. 


தாவீது 
“கேகிலாபட்டணத்தார்‌ 
மனுஷரையும்‌: ௪ கையில்‌. 
ஒப்புக்கொடுப்பார்களோ” என்று கேட்டதற்கு, 
கர்த்தர்‌ ஒப்புக்கொடுப்பார்கள்‌" 
சொமு 2342) என்று சொல்லுகிறார்‌. 
தாவீதுக்கு கேகிலா பட்டணத்தாரின்‌. 
உண்மையான மனதும்‌, அவர்களுடைய 
எண்ணமும்‌ தெரியவில்லை. 


கர்த்தரிடத்தில்‌, 
என்னையும்‌ என்‌ 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தெரியாத இரகசியம்‌ 
எதுவுமில்லை. மனுஷன்‌ முகத்தைப்‌ 
பார்க்கும்போது. கர்த்தர்‌ மனுஷருடைய 
இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறார்‌. 
அவர்‌ கேகிலா பட்டணத்தாரின்‌. 
இருதயங்களையும்‌ ஆராய்ந்து 
அறிந்திருக்கிறார்‌. 

தாவீது கேகிலா 
நன்மை செய்திருக்கிறார்‌. 
அவர்கள்‌ 
நன்றியுள்ளவர்களாயிருக்க. 
ஆனால்‌ அவர்களோ தாவீதுக்கு 
துரோகம்பண்ணுகிறார்கள்‌. கேகிலோ 
பட்டணத்தார்‌ பலவீனராயிருக்கிறார்கள்‌. 
அவர்களால்‌ பெலிஸ்தருக்கு விரோதமாக 
யுத்தம்பண்ண முடியவில்லை. சவுல்‌ இப்போது 
கேகிலா 


பட்டணத்தை 
முற்றிக்கைப்போட்டிருக்கிறார்‌. கேகிலா 
பட்டணத்து மனுஷரால்‌ சவுக்கு, 
விரோதமாகவும்‌ யுத்தம்பண்ணவும்‌ முடியாது. 


கேகிலா.. பட்பணத்தார்‌.. தாவீதை 
சவலின்‌ கையில்‌ ஒப்புக்கொடுத்தால்‌, சவுல்‌. 
இவர்களை தண்டியாமல்‌ விட்டுவிடுவார்‌. 
தாவீதைப்‌ பிடித்துக்கொள்வார்‌. அவர்கள்‌ 
தாவீதை  பாதுகாக்கவேண்டும்‌ என்று, 
விரும்பி, தாவீதை சவுலின்‌ கையில்‌ 
ஒப்புக்கொடுக்கவில்லையென்றால்‌, சவுலின்‌ 
கோபம்‌ கேகிலா பட்டணத்தார்மீது வரும்‌. 
சவுல்‌ ஒரு துன்மார்க்கன்‌. சவுல்‌ கர்த்தருடைய 
ஆசாரியர்களைக்‌ கொன்றுபோட்டதுபோல, 
கொன்றுபோடுவார்‌ என்று 

ர்‌ பயப்படுகிறார்கள்‌. 


கர்த்தருக்குத்‌ 


பட்டணத்தாருக்கு 
ஆகையினால்‌ 
தாவீதுக்கு 
வேண்டும்‌. 


தப்பித்துக்கொள்ளலாம்‌ என்று 
பட்டணத்தார்‌ நினைக்கிறார்கள்‌. 


கர்த்தர்‌ கேகிலா பட்டணத்தாருடைய 
நினைவை அறிந்திருக்கிறார்‌. ஆகையினால்‌ 
கேகிலாபட்டணத்தார்‌ என்னையும்‌ என்‌ 
மனுஷரையும்‌ சவுலின்‌: கையில்‌ 
ஒப்புக்கொடுப்பார்களோ என்று தாவீது 
கேட்டதற்கு, கர்த்தர்‌: “ஒப்புக்கொடுப்பார்கள்‌" 
என்று சொல்லுகிறார்‌. 





i FTN 
TT 


கேகிலா பட்டணத்தார்‌ தனக்கு 
துரோகம்பண்ண உ தீர்மானித்திருப்பதற்காக, 
தாவீது அவர்கள்மீது கோபப்படவில்லை. 
அவர்களை  சங்காரம்பண்ணிவிடவில்லை. 
நானும்‌ தன்னுடைய மனுஷரும்‌ சவலின்‌ 
கைக்கு எவ்வாறு தப்பிப்பது என்பதைப்பற்றி 
தாவீது யோசிக்கிறார்‌. கேகிலா பட்டணத்தார்‌, 
தாவீதுக்கு விரோதமாகத்‌ 
திரும்பியிருப்பதினால்‌, தாவீதும்‌ ஏறக்குறைய 
அறுநூறுபேராகிய அவருடைய மனுஷரும்‌ 
எழும்பி, கேகிலாவை விட்டுப்‌ புறப்பட்டு, 
போகக்கூடிய இடத்திற்குப்‌ போகிறார்கள்‌; 
தாவீது கேகிலாவிலிருந்து தப்பிப்போனார்‌ 
என்று சவலுக்கு அறிவிக்கப்பட்டபோது, தான்‌ 
புறப்படுகிறதை சவுல்‌ நிறுத்திவிடுகிறார்‌ 
ரிசாமு 23:13). 


தாவீது எங்கேதியிலுள்ள 
கெயியிலிருந்தபோது அவரோடுகூட 
ஏறக்குறைய நானூர்பேர்‌ மாத்திரமே 
இருந்தார்கள்‌. இப்போது அவரோடுகூட 
ஏறக்குறைய அறுநூறு பேர்‌ இருக்கிறார்கள்‌. 
தாவீதினுடைய  சேனையிலுள்ளவர்களின்‌ 
எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது. தாவீது 
கேகிலாவை விட்டு புறப்பட்டுப்போகிறார்‌ 
ஆனால்‌ எங்கே போகவேண்டும்‌ என்று 
அவருக்கு தெரியவில்லை. தாவீது, 
கர்த்தருடைய சித்தத்திற்கும்‌, அவருடைய 
வழிநடத்துதலுக்கும்‌ கீழ்ப்படிந்து 
புறப்பட்டுப்போகிறார்‌. தாவீதோடு 
கூடமிருக்கிற அறுநூறு பேரும்‌, அவர்‌ 
எங்கே போகிறாரோ அங்கே அவரோடு 
கூடப்போகிறார்கள்‌. 


தாவீது தப்பித்துப்போனதினால்‌ 
சவுக்கு மிகுந்த ஏமாற்றமாயிற்று தாவீது 
கேகிலாவுக்கு வந்தார்‌ என்று சவலுக்கு 
அறிவிக்கப்பட்டபோது. தேவன்‌ தாவீதை 
தன்‌ கையில்‌ ஒப்புக்கொடுத்தார்‌ என்று 
சவுல்‌ நினைத்தார்‌. கர்த்தர்‌ தாவீதை 
சவுலின்‌ கையில்‌ ஒப்புக்கொடுக்கவில்லை. 
கர்த்தர்‌ தாவீதை சவுலின்‌ கைக்கு விலக்கி 
மீட்டுக்கொண்டார்‌. சவுல்‌ தாவீதுக்கு 
கண்ணியாகயிருந்தாலும்‌, தாவீது 
கர்த்தருடைய கிருபையினால்‌ சவலின்‌ 
கண்ணிக்கு தப்பிக்கிறார்‌. 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தாவீதும்‌ யோனத்தானும்‌ 
1சாமு 28:14-18 


சோமு 2914. 
வனாத்தரத்திலுன்ன 
ஸ்தலங்களிலே தங்கி, 
என்னும்‌ வளாத்தரத்திலிருக்கிற ஒரு 
மலையிலே தரித்திருத்தான்‌; சவுல்‌ 
அநுதினமும்‌ அவனைத்‌ தேடியும்‌, 
தேவன்‌ அவனை அவன்‌ கையில்‌ 
ஒப்புக்கொடுக்கவில்லை. 


1சாமு 2915. தன்‌ பிராணனை வாங்கத்‌ 
தேடும்படிக்கு, சவுல்‌ புறப்பட்டான்‌. 
என்று தாவீது அறித்தபடியினாலே, 
தாவீது சீப்‌ வனாத்தரத்திலுன்ன ஒரு 
காட்டிலே இருந்தான்‌. 


1காமு 28:16. அப்பொழுது சவுலின்‌ 
குமாரனாகிய யோனத்தான்‌. எழுந்து, 
காட்டிலிருக்கிற தாவீதினிடத்தில்‌ 
போய்‌, தேவனுக்குன்‌ அவன்‌ கையைத்‌ 
திடப்படுத்தி: 


1சாமு 29:17. நீர்‌ பயப்படவேண்டாம்‌; 
என்‌ தகப்பனாகிய சவுலின்‌ கை 
உம்மைக்‌ கண்டு பிடிக்கமாட்டாது; நீர்‌ 
இஸ்ரவேலின்மேல்‌ ராஜாவாயிருப்பீர்‌; 
அப்பொ நான்‌ உமக்கு 
னர கைது பல அப்படி, 
நடக்கும்‌ என்று என்‌ தகப்பனாகிய 
சவதூம்‌ அறிந்திருக்கிறார்‌ என்றான்‌. 


1சாமு 28:18. அவர்கள்‌ இருவரும்‌ 
கர்த்தருக்கு முன்பாக உடன்படிக்கை 
பண்ணின பின்பு, தாவீது காட்டில்‌ 
இருந்துவிட்டான்‌; யோனத்தானோ தன்‌ 
வீட்டிற்குப்‌ போனான்‌. 


தாவீது வனாந்தரத்திலுள்ள அரணான 
ஸ்‌ தங்கி, சீப்‌ என்னும்‌. 
ரதா தலகதள்‌ ௫ மத ப்‌ 
தரித்திருக்கிறார்‌: சவுல்‌ அநுதினமும்‌ 
தாவீதைத்‌ தேடியும்‌, தேவன்‌ தாவீதை 
சவலின்‌ கையில்‌ ஒப்புக்கொடுக்கவில்லை. 
தன்‌ பிராணனை வாங்கத்‌ தேடும்படிக்கு, 
சவுல்‌ புறப்பட்டார்‌ என்று 
அறிந்தபடியினாலே, தாவீது 
வனாந்தரத்திலுள்ள ஒரு 
இருக்கிறார்‌ சாமு 23:14,15). 


காட்டிலே 





i FT 
TT 


தாவீது. சவலுக்கு தப்பி 
வனாந்தரத்திலும்‌, மலையிலும்‌, காட்டிலும்‌: 
அலைந்துகொண்டிருக்கிறார்‌. தாவீதோடுகூட 
அறுநூறு பேர்‌ இருந்தாலும்‌, தாவீது 
சவலுக்கு விரோதமாக யுத்தம்பண்ண 
முயற்சி பண்ணவில்லை. சவுல்‌ எதிர்பாராத 
வேளையிலே, தாவீது அவர்மீது திடீரென்று 
தாக்குதல்‌ நடத்தி, அவரைக்‌ கொன்றுபோட 
முயற்சி பண்ணவில்லை. சவுல்‌ 
செத்துப்போனால்‌ தாவீதின்‌ பிரச்சனையும்‌ 
முடிந்துபோகும்‌ ஆனால்‌ தாவீதோ, 
சவுலின்‌ கைக்கு தன்னை 
தப்பிவித்துக்கொள்வதற்குத்தான்‌ 
முயற்சிபண்‌ ணுகிறாரேயல்லாமல்‌, சவுலைக்‌ 
கொன்றுபோட எந்த ஒரு முயற்சியும்‌ 
மேற்கொள்ளவில்லை. சவுல்‌ செத்துப்போனால்‌. 
தாவீதின்‌ பிரச்சனைக்கும்‌ முடிவு வரும்‌. 
இஸ்ரவேல்‌ தேசத்திலே நடைபெறுகிற 
கொடுங்கோல்‌ ஆட்சிக்கும்‌ முடிவு வரும்‌. 


நானோ சவலைக்‌ கொன்றுபோடும்‌ 
வேலையை. தன்னுடைய கையில்‌ 

எடுத்துக்கொள்ளவில்லை. அவர்‌ 

கர்த்தருடைய சித்தத்திற்கும்‌, அவருடைய 
க்கும்‌ கீழ்ப்படிகிறார்‌ 

வேளைக்காக 

தங்கியிருக்கிற 

வனாந்தரமாமிருந்தாலும்‌, 

காடாயிருந்தாலும்‌, அந்த இடமே 

கர்த்தருக்கு சித்தமான இடம்‌ என்று. 

தீர்மானித்து, முறுமுறுக்காமல்‌, கர்த்தருடைய 

செட்டைகளின்கீழ்‌ பாதுகாப்பாய்த்‌ 

தங்கியிருக்கிறார்‌. 


தாவீது வனாந்தரத்திலும்‌ காட்டிலும்‌ 
தனிமையாயிருந்தாலும்‌ கர்த்தர்‌ அவரோடு 
கூடமிருக்கிறார்‌. கர்த்தரோடு நெருங்கிய 
ஐக்கியத்திற்குள்‌ வருவதற்கு தாவீதுக்கு நல்ல 
வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. விசுவாசிகளாகிய 
நாம்‌  உலகப்பிரகாரமான வேலைகளை 
செய்தாலும்‌, கர்த்தரோடு தனித்திருப்பதற்கு 
நேரம்‌ ஒதுக்கவேண்டும்‌. கர்த்தரோடு 
தனிமையிலே. பேசவேண்டும்‌. நாம்‌ 
கர்த்தரோடு தனிமையிலிருக்கும்போது. 
அவருடைய மகிமையையும்‌, பரிசுத்தத்தையும்‌ 
நம்மால்‌ உணரமுடியும்‌. கர்த்தர்‌ நமக்கு 
செய்த நன்மைகளை நம்மால்‌ தியானித்துப்‌ 
பார்க்க முடியும்‌. 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


அனுதினமும்‌ தாவீதைத்‌ 

தாவீது சவுலின்‌ பார்வையில்‌ 
சத்துருவாகவும்‌, 

தேசத்துரோகியாகவும்‌ இருக்கிறார்‌. ஆனால்‌ 
தாவீது சவலுக்கு விரோதமாக ஒரு 
தப்பிதமும்‌ செய்யவில்லை. சவுல்‌ அனுதினமும்‌ 
தாவீதைத்‌ தேடியும்‌, தேவன்‌ தாவீதை 
சவுலின்‌ கையில்‌ ஒப்புக்கொடுக்கவில்லை. 


கர்த்தர்‌ தாவீதைப்‌ பாதுகாக்கிறார்‌ 
கர்த்தரே தாவீதுக்கு அடைக்கலமாகவும்‌, 
பலத்த கோட்டையாகவும்‌, துருகமாகவும்‌, 
அரணாகவும்‌ இருக்கிறார்‌. சவுல்‌ எதிர்பார்த்த 
பிரகாரம்‌ கர்த்தர்‌ தாவீதை அவருடைய 
கையில்‌ ஒப்புக்கொடுக்கவில்லை. தேவன்‌ 
தாவீதை தன்‌ கையில்‌ ஒப்புக்கொடுத்தார்‌ 
என்று சவல்‌ நினைத்தார்‌. ஆனால்‌ சவுலின்‌ 
விருப்பத்தை கர்த்தர்‌ நிறைவேற்றவில்லை. 
தாவீதை சவுலின்‌ கையில்‌ ஒப்புக்கொடுப்பது 
கர்த்தருக்கு சித்தமாயில்லை. 


தாவீது சீப்‌ வனாந்தரத்திலுள்ள ஒரு 
காட்டிலே இருக்கிறார்‌. அப்பொழுது சவலின்‌ 
யோனத்தான்‌ எழுந்து, 
தாவீதினிடத்தில்‌ போய்‌, 
தாவீதின்‌: கையைத்‌ 
திடப்படுத்துகிறான்‌. யோனத்தான்‌ தாவீதிடம்‌, 
“நீர்‌ ப என்‌ ர்‌ 
ண்டு 
தர்‌ “ இல்ரலேலின்மேல்‌ 
ராஜாவாயிருப்பீர்‌; அப்பொழுது நான்‌ உமக்கு 
இரண்டாவதாயிருப்பேன்‌: அப்படி நடக்கும்‌ 
என்று என்‌ தகப்பனாகிய  சவலும்‌ 
அறிந்திருக்கிறார்‌” சாமு 23:6,17) என்று 
சொல்லுகிறான்‌. 





i THE 
TT 


யோனத்தான்‌. 
உண்மையுள்ள 
சவுல்‌ 


தாவீதுக்கு 
சிநேகிதனாமிருக்கிறான்‌. 
தாவீதை பகைத்தாலும்‌, 
யோனத்தான்‌ தாவீதை சிநேகிக்கிறான்‌. 
யோனத்தான்‌. தாவீதை சிநேகிப்பது 
மாறவில்லை. அவன்‌ முன்பு தாவீதை எப்படி 
சிநேகித்தானோ அப்படியே இப்போதும்‌ 
சிநேகிக்கிறான்‌. உண்மையான சிநேகம்‌ 
இருபதும்‌... த்துயோவதிக்ை 
ஆபத்துக்கள்‌ வந்தாலும்‌, பிரச்சனைகள்‌ 
வந்தாலும்‌, பாடுகளும்‌ வேதனைகளும்‌ 
வந்தாலும்‌ உண்மையான சிநேகம்‌ 


அழிந்துபோகாது. அது நிலைத்திருக்கும்‌. 


தாவீது சவுலின்‌ அரண்மனையில்‌ 
இருந்தபோதும்‌, அவர்‌ வனாந்தரத்திலும்‌ 
காட்டிலும்‌ இருக்கிறபோதும்‌, யோனத்தான்‌ 
தாவீதின்மீது சிநேகமாகவே இருக்கிறான்‌ 
யோனத்தான்‌ தாவீதைப்‌ பார்ப்பதற்கு 
காட்டிற்கே 
தாவீதின்‌ கையை 
திடப்படுத்துகிறான்‌. 
விசுவாசியாயிருந்தாலும்‌, அவருக்கும்‌ உதவி 
தேவைப்படுகிறது. தாவீதின்‌ விசுவாசத்தில்‌. 
சில குறைகள்‌ காணப்படலாம்‌ 
குறைகளையெல்லாம்‌ சீர்படுத்தி, 
விசுவாசத்திலே. 
அவருக்கு யோனத்தானைப்போல ஆவிக்குரிய 
சிநேகிதர்கள்‌ தேவைப்படுகிறார்கள்‌. 

'வீதைப்போலவே  விசுவாசிகளாகிய 
நக்கின ஆவிக்குரிய சிநேகிதர்கள்‌ 
தேவைப்படுகிறார்கள்‌. நாம்‌ 
சோர்ந்துபோயிருக்கும்‌ போது அவர்கள்‌ 
நம்மை கர்த்தருக்குள்‌ திடப்படுத்துவார்கள்‌ 
நமக்கு ஆலிக்குரிய ஆலோசனைகளைச்‌ 
சொல்லுவார்கள்‌ அவர்கள்‌ நமக்கு 
கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை 
நினைவுபடுத்துவார்கள்‌. 


யோனத்தான்‌ தன்னுடைய 
சுயபலத்தினால்‌ தாவீதுக்கு ஒரு உதவியும்‌ 
செய்யமுடியாது. தாவீதை சவுலின்‌ கைக்கு 
தப்புவிக்கச்‌ செய்ய யோத்தானால்‌ இயலாது. 
ஆனாலும்‌ யோனத்தான்‌. தன்னால்‌. 
முடிந்ததை செய்கிறான்‌. அவன்‌ தாவீதின்‌: 
கையை தேவனுக்குள்‌ திடப்படுத்துகிறான்‌. 
கர்த்தர்‌ தாவீதைக்‌ கைவிடமாட்டார்‌ என்றும்‌, 


வார்த்தைகளைச்‌ சொல்லுகிறான்‌. 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யோனத்தான்‌ சுயநலத்தை விரும்பாத. 
நல்ல சிநேகிதன்‌. கர்த்தர்‌ தாவீதை 
ஆசீர்வதிக்கிறார்‌ என்பது யோனத்தானுக்கு 
தெரிந்திருக்கிறது. “நீர்‌ இஸ்ரவேலின்மேல்‌ 
ராஜாவாயிருப்பீர்‌” என்று யோனத்தான்‌ 
தாவீதிடம்‌ சொல்லுகிறான்‌. சவலுக்கு 
பின்பு, அவருடைய குமாரனாகிய 
யோனத்தானே, இஸ்ரவேலின்‌ மேல்‌ 
ராஜாவாயிருக்கவேண்டும்‌. ஆனாலும்‌ 
தாவீது இஸ்ரலேலின்மேல்‌ 
ராஜாவாயிருப்பதை யோனத்தான்‌. 
அங்கீகரிக்கிறான்‌. தாவீது 
இஸ்ரவேலின்மேல்‌ ராஜாவாயிருக்கும்போது, 
நான்‌ உமக்கு இரண்டாவதாயிருப்பேன்‌" 
என்று யோனத்தான்‌ சொல்லுகிறான்‌. 


யோனத்தானுடைய 
தாவீதின்மேல்‌ “கோபமோ, 


தாவீதும்‌ 


மன; 
பொறாமையோ 
யோனத்தானும்‌ 
தங்கள்‌ 
த்‌ உடன்படிக்கைபண்ணி. 
உறுதிபண்ணிக்கொண்டார்கள்‌. இப்போது 
அவர்கள்‌ இருவரும்‌, மறுபடியும்‌ கர்த்தருக்கு 
முன்பாக உடன்படிக்கை பண்ணுகிறார்கள்‌. 
அதன்‌ பின்பு தாவீது காட்டிலே 
இருந்துவிடுகிறார்‌. யோனத்தானோ தன்‌ 
வீட்டிற்குபோகிறான்‌ (1சாமு 2318) 


உண்மையான சிநேகத்தை நாம்‌ 
அவ்வப்போது புதுப்பித்துக்கொள்ளவேண்டும்‌. 
நாம்‌ கர்த்தரோடு 
உடன்படிக்கைபண்ணியிருக்கிறோம்‌. நாம்‌ 
கர்த்தரை நேசிக்கிறோம்‌. நம்முடைய 
உடன்படிக்கையையும்‌, நேசத்தையும்‌, 
கர்த்தருக்குள்‌ அவ்வப்போது புதுப்பித்துக்‌ 
கொள்ளவேண்டும்‌. அப்போதுதான்‌. 
கர்த்தருக்கும்‌ நமக்கும்‌ இடையிலுள்ள 
ஐக்கியம்‌ உறுதியாயிருக்கும்‌. தாவீதும்‌ 
யோனத்தானும்‌ இப்போது பிரிந்து 
போகிறார்கள்‌. i பின்பு அவர்கள்‌ 
இருவரும்‌ தப்‌ பூமியிலே 
ஒருவரையொருவர்‌ கில்லை இதுவே 
அவர்களுக்கு கடைசி சந்திப்பு 





i FTE 
TT 


சீப்‌ ஊரார்‌ 
1சாமு 2849-29 


சாமு 28:19. பின்பு சீப்‌ ஊரார்‌ 
கிபியாவிலிருக்கிற சவுலிடத்தில்‌ வந்து: 
தாவீது எங்களிடத்தில்‌ எஷிமோனுக்குத்‌ 
தெற்கே ஆகிலா என்னும்‌ 
'மலைக்காட்டிஜூன்ன அரணிப்பான 
இடங்களில்‌ ஒனித்துக்‌. 
கொண்டிருக்கிறான்‌ அல்லவா? 


1சாமு 29:20, இப்போதும்‌ ராஜாவே, நீர்‌ 
உம்முடைய மனவிருப்பத்தின்படி. 
இறங்கி வாரும்‌; அவனை ராஜாவின்‌ 
கையில்‌ ஒப்புக்கொடுக்க, எங்களால்‌: 
ஆகும்‌ என்றார்கள்‌. 


கோமு 2921. அதற்கு சவுல்‌: நீங்கள்‌ 
என்மேல்‌ தயை 
வைத்ததினாலே, கர்த்தரால்‌ 
ஆசிீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கனாக. 


காமு 23:22, நீங்கள்‌ போய்‌, அவன்‌ 
கால்‌ நடமாடுகிற இடத்தைப்‌ பார்த்து, 
அங்கே அவனைக்‌ கண்டவன்‌ யார்‌ 
என்பதையும்‌ இன்னும்‌ நன்றாய்‌. 
விசாரித்து அறியுங்கன்‌; அவன்‌ மகா 
தந்திரவாதி என்று எனக்குத்‌ 
தெரியவந்தது. 
சோமு 2928. அவண்‌ 
கொண்டிருக்கும்‌ 
மறைவிடங்களையும்‌ பார்த்தறிந்து 
கொண்டு, நிச்சய செய்தி எனக்குக்‌. 
கொண்டுவாருங்கள்‌; அப்பொழுது நான்‌. 
உங்களோடே  கூடவந்து, அவன்‌ 
தேசத்தில்‌ இருந்தால்‌, யூதாவிலிருக்கிற 
சகல ஆயிரங்களுக்குள்ளும்‌ அவனைத்‌: 
தேடிப்‌ போவேன்‌ என்றான்‌. 


ஓவித்துக்‌ 
எல்லா 


1சாமு 2924. அப்பொழுது அவர்கள்‌. 
எழுந்து, சவுலுக்கு முன்னாலே சீப்‌ 
ஊருக்குப்‌ போனார்கள்‌; தாவீதும்‌ 
அவன்‌ மனுஷரும்‌ எஷிமோனுக்குத்‌. 
தெற்கான அந்தர வெளியாகிய 
மாகோன்‌' வனாந்தரத்தில்‌ 
இருந்தார்கள்‌. 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


1சாமு 29:25. சவுதூம்‌ அவன்‌ மனுஷரும்‌ 
தாவிதைத்‌ தேடவருகிறார்கள்‌ என்று 
அறிவிக்கப்பட்டபோது, 
கன்மலையிலிருந்து 
இறங்கி, மாகோன்‌ வனாத்தரத்திலே 
தங்கினான்‌; அதைச்‌ சவுல்‌ 
கேள்விப்பட்டு, மாகோன்‌' 
வனாநத்தரத்திலே. தாவீதைப்‌ 
மீன்தொடர்த்தான்‌.. 


1சாமு 2926. சவுல்‌ மலையின்‌ 
இத்தப்பக்கத்திலூம்‌, தாவீதும்‌ அவன்‌ 
மனுஷரும்‌ மலையின்‌: 
அந்தப்பக்கத்திலும்‌: நடந்தார்கள்‌; 
சுவுலுக்குத்‌ தப்பிப்போக, தாவீது தீ 
விரித்தபோது சவுதூம்‌ அவன்‌ மனுஷரும்‌ 
தாவீதையும்‌ அவன்‌ மனுஷரையும்‌ 
பீடிக்கத்தக்கதாய்‌. அவர்களை: 
வளைதந்துகொண்டார்கள்‌. 


1சாமு 2927. அந்தச்‌. சமயத்தில்‌ ஒரு 
ஆன்‌... சவுலிடத்தில்‌ வந்து: நீர்‌ 
சீக்கிரமாய்‌ வாரும்‌; பெலிஸ்தர்‌ 
தேசத்தின்மேல்‌. படையெடுத்து 
வந்திருக்கிறார்கள்‌ என்றான்‌. 


காது தல அதனால்‌ சனல்‌ தாதர்‌ 
'தாடருகிறதை விட்டுத்‌ திரும்பி, 
பெலிஸ்தரை எதிர்க்கும்படி போனான்‌; 


ஆதலால்‌ அவ்விடத்திற்குச்‌ சேலா 
அம்மாலிகோத்‌ என்று பேரிட்டார்கள்‌. 


1சாமு 29:29, தாவீது அவ்விடத்தை 
விட்டுப்‌ புறப்பட்டு, என்கேதியிலுன்ன. 
அரணிப்பான இடங்களில்‌ தங்கினான்‌. 


தாவீதைக்‌ காட்டிக்கொடுப்பதாக சீப்‌ 
கார்‌. சத்து) சொல்லுறார்‌ 
அவர்கள்‌ 
துரோகம்பண்ணுகிறார்கள்‌. 
என்னும்‌ வனாந்தரத்திலிருக்கிற 
மலையிலே தரித்திருக்கிறார்‌. 
தன்னுடைய பிராணனை வாங்க தேடும்படிக்கு 
புறப்பட்டிருக்கிறார்‌ என்பதை அறிந்து, 
தாவீது சீப்‌ வனாந்தரத்திலுள்ள 
காட்டிலே இருக்கிறார்‌. 





i= FTE 
ஈயா 


தாவீது யூதாகோத்திரத்தைச்‌ 
சேர்ந்தவர்‌. சீப்‌ ஊராரும்‌ முதாகோத்திரத்தைச்‌ 
சேர்ந்தவர்கள்‌. அவர்கள்‌ தன்னுடைய 
கோத்திரத்தைச்‌ சேர்ந்தவர்களாயிருப்பதினால்‌, 
அவர்கள்‌ தனக்கு ஆதரவாயும்‌, உதவியாயும்‌ 
இருப்பார்கள்‌ என்று தாவீது நினைக்கிறார்‌. 
தாவீது தன்னுடைய நம்பிக்கையை சீப்‌ 
ஊரார்மீது வைக்கிறார்‌. ஆனால்‌ சீப்‌ 
ஊராரோ தாவீதுக்கு. 
துரோகம்பண்ணுகிறார்கள்‌. சவுல்‌ தாவீதைப்‌ 
பிடிப்பதற்கு சீப்‌ ஊரார்‌ சவலுக்கு 
உதவிசெய்வதாக சொல்லுகிறார்கள்‌. 


பின்பு சீப்‌ ஊரார்‌ கிபியாவிலிருக்கிற 
சவலிடத்தில்‌ வந்து: "தாவீது எங்களிடத்தில்‌ 
எஷிமோனுக்குத்‌ தெற்கே ஆகிலா என்னும்‌ 
மலைக்காட்டிலுள்ள அரணிப்பான இடங்களில்‌ 
ஒளித்துக்கொண்டிருக்கிறான்‌. ல்‌ 
இப்போதும்‌ ராஜாவே, ்‌ 
உம்முடைய  மனவிருப்பத்தின்பி இறங்கி 
வாரும்‌: அவனை ராஜாவின்‌ கையில்‌ 
ஒப்புக்கொடுக்க, எங்களால்‌ ஆகும்‌" 
சாமு 2349,20) என்று சொல்லுகிறார்கள்‌. 
சவுல்‌ தங்கள்‌ ஊருக்கு வந்தால்‌, தாவீதைப்‌ 
பிடித்து, சவலின்‌ கையில்‌ கொடுப்பதாகவும்‌. 
சீப்‌ ஊரார்‌ வாக்குப்பண்ணுகிறார்கள்‌ 
சீப்‌ ஊரார்‌ சொன்ன 


செய்‌ 
சவுல்‌. அங்கீகரிக்கிறார்‌ ரவி 
'சந்தோஷப்படுகிறார்‌. சவல்‌ சீப்‌ ஊராரிடம்‌, 
"நீங்கள்‌. என்மேல்‌ தயை வைத்ததினாலே, 
கர்த்தரால்‌ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்களாக"' 
சொமு 23:21) என்று சொல்லுகிறார்‌. 
சவதுக்கே சர்த்தகுடைய ஆசீர்வாதம்‌ 
கிடைக்கவில்லை. ஆனால்‌ சவுல்‌ சீப்‌ 
ஊராரை கர்த்தருடைய நாமத்தினால்‌: 
ஆசீர்வதிக்கிறார்‌. 


சீப்‌ வனாந்தரத்திலே தாவீதைப்‌. 
பிடிப்பதற்கு சவுல்‌ திட்டமிடுகிறார்‌. ஜனங்கள்‌ 
தனக்கு சிறிய உதவிசெய்தாலும்‌, சவுல்‌: 
அதை மிகைப்படுத்தி பெரிதாக சொல்லுவார்‌. 
சீப்‌ ஊரார்‌ சவலுக்கு தாவீதின்‌ 
இருப்பிடத்தை சொன்னார்கள்‌. தாவீதைப்‌ 
பிடிப்பதற்கு உதவி செய்வதாக 
சொன்னார்கள்‌. சவுல்‌ உடனே அவர்களிடம்‌, 
“நீங்கள்‌ என்மேல்‌ தயை வைத்தீர்கள்‌” 
என்று சொல்லுகிறார்‌. 
வாக்கியத்திற்கு, “மற்றவர்கள்‌ 
என்மீது தயை வைக்கவில்லை” 
“நீங்கள்‌ மாத்திரமே என்மீது: 
வைத்தீர்கள்‌” என்றும்‌ பொருள்‌. 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சீப்‌ ஊரார்‌ தன்னிடத்தில்‌ தாவீதைப்‌ 
பற்றிச்‌ சொன்னவுடனே, சவுல்‌ உடனே சீப்‌ 
வனாந்தரதிற்கு புறப்பட்டுப்போகவில்லை. 
இது சற்று விநோதமாயிருக்கிறது. சவுல்‌ 
எப்போதுமே அவசரப்பட்டு காரியங்களை 
செய்யக்கூடியவர்‌. ஆனால்‌ இப்போதோ சவுல்‌ 
நிதானமாயிருக்கிறார்‌. 

சவல்‌ சீப்‌ ஊராரிடத்தில்‌, “நீங்கள்‌ 
போய்‌, அவன்‌ கால்‌ நடமாடுகிற இடத்தைப்‌ 
பார்த்து, அங்கே அவனைக்‌ கண்டவன்‌ யார்‌ 
என்பதையும்‌ இன்னும்‌ நன்றாய்‌ விசாரித்து, 
அறியுங்கள்‌: அவன்‌ மகா தந்திரவாதி என்று 
எனக்குத்‌ தெரியவந்தது. அவன்‌ ஒளித்துக்‌ 
கொண்டிருக்கும்‌ எல்லா மறைவிடங்களையும்‌ 
பார்த்தறிந்து கொண்டு, நிச்சய செய்தி 
எனக்குக்‌ கொண்டுவாருங்கள்‌: அப்பொழுது 
நான்‌ உங்களோடே கூடவந்து, அவன்‌ 
தேசத்தில்‌ இருந்தால்‌, யூதாவிலிருக்கிற சகல 
ஆயிரங்களுக்குள்ளும்‌ அவனைத்‌ தேடிப்‌ 
போவேன்‌" சாமு 23:22,23) என்று, 
சொல்லுகிறார்‌. 

சீப்‌ ஊரார்‌ சவுலின்‌ ஆலோசனைகளை 
ஏற்றுக்கொள்கிறார்கள்‌. அப்பொழுது அவர்கள்‌ 
எழுந்து, சவலுக்கு முன்னாலே சீப்‌ ஊருக்குப்‌ 
போகிறார்கள்‌; தாவீதும்‌ அவருடைய 
மறவரும்‌. எஷிமோனுக்குத்‌ தெற்கான அந்தர 

கிய மாகோன்‌ வனாந்தரத்தில்‌ 

இருக்கிறார்கள்‌ சோமு 23:24) 


சவலுக்கு வேவுகாரர்‌ இருப்பதுபோல, 
தாவீதுக்கும்‌ வேவுகாரர்‌ இருக்கிறார்கள்‌. 
சவலும்‌ அவன்‌ மனுஷரும்‌ தாவீதைத்‌ 
தேடவருகிறார்கள்‌ என்று தாவீதுக்கு 
அறிவிக்கப்படுகிறது. அப்போது தாவீது 
கன்மலையிலிருந்து இறங்கி, மாகோன்‌ 
வனாந்தரத்திலே தங்குகிறார்‌; அதைச்‌ சவுல்‌ 
கேள்விப்பட்டு, மாகோன்‌ வனாந்தரத்திலே. 
தாவீதைப்‌ பின்தொடருகிறார்‌ (சாமு 23:25). 


தாவீது இந்த சூழ்நிலையில்‌ 
54-ஆவது சங்கீதத்தை எழுதுகிறார்‌. இந்த 
சங்கீதத்தின்‌ தலைப்பில்‌, “தாவீது 
தங்களிடத்தில்‌ ஒளித்துக்‌ கொண்டிருக்கிறான்‌ 
என்று சீப்பரார்‌ வந்து சவலுக்குச்‌ 
சொன்னபோது. நெகினோத்தில்‌ வாசிக்கத்‌ 
தாவீது பாடி இராகத்தலைவனுக்கு ஒப்புவித்த 
மஸ்கீல்‌ என்னும்‌ சங்கீதம்‌” என்று 
எழுதப்பட்டிருக்கிறது. தாவீது இந்த 
சங்கீதத்தில்‌ சீப்‌ ஊராரை, “அந்நியர்‌” என்று 
சொல்லுகிறார்‌ (சங்‌ 54:3), சீப்‌ ஊரார்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரராயிருந்தாலும்‌, அவர்கள்‌ 
அந்நியரைப்போல தாவீதுக்கு தீங்கு 
செய்கிறார்கள்‌. 





i= FTE 
TT 


தாவீது தன்னுடைய சுயபலத்தையோ, 
சுயபராக்கிரமத்தையோ நம்பவில்லை. அவர்‌ 


தோது சவுலும்‌ அவருடைய மனுஷரும்‌ 
தாவீதையும்‌ அவருடைய மனுஷரையும்‌: 
பிடிக்கத்தக்கதாய்‌. அவர்களை 
வளைந்துகொள்கிறார்கள்‌ சாமு 23:26. 


இந்த மலை தேவனுடைய பராமரிப்புக்கு 
அடையாளமாயிருக்கிறது. இது சவலுக்கும்‌ 
நாவீநுக்கும்‌ நடுவிலிருக்கிறது. இஸ்ரவேல்‌ 
ஜனங்கள்‌ எகிப்து தேசத்திலிருந்து. 
விடுவிக்கப்பட்டு வனாந்தரத்தின்‌ வழியாய்ப்‌ 
புறப்பட்டுப்போனார்கள்‌. எகிப்தியர்கள்‌ 
இஸ்ரவேலரைப்‌ பின்தொடர்ந்து வந்தார்கள்‌. 
அப்போது கர்த்தருடைய பிரசன்னத்திற்கு 
அடையாளமான மேகஸ்தம்பம்‌, 
இஸ்ரவேலருக்கும்‌ எகிப்தியருக்கும்‌ நடுவில்‌ 
வந்து நின்றது. அதுபோலவே இப்போது 
மாகோன்‌ வனாந்தரத்திலுள்ள மலை. 
சவலுக்கும்‌ தாவீதுக்கும்‌ நடுவிலிருக்கிறது. 


சவுலோடுகூட ஏராளமான மனுஷர்‌ 
இருக்கிறார்கள்‌. இந்த முறை தாவீதை 
எளிதாகப்‌ பிடித்துவிடலாம்‌ என்று சவல்‌ 
நம்பிக்கையோடிருக்கிறார்‌. சவலும்‌ 
அவருடைய மனுஷரும்‌, தாவீதையும்‌ 
அவருடைய மனுஷரையும்‌ பிடிக்கத்தக்கதாய்‌ 
அவர்களை வளைந்துகொள்கிறார்கள்‌. 
ஆனால்‌ சவுலின்‌ திட்டம்‌ நிறைவேறவில்லை. 
கர்த்தர்‌ தாவீதை இந்த மலையிலே சவலின்‌ 

தப்புவிக்கச்‌ செய்து 

ஆதலால்‌ தாவீதும்‌, 

ம்‌ ந மலைக்கு. 
'சேலாஅம்மாலிகோத்‌" என்று பேரிடுகிறார்கள்‌. 
இந்தப்பெயருக்கு “பிரிக்கும்‌ மலை" என்று 
பொருள்‌. ஏனென்றால்‌ இந்த மலை 
சவுலையும்‌ தாவீதையும்‌ வெவ்வேறாகப்‌ 
பிரிக்கிறது. 


மனுஷரும்‌,. 
மனுஷரையும்‌ 
அவர்களுக்கு 
வந்துவிடுகிறார்கள்‌. 


சவலும்‌ அவருடைய 
தாவீதையும்‌ அவருடைய 
பிடிக்கத்தக்கதாய்‌, 
அருகாமையில்‌ 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அவர்களை வளைந்து கொள்கிறார்கள்‌. 
கர்த்தரோ தாவீதுக்கு அற்புதமாய்‌ உதவி 
செய்கிறார்‌. அந்தச்‌ சமயத்தில்‌ ஒரு ஆள்‌ 
சவுலிடத்தில்‌ வந்து: “நீர்‌ சீக்கிரமாய்‌ வாரும்‌: 
பெலிஸ்தர்‌ தேசத்தின்மேல்‌ படையெடுத்து, 
வந்திருக்கிறார்கள்‌" சாமு 23:27) என்று 
சொல்லுகிறான்‌. அதனால்‌ சவுல்‌ தாவீதைப்‌ 
பின்தொடருகிறதை விட்டுத்‌ திரும்பி, 
பெலிஸ்தரை  எதிர்க்கும்டி போகிறார்‌ 
சாமு 23:28) 


சவலுக்கு அந்த இடத்தைவிட்டு உடனே 
போவதைத்‌ தவிர வேறு வழியில்லை. 
உடனே போகவில்லையென்றால்‌ பெலிஸ்தர்‌ 
இஸ்ரவேல்‌ தேசத்தைப்‌ 
பிடித்துக்கொள்வார்கள்‌. சவலுக்கு 
இஸ்ரவேல்‌ ராஜ்யம்‌ கிடைக்காது. பெலிஸ்தர்‌ 
சவலைப்‌ பிடித்து கொன்றுபோடுவார்கள்‌. 
இப்போது சவலுக்கு தாவீதின்‌: 
ஜீவனைவிட, தன்னுடைய ஜீவனும்‌, 
தன்னுடைய ராஜ்யமும்‌. பெரிதாய்த்‌ 
தெரிகிறது. ஆகையினால்‌ சவுல்‌. 
தாவீதைப்‌ பின்தொடருகிறதை 
விட்டுவிடுகிறார்‌. பெலிஸ்தரை எதிர்க்கும்படி 
அல்லிடத்திலிருந்து திரும்பிப்போகிறார்‌ 
தாவீது சவுலின்‌ கைக்கு தப்பிக்கிறார்‌. 


சவுல்‌. 


ஏற்பாட்டுக்காலத்து. 
விட்டு 


பின்தொடருகிறதை 


பழைய 
தாவீதைப்‌ 
திரும்பிப்போனார்‌. ஆனால்‌ அவருடைய மனம்‌ 


மாறவில்லை. புதிய Sh க 
சவுலோ கர்த்தருடைய பரிகத்தவான்௧ளை 
பிடிப்பதற்காக போனார்‌. ஆனால்‌ இந்த சவுல்‌ 
மனந்திரும்பினார்‌. 


“சவுல்‌ என்பவன்‌ இன்னுங்‌ 
கர்த்தருடைய சீஷரைப்‌ பயமுறுத்திக்‌ கொலை. 
செய்யும்படி சீறிப்‌ பிரதான 
ஆசாரியரிடத்திற்குப்‌ போய்‌; இந்த 
மார்க்கத்தாராகிய புருஷரையாகிலும்‌ 
ஸ்திரீகளையாகிலும்‌ தான்‌ கண்டுபிடித்தால்‌, 
அவர்களைக்‌ கட்டி எருசலேமுக்குக்‌ 
கொண்டுவரும்படி, தமஸ்குவிலுள்ள 
ஜெபஆலயங்களுக்கு நிருபங்களைக்‌ கேட்டு 
வாங்கினான்‌" (அப்‌ 92. 


தாவீது 
தப்பித்துக்கொள்கிறார்‌. 
அல்விடத்தை ட்‌ 
என்கேதியிலுள்ள அரணிப்பான இடங்களில்‌ 
தங்குகிறார்‌ சாமு 23:29) 


சவுலின்‌ 





f= FTE 
TT 


சவலை அழித்தப்போட தாவீதுக்கு 
ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கிறது. ஆனால்‌ 
தாவீதோ சவுலை  அழித்துப்போடாமல்‌ 
தன்னுடைய 
வெளிப்படுத்துகிறார்‌ 
தாவீதின்மேல்‌ தங்‌ 
தாவீதை அழித்துப்போட 
தாவீதோ தன்னுடைய பாதுகாப்புக்கும்‌ 
பராமரிக்கும்‌ கர்த்தரையே நம்புகிறார்‌. 

சவுல்‌ தாவீதையும்‌ 
மனுஷரையும்‌ தேடிப்போகிறார்‌ 
கொன்றுபோடவேண்டும்‌ என்பதே 
திட்டம்‌ சாமு 2422) 
கொன்றுபோட தாவீதுக்கு ஒரு வாய்ப்பு 
கிடைக்கிறது. ஆனால்‌ தாவீதுக்கு 
சவுலைக்‌ கொன்றுபோட மனதில்லை. தாவீது, 
சவுலின்‌ சால்வை தொங்கலை 
அறுத்துக்கொள்கிறார்‌ (1சாமு 2453-8). 


சவுலோடு 


அவருடைய 
தாவீதைக்‌. 
சவுலின்‌ 
சவுலைக்‌ 


தாவீது கனிவான 
வார்த்தைகளைப்‌ பேசுகிறார்‌ 
fem 24945). சவுலும்‌ இந்த 

ழ்நிலையில்‌ தாவீதோடு சமாதானமான 
வார்த்தைகளைப்‌ பேசுகிறார்‌ 
சாமு 24:16-22) 


சவுலூம்‌ தாவீதும்‌ 
சாமு 241-8 
சாமு 240. சவுல்‌ பெலிஸ்தரைப்‌ 
பின்தொடர்ந்து திரும்பிவத்தபோது, 
இதோ, தாவீது எண்கேதியின்‌ 
வனாந்தரத்தில்‌ இருக்கிறான்‌ என்னு 
அவனுக்கு அறிவிக்கப்பட்டது. 


1௪ 242. அப்பொழுது. 
இஸ்ரவேல்‌ 

தெரித்துகொன்னப்பட்ட 
மூவாயிரம்பேரைக்‌ கூட்டிக்கொண்டு, 
தாவீதையும்‌ அவன்‌ மனுஷரையும்‌ 
வரையாடுகளூன்ன கன்மலைகளின்மேல்‌: 
'தேடப்போனான்‌. 


சவுல்‌: 
அனைத்திலும்‌ 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சோமு 24:8. வழியோரத்திலிருக்கிற 
ஆட்டுத்‌ தொழுவங்களிடத்தில்‌ அவன்‌ 
வந்தபோது, அங்கே ஒரு கெமி 
இருத்தது; அதிலே சவுல்‌ மலஜலாதிக்குப்‌ 
போனான்‌; தாவீதும்‌ அவன்‌ மனுஷரும்‌. 
அத்தக்‌  கெபியின்‌ பக்கங்களில்‌ 
உட்கார்த்திருத்தார்கன்‌. 


1சாமு 24:4, அப்பொழுது தாவீதின்‌ 
மனுஷர்‌ அவனை நோக்கி: இதோ, நான்‌ 
உன்‌ சத்துரவை உன்‌ கையில்‌ 
ஒப்புக்கொடுப்பேன்‌; உன்‌ பார்வைக்கு 
நலமானபடி. அவனுக்குச்‌ செய்வாயாக 
என்று கர்த்தர்‌ உன்னோடே சொன்ன 
நான்‌ இதுதானே என்றார்கள்‌; தாவீது 
எழுத்திருத்துபோய்‌, குவுலுடைய 
சால்வையின்‌ தொங்கலை மெள்ள 
அறுத்துக்கொண்டான்‌.. 


சவுலின்‌: 
தொங்கலை 
அறுத்துக்கொண்டதினிமித்தம்‌ அவன்‌ 
மனது அடித்துக்கொண்டிருத்தது. 


தாவீது 


1சாமு 24:6. அவன்‌ தன்‌ மனுஷரைப்‌ 
பார்த்து: கர்த்தர்‌ அபிஷேகம்பண்ணின 
என்‌ ஆண்டவன்மேல்‌ என்‌ கையைப்‌: 
"போடும்படி. யான இப்படிப்பட்ட 
காரியத்தை நான்‌ செய்யாதபடிக்கு, 
கர்த்தர்‌ என்னைக்‌ காப்பாராக; 
அவர்‌ கர்த்தரால்‌ அபிஷேகம்‌ 
பண்ணப்பட்டவர்‌ என்று சொல்லி, 


தன்‌ மனுஷரைச்‌ சவுலி. 

எழும்பஒட்டாமல்‌, 
இவ்வார்த்தைகளினால்‌ அவர்களைத்‌ 
தடைபண்ணினான்‌; சவுல்‌ எழுந்திருந்து, 
கெபியைவிட்டு, வழியே 
நடத்துபோனான்‌. 


சோமு 247. 
ன்மேல்‌ 


சாமு 24:8. அப்பொ தாவீதும்‌ 
எழுத்து, பியிலிருந்து 
புறப்பட்டு, ச௪வஷலுக்குப்‌ பின்னாகப்‌ 
போய்‌: ராஜாவாகிய என்‌ ஆண்டவனே 
என்று கூப்பிட்டான்‌; சவுல்‌. 
திரும்பிப்பார்த்தபோது, தாவீது தரை 
மட்டும்‌ முகங்குனித்து வணங்கி, 





f= FTE 
TT 


சவுல்‌ தாவீதைத்‌ தொடர்ந்துபோய்‌ 
அவரை பிடிக்கும்‌ முயற்சியை புதுப்பிக்கிறார்‌. 
தாவீது மாகோன்‌ வனாந்தரத்தின்‌ 
மலையிலிருந்தபோது, சவலும்‌ அவருடைய 
மனுஷரும்‌, தாவீதையும்‌ அவருடைய 
மனுஷரையும்‌ பிடிக்கத்தாய்‌ வளைந்து. 
கொண்டார்கள்‌. அந்த சமயத்தில்‌ பெலிஸ்தர்‌ 
இஸ்ரவேல்‌ தேசத்தின்மேல்‌ படையெடுத்து 
வந்தார்கள்‌. 
தாவீதைப்‌ பிடிக்காமல்‌ 
பின்தொடர்ந்துபோனார்‌. 
விரோதமாய்‌ யுத்தம்பண்ணினார்‌. 
இஸ்ரவேல்‌ சோத்திகிருந்து 
ஊருக்கு 


விரோதமாக 

தாவீதைப்‌ 

எண்ணமே 

பிரதானமாயிருக்கிறது. 

இதற்காக சவல்‌ அங்கங்கே வேவகாரரை 

வைத்திருக்கிறார்‌. தாவீது என்கேதியின்‌ 

வனாந்தரத்திலிருக்கிறார்‌ என்று, சவுலின்‌ 

வேவுதாரர்‌ அவருக்கு அறிவிக்கிறார்கள்‌ 
(சாமு 243. 


இஸ்ரவேல்‌. 
சந்துகள்‌ 

கூட்டிக்கொண்டு, 
தாவீதையும்‌ அவருடைய  மனுஷரையும்‌ 
வரையாடுகளுள்ள கன்மலைகளின்மேல்‌ 
தேடப்போகிறார்‌ (சாமு 24:2) 


சவுல்‌ வழியோரத்திலிருக்கிற ஆட்டுத்‌ 
தொழுவங்களிடத்தில்‌ வந்தபோது. அங்கே 
ஒரு கெபி இருக்கிறது; அதிலே சவுல்‌ 
மலஜலாதிக்குப்‌ போகிறார்‌ 
அவருடைய மனுஷரும்‌ அந்தக்‌. 
பக்கங்களில்‌ உட்கார்ந்திருக்கிறார்கள்‌ 
ரிசாமு 24:3). 


அப்பொழுது 
அனைத்திலும்‌ 5 
மூவாயிரம்பேரைக்‌ 


தாவீதும்‌ டைய ரும்‌ 
எந்தக்‌ கெமியில்‌ ஒளிந்திருக்கிறார்களோ, 
அந்தக்‌ கெயிக்கு சவலும்‌ போகிறார்‌. அவர்‌ 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ந்த தேசத்து ஜனங்கள்‌, இயற்கையான 
தக்‌ கெபிமிலே சில கட்டுமான 
வேலைகளை செய்து, ஆடுகள்‌ 
தங்குவதற்கும்‌, மேய்ப்பர்கள்‌ தங்குவதற்கும்‌ 
இதை பயன்படுத்திக்கொள்வார்கள்‌. 
என்கேதியின்‌ வனாந்தரம்‌ பாலைவனம்‌. 
போல இருக்கும்‌. அங்கே சூரிய உஷ்ணம்‌ 
மிகவும்‌ அதிகமாயிருக்கும்‌ மேய்ப்பருக்கும்‌ 
ஆடுகளுக்கும்‌ வெயிலுக்கு ஒதுங்க நிழல்‌ 
வேண்டும்‌. அவர்கள்‌ நிழலுக்காக இந்தப்‌ 
கெபிகளைப்‌  பயன்படுத்திக்கொள்வார்கள்‌. 
அப்படிப்பட்ட ஒரு கெபிமிலே, தாவீதும்‌ 
அவருடைய மனுஷரும்‌: தங்களை 
ஒளித்துக்கொண்டிருக்கிறார்கள்‌. 
வீ, டைய 
இருந்த்‌ அர்த கெடக்க. சயம்‌ போகிறார்‌ 
அவர்‌ மலஜலாதிக்குப்போகிறார்‌ என்று 
எழுதப்பட்டிருக்கிறது. “மலஜலாதி' என்னும்‌ 
வார்த்தைக்கு "காலை மூடுதல்‌ அல்லது 
பாதத்தை மூடுதல்‌ என்று பொருள்‌ 
இந்த வார்த்தைக்கு, “சற்று நேரம்‌ படுத்து 
உறங்குதல்‌ அல்லது “சற்று நேரம்‌ 
உட்கார்ந்துகொண்டே உறங்கி 
பொருள்‌ 
சவுல்‌ இந்தக்‌ கெிமிலே 
தனியாக தூங்கிக்கொண்டிருக்கிறார்‌. இதே 
கெபியில்‌ தாவீதும்‌ அவருடைய மனுஷரும்‌. 
இதே கெமியிலே. தங்களை 
ஒளித்துக்கொண்டிருக்கிறார்கள்‌. 


என்றும்‌. 


சவுல்‌ இந்த கெபிக்கு வந்ததையும்‌, 
அவர்‌ இந்தக்‌ கெபிக்குள்ளே படுத்து, 
உறங்குவதையும்‌ தாவீதின்‌ மனுஷர்‌ 
பார்க்கிறார்கள்‌. அப்பொழுது தாவீதின்‌ 
மனுஷர்‌ அவரை நோக்கி: “இதோ, நான்‌ உன்‌ 
சத்துருவை உன்‌ கையில்‌ ஒப்புக்கொடுப்பேன்‌;: 
உன்‌ பார்வைக்கு நலமானபடி அவனுக்குச்‌ 
செய்வாயாக என்று கர்த்தர்‌ உன்னோடே 
சொன்ன நாள்‌ இதுதானே" (சாமு 24:4) 
என்று சொல்லுகிறார்கள்‌. 
தாவீதின்‌ சவுலைக்‌ 
கொன்றுபோடுமாறு. தாவீதுக்கு 
ஆலோசனை சொல்லுகிறார்கள்‌. ஆனால்‌ 
சவுலைக்‌ கொன்றுபோடவில்லை. 
என்பது, 
சவல்‌ தன்னைக்‌ 
என்பதும்‌, அவர்‌ 
தன்னைக்‌ கொல்ல வந்தால்‌, அவருடைய 
கைக்கு தப்பித்துக்கொள்‌ எவேண்டும்‌ 
என்பதுமே தாவீதின்‌ விருப்பமாயிருக்கிறது. 


மனுஷர்‌ 





f= FTN 
TT 


தாவீது எழுந்திருந்துபோய்‌, சவலுடைய 
சால்வையின்‌ 
அறுத்துக்கொள்கிறார்‌. 
சால்வைத்‌ 
அறுத்துக்கொண்டதினிமித்தம்‌ அவருடைய 
யனது அடித்துக்கொண்டிருக்கிறது. 
சாமு 24:42) 


சவுல்‌ என்கேதியிலுள்ள குகையிலே 
தனியாக இருக்கும்போது, அவருடைய 
ஜீவன்‌ தாவீதின்‌ கையிலிருக்கிறது. தாவீது 
விரும்பினால்‌ சவுலை எளிதாக 
கொன்றுபோட முடியும்‌. தாவீதின்‌ மனுஷரும்‌, 
சவுலைக்‌ கொன்றுபோடுமாறு. அவருக்கு 
ஆலோசனை சொல்லுகிறார்கள்‌. அவர்கள்‌ 
தாவீதிடம்‌ பேசும்போது, “இதோ, நான்‌ உன்‌ 
சத்துருவை உன்‌ கையில்‌ ஒப்புக்கொடுப்பேன்‌: 
உன்‌ பார்வைக்கு நலமானபடி அவனுக்குச்‌ 
செய்வாயாக என்று கர்த்தர்‌ உன்னோடே 
சொன்ன நாள்‌ இதுதானே” (சாமு 24:4) 
சொல்லுகிறார்கள்‌. 


கர்த்தர்‌ ஒருபோதும்‌: சவுலை 
தாவீதின்‌ கையில்‌ ஒப்புக்கொடுப்பதாக 
வாக்குப்பண்ணவில்லை. தாவீதின்‌ மனுஷர்‌ 
கர்த்தருடைய வார்த்தையை தப்பிதமாகு 
வியாக்கியானம்‌ பண்ணுகிறார்கள்‌. கர்த்தர்‌ 
தாவீதை அவருடைய சத்துருவின்‌ கைக்கு 
விடுவிப்பதாகத்தான்‌ வாக்குப்பண்ணினார்‌ 
ஆனால்‌ தாவீதின்‌ மனுஷரோ  சவுலைக்‌ 
கொன்றுபோடுமாறு தாவீதுக்கு 
ஆலோசனை சொல்லுகிறார்கள்‌. 


மனுஷரோடு 

உட்கார்ந்திருக்கிறார்‌. 

தாவீது சவலை 
கொன்றுபோடலாம்‌. 

கொன்றுபோடக்கூடிய 

இருக்கிறது. ஆகையினால்‌, 

இப்போது, சவலைக்‌ கொன்றுபோடுவது 
நியாயமான செயல்‌ என்று. 

மனுஷர்‌ அவருக்கு 
சொல்லுகிறார்கள்‌. 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சவலைக்‌ கொல்லவேண்டுமா அல்லது 
கொல்லக்கூடாதா என்று தாவீதுக்கு குழப்பம்‌ 
வருகிறது. சவுலைக்‌ கொன்றுபோடுமாறு 
தாவீதின்‌ மனுஷரும்‌ அவருக்கு ஆலோசனை 
சொல்லுகிறார்கள்‌. ஆனால்‌ தாவீதுக்கோ 
'சவுலைக்‌ கொன்றுபோட மனதில்லை. தாவீது 
எழுந்திருந்துபோய்‌, சவுலுடைய சால்வையின்‌ 
தொங்கலை மெல்ல அறுத்துக்கொள்கிறார்‌. 
'சவல்‌ இப்போது உறங்கிக்கொண்டிருக்கிறார்‌. 
அங்கே வந்ததும்‌, 

 சால்வையின்‌ தொங்கலை 

சவுக்கு 


டய சால்வையின்‌ தொங்கலை 
அறுத்துக்கொண்ட தாவீதால்‌, சவுலைக்‌ 
கொன்றுபோடவும்‌ முடியும்‌. ஆனால்‌ 

கர்த்தருடைய 


ராஜரீகத்திற்கும்‌, 
ராஜமரியாதைக்கும்‌ 
தாவீது. 
தொங்கலை 
சவுலுடைய 
ராஜமரியாதையையும்‌ 

அறுத்துக்கொண்டதற்கு சமம்‌. 


தாவீது தன்‌ மனுஷரைப்‌ 
“கர்த்தர்‌. அபிஷேகம்பண்‌: 
ஆண்டவன்மேல்‌ என்‌ 
போடும்படியான இப்படிப்பட்ட காரியத்தை 
நான்‌ செய்யாதபடிக்கு, கர்த்தர்‌ என்னைக்‌ 
காப்பாராக: அவர்‌ கர்த்தரால்‌ அபிஷேகம்‌ 
பண்ணப்பட்டவர்‌” சாமு 24:6) என்று 


சொல்லுகிறார்‌. 


தாவீது சவலைக்‌ கொல்லாவிட்டாலும்‌, 
அவருடைய மனுஷரால்‌ சும்மாயிருக்க 
முடியவில்லை. தாவீதின்‌ மனுஷர்‌ சவுலைக்‌ 
கொன்றுபோட எழும்புகிறார்கள்‌. தாவீதோ 
தன்‌ மனுஷரைச்‌: சவுலின்‌ மேல்‌ 
எழும்பஒட்டாமல்‌, தன்னுடைய 
வார்த்தைகளினால்‌ அவர்களைத்‌ 
தடைபண்ணுகிறார்‌ (சாமு 24:7). 


அடையாளபாயிருக்கிறது. 
சால்வையின்‌ 


பார்த்து: 
என்‌ 


கையைப்‌ 





f= FTE 
TT 


சவுலைக்‌ கொல்லக்கூடாது என்பதில்‌ 
தாவீது ர்த்‌ 
அபிஷேகம்பண்ணின 
கொல்லக்கூடாது என்பது. 
தன்னுடைய  சத்துருவாகப்‌ 
தாவீது சவலை கர்த்தரால்‌ 
அபிஷேகம்பண்ணின மனுஷராகப்‌ பார்க்கிறார்‌. 
சவுல்‌ உயிரோடிருக்கும்‌ வரையிலும்‌ அவர்‌ 
இஸ்ரவேல்‌ தேசத்தை ஆளுகை 
செய்யவேண்டும்‌. து தேவனுடைய 
தீர்மானம்‌. 


சாமுவேல்‌ கர்த்தருடைய நாமத்தினால்‌, 
வலின்‌ 


இஸ்ரே ராஜாவாக 
அறிஜேகப்பண்ணியிரக்கிறார இஸ்ரவேல்‌. 
ஜனத்தார்‌ எல்லோரும்‌, தேவனுடைய 
தெய்வீக. சித்தத்திற்கும்‌, திட்டத்திற்கும்‌ 
கீழ்ப்படிந்து. தங்கள்‌ ராஜாவைப்‌ 
பாதுகாக்கவேண்டும்‌. கர்த்தரால்‌ 
அபிஷேகம்பண்ணப்பட்ட ராஜாவைக்‌ 
கொன்றுபோடக்கூடாது. 


தாவீது கர்த்தருடைய தீர்மானத்தையும்‌, 
கர்த்தர்‌ சவலை ராஜாவாக 
அபிஷேகப்பண்ணியிருப்பநையும்‌, 

தன்னுடைய 

சொல்லுகிறார்‌. 

கட்டளைக்கு 

கீழ்ப்டியவேண்டும்‌ என்று 

மனுஷருக்கு உபதேசம்‌ 

தாவீதின்‌ மனுஷர்‌ சவுலைக்‌ கொன்றுபோட 
எழும்பினாலும்‌, தாவீது அவர்களை 
சவுலின்மேல்‌: எழும்ப ஒட்டாமல்‌ 
தடைபண்ணுகிறார்‌. தாவீது தன்‌ மனுஷர்மீது 
தன்னுடைய பலத்தையோ, அதிகாரத்தையோ 
பயன்படுத்தாமல்‌, தன்னுடைய 
வார்த்தைகளினால்‌ அவர்களை 
சவுலின்மேல்‌ எழும்ப ஒட்டாமல்‌. 
'தடைபண்ணுகிறார்‌ (சாமு 24:7). 


தாவீது தனக்கு விரோதமாகத்‌ தி ல] 
செய்தவருக்கும்‌ நன்மை 
நம்முடைய கர்த்தராகிய இமேககிறிஸ்தகம்‌ 
நமக்கு இப்படிப்பட்ட வார்ததைகளையே 
உபதேசம்பண்ணியிருக்கிறார்‌. கிறிஸ்துவுக்கு 
அடையாளமாயிருக்கிற தாவீது, 
கிறிஸ்துவின்‌ உபதேசத்திற்கு கீழப்பரகிறார்‌ 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தன்னைத்‌ குன்பப்படுத்துகிறவர்களையும்‌, 
தன்னைக்‌ கொல்ல வகைதேடுகிறவர்களையும்‌. 
தாவீது நேசிக்கிறார்‌, அவர்களுடைய 
ஜீவனைப்‌ பாதுகாக்கிறார்‌. தாவீதின்‌ இந்த 
நல்ல சுபாவம்‌, விசுவாசிகளாகிய நம்‌ 
எல்லோருக்கும்‌, நல்ல எடுத்துக்காட்டாகவும்‌, 
நல்ல முன்மாதிரியாகவும்‌ இருக்கிறது. 


எழுந்திருந்து, கெபியைவிட்டு, 
நடந்துபோகிறார்‌. அப்பொழுது. 
தாவீதும்‌ எழுந்து, கெபியிலிருந்து 
புறப்பட்டு, சவலுக்குப்‌ பின்னாகப்‌ போகிறார்‌ 
சொழு 2478). சவுலைக்‌ கொன்றுபோட 
தனக்கு வாய்ப்பு கிடைத்தாலும்‌, தாவீது 
அதைப்‌ பயன்படுத்தவில்லை. ஆனாலும்‌ 
சவலுக்கு தன்மீதுள்ள கோபத்தையும்‌ 
விரோதத்தையும்‌, பொறாமையையும்‌ 
அழித்துப்போட வேண்டுமென்று தாவீது 
விரும்புகிறார்‌. அதற்கான வாய்ப்பை 
பயன்படுத்துகிறார்‌. 


சவுல்‌ 


தாவீது சவலுக்குப்‌ பின்னாகப்‌ போய்‌, 
"ராஜாவாகிய என்‌ ஆண்டவனை" என்று 
கூப்பிடுகிறார்‌. தாவீதின்‌ சத்தத்தைக்‌ 
கேட்டு சவுல்‌ திரும்பிப்‌ பார்க்கிறார்‌. அப்போது 
தாவீது சவலுக்கு முன்பாக தரைமட்டும்‌. 
முகங்குனிந்து வாகி வணங்குகிறார்‌. 

வலுக்க தன்மீதுள்ள பகையை 
நீக்கிப்போடவேண்டும்‌ என்பதற்காக தாவீது 
ஞானமுள்ள காரியங்களை செய்கிறார்‌. 
சவுலைக்‌ கொன்றுபோடுவது தன்னுடைய 
நோக்கமல்ல என்பதை தாவீது அவருக்கு 
உணர்த்துகிறார்‌. 


தாவீது சவுல்மீது மதிப்பும்‌ மரியாதையும்‌ 
வைத்திருக்கிறார்‌. அவர்‌ சவுக்கு 
பின்னாகப்போய்‌, அவரைக்‌ கூப்பிடும்போது, 
“ராஜாவாகிய என்‌ ஆண்டவனை" என்று 
மரியாதையோடு கூப்பிடுகிறார்‌. தாவீதின்‌ 
வார்த்தையில்‌. சவல்மீது மதிப்பும்‌, 
மரியாதையும்‌ இருப்பதுபோல, அவருடைய 
செய்கையிலும்‌ மரியாதை இருக்கிறது. தாவீது 
சவலுக்கு தரைமட்டும்‌ முகங்குனிந்து 
அவரை வணங்குகிறார்‌. தன்னுடைய 
ராஜாவுக்கு. கொடுக்க வேண்டிய 
பரிபூரணமான மரியாதையை, தாவீது 
சுவலுக்கு கொடுக்கிறார்‌. 





i FTE 
TT 


தாவீதின்‌ கனிவான 
வார்த்தைகள்‌ 
1சாமு 24:9-15 


காமு 248, சவுலை 
தாவீது உமக்குப்‌ 
செய்யப்பார்க்கிறான்‌ 
சொல்லுகிற 
வார்த்தைகளை ஏன்‌ கேட்கிறீர்‌? 


சோமு 24:10. இதே, கர்த்தர்‌ இன்ற 
கெயியில்‌ உம்மை என்‌ 
ஒப்புக்கொடுத்தார்‌ என்பதை 
இன்றையதினம்‌ உம்முடைய கண்கள்‌: 
கண்டதே, உம்மைக்‌: 
கொன்றுபோடவேண்டும்‌ என்று சிலர்‌ 
சொன்னார்கள்‌; ஆனாலும்‌ என்‌ கை 
உம்மைத்‌ தப்பவிட்டது; என்‌ 
ஆண்டவன்‌ மேல்‌ என்‌ கையைப்‌ 
போடேன்‌; அவர்‌ கர்த்தரால்‌ 
அபிஷேகம்பண்ணப்பட்டவராமே. 
என்றேன்‌. 


நகாமு 24411. என்‌ தகப்பனே பாரும்‌; 
என்‌ கையிலிருக்கிற உம்முடைய 
கால்வையின்‌ தொங்கலைப்‌ பாரும்‌; 
உம்மைக்‌ கொள்றுபோடாமல்‌, 
உம்முடைய சால்வையின்‌ தொங்கலை 
அறுத்துக்‌ கொண்டேன்‌; என்‌ கையிலே 
பொல்லாப்பும்‌ துரோகமும்‌ இல்லை. 
என்றும்‌, உமக்கு நான்‌ குற்றம்‌ 
செய்யவில்லை என்றும்‌ 
அறிந்துகொள்ளும்‌; நீரோ என்‌ 
பிராணனை வாங்க, அதை 
வேட்டையாடுகிறீர்‌. 


காமு 2412. கர்த்தர்‌ எனக்கும்‌ 
உமக்கும்‌ 'நடுதின்று நியாயம்‌ 
விசாரித்து, கர்த்தர்‌ தாமே என்‌ 
காரியத்தில்‌ உமக்கு நீதியைச்‌ 
சுரிக்கட்டுவாராக; உம்முடைய பேரில்‌: 
நான்‌ கையோடுவதில்லை. 


சோமு 2418. முதியோர்‌ 
மொழிப்படியே, ஆகாதவர்களிடத்திலே 
ஆகாமியம்‌ பிறக்கும்‌ ஆகையால்‌ 
உம்முடையபேமில்‌ நாண்‌. கை 
போடுவதில்லை. 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சாமு 24:14. இஸ்ரவேலின்‌ ராஜா 


ஒரு 


தேடப்புறப்பட்டார்‌? 
நாயையா, ஒரு 
தீர்‌ யாரைப்‌ 


தெவ்ாப்பூச்சியையா, 
பின்தொடருகிறீர்‌? 
24:15. கர்த்தர்‌ 
வாலிய தியாகு நு, எனக்கும்‌ 
உமக்கும்‌ தியாயத்தீர்த்து, எனக்காக 
வழக்காடி, நான்‌ உம்முடைய கைக்குத்‌ 
தப்ப என்னை விடுவிப்பாராக என்றான்‌. 


தாவீது சவுலோடு 
வார்த்தைகளையும்‌, 

வார்த்தைகளையும்‌ பேசுகிறார்‌. 

கோபப்படுகிறார்‌ 

ர்‌ என்பதும்‌ 

சவுலோடு 


மரியாதையான 
பணிவான 
சவுல்‌ 
என்பதும்‌, 
தாவீதுக்கு 
ஒப்புரவாக 


சவுல்‌ இஸ்ரவேல்‌ தேசத்திற்கு 
ராஜாவாமிருக்கிறார்‌. தாவீதின்‌ பார்வையிலே 
சவல்‌ ஒரு ராஜாவாக மாத்திரமல்ல அவர்‌ 
'தகப்பனைப்போலவும்‌ இருக்கிறார்‌. 
(வாகிய என்‌ ஆண்டவனே" என்னும்‌ 
க்கு, “ராஜாவாகிய என்‌ தகப்பனே" 
சொல்லலாம்‌. தாவீது 
ஆனால்‌ இப்போது 
தாவீதின்‌ பார்வைக்கு, சவுல்‌ அவருடைய 
தகப்பனாகத்‌ தெரிகிறார்‌. தன்னுடைய 
தேசத்திற்கு சவல்‌ தகப்பனாராயிருக்கிறார்‌ 
என்பதை தாவீது அங்கீகரிக்கிறார்‌. 


ராஜாவுக்கு 
ஆலோசனைக்காரர்கள்‌ இருப்பார்கள்‌ 
இவர்கள்‌ ராஜாவுக்கு நல்ல 
ஆலோசனைகளைச்‌ சொல்லவேண்டும்‌. 
ஆனால்‌ சவுலின்‌ ஆலோசனைக்காரரோ 
பொல்லாதவர்களாயிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
சவலுக்கு நல்ல ஆலோசனைகளைச்‌ 
சொல்லாமல்‌, துராலோசனைகளைச்‌ 
சொல்லுகிறார்கள்‌. சவுல்‌ அவர்களுடைய 
ஆலோசனைகளைக்‌ கேட்கிறார்‌. 


ஆலோசனை சொல்ல. 


தாவீது “சவலுக்கு பொல்லாப்பு 
செய்ய பார்க்கிறார்‌" என்று சவுலின்‌ 
ஆலோசனைக்காரர்‌ அவருக்கு 
சொல்லுகிறார்கள்‌. தாவீது சவுலை நோக்கி, 
தாவீது உமக்குப்‌ பொல்லாப்புச்‌ 
செய்யப்பார்க்கிறான்‌. என்று சொல்லுகிற 
டய வார்த்தைகளை என்‌ 
கேட்கிறீர்‌2” ("சாமு 24:9) என்று கேட்கிறார்‌. 





i= FTE 
TT 


தாவீது 
சொல்லும்போது, 
பொல்லாப்பும்‌ 
ரிசாமு 24:1) 
சொல்லுகிறார்‌. 
சவலுக்கு ஒரு 
ஆனாலும்‌ “தாவீது உமக்கு பொல்லாப்பு 
செய்ய பார்க்கிறார்‌" என்று சவுலின்‌ மனுஷர்‌ 
அவருக்கு ஆலோசனை சொல்லுகிறார்கள்‌. 
சவலும்‌ அவர்களுடைய ஆலோசனையைக்‌ 
கேட்டு தாவீதின்மீது கோபமும்‌ பொறாமையும்‌ 
படுகிறார்‌. தாவீதைக்‌ கொல்லுவதற்கு 
முயற்சி செய்கிறார்‌. 

தாவீது இந்‌; நிலையில்‌ ஏ 
சங்கீதத்தை எழதினிற வேண்டும்‌ “ந்த 
சங்கீதத்திற்கு "பென்யமீனியனாகிய கூஷ்‌. 
என்பவனுடைய வார்த்தைகளினிமித்தம்‌. 
தாவீது கர்த்தரை நோக்கிப்பாடின சிகாயோன்‌ 
என்னும்‌ சங்கீதம்‌" என்று தலைப்பு 
ப்‌ தருக்கு ப்‌ தலைப்பில்‌, 
'பென்யமீ; என்னும்‌ 
க்க ச சவுலைக்‌ கத்தம்‌ 


சவுல்‌ ப்‌ ன தாரத்தின்‌ 
பேரில்‌, தன்மேல்‌. கோகு ன்‌ 
சவலுக்கு பொல்லாப்பு செய்யவேண்டும்‌ 
என்னும்‌ எண்ணம்‌ தாவீதினிடத்தில்‌ 
சிறிதுமில்லை. தன்னுடைய வார்த்தையை 
தாவீது சவலுக்கு உறுதிபண்ணுகிறார்‌. 


ாவீது சவலை நோக்கி “இதோ. 
கர்த்தா! இனறு. கெயிில்‌. உமம ல்‌ 
தையில்‌ ஒப்புக்கொடுந்தார்‌ என்பதை 
இன்றையதினம்‌ உம்முடைய கண்கள்‌ 
கண்டதே, உம்மைக்‌ கொன்றுபோடவேண்டும்‌. 
என்று சிலர்‌ சொன்னார்கள்‌; ஆனாலும்‌ என்‌ 
கை உம்மைத்‌ தப்பவிட்டது: என்‌ ஆண்டவன்‌ 
மேல்‌ என்‌ கையைப்‌ போடேன்‌; அவர்‌ 
கர்த்தால்‌ அபிஷேகம்பண்ணப்பட்டவராமே. 
என்றேன்‌" சோமு 2440) என்று 
சொல்லுகிறார்‌. 


தாவீது தன்னுடைய 
உறுதிபண்ணும்விதமாக, 

சால்வையின்‌ தொங்கலை அவருக்கு: 
காண்பிக்கிறார்‌. தாவீது சவலை நோக்கி, 
“என்‌ தகப்பனே பாரும்‌; என்‌ கையிலிருக்கிற 


வார்த்தையை 
சவுலுடைய 


சாமு 2480 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இன்றையதினம்‌ சவுலின்‌ ஜீவன்‌ 
தாவீதின்‌ கையிலிருக்கிறது. “கர்த்தர்‌ இன்று 
கெபியில்‌ சவலை தாவீதின்‌ கையில்‌ 
ஒப்புக்கொடுத்தார்‌" என்று தாவீதின்‌ மனுஷர்‌ 

க்கு சொன்னார்கள்‌. ஆனால்‌ 
தாவீதோ சவுலைக்‌  கொன்றுபோட 
மறுத்துவிட்டார்‌. தாவீதின்‌ மனச்சாட்சி, 
சுத்தமாயிருக்கிறது. சவுல்‌ கர்த்தரால்‌ 
அபிஷேகம்பண்ணப்பட்டவர்‌. தாவீது 
கர்த்தருக்குப்‌ பயப்படுகிறவர்‌. 


சவலைக்‌ கொன்றுபோடுவதற்கு 
தாவீதுக்கு வாய்ப்பு கிடைத்தாலும்‌, தாவீது 
அந்த வாய்ப்பை பயன்படுத்தவில்லை. தாவீது 
சலலைக்‌ கொன்றுபோட மறுத்துவிடுகிறார்‌ 
தாவீதின்‌ மனதிலே கர்த்தருடைய வார்த்தை 
இருக்கிறது. தாவீது தன்‌ ஜீவனைவிட 
கர்த்தருடைய கட்டளைக்கு முக்கியத்துவம்‌ 
கொடுக்கிறார்‌. சவுல்‌. தாவீதைக்‌ 
கொன்றுபோட முயற்சி செய்தாலும்‌, 
சவலைக்‌ கொன்றுபோடவேண்டும்‌ என்பது, 
தாவீதின்‌ நோக்கமல்ல. 


என்றும்‌ 

சாமு 2411) என்று 

ஆனாலும்‌ சவுல்‌ 

பிராணனை வாங்கத்‌ 

தேடுகிறார்‌ என்பதை தாவீது அவருக்கு 

உணர்த்துகிறார்‌. தாவீது சவுலை நோக்கி 

“நீரோ என்‌ பிராணனை வாங்க, அதை 
வேட்டையாடுகிறீர்‌" என்று சொல்லுகிறார்‌. 


தாவீது சவுலை 
கொன்றுபோடாமல்‌: 
எப்போதுமே 


இப்போது 
தப்பவிட்டதுபோல, 
அரை 
கொன்றுபோடப்போவதில்லை என்று, தாவீது 


உறுதியாய்ச்‌ சொல்லுகிறார்‌. 
ய பேரில்‌ நான்‌ கைபோடுவதில்லை" 
சாமு 2442) என்று தாவீது தன்னுடைய 
வார்த்தையை கர்த்தருடைய நாமத்தினால்‌ 
சாட்சியாய்ச்‌ சொல்லுகிறார்‌. “கர்த்தர்‌ 
எனக்கும்‌ உமக்கும்‌ நடுநின்று நியாயம்‌ 
விசாரித்து, கர்த்தர்‌ தாமே என்‌ காரியத்தில்‌ 
உமக்கு நீதியைச்‌  சரிக்கட்டுவாராக" 
சொமு 2412) என்றும்‌ தாவீது சவலிடம்‌. 
கர்த்தருடைய நாமத்தினால்‌ பேசுகிறார்‌. 


சவலுக்கு 





i al 
TT 


துன்மார்க்கர்‌ பொல்லாத காரியங்களை 
செய்வார்கள்‌. 

பொல்லாப்பு நிரம்பியிருக்கும்‌. 

அவர்களுடைய சிந்தனையும்‌, 
பொல்லாததாயிருக்கிறது. 

நீதிமான்‌. அவர்‌ சவலுக்கு இ 

ஒரு பொல்லாப்பும்‌ செய்ததில்லை. 
இனிமேல்‌ அவருக்கு பொல்லாப்பு 
செய்யப்போவதில்லை என்றும்‌ தாவீது 
உறுதியாய்ச்‌ சொல்லுகிறார்‌. 


தாவீது நீதிமானாயிருந்தாலும்‌, சவுல்‌: 
துன்மார்க்கனாயிருக்கிறார்‌. சவுல்‌ கர்த்தரால்‌ 
அபிஷேகம்பண்ணப்பட்டவர்‌. ஆனால்‌ 
இப்போது கர்த்தருடைய அபிஷேகம்‌ சவலை 
விட்டு எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது. சவுல்‌. 
கர்த்தரைவிட்டு விலகிப்போனார்‌. கர்த்தரும்‌ 
சவுலை விட்டு விலகிப்போய்விடுகிறார்‌. 


தாவீதின்‌ கையிலே பொல்லாப்பும்‌ 
துரோகமும்‌ இல்லை. ஆகையினால்‌. 
'உம்முடைய பேரில்‌ நான்‌ கைபோடுவதில்லை" 
சாமு 24:12) என்று தாவீது சவலுக்கு 
சொல்லுகிறார்‌. இதே வாக்கியத்தை தாவீது, 
சவுக்கு திரும்பவும்‌ சொல்லி, தன்னுடைய 
வார்த்தைகளை உறுதிபண்ணுகிறார்‌. 
"முதியோர்‌ பொழிப்படியே, 
ஆகாதவர்களிடத்திலே ஆகாமியம்‌ பிறக்கும்‌; 
ஆகையால்‌ உம்முடையபேரில்‌ நான்‌ கை 
போடுவதில்லை" (சாமு 24:13) என்று தாவீது 
சொல்லுகிறார்‌. 

தாவீது சவுலின்‌ பேரில்‌ 
கைபோடுவதில்லை என்று உறுதியாய்ச்‌ 
சொன்னாலும்‌, சவுலோ தாவீதின்‌ 
பிராணனை வாங்க, அதை வேட்டையாடிக்‌ 
கொண்டிருக்கிறார்‌. சவுல்‌ 
தேசத்திற்கு ராஜா. தாவீதோ 
தேசத்தில்‌ ஒரு சாதாரண 
ஆனாலும்‌ சவுல்‌ தாவீதின்‌ பிராணனை 
வாங்க தேடுகிறார்‌. 


தாவீதைக்‌ கொல்ல நினைப்பது, 
ராஜாவின்‌ தகுதிக்கும்‌ 
ஏற்றதல்ல. 


ராஜா யாரைத்‌ தேடப்புறப்பட்டார்‌? ஒரு செத்த 
நாயையா, ஒரு தெள்ளுப்பூச்சியையா, நீர்‌ 
யாரைப்‌ பின்தொடருகிறீர்‌? சாமு 24:14) 
என்று தாவீது சவலிடம்‌ கேட்கிறார்‌. 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சவுலோடுகூடஇஸ்ரலேல்‌ அனைத்திலும்‌ 
தெரிந்துகொள்ளப்பட்ட மூவாயிரம்‌ பேர்‌ 
இருக்கிறார்கள்‌ ரிசாமு 24:2). 
இவர்கள்‌ எல்லோருமே சேர்ந்து, ஒரு அந்நிய 
தேசத்தாருக்கு விரோதமாக யுத்தம்பண்ணப்‌ 
போகலாம்‌. ஆனால்‌ இவர்களோ தாவீது 
என்னும்‌ ஒரு மனுஷனை தேடுகிறார்கள்‌. 
தாவீது தன்னைப்பற்றிச்‌ சொல்லும்போது, 
தன்னை ஒரு செத்தநாய்‌ என்றும்‌, ஒரு 

தெள்ளுப்பூச்சி என்றும்‌ சொல்லுகிறார்‌. 
இஸ்ரவேல்‌ தேசத்தின்‌ ராஜாவாகிய 
சவலும்‌, என்கேதியின்‌ வனாந்தரத்தில்‌ தன்‌ 
ஜீவனைக்‌ காத்துக்கொள்ள ஒளிந்திருக்கும்‌ 
தாவீதும்‌ சரிசமமானவர்களல்ல, தாவீது 
சவுலின்‌ வேலைக்காரர்‌. அவர்‌ ஆடுகளை 
மேய்த்துக்கொண்டிருந்தவர்‌. இப்போது தன்‌ 
உயிரைக்‌ காத்துக்கொள்ள  என்கேதியின்‌ 
வனாந்தரத்திலிருக்கிறார்‌. தாவீதால்‌ 
சவலுக்கு விரோதமாக யுத்தம்பண்ண 
த்‌ இருப்பதுபோல, 

இல்லை. 


என்னும்‌ 
எண்ணமும்‌ நாதத்தில்‌ ல்க 
சூழ்நிலையில்‌, சவுல்‌ 
கொட்டுது இஸ்ரவேலின்‌ 
ஒரு செத்த நாயையோ அல்லது ஒரு 
பின்தொடருவதற்கு 


இப்படப்பட்‌ 
தாவீதைப்‌ 
ராஜா 
தெள்ளுப்பூச்சியையோ, 
சமமாமிருக்கிறது. ஒரு தெள்ளுப்பூச்சியை 


பின்தொடர்ந்து பிடிப்பதினால்‌, சவலுக்கு 
ஒரு மேன்மையும்‌ உண்டாகுப்போவதில்லை. 


ஒரு செத்தநாயை தேடி கண்டுபிடித்து, 


மகிமையும்‌ 
உண்டாகப்போவதில்லை. ஒரு செத்தநாயைப்‌ 
பின்தொடருவதும்‌, ஒரு தெள்ளுப்பூச்சியைப்‌ 
பின்தொடருவதும்‌ ஒரு தேசத்தின்‌ 
ராஜாவுக்கு மேன்மையாயிருக்காது. 


தாவீது சலலிடம்‌ பேசும்போது, “கர்த்தர்‌ 
எனக்கும்‌ உமக்கும்‌ நடுநின்று நியாயம்‌ 
விசாரித்து, கர்த்தர்‌ தாமே என்‌ காரியத்தில்‌ 
உமக்கு நீதியைச்‌  சரிக்கட்டுவாராக" 
சொழு 2442) என்று சொன்னார்‌. இப்போது 
மறுபடியுமாக கர்த்தரே தன்னுடைய வழக்கை 
நியாயந்தீர்க்கவேண்டும்‌ என்று தாவீது 
சொல்லுகிறார்‌. தாவீது சவுலை நோக்கி, 
கர்த்தர்‌ நியாயாதிபதியாயிருந்து, எனக்கும்‌ 
உமக்கும்‌ நியாயந்தீர்த்து. எனக்காக 
வழக்காடி, நான்‌ உம்முடைய கைக்குத்‌ தப்ப 
என்னை விடுவிப்பாராக” [சாமு 2445) 
என்று சொல்லுகிறார்‌. 





i= THE 
யாய 


தாவீது கர்த்தரை நம்புகிறார்‌. 
தாமே தன்னுடைய வழக்கில்‌, சவலுக்கு 
நீதியைச்‌ சரிக்கட்டுவார்‌ என்றும்‌, அவரே 
தனக்காக வழக்காடி, தனக்கும்‌ சவலுக்கும்‌ 
நியாயந்தீர்ப்பார்‌ என்றும்‌ தாவீது கர்த்தரை 
நம்புகிறார்‌. கர்த்தர்‌ தன்னை 
கைக்கு தப்புவிப்பார்‌ 

விடுவிப்பார்‌ என்றும்‌ தாவீது 
முழுநம்பிக்கையோடிருக்கிறார்‌. 


கர்த்தர்‌ 


சவுலின்‌ பணிவான வார்த்தைகள்‌ 
1சாமு 24:16-22. 


சாமு 2446. தாவீது இந்த 
வார்த்தைகளைச்‌ சவுலோடே சொல்லி. 
முடிந்தபின்பு, சவுல்‌: என்‌ குமாரனாகிய 
தாவீதே, இத உன்னுடைய 
சுத்தமல்லவா எண்று சொல்லி, 
சத்தமிட்டு அழுது, 


கோமு 2417. தாவீதைப்‌ பார்த்து: நீ 
என்னைப்‌ பார்க்கிலும்‌ நீதிமான்‌; நீ. 
எனக்கு நன்மை செய்தாய்‌; நானோ 
உனக்கு தீமைசெய்தேன்‌. 


சாமு 24418. 
நன்மைசெய்ததை 
விளங்கப்பண்ணினாய்‌. 

என்னை உன்‌ 
ஒப்புக்கொடுத்திருத்தும்‌, நீ என்னைக்‌: 
கொள்றுபோடவில்லை. 


1சாமு 24419. ஒருவன்‌ தன்‌: 
கண்டுபிடித்தால்‌, 


மாற்றானைக்‌. 
அவனைச்‌  ௬௧மே 
போகவிடுவானோ? இன்று நீ எனக்குச்‌ 
செய்த நன்மைக்காகக்‌ கர்த்தர்‌ உனக்கு. 
நன்மை செய்வாராக. 


சோமு 24:20. நீ நிச்சயமாக ராஜாவாய்‌ 
இருப்பாய்‌ என்றும்‌, 

ராஜ்யபாரம்‌ உன்‌ கையில்‌ 
'நிலைவரப்படும்‌ என்றும்‌ அறிவேன்‌. 


1சாமு 24:21. இப்போதும்‌ நீ எனக்குப்‌ 
பின்னிருக்கும்‌ என்‌ சந்ததியை 
வேரறுப்பதில்லை என்றும்‌, என்‌ 
தகப்பன்‌ ன்ட்டாரில்‌ என்‌ பெயரை 
அழித்துப்போடுவதில்லை 

கர்த்தர்மேல்‌ 

ஆணையிட்டுக்கொடு என்றான்‌. 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நு 3495 அமயொழுது காளிகா 
சுவுலுக்கு ஆணையிட்டுக்கொடுத்தான்‌; 
பின்பு, சவுல்‌ தன்‌ வீட்டுக்குப்‌ 
புதப்பட்டுப்போனான்‌; தாவீதும்‌ அவன்‌ 
மனுஷரும்‌ அரணிப்பான இடத்திற்கு 
ஏறிப்போனார்கள்‌. 


தாவீது இதுவரையிலும்‌ சொன்ன 
வார்த்தைகளை சவுல்‌ செவிகொடுத்து 
கேட்டுக்கொண்டிருக்கிறார்‌. தாவீதின்‌ 
வார்த்தைகளில்‌ பணிவும்‌, அன்பும்‌, 
ஆதரவும்‌ இருக்கிறது. தாவீது தன்னுடைய 
வார்த்தைகளினாலும்‌, செய்கைகளினாலும்‌ 
சவலுக்கு. மதிப்பும்‌ மரியாதையும்‌ 
காண்பிக்கிறார்‌. தாவீதின்‌ கனிவான 
வார்த்தைகளையும்‌, அவருடைய பணிவான 
செய்கைகளையும்‌ கேட்டு, பார்த்து, சவுல்‌ 
கண்ணீர்‌ விட்டு அழுகிறார்‌. 


தாவீது இந்த வார்த்தைகளைச்‌ 
சவுலோடே சொல்லி முடிந்தபின்பு, சவுல்‌ 
தாவீதை பார்த்து, “என்‌ குமாரனாகிய 
தாவீதே, இது உன்னுடைய சத்தமல்லவா” 
சாமு 246) என்று சொல்லி, சத்தமிட்டு 
அழுகிறார்‌. தாவீதின்‌ கையிலே பொல்லாப்பும்‌ 
துரோகமும்‌ இல்லை என்பது சவறுக்கு 
தெரிகிறது. தாவீது தனக்கு ஒரு 
குற்றமும்‌ செய்யவில்லை என்பதையும்‌ சவுல்‌ 
அறிந்திருக்கிறார்‌. தாவீது இதுவரையிலும்‌ 
சவுலின்‌ பேரில்‌ கைபோடவில்லை. சவுலைக்‌ 
கொல்ல தாவீதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு 
கிடைத்தது. தாவீதின்‌ மனுஷரும்‌ சவுலைக்‌ 
கொன்றுபோடுமாறு, தாவீதுக்கு 
ஆலோசனை சொன்னார்கள்‌. னால்‌ 
தாவீதோ சவுலை கொல்லவில்லை, சவுல்‌ 
கர்த்தரால்‌ அபிஷேகம்பண்ணப்பட்டவர்‌ என்று 
சொல்லி, தாவீது அவரைக்‌ கொல்லாமல்‌ 
விட்டுவிடுகிறார்‌. 


தாவீதின்‌ மனதிலே தீங்கு இல்லை. 
என்பதை சவுல்‌ உணர்ந்துகொள்கிறார்‌. சவுல்‌ 
தாவீதைப்‌ பார்த்து, “நீ என்னைப்‌ பார்க்கிலும்‌ 
நீதிமான்‌; நீ எனக்கு நன்மை செய்தாய்‌: 
நானோ உனக்கு தீமைசெய்தேன்‌. நீ 
எனக்கு நன்மைசெய்ததை இன்று 
விளங்கப்பண்ணினாய்‌; கர்த்தர்‌ என்னை உன்‌ 
கையில்‌ ஒப்புக்கொடுத்திருந்தும்‌, 
நீ என்னைக்‌ கொன்றுபோடவில்லை" 
சாமு 2411718) என்று சொல்லுகிறார்‌. 





i FTE 
TT 


சவுல்‌ தாவீதைப்பற்றிச்‌ சொல்லுகிற 
வார்த்தைகள்‌, தாவீதின்‌ நல்ல சபாவத்திற்கு 
சாட்சியாமிருக்கிறது. தாவீதின்‌ கையிலே. 
பொல்லாப்பும்‌ துரோகமும்‌ இல்லை என்பதை 

அங்கீகரிக்கிறார்‌. தாவீது சவலிடம்‌, 
“கர்த்தர்‌ நியாயாதிபதியாமிருந்து, எனக்கும்‌ 
உமக்கும்‌ நியாயந்தீர்தது. எனக்காக 
வழக்காடி, நான்‌ உம்முடைய கைக்குத்‌ தப்ப 
என்னை விடுவிப்பாராக” சாமு 24:15) 
என்று சொன்னார்‌. 


இப்போ, சவுலே 
நியாயாதிபதியாகலிகுந்து, ந. என்னைப்‌ 
பார்க்கிலும்‌ நீதிமான்‌; நீ எனக்கு நன்மை 
செய்தாய்‌" சாமு 24:17) என்று தாவீதுக்கு 
சாதகமாகத்‌ தீர்ப்பு சொல்லுகிறார்‌. சவுலின்‌ 
வார்த்தைகள்‌ தாவீதின்‌ நல்ல சுபாவத்திற்கு 
சாட்சி கொடுத்தாலும்‌, சவுல்‌ தன்னுடைய 
பாவத்திற்கு உண்மையாகவே. 
மனந்திரும்பியிருக்கிறார்‌ என்பது, 
நிரூபணமாகவில்லை. சவுல்‌ தாவீதைப்பற்றி 
நல்ல வார்த்தைகளைச்‌ சொல்லுகிறார்‌ 
ஆனால்‌ சவுல்‌ இன்னும்‌ தன்‌ பாவத்திற்கு 


அவனைச்‌ சுகமே போகவிடுவானோ? இன்று 
நீ எனக்குச்‌ செய்த நன்மைக்காகக்‌ கர்த்தர்‌ 
உனக்கு நன்மை செய்வாராக" 
சாமு 2449) என்று சவுல்‌ சொல்லுகிறார்‌. 
கர்த்தர்‌ சவுலை விட்டு விலகிப்போனாலும்‌, 
சவுல்‌ இன்னும்‌ பழைய ஞாபகத்தில்‌, 
கர்த்ருடைய நாமத்தை அவ்வப்போது 
பயன்படுத்துகிறார்‌ 


சவுல்‌. தாவீதை 
நாமத்தினால்‌ ஆசீர்வதிப்பது மாத்திரமல்ல, 
அவர்‌ தாவீதுக்கு, தீர்க்கதரிசன 
வார்த்தைகளையும்‌ சொல்லுகிறார்‌. சவுல்‌. 
தாவீதை நோக்கி, “நீ நிச்சயமாக ராஜாவாய்‌ 
இருப்பாய்‌ என்றும்‌, இஸ்ரவேலின்‌ ராஜ்யபாரம்‌: 
உன்‌ கையில்‌ நிலைவரப்படும்‌ என்றும்‌ 
அறிவேன்‌” சாமு 24:20) என்றும்‌ 
சொல்லுகிறார்‌. 


கர்த்தருடைய 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


சா 
ன்ற ர்‌ இஸ்ரவேல்‌ தேசத்திற்கு 
ராஜாவாயிருப்பார்‌ என்பதை சவுல்‌ 
ஏற்கெனவே அறிந்திருக்கிறார்‌. தாவீதின்‌ 
இருதயம்‌ கர்த்தருடைய இருதயத்திற்கு 
ஏற்றதாயிருக்கிறது. ஆனால்‌ சவுலோ 
தாவீதின்மீது பொறாமைப்பட்டு, அவரைக்‌ 
கொன்றுபோட வகைதேடுகிறார்‌. 


சவுல்‌. தாவீதைப்‌ பார்த்து, 
நீ நிச்சயமாய்‌ ராஜாவாயிருப்பாய்‌" என்றும்‌, 
"இஸ்ரவேலின்‌ ராஜ்யபாரம்‌ உன்‌ கையிலே 
நிலைவரப்படும்‌ என்றும்‌ சொல்லுகிற 
வார்த்தைகள்‌ தாவீதுக்கு 
உற்சாகத்தைத்‌ தருகிறது. 
வார்த்தைகள்‌ தாவீதின்‌ 
வர்த்திக்கப்பண்ணுகிறது. 


சவல்‌ தாவீதோடு உடன்படிக்கை 
பண்ணிக்கொள்ள விரும்புகிறார்‌. 
"இப்போதும்‌ நீ எனக்குப்‌ பின்னிருக்கும்‌ என்‌ 
சந்ததியை வேரறுப்பறில்லை என்றும்‌, என்‌ 
தகப்பன்‌ வீட்டாரில்‌ என்‌ பெயரை 
அழித்துப்போடுவதில்லை என்றும்‌ கர்த்தர்மேல்‌ 
எனக்கு ஆணையிட்டுக்கொடு” 
சாமு 24:21) என்று சொல்லுகிறார்‌ 


தாவீது இப்போது சவலுக்கு மதிப்பும்‌ 
மரியாதையும்‌ காண்பிக்கிறார்‌. தாவீதின்‌ 
மரியாதை சவலுக்கு  பிரத்தியட்சமாய்த்‌ 
தெரிகிறது. தாவீது, இப்போது தனக்கு 
காண்பிக்கிற மதிப்பையும்‌ மரியாதையையும்‌, 
தன்னுடைய பின்சந்ததியாருக்கும்‌ 
காண்பிக்கவேண்டும்‌ என்று சவுல்‌ 
விரும்புகிறார்‌. இதை ஒரு 
உடன்படிக்கையின்‌ மூலமாக தாவீதோடு 
உறுதிபண்ணிக்கொள்ள வேண்டும்‌ என்றும்‌ 
சவுல்‌ எதிர்பார்க்கிறார்‌. சவுல்‌ தாவீதைப்‌ 
பார்த்து, ர்த்தர்‌ மேல்‌ எனக்கு 
ஆணையிட்டுக்கொடு" என்று 
சொல்லுகிறார்‌. அப்பொழுது தாவீது, சவுல்‌ 
சொன்ன பிரகாரம்‌, அவருக்கு 
ஆணையிட்டுக்கொடுக்கிறார்‌. 


பிற்காலத்திலே, தான்‌ 
ஆணையிட்டுக்கொடுத்ததற்கு 
உண்மையுள்‌ ளவராயிருக்கிறார்‌. தாவீது 
மேவிபோசேத்தை ஆதரிக்கிறார்‌. 
இஸ்போசேத்தைக்‌ கொன்றுபோட்டவர்களை 
பழிவாங்குகிறார்‌. தாவீது 
குடும்பத்தாருக்கு 
உண்மையுள்ளவராயிருக்கிறார்‌. 





i 1 1 சாமுவேல்‌ - விரிவுரை i 114 
ரியா I SAMUEL - COMMENTARY PUBLISHERS 


இதன்‌ பின்பு, சவுல்‌ தன்‌ வீட்டுக்குப்‌ 
புறப்பட்டுப்போகிறார்‌; தாவீதும்‌ அவருடைய 
ம்‌ அரணிப்பான இடத்திற்கு 
சாமு 24:22) ல்‌ 
தன்னுடைய தப்பிதத்தை உணருகிறார்‌. 
ஆனால்‌ அவர்‌ ன்னும்‌ தன்‌ 
தப்பிதத்திற்கு 


மறுஷரும்‌ 
ஏறிப்போகிறார்கள்‌. 


சவுலின்‌ மனதிலே தாவீதின்மேல்‌ கோபமும்‌ 
பொறாமையும்‌ இன்னும்‌ இருக்கிறது. தாவீதை 
அழித்துப்போடலேண்டும்‌ என்னும்‌ எண்ணம்‌. 
சவலுடைய இருதயத்தின்‌ ஆழத்திலே. 
பதிந்திருக்கிறது. 

சவலின்‌ தீயஎண்ணம்‌ தாவீதுக்கு 
தெரிந்திருக்கிறது. ஆகையினால்‌ தாவீதும்‌ 
அவருடைய மனுஷரும்‌, தங்களுடைய 
பாதுகாப்புக்காக, அரணிப்பான இடத்திற்கு 
ஏறிப்போகிறார்கள்‌. 





i FTE 
TT 


தாவீதுக்கு மேலும்‌ சில பிரச்சனைகள்‌ 
வருகிறது. சாமுவேல்‌ மரணமடைகிறார்‌. 
சாமுவேலின்‌ மரணச்செய்தி தாவீதுக்கு 
மிகுந்த மனவேதனையைக்‌ கொடுக்கிறது. 
[சாமு 25:1) 


என்கேதி 
தகதக நாபால்‌ என்னும்‌ 
மனுஷனுக்கு. அதிகமான உதவிகளை 
செய்திருக்கிறார்‌. அவனுடைய உடமைகளைப்‌ 
பாதுகாத்திருக்கிறார்‌. ஆனால்‌ நாபால்‌. 
தாவீதுக்கு ஒரு நன்மையும்‌ செய்யவில்லை. 
இந்த அதிகாரத்தில்‌ நாபலைப்பற்றிய சம்பவம்‌ 
அதிகமாய்‌ எழுதப்பட்டிருக்கிறது. 
நாபாலின்‌ சுபாவம்‌ (சாமு 
தாவீது தன்‌ வாலிபர்‌ மூலமாய்‌ நாபாலுக்கு 


(சாமு 2540-12). நாபாலின்மீது தாவீதின்‌ 
கோபம்‌ (சாமு 254132122) 


தவிர்த்துவிடுகிறாள்‌ 
சாமு 2514-20). அபிகாயில்‌ தாவீதின்‌ 
கோபத்தைத்‌ தணிப்பதற்கு மிருதுவான 
பிரதியுத்தரம்சொல்லுகிறாள்‌ சாமு 25:23-31/ 


அபிகாயிலின்‌ 
செவிகொடுக்கிறார்‌ 
சாமு 25:32-35). நாபாலின்‌ மரணம்‌ 
ரிசாமு 25:36-38). அபிகாயில்‌ தாவீதுக்கு 
மனைவியாகிறாள்‌ (1சாமு 25:39-44) 


தாவீது 
வார்த்தைகளுக்கு 


சாமுவேலின்‌ மரணம்‌ 
சாமு 25:1 


காமு 251. சாமுவேல்‌ 
மரணமடைந்தான்‌. இஸ்ரவேலர்‌ 
எல்லாரும்‌ கூடிவத்து, அவனுக்காகத்‌ 
துக்கங்கொண்டாடி, ராமாவிலிருக்கிற 
அவனுடைய  வனவிலே அவனை 
அடக்கம்பண்ணினார்கன்‌; தாவீது 
எழுத்து, பாரான்‌ வனாந்தரத்திற்குப்‌: 
புறப்பட்டுப்‌ போனான்‌. 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மரணத்தைப்பற்றியும்‌, 
அடக்கம்பண்ணியதுபற்றியும்‌ 

வசனத்தில்‌ சுருக்கமாகச்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. சாமுவேல்‌ 
கர்த்தருடைய தீர்க்கதரிசி. இஸ்ரவேல்‌ 
தேசத்தின்‌ நியாயாதிபதி. ஆனாலும்‌ 
அவருடைய கடைசி காலத்திலே, இஸ்ரவேல்‌ 
ஜனத்தார்‌ அவரைத்‌ தள்ளிவிட்டார்கள்‌. 
ன்‌ நிமித்தமாய்‌ கர்த்தர்‌, இஸ்ரவேல்‌ 

ம்‌ நீதியினால்‌ 


அதிகமாய்‌ 
தாவீதை, 
சவலின்‌ 
எந்தவித 
அமைதியாக 


தாவீதை 
வுலோ 
ஆனாலும்‌ 
ராஜ்யபார காலத்தில்‌, சாமுவேல்‌ 
பிரச்சனையுமில்லாமல்‌, 
மரணமடைகிறார்‌. 


சவல்‌ சாமுவேலை சிநேகிக்கவில்லை. 
ஆனாலும்‌ அவர்‌ சாமுவேலுக்கு பயப்பட்டார்‌ 
ஏரோது ராஜா யோவான்ஸ்நானனுக்கும்‌ 
ஜனங்களுக்கும்‌ 
சவுல்‌. 
கும்‌ 
கன்னன்‌ 
ஜனங்கள்‌ 
தீர்க்கதரிசி என்று அறியப்பட்டிருக்கிறார்‌. 
சாமுவேல்‌ மரணமடைந்தபோ 
ஒன்ன! கதம்‌! | க விது! 
அவருக்காக  துக்கங்கொண்டாடுகிறார்கள்‌. 
சாமுவேல்‌ மரித்துப்போனாலும்‌, இஸ்ரவேல்‌ 
ஜனத்தார்‌ மத்தியிலே அவர்‌ செய்த 
ஊழியங்களை நினைத்து அவரைக்‌ 
கனம்பண்ணுகிறார்கள்‌. சாமுவேல்‌ 
உயிரோடிருந்த. நாட்களில்‌, இஸ்ரவேலை 
நியாயம்‌ விசாரித்தார்‌. ஜனங்கள்‌ மத்தியிலே 
சாமுவேலுக்கு நல்ல மதிப்பும்‌ மரியாதையும்‌ 
இருக்கிறது. சாமுவேல்‌ மரணமடைந்தபோது, 
ஜனங்கள்‌ அவருக்கு தங்கள்‌ நன்றியையும்‌, 
மரியாதையையும்‌ தெரியப்படுத்துகிறார்கள்‌. 
சாமுவேல்‌  தீர்க்கதரிசிகளுக்கென்று 
ஒரு பாடசாலையை ஆரம்பித்தார்‌. சாமுவேலே 
தீர்க்கதரிசிகளின்‌ புத்திரருக்கு தலைவர்‌. 
ங்‌ பாடசாலையை ஸ்தாபித்த 
மரித்துப்போனதை நினைத்து 
துக்கப்படுகிறார்கள்‌. 
ந நாளெல்லாம்‌, 


கர்த்தரிடத்தில்‌ 





1 சாமுவேல்‌ 


i THE 
TT 


நானும்‌ உங்களுக்காக விண்ணப்பம்‌ 
செய்யாதிருப்பேனாகில்‌ கர்த்தருக்கு 
விரோதமாகப்‌ பாவஞ்செய்கிறவனாயிருப்பேன்‌ 
அது எனக்குத்‌ தூரமாயிருப்பதாகு: நன்மையும்‌ 
செல்வையுமான வழியை நான்‌ உங்களுக்குப்‌ 
போதிப்பேன்‌" (1சாழு 12:23) 


சாமுவேல்‌ மரணமடைந்ததினால்‌, 
இஸ்ரவேல்‌ புத்திர்‌ தங்களுடைய நெருங்கிய 
சிநேகிதரை ழந்துவிடுகிறார்கள்‌. 
தீர்க்கதரிசிகளின்‌ புத்திரர்‌ நாயோதியிலே. 
இருக்கிறார்கள்‌. சாமுவேல்‌ 
மரணமடைந்தபோது, அவருடைய சரீரத்தை 
அடக்கம்பண்ணவில்லை. 
ராமாவிலிருக்கிற அவருடைய 
அடக்கம்பண்ணுகிறார்கள்‌. 

சாமுவேல்‌ ராமாவிலே பிறந்தவர்‌. 


தாவீது பாரன்‌ வனாந்தரத்திற்கு. 
புறப்பட்டுப்போகிறார்‌ ஒருவேளை 
சாமுவேலின்‌ மரணச்செய்தியைக்‌ கேட்டு, 
துக்கங்கொண்டாடுவதற்காக, தாவீது இந்த 
வனாந்தரத்திற்குப்‌. போயிருக்கலாம்‌. 
சாமுவேல்‌ தாவீதுக்கு நெருங்கிய சிநேகிதர்‌ 
தன்னுடைய சிநேகிதர்‌ மரணமடைந்த செய்தி 
தாவீதுக்கு மிகுந்த மனவேதனையைக்‌ 
கொடுக்கிறது. 


சாமுவேல்‌ மரணமடைந்ததினால்‌, 
தாவீதுக்கு சவுலின்‌ மூலமாய்‌ வந்த ஆபத்து 
அதிகரிக்கிறது. ஒரு வேளை இதன்‌ 
நிமித்தமாக தாவீது, பாரான்‌ 
வனாந்தரத்திற்கு புறப்பட்டுப்போயிருக்க 
வேண்டும்‌. பாரான்‌ வனாந்தரம்‌ இஸ்ரவேல்‌ 
நேசத்தின்‌ எல்லைக்கு வெளியே இருக்கிறது. 
தாவீது கேதாரின்‌ 
கூடாரங்களண்டையில்‌ குடியிருக்கிறார்‌. 


ஐயோ! நான்‌ 
சஞ்சரித்து... போதும்‌ 
கூடாரங்களண்டையிலே 
போதும்‌!" (சங்‌ 12035). 


மேசேக்கிலே 
கேதாரின்‌ 
குடியிருந்ததும்‌. 


- விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


நாயால்‌ 
1சாமு 25:2-11 


1சாமு 25:2. மாகோனிலே ஒரு மனுஷன்‌ 
இருந்தான்‌; அவனுடைய தொழில்‌ 
துறை கர்மேலில்‌ இருத்தது; அத்த 


முது கர்மேலில்‌ தன்‌ ஆடுகளை 
மயிர்‌ கத்தரித்துக்கொண்டிருத்தான்‌. 


1சாமு 25:3. அத்த மனுஷனுக்கு நாபால்‌ 
என்றும்‌, அவன்‌ மனைவிக்கு அபிகாயில்‌ 
என்றும்‌ பெயர்‌; அந்தஸ்திரீ மகா 
புத்திசாலியும்‌ குபவதியுமாயிருந்தான்‌; 


1சாமு 25:4. நாயால்‌ தன்‌ ஆடுகளை 
மயிர்கத்தபிக்கிற செய்தியை 
வனாந்தரத்தில்‌ இருக்கிற தாவீது 
கேட்டபோது, 


1சாமு 25:5, தாவீது பத்து வாலிபரை 
அழைத்து: நீங்கள்‌ கர்மேதுக்குப்‌ போய்‌, 
நாபாலிடத்தில்‌ சென்று, என்‌: 
பேரைச்சொல்லி, அவன்‌ ௬கசெய்தியை 
விசாரித்து, 


1சாமு 25:6. அவனை நோக்கி: நீர்‌ 
வாழ்க, உமக்குச்‌ சமாதானமும்‌, 
உம்முடைய வீட்டுக்குக்‌ சமாதானமும்‌, 
உமக்கு உண்டான எல்லாத்நிற்கும்‌. 
சமாதானமும்‌ உண்டாவதாக என்று 
அவனை வாழ்த்தி, 

1சாமு 25:7. இப்பொழுது ஆடுகளை 
மயிர்கத்தரிக்கிறவர்கள்‌ உம்மிடத்தில்‌ 
இருக்கிறார்கள்‌ என்று 
கேள்விப்பட்டேன்‌; உம்முடைய 
மேய்ப்பர்‌ எங்களோடே கூட. 
"இருந்தார்கள்‌; அவர்கள்‌ கர்மேலில்‌ 
இருத்த நானெல்லாம்‌. நாங்கள்‌. 
அவர்களை வருத்தப்படுத்தவில்லை; 
அவர்களுடைய பொருள்‌ ஒன்றும்‌ 
காணாமற்போனதும்‌ இல்லை. 
வீட்டுக்குச்‌ சமாதானமும்‌, உமக்கு 
உண்டான. எல்லாவற்றிற்கும்‌. 
சமாதானமும்‌ உண்டாவதாக என்று 
அவனை வாழ்த்தி, 





i FTE 
ETT 


1சாமு 258. 
வேலைக்காரரைக்‌ 


தயைகிடைக்கவேண்டும்‌; நல்ல நானில்‌ 
வந்தோம்‌; உம்முடைய கைக்கு. 
உதவுவதை 

ஊழியக்காரருக்கும்‌, 

குமாரனாகிய 

கொடுக்கும்படி, வேண்டுகிறேன்‌ என்று 
சொல்லுங்கள்‌ என்றான்‌. 


1சாமு 25:9. தாவீதின்‌ வாலிபர்‌ போய்‌, 
இந்த வார்த்தைகளையெல்லாம்‌. 
தாவீதின்‌ 

நாபாலிடத்தில்‌ 

பின்னொன்றும்‌ பேசாதிருத்தார்கள்‌. 


சாமு 25:10. நாயால்‌ தாவீதின்‌ 
ஊழியக்காரருக்குப்‌ பிரதியுத்தரமாக: 
தாவீது எண்பவன்‌ யார்‌? ஈசாயின்‌ 
குமாரன்‌ யார்‌? தங்கள்‌ எஜமான்களை 
விட்டு ஓடிப்போகிற வேலைக்காரர்‌ 
இந்நாளில்‌ அநேகர்‌ உண்டு. 


காமு 25:11. நான்‌ என்‌ அப்பத்தையும்‌, 
என்‌ தண்ணீரையும்‌, என்‌ ஆடுகளை 
முயிர்க்கத்தரிக்கிறவர்களுக்காக நான்‌ 
அடித்துச்‌ சுமையல்‌ 
பண்ணுவித்ததையும்‌ எடுத்து, இன்ன 
இடத்தார்‌ என்து நான்‌ அறியாத 
மனுஷருக்குக்கு, கொடுப்பேனோ 
என்றான்‌. 

இந்த அல்‌ நாபாலைப்பற்றி' 
சுருக்கமாகச்‌ ரல்லப்பட்டிருக்கிறது. 
பரிசுத்த 


இவன்‌ காலேபுடைய சந்ததியைச்‌ சேர்ந்தவன்‌. 
இவன்‌ மாகோன்‌ என்னும்‌ 
இருக்கிறான்‌. இது 

அருகிலுள்ள கர்மேலிலுள்ளது. 

காலேபுக்கு சுதந்தரமாகக்‌ கொடுக்கப்பட்டது. 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


உம்தா, எபிரோனாகிய கீரியாத்‌ 
அர்பா, சீயோர்‌; இந்தப்‌ பட்டணங்களும்‌ 
அவைகளுடைய கிராமங்களுமுட்பட ஒன்பது. 
மாகோன்‌, கர்மேல்‌, சீப்‌, யுத்தா” 
(யோசு 15:54,55) 


கேனாசியனான 
குமாரனாகிய காலேப்‌ 
தேவனாகிய கர்த்தரை 
பின்பற்றினபடியினால்‌, 
இருக்கிறபடி, 
சுதந்தரமாயிற்று” 


ஆதலால்‌ 
எப்புன்னேயின்‌ 
இஸ்ரவேலின்‌ 
உத்தமமாய்ப்‌ 
இந்நாள்மட்டும்‌ 
எபிரோன்‌ அவனுக்குச்‌ 
(யோசு 14:14). 


நாபாலின்‌ தொழில்‌ துறை கர்மேலில்‌ 
இருக்கிறது: அந்த மனுஷன்‌ மகா பாரிக்‌ 
குடித்தனக்காரனாயிருக்கிறான்‌; அவனுக்கு 
ம்‌, ஆயிரம்‌ வெள்ளாடும்‌ 
நாபால்‌ மாலும்‌ 
துராகிருதனுமாயிருக்கிறான்‌ : 
காலேபுடைய  சந்ததியான்‌. ஆன்ம 
காலேபின்‌ நல்ல சுபாவம்‌ நாபா: 
காணப்படவில்லை. 


உ பார்வைக்‌ 
வெரியணாயிரக்கறாள்‌ ட்‌ அவனுக்கு 
மூவாயிரம்‌ ஆடும்‌, ஆயிரம்‌ வெள்ளாடும்‌ 
இருக்கிறது. ஆகையினால்‌ அவன்‌ 
மகாபாரி  குடித்தனக்காரனாயிருக்கிறான்‌. 
இவனிடத்தில்‌ ஐசுவரியம்‌ இருக்கிறது. 
ஆனால்‌ நற்குணமில்லை. இவன்‌ ஒரு முரடன்‌. 


நாயால்‌ 


நாபாலின்‌ மனைவிக்கு அபிகாயில்‌ 
என்று பெயர்‌. இந்த ஸ்திரீ மகாபுத்திசாலியும்‌, 
ரூபலதியுமாயிருக்கிறாள்‌. அபிகாயில்‌ 
என்னும்‌ பெயருக்கு “அவளுடைய 
தகப்பனாரின்‌ சந்தோஷம்‌' என்று பொருள்‌. 
அபிகாயிலுடைய தகப்பனார்‌, அவளை 
நாபாலுக்கு மனைவியாக விவாகம்‌ செய்து 
வைக்கிறார்‌. இதனால்‌ அபிகாயிலினுடைய 
தகப்பனாரின்‌ சந்தோஷம்‌ கெட்டுப்போயிற்று. 
அவளுடைய தகப்பனார்‌ நாபாலின்‌ 
ஐசுவரியத்தைப்‌ பார்த்தார்‌. அவனுடைய 
குணத்தைப்‌ பார்க்கவில்லை. 
அபிகாயில்‌. பெயருக்கு, 
தந்தையின்‌ சந்தோஷம்‌ என்று 
அர்த்தம்‌ இருந்தாலும்‌, நாபால்‌ 
அந்த சந்தோஷத்தையெல்லாம்‌. 
கெடுத்துப்போடுகிறான்‌. 


என்னும்‌. 





i FTE 
TT 


பார்க்கிறார்கள்‌. 
மாப்பிள்ளையின்‌ குணத்தைப்‌ பார்ப்பதில்லை. 
இதனால்‌ சீக்கிரத்தில்‌ பெண்வீட்டாரின்‌. 
சந்தோஷம்‌ துக்கமாய்‌. மாறுகிறது. 
பெற்றோரின்‌ பேராசையினாலும்‌, தப்பிதமான 
தீர்மானங்களினாலும்‌, இக்காலத்திலும்‌ 
ஏராளமான  அபிகாயில்கள்‌, நாபாலைப்‌ 
போன்றவர்களுக்கு மனைவிகளாகக்‌ 
கொடுக்கப்படுகிறார்கள்‌. மொத்தமாக 
வேதனைகளை அனுபவிக்கிறார்கள்‌. 
நாபாலிடத்தில்‌ 
கண்ணியமுமில்லை. 
துராக்கிருதனாயிருக்கிறான்‌. 
அவனிடத்திலிருக்கிற 
சிலர்‌ 


உண்மையுமில்லை. 


ஒரு 
ஐக்கியமாயிருக்கிறார்கள்‌. 
மாகோனிலே நாபாலுக்கு மதிப்பும்‌ இல்லை. 
மரியாதையும்‌ இல்லை. நாபாலும்‌ 
சந்தோஷமாயிருக்கமாட்டான்‌. தன்னுடைய 

மனைவி அறிகாயிலையும்‌ சந்தோஷமாய்‌ 
வைத்திருக்கமாட்டான்‌. அவனுடைய 
செய்கைகள்‌ எல்லாமே முரட்டுத்தனமாயும்‌, 
மூடத்தனமாயும்‌ இருக்கிறது. 

தாவீது தன்னுடைய வாலிபரில்‌ 
பத்துபேரை  நாபாலிடததி்கு அனுப்புகிறார்‌ 
நாபாலுடைய சுகசெய்தியை விசாரிக்குமாறு 
தாவீது தன்னுடைய வாலிபருக்கு கட்டளை 
கொடுக்கிறார்‌. தாவீதுடைய மனுஷர்‌ 
நாபாலுடைய  மேய்ப்பருக்கு செய்த 
உதவிகளை தன்னுடைய வாலிபர்‌ மூலமாய்‌ 
நினைவுபடுத்துகிறார்‌ 


பயக்‌ த அடன்‌ 
மமிர்கத்தரிக்கிற செய்தியை வனாந்தரத்தில்‌ 
இருக்கிற தாவீது கேள்விப்படுகிறார்‌. 
அப்போது தாவீது பத்து வாலிபரை அழைத்து: 
“நீங்கள்‌ கர்மேலுக்குப்‌ போய்‌, நாபாலிடத்தில்‌: 
சென்று, என்‌ பேரைச்‌ சொல்லி, அவன்‌ 
சுகசெய்தியை விசாரியுங்கள்‌” 


சொல்லுகிறார்‌. 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


மேலும்‌ தாவீதின்‌ வாலிபர்‌ நாபாலை 
நோக்கி, “நீர்‌ வாழ்க, உமக்குச்‌ சமாதானமும்‌, 
உம்முடைய வீட்டுக்குச்‌ சமாதானமும்‌, 
உமக்கு உண்டான எல்லாற்றிற்கும்‌ 
சமாதானமும்‌ உண்டாவதாக" என்று 
வாழ்த்தவேண்டும்‌. 


தாவீதின்‌ வாலிபர்‌ நாபாலிடம்‌, தாவீது 

சொன்ன செய்திகளை அறிவிக்கவேண்டும்‌. 

தாவீது நாபாலுக்கு  சொல்லியனுப்பின 

செய்தியாவது : 

பொழு டுகளை 

த கம்பத்தில்‌ 

என்று கேள்விப்பட்டேன்‌; 

மேய்ப்பர்‌ எங்களோடேகூட 

இருந்தார்கள்‌: அவர்கள்‌ கர்மேலில்‌ இருந்த 

நாளெல்லாம்‌ நாங்கள்‌? அவர்களை 

வருத்தப்படுத்தவில்லை; அவர்களுடைய 

பொருள்‌ ஒன்றும்‌ காணாமற்போனதும்‌ 

இல்லை. உம்முடைய வேலைக்காரரைக்‌ 

ம்‌; அவர்கள்‌ உமக்குச்‌ சொல்லுவார்கள்‌; 

வாலிபருக்கு 

கண்களிலே. 

நல்ல நாளில்‌ 

வந்தோம்‌: உம்முடைய கைக்கு உதவுவதை 

ஊழியக்காரருக்கும்‌, 

குமாரனாகிய தாவீதுக்கும்‌. 

வேண்டுகிறேன்‌" 

சாமு 25:78) என்று தாவீது தன்னுடைய 

வாலிபர்‌ மூலமாய்‌ நாபாலுக்கு செய்தி 
சொல்லியனுப்புகிறார்‌ 


வீ; போ, மிகவும்‌ 
தெருக்கத்திகுககிளா்‌. "அவரும்‌ அவருடைய 
பாடுகளை 

அவர்களுக்கு 

போதுமான அளவு, 

போஜனம்‌ இல்லை. இந்த சூழ்நிலையில்‌ 
நாபாலைப்‌ பார்த்து, அவனிடமிருந்து 
தங்களுக்கு கொஞ்சம்‌ போஜனம்‌ 
பெற்றுக்கொள்ளலாம்‌ என்று தாவீது 
நினைக்கிறார்‌. தாவீதும்‌ அவருடைய 
மனுஷரும்‌ நாபாலின்‌. மேய்ப்பருக்கு 
ஏற்கெனவே உதவி செய்திருக்கிறார்கள்‌. 
தாங்கள்‌ செய்த உதவிக்கு கைமாறாக, 
நாபால்‌ தங்களுக்கு போஜனங்களைக்‌ 
கொடுப்பான்‌ என்று தாவீது எதிர்பார்க்கிறார்‌. 





i= FT 
TT 


தாவீது நாபாலை அடிக்கடி தொந்தரவு 
பண்ணவில்லை. நாபால்‌ 
தன்னுடைய ஆடுகளை 
கொண்டிருக்கிறான்‌. 
மேய்ப்பருக்கு, ஆடுகளை மயிர்க்கத்தரிப்பது, 
ஒரு பண்டிகை காலம்‌ போல இருக்கும்‌. 
விவசாயிகளுக்கு அறுவடை காலம்‌ 
ஆசீர்வாதமாயிருப்பதுபோல, மேய்ப்பருக்கு 
ஆடுகளை  மமிர்க்கத்தரிக்கிற காலம்‌ 
ஆசிர்வாதமாயிருக்கும்‌. 
அப்சலோம்‌ 
மயிர்க்கத்தரிக்கிற நாளை, 
வ்‌ கொண்டாடினான்‌. “இரண்டு 
சென்றபின்பு, அப்சலோம்‌ 
எபசரோயமக்குச்‌ ee i 
ஆட்களை 
மயிர்கத்தரிக்கிற “வேலையில்‌ இந்தாள்‌. 
அங்கே ராறகுமாரர்‌ எல்லாரையும்‌ விருந்துக்கு 
அவன்‌ ராஜாவினிடத்தில்‌ 
வைத்து ஆடுகளை 
ராஜாவும்‌ அவருடைய 
உமது  இடியானோடே 
வரும்படி வேண்டிக்கொள்ளுகிறேன்‌ என்றான்‌” 
(சோமு 13:23,24) 


ஆடுகளை 
ஒரு பண்டிகை 


பால்‌ ஆடுகளை மமிர்கத்தரிக்கி) 
ரகத்‌ த பவத 
பத்துபேரை நாபாலிடத்தில்‌ அனுப்புகிறார்‌ 
நாயால்‌ மமிர்கத்தரிக்கிறவர்களுக்கு 
போஜனம்‌ கொடுக்கவேண்டும்‌. இந்தக்‌ 
காலத்தில்‌ நாபால்‌ தன்‌ வேலையாட்களோடு 
'சந்தோஷமாயிருப்பான்‌. சந்தோஷமான 
இந்தக்‌ காலத்தில்‌, தாவீது நாபாலிடத்தில்‌ 
தன்னுடைய வாலிபரை அனுப்புகிறார்‌. தாவீது 

வாலிபரிடம்‌, “நல்ல 

என்று நாபாலிடம்‌ 


தாவீதின்‌ வாலிபர்கள்‌ நாபாலைப்‌ 
பார்த்து, அவனை தாவீதின்‌ நாமத்தினால்‌. 
வாழ்த்தவேண்டும்‌. அவர்கள்‌ நாபாலை, “நீர்‌ 
வாழ்க, உமக்குச்‌ சமாதானமும்‌, உம்முடைய 
வீட்டுக்குச்‌ சமாதானமும்‌, உமக்கு 
உண்டான எல்லாற்றிற்கும்‌ சமாதானமும்‌ 
உண்டாவதாக" சாமு 25:6) என்று சொல்லி 
வாழ்த்தவேண்டும்‌. 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


தாவீது தன்னைப்பற்றி, தன்‌ வாலிபர்‌ 
மூலமாய்‌, நாபாலுக்கு செய்தி 
சொல்லியனுப்பும்போது, அவர்‌ தன்னை 
உம்முடைய குமாரனாகிய தாவீது" என்று 
சொல்லுகிறார்‌. தாவீது நாபாலை தன்னுடைய 
தகப்பணைப்போல கனம்பண்ணுகிறார்‌. 


தாவீதும்‌ அவருடைய மனுஷரும்‌: 
கர்மேலிிருந்தபோது. நாபாலுடைய 
மேய்ப்பர்‌ அவர்களோடு கூடமிருந்தார்கள்‌. 
தாவீதின்‌ மனுஷர்‌ அவர்களை 
வருத்தப்படுத்தவில்லை. தாவீது நாபாலின்‌ 
மேய்ப்பரையும்‌, அவருடைய மந்தையையும்‌ 
பாதுகாத்தார்‌. நாபாலுக்கும்‌ மூவாயிரம்‌ ஆடும்‌. 
ஆலிம்‌. வெள்ளாடும்‌ இருந்தது. நாபாலின்‌ 
இவற்றையெல்லா। 


த்தை ததாக 
தாவீதும்‌ அவருடைய 

அவர்களுக்கு பாதுகாப்பாயிருந்தார்கள்‌. 
அவர்களுடைய பொருள்‌ ஒன்றும்‌ காணாமல்‌ 
போகவில்லை. 


தாவீதின்‌ மனுஷர்‌ நாபாலின்‌ 
மந்தையிலுள்ள ஆடுகளை திருடவில்லை, 
மந்தையை  சேதப்படுத்தவில்லை. 
அவருடைய மனுஷரும்‌. 
கத்தக்‌ மிகுந்த 
நெருக்கங்களையும்‌ 
அனுபவித்தார்கள்‌. அவர்களுக்கு போதுமான 
அளவு போஜனமில்லை. ஆனாலும்‌ 
அக்காலத்தில்‌ அவர்கள்‌ நாபாலின்‌ 
ஆடுகளை திருடியதில்லை. பிறருடைய 
சொத்துக்களை அபகரிக்க வேண்டும்‌ 
என்னும்‌ எண்ணம்‌ தாவீதுக்கும்‌, அவருடைய 
மனுஷருக்கும்‌ வரவில்லை. 


தாவீதின்‌ மனுஷர்‌ நாபாலின்‌ 
ஆடுகளை திருடாமலிருந்தது. தில 
அவர்கள்‌: நாபாலின்‌ 
பாதுகாக்கவும்‌ செய்தார்கள்‌. 
மனுஷர்‌ தங்களுக்கு 
உபகாரங்களைப்பற்றி, நாபாலின்‌ மேய்ப்பர்‌ 
நாபாலின்‌ மனைவிக்கும்‌ சாட்சியாய்ச்‌ 


சொல்லுகிறார்கள்‌. 





i= THE 
TT 


நாபாலின்‌ மேய்ப்பர்‌, நாபாலின்‌ 
மனைவியாகிய அபிகாயிலை நோக்கி, “அந்த 
மனுஷரோ எங்களுக்கு மிகவும்‌ 
உபகாரிகளாயிருந்தார்கள்‌:: நாங்கள்‌ 
வெளிகளில்‌ இருக்கும்போது. அவர்கள்‌ 
எங்களிடத்தில்‌ நடமாடின நாளெல்லாம்‌ 
அவர்கள்‌ எங்களை வருத்தப்‌ 
படுத்தினதுமில்லை; நமது பொருளில்‌ ஒன்றும்‌ 
காணாமற்போனதுமில்லை. நாங்கள்‌ 
ஆடுகளை மேய்த்து, அவர்களிடத்தில்‌ இருந்த 
நானெல்லாம்‌ அவர்கள்‌ இரவும்‌ பகலும்‌ 
எங்களைச்‌ சுற்றிலும்‌ மதிலாயிருந்தார்கள்‌"' 
சாமு 252576) என்று தாவீதையும்‌, 
அவருடைய மனுஷரையும்‌ குறித்து 
சாட்சியாய்ச்‌ சொல்லுகிறார்கள்‌. 

நாபாலின்‌ 2 கர்மேலிலிருந்த 
நாட்களில்‌,  பெலிஸ்நர்‌ இஸ்ரவேலின்மேல்‌ 
யுத்தம்பண்ண வந்தார்கள்‌. 
கேகிலாவின்மேல்‌ 
களஞ்சியங்களைக்‌ கொள்ளையிட்டார்கள்‌. 
பெலிஸ்தர்‌ இஸ்ரவேலரின்‌ களஞ்சியங்களைக்‌ 
கொள்ளையிட்டு, 
திரும்பிப்போகும்போது, 
நாபாலின்‌ ஆடுகளையும்‌, 
கொள்ளையிட்டிருக்க 
தாவீதும்‌ அவருடைய மனுஷரும்‌ நாபாலின்‌ 
மேய்ப்பருக்கும்‌, அவருடைய மந்தைக்கும்‌ 
பாதுகாப்பாயிருந்ததினால்‌, பெலிஸ்தரால்‌. 
அலற்றை கொள்ளையிட முடியவில்லை. 

தாவீது இந்த சம்பவங்களையெல்லாம்‌ 
தன்னுடைய வாலிபர்‌ மூலமாய்‌ நாபாலுக்கு 
'சொல்லியனுப்புகிறார்‌. இதற்கு சாட்சியாக 
நாபாலின்‌ வேலைக்காரரை நியமிக்கிறார்‌. 
"உம்முடைய வேலைக்காரரைக்‌ கே। 
அவர்கள்‌ உமக்கு சொல்லுவார்கள்‌” என்று 
தாவீது தன்னுடைய வாலிபரை நாபாலிடம்‌. 
சொல்லச்‌ சொல்லுகிறார்‌. 


தாவீது நாபாலின்‌ 
கொள்ளையிட வரவில்லை. 
மந்தையை பாதுகாத்ததற்காக 
கூலியை அநியாயமாய்க்‌: 

தாவீது நாபாலுக்கு மிகவும்‌ 
கண்ணியமான விண்ணப்பத்தை 
'சொல்லியனுப்புகிறார்‌. “இந்த வாலிபருக்கு 
உம்முடைய கண்களிலே தயைகிடைக்க 
வேண்டும்‌: நல்ல நாளில்‌ வந்தோம்‌; 
உம்முடைய கைக்கு உதவுவதை உம்முடைய 
ஊழியக்காரருக்கும்‌, உம்முடைய குமாரனாகிய 
தாவீதுக்கும்‌ கொடுக்கும்படி வேண்டுகிறேன்‌" 
சாமு 25:8) என்று தாவீது. தன்னுடைய 
வாலிபர்‌ மூலமாய்‌ நாபாலுக்கு சொல்லுகிறார்‌. 


மந்தையைக்‌ 
நாபாலின்‌ 
அதிகமான 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ராஜா 
யுத்தம்பண்ணி, 
ஜெயிக்கும்போது, 
ராஜாவை தனக்கு பகுதி அல்லது கப்பம்‌ 
கட்டச்சொல்லுவது வழக்கம்‌. தாவீது 
ல,  நாபால்‌ தனக்கு கப்பம்‌ 
கட்டவேண்டும்‌ என்று சொல்லவில்லை. 
படைத்தளபதிகள்‌ ஒரு தேசத்தைக்‌ 
கொள்ளையிடும்போது, அந்த 
தேசத்திலுள்ள  ஐசுவரியங்களையெல்லாம்‌ 
கொள்ளைப்பொருளாக எடுத்து செல்வார்கள்‌. 
தாவீது அதுபோல, நாபாலின்‌ மந்தைகளை 
கொள்ளைப்பொருளாக எடுத்துக்கொண்டு 
போகவில்லை. 


நாபாலுக்கு 
வார்த்தைகளை சொல்லுகிறார்‌. 
தன்னுடைய மனுஷரைப்பற்றி 
சொல்லும்போது, அவர்களை 
ஊழியக்காரர்‌" என்று 
தாவீதும்‌ அவருடைய மனுஷரும்‌, 
ஊழியக்காரைப்போல 
செய்திருக்கிறார்கள்‌. 
தாவீதின்‌ வாலிபர்‌ 
வார்த்தைகளையெல்லாம்‌ 
நாமத்தினாலே. 
பின்னொன்றும்‌ 
சாமு 25:9). 


தாவீது சிநேக 


தாவீது 


கோடல்‌ 


நாபாலிடத்தில்‌ சொல்லி, 
பேசாதிருக்கிறார்கள்‌ 


நாபாலோ தாவீதின்‌ ஊழியக்காரர்மேல்‌ 
கோபப்படுகிறான்‌. நாபால்‌ ஒரு முரடன்‌. 
அவன்‌ ஒரு துராகிருதன்‌. அவனிடத்தில்‌ 
ஐசுவரியம்‌ அதிகமாயிருப்பதுபோல, 
புத்தியும்‌ ஞானமும்‌ அதிகமாயில்லை. 
நாபாலிடத்தில்‌ நிதானமில்லை. தாவீதின்‌ 
விண்ணப்பத்தை நாயால்‌ உடனே 
மறுத்துவிடுகிறான்‌. ஆணவமான 
வார்த்தைகளைப்‌ பேசுகிறான்‌. 


நாபால்‌ தாவீதின்‌ ஊழியக்காரருக்குப்‌ 
பிரதியுத்தரமாக: "தாவீது என்பவன்‌ யார்‌? 
குமாரன்‌ யார்‌? தங்கள்‌ 
கலை விட்டு ஒடிப்போகிற 
வேலைக்காரர்‌ இந்நாளில்‌ அநேகர்‌ உண்டு 
நான்‌ என்‌ 
தண்ணீரையும்‌, 
மமிர்க்கத்தரிக்கிறவர்களுக்காக 
சமையல்‌ பண்ணுவித்ததையும்‌ 
இடத்தார்‌ என்று நான்‌ 
அறியாத மனுஷருக்குக்கு கொடுப்பேனோ" 
சாமு 25101) என்று சொல்லுகிறான்‌. 





i a 
TT 


ஒரு ராஜா 

யுத்தம்பண்ணி, 

ஜெயிக்கும்போது, 

ராஜாவை தனக்கு பகுதி அல்லது கப்பம்‌ 

குட்டச்சொல்லுவது வழக்கம்‌. தாவீது 
ல,  நாபால்‌ தனக்கு கப்பம்‌ 

கட்டவேண்டும்‌ என்று சொல்லவில்லை. 

படைத்தளபதிகள்‌ ஒரு. த்‌ 

கொள்ளையிடும்போது, 

தேசத்திலுள்ள இசகிய்களை பலாப்‌ 

கொள்ளைப்பொருளாக எடுத்து செல்வார்கள்‌. 

தாவீது அதுபோல, நாபாலின்‌ மந்தைகளை 

கொள்ளைப்பொருளாக எடுத்துக்கொண்டு 

போகவில்லை. 


சிநேக 
தாவீது 
நாபாலுக்கு 


நாபாலுக்கு 
வார்த்தைகளை சொல்லுகிறார்‌ 
தன்னுடைய  மனுஷரைப்பற்றி 
சொல்லும்போது, அவர்களை “உம்முடைய 
ஊழியக்காரர்‌" என்று சொல்லுகிறார்‌. 
தாவீதும்‌ அவருடைய மனுஷரும்‌, சர்கம்‌ 
ஊழியக்காரைப்போல 

செய்திருக்கிறார்கள்‌. 


ாவீநின்‌ வாலிபர்‌ போய்‌, இந்‌ 
வந்தக்‌ தாவீதும்‌ 
நாமத்தினாலே நாபாலிடத்தில்‌ சொல்லி, 
பின்னொன்றும்‌ பேசாதிருக்கிறார்கள்‌ 
சாமு 25:9). 


நாபாலோ தாவீதின்‌ ஊழியக்காரர்மேல்‌ 
கோபப்படுகிறான்‌. நாபால்‌ ஒரு முரடன்‌ 
அவன்‌ ஒரு துராகிருதன்‌. அவனிடத்தில்‌ 
ஐசுவரியம்‌ அதிகமாயிருப்பதுபோல, 
புத்தியும்‌. ஞானமும்‌  அதிகமாயில்லை. 
நாபாலிடத்தில்‌ நிதானமில்லை. தாவீதின்‌ 
விண்ணப்பத்தை நாபால்‌ உடனே 
மறுத்துவிடுகிறான்‌. ஆணவமான 
வார்த்தைகளைப்‌ பேசுகிறான்‌. 


தாவீது 


நாபால்‌ தாவீதின்‌ ஊழியக்காரருக்குப்‌ 
தாவீது என்பவன்‌ யார்‌? 
யார்‌? தங்கள்‌ 
ஒடிப்போகிற 
வான்‌ இந்நாளில்‌ அநேகர்‌ உண்டு. 
நான்‌ என்‌ அப்பத்தையும்‌, 
தண்ணீரையும்‌, 


சமையல்‌ 
எடுத்து, இன்ன இடத்த! று ன்‌ 
அறியாத மனுஷருக்குக்கு கொடுப்பேனோ' 
சோமு 2501) என்று சொல்லுகிறான்‌. 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


தெரிந்திருக்கிறது. அவர்கள்‌ தாவீதைப்பற்றிச்‌ 
சொல்லும்போது “தேசத்து ராஜாவாகிய 
தாவீது இவன்‌ அல்லவோ? சவுல்‌ கொன்றது 
ஆமிரம்‌, தாவீது கொன்றது பதினாயிரம்‌ 
என்று இவனைக்குறித்ததல்லவோ ஆடல்‌. 
பாடலோடே கொண்டாடினார்கள்‌" 
சொமு 2141) என்று சொன்னார்கள்‌. 
ஆனால்‌ நாபாலோ, “தாவீது என்பவன்‌ யார்‌" 
என்று தாவீதைத்‌ தெரியாதவன்போல. 


ஆணவமாய்ப்‌ பேசுகிறான்‌. 


பாலும்‌ ஈவீதும்‌. 
அருகாமையிகிருக்கிறார்கள்‌. “தாவீது 
யூதாகோத்திரத்தைச்‌ சேர்ந்தவர்‌. நாபாலும்‌ 
கோத்திரத்தைச்‌ சேர்ந்தவர்‌. 
யூதாகோத்திரத்திலே. தாவீதை 
தெரியாதவர்கள்‌ ஒருவருமில்லை. தாவீது 
அந்த அளவுக்கு பிரசித்திப்பெற்றவர்‌. தாவீது 
கோலியாத்தைக்‌ கொன்றதினால்‌, தாவீதின்‌ 
பெருமை எல்லோருக்கும்‌ தெரிந்திருக்கிறது. 
தாகோத்திரத்தார்‌ 'தாவீதைப்பற்றி 
ஈய்ப்‌ பேசுவது வழக்கம்‌. ஆனால்‌. 
நாபாலோ, “தாவீது என்பவன்‌ யார்‌, 
ஈசாமின்‌ குமாரன்‌ யார்‌?” என்று 
தாவீதைப்பற்றியும்‌,. அவருடைய 
குடும்பத்தைப்பற்றியும்‌ தெரியாதவனைப்போல 
பேசுகிறான்‌. 


இஸ்ரவேல்‌ தேசத்தில்‌, 
விசேஷமாக யூதாகோத்திரத்தில்‌ மிகவும்‌ 
முக்கியமானவர்‌. அவர்‌ பிரபல்யமானவர்‌ 
ஆனால்‌ அவர்‌ இப்போது வனாந்தரத்திலே 
பாடுகளை அனுபவித்துக்கொண்டிருக்கிறார்‌. 
சவல்‌ தாவீதைப்‌ பகைத்து அவரைக்‌ 
கொன்றுபோட வேண்டும்‌ என்று 
தீர்மானமாயிருக்கிறார்‌. நாபால்‌ தாவீதின்‌ 
தற்போதைய நிலமையைப்‌ பார்க்கிறான்‌. 
அவனுடைய பார்வையிலே தாவீது ஒரு 
துஷ்டமனிதன்‌ போல்‌ தெரிகிறான்‌. 


தாவீது இஸ்ரவேல்‌ 
அரண்மனையிலிராமல்‌, சவுலுக்கு சேவை 
செய்யாமல்‌, வனாந்தரத்திலே. தன்‌ 
மனுஷரோடு தங்கியிருப்பதினால்‌, நாபால்‌ 
தாவீதைப்‌ பார்த்து, “தங்கள்‌ 
எஜமான்களைவிட்டு ஒடிப்போகிற 
வேலைக்காரர்‌ இந்நாட்களில்‌ அநேகர்‌ 
உண்டு" சாமு 2540) என்று ஏளனமாய்‌ 


சொல்லுகிறான்‌. 


தாவீது. 





i= FTE 
TT 


நாபால்‌ தாவீதை அறியாதவன்‌ போல: 
பேசுகிறான்‌. தாவீதின்‌ மகிமை அந்நிய 
தேசத்தாராகிய பெலிஸ்தருக்கு 
தெரிந்திருக்கிறது. அவர்கள்‌ தாவீதைப்பற்றிச்‌ 
சொல்லும்போது தேசத்து ராஜாவாகிய 
தாவீது இவன்‌ அல்லவோ? சவுல்‌ கொன்றது 
ஆயிரம்‌, தாவீது கொன்றது பதினாயிரம்‌ 
என்று இவனைக்குறித்ததல்லவோ ஆட: 
பாடலோடே கொண்டாடினார்க: 

(சோமு 219) என்று சொன்னார்கள்‌. 
ஆனால்‌ நாபாலோ, “தாவீது என்பவன்‌ யார்‌” 
என்று தாவீதைத்‌ தெரியாதவன்போல. 


ஆணவமாய்ப்‌ பேசுகிறான்‌. 


நாபாலும்‌ 
அருகாமையிலிருக்கிறார்கள்‌. 
யூதாகோத்திரத்தைச்‌ சேர்ந்தவர்‌. 
கோத்திரத்தைச்‌ சேர்ந்தவர்‌. 
யூதாகோத்திரத்திலே தாவீதை 
தெரியாதவர்கள்‌ ஒருவருமில்லை. தாவீது 
அந்த அளவுக்கு பிரசித்திப்பெற்றவர்‌. தாவீது 
கோலியாத்தைக்‌ கொன்றதினால்‌, தாவீதின்‌ 
பெருமை எல்லோருக்கும்‌ தெரிந்திருக்கிறது. 
யூதாகோத்திரத்தார்‌ தாவீதைப்பற்றி 
பெருமையாய்ப்‌ பேசுவது வழக்கம்‌. ஆனால்‌. 
நாபாலோ, “தாவீது என்பவன்‌ யார்‌? 
ஈசாமின்‌ குமாரன்‌ யார்‌?” கட்‌ 
தாவீதைப்பற்றியும்‌, 
குடும்பத்தைப்பற்றியும்‌ பாதையான 
பேசுகிறான்‌ 


தாவீதும்‌ 
தாவீது 
நாபாலும்‌ 


இஸ்ரவேல்‌ தேசத்தில்‌, 
விசேஷமாக யூதாகோத்திரத்தில்‌ மிகவும்‌ 
முக்கியமானவர்‌. அவர்‌ பிரபல்யமானவர்‌. 
ஆனால்‌ அவர்‌ இப்போது வனாந்தரத்திலே 
பாடுகளை அனுபவித்துக்கொண்டிருக்கிறார்‌ 
சவல்‌ தாவீதைப்‌ பகைத்து. அவரைக்‌ 
கொன்றுபோடவேண்டும்‌ என்று 
தீர்மானமாயிருக்கிறார்‌. நாபால்‌ தாவீதின்‌ 
தற்போதைய நிலமையைப்‌ பார்க்கிறான்‌. 
அவனுடைய பார்வையிலே தாவீது ஒரு 
துஷ்டமனிதன்‌ போல்‌ தெரிகிறான்‌. 


தாவீது 


மனுஷரோடு தங்கியிருப்பதினால்‌, 
தாவீதைப்‌ பார்த்து, 
எஜமான்களைவிட்டு. 

வேலைக்காரர்‌ இந்நாட்களில்‌ 

உண்டு" (சாமு 25:0) என்று ஏளனமாய்‌ 


சொல்லுகிறான்‌. 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தனக்கும்‌ தன்னுடைய மனுஷருக்கும்‌. 
நாபால்‌ ஏதாவது உதவி செய்வான்‌ என்று 
எதிர்பார்த்து. தாவீது தன்னுடைய வாலிபரில்‌ 
பத்துபரை அவனிடத்தில்‌ அனுப்பினார்‌. 
ஆனால்‌ நாபாலோ, தாவீதின்‌ 
வாலிபரிடத்தில்‌ ஆணவமாகவும்‌, 
அகம்பாவமாகவும்‌ பேசுகிறான்‌. 
தாவீதைப்பற்றி தூஷணவார்த்தைகளைச்‌ 
சொல்லுகிறான்‌. 


தாவீது இஸ்ரவேல்‌ தேசத்திற்கு அநேக 
நன்மைகளை செய்திருக்கிறார்‌. கர்த்தர்‌ 
தாவீதை உயர்த்தியிருக்கிறார்‌. தாவீதின்‌ 
மனதிலே சவலுக்கு விரோதமான 
அக்கிரம சிந்தை எதுவுமில்லை. சவுலைக்‌ 
கொல்லவேண்டும்‌ என்னும்‌ எண்ணமும்‌ 
தாவீதிடத்தில்‌ இல்லை. தாவீது சவலுக்கு 
தப்பி ஓடுகிறார்‌. தாவீது தன்னுடைய 
ஜீவனைப்‌ பாதுகாத்துக்கொள்வதற்காக 
கெமிகளிலும்‌, 
வனாந்தரங்களிலும்‌ 
ஆனால்‌ நாபாலோ, 
துன்மார்க்கனைப்போல 
பேசுகிறான்‌. 


நாபாலிடம்‌ 
ஐசுவரியம்‌ இருக்கிறது. 

மகாபாரி  குடித்தனக்காரனாயிருக்கிறான்‌. 
அவனிடத்தில்‌ மூவாயிரம்‌ ஆடும்‌ ஆயிரம்‌ 
மு! இருக்கிறது நாபால்‌ 
இப்போ ஆடுகளை 
மபிர்கத்தரித்துக்கொண்டிரு்கிறான்‌ இந்தக்‌ 
காலம்‌ நாபாலுக்கு ஒரு பண்டிகை காலம்‌ 
போல இருக்கிறது நாயாகிடத்தில்‌ திரளான 
சம்பத்தும்‌, போஜனமும்‌, ஆடுகளும்‌ 
இருந்தாலும்‌, அவையெல்லாம்‌ தனக்கு 
மாத்திரமே உரியது என்று அவன்‌. 
நினைக்கிறான்‌. தன்னுடைய சம்பத்தில்‌ 
மற்றவர்களுக்குபங்குமில்லை பாத்தியமுமில்லை 
என்று தீர்மானித்திருக்கிறான்‌. எல்லாமே. 
தன்னுடையது. என்று நாபால்‌ 
சுயநலக்காரனாயிருக்கிறான்‌. 


நாபால்‌ தன்னுடைய போஜனங்களை 
தாவீதுக்கு கொடுக்க மறுத்துவிடுகிறான்‌. 
நாபால்‌ தாவீதின்‌ வாலிபரிடத்தில்‌, 
“நான்‌ என்‌ அப்பத்தையும்‌, என்‌: 
தண்ணீரையும்‌, என்‌ ஆடுகளை 
மயிர்க்கத்தரிக்கிறவர்களுக்காக நான்‌ 
அடித்துச்‌ சமையல்‌  பண்ணுவித்ததையும்‌ 
எடுத்து. இன்ன இடத்தார்‌ என்று நான்‌ 
அறியாத மனுஷருக்குக்கு கொடுப்பேனோ" 
சோமு 2541) என்று சொல்லுகிறான்‌. 





i FTE 
TT 


நாபாலைப்போலவே 
சிலவேளைகளில்‌ தவறு செய்கிறோம்‌. 
நம்முடைய ஆஸ்திக்கும்‌, ஐசுவரியத்திற்கும்‌, 
உடமைக்கும்‌ நாமே சொந்தக்காரர்‌ என்று 
நினைக்கிறோம்‌. நம்முடைய ஆஸ்தியை 
நமக்கு இஷ்டமான பிரகாரம்‌ நாம்‌ செலவு 
பண்ணலாம்‌ என்று நினைத்து, நம்முடைய 
சுயஆசைகளையும்‌, சுயஇச்சைகளையும்‌ 
நிறைவேற்றுகிறோம்‌. நம்முடைய ஆஸ்தி 
நமக்குரியதல்ல. இது கர்த்தருக்குரியது. 
கர்த்தர்‌ நம்முடைய ஆஸ்திக்கு நம்மை 
உக்கிராணக்காரராய்‌ -நியமித்திருக்கிறார்‌. 
நம்முடைய ஆஸ்திக்கும்‌, அதை எப்படி 
செலவு பண்ணுகிறோம்‌ என்பதற்கும்‌, நாம்‌ 
கர்த்தரிடத்தில்‌ கணக்கு ஒப்புவிக்கவேண்டும்‌. 
நம்முடைய ஸ்தியை, கர்த்தருடைய 
சித்தத்தின்‌ பிரகாரமாக செலவு 
பண்ணவேண்டும்‌. நாம்‌ கர்த்தருக்கு 
உண்மையுள்ள  உக்கிராணக்காரராயிருக்க: 
வேண்டும்‌. 


நாமும்‌ 


தாவீது 
1சாமு 2512-17 


மறுபடியும்‌ 

இந்த 

வார்த்தைகனையெல்லாம்‌ அவனுக்கு. 
அறிவித்தார்கள்‌. 


காமு 25:18. அப்பொ தாவீது தன்‌: 
மனுஷரைப்‌ பார்த்து: ணன்‌ அவரவர்‌ 
உங்கள்‌. பட்டயத்தைக்‌ 
கட்டிக்கொள்ளுங்கன்‌' என்றான்‌; 
அவரவர்‌ தங்கன்‌ பாட்டயத்தைக்‌. 
கட்டிக்கொண்டார்கள்‌; தாவீதும்‌ தண்‌: 
பட்டயத்தைக்‌ கட்டிக்கொண்டான்‌; 
ஏறக்குறைய நானூறுபேர்‌ தாவீதுக்குப்‌ 
பின்சென்று புறப்பட்டுப்போனார்கள்‌; 
இரு நூறுபேர்‌ ரஸ்துக்கன்‌ அண்டையில்‌ 
இருந்துவிட்டார்கன்‌. 


சாமு 25:௮4. அப்பொ 
வேலைக்காரில்‌ ஒருவன்‌ நாபாதூடைய 
மனைவியாகிய அயிகாயிலை நோக்கி: 
இதோ, நம்முடைய எஜமானுடைய 
சுகசெய்தி விசாரிக்க தாவீது 
வனாத்தரதிலிருந்து: ஆட்களை 
அனுப்பினான்‌; அவர்கன்பேரில்‌ அவர்‌ 
சீறினார்‌. 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அந்த மனுஷரோ 
மிகவும்‌ 
பி்‌ ந்தார்கள்‌; நாங்கள்‌ 
வெளிகளில்‌ இருக்கும்போது, அவர்கள்‌ 
எங்களிடத்தில்‌ நடமாடின நானெல்லாம்‌ 
அவர்கள்‌ எங்களை 
வருத்தப்படுத்தினதுமில்லை; நமது 
பொருவில்‌ ஒன்றும்‌ 
காணாமற்போன துமில்லை. 


1சாமு 2516. நாங்கள்‌ ஆடுகளை 
மேய்த்து, அவர்களிடத்தில்‌ இருந்த 
நானெல்லாம்‌ அவர்கன்‌ இரவும்‌ பகலும்‌ 
எங்களைச்‌. சுற்றிலும்‌ 
மதிரையிருத்தார்கள்‌. 


சாமு 2௭7, இப்போதும்‌ நீர்‌ 
செய்யவேண்டியதைக்‌ 

நம்முடைய 

அவருடைய 
வீட்டார்‌ யாவர்மேலும்‌, நிச்சயமாய்‌ 
ஒரு பொல்லாப்பு வருகிறதாயிருக்கிறது;. 
இவரோ, ஒருவரும்‌ தம்மோடே 
'பேசக்கூடாதபடிக்கு, பேலி 
யானின்‌ மகனாயிருக்கிறார்‌ என்றான்‌. 


தாவீதின்‌ வாலிபர்‌, நாபாலிடத்தில்‌ 
போய்‌, தாவீது தங்களுக்கு சொன்ன 
வார்த்தைகளையெல்லாம்‌, அவருடைய 
நாமத்தினாலே நாபாலிடத்தில்‌ 
சொல்லுகிறார்கள்‌. அதன்‌ பின்பு ஒன்றும்‌ 
பேசாமல்‌ அமைதியாயிருக்கிறார்கள்‌. நாபால்‌ 
தாவீதின்‌ வாலிபருக்கு சாதகமான 
செய்தியை சொல்லவில்லை. நாபால்‌ 
அவர்களுடைய விண்ணப்பத்தை 
மறுத்துவிடுகிறான்‌. தாவீதைக்‌ குறித்து 
தூஷணவார்த்தைகளைச்‌ சொல்லுகிறான்‌. 


தாவீதின்‌ வாலிபர்‌ நாபால்‌ சொன்ன 
வார்த்தைகளை அமைதியாகவும்‌, 
பொறுமையாகவும்‌ கேட்கிறார்கள்‌. அதன்‌ 
பின்பு அந்த வாலிபர்‌ தங்கள்‌ வழியே 
திரும்பி, மறுபடியும்‌ தாவீதினிடத்தில்‌ 
வருகிறார்கள்‌. அவர்கள்‌ நாபால்‌ 
தங்களுக்கு சொன்ன 
வார்த்தைகளையெல்லாம்‌ தாவீதுக்கு 
அறிவிக்கிறார்கள்‌ சாமு 25:12). 





f= FTE 
TT 


வாலிபரிடம்‌. 
ஒரு 


நாபால்‌ தாவீதின்‌ 
ஒரு முரடனைப்போலவும்‌, 
'துஷ்டனைப்போலவும்‌, ஒரு 
துராகிருதனைப்போலவும்‌ பேசுகிறான்‌. 
அவன்‌ பேசுவதை தாவீதின்‌ மனுஷரால்‌. 
பொறுமையாய்க்‌ கேட்கமுடியவில்லை. 
அவர்கள்‌ நாபாலுக்கு பிரதியுத்தரம்‌ ஒன்றும்‌ 

ல்லவில்‌ நாபால்‌ 


அவ்விடத்தைவிட்டு உடனே திரும்புகிறார்கள்‌. 
விசுவாசிகளாகிய நம்மையும்‌ ஒரு 
சிலர்‌ நாபாலைப்போல  தூஷிக்கலாம்‌. 
கர்த்தருடைய ஊழியக்காரருக்கு இதுபோன்ற 
சம்பவம்‌ அநேகம்‌ வரும்‌. மற்றவர்கள்‌ 
நம்மை காரணமில்லாமல்‌ தூவிக்கும்போது 
நாம்‌ அவர்களோடு வழக்காடக்கூடாது. 
அவர்களைப்போல நாமும்‌ அவர்களுக்கு 
விரோதமாய்ப்‌ பேசக்கூடாது. ச்‌ 
வாலிபர்‌. நாபாலின்‌. 
பேச்சைக்கேட்டு, தங்கள்‌ 
வந்தார்கள்‌. தாவீதினிடத்தில்‌ அந்த 
வார்த்தைகளை அறிவித்தார்கள்‌. 
அவர்களைப்போலவே, நமக்கு விரோதமாகத்‌ 
தூஷணவார்த்தைகள்‌ பேசப்படும்போது, 
நாமும்‌ தாவீதின்‌ குமாரனாகிய 
இபபகிறிஸ்துலிடம்‌ திரும்பி வரவேண்டும்‌. 
ந நூஷணவார்த்தைகளையெல்லாம்‌ 


வின்‌ ப்‌ ல 
அறிவிக்கவேண்டும்‌. கர்த்தர்‌ நமக்காக 
வழக்காடுவார்‌. 


பழிவாங்குதல்‌ 
குர்த்தருக்குரியது. 

தன்னுடைய வாலிபர்‌ சொன்ன 
வார்த்தைகளைக்‌ கேட்டு தாவீது, 
சும்மாமிருக்கவில்லை. அப்பொழுது தாவீது, 
தன்‌ மனுஷரைப்‌ பார்த்து: “நீங்கள்‌ அவரவர்‌ 
உங்கள்‌ பட்டயத்தைக்‌ கட்டிக்கொள்ளுங்கள்‌” 
என்று சொல்லுகிறார்‌: அவரவர்‌ தங்கள்‌ 
ட்‌ கட்டிக்கொள்கிறார்கள்‌: 
தன்‌ பட்டயத்தைக்‌ 
கட்டிக்கொள்கிறார்‌. கைய நானூறுபேர்‌ 
தாவீதுக்குப்‌ பின்சென்று 
புறப்பட்டுப்போகிறார்கள்‌. இரு 
நூறுபேர்‌ ரஸ்துக்கள்‌ அண்டையில்‌. 

இருந்துவிடுகிறார்கள்‌ (1சாமு 2513). 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தாவீது  நாபாலுக்கு 
யுத்தம்பண்ண  ஆயத்தமாகிறார்‌. 
நாபாலின்‌ மேய்ப்பருக்கு 
'நன்மைகளெல்லாம்‌ வீணாய்ப்போயிற்று 
அவர்‌ அதை நினைத்து வேதனைப்படுகிறார்‌. 
கோபப்படுகிறார்‌. 


தாவீது தன்‌ ஜனங்களை நோக்கி: 
அவனுக்கு வனாந்தரத்தில்‌ 
இருக்கிறதையெல்லாம்‌ வீணாகவே 
காப்பாற்றினேன்‌; அவனுக்கு 
உண்டானதிலெல்லாம்‌. ஒன்றும்‌ 
காணாமற்போனதில்லை; என்றாலும்‌ 
நன்மைக்குப்‌ பதிலாக எனக்குத்‌ 
தீமைசெய்தான்‌. (வனுக்கு. உண்டான 
எல்லாவற்றிலும்‌ சுவரில்‌ நீர்விடும்‌ ஒரு நாயை 
முதலாய்‌ பொழுதுவிடியுமட்டும்‌ நான்‌ 
உமிரோடே வைத்தால்‌, தேவன்‌ தாவீதின்‌ 
சத்துருக்களுக்கு அதற்குச்‌ சரியாகவும்‌. 
அதற்கு அதிகமாகவும்‌ செய்யக்கடவர்‌" (சாமு 
25:21,22) என்று சொல்லுகிறார்‌. 


அவன்‌ 


நாபாலையும்‌, 
எல்லாவற்றையும்‌ 
வேண்டுமென்று. 
தின்னையிருக்கனுர்‌. தாவீது, இல்லா 
பேசுவதும்‌, இல்வாறு 
தீர்மானம்பண்ணுவதும்‌, தாவீதின்‌ இயல்பான 
குபாவம்போல இல்லை. நாபாலின்‌ வீட்டிலுள்ள 
எல்லோரையும்‌ கொன்றுபோடவேண்டுமென்று, 
தாவீது தீர்மானமாயிருக்கிறார்‌. தாவீதின்‌ 
தீர்மானத்தில்‌ உறுதியிருக்கிறது. தாவீது 
நாபாலின்‌ வீட்டாரை அழிக்கவேண்டுமென்று 
தீர்மானித்து, தன்னுடைய 
தீர்மானத்தைப்பற்றிச்‌ சொல்லும்போது. 
“அவர்களை நான்‌ உயிரோடே வைத்தால்‌, 
தேவன்‌ தாவீதின்‌ சத்துருக்களுக்கு அதற்குச்‌ 
சரியாகவும்‌ அதற்கு அதிகமாகவும்‌ 
செய்யக்கடவர்‌” சாமு 25:22) என்று 
சொல்லுகிறார்‌. 


சில நாட்களுக்கு முன்பு 
என்கேதியின்‌ வனாந்தரத்திலுள்ள 
குகையில்‌, சவலைப்‌ பார்த்தபோது, 
அவரைக்‌ கொன்றுபோடவில்லை. 
சவுலோடு அன்பாக பேசினார்‌. அவரிடத்தில்‌ 
பணிவான வார்த்தைகளை சொன்னார்‌. 
ஆனால்‌ இப்போதோ நாபாலையும்‌, அவனுக்கு 
உண்டான எல்லாவற்றையும்‌ 
அழித்துப்போடவேண்டுமென்று தாவீது 
கோபமான வார்த்தைகளைப்‌ பேசுகிறார்‌. 


அவனுக்கு உண்டான. 
அழித்துப்போட 
தாவீது. 


தாவீது 





f= ராண 
யாய 


தாவீது இவ்வளவு. கடினமான 
வார்த்தைகளை பேசினாலும்‌, அவர்‌ இன்னும்‌ 
நாபாலை முகத்திற்கு முகமாக, நேருக்கு: 
நேராக பார்க்கவில்லை. தாவீதின்‌ வாலிபர்‌ 
நாபாலைப்‌ பார்த்தார்கள்‌. நாபால்‌ தாவீதின்‌ 


இல்வளவு கோபப்படுகிறார்‌. 


மற்ற சமயங்களில்‌ அமைதியான 
சுபாவத்தோடு இருக்கிற தாவீது. இப்போது 
மிகவம்‌ கோபமாயிருக்கிறார்‌. 
பாவத்திற்கு நிவாரணமாக, 
குடும்பத்தாரின்‌ மொத்த 
சிந்தப்படவேண்டுமென்று 
தீர்மானிக்கிறார்‌. கர்த்தர்‌ இப்போது தாவீதை 
ஆளுகை... செய்யவில்லை. தாவீது 
கர்த்தருடைய ஆலோசனையைக்‌ கேட்காமல்‌, 
சுயமாய்ச்‌ சிந்தித்து, இப்படிப்பட்ட 
கோபவார்த்தைகளைப்‌ பேசுகிறார்‌. 


நாம்‌ எப்போதுமே கர்த்தருடைய 
ஆளுகையிலிருக்கவேண்டும்‌. கர்த்தர்‌ நம்மை 
ஆட்கொள்ளவேண்டும்‌. நாம்‌ எவ்வளவுதான்‌ 
நல்லவர்களாக இருந்தாலும்‌, 
நதியான்களாகவம்‌, பரிகத்தவான்களாகவம்‌ 
இருந்தாலும்‌, நாம்‌ கர்‌ 

ஆஞுகையைலிட்டு ிலகிப்போய்விட்டல்‌, 
நம்மை சுயம்‌ ஆளுகை செய்யும்‌. நம்முடைய 
ஜீவியத்தில்‌ ஆனியின்‌ கனி வெளிப்படாது. 
நம்முடைய பாவசுபாவம்‌ வெளிப்படும்‌. 


நாபாலிடம்‌ 
நன்மையான உதவிகளை 

தாவீது எதிர்பார்த்த 

ஈவுகள்‌ அவருக்கு. 
்லிடத்திலிகுக்து கிடைக்கவில்லை. 
நாபாலின்‌ வார்த்தைகள்‌ தாவீதுக்கு 
எதிர்பாராத வார்த்தைகளாகவும்‌, 
அதிர்ச்சியான வார்த்தைகளாகவும்‌ 
இருக்கிறது. தாவீதும்‌ நாபாலுக்கு எதிர்பாராத 
அதிர்ச்சியைக்‌ கொடுக்கவேண்டுமென்று. 
திட்டமிடுகிறார்‌ 


தாவீதும்‌ அவருடைய  மனுஷரும்‌ 
நாபாலுக்கு விரோதமாக புறப்பட்டுப்போய்‌, 
அவரையும்‌, அவருக்குண்டான 
எல்லாவற்றையும்‌ உயிரோடே வைக்காமல்‌ 
கொன்றுபோடவேண்டும்‌ என்பது தாவீதின்‌ 
திட்டம்‌. இப்படிப்பட்ட சோதனைகளிலிருந்து 
நாம்‌ தப்பித்துக்கொள்ளவேண்டுமென்றால்‌, 


தாவீது 

எதிர்பார்த்தார்‌ 

எதிர்பார்த்தார்‌. 
நன்மையான 


தயவு 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பணிவோடு. ெய்ன்ணவேங்டும 


நாபாலைப்போலவே. நாபாலின்‌ 
வேலைக்காரரும்‌ துன்மார்க்கராயிருக்கிறார்கள்‌. 
ஆனாலும்‌ அந்த வேலைக்காரரில்‌ ஒருவன்‌ 
நல்லவனாயிருக்கிறான்‌. அவன்‌ நாபால்‌ 
மமிர்கத்தரிக்கிற இடத்தில்‌ 
சம்பவங்களையெல்லாம்‌ 
குவனித்துக்கொண்டிருக்கிறான்‌. தாவீதின்‌ 
வாலிபர்‌ சொன்ன வார்த்தைகளையும்‌, 
நாபால்‌ அவர்களுக்கு சொன்ன கோபமான 
பிரதியுத்தரத்தையும்‌ இந்த வேலைக்காரன்‌ 
கவனித்துக்கொண்டிருக்கிறான்‌. தாவீது 
மூலமாய்‌ தங்களுக்கு ஆபத்து வரும்‌ 
என்பதை இவன்‌ உணருகிறான்‌. 


நாபால்‌ ஒரு முரடன்‌. அவன்‌ ஓ 
துராகிருதன்‌. அவனுடைய மனை! 
அபிகாயிலோ  மகாபுத்திசாலி. இங்கு 
நடைபெற்ற சம்பவங்களை நாபாலுடைய 
மனைவியாகிய அபிகாயிலிடம்‌ சொன்னால்‌, 
தாவீது, மூலமாக வரும்‌ ஆபத்தை 
தவிர்த்துவிடலாம்‌ என்று வேலைக்காரன்‌ 
நினைக்கிறான்‌. 


அப்பொழுது வேலைக்காரில்‌ ஒருவன்‌ 
நாபாலுடைய மனைவியாகிய அபிகாயிலை 
நோக்கி: “இதோ, நம்முடைய எஜமானுடைய 
சுகசெய்தி விசாரிக்க தாவீது 
வனாந்தரதிலிருந்து, ஆப்ை அனுப்பினான்‌. 
அவர்கள்பேரில்‌ சீறினார்‌" 
(சாமு 25:14) என்று சொல்றுகிறான்‌. 


அந்த வேலைக்காரன்‌ அபிகாயிலிடம்‌, 
தாவீதையும்‌, தாவீதின்‌  மனுஷரையும்‌ 
குறித்து நல்ல வார்த்தைகளை சாட்சியாய்ச்‌ 
சொல்லுகிறான்‌. வேலைக்காரன்‌ 
அபிகாயிலை நோக்கி, “அந்த மனுஷரோ 
எங்களுக்கு மிகவும்‌ 
உபகாரிகளாயிருந்தார்கள்‌:: நாங்கள்‌ 
வெளிகளில்‌ இருக்கும்போது, அவர்கள்‌ 
எங்களிடத்தில்‌ நடமாடின நாளெல்லாம்‌ 
அவர்கள்‌ எங்களை 
வருத்தப்படுத்தினதுமில்லை; நமது பொருளில்‌ 
காணாமற்போன துமில்லை. 


மதிலாயிருந்தார்கள்‌"' 
:1576) என்று சொல்லுகிறான்‌. 





i THE 
TT 


வேலைக்காரன்‌ நாபாலிடம்‌ 
ஆலோசனைகளைச்‌ 
ல்லிமிருக்கவேண்டும்‌. இவன்‌ நாபாலிடம்‌ 
மனுஷரைப்பற்றி நல்ல 
சாட்சியாக 
அறிவித்திருக்கவேண்டும்‌. ஆனால்‌ நாபாலோ 
இந்த வேலைக்காரனுடைய பேச்சை 
செவிகொடுத்து கேட்கவில்லை. 
ஆகையினால்‌ இந்த வேலைக்காரன்‌ 
அபிகாயிலிடம்‌, நாபாலைக்‌ குறித்து 
இவரோ ஒருவரும்‌ தம்மோடே 
பேசக்கூடாதபடிக்கு பேலியாளின்‌ 
மகனாயிருக்கிறார்‌” (சாமு 2547) என்று 
சொல்லுகிறான்‌. 


தாவீதின்‌ கோபம்‌ தணியவேண்டும்‌. 
அப்போதுதான்‌ நாபாலுக்கும்‌, அவனுடைய 
குடும்பத்திற்கும்‌ தாவீதின்‌ மூலமாய்‌ வருகிற 
ஆபத்து குறையும்‌ நாயால்‌ யாருடைய 
புத்திமதியையும்‌, ஆலோசனையையும்‌ 
கேட்பதாகமில்லை. நாபாலின்‌ மனைவி 
அபிகாயில்‌  மகாபுத்திசாலியாயிருக்கிறாள்‌. 
தன்னுடைய ஆலோசனைகளை நாபால்‌. 
கேட்காவிட்டாலும்‌, அவனுடைய 
மனைவி கேட்டு, புத்திசாலித்தனமாக, 
ஏதாவது நன்மையான காரியங்களை 
செய்வாள்‌ என்று அந்த வேலைக்காரன்‌ 
எதிர்பார்க்கிறான்‌. 

வேலைக்காரன்‌ 


ன்‌ 


அவருடைய வட்டார யாவர்மேலும்‌, நிச்சயமாய்‌. 
பொல்லாப்பு வருகிறதாயிருக்கிறது" 
25:17) என்று சொல்லுகிறான்‌. 


9 
சாமு 
தாவீதின்‌ கோபத்தை தணிக்க ஏதாவது. 


செய்யப்படவேண்டும்‌. அதை 
அபிகாயிலால்தான்‌ செய்ய முடியும்‌ என்னும்‌ 
சூழ்நிலை உண்டாயிற்று. 


அபிகாயில்‌ 
1சாமு 2518-81 


1காமு 25:18. அப்பொழுது அபிகாயில்‌ 
தீவிரமாய்‌ இருநூறு அப்பங்களையும்‌, 
இரண்டு துருத்தி திராட்சரசுத்தையும்‌, 
சமையல்‌ பண்ணப்பட்ட. இந்தா 
ஆடுகளையும்‌, ஐத்துபடி வறுத்த 
பயற்றையும்‌, வற்றலாக்கப்பட்ட நூறு 
திராட்சக்குலைகணையும்‌, வற்றலான 
இருநூறு அத்திப்பழ அடைகனையும்‌ 
எடுத்து, கழுதைகன்மேல்‌ ஏற்றி, 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சோமு 25:19. தன்‌ வேலைக்காரரைப்‌ 
பார்த்து: நீங்கள்‌ எனக்கு முன்னே 
போங்கள்‌; இதோ, நான்‌ உங்கள்‌ 
பின்னே வருகிறேன்‌ என்று சொல்லி. 
அனுப்பினான்‌; தன்‌ புருஷனாகிய 
நாபாலுக்கு அதை அறிவிக்கவில்லை. 


சாமு 220. அவள்‌ ஒரு 
கழுதையின்மேல்‌ ஏறி, மலையின்‌ 
மறைவில்‌ இறங்கிவருகையில்‌, இதோ, 
தாவீதும்‌ அவன்‌ மனுஷரும்‌ அவளுக்கு 
எதிராக இறங்கிவத்தார்கன்‌; 
அவர்களைச்‌ சத்தித்தான்‌. 


1சாமு 25:21. தாவீது தன்‌ ஜனங்களை 
நோக்கி: அவனுக்கு வனாந்தரத்தில்‌ 
இருக்கிறதையெல்லாம்‌ வீணாகவே 
காப்பாற்றினேன்‌; அவனுக்கு 
உண்டான திலெல்லாம்‌. ஒன்றும்‌ 
காணாமற்போன தில்லை என்றாலும்‌ 
நன்மைக்குப்‌ பதிலாக அவன்‌ எனக்குத்‌ 
தீமைசெய்தான்‌. 


1சாமு 25:22, அவனுக்கு உண்டான 
எல்லாவற்றிலும்‌ சுவரில்‌ நீர்விடும்‌ ஒரு 
நாயை முதலாய்‌ பொழுதுவிடியுமட்டும்‌ 
நான்‌ உயிரோடே வைத்தால்‌, தேவன்‌ 
தாவீதின்‌ சத்துருக்களுக்கு அதற்குச்‌. 
சரியாகவும்‌ அதற்கு அதிகமாகவும்‌ 
செய்யக்கடவர்‌ என்து சொல்லி 


யிருத்தான்‌. 


1சாமு 25:29. அபிகாயில்‌ தாவீதைக்‌ 
காண்கையில்‌, தீவிரமாய்க்‌ 
கழுதையை விட்டு இறங்கி, தாவீதுக்கு 
நேராகத்‌ தரையில்‌ முகங்குப்புற 
விழுந்து பணித்து, 


சோமு 25:24. அவன்‌ பாதத்திலே 
விழுந்து: என்‌ ஆண்டவனே, இந்தப்‌: 
பாதகம்‌ என்மேல்‌ சுமரட்டும்‌; 
உம்முடைய அடியாளுடைய 
வார்த்தைகளை: 

'கேட்கும்பொருட்டாக 
அடியான்‌. உமது 
பேசவேண்டும்‌. 


உம்முடைய 
செவிகேட்கப்‌ 





i FTN 
TT 


ந்காமு 25:25. என்‌ ஆண்டவனாகிய தீர்‌ 
நாபால்‌ என்னும்‌ இந்தப்‌ பேலியானின்‌ 
மனுஷனை பொருட்டாக. 
எண்ணவேண்டாம்‌; அவன்‌ பெயர்‌ 
எப்படியோ அப்படியே அவனும்‌. 
இருக்கிறான்‌; அவன்‌ பெயர்‌ நாயால்‌, 
அவனுக்குப்‌ பயித்தியமும்‌ இருக்கிறது; 
உம்முடைய அடியானாகிய நானோ, 
என்‌ ஆண்டவன்‌ அனுப்பின வாலிபரைக்‌ 
காணவில்லை. 


சாமு 25:28. இப்போது என்‌ 
ஆண்டவனே, தீர்‌ இரத்தம்‌ சித்த 
வரவும்‌, உம்முடைய கை நீதியைச்‌. 
சரிக்கட்டவும்‌, கர்த்தர்‌ உமக்கு 
'இடங்கொடுக்கவில்லை. என்பதைக்‌. 
கர்த்தருடைய  ஜீவனைக்கொண்டும்‌, 
உம்முடைய ஜீவனைக்கொண்டும்‌ 
சொல்லுகிறேன்‌; இப்போதும்‌ 
உம்முடைய சுத்துருக்களும்‌, என்‌: 
ஆண்டவனுக்கு. விரோதமாகப்‌ 
பொல்லாப்புத்‌ தேடுகிறவர்களும்‌, 
"நாபாலைப்போல்‌ ஆகக்கடவர்கன்‌. 


சாமு 2027. 
அடியான்‌ என்‌ 
கொண்டுவந்த: 
ஏற்றுக்கொண்டு, 
பின்பற்றுகிற 
கொடுப்பீராக. 


காமு 25:28. உமது அடியானின்‌. 
பாதகத்தை மன்னியும்‌, கர்த்தர்‌ என்‌ 
ஆண்டவனுக்கு நிலையான 
விட்டைநிச்சயமாய்க்‌ கட்டுவார்‌; எண்‌: 
ஆண்டவன்‌ கர்த்தருடைய யுத்தங்களை 
நடத்துகிறவராமே; நீர்உயிரோடே. 
இருக்கும்‌ நானில்‌ ஒரு பொல்லாப்பும்‌ 
உம்மிலே காணப்படாதிருப்பதாக.. 


ஆண்டவனுடைய ஆத்துமா உம்முடைய 
தேவனாகிய கர்த்தரின்‌ ஆதரவில்‌ 
இருக்கிற ஜீவனுள்னோருடைய கட்டிலே 
கட்டப்பட்டிருக்கும்‌; உம்முடைய 
சத்துருக்களின்‌ ஆத்துமாக்கனோ 
கவணில்‌ வைத்து எறித்தாற்போல்‌ 
எறியப்பட்டுப்போம்‌. 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சோமு 25:30. கர்த்தர்‌ உம்மைக்குறித்துச்‌ 
சொன்ன நன்மையின்படி, எல்லாம்‌ இணி. 
என்‌. ஆண்டவனுக்குச்‌ செய்து, 
இஸ்ரவேலுக்கு அதிபதியாக உம்மை 
நேமிக்கும்போது, 

1சாமு 25:31. தீர்‌ விருதாவாய்‌ இரத்தம்‌ 
சித்தாமலும்‌, என்‌ ஆண்டவனாகிய தீர்‌ 
பழிவாங்காமலும்‌ இருத்ததுண்டானால்‌, 
அப்பொழுது என்‌ ஆண்டவனாகிய 
உமக்குத்‌ துக்கமும்‌ இராது, மன 
இடறலும்‌ இராது; கர்த்தர்‌ எண்‌: 
ஆண்டவனுக்கு நன்மை செய்யும்போது, 
உம்முடைய அடியானை தினைப்பீராக 
என்றான்‌. 


தாவீது நாபாலையும்‌ அவனுக்கு 
உண்டான எல்லாவற்றையும்‌ அழித்துப்போட 
தன்னுடைய மனுஷரோடு வருகிறார்‌. 
அபிகாயில்‌: குத்திய. ஸ்திரீ. தாவீதின்‌: 


என்பதம்‌ அபிகாயிலுக்கு தெரிந்திருக்கிறது. 
நாபாலோ பேலியாளின்‌ மகனாயிருக்கிறான்‌. 
தாவீதின்‌ வாலிபர்‌ அவனிடத்தில்‌ 
பேசவந்தபோது, நாபால்‌ அவர்கள்மேல்‌ 
சீறினான்‌.  அபிகாமிலோ  தாவீதோடு 
ஞானமான வார்த்தைகளைப்‌ பேசுவதற்கு. 
ஆலத்தனிரக்கிறா்‌ 


யுத்தஆயுதங்களைவிட 
த்தாள்‌ அதிக 
அபிகாயில்‌ வேலைக்காரன்‌ மூலமாக, 
நடைபெற்ற சம்பவங்களை 
அறிந்துகொள்கிறாள்‌. அவள்‌ மகா புத்தியுள்ள 
ஸ்திரீ. அவள்‌ 
பண்ணாமல்‌, 
செயல்படுகிறாள்‌. 
இருக்கும்‌. 
புத்தியைப்‌. 
சோம்பேறியாயிருப்பார்க: 
இப்படிப்பட்டவர்களுக்கு, புத்தி இருந்தும்‌ ஒரு 
நன்மையும்‌ உண்டாகாது. 


ஒரு இரும்பை அடித்து வளைக்க 
வேண்டுமென்றால்‌, அது சூடாகயிருக்கும்‌ 
போதே அதை வளைத்துவிடவேண்டும்‌. 
சூடு குறைந்துவிட்டால்‌ இரும்பை வளைக்க 
முடியாது. நமக்கு விரோதமாக யாராவது, 
சத்துரு எழும்பினால்‌, அவரோடு சமாதானம்‌ 
பண்ணுவதற்கு வாய்ப்பிருக்கும்போதே 
சமாதானம்‌. பண்ணிவிடவேண்டும்‌. 
சண்டையை முற்றவிடக்கூடாது. 


ஞானமுள்ள 
பலமுள்ளவை. 


ஒரு சிலரிடத்தில்‌ 
ஆனால்‌ 
பயன்பத்தமாட்டார்கள்‌. 





i= al 
TT 


உபதேசமாய்ச்‌ சொல்லுகிறார்‌. 
ஒரு ராஜா. மற்றொரு 
யுத்தஞ்செய்யப்‌ போகிறபோது, தன்மேல்‌ 
இருபதினாயிரம்‌ சேவகரோடே 
அவனைத்‌ தான்‌ 
சேவகரைக்கொண்டு எதிர்க்கக்‌ 
கூடாதோ என்று முன்பு. 
ஆலோசனை பண்ணாமலிருப்பானே 
கூடாதென்று கண்டால்‌, மற்றவன்‌ இன்னும்‌ 
தூரத்திலிருக்கும்போதே, ஸ்தானாபதிகளை 
அனுப்பி, சமாதானத்துக்கானலைகளைக்‌ 
கேட்டுக்கொள்வானே" (லூக்‌ 14:31,32). 


புத்திசாலி. அவள்‌ 

புரிந்துகொள்கிறாள்‌. 
இவள்‌ ஆலோசனை 
அபிகாமில்‌ சுயமாக 
சிந்தித்து செயல்படுகிறாள்‌. தேவையில்லாமல்‌ 
பிறரிடத்தில்‌ ஆலோசனை கேட்கக்கூடாது. 
அநேகரிடத்தில்‌ ஆலோசனை கேட்டால்‌, 
சகலமும்‌ குழப்பமாகிவிடும்‌. 

பால்‌ நாவி விரோதமாகப்‌ 
நி! தக்கன்‌. பாக 
வார்த்தைகளில்‌ துணிகரமும்‌, அக்கிரமமும்‌, 
அகந்தையும்‌ இருக்கிறது. நாபாலின்‌ 
பாவத்திற்கு நிவாரணம்‌ தேடவேண்டும்‌. 
அபிகாயில்‌ தன்‌ புருஷனுடைய பாவத்திற்கு 
நிவாரணம்‌ தேட ஆயத்தமாயிருக்கிறாள்‌. 


தாவீது நாபாலிடத்தில்‌ எதையெல்லாம்‌. 
எதிர்பார்த்தாரோ. அதையெல்லாம்‌ 
மொத்தமாய்க்‌ கொடுப்பதற்கு அபிகாயில்‌: 
ஆயத்தமாயிருக்கிறாள்‌. அபிகாயில்‌ தீவிரமாய்‌ 
அப்பங்களையும்‌, இரண்டு துருத்தி 
ட்சரசத்தையும்‌, சமையல்‌ பண்ணப்பட்ட 
ஆடுகளையும்‌, ஐந்துபடி 
பயற்றையும்‌, வற்றலாக்கப்பட்ட 
'திராட்சக்குலைகளையும்‌, 
இருநூறு அத்திப்பழ அடைகளையும்‌ எடுத்து, 
கழுதைகள்மேல்‌ ஏற்றுகிறாள்‌ சாமு 25:18). 


அபிகாயில்‌ தாவீதுக்கு ஏராளமான 
ஆயத்தம்பண்ணுகிறாள்‌. 


உட்கார்ந்து 
£2 


அப்பத்தை; 
தண்ணீரையும்‌ கொடுக்கமாட்டேன்‌ 
சோமு 2541) என்று சொன்னான்‌. 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நான்‌ உங்கள்‌ பின்னே 
549) என்று சொல்லி 
அனுப்புகிறாள்‌: அவள்‌ தன்‌ புருஷனாகிய 
நாபாலுக்கு அதை அறிவிக்கவில்லை. 
நாபாலை பாதுகாப்பதற்குதான்‌ அபிகாயில்‌: 
இத்தனை வெகுமதிகளையும்‌ தாவீதுக்கு 
கொடுக்கப்போகிறாள்‌. நாபாலை. 
மாத்திரமல்ல, நாபாலின்‌ வீட்டாரையும்‌ 
பாதுகாக்கவேண்டுமென்றால்‌, தாவீதின்‌ 
கோபம்‌ குறையவேண்டும்‌. இல்லையென்றால்‌ 
தாவீதும்‌ அவருடைய மனுஷரும்‌, நாபாலையும்‌, 
அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும்‌ 
அழித்துப்போடுவார்கள்‌. 
ஒரே குடும்பத்திலிருக்கிற புருஷனும்‌ 
மனைவியும்‌, ஒருவருக்கொருவர்‌ கருத்து 
ஒருமித்திருக்கவேண்டும்‌. தங்களுடைய 
குடும்பத்தின்‌ நன்மைகளை 
விசாரிக்கவேண்டும்‌. குடும்பத்தின்‌ 
சொத்திற்கு புருஷனும்‌ மனைவியும்‌ 
சொந்தக்காரர்கள்‌. குடும்பத்தின்‌ சொத்தை 
ஒருவரும்‌ வீணாக்கக்கூடாது. புருஷனோ 
அல்லது மனைவியோ, குடும்பத்தின்‌ 
பொதுவான சொத்தை ஆடம்பரமாகவோ, 
தாறுமாறாகவோ செலவு செய்து 
வீணாக்கிவிடக்கூடாது. இவ்வாறு குடும்ப 
சொத்தை அழிப்பது, புருஷனும்‌ மனைவியும்‌, 
ஒருவரையொருவர்‌ கொள்ளையிடுவதற்கு 
சமம்‌. 


காமில்‌ தன்‌ 
கபாண தண. (தரிசாக 
ஏராளமான வெகுமதிகளை கொண்டு 
போகிறாள்‌. அவள்‌ தன்னுடைய புருஷனின்‌ 
சொத்துக்களை அழிக்கவில்லை. அபிகாயில்‌ 
தன்‌ புருஷனையும்‌, அவனுக்குண்டான 
யாவற்றையும்‌ பாதுகாப்பதற்காகவே, 
த. வெகுதிகளை தாவீதுக்கு 
கொண்டுபோகிறாள்‌. நாபாலின்‌ 
பாவங்களுக்கு நிவாரணமாக அபிகாயில்‌ 
தக்‌ காணிக்கைகளை தாவீதுக்கு 
செலுத்தப்போகிறாள்‌. 


புருஷனாகிய 





i FTN 
TT 


பகு கல த, 
மலையின்‌ மறைவில்‌ இறங்கிவருகிறாள்‌ 
அப்போது, இதோ, தாவீதும்‌ அவருடைய 
மனுஷரும்‌ அவ எதிராக. 
இறங்கிவருகிறார்கள்‌:: அபிகாயில்‌ 
அவர்களைச்‌ சந்திக்கிறாள்‌ சாமு 25:20). 


அபிகாயில்‌ தாவீதைக்‌. 
காண்கையில்‌, தீவிரமாய்க்‌ கழுதையை விட்டு 
இறங்கி, தாவீதுக்கு நேராகத்‌ தரையில்‌ 
முகங்குப்புற விழுந்து பணிந்து கொள்கிறாள்‌. 
அபிகாயில்‌ தாவீதின்‌ பாதத்திலே விழுந்து: 
“என்‌ ஆண்டவனை, இந்தப்‌ பாதகம்‌ என்மேல்‌ 
சுமரட்டும்‌: உம்முடைய அடியாளுடைய 
வார்த்தைகளை நீர்‌ கேட்கும்பொருட்டாக 
உம்முடைய அடியாள்‌ உமது செவிகேட்கப்‌ 
பேசவேண்டும்‌' (சாமு 25:23,24) என்று 
பணிவோடு விண்ணப்பம்பண்‌ ணுகிறாள்‌. 


அபிகாயில்‌ தாவீதிடம்‌ 
வார்த்தைகளைப்‌ பேசுகிறாள்‌. 
வார்த்தைகளை புத்தியோடும்‌ 'ஞானத்தோடும்‌ 
சொல்லுகிறாள்‌. நாபால்‌ தாவீதின்‌ 
வாலிபரிடத்தில்‌ சீறினான்‌. கோபமான 
வார்த்தைகளைப்‌ பேசினான்‌. நாபாலின்‌ 
பாவமான வார்த்தைகளுக்கு பரிகாரமாக, 
அபிகாயில்‌ ஞானமான வார்த்தைகளைப்‌ 
பேசுகிறாள்‌. 


and 


அபிகாயில்‌ தாவீதுக்கும்‌ நாபாலுக்கும்‌ 
நடுவே மத்தியஸ்தம்பண்‌ ணுகிற 
ஸ்திரீயைப்போல செயல்படுகிறாள்‌. 
இதற்காகவே அபிகாயில்‌ தாவீதை சந்திக்க 
வருகிறாள்‌. நாபால்‌ அழிந்துபோகக்கூடாது. 
தாவீதின்‌ கண்களில்‌ நாபாலுக்கு தயவு 
கிடைக்கவேண்டும்‌. தாவீது நாபாலின்‌ 
கண்களில்‌ தயவு எதிர்பார்த்தார்‌. ஆனால்‌ 
நாபாலோ, தாவீதுக்கு தயவு 
காண்பிக்காமல்‌, தாவீதின்‌ வாலிபரிடத்தில்‌ 
“தாவீது யார்‌' என்று ஆணவமாகக்‌ 
கேட்டான்‌. இப்போதோ நாபாலின்‌ 
மனைவியாகிய அபிகாயில்‌, தாவீதின்‌ 
கண்களில்‌ தயவை எதிர்பார்த்து, 
அவரிடத்தில்‌ வந்திருக்கிறாள்‌ 


அபிகாயில்‌ தாவீதிடம்‌ மரியாதைக்குரிய 
வார்த்தைகளைப்‌ பேசுகிறாள்‌. தன்னுடைய 
குடும்பத்தை. தாவீதின்‌ கோபத்திற்கு 
பாதுகாக்கவேண்டும்‌ என்னும்‌ அக்கரை 
அபிகாயிலிடத்தில்‌ இருக்கிறது. 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தாவீதும்‌ அவருடைய மனுஷரும்‌ நாபாலுக்கு 
விரோதமாக கோபத்தோடு வருகிறார்கள்‌. 
அவர்கள்‌ யுத்தத்திற்கு 
ஆயத்தமாயிருக்கிறார்கள்‌. தாவீதின்‌ கோபம்‌ 
குறையவேண்டும்‌. இதற்கு எப்படிப்பட்ட 
வார்த்தைகளைப்‌ பேசவேண்டும்‌ என்று 
மகாபுத்திசாலியான அபிகாயில்‌, 
ஞானமாய்ச்‌ சிந்தித்து, புத்தியுள்ள 
வார்த்தைகளைப்‌ பேசுகிறாள்‌. 


அபிகாயில்‌ தாவீதை பார்த்தவுடனே, 
அவரோடுபேச ஆரம்பித்துவிடவில்லை. 
அபிகாயில்‌ தாவீதைக்‌ காண்கையில்‌, 
தீவிரமாய்க்‌ கழுதையை விட்டு இறங்கி, 
தாவீதுக்கு நேராகத்‌ தரையில்‌ முகங்குப்புற 
விழுந்து பணிந்து, அவருடைய பாதத்திலே 
விழுகிறாள்‌. 


அபிகாயில்‌ எல்லா தப்பிதங்களையும்‌ 
தன்மீது ஏற்றுக்கொள்கிறாள்‌. இந்தப்‌ 
பாதகம்‌ என்மேல்‌ சுமரட்டும்‌ என்று 
அபிகாயில்‌ தாவீதிடம்‌ பணிவோடு 
சொல்லுகிறாள்‌. நாபாலிடத்தில்‌ குற்றம்‌ 
இருக்கிறது. ஆனாலும்‌ நாபால்‌ 
அபிகாயிலின்‌ புருஷன்‌. நாபால்‌ 
கண்மார்க்களாயிரந்தாலும்‌ அபிகாயில்‌ தன்‌ 
புருஷன்‌ பிரியமாயிருக்கிறாள்‌. 
தன்னுடைய ரி காரியங்களில்‌ கவன 
அக்கரையும்‌ செலுத்துகிறாள்‌. தாவீதின்‌ 
கோபத்தினால்‌ தன்னுடைய குடும்பம்‌: 
அழிந்துவிடக்கூடாது என்பதை அபிகாயில்‌ 
நினைவில்‌ வைத்திருக்கிறாள்‌. 


அபிகாயில்‌ தாவீதிடம்‌ தன்‌ 
புருஷனைப்பற்றிச்‌ சொல்லும்போது, 
அவனுடைய தீயகுணங்களை எடுத்துச்‌ 
சொல்லி, அவனை மன்னித்துவிடுமாறு 
தாவீதிடம்‌ கெஞ்சுகிறாள்‌. அபிகாயில்‌ 
தாவீதை நோக்கி, “என்‌ ஆண்டவனாகிய நீர்‌ 
நாபால்‌ என்னும்‌ இந்தப்‌ பேலியாளின்‌ 
மனுஷனை ஒரு பொருட்டாக 
எண்ணவேண்டாம்‌; அவன்‌ பெயர்‌ எப்படியோ 
அப்படியே அவனும்‌ இருக்கிறான்‌: அவன்‌ 
பெயர்‌ நாபால்‌, அவனுக்குப்‌ பயித்தியமும்‌ 
இருக்கிறது சாமு 25:25) என்று 
சொல்லுகிறாள்‌. நாபால்‌ என்ன செய்கிறான்‌ 
என்பது அவனுக்கே தெரியவில்லை. 
பமித்தியமும்‌ இருக்கிறது. 
அவனை தயவாய்‌ 
மன்னிக்குமாறு அபிகாயில்‌ தாவீதிடத்தில்‌ 
விண்ணப்பம்பண்ணுகிறாள்‌. 





f= FTE 
TT 


ஒன்றும்‌ 
அபிகாயில்‌ தாவீதிடத்தில்‌ 
“உம்முடைய அடியாளாகிய நானோ 


ஏற்றதாயிருக்கிறது. தாவீது ஒருபோதும்‌ 
குற்றமற்றவர்களுடைய இரத்தத்தை 
சிந்துவதில்லை. அபிகாயில்‌ தாவீதிடத்தில்‌, 
'இப்போது என்‌ ஆண்டவனே, நீர்‌ இரத்தம்‌ 
சிந்த வரவும்‌, 
சரிக்கட்டவும்‌, கர்த்தர்‌ 
இடங்கொடுக்கவில்லை. 
கர்த்தருடைய 
உம்முடைய 
சொல்லுகிறேன்‌ 
சொல்லுகிறாள்‌. 
தாவீது சத்துருக்களுக்கு விரோதமாக 
யுத்தம்பண்ணுகிறவர்‌. "என்‌ ஆண்டவன்‌ 
கர்த்தருடைய யுத்தங்களை நடத்துகிறவராமே'" 
சாமு 25:28) என்று அபிகாயில்‌ தாவீதைக்‌ 
குறித்து சொல்லுகிறாள்‌. தாவீது. 
இஸ்ரவேல்‌ தேசத்தை பாதுகாக்கிறவர்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு நன்மை செய்கிறவர்‌. 
இஸ்ரவேல்‌ தேசத்தாரின்‌ சத்துருக்களுக்கு 
விரோதமாக யுத்தம்பண்ணுகிறவர்‌. 


அபிகாயில்‌ தாவீதிடம்‌ மிகவும்‌: 
பணிவாகப்‌ பேசுகிறாள்‌. “உமது அடியாளின்‌ 
பாதகத்தை மன்னியும்‌, கர்த்தர்‌ என்‌ 
ஆண்டவனுக்கு நிலையான வீட்டை 
நிச்சயமாய்க்‌ கட்டுவார்‌: என்‌ ஆண்டவன்‌ 
கர்த்தருடைய யுத்தங்களை நடத்துகிறவராமே; 
நீர்உயிரோடே இருக்கும்‌ நாளில்‌ ஒரு 
பொல்லாப்பும்‌ உம்மிலே 
காணப்படாதிருப்பதாக” சாமு 25:28) என்று 
சொல்லுகிறாள்‌. 


சாமு 25:26) என்றும்‌. 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


வகைதேடிக்கொண்டிருக்கிறார்‌. 
ஒரு பொல்லாப்பும்‌ வராது என்று அபிகாயில்‌ 
சொல்லுகிறாள்‌. தாவீதுக்கு விரோதமாக 
எத்தனை சத்துருக்கள்‌ வந்தாலும்‌, அவர்கள்‌ 
அழிந்துபோவார்கள்‌ என்றும்‌ அபிகாயில்‌ 
சொல்லுகிறாள்‌. “இப்போதும்‌ உம்முடைய 
சத்துருக்களும்‌, என்‌ ஆண்டவனுக்கு 
விரோதமாகப்‌ பொல்லாப்புத்‌ தேடுகிறவர்களும்‌, 
நாபாலைப்போல ஆகக்கடவர்கள்‌” சாமு 
25:26) என்றும்‌ அபிகாயில்‌ தாவீதுக்கு 
சொல்லுகிறாள்‌. 


கர்த்தர்‌ தாவீதைப்‌ 
தாவீதின்‌ காலங்கள்‌ 
கரத்திலிருக்கிறது. அபிகாயில்‌ தாவீதின்‌ 
ஜீவனைப்பற்றிச்‌ சொல்லும்போது, "உம்மைத்‌ 
துன்பப்படுத்தவும்‌, உம்முடைய பிராணனை 
வாங்க வகைநேடவும்‌, ஒரு மனுஷன்‌: 
எழும்பினாலும்‌ என்‌ ஆண்டவனுடைய 
ஆத்துமா உம்முடைய தேவனாகிய கர்த்தரின்‌ 
ஆதரவில்‌ இருக்கிற ஜீவனுள்ளோருடைய 
கட்டிலே கட்டப்பட்டிருக்கும்‌' சாமு 25:29) 
என்று சொல்லுகிறாள்‌ 


பாதுகாப்பார்‌ 
கர்த்தருடைய 


“அவர்‌ நம்முடைய 
தள்ளாட்வொட்டாமல்‌, 
ஆத்துமாவை உயிரோடே 
(சங்‌ 669). 


அபிகாயில்‌ 
“ஜீவனுள்ளோருடைய கட்டிலே 
கட்டப்பட்டிருக்கும்‌' என்று சொல்லுகிற 
வார்த்தை யூதர்கள்‌ மத்தியிலே பொதுவாக 
வழங்கப்படுகிற வாக்கியம்‌. அபிகாயில்‌ 
தாவீதிடம்‌, “என்‌ ஆண்டவனுடைய ஆத்துமா 
உம்முடைய தேவனாகிய கர்த்தரின்‌ ஆதரவில்‌ 
இருக்கிற ஜீவனுள்ளோருடைய கட்டிலே 
கட்டப்பட்டிருக்கும்‌' என்று சொல்லுகிறாள்‌. 
இந்த வாக்கியம்‌, இக்காலத்து ஜீவியத்தையும்‌, 
இனிமேல்‌ வரப்போகிற பரலோக 
ஜீவியத்தையும்‌ குறிக்கிறது. 


கால்களைத்‌ 
நம்முடைய 
வைக்கிறார்‌" 


தாவீதிடம்‌, 





f= FTE 
ETT 


யூதர்கள்‌ மரித்தோர்களை 
அடக்கம்பண்ணும்போது. அவர்களுடைய 
கல்லறைகளில்‌, “இந்த ஆத்துமா நம்முடைய 
தேவனாகிய கர்த்தரின்‌ ஆதரவிலிருக்கிற 
ஜீவனுள்ளோருடைய கட்டிலே 
கட்டப்பட்டிருக்கிறது' என்று எழுதுவது. 
வழக்கம்‌. யூதர்கள்‌ மரித்தோரின்‌. 
சரீரத்தை அடக்கம்பண்ணுகிறார்கள்‌. 
மரித்துப்போனவர்களின்‌ ஆத்துமாக்களோ, 
தேவனாகிய கர்த்தரோடு, 
ஜீவனுள்ளோருடைய கட்டிலே 
கட்டப்பட்டிருக்கிறது. 


கர்த்தரே தாவீதுக்கு அவருடைய 
சத்துருக்கள்மீது வெற்றியைக்‌ கொடுப்பார்‌. 
அபிகாயில்‌ இதுபற்றிச்‌ சொல்லும்போது. 
“உம்முடைய சத்துக்களின்‌ ஆத்துமக்களோ 

வைத்து எறிந்தாற்போல. 
எறிப்ப” சாமு 25:29) 
என்று சொல்லுகிறாள்‌ 


அபிகாயில்‌ தாவீதிடம்‌ மிகுந்த 
பணிவோடு பேசுகிறாள்‌. அவள்‌ தன்னுடைய 
வார்த்தைகளினால்‌ தாவீதை 
ஆசீர்வதிக்கிறாள்‌. “உமது அடியாளின்‌ 
பாதகத்தை மன்னியும்‌, கர்த்தர்‌ 
(ண்டவனுக்கு 
ட்டைநிச்சயமாய்க்‌ 
ஆண்டவன்‌ கர்த்தருடைய 
நடத்துகிறவராமே: நீர்உமிரோடே இருக்கும்‌ 
நாளில்‌ ஒரு பொல்லாப்பும்‌ உம்மிலே 
காணப்படாதிருப்பதாக” (சாமு 25:28) என்று 
சொல்லுகிறாள்‌. 


கர்த்தர்‌ 
ஆசீர்வதிப்பார்‌ 
இஸ்ரவேலுக்கு 


கட்டுவார்‌! என்‌ 
யுத்தங்களை 


மெய்யாகவே தாவீதை: 
என்றும்‌, அவர்‌ தாவீதை 
அதிபதியாக நியமிப்பார்‌ 
என்றும்‌ அபிகாயில்‌ விசுவாசத்தோடு 
சொல்லுகிறாள்‌. “கர்த்தர்‌ உம்மைக்குறித்துச்‌ 
சொன்ன நன்மையின்படி எல்லாம்‌ இனி என்‌ 
ஆண்டவனுக்குச்‌ செய்து, இஸ்ரவேலுக்கு 
அதிபதியாக உம்மை நேமிக்கும்போது, நீர்‌ 
விருதாவாய்‌ இரத்தம்‌ சிந்தாமலும்‌, என்‌ 
ஆண்டவனாகிய நீர்‌ பழிவாங்காமலும்‌ 
இருந்ததுண்டானால்‌, அப்பொழுது 
என்‌ ஆண்டவனாகிய உமக்குத்‌ 


துக்கமும்‌ இராது, மன இடறலும்‌ இராது: 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆண்டவனுக்கு நன்மை 
உம்முடைய  அடியாளை 

சாமு 25:30,31) 

என்று அபிகாயில்‌ தாவீதுக்கு சொல்லுகிறாள்‌. 


தாவீது இப்போது நாபாலுக்கும்‌, 
அவனுடைய குடும்பத்திற்கும்‌ தீங்கு செய்தால்‌, 
பிற்காலத்தில்‌ தாவீது இதைபற்றி நினைத்து 
மனது வேதனைப்ப வேண்டியது வரும்‌. 
கர்த்தர்‌ தாவீதை அதிகமாய்‌ 
ஆசீர்வதிக்கப்போகிறார்‌. பழிவாங்குதல்‌. 
கர்த்தருக்குரியது. கர்த்தரைப்‌ 
பழிவாங்குவதற்கு அனுமதியாமல்‌, தாவீதே 
பழிவாங்கினால்‌, பிற்காலத்தில்‌ தாவீதுக்கு 
துக்கம்‌ வரும்‌. ஆகையினால்‌ தாவீது 
விருதாவாய்‌... இரத்தம்‌ சிந்தக்கூடாது. 
அபிகாயில்‌ இதுபோன்ற ஞானமுள்ள 
வார்த்தைகளையும்‌, புத்தியுள்ள 
வார்த்தைகளையும்‌ தாவீதுக்கு 
சொல்லுகிறாள்‌. தாவீதின்‌ கோபம்‌ 
குறைகிறது. அபிகாயிலின்‌ வார்த்தைகள்‌ 
தாவீதின்‌ இருதயத்தைத்‌ தொடுகிறது. 
தாவீது அபிகாயில்‌ சொன்ன வார்த்தைகளை 
சிந்தித்துப்‌ பார்க்கிறார்‌. 


அபிகாயில்‌ தாவீதைப்‌ பார்க்க 
வந்தபோது இருநூறு அப்பங்களையும்‌, 
இரண்டு துருத்தி திராட்சரசத்தையும்‌, 
சமையல்‌ பண்ணப்பட்ட ஐந்து ஆடுகளையும்‌, 
ஐந்துபடி வறுத்த க்‌ 
வற்றலாக்கப்பட்ட 

திராட்சக்குலைகளையும்‌, வற்றலான இரால்‌ 
அத்திப்பழ அடைகளையும்‌ எடுத்து, 
கழுதைகள்மேல்‌ ஏற்றி கொண்டு 
வந்திருக்கிறாள்‌ (சாமு 25118). 


அபிகாயில்‌ தாவீதிடம்‌ 
உமது அடியாள்‌ 
கொண்டுவந்த 


க , இப்போதும்‌ 
என்‌ ஆண்டவனுக்குக்‌. 
காணிக்கையை 
ஏற்றுக்கொண்டு, என்‌ ண்டலனைப்‌ 
பின்பற்றுகிற வாலிபருக்குக்‌ கொடுப்பீராக” 
ஈசோமு 25:27) என்று சொல்லுகிறாள்‌. 
நாபாலின்‌ பாவத்திற்கு, அபிகாயில்‌ 
பாவநிவாரண காணிக்கைகளை தாவீதுக்கு. 
செலுத்துகிறாள்‌. தாவீதும்‌ அபிகாயில்‌ 
தனக்கு கொண்டு வந்ததை அவள்‌ கையிலே 
வாங்கிக்கொள்கிறார்‌ சாமு 25:35. 





i= a 
TT 


தாவீது 
1சாமு 25:82-85 


சோமு 25:92. அப்பொழுது தாவீது 
அபிகாயிலை நோக்கி: உன்னை 
இன்றையதினம்‌ என்னைச்‌ சத்திக்க 
அனுப்பின இஸ்ரவேலின்‌ தேவனாகிய 
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்‌. 


கோமு 26:99. தீ சொல்லிய யோசனை: 
ஆசீர்வதிக்கப்படுவதாகு; நான்‌ இரத்தம்‌ 
சிந்த வராதபடிக்கும்‌, என்‌ கையே 
பழிவாங்காதபடிக்கும்‌, 

இன்றையதினம்‌ 
தடைபண்ணினபடியினால்‌, 
ஆசிர்வதிக்கப்படு வாயாக. 


ந்காமு 25:84. நீ தீவிரமாய்‌ என்னைச்‌: 
சந்திக்க வராமல்‌ இருந்தாயானால்‌, 
பொழுது விடியுமட்டும்‌ நாபாலுக்கு ஒரு 
நாயும்‌ உயிரோடே. 
வைக்கப்படுவதில்லை என்று, உனக்குப்‌ 
பொல்லாப்புச்‌. செய்ய எனக்கு. 
இடங்கொடாதிருக்கிற இஸ்ரவேலின்‌ 
தேவனாகிய. கர்ததரின்‌ ஜீவனைக்‌. 
கொண்டு மெய்யாய்ச்‌ சொல்லுகிறேன்‌ 
என்று சொல்லி, 


காமு 25:85. அவன்‌ தனக்குக்‌. 
கொண்டுவந்ததைத்‌ தாவீது அவன்‌ 
கையிலே வாங்கிக்கொண்டு, அவனைப்‌ 
பார்த்து: நீ சமாதானத்தோடே உன்‌ 
வீட்டுக்குப்‌ போ; இதோ, நான்‌ உன்‌ 
சொல்லைக்கேட்டு, உன்‌ முகத்தைப்‌ 
பார்த்து, இப்படிச்‌ செய்தேன்‌ 
என்றான்‌. 


தாவி, அவருடைய 
நாபாலுக்கு ரகக 
போகிறார்கள்‌. தாவீதின்‌ 
நாபால்மீது கோபம்‌ இருக்கிறது. நாபாலையும்‌ 
அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும்‌ 
அழித்துப்போடவேண்டுமென்று 
புறப்பட்டுப்போகிறார்‌. 
நாபாலின்‌ 
அபிகாயில்‌: 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


அவருக்கு புத்தியுள்ள ஆலோசனைகளைச்‌ 
சொல்லுகிறாள்‌. தாவீது நாபாலின்‌ 
இரத்தத்தை சிந்தப்போவதற்காக, அபிகாயில்‌ 
தாவீதை மென்மையான வார்த்தைகளினால்‌ 
கடிந்துகொள்கிறாள்‌. 

ஏற்ற சமயத்தில்‌ சொன்ன வார்த்தை 
வெள்ளித்தட்டில்‌ வைக்கப்பட்ட 
பொற்பழங்களுக்குச்‌ சமானம்‌. கேட்கிற 
செவிக்கு, ஞானமாய்க்‌ கடிந்துகொண்டு 
புத்திசொல்லுகிறவன்‌,  பொற்கடுக்கனுக்கும்‌ 

அபரஞ்சிப்‌ பூஷணத்திற்கும்‌ சரி” 
(நீதி 251112). 


அபிகாயில்‌ தாவீதை  ஞானமாய்க்‌ 
கடிந்துகொண்டு புத்திசொல்லுகிறாள்‌. 
தாவீதும்‌ அபிகாயிலின்‌ வார்த்தைகளுக்கு 
செவிகொடுக்கிறார்‌. தாவீதின்‌ செவிகள்‌ 
கேட்கிற செவிகளாகமிருக்கிறது. அவை 
அடைக்கப்பட்ட  செவிகளாயில்லை. இது 
தாவீதின்‌ சுபாவம்‌. 


"நீதிமான்‌. என்னைத்‌ தயவாய்க்குப்‌ 
என்னைக்‌ கரத்துவொர்கப்நமட அத்‌ ன்‌ 
தலைக்கு எண்ணெயைப்போலிருக்கும்‌; என்‌ 
தலை அதை அல்லத்தட்டுவதில்லை; அவர்கள்‌ 
இக்கட்டுகளில்‌ நான்‌ இன்னும்‌. 
ஜெபம்பண்ணுவேன்‌" (சங்‌ 141:5). 


அபிகாயில்‌ தன்னிடத்தில்‌ 
தனக்கு யோசனை சொன்னது. 
மிகுந்த நன்மையாயிருக்கிறது 
தாவீது உணர்ந்துகொள்கிறார்‌. 
தன்னிடத்தில்‌ வந்ததற்காகவும்‌, 
யோசனை சொன்னதற்காகவும்‌ 
அவளை கர்த்தருடைய 
ஆசீர்வதிக்கிறார்‌. 

தப்பொழுது. தாலீது  அறிகாயிலை 
நோக்கி: இன்றையதினம்‌ 
என்னைச்‌ சந்திக்க "ப்ப இஸ்ரவேலின்‌ 
தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்‌. நீ 
சொல்லிய யோசனை ஆசீர்வதிக்கப்படுவதாக; 
நான்‌ இரத்தம்‌ சிந்த வராதபடிக்கும்‌, என்‌ 
கையே பழிவாங்காதடிக்கும்‌, நீ 
இன்றையதினம்‌ எனக்குத்‌ 
தடைபண்ணினபடியினால்‌, நீயும்‌ 
ஆசீர்வதிக்கப்படுவாயாக” (1சாமு 25:32,33) 
என்று சொல்லுகிறார்‌. 





i FTE 
TT 


தாவீது பாவத்தின்‌ 
நடந்தபோது, அவரை அந்த 
போகவிடாதவாறு தடுப்பதற்கு, 

அபிகாயிலை. 


பாதையிலே 
கர்த்தர்‌ 
அனுப்பியிருக்கிறார்‌. 
இதற்காக தாவீது கர்த்தருக்கு நன்றி 
சொல்லுகிறார்‌. அபிகாயில்‌ தாவீதுக்கு 
ஆலோசனை சொன்னதுபோல, நம்முடைய 
ஜீவியத்திலும்‌ நம்முடைய சிநேகிதர்கள்‌ 
நமக்கு ஆவிக்குரிய ஆலோசனைகளைச்‌ 
சொல்லுவார்கள்‌ கர்த்தரே இவர்களை 
நம்மிடத்தில்‌ ஆலோசனை சொல்லுவதற்கு 
அனுப்பியிருக்கிறார்‌ என்பதைப்‌ 
புரிந்துகொண்டு, கர்த்தரைத்‌ 
துதிக்கவேண்டும்‌. 

அபிகாயில்‌ ஏற்ற வேளையிலே 
தாவீதைப்‌ பார்க்க வந்திருக்கிறாள்‌. 
அவருக்கு தேவையான ஆலோசனைகளை 
சொல்லியிருக்கிறாள்‌. தாவீது. 
அபிகாயிலுக்கும்‌ நன்றி சொல்லுகிறார்‌. 
நீ சொல்லிய யோசனை 
ஆசிர்வதிக்கப்படுவதாக" என்றும்‌, “நீயும்‌ 
ஆசிர்வதிக்கப்படுவாயாக” என்றும்‌ தாவீது 
அபிகாயிலுக்கு சொல்லுகிறார்‌. 


காமில்‌ வீ 
ககா தச்‌ 
அவனுடைய வீட்டாருக்கும்‌ பொல்லாப்பு 
செய்திருப்பார்‌. தாவீது கர்த்தருக்கு 
விரோதமாகவும்‌, மனுஷருக்கு விரோதமாகவும்‌ 
பாவம்‌ செய்திருப்பார்‌. தான்‌ பாவம்‌ 
செய்யப்போகிறோம்‌ என்பது தெரியாமலேயே. 
தாவீது நாபாலுக்கு விரோதமாக 
புறப்பட்டுப்போகிறார்‌. அபிகாயில்‌ தாவீதை 
சந்தித்து. டைய பாவத்தையும்‌, 
பாவத்தின்பின்‌ விளைவுகளையும்‌ தாவீதுக்கு 
உணர்த்துகிறாள்‌. 


அபிகாயில்‌ தனக்கு செய்த உதவியை 
தாவீதும்‌ தன்னுடைய வார்த்தைகளினால்‌ 
அங்கீகரிக்கிறார்‌. தாவீது அபிகாயிலை 
நோக்கி, “நீ தீவிரமாய்‌ என்னைச்‌ சந்திக்க 
வராமல்‌ இருந்தாயானால்‌, பொழுது 
விடியுமட்டும்‌ நாபாலுக்கு ஒரு நாயும்‌ 
உயிரோடே வைக்கப்படுவதில்லை என்று. 
உனக்குப்‌ பொல்லாப்புச்‌ செய்ய எனக்கு 
இடங்கொடாதிருக்கிற ரவேலின்‌ 
தேவனாகிய கர்ததரின்‌ ஜீவனைக்‌ கொண்டு 
மெய்யாய்ச்‌ சொல்லுகிறேன்‌" (1சாமு 25:34) 
என்று சொல்லுகிறாள்‌ 


நாமும்‌ 


நாபாலுக்கும்‌ 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


பிரியப்‌ 
UBLISHERS 


தாவீதின்‌ வார்த்தைகள்‌ அபிகாயிலுக்கு 
சந்தோஷத்தைக்‌ கொடுக்கிறது. தான்‌ 
கொண்டு வந்த காணிக்கைகளை அபிகாயில்‌ 
தாவீதுக்கு கொடுக்கிறாள்‌. தாவீதும்‌ அந்தக்‌ 
காணிக்கைகளை அவளுடைய கையிலே. 
வாங்கிக்கொள்கிறார்‌. தாவீது அபிகாயிலைப்‌ 
பார்த்து ;நீ சமாதானத்தோடே உன்‌ 
வீட்டுக்குப்‌ போ; இதோ, நான்‌ உன்‌ 
சொல்லைக்கேட்டு, உன்‌ முகத்தைப்‌ பார்த்து, 
இப்படிச்‌ செய்தேன்‌" (சாமு 25:35) என்று 
சொல்லி, அவளை சமாதானத்தோடு 
அனுப்புகிறார்‌. 


நாபால்‌ 

சாமு 25:36-38 
சாமு 25:98, அபிகாயில்‌ 
நாபாலிடத்தில்‌ வந்தபோது, இதே, 
ராஜவிருந்துக்கு ஒப்பான விருந்து 
அவன்‌ வீட்டிலே நடந்தது; அவன்‌ 
இருதயம்‌ களித்திருந்தது; அவன்‌ 
மிகவும்‌ வெறித்துமிருத்தான்‌; 
ஆகையால்‌ பொழுது விடியுமட்டும்‌ 
சிறிய காரியமானாலும்‌, பெரிய 
காரியமானாலும்‌, ஒன்றையும்‌ அவனுக்கு 
அறிவிக்கவில்லை. 


0௪! 2537. பொ விடிந்து, 
நயாசின்‌: வெறிதெவிந்தபின்பு, அவன்‌: 
மனைவி இந்த வர்த்தமானங்களை 
அவனுக்கு அறிவித்தான்‌; அப்பொ 
அவன்‌ இருதயம்‌ அவனுக்குன்னே. 
செத்து, அவன்‌ கல்லைப்போலானான்‌. 


சாமு 2598. 
வாதித்ததினால்‌, 
பத்துநாளுக்குப்பின்‌ பு, 
செத்தான்‌. 


அபிகாயில்‌ தாவீதை சந்தித்துவிட்டு 
தன்னுடைய வீட்டிற்கு திரும்பி வருகிறாள்‌ 
அப்போது, அவளுடைய வீட்டில்‌ மிகப்பெரிய 
விருந்து நடைபெறுகிறது. இது 
ராஜவிருந்துக்கு ஒப்பாயிருக்கிறது. நாபால்‌ 
குடித்து வெறித்திருக்கிறான்‌. அவனுடைய 
இருதயம்‌ களித்திருக்கிறது. 


கர்த்தர்‌ நாபாலை 


ஏறக்குறையப்‌ 
அவன்‌ 





i= FTE 
TT 


தான்‌ தாவீதோடு 
வார்த்தைகளை, அபிகாயில்‌ 
சொல்ல வேண்டுமென்று 


பேசின 
நாபாலுக்கு 
விரும்புகிறாள்‌. 


ஆனால்‌ நாபாலின்‌ செவிகள்‌ கேட்கக்கூடிய 
யில்‌ 


நிலமை! இல்லை. அவன்‌ குடித்து 
வெறித்திரக்கிறான்‌. ஆகையால்‌ அபிகாயில்‌ 
பொழுது விடியுமட்டும்‌ சிறிய காரியமானாலும்‌ 
பெரிய காரியமானாலும்‌, ஒன்றையும்‌ 
நாபாலுக்கு அறிவிக்கவில்லை (1சாழு 25:36). 


நாபாலின்‌ வீட்டில்‌ ராஜவிருந்துக்கு 
ஒப்பான விருந்து நடைபெறும்போது. 
அபிகாயில்‌ அவனோடுகூட வீட்டில்‌ இல்லை. 
நாபால்‌ அதைப்பற்றி கவலைப்பட்டதுபோல. 
தெரியவில்லை. 


அது. மாத்திரமல்ல, அபிகாயில்‌ 
தாவீதைப்‌ பார்க்க புறப்பட்டுப்போனபோது, 
இருநூறு அப்பங்களையும்‌, இரண்டு துருத்தி 
'திராட்சரசத்தையும்‌, சமையல்‌ பண்ணப்பட்ட 
ஐந்து ஆடுகளையும்‌, ஐந்துடி வறுத்த 
பயற்றையும்‌, வற்றலாக்கப்பட்ட நூறு 
'திராட்சக்குலைகளையும்‌, வற்றலான இருநூறு 
அத்திப்பழ அடைகளையும்‌ தன்னோடுகூட 
எடுத்துக்கொண்டு போனாள்‌. நாபால்‌, 
அதைப்பற்றியும்‌ குவலைப்பட்டதாக 
தெரியவில்லை. தன்னுடைய மனைவி தன்‌ 
வீட்டிலிருக்கிறாளா, இல்லையா என்பதுகூட 
நாபாலுக்கு தெரியவில்லை. அவன்‌ அந்த 
அளவுக்கு குடித்து வெறித்திருக்கிறான்‌. 


நாபாலுக்கு திரளான ஐசுவரியம்‌ 
இருக்கிறது. ஆனால்‌ அந்த ஐசுவரியத்தை 
தீட்டுப்படுத்தாமல்‌, பரிசுத்தமாய்‌ அனுபவிப்பது 
எப்டி என்பது அவனுக்கு தெரியவில்லை. 
கர்த்தருக்கு பிரியமான வழியில்‌, நாபால்‌ 
தன்னுடைய வீட்டிலே விருந்து 
கொண்டாடலாம்‌. ஆனால்‌ நாபாலோ 
முரடனாகவும்‌, 'துராகிருதனாகவும்‌ 
இருக்கிறான்‌. அவன்‌ குடித்து ட 
தன்னுடைய சரீரத்தைக்‌ 
'கெடுத்துப்போடுகிறான்‌. தன்னுடைய 
சிநேகிதருக்கு சந்தோஷமுண்டாகவேண்டும்‌ 
என்பதற்காக, அவன்‌ தன்னைத்தானே 
அழித்துக்கொள்கிறான்‌. 


நாபால்‌ என்னும்‌ பெயருக்கு மதியீனன்‌. 
அல்லது பயித்தியம்‌ என்று பொருள்‌. அவன்‌ 
பெயருக்கு தக்க பிரகாரம்‌, 
நடந்துகொள்கிறான்‌. 

குடிக்கிறான்‌. தன்னுடைய 
ஆரோக்கியத்தைக்‌ கெடுக்கிறான்‌. 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


நாபாலின்‌ ஐசுவரியம்‌: 
ஆசீர்வாதமாயில்லை. 

சாபமாயிருக்கிறது. அதிகமாக குடித்து 
வெறிக்கிறவர்கள்‌, தங்களுடைய சரீர 
ஆரோக்கியத்தை கெடுத்துப்போடுகிறார்கள்‌. 
குடிகாரர்கள்‌ தங்களுடைய ஐசுவரியத்தை 
அனுபவிக்க முடியாதவாறு சீக்கிரத்தில்‌ 
செத்துப்போகிறார்கள்‌. 


அவனுக்கு 
அதுவே அவனுக்கு 


பால்‌. (வரையி க்கும்‌ 
நனக செய்தது... ஒன்றுக 
மேய்ப்பரையும்‌, பாதுகாத்த 
தாவீதுக்கும்‌ அவருடைய மனுஷருக்கும்‌, 
நியாயமாய்க்‌ கொடுக்க வேண்டிய 
கூலியைக்கூட நாபால்‌ கொடுக்கவில்லை. 
நாபால்‌ தன்னிடத்தில்‌ வேலை 
பார்க்கிறவர்களுக்கு சம்பளம்‌ கொடுக்காமல்‌, 
தனக்கு ஐசுவரியத்தை சேமித்து வைக்கிறான்‌ 
தன்னுடைய விருந்திலே. அந்த 
ஐசுவரியத்தை ஆடம்பரமாக செலவு 
பண்ணுகிறான்‌. 


விடியற்காலத்திலே நாபாலின்‌ வெறி 
தெளிகிறது. அப்போது அபிகாயில்‌, தான்‌ 
தாவீதோடு பேசின வர்த்தமானங்களை, 
நாபாலுக்கு அறிவிக்கிறாள்‌. அப்பொழுது 
நாபாலின்‌ இருதயம்‌ அவனுக்குள்ள 
செத்துப்போகிறது. அவன்‌ கல்லைப்போல்‌ 
விடியற்காலத்தில்‌ நாபாலுக்கு 
அவனுடைய 

பன குறைகிறது. இப்போது அபிகாயில்‌ 

சொல்லுகிற செய்தி 


நாபாலுக்கு 
அதிர்ச்சியாமிருக்கிறது. 


மந்தையையும்‌ 


ல்‌ னா। 1 
அபிகாயிலின்‌ _ வார்தைகள்‌ இல்‌ 


முரட்டுக்குணத்தினாலும்‌, 

நாபால்‌ தனக்கும்‌, 
தன்னுடைய குடும்பத்தாருக்கும்‌ அழிவை 
வரவழைத்துக்கொண்டான்‌. அந்த அழிவை 
அபிகாயில்‌ தன்னுடைய 
வார்த்தைகளினாலும்‌, 
யோசனைகளினாலும்‌ 
இந்த வர்த்தமானங்களை கேட்டபோது, 
நாபாலின்‌ இருதயம்‌ அவனுக்குள்ள 
செத்துப்போகிறது. அவன்‌ கல்லைப்போல்‌ 
ஆகிறான்‌. கர்த்தரும்‌ நாபாலை வாதிக்கிறார்‌ 
ஏறக்குறைய பத்துநாளைக்குப்‌ பின்பு நாபால்‌ 
செத்துப்போகிறான்‌. 





i= FTE 
TT 


அபிகாயில்‌ 
1சாமு 25:99-42. 


1சாமு 25:39. 
செத்துப்போனான்‌ என்று 
கேள்விப்பட்டபோது: 
திந்தையின்‌ வழக்கை 
கையில்‌ விசாரித்து, தம்முடைய 
அடியானைப்‌ பொல்லாப்புச்‌ 
செய்யாதபடிக்குத்‌ தடுத்த கர்த்தருக்கு. 
ஸ்தோத்திரம்‌; கர்த்தர்‌ தாமே நாபாலின்‌ 
பொல்லாப்பை அவன்‌ தலையின்மேல்‌ 
திரும்பப்பண்ணினார்‌ என்று 
சொல்லி, அபிகாயிலை 
விவாகம்பண்ணுகிற தற்காக அவனோடே. 
பேசு, தாவீது ஆட்களை அனுப்பினான்‌. 


நாயால்‌. 
தாவீது 
என்‌ 


'நாபாலின்‌ 


1காமு 26:40. தாவீதின்‌ ஊழியக்காரர்‌ 
கர்மேலில்‌ இருக்கிற 
அபிகாயிலண்டைக்கு வத்து, தாவீது 
உன்னை விவாகம்பண்ண மனதாய்‌, 
எங்களை உன்னிடத்தில்‌ அனுப்பினார்‌ 
என்று அவனோடே சொல்தூகிறபோது, 


காமு 25:41. அவன்‌ எழுந்திருந்து, 
தரைமட்டும்‌ முகங்குனிந்து, இதே, 
நான்‌ என்‌ ஆண்டவனுடைய 
ஊழியக்காரரின்‌ கால்களைக்‌. 
கழுவத்தக்க பணிவிடைக்காரியாகிய 
அவருடைய அடியான்‌ என்றாள்‌. 


அபிகாயில்‌. 

எழுந்து, ஒரு கழுதையின்மேல்‌ 
இந்தூ தாதிப்பெண்களைக்‌ 
கூட்டிக்கொண்டு, தாவீதின்‌ 
ஸ்தானாபதிகளுக்குப்‌ பின்சென்று 
போய்‌, அவனுக்கு மனைவியானான்‌. 


ந 2:42... பின்பு 
பரித்து 


ஏறி, 


தாவீது அபிகாயிலையும்‌, அவளுடைய 
யோசனையையும்‌ நேசிக்கிறார்‌. தாவீது 
ஏற்கெனவே  அபிகாயிலைப்‌ பார்த்து. 
நீ சொல்லிய யோசனை 
ஆசிர்வதிக்கப்படுவதாக” என்றும்‌, “நீயும்‌ 
ஆசிர்வதிப்படுவாயாக” என்றும்‌ சொன்னார்‌. 
இப்போது “அபிகாயிலின்‌ புருஷன்‌ நாபால்‌ 
செத்துப்போனான்‌" என்னும்‌ செய்தியை 
தாவீது கேள்விப்படுகிறார்‌. 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


தாவீதுக்கு நாபாலின்மேல்‌ பிரியமில்லை. 
ஆனால்‌ அவர்‌ அபிகாயிலின்‌ புத்தியுள்ள 
ஆலோசனைகள்மீது பிரியமாயிருக்கிறார்‌. 
நாபால்‌ செத்துப்போனதற்கு அவனுடைய 
பாவமே காரணம்‌. “கர்த்தர்‌ தாமே நாபாலின்‌ 
பொல்லாப்பை அவன்‌ தலையின்மேல்‌ 
திரும்பப்பண்ணினார்‌" (சாமு 25:39) என்று, 
தாவீது சொல்லுகிறார்‌. 


தாவீது அபிகாமிலை ஆசிர்வதிக்கிறார்‌ 
என்‌ நிந்தையின்‌ வழக்கை நாபாலின்‌ கையில்‌ 
விசாரித்து, தம்முடைய அடியானைப்‌ 
பொல்லாப்புச்‌ செய்யாதபடிக்குத்‌ தடுத்த 
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்‌ சாமு 25:39) 
என்று சொல்லி தாவீது அபிகாயிலை 
ஆசீர்வதிக்கிறார்‌. அபிகாயிலுக்காகவும்‌, 
அவளுடைய ஆலோசனைகளுக்காகவும்‌ 
தாவீது கர்த்தரைத்‌ துதிக்கிறார்‌. 


தாவீது அபிகாயிலை. 
விவாகம்பண்ணலாம்‌ என்று தீர்மானிக்கிறார்‌. 
அபிகாமிலை  விவாகம்பண்ணுகிறதற்காக, 
அவளோடேபேச, தாவீது ஆட்களை 
அனுப்புகிறார்‌. தாவீதின்‌ ஊழியக்காரர்‌ 
கர்மேலில்‌ இருக்கிற அபிகாயிலண்டைக்கு 
வந்து, “தாவீது உன்னை விவாகம்பண்ண 
மனதாய்‌, எங்களை உன்னிடத்தில்‌ 
அனுப்பினார்‌" சாமு 25:40) என்று 
அவளோடே சொல்லுகிறார்கள்‌. 


தாவீது தன்னை விவாகம்பண்ண 
மனதாயிருக்கிறார்‌ என்னும்‌ வார்த்தை 
அபிகாயிலுக்கு சந்தோஷமாயிருக்கிறது. 
தாவீதுக்கு மனைவியாக தான்‌ 
தகுதியானவளல்‌ல என்று அபிகாயில்‌ 
தன்னைத்‌ தாழ்த்துகிறாள்‌. தாவீதின்‌ 
ஊழியக்காரர்‌ தன்னிடத்தில்‌ விவாக 
சம்பந்தமான காரியங்களை 
பேசிக்கொண்டிருக்கும்போதே, அபிகாயில்‌ 
எழுந்திருந்து தரைமட்டும்‌ முகங்குனிந்து, 
“இதோ, நான்‌ என்‌ ஆண்டவனுடைய 
ஊழியக்காரரின்‌ கால்களைக்‌ கழுவத்தக்க 
பணிவிடைக்காரியாகிய அவருடைய அடியாள்‌” 
ரிசாமு 25:41) என்று சொல்லுகிறாள்‌. 


பின்பு அபிகாயில்‌ தீவிரித்து எழுந்து, 
ஒரு  கழுதையின்மேல்‌ ஏறி, ஐந்து 
தாதிப்பெண்களைக்‌ கூட்டிக்கொண்டு, 
தாவீதின்‌ ஸ்தானாபதிகளுக்குப்‌ பின்சென்று 
போய்‌, தாவீதுக்கு மனைவியாகிறாள்‌ 
சாமு 25:42). 





i= THEN 
TT 


தாவீதுக்கு இப்போது சொந்தமாக 
வீடு இல்லை. 

வனாந்தரத்திலும்‌ 
அலைந்துகொண்டிருக்கிறார்‌. 

தாவீதுக்கு 
மனைவியாகிறாள்‌. 
ஒன்றுமில்லாவிட்டாலும்‌, 
வாக்குத்தத்தம்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. 
வார்த்தை நிச்சயமாய்‌. 
அபிகாயில்‌ நம்புகிறாள்‌. 


அபிகாயில்‌ தாவீதிடம்‌, அவரைப்பற்றி 
ஒன்றும்‌ விசாரிக்கவில்லை. தாவீதின்‌ பழைய 
வாழ்க்கையைப்பற்றி அபிகாயிலுக்கு ஒன்றும்‌ 
தெரியாது. தாவீது ஏற்கெனவே 
திருமணமானவர்‌ தாவீது சவுலின்‌ 
குமாரத்தியாகிய மீகாளை ஏற்கெனவே. 
விவாகம்பண்ணியிருக்கிறார்‌ அபிகாயில்‌ 
இதுபற்றி ஒன்றும்‌ கேட்காமல்‌, அவள்‌ 
தாவீதுக்கு மனைவியாகிறாள்‌. 


நிறைவேறும்‌ என்று 


தாவீதின்‌ மனைவிகள்‌ 
1சாமு 25:48)க4 


20:48. யெஸ்ரயேல்‌ ஊரானாகிய 
அகினோவாமையும்‌ தாவீது 
விவாகம்பண்ணினான்‌; அவர்கள்‌ 
இருவரும்‌ அவனுக்கு 


மனைவிகனானார்கன்‌.. 


காமு 25:44. சவுல்‌ தாவீதின்‌ 
மனைவியாகிய மீகான்‌ என்னும்‌ தன்‌ 
குமாரத்தியைக்‌ காலீம்‌ ஊரானாகிய 
லாயிசின்‌ குமாரனான பலத்திக்குக்‌. 
கொடுத்திருத்தான்‌.. 


இந்த வசனப்பகுதியில்‌ தாவீதின்‌ 
மனைவிகளைப்பற்றி சுருக்கமாகச்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீது 
அபிகாயிலை விவாகம்பண்ணுவதற்கு 
முன்பாகவே, சவுலின்‌ குமாரத்தியாகிய 
மீகாளை விவாகம்பண்ணியிருக்கிறார்‌. 
மீகாள்‌ தாவீதுக்கு, அவருடைய 
வாலிபகாலத்தில்‌ மனைவியானவள்‌. ஆனால்‌ 
சவுல்‌ தாவீதின்‌ மனைவியாகிய மீகாள்‌ 


சாமு 25:44). 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


சவலுக்கு தாவீதின்மேல்‌. 
கோபமுண்டாயிற்று. ஆகையினால்‌ 
தாவீதின்‌ மனைவியாகிய மீகாளை, அவர்‌ 
வேறொருவனுக்கு மனைவியாகக்‌ 
கொடுக்கிறார்‌. சவல்‌ இப்போது தாவீதுக்கு 
மாமனாரல்ல. ஒருவேளை மீகாள்‌ இப்போது 
தனக்கு மனைவியல்ல என்று நினைத்து, 
தாவீது அபிகாமிலை விவாகம்பண்ண 
மனதாயிருந்திருக்கலாம்‌. 


யெஸ்ரயேல்‌ ஊராளாகிய அகினோவாமையும்‌ 

தாவீது விவாகம்பண்ணுகிறார்‌; அவர்கள்‌ 

இருவரும்‌ தாவீதுக்கு மனைவிகளாகிறார்கள்‌ 

3). தாவீது அபிகாயிலை 

(வதற்கு முன்பாகவே, அவர்‌ 

விவாகம்பண்ணியிருக்க 

அகினோவாமின்‌ பெயர்‌, 

அபிகாயிலின்‌ பெயருக்கு முன்னாக 
சொல்லப்பட்டிருக்கிறது. 


“அங்கே தாவீதும்‌, அவன்‌ மனுஷரும்‌, 
அவரவர்‌ வீட்டாரும்‌, தாவீநோடேகூட 
இவன்‌ இரண்டு மனைவிகளாசிய 
யெஸ்ரயேல்‌ ஊராளாகிய அகினோகாமும்‌, 
நாபாலின்‌ மணைவியாமிருந்த  கர்மேல்‌ 
ஊராளாகிய அபிகாயிலும்‌, காத்பட்டணத்தில்‌ 
ஆகீசிடத்தில்‌ தங்கியிருந்தார்கள்‌" 
சாமு 27:3) 


தாவீதின்‌ காலத்தில்‌, இஸ்ரவேல்‌ 
தேசத்தார்‌ மத்தியிலே. புருஷர்‌, பல 
மனைவிகளை விவாகம்பண்ணும்‌ பழக்கம்‌ 
இருக்கிறது. தாவீது அந்தப்‌ பழக்கத்தை 
பின்பற்றி பல மனைவிகளை 
சவல்‌ தன்னை 
என்பதற்காக, தாவீது 
வியை விவாகம்‌ 
ஆனாலும்‌ மற்றவர்கள்‌ 
தீங்கு செய்கிறார்கள்‌ 
நாமும்‌ தீங்கு செய்யலாம்‌ 
தீர்மானம்பண்ணக்கூடாது. 
நம்மை  வஞ்சிக்கிறார்கள்‌ 

ம்‌ மற்றவர்களை 


விவாகம்பண்ணுகிறார்‌. 
வஞ்சித்துவிட்டார்‌ 





i THE 
TT 


சவல்‌ மறுடியுமாய்‌. தாவீதை, 
கொன்றுபோட முயற்சி 

தாவீது ஆகிலா 
ஒளித்துக்கொண்டிருக்கிறார்‌. 
ஊரார்‌ சவலுக்கு சொல்லுகிறார்கள்‌ 
(சோமு 2611). சவுல்‌ தாவீதைத்‌ தேடும்படிக்கு 
சீப்‌ வனாந்தரத்திற்கு புறப்பட்டுப்போகிறார்‌. 
(சாமு 26:23. 


சவுல்‌ தன்னைப்‌ பிடிக்க வருகிறார்‌ 
என்பதை, தாவீது தன்னுடைய வேவுகாரர்‌ 
மூலமாய்‌ அறிந்துகொள்கிறார்‌ சாமு 26:4). 
சவுல்‌ பாளயமிறங்கியிருக்கிற இடத்தை 
தாவீது, (ட சாமு 26:5). தாவீதும்‌, 


அ 
ஜனங்களும்‌ படுத்துக்கொண்டிருக்கிறார்கள்‌ 
ரிசாமு 26:67). 

சவுலைக்‌ கொன்றுபோடட்டுமா என்று 

அபிசாய்‌ தாவீதைப்‌ பார்த்து கேட்கும்போது, 

ன அதற்கு அனுமதி கொடுக்கவில்லை. 

சவுலின்‌ தலைமாட்டிலிருக்கிற 

த்‌ தண்ணீர்‌ செம்பையும்‌ 
எடுத்துக்கொள்கிறார்‌ (சாமு 26:8-12) 


கொன்றுபோடுவதற்கு, 
தனக்கு வாய்ப்பு கிடைத்தபோதிலும்‌, 
தாவீது அதைப்‌ பயன்படுத்தி அவரைக்‌ 
கொன்றுபோடவில்லை. தாவீது இதை 
உறுதிபண்ணுவதற்காக, சவுலின்‌ ஈட்டியை 
அவருக்கு அடையாளமாய்க்‌ காண்பிக்கிறார்‌ 
('சாழு 2613-20). 


சவுலைக்‌ 


சவல்‌ தன்னுடைய _ தப்பிதந்தை. 
உணருகிறார்‌. தான்‌ இனிமேல்‌ தாவீதை 
துன்பப்படுத்தப்போவதில்லை என்று சவுல்‌ 
வாக்குப்பண்ணுகிறார்‌ சாமு 26:21-25). 


சவுல்‌ 
1சாமு 2601-5 


சாமு 26:1. 
கிபியாவிலிருக்கிற 
வத்து: தாவீது. எஷிமோனுக்கு. 
எதிரான: ஆகிலாமேட்டில்‌ 
'ஒளித்துக்கொண்டிருக்கிறான்‌.. 


பின்பு சீப்ஊரார்‌ 
சவுலிடத்தில்‌ 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சாமு 26:2. அப்பொழுது சவுல்‌: 
சீப்வனாத்தரத்திலே தாவீதைத்‌ 
தேடும்படி எழுந்து, இண்ரவேலிலே 
தெரித்துகொன்னப்பட்ட மூவாயிரம்‌ 
பேரோடுங்கூட, சீப்வனாத்தரத்திற்குப்‌ 
புறப்பட்டுப்போனான்‌. 


1சாமு 28:3. சவுல்‌ எஷிமோனுக்கு 
எதிரே வழியண்டையிலிருக்கிற 
ஆகிலாமேட்டிலே பானயமிறங்கினான்‌; 
தாவீது வனாந்தரத்தில்‌ தங்கி, சவுல்‌ 
தன்னைத்‌ தொடர்ந்து வனாந்தரத்திற்கு 
வருகிறதைக்‌ கண்டு, 


1சாமு 28:4. தாவீது வேவுகாரரை 
அனுப்பி, சவுல்‌ வந்தது நிச்சயம்‌ என்று 
அறித்துகொண்டான்‌. 


1சாமு 2:5, பின்பு தாவீது எழுத்து, 


சவுல்‌. பானயமிறங்கின 
இடத்திற்குப்போய்‌, சவுதூம்‌ நேரின்‌ 
குமாரனாகிய அப்னேர்‌ என்னும்‌ 
அவன்‌ படைத்தலைவனும்‌ 
படுத்துக்கொண்டிருக்கிற இடத்தைப்‌ 
பார்த்தான்‌; சவுல்‌ இரதங்களிருக்கிற 
இடத்திலே படுத்துக்கொண்டிருந்தான்‌; 
ஜனங்கள்‌ அவனைச்‌. சுற்றிலும்‌ 
பானயமிறங்கியிருத்‌ தார்கள்‌. 


தாவீது எங்கே வருகிறார்‌, எங்கே 
போகிறார்‌, எங்கே தங்கியிருக்கிறார்‌ என்பதை 
சொல்லுவதற்கு சவலுக்கு வேவுகாரர்‌ 
இருக்கிறார்கள்‌ சவுல்‌. இப்போது 
கிபியாலிலிருக்கிறார்‌. அப்போது சீப்‌ ஊரார்‌ 
சவுலிடத்தில்‌ வருகிறார்கள்‌. அவர்கள்‌ 
சவலைப்‌ பார்த்து, “தாவீது எஷிமோனுக்கு 
எதிரான ஆகிலாமேட்டில்‌ 
ஒளித்துக்கொண்டிருக்கிறார்‌" சாமு 264) 
என்று சொல்லுகிறார்கள்‌. 


தாவீது இதற்கு முன்பு இருந்த அதே 
இடத்திலே, இப்போதும்‌ இருக்கிறார்‌. சீப்‌ 
ஊரார்‌ தாவீதை வஞ்சிக்கிறார்கள்‌. “பின்பு 
சீப்‌ ஊரார்‌ கிபியாவிலிருக்கிற சவுலிடத்தில்‌ 
வந்து: தாவீது எங்களிடத்தில்‌ 
எஷிமோனுக்குத்‌ தெற்கே ஆகிலா என்னும்‌ 
மலைக்காட்டிலுள்ள அரணிப்பான இடங்களில்‌ 
ஒளித்துக்கொண்டிருக்கிறான்‌ அல்லவா?” 
சாமு 2319) என்று ஏற்கனவே 
சொன்னார்கள்‌. 





f= THE 
ETT 


சவுல்‌ இதற்கு முன்பு தாவீதை 
பிடிக்கப்போன போது அவரால்‌ தாவீதைப்‌ 
பிடிக்க முடியவில்லை. தாவீது சவலுடைய 
சால்வையின்‌ தொங்கலை அறுத்துக்கொண்டு, 
சவுலைக்‌ கொல்லாமல்‌ விட்டுவிட்டார்‌. 
அப்போது சவுல்‌ தாவீதைக்‌ குறித்து நல்ல. 
வார்த்தைகளைச்‌ சொன்னார்‌. 


'தாவி, வார்த்தைகளைச்‌ 
சவனோடே எல்லி முடிந்தபின்பு சவல்‌: என்‌ 
குமாரனாகிய தாவீதே, 
சத்தமல்லவா என்று 9 
அழுது, தாவீதைப்‌ பார்த்து: நீ என்னைப்‌ 
பார்க்கிலும்‌ நீதிமான்‌: நீ எனக்கு நன்மை 
செய்தாய்‌; நானோ உனக்கு தீமைசெய்தேன்‌. 
நீ எனக்கு நன்மைசெய்ததை இன்று 
விளங்கப்பண்ணினாய்‌; கர்த்தர்‌ என்னை உன்‌ 
கையில்‌ ஒப்புக்கொடுத்திருந்தும்‌, 
என்னைக்‌ கொன்றுபோடவில்லை” 
சாமு 24:16-18). 

சவுல்‌ 
இன்னும்‌. 
வேர்பற்றியிருக்கிறது. இப்போது 
சவுலின்‌ மன தாவீதைப்‌ 
கொன்றுபோடவேண்டும்‌ என்னும்‌ எண்ணம்‌ 
உண்டாயிற்று. ஆனாலும்‌ சவுல்‌. 
இதுவரையிலும்‌, தாவீதைப்‌ பிடிக்க ஒரு 
முயற்சியும்‌ மேற்கொள்ளவில்லை. அவர்‌ 
கிபியாவிலே தன்னுடைய வேலைகளை 
கவனித்துக்கொண்டிருக்கிறார்‌. 


தாவீதைக்‌. குறித்து நல்ல 


ஊரார்‌, 
விர கதித்த. அத்த 
தாவீதைப்பற்றிய செய்தியை 
சொல்லுகிறார்கள்‌. சீப்‌ ஊரார்‌ சவுலைப்‌ 
பார்த்து, தாவீதைப்பற்றி ஒன்றும்‌ 
சொல்லவில்லையென்றால்‌, சவுல்‌ தாவீதைப்‌ 
பிடிக்க போகமாட்டார்‌. சவுல்‌ தன்னுடைய 
ராஜாங்க வேலைகளை 
கவனித்துக்கொண்டிருப்பார்‌. சீப்‌ ஊராரோ, 
சவலுக்கு நன்மை செய்வதாக நினைத்து, 
அவரை பாவத்தின்‌ பாதையிலே 
வழிநடத்துகிறார்கள்‌. 


அப்போது, 
கிபியாவிலிருக்கிற 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


சீப்‌ ஊரார்‌ 
தாவீதைப்பற்றிச்‌ சொன்னபோது, சவுலின்‌ 
மனதிலே தாவீதைப்‌ பிடிக்க வேண்டும்‌ 
என்னும்‌ எண்ணம்‌ மறுபடியும்‌ உண்டாயிற்று. 
அப்பொழுது சவுல்‌: சீப்வனாந்தரத்திலே. 
தாவீதைத்‌ தேடும்படி எழுந்து, இஸ்ரவேலிலே 
தெரிந்துகொள்ளப்பட்ட மூவாயிரம்‌ 
பேரோடுங்கூட, சீப்வனாந்தரத்திற்குப்‌ 
புறப்பட்டுப்போகிறார்‌ சாமு 26:2) 


சவலும்‌ அவருடைய மனுஷரும்‌ சீப்‌ 
வனாந்தரத்திற்கு வந்திருக்கிறார்கள்‌ 
என்பதை தாவீது, தன்னுடைய வேவுகாரர்‌ 
மூலமாய்‌ அறிந்துகொள்கிறார்‌. தாவீது 
எங்கே போகிறார்‌, எங்கே வருகிறார்‌ 
என்பதை, சவுல்‌ தன்னுடைய வேவுகாரர்‌ 
மூலமாய்‌ விசாரிப்பதுபோல, தாவீதும்‌, 
தன்னுடைய வேவுகாரர்‌ மூலமாய்‌, சவுலின்‌ 
போக்கையும்‌ வரத்தையும்‌ விசாரித்து 
அறிந்துகொள்கிறார்‌. 


சவுல்‌ எஷிமோனுக்கு. 
வழியண்டைமிலிருக்கிற. 
பாளயமிறங்கியிருக்கிறார்‌. தாவீது 
வனாந்தரத்தில்‌ இங்கி, சவுல்‌ தன்னைத்‌ 
தொடர்ந்து வனாந்தரத்திற்கு வருகிறதைக்‌ 
காண்கிறார்‌. தாவீது வேவுகாரரை அனுப்பி, 
சவல்‌ வந்தது நிச்சயம்‌ என்று 
அறிந்துகொள்கிறார்‌ (சாமு 26:3,4/ 


தாவீது தன்னுடைய பாதுகாப்புக்கு, 
வம்‌ கொடுக்கிறார்‌. சவுலைக்‌ 
ஈன்றுபோடவேண்டும்‌ என்பது தாவீதின்‌ 
நோக்கமல்ல. தாவீது தனக்கு பாதுகாப்பான 
வனாந்தரத்திலே தங்கியிருக்கிறார்‌. தாவீது 
சவலுக்கு விரோதமாக யுத்தம்பண்ணாமல்‌, 
வனாந்தரத்திலே. அமைதியாகவும்‌ 
பாதுகாப்பாகவும்‌ தங்கியிருக்கிறார்‌. 
சத்துருவக்கு விரோதமாக யுத்தம்பண்ணாமல்‌, 
பாதுகாப்பான இடத்திலே அமைதியாக 
தங்கியிருப்பதற்கு அதிகமான தைரியம்‌ 
வேண்டும்‌. வீரமும்‌ விவேகமும்‌ வேண்டும்‌. 


தாவீது வனாந்தரத்திலே, அமைதியாக 
தங்கியிருந்தாலும்‌, தனக்கு வரும்‌ 
ஆபத்துக்களை அறிந்துகொள்ள, அவர்‌ 
வேவுகாரரை நியமித்திருக்கிறார்‌. தாவீதின்‌ 
வேவுகாரர்‌, சவுலின்‌ போக்கையும்‌ 
வரத்தையும்‌ தாவீதுக்கு அறிவிக்கிறார்கள்‌. 
சவலும்‌, அவருடைய மனுஷரும்‌  ஆகிலா 
மேட்டிலே பாளயமிறங்கியிருப்தை தாவீது 
அறிந்துகொள்கிறார்‌. 


௭ 
கே 





i= ETHER 
TT 


சவுல்‌ தனக்கு விரோதமாக வருவதை 
தாவீதால்‌ நம்பமுடியவில்லை. தாவீது 
ஏற்கெனவே சவுலைக்‌ கொன்றுபோடாமல்‌: 


மனந்திரும்பியிருப்பார்‌ என்றும்‌, அவர்‌ 
மறுபடியும்‌ தனக்கு விரோதமாய்‌ வரமாட்டார்‌. 
என்றும்‌ தாவீது நிச்சயமாய்‌ நம்புகிறார்‌. 
ஆனால்‌ இப்போதோ சவலும்‌, அவருடைய 
மனுஷரும்‌ தனக்கு விரோதமாக 
வருகிறதைக்‌ காண்கிறார்‌. 


தாவீது சவல்மீது 
நம்பிக்கை வீணாய்ப்போயிற்று. தாவீது 
சவுலை நம்பினார்‌. ஆனால்‌  சவுலோ 
தாவீதைப்‌ பிடிக்க வந்துகொண்டிருக்கிறார்‌. 
சவுல்‌ மெய்யாகவே தனக்கு விரோதமாக 
வருகிறாரா அல்லது. அது வதந்தியா, 
கற்பனையா என்பதை 
உறுதிபண்ணிக்கொள்ள தாவீது 
விரும்புகிறார்‌. இதற்காக தாவீது தன்‌ 
வேவுகாரரை அனுப்புகிறார்‌. சவுல்‌ வந்தது. 
நிச்சயம்‌ என்பதை தாவீது தன்‌ வேவுகாரர்‌ 
மூலமாய்‌ அறிந்துகொள்கிறார்‌ 


பின்பு தாவீது எழு 
பாளயமிறங்கியிருக்கிற 
போகிறார்‌. சவலும்‌ நேரின்‌ குமாரனாகிய 
அப்னேர்‌ என்னும்‌ அவருடைய 
படைந்தலைவனும்‌ . படுத்துக்கொண்டிருக்கிற 
இடத்தை நாலீது நன்‌ கண்களால்‌ 
பிரத்தியட்சமாகப்‌. 

இரதங்களிருக்கிற 
படுத்துக்கொண்டிருக்கிறார்‌:: 

சவுலைச்‌ 

பாளயமிறங்கியிருக்கிறார்கள்‌ சாமு 26:5). 


வைத்திருந்த 


ந்து, 


தாவீதும்‌ அபிசாயும்‌ 
1சாமு 26:6-12 


காமு 28:6. தாவீது ஏத்தியனாகிய 
அகிமெலேக்கையும்‌, 'செருயாவின்‌ 
குமாரனும்‌ யோவாயின்‌ 
சகோதரனுமாகிய அபிசாயையும்‌ 
பார்த்து: என்ணோடே கூடச்‌. 
கவுலிடத்திற்குப்‌ பானயத்தில்‌ 
இறங்கிவருகிறவன்‌ யார்‌ என்றதற்கு, 
அமபிகாம்‌: நான்‌ உம்மோடே கூட 
வருகிறேன்‌ என்றான்‌. 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சாமு 28:7. அப்படியே தாவீதும்‌. 
அமிசாயும்‌ இராத்திரியிலே அந்த 
ஜனங்களுக்குன்னே வந்தார்கள்‌; இதோ, 
சவுல்‌ இரதங்களிருக்கிற இடத்திலே 
படுத்து நித்திரைபண்ணினான்‌; அவன்‌ 
தலைமாட்டில்‌ அவனுடைய எட்டி 
திலத்திலே குத்தியிருத்தது; அவனைச்‌ 
சுற்றிலும்‌ அப்னேரும்‌ ஜனங்களும்‌ 
படுத்துக்கொண்டிருந்தார்கன்‌. 


1சாமு 28:8. அப்பொ அபிசாய்‌ 
தாவீதைப்‌ பார்த்து: இன்று தேவன்‌ 
உம்முடைய சத்துருவை உம்முடைய 
கையில்‌ ஒப்புக்கொடுத்தார்‌; 
இப்போதும்‌ நான்‌ அவனை 
ஈட்டியினால்‌ இரண்டு குத்தாகக்‌ 
குத்தாமல்‌, ஒரே குத்தாக நிலத்தில்‌: 
உருவக்‌ குத்தட்டுமா என்‌ றான்‌. 


சாமு 26:9. தாவீது அமிசாயைப்‌ 
பார்த்து: அவரைக்‌ கொல்லாதே; கர்த்தர்‌ 
அபிஷேகம்‌ பண்ணுவித்தவர்மேல்‌ தன்‌ 
கையைய்‌ போட்டு, 
குற்றமில்லாமற்போகிறவன்‌ யார்‌? என்று 
சொன்னான்‌. 


1காமு 26:10. பின்னும்‌ தாவீது: கர்த்தர்‌ 
அவரை அடித்து, அல்லது அவருடைய 
காலம்‌ வந்து, அவர்‌ மரித்து, அல்லது 
அவர்‌ யுத்தத்திற்குப்போய்‌ 
மாண்டாலொழிய, 


சோமு 26:11. நான்‌ என்‌ கையைக்‌ 
கர்த்தர்‌ அபிஷேகம்பண்ணுவித்தவர்மேல்‌ 
போடாதபடிக்கு, கர்த்தர்‌ என்னைக்‌ 
காக்கக்கடவர்‌ என்று கர்த்தருடைய 
ஜீவனைக்கொண்டு சொல்லுகிறேன்‌; 
இப்போதும்‌ அவர்‌ தலைமாட்டில்‌ 
இருக்கிற எட்டியையும்‌, தண்ணீர்க்‌ 
செம்மையும்‌. எடுத்துக்கொண்டு. 
போவோம்‌ என்றான்‌. 


சாமு 28:12. 
தலைமாட்டில்‌ ந்‌ 
சட்டியையும்‌,  தண்ணீர்ச்‌ செம்பையும்‌ 
எடுத்துக்கொண்டபின்பு, புறப்பட்டுப்‌ 
போனார்கள்‌; அதை ஒருவரும்‌ 
காணவில்லை, அறியவுமில்லை, 
ஒருவரும்‌ விழித்துக்கொன்ளவுமில்லை; 
கர்த்தர்‌ அவர்களுக்கு அமர்த்த 
நித்திரை வருவித்ததினால்‌. 
அவர்களெல்லாரும்‌ தூங்கினார்கள்‌. 


தாவீது 





i FTE 
TT 


தாவீது 


போகவேண்டுமென்று தீர்மானம்பண்‌ ணுகிறார்‌. 
அகிமெலேக்கும்‌,  அபிசாயும்‌ தாவீதுக்கு 
மிகவும்‌ நெருக்கமானவர்கள்‌. தாவீது 
ஏத்தியனாகிய அகிமெலேக்கையும்‌. 
செருயாவின்‌ குமாரனும்‌ யோவாபின்‌ 
சகோதரனுமாகிய அபிசாயையும்‌ பார்த்து: 
“என்னோடேகூடச்‌ சவலிடத்திற்குப்‌ 
பாளயத்தில்‌ இறங்கிவருகிறவன்‌ யார்‌” 
என்று கேட்கிறார்‌. அதற்கு, அபிசாய்‌: “நான்‌ 
உம்மோடே கூட வருகிறேன்‌" என்று 
சொல்லுகிறான்‌ (சாமு 26:6). 


அபிசாய்‌ தாவீதுக்கு உறவினன்‌. 
தாவீதுக்கு கர்த்தர்‌ துணையாயிருக்கிறார்‌. 
சவுலோடுகூட இஸ்ரவேலிலே 
தெரிந்துகொள்ளப்பட்ட மூவாயிரம்‌ பேர்‌ 
இருக்கிறார்கள்‌. ஆனாலும்‌ தாவீது கர்த்தரை 
நம்பி சவுலின்‌ பாளயத்திற்குப்‌ போகிறார்‌. 
கிதியோன்‌ சத்துருவின்‌  பாளயத்திற்கு: 
கர்த்தரை நம்பி போனதுபோல, தாவீதும்‌ 
கர்த்தரை நம்பி சவுலின்‌ பாளயத்திற்குப்‌ 
போகிறார்‌. 


அப்படியே தாவீதும்‌ அபிசாயும்‌ 
இராத்திரியிலே அந்த கக்கம்‌ 
வருகிறார்கள்‌; இதோ, 
இரதங்களிருக்கத,. 'இப்ததினை பித்து 
நித்திரைபண்ணுகிறார்‌: அவருடைய 
தலைமாட்டில்‌ அவருடைய ஈட்டி நிலத்திலே. 
குத்தியிருக்கிறது: சவுலைச்‌ சுற்றிலும்‌. 
அப்னேரும்‌ ஜனங்களும்‌ 
படுத்துக்கொண்டிருக்கிறார்கள்‌ சாமு 26:77. 

சவுலின்‌ வீரர்கள்‌ அவரைப்‌ 
பாதுகாக்கவேண்டும்‌. அவர்கள்‌ நித்திரை 
பண்ணக்கூடாது. ஆனால்‌ அவர்கள்‌ 
தங்கள்‌ கடமையை மறந்து, சவலைப்‌ 
பாதுகாக்காமல்‌ நித்திரைபண்ணுகிறார்கள்‌. 
ஒருவரும்‌ விழித்துக்கொள்ளவில்லை. கர்த்தர்‌ 
அவர்களுக்கு அயர்ந்த நித்திரை 
வருவித்ததினால்‌, அவர்கள்‌ எல்லோரும்‌ 
தூங்குகிறார்கள்‌ சாமு 262). 

சவலும்‌, 
கர்த்தருடைய 


அவருடைய  மனுஷரும்‌, 
சித்தத்தினால்‌ 
தூங்கிக்கொண்டிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
தூங்குவது ட தாவீதுக்கு 
சாதகமாயிருக்கிறது. அந்த இராத்திரியிலை, 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தாவீதும்‌ அபிசாயும்‌, எந்தவித எதிர்ப்பும்‌ 
இல்லாமல்‌, சவுலின்‌ ஜனங்களுக்குள்ளே 
வருகிறார்கள்‌. இருவரும்‌ நடக்கிறார்கள்‌, 
பேசுகிறார்கள்‌. ஆனாலும்‌ சவுலோ அல்லது 
அவருடைய  மனுஷரோ: ஒருவரும்‌ 
விழித்துக்கொள்ளவில்லை. அவர்கள்‌ 
எல்லோரும்‌ தூங்குகிறார்கள்‌. 


சவலிடத்தில்‌ ஆயுதமில்லை. அவருடைய 
ஈட்டி, அவருடைய “தலைமாட்டில்‌ நிலத்திலே. 
குத்தியிருக்கிறது. சவலும்‌ தூங்குகிறார்‌. 
அவரைப்‌ பாதுகாக்கவேண்டிய அப்னேரும்‌, 
சவுலின்‌ மனுஷரும்‌ தூங்குகிறார்கள்‌. 
சவலுக்கும்‌. அவருடைய மனுஷருக்கும்‌. 
பாதுகாப்புமில்லை, உதவியுமில்லை. கர்த்தர்‌ 
ஒரு மனுஷனை பாதுகாக்கவில்லையென்றால்‌, 
அவனுக்கு மெய்யான பாதுகாப்பு ஒன்றுமே 
இல்லை. 


தாவீதும்‌ அபிசாயும்‌, எல்லோரும்‌ 
தூங்குவதைப்‌ பார்க்கிறார்கள்‌. அப்பொழுது 
அபிசாம்‌ தாவீதைப்‌ பார்த்து: “இன்று தேவன்‌ 
உம்முடைய சத்துருவை உம்முடைய கையில்‌ 
ஒப்புக்கொடுத்து இப்போதும்‌ நான்‌ 
அவனை ஈட்டியினால்‌ இரண்டு குந்தாகக்‌ 
குத்தாமல்‌, ஒரே குத்தாக நிலத்தில்‌ உருவக்‌ 
குத்தட்டுமா" சாமு 26:8) என்று 
கேட்கிறான்‌. 


சவல்‌ தூங்குவது கர்த்தருடைய 
சித்தம்‌ என்று அபிசாய்‌ நினைக்கிறான்‌. 
சவுலைக்‌ கொன்றுபோடுவதற்கு சூழ்நிலை 
சாதகமாகமிருப்பதினால்‌, இந்த சூழ்நிலையை 
தங்களுக்கு சாதமாகப்‌ பயன்படுத்த 
வேண்டும்‌ என்று அபிசாய்‌ நினைக்கிறான்‌. 
ஆனாலும்‌ தாவீதின்‌ அனுமதியில்லாமல்‌ 
அபிசாய்‌ எதையும்‌ செய்ய துணியவில்லை. 
அபிசாய்‌ சவுலைக்‌ கொன்றுபோடுவதற்கு 
தாவீதின்‌ அனுமதியைக்‌ கேட்கிறான்‌. 


தாவீது. சவலைக்‌  கொன்றுபோட 
அபிசாமிக்கு அனுமதி கொடுக்கவில்லை, 
தாவீது அபிசாயைப்‌ பார்த்‌ 
கொல்லாதே; த்‌ 
பண்ணுவித்தவர்மேல்‌ தன்‌ கையைப்‌ போட்டு, 
குற்றமில்லாமற்போகிறவன்‌ யார்‌?" 
சாமு 265) என்று சொல்லுகிறார்‌. 





f= FTE 
TT 


சவுலைக்‌ கொல்லுகிறவன்மேல்‌ குற்றம்‌ 
வரும்‌. தாவீது தன்னுடைய மனச்சாட்சிக்கு 
பயப்படுகிறார்‌ சவுல்‌ கர்த்தரால்‌ 
அபிஷேகம்பண்ணப்பட்டவர்‌. சவுலைக்‌ 
கொல்லுவது பாவம்‌. _ சவலைக்‌ கொன்ற 
குற்றவுணர்வு தாவீதின்‌ மனதை 
வருந்தப்ப வைக்கும்‌. ஆகையினால்‌ 
சவுலைக்‌ கொல்லக்கூடாது என்று தாவீது 
அபிசாயிக்கு கட்டளைகொடுக்கிறார்‌. தாவீது 
தன்னுடைய பாதுகாப்பைவி, தன்னுடைய 
சத்துரு அழிந்துபோகவேண்டும்‌ என்பதைவிட, 
தன்னுடைய மனச்சாட்சிக்கு முக்கியத்துவம்‌ 
கொடுக்கிறார்‌. தன்னுடைய மனதில்‌ ஏற்படும்‌ 
குற்றவணர்வுக்கு க்கியத்துவம 
கொடுக்கிறார்‌. 


வீ 
கொன்றுபோடாலிட்டாலும்‌. 

செத்துப்போவது கர்த்தருக்கு சித்தமானால்‌, 
கர்த்தரே... சவுலைக்‌ கொன்றுபோடுவார்‌ 
அது மாத்திரமல்ல, இந்தப்‌ பூமியில்‌ பிறந்த 
எல்லா மனுஷரும்‌, அவரவர்களுக்குரிய 
காலம்‌ வரும்போது, அவர்கள்‌ மரிக்க. 
வேண்டும்‌. அதன்‌ பிரகாரம்‌ சவலும்‌ 
ஒருநாள்‌ மரித்துப்போவார்‌. அப்படிப்பட்ட 
மரணமே சவலுக்கு வரவேண்டும்‌ என்று 
தாவீது சொல்லுகிறார்‌. 


தாவீது அபிசாயைப்‌ பார்த்து, சவுலின்‌ 
மரணத்தைப்பற்றிச்‌ சொல்லும்போது, 
கர்த்தர்‌ அவரை அடித்து, அல்லது. 
அவருடைய காலம்‌ வந்து, அவர்‌ மரித்து, 
அல்லது அவர்‌ யுத்தத்திற்குப்போய்‌ 
மாண்டாலொழிய, நான்‌ என்‌ கையைக்‌ 
கர்த்தர்‌ அபிஷேகம்பண்ணுவித்தவர்மேல்‌: 
போடாதபடிக்கு, ர்த்தர்‌ என்னைக்‌ 
காக்கக்கடவர்‌ என்று கர்த்தருடைய 
ஜீவனைக்கொண்டு. சொல்லுகிறேன்‌" 
(சாமு 260,11) என்று சொல்லுகிறார்‌. 


பழிவாங்குதல்‌ கர்த்தருக்குரியது. 
கர்த்தர்‌ தமக்கு ஏற்றவேளையிலே, தமக்கு 
சித்தமான பிரகாரம்‌, தம்முடைய 
சத்துருக்களை க்‌ ர்‌ 
அதுவரையிலும்‌ 
பொருத்துக்கொள்ளவேண்டும்‌. 
சித்தமான காலத்திற்காக 
பொறுமையோடு காத்திருக்கவேண்டும்‌. 
நம்முடைய. பொறுமை நீடிய 
'பொறுமையாயிருக்கவேண்டும்‌. 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


சவலைக்‌ கொன்றுபோட தாவீது 
அமிசாமிக்கு அனுமதி கொடுக்கவில்லை. 
சவுலைக்‌ கொன்றுபோடுவது தாவீதின்‌ 
நோக்கமுமல்ல. தன்னுடைய மனதை 
சவலுக்கு தெளிவுபடுத்த வேண்டும்‌ என்று 
தாவீது விரும்புகிறார்‌. இதற்காக தாவீதும்‌ 
அபிசாயும்‌, சவுலின்‌ தலைமாட்டிலிருக்கிற 
ஈட்டியையும்‌, தண்ணீர்‌ செம்பையும்‌ 
எடுத்துக்கொண்டு போகிறார்கள்‌. 
இது சவலுக்கோ, அவருடைய மனுஷருக்கோ 
தெரியாது. அவர்கள்‌ எல்லோரும்‌ 
நித்திரையாயிருக்கிறார்கள்‌. 


தாவீது சவுலின்‌ தலைமாட்டில்‌ இருந்த 
ஈட்டியையும்‌, தண்ணீர்ச்செம்பையும்‌ 
பக்‌ புறப்பட்டுப்‌ 
போகிறார்கள்‌; ஒருவரும்‌ 
காணலிக்லை.. நறியவமின்க்‌, ஒருவரும்‌ 
விழித்துக்கொள்ளவுமில்லை: 

அவர்களுக்கு அமர்ந்த 
வருவித்ததினால்‌ 

தூங்குகிறார்கள்‌ சாமு 2612) 


தாவீதும்‌ சவுலும்‌ 
1சாமு 26:18-20 


1சாமு 26:18. தாவீது கடந்து, அந்தப்‌ 
பக்கத்திற்குப்போய்‌, 
அவர்களுக்கும்‌ 


ஈக, 
மலையின்‌ கொடுமுடியிலே, 


1சாமு 26:14. ஜனங்களுக்கும்‌ நேரின்‌ 
குமாரனாகிய அப்னேருக்கும்‌ நேராக 
தின்று கூப்பிட்டு: அப்னேரே, உத்தரவு 
சொல்லமாட்டீரா என்றான்‌; அதற்கு. 
அப்னேர்‌ ராஜாவுக்கு நேராகக்‌ 
கூக்குரலிடுகிற தீ யார்‌ என்றான்‌. 


சோமு 2605. அப்பொ தாவீது. 
அப்னேரை நோக்கி: நீர்‌ வீரன்‌: அல்லவா? 
இஸ்ரவேலில்‌ உமக்குச்‌ சரியானவன்‌ 
ஹார்‌? பின்னை நீர்‌ உம்முடைய 
ஆண்டவனாகிய ராஜாவைக்‌ 
காக்காமற்போன தென்ன?  ஜனத்தில்‌ 
ஒருவன்‌ உம்முடைய ஆண்டவனாகிய 

கொல்லும்படி. 





f= FT 
TT 


சாமு 26:16. நீர்‌ செய்த இந்தக்‌ 
காரியம்‌ நல்லதல்ல; கர்த்தர்‌ அபிஷேகம்‌. 
பண்ணின உங்கள்‌ ஆண்டவனை 
நீங்கள்‌ காக்காமற்போனபடியினால்‌, 
நீங்கள்‌ மரணத்திற்குப்‌ 
பாத்திரவான்கன்‌; இப்போதும்‌ 
ராஜாவின்‌ தலைமாட்டில்‌ இருத்த 
அவருடைய ஈட்டியும்‌. 'தண்ணீர்ச்‌. 
செம்பும்‌ எங்கே என்று பாரும்‌ என்றான்‌. 


சோமு. 2607. அப்பொ: சவுல்‌: 
தாவீதின்‌ சுத்தத்தை அறித்து, எண்‌: 
குமாரனாகிய தாவ்தே இது உன்‌ 
சுத்தமல்லவா என்றான்‌. அதற்குத்‌ 
தாவீது: ராஜாவாகிய என்‌ ஆண்டவனே, 
இது என்‌ சத்தத்தான்‌ என்று சொல்லி, 


காமு 26:18. பின்னும்‌: என்‌ 
ஆண்டவனாகிய நீர்‌ உம்முடைய 
அடியானை இப்படிப்‌ 
யின்தொடருகிறது என்ன? நான்‌ 
என்னசெய்தேன்‌? என்னிடத்தில்‌ 
என்னபொல்லாப்பு இருக்கிறது? 


1சாமு 26:19. இப்பொழுது ராஜாவாகிய 
என்‌ ஆண்டவன்‌. தம்முடைய 
அடியானுடைய வார்த்தைகளைக்‌ 
கேட்பாராக; கர்த்தர்‌ உம்மை 
எனக்கு. விரோதமாக. 
எடுத்துவிட்டதுண்டானால்‌, அதற்கு 
அவர்காணிக்கையை ஏற்றுக்‌ 
கொன்வாராக; மனுப்புத்திரர்‌ அதைச்‌ 
செய்தார்களேயாகில்‌, அவர்கள்‌ 
கர்த்தருக்கு முன்பாகச்‌ சபிக்கப்படக்‌: 
கடவர்கன்‌; அவர்கள்‌: நீ போம்டி 
அத்திய தேவர்களைச்‌: சேவி என்று. 
சொல்லி, அவர்கள்‌ இன்று என்னைக்‌. 
கர்த்தருடைய சுதந்தரத்திற்கு. 
அடுத்தவனாயிராதபடிக்கு, 
துரத்திவிட்டார்களே.. 


1காமு 26:20, இப்போதும்‌. 
கர்த்தருடைய சமுகத்தில்‌ என்‌ இரத்தம்‌ 
தரையில்‌ விழாதிருப்பதாக; மலைகளில்‌ 
ஒரு கவுதாரியை வேட்டையாடுகிறது. 
போல, இண்ரவேலின்‌ ராஜா ஒரு 
தென்ளுப்பூச்சியைத்‌ தேடவத்தாரோ 
என்றான்‌. 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


தாவீதும்‌  அபிசாயும்‌ சவுலின்‌ 
தலைமாட்டிலிருந்த ஈட்டியையும்‌, தண்ணீர்‌ 
செம்பையும்‌ எடுத்துக்கொண்ட பின்பு, 
புறப்பட்டுப்போகிறார்கள்‌. சவலும்‌ 
அவருடைய மனுஷரும்‌. 
தூங்கிக்கொண்டிருக்கிறார்கள்‌. சவுலோ 
அல்லது, அவருடைய மனுஷரோ 
விழித்துக்கொண்டால்‌, தாவீதைப்‌ பிடித்து 
கொன்றுபோடுவார்கள்‌. ஆனாலும்‌ தாவீது 
சவுலோடு பேசவேண்டுமென்று விரும்புகிறார்‌. 


சவல்‌ விழித்துக்கொண்ட பின்பு, 
தன்னை அவரால்‌ பிடிக்க முடியாதபடி, 
தாவீது பாதுகாப்பான இடத்திற்குப்போகிறார்‌. 
ந்த இடம்‌ சவுல்‌ பாளயமிறங்கியிருக்கிற 
இடத்திற்கு அருகாமையிலிருக்கிறது. 
இருவரும்‌ பேசிக்கொள்வது அவர்களுடைய 
செவிகளுக்கு கேட்கவேண்டும்‌. 
ஆகையினால்‌ தாவீது அதிக தூரத்திற்கும்‌ 
போகக்கூடாது. மிகவும்‌ அருகாமையிலும்‌ 
இருக்கக்கூடாது. தாவீது தனக்கு 
பாதுகாப்பான இடத்தைத்‌ தேடுகிறார்‌. 


பாளயமிறங்கியிருக்கிற 
மலையிலே ஒரு கொடுமுடி இருக்கிறது. 
தாவீது, சலல்‌ தூங்குகிற இடத்தைக்‌ 
கடந்து. அந்தப்‌ பக்கத்திற்குப்போய்‌, தனக்கும்‌. 
அவர்களுக்கும்‌ நடுவே போந்த இடமுண்டாக, 
தூரத்திலிருக்கிற மலையின்‌ கொடுமுடியிலே 
போயிருக்கிறார்‌. தாவீது அங்கே இருந்து 
ஜனங்களுக்கும்‌ நேரின்‌ குமாரனாகிய 
அப்னேருக்கும்‌ நேராக நின்று கூப்பிட்டு 
"அப்னேரே, உத்தரவு சொல்லமாட்டீரா 
என்று கேட்கிறார்‌: அதற்கு அப்னேர்‌ 
ராஜாவுக்கு நேராகக்‌ கூக்குரலிடுகிற. 
நீ யார்‌” ரசாமு 2643/4) என்று கேட்கிறான்‌. 


சவலும்‌ அவருடைய  மனுஷரும்‌ 
தாவீதின்‌ வார்த்தைகளைக்‌ கேட்க மாத்திரமே 
முடியும்‌. அவர்களால்‌ 
பிடிக்ககூடாதபடிக்கு, 
தூரத்திலிருக்கிற மலையின்‌ கொடுமுடியிலே. 
ஏறி நிற்கிறார்‌. தாவீது உயரத்திலிருந்து. 
சவுலின்‌ படைத்தளபதியாகிய அப்னேரைக்‌ 
கூப்பிடுகிறார்‌. சவுலின்‌  பாளயத்தில்‌ 
நடைபெற்ற சம்பவத்தை தாவீது 
அப்னேருக்கு சொல்லுகிறார்‌. 





i= FTE 
TT 


தாவீது முதலில்‌ சவுலை எழுப்பாமல்‌, 
அப்னேரை எழுப்புகிறார்‌. அப்னேர்‌ சவுலின்‌: 
படைத்தளபதி. சவலைப்‌ பாதுகாக்கவேண்டிய 
பொறுப்பு அப்னேருக்கு உள்ளது. ஆனால்‌ 
சவுலைப்‌ பாதுகாக்காமல்‌ 

"அப்னேர்‌ தூங்கியதைப்‌ 
பாதுகாக்கவேண்டிய 


உணர்த்துவதற்காக 
அப்னேரைக்‌ கூப்பிடுகிறார்‌ 


தாவீது அப்னேருக்கு நேராக, 
“அப்னேரே உத்தரவு சொல்லமாட்டீரா" 
என்று கேட்கிறார்‌. தன்னுடைய பெயரை 
சொல்லி கூப்பிடுவது யார்‌ என்பது. 
அப்னேருக்கு தெரியவில்லை. ராஜா 
தூங்கிக்கொண்டிருக்கும்போது, இதுபோல. 
யார்‌ சத்தமிட்டுக்கூப்பிட்டாலும்‌, ராஜாவின்‌ 
தூக்கம்‌ கலைந்துபோகும்‌. சவுலின்‌ 
உமிரைப்பற்றி அப்னேருக்கு கவலையில்லை. 
ஆனால்‌ சவுலின்‌ தூக்கத்தைப்பற்றி 
அப்னேருக்கு அக்கரையிருக்கிறது. 


தாவீது இப்னேரை 
கூப்பிட்டவுடன்‌, அப்னேர்‌, 
நேராக கூக்குரலிடுகிற நீ யார்‌" 
கேட்கிறான்‌. தாவீதின்‌ த்‌ 
அப்னேருக்கு கூக்குரலிடுவதுபோல 
தெரிகிறது. 


அப்பொழுது தாவீது அப்னேரை 
நோக்கி: “நீர்‌ வீரன்‌ அல்லவா? 
இஸ்ரவேலில்‌ உமக்குச்‌ சரியானவன்‌ யார்‌? 
பின்னை நீர்‌ உம்முடைய ஆண்டவனாகிய 
ராஜாவைக்‌ காக்காமற்போனதென்ன? 
னத்தில்‌ ஒருவன்‌ உம்முடைய 
ஆண்டவனாகிய ராஜாவைக்‌ கொல்லும்படி 
வந்திருந்தானே. நீர்‌ செய்த இந்தக்‌ காரியம்‌ 
நல்லதல்ல; 

ஆண்டவனை 


காக்காமற்போனபடியினால்‌, நீங்கள்‌ 
மரணத்திற்குப்‌ பாத்திரவான்‌௧ள்‌: இப்போதும்‌ 
ராஜாலின்‌ தலைமாட்டில்‌ இருந்த அவருடைய 
ஈட்டியும்‌ தண்ணீர்ச்‌ செம்பும்‌ எங்கே என்று 
பாரும்‌" சொமழு 264516) என்று 
சொல்லுகிறார்‌. 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அப்னேர்‌. சவலுக்கு 
படைத்தளபதியாயிருக்கிறார்‌. சவுலின்‌ 
ஜீவனை பாதுகாக்கவேண்டிய பொறுப்பு 
அப்னேருக்கு உள்ளது. இஸ்ரவேலிலே 
அப்னேருக்கு சமமான வீரன்‌ ஒருவனுமில்லை, 
அப்னேர்‌ தன்‌ ராஜாவாகிய 
பாதுகாக்காமல்‌ தூங்கிவிட்டார்‌. 

மதிப்பும்‌ மரியாதையும்‌, 
கண்ணியமும்‌அவரோடுகூட தூங்கிவிடுகிறது. 


கர்த்தர்‌ 
அபிஷேகம்பண்ணியிருக்கிறார்‌. 
பாதுகாக்கவேண்டியது 
மனுஷரின்‌ கடமை. 
ராஜாவைப்‌ 

தூங்கிக்கொண்டிருக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ மரணத்திற்கு 
பாத்திரவான்களாயிருக்கிறார்கள்‌ என்று 
தாவீது சொல்லுகிறார்‌. சவுலின்‌ மனுஷர்‌ 


சவுலை 
ராஜாவைப்‌ 
அவருடைய 
ஆனால்‌ அவர்களோ 
பாதுகாக்காமல்‌ 


இதனால்‌ 


தூங்கிக்கொண்டிருந்தார்‌. 
நடுவில்‌ தூங்கினார்‌. 
மனுஷரோ 


தூங்கிலிட்டார்கள்‌. 


சவலும்‌ அவருடைய  மனுஷரும்‌ 
தூங்கிக்கொண்டிருந்தபோது தாவீது அங்கே 
வந்தார்‌. தாவீது வந்ததை அவர்கள்‌. 
ஒருவரும்‌ காணவில்லை. ஒருவரும்‌ 
அறியவுமில்லை. ஒருவரும்‌ 
விழித்துக்கொள்ளவுமில்லை. தாவீது தங்கள்‌ 
மத்தியிலே வந்தார்‌ என்பதை அவர்களால்‌ 
நம்பவும்‌ முடியவில்லை. தான்‌ அவர்கள்‌ 
மத்தியிலே வந்ததற்கு தாவீது அப்னேருக்கு 
ஒரு அடையாளம்‌ சொல்லுகிறார்‌. “இப்போதும்‌ 
ராஜாவின்‌ தலைமாட்டில்‌ இருந்த அவருடைய 
ஈட்டியும்‌ தண்ணீர்ச்‌ செம்பும்‌ எங்கே என்று 
பாரும்‌" (சாமு 26:16) என்று தாவீது 
அப்னேரிடம்‌ சொல்லுகிறார்‌. 


சவுல்‌. தாவீதை தன்னுடைய 
சத்துருவாகப்‌ பாலிக்கிறார்‌. ஆனால்‌ சவுலின்‌ 
ஈட்டியோ இப்போது. தாவீதின்‌ 
கையிலிருக்கிறது. தாவீது நினைத்திருந்தால்‌, 
சவுலின்‌ ஈட்டியிருக்கிற தாவீதின்‌ கையிலே, 
சவுலின்‌ தலையிருக்கும்‌ சவுலின்‌ ஈட்டியை 
எடுத்துக்கொண்டு வந்த  தாவீதால்‌, 
அவருடைய தலையை எளிதாக 
எடுத்துக்கொண்டு வந்திருக்க முடியும்‌. 





i FTE 
TT 


சவுல்‌ அப்னேரையும்‌, 
மனுஷரையும்‌ நம்புகிறார்‌. 
தன்னுடைய சிநேகிதர்‌ 
நினைக்கிறார்‌. இப்போது தனக்கு 
உண்மையான சிநேகிதர்‌ யார்‌ என்பதை 
சவலும்‌ அறிந்துகொள்ள வேண்டும்‌. அதை 
சவுலோடு கூடயிருக்கிற மனுஷரும்‌ 
அறிந்துகொள்ளவேண்டும்‌. அப்னேர்‌ 
சவுலைப்‌ பாதுகாக்காமல்‌ தூங்கிவிட்டார்‌. 
தாவீது சவுலைக்‌ கொன்றுபோடாமல்‌ 
அவரை ஜீவனோடு விட்டுவிட்டார்‌. க 
உண்மையான சிநேகிதன்‌ 
என்பதை 
தீர்மானம்பண்ணவேண்டும்‌. 
காக்காமல்போன  அப்னேரா 
சவுலைக்‌ கொல்லாமல்‌ உயிரோடு விட்டுவிட்ட 
தாவீதா, இவர்கள்‌ இருவரில்‌ சவலுக்கு 
மெய்யான சிநேகிதர்‌ யார்‌ என்பதை 
ஜனங்கள்‌ தீர்மானம்பண்ணவேண்டும்‌. 

தாவீது 


அப்னேரோடு 
ஆரம்பித்தபோது 
தூங்கிக்கொண்டிருந்தார்‌. 
வார்த்தைகளைக்‌ கேட்டு அப்னேர்‌, 

ற எழுந்திருந்ததைப்போல, 
தன்‌ தூக்கத்தைவிட்டு 
அப்னேருக்கு தாவீதின்‌ சத்தம்‌ 

ஆகையினால்‌ தாவீது, 

கூப்பிட்டபோது, வுக்கு 

- கூக்குரலிடுகிற நீ யார்‌" என்று 

கேட்டார்‌. சவலுக்கு தாவீதின்‌ 

சத்தம்‌ நன்றாய்த்‌ தெரியும்‌. அவர்‌ தாவீதின்‌ 
சத்தத்தை நன்றாய்‌ அறிந்திருக்கிறார்‌. 

தாவீது 

பேரிக்கொண்டிருக்கும்போது, 
தாவீதின்‌ சத்‌ 


தன்னுடைய 
அவர்களே 
என்று 


ராஜாவாகிய 
என்‌  சத்தந்தான்‌"' 
சாமு 2647) என்று சொல்லுகிறார்‌. 


சவுல்‌ தாவீதை, “என்‌ மருமகனாகிய 
'தாவீதே" என்று சொல்லவேண்டும்‌. ஆனால்‌. 
சவலோ தன்‌ மகள்‌ மீகாளை 
வேறொருவனுக்கு மனைவியாகக்‌ 
கொடுத்துவிட்டார்‌. ஆகையினால்‌ சவல்‌ 
தாவீதை “மருமகனே” என்று கூப்பிடாமல்‌, 
“என்‌ குமாரனாகிய தாவீதே” என்று. 
கூப்பிடுகிறார்‌. 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


சவல்‌ தாவீதைக்‌ கொன்றுபோட 
தீர்மானித்திருக்கிறார்‌. தாவீதைப்‌ பிடித்து 
கொல்லுவதற்காகவே சவுல்‌ இந்த 
வனாந்தரத்திற்கு வந்திருக்கிறார்‌. ஆனாலும்‌ 
தாவீதின்‌ சத்தத்தை அறிந்தபோது சவுலின்‌ 
இருதயத்தில்‌ சந்தோஷமுண்டாயிற்று. தாவீது 
தன்னுடைய நற்குணத்தினால்‌ சவுலின்‌ 
மனதையும்‌, அவருடைய மனச்சாட்சியையும்‌ 
தொடுகிறார்‌ 


தாவீது சவுலை 
“என்‌  ஆண்டவனாகிய நீர்‌ 
அடியானை இப்படிப்‌ 
என்ன? நான்‌ 
என்னிடத்தில்‌ 
இருக்கிறது?" 
கேட்கிறார்‌. 


இருக்கிறது. 
முயற்சி 

தன்னுடைய 
காத்துக்கொள்வதற்காக முயற்சி 
பண்ணுகிறார்‌. சவுலைக்‌ கொல்லவேண்டும்‌ 
என்னும்‌ எண்ணம்‌ தாவீதின்‌ மனதில்‌ 


நோக்கி, 
உம்முடைய 
பின்தொடருகிறது 
என்னசெய்தேன்‌? 
என்ன பொல்லாப்பு 
சாமு 2618) என்று 
தாவீதிடத்தில்‌ ஒரு பொல்லாப்பும்‌ 
சவுலிடத்தில்தான்‌ பொல்லாப்பு 
சவுல்‌ தாவீதைக்‌ கொல்ல 
பண்ணுகிறார்‌. தாவீதோ 


ஜீவனைக்‌ 


தாவீது இப்போது வேதனைகளையும்‌, 
நெருக்கங்களையும்‌ அனுபவித்து வருகிறார்‌. 
சவுல்‌ தாவீதைப்‌ பகைப்பதினால்‌, தாவீதுக்கு 
பல பிரச்சனைகள்‌ வந்திருக்கிறது. அவற்றில்‌ 
இரண்டு பிரச்சனைகளை மாத்திரம்‌ தாவீது 
இங்கு சொல்லுகிறார்‌. தாவீது இப்போது 
அந்நிய தேவர்களை சேலிக்கிறவர்களின்‌. 
மத்தியிலிருக்கிறார்‌. தான்‌ கர்த்தரைவிட்டு 
துரத்திவிடப்பட்டவர்போல தாவீது 
வேதனைப்படுகிறார்‌. இது. தாவீதின்‌ 
மனதில்‌ ஏற்பட்டிருக்கிற முதலாவது வேதனை. 


தாவீது சவலுக்கு வேலையாளாகவும்‌, 
ணன இரக. ன்ற 
சவுலே தாவீதை தன்னுடைய 
சத்துருவாகப்‌ பாலிக்கிறார்‌. தாவீது சவுலை 
நேசித்தாலும்‌, சவுல்‌. தாவீதைப்‌ 
பகைக்கிறார்‌. இது தாவீதின்‌ மனதில்‌ 
ஏற்பட்டிருக்கிற இரண்டாவது வேதனை. 





f= FTE 
TT 


மனதில்‌ 
ல்விரண்டு. 
சவுலுக்கு தெளிவாகச்‌ 
தாவீது சவுலை நோக்கி, 
இப்பொழுது ராஜாவாகிய என்‌ ஆண்டவன்‌ 
தம்முடைய அடியானுடைய வார்த்தைகளைக்‌ 
கேட்பாராக: கர்த்தர்‌ உம்மை எனக்கு 
விரோதமாக எடுத்துவிட்டதுண்டானால்‌, 
அதற்கு அவர்கா; 
ஏற்றுக்கொள்வாராக; மனுப்புத்திரர்‌ அதைச்‌ 
செய்தார்களேயாகில்‌, அவர்கள்‌ கர்த்தருக்கு 
முன்பாகச்‌ சபிக்கப்படக்கடவர்கள்‌; அவர்கள்‌: 
நீ போய்‌; அந்நிய தேவர்களைச்‌ சேவி என்று 
சொல்லி, அவர்கள்‌ இன்று 
என்னைக்‌ கர்த்தருடைய சுதந்தரத்திற்கு 
அடுத்தவனாயிராதபடிக்கு, 
துரத்திவிட்டார்களே” சாமு 26:19), 
சொல்லுகிறார்‌. 


தன்னுடைய 


என்று 


இஸ்ரவேல்‌. 
கர்த்தரை 
கூடயிருந்தார்‌. 
அந்நிய 
ஆராதிக்கிறவர்கள்‌ 
மத்தில்‌ இருக்கிறார்‌. அவர்களெல்லோரும்‌ 
விக்கிரகாராதனைக்காரர்கள்‌. அவர்களோடு 
சேர்ந்து தாவீதும்‌ லிக்கிரகாராதனையில்‌ 
ஈடுபடுமாறு சோதிக்கப்படுகிறார்‌. 
கர்த்தருடைய கிருபையும்‌ அநுக்கிரகமும்‌. 
தாவீதுக்கு இருப்பதினால்‌, தாவீது அந்நிய 
ஜனத்தாருடைய விக்கிரகாராதனைக்கு விலகி 
ஜீவிக்கிறார்‌ 


தாவீது 
தேசத்திலிருந்தபோது, 
ராதிக்கிறவர்களோடு 
தாவீது 


அவர்‌ 


தாவீது கர்த்தரை 
அவருடைய வார்த்தைகளை உறுதியாய்‌! 
பற்றிக்கொள்கிறார்‌. கர்த்தரை ஆராதிக்கிற 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ தாவீதை தங்கள்‌ 
தேசத்திலிருந்து துரத்திவிட்டார்கள்‌. தாவீது 
இஸ்ரவேல்‌ தேசத்திலே இருந்திருந்தால்‌, 
கர்த்தரை  ஆராதிக்கிற ஜனங்களோடு 
சேர்ந்து, அவரும்‌ கர்த்தரைத்‌ துதித்து, 
ஆராதனை செய்வார்‌. ஆனால்‌ தாவீதுக்கு 
கர்த்தருடைய பரிசுத்தவான்‌௧ளோடு சேர்ந்து. 
கர்த்தரை ஆராதிக்கும்‌ சிலாக்கியம்‌ 
கிடைக்கவில்லை. 


நம்புகிறார்‌. 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சவல்‌ தாவீதைத்‌ துரத்திவிட்டதினால்‌, 
தாவீது இப்போது விக்கிரகாராதனைக்காரர்‌ 
மத்தியிலே இருக்கிறார்‌. 
அவர்களோடுகூட ஐக்கியமாயிருக்கிறார்‌. 
தாவீதுக்கு ர்த்‌ 
பரிசுத்தவான்களோடு 
விக்கிரகாராதனைக்காரரோடு 
உண்டாயிருக்கிறது. தாவீது 
நினைத்து மிகவும்‌ வேதனைப்பட்டு, 
தன்னுடைய மனதின்‌ வேதனைகளை 
சவலுக்கு சொல்லுகிறார்‌. இந்த வேதனையை 

பதற்கு, “நான்‌ என்ன செய்தேன்‌? 
என்னிடத்தில்‌ என்ன பொல்லாப்பு 
இருக்கிறது?” என்று தாவீது சவுலிடத்தில்‌ 
கேட்கிறார்‌. 


௬ தப்பிதமும்‌ இல்லை 
பாகாய்‌. இல்லை 
தாவீது சவலுக்கு 
தெளிவுபடுத்துகிறார்‌. சவுல்‌ தாவீதைப்‌ 
பின்தொடர்ந்து வருகிறார்‌. இதில்‌ நீ 
காரணம்‌ எதுவுமில்லை என்றும்‌ தாவீது, 
சவலுக்குச்‌ சொல்லுகிறார்‌. சவுல்‌ இஸ்ரவேல்‌ 
தேசத்திற்கு ராஜா.  தாவீதோ தன்‌ 
உயிரைக்‌ காத்துக்கொள்ள, மலைகளிலும்‌, 
கெபிகளிலும்‌, காடுகளிலும்‌, 
வனாந்தரங்களிலும்‌ சுற்றி 
அலைந்துகொண்டிருக்கிறவர்‌. 


ஈவீது சவுலிடத்தில்‌ தன்னைப்பற்றிப்‌ 
வே்யோது. னை ழ்‌ காகச்‌ 
தாழ்த்துகிறார்‌. தான்‌ மலைகளில்‌ ஒரு 
கவுதாரியைப்போல இருப்பதாகவும்‌, சவுலோ 
அந்தக்‌ குவுதாரியை  வேட்டையாடுகிற 
வேட்டைக்காரரைப்போல இருப்பதாகவும்‌, 
தாவீது தன்னையும்‌ சவுலையும்‌ ஒப்பிட்டுச்‌ 
சொல்லுகிறார்‌. 


தான்‌ ஒரு தெள்ளுப்பூச்சியைப்போல 
இருப்பதாகவும்‌, சவுலோ இஸ்ரவேலின்‌ 
ராஜாவாகயிருப்பதாகவும்‌, 

ராஜா ஒரு 

தேடவந்ததுபோல, 

பின்தொடர்ந்து வருகிறார்‌ என்றும்‌ தாவீது 
சொல்லுகிறார்‌. 

பரிதாபமான 

சொல்லிவிட்டு, 

சு 

விழாதிருப்பதாக” 
சொல்லுகிறார்‌. 


க்‌்‌ 
என்பதையும்‌ 


mons 
என்றும்‌. 


இரத்தம்‌ 
சாமு 26:20) 





i THE 
TT 


தெள்ளுப்பூச்சியைப்‌ பிடிக்கப்போனால்‌, 
தந்தம்‌ பூச்சி பயந்து ஒடும்‌... தன்னை 
பிடிக்கிறவரகளை எதிர்த்து நின்று தாக்கும்‌ 
வல்லமை தெள்ளுப்பூச்சிக்கு இல்லை. தான்‌ 
அப்படிப்பட்ட தெள்ளுப்பூச்சியைப்போல 
இருப்பதாக தாவீது தன்னைத்‌ தாழ்த்தி 
பேசுகிறார்‌. 


சவுலோடு 
aA விரும்புகிறார்‌. அவர்‌ 
சவுலோடு. சமாதான உடன்படிக்கை 
பண்ணிக்கொள்ளவும்‌ 

விசுவாசிகளாகிய நாம்‌ 
சமாதானமாயிருக்கவேண்டும்‌. 

நமக்கும்‌ நடுவிலே 
இருக்குமென்றால்‌, 
ஒப்புரவாகவேண்டும்‌. ந! 
மன்னிக்கப்படவேண்டும்‌. 
இல்லாமல்‌. பாவமன்னிப்பு. 
நம்முடைய கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து, 
நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்காக, 
தம்முடைய சொந்த இரத்தத்தையே, மீட்பின்‌ 
கிரயமாய்ச்‌ செலுத்தியிருக்கிறார்‌ 
இபேசுகிறிஸ்துலின்‌ இரத்தத்தினால்‌ 
நமக்கு பாவமன்னிப்பு உண்டாயிருக்கிறது. 
நாம்‌ பிதாவாகிய தேவனோடு, 
இயேசுகிறிஸ்துவின்‌ மூலமாய்‌, 
ஒப்புரவாகவேண்டும்‌. தேவனோடு 
சமாதானமாயிருக்கவேண்டும்‌. 


பிரச்சனைகள்‌ 


நாம்‌ கர்த்தரோடு 


தேவனோடு ஒப்புரவாவதற்கு முன்பாக 
அவரோடு சிநேகமாயிருக்கவேண்டும்‌. 
இயேசுகிறிஸ்துவினுடைய கிருபாதார பலியின்‌ 
மூலமாய்‌, நாம்‌ 
கிருபாசனத்தண்டையில்‌ 
கிட்டிச்சேருகிற 
பெற்றிருக்கிறோம்‌. 
தேவனுக்கும்‌ 
பகையாகிய நடுச்சுவர்‌ இடிந்து விழும்‌. 


எப்படியெனில்‌, அவரே நம்முடைய 
சமாதான காரணராகி, இருதிறத்தாரையும்‌ 
ஒன்றாக்கி, பகையாக நின்ற பிரிவினையாகிய 
நடுச்சவரைத்‌ தகர்த்து, சட்டதிட்டங்களாகிய 
நியாயப்பிரமாணத்தைத்‌ தம்முடைய 
மாம்சத்தினாலே ஒழித்து, இருதிறத்தாரையும்‌ 
தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாகச்‌ 
சிருஷ்டித்து. இப்படிச்‌ சமாதானம்‌ பண்ணி, 
சிலுவையினால்‌ கொன்று, 

அதினாலே இதத்‌ ஒரே சரீரமாக. 
தேவனுக்கு ஒப்புரவாக்கினார்‌" (எபே 224-16). 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


ள்‌ கர்த்தருக்குப்‌ 
வழிக: த்தருக்கு। 
அவனுடைய 
அவனோடே 


(நீதி 167) 
சவுல்மீது, பகையில்லை. 


மனுஷர்‌, அவருக்கு 
சொல்லுகிறார்கள்‌. 


ருவனுடைய 
பரியமாமிகுந்தால்‌, 
சத்துருக்களும்‌ 
சமாதானமாகும்படி செய்வார்‌" 


தாவீதுக்கு 
ஆனால்‌ சவு 

தீயஆலோசனகளைச்‌ 
சவல்‌ அவர்களுடைய ஆலோசனைகளைக்‌ 
கேட்டு,  தாவீதின்மீது கோபப்படுகிறார்‌, 
பொறாமைப்படுகிறார்‌. தனக்கு விரோதமாக 
சவலுக்கு 'தீயஆலோசனைகளை 
சொல்லுகிறவர்கள்‌, கர்த்தருக்கு முன்பாக 
சபிக்கப்பட்டவர்கள்‌ என்று தாவீது 


சொல்லுகிறார்‌. 


சவுலின்‌ மனமாற்றம்‌ 
1சாமு 26:21-25 


1காமு 26:21. அப்பொழுது சவுல்‌: நான்‌ 
பாவஞ்செய்தேன்‌; என்‌ குமாரனாகிய 
தாவீதே, திரும்பிவர என்‌ ஜீவன்‌ 
இன்றையதினம்‌ உன்‌ பார்வைக்கு 
அருமையாயிருந்தபடியால்‌, இனி 
உனக்கு ஒரு பொல்லாப்புஞ்செய்யேன்‌; 
இதோ, நான்‌ மதியற்றவனாய்‌ மகா 
பெரிய தப்பிதஞ்செய்தேன்‌ என்றான்‌. 


சோமு 26:22. அதற்குத்‌ தாவீது: இதோ, 
ராஜாவின்‌ ஈட்டி இங்கே இருக்கிறது; 
வாலிபரில்‌ ஒருவன்‌ இப்புறம்‌ வந்து, 
அதை வாங்கிக்‌ கொண்டுபோகட்டும்‌. 


1சாமு 2828. கர்த்தர்‌ அவனவனுக்கு 
அவனவன்‌ நீதிக்கும்‌ உண்மைக்கும்‌ 
தக்கதாகப்‌ பலன்‌ அனிப்பாராக; இன்று 
கர்த்தர்‌ உம்மை என்‌ கையில்‌ 
ஒப்புக்கொடுத்திரு ந்தும்‌, கர்த்தர்‌ 
அபிஷேகம்பண்ணினவர்மேல்‌, என்‌ 
கையை தீட்ட மனதில்லாதிருந்தேன்‌. 


சோழு 28:24. இதோ, உம்முடைய 
ஜீவன்‌ இன்றையதினம்‌ என்‌ 
பார்வைக்கு. எப்படி 
அருமையாயிருத்ததோ, அப்படியே எண்‌: 
ஜீவனும்‌ கர்த்தரின்‌ பார்வைக்கு 
அருமையாயிருப்பதினால்‌, அவர்‌ 
என்னை எல்லா உயத்திரவத்திற்கும்‌ 
நீங்கலாக்கி விடுவாராக என்றான்‌. 





f= THE 
TT 


காமு 2825. அப்பொழுது சவுல்‌. 
தாவீதை நோக்கி: என்‌ குமாரனாகிய 
தாவிதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன்‌; தீ 
பெரிய காரியங்களைச்‌ செய்வாய்‌, 


அப்படியே 
போனான்‌; 
ஸ்தானத்திற்குத்‌ திரும்பினான்‌. 


சவுல்‌ தன்னுடைய தப்பிதத்தையும்‌: 
மதியீனத்தையும்‌ உணருகிறார்‌. சவுல்‌ 
தாவீதை நோக்கி, “நான்‌ பாவஞ்செய்தேன்‌; 
என்‌ குமாரனாகிய தாவீதே, திரும்பிவா; என்‌ 
ஜீவன்‌ இன்றையதினம்‌ உன்‌ பார்வைக்கு 
அருமையாயிருந்தபடியால்‌, இனி உனக்கு ஒரு 


சவுல்‌ தன்னுடைய பாவத்தையும்‌ 
அறிக்கை பண்ணுகிறார்‌. அவர்‌ இனிமேல்‌ 
தாவீதுக்கு பொல்லாப்பு செய்யப்போவதில்லை 
என்றும்‌ வாக்குப்பண்ணுகிறார்‌. “நான்‌ 
பாவஞ்செய்நேன்‌" என்னும்‌ வாக்கியத்திற்கு, 
“நான்‌ தேவனுடைய  பிரமாணத்திற்கு. 
விரோதமாக கிரியை செய்தேன்‌” என்றும்‌ 
பொருள்‌ சொல்லலாம்‌. 


சவல்‌ கர்த்தருடைய கட்டளைக்கு 
முக்கியத்துவம்‌ கொடுக்காமல்‌, தன்னுடைய 
சுயவிருப்பத்திற்கு முக்கியத்துவம்‌ கொடுத்து, 
தாவீதுக்கு பொல்லாப்பு செய்ய 
வமைநேடினார்‌. தாவீது சவுலின்‌ நெருங்கிய 
சிநேகிதர்களில்‌ ஒருவர்‌. அவர்‌ சவுக்கு 
அநேக நன்மைகளை செய்திருக்கிறார்‌. 
ஆனாலும்‌ சவுல்‌ தாவீதைக்‌ கொன்றுபோட 
அவரை பின்தொடர்ந்தார்‌. சவுல்‌ 
புத்தியுள்ளவராக _இருந்திருப்பாரென்றால்‌, 
அவர்‌ தாவீதுக்கு நன்மை செய்து, அவரை 
தன்‌ பக்கத்தில்‌ வைத்திருந்திருப்பார்‌. தாவீது 
சவலுக்கு இன்னும்‌ ஏராளமான 
நன்மைகளைச்‌ செய்திருப்பார்‌. 

சவுல்‌ தாவீதிடம்‌, “என்‌ குமாரனாகிய 
தாவீதே, திரும்பி வா” (1சாமு 26:21) என்று 
சொல்லுகிறார்‌. சவுல்‌ வரையிலும்‌: 
தாவீதுக்கு பொல்லாப்பு செய்ய வகைதேடினார்‌. 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சவுல்‌ இப்போது. 

பொல்லாப்பும்‌ செய்யேன்‌ 
வாக்குப்பண்ணுகிறார்‌. சவுல்‌: 

பொல்லாப்பு செய்யாமல்‌, இனிமேல்‌ அவரைப்‌ 
பாதுகாப்பார்‌ 


சவலின்‌ மனமாற்றமும்‌, 
பாவதுறிக்கையும்‌: தாவீதுக்கு மிகுந்த 
சந்தோஷத்தைக்‌ கொடுக்கிறது. சவுலின்‌ 
ஈட்டி இப்போது தாவீதின்‌ கையிலிருக்கிறது. 
சவல்‌ இனிமேல்‌ தனக்கு பொல்லாப்பு 
செய்யமாட்டார்‌ என்று தாவீது நம்புகிறார்‌. 
தன்னுடைய நம்பிக்கையை உறுதிபண்ணும்‌ 
வண்ணமாக, தாவீது தன்‌ கையிலுள்ள 
சவுலின்‌ ஈட்டியை, அவரிடத்தில்‌ திரும்பக்‌ 
கொடுத்துவிடவேண்டும்‌ என்று 
தீர்மானிக்கிறார்‌. தாவீது சவுலை நோக்கி, 
'இதோ, ராஜாவின்‌ ஈட்டி இங்கே இருக்கிறது: 
வாலிபரில்‌ ஒருவன்‌ இப்புறம்‌ வந்து, அதை 
வாங்கிக்‌ கொண்டுபோகட்டும்‌" 
சோமு 26:22) என்று சொல்லுகிறார்‌. 


சவலைக்‌ கொல்லவேண்டும்‌ என்னும்‌ 
எண்ணம்‌ தாவீதின்‌ மனதில்‌ எப்போதும்‌ 
இருந்ததில்லை. தாவீது கர்த்தருக்குப்‌ 
பயப்படுகிறார்‌. சவுல்‌. தன்னைக்‌ 
கொல்லுவதற்கு வகைதேடினாலும்‌, கர்த்தர்‌ 
தன்னைப்‌ பாதுகாப்பார்‌ என்று, தாவீது 
கர்த்தர்மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்‌ 
தாவீது சவுலை நோக்கி, “கர்த்தர்‌ 
அவனவனுக்கு அவனவன்‌ நீதிக்கும்‌. 
உண்மைக்கும்‌ தக்கதாகப்‌, பலன்‌ 
அளிப்பாராக: இன்று கர்த்தர்‌ உம்மை என்‌ 
கையில்‌ ஒட்புக்கொடுத்திருந்தும்‌, கர்த்தர்‌ 
அபிஷேகம்பண்ணினவர்மேல்‌, என்‌ கையை 
நீட்ட மனதில்லாதிருந்தேன்‌" சாமு 26:23) 
என்று சொல்லுகிறார்‌. 


கர்த்தரே நீதியுள்ள நியாயாதிபதி. 
அவர்‌ தம்முடைய நீதியின்‌ பிரகாரமும்‌, 
நியாயத்தின்‌ பிரகாரமும்‌, மனுஷருடைய 
தீர்த்து 

அவனவனுக்கு 

அவனவன்‌ நீதிக்கும்‌ உண்மைக்கும்‌ தக்கதாக 
'பலனளிப்பவர்‌. கர்த்தர்‌ தனக்கும்‌ 
சுவலுக்கும்‌ இடையே உள்ள வழக்கை 
விசாரித்து நியாயந்தீர்ப்பராக என்று 
சொல்லி, தாவீது தன்னுடைய வழக்கை 
கர்த்தருடைய சமுகத்தில்‌ ஒப்புக்கொடுக்கிறார்‌. 





i FTE 
ETT 


சவுல்‌ 

அபிஷேகம்பண்ணப்பட்டவர்‌. 
இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தருக்கும்‌, 
இஸ்ரவேலின்‌ ராஜாவாகிய  சவஜுக்கும்‌. 
மதிப்பும்‌ மரியாதையும்‌ கொடுக்கிறவர்‌. கர்த்தர்‌ 
அபிஷேகம்பண்ணின சவலின்மேல்‌ தன்‌ 
கையை நீட்ட தாவீதுக்கு மனதில்லை. தாவீது, 
இஸ்ரவேல்‌ தேசத்திற்கும்‌. இஸ்ரவேல்‌ 
தேசத்தின்மீது, ராஜாவாக 
அபிஷேகம்பண்ணப்பட்ட சவலுக்கும்‌ மதிப்பு 
கொடுக்கிறார்‌. 


கர்த்தரால்‌. 
தாவீது 


கர்த்தருடைய அபிஷேக எண்ணெயே 
சவுக்கு, 

பாதுகாப்பாகுமிருந்திருக்கிறது. 

சவுலை தாவீதின்‌ 


ஒப்புக்கொடுத்தார்‌. 
சவலின்மேல்‌ தன்‌ 
மனதில்லாதிருந்தார்‌. 
அபிஷேகமே சவுலை பாதுகாத்தது. 
ஆகையினால்‌ சவுல்‌ கர்த்தருக்கு 
நன்றியுள்ளவராய்‌ ஜீவிக்கவேண்டும்‌. 


ஆனாலும்‌ 
கையை 
கர்த்தருடைய 


சவுல்‌ (வீ த்‌ 

த அர பொணம்‌ பணக்‌ 
சாமு 26:21) என்று வாக்குப்பண்ணினார்‌. 

னால்‌ தாவீதோ சவலின்‌ வார்த்தையைவிட, 
கர்த்தருடைய கிருபைக்கும்‌, பாதுகாப்புக்கும்‌ 
முக்கியத்துவம்‌ கொடுக்கிறார்‌. தாவீதின்‌ 
ஜீவியம்‌ கர்த்தருடைய கரத்திலிருக்கிறது. 
கர்த்தரே தாவீதைப்‌ பாதுகாக்கிறார்‌. சவுலின்‌ 
ஜீவியம்‌ அவருக்கு அருமையாயிருக்கிறது. 
தாவீதின்‌ ஜீவியமோ கர்த்தருக்கு 
அருமையாயிருக்கிறது. 


தன்னுடைய பாதுகாப்பு கர்த்தருடைய 
கரத்திலிருக்கிறது என்பதை தாவீது 
சவலுக்கு தெளிவுபடுத்துகிறார்‌. தாவீது 
சவலை நோக்கி “இதோ, உம்முடைய ஜீவன்‌ 
இன்றையதினம்‌ என்‌ பார்வைக்கு எப்படி 
அருமையாயிருந்ததோ, அப்படியே என்‌ 
ஜீவனும்‌ கர்த்தரின்‌ பார்வைக்கு 
அருமையாமிருப்பதினால்‌, அவர்‌ என்னை 
எல்லா உபத்திரவத்திற்கும்‌ நீங்கலாக்கி 
விடுவாராக” (சாமு 26:24) என்று. 
சொல்லுகிறார்‌. 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


தாவீதின்‌ வார்த்தைகள்‌ சவுலின்‌ 
மனதை தொடுகிறது. கர்த்தர்‌ தாவீதை 
மென்மேலும்‌ ஆசீர்வதிப்பார்‌ என்று, சவுல்‌. 
தாவீதுக்கு ஆசீர்வாதமான வார்த்தைகளைச்‌ 
சொல்லுகிறார்‌. சவுல்‌. த்க்‌ நோக்கி: “என்‌ 


நீ 
போய 


என்று 


| தாவீதுக்கு இன்னும்‌ ஏரா 
வெற்றி கிடைக்கும்‌ என்றும்‌, அவர்‌ பெரிய 
காரியங்களை செய்வார்‌ என்றும்‌, அவர்‌ 
உயர்த்தப்படுவார்‌ என்றும்‌ சவுல்‌ தாவீதுக்கு 
முன்னறிலிக்கிறார்‌. தாவீதின்‌ நற்குணம்‌ 
ப சந்தர்பங்களில்‌. வெளியபட்டிுக்கிறது. 
கர்த்தர்‌ சவலை தாவீதின்‌ கையில்‌ 
ஒப்புக்கொடுத்திருந்தும்‌, தாவீது சவுல்மேல்‌ 
நன்‌ கையை நீட்ட மனதில்லாறிருந்தார்‌ 


ஏராளமான 


அப்னேரும்‌ தாவீதைப்‌ 
வந்திருந்தாலும்‌, அப்னேர்‌ 
பாதுகாக்காமல்‌. 
தூங்கிக்கொண்டிருந்ததினிமித்தமாக, தாவீது 
அப்னேரைக்‌ கடிந்துகொண்டார்‌. 
இஸ்ரவேலின்‌ ராஜா 
பாதுகாப்பாயிருக்கவேண்டும்‌ என்னும்‌ 
அக்கரை, அப்னேருக்கு இருப்பதைவிட, 
தாவீதுக்கு அதிகமாயிருக்கிறது. 


தாவீது. இஸ்ரவேல்‌ தேசத்தின்‌ 
பொதுவான நன்மைகளை நாடுகிறார்‌. 
சவலுக்கு பயந்து பட ன்‌ 
காடுகளிலும்‌, பிகளிலும்‌, 
தேசங்களிலும்‌ ரி 
அலைந்துகொண்டிருந்தாலும்‌, அவருக்கு 
இஸ்ரவேல்‌ தேசத்தின்மீது கரிசனையும்‌ 
அக்கரையும்‌ இருக்கிறது. 


தேவனுடைய பிரசன்னம்‌ தாவீதோடு, 
கூடமிருக்கிறது. என்பதை சவுல்‌ 
அங்கீகரிக்கிறார்‌. சவல்‌ இப்போது இஸ்ரவேல்‌ 
தேசத்தின்மேல்‌ ராஜாவாயிருந்தாலும்‌, 
தாவீது இஸ்ரவேலின்‌ சிங்காசனத்தின்மீது, 
அமர்ந்து. இஸ்ரவேலை ஆட்சி செய்வார்‌ 
என்பதை சவுல்‌ அறிந்துகொள்கிறார்‌. 





ழ்‌ யனா 
யாய 


சவுல்‌ இதுவணாயிதும்‌ 
பகைத்தார்‌. அவர்மீது பொறாமை 
குணத்தேடிருந்தார்‌. அவருடைய மனதின்‌ 
காயத்திற்கு தாவீது மருந்து போட்டிருக்கிறார்‌. 
இப்போது, சவுலின்‌ மனக்காயம்‌ 
ஆறியிருக்கிறது. பொறாமையும்‌ கோபமும்‌ 
அவரை விட்டு நீங்குகிறது. சவுல்‌ தாவீதை 
தன்னுடைய பகைவனாகப்‌ பாவித்து, 
அவரைக்‌ கொன்றுபோட வந்தார்‌. இப்போதோ 
சவுலின்‌ மனதில்‌ மாற்றமுண்டாயிற்று. 


தாவீதைப்‌ 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சவுல்‌. தாவீதை தன்னுடைய சிநேகிதனாகப்‌ 
பாலிக்கிறார்‌. சவலும்‌ தாவீதும்‌ சிநேகத்தோடு 
பிரிகிறார்கள்‌ சவுல்‌ கிபியாவுக்கு 
திரும்பிப்போகிறார்‌. தாவீது தன்‌ வழியே 
போகிறார்‌. 


சவலும்‌ இப்போது 
பிரிந்துபோகிற யன்‌ இந்த 
வசனத்தில்‌ எழுதப்பட்டிருக்கிறது. 
இதன்பின்பு அவர்கள்‌ இருவரும்‌ ஒருவர்‌ 
முகத்தை ஒருவர்‌ பார்க்கவில்லை. இதுவே 
அவர்களுடைய கடைசி சந்திப்பாயிற்று. 





f= FTE 
TT 


தாவீதின்‌ இருதயம்‌ கர்த்தருடைய 
இருதயத்திற்கு ஏற்ற இருதயமாயிருக்கிறது. 
ஆனாலும்‌ தாவீதின்‌ ஜீவியத்திலும்‌ ஒரு சில: 
தப்பிதங்கள்‌ காணப்படுகிறது. தாவீதின்‌ 
தப்பிதத்தை நாம்‌ த்‌ 
நம்முடைய  ஜீவியத்‌ 
பின்பற்றக்கூடாது. 
தப்பிதத்தைப்போல, நாமும்‌ செய்யாதபடிக்கு 
எச்சரிப்போடிருக்கவேண்டும்‌. 


தாவீது தன்னுடைய பாதுகாப்பையும்‌. 
குடும்பத்தாருடைய பாதுகாப்பையும்‌ 
ணுகிறார்‌ (சாமு 27:2-4) 
புத்திரர்‌ கானானியருக்கு 
யுத்தம்பண்ணவேண்டும்‌. 
அந்நிய தேசத்திலிருந்தாலும்‌ 
கானானியருக்கு விரோதமாய்‌ 
யுத்தம்பண்ணுகிறார்‌ சாமு 27:8-0) 


தன்னுடைய ஜீவன்‌ கர்த்தருடைய 
பார்வைக்கு அருமையாமிருக்கிறது என்றும்‌ 

ர்‌ தன்னை எல்லா உபத்திரவத்திற்கும்‌ 
நீங்கோக்கிலிடுவார்‌ என்றும தாவீது 
விசுவாசத்தோடு  சவலுக்கு சொன்னார்‌ 
ஆனால்‌ தான்‌ சொன்ன வார்த்தைகளை 
தாவீது முழுவதுமாய்‌ நம்பவில்லை. 


சவுலின்‌ கையினால்‌. 
மடிந்துபோவோம்‌ என்னும்‌ சந்தேகம்‌ 
தாவீதுக்கு உண்டாயிற்று சாமு 27,2) 
தாவீது தன்னுடைய சொந்த தேசமாகிய 
இஸ்ரவேல்‌ தேசத்தை 

பெலிஸ்தருடைய 

வாசம்பண்ணப்போகிறார்‌ (சாமு. 27:1 
தாவீது கானானியர்மீது யுத்தம்பண்ணுகிறார்‌. 
ஆனால்‌ காத்தின்‌ ராஜாவாகிய 
ஆகீசிடத்தில்‌, தன்னுடைய செய்கைகளை 
மறைத்துவிடுகிறார்‌. தாவீது ஆகிசிடம்‌ பொய்‌ 
சொல்லுகிறார்‌ (சாமு 27:10-12). 


தான்‌ 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


தாவீதும்‌ காத்தின்‌ ராஜாவும்‌ 
1சாமு 271-7 


1சாமு 27:1. பின்பு தாவீது: நான்‌ எத்த 
'நானிலாகிலும்‌ ஒருநான்‌ சவுலின்‌ 
கையினால்‌ மடிந்தூபோவேன்‌; இனிச்‌: 
சவுல்‌ இஸ்ரவேலின்‌ எல்லைகளில்‌. 
எங்கேயாவது என்னைக்‌. 
கண்டுபிடிக்கலாம்‌ என்கிற நம்பிக்கை 
அற்துப்போகும்படிக்கும்‌, நான்‌ அவன்‌ 
கைக்கு தீங்கலாயிருக்கும்படிக்கும்‌, நான்‌: 
பெலிஸ்தரின்‌ தேசத்திற்குப்‌ போய்‌, 
தப்பித்துக்கொன்வதைப்பார்க்கிலும்‌ 
நலமான காரியம்‌ வேறில்லை என்று தன்‌ 
இருதயத்தில்‌ யோசித்தான்‌. 
௪! 272. ஆகையால்‌ தாவீது 
டிருந்த 
அறுநாறுபேரோடுங்கூட எழுந்திருந்து, 
மாயோகின்‌ குமாரனாகிய ஆகீஸ்‌ 
என்னும்‌ கரத்தின்‌ ராஜாவினிடத்தில்‌ 
போய்ச்‌ சேர்த்தான்‌. 


1காமு 27:3. அங்கே தாவீதும்‌, அவன்‌ 
வீட்டாரும்‌, 
இரண்டு. 
யெஸ்ரயேல்‌ 
அகினோகாமும்‌, 
நாபாலின்‌ மனைவியாயிருந்த கர்மேல்‌ 
ஊரானாகிய அபிகாயிலும்‌, 
காத்பட்டணத்தில்‌ ஆகீசிடத்தில்‌ 
தங்கியிருந்தார்கள்‌.. 


1சாமு 274. தாவீது 
காத்பட்டணத்கிற்கு ஓடிப்போனான்‌. 
என்று சவுலுக்கு அறிவிக்கப்பட்டபோது, 
அவன்‌ அப்புறம்‌ அவனைத்‌ 
தேடவில்லை. 


அவன்‌ 


சோமு 27:5. தாவீது ஆகீசை நோக்கி: 
உம்முடைய கண்களில்‌ எனக்குத்‌ தயை 
கிடைக்குமானால்‌, நான்‌: 
வாசம்பண்ணும்படி. நாட்டிலூன்ன. 
ஊர்கனிலே. ஒன்றில்‌. எனக்கு. 
இடத்தாரும்‌; உம்முடைய அடியான்‌ 
உம்மோடே கூட. ராஜதானி 
பட்டணத்திலே வாசமாயிருப்பானேன்‌ 
என்றான்‌. 





i FTE 
TT 


1சாமு 278. அப்பொழுது ஆகீஸ்‌: 
அன்றைய தினம்‌ சிக்லாகை அவனுக்குக்‌. 
கொடுத்தான்‌; அதினிமித்தம்‌ சிக்லாக்‌. 
இத்நான்‌ வரைக்கும்‌ யூதாவின்‌ 
ராஜாக்களைச்‌ சேர்த்திருக்கிறது. 


சோமு 27:7. தாவீது பெலிஸ்தரின்‌ 
நாட்டிலே ஒரு வருஷமும்‌ நாலா மாதமும்‌ 
குடியிருத்தான்‌. 


தாவீது சவலுக்கு பயப்படுகிறார்‌. 
தாவீது கர்த்தர்மீது வைத்திருக்கிற விசுவாசம்‌ 
பலலீனமாயிற்று. இதனால்‌ தாவீதின்‌ 
மனதிலே குழப்பமும்‌ பயமும்‌ உண்டாயிற்று. 
“நான்‌ எந்த நாளிலாகிலும்‌ ஒருநாள்‌ சவுலின்‌ 
கையினால்‌ மடிந்துபோவேன்‌” சாமு 27:1) 
என்று நினைத்து தாவீது தனக்குள்ளே 
பயப்படுகிறார்‌ 


தாவீது தன்னுடைய ஜீவனை 
கர்த்தருடைய கரத்திலே ஒப்புக்கொடுப்பதற்கு 
பதிலாக, காத்தின்‌ ராஜாவாகிய ஆகீசின்‌ 
க்‌ ஒபபக்கொடுக்களர்‌ கர்த்தர்‌ 
உபத்திரவத்திற்கும்‌ 

நீங்கலாக்கி விடுவிப்பார்‌ என்று நம்புவதற்கு 
தாவீது தன்னுடைய 
பாதுகாப்புக்கும்‌ ஆகீசை 


தாவீதிடம்‌ “நான்‌ 
செய்தேன்‌: குமாரனாகிய 
ன க்‌ சம்‌ ஜீவன்‌ 
இன்றையதினம்‌ உன்‌ பார்வைக்கு 
அருமையாயிருந்தபடியால்‌, இனி உனக்கு ஒரு 
பொல்லாப்புஞ்செய்யேன்‌: இதோ, நான்‌ 
மதியற்றவனாய்‌. மகா பெரிய 
தப்பிதஞ்செய்தேன்‌' சாமு 26:21) என்று 
சொன்னார்‌. தாவீது சவுலின்‌ வார்த்தையை 
நம்பவேண்டும்‌ என்னும்‌ அவசியமில்லை. 
ஆனாலும்‌ தாவீது கர்த்தருடைய 
வார்த்தையையும்‌, அவருடைய 
வாக்குத்தத்தையும்‌ நம்பவேண்டும்‌. ஆனால்‌ 
தாவீதோ. சவுலின்‌ வார்த்தையையும்‌ 
நம்பவில்லை, கர்த்தருடைய வார்த்தையையும்‌ 
நம்பவில்லை, 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


அலிசுவாசம்‌ கர்த்தருக்கு விரோதமான 
பாவம்‌. நமக்குள்‌ அலிசுவாசம்‌ 
பிரவேசித்துவிட்டால்‌, நம்முடைய 
சந்தோஷமும்‌, சமாதானமும்‌, நற்குணமும்‌ 
ம்மைவிட்டு நீங்கிப்போகும்‌. 
அவிசுவாசிகளின்‌ நடைகளில்‌ 
உறுதியிருக்காது. அவர்களுடைய 
சிந்தனைகளில்‌ தெளிவு இருக்காது, 
கர்த்தரை நம்பாதவர்கள்‌ மனுஷருக்கு, 
பயப்படுவார்கள்‌. ஆகையினால்‌ நாம்‌ 
கர்த்தரிடத்தில்‌ ஜெபம்பண்ணும்போது, 
“கர்த்தாவே எங்கள்‌ அலிசுவாசத்தை 
எங்களைவிட்டு நீக்கும்‌" என்றும்‌, “எங்கள்‌ 
விசுவாசத்தை வர்த்திக்கப்பண்ணும்‌' என்றும்‌ 
ஜெபம்பண்ணவேண்டும்‌. 


தாவீது 
பெலிஸ்தருடைய 
போகவேண்டுமென்று யோசிக்கிறார்‌ 
தன்‌ இருதயத்திலே “நான்‌ 
நாளிலாகிலும்‌ ஒருநாள்‌ சவுலின்‌ டம்‌ 
மடிந்துபோவேன்‌ : இனிச்‌ 
இஸ்ரவேலின்‌ எல்லைகளில்‌ 
என்னைக்‌ கண்டுபிடிக்கலாம்‌ என்கிற 
நம்பிக்கை அற்றுப்போகும்படிக்கும்‌, நான்‌ 
அவன்‌ கைக்கு நீங்கலாயிருக்கும்படிக்கும்‌, 
நான்‌ பெலிஸ்தரின்‌ தேசத்திற்குப்‌ 
போய்‌, தப்பித்துக்கொள்வதைப்பார்க்கிலும்‌ 
நலமான காரியம்‌ வேறில்லை" சாமு 27:1) 
என்று யோசிக்கிறார்‌. 


எங்கேயாவது 


சவுல்‌ தன்னுடைய பாவத்தை உணர்ந்து, 
தாவீதுக்கு முன்பாக தன்‌ பாவத்தை 
அறிக்கை செய்து தாவீதை தன்‌ வாயினால்‌. 
ஆசீர்வதித்து, அதன்‌ பின்பு அவர்‌ 
கிபியாவக்கு _ போய்விடுகிறார்‌. கிபியாலுக்கு 
போன சவுல்‌, மறுபடியும்‌ தன்னை பிடிக்க 
வருவார்‌ என்று தாவீது சந்தேகப்படுகிறார்‌. 
இஸ்ரவேலின்‌ தேசத்திலிருக்கும்‌ வரையிலும்‌ 
சவலின்‌ மூலமாய்‌ தனக்கு ஆபத்து வரும்‌ 
என்றும்‌, தனக்கு பாதுகாப்பு இல்லை என்றும்‌ 
தாவீது யோசிக்கிறார்‌. தன்னுடைய 
பாதுகாப்பை உறுதிபண்ணுவதற்கு, தாவீது 
பெலிஸ்தரின்‌ தேசத்திற்குப்போய்‌ 
தப்பித்தக்கொள்ளலாம்‌ என்று 
நினைக்கிறார்‌. 





i= FTE 
TT 


 அவிசுவாசம்‌ கர்த்தருக்கு விரோதமான 
அவிசுவாசம்‌. 
நடைய 
நற்குணமும்‌ 
நீங்கிப்போகும்‌. 
நடைகளில்‌ 
அவர்களுடைய 
சிந்தனைகளில்‌ தெளிவு இருக்காது. 
கர்த்தரை நம்பாதவர்கள்‌ 


சமாதானமும்‌, 


விசுவாசத்தை வர்த்திக்கப்பண்ணும்‌' என்றும்‌ 


ஜெபம்பண்ணவேண்டும்‌. 
தாவீது சவலுக்கு 
டய 


போகவேண்டுமென்று யோசிக்கிறார்‌. தாவீது, 

தன்‌ இருதயத்திலே, நான்‌ எந்த 

நாளிலாகிலும்‌ ஒருநாள்‌ ல்‌ கையினால்‌. 

மடிந்துபோவேன்‌ ; 

இஸ்ரவேலின்‌: வனக்‌ 

என்னைக்‌ கண்டுபிடிக்கலாம்‌ 

நம்பிக்கை அற்றுப்போகும்படிக்கும்‌ 

அவன்‌ கைக்கு யகது 

பெலிஸ்தரின்‌ தேசத்திற்குப்‌ 

தப்பித்துக்கொள்வதைப்பார்க்கிலும்‌ 

நலமான காரியம்‌ வேறில்லை" (சாமு 27:1) 

என்று யோசிக்கிறார்‌ 


பயந்து, 
'த்திற்குப்‌ 


சவுல்‌ தன்னுடைய பாவத்தை உணர்ந்து. 
தாவீதுக்கு முன்பாக தன்‌ பாவத்தை. 
அறிக்கை செய்து, தாவீதை தன்‌ வாயினால்‌. 
ஆசீர்வதித்து, அதன்‌ பின்பு அவர்‌ 
கிபியாவுக்கு போய்விடுகிறார்‌. கிபியாவுக்கு 
போன சவுல்‌, மறுபடியும்‌ தன்னை பீடிக்க 
வருவார்‌ என்று தாவீது சந்தேகப்படுகிறார்‌. 
இஸ்ரவேலின்‌ தேசத்திலிருக்கும்‌ வரையிலும்‌ 
சவுலின்‌ மூலமாய்‌ தனக்கு ஆபத்து வரும்‌ 
என்றும்‌, தனக்கு பாதுகாப்பு இல்லை என்றும்‌ 
தாவீது யோசிக்கிறார்‌. தன்னுடைய 
பாதுகாப்பை உறுதிபண்ணுவதற்கு, தாவீது 
பெலிஸ்தரின்‌ தேசத்திற்குப்போய்‌ 
தப்பித்துக்கொள்ளலாம்‌ என்று 
நினைக்கிறார்‌. 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


பெலிஸ்தருடைய தேசம்‌ அந்நிய தேசம்‌. 
சவுல்‌ அந்த தேசத்திற்கு வரமாட்டார்‌ என்று 
தாவீது நிச்சயமாய்‌ நம்புகிறார்‌. தாவீதின்‌ 
மனதிலே நம்பிக்கையில்லை. அவர்‌ 
தன்னையும்‌ நம்பவில்லை, கர்த்தரையும்‌ 
நம்பவில்லை. கர்த்தர்‌ தாவீதை தம்முடைய 
தீர்க்கதரிசி மூலமாய்‌, இஸ்ரவேல்‌ 
தேசத்திற்கு வருமாறு அழைத்தார்‌. 


பின்பு காத்‌ என்னும்‌ தீர்க்கதரிசி 
தாவீதைப்‌ பார்த்து: நீர்‌ அரணில்‌ இராமல்‌ 
யூதாதேசத்திற்குப்‌ புறப்பட்டுவாரும்‌ 
என்றான்‌; அப்பொழுது தாவீது புறப்பட்டு 
ஆரேத்‌ என்னும்‌ காட்டிலே போனான்‌” 
சாமு 22:5). 


தாவீது ந்தது 
கீழ்ப்படிந்து, 'தேசத்திலேயே 
தங்கியிருக்கவேண்டும்‌. யூதாதேசம்‌ 
கர்த்தருடைய காணியாட்சிக்குட்பட்ட தேசம்‌. 
இஸ்ரவேல்‌ தேசம்‌ முழுவதிலும்‌ கர்த்தருடைய 
பாதுகாப்பு இருக்கிறது. தாவீது இஸ்ரவேல்‌ 
நேசத்தின்‌ எல்லையைத்‌ 
தாண்டிப்போகும்போது, கர்த்தருடைய 
பாதுகாப்பை எதிர்பார்க்க முடியாது. தாவீதின்‌ 
மனதிலே கர்த்தர்மீது விசுவாசமில்லை. 
தாவீது கர்த்தரை நம்பாமல்‌, பெலிஸ்தரின்‌ 
ராஜாவாகிய ஆஃகீசை நம்புகிறார்‌ 


தான்‌ இஸ்ரவேலின்‌ எல்லைகளில்‌ 
இருக்கும்‌ வரையிலும்‌, சவுல்‌ தன்னைக்‌ 
கண்டுபிடித்து கொன்றுபோடுவார்‌ என்று 
தாவீது பயப்படுகிறார்‌. பெலிஸ்தரின்‌ 
தேசத்திற்குப்‌ போய்விட்டால்‌, தான்‌ அங்கே 
சவலின்‌ கைக்கு நீங்கலாயிருக்க முடியும்‌ 
என்றும்‌, அந்த தேசத்திலே சவுலின்‌ கைக்கு 
தப்பித்துக்கொள்ளலாம்‌ என்றும்‌ தாவீது 
தன்‌ இருதயத்தில்‌ யோசிக்கிறார்‌. 

தாவீது தன்னோடிருந்த 
அறுநூறுபேரோடுங்கூட எழுந்திருந்து, 
மாயோகின்‌ குமாரனாகிய ஆகீஸ்‌ என்னும்‌ 
காத்தின்‌ ராஜாவினிடத்தில்‌ போய்ச்‌ 
சேருகிறார்‌. சாமு 27:2). காத்தின்‌ ராஜா 
தாவீதையும்‌, அவருடைய மனுஷரையும்‌ 
தன்னுடைய தேசத்திலே ஏற்றுக்கொள்கிறான்‌. 
அவனுக்கு தாவீதைப்பற்றி ஏற்கெனவே 
தெரிந்திருக்கிறது. தாவீது 
மகாபராக்கிரமசாலி. அவர்‌ ஒரு யுத்தவீரர்‌. 
அப்படிப்பட்ட மாவீரன்‌, தன்னுடைய 
தேசத்திலே வந்து தங்குவது, காத்தின்‌ 
ராஜாவுக்கு பெருமையாயிருக்கிறது. 


(வார்த்தைக்கு 





i= FTE 
TT 


கள்‌ அந்நிய தேசத்தாரையும்‌ 
தங்கள்‌ தேசத்திலே தங்கவைப்பார்கள்‌. 


யுத்தம்பண்ணப்போகும்போது, 
தேசத்திலே வந்து ல்லா 
தேசத்தாரையும்‌, 
பள்படுத்திக்கொள்ளார்கள்‌... 
பெலிஸ்தருடைய யுத்த தந்திரம்‌. 


பார்ப்பார்கள்‌. 
சவலைப்‌ தகதக, 
விரோதமானவர்கள்‌ 

இருப்பார்கள்‌ அவர்களெல்லோரும்‌ 
தாவீதைப்‌ பின்பற்றி, தங்கள்‌ தேசத்தில்‌ 
வந்து தங்க வருவார்கள்‌ என்று பெலிஸ்தர்‌ 
நினைக்கிறார்கள்‌. திரளான ஜனங்கள்‌ 
இஸ்ரவேல்‌ edly pid காத்‌ தேசத்திற்கு 


ஏராளமானோர்‌ 


பெலிஸ்தருக்கு எளிதாயிருக்கும்‌ 

காத்தின்‌ ராஜாவாகிய கீஸ்‌, 
தன்னுடைய தேசத்தின்‌ ன்ப 
நினைத்துப்‌ பார்த்து, தாவீதுக்கும்‌ அவருடைய 
மனுஷருக்கும்‌, தன்னுடைய தேசத்தில்‌ தங்க 
அனுமதி. கொடுக்கிறார்‌. தாவீதைப்‌ 
பாதுகாப்பதாகவும்‌ வாக்குப்பண்ணுகிறார்‌. 
தாவீது சவுலின்‌ வார்த்தைகளை நம்பவில்லை. 
ஆனால்‌ அவர்‌ ஆகீசின்‌ வார்த்தைகளை 
நம்புகிறார்‌. 

காத்‌ தேசத்திலே தாவீதும்‌, அவருடைய 
மனுஷரும்‌, அவரவர்‌ வீட்டாரும்‌, 
தாவீதோடேகூட அவருடைய இரண்டு. 
மனைவிகளாகிய யெஸ்ரயேல்‌ ஊராளாகிய 
அகினோகாமும்‌, நாபாலின்‌ மனைவியாயிருந்த. 
கர்மேல்‌ ஊராளாகிய அபிகாயிலும்‌, 
காத்பட்டணத்தில்‌ ஆகீசிடத்தில்‌ 
தங்கியிருக்கிறார்கள்‌ (சாமு 27:3). 


காத்பட்டணத்திற்கு 
என்று சவலுக்கு 
சவுல்‌ அப்புறம்‌. 

தாவீதைத்‌ தேடவில்லை (சாமு 27:4). 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


காத்‌ பட்டணம்‌, காத்‌ தேசத்தின்‌ 
ராஜதானி பட்டணமாயிருக்கிறது. இந்தப்‌ 
பட்டணத்திலே காத்தின்‌ ராஜாவாகிய ஆகீஸ்‌ 
ங்கியிருக்கிறார்‌. தாவீதும்‌ அவருடைய 


யுத்தவீரர்களும்‌ 
ஏராளமானோர்‌ இருக்கிறார்கள்‌. தாவீது 
பல்வ விலகி, வேறு ஏதாவது 
ஊரிலே தங்கலேண்டுமென்று 
விருப்பகிறார்‌. இதன்‌: மூலமாக... ஆசின்‌ 
நேரடி மேற்பார்வைக்கு விலகியிருக்கலாம்‌. 
என்றும்‌, தனக்கு இஷ்டமான காரியங்களை, 
ராஜாவுக்கு மறைவாக செய்யலாம்‌ என்றும்‌ 
தாவீது யோசிக்கிறார்‌. 


ஆகீசிடத்தில்‌ சொல்லல காலு ஆரீசை 
நோக்கி: “உம்முடைய கண்களில்‌ எனக்குத்‌ 
டக்குமானால்‌, நான்‌ 
வாசம்பண்ணும்படி நாட்டிலுள்ள ஊர்களிலே 
ஒன்றில்‌ எனக்கு இடந்தாரும்‌; உம்முடைய 
அடியான்‌... உம்மோடேகூட ராஜதானி 
பட்டணத்திலே. வாசமாயிருப்பானேன்‌"' 
சாமு 27:5) என்று கேட்கிறார்‌ 


கீசும்‌ தாவீதின்‌ விண்ணப்பத்தை 
ஏற்றுக்கொள்கிறார்‌. அன்றைய தினம்‌ ஆகீஸ்‌ 
சிக்லாகை தாவீதுக்குக்‌ கொடுக்கிறான்‌; 
அதினிமித்தம்‌ சிக்லாக்‌ இந்நாள்‌ வரைக்கும்‌. 
யூதாவின்‌ ராஜாக்களைச்‌ சேர்ந்திருக்கிறது. 
தாவீது பெலிஸ்தரின்‌ நாட்டிலே ஒரு 
வருஷமும்‌ நாலு மாதமும்‌ குடியிருக்கிறார்‌. 
தாவீதின்‌ மனுஷரும்‌. அவரோடுகூட 
சிக்லாகிலே குடியிருக்கிறார்கள்‌ 
சாமு 27:67). 


- சிக்லாக்‌ பூர்வத்திலே 
'சொந்தமானது. 
யூதாகோத்திரத்தாரின்‌ 

இருந்தது. 


“கடையாந்தரத்‌ 
ன்‌ எல்லைக்கு 





(யோசு 15:21,31), 


i= FTE 
TT 


மதாகோத்ிரத்தின்‌ 
பட்டணங்களில்‌ ல, 
சிமியோன்‌ 
கொடுக்கப்பட்டது. 


சுதந்தரவீதமான 
பிற்காலத்தில்‌ 
கோத்திரத்தாருக்கு 


“இரண்டாம்‌ சீட்டு சிமியோனுக்கு, 
விழுந்தது: சிமியோன்‌ புத்திரரின்‌ 
கோத்திரத்திற்கு அவர்கள்‌ வம்சங்களின்படி 
கிடைத்த சுதந்தரம்‌, யூதா புத்திரருடைய 
சுதந்தரத்தின்‌ நடுவே இருக்கிறது. 
அவர்களுக்குச்‌ சுதந்தரமாகக்‌ கிடைத்த 
பட்டணங்களாவன: பெயெர்செபா, சேபா, 
மொலாதா..... சிக்லாக்‌, பெத்மார்காபோத்‌, 
ஆத்சார்சூசா" (யோசு 191125). 


யூதாகோத்திரத்தாரோ அல்லது. 
சிமியோன்‌  கோத்திரத்தாரோ  சிக்லாக்‌ 
பட்டணத்தை சுதந்தரிக்கவில்லை. யோசுவா 
சிக்லாக்கை யூதாகோத்திரத்தாருக்கும்‌ 
அதன்பின்பு சிமியோன்‌ கோத்திரத்தாருக்கும்‌ 
பங்குவீதமாகப்‌ பிரித்துக்கொடுத்தபோது. 
சிக்லாகிலே கானானியர்‌ குடியிருந்தார்கள்‌. 
அல்லது அப்போது இங்கே பெலிஸ்தர்கள்‌ 
குடியிருந்திருப்பதற்கும்‌ வாய்ப்புள்ளது. 
பெலிஸ்தர்கள்‌ சிக்லாகை கைப்பற்றி, அதை 
தங்களுக்கு சொந்த பட்டணமாக வைத்துக்‌ 
கொண்டார்கள்‌. இஸ்ரவேல்‌ புத்திரால்‌. 
சிக்லாக்கை சுதந்தரிக்க முடியவில்லை. 


ராஜாவாகிய ஆகீஸ்‌ 
ர்‌ தக்க கொடுக்கிறான்‌. அதன்‌ 
நிமித்தம்‌ சிக்லாக்‌ யூதாவின்‌ ராஜாக்களை 
சேர்ந்திருக்கிறது. இஸ்ரவேல்‌ 
கோத்திரத்தாரால்‌ யுத்தம்பண்ணி சுதந்தரிக்க 
யாத சிக்லாக்கை, தாவீது காத்தின்‌ 
ராஜாவிடமிருந்து சமாதானமாக 
பெற்றுக்கொள்கிறார்‌. சிக்லக்‌ காத்‌ 
பட்டணத்தைவிட்டு. தூரத்திலிருந்தாலும்‌, 
இ! இஸ்ரவேலின்‌ எல்லைக்கு 
அருகாமையிலிருக்கிறது. 


தாவீதோடுகூட, அவருடைய சேனையில்‌ 

அறுநூறு பேர்‌ இருக்கிறார்கள்‌. ஆனாலும்‌, 

இஸ்ரவேல்‌ தேசத்திலே, சவுல்‌ 

ராஜாவாகமிருந்த வரையிலும்‌ தாவீது 

யுத்தம்பண்ணப்‌ 

இஸ்ரவேலின்‌ 

அருகாமையிலிருந்தாலும்‌, 

தாவீதின்‌ மூலமாக சவலுக்கோ, இஸ்ரவேல்‌ 

ஜனங்களுக்கோ ஒரு பிரச்சனையும்‌ 

ஏற்படவில்லை. சவுல்‌ மரித்த பின்பு தாவீது 

இஸ்ரவேலரில்‌ அநேகரை தனக்கு 
சிநேகிதராக்கி கொள்கிறார்‌. 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


தாவீதின்‌ ரகசிய யுத்தம்‌ 
1சாமு 27:8-12 


1சாமு 27:8, அங்கேயிருந்து தாவீதும்‌ 
அவன்‌ மனுஷரும்‌ கெகரியர்மேலும்‌ 
கெண்ரியர்‌ மேலும்‌ அமலேக்கியர்மேலும்‌ 
படையெடுத்துப்போனார்கன்‌; சருக்குப்‌ 
போகிற எல்லைதுவக்கி 
எகிப்துதேசமட்டும்‌ இருக்கிற நாட்டிலே 
பூர்வகாலம்‌ துவக்கிக்‌ குடியிருத்தவர்கன்‌' 
இவர்களே. 


சாமு 279, தாவீது அந்த 
நாட்டைக்‌ கொன்னையடிக்கிறயோது,. 
புருஷர்களையும்‌ ஸ்திரீகளையும்‌ 
உயிரோடே வைக்காமல்‌, 
ஆடுமாடுகனையும்‌ கழுதைகளையும்‌ 
ஒட்டகங்களையும்‌ வஸ்திரங்களையும்‌ 
எடுத்துக்‌ கொண்டு, ஆக்சிடத்துக்குத்‌ 
திரும்பிவருவான்‌.. 


1சாமு 27:10. இன்று எத்திசையில்‌ 
போய்க்‌ கொன்னையடித்தீர்கன்‌ என்று 


ஆகீஸ்‌ கேட்கும்போது, தாவிது: 


தென்திசையிலும்‌ என்பான்‌. 


1சாமு 27:11. இன்ன இன்னபடி, தாவீது 
செய்தான்‌ என்று தங்களுக்கு 
விரோதமான செய்தியை 
அறிவிக்கத்தக்க ஒருவரையும்‌ தாவீது 
காத்பட்டணத்திற்குக்‌ கொண்டு 
வராதபடிக்கு, ஒரு புருஷனையாகிலும்‌ 
ஸ்திரீயையாகிலும்‌ உயிரோடே, 
வைக்காதிருப்பான்‌; அவன்‌ 
பெலிஸ்தரின்‌ நாட்டுப்புறத்திலே 
குடியிருக்கிற "நானெல்லாம்‌ 
இவ்வண்ணம்‌ 
செய்துகொண்டுவந்தான்‌. 


1சாமு 27:12. ஆகீஸ்‌ தாவீதை நம்பி: 
அவன்‌ இஸ்ரவேலராகிய தன்னுடைய 
ஜனங்கள்‌ தன்னை வெவறுக்கும்படி 
செய்கிறான்‌; என்றைக்கும்‌ அவன்‌ என்‌ 
ஊழியக்காரனாயிருப்பான்‌ என்றான்‌. 





i= THE 
TT 


தாவீதும்‌ அவருடைய மனுஷரும்‌: 
சிக்லாகிலே குடியிருக்கிறார்கள்‌. இது 
பெலிஸ்தருடைய தேசத்திலிருக்கிறது. தாவீது 
சிக்லாகிலிருந்து கானானியர்மீது. 
யுத்தம்பண்ணப்போகிறார்‌. தாவீதுக்கு, 
யுத்தத்திலே ஜெயமுண்டாயிற்று. 


சிக்லாகிலிருந்து தாவீதும்‌ அவருடைய 
மனுஷரும்‌ கெசூரியர்மேலும்‌ கெஸ்ரியர்‌ 
்‌ அமலேக்கியர்மேலும்‌ 
படையெடுத்துப்போகிறார்கள்‌: சூருக்குப்‌ 
போகிற எல்லைதுவக்கி எகிப்துதேசமட்டும்‌ 
இருக்கிற நாட்டிலே பூர்வகாலம்‌ துவக்கிக்‌ 
குடியிருந்தவர்கள்‌ இவர்களே சாமு 27:8). 


தாவீ; அந்த 
கொல்ளையுக்கிளிமது 
ஸ்திரீகளையும்‌ உமிரோடே வைக்காமல்‌, 
ஆடுமாடுகளையும்‌ கழுதைகளையும்‌ 
ஒட்டகங்களையும்‌ வஸ்திரங்களையும்‌ எடுத்துக்‌ 
கொண்டு, ஆகீசிடத்துக்குத்‌ திரும்பிவருவார்‌ 
சோமு 27:9) 


நாட்டைக்‌ 
புருஷர்களையும்‌: 


தாவீது தான்‌ ட்டது 
யுத்தங்களைப்பற்றி 
சொல்லவேண்டும்‌. ஆனால்‌ தானது. “த 
யுத்தங்களை இரகசியமாக நடத்துகிறார்‌. 
ஆசஸ்‌ தாவீதிடம்‌ “இன்று எத்திசையில்‌ 

போய்‌. கொள்ளையடித்தீர்கள்‌" என்று 
கேட்பான்‌. தாவீதோ ஆகீசுக்கு உண்மையைச்‌ 
சொல்லமாட்டார்‌. தாவீதும்‌ அவருடைய 
மனுஷரும்‌ கானானியர்மீது யுத்தம்பண்ணி 
அவர்களைக்‌ கொள்ளையிடுவார்கள்‌. 
ஆனாலும்‌ தாவீது விசம்‌ 'ூதாவுடைய 
தென்‌ திசையிலும்‌ யெராமியேலருடைய தென்‌ 
திசையிலும்‌ கேனியருடைய தென்திசையிலும்‌ 
போய்‌ கொள்ளையடித்தோம்‌" (சாமு 27:10) 
என்று சொல்லுவார்‌. 

தாவீது ஆகீசிடம்‌ உண்மை பேசாமல்‌ 
'பொய்பேசுகிறார்‌. அமலேக்கியரை 
அழிக்கவேண்டும்‌ என்பது ரத்‌ 


முற்றிலுமாய்‌ அழிக்காமல்‌ போனாலும்‌, 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தாவீது 
கீழ்ப்படிந்து, 
சங்காரம்பண்ணுகிறார்‌. 
தாவீது ஆகீசிடம்‌ பொய்சொன்னாலும்‌, 
இதில்‌ தப்பிதம்‌ ஒன்றுமில்லை என்று 
வேதபண்டிதர்களில்‌ சிலர்‌ சொல்லுகிறார்கள்‌. 


கட்டளைக்கு 
அமலைக்கியரை 


ஆகையினால்‌ 


கர்த்தருடைய 


தாவீது உண்மையை மறைக்கிறார்‌. 
அவர்‌ ஆகிசிடம்‌ வேண்டுமென்றே. 
பொய்சொல்லுகிறார்‌. தான்‌ 
பொய்சொல்லுவது ஆகீசுக்கு தெரிந்துவிடும்‌ 
என்று நினைத்து, தாவீது எந்த நாட்டை 
கொள்ளையிடுகிறாரோ, அந்த நாட்டிலுள்ள 
பருஷர்களையும்‌ ஸ்திரீகளையும்‌ உயிரோடே 
வைக்காமல்‌ அவர்களைக்‌ 
கொன்றுபோடுகிறார்‌. அவர்கள்‌ 
உயிரோடிருந்தால்‌, தாவீது அமலேக்கியரை 
கொள்ளையிட்டார்‌ என்பது ஆகீகக்கு 
தெரியவரும்‌. ஆகையினால்‌ தாவீது அங்கே 
உள்ள மனுஷரையெல்லாம்‌ கொன்றுபோட்டு, 
அவர்களுடைய ஆடுமாடுகளையும்‌ 
கழுதைகளையும்‌ ஒட்டகங்களையும்‌ 
வஸ்திரங்களையும்‌ எடுத்துக்கொண்டு 
வருவார்‌. 


தாவீது இன்ன இன்னபடி செய்தார்‌ 
என்று தங்களுக்கு விரோதமான செய்தியை 
அறிவிக்கத்தக்க ஒருவரையும்‌ தாவீது 
காத்பட்டணத்திற்குக்‌ கொண்டு வராதபடிக்கு, 
ஒரு புருஷனையாகிலும்‌ ஸ்திரீயையாகிலும்‌ 
உமிரோடே வைக்காதிருப்பார்‌; தாவீது 
பெலிஸ்தரின்‌ நாட்டுப்புறத்திலே குடியிருக்கிற 
நாளெல்லாம்‌. இவ்வண்ணம்‌. 
செய்துகொண்டுவருகிறார்‌ (1சாமு 27:11). 

கெளூரியர்மேலும்‌, கெஸ்ரியர்மேலும்‌, 
அமலேக்கியர்மேலும்‌ படையெடுத்து, 
அவர்களைக்‌ கொள்ளையிட்டதற்காக 
தாவீது வெட்கப்படவில்லை. ஜனங்களை 
உயிரோடு வைக்காமல்‌: அவர்களைக்‌ 
கொன்றுபோட்டதும்‌, அவர்களுடைய 
ஆடுமாடுகளையும்‌, கழுதைகளையும்‌, 
ஒட்டகங்களையும்‌, வஸ்திரங்களையும்‌. 
எடுத்துக்கொண்டு வந்ததும்‌ பாவமான செயல்‌ 
என்று நினைத்து தாவீது அதை ஆகீசுக்கு 
சொல்லாமல்‌ மறைக்கவில்லை. 





i= FTE 
TT 


.... அமலேக்கியரும்‌ 
அவர்களுக்கு இடையே 
உடன்படிக்கை இருக்கிறது. 
ல்‌ விரோதமாக 


சிநேகிதர்கள்‌. 
சமாதான 
தாவீது 


அவருடைய 
ஆபத்து வரும்‌. பெலிஸ்தர்‌ 
கொள்றுபோவோர்கள்‌ அல்லது அவரையும்‌ 
அவருடைய மனுஷரையும்‌ சிக்லாக்கை விட்டு 
துரத்திவிடுவார்கள்‌. தாவீது. இப்போது 
பெறிஸ்தரின்‌. அதாவிகிருக்கிறார்‌. நாவீது 
அமலைக்கியரைக்‌ கொள்ளையிட்டார்‌ 

செய்தி பெலிஸ்தருக்கு 
தெரியக்கூடாது என்பதற்காக, தாவீது 
அமலேக்கியரை உமிரோடே வைக்காமல்‌: 
கொன்றுபோடுகிறார்‌ 


என்னும்‌ 


| அமலேக்கியரைக்‌ 
சம்பவத்தை. 

மறைப்பது. 

கசம்‌ பொய்யும்‌ 
தானும்‌ தன்னுடைய 
யூதாதேசத்திலே 
தாவீது. 
தாதேசத்திற்கும்‌ 

ற்கும்‌ பகை 


யூதாதேசத்தை 
யூதாதேசத்தார்‌ 
என்று நினைத்து 
ட... சந்தோஷப்படுகிறார்‌. 
யூதாதேசத்தாருக்கும்‌ தாவீதுக்கும்‌ 
இடையே உள்ள பகை அதிகரிப்பது 
பெலிஸ்தருக்கு நல்லது என்று ஆகீஸ்‌ 
நினைக்கிறார்‌. 


தாவீது ஆகீசிடம்‌ சொல்லும்போது, 
தானும்‌ தன்னுடைய மனுஷரும்‌, “யூதாவுடைய 
தென்‌ திசையிலும்‌ யெராமியேலருடைய தென்‌ 
திசையிலும்‌ கேனியருடைய தென்திசையிலும்‌ 
போய்‌ கொள்ளையிட்டோம்‌" என்று 
சொல்லுகிறார்‌. ஒரளவு உண்மையான 
வாக்கியம்‌. அவர்‌ யூதாதேசத்தின்‌ 
தென்திசையிலள்ள தேசங்களைக்‌ 
கொள்ளையிட்டார்‌. 


கொள்ளையிட்டதாக 

பொய்சொல்லுகிறார்‌ 

பெலிஸ்தருடைய 

இருக்கிறது. தாவீது 

கொள்ளையிட்டதினால்‌, 

தாவீதைப்‌ பகைப்பார்கள்‌ 
கீசம்‌ 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆனால்‌ தாவீது தனக்கு சொன்ன 
வார்த்தையை,  ஆகீஸ்‌ தப்பிதமாகப்‌ 
பரிந்துகொள்வதற்கு வாய்ப்புள்ளது. தாவீதும்‌ 
யூதாதேசத்தின்‌ 
கொள்ளையிட்டதாக 
இணைக்கிறான்‌ யூதாதேசத்தின்‌ 
தென்பகுதியில்‌ சீப்‌ ஊரார்‌ இருக்கிறார்கள்‌. 
தாவீது சீப்‌ ஊராரை கொள்ளையிட்டிருப்பார்‌ 
என்று ஆகீஸ்‌ நினைக்கிறான்‌. சீப்‌ ஊரார்‌ 
இஸ்ரவேல்‌ தேசத்தைச்‌ சேர்ந்தவர்கள்‌. 
ஆனால்‌ தாவீதோ, யூதாதேசத்தின்‌ 
தென்பகுதியில்‌, யூதாதேசத்தாரைக்‌ 
கொள்ளையிடவில்லை. அதற்கு பதிலாக, 
தாவீதும்‌ அவருடைய மனுஷரும்‌, யூதாவுடைய 
தென்திசையிலுள்ள, கெசூசியரையும்‌, 
கெஸ்ரியரையும்‌,. அமலேக்கியரையும்‌ 
கொள்ளையிட்டார்கள்‌. 


அதுபோலவே 
“யெராமியேலருடைய 
கேனியருடைய 
கொள்ளையிட்டோம்‌ என்று சொல்லுகிற 
வாக்கியம்‌, அவர்களுக்கு தென்திசையிலுள்ள 
யூதாதேசத்தாரை குறிக்கவில்லை. தாவீது 
சொல்லுவது, அவர்களுக்கு 
தென்திசையிலள்ள கானானியரைக்‌ 
குறிக்கிறது. தாவீது பாதி உண்மையை 
மறைக்கிறார்‌. காத்தின்‌ ராஜாவாகிய ஆகீஸ்‌, 
தாவீது சொல்லுவதை தப்பிதமாகப்‌ 
புரிந்துகொள்கிறார்‌. 

ஆகீஸ்‌ தாவீதை நம்புகிறார்‌. தாவீது 
இஸ்ரவேலராகிய தன்னுடைய ஜனங்கள்‌ 
தன்னை வெறுக்கும்படி செய்கிறார்‌ என்று 
ஆகீஸ்‌ நினைக்கிறான்‌. தாவீதும்‌ 
அவருடைய மனுஷரும்‌ யூதாதேசத்தாரைக்‌ 
கொள்ளையிட்டால்‌, அவர்கள்‌ தாவீதை 
வெறுப்பார்கள்‌. ஆகையினால்‌, தாவீது 
என்றென்றைக்கும்‌ தன்னுடைய 
ஊழியக்காரனாயிருப்பார்‌ என்று ஆகீஸ்‌ 
சொல்லுகிறான்‌ சாமு 2742). ஆனால்‌ 
தாவீதோ. யூதாதேசத்தரை 
கொள்ளையிடவில்லை. 
கெசூரியரையும்‌, 
அமலேக்கியரையும்‌ கொள்ளையிடுகிறார்‌. 





f= FTE 
TT 


பெலிஸ்தர்‌ இஸ்ரவேலின்‌ மேல்‌ 
யுத்தம்பண்ண ஆயத்தமாகிறார்கள்‌. இந்த 
யுத்தத்திலே சவுலின்‌ ஜீவனும்‌, அவருடைய 
ராஜ்யபாரமும்‌ முடிந்துபோகிறது. தாவீது 
இஸ்ரவேலி. சிங்காசனத்தில்‌ வந்து 
அமருவது வாசல்‌ திறக்கப்படுகிறது. 


பெலிஸ்தர்‌ இஸ்ரலேலின்மேல்‌ 
யுத்தம்ண்ண புறப்பட்டு வருகிறார்கள்‌. 
ராஜாவாகிய ஆகீஸ்‌, பெலிஸ்தரின்‌ 
சேனைகளை வழிநடத்துகிறார்‌. தாவீதும்‌ 
அவருடைய  மனுஷரும்‌ யுத்தத்திற்கு 
வரவேண்டுமென்று ஆகீஸ்‌ சொல்லுகிறார்‌ 
சாமு 28:,2). இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
பெலிஸ்தருக்கு விரோதமாக யுத்தம்பண்ண 
ஆயத்தமாகிறார்கள்‌. 


சவுல்‌ கர்த்தரிடத்தில்‌ விசாரிக்கும்போது, 
கர்த்தர்‌ அவருக்கு மறுஉத்தரவு 
அருளவில்லை. சவுல்‌ அஞ்சனம்‌ பார்க்கிற 
நாடிப்போகிறார்‌ சவல்‌ 
பாளயத்தைக்‌ கண்டபோது 

பயப்படுகிறார்‌ சாமு 28:3-6). 


சாமுவேல்‌ மரித்துப்போனார்‌. அஞ்சனம்‌ 
பார்க்கிற ஸ்திரீ, தனக்கு குறிசொல்லி 
சாமுவேலை எழும்பி வரப்பண்ண 
வேண்டுமென்று சவுல்‌ சொல்லுகிறார்‌ 
சாமு 28:7-14), சாமுவேலுக்கும்‌ சவலுக்கும்‌ 
இடையே நடைபெறும்‌ சம்பாஷணை 
சாமு 28-15-19). சவுல்‌ தரையில்‌ விழுந்து 
கிடக்கிறார்‌ (சாமு 28:20-25). 


கர்த்தர்‌ சவுதூக்கு 
அருனவில்லை 
சாமு 28:1-6 


மறுஉத்தரவு 


சோமு 28:1. அத்நாட்கனிலே பெலிஸ்தர்‌ 
இஸ்ரவேலின்‌ மேல்‌ யுத்தம்பண்ண, 
தங்கள்‌ சேனைகளைப்‌ போருக்குக்‌ 
கூட்டினார்கன்‌; அப்பொழுது ஆகீஸ்‌ 
தாவீதை நோக்கி: தீயும்‌ உன்‌ மனுஷரும்‌ 
எவ்விதத்திலும்‌ என்னோடேகூட. 
யுத்தத்துக்கு வரவேண்டும்‌ என்று 
அறியக்கடவாய்‌ என்றான்‌. 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சோமு 28:2. தாவீது ஆகீசைப்‌ பார்த்து: 
உம்முடைய அடியான்‌ 
செய்யப்போகிறதை நீர்‌ நிச்சயமாய்‌ 
அறித்துகொன்வீர்‌ என்றான்‌; 
அப்பொழுது ஆகீஸ்‌ தாவீதை நோக்கி: 
இதற்காக உன்னை எத்நாளும்‌ எனக்கு. 
மெய்காவலனாக வைப்பேன்‌ என்றான்‌. 


1சாமு 28:3. சாமுவேல்‌ இதற்கு. 
முன்னமே மரித்துப்போனான்‌; 
இஸ்ரவேலர்‌ எல்லாரும்‌ அவனுக்குத்‌ 
துக்கங்கொண்டாடி, அவன்‌ ஊராகிய 
ராமாவிலே. அவனை அடக்கம்‌ 
பண்ணினார்கள்‌. சவுல்‌ 
அஞ்சனம்‌ பார்க்கிறவர்கனையும்‌ 
குறிசொல்லுகிறவர்களையும்‌ தேசத்தில்‌ 
இராதபடிக்குத்‌ துரத்திவிட்டான்‌. 


1சாமு 28:4. பெலிஸ்தர்‌ கூடிவந்து, 
சூநேமிலே பானயமிறங்கினார்கன்‌; 
சவுதூம்‌ இஸ்ரவேலர்‌ எல்லாரையும்‌ 
கூட்டினான்‌; அவர்கள்‌ கில்போவாவிலே 
பானயமிறங்கினார்கள்‌. 


1சாமு 28:5, சவுல்‌ பெலிஸ்தரின்‌ 
பானயத்தைக்‌ கண்டபோது பயந்தான்‌; 
அவன்‌ இருதயம்‌ மிகவும்‌ 
தத்தனித்துக்கொண்டிரு ந்தது. 


1சாமு 28:8. சவுல்‌ கர்த்தரிடத்தில்‌ 
விசாரிக்கும்போது, கர்த்தர்‌ 
அவனுக்குச்‌ சொப்பனங்களினாலாவது, 
ஊரீமினாலாவது, தீர்க்க 
தரிசிகளினாலாவது. உத்தரவு 
அருளவில்லை. 


பெலிஸ்தர்‌ இஸ்ரவேலுக்கு விரோதமாக 
யுத்தம்பண்ண திட்டமிடுகிறார்கள்‌. இதற்காக 
அவர்கள்‌ தங்கள்‌ சேனைகளை போருக்கு 
கூட்டுகிறார்கள்‌. காத்‌ ராஜாவாகிய ஆகீஸ்‌, 
பெலிஸ்தரின்‌ 'சேனைகளுக்கு 
தலைவராயிருக்கிறான்‌. இஸ்ரவேலருக்கு 
நடைபெறும்‌ இந்த யுத்தத்தில்‌ 
அவருடைய மனுஷரும்‌ 
வரவேண்டும்‌ என்று 
ஆகீஸ்‌ விரும்புகிறான்‌. ஆகீஸ்‌ தாவீதை 
நோக்கி: “நீயம்‌ உன்‌ மனுஷரும்‌ 
எவ்விதத்திலும்‌ என்னோடேகூட யுத்தத்துக்கு 
வரவேண்டும்‌ என்று அறியக்கடவாய்‌" 
சோமு 284) என்று சொல்லுகிறான்‌. ஆகீஸ்‌ 
தாவீதைப்‌ பாதுகாக்கிறான்‌. அதற்கு ஈடாக, 
தாவீதும்‌ அவருடைய மனுஷரும்‌, தனக்கு 
சேவை செய்யவேண்டும்‌ என்று ஆகீஸ்‌ 
எதிர்பார்க்கிறான்‌. 


மறு 





i= FTE 
TT 


தாவீது ஒரு யுத்தவீரர்‌. அவர்‌ ஒரு 
பராக்கிரமசாலி. தாவீதைப்போல 
பராக்கிரமசாலி, தன்னோடுகூட, 
பெலிஸ்தரின்‌ சேனைகளிலிருப்பது தனக்கு 
மிகுந்த பலமாகயிருக்கும்‌ என்று ஆகீஸ்‌ 
தீர்மானிக்கிறான்‌. 


தாவீது. ஆகீசுக்கு தெளிவான 
பிரதியுத்தரம்‌ சொல்லவில்லை. அவர்‌ மனதில்‌ 
ஒன்றை வைத்து வெளியில்‌ ஒன்றை 
பேசுகிறார்‌. தாவீதின்‌ வார்த்தைகளெல்லாமே 
உண்மையை மூடி மறைக்கும்‌ வண்ணமாக 
இருக்கிறது. தாவீது ஆகீசைப்‌ பார்த்து: 
"உம்முடைய அடியான்‌ செய்யப்போகிறதை நீர்‌ 
நிச்சயமாய்‌ அறிந்துகொள்வீர்‌” சாமு 28:2) 
என்று சொல்லுகிறார்‌. 


தாவீது ஆகீசோடுகூட 
வருவதாகவும்‌ சொல்லவில்லை, வரவில்லை. 
என்றும்‌ சொல்லவில்லை. “உம்முடைய 
அடியான்‌ செய்யப்போகிறதை நீர்‌ நிச்சயமாய்‌ 
அறிந்துகொள்வீர்‌' என்று தாவீது ஆகீசிடம்‌ 
பொதுவாக சொல்லுகிறார்‌. தாவீதின்‌ 
வார்த்தைகளைக்‌ கேட்டு, அவரும்‌ 
அவருடைய மனுஷரும்‌, தன்னோடுகூட 
யுத்தத்திற்கு வருவார்கள்‌ என்று ஆகீஸ்‌ 


யுத்தத்திற்கு 


நோக்கி, 
எனக்கு 


தாவீதை 
எந்நாளும்‌ 
வைப்பேன்‌" (சாமு 28:2) என்று 
சொல்லுகிறான்‌. தாவீது ஆகீசோடுகூட 
யுத்தத்திற்கு வருவதற்கு முன்பாகவே ஆகீஸ்‌ 
தாவீதுக்கு, மிகப்பெரிய வெகுமதியைக்‌ 
கொடுப்பதாக வாக்குப்பண்ணுகிறான்‌. 


பெலிஸ்தர்‌ கூடிவந்து, சூநேமிலே 
பாளயமிறங்குகிறார்கள்‌; சவலும்‌ இஸ்ரவேலர்‌. 
எல்லாரையும்‌ கூட்டுகிறார்‌: அவர்கள்‌ 
கில்போவாவிலே பாளயமிறங்குகிறார்கள்‌ 
சாமு 28:4), பெலிஸ்தரும்‌ இஸ்ரவேலரும்‌ 
யுத்தக்களத்திலே அணிவகுத்து நிற்கிறார்கள்‌. 
சூநேம்‌ இசக்கார்‌ கோத்திரத்தின்‌ 
சுதந்தரவீதத்திலிருக்கிறது. 
பெலிஸ்தரின்‌ தேசத்திற்கு 
'வெகுதூரத்திலிருக்கிறது. 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சூநேமுக்கு அருகாமையிலே 
கில்போவா மலை பிரதேசமுள்ளது. சவுல்‌ 
இஸ்ரவேலர்‌ எல்லோரையும்‌ கூட்டுகிறார்‌. 
அவர்கள்‌ கில்போவா மலைப்பகுதியிலே. 
பாளயமிறங்குகிறார்கள்‌. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
பெலிஸ்தரோடு யுத்தம்பண்ண 
ஆயத்தமாயிருக்கிறார்கள்‌. 

சவல்‌ பெலிஸ்தரின்‌ 
கண்டபோது பயப்படுகிறார்‌; 


பாளயத்தைக்‌ 
அவருடைய 
தத்தளித்துக்‌ 
28:5), 
ல்‌ திரளான 
எண்ணிக்கையில்‌ யுத்த வீரர்‌ இருக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ எல்லோருமே. பலமுள்ள 
ஆயுதங்களை ஏந்தியிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
இஸ்ரவேலுக்கு விரோதமாக துணிந்து, 
நிற்கிறார்கள்‌. யுத்தத்திற்கு 
ஆயத்தமாயிருக்கிறார்கள்‌. இப்படிப்பட்ட 
துணிச்சலும்‌, வீரமும்‌, ஆயத்தமும்‌ 
சவலிடத்திலோ, இஸ்ரவேலரிடத்திலோ 
காணப்படவில்லை. ஆகையினால்‌. சவுல்‌ 
பெலிஸ்தரின்‌ பாளயத்தை கண்டபோது 
பயப்படுகிறார்‌. அவருடைய இருதயம்‌ மிகவும்‌ 
தத்தளித்துக்கொண்டிருக்கிறது. 


கர்த்தருக்குப்‌ பயப்படுகிறவர்கள்‌ 
மனுஷருக்கு பயப்படமாட்டார்கள்‌.  சவுலோ 
குர்த்தரைவிட்டு விலகிப்போய்விட்டார்‌ 
கர்த்தரும்‌. சவலை விட்டு 
விலகிப்போய்விட்டார்‌ கர்த்தருடைய 
பாதுகாப்பும்‌ பராமரிப்பும்‌ சவுக்கு 
கிடைக்கவில்லை. ட்‌ 
பெலிஸ்தர்மீது, 
ஆரம்பிக்கவில்லை. 
ஆரம்பக்கப்ுவதற்கு முன்பாகவே 
பெலிஸ்தரின்‌ பாளயத்தை 

மாத்திரத்திலேயே பயப்படுகிறார்‌. 


(சாமு 


சவுலின்‌ 
பலவீனமாயிருக்கிறது. 
பாளயத்தை பார்த்து 
இஸ்ரவேலரும்‌ பயப்படுகிறார்கள்‌. 
வீரத்தோடிருந்தால்தான்‌, 
சேனையிலுள்ளவர்களுக்கும்‌ 
ராஜாவின்‌ வீரத்தைப்‌ பார்த்து, 
சேனையிலுள்ளவர்கள்‌, தங்கள்‌ மனதை 
திடப்படுத்திக்கொள்வார்கள்‌. இங்கோ சவுல்‌. 
பெலிஸ்தரின்‌ பாளயத்தைப்‌ பார்த்து 
பயப்படுகிறார்‌. அவருடைய இருதயம்‌ மிகவும்‌ 


சவல்‌ 0 





i FTE 
TT 


சவலுக்கு பயம்‌ வந்தபோது, அவர்‌ 
தன்னுடைய ஜீவியத்தில்‌ நடைபெற்ற பழைய 
சம்பவங்களையெல்லாம்‌. நினைத்துப்‌ 
பார்க்கிறார்‌. அமலேக்கியரை முற்றிலுமாய்‌ 
அழிக்கவேண்டுமென்று கர்த்தர்‌ சாமுவேல்‌ 
தீர்க்கதரிசிமின்‌ மூலமாக  சவலுக்கு 
ட்‌ கொடுத்திருந்தார்‌. சவுலோ 
அமலேக்கியரை மொத்தமாய்‌ 
அழித்துப்போடாமல்‌ அவர்களை தப்பவிட்டார்‌. 
தை நினைத்துப்‌ பார்க்கிறார்‌. 
மனச்சாட்சி அவரைக்‌ 
த்துல. 


சவுல்‌ குற்றமில்லாத ஆசாரியர்களின்‌ 
இரத்தத்தை சிந்தினார்‌. 
மனைவிகளையும்‌, 
கொன்றுபோட்டார்‌. 


வேதனைப்படுத்துகிறது. அவருடைய இருதயம்‌ 
மிகவும்‌ தத்தளிக்கிறது. 'சவலின்‌ 
பாவங்களெல்லாம்‌ அவருடைய கண்களுக்கு 
முன்பாகத்‌ தெரிகிறது. சவலால்‌ கர்த்தரைப்‌ 
பார்க்க முடியவில்லை. சவலின்‌ பாவங்கள்‌ 
அவருடைய மனக்கண்களை மங்கம்‌. 
செய்கிறது. 

சவுல்‌ ன்‌ செய்த 
பாவங்களையெல்லாம்‌. நினைத்தும்‌ பார்க்கிறார்‌ 
அவருடைய 


இத்தா த்தில்‌ விசாரிக்கிறார்‌. 
கர்த்தர்மீது உண்மையான 
அவுக்க கர்த்தரிடத்தில்‌ விசுவாசமுமில்லை. 
உண்மையான இருதயத்தோடு 
தா தலய விசாரிக்கவில்லை.  சவல்‌ 
தன்னுடைய பயத்திலும்‌, இருதயத்தின்‌ 
தந்தளிப்பிலும்‌ கர்த்தரிடத்தில்‌ விசாரிக்கிறார்‌. 
சவுல்‌ கர்த்தரைத்‌ தேடாமலேயே, 
கர்த்தரிடத்தில்‌ விசாரிக்கவேண்டும்‌ 
நினைக்கிறார்‌. 


என்று 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


சவல்‌ கர்த்தருடைய 
வார்த்தையைக்‌ கைக்கொள்ளாமல்‌, 
கர்த்தருக்குச்‌ செய்த தன்‌ 
துரோகத்தினிமித்தமும்‌, அவன்‌ கர்த்தரைத்‌ 
தேடாமல்‌ அஞ்சனம்‌ பார்க்கிறவர்களைக்‌ 
கேட்கும்படிக்குத்‌. தேடினதினிமித்தமும்‌ 
செத்துப்போனான்‌” (நாளா 10:13). 


அப்படியே 


சவுல்‌ கர்த்தரிடத்தில்‌ விசாரிக்கும்போது, 
கர்த்தர்‌ அவருக்கு மறுஉத்தரவு 
அருளவில்லையென்றால்‌, அஞ்சனம்‌. 
பார்க்கிறவர்களிடத்தில்‌ விசாரிக்கலாம்‌ 
என்னும்‌ எண்ணம்‌ சவுலின்‌ மனதில்‌ 
இருக்கிறது. கர்த்தரிடத்தில்‌ விசாரிப்பதும்‌, 
பிசாசுகளிடத்தில்‌ விசாரிப்பதும்‌ சவுலின்‌ 
பார்வைக்கு ஒன்றுபோலிருக்கிறது. 


விசுவாசமில்லாமலேயே 
சர்ததரட த்தில்‌ விசாரிக்கிறார்‌. கர்த்தர்‌ 
சவலுக்கு சொப்பனங்களினாலாவது, 
ஊரீமினாலாவது,  தீர்க்கதரிசிகளினாலாவது 
மறு உத்தரவு அருளவில்லை (1சாமு 28:6). 
சவுல்‌ இருமனமுள்ளவராக கர்த்தரிடத்தில்‌ 
விசாரிக்கிறார்‌. சவலின்‌ மனதிலே. 
தெளிந்த சிந்தனையில்லை. 


சவுல்‌ சாழுவேலையும்‌ தாவீதையும்‌ 
துன்பப்படுத்தினார்‌. அவர்கள்‌ இருவருமே 
தீர்க்கதரிசிகள்‌. 
தீர்க்கதரிசிகளை துன்பப்படுத்தின சவலுக்கு, 
தீர்க்கதரிசிகள்‌ மூலமாக மறுஉத்தரவு 
வருவதற்கு வாய்ப்பில்லை. சவுல்‌ பிரதான 
ஆசாரியரையும்‌. கொன்றுபோட்டார்‌. 
ஆகையினால்‌ கர்த்தர்‌ ஊரீமின்‌ மூலமாயும்‌ 
சவலுக்கு மறுஉத்தரவு அருளுவதற்கு 
வாய்ப்பில்லை. 


சவுல்‌ கிருபையின்‌ ஆலியானவருக்‌ 
னப! எல்‌ ன ச்‌ 
அவர்‌ கர்த்தருடைய  சமுகத்தைவிட்டு 
விலகிப்போனார்‌. ஆகையினால்‌ கர்த்தர்‌ 
சொப்பனங்கள்‌ மூலமாகவும்‌ சவலுக்கு 
மறுஉத்தரவு அருளவில்லை. கர்த்தர்‌ தனக்கு 
மறுஉத்தரவு, அருளுவா 

நம்பிக்கையும்‌ சவுலின்‌ 

சவுல்‌ கர்த்தரை நம்பாமலையே, கர்த்தரிடத்தில்‌ 
விசாரிக்கிறார்‌. 





i= FTE 
TT 


சவுல்‌ கர்த்தரிடத்தில்‌ விசாரிப்பதற்கு 
முன்னமே, சாமுவேல்‌ மரித்துப்போனார்‌. 
இஸ்ரவேலர்‌ எல்லாரும்‌ அவருக்குத்‌ 
துக்கங்கொண்டாடி, அவருடைய ஊராகிய 
ராமாவிலே அவரை அடக்கம்பண்ணினார்கள்‌ 
[சாமு 28:3). சாமுவேல்‌ மரித்துப்போனது 
பெலிஸ்தருக்கும்‌ தெரியும்‌. ஆகையினால்‌ 
பெலிஸ்தர்‌ மிகவம்‌ தைரியங்கொண்டு 
இஸ்ரவேலுக்கு விரோதமாக யுத்தம்பண்ண 
வந்திருக்கிறார்கள்‌. இப்போது சாமுவேல்‌ 
சவுலோடுகூட இல்லை. ஆகையினால்‌ சவுல்‌ 
பெலிஸ்தரின்‌ பாளயத்தைக்‌ கண்டபோது 
பயப்படுகிறார்‌. அவருடைய இருதயம்‌. 
மிகவும்‌ தத்தளித்துக்கொண்டிருக்கிறது. 
சவல்‌ அஞ்சனம்‌ பார்க்கிறவர்களையும்‌ 
குறிசொல்லுகிறவர்களையும்‌ இஸ்ரவேல்‌ 
நேசத்தில்‌ இராதபடிக்குத்‌ துரத்திவிட்டார்‌ 
சாமு 28:3). “சூனியக்காரியை உயிரோடே 
வைக்கவேண்டாம்‌" (யாத்‌ 22:18). சவுல்‌. 
அஞ்சனம்‌ பார்க்கிறவர்களை எப்பொழுது 
துரத்திவிட்டார்‌ என்பது 
தெரியவில்லை. ஒருவேளை 
சாமுவேலுக்கு கீழ்ப்படிந்து _ 
ஆரம்பகாலத்தில்‌, 
இஸ்ரவேல்‌ 
துரத்திவிட்டிருக்கலாம்‌. 
சாமுவேல்‌ சவுக்கு 
வார்த்தைகளை உபதேசம்பண்ணினார்‌ 
சவலும்‌ கர்த்தருக்கு பயந்து ஜீவித்தார்‌. 
ராஜ்யபாரத்தின்‌ 
கர்த்தரால்‌ விடப்பட்ட 
சவுலை அலைக்களித்தது. 
பார்க்கிறவர்களும்‌, 


சவலுடைய 
ஆரம்பத்தில்‌, 
பொல்லாதஆலி, 
அஞ்சனம்‌ 
குறிசொல்லுகிறவர்க। 
விரோதமாக 
அனுப்புகிறார்கள்‌ 
சந்தேகப்பட்டு, 
தேசத்திலிராதபடிக்கு தூரத்திவிட்டிருப்பதற்கு 
வாய்ப்புள்ளது. 


ால்லாத 
என்று 


சவுலைப்போலவே, இக்காலத்திலும்‌ 
ஒரு சிலர்‌, பாவத்தை வெறுக்கிறார்கள்‌. 
ஆனால்‌ இந்த வெறுப்பு கொஞ்சகாலத்திற்கு 
மாத்திரமே இருக்கிறது. சவலுக்கு. 
அஞ்சனம்‌. பார்க்கிறவர்கள்‌ 
ம்‌ குறிசொல்லுகிறவர்கள்‌. 

தீங்கு 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


அதன்பின்பு சவுல்‌ இப்போது அஞ்சனம்‌ 
பார்க்கற ஸ்திரீயை தேடிப்போகிறார்‌ 
சவுலைப்போலவே சிலர்‌, பாவத்தினால்‌ 
தங்களுக்கு பாதிப்பு வரும்போது, அந்தப்‌ 
பாவத்தை வெறுக்கிறார்கள்‌. பாதிப்பு 
குறைந்தவுடன்‌, மறுபடியும்‌ தாங்கள்‌ 
வெறுத்த அந்தப்‌ பாவத்தை, சிநேகிக்க 
Se 


முற்றிலுமாய்‌ 
வெறுக்கவேண்டும்‌ என்னும்‌ எண்ணமோ, 
அல்லது பரிசுத்த ஜீவியம்‌ செய்து கர்த்தரை 
மகிமைப்படுத்த வேண்டும்‌ என்னும்‌ ஆர்வமோ 
பாவிகளிடத்தில்‌ இருப்பதில்லை. இவர்கள்‌ 
தங்கள்‌ சுயநலத்திற்காக பாவம்‌ 
செய்கிறார்கள்‌. அதே சுயநலத்திற்காகவே 
பாவத்தை வெறுக்கிறார்கள்‌. சுயநலத்தை 
நேசிக்கிறவர்கள்‌, கர்த்தருடைய 
சித்தத்தையும்‌, அவருடைய விருப்பத்தையும்‌ 
நேசிக்கமாட்டார்கள்‌. இப்படிப்பட்டவர்கள்‌. 
கர்த்தருடைய வார்த்தைகளுக்கும்‌ 
செவிகொடுக்கமாட்டார்கள்‌. 


அஞ்சனம்பார்க்கிற ஸ்திரீ 
சாமு 28:7-14 


1சாமு 28:7. அப்பொழுது சவுல்‌ தண்‌: 
ஊழியக்காரரை நோக்கி: 
அஞ்சனம்பார்க்கிற ஒரு ஸ்திரீயைத்‌ 
தேடுங்கன்‌; நான்‌ அவளிடத்தில்‌ போய்‌: 
விசாரிப்பேன்‌ என்றான்‌; அதற்கு. 
அவனுடைய ஊழியக்காரர்‌ இதோ, 
எந்தோரில்‌ அஞ்சனம்பார்க்கிற ஒரு 
ஸ்திரீ இருக்கிறான்‌ என்றார்கள்‌. 


சாமு 28:8. அப்பொழுது சவுல்‌ வேஷம்‌ 
மாறி, வேறு வஸ்திரம்‌ 
தரித்துக்கொண்டு, 

அவனோடே கூட 

இராத்திரியிலே 

ஸ்திரீயினிடத்தில்‌ 

சேர்த்தார்கள்‌; அவனை அவன்‌ நோக்கி: 
தீ அஞ்சனம்பார்த்து எனக்குக்‌ 
குறிசொல்லி, நான்‌ உன்னிடத்தில்‌ 
சொல்லுகிறவனை எழும்பிவரச்‌ செய்‌ 
என்றான்‌. 





f= THE 
TT 


சோமு 28:9. அதற்கு அத்த ஸ்திரீ: சவுல்‌ 
அஞ்சனம்‌ பார்க்கிறவர்களையும்‌, 
குறிகொல்லுகிறவர்களையும்‌, தேசத்தில்‌ 
இராதபடிக்கு 'லமாக்கின. 
செய்தியை தீர்‌ அதிவீரே; என்னைக்‌ 
கொன்றுபோடும்படி. 

பிராணனுக்குக்‌. 

என்ன என்றான்‌. 


காமு 28:10. அப்பொழு, 

இந்தக்‌ காரியத்திற்காக 
பொல்லாப்பு வராது 
கர்த்தருடைய ஜீவனைக்‌ 
சொல்லுகிறேன்‌ என்று அவளுக்குக்‌ 
கர்த்தர்மேல்‌ ஆணையிட்டான்‌. 


கோமு 28:11. அப்பொழுது அந்த ஸ்திரீ: 
உமக்கு நான்‌ யாரை எழும்பிவரப்‌ 
பண்ண வேண்டும்‌ என்றதற்கு, அவன்‌: 
சாமுவேலை 

எழும்பிவரப்பண்ணவேண்டும்‌ என்றான்‌. 


1சாமு 28:12. அந்த ஸ்திரீ சாமுவேலைக்‌ 
கண்டமாத்திரத்தில்‌ மகா சத்தமாய்க்‌ 
கூப்பிட்டு, சவுலை நோக்கி: ஏன்‌: 
என்னை மோசம்போக்கினீர்‌? நீர்தான்‌ 
சுவுலாச்‌௬தே என்றான்‌. 


1௪! 2818. | அவளைப்‌ பார்‌; 

நீ ப்பது தி காண்கிறது னன 
என்று கேட்டான்‌. அதற்கு அந்த ஸ்திரீ: 
தேவர்கள்‌ பூமிக்குன்ளிருந்து. 
ஏறிவருகிறதைக்‌ காண்கிறேன்‌ என்னு 
சுவுலுக்குச்‌. சொன்னான்‌. 


ந்காமு 28:14. அவருடைய ரூபம்‌ என்ன 
என்னு அவனைக்‌ கேட்டான்‌. அதற்கு. 
அவன்‌: சால்வையைப்‌ போர்த்துக்‌ 
கொண்டிருக்கிற ஒரு முதிர்த்த வயதான 
மனுஷன்‌ எழும்பிவருகிறான்‌ என்றான்‌; 
அதினாலே சவுல்‌ அவன்‌ சாமுவேல்‌: 
என்னு அறிந்து கொண்டு, தரைமட்டும்‌. 
முகங்குனித்து வணங்கினான்‌. 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


சவல்‌ அஞ்சனம்‌ பார்க்கிற ஸ்திரீயை 
தேடுகிறார்‌. கர்த்தர்‌ சவலுக்கு மறுஉத்தரவு 
அருளவில்லை. சவுல்‌ கர்த்தருடைய 
சமுகத்திற்கு முன்பாக தன்னைத்‌ 
தாழ்த்தி, தன்னுடைய பாவங்களுக்கு 
மனந்திரும்பினால்‌, கர்த்தர்‌ ஒருவேளை 
அவருக்கு மறுஉத்தரவு அருளியிருப்பா்‌ 
ஆனால்‌ சவுலோ இருமனதோடிருக்கிறார்‌. 
கர்த்தர்‌ தனக்கு மறுஉத்தரவு 
அருளவில்லையென்றால்‌, அஞ்சனம்‌ 
பார்க்கிறவர்களிடத்தில்‌ போய்‌ குறிகேட்கலாம்‌. 
என்று சவுல்‌ நினைக்கிறார்‌. 
அவர்கள்‌ உங்களை நோக்கி: 
அஞ்சனம்‌. பார்க்கிறவர்களிடத்திலும்‌, 
முணுமுணென்று ஒதுகிற 
குறிகாராடத்திலும்‌ விசாரியுங்கள்‌ என்று 
ஜனங்கள்‌ தன்‌ 
விசாரிக்கவேண்டிய 
உயிருள்ளவர்களுக்காகச்‌' 
விசாரிக்கலாமோ? 
ஆகமத்தையும்‌ 


செத்தவர்களிடத்தில்‌ 
வேதத்தையும்‌ சாட்சி 
கவனிக்கவேண்டும்‌; 
வார்த்தையின்‌ படியே 
அவர்களுக்கு 


இந்த 
சொல்லாவிட்டால்‌, 
விடியற்காலத்து, 
வெளிச்சமில்லை. இடுக்கண்‌ 
அடைந்தவர்களாயும்‌ பட்டினியாயும்‌ 
தேசத்தைக்‌ கடந்து போவார்கள்‌; அவர்கள்‌ 
பட்டினியாயிருக்கும்போது. மூர்க்கவெறி 
கொண்டு, தங்கள்‌ ராஜாவையும்‌ தங்கள்‌ 
தேவனையும்‌ தூலிப்பார்கள்‌. அவர்கள்‌ 
அண்ணாந்துபார்ப்பார்கள்‌, பூமியையும்‌ 
நோக்கிப்பார்ப்பார்கள்‌: ஆனாலும்‌ இதோ, 
இக்கட்டும்‌ அந்தகாரமும்‌ இருக்கும்‌; 
இடுக்கத்தால்‌ இருளடைந்து, அந்தகாரத்திலே 
தள்ளுண்டு அலைவார்கள்‌" (ஏசா 8:19-22). 


இருமனமுள்ளவர்கள்‌ பரலோகத்தையும்‌ 
நேசிப்பார்கள்‌. பூலோகத்தையும்‌ நேசிப்பார்கள்‌. 
அவர்கள்‌  கர்த்தரிடத்திலும்‌ பேசுவார்கள்‌. 
பிசாசிடத்திலும்‌ பேசுவார்கள்‌. 
இப்படிப்பட்டவர்கள்‌ கர்த்தருக்கும்‌. 
ஆராதனை செய்வார்கள்‌. 
விக்கிரகங்களுக்கும்‌ ஆராதனை 
செய்வார்கள்‌. கர்த்தர்‌ இவர்களுக்கு பதில்‌ 
கொடுக்கமாட்டார்‌. பிசாசுகளும்‌ 
இவர்களை வஞ்சித்துவிடும்‌. இவர்களுக்கு 
கர்த்தரிடத்திலிருந்தும்‌ ஆசீர்வாதம்‌ வராது. 
பிசாசுகளிடத்திலிருந்தும்‌ ஆசீர்வாதம்‌ வராது. 





i FTE 
TT 


விசுவாசிக்கிறவர்கள்‌ 
பரிசுத்தமாய்‌ ஜீவிக்கவேண்டும்‌. அவர்கள்‌ 
பாவத்தை வெறுக்கவேண்டும்‌. ஒருவன்‌ 
கர்த்தரை தன்‌ இருதயத்தில்‌ ஏற்றுக்கொண்டு, 
பாவம்‌ செய்யும்போது. அவனுடைய 
மனச்சாட்சி அவனைக்‌ குற்றப்படுத்தும்‌. 
அவனுக்கு அந்தப்‌ பாவத்தினால்‌ சந்தோஷம்‌ 
கிடைக்காது. அவன்‌ பாவம்‌ செய்வதினால்‌, 
கர்த்தரிடத்திலிருந்தும்‌ அவனுக்கு 
ஆசிர்வாதம்‌ கிடைக்காது. 
இப்படிப்பட்டவனுடைய நிலமை மிகவும்‌ 
பரிதாபமாயிருக்கும்‌. பரலோகமும்‌ இவனை 
கைவிட்டுவிடும்‌. பூலோகமும்‌ இவனை 
கைவிட்டுவிடும்‌. 


கர்த்தரை 


சவுல்‌ கர்த்தரிடத்தில்‌ விசாரித்தார்‌. 
ன்‌ கதவுகளைத்‌ தட்டினார்‌. 
க்கு மறுஉத்தரவு 
பரலோகத்தின்‌ கதவுகள்‌ 
சவலுக்கு திறக்கப்படவில்லை. ஆகையினால்‌. 
சவுல்‌ இப்போது பாதாளத்தின்‌ கதவுகளை 
தட்டுவதற்கு ஆயத்தமாயிருக்கிறார்‌. 
பிசாசுகளிடத்தில்‌ விசாரிக்கலாம்‌ என்று 

சவுல்‌ துணிகரமாய்‌ தீர்மானிக்கிறார்‌. 
கர்த்தர்‌ தன்னை நேசிக்காவிட்டால்‌, 
பிசாசுகள்‌ தன்னை நேசிக்கும்‌ என்றும்‌, 
அவை தனக்கு ஆலோசனையும்‌, 
மறுஉத்தரவும்‌ அருளும்‌ என்றும்‌ சவுல்‌ 
எதிர்பார்க்கிறார்‌. இதற்காக சவல்‌ தன்‌ 
ஊழியக்காரரை நோக்கி, “அஞ்சனம்‌ பார்க்கிற 
ர்‌ ங்கள்‌, நான்‌ 
போய்‌ விசாரிப்பேன்‌" 

சாமு 28:7) என்று சொல்லுகிறார்‌. 


சவுல்‌ அஞ்சனம்‌ பார்க்கிறவர்களையும்‌ 
குறிசொல்லுகிறவர்களையும்‌ இஸ்ரவேல்‌ 
தேசத்தில்‌ இராதபடிக்கு துரத்திவிட்டாலும்‌, 
அவர்கள்‌ இன்னும்‌ தேசத்திலிருக்கத்தான்‌ 
செய்கிறார்கள்‌. அவர்கள்‌ எங்கே. 
இருக்கிறார்கள்‌ என்பது சவுலின்‌ 
ஊழியக்காரருக்கு தெரிந்திரக்கிறது. சவுலின்‌ 
ஊழியக்காரர்‌ அவரிடத்தில்‌, “இதோ, 
எந்தோரில்‌ அஞ்சனம்பார்க்கிற ஒரு ஸ்திரீ 
இருக்கிறாள்‌" சாமு 28:7) என்று 
சொல்லுகிறார்கள்‌. 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


சவுல்‌ அஞ்சனம்‌ பார்க்கிற ஸ்திரீயை 
தேடி கர்த்தருக்கு விரோதமாக பாவம்‌ 
செய்கிறார்‌. சவல்‌ கர்த்தரை தேடாமல்‌, 
அஞ்சனம்‌ பார்க்கிற ஸ்திரீயை தேடுவது, 
இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தரை 
நிந்திக்கும்‌ செயலாகும்‌. சவுல்‌ 
தனக்குத்தானே முரண்பட்டு 
காணப்படுகிறார்‌. அவருடைய மனதில்‌ 
தெளிந்த சிந்தனையில்லை. அவருடைய 
தீர்மானத்தில்‌ உறுதியில்லை. இஸ்ரவேல்‌ 
தேசத்தில்‌ அஞ்சனம்‌ பார்க்கிறவர்களும்‌, 
குறிசொல்லுகிறவர்களும்‌ இருக்கக்கூடாது 
என்று, சவல்தான்‌ அவர்களை, இஸ்ரவேல்‌ 
தேசத்தை விட்டு துரத்திவிட்டார்‌. இப்போது 
அதே சவுல்‌ அஞ்சனம்‌ பார்க்கிற ஒரு 
ஸ்திரீயை தேடிப்போகிறார்‌. 


சவுல்‌ சிறிதும்‌ காலதாமதம்‌ பண்ணாமல்‌ 
உடனே அஞ்சனம்‌ பார்க்கிற ஸ்திரீயை 
தேடிப்போகிறார்‌. சவுல்‌ வேஷம்‌ மாறி, வேறு 
வஸ்திரம்‌ தரித்துக்கொண்டு, அவரும்‌ 
அவரோடே கூட இரண்டுபேரும்‌. 
இராத்திரியிலே அந்த  ஸ்திரீயினிடத்தில்‌ 
போய்ச்‌ சேருகிறார்கள்‌ சாமு 288) 
அவர்கள்‌ யாருக்கும்‌ தெரியாமல்‌ இரவு 
வேளையில்‌ போகிறார்கள்‌. சவுல்‌ தன்னை 
யாருக்கும்‌ வெளிப்படுத்தாமல்‌ வேலம்மாறி, 
வேறு வஸ்திரம்‌ தரித்திருக்கிறார்‌. அவர்கள்‌ 
குதிரைகள்மேல்‌ ஏறிப்போகாமல்‌, ஒருவேளை 
கால்நடையாகவே எந்தோரிலுள்ள, 
அஞ்சனம்‌ பார்க்கிற ஸ்திரீயினிடத்தில்‌ 
போய்சேர்ந்திருக்கவேண்டும்‌. 


சாத்தான்‌ சவுலை. 
செய்கிறான்‌. அவனே 
வழிநடத்துகிறான்‌. ல்‌ அகடம்‌ 
அடிமைப்பட்டவர்களை சாத்தான்‌. ஆட்டி 
வதைப்பான்‌. அவர்களால்‌ சுயமாய்‌ சிந்திக்க 
முடியாது. சவுல்‌ இதற்கு முன்பு, இதுபோல 
யாருக்கும்‌ தெரியாமல்‌, இரவுவேளையிலே, 
வேஷம்மாறி, அஞ்சனம்‌ பார்க்க போனதில்லை. 
தன்னுடைய வருங்காலம்‌ எப்படியிருக்கும்‌. 
என்பதை அறிந்துகொள்ளும்‌ ஆசை 
சுவலுக்கு இப்போது வந்திருக்கிறது. சவுல்‌ 
கர்த்தரை நம்பவில்லை. விசுவாசிகளின்‌ 
காலங்கள்‌ கர்த்தருடைய கரத்திலிருக்கிறது. 


ஆளுகை 
சவுலை 





i= THE 
ETT 


ஆனால்‌ சவுலோ குழப்பத்திலிருக்கிறார்‌ 


கர்த்தருடைய சமுகத்திற்கு போகவேண்டிய 
சவுல்‌, இரவு வேளையிலே யாருக்கும்‌ 
தெரியாமல்‌ சாத்தானைத்‌ தேடிப்போகிறார்‌. 

சவுலை பாவம்‌ ஆளுகை செய்கிறது. 
அவருடைய மனச்சாட்சி அவரைக்‌ 
குற்றப்படுத்துகிறது. அரை 
வேதனைப்படுத்துகிறது. அவர்‌ பாவம்‌ செய்ய 
ஆசைப்படுகிறார்‌. ஆனால்‌ அந்தப்‌ பாவத்தை 


சமாதானமோ, 
அவர்களுக்கு 
அவமானமும்‌ 


சந்தோஷமோ இல்லை. 
வெட்கமும்‌, வேதனையும்‌, 

உண்டாகும்‌. 
சவுல்‌ ஏந்தோரிலே, 
பார்க்கிற ஸ்திரீயை நோக்கி, "நீ 
அஞ்சளப்பர்த்து. எனக்குக்‌ குறிசொல்லி 
ல்‌ ளிடத்தல்‌ ' சொல்லுகெல்ளை 
சாமு 28:8) என்று, 


அஞ்சனம்‌. 


பார்க்கிற ஸ்திர, 

அஞ்சனம்‌ 

குறிசொல்லுகிறவர்களையும்‌, 

தேசத்தில்‌ இராதபடிக்கு 

செய்தியை நீர்‌ அறிவீரே, 
கொன்றுபோடும்படி நீர்‌ என்‌ 
கண்ணிவைக்கிறது என்ன” சாமு 285) 
என்று கேட்கிறாள்‌. தன்னோடு பேசுவது 
சவுல்‌ என்பதுகூட அந்த ஸ்திரீக்கு 
தெரியவில்லை. 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


மரித்துப்போனவர்களை 
வரச்செய்து. அவர்களோடு பேசுவதை 
அஞ்சனம்‌ பார்ப்பது" என்று புறஜாதியார்‌ 
அழைக்கிறார்கள்‌. இது மரித்துப்போனவர்கள்‌ 
மூலமாக குறிகேட்பதற்கு சமம்‌. கர்த்தருடைய 
நியாயப்பிரமாணத்தில்‌ அஞ்சனம்‌ பார்ப்பது 
தடைபண்ணப்பட்டிருக்கிறது. 


எழும்பி 


தன்‌ மகனையாவது தன்‌ 
மகளையாவது  தீக்கடக்கப்பண்ணுகிறவனும்‌, 
குறிசொல்லுகிறவனும்‌, நாள்பார்க்கிறவனும்‌, 
அஞ்சனம்‌ பார்க்கிறவனும்‌, சூனியக்காரனும்‌, 
மந்திரவாதியும்‌, சன்னதக்காரனும்‌, 
மாயவித்தைக்காரனும்‌, செத்தவர்களிடத்தில்‌ 
குறிகேட்கிறவனும்‌ உங்களுக்குள்ளே 
இருக்கவேண்டாம்‌. இப்படிப்பட்டவைகளைச்‌ 
செய்கிறவன்‌ எவனும்‌ 
அருவருப்பானவன்‌ ; 

அருவருப்புகளின்‌ நிமித்தம்‌ உன்‌ தேவனாகிய 
கர்த்தர்‌ அவர்களை உன்‌ முன்னின்று 
தூத்திவிடுகிறார்‌' (உபா 18:10-12) 


சவல்‌ அஞ்சனம்‌ பார்க்கிற ஸ்திரீயை 
நோக்கி, “நீ அஞ்சனம்பார்த்து எனக்குக்‌ 
குறிசொல்லி, நான்‌ உன்னிடத்தில்‌ 
சொல்லுகிறவனை எழும்பிவரச்செய்‌" என்று 
சொல்லுகிறார்‌. மரணத்திற்கு பின்பு, 
மரித்துப்போனவர்களின்‌ ஆத்துமா 
உயிரோடிருக்கும்‌ என்று புறஜாதியாரும்‌. 
நம்புகிறார்கள்‌. இந்த நம்பிக்கையில்‌ 
அவர்கள்‌ அஞ்சனம்‌. பார்த்து, 
குறிசொல்லுகிறார்கள்‌. சரீரத்தைவிட்டு 
பிரிந்துபோன ஆத்துமாவுக்கு, 
குறிசொல்லக்கூடிய விசேஷித்த முன்னறிவும்‌, 
ஞானமும்‌ இருக்கும்‌ என்பது புறஜாதியாரின்‌ 
நம்பிக்கை. 


பார்ப்பதும்‌, 

குறிசொல்லுவதும்‌ கர்த்தருடைய 
பிரமாணத்திற்கு விரோதமாயிருக்கிறது. 
நல்ல ஆத்துமாக்கள்‌, பொல்லாத ஆலிகளாக 


அஞ்சனம்‌ 


தந்திரம்‌. அஞ்சனம்‌ பார்ப்பதன்‌ மூலமாகவும்‌, 
குறிசொல்லுவதன்‌ மூலமாகவும்‌ பிசாசுகள்‌ 
மனுஷரை வஞ்சிக்கின்றன. 





i= al 
யாய 


கர்த்தர்‌. தம்முடைய 
'வெளிப்படுத்துவதற்கு, அவர்‌ 
உதவிகளை 
மரித்துப்போனவர்களுடைய 
மூலமாகத்தான்‌ பேசமுடியும்‌ 
நிர்ப்பந்தமும்‌ கர்த்தருக்கு 
ஜீவனுள்ளவர்‌. அவர்‌ 
எழுதப்பட்ட வார்த்தைகள்‌ 
உயிரோடிருக்கிற தம்முடைய ஊழியக்காரர்‌: 
மூலமாகவும்‌ பேசுகிறார்‌. அஞ்சனம்‌ 
பார்ப்பதும்‌, குறிசொல்லுவதும்‌ கர்த்தருடைய 
சித்தத்திற்கு விரோதமான செயல்‌. 
ஆகையினால்‌ கர்த்தர்‌ 
தம்முடைய 
'தடைபண்ணியிருக்கிறார்‌ 
அஞ்சனம்‌ பார்க்கிற  ஸ்திரீக்கு 
கர்த்தருடைய பிரமாணம்‌ தெரியவில்லை. 
ஆனால்‌ இஸ்ரவேல்‌ தேசத்திலே சவுல்‌ 
எந்டத்தின பிரமாணம்‌ தெரிந்திருக்கிறது. 
அஞ்சனம்‌ பார்க்கிறவர்களையும்‌ 
குற்சொல்லுக்தவர்களையம்‌ தேசத்திலே. 
இராதபடிக்கு நிர்மூலமாக்கினார்‌ என்னும்‌ 
செய்தியை இந்த ஸ்திரீ அறிந்திருக்கிறாள்‌. 
அவரோடுகூட 
அஞ்சனம்‌ பார்க்கிற 


இதை 
பிரமாணத்தில்‌: 


சவலும்‌ 
இரண்டுபேரும்‌ 
ஸ்திரீயை நேடி வந்திருக்கிறார்கள்‌. அஞ்சனம்‌ 


பார்க்கிற ஸ்திரீ அவர்களைப்‌ பார்த்து 
சந்தேகப்படுகிறாள்‌. அவள்‌ சவலைப்‌ பார்த்து, 
என்னைக்‌ கொன்றுபோடும்படி நீர்‌ ௭ 
பிராணனுக்குக்‌ கண்ணிவைக்கிறது என்ன" 
சாமு 28:9) என்று கேட்கிறாள்‌. 

அஞ்சனம்‌ 
தன்னுடைய 
கொடுக்கிறாள்‌. 


பார்க்கிற ஸ்திரீ 
பிராணனுக்கு முக்கியத்துவம்‌ 
சவுலின்‌ பிரமாணத்தினால்‌. 
தன்னுடைய பிராணனுக்கு வந்திருக்கும்‌ 
ஆபத்தை அவள்‌ அறிந்திருக்கிறாள்‌. 
தன்னுடைய பிராணனைக்‌ காத்துக்கொள்ள 
அவள்‌ மிகவும்‌ எச்சரிக்கையாயிருக்கிறாள்‌. 
ஆனால்‌ அவளுக்கு கர்த்தருடைய பிரமாணம்‌ 
தெரியவில்லை. சவுலின்‌ பிரமாணத்தை 
மீறுவதைவிட, கர்த்தருடைய பிரமாணத்தை 
மீறுவது மிகப்பெரிய பாவம்‌ என்பதை 
அந்த ஸ்திரீ அறியாதிருக்கிறாள்‌. சவுலின்‌ 
கோபத்தைவிட, கர்த்தருடைய கோபம்‌ 
மகாபயங்கரமானது என்பதையும்‌ அஞ்சனம்‌. 
பார்க்கிற ஸ்திரீ அறியாதவளாயிருக்கிறாள்‌. 
கர்த்தருடைய 

கீழ்ப்படியாவிட்டால்‌, 

தன்மேல்‌ வரும்‌ 

பார்க்கிற ஸ்திரீக்கு தெரியவில்லை. 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அஞ்சனம்‌ பார்ப்பதற்கும்‌, 
குறிசொல்லுவதற்கும்‌ விரோதமாக சவுல்‌ 
என்ன செய்திருக்கிறார்‌ என்பது அந்த 
ஸ்திரீக்கு தெரிந்திருக்கிறது. சாத்தானுடைய 
தக்‌ கிரியைகளுக்கு விரோதமாக கர்த்தர்‌ 
என்ன  சொல்லியிருக்கிறார்‌ என்பதும்‌, 
என்ன செய்திருக்கிறார்‌ என்பதும்‌ இந்த 
ஸ்திரீக்கு தெரியவில்லை. அஞ்சனம்‌ 
பார்க்கிற ஸ்திரீ, “நீர்‌ என்‌ பிராணனுக்கு 
கண்ணி வைக்கிறது என்ன" என்று 
கேட்கிறாள்‌. அஞ்சனம்‌ பார்ப்பதன்‌ மூலமாய்‌, 
தன்னுடைய ஆத்துமாவுக்கு அவள்‌ கண்ணி 
வைக்கிறாள்‌ என்பது. அவளுக்குத்‌ 
தெரியவில்லை. பிராணனுக்கு வைக்கப்படும்‌ 
கண்ணியைவிட, ஆத்துமாவுக்கு 
வைக்கப்படும்‌. மிகவும்‌ 
ஆபத்தானது. 


கண்ணி 


சவல்‌ அஞ்சனம்‌ பார்க்கிற ஸ்திரீயை 
காட்டிக்கொடுப்பதில்லை. என்று 
வாக்குப்பண்ணுகிறார்‌. சவுல்‌ அந்த 
ஸ்திரீயை பார்த்து, “இந்தக்‌ காரியத்திற்காக 
உனக்குப்‌ பொல்லாப்பு வராது என்பதைக்‌ 
கர்த்தருடைய ஜீவனைக்‌ கொண்டு 
சொல்லுகிறேன்‌" (சாமு 28:0) 
என்று அவளுக்குக்‌ கர்த்தர்மேல்‌ 
ஆணையிடுகிறார்‌. 


சவுல்‌ தன்னால்‌ நிறைவேற்ற முடியாத 
காரியத்தை அஞ்சனம்‌ பார்க்கிற ஸ்திரீக்கு 
ஆணையிட்டுச்‌ சொல்லுகிறார்‌. “இந்தக்‌ 
காரியத்திற்காக உனக்கு பொல்லாப்பு வராது” 
என்று சவுல்‌ சொல்லுகிறார்‌. ஆனால்‌ அந்த 
ஸ்திரீக்கு அஞ்சனம்‌ பார்ப்பதினால்‌ 
பொல்லாப்பு நிச்சயம்‌ வரும்‌. அந்தப்‌ 
பொல்லாப்பை சவுலால்‌ தடைபண்ண முடியாது. 


சவலால்‌ தன்னைத்தானே 
காப்பாற்றிக்கொள்ள முடியவில்லை. அவர்‌ 
இப்போது அஞ்சனம்‌ பார்க்கிற ஸ்திரீயை 
காப்பாற்றுவதாக வாக்குப்பண்ணுகிறார்‌. 
தேவனுடைய கோபம்‌ பாவிகள்மேல்‌ வரும்‌. 
அந்தக்‌ கோபத்திற்கு, யாராலும்‌ தப்பிக்கவும்‌ 
முடியாது. யாராலும்‌ தப்பிக்க வைக்கவும்‌ 
முடியாது. கர்த்தருடைய கோபம்‌ சவுலின்மீது, 
வந்திருக்கிறது. சவுல்‌. அதை 
அறிந்துகொள்ளாமல்‌, அஞ்சனம்‌ பார்க்கிற 
ஸ்திரீக்கு பொல்லாப்பு வராது என்று, 
சொல்லுகிறார்‌. சவல்‌ தன்னுடைய 
வார்த்தைகளை உறுதிபண்ணுவதற்காக, 
கர்த்தருடைய ஜீவனைக்‌ கொண்டு 
சொல்லுகிறேன்‌" என்று சொல்லி, அவளுக்கு 
கர்த்தர்மேல்‌ ஆணையிடுகிறார்‌. 





i FTE 
ERRATA 


சவுல்‌ அஞ்சனம்‌ பார்க்கிற ஸ்திரீமிடம்‌, 
“நான்‌ உன்னிடத்தில்‌ சொல்லுகிறவனை 
எழும்பி வரச்செய்‌” சாமு 28:8) என்று 
சொன்னார்‌. அப்பொழுது அந்த ஸ்திரீ: 
“உமக்கு நான்‌ யாரை எழும்பிவரப்‌ பண்ண 
வேண்டும்‌" என்றதற்கு, சவுல்‌: “சாமுவேலை 
எழும்பிவரப்பண்ணவேண்டும்‌' சாமு 28:11) 
என்று சொல்லுகிறார்‌. 

சாமுவேல்‌ ற்கு முன்னமே. 
மரித்துப்போனார்‌. சவுலோ சாமுவேலிடம்‌ 
பேசவேண்டுமென்று விரும்புகிறார்‌. சாமுவேல்‌ 
சவுலை இஸ்ரவேல்‌ தேசத்தின்மீது. 
ராஜாவாக அபிஷேகம்பண்ணினார்‌. 
ஆரம்பத்தில்‌ சாமுவேலும்‌ சவதும்‌ 
சிநேகிதர்களாயிருந்தார்கள்‌. சாமுவேல்‌ 
சவலுக்கு ஆலோசனைக்காரராயிருந்தார்‌. 


சாமுவேல்‌ உயிரோடிருந்த நாட்களில்‌ 
ராமாவிலே இருந்தார்‌. சவுலுக்கு கிடியா 
சொந்த ஊர்‌ கிபியாவும்‌ ராமாவும்‌ 
அருகாமையிலுள்ள பட்டணங்கள்‌. சாமுவேல்‌. 
ராமாவிலே தங்கியிருந்து. தீர்க்கதரிசிகளின்‌ 
புத்திரருக்கு தலைவராயிருந்தார்‌. சவுல்‌ 
ராமாவுக்கு அருகாமையிலிருந்தாலும்‌, அவர்‌ 
ஒரு தரம்கூட கிியாலிகிகுந்து ராமாவக்கு 

்‌ வேலைப்‌ பார்க்கவில்லை. 

ழக பத்தில்‌ ஒருபோதும்‌ 
விசாரிக்கவுமில்லை. சவுல்‌ ராமாவுக்குப்போய்‌ 
சாமுவேலிடத்தில்‌ விசாரித்திருந்தாரென்றால்‌, 
சவுக்கு இவ்வளவு பிரச்சனை 
வந்திருக்காது. 


சவுல்‌ னம்‌ பார்க்கி) மிடம்‌, 
முகை! வி வல்ல 
என்று சொல்லுகிறார்‌. சவுல்‌ இந்த 
வார்த்தைகளை சொன்னபோது, அடுத்த 
வாக்கியமாக, “அந்த ஸ்திரீ சாமுவேலை: 
கண்ட மாத்திரத்திலே" (சாமு 28:12) என்று 
எழுதப்பட்டிருக்கிறது. அஞ்சனம்‌ பார்க்கிற. 
ஸ்திரீக்கு, தன்னோடு கூடயிருப்பது சவுல்‌ 
என்பது தெரியவருகிறது. 

ஞ்சனம்‌ பார்க்கிற ஸ்திரீ 
சாமுவேலைக்‌ கண்டமாத்திரத்தில்‌ மகா 
சத்தமாய்க்‌ கூப்பிட்டு, சவுலை நோக்கி: ன்‌ 
என்னை மோசம்போக்கினீர்‌? நீர்தான்‌ 
சவுலாச்சுதே' சாமு 2812) என்று 
சொல்லுகிறாள்‌. 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


a வேஷம்‌ மாறி, வேறு வஸ்திரம்‌ 

னம்‌ பார்க்கிற 
க்திக்னிடந்தில வந்திருக்கிறார்‌. அவர்‌ 
அந்த ஸ்திரீயை வஞ்சிக்கிறார்‌. தன்னை 
சவல்‌ என்று அவர்‌ அந்த ஸ்திரீக்கு 
வெளிப்படுத்தவில்லை. அந்த ஸ்திரீயும்‌ 
சவலுக்கு பயப்படுகிறாள்‌. 


அஞ்சனம்‌. பார்க்கிற "ஸ்திரீ 
சாமுவேலைக்‌ கண்ட மாத்திரத்திலே" என்று 
எழுதப்பட்டிருக்கிறது. அவள்‌ உண்மையில்‌ 


திக்கதாரியாலிரந்தல்‌ அந்த ஸ்திரீக்கு 
சவலைவிட சாமுவேலைப்‌ பார்த்து அதிக பயம்‌ 
வந்திருக்கும்‌. 

ஆனால்‌ அஞ்சனம்‌ பார்க்கிற ஸ்திரீயோ 
சவலைப்‌ பார்த்து பயப்படுகிறாள்‌. சாமுவேல்‌ 
நல்ல தீர்க்கதரிசி. சவுலோ துன்மார்க்கமான 
ராஜா. அஞ்சனம்‌ பார்க்கிற ஸ்திரீ, 
மகாசத்தமாய்க்‌ கூப்பிட்டு, “ஏன்‌ என்னை 
மோசம்போக்கினீர்‌, நீர்தான்‌ சவுலாச்சுதே" 
என்று சொல்லுகிறாள்‌. சவுலோ அந்த 
ஸ்திரீக்கு ஆறுதலான வார்த்தைகளைச்‌ 
சொல்லுகிறார்‌. தன்னைப்‌ பார்த்து அவள்‌ 
பயப்படவேண்டாம்‌ என்று அவளுக்கு 
தைரியமான வார்த்தைகளையும்‌ 
சொல்லுகிறார்‌. 


சவல்‌ அஞ்சனம்‌ பார்க்கிற ஸ்திரீயை 
பார்த்து: “நீ பயப்படாதே: நீ காண்கிறது. 
என்ன” என்று கேட்கிறார்‌. அதற்கு அந்த 
ஸ்திரீ: “தேவர்கள்‌ பூமிக்குள்ளிருந்து 
ஏறிவருகிறதைக்‌: காண்கிறேன்‌" 
சாமு 2843) சவலுக்குச்‌ 
சொல்லுகிறாள்‌. 


அஞ்சனம்‌. பார்க்கிற ஸ்திரீ 
பறஜாதியாரின்‌ பாஷையைப்‌ பேசுகிறாள்‌. 
அந்த ஸ்திரீ “தேவர்கள்‌” என்று சொல்லும்‌ 
வார்த்தைக்கு, “ஆலிகள்‌" என்று பொருள்‌. 
சவல்‌ சாமுவேலோடு பேசவேண்டும்‌ என்று 
விரும்பினால்‌, அவர்‌ ராமாவிலே. 
சாமுவேலை அடக்கம்பண்ணின இடத்திற்கு 
போகவேண்டும்‌. சாமுவேலின்‌ கல்லறையை 
நோக்கி கூப்பிடவேண்டும்‌. சவுல்‌ 
விரும்பினால்‌ அஞ்சனம்‌ பார்க்கிற ஸ்திரீயை 
எந்தோரிலிருந்து, ராமாவக்கு 
அழைத்துக்கொண்டு போகவேண்டும்‌. 


என்று 





f= FTE 
ETT 


'சவுலோ சாமுவேலுடைய செத்துப்போன 
சரீரத்தோடு பேசவிரும்பவில்லை அவர்‌ 
சாமுவேலின்‌ ஆத்துமாவைக்‌ குறித்து 
அக்கரையோடிருக்கிறார்‌. அஞ்சனம்‌ பார்க்கிற 
ஸ்திரீ, சாமுவேலின்‌ ஆத்துமாவை. 
அவருடைய சரீரத்தோடு எழுப்புவாள்‌ என்று 
சவுல்‌ எதிர்பார்க்கிறார்‌. பிசாசுகள்‌ அஞ்சனம்‌ 
பார்க்கிற ஸ்திரீயையும்‌ வஞ்சிக்கிறது. 
சவுலையும்‌ வஞ்சிக்கிறது. கர்த்தர்‌ இந்தப்‌ 
பிசாசுகளுக்கு அனுமதி கொடுத்ததினால்‌, 
அவை மனுஷரை வஞ்சிக்கிறது. 


சத்தியத்தை நேசிக்காதவர்கள்‌, 
சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள்‌, 
பொய்களை நேசிப்பார்கள்‌. அந்தப்‌ பொய்கள்‌ 
அவர்களை  வஞ்சித்துவிடும்‌. சவுல்‌ 
அஞ்சனம்‌ பார்க்கிற ஸ்திரீயை பார்த்து “நீ 
காண்கிறது என்ன" என்று கேட்கிறார்‌ 
அந்த ஸ்திரீ பார்ப்பதை, சவலால்‌ பார்க்க 
முடியவில்லை... சவுல்‌ அந்த ஸ்திரீிடம்‌ 
"அவருடைய ரூபம்‌ என்ன" என்று கேட்கிறார்‌. 
அதற்கு அவள்‌. ல 
போர்த்துக்கொண்டிருக்கிற 

வயதான மனுஷன்‌ 

என்று சொல்லுகிறாள்‌. சவுல்‌ 

அந்த மனுஷனைப்‌ பார்க்கவில்லை. 


ஒருவேளை. அஞ்சனம்‌ பார்க்கிற 
பூமிக்குள்ளிருந்து ஏறி வருகிற 
பார்ப்பதற்கு, சவுக்கு 
கொடுக்காமலிருந்திருக்கலாம்‌. 
சவுல்‌ ஒன்றையும்‌ 
அஞ்சனம்‌ பார்க்கிற 
ஸ்திரீயின்‌ வார்த்தைகளை நம்புகிறார்‌. அந்த 
ஸ்திரீ சவுலிடம்‌, 'சால்வையைப்‌. 
போர்த்துக்கொண்டிருக்கிற ஒரு முதிர்ந்த 
வயதான மனுஷன்‌” என்று சொன்னவன்‌, 
அந்த மனுஷன்‌ சாமுவேலாக 
இருக்கவேண்டும்‌ சவுல்‌ 
அறிந்துகொள்கிறார்‌. 
சால்வையைப்‌. 
கொண்டிருப்பது 


என்று 


போர்த்துக்‌ 
தீர்க்கதரிசிகளுக்கு 
அடையாளம்‌. சாமுவேல்‌ பல சமயங்களில்‌ 
சால்வையைப்‌  போர்த்துக்கொண்டிருந்தார்‌. 
அஞ்சனம்‌ பார்க்கிற ஸ்திரீ, தான்‌ பார்க்கிற 
மனுஷனைப்பற்றிச்‌ சொல்லும்போது, அது 
சாமுவேலாக இருக்கவேண்டும்‌ என்று சவுல்‌. 
அறிந்துகொள்கிறார்‌. உடனே சவுல்‌ 
தரைமட்டும்‌ முகங்குனிந்து வணங்குகிறார்‌. 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


பார்க்கவில்லை. 

சாமுவேலுக்கு மரியாதை 
வண்ணமாக, “தரைமட்டம்‌ 
வணங்குகிறார்‌” 


சவுல்‌  சாமுவேலைப்‌ 
ஆனாலும்‌ அவர்‌ 
காண்பிக்கும்‌ 
முகங்குனிந்து 
சாமு 28:14). 


சவுலுக்கு சாபம்‌ 
1சாமு 28:15-19 


சவுலை. 
என்னை 
எழும்பிவரப்பண்ணி, என்னைக்‌. 
கலைத்தது என்ன என்று கேட்டான்‌. 
அதற்குச்‌ சவுல்‌ நான்‌ மிகவும்‌ 
நெருக்கப்பட்டிருக்கிறேன்‌; பெலிஸ்தர்‌ 
எனக்கு. விரோதமாய்‌ 
யுத்தம்பண்ணுகிறார்கள்‌; தேவனும்‌ 
என்னைக்‌ கைவிட்டார்‌; 
அவர்‌ தீர்க்கதரிசிகளினாலாவது, 
சொப்பனங்கவினாலாவது எனக்கு மறு 
உத்தரவு அருளுகிறதில்லை; ஆகையால்‌ 
நான்‌ செய்யவேண்டியதை தீர்‌ எனக்கு. 
அறிவிக்கும்படிக்கு, உம்மை 
அழைப்பித்தேன்‌ என்றான்‌. 


சாமுவேல்‌ 
தீ 


சாமு 28:16. அதற்குச்‌ சாமுவேல்‌: 
கர்த்தர்‌ உன்னைவிட்டு விலகி, உனக்குச்‌. 
சுத்துருவாய்‌ இருக்கும்போது, நீ 
என்னிடத்தில்‌ கேட்பானேன்‌? 


கோமு. 28:17. 
என்னைக்கொண்டு சொன்னபடியே 
செய்து முடித்து, ராஜ்யத்தை உன்‌ 
கையிலிருந்து பறித்து, அதை உன்‌: 
தோழனாகிய தாவீதுக்குக்‌ 
கொடுத்துவிட்டார்‌. 


கோமு 28:18. தீ 
சொற்கேளாமலும்‌, 
அவருக்கு. இருத்த 
உக்கிரத்தைத்‌ தீர்க்காமலும்‌ 
போன படியினால்‌, கர்த்தர்‌ இன்றைய 
தினம்‌ உனக்கு இந்தப்‌ பிரகாரமாகச்‌. 
செய்தார்‌. 


கர்த்தர்‌ 


கர்த்தருடைய 
அமலேக்கின்மேல்‌ 


கோபத்தின்‌ 





i= FTN 
TT 


1சாமு 28:19. கர்த்தர்‌ உன்னுடைய 
ஜனமாகிய இண்ரவேலரையும்‌ பெலி. 
ஸ்தர்‌ கையில்‌ ஒப்புக்கொடுப்பார்‌; 
நாளைக்கு தீயும்‌ உன்‌ குமாரரும்‌ 
என்னோடிருப்பீர்கள்‌. இஸ்ரவேலின்‌. 
பாளையத்தையும்‌ கர்த்தர்‌ பெலிஸ்தரின்‌ 
கையில்‌ ஒப்புக்கொடுப்பார்‌ என்றான்‌. 


சவுல்‌ வேஷம்‌ மாறி அஞ்சனம்‌ 
பார்க்கிற ஸ்தல பார்க்க வந்திருக்கிறார்‌. 
ஆனால்‌ சாத்தான்‌ சவலைக்‌ 
கண்டுபிடிக்கிறான்‌. சாமு 28:12). 
இப்போது சாத்தான்‌ வேஷம்‌ மாறி 
வந்திருக்கிறான்‌. அவன்‌ சாமுவேலின்‌ 
சால்வையைப்‌ போர்த்துக்கொண்டு, ஒரு 
முதிர்ந்த வயதான மனுஷனாக எழும்பி 
வருகிறான்‌. ஆனால்‌ சவுலால்‌ சாத்தான்‌ 
போடுகிற வஷத்தைக்‌. கண்டுபிடிக்க 
முடியவில்லை. தன்னோடு பேசுவது, 
சாமுவேல்‌ அல்ல, அது சாத்தான்‌ என்பது 
்‌ தெரியவில்லை. சவுல்‌. 
மரியாதை செலுத்துவதாக 
சாத்தானை தரைமட்டும்‌ 
முகங்குனிந்து வணங்குகிறார்‌. 
ந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ 
தனா கால திக்கி எல்க்‌ 
யுத்தமுண்டு. பிசாசுகள்‌ வேஷம்மாறி 
நம்மோடு யுத்தம்பண்ணம்‌. பிசாசுகள்‌ 
நம்மை அறிந்து வைத்திருக்கிறது. நாமோ 
பிசாசுகளின்‌ தந்திரங்களை 
அறியாதிருக்கிறோம்‌. சவுல்‌ வேஷம்‌ மாறி 
வந்தாலும்‌, சாத்தான்‌... அவரை 
அறிந்திருக்கிறான்‌. சாத்தான்‌ வேஷம்‌ மாறி 
வரும்போது. சவுலால்‌ அவனை அறிந்து 
கொள்ள முடியவில்லை. 


சவலுக்கும்‌ சாமுவேலின்‌ ரூபத்தில்‌ 
வந்திருக்கிற சாத்தானுக்கும்‌ சம்பாஷணை 
நடைபெறுகிறது. சாமுவேலின்‌ 
ரூபத்திலிருக்கிற சாத்தான்‌ சவுலை நோக்கி: 
'நீ என்னை எழும்பிவரப்பண்ணி, என்னைக்‌ 
கலைத்தது. என்ன” என்று கேட்கிறான்‌. 
அதற்குச்‌ சவல்‌: “நான்‌ மிகவும்‌: 
நெருக்கப்பட்டிருக்கிறேன்‌; பெலிஸ்தர்‌ எனக்கு, 


யுத்தம்பண்ணுகிறார்கள்‌; 
என்னைக்‌. கைவிட்டார்‌; 


தீர்க்கதரிசிகளினாலாவது, 
சொப்பனங்களினாலாவது எனக்கு 
மறு உத்தரவு அருளுகிறதில்லை; 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


ஆகையால்‌ நான்‌ செய்யவேண்டியதை நீர்‌ 
அறிவிக்கும்படிக்கு, உம்மை 

சாமு 2875) என்று 

சவுல்‌. சாமுவேலிடம்‌ 


தன்னோடு பேசுவது சாமுவேல்‌ என்று 
சவல்‌ தப்பிதமாக நினைக்கிறார்‌. தள்‌ 
பிரச்சனைகளையெல்லாம்‌, 
வேஷம்‌ மாறி வந்திருக்கிற சாத்தானிடம்‌. 
சவல்‌ சொல்லுகிறார்‌. சவுல்‌ சாத்தானிடம்‌ 
சொல்லும்போது, “நான்‌ மிகவும்‌ 
நெருக்கப்பட்டிருக்கிறேன்‌; பெலிஸ்தர்‌ எனக்கு 
விரோதமாய்‌ யுத்தம்பண்ணுகிறார்கள்‌; 
தேவனும்‌ என்னைக்‌ கைவிட்டார்‌" என்று 
சொல்லுகிறார்‌. 


கர்த்தருடைய நீதியை 
இங்ககரிக்கவில்லை. சவல்‌ தன்னுடைய 
பாவங்களுக்கு மனந்திரும்பவில்லை. சவுல்‌. 
கர்த்தரைவிட்டு விலகிப்போனார்‌. கர்த்தரும்‌ 
சவலை விட்டு விலகிப்போய்விட்டார்‌. கர்த்தர்‌ 
சவலை... கைலிப்டுவிட்டார்‌. கர்த்தர்‌ 
தன்னைக்‌ கைவிட்டதினால்‌, தான்‌ 
சாமுவேலை கூப்பிடுவதாக, சவுல்‌. 
சாமுவேலின்‌ ரூபத்திலிருக்கிற 
சாத்தானுக்கு சொல்லுகிறார்‌. 
"கர்த்தர்‌ தீர்க்கதரிசிகளினாலாவது, 
சொப்பனங்களினாலாவது. எனக்கு மறு 
உத்தரவு. அருளுகிறதில்லை; ஆசையால்‌ 
நான்‌ செய்யவேண்டியதை நீர்‌ எனக்கு 
அறிவிக்கும்படிக்கு, உம்மை அழைப்பித்தேன்‌"' 
சாமு 2845) என்று சவுல்‌ சொல்லுகிறார்‌. 

ச கர்த்தரைப்பற்றியும்‌ 
தெரியவில்லை, க்‌ 
ஊழியக்காரரைப்பற்றியும்‌ தெரியவில்லை. 
கர்த்தர்‌ சவுலை கைவிட்டுவிட்டாரென்றால்‌, 
கர்த்தருடைய ஊழியக்காரரால்‌ சவுக்கு 
உதவி செய்ய யாகு கர்த்தருடைய 
சித்தத்தை மீறி, 


அவருடைய 
ஊழியக்காரரால்‌, ஒன்றும்‌ செய்யமுடியாது. 
மரித்துப்போன: 


தீர்க்கதரிசி. 
உயிரோடிருக்கிற 

தீர்க்கதரிசிகளைவிட மரித்துப்போன 
தீர்க்கதரிசி தனக்கு உதவிசெய்வார்‌ என்று 
எதிர்பார்க்கிறார்‌. “நான்‌ செய்யவேண்டியதை 
நீர்‌ எனக்கு அறிவிக்கும்படி உம்மை 
ப்பித்தேன்‌” என்று சவுல்‌, சாமுவேலின்‌ 
சாத்தானிடம்‌ 





i FTE 
TT 


சவுலோடு பேசுவது உண்மையிலேயே 
சாமுவேலாக இருப்பாரென்றால்‌, சவுல்‌ தன்‌ 
பாவங்களுக்கு மனந்திரும்ப வேண்டும்‌ என்று 
அவர்‌ சொல்லியிருப்பார்‌. சவுல்‌ தேவனோடு 
சமாதானமாயிருக்கவேண்டுமென்று சாமுவேல்‌ 
அவருக்கு ஆலோசனை சொல்லியிருப்பார்‌. 
சவுல்‌. தாவீதை கொல்ல முயற்சி 
பண்ணக்கூடாது என்றும்‌, தேவனுடைய 
சமுகத்தில்‌. இரக்கத்தைப்‌ 
பெற்றுக்கொள்வதற்கான காரியங்களை 
ஆராய்ந்து பார்க்கவேண்டும்‌ என்றும்‌, 
சாமுவேல்‌ சவலுக்கு ஆலோசனை 
சொல்லியிருப்பார்‌ 


னால்‌ சவுலோ இங்கே சாமுவேலிடம்‌. 
பேசவில்லை. ட டன்‌ 
வேஷத்திலிருக்கிற சாத்தானிடம்‌ பேசுகிறார்‌. 
சாத்தான்‌. சவலுக்கு தீங்கு செய்ய 
வந்திருக்கிறான்‌. சாத்தான்‌ 
மனுக்குலத்திற்கு  சத்துருவாமிருக்கிறவன்‌. 
மனுக்குலத்தை கொல்லுவதும்‌, அழிப்பதுமே 
அவனுடைய த 

மனுஷர்களை தவிக்க விடுவா 

அலைக்கழிப்பான்‌. 

சமாதானத்தையும்‌ 

அவர்களைவிட்டு எடுத்துப்போடுவான்‌. 


தன்னுடைய பிரச்சனைகளை 
சத்தம்‌ சொல்லுகிறார்‌. சவுல்‌ மிகவும்‌ 
நெருக்கப்பட்டிருக்கிறார்‌ என்பது, 
சாத்தானுக்கு தெரியும்‌, ஆனால்‌. 
சாத்தானால்‌ சவுக்கு உதவிசெய்ய முடியாது. 
அவனால்‌ சவுலுக்கு நம்பிக்கையை 
கொடுக்கவும்‌ முடியாது. சாத்தான்‌ மனுஷரை 
சோதிக்கிறவன்‌. 

ஈஸ்காரியோத்‌ 
இயேசுகிறிஸ்துவின்‌ னன்‌ 'சீஷர்களில்‌. 
ஒருவனாயிருந்தான்‌. சாத்தான்‌ 
யூதாசுக்குள்ளே முதலில்‌ 
அவனை சே பின்பு 
யூதாஸ்‌ நான்று கொண்டு செத்துப்போனான்‌. 
சாத்தான்‌ யூதாசை முதலில்‌ சோதித்து, 
அதன்‌ பின்பு வஞ்சித்தான்‌. 
யூதாஸ்காரியோத்து பிசாசுக்கு கீழ்ப்படிந்து. 
இயேசுகிறிஸ்துவை முப்பது 
'வெள்ளிக்காசுகளுக்கு காட்டிக்கொடுத்தான்‌. 
அதன்‌ பின்பு, பிசாசின்‌ வழிநடத்துதலினால்‌, 
யூதாஸ்‌ நான்றுகொண்டு செத்துப்போனான்‌. 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


சவலுக்கு 
லப்‌ போல 
த்துக்கொள்கிறான்‌. சவுல்‌ இப்போது 
மிகவும்‌ நெருக்கப்பட்டிருக்கிறார்‌. சாத்தான்‌ 
சவலின்‌ வேதனைகளை அவருக்கு 
நினைவுபடுத்துகிறான்‌. சாமுவேலின்‌ 
வேஷத்திலிருக்கிற சாத்தான்‌, சவலை 
நோக்கி, “கர்த்தர்‌ உன்னைவிட்டு விலகி, 
உனக்குச்‌ சத்துருவாய்‌ இருக்கும்போது, நீ 
என்னிடத்தில்‌ கேட்பானேன்‌?" (சாமு 28:16) 
என்று சொல்லுகிறான்‌. 


தன்னோடு பேசுவது சாமுவேல்‌ என்று 
சவுல்‌ நம்பவேண்டும்‌. இதற்காக சாமுவேல்‌ 
உயிரோடிருந்தபோது சவலுக்கு சொன்ன 
வார்த்தைகளை, இப்போது சாத்தான்‌. 
அவருக்கு நினைவுபடுத்துகிறான்‌. “கர்த்தர்‌ 
என்னைக்கொண்டு சொன்னபடியே செய்து 
ராஜ்யத்தை உன்‌ கையிலிருந்து 

உன்‌ தோழனாகிய 

கொடுத்துவிட்டார்‌" 

சாமுவேலின்‌ 

சாத்தான்‌ 


சாத்தன்‌ தன்னை 


சவலுக்கு சொல்லுகிறான்‌. 


சாத்தானுக்கு 
என்று தெரியும்‌ 


எப்படி பேசவேண்டும்‌ 
அவன்‌ சாதுரிய 
வார்த்தைகளைப்பேசி மனுஷரை 
வஞ்சிக்கிறவன்‌. சாத்தான்‌ தன்னுடைய 
பேச்சில்‌ உண்மையிருப்பதுபோல பேசுவான்‌. 
ஆனால்‌ அவன்‌ உண்மையை பொத்தமாய்ச்‌ 
சொல்லமாட்டான்‌. பாதி உண்மையை 
சொல்லிவிட்டு, மீதி உண்மையை 
மறைத்துவிடுவான்‌. இக்காலத்திலும்‌ கள்ள 
அப்போஸ்தலர்கள்‌, கிறிஸ்துவின்‌ 
அப்போஸ்தலர்களைப்‌ போல பேசுகிறார்கள்‌. 
கர்த்தருடைய ஊழியக்காரர்கள்‌ ஆவிக்குரிய 
வார்த்தைகளைப்‌ பயன்படுத்துவதுபோல, 
கள்ளஊழியக்காரர்களும்‌ அந்த 
வார்த்தைகளைப்‌ பயன்படுத்தகிறார்கள்‌. 
சாமுவேலின்‌ வேஷம்‌ தரித்திருக்கிற 
சாத்தான்‌, சவுலை நோக்கி, “நீ கர்த்தருடைய 
சொற்கேளாமலும்‌, அமலேக்கின்மேல்‌ 
அவருக்கு இருந்த கோபத்தின்‌ உக்கிரத்தைத்‌ 
ம்‌ போனபடிமினால்‌, கர்த்தர்‌ 
தினம்‌ உனக்கு இந்தப்‌ 
பிரகாரமாகச்‌ செய்தார்‌" (சாமு 2848) என்று 
சொல்லுகிறான்‌. 





i FTE 
TT 


சவுல்‌ கர்த்தருக்கு விரோதமாகப்‌ 
பாவம்‌ செய்திருந்தாலும்‌, சாமுவேல்‌ சவுலை 
மனந்திரும்புவதற்கு வழிநடத்தினார்‌. 
சவுல்‌ கர்த்தருடைய கோபத்திற்கு. 
தப்பித்துக்கொள்ளும்‌ வழியை சாமுவேல்‌: 
அவருக்கு உபதேசம்பண்ணினார்‌. சவுல்‌ தன்‌ 
பாவத்தை உணர்ந்து, மனந்திரும்பி, 
கர்த்தருடைய முகத்திலே தன்னை 
தாழ்த்தினால்‌, அவர்‌ கர்த்தருடைய 
கிருபையையும்‌ இரக்கத்தையும்‌, 
பெற்றுக்கொள்ளலாம்‌. 


னால்‌ சாமுவேலின்‌ 
வேஷத்திலிருக்கிற சாத்தானோ, சவுலை 
இப்போது வஞ்சிக்கிறான்‌. கர்த்தருடைய 
கிருபையும்‌ இரக்கமும்‌ சவலுக்கு கிடைக்காது, 
என்று சொல்லுகிறான்‌. “நீ கர்த்தருடைய 
சொற்கேளாமதும்‌, அமலேக்கின்மேல்‌: 
அவருக்கு இருந்த கோபத்தின்‌ உக்கிரத்தைத்‌ 
தீர்க்காமலும்‌ போனபடியினால்‌, கர்த்தர்‌ 
இன்றைய தினம்‌ உனக்கு இந்தப்‌ 
பிரகாரமாகச்‌ செய்தார்‌" என்று சாத்தான்‌ 
சவலுக்கு சொல்லுவதினால்‌, கர்த்தருடைய 
உக்கிரகோபம்‌ சவுலைலிட்டு நீங்கவில்லை 
என்றும்‌, கர்த்தருடைய கிருபையையும்‌ 
இரக்கத்தையும்‌ சவலால்‌ மறுபடியும்‌ 
பெற்றுக்கொள்ள முடியாது என்றும்‌ 
சொல்லுகிறான்‌. சவுல்‌ கர்த்தரிடத்தில்‌ 
வராதவாறு சாத்தான்‌ அவரை தடுத்து, 
நிறுத்துகிறான்‌. 


சாமுவேலின்‌ வேஷத்திலிருக்கிற 
சாத்தான்‌, சவுலின்‌ மனதை கொஞ்சம்‌. 
கொஞ்சமாக கெடுத்துப்‌ போடுகிறான்‌. 
முடிவிலே சாத்தான்‌ சவலுக்கு சாபமான 
வார்த்தைகளைச்‌ சொல்லுகிறான்‌. “கர்த்தர்‌ 
உன்னுடைய ஜனமாகிய இஸ்ரவேலரையும்‌ 
பெலிஸ்தர்‌ கையில்‌ ஒப்புக்கொடுப்பார்‌; 
நாளைக்கு நீயும்‌ 
என்னோடிருப்பீர்கள்‌. 
பாளையத்தையும்‌ கர்த்தர்‌ 
கையில்‌ ஒப்புக்கொடுப்பார்‌" (சாமு 289) 
என்று சாத்தான்‌ சவுலுக்கு சொல்லுகிறான்‌. 
பெலிஸ்தரோடு நடைபெறுகிற யுத்தத்திலே 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ தோற்றுப்போவார்கள்‌. 
நாளைக்கு நீயும்‌ உன்‌ குமாரரும்‌ 
என்னோடிருப்பீர்கள்‌” என்னும்‌ 
வாக்கியத்திற்கு, “நாளைக்கு உங்களுடைய 
சரீரமும்‌ ஆவியும்‌ பிரிந்துவிடும்‌” என்று 
பொருள்‌. 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


சுவுல்‌ தரையிலே விழுகிறார்‌ 
1சாமு 28:20-25 


சோமு: 
நெடிதாங்கிடையாய்த்‌ 


கு, 
வார்த்தைகளினாலே 
பயப்பட்டான்‌; அவன்‌ 

ம்‌ 
சாப்பிடாதிருந்தபடியினால்‌, 
பலவீனமாயிருந்தான்‌.. 


1சாமு 28:21. அப்பொழுது அந்த ஸ்திரீ 
சவுலிடத்தில்‌ வந்து, அவன்‌ மிகவும்‌ 
கலங்கியிருக்கிறதைக்‌ கண்டு, அவனை 
நோக்கி: இதோ, உம்முடைய 
அடியானாகிய நான்‌ உம்முடைய 
சொற்கேட்டு, என்‌ பிராணனை என்‌: 
கையிலே பிடித்துக்கொண்டு, நீர்‌ 
என: சொன்ன உம்முடைய 
வார்த்தைகளுக்குக்‌ கீழ்ப்படி.ந்தேன்‌. 


சாமு 2822, இப்பொழுது நீர்‌ 


புசிப்பீராக; 
வழிநடந்து 


அவனோ 
தட்டுதல்பண்ணி, நான்‌ புசிக்கமாட்டேன்‌' 
என்றான்‌; ஆனாலும்‌ அவனுடைய 
ஊழியக்காரரும்‌ அந்த ஸ்திரீயும்‌. 
அவனை மிகவும்‌ 
வருந்திக்கொண்டதினால்‌, அவன்‌: 
அவர்கள்‌ சொற்கேட்டு, தரையிலிருந்து 
எழுத்திருத்து கட்டிலின்‌ மேல்‌. 
உட்கார்த்தான்‌. 

3சாமு 28:24. அந்த ஸ்திரீயினிடத்தில்‌ 
கொழுத்த கன்றுக்குட்டி. ஒன்று வீட்டில்‌: 
இருத்தது; அதைத்‌ தீவிரமாய்‌ அடித்து, 
மா எடுத்துப்‌ பிசைத்து, அதைப்‌ 
புனிப்பில்லா அப்பங்களாகச்‌ சட்டு, 





1 சாமுவேல்‌ 


i FTE 
TT 


ந்காமு 28:25. குஷலுக்கும்‌ அவன்‌ 
ஊழியக்காரருக்கும்‌ முன்பாகக்‌ 
கொண்டுவந்து வைத்தான்‌; அவர்கள்‌ 
புசித்து எழுந்திருந்து, அத்த 
இராத்திரியிலேயே புறப்பட்டுப்‌ 
போனார்கள்‌. 


சவுல்‌ அஞ்சனம்‌ பார்க்கிற ஸ்திரீமிடம்‌ 
குறிகேட்கப்போனார்‌. தான்‌ என்ன 
செய்யவேண்டும்‌ என்பதை 
அறிந்துகொள்வதற்காக சவுல்‌ குறிகேட்கப்‌ 
போனார்‌ சாத்தான்‌ 
வேஷத்தில்‌ சவுலோடு 
என்ன செய்யவேண்டுமென்று சாத்தான்‌ ஒரு 
வார்த்தைகூட சொல்லவில்லை. சவுல்‌ என்ன 
செய்யவில்லை என்பதையும்‌, சவுக்கு 
என்ன செய்யப்படும்‌ என்பதையும்‌ சாத்தான்‌ 
சொல்லுகிறான்‌. 
அந்தகூஷணமே 

நெடிதாங்கிடையாய்த்‌ தரையிலே 

ன்‌ வார்த்தைகளினாலே 


சவுல்‌ 
விழுந்து 
மிகவும்‌ 
பேசியது 


சாப்பிடாதிருந்தபடியினால்‌, அவர்‌ 

பலவீனயாயிருக்கிறார்‌ (சாமு 28:20). சவல்‌ 

7 அஞ்சனம்‌ பார்க்கிற 

வரும்போதே, 

உபவாசத்தோடு வந்திருக்கிறார்‌. அந்த ஸ்திரீ 

அஞ்சனம்‌ பார்த்து குறிசொல்லும்போது சவுல்‌. 
தொடர்ந்து உபவாசத்திலிருக்கிறார்‌ 


சவலுக்கு போதுமான அளவு போஜனம்‌. 
இருக்கிறது. ஆனால்‌ அவருக்கு போஜனம்‌. 
பண்ண மனதில்லை. அவர்‌ பெலிஸ்தரின்‌ 
பாளயத்தைக்‌ கண்டு பயந்துபோயிருக்கிறார்‌. 
அவருடைய இருதயம்‌ மிகவும்‌ 
தத்தளித்துக்கொண்டிருக்கிறது. பயமும்‌ 
தந்தளிப்பும்‌ சவுலை நெருக்குவதினால்‌, 
அவரால்‌ போஜனம்‌ பண்ண முடியவில்லை. 
சவுல்‌ ஒன்றும்‌ சாப்பிடாதிருந்ததினால்‌, 
அவருடைய சரீரம்‌ பலவீனமாயிருக்கிறது. 
இந்தப்‌ பலவீனத்தோடு, சாமுவேலின்‌ 
'வேஷத்திலிருக்கிற சாத்தானுடைய 
வார்த்தைகளும்‌, சவுலை பலவீனப்படுத்துகிறது | 


- விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


ஆகையினால்‌ சவுல்‌ 
நெடிதாங்கிடையாய்த்‌ தரையிலே 
விடுகிறார்‌. பெலிஸ்தருடைய 
சவலின்மேல்‌ ஏற்கெனவே  பாய்ந்ததுபோல, 
அவர்‌ கீழே விழுந்து கிடக்கிறார்‌. 
சாமுவேலின்‌ ஷத்திலிருக்கிற 
சாத்தானுடைய கடின தைகள்‌ 
சவலால்‌ தாங்கிக்கொள்ள முடியவில்லை. 


தன்னுடைய பயமும்‌, தத்தளிப்பும்‌ 
நீங்கும்‌ என்று எதிர்பார்த்து, சவுல்‌ 
அஞ்சனம்‌ பார்க்கப்போனார்‌. ஆனால்‌ 
இப்போது சவுலின்‌ பயமும்‌ தத்தளிப்பும்‌ 
அதிகரித்திருக்கிறது. அவரால்‌ நிற்ககூடிய 
முடியவில்லை. சற்று நேரத்திற்கு முன்பு, 
அஞ்சனம்‌ பார்க்கிற ஸ்திரீ, “சால்வையைப்‌ 
போர்த்துக்கொண்டிருக்கிற ஒரு முதிர்ந்த 
வயதான மனுஷன்‌ எழும்பி வருகிறான்‌" 
என்று சொன்னாள்‌. அந்த மனுஷன்‌ 
சாமுவேல்‌ என்று அறிந்து, சவுல்‌ தரையட்டும்‌ 

முகங்குனிந்து வணங்கினார்‌. சவுக்கு 
அப்போது சரீர பெலம்‌ இருந்தது. சாத்தான்‌ 
சொன்ன வார்த்தைகளைக்‌ கேட்ட பின்பு, 
சவுலின்‌ பெலம்‌ அவரைவிட்டு 
நீங்கிப்போயிற்று. இப்போது. ல்‌ 
நெடிதாங்கிடையாய்‌ தரையிலே 


பிசாசுகளிடத்தில்‌ 

கேட்கிறவர்களுக்கும்‌. 

என்பதற்கு, சவுல்‌ இங்கே, 

எடுத்துக்காட்டாக, கீழே விழுந்து கிடக்கிறார்‌. 
நேமிலே 
ஸ்ரவேல்‌ 

கில்போவாவிலே 


(முன்வந்த ரகள்‌ 
புத்திரர்‌ 
பாளயமிறங்கியிருக்கிறார்கள்‌. 
யுத்தம்பண்ண ஆயத்தமாக 
நிற்கிறார்கள்‌. சவுலோ, 
நெடிதாங்கிடையாய்‌ 


போகவேண்டும்‌. அவர்‌ 
அணிவகுத்து நிற்கிற 
கூடயிருந்தால்தான்‌, 
புத்திரருக்கு, தெம்பும்‌ 
திடநம்பிக்கையும்‌ வரும்‌. 





i THE 
TT 


சவுல்‌ நெடிதாங்கிடையாய்‌ தரையிலே 
விழுந்து கிடப்பதைப்‌ பார்த்து அஞ்சனம்‌ 
பார்க்கிற ஸ்திரீ அதிர்ச்சியடைகிறாள்‌. 
சவுல்‌ அந்த ஸ்திரீயின்‌ வீட்டின்‌ தரையிலே. 
கீழே விழுந்து கிடக்கிறார்‌. அவர்‌ 
செத்துப்போனவர்போல  நெடிநாங்கிடையாய்‌ 
தரையிலே கிடக்கிறார்‌. சவுல்‌ அந்த 
ஸ்திரீயின்‌ வீட்டில்‌  செத்துப்போனால்‌, 
சவுலைக்‌ கொன்றுபோட்ட குற்றம்‌ அந்த 
ஸ்திரீயின்மீது சுமத்தப்படும்‌. இஸ்ரவேலின்‌ 
ராஜாவைக்‌ கொன்றுபோட்ட குற்றத்திற்காக 
அந்த ஸ்திரீக்கு கடுமையான தண்டனை 
கொடுக்கப்படும்‌. அவள்‌ ஒரு தேசத்துரோகி 
என்று அவள்மீது குற்றம்‌ சுமத்தப்படும்‌. 


அஞ்சனம்‌ பார்க்கிற ஸ்திரீ தனக்கு 
வரும்‌ ஆபத்தை நினைத்துப்‌ பயப்படுகிறாள்‌. 
சவுல்‌ தன்னுடைய வீட்டிலே 
செத்துப்போகாமல்‌, உயிர்‌ 
பிழைக்கவேண்டுமென்று விரும்புகிறாள்‌. சவுல்‌ 
இராப்பகல்‌ முழுவதும்‌ ஒன்றும்‌ 
சாப்பிடாதிருந்தபடியினால்‌, அவர்‌ 
பலவீனமாயிருக்கிறார்‌ என்பதை அஞ்சனம்‌ 
பார்க்கிற ஸ்திரீ அறிந்துகொள்கிறாள்‌. சவுல்‌ 
கொஞ்சம்‌ போஜனம்‌ பண்ணினால்‌, 
அவருடைய பலவீனம்‌ நீங்கும்‌ என்றும்‌, 
அவருக்கு மறுபடியும்‌ புதிய பலன்‌ கிடைக்கும்‌. 
என்றும்‌ அந்த ஸ்திரீ எதிர்பார்க்கிறாள்‌ 
சவுலை எப்படியாவது. போஜனம்‌ பண்ண 
வைக்கவேண்டும்‌ என்று அந்த ஸ்திரீ 
பிரயாசப்படுகிறாள்‌. 


அப்பொழு த சவலிடத்தில்‌ 
வந்து, ர்‌ மல ந்‌ ங்ககரக்கறதக்‌ 
கண்டு, அவரை நோக்கி: “இதோ, உம்முடைய 
அடியாளாகிய நான்‌ உம்முடைய சொற்கேட்டு, 
என்‌ பிராணனை என்‌ கையிலே 
பிடித்துக்கொண்டு, நீர்‌ எனக்குச்‌ சொன்ன 
உம்முடைய வார்த்தைகளுக்குக்‌ 
கீழ்ப்படிந்தேன்‌. இப்பொழுது நீர்‌ உம்முடைய 
அடியாளுடைய சொல்லைக்‌ கேளும்‌, நான்‌ 
உமக்கு முன்பாகக்‌ கொஞ்சம்‌ அப்பம்‌ 
அதைப்‌. புசிப்பீராக;: 
வந்து போகத்தக்க 
இருக்கும்‌” 

சோமு 28:21,22) ற சொல்லுகிறாள்‌. 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சவுலோ தட்டுதல்பண்ணி, “நான்‌ 
புசிக்கமாட்டேன்‌" என்று சொல்லுகிறார்‌. 
ஆனாலும்‌ அவருடைய ஊழியக்காரரும்‌ அந்த 
ஸ்திரீயும்‌ அவரை மிகவும்‌ 
வருந்திக்கொண்டதினால்‌, அவர்‌ அவர்கள்‌ 
சொற்கேட்டு, தரையிலிருந்து எழுந்திருந்து 
கட்டிலின்‌ மேல்‌ உட்காருகிறார்‌ சாமு 28:23). 


அந்த ஸ்திரீயினிடத்தில்‌ கொழுத்த 
கன்றுக்குட்டி ஒன்று வீட்டில்‌ இருக்கிறது: 
அவள்‌ அதை அதைத்‌ தீவிரமாய்‌ அடித்து, மா 
எடுத்துப்‌ பிசைந்து, அதைப்‌ புளிப்பில்லா 
அப்பங்களாகச்‌ கட்டுகிறாள்‌ அஞ்சனம்‌ 
பார்க்கிற ஸ்திரீ, அந்தப்போஜனத்தை, 
சவலுக்கும்‌ அவருடைய ஊழியக்காரருக்கும்‌ 
முன்பாகக்‌ கொண்டுவந்து வைக்கிறாள்‌: 
அவர்கள்‌ புசித்து எழுந்திருந்து, அந்த 

த்திரிமிலேயே தங்கள்‌ பாளயத்திற்கு 
புறப்பட்டுப்‌ போகிறார்கள்‌ சாமு 28:24,25), 


த்‌ பாத்த ப வயல்‌ ன வளி 
கொழுத்த கன்றுக்குட்டி ஒன்று இருக்கிறது. 
இது அடித்து புசிப்பதற்கு பயன்படுத்தப்படும்‌ 
கன்றுக்குட்டியல்ல. தானியத்தைப்‌ 
போரடிப்பதற்காக வீட்டிலே வளர்க்கப்படும்‌ 
கொழுத்த கன்றுக்குட்டி. 

றுக்குட்டி அந்த ஸ்திரீக்கு 
மெபோஜனமாயிருக்கிறது. 
கன்றுகுட்டியை கொன்றுபோட்டால்‌, அவளால்‌ 
தானியத்தை போரடிக்க முடியாது. இது 
அடிக்கப்படுவதற்கான  கன்றுக்குட்டியல்ல. 
விவசாய வேலையில்‌ பயன்படுத்துவதற்கான 
கன்றுக்குட்டி. இது அவருடைய சொத்து. 


ஆனாலும்‌ அஞ்சனம்‌ பார்க்கிற ஸ்திரீ, 
தனக்கு வரப்போகும்‌ ஆபத்திலிருந்து 
தப்பித்துக்கொள்‌ வதற்காக, தானியத்தைப்‌ 
போரடிப்பதற்கு பயன்படுத்தப்படும்‌ கொழுத்த 
கன்றுக்குட்டியை அடித்து. சவுக்கு 
போஜனத்தை ஸ்‌ 
அஞ்சனம்‌ 

ஆரம்பத்திலிருந்தே, அவளுடைய பிராணன்‌ 
அவளுக்கு முக்கியமானதாயிருக்கிறது. 
அவள்‌ ஆரம்பத்தில்‌ சவலைப்‌ பார்த்து, 
“என்னைக்‌ கொன்றுபோடும்படி நீர்‌ என்‌ 
பிராணனுக்கு கண்ணி வைக்கிறது என்ன” 
சோமு 285) என்று கேட்டாள்‌. இப்போது 
தன்னுடைய பிரானை... அபததிருந்து 
தப்புவிப்பதற்காக, தன்னுடைய வீட்டிலிருக்கிற 
கொழுத்த கன்றுக்குட்டியை அடித்து, 
சவலுக்கு போஜனம்‌ செய்கிறாள்‌. 





ழ்‌ நயன 
யாய 


சவலும்‌ டய 
ஊழியக்காரரும்‌ போஜனம்பண்ணுகிறார்கள்‌. 
பலவீனமாயிருந்த சவுல்‌ இப்போது ஓரளவு 
பலப்படுகிறார்‌ சவலும்‌ அவருடைய 
ஊழியக்காரரும்‌, புசித்து எழுந்திருந்து, அந்த 
இராத்திரியிலே தங்கள்‌ பாளயத்திற்கு 
புறப்பட்டுப்போகிறார்கள்‌ அவர்கள்‌ 
பெலிஸ்தருக்கு விரோதமாக யுத்தம்பண்ண 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நாளைக்கு... நீயும்‌ உன்‌ 
என்னோடிருப்பீர்கள்‌. 

பாளையத்தையும்‌ கர்த்தர்‌ பெலிஸ்தரின்‌ 
கையில்‌ ஒப்புக்கொடுப்பார்‌" சாமு. 28:19) 
என்று சாத்தான்‌ சவுலுக்கு சொன்னான்‌. 
பெலிஸ்தருக்கு விரோதமான யுத்தத்திலே 
இஸ்ரவேலர்‌ தோற்றுப்போவார்கள்‌ என்பதும்‌, 
யுத்தத்திலே தானும்‌ தன்னுடைய 
ம்‌. செத்துப்போவோம்‌ என்பதும்‌, 
ரிந்திருந்தும்‌, சவுல்‌ அந்த 
வதில்‌ புறப்பட்டு கில்போவாவிலே 
த 
சவுல்‌ 
யுத்தம்பண்ண 





i FTE 
TT 


பெலிஸ்தர்‌ 
சேனைகளையெல்லாம்‌. 

கூடிவரச்‌ செய்கிறார்கள்‌ 

அவருடைய மனுஷரும்‌ 

பின்தண்டிலே போகிறார்கள்‌. 

கர்த்தருக்கு பயப்படுகிறவர்‌. 
கர்த்தரோடு 

ஐக்கியத்திலிருக்கிறார்‌. 

இஸ்ரவேலுக்கு 
யுத்தம்பண்ணப்போகிறார்கள்‌. 

தன்னுடைய சொந்த 

விரோதமாக யுத்தம்பண்ணக்கூடாது. 
பெலிஸ்தர்‌ இஸ்ரவேலருக்கு த்தரக்கள்‌ 
தாவீதோ. பலிஸ்தருடைய 
சேனையிலிருக்கிறார்‌. கரதத தம்முடைய 
பெரிதான கிருபையினால்‌, தாவீதையும்‌ 
அவருடைய மனுஷரையும்‌, பெலிஸ்தருடைய 
சேனையிலிருந்து விடுவித்து. 
காத்துக்கொள்கிறார்‌ 


தாவீதும்‌ அவருடைய மனுஷரு 
பெலிஸ்தருடைய சேனையிலே தர அல்கு 
பின்தண்டிலே போகிறார்கள்‌ சாமு. 29:1,2) 
தாவீது தங்களோடு கூட வருவது 
பெலிஸ்தரின்‌ பிரபுக்களுக்கு பிடிக்கவில்லை 
சாமு 2933-5) ஆகீஸ்‌ தாவீதை 
பெலிஸ்தரின்‌ சேனையிலிருந்து விடுவித்து. 
சிக்லாகுக்கு அனுப்பிவிடுகிறார்‌ 
சாமு 29:64. தாவீதும்‌ அவருடைய 
மனுவரும்‌ இஸ்ரவேலரோடு 
யுத்தம்பண்ணாமல்‌ விடுவிக்கப்படுகிறார்கள்‌. 


பெலிஸ்தரின்‌ சேனைகளில்‌ 


தாவீது 
1சாமு 291-5 


காமு 29:1. பெலிஸ்தர்‌ தங்கள்‌ 
சேனைகனையெல்லாம்‌ ஆப்பெக்கிலே. 
கூடிவரச்செய்தார்கன்‌; இஸ்ரவேலர்‌ 
இயஸ்ரயேலிலிருக்கிற துரவண்டையிலே 
பானயமிறங்கினார்கள்‌. 


1சாமு 29:2. அப்பொழுது பெலிஸ்தரின்‌ 
அதிபதிகள்‌ நாறும்‌ ஆயிரமுமான 
சேர்வைகனோடே. போனார்கள்‌; 
தாவீதும்‌ அவன்‌ மனுஷரும்‌ ஆகீசோடே. 
மின்தண்டிலே போனார்கள்‌. 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சோமு 29:3. அப்பொழுது பெலிஸ்தரின்‌ 

பிரபுக்கள்‌: இந்த எபிரெயர்‌ 

என்னத்திற்கு எண்றார்கன்‌; ஆகீஸ்‌ 

அவர்களைப்‌ பார்த்து: இஸ்ரவேலின்‌ 

ராஜாவாகிய சவுலின்‌ 

ஊழியக்காரனாயிருத்த இந்தத்‌ தாவீது 

நாட்களும்‌ இத்தனை 

என்னோடு 

இவன்‌ 

என்னிடத்தில்‌ வந்து சேர்த்த நாள்முதல்‌ 

இந்நான்வரைக்கும்‌ ஒரு குற்றமும்‌ நான்‌ 

இவனில்‌ கண்டுபிடிக்கவில்லை. 
என்றான்‌. 


1சாமு 29:4, அதனால்‌ பெலிஸ்தரின்‌ 
பிரபுக்கள்‌ அவன்மேல்‌ கடுங்கோபமாகி, 
அவனைப்‌ பார்த்து: இத்த மனுஷன்‌ தீர்‌ 
குறித்த தன்‌ இடத்திற்குத்‌ 
திரும்பிப்போகும்படிக்கு, அங்கே 
அவனை மறுபடியும்‌ அனுப்பிவிடும்‌; 
யுத்தத்தில்‌ இவன்‌ நமக்குச்‌ 
சத்துருவாயிராதபடிக்கு, இவன்‌ 
நம்மோடே, கூட யுத்தத்திற்கு 
'வரவேண்டியதில்லை; இவன்‌ எதினாலே 
தன்‌ ஆண்டவனோடே ஒப்புரவாவான்‌? 
இந்த மனுஷருடைய தலைகளினால்‌ 
அல்லவா? 


நத 29:5. சவுல்‌ கொன்றது ஆயிரம்‌, 
து கொன்றது பதினாயிரம்‌ எண்று. 
இந்தத்‌ தாவிதைக்குறித்து அல்லவோ 
ஆடிப்பாடிச்‌. சொன்னார்கள்‌ 
என்றார்கள்‌. 


பெலிஸ்தரும்‌ இஸ்ரலேலரும்‌ ஒருவருக்கு 
விரோதமாக ஒருவர்‌. யுத்தம்பண்ண 
ஆயத்தமாயிருக்கிறார்கள்‌. பெலிஸ்தர்‌ தங்கள்‌ 
சேனைகளையெல்லாம்‌ 
கூடிவரச்செய்கிறார்கள்‌:: 
யெஸ்ரயேலிலிருக்கிற 
பாளயமிறங்கியிருக்கிறார்கள்‌ 


தாவீதோ. 
நெருக்கத்திலிருக்கிறார்‌. 
ராஜாவாகிய  ஆகீஸ்‌ தாவீதுக்கு 
சிநேகிதராயிருக்கிறார்‌. தாவீதும்‌ அவருடைய 
மனுஷரும்‌, தன்னோடுகூட யுத்தத்திற்கு 
வரவேண்டும்‌. என்று, ஆகீஸ்‌ 
சொல்லுகிறான்‌.  ஆகீஸ்‌  தாவீதின்மீது, 
அன்பாயிருக்கிறான்‌. தாவீதும்‌ ஆகீசின்‌ 
அழைப்பை ஏற்று அவரோடுகூட யுத்தத்திற்கு 
போகிறார்‌. 


(சாமு 29:1) 


மிகுந்த 
காத்தின்‌ 





f= FTE 
TT 


பெலிஸ்தரின்‌ 
ஆமிரமுமான 


அதிபதிகள்‌ நூறும்‌ 
சேர்வைகளோடே 
போகிறார்கள்‌; தாவீதும்‌ அவருடைய 
மனுஷரும்‌ ஆகீசோடே பின்தண்டிலே. 
போகிறார்கள்‌. பெலிஸ்தருடைய சேனைகளில்‌, 
பின்தண்டிலே போகுமாறு. தாவீதுக்கும்‌ 
அவருடைய க்கும்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. 
இஸ்ரவேலுக்கு 
யுத்தம்பண்ணப்போகிறார்கள்‌. 


தாவீது இஸ்ரவேல்‌. 
சேர்ந்தவர்‌. கர்த்தர்‌ 
தேவனாயிரக்கிறார்‌. 
இஸ்ரவேலருக்கு 
யுத்தம்பண்‌ ணக்கூடாது. 
ல்‌ 
சமம்‌. தாவீநால்‌ 
சேர்ந்துகொள்ளாமலிருக்க 
ஆகீஸ்‌ தாவீதுக்கு அநேக நன்மைகளை 
செய்திருக்கிறார்‌. ஆகையினால்‌ ஆகீசின்‌ 
அழைப்பை தாவீநால்‌ மறுக்க முடியவில்லை. 
ஆகீசோடு. யுத்தத்திற்கு. 
போகவில்லையென்றால்‌, ஆகீஸ்‌ தாவீதை 
ஒரு கோழை என்றும்‌, நன்றியில்லாதவர்‌ 
என்றும்‌ சொல்லுவார்‌. 


பரதன்‌ 
அன்பாயிருப்பதினால்‌, 


பெலிஸ்தருடைய பின்தண்டிலே போகிறார்கள்‌. 
பெலிஸ்தர்‌ இஸ்ரவேலுக்கு விரோதமாக 
யுத்தம்பண்‌ ணப்போகிறார்கள்‌. தாவீது 
பெலிஸ்தரோடு கூடமிருக்கிறார்‌. அவரும்‌ 
இஸ்ரவேலுக்கு விரோதமாக யுத்தம்பண்ண, 
பெலிஸ்தரோடு கூடப்போகிறார்‌. 


தாவீது இஸ்ரவேலருக்கு விரோதமாக 
யுத்தம்பண்ணினால்‌, அவர்‌ இஸ்ரவேலின்‌: 
தேவனாகிய கர்த்தருக்கு 
சத்துருவாகமிருப்பார்‌. தன்னுடைய சொந்த 
தேசமாகிய இஸ்ரவேல்‌ தேசத்திற்கு தாவீது 


இஸ்ரவேல்‌ தேசத்து ராஜ்யபாரத்தின்‌ கிரீடம்‌ 
சூட்டப்படுவதை எதிர்ப்பார்கள்‌. 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இஸ்ரவேலருக்கு விரோதமாக 
பெலிஸ்தர்‌ யுத்தம்பண்ணும்போது, இந்த 
யுத்தத்திலே சவுல்‌ செத்துப்போனால்‌, 
சவுலின்‌ இரத்தப்பழி தாவீதின்மீது, 
சுமத்தப்படும்‌. தாவீதுதான்‌ சவுலைக்‌ 
கொன்றுபோட்டார்‌ என்னும்‌ பழி அவர்மீது, 
சுமத்தப்படும்‌. பாவம்‌ தாவீதின்‌ 
வாசற்படியில்‌ படுத்திருக்கும்‌. 


இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில்‌ 
தாவீதுக்கு என்ன செய்வது என்று 
தெரியவில்லை. ஒரு பக்கம்‌ பாவம்‌. 
மற்றொரு பக்கம்‌ துரோகம்‌. தாவீது 
இவ்விரண்டில்‌ ஒன்றை 
தெரிந்தெடக்கவேண்டும்‌.. ஆனால்‌ எதை 
ரிந்தெடுப்பது. என்று தாவீதுக்கு 
லத்‌. தாவீது மிகப்பெரிய 
குழப்பத்திலும்‌, நெருக்கத்திலும்‌ இருக்கிறார்‌. 
தாவீது தன்னுடைய மதியீனத்தினால்‌ 
நாதேசத்தைவிட்டு, பெலிஸ்தருடைய 
வந்தார்‌ தன்னுடைய 
பாதுகாப்புக்கு தாவீது கர்த்தரை நோக்கிப்‌ 
பார்க்காமல்‌, காத்தின்‌ ராஜாவாகிய ஆகீசை 
நோக்கிப்‌ பார்த்தார்‌. தாவீது கர்த்தருடைய 
கரத்திலே அடைக்கலம்‌ பெறுவதற்கு பதிலாக, 
பெலிஸ்தியனாகிய 


வேதனைகளை அனுபவிக்கிறார்‌. 


தாவீதின்‌ மதியீனத்திற்காக 
இப்போது அவரை சிட்சிக்கிறார்‌. ஆனாலும்‌ 
தாவீதின்‌ இருதயம்‌ கர்த்தருடைய 
இருதயத்திற்கு ஏற்ற இருதயமாயிருக்கிறது. 
கர்த்தர்‌ தாவீதை சோதித்தாலும்‌, அவரை 
ஒரு. குறிப்பிட்ட அளவுக்குமேல்‌ 
சோதிக்கவில்லை. 


கர்த்தர்‌ 


நேரிடுகிற 
வேறே சோதனை 
தேவன்‌ 


உங்கள்‌ 


"மனுஷருக்கு 
சோதனையேயல்லாமல்‌ 
உங்களுக்கு நேரிடவில்லை. 
உண்மையுள்ளவராயிருக்கிறார்‌: 


சோதனையோடு கூட 
தப்பிக்கொள்ளும்படியான 
உண்டாக்குவார்‌" 


தாங்கத்தக்கதாக, 
அதற்குத்‌ 
போக்கையும்‌ 
கொரி 1043) 





i THE 
TT 


பின்தண்டிலே போகிறார்கள்‌. 
தன்னுடைய  மனச்சாட்சியில்‌ 
நெருக்கப்படுகிறார்‌. 
நெருக்கத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு, 
கர்த்தர்‌ ஒரு வாசலைத்‌ 
கர்த்தர்‌ பெலிஸ்தருடைய 
இருதயங்களில்‌ பேசுகிறார்‌. 
சித்தத்தின்‌ பிரகாரமாக, 
பிரபுக்கள்‌ தாவீதை வெறுக்கிறார்கள்‌. 
அப்பொழுது பெலிஸ்தரின்‌ பிரபுக்கள்‌, 
ஆகீசைப்‌ பார்த்து, “இந்த எபிரெயர்‌ 
என்னத்திற்கு" சாமு 29:3) என்று 
சொல்லுகிறார்கள்‌. நாவீதும்‌ அவருடைய 
மனுஷரும்‌, இஸ்ரவேலருக்கு விரோதமான 
இந்த லே, தங்களோடு கூட 
வரக்கூடாது என்று பெலிஸ்தரின்‌ பிரபுக்கள்‌ 
சொல்லுகிறார்கள்‌. அவர்கள்‌ தாவீதைப்‌ 
பகைக்கிறார்கள்‌. தாவீதையும்‌ 
அவருடைய மனுஷரையும்‌. 


தங்கள்‌ சேனைகளிலிருந்து. 
வெளியேற்றிவிடவேண்டும்‌ என்று 
பெலிஸ்தரின்‌ பிரபுக்கள்‌ 
பிடிவாதமாயிருக்கிறார்கள்‌ 


ரின்‌ பிரபுக்கள்‌ மிகவும்‌ 
நியாயமான கேள்வியைக்‌ கேட்கிறார்கள்‌. 
“இந்த எபிரெயர்‌ என்னத்திற்கு” என்று 
அவர்கள்‌ ஆகீசிடம்‌ கேட்கிறார்கள்‌. ஆகீஸ்‌ 
தாவீதை நன்றாய்‌ அறிந்து வைத்திருக்கிறார்‌. 
ஆகீசம்‌ பெலிஸ்தரில்‌ ஒரு பிரபு. மற்ற 
பிரபுக்களைவிட  ஆகீஸ்‌ பெரியவர்‌. அவர்‌ 
பிரபுக்களுக்கு தலைவராயிருக்கிறார்‌. 
பெலிஸ்தரின்‌ பிரபுக்கள்‌ 
விரோதமாகப்‌ பேசினாலும்‌. 


தாவீதுக்கு ஆதரவாகப்‌ 
தாவீதைக்‌ குறித்து நற்சாட்சி கொடுக்கிறார்‌. 


தாவீ; துக்கு 


ஊழியக்காரனாயிருந்த 

நாட்களும்‌ 'த்தனை 
வருஷங்களும்‌ என்னோடு இருக்கவில்லையா? 
இவன்‌ என்னிடத்தில்‌ வந்து சேர்ந்த 
நாள்முதல்‌ இந்நாள்வரைக்கும்‌ ஒரு குற்றமும்‌ 
நான்‌ பவனில்‌ கண்டுபிடிக்கவில்லை" 
சோமு 29:3) என்று சொல்லுகிறான்‌. 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


ஆகீசின்‌ பார்வையில்‌, 
அந்நிய தேசத்திலிருந்து 
தேசத்திற்கு அடைக்கலம்‌ தேடி 
வந்தவராயிருக்கிறார்‌. இஸ்ரவேல்‌ தேசத்தார்‌ 
தாவீதின்மீது தேவையில்லாமல்‌ வீணாகப்‌ 
பழி சுமத்தி, அவரைத்‌ துன்பப்படுத்தினார்கள்‌ 
என்று 'ஆகீஸ்‌ தாவீதைப்பற்றிச்‌ 
சொல்லுகிறார்‌. தாவீது இந்நாள்‌ வரைக்கும்‌. 
தன்னோடு கூடயிருப்பதாகவும்‌, 
அவரிடத்தில்‌ தான்‌ ற்றமும்‌ 
கண்டுபிடிக்கவில்லை ஆகீஸ்‌ 
சொல்லுகிறான்‌. ஆகையினால்‌ தாவீதைப்‌ 
பாதுகாப்பது தன்னுடைய கடமை என்றும்‌, 
அதுவே தனக்கு நீதியானது என்றும்‌ ஆகீஸ்‌ 
விவாதம்பண்ணுகிறான்‌. 


பெலிஸ்தரின்‌ பிரபுக்களோ 
கோரிக்கையில்‌ 
தாவீது 


தாவீது 
தன்னுடைய 


ஆனால்‌ 
தங்கள்‌ 
பிடிவாதமாயிருக்கிறார்கள்‌. 
தங்களோடு வரக்கூடாது... என்றும்‌, 
தாவீதையும்‌ அவருடைய  மனுஷரையும்‌ 
பெலிஸ்தருடைய சேனைகளிலிருந்து விலக்கி, 
அவர்கள்‌ தங்கியிருக்கிறு இடத்திற்கு 
அனுப்பிவிடவேண்டும்‌ என்றும்‌ பிரபுக்கள்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 


ஆகீஸ்‌ தாவீதுக்கு சாதகமாகப்‌ 
பேசுவது. பெலிஸ்தருக்கு பிடிக்கவில்லை. 
பிரபுக்கள்‌ ஆகீசின்மீது கோபப்படுகிறார்கள்‌. 
பெலிஸ்தரின்‌ பிரபுக்கள்‌, ஆகீசின்மேல்‌ 
கடுங்கோபமாகி, அவனைப்‌ பார்த்து, 
“இந்த மனுஷன்‌ நீர்‌ குறித்த தன்‌ 
இடத்திற்குத்‌ திரும்பிப்போகும்படிக்கு, அங்கே 
அவனை மறுபடியும்‌ அனுப்பிவிடும்‌; யுத்தத்தில்‌ 
இவன்‌ நமக்குச்‌ சத்துருவாயிராதபடிக்கு, 

இவன்‌ நம்மோடே கூட யுத்த 
வரவேண்டியதில்லை: இவன்‌ எதினாலே தன்‌ 
ஆண்டவனோடே ஒப்புரவாவான்‌? இந்த 
மனுஷருடைய  தலைகளினால்‌ அல்லவா? 
சவுல்‌ கொன்றது ஆயிரம்‌, தாவீது கொன்றது 
பதினாயிரம்‌ என்று இந்தத்‌ தாவீதைக்குறித்து 
அல்லவோ  ஆடிப்பாடிச்‌ சொன்னார்கள்‌" 

(சாமு 29:45) என்று சொல்லுகிறார்கள்‌. 
பெலிஸ்தரின்‌ பிரபுக்கள்‌ சொல்லுகிற 
ம்‌ நியாயம்‌ இருக்கிறது. 
தாவீது பூர்வகாலமாகவே 
சத்துருவாயிருக்கிறார்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ தாவீதைப்‌ புகழ்ந்து 
ஆடிப்பாடி ர்க வார்த்தைகள்‌, தாவீது 
சத்துருவாயிருக்கிறார்‌ 

என்பதை தமியன்‌ கிறது. 





i THE 
TT 


பெலிஸ்தருக்கு பயங்கரமான 
பெலிஸ்தருக்கு 


தாவீது 
சத்துருவாயிருக்கிறார்‌. 
தாவீதின்‌ மூலமாய்‌ எப்போதும்‌ பெரிய 
ஆபத்து வரலாம்‌. சவுலின்‌ சேனைகள்‌ 
எல்லோருமாக சேர்ந்து பெலிஸ்தருக்கு தீங்கு 
செய்வதைவிட, தாவீதும்‌ அவருடைய 
மனுஷரும்‌ பெலிஸ்தருக்கு அதிகமான 
தீங்குகளை செய்வார்கள்‌ என்று 
'பெலிஸ்தரின்‌ பிரபுக்கள்‌ பயப்படுகிறார்கள்‌. 


தாவீதும்‌ அவருடைய மனுஷரும்‌ 
யுத்தத்திலே பெலிஸ்தருக்கு. 
சத்துருவாயிருப்பதற்கு வாய்ப்புள்ளது. தாவீது. 
பெலிஸ்தருடைய பின்தண்டிலே போகிறார்‌ 
பெலிஸ்தர்கள்‌ இஸ்ரவேலுக்கு விரோதமாக 
யுத்தம்பண்ணும்போது, தாவீதும்‌ அவருடைய 
மனுஷரும்‌ பெலிஸ்தருடைய  பின்தண்டை 
சேதப்படுத்தி அழித்துப்போடுவதற்கு 
வாய்ப்புள்ளது. ஆகையினால்‌ தாவீதும்‌. 
அவருடைய மனுஷரும்‌  தங்களோடுகூட 
பெலிஸ்நரின்‌ சேனைகளில்‌ வரக்கூடாது 
என்றும்‌, அவர்களை தங்கள்‌ 
சேனைகளைவிட்டு திருப்பி 
அனுப்பிவிடவேண்டும்‌ என்றும்‌ பெலிஸ்தரின்‌ 
பிரபுக்கள்‌ ஆகீசிடம்‌ சொல்லுகிறார்கள்‌. 


பெலிஸ்தரின்‌ பிரபுக்கள்‌ 
சாமு 29:6-11 


3! 29:8. அப்பொ ஆகீஸ்‌ 
த அழைத்து: உத்தமன்‌ 
என்றும்‌, நீ பானயத்தில்‌ என்னோடே 
போக்கும்‌ வரத்துமாயிருக்கிறது என்‌ 
பார்வைக்கு. நல்லது என்றும்‌, 
கர்த்தருடைய ஜீவனைக்கொண்டு. 
சொல்லுகிறேன்‌; நீ என்னிடத்தில்‌ வந்து 
சேர்ந்த நாள்முதல்‌ இன்றையவரைக்கும்‌ 
நான்‌ உன்னில்‌ ஒரு பொல்லாப்பும்‌ 
காணவில்லை; ஆகிலும்‌ பிரபுக்களின்‌ 
பார்வைக்கு தீ பிரியமானவன்‌ அல்ல. 


சாமு 297. ஆகையால்‌ 
பெலிஸ்தருடைய பிரபுக்கள்‌ உன்மேல்‌ 
தாங்கல்‌ அடையாதபடிக்கு, இப்போது, 
சமாதானத்தோடே, திரும்பிப்‌ போய்விடு 
என்றான்‌. 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


1சாமு 29:8. தாவீது ஆகீசை நோக்கி: 
ஏன்‌? நான்‌ செய்தது என்ன? நான்‌ 
வத்து, ராஜாவாகிய என்‌ 
ஆண்டவனுடைய சத்துருக்கனோடே, 
யுத்தம்பண்ணாதபடிக்கு, நான்‌ 
உம்மிடத்தில்‌ வத்த நான்முதற்கொண்டு 
உமது 

கண்டுபிடி த்தது. 


ஆகீஸ்‌ தாவீதுக்குப்‌ 
அதை அறிவேன்‌; 
தூதனைப்போல்‌ 
பிரியமானவள்‌; 
எங்கனோடே கூட, 
வரக்கூடாது என்று. 
பிரபுக்கள்‌. 


யுத்தத்திற்கு 
பெலிஸ்தரின்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 


1சாமு 29:10. இப்போதும்‌ நீ நானை 
அதிகாலையில்‌ உன்னோடே, வந்த உன்‌ 
ஆண்டவனுடைய  வேலைக்காரரைக்‌ 
கூட்டிக்கொண்டு, விடியற்காலத்திலே 
வெளிச்சமாகிறபோது, புறப்பட்டுப்போ 
என்றான்‌. 


சாமு 29:11. 
அதிகாலையில்‌ மனுஷரைக்‌. 
கூட்டிக்கொண்டு, பொழுதுவிடிகிற 
நேரத்திலே, பெலிஸ்தரின்‌ தேசத்திற்குத்‌ 
திரும்பிப்போகப்‌ புறப்பட்டான்‌; 
பெலிஸ்தரோவெனில்‌ யெஸ்ரயேதுக்குப்‌ 
போனார்கள்‌. 


அப்படியே 
தன்‌ 


தாவீது 


பெலிஸ்தருக்கு மொத்தம்‌ ஐந்து 
பிரபுக்கள்‌ இருக்கிறார்கள்‌. ஆகீஸ்‌ ஐந்து 
பிரபுக்களில்‌ ஒருவராகமிருந்தாலும்‌ அவர்‌ 
பிரபுக்களுக்கு 'தலைவராகயிருக்கிறார்‌. 
ஆகீஸ்‌ மாத்திரமே ராஜா என்று, 
அழைக்கப்படுகிறார்‌. ஆகீசை தவிர மற்ற 
நாலு பிரபுக்களும்‌ தாவீதுக்கு விரோமாகப்‌ 
பேசுகிறார்கள்‌. தாவீதுக்கு விரோதமாகப்‌ 
பேசுகிற பிரபுக்களின்‌ எண்ணிக்கை 
அதிகமாயிருப்பதினால்‌, ஆகீஸ்‌ 
அவர்களுடைய கோரிக்கையை 
ஏற்றுக்கொள்ளவேண்டியதாயிற்று. 





i FTE 
TT 


தாவீதின்மேல்‌ ஒரு குற்றமும்‌ 
கண்டுபிடிக்கவில்லை. ஆனாலும்‌ மற்ற 
பிரபுக்களின்‌ கோரிக்கைகளை ஏற்று, 
பெலிஸ்தருடைய சேனைகளிலிருந்து 
தாவீதையும்‌ அவருடைய மனுஷரையும்‌: 
வெளியேற்றுவது என்று ள்‌ 
தீர்மானம்பண்ணுகிறான்‌. 


கர்த்தருடைய சித்தமாயிருக்கிறது. 


கீஸ்‌ தாவீதை பெலிஸ்தருடைய 
னவன்கத்கி திருப்பி பர்‌ 
மிகவும்‌ மரியாதையான வார்த்தைகளைச்‌ 
சொல்லி அனுப்புகிறான்‌. அப்பொழுது ஆகீஸ்‌ 
தாவீதை அழைத்து: “நீ உத்தமன்‌ என்றும்‌, 
நீ பாளயத்தில்‌ என்னோடே போக்கும்‌ 
வாத்துமாயிருக்கிறது என்‌ பார்வைக்கு நல்லது 

, கர்த்தருடைய ஜீவனைக்கொண்டு 
சொல்லுகிறேன்‌; நீ என்னிடத்தில்‌ வந்து 
சேர்ந்த நாள்முதல்‌ இன்றையவரைக்கும்‌ நான்‌ 
உன்னில்‌ ஒரு பொல்லாப்பும்‌ காணவில்லை; 
ஆகிலும்‌ பிரபுக்களின்‌ பார்வைக்கு நீ 
பிரியமானவன்‌ அல்ல. ஆகையால்‌ பெலி 
ஸ்தருடைய பிரபுக்கள்‌ உன்மேல்‌ தாங்கல்‌ 
அடையாதபடிக்கு இப்போது. 
சமாதானத்தோடே திரும்பிப்‌ போய்விடு” 
சாமு 29:67) என்று சொல்லுகிறான்‌. 


ஆகீஸ்‌ தாவீதின்மேல்‌ 
பிரியமாயிருக்கிறான்‌. ஆகீசின்‌ மனதிலே. 
தாவீதைப்பற்றி சந்தேகம்‌ எதுவுமில்லை. 
ஆகீஸ்‌ தாவீதைப்‌ பார்த்து, “நீ உத்தமன்‌, 
உன்னில்‌ ஒரு பொல்லாப்பும்‌ காணவில்லை, 
நீ தேவனுடைய தூதனைப்போல்‌ என்‌ 
பார்வைக்கு பிரியமானவன்‌” என்று நல்ல. 
வார்த்தைகளைச்‌ சொல்லுகிறான்‌. 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பிரகாரமாக, 
சேனையிலிருந்து 

தாவீதை 

பெலிஸ்தரின்‌ 

பிரபுக்களே பெலிஸ்தருடைய 
பிரபுக்கள்‌ தாவீதின்மேல்‌ 
தாங்கலடையக்கூடாது. அவர்கள்‌ இப்போது 
ஆகீஸ்‌ மீதுதான்‌ கோபமாயிருக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ தாவீதின்மேல்‌ கோபப்படுவதற்கு 
முன்பாக, தாவீது பெலிஸ்தருடைய 
சேனையைவிட்டு விலகிப்போய்விடவேண்டும்‌. 


தாவீதின்‌ 
சந்தோஷத்தை 


காரணம்‌. 


ஆகீசின்‌ வார்த்தைகள்‌ 
மனதிலே ந்‌ 
ஏற்படுத்தியிருக்கவேண்டும்‌. இஸ்ரவேலுக்கு 
விரோதமாக  யுத்தம்பண்ணப்போகாதடிக்கு, 
கர்த்தர்‌ தாவீதை தடுத்து நிறுத்தியிருக்கிறார்‌. 
ஆனாலும்‌ தாவீது தன்னுடைய 
சந்தோஷத்தை லெளிப்படுத்தவில்லை. 
தன்னிடத்தில்‌ குற்றம்‌ எதுவுமில்லை என்பதை 
தாவீது ஆகீசுக்கு உறுதிபண்ணுகிறார்‌. 


தாவீது ஆகீசை நோக்கி: “ஏன்‌? நான்‌ 
செய்தது என்ன? நான்‌ வந்து, ராஜாவாகிய 
என்‌ ஆண்டவனுடைய சத்துருக்களோடே 
அங்கன நான்‌ உம்மிடத்தில்‌ 
நாள்முதற்கொண்டு 
இன்றையவணக்கும்‌ உமது அடியேனிடத்தில்‌. 
கண்டுபிடித்தது என்ன” (1சாமு 29:8) என்று 
கேட்கிறார்‌ 
மெய்யாகவே  தாவீதிடத்தில்‌ 
குற்றமும்‌ ஒரு பொல்லாப்பும்‌ இல்லை. 
இது ஆகீசுக்கும்‌ தெரியும்‌. தாவீதின்‌ 
நற்குணத்திற்கு ஆகீஸ்‌ மறுபடியுமாய்‌ சாட்சி 
சொல்லுகிறான்‌. 


ஆகீஸ்‌ நாலீநுக்குப்‌ பிரதியுத்தரமாக 
“அதை அறிவேன்‌; நீ தேவனுடைய 
தூதனைப்போல என்‌ ப்‌ 
பிரியமானவன்‌; ஆனாலும்‌ 
எங்களோடே கூட யுத்தத்திற்கு | 
என்று பெலிஸ்தரின்‌ பிரபுக்கள்‌ 
சொல்லுகிறார்கள்‌. இப்போதும்‌ நீ நாளை 
அதிகாலையில்‌ உன்னோடே வந்த உன்‌ 
ஆண்டவனுடைய 'வேலைக்காரரைக்‌ 
கூட்டிக்கொண்டு, விடியற்காலத்திலே 
வெளிச்சமாகிறபோது, புறப்பட்டுப்போ” 
சாமு 29:910) என்று சொல்லுகிறான்‌. 


ஒரு 





ழ்‌ நயனா 
மியா 


கீல்‌ தன்னிடத்தில்‌ விரும்பி 
வார்த்தைகளை தாவீது 
ஏற்றுக்கொள்கிறார்‌ 


கீசடைய வார்த்தையின்‌ பிரகாரம்‌ 
நான்று. அதிகாலையில்‌ தன்‌. "முன்னம்‌ 
கூட்டிக்கொண்டு, 


போகிறார்கள்‌ (சாமு 2931) 


கர்த்தருடைய வுட த்துகல்‌ மிகவும்‌ 
அற்புதமானது. தம்முடைய 
கிருபையினாலும்‌ ன ததாது தாவீதை 
வழிநடத்துகிறார்‌. தாவீதுக்கு மறைவாக 
வைக்கப்பட்ட கண்‌: அகற்றப்படுகிறது. 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பெலிஸ்தரின்‌ பிரபுக்கள்‌ தாவீதின்மீது 
அதிருப்தியாயிருந்தாலும்‌, அதுவும்‌ தாவீதின்‌ 
நன்மைக்கேதுவாயிருக்கிறது. கர்த்தரை 
நம்புகிறவர்களுக்கு சகலமும்‌ 
நன்மைக்கேதுவாக நடைபெறும்‌. 

கர்த்தர்‌ தம்முடைய கிருபையினால்‌ 
நம்மையும்‌ வழிநடத்துகிறார்‌. பல சமயங்களில்‌ 
கர்த்தருடைய சித்தமும்‌, அவருடைய 
திட்டமும்‌ நமக்கு உடனே தெரிவதில்லை. 
ஆனாலும்‌ கர்த்தர்‌ தமக்கு சித்தமான 
வேளையிலே, தம்முடைய சித்தத்தையும்‌ 
திட்டத்தையும்‌ நமக்கு வெளிப்படுத்துகிறார்‌. 
கர்த்தரை நம்புகிறவர்கள்‌ ஒருபோதும்‌ 
வெட்கப்பட்டுப்போகமாட்டார்கள்‌. கர்த்தர்‌ 
நம்மை கரம்பிடித்து வழிநடத்தும்போது, நாம்‌ 
அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றிச்‌ 
செல்லவேண்டும்‌. 





f= FTN 
ETT 


தாவீது பெலிஸ்தரின்‌ 
சேனைகளிலிருந்து  வெளியேற்றப்படுகிறார்‌. 
அவர்‌ தன்‌ மனுஷரோடுகூட இஸ்ரவேலரின்‌ 
பாளயத்திற்கு போகவில்லை. சவுல்‌ 
ஏற்கெனவே தாவீதை வெளியேற்றிவிட்டார்‌ 
தாவீது பெலிஸ்தரோடும்‌ இல்லாமல்‌, 
இஸ்ரவேலரோடும்‌ இல்லாமல்‌, தன்னுடைய 
பட்டணமான சிக்லாகுக்கு அமைதியாக 
திரும்பிப்போகிறார்‌ 


தாவீதும்‌ அவருடைய மனுஷரும்‌ 
சிக்லாகுக்கு வந்தபோது, அந்தப்‌ பட்டணமே 
சின்னாபின்னமாகயிருக்கிறது. அமலேக்கியர்‌ 
சிக்லாகைக்‌ கொள்ளையடித்து அதை 
சுட்டெரித்துப்‌ 


அக்கினியினால்‌. 
போடுகிறார்கள்‌. அமலேக்கியர்‌ அதிலிருந்த 
பெரியோர்களையும்‌, 


சிறியோர்களையும்‌ 
ஸ்திரீகளையும்‌ புருஷரையும்‌ சிறைப்பிடித்து. 

இதைப்‌ 
அவருடைய 


கொண்டுபோய்விடுகிறார்கள்‌. 
பார்த்து தாவீதுக்கும்‌ 

மனுஷருக்கும்‌ பெரிய அதிர்ச்சியாயிருக்கிறது. 
(சாமு 301-6) 


தாவீது கர்த்தரிடத்தில்‌ விசாரிக்கிறார்‌ 
கர்த்தருடைய கட்டளையின்‌ பிரகாரம்‌ 
தாவீதும்‌ அவருடைய மனுஷரும்‌ 
அமலேக்கியருக்கு விரோதமாக 
யுத்தம்பண்ணப்போகிறார்கள்‌. 

(சாமு 30:7-10). ஒரு எகிப்தியன்‌ மூலமாக 
அமலேக்கியர்‌ இருக்கும்‌ இடம்‌ தாவீதுக்கு 
தெரியவருகிறது சாமு 30:11-17.. 


தாவீதும்‌ அவருடைய மனுஷரும்‌: 
அமலேக்கியரை முறியடித்து அவர்களுடைய 
பொக்கிஷங்களைக்‌ கொள்ளையிடுகிறார்கள்‌. 
'அமலேக்கியர்‌ பிடித்துக்கொண்டுபோன 
தங்களுடைய புருஷரையும்‌ ஸ்திரீகளையும்‌ 
தாவீதும்‌ அவருடைய மனுஷரும்‌ 
திரும்பக்கொண்டு வருகிறார்கள்‌ 
'சாமு30:18-20). தாவீது அமலேக்கியரிடத்தில்‌ 
கொள்ளையிட்ட பொருட்களை இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கு பங்கிட்டுக்‌ கொடுக்கிறார்‌ 
ரிசாமு 30:21-31) 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


சிக்லாகிலே சோகம்‌ 
1சாமு 801-6 


1சாமு 30:1. தாவீதும்‌ அவன்‌ மனுஷரும்‌ 
மூன்றாம்‌ நாளிலே, சிக்லாகுக்கு வத்து 
சேருகிறதற்குன்னே, அமலேக்கியர்‌ 
தென்புறத்துச்‌. சீமையின்‌ மேலும்‌ 
சிக்லாகின்‌ மேலும்‌ விழுந்து, சிக்லாகைக்‌ 
கொள்ளையடித்து, அதை அக்கினியால்‌ 
சுட்டெரித்து, 


1சாமு 80:2. அதிலிருந்த ஸ்திரீகனாகிய 
சிறியவர்களையும்‌ பெரியவர்களையும்‌. 
சிறைபிடித்து, ஒருவரையும்‌ 
கொன்றுபோடாமல்‌, அவர்களைப்‌: 
பிடித்துக்‌ கொண்டு, தங்கள்‌ வழியே 
போய்விட்டார்கள்‌. 


சாமு 30:3. தாவீதும்‌ அவன்‌ மனுஷரும்‌ 
அந்தப்‌ பட்டணத்திற்கு வந்தபோது, 
இதே, அது அக்கினியினால்‌ 
௬ட்டெரிக்கப்பட்டது என்றும்‌, தங்கள்‌ 
மனைவிகளும்‌ தங்கள்‌. குமாரரும்‌ 
தங்கள்‌ குமாரத்திகளும்‌ சிறையிடித்துக்‌. 
கொண்டுபோகப்பட்டார்களன்‌ என்றும்‌ 
கண்டார்கன்‌.. 


அப்பொழுது தாவீதும்‌ 
ஜனங்களும்‌ 
தங்களில்‌ 
போகுமட்டும்‌ 
சத்தமிட்டு அழுதார்கள்‌. 
தாவீதின்‌ இரண்டு. 
யெஸ்ரயேல்‌. 
ஊரானான அகினோவாமும்‌, கர்மேல்‌ 
ஊரானான நாபாலின்‌ 
மனைவியாயிருந்த அபிகாயிலும்‌,. 
சிறைபிடித்துக்‌ 
'கொண்டுபோகப்பட்டார்கள்‌.. 


சோமு 908. தாவீது மிகவும்‌ 
நெருக்கப்பட்டான்‌; சகல ஜனங்களும்‌ 
தங்கன்‌ குமாரர்‌ குமாரத்திகளினிமித்தம்‌ 
மனக்கிலேசமான தினால்‌, அவனைக்‌ 
கல்லெறியவேண்டும்‌ என்று சொல்லிக்‌ 
கொண்டார்கள்‌; தாவீது தன்‌ 
தேவனாகிய கர்த்தருக்குன்னே. 
தன்னைத்‌ திடப்படுத்திக்கொண்டான்‌. 





i FTE 
TT 


தாவீதும்‌ அவருடைய மனுஷரும்‌: 
சிக்லாகை விட்டு, பெலிஸ்தரோடுகூட 
யுத்தத்திற்குப்போனார்கள்‌. இவர்கள்‌ 
சிக்லாகில்‌ இல்லாத வேளையிலே 
அமலேக்கியர்‌ தென்புறத்துச்‌ சீமையின்மேலும்‌ 
சிக்லாகின்‌ மேலும்‌ 
கொள்ளையடித்து, அதை 
சுட்டெரித்துப்‌ போடுகிறார்கள்‌. 
அமலேக்கியர்‌, க்‌ 
ஸ்திரீகளாகிய 
பெரியவர்களையும்‌ சிறைபிடித்து, ஒருவரையும்‌ 
கொன்றுபோடாமல்‌, அவர்களைப்‌ பிடித்துக்‌ 
கொண்டு, தங்கள்‌ 
'போய்விடுகிறார்கள்‌ சாமு 30112). 


அமலேக்கியர்‌ தாவீதையும்‌ அவருடைய 
மனுஷரையும்‌, அவர்களுடைய 
குடும்பத்தையும்‌ பழிவாங்குகிறார்கள்‌. தாவீது 


யுத்தம்பண்ணினார்‌ ந 
தாவீதும்‌ அவன்‌ மனுஷரும்‌ வெய்‌ 
கெஸ்ரியர்‌ மேலும்‌ அமலேக்கியர்மேலும்‌ 
படையெடுத்துப்போனார்கள்‌. தாவீது அந்த 
நாட்டைக்‌ கொள்ளையடிக்கிறபோது. 
புருஷர்களையும்‌ ஸ்திரீகளையும்‌ உயிரோடே 
வைக்காமல்‌, ஆடுமாடுகளையும்‌ 
கழுதைகளையும்‌ ஒட்டகங்களையும்‌ 
வஸ்திரங்களையும்‌ எடுத்துக்‌ கொண்டு, 
ஆகீசிடத்துக்குத்‌ திரும்பிவருவார்‌" 
சாமு 27:89). 
அமலேக்கியர்‌ 

பழிவாங்குவதற்காக _ 
கொள்ளையடிக்கிறார்கள்‌. 
சிக்லாகை. அக்கினியினால்‌ சட்டெரித்துப்‌ 
போட்டாலும்‌, சிக்லாகிலுள்ள ஒருவரையும்‌ 
அவர்கள்‌ கொன்‌ றுபோடவில்லை. 
அமலேக்கியர்‌ சிக்லாகிலுள்ள ஒருவரையும்‌ 
கொன்றுபோடாமல்‌, அவர்களை 
சிறைப்பிடித்து கொண்டுபோகிறார்கள்‌. 


தாவீதைப்‌ 
சிக்லாகை 
அவர்கள்‌ 


சம்பவம்‌ 


இந்த மூன்று நாட்களில்‌ 
நடைபெற்ற முடிந்து விடுகிறது. 


தாவீதும்‌ 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


தாவீதும்‌ அவருடைய  மனுஷரும்‌ 
சிக்லாகுக்கு வந்தபோது, இதோ, அது 
அக்கினியினால்‌ சுட்டெரிக்கப்பட்டது என்றும்‌, 
தங்கள்‌ மனைவிகளும்‌ தங்கள்‌ குமாரரும்‌ 
தங்கள்‌ குமாரத்திகளும்‌ சிறைபிடித்துக்‌ 
கொண்டுபோகப்பட்டார்கள்‌ என்றும்‌ 
கண்கிறார்கள்‌. அப்பொழுது தாவீதும்‌ 
அவரோடிருந்த ஜனங்களும்‌ அழுகிறதற்குத்‌ 
தங்களில்‌ பெலனில்லாமல்‌ போகுமட்டும்‌ 
சத்தமிட்டு அழுகிறார்கள்‌ (சாமு 30:3,4). 


பெலிஸ்தரின்‌: _பாளயத்திலிருந்து 
சிக்லாகுக்கு நடந்து வர மூன்று நாட்களாகும்‌. 
தாவீதும்‌ அவருடைய 
மூன்று நாட்களாக 
களைப்பாயிருக்கிறார்கள்‌. 
வீடுகளில்‌ ஓய்வெடுக்கவேண்டுமென்று 
எதிர்பார்த்து வேகமாய்‌ வருகிறார்கள்‌. 
தங்கள்‌ குடும்பத்தாரோடு சந்தோஷமாகவும்‌, 
ஐக்கியமாகவும்‌ இருக்கவேண்டுமென்று, 
ஆசையாய்‌ வருகிறார்கள்‌. ஆனால்‌ அவர்கள்‌ 
சிக்லாகுக்கு வரும்போது அங்கே 
அவர்களுடைய வீடுகளும்‌ இல்லை. 
அவர்களுடைய குடும்பத்தாரும்‌ இல்லை. 
அமலைக்கியர்‌ சிக்லாகின்‌ மேல்‌ 
விழுந்து. அதைக்‌ கொள்ளைமத்து... அதை 
அக்கினியினால்‌. டெரித்துப்‌ 
போடுகிறார்கள்‌. தாவீதும்‌ க்‌ 
மனுஷரும்‌ சிக்லாகுக்கு வந்து பார்க்கும்போது, 
அவர்களுடைய குடும்பத்தாரும்‌ அங்கே 
இல்லை. அமலேக்கியர்‌ அவர்களுடைய 
மனைவிகளையும்‌, குமாரரையும்‌, 
குமாரத்திகளையும்‌ சிறைப்பிடித்து 
கொண்டுபோய்விடுகிறார்கள்‌. 


ாவீதும்‌ அவருடைய 
ரர்கள்‌. ஆனால்‌ 

அழிந்துபோன தையும்‌, 

குடும்பத்தாரை அமலேக்கியர்‌ 

கொண்டுபோனதையும்‌ 

அழுகிறார்கள்‌. 

யத்தவீரராயிருந்தாலம்‌. ப்‌ 

அழுகிறார்கள்‌. தாவீதும்‌ அவரோடிருந்த 

ஜனங்களும்‌ அழுகிறதற்குத்‌ தங்களில்‌ 

பெலனில்லாமல்‌ போகுமட்டும்‌ சத்தமிட்டு 

அழுகிறார்கள்‌ சாமு 30:4). 





i= FTE 
ETT 


அமலேக்கியர்‌ சிக்லாகிலே ஒருவரையும்‌ 
விட்டு வைக்கவில்லை. தாவீதின்‌ இரண்டு 
மனைவிகளாகிய யெஸ்ரமேல்‌ ஊராளான 
அகினோவாமையும்‌, கர்மேல்‌ ஊராளான 
நாபாலின்‌ இன த்த 
அபிகாயிலையும்‌, 

சிறைபிடித்துக்‌ கொண்டுமோய்விடுகறார்கள்‌ 
[சாமு 30:5). 


தாவீதின்‌ மனுஷர்‌ 

விரோதமாக எழும்பகிறார்கள்‌. தாவீது மிகவும்‌ 
நெருக்கப்படுகிறார்‌; சகல ஜனங்களும்‌ 
தங்கள்‌ குமாரர்‌ குமாரத்திகளினிமித்தம்‌ 
மனக்கிலேசமானதினால்‌, தாவீதைக்‌ 
கல்லெறியவேண்டும்‌ என்று 
சொல்லிக்கொள்கிறார்கள்‌: தாவீது தன்‌ 
தேவனாகிய கர்த்தருக்குள்ளே 
தன்னைத்‌ திடப்படுத்திக்கொள்கிறார்‌ 
சாமு 30:6). 


தாவீதின்‌ மனுஷருக்கு 
உண்டானதுபோல, தாவீதுக்கும்‌ 
உண்டாயிருக்கிறது. இப்போது 
குடும்பத்திலே ஒருவருமில்லை. அமலேக்கியர்‌ 
தாவீதின்‌ இரண்டு மனைவிகளையும்‌. 
சிறைப்பிடித்துக்‌ கொண்டுபோய்விடுகிறார்கள்‌. 
தாவீது மிகவும்‌ வேதனைப்படுகிறார்‌ 
தாவீதின்‌ மனுஷரோ அவருக்கு விரோதமாகக்‌ 
கலகம்பண்‌ ணுகிறார்கள்‌. தாவீதை 
கல்லெறியவேண்டும்‌ என்று 
சொல்லுகிறார்கள்‌. மிகவும்‌ 
நெருக்கப்படுகிறார்‌. 


அமலேக்கியர்‌ சிக்லாகின்மீது வந்து, 
சிக்லாகை அழித்துப்போட்டதற்கும்‌, 
தங்களுடைய குடும்பத்தாரை சிறைப்பிடித்து 
கொண்டுபோனதற்கும்‌ நாவீதே காரணம்‌ 
என்று அவருடைய மனுஷர்‌ நினைக்கிறார்கள்‌. 
தாவீது பெலிஸ்தரின்‌ சேனையோடு 
யுத்தத்திற்குப்போன போது, சிக்லாகிலே. 
தன்னுடைய யுத்தவீரர்‌ ஒருவரையும்‌. 
பாதுகாப்புக்கு நிறுத்தவில்லை. அமலேக்கியர்‌ 
இதை வேவுகாரர்‌ மூலமாய்‌ 
அறிந்துகொள்கிறார்கள்‌. 


தாவீது 


எதிர்ப்பதற்கு 
பதற்கு 


சிக்லாகிலே ஒருவருமில்லை. அ. 
இந்த சந்தர்ப்பத்தைப்‌ பயன்படுத்தி, எந்தவித 
எதிர்ப்பும்‌ இல்லாமல்‌, க்‌ 
விரோதமாக. ந்‌ 
அழித்தப்போடுகிறார்கள்‌.. “ந்த அழிவுக்கு 
தாவீதே காரணம்‌ என்று தாவீதின்‌ மனுஷர்‌ 
அவர்மீது குற்றம்‌ சொல்லுகிறார்கள்‌. 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தாவீதின்‌ 
கூடமிருப்பதற்காக 

'சந்தோஷப்பட்டார்கள்‌. 
பின்பற்றுவதினால்‌ தங்களுக்கு செழிப்பான 
வாழ்க்கை கிடைக்கும்‌ என்று 
நம்பிக்கையோடிருந்தார்கள்‌. எல்லோருமே 
பிரபுக்களாகிவிடலாம்‌. என்று 
எதிர்பார்த்தார்கள்‌. ஆனால்‌ இப்போதோ, 
தாவீதின்‌ மனுஷர்‌ எல்லோருமே 
பிச்சைக்காரர்களைப்போல இருக்கிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌. 
பெலிஸ்தர்‌ 
மனுஷரையும்‌ 
விட்டே 
அமலேக்கியரோ 
அதைக்‌ 
சுட்டெரித்து. 
புருஷரையும்‌ 
சிறைப்பிடித்து 


மனுஷர்‌ 


சவுல்‌. தாவீதை 
தேசத்தைவிட்டு தூரத்திவிட்டார்‌. 
தாலீதையும்‌ அவருடைய 
தங்கள்‌ பாளயத்தை 
தூத்திவிட்டார்கள்‌. 
சிக்ககின்மேல்‌ விழுந்து, 
கொள்ளையடித்து அதை 
அதிலிருந்த 
ஸ்திரீகளையும்‌ 
கொண்டுபோய்விடுகிறார்கள்‌. 


தாவீது சிக்லாகுக்கு வந்த அழிவைப்‌ 

பார்த்து வேதனைப்படுகிறார்‌. அமலேக்கியர்‌ 

தாவீதின்‌ இரண்டு மனைவிகளையும்‌. 

சிறைப்பிடித்து கொண்டுபோய்விடுகிறார்கள்‌ 

ம்பிக்கைக்‌ பாத்திரமாக, 

மனுஷர்‌ 

விரோதமாகக்‌. 

கலகம்பண்ணுகிறார்கள்‌. தாவீது இவர்களை 

நம்பினார்‌. இவர்களுக்கு தங்க இடம்‌ 

கொடுத்தார்‌. இவர்கள்‌ தாவீதின்‌ 
அப்பத்தை சாப்பிட்டவர்கள்‌. 


தாவீது மிகவும்‌ நெருக்கப்படும்போது, 
அவருடைய மனுஷர்‌ அவருக்கு 
ஆதரவாயிருக்கவேண்டும்‌. அவருடைய 
குடும்பத்தில்‌ ஏற்பட்டிருக்கிற நஷ்டத்திற்க 
அவரோடுகூட பரிதாபப்படவேண்டும்‌. னால்‌ 
தாவீதின்‌ மனுஷரோ அவருக்கு விரோதமாக 
தங்கள்‌ குதிங்கால்களைத்‌ தூக்குகிறார்கள்‌. 
தாவீதை கல்லெறிய வேண்டும்‌ என்று 
சொல்லுகிறார்கள்‌. 


தாவீதின்‌ விசுவாசம்‌ 
சோதிக்கப்படுகிறது. தாவீதைப்போலவே 
நம்முடைய குடும்பத்திலும்‌, சபையிலும்‌ 
பிரச்சனைகள்‌ வரலாம்‌. நாம்‌ நம்புகிறவர்கள்‌ 
நமக்கு விரோதமாக எழும்பலாம்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய கிருபையினால்‌ குழப்பத்தை 
சரிப்படுத்துவார்‌. அதுவரையிலும்‌ நமக்கு 
நெருக்கமும்‌ வேதனையும்‌ உண்டாகும்‌. 





i= FTE 
TT 


தாவீது மிகவும்‌ நெருக்கப்பட்டாலும்‌, 
அவர்‌ தன்னுடைய சமாதானத்திற்கும்‌ 
ஆறுதலுக்கும்‌ கர்த்தரையே நம்புகிறார்‌. 
தேவனுடைய பராமரிப்பும்‌, 
அவருடைய 


நெருக்கப்பட்டாலும்‌ அவர்‌ தன்‌ தேவனாகிய 
கர்த்தருக்குள்ளே தன்னைத்‌ 
திடப்படுத்திக்கொள்கிறார்‌. 


தாவீதின்‌ மனுஷர்‌ 
நஷ்டங்களை மாத்திரமே 
தங்களைப்போலவே தாவீதுக்கும்‌ 
குடும்பத்திலே நஷ்டம்‌ ஏற்பட்டிருக்கிறது. 
என்பதை அவர்கள்‌ உணரவில்லை. தாவீதின்‌ 
மனுஷர்‌ மனக்கிலேசத்திலிருக்கிறார்கள்‌. 
அவர்களுடைய ஆத்துமா சுசப்பாகயிருக்கிறது. 
அவர்களிடத்தில்‌ ெ 
அவர்களுடைய மனக்கிலேசமும்‌, 


தங்களுடைய 
பார்க்கிறார்கள்‌. 


அதிகரிக்கச்‌ செய்கிறது. 
நெருக்கப்படுகிறார்‌ 
தாவீதின்‌ 


அதிக துக்கம்‌ 
அழுவதைவிட 


தாவீது மிகவம்‌ 


மனுஷரைவிட 
இருக்கிறது. 


அவருக்கு 
மற்றவர்கள்‌ 
தாவீது அதிகமாய்‌ 
அழவேண்டும்‌. ஆனாலும்‌ தாவீது தன்‌ 
தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை 
திடப்படுத்திக்கொள்கிறார்‌. கர்த்தருடைய 
கிருபை கிரியை செய்யவேண்டும்‌ என்று 
தாவீது எதிர்பார்க்கிறார்‌. 


தாவீதின்‌ மனுஷர்‌ ஒருவருக்கொருவர்‌ 
மனக்கிலேசத்தோடிருக்கும்போது. தாவீதோ 
தன்‌ மனதை கர்த்தருக்குள்‌ 
சமாதானப்படுத்துகிறார்‌. தாவீதுக்கு 
கர்த்தருக்குள்ளே அமைதியும்‌ ஆறுதலும்‌ 
உண்டாகிறது. கர்த்தரை நம்புகிறவர்கள்‌ 
கலங்கமாட்டார்கள்‌. தாவீதின்‌ குடும்பத்திலே 
நஷ்டம்‌ 


வெட்கப்பட்டுப்போகமாட்டார்கள்‌. 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தாவீது அமலேக்கியரை 
முறியடிக்கிறார்‌ 


1சாமு 80:7-20. 


1சாமு 80:7. தாவீது அகிபமெலேக்கின்‌ 
குமாரனாகிய அபியத்தார்‌ என்னும்‌ 
ஆசாரியனை நோக்கி: ஏபோத்தை 
என்னிடத்தில்‌ கொண்டுவா என்றான்‌; 
அபியத்தார்‌ ஏபோத்தைத்‌ 
தாவீதினிடத்தில்‌ கொண்டு வத்தான்‌. 


1சாமு 80:8. தாவீது கர்த்தரை நோக்கி: 

நான்‌ அந்தத்‌ தண்டைப்‌ 
நன்தொடரவேண்டுமா? அதைப்‌ 
பீடிப்யேனா? என்று கேட்டான்‌. 
அதற்கு அவர்‌: அதைப்‌ பின்‌ தொடர்‌; 
அதை தீ பிடித்து, சகலத்தையும்‌ 
திருப்பிக்கொள்வாய்‌ என்றார்‌. 


1சாமு 90:9, அப்பொழுது தாவீதும்‌ 
அவனோடிருந்த அறுதாறுபேரும்‌. 
போனார்கள்‌; அவர்கள்‌ பேசோர்‌ 
ஆற்றண்டைக்கு வந்தபோது அங்கே 
சிலர்‌ நின்றுபோனார்கள்‌.. 


சோமு. 80:10. 
நானூறுபேரோடுங்கூடத்‌ தொடர்ந்து, 
போனான்‌; இருநூறுபேர்‌ 
விடாய்த்துப்போனபடி. யினால்‌ பேகோர்‌ 
ஆற்றைக்‌ கடக்கமாட்டாமல்‌. 
நின்றுபோனார்கன்‌. 


தாவீதே, 


சோமு 30:01. ஒரு எகிப்தியனை 
வெளியில்‌ அவர்கள்‌ கண்டு, அவனைத்‌: 
தாவீதினிடத்தில்‌ கொண்டுவந்து, 
புசிக்க அவனுக்கு அப்பமும்‌ குடிக்கத்‌ 
தண்ணீரும்‌ கொடுத்து, 


கோமு 30:12. அத்திப்பழ அடையின்‌ 
ஒரு துண்டையும்‌, வற்றலான இரண்டு 
திராட்சப்பழக்‌. குலைகனையும்‌ 
அவனுக்குக்‌ கொடுத்தார்கள்‌; அதை 
அவன்‌ சாப்பிட்ட பின்பு, அவனுடைய 
உயிர்‌ திரும்ப அவனுக்குள்‌ வந்தது. 
அவன்‌ இராப்பகல்‌ மூன்றுநானாய்‌ 
அப்பம்‌ சாப்பிடாமலும்‌ தண்ணீர்‌ 
குடியாமதூம்‌ இருத்தான்‌. 





f= al 
TT 


1சாமு 80:18. தாவீது அவனை நோக்கி: 
தீ யாருடையவன்‌? தீ எவ்விடத்தான்‌. 
என்று கேட்டதற்கு, அவன்‌: 
நான்‌ ஒரு அமலேக்கியனுடைய 
'வேலைக்காரனாகிய எகிப்து 
தேசத்துப்‌ பின்னையாண்டான்‌; 
மூன்று நானைக்குமுன்‌. நான்‌ 
வியாதிப்பட்டபோது, என்‌ எஜமான்‌ 
என்னைக்‌ கைவிட்டான்‌. 


1சாமு 30:14. 
கிரேத்தியருடைய 

மேலும்‌, யூதாவுக்கடுத்த 
எல்லையின்மேலும்‌, காலேபுடைய 
தென்புறத்தின்மேலும்‌, படையெடுத்துப்‌ 
போய்‌ சிக்லாகை அக்கினிமினால்‌. 
சுட்டெரித்துப்‌ போட்டோம்‌ என்றான்‌. 


நாங்கள்‌ 
தென்புழத்தின்‌ 


கோமு 30:15. தாவீது அவனை நோக்கி: 
தீ என்னை அந்தத்‌ தண்டினிடத்துக்குக்‌ 
கொண்டு. போவாயா எண்று. 
கேட்டதற்கு: அவண்‌, நீர்‌ என்னைக்‌. 
 கொன்றுபோடுவதுமில்லை என்னை என்‌ 
எஜமான்‌ கையில்‌ 
ஒப்புக்கொடுப்பதூமில்லை. என்று. 
தேவன்மேல்‌ ஆணையிடுவீரானால்‌, 
உம்மை அந்தத்‌ தண்டினிடத்துக்குக்‌ 
கூட்டிக்கொண்டு போவேன்‌ என்றான்‌. 


சோமு 80:16. இவன்‌ 
அவனைக்கொண்டுபோய்‌ விட்டபோது, 
இதோ, அவர்கள்‌ வெளியெங்கும்‌. 
பரவி, புசித்துக்‌ குடித்து, தாங்கள்‌ பெலி. 
ஸ்தர்‌ தேசத்திலும்‌ யூதாதேசத்திலும்‌ 
கொள்ளையிட்டுவத்த மகா பெரிதான 
அந்த எல்லாக்‌ கென்னைக்காகவும்‌ 
ஆடிப்பாடிக்‌ கொண்டிருந்தார்கள்‌. 


சாமு 8017. அவர்களைத்‌ தாவீது 
அன்று காயங்காலத்தொடங்கி மறுநான்‌ 
காயங்கால மட்டும்‌ முறிய அடித்தான்‌; 
ஒட்டகங்கள்‌ மேல்‌ ஏறி ஓடிப்போன 
நானூறு வாலிபர்‌ தவிர, அவர்களில்‌ 
வேறொருவரும்‌ தப்பவில்லை. 


1காமு 80:18. அமலேக்கியர்‌ 
படித்துக்கொண்டு. போன 
எல்லாவற்றையும்‌, தன்னுடைய இரண்டு 
மனைவிகளையும்‌, தாவீது 
விடுவித்தான்‌. 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


1சாமு 30:19. 
 கொன்னையாடிக்கொண்டு 
எல்லாவற்றிலும்‌, 

பெரியதிலும்‌, 

குமாரத்திகளிலும்‌, 

குறைபடாமல்‌ எல்லாவற்றையும்‌ தாவீது 
திருப்பிக்கொண்டான்‌. 


1சாமு 80:20. எல்லா ஆடுமாடுகனையும்‌ 
டி த்துக்கொண்டான்‌; 

தங்கள்‌. 

மிருகஜீவன்களுக்கு முன்னாலே ஓட்டி, 
இது தாவீதின்‌ கொன்னை என்றார்கள்‌. 


தாவீது மிகவும்‌ நெருக்கப்படுகிறார்‌. 
தாவீதின்‌ மனுஷர்‌ அவர்மேல்‌ 
கல்லெறியவேண்டும்‌ என்று 
சொல்லுகிறார்கள்‌. தாவீதோ நன்‌ 
தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னைத்‌ 
திடப்படுத்திக்கொள்கிறார்‌ இந்த 
சூழ்நிலையில்‌ நான்‌ என்ன செய்யவேண்டும்‌ 
என்பதையும்‌, அதை செய்யும்போது என்ன 
நடைபெறும்‌ என்பதையும்‌. தாவீது 
கர்த்தரிடத்தில்‌ விசாரிக்க விரும்புகிறார்‌. 
ஆசாரியரிடம்‌. 
இக்காலத்தில்‌ 
ஆசாரியராயிருக்கிறார்‌. 
அகிமெலேக்கின்‌ 
அகிமெலேக்கையும்‌, 
ஆசாரியரின்‌ குடும்பத்தாரையும்‌ 
கொன்றுபோட்டார்‌. அபியத்தார்‌ சவலின்‌ 
கைக்கு தப்பி தாவீதோடு கூடயிருக்கிறார்‌. 


தாவீது அகிமெலேக்கின்‌ 
குமாரனாகிய அபியத்தார்‌ என்னும்‌. 
ஆசாரியனை நோக்கி: ஏபோத்தை 
என்னிடத்தில்‌ கொண்டுவா என்று 
சொல்லுகிறார்‌: அபியத்தார்‌ ஏபோத்தைத்‌ 
தாவீதினிடத்தில்‌ கொண்டு வருகிறான்‌ 
சோமு 30:7). 


ஏபோத்து இருக்கும்‌, 


குமாரன்‌. 
ஆசாரியணையும்‌, 


காரியங்களை விசாரிக்கிறார்‌. 
1. நான்‌ அந்தத்‌ தண்டைப்‌ பின்தொடர 
வேண்டுமா? 2. அதைப்‌ பிடிப்பேனா? 
கர்த்தர்‌ தாவீது விசாரிக்கிற இரண்டு 
காரியங்களுக்கும்‌ பதில்‌ சொல்லுகிறார்‌. 
கர்த்தர்‌ தாவீதுக்கு சொன்ன 
பிரதியுத்தரமாவது 1. அதைப்‌ பின்‌ தொடர்‌: 
2. அதை நீ பிடித்து சகலத்தையும்‌ 
திருப்பிக்கொள்வாய்‌ சாமு 30:8) 


அவையாவன. 





i= THE 
TT 


தாவீது கர்த்தரிடத்தில்‌ தான்‌ செய்ய 
வேண்டிய கடமையையும்‌ விசாரிக்கிறார்‌. 
தான்‌ போகும்‌ காரியம்‌ நிறைவேறுமா என்றும்‌ 
விசாரிக்கிறார்‌. 

சிந்தனையேடிருக்கிறார்‌. 

விரோதமாக யுத்தம்பண்ணுவது. 

யுத்தம்‌. அமலேக்கியர்‌ சிக்காகின்மேல்‌ 
விழுந்து, அதைக்‌ கொள்ளையடித்து, அதை 
அக்கியினால்‌ சுட்டெரித்துப்போட்டார்கள்‌. 


அமலேக்கியர்‌ சிக்லாகை சுட்டெரித்துப்‌ 
போட்டது, 
ஸ்திரீகளாகிய 
பெரியவர்களையும்‌ சிறைபிடித்து, ஒருவரையும்‌ 
கொன்றுபோடாமல்‌, அவர்களைப்‌ பிடித்துக்‌ 
கொண்டு, தங்கள்‌ வழியே போய்விட்டார்கள்‌ 
[சாமு 30:2) 


வீது தான்‌ 
மீட்டுக்கொள்ளவேண்டும்‌. 
கர்த்தரிடத்தில்‌ விசாரிக்காமலேமே 
அமலேக்கியரை பின்தொடர்ந்து போகலாம்‌. 
தாவீதின்‌ பக்கத்திலே நீதியும்‌ நியாயமும்‌. 
இருக்கிறது. ஆனாலும்‌ தாவீது 
கர்த்தரிடத்தில்‌ விசாரியாமல்‌ எதையும்‌ 
செய்ய துணியவில்லை. தாவீது எல்லா 
சூழ்நிலைகளிலும்‌ ர்த்‌ 

அவர்‌ 

சார்ந்திருக்கிறார்‌ 

சித்தத்திற்கும்‌, 63 அ 
வழிநடத்துதலுக்கும்‌ கீழ்ப்படிகிறார்‌. 


தாவீது கர்த்தரிடத்தில்‌ விசாரித்த 
பின்பு, கர்த்தருடைய அனுமதியோடு, அவரும்‌ 
அவரோடுகூட அறுநூறுபேரும்‌ 
அமலேக்கியரின்‌ தண்டை பின்தொடர்ந்து 
போகிறார்கள்‌. சற்று நேரத்திற்கு முன்பு, 
தாவீதின்‌ மனுஷர்‌ அவருக்கு விரோதமாகக்‌ 
கலகம்பண்ணினார்கள்‌. சகல ஜனங்களும்‌, 
தங்கள்‌ குமாரர்‌ குமாரத்திகளினிமித்தம்‌ 
மனக்கிலேசத்தினால்‌, தாவீதை 
கல்லெறியவேண்டும்‌. என்று 
சொல்லிக்கொண்டார்கள்‌. இப்போதோ 
அவர்களெல்லோரும்‌ தாவீதோடுகூட 
அமலைக்கியரின்‌ தண்டை பின்தொடர்ந்து 
போகிறார்கள்‌. 


தாவீதின்‌ மனுஷர்‌ அவரைக்‌ 
கல்லெறியவேண்டும்‌ என்று சொன்னபோது. 
தாவீது அமைதியாயிருந்தார்‌. அவர்‌ 
தன்‌ தேவனாகிய கர்த்தருக்குள்ளே 
தன்னை திடப்படுத்திக்கொண்டார்‌. 


இழந்துபோன. 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


விரோதமாகக்‌ 
உடனே 
தாவீது 


தனக்கு. 
கலகம்பண்ணியவர்களை 
தண்டிக்கவேண்டும்‌ என்று 
தீர்மானம்பண்ணவில்லை.  கலகக்காரரைக்‌ 
கொன்றுபோடவில்லை. கலகத்திற்கு. 
தலைமை தாங்கிய தலைவர்களை தாவீது 
அழித்துப்போடவுமில்லை. தாவீது இதை 
செய்திருக்க முடியும்‌. ஆனால்‌ அவர்‌ 
தன்னுடைய மனுஷரைத்‌ தண்டியாமல்‌: 
ர்‌ அவர்‌ கர்த்தரை 
தன்னைத்‌ 


ம்பி, கர்த்தருக்குள்‌ 
திடப்படுத்திக்கொண்டார்‌ 


மனுஷரும்‌ 
இக்கட்டான 
சிக்லாக்‌ 
அக்கினியினால்‌: நட்ட ரக்கப்பட்டரக்கிறது 
அமலேக்கியர்‌ அவர்களுடைய குடும்பத்தாரை 
சிறைப்பிடித்து கொண்டுபோய்‌ விட்டார்கள்‌. 
அவர்களுடைய உடமைகளையும்‌ தங்களோடு 
எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள்‌. 
தாவீதின்‌ மனுஷரும்‌ அவரை கல்லெறிய 
வேண்டும்‌ என்று சொல்லுகிறார்கள்‌. தாவீது 
மிகவும்‌ நெருக்கப்படுகிறார்‌. அங்கே 
நெருக்கமான சூழ்நிலையும்‌, குழப்பமான 
ற ம்‌ காணப்படுகிறது. இந்த 
சூழ்நிலையில்‌ தாவீது பதட்டப்படாமல்‌, 
அமைதியாயிருக்கிறார்‌ 


தாவீது கர்த்தருடைய வார்த்தையின்‌ 
மலேக்கியரின்‌ தண்டை 

ம்‌ என்று 

அப்போது தாவீதின்‌ 

அறுநூறு மனுஷரும்‌ அவரோடு 
கூடப்போகிறார்கள்‌. சற்று நேரத்திற்கு 
முன்பு இவர்கள்‌ எல்லோரும்‌, தாவீதை 
கல்லெறியவேண்டும்‌ என்று சொன்னவர்கள்‌. 
ஆனால்‌. இப்போதோ அவர்கள்‌ 
எல்லோருமே தாவீதோடு கூடப்போகிறார்கள்‌. 


தாவீதுக்கு அவருடைய மனுஷரின்‌: 

உதவியும்‌, ஒத்தாசையும்‌ வேண்டும்‌. தாவீது 

அலக்கிலளோடு,... தனியாக. நன்று 

யுத்தம்பண்ண முடியாது. தாவீதின்‌ மனுஷர்‌ 

க்‌ தாவீது தன்னுடைய 

_ விரும்பவில்லை. 

தங்கள்‌ 

தன்னைக்‌ 

கல்லெறியவேண்டும்‌ என்று சொன்னபோது. 

தாவீது கர்த்தருக்குள்‌ அமைதியாயிருந்தார்‌. 

அவர்‌ பதட்டப்படாமல்‌, கோபப்படாமல்‌, தன்‌ 

தேவனாகிய கர்த்தருக்கள்ளே தன்னைத்‌ 
திடப்படுத்திக்கொண்டார்‌.. 





i THE 
TT 


தாவீதும்‌ அவரோடுகூட 
அறுநூறுபேரும்‌ பேசோர்‌. 
வருகிறார்கள்‌. அங்கே 
போகிறார்கள்‌. தாவீதின்‌ அறுநூறு மனுஷரில்‌: 
இருநூறு பேர்‌ விடாய்த்துப்போனடடியினால்‌ 
பேசோர்‌ ஆற்றைக்‌. கடக்கமாட்டாமல்‌ 
நின்றுபோகிறார்கள்‌. தாவீதோ, நானூறு 
பேரோடுங்கூட  அமலேக்கியரின்‌ தண்டை 
பின்தொடர்ந்துபோகிறார்‌ சாமு 30-910). 


போகிற 


அவருடைய மனுஷரும்‌ 
பெலிஸ்தரின்‌ சேனையிலே 
போனார்கள்‌. காத்தின்‌ 


தாவீதும்‌ 
ஆகீசோடுகூட 
யுத்தத்திற்குப்‌ 


ராஜாவாகிய ஆகீஸ்‌ 


தாவீது தன்‌ மனுஷரைக்‌ கூட்டிக்கொண்டு, 
சிக்லாகுக்கு வருகிறார்‌ அவர்கள்‌ 
மூன்றுநாள்‌ தால்நடையாய்‌ நடந்து 
வருகிறார்கள்‌. அதனால்‌ அவர்களுக்கு சரீர 
களைப்பு உண்டாயிருக்கிறது. அவர்கள்‌ 
எல்லோருமே. களைப்படைந்து, 
விடாய்த்துப்போயிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
சிக்லாகக்கு வந்தபோது... சிக்லாகு சீரழிந்த 
கிடக்கிறது. அவர்களுடைய 

எல்லோரையும்‌ 

சிறைப்பிடித்து கொண்டுபோய்விடுகிறார்கள்‌. 
இதனால்‌. அவர்களெல்லோரும்‌ 
மனக்கிலேசத்திலிருக்கிறார்கள்‌. 


தாவீதும்‌ அவரோடிருக்கிற மனுஷரும்‌ 
பேசோர்‌ ஆற்றண்டைக்கு வந்தபோது, 
தாவீதின்‌ மனுஷரில்‌ இருநூறு பேர்‌ 
விடாய்த்துப்போமிரக்கிறார்கள்‌. அவர்களால்‌ 
பேசோர்‌ ஆற்றைக்‌ கடக்க முடியவில்‌ 

தாவீதின்‌ விசுவாசம்‌ சோதிக்கப்படுகிறது. 


தாவீது கர்த்தருடைய 
அமலேக்கியரின்‌ 
தண்டை பின்தொடர்ந்து போகிறார்‌. 


வழியிலே அவரோடுகூட 
இருக்கிற மனுஷரில்‌ இருநூறு பேர்‌, 
பேசோர்‌ ஆற்றைக்‌. கடக்கமாட்டால்‌. 
நின்றுபோகிறார்கள்‌. தாவீது தன்னுடைய 
மனதிலே சோர்ந்துபோகிறார்‌. கரத்‌ 


ஆனால்‌ 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


தாவீதின்‌ மனுஷரில்‌, மூன்றில்‌ ஒரு பங்கு 
மனுஷர்‌, தாவீதோடு கூடப்போக 
ஆயத்தமாயில்லை. 


ஆவிக்குரிய 
சோர்வுகளும்‌, 


நம்முடைய 
பிரயாணத்திலும்‌, நமக்கு 
ஏமாற்றங்களும்‌ வரும்‌. நாம்‌ எதிர்பார்த்த 
காரியங்கள்‌, நாம்‌ எதிர்பார்த்த பிரகாரம்‌ 
நடைபெறாது. அந்த. 
கர்த்தர்மீது. 
விசுவாசத்தை மறுபடியும்‌ 

ள்ளவேண்டும்‌. கர்த்தருடைய தெய்வீக 


மனஉற்சாகமாகவும்‌, 
கர்த்தருடைய அடிச்சுவடுகளைப்‌ பின்பற்றிச்‌ 
செல்லவேண்டும்‌. இதன்‌ மூலமாக நாம்‌ 
கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம்‌. 
நாம்‌ சூழ்நிலைகளிலும்‌ 
கர்த்தர்மீது நம்பிக்கையாயிருக்க 
கற்றுக்கொள்ளவேண்டும்‌. 


எல்லா 


தாவீது ஒரு பராக்கிரமசாலி, அவர்‌ 
நல்ல யுத்தவீரர்‌. திரநா, அறுநூறு 
பேர்‌ இருக்கிறார்கள்‌. நாவீது நன்‌ 
மனுஷர்மீது அன்பாயும்‌ கரிசனையாயும்‌ 
க்கிறார்‌ வர்களுடைய ம்‌ 
று அதனாற்‌ எடி 
அவர்களுடைய திராணிக்கு அதிகமாக, 
தாவீது. அவர்களிடத்தில்‌ வேலை வாங்க 
விரும்பவில்லை. அவர்களால்‌ முடியாததை, 
அவர்கள்‌ செய்தே ஆகவேண்டும்‌ 
என்று தாவீது அவர்களை 
கட்டாயப்படுத்தவுமில்லை. 
தாவீதும்‌ அவருடைய 
கர்த்தருடைய வார்த்தைக்கு 
யரின்‌ தண்டை 
போகவேண்டும்‌. வழியிலேயே 
நின்றுவிட்டால்‌, தாங்கள்‌ இழந்துபோனதை, 
தாவீதின்‌ மனுஷரால்‌ திரும்ப 
மீட்டுக்கொள்ள முடியாது. ஆனாலும்‌ தாவீது 


மனுஷரும்‌, 
கீழ்ப்படிந்து, 
பின்தொடர்ந்து 


விடாய்த்துப்போயிருக்கிற 

பேரை, பேசோர்‌ 

ஆற்றண்டையிலே தங்கலைக்கிறார்‌. தாவீது 

மீதமுள்ள நாநூறு பேரை கூட்டிக்கொண்டு, 

பேசோர்‌ ஆற்றைக்கடந்து, அமலேக்கியரின்‌ 
தண்டை பின்தொடர்ந்துபோகிறார்‌. 





f= al 
TT 


தாவீதின்‌ குமாரனாகிய 
இயேசுகிறிஸ்து, தாவீதைவிட பெரியவர்‌. 
கிறிஸ்துவானவர்‌இரக்கத்திலும்‌, கிருபையிலும்‌, 
மனதுருக்கத்திலும்‌: 

கர்த்தரைப்‌ 


விசுவாசமும்‌ கிக்கு 
சிலர்‌ தங்கள்‌ ஆவிக்குரிய ஜிியத்திலே 
பலமுள்ளவர்களாயிருப்பார்கள்‌. வேறு சிலரோ 
பலவீனராயிருப்பார்க விசுவாசிகளில்‌ 
சிலர்‌ தங்கள்‌ விசுவாசத்தில்‌ உறுதியாய்‌ 
நிலைத்திருப்பார்கள்‌. மற்றவர்களின்‌ 
விசுவாசம்‌ பலமில்லாமலிருக்கும்‌. 
அவர்களுடைய விசுவாசம்‌ 
உறுதியில்லாமலிருக்கும்‌. கர்த்தரோ 
தம்முடைய பிள்ளைகளின்‌ பலத்தையும்‌ 
பலவீனத்தையும்‌ அறிந்திருக்கிறார்‌. 


பலவீனராயிருந்தாலும்‌, 

பலமுள்ளவர்‌. நமக்கு 

போராட்டங்களையும்‌, 
பிரச்சனைகளையும்‌ நம்மால்‌ தாங்கிக்‌ 
கொள்ள முடியாவிட்டாலும்‌, அவற்றை 
நம்பால்‌ மேற்கொள்ள முடியாவிட்டாலும்‌, 
நம்முடைய கர்த்தர்‌ நம்மைப்‌ 
பலப்படுத்துகிறவர்‌ நமக்காக யுத்தம்பண்ணி 
நமக்கு ஜெயத்தைக்‌ கொடுக்கிறவர்‌ 


“அதற்கு அவர்‌: என்‌ கிருபை உனக்குப்‌ 

தும்‌; பலவீனத்திலே என்‌ பலம்‌ பூரணமாய்‌ 
விளங்கும்‌ என்றார்‌. ஆகையால்‌, கிறிஸ்துவின்‌ 
வல்லமை என்மேல்‌ தங்கும்படி, என்‌ 
பலவீனங்களைக்குறித்து நான்‌ மிகவும்‌ 
சந்தோஷமாய்‌ மேன்மைபாராட்டுவேன்‌. 
அந்தப்படி நான்‌ மாவது 


இடுக்கண்களிலும்‌ நான்‌ மரியப்படுகிறேன்‌” 
(2கொரி 12:9]0). 


தாவீது பேசோர்‌ ஆற்றண்டையிலே, 
தன்னுடைய மனுஷரில்‌ இருநூறு பேரை 
விட்டு விட்டு, மீதமுள்ள நானூறு பேரோடு, 
பேசோர்‌ ஆற்றக்கடந்து, யரின்‌ 
தண்டை பின்தொடர்ந்து 
கர்த்தருடைய பிரசன்னமும்‌, அவருடைய 
கிருபையும்‌, வழிநடத்தலும்‌ தாவீதோடு 
கூடப்போகிறது. கர்த்தருடைய 
கிருபையினாலே தாவீதுக்கு பரத்திலிருந்து 
உதவி கிடைக்கிறது. 


போகிறார்‌. 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


க்கியர்‌ எங்கே இருக்கிறார்கள்‌ 
என்பதும்‌, அவர்கள்‌ எங்கே போனார்கள்‌ 
என்பதும்‌ தாவீக்கு தெரியாது. 


தாவீது அமலேக்கியரின்‌ தண்டை 
பின்தொடர்ந்து போகவேண்டுமென்றால்‌, 
எந்த வழியாகப்‌ போகவேண்டும்‌ என்றும்‌, 
எங்கே போகவேண்டும்‌ என்றும்‌ தாவீதுக்கு 
தெரிந்திருக்கவேண்டும்‌. தாவீது 
கர்த்தரிடத்தில்‌ விசாரித்தபோது, கர்த்தர்‌ 
தாவீதிடம்‌, “அதைப்‌ பின்தொடர்‌, அதை நீ 
பிடித்து சகலத்தையும்‌ திருப்பிக்கொள்வாய்‌" 
என்று சொன்னார்‌. வாக்குப்பண்ணின 
கர்த்தர்‌ உண்மையுள்ளவர்‌. அவர்‌ 
வாக்குமாறாதவர்‌. 


கர்த்தர்‌ தம்முடைய கிருபையினாலும்‌, 
வழிநடத்துதலினாலும்‌, தாவீதும்‌ அவருடைய 
மனுஷரும்‌, ஒரு எகிப்தியனை சந்திக்குமாறு 
வழிநடத்துகிறார்‌. இவன்‌ இராப்பகல்‌ மூன்று 
நாளாய்‌ அப்பம்‌ சாப்பிடாமலும்‌, தண்ணீர்‌ 
குடியாமலும்‌ இருந்தவன்‌. 
மரணதருவாயிலிருக்கிறான்‌. 

ஒரு எகிப்தியனை தாவீதின்‌ 

தாங்கள்‌ போகும்‌ வழியிலே காண்கிறார்கள்‌ 
அவர்கள்‌ அந்த எகிப்தியனைத்‌ 
தாவீதினிடத்தில்‌ கொண்டுவந்து, புசிக்க 
அவனுக்கு அப்பமும்‌ குடிக்கத்‌ தண்ணீரும்‌ 
கொடுத்து, அத்திப்பழ அடையின்‌ ஒரு 
துண்டையும்‌, வற்றலான இரண்டு 
திராட்சப்பழக்‌ குலைகளையும்‌ அவனுக்குக்‌ 
கொடுக்கிறார்கள்‌ (1சாமு 30:12) 


அந்த எகிப்தியன்‌ 
பசியும்‌ பட்டினியமாகமிரந்தது 
மரணதருவாயிலிருந்தவன்‌. தாவீதின்‌, 
மனுஷர்‌ அவனுக்கு கொடுத்த போஜனத்தை 
சாப்பிட்ட பின்பு, அவனுடைய உயிர்‌ திரும்ப 
அவனுக்குள்‌ வருகிறது. 


தாவீது அந்த எகிப்தியனை நோக்கி 

நீ யாருடையவன்‌? நீ எவ்விடத்தான்‌" என்று 
கேட்கிறார்‌. அதற்கு, அந்த எகிப்தியன்‌, 
“நான்‌ ரு அமலேக்கியனுடைய 
வேலைக்காரனாகிய எகிப்து தேசத்துப்‌ 
பிள்ளையாண்டான்‌; மூன்று நாளைக்குழுன்‌ 
நான்‌ வியாதிப்பட்டபோது, என்‌ எஜமான்‌ 
கைவிட்டான்‌. நாங்கள்‌ 
தென்புறத்தின்மேலும்‌, 

எல்லையின்மேலும்‌, 

வரும்்ம்ர ன்‌ 


்களிலிலல்‌ சட்டொத்து பட்டோர்‌. 
சாமு 301314) என்று சொல்லுகிறான்‌. 





1 சாமுவேல்‌ 


i= FTE 
TT 


ய எஜமான்‌ அவனைக்‌ 
கிருபையும்‌ 
அவனைக்‌ 

எகிப்நியன்‌ தனக்கு 
உதலியாயிருக்கமாட்டான்‌ என்று நினைத்து 
அவனுடைய எஜமான்‌ அவனை கைவிட்டான்‌. 
அதே எகிப்தியன்‌ இப்போது தாவீதுக்கு 
உதலியாயிருக்கிறான்‌. அமலேக்கியரின்‌ 
அழிவுக்கு இந்த எகிப்தியனும்‌ 
காரணமாயிருக்கிறான்‌. 


தாவீது இந்த எகிப்தியன்மீது அன்பும்‌ 
கரிசனையும்‌ காண்பிக்கிறார்‌. அவன்மீது 
மனதுருக்கமாயிருக்கிறார்‌. சிக்லாகின்‌மேல்‌ 
விழுந்து, அதைக்‌ கொள்ளையடித்து, அதை 
அக்கினியினால்‌ சுட்டெரித்து. அதிலிருந்த 
ஜனங்களை ப்‌ கதர 
கொண்டுபோன அமலைக்கியருக்கு, 
எகிப்தியனும்‌ உதலியாயிருந்தவன்‌. சிக்காகன்‌. 
அழிவுக்கு இவனும்‌ ஒரு காரணம்‌. 
ஆனாலும்‌ அந்த எகிப்தியன்‌ ல்ல 


கொடுக்கிறார்‌. 


தாவீதும்‌ அவருடைய மனுஷரும்‌ 
அமலைக்கியரின்‌ தண்டை பின்தொடர்ந்து, 
போகிறார்கள்‌. வேகமாகப்‌ போனால்தான்‌ 
அவர்களைப்‌ பிடிக்க முடியும்‌ 


- விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


தாவீதும்‌ அவருடைய மனுஷரும்‌ 
அவசரத்திலிருக்கிறார்கள்‌. அவர்களிடத்தில்‌ 
தண்ணீரும்‌ போஜனமும்‌ தாராளமாயில்லை. 
அவர்கள்‌ பெலிஸ்தரின்‌ பாளயத்திலிருந்து 
மூன்றுநாள்‌ பிரயாணமாய்‌ வந்திருக்கிறார்கள்‌. 
சிக்லாகும்‌. அழிந்து கிடக்கிறது. 
சிக்லாகிலுள்ளது எல்லாவற்றையும்‌ 
அமலைக்கியர்‌ கொள்ளையடித்து, 
கொண்டுபோய்‌ விடுகிறார்கள்‌. 


கொடுத்து உதவி செய்ய வேண்டும்‌ என்னும்‌ 
இரக்க குணம்‌ தாவீதிடத்தில்‌ 
தாராளமாயிருக்கிறது. தாவீதும்‌ அவருடைய 
ந்த எகிப்தியனுக்கு உதவி 
அவனுடைய உயிர்‌ 

அவனுக்குள்‌ திரும்பவும்‌ வருகிறது. 
மரணத்துக்கு 
ஒப்பிக்கப்பட்டவர்களையும்‌, கொலையுண்ணப்‌ 
போகிறவர்களையும்‌ விடுவிக்கக்கூடுமானால்‌. 
விடுவி. அதை அறியோம்‌ என்பாயாகில்‌, 
இருதயங்களை சோதிக்கிறவர்‌ அறியாரோ? 
ஆத்துமாவைக்‌ காக்கிறவர்‌ 
கவியே! அலர்‌ பதுக்க அவ்ன்‌ 
கிரியைக்குத்தக்கதாகப்‌  பலனளியாரோ?" 

(நீதி 24:12) 


எகிப்தியனுக்கு அவனுடைய உயிர்‌ 
திரும்ப அவனுக்குள்‌ வந்த பின்பு அவன்‌ 
பேச ஆரம்பிக்கிறான்‌. அவன்‌ தாவீதையும்‌ 
அவருடைய மனுஷரையும்‌ பார்த்து 
பயப்படுகிறான்‌. தாவீது அவனோடு 
அன்போடும்‌, கரிசனையோடும்‌ பேசி 
அவனை விசாரிக்கிறார்‌. அந்த எகிப்தியன்‌ 
அமலேக்கியரோடு கூடயிருந்தவன்‌. 
அமலேக்கியர்‌ என்ன செய்தார்கள்‌ என்பதை 

த எகிப்தியன்‌ தாவீதுக்கு சொல்லுகிறான்‌. 


எகிப்தின்‌ தாவீதிடம்‌ “நாங்கள்‌ 

தென்புறத்தின்மேலும்‌, 

எல்லையின்மேலும்‌, 

தென்புறத்தின்மேலும்‌, 

சிக்லாகை 

அக்கினியினால்‌ சுட்டெரித்துப்‌ போட்டோம்‌" 
சாமு 30:14) என்று சொல்லுகிறான்‌. 





f= FTE 
TT 


_வழியாய்ப்‌ 


தெரியும்‌. தாவீது ந்த. 
அமலேக்கியரைப்பற்றி விசாரிக்கிறார்‌ 
அந்த எகிப்தியனை நோக்கி: “நீ என்னை 
அந்தத்‌  தண்டினிடத்துக்கக்‌ கொண்டு 
போவாயா' என்று கேட்கிறார்‌ அதற்கு அந்த 
எகிப்தியன்‌ “நீர்‌ என்னைக்‌ 
கொன்றுபோடுவதுமில்லை என்னை என்‌: 
எஜமான்‌ கையில்‌ ஒப்புக்கொடுப்பதுமில்லை. 
என்று தேவன்மேல்‌ ஆணையிடுவீரானால்‌, 
உம்மை அந்தத்‌ தண்டினிடத்துக்குக்‌. 
கூட்டிக்கொண்டு போவேன்‌” (சாமு 30:15 
என்று சொல்லுகிறான்‌. 


எகிப்தியன்‌ தாவீதுக்கு பயப்படுகிறான்‌. 
அமலேக்கியரோடு இந்த  எகிப்தியனும்‌: 
சேர்ந்து வந்து, சிக்லாகை அக்கினியினால்‌. 
சட்டெரித்துப்போட்டவன்‌. தாவீது தன்மேல்‌ 
ப்பட்டு, தன்னைக்‌ கொன்றுபோடுவார்‌ 
எகிப்தியன்‌ பயப்படுகிறான்‌. 
தாவீது இவனைக்‌ கொன்று 
போடாவிட்டாலும்‌, இவன்‌, தன்னுடைய 
ae கையில்‌ அகப்பட்டுக்கொண்டால்‌, 
இந்த எகிப்தியனைக்‌. 
கொன்றுபோடுவான்‌ எகிப்தியன்‌ 
ன்‌ பிரச்சனைகளை உணர்ந்து, 
தன்னைக்‌ கொன்றுபோடக்கூடாது. 
தன்‌ எஜமான்‌ கையில்‌ தன்னை 
ஒப்புக்கொடுக்கவும்கூடாது என்றும்‌ தாவீதிடம்‌ 
கேட்கிறான்‌. 


தாவீது 


எகிப்தியன்‌ (டைய விருப்பத்தை 
தாவீதிடம்‌ காயாத தேவன்‌ மேல்‌ 
ஆணையிடுவீரானால்‌' என்று கேட்கிறான்‌. 


தெ ஆணையிடக்‌ 
கூடாது. தாவீது இஸ்ரவேலின்‌ தேவனாகிய, 
சேனைகளின்‌ கர்த்தருடைய நாமத்தினால்‌ 
ஆணையிடவேண்டும்‌. தாவீதுக்கும்‌, அந்த 
எகிப்தியனுக்கும்‌ இடையே நடைபெற்ற 
பேச்சுவார்த்தை சுமுகமாக முடிவு பெறுகிறது. 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


எகிப்தியன்‌ தாவீதையும்‌ அவருடைய 
மனுஷரையும்‌, அமலேக்கியரின்‌ தண்டு 
இருக்கும்‌ இடத்திற்கு கொண்டுபோகிறான்‌. 


கொள்ளையிட்டுவந்த மகா பெரிதான அந்த 
எல்லாக்‌ கொள்ளைக்காகவும்‌ ஆடிப்பாடிக்‌ 
கொண்டிருக்கிறார்கள்‌ சாமு 30:16). 
சிக்லாகிலே 
கொள்ளையிட்ட எல்லா 
அங்கே இருக்கிறது. 
சிறைப்பிடித்துக்கொண்டுபோன 
ஸ்திரீகளும்‌, குமாரரும்‌ குமாரத்திகளும்‌: 
அங்கே இருக்கிறார்கள்‌. அமலேக்கியர்‌ 
தாங்கள்‌ கொள்ளையிட்டு வந்த 
மகாபெரிதான எல்லா கொள்ளைக்காகவும்‌ 
ஆடிப்பாடி சந்தோஷமாயிருக்கிறார்கள்‌. 


அமலேக்கியர்‌ 
பொருட்களும்‌ 
அமலைக்கியர்‌ 

புருஷரும்‌ 


ப்போது, அமலேக்கியர்‌ எதிர்பாரா; 
ல எ தோன்ற! அலகாக 
மனுஷரும்‌ அமலேக்கியர்மேல்‌ விழுகிறார்கள்‌. 
தாவீது அன்று சாயங்காலந்தொடங்கி 
மறுநாள்‌ சாயங்கால மட்டும்‌ அமலேக்கியரை 
முறிய அடிக்கிறார்‌. ஒட்டகங்கள்‌ மேல்‌ ஏறி 
ஓடிப்போன நானூறு வாலிபர்‌ தவிர, 
அமலேக்கியரில்‌ வேறொருவரும்‌ தப்பவில்லை. 
சாமு 3037). 


அமலேக்கியர்‌ பிடித்துக்கொண்டு போன 
எல்லாவற்றையும்‌, தன்னுடைய இரண்டு 
மனைவிகளையும்‌, தாவீது விடுவிக்கிறார்‌. 
அவர்கள்‌ கொள்ளையாடிக்கொண்டு போன 
எல்லாவற்றிலும்‌, சிறியதிலும்‌ பெரியதிலும்‌, 
குமாரரிலும்‌, குமாரத்திகளிலும்‌, ஒன்றும்‌ 
மல்‌ எல்லாவற்றையும்‌ தாவீது 
திருப்பிக்கொள்கிறார்‌ சாமு 30:18 9). 


தாவீது கர்த்தரிடத்தில்‌ விசாரித்தபோது, 
கர்த்தர்‌ தாவீதிடம்‌, "அதை பின்தொடர்‌, 
அதை நீ பிடித்து சகலத்தையும்‌ 
திருப்பிக்கொள்வாய்‌” சாமு 30:8) என்று 
சொன்னார்‌. கர்த்தர்‌ சொன்ன பிரகாரமாக 
தாவீது அமலேக்கியரைப்‌ பின்தொடர்ந்து 
போனார்‌. அமலைக்கியர்‌ கொள்ளையிட்டு 
கொண்டுபோனதில்‌ ஒன்று குறைவுபடாமல்‌, 
தாவீது எல்லாவற்றையும்‌ 
திருப்பிக்கொள்கிறார்‌. 





f= THE 
TT 


தாவீது இரண்டு மனைவிகளையும்‌ 
விடுவித்தார்‌ என்று இங்கு விசேஷமாய்ச்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. அமலேக்கியர்‌ 
சிறைப்பிடித்துக்‌ கொண்டுபோன எல்லா 
ஸ்திரீகளையும்‌, சிறியவர்களையும்‌, 
பெரியவர்களையும்‌ தாவீது விடுவித்தார்‌. 
அமலேக்கியர்‌ சிக்லாகிலிருந்து 
கொள்ளையாடிக்கொண்டுபோன 
எல்லாவற்றையும்‌ திருப்பிக்கொண்டதோடு, 
அமலைக்கியரின்‌ எல்லா மாடுகளையும்‌ தாவீது 
பத்துக்கொள்லிறார அமலேக்கியரின்‌ எல்லா 
உடமைகளையும்‌ கொள்ளையிடுகிறார்‌. 
தாவீதின்‌ மனுஷர்‌ அவைகளைத்‌ தங்கள்‌ 
மிருகஜீவன்களுக்கு முன்னாலே ஒட்டி, "இது. 
தாவீதின்‌ கொள்ளை" சாமு 30:20) என்று 
சொல்லுகிறார்கள்‌. 


தாவீதின்‌ மனுஷர்‌ 
சிக்லாகிலிருந்தபோது, அவர்கள்‌ தாவீதைக்‌ 
குல்லெறியவேண்டும்‌ என்று சொன்னார்கள்‌ 
தங்கள்‌ குமாரர்‌, குமாரத்திகளினிமித்தம்‌, 
அவர்கள்‌ மனக்கிலேசமானதினால்‌, அவர்கள்‌ 
தாவீதை  கல்லெறியலேண்டும்‌ என்று, 
சொன்னார்கள்‌. இப்போதோ 
இழந்து போன எல்லாவற்றையும்‌ 
பெற்றுக்கொள்கிறார்கள்‌. 
மாத்திரமல்ல, 
உடமைகளையும்‌ 
சிக்லாகுக்கு கொண்டு 
தாவீதைக்‌ கல்லெறியவேண்டும்‌. 
சொன்னவர்கள்‌, 
கொள்ளைப்பொருளைப்‌ 
தாவீதின்‌ கொள்ளை 
சொல்லுகிறார்கள்‌. 
ஜனங்கள்‌, 
பொருட்களினால்‌ 
செய்யப்படுகிறார்கள்‌. 


தாவீது 
பங்கிடுகிறார்‌ 
1சாமு 80:21-81 


பார்த்து, 
என்று சந்தோஷமாய்ச்‌ 
உலகப்பிரகாரமான 
உலகப்பிரகாரமான 


ஆளுகை 


கொள்ளையைப்‌ 


1காமு 30:21. 
போன தினாலே. 

பின்செல்லாமல்‌, 

ஆற்றண்டையிலே தங்கியிருந்த 
இருநூறுபேரிடத்துக்குத்‌. தாவீது 
வருகிறபோது, இவர்கள்‌ தாவீதுக்கும்‌. 
அவனோடிருத்த. ஜனத்திற்கும்‌. 
எதிர்கொண்டு வதந்தார்கன்‌; தாவீது 
அத்த ஜனத்தினிடத்தில்‌ சேர்த்து, 
அவர்கள்‌ ககசெய்தியை விசாரித்தான்‌ 


விடாய்த்துப்‌ 
தாவீதுக்குப்‌ 
பேசோர்‌ 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சோழு 90:22. அப்பொழுது தாவ்தோடே. 
நடத்து வத்த. மனுஷரில்‌ 
 பொல்லாதவர்களும்‌ 

மக்களுமான எல்லாரும்‌: 
எங்கவோடே. வராதபடியினால்‌ 
நாங்கள்‌: திருப்பிக்கொண்ட 
கொன்னையுடைமைகளில்‌ அவர்களுக்கு 
ஒன்றும்‌ கொடுப்பதில்லை; அவர்களில்‌ 
ஒவ்வொருவனும்‌ 
மனைவியையும்‌ 
பின்னைகளையுமே. 
அழைத்துக்கொண்டு. 
என்றார்கள்‌. 


போகட்டும்‌ 


1சாமு 90:28. அதற்குத்‌ தாவீது: என்‌ 
சகோதரரே, கர்த்தர்‌ நமக்குத்‌ தந்ததை. 
நீங்கள்‌ இப்படிச்‌ செய்யவேண்டாம்‌; 
கர்த்தர்‌ நம்மைக்‌ காப்பாற்றி, நமக்கு 
விரோதமாய்‌ 

தண்டை. 

ஒப்புக்கொடுத்தார்‌. 


சாமு 80:24. இந்தக்‌ காரியத்தில்‌ 
உங்கள்‌. சொற்‌ கேட்க யார்‌ 
சும்மதிப்பான்‌?' யுத்தத்திற்குப்‌ 
போனவர்களின்‌ பங்கு எவ்வனவேர, 
அவ்வளவு ரஸ்துக்கனண்டையில்‌ 
இருத்தவர்களுக்கும்‌ பங்குவீதம்‌ 
கிடைக்கவேண்டும்‌; சுமிபங்காகப்‌ 
பங்கிடுவார்கனாக என்றான்‌. 


சாமு 30:25. அப்படியே அந்நான்‌ 
முதற்கொண்டு நடத்துவருகிறது; அதை 
இஸ்ரவேலிலே. இந்நான்வரைக்கும்‌ 
இருக்கும்‌ கட்டளையும்‌ பிரமாணமுமாக 
ஏற்படுத்தினான்‌. 
1சாமு 90:28. தாவீது சிக்லாகுக்கு 
வந்தபோது, அவன்‌ 
கொள்னையாடினவைகளிலே. தன்‌ 
சிநேகிதராகிய யூதாவின்‌ மூப்பருக்குச்‌ 
சிலவற்றை அனுப்பி: இதோ, 
கர்த்தருடைய சத்துருக்களின்‌ 
கொள்ளையில்‌ உங்களுக்கு 
உண்டாயிருக்கும்‌ ஆசீர்வாத பாகம்‌ 
என்று சொல்லச்சொன்னான்‌. 

1சாமு 30:27. 
அனுப்பினானென்றால்‌, பெத்தேலில்‌ 
இருக்கிறவர்களுக்கும்‌, தெற்கான 
ராமோத்தில்‌ இருக்கிறவர்களுக்கும்‌, 
யாத்தீரில்‌ இருக்கிறவர்களுக்கும்‌, 


யார்யாருக்கு. 





i FTE 
TT 


1m 30:28. 
இருக்கிறவர்களுக்கும்‌, 
இருக்கிறவர்களுக்கும்‌, 
எஸ்தேமோகாவில்‌ 

இருக்கிறவர்களுக்கும்‌, 


1சாமு 30:29, 
இருக்கிறவர்களுக்கும்‌, 
யெராமியேலியரின்‌ பட்டணங்களில்‌ 
இருக்கிறவர்களுக்கும்‌, கேனியரின்‌ 
பட்டணங்களில்‌ இருக்கிறவர்களுக்கும்‌, 


1காமு 30:30. ஒர்மாவில்‌ 
இருக்கிறவர்களூக்கும்‌,, கொராசானில்‌ 
இருக்கிறவர்களுக்கும்‌, ஆற்றாகில்‌. 
இருக்கிறவர்களுக்கும்‌, 


1சாமு 20:91. எப்ரோனில்‌ 
'இருக்கிறவர்களுக்கும்‌, தாவீதும்‌ அவன்‌ 
மனுஷரும்‌ 'நடமாடின' எல்லா 
இடங்களில்‌ இருக்கிறவர்களுக்கும்‌ 
அனுப்பினான்‌. 


ராக்காலில்‌ 


(மலேக்கியரிட। 
கொள்ளையிட்ட கொள்கபொதுப்வை 
பங்கிட்டு கொடுக்கும்‌ ம்‌ 
வசனப்பகுதியில்‌ 

தாவீது எல்லா கா! 


இருக்கிறது. 
பிரபஞ்சத்தில்‌, 
ஆசீர்வாதங்களைக்‌.. 
அவற்றை கர்த்தருடைய சித்தத்தின்படி 
ஆளுகை செய்யவேண்டும்‌. அதை 
கர்த்தருக்கு பிரியமானபடி பயன்படுத்தவும்‌ 
வேண்டும்‌. 


கர்த்தர்‌ 
கொடுக்கும்போது. 


தாவீது அமலேக்கியரின்‌ தண்டை 
பின்தொடர்ந்துபோனபோது அவருடைய 
மனுஷரில்‌ இருநூறுபேர்‌ விடாய்த்துப்போய்‌, 
பேசோர்‌ ஆற்றைக்‌  கடக்கமாட்பாமல்‌ 
அங்கேயே நின்று விடுகிறார்கள்‌. அவர்கள்‌ 
தாவீதோடுகூட, க்கியருக்‌ 
விரோதமாக 
தாவீதோடு. மீதமுள்ள நானூறு 
மாத்திரமே இருந்தார்கள்‌. அவர்கள்‌ 
அமலேக்கியரைக்‌ கொள்ளையிடுகிறார்கள்‌. 
தாவீது அமலேக்கியருக்கு விரோதமாக 
த்தம்பண்‌ ல்‌ பேசோர்‌ 
தங்கியிருந்த 
கொள்ளையிலே. 
என்று 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தாவீதும்‌ 
நானூறுபேரும்‌ 
கொள்ளையிட்டு, 
பொருட்களோடு, பேசோர்‌ ஆற்றண்டைக்கு 
திரும்பி வருகிறார்கள்‌. 'அமலைக்கியர்‌ 
சிக்லாகிலே சிறைப்பிடித்துக்‌ கொண்டுபோன 
ஸ்திரீகளும்‌, குமாரரும்‌, 
குமாரத்திகளும்‌ திரும்பி 
வருகிறார்கள்‌. 


அவரோடுகூட 
அமலேக்கியரைக்‌ 
கொள்ளைப்‌ 


புருஷரும்‌, 
தாவீதோடுகூட 


அப்போது விடாய்த்துப்போனதினாலே 
தாவீதுக்குப்‌  பின்செல்லாமல்‌, பேசே! 
ஆற்றண்டையிலே. 
இருநூறுபேரிடத்துக்குத்‌ ழி 
வருகிறபோது, இவர்கள்‌ ( 
அவரோடிருந்த ஜனத்திற்கும்‌ எதிர்கொண்டு 
வருகிறார்கள்‌; தாவீது அந்த 
ஜனத்தினிடத்தில்‌ சேர்ந்து, அவர்கள்‌ 
சுகசெய்தியை விசாரிக்கிறார்‌ சாமு 30:21) 
தாவீதின்‌ 
எல்லோருமே. 
சொல்லமுடியாது. 


கூடமிருக்கிறவர்கள்‌ 
நல்லவர்கள்‌ என்று 
அவர்களில்‌ சிலர்‌ 
பொல்லாதவர்களாயும்‌ பேலியாளின்‌ 
மக்களுமாமிருக்கிறார்கள்‌. அப்பொழுது, 
தாவீதோடே நடந்து வந்த நானூறு ல்‌ 
பொல்லாதவர்களும்‌ பேலியாளின்‌ 
மக்களுமான எல்லாரும்‌: அவர்கள்‌. 
எங்களோடே  வராதபடியினால்‌ நாங்கள்‌ 
திருப்பிக்கொண்ட கொள்ளையுடைமைகளில்‌ 
அவர்களுக்கு ஒன்றும்‌ கொடுப்பதில்லை; 
அவர்களில்‌ ஒவ்வொருவனும்‌ தன்தன்‌ 
மனைவியையும்‌ தன்தன்‌ பிள்ளைகளையுமே 
அழைத்துக்கொண்டு போகட்டும்‌” 
(சாமு 30:22) என்று சொல்லுகிறார்கள்‌. 
பேசோர்‌ ஆற்றைக்‌ கடக்கமாட்டாமல்‌, 
இிபங்தகுப்போல்‌. அங்கமே தங்கிவிட்ட 
இருநூறு பேருக்கு கொள்ளையிலே பங்கு 
கொடுக்கக்கூடாது. 
தங்களுடைய 
பிள்ளைகளையும்‌ 
போகலாம்‌ என்றும்‌, 
நானூறு பேரில்‌ சிலர்‌ 


அழைத்துக்கொண்டு 
தாவீதோடு போன 
சொல்லுகிறார்கள்‌. 
தங்கியிருந்த 
தாவீதின்‌ 
இன்‌ ஆசீர்வாதம்‌ 
கொடுக்கக்கூடாது என்றும்‌, அவர்களுக்கு 
குடும்ப ஆசீர்வாதம்‌ கொடுக்கலாம்‌ என்றும்‌ 
அவர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. 





i= FTE 
TT 


இவர்கள்‌ சொல்லுகிற ஆலோசனை 
தாவீதுக்குப்‌ பிடிக்கவில்லை. இது தாவீதின்‌ 
பார்வைக்கு பொல்‌ 
ஆலோசனையாயிருக்கிறது. 
அமலைக்கியருக்கு 

தாவீதோடுகூட 

வந்திருந்தாலும்‌, 

'பொல்லாதவர்களாயும்‌, 

மக்களாயும்‌ இருக்கிறார்கள்‌. 
இவர்களுடைய ஆலோசனையை 
ஏற்றுக்கொள்ளவில்லை. 


தாவீது தனக்கு பொல்‌ 
ஆலோசனை சொன்னவர்களைப்‌ பார்த்து. 
“என்‌ சகோதரரே, கர்த்தர்‌ நமக்குத்‌ தந்ததை 
நீங்கள்‌ இப்படிச்‌ செய்யவேண்டாம்‌; கர்த்தர்‌ 
நம்மைக்‌ காப்பாற்றி, நமக்கு விரோதமாய்‌ 
வந்திருந்த அந்தத்‌ தண்டை நம்முடைய 
கையில்‌ ஒப்புக்கொடுத்தார்‌ இந்தக்‌ 
காரியத்தில்‌ உங்கள்‌ சொற்‌ கேட்க யார்‌ 
சம்மதிப்பான்‌? யுத்தத்திற்குப்‌ போனவர்களின்‌ 
பங்கு எல்வளவோ, அல்வளவு 
ரஸ்துக்களண்டைமில்‌ இருந்தவர்களுக்கும்‌ 
பங்குவீதம்‌ கிடைக்கவேண்டும்‌; சரிபங்காகப்‌ 
பங்கிடுவார்களாக” (சாமு 30:23,24) என்று 
சொல்லுகிறார்‌. 

ஆற்றண்டையில்‌ இருந்த 

பேரும்‌ அங்கே 
சும்மாயிருக்கவில்லை. 
ரஸ்துக்களண்டையில்‌ காவல்‌ 
காத்துக்கொண்டிருந்தார்கள்‌ அவர்கள்‌ 
தாவீதின்‌ உடமைகளையும்‌, தாவீதோடுகூட 
யுத்தத்திற்குப்போன நானூறு 
உடமைகளையும்‌ 
கொண்டிருந்தார்கள்‌. 
போனவர்களின்‌ பங்கு 
அவ்வளவு ரஸ்துக்களண்டையில்‌ 
இருந்தவர்களுக்கும்‌ பங்குவீதம்‌ 
'கிடைக்கவேண்டுமென்றும்‌, கொள்ளையிலே 
சரிபங்காக பங்கிடவேண்டும்‌ என்றும்‌ தாவீது 
சொல்லுகிறார்‌. 


அவர்கள்‌ 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


கர்த்தருடைய கிருபையையும்‌ இரக்கத்தையும்‌ 
பிறருக்கும்‌. பந்து கொடுக்கவேண்டும்‌ 
கர்த்தருடைய கிருபையைப்‌ 
பெற்றுக்கொண்டவர்கள்‌, மற்றவர்களுக்கு 
இரக்கம்‌ காண்பிக்கவேண்டும்‌. 


தாவீதின்‌ மனுஷரில்‌ இருநூறு பேர்‌ 
பேசோர்‌ ஆற்றண்டையிலே நின்றுபோனது 
மெய்தான்‌. அவர்களுக்கு தாவீதின்மீது 
கோபமோ வெறுப்போ இல்லை. தாவீது 
அமலேக்கியருக்கு விரோதமாக 
யுத்தம்பண்ணக்கூடாது என்றும்‌ இவர்கள்‌ 
நினைக்கவில்லை. ஆனாலும்‌. 
தாவீதோடுகூடப்போய்‌, அமலேக்கியருக்கு 
விரோதமாக யுத்தம்பண்ண அவர்களுடைய 
சரீரத்தில்‌ பெலனில்லை. அவர்களால்‌ 
பேசோர்‌ ஆற்றைக்‌ கடக்க முடியவில்லை. 
அவர்கள்‌ விடாய்த்திருந்தார்கள்‌. 
அவர்களுடைய சரீரத்தில்‌ தெம்பும்‌, பெலமும்‌ 
இருந்திருந்தால்‌, அவர்களும்‌ 
தாவீதோடுகூட, ஆற்றைக்கடந்து, 
அமலேக்கியருக்கு விரோதமாக 
யுத்தம்பண்ணியிருப்பார்கள்‌. 


தாவீதின்‌ மனுஷரில்‌ இருநூறுபேர்‌ 
இரத்‌" ஆத்தைக்‌ 1 அடக்ககப் பாம, 
ஆற்றண்டை! நின்றுபோனாலும்‌, 
அவர்கள்‌ அங்கே சும்மாமிருக்கவில்லை. 
இவர்கள்‌ தாவீதுக்கும்‌ அவருடைய 
மனுஷருக்கும்‌. உதவிசெய்தார்கள்‌. 
அவர்களுடைய ப்‌ 


பாதுகாத்தார்கள்‌. 
தங்களுடைய 

ஆற்றண்டையிலே அப்படியே போட்டுவிட்டு, 
எங்கும்‌ போகமுடியாது. அதை ஒருவரும்‌ 
பாதுகாக்காவிட்டால்‌, 

உடமைகளை யாராவது 

போய்விடுவார்கள்‌. தாவீதோடு கூடயிருந்த 
நானூறு பேரும்‌, 'அமலேக்கியருக்கு 
விரோதமாக யத்தம்பண்ணி, அவர்களுடைய 
பொருட்களை கொள்ளையிட்டார்கள்‌. 
ஆற்றண்டையிலிருந்த இருநூறு பேருமோ, 
அவர்களுடைய உடமைகளைப்‌ 


பாதுகாத்தார்கள்‌. 


பேசோர்‌ 





i THEN 
TT 


யுத்தத்திற்குப்போகிறவர்கள்‌ எல்லோரும்‌ 
ஒன்றுபோல யுத்தம்பண்‌ ணுவதில்லை. 
யுத்தவீரர்கள்‌ ஒவ்வொருவருக்கும்‌ ஒவ்வொரு 
பொறுப்பு கொடுக்கப்படும்‌. 
தங்களுக்கு கொடுக்கப்படும்‌ 
கவனமாய்‌ நிறைவேற்ற 
அதுபோலவே கர்த்தருடைய 
ஊழியத்திலும்‌ வெவ்வேறு பகுதிகள்‌ உள்ளது. 
எல்லாமே கர்த்தருடைய  ஊழியம்தான்‌. 
கர்த்தர்‌ நமக்கு கொடுக்கும்‌ ஊழியத்தை 
உண்மையாய்ச்‌ செய்யவேண்டும்‌. 
கர்த்தருடைய நாமம்‌ மகிமைப்படவேண்டும்‌ 
என்பதும்‌. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு 
பிரயோஜனமுண்டாகவேண்டும்‌ என்பதும்‌, 
கர்த்தருடைய ராஜ்யம்‌ இந்தப்‌ பூமியிலே 
கட்டியெழுப்பப்படவேண்டும்‌ என்பதும்‌, 
ஊழியக்காரருடைய பிரதான 
நோக்கமாயிருக்கவேண்டும்‌. 
ஒரு சிலர்‌ தங்கள்‌ ஊழியத்தின்‌ 
மூலமாய்‌, மனுஷர்‌ 
பிரபல்யமாயிருப்பார்கள்‌. 
ஊழியக்காரர்களை யோ, 
கண்டுகொள்ளமாட்டார்கள்‌. 
க்‌ கனம்பண்ணுகிறார்களா 
கியமல்ல. கர்த்தர்‌ நமக்கு 
கொடு்திசக்கிற ஊழியத்தை. நாம்‌ 
உண்மையாய்ச்‌ செய்கிறோமா என்பதுதான்‌ 
முக்கியம்‌. 

'வீதின்‌ பார்வையில்‌, தன்னோடு 
கூடவந்த நானூறு பேரும்‌ எப்படி 
முக்கியமானவர்களாயிருக்கிறார்களோ 
அப்டியே, பேசோர்‌ ஆற்றண்டையிலே 
தங்களுடைய ரஸ்துக்களை காவல்‌ 
காத்துக்கொண்டிருந்த ருநூறுபேரும்‌ 
முக்கியமானவர்களாயிருக்கிறார்கள்‌. 
ஆகையினால்‌ தாவீது, யுத்தத்திற்குப்‌ 
போனவர்களின்‌ பங்கு எவ்வளவோ, 
அவ்வளவு ரஸ்துக்களண்டையில்‌ 
இருந்தவர்களுக்கும்‌ பங்குவீதம்‌ கிடைக்க 
வேண்டும்‌; சரிபங்காகப்‌ பங்கிடுவார்களாக” 
ரிசாமு 30:24) என்று சொல்லுகிறார்‌. 


என்பது 


ஒவ்வொரு காரியத்தையும்‌ 


கட்டளையும்‌ பிரமாணமுமாக ஏற்படுத்தினார்‌ 
சாமு 30:25). 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தாவீது தன்னுடைய சிநேகிதர்கள்‌ 
எல்லோர்மீதும்‌ அன்பாயிருக்கிறார்‌. 
அமலேக்கியரின்‌ கொள்ளையிலே 
அவர்களுக்கும்‌ தாராளமாகக்‌ கொடுக்கிறார்‌. 
அமலைக்கியரின்‌ பாளயத்திலே தாவீதுக்கு 
ஏராளமான கொள்ளைப்பொருட்கள்‌ 
கிடைத்திருக்கவேண்டும்‌. அமலேக்கியர்‌ பல. 
ஜாதியார்மீது கொள்ளையிட்டு, அந்தக்‌ 
கொள்ளைப்‌ பொருட்களையெல்லாம்‌ 
தங்களிடத்தில்‌ சேர்த்து வைத்திருந்தார்கள்‌ 
தாவீதும்‌ அவருடைய மனுஷரும்‌,. 
அமலைக்கியரின்‌ கொள்ளைப்பொருட்களை 
கொள்ளையிட்டு, சிக்லாகுக்கு கொண்டு 
வருகிறார்கள்‌. அமலேக்கியரிடத்தில்‌ 
பொன்னும்‌ வெள்ளியும்‌ திரளாயிருந்தது. 


“பின்பு கிதியோன்‌ அவர்களை நோக்கி: 
உங்களிடத்தில்‌ ஒரு காரியத்தைக்‌ 
கேட்கிறேன்‌ ; நீங்கள்‌ அவரவர்‌ 
கொள்ளையிட்ட கடுக்கன்களை என்னிடத்தில்‌ 
கொண்டுவாருங்கள்‌ என்றான்‌. அவர்கள்‌ 
இஸ்மவேலராயிருந்தபடிமினால்‌. 

அவர்களிடத்தில்‌ பொன்கடுக்கன்கள்‌ 


கொடுப்போம்‌ 

வஸ்திரத்தை 
கொள்ளையிட்ட 
போட்டார்கள்‌ 

ரங்‌ ம்‌, 

இரத்தாம்பரங்களும்‌, 
ஒட்டகங்களின்‌ தழுந்துக்களிலிருந்த 
சரப்பணிகளும்‌ அல்லாமல்‌, அவன்‌ கேட்டு 
வாங்கின பொன்கடுக்கன்களின்‌ நிறை 
ஆமிரத்து எழுநூறு பொன்சேக்கலின்‌ 
நிறையாயிருந்தது” (நியா 8:24-26). 


| தாவீது  சிக்லாகுக்கு வந்தபோது, 
கொள்ளையன்‌ வல்லே தன்‌ 
யூதாவின்‌ பதக 
அனுப்பி வைக்கிறார்‌ 
கர்த்தருடைய சத்துருக்களின்‌ 


கடுக்கள்களை அதிலே 
பிறைச்‌  சிந்தாக்குகளும்‌, 
மீதியானியரின்‌ _ ராஜாக்கள்‌ 
கொண்டிருந்த 
அவர்களுடைய 


சிலவற்றை 
“இதோ, 
கொள்ளையில்‌ உங்களுக்கு உண்டாயிருக்கும்‌ 


ஆசீர்வாத பாகம்‌” 
என்று தாவீது தன்னுடைய 
யூதாவின்‌ மூப்பருக்கு 
சொல்லியனுப்புகிறார்‌. 


சாமு 30:26) 
சிநேகிதராகிய 
செய்தி. 





i FT 
TT 


தாவீது அமலேக்கியரின்‌ 
கொள்ளைப்பொருளை யார்‌ யாருக்கெல்லாம்‌ 
அனுப்பினார்‌ என்று இந்த வசனப்பகுதியில்‌ 
சுருக்கமாகச்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீது 
முதலாவதாக பெத்ததனிலிருக்கிறவர்களுக்கு. 
அனுப்புகிறார்‌. அங்கே இருக்கிறவர்கள்‌ 
தாவீதுக்கு விசேஷமானவர்கள்‌. 
தாவீது பெத்தேலிலிருக்கிறவர்களுக்கு, 
கொள்ளையிலே முதல்‌ தரமான பொருட்களை 
அனுப்புகிறார்‌. 


தாவி; 
அனுப்பினானென்றால்‌, 
இருக்கிறவர்களுக்கு தெற்கான 
ராமோத்தில்‌ இருக்கிறவர்களுக்கும்‌, யாத்தீரில்‌ 
க்கிறவர்‌ ஆரோவேரில்‌ 
சிப்மோத்தில்‌ 

எஸ்தேமோகாவில்‌ 

ராக்காலில்‌ 

யெராமியேலியரின்‌ 

இருக்கிறவர்களுக்கும்‌, 


யார்யாருக்கு 
பெத்தேலில்‌. 


நடமாடின 
இருக்கிறவர்களுக்கும்‌ 
(சாமு 30:27-41) 


தாவீது 
எப்ரோனிலிருக்கிறவர்களுக்கு. 
கொள்ளைப்பொருளை அனுப்பினார்‌. எப்ரோன்‌ 
கடைசியாக சொல்லப்பட்டாலும்‌, 
அவர்களுக்கு கொள்ளையிலே பெரும்பகு; 
அனுப்பப்பட்டிருக்கிறது. பிற்காலத்தில்‌ தாவீது. 
எப்ரோனை தன்னுடைய 
ஸ்தானமாக ஆக்கினார்‌. 
கொண்டு, 
எப்ரோனிலிருக்கிறவர்களுக்கு, 
கொள்கத்க 
அனுப்பியிருக்கவேண்டும்‌. 


“பின்பு தாவீது கர்த்தரை நோக்கி: 
நான்‌ யூதாவின்‌ பட்டணங்கள்‌ ஒன்றிலே 
போய்‌ இருக்கலாமா என்று விசாரித்தான்‌. 
அதற்குக்‌ கர்த்தர்‌: போ என்றார்‌; 
எல்விடத்திற்குப்‌ போகலாம்‌ என்று தாவீது 
கேட்டதற்கு, அவர்‌: எப்ரோனுக்குப்‌ போ 
என்றார்‌. அப்படியே தாவீது தன்‌ இரண்டு 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


மனைவிகளாகிய யெஸ்ரயேல்‌ ஊராளான 
அகினோவாமோடும்‌, நாபாலின்‌ 
மனைவியாயிருந்த கர்மேல்‌ ஊராளான 
அபிகாயிலோடும்‌ கூட அவ்விடத்திற்குப்‌ 
போனான்‌" (சோமு 2112. 


தாவீது அமலேக்கியரைக்‌ 
கொள்ளையிட்டபோது. அவரோடு 
கூடமிருந்தவர்கள்‌ அந்தக்‌ கொள்ளையை 
'தாவீதின்‌ கொள்ளை" ('சாமு 30:20) என்று 
சொன்னார்கள்‌. தாவீதோ அந்தக்‌ 
கொள்ளைப்பொருட்களை, “கர்த்தருடைய 
சத்துருக்களின்‌ கொள்ளை" சோமு 30:26) 
என்று சொல்லுகிறார்‌. 


தாவீது கொள்ளைப்பொருளை 
பங்கிடும்போது, அவருடைய நல்ல சுபாவம்‌ 
வெளிப்படுகிறது. அவர்‌ எல்லாவற்றையும்‌ 
தானை வைத்துக்கொள்ளவேண்டும்‌ என்று 
பேராசைப்படவில்லை. தான்‌ மாத்திரம்‌ 
ஐசுவரியவானாகயிருக்கவேண்டுமென்று 
தாவீது. ஆசைப்படவுமில்லை. அவர்‌ 
தேசத்திற்கு சேவை செய்ய 
ர்‌ அவருடைய ஆத்துமா 
தாவீது. இஸ்ரவேல்‌ 
ம்‌ கொள்ளையிலே 
தாராளமாய்ப்‌ பங்கிட்டுக்கொடுக்கிறார்‌ 


அவருடைய  மனுஷரும்‌. 
எந்தெந்த இடங்களிலெல்லாம்‌ 
நடமாடினார்களோ, அந்தந்த இடங்களில்‌ 
இருக்கிறவர்கள்‌ எல்லோருக்கும்‌, தாவீது 
கொள்ளையிலே பங்கு அனுப்புகிறார்‌. 
தனக்கு உதவிசெய்தவர்களை தாவீது 
கவனிக்காமல்‌ விட்டுவிடவில்லை. தனக்கு 
ஆதரவாகயிருந்தவர்களுக்கும்‌, தனக்காக 
வேவுபார்த்தவர்களுக்கும்‌, தாவீது, 
கொள்ளையிலே பங்குகொடுக்கிறார்‌. 
தாவீதின்‌ இருதயம்‌ நன்றியுள்ள 
இருதயமாயிருக்கிறது. தனக்கு க 
எல்லோருக்கும்‌ தாவீ; 
நன்றியுள்ளவராயிருக்கிறார்‌. 


தாவீதின்‌ இருதயம்‌ 


தாவீதும்‌ 


கர்த்தரை 
கர்த்தர்மீது 
தாவீது 

கொள்ளையிட்டு, 
அந்தக்‌ கொள்ளைப்பொருளை பங்கிட்டுக்‌ 
கொடுக்கும்போது. அதை “உங்களுக்கு 
உண்டாயிருக்கும்‌ ஆசீர்வாத பாகம்‌” 
சாமு 30:26) என்று சொல்லுகிறார்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


நாம்‌ ஒருவருக்கு வெகுமதி 
கொடுக்கும்போது, அதை கர்த்தருடைய 
சீர்வாதமாகப்‌ பாவித்து அவருக்கு 
கொடுக்கவேண்டும்‌. தாவீது 
கொள்ளையிலே பங்கு கொடுக்கும்போது, 


'ஜெபம்பண்ணிக்கொடுக்கும்போது. 
கர்த்தருடைய ஆசீர்வாத பாகமாயிருக்கும்‌. 
தாவீதை இஸ்ரவேல்‌ 
ராஜாவாக 
தாவீதோ 
இதுவரையிலும்‌ இஸ்ரவேலின்‌ சிங்காசனத்தில்‌ 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இதற்காக இஸ்ரவேலின்‌ எல்லா பிரதான. 
பட்டணங்களிலும்‌ இருக்கிற ஜனங்களுக்கு, 
கொள்ளையிலே ஆசீர்வாத பாகத்தை. 
அனுப்பி, அவர்களோடு சிநேகமாயிருக்கிறார்‌. 
அவர்களுடைய நன்மதிப்பைப்‌ 

பெற்றுக்கொள்கிறார்‌. 


தாவீது இஸ்ரவேலுக்கு 
ராஜாவாகவேண்டுமென்றால்‌, அவருக்கு 
இஸ்ரவேல்‌ ஜனத்தாருடைய அன்பும்‌ ஆதரவும்‌ 
வேண்டும்‌. இஸ்ரவேல்‌ புத்திரருடைய 
இருதயங்களில்‌ இடம்‌ பிடிப்பதற்கு, தாவீது 
அமலேக்கியரிடத்தில்‌ கொள்ளையிட்ட 
கொள்ளைப்பொருளை கருவியாகப்‌ 
பயன்படுத்துகிறார்‌. கர்த்தருடைய 
சத்துருக்களின்‌ கொள்ளை, இஸ்ரவேல்‌ 
பததகக்க ஆசீர்வாத பாகமாமிருப்பதுபோல, 
தாவீதுக்கும்‌ ஆசீர்வாத 
அன்குக்கிறலு 


ஒரு 





f= THEN 
TT 


இந்த அதிகாரத்தில்‌ சலலின்‌ 
மரணத்தைப்பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. 
கர்த்தர்‌ சவுலை விட்டு விலகிப்போனதினால்‌, 


ஜனத்தாரையும்‌ முறியடிக்கிறார்கள்‌. 


தாவீது கர்த்தரை நம்புகிறார்‌ 
கர்த்தரை நம்புகிறவர்கள்‌ செழித்திருப்பார்கள்‌. 
சவல்‌ கர்த்தரை நம்பாமல்‌ அஞ்சனம்‌ 
பார்ப்பதையும்‌, குறிசொல்லுவதையும்‌ 
நம்பினார்‌. சவுல்‌ அழிந்துபோனார்‌. 


சவல்‌  பெலிஸ்தரின்‌ சேனையைப்‌ 
பார்த்து பயப்பட்டார்‌. அவருடைய இருதயம்‌ 
கலங்கிற்று. சவுல்‌  பரலோகத்திலிருந்து 
வந்த கர்த்தருடைய செய்திக்கு 
செவிகொடுக்கவில்லை. ஆனால்‌ 
பாதாளத்திலிருந்து சாத்தான்‌ சொல்லும்‌ 
செய்தியைக்‌ கேட்கவேண்டும்‌ என்பதற்காக, 
சவல்‌ அஞ்சனம்‌ பார்க்கிற ஸ்திரீயை 
நேடிப்போனார்‌. 


பெலிஸ்தர்‌ இஸ்ரவேலரோடே 
யுத்தம்பண்ணுகிறார்கள்‌. இந்த யுத்தத்தில்‌ 
இஸ்ரவேலருக்கு தோல்வி உண்டாயிற்று. 
இஸ்ரவேலர்‌ பெலிஸ்தருக்கு முன்பாக முறிந்து 
ஓடுகிறார்கள்‌ சாமு 314). பெலிஸ்தர்‌ 
சவுலின்‌ குமாரர்‌ மூன்று பேரையும்‌ 
வெட்டிப்போடுகிறார்கள்‌ சாமு 31:2). 
சவலும்‌ வில்வீரரால்‌ மிகவம்‌ காயப்படுகிறார்‌ 
சாமு 31:3). சவுல்‌ தன்னுடைய பட்டயத்தை 
நட்டு, அதின்‌ மேல்‌ விழுந்து 
செத்துப்போகிறார்‌ (சாமு 31:4) 


சவுலின்‌ ஆயுததாரியும்‌ சவலின்‌ எல்லா 
மனுஷரும்‌ ஒருமித்து செத்துப்போகிறார்கள்‌ 
சாமு 3:56). பெலிஸ்தர்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரருடைய பட்டணங்களிலே வந்து: 
குடியிருக்கிறார்கள்‌ (சாமு 31:7). பெலிஸ்தர்‌ 
இஸ்ரவேலரின்‌ பாளயத்தைக்‌ கொள்ளை 
இடுகிறார்கள்‌. சவலும்‌ அவருடைய மூன்று 
குமாரரும்‌ கில்போவா மலையிலே செத்து 
விழுந்துகிடக்கிறார்கள்‌ சாமு 31:5). 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சவலின்‌ தலையை வெட்டி, 
தங்கள்‌  விக்கிரகங்களின்‌ 
அவருடைய ஆயுதங்களை 
தேவனுடைய கோவிலிலும்‌, 
உடலை பெத்சானின்‌ 

தூக்கிப்போடுகிறார்கள்‌ 


உடல்களையும்‌ 

கொண்டு வந்து, 
அவைகளை அங்கே தகனம்பண்ணுகிறார்கள்‌ 
சாமு 310143). கர்த்தரால்‌ தள்ளிவிடப்பட்ட 
சலல்‌ கில்போவா மலையிலே செத்து விழுந்து 
கிடக்கிறார்‌. 


சவுலின்‌ மரணம்‌ 
சாமு 8111-7 


31a. 
இண்ர்வேலரோடே யுத்தம்‌ 
பண்ணினார்கள்‌; இஸ்ரவேலர்‌ பலி. 
ஸ்தருக்கு முன்பாக முறிந்தோடி, 
கில்போவா மலையிலே வெட்டுண்டு 


விழுந்தார்கள்‌. 


1சாமு 31:2. பெலிஸ்தர்‌ சவுலையும்‌ 
அவன்‌ குமாரரையும்‌ நெருங்கித்‌ 
தொடர்ந்து, சவுலின்‌ குமாரராகிய 
யோனத்தானையும்‌ அபினதாபையும்‌ 
மல்கிகூகாவையும்‌ 
வெட்டிப்போட்டார்கள்‌. 


பெலிஸ்தர்‌ 


சாமு 31:8. சுவுலுக்கு விரோதமாய்‌ 
யுத்தம்‌ பலத்தது; வில்வீரர்‌ அவனைக்‌. 
கண்டு நெருங்கினார்கள்‌; அப்பொழுது 
சவுல்‌ வில்வீரரால்‌ மிகவும்‌ காயப்பட்டு, 


சாமு 31:4. தன்‌ ஆயுததாரியை 
நோக்கி: அந்த விருத்தசேதனம்‌. 
"இல்லாதவர்கள்‌ வந்து, என்னைக்‌. 
குத்திப்போட்டு, என்னை 
அவமானப்படுத்தாதபடிக்கு, நீ உன்‌ 
பட்டயத்தை உருவி, என்னைக்‌ 
குத்திப்போடு என்றான்‌; அவனுடைய 
ஆயுததாரி மிகவும்‌ பயப்பட்டதினால்‌, 
அப்படிச்‌ செய்யமாட்டேன்‌. என்றான்‌; 
அப்பொழுது சவுல்‌ பட்டயத்தை நட்டு 
அதின்மேல்‌ விழுந்தான்‌. 





f= FTE 
TT 


ந்காமு 81:5. சவுல்‌ செத்துப்போனதை 
அவன்‌ ஆயுததாரி கண்டபோது, 
அவனும்‌ தண்‌ பட்டயத்தின்மேல்‌ 
விழுந்து, அவனோடே கூடச்‌ 
செத்தூப்போனான்‌. 


சோமு 31:8. அப்படியே 
அன்றைதினம்‌ சவுலூம்‌, அவன்‌ மூன்று 
குமாரரும்‌, அவன்‌  ஆயுததாரியும்‌, 
அவனுடைய எல்லா மனுஷரும்‌ 
ஒருமிக்கச்‌ செ.த்துப்போனார்கன்‌.. 


1காமு 817. இஸ்ரவேலர்‌ 
முறித்தோடினார்கன்‌ என்றும்‌, சவுலும்‌ 
அவன்‌ குமாரரும்‌ செத்துப்‌ போனார்கள்‌. 
என்றும்‌, பன்னத்தாக்குக்கு இப்பாலும்‌ 
யோர்தானுக்கு இப்பாதும்‌ இருத்த 
இஸ்ரவேலர்‌ கண்டபோது, அவர்கள்‌ 
பட்டணங்களை விட்டு 
ஓடிப்போனார்கன்‌; அப்பொழுது: 
பெலிஸ்தர்‌ வந்து, அவைகவிலே. 
குடியிருந்தார்கள்‌. 


கர்த்தர்‌ சவுலை நியாயம்‌ விசாரிக்கும்‌ 
நாள்‌ வருகிறது. கர்த்தர்‌ சவலின்‌ பாவங்களை 
விசாரித்து, சவுலுக்கு தம்முடைய நீதியான 
தீர்ப்பை சொல்லுகிறார்‌. சவுல்‌ பெலிஸ்தரோடு 
யுத்தம்பண்ணி, அங்கே செத்துப்போகிறார்‌ 
தாவீது சொன்ன பிரகாரம்‌, கர்த்தர்‌ சவுலை 
அடிக்கும்‌ காலம்‌ வந்திருக்கிறது. 


பின்னும்‌ தாவீது: “கர்த்தர்‌ அவரை 
அடித்து, அல்லது அவருடைய காலம்‌ வந்து, 
அவர்‌ மரித்து, 

யுத்தத்திற்குப்போய்‌ 

நான்‌ 

கர்த்தர்‌ 

போடாதபடிக்கு, 

காக்கக்கடவர்‌ 

ஜீவனைக்கொண்டு. 

ரிசாமு 260,11) என்று சொன்னார்‌. 


ஏராளமானோர்‌ செத்துப்போகிறார்கள்‌. 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


பெலிஸ்தரு, விரோதமாக 
நடைபெறும்‌ (ey யுத்தத்திலே சவுலின்‌: 
மூன்று குமாரரும்‌ யுத்தக்களத்திலே 
இருக்கிறார்கள்‌. பெலிஸ்தர்‌ சவுலையும்‌ அவன்‌ 
குமாரரையும்‌ நெருங்கித்‌ தொடர்ந்து, 
சவுலின்‌ குமாரராகிய யோனத்தானையும்‌ 
அபினதாபையும்‌ மல்கிசூகாவையும்‌ 
வெட்டிப்போடுகிறார்கள்‌ சாமு 312) 
தன்னுடைய மூன்று குமாரரும்‌, தன்னுடைய 
கண்களுக்கு முன்பாக செத்துப்போவதை 
சவல்‌ பார்க்கிறார்‌. 


சவுலின்‌ குமாரர்‌ 
அவருக்கு 
யோனத்தான்‌ 
அவன்‌ ஒரு 
நற்குணமுள்ளவன்‌. 
சத்துருவாயிருந்தார்‌. 


யுத்தக்களத்திலே 
அருகாமையிலிருந்தார்கள்‌. 
அதிகஞானமுள்ளவன்‌. 
பராக்கிரமசாலி. அவன்‌ 
சவுல்‌ தாவீதுக்கு 
யோனத்தானோ 
சிநேகிதனாயிருந்தான்‌. 
நல்லவனாகயிருந்தாலும்‌, 
இந்த யுத்தத்திலே பெலிஸ்தர்‌ அவனையும்‌ 
வெட்டிப்போடுகிறார்கள்‌. யோனத்தான்‌. 
யுத்தக்களத்திலே செத்துப்போகிறான்‌. 


பெலிஸ்தருக்கு விரோதமாக 

யுத்தம்நடைபெறும்போது, யோனத்தான்‌ 

அரண்மனையில்‌ ஒய்வெடுக்கவில்லை. 

தன்னுடைய தகப்பனாருக்கு 

உதலிசெய்வதற்காகவம்‌, அவருக்கு 

பாதுகாப்பாயிருப்பதற்காகவும்‌ 

யுத்தக்களத்திற்கு 

ன்‌. ஆனால்‌ பெலிஸ்தரோ 

சலலின்‌ குமாரரை நெருங்கி தொடர்ந்து, 
அவர்களை வெட்டிப்போடுகிறார்கள்‌. 


சவுலின்‌ குடும்பத்தார்‌ ம்போ, 

அவர்களோடு க சன ததால்‌ 
அழிந்துபோகிறான்‌. இஸ்ரவேல்‌ தேசத்தின்‌ 
சிங்காசனம்‌ காலியாயிருக்கிறது. 
யோனத்தான்‌ செத்துப்போனதினால்‌, 
தாவீதின்‌ சிரசில்‌ கிரீடம்‌ சூட்டப்படுவதற்கு 
தடையேதுமில்லை. சகலமும்‌ தாவீதின்‌ 
ராஜ்யபாரத்திற்கு சாதகமாயிருக்கிறது. 





f= FTE 
TT 


யோனத்தான்‌ உமிரோடிருந்திருந்தால்‌, 

சவலுக்கு பின்பு, அவருடைய குமாரனாகிய 

யோனத்தான்‌, இஸ்ரவேலை: 
ராஜ்யபாரப்பண்ணவேண்டுமென்று. 

ஜனங்கள்‌ சொல்லுவதற்கு, 

னாலும்‌ யோனத்தான்‌ 

சின்மீது சுட்டிக்கொள்ள: 


ராஜாவாயிருக்கவேண்டுமென்று, 
விரும்பினான்‌. யோனத்தான்‌. 
விரும்பினாலும்‌, இஸ்ரவேல்‌ 
யோனத்தானை விரும்புவதற்கு 
வாய்ப்புள்ளது. சவுலின்‌ வீட்டாரில்‌ ஒருவன்‌ 
தங்களுக்கு ராஜாவாமிருக்க 
வேண்டுமென்று இஸ்ரவேல்‌  ஜனத்தார்‌ 
சொல்லுவார்கள்‌ 


சவுலின்‌ குடும்பத்தில்‌ இஸ்போசேத்‌. 

என்பவன்‌ மாத்திரம்‌ உயிரோடு 

இஸ்போசேத்‌ 

வரவில்லை. அவன்‌ 

தப்புகிறான்‌. 

யோனத்தானை 

இஸ்போசேத்தை 

யோனத்தான்‌ 

உமிரோடிருந்திருந்தால்‌, இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 

தாவீதுக்கு போட்டியாக, யோனத்தான்‌ 

தங்களுக்கு ராஜாவாயிருக்கவேண்டுமென்று. 
சொல்லுவார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ 
தானிருக்க 
கர்த்தருடைய சித்தமாயிருக்கிறது. தாவீது 
இஸ்ரவேலின்‌ சிங்காசனத்தில்‌ வீற்றிருந்து, 
ஆளுகை செய்வதற்கும்‌, கிரீடத்தை 
தாவீதின்‌ சிரசிலே ரகத்‌ 
தடையாகயிருக்கும்‌. எல்லா 
ராப்‌ கர்த்தர்‌ நீக்கிப்போடுகிறார்‌. 

யோனத்தானை 

வெடடிக்கொள்றுபோடுகிறார்கள்‌ தாவீது, 
ராஜாவாவதற்கு இருந்த தடை, 
யோனத்தானின்‌ மரணத்தோடு, 
நீங்கிவிடுகிறது. 


௪ 
வில்வீரரால்‌ 
சாமு 31:3). 

சவுலின்‌ குமாரை 


பெலிஸ்தர்‌ 
நெருங்கி தொடர்ந்தபோது. அவர்கள்‌ 
சவுலையும்‌ நெருங்கி தொடர்ந்தார்கள்‌. 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அவர்கள்‌ சவுலின்‌ குமாரை 
வெட்டிப்போட்டபோது, சவலுக்கும்‌ காயம்‌ 
ஏற்பட்டிருக்கவேண்டும்‌. இப்போது சவுல்‌ 
வில்வீரரால்‌ மிகவும்‌ காயப்பட்டிருக்கிறார்‌. 
அவரால்‌... பெலிஸ்தருக்கு விரோதமாக 
யுத்தம்பண்ணவும்‌ முடியவில்லை. தன்னுடைய 
ஜீவனைக்‌ காத்துக்கொள்ள தப்பித்து ஓடவும்‌ 
முடியவில்லை.  பெலிஸ்தர்‌ சவலைப்‌ 
பிடித்துக்கொள்வதற்கு ஏற்ற சூழ்நிலை 
உண்டாயிற்று. 

பெலிஸ்தர்‌ தன்னைக்‌ 
கொன்றுபோடக்கூடாது என்றும்‌, தன்னை 
உமிரோடுபிடித்து அவமானப்படுத்தக்கூடாது 
என்றும்‌ சவல்‌ விரும்புகிறார்‌. பெலிஸ்தருடைய 
கையினால்‌ செத்துப்போவதைவிட தன்னுடைய 
ஆயுததாரியின்‌ கையினால்‌ 
செத்துப்போகலாம்‌ சவுல்‌ 
நினைக்கிறார்‌. 


என்று 


சவுல்‌ தன்‌ ஆயுததாரியை நோக்கி: 
“அந்த விருத்தசேதனம்‌. இல்லாதவர்கள்‌ 
வந்து என்னைக்‌ குத்திப்போட்டு, 
என்னை அவமானப்படுத்தாதபடிக்கு, 
நீ உன்‌ பட்டயத்தை உருவி, என்னைக்‌ 

சோமு 314) என்று 


பெலிஸ்தர்‌ சிம்சோனை உயிரோடு 
பிடித்து, அவரை இலர்சையாய்‌ 
நடத்தினார்கள்‌. சிம்சோனுடைய கண்களைப்‌ 
பிடுங்கி சிறைச்சாலையிலே அடைத்து, 
அவரை. மாவரைக்க வைத்தார்கள்‌. 
பெலிஸ்தர்‌ சிம்சோனை ஒரு வேடிக்கை 
பொருளாகப்‌ பாவித்து, தங்களுக்கு முன்பாக 
விளையாட்டு காண்பிக்கச்‌ சொன்னார்கள்‌. 
பெலிஸ்தர்‌ தன்னையும்‌ உயிரோடு பிடித்து, 
சிம்சோனைப்போல. இலச்சையாய்‌ 
நடத்துவார்கள்‌ என்று சவுல்‌ நினைக்கிறார்‌. 

சவல்‌  பெலிஸ்தரின்‌: 
சாகக்கூடாது என்றும்‌, 
ஆயுததாரியே தன்னைக்‌ 
வேண்டும்‌ என்றும்‌ விரும்புகிறார்‌. 
சவுல்‌ உயிரோடிருந்த நாள்‌ 
வரையிலும்‌: பெருமையுள்ளவராகவும்‌, 
வைராக்கியமுள்ளவராகவும்‌ இருந்தார்‌. 
இப்போது அவர்‌ செத்துப்போகும்போதுகூட, 
பெருமையோடும்‌, வைராக்கியத்தோடும்‌ 
செத்துப்போக விரும்புகிறார்‌. சவுல்‌ தனக்கும்‌, 
தன்னைச்‌ சுற்றிலும்‌ இருக்கிற எல்லோருக்கும்‌ 
பயங்கரமானவர்‌. 


கையினால்‌ 
தன்னுடைய 
கொன்றுபோட 





f= THER 
TT 


.... சவுல்‌ தன்‌ ஆயுததாரியைப்‌ பார்த்து, “நீ 
உன்‌ பட்டயத்தை உருவி என்னைக்‌ 
குத்திப்போடு' என்று சொல்லுகிறார்‌. 
சவுலின்‌ ஆயுதநாரியோ, அவருடைய 
வார்த்தைகளைக்‌ கேட்டு மிகவும்‌ 
பயப்படுகிறான்‌. கட்டளைக்கு 
கீழ்ப்டிய மறுக்கிறான்‌. தன்னுடைய 
ஆயுததாரி தன்னைக்‌ கொல்லமாட்டான்‌ 
என்பது சவுலுக்கு தெரிந்தவுடன்‌, சவுல்‌ 
தன்னுடைய பட்டயத்தை நட்டு, அதின்மேல்‌ 
விழுந்து செத்துப்போகிறார்‌ 


சவுல்‌ செத்துப்போனதை அவருடைய 
ஆயுததாரி கண்டபோது, அவனும்‌ 
தன்‌ பட்டயத்தின்மேல்‌ விழுந்து, அவரோடே 
கூடச்‌ செத்துப்போகிறான்‌ (சாமு 31:5). 
யுதநாரி தோவேக்காக 
இருக்கவேண்டுமேன்று யூதர்களுடைய 
பாரம்பரிய வரலாறு சொல்லுகிறது. 


ராஜாவின்‌ 


அப்படியே அன்றைதினம்‌ சவலும்‌, 
அவருடைய மூன்று குமாரரும்‌, அவருடைய 
ஆதாரம்‌, அவருடைய எல்லா மனுஷரும்‌ 
ஒருமிக்‌ செத்துப்போகிறார்கள்‌ 
(சாமு 126) 


ப சவலும்‌ அவருடைய 
செத்துப்போனார்கள்‌ என்னும்‌ 
கேட்டு, இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
குலங்குகிறார்கள்‌. இஸ்ரவேல்‌ 
ஜனங்கள்‌ மத்தியிலே குழப்பமும்‌. 
உண்டாயிற்று, 


ஸ்ரவேலர்‌. முறிந்தோடினார்கள்‌ 
என்றும்‌, சவுலும்‌ அவருடைய குமாரரும்‌. 
செத்துப்‌ போனார்கள்‌ என்றும்‌, 
பள்ளத்தாக்குக்கு இப்பாலும்‌ யோர்தானுக்கு 
இப்பாலும்‌ இருந்த இஸ்ரவேலர்‌ கண்டபோது, 
அவர்கள்‌ தங்கள்‌ பட்டணங்களை விட்டு 
ஓடிப்போகிறார்கள்‌; அப்பொழுது பெலிஸ்தர்‌ 
வந்து, அவைகளிலே குடியிருக்கிறார்கள்‌. 
ர்சாமு 31:7). 


செய்திக்‌ 
எல்லோரும்‌ 
தேசத்திலே, 


பயங்கரமும்‌ 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


சவுலின்‌ சரீரம்‌ 
1சாமு 31:8-13 


1சாமு 31:8.  வெட்டுண்டவர்கனை 
உரித்துகொள்ள, பெலிஸ்தர்‌ மறுநான்‌ 
வத்தபோது, அவர்கள்‌, சவுஜும்‌ அவன்‌: 
மூன்று குமாரரும்‌ கில்போவா 
மலையிலே விழுத்துகிடக்கிறதைக்‌ 
கண்டு, 


1சாமு 81:9. அவன்‌ தலையை வெட்டி, 
அவன்‌ ஆயுதங்களை, 
தங்கள்‌: 
கோவில்களிலும்‌ 
செய்தியைப்‌ 
அவைகளைப்‌ 


சுற்றிலும்‌ 


எடுத்துக்கொண்டு, 
விக்கிரங்கவின்‌ 
ஜனங்களுக்குள்ளும்‌ 
பிரசித்தப்படுத்தும்படி., 
பெலிஸ்தர்‌ தேசத்திலே. 
அனுப்பி, 

1சாமு 81:10. அவன்‌ ஆயுதங்களை 
அஸ்தரோத்‌ தேவனுடைய கோவிலிலே 
வைத்து, அவன்‌ உடலைப்‌ பெத்கானின்‌ 
அலங்கத்திலே தாக்கிப்போட்டார்கள்‌. 


சோமு 81:11. பெலிஸ்தர்‌ சவஜுக்குச்‌. 
செய்ததைக்‌ கீலேயாத்தேசத்து 
யாபேஸ்‌ பட்டணத்தார்‌ கேட்டபோது, 


1சாமு 81:12. அவர்களிலே பலசாலிகள்‌: 
எல்லாரும்‌ எழுத்து இராமுழுதும்‌ நடத்து 
போய்‌, பெத்சானின்‌ அலங்கத்திலி. 
ருந்த சவுலின்‌ உடலையும்‌ அவன்‌ 
உடல்களையும்‌ எடுத்து, 
கொண்டுவந்து, 

அவைகளை அங்கே தகனம்பண்ணி, 


கோமு. 31:18. அவர்களுடைய 


எலும்புகளை எடுத்து, யாபேசிலிருக்கிற 
தோப்பிலே அடக்கம்பண்ணி, ஏழுநான்‌ 
உபவாசம்‌ பண்ணினார்கள்‌. 


சவுலின்‌ 
அவருடைய குமாரின்‌ 
மாத்திரமே 
அவர்களுடைய 
ஒன்றும்‌ 


தக்‌ னப்பகுதிலல்‌ 
சரீரத்தைப்பற்றியும்‌, 
சரீரத்தைப்பற்றியும்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. 
ஆத்துமாக்களைப்பற்றி 
சொல்லப்படவில்லை 





f= FTN 
TT 


வெட்டுண்டவர்களை உரிந்துகொள்ள, 
பெலிஸ்தர்‌ மறுநாள்‌ வந்தபோது. அவர்கள்‌, 
சவலும்‌ அவருடைய மூன்று குமாரரும்‌: 
கில்போவா மலையிலே விழுந்துகிடக்கிறதைக்‌ 
காண்கிறார்கள்‌ (சாமு 31:8. 


சவுல்‌ வில்வீரரால்‌ மிகவும்‌ காயப்பட்டார்‌. 
ப அவர்‌ செத்துப்போகவில்லை. சவுல்‌ 


செய்திருந்தால்‌, 
ப த்துபபோிரக்கலாம்‌ 
வெட்டுண்டவர்களை உரிந்துகொள்ள 
வருகிறவர்கள்‌ மறுநாள்தான்‌ 
அதற்குள்‌ சவுல்‌ ன்‌ 
த 

ஆனால்‌ 
விருந்தரேதனமிவோநவர்கள்‌ உடனே வந்து, 
தன்னைக்‌ குத்திப்போட்டு, தன்னை 
அவமானப்படுத்துவார்கள்‌ என்று பயந்தார்‌. 
சவுல்‌ அவசரப்பட்டு தன்‌ பட்டயத்தை நட்டு, 
அதின்மேல்‌ விழுந்து மரித்துப்போனார்‌ 

சவுலின்‌ தலையை 

அவருடைய ஆயுதங்களை 
எடுத்துக்கொண்டு, தங்கள்‌ விக்கிரங்களின்‌ 
கோவில்களிலும்‌ ஜனங்களுக்குள்ளும்‌ 
செய்தியைப்‌ பிரசித்தப்படுத்தும்படி 
அவைகளைப்‌ பு தேசத்திலே. 
சுற்றிலும்‌ அனுப்புகிறார்கள்‌ சாமு 31:8). 


இஸ்ரவேலுக்கு நிந்தையும்‌ லாம்‌ 24 
வரப்பண்ணவேண்டும்‌ என்பதே 
பெலிஸ்தருடைய நோக்கம்‌. 

ராஜா. ட்‌ 


யுத்தங்க 

இஸ்ரவேல்‌ 

கிரீடம்‌ சூட்டப்பட்ட ராஜா, 

கைகளிலிருந்து தங்களைப்‌ 

என்று இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ நம்பினார்கள்‌. 
சவுல்‌ இஸ்ரவேல்‌ தேசத்திலுள்ள 

எல்லோரையும்விட உயரமானவர்‌. 

அவர்களெல்லோரும்‌ சவலின்‌ 

உயரத்திற்குத்தான்‌ இருப்பார்கள்‌. 

தலை இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ எல்லோருக்கும்‌ 

மேலாக உயரமாயிருக்கும்‌. சவுலின்‌ உயரம்‌ 

அவருக்கு அழகாகவும்‌, கவரவமாகவும்‌ 

இருந்தது. அது அவருக்கு மதிப்பையும்‌ 

மரியாதையையும்‌ கொடுத்தது. பெலிஸ்தரோ 

ன்‌ உயரத்தைக்‌ குறைத்து. 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அவனமானமும்‌. 
என்று 


அவருக்கு நிந்தையும்‌ 
வரப்பண்ணவேண்டும்‌. 
தீர்மானிக்கிறார்கள்‌. பெலிஸ்தர்‌ சவலின்‌ 
தலையை வெட்டி, அவருடைய உயரத்தைக்‌ 
குறைத்துப்போடுகிறார்கள்‌. 


பெலிஸ்தர்‌ சவுலின்‌ ஆயுதங்களையும்‌ 
விட்டு வைக்கவில்லை. அவர்கள்‌ சவுலின்‌ 
ஆயுதங்களையும்‌ எடுத்துக்கொள்கிறார்கள்‌. 
அந்த ஆயுதங்களை அஸ்தரோத்‌ 
தேவனுடைய கோவிலிலே வைக்கிறார்கள்‌. 
அஸ்தரோத்‌ பெலிஸ்தருடைய பெண்‌ தெய்வம்‌. 
அஸ்தரோத்‌ தெய்வம்‌ பெலிஸ்தருக்கு 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்மீது ஜெயத்தைத்‌ தேடி 
கொடுத்திருக்கிறது என்பதற்கு 
அடையாளமாக,  பெலிஸ்தர்‌ சவுலின்‌ 
ஆயுதங்களை அஸ்தரோத்‌ தேவனுடைய 
கோவிலிலே வைக்கிறார்கள்‌. 


“வெட்டுண்டவர்களின்‌ வஸ்திரங்களை 
உரிந்துகொள்ளப்‌ பெலிஸ்தர்‌ மறுநாளில்‌ 
வந்தபோது, அவர்கள்‌ சலலையும்‌ அவன்‌ 
குமாரரையும்‌ கில்போவா மலையிலே 
விழுந்துகிடக்கக்‌ கண்டு, அவன்‌ 
வஸ்திரங்களை உரிந்து, அவன்‌ தலையையும்‌ 
அவன்‌ ஆயுதங்களையும்‌ எடுத்துக்கொண்டு, 
தங்கள்‌ விக்கிரகங்களுக்கும்‌ ஜனங்களுக்கும்‌. 
அதைப்‌ பிரசித்தப்படுத்தும்படி பெலிஸ்தருடைய 
தேசத்திலே சுற்றிலும்‌ செய்தி அனுப்பி, அவன்‌ 
ஆயுதங்களைத்‌ தங்கள்‌ தேவர்களின்‌ 
கோவிலிலே வைத்து, அவன்‌ தலையைத்‌ 
தாகோன்‌ கோவிலிலே தூக்கிவைத்தார்கள்‌"' 


உடலை 

அலங்கத்திலே 
தூக்கப்போடுகிறார்கள்‌. அவருடைய தலையை 
தாகோன்‌ கோவி தூக்கி 
வைக்கிறார்கள்‌. 


அவருடைய 
தியை 


குமாரரும்‌ 
செய்‌; பெலிஸ்தர்‌ 


சவலும்‌ 
அ! 


தேசம்‌ 
பரசித்தபடுத்துறோர்கள்‌. 
எல்லோருமே. இஸ்ரவேல்‌ 
கிடைத்த வெற்றிக்காக 
சந்தோஷப்படுகிறார்கள்‌. 
விக்கிரகக்கோவில்களிலே. 
விசேஷித்த பூஜைகளை செய்கிறார்கள்‌. 





f= a 
TT 


பெலிஸ்தர்‌ சவுலின்‌ தலையையும்‌, 
அவருடைய குமாரர்களின்‌ தலைகளையும்‌ 
பெத்சானின்‌. அலங்கத்திலே. 
தூக்கிப்போடுகிறார்கள்‌. 
கில்போவாவுக்கு அருகிலுள்ளது. 
யோர்தான்‌ நதிக்கும்‌ அருகாமையிலுள்ளது. 
பெத்சானின்‌ அலங்கத்திலே 
சரீரங்களை சங்கிலிகளினால்‌ கட்டி வைத்து 
தூக்கி நிறுத்துகிறார்கள்‌. சவுலின்‌ சரீரமும்‌, 
அவருடைய குமாரின்‌ சரீரங்களும்‌ 
ஆகாயத்துப்‌ பறவைகளுக்கு இரையாக 
இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. 
சவலுக்குச்‌ செய்ததைக்‌ 
யாபேஸ்‌ பட்டணத்தார்‌ 
சாமு 31. 


கீலேயாத்தேசத்து 
கேள்விப்படுகிறார்கள்‌ 
கீலேயாத்‌ தேசம்‌ யோர்தானுக்கு, 
அப்புறத்திலிருக்கிறது. யோர்தான்‌ 
பெத்சானுக்கும்‌, கீலேயாத்திலுள்ள யாபேஸ்‌ 
பட்டணத்திற்கும்‌ நடுவிலே இருக்கிறது. 
யோர்தான்‌ நதி பிரவாகித்து ஓடுகிறது. 
கீலேயாத்‌ தேசத்து. 
பட்டணத்திலுள்ள பலசாலிகள்‌ 


யாபேஸ்‌ 
எல்லாரும்‌ 
போய்‌, 


எழுந்து , இராமுழுதும்‌ நடந்து. 
பெத்சானின்‌ அலங்கத்திலிருந்த சவுலின்‌ 
குமாரரின்‌ 

யாபேசுக்குக்‌ 
அங்கே 
அவர்களுடைய 
யாபேசிலிருக்கிற 


உடலையும்‌, 
உடல்களையும்‌ எடுத்து. 

கொண்டுவந்து, அவைகளை 
தகனம்பண்ணுகிறார்கள்‌. 
எலும்புகளை எடுத்து, 
தோப்பிலே அடக்கம்பண்ணி, ஏழுநாள்‌ 
உபவாசம்‌ பண்ணுகிறார்கள்‌ (சாமு 314213) 


அவருடைய 


யாபேஸ்‌ 
யோர்தானைக்‌ 
போகிறார்கள்‌ 
அவர்களுக்கு 
இருக்கிறது. தங்களுடைய ராஜாவை 
பெலிஸ்தர்கள்‌  அவமானப்படுத்தக்கூடாது. 
என்றும்‌, நிந்திக்கக்கூடாது என்றும்‌ யாபேஸ்‌ 
பட்டணத்தார்‌ தீர்மானம்பண்ணுகிறார்கள்‌. 


சவுல்‌ இஸ்ரவேல்‌ த்திற்கு 
ராஜாவாயிருந்தவர்‌. பெலிஸ்தரோ 
விருந்தசே தனமில்லாதவர்கள்‌. பெலிஸ்தர்கள்‌ 
தங்கள்‌ ராஜாவையும்‌ 

்‌ பட்டணத்தார்‌ 


பட்டணத்தின்‌ பலசாலிகள்‌ 
கடந்து.  பெத்சானுக்குப்‌ 
இஸ்ரவேல்‌ தேசத்தின்மீது. 

மரியாதையும்‌ 


யாபேஸ்‌ பட்டணத்தார்‌ 
நன்றியுள்ளவர்களாயிருக்கிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ தேசத்திற்கு 


சுவலுக்கு. 
சவுல்‌ 
ராஜாவாக. 


1 சாமுவேல்‌ - விரிவுரை 
I SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அபிஷேகம்பண்ணப்பட்ட ஆரம்ப காலத்திலே, 
புத்திர்‌. கீலேயாத்திற்கு 
யுத்தம்பண்ண வந்தார்கள்‌. 
சவுல்‌ அம்மோன்‌ புத்திரரை 
சங்காரம்பண்ணி, கீலேயாத்தின்‌ மனுஷரை 
இரட்சித்தார்‌. சவுல்‌ தங்களுக்கு செய்த 
உதவியை மறக்காமல்‌, கீலேயாத்‌ தேசத்து 
பல்க பட்டணத்தார்‌, சவுலின்‌ உடலையும்‌, 
(வருடைய குமாரின்‌ உடல்களை 
பெத்சானின்‌ அலங்கத்திலிருந்து எடுத்து 
வந்து, தங்கள்‌ பட்டணத்திலே. 
தகனம்பண்ணுகிறார்கள்‌. அவர்களுடைய 
எலும்புகளை தங்கள்‌ பட்டணத்திலுள்ள 
தோப்பிலே அடக்கம்பண்ணுகிறார்கள்‌. 


யாபேஸ்‌ பட்டணத்தார்‌ சவலுக்காகவும்‌, 
அவருடைய குமாரருக்காகவம்‌ மூன்றுநாள்‌ 
உபவாசம்பண்ணுகிறார்கள்‌ 

இவர்கள்‌ சவலுக்காக 
கொண்டாடியிருக்கலாம்‌. 

எல்லாம்‌ இப்போது குழப்பத்திலிருக்கிறது. 
இஸ்ரவேல்‌ தேசத்தார்‌ தங்கள்‌ 
பட்டணங்களை விட்டு ஓடிப்போய்விட்டார்கள்‌. 
அந்தப்‌ பட்டணங்களில்‌ இப்போது 
பெலிஸ்தர்கள்‌ வந்து குரமிருக்கிறார்கள்‌, 
இந்த சூழ்நிலையில்‌ யாபேஸ்‌ பட்டணத்தார்‌ 
கர்த்தருடைய சமுகத்திலே உபவாசம்பண்ணி 
ஜெபம்பண்ணுகிறார்கள்‌. கர்த்தர்‌ நாமே 
தம்முடைய கிருபையினால்‌, இஸ்ரவேல்‌ 
தேசத்தை மறுபடியும்‌ கட்டி எழுப்பவேண்டும்‌ 
என்பது இவர்களுடைய உபவாச 


ஜெபலிண்ணப்பமாயிருக்கலாம்‌. 


சாமுவேல்‌ தீர்க்கதரிசியின்‌ முதலாம்‌. 
புஸ்தகம்‌, தழுவல்‌ றந்த செய்தியோடு 
ஆரம்பமாயிற்று. இந்தப்‌ புஸ்தகம்‌ சவுல்‌ 
மரித்தப்போன செய்தியோடு முடிவு 
பெறுகிறது. இந்தப்‌ புஸ்தகத்திலிருந்து, 
நாம்‌. ஆவிக்குரிய பாடங்களைக்‌ 
கற்றுக்கொள்ளலாம்‌. நாம்‌ கர்த்தரைக்‌ 
கனம்பண்ணினால்‌ கர்த்தரும்‌ நம்மைக்‌ 
கனம்பண்ணுவார்‌. நாம்‌ 
கனம்பண்ணாமல்‌, 
அசட்டைபண்ணினால்‌ 
கனானம்பண்ணுவார்‌. 
ஆசீர்வாதம்‌ கர்த்தரிடமிருந்தே வருகிறது. 
உலகப்பிரகாரமான நன்மைகள்‌ மெய்யான 
ஆசீர்வாதமல்ல. நம்முடைய ஜீவியத்தில்‌ நாம்‌ 
கர்த்தருக்கும்‌ அவருடைய வார்த்தைக்கும்‌ 
முக்கியத்துவம்‌ கொடுக்கவேண்டும்‌. நாம்‌ 
கர்த்தருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து 
ஜீவிக்கவேண்டும்‌. 


கர்த்தர்‌ 





ழ்‌ நவள 
யாய 


ந்தப்‌ 
கக்கத்‌ சாமுவேலின்‌ முதலாவது. 
புஸ்தகத்தில்‌, சாமுவேல்‌ தாவீதை ராஜாவாக 
அபிஷேகம்பண்ணினார்‌. சவல்‌ தாவீதைக்‌ 
கொன்றுபோட வகைதேடினார்‌. 
சாமுவேலின்‌ முதலாம்‌ புஸ்தகம்‌ சவுலின்‌ 
மரணத்தோடு நிறைவு பெறுகிறது. 
சாமுவேலின்‌ இரண்டாம்‌ புஸ்தகம்‌, 
தாவீது இஸ்ரவேலின்‌ சிங்காசனத்தில்‌ 
வீற்றிருந்து, ராஜ்யபாரம்‌ பண்ணுவது பற்றியும்‌ 
விவரமாகச்‌ சொல்லுகிறது. தாவீது 
இஸ்ரவேல்‌ தேசத்தை நாற்பது வருஷமாக 
ஆட்சி செய்த சம்பவம்‌ இந்தப்‌ புஸ்தகத்தில்‌ 
விரிவாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆகையினால்‌ 
செப்துவஜிந்த்‌ பதிப்பில்‌ இந்தப்‌ புஸ்தகத்திற்கு, 
ராஜாக்களின்‌ மூன்றாவது புஸ்தகம்‌” என்னும்‌ 
தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 
தாவீதுக்கு கிடைத்த 
வெற்றிகளைப்பற்ியம்‌, அவர்‌ சந்தித்த 
நெருக்கங்களையும்‌, பிரச்சனைகளையும்‌ 
பற்றியும்‌ இந்தப்‌ புஸ்தகம்‌ விரிவாகச்‌ 
சொல்லுகிறது. தாவீதுக்கு சவுலின்‌. 
குடும்பத்தார்மீது வெற்றி கிடைக்கிறது. 
ஆகிய அதிகாரங்கள்‌). 
எபூசியர்மேலும்‌, 
பெலிஸ்தர்மேலும்‌ வெற்றி கிடைக்கிறது 
(சோமு 5-ஆம்‌ அதிகாரம்‌). 


தாவீது 'த்தருடைய 
உடன்படிக்கைப்பெட்டியை கியாவிலிகுக்கிற 
அபினதாபின்‌ வீட்டிலிருந்து கொண்டு 
வருகிறார்‌ (சோமு 67 ஆகிய அதிகாரங்கள்‌). 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தாவீதுக்கு மேலும்‌ சில ராஜ்யங்கள்மீது 

ற்றி கிடைக்கிறது. அண்டை 
தேசத்தார்மீதும்‌, தனக்கு விரோதமாக 
எழும்பினவர்கள்மீதும்‌ தாவீதுக்கு வெற்றி 
கிடைக்கிறது. (சோமு 810 fi 
அதிகாரங்கள்‌). இதுவரையிலும்‌ தா்‌ fe 
வெற்றிகளைப்பற்றியும்‌, 
சுபாவங்களைப்பற்றியும்‌ இந்தப்‌ புஸ்தகத்தில்‌ 
விரிவாக எழுதப்பட்டிருக்கிறது. 


தாவீதின்‌ ஜீவியத்தில்‌ ஒரு சில 
மோசமான சம்பவங்களும்‌ நடைபெறுகிறது. 
தாவீது சில பாவங்களை செய்கிறார்‌. இதன்‌ 
நிமித்தமாக அவருக்கு பல பிரச்சனைகள்‌ 
வருகிறது. தாவீது உரியாவின்‌ 
மனைவியின்மீது ஆசைப்படுகிறார்‌ 
(சோமு 1112 ஆகிய அதிகாரங்கள்‌) 


அம்னோனின்‌ பாவத்தினிமித்தமாக 
தாவீதுக்கு பிரச்சனைகள்‌ வருகிறது 
சோமு 13-ஆவது அதிகாரம்‌. அப்சலோம்‌ 
சாமு 14-19 ஆகிய அதிகாரங்கள்‌) சேபா 
சோமு 20-ஆவது அதிகாரம்‌! 
ஆகியோர்‌... தாவீதுக்கு விரோதமாகக்‌ 
கலகம்பண்ணினார்கள்‌. 


கிபியோனியர்‌ நிமித்தமாக தாவீதின்‌ 
நாட்களில்‌ மூன்று வருஷம்‌ ஓயாத 
பஞ்சமுண்டாயிற்று (சாமு 21-ஆவது 
அதிகாரம்‌. 


தாவீது கர்த்தருக்கு முன்பாக பாடின 
சோமு 22-ஆவது அதிகாரம்‌! 
கடைசி வார்த்தைகள்‌ 
.23-ஆவது அதிகாரம்‌. தாவீது 
இலக்கம்‌ பார்த்தார்‌. 
இஸ்ரவேல்மீது வாதை வந்தது 

சோமு 24-ஆவது அதிகாரம்‌). 





i FTN 
TT 


தாவீதும்‌ அவருடைய மனுஷரும்‌ 
சிக்லாகிலிருக்கிறார்கள்‌. பெலிஸ்தருக்கு 
விரோதமாக நடைபெற்ற யுத்தத்திலே, சவலும்‌ 
அவருடைய மூன்று குமாரரும்‌ 
மரித்துப்போகிறார்கள்‌. சவுல்‌ மரித்துப்போன 
செய்தியை, அமலேக்கியன்‌ ஒருவன்‌ 
தாவீதுக்கு சொல்லுகிறான்‌ (சோமு 14-10. 


சவுல்‌ மரித்துப்போன செய்தியைக்‌: 
கேட்டு தாவீது மிகவும்‌ துக்கப்படுகிறார்‌ 
(சோமு 101-12). அமலேக்கியன்‌ யுத்தத்திலே 
சவுலைக்‌ கொன்றுபோட்டதாகச்‌ 
சொல்லுகிறான்‌. தாவீது அந்த 
அமலேக்கியனுக்கு நீதியான தண்டனை 
கொடுக்கிறார்‌ சோமு 1:13-16.. 


தாவீது சவலின்‌ பேரிலும்‌, அவருடைய 
குமாரனாகிய யோனத்தானின்‌ பேரிலும்‌ 
புலம்பல்‌ பாடுகிறார்‌ (சோமு 1:7 -27). 


சவுலின்‌ மரணச்‌ செய்தி 
சாமு 1:1-10 


சோமு 1:1. சவுல்‌ மரித்தபின்பு, தாவீது 
அமலேக்கியரை முறிய அடித்து, 
சிக்லாகுக்குத்‌ திரும்பிவந்து, 
இரண்டுநாள்‌ அங்கே இருந்தபிற்பாடு, 


சாமு 1:2. மூன்றாம்நானிலே 
மனுஷன்‌... சவுலின்‌ பானவத்திகிகுந்தூ 
புறப்பட்டு, ம்‌ 
கிழித்துக்கொண்டு, தன்‌ 

'தியைப்‌ போட்டுக்‌ 
தாவீதினிடத்தில்‌ வந்து, 
விழுந்து வணங்கினான்‌. 


சாமு 1:8. தாவீது அவனைப்‌ பார்த்து: 
நீ எங்கேயிருந்து வந்தாய்‌ என்று 
கேட்டதற்கு, அவன்‌: இஸ்ரவேலின்‌ 
பானயத்திலிருத்து தப்பிவத்தேன்‌. 
என்றான்‌. 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
II SAMUEL - COMMENTARY 


சோமு 15. தாவீது அவனைப்‌ 
பார்த்து: நடந்த செய்தி என்ன? 
சொல்‌ என்று கேட்டதற்கு, அவன்‌: 
ஜனங்கள்‌ யுத்தத்தைவிட்டு 
முதித்தோடிப்போனார்கன்‌; ஜனங்கவில்‌ 
விழுந்து 
சுவுலும்‌ அவர்‌ 
யோனாத்தானும்‌ 

மடித்தார்கள்‌ என்றான்‌. 


சோமு 1:5. சவுலும்‌ அவர்‌ குமாரனாகிய 
யோனத்தானும்‌ மடிந்தூபோனது. 
உனக்கு எப்படித்‌ தெரியும்‌ என்று 
தாவீது தனக்கு அதை அறிவிக்கிற வாலி. 
பனிடத்தில்‌ கேட்டதற்கு, 


சோமு 1:6. அத்த வாலிபன்‌: நான்‌ 
தற்செயலாய்க்‌ கில்போவா மலைக்குப்‌ 
போனேன்‌; அப்பொழுது இதேசவுல்‌ 
தம்முடைய ஈட்டியின்மேல்‌ 
சாய்த்துகொண்டி ருந்தார்‌; இரதங்களும்‌ 
குதிரைவீரரும்‌ அவரைத்‌ தொடர்ந்து 
நெருங்கினார்கள்‌. 


சோமு 1:7. அவர்‌ திரும்பிப்‌ பார்த்து: 
என்னைக்‌ கண்டு கூப்பிட்டார்‌; அதற்கு. 
நான்‌: இதோ இருக்கிறேன்‌ என்றேன்‌. 


சோமு 1:8, அப்பொழுது அவர்‌: நீ யார்‌ 
என்று என்னைக்‌ கேட்டார்‌; நான்‌ 
அமலேக்கியன்‌ என்று சொன்னேன்‌. 


சோமு 19. அவர்‌ என்னை நோக்கி; நீ 
என்னண்டையில்‌ கிட்டவந்து நின்று, 
என்னைக்‌. கொன்றுபோடு; 
பிராணன்‌ முழுவதும்‌ 
போகாததினால்‌ 
வேதனையாயிருக்கிறது என்றார்‌. 


சோமு 1:10. அப்பொழுது நான்‌, அவர்‌ 
விழுத்தபின்பு பிழைக்கமாட்டார்‌ என்று 
நிச்சயித்து, அவரண்டையில்‌ போய்‌ 
தின்று, அவரைக்‌ கொன்றுபோட்டேன்‌; 
பிற்பாடு அவர்‌ தலையின்மேல்‌ இருந்த 
முடியையும்‌ அவர்‌ புயத்தில்‌ இருந்த 
அண்தகடகத்தையும்‌ எடுத்துக்கொண்டு, 
அவைகளை இங்கே 
ஆண்டவனிடத்திற்குக்‌ 

வந்தேன்‌ என்றான்‌. 





f= THE 
TT 


க சிக்லாகுக்கு 
கொள்ளையடித்து அதை 

ல்‌ சுட்டெரித்துப்போட்டார்கள்‌. 
ஸ்திரீகளாகிய 

பெரியவர்களையும்‌ 
கொண்டுபோய்விட்டார்கள்‌. 

அவருடைய மனுஷரும்‌ 

விரோதமாக 

யுத்தம்பண்ணி, அவர்கள்‌ கொள்ளையடித்து 
கொண்டுபோன பொருட்களையும்‌, 
தங்களுடைய ஸ்திரீகளையும்‌, 
புருஷர்களையும்‌ அவர்களிடத்திலிருந்து. 
மீட்டுக்கொண்டு வருகிறார்கள்‌. தாவீதும்‌ 
அவருடைய  மனுஷரும்‌, அவர்களுடைய 
(குடும்பத்தாரும்‌ மறுபடியுமாய்‌ சிக்லாகுக்கு 
திரும்பி வந்து அங்கே தங்கியிருக்கிறார்கள்‌. 


சவுல்‌ மரித்தபின்பு, தாவீது 
அமலேக்கியரை முறிய அடித்து, சிக்லாகுக்குத்‌ 
திரும்பிவந்து. இரண்டுநாள்‌ அங்கே 
இருக்கிறார்‌ அதற்கு பிற்பாடு, 
மூன்றாம்நாளிலே ஒரு மன்‌ சவுலின்‌ 


வந்து. 


கொண்டு, தாவீதினிடத்தில்‌ வந்து, தரையிலே. 
விழுந்து வணங்குகிறான்‌ (2சாமு 1.2) 


ஆரம்பத்தில்‌ தாவீதைப்‌ பார்க்க. 
வந்தவர்கள்‌ தரித்திரராகவும்‌, 
குடன்பட்டவர்களாகவும்‌,  சமுதாயத்தினால்‌ 
வெறுத்து ஒதுக்கப்பட்டவர்களாகவும்‌. 
இருந்தார்கள்‌. முதலில்‌ அப்படிப்பட்டவர்கள்‌ 
மாத்திரமே. தாவீதோடு 
சேர்ந்துகொண்டார்கள்‌. அதன்பின்பு 
சமுதாயத்தில்‌ உயர்ந்த 
அந்தஸ்துக்களிலிருக்கிறவர்களும்‌, 
பலமுள்ளவர்களும்‌,  பராக்கிரமசாலிகளும்‌ 
தாவீதைப்‌ பார்க்க வருகிறார்கள்‌. 


“தாவீது கசின்‌ 
'சவலினிமித்தம்‌ 
மறைவாயிருக்கையில்‌, 
அவனிடத்திற்கு வந்தார்கள்‌ 


“தாத்தியரில்‌ பரிசையும்‌ 
பிடித்து,  சிங்கமுகம்போன்ற முகமும்‌, 
மலைகளிலிருக்கிற வெளிமான்‌ வேகம்‌ 
போன்ற. வேகமுமுள்ளவர்களாயிருந்து, 
யுத்தசேவகரான பராக்கிரமசாலிகள்‌ சிலரும்‌ 
வனாந்தரத்திலுளள அரணான 
இருக்கிற தாவீது பட்சமாய்ச்‌ சேர்ந்‌ 
நாளா 12:8). 


நாளா 12:1) 


ஈட்டியும்‌ 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அப்டியே அவன்‌ சிக்லாகுக்குத்‌ 
இருமி யி்‌, மனாசேயில்‌ அத்னாக்‌, 
யோசபாத்‌, எதியாவேல்‌, மிகாயேல்‌, யோசபாத்‌, 
எலிகூ, சில்த்தாமி என்னும்‌ மனாசே 
கோத்திரத்தாரின்‌ ஆயிரத்துச்‌ சேர்வைக்காரர்‌ 
அவன்‌ பட்சமாய்‌ வந்தார்கள்‌" 
நாளா 12:20). 


இப்போது சிக்லாகிலிருக்கிற தாவீதைப்‌ 
பார்க்க ஒரு அமலேக்கியன்‌ வருகிறான்‌. 
அவன்‌ சவலின்‌ மரணச்செய்தியை தாவீதுக்கு 
சொல்லுகிறான்‌. தாவீதுக்கு வேவுகாரர்கள்‌ 
இருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ சவுலின்‌ 
போக்கையும்‌ வரத்தையும்‌ தாவீதுக்கு 
அறிவிப்பார்கள்‌. னால்‌ சவுலின்‌ 
மரணச்செய்தி, தாவீதின்‌ வேவுதாரர்‌ 
மூலமாக அவருக்கு வரவில்லை. இது ஒரு 
அமலேக்கியன்‌ மூலமாக வருகிறது. 


சவுல்‌ மரித்துப்போகவேண்டும்‌ என்பது 
தாவீதின்‌ விருப்பமல்ல. சவலும்‌ 
இஸ்ரவேலரும்‌ பெலிஸ்தருக்கு விரோதமாக 
யுத்தம்பண்ணப்போனது தாவீதுக்கு தெரியும்‌. 
தாவீதும்‌ பெலிஸ்தரோடு சேர்ந்து, 
இஸ்ரவேலுக்கு விரோதமாக 
யுத்தம்பண்ணப்போனார்‌. காத்தின்‌ 
ராஜாவாகிய ஆகீஸ்‌, தாவீதையும்‌ 
அவருடைய மனுஷரையும்‌, பெலிஸ்தருடைய 
பாளயத்திலிருந்து வெளியேற்றி விட்டான்‌. 
தாவீதும்‌ அவருடைய மனுஷரும்‌ 
சிக்லாகுக்கு வந்தார்கள்‌. 


சவுல்‌ பெலிஸ்தருக்கு விரோதமாக 
யுத்தம்பண்ணுகிறார்‌ என்பது தாவீதுக்கு 
நன்றாய்த்‌ தெரிந்திருக்கிறது. இந்த யுத்தத்தில்‌ 
சவுல்‌  தோற்றுப்போவார்‌ என்பதும்‌ 
தாவீதுக்கு தெரியும்‌. ஆனாலும்‌ சவுலின்‌ 
சோகமான 

அறிந்துகொள்ளவேண்டும்‌ என்னும்‌ 
தாவீதிடத்தில்‌ இல்லை. 


ச டய 
வெல்த்‌ எபாளலங்க 
சிக்லாகுக்கு வந்தபோது, அங்கே சிக்லகே 
அழிந்துகிடக்கிறது. தாவீதும்‌ அவருடைய 
மனுஷரும்‌, சிக்லாகில்‌ தங்க முடியாமல்‌, 
உடனே  அமலேக்கியரை பின்தொடர்ந்து 
போகிறார்கள்‌. தாவீது அமலேக்கியருக்கு 
விரோதமான யுத்தத்தில்‌ முழுமையான 
ஈடுபட்டிருந்ததினால்‌, வேளை 
சவலைக்குறித்த செய்தியை சேகரிக்க, 
தாவீது தன்னுடைய வேவுகாரரை அனுப்ப 
முடியாமல்‌ போயிருக்கலாம்‌. 





i FTE 
TT 


சவுலின்‌ முடிவை. 
தன்னுடைய வேவுகாரரை 
தாவீதின்‌. 
அடையாளமாயிருக்கிறது. 
தாவீதுக்கு சவலின்‌ மரணத்தில்‌ 
பிரியமில்லை. சவலுக்கு பதிலாக, தான்‌ 
இஸ்ரவேலின்‌ சிங்காசனத்தில்‌ ராஜாவாக: 
வீற்றிருந்து ராஜ்யபாரம்பண்ண 
வேண்டுமென்று தாவீது அவசரப்படவுமில்லை. 
தாவீது சவுலின்‌ ஜீவனையும்‌, தன்னுடைய 
வருங்காலத்தையும்‌, கர்த்தருடைய 
சித்தத்திற்கும்‌, அவருடைய வேளைக்கும்‌ 
ஒப்புக்கொடுத்துவிடுகிறார்‌. 


இந்த சூழ்நிலையில்‌, க்கியன்‌ 
ஒருவன்‌ சிக்காகுக்கு வந்து. தாவீதின்‌ 
நம; ல்‌ விழுந்து வணங்குகிறான்‌. 


வஸ்திரங்களைக்‌ 
கிழித்துக்கொண்டு. தலையின்மேல்‌ 
புழுதியைப்போட்டுக்கொண்டு, சவுலின்‌ 
பாளயத்திலிருந்து புறப்பட்டு வருகிறான்‌ 
க்கியன்‌ தாவீதைக்‌ 
கனம்பண்ணுகிறான்‌. தாவீது, 
இஸ்ரவேலுக்கு ராஜாவாகப்போகிறார்‌ என்பது 
இந்த அமலேக்கியனுக்கு தெரிந்திருக்கிறது. 
தாவீது ராஜாவை ன்முதலாக, தானே 
கனம்பண்ணவேண்டும்‌ என்னும்‌ ஆசையில்‌, 
இவன்‌ சவுலின்‌ பாளயத்திலிருந்து வேகமாக 
ஒடி வந்திருக்கிறான்‌. தாவீதைப்‌ பார்த்த 
உடனே அவன்‌ ந்‌ 
வணங்குகிறான்‌. 
கொடுக்கவேண்டிய 
மரியாதையையும்‌ கொடுக்கிறான்‌. 


ஆனால்‌ அந்த 

தன்‌ வஸ்திரங்களைக்‌ 
கொண்டிருக்கிறான்‌. தன்‌ 

புழுதியப்‌  போட்டுக்கொண்டிருக்கிறான்‌. 
ராஜாவைக்‌ கனம்பண்ண வருகிறவர்கள்‌. 
இந்தக்‌ கோலத்தில்‌ வரமாட்டார்கள்‌. இது 
துக்கத்திற்கு அடையாளம்‌. இஸ்ரவேல்‌. 
தேசத்து அரண்மனையிலே, ஒரு ராஜாவோ 
அல்லது ஒரு பிரபுவோ மரித்துப்போனால்‌, 
ஜனங்கள்‌ தங்கள்‌ வஸ்திரங்களைக்‌ 
கிழித்துக்கொண்டு, தங்கள்‌ தலைகளின்மேல்‌ 
புழுதியைப்போட்டுக்கொள்வார்கள்‌. 
அமலேக்கியன்‌ சவுலின்‌ மரணச்செய்திமை 
அறிவிக்க வந்திருக்கிறான்‌. ஆகையினால்‌: 
அவன்‌ இந்தக்‌ கோலத்தில்‌ வந்திருக்கிறான்‌. 


தாவீது 
அறிந்துகொள்ள 
அனுப்பாமலிருப்பது. 
நற்குணத்திற்கு 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


தாவீது அவனைப்‌ பார்த்து: “நீ 
எங்கேயிருந்து வந்தாய்‌” என்று கேட்கிறார்‌. 
அதற்கு, அந்த அமலேக்கியன்‌: “இஸ்ரவேலின்‌ 
பாளயத்திலிருந்து தப்பிவந்தே என்று 
சொல்லுகிறான்‌. தாவீது அவனைப்‌ பார்த்து: 
நடந்த செய்தி என்ன? சொல்‌" என்று 
கேட்கிறார்‌. அமலேக்கியன்‌ தாவீதிக்கு 
பிரதியுத்தரமாக “ஜனங்கள்‌ யுத்தத்தைவிட்டு 
முறிந்தோடிப்போனார்கள்‌; ஜனங்களில்‌ 
அநேகம்பேர்‌ விழுந்து மடிந்துபோனார்கள்‌; 
சவலும்‌ அவர்‌ குமாரனாகிய யோனாத்தானும்‌ 
மடிந்தார்கள்‌" சாமு 1:34) என்று 
சொல்லுகிறான்‌. 


அமலைக்கியன்‌ யுத்தக்களத்தில்‌ நடந்த 
சம்பவங்களை தாவீதுக்கு சுருக்கமாகவும்‌ 
பொதுவாகவும்‌ சொல்லுகிறான்‌. அதைச்‌ 
சொன்ன பின்பு, இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 
யுத்தத்தை விட்டு முறிந்தோடிப்போனார்கள்‌ 
என்றும்‌, இஸ்ரவேல்‌ ஜனங்களில்‌ அநேகம்பேர்‌ 
விழுந்து மடிந்துபோனார்கள்‌ என்றும்‌, யுத்த 

யை தாவீதுக்கு சொல்லுகிறான்‌. 
அதைச்‌ சொன்ன பின்பு, “சவலும்‌ அவர்‌ 
குமாரனாகிய யோனத்தானும்‌ மடிந்தார்கள்‌" 
என்றும்‌ சொல்லுகிறான்‌. 

யுத்தத்திலே  சவுலும்‌, அவருடைய 
மூன்று குமாரரும்‌ படிந்துபோனார்கள்‌. 
ஆனால்‌ இந்த அமலேக்கியனோ சவுலின்‌ 

யும்‌, யோனத்தானுடைய பெயரையும்‌ 
மாத்திரம்‌ தாவீதுக்கு சொல்லுகிறான்‌. 
தாவீது யோனத்தானை அதிகமாய்‌ 
நேசிக்கிறார்‌ என்பது இந்த அமலேக்கியனுக்கு 
தெரிந்திருக்கிறது. ஆகையினால்‌ இவன்‌ 
யோனத்தானுடைய பெயரை விசேஷமாகச்‌ 
சொல்லுகிறான்‌. 

இஸ்ரவேல்‌ ஜனங்களில்‌: 
விழுந்து ப்ந்துபோனார்கள்‌ 
செய்தியைக்‌ கேட்டவுடனேயே, 
யோனத்தானுக்கும்‌. என்ன ஆயிற்று 
என்பதை அறிந்துகொள்ள தாவீது 
ஆவலயிருப்பார்‌ என்பது. இந்த 
அமலேக்கியனுக்கு தெரி்திரக்கிறது. 
ஆகையினால்‌ ௮ யன்‌ சவலும்‌, 
யோனத்தானும்‌ மடிந்தார்கள்‌ என்று 
சொல்லுகிறான்‌. 


அநேகர்‌ 
என்ற 
சவுலுக்கும்‌, 





f= THE 
ETT 


அமலேக்கியன்‌ சொல்லுகிற செய்தியை 
தாவீது உறுதிபண்ண விரும்புகிறார்‌. தாவீது. 
அந்த அமலேக்கியனிடத்தில்‌, “சவலும்‌ அவர்‌ 
குமாரனாகிய யோனத்தானும்‌ படிந்துபோனது 
உனக்கு எப்படி தெரியும்‌” (சோமு 1:5) என்று 
கேட்கிறார்‌. 


தாவீதின்‌ கேள்விக்கு அமலேக்கியன்‌ 
உடனே பிரதியுத்தரம்‌ சொல்லுகிறான்‌. “நான்‌ 
தற்செயலாய்க்‌ கில்போவா மலைக்குப்‌ 
போனேன்‌; ப்‌ 

நம்முடைய 

சாய்ந்துகொண்டிருந்தார்‌: 

குதிரைவீரரும்‌. அவரைத்‌: 
நெருங்கினார்கள்‌. அவர்‌ திரும்பிப்‌ பார்த்து: 
என்னைக்‌ கண்டு கூப்பிட்டார்‌; அதற்கு 
நான்‌: இதோ இருக்கிறேன்‌ என்றேன்‌. 
அப்பொழுது அவர்‌: நீ யார்‌ என்று என்னைக்‌. 
கேட்டார்‌; நான்‌ ன்‌ என்று 
சொன்னேன்‌" (சோமு 1:6-8) என்று அந்த 
அமலேக்கியன்‌ தாவீதுக்கு சொல்லுகிறான்‌. 


யுத்தக்களத்திலே சவுல்‌ 
தனக்கு என்ன சொன்னார்‌ என்பதையும்‌, 
தான்‌ அவருக்கு செய்த காரியத்தையும்‌ 
அந்த அமலேக்கியன்‌ தாவீதுக்கு 
சொல்லுகிறான்‌. “சவுல்‌ என்னை நோக்கி: நீ 
என்னண்டையில்‌  கிட்டவந்து 
என்னைக்‌ கொன்றுபோடு: 
வதும்‌ இன்னும்‌ போகாததினால்‌ எனக்கு 
னையாயிருக்கிறது என்றார்‌. அப்பொழுது, 
நான்‌, அவர்‌ விழுந்தபின்பு பிழைக்கமாட்டார்‌ 
என்று நிச்சயித்து, அவரண்டையில்‌ போய்‌ 


ஆண்டவனிடத்திற்குக்‌ 
சோமு 1570) என்று 
தாவீதுக்கு சொல்லுகிறான்‌. 

அமலேக்கியன்‌ தாவீதிடம்‌ 
தெளிவாகப்‌ பேசுகிறான்‌. 
தன்னைப்பற்றிச்‌ சொல்லும்போது, 
'நான்‌ தற்செயலாய்‌ கில்போவா. 
மலைக்குப்போனேன்‌” என்று சொல்லுகிறான்‌. 
அங்கே. அவன்‌ சவலைப்‌ 
பார்க்கிறான்‌. அப்போது சவுல்‌ தன்னுடைய 
ஈட்டியின்மேல்‌ சாய்ந்துகொண்டிருக்கிறார்‌. 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சவலுக்கு உதவி செய்ய அங்கே வேறு 
ஒருவருமில்லை. ஆகையினால்‌ அவர்‌ இந்த 
அமலேக்கியனை தன்னிடத்தில்‌ கூப்பிட்டு, 
'நீ யார்‌" என்று விசாரித்திருக்கிறார்‌. 


யன்‌ இஸ்ரவேலனல்ல. அதே 


சவல்‌ அவனை நோக்கி "நீ 
என்னண்டையில்‌ கிட்ட வந்து நின்று, 
என்னைக்‌ கொன்றுபோடு" என்று 
சொல்லுகிறார்‌. சவுல்‌. அவனிடம்‌ 
என்‌ பிராணன்‌ முழுதும்‌ போகாதநினால்‌ 
எனக்கு வேதனையாயிருக்கிறது' என்றும்‌ 
சொல்லுகிறார்‌. இந்த  அமலேக்கியன்‌. 
சவுலின்‌ வார்த்தையைக்‌ கேட்டு, அவரைக்‌ 
கொன்றுபோடுகிறான்‌. 


க்கியன்‌ தாவீதிடம்‌ சவுலின்‌ 
மரணச்செய்தியை சொல்லும்போது, தாவீது, 
சந்தோஷப்படுவார்‌ என்று எதிர்பார்த்தான்‌. 
ஆனால்‌. தாவீதின்‌ முகத்தில்‌ 
சந்தோஷமில்லை. அவருடைய முகம்‌ 
கோபமாயிருக்கிறது. அமலேக்கியன்‌ 
தாவீதின்‌ கோபமான முகத்தைப்‌ பார்த்து, 
“சவுல்‌ விழுந்த பின்பு பிழைக்கமாட்டார்‌ என்று 
நிச்சயமாய்‌ அறிந்தேன்‌" என்று 
சொல்லுகிறான்‌. ஆகையினால்தான்‌ தான்‌ 
சவலைக்‌ கொன்றுபோட்டதாகவும்‌, 
அவர்‌. பிழைத்துக்கொள்வார்‌ என்று 
தெரிந்திருந்தால்‌, அவரைக்‌ 
கொன்றுபோடாமல்‌, அவருடைய உயிரை 
காப்பற்றியிருப்பேன்‌ என்றும்‌ பொருள்படுமாறு 
அமலேக்கியன்‌ சொல்லுகிறான்‌. தாவீதின்‌ 
கோபமான முகத்தை இந்த அமலேக்கியனால்‌ 
பார்த்து பயப்படாமலிருக்க முடியவில்லை. 

இந்த அமலைக்கியன்‌ 
பொய்சொல்லுகிறான்‌ ன்‌ 
வேதபண்டிதர்களில்‌ சிலர்‌ 
சொல்லுகிறார்கள்‌. இவன்‌ 
கொன்றுபோடவில்லை. சவுல்‌ செத்துப்போன 
செய்தியை தாவீதுக்கு சொன்னால்‌, அவர்‌ 
தனக்கு வெகுமானம்‌ கொடுப்பார்‌ என்று 
இந்த அமலேக்கியன்‌ எதிர்பார்க்கிறான்‌. 





i= THE 
TT 


தான்‌ சொல்லும்‌ வார்த்தைகளை 
தாவீது நம்பவேண்டும்‌ என்னும்‌ அக்கரையும்‌ 
இந்த அமலேக்கியனிடத்தில்‌ இருக்கிறது. 
ஆகையினால்‌ சவுலின்‌ தலையின்‌ மேலிருந்த 
முடியையும்‌, அவருடைய பயத்திலிருந்து: 
அஸ்தகடகத்தையும்‌ எடுத்துக்கொண்டு 
தாவீதினிடத்தில்‌ வந்திருக்கிறான்‌. சவுல்‌ 
செத்துப்போனார்‌ என்பதற்கு இது நிச்சயமான 
அடையாளம்‌. சவலின்‌ கிரீடமும்‌, அவருடைய 
அஸ்தகடகமும்‌ இப்போது அமலைக்கியன்‌ 
கையிலிருக்கிறது. 

யூதருடைய பாரம்பரியத்தின்‌ பிரகாரம்‌, 
இந்த அமலேக்கியன்‌ தோவேக்கின்‌ குமாரன்‌ 
என்று சொல்லப்படுகிறது. தோவேக்கு 
சவுலின்‌ ஆயுததாரியாயிருந்தவன்‌ என்றும்‌, 
தோவேய்கு யுத்தக்களத்திலே 
செத்துப்போவதற்கு முன்பாக, அவன்‌ 
சவுலின்‌  கிரீடத்தையும்‌, அவருடைய 
அஸ்தகடகத்தையும்‌ எடுத்து தன்‌ 
குமாரனாகிய இந்த  அமலேக்கியனுக்கு 
கொடுத்தான்‌ என்றும்‌ யூதருடைய பாரம்பரிய 
வரலாறு சொல்லுகிறது. 


கொடுக்குமாறு சொல்லுகிறான்‌. 
தாவீது இதைப்‌ பார்த்து தன்‌ மகனுக்கு 
மிகப்பெரிய வெகுமானம்‌ கொடுப்பார்‌ என்று 
தோவேக்கு எதிர்பார்த்து. இந்தக்‌ 
காரியத்தை செய்தான்‌ என்றும்‌, 2 
பின்பு தோவேக்கு செத்துப்போனான்‌ என்றும்‌ 
யூதருடைய பாரம்பரியம்‌ சொல்லுகிறது. 


அமலேக்கியனின்‌ மரணம்‌ 
2சாமு 1611-16 


சொமு 101. 
அவனோடிருத்த. 
தங்கள்‌ 
கிழித்துக்கொண்டு, 


அப்பொழுது தாவீதும்‌ 
சகல்‌ மனுஷரும்‌. 
வஸ்திரங்களைக்‌: 


சாமு 112. குவுலும்‌, அவன்‌ 
குமாரனகிய 'யோனத்தானும்‌, 
கர்த்தருடைய ஜனங்களும்‌, இஸ்ரவேல்‌ 
குடும்பத்தாரும்‌, ட்டயத்‌ 
விழுத்தபடியினால்‌ 

அழுது 


உபவாசமாமிருத்தார்கள்‌.. 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


சோமு 1:18. தாவீது அதைத்‌ தனக்கு 
அறிவித்த வாலிபனைப்‌ பார்த்து: தீ 
எவ்விடத்தான்‌ என்று கேட்டதற்கு, 
அவன்‌: நான்‌ அத்திய ஜாதியானுடைய 
மகன்‌, நான்‌ அமலேக்கியன்‌ என்றான்‌. 


சோமு 1:14. தாவீது அவனை நோக்கி: 
கர்த்தர்‌. அபிஷேகம்பண்ணினவரைக்‌ 
கொன்று போடும்படி. தீ உன்‌ கையை 
தீட்டப்‌ பயப்படாமற்போனது என்ன 
என்று சொல்லி, 


சோமு 1:15. வாலிபரில்‌ ஒருவனைக்‌ 
கூப்பிட்டு, நீ கிட்டப்போய்‌ அவன்மேல்‌ 
விழுந்து, அவனை வெட்டு என்றான்‌; 
அவன்‌ அவனை வெட்டினான்‌; அவன்‌ 
செத்தான்‌. 


சாமு 1:16. தாவீது அவனைப்‌ பார்த்து: 
உன்‌ இரத்தப்பழி உன்‌ தலையின்மேல்‌ 
இருப்பதாக; கர்த்தர்‌ 
அபிஷேகம்பண்ணினவரை நான்‌ 
கொள்றுபோட்டேன்‌ என்று உன்‌ வாயே 
உனக்கு விரோதமான சாட்சி சொல்லி. 
ற்று என்றான்‌. 


,_அமலேக்கியன்‌ சொன்ன செய்தியைக்‌ 


மரணச்செய்தியைக்‌ 
அழுகிறார்‌. தாவீதோடுகூட 
மனுஷரும்‌ தங்கள்‌ ஸ்‌ 
கிழித்துக்கொண்டு அழுகிறார்கள்‌. 
அவரோடிருந்த சகல 
தங்கள்‌ வஸ்திரங்களைக்‌ 
சவலும்‌, அவருடைய 
குமாரனகிய யோனத்தானும்‌, கர்த்தருடைய 
ஜனங்களும்‌, இஸ்ரவேல்‌ (குடும்பத்தாரும்‌ 
பட்டயத்தாலே. விழுந்தபடியின। 
புலம்பி அழுது கல்பட்டு 
உபவாசமாயிருக்கிறார்கள்‌ (சாமு 1:11,12). 





i FTE 
ETT 


சவுல்‌ தாவீதைக்‌ 
கொன்றுபோடுவதற்காக அவரைத்‌ தேடி 
அலைந்தார்‌. யோனத்தான்‌ தாவீதுக்கு 
சிநேகிதர்‌. சவுலோ தாவீதைப்‌ பகைக்கிறார்‌. 
சவுல்‌ தன்னைப்‌ பகைத்தாலும்‌. அவர்‌ 
தன்னைக்‌ கொன்றுபோடவேண்டும்‌ என்‌ 
முயற்சி பண்ணினாலும்‌, 
மரணச்செய்தியைக்‌ கேட்டு, 
உபவாசமாயிருந்து, சாயங்கால 


அழுது புலம்புகிறார்‌. 


த்‌ பம நட 
சுத்தமாயிருக்கிறது. அவர்‌ நற்குணமுள்ளவர்‌. 
சவுல்‌ தனக்கு ஏராளமான தீங்குகளை 
செய்தபோதிலும்‌, தாவீது சவுலை 
மன்னிக்கிறார்‌ தனக்கு விரோதமாய்‌ 
சவுல்‌ செய்த தப்பிதங்களை தாவீது இபோது 
நினைத்‌ 


னை 
வார்த்தைகளை மாத்திரமே பேசவேண்டும்‌. 
துக்கவீட்டிலே 'தூஷணவார்த்தைகளைப்‌ 
பேசக்கூடாது. 


்‌ ம்போது 
சந்தோ பன்‌ இதுவோ! என்‌ 
இருதயம்‌ களிகூராதிருப்பதாக. கர்த்தர்‌ 
அதைக்‌ காண்பார்‌, அது அவர்‌ பார்வைக்குப்‌ 
'பொல்லாப்பாயிருக்கும்‌: அப்பொழுது 
அவனிடத்தினின்று அவர்‌ தமது கோபத்தை 
நீக்கிவிடுவார்‌” (நீதி 24:17 18) 


'ஏழையைப்‌ பரியாசம்பண்ணுகிறவன்‌ 
அவனை உண்டாக்கினவரை நிந்திக்கிறான்‌; 
ஆபத்தைக்குறித்துக்‌ களிக்கிறவன்‌ 
'தண்டனைக்குத்‌ தப்பான்‌" (நீதி 17:5). 


தாவீதின்‌ குமாரனாகிய சாலொமோன்‌. 

எழுதினவர்‌. 

வார்த்தைகளை 
எழுதுவதற்கு முன்பாகவே, தாவீது இந்த 
சத்தியத்தை அறிந்து வைத்திருக்கிறார்‌. 
தாவீது ஒரு யுத்தவீரர்‌. அவர்‌ ஒரு 
பராக்கிரமசாலி. ஆனாலும்‌ அவருடைய 
மனது மென்மையானதாயிருக்கிறது. தாவீது 
இரக்க சுபாவமுள்ளவர்‌. 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சவல்‌ மரித்துப்போன செய்தியைக்‌ 
கேட்டவுடன்‌, தாவீதின்‌ மென்மையான 
சுபாவமும்‌, அவருடைய இரக்ககுணமும்‌ 
உடனே வெளிப்படுகிறது. சவுல்‌ தாவீதை 
வெறுத்தாலும்‌, சவலுடைய மரணச்செய்தி, 

ர்‌ இருதயத்தை 


சவலின்‌ மரணச்செய்தியைச்‌ சொன்ன 

அமலைக்கியன்‌, தாவீது அழுவதைப்‌ பார்த்து 
கதத வான்‌ சொன்‌ 
செய்தியைக்‌ கேட்டு, தாவீது 
சந்தோஷமாமிருப்பார்‌ என்றும்‌, இந்தச்‌ 
செய்தியைச்‌ சொன்னதற்காக, அவர்‌ தனக்கு 
பெரிய வெகுமானம்‌ கொடுப்பார்‌ என்றும்‌ 
அமலேக்கியன்‌ எதிர்பார்க்கிறான்‌. ஆனால்‌ 
அமகேக்கியன்‌ எதிர்பார்ப்பது ஒன்றாகும்‌ 
இங்கே நடைபெறுவது வேறொன்றாகவும்‌ 
இருக்கிறது. 


தல்ல த செய்தியை தனக்கு 
பனைப்‌ நீ 


வ்‌ 
நான்‌ அமலேக்கியன்‌" என்று சொல்லுகிறான்‌ 
சோமு 113) 


ரவி! ்‌ மலேக்கியனை. 
நோக்கி: “கர்த்தர்‌ அபிேகம்பண்ணின வனக்‌ 
கொன்று போடும்படி நீ உன்‌ கையை நீட்டப்‌ 
பயப்படாமற்போனது.. என்ன என்று 
கோபமாய்ச்‌ சொல்லுகிறார்‌. தாவீது 
வாலிபரில்‌ ஒருவனைக்‌ கூப்பிட்டு, 
“நீ கிட்டப்போய்‌ அவன்மேல்‌ ந்து, 
அவனை வெட்டு" என்று கட்டளையிடுகிறார்‌; 
அவன்‌ அந்த அமலேக்கியனை 
வெட்டுகிறான்‌ ; அமலேக்கியன்‌ 
செத்துப்போகிறான்‌ (சாமு 1:14,15). 
_.. தாவீதின்‌ ன்றன 


சன்மான 


அவனுக்கு மரணதண்டனை விதித்து தீர்ப்ப 
சொல்லுகிறார்‌. கர்த்தர்‌ அபிஷேகம்‌ 
பண்ணினவரை கொன்றுபோடும்படி 
அமலேக்கியன்‌ தன்‌ கையை நீட்டினான்‌. 
ராஜாவைக்‌ கொல்லுவது தேசத்துரோகம்‌. 
அமலேக்கியனுடைய துரோகத்திற்கு. 
தண்டனையாக, தாவீது அவனை 
வெட்டிக்கொன்‌ றுபோடச்‌ சொல்லுகிறார்‌. 





i= THE 
ETT 


சவுலின்‌ மரணச்செய்தியை தாவீதிடம்‌ 
சொன்னது ஒரு அமலேக்கியன்‌. அவன்‌ 
ஏற்கெனவே தன்னை ஒரு அமலேக்கியன்‌ 
என்று தாவீதுக்கு சொல்லியிருக்கிறான்‌ 
(சோமு 1:8). தாவீது அவனுக்கு தண்டனை 
கொடுப்பதற்கு 

எல்விடத்தான்‌. 

விரும்புகிறார்‌ 

அமலேக்கியனுடைய 

உறுதிபண்ணுகிறார்‌. - 

நோக்கி, 

பண்ணின வரைக்‌ கொள போடும்படி ்‌ 
உன்‌ கையை நீட்டப்‌ பயப்படாமற்போனது. 
என்ன" (சோமு 1:14) என்று கேட்கிறார்‌. 


அமலேக்கியன்‌ இந்தப்‌ 
செய்திருக்காவிட்டால்‌, 
மரணதண்டனை கிடைத்திருக்காது. 
அவனுக்கு தண்டனை கொடுப்பதற்கு 
முன்பாக, தாவீது அவனுடைய பாவத்தை 
உறுதிபண்ணுகிறார்‌ 


சவல்‌ பெலிஸ்தருக்கு விரோதமான 
யுத்தத்திலே வில்வீரரால்‌ மிகவும்‌ காயப்பட்டு, 
தன்‌ ஆயுததாரியை நோக்கி, “நீ உன்‌ 
பட்டயத்தை உருவி என்னைக்‌ குத்திப்போடு" 
என்று சொன்னார்‌. சவுலின்‌ ஆயுதநாரி 
மிகவும்‌ பயப்பட்டதினால்‌, 
செய்யமாட்டேன்‌" சாமு 
சொன்னான்‌ 


பாவத்தை 
அவனுக்கு 


31:4) 


ஆனால்‌ இந்த. 
சவலண்டையில்‌ போய்‌ நின்று. 
கொன்றுபோட்டேன்‌ (2சாமு 1:40) 
துணிகரமாகச்‌ சொல்லுகிறான்‌. தாவீதிடம்‌ 
தன்னைப்பற்றி பெருமையாகப்‌ பேசுகிறான்‌. 
தாவீதின்‌ மனதிலுள்ளது அமலேக்கியனுக்குத்‌ 
தெரியாது. தாவீது தன்னைப்போலிருப்பார்‌ 
என்று அமலேக்கியன்‌ நினைக்கிறான்‌. 
தாவீதின்‌ இருதயமோ கர்த்தருடைய 
இருதயத்திற்கேற்ற இருதயமாயிருக்கிறது. 
அமலேக்கியன்‌ செத்துப்போன பின்பும்‌, 
தாவீது அவனோடு பேசுகிறார்‌. தாவீது 
செத்துப்போன அமலேக்கியனைப்‌ பார்த்து: 
'தலையின்மேல்‌: 
கர்த்தர்‌ 
நான்‌ 
கொன்றுபோட்டேன்‌ என்று உன்‌ வாயே 
உனக்கு விரோதமான சாட்சி சொல்லிற்று” 
சோமு 1:16) என்று சொல்லுகிறார்‌. 


அவரைக்‌ 
என்று 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


தாவீது கர்த்தர்‌ 
அபிஷேகம்பண்ணினவரை  கொன்றுபோட 
மறுத்தவர்‌. ஆனால்‌ இந்த அமலேக்கியனோ, 
கர்த்தர்‌ அபிஷேகம்பண்ணினவரை நான்‌ 
கொன்றுபோட்டேன்‌” என்று சாட்சியாய்‌ 
அறிவித்தவன்‌. ஆகையினால்‌ தாவீது இந்த 


தாவீது பாடின புலம்பல்‌ பாட்டு. 
சோமு 1:17-27 


சோமு 1:17. தாவீது சுவுலின்பேரிலும்‌, 
அவன்‌ குமாரனாகிய 
யோனத்தானின்பேரிலும்‌, புலம்பல்‌ 
பாடினான்‌. 


சோமு 1:18. (வில்வித்தையை யூதா 
புத்திரருக்குக்‌. கற்றுக்கொடுக்கும்படி, 
கட்டனையிட்டான்‌; அது யாசேரின்‌ 
புஸ்தகத்தில்‌ எழுதியிருக்கிறது.) அவன்‌ 
பாடின புலம்பலாவதூ: 


சோமு 1:19. இஸ்ரவேலின்‌ அலங்காரம்‌ 
உயர்த்த ஸ்தானங்களில்‌ அதமாயிற்று; 
பராக்கிரமசாலிகன்‌ 
விழுந்துபோனார்கள்‌.. 


2சாமு 1:20. பெலிஸ்தரின்‌ குமாரத்திகள்‌ 
சுத்தோஷப்படாதபடிக்கும்‌, 
விருத்தசேதனம்‌ இல்லாதவர்களின்‌: 
குமாரத்திகள்‌ கவிகூராதபடிக்கும்‌, 
அதைக்‌ காத்பட்டணத்தில்‌ 
அறிவியாமலும்‌ அஸ்கலோனின்‌ 
வீதிகளில்‌ யிரஸ்தாபப்படுத்தாமலும்‌ 
இருங்கள்‌. 


சாமு 1:21. கில்யோவா 
உங்கள்மேல்‌ பனியும்‌ 
பெய்யாமலும்‌, 

ஏற்ற பலன்தரும்‌ 
இராமலும்‌ போவதாக; அங்கே 
பராக்கிரமசாலிகளுடைய கேடகம்‌ 
அவமதிக்கப்பட்டது; சவுல்‌ தைலத்தால்‌ 
அபிஷேகம்‌ பண்ணப்படாதவர்போல்‌ 
அவர்‌ கேடகமும்‌ அவமதிக்கப்பட்டதே. 


மலைகளே, 

மழையும்‌ 
காணிக்கைக்கு 
வயல்கள்‌: 





i= FTE 
TT 


சாமு 1:22. கொலையுண்டவர்களின்‌ 
இரத்தத்தைக்‌ குடியாமலும்‌, 
பராக்கிரமசாலிகளின்‌' 'நிணத்தை 
உண்ணாமலும்‌, யோனத்தானுடைய 
வில்‌ பின்வாங்கின தில்லை; 
பட்டயம்‌ 

திரும்பின தில்லை, 


சாமு 1:22. உயிரோடே இருக்கையில்‌. 
சுவலும்‌ யோணத்தானும்‌ பிரியமும்‌. 
இன்பமுமாயிருத்தார்கன்‌; மரணத்திலும்‌ 
பிரிந்துபோன தில்லை; கழுகுகனைய்‌ 
பார்க்கிலும்‌ வேகமும்‌, 
சிங்கங்களைப்பார்க்கிலூம்‌ 
பலமுன்னவர்கனாயிருத்தார்கள்‌.. 


சாமு 124. இஸ்ரவேலின்‌ 
குமாரத்திகனே, உங்களுக்கு. 
இரத்தாம்பரத்தைச்‌ சிறப்பாய்‌ 
உடுப்பித்து, உங்கள்‌ உடையின்மேல்‌ 
பொன்‌ ஆபரணங்களைத்‌ தரிப்பித்த 
சுவுலுக்காக அழுது புலம்புங்கள்‌.. 

2 1:25. போர்முகத்தில்‌ 
க்கக்‌ அழுத்தாக. 
யோனத்தானே, உயரமான 
ஸ்தலங்களிலே வெட்டுண்டு போனாயே. 


என்‌ சகோதரனாகிய 
உனக்காக நான்‌ 
வியாகுலப்படுகிறேன்‌; நீ எனக்கு வெகு. 
இன்பமாயிருந்தாய்‌; உன்‌ சிநேகம்‌. 
ஆச்சரியமாயிருந்தது; ஸ்திரீகளின்‌ 
சிநேகத்தைப்பார்க்கிலூம்‌ 
அதிகமாயிருந்தது. 


சாமு 1:27. பராக்கிரமசாலிகள்‌ விழுந்து 
போனார்கனே; யுத்த ஆயுதங்கள்‌ 
எல்லாம்‌ அழித்துபோயிற்றே எண்று. 
பாடினான்‌. 


சவுல்‌ செத்துப்போன செய்தியைக்‌ 
கேட்டு, தாவீதும்‌ அவரோடிருந்த சகல 
மனுஷரும்‌ தங்கள்‌ வஸ்திரங்களைக்‌ 
கிழித்துக்கொள்கிறார்கள்‌. சவலும்‌, 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


குமாரனாகிய  யோனத்தானும்‌, 
கர்த்தருடைய ஜனங்களும்‌, இஸ்ரவேல்‌ 
குடும்பத்தாரும்‌, பட்டயத்தாலே. 
விழுந்தடியினால்‌ அவர்கள்‌ புலம்பி அழுது 
சாயங்காலமட்டும்‌  உபலாசமாமிருந்தார்கள்‌ 
சோமு 10112). 


அவருடைய 


தன்‌ மூலமாக தாவீது சவலுக்கு 
செலுத்த வேண்டிய மரியாதையை செலுத்தி 


ல்‌ 
முடிந்துபோகவில்லை. தாவீதின்‌ இருதயத்தில்‌ 
சவுலைப்பற்றிய நினைவுகள்‌ ஆழமாய்ப்‌ 
பதிந்திருக்கிறது. தாவீது சவுலின்‌ பேரிலும்‌, 
அவருடைய குமாரனாகிய யோனத்தானின்‌ 
பேரிலும்‌ புலம்பல்‌ பாடுகிறார்‌. 

தாவீது பாடுகிற புலம்பல்‌ பாட்டை 
அவரோடு கூடயிருக்கிறவர்கள்‌ எல்லோரும்‌ 
கேட்கிறார்கள்‌. தாவீது தன்னுடைய 
துக்கத்தை தனக்குள்ளே அடக்கி 
வைத்துக்கொள்ளவில்லை. தாவீது 
சவலின்மீது அன்பாயிருக்கிறார்‌. சவுல்‌ 
தாவீதை வெறுத்தாலும்‌, தாவீது அவரை 
வெறுக்கவில்லை. 
கொடுக்கிற 
அவருடைய 


பாடலை கேட்கிறவர்களின்‌ இருதயங்களில்‌, 
இந்த வார்த்தைகள்‌ பதிந்திருக்கும்‌. 


யூதருடைய பாரம்பரியத்தில்‌, தாவீதின்‌ 
புலம்பல்‌ பாடலைப்‌ போல, 


சரித்திரத்தை விவரிக்கிறது. 
ஆசிரியர்கள்‌ சரித்திர 
ஆராய்ந்து பார்ப்பதுபோல, 
பாரம்பரிய பாடல்களையும்‌ 
பார்க்கிறார்கள்‌. 


தாவீது இந்தப்‌ புலம்பல்‌ பாடலை 
ஆரம்பிக்கும்போது, “வில்வித்தையை யூதா 
புத்திரருக்குக்‌. கற்றுக்கொடுக்கும்படி 
கட்டளையிட்டான்‌" (சோமு ன்னும்‌ 
பாடல்‌ வரியோடு ஆரம்பிக்கிறார்‌. வில்‌ 
யுத்தத்தில்‌ பயன்படுத்தப்படும்‌ ஆயுதம்‌. 
தாவீது இஸ்ரவேல்‌ தேசத்து சேனையின்மீது, 
கரிசனையோடிருக்கிறார்‌. 





i THE 
TT 


சாமுவேல்‌ தாவீதை இஸ்ரவேலுக்கு. 
ராஜாவாக அபிஷேகம்பண்ணியிருக்கிறார்‌. 
இதன்‌ மூலமாக, இஸ்ரவேலரின்‌ 
சேனையின்மீது தாவீதுக்கு க வாவல்‌ 
க்ப்‌ சவுலின்‌ ராஜ்யபாரத்தில்‌ 

சில தப்பிதங்கள்‌ காணப்பட்டது. 
தாவீதின்‌ ராஜ்யபாரத்தில்‌ அந்த தப்பிதங்கள்‌ 
இல்லாதவாறு அவை நிவிர்த்தி பண்ணப்படும்‌, 
தாவீது இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு, தன்னுடைய 
ராஜ்யபாரத்தை உறுதிபண்ணும்‌ 
வண்ணமாக, “வில்‌ 
வித்தையை யூதாபுத்திரருக்கு 
கற்றுக்கொடுக்கும்பி கட்டளையிட்டான்‌. 
என்னும்‌ வாக்கியத்தோடு, இந்தப்‌ புலம்பல்‌ 
பாடலை பாட ஆரம்பிக்கிறார்‌. 

தாவீது 


சிக்லாகிலிருக்கும்போ, 
அவரைப்‌ பார்க்க 


ஆயுதங்களோடு வந்தார்கள்‌ 
ஒத்தாசை செய்த வில்வீரரும்‌, 
எறிகிறதற்கும்‌ வில்லினால்‌ 
எய்கிறதற்கும்‌ வலது இடது கைவாட்டமான 
பராக்கிரமசாலிகளான மற்ற மனுஷருமாவன" 
நாளா 12:2), 


வில்‌” என்பது ஒரு இசைக்கருவியின்‌ 
வேதபண்டிதர்கள்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 


சோககீதம்‌ பாடுவதற்கும்‌, புலம்பல்‌ பாடல்‌ 
ற்கும்‌ வில்‌ என்னும்‌ 
இசைக்கருவியை யூதர்கள்‌ பயன்படுத்துவது 


பாடலை சவுலின்‌ பேரிலும்‌, யோத்தானின்‌ 
பேரிலும்‌ பாடுகிறார்‌. யோனத்தானுடைய வில்‌ 
வித்தையை பெருமைப்படுத்தும்‌ வண்ணமாக, 
தாவீது “வில்‌ வித்தையை யூதாபுத்திரருக்கு 
கற்றுக்கொடுக்கும்படி கட்டளையிட்டான்‌” 
என்று யோனத்தானைப்பற்றி பாடுகிறார்‌. 


அது. யாசேரின்‌ புஸ்தகத்தில்‌ 
எழுதியிருக்கிறது" (2சாமு 1:18) என்று இந்த 
வசனத்தில்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. யாசேரின்‌ 
புஸ்தகம்‌ யூதருடைய சரித்திர கமம்‌. 
தாவீது சவுலின்‌ பேரிலும்‌, யோனத்தானின்‌ 
பேரிலும்‌ பாடின புலம்பல்‌ பாட்டு, யாசேரின்‌ 
புஸ்தகத்தில்‌ ப்பட்‌ 
பாடல்‌ 
சேர்க்கப்பட்டிருக்கிறது. 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யூதாதேசத்திலே பாடப்படும்‌ 
ன பாடல்களெல்லாம்‌ யாசேரின்‌ 
புஸ்தகத்தில்‌ கோர்க்கப்பட்டிருக்கிறது. இது 
யூதருடைய சரித்திரத்தை விவரிக்கும்‌ 
அதிகா பூர்வமான சரித்திர புஸ்தகமாகும்‌. 
| பொதுவாக பாடல்‌ நடையில்‌ 
நகு கும்‌. இந்தப்‌ புஸ்தகத்தில்‌ 
கோர்க்கப்பட்டிருக்கிற பாடல்களில்‌ சில, 
யூதர்களுடைய சரித்திரத்தை விவரிக்கிறது. 


அப்பொழுது ஜனங்கள்‌ தங்கள்‌ 
சத்துருக்களுக்கு நீதியைச்‌ சரிக்கட்டுமட்டும்‌ 
தரித்தது, சந்திரனும்‌ நின்றது; 
இது யாசேரின்‌ புஸ்தகத்தில்‌ 
எழுதியிருக்கவில்லையா; அப்படியே சூரியன்‌ 
கத தீவிரிக்காமல்‌, ஏறக்குறைய 
கும்‌ நடுவானத்தில்‌ நின்றது” 

(யோசு 1012) 


தாவீது சவுலின்‌: 
யோனத்தானின்‌ பேரிலும்‌ பாடின புலம்பல்‌ 
பாடலை, தர்கள்‌ தேவாலயத்தில்‌ 
பாடுவதில்லை. இத கர்த்தரைத்‌ துதிப்பதற்கு 
பாடப்படும்‌ பாடல்‌ அல்ல. யூதர்கள்‌ தெய்வீக 
ஆராதனையில்‌ இந்தப்‌ பாடலை 
பாடமாட்டார்கள்‌. தாவீதின்‌ புலம்பல்‌ பாடலில்‌ 
கர்த்தருடைய நாமம்‌ பயன்படுத்தப்படவில்லை. 
ஆகையினால்‌ தாவீதின்‌ புலம்பல்‌ பாடல்‌ 
தேவஆலிமினால்‌ ஏவப்பட்டு 
எழுதப்படவில்லை என்று வேதபண்டிதர்கள்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 


சவுலின்‌ பேரிலும்‌, யோனத்தானின்‌ 
பேரிலும்‌ பாடின புலம்பல்‌ பாடல்‌, தாவீதே 
இயற்றியது. இது தேவஆவியானவரால்‌: 
ஏவப்பட்டு இயற்றப்படவில்லை. இது 
மனுஷரால்‌ இயற்றப்பட்டது. ஆகையினால்‌ 
இந்தப்‌ புலம்பல்‌ பாடல்‌, பரிசுத்த 
வேதாகமத்தில்‌ சேர்க்கப்படாமல்‌ யாசேரின்‌ 
புஸ்தகத்தில்‌ சேர்க்கப்பட்டிருக்கிறது. தாவீது 
பாடின இந்தப்‌ புலம்பல்‌ பாடல்‌, பரிசுத்த 
வேதாகமத்திலுள்ள சங்கீதப்புஸ்தகத்தில்‌ 


சேர்க்கப்படவில்லை. 


பேரிலும்‌, 


யாசேரின்‌ புஸ்தகத்தில்‌ ஏராளமான 
பாடல்கள்‌ உள்ளன. அந்தப்‌ பாடல்களில்‌ 
தாவீதின்‌ புலம்பல்‌ பாடலும்‌ ஒன்று. யூதர்கள்‌ 
எழுதின பாடல்கள்‌ சரித்திரத்தில்‌ காணாமல்‌ 
போய்விடக்கூடாது என்பதற்காக, அவர்கள்‌ 
அந்தப்‌ பாடல்கள்‌ எல்லாவற்றையும்‌ சேர்த்து, 
யாசேரின்‌ புஸ்தகத்திலே தொகுத்து 
கோர்த்திருக்கிறார்கள்‌. 





f= FTE 
TT 


தாவீது பாடின புலம்பல்‌ பாடலில்‌, 
அவருடைய மனதும்‌, சுபாவமும்‌. 
வெளிப்படுகிறது. தாவீது சவலின்மேல்‌: 
கிருபையும்‌ இரக்கமுமுள்ளவராகயிருந்தார்‌. 
சவுல்‌ தாவீதைப்‌ பகைத்தார்‌. அவர்‌ தாவீதை 
தன்னுடைய சத்துருவாகப்‌ பாவித்தார்‌. 
ஆனாலும்‌ தாவீது சவுலைப்‌ பகைக்காமல்‌, 
அவரை நேசித்தார்‌. 


சவுல்‌ ஏராளமான  தப்பிதங்களை 
செய்தார்‌. அவர்‌ கர்த்தருக்கு விரோதமாகவும்‌, 
மனுஷருக்கு விரோதமாகவும்‌ பாவம்‌ செய்தார்‌. 
தாவீதோ, சவுலின்‌ பேரில்‌ பாடின புலம்பல்‌ 
பாடலில்‌, சவுலின்‌ தப்பிதத்தைப்பற்றி ஒன்றும்‌. 
சொல்லவில்லை. சரித்திரத்திலே 
சவுலைப்பற்றி படிக்கிறவர்கள்‌, அவருடைய 
நற்குணங்களை மாத்திரம்‌ படிக்க வேண்டும்‌ 
என்பது தாவீதின்‌ விருப்பம்‌ 


நற்குணம்‌ 
மற்றவர்களுக்கும்‌ 
கொடுப்போம்‌. 
மற்றவர்கள்மீது த்‌ ப்‌ 
பேசாமல்‌, 
வார்த்தைகளைப்‌ பேசுவோம்‌. 


ஒரு. சிலரிடத்தில்‌  நற்குணமே 
இருக்காது. அவர்களைப்‌ புகழ்ந்து பேசவும்‌ 
முடியாது. அவர்கள்‌ ஒரு நன்மையும்‌: 
செய்திருக்கமாட்டார்கள்‌. ஆனாலும்‌ 
அப்படிப்பட்டவர்கள்‌ மரிக்கும்போது. 
அவர்களுடைய ஆராதனையில்‌, 
அவர்களைப்‌ ழ்ந்தும்‌ 
பாராட்டியும்‌ 
பண்பாடு. 
தூஷணைவார்த்தைகளைப்‌ பேசக்கூடாது. 


அடக்க 


தாவீது சவுலைப்பற்றிச்‌ சொல்லும்போது, 
அவரை ஒரு யுத்தவீரராகவும்‌, 
பராக்கிரமசாலியாகவும்‌ பாவித்து, இந்தப்‌ 
புலம்பல்‌ பாடலில்‌ பாடுகிறார்‌ 

இஸ்ரவேலின்‌ அலங்காரம்‌ உயர்ந்த 
ஸ்தானங்களில்‌ அதமாயிற்று; 
பராக்கிரமசாலிகள்‌ விழுந்துபோனார்கள்‌. பெலி 
ஸ்தரின்‌ குமாரத்திகள்‌ 
சந்தோஷப்படாதபடிக்கும்‌, விருத்தசேதனம்‌ 
இல்லாதவர்களின்‌ குமாரத்திகள்‌ 
களிகூராதபடிக்கும்‌, அதைக்‌ காத்பட்டணத்தில்‌ 
அறிவியாமலும்‌ அஸ்கலோனின்‌ வீதிகளில்‌ 
பிரஸ்தாபப்படுத்தாமலும்‌ இருங்கள்‌. 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கில்போவா மலைகளே, உங்கள்மேல்‌ 
பனியும்‌ மழையும்‌ பெய்யாமலும்‌, 
காணிக்கைக்கு ஏற்ற பலன்தரும்‌ வயல்கள்‌ 
இராமலும்‌ போவதாக; அங்கே 
பராக்கிரமசாலிகளுடைய கேடகம்‌ 
அவமதிக்கப்பட்டது: சவல்‌ தைலத்தால்‌ 
அபிஷேகம்பண்ணப்படாதவர்போல அவர்‌ 
கேடகு அவமதிக்கப்பட்டதே" 
(சோமு 149-21) என்று தாவீது சவுலின்‌ 
பேரில்‌ புலம்பல்‌ பாடுகிறார்‌. 


தாவீது சவுலைப்பற்றிச்‌ சொல்லும்போது, 
சவல்‌ தைலத்தால்‌ அபிஷேகம்பண்ணப்பட்ட 
சம்பவத்தையும்‌ நினைவுபடுத்தி 
சொல்லுகிறார்‌ சோமு 1:21) இந்த அபிஷேக 
தைலம்‌ பரிசுத்தமானது. சவுல்‌ இந்த 
அபிஷேக நைலத்தினால்தான்‌ 
உயர்த்தப்பட்டார்‌. சவல்‌ தைலத்தால்‌. 
அபிஷேகம்பண்ணப்பட்டதினால்‌, அவர்‌ 


ராஜாவாக உயர்த்தப்பட்டார்‌ 


காலத்தில்‌ இஸ்ரவேலுக்கு 

சத்துருக்கள்‌ இருந்தார்கள்‌. 
சவுல்‌ அவர்கள்மேல்‌ யுத்தம்பண்ணினார்‌. 
இஸ்ரவேலின்‌ சத்துருக்களை முறியடித்தார்‌. 
யுத்தங்களிலே, இஸ்ரவேல்‌ ஜனத்தாருக்கு 
ஜெயம்‌ கிடைத்தது. 


“இப்படிச்‌ சவுல்‌ இஸ்ரவேலை ஆளுகிற 
ராஜ்யபாரத்தைப்‌ பெற்றுக்கொண்டு, சுற்றிலும்‌ 
இருக்கிற தன்னுடைய எல்லாச்‌ 
சத்துருக்களுமாகிய மோவாபியருக்கும்‌, 

ன்‌ புத்திரருக்கும்‌, ஏதோமியருக்கும்‌, 

ராஜாக்களுக்கும்‌, 
பெலிஸ்தருக்கும்‌ விரோதமாக யுத்தம்பண்ணி, 
ள்மேல்‌ படையெடுத்தானோ, 
அடக்கினான்‌" 

சாமு 14:47). 


சவல்‌ ஆரம்பத்தில்‌ புகழோடு. 
இருந்தாலும்‌, சிறிது காலத்திற்கு பின்பு 
அவருடைய புகழ்‌ மங்கிப்போயிற்று. சூரியன்‌ 
மேகத்திற்குள்‌ மறைவது போல, சவுலின்‌ 
பெருமையும்‌ மறைந்துபோயிற்று ஆனாலும்‌. 
சவலின்‌ புகழ்‌ மங்கும்போது அவருடைய 
குமாரனாகிய யோனத்தான்‌ பிரகாசமாக 
எழும்பி வருகிறார்‌. 





i= FTE 
TT 


“கொலையுண்டவர்களின்‌ இரத்தத்தைக்‌ 
குடியாமலும்‌, பராக்கிரமசாலிகளின்‌ நிணத்தை 
உண்ணாமலும்‌, யோனத்தானுடைய வில்‌ 
பின்வாங்கினதில்லை: சவுலின்‌ பட்டயம்‌: 
வெறுமையாய்த்‌ திரும்பினதில்லை' என்று 

யோனத்தானைப்பற்றிச்‌ 


தாவீது சவலையும்‌, யோனத்தாணையும்‌ 
பற்றி, இந்தப்‌ புலம்பல்‌ பாடலில்‌ புகழ்ந்து 
பாடுகிறார்‌ 


பிரிந்துபோனதில்லை; 

பார்க்கிலும்‌ வேகமும்‌, 

பார்க்கிலும்‌ பலமுள்ளவர்களாயிருந்தார்கள்‌" 
(சோழு 1:23) என்று தாவீது பாடுகிறார்‌. 


யோனத்தான்‌ தன்னுடைய தகப்பனுக்கு 
குமாரனாயிருந்தான்‌. அவன்‌ 
கடமைகளை நேர்த்தியாய்ச்‌ 


சவுலோ 


நல்ல 
தன்னுடைய 
செய்கிறவன்‌. 
தசுப்பனாயிருந்தார்‌ 
உயிரோடிருக்கையில்‌, இவர்கள்‌ 


பிரந்துபோகவில்லை. 
இவர்களை பிரிக்க 
முடியவில்லை. இவர்கள்‌ இருவரும்‌ ஒரே 
நாளில்‌, ஒரே நேரத்தில்‌, ஒரே இடத்தில்‌, 
மரித்துப்போனார்கள்‌. இவர்கள்‌ இருவருமே 
ஒரே நோக்கத்திற்காக  பெலிஸ்தர்மீது. 
யுத்தம்பண்ணப்போனார்கள்‌. அந்த யுத்தத்தில்‌ 
இவர்கள்‌ இருவரும்‌ செத்துப்போனார்கள்‌. 
தாவீது சவுலின்‌ பேரில்‌ புலம்பல்‌ பாடி 
விட்டு, அதைத்‌ தொடர்ந்து சவலின்‌ 
குமாரனாகிய யோனத்தானின்‌ பேரில்‌ புலம்பல்‌ 
பாடுகிறார்‌. யோனத்தானின்‌ வீரத்தையும்‌, 
பராக்கிரமத்தையும்‌, ஞானத்தையும்‌ தாவீது 
உறுதிப்படுத்துகிறார்‌. 
தாவீதும்‌ யோனத்தானும்‌ 
நெருக்கமான சிநேகிதர்கள்‌. தாவீது. 
யோனத்தானின்‌. பேரில்‌ புலம்பல்‌. 
பாடும்போது. தனக்கும்‌ யோனத்தானுக்கும்‌ 
இடையே உள்ள த்‌ 


உறுதிபண்ணுகிறார்‌. 


சகோதரனாகிய யோனத்தானே, உனக்காக 
நான்‌ வியாகுலப்படுகிறேன்‌; 
வெகு இன்பமாயிருந்தாய்‌;: 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆச்சரியமாயிருந்தது: ஸ்திரீகளின்‌ 
சிநேகத்தைப்பார்க்கிலும்‌ அதிகமாயிருந்தது" 
சோமு 1:26) என்று சொல்லுகிறார்‌. 


யோனத்தானுடைய 
மெய்யாகவே. தாவீதுக்கு 
ஆச்சரியமாயிருக்கிறது. யோனத்தானைப்‌ 
போல்‌ யாரும்‌ தாவீதுக்கு சிநேகிதராயிருக்க 
முடியாது. தன்னுடைய சிரசில்‌ சூட்டப்பட 
வேண்டிய கிரீடம்‌, தாவீதின்‌ சிரசில்‌ 
சூட்டப்படும்‌ என்பதை அறிந்திருந்தும்‌, 
யோனத்தான்‌ 'தாவீதின்மேல்‌ 
சிநேகமாயிருந்தான்‌. கையினால்‌ 
யோனத்தானுடைய தாவீதுக்கு 
ஆச்சரியமாயிருக்கிறது. 

ம்‌ ந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ 
தலித்து. நக்கு நல்ல சித்தாள்‌ 
தேவை. அவர்கள்‌ புத்தியுள்ளவர்களாயும்‌, 
நல்லவர்களாயும்‌ இருக்கவேண்டும்‌. அவர்கள்‌ 
நம்முடைய சிநேகத்தை 
ஏற்றுக்கொள்ளவேண்டும்‌. அவர்கள்‌ 
தங்களுடைய சிநேகத்தை நமக்கு பகிர்ந்து 
கொடுக்க வேண்டும்‌. நம்முடைய 
சிநேகிதர்கள்‌ க 


சிநேகம்‌ 


சிநேகம்‌ 


ந 
உண்மையுள்‌ எவர்களாயிருக்கவேண்டும்‌. 


நம்மீது கரிசனையும்‌, அக்கரையும்‌ 
உள்ளவர்களாய்‌ காணப்படவேண்டும்‌. 


மெய்யான சிநேகிதர்களை 
இழந்துபோவது நமக்கு பேரிழப்பாகயிருக்கும்‌. 
அப்படிப்பட்டவர்கள்‌ நம்மைவிட்டுப்‌ 
பிரிந்துபோகும்போது. நம்மையே நாம்‌ 
பிரிந்துபோவதுபோல இருக்கும்‌. நம்முடைய 
சிநேகிதர்களை நாம்‌ அதிகமாய்‌ 
நேசிக்கும்போது. அவர்களுடைய பிரிவுக்காக, 
நாம்‌ அதிகமாய்த்‌ துக்கப்படுவோம்‌. அன்பு 
அதிகரிக்கும்போது, துக்கமும்‌ அதிகரிக்கும்‌. 
தாவீது சவுலின்‌ பேரிலும்‌, 
யோனத்தானின்‌ பேரிலும்‌ புலம்பல்‌ பாடலைப்‌ 
பாடும்போது, கர்த்தரைக்‌ 
கனம்பண்ண வேண்டும்‌. என்பதிலும்‌ 
கரிசனையோடிருக்கிறார்‌. “பெலிஸ்தரின்‌ 
சந்தோஷப்படாதபடிக்கும்‌, 
இல்லாதவர்களின்‌ 
களிகூரக்கூடாது” 
(சோமு 1:20) என்று தாவீது சொல்லுகிறார்‌. 
சவலும்‌ யோனத்தானும்‌ செத்துப்போன 
செய்தியைக்‌ கேட்டு, 
விருத்தசேதனயில்லாதவர்களின்‌ ஸ்திரீகள்‌. 
களிகூரக்கூடாது. 





i= THEN 
TT 


விருத்தசேதனமில்லாதவர்கள்‌ 
காணியாட்சிக்குப்‌ 


புறஜாதி தெய்வங்களே வல்லமையுள்ளவை. 
என்றும்‌ நினைத்து, பெலிஸ்தர்கள்‌ 
களிகூரக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள்‌ 
தேவனுடைய நாமம்‌ தூஷிக்கப்படுவதை 
ஒருபோதும்‌ விரும்பமாட்டார்கள்‌. 
பெலிஸ்தருக்கு 
யுத்தத்திலே  சவலும்‌ யோனத்தானும்‌ 
செத்துப்போனாலும்‌, தாவீது அவர்களை 
தனிநபர்களாக பார்க்கவில்லை. அவர்கள்‌ 
இஸ்ரவேல்‌ தேசத்திற்கு பொதுவானவர்கள்‌ 
என்றும்‌, அவர்கள்‌ இஸ்ரவேல்‌ தேசத்தின்‌ 
நன்மையை நாடியவர்கள்‌ என்றும்‌, அவர்கள்‌ 
இஸ்ரவேல்‌ தேசத்திற்காகவே தங்களுடைய 
ஜீவனை  ஒப்புக்கொடுத்தவர்கள்‌ என்றும்‌ 
தாவீது சொல்லுகிறார்‌. 


தாவீது. சவுலின்‌ மரணத்தையும்‌, 
யோனத்தானின்‌ மரணத்தையும்‌ பற்றிச்‌ 
சொல்லும்போது, “இஸ்ரவேலின்‌ அலங்காரம்‌ 
உயர்ந்த ஸ்தானங்களில்‌ அதமாயிற்று: 
பராக்கிரமசாலிகள்‌ விழுந்துபோனார்கள்‌"' 
(சோமு 149) என்று சொல்லுகிறார்‌ 


விரோதமான 


இஸ்ரவேலின்‌ அலங்காரம்‌ உயர்ந்த 
ஸ்தானங்களில்‌ அதமானதினாலும்‌, 
பாகக்தமாமிகள்‌ 
இஸ்ரவே: 
இஸ்ரவேல்‌ 
அலங்காரத்தை 
பெறுவதற்கு, 
பயன்படுத்துவார்‌. 
இழந்துபோன மகிமையை. 
பெற்றுக்கொள்ளும்‌. இதற்கு, கர்த்தர்‌ 
தாவீதை ஒரு கருவியாகப்‌ பயன்படுத்துவார்‌. 
ஆனாலும்‌ தாவீது சவலின்‌ பேரிலும்‌ 
யோனத்தானின்‌. பேரிலும்‌ புலம்பல்‌. 
பாடுகிறார்‌. 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


தாவீது கற்பனை வளம்‌ மிகுந்தவர்‌. 
அவர்‌ பரிசுத்தவான்‌. தேவனுடைய தெய்வீக 
ஞானம்‌. தாவீதுக்கு விசேஷமாய்க்‌ 
கொடுக்கப்பட்டிருக்கிறது. ம்‌ 


விருத்தசேதனமில்லாதவர்களின்‌. 
குமாரத்திகள்‌ களிகூருவதற்கு வாய்ப்புள்ளது. 
அவர்கள்‌ களிகூராமலிருக்க 
வேண்டுமென்றால்‌, சவுல்‌ மரித்துப்போன 
செய்தியை அவர்களுக்கு அறிலிக்கக்கூடாது. 


தாவீது இதை மனதில்‌ நினைத்து, 
மிகுந்த ஞானத்தோடு, “சவலும்‌ 
யோனத்தானும்‌ யுத்தத்திலே மரித்துப்போன 
செய்தியை காத்பட்டணத்தில்‌ அறிலியாமலும்‌ 
அஸ்கலோனின்‌. 
பிரஸ்தாபப்படுத்தாமலும்‌ 
சோமு 1:20) என்று சொல்லுகிறார்‌. இந்தச்‌ 
செய்தியை பெலிஸ்தரின்‌ பட்டணங்களில்‌ 
அறிவியாமலும்‌, அதன்‌ வீதிகளில்‌ 
பிரஸ்தாபப்படுத்தாமலும்‌ இருக்கவேண்டும்‌. 
அவருடைய மாரரும்‌ 
இல்போயா மலைகளில்‌ மத்தப்போனாரிகள்‌ 
இதனால்‌ தாவீது அந்த மலைகளை 
சபிக்கிறார்‌. “கில்போவா மலைகளே, 
உங்கள்மேல்‌ பனியும்‌ மழையும்‌ பெய்யாமலும்‌, 
காணிக்கைக்கு ஏற்ற பலன்தரும்‌ வயல்கள்‌ 
இராமலும்‌ போவதாக" சாமு 1:21) என்று 
சொல்லுகிறார்‌. அந்த மலைகளில்‌ 
பராக்கிரமசாலிகளுடைய கேடகம்‌ 
அவமதிக்கப்பட்டது. சவுல்‌ தைலத்தால்‌ 
அபிஷேகம்பண்ணப்படாதவர்‌ - போல்‌, 
அங்கே 


அவருடைய மனுஷரும்‌. 
தங்கள்‌ தக்‌ கிழித்துக்கொண்டு, 
புலம்பி அழுது உபவாசமாயிருக்கிறார்கள்‌. 
தங்களோடு சேர்ந்து இஸ்ரவேலின்‌ 
குமாரத்திகளும்‌ அழுது புலம்புமாறு, தாவீது 
அவர்களையும்‌ அழைக்கிறார்‌. “இஸ்ரவேலின்‌ 
குமாரத்திகளே, உங்களுக்கு 
இரத்தாம்பரத்தைச்‌ சிறப்பாய்‌ உடுப்பித்து, 
உங்கள்‌ உடையின்மேல்‌ பொன்‌ 
ஆபரணங்களைத்‌ தரிப்பித்த சவலுக்காக 
அழுது புலம்புங்கள்‌” (சோமு 1:24) என்று 
தாவீது சொல்லுகிறார்‌. 





ழ்‌ என 2 சாமுவேல்‌ - விரிவுரை im 
ரியா ரர SAMUEL - COMMENTARY PUBLISHERS 


போர்முகத்தில்‌ பராக்கிரமசாலிகள்‌ | நினைவுகூர்ந்து, “யோனத்தானே, உயரமான 
அங்கே 


விழுந்தார்கள்‌. ஸ்தலங்களிலே வெட்டுண்டு போனாயே” 
பராக்கிரமசாலிகளுடைய கேடகம்‌ | (சோமு 1:25) என்று சொல்லுகிறார்‌. 
அவமதிக்கப்பட்டது. கில்போவா மலையிலே | இத்துடன்‌ தாவீது சவலின்‌ பேரிலும்‌, 
கர்த்தருடைய ஜனங்கள்‌ பட்டயத்தால்‌ | அவருடைய குமாரனாகிய யோனத்தானின்‌ 
விழுந்தாலும்‌, தாவீது தன்னுடைய | பேரிலும்‌ பாடின புலம்பல்‌. பாடல்‌ 
ஆத்தும சிநேகிதனாகிய யோனத்தானை | முடிவுபெறுகிறது. 





f= THEN 
TT 


சவுல்‌. 
இஸ்ரவேல்‌ 


மரித்துப்போனார்‌ 
தேசத்திற்கு ராஜாவாக 
எழும்புகிறார்‌. தாவீது கர்த்தரிடத்தில்‌ 
விசாரிக்கிறார்‌. கர்த்தருடைய அனுமதியோடு 
தாவீது எப்ரோனுக்குப்‌ போகிறார்‌. யூதாவின்‌ 
மனுஷர்‌ அங்கே. தாவீதை 
ூதாவம்சத்தாசின்றேல்‌ ராஜாவாக 
அபிஷேகம்பண்ணுகிறார்கள்‌ (2சாமு 23-4). 


கீலேயாத்‌ தேசத்து யாபேசின்‌ மனுஷர்‌ 
சவுலுக்கு தயவு செய்து அவருடைய 
சரீரத்தை அடக்கம்பண்ணினார்கள்‌. தாவீது 
இதற்காக அவர்களுக்கு நன்றி 
சொல்லுகிறார்‌ (சாமு 2:5-7). 


a படைத்தலைவனான அப்னேர்‌ 
குமாரனா இஸ்போசேத்தை 
இங்க்‌ தேசத்திற்கு ராஜாவாக்குகிறான்‌ 
சோமு 28-11). தாவீதின்‌ யுத்தவீரரும்‌, 
இஸ்போசேத்தின்‌ யுத்தவீரரும்‌, ஒருவருக்கு 
விலாதமாக ஒருவர்‌. ஐுத்தம்பண்ண 
ஆமத்தமாயிரக்கிறா்‌ ஒவ்வொரு 
பக்கத்திலும்‌ பன்னிரண்டு பேர்‌ எழுந்து, 
சிலம்பம்‌ பண்ணுகிறார்கள்‌. அவர்கள்‌ 
எல்லோருமே ஒருமிக்க விழுந்து 
செத்துப்போகிறார்கள்‌ (சோமு 21246. 
இந்த யுத்தத்தில்‌, அப்னேரும்‌, இஸ்ரவேல்‌ 
மனுஷரும்‌, தாவீதின்‌ சேவகரால்‌ 
முறியடிக்கப்படுகிறார்கள்‌ (சோழு 2:17). 


செருயாவின்‌ மூன்று குமாரரில்‌ 
ஆசகேல்‌ என்பவன்‌ ஒருவன்‌.  அப்னேர்‌ 
ஆசகேலைக்‌ கொன்றுபோடுகிறான்‌ 
சோமு 218-23). அப்னேரின்‌. 
விண்ணப்பத்தை ஏற்று, தாவீதின்‌ 
படைத்தளபதியாகிய யோவாப்‌, தாவீதின்‌ 
மனுஷரைக்‌ கூட்டிக்கொண்டு எப்ரோனுக்கு 
திரும்பிப்போகிறான்‌ (சோமு 2:24-28), 
அப்னேரும்‌ யோர்தானைக்கடந்து, ன 
மனுஷரோடு. 
திரும்பிப்போகிறான்‌ 
இரண்டு 
உயிர்ச்சேதமுண்டாயிற்று 


தாவீது 


சோமு 
பக்கத்திலும்‌ 
(சோமு 2:30-32). 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இந்த யுத்தம்‌ அந்நிய தேசத்தாருக்கு 
விரோதமாக நடைபெறவில்லை. இந்த யுத்தம்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்குள்ளேயே 
நடைபெறுகிறது. யூதாகோத்திரத்தார்‌ ஒரு 


தாவீது தலைவர்‌. 
கோத்திரத்தாருக்கு 

அவனுடைய தைவ அப்னேரும்‌ 
தலைவர்கள்‌. அப்னேரும்‌ இஸ்போசேத்தும்‌ 
மரித்துப்போகிறார்கள்‌. இஸ்ரவேலின்‌ எல்லா 
கோத்திரத்தாரும்‌ தாவீதை, சமஸ்த 
இஸ்ரவேல்‌. தேசத்திற்கும்‌ 
ராஜாவாக்குகிறார்கள்‌. 


எப்ரோனிலே தாவீது 
சோமு 21-7 


சாமு 21. பின்பு தாவீது கர்த்தரை 
நோக்கி: நான்‌ யூதாவின்‌ பட்டணங்கள்‌ 
ஒன்றிலே போய்‌ இருக்கலாமா என்று 
விசாரித்தான்‌. அதற்குக்‌ கர்த்தர்‌ போ 
என்றார்‌; எவ்விடத்திற்குப்‌ போகலாம்‌ 
என்று தாவீது கேட்டதற்கு, அவர்‌ 
எப்ரோனுக்குப்‌ போ என்றார்‌. 


சோமு 2. அப்படியே தாவீது தன்‌ 
இரண்டு மனைவிகளாகிய யெஸ்ரயேல்‌ 
ஊரானான அகினோவாமோடும்‌, 
நாபாலின்‌ மணைவியாயிருந்த கர்மேல்‌ 
ஊரானான அபிகாமிலோடும்‌ கூட 
அவ்விடத்திற்குப்‌ போனான்‌. 


சோமு 2:8. அன்றியும்‌ தன்னோடிருந்த 
மனுஷரையும்‌, அவர்கள்‌. 
குடும்பங்களையும்‌ கூட்டிக்‌ 
கொண்டுபோனான்‌; அவர்கள்‌ 
எப்ரோனின்‌' சுற்தூர்களிலே 
குடியேறினார்கள்‌. 


சோமு 24. அப்பொழுது யூதாவின்‌ 
மனுஷர்‌ வந்து, அங்கே தாவீதை யூதா 
வம்சத்தாரின்மேல்‌ ராஜாவாக. 
அபிஷேகம்பண்ணினார்கன்‌. 
கிலேயாத்தேசத்து யாபேசின்‌ மனுஷர்‌ 
சவலை அடக்கம்பண்ணினவர்கன்‌ என்று 
அவர்கள்‌ தாவீதுக்கு அறிவித்தபோது, 





i FTE 
TT 


சாமு 2:5. தாவீது கீலேயாத்தேசத்தூ 
யாயேசின்‌' மனுஷரிடத்தில்‌ 
ஸ்தாணாபதிகளை அனுப்பி, நீங்கள்‌ 
உங்கள்‌ ஆண்டவனாகிய சவதுக்கு. 
இந்தத்‌ தயவைச்‌ செய்து, அவரை 
அடக்கம்பண்ணின படியினாலே, கர்த்தர்‌ 
உங்களை ஆசீர்வதிப்பாராக. 


சொமு ௨6. 

கிருபையும்‌ 

நடத்துவாராக; 

காரியத்தைச்‌ 

நானும்‌ இந்த நன்மைக்குத்தக்கதாக. 
உங்களை நடத்துவேன்‌. 


இப்போதும்‌ நீங்கன்‌ 


கைகளைத்‌: 
திடப்படுத்திக்கொண்டு நலல 
சேவகராயிருங்கன்‌; உங்கள்‌. 
ஆண்டவனாகிய சவுல்‌ மரித்தபின்பு, 
யூதா வம்சத்தார்‌ என்னைத்‌. 
தங்கன்மேல்‌ ராஜாவாக 
அபிஷேகம்பண்ணினார்கள்‌ என்று 
அவர்களுக்குச்‌ சொல்லச்‌ சொன்னான்‌. 


பெலிஸ்தருக்கு 
யுத்தந்திலே சவலும்‌ யோனத்தானும்‌. 
செத்துப்போகிறார்கள்‌. சாமுவேல்‌ தாவீதை 
இஸ்ரவேல்‌ தேசத்திற்கு ராஜாவாக 
ஏற்கெனவே அபிஷேகம்பண்ணியிருக்கிறார்‌ 
சவலும்‌ யோனத்தானும்‌ இப்போது. 
செத்துப்போனதினால்‌, இஸ்ரவேல்‌ தேசத்தின்‌ 
ராஜாசனத்தை ஏற்றுக்கொள்வதற்கு 
தாவீதுக்கு தடையேதுமில்லை. இது 
தாவீதுக்கு தெரிந்திருக்கிறது. 


தாவீது 


விரோதமான 


ராஜாவாகவேண்டுமென்று 
பண்ணவில்லை. 

தூதுவர்களை 

எல்லையெங்கும்‌. 
கோத்திரத்தாரின்‌ மூப்பர்கள்‌ 
தன்னை வந்து பார்க்கவேண்டும்‌ 
சொல்லவில்லை, அவர்கள்‌ 
ராஜாவாக்க வேண்டும்‌. 
கேட்டுக்கொள்ளவில்லை. 
கோத்திரத்தார்‌ எல்லோரும்‌ 
கட்டளைகளுக்கு 
நடக்கவேண்டுமென்று தாவீது அவர்களை 
உடனே நிர்ப்பந்தம்பண்ணவுமில்லை. 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தாவீது சிக்லாகிலிருந்தபோது, 
இஸ்ரவேல்‌ கோத்திரத்தாரில்‌ அநேகர்‌ 
தாவீதுக்கு உதவியாக அங்கே வருகிறார்கள்‌. 
தாது கீசின்‌ குமாரனாகிய சவலினிமித்தம்‌ 
இன்ன மறைவாயிருக்கையில்‌, 
சிக்ககிலருக்கிற அவனிடத்திற்கு வந்து, 
யுத்தத்திற்கு ஒத்தாசை செய்த வில்வீரரும்‌, 
கவண்கல்‌ எறிகிறதற்கும்‌ வில்லினால்‌ அம்பு 
எய்கிறதற்கும்‌ வலது இடது சைவாட்டமான 
பராக்கிரமசாலிகளான மற்ற மனுஷருமாவன: 

- சகோதரராகிய பென்யமீன்‌: 


குமாரராகிய 
பெராக்கா 

என்பவர்களும்‌ 

நாளுக்குநாள்‌ தாவீதுக்கு உதவிசெய்யும்‌ 
மனுஷர்‌ அவனிடத்தில்‌ வந்து சேர்ந்தபடியால்‌, 
அவர்கள்‌ தேவசேனையைப்போல மகா 
சேனையானார்கள்‌" நாளா 121-22) 


காதிலரக்கும்போ 
அவரோடுகூட இஸ்ரேல்‌ த்தால்‌ 
அநேகர்‌ அவருடைய உதவிக்காக 
வந்திருக்கிறார்கள்‌. தாவீது அவர்கள்‌ 
எல்லோரையும்‌ கூட்டிச்‌ சேர்த்து, 
இஸ்ரவேலின்‌ மற்ற கோத்திரத்தாருக்கு 
விரோதமாக யுத்தம்பண்ணி, அவர்களை 
ஆளுகைக்கும்படுத்திமிருக்க 

ல்‌ இஸ்ரவேல்‌ 


தாவீது 


கர்த்தருக்கு 
பயப்படுகிறவர்‌. அவர்‌ மனத்தாழ்மையுள்ளவர்‌. 
இருதயத்தில்‌ சுத்தமுள்ளவர்களும்‌, 
தாழ்மையுள்ளவர்களும்‌, அக்கிரமத்தினாலும்‌, 
பலவந்தந்தினாலும்‌, பலாத்காரத்தினாலும்‌ 
தங்களை உயர்த்துவதற்கு முயற்சி பண்ண 
மாட்டார்கள்‌. 
தாவீது ஒவ்வொரு காரியத்தையும்‌ 
செய்யும்போது, கர்த்தரிடத்தில்‌ ஜெபம்பண்ணி, 
கர்த்தருடைய வழிநடத்துதலின்‌ பிரகாரம்‌ 
செய்வது வழக்கம்‌. இப்போது 
தாவீது தன்னுடைய ஜீவியத்தின்‌ 
முக்கியமான காலத்திலிருக்கிறார்‌. இப்போதும்‌ 
தான்‌ என்ன செய்யவேண்டும்‌ என்பது 
குறித்து தாவீது கர்த்தரிடத்தில்‌ 
விசாரிக்கிறார்‌. 





i= FTE 
TT 


என்று ங்கள்‌ 

போ" என்று 

்‌ "எவ்விடத்திற்குப்‌ 

என்று கேட்கிறார்‌ அதற்கு, 

கர்த்தர்‌, “எப்ரோனுக்குப்‌ போ” சோமு 2:1) 
என்று தாவீதுக்கு சொல்லுகிறார்‌. 

யுத்தத்திலே தனக்கு வெற்றி 

என்னும்‌ நிச்சயம்‌ தாவீதின்‌ 

தாவீதின்‌ உள்ளத்தில்‌ 

கிருபையைக்‌ குறித்தோ, 

ஒத்தாசையையும்‌ 

சந்தேகமில்லை. 

தான்‌ செய்கிற 

கர்த்தருக்கு 

செய்யவேண்டுமென்று 


ஆனாலும்‌ தாவீது 
ஒவ்வொரு காரியத்தையும்‌, 
சிந்தமான பிரகாரம்‌ 


ன்‌ எங்கு போன! 
தன்னோடு படட வேண்முவேன் து நான்ற 
விரும்புகிறார்‌. கர்த்தருடைய சித்தத்திற்கு 
கீழ்ப்படிந்து. அவருக்குப்‌ பிரியமான வழியில்‌ 
நடந்தால்தான்‌, கர்த்தர்‌ நம்மோடு கூட 
வருவார்‌. நம்முடைய சுயசித்தத்தையும்‌, 
சுயஆசைகளையும்‌ நிறைவேற்றுவதற்கு 
கர்த்தர்‌ நமக்கு உதவிசெய்ய மாட்டார்‌ 
கர்த்தர்‌ நம்முடைய சித்தத்திற்கு 
கீழ்ப்படியமாட்டார்‌. நாமே கர்த்தருடைய 
சித்தத்திற்கு கீழ்ப்டியவேண்டும்‌ 
தாவீதோடுகூட ஆசாரியனாகிய 
அபியத்தார்‌ இருக்கிறார்‌ அவரிடத்தில்‌ 
ஏபோத்து இருக்கிறது. தாவீது. 
அபியத்தாரிடம்‌ ஏபோத்தை கொண்டு 
வரச்சொல்லுகிறார்‌. இது கர்த்தருடைய 
நியாயத்தீர்ப்பின்‌ மார்ப்பதக்கமாகும்‌. 
அபியத்தாரும்‌ தாவீது சொன்ன பிரகாரமாக, 
ஏபோத்தைக்‌ கொண்டு வருகிறார்‌. தாவீது 
கர்த்தரிடத்தில்‌ விசாரிக்கிறார்‌. 


_ தாவீது fd நெருக்கத்திலில்லை. 
தேசத்திற்கு 
த்‌ 
சாதகமாகயிருக்கிறது. 
தாவீது கர்த்தரிடத்தில்‌ விசாரிக்கிறார்‌ 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


நமக்கு நெருக்கமான 

கஷ்டமான காலங்களும்‌, 
பிரச்சனை நிரம்பிய உபத்திரவ காலங்களும்‌ 
வரும்போதுதான்‌ கர்த்தரிடத்தில்‌ விசாரிக்க 
வேண்டும்‌ என்று நினைக்கக்கூடாது. நாம்‌ 
எப்போதும்‌, எல்லா வேளைகளிலும்‌, எல்லா 
காரியங்களுக்கும்‌ கர்த்தரிடத்தில்‌ 
விசாரிக்கவேண்டும்‌. நம்முடைய சூழ்நிலைகள்‌ 
நமக்கு சாதகமாகயிருந்தாலும்‌ அல்லது 
பாதகமாகமிருந்தாலும்‌ நாம்‌ கர்த்தரிடத்தில்‌ 
விசாரிக்கவேண்டும்‌. 


தாவீது கர்த்தரை நோக்கி, “நான்‌ 
யூதாவின்‌ பட்டணங்கள்‌ ஒன்றிலே போய்‌ 
என்று விசாரிக்கிறார்‌. 
து அழிந்து கிடக்கிறது. 
சிக்லாகை அழித்து, அதை 
சுட்டெரித்துப்போட்டார்கள்‌. சிக்லாகிலே 
தாவீதும்‌ அவருடைய மனுஷரும்‌ 
தங்குவதற்கு ஏற்ற சூழ்நிலையில்லை. 
கையினால்‌ தாவீது கர்த்தரிடத்தில்‌ 
ஈரியாமலேயே, வே 
பட்டணத்திற்குப்‌ 
தாவீது. தன்னுடைய த்‌ 
பிரகாரமாக ஒன்றும்‌ செய்ய விரும்பவில்லை. 


கர்த்தரிடத்தில்‌, 
தா பட்டணங்களில்‌ ஒன்றில்‌ போய்‌ 
இக்க! என்று விசாரிக்கிறார்‌. கர்த்தர்‌ 
தாவீதுக்கு அனுமதி கொடுத்தால்‌ மாத்திரமே 
அவர்‌ அந்தப்‌ பட்டணத்திற்குப்‌ போவார்‌. 
இல்லையென்றால்‌ சிக்லாகில்‌ தங்கியிருப்பது, 
கர்த்தருடைய சித்தம்‌ என்று தீர்மானித்து, 
தாவீது அங்கேயே தங்கிவிடுவார்‌. சிக்லாகு 
பாழாய்க்கிடந்தாலும்‌, அது அக்கினியினால்‌. 
குட்டெரிக்கப்பட்டிருந்தாலும்‌, அங்கே 
தங்குவது. கர்த்தருக்கு சித்தமானால்‌, 
தாவீது நிச்சயமாய்‌ அங்கே தங்கியிருப்பார்‌. 


தாவீது. கர்த்தரிடத்தில்‌, “நான்‌ 
யூதாவின்‌ பட்டணங்கள்‌ ஒன்றிலே போய்‌ 
இருக்கலாமா" என்று விசாரித்தபோது, 
கர்த்தர்‌ தாவீதுக்கு, “போ” என்று உத்தரவு 
கொடுக்கிறார்‌. தாவீதுக்கு எங்கே போவது 
என்று தெரியவில்லை. அவர்‌ அதையும்‌ 
கர்த்தரிடத்தில்‌ விசாரிக்கிறார்‌ 
'எல்விடத்திற்குப்‌ போகலாம்‌" என்று தாவீது 
கேட்டதற்கு, கர்த்தர்‌, “எப்ரோனுக்குப்போ" 
என்று தாவீதுக்கு பிரதியுத்தரம்‌ 
சொல்லுகிறார்‌. 


போய்விடலாம்‌. 


அது நான்‌ 





i FTN 
ETT 


எப்ரோன்‌ ஆசாரியரின்‌ பட்டணங்களில்‌ 
ஒன்று. இது "ஒரு அடைக்கலப்பட்டணம்‌.. 
தாவீதுக்கு கர்த்தருடைய அடைக்கலம்‌ 
தேவைப்படுகிறது. கர்த்தர்‌ தாவீதை 
அடைக்கலப்பட்டண மாகிய எப்ரோனுக்கு 
போகச்‌ சொல்லுகிறார்‌. எப்ரோனிலே 
கர்த்தர்‌ தாவீதுக்கு பாதுகாப்பாயிருப்பார்‌. 
கர்த்தர்‌ தாவீதோடு தங்கியிருப்பார்‌ 
கர்த்தருடைய பரிசுத்த பிரசன்னம்‌. 
தாவீதோடுகூட எப்ரோனிலே இருக்கும்‌. 


அப்படியே தாவீது தன்‌ இரண்டு 
மனைவிகளாகிய  யெஸ்ரயேல்‌ ஊராளான 
அகினோவாமோடும்‌, 

மனைவியாயிருந்த. 

அபிகாயிலோடும்‌ கூட 

போகிறார்‌. அன்றியும்‌ தாவீது தன்னோடிருந்த 


குடியேறுகிறார்கள்‌ (சாமு 2:2,3/ 
தாவீது சிக்லாகிலிருந்து 

எப்ரோனுக்குப்போகும்போது, தன்னுடைய 

குடும்பத்தையும்‌, தன்னுடைய மனுஷரையும்‌, 

அவர்களுடைய குடும்பத்தாரையும்‌ அங்கே 

கூட்டிக்கொண்டுபோகிறார்‌. 

இரண்டு 


தன்னுடைய மனைவிமார்களும்‌ அனுபவிக்க: 
வேண்டுமென்று தாவீது விரும்புகிறார்‌. 


தாவீது சிக்லாகிலிருந்த வரையிலும்‌: 
அவருக்கு பிள்ளைகள்‌ பிறந்ததாக 
தெரியவில்லை. தாவீது எப்ரோனுக்கு வந்து 
குடியேறின பிற்பாடு அவருக்கு பிள்ளைகள்‌ 
பிறக்கிறது. “எப்ரோனிலே தாவீதுக்குப்‌ பிறந்த 
குமாரர்‌ யெஸ்ரயேல்‌ ஊராளான 
அகினோவாமிடத்தில்‌ பிறந்த அம்னோன்‌. 


அவனுக்கு முதல்‌ பிறந்தவன்‌” (சாமு 3:2) 


தாவீது எப்ரோனுக்குப்‌ போகும்போது, 
தன்னோடு கூடமிருந்த மனுஷரையும்‌, 
அவர்களுடைய குடும்பத்தாரையும்‌ அங்கே 
கூட்டிக்கொண்டு போகிறார்‌. அவர்கள்‌ 
எல்லோரும்‌ எப்ரோனின்‌ சிற்றூர்களிலே 
குடியேறுகிறார்கள்‌. தாவீது காடுகளிலும்‌, 
வனாந்தரங்களிலும்‌, கெபிகளிலும்‌ சுற்றி 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அவருடைய மனுஷரும்‌, 
குடும்பத்தாரும்‌ அங்கே 
குடியேறுகிறார்கள்‌. 


தாவீதும்‌, அவருடைய 
எப்ரோனிலே. றன பாயு 
யூதாவின்‌ மனுஷர்‌ வந்து, அங்கே தாவீதை 
யூதா வம்சத்தாரின்மே்ல்‌ ராஜாவாக 
அபிஷேகம்பண்ணுகிறார்கள்‌ (சாமு 2:4). 
தா கோத்திரத்தார்‌ எப்போதுமே, 
ஸ்ரவேலின்‌ மற்ற கோத்திரத்தாரைவிட 
விசேஷமானவர்களாயிருப்பார்கள்‌. சவுலின்‌ 
காலத்தில்‌, அவர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரை 
எண்ணித்‌ 'தொகையேற்றியபோது, 
தாகோத்திரத்தாரைத்‌ தனியாகவும்‌, 
ஸ்ரவேலின்‌ மற்ற கோத்திரத்தாரை 
தனியாகவும்‌ எண்ணித்‌ தொகையேற்றினார்‌. 


“அப்பொழுது சவுல்‌: இதை 
ஜனங்களுக்கு அறியப்படுத்தி, தெலாயிமிலே 
அவர்களைத்‌ தொகைபார்த்தான்‌; அவர்கள்‌ 
இரண்டு லட்சம்‌ காலாட்களும்‌, யூதா 
ஜனங்கள்‌ பதினாயிரம்பேருமாயிருந்தார்கள்‌" 
சாமு 15:4). 


யூதாகோத்திரத்‌ செய்கைகள்‌ 
த ேமகவம்‌ 


எப்போதுமே , மற்ற 
கோத்திரத்தாரோடு ஒத்துப்போகாமல்‌ 
தனியாகவும்‌ இருக்கும்‌. இவர்கள்‌ எதை 
செய்தாலும்‌ தனியாக செய்து 
யூழக்கப்பட்டவர்கள்‌. தங்களுடைய பழக்கத்தின்‌ 
பிரகாரம்‌ இப்போது, யூதாவின்‌ மனுஷர்‌, 
எப்ரோனுக்கு வந்து; அங்கே தாவீதை 
யூதாவம்சத்தாரின்மேல்‌ ராஜாவாக 
அபிஷேகம்பண்ணுகிறார்கள்‌. 


டன்‌ 
சமஸ்த. இஸ்ரவேலுக்கும்‌' 
அபிஷேகம்பண்ண வில்லை. அவர்கள்‌ 
மற்ற  கோத்திரத்தாரின்‌ காரியங்களில்‌ 
தலையிடுவதில்லை. யூதாவின்‌ மனுஷர்‌, 
தாவீதை யூதாவம்சத்தாரின்மேல்‌ ராஜாவாக 
அபிஷேகம்பண்ணினதினால்‌, தாவீது 

யூதாகோத்திரத்திற்கு 
ராஜாவாயிருக்கிறார்‌. 


அதன்‌ பின்பு 
இஸ்ரவேலின்‌ மற்ற கோத்திரத்தாரும்‌ 
தாவீதை தங்களுக்கு ராஜாவாக 
அபிஷேகம்பண்ணுகிறார்கள்‌. அப்போது 
தாவீது சமஸ்த இஸ்ரவேலுக்கும்‌ 
ராஜாவாயிருக்கிறார்‌. 


தாவீதை 
ராஜாவாய்‌ 





i THE 
TT 


தாவீதின்‌ ராஜ்யம்‌ ஒரே வேளையில்‌ 
மொத்தமாக ஸ்தாபிக்கப்படாமல்‌, கொஞ்சம்‌ 
கொஞ்சமாக ஸ்தாபிக்கப்படுகிறது. முடிவிலே 
தாவீது சமஸ்த இஸ்ரவேலுக்கும்‌ 
ராஜாவாகிறார்‌. மேசியாவின்‌ ராஜ்யமும்‌ 
இந்தப்‌ பூமியிலே, ஒரே வேளையில்‌ 
மொத்தமாய்‌ ஸ்தாபிக்கப்படாமல்‌ கொஞ்சம்‌ 
கொஞ்சமாய்‌ ஸ்தாபிக்கப்படும்‌. 

குமாரனாகிய 

அபிஷேகம்பண்ணப்பட்ட 

ராஜாதி ராஜாவாகவும்‌, 
கர்த்தாவாகவும்‌ இருக்கிறார்‌. 


அவனுக்குச்‌ சகலமும்‌ 
காணோம்‌" (எபி 2:8) 


நாவின்‌ மனுஷர்‌ தாவீதுக்கு, 
சிவாத்தேசத்து! யாபேசின்‌' மனுஷர்‌: சவலை 
அடக்கம்பண்ணினவர்கள்‌ என்று தாவீதுக்கு 
அறிவிக்கிறார்கள்‌ (சோமு. 2:4). அவர்கள்‌ 
சவலுக்கு தயவு செய்து அவரை 
அடக்கம்பண்ணினதினால்‌, தாவீது 
அவர்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார்‌. 
அவர்களுக்கு நன்றி சொல்லுகிறார்‌. 
தாவீது கீலேயாத்தேசத்து யாபேசின்‌ 
மனுஷரிடத்தில்‌ 


அனுப்புகிறார்‌. தாவீது 


ஆண்டவனாகிய சவுக்கு இந்தத்‌ தயவைச்‌ 
செய்து, அவரை 

படியினாலே, ரத்‌ 

ஆசீர்வதிப்பாராக. 


செய்தபடியினால்‌, 

நன்மைக்குத்தக்கதாக உங்களை த்‌ 
இப்போதும்‌ நீங்கள்‌ உங்கள்‌ கைகளைத்‌ 
'திடப்படுத்திக்கொண்டு, நல்ல 
சேவகராயிருங்கள்‌: உங்கள்‌ ஆண்டவனாகிய 
சவுல்‌ மரித்தபின்பு யூதா வம்சத்தார்‌ 
என்னைத்‌ தங்கள்மேல்‌ ராஜாவாக 
அபிஷேகம்பண்ணினார்கள்‌' ன்‌ 
தாவீது தன்னுடைய 

மூலமாக 

யாபேசின்‌ 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


சவுல்‌ தாவீதுக்கு முன்பு இஸ்ரவேல்‌ 
க்‌ ராஜாவாயிருந்தவர்‌. தாவீது 
யூதாதேசத்திற்கு 
னவா க்‌ இந்த தேசத்திலே. 
தனக்கு முன்பு ராஜாவாயிருந்த சவுலை 
மறக்கவில்லை. தனக்கு சவுலின்மீது 
இருக்கிற மதிப்பையும்‌ மரியாதையையும்‌ 
தாவீது வெளிப்படுத்துகிறார்‌. தாவீது 
சக்க விரோதமாக யுத்தம்பண்ணியோ 
சதிபண்ணியோ இஸ்ரவேல்‌ 
தேசத்திற்கு ராஜாவாகயில்லை. தாவீதுக்கு 
சவுலின்மீது பகையோ கோபமோ இல்லை. 
சவுல்தான்‌ தாவீதின்மீது கோபமாயிருந்தார்‌. 
அவர்‌ தாவீதுக்கு விரோதமாக பகை 
பாராட்டினார்‌. 


ராஜாவாக 


அவர்‌ 
அிலேகய்பண்ணினார்‌. 
சவல்‌ கர்த்தரால்‌ அபிஷேகம்பண்ணப்பட்டவர்‌. 
தாவீது. cami கீலேயாத்‌ தேசத்து 
யாபேசின்‌ மனுஷரிடத்தில்‌ சொல்லும்போது, 
“உங்கள்‌ ஆண்டவனாகிய சவுல்‌" 
சோமு 2:5) "ஆண்டவன்‌" என்னும்‌. 
வார்த்தைக்கு, “தலைவர்‌” அல்லது “ராஜா” 
என்று பொருள்‌. சவுல்‌ அவர்களுடைய 
ராஜாவாமிருந்ததினால்‌ அவர்கள்‌ தங்கள்‌ 
ராஜாவுக்கு செலுத்த வேண்டிய கனத்தையும்‌, 
மரியாதையையும்‌ செலுத்தினார்கள்‌. 
அவர்கள்‌ தங்கள்‌ ராஜாவுக்கு. 
செய்து, அவருடைய 
அடக்கம்பண்ணினார்கள்‌. 


தயவு 
சரீரத்தை 


கீலேயாத்‌ தேசத்து யாபேசின்‌ மனுஷர்‌ 
சவலுக்கு தமை செய்ததினால்‌, கர்த்தர்‌ 
அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமென்று, 
தாவீது கர்த்தரிடத்தில்‌ ஜெபம்பண்ணுகிறார்‌. 
“கர்த்தர்‌ அவர்களை ஆசீர்வதிப்பாராக” 
என்றும்‌, “கர்த்தர்‌ உங்களை கிருபையும்‌ 
உண்மையுமாய்‌ நடத்துவாராக" என்றும்‌ 
தாவீது கீலேயாத்‌ தேசத்து மனுஷருக்கு 
ஆசீர்வாதமான வாழ்த்துதல்‌ செய்தியை 
சொல்லுகிறார்‌. 
அவர்களை 
அவர்களுக்கு 
தாவீது 
வாக்குப்பண்ணுகிறார்‌, “நீங்கள்‌ இந்தக்‌ 
காரியத்தை செய்தபடியினால்‌, நானும்‌ இந்த 
நன்மைக்குத்தக்கதாக உங்களை 
நடத்துவேன்‌" (சோமு 2:6) என்று தாவீது 
அவர்களுக்கு வாக்குப்பண்ணுகிறார்‌. 


கர்த்தர்‌ 
ஆசீர்வதிக்கும்போது, தானும்‌ 
நன்மை செய்யப்போவதாக 





i THE 
TT 


தாவீது அவர்களை கர்த்தருடைய 
நாமத்தினால்‌ ஆசீர்வதித்தாலும்‌, கர்த்தரே 
அவர்களுக்கு. நன்மை செய்யட்டும்‌ என்று 
சொல்லி, தாவீது அவர்களை அப்படியே 
விட்டுவிடவில்லை. அவர்களுக்கு ஒரு 
நன்மையும்‌ செய்யாமல்‌ 
சும்மாயிருந்துவிடவில்லை. கர்‌ 

அவர்களை ஆசீர்வதிப்பார்‌ என்று 
சாக்குப்போக்கு சொல்லிவிட்டு, தாவீது 
அவர்களுக்கு ஒரு நன்மையும்‌ செய்யாமல்‌, 
அவர்களை புறக்கணித்து விடவில்லை. 
கர்த்தர்‌ அவர்களை  ஆசீர்வதிக்கும்போது, 
தானும்‌ அவர்களுக்கு நன்மை 
செய்யப்போவதாக வாக்குப்பண்ணுகிறார்‌ 


நாம்‌ 
நாமத்தினால்‌. 
நம்முடைய 
ஆசிர்வதிக்கவேண்டும்‌, 
பொருளாதாரங்களினாலும்‌ ஆசீர்வதிக்க 
வேண்டும்‌ நம்மால்‌ செய்ய முடிந்த 
நன்மைகளை அவர்களுக்கு செய்து, 
கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை அவர்களுக்கு 
உறுதிபண்ணவேண்டும்‌. நாம்‌ பிறரை 
கர்த்தருடைய நாமத்தினால்‌ 
ஆசிீர்வதிக்கும்போது, அவர்களுக்கு உதவி 
செய்ய நமக்கு திராணியிருக்குமென்றால்‌, 
நாம்‌ அவர்களுக்கு நிச்சயம்‌ உதவி 
செய்யவேண்டும்‌. நமக்கு திராணியிருந்தும்‌, 
பிறருக்கு உதவிசெய்யாமலிருப்பது, தவறான 
காரியம்‌ 


தாவீது கீலேயாத்‌ தேசத்து யாபேசின்‌ 
மனுஷருக்கு, சவுலைப்பற்றிச்‌ சொல்லும்போது, 
தன்னைப்பற்றியும்‌ சொல்லுகிறார்‌ 
ஆண்டவனாகிய சவுல்‌ மரித்தபின்பு யூதா 
வம்சத்தார்‌ என்னைத்‌ தங்கள்மேல்‌ ராஜாவாக 
அபிஷேகம்பண்ணினார்கள்‌" (சோமு 2:7) 
என்று தாவீது தன்னுடைய ஸ்தானாபதிகள்‌ 
மூலமாக அவர்களுக்கு சொல்லுகிறார்‌. 
அவர்கள்‌ சவலுக்கு தயை செய்ததுபோல, 
தனக்கும்‌ தயை செய்யவேண்டும்‌. அவர்கள்‌ 
தங்கள்‌ கைகளைத்‌ திடப்படுத்திக்கொண்டு, 
சவலுக்கு நல்ல சேவகராமிருந்ததுபோல, 
தனக்கும்‌ நல்ல சேவகராயிருக்க 
வேண்டுமென்று, தாவீது தன்னுடைய 
ஸ்தானாபதிகள்‌ மூலமாக அவர்களுக்கு. 
செய்தி சொல்லியனுப்புகிறார்‌. 


மற்றவர்களை கர்த்தருடைய 
ஆசீர்வதிக்கும்போது, 
வார்த்தைகளினாலும்‌ 

நம்முடைய 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


சவுலின்‌ 
நேரின்‌ 
சவுலின்‌: 
இஸ்போசேத்தை. 


அழைத்துக்கொண்டுபோய்‌, 


அவனைக்‌ 
த்‌ தன்னும்‌, அஹஷரியர்மேலும்‌, 
யெண்ரயேலின்‌ மேலும்‌, 
எப்பிராயிமின்மேலும்‌, 
பென்யமீனின்‌ மேலும்‌, 
இஸ்ரவேலனைத்தின் மேலும்‌. 
ராஜாவாக்கினான்‌. 


சோமு 210. 
இஸ்போசேத்‌ 


சவுலின்‌ குமாரனாகிய 
இஸ்ரவேலின்மேல்‌ 
ராஜாவாகிறபோது, நாற்பது 
வயதாயிருத்தான்‌; அவன்‌ இரண்டு 
வருஷம்‌ ராஜ்யபாரம்‌ பண்ணினான்‌; 
யூதா கோத்திரத்தார்மாத்திரம்‌ 
தாவிதைப்‌ பின்பற்றினார்கள்‌. 


சாமு 2:11. தாவீது எப்ரோனிலே யூதா 
கோத்திரத்தின்மேல்‌ ராஜாவாயிருந்த 
நாட்களின்‌ இலக்கம்‌ ஏழு வருஷமும்‌ 
ஆறுமாதமுமாம்‌. 

சோமு  21௨நேரின்‌ 
அப்னேர்‌ சவுலின்‌: 
இஸ்போசேத்தின்‌ சேவகரைக்‌. 
கூட்டிக்கொண்டு, மகனாயிமிலிருந்து 
கிபியோனுக்குப்‌ புறப்பட்டுப்போனான்‌. 


குமாரனாகிய 
குமாரனாகிய 


சோமு 2:19. அப்பொழுது செருயாவின்‌. 
குமாரனாகிய யேோவாபும்‌ தாவீதின்‌ 
புறப்பட்டுப்போய்‌, 

குவத்தண்டையில்‌ 

எதிர்ப்பட்டு, 

அத்தப்பக்கத்தில்‌ 

குளத்திற்கு 





i FTN 
TT 


சோமு ரக. அப்னேர்‌ யேோவாயை 
நோக்கி: வாலிபர்‌ எழுத்து, தமக்கு 
முன்பாகச்‌ சிலம்பம்‌ பண்ணட்டும்‌. 
என்றான்‌. அதற்கு யோவாப்‌: அவர்கள்‌ 
எழுந்து, அப்படிச்‌ செய்யட்டும்‌ 
என்றான்‌. 


சோமு ௮15. அப்பொழுது சவுலின்‌. 
குமாரனாகிய இஸ்போசேத்தின்‌ 
யக்கத்திற்குப்‌ பென்யமீன்‌ மனுஷரில்‌ 
பன்னிரண்டுபேரும்‌, தாவீதுடைய 
சேவகரிலே பன்னிரெண்டு பேரும்‌, 
எழுத்து ஒரு பக்கமாய்ப்‌ போய்‌, 


சோமு 2:16. ஒருவர்‌ தலையை ஒருவர்‌ 
பிடித்து, ஒருவருடைய விலாவிலே. 
ஒருவர்‌ பட்டயத்தினாலே குத்தி, 
ஒருமிக்க விழுந்தார்கன்‌; அதினாலே 
கிபியோனிலிருக்கிற அத்த ஸ்தலம்‌. 
எல்காத்‌ அசூரிம்‌ என்னப்பட்டது.. 


கோமு 2:17. அன்றையதினம்‌ மிகவும்‌ 
கடினமான யுத்தமாகி, அப்னேரும்‌ 
இஸ்ரவேல்‌ மனுஷரும்‌. தாவீதின்‌ 
சேவகரால்‌ முறிய அடிக்கப்பட்டார்கள்‌.. 


இஸ்ரவேல்‌ தேசத்திலே இப்போது, 
இரண்டு ராஜாக்கள்‌ இருக்கிறார்கள்‌. ஒருவர்‌ 


மற்றொருவர்‌ இஸ்போசேத்‌. இவரை அப்னேர்‌ 
இஸ்ரவேலுக்கு ராஜாவாக்கியிருக்கிறார்‌ 
அப்பேனர்‌ நேரின்‌ குமாரன்‌. இவன்‌ 
சவலின்‌ படைத்தலைவனாயிருந்தவன்‌. 


சவுலின்‌ படைத்தலைவனான நேரின்‌ 
குமாரனாகிய அப்னேர்‌ சவலின்‌ குமாரனாகிய 
இஸ்போசேத்தை மகனாயீழுக்கு 
அழைத்துக்கொண்டுபோய்‌, அவனைக்‌ 
கிலேயாத்தின்மேலும்‌, அஷுரியர்மேலும்‌, 
யெஸ்ரயேலின்‌ மேலும்‌, எப்பிராமீமின்மேலும்‌, 
பென்யமீனின்மேலும்‌, இஸ்ரவேலனைத்தின்‌ 
மேலும்‌ ராஜாவாக்குகிறான்‌ (சோமு 2:89). 


யோனத்தானும்‌ மரித்துப்‌ 
தாவீது எந்தவித 
பிரச்சனையுமில்லாமல்‌ 
ராஜாவாவார்‌. 

பொதுவாக 


எல்லோருடைய மனதிலும்‌ உண்டாயிற்று. 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தாவீதை இஸ்ரவேலுக்கு 
ராஜாவாக அபிஷேகம்பண்ணியிருக்கிறார்‌ 
என்பதும்‌, கர்த்தர்‌ தாவீதுக்கு 
உதவியாயிருக்கிறார்‌ என்பதும்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனத்தார்‌ எல்லோருக்கும்‌ தெரிந்திருக்கிறது. 


கர்த்தர்‌ 


தாவீதுக்கு விரோதமாக 
இஸ்ரவேல்‌ 
எல்லோரும்‌ தாவீதை தங்கள்‌ 
ராஜாவாக ஏற்றுக்கொள்ளவில்லை. 
கர்த்தருடைய லோசனைக்கு 
அவர்களெல்லோரும்‌ செலிகொடுக்கவில்லை. 
கர்த்தர்‌ இஸ்ரவேலுக்கு ராஜாவாக 
அபிஷேகம்பண்ணின தாவீதை, இஸ்ரவேலர்‌ 
எல்லோரும்‌ தங்களுக்கு ராஜாவாக 
ஏற்றுக்கொள்ளவில்லை. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ மத்தியிலே. 
பிரிவினை உண்டாயிற்று கர்த்தருடைய 
ஆலோசனைகளுக்கு சிலர்‌ 
செவிகொடுக்காமல்‌, அவர்கள்‌ 
மனுஷருடைய ஆலோசனைகளுக்கு 
செவிகொடுக்கிறார்கள்‌. சவுலின்‌ 
படைத்தலைவனான அப்னேர்‌ என்பவன்‌ 
தாவீதுக்கு விரோதமாக  எழும்புகிறான்‌. 
சவலின்‌ மூன்று குமாரரும்‌ பெலிஸ்தருக்கு 
விரோதமான யுத்தத்திலே 
செத்துப்போனார்கள்‌. 


ஆனாலும்‌ 
ஒரு சிலர்‌ எழும்புகிறார்கள்‌. 
தேசத்திலே 


மற்றும்‌ ஒரு குமாரன்‌ 

இவனுடைய பெயர்‌ 

இவன்‌ மிகவும்‌ 

ல்‌ ஆகையினால்‌ இஸ்ரவேல்‌ 

பெலிஸ்தருக்கு 

யுத்தம்பண்ணப்போனபோது, 

யுத்தத்திற்குப்போகாமல்‌, 

'தங்கிவிட்டான்‌. 

யுத்தத்திற்குப்போகு 

இஸ்போசேத்திற்கு 'பெலமுமில்லை, 

தைரியமுமில்லை, துணிச்சலுமில்லை, 
ஆகையினால்‌ தகுதியுமில்லை. 


இஸ்போசேத்‌ பெலிஸ்தருக்கு 
விரோதமாக. யுத்தம்பண்ணுவதற்கு 
'தகுதியற்றவனாகயிருந்தாலும்‌, இஸ்ரவேலின்‌ 
ராஜாசனத்திலே வீற்றிருந்து, இஸ்ரவேலை 
ஆளுகை செய்ய 
தகுதியிருப்பதாக ஒரு 
நினைக்கிறார்கள்‌. தாவீது தங்களுக்கு 
ராஜாவாவாதை இவர்கள்‌ விரும்பவில்லை. 


விரோதமாக 
இஸ்போசேத்‌ 
அரண்மனையிலேயே 
சவுலோடுகூட 





f= FTE 
TT 


சவலின்‌ 
அப்னேர்‌ 
எழும்புகிறான்‌. 
சொந்தக்காரன்‌. இவனால்‌ தனித்து. 
நின்று தாவீதை எதிர்க்க முடியாது. 
ஆகையினால்‌ அப்னேர்‌ சவுலின்‌ 
குமாரனாகிய இஸ்போசேத்தை முன்நிறுத்தி, 
தாவீதை எதிர்க்கிறான்‌. 


படைத்தலைவனாகிய 
விரோதமாக 
சவுலுக்கு. 


தாவீக்கு 
இவன்‌ 


சவுல்‌ உயிரோடிருந்தபோது, 


த்தன ந்தாள்‌. 
தேசத்தார்‌. மத்தியிலே 

அவனுடைய பதவியின்‌ மூலமாக, 
மரியாதையும்‌ இருந்தது. 
செத்துப்போனபின்பு, அப்பேனரின்‌ மதிப்பும்‌ 
மரியாதையும்‌ செத்துப்போகும்‌. அப்னேர்‌ 
ஏற்கெனவே அனுபவித்த மதிப்பும்‌ 
மரியாதையும்‌ அவனுக்கு. 
கிடைக்குவேண்டுமென்றால்‌,. அப்னேர்‌ 
சொல்படி கேட்கிற ஒருவன்‌ இஸ்ரவேலுக்கு 
ராஜாவாமிருக்கவேண்டும்‌ இதற்காக 
அப்னேர்‌ இஸ்போசேத்தை இஸ்ரவேல்‌ 
அனைத்தின்மேலும்‌ ராஜாவாக்குகிறான்‌. 


நேரின்‌ குமாரனாகிய அப்னேர்‌, 
சவலுக்கு சிறிய தகப்பன்‌. சவுலின்‌ 
குடும்பத்திற்கும்‌ அப்பேனருக்கும்‌ ஏற்கெனவே 
இரத்த சம்பந்தமும்‌ உறவும்‌ இருக்கிறது. 
ஆகையினால்‌ அப்னேர்‌ இஸ்போசேத்திற்கு 
உதவி செய்ய விரும்புகிறான்‌. இதன்‌ 
மூலமாக அப்னேர்‌ தன்னுடைய 


மகிமையையும்‌, த்தையும்‌ 
காத்துக்கொள்ள திட்டமிடுகிறான்‌..." ப்ளோர்‌ 
மறுபடியும்‌ பழைய கவுரவத்திற்கு. 
வரவேண்டுமென்றால்‌, இஸ்போசேத்தை 
இஸ்ரவேலுக்கு ராஜாவாக்குவதைவிட, 


அவனுக்கு வேறு வழி எதுவுமில்லை. 


தன்னுடைய 
வரத்தை சவுலின்‌ குமாரனாகிய 
இஸ்ரவேல்‌. 

அனைத்தின்மேலும்‌ ராஜாவாக்குகிறான்‌. 
அவன்‌ இஸ்போசேத்தை  மகனாமீமுக்கு 
அழைத்துக்கொண்டுபோய்‌, அங்கே அவனை 
ராஜாவாக்குகிறான்‌. மகனாமீம்‌ யோர்தான்‌ 


நதிக்கு அப்புறத்திலே இருக்கிறது. 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


தாவீது எப்ரோனிலே இருக்கிறார்‌. தாவீதால்‌ 
சீக்கிரமாக நெருங்க முடியாதபடிக்கு, 
எப்ரோனுக்கு தூரத்திலுள்ள மகனாமீமிலே, 
அப்னேர்‌ இஸ்போசேத்தை ராஜவாக்குகிறான்‌. 

இஸ்போசேத்திற்கு இஸ்ரவேல்‌ 
தேசத்திற்கு ராஜாவாகும்‌ தகுதி இல்லை. 
அப்னேர்‌ அவனை 
ராஜாவாக்கியிருக்கவில்லையென்றால்‌, 
இஸ்போசேத்‌ இஸ்ரவேலுக்கு 
ராஜாவாகியிருக்கமாட்டான்‌. அவனுக்கு 
ராஜாவாகவேண்டும்‌. என்னும்‌. 
விருப்பமுமில்லை. அதற்கு தேவையான 
தகுதியுமில்லை. அப்னேர்‌ தன்னுடைய சொந்த 
ஆசையை நிறைவேற்றுவதற்காக, 
இஸ்போசேத்தை இஸ்ரவேலுக்கு 
ராஜாவாக்குகிறான்‌. 


வீ; ஸ்ரவேல்‌ 
எான்யாணதத்கு பதன. 
உறவுக்காரரில்‌ ஒருவனான 
இஸ்ரவேலுக்கு ராஜாவாக வரவேண்டும்‌. 
இஸ்ரவேலின்‌ ராஜாசனம்‌ 
சவுலின்‌ வம்சத்தைவிட்டு 
வெளியேறிப்போய்விடக்கூடாது என்பது 
அப்னேரின்‌ திட்டம்‌. சவுலின்‌ குடும்பத்தார்‌ 
இஸ்ரவேலின்‌ ராஜாசனத்தில்‌ வீற்றிருந்தால்‌, 
அப்னேருக்கு தேசத்திலே மதிப்பும்‌ 

மரியாதையும்‌ கிடைக்கும்‌. 


தேசத்திற்கு 
தன்னுடைய 
இஸ்போசேத்‌ 


மகனாமீமிலே அப்னேர்‌ ஏற்கெனவே 
தன்னுடைய பலத்தை நிரூபித்திருக்கிறான்‌. 
தாவீது யோர்தானுக்கு இப்புறத்திலுள்ள 
மகனாயீம்‌ 
அப்புறத்திலிருக்கிறது. 
யோர்தானுக்கு அப்புறத்திலே 
ஆர்வமோ இருக்காது என்று 

அப்னேர்‌ நினைக்கிறான்‌. 


தாவீதும்‌ 


எப்ரோனிலிருந்து 
மகனாயீமுக்கு 


அவருடைய மனுஷரும்‌ 
தனக்கு விரோதமாக, 
யுத்தம்பண்ண வந்தாலும்‌, 
தூரம்‌ அதிகமாயிருப்பதினால்‌, இங்கு 
வந்து சேர அதிக நாளாகும்‌. அந்த 
நாளுக்குள்‌ தங்களுடைய சேனையை 
திடப்படுத்திக்கொள்ளலாம்‌ என்று அப்னேர்‌ 
நினைக்கிறான்‌. 





f= FTE 
TT 


ஆலோசனையை 
கோத்திரத்தார்‌ 

ஏற்றுக்கொள்கிறார்கள்‌. யூதாகோத்திரத்தார்‌ 

மாத்திரமே. தாவீதை. 

ராஜாவாக்கியிருக்கிறார்கள்‌. 

மற்ற கோத்திரத்தார்‌, 

தங்களுக்கு 

ஏற்றுக்கொள்கிறார்கள்‌. 

இஸ்போசேத்தை, , 

அஷாரியர்மேலும்‌, யெஸ்ரயேலின்‌ மேலும்‌, 

எப்பிராயீமின்‌ மேலும்‌, பென்யமீனின்‌ 

மேலும்‌, இஸ்ரவேலனைத்தின்‌ மேலும்‌ 

ராஜாவாக்குகிறான்‌ (2சாமு 2:9). 


சவுலின்‌. குமாரனாகிய இஸ்போசேத்‌ 
இஸ்ரவேலின்மேல்‌ ராஜாவாகிறபோது, நாற்பது, 


ந்த்‌ தனத்தில்‌ 
பின்பற்றினார்கள்‌. தாவீது எப்ரோனிலே யூதா 
கோத்திரத்தின்‌ மேல்‌ ராஜாவாமிருந்த 
நாட்களின்‌ இலக்கம்‌ ஏழு வருஷமும்‌ 
ஆறுமாதமுமாம்‌ (2சாமு 2:10.11) 


நேரின்‌ குமாரனாகிய அப்னேர்‌ 
சவலின்‌ குமாரனாகிய இஸ்போசேத்தின்‌ 
சேவகரைக்‌ கூட்டிக்கொண்டு, 
மகனாயீமிலிருந்து. கிபியோனுக்குப்‌ 
புறப்பட்டுப்போகிறான்‌ (சோமு 22) 


அப்பொழுது செருயாவின்‌ குமாரனாகிய 
யோவாபும்‌ தாவீதின்‌ சேவகம்‌ 
புறப்பட்டுப்போய்‌, கிபியோ்‌ 
குளத்தண்டையில்‌ க்கக்‌ 
எதிர்ப்பட்டு, குளத்திற்கு அந்தப்பக்கத்தில்‌ 
அவர்களும்‌, குளத்திற்கு இந்தப்பக்கத்தில்‌ 
இவர்களும்‌ இறங்குகிறார்கள்‌ (சோமு 2:13). 


இரண்டுபேருமே தங்களுடைய மொத்த 
சேனையையும்‌ தி 
யுத்தம்பண்ணப்போகவில்லை. 

யுத்தத்தின்‌ மூலமாய்‌ ஏற்பட்ட 

மிகவும்‌ குறைவாயிருக்கிறது. 

“யோவாப்‌ அப்னேரைத்‌ தொடராமல்‌. 
ஜனங்களையெல்லாம்‌  கூடிவரச்செய்தான்‌: 
தாவீதின்‌ சேவகரில்‌ பத்தொன்பதுபேரும்‌ 
ஆசகேலும்‌ குறைந்திருந்தார்கள்‌. தாவீதின்‌ 
சேவகரோ பென்யமீனரிலும்‌, அப்னேரின்‌ 
மனுஷரிலும்‌, முந்நூற்றறுபதுபேரை 
மடங்கடித்தார்கள்‌” (சாமு 2:30.31). 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


தாவீது யுத்தத்திற்கு தன்னுடைய 
சேவகர்‌ எல்லோரையும்‌ அனுப்பவில்லை. 
அவர்‌ கர்த்தருடைய சித்தத்திற்கு ஏற்ற 
வேளைக்காக காத்திருக்கிறார்‌. சில 
ங்களில்‌ பிரச்சனைகள்‌ 
தானாகவே 

ஏற்ற வேளை வரும்போது 

பிரச்சனைகள்‌ மறைந்துவிடும்‌. தாவீதுக்கு 
'அபனோர்‌ மூலமாகவும்‌, 

மூலமாகவும்‌ பிரச்சனை 


அப்னேரோடு கூடமிருக்கிற சேவகர்கள்‌ 
எல்லோருமே இஸ்ரவேலர்கள்‌. கர்த்தருடைய 

ன்‌ பிரகாரம்‌ தாவீது இந்த 

ராஜாவாய்‌ 

அபிஷேகம்பண்ணப்பட்டிுக்கிறார்‌. 
அவர்களை பாதுகாக்கவேண்டியது தாவீதின்‌ 
கடமை. ஆகையினால்‌ இஸ்ரவேலுக்கு. 
விரோதமாக பெரிய யுத்தம்பண்ணி, 
அவர்களுக்கு பெரிய சங்காரத்தை 
உண்டுபண்ண தாவீது விரும்பவில்லை. 

ரவேல்‌ ஜனத்தார்‌ எல்லோருமே 
பு க ல்பொசேத்தையும்‌ 
பின்பற்றுகிறார்கள்‌ என்று சொல்ல முடியாது. 
அவர்களில்‌ அநேகர்‌ இஸ்போசேத்தோடும்‌ 
சேராமல்‌, தாவீதோடும்‌ சேராமல்‌ 
நடுநிலையிலிருக்கிறார்கள்‌. வேறு சிலரோ 
அப்னேருக்கு பயந்து, இஸ்போசேத்நோடு, 
தாவீதுக்கு விரோதமாய்‌ யுத்தம்பண்ண 
வந்திருக்கிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌  ஜனத்தார்‌ சவுலின்‌ 
ராஜாசனத்திற்கு கீழே பல வருஷங்களாக. 
இருந்ததினால்‌, அவர்கள்‌ அப்னேரை தங்கள்‌ 
தலைவராகவும்‌ இஸ்போசேத்தை தங்கள்‌ 
ராஜாவாகவும்‌ ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள்‌. 


தாவீது எப்ரோனிலே. 
யூதாகோத்திரத்தின்மேல்‌ ராஜாவாயிருந்த 
நாட்களின்‌ இலக்கம்‌ ஏழுவருஷமும்‌ 
ஆறுமாதமுமாம்‌. இந்த ஏழுவருஷ காலத்தில்‌, 
இஸ்ரவேல்‌ தேசத்தின்‌ பராக்கிரமசாலிகளும்‌, 
யுத்தவீரர்களும்‌ தாவீதோடு கூட 
சேர்ந்திருக்கிறார்கள்‌. இவர்களிடத்தில்‌ 
இருமனமில்லை. இவர்கள்‌ எல்லாரும்‌ ஒரே 
மனமாய்‌ தாவீதை ஆதரிக்கிறார்கள்‌. 





i= THE 
TT 


அப்னேரின்‌ மனுஷரும்‌ தாவீதின்‌ 
மனுஷரும்‌ கிபியோனின்‌ குளத்தண்டையில்‌ 
ஒருவருக்கொருவர்‌ எதிர்ப்பட்டு, குளத்திற்கு 
அந்தப்பக்கத்தில்‌ அவர்களும்‌, குளத்திற்கு 
இந்தப்பக்கத்தில்‌ 
இறங்குகிறார்கள்‌ (சாமு த 
யுத்தத்திலே அப்னேர்‌ தீவிரமாயிருக்கிறான்‌. 
தாவீதோ கிபியோனின்‌ குளத்திற்கு வராமல்‌ 
எப்ரோனிலே தங்கியிருக்கிறார்‌. அவர்‌ 
கர்த்தருக்கு சித்தமான  வேளைக்காக 
காத்துக்கொண்டிருக்கிறார்‌. 

தாவீது கர்த்தருடைய சமுகத்தில்‌: 
காத்திருக்கும்போது, சவுலின்‌ வீட்டாரும்‌, 
அவர்களுக்கு தலைவனாக அப்னேரும்‌, 
தாவீதுக்கு விரோதமாக யுத்தம்பண்ண 
வருகிறார்கள்‌. அப்னேர்‌ 
யுத்தம்பண்ணுவதற்கு ஏற்ற இடமாக 
கிமியோனைத்‌  தெரிந்தெடுக்கிறான்‌. இது 
பென்யமீன்‌ கோத்திரத்தாருடைய 
சுதந்தரத்திலுள்ளது. சவலுக்கு 
கிபியோனிலே அநேக சிநேகிதர்கள்‌ 
இருக்கிறார்கள்‌. 

அப்னேர்‌ 
யுத்தம்பண்ண 
தாவீதின்‌ மனுஷர்‌ 


தாவீதுக்கு விரோதமாக 
ஆயத்தமாயிருக்கும்போது. 
அப்னேருக்கு பயந்து 
ஒடிப்போய்விடவில்லை. செருயாவின்‌ 
குமாரனாகிய யோவாப்‌ தாவீதின்‌ படைக்கு 
தலைவனாயிருக்கிறான்‌. யோவாப்‌ தாவீதின்‌ 
சேவகரை கிபியோன்‌ குளத்தண்டையிலே, 
குளத்திற்கு இந்தப்‌ பக்கத்தில்‌ கூட்டிச்‌ 
சேர்க்கிறான்‌. 

தாவீதின்‌. மனதிலே பயமோ 
குழப்பமோ, சந்தேகமோ இல்லை. கர்த்தர்‌ 
ன்னோடு கூடயிருக்கிறார்‌ என்று தாவீது 
நிச்சயமாய்‌ நம்புகிறார்‌. கர்த்தர்‌ தனக்காக 
யுத்தம்பண்ணுவார்‌ என்றும்‌,  யுத்தத்திலே 
தனக்கு ஜெயத்தைக்‌ கொடுப்பார்‌ என்றும்‌ 
தாவீது நிச்சயமாய்‌ நம்புகிறார்‌. தாவீது 
தன்னுடைய சுயபலத்தையோ,, 
சுயபராக்கிரமத்தையோ நம்பாமல்‌, 
சேனைகளின்‌ கர்த்தரையும்‌, அவருடைய 
'சர்வவல்லமையையும்‌ நம்புகிறார்‌. 

தாவீது கர்த்தரை நம்புவதினால்‌, 
யுத்தம்‌ எங்கே நடைபெறுகிறது 
என்பதைப்பற்றி அவர்‌ கவலைப்படவில்லை. 
கிபியோன்‌ அப்னேருக்கு சாதகமான 
இடமாகயிருந்தாலும்‌ அந்த ஊரிலே சவலின்‌ 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


சிநேகிதர்‌ ஏராளமானோர்‌ இருந்தாலும்‌, அது 
பென்யமீன்‌ கோத்திரத்து 
சுதந்தரவீதத்திலிருந்தாலும்‌, கர்த்தர்‌ 
அங்கேயும்‌ தனக்கு உதவிசெய்து, தனக்கு 
ஜெயத்தைக்‌ கட்டளையிடுவார்‌ என்று தாவீது 
நம்புகிறார்‌. 
இஸ்போசேத்தின்‌ மனுஷர்‌ கிபியாவின்‌ 
குளத்திற்கு அந்தப்பக்கத்திலும்‌, தாவீதின்‌ 
தம்‌ , கிபியாவின்‌ குளத்திற்கு இந்தப்‌ 
இருக்கிறார்கள்‌. 
இஸ்போசேந்தன்‌ படைக்கு அப்னேர்‌ 
தலைவனாகவும்‌, தாவீதின்‌ சேனைக்கு 
யோவாப்‌ தலைவனாகவும்‌ இருக்கிறார்கள்‌. 


து இப்னேர்‌ மோவாபை 
நோக்கி: சம்சா எழுந்து, நமக்கு முன்பாகச்‌ 
சிலம்பம்‌ பண்ணட்டும்‌" என்று 
சொல்லுகிறான்‌. அதற்கு யோவாப்‌: “அவர்கள்‌ 
எழுந்து, அப்படிச்‌ செய்யட்டும்‌" (சாமு 2:14) 
என்று சொல்லி, அப்னேரின்‌ வார்த்தைகளை 
ஏற்றுக்கொள்கிறான்‌. 


ஒவ்வொரு சேனையிலும்‌ பன்னிரண்டு 
தெரிந்தெடுக்கப்படுகிறார்கள்‌. 


பண்ணப்போகிறார்கள்‌. 
ஜெயிக்கிறார்களோ, அவர்களுடைய சேனை 
ஜெயம்‌ பெற்றதாக ஏற்றுக்கொள்ளப்படும்‌. 


சேனையில்‌ ஏராளமானோர்‌ 
செத்துப்போவதற்கு பதிலாக, இப்போது 
யுத்தம்பண்ணுகிற பன்னிரண்டு பேரில்‌ ஒரு 
சிலர்‌ மாத்திரம்‌ செத்துப்போனால்‌, யுத்தத்திலே 
ஜீவசேதாரம்‌. சொற்ப 
எண்ணிக்கையிலிருக்கும்‌. யோவாப்‌ 
தாவீதினிடத்தில்‌ பயிற்சி பெற்றவர்‌. தாவீது 
அவருக்கு யுத்த தந்திரங்களையும்‌, 
யுத்த 'வியூகங்களையும்‌ 
கற்றுக்கொடுத்திருக்கிறார்‌. அப்னேர்‌ 
சொல்லுவது யோவாபின்‌ பார்வைக்கு 
'நலமாயிருக்கிறது. அப்னேரின்‌ 
வார்த்தைகளை தாவீதும்‌ ஏற்றுக்கொள்வார்‌ 
என்று யோவாப்‌ தீர்மானிக்கிறார்‌. 





i= al 
TT 


யுத்தம்பண்ணுவது விவேகமல்ல. 
இஸ்போசேத்திற்கு விரோதமாக. 
யுத்தம்பண்ணப்போகவில்லை. 
இஸ்போசேத்தின்‌ சேவகர்தான்‌. தான்த்கு 
விரோதமாக யுத்தம்பண்ண 
தத்தர்‌ போ அனகன்‌ 
'தலைவனாயிருக்கிறான்‌. தங்களோடு 
யுத்தம்பண்ண வருமாறு அப்னேர்‌. 
கூப்பிடுகிறான்‌. அவனுடைய சவாலை 
ஏற்றுக்கொள்ளாலிட்டால்‌, தாவீதின்‌ 
சேனைக்கு அவமானமாயிருக்கும்‌. 
ஆகையினால்‌ யோவாம்‌. அப்னேரின்‌. 
சவாலை ஏற்றுக்கொண்டு, 
செய்யட்டும்‌” என்று சொல்லுகிறான்‌. 


அப்பொழுது சவலின்‌ குமாரனாகிய 
இஸ்போசேத்தின்‌ பக்கத்திற்குப்‌ பென்யமீன்‌ 
மனுஷரில்‌ பன்னிரண்டுபேரும்‌, தாவீதுடைய 
சேவகரிலே பன்னிரெண்டு பேரும்‌, எழுந்து 
ஒரு பக்கமாய்ப்‌ போய்‌, ஒருவர்‌ தலையை 
ஒருவர்‌ பிடித்து, ஒருவருடைய விலாவிலே: 
ஒருவர்‌ பட்டயத்தினாலே குத்தி, ஒருமிக்க 
விழுகிறார்கள்‌ சோமு 2:1576). 


"அப்படிச்‌ 


அவர்களுக்கு விரோதமாக 
தாவீதின்‌ சேவகரில்‌ 
பன்னிரண்டுபேரும்‌ செத்துப்போகிறார்கள்‌. 
யுத்தம்பண்ணின இருபத்து நாலுபேரும்‌ 
செத்துப்போனதை அப்னேரும்‌ பார்க்கிறான்‌. 
யோவாபும்‌ பார்க்கிறான்‌. 
அவர்கள்‌ கிபியோனின்‌ 
குளத்தண்டையிலே ஒருவருக்கு விரோதமாக. 
மற்றொருவர்‌ எழும்பி சிலம்பம்‌ 
பண்ணுகிறார்கள்‌. அவர்கள்‌ பன்னிரண்டு 
பேரும்‌ முரட்டுக்குணமுள்ளவர்கள்‌. சரீர 
பெலமுள்ளவர்கள்‌. அவர்களுடைய சரீரம்‌ 
கற்பாறையைப்போல்‌ 
ஆகையினால்‌ அந்த ஸ்தலம்‌ 
அசூரிம்‌' என்று அழைக்கப்படுகிறது. 
பெயருக்கு கற்பாறையைப்‌ 
மனுஷரின்‌ ஸ்தலம்‌" என்று பொருள்‌. 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இந்த இருபத்து நாலு பேரின்‌ சரீரமும்‌ 
கற்பாறையைப்போல உறுதியாயிருந்தது 
மாத்திரமல்ல, அவர்களுடைய மனதும்‌ 
உறுதியாயிருந்தது. இருபத்து நாலு பேரில்‌ 
ஒருவர்கூட யுத்தம்பண்ணாமலிருக்கவில்லை. 
ஒருவர்கூட தோற்று ஓடிப்போகவில்லை. 
அவர்கள்‌ ஒவ்வொருவரும்‌, ஒருவர்‌ தலையை 
ஒருவர்‌ பிடித்து; ஒருவருடைய விலாவிலே 
ஒருவர்‌ பட்டயத்தினாலே குத்தி, க்‌ 
விழுகிறார்கள்‌. ஒருவருக்கும்‌ 
உண்டாகவில்லை, 
உண்டாகவில்லை. 
தப்பிக்கவுமில்லை. 
மரணத்திற்கு: 
மனஉறுதியோடு யுத்தம்பண்ணுகிறார்கள்‌. 
அதன்பின்பு இஸ்போசேத்தின்‌ 
சேவகருக்கும்‌ தாவீதின்‌ சேவகருக்கும்‌ 
யுத்தமுண்டாயிற்று. அன்றையதினம்‌ மிகவும்‌ 
கடினமான யுத்தமாகி, அப்னேரும்‌ இஸ்ரவேல்‌ 
மனுஷரும்‌ தாவீதின்‌ சேவகரால்‌ முறிய 
அடிக்கப்படுகிறார்கள்‌ (சோமு 2:17), 


அப்னேரும்‌ ஆசகேலும்‌ 
சாமு 2:18-24 


சோமு 218. அங்கே 
மூன்று குமாரராகிய  யேோவாபும்‌ 
அபிசாயும்‌ ஆசகேலும்‌ இருந்தார்கள்‌; 
வெளியிலிருக்கிற 
ஒன்றைப்போல்‌ 
வேகமாய்‌ ஓடுகிறவனுமாயிரு ந்தான்‌. 


சாமு 219, அவன்‌ அப்னேரைப்‌ 
பின்தொடர்ந்து, வலதுபுறத்திலாகிலும்‌ 
இடதுபுறத்திலாகிலும்‌, அவனைவிட்டு. 
விலகாமல்‌ துரத்திக்கொண்டுபோனான்‌. 


சோமு 220. அப்னோர்‌ திரும்பிப்‌ 
பார்த்து: நீ ஆசகேல்‌ அல்வா என்றான்‌. 
அவன்‌: நான்‌ தான்‌ என்றான்‌. 


செருயாவின்‌. 


சோமு 221. அப்பொழுது அப்னேர்‌ 
அவனை நோக்கி: தீ வலது 
யக்கத்திற்காகிலும்‌ 
இடதுபக்கத்திற்காகிலும்‌ விலகி, வாலி. 
பரில்‌ ஒருவனைப்‌ பிடித்து, அவனை 
உரித்துகொன்‌ என்றான்‌; ஆசகேலோ 
விடமாட்டேன்‌ என்று 
தொடர்த்துபோனான்‌. 





i THE 
ஈயா 


சோமு 222. பின்னும்‌ அப்னேர்‌. 
ஆசகேலை நோக்கி: தீ என்னை 
விட்டுப்போ; நான்‌ உன்னைத்‌ 
தரையோடே ஏன்‌ வெட்டவேண்டும்‌? 
பிற்பாடு உன்‌ சகோதரனாகிய 
யோவாபின்‌ முகத்திலே எப்படி. 
விழிப்பேன்‌ என்றான்‌.. 


சாமு 2:28. ஆனாலும்‌ அவன்‌ 
விலகிப்போகமாட்டேன்‌ 
என்றபடியினால்‌, அப்னேர்‌ அவனை 
ஈட்டியின்‌ பின்புற அலகினால்‌ அவன்‌ 
வயிற்றிலே குத்தினான்‌; ஈட்டி 
முதுகிலே புறப்பட்டது; அவன்‌ 
அங்கேதானே வி! 
செத்தான்‌; ஆசகேல்‌ விழுத்துகிடக்கிற 
இடத்திலே வந்தவர்கனெல்லாரும்‌ 
தரித்து தின்றார்கள்‌. 


யோவாபும்‌ அபிசாயும்‌ 

அஸ்தமிக்குமட்டும்‌ 

பின்தொடர்த்தார்கள்‌; 

கிபியோன்‌ வனாத்தரவழிக்கு அருகான 

கீயாவுக்கு எதிரே இருக்கிற அம்மா 
மேடுமட்டும்‌ வந்தார்கள்‌. 


செருயாவுக்கு மூன்று குமாரர்‌ 
இருக்கிறார்கள்‌. அவர்களுடைய பெயர்‌ 
யோவாப்‌, அபிசாய்‌, ஆசகேல்‌ என்பதாகும்‌. 
யோவாப்‌ தாவீதின்‌ சேனைக்கு 
தலைவனாயிருக்கிறான்‌. சகேல்‌ 
வெளியிலிருக்கிற கலைமான்களில்‌ 
ஒன்றைப்போல வேகமாய்‌ 
ஒடுகிறவனுமாயிருக்கிறான்‌ (சாமு 278) 
ஆசகேல்‌ சத்துருவைப்‌ பார்த்து வேகமாய்‌ 
பயந்து ஒடுகிறவனல்ல. அவன்‌ சத்துருவைத்‌ 
துரத்திக்கொண்டு ஒடுகிறவன்‌ 

செருயாவின்‌ மூன்று 
தாவீதின்‌ சொந்தக்காரர்கள்‌. இவர்கள்‌ 
தாவீதோடு. கூடவே இருக்கிறார்கள்‌. 
தாவீதின்‌ சேனையில்‌ இவர்களுக்கு முக்கிய 
பொறுப்புக்கள்‌ கொடுக்கப்பட்டிருக்கிறது. 
ஆசகேல்‌ வேகமாய்‌ 
ஒடுகிறவனாயிருந்தாலும்‌, அவனுக்கு 
யுத்தத்திலே அதிக பழக்கமில்லை. 
அப்னேரிடத்தில்‌ யுத்ததந்திரமும்‌, திறமையும்‌, 
அனுபவமும்‌ இருக்கிறது. ஆசகேலிடம்‌ 
யுத்தஅனுபவமில்லை. 


குமாரரும்‌ 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


ப்னேரும்‌ ஸ்ரவேல்‌ மனுஷரும்‌ 
தாவீதின்‌ ட ன்‌ சேவகரால்‌ 
முறியடிக்கப்படுகிறார்கள்‌. அவர்களால்‌ 
தாவீதின்‌ சேனையை எதிர்த்து, 
நிற்கமுடியவில்லை. அவர்கள்‌ தங்கள்‌ 
ஜீவனைக்‌ காத்துக்கொள்ள தப்பித்து 
ஓடுகிறார்கள்‌. அப்பொழுது  ஆசகேல்‌ 
அப்னேரைப்‌ பின்தொடர்ந்து, 
வலதுபுறத்திலாகிலும்‌ இடதுபுறத்திலாகிலும்‌, 
அவனைவிட்டு விலகாமல்‌ 
துரத்திக்கொண்டுபோகிறான்‌ (2சாமு 2:19) 


அப்னேரை பிடித்துக்‌ 
கைதுபண்ணவேண்டும்‌ என்பது ஆசகேலின்‌ 
விருப்பம்‌. இஸ்போசேத்தின்‌ 
சேனையிலுள்ளவர்கள்‌ எல்லோரும்‌ தப்பித்து 
ஓடும்போது, ஆசகேல்‌ அவர்களையெல்லாம்‌ 
விட்டுவிட்டு, அப்னேரைப்‌ பிடிப்பதற்காக 
அவனைத்‌ துரத்திக்கொண்டு ஓடுகிறான்‌. 
ஆசகேலின்‌ மனதிலே பெருமையிருக்கிறது. 
இவன்‌ செருயாவின்‌ குமாரன்‌. தாவீதுக்கு 
சொந்தக்காரன்‌. வேகமாய்‌ ஓடக்கூடியவன்‌. 
ஆகையினால்‌ அப்னேரைத்‌ தன்னால்‌ பிடிக்க 
முடியும்‌ என்று நினைத்து வேகமாய்‌ 
ஓடுகிறான்‌. அப்னேரின்‌ யுத்தநந்திரமும்‌, 
யுத்தஅனுபவமும்‌ ஆசகேலுக்கு இல்லை. 
பின்தொடர்ந்து 

அப்னேர்‌ 


ஆசகேல்‌ தன்னைப்‌ 
துரத்திக்கொண்டு வருவதை 


பார்த்து: “நீ 
ஆசகேல்‌ அல்லவா” என்று கேட்கிறான்‌. 
ஆசகேல்‌ அப்னேருக்கு: “நான்தான்‌” என்று 
அவனைத்‌. துரத்திக்கொண்டே பதில்‌ 
ண (அப்பொழுது அப்சர்‌ 
நோக்கி. நீ வலது 
பகததிற்காிதம்‌ இடதுபக்கத்திற்காகிலும்‌ 
விலகி, வாலிபரில்‌ ஒருவனைப்‌ பிடித்து, 
அவனை  உரிந்துகொள்‌” என்று 
சொல்லுகிறான்‌: ஆனால்‌ ஆசகேலோ 
“விடமாட்டேன்‌” என்று சொல்லி அப்னேரை 
தொடர்ந்துபோகிறான்‌ (2சாமு 2:20.21. 





f= ராண 
யாய 


அப்னேரை சிறைப்பிடித்தாலும்‌, அல்லது. 
அப்னேரைக்‌ கொன்றுபோட்டாலும்‌ யுத்தம்‌ 
முடிவுக்கு வந்துவிடும்‌ என்று ஆசகேல்‌ 
நினைக்‌ 


ராஜாசனத்தைப்‌ பெற்றுக்கொள்வதற்கு ஒரு 
தடையும்‌ இருக்காது என்று ஆசகேல்‌ 
தீர்மானித்திருக்கிறான்‌. தாவீதுக்கு இருக்கிற 
ஒரே பிரச்சனையும்‌, ஒரே தடையும்‌: 
அப்னேர்தான்‌ என்று நினைத்து. ஆசகேல்‌ 
அவனைப்‌ பிடித்து கொன்றுபோட, வேகமாகத்‌ 
துரத்துகிறான்‌. 
அப்னேருக்கு தன்னுடைய பலமும்‌: 
தெரியும்‌. ஆசகேலுடைய பலவீனமும்‌. 
தெரியும்‌. ஆசகேல்‌  அப்னேரைப்‌ 
பின்தொடர்ந்து போகவில்லை. அவன்‌ ஒரு 
பின்தொடர்ந்து போகிறான்‌. 


மனிதாபிமானத்தோடு 
ஆசகேலுக்கு வரப்போகும்‌ 

அவனுக்கு எச்சரிப்பாகச்‌ சொல்லுகிறான்‌. 
ஆசகேல்‌ தனக்குத்தானே பொல்லாப்பைத்‌. 
நேடிக்கொள்கிறான்‌. 


“நீ ஏதோமியரை அடித்தாய்‌ என்று 
பெருமைபாராட்ட உன்‌ இருதயம்‌ உன்னைக்‌ 
கர்வங்கொள்ளப்பண்ணினது: இப்போதும்‌ நீ 
உன்‌ வீட்டிலே இரு; நீயும்‌ உன்னோடே 
தாவும்கூட விழும்படிக்கு, பொல்லாப்பைத்‌ 
டிக்கொள்வானேன்‌. என்று 
'சொல்லச்சொன்னான்‌" (2நாளா 2519). 


ஆசகேலைக்‌ சொல்லவேண்டும்‌ என்பது. 
அப்னேரின்‌ விருப்பமல்ல. இப்போது. 
அப்னேரும்‌ இஸ்ரவேல்‌ மனுஷரும்‌ தாவீதின்‌ 
சேவகரால்‌ முறியடிக்கப்பட்டிருக்கிறார்கள்‌. 
அப்னேர்‌ தாவீதின்‌ மனுஷருக்கு தப்பிக்க 
வேண்டும்‌. துவே அப்னேரின்‌. 
நோக்கம்‌. ஆசகேலால்‌. தன்னைப்‌. 
பிடித்துக்கொன்றுபோட முடியாது என்பது 
அப்னேருக்கு நன்றாய்த்‌ தெரிந்திருக்கிறது. 
தன்னிடத்திலுள்ள யுத்ததந்திரம்‌ 
ஆசகேலிடத்தில்‌ இல்லை என்பதும்‌. 
ருக்கு தெரியு 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


ஆகையினால்‌ 
படிக்க முயற்சி பண்ணாமல்‌, 
சேனையிலுள்ள வேறு 
வாலிபனைப்‌ பிடித்து, 
கொண்றுபோடுமாறு. அெனேர்‌ 
யோசனை சொல்லுகிறான்‌. 
ஆசகேல்‌ அப்னேரின்‌ 
செவிகொடுக்கவில்லை. 


ஆசகேல்‌ இப்னேோரை இன்னும்‌ 
பின்தொடர்ந்து வந்தால்‌, அப்னேர்‌ 
தன்னுடைய பாதுகாப்புக்காக ஆசகேலைக்‌ 
கொன்றுபோடவேண்டியது வரும்‌. அப்னேர்‌ 
அதையும்‌ அவனுக்கு மறைக்காமல்‌ சொல்லி, 
அவனை. எச்சரிக்கிறான்‌. அப்னேர்‌ 
ஆசகேலை நோக்கி: “நீ என்னை விட்டுப்போ; 
நான்‌ உன்னைத்‌ தரையோடே ஏன்‌ 
வெட்டவேண்டும்‌? பிற்பாடு உள்‌ 
சகோதரனாகிய யோலாபின்‌ முகத்திலே 
எப்படி விழிப்பேன்‌” (சோமு 2:22) என்று 
சொல்லுகிறான்‌. 


வலி ட 
ரு குமாட்டேன்‌” என்ற படியினால்‌, 
ப்னேர்‌ அவனை ஈட்டியின்‌ பின்புற 
அலகினால்‌ அவன்‌ வயிற்றிலே குத்துகிறான்‌ ; 
ஈட்டி முதுகிலே புறப்படுகிறது: அவன்‌ 
அங்கேதானே விழுந்து செத்துப்போகிறான்‌; 
ஆசகேல்‌  விழுந்துகிடக்கிற இடத்திலே 
வந்தவர்களெல்லாரும்‌ தரித்து நிற்கிறார்கள்‌ 
(சோமு 2:23). 


ஆரகேல்‌ 


யோசனைக்கு 


அப்னேர்‌ தன்னோடு 
வார்த்தைகளைப்‌ பேசுவதினால்‌, 

தனக்கு பயப்படுகிறான்‌ என்று ஆசகேல்‌ 
தப்பிதமாக நினைக்கிறான்‌. ஆசகேலுக்கு 
யுத்த தந்திரம்‌ தெரியாது. யுத்தத்திலே 
நேருக்கு நேர்‌ 

தறங்ன்‌ கண்டும்‌. 

ஆசகேல்‌ 

திறமையுள்ளவர்களுக்குத்தான்‌ 

கிடைக்கும்‌ என்பது ஆசகேலின்‌ எதிர்பார்ப்பு 
ஆனால்‌ யுத்தக்களத்தில்‌: திறமையும்‌ 
வேண்டும்‌. வீரமும்‌ வேண்டும்‌, விவேகமும்‌ 
வேண்டும்‌. யுத்த வியூகமும்‌, யுத்த தந்திரமும்‌ 
தெரிந்திருக்கவேண்டும்‌. 





f= THE 
TT 


தான்‌ அப்னேரைத்‌ துரத்திக்கொண்டு 
போவதினால்‌, அப்னேர்‌ தனக்குப்‌ பயந்து 
ஓடுகிறான்‌ என்று ஆசகேல்‌ நினைக்கிறான்‌. 
யுத்தவீரர்கள்‌ ஒரு ஈட்டியின்‌ முன்புற 
அலகினால்தான்‌ குத்துவார்கள்‌ என்று. 
ஆசகேல்‌  எதிர்பார்க்கிறான்‌. ஆனால்‌ 
அப்னேரோ ஒரு தந்திரசாலி. அவன்‌ 
தன்னுடைய ஈட்டியின்‌ பின்புற அலகினால்‌ 
ஆசகேலின்‌ வயிற்றை குத்திவிடுகிறான்‌. 
இது ஆசகேலுக்கு எதிர்பாராத 
தாக்குதலாயிருக்கிறது. 
ஆசகேலின்‌ முதுகிலே 
அப்னேரை வேகமாக பின்தொடர்ந்து ஓடின 
ஆசகேல்‌, இப்போது அங்கேயே 
செத்துவிழுகிறான்‌.  ஆசகேல்‌ ஆபத்தை 
எதிர்பார்க்கவில்லை. னால்‌ 
யுத்தக்களத்திலே எதிர்பாராத வேளையில்‌, 
எதிர்பாராத விதமாக ஆபத்து வருவதற்கு 
வாய்ப்புள்ளது. 

ஆசகேல்‌ 
இவன்‌ யோவாப்‌, 


செருயாவின்‌ குமாரன்‌. 
அபிசாய்‌ ஆகியோரின்‌ 
சகோதரன்‌. ஆசகேல்‌ செத்துப்போனதைப்‌ 
பார்த்து, அவனுடைய  சகோதரராகிய 
யோவாபும்‌ அபிசாயும்‌ சோர்ந்துபோகவில்லை. 
அவர்கள்‌ இருவரும்‌ சூரியன்‌ அஸ்தமிக்கு 
மட்டும்‌ அப்னேரைப்‌ பின்தொடர்ந்து 
போகிறார்கள்‌. அவர்கள்‌ கிபியோன்‌ 
வனாந்தரவழிக்கு அருகான கீயாவுக்கு: 
எதிரே இருக்கிற அம்மா மேடுமட்டும்‌ 
வருகிறார்கள்‌ (சாமு 2:24). 


சூரிய வெளிச்சத்தில்‌ ஒடுவதுபோல, 
சூரியன்‌ அஸ்தமித்த பின்பு ஒடமுடியாது. 
இருட்டிலே ஒடுகிறவர்கள்‌ யாரும்‌ 
அவர்களுடைய பார்வைக்கு 
தெரியமாட்டார்கள்‌. யினால்‌ 
யுத்தவீரர்கள்‌. இரவுவேளையிலே. 
யுத்தம்பண்ணாமல்‌ ஓய்வெடுப்பது வழக்கம்‌. 


அப்னேரும்‌ யோவாபும்‌ 
2சாமு 2:25-32 


சாமு 2:25. அப்பொழுது அப்னேரைப்‌ 
யின்சென்ற பென்யமீன்‌ புத்திரர்‌ ஒரே 
படையாகக்‌ கூடி, ஒரு மலையின்‌ 
உச்சியிலே தின்றார்கள்‌. 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
II SAMUEL - COMMENTARY 


சோமு 2:28. அப்பொழுது அப்னேர்‌ 
யேோவாபைப்‌ பார்த்துக்‌ கூப்பிட்டு, 
பட்டயம்‌ எப்போதும்‌ சங்காரம்‌ 
பண்ணிக்கொண்டிருக்கவேண்டுமோ, 
முடிவிலே கசப்புண்டாகும்‌ என்று 
அறியீரோ, தங்கள்‌ சகோதரரை விட்டுப்‌ 
பின்வாங்கும்படிக்கு எத்த மட்டும்‌ 
ஜனங்களுக்குச்‌. சொல்லாதிருப்பீர்‌ 
என்றான்‌. 


கோலு 237, அதற்கு போவம்‌! இன்று 

நீர்‌ பேசாதிருத்தீரானால்‌ 

அவரவர்‌ தங்கள்‌ 

பின்தொடராமல்‌, 

அப்போதே திரும்பிவிடுவார்கள்‌ என்று 

தேவனுடைய ஜீவனைக்கொண்டு 
சொல்லுகிறேன்‌ என்றான்‌. 


யோவாப்‌ எக்காளம்‌. 
ஊதினான்‌; அப்பொழுது ஜனங்கள்‌. 
எல்லாரும்‌ இஸ்ரவேலைத்‌ 
தொடராமதூம்‌, யுத்தம்பண்ணாமலும்‌ 
தின்றுவிட்டார்கள்‌.. 


சோமு 228. 


சோழு 2:29, 
அப்னேரும்‌ 


அன்று ராமுழுவதும்‌ 
அவன்‌ 

அத்தரவெனி வழியாயப்‌: 
யோர்தானைக்‌ கடந்து பித்ரோனை 
உருவ நடந்து தாண்டி, மகனாயிமுக்குப்‌. 
போனார்கள்‌. 


சோமு 2:30. யோவாப்‌ அப்னேரைத்‌ 
தொடராமல்‌ ஜனங்களையெல்லாம்‌. 
கூடிவரச்செய்தான்‌; தாவீதின்‌ 
'சேவகரில்‌: பத்தொன்பதுபேரும்‌ 
ஆசகேலும்‌ குறைந்திருந்தார்கள்‌.. 

சோமு 281. தாவீதின்‌ 
பென்யமீனரிலும்‌, அப்னேரின்‌ 


மனுஷரிலும்‌, முத்தூற்றறுபதுபேரை 
மடங்கடித்தார்கள்‌. 


சேவகரோ 


சோமு 232. அவர்கள்‌ ஆசகேலை 
எடுத்து, பெத்லெகேமிலுன்ன 
அவனுடைய தகப்பன்‌ 
கல்லறையிலே அவனை 
அடக்கம்பண்ணினார்கன்‌; யேவாபும்‌ 
அவன்‌ மனுஷரும்‌ இரா முழுவதும்‌ 
நடத்து, பொழுது விடியும்‌ போது 
எப்ரோனிலே சேர்ந்தார்கள்‌. 





i FTN 
TT 


அப்னேரும்‌ இஸ்ரவேல்‌ 
தாவீதின்‌ 


மனுரும்‌ 
சேவகரால்‌. 
முறியடிக்கப்பட்டிருக்கிறார்கள்‌. அப்னேர்‌ தன்‌ 
ஜீவனைக்‌ காத்துக்கொள்ள ஓடுகிறான்‌. 
தன்னுடைய சேவகரும்‌, தாவீதின்‌ சேவகரும்‌ 
வதம்‌ த்தம்‌ 


அப்னேர்‌ எதிர்பார்க்கிறான்‌. 
சேனையிலுள்ளவர்கள்‌ 
சோர்ந்துபோயிருக்கிறார்கள்‌ 
முறியடிக்கப்பட்டிருக்கிறார்கள்‌. 

பின்சென்ற பென்யமீன்‌ 

படையாகக்‌ கூடி, ஒரு மலையின்‌ உச்சியிலே 
நிற்கிறார்கள்‌ (சோமு 2:25), 


படையாகக்‌  கூடியிருக்கிறார்கள்‌. அப்னேர்‌ 
இப்போது மறுபடியும்‌ தன்னுடைய 
சேவகருக்கு படைத்தலைவனாயிருக்கிறான்‌. 
யோவாபும்‌... அபிசாயும்‌ இப்னேரைப்‌ 
பின்தொடர்ந்து "வருகிறார்கள்‌.  அப்னேர்‌ 
அவர்களிடம்‌ தன்னை ஒரு படைத்தலைவன்‌ 
போலவும்‌, தன்னோடுகூட ஒரு 
சேனை இருப்பதுபோலவும்‌ 
காண்பித்துக்கொள்கிறான்‌. 


அப்னேருக்‌ ய்வு தேவைப்படுகிற, 
னக தன வளத்த அப்‌ 
முடியாது, யுத்தம்பண்ணவும்‌ முடியாது. 
அப்னேர்‌ கிபியோனின்‌ 
குளத்தண்டையிலிருந்தபோது. 
எழுந்து நமக்கு முன்பாக சிலம்பம்‌: 
பண்ணட்டும்‌” (சோமு 2:14) என்று. 
முதலாவதாக சொன்னவன்‌. அப்னேர்தான்‌ 
யுத்தத்தை முதலில்‌ ஆரம்பித்து வைத்தவன்‌. 
இப்போது அப்னேர்‌ தன்னை  யோவாபுக்கு 
பாகத்‌ தாழ்த்தி, யுத்த; 

நிறுத்திவிடுமாறு கேட்டுக்கொள்கிறான்‌. 


'வாலிபர்‌ 


அப்பொழுது அப்னேர்‌ யோவாபைப்‌ 
பார்த்துக்‌ கூப்பிட்டு, “பட்டயம்‌ எப்போதும்‌ 
சங்காரம்‌ பண்ணிக்கொண்டிருக்க 
வேண்டுமோ, முடிவிலே கசப்புண்டாகும்‌. 
என்று அறிமீரோ, தங்கள்‌ சகோதரரை 
விட்டுப்‌ பின்வாங்கும்படிக்கு எந்த மட்டும்‌. 
ஜனங்களுக்குச்‌ சொல்லாதிருப்பீர்‌ 
(சோழு 2:26) என்று பணிவோடு பேசுகிறான்‌. 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அப்னேரின்‌ வார்த்தைகளைக்‌ கேட்டு 
யோவாப்‌ ஆச்சரியப்படுகிறான்‌. அப்னேர்தான்‌ 
சண்டையை ஆரம்பித்து வைத்தவன்‌. 
இப்போது அவன்‌ சண்டையை நிறுத்திவிட்டு 
சமாதானமாயிருக்க விரும்புகிறான்‌. 
அப்னேர்‌ இந்த யுத்தத்திலே 
தோற்றுப்போனான்‌ என்பது உறுதியாயிற்று. 

அப்னேர்‌ பட்டயத்திற்கு ஓய்வு 
கொடுக்கச்‌ சொல்லுகிறான்‌. “பட்டயம்‌ 
எப்போதும்‌ சங்காரம்பண்ணிக்கொண்டிருக்க 
வேண்டுமோ” என்று அப்னேர்‌ யோவாபிடம்‌ 
கேட்கிறான்‌. இரண்டுபேரும்‌ தொடர்ந்து 
சண்டை போட்டுக்கொண்டிருந்தால்‌ முடிவிலே 
இரண்டுபேருக்குமே கசப்பு உண்டாகும்‌ என்று 
அப்னேர்‌ நயமான வார்த்தைகளைப்‌ 
பேசுகிறான்‌. 


அப்னேர்‌ 
அவன்‌ பெரிய 
பட்டயத்தாலும்‌ 
தெரிந்திருக்கிறது. . 
வார்த்தைகளினாலும்‌ 

தெரிந்திருக்கிறது அப்னேரின்‌ சேவகரும்‌, 
தாவீதின்‌ சேகரும்‌ ஒருவருக்கு விரோதமாக 
ஒருவர்‌ பட்டயத்தினால்‌ தொடர்ந்து 
யுத்தம்பண்ணினால்‌, இரண்டு சேனையிலும்‌ 
ஜீவசேதாரமுண்டாகும்‌. அவர்கள்‌ 
எல்லோருமே கர்த்தருடைய ஜனம்‌. முடிவிலே 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ அழிந்துபோவார்கள்‌. 
அப்படிப்பட்ட அழிவு தங்களுக்குள்ளே 
வரக்கூடாது. என்று அப்னேர்‌ யோவாபுக்கு, 
ஆலோசனை சொல்லுகிறான்‌. 


மிகச்சிறந்த யுத்தவீரன்‌. 
தந்திரவாதி. அவனுக்கு 


யோவாப்‌ ப்‌ வேண்டுகோளை 


கமத ஜனங்கள்‌ 

தங்கள்‌ சகோதரரைப்‌ பின்தொடராமல்‌, 
அப்போதே  திரும்பிவிடுவார்கள்‌ என்று 
தேவனுடைய ஜீவனைக்கொண்டு 
சொல்லுகிறேன்‌" (சோமு 2:27) என்று 
சொல்லுகிறான்‌. அதன்‌ பின்பு யோவாப்‌ 
எக்காளம்‌ ஊதுகிறான்‌; அப்பொழுது 
ஜனங்கள்‌ எல்லாரும்‌ இஸ்ரவேலைத்‌ 
தொடராமலும்‌, யுத்தம்பண்ணாமலும்‌. 
நின்றுவிடுகிறார்கள்‌ (சோழு 2:28) 





i THE 
ERRATA 


த யுத்தத்திலே தாவீதின்‌ சேவகர்‌, 
அப்னேரின்‌ சேவகரால்‌ 
முறியடிக்கப்பட்டிருந்தால்‌, அப்னேர்‌ 
யுத்தத்தை நிறுத்தியிருக்கமாட்டான்‌. அப்னேர்‌ 
தாவீதின்‌ சேவகரை மொத்தமாய்‌ 
சங்காரம்பண்ணிவிடுவான்‌. இஸ்ரவேலின்‌ 
சேனையிலுள்ளவர்களும்‌, தாவீதின்‌ 
சேனையிலுள்ளவர்களும்‌ சகோதரர்கள்‌ 
என்பதை அப்னேர்‌ நினைத்துப்‌ 
பார்க்கமாட்டான்‌. அப்னேருக்கும்‌ 
அவனுடைய  சேனையிலுள்ளவர்களுக்கும்‌. 
ஸ்கை உண்டானதினால்‌, இப்போது 

நயமான வார்த்தைகளைப்‌ பேசி, 
முத்தத்தை நிறுத்துகிறான்‌. தன்னுடைய 
சேனையில்‌ 


அதிகமான 
ஜீவசேநாரமுண்டாவதை. அப்னேர்‌ 
தடுத்துவிடுகிறான்‌. 


இந்த யுத்தத்தில்‌ தாவீதின்‌ சேவகருக்கு 
ஜெயமுண்டாமிற்று. யோவஙபுக்‌ 
நன்றாய்த்‌ தெரியும்‌. ஆனாலும்‌ 
யோவாபும்‌, 
சேனையிலுள்ளவர்களும்‌, 
அவனுடைய சேனையையும்‌ பன்ரா 
அவர்களோடு 
நின்றுவிடுகிறார்கள்‌. 
சேனையிலுள்ளவர்கள்‌ 
பின்தொடரமாட்டார்கள்‌ ம்‌ 
அவர்கள்‌. தங்களுக்கு விரோதமாக. 
யுத்தம்பண்ணமாட்டார்கள்‌ என்பதையும்‌ 
அப்னேர்‌ உறுதிபண்ணிக்கொள்கிறான்‌. 


அன்று ராத்திரியிலேயே, அப்னேரும்‌ 
அவன்‌ மனுஷரும்‌, ராமுழுவதும்‌ அந்தரவெளி 
வழியாய்ப்‌ போய்‌, யோர்தானைக்‌ கடந்து 
பித்ரோனை உருவ நடந்து தாண்டி, 
மகனாயிமுக்குப்‌ போகிறார்கள்‌ சோமு 2:29). 


ஆனால்‌ 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


யோவாப்‌  அப்னேரைத்‌ தொடராமல்‌ 
ஜனங்களையெல்லாம்‌ கூடிவரச்செய்கிறான்‌. 
யோவாபும்‌ அவன்‌ மனுஷரும்‌ இரா முழுவதும்‌ 
நடந்து, பொழுது விடியும்‌ போது எப்ரோனிலே 
சேருகிறார்கள்‌ (2சாமு 2:32) 

இரண்டு சேனைகளும்‌: எங்கே 
இருந்து புறப்பட்டார்களோ, அங்கேயே 
திரும்பிப்போகிறார்கள்‌. ஆனால்‌ இரண்டு 
சேனையிலும்‌ உயிர்ச்சேதமுண்டாயிற்று. 
தாவீதின்‌ சேனையைவிட, ரன்‌ 
சேனையில்‌ அதிகமா 
உமிர்ச்சேதமுண்டாயிற்று. தாவீதின்‌ செவகரில்‌ 
பத்தொன்பதுபேரும்‌ 

குறைந்திருக்கிறார்கள்‌. 
சேவகரோ  பென்யமீனரிலும்‌, அப்னேரின்‌ 
மனுஷரிலும்‌, முந்நூற்றறுபதுபேரை 
மடங்கடித்திருக்கிறார்கள்‌ (சோமு 2:30,31/ 


ந்த வசனப்பகுதியில்‌ ஆசகேல்‌ 
அடக்கம்பண்ணப்பட்ட சம்பவமும்‌ 
எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள்‌ ஆசகேலை. 
எடுத்து, பெத்லெகேமிலுள்ள அவனுடைய 
தகப்பன்‌ கல்லறையிலே. 
அடக்கம்பண்ணுகிறார்கள்‌ (சோமு 2:32). 
யுத்தத்திலே 
பத்தொன்பது 
யுத்தக்களத்திலேயே 
அவர்கள்‌ 


தாவீதின்‌ சேவகரில்‌, 
செத்துப்போன 

பேரையும்‌, 
அடக்கம்பண்ணினார்கள்‌. 
ஆசகேலின்‌ சரீரத்தை மாத்திரம்‌ 
பெத்லெகேமுக்கு கொண்டுவந்து, அங்கே 
அவனுடைய தகப்பன்‌. குல்லறையிலே. 
விசேஷமாய்‌ அடக்கம்பண்ணுகிறார்கள்‌. 





f= THEN 
TT 


சேர்ந்துகொள்கிறார்‌ 
(சோமு 36-12), 
சவுலின்‌ 
தாவீதுக்கு 


குமாரத்தியாகிய மீகாள்‌ 

மனைவியாகக்‌ 
கொடுக்கப்பட்டிருந்தாள்‌. ஆனால்‌ சவுல்‌. 
அவளை பல்த்தியேல்‌ என்பவனுக்கு 
மனைவியாகக்‌ கொடுத்துவிட்டார்‌. தாவீது 
இழந்துபோன தன்‌ மனைவி மீகாளை 
திரும்பவும்‌ பெற்றுக்கொள்கிறார்‌ 
(சோமு 3:18-16). 


ஸ்ரவேல்‌. கோத்திரத்தார்‌ 
nels தாவீதின்‌ ரி 
கீழ்‌ கொண்டுவர அப்னேர்‌ முயற்சி 
பண்ணுகிறான்‌ (சோமு 347-21). 
யோவாப்‌  சதிபண்ணி  அப்னேணக்‌ 
கொன்றுபோடுகிறான்‌ (சோமு 3:22-27), 
அப்னேரின்‌ மரணத்திற்காக தாவீது மிகவம்‌ 
துக்கப்படுகிறார்‌ (சாமு 3:28-39), 


தாவீது வர வர பலக்கிறார்‌ 
சாமு 31-6 


காமு 30. சவுலின்‌ குடும்பத்துக்கும்‌ 
தாவீதின்‌ குடும்பத்துக்கும்‌ நெடுநான்‌ 
யுத்தம்‌ நடந்தது; தாவீது வரவர 
பலத்தான்‌; சவுலின்‌ குடுபத்தாரோ 
வரவர பலவீனப்பட்டுப்போனார்கன்‌.. 


சாமு 8:2. எப்ரோனிலே தாவீதுக்குப்‌ 
பிறந்த குமாரர்‌ யெஸ்ரயேல்‌ 
ஊரானான அகினோவாமிடத்தில்‌ 
பிறந்த அம்ணோன்‌ அவனுக்கு முதல்‌ 
பிறந்தவன்‌. 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


சோமு 32. 'நாபாலின்‌ 
மனையியாயிருத்த கர்மேல்‌ ஊரானான 
அபிகாயிலிடத்திலே பிறத்த கீலேயாப்‌ 
அவனுடைய இரண்டாம்‌ குமாரன்‌; 
மூன்றாம்‌ குமாரன்‌ கேசூரின்‌ ராஜாவான 
தல்மாய்‌ குமாரத்தியாகிய மாக்கான்‌ 
பெற்ற அப்சலோம்‌ என்பவன்‌. 


சோமு 84. நாலாம்‌ குமாரன்‌ ஆகீத்‌ 
பெற்ற அதொனியா என்பவன்‌; ஐந்தாம்‌. 
குமாரன்‌: அபித்தால்‌ பெற்ற 
செப்பத்தியா என்வன்‌. 


சோமு 895. ஆறாம்‌ குமாரன்‌ தாவீதின்‌ 
மனைவியாகிய எக்லானிடத்தில்‌ பிறந்த 
இத்ரேயாம்‌ என்பவன்‌; இவர்கள்‌ 
எப்ரோனிலே. தாவீதுக்குப்‌ 
பிறந்தவர்கள்‌. 


சோமு 3:8. சவுலின்‌ குடும்பத்துக்கும்‌ 
தாவீதின்‌ குடும்பத்துக்கும்‌ யுத்தம்‌ 
நடத்துவருகிறபோது, அப்னேர்‌ சவுலின்‌ 
குடும்பத்திலே பலத்தவனானான்‌. 


தாவீது இஸ்ரவேலின்‌ 

ராஜாசனத்திலே வீற்றிருப்பதற்கு முன்பாக, 

தாவீதின்‌ 

நெடுநாள்‌ யுத்தம்‌ 

நடக்கிறது. இந்த க தாவீதின்‌ 

விசுவாசமும்‌ பாறுமையும்‌ 

திக்கி சவுலின்‌ த்தம்‌ 

பலவீனப்பட்டுப்போகிறார்கள்‌. 

இஸ்ரவேல்‌ தேசத்திலே அவர்கள்‌ ஆளுகை 

செய்த ஸ்தலங்களை இழந்துபோகிறார்கள்‌. 

சவலின்‌ மனுஷரும்‌  அவர்களைவிட்டுப்‌ 
பிரிந்துபோய்விடுகிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ தேசத்தில்‌ 
குடும்பத்தாருக்கு மதிப்பும்‌ மரியாதையும்‌ 
இல்லாமல்‌ போயிற்று. அவர்களுடைய 
முயற்சிகளெல்லாம்‌ வீணாயிற்று. சவுலின்‌ 
குடும்பத்தார்‌ பலவீணப்பட்டுப்போகும்போது, 
தாவீது ஹு வர பலக்கிறார்‌. கர்த்தர்‌ 
தாவீதையும்‌, அவருடைய கைகளின்‌ 
கிரியைகளையும்‌ ஆசீர்வதிக்கிறார்‌. 


சவுலின்‌ 





i FTE 
TT 


சவுலின்‌ குடும்பத்திலிருந்து அநேகர்‌ 
பிரிந்து தாவீதிடம்‌ சேர்ந்துகொள்கிறார்கள்‌. 
இதனால்‌. சவுலின்‌ குடும்பத்தார்‌. 
பலவீனப்பட்டுப்போகிறார்கள்‌. 
விசுவாசிகளுடைய 
நம்முடைய பாவங்களுக்கும்‌, 
கிருபைகளுக்கும்‌ இடையே போராட்டம்‌ வரும்‌. 
நமக்குள்ளே கர்த்தருடைய  கிருபைக்கும்‌, 
மாம்சத்தின்‌ இச்சைகளுக்கும்‌ யுத்தம்‌ 
நடைபெறும்‌. 


கிறிஸ்துவைப்பற்றும்‌ 
நாம்‌. 
ஆனாலும்‌ 


கழுவப்பட்டிருக்கிறோம்‌. 
விசுவாசத்தினால்‌. 
பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம்‌ 
நமக்குள்ளே நம்முடைய மாம்சத்திற்கும்‌, 
ஆலிக்கும்‌ விரோதமாக யுத்தம்‌ 
நடைபெறுகிறது. பரிசுத்த ஆலியானவரின்‌ 
கிரியை. நமக்குள்‌ தொடர்ந்து 
நடைபெறும்போது, நம்முடைய மாம்சத்தின்‌ 
கிரியைகள்‌ பலவீனப்பட்டுப்போகும்‌ 
லின்‌. குடும்பத்தார்‌. வா வ 
பலவீனப்பட்டுப்போகிறார்கள்‌. இவர்கள்‌ 
மாம்சத்தின்‌ கிரியைகளுக்கு 
அடையாளமாயிருக்கிறார்கள்‌. தாவீதின்‌ 
குடும்த்தாரோ வர வர றார்கள்‌. 
இவர்கள்‌ தேவனுடைய கிருபைக்கும்‌, 
பரிசுத்தஆவியானவருடைய கிரியைகளுக்கும்‌. 
அடையாளமாயிருக்கிறார்கள்‌. 
ஆவிக்குரிய 
ம்‌ வரையிலும்‌, 

ஆலிக்கும்‌ 

யுத்தம்‌ 
முடிவிலே 
கலமும்‌ 
கர்த்தருடைய 
'சாத்தான்மீது வெற்றி 


நடைபெற்றுக்கொண்டேயிருக்கும்‌ 
தேவனுடைய சித்தம்‌ 
விசுவாசிகளாகிய நமக்கு, 
கிருபையினால்‌, 


கிடைக்கும்‌. 


தாவீதின்‌ குடும்பப்‌. ஹஹா 
விருத்தியடைகிறது. இந்த வசனப்பகுதியில்‌ 
தாவீதின்‌ ஆறு  குமாரர்களைப்பற்றிச்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீது எப்ரோனில்‌. 
ஏழுவருஷங்கள்‌ ஆட்சி செய்கிறார்‌. இந்தக்‌ 
காலத்தில்‌ தாவீதுக்கு  ஆறுமனைவிகள்‌ 
இருக்கிறார்கள்‌. இவர்கள்‌ மூலமாய்‌ 
தாவீதுக்கு ஆறு குமாரர்கள்‌ பிறக்கிறார்கள்‌. 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


தாவீதுக்குப்‌ பிறந்த 
யெஸ்ரயேல்‌ ஊராளான 
அகினோவாமிடத்தில்‌ பிறந்த அம்னோன்‌ 
அவனுக்கு முதல்‌ பிறந்தவன்‌.  நாபாலின்‌ 
ந கர்மேல்‌ ஊராளான 
பிறந்த கீலேயாப்‌ 
அவனுடைய இரண்டாம்‌ குமாரன்‌; மூன்றாம்‌ 
குமாரன்‌ கேசூரின்‌ ராஜாவான தல்மாய்‌ 
குமாரத்தியாகிய மாக்காள்‌ பெற்ற அப்சலோம்‌ 
என்பவன்‌. நாலாம்‌ குமாரன்‌ ஆகீத்‌ பெற்ற 
அதொனியா என்பவன்‌: ஐந்தாம்‌ குமாரன்‌ 
அபித்தால்‌ பெற்ற செப்பத்தியா என்வன்‌. 
ஆறாம்‌. குமாரன்‌ தாவீதின்‌ மனைவியாகிய 
எக்லாளிடத்தில்‌ பிறந்த இத்ரேயாம்‌ என்பவன்‌; 
இவர்கள்‌ எப்ரோனிலே தாவீதுக்குப்‌ 
பிறந்தவர்கள்‌” (சோமு 3:2-5). 


தாவீது ஒன்றுக்கும்‌ மேற்பட்ட 
மனைவிகளை விவாகம்‌ செய்திருக்கிறார்‌ 
இது கர்த்தருடைய பிரமாணத்திற்கு. 
விரோதமான செயல்‌. தாவீது அநேகம்‌ 
மனைவிகளை விவாகம்பண்ணி, தன்னுடைய 
பின்சந்ததியாருக்கு மோசமான 
முன்உதாரணமாயிருக்கிறார்‌. 


“அவன்‌ இருதயம்‌ பின்வாங்கிப்‌ 
போகாதபடி அவன்‌ அநேகம்‌ ஸ்திரீகளைப்‌ 
படைக்கவேண்டாம்‌; வெள்ளியும்‌ பொன்னும்‌ 
தனக்கு மிகுதியாய்ப்‌ பெருகப்பண்ணவும்‌ 
வேண்டாம்‌” (உபா 17.17). 


தாவீதின்‌ ஆறு குமாரர்களைப்பற்றி 
இந்த வசனப்பகுநியில்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 


தாவீதுக்கும்‌ அபிகாயிலுக்கும்‌ பிறந்த 
குமாரனுக்கு “கீலேயாப்‌" என்று பெயர்‌. 
புஸ்தகத்தில்‌ இவனுக்கு 
என்று பெயர்‌ 
கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாளா 31 
தானியேல்‌ என்பது கீலேயாப்பின்‌ 
முதலாவது பெயர்‌. தானியேல்‌ என்னும்‌ 
பெயருக்கு “தேவன்‌ என்னை நியாயம்‌. 
விசாரித்தார்‌” என்று பொருள்‌. 





i= FTE 
TT 


கர்த்தர்‌ நாபாலுக்கு விரோதமாக 
விசாரித்தார்‌ என்று தாவீதின்‌ 
குடும்பத்தார்‌ சொல்லுகிறார்கள்‌. ஆனால்‌ 
தாவீதின்‌ சத்துருக்களோ, தானியேல்‌ 
என்னும்‌ பெயருக்கு, வேறு விளக்கம்‌ 
சொல்லி, தாவீதை நிந்திக்கிறார்கள்‌. 
தானியேல்‌ நாபாலுடைய குமாரன்‌ என்றும்‌, 
அவன்‌ தாவீதின்‌ குமாரனல்ல என்றும்‌ 
தாவீதின்‌ சத்துருக்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. 
தானியேல்‌ 
பெரியவனானபோது, அவனுடைய 
ரூபமும்‌, சுபாவமும்‌ தாவீதைப்போல 
ந்ததாகவும்‌ ஆகையினால்‌ தாவீது 
அவனுக்கு “கீலேயாப்‌' என்னும்‌ பெயர்‌ 
கொடுத்ததாகவும்‌ வேதபண்டிதர்கள்‌ 
விளக்கம்‌ சொல்லுகிறார்கள்‌ கீலேயாப்‌ 
என்னும்‌ பெயருக்கு, ' அவனுடைய 
தகப்பனைப்‌ போன்றவன்‌" என்று பொருள்‌. 
அபிகாயிலிடத்தில்‌ பிறந்த கீலேயாப்‌, தன்‌ 
தகப்பனாராகிய தாவீதைப்போன்ற 
முகரூபமும்‌, குணமுமுள்ள வன்‌. 
அப்சலோமின்‌ தாயார்‌ கேசூரின்‌ 
ராஜாவான... தல்மாமி என்பவனுடைய 
குமாரத்தி, மாக்காள்‌ என்பது அவளுடைய 
பெயர்‌. கேசூர்‌ புறஜாதி தேசத்து ராஜா. 
அந்நிய தேசத்தாரோடு தன்னுடைய உறவை 
வளர்த்துக்கொள்ளவும்‌, தன்னுடைய 
இராணுவத்தைப்‌  பலப்படுத்திக்கொள்ளவும்‌, 
தாவீது கேசூரின்‌ ராஜாவோடு விவாக 
சம்பந்தம்‌ பண்ணினார்‌ என்று 
வேறபண்டிதர்கள்‌ விளக்கம்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 


ஆனால்‌ 


நியா 


வளர்ந்து 


தாவீது எதிர்பார்த்த. 
பிரகாரம்‌, மாக்காள்‌ பெற்ற அப்சலோம்‌ 
மூலமாய்‌, அவருக்கு ஆறதலோ பெலமோ 
கிடைக்கவில்லை. அப்சலோம்‌ மூலமாய்‌ 
தாவீதுக்கு வெட்கமும்‌ துக்கமும்‌ 
உண்டாயிற்று. 

ஆறாம்‌ 
மனைவியாகிய 
இத்ரேயாம்‌ 
'தாவீதின்‌. 
சொல்லப்பட்டிருக்கிறாள்‌. 
எக்லாள்‌ என்பது மீகாளைக்‌ 
என்று  வேதபண்டிதர்கள்‌. 
சொல்லுகிறார்கள்‌. 


குமாரன்‌ 


தாவீதின்மீது அதிக உரிமை உள்ளது. 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


தாவீது கர்த்தருடைய பெட்டியை 
எருசலேமுக்கு கொண்டு வந்தபோது, மீகாள்‌ 
தாவீதை பரியாசம்பண்ணினாள்‌. இதனால்‌ 


கர்த்தர்‌ அவளுடைய கர்ப்பத்தை அடைத்தார்‌. 
மீகாளுக்கு பிள்ளை பிறக்கவில்லை. மீகாள்‌ 
பனை தாவீதோடு சேருவதற்கு முன்பாக, 
குழந்தைகள்‌ 

சரித்திர 


பிறந்திருக்கவேண்‌। டும்‌ என்று 
ஆசிரியர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. 


அப்னேர்‌ 
சாமு 7-21 


சோமு 3:7. சுவுலுக்கு ஆயாவின்‌ 
குமாரத்தியாகிய நிஸ்பான்‌ என்னும்‌ 
பேருன்ன ஒரு  மறுமனையாட்டி, 
இருத்தான்‌; இஸ்போசேத்‌ அப்னேரை 
நோக்கி: நீ என்‌ தகப்பனாருடைய 
மறுமனையாட்டியினிடத்தில்‌ 

பிரவேசித்தது என்ன என்‌ றான்‌. 


சாமு 8:8. அய்னேர்‌ இஸ்போசேத்தின்‌ 
வார்த்தைகளுக்காக. மிகவும்‌ 
உம்மைத்‌ தாவீதின்‌ 
ஒப்புக்கொடாமல்‌, 

உம்முடைய 

சவுலின்‌ 

அவருடைய 

சிநேகிதருக்கும்‌, 
தயவுசெய்கிறவனாகிய என்னை நீர்‌ 
இன்று ஒரு ஸ்திரீயினிமித்தம்‌ 
குற்றம்பிடிக்கிறதற்கு, நான்‌ யூதாவுக்கு 


சிங்காசனத்தைத்‌. 

துவக்கிப்‌  பெயெயர்செபாமட்டுமுன்ன 
இஸ்ரவேலின்மேலும்‌ யூதாவின்மேலும்‌ 
'திலைதிறுத்தும்படிக்கு, 


சோமு 3:10. கர்த்தர்‌ தாவீதுக்கு 
ஆணையிட்டபடியே, நான்‌ அவனுக்குச்‌. 
செய்யாமற்போனால்‌, தேவன்‌ 
அப்னேருக்கு அதற்குச்‌ சரியாகவும்‌. 
அதற்கு அதிகமாகவும்‌ செய்யக்கடவர்‌ 
என்றான்‌. 





i FTE 
TT 


சாமு 301: அப்பொழுது அவன்‌ 
அப்னேருக்குப்‌ பயப்பட்டதினால்‌, 
அப்புறம்‌ ஒரு மறுமொழியும்‌ 
அவனுக்குச்‌ சொல்லாதிருந்தான்‌.. 


சொமு 912. 
நாமத்தினாலே 
ஸ்தானாபதிகளை 
யாருடையது? 
உடன்படிக்கைபண்ணும்‌; 
'இஸ்ரவேலையெல்லாம்‌. 

திருப்ப என்‌ கை உம்மோடிருக்கும்‌ 
என்று சொல்லச்சொன்னான்‌.. 


அப்னேர்‌ 
தான்தினிடத்தித்கு 


உடன்படிக்கைபண்ணுவேன்‌; ஆனாலும்‌ 
ஒரே காரியம்‌ உன்னிடத்தில்‌ 
கேட்டுக்கொள்ளுகிறேன்‌;. அது 
என்னவெனில்‌, நீ என்‌ முகத்தைப்‌ 
பார்க்க வரும்போது, சவுலின்‌. 
குமாரத்தியாகிய மீகானை ந 
அழைத்துவரவேண்டும்‌; அதற்குமுன்‌ தீ 
என்‌ முகத்தைப்‌ பார்ப்பதில்லை என்று 
சொல்லச்சொல்லி, 


சொமு க்‌, 
குமாரனாகிய 


அவன்‌. சவுலின்‌: 

இஸ்போசேத்‌. 
தினிடத்திற்கும்‌ ஸ்தானாபதிகனை 
அனுப்பி: நான்‌: பெலிஸ்தருடைய 
நூறு நுனித்தோல்கனைப்‌ பரிசமாகக்‌ 
கொடுத்து, விவாகம்பண்ணின என்‌ 
மனைவியாகிய மீகானை அனுப்பிவிடும்‌. 
என்று சொல்லச்சொன்னான்‌. 


சோழ 205. அப்பொழுது, இக்போசேத்‌ 
அவனை லாயிசின்‌ குமாரனாகிய 
பல்த்தியேல்‌ என்னும்‌: 
புருஷனிடத்திலிருந்து அழைத்து வர 
ஆட்களை அனுப்பினான்‌. 


3:08. அவன்‌ 


அவன்‌ 


புருஷன்‌: 
யிறகாலே 
அப்னேர்‌ 


சாமு 
பகூரீம்மட்டும்‌ 
அழுதுகொண்டுவத்தான்‌.. 
அவனை நோக்கி: நீ திரும்பிப்போ 


என்றான்‌; 
திரும்பிப்போய்விட்டான்‌. 


அவன்‌ 


கொழு 3:07. அப்னேர்‌ இஸ்ரவேலின்‌ 
மூப்பரோடே. பேசி: தாவீதை 
உங்கள்மேல்‌ ராஜாவாக வைக்கும்படிக்கு. 
நீங்கள்‌ அநேக 'நானாய்த்‌ 
தேடினீர்கனே. 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
II SAMUEL - COMMENTARY 


சோமு 808. இய்போதும்‌ அப்படிச்‌ 
செய்யுங்கள்‌; என்‌ தாசனாகிய 
தாவீதின்‌ கையினால்‌, என்‌ ஜனமாகிய 
'இஸ்ரவேலைப்‌ பெலிஸ்தரின்‌ கைக்கும்‌, 
அவர்களுடைய எல்லாச்‌ சத்துருக்களின்‌ 
கைக்கும்‌ நீங்கலாக்கி ரட்சிப்பேன்‌ 
என்று கர்த்தர்‌ தாவிதைக்குறித்துச்‌ 
சொல்லியிருக்கிறாரே என்றான்‌. 


சாமு 819.  இந்தப்பிரகாரமாக 
அப்னேர்‌ பென்யமீன்‌ மனுஷர்‌ காதுகள்‌ 
கேட்கப்‌ பேசினான்‌; பின்பு அப்னேர்‌ 
இஸ்ரவேலர்‌ பார்வைக்கும்‌, 
பென்யம்னுடைய எல்லாக்‌ 
குடும்பத்தாரின்‌ பார்வைக்கும்‌, 
சம்மதியானதையெல்லாம்‌ எப்ரோனிலே 
தாவிதின்‌ காதுகள்‌ கேட்கப்‌ 
பேசுகிறதற்குப்‌ போனான்‌. 


சோமு 3:20. அப்னேரும்‌, அவனோடே, 
கூட இருபதுபேரும்‌ எப்ரோனிலிருக்கிற 
தாவிதினிடத்தில்‌ வந்தபோது, தாவீது 
அப்னேருக்கும்‌, அவனோடே வந்த 
மனுஷருக்கும்‌ விருந்துசெய்தான்‌.. 


சோமு 321. பின்பு அப்னேர்‌ தாவீதை 
நோக்கி: நான்‌. எழுந்துபோய்‌, 
இஸ்ரவேலரை எல்லாம்‌ உம்மோடே. 
உடன்படிக்கைபண்ணும்படிக்கு, 
ராஜாவாகிய என்‌ ஆண்டவனிடத்தில்‌ 
சேர்த்துக்கொண்டு வருகிறேன்‌; 
அதினாலே உம்முடைய ஆத்துமா 
அரசான விரும்புகிற இடமெல்லாம்‌ 
அரசாளுவீர்‌ என்றான்‌; அப்படியே 
தாவீது அப்னேரை அனுப்பிவிட்டான்‌; 
அவன்‌ சமாதானத்தோடே போனான்‌. 


அப்னேர்‌ சவுலின்‌ படைத்தலைவன்‌. 
இவன்‌ நேரின்‌ குமாரன்‌. இவன்‌ சவுலுக்கு 
சிறிய தகப்பன்‌. சவுலின்‌ மூன்று குமாரர்களும்‌ 
பெலிஸ்தருக்கு விரோதமாக நடைபெற்ற 
யுத்தத்திலே மரித்துப்போனார்கள்‌. 
சவலுக்கு இஸ்போசேத்‌ என்னும்‌ குமாரன்‌ 
மட்டும்‌ இன்னும்‌ உயிரோடிருக்கிறான்‌. 
அப்னேர்‌ இஸ்போசேத்தை மகனாயீழுக்கு 
அழைத்துக்கொண்டுபோய்‌, அங்கே அவனை 
இஸ்ரவேல்‌ அனைத்தின்மேலும்‌ 
ராஜாவாக்கினான்‌. 





i THE 
TT 


அப்னேருக்கும்‌ இஸ்போசேத்திற்கும்‌ 
இடையிலிருந்த உறவு சீக்கிரத்தில்‌. 
முறிந்துபோயிற்று. இஸ்போசேத்‌ அப்னேர்மீது 
சந்தேகப்பட்டான்‌. சவலுக்கு ஆயாவின்‌ 
குமாரத்தியாகிய ரிஸ்பாள்‌ என்னும்‌ பேருள்ள 
ஒரு மறுமனையாட்டி இருந்தாள்‌; அப்னேர்‌ 
சவுலின்‌ மறுமனையாட்டியினிடத்தில்‌ 
பிரவேசித்தான்‌ என்று இஸ்போசேத்‌ 
சந்தேகப்படுகிறான்‌. இஸ்போசேத்‌ ஒருநாள்‌, 
அப்னேரை நோக்கி: “நீ என்‌ 
தகப்பனாருடைய மறுமணையாட்டியினிடத்தில்‌ 
பிரவேசித்தது என்ன” (சோமு 3:7) என்று 
கேட்கிறான்‌. 


அப்னேர்‌ இஸ்போசேத்தின்‌ 
குற்றச்சாட்டை உறுதியாய்‌ மறுக்கிறான்‌. 
இஸ்போசேத்‌ தன்னை இதுபோல 
குற்றப்படுத்துவது அப்னேருக்கு சிறிதும்‌ 
பிடிக்கவில்லை. இஸ்போசேத்‌ அப்னேருடைய 

ஆதரவிலிருக்கிறான்‌. அப்னேரோ பெருமை 
படித்தவன்‌ பெருமைக்காரரை 
குற்றப்படுத்தினால்‌ அவர்கள்‌ 
கோபப்படுவார்கள்‌. இஸ்போசேத்‌ தனக்கு 
கீழ்ப்படிந்து நடக்கவேண்டுமென்று அப்னேர்‌ 
எதிர்பார்க்கிறான்‌. ஆனால்‌ இஸ்போசேத்‌: 
அப்னேரை  குற்றப்படுத்தி பேசியதினால்‌, 
அப்னேருக்கு அவன்மீது. 
கோபழுண்டாயிற்று, 

அப்னேர்‌ இஸ்போசேத்தின்‌ 

வார்த்தைகளுக்காக மிகவும்‌ 
கோபங்கொண்டு: “உம்மைத்‌ தாவீதின்‌ 
கையில்‌ ஒப்புக்கொடாமல்‌, இந்நாள்மட்டும்‌. 
உம்முடைய தகப்பனாகிய சவுலின்‌ 
குடும்பத்துக்கும்‌, அவருடைய சகோதரருக்கும்‌, 
சிநேகிதருக்கும்‌, தயவுசெய்கிறவனாகிய 
என்னை நீர்‌ இன்று ஒரு ஸ்திரீயினிமித்தம்‌. 
குற்றம்பிடிக்கிறதற்கு, நான்‌  யூதாவுக்கு 
உட்கையான ஒரு. நாய்த்தலையா?” 
(சோமு 3:8) என்று கேட்கிறான்‌. 


அப்னேர்‌ 

கோபப்பட்டது மாத்திரமல்ல, 
பழிவாங்கப்போவதாகவும்‌ 

ன 3 
ராஜ்யபாரத்தைச்‌ சவுலின்‌ 
விட்டுத்‌ தாண்டப்பண்ணி, 
சிங்காசனத்தைத்‌ தாண்‌ 
பெயெர்செபாமட்டுமுள்ள 
யூதாவின்மேலும்‌ நிலைநிறுத்தும்படிக்கு, 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ தாவீதுக்கு ஆணையிட்டபடியே, நான்‌ 
அவனுக்குச்‌ செய்யாமற்போனால்‌, தேவன்‌ 
அப்னேருக்கு அதற்குச்‌ சரியாகவும்‌ அதற்கு 
அதிகமாகவும்‌ செய்யக்கடவர்‌" 
(சோமு 34.10) என்று சொல்லுகிறான்‌. 


அப்னேர்‌ தனக்கு இஸ்ரவேல்‌ 
தேசத்திலே சர்வதுதிகாரமும்‌ இருப்பதாக 
'றுமாப்போடு நினைக்கிறான்‌. அப்னேர்தான்‌ 

போசேத்தை இஸ்ரலேலின்‌ மேல்‌ 
ராஜாவாக்கினான்‌. அப்னேரின்‌ விருப்ப 
பிரகாரம்‌ இஸ்போசேத்தும்‌ இஸ்ரவேலுக்கு 
ராஜாவானான்‌. தான்‌ விரும்பினால்‌ 
இஸ்போசேத்‌ ராஜாவாயிருக்கவேண்டும்‌, 
தான்‌ விரும்பாவிட்டால்‌ அவள்‌ 
ராஜாவாயிருக்கக்கூடாது என்று அப்னேர்‌ 
ஆணவமாய்‌ நினைக்கிறான்‌. தன்னால்‌ 
இஸ்போசேத்தை ்ரவேலின்‌ 
ராஜாசனத்தில்‌ அமரச்செய்யவும்‌ முடியும்‌, 
அதிலிருந்து அவனை கீழே இறக்கிவிடவும்‌ 
முடியும்‌ என்று அப்னேர்‌ நினைக்கிறான்‌. 


அப்னேருக்கு இஸ்போசேத்மீது 
கோபமுண்டாயிற்று. இந்தக்‌ கோபத்தினால்‌ 
அப்னேர்‌ தாவீதை நேசிக்க ஆரம்பிக்கிறான்‌. 
ராஜ்யபாரம்‌ சவுலின்‌ குடும்பத்தைவிட்டு 
நீங்கவேண்டுமென்றும்‌, அ, தாவீதின்‌ 
குடும்பத்தின்மீது நிலை நிறுத்தப்படவேண்டும்‌ 
என்றும்‌. அப்னேர்‌ இப்போது. 
சைப்படுகிறான்‌. இஸ்போசேத்தை 
வாங்கவேண்டும்‌ என்பதற்காக, அப்னேர்‌ 
தாவீதோடு சிநேகமாயிருக்கவும்‌, அவரோடு 
உடன்படிக்கை பண்ணவும்‌. அப்னேர்‌ 
தீர்மானம்பண்ணுகிறான்‌. 


ஆணையிட்டபடியே" என்னும்‌ வாக்கியத்தை 
பயன்படுத்துகிறான்‌. கர்த்தர்‌ தாவீதுக்கு 
ராஜ்யபாரத்தை வாக்குப்பண்ணியிருக்கிறார்‌. 
கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை அப்னேர்‌ 
மதிக்கவேண்டும்‌. அப்னேரின்‌ இருதயத்தில்‌ 
கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம்‌ 
இருக்குமென்றால்‌, அவன்‌ எப்போதுமே. 
தன்னுடைய ஆலோசனைகளில்‌ உறுதியாய்‌ 
இருப்பான்‌. 





i= FTN 
TT 


அப்னேர்‌ இதுவரையிலும்‌ 
இஸ்போசேத்திற்கு ஆதரவாயிருந்தான்‌. 
கர்த்தருடைய வாக்குத்தத்தத்திற்கு. 
விரோதமான செயல்‌. அப்னேர்‌ இப்போது 
இஸ்போசேத்தின்மீது கோபப்பட்டு தாவீதுக்கு 
ஆதரவாக இருக்கவேண்டுமென்று 
விரும்புகிறான்‌. இதன்‌ மூலமாக கர்‌ 
தாவீதுக்கு ராஜ்யபாரத்தை ஆணையிட்டதை 
நிறைவேற்றுவதற்கு, தானும்‌ உதவிபுரிவதாக 
நினைக்கிறான்‌. 


குற்றம்‌ செய்திருந்தால்‌, அவ 
(குற்றத்தை அவனுக்கு உணர்த்தவேண்டும்‌. 
அப்னேரின்‌ குற்றத்தினிமித்தமாக அவனைக்‌ 
கடிந்துகொள்ள வேண்டும்‌. அந்தக்‌ 
குற்றத்திற்கு ஏற்ற தண்டனையை அவனுக்கு 
கொடுக்கவேண்டும்‌. 


இஸ்போசேத்தோ 
மிகப்பெரிய 0 ஷர க்களில்‌ அவன்‌ 
இஸ்ரவேலின்‌ சிங்காசனத்தில்‌ 
வீற்றிருந்தாலும்‌, அப்னேரின்‌ கையிலே ஒரு 
பொம்மையைப்போல இருக்கிறான்‌. அப்னேர்‌ 
தன்னிடம்‌ கோபமாக பேசியபோதும்‌, 
ராஜ்யபாரத்தை தாவீதுக்கு நிலைநிறுத்த 
செய்யப்போவதாகவம்‌ சொன்னபோதும்‌, 
இஸ்போசேத்‌ பொறுமையாயும்‌, அமைதியாயும்‌ 
கேட்டுக்கொண்டிருக்கிறான்‌. அப்பொழுது. 
இஸ்போசேத்‌ அப்னேருக்குப்‌ பயப்பட்டதினால்‌, 
அப்புறம்‌ ஒரு மறுமொழியும்‌ அவனுக்குச்‌ 
சொல்லாதிருக்கிறான்‌ (சோமு 341) 

இஸ்போசேத்தின்‌ மனச்சாட்சி 
அவனுடைய பலவீனத்தை அவனுக்கு 
உணர்த்துகிறது. அப்னேருக்கு விரோதமாக 
தன்னால்‌ ஒன்றும்‌ செய்ய முடியாது என்பதை 
இஸ்போசேத்‌ புரிந்துகொள்கிறான்‌. அப்னேரின்‌. 
உதவியில்லாமல்‌ தன்னால்‌ இஸ்ரவேலில்‌: 
ராஜ்யபாரம்‌ பண்ண முடியாது என்று 
நினைத்து, இஸ்போசேத்‌ அப்னேருக்கு. 
மிகவும்‌ பயப்படுகிறான்‌. 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


அனுப்பி: “தேசம்‌ யாருடையது? என்னோடு 
; இதோ, 
இஸ்ரவேலையெல்லாம்‌ உம்மிடத்தில்‌ திருப்ப, 
என்‌ கை உம்மோடிருக்கும்‌" (சோமு 3:12) 
சொல்லர்சொல்லுகிறான்‌. 

ஸ்தானாபதிகள்‌, அப்னேர்‌ 

தாவீதுக்கு 


சவுலின்‌ குடும்பத்தார்‌ வர வர 
பலவீனப்பட்டுப்போகிறார்கள்‌.. என்பதையும்‌ 
தாவீது வர வர பலப்பதையும்‌ அப்‌ 
கவனித்துக்கொண்டிருக்கிறான்‌. 
நிமித்தமாக 
இஸ்போசேத்தைவிட்டுப்‌ பிரிந்து, 
பக்கமாய்‌ சேர்ந்துகொ 
வாய்ப்பை எதிர்பார்த்துக்கொண்டிருக்கிறான்‌. 
இஸ்போசேத்‌ சவுலின்‌ மறுமனையாட்டியாகிய 
ரிஸ்பாளின்‌ நிமித்தம்‌ தன்னைக்‌ 
குற்றப்படுத்தியது. அப்னேருக்கு 
இஸ்போசேத்தை விட்டுப்பிரிய ஒரு நல்ல. 
காரணமாயிற்று. 


அப்னேர்‌ இப்போது தாவீதுக்கு 
சேவை செய்ய விரும்புகிறான்‌. அப்னேருக்கு 
தாவீதின்மீது உண்மையான அன்பும்‌, 
க்கரையும்‌, பாசமும்‌ இருக்கிறதா என்பது 

ஆனால்‌ அப்னேருக்கு 
இஸ்போசேத்தின்மீது. உண்மையான கோபம்‌ 
இருக்கிறது. இஸ்போசேத்தின்மீ துள்ள 
கோபம்‌, இப்போது தாவீதின்மீது அன்பாக 
வெளிப்படுகிறது. 


இந்தப்‌ மமியிலே கிறிஸ்துவின்‌ ராஜ்யம்‌ 


ஸ்தாபிக்கப்படுவதற்கு, கர்த்தர்‌ 
சமயங்களில்‌, உலகப்பிரகாரமான ரம்‌ 


நேசிக்காதவர்களாயும்‌ 


கர்த்தர்‌ தம்முடைய தெய்வீக 





i FTE 
TT 


க சத்துருக்களை 
நகு பாத டபாகப் புகா 


பாதபடிமின்மீது நம்முடைய பாதங்களை 
வைத்து, நம்முடைய ஸ்தானத்திலே நாம்‌ 
அமர்ந்திருக்கலாம்‌. அதே வேளை! 
கர்த்தருடைய கிருபையினாலே, தப்‌ 
பாதபடிகளின்மேல்‌ ஏறி, நமக்கு மேலே 
இருக்கும்‌ உயர்ந்த ஸ்தலங்களுக்கும்‌ 
ஏறிப்போகலாம்‌. பாதபடிகளை 
படிக்கட்டுக்களைப்‌ போல பயன்படுத்தி மேலே. 
ஏறிப்போகலாம்‌. 


அப்னேரின்‌ ஸ்தானாபதிகள்‌, 
அவனுடைய வார்த்தைகளை தாவீதுக்கு 
சொல்லுகிறார்கள்‌. தாவீதும்‌ அப்னேரோடு 
உடன்படிக்கை செய்து கொள்ள விரும்புகிறார்‌. 
ஆனாலும்‌ அதற்கு ஒரு நிபந்தனையைச்‌ 
சொல்லுகிறார்‌. தாவீது அப்னேரின்‌ 
ஸ்தானாபதிகள்‌ மூலமாய்‌ தன்னுடைய 
வார்த்தைகளை சொல்லியனுப்புகிறார்‌. 


தாவீது, அப்னேரின்‌ ஸ்தானாபதிகளிடம்‌ 
"நல்லது. உன்னோடே நான்‌ 
கபன்‌ டுக்க கன்‌: ஆனாலும்‌ ஒரே 
காரியம்‌ உன்னிடத்தில்‌. 
கேட்டுக்கொள்ளுகிறேன்‌; அது 
என்னவெனில்‌, நீ என்‌ முகத்தைப்‌ பார்க்க 
வரும்போது. சவுலின்‌ 
குமாரத்தியாகிய மீகாளை நீ 
அழைத்துவரவேண்டும்‌: அதற்குமுன்‌ நீ என்‌ 
முகத்தைப்‌ பார்ப்பதில்லை” (சோமு 313) 
என்று தன்னுடைய செய்தியை 
அப்னேருக்கு, சொல்லச்‌ சொல்லுகிறார்‌. 


சவுல்‌ தன்‌ குமாரத்தியாகிய மீகாளை 
தாவீதுக்கு. முதலில்‌ மனைவியாக: 
கொடுத்திருந்தார்‌. அதன்‌ பின்பு சவுல்‌: 
மீகாளை லாயிசின்‌ குமாரனாகிய 
பல்த்தியேலுக்கு மனைவியாகக்‌ 
கொடுத்துவிட்டார்‌. அப்னேர்‌ 

வரும்போது. சவுலின்‌ 

மீகாளை அழைத்துக்கொண்டு வரவேண்டும்‌. 
அப்னேரோடு உடன்படிக்கை பண்ணுவதற்கு 
தாவீது இந்த நிபந்தனையைச்‌ சொல்லுகிறார்‌. 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


விவாகம்‌ கர்த்தருக்குள்‌ 
தாவீதுக்கு அநேக 
இருந்தாலும்‌, மீகாளே 
அவருடைய முதலாவது மனைவி, தாவீதின்‌ 
மனைவி என்னும்‌ அந்தஸ்து மீகாளுக்கு 
மாத்திரமே இருக்கிறது. தாவீது எத்தனை 
ஸ்திரீகளை விவாகம்பண்ணினாலும்‌, அவர்‌ 
மீகாள்‌ மீது வைத்திருக்கிற அன்பு 
குறையவில்லை. 
சவுலின்‌  குடும்பத்தார்மீது 
மதிப்பும்‌ மரியாதையும்‌ 
தாவீது இஸ்ரவேலின்‌ 
ராஜாசனத்தில்‌ வீற்றிருக்கும்போது, அந்த 
ராஜரீக மேன்மையில்‌, சவுலின்‌ 
குடும்பத்தாருக்கும்‌. ஒரு பங்கு 
இருக்கவேண்டும்‌ என்று தாவீது 
விரும்புகிறார்‌. மீகாள்‌ சவுலின்‌ குமாரத்தி. 
தாவீது இஸ்ரவேலின்‌  ராஜாசனத்தில்‌ 
வீற்றிருக்கும்போது. அவருக்கு 
ல்‌, சவுலின்‌ குமாரத்தியாகிய 
தாவீதின்‌ மனைவியாக 
வீற்றிருக்கவேண்டும்‌. மீகாளே தனக்கு 
ராஜாத்தியாகமிருக்கவேண்டும்‌ என்பது, 
தாவீதின்‌ விருப்பம்‌. 


தாவீது தன்னுடைய 

ன்மையை சவுலின்‌ குடும்பத்தாரோடு 
பகிர்ந்துகொள்ள விரும்புகிறார்‌. சவுல்‌ 
தாவீதைப்‌ பகைத்தாலும்‌, அவர்‌ தாவீதை 
தன்னுடைய சத்துருவாகப்‌ பாவித்தாலும்‌, 
தாவீது சவலின்‌ குடும்பத்தாருக்கு இன்னும்‌ 
சிநேகிதராகவே இருக்கிறார்‌. சவுலின்‌ 
குமாரத்தியாகிய மீகாளுக்கு சகாயம்பண்ண 


ராஜ்யபாரத்தின்‌ 


அப்னேருக்கு 

வார்த்தைகளை, 
அப்னேரின்‌ ஸ்தானாபதிகள்‌, அப்னேருக்கு 
சொல்லுகிறார்கள்‌. தாவீது தனக்கு சொன்ன 
செய்தியை, அப்னேர்‌ தன்‌ ஸ்தானாபதிகள்‌ 
மூலமாக. இஸ்போசேத்திற்கும்‌. 
சொல்லியனுப்புகிறான்‌. தாவீது இந்தச்‌ 
செய்தியை, தன்னுடைய ஸ்தானாபதிகள்‌ 
மூலமாக,  இஸ்போசேத்திற்கு நேரடியாக 
சொல்லியிருப்பதற்கும்‌ வாய்ப்புள்ளது. 





f= THE 
TT 


தாவீது சவுலின்‌ குமாரத்தியாகிய 
மீகாளை மாக விவாகம்‌ 
செய்யவில்லை. தாவீது பெலிஸ்தருடைய நூறு 
நுனித்தோல்களை ல்‌ கொடுத்து, 
மீகாளை மனைவியாக. 
மன்‌ கவி நக்கற... அதக. வங்‌ 
கொடுத்து விவாகம்பண்ணின மீகாளை, 
சவுல்‌ வேறொருலனுக்கு மனைவியாகக்‌ 
கொடுத்துவிட்டார்‌. 


தாவீது 
குமாரனாகிய இஸ்போசேத்தனிடத்தி்கும்‌ 
ஸ்தானாபதிகளை அனுப்பி: “நான்‌ 
பெலிஸ்தருடைய நூறு நுனித்தோல்களைப்‌ 
பரிசமாகக்‌ கொடுத்து, விவாகம்பண்ணின 
என்‌ மனைவியாகிய மீகாளை அனுப்பிவிடும்‌" 
(சோழு 3:14) என்று சொல்லச்சொல்லுகிறார்‌. 


(இதன்‌ கோரிக்கையை இஸ்போசேத்‌ 
நிராகரிக்கவில்லை. அப்பொழுது. இஸ்போசேத்‌ 
மீகாளை லாயிசின்‌ குமாரனாகிய பல்த்தியேல்‌ 
என்னும்‌ புருஷனிடத்திலிருந்து 
அழைத்து வர ஆட்களை அனுப்புகிறான்‌. 
இவள்‌ புருஷன்‌ பகூரீம்மட்டும்‌ அவள்‌ 
பிறகாலே அழுதுகொண்டுவருகிறான்‌. 
அப்னேர்‌ அவனை நோக்கி: "நீ திரும்பிப்போ” 
என்று சொல்லுகிறான்‌; பல்‌ 
திரும்பிப்போய்விடுகிறான்‌ (சோமு 3:15]6). 


அப்னேர்‌ மீகாளை தாவீதினிடத்திற்கு 

அழைத்துக்கொண்டு போகிறான்‌. தாவீது 

ப்னேர்‌ 

தாவீது 

சந்தோஷமாய்‌ உடன்படிக்கை 

அப்னேர்‌ தாவீதுக்கு. 

அவருடைய மனைவியையும்‌ கொடுக்கிறான்‌. 

இஸ்ரவேல்‌ தேசத்தின்‌ ராஜாசனத்தையும்‌ 
கொடுக்கிறான்‌. 


மீகாளின்‌ ஈகிய 
பல்த்தியேலுக்கு, அவளைவிட்டுப்‌ பிரிய 
மனதில்லை. ஆகையினால்‌ அவள்‌ புருஷன்‌ 


அவன்‌ 

அழுதாலும்‌, 

தாவீதுக்கு 

கொடுக்கப்பட்டிருக்கிறாள்‌. 

பல்த்தியேலைவிட தாவீதுக்கே, மீகாளின்மீது, 
மெய்யான உரிமை இருக்கிறது. 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தாவீதுக்கு மீகாளின்மீது. தன்னுடைய 
உரிமையைவிட அதிக 
இருக்கிறது என்பது 
மீகாளை 


பல்த்தியேல்‌ 
திரும்பிப்போய்விடுகிறான்‌. 
மீகாளும்‌ மறுபடியுமாய்‌ தங்களுடைய குடும்ப 
வாழ்க்கையில்‌ ஒன்றுசேருகிறார்கள்‌. 


அப்னேர்‌ தாவீதை ராஜாவாக்குவதற்கு 
இஸ்ரவேலின்‌ மூப்பரோடு கலந்து பேசுகிறான்‌. 
மூப்பர்கள்‌ எதை தீர்மானம்பண்ணினாலும்‌, 
சாதாரண ஜனங்கள்‌ அதை 
ஏற்றுக்கொண்டு அவர்களைப்‌ 
பின்பற்றுவார்கள்‌. இஸ்ரவேலின்‌ மூப்பருக்கு 
எல்வளவு அதிகாரம்‌ இருக்கிறது என்பது 
அப்னேருக்கு தெரிந்திருக்கிறது. 
ஆகையினால்‌ அப்னேர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
எல்லோரோடும்‌ பொதுவாக பேசாமல்‌, 
இஸ்ரவேலின்‌ மூப்பரோடு பேசுகிறார்‌. 


அப்னேர்‌ இஸ்ரவேலின்‌ மூப்பரோடே 
பேசி: “தாவீதை உங்கள்மேல்‌ ராஜாவாக 
வைக்கும்படிக்கு நீங்கள்‌ அநேக நாளாய்த்‌ 
நேடினீர்களே. இப்போதும்‌ அப்படிச்‌ 
செய்யுங்கள்‌: என்‌ தாசனாகிய தாவீதின்‌ 
கையினால்‌, என்‌ ஜனமாகிய இஸ்ரவேலைப்‌ 
பெலிஸ்தரின்‌ கைக்கும்‌, அவர்களுடைய 
எல்லாச்‌... சத்துருக்களின்‌ கைக்கும்‌ 
நீங்கலாக்கி ரட்சிப்பேன்‌ என்று கர்த்தர்‌ 
தாவீதைக்குறித்துச்‌ சொல்லியிருக்கிறாரே” 
(சோமு 3:17,18) என்று சொல்லுகிறான்‌. 


இஸ்ரவேலின்‌ மூப்பருக்கு 
தாவீதைப்பற்றியும்‌ தெரிந்திருக்கிறது. 
இஸ்போசேத்தைப்பற்றியும்‌ தெரிந்திருக்கிறது. 
தாவீதின்‌ பலமும்‌, பராக்கிரமம்‌ 
அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது. கர்த்தர்‌ 
தாவீதைக்குறித்து சொன்ன வார்த்தைகளும்‌ 
இஸ்ரவேலின்‌ மூப்பருக்கு தெரிந்திருக்கிறது. 

தாவீதைக்‌ குறித்து 
சொன்னபிரகாரம்‌, தாவீது இஸ்ரவேலுக்கு 
ராஜாவாயிருப்பாராக என்று அப்னேர்‌ 
இஸ்ரவேலின்‌ மூப்பரோடே பேசுகிறார்‌. 

கர்த்தர்‌ தம்முடைய 
தாவீதின்‌ கையினால்‌, இஸ்ரவேலை 
பெலிஸ்தரின்‌ கைக்கும்‌, அவர்களுடைய 
எல்லா சத்துருக்களின்‌ கைக்கும்‌ நீங்கலாக்கி 
இரட்சிப்பார்‌. இஸ்ரவேலருக்கு இரட்சிப்பு 
'கிடைக்கவேண்டுமென்றால்‌ அவர்கள்‌ 
தாவீதை தங்களுக்கு ராஜாவாக 
ஏற்றுக்கொண்டு, அவருடைய 
ராஜரீகத்திற்கு கீழ்ப்படியவேண்டும்‌. 


கர்த்தர்‌ 


தாசனாகிய 





f= al 
TT 


அப்னேர்‌ இஸ்ரவேலின்‌ மூப்பரோடே 
தாவீதைக்‌ குறித்து பேசுகிறான்‌. 
அதன்‌ பின்பு எப்ரோனிலுள்ள தாவீதின்‌ 
காதுகள்‌ கேட்க பேசுவதற்கு, அப்னேர்‌ 


தாவீதினிடத்தில்‌ போகிறான்‌. 


இந்தப்பிரகாரமாக அப்னேர்‌ பென்யமீன்‌ 
மனுஷர்‌ காதுகள்‌ கேட்கப்‌ பேசுகிறான்‌; பின்பு 
அப்னேர்‌ இஸ்ரவேலர்‌ பார்வைக்கும்‌, 
பென்யமீனுடைய எல்லாக்‌ குடும்பத்தாரின்‌ 
பார்வைக்கும்‌, சம்மதியானதையெல்லாம்‌ 
எப்ரோனிலே தாவீதின்‌ காதுகள்‌ கேட்கப்‌ 
பேசுகிறதற்குப்‌ போகிறான்‌. அப்னேரும்‌, 
இருபதுபேரும்‌ 
தாவீதினிடத்தில்‌ 
அப்னேருக்கும்‌, 
மனுஷருக்கும்‌ 
விருந்துசெய்கிறார்‌ (சாமு 319,20). 
தாவீது தன்னுடைய 
வெளிப்படுத்தும்‌ 
அப்னேரோடு 
பண்ணியதை 
வண்ணமாகவும்‌, தாவீது அப்னேருக்கும்‌ 
அவனோடே வந்த இருபது மனுஷருக்கும்‌ 
விருந்து செய்கிறார்‌. இது உடன்படிக்கையின்‌ 
விருந்து 


“நாங்கள்‌ உம்மைத்‌ தொடாமல்‌, 
நன்மையையே உமக்குச்‌ செய்து, உம்மைச்‌ 
சமாதானத்தோடே  அனுப்பிலிட்டதுபோல, 
நீரும்‌ எங்களுக்குத்‌ தீங்கு செய்யாதபடிக்கு 
உம்மோடே உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள 
வந்தோம்‌; நீர்‌ கர்த்தரால்‌ 
ஆசீர்வதிக்கப்பட்டவராமே என்றார்கள்‌. அவன்‌ 
அவர்களுக்கு விருந்துபண்ணினான்‌, 
அவர்கள்‌ புசித்‌; குடித்தார்கள்‌" 
(ஆதி 26:29,30). 


அப்னேர்‌ தாவீதோடு உடன்படிக்கை 
பண்ணின பின்பு, அப்னேர்‌ தாவீதை நோக்கி: 
"நான்‌ எழுந்துபோய்‌, இஸ்ரவேலரை எல்லாம்‌ 

உம்மோடே  உடன்படிக்கைபண்ணும்படிக்கு, 
மம்‌ என்‌  ஆண்டவனிடத்தில்‌ 
சேர்த்துக்கொண்டு வருகிறேன்‌: அதினாலே 
உம்முடைய ஆத்துமா அரசாள விரும்புகிற 
இடமெல்லாம்‌ அரசாளுவீர்‌” சோமு 3:21) 
என்று சொல்லுகிறான்‌; அப்படியே தாவீது. 
அப்னேரை அனுப்பிவிடுகிறார்‌; அப்னேர்‌ 
சமாதானத்தோடே போகிறான்‌. 


சந்தோஷத்தை 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


அப்னேரின்‌ மரணம்‌ 
சோழு 3:22-89 


சோமு 922. தாவீதின்‌ சேவகரும்‌ 
யோவாபும்‌ அநேகம்‌ பொருட்களைக்‌: 
கொள்ளையிட்டு, தண்டிலிருந்து: 
கொண்டுவந்தார்கள்‌; அப்பொ 
அப்னேர்‌ எப்ரோனில்‌ தாவீதினிடத்தில்‌ 
இல்லை அவனை அனுப்பிவிட்டான்‌; 

சமாதானத்தோடே 
நல்க. 


3:28. யோவாபும்‌ 
லால்‌ எல்லாச்‌ சேனையும்‌ 
வந்தபோது, நேரின்‌ குமாரனாகிய 
அப்னேர்‌ ராஜாவினிடத்தில்‌ வந்தான்‌ 
என்னும்‌, அவர்‌ அவனைச்‌. 
சமாதானமாய்ப்போக அனுப்பிவிட்டார்‌ 
என்றும்‌, யோவாபுக்கு அறிவித்தார்கள்‌. 


சோமு 924. அப்பொழுது யோவாப்‌ 
ராஜாவண்டையில்‌ பிரவேசித்து: என்ன 
செய்தீர்‌? இதேர, அப்னேர்‌ 
உம்மிடத்தில்‌ வந்தானே, நீர்‌ அவனைப்‌ 
'போகவிட்டது என்ன? 


சாமு 8:25. நேரின்‌ குமாரனாகிய 
அப்னேரை அறிவீரே; அவன்‌ உம்மை 
மோசம்போக்கவும்‌, உம்முடைய 
போக்குவரத்தை அறியவும்‌, நீர்‌ 
செய்கிறதையெல்லாம்‌ ஆராயவும்‌ 
வந்தான்‌ என்று சொன்னான்‌. 


சோமு 9:26. யோவாப்‌ தாவீதை விட்டுப்‌ 
புறப்பட்டவுடனே, அவன்‌ அப்னேரைத்‌ 
தாவிதுக்குத்‌ தெரியாமல்‌ 
கூட்டிக்கொண்டு வரும்படி ஆட்களை 
அனுப்பினான்‌; அவர்கள்‌ சீரா என்னும்‌ 
தூரவுமட்டும்போய்‌ அவனை 
அழைத்துக்கொண்டு வந்தார்கள்‌. 


சோமு 3:27. அப்னேர்‌ எப்ரோனுக்குத்‌ 
திரும்பி வருகிறபோது, யோவாப்‌ 
அவனோடே. இரகசியமாய்ப்‌ 
பேசுப்போகிறவன்போல, அவனை 
ஒலிமுகவாசலின்‌ நடுவே ஒரு பக்கமாய்‌ 

தன்‌ தம்பி 

இரத்தப்பழியை 
வாங்க, அங்கே அவணை வயிற்றிலே 
குத்திக்‌ கொன்றுபோட்டான்‌. 





i= ராண 
யாய 


சாமு 928. தாவீது அதைக்‌ 
கேட்டபோது: நேரின்‌ குமாரனாகிய 
அப்னேரின்‌ இரத்தத்திற்காக, 
எண்மேலும்‌ என்‌ ராஜ்யத்தின்‌ மேலும்‌ 
கர்த்தருக்கு முன்பாக என்றைக்கும்‌ 
பழியில்லை. 


சாமு 329, அது யோவாபுடைய 
தலையின்‌ மேலும்‌, அவன்‌ தகப்பன்‌ 
குடும்பத்தின்‌ மேலும்‌ சுமத்திருப்பதாக; 
யோவாபின்‌ வீட்டாரிலே 
பிரமியக்காரனும்‌, குஷ்டரோகியும்‌, 
கோல்‌ ஊன்றி நடக்கிறவனும்‌, 
பட்டயத்தால்‌ விழுகிறவனும்‌, அப்பம்‌ 
குறைச்சுலுன்னவனும்‌, ஒருக்காலும்‌ 
ஒழித்துபோவதில்லை என்றான்‌. 


அப்னேர்‌ கிமியோனில்‌ 
நடத்த. யுத்தத்திலே தங்கன்‌ 
தம்பியாகிய ஆசகேலைக்‌ 
கொன்றதினிமித்தம்‌ யோவாபும்‌ அவன்‌ 
சுகோதரனாகிய அபிகாயும்‌ அவனைச்‌. 
சுங்காரம்பண்ணினார்கள்‌. 


சாமு 820. 


கொழு 3:31. தாவீது யோவாபையும்‌, 
அவனோடிருந்த ௪கல ஜனங்களையும்‌. 
பார்த்து: நீங்கள்‌ உங்கள்‌. 
வஸ்திரங்களைக்‌ கிழித்துக்‌ கொண்டு, 
இரட்டுடுத்தி, அப்னேருக்கு முன்னாக 
நடந்து துக்கங்கொண்டாடுங்கன்‌ என்று 
சொல்லி, தாவீதுராஜா தானும்‌ 
பாடைக்குப்‌ பின்சென்‌ நான்‌. 


சாமு 3:32. அவர்கள்‌ அப்னேரை 
எப்ரோனிலே அடக்கம்பண்ணுகையில்‌, 
ராஜா அப்னேரின்‌. 
கல்லறையண்டையிலே சத்தமிட்டு 
அழுதான்‌; சகல ஜனங்களும்‌ 
அழுதார்கள்‌. 

சாமு 9:58. ராஜா அப்னேருக்காகப்‌ 
புலம்பி: மதிகெட்டவன்‌ சாகிறதுபோல, 
அப்னேர்‌ செத்துப்போனானோ? 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
II SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சோமு 3:84. உன்‌ கைகள்‌ கட்டப்படவும்‌ 
இல்லை; உன்‌ கால்களில்‌ விலங்கு. 
போடப்படவும்‌ இல்லை; துஷ்டர்‌ 
கைகளில்‌ மடிகிறதூபோல்‌ மடிந்தாயே 
என்றான்‌; அப்பொ 
ஜனங்களெல்லாரும்‌ பின்னும்‌ அதிகமாய்‌ 
அவனுக்காக அழுதார்கள்‌. 


சாமு 335. 

இருக்கையில்‌, ஜனங்கள்‌ 

வத்து: அப்பம்‌ புசியும்‌ என்று 

தாவீதுக்குச்‌ சொன்னபோது, தாவீது: 

சூரியன்‌ அஸ்தமிக்கிறதற்கு முன்னே 

அப்பத்தையாகிலும்‌. 

ருசிபார்த்தால்‌, 

தேவன்‌ எனக்கு அதற்குச்‌ சரியாகவும்‌ 

அதற்கு அதிகமாகவும்‌ செய்யக்கடவர்‌ 
என்று ஆணையிட்டுச்‌ சொன்னான்‌. 


இன்னும்‌ 
எல்லாரும்‌ 


பொழுது 


சோமு 3:36. ஜனங்கள்‌ எல்லாரும்‌ 
அதைக்‌ கவனித்தார்கள்‌, அது அவர்கள்‌ 
பார்வைக்கு. நன்றாயிருந்தது; 
அப்படியே ராஜா செய்ததெல்லாம்‌ சகல்‌ 

நலமாய்த்‌ 


சோமு 337. 
அப்னேரைக்‌ 
ராஜாவினால்‌ 
அந்நானிலே 
இஸ்ரவேலர்‌ 
அறித்துகொண்டார்கள்‌. 


நேரின்‌ குமாரனாகிய 
கொள்றுபோட்டது. 
உண்டான தல்லவென்று 
சகல ஜனங்களும்‌, 
அனைவரும்‌ 


சோமு 9:88. ராஜா தன்‌ ஊழியக்காரரை 
நோக்கி: இன்றைய தினம்‌ இஸ்ரவேலில்‌ 
பிரபுவும்‌ பெரிய மனுஷனுமாகிய 
ஒருவன்‌: விழுந்தான்‌. என்று 
அறியீர்களா? 


சாமு 3:39. நான்‌ ராஜாவாக 
அமிஷேகம்பண்ணப்பட்டவனாயிருந்த 
போதிலும்‌, நான்‌ இன்னும்‌ பலவீனன்‌; 
பக அதி குமாரராகிய இந்த 
என்‌ பலத்துக்கு 
மிஞ்சினவர்களாயிருக்கி தார்கள்‌, அந்தப்‌ 
பொல்லாப்பைச்‌ செய்தவனுக்குக்‌ 
கர்த்தர்‌ அவன்‌ 
பொல்னாப்புக்குத்தக்கதாய்ச்‌ 
சுமிக்கட்டுவாராக என்‌ றான்‌. 





i THE 
TT 


தாவீது அப்னேருக்கும்‌. 
அவனோடுகூட இருபது பேருக்கும்‌ விருந்து 
செய்கிறார்‌. விருந்து முடிந்தபின்பு, அப்னேர்‌ 
தாவீதுக்காக தான்‌ செய்ய வேண்டிய 
வேலைகளை 
புறப்பட்டுப்போகிறான்‌. 
சமாதானத்தோடே போகிறான்‌. 
அப்னேருக்கு விருந்து 
'யோவாப்‌ அவர்களோடு கூடயில்லை. 
தாவீதின்‌ சேவகரும்‌ வயோவாபும்‌ 
அநேகம்‌ பொருட்களைக்‌ கொள்ளையிட்டு, 
தண்டிலிருந்து கொண்டுவருகிறார்கள்‌; 
அப்பொழுது அப்னே எப்ரோனில்‌ 
தாவீதினிடத்தில்‌ இல்லை; தாவீது அவனை 
அனுப்பிவிட்டார்‌: அப்னேர்‌ 
சமாதானத்தோடே 
சோழு 3:22). 


போய்விட்டான்‌ 


'யோவாபும்‌ அவனோடிருந்த எல்லாச்‌ 
சேனையும்‌ வந்தபோது, நேரின்‌ குமாரனாகிய 
அப்னேர்‌ ராஜாவினிடத்தில்‌ வந்தான்‌ என்றும்‌, 
சமாதானமாய்ப்போகு 
என்றும்‌, யோவாபுக்கு 

லபக்‌ சோமு 3:23) 


அப்னேர்‌ தாவீதைப்‌ பார்க்க வந்தான்‌ 

என்னும்‌ செய்தியைக்‌ கேட்டு யோவாப்‌ 

மிகவும்‌  கோபப்படுகிறான்‌. தாவீது, 
அப்னேருக்கு விருந்து செய்த செய்‌ 

சமாதானத்தோடு 

யோவாப்‌ 

மிகவும்‌ கோபப்படுகிறான்‌. 

தன்னுடைய கோபத்தை 

அடக்க முடியவில்லை. அவன்‌ தாவீதுக்கு 

முன்பாக வந்து, கோபமான வார்த்தைகளைப்‌ 

பேசுகிறான்‌ 


முது யோவாப்‌ 
ராஜாவண்டையில்‌ பிரவேசித்து: “என்ன 
செய்தீர்‌? இதோ, அப்னேர்‌ உம்மிடத்தில்‌: 
வந்தானே, நீர்‌ அவனைப்‌ போகவிட்டது. 
என்ன? நேரின்‌ குமாரனாகிய அப்னேரை 
அறிவீரே; அவன்‌ உம்மை மோசம்போக்கவும்‌, 
உம்முடைய போக்குவரத்தை அறியவும்‌, நீர்‌ 
செய்கிறதையெல்லாம்‌ ஆராயவும்‌ வந்தான்‌” 
சோமு 3:24.25) என்று தாவீதின்‌ 
முகத்திற்கு விரோதமாக கோபமாய்ச்‌ 
சொல்லுகிறான்‌. 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


தாவீது  யோவாபுக்கு கணக்‌ 
ஒப்புவிக்கவேண்டியதில்லை. யோவாப்‌ தான்‌ 
தாவீதுக்கு கணக்கு சொல்லவேண்டும்‌. 
ஆனால்‌ யோவாப்‌ தாவீதைப்‌ பார்த்து, “நீர்‌ 
அவனைப்‌ போகவிட்டது என்ன” என்று 
கேட்கிறான்‌. தாவீது, அப்னேரை 
கைதுபண்ணி சிறையிலடைத்திருக்க 
வேண்டும்‌ என்று யோவாப்‌ எதிர்பார்க்கிறான்‌. 


அப்னேரின்‌ துர்க்குணம்‌ யோவாபுக்கு 
நன்றாய்த்‌ தெரியும்‌. அவன்‌ ஒரு சதிகாரன்‌. 
அப்னேர்‌ ஏற்கெனவே 'யோவாபின்‌ 
சகோதரனாகிய ஆசகேலை தன்‌ ஈட்டியினால்‌ 
கொன்றுபோட்டவன்‌. யோவாபின்‌ 
பார்வையில்‌ அப்னேர்‌ ஒரு வஞ்சகக்காரன்‌. 
அவன்‌... தாவீதை  வேவுயார்ப்பதற்காக 
வந்திருக்கிறான்‌ என்று யோலாப்‌ தாவீதிடம்‌ 
விவாதம்பண்ணுகிறான்‌. 


தாவீதோ யோவாபுக்கு பிரதியுத்தரம்‌ 
ஒன்றும்‌ சொல்லவில்லை. தாவீது யோவாபுக்கு 
பயப்படவில்லை. இஸ்போசேத்‌ அப்னேரிடம்‌ 
கோபமாய்ப்‌ பேசினான்‌. அப்னேரும்‌ 
அவனுக்கு கோபமாக மிரதியுத்தரம்‌ 
சொன்னான்‌. அப்போது இஸ்போசேத்‌ 
அப்னேருக்கு பயந்து ஒன்றும்‌ திருக்க 
சோமு தாவீது 
இஸ்போசேத்தைப்போல, யோவாபுக்கு பயந்து, 
ஒன்றும்‌ பேசாமல்‌ அமைதியாயிருக்கவில்லை. 
தாவீது யாருக்கும்‌ பயப்படுகிறவரல்ல, 
கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள்‌ மனுஷருக்கு 
பயப்படமாட்டார்கள்‌. இந்த சூழ்நிலையில்‌ 
யோவாபுக்கு சொல்லாமல்‌, 
அமைதியாகயிருப்பதே நல்லது என்று தாவீது 
தீர்மானித்திருக்கிறார்‌. 


அப்னேரை கை துபண்ணுவதற்கோ 
அல்லது அவனைக்‌ கொன்றுபோடுவதற்கோ 
தாவீது உதவிசெய்யமாட்டார்‌ என்பது 
யோவாக்கு நன்றாய்த்‌ தெரிந்திருக்கிறது. 
ஆனாலும்‌: யோவாபுக்கு அப்னேர்‌ 
மீதுள்ள கோபம்‌ சிறிதும்‌ குறையவில்லை. 
யோவாப்‌ அப்னேரை இரகசியமாகப்‌ 
பிடித்து; அவனை யாருக்கும்‌ தெரியாமல்‌ 
கொன்றுபோடவேண்டும்‌ என்று 


திட்டமிடுகிறான்‌. 





i FTE 
TT 
யோவாப்‌ 


நாவீதுக்குத்‌ தெரியாமல்‌ கூட்டிக்கொண்டு 
வரும்படி ஆட்களை அனுப்புகிறான்‌; அவர்கள்‌ 
சீரா என்னும்‌ துரவுமட்டும்போய்‌ அப்னேரை 
யோவாபிடம்‌. அழைத்துக்கொண்டு 
வருகிறார்கள்‌ (சாமு 3:26). யோவாபின்‌ 
சதிதிட்டம்‌ நிறைவேறுகிறது. 


அப்னேர்‌  எப்ரோனுக்குத்‌ திரும்பி 
வருகிறான்‌ அப்போது. யோவாப்‌ அவனோடே 
இரகசியமாய்ப்‌ பேசப்போகிறவன்போல, 
அவனை  ஒலிமுகவாசலின்‌ நடுவே ஒரு 
பக்கமாய்‌ அழைத்துப்போகிறான்‌. தன்‌ தம்பி 
ஆசகேலுடைய இரத்தப்பழியை அப்னேரிடம்‌ 

வேண்டும்‌ என்னும்‌ கோபம்‌ 

ன்‌ த்‌ ஆழமாய்ப்‌ 


கொன்றுபோடுகிறான்‌ (சாமு 3:27), 


அப்னேர்‌ ஒரு தந்திரக்காரன்‌. 
ஆனாலும்‌ அவனுக்கு யோவாபின்‌ சதிதிட்டம்‌ 
ரியவில்லை. யோவாபின்‌ மனதில்‌ என்ன 


தெ 

இருக்கிறது என்று தெரியாமலேயே, அப்னேர்‌ 
எப்ரோனுக்கு திரும்பி வருகிறான்‌. யோவாப்‌ 
அப்னேரை தாவீதின்‌ பெயரால்‌ அழைத்தான்‌. 


எப்ரோனிலே தாவீது இருப்பார்‌ என்று 
அப்னேர்‌ எதிர்பார்த்தான்‌. ஆனால்‌ அங்கே 
தாவீது இல்லை. யோவாப்‌ அப்னேரை 
சந்திக்கிறான்‌... யோவாப்‌ தன்னைக்‌ 
கொல்லப்போகிறான்‌ என்பது தெரியாமலேயே, 
அப்னேர்‌ அவனோடு கூடப்போகிறான்‌. 


“அப்னேர்‌  கிபியோனில்‌ நடந்த 
யுத்தத்திலே தங்கள்‌ தம்பியாகிய ஆசகேலைக்‌ 
கொன்றதினிமித்தம்‌ யோவாபும்‌ 
சகோதரனாகிய அபிசாயும்‌ 
சங்காரம்பண்ணினார்கள்‌" (சோமு 3:30). 


அப்னேருக்கு விரோதமான 
சறிறிட்ந்தை  யோவாப்‌ தீட்டினாலும்‌, 
அவனுடைய சகோதரன்‌ அபிசாயும்‌ 
அவனுக்கு உடந்தையாயிருக்கிறான்‌. 
அப்னேர்‌ தன்னுடைய மனச்சாட்சிக்கு: 
விரோதமாக பல காரியங்களை செய்தான்‌. 
இஸ்போசேத்தை தனியாக விட்டான்‌. 
அவனை வஞ்சித்தான்‌. கர்த்தருக்கும்‌ 
இஸ்ரவேலுக்கும்‌ ப 
கொடுக்கப்போவதாகச்‌ சொல்லி, தாவீதோடு 
சேர்ந்துகொண்டான்‌. 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


சதிகாரனாகிய 
கொன்றுபோட்டான்‌. யோவாப்‌ 
நீதியான காரியமல்ல. 
துன்மார்க்கமான 
செய்திருக்கிறான்‌. 


யோவாப்‌ தன்‌ தம்பி ஆசகேலுடைய 
இரத்தப்பழியை வாங்க, அவன்‌ அப்னேரை 
அவனுடைய வயிற்றிலே 
குத்திக்கொன்றுபோட்டான்‌. தங்கள்‌ 
தம்பியாகிய ஆசகேலை அப்னேர்‌ 
கொன்றதினிமித்தம்‌, யோவாபும்‌ அபிசாயும்‌, 
அப்னேரை சங்காரம்பண்ணினார்கள்‌ 
(சோமு 3:27.30). அப்னேர்‌ ஆசகேலை 
யுத்தக்களத்தில்‌ கொன்று போட்டான்‌. 
யோவாபைப்போல, அப்னேர்‌ ஆசகேலை 
வஞ்சிக்கவில்லை. அப்னேர்‌ ஆசகேலை. 
வெளிப்படையாகவே எச்சரித்தான்‌. அதன்‌ 
பின்புதான்‌ அவன்‌ ஆசகேலைக்‌ கொன்றான்‌. 
தன்னைப்‌  பாதுகாத்துக்கொள்வதற்காகவே. 
அப்னேர்‌ ஆசகேலைக்‌ கொன்றான்‌. 


“செருயாவின்‌ குமாரனாகிய யோவாப்‌, 
இஸ்ரவேலின்‌ இரண்டு சேனாபதிகளாகிய 
நேரின்‌ குமாரன்‌ அப்னேருக்கும்‌, ஏத்தேரின்‌ 
குமாரன்‌ அமாசாவுக்கும்‌ செய்த 
காரியத்தினால்‌ எனக்குச்‌ செய்த குற்றத்தை 
நீ அறிந்திருக்கிறாயே: அவன்‌ அவர்களைக்‌ 
கொன்று, சமாதான காலத்திலே யுத்த 
காலத்து இரத்தத்தைச்‌ சிந்தி, யுத்த காலத்து 


வடியவிட்டானே"' 


சேனைக்கு 
அப்னேர்‌ 
உடன்படிக்கை 
அவன்‌ தாவீதின்‌: 
தலைவனாக. 
நியமிக்கப்படுவானோ என்னும்‌ சந்தேகம்‌ 
யோவாபுக்கு வந்திருக்கலாம்‌. தாவீதின்‌ 
சேனையில்‌ அப்னேருக்கு முக்கியத்துவம்‌ 
கொடுக்கப்படுமோ என்றும்‌, தன்னுடைய 
முக்கியத்துவம்‌ குறைந்துபோகுமோ என்றும்‌. 
யோவாப்‌ சந்தேகப்பட்டிருக்கலாம்‌. 


செய்துகொண்டதினால்‌, 
சேனைக்கு 





i THE 
TT 


யோவாப்‌ 
பேசுவதுபோல 
கொன்றுபோட்டான்‌. 
“ஒளிப்பிடத்திலே பிறனைக்‌ 
'கொலைசெய்கிறவன்‌ சபிக்கப்பட்டவன்‌ 
என்பார்களாக: ஜனங்களெல்லாரும்‌ ஆமென்‌ 
என்று சொல்லக்கடவர்கள்‌" (உபா 27:24) 


அப்னேரோடு 
நடித்து, 


சமாதானம்‌ 
அவனை 


யோவாப்‌ ஒரு உண்மையான வீரனாக. 
இருந்திருப்பானென்றால்‌, 
அப்னேரோடு. 
யுத்தம்பண்ணவேண்டும்‌. 
யோவாபோ ஒரு 
மறைவாகயிருந்து, 
கொன்றுபோட்டான்‌. 


அப்னேர்‌ இப்போது தாவீதோடு 
உடன்படிக்கை பண்ணியிருக்கிறான்‌. தாவீதை 
ராஜாசனத்தில்‌ அமரச்‌ 
அப்னேரும்‌ சேவை 
செய்கிறான்‌. இந்த வேளையில்‌, யோவாப்‌ 
அப்னேரைக்‌ கொன்றுபோட்டதினால்‌ ஆண்‌ 
தாவீதின்‌ நன்மைக்கு விரோதமாக 
வெற்‌. ொற்திகக்கதோன்‌.. | தனர்‌ 
செத்துப்போனதினால்‌ தாவீதுக்கு பேரிழப்பு 


நேருக்கு 


கூட்டமாமிருப்பார்கள்‌. யோவாப்‌ 
இரகசியமாக அழைத்தாலும்‌ 

அங்கே எல்லோருக்கும்‌ 
கொன்றுபோட்டான்‌. தான்‌ செய்வது ஒரு 


கொலை பாதகம்‌ என்பது தெரிந்திருந்தும்‌, 
யோவாப்‌ அதைப்பற்றி கவலைப்படாமல்‌, 


வெட்கப்படாமல்‌, எல்லோருடைய 
கண்களுக்கும்‌ முன்பாக, அப்னேரின்‌ 

வயிற்றிலே குத்தி கொன்றுபோட்டான்‌. 
யோவாப்‌ அப்னேரைக்‌ கொன்றுபோட்ட 
செய்தி தாவீதுக்கு அறிவிக்கப்படுகிறது. 
அப்னேரின்‌ மரணத்திற்காக தாவீது 
மிகவும்‌ வருத்தப்படுகிறார்‌. துக்கப்படுகிறார்‌. 
அப்னேர்‌ செத்துப்போனதில்‌ தனக்கு ஒரு 
தாவீது. 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


குமாரனாகிய அப்னேரின்‌ இரத்தத்திற்காக, 
என்மேலும்‌ என்‌ ராஜ்யத்தின்‌ மேலும்‌ 
கர்த்தருக்கு முன்பாக என்றைக்கும்‌ 
பழியில்லை' சோமு 3:28) என்று 
சொல்லுகிறார்‌. 


அப்னேரின்‌ மரணத்திற்கு யோவாபும்‌. 
அவனுடைய குடும்பத்தாருமே காரணம்‌ 
என்பது தாவீதுக்கு தெரியும்‌. தாவீது 
யோவாபையும்‌ அவனுடைய குடும்பத்தையும்‌, 
அப்னேரைக்‌ கொன்றுபோட்ட 
காரணத்திற்காக சபிக்கிறார்‌. நேரின்‌ 
குமாரனாகிய  அப்னேரின்‌ இரத்தப்பழி, 
"யோவாபுடைய தலையின்‌ மேலும்‌, அவன்‌ 

குடும்பத்தின்‌ மேலு 

யோவாபின்‌ வீட்டாரிலே. 
பிரமியக்காரனும்‌, குஷ்டரோகியும்‌, கோல்‌ 
ஊன்றி நடக்கிறவனும்‌, பட்டயத்தால்‌ 
விழுகிறவனும்‌, அப்பம்‌ குறைச்சலுள்‌ எவனும்‌, 
ஒருக்காலும்‌ ஒழிந்துபோவதில்லை" 
சோமு 3:29) சொல்லி தாவீது 
சபிக்கிறார்‌. 


கொலைசெய்தவருக்‌( ண்டனை. 
கொடுக்கப்படவேண்டும்‌. நாளிது இஸ்ரவேல்‌ 
தேசத்திற்கு ராஜாலாயிருக்கிறார்‌. அவரே 
இந்தக்‌ கொலை குற்றத்தை விசாரித்து, 
யோவாபுக்கு கடுமையான தண்டனை 
கொடுக்கவேண்டும்‌. ஆனால்‌ தாவீதோ, 
கர்த்தர்‌ யோவாபை தண்டிக்கவேண்டும்‌ 
என்று விரும்புகிறார்‌. யோவாபை 
மாத்திரமல்ல. அவனுடைய சந்ததியார்‌ 
எல்லோர்மீதும்‌ கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு 
வரவேண்டுமென்று சொல்லி, தாவீது. 
யோவாபையும்‌ அவனுடைய குடும்பத்தாரையும்‌ 
சபிக்கிறார்‌. 


என்று 


யோவாப்‌ அப்னேரைக்‌ 
கொன்றுபோட்டதற்கு ஒரு காரணமுள்ளது. 
ஆசகேல்‌  யோவாபின்‌. சகோதரன்‌. 
அப்னேர்‌ ஏற்கெனவே சகேலைக்‌ 
கொன்றுபோட்டான்‌. அப்னேர்‌ கிபியோனில்‌ 
நடந்த யுத்தத்திலே தங்கள்‌ தம்பியாகிய 
ஆசகேலைக்‌ கொன்றதினிமித்தம்‌ யோவாபும்‌ 
அவன்‌ சகோதரனாகிய அபிசாயும்‌ 
அவனைச்‌. சங்காரம்பண்ணினார்கள்‌ 
சோமு 3:30). 





i= THE 
TT 


தாவீது 
துக்கங்கொண்டாடுகிறார்‌. 
மாத்திரமல்ல ன 
ஜனங்களும்‌: 
துக்கங்கொண்டாட வேண்டுமென்று தாவீது 
கட்டளையிடுகிறார்‌. தாவீது அப்னேருக்காக 
துக்கங்கொண்டாடும்போது.  அப்னேரைக்‌ 
கொன்றுபோட்ட யோவாபும்‌, தாவீதோடுகூடு 
துக்கங்கொண்டாடவேண்டும்‌. தாவீது 
யோவாபுக்கு இதை விசேஷித்த 
கட்டளையாகர்‌ சொல்லுகிறார்‌. யோவாப்‌ 
தாவீதின்‌ படைத்தலைவனாகமிருந்தாலும்‌. 
அவனுக்கு அப்னேர்மீது கோபம்‌ 
இருந்தாலும்‌, யோவாப்‌ தாவீது ராஜாவின்‌ 
கட்டளைக்கு கீழ்ப்படிந்து, அவனும்‌ 
அப்னேருக்காக துக்கங்கொண்டாடவேண்டும்‌. 


நாலீது யோவாபையும்‌, அவனோடிருந்த 
ஜனங்களையும்‌ பா 
உங்கள்‌ வஸ்திரங்களைக்‌ 
கொண்டு,  இரட்டுடுத்தி, 
முன்னாக நடந்து துக்கங்கொண்டாடுங்கள்‌" 
(சோமு 3:3) என்று சொல்லுகிறார்‌. 
தாவீதுராஜா தானும்‌ அப்னேரின்‌ பாடைக்குப்‌ 
பின்செல்கிறார்‌ 

மரித்துப்‌ 
அடக்கப்பண்ணாப்போது. அவரைப்பற்றி. நல்ல 
வார்த்தைகளைச்‌ சொல்லுவது வழக்கம்‌. 
அப்னேர்‌ ஒரு பரிசுத்தவானோ 
நற்குணமுள்ளவனோ அல்ல. 
ப்னேரைப்பற்‌ பொய்சொல்லவில்லை. 


சகல 


சவுலோடுகூடமிருந்து. 
கொல்லுவதற்கு 
ஆனாலும்‌ தாவீது 
'துக்கங்கொண்டாடுகிறார்‌. 


வகை 


தாவீது ப்னேரைக்‌. குறித்து 
இன்றைய தினம்‌ இஸ்ரவேலில்‌ பிரபுவும்‌ 

பெரிய மனுஷனுமாகிய ஒருவன்‌ விழுந்தான்‌" 
சோமு 3:38) என்று சொல்லுகிறார்‌. 
தாவீது அப்னேரை பரிசுத்தவான்‌ என்று 
சொல்லாவிட்டாலும்‌. அவனை “பிரபு” 
என்றும்‌, “பெரிய மனுஷன்‌" என்றும்‌ புகழ்ந்து 
சொல்லுகிறார்‌. 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அப்னேரின்‌ மரணத்திற்காக 

எல்லோரும்‌. துக்கங்கொண்டாடவேண்டும்‌. 

என்பது தாவீதின்‌ கட்டளை. ஒரு தேசத்தில்‌ 

அல்லது, 

என்று 

தேசத்திலுள்ள 

துக்கங்கொண்டாடவேண்டும்‌. 

ல அந்த துக்கத்தைப்‌ 
பகிர்ந்துகொள்ளவேண்டும்‌. 


தாவீது இப்போது அப்னேருக்காக 
துக்கங்கொண்டாடுவது. இஸ்ரவேல்‌ 
ஜனத்தார்‌ மத்தியிலே. 
முன்‌உதாரணமாயிருக்கிறது. 
தேசத்திற்க நன்மை 
ஜனங்கள்‌: 
காண்பிக்கவேண்டும்‌. 
த்திற்கு நன்மை 
சாதாரண 
இதன்‌ மூலமாக 
தேசத்தலைவர்களை 
பின்பற்றி. தேசத்து ஜனங்களும்‌ தங்கள்‌ 
தேசத்திற்கு நல்லது செய்யவேண்டும்‌. 


தன்னோடிருந்த எல்லா ஜனங்களும்‌ 
அப்னேருக்காக துக்கங்கொண்டாடவேண்டும்‌. 
என்று தாவீது சொல்லுகிறார்‌. அப்போது, 
அப்னேருக்காக யோவாபும்‌ 
துக்கங்கொண்டாடவேண்டுமென்று தாவீது 
விசேஷமாய்‌ அவனுக்கு சொல்லுகிறார்‌. 
அப்னேர்‌ மரித்துப்போனதில்‌ யோவாயபுக்கு 
மனவருத்தமோ, மனவேதனையோ, துக்கமோ 
உண்டாகவில்லை. ஆனாலும்‌ யோவாபும்‌ 
அப்னேருக்காக துக்கங்கொண்டாடவேண்டும்‌. 
யோலாப்‌ அப்னேரைக்‌ கொன்று, 
அவனுடைய  இரத்தப்பழியை தன்மீது 
சுமந்துகொண்டிருக்கிறான்‌. ஆகையினால்‌ 
மற்றவர்களைவிட, யோவாப்‌ அப்னேருக்காக 
அதிகமாய்‌ துக்கங்கொண்டாடவேண்டும்‌. 


இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌  அப்னேரின்‌ 
மரித்துப்போன சரீரத்தை பாடையிலே 
சுமந்துகொண்டு போகிறார்கள்‌. தாவீதோடு 
கூடயிருக்கிறவர்கள்‌ எல்லோரும்‌. 
அப்னேருக்கு முன்னாக நடந்து 
துக்கங்கொண்டாடுகிறார்கள்‌. அப்னேரின்‌ 
சரீரம்‌ பாடையில்‌ போகும்போது தாவீது 
தன்‌ வீட்டிலே ஓய்வெடுக்கவில்லை. தாவீது 
ராஜாவும்‌ அப்னேரின்‌. பாடைக்கு 
பின்செல்கிறார்‌. 





i FTE 
TT 


தாவீதோடிருக்கிறவர்கள்‌ அப்னேரை 
எப்ரோனிலே. அடக்கம்பண்ணுகிறார்கள்‌. 
அவனை அடக்கம்பண்ணுகையில்‌ தாவீது 
ராஜா, அப்னேரின்‌ கல்லறையண்டையிலே. 
சத்தமிட்டு அழுகிறார்‌. அப்போது தாவீதோடு 
கூடமிருக்கிற சகல ஜனங்களும்‌ 
அழுகிறார்கள்‌ (2சாமு 3:32). 


அப்னேர்‌ ஒரு யுத்தவீரன்‌. அவன்‌ ஒரு 
பராக்கிரமசாலி. அவன்‌ சவலுக்காக அநேக 
யுத்தங்களை நடத்தியிருக்கிறான்‌. அப்னேர்‌ 
சத்துருக்களின்‌ கைகளிலிருந்து இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாரை இரட்சித்திருக்கிறான்‌. அப்னேர்‌ 
உயிரோடிருந்திருந்தால்‌, இஸ்ரவேல்‌ 
தேசத்திற்கு இன்னும்‌ அநேக நன்மைகளை 
செய்திருப்பான்‌. அவன்‌ இப்போதுதான்‌ 
தாவீதோடு சேர்ந்து. உடன்படிக்கை 
பண்ணியிருக்கிறான்‌. அப்னேர்‌ மூலமாய்‌ 
தனக்கு அநேக நன்மைகள்‌ உண்டாகும்‌ 
என்று தாவீது எதிர்பார்த்தார்‌. தாவீது 
இப்போது இக்கட்டான சூழ்நிலையிலும்‌, 


கொன்றுபோட்டான்‌. 


அப்னேர்‌ செத்துப்போனது தாவீதுக்கு 
பேரிழப்பாயிருக்கிறது. அப்னேர்‌ இதற்கு 
முன்பு தனக்கு செய்த எல்லா தீங்குகளையும்‌ 
தாவீது மன்னித்து மறந்துவிடுகிறார்‌. 
தாவீதின்‌ கண்களுக்கு முன்பாக அப்னேரை 
எப்ரோனிலே. அடக்கம்பண்ணுகிறார்கள்‌. 
அப்போது தாவீது அப்னேரின்‌ 
கல்லறையண்டையில்‌ சத்தமிட்டு அழுகிறார்‌. 
அப்னேர்‌ செத்தப்போனதினால்‌, - 
தனிப்பட்ட முறையில்‌ 
ஏராளமான இழப்புக்களை 
பார்த்து, தாவீது மனங்கசந்து அழுகிறார்‌. 
தாவீது சத்தமிட்டு அழுவதைக்‌ கேட்டு, 
அவரோடு கூடமிருக்கிற சகல ஜனங்களும்‌ 


சாகிறதுபோல, அப்னேர்‌ செத்துப்போனானோ? 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


உன்‌ கைகள்‌ கட்டப்படவும்‌ இல்லை; உன்‌ 
கால்களில்‌ விலங்கு போடப்படவும்‌ இல்லை; 
துஷ்டர்‌ கைகளில்‌ மடிகிறதுபோல மடிந்தாயே” 
சோமு  %:3334) என்று தாவீது 
அப்னேருக்காக புலம்புகிறார்‌. 


அப்னேர்‌ ஒரு யுத்தவீரன்‌. அவன்‌ ஒரு 
தந்திரசாலி, அவனுக்கு யுத்த வியூகங்கள்‌ 
நன்றாய்த்‌ ம்‌ ஆனாலும்‌ அப்னேர்‌ 
சாகிறதுபோல 
செத்துப்போனான்‌. அப்னேர்‌ தாவீதோடு, 
உடன்படிக்கை பண்ணினான்‌. ஆகையினால்‌ 
தாவீதின்‌ சேனைத்தலைவனாகிய யோவாப்‌ 
தனக்கு சிநேகிதனாயிருப்பான்‌ என்று 
அப்னேர்‌ எதிர்பார்த்தான்‌. ஆனால்‌ 
யோவாபோ அப்னேரை வஞ்சித்து அவனைக்‌ 
கொன்றுபோட்டான்‌. 


இந்தப்‌ 
எவ்வளவு 


ஜி 5 
சிய கலிகால 
அவன்‌ எவ்வளவு, 
இசுவரியவானாகயிருந்தாலும்‌, ன 
எல்வளவு பெரிய பலசாலியாகயிருந்தாலும்‌, 
அவனுக்கு விரோதமாகவும்‌ சதிவலையும்‌, 
வஞ்சக வலையும்‌ பின்னப்படுவதற்கு 
வாய்ப்புள்ளது. சதியையும்‌ வஞ்சகத்தையும்‌ 
தடுத்து. நிறுத்துவதற்கு பாதுகாப்பு 
அரண்களைக்‌ கட்ட முடியாது. கர்த்தரே 
நமக்கு அரணாகமிருக்கவேண்டும்‌. அவரே 
நமக்கு பலத்த துருக்கமாயிருக்கவேண்டும்‌. 
கர்த்தருடைய பாதுகாப்பும்‌ பராமரிப்பும்‌ 
நமக்கு இருந்தால்‌ மாத்திரமே, நம்மால்‌ 
சத்துருக்களின்‌ வஞ்சக வலைகளுக்கும்‌, 
அவர்களுடைய கண்ணிகளுக்கும்‌ நம்மால்‌ 
தப்பிக்க முடியும்‌. 

இஸ்ரவேலின்‌ 
முக்கியமான: 
தாவீதோடு 


சரத்திந்திலே, 
காலகட்டத்தில்‌, 
உடன்படிக்கைபண்ணினான்‌. தாவீதுக்கு 
தன்னால்‌ அநேக நன்மைகளை செய்ய 
முடியும்‌ என்றும்‌, இஸ்ரவேலின்‌ சரித்திரமே 
தன்னால்‌ தலைகீழாக மாறும்‌ என்றும்‌ 
அப்னேர்‌ எதிர்பார்த்தான்‌. 

அப்னேருக்கும்‌ யோவாபுக்கும்‌ 

கையினால்‌, அப்னேர்‌ செத்துப்போனான்‌. 
அப்னேரின்‌ மனதிலே பொறாமையும்‌ 
பெருமையும்‌ உள்ளது. அப்னேர்‌ தன்னுடைய 
பொறாமைக்கு பலியானான்‌. 


ஒரு 





i= a 
TT 


கர்த்தருடைய 

சமுதாயத்தில்‌ 

உயர்ந்தவர்களாகயிருந்தாலும்‌, 
அவர்களிடத்தில்‌ க இருக்கக்கூடாது. 
பெருமை மகிமையை 
மாசுபடுத்தி கெடுத்துவிடும்‌ இருதயத்தில்‌ 
பெருமையுள்ளவர்கள்‌ உலகத்தையும்‌, 
உலககாரியங்களையும்‌ சிநேகிப்பார்கள்‌. 
உலகசிநேகம்‌ தேவனுக்கு விரோதமான பகை. 


“மதிகெட்டவன்‌ சாகிறதுபோல 
அப்னேர்‌ செத்துப்போனானோ" என்று தாவீது 
புலம்பும்போது, "மதிகெட்டவன்‌ சாகிறதுபோல. 
அப்னேர்‌.... செத்துப்போகவில்லை' என்று 
பொருள்படுமாறு தாவீது புலம்புகிறார்‌ என்று 
வேதபண்டிதர்கள்‌ இந்த வாக்கியத்திற்கு 

சொல்லுகிறார்கள்‌. அப்னேர்‌ 

குற்றவாளியல்ல. அவன்‌ 

- கொன்‌ றுபோடவேண்டுமென்று 

செப்துவஜிந்த்‌ 

அப்னேர்‌ நாபாலைப்போல 

செத்தனர்‌? என்று 
எழுதப்பட்டிருக்கிறது. 


நாயால்‌ 


பிள்ளைகள்‌ 
எவ்வளவு 


உயிரோடிருந்தபோ 
செத்தவன்போல கிடந்தான்‌. படம்‌ ன 
நாபாலைப்போலவே, உமிரோடிருக்கும்போதோ 
செத்தவனாயிருக்கிறான்‌. அப்னேரைப்போல 
இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌. தலைவர்களும்‌, 
நல்லவர்களும்‌, பலமுள்ளவர்களும்‌, 
பராக்கிரமசாலிகளும்‌, சத்துருக்களின்‌ 
வஞ்சத்தினால்‌ செத்துப்போகிறார்கள்‌. 


அப்னேருக்காக 


ஒன்றும்‌ 

அப்னேருக்காக உபவாசம்பண்ணி 

துக்கங்கொண்டாடுகிறார்கள்‌. தாவீதும்‌ 

அப்பம்‌ புசிக்கவில்லை. ஜனங்களும்‌ அப்பம்‌ 
புசிக்கவில்லை. 


ழுது இன்னும்‌ க்கையில்‌, 
எல்லாரும்‌ தாவீதிடம்‌ வந்து: 
ம்‌” என்று சொல்லுகிறார்கள்‌. 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சரியாகவும்‌ அதற்கு அதிகமாகவும்‌ 
செய்யக்கடவர்‌' (சோமு 3:35) என்று 
ஆணையிட்டுச்‌ சொல்லுகிறார்‌. 

அப்னேர்‌ கிபியோனில்‌ நடந்த 
யுத்தத்திலே தங்கள்‌ தம்பியாகிய ஆசகேலைக்‌ 
கொன்றதினிமித்தம்‌ யோவாபும்‌ அவன்‌ 
சகோதரனாகிய அமிசாயும்‌ அவனைச்‌ 
சங்காரம்பண்ணினார்கள்‌ (சோமு 3:30) 
தாவீது கொலைகாரர்களுக்கு நியாயமான 
தண்டனை கொடுக்கவேண்டும்‌. ஆனால்‌ 
தாவீதால்‌ யோவாபுக்கு தண்டனை 
கொடுக்க முடியவில்லை. 


தாவீதின்‌ ராஜ்யம்‌ 
ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. 
பலவீன மாயிருக்கிறார்‌. 


இப்போதுதான்‌ 
தாவீதும்‌ 
தாவீதின்‌ 


ராஜ்யத்திலே இப்போது சிறிய குழப்பம்‌ 
ஏற்பட்டாலும்‌, அது தாவீதின்‌ ராஜாசனத்தைக்‌ 

தாவீது 
ராஜாசனத்தை 
வாய்ப்புள்ளது. 
ஆகையினால்‌ அப்னேரைக்‌ கொன்றுபோட்ட 


குவிழ்த்துப்போடும்‌. அதனால்‌ 


யோவாபை தாவீது தண்டிக்காமல்‌ 
விட்டுவிடுகிறார்‌. கர்த்தருடைய சாயம்‌ 
யோவாபின்மீதும்‌, அவனுடைய 
குடும்பத்தார்மீதும்‌ தங்கியிருக்கும்‌ என்று 
தாவீது அவனை சபிக்கிறார்‌. 


இக்காலத்தில்‌ 
யோவா குடும்பத்தாரும்‌ 
பலுன்ளம் கா கிடக்கக்‌ அவர்கள்‌ 
தாவீதுக்கு விரோமாகக்‌ கலகம்பண்ணினால்‌ 
தாவீதால்‌ அவர்களை அடக்க முடியாது. 
தாவீது இந்தப்‌ பிரச்சனைகளையெல்லாம்‌ 
யோசித்துப்‌ பார்த்து. அப்னேரைக்‌ 
கொன்றுபோட்ட யோவாபை தண்டியாமல்‌ 
விட்டுவிடுகிறார்‌. 


தாவீது. யோவாபை 
தண்டிக்காமலிருப்பது ஜனங்களுக்கு 
ஆச்சரியமாமிருக்கிறது தாவீது தன்னுடைய 

ஜனங்களிடம்‌, “நான்‌ ராஜாவாக 
ரகவ பப்‌ வயித்தில த்தம்‌! 
நான்‌ இன்னும்‌ பலவீனன்‌; செருயாவின்‌ 
குமாரராகிய இந்த மனுஷர்‌ என்‌ பலத்துக்கு 
மிஞ்சினவர்களாயிருக்கிறார்கள்‌, அந்தப்‌ 
பொல்லாப்பைச்‌ செய்தவனுக்குக்‌ கர்த்தர்‌ 
அவன்‌ பொல்லாப்புக்குத்தக்கதாய்ச்‌ 
சரிக்கட்டுவாராக” (சோமு 3:39) என்று 
சொல்லுகிறார்‌. 





ழ்‌ நவள 
யாய 


யோவாபை தன்னால்‌ தண்டிக்க 
முடியாது. ஆனாலும்‌ கர்த்தரால்‌ அவனைத்‌ 
தண்டிக்க முடியும்‌ என்று தாவீது நம்புகிறார்‌. 
அப்னேர்‌ செத்துப்போனதற்கு தானும்‌ ஒரு 
காரணம்‌ என்று ஜனங்கள்‌ நினைப்பார்களோ 
என்னும்‌ சந்தேகம்‌ தாவீதின்‌ 
மனதிலிருக்கிறது. அவர்கள்‌ தாவீது 
அப்னேருக்காக, அவனுடைய 
கல்லறையண்டையிலே சத்தமிட்டு அழுததைப்‌ 
பார்க்கிறார்கள்‌. தாவீது அப்னேருக்காக 
புலம்பி பாடின புலம்பல்‌ பாடலைக்‌ 
கேட்கிறார்கள்‌. ஜனங்கள்‌ எல்லோரும்‌ 
தாவீதை கவனிக்கிறார்கள்‌. தாவீது 
அப்னேருக்காக சத்தமிட்டு அழுதது. 
அவனுக்காக புலம்பியது ஆகியவை 
ஜனங்கள்‌ எல்லோருடைய பார்வைக்கும்‌. 
நன்றாயிருக்கிறது. 


தாவீதராஜா செய்ததெல்லாம்‌ சகல. 
இனங்களுக்கும்‌ நலமாய்த்‌ தோன்றுகிறது. 
நேரின்‌ குமாரனாகிய அப்னேரைக்‌ 
ொன்றுபோப்டலு ராஜாவினால்‌ 
உண்டானதல்லவென்று அந்நாளிலே சகல 
ஜனங்களும்‌, இஸ்ரவேலர்‌ அனைவரும்‌ 
அறிந்துகொள்கிறார்கள்‌ (சோமு 3:36,37) 
ஊழியக்கார்‌ 


வீது (னுடைய 
மத்தியிலே * அன்ப கெறநது வேறா! 
ன தினம்‌ இஸ்ரவேலில்‌ பிரபுவும்‌: 
பெரிய மனுஷனுமாகிய ஒருவன்‌ விழுந்தான்‌ 
என்று அறிமீர்களா?” சோமு 3:38) என்று 
தாவீது தன்‌ ஊழியக்காரருக்கு, 
அப்னேரைப்பற்றிச்‌ சொல்லுகிறார்‌. 


அப்னேர்‌ செத்துப்போனதினால்‌ 
தாவீது சோர்ந்துபோயிருக்கிறார்‌. நீதி எது, 
என்றும்‌, நியாயம்‌ எது என்றும்‌, உண்மை 
எது என்றும்‌ தாவீதுக்கு தெரிந்திருக்கிறது. 
அப்னேரைக்‌ கொன்ற கொலைகாரர்கள்‌ 
யார்‌ என்பதும்‌ தாவீதுக்கு தெரிந்திருக்கிறது. 


கொலைகாரர்களுக்கு, 
நியாயமான தண்டனை கொடுக்க 
முடியவில்லை. 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கொலைகாரர்களுக்கு 
தண்டனை கொடுக்க 
கர்த்தர்‌ அவர்களைத்‌ தண்டிப்பார்‌ என்று 
தாவீது நம்புகிறார்‌. ந்தப்‌ 
பொல்லாப்பைர்‌ செய்தவனுக்குக்‌ கர்த்தர்‌ 
அவன்‌ பொல்லாப்புக்குத்தக்கதாய்ச்‌ 
சரிக்கட்டுவாராக” (சோமு 3:39) என்று 
தாவீது சொல்லுகிறார்‌. 

நீதிக்கும்‌ சத்தியத்திற்கும்‌ 
யோவாபை தண்டித்திருந்தால்‌, 
பிற்காலத்தில்‌ தாவீதின்‌ ராஜ்யத்திலே, 
இஸ்போசேத்‌, அம்னோன்‌ போன்றவர்கள்‌ 
செத்துப்போயிருக்கமாட்டார்கள்‌. தாவீது 
நீதிக்கு தலைவணங்காமல்‌, தன்னுடைய 
மாம்ச சுபாவத்திற்கு  கீழ்ப்படிகிறார்‌. 
நல்லவர்களுக்கு இரக்கம்‌ 
காண்பிக்காமல்‌, பொல்லாதவர்களுக்கும்‌, 
கொலைகாரர்களுக்கும்‌ இரக்கம்‌ 
காண்பிக்கிறார்‌. தாவீது ராஜாவாக 
அபிஷேகம்பண்ணப்பட்டிருக்கிறார்‌. 
ஆனாலும்‌, "நான்‌ இன்னும்‌ பலவீனன்‌” 
என்று தாவீது 'தன்னைப்பற்றிர்‌ 
சொல்லுகிறார்‌. 


ராஜாவின்‌ பலம்‌, தன்னுடைய 
தேசத்திலுள்ள குடிமக்கள்‌ எல்லோருடைய 
பலத்திற்கும்‌. மிஞ்சினதாமிருக்குவேண்டும்‌. 
அப்போதுதான்‌ ராஜாவால்‌ நீதியாய்‌ ஆட்சி 
செய்ய முடியும்‌. ராஜா ஜனங்களை ஆளுகை 
செய்யவேண்டும்‌. தேசத்திலுள்ள ஒரு சில 
பலவான்களும்‌, துன்மார்க்கரும்‌, 
அக்கிரமக்காரரும்‌ ராஜாவை ஆளுகை 
செய்யக்கூடாது. 


தன்னால்‌. 
முடியாவிட்டாலும்‌, 


தாவீது 
கட்டுப்பட்டு, 


சூழ்நிலையில்‌: 

உணருகிறார்‌. 

ஊழியக்காரரை 

ந ராஜாவாக 
பயன்ப No 
நான்‌ இன்னும்‌ பலவீனன்‌; செருயாவின்‌ 
இந்த மனுஷர்‌ என்‌: 
மிஞ்சினவர்களாயிருக்கிறார்கள்‌" 

என்று மனவேதனையோடு 





i THE 
TT 


இஸ்போசேத்தின்‌ படைத்தலைவரான 
பானா என்பவனும்‌, ரோகாப்‌ என்பவனும்‌, 
இஸ்போசேத்தை  கொன்றுபோடுகிறார்கள்‌. 
அவர்கள்‌ இஸ்போசேத்தின்‌ தலையை 
தாவீதினிடத்தில்‌ கொண்டு வருகிறார்கள்‌ 
சோமு 4-8) இஸ்போசேத்தைக்‌ 
கொன்றுபோட்டதற்காக, தாவீது தங்களுக்கு 
சன்மானம்‌ கொடுப்பார்‌ என்று இவர்கள்‌ 
இருவரும்‌ எதிர்பார்க்கிறார்கள்‌. ஆனால்‌ 
தாவீதோ அவர்களுக்கு மரணதண்டனை 
கொடுக்கிறார்‌ சோமு 49-12) 


இஸ்போசே:த்தின்‌ மரணம்‌ 
சோமு 41-8 


கொழு கப. அப்னேர்‌ எப்ரோனிலே 
செத்துப்‌ போனதைச்‌ சவுலின்‌ குமாரன்‌ 
கேட்டபோது, அவன்‌ கைகள்‌. 
திடனற்றுப்போயிற்று;. 
'இஸ்ரவேலரெல்லாரும்‌ கலங்கினார்கள்‌.. 


கொழு 4:2. சவுலின்‌ குமாரனுக்குப்‌ 
படை த்தலைவரான இரண்டுபேர்‌ 
இருந்தார்கள்‌; ஒருவனுக்குப்‌ பேர்‌ 
பானா, மற்றவனுக்குப்‌ பேர்‌ ரேகாப்‌; 
அவர்கள்‌ பென்யமீன்‌  புத்திரரில்‌ 
பேரோத்தியனாகிய மிம்மோனின்‌: 
குமாரர்கள்‌. பேரோத்தும்‌ 
பென்யயீனுக்கு அடுத்ததாய்‌ 
எண்ணப்பட்டது. 
க்வி, பேரோத்தியர்‌ 
ஓடிப்போய்‌, 

அங்கே 


சோமு 

கித்தாயிமுக்கு 
இத்நான்‌ வரைக்கும்‌ 
சஞ்சரிக்கிறார்கள்‌.. 


சோமு கக்‌.  குவுலீன்‌ குமாரன்‌ 
யோனத்தானுக்கு இரண்டு காலும்‌ 
முடமான ஒரு குமாரன்‌ இருந்தான்‌; 
சுவுலும்‌ யோணத்தானும்‌ மடித்த 
செய்தி யெஸ்ரயேலிலிருத்து 
வருகிறபோது, அவன்‌ ஓத்து 
வயதுன்னவனாயிருத்தான்‌; 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
II SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அவனுடைய 

எடுத்துக்கொண்டு 
அவன்‌ 

அவன்‌ 


தாதி. 
ஓடிப்‌ 
ஒடிப்போகிற 
விழுந்து 
அவனுக்கு 
மேவிபோசே.த்‌ என்று பேர்‌. 


சோமு 49. பேரோத்தியனான அந்த 
நிம்மோனின்‌ குமாரராகிய ரேகாபும்‌ 
பானாவும்‌ போய்‌, இஸ்போசேத்‌ 
மத்தியானத்திலே வெய்யில்‌ நேரத்தில்‌ 
படுக்கையின்மேல்‌ சயனித்திருக்கும்‌ 
போது அவன்‌ வீட்டிற்குள்‌ பிரவேசித்து, 


சோமு 4&6. கோதுமை வாங்க 
வருகிறவர்கள்‌ போல, நடுவிடுமட்டும்‌. 
வத்து, அவனை வயிற்றிலே 
குத்திப்பே௱ட்டார்கள்‌; பின்பு ரேகாபும்‌ 
அவன்‌ சகோதரன்‌ பானாவும்‌ தப்பி 
ஓடிப்போனார்கன்‌. 


சோமு ௧:7. அவன்‌ தண்‌ பன்னி 
அறையிலே. தன்‌ கட்டிலின்மேல்‌. 
படுத்திருக்கும்போது இவர்கள்‌ உன்னே 
போய்‌, அவனைக்‌ குத்திக்‌ 
கொள்றுபோட்டு, அவன்‌ தலையை 
'வெட்டிப்போட்டார்கள்‌; பின்பு அவன்‌ 
தலையை எடுத்துக்கொண்டு, 
இராமுழுதும்‌ அந்தரவெளி வழியாய்‌ 
நடத்து, 


சாமு 48... எப்ரோனிலிருக்கிற 
தாவிதினிடத்தில்‌ இஸ்போசேத்தின்‌ 
தலையைக்‌ கொண்டு வந்து, ராஜாவை 
நோக்கி: இதே, உம்முடைய 
பிராணனை வாங்கத்தேடின 
உம்முடைய சுத்துருவாயிருத்த சவுலின்‌ 
குமாரனாகிய இஸ்போகேத்தின்‌ தலை; 
இன்றைய தினம்‌ கர்த்தர்‌ ராஜாவாகிய 
எங்கள்‌ ஆண்டவனுக்காகச்‌ சவுலின்‌ 
கையிலும்‌ அவன்‌ குடும்பத்தாரின்‌ 
கையிலும்‌ பழிவாங்கினார்‌ என்றார்கள்‌. 


சவலின்‌ வீட்டார்‌ 
பலவீனப்பட்டுப்போகிறார்கள்‌. 

எப்ரோனிலே செத்துப்போனான்‌. 
செத்துப்போன செய்தியை 

குமாரனான 

கேள்விப்படுகிறான்‌. அப்பொழுது அவனுடைய 
கைகள்‌ திடனற்றுப்போயிற்று.  அப்னேர்‌ 
செத்துப்போனதை நினைத்து, இஸ்ரவேலர்‌ 
எல்லோரும்‌ கலங்குகிறார்கள்‌ (2சாமு 4:1) 





f= FTE 
TT 


அப்னேர்‌ இஸ்ரவேல்‌ நனந்தாகக்க 
ஆதரவாகமிருந்தன்‌..  இஸ்பே 
இஸ்ரவேல்‌ மனுஷரும்‌ னேன்‌ 
ஆதரவிலும்‌, பாதுகாப்பிலும்‌, பராமரிப்பிலும்‌ 
இருந்தார்கள்‌. ஆனால்‌ அப்னேர்‌ திடீரென்று 
செத்துப்போய்விட்டான்‌. யோவாப்‌ 
அப்னேரைக்‌ கொன்றுபோட்டான்‌. அப்னேரின்‌ 
மரணச்செய்தியைக்‌ ட இஸ்ரவேல்‌: 
புத்திரரின்‌ கலங்கிற்று. 
அவர்களுடைய ஆவி முறிநதுபோயித்த 


செத்துப்போனதினால்‌ 
கைகள்‌ திடனற்றுப்போயிற்று. 
இஸ்போசேத்தின்‌ சிநேகிதர்கள்‌ 
விட்டு விலகிப்போய்விட்டார்கள்‌. 
இஸ்போசேத்தோடு கூடமிருக்கிறவர்கள்‌ 
அவனுக்கு சத்துருக்களாயிருக்கிறார்கள்‌. 
சவுலின்‌ குமாரனாகிய 
இஸ்போசேத்திற்குப்‌ படைத்தலைவராக 
இரண்டுபேர்‌ இருக்கிறார்கள்‌; ஒருவனுக்குப்‌ 
பேர்‌ பானா, மற்றவனுக்குப்‌ பேர்‌ ரேகாப்‌: 
அவர்கள்‌ பென்யமீன்‌ புத்திரரில்‌ 
பேரோத்தியனாகிய ரிம்மோனின்‌ குமாரர்கள்‌. 
பேரோத்தும்‌ பென்யமீனுக்கு அடுத்ததாய்‌ 
எண்ணப்படுகிறது (சோமு 4:2). பேரோத்தியர்‌ 
கித்தாமீமுக்கு ஒடிப்போய்‌, இந்நாள்வரைக்கும்‌ 
அங்கே சஞ்சரிக்கிறார்கள்‌ (சோமு 4:3) 


சவலின்‌ மூன்று குமாரரும்‌, 
பெலிஸ்தருக்கு விரோதமாக நடைபெற்ற 
யுத்தத்திலே செத்துப்போனார்கள்‌. சவுலின்‌ 
குமாரன்‌ யோனத்தானுக்கு இரண்டு காலும்‌ 
முடமான ஒரு குமாரன்‌ இருக்கிறான்‌; சவலும்‌ 

ஈனத்தானும்‌. டிந்த செய்தி 
'யெஸ்ரயேலிலிருந்து வருகிறபோது. அவன்‌ 
ஐந்து வயதுள்ளவனாயிருந்தான்‌; அப்பொழுது 
அவனுடைய தா அவனை 
எடுத்துக்கொண்டு ஓடிப்‌ போனாள்‌; அவள்‌ 
ஒடிப்போகிற அவசரத்தில்‌ அவன்‌ விழுந்து 
முடவனானான்‌; அவனுக்கு மேவிபோசேத்‌ 
என்று பேர்‌ சோமு 4:4). 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


சவலும்‌, யோனத்தானும்‌ யுத்தத்திலே 
செத்துப்போன போது மேவிபோசேத்திற்கு 
ஐந்து வயதாயிருந்தது. இவனுடைய 
தாத்தாவும்‌ தகப்பனாரும்‌, யுத்தத்திலே 
செத்துப்போன போது, மேவிபோசேத்தின்‌ 
தாதி, இவனை எப்படியும்‌ காப்பாற்றவேண்டும்‌ 
என்று தீர்மானித்து, அவனை எடுத்துக்‌ 
கொண்டு ஓடிப்போனாள்‌. வேகமாக 
ஓடும்போது அந்த அவசரத்தில்‌ 
இஸ்போசேத்‌ கீழே விழுந்துவிட்டான்‌. 
அவனுடைய எலும்புகள்‌ முறிந்தது. முறிந்த 
எலும்புகள்‌ மறுபடியும்‌ ஒட்டவில்லை. 
இதனால்‌. மேவிபோசேத்‌ 
முடவனாயிருக்கிறான்‌. 


மேவிபோசேத்தைத்‌ தவிர, சவுலின்‌ 
குடும்பத்திலே, இஸ்போசேத்‌ மாத்திரமே 
இருக்கிறான்‌. இப்போது இஸ்போசேத்தின்‌ 
, அவனுடைய 


இவர்கள்‌ ரிம்மோனின்‌ குமாரர்‌, 
இருவரும்‌ சகோதரர்கள்‌. 

சவல்‌ பென்யமீன்‌ கோத்திரத்தைச்‌ 
சேர்ந்தவர்‌. இஸ்போசேத்‌ தன்னுடைய 
பாதுகாப்புக்கு பென்யமீன்‌ கோத்திரத்தாரை 
நம்புகிறான்‌. பானாவும்‌, ரேகாபும்‌ பென்யமீன்‌ 
பத்திரர்‌ இவர்கள்‌ இருவரும்‌ 
தனக்கு படைத்தவராயிருக்க 
வேண்டுமென்றும்‌, தனக்குப்‌ 
பாதுகாப்பாமிருக்கவேண்டுமென்றும்‌ 
இஸ்போசேத்‌ எதிர்பார்க்கிறான்‌. 
இதற்காகவே அவன்‌ இவர்கள்‌ 
இவருவரையும்‌ தன்னுடைய படைத்தலைவராய்‌ 
நியமித்திருக்கிறான்‌.. 


பானாவும்‌ ரேகாபும்‌ பேரோத்‌ ஊரைச்‌: 
சேர்ந்தவர்கள்‌. சவுல்‌ மரித்த பின்பு, 
பேரோத்தியர்‌ கித்தாமீம்‌. ஊருக்கு 
ஒடிப்போனார்கள்‌. அவர்கள்‌ இந்நாள்‌ 
வரைக்கும்‌ அங்கே சஞ்சரிக்கிறார்கள்‌. இந்த 
சம்பவம்‌ நடைபெற்றபோது, பேரோத்தியர்‌, 
கித்தாமீம்‌ ஊரிலே சஞ்சரித்திருக்க 
வேண்டும்‌. ரிம்மோனின்‌ குமாரர்களாகிய 
பானாவும்‌, ரேகாபும்‌ கித்தாயீம்‌ ஊரிலே. 
சஞ்சரித்திருக்கவேண்டும்‌. 


இவர்கள்‌ 





i FTE 
TT 


இஸ்போசேத்தின்‌ 
பானாவும்‌ ரேகாபும்‌, 
இஸ்போசேத்தை 
வேண்டுமென்று சதிபண்ணுகிறார்கள்‌. 
பேரோத்தியனான அந்த ரிம்மோனின்‌: 
குமாரராகிய ரேகாபும்‌ பானாவும்‌ பேய்‌, 
ர்‌ மத்தியானத்திலே வெய்யில்‌ 
படுக்கையின்மேல்‌ 


படைத்தலைவனாகிய. 
தங்கள்‌ ராஜாவாகிய 
கொன்றுபோட 


ரேகாபும்‌ அவன்‌ சகோதரன்‌ பானாவும்‌ தப்பி 
ஒடிப்போகிறார்கள்‌ சோமு 4:5 


போசேத்‌ ஒரு சோம்பேறி. அவன்‌ 
இல்லில்‌ தேசத்திற்கு ராஜாவாயிருந்தாலும்‌, 
ராஜாசன காரியங்களை 
குவனிக்கமாட்டான்‌. அவன்‌ மத்தியான 
நேரத்தில்கூட படுக்கையின்மேல்‌. 
சயனித்துக்கொண்டிருக்கிறான்‌. 

இஸ்போசேத்தின்‌  படைத்தளபுதியாகமிருந்த 
அப்னேர்‌, தாவீதோடு உடன்படிக்கை 
செய்துகொண்டான்‌. யோவாப்‌ அப்னேரைக்‌ 
கொன்றுபோட்டான்‌. இந்தச்‌ செய்தியைக்‌ 
கேட்டு இஸ்ரவேலர்‌ எல்லோரும்‌ 
கலங்குகிறார்கள்‌. இஸ்போசேத்தின்‌ கைகள்‌ 
திடனற்றுப்போயிற்று. அவனுடைய மனதிலே 
திகிலும்‌, கலக்கமும்‌ உண்டாயிற்று. 
ஆனாலும்‌ இந்த சூழ்நிலையில்கூட அவன்‌ 
மத்தியானத்திலே, வெய்யில்‌ 
நேரத்திலே, படுக்கையின்மேல்‌ சயனித்துக்‌ 
கொண்டிருக்கிறான்‌. இஸ்போசேத்தின்‌ 
கைகள்‌ திடனற்றுப்போன துபோலவே, 
அவனுடைய மனதும்‌ இருதயமும்‌ 
திடனற்றுப்போயிற்று. 


பானாவும்‌ ரேகாபும்‌ இஸ்போசேத்தைக்‌ 
ன்‌ சதிபண்ணுகிறார்கள்‌. 


ஒழுங்காய்க்‌. 


ராஜாவின்‌ வீட்டைப்பற்றிய விவரம்‌ நன்றாய்த்‌ 
தெரிந்திருக்கிறது. கோதுமை வாங்க 
வருகிறவர்கள்‌ ராஜாவின்‌ நடுவீடு மட்டும்‌ 
வருவார்கள்‌ என்பதும்‌ அவர்களுக்கு 
தெரிந்திருக்கிறது. 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


ப்‌ தன்‌ 
கட்டிலின்‌ 
பத்தரக்கும்போது இ: இவர்கள்‌ உள்ளே போய்‌, 
அவனைக்‌ குத்திக்‌ கொன்‌ றுபோடுகிறார்கள்‌. 
அவர்கள்‌ இஸ்போசேத்தின்‌ தலையை 
வெட்டிப்போடுகிறார்கள்‌; பின்பு அவர்கள்‌ 
இஸ்போசேத்‌ தலையை எடுத்துக்கொண்டு, 
இராமுழுதும்‌ அந்தரவெளி வழியாய்‌ நடந்து, 
எப்ரோனிலிருக்கிற தாவீதினிடத்தில்‌ 
வருகிறார்கள்‌. அவர்கள்‌ கையில்‌ 
இஸ்போசேத்தின்‌ தலை இருக்கிறது. 
தாவீதிடம்‌ இஸ்போசேத்தின்‌ தலையைக்‌ 
கொடுத்தால்‌, அவர்‌ தங்களுக்கு பெரிய 
சன்மானம்‌ கொடுப்பார்‌ என்று பானாவும்‌. 
ரேகாபும்‌ எதிர்பார்க்கிறார்கள்‌ (சாமு 47). 


பானாவும்‌ ரேகாபும்‌ தாவீது ராஜாவை 
நோக்கி, “இதோ, உம்முடைய பிராணனை 
வாங்கத்தேடின உம்முடைய சத்துருவாயிருந்த 
சவலின்‌ குமாரனாகிய  இஸ்போசேத்தின்‌ 
தலை; இன்றைய தினம்‌ கர்த்தர்‌ ராஜாவாகிய 
எங்கள்‌. ஆண்டவனுக்காகச்‌ சவுலின்‌ 
கையிலும்‌ அவன்‌ குடும்பத்தாரின்‌ கையிலும்‌ 
பழிவாங்கினார்‌' சோமு 4:5) என்று 
சொல்லுகிறார்கள்‌. 


பானாவுக்கும்‌ ரேகாபுக்கும்‌ கர்த்தர்மது 
பத்தியில்லை. ஆனாலும்‌ அவர்கள்‌ 
கர்த்தரைப்பற்றிச்‌ சொல்லுகிறார்கள்‌. 
அவர்களுக்கு... தாவீது. ராஜாலின்மீது 
மதிப்போ மரியாதையோ இல்லை. ஆனாலும்‌ 
அவர்கள்‌ தாவீதைப்‌ பதழநது பேசுகிறார்கள்‌ 
ர்கள்‌ 'வீதின்‌ நன்மையைத்‌ 
பாசாங்கு 


ரேசாபுக்கும்‌. 

நன்மையில்‌ 
அக்கரையில்லை. தாவீது இஸ்போசேத்தின்‌ 
தலையைப்‌ பார்த்து, தங்களுக்கு ஏதாவது 
சன்மானம்‌ கொடுக்கவேண்டும்‌ என்று, 
அவர்கள்‌ எதிர்பார்க்கிறார்கள்‌. தாவீதின்‌ 
மனுஷர்‌ மத்தியிலே தங்களுக்கு உயர்ந்த 
பதவி கொடுக்கப்படும்‌ என்றும்‌ இவர்கள்‌ 
இருவரும்‌ ஆசையோடு எதிர்பார்க்கிறார்கள்‌. 





i THE 
TT 


ரேகாபுக்கும்‌. 
மரணம்‌ 
சோமு 4:9-12 


பானாவுக்கும்‌ 


கொழு. 49. 
பேரோத்தியனான 
குமாரராகிய 
சகோதரன்‌ 
பிரதியுத்தரமாக: 
எல்லா இக்கட்டுக்கும்‌ நீங்கலாக்கி மீட்ட 
கர்த்தருடைய ஜீவனைக்கொண்டு நான்‌. 
சொல்லுகிறதைக்‌ கேளுங்கள்‌. 


சோமு 430. இதோ, ஒருவன்‌ எனக்கு. 
நற்செய்தி கொண்டுவருகிறவன்‌ என்று 
எண்ணி, சவுல்‌ செத்துப்போனான்‌. 
என்று எனக்கு. அறிவித்து, 
தனக்கு வெகுமானம்‌ கிடைக்கும்‌. 
என்று நினைத்தபோது, அவனை 
நாண்‌: பிடித்து சிக்லாகிலே. 
கொன்றுபோட்டேனே. 


ஆனாலும்‌ 
நிம்மோ: 


கொழு 4:41. தமது னீட்டிற்குன்‌ தமது 
படுக்கையின்மேல்‌ படுத்திருந்த 
நீதிமானைக்‌ கொலை செய்த 
பொல்லாத மனுஷருக்கு aoe! 
அதிகமாய்‌ 

செய்யவேண்டும்‌? இப்போதும்‌ ன்‌ 
அவருடைய இரத்தப்பழியை உங்கள்‌ 
கைகளில்‌ வாங்கி, உங்களை பூமியிலி. 
ருந்து  அழித்துப்போடாதிருப்பேனோ 
என்று சொல்லி, 


சொமு 412. அவர்களைக்‌: 
கொன்றுபோடவும்‌, அவர்கள்‌ 
கைகளையும்‌ கால்களையும்‌ தறித்து, 
எப்ரோனிலிருக்கிற குனத்தண்டையிலே. 
தூக்கிப்போடவும்‌ தன்‌ சேவகருக்குக்‌. 
கட்டளையிட்டான்‌. இஸ்போசேத்தின்‌ 
தலையை எடுத்து, எப்ரோனிலிருக்கிற 
அப்னேரின்‌ கல்லறையிலே. 
அடக்கம்பண்ணினார்கள்‌.. 


இஸ்போசேத்தை  கொன்றுபோட்ட 
பானாவுக்கும்‌ ரேகாபுக்கும்‌ தாவீது 
நீதியான. தண்டனை கொடுக்கிறார்‌ 
குற்றவாளிகளுக்கு. தண்டனை 
கொடுப்பதற்கு முன்பாக, 
அவர்களுடைய குற்றம்நிரூபிக்கப்படவேண்டும்‌. 
சாட்சிகள்‌ பலமாயிருக்கவேண்டும்‌. 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


குற்றவாளிகளின்‌ வார்த்தைகளே 
அவர்களுக்கு விரோதமாக சாட்சி 
சொல்லுகிறது. இஸ்போசேத்தின்‌ தலையும்‌ 
அவர்களுடைய கையிலிருக்கிறது. 


பானாவும்‌ ரேகாபும்‌ தாவீதைப்‌ பார்த்து, 
இதோ உம்முடைய பிராணனை 
வாங்கத்தேடின உம்முடைய சத்துருவாயிருந்த 
சவலின்‌ குமாரனாகிய இஸ்போசேத்தின்‌ 
தலை" (சோமு 4:8) என்று சொல்லுகிறார்கள்‌. 
அவர்கள்‌ தாங்கள்‌ செய்த குற்றத்தை 
மறுக்கவில்லை. தாங்கள்‌ செய்தது குற்றம்‌ 
என்பதுகூட அவர்களுக்கு தெரியவில்லை. 
இஸ்போசேத்தைக்‌ கொன்றுபோட்டதை 
அவர்கள்‌ பெருமையோடு சொல்லுகிறார்கள்‌. 
நாங்கள்‌ தாவீதுக்கு நன்மை செய்திருப்பதாக 
நினைத்து, தாவீதின்‌ கைகளில்‌ சன்மானம்‌ 
பெற்றுக்கொள்ளலாம்‌ என்று 
நினைக்கிறார்கள்‌. 


இஸ்போசேத்‌ ஒரு நீதிமான்‌. இவன்‌ 
பானாவுக்கும்‌ ரேகாபுக்கும்‌ ஒரு தீங்கும்‌ 
செய்ததில்லை. இஸ்போசேத்‌ அவர்களுக்கு 
விரோதமாக சதிஆலோசனையும்‌ 
பண்ணவில்லை. தாவீதும்‌ இஸ்போசேத்தை 
ஒரு நீதிமானாகவும்‌, கண்ணியமுள்ள ஒரு 
மனுஷனாகவும்‌ பார்க்கிறார்‌. இஸ்போசேத்‌ 
அப்னேரோடு சேர்ந்துகொண்டு தாவீதுக்கு 
தீங்கு செய்தான்‌. அதற்கு இஸ்போசேத்‌ 
காரணமல்ல. அப்னேரின்‌ ஆலோசனையின்‌: 
பிரகாரம்‌, இஸ்போசேத்‌ தாவீதுக்கு நீங்கு 
செய்தான்‌. 


பானாவும்‌ 
ராஜாவாகிய 
கொன்றுபோட்டதைப்‌ 


தங்கள்‌ 
'போசேத்தைக்‌ 
பார்த்து தாவீது. 
கோபப்படுகிறார்‌. அவர்கள்‌ இஸ்போசேத்தை, 
அவனுடைய பள்ளியறையிலே, 
அவன்‌ கட்டிலின்மேல்‌ படுத்திருக்கும்போது, 
கொன்றுபோட்டார்கள்‌. இஸ்போசேத்‌ 
சயனித்திருக்கிறான்‌. பானாவும்‌ ரேகாபும்‌ 
அவனுக்கு படைத்தலைவராகயிருந்தாலும்‌, 
அவர்கள்‌ இருவரும்‌ ஒரு கோழையைப்போல, 
இஸ்போசேத்தைக்‌ கொன்றுபோடுகிறார்கள்‌. 
இஸ்போசேத்தின்‌ கையிலே ஆயுதமில்லை. 
ஆயுதமில்லாத ஒரு  நிராயுதபாணியை, 
அதுவும்‌ அவன்‌ நித்திரையிலிருக்கும்போது, 
பானாவும்‌. ரேகாபும்‌ அவனைக்‌ 
கொன்றுபோடுகிறார்கள்‌. 


ரேகாபும்‌, 
இஸ்‌! 





i FTE 
TT 


பானாவுக்கும்‌ ரேகாபுக்கும்‌ 
நீர்ப்பைச்‌ சொல்லுவதற்கு 
இதற்கு முன்பு நடைபெற்ற ஒரு 
தாவீது 


தாவீது 
தன்னுடைய 
முன்பாக, 
சம்பவத்தை, 
நினைவுபடுத்துகிறார்‌. 
எனக்கு நற்செய்தி கொண்டுவருகிறவன்‌ 
என்று எண்ணி, சவுல்‌ செத்துப்போனான்‌. 
ன்‌ அறிவித்து, தனக்கு. 
கிடைக்கும்‌ என்று 
நினைத்தபோது, அவனை நான்‌ பிடித்து 
சிக்லாகிலே. கொன்றுபோட்டேனே” 
(சோமு 4:10) என்று தாவீது சொல்லுகிறார்‌. 


சவுலின்‌ மரணம்‌ ஈவீதுக்‌ ல்‌ 
செய்தியாகவிரக்குமென்று ... அமகேக்கியன்‌. 
நினைத்தான்‌. இந்தச்‌ செய்தியைச்‌ 
சொன்னதற்காக தனக்கு வெகுமானம்‌ 
கிடைக்கும்‌ என்றும்‌ எதிர்பார்த்தான்‌. 
ஆனால்‌  தாவீதோ அவனை சிக்லாகிலே 
கொன்றுபோட்டார்‌. தாவீது ரேகாபுக்கும்‌ 
பானாவுக்கும்‌, தன்னுடைய தீர்ப்பைச்‌ 
சொல்லும்போது, தாவீது அவர்களிடம்‌, 
“என்‌ ஆத்துமாவை எல்லா இக்கட்டுக்கும்‌. 
நீங்கலாக்கி மீட்ட கர்த்தருடைய 
ஜீவனைக்கொண்டு நான்‌ சொல்லுகிறதைக்‌ 
கேளுங்கள்‌ (சோமு 49) என்று 
சொல்லுகிறார்‌. 


வீது கர்த்தருக்கு பய] ரப்பு 
சொல்துகிறா்‌. “கூற்றம்‌” செய்தவர்களுக்கு 
ஆதரவாக யாரும்‌ பரிந்து பேசக்கூடாது. 
தாவீது மனுஷரை நம்பவில்லை. அவர்‌ 
கர்த்தரை நம்புகிறார்‌. கர்த்தரே தன்னுடைய 
ஆத்துமாவை எல்லா  இக்கட்டுக்கும்‌ 
நீங்கலாக்கி மீட்டுக்கொண்டார்‌ என்று 
தாவீது சொல்லுகிறார்‌ சவுல்‌ 
உயிரோடிருந்தாலும்‌, அவர்‌ 
செத்துப்போனாலும்‌, அதனால்‌ தாவீதுக்கு 
நன்மையோ தீமையோ 
கட்சக்பபோவதிங்ககை 


தாவீதின்‌ காலங்கள்‌ கர்த்தருடைய 
குரத்திலிருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை 
அவருக்கு வாக்‌ 

சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர்‌ நக்கல்‌ 
இஸ்ரவேலுக்கு ராஜாவாக 
அபிஷேகம்பண்ணியிருக்கிறார்‌. இஸ்ரவேலின்‌ 
ராஜாசனம்‌ தாவீதுக்கு கொடுக்கப்படும்‌. 
இது கர்த்தருடைய சித்தம்‌. கர்த்தர்‌ செய்ய 
நினைக்கிற காரியம்‌ ஒருபோதும்‌ தடைபடாது. 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


தாவீது இஸ்ரவேலின்‌ சிங்காசனத்தில்‌ 
வீற்றிரப்பதற்கு, கர்த்தருக்கு சிந்தமான 
வழிகளில்‌ அவருக்கு யார்‌ வேண்டுமானாலும்‌ 
உதவிசெய்யலாம்‌ தாவீது. நீதியான 
உதவிகளை மாத்திரமே 
அங்கீகரிக்கவேண்டும்‌. அநியாயமான 
வழிகளில்‌ தனக்கு யாராவது உதவி செய்ய 
வந்தால்‌, தாவீது அதை 
ஏற்றுக்கொள்ளக்கூடாது. பானாவும்‌, 
ரேகாபும்‌ இஸ்போசேத்தைக்‌ கொன்றுவிட்டு, 
அவர்கள்‌ தாவீதுக்கு உதவிசெய்வதாக 
சொல்லுகிறார்கள்‌. அவர்கள்‌ அநியாயம்‌ 
க்கம்‌ தாவீது அவர்களுடைய 
செய்கையை தனக்கு உதவியாக 
ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள்‌ குற்றம்‌. 
செய்திருக்கிறார்கள்‌ என்று தாவீது 
தீர்மானிக்கிறார்‌. 
பானாவும்‌ ரேகாபும்‌: 
வீட்டிற்குள்ளே வந்து, அவன்‌ 
படுக்கையின்மேல்‌ படுத்திருந்தபோது, 
இவர்கள்‌ அவனைக்‌ கொன்றுபோட்டார்கள்‌. 
இஸ்போசேத்‌ ஒரு நீதிமான்‌. பானாவும்‌ 
ரேகாபும்‌ பொல்லாத மனுஷர்‌. நீநிமானைக்‌ 
கொலைசெய்த பொல்லாத மனுஷருக்கு 
அதிகமான க்கினை செய்ய 
வேண்டுமென்று தாவீது தீர்மானிக்கிறார்‌. 


இஸ்ரபோசேத்தின்‌  இரத்தப்பழியை, 
கொன்றுபோட்ட 

ரேகாபின்‌ 
வாங்கவேண்டுமென்று 
அவர்கள்‌ 
பூமியிலிருந்து 
தாவீது 


இஸ்போசேத்தின்‌ 


கையிலும்‌ 
தீர்மானம்பண்ணுகிறார்‌. 
இருவரையும்‌ 
அழித்துப்போடவேண்டுமென்று 
தீர்ப்பு சொல்லுகிறார்‌. 

தாவீது தன்‌ சேவகரைப்‌ பார்த்து, 
பானாவையும்‌ ரேகாபையும்‌ 
கொன்றுபோடுமாறு. கட்டளையிடுகிறார்‌. 
அவர்கள்‌ கைகளையும்‌ கால்களையும்‌ தறித்து, 
எப்ரோனிலிருக்கிற குளத்தண்டையிலே 
தூக்கிப்போடவம்‌ தன்‌  சேவகருக்குக்‌ 
கட்டளையிடுகிறார்‌ (சோமு 4:12). 





ழ்‌ நள 
யாய 


கொன்றுபோட்டவர்களுக்கு 
கொடுக்கப்படுகிறது. இது 

நீதிக்கும்‌, 

அடையாளபாயிருக்கிறது. தாவீதின்‌ தீர்ப்பைக்‌ 
கேட்டு பானாவும்‌ ரேகாபும்‌ 
அதிர்ச்சியடைகிறார்கள்‌. தாவீது தங்களுக்கு, 
வெகுமானம்‌ கொடுப்பார்‌ என்று அவர்கள்‌ 
நினைத்தார்கள்‌. ஆனால்‌ அவர்களுக்கு, 
ஏமாற்றமுண்டாயிற்று. தாவீது அவர்களுக்கு 
வெகுமானம்‌ கொடுக்காமல்‌, 
மரணதண்டனை கொடுக்கிறார்‌. 


நம்முடைய கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து 
தாவீதின்‌ குமாரனாயிருக்கிறார்‌. 
இயேசகிறிஸ்துவுக்கு, ஊழியம்‌ செய்கிறவர்கள்‌, 


ராஜ்யத்தில்‌ சேர்க்கவேண்டும்‌ என்று முயற்சி 
பண்ணக்கூடாது. அவை கர்த்தர்‌ 


அங்கீகரிக்காத வழிகள்‌. 


கர்த்தருக்காக ஊழியம்‌ செய்கிறேன்‌ 
என்று சொல்லிவிட்டு, அநியாயமும்‌, 
அக்கிரமமும்‌ பண்ணிவிடக்கூடாது. 


சபையின்‌ ஊழியத்திற்கு உதலவியாயிருக்கும்‌ 
என்று நினைத்து, பிறருக்கு தீங்கு 
னன்‌ நம்முடைய வார்த்தைகளும்‌ 
கர்த்தருக்கு 
நந்தன 


இங்கீகாக்கவேண்டும்‌ 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


QODNENS 
PUBLISHERS 


... மனுக்குலத்திற்கு தீங்கு செய்வதே! 
அல்லது மனுக்குலத்தை திழிததப்போடுவகோ 
மனுஷரை 
இந்த 
மனுஷருக்கு 
கொடுப்பதற்காகவே 
கிறிஸ்துவானவர்‌ இந்த உலகத்திற்கு வந்தார்‌. 
நம்முடைய கிரியைகள்‌ கர்த்தருக்கு 
சித்தமில்லாததாக இருக்குமென்றால்‌, 
பரலோகத்தின்‌ ராஜ்யத்திற்கு 
செய்யமாட்டோம்‌. நாம்‌ கர்த்தருக்கு ஊழியம்‌ 
செய்கிறோம்‌ என்று சொன்னாலும்‌, 
நரகத்தின்‌ வேதனைகளுக்கு நம்மால்‌ தப்பிக்க 
முடியாது. 


கர்த்தருக்கு பிரியமில்லாத 
காரியங்களை செய்துவிட்டு, கர்த்தருடைய 
சமுகத்திலிருந்து நமக்கு ஆசீர்வாதம்‌ 
கிடைக்கும்‌ என்று எதிர்பார்த்தால்‌, நமக்கு 
ஏமாற்றமே கிடைக்கும்‌. ஆசீர்வாதத்திற்கு 
பதிலாக நமக்கு தண்டனை கிடைக்கும்‌. 


பானாவும்‌ ரேகாபும்‌ இஸ்போசே, 
ல அப்த்‌ சென்மோ 
அவனுடைய தலையை தாவீதிடம்‌ கொண்டு 
வந்து காண்பிக்கிறார்கள்‌. தாவீதின்‌ மனுஷர்‌ 
இஸ்போசேத்தின்‌ தலையை எடுத்து, 
எப்ரோனிலிருக்கிற அப்னேரின்‌ கல்லறையிலே 
அடக்கம்பண்ணுகிறார்கள்‌. இஸ்போசேத்தின்‌ 
சரீரத்தை என்ன செய்தார்கள்‌ என்று இந்த 
வசனப்பகுதிமில்‌ சொல்லப்படவில்லை. 





f= THE 
TT 


இஸ்ரவேலின்‌ கோத்திரங்களெல்லாம்‌. 
தாவீதை இஸ்ரவேலின்மேல்‌ 
அபிஷேகம்பண்ணுகிறார்கள்‌ 
தாவீது சீயோன்‌ கோட்டையை பிடிக்கிறார்‌. 
தாவீதின்‌ 'நகரமாயிற்று 
தீருவின்‌ ராஜாவாகிய ஈராம்‌. 
தாவீதுக்கு ஒரு வீட்டைக்‌ கட்டுகிறார்‌. 
கர்த்தர்‌ தாவீதை இஸ்ரவேலின்மேல்‌ 
ராஜாவாக திடப்படுத்துகிறார்‌. கர்த்தர்‌ 
தாவீதின்‌ ராஜ்யத்தை உயர்த்துகிறார்‌ 
(சோமு 511/2) 


தாவீது எப்ரோனிலிருந்து வந்த பின்பு 
அவருக்கு இன்னும்‌ அநேக குமாரரும்‌ 
குமாரத்திகளும்‌ பிறக்கிறார்கள்‌ 
(சோமு 543-16). தாவீதுக்கு பெலிஸ்தர்மீது. 


ஜெயமுண்டாயிற்று (சோமு 5:17-25). 


அது 
(சோமு 56-10) 


தாவீதின்‌ ராஜாபிஷேகம்‌ 
சாமு 5:1-5 


கோமு 5:1. அக்காலத்திலே இஸ்ரவேலி. 
காத்‌ திரங்களெல்லாம்‌ எப்ரோனிலி. 
ருக்கிற தாவீதினிடத்தில்‌ வத்து: இதோ, 
நாங்கள்‌. உம்முடைய எலும்பும்‌ 
உம்முடைய மாம்சமுமானவர்கள்‌. 


சொமு 55. சவுல்‌ எங்கள்மேல்‌ 
ராஜாவாமிருக்கும்போதே இஸ்ரவேலை. 
நடத்திக்கொண்டு, 


உம்மிடத்தில்‌ சொன்னாரே என்றார்கள்‌. 


53. இஸ்ரவேலின்‌ மூப்பர்‌ 
எல்லாரும்‌ எப்ரோனிலே. 
ராஜாவினிடத்தில்‌ வந்தார்கள்‌; 
தாவீதுராஜா எப்ரோனிலே கர்த்தருக்கு 
முன்பாக அவர்களோடே உடன்படிக்கை. 
பண்ணினயின்பு, அவர்கள்‌ தாவீதை 
இஸ்ரவேலின்‌ மேல்‌ ராஜாவாக 
அபிஷேகம்‌ பண்ணினார்கள்‌. 


சோமு 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


சோமு 5:4. தாவீது ராஜாவாகும்போது, 
முப்பது வயதாயிருத்தான்‌; அவண்‌: 
நாற்பது வருஷம்‌ 
ராஜ்யபாரம்பண்ணினான்‌. 


சோமு 55. அவன்‌ எப்ரோனிலே. 
மூதாவின்மேல்‌ ஏழு வருஷமும்‌ ஆறு 
மாதமும்‌, எருசலேமிலே. சமஸ்த. 
இஸ்ரவேலின்மேலும்‌ யூதாவின்மேலும்‌ 
முப்பத்துமூன்று. வருஷமும்‌ 
ராஜ்யபாரம்பண்ணினான்‌. 


இஸ்ரவேலின்‌ எல்லா கோத்திரத்தாரும்‌. 
தாவீதினிடத்தில்‌ வருகிறார்கள்‌. தாவீது 
தங்களுக்கு ராஜாவாயிருக்கவேண்டும்‌ 
ன்றும்‌ தங்களை ஆளுகை 
என்றும்‌ அவர்கள்‌ 
பணிவாக 

விண்ணப்பம்பண்ணுகிறார்கள்‌. 


யூதாகோத்திரத்தார்‌ 
ஏழுவருஷங்களுக்கு முன்பே, தாவீதை 
ராஜாவாக்கினார்கள்‌. 
ள்‌ ஆஞுகையிள்கீழ்‌ 
யூதாகோத்திரத்தார்‌ 'சந்தோஷமாயும்‌, 
சமாதானமாயும்‌, றுதலாயும்‌, 
ஆசீர்வாதமாயும்‌ இருக்கிறார்கள்‌. தாவீது 
யூதாகோத்திரத்தாரை நல்லாட்சி செய்கிறார்‌. 
இஸ்ரவேலின்‌ மற்ற கோத்திரத்தார்‌ 
தாவீதின்‌ ராஜ்யபாரத்தையும்‌, 
யூதாகோத்திரத்தார்‌ அனுபவிக்கும்‌ 
ஆசீர்வாதங்களையும்‌ பார்க்கிறார்கள்‌. 


தாவீது தங்களுக்கும்‌ 
ராஜாவாகயிருந்தால்‌, தாங்களும்‌ 
யூதாகோத்திரத்தாரைப்போல 
ஆசீர்வதிக்கப்பட்டிருப்போம்‌ என்று 
கோத்திரங்களெல்லாம்‌ 
இதற்காக அவர்கள்‌ 
எப்ரோனிலிருக்கிற 
தாவீதினிடத்தில்‌ வருகிறார்கள்‌. 
இஸ்ரவேலின்‌ கோத்திரங்களெல்லாம்‌. 
தாவீதினிடத்தில்‌ வருகிறார்கள்‌. ஒவ்வொரு 
கோத்திரத்திலும்‌ எத்தனை பேர்‌ வந்தார்கள்‌ 
என்னும்‌ எண்ணிக்கை நாளாகமம்‌ 
புஸ்தகத்தில்‌ விவரமாக எழுதப்பட்டிருக்கிறது. 





f= ராண 
யாய 


“கர்த்தருடைய. வாக்கின்படியே, 

சவுலின்‌ ராஜ்யபாரத்தைத்‌ தாவீதினிடமாய்த்‌ 

எப்ரோனிலிருக்கிற 

வந்த யுத்தசன்னத்தரான 

எப்ன்பல்‌ யூதாபுத்திரரில்‌: 

ஈட்டியும்‌ 3 
யுத்தரன்னத்தரானவர்கள்‌ 


கோத்திரங்களெல்லாம்‌ 

"தாவீதினிடத்தில்‌: 

யாவரும்‌ 

ராஜாவாக்குகிறதற்கு 

ஒருமனப்பட்டிருக்கிறார்கள்‌. ரவேலிலே 
மகிழ்ச்சி உண்டாயிற்று. 
நாவீதோடேகூட எப்ரோனிலே 

நாட்கள்‌ இருந்து போஜனம்பண்ணுகிறார்கள்‌ 

அவர்கள்‌ சகோதரர்கள்‌ 

அவர்களுக்காக சகலத்தையும்‌ 
ஆயத்தம்பண்ணியிருக்கிறார்கள்‌. 


es 
ராஜாவாக்கவேண்டும்‌ என்னும்‌ எண்ணம்‌. 
அவர்கள்‌ மனதிலிருக்கிறது. அதற்கு ஒரு 
அடிப்படை காரணத்தை: அவர்கள்‌ 
தாவீதுக்கு சொல்லுகிறார்கள்‌. “இதோ, 
நாங்கள்‌ உம்முடைய எலும்பும்‌ உம்முடைய 
மாம்சமுமானவர்கள்‌' சோமு 5:1) என்று 
இஸ்ரவேலின்‌ கோத்திரங்களெல்லாம்‌. 
தாவீதுக்கு சொல்லுகிறார்கள்‌. 


தாவீது அவர்களுடைய எலும்பாகவும்‌ 
மாம்சமாகவம்‌ இருக்கிறார்‌. தாவீது 
அவர்களுக்கு அந்நியரல்ல. ங்கள்‌ 
ராஜாவாயிருப்பதற்கு க 

தகுதியும்‌ இருக்கிறது 

சந்தோஷமாய்ச்‌ சொல்லுகிறார்கள்‌. 

“உன்‌ தேவனாகிய கர்த்தர்‌ தெரிந்து 
கொள்பவனையே உனக்கு ராஜாவாக. 
வைக்கக்கடவாய்‌; உன்‌ 
சகோதரருக்குள்ளிருக்கிற 
உன்மேல்‌ ராஜாவாக ஏற்படுத்தக்கடவாய்‌; 
உன்‌ சகோதரன்‌ அல்லாத அந்நியனை 
ராஜாவாக ஏற்படுத்தக்கூடாது" (உபா 1715). 


ஒருவனையே 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


06% 
PUBLISHERS 
இஸ்ரவேலின்‌ கோத்திரங்களெல்லாம்‌. 
தாவீதிடம்‌ தங்களைப்பற்றியும்‌ 
சொல்லுகிறார்கள்‌. “நாங்கள்‌ உம்முடைய 
எலும்பும்‌, உம்முடைய மாம்சமுமானவர்கள்‌" 
என்று அவர்கள்‌ தாவீதுக்கு, 
சொல்லுகிறார்கள்‌. இஸ்ரவேல்‌ தேசத்திலே 
கலகமும்‌ குழப்பமும்‌ ஏற்பட்டிருக்கிறது. 
யூதாகோத்திரத்தாருக்கும்‌, இஸ்ரவேலின்‌ மற்ற 
கோத்திரத்தாருக்கும்‌ இடையே பல 
வருஷங்களாக யுத்தம்‌ நடைபெற்று வருகிறது. 
தாவீது சமஸ்த இஸ்ரவேறுக்கும்‌ 
ராஜாவாயிருந்தால்‌, இந்த யுத்தத்தை 
முடிவுக்கு கொண்டு வந்து விடுவார்‌ என்று 
இஸ்ரவேலர்‌ நம்புகிறார்கள்‌. 
தாவீது... தங்கள்மீது 
காண்பிக்கவேண்டும்‌ என்றும்‌, 
தங்களைப்‌ பாதுகாக்கவேண்டும்‌. என்றும்‌, 
அவர்‌ தங்களுடைய நன்மைக்காக 
பாடுபடவேண்டும்‌ என்றும்‌ இஸ்ரவேலின்‌ 
கோத்திரங்களெல்லாம்‌. தாவீதினிடத்தில்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ 
ராஜாவாயிருப்பதுபோல, 


இரக்கம்‌ 
அவர்‌ 


புத்திரருக்கு தாவீது 
விசுவாசிகளாகிய 
தாவீதின்‌ குமாரனாகிய 
ராஜாதி ராஜாவாகவும்‌, 
கர்த்தாவாகவும்‌ இருக்கிறார்‌ 
தங்களுக்கு 
ராஜாவாக இருக்கவேண்டுமென்று. 
விண்ணப்பம்பண்ணுகிறவர்கள்‌, “நாங்கள்‌ 
உம்முடைய எலும்பும்‌ உம்முடைய 
மாம்சமுமானவர்கள்‌" என்று பயபக்தியோடு 
கர்த்தரிடத்தில்‌ அறிக்கை செய்யவேண்டும்‌. 
“அன்றியும்‌, அவர்‌ ஜனத்தின்‌ 
பாவங்களை நிவிர்த்தி செய்வதற்கேதுவாக, 
தேவகாரியங்களைக்குறித்து இரக்கமும்‌ 
உண்மையுமுள்ள பிரதான 
ஆசாரியராயிருக்கும்‌ படிக்கு எவ்விதத்திலும்‌ 
தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக 
வேண்டியதாயிருந்தது" (எபி 2:17). 


ம்மைப்‌. 
தம்முடைய 
பார்க்கிறார்‌. 
நம்முடைய 


கிறிஸ்துவானவர்‌ 
பார்க்கும்போது, அவர்‌ நம்மை 
சகோதரராகப்‌ 
கிறிஸ்துவானவரும்‌ 
சகோதரராக 
கிறிஸ்துவானவர்‌ 
சகோதரராயிருக்கும்போது, 
நம்முடைய  ராஜாவாகவும்‌, 
எஜமானராகவும்‌ ஏற்றுக்கொள்ளவேண்டும்‌. 
கர்த்தருடைய கிருபையுள்ள கரம்‌ நம்மை 
ஆளுகை செய்யவேண்டும்‌. 


தம்மை 





f= THE 
TT 


அப்பொழுது ஒருவன்‌ தன்‌ தகப்பன்‌ 
வீட்டானாகிய தன்‌ சகோதரனைப்‌ பிடித்து: 
உனக்கு வஸ்திரம்‌ இருக்கிறது, நீ 

எங்களுக்கு அதிபதியாயிரு" (ஏசா 3:6). 
தாவீது இஸ்ரவேல்‌ ஜனத்தாருக்கு: 
அநேக. நன்மைகளை 


தாவீது தங்களுக்கு செய்த 
இஸ்ரவேலின்‌ 


கோத்திரங்களெல்லாம்‌ 
நினைவுகூருகிறார்கள்‌. 
தாவீதினிடத்தில்‌, 
ராஜாவாயிருக்கும்போதே 
நடத்திக்கொண்டு. 
நடத்திக்கொண்டுவந்தவரும்‌ 

(சோமு 5:2) என்று சொல்லுகிறார்கள்‌. 


கர்த்தரும்‌ தாவீதை இஸ்ரவேலுக்கு. 
ராஜாவாக  ஏற்படுத்தியிருக்கிறார்‌. கர்த்தர்‌ 
தாவீதைப்‌ பார்த்து, "என்‌ ஜனமாகிய 
இஸ்ரவேலை நீ மேய்த்து, நீ இஸ்ரவேலின்‌ 
மேல்‌ நலைவனாயிருப்பாய்‌" (சோமு 5:2) 
என்று, சொன்னார்‌. இஸ்ரவேலின்‌ 
கோத்திரங்கள்‌ எல்லோரும்‌ தாவீதுக்கு, 
கர்த்தர்‌ சொன்ன வார்த்தையையும்‌ 
நினைவுடடுத்துகிறார்கள்‌. 

இஸ்ரவேலின்‌ 
எப்ரோனிலே தாவீது 
வருகிறார்கள்‌: தாவீதுராஜா 
கர்த்தருக்கு முன்பாக அவர்களோடே 
உடன்படிக்கை பண்ணுகிறார்‌. அதன்பின்பு, 
அவர்கள்‌ தாவீதை இஸ்ரவேலின்மேல்‌ 
ராஜாவாக அபிஷேகம்‌ பண்ணுகிறார்கள்‌ 
சோமு 5:3) 

எப்ரோனிலே இஸ்ரவேலின்‌ மூப்பர்கள்‌ 
எல்லோரும்‌ கூடிவருகிறார்கள்‌. தாவீது 
கர்த்தருக்கு முன்பாக அவர்களோடு 
உடன்படிக்கை பண்ணுகிறார்‌. தாவீது 
அவர்களை ஆளுகை செய்வதற்கு சம்மதம்‌ 
தெரிவிக்கிறார்‌. சத்துருக்களின்‌ கைகளுக்கு 
அவர்களைப்‌ பாதுகாப்பாகவும்‌, இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாரை நீதியாய்‌ நியாயம்‌ 
விசாரிப்பதாகவும்‌ தாவீது அவர்களோடு 
உடன்படிக்கை செய்கிறார்‌. யுத்தகாலத்திலே 
இஸ்ரவேலை நடத்திக்கொண்டுபோகிற 
தளபதியாகவும்‌, சமாதான காலத்திலே. 
இஸ்ரவேலை. நியாயம்‌. விசாரிக்கிற 
நியாயாதிபதியாகவம்‌ இருக்கப்போவதாக, 
தாவீது அவர்களோடு உடன்படிக்கை 
பண்ணுகிறார்‌. இஸ்ரவேலின்‌ மூப்பரும்‌ 
தாவீதுக்கு கீழ்ப்படிவதாக, அவரோடு 
உடன்படிக்கை பண்ணுகிறார்கள்‌. 


'சவுல்‌ 


மூப்பர்‌ எல்லாரும்‌ 
ராஜாவினிடத்தில்‌ 
எப்ரோனிலே 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


இஸ்ரவேலின்‌. மூப்பரும்‌ தாவீதும்‌ 
உடன்படிக்கை பண்ணும்போது, கர்த்தரே 
அவர்களுக்கு சாட்சியாயிருக்கிறார்‌. அவர்கள்‌ 
கர்த்தருக்கு முன்பாக உடன்படிக்கை 
பண்ணிக்கொள்கிறார்கள்‌. அதன்‌ பின்பு 
அவர்கள்‌ தாவீதை  இஸ்ரலேலின்மேல்‌ 
ராஜாவாக அபிஷேகம்பண்ணுகிறார்கள்‌. 
தாவீது இப்போது, மூன்றாம்‌ முறையாக, 
ராஜாவாக அபிஷேகம்பண்ணப்படுகிறார்‌ 


தாவீது வர. வர புலக்கிறார்‌ 
அவருடைய முன்னேற்றம்‌ கொஞ்சம்‌ 
கொஞ்சமாக வருகிறது. கர்த்தர்‌ தாவீதின்‌ 
விசுவாசத்தை சோதிக்கிறார்‌. அவரை 
விசுவாசத்தில்‌ பலப்படுத்துகிறார்‌. கர்த்தர்‌ 
தாவீதுக்கு ஏராளமான அனுபவங்களையும்‌, 
ஆசீர்வாதங்களையும்‌ கொடுக்கிறார்‌. 


ராஜ்யம்‌, மேசியாவின்‌ 
அடையாளமாயிருக்கிறது. 
இந்தப்‌ பூமியிலே 
ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறார்‌. 
ராஜ்யம்‌ கொஞ்சம்‌ 
கொஞ்சமாக கட்டியெழுப்பப்படும்‌. 


“சகலத்தையும்‌ க்குக்‌ 
கழப்படுத்தனார்‌ “என்கிற விஷயத்தில்‌, 
அவர்‌ அவனுக்குக்‌ கீழ்ப்படுத்தாத பொருள்‌ 
ஒன்றுமில்லை; அப்படியிருந்தும்‌. இன்னும்‌. 
அவனுக்குச்‌ சகலமும்‌ கீழ்ப்பட்டிருக்கக்‌. 
காணோம்‌" (எபி 2:8). 


சத்துருக்களையும்‌ தமது 

கீழாக்கிப்போடும்வரைக்கும்‌, 
அவர்‌ செய்யவேண்டியது" 
ரகொரி 15:25) 


கிறிஸ்துவின்‌ ராஜ்யம்‌ இந்தப்‌ பூமியிலே 


வரும்போது, நாம்‌ அதைப்‌ பார்ப்போம்‌ என்னும்‌. 

நம்பிக்கை நமக்கு உண்டு. 
ம்‌ ராஜாசனமும்‌, அவருடைய 
சுருக்கமாக 
சொப்பு! சவுல்‌. 
மரித்துப்போன போது, தாவீதுக்கு முப்பது 
வயதாயிற்று. தாவீது ராஜாவாகும்போது, 
மங்கு, வயதாயிருக்கிறார்‌: அவர்‌ நாற்பது 
ராஜ்யபாரம்பண்ணுகிறார்‌ 

தழ? 54) 





i= THE 
TT 


லேலியர்கள்‌ 
கர்த்தருக்கு 
நியமிக்கப்படுவார்கள்‌. 'ஆசரிப்புக்‌ 
கூடாரத்திலே வேலைசெய்யும்‌ சேனைக்கு 
உட்படத்தக்க முப்பது வயதுமுதல்‌ ஐம்பது 
வயதுவரைக்குமுள்ள எல்லாரையும்‌ எண்ணி, 
'தொகையிடுவாயாக” (எண்‌ 4:3) 


தாவீதின்‌... குமாரனாகிய 
இயேசுகிறிஸ்துவும்‌, தம்முடைய முப்பதாவது. 
வயதிலே, தமது ஊழியத்தை ஆரம்பிக்கிறார்‌. 


| “அப்பொழுது இயேசு 

ப்பது. வயதுள்ளவரானார்‌. 

ஈசேப்பின்‌ குமாரனென்று எண்ணப்பட்டார்‌ 
அந்த யோசேப்பு ஏலியின்‌ குமாரன்‌” 
(லூக்‌ 3:23) 


முப்பதாவது வயதிலே. 
ஊழியம்‌ செய்ய 


பொதுவாக முப்பதாவது வயதில்‌, 
மனுஷருக்கு போதுமான அளவு முதிர்ச்சியும்‌ 
பெலமும்‌ உண்டாகும்‌. இந்த வயதில்‌ 
அவர்கள்‌ ஒவ்வொரு காரியத்தையும்‌ 
நிதானித்து அறிய ஆரம்பிப்பார்கள்‌. 


தாவீது எப்ரோனிலே  யூதாவின்மேல்‌ 
HS வருஷமும்‌ ஆறு மாதமும்‌, எருசலேமிலே 
இஸ்ரவேலின்மேலும்‌ 
முதாவின்பேறும முப்பத்துமன்று வருஷமும்‌ 
ராஜ்யபாரம்பண்ணுகிறார்‌ (சோமு 5:5). 


எப்ரோனிலே ஏழுவருஷமும்‌ 
எருசலேமிலே ழுத்து 
மூன்று வருஷமும்‌ ராஜ்யபாரம்‌ 
பண்ணுகிறார்‌. எப்ரோன்‌ ஆசாரியரின்‌ 
பட்டணம்‌ (யோசு 14:15). இதனால்‌ எப்ரோன்‌ 
அக்காலத்தில்‌ பிரசித்திப்‌ பெற்று விளங்கிற்று. 
எருசலேமோ பரிசுத்த நகரம்‌. ஆகையினால்‌ 
எருசலேம்‌ எப்ரோனைவிட மிகவும்‌ 
பிரசித்திப்‌ பெற்றதாய்‌ விளங்குகிறது. 
சீயோன்‌ கோட்டை 
2சாமு 5:6-10 


தாவி, 
ஆறுமாதமும்‌ 


சு 56. தேசத்திலே. சூடிவிரக்கிற 


எயூசியர்‌ யுத்தம்பண்ண 
ராஜாவானவன்‌ தன்‌ மனுஷரோடேகூட. 
எருசலேமுக்குப்‌ போனான்‌. அவர்கள்‌: 
இதிலே பிரவேசிக்க தாவீதினால்‌. 
கூடாது என்று எண்ணி, தாவிதை 
நோக்கி: தீ இதற்குள்‌. 
பிரவேசிப்பதில்லை; குருடரும்‌ 
சுப்பாணிகளும்‌ உன்னைத்‌ தடுப்பார்கள்‌. 
என்று சொன்னார்கள்‌. 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


சோமு 5:7. ஆனாலும்‌ தாவீது சீயோன்‌ 
கோட்டையைப்‌ பிடித்தான்‌; அது 
தாவீதின்‌ நகரமாயிற்று. 


எவன்‌ சாலகத்தின்‌ 
பவ்யம்‌ த எபூசியரையும்‌ தாவீதின்‌ 
ஆத்துமா பகைக்கிற. 
சப்பாணிகளையும்‌, குருடரையும்‌ முறிய 
அடிக்கிறானோ, அவன்‌ 
தலைவனாயிருப்பான்‌ என்று தாவீது 
அன்றையதினம்‌ சொரல்லியிருந்தான்‌;. 
அதனால்‌ குருடனும்‌ ச௪ப்பாணியும்‌ 
வீட்டிலே வரலாகாது என்று 
சொல்லுகிறதுண்டு. 


சோமு 59. அந்தக்‌ கோட்டையிலே 
தாவீது வாசம்பண்ணி, அதற்குத்‌ 
தாவீதின்‌ நகரம்‌ என்று பேரிட்டு, 
மில்லோ என்னும்‌ ஸ்தலத்துவக்கி, 
உட்புறமட்டும்‌ சுற்றிலும்‌ இருக்கிற 
மதிலைக்‌ கட்டினான்‌. 


சோமு 5:10. தாவீது நாளுக்குநான்‌ 
விருத்தியடைந்தான்‌; சேனைகளின்‌ 
தேவனாகிய கர்த்தர்‌ அவனோடேகூட, 


இருந்தார்‌. 


மெல்கிசேதேக்‌  சாலேமின்‌ 
சாலேம்‌ என்னும்‌ பெயருக்கு சமாதானம்‌ 
என்று பொருள்‌. ஆபிரகாரமின்‌ 
காலத்திலிருந்தே சாலேம்‌ பிரசித்திப்பெற்ற 
பட்டணமாயிருந்தது. அந்த  சாலேமும்‌, 
எருசலேமும்‌ ஒரே பட்டணம்‌ என்று 
வேதபண்டிதர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. 
“யூதாவில்‌ தேவன்‌ அறியப்பட்டவர்‌; 
இஸ்ரவேலில்‌ அவருடைய நாமம்‌ பெரியது. 
சாலேமில்‌ அவருடைய கூடாரமும்‌, சீயோனில்‌ 


அவருடைய வாசஸ்தலமும்‌ இருக்கிறது" 
(சங்‌ 7612). 


ராஜா, 


யோசுவா. தன்னுடைய காலத்திலே. 
கானானின்‌ தென்பகுதியிலே, எருசலேமை 
ஒருபிரதான பட்டணமாக ஸ்தாபித்தார்‌. 





i= FT 
ETT 


“யோசுவா. ஆமியைப்‌ பிடித்து. 
சங்காரம்பண்ணி, எரிகோவுக்கும்‌ அதின்‌ 
ராஜாவுக்கும்‌ செய்தபடி, ஆயிக்கும்‌ அதின்‌ 
ராஜாவுக்கும்‌ செய்ததையும்‌, கிபியோனின்‌ 
குடிகள்‌ இஸ்ரவேலோடே சமாதானம்பண்ணி 
அவர்களுக்குள்‌ வாசமாயிருக்கிறதையும்‌, 
எருசலேமின்‌ ராஜாவாகிய அதோனிசேதேக்‌ 
கேள்விப்பட்டபோது, கிபியோன்‌ ராஜதானி 
பட்டணங்களில்‌ ஒன்றைப்போல்‌ பெரிய 
பட்டணமும்‌, ஆமியைப்பார்க்கிலும்‌ 
பெரிதுமாயிருந்த  படியினாலும்‌, அதின்‌ 
மனுஷரெல்லாரும்‌ பலசாலிகளாயிருந்த 
படியினாலும்‌, மிகவம்‌ பயந்தார்கள்‌. 
ஆகையால்‌, எருசலேமின்‌ ராஜாவாகிய 
அதோனிசேதேக்‌ எபிரோனின்‌ ராஜாவாகிய 

ர ன்‌ ராஜாவாகிய 

ராஜாவாகிய 

ராஜாவாகிய 

ஆள்‌ அனுப்பி: நாங்கள்‌ 

சங்கரிக்கும்படி, நீங்கள்‌ 

வந்து. எனக்குத்‌ 

ய்யுங்கள்‌:: அவர்கள்‌ 

'யோசுவாவோடும்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரோடும்‌ 

சமாதானம்‌ பண்ணினார்கள்‌ என்று சொல்லி 
அனுப்பினான்‌” (யோசு 10:1-4). 


பென்யமீன்‌ 
கோத்திரத்தாருக்கு பங்குவீதமாயிற்று. 
“சேலா, ஏலேப்‌, எருசலேமாகிய எபூசி, 
கீபெயாத்‌, கீரேயாத்‌ என்னும்‌ பதினான்கு 
பட்டணங்களும்‌ க கிராமங்களுமே: 
பென்யமீன்‌ 


வம்சங்களின்படி இருக்கற சர சுதந்தரம்‌ 
(யோசு 18:28). 


எருசலேம்‌ நகரம்‌ 


| எருசலேம்‌ பென்யமீன்‌ கோத்திரத்தின்‌ 
சுதந்தர வீதத்திலிருந்தாலும்‌, இது: 
யூதாகோத்திரத்தாருக்கு மிகவும்‌ 
அருகாமையிலிருக்கிறது. 


(அப்புறம்‌  எபூசியர்‌ குடியிருக்கிற 
எருசலேமுக்குத்‌ புறமாய்‌ 
இன்னோமுடைய குமாரனின்‌ 
பள்ளத்தாக்கைக்‌ கடந்து. வடக்கேயிருக்கிற 
இராட்சதருடைய பள்ளத்தாக்கின்‌ கடைசியில்‌ 

க்‌ rips 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யூதாவின்‌ புத்திரர்‌ எருசலேமைப்‌ 
பிடித்துக்கொண்டார்கள்‌. “யூதாவின்‌ புத்திரர்‌ 
எருசலேமின்மேல்‌ யுத்தம்பண்ணி, அதைப்‌ 
பிடித்து அதிலுள்ளவர்களைப்‌ பட்டயக்‌ 
கருக்கினால்‌ வெட்டி, பட்டணத்தை 
அக்கினிக்கு இரையாக்கிவிட்டார்கள்‌" 
(நியா 1:8). 


எருசலேமிலே குடியிருந்த எபூசியரை 
பென்யமீன்‌ புத்திரர்‌ துரத்திவிடவில்லை. 
பென்யமீன்‌ புத்திரர்‌ எருசலேமிலே குடியிருந்த 
எபூசியரையும்‌ துரத்திவிடவில்லை: ஆகையால்‌. 
எயூசியர்‌  இந்நாள்மட்டும்‌ பென்யமீன்‌ 
புத்திரரோடேகூட எருசலேமில்‌ 
குடியிருக்கிறார்கள்‌" (நியா 1:21, 


ருசலேமிலே. 
சஷிருந்ததினால்‌, 
எபூசியரின்‌ பட்டணமாயிற்று. 
எபூசக்குச்‌ சமீபமாய்‌ வருகையில்‌, 
பொழுதுபோகிறதாமிருந்தது: அப்பொழுது 
வேலைக்காரன்‌ தன்‌ எஜமானை நோக்கி: 
எபூசியர்‌ இருக்கிற இந்தப்‌ பட்டணத்திற்குப்‌ 
போய்‌, அங்கே இராத்‌ தங்கலாம்‌ என்றான்‌" 
(நியா 19:11) 


தாவீது சமஸ்த  இஸ்ரவேலுக்கும்‌ 
ராஜாவாக அபிஷேகப்பண்ணப்பட்ட பின்பு, 
அவர்‌ இஸ்ரவேல்‌ தேசத்தில்‌ தத்‌ 
எபூசியர்மேல்‌ யுத்தம்பண்‌: 
மனுஷரோடேகூட அக்க போகிறார்‌. 
எருசலேம்‌ பென்யமீன்‌ கோத்திரத்தாருக்கு 
சுதந்தரமானது. ஆனால்‌ எருசலேமில்‌ 
இப்போது எபூசியர்கள்‌ குடியிருக்கிறார்கள்‌. 


பென்யமீன்‌ புத்திரர்‌ வரையிலும்‌ 
சவுலின்‌ த க்கக்‌ 
விசுவாசமாமிருந்தார்கள்‌. “பென்யமீன்‌ 
புத்திரரான சவலின்‌ சகோதரரில்‌ 
மூவாமிரம்பேர்‌: அதுவரைக்கும்‌ அவர்களில்‌ 
மிச்சமானவர்கள்‌ சவுலின்‌ குடும்பத்தைக்‌ 
காப்பாற்றப்‌ பார்த்தார்கள்‌" நாளா 12:29) 


எபூசியர்கள்‌ 
பட்டணம்‌ 
அவரகள்‌ 


இந்தப்‌ 


ஆகையினால்‌. 
இதுவரையிலும்‌ எருசலேமிலுள்ள 


பென்யமீன்‌ புத்திரரும்‌ தாவீதை தங்களுக்கு 
ராஜாவாக அங்கீகரித்திருக்கிறார்கள்‌. 
ஆகையினால்‌ தாவீது சமஸ்த 
இஸ்ரவேலுக்கும்‌ ராஜாவாக 
அபிஷேகம்பண்ணப்பட்டவுடன்‌, ல்‌ 
யுத்தமாக, எருசலேமிலுள்ள 
யுத்தம்பண்ண அங்கே போகிறார்‌. 


தாவீநால்‌. 


முதல்‌ 
எபூசியர்மீது 





f= FTN 
TT 


“சத்துருவும்‌ பகைஞனும்‌ எருசலேமின்‌. 
வாசல்களுக்குள்‌ பிரவேசிப்பான்‌ என்கிறதை 
பூமியின்‌ ராஜாக்களும்‌ பூச்சக்கரத்தின்‌ சகல 
குடிகளும்‌ நம்பமாட்டாதிருந்தார்கள்‌" 
(புல 4:12). 
எபூசியர்கள்‌ 
விக்கிரகாராதனைக்காரர்கள்‌. தங்கள்‌ 
விக்கிரகங்கள்‌ எருசலேமைப்‌ பாதுகாக்கும்‌ 
என்று எபூசியர்கள்‌ நம்புகிறார்கள்‌. தாவீது 
புறஜாதியாரின்‌ விக்கிரகங்களை குருடும்‌, 
சப்பாணியுமாயிருக்கிறது என்று எளனமாய்ச்‌ 
ஏனென்றால்‌ 
கண்கள்‌ இருந்தாலும்‌, 
பார்க்க முடியாது. 
கால்கள்‌ இருந்தாலும்‌, 
அவற்றால்‌ நடக்க முடியாது. 
எருசலேமின்‌ அலங்கம்‌ பலமாகக்‌ 
கட்டப்பட்டிருக்கிறது. இயற்கையாகவே 
எருசலேம்‌ அரணுள்ள பட்டணமாயிருக்கிறது. 
இயற்கையின்‌. அரணோடு சேர்ந்து, 
எருசலேம்‌ பட்டணத்தைச்‌ சுற்றிலும்‌ வலுவான 
அங்கும்‌ கட்டப்பட்டிருக்கிறது. எவ்வளவு 
பராக்கிரமசாலியாகமிருந்தாலும்‌, 
க்கத்‌ அவர்களால்‌ 
எருசலேமின்‌ வாசல்களுக்குள்‌ பிரவேசிக்க 
முடியாது என்று எபூசியர்கள்‌ 
நினைக்கிறார்கள்‌. 
எபூசியரோ தாவீதையும்‌ அவருடைய 
மனுஷரையும்‌ ஏளனம்பண்‌ ணுகிறார்கள்‌. 
தாவீநால்‌ எருசலேமுக்குள்ளே 
பிரவேசிக்கக்கூடாது என்று  எபூசியர்கள்‌ 
நினைக்கிறார்கள்‌. அவர்கள்‌ தாவீதை 
நோக்கி, “நீ இதற்குள்‌ பிரவேசிப்பதில்லை: 
குருடரும்‌ சப்பாணிகளும்‌ உன்னைத்‌ 
தடுப்பார்கள்‌” சோமு என்று 
சொல்லுகிறார்கள்‌. 


எபூசியரின்‌ வார்த்தை தாவீதை 
ஏளனம்பண்ணும்‌ வார்த்தையாகவும்‌, அவரை 
அவமானப்படுத்தும்‌ வார்த்தையாகவம்‌ 
இருக்கிறது. எருசலேமின்‌ வாசல்களுக்குள்‌ 
எந்த சத்துருவாலும்‌ பிரவேசிக்க முடியாது 
என்று எபூசியர்கள்‌ நினைக்கிறார்கள்‌. 


5:6) 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எருசலேமுக்கு இயற்கையான 
அரண்களும்‌,  பெலமுள்ள அலங்கங்களும்‌ 
இருப்பதினால்‌, எருசலேமைப்‌ பாதுகாப்பதற்கு 
பராக்கிரமசாலிகளோ, 
யுத்தவீரர்களோ தேவையில்லை. 
எபூசியர்கள்‌ நினைக்கிறார்கள்‌. 
குருடர்களும்‌, சப்பாணிகளும்‌ 
பாதுகாப்புக்கு இருந்தாலே போதுமானது. 
அவர்களே சத்துருக்களைத்‌ 
தூத்திவிடுவார்கள்‌ என்று எபூசியர்கள்‌ 
தங்கள்‌ அரண்களை குறித்து பெருமையாய்ப்‌ 
பேசுவது வழக்கம்‌. 


சீயோன்‌ கோட்டை மிகவும்‌ பலமுள்ளது. 
எருசலேம்‌ நகரத்தார்‌. சீயோன்‌ கோட்டையை 
நம்புகிறார்கள்‌. இந்தக்‌ கோட்டையை 
ஒருவராலும்‌ பிடிக்க முடியாது. என்று, 
எருசலேமிலுள்ள எபூசியர்கள்‌ 
இறுமாப்பாமிருக்கிறார்கள்‌. 

தாவீது சீயோன்‌ 
கப்பன்‌ பிக்கள்‌ 'அது தாவீதின்‌ 
நகரமாயிற்று (சோமு 5:7). தாவீது 
எபூசியர்மேல்‌ யுத்தம்பண்ண 
எருசலேமுக்குப்போகிறார்‌. இந்த யுத்தத்திலே 
தாவீதுக்கு எபூசியர்மீது ஜெயமுண்டாயிற்று. 


தாவீது எருசலேமுக்கு விரோதமாக 
யுத்தம்பண்ணப்போகும்போது, “எவன்‌ 
சாலகத்தின்‌ வழியாய்‌ ஏறி, எபூசியரையும்‌ 
தாவீதின்‌. ஆத்துமா பகைக்கிற 
சப்பாணிகளையும்‌, குருடரையும்‌ முறிய 
அடிக்கிறானோ, அவன்‌ தலைவனாயிருப்பான்‌” 
சோமு 5:8) என்று தாவீது அன்றையதினம்‌ 
சொல்லியிருந்தார்‌. 

எபூசியர்கள்‌ தாவீதையும்‌, 
புத்திரரையும்‌, ரவேலின்‌ 
தூஷித்தார்கள்‌. 
'ஏளனம்பண்ணினார்கள்‌. 
கோட்டையைப்‌ பிடித்து; எருசலேமிலுள்ள 
விக்கிரகங்களை அழித்துப்போடுகிறார்‌. 
எபூசியரின்‌ விக்கிரகங்கள்‌ அவர்களைப்‌ 
பாதுகாக்கவில்லை. ஆகையினால்‌ அந்த 


விக்கிரகங்களுக்கு எருசலேமிலே 
இடமில்லை. 


இஸ்ரவேல்‌ 
தேவனையும்‌ 
அவர்களை 
தாவீது சீயோன்‌ 





i THEN 
TT 


குருடரும்‌, சப்பாணியும்‌ என்னும்‌ 
வார்த்தை எபூசியரின்‌ விக்கிரகங்களைக்‌ 
குறிக்கிறது. தாவீது எருசலேமிலுள்ள 
விக்கிரகங்களை  அழித்துப்போட்டதினால்‌, 
“குருடனும்‌ சப்பாணியும்‌ வீட்டிலே வரலாகாது” 
(சோமு 5:8) என்று சொல்லுகிறதுண்டு. 
எருசலேமிலே விக்கிரங்களுக்கு இடமில்லை. 


தாவீது சீயோன்‌ கோட்டையை 
பிடிக்கிறார்‌. அது தாவீதின்‌ நகரமாயிற்று. 
தாவீது சீயோன்‌ நகரத்திலே, தன்னுடைய 
ராஜாசனத்தை  ஸ்தாபிக்கிறார்‌. அந்தக்‌ 
கோட்டையிலே தாவீது வாசம்பண்ணி, 
அதற்குத்‌ தாவீதின்‌ நகரம்‌ என்று பேரிட்டு, 
மில்லோ என்னும்‌ ஸ்தலந்துவக்கி, 
உட்புறமட்டும்‌ சுற்றிலும்‌ இருக்கிற மதிலைக்‌ 
கட்டுகிறார்‌ சாமு 5:9). 


வீ, ய்‌ ள்‌ 
விருத்தியடைகிறார்‌; சேனைகளின்‌ 
தேவனாகிய கர்த்தர்‌ தாவீதோடேகூட 
இருக்கிறார்‌ (சோமு 5:10). தாவீது 
நாளுக்கு நாள்‌ பலக்கிறார்‌. கர்த்தர்‌ 
அவருடைய கைகளின்‌ பிரயாசங்களை 
ஆசீர்வதிக்கிறார்‌ தாவீதின்‌ கனமும்‌ 
மதிப்பும்‌, பெலமும்‌ ஐசுவரியமும்‌ நாளுக்கு 
நாள்‌ விருத்தியடைகிறது. 

தாவீது தன்னுடைய சத்துருக்களின்‌ 
கண்களுக்கு பயங்கரமானவராமிருக்கிறார்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனத்தாருடைய கண்களுக்கோ. 


தாவீது மதிப்பும்‌ மரியாதையும்‌ 
உள்ளவராயிருக்கிறார்‌. சேனைகளின்‌ 
தேவனாகிய கர்த்தர்‌ தாவீதோடு, 
கூடமிருப்பதினால்‌, தாவீதுக்கு சகலமும்‌ 
அநுகூலமாய்‌ நடைபெறுகிறது. 


தாவிதின்‌ வீடு 
சோமு 501-16 


சாமு 5:01. தீருவின்‌: 


அவர்கள்‌ தாவீதுக்கு ஒரு வீட்டைக்‌. 
கட்டினார்கள்‌. 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


சோமு 502, கர்த்தர்‌ தன்னை 
இஸ்ரவேலின்‌ மேல்‌ ராஜாவாகத்‌ 
திடப்படுத்தி, தம்முடைய ஜனமாகிய 
'இஸ்ரவேலினிமித்தம்‌ தன்னுடைய 
ராஜ்யத்தை உயர்த்தினார்‌ என்று 


தாவீது கண்டறித்தபோது, 


சோமு 5:18. அவன்‌ எப்ரோனிலிருத்து 
வந்த பின்பு, எருசலேமில்‌ இன்னும்‌: 
அதிகமான மறுமனையாட்டிகளையும்‌ 
ஸ்திரீகனையும்‌ கொண்டான்‌; இன்னும்‌ 
அதிக குமாரரும்‌ 
குமாரத்திகளும்‌ தாவீதுக்குப்‌ 
பிறத்தார்கள்‌. 


சோமு 5:14. எருசலேமில்‌ அவனுக்குக்‌ 
சும்முவர, சோபாரப்‌, நாத்தான்‌, 
சாலொமோன்‌, 


சோமு 505. இப்பார்‌, 
நெப்பேக்‌, யப்பியா, 
சோமு 516. 


எலிஷாமா, 
எலிப்பேலேத்‌ 
பேர்கனையுடைய குமாரர்‌ பிறந்தார்கள்‌. 


எலிதவா, 


தாவீதுக்கு ஒரு வீடு கட்டப்படுகிறது. 
இது ராஜாவின்‌ அரண்மனை. ராஜாவைப்‌ 
பார்ப்பதற்கு பிரபுக்களும்‌, பிரதானிகளும்‌, 
அந்நிய தேசத்து ராஜாக்களும்‌ வருவார்கள்‌. 
அவர்கள்‌ தாவீது ராஜாவுக்கு மதிப்பையும்‌ 
மரியாதையையும்‌, செலுத்த வருவார்கள்‌. 
அவர்கள்‌ வெகுமதிகளையும்‌ கொண்டு. 
வருவார்கள்‌. 


தாவீதின்‌ 
ராஜாவாகிய 
ராஜாவாயிருக்கிறார்‌. 
இஸ்ரவேலுக்கும்‌ தாவீது 
கேள்விப்பட்டு ஈராம்‌ மிகவும்‌ 
சந்தோஷப்படுகிறார்‌. தீருவின்‌ ராஜாவாகிய 
ஈராம்‌ தாவீதினிடத்தில்‌ ஸ்தானாபதிகளையும்‌, 
கேதுரு மரங்களையும்‌, 'தச்சரையும்‌. 
கல்தச்சரையும்‌ அனுப்புகிறார்‌: அவர்கள்‌ 
தாவீதுக்கு ஒரு வீட்டைக்‌ கட்டுகிறார்கள்‌ 
(சோமு 531). 


காலத்தில்‌ 


ஈராம்‌ 


தீருவின்‌ 
ஐசுவரியமுள்ள 
சமஸ்த 
ராஜாவானதைக்‌ 





i a 
TT 


ஈராம்‌ தனக்கு கட்டிக்கொடுக்கும்‌ 
அரண்மனையை தாவீது ஏற்றுக்கொள்கிறார்‌. 
ஈராமின்‌ தச்சரும்‌ கல்தச்சரும்‌, தாவீதின்‌ 
மனதிற்கு பிரியமானபடி, அவருக்கு 
அரண்மனையைக்‌ கட்டுகிறார்கள்‌.  ஈராம்‌. 
இஸ்ரவேலின்‌ காணியாட்சிக்குப்‌ புறம்பானவர்‌. 
ஆனாலும்‌ அவரிடத்தில்‌ நேர்த்தியாய்‌ வேலை 
செய்யக்கூடிய தச்சரும்‌ கல்தச்சரும்‌ 


தேர்ந்தவர்களும்‌ இருக்கிறார்கள்‌. 
கர்த்தருடைய வாக்குத்தத்திற்கு அந்‌! 
னாலும்‌ கர்த்தருடைய கிருபையினால்‌, 

ர்களிடத்திலும்‌ விசேஷித்த ஞானம்‌ 
இருக்கிறது. 


தாவீதுக்கு இஸ்ரவேல்‌ 
தச்சரும்‌, 

வாய்ப்புள்ளது. 

அரண்மனையை 

குல்தச்சரும்‌ 

கட்டிக்கொடுக்கிறார்கள்‌ 

அரண்மனையை புறாதியார்‌ கட்டினாலும்‌, 
அது தாவீதின்‌ பார்வையிலோ அல்லது, 
கர்த்தருடைய பார்வையிலோ 
அசுத்தமாமில்லை. தாவீது தன்னுடைய 
வீட்டை கர்த்தருடைய சமுகத்திலே. 
பிரதிஷ்டைபண்‌ ணுகிறார்‌ தாவீது, 
கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்களை ஈத்த 
நன்‌ குடும்பத்தாரோடு 
வாசம்பண்ணுகிறார்‌ 


சுவிசேஷ சபையைக்‌ குறித்து ஏசாயா 
தீர்க்கதரிசி. 
தீர்க்கதரிசனத்தை: 
“அந்நியரின்‌ புத்திரர்‌ உன்‌ மதில்களைக்‌ கட்டி, 
அவர்களுடைய ராஜாக்கள்‌ உன்னைச்‌ 
சேவிப்பார்கள்‌" (ஏசா 60:10) 


தாவீதின்‌ ராஜ்யம்‌ ஸ்தாபிக்கப்படுகிறது. 
கர்த்தர்‌ தாவீதை 'இஸ்ரவேலின்மேல்‌ 
ராஜாவாக திடப்படுத்துகிறார்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலின்‌ 
நிமித்தம்‌, தாவீதின்‌ ராஜ்யத்தை 
உயர்த்தியிருக்கிறார்‌. கர்த்தர்‌ தாவீதின்‌. 
ராஜ்யத்தை திடமாக ஸ்தாபித்திருப்பதினால்‌, 
அதை அந்நியர்களால்‌ அசைக்க. 
முடியவில்லை. 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


கர்த்தரே 

ராஜாவாக  அபிஷேகம்பண்ணியிருக்கிறார்‌. 

அபிஷேகம்பண்ணினவர்‌ தாவீதை 

திடப்படுத்தவம்‌ செய்கிறார்‌ தாவீது 
- அடையாளமாயிருக்கிறார்‌. 
தாவீதின்‌ மூலமாக 


ராஜ்யம்‌. 
சிகிகருக்க முன்பாகவும்‌, 
சத்துருக்களுக்கு 

உயர்த்தப்படுகிறது. 


அதன்‌ 
அதன்‌ 
முன்பாகவும்‌ 
கர்த்தர்‌ தம்முடைய 
ஜனமாகிய இஸ்ரவேலின்‌ நிமித்தம்‌ 
தாவீதின்‌ ராஜ்யத்தை உயர்த்துகிறார்‌. 
இஸ்ரவேலின்‌ வரலாற்றிலே, தாவீதின்‌ 
காலத்தில்‌, இஸ்ரவேல்‌ தேசம்‌ 
உயர்ந்திருந்ததைப்போல, வேறு எப்போதும்‌ 
அந்த அளவுக்கு உயர்ந்திருக்கவில்லை. 
கர்த்தர்‌. தாவீதின்‌ நிமித்தம்‌ 
ய ஸ்தாபிக்கவில்லை. தாவீதுக்கு 
உண்டாகவேண்டும்‌ 
அல்லது அவருக்கு 
உண்டாகவேண்டும்‌ 
கர்த்தர்‌ தாவீதின்‌ 
கர்த்தர்‌ 
இஸ்ரவேலின்‌ 
ராஜாவாக 
இஸ்ரவேல்‌ ஜனத்தின்‌ 
கர்த்தர்‌ தாவீதின்‌ 
ராஜ்யத்தை உயர்த்தவும்‌ செய்கிறார்‌. 


னம்‌. 


ஐசுவரியம்‌ 
என்பதற்காகவோ 


தாவீது இஸ்ரவேல்‌ ஜனங்களை 
வழிநடத்துவார்‌, அவர்களைப்‌ பாதுகாப்பார்‌, 
அவர்களை பராமரிப்பார்‌ என்று நம்பி, 
கர்த்தர்‌ தாவீதை இஸ்ரவேலின்மேல்‌ 
ராஜாவாக 'திடப்படுத்தியிருக்கிறார்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ கர்த்தருடைய 
ஜனங்கள்‌. இஸ்ரவேல்‌ ஜனங்களின்‌ நிமித்தம்‌ 
கர்த்தர்‌ தாவீதின்‌ ராஜ்யத்தை உயர்த்துகிறார்‌. 


தாவீதின்‌ குடும்ம்‌ வர வர 
விருத்தியடைகிறது. தாவீது 
எப்ரோனிலிருந்து எருசலேமுக்கு வந்த பின்பு, 
அவருடைய குடும்பத்தாரின்‌ எண்ணிக்கை 
அதிகரிக்கிறது. தாவீது எப்ரோனிலிருந்து, 
ந்த பின்பு எருசலேமில்‌ இன்னும்‌ 
மறுமனையாட்டிகளையும்‌ 
ஸ்திரீகளையும்‌ கொள்கிறார்‌; இன்னும்‌ அதிக 
குமாரரும்‌ குமாரத்திகளும்‌ தாவீதுக்குப்‌ 
பிறக்கிறார்கள்‌ (சோமு 5:13). 





i al 
TT 


தாவீது எருசலேமுக்கு வந்த பின்பு 
அவருக்கு பதினொரு பிள்ளைகள்‌ 
பிறந்திருப்தாக இந்த  வசனப்பகுதியில்‌. 
சொல்லப்பட்டிருக்கிறது. 

“எருசலேமில்‌ தாவீதுக்குச்‌ 
சோபாப்‌, நாத்தான்‌, சாலொமோன்‌, 
எலிசூவா, நெப்பேக்‌, யப்பியா, 
எலியாதா, எலிப்பேலேத்‌ 
பேர்களையுடைய குமாரர்‌ 
(சோமு 5114-16). 


சம்முவா, 
இப்பார்‌, 
எலிஷாமா 
என்னும்‌ 
பிறந்தார்கள்‌" 


முன்பு 
அவருக்கு 
குமாரர்கள்‌ 


தாவீது இதற்கு 
எப்ரோனிலிருந்தபோது 
ஏற்கெனவே. ஆறு 
பிறந்திருக்கிறார்கள்‌. 'எப்ரோனிலே 
தாவீதுக்குப்‌ பிறந்த குமாரர்‌: யெஸ்ரயேல்‌ 
ஊராளான அகினோவாமிடத்தில்‌ பிறந்த 
அம்னோன்‌ அவனுக்கு முதல்‌ பிறந்தவன்‌. 
நாபாலின்‌ மனையியாயிருந்த கர்மேல்‌. 
ஊராளான  அபிகாயிலிடத்திலே பிறந்த 
கீலேயாப்‌ அவனுடைய இரண்டாம்‌ குமாரன்‌; 
மூன்றாம்‌ குமாரன்‌ கேசூரின்‌ ராஜாவான 
தல்மாய்‌ குமாரத்தியாகிய மாக்காள்‌ பெற்ற 
அப்சலோம்‌ என்பவன்‌. நாலாம்‌ குமாரன்‌ 
பெற்ற அதொனியா என்பவன்‌: 

அபித்தால்‌ பெற்ற 

ஆறாம்‌ குமாரன்‌ 

எக்லாளிடத்தில்‌ 
பிறந்த இத்ரேயாம்‌ என்பவன்‌: இவர்கள்‌ 
எப்ரோனிலே தாவீதுக்குப்‌ பிறந்தவர்கள்‌" 
சோமு 3:2-5). 


எருசலேமிலே இன்னும்‌ 
மறுமனையாட்டிகளையும்‌, 
ஸ்திரீகளையும்‌ கொண்டார்‌ (சோமு 513) 
என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீதுக்கு 
ஏராளமான மனைவிகளும்‌, 
வானமா! உகளும்‌ இருப்பது அவருக்கு 
கர்த்தருடைய 
பண்ணத்திகம்‌. ஒருவருக்கு ஒரு மனைவி 
மாத்திரமே வேண்டும்‌. ஆனால்‌ 
தாவீது இந்த வ 
பின்சந்ததியாருக்கு, 
முன்‌உதாரணமாயிருக்கிறார்‌. 


தாவீது 


தவறான 


காலத்தில்‌, 
இஸ்ரவேலின்‌: ராஜ்யபாரத்தை 
உறுதிபண்ணுவதற்காகவும்‌, தன்னுடைய 
ராஜாசனத்தை  ஸ்திரப்படுத்துவதற்காகவும்‌ 
அவர்‌ பல அரச குடும்பங்களிலே விவாக 


சம்பந்தம்‌ செய்திருக்கலாம்‌. 


தன்னுடைய 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


நம்முடைய வீட்டு 
ஓரத்திலே. ஒரு திராட்சச்செடியை 
மாத்திரம்‌ நட்டினால்‌, அது கர்த்தரால்‌ 
ஆசீர்வதிக்கப்பட்டதாயிருக்கும்‌. வீட்டிலே 
ஏராளமான திராட்சச்‌ செடிகளை நாட்டினால்‌, 
அது புதர்‌ போல இருக்கும்‌. நன்றாக 
பராமரிக்கப்பட்ட செடி அழகாயிருக்கும்‌. அது 
ஆசீர்வாதமாயிருக்கும்‌. வீட்டிலே புதர்போல. 
இருந்தால்‌ அதை பராமரிப்பது கஷ்டம்‌. புதர்‌ 
அதிகமாயிருப்பது வீட்டிற்கு ஆபத்தானது. 
வீட்டிலுள்ளவர்களுக்கும்‌ ஆபத்தானது. 


ஆனாலும்‌ 


தாவீதுக்கு மனைவிகளும்‌ 
மறுமனையாட்டிகளும்‌ ஏராளமானோர்‌ 
இருக்கிறார்கள்‌. ஆனாலும்‌ அவர்‌ பிறருடைய 
மனைவியை நேசித்‌; 


இடங்களுக்கும்‌. யப்‌ 
அலைந்துகொண்டிருப்பார்கள்‌. 


பெலிஸ்தருக்கு 


விரோதமாக 
யுத்தம்‌ 
சாமு 5:17-25 


சோமு 5:07. தாவீதை இஸ்ரவேலின்மேல்‌ 
ராஜாவாக அபிஷேகம்பண்ணினார்கள்‌. 
என்று பெலிஸ்தர்‌ கேள்விப்பட்டபோது, 
அவர்கள்‌. எல்லாரும்‌ தாவிதைத்‌ 
தேடும்படி வந்தார்கள்‌; அதைத்‌ தாவீது 
கேட்டபோது, ஒரு அரணிப்பான 
இடத்துக்குப்‌ போனான்‌. 


சோமு 548. பெலிஸ்தரோ வந்து, 
ரெப்பாயிம்‌ பன்னத்தாக்கிலே 
பரவியிருந்தார்கன்‌. 


சோமு 5:19. பெலிஸ்தருக்கு. 
விரோதமாய்ப்‌ போகலாமா, அவர்களை: 
என்‌ கையில்‌ ஒப்புக்‌ கொடுப்பீரா என்று 
தாவீது கர்த்தரிடத்தில்‌ 
விசாரித்தபோது, கர்த்தர்‌ பேர, 
பெலிஸ்தரை உன்‌ கையில்‌ நிச்சயமாய்‌ 
ஒப்புக்கொடுப்யேன்‌ எண்று தாவீதுக்குச்‌. 
சொன்னார்‌. 





f= FTE 
TT 


சோமு 5:20. தாவீது பாகால்‌ பிராசீமுக்கு. 
வந்து, அங்கே அவர்களை முறிய 
அடித்து: தண்ணீர்கள்‌. 
உடைத்தோடுகிறதுபோல, கர்த்தர்‌ என்‌ 
சத்துருக்களை எனக்கு 

உடைத்து ஓடப்பண்ணினார்‌ 
கொல்லி, அதினிமித்தம்‌ 
ஸ்தலத்திற்குப்‌ பாகால்பிராசீம்‌ என்று. 
பேரிட்டான்‌. 


சாமு 5:21. அங்கே பெலிஸ்தர்‌ தங்கள்‌ 
விக்கிரகங்கனைவிட்டு 
ஓடிப்போனார்கன்‌; 
தாவீதும்‌ அவன்‌ 
சுட்டெரித்தார்கள்‌. 


அவைகளைத்‌ 
மனுஷரும்‌ 


சாமு 5:22. பெலிஸ்தர்‌ திரும்பவும்‌ 
வந்து, ரெப்பாயிம்‌ பன்னத்தாக்கிலே 
இறங்கினார்கள்‌. 


சாமு 5:28. தாவிது கர்த்தரிடத்தில்‌ 
விசாரித்ததற்கு, அவர்‌ தீ நேராய்ப்‌ 
போகாமல்‌, அவர்களுக்குப்‌ பின்னாலே. 
சுற்றி, முசுக்கட்டைச்‌ செடிகளுக்கு. 
எதிரேயிருந்த, அவர்கள்மேல்‌ பாய்ந்து, 


சோமு 5:24. முசுக்கட்டைச்‌ செடிகளின்‌ 
நுனிகளிலே செல்லுகிற இரைச்சலை நீ. 
கேட்கும்போது, சீக்கிரமாய்‌ 
எழும்பிப்பேரு அப்பொழுது பெலி. 
ஸ்தரின்‌ பானயத்தை முறிய அடிக்க, 
கர்த்தர்‌ உனக்கு முன்பாகப்‌. 
புழப்பட்டிருப்பார்‌ என்றார்‌. 


சோமு 5 கர்த்தர்‌ விது குச்‌ 
கட்டளையிட்ட பிரகாரம்‌ 

செய்து, பெலிஸ்தரைக்‌ கேபா க்கம்‌ 
கேசேர்‌ எல்லைமட்டும்‌ முறிய 


அடித்தான்‌. 


“என்‌ தாசனாகிய தாவீதின்‌ 
கையினால்‌, என்‌ ஜனமாகிய இஸ்ரவேலை 
பெலிஸ்தரின்‌ கைக்கும்‌, அவர்களுடைய 
எல்லா சத்துருக்களின்‌ கைக்கும்‌ நீங்கலாக்கி 
இரட்சிப்பேன்‌" (சோமு 348) என்று கர்த்தர்‌ 
குறித்து சொல்லியிருக்கிறார்‌. 
பெலிஸ்தரின்‌ கைக்கு 
நீங்கலாக்கி இரட்சிப்பது தாவீதின்‌ பிரதான 
ஊழியம்‌. 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


தாவீது 
இரண்டு 
இந்த 


வசனப்பகுதியில்‌ 
விரோதமாக. 
மேற்கொள்கிறார்‌. 
கர்த்தர்‌ தாவீதுக்கு 
ஜெயத்‌ கட்டளையிடுகிறார்‌. சவலின்‌ 
காலத்தில்‌ இஸ்ரேல்‌ புத்திரர்‌ பெலிஸ்தருக்கு 
விரோதமாக. யுத்தம்பண்ணினார்கள்‌. 
அப்போது. இஸ்ரவேலுக்கு தோல்வி 
உண்டாயிற்று. பெலிஸ்தருக்கு முன்பாக 
இஸ்ரவேலுக்கு நிந்தையும்‌ அவமானமும்‌ 
உண்டாயிற்று. 
பெலிஸ்தருக்கு விரோதமாக நடைபெற்ற 
யுத்தத்திலே சவுல்‌ செத்துப்போனார்‌. அதே 
யுத்தத்தில்‌ சவுலின்‌ மூன்று குமாரர்களும்‌ 
செத்துப்போனார்கள்‌. இப்போதோ, தாவீதின்‌ 
சி ல்‌ தனந்த 
விரோதமாக 
அவர்களை 
முறியடிக்கிறார்கள்‌. 


இல்லிரண்‌। யுத்தங்களிலும்‌ 
பெலிஸ்தரே இஸ்ரயேலுக்கு விரோதமாக 
முதலாவது _யுத்தம்பண்ண வந்தவர்கள்‌. 
தாவீதை இஸ்ரவேலின்மேல்‌ ராஜாவாக 
அபிஜேகப்பண்ணினார்கள்‌ என்று பெலிஸ்தர்‌ 
கேள்விப்பட்டபோது, அவர்கள்‌ எல்லாரும்‌ 
தாவீதைத்‌ தேடும்படி வருகிறார்கள்‌; ப 
தாவீது கேட்டபோது, அவர்‌ 
அரணிப்பான இடத்துக்குப்‌ போகிறார்‌ 
சோமு 57). 


தாவீதின்‌ ராஜாசனம்‌. இப்வாகநாள்‌ 
ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. 

முளையிலேயே கிள்ளி எரிந்துவிடவேண்டும்‌ 
பெலிஸ்தர்‌ நினைக்கிறார்கள்‌. 
தாவீதின்‌ ராஜ்யத்தை இப்போதே 
அழித்துப்போடாமல்‌, அதை விட்டுவிட்டால்‌, 
அது பிற்காலத்தில்‌ பெரிய மரம்‌ போல 
ஸ்தாபிக்கப்படும்‌ என்று பெலிஸ்தர்‌ 
யோசிக்கிறார்கள்‌. 


என்று 


பெலிஸ்தர்‌ தாவீதுக்கு விரோதமாய்‌ 
யோசனை பண்ணுகிறார்கள்‌. ஆனால்‌ 
அவர்களுடைய 


யோசனைகள்‌ 
சிந்திக்கவில்லை. 





i FTE 
TT 


“ஜனங்களே, நீங்கள்‌ கூட்டங்கூடுங்கள்‌, 
முறியடிக்கப்படுவீர்கள்‌: தூர தேசத்தாராகிய 
நீங்கள்‌ எல்லாரும்‌ செவிகொடுங்கள்‌; 
இடைக்கட்டிக்‌ கொள்ளுங்கள்‌, 
முறிந்தோடுவர்கள்‌, ஆலோசனை 
ய்யுங்கள்‌, அது அபத்தமாகும்‌: 
வார்த்தையை வசனியுங்கள்‌, அது நிற்காது; 
தேவன்‌  எங்களோடே இருக்கிறார்‌" 
(ஏசா 8910). 


்‌ ம்‌ இஸ்ரவேலருக்கும்‌ 
நடைபெற்ற முதலாவது யுத்தத்திலே 
பெலிஸ்தர்‌ முறிந்து ஒடிப்போனார்கள்‌. அதன்‌ 
பின்பு... பெலிஸ்தர்‌ மறுபடியும்‌ தாவீதின்‌ 
ராஜ்யத்திற்கு விரோதமாக யுத்தம்பண்ண 
வருகிறார்கள்‌ (சாமு 5:21) 


இங்லிரண்டு, யுத்தங்களிறும்‌ ட்டால்‌ 
ரெப்பாயீம்‌  பள்ளத்தாக்கி! 
பாளயமிறங்குகிறார்கள்‌. 


கட்டிக்கொண்டிருக்கிறார்‌ 
அலங்கத்தைக்‌ கட்டி 

பெலிஸ்தரால்‌ எருசலேமுக்குள்ளே 
பிரவேசிக்க முடியாது. ஆகையினால்‌ தாவீது 
எருசலேமின்‌ அலங்கத்தைக்‌ கட்டி முடிப்பதற்கு 


முன்பாக, 
ஜனங்களையும்‌ 


இதன்‌ நிமித்தமாக 
தாவீதின்‌ ராஜ்யத்திற்கு 
வந்து, ரெப்பாயீம்‌ 
பாலியிருக்கிறார்கள்‌. 


பரவியிருக்கிறார்கள்‌. 


பெலிஸ்தர்‌ தாவீதுக்கு விரோதமாக 
யுத்தம்பண்ண வரும்போது. 
கர்த்தரிடத்தில்‌ விசாரியாமல்‌, 
தீர்மானம்பண்ணி, 
யுத்தம்பண்ணப்போகவில்லை. 
யுத்தங்களிலும்‌ தாவீது 
கர்த்தரிடத்தில்‌ விசாரிக்கிறார்‌. 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பெலிஸ்தருக்கு விரோதமாய்ப்‌ 
போகலாமா, அவர்களை என்‌ கையில்‌ ஒப்புக்‌ 
கொடுப்பீரா என்று தாவீது கர்த்தரிடத்தில்‌ 
விசாரித்தபோது, கர்த்தர்‌: போ, பெலிஸ்தரை 
உன்‌ கையில்‌ நிச்சயமாய்‌ ஒப்புக்கொடுப்பேன்‌ 
என்று தாவீதுக்குச்‌ சொன்னார்‌" 
(சோமு 519). 


“தாவீது கர்த்தரிடத்தில்‌ விசாரித்ததற்கு, 
அவர்‌: நீ நேராய்ப்‌ போகாமல்‌, அவர்களுக்குப்‌ 
பின்னாலே சுற்றி, முசுக்கட்டைச்‌ செடிகளுக்கு 
எதிரேயிருந்து, அவர்கள்மேல்‌ பாய்ந்து, 
முசுக்கட்டைச்‌ செடிகளின்‌  நுளிகளிலே 
செல்லுகிற இரைச்சலை நீ கேட்கும்போது, 
சீக்கிரமாய்‌ எழும்பிப்போ: அப்பொழுது டெலி 
ஸ்தரின்‌ பாளயத்தை முறிய அடிக்க, கர்த்தர்‌ 
உனக்கு முன்பாகப்‌ புறப்பட்டிருப்பார்‌ என்றார்‌” 
(சோமு 5:23,24). 


தாவீது கர்த்தரிடத்தில்‌ 
காரியங்களை விசாரிக்கிறார்‌ 
தாவீது தன்னுடைய 
விசாரிக்கிறார்‌ “பெலிஸ்தருக்கு 
விரோதமாகப்‌ போகலாமா" என்று 
தாவீது கர்த்தரிடத்தில்‌ முதலாவதாக 
கேட்கிறார்‌ 


ல்‌ தேசத்திலே  ஆகீஸ்‌ 

ராஜாவாயிருக்கிறான்‌. 
சேந்தன்‌. எஜாலாகில ஆகீஸ்‌ தாவீதுக்கு 
சிநேகிதன்‌. தாவீதுக்கு சவல்‌ மூலமாக 
ஆபத்து வந்தபோது, பெலிஸ்தரின்‌ 
ராஜாவாகிய ஆகீஸ்‌ தாவீதைப்‌ 
பாதுகாத்தான்‌. தாவீது பெலிஸ்தருக்கு 
விரோமாய்‌  யுத்தம்பண்ணப்போகும்போது, 
தன்‌ சிநேகிதன்‌ ஆகீசை நினைத்துப்‌ 
பார்க்கிறார்‌. அவன்‌ தனக்கு செய்த 
உதவிகளை நினைத்‌; பார்க்கிறார்‌. 
தனக்கு நன்மை செய்த ஆகீசுக்கும்‌, 
அவனுடைய ஐனமாகிய பெலிஸ்தருக்கும்‌ 
விரோதமாக. யுத்தம்பண்ணப்போக 
வேண்டுமா என்னும்‌ சந்தேகம்‌ தாவீதின்‌ 
மனதில்‌ உண்டாயிற்று. 


இரண்டு 
முதலாவதாக 
குடமையைப்பற்றி 


ஆகீஸ்‌ 
சிநேகிதனாகயிருந்தாலும்‌, 

ஒரு 

பெலிஸ்தியர்கள்‌ 
சத்துருக்களாயிருக்கிறார்கள்‌. ஆகையினால்‌ 
தாவீது கர்த்தரிடத்தில்‌, “பெலிஸ்தருக்கு 
விரோதமாய்ப்‌ போகலாமா" என்று 
கேட்டபோது. கர்த்தர்‌ என்று 
தாவீதுக்கு சொல்லுகிறார்‌. 


போ 





f= THE 
TT 


தாவீது கர்த்தரிடத்தில்‌ 

காரியத்தை விசாரிக்கிறார்‌. ந்‌ 

தனக்கு வெற்றி கிடைக்குமா என்பதை அவர்‌ 
கர்த்தரிடத்தில்‌ விசாரித்து அறிந்துகொள்ள 
விரும்புகிறார்‌. தாவீது கர்த்தரிடத்தில்‌, 
"அவர்களை என்‌ கையில்‌ ஒப்புக்கொடுப்பீரா" 
என்று கேட்கிறார்‌. அதற்கு கர்த்தர்‌, 
“பெலிஸ்தரை உன்‌ கையில்‌ நிச்சயமாய்‌ 
ஒப்புக்கொடுப்பேன்‌" என்று தாவீதுக்கு 
சொல்லுகிறார்‌ 


தாவீது தன்‌ மனச்சாட்சிமினிமித்தமாக 
"பெலிஸ்தருக்கு விரோதமாகப்‌ போகலாமா" 
என்று கர்த்தரிடத்தில்‌ விசாரித்தார்‌. 
இப்போது, "அவர்களை என்‌ கையில்‌: 
ஒப்புக்கொடுப்பீரா” என்று தாவீது. 
கர்த்தரிடத்தில்‌ பயபக்தியோடு கேட்கிறார்‌. 
யுத்தம்‌ கர்த்தருடையது என்பதும்‌, கர்த்தரே 
தனக்கு ஜெயத்நைக்‌ கட்டளையிடுகிறவர்‌ 
என்பதும்‌ தாவீதுக்கு நன்றாய்த்‌ 
தெரிந்திருக்கிறது. தாவீது கர்த்தரை நம்பி 
யுத்தம்பண்ணுகிறார்‌. யுத்தத்திலே ஜெயம்‌ 
பெறுவதற்கும்‌ அவர்‌ கர்த்தரையே 
நம்புகிறார்‌ 


கர்த்தர்‌ 
சொன்னபடியினால்‌, 

குறித்து 

கர்த்தர்‌ 

நம்மோடு கூடமிருப்பார்‌. 

தாங்குவார்‌. அவர்‌ நம்மை வழிநடத்துவார்‌ 


தாவீதுக்கு பெலிஸ்தர்மீது யுத்தம்‌ 

வந்ததுபோல, நமக்கும்‌ ஆவிக்குரிய 

சத்துருக்களுக்கு விரோதமாக யுத்தமுண்டு. 
சாத்தான்‌ நமக்கு 

சத்துருவாயிருக்கிறான்‌. 

எல்லா போராட்டங்களிலும்‌, 

கர்த்தர்‌ நம்மோடு கூடமிருக்கிறார்‌. கர்த்தரே 

சத்துருவுக்கு விரோதமாய்‌ 

ர்‌ நமக்கு 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தாவீது எருசலேமிலிருக்கும்போது, 
இஸ்ரவேலின்‌ சேனை பெரிதாயிருக்கிறது. 
அவர்களெல்லோரும்‌ யுத்தவீரர்கள்‌. 
பராக்கிரமசாலிகள்‌. ஆனாலும்‌ தாவீது 
தன்னுடைய சேனையின்‌ பலத்தையோ, 
பராக்கிரழத்தையோ,  எண்ணிக்கையையோ 
நம்பாமல்‌, கர்த்தருடைய உதவியையும்‌, 
ஒத்தாசையையும்‌, வார்த்தையையும்‌ நம்புகிறார்‌. 
கர்த்தரை நம்புகிறவர்கள்‌ ஒருபோதும்‌. 
வெட்கப்பட்டுப்போகமாட்டார்கள்‌. 
பெலிஸ்தருக்கு விரோதமாக 
பண்ணுகிற. முதலாவது யுத்தத்திலே, 
பெலிஸ்தர்‌ ரெப்பாமீம்‌ பள்ளத்தாக்கிலே. 
பரவியிருக்கிறார்கள்‌. பெலிஸ்தர்‌ தன்னை 
தேடும்படி வருகிறார்கள்‌ என்பதை தாவீது, 
கேட்டபோது, அவர்‌ ஒரு அரணிப்பான 
இடத்திற்குப்‌ போகிறார்‌. அங்கே 
கர்த்தரிடத்தில்‌ விசாரிக்கிறார்‌ 
பெலிஸ்தருக்கு விரோதமாய்‌ யுத்தம்பண்ண, 
தாவீதுக்கு கர்த்தருடைய அனுமதி 
கிடைக்கிறது. 


தாவீது 


ன்‌ பின்பு தாவீது பாகால்‌ 
, | வத்து, அங்கே. அவர்களை 
முறிய அடிக்கிறார்‌ தண்ணீர்கள்‌ 
உடைத்தோடுகிறதுபோல, கர்த்தர்‌ தாவீதின்‌ 
சத்துருக்களை அவருக்கு முன்பாக உடைத்து, 
ஒடப்பண்ணினார்‌. தாவீது அதினிமித்தம்‌ 
அந்த ஸ்தலத்திற்குப்‌ பாகால்பிராசீம்‌ 
என்று பேரிடுகிறார்‌ (2சாமு 5:20) 


, தாவீது பெலிஸ்தரை முறியடித்தபோது, 
அவர்‌ கர்த்தரைக்‌ கனம்பண்ணுகிறார்‌. தன்‌ 
தேவனாகிய கர்த்தருக்கு துதிகளையும்‌, 

ங்‌ ப்‌ 


பாகால்பிராசீம்‌" 
என்று பேரிடுகிறார்‌. இந்தப்‌ பெயருக்கு 
“உடைப்புக்களின்‌ எஜமான்‌" என்று பொருள்‌. 
கர்த்தர்‌ பெலிஸ்தரை தண்ணீர்கள்‌ 
உடைந்தோடுகிறதுபோல. உடைந்து 
ஓடப்பண்ணினார்‌. ஆகையினால்‌ தாவீது 
இந்த இடத்திற்கு பாகால்பிராசீம்‌ என்று 
பேரிட்டு, கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார்‌. 


சோகக்‌ கொடுக்கிறார்‌. 





f= THE 
TT 


பெலிஸ்தர்‌ பாகால்பிராசீமிலிருந்து. 
முறியடிக்கப்பட்டபோது. அங்கே தங்கள்‌ 
விக்கிரகங்களை விட்டு ஓடிப்போகிறார்கள்‌. 
தங்கள்‌ விக்கிரகங்கள்‌ தங்களைப்‌ 
பாதுகாக்கும்‌ என்று பெலிஸ்தர்‌ நம்பினார்கள்‌. 
தங்களுடைய தெய்வங்கள்‌, இஸ்ரவேல்‌ 
புத்திரர்மீது தங்களுக்கு ஜெயத்தைக்‌ 
கொடுக்கும்‌ என்று  எதிர்பார்த்தார்கள்‌. 
ஆனால்‌ பெலிஸ்தருக்கு அவர்களுடைய 
விக்கிரகங்கள்‌ மூலமாய்‌ ஒரு 
பிரயோஜனமும்‌. உண்டாகவில்லை. 
விக்கிரகங்களுக்கு ஜீவனுமில்லை, 
பெலனுமில்லை. 


பெலிஸ்தரின்‌ விக்கிரகங்களால்‌ 
அவர்களைப்‌ பாதுகாக்க முடியவில்லை. 
பெலிஸ்தராலும்‌ தங்கள்‌ விக்கிரகங்களை 
பாதுகாக்க முடியவில்லை. தங்கள்‌ 
விக்கிரகங்கள்‌ தங்களைப்‌ பாதுகாக்கும்‌. 
என்றும்‌, அவை தங்களுக்கு 
ஜெயத்தைக்‌ கொடுக்கும்‌ 
அவர்கள்‌ தங்கள்‌ 
யுத்தக்களத்திற்கு கொண்டு 
ஆனால்‌ இப்போதோ பெலிஸ்தர்‌ 
இஸ்ரவேலருக்கு முன்பாக யுத்தம்பண்ண 
முடியாமல்‌ முறிந்து ஓடுகிறார்கள்‌. பெலிஸ்தர்‌ 
முறிந்து ஓடும்போது, 

விக்கிரகங்களை 

எடுத்துக்கொண்டு 

யுத்தக்களத்திலேயே அவற்றை விட்டுவிட்டு 
ஓடிப்போகிறார்கள்‌. 


வந்தா ர்கள்‌. 


பாதுகாக்க முடியவில்லை. 
விக்கிரகங்களுக்கு அவமானமுண்டாயிற்று. 


காட்டுமிருகங்களுக்கும்‌. 
நாட்டுமிருகங்களுக்கும்‌ சுமையாகும்‌; 


(ஏசா 4631) 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


தங்கள்‌ விக்கிரகங்கள்‌ 
உபகாரமாயிருக்குமென்று பெலிஸ்தர்‌ 
நினைத்தார்கள்‌. ஆனால்‌ அவை 
பெலிஸ்தருக்கு உபகாரமாயிராமல்‌ 
உபத்திரவாயிருக்கிறது. டெலிஸ்தரின்‌ 
விக்கிரகங்கள்‌ அவர்களுக்கு பாரமாயும்‌, 
சுமையாயும்‌ இருக்கிறது. பெலிஸ்தர்‌ 
இஸ்ரவேலுக்கு முன்பாக முறிந்து ஓடும்போது, 

தங்கள்‌ விக்கிரகங்களை 


தங்களுக்கு 


விட்டு விட்டு ஓடிப்போகிறார்கள்‌. 
யுத்தத்திலே முறிந்து ஓடுகிறவர்கள்‌ 
விட்டுப்போன பொருட்களை, தாவீதும்‌ 
இஸ்ரவேலரும்‌ கொள்ளையிடுகிறார்கள்‌. 
பெலிஸ்தரின்‌ பாளயத்தில்‌ இஸ்ரவேலருக்கு 
திரளான. கொள்ளைப்பொருட்கள்‌ 
கிடைக்கிறது. அந்தக்‌ கொள்ளைப்‌ 
பொருட்களை இஸ்ரவேலர்‌ தங்களுக்கு 
பயன்படுத்திக்கொள்கிறார்கள்‌. பெலிஸ்தரின்‌ 
கொள்ளையிலே அவர்கள்‌ விட்டுப்போன 
அவர்களுடைய விக்கிரகங்களும்‌ இருக்கிறது. 
கர்த்தருடைய பிரமாணத்தின்‌ பிரகாரம்‌ 
தாவீதும்‌ அவருடைய மனுஷரும்‌, 
பெலிஸ்தருடைய விக்கிரகங்களை 
சுட்டெரிக்கிறார்கள்‌. 

அவர்களுக்குச்‌ 
என்னவென்றால்‌: 
அவர்கள்‌ பலிபீடங்களை இடித்து, அவர்கள்‌ 
அவர்கள்‌ 
அவர்கள்‌ 
அக்கினியிலே 

எரித்துப்போடவேண்டும்‌" (உபா 7:5) 


தேசத்திற்கு தூக்கிக்கொண்டு போனபோது, 
கர்த்தர்‌ அவர்களை வாதித்தார்‌. அவர்களை 
நிர்மூலம்பண்ணினார்‌. கர்த்தர்‌ பெலிஸ்தரை 
பட்சித்துப்போட்டார்‌. 

இப்போது பெலிஸ்தரின்‌ விக்கிரகங்கள்‌ 
இஸ்ரவேலருடைய கைகளிலிருக்கிறது. 
ஆனால்‌ அந்த... விக்கிரகங்களால்‌ 
இஸ்ரவேலரை பட்சிக்க முடியவில்லை. 
விக்கிரகங்கள்‌ இஸ்ரவேலரைப்‌ பட்சிப்பதற்கு 
பதிலாக, 
விக்கிரகங்களை 
சுட்டெரிக்கிறார்கள்‌. 
இஸ்ரவேலரின்‌ 
பட்சித்துப்போடுகிறார்கள்‌. 





i= FTE 
TT 


பெலிஸ்தர்‌ திரும்பவும்‌ வந்து, ரெப்பாமீம்‌ 
பள்ளத்தாக்கிலே றார்கள்‌ 
சோமு 5:22). ஏற்கெனவே தோற்றுப்போன: 
பெலிஸ்தர்‌ இப்போது மறுடியுமாய்‌ 
இஸ்ரவேறுக்கு விரோதமாக யந்தம்பண்ண 
வருகிறார்கள்‌. தாவீது ஏற்கெனவே 
கர்த்தரிடத்தில்‌ விசாரித்ததுபோல இப்போதும்‌ 
ர்‌. தாவீது முதல்‌ தரம்‌ 
விசாரித்தபோது. 
விரோதமாய்ப்‌ போகலாமா" 
என்று கேட்டார்‌. கர்த்தர்‌ “போ” என்று 
தாவீதுக்கு சொன்னார்‌. 
இப்போதோ கர்த்தர்‌ 
“போ” என்று சாதாரணமாகச்‌ 
சொல்லாம: நீ நேராய்ப்‌ போகாமல்‌, 
அவர்களுக்குப்‌ பின்னாலே சுற்றி, 
முசுக்கட்டைச்‌ செடிகளுக்கு எதிரேயிருந்து, 
அவர்கள்மேல்‌ பாய்ந்து, முசுக்கட்டைச்‌ 
செடிகளின்‌. நுனிகளிலே செல்லுகிற 
இரைச்சலை நீ கேட்கும்போது, சீக்கிரமாய்‌ 
எழும்பிப்போ' (சோமு 5:23.24) என்று 
அடையாளத்தோடு சொல்லுகிறார்‌. 


டைய பிரசன்னம்‌ தாவீதோடு 
க்க தாவீது நேராய்ப்‌ போகாமல்‌ 
பெலிஸ்தருக்கு 
சுற்றிப்போகவேண்டும்‌. 
கர்த்தருடைய 
பார்க்கவேண்டும்‌. பெலிஸ்தரின்‌ பாளயத்தை 
முறியடிக்க, கர்த்தர்‌ தாவீதுக்கு முன்பாக 
புறப்பட்டுப்போவார்‌. தாவீது தன்னுடைய 
சத்துருக்களைப்‌ பார்ப்பார்‌. ஆனால்‌ அவர்‌ 
சேனைகளின்‌ கர்த்தரை பார்க்கமாட்டார்‌. 
ஆனாலும்‌ கர்த்தர்‌ தாவீதுக்கு முன்னே 


ச்‌ 
ல்லுகிற 
சத்தமே, 


கர்த்தருடைய பிரசன்னத்திற்கு அடையாளம்‌. 
தாவீது இந்த இரைச்சலைக்‌ கேட்கும்போது, 
சீக்கிரமாய்‌ எழும்பிப்போகவேண்டும்‌. கர்த்தர்‌ 
தாவீதுக்கு முன்பாக புறப்பட்டுப்போவதினால்‌, 
தாவீது கர்த்தருக்கு பின்னால்‌ ஆறுதலாக 
போகலாம்‌. 


ஆனால்‌ 
தாவீதுக்கு 


முசுக்கட்டைச்‌ செடிகளின்‌ இரைச்சல்‌ 

ம்‌ கேட்கும்‌. ஆனால்‌ அந்த 
இரைச்சல்‌ பெலிஸ்தருக்கு பயத்தையும்‌ 
குழப்பதையும்‌ உண்டுபண்ணும்‌. அதே 
இரைச்சல்‌ தாவீதுக்கு நம்பிக்கையையும்‌, 
உற்சாகத்தையும்‌, தைரியத்தையும்‌ கொடுக்கும்‌ 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


இல்ரவேனிடமிரந்து 
பெலிஸ்தர்‌ பின்னாலே. 
முறிந்து ஓடுவார்கள்‌. தாவீதும்‌ அவருடைய 
சேனையுமோ பெலிஸ்தருக்கு பின்னாலே 
இருக்கிறார்கள்‌. இஸ்ரவேலர்‌ முறிந்து ஓடுகிற 
பெலிஸ்தரை முறியடிப்பார்கள்‌. 
கர்த்தர்‌ தனக்கு 
பிரகாரம்‌ தாவீது செய்கிறார்‌. 
தனக்கு முன்பாக  புறப்பட்டுப்போகும்‌ 
வரையிலும்‌, தாவீது பொறுமையோடு 
காத்திருக்கிறார்‌. கர்த்தர்‌ சொன்ன வேளை 
வரும்போது, தாவீது சீக்கிரமாய்‌ 
எழும்பிப்போய்‌ பெலிஸ்தரின்‌ பாளயத்தை 
முறியடிக்கிறார்‌. தாவீது பெலிஸ்தரை தேபா 
க்கி, கேசேர்‌ எல்லை மட்டும்‌ 
தாவீது பெலிஸ்தரை, 
ப எல்லைகள்‌ 


கட்டளையிட்ட 
கர்த்தர்‌ 


உயிர்த்தெழுந்து, 
“உலகம்‌ முழுவதும்‌ 
பிரசங்கியுங்கள்‌" 
தம்முடைய சீஷருக்கு கட்டளை 
அப்போஸ்தலர்கள்‌ பரிசுத்த 
ஆலியானவரின்‌ அபிஷேகத்நைப்‌ 
பெற்றுக்கொள்வதற்காக, ஒருமனப்பட்டு 
காத்திருந்தார்கள்‌. பலத்த காற்று அடிக்கிற 
முழக்கம்போல, கானத்திலிகுந்து சடுதியாய்‌ 
ஒரு முழக்கம்‌ உண்டாகும்‌ வரையிலும்‌, 
அப்போஸ்தலர்கள்‌ ஒருமனப்பட்டு 
ஒரிடத்திலே காத்திருந்தார்கள்‌ (அப்‌ 2:2). 
கர்த்தர்‌ சொல்லுகிற. வேளை 
வயலும்‌, காத்திருப்து நமக்கு நல்லது. 
நமக்கு முன்பாக 
ெப்ம்டுப்போகவேண்டும்‌ நாம்‌ 
கர்த்தருடைய அடிச்சுவடுகளைப்‌ பின்பற்றி 
செல்லவேண்டும்‌. தாவீது முசுக்கட்டைச்‌ 
செடிகளின்‌ இரைச்சலைக்‌ கேட்கும்‌ 
வரையிலும்‌ பொறுமையாய்க்‌ காத்திருந்தார்‌. 
அந்த இரைச்சலைக்‌ கேட்டபோது அவர்‌ 
பெலிஸ்தரின்‌ பாளயத்தை முறியடிக்க 
தீவிரமாய்ப்‌ புறப்பட்டுப்போனார்‌. கர்த்தர்‌ 
தனக்கு கட்டளையிட்ட பிரகாரம்‌ தாவீது 
செய்கிறார்‌. இஸ்ரவேலர்‌ பெலிஸ்தரை 
முறியடிக்கிறார்கள்‌. 


இயேசுகிறிஸ்து 
பரமேறிப்போன போது, 
சென்று சுவிசேஷத்தைப்‌ 


என்று 


கொடுத்தார்‌. 





f= FTE 
TT 


தாவீது  பெலிஸ்தரை முறியடிக்கிறார்‌. 
சீயோன்‌ கோட்டையைப்‌ பிடிக்கிறார்‌. 
தேவனுடைய பெட்டி  கிபியாவிலிருக்கிறது. 
தாவீது கர்த்தருடைய பெட்டியை, 
தன்னுடைய சொந்த நகரமாகிய தாவீதின்‌ 
நகரத்திற்கு கொண்டு வருகிறார்‌. 
தேவனுடைய பெட்டி தனக்கு. 
அருகாமையிலிருக்கவேண்டும்‌ என்று 
தாவீது விரும்புகிறார்‌. 


தாவீது இஸ்ரவேலின்மீது தன்னுடைய 

ராஜ்யபாரத்தை ஸ்தாபித்திருக்கிறார்‌. 

தாவீதுக்கு 

அவருடைய 

ராஜாசனத்திற்கு அலங்காரமாகவும்‌, 
பெலமாகவும்‌ இருக்கிறது. 


தாவீது கிபியாவிலிருந்து தேவனுடைய 
்‌ கொண்டு வர முயற்சி 
முதல்‌ முயற்சி 
பெட்டியைக்‌ கொண்டு 
திட்டமிடுகிறார்‌ 


தோல்வியடைகிறது. 
வருவதற்கு தாவீது 
(சோமு 64,2) 


தாவீதும்‌ அவருடைய மனுஷரும்‌ 
தேவனுடைய பெட்டியை சுமந்து கொண்டு 
வராமல்‌ ஒரு புது இரத்தின்‌ மேல்‌ ஏற்றி, 
அதை ல 
வருகிறார்கள்‌. 
பார்வையில்‌ 
(சோமு 653-5). 
நப்ிதத்திற்கு தண்டனை 

சியா தேவனுடைய 
செத்துப்போகிறாள்‌ (சோமு 6:67. 


கர்த்தர்‌ ஊசாவை அடித்ததினி 
தாவீது விசனப்படுகிறார்‌ (சோமு 
தாவீது தேவனுடைய பெட்டியை தன்னுடைய 
நகரத்திற்கு கொண்டு வரும்‌ முயற்சியை 
நிறுத்திவிடுகிறார்‌ (2சாமு 6:10,11, 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தாவீது மறுபடியும்‌. தேவனுடைய 
பெட்டியை ஒபேத்‌ ஏதோமின்‌ வீட்டிலிருந்து, 
தாவீதின்‌ நகரத்திற்கு மகிழ்ச்சியுடனே 
கொண்டு வருகிறார்‌. தாவீது ஏற்கெனவே 
செய்த தப்பிதத்தை இப்போது மறுபடியும்‌ 
செய்யவில்லை. பழைய தப்பிதங்களெல்லாம்‌ 
நிவிர்த்திபண்ணப்படுகிறது (2சாமு 6;12-15). 

தாவீதுக்கும்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாருக்கும்‌ இடையே நல்ல ஐக்கியமும்‌, 
ஒருவரையொருவர்‌ புரிந்துகொள்ளும்‌ 
மனப்பக்குவமும்‌ இருக்கிறது சோமு 611719) 
மீகாள்‌ தாவீதை தன்‌ மனதிலே 
அவமதிக்கிறாள்‌. பின்பு அவன்‌ தன்‌ 
வார்த்தையினால்‌ அவரை அவமதிக்கிறாள்‌ 
(சோமு 6:16,20-23) 


பெட்டி கர்த்தருடைய 
பிரசன்னத்திற்கு  அடையாளமாயிருக்கிறது. 
தேவனுடைய பெட்டி கிறிஸ்துவுக்கும்‌ 
அடையாள மாயிருக்கிறது. 


தேவனுடைய 


தேவனுடைய பெட்டி. 
சாமு 6:1-5 


சோமு 6:1. பின்பு தாவீது அதல்‌ 


பேரைக்‌ கூட்டி, 


சோமு 6:2. கேருபீன்களின்‌ நடுவே 
வாசமாயிருக்கிற சேனைகளுடைய 
கர்த்தரின்‌ நாமம்‌ தொழுது 
கொள்ளப்படுகிற தேவனுடைய 
பெட்டியைப்‌ பாலையூ தாவிலிருந்து 
கொண்டுவரும்படி, அவனும்‌ 
அவனோடிருந்த அந்த ஸ்தலத்தாரும்‌ 
எழுந்து போய்‌, 


சோமு 6:3. தேவனுடைய பெட்டியை 
ஒரு புது இரதத்தின்மேல்‌ ஏற்றி, அதைக்‌ 
கிபியாவிலிருக்கிற. அபின தாயின்‌ 
வீட்டிலிருந்து கொண்டுவந்தார்கள்‌;. 
அபினதாபின்‌ குமாரராகிய ஊசாவும்‌ 
அகியோவும்‌ அத்தப்‌ புது இரதத்தை 
நடத்தினார்கள்‌. 





i FTE 
ETT 


கொழு 64. 
பெட்டியை 
கிமியாவிலிருக்கிற 'தாபின்‌ 
வீட்டிலிருந்து நடத்திக்கொண்டு 
வருகிறபோது, அகியோ பெட்டிக்கு. 
முன்னாலே நடந்தான்‌. 


சாமு 6. தாவீதும்‌ இஸ்ரவேல்‌ 
சந்ததியார்‌ அணைவரும்‌ தேவதாரு. 
மரத்தால்‌ பண்ணப்பட்ட 
சகலவித: கீதவாக்கியங்களோடும்‌, 
சுரமண்டலம்‌ தம்புரு மேனம்‌. 
வீணை கைத்தாவம்‌ ஆகிய 
'இவைகளோடும்‌, கர்த்தருக்கு முன்பாக 
ஆடிப்பாடிக்கொண்டுபோனார்கள்‌.. 


அவர்கன்‌ தேவனுடைய 
ஏற்றி, அதைக்‌ 
அமீன, 


சிறிதுகாலம்‌ 
இருந்தது. 


போய்விட்டார்கள்‌ 
பெலிஸ்தரை 
பெலிஸ்தர்‌ 
தங்கள்‌ 
வெளியே 
அனுப்பிவிட்டார்கள்‌. (டைய பெட்டி 
அத்நாளிலிருந்து கீரியாத்யாரீமின்‌ ஊரிலே, 
அபினதாபின்‌ வீட்டிலிருந்து. 


“அப்படியே கீரியாத்யாரீமின்‌ மனுஷர்‌ 
பெட்டியை எடுத்து, 

அபினதாபின்‌ 
வைத்து, 
காக்கும்படிக்கு, 
எலெயாசாரைப்‌ 


ட்டி 
எடுத்துக்கொண்டு 
இதன்‌ நிமித்தமாக கர்த்தர்‌ 


கர்த்தருடைய பெட்டியைக்‌ 
அவன்‌ குமாரனாகிய 


பரிசுத்தப்படுத்தினார்கள்‌. 
யாரீமிலே அநேகநாள்‌. 


இஸ்ரவேல்‌ குடும்பத்தாரெல்லாரும்‌ கர்த்தரை 
நினைத்து, (ஓம்பிக்கொண்டிருந்தார்கள்‌" 
சாமு 7:12) 


சவுல்‌ ஒரு சமயம்‌, தேவனுடைய 
பெட்டியை தன்னிடத்தில்‌ கொண்டு வருமாறு 
சொன்னார்‌. “அப்பொழுது சவுல்‌ அகீமாவை 
நோக்கி: தேவனுடைய யைக்‌ 
கொண்டுவா என்றான்‌; தேவனுடைய பெட்டி 
அந்நாட்களில்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரிடத்தில்‌ 
இருந்தது” சாமு 14118). 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


பூர்வகாலங்களில்‌ 
ஜனங்கள்‌ தேவனுடைய பெட்டிக்கு 
முக்கியத்துவம்‌ கொடுத்தார்கள்‌. 
செல்ல செல்ல, இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌, 
தேவனுடைய பெட்டிக்கு முக்கியத்துவம்‌ 
கொடுப்பதை குறைத்துவிட்டார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ தேவனுடைய பெட்டிக்கு 
முக்கியத்துவமும்‌, மதிப்பும்‌, மரியாதையும்‌ 
கொடுக்காவிட்டாலும்‌, கர்த்தருடைய 
பிரசன்னத்திற்கு, தேவனுடைய பெட்டி 
அடையாளமாயிருக்கிறது. 

லயக்கட்டிடத்தின்‌ 
வெளித்தோற்றமும்‌, 
ஆடம்பரமும்‌, 


அலங்காரமான 
, அதன்‌ அழகும்‌, 
உண்மையான சபைக்கு 
அடையாள மல்ல. அலங்காரத்தை 
அடிப்படையாக வைத்து, கர்த்தருடைய 
பிரசன்னத்தை தீர்மானம்பண்ண முடியாது. 
அலங்காரமான ஆலயத்தில்‌ வாசம்பண்ணுகிற 
கர்த்தர்‌ மண்சுவரினால்‌ கட்டப்பட்டு, 
கூரை மேயப்பட்டிருக்கிற சபைகளிலும்‌ 
வாசம்பண்ணுகிறார்‌. 

எங்கே கர்த்தருடைய 
இரண்டுபேர்‌ அல்லது மூன்றுபேர்‌ 
கூடியிருக்கிறார்களோ அங்கே கர்த்தர்‌ 
வாசம்பண்ணுகிறார்‌. இஸ்ரவேலின்‌ 
தேவனாகிய கர்த்தர்‌, தம்முடைய ஜனங்களின்‌ 
ஆத்துமாக்களிலே வாசம்பண்ணுகிறார்‌. 


தாவீது... இஸ்ரவேல்‌ தேசத்தின்‌ 
ராஜாசனத்தில்‌ வீற்றிருக்கும்போது, அவர்‌ 
தேவனுடைய பெட்டிக்கு முக்கியத்துவம்‌ 
கொடுக்கிறார்‌ இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 
கர்த்தருடைய பெட்டிக்கு மறுபடியும்‌ 
முக்கியத்துவமும்‌, கனமும்‌, மரியாதையும்‌, 
மதிப்பும்‌ கொடுக்க ஆரம்பிக்கிறார்கள்‌. 


நாமத்தினால்‌, 


தாவீது தேவனுடைய 
பெட்டியைப்பற்றிச்‌ சொல்லும்போது, மிகவும்‌ 
பரிசுத்தமான வார்த்தைகளையும்‌, கனமுள்ள 
பயன்படுத்துகிறார்‌. 


வரையிலும்‌ அவர்கள்‌ தேவனுடைய பெட்டியை 
மறந்துவிட்டார்கள்‌. 





f= FTE 
TT 


இப்போது மறுபடியுமாய்‌, தேவனுடைய 
பெட்டியை விவரிப்பதற்கு, பரிசுத்தமான 
வார்த்தைகளும்‌, கனமுள்ள வார்த்தைகளும்‌ 
பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. “கேருபீன்களின்‌ 
நடுவே வாசமாயிருக்கிற சேனைகளுடைய 
கர்த்தரின்‌ நாமம்‌ தொழுதுகொள்ளப்படுகிற 
தேவனுடைய பெட்டி” (சோமு 6:2) என்று 
இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. 
கர்த்தரைப்பற்றித்‌ 
தியாளிக்கம்போது அவரை எல்லாவற்றிற்கும்‌ 
மேலானவராகவும்‌, உயர்ந்தவராகவும்‌ 
தியானிக்கவேண்டும்‌. நாம்‌ கர்த்தரைப்பற்றிப்‌ 
பேசம்போதோ, பரிசுத்தமான: 
பயபத்தியுள்ள 
மகிமையுள்ள 
கர்த்தரைக்‌ 


வார்த்தைகளையும்‌, 
வார்த்தைகளையும்‌ பேசி, 
கனம்பண்ண வேண்டும்‌. 


நாமம்‌ எல்லா 
மேலானது. அவர்‌ 

கர்த்தராயிருக்கிறார்‌ 
வானத்திலும்‌ பூமியிலும்‌ இருக்கிற. 
சர்வசிருஷ்டிகளும்‌. கர்த்தரைத்‌ 
தொழுதுகொள்ளவேண்டும்‌. கர்த்தரே 
சர்வசிருஷ்டிகராகவும்‌, சர்வஆளுநராகவும்‌ 
இருக்கிறார்‌. கர்த்தர்‌ எல்லா 
ஜீவராசிகளையும்‌ சிருஷ்டித்து, அவற்றை 


தம்முடைய சித்தத்தின்‌ பிரகாரமாக ஆளுகை: 
செய்கிறார்‌ 


கர்த்தருடைய 
நாமங்களுக்கும்‌ 
சேனைகளுடைய. 


சேனைகளின்‌ கர்த்தர்‌ 
ர்வ அதிபதியாகமிரந்தாலும்‌, 


நடுவே வாசமாயிருக்கிறதை தெரிந்து 
கொண்டிருக்கிறார்‌. இங்கு 
வாசமாயிருக்கிறது. 

பிரியமாயிருக்கிறது. கே 
அருகாமையில்‌ கிருபாசனம்‌ 
கிருபாசனம்‌ கர்த்தருடைய 
இரக்கத்திற்கும்‌ அடையாளம்‌. 


கர்த்தருக்கு 

வர்‌ 

இருக்கிறது. 
கிருபைக்கும்‌, 


கர்த்தர்‌... தம்முடைய ஜனத்திற்கு 

தம்மை வெளிப்படுத்தும்போது, தம்முடைய 

இரக்கத்தையும்‌ 

கர்த்தர்‌ மத்தியஸ்தர்‌ 

ஒப்புரவாகுகிறார்‌. 

கர்த்தர்‌ நமக்கு நன்மை செய்கிறவராக 
தம்மை வெளிப்படுத்துகிறார்‌. 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பரிசுத்தமான 
உயர்வாக 


நாம்‌ கர்த்தருடைய 
பிரமாணங்களைப்பற்றி 
பேசவேண்டும்‌. அதை பயபக்தியோடு 
தியானிக்கவேண்டும்‌. இஸ்ரவேல்‌ 
தேசத்தாருக்கு தேவனுடைய பெட்டி மிகவும்‌ 
முக்கியமானது. அவர்களுக்கு அது 
கர்த்தருடைய பிரசன்னத்திற்கு அடையாளம்‌. 
இஸ்ரவேல்‌ 
கர்த்தருடைய 
முக்கியமானதாயிருந்ததுபோல, 
புதிய ஏற்பாட்டுக்காலத்து விசுவாசிகளாகிய 
நமக்கு, இயேசுகிறிஸ்துவின்‌ பிரசன்னம்‌. 
முக்கியமானதாயிருக்கிறது. 


“நான்‌ உங்களுக்குக்‌ 
குட்டளையிட்டயாவையும்‌ அவர்கள்‌ 
கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம்‌ 
6 ்‌ இதோ, உலகத்தின்‌ 
சகல நாட்களிலும்‌ நான்‌ 
இருக்கிறேன்‌ என்றார்‌. 

ஆமென்‌" (மத்‌ 28:20) 


ஜனத்தாருக்கு 


கிறிஸ்துவானவர்‌ நமக்கு 
மத்தியஸ்தராயிருக்கிறார்‌. நாம்‌ பிதாவாகிய 
தேவனோடு ஒப்புரவாவதற்கு, 
கிறிஸ்துவானவர்‌, தம்முடைய 
பிதாவானவரின்‌ வலதுபாரிசத்தில்‌ வீற்றிருந்து, 
நமக்காக பரிந்து பேசிக்கொண்டிருக்கிறார்‌. 


“கர்த்தரிடத்தில்‌ ஒன்றை நான்‌ 
கேட்டேன்‌, அதையே நாடுவேன்‌; நான்‌ 
கர்த்தருடைய மகிமையைப்‌ 
பார்க்கும்படியாகவும்‌, அவருடைய ஆலயத்தில்‌ 
ஆராய்ச்சிசெய்யும்படியாகவும்‌, நான்‌ என்‌ 
ஜீவனுள்ள நாளெல்லாம்‌ கர்த்தருடைய 
ஆலயத்தில்‌ தங்கியிருப்பதையே நாடுவேன்‌" 
(சங்‌ 27:4). 


தேவனுடைய பெட்டியை, அவருடைய 
பரிசுத்த ஸ்தலத்தில்‌ ஸ்தாபிக்கும்போதும்‌, 
அதை ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு 
எடுத்துச்‌ செல்லும்போதும்‌, கர்த்தர்‌ ஒரு சில 
பிரமாணங்களை நியமித்திருக்கிறார்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ உடன்படிக்கைப்‌ 
பெட்டியின்‌. பிரமாணத்தைப்பற்றி 
சொல்லப்பட்டிருக்கிற, வார்த்தைகளுக்கு 
கீழ்ப்படியவேண்டும்‌. 





f= THE 
TT 


தேவனுடைய பெட்டியை 
பாலையூதாவிலிருந்து தாவீது நகரத்திற்கு 
கொண்டு வரவேண்டுமென்று தாவீது. 
தன்னுடைய விருப்பத்தை இஸ்ரவேலருக்கு: 
சொல்லுகிறார்‌. இதற்காக அவர்‌ இஸ்ரவேலர்‌ 
எல்லாருக்குள்ளும்‌ தெரிந்துகொள்ளப்பட்ட 
முப்பதினாயிரம்பேரை கூட்டுகிறார்‌. 


“தாவீது ஆயிரம்பேருக்குத்‌ 
'தலைவரோடும்‌ நூறுபேருக்குத்‌ தலைவரோடும்‌ 
சகல  அதிபதிகளோடும்‌ ஆலோசனை 
பண்ணி, இஸ்ரவேல்‌ சபையையெல்லாம்‌ 
நோக்கி: உங்களுக்குச்‌ சம்மதியும்‌ நம்முடைய 
தேவனாகிய ர்‌ 
சித்தமுமாயிருந்தால்‌, 
தேசங்களிலெல்லாம்‌ 
மற்றச்‌ சகோதரரும்‌, அவர்களோடே தங்கள்‌ 

வெளிநிலங்களில்‌ இருக்கிற ஆசாரியரும்‌ 
லேவியரும்‌ நம்மோடேகூடும்படிக்கு நாம்‌. 
சீக்கிரமாய்‌ அவர்களிடத்துக்கு ஆள்‌ அனுப்பி, 
நமது தேவனுடைய பெட்டியைத்‌ திரும்ப. 
நம்மிடத்துக்குக்‌ கொண்டுவருவோமாக ; 
சவுலின்‌. நாட்களில்‌. அதைத்‌. 
தேபாதேபோனோம்‌ 


என்றான்‌" 
ரிநாளா 13:1-3), 


கேருபீன்களின்‌ நடுவே 
வாசமாயிருக்கிற சேனைகளுடைய கர்த்தரின்‌ 
நாமம்‌ தொழுதுகொள்ளப்படுகிற தேவனுடைய 
பெட்டியைப்‌ பாலையூதாவிலிருந்து 
கொண்டுவரும்படி, தாவீதும்‌ அவரோடிருந்த 
அந்த ஸ்தலத்தாரும்‌ எழுந்து போகிறார்கள்‌ 
சோமு 63,2). 


தேவனுடைய உடன்படிக்கைப்‌ பெட்டியை 
கொண்டு வருவதற்கு, தாவீது இஸ்ரவேலர்‌ 


டத தாவீதின்‌ நகரத்திற்கு 
சந்தோஷமாய்க்‌ கொண்டு வரவேண்டும்‌. 
தேவனுடைய பெட்டி தாவீதின்‌ நகரத்திற்கு. 
வருவது இஸ்ரவேல்‌ 

எல்லோருக்கும்‌ 

சந்தோஷமாயிருக்கிறது. 

சந்தோஷத்திற்கு 

எல்லாருக்குள்ளும்‌ தெரிந்துகொள்ளப்பட்ட 
முப்பதினாயிரம்பேரும்‌ 
எடுத்துக்காட்டாயிருக்கிறார்கள்‌. 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


இஸ்ரவேல்‌. ஜனத்தாரில்‌ 
வாலிபராமிருக்கிறவர்கள்‌ உடன்படிக்கைப்‌ 
பெட்டியை மறந்துவிட்டார்கள்‌. இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ மத்தியிலே இப்போது. 
உடன்படிக்கைப்‌ பெட்டியைப்பற்றி அதிகமாய்ப்‌ 
பேசப்படுவதில்லை. இப்படிப்பட்ட காலத்தில்‌ 
தாவீது தேவனுடைய உடன்படிக்கைப்‌ 
பெட்டியைப்பற்றிச்‌ சொல்லுகிறார்‌. 


கேருபீன்களின்‌ நடுவே 
வாசமாயிருக்கிற சேனைகளுடைய கர்த்தரின்‌ 
நாமம்‌ தொழுதுகொள்ளப்படுகிற தேவனுடைய 
பெட்டி" சோமு 6:2) என்று தேவனுடைய 
பெட்டிக்கு... மறுபடியும்‌ கனமும்‌ 
மகிமையுமுள்‌ வார்த்தைகள்‌ 
சொக்வப்டுகிறது இஸ்ரவேலின்‌ வாலிபர்கள்‌, 
பரிசுத்தமான 
பயபக்தியுள்ள 

தங்கள்‌ 


ஜீவியத்தில்‌ 


வார்த்தைகளையும்‌, 
வார்த்தைகளையும்‌ 
ஆவிக்குரிய 
உற்சாகமடைகிறார்கள்‌. உடன்படிக்கைப்‌ 
பெட்டியைப்பற்றி கேள்விப்படும்போது, 
இஸ்ரவேலின்‌ வாலிபருக்கும்‌, தேவனுடைய 
பெட்டியின்மீது மதிப்பும்‌, மரியாதையும்‌ 
உண்டாயிற்று. 


கேட்டு, 


மனுஷரும்‌ 
பெட்டியை 
பாலையூதாவிலிருந்து தாவீதின்‌ நகரத்திற்கு 
கொண்டு வரும்போது, கர்த்தருக்கு 
விரோதமாக ஒரு தப்பிதம்‌ செய்கிறார்கள்‌. 
உடன்படிக்கைப்‌ பெட்டியை ர்கள்‌ 


அவருடைய 


ஆனால்‌ 
மனுஷருமோ, 

பெட்டியை ஒரு புது இரதத்தின்மேல்‌ ஏற்றி, 

அதைக்‌ கிபியாவிலிருக்கிற அபினதாபின்‌ 

வீட்டிலிருந்து கொண்டுவருகிறார்கள்‌ 

(சோமு 6:3). 


த்‌ தேவனுடைய பெட்டியை 
அதைக்‌ கிபியாவிலிருக்கிற 
தின்‌ வீட்டிலிருந்து நடத்திக்கொண்டு 
வருகிறபோது. பெட்டிக்கு 
முன்னாலே நடக்கிறான்‌ (2சாமு 6:4). 





ழ்‌ நள 
யாய 


தேவனுடைய உடன்படிக்கைப்‌ பெட்டியை 
ஆசாரியர்கள்‌ தங்கள்‌  தோளின்மீது 
சுமந்துகொண்டு போவதற்கு பதிலாக, அதை 
ஒரு புது [தத்தின்‌ மேல்‌ ஏற்றிகொண்டு 
போகிறார்கள்‌. அபினதாபின்‌ குமாரராகிய 
ஊசாவும்‌ அகியோவும்‌ அந்தப்‌ புது இரதத்தை 
நடத்துகிறார்கள்‌. 

உடன்படிக்கைப்‌ 
தோள்களின்மேல்‌ 
ஊழியம்‌ 
ஒப்புக்கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு 
இரதங்களோ, வண்டில்களோ 
கொடுக்கப்படவில்லை. 


“கோகாத்தின்‌ புத்திரருக்கோ 
கொடுக்கவில்லை: தோள்மேல்‌ 
அவர்களுக்குரிய பரிசுத்த 
வேலையாயிருந்தது” (எண்‌ 7:9). 


| தேவனுடைய உடன்படிக்கைப்‌ 
ற கடினமாயிருக்காது. 


ஒன்றும்‌ 
சுமப்பதே 
த்த 


பெட்டி 
அது 

டய 
து எளிதாக 
சுமந்துகொண்டு போகமுடியும்‌. தாவீதோடுகூட 
முப்பதினாயிரம்‌ பேர்‌ இருக்கிறார்கள்‌ 
இவர்கள்‌ தெரிந்‌ துகொள்ளப்பட்டவர்கள்‌. 
இவர்களில்‌ ஆசாரியர்களும்‌ இருக்கிறார்கள்‌ 
அவர்கள்‌ தேவனுடைய பெட்டியை, 
கிபியாவிலிருந்து சீயோன்‌ மலைக்கு, 
தங்கள்‌ நோள்கள்மீது சுமந்துகொண்டு போக 
வேண்டும்‌. 


ஆனால்‌ தாவீதும்‌ 
மனுஷருமோ, 
தோளின்மீது சுமந்துகொண்டு 
அதை ஒரு புது இரத்தின்மேல்‌ ஏற்றி, அந்த 
இரத்தை நடத்திக்கொண்டு போகிறார்கள்‌. 
தேவனுடைய. பெட்டி தோளின்மேல்‌ 
ஏற்றப்பட்டுப்போகாமல்‌, புது இரத்தின்மேல்‌ 
ஏற்றப்பட்டுப்போகிறது. 
இரதத்திலும்‌, வண்டில்களிலும்‌ 
சாதாரணமான பொருள்களையும்‌, 
சுமைகளையும்‌ ஏற்றிக்கொண்டு போவது 
வழக்கம்‌. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ தேவனுடைய 
சாதாரண பொருளைப்போல 
சாதாரண சமைக்கும்‌, 
பெட்டிக்கும்‌. 
வித்தியாசம்‌ 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பெலிஸ்தர்‌ இஸ்ரவேலுக்கு விரோதமாக 
யுத்தம்பண்ணியபோது, கர்த்தருடைய 
பெட்டியை தங்கள்‌ தேசத்திற்கு கொண்டு. 
போய்விட்டார்கள்‌. கர்த்தர்‌ அதன்‌ 
நிமித்தமாய்‌ பெலிஸ்தரை  வாதித்தார்‌ 
அவர்களைத்‌ தண்டித்தார்‌. பெலிஸ்தருக்கு 
தேவனுடைய பெட்டியைப்பற்றி ஒன்றும்‌ 
தெரியாது. பெலிஸ்தர்‌ கர்த்தருடைய 
பெட்டிக்கு விரோதமாக செய்தது 
எல்லாமே அவர்களுடைய அறியாமையினால்‌ 
செய்தது. 

இஸ்ரவேல்‌. 
பெலிஸ்தரைப்போல 
அறியாதவர்களல்ல. 


காணியாட்சிக்குப்‌ 
இஸ்ரவேலரோ 
காணியாட்சிக்குட்பட்டவர்கள்‌. 
இஸ்ரவேலருக்கு கர்த்தருடைய பிரமாணம்‌ 
போதிக்கப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலருக்கு 
சத்தியம்‌ தெரிந்திருந்தும்‌, தேவனுடைய 
பெட்டியை, ஆசாரியர்கள்‌ தங்கள்‌ 
நோள்களின்மேல்‌ சுமந்துகொண்டுபோகாமல்‌, 
அதை ஒரு புது இரத்தின்‌ மேல்‌ ஏற்றி 
நடத்திக்கொண்டு போகிறார்கள்‌. 


டி 
ஏற்றிக்கொண்டுபோவது. அவர்களுடைய 
துணிகரமான பாவம்‌. இஸ்ரவேலர்‌ 
தேவனுடைய பெட்டிக்கு முக்கியத்துவமும்‌, 
கனமும்‌, மதிப்பும்‌, மரியாதையும்‌ கொடுப்பதாக 
நினைத்து, அதை ஒரு புது இரதத்தின்மேல்‌ 
ஏற்றிக்கொண்டு போகிறார்கள்‌. இரதம்‌ 
புதிதாயிருந்தாலும்‌, பழையதாயிருந்தாலும்‌, 
தேவனுடைய பெட்டியை தோளில்‌ சுமக்காமல்‌ 
இரத்தின்மேல்‌ கொண்டுபோவது கர்த்தருக்கு 
சித்தமல்ல. இரதத்தின்‌ மேல்‌ தேவனுடைய 
பெட்டியைக்‌ கொண்டு போவதை கர்த்தர்‌ 
நியமனம்‌ பண்ணவில்லை. இப்படிப்பட்ட 
காரியத்தை கர்த்தர்‌ அங்கீகரிக்கவுமில்லை. 





i= FTE 
TT 


தேவனுடைய பெட்டியை 
கொண்டுபோகும்போது தாவீதும்‌ 
இஸ்ரவேல்‌ சந்ததியார்‌ அனைவரும்‌ மிகுந்த 
சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிறார்கள்‌. 
தாவீதும்‌ இஸ்ரவேல்‌ சந்ததியார்‌ அனைவரும்‌ 
தேவதாரு மரத்தால்‌ பண்ணப்பட்ட சகலவித 
கீதவாக்கியங்களோடும்‌, கமண்டலம்‌ தம்புரு 
மேளம்‌ வீணை கைத்தாளம்‌ ஆகிய 
இவைகளோடும்‌, கர்த்தருக்கு 
முன்பாக ஆடிப்பாடிக்கொண்டுபோகிறார்கள்‌. 
(சோமு 6:5). 


கர்த்தரை தனிமையில்‌, இரகசியமாய்‌ 
ஆராதிக்கும்போது. நம்மால்‌ எவ்வளவு 
தனிமையாயிருக்க முடியுமோ அவ்வளவு 
'தனிமையாயிருக்கவேண்டும்‌. கர்த்தரை 
எல்லோருக்கும்‌ முன்பாக சபையாரோடு 
சேர்ந்து வெளிப்படையாக ஆராதிக்கும்போது. 
நம்மால்‌ எவ்வளவு அதிகமாக 
வெளிப்படையாய்‌ ஆராதிக்க முடியுமோ. 
அவ்வளவு அதிகமாக வெளிப்படையாய்‌ 
ஆராதிக்கவேண்டும்‌. தனி ஆராதனையும்‌ 
சிறப்பாமிருக்கவேண்டும்‌. பொதுஆராதனையும்‌. 
சிறப்பாயிருக்க வேண்டும்‌. 


தேவனுடைய பெட்டி 
நகரத்திற்கு வருகிறது. 
வருவதற்கு 
தடையெல்லாம்‌. 
ஆகையினால்‌: 
சந்ததியார்‌ அனைவரு! 
சந்தோஷத்தோடு 
கர்த்தருடைய பெட்டி 
பாதுகாப்பாகவும்‌, 
என்று இஸ்ரவேலர்‌ நினைக்கிறார்கள்‌. 
கர்த்தருடைய பெட்டி தாவீதின்‌ நகரத்திற்கு 
வருவது அவர்களுக்கு 
சந்தோஷத்தையும்‌, 
கொடுக்கிறது. 


இஸ்ரவேல்‌ சந்ததியாரால்‌ 
சந்தோஷத்தை அடக்கி 
முடியவில்லை. 
கர்த்தருக்கு 
போகிறார்கள்‌. 
தேவனுடைய க்‌ 
வார்த்தை. புது இரத்தின்மேல்‌ தேவனுடைய 
பெட்டி ஏற்றப்பட்டிருக்கிறது. தாவீதும்‌, 
இஸ்ரவேல்‌ சந்ததியார்‌ அனைவரும்‌, 
தேவனுடைய பெட்டிக்கு முன்பாக 
ஆடிக்கொண்டு போகிறார்கள்‌. 


ஆடிபாடுகிறார்கள்‌. 
, தங்களுக்கு 
ஆதரவாகவும்‌ இருக்கும்‌ 


முன்பாக 
“கர்த்தர்‌” 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தாவீது இந்த சந்தர்ப்பத்தில்‌ 68-ஆவது 
சங்கீதத்தை  எழுதியிருக்கவேண்டுமென்று 
வேதபண்டிதர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. இந்த 
சங்கீதம்‌ மோசேயின்‌ ஜெபத்தோடு 
ஆரம்பமாகிறது. இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌. 
வனாந்தரத்தில்‌ பிரயாணம்‌ பண்ணியபோது, 
அவர்கள்‌ கர்த்தருடைய 
ஆசரிப்புக்கூடாரத்தை, ஒவ்வொரு இடமாக 
தூக்கிக்கொண்டு போனார்கள்‌. அவர்கள்‌ 
உடன்படிக்கைப்‌ பெட்டியை ஓரிடத்திலிருந்து 
மற்றொரு இடத்திற்கு தூக்கிக்கொண்டு. 
போகும்போது, மோசே, தேவன்‌ 
எழுந்தருளுவார்‌, அவருடைய சத்துருக்கள்‌ 
சிதறுண்டு, அவரைப்பகைக்கிறவர்கள்‌ 
அவருக்கு முன்பாக ஓடிப்போவார்கள்‌" 
(சங்‌ 684) என்று ஜெபிப்பது வழக்கம்‌. 
மோசே ஏறெடுத்த இந்த ஜெபத்தை, 
தாவீது 68-ஆவது சங்கீதத்தின்‌ முதல்‌ 
வசனத்தில்‌ பயன்படுத்துகிறார்‌ 


தாவீதும்‌ இஸ்ரவேல்‌ சந்ததியாரும்‌ 
கர்த்தருக்கு முன்பாக ஆடிப்பாடிக்கொண்டு 
போகிறார்கள்‌. தாவீது இந்த சம்பவத்தை 
68-ஆவது சங்கீதத்தில்‌ இவ்வாறு 
எழுதுகிறார்‌. “முன்னாகப்‌ பாடுகிறவர்களும்‌, 
பின்னாக வீணைகளை வாசிக்கிறவர்களும்‌, 
சுற்றிலும்‌ தம்புரு வாசிக்கிற கன்னிகைகளும்‌ 
நடந்தார்கள்‌" (சங்‌ 68:25) 


தாவீதும்‌ இஸ்ரவேல்‌ சந்ததியாரும்‌. 
கர்த்தருக்கு முன்பாக ஆடிப்பாடிக்‌ 
கொண்டுபோகும்போது, அவர்களோடுகூட 
இஸ்ரவேலின்‌ பிரபுக்களும்‌ 
ஆடிப்பாடிக்கொண்டு போகிறார்கள்‌. 


அங்கே அவர்களை ஆளுகிற சின்ன 
வெ்பம்றும்‌ யூதாவின்‌ பிரபுக்கு 
அவர்கள்‌ கூட்டமும்‌, செபுலோனின்‌ 
பிரபுக்களும்‌, நப்தலிமின்‌ பிரபுக்களும்‌ 
உண்டு” (சங்‌ 68:27). 

சங்கீதத்தின்‌ 
உமது பரிசுத்த 

பயங்கரமாய்‌ 
6335) என்று, 
செத்துப்போனதைப்‌ 
இந்த வாக்கியத்தை 
த சங்கீதத்தில்‌ சேர்த்திருக்கவேண்டும்‌. 


தாவீது 68-ஆவது 
னே 


ஊசா 





ழ்‌ நவள 
யாய 


ஊசா 
சோமு 6:6-11 


சாமு 6:8. அவர்கன்‌ நாகோனின்‌ கனம்‌. 
இருக்கிற இடத்துக்கு வந்தபோது, 
மாடுகள்‌. மிரண்டு. பெட்டியை 
அசைத்தபடியினால்‌, ஊசா 
தேவனுடைய பெட்டியினிடமாய்த்‌ தன்‌ 
கையை தீட்டி, அதைப்‌ பிடித்தான்‌. 


சோமு 6:7. அப்பொழுது கர்த்தருக்கு. 
ஊசாவின்‌ மேல்‌ கோபமுண்டது; 
அவனுடைய துணிவினிமித்தம்‌ தேவன்‌ 
அங்கே அவனை அடித்தார்‌; அவன்‌ 
அங்கே தேவனுடைய 
பெட்டியண்டையில்‌ செத்தான்‌. 


சாமு 6:8. அப்பொழுது கர்த்தர்‌ 
ஊசாவை அடித்ததினிமித்தம்‌ தாவீது 
விசனப்பட்டு, அந்த 
இந்நான்மட்டும்‌ 

பேரேஸ்ஊசா என்னும்‌ பேரிட்டான்‌. 


சோமு 82. தாவீது அன்றையதினம்‌ 
கர்த்தருக்குப்‌ பயந்து, கர்த்தருடைய 
பெட்டி, என்னிடத்தில்‌ வருவது. 
எப்படியென்று சொல்லி, 


2சாமு 6:10. அதைத்‌ தன்னிடத்தில்‌ 
தாவீதின்‌ நகரத்தில்‌ கொண்டுவர: 
மனதில்லாமல்‌, கித்தியனாகிய 
ஒபேத்ஏதோமின்‌ வீட்டிலே. 
கொண்டுபோய்‌ வைத்தான்‌. 


சோமு 6. கர்த்ததுடைய பெட்டி 
கித்தியனாகிய 'ஓயேத்‌ஏதோமின்‌ 
வீட்டிலே மூன்று மாதம்‌ இருக்கையில்‌ 
கர்த்தர்‌ ஓயேத்‌ ஏதோமையும்‌ அவன்‌: 
வீட்டார்‌ அனைவரையும்‌ 
ஆசீர்வதித்தார்‌. 


தாவீதின்‌ நகரத்திற்கு 

போகிறார்கள்‌. பெட்டி 

அபினதாபின்‌ 

வீட்டிலிருந்து. அபினதாபின்‌ குமாரராகிய 

ஊசாவும்‌ அகியோவும்‌ அந்தப்‌ புது இரதத்தை 
நடத்துகிறார்கள்‌. 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அவர்கள்‌ நாகோனின்‌ களம்‌ இருக்கிற 
இடத்துக்கு வந்தபோது, மாடுகள்‌ மிரண்டு 
பெட்டியை அசைத்தது. ஆனபடியினால்‌, ஊசா 
தேவனுடைய பெட்டியினிடமாய்த்‌ தன்‌ கையை 
நீட்டி, அதைப்‌ பிடிக்கிறான்‌. அப்பொழுது 
கர்த்தருக்கு, ஊசாலின்‌ 
கோபமூளுகிறது: கர்த்தர்‌ நன்றித்‌ 
துணிவினிமித்தம்‌, அவர்‌ அங்கே அவனை 
அடிக்கிறார்‌; ஊசா அங்கே தேவனுடைய 
பெட்டியண்டையில்‌ செத்துப்போகிறான்‌ 
(சோமு 6:67). 


தாவீதும்‌ இஸ்ரவேல்‌ சந்ததியார்‌ 
அனைவரும்‌ கர்த்தருக்கு முன்பாக 
ஆடிப்பாடிக்கொண்டு போகிறார்கள்‌. அப்போது 
ஊசா செத்துப்போன சம்பவம்‌ தேவனுடைய 
பெட்டியண்டையில்‌ நடைபெறுகிறது. 
இஸ்ரவேல்‌ சந்ததியாரின்‌ சந்தோஷம்‌ 
துக்கமாய்‌ மாறிற்று. இரதம்‌ அங்கேயே 
நிறுத்தப்படுகிறது. கிபியாவிலிருந்து 
தாவீதின்‌ நகரத்திற்கு தேவனுடைய 
பெட்டியைக்‌ கொண்டுபோக, இஸ்ரவேலரில்‌ 
தெரிந்துகொள்ளப்பட்ட முப்பதினாயிரம்‌ பேர்‌ 
அங்கே கூடியிருக்கிறார்கள்‌. அவர்களுடைய 
சந்தோஷமெல்லாம்‌ இப்போது துக்கமாய்‌ 
மாறிற்று. அவர்கள்‌ தேவனுடைய பெட்டியை 
அதற்குமேல்‌ கொண்டுபோக 
மனதில்லாமலிருக்கிறார்கள்‌. தேவனுடைய 
பெட்டியை அங்கே விட்டுவிட்டு தங்கள்‌ 
வீடுகளுக்கு வருத்தத்தோடு. 
திரும்பிப்போகிறார்கள்‌ 

சாதாரணமாகப்‌ பார்க்கும்போது, 
ஊசாலின்‌ பாவம்‌ பெரியதாக 
தெரியவில்லை. ஊசாவம்‌ அகியோவும்‌ 
அபினதாபின்‌ குமாரர்கள்‌. அபினதாபின்‌ 
வீட்டில்தான்‌ தேவனுடைய பெட்டி இவ்வளவு, 
காலமாகமிருந்தது. அபினதாப்‌ ஒரு 
லேவியன்‌. இவனும்‌, இவனுடைய குமாரரும்‌, 
தேவனுடைய பெட்டியை பாதுகாத்து 
வந்தவர்கள்‌. புது இரதத்தின்‌ மேல்‌ 
தேவனுடைய பெட்டி  ஏற்றப்பட்பபோது, 
அபினதாபின்‌ குமாரராகிய ஊசாவும்‌ 
அகியோவும்‌ அந்தப்‌ புது இரதத்தை 
நடத்துகிறார்கள்‌. 





f= THE 
TT 


தாவீதின்‌ நகரத்திற்கு 
கொண்டுபோகப்படும்போது, அபினதாபின்‌ 
குமாரர்‌, தேவனுடைய பெட்டிக்கு தங்கள்‌ 
கடைசி ஊழியத்தை செய்ய விரும்புகிறார்கள்‌. 
தேவனுடைய பெட்டி தாவீதின்‌ நகரத்திலே. 
வைக்கப்பட்ட பின்பு, அபினதாபின்‌ 
குமாரருக்கு பதிலாக, மற்ற லேலியர்கள்‌ 
தேவனுடைய பெட்டிக்கு ஊழியம்‌ செய்வதற்கு 
நியமிக்கப்படுவார்கள்‌. 


தேவனுடைய பெட்டி பது 
இரதத்தின்மேல்‌ ஏற்றப்பட்டிருக்கிறது. 
அகியோ பெட்டிக்கு முன்னாலே நடக்கிறான்‌. 
அவன்‌ இரதத்திற்கு முன்னாகப்‌. 
போகிறான்‌. இரதத்திற்கு பாதைகளை 
செவ்வைப்படுத்துவதற்காகவும்‌, மாடுகளை 
ஒட்டுவதற்காகவும்‌, இரதத்திற்கு 
முன்பாக போயிருக்கவேண்டும்‌. 


னதாபின்‌ மாரனாகிய 
வனர "இதந்த. அரக பன்‌ 
போகிறான்‌. இரதத்தில்‌ வைக்கப்பட்டிருக்கிற 
பெட்டிக்கு பாதுகாப்பாக, இரதத்திற்கு 
பக்கத்திலே. 'போய்க்கொண்டிருக்கிறான்‌. 
அப்போது மாடுகள்‌ மிரண்டு பெட்டியை 
அசைக்கிறது. மாடுகள்‌ ஏன்‌ மிரண்டது 
என்று தெரியவில்லை. ஒருவேளை ஊசா 
தாற்றுக்கோலால்‌ 


வழக்கம்‌. அல்லது அந்த 
மாடுகள்‌ ழம்‌ இடறியிருக்கவேண்டும்‌. 


இரதம்‌ இப்போது நாகோனின்‌ களம்‌. 
இருக்கிற இடத்திற்கு அருகே வந்திருக்கிறது. 
இந்த இடத்தின்‌ தரையிலே பாதை 


செவ்வையாயில்லாமல்‌ தம்‌ 


நிரம்பியதாயிருக்கவேண்டும்‌. 
சக்கரம்‌ ஒரு கல்லின்மேல்பட்டு, வரார்‌ 
ம்‌ அசைவில்‌ 


விழுவதுபோல பெலமாய்‌ அசைகிறது. 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


ஊசா 
அருகாமையிலிருக்கிறான்‌. 

மிரளுவதையும்‌, பெட்டி 

ஊசா பார்க்கிறான்‌. 

விழுந்துவிடாமல்‌ 
பாதுகாக்கவேண்டுமென்று 
தீர்மானம்பண்ணுகிறான்‌. 

தேவனுடைய பெட்டியினிடமாய்‌ தன்‌ கையை 
நீட்டிதுதைப்‌ பிடிக்கிறான்‌. ஊசா ஒரு 
லேவியன்‌. ஆசாரியருக்கு மட்டுமே 
தேவனுடைய பெட்டியை தொடுவதற்கு 
அனுமதியுள்ளது. 


தேவனுடைய பெட்டியை 
ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு 
எல்வாறு கொண்டுபோகவேண்டும்‌ என்று, 
பிரமாணத்தில்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
கோகாத்தியர்‌ மாத்திரமே தேவனுடைய 
பெட்டியை சுமக்கவேண்டும்‌. பெட்டியையும்‌ 
தங்கள்‌ தோள்களின்மேல்‌: நேரடியாக 
வைக்கக்கூடாது. பெட்டிகளில்‌ 
தண்டுகளைப்‌ பாய்ச்சி, கோகாத்தியர்‌ 
அந்தத்‌ தண்டுகளை தங்கள்‌ 
தோள்களின்மேல்‌ வைக்கவேண்டும்‌. 


ஈபாளயம்‌ புறப்படும்போது, ஆரோனும்‌ 
அவன்‌ குமாரரும்‌ பரிசத்த ஸ்தலத்தையும்‌ 
அதினுடைய சகல பணிமுட்டுகளையும்‌ மூடித்‌ 
தீர்ந்தபின்பு, கோகாத்‌ புத்திரர்‌ 
அதை எடுத்துக்கொண்டுபோகிறதற்கு 
வரம்கடவர்கள்‌; அவர்கள்‌ 
சாகாதபடிக்கு பரிசுத்தமானதைத்‌ 
தொடாதிருக்கக்கடவர்கள்‌; ஆசரிப்புக்‌ 
கூடாரத்திலே கோகாத்‌ புத்திரர்‌ சுமக்கும்‌. 
சுமை இதுவே” (எண்‌ 4:15) 


ஊசா தேவனுடைய பெட்டியினிடமாய்‌ 
கையை நீட்டி 
ஊசா 

பிரமாணத்திற்கு ன 
செய்கிறான்‌. கர்த்தருடைய 
ஊசாவின்‌ பாவம்‌ பெரிதாயிருக்கிறது. 
கர்த்தர்‌ ஊசாவுக்கு பெரிய தண்டனை 
கொடுக்கிறார்‌. கர்த்தருக்கு ஊசாவின்‌ மேல்‌ 
கோபம்‌ மூளுகிறது. ஊசாவினுடைய 
துணிவினிமித்தம்‌, தேவன்‌ அவனை அங்கே 
அடிக்கிறார்‌. ஊசா அங்கே தேவனுடைய 
பெட்டியண்டையில்‌ செத்துப்போகிறான்‌ 
(சோமு 6:7). 





f= ராண 
யாய 


ஊசா எங்கே பாவம்‌ செய்தானோ, 
அங்கே அவன்‌ செத்துப்போகிறான்‌. ஊசா 
தேவனுடைய பெட்டியினிடமாய்‌ தன்‌ 
கையை நீட்டி அதைப்‌ பிடிக்கிறான்‌. 
கர்த்தர்‌ ஊசாவை அடித்ததினால்‌, அவன்‌ 
அங்கே தேவனுடைய பெட்டியண்டையில்‌: 
செத்துப்போகிறான்‌. தேவனுடைய பெட்டியில்‌. 
கிருபாசனம்‌ இருக்கிறது. ஆனால்‌ அந்த 
கிருபாசனம்‌ ஊசாவை இரட்சிக்கவில்லை. 
கர்த்தருக்கு ஊசாவின்மேல்‌ கோபம்‌ 
மூளுகிறது. கர்த்தர்‌ ஊசாவுக்கு கடினமான 
தண்டனை கொடுக்கிறார்‌.  லேவியர்கள்‌ 
தேவனுடைய பெட்டியைத்‌ 
கர்த்தருடைய 
அவர்களுக்கு ன்‌ னப்‌ கக்க 
இந்தப்‌ பிரமாணத்தை மீறினால்‌ அவர்கள்‌ 
செத்துப்போவார்கள்‌ என்று கர்த்தர்‌ 
ஏற்கெனவே சொல்லியிருக்கிறார்‌. 


ஊசா தேவனுடைய பெட்டியினிடமாய்‌ 
தன்‌ கையை நீட்டி 

மாத்திரமே தாவ, 

கூடமிருந்த 

பார்த்தார்கள்‌. . 


பெட்டி 
க்க முன்பாக 
தாவீதும்‌ ஜனத்தாரும்‌. 
ன்ன போகிறார்கள்‌. 
அப்போது மாடுகள்‌ மிரண்டு பெட்டியை 
அசைக்கிறது. தேவனுடைய பெட்டி 
இரதத்திலிருந்து கீழே விழுந்துவிடக்கூடிய 
சூழ்நிலை உண்டாயிற்று. அப்போது ஊசா 
பட்டது முன்பாக தன்னுடைய 
பராக்கிரமத்தையும்‌, 

பெருமையோடு வெளிப்படுத்த விரும்புகிறான்‌. 


ஏற்றப்பட்ருக்கிற 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


தேவனுடைய பெட்டியை கீழே 
விழுந்துவிடாமல்‌ பிடிப்பதற்கு தன்னிடத்தில்‌ 
தைரியம்‌ இருக்கிறது என்பதை ஊசா 
மற்றவர்களுக்கு காண்பிக்க விரும்புகிறான்‌. 

அபினதாபின்‌ குமாரன்‌. அவனுடைய 

ல்‌ இதுவரையிலும்‌ தேவனுடைய 
பெட்டி இருந்தது. அபினதாபின்‌ குன்ரரர்‌ 
தேவனுடைய பெட்டிக்கு. ஊழியம்‌ 
செய்தார்கள்‌. ஊசாவுக்கு தேவனுடைய 
பெட்டியோடு நெருங்கிய ஐக்கியம்‌ இருந்தது. 
ஊசா தனக்கும்‌ தேவனுடைய டெட்டிக்கும்‌ 

யே, இதுவரையிலும்‌ இருந்த 
நெருங்கிய ஐக்கியத்தை, எல்லோருக்கும்‌ 
காண்பிக்க விரும்புகிறான்‌. 


தேவனுடைய பெட்டி கீழே விழும்போது, 
அதை எப்படி பிடிக்கவேண்டும்‌ என்று, 
தனக்கும்‌ மாத்திரமே தெரியும்‌ என்பதுபோல, 
ஊசா தேவனுடைய பெட்டியினிடமாய்‌ தன்‌ 
கையை நீட்டி அதைப்‌ பிடிக்கிறான்‌. 
தனக்கு தேவனுடைய பெட்டியைக்‌ குறித்து 
எல்லாம்‌ தெரியும்‌ என்பதுபோல ஊசா 
தன்னுடைய சுயபெருமையை 
காண்பித்துக்கொள்கிறான்‌. 


தேவனுடைய பெட்டியை ஆசாரியரின்‌ 
தோளின்மீது சுமந்துகொண்டு போகாமல்‌, 
இரதத்தின்மேல்‌ ஏற்றிக்கொண்டு 
போனதினால்‌, கர்த்தருடைய கோபம்‌ 
வெளிப்பட்டது. என்பதை தாவீது 
அறிந்துகொள்கிறார்‌. தாவீதும்‌ இஸ்ரவேல்‌ 
சந்ததியார்‌ எல்லோரும்‌ இந்தப்‌ பாவத்திலே 
பங்காளிகளாயிருக்கிறார்கள்‌. எல்லோரும்‌ 
செய்த பாவத்திற்கு ஊசா மாத்திரம்‌ 
தண்டிக்கப்பட்டிருக்கிறான்‌. கர்த்தர்‌ ஊசாவை 
தனிமைப்‌ தம்முடைய கோபத்தை 
வெளிப்படுத்துகிறார்‌. ஊசா செத்துப்போனது 
கர்த்தருடைய 


கோபத்திற்கு 
அடையாளமாயிருக்கிறது. 


ஊசா மாத்திரமல்ல, கர்த்தருடைய 
பெட்டியினிடமாய்‌ தன்‌ கையை நீட்டி, அதை 
யார்‌ பிடித்திருந்தாலும்‌, கர்த்தர்‌ அவனை 

அடித்திருப்பார்‌. மாடுகள்‌ மிரண்டு, பெட்டியை 
அசைத்தபோது, மற்றவர்களெல்லோரும்‌ 
சும்மாயிருந்தார்கள்‌. ஊசா மாத்திரமே தன்‌ 
கையை தேவனுடைய பெட்டியினிடமாய்‌ நீட்டி, 
அதைப்‌ பிடிப்பதற்கு முந்தினான்‌. அதனால்‌ 
கர்த்தர்‌ ஊசாவை அடித்தார்‌. 





f= FTE 
TT 


இஸ்‌! 

ர ரட்‌ 
சங்காரமாகியிருப்பார்கள்‌. ஆனாலும்‌ 
கர்த்தர்‌ கோபப்பட்டாலும்‌, தம்முடைய 
ஜனத்தின்மீது கிருபையும்‌ காண்பிக்கிறார்‌. 
கர்த்தருடைய கோபம்‌ ஊசாவின்மேல்‌. 
மாத்திரமே மூளுகிறது. ஊசாவின்‌ 
இருதயத்தில்‌ துணிகரம்‌ இருக்கிறது. ஊசா 
துணிகரமாய்ப்‌ பாவம்‌ செய்ததினால்‌ கர்த்தர்‌ 
அவனை மாத்திரம்‌ அடிக்கிறார்‌. 


தாவீதும்‌ இஸ்ரவேல்‌ சந்ததியாரும்‌, 

நீண்டகாலத்திற்கு பின்பு, கர்த்தருக்கு. 

ஆடிப்பாடிக்கொண்டு 

இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 

'சந்தோஷமாயிருக்கிறார்கள்‌. 

முன்பாக 

சந்தோஷப்படுகிறவர்கள்‌ மாம்சப்பிரகாரமாக 

சந்தோஷப்படக்கூடாது. விசுவாசிகளிடத்தில்‌ 

ஆவிக்குரிய சந்தோஷம்‌ காணப்படவேண்டும்‌. 
me சந்தோஷத்தில்‌ ர்த்‌ 


பயமும்‌, 
கந்திரக்கவேண்டும்‌. நாம்‌ 

பரிசுத்தமான 

பங்குபெறும்போது, நம்மிடத்திலும்‌ பரிசுத்தம்‌ 

இருக்கவேண்டும்‌. கர்‌ 

ஞானத்தின்‌ 

பரிசுத்தமான 

அசட்டைபண்ணிவிடக்கூடாது. 


கர்த்தர்‌ 
அடித்ததினிமித்தமாக, 
ஜனத்தாருக்கு, பரிசுத்தத்தையும்‌, 
பயயக்தியையும்‌ உணர்த்த விரும்புகிறார்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ கர்த்தருக்கு முன்பாக 
ஆடிப்பாடிக்கொண்டு சந்தோஷமாய்ப்‌ 
போனாலும்‌, அவர்களுடைய சந்தோஷத்தில்‌ 
கர்த்தருக்கு பயப்படும்‌ பயமோ, பரிகத்தமோ 
ன்‌ கர்த்தர்‌ காண்கிறார்‌. 
அவர்கள்‌ ஆடுவதும்‌ பாடுவதும்‌, 
உலகப்பிரகாரமான  சந்தோஷமாயிருக்கிறது. 
இது பக்தியின்‌ வெளிவேஷம்‌. ஒரு 
மாய்மாலம்‌. கர்த்தர்‌ ஒருபோதும்‌ 
வெளிவேஷத்தையோ, மாய்மாலத்தையோ 
விரும்புகிறவருமல்ல. அதை 
அங்கீகரிக்கிறவருமல்ல. 


இஸ்ரவேல்‌ 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஊசா 


கத 

ஊசாவின்‌ மேல்‌ கோபங்கொண்டு, அவனுடைய 
துணிவினிமித்தம்‌ அவனை அடித்தார்‌. கர்த்தர்‌ 
ஊசாவை அடித்தநினிமித்தம்‌ தாவீது 
விசனப்படுகிறார்‌. கர்த்தரும்‌ 
கோபமாயிருக்கிறார்‌. கர்த்தர்மீது, 
கோபமாயிருக்கிறார்‌. “கர்த்தருக்கு 
ஊசாலின்மேல்‌ கோபமூண்டது' என்னும்‌. 
வாக்கியத்திலும்‌, “தாவீது விசனப்பட்டார்‌" 
என்னும்‌ வாக்கியத்திலும்‌ ஒரே எபிரெய 
வார்த்தையே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. 


செத்துப்போனதினால்‌, 
கர்த்தருடைய 


குறைந்துபோன துபோல வான்‌ 
பார்வைக்கு தெரிகிறது. தாவீது கர்த்தரை 
கிருபையுள்ள  தேவனாகப்‌ பார்க்கிறார்‌. 
கர்த்தரோ தம்மை கோபமுள்ள 
வெளிப்படுத்துகிறார்‌. 
கர்த்தருடைய இந்த கோபசுபாவத்தை தாவீது, 
எதிர்பார்க்கவில்லை. எல்க்‌ 
ஊசாவை அடித்ததி 
விசனப்படுகிறார்‌ ட்டை 
நீதியானது. அதிலே அவருடைய 
வெளிப்படுகிறது. 
கோபப்படும்போது. 
கோபப்படக்கூடாது. 
விசனமும்‌ இருக்கக்கூடாது. 


தாவீதும்‌ 


ஊசா 


கர்த்தர்‌ ஊசாவை அடிற்தறினிமித்தம்‌ 
தாவீது னப்பட்டார்‌. அதன்‌ 
பின்பு தாவீது கர்த்தருக்கு பயப்படுகிறார்‌ 
கர்த்தருடைய கோபத்தைப்‌ பார்த்து 
தாவீதுக்கும்‌ பயமுண்டாயிற்று. கர்த்தர்‌ 
கோபத்தோடு ஊசாவை அடித்ததினால்‌, 
“கர்த்தருடைய பெட்டி என்னிடத்தில்‌ வருவது, 
எப்படி” (சோமு 63) என்று தாவீது 
ஆச்சரியத்தோடு கேட்கிறார்‌. 

இவ்வளவு 
தன்‌ விரு ப்ளாக! அவர்‌ தனக்கு 
அருகாமையில்‌ வராமல்‌, தூரத்திலேயே 
இருப்பது நல்லது என்று தாவீது 
நினைக்கிறார்‌. தேவனுடைய பெட்டி 
அவருடைய பிரசன்னத்திற்கு அடையாளம்‌. 
அந்தப்பெட்டி தாவீதின்‌ நகரத்திற்கு வராமல்‌, 
இங்கேயே இருந்துவிடட்டும்‌ என்று தாவீது 
தீர்மானம்பண்ணுகிறார்‌. 





i al 
TT 
டய 


நகரத்திற்கு வந்தால்‌, 

கிருபையும்‌ இரக்கமும்‌ 

வெளிப்படும்‌ என்று தாவீது எதிர்பார்த்தார்‌. 

ஆனால்‌ இங்கு 

வெளிப்படுவதற்கு பதிலாக, 

கோபம்‌ வெளிப்பட்டிருக்கிறது. தேவனுடைய 

பெட்டி எங்கே இருக்குமோ, அங்கே 

அவருடைய கோபமும்‌ வெளிப்படும்‌ என்று 
கர்த்தருக்கு 


செத்துப்போனதினிமித்தமாய்‌, 
தாவீது ஆவிக்குரிய சத்தியங்களைக்‌ 
கற்றுக்கொள்ளவேண்டும்‌. ஆனால்‌ தாவீதோ 
கர்த்தருடைய சத்தியங்களை 
குற்றுக்கொள்வதற்கு பதிலாக, அவருக்கு 
பயப்படுகிறார்‌. கர்த்தருடைய பெட்டி 
என்னிடத்தில்‌ வரட்டும்‌" என்று தாவீதால்‌ 
சொல்ல முடியவில்லை, “நான்‌ கர்த்தருக்கு 
கனத்தையும்‌ மகிமையையும்‌ 
ன்‌ 'நான்‌ கர்த்தர்மீது 
பயபக்தியாயிருப்பேன்‌” 
தாவீது சொல்லவில்லை. அதற்கு 
தாவீது கர்த்தருக்கு பயந்து, 
"கர்த்தருடைய பெட்டி என்னிடத்தில்‌ வருவது. 
எப்படி என்று சொல்லுகிறார்‌ இந்த 
வாக்கியத்திற்கு, “கர்த்தருடைய பெட்டி 
நாலீதின்‌ நகரத்திற்கு வரவேண்டாம்‌" என்று 
பொருள்‌. 


கர்த்தருடைய பெட்டியை தாவீதின்‌ 
நகரத்திற்கு கொண்டு வருவதற்காகத்தான்‌ , 
தாவீதும்‌ இஸ்ரவேல்‌ சந்ததியாரும்‌ 
கிபியாவுக்குப்‌ போனார்கள்‌ அங்கே 
அவர்கள்‌ தேவனுடைய பெட்டியை ஒரு புது. 
இரதந்தின்மேல்‌ ஏற்றி சந்தோஷமாய்க்‌ 
கொண்டு வந்தார்கள்‌. ஆனால்‌ இப்போதோ 
கர்த்தருடைய கோபம்‌ வெளிப்பட்டவுடன்‌, 
கர்த்தருடைய பெட்டியே தனக்கு வேண்டாம்‌ 


என்று தாவீது தீர்மானித்துவிடுகிறார்‌. 
கர்த்தருடைய பெட்டியை தன்னிடத்தில்‌ 
தாவீதின்‌ நகரத்திலே கொண்டு வர 
தாவீதுக்கு மனதில்லை. பெட்டி இப்போது 
நாகோனின்‌ களம்‌ இருக்கிற இடத்திற்கு. 
அருகாமையிலிருக்கிறது. அது புது 
இரதத்தின்மேல்‌ ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது. 
'தேவனுடைய பெட்டியை, வெட்ட வெளியிலே, 
நாகோனின்‌ களம்‌ இருக்கிற இடத்திற்கு 
அருகாமையில்‌, அப்படியே விட்டுவிட்டுப்‌. 
பொய்விடவும்‌ தாவீதுக்கு மனமில்லை. 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


தேவனுடைய பெட்டியை தாவீதின்‌ 
நகரத்திற்கு கொண்டுபோகவும்‌ அவருக்கு 
விருப்பமில்லை. தாவீது. தேவனுடைய 
பெட்டியை கித்தியனாகிய ஒபேத்‌ஏதோமின்‌ 
வீட்டிலே கொண்டுபோய்‌ வைக்கிறார்‌ 
சோமு 610). ஓபேத்ஏதோம்‌ ஒரு லேவியன்‌. 
வீடு நாகோனின்‌ களத்திற்கு 
அருகாமையிலிருக்கிறது. 


ஒபேத்ஏதோமும்‌ தேவனுடைய 
பெட்டியை தன்‌ வீட்டிலே ஏற்றுக்கொள்கிறான்‌. 
கர்த்தருடைய பெட்டி. கித்தியனாகிய 
ஒபேத்‌ஏதோமின்‌ வீட்டிலே மூன்று மாதம்‌ 
இருக்கையில்‌ கர்த்தர்‌ ஒபேத்‌ ஏதோமையும்‌ 
அவன்‌ வீட்டார்‌ அனைவரையும்‌ 
ஆசீர்வதிக்கிறார்‌ சோமு 6:11, 


கர்த்தர்‌ 
கோபங்கொண்டு அவனை அடித்த இடத்தை 
தாவீது மறக்கவில்லை. 
எப்போதும்‌ 
வைத்திருக்கவேண்டும்‌ 
தாவீது அந்த ஸ்தலத்திற்கு “பேரேஸ்‌ ஊசா" 
என்று பேரிடுகிறார்‌ (2சாமு 6:8) இந்தப்‌ 
பெயருக்கு “ஊசாவின்‌ மீறுதல்‌ அல்லது 
ஊசாவின்‌ முறிவு" என்று பொருள்‌. 


இடத்திற்கு பாகல்ரோசீம்‌ என்று சோடா, 


கர்த்தர்‌ தாவீதின்‌ சத்துருக்களை, 
தண்ணீர்களை  உடைந்தோடுகிறதுபோல 
உடைந்து. ஓடப்பண்ணினார்‌. அதின்‌ 
நிமித்தம்‌ தாவீது அந்த ஸ்தலத்திற்கு 
பாகால்பிராசீம்‌ என்று பேரிட்டார்‌ 
சோமு 5:20). இந்தப்‌ மெய்த்த தண்ணிர்‌ 
உடைந்தோடுகிற ஸ்தலம்‌" என்று பொருள்‌. 


பு பெலிஸ்தர்‌ தாவீ; 
முறிந்து ரகக்‌ லபல பான்‌ நிதின்‌ 
அவரை. விட்டு முறிந்து 


தேவனுடைய 
செத்துப்போன போது, 


தாவீதோடு கூடயிருக்கிற 
சந்ததியார்‌ அணைவரும்‌, 
ஓடிப்போய்விடுகிறார்கள்‌. சத்துருக்கள்‌ 
முறிந்து ஓடுகிறதுபோல, இஸ்ரவேல்‌ 
சந்ததியார்‌ அந்த ஸ்தலத்தை விட்டு முறிந்து 
ஓடுகிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ 
அவரை விட்டு 





i= FTE 
TT 


கர்த்தர்‌ ஊசாவை.... அடித்தநற்கு 
அடையாளமாக, தாவீது அந்த ஸ்தலத்திற்கு 
பேரேஸ்‌ ஊசா என்று பேரிடுகிறார்‌. இது 
தாவீதின்‌ பின்சந்ததியாருக்கு ஒரு 
எச்சரிப்பாயிருக்கிறது. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
கர்த்தருடைய பரிசுத்தமான காரியங்களில்‌ 
ஈடுபடும்போது, அவர்கள்‌ தங்கள்‌ 
பரிசுத்தத்தைக்‌  காத்துக்கொள்ளவேண்டும்‌. 
கர்த்தரோடு பேசும்போதும்‌, 
ஐக்கியமாயிருக்கும்போதும்‌, கர்த்தர்மீது 
பயபக்தியாயிருக்கவேண்டும்‌ கர்த்தருடைய 
பரிசுத்தமான காரியங்களை அவசரப்பட்டு 
செய்யக்கூடாது. அதை பயபக்தியோடும்‌, 
மிகுந்த கவனத்தோடும்‌ செய்யவேண்டும்‌. 
பேரேஸ்‌ ஊசா என்னும்‌ 
ஸ்தலம்‌ இவையெல்லாவற்றிற்கும்‌ 
அடையாளமாயிருக்கிறது. இந்த ஸ்தலம்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு. எச்சரிப்பாயும்‌ 
இருக்கிறது. 


தாவீது பெட்டியை 
ஒபேத்‌ஏதோமின்‌ வைக்கிறார்‌ 
இவருடைய வீடு நாகோனின்‌ களத்திற்கு 
அருகாமையிலிருக்கிறது. கர்த்தர்‌ ஊசாவை. 
எந்த ஸ்தலத்திலே அடித்தாரோ அந்த: 
ஸ்தலத்திற்கு அருகாமையில்‌ ஒபேத்‌ஏதோமின்‌ 
வீடு இருக்கிறது. ஓபேத்‌ஏதோம்‌ தேவனுடைய. 
பெட்டியை தன்னுடைய வீட்டிலே. 
ஏற்றுக்கொள்கிறார்‌. கர்த்தருடைய பெட்டி 
ஒபேத்‌ஏதோமின்‌ வீட்டிலே மூன்று மாதம்‌ 
இருக்கிறது. 


பெலிஸ்தர்‌ ரவே 
விரோதமாக தனமே. பாது, 
தேவனுடைய பெட்டியை தங்கள்‌ தேசத்திற்கு 
தூக்கிக்கொண்டு போய்விட்டார்கள்‌. இதனால்‌ 
பெலிஸ்தருக்கும்‌, பெத்ஷிமேசின்‌ 
மனுஷருக்கும்‌ மிகுந்த வாதை உண்டாயிற்று. 
இது பழைய சம்பவம்‌. இந்த சம்பவம்‌ 
ஒபேத்‌ஏதோமுக்கு நன்றாய்த்‌ 
தெரிந்திருக்கிறது. 


ஊசா தேவனுடைய பெட்டியினிடமாய்‌ 
தன்‌ கையை நீட்டி அதைப்‌ பிடித்தான்‌. 
அப்பொழுது கர்த்தருக்கு ஊசாவின்மேல்‌ 
கோபமூண்டது. 

துணிவின்‌. 

அவனை 

இதுவும்‌ ஒபேத்‌ஏதோழுக்கு தெரிந்திருக்கிறது. 


கர்த்தருடைய 
வீட்டிலே 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


ஊசா செத்துப்போனதைப்‌ பார்த்து தாவீது 
கர்த்தருக்கு பயப்படுகிறார்‌. உடன்படிக்கைப்‌ 
பெட்டியை தாவீதின்‌ நகரத்திற்கு 
கொண்டுபோக தாவீது யோசிக்கிறார்‌. 
கர்த்தருடைய பெட்டி என்னிடத்தில்‌ வருவது, 
எப்டி" என்று தாவீது வேதனையோடு 
சொல்லுகிறார்‌. இந்த சம்பவமும்‌ 
ஓபேத்‌எதோழுக்கு தெரிந்திருக்கிறது. 


ஓபேத்‌ஏதோமோ கர்த்தருடைய 
பெட்டியைக்‌ குறித்து பயப்படவில்லை. அவர்‌ 
ஒரு லேலியன்‌. கரத்‌ ்‌ 
தன்னுடைய 
அலக்கப்படுஷற்கு 
தன்னுடை. வீட்டின்‌ 
திறந்துகொடுக்கிறார. 
பிரசன்னம்‌ மரித்துப்போகிறவர்களுக்கு 
மரணவாசனையாகமிருக்கும்‌. கர்த்தருடைய 
பெட்டியை எப்படி கையாளவேண்டும்‌ என்பது, 


ஒபேத்‌ஏதோமுக்கு தெரிந்திருக்கிறது. 


ஓபேத்‌ஏதோம்‌. ய பெட்டியை 
தன்‌ வீட்டிலே ஏற்றுக்கொள்கிறார்‌. பெட்டி 
அவருடைய வீட்டிலே. மூன்று மாதம்‌ 
இருக்கிறது. கர்த்தருடைய பெட்டி 
கித்தியனாகிய  ஒபேத்‌ஏதோமின்‌ வீட்டிலே 
மூன்று மாதம்‌ இருக்கையில்‌ கர்த்தர்‌ ஓபேத்‌ 
ஏதோமையும்‌ அவன்‌ வீட்டார்‌ அனைவரயும்‌ 
ஆசீர்வதிக்கிறார்‌ (சோமு 6:1). 


ஊசாவை அடித்த 
இப்போது ஒபேத்ரதோமையும்‌ 
வீட்டாரையும்‌ ஆசீர்வதிக்கிறது. 
கர்த்தருக்கு 

துணிவாயிருந்தான்‌. 

பாவம்‌ செய்தான்‌ 

கர்த்தருக்கு முன்பாக 
தாழ்த்துகிறான்‌. அவன்‌: 

தன்னைத்‌ திடப்படுத்துகிறான்‌. கர்‌ 

பெட்டி ஜீவனுள்ளோர்களுக்கு 
'ஜீவவாசனையாகயிருக்கிறது. 


அதே கரம்‌, 
அவனுடைய 


தேவனுடைய பெட்டி 
ஒபேத்‌ஏதோமையும்‌, அவனுடைய 
வீட்டாரையும்‌ ஆசீர்வதிக்கிற 
பெட்டியாயிருக்கிறது. கர்த்தர்‌ ஒபேத்ஏதோமின்‌ 
வீட்டிற்கு விருந்தினராக வந்திருக்கிறார்‌. 
கர்த்தருடைய பெட்டி அவருடைய 
பிரசன்னத்திற்கு அடையாளம்‌. ஆகையினால்‌ 
கர்த்தருடைய பெட்டியை ஏற்றுக்கொள்வது. 
கர்த்தரையே தன்னுடைய வீட்டில்‌ 
வரவேற்பதற்கு சமம்‌ என்பதை ஒபேத்‌ஏதோம்‌ 
அறிந்திருக்கிறார்‌. 





f= FTE 
ETT 


கர்த்தருடைய பெட்டியை தங்கள்‌ 
வீட்டிலே ஏற்றுக்கொள்கிறவர்களோடு, 
வாசம்பண்ணுகிறவர்களுக்கும்‌, அவர்களுடைய 
குடும்பத்தாருக்கும்‌ கர்த்தருடைய ஆசீர்வாதம்‌. 
கிடைக்கிறது. கர்த்தரை நம்புகிறவர்களும்‌, 
அவருக்கு ஊழியம்‌ செய்கிறவர்களும்‌ 
செழித்திருப்பார்கள்‌. 


தாவிது ராஜா 
சோமு 612-19 


சாமு 612. 
பெட்டியினிமித்தம்‌ கர்த்தர்‌ 
ஓபேத்ஏதோமின்‌. வீட்டையும்‌, 
அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும்‌ 
ஆசிர்வதித்தார்‌ என்று தாவீது 
ராஜாவுக்கு 

அப்பொ 

பெட்டியை ஓயேத்‌ஏதோமின்‌ விட்டிலி. 
ருந்து தாவீதின்‌: நகரத்துக்கு. 
மகிழ்ச்சியுடனே கொண்டுவந்தான்‌. 


தேவனுடைய 


சாமு 6:18. கர்த்தருடைய பொட்டியைச்‌. 
குமத்து போகிறவர்கள்‌ ஆறு தப்படி. 
நடத்த போது, மாடுகளையும்‌ கொழுத்த 
ஆட்டுக்கடாக்களையும்‌ பலியிட்டான்‌.. 


சொமு 84. தாவீது சணல்நூல்‌ 
ஏபோத்தைத்‌ தரித்துக்கொண்டு, தன்‌ 


முழுப்‌ பலத்தோடும்‌ கர்த்தருக்கு 
முன்பாக நடனம்‌ பண்ணினான்‌. 


கோமு 615. அப்படியே தாவீதும்‌, 
இஸ்ரவேல்‌ சந்ததியார்‌ அனைவரும்‌. 
கர்த்தருடைய பெட்டியைக்‌ கெம்பீர 
சுத்தத்தோடும்‌ எக்கான தொனியோடும்‌ 
கொண்டுவந்தார்கள்‌. 


சோமு 818. கர்த்தருடைய பெட்டி. 
தாவீதின்‌ 

பிரவேசிக்கிறபோது, 

குமாரத்தியாகிய 

பலகணிவழியாய்ப்‌ 

தாவீதுராஜா கர்த்தருக்கு முன்பாகக்‌ 
குதித்து, நடனம்‌ பண்ணுகிறதைக்‌ 
கண்டு, தன்‌ இருதயத்திலே அவனை 
அவமதித்தான்‌. 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
II SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கோமு 6:17. அவர்கள்‌ கர்த்தருடைய 
பெட்டியை உன்னே கொண்டுவத்து, 
அதற்குத்‌ தாவீது போட்ட 
கூடாரத்திற்குன்‌ இருக்கிற அதின்‌ 
ஸ்தானத்திலே அதை வைத்தபோது, 
தாவீது கர்த்தருடைய சத்திதியிலே. 
சர்வாங்க. 'த௲னபலிகளையும்‌ 
சமாதானபலிகளையும்‌ இட்டான்‌. 


818. தாவீது 

'தகனபலிகனையும்ற 
சுமாதானபலிகனையும்‌ இட்டயின்பு, 
சேனைகளின்‌: கர்த்தநுடைய 
நாமத்தினாலே ஜனங்களை 
ஆசீர்வதித்து, 


சோமு [1 இஸ்ரவேலின்‌ 
திரன்கூட்டமான ஸ்திரி புருஷராகிய 
சகல ஜனங்களுக்கும்‌, அவரவருக்கு. 
ஒவ்வொரு அப்பத்தையும்‌, ஒவ்வொரு 
இறைச்சித்துண்டையும்‌, ஒவ்வொரு படி. 
திராட்சரசத்தையும்‌ பங்கிட்டான்‌; 
பிற்பாடு ஜனங்கள்‌ எல்லாரும்‌ அவரவர்‌ 
தங்கள்‌ வீட்டிற்குப்‌ போய்விட்டார்கள்‌. 


தாவீது. 
கிபியாலிலிருந்து. 
கொண்டுபோக 


தேவனுடைய பெட்டியை 
தாவீதின்‌ நகரத்திற்கு, 
இரண்டுமுறை முயற்சி 
முயற்சி 


செத்துப்போகிறான்‌. 
ஒபேத்‌ஏதோமின்‌ 
கர்த்தர்‌ 
அவருடைய 
ஆசீர்வதிக்கிறார்‌. 


தேவனுடைய பெட்டியினிமித்தம்‌ கர்த்தர்‌ 
ஓபேத்‌ஏதோமின்‌ வீட்டையும்‌, அவனுக்கு 
உண்டான எல்லாவற்றையும்‌ ஆசீர்வதித்தார்‌ 
என்று தாவீதுராஜாவக்கு அறிவிக்கப்படுகிறது 
(சோமு 622). 


தாவீது. 
வீட்டிலே 
ஒபேத்‌ஏதோமையும்‌, 


வீட்டார்‌. அனைவரயும்‌ 


கர்த்தர்‌ ஓபேத்‌ஏதோமையும்‌, 
அவருடைய வீட்டாரையும்‌ 
ஆசீர்வதிப்பது, அவர்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாரோடு ஒப்புரவாகியிருப்பதற்கு 
அடையாளமாயிருக்கிறது. கர்த்தருடைய 
கோபம்‌ அவரை விட்டு நீங்கிப்போயிற்று 
என்றும்‌, கர்த்தர்‌ இப்போது இஸ்ரவேல்‌ 
புத்திரரோடு சமாதானமாயிருக்கிறார்‌ 
என்றும்‌ தாவீது அறிந்துகொள்கிறார்‌. 





i= THEN 
TT 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌. புத்திரரோடு 
'சமாதானமாயிருக்கும்போது, கர்த்தருடைய 
பெட்டியை தாவீதின்‌ நகரத்திற்கு கொண்டு 
வரலாம்‌ என்று 
தீர்மானம்பண்ணுகிறார்‌ 

உடன்படிக்கைப்‌ பெட்டி 

பாரமான கல்‌ அல்ல. 

செல்வதும்‌ கடினமல்ல. 


தேவனுடைய பெட்டியை 
பத்தர்‌ கனம்பண்ணவேண்டும்‌. தேவலுன 
பெட்டிக்கு அருகாமையிலிருக்கிறவர்கள்‌ 
கர்த்தருக்கு பயந்து, பரிசுத்தமாயும்‌, 
பயபக்தியாயும்‌ இருக்கவேண்டும்‌. அப்போது 
பெட்டிக்கு அருகாமையிலிருக்கிறவர்களுக்கு 
ஆசிர்வாதம்‌ கிடைக்கும்‌ 


தேவனுடைய பெட்டிக்கு அருகாமையில்‌ 
ஊசா வந்தபோது, அவன்‌ செத்துப்போனான்‌. 
தேவனுடைய பெட்டி ஒபேத்‌எதோமின்‌ 
வீட்டிற்கு வந்தபோது. கர்த்தர்‌ 
ஒபேத்‌ஏதோமையும்‌ அவனுடைய வீட்டார்‌ 
எல்லோரையும்‌ ஆசீர்வதிக்கிறார்‌. 
தேவனுடைய பெட்டி ஒன்றுதான்‌. அது 
இரண்டுவிதமாய்‌ கிரியை செய்கிறது. 
இதோ, தெரிந்து 
விலையேறப்‌ 
பெற்றதுமாயிரக்கிற மூலைக்கல்லைச்‌ 
வைக்கிறேன்‌; அதின்மேல்‌ 
ன்ப சபக்‌ வெட்கப்படுவதில்லை. 
என்று வேதத்திலே சொல்லியிருக்கிறது. 
ஆகையால்‌ விசுவாசிக்கிற உங்களுக்கு அது. 
'விலையேறப்பபெற்றது: கீழ்ப்படியாமலி 
ருக்கிறவர்களுக்கோ வீட்டைக்‌ 
கட்டுகிறவர்களால்‌, பிரதான 
கல்‌ 


"அந்தப்படியே: 
கொள்ளப்பட்டதும்‌ 


தள்ளப்பட்ட 


கீழ்ப்படியாதவர்களாயிருந்து இ றுகறார்கள்‌. 
அதற்கென்றே. நியமிக்கப்பட்டவர்களாயும்‌. 
இருக்கிறார்கள்‌” (பேது 2:6-8). 


தாவீது தேவனுடைய பெட்டியை 
ஒபேத்‌ஏதோமின்‌ வீட்டிலிருந்து: ல்‌ 
நகரத்துக்கு மகிழ்ச்சியுடனே 
கொண்டுவருவதற்கு 
காரியங்களை மேற்கொள்கிறார்‌. 


வையா 
முதலில்‌ 
தேவனுடைய பெட்டியை கிபியாவிலிருந்து 


கொண்டு வந்தபோது, அதை ஒரு புது 
இரதத்தின்மேல்‌ ஏற்றிக்கொண்டு வந்தார்கள்‌. 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இப்போதோ, அதே பெட்டியை தோள்கள்மேல்‌ 
சுமந்துகொண்டு வருகிறார்கள்‌. கர்த்தருடைய 
கற்பனைக்கு கீழ்ப்படிந்து; தேவனுடைய 
பெட்டியை சுமந்துகொண்டு வருகிறார்கள்‌. 
பின்பு லேவி புத்திரர்‌ கர்த்தருடைய 
வார்த்தையின்படியே, மோசே குற்பித்தபிரகாரம்‌ 
தேவனுடைய பெட்டியை அதின்‌ 
தண்டுகளினாலே தங்கள்‌ தோள்‌ மேல்‌ 
எடுத்துக்கொண்டுவந்தார்கள்‌” நாளா 15:15). 


தேவனுடைய பெட்டியை 
சுமந்துகொண்டு வரும்போது, தாவீது 
கர்த்தருக்கு பலிகளை செலுத்துகிறார்‌. 
கர்த்தருடைய பெட்டியைச்‌ சுமந்து 
போகிறவர்கள்‌ ஆறு தப்படி நடந்த போது, 
தாவீது மாடுகளையும்‌ கொழுத்த 
ஆப்டுக்கடாக்களையும்‌ பலியிடுகிறார்‌ 
(சோமு 603. தங்களுடைய பழைய 
பாவங்ககெல்னப்‌. மன்னிக்கப்பவேண்டும்‌ 
என்பதற்காகவும்‌, அவை நிவிர்த்தி 
பண்ணப்படவேண்டும்‌. என்பதற்காகவும்‌ 
தாவீது பாவநிவாரண பலிகளை 
செலுத்துகிறார்‌ 

கர்த்தருடைய 
சமந்துபோகிறவர்கள்‌, 
தாவீதும்‌, அந்தப்‌ 


பெட்டியை 
நடக்கும்போது, 
பெட்டிக்கு முன்பாக 
ர்‌. பெட்டி 
புறப்பட்டபோது 
கீதவாத்தியங்களோடும்‌, 
கைத்தாளங்களோடும்‌, தாவீதும்‌ இஸ்ரவேல்‌. 
சந்ததியாரும்‌ கர்த்தருக்கு முன்பாக 
ஆடிப்பாடிக்கொண்டு போனார்கள்‌. அப்போது 
ஆரவாரம்‌ அதிகமாயிருந்தது. இப்போது 
ஆரவாரமில்லை. ஆரவாரத்திற்குப்‌ பதிலாக, 
தாவீதின்‌ இருதயத்திலே கர்த்தருக்குப்‌ 
கர்த்தர்மீது பக்தியும்‌ 
தாவீது. சணல்நூல்‌ 
ஏபோத்தைத்‌ தரித்துக்கொண்டு, தன்‌ முழுப்‌ 
பலத்தோடும்‌ கர்த்தருக்கு முன்பாக நடனம்‌ 
பண்ணுகிறார்‌ (சாமு 6:14. 


தாவீதின்‌ இருதயம்‌ சந்தோஷத்தினால்‌ 
நிரம்பியிருக்கிறது. அவருடைய சந்தோஷம்‌ 
நிரம்பி வழிவதினால்‌ அவர்‌ நடனமாடுகிறார்‌. 
அவர்‌ தன்னுடைய முழுபலத்தோடு 
நடனமாடுகிறார்‌. தாவீதின்‌ நடனம்‌ 
செயற்கையான  நடனமல்ல. தன்னுடைய 
சந்தோஷத்தை வெளிப்படுத்தும்‌ வண்ணமாக 
தாவீது தன்‌ முழுபலத்தோடு கர்த்தருக்கு 
முன்பாக நடனம்பண்ணுகிறார்‌. 





f= ராண 
யாய 


தாவீதும்‌, இஸ்ரவேல்‌ 
அனைவரும்‌ கர்த்தருடைய 
பெட்டியைக்‌ கெம்பீர சத்தத்தோடும்‌ எக்காள 
தொனியோடும்‌ தாவீதின்‌ நகரத்திற்கு. 
கொண்டுவருகிறார்கள்‌ சோமு 635. 


டய பெட்டி 
கொண்டு வரப்படுகிறது. அவர்கள்‌ 
கர்த்தருடைய பெட்டியை உள்ளே 
கொண்டுவந்து, அதற்குத்‌ தாவீது போட்ட 
கூடாரத்திற்குள்‌ இருக்கிற அதின்‌ 
ஸ்தானத்திலே அதை வைத்தபோது, தாவீது. 
கர்த்தருடைய  சந்நிதிமலே சர்வாங்க. 
தகனபலிகளையும்‌  சமாதானபலிகளையும்‌: 
இடுகிறார்‌ (சோமு 647). தாவீது, 
கர்த்தருக்கு சர்வாங்க தகனபலிகளையும்‌, 
சமாதான பலிகளையும்‌ செலுத்துகிறார்‌. 
கர்த்தருடைய கிருபை தங்கள்மீது 
உள்ளதை நினைவுகூர்ந்து, 
ஜனங்கள்‌ கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலிகளை 
ஏறெடுக்கிறார்கள்‌ 


பாதுகாப்பாக 


சர்வாங்க தகனபலிகளையும்‌ 
சதன்‌ ளையும்‌ இட்டபின்பு, தாவீது 
சேனைகளின்‌ கர்த்தருடைய நாமத்தினாலே 
ஜனங்களை  ஆசீர்வக்கிறார்‌ தாவீது 
இஸ்ரவேலின்‌  திரள்கூட்மான ஸ்திரீ 
புருஷராகிய சகல ஜனங்களுக்கும்‌, 
அவரவருக்கு ஒவ்வொரு அப்பத்தையும்‌, 
ஒவ்வொரு இறைச்சித்துண்டையும்‌, ஒவ்வொரு 

படி திராட்சரசத்தையும்‌ பங்கிடுகிறார்‌; பிற்பாடு 
க்‌ எல்லாரும்‌ அவரவர்‌ தங்கள்‌ 
வீட்டிற்குப்‌ 'போய்விடுகிறார்கள்‌ 
(சோமு 64819). 


ரவி, வேல்‌ ஜனங்களுக்காக 
அத்தன்‌ உ ர தென்‌ தானோ 
அவர்களை சேனைகளின்‌ கர்த்தருடைய 
நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறார்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ கர்த்தரால்‌ 
ஆசிர்வதிக்கப்பட்டிருக்க வேண்டும்‌ என்றும்‌, 
அவர்கள்‌ செழித்திருக்கவேண்டும்‌ என்றும்‌ 
தாவீது விரும்புகிறார்‌. தங்கள்‌ ராஜா 
தங்களை நேசிக்கிறார்‌ என்பதை 
இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ எல்லோரும்‌. 
அறிந்துகொள்கிறார்கள்‌. 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தாவீது இஸ்ரவேல்‌ ஜனங்களை 
நலமான வார்த்தைகளால்‌ ஆசீர்வதிப்பதோடு, 
அவர்களை உதாரத்துவமாகவும்‌ 
ஆசீர்வதிக்கிறார்‌. அவர்கள்‌ 
ஒவ்வொருவருக்கும்‌ அப்பத்தையும்‌ இறைச்சி 
துண்டையும்‌, திராட்சரசத்தையும்‌ பங்கிட்டுக்‌ 
கொடுக்கிறார்‌. தாவீது இஸ்ரவேல்‌ 
ஜனங்களை வார்த்தைகளினாலும்‌. 
ஆசீர்வதிக்கிறார்‌, அன்பளிப்புக்களினாலும்‌ 
ஆசீர்வதிக்கிறார்‌. 


மீகாள்‌ 
சோமு 6:20-23 


சோமு 6:20. தாவீது தன்‌ வீட்டாரை 
ஆசீர்வதிக்கிறதற்குத்‌ திரும்பும்போது, 
சவுலின்‌ குமாரத்தியாகிய மீகான்‌. 
தாவீதுக்கு எதிர்கொண்டுவந்து, 
அற்பாமனுஷரில்‌: ஒருவன்‌ தன்‌ 
வஸ்திரங்கனைக்‌. 
கழற்றிப்போடுகிறதுபோல, இன்று 
தம்முடைய ஊழியக்காரருடைய 
பெண்களின்‌ கண்களுக்கு முன்பாகத்‌ 
தம்முடைய வஸ்திரங்களை 
உரித்துபோட்டிருத்த இஸ்ரவேலின்‌ 
ராஜா இன்று எத்தனை 
மகிமைப்பட்டிரு த்தார்‌ என்‌ றான்‌. 

சோமு 821. அதற்குத்‌ தாவீது 
மீகானைப்‌ பார்த்து: உன்‌ 
தகப்பனைப்பார்க்கிலும்‌, அவருடைய 
எல்லா விட்டாரைப்பார்க்கிலும்‌, என்னை 
இஸ்ரவேலாகிய கர்த்தருடைய 
ஜனத்தின்மேல்‌: தலைவனாகக்‌. 
கட்டனையிடும்படிக்குத்‌ 
தெரிந்துகொண்ட. கர்த்தருடைய 
சமுகத்திற்கு முன்பாக ஆடிப்பாடினேன்‌. 


சோமு 822.  இதைப்பார்க்கிலும்‌ 
இன்னும்‌ நான்‌ நீசனும்‌ என்‌ பார்வைக்கு 
அற்பனுமாவேன்‌; அப்படியே நீ 
சொன்ன பெண்களுக்குங்கூட, 
மகிமையாய்‌ வினங்குவேன்‌ என்றான்‌. 


சோமு 629. 
குமாரத்தியாகிய 
மரணமடையும்‌ நான்மட்டும்‌ 
இல்லாதிருந்தது. 


அதினால்‌ சவுலின்‌ 
மீகாளுக்கு. 
பின்னை 





i= FTE 
TT 


தாவீது இஸ்ரவேலின்‌ திரள்கூட்டமான. 
ஸ்திரீ புருஷராகிய சகல ஜனங்களையும்‌ 
சேனைகளின்‌ கர்த்தருடைய நாமத்தினால்‌ 
ஆசீர்வதித்த பின்பு, தன்னுடைய வீட்டாரை 
ஆசீர்வதிப்பதற்காக, தாவீது தன்‌ வீட்டாரின்‌ 
பக்கமாக திரும்புகிறார்‌. முதலாவது 
ஆசீர்வாதம்‌ இஸ்ரவேல்‌ ஜனங்களுக்கே 
'கொடுக்கப்படுகிறது. அதன்பின்பே தாவீது. 
தன்‌ சொந்த வீட்டாரை ஆசீர்வதிக்கத்‌ 
திரும்புகிறார்‌. தாவீது தன்‌ வீட்டாரை 
ஆசிர்வதிக்க மறக்கவில்லை. 
மறுக்கவுமில்லை. ஆனாலும்‌ முதலாவது. 
ஆசீர்வாதம்‌ இஸ்ரவேல்‌ ஜனத்தாருக்கே. 
கிடைக்கிறது. 


தாவீது இதுவரையிலும்‌ தன்னுடைய 
சந்தோஷமாகவும்‌, 


தாவீதின்‌ நகரத்திற்கு 

கர்த்தருடைய பெட்டி 

கர்த்தருடைய பிரசன்னம்‌ 

நகரத்திலே வாசம்பண்ணுகிறது. 

வீடு இந்த நகரத்திலிருக்கிறது. 
நகரத்திலே தாவீது கர்த்தருடைய பெட்க்கு 
ஒரு கூடாரத்தைப்‌ போட்டிருக்கிறார்‌. அந்த 
ஸ்தானத்திலே கர்த்தருடைய பெட்டியை 
வைத்திருக்கிறார்கள்‌. இப்போது கர்த்தருடைய 
பெட்டி தாவீதுக்கு அருகாமையிலிருக்கிறது. 


வீநின்‌ த்தில்‌ 
நம்பரும்‌. மகான்‌. 
சந்தோஷத்தை  கெடுத்துபோட முயற்சி 
பண்ணுகிறாள்‌. கர்த்தருடைய பெட்டி 
தாவீதின்‌ நகரத்திற்குள்‌ பிரவேசிக்கிறபோது. 
சவுலின்‌: குமாரத்தியாகிய மீகாள்‌ 
பலகணிவழியாய்ப்‌ பார்த்தாள்‌. தாவீதுராஜா 
கர்த்தருக்கு முன்பாகக்‌ குதித்து. நடனம்‌ 
பண்ணுகிறதைக்‌ கண்டு, மீகாள்‌ தன்‌ 
இருதயத்திலே தாவீதை அவமதித்தாள்‌ 


சோமு 6:16) 


சந்தோஷம்‌ 
அவருடைய 


, தாவீது கர்த்தருக்கு 
தன்‌ முழுபலத்தோடு 
நடனம்பண்ணுவதைப்‌ பார்த்து, மீகாள்‌ 
சந்தோஷப்படவில்லை. மீகாள்‌ அதைப்‌ 
பார்த்து, முதலில்‌ தன்‌ இருதயத்திலே 
தாவீதை அவமதித்தாள்‌ (2சாமு 6:6). அதன்‌ 
பின்பு மீகாள்‌ தாவீதிடம்‌ நேருக்கு 
நேராகவே இதைப்பற்றி பேசுகிறாள்‌. 


முன்பா 
குதித்து 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


வீட்டாரை 

ஆசர்வதக்கிறற்கு்‌ திருவ்ம்போது. சவுலின்‌ 
குமாரத்தியாகிய  மீகாள்‌ தாவீதுக்கு 
பர்‌ அற்பமனுஷரில்‌ 
ஒருவன்‌ வஸ்நிரங்களைக்‌ 
கழற்றிப்போடுகிறதுபோல, இன்று தம்முடைய 
ஊழியக்காரருடைய பெண்களின்‌ 
ன்களுக்‌ முன்பாகத்‌ தம்முடைய 
உரிந்துபோட்டிருந்த 

இன்று எத்தனை 

" என்று சொல்லுகிறாள்‌ 


ராஜாவின்‌ தகுதிக்கும்‌, 
அந்தஸ்துக்கும்‌ உகந்ததல்ல என்று மீகாள்‌ 
சொல்லுகிறாள்‌. மீகாள்‌ தாவீதை முதலில்‌ 
தன்‌ இருதயத்திலே அவமதித்தாள்‌. அதன்‌ 
பின்பு அவள்‌ தாவீதுக்கு விரோதமாக, 
முகமுகமாக, தூஷண வார்த்தைகளைப்‌ 
பேசுகிறாள்‌. 


, தாவீது ஒரு யுத்தவீரர்‌. அவர்‌ ஒரு 
பராக்கிரமசாலி. இஸ்ரபே ராஜாசனம்‌ 
தாவீதின்‌ பொறுப்பிலிருக்கிறது. இவ்வளவு 
உயர்ந்த அந்தஸ்திலிருக்கிறவர்‌, ஒரு 
சாதாரண அற்ப மனுஷரில்‌ ஒருவனைப்போல, 

பெட்டிக்கு முன்பாக, 
நடனம்பண்ணிக்கொண்டு. 
வரக்கூடாது என்று மீகாள்‌ நினைக்கிறாள்‌. 


தாவீது இன்னும்‌ தன்‌ வீட்டாரை 
ஆசீர்வதிக்கவில்லை. தாவீது அவர்களை 
ஆசீர்வதிக்கும்‌ முன்பாகவே, மீகாள்‌ தன்‌ 
வார்த்தைகளினால்‌ தாவீதை அவமதிக்கிறாள்‌. 
தாவீது தன்‌ வீட்டாரைப்‌ பார்ப்பதற்கு 
முன்பாக, மீகாள்‌ தாவீதைப்‌ பார்க்க 
வருகிறாள்‌ 'இஸ்ரவேலின்‌ ராஜா இன்று, 
த்‌ மகிமைப்பட்டிருந்தார்‌" 
ழ்‌ 6:20) என்று மீகாள்‌ சாதுரியமான 
வார்த்தைகளில்‌ பேசுகிறாள்‌. 
வஞ்சகப்புகழ்ச்சியில்‌ தாவீதை 
வசைப்பாடுகிறாள்‌. 





i FTE 
TT 


தாவீது தேவனுடைய பெட்டியின்மீது 
இவ்வளவு அதிகமான 
காண்பிப்பது மீகாளுக்கு 
டெட்டிக்கு முன்பாக 

நடனம்பண்ணுவது, ராஜாவின்‌ அந்தஸ்துக்கு 

ஏற்றதல்ல என்று மீகாள்‌ நினைக்கிறாள்‌. 

முன்பாக தன்‌ 

நடனம்பண்ணுகிறார்‌. 

தாவீது உடன்படிக்கைப்‌ பெட்டிக்கு முன்பாக 

நடந்து வரும்போது, தான்‌ இஸ்ரவேல்‌ 

தேசத்திற்கு ராஜா என்பதையே 

மறந்துவிடுகிறார்‌. 


மீகாள்மீதும்‌, சவலின்‌ 
மதிப்பும்‌ மரியாதையும்‌ 
க இஸ்ரவேலின்‌ ராஜாவாக 
தான்‌ ஷேகம்பண்ணப்படும்போது. 
சவுலின்‌ ர்க்‌ மீகாள்‌ தன்னோடு 
கூடமிருக்கலேண்டுமென்று தாவீது 
விரும்பினார்‌ (சோமு 343). ஆனால்‌ மீகாளோ 
தாவீதுக்கு நன்றியுள்ளவளாயிருக்கவில்லை. 
மீகாளின்‌ இருதயத்திலே சவலின்‌ சுபாவம்‌ 
காணப்படுகிறது. அவள்‌ 
மனைவியாயிருப்பதைவிட, 
குமாரத்தியாகவும்‌, 
சகோதரியாகவும்‌ இருக்கிறாள்‌. 
இருதயத்தில்‌ பெருமையும்‌ 
நிரம்பியிருக்கிறது. 


தாவீது கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார்‌. 
கர்த்தருடைய சமுகத்திற்கு முன்பாக அவர்‌ 
ஆடிப்பாடுகிறார்‌. அவருடைய பார்வையில்‌ 
கர்த்தர்‌ மாத்திரமே இருக்கிறார்‌. தன்னைச்‌ 
சுற்றிலும்‌ யார்‌ இருக்கிறார்கள்‌ என்பதை 
தாவீது கவனிக்கவில்லை. 


தாவீது. 
குடப்பந்தாரமதும்‌ 


தாவீது தன்னை அவமதிக்கிற 
மீகாளைப்‌ பார்த்து. “உன்‌ 
'தகப்பனைப்பார்க்கிலும்‌, அவருடைய எல்லா 
வீட்டாரைப்பார்க்கிலும்‌, என்னை 
இஸ்ரவேலாகிய கர்த்தருடைய ஜனத்தின்மேல்‌ 
தலைவனாகக்‌. கட்டளையிடு்படிக்குத்‌ 
தெரிந்துகொண்ட கர்த்தருடைய சமுகத்திற்கு 
முன்பாக ஆடிப்பாடினேன்‌. இதைப்பார்க்கிலும்‌ 
இன்னும்‌ நான்‌ நீசனும்‌ என்‌ பார்வைக்கு 
அற்பனுமாவேன்‌; அப்படியே நீ சொன்ன 
பெண்களுக்குங்கூட மகிமையாய்‌ 
விளங்குவேன்‌" (சாமு 6:2122) என்று 
சொல்லுகிறார்‌. 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தரைக்‌  கனம்பண்ணவேண்டும்‌. 

என்னும்‌ எண்ணம்‌ மாத்திரமே தாவீதின்‌ 

மனதில்‌ இருக்கிறது. அவருடைய 

மனச்சாட்சி சுத்தமாயிருக்கிறது. அவரிடத்தில்‌ 

மாய்மாலம்‌ எதுவுமில்லை. கர்த்தரே தாவீதை 

ராஜாசனத்தின்மேல்‌ 

செய்திருக்கிறார்‌ கர்த்தரே 

ராஜாவாக 

சவுலின்‌ 

மீகாளின்‌ 

விருப்பத்தினாலோ தாவீது இஸ்ரவேலுக்கு 
ராஜாவாகவில்லை. 


மீகாள்‌ தன்னைப்பற்றி நியாயந்தீர்க்க 
வேண்டியதில்லை என்று தாவீது 
நினைக்கிறார்‌. கர்த்தரே தன்னை 
நியாயந்தீர்க்கவேண்டும்‌ என்பது தாவீதின்‌ 
விருப்பம்‌. கர்த்தர்‌ தாவீதை இஸ்ரவேலுக்கு 
ராஜாவாக தெரிந்துகொண்டார்‌. தாவீது 
கர்த்தருடைய சமுகத்திற்கு முன்பாக 
ஆடிப்பாடுகிறார்‌. தாவீது ஆடிப்பாடுவது, 
மீகாளுக்கு அவனமானமாயிருக்கலாம்‌. 
ஆனால்‌ தாவீது சவுக்கு முன்பாக 
ஆடிப்பாடவில்லை. தாவீது கர்த்தருடைய 
சமுகத்திற்கு முன்பாக ஆடிப்பாடுகிறார்‌ 
நம்முடைய வார்த்தைகளையும்‌, 
செய்கைகளையும்‌ கர்த்தர்‌ 
அங்கீகரிக்கவேண்டும்‌. நாம்‌ எதை 
செய்தாலும்‌ அதை கர்த்தருடைய சமுகத்திற்கு 
முன்பாக செய்கிறோம்‌ என்னும்‌ உணர்வோடு 
செய்யவேண்டும்‌. மனுஷர்‌ நம்மைப்பற்றி 
என்ன நினைப்பார்கள்‌ என்றோ, மனுஷர்‌ 
நம்மை நிந்திப்பார்கள்‌ என்றோ நாம்‌ 
கலங்கக்கூடாது. கர்த்தர்‌ 
நம்மைப்பற்றி என்ன நினைப்பார்‌ என்னும்‌ 
நினைவுக்கு நாம்‌ முக்கியத்துவம்‌ 
கொடுக்கவேண்டும்‌. 
கர்த்தர்‌ நம்மை அழைப்புக்‌ 
உண்பெயுள்ளவர்களாமிருக்க வேண்டும்‌ 
ர்‌ நமக்கு கொடுத்திருக்கும்‌ ஊழியத்தை 
நேர்த்தியாய்ச்‌ செய்யவேண்டும்‌. நமக்கு 
கர்த்தரிடத்தில்‌ பணிவும்‌, பயபத்தியும்‌ 
இருக்கவேண்டும்‌. அப்போது கர்த்தர்‌ நம்மை 
உயர்த்துவார்‌. மனுஷர்‌ நம்மைத்‌ 
தாழ்த்தினாலும்‌, கர்த்தர்‌ நம்மை 
நிச்சயமாகவே உயர்த்துவார்‌. நம்முடைய 
காலங்கள்‌ மனுஷருடைய கரத்தில்‌ இல்லை. 
அவை கர்த்தருடைய கரத்திலிருக்கிறது. 





ழ்‌ நள 
யாய 


தாவீது மீகாளிடம்‌ தன்னுடைய 
முடிவைப்பற்றிச்‌ சொல்லும்போது, அவர்‌ 
கர்த்தருக்கு முன்பாக தன்னை இன்னும்‌ 
அதிகமாய்த்‌ தாழ்த்துகிறார்‌. “கர்த்தருடைய 

ஆடிப்பாடினேன்‌. 


தாவீது வக்க 
நாமமகிமைக்காக, 

கனம்பண்ண வேண்டும்‌ என்பதற்காக, த்‌ 
எதையும்‌ செய்ய ஆயத்தமாயிருக்கிறார்‌ 


ல | தாவீதை நிந்தித்தபோது: 
“அற்பமனுஷரில்‌ ஒருவன்‌ தன்‌ 
வஸ்திரங்களைக்‌ கழற்றிப்போடுகிறது. 
போல, இன்று தம்முடைய ஊழியக்காரருடைய 
பெண்களின்‌ கண்களுக்கு. 
முன்பாகத்‌ தம்முடைய வஸ்திரங்களை 


மீகாள்‌ 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
II SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


உரிந்துபோட்டிருந்த 
இன்று எத்தனை 
(சோமு 6:20) 

தாவீதுக்கு தன்னுடைய 


இஸ்ரவேலின்‌: 


| கனம்பண்ணுகிறவர்களை 
தம்மை 

கர்த்தர்‌ 

மீகாள்‌ தாவீதை 


சவுலின்‌ 
குமாரத்தியாகிய மீகாளுக்கு மரணமடையும்‌ 
நாள்மட்டும்‌ பிள்ளை இல்லாதிருந்தது. 
சோமு 6:23) 





f= THE 
TT 


தாவீது தேவனுடைய பெட்டியை 
சந்தோஷமாய்‌ பராமரிக்கிறார்‌. தேவனுடைய 
பெட்டி இப்போது திரைகளின்‌ நடுவே 
வாசமாயிருக்கிறது. தாவீது தேவனுடைய 
பெட்டிக்கு ஒரு வீட்டை கட்டவேண்டுமென்று. 
தீர்க்கதரிசியாகிய நாத்தானிடம்‌ தன்னுடைய 
விருப்பத்தை சொல்லுகிறார்‌ சாமு 7:12). 
தாவீதின்‌ விருப்பத்தை நாத்தான்‌. 
அங்கீகரிக்கிறான்‌ (சாமு 7:3). 


தாவீதின்‌ மனதிலுள்ள 
நாத்தான்‌ கர்த்தருக்கு 
கர்த்தருடைய வார்த்தை 
உண்டாயிற்று (சாமு 7:4-17). 

நாத்தான்‌ தாவீதுக்கு கர்த்தருடைய 
வார்த்தைய சொல்லுகிறான்‌. தாவீது 
கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு 
அவரிடத்தில்‌ ஜெபம்பண்ணுகிறார்‌. தேவன்‌ 
தனக்கு சொன்ன  வாக்குத்தத்தங்களை 
தாவீது நன்றியோடு ஏற்றுக்கொள்கிறார்‌ 
கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள்‌ தனக்கு 
நிறைவேறவேண்டுமென்று தாவீது, 
கர்த்தரிடத்தில்‌ ஜெபம்பண்ணுகிறார்‌ 
(சாமு 7:18-29). 


விருப்பத்தை. 
அறிவிக்கிறான்‌. 
நாத்தானுக்கு 


தேவனுடைய பெட்டி. 
சோமு 7:1-3 


சோமு 7:1. கர்த்தர்‌ ராஜாவைச்‌ சுற்றிலும்‌ 
இருந்த அவனுடைய எல்லாச்‌. 
சுத்துருக்களுக்கும்‌ அவனை நீங்கலாக்கி, 
'இளைப்பாறப்பண்ணின போது, அவன்‌ 
தன்‌ வீட்டிலே வாசமாயிருக்கையில்‌, 


சோமு 7:2. ராஜா தீர்க்கதரிசியாகிய 
நாத்தானை நோக்கி: பாரும்‌, 
கேதுருமரங்கனால்‌ செய்யப்பட்ட 
வீட்டிலே நான்‌ வாசம்பண்ணும்போதூ 
தேவனுடைய பெட்டி திரைகளின்‌ 
நடுவே வாசமாமிருக்கிறதே என்றான்‌. 


கோமு 73. அப்பெ. பான்‌ 

ரயான்‌ 
உம்முடைய இருதயத்தில்‌ 
உள்னபடி யெல்லாம்‌ செய்யும்‌; கர்த்தர்‌ 
உம்மோடு இருக்கிறாரே என்றான்‌. 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


கர்த்தர்‌ 
இளப்பாறப்பண்ணுகிறார்‌. 

வீட்டிலே வாசமாயிருக்கிறார்‌. 

தேசத்தில்‌ யுத்தமில்லை. 

உண்டாயிற்று. கர்த்தர்‌ 
சுற்றிலுமிருந்த, அவருடைய எல்‌ 
சத்துருக்களுக்கும்‌, அவரை நீங்கலாக்கி 
இளைப்பாறப்பண்ணுகிறார்‌ (சாமு 7:1) 


தாவீதுக்கு விரோதமாக அவருடைய 
சத்துருக்கள்‌ யாரும்‌ யுத்தம்பண்ண 
வரவில்லை. தாவீதும்‌ யுத்தக்களத்திற்கு 
போகவேண்டிய அவசியமில்லை. 
தாவீது நீண்டகாலமாக சத்துருக்களோடு 
யுத்தம்பண்ணிக்கொண்டிருந்தார்‌. அவருக்கு 
இல்லாமலிருந்தது. 
தாவீதை இப்போது 
இளைப்பாறப்பண்ணுகிறார்‌. 


தாவீது சத்துருக்களோடு பல 
யுத்தங்களை நடத்தியிருக்கிறார்‌. இப்போது 
தேசத்திலே யுத்தமில்லாமல்‌. 
அமைதலாயிருக்கிறது. தாவீது தன்‌ வீட்டிலே 
வாசமாயிருக்கிறார்‌. அங்கே இளைப்பாறிக்‌ 
கொண்டிருக்கிறார்‌. தேவனுடைய 
பிரமாணத்தைத்‌ 'தியானம்பண்ணுகிறார்‌. 
தாவீது கர்த்தருடைய சமுகத்திற்கு முன்பாக 
அமைதியாகக்‌ காத்துக்கொண்டிருக்கிறார்‌. 


நாமமகிமைக்காக 
அவருக்கு ஆலயத்தை 
கட்டியெழுப்பவேண்டும்‌.. என்னும்‌ எண்ணம்‌ 
தாவீதின்‌ மனதில்‌ உண்டாயிற்று. தாவீது. 
தனக்கு ஒரு வீட்டை க தன்னுடைய 
வேலையாட்களுக்கு பட்டணத்தைம்‌ 
கண்ர்‌ காகித! இப்போது தேவனுடைய 
பெட்டியை வைப்பதற்கு ஒரு வாசஸ்தலத்தை 
கட்டவேண்டுமென்று விரும்புகிறார்‌. 
கர்த்தர்‌ தாவீதுக்கு 
நன்மைகளை செய்திருக்கிறார்‌. 
கர்த்தருக்கு நன்றியுள்ளவராயிருக்க 
வேண்டுமென்று விரும்புகிறார்‌. தாவீது 
கர்த்தருக்கு ஒரு ஆலயத்தைக்கட்டி, 
தன்னுடைய நன்றியுள்ள இருதயத்தை 
கர்த்தருக்கு வெளிப்படுத்த விரும்புகிறார்‌ 
கர்த்தரைக்‌ ம்பண்‌ 


தேவனுடைய 


ஏராளமான. 
தாவீதும்‌ 


நான்‌ கர்த்தருக்காக என்ன செய்வேன்‌! 
என்னும்‌ எண்ணமே தாவீதின்‌ மனதில்‌ 
இருக்கிறது. 





i FTE 
TT 


தாவீது இப்போது தன்‌ வீட்டிலே. 
வாசமாயிருக்கிறார்‌. கர்த்தர்‌ அவரை 
இளைப்பாறப்பண்ணுகிறார்‌. அமைதியான 
இந்த சூழ்நிலையில்‌, தாவீது கர்த்தரைப்பற்றி 
தியானிக்கிறார்‌. கர்த்தருக்கு ஒரு ஆலயம்‌ 
கட்டவேண்டுமென்று யோசிக்கிறார்‌. 


தாவீதின்‌ வீடு கேதுரு மரங்களால்‌ 
செய்யப்பட்டிருக்கிறது. 

பெட்டியோ 

வாசமாமிருக்கிறது. தாவீது இவ்விரண்டு 
வாஸ்தலங்களையும்‌ பார்க்கிறார்‌. தான்‌ பெரிய 
அரண்மனையில்‌ வாசம்பண்ணும்போது, 
தேவனுடைய பெட்டி திரைகளின்‌ நடுவே 
வாசமாயிருப்பது, தாவீதின்‌ மனதிற்கு 
வேதனையைத்‌ தருகிறது. 


“கர்த்தாவே, தாவீதையும்‌ அவனுடைய 
சகல உபத்திரவத்தையும்‌ நினைத்தருளும்‌. 
அவன்‌: நான்‌ கர்த்தருக்கு ஒரு இடத்தையும்‌, 
யாக்கோபின்‌ வல்லவருக்கு ஒரு 
வாசஸ்தலத்தையும்‌ காணு மட்டும்‌, என்‌ 
வீடாகிய கூடாரத்தில்‌ பிரவேசிப்பதுமில்லை, 


கர்த்தருக்கு ஆணையிட்டு, 
வல்லவருக்குப்‌ பொருத்தனைபண்ணினான்‌"' 
(சங்‌ 1324-5). 


தாவீது கர்த்தர்மீது பயபக்தியாயும்‌, 
பிரியமாயும்‌ இருக்கிறார்‌. அவர்‌ கர்த்தருக்கு 
நன்றியுள்ளவராயிருக்கிறார்‌. தாவீது 
கேதுரு மரங்களால்‌ செய்யப்பட்ட வீட்டிலே 
வாசம்பண்ணுகிறார்‌. இது கர்த்தர்‌ அவருக்கு 
கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம்‌. ஆனால்‌ 
தேவனுடைய பெட்டியோ திரைகளின்‌ நடுவே 
வாசமாயிருக்கிறது. இதைப்‌ பார்க்கும்போது, 
தாவீதின்‌ மனது வேதனைப்படுகிறது. 

கர்த்தருடைய 
பாழாய்க்கிடக்கும்போது. 
வீடு பிரமாண்டமானதாகவும்‌, 
அலங்காரமானதாகவும்‌ ந்தால்‌, 
நம்முடைய மனதிற்கும்‌ வேதனையாயிருக்கும்‌. 
நமக்கு கர்த்தர்மீது உண்மையான பக்தியும்‌, 
அன்‌! இருக்குமென்றால்‌, நாம்‌ 
பாழாய்க்கிடக்கிற ஆலயத்தைப்பற்றி 
வேதனையோடு நினைத்துப்‌ பார்ப்போம்‌. 


ஆவக்கட்டிம்‌ 
நம்முடைய 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தாவீது. கேதுரு மரங்களால்‌ 
செய்யப்பட்ட வீட்டிலே வாசம்பண்ணினாலும்‌, 
சந்தோஷமில்லை. 


கட்டவேண்டும்‌ என்னும்‌ விருப்பம்‌ 
மனதில்‌ உண்டாயிற்று. தேவனுடைய பெட்டி 
நல்ல ஸ்தலத்திலே வாசம்பண்ணினால்தான்‌, 
தாவீதால்‌ தன்னுடைய வீட்டிலே 
சந்தோஷமாய்‌ வாசம்பண்ண முடியம்‌. 
அதுவரையிலும்‌, தாவீதின்‌ இருதயத்தில்‌ 
வேதனை இருக்கும்‌. 

தாவீது 
எண்ணத்தை, 


தன்‌ மனதில்‌ ஏற்பட்ட 
தீர்க்கதரிசியாகிய 
நாத்தானிடத்தில்‌ அறிலிக்கிறார்‌. 
தீர்க்கதரிசிக்கு தேவனுடைய மனது 
தெரியும்‌. தாவீது கர்த்தருடைய சித்தத்திற்கு 
கீழ்ப்படிய விரும்புகிறார்‌. தேவனுடைய 
பெட்டிக்கு ஒரு வாசஸ்தலம்‌ கட்டுவது, 
மெய்யாகவே நல்ல காரியம்‌ தான்‌. ஆனால்‌ 
இந்த வாசஸ்தலத்தைக்‌. கட்டுவது. 
சித்தமானதா, இல்லையா 

நிச்சயமாய்த்‌ 


தேவனுடைய பெட்டி இப்போது 
திரைச்சீலைகளின்‌ நடுவே ஊசமாயிருக்கிறது. 
தாவீதோ கேதுரு மரங்களால்‌ செய்யப்பட்ட 
வீட்டிலே வாசமாமிருக்கிறார்‌. தேவனுடைய 
பெட்டிக்கு. வாசஸ்தலம்‌ கட்டுவது... நல்ல 
வேலையாகமிருந்தாலும்‌, அது கர்த்தருக்கு 
இருந்தால்‌ 


கட்ட 
சித்தத்தை 
தன்னுடைய 
தாவீது 
நாத்தானிடத்தில்‌ 


தொ்தப்வரத்கா 

மனதிலே ஏற்பட்ட யோசனையை, 
தீர்க்கதரிசியாகிய 
சொல்லுகிறார்‌. 


ராஜா தவில்‌ நாத்நானை 
க்கி: 
நான்‌ 
வாசம்பண்ணும்போது தேவனுடைய பெட்டி 
ன்‌ நடுவே வாசமாயிருக்கிறதே"' 
7:2) என்று சொல்லுகிறார்‌. 
அப்பொழுது நாத்தான்‌ ராஜாவை நோக்கி: 
நீர்‌ போய்‌ உம்முடைய இருதயத்தில்‌ 
உள்ளபடியெல்லாம்‌ செய்யும்‌: கர்த்தர்‌ 
உம்மோடு இருக்கிறாரே" சோமு 7:3) என்று 
நாத்தான்‌ தாவீதுக்கு ஆதரவாகப்‌ 
பேசுகிறான்‌. 





i al 
TT 


தாவீதின்‌ மனதிலுள்ள சிந்தனை 
நாத்தானுக்கு தெரிந்திருக்கிறது. 
தேவனுடைய பெட்டிக்கு வாசஸ்தலம்‌ 
கட்டுவது நல்ல வேலை என்றும்‌, அதை 
தாவீது கட்ட ஆரம்பிக்கலாம்‌ என்றும்‌, 
தீர்க்கதரிசியாகிய நாத்தான்‌ தாவீதை 
உற்சாகப்படுத்துகிறான்‌. 


நாத்தானைப்போலவே நாமும்‌ 
மற்றவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும்‌. 
அவர்கள்‌... நல்ல நோக்கங்களோடு, 
நல்ல திட்டங்களை நிறைவேற்றும்போது, 
நாமும்‌ அவர்களுக்கு 
ஆதரவாயிருக்கவேண்டும்‌. நல்ல வேலைகள்‌ 
எங்கே நடைபெற்றாலும்‌, அது நல்லதுதான்‌ 


நாத்தான்‌ இப்போது 
ராஜாவிடம்‌ பேசும்போது. 
நாமத்தினால்‌ பேசவில்லை. அவன்‌ 
தன்னுடைய சொந்த வார்த்தைகளைப்‌ 
பேசுகிறான்‌. நாத்தான்‌ இப்போது தாவீதிடம்‌ 
ஒரு தீர்க்கதரிசியாகப்‌ பேசவில்லை. அவன்‌ 
ஒரு புத்தியுள்ள மனுஷனாகவும்‌, ஒரு நல்ல 
மனுஷனாகவும்‌ பேசுகிறான்‌. 


தாவீது 
கர்த்தருடைய 


கர்த்தருடைய வார்த்தை 
சாமு 74-17 


சாமு 74. அன்று ராத்திரியிலே 
கர்த்தருடைய வார்த்தை நாத்தானுக்கு. 
உண்டாகி அவர்‌: 


சோமு 7:5. நீ போய்‌ என்‌ தாசனாகிய 
தாவீதை. நோக்கி: கர்த்தர்‌ 
சொல்லுகிறது என்னவென்றால்‌, நான்‌ 
வாசமாயிருக்கத்தக்க ஆலயத்தை தீ 
எனக்குக்‌ கட்டுவாயோ?' 


நான்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரை 
எக்கு புறப்படப்பண்ணின 
நான்முதற்கொண்டு இத்நான்வரைக்கும்‌, 
தான்‌ ஒரு ஆலயத்திலே 
வாசம்பண்ணாமல்‌, கூடாரத்திலும்‌ 
வாகஸ்தலத்திலூம்‌ உலாவினேன்‌.. 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
II SAMUEL - COMMENTARY 


சோமு 7:7. நான்‌ இஸ்ரவேலாகிய என்‌ 
ஜனத்தை மேய்க்கும்படி, கட்டளையிட்ட. 
இஸ்ரவேல்‌ கோத்திரங்கனில்‌ ஒரு 
கோத்திரத்தையாவது நோக்கி: நீங்கள்‌: 
எனக்குக்‌ கேதுரு மரத்தால்‌ 
செய்யப்பட்ட ஆலயத்தைக்‌ 
கட்டாதிருக்கிறது என்ன என்று நான்‌: 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்குன்‌ உலாவிவந்த 
எவ்விடத்திலாவது. யாதொரு 
வார்த்தையைச்‌ சொன்னதுண்டோ? 


சோமு 7:8. இப்போதும்‌ நீ என்‌ 
தாசனாகிய தாவீதை நோக்கி: 
சேனைகளின்‌ கர்த்தர்‌ சொல்லுகிறது 
கல்‌ நீ இஸ்ரவேல்‌ என்கிற 


வ பதககமக 
பின்னே நடந்த உன்னை 


ஆட்டுமந்தையை விட்டு எடுத்து, 


சோமு 7:9. நீ போன எவ்விடத்திலும்‌ 
உன்னோடே இருந்து, உன்‌ 
சத்துருக்களையெல்லாம்‌. உனக்கு. 
முன்பாக திர்மூலமாக்கி, பூமியிலிருக்கிற 
பெரியோர்களின்‌ நாமத்திற்கு ஒத்த 
பெரிய நாமத்தை உனக்கு. 
உண்டாக்கினேன்‌. 


சோமு 7:10. நான்‌ என்‌ ஜனமாகிய 
இஸ்ரவேலுக்கு. ஒரு இடத்தை 

படுத்தி, அவர்கள்‌ தங்கள்‌. 
ஸ்தானத்திலே குடியிருக்கவும்‌, இனி. 
அவர்கன்‌ அலையாமலும்‌, முன்போலும்‌, 
நான்‌ என்‌ ஜனமாகிய 
இஸ்ரவேலின்‌ மேல்‌ 
தியாயாதியதிகளைக்‌ கட்டனையிட்ட. 
'நான்வரையில்‌ நடத்ததுபோலும்‌, 
தியாயக்கேட்டின்‌ மக்களால்‌ இனிச்‌ 
சிறுமைப்படாமலும்‌ இருக்கும்படி, 
அவர்களை நாட்டினேன்‌. 


சாமு 7:11. உன்னுடைய எல்லாச்‌ 
சத்துருக்களுக்கும்‌ உன்னை தீங்கலாக்கி, 
'இளைப்பாறவும்‌. பண்ணினேன்‌; 
இப்போதும்‌ கர்த்தர்‌ உனக்கு வீட்டை 
உண்டுபண்ணுவார்‌ என்பதைக்‌ கர்த்தர்‌ 
உனக்கு அறிவிக்கிறார்‌. 





i FTE 
TT 


சோமு 7:12. உன்‌ நாட்கள்‌ நிறைவேறி, 
நீ உன்‌ பிதாக்களோடே நித்திரை 
பண்ணும்போது, நான்‌ உனக்குப்பின்பு 
உன்‌  கர்ப்பப்பிறப்பாகிய உன்‌ 
சந்ததியை எழும்பப்பண்ணி, அவன்‌ 
ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன்‌. 


சாமு 713. அவன்‌ என்‌ 
நாமத்திற்கென்று ஒரு ஆலயத்தைக்‌ 
கட்டுவான்‌; அவண்‌ ராஜ்யபாரத்தின்‌. 
சிங்காசனத்தை: என்றைக்கும்‌. 
'நிலைக்கப்பண்ணுவேன்‌. 


சாமு 7:14. நான்‌ அவனுக்கும்‌ 
பிதாவாயிருப்பேன்‌, அவன்‌ எனக்குக்‌ 
குமாரனாயிருப்பான்‌; அவன்‌ அக்கிரமம்‌ 
செய்தால்‌, நான்‌ அவனை 
மனுஷருடைய மிலாற்றினாலும்‌. 
மனுபுத்திரருடைய அடிகளினாலும்‌. 
தண்டிப்பேன்‌. 


கொழு 7:15. உனக்கு முன்பாக நான்‌ 
தன்னிவிட்ட சுவுலிடத்திலிருந்து. 
என்‌ கிருயையை விலக்கினதுயோல 
அவனைவிட்டு விலக்கமாட்டேன்‌.. 


சாமு 708. உன்‌ வீடும்‌ உன்‌ 
ராஜ்யமும்‌, என்றென்றைக்கும்‌ உனக்கு. 
முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும்‌; உன்‌ 
ராஜாசனம்‌ என்றென்றைக்கும்‌ 
'நிலையபெற்றிருக்கும்‌ என்கிறார்‌ என்று 
'சொல்லச்கொன்னார்‌. 


கோமு 7:17. நாத்தான்‌ இந்த எல்லா 
வார்த்தைகளின்‌ படியும்‌, இத்த எல்லாத்‌ 
தரிசனத்தின்படியும்‌, தாவீதுக்குச்‌ 
சொன்னான்‌. 


அன்று இராத்திரியிலே கர்த்தருடைய 

உண்டாயிற்று. 

கிருபையாய்‌ 

தாவீதைப்பற்றிய காரியங்கள்‌ 

பூரணமாக 

வெளிப்படுத்தப்படுகிறது. கர்த்தர்‌ நாத்தானை 

தாவீதிடத்தில்‌ அனுப்புகிறார்‌. கர்த்தர்‌ 

நாத்தானுக்கு தம்முடைய வார்த்தையை 

வெளிப்படுத்தி, அதை தாவீதுக்கு சொல்லச்‌ 
சொல்லுகிறார்‌. 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தாவீது தேவனுடைய பெட்டிக்கு ஒரு 
வாசஸ்தலம்‌ கட்ட வேண்டுமென்று 
விரும்புகிறார்‌. நாத்தானும்‌ தாவீதிடம்‌, “நீர்‌ 
போய்‌ உம்முடைய இருநயத்திலுள்ள 
படியெல்லாம்‌ செய்யும்‌” என்று சொல்லி, 
தாவீதின்‌ யோசனையை அங்கீகரிக்கிறான்‌. 
ஆனால்‌ கர்த்தர்‌ தாவீதின்‌ இருதயத்திலுள்ள 
யோசனையை அங்கீகரிக்கவில்லை. தாவீது 
உடன்படிக்கைப்‌ பெட்டிக்கு வாசஸ்தலம்‌ 
கட்டுவது கர்த்தருக்கு சித்தமாயில்லை. 


நாத்தானிடம்‌ தன்னுடைய 
ள்ள யோசனையைக்‌: 
சொன்னபோது. நாத்தான்‌ அந்த 
யோசனையை உடனே அங்கீகரிக்கிறான்‌. 
ல்‌ கர்த்தரோ  தாவீதினுடைய 
யோசனையை 

கர்த்தர்‌ சொன்ன 

நாத்தான்‌ தாவீதுக்கு 

நாத்தான்‌ தாவீதுக்கு 

சொன்ன வார்த்தையும்‌, 

இப்போது கர்த்தர்‌ தாவீதுக்கு நாத்தான்‌. 
மூலமாய்‌ சொல்லச்‌ சொல்லுகிற. 
வார்த்தையும்‌ வித்தியாசமாயிருக்கிறது. 


நாத்தான்‌ கர்த்தருடைய வார்த்தையை 
தாவீதுக்கு சொல்லவேண்டும்‌. அவன்‌ சற்று 
நேரத்திற்கு முன்பு தாவீதிடம்‌ "நீர்‌ போய்‌ 
உம்முடைய _ இருநயத்திலுள்ளபடியெல்லாம்‌. 
செய்யும்‌" என்று சொன்னான்‌. இப்போது 
நாத்தான்‌. தாவீதிடம்போய்‌, “உம்முடைய 
இருதயத்திலள்ளபடி செய்யக்கூடாது" என்று 
சொல்லவேண்டும்‌. நாத்தானுடைய 
வார்த்தையைக்‌ கேட்டு தாவீதுக்கு குழப்பம்‌ 
ஏற்படும்‌. அவர்‌ நாத்தான்மீது வைத்திருக்கும்‌ 
மதிப்பும்‌ மரியாதையும்‌ குறைந்துபோகும்‌. 
ஆனாலும்‌ கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள்‌, 
கர்த்தர்‌ தங்களுக்கு வெளிப்படுத்தும்‌ 
வார்த்தைகளை அப்படியே சொல்லவேண்டும்‌. 

நாத்தான்‌ தாவீதை நோக்கி, “நீர்‌ போய்‌ 
உம்முடைய  இருதயத்திலுள்ளபடியெல்லாம்‌ 
செய்யும்‌” என்று சொன்ன வார்த்தை, 
கர்த்தருக்கு சித்தமான வார்த்தையல்ல. 
நாத்தானோ, தான்‌ சொன்னது கர்த்தருக்கு 
சித்தமானதல்ல. என்பதை 
அறிந்துகொள்ளாமலேயே, அப்படி 
சொல்லிவிட்டான்‌. நாத்தான்‌ தாவீதிடம்‌ 
தப்பிதமாகப்‌ பேசிவிட்டான்‌. 





f= FTE 
TT 


கர்த்தர்‌ நாத்தானை 
சந்திக்கிறார்‌. நாத்தானுடைய தப்பிதத்தை 
அவனுக்கு உணர்த்துகிறார்‌. அன்று 
இராத்திரிமிலேயே கர்த்தருடைய வார்த்தை 
நாத்தானுக்கு உண்டாயிற்று. 
தாவீதுக்கு 
தாவீது தேவனுடைய பெட்டிக்கு வாசஸ்தலம்‌ 
கட்டும்‌ வேலையை உடனே 
ஆரம்பித்துவிடுவார்‌. நாத்தான்‌ இப்போது 
தாவீதுக்கு கர்த்தருடைய வார்த்தையைச்‌ 
சொல்லி, அந்த வேலையை தடுத்து 
நிறுத்தவேண்டும்‌. 
தாவீது 


வாசஸ்தலம்‌ 
சிந்தனை, 


ஆனாலும்‌ 


தேவனுடைய பெட்டிக்கு 
கட்டக்கூடாது 
நாத்தானுடைய 
இதுவரையிலும்‌ வரவில்லை. 

தேவனுடைய பெட்டிக்கு 

கட்டுவது ஒரு நல்ல வேலை. இந்த வேலை 
கர்த்தருக்கு பிரியமாமிருக்கும்‌ என்று 
நாத்தான்‌ நினைத்தான்‌. ஆனால்‌ தாவீது 
தம்முடைய பெட்டிக்கு வாசஸ்தலம்‌ கட்டுவது, 
தமக்கு சித்தமல்ல என்பதை, கர்த்தர்‌ 
நாத்தானுக்கு வெளிப்படுத்துகிறார்‌. 


தேவனுடைய பெட்டிக்கு. ஒரு 
வாசஸ்நலம்‌ கட்டப்படுவதை கர்த்தர்‌ 
தடைபண்ணவில்லை. ஆனால்‌ இந்த 
வாசஸ்தலத்தை தாவீது கட்டக்கூடாது என்று, 
கர்த்தர்‌ தாவீதை தடைபண்ணுகிறார்‌. 
கர்த்தர்‌ எல்லா காரியங்களையும்‌ தம்முடைய 
சித்தத்தின்‌ பிரகாரமாக நடத்துகிறவர்‌ 
யோசனையில்‌ பெரியவர்‌. 
செய்கைகள்‌ எல்லாமே நீதியுள்ளவை. 


'இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தரின்‌ 
நாமத்திற்கு ஆலயத்தைக்‌ கட்டவேண்டும்‌ 
என்கிற விருப்பம்‌ என்‌ தகப்பனாகிய 
தாவீதின்‌ இருதயத்தில்‌ இருந்தது. ஆனாலும்‌ 
கர்த்தர்‌ என்‌ தகப்பனாகிய தாவீதை நோக்கி: 
என்‌ நாமத்திற்கு ஆலயத்தைக்‌ கட்டவேண்டும்‌. 
என்கிற விருப்பம்‌ உன்‌ மனதிலே இருந்தது 
நல்லகாரியந்தான்‌. ஆகிலும்‌ நீ அந்த 
ஆலயத்தைக்‌ கட்டமாட்டாய்‌, உன்‌ 
கர்ப்பப்பிறப்பாகிய உன்‌ குமாரனே என்‌ 
நாமத்திற்கு அந்த ஆலயத்தைக்‌ கட்டுவான்‌ 
என்றார்‌" [இராஜா 817-19). 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


கர்த்தருக்கு ஆலயம்‌ கட்டுவது நல்ல 
காரியம்‌ தான்‌ என்பதை கர்த்தரும்‌ 
அங்கீகரிக்கிறார்‌. ஆனால்‌ அந்த ஆலயத்தை 
தாவீது கட்டுவதை கர்த்தர்‌ 
அங்கீகரிக்கவில்லை. கர்த்தர்‌ 
நாத்தானிடம்‌, “நீ போய்‌ என்‌ தாசனாகிய 
தாவீதை நோக்கி: கர்த்தர்‌ சொல்லுகிறது 
என்னவென்றால்‌, நான்‌ வாசமாயிருக்கத்தக்க 
ஆலயத்தை நீ எனக்குக்‌ கட்டுவாயோ?” 
சோமு 7:5) என்று சொல்லச்‌ சொல்லுகிறார்‌. 


“ஆலயத்தை நீ எனக்கு கட்டுவாயோ” 
என்னும்‌ வாக்கியத்திற்கு, "ஆலயத்தை நீ 
எனக்கு கட்டமாட்டாய்‌” என்று பொருள்‌. 
“அன்று ராத்திரியிலே, தேவனுடைய வார்த்தை 
நாத்தானுக்கு உண்டாகி, அவர்‌: நீ போய்‌, 
என்‌ தாசனாகிய தாவீதை நோக்கி: கர்த்தர்‌ 
சொல்லுகிறது என்னவென்றால்‌: நான்‌. 
வாசமாமிருக்க நீ எனக்கு ஆலயத்தைக்‌ 
கட்டவேண்டாம்‌' நாளா 17:3,4) என்று, 


சொல்லுகிறார்‌. 


கர்த்தருக்கு ஆலயம்‌ கட்டுவது நல்ல 
காரியமாயிருந்தாலும்‌, தாவீது அந்த 
கர்த்தருக்கு குட்டமாட்டார்‌ 


தாவீது ஒரு யுத்தவீரர்‌. அவர்‌ ஒரு 
பராக்கிரமசாலி. அவர்‌ அந்நிய தேசத்தாரோடு 
யுத்தம்பண்ணி, இஸ்ரவேலின்‌ எல்லைகளை 
விஸ்தாரம்பண்ணவேண்டும்‌. இஸ்ரவேலின்‌ 
காணியாட்சியில்‌: தங்கியிருக்கிற 
புறஜாதியாரை, தாவீது முறியடிக்கவேண்டும்‌. 
அந்நியரை இஸ்ரவேல்‌ தேசத்தைவிட்டு 
துரத்தவேண்டும்‌. இது கர்த்தருடைய சித்தம்‌. 


தாவீது இனிமையான சங்கீதங்களை 
பாடுகிறவர்‌. அவர்‌ கர்த்தரைத்‌ துதித்துப்பாடும்‌ 
சங்கீதங்களை இயற்றவேண்டும்‌. தாவீது 
கர்த்தருக்கு ஆலயத்தைக்‌ கட்டக்கூடாது. 
ஆனாலும்‌ கர்த்தருக்காக கட்டப்பட்டிருக்கும்‌. 
ஆலயத்தில்‌, தாவீது எழுதின சங்கீதங்கள்‌ 
பாடப்படவேண்டும்‌ என்பது கர்த்தருடைய 
சித்தம்‌. 





f= FTE 
TT 


தங்களை 
தாவீதைவிட, 
கர்த்தருக்கு நேர்த்தியான 
கட்டுவார்‌. ஆலயம்‌ கட்டுவதற்கு தாவீதின்‌ 
குமாரனிடத்தில்‌ தேவையான பொக்கிஷம்‌ 
இருக்கும்‌. தம்முடைய ஆலயத்தைக்‌ கட்டும்‌ 
பொறுப்பை, தாவீதின்‌ குமாரனிடத்தில்‌ 
கொடுக்கவேண்டும்‌ என்பது கர்த்தருடைய 
சித்தம்‌. 

கர்த்தரிடத்திலிருந்து வரங்களையும்‌ 
தாலந்துகளையும்‌ பெற்றிருக்கிறவர்கள்‌ 
எல்லோரும்‌, கர்த்தருக்கு ஊழியம்‌ 
செய்யவேண்டும்‌. கர்த்தருடைய ஆலயம்‌, 
அவருக்கு சித்தமான வேளையில்‌ 
கட்டியெழுப்பப்படும்‌. அதை கர்த்தருடைய 
கிருபையினால்‌, ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள்‌ 
கட்டி முடித்துவிடலாம்‌. 


கர்த்தருக்கு ஆலயத்தைக்‌ கட்டும்போது. 
அதற்கு ஆயத்த வேலைகளையும்‌ 
செய்யவேண்டும்‌. தாவீது கர்த்தருக்கு 
ஆலயம்‌ கட்ட வேண்டும்‌ என்று யோசித்தார்‌. 
ஆனால்‌ அதற்குரிய ஆயத்த வேலைகளை 
செய்யவேண்டும்‌ என்னும்‌ யோசனை 
தாவீதின்‌ இருதயத்தில்‌ ஏற்படவில்லை. 
இப்போது கர்த்தர்‌ அதுபற்றி நாத்தானுக்கு 
தம்முடைய வார்த்தைகளை 
'வெளிப்படுத்துகிறார்‌. 


கர்த்தர்‌ இதுவரையிலும்‌ எந்த ஒரு 
ஆலயத்திலும்‌ வாசம்பண்ணவில்லை. அவர்‌ 
கூடாரத்திலும்‌, வாசஸ்தலத்திலும்‌ 
உலாவினார்‌. நாத்தானிடம்‌, 
ம்‌ வாசஸ்தலத்தைப்பற்றிச்‌ 


கர்த்தர்‌ 
தம்முடைய 
சொல்லுகிறார்‌ 

கர்த்தர்‌ நாத்தானிடம்‌ “நான்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரரை எகிப்திலிருந்து 
புறப்படப்பண்ணின நாள்முதற்கொண்டு 


இந்நாள்வரைக்கும்‌, நான்‌ ஒரு ஆலயத்திலே. 
வாசம்பண்ணாமல்‌, கூடாரத்திலும்‌ 


வாசஸ்தலத்திலும்‌ உலாவினேன்‌"' 
சோமு 7:6) என்று சொல்லுகிறார்‌. 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இதுவரையிலும்‌ 

வாசம்பண்ணினார்‌. 

ஆசாரிப்புக்கூடாரத்தில்‌ 

சம்பண்ணின கர்த்தரால்‌, இன்னும்‌. 

கொஞ்சகாலம்‌ அங்கே வாசம்பண்ண முடியும்‌. 

கர்த்தர்‌ மனுஷர்‌ பார்க்கிற பிரகாரமாக 

பார்ப்பதில்லை. ஆலயக்கட்டிடம்‌. 

அழகாயிருக்கவேண்டும்‌ என்றும்‌, அது 

ஆடம்பரமாய்‌. அழகுபடுத்தப்படவேண்டும்‌. 

என்றும்‌ நாம்‌ எதிர்பார்க்கிறோம்‌. புறம்பான 

அழகே நம்முடைய கண்களுக்கு 
பிரத்தியட்சமாய்த்‌ தெரிகிறது. 


கர்த்தரோ 
வெளித்தோற்றம்‌ 
அது 
அழகுபடுத்தப்பட்டிருக்கிறதா. 
பார்ப்பதில்லை. கர்த்தர்‌ 
பரிசுத்தத்தைப்‌ பார்க்கிறார்‌. 
பரிசுத்தர்‌ அவருடைய 
பரிசுத்தமாயிருக்கவேண்டும்‌. 
ஆலயத்தில்‌, அவரைத்‌: 
வருகிறவர்களும்‌, 
வரவேண்டும்‌. 
தொழுதுகொள்கிறவர்கள்‌ 
ஆலியோடும்‌. 
தொழுதுகொள்ளவேண்டும்‌. 
கர்த்தருடைய சித்தம்‌. இதுவே அவருக்கு 
பிரியமானது. 


தம்முடைய ஆலயத்தின்‌ 
அலங்காரமாயிருக்கிறதா, 
ஆடம்பரமாய்‌ 

என்பதைப்‌ 
ஆலயத்தின்‌ 
கர்த்தர்‌ 
வாசஸ்தலமும்‌ 
கர்த்தருடைய 
தொழுதுகொள்ள 
பரிசத்தத்தோடு 
கர்த்தரைத்‌ 


தேவனுடைய பெட்டி இதுவரையிலும்‌ 
ஆசரிப்புக்கூடாரத்திலிருந்தது. கர்த்தருடைய 
பிரசன்னம்‌ ஆசரிப்புக்கூடாரத்தில்‌ 
தங்கியிருந்தது. கர்த்தர்‌ கூடாரத்திலும்‌ 
வாசஸ்தலத்திலும்‌ உலாவினார்‌ ஒரு பெரிய 
ஆலயம்‌ கட்டப்பட்டால்தான்‌, அங்கே 
தம்முடைய பிரசன்னம்‌ இருக்கும்‌ என்று 
கர்த்தர்‌ எங்கும்‌ சொல்லவில்லை. அவர்‌ 
பெரிய ஆலமக்கட்டிடத்திலிருப்பதுபோல, 
சாதாரண கூடாரத்திலும்‌ இருப்பார்‌. கர்த்தர்‌ 
தம்மை ஆராதிக்க வருகிற ஜனங்கள்‌ 
மத்தியிலே வாசம்பண்ணுகிறார்‌. தேவனுடைய 
உடன்படிக்கைப்‌ பெட்டி எங்கே 
இருக்கிறதோ அங்கே தேவனுடைய 
பிரசன்னமும்‌. இருக்கும்‌. பெட்டி 
ஆசாரிப்புக்கூடாரத்திலிருந்தாலும்‌, அது 
தேவாலயத்திலிருந்தாலும்‌, கர்த்தருடைய 
பிரசன்னம்‌ அவருடைய பெட்டி இருக்கும்‌ 
இடத்தில்‌ இருக்கும்‌. 





f= THEN 
TT 


கிறிஸ்துவானவர்‌. உடன்படிக்கைப்‌. 
பெட்டிக்கு அடையாளமாயிருக்கிறார்‌. அவர்‌ 
இந்தப்‌ பூமியிலிருந்த வரையிலும்‌ 
கூடாரத்திலே உலாவினார்‌. அவர்‌ 
செல்லுமிடங்களுக்கெல்லாம்‌ நன்மை 
செய்கிறவராக சுற்றி அலைந்தார்‌. 
இயேசுகிறிஸ்து இந்த உலகத்தில்‌ இருந்த 
காலம்‌ வரையிலும்‌ அவருக்கென்று 
சொந்தமாக வீடு இல்லை. அவர்‌ 
வானத்திலே  பரமேறிப்போகும்‌ வரையிலும்‌, 
இந்தப்‌ பூமியிலே அவருக்கு வீடு இல்லை. 
பரலோகத்திலே, தம்முடைய பிதாவின்‌ வீட்டில்‌, 
தமக்கு வாசஸ்தலம்‌ இருப்பதாக 
இயேசுகிறிஸ்து சொல்லியிருக்கிறார்‌. 


கிறிஸ்துவானவருடைய 
வீட்டிலே... பரலோகத்திலே, 
வாசஸ்தலங்கள்‌ உண்டு. குமாரனாகிய 
இயேசுகிறிஸ்து, தம்முடைய பிதாவின்‌ 
வலதுபாரிசத்திலே அமர்ந்திருக்கிறார்‌. இந்தப்‌ 
பிரபஞ்சத்தில்‌, இயேசுகிறிஸ்துவின்‌ சபை 
தேவனுடைய பெட்டியைப்போல இருக்கிறது. 
பெட்டி கூடாரத்திலிருப்பதுபோல, 
கர்த்தருடைய சபையும்‌ கூடாரத்‌ 
விசுவாசிகளாகிய நமக்கு 

நித்திய நகரமல்ல. 

நித்திய நகரம்‌. 


தாவீது தன்னுடைய 
ஆசரிப்புக்கூடாரத்தை, ஆலயம்‌ 
பல சந்தர்ப்பங்களில்‌ சொல்லியிருக்கிறார்‌ 


நானோ உமது மிகுந்த 
கிருபையினாலே உமது ஆலயத்துக்குள்‌ 
பிரவேசித்து, உமது பரிகத்த சந்நிதிக்கு நேரே 
பயபக்தியுடன்‌ பணிந்து கொள்ளுவேன்‌" 


(சங்‌ 527), 


கர்த்தரிடத்தில்‌ ன்‌; 
கேட்டேன்‌, ro நாடுவேன்‌, 
கர்த்தருடைய 

பார்க்கும்படியாகவும்‌, அவருடைய ஆலயத்தில்‌ 
ஆராய்ச்சிசெய்யும்படியாகவும்‌, நான்‌ என்‌ 
ஜீவனுள்ள நாளெல்லாம்‌ கர்த்தருடை! 
ஆலயத்தில்‌ தங்கியிருப்பதையே நாடுவேன்‌' 
(சங்‌ 27:4) 


பிதாவின்‌ 
அநேக: 


சங்கீதங்களில்‌, 
ம்‌ என்று 


“கர்த்தருடைய சத்தம்‌ பெண்மான்களை 
ஈனும்படி செய்து. காடுகளை வெளியாக்கும்‌; 
த்திலுள்‌ யாவரும்‌ 
மகிமையைப்‌ 

பிரஸ்தாபிக்கிறார்கள்‌" (சங்‌ 29:9). 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


உம்முடைய பிராகாரங்களில்‌ 
வாசமாயிருக்கும்படி நீர்‌ தெரிந்துகொண்டு 
சேர்த்துக்கொள்ளுகிறவன்‌ பாக்கியவான்‌; 
உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது 
வீட்டின்‌ நன்மையால்‌ திருப்தியாவோம்‌” 


உண்மையினிமித்தமும்‌ 
நாமத்தைத்‌ துதிப்பேன்‌: 
பிரஸ்தாபத்தைப்பார்க்கிலும்‌ 
வார்த்தையை நீர்‌ மகிமைப்படுத்தியிருக்கிறீர்‌” 
(சங்‌ 138:2). 

தேவனுடைய பெட்டி 
நடுவே வாசமாமிருந்தாலும்‌, 
பிரசன்னம்‌. ங்கேயும்‌ 
கர்த்தருடைய 
இருக்கிறதோ, 
வாசஸ்தலம்‌. அதுவே கர்த்தருடைய கூடாரம்‌. 
அதுவே கர்த்தருடைய ஆலயம்‌. 

தமக்கு 


தத ததத பரப) 


கட்டவேண்டும்‌. 
ந்தர்‌ எந்த 


திரைகளின்‌ 
கர்த்தருடைய 


செங்கோலைப்‌ 
ராஜாவினிடத்திலும்‌ சொல்லவில்லை. கர்த்தர்‌ 
இஸ்ரவேலின்‌  நியாயாதிபதிகளிடத்திலும்‌, 
தமக்கு ஒரு ஆலயம்‌ கட்டப்படவேண்டும்‌ 
என்று சொன்னதில்லை. 


"நான்‌ சகல இஸ்ரவேலோடும்‌ உலாவி 
வந்த எல்லிடத்திலாகிலும்‌, நான்‌ என்‌: 
ஜனத்தை மேய்க்கக்‌ கற்பித்த இஸ்ரவேலின்‌ 
நியாயாதிபதிகளில்‌ யாதொருவனை நோக்கி, 
நீங்கள்‌ எனக்குக்‌ கேதுருமரத்தால்‌ 
செய்யப்பட்ட ஆலயத்தைக்‌ கட்டாதிருக்கிறது 
என்ன என்று யாதொரு வார்த்தை 
சொன்னது உண்டோ?" (நாளா 17:6). 


செங்கோல்‌ என்னும்‌ வார்த்தை, 
ராஜாக்களையும்‌, பிரபுக்களையும்‌ குறிக்கிறது. 


"அதின்‌ கொடிகளிலுள்்‌ள ஒரு 
கொப்பிலிருந்து அக்கினி புறப்பட்டு, அதின்‌ 
கனியைப்‌ பட்சித்தது; ஆளுகிற 
செங்கோலுக்கேற்ற பலத்த கொப்பு இனி 
அதில்‌ இல்லையென்று சொல்‌; இதுவே 
புலம்பல்‌, இதுவே புலம்பலாயிருக்கும்‌ என்றார்‌” 
(எசே 19:14) 





f= FTE 
TT 


“அவரைக்‌ காண்பேன்‌, இப்பொழுது 
அல்ல; அவரைத்‌ தரிசிப்பேன்‌, சமீபமாய்‌ 
அல்ல; ஒரு நட்சத்திரம்‌ யாக்கோபிலிருந்து 
உதிக்கும்‌, ஒரு செங்கோல்‌ இஸ்ரவேலிலி 
ருந்து எழும்பும்‌; அது மோவாபின்‌ 
எல்லைகளை நொறுக்கி,  சேத்புத்திரர்‌ 
எல்லாரையும்‌ நிர்மூலமாக்கும்‌" (எண்‌ 247). 


கர்த்தர்‌ நாத்தானை நோக்கி, “நான்‌ 
இஸ்ரவேலாகிய என்‌ ஜனத்தை மேய்க்கும்படி 
கட்டளையிட்ட இஸ்ரவேல்‌ கோத்திரங்களில்‌ 
ஒரு கோத்திரத்தையாவது நோக்கி: நீங்கள்‌ 
எனக்குக்‌ கேதுரு மரத்தால்‌ செய்யப்பட்ட 
ஆலயத்தைக்‌ கட்டாதிருக்கிறது என்ன என்று 
நான்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்குள்‌ உலாவிவந்த 
எவ்விடத்திலாவது யாதொரு வார்த்தையைச்‌ 
சொன்னதுண்டோ?” (சோமு 7:7) என்று 
கேட்கிறார்‌. 


ந்தர்‌ நாத்தானிடம்‌ 
வெளிப்படுத்தும்‌ வார்த்தைகளை, தம 
தாசனாகிய "தாவீதுக்கு 
சொல்லுகிறார்‌. கர்த்தர்‌ தாவீதுக்கு அநேக 
நன்மைகளை செய்திருக்கிறார்‌. நாத்தான்‌ 
அந்த நன்மைகளை தாவீதுக்கு 
நினைவுபடுத்த வேண்டும்‌. 

தாவீது இப்பே இஸ்ரவேல்‌ 
க்கி ராஜாவாயிருக்கிறார்‌ இதற்கு 

அவர்‌ ஆடுகளை 

பப்ததகொன்டககார்‌ கர்த்தர்‌ தாவீதை 
சாதாரண நிலமையிலிருந்து, உயர்ந்த 
நிலைக்கு உயர்த்தியிருக்கிறார்‌ 

"நீ. இஸ்ரவேல்‌ என்கிற என்‌ 
ஜனங்களுக்கு அதிபதியாயிருக்கும்படி, 
ஆடுகளின்‌ பின்னே நடந்த உன்னை நான்‌ 
ஆட்டுமந்தையை விட்டு எடுத்து, நீ போன 
எவ்விடத்திலும்‌ உன்னோடே இருந்து, உன்‌ 
சத்துருக்களையெல்லாம்‌ உனக்கு முன்பாக 
நிர்மூலமாக்கி, பூமியிலிருக்கிற 
பெரியோர்களின்‌ நாமத்திற்கு ஒத்த பெரிய 
நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன்‌"' 
சோமு 7:89) என்று கர்த்தர்‌ 
நாத்தானிடம்‌, தாவீதுக்கு சொல்லச்‌ 
சொல்லுகிறார்‌. 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


தாவீதை சாதாரண 
நிலையிலிருந்து உயர்த்தியது மாத்திரமல்ல, 
அவர்‌ தாவீதின்‌ சத்துருக்களையெல்லாம்‌ 
அவருக்கு முன்பாக நிர்மூலமாக்கினார்‌. 
தாவீது போன எவ்விடத்திலும்‌ கர்த்தர்‌ 
அவரோடு கூடமிருந்து, அவரைப்‌ 
பாதுகாத்தார்‌. கர்த்தர்‌ தாவீதினுடைய 
கைகளின்‌ பிரயாசங்களை ஆசிர்வதித்தார்‌. 
கர்த்தருடைய கிருபையினால்‌ தாவீது 
இம்மட்டுமாக செழித்திருக்கிறார்‌. 


கர்த்தர்‌ தாவீதுக்கு பூமியிலிருக்கிற. 
பெரியோர்களின்‌ நாமத்திற்கு ஒத்த பெரிய 
நாமத்தை உண்டாக்கியிருக்கிறார்‌. கர்த்தர்‌ 
தாவீதை இஸ்ரவேலுக்கு ராஜாவாக 
அபிஷேகம்பண்ணியிருக்கிறார்‌ இதனால்‌ 
தாவீதுக்கு இஸ்ரவேலின்மேல்‌ அதிகாரமும்‌ 
ஆளுகையும்‌ கிடைத்திருக்கிறது. கர்த்தர்‌ 
தாவீதை இஸ்ரவேல்‌  நேசத்தின்மேல்‌ 
உயர்த்தியதோடு, மற்ற தேசங்களிலும்‌ 
உயர்த்துகிறார்‌. தாவீதுக்கு இஸ்ரவேல்‌ 
தேசத்திலே கனமும்‌ மகிமையும்‌, மதிப்பும்‌ 
மரியாதையும்‌ உண்டானதுபோல, மற்ற 
தேசங்கள்‌ மத்தியிலும்‌ அவருக்கு மதிப்பும்‌ 
மரியாதையும்‌ உண்டாயிற்று கர்த்தர்‌ 
தாவீதுக்கு. பெரிய நாமத்தை 
உண்டாக்கியிருக்கிறார்‌. 


கர்த்தர்‌ 


இஸ்ரவேலின்‌ 
இஸ்ரவேல்‌ தேசத்தார்‌ 
இஸ்ரவேலராயிருக்கிறார்கள்‌. 
நர்‌ இஸ்ரவேலுக்கு தம்முடைய 
வாக்குத்தத்தைக்‌ கொடுத்து, தம்முடைய 
வார்த்தைகளை அவர்கள்‌ மத்தியிலே 
நிறைவேற்றுகிறார்‌. கர்த்தர்‌ தாவீதுக்கு 
வாக்குந்தத்தங்களைக்‌ கொடுப்பதற்கு 
முன்பாகவே, அவர்‌ இஸ்ரவேலுக்கு 
வாக்குத்தத்தங்களைக்‌ கொடுத்து 
அவர்களை ஆசீர்வதித்திருக்கிறார்‌. 
கர்த்தர்‌ இஸ்ரவேலுக்கு கொடுத்த 
வாக்குத்தத்தை நிறைவேறும்‌ வண்ணமாக, 
அவர்‌ தாவீதை இஸ்ரவேலுக்கு ராஜாவாக 
கொடுத்திருக்கிறார்‌. தாவீதின்‌ ஆளுகையில்‌ 
இஸ்ரவேல்‌: ஜனத்தார்‌ 
பாதுகாப்பாயிருப்பார்கள்‌. அவர்களுக்கு 
அமைதியும்‌ ஆறுதலும்‌ உண்டாகும்‌. 





i FTN 
TT 


கர்த்தர்‌ இஸ்ரவேலுக்கு கொடுத்த 
வாக்குத்தத்தைப்பற்றிச்‌ சொல்லும்போது. 
“நான்‌ என்‌ ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு ஒரு 
இடத்தை ஏற்படுத்தி, அவர்கள்‌ தங்கள்‌ 
ஸ்தானத்திலே குடியிருக்கவம்‌, இனி அவர்கள்‌ 
அலையாமலும்‌, முன்போலும்‌, நான்‌ என்‌ 
ஜனமாகிய இஸ்ரவேலின்மேல்‌ 
நியாயாதிபதிகளைக்‌ கட்டளையிட்ட 
நாள்வரையில்‌ நடந்ததுபோலும்‌, 
நியாயக்கேட்டின்‌ மக்களால்‌ இனிச்‌ 
சிறுமைப்படாமலும்‌ இருக்கும்டி அவர்களை 
(சோமு 7:10) என்று 


ஆசிீர்வதிப்பதே 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
சத்துருக்களால்‌ சிறுமைப்படக்கூடாது. 
நியாயக்கேட்டின்‌ மக்கள்‌ அவர்களை 
துன்பப்படுத்தக்கூடாது. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
கர்த்தருக்கு விசேஷமானவர்கள்‌. “நீ உன்‌ 
பிள்ளைகளின்‌ பிள்ளைகளையும்‌, 
இஸ்ரவேலுக்கு உண்டாகும்‌ சமாதானத்தையும்‌ 
காண்பாய்‌” (சங்‌ 128:6). 


கானான்‌ தேசம்‌ பாலும்‌ தேனும்‌ ஓடுகிற 
ஆசீர்வாதமான தேசம்‌. கானான்‌ தேசத்திலே. 
சந்தோஷமும்‌, சமாதானமும்‌ நிரம்பியிருக்கும்‌ 
என்று கர்த்தர்‌ வாக்குப்பண்ணுகிறார்‌ 
கர்த்தருடைய இஸ்ரவேல்‌. 
நியாயக்கேட்டின்‌ மக்களால்‌, 
சிறுமைப்படமாட்டார்கள்‌. 

இஸ்ரவேல்‌ ஜனத்தாரை 

தேசத்திலிருந்து துரத்திவிடமாட்டார்கள்‌. 
புறஜாதி ஜனங்கள்‌ கர்த்தருடைய ஜனத்தை 
ஒடுக்கி அடிமைப்படுத்தமாட்டார்கள்‌. 
உன்னுடைய எல்லா  சத்துருக்களுக்கும்‌. 
உன்னை நீங்கலாக்கி, இளைப்பாறவும்‌. 
பண்ணினேன்‌” (சோமு 7:11) என்று கர்த்தர்‌ 
இஸ்ரவேல்‌: ஜனத்தாரைக்‌. குறித்து 
வாக்குத்தத்தமாய்ச்‌ சொல்லுகிறார்‌. 


கர்த்தருக்கு பிரியம்‌ 


வேலுக்கு ௮ 
சதக பந்தயக்‌, தாவீதுக்கும்‌ 
சத்துருவாயிருக்கிறார்கள்‌. ஆகையினால்‌. 
கர்த்தர்‌ இங்கு, “உன்னுடைய எல்லா 
சத்துருக்களுக்கும்‌ உன்னை நீங்கலாக்கி, 
இளைப்பாறவும்‌ பண்ணினேன்‌” என்று. 
சொல்லுவது. தாவீதுக்கு சொல்லப்படும்‌. 
விசேஷித்த வாக்குத்தத்தமாகவம்‌ இருக்கிறது. 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


நியாயக்‌! மக்கள்‌ என்பது 
பெலிஸ்தரைக்‌ குறிக்கிற வார்த்தை. இவர்கள்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனத்தாருக்கு, நீண்டகாலமாக 
வாதையாகவும்‌, கொள்ளைநோயாகவும்‌. 
இருந்தார்கள்‌. பெலிஸ்தர்‌ இனிமேல்‌. 
இஸ்ரவேல்‌. புத்திரரை 
சிறுமைப்படுத்தமாட்டார்கள்‌. கர்த்தரை 
நம்புகிறவர்கள்‌ ஒரு போதும்‌ 
வெட்கப்பட்டுப்போகமாட்டார்கள்‌. அவர்கள்‌ 
சிறுமைப்படமாட்டார்கள்‌. 


கர்த்தர்‌ 
சொன்ன. வாக்குத்தத்ததை, 
மறுபடியுமாய்‌ சொல்லிவிட்டு, அவர்‌ 
தாவீதையும்‌, அவருடைய குடும்பத்தாரையும்‌ 
ஆசீர்வதிக்கிறார்‌. தாவீது கர்த்தருக்கு ஒரு 
ஆலயம்‌ கட்டவேண்டுமென்று 
வாஞ்சையோடிருக்கிறார்‌. கர்த்தரோ 
தாவீதுக்கு ஒரு வீட்டை உண்டுபண்ண 
ஆயத்தமாமிருக்கிறார்‌. “இப்போதும்‌ கர்த்தர்‌ 
உனக்கு வீட்டை உண்டுபண்ணுவார்‌ 
என்பதைக்‌ கர்த்தர்‌ உனக்கு அறிவிக்கிறார்‌” 
சோமு 71). 


இஸ்ரவேல்‌ ஜனத்தாருக்கு 
இங்கு 


சொல்லும்‌ 
தாவீதின்‌ 
சாலொமோனுக்கு 
தாவீதுக்கு பின்பு, 
இஸ்ரவேலுக்கும்‌ 
இங்கு சொல்லும்‌ 


கர்த்தர்‌ இங்கு 
வாக்குத்தத்தங்களில்‌ சில, 
குமாரனாகிய 
சொல்லப்படுகிறது. 
சாலொமோன்‌ சமஸ்த 
ராஜாவாகிறார்‌. கர்த்தர்‌ 
வாக்குத்தத்தங்கள்‌, 
சிங்காசனத்தில்‌ 
ராஜாக்களுக்கும்‌ 
சொல்லப்படுகிறது. 


கர்த்தர்‌ தாவீதுக்கு, “உன்‌ நாட்கள்‌ 
நிறைவேறி, நீ உன்‌  பிதாக்களோடே 
நித்திரையண்ணும்போது. நான்‌ உனக்குப்பின்பு 
உன்‌ கர்ப்பப்பிறப்பாகிய உன்‌ சந்ததியை 
எழும்பப்பண்ணி, அவன்‌ ராஜ்யத்தை 
நிலைப்படுத்துவேன்‌' சோமு 742) 
என்று ல்‌ வாக்குத்தத்தத்தை 
சொல்லுகிறார்‌. 'வீதுக்கு பின்பு 

ய 


கர்ப்பப்பிறப்பாகிய 
சாலொமோனுக்கு, ராஜ்யத்தை 
நிலைப்படுத்துவார்‌. கர்த்தர்‌ 
சாலொமோனுடைய ராஜ்யபாரத்தின்‌' 
சிங்காசனத்தை என்றென்றைக்கும்‌ 
நிலைக்கப்பண்ணுவார்‌ (சோமு 713). 


கர்த்தர்‌ 





f= THE 
TT 


தாவீதின்‌ குமாரனாகிய சாலொமோன்‌ 
கர்த்தருடைய நாமத்திற்கென்று ஒரு 
ஆலயத்தைக்‌ கட்டுவார்‌ சோமு 713). தாவீது 
கர்த்தருக்கு ஒரு ஆலயம்‌ கட்டவேண்டும்‌ 
என்று விரும்பினார்‌. ல்‌ ர்த்தர்‌ 
தாவீதுக்கு அந்த 
கொடுக்கவில்லை. 
கர்த்தருடைய ஆலயத்திற்குத்‌ தேவையான 
திட்டங்களையும்‌, பொருட்களையும்‌ சேகரித்து 
கொடுப்பார்‌. தாவீதின்‌ குமாரனாகிய 
சாலொமோனே, கர்த்தருடைய 
நாமத்திற்கென்று ஒரு ஆலயத்தைக்‌ 
கட்டுவார்‌. 

கர்த்தர்‌ தாவீதை ஆசீர்வதிப்பதுபோல, 
தாவீதின்‌ குமாரனாகிய சாலொமோனையும்‌ 
ஆசீர்வதிப்பார்‌. கர்த்தர்‌ சாலொமோனோடு 
உடன்படிக்கை பண்ணிக்கொள்வார்‌. 
சாலொமோன்‌ கர்த்தருக்கு சலீகார 
புத்திரனாகமிருப்பார்‌. "நான்‌ அவனுக்குப்‌ 
பிதாவாமிருப்பேன்‌, அவன்‌ எனக்குக்‌ 
குமாரனாயிருப்பான்‌" (சோமு 7:14) என்று 
கர்த்தர்‌ சாலொமோனைக்‌ குறித்து 
சொல்லுகிறார்‌. 


கர்த்தர்‌ நம்முடைய பிதாவாயிருப்பது. 
நக்கு கிடைததரக்கிற மிகப்பெரிய 

சிலாக்கியம்‌. நாம்‌ அவருடைய 
பிள்ளைகளாயிருப்பது நம்முடைய பாக்கியம்‌. 
விசுவாசிகளாகிய நமக்கு, இதைவிட பெரிய 
ஆசீர்வாதமோ, சிலாக்கியமோ, பாக்கியமோ 
வேறு எதுவும்‌ இருக்க முடியாது. 


பிதாவாகிய 
தம்முடைய 
கொடுக்கும்‌ 
வாக்குத்தத்தங்களையும்‌ 
ஒவ்வொன்றாகச்‌ சொல்லுகிறார்‌. “அவன்‌ 
அக்கிரமம்‌ செய்தால்‌, நான்‌ அவனை 
மனுஷருடைய ற்‌ ்‌ 
மனுபுத்திரருடைய 
தண்டிப்பேன்‌" (சாமு 7:14) 
சொல்லுகிறார்‌. 


கர்த்தர்‌ தம்முடைய பிள்ளைகளை 
காயப்படுத்தும்‌ நோக்கத்தோடு 
அடிக்கமாட்டார்‌. அவர்‌ நம்மை 
மென்மையாக கண்டித்து திருத்துவார்‌. 
தங்கள்‌ பிள்ளைகளை சிட்சியாத தகப்பன்‌ 
யாருமில்லை. 


தேவன்‌ 
பிள்ளைகளுக்கு 
ஆசீர்வாதங்களையும்‌, 
இங்கு 


என்று கர்த்தர்‌ 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


பிள்ளைகளை 
அவர்களை 

“உனக்கு 
தள்ளிவிட்ட 
கிருபையை 
அவனைவிட்டு 
725) என்று 


கர்த்தர்‌ தம்முடைய 
சிட்சித்தாலும்‌, அடித்தாலும்‌, 
ட விலக்கிவிடமாட்டார்‌. 
நான்‌ 
சவலிடத்திகிரந்து என்‌ 
விலக்கின துபோல. 
விலக்கமாட்டேன்‌" (சாமு 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
இங்கு சொல்லுகிற 
தாவீதின்‌ குமாரனாகிய 
விசேஷமாகச்‌ 
இந்த 
கர்த்தருடைய 
விசுவாசிகள்‌ 
பொதுவாக 
நம்மைக்‌ 


கர்த்தர்‌. 
வாக்குத்தத்தங்கள்‌, 
'சாலொமோனுக்கு 
சொல்லப்பட்டாலும்‌, 
வாக்குத்தத்தங்கள்‌, 
பிள்ளைகளாகிய 
அனைவருக்கும்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர்‌ 
கைவிடாத தேவனாயிருக்கிறார்‌. 


ரெகொபெயாமின்‌ ட்சிக்காலத்தில்‌, 
இஸ்ரவேல்‌ புத்திரரில்‌ பத்துக்கோத்திரத்தார்‌, 
தாவீதின்‌ குடும்பத்தாருக்கு விரோதமாகக்‌ 
கலகம்பண்ணி, தாவீதின்‌ ராஜாசனத்தை 
விட்டுப்‌ பிரிந்துபோனார்கள்‌. அவர்களுடைய 
மீறுதல்களினிமித்தம்‌ கர்த்தர்‌ அவர்களைத்‌ 
தண்டித்தார்‌. ஆனாலும்‌ தாவீதின்‌ 
குடும்பத்தாரோடு இரண்டு கோத்திரத்தார்‌ 
எப்போதும்‌ கூடவே இருந்தார்கள்‌. இவர்கள்‌ 
தாவீதின்‌ குடும்பத்தைவிட்டு விலகி 
போகவில்லை. 


தாவீது சமஸ்த 
ராஜாவாயிருந்தார்‌. 
குமாரன்‌ 


இஸ்ரவேறுக்கும்‌. 
தாவீதுக்கு பின்பு. 
சாலொமோனும்‌ 
ராஜாவாயிருந்தார்‌ 


வடக்கு இஸ்ரவேல்‌ தேசம்‌ என்றும்‌, தெற்கு 
யூதாதேசம்‌ என்றும்‌, இரண்டாய்ப்‌ சிறந்தது 
தாவீதின்‌ குடும்பத்தார்‌, 
இண்டு 
ஆட்சி 
செய்தார்கள்‌. 





i FTE 
TT 


தாவீதின்‌ ராஜாசனம்‌ எண்ணிக்கையில்‌ 
குறைந்துபோயிற்று. ஆனாலும்‌ தேவனுடைய 
கிருபையும்‌ இரக்கமும்‌, தாவீதின்‌ 
சந்ததியாரிடத்தில்‌ தங்கியிருக்கிறது. 
தாவீதின்‌ குடும்பத்தார்‌ எண்ணிக்கையில்‌ 
குறைந்துபோனாலும்‌, கர்த்தருடைய கிருபை 
அவர்களைவிட்டு விலக்கப்பட: 
“உனக்கு முன்பாக 
சவுலிடத்திலிருந்து 
விலக்கினதுபோல. 
விலக்கமாட்டேன்‌" (சோமு 7:15) 
கர்த்தர்‌ வாக்குப்பண்ணியிருக்கிறார்‌. 


இங்கு 


நான்‌ 


கர்த்தர்‌ 
வாக்குத்தத்தங்கள்‌, 
குமாரனாகிய சாலொமோனோடு 
நொடர்புடையதாயிருக்கிறது நம்முடைய 
கர்த்தராகிய சுகிறிஸ்துவும்‌ தாவீதின்‌ 
குமாரனாயிருக்கிறார்‌. கர்த்தர்‌ இங்கு 
சொல்லுகிற. வாக்குத்தத்தங்களெல்லாம்‌. 
இயேசுகிறிஸ்துவில்‌ பூரணமாய்‌ நிறைவேறும்‌. 


“பின்பு அவர்‌ அவனைத்‌ தள்ளி, 
தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி, 
ஈசாயின்‌ குமாரனாகிய தாவீதை என்‌ 
இருதயத்துக்கு ஏற்றவனாகக்‌ கண்டேன்‌; 
எனக்குச்‌ 

சித்தமானவைகளையெல்லாம்‌ அவன்‌ 
செய்வான்‌. என்று அவனைக்குறித்துச்‌ 
சாட்சியங்‌ கொடுத்தார்‌. அவனுடைய 
சந்ததியிலே தேவன்‌ தமது. 
வாக்குத்தத்தத்தின்படியே இஸ்ரவேலுக்கு. 
இரட்சகராக இயேசுவை எழும்பப்பண்ணினார்‌" 
(அப்‌ 13:2223). 


குமாரனாயிருப்பான்‌" (சாமு 7:14) என்று 
தாவீதின்‌ குமாரனுக்கு வாக்குப்பண்ணினார்‌. 
இந்த வாக்குத்தத்தம்‌, தாவீதின்‌ 
குமாரனாகிய இயேசுகிறிஸ்துவக்கு. 
சொல்லப்பட்டிருக்கிறது என்று, 
அப்போஸ்தலர்கள்‌ சாட்சியாய்‌ 
அறிவித்தார்கள்‌. 


“எப்படியெனில்‌, நீர்‌ என்னுடைய 
குமாரன்‌, இன்று நான்‌ உம்மை 
ஜெநிப்பித்தேன்‌ என்றும்‌; நான்‌ அவருக்குப்‌ 
பிதாவாயிருப்பேன்‌, அவர்‌ க 
குமாரனாயிருப்பார்‌. என்றும்‌, 
தூதர்களில்‌ யாருக்காவது 
சொன்னதுண்டா?” (எபி 1:5). 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ தாவீதின்‌ குமாரனுடைய 
ராஜ்யபாரத்தின்‌ சிங்காசனத்தைக்‌ குறித்து 
வாக்குத்தத்தமாய்ச்‌ சொல்லும்போது, "அவன்‌ 
ராஜ்யபாரத்தின்‌ சிங்காசனத்தை 
என்றென்றைக்கும்‌ நிலைக்கப்பண்ணுவேன்‌" 
சோமு 7:13) என்றும்‌, “உன்‌ ராஜாசனம்‌ 
என்றென்றைக்கும்‌ நிலைபெற்றிருக்கும்‌" 
(சோழு 7:6) என்றும்‌ சொல்லுகிறார்‌. 


இங்கு சொல்லுகிற 

தாவீதின்‌ குமாரனாகிய 

அவருடைய 

“மாத்திரமே பொருந்தும்‌, 

இஸ்ரவேல்‌ 

தேசத்தை இப்போது ஆளுகை செய்யவில்லை. 

தாவீதின்‌ ராஜ்யம்‌ எப்போதோ 

முதந்துபோயிற்று இயேசகிறிஸ்துவின்‌ ராஜ்யம்‌ 

மாத்திரமே, இன்றும்‌ நிலைத்திருக்கிறது. 

கிறிஸ்துவின்‌ ராஜ்யம்‌ மாத்திரமே, என்றும்‌ 
நிலைத்திருக்கும்‌. 


கர்த்தர்‌ தாவீதைக்‌ குறித்து 
தம்முடைய வார்த்தைகளை நாத்தானுக்கு 
வெளிப்படுத்துகிறார்‌. நாத்தான்‌ இந்த எல்லா 
வார்த்தைகளின்டியும்‌, இந்த எல்லாத்‌ 
தரிசனத்தின்படியும்‌, தாவீதுக்குச்‌ 
சொல்லுகிறான்‌ (சோமு 7:17) 


நாத்தான்‌ ஆரம்பத்திலே தாவீதை 
நோக்கி “நீர்‌ போய்‌ உம்முடைய 
இருதயத்திலுள்ளபடியெல்லாம்‌ செய்யும்‌" என்று 
சொன்னான்‌. ஆனால்‌ இப்போது, தான்‌ 
தாவீதுக்கு ஏற்கெனவே சொன்ன 
வார்த்தைகளுக்கு, முரணாகச்‌ 
சொல்லுகிறான்‌. நாத்தான்‌ முதலில்‌ 
சொன்னது அவனுடைய சொந்த வார்த்தை. 
நாத்தான்‌ இப்போது, சொல்லுவது 
கர்த்தருடைய வார்த்தை. 


தமக்கு ஆலயம்‌ கட்ட கர்த்தர்‌ 
தாவீதுக்கு அனுமதி கொடுக்கவில்லை. 
ஆனாலும்‌ கர்த்தர்‌ தாவீதுக்கும்‌, 
அவருடைய சந்ததிக்கும்‌ தம்முடைய 
வாக்குத்தத்தங்களையும்‌ 

கர்த்தருடைய 


எற்ற காலத்தில்‌ 





i= FTN 
TT 


தாவீதின்‌ ஜெயம்‌ 
சோழு 7118-29 


சாமு 7:18. அப்பொழுது தாவீதுராஜா 
உட்பிரவேசித்து, கர்த்தருடைய 
சுமுகத்திலிருத்து கர்த்தராகிய 
ஆண்டவரே, தேவரீர்‌ என்னை 
இதுவரைக்கும்‌  கொண்டுவத்ததற்கு. 
நான்‌ எம்மாத்திரம்‌? என்‌ வீடும்‌ 
எம்மாத்திரம்‌? 


சாமு 7:19. கர்த்தராகிய ஆண்டவரே, 
இது இன்னும்‌ உம்முடைய 
மார்வைக்குச்‌. 
கொஞ்சகாரியமாயிருக்கிறது. என்று. 
கர்த்தராகிய ஆண்டவராயிருக்கிற 
தேவரீர்‌ உம்முடைய அடியானுடைய 
வீட்டைக்‌ குறித்து, 
வெகுதாரமாயிருக்கும்‌ 
காலத்துச்செய்தியை மனுஷர்‌ 
முறைமையாய்ச்‌ சொன்னீரே. 


கொழு 7:20. இணி தாவீது உம்மிடத்தில்‌ 
சொல்ல வேண்டியது என்ன? 
கர்த்தராகிய ஆண்டவராயிருக்கிற நீர்‌ 
உமது அடியானை அறிவீர்‌. 


கோமு. 7:21. உம்முடைய 
வாக்குத்தத்தத்தினிமித்தமும்‌, 
உம்முடைய சித்தத்தின்படியேயும்‌, 
இந்தப்‌ பெரிய காரியங்கனையெல்லாம்‌ 
உமது. அடியானுக்கு. 
அறிவிக்கும்படிக்குத்‌ தயவுசெய்‌ தீர்‌. 


சாமு 7:22, ஆகையால்‌ தேவனாகிய 
கர்த்தரே, நீர்‌ பெரியவர்‌ எண்று 
விளங்குகிறது; நாங்கள்‌ எங்கள்‌ 
காதுகனாலே கேட்ட சகல 
காரியங்கவின்படியும்‌, தேவரீருக்கு 
நிகரானவர்‌ இல்லை; உம்மைத்தவிர 
வேறே தேவனும்‌ இல்லை. 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
II SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சோமு 7:28. உம்முடைய ஜனமாகிய 
இஸ்ரவேலுக்கு நிகரான ஜனமும்‌ 
உண்டோ? பூலோகத்து ஜாதிகளில்‌. 
இந்த ஒரே தித்‌ தேவன்‌ தமக்கு. 
ஜனமாக. மீட்கிறதற்கும்‌ தமக்குக்‌ 
கீர்த்தி வினங்கப்பண்ணுகிறதற்கும்‌ 
ஏற்பட்டாரே தேவரீர்‌ எகிப்திலிருந்து, 
மீட்டுக்கொண்டுவத்த உம்முடைய 
ஜனத்திற்குமுன்பாகப்‌ பயங்கரமான 
பெரிய காரியங்களை நடத்தி, 
உம்முடைய தேசத்திற்கும்‌, 
அதிலிருந்த ஜாதிகளுக்கும்‌, அவர்கள்‌. 
தேவர்களுக்கும்‌, உமது மகிமையை 
விளங்கச்செய்து, 


சோமு 7:24. உம்முடைய ஜனமாகிய 
இஸ்ரவேலர்‌ என்றைக்கும்‌ உம்முடைய 
ஜனமாயிருப்பதற்கு. அவர்களைத்‌: 
திடப்படுத்தி, கர்த்தராகிய தீர்தாமே 
அவர்களுக்குத்‌ தேவனானீர்‌. 


சோமு 7:25. இப்போதும்‌ தேவனாகிய 
கர்த்தாவே, நீர்‌ உமது அடியானையும்‌ 
அவன்‌ வீட்டையும்‌ குறித்துச்‌ சொன்ன 
வார்த்தையை என்றென்றைக்கும்‌. 
நிலைவரப்படுத்த, தேவரீர்‌ 
சொன்னபடியே செய்தருளும்‌. 


சோமு 7:28. அப்படியே சேனைகளின்‌. 
கர்த்தர்‌ இஸ்ரவேலின்‌ மேல்‌ 
தேவனானவர்‌ என்று சொல்லி, 
உம்முடைய நாமம்‌ என்றென்றைக்கும்‌ 
மகிமைப்படுவதாக; உமது 
அடியானாகிய தாவீதின்‌ வீடு உமக்கு 
முன்பாக நிலைதிற்பதாக. 


சாமு 7:27. உனக்கு வீடுகட்டுவேன்‌ 
இஸ்ரவேலின்‌ தேவனாகிய 
கர்த்தராயிருக்கிற தீர்‌ 
அடியானின்‌. செவிக்கு 
வெளிப்படுத்தினீர்‌, ஆகையால்‌ உம்மை 
நோக்கி இத்த விண்ணப்பத்தைச்‌ 
செய்ய உமது அடியானுக்கு 
மனத்தைரியாம்‌ கிடைத்தது. 


சோமு 7:28. இப்போதும்‌ கர்த்தராகிய 
ஆண்டவரே, நீரே தேவன்‌; உம்முடைய 
வார்த்தைகள்‌ சத்தியம்‌; தேவரீர்‌ உமது 
அடியானுக்கு இத்த நல்விசேஷங்களை 
வாக்குத்தத்தம்பண்ணினீர்‌. 





i THE 
TT 


சோமு 7:29. இப்போதும்‌ உமது 
அடியானின்‌ வீடு என்றைக்கும்‌ உமக்கு 
முன்பாக இருக்கும்படி. 
ஆசீர்வதித்தருளும்‌ 

ஆண்டவராகிய 

சொன்னீர்‌, 

ஆசீர்வாதத்தினாலே 

அடியானின்‌ வீடு என்றைக்கும்‌ 
ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக என்‌ நான்‌. 


வாக்குத்தத்தங்களையும்‌ தாவீது நன்றியுள்ள 
இருதயத்தோடு ஏற்றுக்கொள்கிறார்‌. 
கர்த்தருடைய க்‌ 

அவருக்கு 

ஸ்தோத்திரங்களையும்‌ ஏறெடுக்கிறார்‌ 


நாத்தான்‌ கர்த்‌ 

வார்த்ததைகளை தாவீதுக்கு சொன்ன பு, 
தாவீதுராஜா உட்பிரவேசித்து, கர்த்தருடைய 
சமுகத்திலிருந்து "கர்த்தராகிய ஆண்டவரே 
தேவரீர்‌ என்னை இதுவரைக்கும்‌ 
கொண்டத்தை நான்‌ எம்மாத்திரம்‌? என்‌ 
வீடும்‌ எம்மாத்திரம்‌?” (2சாமு 7:18) என்று 
கர்த்தரிடத்தில்‌ ஜெபம்பண்ணுகிறார்‌ 


தாவீது கர்த்தருடைய சமுகத்திற்கு 
முன்பாக உட்பிரவேசிக்கிறார்‌ 
கர்த்தருடைய உடன்படிக்கைப்பெட்டி 
ஆசரிப்புக்கூடாரத்தில்‌ வைக்கப்பட்டிருக்கிறது. 
இது தேவனுடைய பிரசன்னத்திற்கு 
அடையாளம்‌. தாவீது, 
ஆசரிப்புக்கூடாரத்திலே. கர்த்தருடைய 
சமுகத்திற்கு முன்பாக உட்பிரவேசிக்கிறார்‌. 


தாவீது ஆசரிப்புக்கூடாரத்திற்குள்‌ 
பிரவேசித்து, “கர்த்தருடைய சமுகத்திற்கு 
முன்பாக அமர்ந்து என்று மூலபாஷையில்‌: 
எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தரிடத்தில்‌ 
ஜெபிக்கிறவர்கள்‌, முழங்கால்‌ படியிட்டோ 
அல்லது, நின்றுகொண்டோ 
ஜெபம்பண்ணுவது வழக்கம்‌. தாவீது 
“கர்த்தருடைய  சமுகத்திலிருந்து" 
சோமு 718) என்று இந்த வசனத்தில்‌ 
எழுதப்பட்டிருக்கிறது. தாவீது கர்த்தருக்கு. 
முன்பாக அமர்ந்திருந்தாரா அல்லது 

இன்றுகொண்டு வெ ஜெபம்பண்ணினாரா என்பது 
தெளிவாகத்‌ தெரியவில்லை. 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


கர்த்தருக்கு முன்பாக 
விண்ணப்பங்களையும்‌, 
ஏறெடுப்பதற்கு 


தாவீது 


தன்னுடைய 
வேண்டுதல்களையும்‌ 
முன்பாக, கர்த்தருடைய சமுகத்திற்கு 
முன்பாக அமைதியாக காத்திருக்கிறார்‌. 
கர்த்தருடைய மகிமையைப்பற்றியும்‌, 
அவருடைய மகத்துவங்களைப்பற்றியும்‌ 
ஈக தியானிக்கிறார்‌. தாவீது 
கர்த்தரைப்பற்றி இவ்வாறு ஜெபப்பண்ணுவது 
வழக்கம்‌. அவர்‌ ஆசரிப்புக்கூடாரத்திற்குள்‌ 


வீ! கர்த்தர்மீ 
பயமும்‌. பயம்‌ கக்கி கிறது. சுவர்‌ 
கர்த்தர்மீது பிரியமாயிருக்கிறார்‌. தாவீது 
கர்த்தருக்கு முன்பாக தன்னைத்‌ 
தாழ்த்துகிறார்‌. தாவீது தன்னுடைய 
ஜெபத்தை ஆரம்பிக்கும்போதே, நான்‌ 
எம்மாத்திரம்‌, என்‌ வீடும்‌ எம்மாத்திரம்‌" 
என்று பணிவோடு சொல்லுகிறார்‌. 

தாவீதின்‌ இருதயத்தில்‌ 
மனத்தாழ்மையிருக்கிறது. தாவீது 
கர்த்தருடைய சமுகத்தில்‌ தன்னையும்‌ 
தாழ்த்துகிறார்‌, தன்னுடைய குடும்பத்தையும்‌ 
தாழ்த்துகிறார்‌. கர்த்தர்‌ தாவீதுக்கும்‌, 
அவருடைய குடும்பத்திற்கும்‌ நன்மையான 
வாக்குந்தத்தங்களைச்‌ சொல்லியிருக்கிறார்‌. 
இந்த வாக்குத்தத்தங்களையெல்லாம்‌. 
பெற்றுக்கொள்வதற்கு, தானும்‌, தன்னுடைய 
வீடும்‌ எம்மாத்திரம்‌ என்று, தாவீது 
கர்த்தருக்கு முன்பாக மிகவும்‌ பணிவோடு 
கேட்கிறார்‌. 


இஸ்ரவேல்‌ தேசத்திலே தாவீது 
உயர்ந்தவராகவம்‌, உத்தமராகுவும்‌ இருக்கிறார்‌ 
அவர்‌ ஒரு பராக்கிரமசாலி. 
யுத்தவீரர்‌. தேசத்திலே. 
பிரயோஜனமான நபர்களில்‌. 
ஒருவர்‌. தாவீதின்‌ சரீரமும்‌, 
மனதும்‌ மிகவும்‌ நேர்த்தியாயிருக்கிறது. 
தாவீது இஸ்ரவேலிலுள்ள சாதாரண 
மனுஷரைப்போல்‌ இல்லாமல்‌, அவர்‌ எல்லா 
ளிலும்‌ உயர்ந்தவராகவும்‌, 
மேலானவராகவும்‌ இருக்கிறார்‌. 





i THE 
TT 


னாலும்‌ தாவீது கர்த்தருடைய 
சமுகத்திற்கு முன்பாக வந்து. “கர்த்தராகிய 
ஆண்டவரே, தேவரீர்‌ என்னை 
இதுவரைக்கும்‌ கொண்டுவந்ததற்கு நான்‌ 
எம்மாத்திரம்‌?” சோமு 748) என்று 
கேட்கிறார்‌. கர்த்தர்‌ தன்னை நினைத்துப்‌ 
பார்ப்பதற்கு, தான்‌ அபாத்திரனாயிருப்பதாக, 
தாவீது மிகுந்த மனத்தாழ்மையோடு 
அறிக்கை பண்ணுகிறார்‌. 

தாவீதின்‌ 
இஸ்ரவேல்‌ 
விசேஷமானவர்களாயிருக்கிறார்கள்‌ 
ராஜகுடும்பத்தைச்‌ சேர்ந்தவர்கள்‌ தாவீதோடு 
சம்பந்தம்‌ பண்ணியிருக்கிறார்கள்‌. ஆனாலும்‌ 
தாவீது, கர்த்தருடைய சமுகத்தில்‌ தன்னைத்‌ 
தாழ்த்தும்போது, தன்னுடைய வீட்டையும்‌ 
தாழ்த்துகிறார்‌. “என்‌ வீடும்‌ எம்மாத்திரம்‌" 
என்று தாவீது கர்த்தருக்கு முன்பாக 
பணிவோடு சொல்லுகிறார்‌. 


தாவீதின்‌ குடும்பத்தார்‌ 
யூதாகோத்திரத்தைச்‌ சேர்ந்தவர்கள்‌. இந்தக்‌ 
கோத்திரத்திலிருந்து பிரபுக்களும்‌, 
ராஜாக்களும்‌ த்தன 
னால்‌ வீதோ தன்னுடைய 
கடிப்த்தாணப்பற்றி மிகவும்‌ தாழ்மையாய்‌ 
நினைக்கிறார்‌. கிதியோன்‌ தன்னைப்பற்றியும்‌, 
தன்‌ குடும்பத்தைப்பற்றியும்‌ மிகுந்த 
மனத்தாழ்மையோடு சொன்னார்‌. 

“அதற்கு அவன்‌: ஆ என்‌ ஆண்டவரே 
நான்‌ இஸ்ரவேலை எதினாலே ரட்சிப்பேன்‌; 
இதோ, மனாசேயில்‌ என்‌ குடும்பம்‌ மிகவும்‌ 
எளியது: என்‌ தகப்பன்‌ வீட்டில்‌ நான்‌ 
எல்லாரிலும்‌ சிறியவன்‌ என்றான்‌" (நியா 6: 

கிதியோனைப்போலவே 
கர்த்தருக்கு முன்பாக 
தாழ்த்துகிறார்‌. 
கர்த்தருடைய சமுகத்திலே உயர்த்தக்கூடாது. 
நம்மிடத்தில்‌ சுயபெருமை காணப்படக்கூடாது. 
கர்த்தருக்கு முன்பாக நாம்‌ வரும்போது, 
நம்மை வெறுமையாக்கி தாழ்த்தவேண்டும்‌. 

தாவீது கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
தன்னைத்‌ தாழ்த்தினாலும்‌, அவர்‌ கர்த்தரை 
கனம்பண்ணுகிறார்‌. கர்த்தரைக்‌ குறித்து 
பயபக்தியான வார்த்தைகளைப்‌ பேசுகிறார்‌. 
கர்த்தர்‌ தாவீதை இதுவரைக்கும்‌ க 
வந்திருக்கிறார்‌ கர்த்தர்‌ 
இதுவரைக்கும்‌ களப்படுத்தயிுக்கிறர்‌. 
கர்த்தர்‌ தாவீதுக்கு. இதுவரைக்கும்‌ 
ராஜாசனத்தைக்‌ கொடுத்திருக்கிறார்‌. 


குடும்பத்தாரும்‌ 
தேசத்திலே 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தாவீதின்‌. 
த்தினாலோ. 


சொந்த முயற்சியினாலோ, 
பராக்கிரமத்தினாலோ, 
சிலாக்கியங்கள்‌ அவருக்கு. 
கிடைக்கவில்லை. இது கர்த்தருடைய கிருபை, 
கர்த்தருடைய உதவி நமக்கு 
'கிடைக்கவில்லையென்றால்‌,நாம்‌ ஒன்றுமில்லை. 
கர்த்தர்‌ ஏற்கெனவே, 
அநேக நன்மைகளை செய்திருக்கிறார்‌. 
கர்த்தர்‌ இன்னும்‌ தாவீதுக்கு அநேக 
செய்யப்போவதாக 
கர்த்தர்‌ அவருக்கு 


தாவீதுக்கு 


ஒன்றும்‌ 
இல்லாததுபோலிருக்கிறது. ஆசையினால்‌ 
கர்த்தர்‌ தாவீதுக்கு இன்னும்‌ ஏராளமான 
i செய்யப்போவதாக 


கர்த்தருடைய சமுகத்தில்‌ 

தாழ்த்தி, கர்த்தராகிய 

இன்னும்‌ உம்முடைய 

கொஞ்சகாரியமாயிருக்கிறது 

ஆண்டவராயிருக்கிற 

தேவரீர்‌ உம்முடைய அடியானுடைய வீட்டைக்‌ 

குறித்து, வெகுதூரமாயிருக்கும்‌ 

காலத்துச்செய்தியை மனுஷர்‌ முறைமையாய்ச்‌ 

சொன்னீரே" (சோமு 7:19) என்று பணிவோடு 
விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 


கர்த்தர்‌ தாவீதுக்கு மனுஷர்‌ 
முறைமையாய்ச்‌ சொன்னார்‌. தாவீது 
எதிர்பார்த்திராத காரியங்களையெல்லாம்‌, 
வெகுதூரமாயிருக்கும்‌' காலத்து 
செய்தியையெல்லாம்‌, கர்த்தர்‌ அவருக்கு 
சொன்னார்‌. கர்த்தரே மனுஷனை 
சிருஷ்டித்தவர்‌. கர்த்தர்‌ மனுஷனுடைய 
பாவத்தை மன்னிப்பதற்காக, தம்முடைய 
பல்‌ இரத்தத்தையே கிரயமாகச்‌ செலுத்தி 
மீட்டுக்கொண்டார்‌. கர்த்தர்‌ 
இரத்தத்தினால்‌ மனுஷனை 

அவனை தமக்கு 
அழைத்துக்கொண்டார்‌. 

உடன்படிக்கை 


எதிர்பார்த்திருக்கமாட்டார்கள்‌. 
மனுஷனை மீட்டுக்கொண்டது தேவனுடைய 
தெய்வீக அன்பின்‌ வெளிப்பாடு, 





f= THE 
TT 


கர்த்தர்‌ மனுஷனோடு பிரியமாகவும்‌, 
ஐக்கியமாகவும்‌ இருப்பதுபோல, மனுஷன்‌. 
மற்ற மனுஷரோடு பிரியமாகவும்‌, 
ஐக்கியமாகவும்‌ இருப்பதில்லை. மனுஷனுடைய 
ள்‌ வேறு. கர்த்தருடைய வழிகள்‌ வேறு. 
வழிகள்‌. எப்‌ 
வழிகளுக்கு 


உன்னதமான 


உயர்ந்தவராகவும்‌, 
உன்னதமானவராகவும்‌ இருந்தாலும்‌, அவர்‌ 
தாழ்வான மனுக்குலத்தை நினைத்துப்‌ 
பார்க்கிறார்‌. மனுஷரை நேசிக்கிறார்‌. 
மனுஷனோ தன்னைவிட 
தாழ்வானவர்களை நினைத்துப்‌ 
பார்க்கமாட்டான்‌. தன்னைவிட 
மேலானவர்களை நினைத்துப்‌ பார்ப்பான்‌. 
அவர்களிடத்திலிருந்து தனக்கு ஏதாவது 
தாயம்‌ கிடைக்குமா என்று எதிர்பார்ப்பான்‌. 
பம மனுஷனுடைய சிந்தனை, கர்த்தரோ 
சிந்திக்கிற பிரகாரமாக. 
சிந்திபதில்லை கர்த்தர்‌  மனுஷர்மீது 
காண்பிக்கிற அன்பு, பிரதிபலன்‌ 
எதிர்பாராத அன்பாகும்‌. 
கர்த்தர்‌ மனுஷனுக்கு. 
நன்மைகளை செய்தாலும்‌, 
மனுஷன்மீது அன்பாமிருந்தாலும்‌, மனுஷன்‌ 
கர்த்தருக்கு விரோதமாய்ப்‌ பாவம்‌ 
செய்கிறான்‌. கர்த்தருக்கு தீங்கு 
செய்கிறான்‌. கர்த்தர்‌ தனக்கு செய்த 
நன்மைகளுக்கு 
நன்றியில்லாதவனாயிருக்கிறான்‌. 


அநேக: 
அவர்‌ 


மனுஷன்‌ 


கர்த்தர்‌ மனுஷன்மீது ல்லை 

இருக்கிறார்‌. அவனுக்கு 

கிருபைகளை அதிகமாய்‌ வெளிப்படுத்தகிறார்‌. 
திரளான பாவங்களை 


கர்த்தர்‌ இதில்‌ எதையும்‌ 
த்த ட்‌ 


முறையாகவும்‌ கர்த்தர்‌ 
செய்கிறார்‌. 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


மனுஷன்‌ கர்த்தருக்கு ஒரு நன்மையும்‌ 
செய்ததில்லை. நாம்‌ கர்த்தருக்கு ஒரு 
நன்மையும்‌ செய்யாதிருந்தாலும்‌, கர்த்தர்‌ 
நமக்கு ஏராளமான நன்மைகளை 
செய்திருக்கிறார்‌. அவர்‌ நமக்கு 
'துவரையிலும்‌ செய்த நன்மைகளே அதிகம்‌. 
நாம்‌ கர்த்தரிடத்திலிருந்து, இதற்குமேல்‌ 
அதிகமான நன்மைகளை எதிர்பார்க்க 
முடியாது. அப்படி எதிர்பார்ப்பதற்கு நமக்கு 
ஒரு தகுதியுமில்லை. 


கர்த்தர்‌ இதுவரைக்கும்‌ தனக்கு. 
செய்த நன்மைகளை தாவீது நினைத்துப்‌ 
பார்த்து, “இனி தாவீது உம்மிடத்தில்‌ சொல்ல 
வேண்டியது. என்ன? கர்த்தராகிய 
ஆண்டவராயிருக்கிற நீர்‌ உமது 
அடியானை அறிவீர்‌" (சோமு 7:20) 
என்று கர்த்தரிடத்தில்‌ 'பணிவோடு 
சொல்லுகிறார்‌. 


ாவீது கர்த்தருடைய யான்‌. 
சத்து * வத அழிந்திரக்கறார. 
தாவீதுக்கு எது நன்மையானது என்றும்‌, 
எது அவருக்கு சந்தோஷத்தைக்‌ கொடுக்கும்‌ 
என்றும்‌ கர்த்தர்‌ அறிந்திருக்கிறார்‌. 
கர்த்தருடைய வாக்குத்தத்தம்‌ தாவீதுக்கு 
போதுமான அளவு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 


கர்த்தர்‌ நமக்கு 
கிறிஸ்துவை  வாக்குப்பண்ணியிருக்கிறார்‌. 
கிறிஸ்துவைப்பற்றிய ர்க்‌ 
நமக்கு 

ஆசீர்வாதங்களும்‌ இடம்‌ பெற்றிருக்கிறது 
கர்த்தர்‌ நம்மை அறிந்திருக்கிறார்‌. நமக்கு 
என்ன தேவை என்பதையும்‌ அறிந்திருக்கிறார்‌. 
நமக்குத்‌ தேவையானது எல்லாவற்றையும்‌, 
கர்த்தர்‌ தம்முடைய கிருபையினால்‌ நமக்கு. 
கொடுப்பதாக  வாக்குப்பண்ணியிருக்கிறார்‌. 
ஆகையினால்‌ நாம்‌ கர்த்தரிடத்தில்‌ 
இனிமேல்‌ வேண்டிக்கொள்வதற்கோ அல்லது 
விண்ணப்பம்பண்ணுவதற்கோ ஒன்றுமே 
இல்லை. கர்த்தர்‌ நமக்கு ஏற்கெனவே 
சொல்லியிருக்கிற வாக்குத்தத்தங்களைவிட, 
நாம்‌ கர்த்தரிடத்தில்‌ பெரிய காரியங்கள்‌ 
எதையும்‌ கேட்பதற்கு ஒன்றுமில்லை. நாம்‌ 
நினைப்பதற்கும்‌, ்‌ 
வேண்டிக்கொள்வதற்கும்‌ அதிகமாக, 
நமக்கு கொடுக்கிறார்‌. 


நாம்‌ 
கர்த்தர்‌. 





i FTE 
TT 


கர்த்தருடைய கிருபை பெரியது. 
கர்த்தர்‌ தம்முடைய கிருபையை நமக்கு 
இலவசமாகக்‌ கொடுக்கிறார்‌. கர்த்தர்‌ நமக்கு 
காண்பிக்கும்‌ தயலுக்கு ஈடாக, நம்மால்‌: 
கர்த்தருக்கு ஒன்றையும்‌ செலுத்த முடியாது. 
கர்த்தர்‌ தம்முடைய கிருபையின 
தன்னை  இதுவரையிலுக்கும்‌ 
வந்திருக்கிறார்‌ என்றும்‌, தனக்கு 
பெரிதான ஆசீர்வாதங்களை 
வாக்குத்தத்தமாய்ச்‌ சொல்லியிருக்கிறார்‌ 
என்றும்‌ தாவீது கர்த்தரிடத்தில்‌ பணிவோடு 
சொல்லுகிறார்‌. 


தாவீது கர்த்தரிடத்தில்‌ 
வாக்குத்தத்தத்தினிமித்தமும்‌, உம்முடைய 
சித்தத்தின்படியேயும்‌. இந்தப்‌ பெரிய 
காரியங்களையெல்லாம்‌ உமது அடியானுக்கு 
அறிவிக்கும்படிக்குத்‌ தயவுசெய்தீர்‌" 
சோமு 7:2) என்று பயபக்தியோடு 
சொல்லுகிறார்‌. கர்த்தர்‌ தனக்கு 
இதுவரையிலும்‌ செய்த நன்மைகளுக்காகவும்‌, 
கர்த்தர்‌ தனக்கு காண்பித்த மகாபெரிய 
காரியங்களுக்காகவும்‌, தாவீது கர்த்தரை 
நன்றியோடு துதிக்கிறார்‌. 


தாவீது கர்த்தருடைய மகிமையையும்‌, 
மகத்துவத்தையும்‌ நினைத்து 
நன்றியோடு  துதிக்கிறார்‌. 
தேவனாகிய கர்த்தரே, நீர்‌ பெரியவர்‌ என்று 
விளங்குகிறது: நாங்கள்‌ எங்கள்‌ காதுகளாலே 


உம்முடைய 


(சோமு 7:22) என்று தாவீது பயபக்தியோடு 
கர்த்தரைத்‌ துதிக்கிறார்‌. 


கர்த்‌ 


தாவீதைவிட உயர்ந்தவராயிருக்கிறார்‌. 


கர்த்தர்‌ தாவீதை 
சமுகத்திற்கு அருகாமையில்‌ 
வருகிறார்‌. தாவீது 
சமுகத்திலே எவ்வளவு 
போகிறாரோ, அவ்வளவு 
கர்த்தருடைய மகிமையைக்‌ 


தம்முடைய 
, அழைத்து 
கர்த்தருடைய 
நெருக்கமாகப்‌ 
அதிகமாக 
காண்கிறார்‌. 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தாவீதைப்போலவே நாமும்‌, கர்த்தரோடு 
நெருங்கிய ஐக்கியத்திற்குள்‌ வரும்போது, 
அவருடைய மகிமையையும்‌, மகத்துவத்தையும்‌ 
அதிகமாய்‌ தரிசித்து, அவரை நன்றியோடு 
துதிக்கவேண்டும்‌. தாவீதைப்போலவே நாமும்‌, 
கர்த்தரைப்‌ பார்த்து, “தேவனாகிய கர்த்தரே, 
நீர்‌ பெரியவர்‌” என்று நம்முடைய 
இருதயத்தின்‌ ஆழத்திலிருந்து, பயபக்தியோடு 
சொல்லவேண்டும்‌. தேவரீருக்கு நிகரானவர்‌ 
வானத்திலும்‌ பூமியிலும்‌ ஒருவருமில்லை. 
இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தரைத்‌ தவிர 
வேறு தேவனுமில்லை. 
தாவீது தேவனுடைய இஸ்ரவேல்‌ 
ஜனத்தைப்பற்றி மிகவும்‌ உயர்வாக 
பேசுகிறார்‌. "உம்முடைய ஜனமாகிய 
இஸ்ரவேலுக்கு நிகரான ஜனமும்‌ உண்டோ? 
பூலோகத்து ஜாதிகளில்‌ இந்த ஒரே 
ஜாதியைத்‌ தேவன்‌ தமக்கு ஜனமாக 
மீட்கிறதற்கும்‌ தமக்குக்‌ கீர்த்தி 
விளங்கப்பண்‌ ணுகிறதற்கும்‌ ஏற்பட்டாரே; 
தேவரீர்‌ எகிப்திலிருந்து மீட்டுக்கொண்டுவந்த 
உம்முடைய ஜனத்திற்குழுன்பாகப்‌ 
பயங்கரமான பெரிய காரியங்களை நடத்தி, 
ம தேசத்திற்கும்‌, அதிலிருந்த 
ம்‌, அவர்கள்‌ தேவர்களுக்கும்‌, 
மயை .. விளங்கச்செய்து, 
ஜனமாகிய இஸ்ரவேலர்‌ 
என்றைக்கும்‌ உம்முடைய ஜனமாயிருப்பதற்கு 
அவர்களைத்‌ திடப்படுத்தி, கர்த்தராகிய 
நீர்தாமே அவர்களுக்குத்‌ தேவனானீர்‌' 
சோமு 7:23.24) என்று தாவீது இஸ்ரவேல்‌ 
ஜனங்களைப்பற்றிச்‌ சொல்லுகிறார்‌. 


இஸ்ரவேலின்‌ தேவரீருக்கு நிகரானவர்‌ 
ஒருவருமில்லை. அவரை தவிர வேறே 
தெய்வமில்லை என்று தாவீது இஸ்ரவேலின்‌ 
தேவனாகிய கர்த்தரைப்பற்றி  உயர்வாகச்‌ 
சொன்னார்‌. இப்போதோ ள்‌ 
ஜனங்களைப்பற்றியும்‌ தாவீது 
சொல்லுகிறார்‌. “உம்முடைய 
இஸ்ரவேலுக்கு நிகரான ஜனமும்‌ உண்டோ" 
என்று தாவீது கேட்கிறார்‌. 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
அநேக நன்மைகளை 

கர்த்தர்‌ அவர்களை 

அடிமைத்தனத்திலிருந்து மீட்டுக்கொண்டார்‌. 
கர்த்தர்‌ அவர்களுக்காக பயங்கரமான 
பெரிய காரியங்களை செய்தார்‌. கர்த்தர்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ மத்தியிலே தம்முடைய 
மகிமையை விளங்கப்பண்ணினார்‌. 


ஜனத்திற்காக 
செய்திருக்கிறார்‌. 
கி 





f= FTE 
TT 


ணத 
இஸ்ரவேல்‌ 
மீட்டுக்கொண்டது. 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து 
நம்முடைய ஆத்துமாக்களை 
மீட்டுக்கொள்வதற்கு அடையாளமாக இங்கே 
சொல்லப்பட்டிருக்கிறது. 


கர்த்தர்‌ 
அடிமைத்தனத்திலிருந்து 
ஜனத்தாரை 
நம்முடைய 


ள்‌ ங்களை 
அந்நிய ஜா, அவாகளுடைய 
தேவர்களிலிருந்தும்‌ மீட்டுக்கொண்டார்‌. 
புதிய ஏற்பாட்டுக்காலத்து விசுவாசிகளாகிய 
டய கர்த்தராகிய 

இந்தப்‌ பிரபஞ்சத்தின்‌ 

.. மாம்சப்பிரகாரமான 


ஸ்ரவேல்‌ 
ந்தும்‌, 


கர்த்தர்‌ 


மீட்டுக்கொண்டார்‌. பாவிகளை 
இரட்சிப்பதற்காகவே கிறிஸ்து இயேசு இந்த 
உலகத்திற்கு வந்தார்‌. 

என்றென்றைக்கும்‌ 
ஜனமாயிருக்கவேண்டும்‌ 
அவர்கள்‌ கர்த்தருக்கு 
ஜாதியாயிருக்கவேண்டும்‌ 
என்பதற்காகவும்‌ கர்த்தர்‌ அவர்களை 
மீட்டுக்கொண்டார்‌. கர்த்தர்‌ அவர்களை 
தமக்காக பரிசுத்தப்படுத்தி, 
திடப்படுத்திக்கொண்டார்‌. கர்த்‌ 


என்பதற்காகவும்‌, 
விசேவித்த 


அவர்களுக்கு முன்பாக பயங்கரமான பெரிய 
காரியங்களை நடத்தினார்‌. 


பினந்தர்‌ இஸ்ரவேல்‌ ஜந்தாரோடு 
உடன்படிக்கை செய்துகொண்டார்‌. 
அவர்களும்‌ கர்த்தரோடு உடன்படிக்கை 
செய்துகொண்டார்கள்‌. இஸ்ரவேலர்‌ 
என்றென்றைக்கும்‌ கர்த்தருடைய 
கல்லால்‌ கர்த்தர்‌ 
என்றென்‌ 

தேவளாயிருக்கவேண்டும்‌. இதுவே 
உடன்படிக்கையின்‌ முக்கிய அம்சம்‌. 


அவர்களுடைய 
இந்த 


கர்த்தருடைய உடன்படிக்கை மாறாத 
உடன்படிக்கையாயிருக்கிறது. கர்த்தர்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனத்தை  திடப்படுத்தினார்‌. 
தம்முடைய உடன்படிக்கையை அவர்களுக்கு 
உறுதிபண்ணினார்‌. இஸ்ரவேலின்‌: 
தேவனாகிய கர்த்தர்‌ தாமே அவர்களுக்கு 
தேவனாயிருக்கிறார்‌. 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


தாவீது கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
ஜெபம்பண்ணும்போது, தன்னுடைய 
பணிவான விண்ணப்பங்களினால்‌ இந்த 
ஜெபத்தை நிறைவு செய்கிறார்‌. கர்த்தர்‌ 
தாவீதுக்கு நாத்தான்‌ மூலமாக தம்முடைய 
வார்த்தைகளை அனுப்பினார்‌. ஆகையினால்‌ 
தாவீதுக்கு கர்த்தருடைய சமுகத்திலே, இந்த 
விண்ணப்பங்களை ஏறெடுக்கவேண்டும்‌. 
என்னும்‌ மனத்தைரியமுண்டாயிற்று. 


உனக்கு வீடுகட்டுவேன்‌ என்று 
இஸ்ரவேலின்‌ தேவனாகிய சேனைகளின்‌ 
கர்த்தராயிருக்கிற நீர்‌ உமது அடியானின்‌ 
செவிக்கு வெளிப்படுத்தினீர்‌; ஆகையால்‌ 
உம்மை நோக்கி இந்த விண்ணப்பத்தைச்‌: 
செய்ய உமது அடியானுக்கு மனத்தைரியம்‌ 
கிடைத்தது (சோமு 7:27) என்று தாவீது 
கர்த்தருடைய  சமுகத்திலே பணிவோடு 

விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 
தன்னுடைய பத்திலே, 


தாவி; 
கர்த்தரிடத்தில்‌ கேட்பது. அதிகமாமிருக்கிறது. 
தாவீது பெரிய காரியங்களை கர்த்தரிடத்தில்‌ 
கேட்கிறார்‌. கர்த்தருடைய வார்த்தைகளும்‌, 
வாக்குத்தத்தங்களும்‌' தாவீதுக்கு 
சொல்லப்பட்டிருப்பதினால்‌, தாவீது 
தன்னுடைய விண்ணப்பங்களையும்‌, 
வேண்டுதல்களையும்‌ கர்த்தரிடத்தில்‌ 
மனத்தைரியத்தோடு கேட்கிறார்‌. தாவீது 
கர்த்தரிடத்தில்‌ கேட்பது பெரிய 
காரியமாகயிருந்தாலும்‌, அவையெல்லாம்‌ 
கர்த்தருக்கு சாதாரண காரியங்களாகவும்‌, 
அற்பகாரியங்களாகவும்‌ இருக்கிறது. தாவீது 
கர்த்தரிடத்தில்‌ இந்தக்‌ காரியங்களை 


கேட்பதற்கு முன்பாகவே கர்த்தர்‌ தாவீதுக்கு 
இதைவிட காரியங்களை 


வாக்குத்தத்தமாய்ச்‌ | சொக்கியிருக்கறார்‌ 


வாக்குத்தத்தம்‌ பண்ணின கர்த்தர்‌ 
உண்மையுள்ளவர்‌. கர்த்தர்‌ வாக்குமாறாதவர்‌. 
தாவீது, கர்த்தரிடத்தில்‌ 
நம்பிக்கையாயிருக்கிறார்‌. கர்த்தர்‌ தாம்‌ 
சொன்னதை செய்வார்‌ என்று தாவீது 
நம்புகிறார்‌. இப்போதும்‌ தேவனாகிய 
கர்த்தாவே, நீர்‌ உமது அடியானையும்‌ அவன்‌ 
வீட்டையும்‌ குறித்துச்‌ சொன்ன வார்த்தையை 
என்றென்றைக்கும்‌ நிலைவரப்படுத்த, தேவரீர்‌ 
சொன்னபடியே செய்தருளும்‌" (சோமு 7:25) 
என்று தாவீது கர்த்தரிடத்தில்‌ 
'ஜெபம்பண்ணுகிறார்‌. 





i THE 
TT 


கர்த்தருடைய வார்த்தைகளும்‌, 
அவருடைய கிரியைகளும்‌ ஒன்றாயிருக்கும்‌. 
கர்த்தரிடத்தில்‌ முரண்பாடுகள்‌ காணப்படாது. 
கர்த்தர்‌ எதைச்‌ சொல்லுகிறாரோ அதை 
நிச்சயமாய்ச்‌ செய்வார்‌. அவர்‌ எதைச்‌ 
செய்வாரோ அதை மாத்திரமே சொல்லுவார்‌. 
மனமாறுவதற்கோ, பொய்சொல்லுவதற்கோ 
கர்த்தர்‌ ஒரு மனுஷனல்ல. மனுஷன்‌ ஒன்றைச்‌ 
சொல்லுவான்‌ அதன்‌ பின்பு அவன்‌ 
மனம்மாறி, வேறொன்றை செய்வான்‌. 
கர்த்தரிடத்தில்‌ இப்படிப்பட்ட மாறுபாடுகள்‌ 
இருக்காது என்று தாவீது நம்புகிறார்‌. 
கர்த்தருடைய 
தன்னுடைய 
நிறைவேறவேண்டுமென்று, 
கர்த்தரிடத்தில்‌ விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 
தாவீது கர்த்தரிடத்தில்‌ அதிகமாக 
ஆசைப்படவில்லை. அதே வேளையில்‌ அவர்‌ 
கர்த்தரிடத்தில்‌ குறைவாகவும்‌ 
எதிர்பார்க்கவில்லை. கர்த்தர்‌ தனக்கு 
சொன்ன வார்த்தை நிறைவேறவேண்டும்‌ 
என்று தாவீது விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 


“இப்போதும்‌ தேவனாகிய கர்த்தாவே, 
நீர்‌ உமது அடியானையும்‌ அவன்‌ வீட்டையும்‌ 
குறித்துச்‌ சொன்ன வார்த்தையை 
ஈன்தென்றைக்கும்‌ நினைவைப்படுத்த. தேவர்‌ 
சொன்னபடியே செய்தருளும்‌' (சோமு 7:25) 
என்பதே தாவீது கர்த்தரிடத்தில்‌ ஏறெடுக்கும்‌ 
விண்ணப்பமாயிருக்கிறது. 


தாவீது கர்த்தரிடத்தில்‌ 
ஜெபம்பண்ணும்போது, கர்த்தருடைய நாமம்‌ 
என்றென்றும்‌ மகிமைப்படுவதாக என்று 
சொல்லி ஜெபம்பண்ணுகிறார்‌. கர்த்தருக்கு 
மகிமை உண்டாகவேண்டும்‌. தன்னுடைய 
நாமத்திற்கு மகிமை ஏற்பட்டாலும்‌, மகிமை 
கர்த்தருடைய நாமம்‌ 


'வேண்டிக்கொள்கிறார்‌. 


தாவீது தன்னுடைய வீட்டுக்காக 
ஜெபம்பண்ணுகிறார்‌. கர்த்தர்‌ தாவீதின்‌ 
வீட்டைக்‌ குறித்து ஏற்கெனவே தம்முடைய 
வார்த்தைகளை சொல்லியிருக்கிறார்‌. கர்த்தர்‌ 
சொன்ன வார்த்தைகள்‌ நிறைவேறவேண்டும்‌ 
என்று தாவீது ஜெபிக்கிறார்‌ 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


இப்போதும்‌ உமது அடியானின்‌ வீடு 
க்‌ ட முன்பாக இருக்கும்படி 
அதை சீர்வதித்தருளும்‌; கர்த்தரான 
க தேவரீர்‌ அதைச்‌ சொன்னீர்‌, 
உம்முடைய  ஆசீர்வாதத்தினாலே உமது 
அடியானின்‌ வீடு என்றைக்கும்‌. 
ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக"" (சோமு 7:29) 
என்று தாவீது கர்த்தரிடத்தில்‌ தன்னுடைய 
ஆசீர்வாதத்திற்காக 
“உமது அடியானாகிய 
உமக்கு முன்பாக 
(சோமு 7:26) என்பதே 

தாவீதின்‌ ஜெபமாயிருக்கிறது. 


தாவீது கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
தனக்காகவும்‌, தன்னுடைய வீட்டிற்காகவும்‌ 
ஜெபம்பண்ணும்போது, கர்த்தரை 
மகிமைப்படுத்துகிறார்‌. கர்த்தருடைய 
வார்த்தைகளை கனம்பண்ணுகிறார்‌. 


ஈதும்‌ கர்த்தராகிய ஆண்டவரே, 

2 உம்முடைய வார்த்தைகள்‌ 

ர்‌ உமது அடியானுக்கு. 

ல்விசேஷங்களை 

வாக்குத்தத்தம்பண்ணினீர்‌" (சோமு 7:28) 

என்று தாவீது கர்த்தரையும்‌, அவருடைய 
வார்த்தைகளையும்‌ கனம்பண்ணுகிறார்‌. 


தாவீது தன்னுடைய வீட்டைக்குறித்து, 
ஏறெடுகிற ய்‌ தாவீதின்‌ குமாரனாகிய 
இயேசுகிறிஸ்‌; பரிபூரணமாக 
றை கிறிஸ்துவின்‌ ராஜ்யம்‌ 
என்றும்‌ நிலைத்திருக்கிறது. 
கிறிஸ்துவானவர்‌ என்றென்றைக்கும்‌. 
தேவனுடைய வலது, பாரிசத்திலே 
உட்கார்ந்திருக்கிறார்‌. கிறிஸ்துவின்‌ ராஜ்யம்‌ 
நித்தியமானது. அது பரிபூரணமானது. 


“இவரோ, பாவங்களுக்காக 
பலியைச்‌ செலுத்தி, 


ஒரே 
என்றென்றைக்கும்‌ 
ல்‌ உட்கார்ந்து, 
சத்துருக்களைத்‌ 
வாக்கியர்‌ 
காத்துக்கொண்டிருக்கிறார்‌" (எபி 10213) 





f= FTE 
TT 


தேவனுடைய ராஜ்யத்தை 
தேடுகிறார்‌. தாவீது சீயோன்‌ 
பிடித்து, அதிலே தன்‌ 
வீட்டாரோடு தங்கியிருக்கிறார்‌. 
தேவனுடைய பெட்டியையும்‌ தாவீதின்‌ 
கோட்டைக்கு கொண்டு வருகிறார்‌ 


தாவீது 
முதலாவதாக 
கோட்டையைப்‌ 


இதற்கு பின்பு, தாவீது இஸ்ரவேலுக்கு 
சத்துருக்களாயிருக்கிறவர்களோடு யுத்தம்‌ 
பண்ணுகிறார்‌. கர்த்தர்‌ தாவீதுக்கு 
யுத்தங்களிலே ஜெயத்தைக்‌ கொடுக்கிறார்‌ 


தாவீது பெலிஸ்தரை முறியடிக்கிறார்‌ 
(சோமு 83). மோவாபியரை முறியடிக்கிறார்‌ 
(சோமு 8:2) சோபாவின்‌ ராஜாவை 
முறியடிக்கிறார்‌ சோமு 8:34). சீரியரை 
முறியடிக்கிறார்‌ சோமு 85-813) 
தாவீது ஏதோமியரை முறியடிக்கிறார்‌ 
(சோமு 8:14) 


தாவீதுக்கு அநேகர்‌ 

கொண்டுவருகிறார்கள்‌. 

யுத்தம்பண்ணின 

கொள்ளைப்பொருட்களை 

வருகிறார்‌. தாவீது அவற்றை கர்த்தருக்கு 

பிரதிஷ்டைபண்ணுகிறார்‌ (சாமு 8:9-12). 
வீநின்‌ 

இல்ல்‌ 

நீதியும்‌ 

(சோமு 8415). 

தலைவர்களும்‌, 

ஆசாரியர்களும்‌, 

பிரதானிகளும்‌ (சோமு 8:16-18). தாவீது வர 

வர விருத்தியடைகிறார்‌. தாவீதின்‌ 

ராஜாசனமும்‌ உறுதியாயிருக்கிறது. 


தாவீது 
முறியடிக்கிறார்‌ 


சோமு 81-8 


ஆ 
ஜனத்தார்‌ 
தாவீதின்‌ 


சத்துருக்களை 


சோமு 8:1. இதற்குப்பின்பு தாவீது 
பெலிஸ்தரை முறிய 

அவர்களைக்‌ கீழ்ப்படுத்தி, 
அம்மாவைப்‌ பிடித்தூக்கொண்டான்‌. 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


சோமு 8:2. அவன்‌ மோவாபியரையும்‌ 

அடித்து, அவர்களைத்‌ 

பணியப்பண்ணி, 

நூல்போட்டு, 

மனுஷரைக்‌ 

ஒரு பங்கை 

உயிரோடே வைத்தான்‌; இவ்விதமாய்‌ 

மோவாபியர்‌ தாவீதைச்‌ சேவித்து, 

அவனுக்குக்‌. 

கப்பங்கட்டுகிறவர்கனானார்கள்‌. 


சோமு 8:3. ரேகோபின்‌ குமாரனாகிய 
ஆதாதேசர்‌ என்னும்‌ சோபாவின்‌ ராஜா 
இபிராத்து நதியண்டையில்‌ இருக்கிற 
சீமையைத்‌ திரும்பத்‌ தன்‌ வசமாக்கிக்‌ 
கொன்னப்போகையில்‌, தாவீது 
அவனையும்‌ முறிய அடி த்து, 


அவனுக்கு இருந்த 
இராணுத்தில்‌ ஆயிரத்து எழுநூறு 
குதிரைவீரரையும்‌, இருபதினாயிரம்‌ 
காலாட்களையும்‌ பிடித்து, இரதங்களில்‌ 
நூறு இரதங்களை வைத்துக்கொண்டு, 
மற்றவைகளையெயல்லாம்‌. 

துண்டாடிப்போட்டான்‌.. 


சோமு 8. 


சோமு 8:5. சோபாவின்‌ ராஜாவாகிய 
ஆதாதேசருக்கு உதவிசெய்ய 
'தமஸ்குப்பட்டணத்தாராகிய சீரியர்‌ 
வந்தார்கள்‌; தாவீது சீரியரில்‌ 
இருபத்தீராயிரம்பேரை 
வெட்டிப்போட்டு, 


சோமு 8:6. தமஸ்குக்கடுத்த சீரியாவிலே 
தாணையங்கனை வைத்தான்‌; சீரியர்‌ 
தாவிதைச்‌ சேவித்து, அவனுக்குக்‌ 
கப்பங்கட்டினார்கன்‌; தாவீது போன 
இடத்திலெல்லாம்‌, கர்த்தர்‌ அவனைக்‌ 


அவைகளை 
எருசலேமுக்குக்‌ கொண்டுவந்தான்‌. 
சோமு 8:8. ஆதாதேசரின்‌. 
பட்டணங்கனாகிய பேத்தாகிலும்‌ 
பேரொத்தாயிலுமிருத்து தாவீதூராஜா 
மகா திரனான வெண்கலத்தையும்‌ 
எடுத்துக்கொண்டுவத்தான்‌.. 





i THE 
TT 


கானான்‌ 
முழுவதுமாக சுதந்தரித்துக்கொள்ளவில்லை. 
கானான்‌ தேசத்திலே இஸ்ரவேலரோடு 
புறஜாதி ஜனங்களும்‌ குடியிருக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ இஸ்ரவேலுக்கு விரோதமாக 
யுத்தம்பண்ணுகிறார்கள்‌. சத்துருக்கள்‌ 
இஸ்ரவேலரை, அவர்களுடைய 
பட்டணங்களிலிருந்து துரத்திவிட்டு, அங்கே 
குடியிருக்கிறார்கள்‌. 

கர்த்தருடைய வாக்குத்தத்தின்‌ 
பிரகாரம்‌, கானான்‌ தேசம்‌ முழுவதும்‌ 
இஸ்ரவேலருக்கு சுதந்தரவீதமாமிருக்க 
வேண்டும்‌. இஸ்ரவேலுக்கு விரோதமாக 
யுத்தம்பண்‌ ணுகிறவர்கள்மீது தாவீது 
யுத்தம்பண்ணுகிறார்‌. இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
சத்துருக்களிடம்‌ 
பட்டணங்களையும்‌, 
தாவீது திரும்ப மீட்டுக்கொள்கிறார்‌. 


தாவீது ரவதாக பெலிஸ்தருக்கு. 
விரோதமாய்‌ வத்தம்பண்ணகிறார்‌ தாவீது 
nr முறிய அடித்து. அவர்களைக்‌ 

த்தி, மேத்தேக்‌ அம்மாவைப்‌ 
த்தக்கொள்கிறா்‌ (சோமு 82). பெலிஸ்தர்‌ 
நீண்டகாலமாக இஸ்ரவேலை 
ஒடுக்கினார்கள்‌. அவர்கள்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரரை நெருக்கினார்கள்‌. 


சவலின்‌ காலத்தில்‌, இஸ்ரவேலர்‌ 
பெலிஸ்தருக்கு விரோதமாய்‌. 
மத்தம்பண்ணினார்கள்‌ ஒரு சில யுத்தங்களில்‌. 
சவலுக்கு பெலிஸ்தர்மீது வெற்றி கிடைத்தது. 
பின்பு இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ பெலிஸ்தருக்கு 
விரோதமாக யுத்தம்பண்ணியபோது. சவலும்‌ 
அவருடைய மூன்று குமாரரும்‌ 
யுத்தக்களத்திலே செத்துப்போனார்கள்‌. 


நியாயாதிபதிகளின்‌ காலத்தில்‌ 
சிம்சோன்‌ பெலிஸ்தருக்கு விரோதமாக 
யுத்தம்பண்ண ஆரம்பித்தார்‌. “நீ 
கர்ப்பந்தரித்து, ஒரு குமாரனைப்‌ பெறுவாய்‌; 
அவன்‌ தலையின்மேல்‌ சவரகன்‌ கத்தி 
படலாகாது: அந்தப்‌ பிள்ளை பிறந்ததுமுதல்‌ 
தேவனுக்கென்று நசரேயனாயிருப்பான்‌ ; 
அவன்‌ இஸ்ரவேலைப்‌ பெலிஸ்தரின்‌ கைக்கு 
நீங்கலாக்கி ரட்சிக்கத்‌ தொடங்குவான்‌ 
என்றார்‌" (நியா 13:5) 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


ஆரம்பிக்கப்பட்டாலும்‌, தாவீதின்‌ 
காலத்தில்தான்‌ பெலிஸ்தருக்கு விரோதமான 


பெலிஸ்தரின்‌ கையிலிருந்து முற்றிலுமாய்‌ 
இரட்சிக்கிறார்‌. 

மேத்தேக்‌ இம்மா பெலிஸ்தரின்‌: 
பிரதான பட்டணம்‌. இது அவர்களுக்கு 
ராஜதானி பட்டணமாயிருக்கிறது. 
பெலிஸ்நர்கள்‌ மேத்தேக்‌ ம 
தங்களுடைய 
பாளயமிறங்குவார்கள்‌. 
தேசத்திலுள்ளது. "யோவாபும்‌ 
சூரியன்‌ அஸ்தமிக்குமட்டும்‌ 
பின்தொடர்ந்தார்கள்‌: 
வனாந்தரவழிக்கு  அருகான 
எதிரே இருக்கிற அம்மா 
வந்தார்கள்‌” (சோமு 2:24) 


அம்மா மேடு என்பது மேத்தேக்‌ 
அம்மாவைக்‌ குறிக்கிறது. மேத்தேக்‌ என்னும்‌ 
பெயருக்கு “கடிவாளம்‌ என்று பொருள்‌. 
பெலிஸ்தரின்‌ சேனை மேத்தேக்‌ அம்மாவில்‌ 
பாளயமிறங்கி, இஸ்ரவேல்‌ ஜனத்தாரை 
கடிவாளம்‌ போட்டு ஒடுக்குவது போல 
ஒடுக்கினார்கள்‌. தாவீது... மேத்தேக்‌ 
அம்மாவைப்‌ பிடித்துக்கொண்டார்‌. அவர்‌ 
முறியடித்தார்‌. பெலிஸ்தர்‌ 
யிலும்‌. இஸ்ரவேலரைக்‌ 
இப்போது இஸ்ரவேலர்‌ 
கீழ்ப்படுத்துகிறார்கள்‌. 
இதுவரையிலும்‌ கடிவாளம்‌ பெலிஸ்தரின்‌ 
கையிலிருந்து. இப்போது அந்தக்‌ கடிவாளம்‌ 
தாவீதின்‌ கையிலும்‌, இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
கையிலும்‌ இருக்கிறது. 
தாவீது. மோவாபியரையும்‌ 


அடித்து. அவர்களைத்‌ 
பணியப்பண்ணினார்‌. 


அம்மா 
சேனையோடு, 
இது காத்‌ 
அபிசாயும்‌ 
அப்னேரைப்‌ 
கிபியோன்‌ 
கியாவுக்கு 
மேடுமட்டும்‌. 


முறிய 
'தரைமட்டும்‌ 
தாவீது அவர்கள்மேல்‌ 
நூல்போட்டு,  இரண்டுபங்கு மனுஷரைக்‌ 
கொன்றுபோட்டு, ஒரு பங்கை உயிரோடே 
வைத்தார்‌: இவ்விதமாய்‌ மோவாபியர்‌ 
தாவீதைச்‌ சேவித்து, அவருக்குக்‌ 
கப்பங்கட்டுகிறவர்களானார்கள்‌ (2சாமு 8:2). 





f= FTE 
TT 


மீதமுள்ள ஒரு பங்கை 
வைக்கிறார்‌. மோவாபியரில்‌ மூன்றில்‌ ஒரு 
ங்‌ ர்‌ உயிரோடிருக்கிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ 

வேலையாட்களாயிருக்கிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ தேசத்தின்‌ 
பயிரிடுகிறார்கள்‌. 

பிலேயாம்‌. 
சொன்ன 


தேசத்தாருக்கு 
அவர்கள்‌ 
நிலத்தை 


மோவாபைக்‌ குறித்து, 
தீர்க்கதரிசனம்‌ இங்கு 


அல்ல: ஒரு 
யாக்கோபிலிருந்து உதிக்கும்‌, ஒரு செங்கோல்‌ 


எல்லாரையும்‌ நிர்மூலமாக்கும்‌" 
(எண்‌ 2417) 


காப்‌ மரிக்கும்‌ 
மோவாபியர்‌ இஸ்ரவேலுக்கு 
குட்டுகிறவர்களாயிருந்தார்கள்‌. 
மோவாபியர்கள்‌ 
விரோதமாகக்‌ கலகம்பண்ணினார்கள்‌. 
'இஸ்ரவேல்‌ ஜனத்தாரால்‌ அவர்களை ஒடுக்க 
முடியவில்லை. 


'மோவாபின்‌ 
ஆடுமாடுகள்‌ 
இஸ்ரவேலின்‌ 
இலட்சம்‌ 
இலட்சம்‌ 
செலுத்திவந்தான்‌. 
மோவாபின்‌ ராஜா 
விரோதமாய்க்‌ 
(2இராஜா 3:4,5). 


தாவீது சீரியரையும்‌ முறியடிக்கிறார்‌. 
இவர்கள்‌ அராமியர்‌ என்றும்‌ 
அழைக்கப்படுகிறார்கள்‌. சீரியர்கள்‌ இரண்டு 
வெவ்வேறு ராஜ்யமாயிருக்கிறார்கள்‌. 
60-ஆவது 

சீரியரைப்பற்றி 

சொல்லப்பட்டிருக்கிறது. 


ராஜாவாகிய மேசா 
பெருத்தவனாயிருந்து. 
ராஜாவுக்கு 
ஆட்டுக்குட்டிகளையும்‌, 
குறும்பாட்டுக்கடாக்களையும்‌: 
காப்‌ இறந்துபோனபின்‌ 
ஸ்ரவேலின்‌ ராஜாவுக்கு 
கலகம்‌ பண்ணினான்‌” 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


(தாவீது 
தேசத்துச்‌ சீரியரோடும்‌, 


மொசொபொத்தாமிய 

சோபா தேசத்துச்‌ 

பண்ணினபோது, 

உப்புப்பள்ளத்தாக்கிலே 

பன்னீராயிரம்பேரை 

அவன்‌ சாட்சியை 

விளக்குவிக்கும்‌ ஆறு நரம்புக்‌ கின்னரத்திலே 

போதிப்பதற்காகப்‌ பாடினதும்‌ 

இராகத்தலைவனுக்கு. ஒப்புவித்ததுமான 

மிக்தாம்‌ என்னும்‌ சங்கீதம்‌)" (சங்‌ 60 

சீரியாவில்‌ ஆப்னா, 

நதிகள்‌ உள்ளன. 
தலைநகரம்‌. 
சீரியாவோடு 

ரேகோபின்‌ 


பர்பார்‌ ஆகிய 
தமஸ்கு சீரியாவின்‌ 
சோபாவின்‌ ராஜா 
சேர்ந்துகொள்கிறான்‌. 

குமாரனாகிய ஆதாதேசர்‌ 
சோபாவின்‌ ராஜா ஐபிராத்து 

இருக்கிற சீமையைத்‌ 
க்‌ ன 
கசமாக்கிக்கொள்ளப்போகிறான்‌ (சோமு 8:3) 
சீரியாவின்‌ ராஜாவும்‌ சோபாவின்‌ ராஜாவும்‌ 
வடக்கு சீமையிலிருக்கிறார்கள்‌. 


தாவீது சோபாவின்‌ 
ஆதாதேசரை முறியடிக்கிறார்‌. ஆதாதேசர்‌ 
பிராத்து நதியண்டைமில்‌ இருக்கிற 
சீமையைத்‌ திருப்பி தன்‌ வசமாக்கிக்‌ கொள்ள 
முயற்சி பண்ணுகிறான்‌. கர்த்தர்‌ அந்த 
சீமையை ஆபிரகாமின்‌ சந்ததியாருக்கு 
சுதந்தரமாகக்‌ கொடுத்திருக்கிறார்‌. 

அந்நாளிலே கர்த்தர்‌ ஆபிராமோடே 
உடன்படிக்கைபண்ணி, எகிப்தின்‌ நறிதுவக்கி 
ஜபிராத்து. நதி என்னும்‌ பெரிய 
நதிமட்டுமுள்ளதும்‌, கேனியரும்‌, கெனிசியரும்‌, 
கத்மோனியரும்‌, ஏத்தியரும்‌, பெரிசிய 
ரெப்பாயீமியரும்‌, எமோரியரும்‌, கானானி௰ரும்‌, 
கிர்காசியரும்‌, எபூசியரும்‌ என்பவர்கள்‌ 
இருக்கிறதுமான மந்தத்‌ தேசத்தை உன்‌ 
சந்ததிக்குக்‌ கொடுத்தேன்‌ என்றார்‌" 
(ஆதி 1518-21) 


கர்த்தர்‌ ஆபிரகாமின்‌ சந்ததியாருக்‌ 
கொடுத்த ராது கோத்த, சோபாவின்‌ 
வசமாக்கிக்கொள்ள 


இந்த 


ராஜாவாகிய 


சொந்தமானது. 
ராஜாவை முறியடித்தார்‌. 





i FTE 
TT 


தாவீது சோபாவின்‌ ராஜாவுக்கு 
இருந்த இராணுத்தில்‌ ஆயிரத்து எழுநூறு 
குதிரைவீரரையும்‌, இருபதினாயிரம்‌ 
காலாட்களையும்‌ பிடித்து, இரதங்களில்‌ நூறு 
இரதங்களை வைத்துக்கொண்டு, 
மற்றவைகளையெல்லாம்‌ துண்டாடிப்போட்டார்‌ 
(சோமு 8:4). 


சோபாவின்‌ 

ஆதாதேசருக்கு 
தமஸ்குப்பட்டணத்தாராகிய 
வந்தார்கள்‌; தாவீது 
இருபத்தீராயிரம்பேரை 
தமஸ்குக்கடுத்த 2 
தாணையங்களை வைத்தார்‌ 
தாவீதைச்‌ சேவித்து, 
கப்பங்கட்டினார்கள்‌ (2சாமு 8:58). 


ராஜாவாகிய 
உதவிசெய்ய 
சீரியர்‌ 

சீரியரில்‌ 
வெட்டிப்போட்டு, 
சீரியாவிலே 
சீரியர்‌ 
அவருக்குக்‌ 


ாவீது சத்துருக்‌ விரோதமாக. 
தத்தின்‌ னாரா வித்தா ன்‌ 
பாதுகாத்துக்கொண்டார்‌. தாவீது போன 
இடத்திலெல்லாம்‌, கர்த்தர்‌ அவரைக்‌ 
காப்பாற்றினார்‌ 

தாவீது வர வர விருத்தியடைந்தார்‌. 
தாவீதின்‌ ஐசுவரியம்‌ 
தாவீது ஆதாதேசரின்‌ 
பொற்பரிசைகளைத்‌ 
அவைகளை 
கொண்டுவந்தார்‌ (சோமு 8:7). 


பட்டணங்களாகிய 
பேரொத்தாயிலுமிருந்து. 
மகா திரளான 


தாதேசரின்‌ 
பேத்தாகிலும 
தான்தான்‌, 
வெண்கலத்தையும்‌ எடுத்துக்கொண்டுவந்தார்‌ 
ஆதாதேசரின்‌ 
ஆபிரகாமின்‌ 
சந்ததிக்கு சொந்தமான சுதந்தரவீதம்‌. 


தாவீதின்‌ ஐசுவரியம்‌. 


கொழு 8:9. தாவீது ஆதாதேசருடைய 
எல்லா இராணுவத்தையும்‌ முறிய 
அடித்த செய்தியை ஆமாத்தின்‌ 
ராஜாவாகிய தோமிகேட்டபோது, 


சோமு 8:10. 
தோயியின்மேல்‌ 
யுத்தம்பண்ணிக்‌ கொண்டிருந்த 
படியால்‌, ராஜாவாகிய தாவீதின்‌ 
சுகசெய்தியை விசாரிக்கவும்‌, 


ஆதாதேசர்‌ 
எப்போதும்‌ 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அவன்‌ ஆதாதேசரோடே 
யுத்தம்பண்ணி, அவனை முறிய 
அடித்தற்காக அவனுக்கு வாழ்த்துதல்‌ 
சொல்லவும்‌, தோயி தன்‌ குமாரனாகிய 
யோராமை ராஜாவினிடத்தில்‌ 
அனுப்பினான்‌. மேலும்‌ யோராம்‌ தன்‌: 
கையிலே வென்னியும்‌ பொன்னும்‌ 
வெண்கலமுமான  தட்டுமுட்டுகளைக்‌ 
கொண்டுவந்தான்‌. 

சோமு 81. அவன்‌ 
கொண்டுவத்தவைகளைத்‌ தாவீதுராஜா 
கீழ்ப்படுத்தின சீரியர்‌, மோவாபியம்‌, 
அம்மோன்‌ புத்திரர்‌, பெலிஸ்தர்‌, 
அமலேக்கியர்‌ என்னும்‌ சகல்‌ 
ஜாதியர்களிடத்திலும்‌, 


சோமு 8:12. ரேகோயின்‌ குமாரனாகிய 
ஆதாதேசர்‌ என்னும்‌ சோபாவின்‌ 
ராஜாவினிடத்திலும்‌ 
கொள்ளையிட்டதிதூம்‌. எடுத்து, 
கர்த்தருக்கு நியமித்த ங்கம்‌ 
பொன்னோடுங்கூட கர்த்தருக்குப்‌ 
பிரதிஷ்டைபண்ணினான்‌. 

சாமு 843. தாவீது உப்புப்‌ 
பன்னத்தாக்கிலே பதினெண்ணாயிரம்‌ 
சீரியரை முறிய அடித்துத்‌ 
திரும்பின தினால்‌ கீர்த்தியெற்றான்‌ 
சாமு 84. ஏதேரமில்‌ 
தாணையங்களை வைத்தான்‌; ஏதோம்‌ 
எங்கும்‌ அவன்‌  தாணையங்களை 
வைத்ததினாலே, ஏதோமியர்‌ எல்லாரும்‌ 
தாவீதைச்‌ சேவிக்கிறவர்கனானார்கன்‌; 
தாவீது போன எல்லா இடத்திலும்‌ 
கர்த்தர்‌ அவனைக்‌ காப்பாற்றினார்‌. 


தோமி என்பவன்‌ ஆமாத்திற்கு 
ராஜாவாயிருக்கிறான்‌. ஆதாதிக்காருக்கும்‌ 
தோயிக்கும்‌ நீண்டகாலமாக பகையிருக்கிறது. 
ஆதாதேசார்‌ தோமீமின்மேல்‌ எப்போதும்‌ 
யுத்தம்பண்ணிக்கொண்டிருப்பான்‌. இப்போது 
தாவீது ஆதாதேசாரை முறிபடித்திருக்கிறார்‌. 
தாவீது ஆதாதேசருடைய எல்லா 
இராணுவத்தையும்‌ முறிய அடித்த செய்தியை 
ஆமாத்தின்‌ ராஜாவாகிய தோயீ 
கேள்விப்படுகிறான்‌ (2சாமு 8:9). 





f= THEN 
TT 


ஆமாத்தின்‌ 


ராஜாவாகிய தோயீக்கு, 
செய்‌ 


முறியடித்ததற்காக,  தோயீ்‌ 
நன்றி சொல்ல விரும்புகிறான்‌. அவருக்கு 
வெகுமதி கொடுக்க ஆசைப்படுகிறான்‌. 
ஆமாத்தின்‌ ராஜாவாகிய  தோமீ 
ராஜாவாகிய தாவீதின்‌ கசுகசெய்நியை 
விசாரிக்கவும்‌, அவர்‌ ஆதாதேசரோடே 
யுத்தம்பண்ணி, அவனை முறிய அடித்தற்காக 
அவருக்கு வாழ்த்துதல்‌ சொல்லவும்‌, தோயீ 
தன்‌ குமாரனாகிய யோராமை 
ராஜாவினிடத்தில்‌ அனுப்புகிறான்‌. மேலும்‌ 
யோராம்‌ தன்‌ கையிலே வெள்ளியும்‌ 
பொன்னும்‌. ல்‌ 
தட்டுமுட்டுகளை 
கொண்டுவருகிறான்‌ (2சாமு 8:10) 


ஆமாத்தின்‌ ராஜாவாகிய  தோமீ 


ராஜாவாகிய தோமியோடு 
சமாதான உடன்படிக்கை பண்ணுவதினால்‌ 
தாவீதுக்கு, நஷ்டம்‌ ஏற்படவில்லை. 
தாவீது ஆமாத்தின்‌ ராஜாவைப்போல மேலும்‌ 
சில ராஜாக்களை தன்னுடைய 
பாதுகாப்பின்‌ கீழ்‌ கொண்டு வருகிறார்‌. 
இவர்கள்‌ தாவீதுக்கு வெகுமதிகளைக்‌ 
கொடுக்கிறார்கள்‌. 


தாவீது சத்துருக்களுக்கு விரோதமாக. 
யுத்தப்பண்ணி, அவர்களை முறியடித்த பின்பு, 
ர்‌ தேசத்திலிருந்து, 
கொள்ளைப்பொருளை 

வருவது வழக்கம்‌. அந்தக்‌ 
கொள்ளைப்‌ பொருட்களெல்லாம்‌ தாவீதின்‌ 
'பொக்கிஷத்திலிருக்கிறது. இந்தப்‌ 
பொக்கிஷங்களோடு ஆமாத்தின்‌ ராஜாவாகிய 
தோமீ தன்‌ குமாரனாகிய யோராம்‌ 


ராஜாக்களிடத்தில்‌ 
தனக்கு வந்த 
வெள்ளியையும்‌ பொன்னையும்‌ 
பிரதிஷ்டைபண்ணுகிறார்‌. 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


ஆமாத்தின்‌ ராஜாவாகிய 
குமாரனாகிய 
கொண்டுவந்தவைகளைத்‌ 


தோமீயின்‌ 
போராம்‌ 
தாவீதுராஜா 


கொள்ளையிட்டதிலும்‌ எடுத்து, கர்த்தருக்கு 
நியமித்த வெள்ளியோடும்‌ பொன்னோடுங்கூட 
கர்த்தருக்குப்‌ பிரதிஷ்டைபண்ணுகிறார்‌ 
(சோமு 83112). 


பிரபஞ்சத்தின்‌ 
தாவீதைப்போல பெரிய 
ராஜாக்கள்‌, தங்கள்‌ சத்துருக்களுக்கு, 
விரோதமாக யுத்தம்பண்ணியிருக்கிறார்கள்‌. 
மகாஅலெக்சாந்தர்‌, ரோமப்பேரரசனாகிய 
சீஷர்‌ ஆகியோரை பெரிய ராஜாக்களுக்கு 
ஒப்பாகச்‌ சொல்லலாம்‌. இவர்களெல்லோரும்‌ 
தங்களுடைய நாமமகிமைக்காகவும்‌, 
தங்களுடைய பெயர்‌ பிரஸ்தாபத்திற்காகவும்‌ 
மற்ற தேசங்களோடு யுத்தம்பண்ணினார்கள்‌. 
தாவீதோ கர்த்தருடைய நாமமகிமைக்காகவும்‌, 
இஸ்ரவேலின்‌ சத்துருக்களுக்கு 
விரோதமாகவும்‌ யுத்தம்பண்ணினார்‌. 


இந்தப்‌ 
சரித்திரத்தில்‌ 


கர்த்தருக்கு 
மரில்பைண்ணின வெள்ளியும்‌ பொன்னும்‌, 
கர்த்தருடைய ஆலயத்தைக்‌ கட்டுவதற்காக, 
கர்த்தருடைய பொக்கிஷத்தில்‌ சேர்த்து 
வைக்கப்படுகிறது. இவையெல்லாம்‌. 
கர்த்தருக்காக நியமிக்கப்பட்ட 
பொக்கிஷங்களாகும்‌. 
சத்துருக்களிடப 
கொள்க பொருடகளின்‌... மொளி 
பாத்திரங்களையும்‌, பொன்‌ ப்தாயனைய்‌ 
மாத்திரம்‌ கர்த்தருக்கு 
பிரதிஷ்டைபண்ணினார்‌. தாவீது 
பொன்னால்‌ செய்யப்பட்ட விக்கிரகங்களை 
அக்கினியினால்‌ சுட்டெரித்துப்போட்டார்‌. 
“அங்கே பெலிஸ்தர்‌ தங்கள்‌ 
விக்கிரகங்களைவிட்டு ஓடிப்போனார்கள்‌;: 
அவைகளைத்‌ தாவீதும்‌ அவன்‌ மனுஷரும்‌ 
குட்டெரித்தார்கள்‌” (சோமு 5:21). 





f= THE 
TT 


தாவீது கர்த்தருடைய நாமமகிமைக்காக 
யுத்தம்பண்ணுகிறார்‌. ஆகையினால்‌ தாவீது 
போன இடத்திலெல்லாம்‌ கர்த்தர்‌ அவரைக்‌ 
காப்பாற்றுகிறார்‌. இஸ்ரவேலின்‌ சத்துருக்கள்‌ 
எல்லோரும்‌ முறியடிக்கப்படுகிறார்கள்‌. 


தாவீதின்‌ குமாரனாகிய இயேசுகிறிஸ்து 
மனுஷருடைய ஆத்துமாக்களை: 
சொந்தமாக்கிக்‌ கொள்கிறார்‌. 
விரோதமான 
கிறிஸ்துவானவர்‌ 
நம்முடைய 
உலகப்பிரகாரமான 
சிலுவையிலே. 
கர்த்தருக்கு நியமிக்குப்பட்டவையெல்லாம்‌. 
பரிசுத்தமாயிருக்கவேண்டும்‌. நாம்‌ கர்த்தரை 
கனம்பண்ணி மகிமைப்படுத்த வேண்டும்‌. 


உப்புப்பள்ளத்தாக்கிலே. 
பெண்ணாகி சீரியரை முறிய அடித்துத்‌ 


உண்டாயிற்று. தன்னுடைய நாமம்‌ கீர்த்‌ 
பெற்றாலும்‌, தாவீது. ர்‌ 
கனம்பண்ண மறக்கவில்லை. 
தன்னைப்‌ புகழ்ந்தாலும்‌, தாவீது கர்த்தரை 
மகிமைப்படுத்துகிறார்‌. மனுஷர்‌ மூலமாய்‌ 
வருகிற எந்த கனத்தையும்‌, மகிமையையும்‌ 
தாவீது, தனக்கு சொந்தமாக 
அங்கீகரிப்பதில்லை. துதி கன மகிமை 
எல்லாவற்றையும்‌ தாவீது கர்த்தருக்கே 
செலுத்துகிறார்‌. 

தாவீது ஏதோமியரை ராம்‌ 
ஏதோமியர்‌ எல்லோரும்‌ 
சேவிக்கிறவர்களாகிறார்கள்‌ சது 
ஏதோமில்‌ தாணையங்களை வைக்கிறார்‌; 
ஏதோம்‌ எங்கும்‌ அவர்‌ தாணையங்களை 
வைத்ததினாலே. ஏதோமியர்‌ எல்லாரும்‌ 
தாவீதைச்‌ சேவிக்கிறவர்களாகிறார்கள்‌ 
(சோமு 8:14). 


யோராம்‌ ராஜாவின்‌ காலம்‌ வரையிலும்‌ 
ஏதோமியர்கள்‌ இஸ்ரவேலின்‌ ராஜாக்களை 
சேவிக்கிறார்கள்‌. அதுவரையிலும்‌ ஏதோமியர்‌ 
இஸ்ரவேலுக்கு கப்பம்‌ கட்டுகிறார்கள்‌. அதன்‌ 
பின்பு. ஏதோமியர்‌. இஸ்ரவேலுக்கு 
'விரோதமாய்க்‌ கலகம்பண்ணுகிறார்கள்‌. 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


வன்‌ நாட்களில்‌ யூதாவுடைய 
ககையின்கர்குந்த' ஏதோமியர்‌ கக்கம்‌ பண்ணி, 
தங்களுக்கு ஒரு ராஜாவை 
ஏற்படுத்திக்கொண்டார்கள்‌" (2நாளா 21:8). 


இடத்திலெல்லாம்‌ 

காப்பாற்றினார்‌” 

என்று ஏற்கெனவே 

சொல்லப்பட்டதுபோல, இங்கு மறுபடியுமாக, 

“தாவீது போன எல்லா இடத்திலும்‌ கர்த்தர்‌ 

அவனைக்‌ காப்பாற்றினார்‌" (சோமு 8:14) 
என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 


தாவீது இஸ்ரவேலுக்கு விரோதமாக 
எழும்பின சத்துருக்களையெல்லாம்‌. 
முறியடித்தார்‌. இதனால்‌ இஸ்ரவேல்‌ தேசம்‌ 
சத்துருக்களின்‌ பிரச்சனையில்லாமல்‌ 
அமைதியாயிருக்கிறது. தாவீதின்‌ 
குமாரனாகிய சாலொமோனின்‌ காலத்தில்‌, 
இஸ்ரவேல்‌ தேசம்‌ எங்கும்‌ யுத்தமில்லாமல்‌: 
அமைதியாயிருக்கிறது. கர்த்தருடைய 
ஆலயத்தைக்‌ கட்டுவதற்கு, தேசத்தில்‌ 
காணப்படுகிற அமைதியும்‌ சமாதானமும்‌, 
சாதகமான சூழ்நிலையாயிருக்கிறது. 


(தாவீது, சத்துக்களுக்கு விரோதமாக 
யுத்தம்பண்ணி, அவர்களுடைய 
தேசங்களிலிருந்து கொள்ளைப்பொருட்களை 
கொண்டு வருகிறார்‌. தாவீது 
கொள்ளைப்பொருட்களிலுள்ள பொன்னையும்‌ 
வெள்ளியையும்‌ கர்த்தருக்கு 
பிரதிஷ்டைபண்ணுகிறார்‌. பொன்னும்‌ 
வெள்ளியும்‌ கர்த்தருக்கு நியமிக்கப்பட்டு, 
கர்த்தருடைய பொக்கிஷத்தில்‌ சேமித்து 
வைக்கப்படுகிறது. தாவீதின்‌ குமாரனாகிய 
சாலொமோன்‌, கதக்‌ ஆலயத்தைக்‌ 
கட்டவேண்டும்‌. தேவையான 
பொக்கிகுங்களை (தானது கர்த்ுக்கென்று 
பிரதிஷ்டைபண்ணி வைக்கிறார்‌. 


கர்த்தர்‌ தம்முடைய ஊழியக்காரர்களை 
வெவ்வேறு ஊழியங்களில்‌ பயன்படுத்துகிறார்‌. 
ஒரு சிலர்‌ ஆவிக்குரிய யுத்தங்களிலே. 
யுத்தம்பண்ணுகிறார்கள்‌. வேறு சிலரோ 
ஆவிக்குரிய காரியங்களை 
கட்டியெழுப்புகிறார்கள்‌. ஒரு ஊழியம்‌ 
மற்றொரு ஊழியத்தைக்‌ கட்டியெழுப்புவதற்கு 
பிரயோஜனமாயிருக்கிறது. கர்த்தருக்காக 
செய்யப்படுகிற எல்லா  ஊழியங்களிலும்‌ 
கர்த்தர்‌ மகிமைப்படுகிறார்‌. 





ழ்‌ நள 
யாய 


சத்துருக்கள்மேல்‌ 
விசுவாசிகளாகிய 
ராஜ்யத்தின்மீது 


, தாவீதுக்‌( 
ஜெயம்‌ கிடைத்தது. 
நமக்கு சாத்தானுடைய 
ஜெயம்‌ கிடைக்கும்‌. 


தாவீதின்‌ ராஜாசனம்‌ 
சோமு 8:15-18 
சாமு 85. தாவீது 
இஸ்ரவேல்‌ 
ராஜாவாயிரு த்தான்‌; அவன்‌ 
தன்னுடைய எல்லா ஜனத்திந்கும்‌. 
'தியாயமும்‌ தீதியும்‌ செய்துவந்தான்‌. 


சோமு 8:16. செருயாவின்‌ குமாரனாகிய 
யோவாப்‌இராணுவத்தலைவனாயிரு ந்த 

ப்‌ அகிலூதின்‌ குமாரனாகிய 
யோசபாத்‌ மத்திரியாயிருந்தான்‌.. 


கொழு 8:07. அகிதூயின்‌ குமாரன்‌ 
சாதோக்கும்‌, அமியத்தாரின்‌ குமாரன்‌ 
அகிமெலேக்கும்‌ 

ஆசாரியராயிரு தந்தார்கள்‌; 
சம்பிரதியாயிருந்தான்‌. 


இப்படியே 
அனைத்‌, 


செராயா 


சோமு 819. யோய்தாவின்‌ 
குமாரன்‌ பெனாயாகிரேத்தியருக்கும்‌. 
பிலேத்தியருக்கும்‌ 
தலைவனாயிருந்தான்‌; தாவீதின்‌ 
குமாரரோ பிரதானிகளாயிருத்தார்கள்‌.. 
இஸ்ரவேலின்‌ 
சத்துருக்களுக்கு விரோதமாக. 
யுத்தம்பண்ணினாலும்‌ தன்னுடைய 
ராஜாசனத்தையும்‌ முறைப்படி ஆளுகை 
செய்கிறார்‌. இஸ்ரவேல்‌ 

கவனிக்காமல்‌, 

யுத்தம்பண்ண 

செலுத்தினால்‌, உள்நாட்டிலே குழப்பம்‌: 
ஏற்பட்டுவிடும்‌. தேசத்து நிர்வாகம்‌ 
சீராகயிருக்காது. தாவீது மிகுந்த ஞானமாய்‌ 
இஸ்ரவேல்‌ தேசத்நின்மீது. 
ராஜரீகம்பண்ணுகிறார்‌. 


தாவீது 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தாவீது இஸ்ரவேல்‌ அனைத்தின்மேலும்‌ 
ராஜாவாயிருக்கிறார்‌ (2சாமு 8:15). சமஸ்த 
இஸ்ரவேலும்‌ தாவீதின்‌ ராஜ்யபாரத்திற்கு 
கீழே இருக்கிறது. தாவீது இஸ்ரவேல்‌ 
தேசத்திலுள்ள எல்லா ஜனத்திற்கும்‌ 
நீதியும்‌ நியாயமும்‌ செய்து வருகிறார்‌. 
அவரிடத்தில்‌ பட்சபாதமில்லை. 
அவர்‌ யாருக்கும்‌ முகஸ்துதி பண்ணவுமில்லை. 


இஸ்ரவேல்‌ தேசத்தார்‌ தங்களுடைய 
வழக்குகளை ராஜாவிடம்‌ சொல்லும்போது, 
தாவீது ராஜா அந்த வழக்குகளுக்கு 
கவனமாய்ச்‌ செவிகொடுக்கிறார்‌. வழக்கின்‌ 
தன்மைகளை நீதியாய்‌ ஆராய்ந்து 
பார்க்கிறார்‌. ஜனங்களுக்கு நியாயமான 
தீர்ப்பு கொடுக்கிறார்‌. ஜனங்களால்‌ 
தங்கள்‌ ராஜாவை எளிதாகப்‌ பார்க்க 
முடிகிறது. தாவீதும்‌ தேசத்தின்‌ நிர்வாக 
காரியங்கள்‌ எல்லாவற்றையும்‌ சீராக 
கவனித்து வருகிறார்‌. 
ஒவ்வொரு தேசத்திற்கும்‌, அந்த 
ராஜாவே 
'திபதியாயிருக்கிறார்‌. கர்த்தர்‌ 
சர்வலோகத்திற்கும்‌ அதிபதி. அவரே எல்லா 
த்திற்கும்‌ ராஜாதி ராஜாவாயும்‌, 
கர்த்தாவாயும்‌ இருக்கிறவர்‌ 
சர்வசிருஷ்டிக்கும்‌ நீதியுள்ள 
'திபதியாயும்‌ இருக்கிறார்‌. தாவீது 
னன அறிந்திருக்கிறார்‌. 
இஸ்ரவே தேசத்திற்கு 
நியாயாதிபதியா; நகத்தால்‌ தனக்கு 
மேலாக இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
நியாயாதிபதியாயிருக்கிறார்‌ என்பதை 
உணர்ந்து, தாவீது தன்‌ தேசத்திலுள்ள 
எல்லா ஜனத்திற்கும்‌ நியாயமும்‌ நீதியும்‌ 
செய்து வருகிறார்‌. 


“என்‌ ஜனங்களே, என்‌ உபதேசத்தைக்‌ 
கேளுங்கள்‌; என்‌ வாயின்‌ வசனங்களுக்கு 
உங்கள்‌ செவிகளைச்‌ சாயுங்கள்‌. என்‌ வாயை 
உவமைகளால்‌ திறப்பேன்‌; பூர்வகாலத்து, 
மறைபொருள்களை  வெளிப்படுத்துவேன்‌" 
(சங்‌ 724.2) 





ழ்‌ நயன 
யாய 


இஸ்ரவேல்‌ தேசத்து நாளாகமத்தை 
சம்பிரதியாகிய செராயா ஒவ்வொரு நாளும்‌. 
எழுதவேண்டும்‌. ராஜா ஒவ்வொரு நாளும்‌ 
செய்ய வேண்டிய வேலைகளை, சம்பிரதி 
ராஜாவுக்கு ஞாபகப்படுத்தவேண்டும்‌. ராஜா 
சில காரியங்களை மறந்துவிடுவார்‌. அந்தக்‌ 
காரியங்களையெல்லாம்‌ சம்பிரதி அவருக்கு 
ஞாபகுப்படுத்தவேண்டும்‌. சம்பிரதி 
ராஜாவுக்கு யோசனைகளை 
சொல்லக்கூடாது. ராஜாவின்‌ வேலைகளை 
விமர்சனம்‌ பண்ணவும்‌ கூடாது. ராஜாவின்‌ 
அன்றாட வேலைகளை எழுதி வைப்பதும்‌, 
அதை ராஜாவுக்கு ஞாபசுப்படுத்துவதும்‌ 
மாத்திரம்‌ சம்பிரதிமின்‌ வேலை. 

ன்‌ குமாரனாகிய யோசபாத்‌ 
தாவீதுக்கு மந்திரியாயிருக்கிறான்‌. இவன்‌ 
தேசத்தின்‌ நன்மைக்காகவம்‌, ராஜாவின்‌ 
நன்மைக்காகவும்‌ யோசனை சொல்லுவான்‌. 
மந்திரியின்‌ யோசனையை கேட்கவேண்டும்‌. 
ராஜாவுக்கு என்னும்‌ அவசியம்‌ இல்லை. 
ராஜா கேட்கும்போது மாத்திரமே, மந்திரி 
யோசனை சொல்லவேண்டும்‌. ராஜா 
வழக்குகளை விசாரித்து, தீர்ப்புகளை 
சொல்லும்போது, ராஜாவின்‌ தீர்ப்புகளை 
நிறைவேற்றும்‌ பொறுப்பு மந்திரிக்கு உண்டு. 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
II SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தாவீதின்‌ குமாரர்‌ 
பிரதானிகளாயிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
தாவீதுக்கு அடுத்த ஸ்தானத்திலிருந்து 
இஸ்ரவேல்‌ தேசத்தை 
செய்கிறார்கள்‌. தாவீதின்‌ 
எல்லோரும்‌ 
பெரியவர்களாயிருக்கிறார்கள்‌. 

“யோய்தாவின்‌ குமாரன்‌ 
கிரேத்தியருக்கும்‌ 
தலைவனாயிருந்தான்‌;; 
புத்திரர்‌ 


பெனாயா்‌ 


பிரதானிகளாயிருந்தார்கள்‌” நாளா 18:17), 
தாவீதின்‌ குமாரர்‌: அவருக்கு 

அக்ணணைியேல்ய இடுவார்கள்‌. அவிக 
ராஜாவின்‌ கண்பார்வையில்‌, ராஜாவின்‌ 
மேற்பார்வையின்கீழ்‌. இஸ்ரவேல்‌ நேசத்தை 
ஆளுகை செய்வார்கள்‌. 

கிறிஸ்துவானவர்‌, விசுவாசிககளாகிய 
நம்மை, ராஜாக்களாகவும்‌, 
கக்‌ நியமித்திருக்கிறார்‌. 


“நம்மிடத்தில்‌ அன்புகூர்ந்து. தமது 
இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற 
நம்மைக்‌ கழுவி, தம்முடைய பிதாவாகிய 
தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும்‌ 
ஆசாரியர்களுமாக்கின அவருக்கு மகிமையும்‌ 
வல்லமையும்‌ என்றென்றைக்கும்‌ 
உண்டாயிருப்பதாக. ஆமென்‌” (வெளி 1:6). 





f= THE 
TT 


யோனத்தான்‌ நிமித்தம்‌, 
குமாரன்‌ மேவிபோசேத்திற்கு. 
காண்பிக்கிறார்‌. தாவீது சவலின்‌ 
வீட்டாரைப்பற்றி விசாரித்து, 
மேவிபோசேத்தைப்பற்றி அறிந்துகொள்கிறார்‌ 
சோமு 91-4, மேவிபோசேத்‌ 
தாவீதினிடத்தில்‌ வந்தபோது, தாவீது 
அவனை அன்போடு ஏற்றுக்கொள்கிறார்‌ 
(சோமு 9:58), தாவீது மேவிபோசேத்தை 
பராமரிக்கிறார்‌ (சாமு 99-13), 


மேவிபோசேத்‌ 
சோமு 91-8 


சோமு யோனத்தான்திமித்தம்‌ 
என்னால்‌ தயவுபெறத்தக்கவன்‌ 
எவனாவது சவுலின்‌ வீட்டாரில்‌ இன்னும்‌ 
மீதியாயிருக்கிறவன்‌ உண்டா என்று 
தாவீது கேட்டான்‌. 


ட்ட 


கொழு 9:2. அப்பொழுது சவுலின்‌ வீட்டு 
வேலைக்காரனாகிய சீபா என்னும்‌: 
பேருன்ளவனைத்‌. தாவீதினிடத்தில்‌ 
அழைத்துவந்தார்கன்‌; ராஜா அவனைப்‌ 
பார்த்து; நீதானா சீபா என்று 
கேட்டான்‌; அவன்‌  அடியேன்தான்‌ 
என்றான்‌. 


காமு 62. அப்பொழுது ராஜா 22 
நிமித்தம்‌ நான்‌ 
குடும்பத்தாருக்குத்‌ அல்வா ங்கள்‌ 
அவன்‌  வீட்டாரில்‌ யாதொருவன்‌ 
இன்னும்‌ மீதியாய்‌ இருக்கிறானா 
என்று கேட்டதற்கு, சீபா ராஜாவைப்‌ 
பார்த்து: இன்னும்‌ யோனத்தானுக்கு. 
இரண்டு கால்களும்‌ முடமான ஒரு 
குமாரன்‌ இருக்கிறான்‌ என்றான்‌. 


சாமு அவன்‌ எங்கே என்று ராஜா 
கேட்டதற்கு, சீபா ராஜாவைப்‌ பார்த்து: 
இதோ, அவன்‌ லோதேபாரிலே. 
அம்மியேலின்‌ குமாரனாகிய மாகீரின்‌ 
வீட்டில்‌ இருக்கிறான்‌ என்றான்‌. 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
II SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அப்பொழுது 
அவனை லோதேபாரிலி 

ருக்கிற அம்மியேலின்‌ குமாரனாகிய 
மாகீரின்‌ வீட்டிலிருந்து அழைப்பித்‌ தான்‌. 


சோமு 26. சவகின்‌ குமாரனாகிய 


யோணத்தானின்‌. 

மேவிபோசேத்‌ தனிதிராப் த்தல்‌ 
வந்தபோது, முகங்குப்புற விழுந்து 
வணங்கினான்‌; அப்பொழுது தாவீது: 
மேவிபோசேத்தே என்றான்‌; அவன்‌: 


இதே, அடியேன்‌ என்றான்‌. 


சோமு 9:7. தாவீது அவனைப்‌ பார்த்து: 
தீ பயப்படாதே; உன்‌ 
தகப்பனாகிய யோனத்தான்‌ திமித்தம்‌ 
நான்‌ நிச்சயமாய்‌ உனக்குத்‌ 
தயைசெய்து, உன்‌ தகப்பனாகிய 
சவுலின்‌. நிலங்களையெல்லாம்‌. 
உனக்குத்‌ திரும்பக்‌ கொடுப்பேன்‌; நீ 
என்‌ பந்தியில்‌ நித்தம்‌ அப்பம்‌ 
புசிப்பாய்‌ என்றான்‌. 


சாமு 98. அப்பொழுது அவன்‌ 
வணங்கி: செத்த நாயைப்போலிருக்கிற 
என்னை நீர்‌ நோக்கிப்பார்க்கிறதற்கு, 
உமது அடியான்‌ எம்மாத்திரம்‌ 
என்றான்‌. 


தாவீது சவலின்‌ வீட்டாரைக்‌ குறித்து 
விசாரிக்கிறார்‌. சவலும்‌ அவருடைய மூன்று 
குமாரரும்‌ பெலிஸ்தருக்கு விரோதமான 
யுத்தத்திலே செத்துப்போனார்கள்‌. சவுலின்‌ 
மற்றொரு குமாரனாகிய இஸ்போசேத்தை, 
அவனுடைய சேனைத்தலைவர்கள்‌. 
கொன்றுபோட்டார்கள்‌. சவலின்‌ குடும்பம்‌ 
அழிந்துபோயிற்று. 

தாவீது கர்த்தருடைய கிருபையினால்‌ 
செழித்திருக்கிறார்‌. அவர்‌ சவலை 
மறக்கவில்லை. தாவீது சவுலின்‌ குமாரனாகிய 
யோனத்தானையும்‌ மறக்கவில்லை. 
யோனத்தானும்‌ தாவீதும்‌ நெருங்கிய 
சிநேகிதர்கள்‌. அவர்கள்‌ ஒருவருக்கொருவர்‌ 
உடன்படிக்கை பண்ணிக்கொண்டலவர்கள்‌. 
தாவீது யோனத்தானோடு பண்ணின 
உடன்படிக்கையை இப்போது நினைத்துப்‌ 
பார்க்கிறார்‌. 





f= FTE 
TT 


தாவீது தன்னுடைய 
“யோனத்தான்நிமித்தம்‌ 
'தயவுபெறத்தக்கவன்‌ எவனாவது சவுலின்‌ 
வீட்டாரில்‌ இன்னும்‌ மீதியாமிருக்கிறவன்‌ 
உண்டா" (2சாமு 9:1) என்று கேட்கிறார்‌. 


தாவீது சமஸ்த  இஸ்ரவேலுக்கும்‌ 
ராஜாவாக ஏற்படுத்தப்பட்டு, அநேக 
வருஷங்களுக்கு பின்பு, யோனத்தானின்‌ 
வீட்டாரைப்பற்றி விசாரிக்கிறார்‌. சவலும்‌ 
யோனத்தானும்‌ பெலிஸ்தருக்கு விரோதமான 
யுத்தத்திலே மரித்துப்போனபோது. 
யோனத்தானின்‌. குமாரனாகிய 
மேவிபோசேத்திற்கு ஐந்து வயது மாத்திரமே 
ம இப்போது மேவிபோசேத்திற்கு 
குமாரன்‌ இருக்கிறான்‌. 
“மெலிபோசேத்திற்க மீகா என்னும்‌ பேருள்ள 
சிறுவனாகிய ஒரு குமாரன்‌ இருக்கிறான்‌" 
சோமு 9:12) 


தாவீது 
வருஷங்களாக 
யோனத்தானோடு 
செய்திருந்தாலும்‌, 
உடன்படிக்கையை நினைத்துப்‌ பார்க்கவில்லை. 
இப்போது பல வருஷங்களுக்கு பின்பு, 


மனுஷரிடம்‌, 
என்னால்‌ 


யோனத்தானை 
மறந்துவிட்டார்‌ 


தாவீதுக்கு போனத்தாகாப்பறறி.. நினைவு 
வருகிறது. 


தாவீது 
தமை செய்ய விரும்புகிறார்‌ 


சவுலின்‌ குடும்பத்தாருக்கு 


நிமித்தமாகவே, சவுலின்‌ 
மீதியாயிருக்கிறவர்கள்‌ 
இருக்கிறார்களா என்று 
விசாரிக்கிறார்‌. தாவீதின்‌ மனுஷர்‌ அவருக்கு 
சவுலின்‌ குடும்பத்தைப்பற்றி செய்தி 
சொல்லுகிறார்கள்‌. அவர்கள்‌  சவலின்‌ 
வீட்டு வேலைக்காரனாகிய சீபா என்னும்‌. 
பேருள்ளவனை தாவீதினிடத்தில்‌ அழைத்து 
வருகிறார்கள்‌. 

தாவீது ராஜா அவனைப்‌ 
“நீதானா சீபா” என்று கேட்கிறார்‌: அதற்கு 
அவன்‌ “அடியேன்தான்‌" என்று ராஜாவுக்கு 
பணிவோடு பிரதியுத்தரம்‌ ந க்கக்‌ 
அப்பொழுது ராஜா சீபாவிடம்‌, 
நிமித்தம்‌ நான்‌ சவுலின்‌ கடிக்கும்‌ 
தயைசெய்யும்படி. அவன்‌ வீட்டாரில்‌ 
யாதொருவன்‌. இன்னும்‌ மீதியாய்‌ 
இருக்கிறானா" என்று கேட்கிறார்‌. அதற்கு 
சீபா ராஜாவைப்‌ பார்த்து: “ 
யோனத்தானுக்கு இரண்டு 
முடமான ஒரு குமாரன்‌ 
சோமு 9:3) என்று 
சொல்லுகிறான்‌. 


பார்த்து: 


பிரதியுத்தரம்‌. 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தாவீது ராஜா இஸ்ரவேலிலுள்ள 
எல்லோருக்கும்‌ நீதியும்‌ நியாயமும்‌ செய்கிறார்‌. 
இப்போது அவர்‌ தயவும்‌ செய்ய விரும்புகிறார்‌ 
யாருக்கு நீதி செய்யவேண்டுமோ அவருக்கு 
நீதி செய்யவேண்டும்‌. யாருக்கு தயவு 
செய்யவேண்டுமோ அவருக்கு தயவு 
செய்யவேண்டும்‌. 


அதைக்‌ கேட்டு 
இனத்தான்‌ ஒருவனும்‌ 
அப்பொழுது அவனுக்காகப்‌ பாவநிவிர்த்தி 
செய்யும்படி ஆட்டுக்கடா 
செலுத்தப்படுவதுமல்லாமல்‌, கர்த்தருக்கு அந்த 
அபராதம்‌ செலுத்தப்பட்டு, அது 
ஆசாரியனைச்‌ சேரவேண்டும்‌" (எண்‌ 5:8) 


தாவீது யோனத்தான்‌ நிமித்தம்‌, 
சவலின்‌ குடும்பத்தாருக்கு தயவு செய்ய 
தாவீது க 
அவர்‌ 
விசுவாசமாயிருக்கிறவர்‌. 
மனதிலே கர்த்தருக்கு பயப்படும்‌. 
இருப்பதினாலும்‌, தாவீதின்‌ இருதயத்திலே, 
பிறருக்கு தயவு செய்யவேண்டும்‌ என்னும்‌ 
இரக்க குணம்‌ இருப்பதினாலும்‌, தாவீது 
சவலின்‌ குடும்பத்தாருக்கு தயவு செய்ய 
விரும்புகிறார்‌. 


சவல்‌ உயிரோடிருந்த நாளெல்லாம்‌ 
தாவீதுக்கு தீங்கு செய்தார்‌. சவுல்‌ தாவீதைக்‌ 
கொன்றுபோடவேண்டுமென்று தீர்மானித்து, 

சேனையோடு அவரைப்‌ 
பின்தொடர்ந்தார்‌. தாவீதோ இப்போது, 
சவுலின்‌ குடும்பத்தாருக்கு தயை 
செய்யவேண்டுமென்று விரும்புகிறார்‌. 
சவல்‌ தனக்கு விரோதமாக செய்த 
தப்பிதங்களையெல்லாம்‌ தாவீது மன்னித்து 
மறந்துவிடுகிறார்‌. 


வாங்குகிறதற்கு 
இல்லாதிருந்தால்‌, 


நம்முடைய வாழ்க்கையிலும்‌ நமக்கு 
விரோதமாக பலர்‌ தீங்கு செய்திருக்கலாம்‌, 

நம்முடைய சத்துருக்களையும்‌ நாம்‌ 
சிநேகிக்கவேண்டும்‌. நமக்கு விரோதமாக 
அவர்கள்‌ செய்த தீங்குகளையெல்லாம்‌ 
மன்னித்து மறந்துவிட்டு, அவர்களுக்கு 
தயவு செய்ய வேண்டும்‌. 


“தமைக்குத்‌ ல்‌ 
உதாசனத்துக்கு உதாசனத்தையும்‌ 
சரிக்கட்டாமல்‌, அதற்குப்‌ பதிலாக, நீங்கள்‌ 
ஆசீர்வாதத்தைச்‌ சுதந்தரித்துக்கொள்ளும்படி 
அழைக்கப்பட்டிருக்கிறவர்களென்று அறிந்து, 
ஆசீர்வதியுங்கள்‌” (1பேது 3:9). 





i FTE 
TT 


நாம்‌ தீமையை மேற்கொள்ளவேண்டும்‌. 
தீமையை நன்மையினால்‌ வெல்லவேண்டும்‌. 


'யோனத்தா; ஈவீதும்‌ நெருங்கிய 
சத்து! ன்னிகக்‌்‌ பபண்‌ 
உடன்படிக்கையின்‌ மூலமாய்‌ தங்கள்‌ 
சிநேகத்தை உறுதிபண்ணிக்கொண்டவர்கள்‌. 
இதன்‌ நிமித்தமாக, தாவீது யோனத்தானின்‌ 
குடும்பத்தாருக்கு தயவு செய்ய விரும்புகிறார்‌ 

மும்‌ வர்க உதவி 
செய்க்‌! சொக்கு பண்ணிவிதத்து 
நம்முடைய வார்த்தையில்‌ 
உண்மையுள்ளவர்களாயிருக்கவேண்டும்‌. 
நமக்கு நஷ்டம்‌ வந்தாலும்‌, நாம்‌ 
சொன்னதை வேற்றவேண்டும்‌. 
நம்மிடத்திலிருந்து வாக்குப்பெற்றவர்கள்‌, 
நம்மிடத்தில்‌ வந்து உதவி கேட்காவிட்டாலும்‌, 
நாமே அவர்களிடம்‌ சென்று, 
அவர்களுக்கு மனப்பூர்வமாய்‌ உதவி 
செய்யவேண்டும்‌. நம்முடைய வார்த்தைக்கு 
நாம்‌ உண்மையுள்ளவர்களாயிருக்கவேண்டும்‌. 


கர்த்தர்‌ நமக்கு 
உண்மையுள்ளவராயிருக்கிறார்‌. கர்த்தருடைய 
பிள்ளைகளாகிய நாமும்‌ மற்றவர்களுக்கு 
உண்மையுள்ளவர்களாமிருக்கவேண்டும்‌. நாம்‌ 
யாரையெல்லாம்‌. சிநேகிக்கிறோமோ, 
அவர்கள்‌ எல்லோருக்கும்‌ நாம்‌ உதவி 
செய்ய வேண்டும்‌ என்னும்‌ கட்டாயம்‌ 
எதுவுமில்லை. ஒருவரை சிநேகிக்கும்போது, 
அவருக்கு உதவி செய்யவேண்டும்‌ என்னும்‌. 
கட்டுப்பாடும்‌ நிபந்தனையுமில்லை. ஆனாலும்‌ 
நம்முடைய சிநேகம்‌ உண்மையானதாகவும்‌, 
அந்நியோன்னியமானதாகவும்‌ இருக்கும்போது. 
நாம்‌ நிச்சயமாகவே நம்முடைய சிநேகிதருக்கு 
உதவி செய்வோம்‌. 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நாம்‌ நம்முடைய சிநேகிநர்களுக்கு 
உதவி செய்வது மாத்திரமல்ல, நம்முடைய 
சிநேகிதரின்‌ குடும்பத்தாருக்கும்‌ உதவி 
தேவைப்படும்போது, அவர்களுக்கும்‌ உதவி 
செய்யவேண்டும்‌. உதவி செய்வதற்கு எல்லை 
எதுவும்‌ இல்லை. 

தாவீதின்‌ சிநேகிதனாகிய யோனத்தான்‌ 
மரித்துப்போனான்‌. ஆனாலும்‌ தாவீது, 
'யோனத்தான்நிமித்தம்‌ என்னால்‌ 
தயவுபெறத்தக்கவன்‌ எவனாவது சவுலின்‌ 
வீட்டாரில்‌ இன்னும்‌ மீதியாமிருக்கிறவன்‌ 
உண்டா” (சோமு 9:1) என்று கேட்கிறார்‌. 
தாவீது மறுடியுமாய்‌ சீபாவிடம்‌, "தேவன்‌ 
நிமித்தம்‌ நான்‌ சவுலின்‌ குடும்பத்தாருக்குத்‌ 
தயைசெய்யும்படி அவன்‌ வீட்டாரில்‌. 
யாதொருவன்‌: இன்னும்‌ மீதியாய்‌ 
இருக்கிறானா” சோமு என்று 
கேட்கிறார்‌. 


9:3) 


தாவீது சவுலின்‌ குடும்பத்தாருக்கு 
தயவு செய்ய விரும்புகிறார்‌. தாவீது இந்த 
தயவைப்ற்றிச்‌ சொல்லும்போது, “தேவனுடைய 
தயவு" என்று சொல்லுகிறார்‌. தாவீது தேவன்‌ 
நிமித்தம்‌ சவுலின்‌ குடும்பத்தாருக்கு தயவு 
செய்ய விரும்புகிறார்‌ 


யோனத்தானோடு 
கக பண்ணியிருக்கிறார்‌. இந்த 
உடன்படிக்கைக்கு தேவனே 
சாட்சியாயிருக்கிறார்‌ “அப்பொழுது 
யோனத்தான்‌ தாவீதை நோக்கி: நீர்‌ 
சமாதானத்தோடே போம்‌, கர்த்தர்‌ 
என்றைக்கும்‌ எனக்கும்‌ உமக்கும்‌, என்‌ 
உமது சந்ததிக்கும்‌, 
சாட்சி என்று சொல்லி, 
நாமத்தைக்கொண்டு நாம்‌ 
ஆணையிட்டுக்கொண்டதை 
நினைத்துக்கொள்ளும்‌ என்றான்‌” 
சாமு 20:42). 


தாவீது தேவன்‌ நிமித்தம்‌ சவுலின்‌ 

குடும்பத்தாருக்கு தயவு செய்ய விரும்புகிறார்‌. 

டய தயவு, தாவீதின்‌ தயவுக்கு 

க்கி) கர்த்தர்‌ 

காண்பிப்பதுபோல, 

தாவீது சவுலின்‌ குடும்பத்தாருக்கு தயவு 
காண்பிக்க விரும்புகிறார்‌. 





f= FTE 
TT 


“மேலும்‌, நான்‌ உமிரோடிருக்கையில்‌, 
சாகாதடிக்கு நீர்‌ கர்த்தரின்‌ 

எனக்குத்‌ 
தயைசெய்யவேண்டியதும்‌ அல்லாமல்‌, கர்த்தர்‌ 
தாவீதின்‌ சத்துருக்களாகிய 
ஒவ்வொருவரையும்‌ பூமியின்மேல்‌. 
இராதபடிக்கு, வேர்‌அறுக்கும்போதும்‌, நீர்‌ 
என்றைக்கும்‌ உமது தயவை என்‌ 
வீட்டைவிட்டு அகற்றிவிடாமலும்‌. 
இருக்கவேண்டும்‌ என்றான்‌” சாமு 20:14,5). 


தாவீது 
இப்போது யோனத்தான்‌ 
நிமித்தம்‌, அவனுடைய 
மீதியாயிருக்கிறவர்களுக்கு 
விரும்புகிறார்‌. 


யோனத்தான்‌ 
கேட்டுக்கொண்டதை 
நினைவுகூர்ந்து, 


சீபா 
யோனத்தானின்‌ 
மேவிபோசே த்தைப்பற்றிய 
சொல்லுகிறான்‌. சீபா 


... தெரிந்திருக்கிறது. 
யோனத்தானுக்கு ஒரு 
உயிரோடிருக்கிறான்‌. அவன்‌ 
கால்களும்‌ முடமானவன்‌. 


“சவுலின்‌ குமாரன்‌ யோனத்தானுக்‌। 
இரண்டு காலும்‌ முடமான ஒரு குமாரன்‌ 
இருந்தான்‌; சவலும்‌ யோனத்தானும்‌ படிந்த 
செய்தி யெஸ்ரயேலிலிருந்து வருகிறபோது. 
அவன்‌ ஐந்து வயதுள்ளவனாயிருந்தான்‌; 
அப்பொழுது அவனுடைய தாதி அவனை 
எடுத்துக்கொண்டு ஓடிப்‌ போனாள்‌: அவள்‌ 
ஒடிப்போகிற அவசரத்தில்‌ அவன்‌ விழுந்து 
முடவனானான்‌; அவனுக்கு மேவிபோசேத்‌ 
என்று பேர்‌" சோமு 4:4). 


மேவிபோசேத்‌ இப்போது லோதேபாரிலே 
அம்மியேலின்‌ குமாரனாகிய மாகீரின்‌ வீட்டில்‌ 
இருக்கிறான்‌ (சோமு 9:4). லோதேபார்‌ 
யோர்தானுக்கு ப்புறத்திலுள்‌ 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


மேலிபோசேத்‌ தன்‌. தாயாரோடுகூட 
ஊரிலே. ருக்கி றான்‌. 
ஜனத்தார்‌ மேவிபோசேத்தை 
மறந்துவிட்டார்கள்‌. அவனைப்பற்றி யாரும்‌ 
நினைத்துப்‌ பார்த்தாக தெரியவில்லை. 


சீபா குடும்பத்தின்‌ 
சொத்துக்களைப்‌ பராமரித்ததினால்‌, 
அவனுக்கு மேலிபோசேத்தைப்பற்றித்‌ 
தெரிந்திருக்கிறது. அப்பொழுது தாவீதுராஜா 
மேலிபோசேத்தை 'லோதேபாரிலிருக்கிற 
அம்மியேலின்‌ குமாரனாகிய மாகீரின்‌ 
வீட்டிலிருந்து அழைப்பிக்கிறார்‌ (2சாமு 9:5). 
தாவீது மேவிபோசேத்தை அழைத்து 
வர சீபாவை அனுப்பியிருக்கவேண்டும்‌. 


இந்த 
ஸ்ரவேல்‌ 


சவலுடைய 


மாகீருக்கும்‌ தாவீதுக்கும்‌ பிரச்சனை 

எதுவுமில்லை. இவன்‌ அம்மியேலின்‌ குமாரன்‌. 

இவனுடைய வீடு யோர்தானுக்கு 

அப்புறத்திலுள்ள லோதேபாரிலிருக்கிறது. 

மாகீர்‌ சவுலின்‌ குடும்பத்திலுள்ள ஒருவனுக்கு 

அடைக்கலம்‌ 

சவுல்‌ தாவீதுக்கு 

மாகீருக்கு, 

ப தெரிந்திருக்கிறது. 

ஆனாலும்‌ மாகீர்‌ இரண்டு கால்களும்‌ 

முடமான மேவிபோசேத்திற்கு தன்‌ வீட்டிலே 
அடைக்கலம்‌ கொடுத்திருக்கிறான்‌. 


மேவிபோசேத்‌ பிற்காலத்தில்‌, 
ரா நத்தத்தனார்‌ 
வேண்டும்‌ என்னும்‌ எண்ணம்‌ மாகீருக்கு, 
இல்லை. மாகீருக்கு தாவீதின்‌ மீதோ அல்லது 
தாவீதின்‌ ராஜாசனத்தின்மீதோ வெறுப்போ 
விரோதமோ இல்லை. மாசீர்‌ சவலை 
நேகிக்கிறான்‌. சவுலின்‌ குடும்பத்தில்‌ 
ஒருவனுக்கு இரண்டு கால்களும்‌ 
முடமாயிருக்கும்போது, மாகீர்‌ அவனுக்கு 
ஆதரவு கொடுக்கிறான்‌. 


மாகீர்‌ இயல்பாகவே இரக்க சுபாவம்‌ 
கொண்டவன்‌. பிற்காலத்தில்‌ மாகீர்‌ தாவீக்கும்‌. 
உதவிசெய்கிறான்‌. தாவீது தன்‌ 
குமாரனாகிய அப்சலோமிடமிருந்து தப்பித்து 
ஓடும்போது, மாகீர்‌ தாவீதுக்கு தேவையான 
உதவிகளை செய்கிறான்‌. 





i THE 
TT 


இஸ்ரவேல்‌ ஜனங்களும்‌ அப்சலோமும்‌ 
சமயத்‌ தேசத்திலே பாளயமிறங்கினார்கள்‌. 
தாவீது மக்னாமிமில்‌ சேர்ந்தபோது. அம்மோன்‌ 
புத்திரரின்‌ தேசத்து ரப்பா பட்டணத்தானாகிய 


தேய்‌ வெண்ணெயையும்‌, ஆடுகளையும்‌, 
பால்கட்டிகளையும்‌, நாவீதுக்கும்‌ 
அவனோடிருந்த ஜனங்களுக்கும்‌ 
சாப்பிடுகிறதற்குக்‌  கொண்டுவந்தார்கள்‌:: 
அந்த ஜனங்கள்‌ வனாந்தரத்திலே பசியும்‌ 
இளைப்பும்‌ தவனமுமாயிருப்பார்கள்‌ என்று 
இப்படிச்‌ செய்தார்கள்‌” (2சாமு 17:26-29). 


சீபா லோதேபாருக்குப்போய்‌ அங்கே 
மாகீரின்‌ வீட்டிலிருந்த மேவிபோசேத்தை, 
எருசலேமுக்கு அழைத்துக்கொண்டு. 
வருகிறான்‌. அவனை தாவீதுக்கு முன்பாக 
நிறுத்துகிறான்‌. சவுலின்‌ குமாரனாகிய 
யோனத்தானின்‌.. மகன்‌ மேவிபோசேத்‌ 
தாவீதினிடத்தில்‌ வந்தபோது, அவன்‌ 
தாவீதை முகங்குப்புற விழுந்து 
வணங்குகிறான்‌ (சோமு 9:6). 


மேவிபோசேத்தின்‌ தகப்பனாராகிய 
யோனத்தான்‌ உயிரோடிருந்தபோது. தாவீது 
யோனத்தானுக்கு இப்படித்தான்‌ மரியாதை 
செலுத்தினார்‌. அப்போது சவுல்‌. 
இஸ்ரவேலுக்கு ராஜாவாயிருந்தார்‌. சவலுக்கு 
அடுத்தபடியாக, இஸ்ரவேலின்‌ ராஜாசனத்தில்‌ 

அவருடைய குமாரன்‌: 

ஆயத்தமாயிருந்தான்‌. 


அவர்கள்‌ ஒருவரை ஒருவர்‌ முத்தஞ்செய்து 
அழுதார்கள்‌; தாவீது மிகவம்‌ அழுதான்‌" 
ரிசாமு 20:41). 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


QODNENS 
PUBLISHERS 


இப்போது 
மாறியிருக்கிறது. 
தேசத்தி்‌ 


நிலமை முற்றிலும்‌ 
தாவீது இஸ்ரவேல்‌ 
ராஜாவாயிருக்கிறார்‌. 
யோனத்தானின்‌ குமாரனாகிய 
மேவிபோசேத்‌. தாவீதுக்கு முன்பாக 
முகங்குப்புற விழுந்து வணங்குகிறான்‌. 


தாவீது மேவிபோசேத்தை அன்போடு 
ஏற்றுக்கொள்கிறார்‌. அப்பொழுது தாவீது: 
'மேவிபோசேத்தே” என்று அன்போடு 
அழைக்கிறார்‌ அதற்கு அவன்‌: “இதோ, 
அடியேன்‌" என்று சொல்லுகிறான்‌. தாவீது 
மேவிபோசேத்தைப்‌ பார்த்து: “நீ பயப்படாதே; 
உன்‌ தகப்பனாகிய யோனத்தான்‌ நிமித்தம்‌ 
நான்‌ நிச்சயமாய்‌ உனக்குத்‌ தயைசெய்து, 
உன்‌ தகப்பனாகிய சவுலின்‌ 
நிலங்களையெல்லாம்‌ உனக்குத்‌ திரும்பக்‌ 
கொடுப்பேன்‌; நீ என்‌ பந்தியில்‌ நித்தம்‌ அப்பம்‌ 
புசிப்பாய்‌” (சோமு 9:67) என்று ஆறுதலான 
வார்த்தைகளைச்‌ சொல்லுகிறார்‌. 

மேவிபோசேத்தைப்‌ பார்த்தபோது, 
தாவீதுக்கு ஆச்சரியமாயும்‌ சந்தோஷமாயும்‌ 
இருக்கிறது. யோனத்தான்‌ தாவீதுக்கு 
ஆத்தும சிநேகிதன்‌. மேலிபோசேத்‌ 
யோனத்தானின்‌ குமாரன்‌. தாவீது 
மேவிபோசேத்தைப்‌ பார்க்கும்போது, 
தன்னுடைய ஆத்தும  சிநேகிதனாகிய 
யோனத்தானைப்‌ பார்ப்பதுபோன்ற உணர்வு 
அவருக்குள்‌ உண்டாயிற்று. 


மேலிபோசேத்‌ ாவீதைப்பற்றித்‌ 
தெரியாது... தாவீதுக்கு... தடம்‌ 
தகப்பனாராகிய யோனத்தானுக்கும்‌ இடையே 
இருந்த ஆத்தும சிநேகிதத்தைப்பற்றியும்‌ 
அவனுக்குத்‌ தெரியாது. யோனத்தான்‌ 
மரித்தபோது மேவிபோசேத்திற்கு ஐந்து 
வயதாயிற்று. இப்போது மேவிபோசேத்‌ ஒரு 
குமாரனுக்கு தகப்பன்‌. 


தாவீது தன்னை எருசலேமுக்கு 
ஏன்‌ வர  சொல்லிமிருக்கிறார்‌ என்று 
மேவிபோசேத்திற்கு தெரியவில்லை. தாவீது 
சமஸ்த இஸ்ரவேலுக்கும்‌ ராஜா. 
மேவிபோசேத்தோ இரண்டு கால்களும்‌ 
முடமானவன்‌. அவன்‌ தாவீது ராஜாவை 
பார்த்தவுடனே அவருக்கு முன்பாக 
முகங்குப்புற விழுந்து வணங்குகிறான்‌. 
ராஜாவைப்‌... பார்த்து பயப்படுகிறான்‌. 
மேவிபோசேத்தின்‌ சரீரம்‌ பயத்தினால்‌ 
நடுங்குகிறது. தாவீது அவனைப்‌ பார்த்து, 
“நீ பயப்படாதே” என்று அன்போடு 
சொல்லுகிறார்‌. 





f= FTE 
TT 


தாவீது மேவிபோசேத்தை நல்ல. 
காரியமாகத்தான்‌ எருசலேமுக்கு வர 
வழைத்திருக்கிறார்‌. தாவீதின்‌ மனதிலே. 
மேவிபோசேத்திற்கு விரோதமான திட்டம்‌ 
எதுவுமில்லை. தாவீது அவனுக்கு தயவு. 
செய்ய விரும்புகிறார்‌. அவன்‌ 
யோனத்தானின்‌ குமாரன்‌. யோனத்தானின்‌ 
நிமித்தமாய்‌, அதை 
குடும்பத்திலுள்‌ எவர்களுக்கு 

செய்யவேண்டும்‌ என்பது தாவீதின்‌ அதப்‌ 
யோனத்தானின்‌ குடும்பத்தில்‌, இப்போது. 
இரண்டு கால்களும்‌ முடமான மேவிபோசேத்‌ 
மாத்திரமே உயிரோடிருக்கிறான்‌. 


தாவீது மேவிபோசேத்தைப்‌ பார்த்து, 
“உன்‌ தகப்பனாகிய யோனத்தான்‌ நிமித்தம்‌ 
நான்‌ நிச்சயமாய்‌ உனக்கு தயை செய்வேன்‌" 
தாவீது சொல்லுகிறார்‌. தாவீது. 

்‌ சவுலின்‌ 
உனக்குத்‌ திரும்பக்‌ 

கொடுப்பேன்‌; 5 என்‌ பந்தியில்‌ நித்தம்‌ அப்பம்‌ 
புசிப்பய்‌" (சோமு 9:7) என்றும்‌ 
சொல்லுகிறார்‌. தாவீதுக்கு இஸ்ரவேல்‌ 
தேசத்நின்மேல்‌ அதிகாரம்‌ இருக்கிறது. 
தன்னுடைய அதிகாரத்தைப்‌ 

சவுலின்‌ நிலங்களையெல்லாம்‌, 


தாவீது 
பயன்படுத்தி, 
மேவிபோசேத்திற்கு திரும்ப கொடுக்கிறார்‌ 


'யோனத்தானின்‌ குமாரனாகிய 
இஸ்போசேத்‌ தாவீதுக்கு விரோதமாய்க்‌ 
கலகம்பண்ணினான்‌. சவுலின்நிலங்களெல்லாம்‌ 
அப்போது இஸ்போசேத்தின்‌ 
பொறுப்பிலிருந்தது. இஸ்போசேத்‌ 
கலகக்காரராயிருந்ததினால்‌, தாவீது, 
சவுலின்‌ குடும்ப நிலங்களையெல்லாம்‌. 
இஸ்ரவேல்‌ தேசத்திற்கு சொந்தமாக்கிவிட்டார்‌. 
தாவீது இப்போது அந்த 
நிலங்களை, யோனத்தானின்‌ குமாரனாகிய, 


திரும்ப 

பண்ணுகிறார்‌. 

வரும்‌ வருமானம்‌ 

ஆதரவாயிருக்கும்‌. 

தாவீது யோனத்தானுக்கு உண்மையான 

சிநேகிதன்‌. மெய்யான சிநேகம்‌ தாராளமான 
உதவிகளை செய்யும்‌. 


தாவீது மேவிபோசேத்திற்கு சவுலின்‌ 
நிலங்களையெல்லாம்‌ திரும்பக்கொடுக்கிறார்‌. 
இது அவனுக்கு கொடுக்கப்படும்‌ பெரிய 
வெகுமதி. இந்த நிலங்கள்‌ மூலமாக வரும்‌ 
வருமானம்‌, மேவிபோசேத்தின்‌ குடும்பத்தை: 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


பராமரிப்பதற்கு 
தாவீது அவனை இன்னும்‌. 
ஆசீர்வதிக்க விரும்புகிறார்‌. தாவீது 
மேவிபோசேத்திடம்‌, “உன்‌ தகப்பனாகிய 
யோனத்தான்‌ நிமித்தம்‌, நீ என்‌ பந்தியில்‌. 

புசிப்பாய்‌” என்று 


போதுமானது. ஆனால்‌ 


அதிகமாய்‌ 


தாவீதின்‌ 
அரண்மனையில்‌, அவருக்கு நிரந்தர 
விருந்தாளியாகமிருக்கிறார்‌. யோனத்தானின்‌ 
முகச்சாயல்‌ மேவிபோசேத்தின்‌ முகத்தில்‌ 
தெரிகிறது. மேவிபோசேத்தின்‌ முகத்தைப்‌ 
பார்க்கும்போதெல்லாம்‌, தாவீதுக்கு 
யோனத்தானைப்‌ பார்க்கும்‌. 
சந்தோஷமுண்டாகும்‌. மேவிபோசேத்திற்கு 
தாவீதின்‌ அரண்மனையில்‌, ராஜாவின்‌ 
பந்தியிலே, நேர்த்தியான போஜனம்‌. 
திருப்தியாய்க்‌ கிடைக்கிறது. 
மேவிபோசேத்‌ இரண்டு 
முடமானவன்‌. அவன்‌ பார்ப்பதற்கு 
காக்க தன்‌ தாவீதோ 
மேவிபோசேத்தின்‌ அழகைப்‌ பார்க்கவில்லை. 
கால்களைப்‌ 
தாவீது 


கால்களும்‌ 


யோனத்தான்‌ நிமித்தமாய்‌, 
குமாரன்‌ மேவிபோசேத்தை, 
தன்னுடைய குடும்பத்தில்‌ 
ஏற்றுக்கொள்கிறார்‌. 


ஏற்றுக்கொள்கிறான்‌. 
ஆறுதலான வார்த்தைகளையும்‌, 
ஆசீர்வாதமான வார்த்தைகளையும்‌ 
சொன்னபோது, மேவிபோசேத்‌ தாவீதை 
வணங்குகிறான்‌. அவன்‌ தாவீதை நோக்கி, 
“செத்த நாயைப்போலிருக்கிற என்னை நீர்‌ 
நோக்கிப்பார்க்கிறதற்கு, உமது அடியான்‌ 
எம்மாத்திரம்‌" சோமு 9:8) என்று 
பணிவோடு சொல்லுகிறான்‌. தாவீது 
மேவிபோசேத்திற்கு அதிகமான தயவு 
செய்கிறார்‌. இவ்வளவு பெரிய தயவுக்கு 
தான்‌ பாத்திரவானல்ல. என்பதை 
நினைத்து, மேவிபோசேத்‌ தன்னை 
தாவீதுக்கு முன்பாக வெகுவாகத்‌ 
தாழ்த்துகிறான்‌. 


தாவீது தனக்கு 





i al 
TT 


சீபா 
சோழு 9:9-18 


சாமு 9:9, 
வேலைக்காரனாகிய. சீபாவை 
அழைப்பித்து, அவனை நோக்கி: 
சவுலுக்கும்‌ அவர்‌ வீட்டார்‌ எல்லாருக்கும்‌ 
இருத்த யாவையும்‌ உன்‌ எஜமானுடைய 
குமாரனுக்குக்‌ கொடுத்தேன்‌. 


சோமு 9:10. ஆகையால்‌ நீ உன்‌ 
குமாரரையும்‌ உன்‌ வேலைக்காரரையும்‌ 
கூட்டிக்கொண்டு, உன்‌ எஜமானுடைய 
குமாரன்‌ புசிக்க அப்பம்‌ 
உண்டாயிருக்கும்படி, அத்த திலத்பை 
பயிரிட்டு, அதின்‌ பலனைச்‌ 
சேர்ப்பாயாக; உன்‌ எஜமானுடைய 
குமாரன்‌ மேவியோசேத்‌ நித்தம்‌ என்‌ 
பந்தியிலே அப்பம்‌ புசிப்பான்‌ என்றான்‌; 
சீபாவுக்குப்‌ பதினைந்து குமாரரும்‌ 
இருபது வேலைக்காரரும்‌ இருந்தார்கள்‌. 


91. 


ராஜா... சவுலின்‌ 


சீபா, ராஜாவை 
நோக்கி; ராஜாவாகிய என்‌ 
ஆண்டவன்‌ தமது அடியானுக்குக்‌. 
கட்டனையிட்டபடி. யெல்லாம்‌ 
அடியானாகிய நான்‌: 

என்றான்‌. ராஜகுமாரரில்‌ ஒருவனைப்‌ 
போல, மேவிபோசேத்‌ என்‌ பந்தியிலே 
அசனம்‌ பண்ணுவான்‌ என்று ராஜா 
சொன்னான்‌. 


சோமு 


சாமு 942. மேவியோசேத்திற்கு. 
மீகா என்னும்‌ பேருன்ன சிறுவனாகிய 
ஒரு குமாரன்‌ இருந்தான்‌, 
சீபாவின்‌ வீட்டிலே குடியிருந்த 
யாவரும்‌ மேவிபோசேத்திற்கு 
வேலைக்காரராயிருந்தார்கள்‌.. 


சாமு 8:18. மேவியோசேத்‌ ராஜாவின்‌ 
பந்தியில்‌ நித்தம்‌ அசனம்‌ 
'பண்ணுகிறவனாயிருந்தபடியினால்‌, 
எருசலேமிலே குடியிருத்தான்‌; அவனுக்கு. 
இரண்டு காலும்‌ முடமாயிருந்தது. 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


தாவீது சவுலின்‌ நிலங்களை, 
அவருடைய பேரனாகிய மேவிபோசேத்திற்கு 
கொடுப்பதற்கு, சீபாவை சாட்சியாக 
நியமிக்கிறார்‌. தாவீது ராஜா சலலின்‌ 
வேலைக்காரனாகிய சீபாவை அழைப்பித்து, 
அவனை நோக்கி: “சவலுக்கும்‌ அவர்‌ வீட்டார்‌ 
எல்லாருக்கும்‌ இருந்த யாவையும்‌ உன்‌ 
எஜமானுடைய குமாரனாகிய 
மேவிபோசேத்திற்குக்‌ கொடுத்தேன்‌" 
(சோமு 9:9) என்று சொல்லுகிறார்‌. 


சவுல்‌. இஸ்ரவேல்‌ தேசத்திற்கு 
ராஜாவாமிருந்தபோது அவருக்கு ஏராளமான 
நிலங்கள்‌ இருந்தது. வயல்‌ நிலங்களும்‌, 
திராட்சத்தோட்டங்களும்‌ சவலுக்கு 
சொந்தமாயிருந்தது. 

"சவுல்‌ தன்னண்டையில்‌ நிற்கிற 
ஊழியக்காரரைப்‌ பார்த்து: பென்யமீன்‌ 
புத்திரரே கேளுங்கள்‌: ஈசாமின்‌ மகன்‌ 
உங்களெல்லாருக்கும்‌ வயல்களையும்‌ 
திராட்சத்தோட்டங்களையும்‌ கொடுப்பானோ? 
உங்களெல்லாரையும்‌ ஆயிரத்துக்கு 
அதிபதிகளும்‌ நூற்றுக்கு அதிபதிகளுமாக 
வைப்பானோ?” சாமு 22:7). 


நிலங்கள்‌ 
குல்லா, மேவிபோசேத்தினால்‌ 
அதைப்‌ பராமரிக்க முடியாது. மேவிபோசேத்‌ 
இரண்டு கால்களும்‌ முடமானவன்‌. 
ராஜா அவனை எருசலேமிலுள்ள 
தன்னுடைய அரண்மனையில்‌ தன்னோடுகூட 
இருக்குமாறு சொல்லியிருக்கிறார்‌. 
மேவிபோசேத்திற்கு ராஜாவின்‌ பந்தியில்‌ 
போஜனம்‌... வாக்குப்பண்ணப்பட்டிருக்கிறது. 


ஒரு நம்பிக்கையுள்ள நபர்‌ வண்டும்‌ 
தாவீது சவுலின்‌ 
மேவிபோசேத்திற்காக. 
பொறுப்புக்களையும்‌, 
அதின்‌ 


நிலங்களை, 
பராமரிக்கும்‌ 
நிலத்தை பயிரிட்டு 
பலனை சேர்க்கும்‌ பொறுப்பையும்‌ 
சீபாவிடம்‌ ஒப்படைக்கிறார்‌. சீபாவுக்கு 
பதினைந்து குமாரரும்‌, இருபது 
வேலைக்காரரும்‌ இருக்கிறார்கள்‌. 





ழ்‌ ளான 
யாய 


தாவீது சீபாவை நோக்கி, “நீ உன்‌ 
குமாரரையும்‌ உன்‌ வேலைக்காரரையும்‌ 
கூட்டிக்கொண்டு, உன்‌ எஜமானுடைய 
குமாரன்‌ புசிக்க அப்பம்‌ உண்டாமிருக்கும்படி, 
அந்த நிலத்தைப்‌ பயிரிட்டு, அதின்‌ பலனைச்‌. 
சேர்ப்பாயாக: உன்‌ எஜமானுடைய குமாரன்‌ 
மேவிபோசேத்‌ நித்தம்‌ என்‌ பந்தியிலே அப்பம்‌ 
புசிப்பன்‌" சோமு 9:10) என்று 
சொல்லுகிறார்‌. 


தாவீது 
கர்த்தராகிய 
அடையாளமாயிருக்கிறார்‌ 
குர்த்தராகவும்‌, 
இருக்கிறார்‌ 


கவைல 
இயேசுகிறிஸ்‌ துவக்கு 
கிறிஸ்துவானவர்‌ 
தேவகுமாரனாகவும்‌ 
ஆசீர்வாதமான எல்லா 
ஊற்றுக்களுக்கும்‌ கிறிஸ்துவானவரே 
ஆதாரமாயிருக்கிறார்‌. தாவீது. 
மேவிபோசேத்திற்கு தயவு காண்பித்தார்‌. 
நம்முடைய. இரட்சகராகிய 
இயேசுகிறிஸ்துவோ, பாவத்தில்‌ விழுந்து 
கிடக்கிற மனுக்குலத்திற்கு, தம்முடைய 
அன்பையும்‌, தயவையும்‌, கிருபையையும்‌ 
காண்பிக்கிறார்‌. 


தாவீது  மேவிபோசேத்திற்கு தயவு 
காண்பிக்கவேண்டும்‌ என்னும்‌ கட்டாயம்‌ 
எதுவுமில்லை. தாவீது யோனத்தான்‌ 
நிமித்தமாக, யோனத்தானுடைய குமாரனுக்கு 
காண்பிக்கிறார்‌. 
கால்களும்‌ 
வன்க 
பாவத்தில்‌ அழுந்து, 


நிற்கிறது. 
மேலிபோசேத்‌ தாவீதுக்கு முன்பாக 


தன்னைத்‌ தாழ்த்தியதுபோல, நாமும்‌ 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்துவுக்கு முன்பாக 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
II SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நம்முடைய முற்பிதாவாகிய ஆதாமின்‌ 
கீழ்ப்படியாமையினால்‌, சாமம்‌ இந்த 
உலகத்திற்குள்‌ பிரவேசித்தது. மனுக்குலம்‌ 
ஆசீர்வாதத்தை இழந்துவிட்டது. ஆதாமின்‌ 
பாவத்தினால்‌, மனுக்குலத்திற்கு தேவனோடு 
ஐக்கியமில்லாமல்‌ போயிற்று. நாம்‌ 
இழந்துபோன அந்த ஐக்கியத்தை, 
நம்முடைய கர்த்தராகிய இயேசுகிறிஸ்துவின்‌ 
மூலமாக திரும்பவும்‌ பெற்றுக்கொள்கிறோம்‌. 
தாவீது ராஜாவின்‌ 
போஜனம்பண்ணும்‌. 
பெற்றுக்கொண்டான்‌. 
விசுவாசிகளாகிய நமக்கும்‌, பரலோகத்திலே, 
கர்த்தரோடு நித்தியகாலமாக பந்தியிருக்கும்‌ 
சிலாக்கியம்‌ கிடைத்திருக்கிறது. 


| தாவீது ராஜா. சீபாவிடம்‌, சவுலின்‌ 
பயிரிட்டு, அதன்‌ பலனை 
என்று கட்டளையிடுகிறார்‌. 
ராஜாவை நோக்கி; 
ஆண்டவன்‌ தமது 
கட்டளையிட்டபடியெல்லாம்‌ 
அடியானாகிய நான்‌ செய்வேன்‌” 
ப்‌] 
ராஜா... சீபாவிடம்‌, 
ஒருவனைப்போல, 
பந்தியிலே அசனம்‌ 
பண்ணுவான்‌" என்று சொல்லுகிறார்‌. 
மேலிபிபோசேத்‌ ராஜாவின்‌ 
நித்தம்‌ 
ற்ப ப்ப! 
எருசலேமிலே குடியிருக்கிறான்‌; அவனுக்கு 
இரண்டு காலும்‌ முடமாயிருக்கிறது 
சோமு 943). ஆனாலும்‌ தாவீது 
மேவிபோசேத்தை 
ஒதுக்கிவிடவில்லை. 
தன்னுடைய அரண்மனையில்‌ 
ஏற்றுக்கொண்டு, உபசரிக்கிறார்‌. 
மேவிபோசேத்திற்கு 
பேருள்ள சிறுவனாகிய 
இருக்கிறான்‌, சீபாவின்‌ 
குடியிருந்த யாவரும்‌ 
வேலைக்காரராயிருக்கிறார்கள்‌ (சாமு 9:12). 


மீகா 





f= FTE 
TT 


தாவீது அம்மோன்‌ புத்திரர்மீதும்‌, 
அவர்களுக்கு உதவியாக வந்த சவரம்‌ 
யுத்தப்பண்ணுகிறார்‌. தாவீது அம்மோனின்‌ 
ராஜாவாகிய  ஆனூனுக்கு சமாதான 
தூதுவரை அனுப்புகிறார்‌ (சாமு 10912. 
ஆனூன்‌ தாவீதின்‌ ஊழியக்காரரைப்‌ பிடித்து, 
அவர்களை அவமானப்படுத்துகிறான்‌ 
(சோமு 10:34). தாவீது தன்னுடைய 
ஊழியக்காரரை எரிகோவிலே தங்கச்‌ 
சொல்லுகிறார்‌ (சோமு 10:5), அம்மோன்‌ 
புத்திரர்‌ தாவீதுக்கு விரோதமாக 
யுத்தம்பண்ண தங்களை 
ஆயத்தம்பண்ணுகிறார்கள்‌ (சாமு 10:6). 


தளபதிகளாயிருக்கிறார்கள்‌ (சாமு 10:7-12). 
நாவீதின்‌ சேனை அம்மோன்‌ புத்திரரையும்‌, 
அவர்களுக்கு உதவியாக வந்த சீரியரையும்‌ 
முறியடிக்கிறார்கள்‌ (சோமு 1091314). 


சீரியர்கள்‌ தாவீதுக்கு விரோதமாக 
யுத்த்பண்ண வருகிறார்கள்‌ 
யுத்தத்திலும்‌ சீரியர்கள்‌ 

முறியடிக்கப்படுகிறார்கள்‌ (சோமு 10:15-19). 


ஆனூன்‌' 
சாமு 101-5 


சோமு 10:4. அதன்பின்பு அம்மோன்‌ 
புத்திரரின்‌ ராஜா மரித்துப்போனான்‌; 
அவன்‌ குமாரனாகிய ஆனூன்‌ அவன்‌ 
பட்டத்திற்கு ராஜாவானான்‌. 


கொழு 10:2. அப்பொழுது தாவீது: 
ஆனூனின்‌ தகப்பனாகிய நாகாஸ்‌ 
எனக்குத்‌ தயை செய்ததுபோல, அவன்‌ 
குமாரனாகிய இவனுக்கு. படல்‌ 
தயைசெய்வேன்‌ என்று ல்லி, 
அவன்‌  தகப்பனுக்காக அவனுக்கு. 
ஆறுதல்‌ சொல்ல்‌, தன்‌ ஊழியக்காரரை 
அனுப்பினான்‌; தாவீதின்‌ ஊழியக்காரர்‌ 
அம்மோன்‌ புத்திரரின்‌ தேசத்திலே 
வந்தபோது, 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சோமு 10:8. அம்மோன்‌ புத்திரரின்‌ 
பிரபுக்கள்‌ தங்கன்‌ ஆண்டவனாகிய 
ஆனூனைப்‌ பார்த்து: தாவீது ஆறுதல்‌ 
சொல்லுகிறவர்களை உம்மிடத்தில்‌ 
அனுப்பினது, உம்முடைய தகப்பணைக்‌ 
கனம்பண்ணுகிறதாய்‌ உமக்குத்‌ 
தோன்றுகிறதோ? இத்தப்‌ பட்டணத்தை 
ஆராய்த்து, உனவுபார்த்து, அதைக்‌ 
கவிழ்த்துப்போட அல்லவோ தாவீது 
தன்‌ ஊழியக்காரரை உம்மிடத்திற்கு 
அனுப்பினான்‌ என்றார்கள்‌. 


சோமு 10:4. அப்பொழுது ஆனூன்‌: 
தாவீதின்‌ ஊழியக்காரரைப்‌ பிடித்து, 
அவர்களுடைய ஒருபக்கத்துத்‌ 
தாடியைச்‌ சிரைத்து, அவர்களுடைய 
வஸ்திரங்களை இருப்பிடமட்டும்‌ 
வைத்துவிட்டு, மற்றப்பாதியைக்‌ 
கத்தரித்துப்போட்டு, அவர்களை 
அனுப்பிவிட்டான்‌. 


சாமு 105. அது 
அறிவிக்கப்பட்டயோது, 
அந்த மனுஷர்‌ 
வெட்கப்பட்டபடியினால்‌, அவர்களுக்கு 
த்து ஆட்கனை அனுப்பி, உங்கள்‌ 
வளரும்மட்டும்‌. நீங்கள்‌. 
எறிம்வாவிகியுக்க்‌ பிற்பாடு வாருங்கள்‌ 
என்று சொல்லச்‌ சொன்னான்‌. 


அம்மோன்‌ 

இஸ்ரவேல்‌. 
அண்டைதேசத்தாராமிருக்கிறார்கள்‌. தாவீது 
இஸ்ரவேலுக்கு அருகாமையிலுள்ள எல்லா 
தேசத்தாரோடும்‌  சமாதானமாயிருக்கிறார்‌. 
அம்மோன்‌ புத்திரின்‌ ராஜாவாகிய 
நாகாஸோடு தாவீது சிநேகமாயிருக்கிறார்‌ 
அதன்பின்பு அம்மோன்‌ புத்திரரின்‌ 
ராஜாவாகிய நாகாஸ்‌ மரித்துப்போகிறான்‌;; 
அவன்‌ குமாரனாகிய ஆனூன்‌ அவன்‌ 
பட்டத்திற்கு ராஜாவாகிறான்‌ (2சாமு 103). 


நாகாஸ்‌ உயிரோடிருந்தபோது அவன்‌ 
தாவீதுக்கு அநேக நன்மைகளை 
செய்திருக்கிறான்‌. தனக்கு தயை செய்த 
நாகாகக்கு, தாவீது நன்றிசொல்ல 
விரும்புகிறார்‌. நாகாசின்‌ குமாரனாகிய 
ஆனூனுக்கு தாவீது தயை செய்ய 
விரும்புகிறார்‌. நாகாஸ்‌ மரித்துப்போனதற்காக, 
அவனுடைய குமாரன்‌ ஆனூனுக்கு ஆறுதல்‌ 
சொல்ல தாவீது தன்னுடைய சேவகரை 
அனுப்புகிறார்‌ சோமு 10:2) 





f= FTN 
TT 


தாவீதுக்கு யாராவது தயவு செய்தால்‌, 
தாவீது அவர்களுக்கு பலமடங்கு அதிகமாக 
தயவு செய்வார்‌. நாகாஸ்‌ தாவீதுக்கு, 
தயவு செய்ததினால்‌, அதற்கு பிரதி 
உபகாரமாக, தாவீது நாகாசின்‌ குமாரன்‌ 
ஆனூனுக்கு தயவு செய்ய விரும்புகிறார்‌. 
பெற்றோர்‌. மரித்துப்போகும்போது. 
அவர்களுடைய பிள்ளைகள்‌ மிகுந்த 
வேதனையிலிருப்பார்கள்‌. பிள்ளைகளுக்கு 
பெரியவர்கள்‌ ஆறுதல்‌ சொல்லவேண்டும்‌. 

மரித்துப்போனவர்களின்‌ சிநேகிதர்கள்‌, 
அவர்களுடைய பிள்ளைகளுக்கு ஆறுதல்‌ 
சொல்லி, அவர்களுடைய துக்கத்தைக்‌ 
குறைக்கவேண்டும்‌. தங்கள்‌ பெற்றோரின்‌: 
சிநேகிதர்கள்‌, தங்களுக்கும்‌. 
சிநேகிதர்களாகமிருப்பார்கள்‌ என்னும்‌ 
ஆறுதலான உணர்வு பிள்ளைகளுக்கு 
வரவேண்டும்‌. மரித்துப்போனவர்களின்‌ 
பிள்ளைகளை கைவிட்டுவிடாமல்‌, 
அவர்களுக்கு தங்களுடைய சிநேகத்தையும்‌, 
ஐக்கியத்தையும்‌ கொடுத்து அவர்களுக்கு 
ஆறுதலயிருக்கவேண்டும்‌. 


பனா நாவிதன்‌ டட கான்‌ 


அவர்கள்‌ மரித்துப்போன நாகாசுக்காக, 
அவனுடைய குமாரன்‌ ஆனணூனுக்கு 
ஆறுதல்‌ சொல்ல வருகிறார்கள்‌. தாவீது. 
ராஜா இதற்காகவே தன்னுடைய 
ஊழியக்காரர்களை அம்மோன்‌ புத்திரரின்‌ 
தேசத்திற்கு அனுப்பியிருக்கிறார்‌ 
புத்திரரின்‌ பிரபுக்கள்‌ 
பகைக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
சந்தேகப்படுகிறார்கள்‌. 
தன்னுடைய பிரபுக்களின்‌ 
கேட்டு, தாவீதின்‌ 
ஊழியக்காரரை அவமானப்படுத்துகிறான்‌. 


தாவீதின்‌: ஊழியக்காரர்கள்‌ 
ஆனூனுக்கு ஆறுதல்‌ சொல்ல வரவில்லை 
என்றும்‌, அவர்கள்‌ அம்மோன்‌ புத்திரரின்‌ 
பட்டணத்தை ஆராய்ந்து உளவு பார்க்க 
வந்திருக்கிறார்கள்‌ என்றும்‌. பிரபுக்கள்‌ 
ஆனூனுக்கு தவறான செய்தியை 
சொல்லுகிறார்கள்‌. தாவீது அனுப்பின 
ஊழியக்காரர்கள்‌ ஸ்தானாபதிகள்‌ அல்ல 
என்றும்‌, அவர்கள்‌ வேவுகாரர்கள்‌ 
என்றும்‌, பிரபுக்கள்‌ ஆனூனை நம்ப 
வைக்கிறார்கள்‌. 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


பிறருக்கு தீங்கு 
துன்மார்க்கர்கள்‌ மற்றவர்களை 
நம்பமாட்டார்கள்‌. தங்களைப்போலவே 
அவர்களும்‌ தங்களுக்கு தீங்கு செய்வார்கள்‌ 
என்று அவர்களைப்பற்றி சந்தேகப்படுவார்கள்‌. 
அம்மோன்‌ புத்திரரின்‌ பிரபுக்கள்‌ மற்ற 
தேசத்து ஜனங்களை நேசிக்கமாட்டார்கள்‌. 
பக்கத்து தேசத்தின்‌ ராஜாக்களோ, 
பிரபுக்களோ மரித்துப்போனால்கூட, 
அவர்களுக்கு ஆறுதல்‌ சொல்லமாட்டார்கள்‌. 
ன்‌ புத்திரரின்‌ 
சிநேகிதர்களைப்‌ பிரித்து, 
பகையாளியாக்கிவிடுகிறார்கள்‌. 
வார்த்தைகளுக்கும்‌, 
வார்த்தைகளுக்கும்‌ 
விளக்கங்களைக்‌ 
அவர்களுக்குள்ளே 
பகையை மூட்டிவிடுகிறார்கள்‌. 
அம்மோன்‌  புத்திரரின்‌ 
தங்கள்‌ ஆண்டவனாகிய 
பார்த்து: “தாவீது 
சொல்றத க்‌. 


பிரபுக்கள்‌ 


பிரபுக்கள்‌ 


ஊழியக்காரரை உம்மிடத்திற்கு அனுப்பினான்‌" 
சோமு 10:3) என்று சொல்லுகிறார்கள்‌. 


ஆனான்‌ தன்னுடைய பிரபுக்களின்‌ 
ஆலோசனைகளுக்கு செவிகொடுக்கிறான்‌. 
ஆனூன்‌ தாவீதின்‌ ஊழியக்காரரைப்‌ பிடித்து, 
அவர்களுடைய ஒருபக்கத்துத்‌ தாடியைச்‌ 
சிரைத்து. அவர்களுடைய வஸ்திரங்களை 
இருப்பிடமட்டும்‌ வைத்துவிட்டு, 
மற்றப்பாதியைக்‌ கத்தரித்துப்போட்டு, 
அவர்களை அனுப்பிவிடுகிறான்‌ 
(சோமு 10:4). 


ஆனூன்‌ தாவீதின்‌ ஊழியக்காரர்களை 
அவமானப்படுத்துகிறான்‌. ஆனூனிடம்‌ 
நல்ல ஆவி இல்லை. அவனை பொல்லாத 
ஆவி  அலைக்களிக்கிறது. ஆனூனுக்கு 
ராஜாவாயிருக்கும்‌ தகுதியில்லை. ஆனூனின்‌ 
தகப்பன்‌ நாகாஸ்‌ நல்லவன்‌. நாகாஸ்‌ 
தாவீதோடு சிநேகமாயிருந்தவன்‌. அவன்‌ 
தாவீதுக்கு தயை செய்தவன்‌. 





i FTE 
TT 


நாகாஸ்‌ மரித்துப்போனபின்பு, 
ஆனூன்‌ திடீரென்று அம்மோன்‌ புத்திரரின்‌ 
தேசத்திற்கு ராஜாவாகிவிட்டான்‌. 
ஆனூனுக்கு ராஜாசனம்பண்ண 
அனுபவமுமில்லை, முதிர்ச்சியுமில்லை. 
அவனுக்கு ஆலோசனை சொல்லுகிற 
பிரபுக்களும்‌ துன்மார்க்கராயிருக்கிறார்கள்‌. 
சிங்காசனத்தில்‌ உட்காருவதற்கு 
தகுதியில்லாத ஆனான்‌, அம்மோன்‌ 
புத்திரரை ஆளுகை செய்கிறான்‌. 


பாதுகாப்பு கொடுக்கவேண்டும்‌. இது எல்லா 
தேசங்களிலும்‌ கடைப்பிடிக்கப்படும்‌. 
பொதுவான சட்டம்‌. ஆனால்‌ ஆனூனுக்கு, 
ராஜ்யபாரத்தைப்பற்றி ஒன்றும்‌ தெரியவில்லை. 
அவன்‌ தன்‌ ராஜாசனத்தின்‌ மேன்மையை 
அசட்டைபண்ணுகிறான்‌. தாவீது அனுப்பின 
ஸ்தானாபதிகளை அவமானப்படுத்துகிறான்‌. 

ஸ்தானாபதிகள்‌ யுத்தவீரர்களைப்போல. 
வரமாட்டார்கள்‌. அவர்களிடத்தில்‌ பட்டயம்‌ 
இருக்காது. தங்கள்‌ தேசத்து ராஜா அனுப்பின 
செய்நிச்சரள்‌ மாத்திரமே இருக்கும்‌. 
ஸ்தானாபதிகளின்‌ கையில்‌ ஆயுதத்திற்கு 
பதிலாக ஓலை இருக்கும்‌. அவர்கள்‌ 
நிராயுதபாணிகளாயிருப்பார்கள்‌. ஆனால்‌. 
ஆனூனோ, தாவீதின்‌ 
ஊழியக்காரரை,  கொள்ளைக்காரராகவும்‌, 
கொலைகாரராகவும்‌, வேவுகாரராகவும்‌ 
பாவிக்கிறான்‌. 


ஆனூன்‌ தாவீதின்‌ ஊழியக்காரரைப்‌ 
பிடித்து, அவர்களுடைய ஒரு பக்கத்து. 
தாடியை சிரைத்துவிடுகிறான்‌. 
அவர்களுடைய வஸ்திரங்களை இருப்பிட 
மட்டும்‌ வைத்துவிட்டு மற்ற பாதியை 
கத்தரித்துப்போடுகிறான்‌ இப்போது 
தாவீதின்‌ ஊழியக்காரர்‌, ஆனூனுடைய 
அரண்மனையில்‌ கோமாளிகளைப்போலவும்‌, 
வேடிக்கைப்‌ பொருட்களைப்போலவும்‌ 
இருக்கிறார்கள்‌. ஆலூன்‌ தாவீதின்‌ 
ஊழியக்காரர்களை அவமானப்படுத்தி 
அனுப்பிவிடுகிறான்‌. 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


ஆணூன்‌ தன்னுடைய  ஊழியக்காரரை 
இல்ன டுத்தி அனுப்பிவிட்டான்‌ என்னும்‌ 
செய்தி தாவீதுக்கு அறிவிக்கப்படுகிறது. 
தாவீதின்‌ ஊழியக்காரர்‌ அம்மோன்‌. 
புத்திரரின்‌ தேசத்திலிருந்து, எருசலேமுக்கு 
திரும்பி வந்துகொண்டிருக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ எருசலேமுக்கு வருவதற்கே 
வெட்கப்படுகிறார்கள்‌. அவர்களுடைய ஒரு 
பக்கத்து தாடி சிரைக்கப்பட்டிருக்கிறது. 
அவர்களுடைய வஸ்திரங்கள்‌ இருப்பிட 
மட்டும்‌ வைக்கப்பட்டு, மற்ற பாதி 
கத்தரித்துப்போடப்பட்டிருக்கிறது. அவர்கள்‌ 
பார்வைக்கு அலங்கோலமாயிருக்கிறார்கள்‌. 


தாவீதின்‌ ஊழியக்காரர்‌, அம்மோன்‌ 
புத்திரரின்‌ தேசத்திலிருந்து, எருசலேமுக்கு 
திரும்பி வரும்போது, தாவீது தன்னுடைய 
ஆட்களை அவர்களுக்கு எதிராக 
அனுப்புகிறார்‌. அவர்களை எருசலேமுக்கு, 
வரவேண்டாம்‌ என்றும்‌, அவர்கள்‌ எரிகோவில்‌ 
தங்கியிருக்கட்டும்‌ என்றும்‌, அவர்களுடைய 
தாடி வளருமட்டும்‌ அவர்கள்‌ எரிகோவில்‌ 
இருந்துவிட்டு, அதன்‌ பிற்பாடு அவர்கள்‌ 
எருசலேமுக்கு வரலாம்‌ என்றும்‌ தாவீது 
செய்தி சொல்லியனுப்புகிறார்‌ 


தாவீதின்‌: ஊழியக்காரர்கள்‌ 
எரிகோவிலே, மற்றவர்களுக்கு தெரியாமல்‌, 
ஒரு தனிமையான  இடத்திலிருக்கிறார்கள்‌. 
சிரைக்கப்பட்ட நாடி வளருமட்டும்‌ அவர்கள்‌ 
அங்கே இருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
தங்கியிருக்கும்‌ வீட்டை விட்டு வெளியே 
வரமாட்டார்கள்‌. அவர்கள்‌ மிகவும்‌. 
வெட்கப்பட்ட படியினால்‌ வெளிஆட்களோடு. 
பேசவும்‌ மாட்டார்கள்‌, பழவும்‌ மாட்டார்கள்‌. 


ஆனூன்‌ தாவீதின்‌ ஊழியக்காரருடைய 
ஒரு பக்கத்து தாடியை சிரைத்திருக்கிறான்‌. 
சிரைக்கப்பட்ட தாடி, மறுபக்கத்து 
தாடியைப்போல சீராக வளரவேண்டும்‌. 
அதுவரையிலும்‌ அவர்கள்‌ எரிகோவில்‌ 
தங்கியிருக்கவேண்டும்‌. யூதர்கள்‌ தங்கள்‌ 
தாடிகளை நீளமாக வளர்ப்பார்கள்‌. நீளமான 
தாடி யூதர்களுக்கு தங்கள்‌ ஜனத்தார்‌ 
மத்தியில்‌ மதிப்பையும்‌ மரியாதையையும்‌ 
கொடுக்கும்‌. யூதர்களில்‌ வயதான 
பெரியவர்கள்‌ நீளமான தாடியை வளர்ப்பது 
வழக்கம்‌. 





i THE 
TT 


அம்மோன்‌ புத்திரரின்‌ 
ஆஜூன்‌ தாவீதின்‌ ஊழியக்காரரை 
அவமானப்படுத்தினான்‌. பிறரை 
அவனமானப்படுத்துவது அநீதியானது. அது 
அக்கிரமமான செயல்‌. நாம்‌ 
மற்றவர்களுடைய பாரம்பரியத்திற்கும்‌, 
பண்பாட்டிற்கும்‌, நாகரீகத்திற்கும்‌ மதிப்பு 
கொடுக்கவேண்டும்‌. மற்றவர்களின்‌. 
கலாச்சாரத்தை நாம்‌ ஒருபோதும்‌ 
அவமானப்படுத்தவும்‌ கூடாது. நிந்திக்கவும்‌ 
கூடாது. அது அநீதியான செயல்‌. 


ராஜாவாகிய 


சிரைக்கப்பட்ட தாடி மறுபடியும்‌ வளரும்‌. 
தாவீதின்‌ ஊழியக்காரர்‌ இப்போது 
அவமானப்பட்டாலும்‌, அவர்களுடைய தாடி 
மறுபடியும்‌ வளரும்போது. அவர்களுடைய 
நிந்தை அவர்களைவிட்டு நீங்கும்‌. அதன்‌ 
பின்பு அவர்களை அவமானப்படுத்திய 
ஆனூனுக்கு அவமானமுண்டாகும்‌. 
நீதியை வெளிச்சத்தைப்‌ 
உன்‌ நியாயத்தைப்‌ 
பட்டப்பகலைப்போலவும்‌ விளங்கப்பண்ணுவார்‌. 
கர்த்தரை நோக்கி அமர்ந்து, அவருக்குக்‌ 
காத்திரு: காரியசித்தயுள்ள வன்மேலும்‌ 
தீவினைகளைச்‌ செய்கிற மனுஷன்மேலும்‌ 
எரிச்சலாகாதே"' (சங்‌ 37:67). 


அம்மோன்‌ புத்திரர்‌ 
சோமு 10:6-14 


சாமு 10:6. அம்மோன்‌ புத்திரர்‌ 
தாங்கள்‌ தாவிதுக்கு அருவருப்பானதைக்‌ 
கண்டபோது, ஸ்தானாபதினை அனுப்பி, 
பெத்ரேகோப்‌ தேசுத்துச்‌ சீரியரிலும்‌, 
சோபாவிலிருக்கிற சீரியரிலும்‌ 
இருபதினாயிரம்‌ காலாட்கனையும்‌, 
மாக்காதேசத்து ராஜாவினிடத்தில்‌ 
ஆயிரம்பேரையும்‌, இஷ்தோபிலிருக்கிற 
பன்னீராயிரம்பேரையும்‌, 
கூலிப்படையாக அழைப்பித்தார்கள்‌. 
கொழு 10:7. அதைத்‌ தாவீது 
கேன்விபட்டபோது,  யேவாயையும்‌ 
பராக்கிரமசாலிகளாகிய சமஸ்த 
இராணுவத்தையும்‌ அனுப்பினான்‌. 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


சோமு 10:8. அம்மோன்‌ புத்திரர்‌ 
புறப்பட்டு, ஒலிமுகவாசலண்டையிலே. 
போர்செய்ய அணிவகுத்து 
நின்றார்கள்‌; ஆனாலும்‌ சேோபாவிலும்‌ 
ரேகோபிலுமிருத்துவத்த சீரியரும்‌, 
இஷ்தோபிலும்‌ மாக்காவிலுமிருத்து 
வத்த மனுஷரும்‌, வெளியிலே. 
யிரத்தியேகமாயிருத்தார்கள்‌. 


10:8. யோவாயபோ 
அ ்களின்‌ படைமுகம்‌ தனக்கு 
முன்னும்‌ பின்னும்‌ இருக்கிறதைக்‌ 
காண்கையில்‌, அவன்‌ இஸ்ரவேலிலே 
தெரித்துகொள்னப்பட்ட, எல்லா 
இராணுவங்களிலும்‌ ஒரு பங்கைப்‌ 
பிரித்தெடுத்து, அதைச்‌ சீரியருக்கு 
எதிராக அணிவகுத்து நிறுத்தி, 


சாமு 10:10. மற்ற ஜனத்தை அம்மோன்‌ 
புத்திரருக்கு எதிராக அணிவகுத்து 
நிறுத்தும்படி தன்‌ சகோதரனாகிய 
அபிசாயினிடத்தில்‌ ஒப்புவித்து: 


சாமு 1041. சீரியர்‌ 
கைமிஞ்சுகிறதாயிருந்தால்‌ நீ எனக்கு 
உதவிசெய்யவேண்டும்‌; அம்மோன்‌ 
புத்திர்‌ கை மிஞ்சுகிறதாயிருத்தால்‌ 
நான்‌ உனக்கு உதவிசெய்ய வருவேன்‌. 


10:12. தைரியமாயிரு; 
தம்முடைய ஜனத்திற்காகவும்‌, 
நம்முடைய தேவனுடைய 
பட்டணங்களுக்காகவும்‌ சவுரியத்தைக்‌ 
காட்டுவோம்‌; கர்த்தர்‌ தமது பார்வைக்கு. 
நலமானதைச்‌ செய்வாராக என்றான்‌. 


சோமு 


சாமு 10:18. யோவாபும்‌ 
அவனோடிருந்த ஜனமும்‌ சீரியர்மேல்‌ 
யுத்தம்பண்ணக்‌. கிட்டினார்கள்‌; 
அவர்கள்‌ அவனுக்கு முன்பாக 
முறித்தோடினார்கள்‌.. 

சோமு 10:14. சீரியர்‌ முறித்தோடுகிறதை 
அம்மோன்‌ புத்திர்‌ கண்டபோது, 
அவர்களும்‌ அயிசாயிக்கு முன்பாக 
முதித்தோடிப்‌ பட்டணத்திற்குன்‌ 
புதுத்தார்கன்‌; அப்பொழுது யோவாப்‌ 
அம்மோன்‌ புத்திரரை. விட்டுத்‌ திரும்பி. 
எருசலேமுக்கு வத்தான்‌.. 





i THE 
TT 


ராஜாவாகிய 


செய்தி தாவீதுக்கு அறிலிக்கப்டுகிறது 
தாவீது இதன்‌ நிமித்தமாக அம்மோன்‌ 
புத்திரர்மீது கோபப்படுகிறார்‌. அம்மோன்‌ 
புத்திரர்‌ தாவீதுக்கு 
அருவருப்பானவர்களாயிருக்கிறார்கள்‌. 
தாவீது அம்மோன்‌ புத்திரருக்கு 
விரோதமாகக்‌ கோபப்படுவதை, அம்மோன்‌ 
புத்திரரும்‌ அறிந்துகொள்கிறார்கள்‌ 

அம்மோன்‌ புத்திரர்‌ தாவீதுக்கு 
விரோதமாக யுத்தம்பண்ண 
ஆயத்தமாகிறார்கள்‌. தாவீதின்‌ சேனை 
மிகவும்‌ பெரியது. அது அதிக பெலமுள்ளது. 
தாவீதின்‌ சேனையோடு ஒப்பிட்டுப்‌ 
பார்க்கையில்‌, அம்மோன்‌ புத்திரரின்‌ சேனை 
எண்ணிக்கையில்‌ சிறியது. பலவீனமானது. 

தங்களால்‌ தாவீதுக்கு விரோதமாக 
யுத்தம்பண்ண முடியாது என்று அம்மோன்‌ 
புத்திரருக்கு நன்றாய்த்‌ தெரிந்திருக்கிறது. 
இதனால்‌ அம்மோன்‌ புத்திரர்‌ தங்களுடைய 
சேனையைப்‌ பலப்படுத்துவதற்கு, பக்கத்து 
தேசங்களிலுள்ள யுத்த வீரர்களை 
கூலிப்படையாக அழைப்பிக்கிறார்கள்‌ 

அம்மோன்‌ புத்திரர்‌ தாங்கள்‌ தாவீதுக்கு 
அருவருப்பானதைக்‌ கண்டபோது. 
ஸ்தானாபதிளை அனுப்பி, பெத்ரேகோப்‌ 
தேசற்துர்‌ சீரியரிலும்‌, சோபாவிலிருக்கிற 
சீரியரிலும்‌ இருபதினாயிரம்‌ காலாட்களையும்‌, 
மாக்காதேசத்து ராஜாவினிடத்தில்‌ 
ஆமிரம்பேனயும்‌, இன்தோபிலிருக்கிற 
பன்னீராயிரம்பேரையும்‌, கூலிப்படையாக 
அழைப்பிக்கிறார்கள்‌ (சாமு 10:6). 

அம்மோன்‌ புத்திர்‌ தாவீதுக்கு 
விரோதமாக யுத்தம்பண்ண 
ஆயத்தமாகிறார்கள்‌. அவர்கள்‌ தங்களுடைய 
சேனையை பலப்படுத்துகிறார்கள்‌. அம்மோன்‌ 
புத்திரரைப்பற்றிய செய்தியை தாவீதும்‌ 
கேள்விப்படுகிறார்‌. அவர்‌ அம்மோன்‌. 
புத்திரருக்கு விரோதமாக யுத்தம்பண்ண 
யோவாயையும்‌, பராக்கிரமசாலிகளாகிய 
சமஸ்த இராணுவத்தையும்‌ அனுப்புகிறார்‌. 
இஸ்ரவேலின்‌ சேனைக்கு யோவாப்‌. 
தளபதியாயிருக்கிறார்‌. 


தாவீதுக்கு யுத்த தந்திரமும்‌, யுத்த 
வியூகமும்‌ நன்றாய்த்‌ தெரியும்‌. அம்மோன்‌ 
புத்திரர்‌ புறப்பட்டு, ஒழுக பையில 
'போர்செய்ய அணிவகுத்து நிற்கிறார்கள்‌: 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


ஆனாலும்‌ ப்பட்‌ ரேகோபிலுமிருந்து 
வந்த சீ இஷ்தோபிலும்‌: 
மாக்காவிலுமிருந்து... வந்த மனுஷரும்‌, 
வெளியிலே  பிரத்தியேகமாயிருக்கிறார்கள்‌ 
(சோமு 10:8). 
அம்மோன்‌ புத்திரரின்‌ 

அணிவகுப்புக்களையும்‌, 

வியூகங்களையும்‌ தாவீது கேள்விப்புகிறார. 
ராப்பா அம்மோன்‌ புத்திரரின்‌ தலைநகரம்‌. 
மேதாபா அம்மோன்‌ புத்திரரின்‌ 
எல்லைப்பட்டணம்‌. அம்மோன்‌ புத்திரரின்‌ 
படைகள்‌ ராப்பாவின்‌ ஒலிமுகவாசலண்டையில்‌. 
அணிவகுத்து நிற்கிறார்கள்‌. தாவீதும்‌ 
அவருடைய சேனையும்‌. ராப்பா 
பட்டணத்திற்குள்‌ பிரவேரிக்கக்கூடாதபடிக்கு, 
அம்மோன்‌ புத்திரர்‌, தங்கள்‌ பட்டணத்தின்‌ 
ஒலிமுகவாசலண்டையில்‌ போர்‌ செய்ய 
அணிவகுத்து நிற்கிறார்கள்‌. 

“அம்மோன்‌ புத்திரர்‌ தாங்கள்‌ 
தாவீதுக்கு அருவருப்பானதைக்‌ கண்டபோது, 
ஆனூனும்‌ அம்மோன்‌ புத்திரரும்‌ 
மெசொப்பொத்தாமியாவிலும்‌ மாக்கா சோபா 
என்னும்‌ சீரியரின்‌ தேசத்திலுமிருந்து 
தங்களுக்கு இரதங்களும்‌ குதிரைவீரரும்‌ 
கூலிக்கு வரும்படி ஆயிரம்‌ தாலந்து வெள்ளி 
அனுப்பி, முப்பத்தீராமிரம்‌ இரதங்களையும்‌, 
மாக்காவின்‌ ராஜாவையும்‌, அவன்‌ 

த்தையும்‌ கூலிப்படையாக 


ட்ட 


தங்கள்‌ பட்டணங்களிலிருந்து கூடிக்கொண்டு 
யுத்தம்பண்ணவந்தார்கள்‌" (1நாளா 19:67. 
அம்மோன்‌  புத்திரரின்‌: 
தாவீதின்‌ சேனையும்‌ 
ஆயத்தமாயிருக்கிறார்கள்‌. தாவீதின்‌ 
சேனைத்‌ தளபதியாகிய யோவாப்‌, அம்மோன்‌ 
புத்திரருடைய இராணுவங்களின்‌ படைமுகம்‌ 
தனக்கு முன்னும்‌ பின்னும்‌ இருக்கிறதைக்‌ 
காண்கிறார்‌. ஆகையினால்‌, யோலாப்‌ 
இஸ்ரவேலிலே தெரிந்துகொள்ளப்பட்ட எல்லா. 
இராணுவங்களிலும்‌ ஒரு பங்கைப்‌ 
பிரித்தெடுத்து, அதைச்‌ சீரியருக்கு எதிராக 
ன லம நிறுத்துகிறார்‌. மற்ற ஜனத்தை 
பத்திரருக்கு. எதிராக 
பதத நிறுத்தும்படி தன்‌ 
சகோதரனாகிய அபிசாயினிடத்தில்‌ 
ஒப்புவிக்கிறார்‌ (2சாமு 10:90). 


சேணையும்‌ 
யத்தபண்ண 





i al 
TT 


அம்மோன்‌ 
விரோதமாகவும்‌ 

சீரியருக்கு 

யுத்தம்பண்ணவேண்டும்‌. 

அம்மோன்‌ புத்திரரும்‌ சீரியரும்‌, தாவீதின்‌ 
ன்னும்‌ பின்னுமாக 

தாவீதின்‌ 


இரண்டாகப்‌ பிரிக்கிறார்‌. 
அம்மோன்‌  புத்திரருக்கு 
மற்றொரு பிரிவை சீரியருக்கு 
அணிவகுத்து நிறுத்துகிறார்‌ 
இஸ்ரவேலின்‌ சேனை 
பிரிவாகப்‌ பிரிக்கப்படுகிறார்கள்‌. ஒரு 
அம்மோன்‌  புத்திரருக்கு விரோதமாக. 
யுத்தம்பண்ணுவார்கள்‌. மற்றொரு பிரிவு 
சீரியருக்கு விரோதமாக 
யுத்தம்பண்ணுவார்கள்‌. சீரியருக்கு 
விரோதமாக யுத்தம்பண்ணும்‌ படைப்பிரிவுக்கு 
யோவாப்‌ தளபதியாகயிருக்கிறான்‌. அம்மோன்‌ 
புத்திரருக்கு விரோதமாக -யுத்தம்பண்ணும்‌ 
படைப்பிரிவுக்கு, யோவாபின்‌ சகோதரன்‌ 
அபிசாய்‌ படைத்தளபதியாயிருக்கிறான்‌. 


யோவாபும்‌ அபிசாயும்‌, இஸ்ரவேலின்‌ 
சேனைக்கு தளபதிகளாயிருக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌. அம்மோன்‌ புத்திரருக்கு 
விரோதமாகவும்‌, சீரியருக்கு விரோதமாகவும்‌ 
யுத்தம்பண்ணப்போகும்‌ முன்பு, யோவாப்‌ 
தன்‌ சகோதரன்‌ அபிசாயிடம்‌ புத்தியுள்ள 
வார்த்தைகளைப்‌ பேசுகிறான்‌. 


பிரிவு 


யோவாப்‌ அபிசாயை நோக்கி, “சீரியர்‌ 
கைமிஞ்சுகிறதாயிருந்தால்‌ நீ எனக்கு 
உதவிசெய்யவேண்டும்‌; அம்மோன்‌ புத்திரர்‌ 
கை மிஞ்சுகிறதாமிருந்தால்‌ நான்‌ உனக்கு 
உதவிசெய்ய வருவேன்‌. தைரியமாயிரு: 
ம்‌ ஜனத்திற்காகவும்‌, நம்முடைய 
தேவனுவை பட்டணங்களுக்காகவும்‌ 
வரிய! காட்டுவேன்‌! காரா ஊது 
பார்வைக்கு நலமானதைச்‌ செய்வாராக” 
சோமு 104112) என்று சொல்லுகிறான்‌. 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


இந்த யுத்தத்திலே யோவாபும்‌ அபிசாயும்‌ 
ஒருவருக்கொருவர்‌ உதவி 
செய்துகொள்ளவேண்டும்‌. யாருக்கு உதவி 
தேவைப்படுகிறதோ, அவருக்கு மற்றவன்‌. 
ந்து உதவிசெய்யவேண்டும்‌. உதவி 

ப்‌ அதற்குரிய செய்கை 
காண்பிக்கவேண்டும்‌. யுத்தம்‌ ஒன்றுதான்‌. 
யுத்தம்‌ சத்துருவுக்கு விரோதமாக 
நடைபெறுகிறது. சத்துருக்கள்‌ இரண்டு 
படைகளாகப்‌ பிரிந்திருக்கிறார்கள்‌. 
ஆகையினால்‌ இஸ்ரவேலின்‌ சேனை 
இரண்டு சேனைகளோடு யுத்தம்பண்ணுவது 
போல யுத்தம்பண்ணவேண்டும்‌. இஸ்ரவேலின்‌: 
இரண்டு சேனையும்‌ ஒருவருக்கொருவர்‌ 
ஆதரவாயும்‌, உதவியாயும்‌: இருந்து 
யுத்தம்பண்ணவேண்டும்‌. 


விசுவாசிகளாகிய நமக்கும்‌, இந்தப்‌ 
பிரபஞ்சத்தில்‌ ஆவிக்குரிய யுத்தம்‌ உண்டு. 
இந்த யுத்தத்தில்‌ விசுவாசிகள்‌ ஒருவருடைய 
கரத்தை மற்றொருவர்‌ பலப்படுத்த 
வேண்டும்‌. ஒருவருக்கொருவர்‌ 
உதவியாயிருக்கவேண்டும்‌. பலமுள்ளவர்‌ 
பலவீனமாயிருக்கிறவர்களுக்கு உதவிசெய்ய 
வேண்டும்‌. தேவனுடைய கிருபையினால்‌ 
சோதனைகளை மேற்கொண்டவர்கள்‌, 
சோதனைகளின்‌ சிக்கிக்கொண்டவர்களுக்கு 
ஆலிக்குரிய ஆலோசனைகளைச்‌ 
சொல்லவேண்டும்‌. 


விசுவாசிகள்‌ ஒருவருக்கொருவர்‌ 
ஆறுதலான வார்த்தைகளைச்‌ சொல்லி, 
தங்களை  திடப்படுத்திக்கொள்ளவேண்டும்‌. 
ஒருவருக்கொருவர்‌ ஜெபம்பண்ணவேண்டும்‌. 
சோதிக்கப்படுகிறவர்களுக்காக ஜெபிக்க 
வேண்டும்‌. அவர்களுக்கு 
ஆலோசனைகளைச்‌ சொல்லவேண்டும்‌. 
நானோ 
போகாதடிிக்கு 
கொண்டேன்‌ 
சகோதரரை 
(லூக்‌ 22:32). 


உன்‌ விசுவாசம்‌ ஒழிந்து 
உனக்காக வேண்டிக்‌ 
நீ குணப்பட்டபின்பு 


ஸ்திரப்படுத்து என்றார்‌" 


யோவாப்‌ 
உற்சாகப்படுத்துகிறான்‌. 
சகோதரன்‌ 
உற்சாகப்படுத்துகிறான்‌. 
சேனையிலுள்ள 
அவர்களுடைய 
உற்சாகப்படுத்துகிறான்‌. 


தன்னையும்‌ 
தன்னுடைய 
அபிசாயையும்‌ 
தாவீதின்‌ 
படைவீரர்களையும்‌, 
சேனாபதிகளையும்‌ 





i FTN 
ETT 


யோவாப்‌ தனக்கு விரோதமாக 
வருகிற படைகளின்‌ அணிவகுப்பைப்‌ 
பார்க்கிறான்‌. அவர்கள்‌  யோவாபுக்கு 
முன்னும்‌ பின்னும்‌ இருக்கிறார்கள்‌. யோவாப்‌ 
சத்துருக்களைப்‌ பார்த்து பயந்து பின்வாங்கி 


சேனையிலுள்ளவர்களையும்‌ 
உற்சாகப்படுத்துகிறான்‌. 


பட்டணங்களுக்காகவும்‌ 
காட்டுவோம்‌" (2சாமு 10:12) என்று யோவாப்‌ 
படைவீரர்களுக்கு உற்சாகமான 
வார்த்தைகளைச்‌ சொல்லுகிறான்‌. 

தாவீதின்‌ சேணையிலிருக்கிறவர்கள்‌ 
மாதச்சப்பளத்திற்காகவோ அல்லது 
தங்களுடைய பெயர்‌ பிரஸ்தாபத்திற்காகவோ 
அல்லது, சுயபெருமைக்காகவோ, 
யுத்தம்பண்ண வரவில்லை. அவர்கள்‌ 
தங்களுடைய ஜனத்திற்காகவம்‌, தங்கள்‌ 
தேவனுடைய பட்டணங்களுக்காகவும்‌ 
யுத்தம்பண்ண வந்திருக்கிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ தேசத்தின்‌ பாதுகாப்புக்காகவும்‌, 
தங்கள்‌ தேசத்தின்‌ கேஷமத்திற்காகவும்‌ 
சத்துருக்களுக்கு விரோதமாக யுத்தம்பண்ண 
வந்திருக்கிறார்கள்‌. கர்த்தருடைய நாமம்‌ 
மகிமைப்படவேண்டும்‌ என்பதே 
அவர்களுடைய நோக்கம்‌. 


தாவீதின்‌ சேனையிலிருக்கிற 
ஒவ்வொருவரும்‌ தங்கள்‌ தேவனைப்பற்றியும்‌, 
தங்கள்‌ தேசத்தைப்பற்றியும்‌ கரிசனையுள்ள 
வர்களாயிருக்கிறார்கள்‌. யுத்தத்தின்‌ முடிவு 
எப்படியிருக்கும்‌ என்பது யோவாபுக்கு 
தெரியாது. அது யாருக்கும்‌ தெரியாது. 
யோவாப்‌ யுத்தத்தின்‌ முடிவை கர்த்தருடைய 
கரத்தில்‌ ஒப்புக்கொடுக்கிறான்‌. “கர்த்தர்‌ தமது 
பார்வைக்கு. நலமானதைச்‌ செய்வாராக" 
என்று யோவாப்‌ விசுவாசத்தோடு 
சொல்லுகிறான்‌. 

தாவீதின்‌. சேனையிலுள்ளவர்கள்‌ 
ஒவ்வொருவரும்‌ தங்களுக்கு கொடுக்கப்பட்ட 
வேலையை உண்மையாய்ச்‌ செய்யவேண்டும்‌. 
தங்களுபைய மனச்சாட்சிக்கு கீழ்ந்து 
தங்களுடைய கடமைகை 
நிறைவேற்றவேண்டும்‌. முடிவு கர்்தகுடைய 
கரத்திலிருக்கிறது. கர்த்தருக்கு சித்தமான 
காரியம்‌ வாய்க்கும்‌. கர்த்தர்‌ தமது 
பார்வைக்கு நலமானதை செய்வார்‌. கர்த்தர்‌ 
எதை செய்தாலும்‌, அது அவருடைய 
பிள்ளைகளின்‌ நன்மைக்கேதுவாகயிருக்கும்‌. 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


தாவீதின்‌ சேனை 
புத்திரருக்கு விரோதமாகவும்‌ சீரியருக்கு 
விரோதமாகவும்‌ யுத்தம்பண்ணுகிறார்கள்‌. 
முதலாவதாக 

அவனோடிருந்த 
யுத்தம்பண்ணக்‌ 
யோவாபுக்கு முன்பாக முறிந்தோடுகிறார்கள்‌ 
சோமு 10:13). 


இனமும்‌ 
டுகி, 


சீரியர்‌ முறிந்தோடுகிறதை அம்மோன்‌ 
புத்திரர்‌ கண்டபோது, அவர்களும்‌ 
அபிசாமிக்கு முன்பாக  முறிந்தோடிப்‌ 
பட்டணத்திற்குள்‌ புகுந்து கொள்கிறார்கள்‌; 
அப்பொழுது யோவாப்‌ அம்மோன்‌ புத்திரரை 
விட்டுத்‌ திரும்பி எருசலேமுக்கு வருகிறான்‌ 
(சோமு 1014), அம்மோன்‌ புத்திரர்‌ 
இஸ்ரவேலுக்கு விரோதமாக யுத்தம்பண்ணவே 
க்கவில்‌ சீரியர்கள்‌ முறிந்து 

த்து, அம்மோன்‌ புத்திரரும்‌ 

ஓடிப்போகிறார்கள்‌. தங்கள்‌ 
பட்டணத்திற்குள்‌ புகுந்து கொள்கிறார்கள்‌. 
அம்மோன்‌ புத்திரர்‌ 
யத்தம்பண்ணாமலேயே தோற்றுப்போகிறார்கள்‌. 


சீரியர்‌. 
சாமு 10:15-19 


சோமு 10:15. தாங்கள்‌ இஸ்ரவேலுக்கு 
முன்பாக முறிய அடிக்கப்பட்டதைச்‌ 
சீரியர்‌ கண்டபோது, ஒருமிக்கக்‌ 
கூடினார்கள்‌. 
10:16. ஆதாரேசர்‌ நதிக்கு 
சீரியரையும்‌ 
அவர்கள்‌. 
வந்தார்கள்‌; 
ஆதாரேசருடைய படைத்தலைவனாகிய 
சோபாக்‌ அவர்களுக்கு முன்னாலே. 
சென்றான்‌. 


சாமு 


சோமு 1007. அது 
அறிவிக்கப்பட்டபோது, 

'இஸ்ரவேலையெல்லாம்‌. 

கூட்டிக்கொண்டு, யோர்தாணைக்‌ 
கடத்து, ஏலாமுக்குப்‌ போனான்‌; சீரியர்‌ 
தாவீதுக்கு எதிராக இராணுவங்கனை 
அணிவகுத்து தின்றார்கள்‌; அவனோடு 
யுத்தம்பண்ணுகிறபோது, 


தாவீதுக்கு. 
அவன்‌ 





i FTE 
TT 


சாமு 10:18. சீரியர்‌ இஸ்ரவேலுக்கு 
முன்பாக முறித்தோடினார்கன்‌; தாவீது 
சீரியரில்‌ எழுநூலு  இரதவீரரையும்‌ 
நாற்பதினாயிரம்‌. குதிரைவீரரையும்‌ 
கொன்று, அவர்களுடைய 
படைத்தலைவனாகிய சோபாகையும்‌. 
சாகும்படி. வெட்டி.ப்போட்டான்‌. 


சோமு. 10:19. அம்யொழுது 
ஆதாரேசரைச்‌  சேவிக்கிற 
ராஜாக்களும்‌ தாங்கள்‌: 'இலரைவேதுக்கு 
முன்பாக முறிய அடிக்கப்பட்டதைக்‌ 
கண்டு, 'இஸ்ரவேலரோடே 
சுமாதாணம்பண்ணி, அவர்களைச்‌. 
சேவித்தார்கன்‌. அப்புறம்‌ அம்மோன்‌ 
புத்திரருக்கு உதவிசெய்ய சீரியர்‌ 
பயப்பட்டார்கன்‌. 


சீரியர்‌ தாவீதின்‌ சேனைக்கு 
விரோதமாக யுத்தம்பண்ண மறுபடியும்‌ 
ஆயத்தமாகிறார்கள்‌. தாங்கள்‌ இஸ்ரவேலுக்கு 
முன்பாக முறிய அடிக்கப்பட்டதைச்‌ சீரியர்‌ 
கண்டபோது, ஒருமிக்கக்‌ கூடுகிறார்கள்‌. 
சீரியர்கள்‌ ஏற்கெனவே யோவாபுக்கு. 
விரோதமாக யுத்தம்பண்ண முடியாமல்‌ 
அவனுக்கு முன்பாக முறிந்து ஓடிப்‌ 
போனவர்கள்‌. 


சீரியர்‌ தங்களுடைய சேனையை 
வலுப்படுத்துகிறார்கள்‌ சேனையிலுள்ள 
வீரர்களின்‌ எண்ணிக்கையை அதிகரிக்கச்‌ 
செய்கிறார்கள்‌. ஆதாரேசர்‌ என்பவன்‌ 
சீரியருக்கு ராஜா. அவன்‌ நதிக்கு 
அப்பாலிருந்த சீரியரையும்‌ 
அழைத்தனுப்புகிறான்‌; அவர்கள்‌ ஏலாமுக்கு 
வருகிறார்கள்‌; ஆதாரேசருடைய 
படைத்தலைவனாகிய சோபாக்‌ அவர்களுக்கு 
முன்னாலே செல்கிறான்‌ (2சாமு 10:16). 


சீரியர்‌ ஒருமிக்க 
என்னும்‌ செய்தி தாவீதுக்கு 
அறிவிக்கப்படுகிறது. அப்போது தாவீது. 
இஸ்ரவேலையெல்லாம்‌ கூட்டிக்கொண்டு, 
யோர்தானைக்‌ கடந்து, ஏலாமுக்குப்‌ 
போகிறார்‌; சீரியர்‌ தாவீதுக்கு எதிராக 
இராணுவங்களை அணிவகுத்து நிற்கிறார்கள்‌ 
(சோமு 10:17. 


கூடுகிறார்கள்‌ 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சீரியர்‌ தாவீதுக்கு 
யுத்தம்பண்ணுகிறார்கள்‌. 
தாவீதின்‌ சேனையோடு யுத்தம்பண்ண 
முடியவில்லை. சீரியர்‌ இஸ்ரவேலுக்கு 
முன்பாக முறிந்தோடுகிறார்கள்‌; தாவீது 
சீரியரில்‌ எழுநூறு இரதவீரரையும்‌ 
ற்பதினாயிரம்‌ குதிரைவீரரையும்‌ கொன்று 
சீரியருடைய 
படைத்தலைவனாகிய சோபாகையும்‌ தாவீது 
சாகும்படி வெட்டிப்போடுகிறார்‌ (சாமு 10:18) 


தாவீது சீரயருக்கு விரோமாக 
யுத்தம்பண்ணியபோது, 'ரியரின்‌ 
படைத்தலைவனாகிய ப 
செத்துப்போகிறான்‌. தாவீது வெற்றியோடு 
எருசலேமுக்கு திரும்பி வருகிறார்‌. 
சீரியருக்கு விரோதமான இந்த யுத்தத்திலே 
தாவீதுக்கு ஜெயம்‌ கிடைக்கிறது. 
சீரியரின்‌ ராஜாவாகிய  ஆதாரேசர்‌ 
தோற்றுப்போகிறான்‌. 


சிறிய தேசத்தின்‌ ராஜாக்கள்‌, சீரியரின்‌ 
ராஜாவாகிய ஆதாரேசரை சேவிக்கிறார்கள்‌. 
சீரியர்‌ இஸ்ரவேலுக்கு முன்பாக 
தோற்றுப்போனதை. ஆதாரேசரை 
சேலிக்கிற ராஜாக்கள்‌ பார்த்து, அவர்கள்‌ 
தாவீதோடே சமாதானம்‌ பண்ணி, தாவீதை 
சேவிக்கிறார்கள்‌. முன்பு ஆதாரேசரை 
சேவித்த. ராஜாக்களெல்லாம்‌ இப்போது 
தாவீதை சேவிக்கிறார்கள்‌. 


விரோதமாக 
அவர்களால்‌ 


சீரியரின்‌ 

குறைந்துபோயிற்று. 
எழுநூறு இரதவீரரையும்‌, 
குதிரை வீரரையும்‌ 
ஆரம்பத்தில்‌ தாவீதுக்கு சீரியர்மீது 
பகையில்லை. அவர்‌ அம்மோன்‌ 
புத்திரர்மீதுதான்‌ யுத்தம்பண்ண புறப்பட்டார்‌. 
சீரியர்‌ அம்மோன்‌ புத்திரருக்கு உதவி 
செய்ய வந்தார்கள்‌. அவர்கள்‌ ஏற்கெனவே 
இஸ்ரவேலுக்கு முன்பாக முறிந்தோடினார்கள்‌. 
இப்போது. அவர்கள்‌ இஸ்ரவேலுக்கு 
முன்பாக மறுபடியும்‌ முறியடிக்கப்படுகிறார்கள்‌. 
இஸ்ரவேலோடு நடைபெற்ற இரண்டாவது 
யுத்தத்தில்‌, 


படைபலம்‌ 
தாவீது சீரியரில்‌ 
நாற்பதினாயிரம்‌ 
கொன்றுபோட்டார்‌. 


பயப்படுகிறார்கள்‌ (சோமு 10:19) 





ழ்‌ நயன 
யாய 


இஸ்ரவேலரோடு நடைபெற்ற 
யுத்தத்திலே, சீரியாவின்‌ ராஜா தன்னுடைய 
படைத்தலைவனையும்‌ இழந்தான்‌. தன்னுடைய 
இரதவீரரையும்‌ இழந்தான்‌, தன்னுடைய 
குதிரை வீரரையும்‌ இழந்தான்‌. தன்னை 
சேலிக்கிற சகல ராஜாக்களையும்‌ இழந்தான்‌. 
சீரியாவின்‌ ராஜாவுக்கு இந்த யுத்தத்திலே 
மிகப்பெரிய இழப்பு உண்டாயிற்று. 


அப்பொழுது ஆதாரேசரைச்‌ சேலிக்கிற 
சகல த்‌ நாங்கள்‌ இஸ்ரவேலுக்கு 

அடிக்குப்பட்டதைக்‌ கண்டு, 
இன்லேவ்‌ சமாதாளம்பண்ணி, 
ரன்‌ ப எல்லார்‌ அப்புறம்‌ 
அம்மோன்‌ புத்திரருக்கு உதவிசெய்ய சீரியர்‌ 
பயப்பட்டார்கள்‌ (2சாமு 10:19). 


சேலித்த 


தாவீது ஆதாரேசரை 
கொடுக்கிறார்‌ 


ராஜாக்களுக்கு பாதுகாப்பு 
கர்த்தர்‌ ஆபிரகாமுக்கு கொடுத்த 
வாக்குத்தத்தம்‌ இதன்‌ மூலமாக 
நிறைவேறிற்று. கர்த்தர்‌ இந்த 
வாக்குத்தத்தத்தை யோசவாவுக்கு மறுபடியும்‌ 
சொல்லி உறுதிபடுத்தினார்‌. இஸ்ரவேல்‌ 
நேசத்தின்‌ எல்லை ஐபிராத்து நதிக்கு 
அப்பாலும்‌ சென்றது. 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
II SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அந்நாளிலே கர்த்தர்‌ ஆபிராமோடே 
உடன்படிக்கையண்ணி, எகிப்தின்‌ நதிதுவக்கி 
ஜபிராத்து நதி என்னும்‌ பெரிய 
நதிமட்டுமுள்‌எதும்‌....... எமோரியரும்‌, 
கானானியரும்‌, கிர்காசியரும்‌, எபூசியரும்‌ 
என்பவர்கள்‌  இருக்கிறதுமான இந்தத்‌ 
தேசத்தை உன்‌ சந்ததிக்குக்‌ கொடுத்தேன்‌ 
என்றார்‌" (ஆதி 1518-21). 


"நான்‌. மோசேக்குச்‌ சொன்னபடி 
உங்கள்‌ காஷஷி மிதிக்கும்‌ எவ்விடத்தையும்‌ 
உங்களுக்குக்‌ கொடுத்தேன்‌. வனாந்தரமும்‌ 
இந்த லீபனோனும்‌ தொடங்கி ஜபிராத்து 
நதியான பெரியநதிமட்டுமுள்ள ஏத்தியரின்‌ 
தேசம்‌ அனைத்தும்‌, சூரியன்‌ அஸ்தமிக்கிற 
திசையான பெரிய  சமுத்திரம்வரைக்கும்‌ 
உங்கள்‌ எல்லையாயிருக்கும்‌" (யோசு 1:3,4) 


வே; விரோதமான 
பத்தத்திவே அம்மோன்‌ புத்திரரும்‌, சீரியர்‌ 
தோற்றுப்போனார்கள்‌. இந்த யுத்தத்திற்கு. 
முன்பு அம்மோன்‌ புத்திரரும்‌, சிரியரும்‌ 
இராணுவ Si செய்திருந்தார்கள்‌. 
புத்திரருக்கு 

நர்‌ னவ ஐல! ப்பது 

இந்த யுத்தத்திற்கு பின்பு, 

சீரியர்‌ அம்மோன்‌ புத்திரருக்கு உதவி செய்ய 
பயந்து, தங்களுடைய இராணுவ 
உடன்படிக்கையை முறித்துப்போடுகிறார்கள்‌. 





f= FTN 
TT 


தாவீது ஒரு பராக்கிரமசாலி. அவர்‌ 
ஒரு யுத்தவீரர்‌. அவர்‌ சமஸ்த 
இஸ்ரவேலுக்கும்‌ ராஜாவாயிருக்கிறவர்‌. 
கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ மத்தியில்‌ 
தாவீதை உயர்த்தியிருக்கிறார்‌. ஆனாலும்‌ 
தாவீதின்‌ ஜீவியத்திலும்‌ ஒரு சில தப்பிதங்கள்‌ 
காணப்படுகிறது. 


பரிசுத்த வேதாகமத்தில்‌ தாவீதின்‌ 
வெற்றியையும்‌, அவருடைய புகழ்ச்சியையும்‌ 
பற்றி எழுதப்பட்டிருப்பது போலவே, அவருடைய 
பாவத்தைப்பற்றியும்‌ எழுதப்பட்டிருக்கிறது. நாம்‌ 
'வேதவாக்கியத்தைப்‌ படித்து, நம்முடைய 
ஆவிக்குரிய திலியத்தில்‌, வ 

வேண்டும்‌. என்று 
நினைக்கிறவர்கள்‌ த்‌ 
எச்சரிப்பாமிருக்கவேண்டும்‌. 

தாவீது பத்ரன்‌ விபசாரம்‌ 
பண்ணுகிறார்‌. பத்சோள்‌ உரியாவின்‌ 
மனைவி (சாமு 11:1-5). தாவீது தன்னுடைய 
பாவத்தை மறைக்க முயற்சி பண்ணுகிறார்‌. 
உரியாவை அவனுடைய வீட்டிற்கு அனுப்ப 
சதி பண்ணுகிறார்‌. ஆனாலும்‌ தாவீதின்‌ 
முயற்சி வெற்றி பெறவில்லை (2சாமு 11:6-13). 


தாவீது தன்னுடைய பாவத்தை 
எப்படியாவது மறைத்துவிடவேண்டும்‌ என்று 
முயற்சிபண்ணி, உரியாவை கொன்றுபோட 
சதிபண்ணுகிறார்‌. உரியா தாவீதின்‌ 
சதிஆலோசனையின்‌ பிரகாரமாக, அம்மோன்‌ 
புத்திரருக்கு விரோதமாக நடைபெற்ற 
யுத்தத்திலே. செத்துப்போகிறான்‌ 
(சோமு 1114-25) 


உரியாவின்‌ மனைவி 
தனக்கு மனைவியாக்கிக்‌ 
கொள்கிறார்‌ (சாமு 11:26,27). தாவீது 
கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்கிற 
மனுஷனாகயிருந்தாலும்‌, அவர்‌ தன்னுடைய 
மாம்சத்தின்‌ இச்சைகளுக்கு இடங்கொடுத்து 
பாவம்‌ செய்கிறார்‌. 


தாவீது 
பத்சேபோளை 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


பத்சேபான்‌ 
சோமு 11:1-5 


சோமு 11:1. மறுவருஷம்‌ ராஜாக்கள்‌ 
யுத்தத்திற்குப்‌ புறப்படுங்காலம்‌ 
வந்தபோது, தாவீது யோவாயையும்‌, 
அவனோடே கூடத்‌ தன்‌ சேவகரையும்‌, 
இஸ்ரவேல்‌ அனைத்தையும்‌, அம்மோன்‌ 
அழிக்கவும்‌, ரப்பாவை 
அனுப்பினான்‌. 
எருசலேமில்‌ 

இருத்துவிட்டான்‌. 


சோமு 11:2. ஒருநான்‌ சாயங்காலத்தில்‌: 
தாவீது தன்‌ படுக்கையிலிருந்து எழுந்து, 
அரமனை உப்பரிகையின்மேல்‌ 
உலாத்திக்‌. கொண்டிருக்கும்போது, 
ஸ்நானம்பண்ணுகிற ஒரு ஸ்திரீயை 
உப்பரிகையின்மேலிருந்து கண்டான்‌; 
அத்த ஸ்திரீ வெகு 
செனந்தரவதியாயிருந்தான்‌. 


சோமு 11:9. அப்பொழுது தாவீது, 
அத்த ஸ்திரீ யார்‌ என்று விசாரிக்க 
அனுப்பினான்‌; அவன்‌ 
குமாரத்தியும்‌, 
'உரியாவின்‌ 
யபத்சேபான்‌ 


எலியாமின்‌ 
ஏத்தியனான 
மனைவியுமாகிய 
என்றார்கள்‌. 


சாமு 11:4. அப்பொழுது தாவீது 
ஆன்‌ அனுப்பி அவனை அழைத்துவரச்‌. 
சொன்னான்‌; அவன்‌ அவனிடத்தில்‌. 
வந்தபோது, அவனோடே சயனித்தான்‌;. 
பிற்பாடு அவன்‌ தன்‌ தீட்டு நீங்கும்படி. 
சுத்திகரித்துக்கொண்டு தன்‌ வீட்டுக்குப்‌ 


115. அந்த ஸ்திரீ கர்ப்பம்‌ 
தான்‌ கர்ப்பவதியென்று 


அறிவிக்கும்படி ஆன்‌. 


சீரியருக்கு விரோதமாக 
யுத்தம்பண்ணினார்‌. 
ண்டு ந்தத்திலும்‌ சீரியர்‌ 
தாவீதுக்கு முன்பாக முறிந்து ஓடினார்கள்‌. 
முதலாவது யுத்தத்தில்‌ சீரியர்‌ முறிந்து 
ஓடுகிறதை அம்மோன்‌ புத்திரர்‌ கண்டபோது, 
அவர்களும்‌ முறிந்து ஓடி தங்கள்‌ 
பட்டணமாகிய ரப்பாவுக்குள்‌ புகுந்து 
கொள்கிறார்கள்‌. 





i FTN 
TT 


தாவீது 
விரோதமாக 
யுத்தம்பண்ணுவதற்கு ஆயத்தம்பண்ணுகிறார்‌. 
ரப்பா அம்மோன்‌ புத்திரரின்‌ தலைநகரம்‌. 
இது பிரமாண்டமான பட்டணம்‌. யோவாப்‌ 
தாவீது 

பத்திக்கும்‌. 


இப்போது 


விரோதமாக யுத்தம்பண்ணப்போகிறார்‌. 


அம்மோன்‌ 


ராஜாக்கள்‌ யுத்தத்திற்குப்‌ 
புறபபடுல்காகம்‌ வருகிறது. அப்போது, தாவீது 
யோவாபையும்‌, அவனோடேகூடத்‌ தன்‌ 
சேவகரையும்‌, இஸ்ரவேல்‌ அனைத்தையும்‌, 
அம்மோன்‌ புத்திரரை அழிக்கவும்‌, ரப்பாவை. 
முற்றிக்கைபோடவும்‌ அனுப்புகிறார்‌. தாவீதோ 
யுத்தத்திற்குப்போகாமல்‌ எருசலேமில்‌ 
இருந்துவிடுகிறார்‌ (சோமு 111. 


ரவேல்‌ புத்‌ 
பதன்‌. மடன்‌ 
முற்றிக்கையிட்டிருக்கிறார்கள்‌. 
தாவீது எருசலேமிலுள்ள தன்னுடைய 
அரண்மனையில்‌ தங்கி 
ஒய்வெடுத்துக்கொண்டிருக்கிறார்‌. அப்போது 
அவர்‌ பத்சேபாளோடு பாவம்‌ செய்கிறார்‌ 


அம்மோன்‌ 
ரப்பாவை 
அப்போது 


தாவீது பல கேோங்களுக்கு விரோதமாக 
யுத்தம்பண்ணி, ராஜாக்களை 
ஜெயித்தவர்‌. எடுப இப்போதோ 
தாவீதால்‌ தன்னுடைய மாம்சத்தின்‌ 
இச்சைகளை ஜெயிக்க முடியவில்லை. தாவீது 
தன்னுடைய மாம்சத்தின்‌ இச்சைகளுக்கு 
அடிமையாகி ந கந்த கற்கை 
பத்சேபாள்‌ உரியா வி. 
தாவீது rr விரால்‌ 
பண்ணுகிறார்‌. 


தாவீது இப்போதிருக்கிற சூழ்நிலை, 
பாவத்தில்‌ விழுவதற்கு தத்துக்‌ 
இஸ்ரவேலி, சேனை, 
புத்திரரின்‌ பட்டணமான ப்‌ 
முற்றிக்கைப்போட்டிருக்கிறார்கள்‌. தாவீது, 
யுத்தக்களத்திலே இருக்கவேண்டும்‌. 
சத்துருக்களுக்கு விரோதமாக யுத்தம்பண்ண 
வேண்டும்‌. ஆனால்‌ தாவீதோ தன்னுடைய 
கடமையை மறந்து, எருசலேமிலுள்ள. 
தன்னுடைய அரண்மனையில்‌ 
ஒய்வெடுத்துக்கொண்டிருக்கிறார்‌. 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ சத்துருக்களுக்கு 

விரோதமாக யுத்தம்பண்ணும்போது, 

அவர்கள்‌. தங்களுக்காகவும்‌, தங்கள்‌ 

தடக்‌ யுத்தம்பண்ணுகிறார்‌. 

டைய யுத்தத்தை 

இந்த யுத்தத்தில்‌ 

த்திரர்‌ எல்லோரும்‌ 

தாவீதோ இந்த 

யுத்தத்தில்‌ பங்குபெறாமல்‌, தன்னுடைய 

கடமையை அசட்டைபண்ணுகிறார்‌. தான்‌ 

செய்ய வேண்டிய வேலைகளையும்‌, 

மற்றவர்கள்மீது சுமத்திவிட்டு, தாவீது 
எருசலேமிலே இருந்துவிடுகிறார்‌. 


அம்மோன்‌ 


புத்திரருக்கு 
நடைபெறுகிற 


யுத்தத்திலே. 
பங்குபெறுவதற்கு போயிருந்தால்‌, 
பத்சேபாளோடு பாவம்‌ செய்யும்‌ சூழ்நிலை. 
அவருக்கு வந்திருக்காது. தாவீது இந்த 
சோதனையிலிருந்து தப்பித்திருப்பார்‌ 


தாவீதைப்போலவே நாமும்‌ நம்முடைய 
கடமையை செய்யாமல்‌, சோம்பேறித்தனமாக 
ஓய்வெடுத்துக்கொண்டிருந்தால்‌, 
சோதனையில்‌ சிக்கிக்கொள்வதற்கு 
வாய்ப்புள்ளது. 


தாவீது 
விரோதமாக 


ஒருநாள்‌ சாயங்காலத்தில்‌ தாவீது தன்‌ 
படுக்கையிலிருந்து எழுந்து, அரமனை 
உப்பரிகையின்மேல்‌ உலாத்திக்‌ 
கொண்டிருக்கிறார்‌. அப்போது, 
ஸ்நானம்பண்ணுகிற ஒரு ஸ்திரீயை 
உப்பரிகையின்மேலிருந்து காண்கிறார்‌: அந்த 
ஸ்திரீ வெகு செளந்தரவதியாயிருக்கிறாள்‌ 
(சோமு 11:2). 


தாவீது யுத்தக்களத்திலே தன்னுடைய 
கடமையை செய்யாமல்‌, சாயங்காலத்தில்‌ தன்‌ 
படுக்கையில்‌: படுத்துக்கொண்டிருக்கிறார்‌. 
யில்‌ உறங்குகிறார்‌. 
சோதனைக்காரன்‌ அதை 
சாதமாகப்‌ 
பயன்படுத்திக்கொள்வான்‌. கெட்டிக்கிடகிற 
தண்ணீர்‌. சீக்கிரத்தில்‌ கெட்டுப்போகும்‌. 
ஒடுகிற நீரோடை சுத்தமாயிருக்கும்‌. 
சோம்பேறியின்‌ படுக்கை, மாம்ச 
இச்சையின்‌ படுக்கையாகமிருக்கும்‌. அது 
சோதனையின்‌ படுக்கையாக மாறும்‌. 





i= FTE 
TT 


கூர்ந்து கவனித்துக்கொண்டிருக்கவேண்டும்‌. 
ஆனால்‌ ரல்‌ தாவீது. யுத்தத்திற்குப்‌ 
போகாமல்‌, அரண்மனையின்‌ 
மப ரிகையின்றேல்‌... உலாத்திக்‌. 
கொண்டிருக்கிறார்‌. அவருடைய கண்கள்‌ 
ஸ்நானம்பண்ணுகிற ஒரு ஸ்திரீயின்‌ அழகை. 
காண்கிறது. அந்த ஸ்திரீ ஒருவேளை, 
தீட்டுப்பட்டு, மார்க்க பிரகாரமாக, 
ஸ்நானம்பண்ணி, தன்னை 


குத்திகரித்திருக்காம்‌ 


வீது ஸ்நானம்பண்‌ ந்‌ 
தூய கண்ட்‌ சேயே அவ்ளைப்பி 
விசாரிக்க ஆரம்பித்து. விடுகிறார்‌. 
அப்பொழுது தாவீது, “அந்த ஸ்திரீ யார்‌. 
என்று விசாரிக்க ஆள்‌ அனுப்புகிறார்‌; 
“அவள்‌ எலியாமின்‌ 

ஏத்தியனான உரியாவின்‌ மனைவியுமாகிய 
பத்சேபாள்‌" (2சாமு 11:3) என்று தாவீதுக்கு 
சொல்லுகிறார்கள்‌. ஒருவேளை அந்த ஸ்திரீ 
மணமாகாத கன்னிகையாகமிருந்தால்‌ 
அவளை தனக்கு மனைவியாக்கிக்கொள்ள 
வேண்டுமென்று தாவீது நினைத்திருக்கலாம்‌. 


(தாவீதுக்கு ஏற்கெனவே ஏராளமான 
மனைவிகளும்‌, மறுமனையாட்டிகளும்‌ 
இருக்கிறார்கள்‌. அவருக்கு ஏராளமான 
குமாரரும்‌ குமாரத்திகளும்‌ இருக்கிறார்கள்‌. 
தாவீதுக்கு இப்போது ஏறக்குறைய ஐம்பது. 
வயதாகிமிருக்கவேண்டும்‌. 

தன்னுடைய மாம்ச 

தாவீதால்‌ கட்டுப்படுத்த 
ஸ்நானம்பண்ணுகிற 

வேறொருவனுடைய மனைவி என்று 
தெரிந்தும்‌, தாவீது அந்த ஸ்திரீயின்மீது. 
ஆசைப்படுகிறார்‌. 


அப்பொழுது தாவீது ஆள்‌ அனுப்பி 
அவளை அழைத்துவரச்சொல்லுகிறார்‌; அவள்‌ 
தாவீதிடத்தில்‌ வந்தபோது, தாவீது. 
அவளோடே சயனிக்கிறார்‌ (சோமு 11:4). 
தாவீது இஸ்ரவேல்‌ தேசத்தின்‌ 
ராஜா. அவர்‌ தன்னுடைய நன்மைகளை 
விசாரிப்பதுபோல, தன்னுடைய 
தேசத்தின்‌ குடிமக்களுடைய 
நன்மைகளையும்‌ விசாரிக்கவேண்டும்‌. 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


ஆனால்‌ தாவீதின்‌ மனதில்‌ அவருடைய 
மாம்ச இச்சையே  பிரதானமாயிருக்கிறது. 
அவர்‌ பத்சேபாளைப்‌ பற்றியோ, அவளுடைய 
புருஷன்‌. உரியாவைப்பற்றியோ 
கவலைப்படவில்லை. தன்னுடைய 
மாம்ச இச்சைகளை நிறைவேற்றவேண்டும்‌ 
என்று மட்டுமே ஆசைப்படுகிறார்‌. 
தாவீது பத்சேபாளை தன்னிடத்தில்‌ 
வரவழைத்து, அவளோடே சயனிக்கிறார்‌. 


பிற்பாடு பத்சேபாள்‌ தன்‌ 
நீங்கும்படி  சுத்திகரித்துக்கொண்டு 
வீட்டுக்குப்‌ போகிறாள்‌. தாவீது 
இஸ்ரவேலுக்கும்‌ ராஜா. இஸ்ரவேல்‌ 
தேசத்தில்‌ அவர்‌ பெரியவர்‌. ஆசையினால்‌ 
தாவீது பத்சேபாளை அழைக்கும்போது, 
அவளால்‌ தாவீதிடத்தில்‌ போகாமலிருக்க 
தன்னுடைய 


ப ன்கக்கு இப்போது சுமார்‌ 
ஐம்பது வயதாயிற்று. தாவீதுக்கு 
சொந்தமாக அநேக மனைவிகளும்‌, 
மறுமனையாட்டிகளும்‌ இருக்கிறார்கள்‌ 
உரியா தாவீதின்‌ சேனையில்‌ பணிபரிகிறவன்‌. 
அவன்‌ தாவீதின்‌ ஜீவனையும்‌, அவருடைய 
ராஜ்யத்தையும்‌ பாதுகாப்பதற்காக 
இஸ்ரவேலின்‌ சேணையிலே 
பணிபுரிகிறான்‌. உரியா தாவீதுக்கு 
பிரயோஜனமாயிருக்கிறவன்‌. தாவீது, 
உரியாவுக்கு நன்றியுள்ளவராயிருக்க. 
வேண்டும்‌. ஆனால்‌ தாவீதோ உரியாவக்கு 
தீங்கு செய்கிறார்‌. உரியாவின்‌ மனைவி 
பத்சேபாளை கெடுத்துப்போடுகிறார்‌. 


பத்சேபாளும்‌ நற்குணமுள்ளவள்‌. 
இவள்‌ தன்னுடைய ஆசை வார்த்தைகளினால்‌ 
தாவீதை வஞ்சிக்கவில்லை. தாவீதுதான்‌ 
பத்சேபாளை கெடுத்துப்போடுகிறார்‌. இதன்‌ 
மூலமாக தாவீது தன்னுடைய 
ஆத்துமாவையும்‌ கெடுத்துப்போடுகிறார்‌. 
விபசாரம்பண்ணுகிறவர்கள்‌ தங்களுடைய 
சரீரங்களையும்‌, ஆத்துமாக்களையும்‌ 
கெடுத்துப்போடுகிறார்கள்‌. 





i THE 
TT 


தாவீது 

ராஜாவாயிருக்கிறார்‌. 

நீதியின்‌ பட்டயம்‌ கொடுக்கப்பட்டிருக்கிறது. 
இஸ்ரவேல்‌ தேசத்திலே தீங்கு 
செய்கிறவர்களுக்கு விரோதமாக, தாவீது 
நீதியான தீர்ப்பு சொல்லவேண்டும்‌. 
குற்றவாளிகளை தண்டிக்கவேண்டும்‌. 
தாவீதின்‌ செங்கோல்‌ 
இருக்கிறது. குற்றவாளியை 
தண்டிக்கவேண்டிய தாவீதே, இப்போது 
குற்றவாளியாயிருக்கிறார்‌. 


விபசாரம்பண்ணுவது 
சபாவமல்ல. தாவீது 


கையில்‌. 


தாவீதின்‌ 

வேறு சந்தர்ப்பங்களில்‌ 

விபசாரம்பண்ணியதாக 
எதுவுமில்லை. பத்சேபாள்‌ 

ஸ்நானம்பண்ணிக்கொண்டிருப்பதைப்‌ பார்த்து, 

தாவீது 

இச்சைகளுக்கு 

தாவீதுக்கு திடீரென்று சோதனை வந்தது. 

அவரால்‌ 


பத்சேபாளோடு 
செய்துவிட்டார்‌ 
எரேமியா 
விரோதமாக 
சொல்லுகிறார்‌. 


விபசாரக்காருக்கு 
கடினமான வார்த்தைகளைச்‌ 

அவர்கள்‌ கொழுத்த 
திக்‌ | காலமே எழும்பி, 
அவனவன்‌. அயலானுடை 
பெண்ஜாதியின்‌ பின்னாலே களைக்கிறான்‌ 
(எரே 5:8). இப்படிப்பட்ட வார்த்தைகள்‌ 
தாவீதுக்கு பொருந்தாது. 


தாவீது ஒருநரம்‌ பாவம்‌ செய்தார்‌ 
அதன்‌ பின்பு அவர்‌ தன்னை தேவனுடைய 
கரத்திலே ஒப்புக்கொடுத்துவிடுகிறார்‌. 
தாவீது கர்த்தரிடத்தில்‌ 
பயபக்தியுள்ளவராயிருந்தாலும்‌, தன்னுடைய 
மாம்சத்தின்‌ இச்சைகளுக்கு இடங்கொடுத்து. 
பாவம்‌ செய்துவிடுகிறார்‌. இந்த சம்பவம்‌ 
விசுவாசிகளாகிய நமக்கு எச்சரிப்பாக 
எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர்‌ நம்மை 
எல்லா சோதனைகளுக்கும்‌ க்‌ 
காத்துக்கொள்ள வேண்டுமென்று, 

அனுதினமும்‌ ஜெபம்பண்ணவேண்டும்‌ 


பத்சேபாள்‌ கர்ப்பந்தரிக்கிறாள்‌. தான்‌ 
கர்ப்பவதியென்று தாவீதுக்கு அறிவிக்கும்படி 
ஆள்‌ அனுப்புகிறாள்‌ (2சாமு 11:5). 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
II SAMUEL - COMMENTARY 


உரியா 
சோழு 11:6-13 


சோமு 118. அப்பொழுது தாவீது: 
ஏத்தியனாகிய உரியாவை 
என்னிடத்தில்‌ அனுப்பு 
யோவாபினண்டைக்கு 
அனுப்பினான்‌; அப்படியே யேவாப்‌ 
உரியாவைத்‌: தாவீதினிடத்திற்கு 
அனுப்பினான்‌. 
சோமு 11:7. உரியா அவனிடத்தில்‌ 
வந்தபோது, தாவீது அவனைப்‌ பார்த்து: 
யோவாப்‌. சுகமாயிருக்கிறானா, 
ஜனங்கள்‌ சுகமாயிருக்கிறார்கனா, 
யுத்தத்தின்‌ செய்தி நற்செய்தியா 
என்று விசாரித்தான்‌. 


சோமு 11:8. பின்பு தாவீது உரியாவை 
நோக்கி: தீ உன்‌ வீட்டிற்குப்‌ போய்‌, 
பாதசுத்தி செய்‌ என்றான்‌; உரியா ராஜ. 
அரமனையிலிருந்து புறப்பட்டபோது, 
ராஜாவினிடத்திலிருந்து உச்சிதமான. 
யதார்த்தங்கள்‌. அவன்‌ பின்னாலே 
அனுப்பப்பட்டது. 

சாமு 11:9. ஆனாலும்‌ உரியா தன்‌ 
வீட்டிற்குப்‌ போகாமல்‌, 
அரமனணையின்‌' வாசலிலே. 
ஆண்டவனுடைய 

சேவகரோடுங்‌ 
படுத்துக்கொண்டிருந்தான்‌. 


சாமு 11:10. உரியா தன்‌ வீட்டிற்குப்‌ 
போகவில்லையென்று தாவீதுக்கு. 
அறிவிக்கப்பட்டயபோது, தாவீது. 
உரியாவை நோக்கி: ந 
பயணத்திலிருந்து வந்தவன்‌ அல்லவா, 
நீ உன்‌ வீட்டிற்குப்‌ போகாதிருக்கிறது. 
என்ன என்று கேட்டான்‌. 


சாமு 11:11. உரியா தாவீதை நோக்கி: 
பெட்டியும்‌ இஸ்ரவேலும்‌ யூதாவும்‌ 
கூடாரங்கனிலே தங்கி, என்‌ 
ஆண்டவனாகிய யோவாபும்‌ எண்‌: 
ஆண்டவனின்‌ சேவகரும்‌ வெளியிலே 
பானயமிறங்கியிருக்கையில்‌, நான்‌ 
புசிக்கிறதற்கும்‌, குடிக்கிறதற்கும்‌, எண்‌: 
மனைவியோடே  சுயனிக்கிறதற்கும்‌, 
என்‌ வீட்டிற்குக்‌ பிரவேசிப்பேனா? 
நான்‌ அப்படிச்‌ செய்கிறதில்லை என்று 
உம்முடையபேரிலும்‌ உம்முடைய 
ஆத்தூமாவின்பேரிதூம்‌ ஆணையிட்டுச்‌. 
சொல்லுகிறேன்‌ என்றான்‌. 





i FTE 
TT 


சோமு 11:12. அப்பொழுது தாவீது 
உரியாவை நோக்கி: இன்றைக்கும்‌ தீ 
இங்கேயிரு; நாளைக்கு உன்னை 
அனுப்பிவிடுவேன்‌ என்றான்‌; அப்படியே 
உரியா அன்றும்‌ மறுநாளும்‌. 
எருசலேமில்‌ இருத்தான்‌. 


சோமு 11:13. தாவீது அவனைத்‌ தனக்கு 
முன்பாகப்‌ புசித்துக்‌ குடிக்கிறதற்கு. 
அழைத்து, அவனை 
வெறிக்கப்பண்ணினான்‌; ஆனாலும்‌ 
அவன்‌ தன்‌ வீட்டுக்குப்‌ போகாமல்‌, 
சாயங்காலத்திலே தன்‌ ஆண்டவனின்‌ 
சேவகரோடே தன்‌ படுக்கையிலே. 
படுத்துக்கொண்டான்‌. 


சேனையிலுள்ளவர்கள்‌ 
புத்திரருக்கு விரோதமாக 
யுத்தம்பண்ணப்போயிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
ரப்பா பட்டணத்தை 
முற்றிக்கையிட்டிருக்கிறார்கள்‌. உரியா 
தாவீதின்‌ சேனையிலுள்ள யுத்தவீரன்‌. 
அவனும்‌ இஸ்ரவேலின்‌ மற்ற யுத்தவீரரோடு, 
அம்மோன்‌  புத்திரருக்கு விரோதமாக 
யுத்தம்பண்ணப்போயிருக்கிறான்‌. 


உரியா (டைய 
மனைவியைவிட்டுப்‌ பிரிந்து ly சில 
வாரங்கள்‌ கடந்திருக்கவேண்டும்‌. அவன்‌ 
ரப்பா பட்டணத்தை, முற்றிக்கைப்‌ 
போடப்போயிரக்கிறான்‌. உரியாவின்‌ மனைவி 
பத்சேபாளோ, இப்போது 
கர்ப்பந்தரித்திருக்கிறாள்‌. பத்சேபாளும்‌ 
தாவீதும்‌ செய்த பாவத்தை, அவளால்‌ 
மறைக்க முடியாது. பத்சேபாள்‌ 
கர்ப்பந்தரித்திருப்பதை. பார்ப்பான்‌. 
தன்‌ மனைவி தனக்கு விரோதமாக: 
துரோகம்‌  செய்திருக்கிறாள்‌ என்பதை 
கண்டுகொள்வான்‌. இந்த துரோகத்திற்கு யார்‌ 
காரணம்‌ என்பதையும்‌ கண்டுபிடிக்க முயற்சி 
பண்ணுவான்‌. 


உரியா 


யூதர்கள்‌ தங்களுடைய 
முறைமையின்படி, விபசாரத்தில்‌ பிடிபட்ட 
ஸ்திரீயை, கல்லெறிந்து கொல்ல முடியும்‌. 
பத்சேபாளின்‌ பாவம்‌ 
தெரிந்தால்‌, அவன்‌ 
நியாயப்பிரமாணத்தின்படி. 
னல்‌ க 

ப்பற்றி 

தெரிந்திருக்கிறது. பண்பினால்‌ தான்‌ 
கர்ப்பவதி என்று தாவீதுக்கு அறிவிக்கும்படி 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பத்சேபாள்‌ அவருக்கு ஆள்‌ அனுப்புகிறாள்‌. 
தாவீது பத்சேபாளை பாதுகாக்கவேண்டும்‌. 
இல்லையென்றால்‌ அவளால்‌ தண்டனைக்கு 
தப்பிக்க முடியாது. 


தாவீது i te தேசத்திற்கு ராஜா. 
உரியாவோ வீதின்‌ சேனையில்‌ 
சக்த புத்தனின்‌, பத்சேபாளின்‌ 
நற்கு தாவீதே காரணம்‌ என்னும்‌ 
உரியாவுக்கு தெரிந்தாலும்‌, 
அவனால்‌ தாவீதை சட்டப்படி தண்டிக்க 
முடியாமல்‌ போகலாம்‌. தாவீதின்‌ 
அரண்மனையில்‌ வேலை பார்க்கிற ஒருவன்‌, 
ராஜாவின்மீது குற்றம்‌ சுமத்துவதற்கோ 
ல்‌ ராஜாவைத்‌ தண்டிப்பதற்கோ 
வாய்ப்பு இல்லை. ராஜாவின்மீது குற்றம்‌ 
சொல்ல. உரியாவுக்கு அனுமதி 
கொடுக்கமாட்டார்கள்‌. 


தன்னால்‌ தாவீதை சட்டப்படி 
தண்டிக்க முடியாமல்‌ போனாலும்‌, வேறு 
ஏதாவது. வழியில்‌ அவரைத்‌ 
தண்டிக்கவேண்டும்‌ என்று உரியா முயற்சி 
பண்ணுவான்‌. தாவீதுக்கு விரோதமாகக்‌ 
கலகக்காரரை கூட்டிச்சேர்ப்பான்‌. 
இஸ்ரவேல்‌ தேசத்திலே பிரச்சனைகளை 
ஏற்படுத்துவான்‌. ராஜா 
விபசாரம்பண்ணியிருக்கிறார்‌ என்னும்‌ செய்தி 
தேசத்தில்‌ பரவினால்‌, தேசம்‌ முழுவதும்‌. 
குழப்பம்‌ ஏற்படும்‌. 


பத்சேபாள்‌  கர்ப்பந்தரித்திருக்கிறாள்‌ 
என்னும்‌ செய்தி தாவீதுக்கு 
அறிவிக்கப்படுகிறது. தனக்கு இந்த செய்தி 
அறிவிக்கப்பட்டவுடன்‌, இந்தப்‌ பிரச்சனையை 
எப்படி. தீர்த்து வைப்பது என்று நாவீது 
தீ 


காரணம்‌ 
இதை 
இந்தப்‌ 
தாவீதும்‌ 
பத்சேபாளும்‌ 


பிரச்சனையும்‌ 


தாவீது நிரூபித்துவிட்டால்‌, 
பிரச்சனையிலிருந்து 
தப்பித்துக்கொள்வார்‌. 
தப்பித்துக்கொள்வாள்‌. 
சுமுகமாக தீர்ந்துவிடும்‌. 


உரியாவோ 
யுத்தக்களத்திலே இருக்கிறார்‌. 
எருசலேமுக்கு வரவழைக்க 
என்றும்‌, உரியாவையும்‌ 
மனைவியாகிய 
அவர்களுடைய 
வைக்கவேண்டும்‌ 


திட்டமிடுகிறார்‌. 


இப்போது 
உரியாவை 
வேண்டும்‌ 
அவனுடைய 
பத்சேபாளையும்‌ 
சயனிக்க 
தாவீது 


வீட்டிலே 
என்றும்‌ 





i= THE 
TT 


அப்பொழுது தாவீது: “ஏத்தியனாகிய 
உரியாவை என்னிடத்தில்‌ ப்‌ 
என்று யோவாபினண்டைக்கு: 
அனுப்புகிறார்‌; அப்படியே 
உரியாவைத்‌ தாவீதினிடத்திற்கு 
அனுப்புகிறான்‌. உரியா தாவீதினிடத்தில்‌ 
வந்தபோது, “தாவீது அவனைப்‌ பார்த்து: 
யோவாப்‌ சுகமாயிருக்கிறானா, 
ஜனங்கள்‌ சுகமாயிருக்கிறார்களா, 
யுத்தத்தின்‌ செய்தி நற்செய்தியா" 
சோமு 11:67) என்று விசாரிக்கிறார்‌. 

யோவாப்‌ இஸ்ரவேலின்‌ சேனைக்கு 
படைத்தளபதியாயிருக்கிறான்‌. தாவீதின்‌ 
சேனை ரப்பாவுக்கு விரோதமாக 
முற்றிக்கைப்போட்டிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
அம்மோன்‌ புத்திரருக்கு விரோதமாக 
யுத்தம்பண்ணப்போயிருக்கிறார்கள்‌. தாவீது 
ராஜாவோ யுத்தத்திற்குப்போகாமல்‌, 
எருசலேமிலே, தன்னுடைய அரண்மனையில்‌ 
தங்கியிருக்கிறார்‌. ராஜாவுக்கு யுத்தத்தின்‌ 
நிலவரம்‌ தெரியவேண்டும்‌ 

நாளிது உரியாவை 
வரவழைக்கவேண்டுமென்றால்‌, 
ன காரணம்‌ இருக்கு 


ட 
தாவீது ௯ சபாசோடு 

பாவத்தை மூடி மறைப்பதற்காக, 

சதிதிட்டம்‌ போடுகிறார்‌. 

உத்தரவுப்படி, உரியாவும்‌ தாவீதினிடத்தில்‌ 
வருகிறார்‌ தாவீது உரியாவிடம்‌. 
யுத்த செய்தியை கேட்டு விசாரிக்கிறார்‌. 


பின்பு தாவீது உரியாவை நோக்கி: 
உன்‌ வீட்டிற்குப்‌ போய்‌, பாதசுத்தி செ: 
என்று சொல்லுகிறார்‌; உரியா ராஜ 
அரமனையிலிருந்து. புறப்பட்டபோது, 
ராஜாவினிடத்திலிருந்து உச்சிதமான 
பதார்த்தங்கள்‌ அவன்‌ பின்னாலே. 
அனுப்பப்படுகிறது. ஆனாலும்‌ உரியா தன்‌ 
வீட்டிற்குப்‌ போகாமல்‌, ராஜ அரமனையின்‌ 
வாசலிலே தன்‌ ஆண்டவனுடைய 
எல்லாச்‌ சேவகரோடுங்கூட 
படுத்துக்கொண்டிருக்கிறான்‌ (சோழு 11:89). 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தாவீது உரியாவை அவனுடைய 
வீட்டிற்கு அனுப்ப வேண்டுமென்று திட்டமிட்டு 
செயல்படுகிறார்‌. ஆனால்‌ முதல்‌ நாள்‌ 
இரவிலே 


பிரயாணக்களைப்பு ஏற்பட்டிருக்கலாம்‌. உரியா 
ரப்பா பட்டணத்து முற்றிகையிலிருந்து 
எருசலேமுக்கு நீண்ட பிரயாணம்‌ செய்து 
வந்திருக்கிறான்‌.  பிரயாணக்களைப்பினால்‌. 
உரியா தன்‌ வீட்டிற்குப்போகாமல்‌, 
அரண்மனையின்‌ வாயிலில்‌, மற்ற 
சேவகரோடு படுத்துக்கொள்கிறான்‌. 


உரியா இரவிலே தன்‌ 
வீட்டிற்குப்போகலில்லை என்னும்‌ செய்தி 
தாவீதுக்கு அறிவிக்கப்படுகிறது. உரியா 
பிரயாணக்களைப்பினால்‌ தன்‌ வீட்டிற்கு 
போகாமல்‌, அரண்மனையிலே படுத்திருப்பான்‌ 
என்று தாவீது நினைக்கிறார்‌. 
மறுநாள்‌ தாவீது உரியாவை நோக்கி: 
“நீ பயணத்திலிருந்து வந்தவன்‌ அல்லவா, நீ 
உன்‌ வீட்டிற்குப்‌ போகாதிருக்கிறது என்ன” 
(சோமு 1140) என்று கேட்கிறார்‌. 

ன்‌ வீட்டிற்கு ஏன்‌ போகவில்லை 
என்துத்து, உரியா தாவீதுக்கு, சரியான்‌ 
பிரதியுத்தரத்தை சொல்லுகிறான்‌. 
தன்னுடைய மனைவி பத்சேபாளும்‌, தாவீதும்‌ 
தனக்கு விரோதமாக செய்த பாவம்‌ 
உரியாவுக்கு தெரியாது. உரியா இன்னும்‌ 
தாவீதின்மீது அன்பாயிருக்கிறான்‌. அவனுக்கு 
இஸ்ரவேல்‌. தேசத்தின்மீது மதிப்பும்‌ 
மரியாதையும்‌ இருக்கிறது. இஸ்ரவேலின்‌ 
அபுல்‌ எக்‌ 


தன்‌; 
மனைவியோடு சயனித்து 
தப்பிதமான செயல்‌ என்‌ 
அறிந்திருக்கிறான்‌.. 

உரியா தாவீதை நோக்கி: “பெட்டியும்‌ 
இஸ்ரவேலும்‌ யூதாவும்‌ கூடாரங்களிலே தங்கி, 
என்‌ ஆண்டவனாகிய யோவாபும்‌ என்‌ 
ஆண்டவனின்‌ சேவகரும்‌ வெளியிலே 
பாளயமிறங்கியிருக்கையில்‌, நான்‌ 
புசிக்கிறதற்கும்‌. குடிக்கிறதற்கும்‌, என்‌ 
மனைவியோடே சயனிக்கிறதற்கும்‌, என்‌ 
வீட்டிற்குள்‌ பிரவேசிப்பேனா? நான்‌ அப்படிச்‌ 
செய்கிறதில்லை என்று உம்முடையபேரிலும்‌ 
உம்முடைய ஆத்துமாவின்பேரிலும்‌ 
ஆணையிட்டுச்‌ சொல்லுகிறேன்‌" 
சோமு 1141) என்று சொல்லுகிறான்‌. 





i= FTE 
TT 


அப்பொழுது தாவீது உரியாவை 
நோக்கி: “இன்றைக்கும்‌ நீ இங்கேயிரு: 
நாளைக்கு உன்னை அனுப்பிவிடுவேன்‌” 
என்று சொல்லுகிறார்‌; அப்படியே உரியா 
அன்றும்‌ மறுநாளும்‌ எருசலேமில்‌ 
இருக்கிறான்‌. தாவீது அவனைத்‌ தனக்கு 
முன்பாகப்‌ புசித்துக்‌ குடிக்கிறதற்கு அழைத்து, 
அவனை வெறிக்கப்பண்ணுகிறார்‌: ஆனாலும்‌ 
உரியா தன்‌ வீட்டுக்குப்‌ போகாமல்‌, 
சாயங்காலத்திலே தன்‌ ஆண்டவனின்‌ 
சேவகரோடே தன்‌ படுக்கையிலே. 
படுத்துக்கொள்கிறான்‌ (சோமு 11:1213). 


தாவீது உரியாவை குடித்து 
வெறிக்கப்பண்ணுகிறார்‌. குடிப்பது எவ்வளவு, 
பானே, அந்த அணைக்கு 

குடிக்க வைப்பதும்‌ பாவம்‌. 
வெறிக்கிறவர்கள்‌ தங்கள்‌ ம்‌ 
நிதானத்தையும்‌ இழந்துவிடுவார்கள்‌. 
திருடன்‌ பிறருடைய பொக்கிஷத்தைக்‌. 
கொள்ளையிடுகிறான்‌. பிறரைக்‌ குடித்து 
வெறிக்க வைக்கிறவனோ, அவர்களுடைய 
புத்தியையும்‌, நிதானத்தையும்‌ 
கொள்ளையிடுகிறான்‌. 


தாவீது பத்சேபாளோடு 
விபசாரம்பண்ணினார்‌. 

பத்சேபாளின்‌ புருஷன்‌ உரியாவை 

வெறிக்கு வைத்து, அவனுடைய புத்தியையும்‌, 
நிதானத்தையும்‌ திருடி. ஒரு 
கொள்ளைக்காரனாகவும்‌ இருக்கிறார்‌. 


தாவீது எவ்வளவுதான்‌. 
சதிஆலோசனைபண்ணினாலும்‌, அவரால்‌ 
உரியாவை அவனுடைய வீட்டிற்கு அனுப்ப 
முடியவில்லை. உரியா ராஜாவின்மீதும்‌, 
இஸ்ரவேல்‌ தேசத்தின்மீதும்‌ மதிப்பும்‌ 
மரியாதையும்‌ வைத்திருக்கிறான்‌. 
உரியாவிடம்‌ நல்ல குணம்‌ இருக்கிறது. 
இதற்காக தாவீது அவனுக்கு நன்றி 
சொல்லவேண்டும்‌. ஆனால்‌ தாவீதோ 
உரியாவின்‌ மனைவியோடு விபசாரம்‌ 
செய்திருக்கிறார்‌ 

உரியா இஸ்ரவேல்‌ 
அக்கரையோடிருக்கிறான்‌. 


தன்னுடைய தேசத்திற்காக, 
சகித்துக்கொள்கிறான்‌. 


தேசத்தின்மீது 


இருந்தாலும்‌, 

அதற்கு முக்கியத்துவம்‌ 

இஸ்ரவேல்‌ தேசத்தின்‌ 
பாதுகாப்புக்கு முக்கியத்துவம்‌ கொடுக்கிறான்‌. 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தன்னுடைய சுகவாழ்வைவிட, இஸ்ரவேல்‌ 
தேசத்தின்‌ பாதுகாப்பே முக்கியம்‌ என்று 
உரியா நினைக்கிறான்‌. 

உரியா பேசுகிற ஒவ்வொரு 
வார்த்தையும்‌, தாவீதின்‌ மனச்சாட்சியை 
தொட்டிருக்கவேண்டும்‌. ஆனாலும்‌ 
தாவீது தன்னுடைய பாவத்திற்கு 
மனந்திரும்பியதாக தெரியவில்லை. 
தன்னுடைய பாவத்தை எப்படி மறைக்கலாம்‌ 
என்பதைப்பற்றியே தாவீது 
யோசித்துக்கொண்டிருக்கிறார்‌ தாவீது 
பாவத்திற்கு மேல்‌. பாவமாக செய்து 
கொண்டிருக்கிறார்‌. தாவீதின்‌ இருதயத்தில்‌ 
வஞ்சகம்‌ நிரம்பியிருக்கிறது. 


யோவாப்‌ 
சொமு 11:14-27 


சோமு 1184. காலமே தாவீது 
யோவாபுக்கு ஒரு திருபத்தை எழுதி, 
உரியாவின்‌. கையில்‌ கொடுத்து 
அனுப்பினான்‌. 


சோமு 1115. அத்த நிருபத்திலே: 
மும்முரமாய்‌ நடக்கிற போர்முகத்திலே. 
நீங்கள்‌ உரியாவை நிறுத்தி, அவன்‌ 
வெட்டுண்டு சாகும்படிக்கு, அவனை 
விட்டுப்‌ பின்வாங்குங்கள்‌. என்று 
எழுதியிருந்தான்‌. 
11:16. அப்படியே யோவாப்‌ 
பட்டணத்தைச்‌ 
காவல்போட்டிருக்கையில்‌ 
பராக்கிரமசாலிகள்‌. இருக்கிறார்கள்‌. 
என்று தான்‌ அறிந்த இடத்தில்‌ 
உரியாவை நிறுத்தினான்‌. 
சோமு 1147. பட்டணத்து மனுஷர்‌ 
புறப்பட்டு வத்து யோவாபோடே 
யுத்தம்‌ பண்ணுகையில்‌, தாவீதின்‌ 
சேவகராகிய ஜனத்தில்‌ சிலர்‌ 
பட்டார்கள்‌; ஏத்தியனாகிய உரியாவும்‌ 
செத்தான்‌. 


சாமு 11:18. அப்பொழுது யோவாப்‌ 
அத்த யுத்தத்தின்‌ செய்திகளை 
யெல்லாம்‌ தாவிதுக்கு அறிவிக்க 
ஆன்‌ அனுப்பி, 





i FTE 
TT 


சாமு 11:19. தான்‌ அனுப்புகிற ஆனை 
நோக்கி: தீ யுத்தத்தின்‌. 
செய்திகளையெல்லாம்‌ ராஜாவுக்குச்‌ 
சொல்லித்‌ தீர்த்தபோது, 


கோமு 11:20. ராஜாவுக்குக்‌ கோபம்‌. 
எழும்பி, அவர்‌: நீங்கள்‌ பட்டணத்திற்கு. 
இத்தனைகிட்டப்போய்‌ யுத்தம்பண்ண 
வேண்டியது என்ன?  அலங்கத்தில்‌ 
தின்று எய்வார்கள்‌ என்று உங்களுக்குத்‌ 
தெரியாதா? 


சோமு 11:21. எருப்பேசேத்தின்‌ குமாரன்‌: 
அபிமெலேக்கைக்‌ கொன்றது யார்‌? 
தேபேசிலே ஒரு பெண்பின்னை 
அலங்கத்திலிருந்து ஒரு எத்திரக்கல்லின்‌ 
துண்டை அவன்மேல்‌ பேட்டதினால்‌ 
அல்லவோ அவன்‌ செத்தான்‌; நீங்கள்‌ 
அலங்கத்திற்கு 

கிட்டப்போனது என்ன 
உன்னோடே சொன்னால்‌, அப்பொழுது 
நீ, உம்முடைய சேவகனாகிய உரியா 
என்னும்‌ ஏத்தியனும்‌ செத்தான்‌ என்று 
சொல்‌ என்றான்‌. 


சோமு 11:22, அந்த ஆன்‌ போய்‌, 
உட்பிரவேசித்து, யோவாப்‌ 
தன்னிடத்தில்‌ சொல்லியனுப்பின 
செய்திகளையெல்லாம்‌. தாவீதுக்கு 
அறிவித்து, 


சோமு 11:28, தாவிதைப்‌ பார்த்து: அந்த 
மனுஷர்‌ கைமிஞ்சி, அவர்கள்‌ வெளியே 
எங்களுக்கு எதிராகப்‌ புறப்பட்டு. 
வந்தபோது, நாங்கள்‌ 
பட்டணவாசல்மட்டும்‌ அவர்களைத்‌: 
துரத்தினோம்‌. 


சாமு 11:24. அப்பொழுது வில்விரர்‌ 
அலங்கத்திலிருந்து உம்முடைய 
சேவகரின்மேல்‌ எய்ததினால்‌, ராஜாவின்‌ 
சேவகரில்‌ சிலர்‌ செத்தார்கள்‌; 
உம்முடைய சேவகனாகிய உரியா 
என்னும்‌ ஏத்தியனும்‌ செத்தான்‌ 
என்றான்‌. 

சோமு 11:25. அப்பொழுது தாவீது அந்த 
ஆனை நோக்கி: நீ யோவாபினிடத்தில்‌ 
போய்‌, இந்தக்‌ காரியத்தைப்பற்றி 
விசாரப்பட வேண்டாம்‌; பட்டயம்‌ 
ஒருவேனை ஒருவனையும்‌, ஒருவேளை 
வேறொருவனணையும்‌ பட்சிக்கும்‌; 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
II SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நீ வூத்தத்தைப்‌ பலக்கப்பண்ணி, 
பட்டணத்தை இடித்தூப்போடு என்று 
அவனுக்குத்‌ திடஞ்சொல்‌ என்றான்‌. 


சாமு 11:28. தன்‌ 
உரியா செத்தான்‌ 
மணைவி கேன்விப்பட்டபோது, 
தன்‌ நாயகனுக்காக 
கொண்டாடினான்‌. 


புருஷனாகிய 
என்று அவன்‌ 
அவன்‌ 


இழவு 


சாமு 11:27. துக்கநான்‌ சென்றபின்பு, 
தாவீது அவனை அழைத்தனுப்பி, தன்‌: 
வீட்டிலே சேர்த்துக்கொண்டான்‌; அவள்‌ 
அவனுக்கு மனைவியாகி, அவனுக்கு ஒரு 
குமாரனைப்‌ பெற்றான்‌. தாவீது செய்த 
இந்தக்‌ காரியம்‌ கர்த்தரின்‌ 
பார்வைக்குப்‌ பொல்லாத தாயிரு த்தது. 


உரியாவை அவனுடைய வீட்டிற்கு, 


அனுப்ப தாவீது முயற்சி பண்ணினார்‌. 
தோல்வியடைந்தது. 


தாவீதின்‌ முயற்சிகள்‌ 
தாவீது தன்னுடைய 
திட்டமிடுகிறார்‌. 
வீட்டிற்குப்‌ 
யுத்தக்களத்திலே. ன்று 
போடலாம்‌ என்று சதித்திட்டமிடுகிறார்‌. உரியா 
அவனுடைய வீட்டிற்குப்போகாததினால்‌, 
தாவீதின்‌ பாவம்‌, ஏதோ ஒரு நாளில்‌, 
உரியாவுக்கு தெரிந்துவிடும்‌. அதன்‌ பின்பு 
பிரச்சனை வரும்‌. அந்தப்‌ பிரச்சனையை 
தவிர்ப்பதற்கு உரியாவைக்‌ கொன்றுபோட 
வேண்டும்‌. என்பது, தாவீதின்‌ 
சதிதிட்டமாயிருக்கிறது. 


தாவீது முதலில்‌ தன்‌ மாம்ச 
இச்சைக்கு இடங்கொடுத்து பத்சேபாளோடு, 
விபசாரம்பண்ணினார்‌. இப்போது சாத்தான்‌ 
தாவீதின்‌ இருதயத்தில்‌ குடியிருக்கிறான்‌. 
அவனே தாவீதை ஆளுகை செய்கிறான்‌. 
உரியவைக்‌  கொன்றுபோடவேண்டுமென்று 
சாத்தான்‌. தாவீதுக்கு ஆலோசனை 
சொல்லுகிறான்‌. தாவீதும்‌ சாத்தானுடைய 
ஆலோசனைக்கு கீழ்ப்படிகிறார்‌. 


உரியா ஒரு தப்பிதமும்‌ செய்யவில்லை. 
அவன்‌ ஒரு யுத்தவீரன்‌. உரியா ஒரு 
பராக்கிரமசாலி. தன்னுடைய ராஜாவுக்காக, 
உரியா யுத்தக்களத்திலே மரிக்கவும்‌ 
ஆயத்தமாயிருக்கிறான்‌. இஸ்ரவேல்‌ 
தேசத்தின்‌ பாதுகாப்புக்காக, யுத்தக்களத்திலே 
மரிக்க ஆயத்தமாயிருக்கும்‌ உரியாவை, 
தாவீது தன்னுடைய சுயநலத்திற்காக 
கொன்றுபோட திட்டமிடுகிறார்‌. 





i a 
TT 


மழுங்கிப்போகப்பண்ணும்‌. 
இச்சைகள்‌ மனுஷனுடைய 
மரியாதையையும்‌, நீதியையும்‌ நியாயத்தையும்‌ 
கெடுத்துப்போடும்‌. சாத்தான்‌ கொடிய 
சர்ப்பத்தப்‌ போன்றவன்‌. 


கொல்லுவது என்னும்‌ சதிஆலோசனைகளை 
சாத்தான்‌ தாவீதுக்கு தாராளமாய்க்‌ 
கொடுக்கிறான்‌. 


யோவாப்‌ தாவீதின்‌ சேனைக்கு தளபதி. 
தாவீதின்‌ வீரர்கள்‌ எல்லோரும்‌. 
ரப்பா பட்டணத்திற்கு விரோதமாக 
முற்றிக்கைப்போட்டிருக்கிறார்கள்‌ உரியா 
தன்‌ வீட்டிற்குப்போகாமல்‌ தாவீதின்‌ 
சேவகரோடே அரண்மனையின்‌ 
வாசலிலேயே படுத்துக்கொண்டான்‌. தாவீது 
மறுநாள்‌ காலையில்‌ உரியவை. 
யுத்தக்களத்திற்கு அனுப்புகிறார்‌. தாவீது 
அவனுடைய கையில்‌ யோவாபுக்கு ஒரு 
நிருபத்தையும்‌ கொடுத்தனுப்புகிறார. 

காலமே தாவீது யோவாபுக்‌ 
நிருபந்தை எழுதி, உரியாலின்‌ கையில்‌ 
கொடுத்து அனுப்புகிறார்‌. அந்த நிருபத்திலே: 
மும்முரமாய்‌ நடக்கிற பரதக்‌ 
நீங்கள்‌ உரியாவை 
அவன்‌ வெட்டுண்டு ள்‌ 
அவனை விட்டுப்‌ பின்வாங்குங்கள்‌" என்று 
தாவீது எழுதியிருக்கிறார்‌ (2சாமு 11:14,5). 


உரியாவை போர்முகத்தின்‌ 
முன்னணியில்‌ அனுப்பிவிட்டு, 

வீரர்கள்‌ பின்வாங்கவேண்டும்‌. 
சத்துருக்கள்‌ 

'தனிமையாயிருப்பான்‌. அப்போது சத்துருக்கள்‌ 
உரியாவைக்‌: கொன்றுபோடுவார்கள்‌. 
இதுவே தாவீதின்‌ சதிஆலோசனை. 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


QODNENS 
PUBLISHERS 


தாவீது இந்த 
ஒரு நிருபத்தில்‌ 1 
உரியாவின்‌ கையி! 
கொடுத்தனுப்புகிறார்‌. 
மரணசானத்தை தானே 
போகிறான்‌. 


சதிஆலோசனையை 
அந்த நிருபத்தை 
யோவாபுக்கு 
அ, தன்னுடைய 
எடுத்துக்கொண்டு 
இஸ்ரவேலின்‌ சேனையில்‌ 
உண்மையாய்‌ பணிபுரிகிற உரியாவுக்கு, 
இஸ்ரவேலின்‌ ராஜா மூலமாக மரணமே 
வெகுமதியாகக்‌ கொடுக்கப்படுகிறது. 


உரியா இஸ்ரவேலின்‌ 
சேனையில்‌ உண்மையுள்ளவனாயிருக்கிறான்‌. 
சத்துருக்களுக்கு விரோதமாக துணிந்து 
யுத்தம்பண்ணுகிறான்‌. அவன்‌ வலின்‌ 
ராஜாவைக்‌ குறித்தும்‌, இஸ்ரவேல்‌ தேசத்தைக்‌ 
குறித்தும்‌ வைராக்கியமாயிருக்கிறான்‌. 
இப்படிப்பட்ட யுத்தவீரனுக்கு வெகுமதிகளும்‌, 
பாராட்டுகளும்‌ 'கொடுக்கப்படவேண்டும்‌. 
ஆனால்‌ தாவீதோ உரியாவின்‌ மரணத்தையே 
அவனுக்கு வெகுமதியாகக்‌ கொடுக்கிறார்‌. 


உரியாவைக்‌ கொன்றுபோடும்‌ சதியில்‌ 
யோவாபும்‌ பயன்படுத்தப்படுகிறான்‌. 
யோவாப்‌ தாவீதின்‌ சேனைக்கு 
படைத்தலைவளாயிருக்கிறவன்‌. உரியாவை 
கொன்றுபோடுவதற்கான ஆலோசனை 
நிருபத்தில்‌ எழுதப்பட்டிருக்கிறது. யோவாப்‌ 
ந்‌ நிருபத்தைப்‌ படித்து பார்த்து, 
ஏன்‌ கொல்லவேண்டுமென்று, 
யோசிக்கவில்லை. யோவாபுக்கும்‌ உரியாலின்‌ 
நற்குணத்தைப்பற்றி நன்றாய்த்‌ தெரியும்‌. 
ஆனாலும்‌ யோவாப்‌ ஒன்றும்‌ யோசித்துப்‌ 
பார்க்காமல்‌, தாவீது ராஜா நிருபத்திலே. 
எழுதின பிரகாரம்‌, உரியாவை மும்முரமாய்‌ 
நடக்கிற போர்முகத்திற்கு அனுப்புகிறான்‌. 
ஏத்தியனாகிய உரியா 
செத்துப்போகிறான்‌. 
செத்துப்போனது அம்மோன்‌ 
சந்தோஷமாயிருக்கிறது. 
புத்திரர்‌ இஸ்ரவேலின்‌ 
தேவனுக்கும்‌, தேவனுடைய இஸ்ரவேலுக்கும்‌ 
சத்துருக்களாமிருக்கிறார்கள்‌. இஸ்ரவேலில்‌ 
ஒருவன்‌  செத்துப்போவதைப்‌ பார்த்து 
சத்துருக்கள்‌ சந்தோஷப்படுவார்கள்‌. 
தாவீது இஸ்ரவேல்‌. தேசத்திற்கு 
ராஜாவாயிருந்தாலும்‌, தன்னுடைய 
சேனையிலுள்ள உரியா 
செத்துப்போனதற்காக  சந்தோஷப்படுகிறார்‌. 
உரியாவின்‌ மரணத்திற்கு தாவீதே. 
காரணமாயிருக்கிறார்‌. 





i= THE 
TT 


யோவாப்‌ தாவீதின்‌ 
கீழ்ப்படிகிறான்‌. அப்படியே 
அந்தப்‌ பட்டணத்தைச்‌ 
காவல்போட்டிருக்கையில்‌ தொன்கள்‌ 
இருக்கிறார்கள்‌ என்று தான்‌ அறிந்த 


கட்டளைக்கு 
ச 


சோமு 111617). 


யோவாப்‌ தாவீது எழுதின நிருபத்தைப்‌ 
பார்த்து அதன்‌ பிரகாரம்‌ உடனே 
செயல்படுகிறான்‌. தாவீது இவ்வாறு நிருபம்‌ 
காரணம்‌ என்ன என்பதை 

யோசித்துப்‌ பார்க்கவில்லை. 


ஆகையினால்தான்‌ தாவீது அவனுக்கு ந்‌ 
நண்டனைமை கொடுத்திருக்கிறார்‌ 


என்றும்‌ யோவாப்‌ நினைத்திருக்கவேண்டும்‌. 


யோவாப்‌ ஏற்கெனவே  அப்னேரைக்‌ 
கொன்றவன்‌. குற்றமில்லாதவனுடைய 
தந்தத்தை சிந்தினவன்‌ ப்‌ 
குற்றச்சாட்டு 


உரியாவைக்‌ கொன்றுபோடச்‌ 
சொல்லுகிறார்‌. உரியாவின்‌ இரத்தப்பழிக்கு 
காரணம்‌. தன்னைப்போலவே 
குற்றமில்லாதவனுடைய 
பாவம்‌ செய்கிறார்‌ என்று 
யோவாப்‌ தாவீதின்‌ 

த செயல்படுத்தியிருக்கவேண்டும்‌. 


தாவீது உரியா மூலமாய்‌ யோவாபுக்கு 
நிருபம்‌ எழுதி அனுப்புகிறார்‌. ராஜாவின்‌ 
கட்டளை நிறைவேற்றப்பட்டது என்னும்‌ செய்தி 
ராஜாவுக்கு 
மும்முரமாய்‌ 
உரியவை 
செத்துப்போனான்‌. 
இஸ்ரவேலின்‌ சேனையிலுள்ள வேறு சிலரும்‌ 
செத்துப்போனார்கள்‌. யோவாப்‌ தாவீதுக்கு 
இந்தச்‌ செய்தியை சொல்லியனுப்புகிறான்‌. 
அப்பொழுது யோவாப்‌ அந்த 
யுத்தத்தின்‌ செய்திகளையெல்லாம்‌. 
தாவீதுக்கு அறிவிக்க ஆள்‌ அனுப்புகிறான்‌ 
சோமு 1118). 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


என்ன? 
அலங்கத்தில்‌ நின்று எய்வார்கள்‌ என்று 
உங்களுக்குத்‌ தெரியாதா? எருப்பேசேத்தின்‌ 
குமாரன்‌ அபிமெலேக்கைக்‌ கொன்றது யார்‌? 
தேபேசிலே ஒரு பெண்பிள்ளை அலங்கத்திலி 
ருந்து ஒரு எந்திரக்கல்லின்‌ துண்டை 
அவன்மேல்‌ போட்டதினால்‌ அல்லவோ அவன்‌ 
செத்தான்‌: நீங்கள்‌ அலங்கத்திற்கு இத்தனை 
கிட்டப்போனது என்ன” என்று உன்னோடே 
சொன்னால்‌, அப்பொழுது நீ, “உம்முடைய 
சேவகனாகிய உரியா என்னும்‌. 
ஏத்தியனும்‌ செத்தான்‌ என்று சொல்‌” 
(சோமு 1149-21) என்று சொல்லுகிறான்‌. 
அந்த ஆள்‌ போய்‌, உட்பிரவேசித்து, 
யோவாப்‌ தன்னிடத்தில்‌ சொல்லியனுப்பின 
செய்திகளையெல்லாம்‌ தாவீதுக்கு 
அறிவிக்கிறான்‌. யோவாப்‌ அனுப்பின ஆள்‌ 
தாவீதைப்‌ பார்த்து, “ அந்த மனுஷர்‌ 
கைமிஞ்சி, அவர்கள்‌ வெளியே எங்களுக்கு 
எதிராகப்‌ புறப்பட்டு வந்தபோது, நாங்கள்‌ 
பட்டணவாசல்மட்டும்‌. அவர்களைத்‌, 
தூத்தினோம்‌. அப்பொழுது வில்லீரர்‌ 
உம்முடைய 
எய்ததினால்‌, லின்‌ 
செத்தார்கள்‌: உம்முடைய 


அலங்கத்திலிருந்து 
சேவகரின்மேல்‌ 

சேவகரில்‌ சிலர்‌ 
சேவகனாகிய உரியா என்னும்‌ ஏத்தியனும்‌ 


செத்தான்‌" 123,24) 


சொல்லுகிறான்‌. 


ஏத்தியனாகிய 
செத்துப்போனான்‌. 
தாவீதுக்கு 
பத்சேபாளோடு “தான்‌ 
இத்துடன்‌ மறைக்கப்பட்டு 
தாவீது நினைக்கிறார்‌. 


அப்பொழுது தாவீது அந்த ஆளை 
நோக்கி: “நீ யோவாபினிடத்தில்‌ போய்‌, 
இந்தக்‌ காரியத்தைப்பற்றி விசாரப்பட 
வேண்டாம்‌: பட்டயம்‌ ஒருவேளை 
ஒருவனையும்‌, ஒருவேளை வேறொருவனையும்‌ 
பட்சிக்கும்‌; நீ யுத்தத்தைப்‌ பலக்கப்பண்ணி, 
பட்டணத்தை. இடித்துப்போடு என்று 
அவனுக்குத்‌ திடஞ்சொல்‌' (சோமு 11:25) 
என்று சொல்லுகிறார்‌. 


(சோமு என்று 
உரியா 
என்னும்‌ செய்தி 

கொடுக்கிறது. 
செய்த பாவம்‌ 
விட்டது என்று 





ழ்‌ நள 
யாய 


யுத்தத்திலே உரியா செத்துப்போனான்‌ 
என்னும்‌ செய்தி அவனுடைய மனைவி 
பத்சேபாளுக்கும்‌ அறிவிக்கப்படுகிறது. தன்‌ 
புருஷனாகிய உரியா செத்தான்‌ என்று அவன்‌ 
மனைவி கேள்விப்பட்டபோது, அவள்‌ தன்‌ 
நாயகனுக்காக இழவு கொண்டாடுகிறாள்‌ 
(சோமு 11:26). தன்னுடைய புருஷன்‌: 
செத்துப்போனான்‌ என்னும்‌ துக்கம்‌, 
பத்சேபாளுக்கு இருந்தாலும்‌, தான்‌ 
ராஜாவுக்கு மனைவியாகப்போகும்‌ சந்தோஷம்‌ 
பத்சேபாளிடம்‌ அதிகமாயிருக்கிறது. 


க்கநாள்‌ சென்றபின்பு, வீ 
பூட்கை த்துப்‌ தன்‌ வீட்லே 
சேர்த்துக்கொள்கிறார்‌; அவள்‌ தாவீதுக்கு 
மனைவியாகி, அவருக்கு ஒரு குமாரனைப்‌ 
பெறுகிறாள்‌. தாவீது செய்த ந்தக்‌ 
காரியம்‌ கர்த்தரின்‌ பார்வைக்குப்‌ 
'பொல்லாததாயிருக்கிறது சோமு 11:27). 


[தாவீது ஏத்தியனாகிய உரியாவின்‌ 
சங்கதி ஒன்றுதவிர கர்த்தர்‌ தனக்குக்‌ 
குட்டளையிட்டதிலே தான்‌ உயிரோடிருந்த 
நாளெல்லாம்‌ ஒன்றையும்‌ விட்டு விலகாமல்‌, 
அவர்‌  பார்வைக்குச்‌ செம்மையானதைச்‌ 
செய்துவந்தான்‌" (1இராஜா 15:5). 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தாவீது உரியாவின்‌ 
மனைவியினிடத்தில்‌ விபசாரம்பண்ணினார்‌. 
உரியாவைக்‌ கொன்றுபோட்டார்‌. பத்சேபாளை 
தனக்கு மனைவியாக திருமணம்‌ செய்தார்‌. 
தாவீது செய்த இந்தக்‌ காரியங்களெல்லாம்‌ 
கர்த்தரின்‌. பார்வைக்கு 
பொல்லாததாயிருக்கிறது. கர்த்தர்‌ பரிசுத்தர்‌ 
தம்மை ஆராதிக்கிற ஜனமும்‌ 
பரிசுத்தமாமிருக்கவேண்டுமென்று கர்த்தர்‌ 
விரும்புகிறார்‌. கர்த்தருடைய ஜனம்‌ 
பாவத்தை வெறுத்து, பாவத்திற்கு விலகி 
ஜீவிக்குவேண்டும்‌. 
கர்த்தருடைய 
கர்ந்தரோடு  எல்வளவு. நெருங்கிய 
ஐக்கியத்திலிருக்கிறார்களோ, அந்த 
அளவுக்கு அவர்கள்‌ பாவத்தை வெறுற்து 
கிட்டு கவண்டும்‌ 
தம்முடைய 


பிள்ளைகள்‌ 


பொல்லாததாயிருக்கிறது. கர்த்தர்‌ தம்முடைய 
நீதியினால்‌ தாவீதைத்‌ தண்டிக்கிறார்‌. 





ழ்‌ நவள 
யாய 


முந்தின அதிகாரத்தில்‌. 
பாவத்தைப்பற்றிச்‌ 
'சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அதிகாரத்தில்‌ 
அவர்‌ தன்‌ பாவத்திற்கு மனந்திரும்பியது. 
சொல்லப்பட்டிருக்கிறது. 

விழுந்தாலும்‌, 
கர்த்தரைவிட்டு 
கர்த்தருடைய 
தாவீது 
விடுதலை. 
கர்த்தருடைய 
இரக்கமும்‌ 


அவர்‌ 
விலகிப்போய்விடவில்லை. 

பெரிதான கிருபையினால்‌ 
தன்னுடைய பாவத்திலிருந்து 
பெறுகிறார்‌. தாவீதுக்கு 
கண்களில்‌ கிருபையும்‌ 
கிடைக்கிறது. 


கர்த்தர்‌ நாத்தானை  தாவீதினிடத்தில்‌, 
அனுப்புகிறார்‌. நாத்தான்‌ கர்த்தருடைய 
செய்தியை தாவீதுக்கு சொல்லுகிறார்‌. 
(ட்ட ஒரு உவமையின்‌ மூலமாக 
வீநின்‌ பாலத்தை: அவருக்கு 
ர்த்து (சாமு 12:1-6). நாத்தான்‌ 
சொல்லும்‌ உவமையின்‌ விளக்கம்‌. நாத்தான்‌ 
தாவீதின்‌ பாவத்திற்காக: அவரைக்‌ 
குற்றப்படுத்துகிறார்‌ சோமு 12:79), 
நாத்தான்‌ கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பை. 
தாவீதுக்கு சொல்லுகிறார்‌ (சோமு 12:10-12). 
தாவீது தன்னுடைய பாவத்தை: 
உணர்ந்து கத்தித்‌ 
சோமு 129314). தாவீதுக்கு 
பத்சேபாளிடத்தில்‌ ஒரு குழந்தை பி பிறக்கிறது. 
அந்தக்‌ குழந்தை 
செத்துப்போகிறது. அந்த 
தாவீதின்‌ சுபாவம்‌ (சோமு 
தாவீது தன்னுடைய 
மெய்யாகவே மனந்திரும்புகிறார்‌. 
ாவீதுக்கும்‌ பத்சேபாளுக்கும்‌ 
ட்‌ ப ஸ்ஸ்‌? 
அவனுக்கு சாலொமோன்‌. ர 
கர்த்தர்‌ தாவீதின்‌ பாவத்தை மன்னித்து 
அவரோடு ஒப்புரவாகியிருக்கிறார்‌. கர்த்தர்‌ 
தாவீதின்மீது அன்பாயிருக்கிறார்‌. 
என்பதற்கு, சாலொமோன்‌. 
அடையாளமாயிருக்கிறார்‌ (சோமு 12:24,25). 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அம்மோன்‌ 

ரப்பாவைப்‌ 

12:26-31). 
பாவத்திற்குத்தக்கதாக 
தண்டிக்கவில்லை. 
பட்டணத்தின்மீது 
கர்த்தர்‌ தாவீதின்‌ 
அவரைத்‌: 

என்பதற்கு 


கர்த்தர்‌ தாவீதின்‌ 
அவரைத்‌ 

தாவீதுக்கு ரப்பா 
கிடைத்த வெற்றியும்‌, 
பாவத்திற்குத்தக்கதாக 
தண்டிக்கவில்லை 
அடையாளமாயிருக்கிறது. 


நாத்தான்‌ சொன்ன உவமை 
சாமு 12:1-6 


சோமு 121. கர்த்தர்‌ நாத்தானைத்‌ 
தாவீதினிடத்தில்‌ அனுப்பினார்‌; இவன்‌ 
அவனிடத்தில்‌ வந்து, அவனை நோக்கி: 
ஒரு பட்டணத்தில்‌ இரண்டு மனுஷர்‌ 
இருந்தார்கள்‌, ஒருவன்‌ ஒசுவரியவான்‌, 
மற்றவன்‌ தரித்திரன்‌.. 


சாமு 122) ஒசுவரியவானுக்கு 
ஆடுமாடுகள்‌ வெகு திரனாயிருத்‌தது. 


சாமு 12:8. தரித்திரனுக்கோ 
தான்கொண்டு வளர்த்த ஒரே ஒரு 
சின்ன ஆட்டுக்குட்டியைத்‌. தவிர 
வேறொன்றும்‌ இல்லாதிருந்தது; அது 
அவனோடும்‌ அவன்‌ 
பின்னைகளோடுங்கூட இருந்து 
வளர்த்து, அவன்‌ வாயின்‌ அப்பத்தைத்‌ 
தின்னு, அவன்‌ பாத்திரத்திலே குடித்து, 
அவன்‌ மடியிலே படுத்துக்கொண்டு, 


அ 
லையில்‌ வழிப்போக்கன்‌ 
ஒருவன்‌ வந்தான்‌; அவன்‌ தன்னிடத்தில்‌ 
அழிப்போக்கதுகிக்‌ சமையல்‌ 
தன்னுடைய 
ஒன்றைப்‌ பிடிக்க 
மனதில்லாமல்‌, அந்தத்‌ தரித்திரனுடைய 
ஆட்டுக்குட்டியைப்‌. த 
அதைத்‌ தன்னிடத்தில்‌ 
மனுஷனுக்குச்‌ 
ஙண்ணுவித்தான்‌ என்றான்‌. 





i FTE 
TT 


2சாழு 12:5. அப்பொழுது தாவீது: அத்த. 
மனுஷன்மேல்‌ மிகவும்‌ 


கோபமுண்டவனாகி, நாத்தானைப்‌ 


பார்த்து: இத்தக்‌ காரியத்தைச்‌ செய்த 
பாத்திரன்‌. 
ஜீவனைக்‌. 


மனுஷன்‌ மரணத்திற்குப்‌ 
என்று கர்த்தருடைய 
கொண்டு சொல்லுகிறேன்‌. 


சாமு 12:6, அவன்‌ 
இரக்கமற்றவனாயிருத்து, இந்தக்‌. 
காரியத்தைச்‌ செய்தபடியினால்‌, அத்த 
ஆட்டுக்குட்டிக்காக. நாலத்தனை 
திரும்பச்‌ செலுத்தவேண்டும்‌ என்‌ நான்‌. 


தாவீது உரியாவின்‌ மனைவியாகிய 
பத்சேபாளோடு விபசாரம்‌ பண்ணி பாவம்‌ 
செய்தார்‌. தாவீது யுத்தக்களத்திலே 
உரியாவுக்கு விரோதமாக  சதிபண்ணி, 
க்‌ கொன்றுபோட்டார்‌. ஆனாலும்‌ 
இதுவரையிலும்‌ தன்னுடைய 
மனந்திரும்பினாரா என்று, 
தெரியவில்லை. உரியா செத்துப்போன பின்பு, 
தாவீது பத்சேபாளை தன்‌ வீட்டிலே 
சேர்த்துக்கொள்கிறார்‌. 


தாலீதுக்கும்‌ பத்சேபாளுக்கும்‌ ஒரு 
குழந்தை பிறந்திருக்கிறது அதற்கு பின்புதான்‌ 
கர்த்தர்‌ நாத்தானை தாவீதினிடத்தில்‌ 
அனுப்புகிறார்‌. நாத்தான்‌ தாவீதிடம்‌, “உனக்கு 
பிறந்த பிள்ளை நிச்சயமாய்‌ சாகும்‌" 
(சோமு 1214) என்று சொல்லுகிறார்‌ 
ஆகையினால்‌ நாத்தான்‌ தாவீதினிடத்தில்‌ 
வருவதற்கு முன்பாகவே, தாவீதுக்கு 
பிள்ளை பிறந்திருக்கவேண்டும்‌. 
பத்சேபாளோடு விபசாரம்‌ 
அவர்‌ 'துவரையிலும்‌ 
தன்னுடைய பாவத்தை உணர்ந்ததாக: 
தெரியவில்லை. தாவீதின்‌ மனச்சாட்சி 
அவரைக்‌ குற்றப்படுத்தவில்லை. கர்த்தர்‌ 
தாவீதை உடனே தண்டித்துவிடவில்லை. 
தாவீது தன்‌ பாவத்திற்கு 
மனந்திரும்பவேண்டுமென்றறு, கர்த்தர்‌ 
பொறுமையோடு காத்திருக்கிறார்‌. ஆனால்‌ 
தாவீதோ கர்த்தருடைய பொறுமையை 
அசட்டைபண்ணுகிறார்‌. 


தாவீது 
பண்ணினாலும்‌, 


தாவீது 
விபசாரம்பண்ணினாலும்‌, 
பத்சேபாளும்‌, 
அரண்மனையில்‌ 
வசிக்கிறார்கள்‌. 
வசதிகளை சொகுசாய்‌ 


பத்சேபாளோடு, 
தாவீதும்‌ 
அவருடைய 
சவுகரியமாய்‌. 
அரண்மனையின்‌. 
அனுபவிக்கிறார்கள்‌. 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ தம்முடைய கிருபையினால்‌ 
தாவீதுக்கு அரண்மனை வசதிகளைக்‌ 
கொடுத்திருக்கிறார்‌. கர்த்தர்‌ தாவீதை 
ஆசீர்வதிப்பதினால்‌ அவர்‌ ன்‌ 
பாவத்தைப்பற்றியோ, 
நியாயத்தீர்ப்பைப்பற்றியோ 

பார்க்கவில்லை. 

ஆசீர்வாதம்‌ தாவீதின்‌ 
மழுங்க வைத்துவிடுகிறது. 
அரண்மனை வாழ்க்கையும்‌, அவருடைய 
சொகுசான வசதிகளும்‌, அவருடைய 
மனக்கண்களை மங்கவைத்துவிடுகிறது. 
தாவீது, கர்த்தரை நோக்கிப்‌ 
பார்க்காமல்‌, தன்னுடைய அரண்மனையின்‌ 
வசதிகளை நோக்கிப்‌ பார்க்கிறார்‌ 
அவர்‌ பத்சேயாசோடு சந்தோ ஒண்மிருக்கினார்‌ 


தாவீது தன்னுடைய பாவத்தை 
உணரும்‌ வரையிலும்‌, அவர்‌ கர்த்தரோடு 
ஐக்கியமாமிருந்ததாகவும்‌ தெரியவில்லை. 
இந்தக்‌ காலத்தில்‌ அவர்‌ ஒரு சங்கீதமும்‌ 

தன்னுடைய 


உலகப்பிரகாரமான. 
மனச்சாட்சியை 


தாவீதின்‌ 


மரம்போல பட்டுப்போயிற்று. 
மரத்தின்‌ வேர்பகுதியில்‌. 
ஜீவன்‌ இருக்கும்‌. 

தானது. கர்த்தரோடு கக்கியபி்லாமல்‌ 
உலகத்தோடும்‌, கத்தின்‌ 
ஆசாபாசங்களோடும்‌ இக்கியமாயிரக்கிறார்‌ 
தாவீது நிர்விசாரமாய்‌ ஜீவிக்கிறார்‌. இந்த 
சூழ்நிலையில்‌ கர்த்தர்‌ த்‌ 
தாவீதினிடத்தில்‌ அனுப்புகிறார்‌. 
கர்த்தருடைய தீர்க்கதரிசி. 
தாவீதுக்கு சிநேகிதர்‌. 
நம்பிக்கைக்குப்‌ பாத்திரமானவர்‌. 
தாவீதுக்கு புத்திமதியும்‌, ஆலோசனையும்‌ 
சொல்லுவது வழக்கம்‌. 


தாவீது இதுவரையிலும்‌ தன்னுடைய 

விழுந்திருந்தார்‌. தன்னுடைய 

குறித்து உணர்வில்லாமலும்‌, 

த்திற்‌ மனந்திரும்பாமலும்‌ 
இருந்தார்‌. தாவீது தன்‌ பாவத்திற்கு 
மனந்திரும்புவார்‌ என்று. கர்த்தரும்‌ 
பொறுமையோடு காத்திருந்தார்‌. ஆனால்‌ 
தாவீது தன்னுடைய பாவத்திற்கு 
மனந்திரும்பவில்லை. 


மாத்திரம்‌ 





i a 
TT 


கர்த்தருடைய பிள்ளைகள்‌, 
பாவங்களுக்கு மனந்திரும்பாமல்‌, பாவத்திலே 
நிலைத்திருந்தால்‌, கர்த்தர்‌ தம்முடைய 
கிருபையினால்‌ அவர்களை சந்திப்பார்‌. 
அவர்களுடைய 

அவர்களை 

பாவத்திலேயே 

கர்த்தருக்கு சித்தமல்ல. 
அடிமைகளாயிருக்கக்கூடாது. 


தங்கள்‌ 


பாவங்களுக்கு 
மனந்திரும்பவில்லையென்றால்‌, நாம்‌ 
பாவத்திலே அழிந்துபோவோம்‌. பாவத்தின்‌ 
சம்பளம்‌ பப நாம்‌ மரிப்பதற்கு முன்பாக, 

பாவங்களிலிருந்து 
இரட்சிக்கப்படவேண்டும்‌ கர்த்தரால்‌ 
மாத்திரமே நம்மை இரட்சிக்க முடியும்‌. 
நம்மை இரட்சிக்கும்படியாக நாம்‌ கர்த்தரைத்‌ 
தேடவேண்டும்‌. நாம்‌ கர்த்தரைத்‌ 
தேடவில்லையென்றால்‌, கர்த்தர்‌ தம்முடைய 
அன்பினாலும்‌, கிருபையினாலும்‌, 
இரக்குத்தினாலும்‌ நம்மைத்‌ தேடி வருவார்‌. 
நாம்‌ பாவத்தில்‌ அழிந்துபோவதற்கு முன்பாக, 
கர்த்தர்‌ நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மை 
இரட்சித்து மீட்டுக்கொள்வார்‌. 


நம்முடைய 


தாவீது பத்சேபாளோடு 

விபசார்பண்ணி,. தன்துபைய பாலத்தைக்‌ 

குறித்து அக்கரையில்லாதவராயிருக்கிறார்‌ 

நிர்விசாரமாய்‌ ஜீவிக்கிறார்‌. தாவீதின்‌ 
பாவத்தைக்‌ 


இருதயத்தில்‌ 
குற்றவுணர்வு இல்லை. 
அவருக்கு உணர்த்துவதற்காக, 
நாத்தானை அவரிடத்தில்‌ த 


கர்த்தர்‌ ஏற்கெனவே தாவீதுக்கு 
நல்ல செய்தி சொல்லுவதற்காக, நாத்தானை 
“அன்று 


நாத்தானுக்கு உண்டாகி அவர்‌: சோமு 7:4). 
து கர்த்தர்‌ தம்முடைய 
'கோபத்தைப்பற்றி தாவீதுக்கு. 
சொல்லுவதற்காக, அவர்‌ நாத்தானை 
தாவீதினிடத்தில்‌ அனுப்புகிறார்‌. 


கர்த்தருடைய கரம்‌ நம்மை 
ஆதரிக்கவும்‌ செய்கிறது, நம்மைக்‌ கண்டித்து 
திருத்தவும்‌ செய்கிறது. நாம்‌ கர்த்தருடைய 
சித்தத்தைவிட்டு விலகிப்போய்விடக்கூடாது. 
நாம்‌ கர்த்தருடைய பாதையில்‌ நடவாமல்‌, 
திசைமாறிப்போய்‌, காணாமல்‌. 
போய்விடக்கூடாது. நம்முடைய காலங்கள்‌ 
கர்த்தருடைய கரத்திலிருக்கிறது. 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நாத்தான்‌ தாவிதினிடத்தில்‌ வந்து, 
அவருக்கு ஒரு உவமையைச்‌ சொல்லுகிறார்‌. 
தாவீதின்‌ பாவத்தை உணர்த்துவதற்காகவே, 
நாத்தான்‌ இந்த உவமையை அவருக்கு 
சொல்லுகிறார்‌. நாத்தான்‌ தாவீதினிடத்தில்‌, 
கர்த்தர்‌ நாத்தானைத்‌ தாவீதினிடத்தில்‌ 
அனுப்பினார்‌; இவன்‌ அவனிடத்தில்‌ வந்து, 
அவனை நோக்கி: ஒரு பட்டணத்தில்‌: 
இரண்டு மனுஷர்‌ இருந்தார்கள்‌, ள்‌ 


இனிக்கு 
தன்னுடைய 
சொல்லுகிறார்‌. 

இந்த உவமையில்‌ ஐசுவரியவான்‌ 
என்பது தாவீதைக்‌ குறிக்கும்‌. தரித்திரன்‌ 
என்பது உரியாவைக்‌ குறிக்கும்‌. 
ஐசுவரியவானுடைய ஆடுமாடுகள்‌ என்பது, 
தாவீதின்‌ மனைவிகளையும்‌, 
மறுமனையாட்டிகளையும்‌ குறிக்கும்‌. 
தரித்திரனின்‌ ஒரே ஒரு சின்ன ஆட்டுக்குட்டி 
என்பது பத்சேபாளைக்‌ குறிக்கும்‌. 


(சாமு 
உவமைக்கு 


சமஸ்‌; ஸ்ரவேல்‌ 
தேசத்திற்குள்‌ யாமி தான்‌ 
இந்த உவமையின்‌ மூலமாக, ஒரு 
சம்பவத்தை. தாவீதுக்கு சொல்லுகிறார்‌ 
தாவீது நாத்தான்‌ சொல்லுகிற சம்பவத்தைக்‌ 
கேட்கும்போது, ஐசுவரியவான்‌. அநீதி 
செய்திருக்கிறான்‌ என்பதும்‌, அவனுக்கு 
தண்டனை கொடுக்கவேண்டும்‌ என்பதும்‌ 
தாவீதுக்கு தெரிந்திருக்கிறது. 


கத்துதல்‌ ரே ஒரு சின்ன 
ஆட்டுக்குட்டி த்திரமே இருக்கிறது 
தரித்திரனும்‌ தன்‌. ட ஆட்ு்குடடின்ீத 
அன்பாயிருக்கிறான்‌. அந்த ஆட்டுக்குட்டியும்‌ 
தரித்திரன்மீது, அன்பாயிருக்கிறது. 
நாத்தான்‌. தரித்திரனையும்‌, அவனுடைய 
ஆட்டுக்குட்டியையும்‌ பற்றி இவ்வாறு 
சொல்லுகிறார்‌. 

'னுக்கோ "தான்கொண்டு 
வளர்த்த ந ஒரு சின்ன ஆட்டுக்குட்டியைத்‌ 
தவிர வேறொன்றும்‌ இல்லாதிருந்தது: 
அது அவனோடும்‌ 
பிள்ளைகளோடுங்கூட ந்‌ 
அவன்‌ 
அவன்‌ 
மடியிலே. இத்த்கொண்டு அவனுக்கு 
ஒரு மகளைப்போல இருந்தது" (சாமு 12:3). 





f= THEN 
TT 


தரித்திரனிடத்தில்‌ பணமில்லை. 
ஆட்டுக்குட்டியை வாங்கவேண்டுமென்றால்‌, 
அதற்குரிய கிரயத்தை: தரித்திரனால்‌. 
செலுத்த முடியாது. அவனிடத்தில்‌ இருக்கிற 
ஆட்டுக்குட்டிய, அவனுடைய மொத்த 
சொத்து. இதுவே அவனுடைய மொத்த 
ஐசுவரியம்‌. 


ஜசுவரியவானுடைய வீட்டிலே ஒரு 
வழிப்போக்கன்‌ விருந்தினனாக வருகிறான்‌ 
“அந்த ஐசவரியவானிடத்தில்‌ வழிப்போக்கன்‌ 
ஒருவன்‌ வந்தான்‌: அவன்‌ தன்னிடத்தில்‌ 
வந்த... வழிப்போக்கனுக்குச்‌ சமையல்‌ 
பண்ணுவிக்க, தன்னுடைய ஆடுமாடுகளில்‌ 
ஒன்றைப்‌. பிடிக்க மனதில்லாமல்‌, 
அந்தத்‌ தரித்திரனுடைய ஆட்டுக்குட்டியைப்‌ 
பிடித்து, அதைத்‌ தன்னிடத்தில்‌ வந்த 
மனுஷனுக்குச்‌ சமையல்‌ பண்ணுவித்தான்‌” 
(சோமு 12:4) என்று அந்த ஐசுவரிவான்‌ 
செய்ததை நாத்தான்‌ தாவீதுக்கு இந்த 
உவமையின்‌ மூலமாக சொல்லுகிறார்‌ 


ஐசுவரியவான்‌ ஒரு பேராசைக்காரன்‌. 
தன்னுடைய சொத்து குறைந்துபோகக்கூடாது 
என்று ஐசவரியவான்‌ நினைக்கிறான்‌ 
தன்னுடைய ஆட்டில்‌ ஒன்றும்‌ 
குறைந்துபோகக்கூடாது என்றும்‌, 
தரித்திரனுடைய ஆடு குறைந்துபோனால்‌ 
தனக்கு ஒன்றும்‌ பிரச்சனையில்லை என்றும்‌ 
ஐசுவரியவான்‌ நினைக்கிறான்‌. 
தடதட. டு அவனுக்கு. 

பிள்ளையைப்‌! இருந்தது. 
என்றப்‌ ஐசுவரியவான்‌ 
யோசித்துப்‌ பார்க்கவில்லை. 


என்று ஐசுவரியவான்‌. 
நினைக்கிறான்‌. ஏனெனில்‌ தரித்திரனுடைய 
ஆட்டை இடித்தால்‌, ஐசுவரிவானுக்கு 
ஒன்றும்‌ குறைந்துபோகாது. ஐசுவரிவான்‌ 
க்‌ ஷ்டம்‌ வராமல்‌, பிறரை 
சந்தோஷப்படுகிறான்‌. 
தரித்திரனைப்பற்றிய 

கவலையோ கரிசனையோ இல்லை. 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தாவீது இந்த ஐசுவரியவானைப்போல 
தாவீதுக்கு அநேக 
'மறுமனையாட்டிகளும்‌ 
தாவீது உரியாவின்‌ 
மனைவியின்‌ மேலும்‌ ஆசைப்பட்டு அவளோடு 
விபசாரம்பண்ணுகிறார்‌. தாவீது தன்னுடைய 
மாம்ச இச்சைக்கு முக்கியத்துவம்‌ 
கொடுக்கிறார்‌. தாவீது உரியவைப்பற்றி 
சிந்தித்துப்‌ பார்க்கவுமில்லை. அவனைப்பற்றி 
கவலைப்படவுடில்லை. 
மனுக்குலத்திலுள்ளவர்கள்‌ விபசாரம்‌. 
பண்ணக்கூடாது என்பதற்காக, கர்த்தர்‌ 
விவாகத்தை நியமித்திருக்கிறார்‌. விவாகம்‌ 
கனமுள்ளது. வேசித்தனமும்‌ விபசாரமும்‌ 
இருக்கக்கூடாது என்பதற்காக, 
ஒருவன்‌. அநேக ஸ்திரீகளை 
மனைவிகளாக்கிக்கொள்ளக்கூடாது. கர்த்தர்‌ 
அதையும்‌ தடைபண்ணுகிறார்‌. 


ஒரு பாவம்‌ மற்றொரு பாவத்தை 
செய்வதற்கு வழிநடத்தும்‌. ஐசுவரியவானுடைய 
வீட்டிற்கு வந்தவன்‌ ஒரு சாதாரண 
வழிப்போக்கன்‌. வழிப்போக்கனை அப்படியே 
அனுப்பிவிடலாம்‌. ஆனால்‌ ஐசுவரியவானோ, 
அந்த அலர்‌ தன்னுடைய வீட்டிற்கு 
வந்து, தன்னுடைய 
தத ஏற்றுக்கொள்கிறான்‌. 
ஐசுவரியவானுடைய 
விருந்தாளி, 
எஜமானனைப்போல 
ஐசுவரியவான்‌ 
வழிப்போக்கனை 
அழைத்துவராவிட்டால்‌, 
தரித்திரனுடைய ஆட்டை 
வேண்டிய அவசியம்‌ இருந்திருக்காது. 
வீ, பத்சேபாளைப்‌ பார்த்து, 
அவனை  சத்தருக்கமிக்கையென்றான்‌ 
தாவீது அவளோடு விபசாரம்‌ 
செய்திருக்கமாட்டார்‌. தாவீது 
தன்னுடைய கண்களினால்‌ பத்சேபாளின்‌ 
தன்னுடைய 
ஆசைப்பட்டார்‌ 
தன்னுடைய சரீரத்தினால்‌ 
விபசாரம்‌ பண்ணினார்‌. 
தாவீது, தன்னுடைய 
ராஜாவின்‌ அதிகாரத்தினால்‌ உரியாவைக்‌ 
கொன்றுபோட்டார்‌. ஒரு பாவம்‌ அநேக 
பாவங்களுக்கு காரணமாயிருக்கிறது. 





f= THE 
TT 


நாத்தான்‌ தனக்கு சொல்லும்‌ 
உவமையை தாவீது கவனமாகக்‌ கேட்கிறார்‌. 
நாத்தான்‌ தன்னைக்‌ குறித்துதான்‌ 
இந்த உவமையின்‌ மூலமாகப்‌ பேசுகிறார்‌ 
என்பது தாவீதுக்கு தெரியவில்லை. 
தாவீது இஸ்ரவேல்‌ தேசத்தின்‌ ராஜா. 
அவர்‌ நீதியுள்ள நியாயாதிபதி. தாவீது 
இந்த உவமையைக்‌ கேட்டவுடனேயே, தன்‌ 
தீர்ப்பை சொல்லிவிடுகிறார்‌. 


அப்பொழுது தாவீது: அந்த 
மிகவும்‌ கோபமூண்டவனாகி, 


அவன்‌  இரக்கமற்றவனாயிருந்து, இந்தக்‌ 
காரியத்தைச்‌ செய்தபடிமினால்‌, அந்த 
ஆட்டுக்குட்டிக்காக நாலத்தனை 
திரும்பச்‌ செலுத்தவேண்டும்‌" (2சாமு 12:55) 
என்று சொல்லுகிறார்‌. 


நாத்தான்‌ தன்னிடத்தில்‌ சொல்லுவது. 
ஒரு உவமை என்பதுகூட தாவீதுக்கு 
தெரியவில்லை. இந்த சம்பவத்தை. 
நாத்தான்‌ சொல்லுவதினால்‌, இது உண்மை 
சம்பவமாகமிருக்க 
தாவீது நினைக்கிறார்‌ 
தாவீது குற்றம்‌ 
தன்னுடைய தீர்ப்பை 


சொல்லிவிடுகிறார்‌. 


ஐசவரியலான்‌ தரித்திரனுடைய 
ஆட்டை அநியாயமாக எடுத்துக்கொண்டான்‌. 
ஆகையினால்‌ அந்த ஐகுவரியவான்‌, “அந்த 
ஆட்டுக்குட்டிக்காக நாலத்தனையாக திரும்ப 
செலுத்தவேண்டும்‌" என்பது தாவீதின்‌ தீர்ப்பு. 
தாவீது இந்தத்‌ தீர்ப்பை 
நியாயப்பிரமாணத்தை ஆதாரமாக வைத்து 
சொல்லுகிறார்‌. 


“ஒருவன்‌ ஒரு மாட்டையாவது ஒரு 
ஆட்டையாவது திருடி, அதைக்‌ கொன்றால்‌, 
அல்லது அதை விற்றால்‌, அவன்‌ 
அந்த மாட்டுக்கு ஐந்து மாடுகளையும்‌, 
அந்த ஆட்டுக்கு நாலு ஆடுகளையும்‌ 
பதிலாகக்‌ கொடுக்கக்கடவன்‌” (யாத்‌ 22:1) 


செய்தவனுக்கு. 
உடனே 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


நாத்தான்‌ சொன்ன உவமையை 
தாவீது கவனமாகக்‌ கேட்டிருக்கிறார்‌. 
தாவீதின்‌ பார்வையில்‌ அந்த ஐசுவரியவான்‌ 
இரக்கமற்றவனாகயிருக்கிறான்‌. ஐசுவரிவான்‌ 
இரக்கமற்றவனாயிருந்து, இந்தக்‌ காரியத்தை 
செய்தடடியினால்‌, “இந்தக்‌ காரியத்தை 
செய்த மனுஷன்‌ மரணத்திற்குப்‌ பாத்திரவான்‌" 
அவனுக்கு தீர்ப்பு 

தன்னுடைய 


சொல்லுகிறேன்‌" என்றும்‌ சொல்லுகிறார்‌. 


நீயே அந்த மனுஷன்‌ 
சாமு 12:7-12 


சோமு 12:7. அப்பொழுது நாத்தான்‌ 
தாவீதை நோக்கி: நீயே அத்த மனுஷன்‌; 
இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
சொல்லுகிறது என்னவென்றால்‌, நான்‌ 
உன்னை இண்ரவேலின்மேல்‌ ராஜாவாக. 
அபிஷேகம்பண்ணி, உன்னைச்‌ சவுலின்‌ 
கைக்குத்‌ தப்புவித்து, 


சாமு 12:8. உன்‌ ஆண்டவனுடைய 
வீட்டை உனக்குக்‌ கொடுத்து, உன்‌ 
ஆண்டவனுடைய ஸ்தீரிகனையும்‌ உன்‌ 
மடியிலே. தந்து, இஸ்ரவேல்‌ 
வம்சத்தையும்‌, யூதா வம்சத்தையும்‌ 
உனக்குக்‌ கையனித்தேன்‌; இது 
போதாதிருந்தால்‌, இன்னும்‌ உனக்கு 
வேண்டியதைத்‌ தருவேன்‌. 


சோமு 12:9, கர்த்தருடைய பார்வைக்குப்‌ 
பொல்லாப்பான இந்தக்‌ காரியத்தைச்‌ 
செய்து, அவருடைய, வார்த்தையை நீ. 
அசட்டை பண்ணினது என்ன? 
ஏத்தியனாகிய உரியாவை நீ 
பட்டயத்தால்‌. மடிவித்து, அவன்‌ 
மனைவியை உனக்கு மனைவியாக 
எடுத்துக்கொண்டு, அவனை அம்மோன்‌ 
புத்திரரின்‌ பாட்டயத்தாலே கொன்று 
போட்டாய்‌. 


சோமு 12:10. இப்போதும்‌ நீ என்னை 
அசட்டை பண்ணி, ஏத்தியனாகிய 
உரியாவின்‌ மனைவியை உனக்கு 
மனைவியாக எடுத்துக்‌ 
 கொண்டயபடியினால்‌,. பட்டயம்‌ 
என்றைக்கும்‌ உன்‌ ன்ட்டைவிட்டு 
விலகாதிருக்கும்‌. 





i= al 
TT 


கோமு 12:11. கர்த்தர்‌ சொல்லுகிறது 
என்னவென்றால்‌, இதோ, நான்‌ 
உன்‌... வீட்டிலே பொல்லாப்பை 
உன்மேல்‌ எழும்பப்பண்ணி, உன்‌ 
கண்கள்‌ பார்க்க உண்‌ ஸ்திரீகனை 
எடுத்து, 

கொடுப்பேன்‌; 

சூரியனுடைய வெளிச்சத்திலே உன்‌ 
ஸ்திரீகனோடே சயனிப்பான்‌.. 


சோமு 12:12. தீ ஒனிப்பிடத்தில்‌ அதைச்‌. 
செய்தாய்‌; நானோ இத்தக்‌ காரியத்தை 
இஸ்ரவேலர்‌ எல்லாருக்கு முன்பாகவும்‌, 
சூரியனுக்கு முன்பாகவும்‌ செய்விப்பேன்‌. 
என்றார்‌ என்று சொன்னான்‌. 


நாத்தான்‌ தாவீதுக்கு உவமையை 
சொல்லி முடிக்கும்போது, தாவீது, 
ஐசுவரியவானுக்கு தீர்ப்பு சொல்லுகிறார்‌. 


தெளிவாகச்‌ ள்‌ 
தாவீதினிடத்தில்‌, 


என்று 


இரக்கம்‌ 
செய்த 


மரணத்திற்குப்‌ பாத்திரன்‌' 

தன்னுடைய தீர்ப்பை 

தரித்திரருடைய 

இரக்கமில்லாமல்‌ 

ஐசுவரியவான்‌ மரணத்திற்குப்‌ 

என்று தாவீது சொன்னார்‌ 

உரியாவின்‌ மனைவியை இரக்கமற்றவராக 
தனக்கு எடுத்துக்கொண்டார்‌. 


தாவீதுக்கு ஏராளமான 

செய்திருக்கிறார்‌. நாத்தான்‌. 

தன்‌ உவமையில்‌ சொன்ன 
தரித்திரனுக்காக பரிந்து பேசவில்லை. 
நாத்தான்‌ உவமையில்‌ சொன்ன 
சம்பவத்தை அத்துடன்‌ முடித்துவிட்டு, 
இப்போது கர்த்தருடைய வார்த்தையை 
தாவீதுக்கு நேரடியாக சொல்லுகிறார்‌. 
“இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
சொல்லுகிறது என்னவென்றால்‌” என்று 
நாத்தான்‌ கர்த்தருடைய வார்த்தையை, 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


பிரியப்‌] 
UBLISHERS 


அதிகாரத்தோடும்‌, 
வெளிப்படுத்துகிறார்‌. 
பட்சபாதமில்லை. 
ராஜாவாகயிருந்தாலும்‌, 
மனைவியோடு 
கர்த்தருடைய 
இருக்கிறது. 

கர்த்தர்‌ தாவீதுக்கு ஏராளமான 
நன்மைகளை செய்திருக்கிறார்‌. கர்த்தருடைய 
வார்த்தை தாவீதுக்கு நாத்தான்‌ மூலமாக 
வெளிப்படுகிறது. 

நான்‌ உன்னை  இஸ்ரவேலின்மேல்‌. 
ராஜாவாக அபிஷேகம்பண்ணி, உன்னைச்‌ 
சவுலின்‌ கைக்குத்‌ தப்புவித்து, 

ல்‌ வீட்டை 


பயபக்தியோடும்‌. 
கர்த்தரிடத்தில்‌ 
தாவீது 

உரியாவின்‌ 
விபசாரம்பண்ணியது. 
பார்வையில்‌ பாவமாகவே 


உனக்குக்‌ கையளித்தேன்‌" (சோமு 12:7,8) 
என்று கர்த்தர்‌ நாத்தான்‌ மூலமாக 
தாவீதுக்கு தம்முடைய வார்த்தைகளைச்‌ 
சொல்லுகிறார்‌. 

கர்த்தர்‌ தாவீதுக்கு. ஏற்கெனவே 
இவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிறார்‌. 
தாவீது இந்த நன்மைகளுக்காக 
கர்த்தருக்கு நன்றியுள்ளவராயிருக்க 
வேண்டும்‌. கர்த்தர்‌ தனக்கு இதுவரையிலும்‌ 
கொடுத்த ஆசிர்வாதங்களில்‌ தாவீது 
திருப்தியாயிருக்கவேண்டும்‌. 


தாவீதுக்கு இந்த ஆசீர்வாதங்களில்‌ 
திருப்திமில்லையென்றால்‌, கர்த்தர்‌ தாவீதுக்கு 
இன்னும்‌ அதிக நன்மைகளை தருவதாகவும்‌ 
வாக்குப்பண்ணுகிறார்‌. “இது போதாதிருந்தால்‌, 
இன்னும்‌ உனக்கு வேண்டியதைத்‌ தருவேன்‌" 
என்று கர்த்தர்‌ தாவீதுக்கு நாத்தான்‌ 
மூலமாகச்‌ சொல்லுகிறார்‌. 
இஸ்ரவேல்‌ 
யூதாவம்சத்தாரும்‌ 


வம்சத்தாரும்‌ 
தாவீதுக்கு 
இஸ்ரவேல்‌ 


தேசத்திலுள்ளவர்களும்‌. 
தாவீதுக்கு கீழ்ப்படிந்து நடப்பார்கள்‌. தாவீது 
இஸ்ரவேல்‌ ஜனங்களை கர்த்தருக்கு பயந்து 
ஆளுகை செய்யவேண்டும்‌. தாவீது 
இஸ்ரவேல்‌ தேசத்தின்‌ நன்மையிலும்‌, 
இஸ்ரவேல்‌. புத்திரரின்‌ நன்மையிலும்‌ 
கவனம்‌ செலுத்தவேண்டும்‌. 





i= FTE 
TT 


கவனம்‌ செலுத்தினார்‌. 
ஜனங்களின்‌ 

உத்திரவாதம்‌ கொடுக்கவேண்டும்‌. ஆனால்‌ 
தாவீதோ உரியாவை அநியாயமாகக்கொன்று 
போட்டார்‌ இஸ்ரவேல்‌ தேசத்திலே 
நீதியும்‌ நியாயமும்‌ ஆளுகை 
செய்யவேண்டும்‌. தாவீதோ  உரியாவுக்கு 
அநீதி செய்தார்‌. 


தாவீது கர்த்தருடைய பார்வைக்கு 
பொல்லாப்பான காரியத்தை செய்திருக்கிறார்‌. 
கர்த்தருடைய வார்த்தையை அவர்‌ 
அசட்டைபண்ணிவிட்டார்‌ தாவீது 
இதுவரையிலும்‌ தன்னுடைய பாவத்திற்காக 
மனம்‌ வருந்தவில்லை. தாவீதின்‌ பாவத்தைக்‌ 
குறித்து அவரிடத்தில்‌ இதுவரையிலும்‌ 
யாரும்‌ ஒன்றும்‌ சொன்னதுமில்லை. 
கர்த்தர்‌ தன்னுடைய பாவங்களை நோக்கிப்‌ 
பார்க்கவில்லையென்றும்‌, அவர்‌ தன்னுடைய 
பாவங்களை அங்கீகரித்திருக்கிறார்‌ 
என்றும்‌ தாவீது தப்பிதமாக நினைத்தார்‌. 


நாத்தானை 
தாவீதின்‌ 
உணர்த்துகிறார்‌ 
வார்த்தையை 


கர்த்தர்‌ இப்போ, 
க்கல்‌ தா்‌ 
பாவங்களை அவருக்கு 
நாத்தான்‌ கர்த்தருடைய 
தாவீதுக்கு சொல்லுகிறார்‌. 

நாத்தான்‌ தாவீதை நோக்கி 
கர்த்தருடைய பார்வைக்குப்‌ பொல்லாப்பான 
இந்தக்‌ காரியத்தைச்‌ செய்து, அவருடைய, 
வார்த்தையை நீ அசட்டை பண்ணினது 
என்ன? ஏத்தியனாகிய உரியாவை நீ 
பட்டயத்தால்‌ மடிவித்து, அவன்‌ 
மனைவியை உனக்கு மனைவியாக 
எடுத்துக்கொண்டு, அவனை அம்மோன்‌. 
புத்திரரின்‌ பட்டயத்தாலே கொன்று போட்டாய்‌. 
இப்போதும்‌ நீ என்னை அசட்டைபண்ணி, 
ஏத்தியனாகிய உரியாவின்‌ மனைவியை 
உனக்கு. மனைவியாக 
எடுத்துக்கொண்டபடியினால்‌, பட்டயம்‌ 
என்றைக்கும்‌ உன்‌ வீட்டைவிட்டு 
விலகாதிருக்கும்‌" (சோமு 12:910) என்று. 
சொல்லுகிறார்‌. 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


QODNENS 
PUBLISHERS 


தாவீது கர்த்தருடைய 


அசட்டைபண்ணிவிடுகிறார்‌. 

உரியவைக்‌ கொன்றுபோட்ட சம்பவம்‌ இங்கு 
இரண்டுதரம்‌: சொல்லப்பட்டிருக்கிறது. 
'ஏத்தியனாகிய உரியாவை நீ பட்டயத்தால்‌ 
மடிவித்து" என்றும்‌, “அவனை அம்மோன்‌ 
புத்திரரின்‌ பட்டயத்தாலே கொன்றுபோட்டாய்‌" 
என்றும்‌ கர்த்தர்‌ நாத்தான்‌ மூலமாக 
தாவீதுக்கு சொல்லுகிறார்‌. 


தான்‌ உரியாவைக்‌ கொன்றுபோட்டது. 
யாருக்கும்‌ தெரியாத இரகசியம்‌ 
என்று தாவீது தன்‌ மனதிலே 
நினைத்துக்கொண்டிருக்கிறார்‌. கர்த்தருக்கு 
மறைவான இரகசியம்‌ எதுவுமே இல்லை. 
தாவீது உரியாவுக்கு விரோதமாக தன்னுடைய 
மனதிலே சதிஆலோசனை செய்தபோதே, 
கர்த்தர்‌ தாவீதின்‌ மனதிலுள்ள 
யோசனையை அறிந்திருக்கிறார்‌. 


தாவீது. உரியாவை அம்மோன்‌ 
புத்திரரின்‌ பட்டயத்தாலே கொன்றுபோட்டார்‌. 


அம்மோன்‌ புத்திரர்‌ 
விருத்தசேதனமில்லாதவர்கள்‌. அவர்கள்‌ 
இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தருக்கு, 
சத்துருக்கள்‌. 


பத்சேபாள்‌ உரியாவின்‌ 
பனை வயாிகக்க்‌ தாவீதோ உரியாவின்‌ 
தனக்கு மனைவியாக 
சடுதகுங்கொண்டாம்‌ தாவீது செய்த 
இந்தப்‌ பொல்லாப்பான காரியமும்‌ இங்கு 
இரண்டுதரம்‌: சொல்லப்பட்டிருக்கிறது. 
“அவன்‌ மனைவியை உனக்கு மனைவியாக 
எடுத்துக்கொண்டு” என்றும்‌ “ஏத்தியனாகிய 
உரியாவின்‌ மனைவியை உனக்கு 
மனைவியாக  எடுத்துக்கொண்டபடியினால்‌" 
என்றும்‌ இந்த வசனப்பகுதியில்‌ இரண்டு தரம்‌. 
சொல்லப்பட்டிருக்கிறது. 
தாவீது பத்சேபாளோடு விபசாரம்‌. 
பண்ணினார்‌. தன்னால்‌ தீட்டுப்படுத்தப்பட்ட 
பத்சேபாளை தாவீது தனக்கு 
மனைவியாக்கிக்கொள்கிறார்‌. தாவீது 
பத்சேபாளின்‌ புருஷனாகிய உரியாவைக்‌ 
கொன்றுபோடுகிறார்‌. இது பரிசுத்தமான 
விவாகமல்ல. இது கர்த்தருடைய பார்வைக்கு 
பிரியமான விவாகமுமல்ல. தாவீது 
கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பான 
காரியத்தை செய்கிறார்‌. கர்த்தருடைய 
பிரமாணத்தை மீறுகிறார்‌. 





i a 
TT 


மாத்திரமல்ல தாவீதின்‌ குடும்பத்தார்மீதும்‌ 
நியாயத்தீர்ப்பு 
பட்டயம்‌ என்றைக்கும்‌ 
வீட்டைவிட்டு  விலகாதிருக்கும்‌" 
(சோமு 1270) என்று, கர்த்தர்‌ நாத்தான்‌ 
மூலமாக, தாவீதுக்கு தம்முடைய 
நியாயத்தீர்ப்பைச்‌ சொல்லுகிறார்‌. தாவீதும்‌, 
தாவீதின்‌ சந்ததியாரும்‌ தங்கள்‌ 
ஜீவியகாலம்‌ முழுவதும்‌ சத்துருக்களோடு 
யுத்தம்பண்ணிக்கொண்டிருப்பார்கள்‌. 
தாவீதின்‌ வீட்டைவிட்டு பட்டயமும்‌, யுத்தமும்‌ 
விலகாதிருக்கும்‌. 


தாவீதின்‌ வீட்டிலே கர்த்தருடைய 
கிருபையும்‌ தங்கியிருக்கிறது. சத்துருக்களின்‌ 
பட்டயமும்‌ தங்கியிருக்கிறது. கிருபையும்‌ 
பட்டயமும்‌ ஒரே வீட்டில்‌ தங்கியிருக்கிறது. 
தாவீதின்‌ வீட்டைவிட்டு பட்டயமும்‌ யுத்தமும்‌ 
விலகாதிருந்தாலும்‌, அவருடைய 
வீட்டைவிட்டு கர்த்தருடைய கிருபையும்‌, 
அவருடைய உடன்படிக்கையும்‌ 
விலகாதிருக்கிறது. 


தாவீது கர்த்தருடைய பார்வைக்கு, 
பொல்லாப்பானதை செய்து, அவர்‌ கர்த்தரை 
அசட்டைபண்ணினபடியினால்‌, தாவீதின்‌ 
வீட்டைவிட்டு பட்டயம்‌ என்றென்றைக்கும்‌ 
விலகாதிருக்கும்‌. 
தாவீதின்‌ பிள்ளைகள்‌ அவருக்கு 
த்தைக்‌ கொடுக்காமல்‌, 
கர்த்தர்‌ 
ஆசீர்வதிப்பதுபோல, 
அவருடைய வீட்டை சபிக்கவும்‌ செய்கிறார்‌. 
"இதோ நான்‌ உன்‌ வீட்டிலே பொல்லாப்பை 
எழுப்பப்பண்ணுவேன்‌"' 
ட்‌ 1241) என்று கர்த்தர்‌ நாத்தான்‌. 
மூலமாக தாவீதுக்கு சொல்லுகிறார்‌. 


அவருக்கு தண்டனை கொடுக்கப்படும்‌. 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நாத்தான்‌ 
தம்முடைய 


மூலமாக 
நீதியான 
சொல்லுகிறார்‌. 
உன்‌ வீட்டிலே. 
பொல்லாப்பை உன்மேல்‌ எழும்பப்பண்ணி, உன்‌ 
கண்கள்‌ பார்க்க, உன்‌ ஸ்திரீகளை 
எடுத்து, உனக்கு அடுத்தவனுக்குக்‌ 
கொடுப்பேன்‌; அவன்‌ இந்தச்‌ ல்‌ 
வெளிச்சத்திலே 
ஸ்திர்களோடே சயனிப்பான்‌. நீ ஒளிப்படத்தில்‌ 
அதைச்‌ செய்தாய்‌: நானோ இந்தக்‌ 
காரியத்தை இஸ்ரவேலர்‌ எல்லாருக்கு, 
ம்‌ சூரியனுக்கு முன்பாகவும்‌ 
சோமு 12012) என்று 
நாத்தான்‌ மூலமாக தாவீதுக்கு 


நான்‌ கர்த்தருக்கு விரோதமாய்ப்‌ 
பாவஞ்செய்தேன்‌ 
சோமு 12:18,14 


சோமு 12:18. அப்பொழுது தாவிது 
நாத்தானிடத்தில்‌: நான்‌ கர்த்தருக்கு 
விரோதமாய்ப்‌ பாவஞ்செய்தேன்‌' 
என்றான்‌. நாத்தான்‌ தாவீதை நோக்கி: 
நீ சாகாதபடிக்கு, கர்த்தர்‌ உன்‌ பாவம்‌ 
நீங்கச்‌ செய்தார்‌. 
சோமு 1214. ஆனாலும்‌ இந்தக்‌ 
காரியத்தினாலே கர்த்தருடைய 
சத்துருக்கன்‌ தூஷிக்க 

காரணமாயிருந்தபடியினால்‌, உனக்குப்‌ 
பிறந்த பின்னை நிச்சயமாய்‌ சாகும்‌ 
என்று சொல்லி, நாத்தான்‌ தண்‌ 
வீட்டுக்குப்‌ போய்விட்டான்‌. 


தாவீது தன்னுடைய பாவத்திற்காக. 
வருத்தப்படுகிறார்‌. தான்‌ செய்த பாவங்களை 
அங்கீகரித்து. அதை கர்த்தரிடத்தில்‌ 
அறிக்கை பண்ணுகிறார்‌. “நான்‌ கர்த்தருக்கு 
விரோதமாக பாவம்‌ செய்தேன்‌” என்று 
தாவீது சொல்லுகிறார்‌. 

தாவீது தன்னுடைய பாவத்தை 
மறைக்காமல்‌, அதை அறிக்கை பண்ணின 
படியால்‌, கர்த்தர்‌ தாவீதின்‌ பாவங்களை 
மன்னிக்கிறார்‌. “நான்‌ பாவம்‌ செய்தேன்‌" 
என்று தாவீது சொல்லும்போது, அவர்‌ 
உண்மையிலேயே மனந்திரும்பி, தன்னுடைய 
பாவங்களை அறிக்கை செய்கிறார்‌ 
என்பதை நாத்தான்‌ புரிந்துகொள்கிறார்‌. 





i al 
TT 


நாத்தான்‌. 
“நீ சாகாதபடிக்கு, 
நீங்கச்செய்தார்‌' சோமு 
சொல்லுகிறார்‌. தாவீதின்‌ 
மன்னிக்கப்படுகிறது. தாவீதின்‌ பாவங்கள்‌ 
மன்னிக்கப்பட்டதை, நாத்தான்‌ கர்த்தருடைய 
நாமத்தினால்‌ உறுதிபண்ணுகிறார்‌. 
கர்த்தருடைய தண்டனை தாவீதுக்கு 
கொடுக்கப்படாத. ஆகையினால்‌ தாவீது 
தன்னுடைய பாவத்தின்‌ நிமித்தம்‌ 


சாகமாட்டார்‌. 


நோக்கி: 
பாவம்‌ 
என்று 
பாவங்கள்‌ 


தாவீதை 
கர்த்தர்‌ உன்‌ 
1213) 


"நீ... சாகாதடிக்கு” என்னும்‌ 
வாக்கியத்திற்கு, தாவீதின்‌ பாவங்கள்‌ 
மன்னிக்கப்பட்டதினால்‌, அவருக்கு நித்திய 
மரணம்‌ உண்டாகாது என்பது பொருளாகும்‌. 
தாவீது கர்த்தரோடு நித்திய ஜீவனுக்குள்‌ 
பிரவேசிப்பார்‌. கர்த்தர்‌ தாவீதின்‌ பாவத்தை 
நீங்கச்‌ செய்யவில்லையென்றால்‌, தாவீது 
நித்திய மரணத்திற்குள்‌ பிரவேசிப்பார்‌ 

கர்த்தர்‌ வீ தம்முடைய 
இயாயத்திகர்‌. சொன்னபோது... படம்‌ 
என்றைக்கும்‌. உன்‌ வீட்டைவிட்டு 
விலகாதிருக்கும்‌' (சாமு 12:10) என்று 
சொன்னார்‌. தாவீர வீட்டைவிட்டு 
பட்டயம்‌ விலகாதிருந்தாலும்‌, அந்தப்‌ பட்டயம்‌. 
தாவீதை நிர்மூலம்‌ பண்ணாது. ஏனென்றால்‌, 
தாவீது சாகாதபடிக்கு, கர்த்தர்‌ அவருடைய 
பாவத்தை நீங்கச்‌ செய்திருக்கிறார்‌. தாவீது. 
தன்னுடைய கல்லறையில்‌ சமாதானத்தோடு 
பிரவேசிப்பார்‌. 

தாவீது கர்த்தருடைய 
பொல்லாப்பான 
செய்தபடியினாலும்‌, 
அசட்டைபண்ணின  பூடியினாலும்‌, 
தன்னுடைய ஜீவியகாலம்‌. 
வேதனைகளை அனுபவிப்பார்‌. 
அவரைத்‌ தண்டிப்பார்‌. 


பார்வைக்கு 


கர்த்தர்‌ 


தாவீது சாகமாட்டார்‌ என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. ஆனாலும்‌ தாவீதுக்கு பிறந்த 
பிள்ளை நிச்சயமாய்‌ சாகும்‌ என்று கர்த்தர்‌ 
தம்முடைய நியாயத்தீர்ப்பை தாவீதின்‌ 
குடும்பத்திற்கு சொல்லுகிறார்‌. நாத்தான்‌ 
தாவீதை நோக்கி, “ஆனாலும்‌ இந்தக்‌ 
காரியத்தினாலே கர்த்தருடைய சத்துருக்கள்‌ 
தூவிக்க நீ காரணமாயிருந்தபடிமினால்‌, 
உனக்குப்‌ பிறந்த பிள்ளை நிச்சயமாய்‌ சாகும்‌” 
சோமு 12:14) என்று கர்த்தருடைய 
வார்த்தையைச்‌ சொல்லுகிறார்‌. 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ சர்வலல்லமையுள்ளவர்‌. அவரே 
சர்வஆளுநர்‌. பாவம்‌ செய்த பெற்றோர்‌ 
மரித்துப்போகாமல்‌ ஜீவனோடிருக்கிறார்கள்‌. 
அவர்களுடைய பிள்ளைகள்‌ பாவம்‌ 
செய்யாவிட்டாலும்‌, மரித்துப்போகிறார்கள்‌. 


தாவீது தான்‌ செய்த பாவத்தினால்‌, 
த்‌ மகிமையை கெடுத்துப்‌ 
கர்த்தருடைய சத்துருக்கள்‌ 
தூஷிப்பதற்கு தாவீது 
காரணமாயிருக்கிறார்‌. கர்த்தருக்காக ஊழியம்‌ 
செய்கிறவர்கள்‌, கர்த்தருடைய நாமமகிமைக்‌ 
காகவும்‌, அவரைக்‌  கனம்பண்ணு 
வதற்காகவும்‌ ஊழியம்‌ செய்யவேண்டும்‌. 
ஊழியக்காரர்கள்‌ பாவம்‌ செய்யும்போது, 
ரத்‌ நாமம்‌ தூஷிக்கப்படுகிறது. 
ய்‌ ஊழியக்காரர்கள்‌, 
சத்துருக்கள்‌ அவரைத்‌ 

தூஷிப்பதற்கு காரணமாயிருக்கிறார்கள்‌. 


“எழுதியிருக்கிறபடி, தேவனுடைய நாமம்‌ 
புறஜாதிகளுக்குள்ளே உங்கள்‌ மூலமாய்த்‌ 
தூஷிக்கப்படுகிறதே" (ரோம 2:24), 


தாவீது கர்த்தருடைய 
பொல்லாப்பானதை செய்தார்‌. 
கர்த்தரை அசட்டைபண்ணினார்‌. ஆனாலும்‌ 
தன்னுடைய பாவத்திற்கு மனம்‌ வருந்தி, 
மனந்திரும்பி, தன்னுடைய பாவங்களை 
அறிக்கை செய்தார்‌. “நான்‌ கர்த்தருக்கு 
விரோதமாகப்‌ பாவம்‌ செய்தேன்‌" என்று 
சொல்லி, தாவீது தன்னுடைய பாவங்களை 
அறிக்கைபண்ணினார்‌. இதனால்‌ கர்த்தர்‌ 
தம்முடைய கிருபையினால்‌ நாவீதின்‌ 
பாவங்களை மன்னித்தார்‌. “நீ சாகாதபடிக்கு 
கர்த்தர்‌ உன்‌ பாவம்‌ நீங்கச்‌ செய்தார்‌" 
என்று, தாவீதின்‌ பாவங்களை கர்த்தர்‌ 
மன்னித்ததை நாத்தான்‌ உறுதிபண்ணுகிறார்‌. 
தாவீதின்‌ பாவங்கள்‌ 
பட்டாலும்‌, கர்த்தருடைய 
அவரைத்‌ தூலிக்க 
காரணமாயிருந்தபடியினால்‌, 
பிறந்த பிள்ளை நிச்சயமாய்‌ சாகும்‌ என்று 
கர்த்தர்‌ நாத்தான்‌ மூலமாய்‌ சொல்லுகிறார்‌. 
கர்த்தர்‌ தாவீதை நேசிக்கிறார்‌. ஆனாலும்‌ 
அவர்‌ தாவீதின்‌ பாவங்களை வெறுக்கிறார்‌. 
தாவீது கர்த்தருக்கு விரோதமாக 
துணிகரமான பாவத்தை செய்தார்‌. தன்‌ 
பாவத்திற்கு தண்டனையாக, தாவீது 
ன்‌ பிள்ளையை இழந்தார்‌. 
தாவீதுக்கு. கர்த்தருடைய 
ட்டு, அந்த 
தன்னுடைய 


பார்வைக்கு 
அவர்‌ 


தன்னுடைய 
நாத்தான்‌ 


உடனே 
வீட்டிற்குப்போய்விடுகிறார்‌. 





f= THE 
TT 


தாவிதின்‌ 
செத்துப்போயிற்று 
சோழு 12-15-23 


சோமு 12:15. அப்பொழுது கர்த்தர்‌ 
உரியாவின்‌ மனைவி  தாவிதுக்குப்‌ 
பெற்ற ஆண்பின்னையை அடித்தார்‌; 
அது வியாதிப்பட்டுக்‌ 
கேவலமாயிருந்தது. 


சோமு 12:16. அப்பொழுது தாவீது 
அந்தப்‌ பின்னைக்காக தேவனிடத்தில்‌ 
பிரார்த்தனை பண்ணி, உயபவாசித்து, 
உள்னேபோய்‌, இராமுழுவதும்‌ 
தரையிலே கிடந்தான்‌. 


சாமு 1217. அவனைத்‌. தரையிலிருந்து 
எழுத்திருக்கப்பண்ண, 

வீட்டிலுன்ன வைககள்‌ 
எழுந்து, அவனண்டையில்‌ வந்தாலும்‌, 
அவன்‌ மாட்டேன்‌ எண்று சொல்லி, 
அவர்களோடே அப்பம்‌ சாப்பிடாமல்‌ 
இருந்தான்‌. 


கொழு 12:18. ஏழாம்நானில்‌, பின்னை 
செத்துப்போயிற்று. பின்னை 
செத்துப்போயிற்று என்று தாவீதின்‌ 
ஊழியக்காரர்‌ அவனுக்கு அறிவிக்க 
இயப்பட்டார்கள்‌: பின்னை 
உயிரோடிருக்கையில்‌, நாம்‌ 
அவரோடே பேச்கிறபோது, அவர்‌ 
நம்முடைய சொற்கேட்கவில்லை; 
பின்னை செத்துப்போயிற்று என்று 
அவரோடே. எப்படிச்‌ சொல்லுவோம்‌? 
அதிகமாக வியாகுலப்படுவாரே 
என்று பேசிக்கொண்டார்கள்‌. 


சொமு 1219. 
ஊழியக்காரர்‌ 


தாவீது தன்‌ 
இரகசியமாய்ப்‌ 
பேசிக்கொள்ளுகிறதைக்‌ கண்டு, 
மின்னை செத்துப்போயிற்று என்று 
அறிந்து, தன்‌ ஊழியக்காரரை நோக்கி: 
பின்னை செத்துப்போயிற்றோ 
என்னு கேட்டான்‌; செத்துப்போயிற்று 
என்றார்கள்‌. 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
II SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சோமு 
தரையை 
ஸ்நானம்பண்ணி, 
பூசிக்கொண்டு, தன்‌ வஸ்திரங்களை 
மாற்றி, கர்த்தநுயை ஆலயத்தில்‌ 
பிரவேசித்து, பணித்துகொண்டு, தன்‌ 
வீட்டுக்கு வந்து, போஜனம்‌ கேட்டான்‌; 
அவன்‌ முன்னே அதை வைத்தபோது 
புசித்தான்‌. 


சோமு 12௮1. அப்பொழுது அவன்‌ 
ஊழியக்காரர்‌ அவனை நேக்கி: நீர்‌ 
செய்கிற இத்தக்‌ காரியம்‌ என்ன? 
பின்னை உயிரோடிருக்கையில்‌ 
உபவாசித்து அழுதீர்‌; பின்னை மரித்த 


பின்பு, எழுந்திருத்து 
அசனம்பண்ணுகிறீரே என்றார்கள்‌. 


12:90. அப்பொழுது தாவீது 
விட்டு எழுத்து, 
எண்ணெய்‌ 


அவன்‌: 

னும்‌ 
பின்னை 
கர்த்தர்‌ எனக்கு 
எப்படியோ, 
என்று 


அதற்கு. 


உயிரோடிருக்கையில்‌, 
பிழைக்கும்படிக்குக்‌. 
இரங்குவாரோ, 
யாருக்குத்‌ தெரியும்‌ 
உபவாசித்து அழுதேன்‌. 


1225. மரித்திருக்கி, 
ன பப்பட்‌ அது து (ன 


உபவாசிக்கவேண்டியது என்ன? இளி 
நான்‌ அதைத்‌ திரும்பிவரப்பண்ணக்‌. 
கூடுமோ? நான்‌ அதினிடத்துக்குப்‌ 
போவேனே அல்லாமல்‌, அது 
என்னிடத்துக்குத்‌ திரும்பி. 
வரப்போகிறது இல்லை என்றான்‌. 


நாத்தான்‌ தாவீதின்‌ அரண்மனைக்கு 
அவரிடத்தில்‌ கர்த்தருடைய 
சொல்லுகிறார்‌. 
வார்த்தைகளை சொல்லி 
நாத்தான்‌ தாவீதின்‌ 
தங்கியிருக்கவில்லை. 
தன்‌ வீட்டிற்குப்‌ 
ஒருவேளை தாவீதுக்காக 
கர்த்தரிடத்தில்‌ ஜெபம்பண்ணுவதற்கு 
நாத்தான்‌ தன்‌ வீட்டிற்குப்‌ 
போயிருந்திருக்க வேண்டும்‌. ஊழியக்காரர்கள்‌ 
யாருக்கு பிரசங்கம்பண்ணுகிறார்களோ, 
அவர்களுக்காக ஜெபிக்கவும்‌ வேண்டும்‌. 


உடனே நாத்தான்‌ 
போய்விடுகிறார்‌. 





i FTE 
TT 


தாவீது நாத்தானை சிநேகிக்கிறார்‌. 
தனக்கு விரோதமாக நாத்தான்‌ கர்த்தருடைய 
வார்த்தைகளை சொன்னபோதிலும்‌, தாவீது 
நாத்தானை பகைக்கவில்லை. பிற்காலத்தில்‌ 
தனக்கும்‌ பத்சேபாளுக்கும்‌ பிறந்த ஒரு 
குழந்தைக்கு நாத்தான்‌ என்று பேரிட்டு, 
தாவீது நாத்தானை கனம்பண்ணுகிறார்‌. 


"எருசலேமில்‌ அவனுக்குப்‌ 
பிறந்தவர்கள்‌; அம்மியேலின்‌ குமாரத்தியாகிய 

பத்சுவாளிடத்தில்‌ சிமீயா, சோபாப்‌, நாத்தான்‌, 
சாலொமோன்‌ என்னும்‌ நாலு பேரும்‌" 
நாளா 3:5). 


நாத்தான்‌ ஒரு தீர்க்கதரிசி. நம்முடைய 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து பிரதான 
தீர்க்கதரிசியாயிருக்கிறவர்‌. கிறிஸ்துவானவர்‌ 
நாத்தானுடைய சந்ததியில்‌ வந்தவர்‌ 


“எலியாக்கீம்‌ மெலெயாவின்‌ குமாரன்‌; 
மெலெயா மமினானின்‌ குமாரன்‌: மமினான்‌ 
மாத்தாத்தாவின்‌ குமாரன்‌; மாத்தாத்தா 
நாத்தானின்‌ குமாரன்‌; நாத்தான்‌ தாவீதின்‌ 
குமாரன்‌" (லூக்‌ 3:31) 


நாத்தான்‌ தன்‌ வீட்டிற்குப்போனபின்பு 
த்‌ 


தாவீது கர்த்ருடைய ௪ 
அமர்ந்திருந்து ஜெபம்பண்ணுகிறார்‌. 
சூழ்நிலையில்‌ அவர்‌ 51-ஆவது சங்கீதத்தை 
எழுதிிருக்கவேண்டும்‌. தாவீதின்‌ பாவங்கள்‌ 
மன்னிக்கப்பட்டு என்னும்‌ நிச்சயம்‌ 
நாத்தான்‌ மூலமாக. அவருக்கு 
சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனாலும்‌ கர்த்தர்‌ 
பாவங்களை 
தாவீது. 
கருத்தாய்‌ ஜெபம்பண்ணுகிறார்‌. தன்னுடைய 
பாவங்களுக்காக மிகவும்‌ வருத்தப்பட்டு. 
அழுகிறார்‌ 


களுடைய பாவங்களுக்‌ 
யாகவே. மனந்திும்பகிறவாகள்‌, 
தாங்கள்‌ செய்த பாவங்களை நினைத்து 
மிகவும்‌ வருத்தப்படுவார்கள்‌. அவர்களுடைய 
மனம்‌ வேதனைப்படும்‌. 'பாவம்‌ 
செய்கிறவர்கள்‌ கர்த்தருக்கு விரோதமாகவும்‌, 
மனுஷருக்கு விரோதமாகவும்‌ பாவம்‌ 
செய்கிறார்கள்‌. 


“நீ செய்த எல்லாவற்றையும்‌ நான்‌ 
மன்னித்தருளும்போது, நீ நினைத்து வெட்கி, 


சொல்‌ என்றார்‌" (எசே 16:63) 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தாவீதுக்கும்‌ பாளுக்கும்‌ ஒரு 
ஆண்‌ பிள்ளை பிறந்திருக்கிறது. நாத்தான்‌ 
கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பை, தாவீதுக்கு 
சொன்னபோது, கர்த்தர்‌ உரியாவின்‌ மனைவி 
தாவீதுக்குப்‌ பெற்ற  ஆண்பிள்ளையை 
அடிக்கிறார்‌; அது 'வியாதிப்பட்டுக்‌ 
கேவலமாயிருக்கிறது (2சாமு 12:15). 


தாவீது கர்த்தருடைய 
ப்‌ தன்னைத்‌ தாழ்த்துகிறார்‌. 
பாவத்தினிமித்தமாகவும்‌, 
அக்கிரமத்தினிமித்தமாகவம்‌, கர்த்தர்‌ 
தன்னுடைய பிள்ளையை அடித்திருக்கிறார்‌ 
என்றும்‌, அதன்‌ நிமித்தமாகவே தன்னுடைய 
பிள்ளை வியாதிப்பட்டு கேவலமாயிருக்கிறது 
என்றும்‌ தாவீது அறிந்துகொள்கிறார்‌. 
தாவீது கர்த்தருடைய சமுகத்தில்‌ தன்னை 
மிகவும்‌ தாழ்த்தி, தன்னுடைய பிள்ளைக்காக 
கர்த்தரிடத்தில்‌ ஜெபம்பண்ணுகிறார்‌. 
அப்பொழுது தாவீது அந்தப்‌ 
பிள்ளைக்காக தேவனிடத்தில்‌ பிரார்த்தனை 
பண்ணுகிறார்‌. தாவீது உபவாசித்து, 
உள்ளேபோய்‌, இராமுழுவதும்‌ தரையிலே. 
கிடக்கிறார்‌. தாவீதைத்‌ தரையிலிருந்து 
எழுந்திருக்கப்பண்ண, அவருடைய 
வீட்டிலுள்ள மூப்பரானவர்கள்‌ எழுந்து 
அன்‌ வருகிறார்கள்‌. ஆனாலும்‌, 
"மாட்டேன்‌" என்று சொல்லி, 
அல்கல்‌ அம்ர்‌ எ கொய்ய 
இருக்கிறார்‌ (சோமு 12:167, 


தாவீது கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
ஒன்றும்‌ சாப்பிடாமல்‌, உபவாசம்பண்ணி 
ஜெரிக்கிறார்‌. அவர்‌ தன்னுடைய 
பாவங்களுக்கு உண்மையாகவே 
மனந்திரும்பியிருக்கிறார்‌ என்பதற்கு இது 
அடையாளமாயிருக்கிறது. தன்னுடைய 
பாவத்தின்‌ அவமானங்களை தாவீது தாங்கிக்‌ 
கொள்ள ஆயத்தமாயிருக்கிறார்‌. தாவீதின்‌ 
பிள்ளை வியாதிப்பட்டு கேவலமாயிருக்கிறது. 
இது தாவீதின்‌ பாவத்திற்கு 
அடையாளமாயிருக்கிறது.. 


தன்னுடைய 

குணமடையவேண்டும்‌ என்றும்‌, 
வியாதி நீங்கவேண்டும்‌ என்றும்‌ 
கர்த்தரிடத்தில்‌ 
ஜெபிக்கிறார்‌. தாவீது 
பிள்ளைக்காக மனங்கசந்து அழுகிறார்‌. 
பாவத்திற்கு வருத்தப்படுகிற இருதயம்‌, 
மற்றவர்களுடைய துக்கங்களையும்‌ 
வேதனைகளையும்‌ பார்த்து, வருத்தப்படும்‌ 
இருதயமாயிருக்கும்‌. 


பிள்ளை 
அதன்‌ 
தாவீது 
உபவாசம்பண்ணி 
தன்னுடைய 





i FTE 
ETT 


பிறப்பதும்‌, 
மரிப்பதும்‌ எல்லா மனுஷரு 
நியமிக்கப்பட்டிருக்கிறது. நாம்‌ 
பிரபஞ்சத்தில்‌ நமக்கு. நயுக்கப்பட்டிரக்கிற 
காலம்‌ வரையிலும்‌ சஞ்சரிப்போம்‌. அதன்‌ 
பின்பு, விசுவாசிகளாகிய நாம்‌, நம்முடைய 
கர்த்தரோடுகூட நித்திய காலமாக 
பரலோகத்திலே சஞ்சரிப்போம்‌. 

தன்னுடைய பிள்ளைக்காக கர்த்‌ 
ஜெபம்பண்ணும்போது, 

ஜீவனையும்‌, 

ஜீவனையும்‌ தியானித்துப்‌ பார்க்கிறார்‌. 


ஒரு. ர 


தங்களுடைய 
பாவங்களுக்கு 
பரலோக 
கண்ணோக்கமாயிருப்பார்கள்‌. 
பிள்ளை நிச்சமாய்‌ 
என்‌ நாத்தான்‌ 
வார்த்தையைச்‌ க்‌ ஆனாலும்‌ 
நாவீது (னுடைய பிள்ளைக்காக 
சேவனிடத்தில்‌. சோர்ந்தளை. பண்ணுகிறார்‌ 
உபவாசித்து ஜெபம்பண்ணுகிறார்‌. தாவீது 
தன்னுடைய பிள்ளைக்காக கர்த்தரிடத்தில்‌ 


மனந்திரும்புகிறவர்கள்‌, 
ஜீவியத்தின்மீது, 
தாவீதின்‌ 
செத்துப்போகும்‌ 
கர்த்தருடைய 


தா பத்சேபாளோடு, 
விப்சப்பணணி, காத்த பாகலைக்கு 
பொல்லாப்பான காரியத்தை செய்தார்‌. அவர்‌ 
கர்த்தரை அசட்டைபண்ணினார்‌. 
தாவீதினுடைய பாவத்தினிமித்தமாய்‌, 
கர்த்தர்‌ வருடைய பிள்ளைக்கு 
வியாதியைக்‌ கொடுத்திரக்கிறார்‌ தாவீதின்‌ 
அவருடைய பிள்ளையைப்‌ 

தன்னுடைய பாவத்தின்‌ 

தன்னுடைய பிள்ளையின்மீது 


மறுபடியுமாய்‌ வந்து தாக்கக்கூடாது என்று. 


ப்பதற்‌ தடையாயிருக்கக்கூடாது 
என்று தாவீது கர்த்தரிடத்தில்‌ கருத்தாய்‌ 
வேண்டிக்கொள்கிறார்‌. 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஏழாம்நாளில்‌, பிள்ளை 
செத்துப்போயிற்று. பிள்ளை செத்துப்போயிற்று 
என்று தாவீதின்‌ ஊழியக்காரர்‌ அவருக்கு 
அறிவிக்க ஜயப்படுகிறார்கள்‌: “பிள்ளை 
உயிரோடிருக்கையில்‌, நாம்‌ அவரோடே 
பேசுகிறபோது, அவர்‌ நம்முடைய 
சொற்கேட்கவில்லை; பிள்ளை 
செத்துப்போயிற்று என்று அவரோடே எப்படிச்‌ 
சொல்லுவோம்‌? அதிகமாக 
வியாகுலப்படுவாரே" (சாமு 12:18) என்று 
தாவீதின்‌ ஊழியக்காரர்கள்‌ தங்களுக்குள்ளே 
பேசிக்கொள்கிறார்கள்‌. 


யூதர்கள்‌ தங்களுடைய 
ண்பிள்ளைகளுக்கு எட்டாம்‌ நாளில்‌ 
த்தசேதனம்‌ பண்ணுவது வழக்கம்‌. 
தாவீதின்‌ பிள்ளையோ ஏழாம்‌ நாளில்‌ 
செத்துப்போயிற்று ஆகையினால்‌ அந்தப்‌ 
பிள்ளை விருத்தசேதனம்பண்ணப்படாமலேயே 
செத்துப்போயிற்று. கர்த்தரோடு தாங்கள்‌ 
செய்து கொண்ட உடன்படிக்கைக்கு 
அடையாளமாக, யூதர்கள்‌ தங்கள்‌ 
பிள்ளைகளுக்கு எட்டாம்‌ நாளிலே 
விருத்தசே தனம்பண்‌ ணுவது வழக்கம்‌. 

தாவீதின்‌ பிள்ளையோ விருத்தசேதனம்‌. 
பண்ணப்படாமலேயே செத்துப்போயிற்று, 
உடன்படிக்கையின்‌ ஆசீர்வாதம்‌ அந்தப்‌ 
பிள்ளைக்கு கிடைக்காதோ என்று தாவீது 
வேதனைப்பட்டிருக்கலாம்‌. ஆனாலும்‌, 
உடன்படிக்கையின்‌ ஆசிர்வாதங்கள்‌, 
அடையாளங்களை ஆதாரமாக வைத்து, 
கொடுக்கப்படுவதில்லை. ல்‌ 
சீர்வாதங்களும்‌ 
கிருபைமினாகேயே 
ஆசீர்வாதங்கள்‌ எல்லாமே கர்த்தரிடமிருந்தே. 
வருகிறது. 


தேவனாகிய கர்த்தர்‌ 
ஆசிர்வாதங்களுக்கும்‌. 
அவரே ஊற்றின்‌ 

இருக்கிறார்‌. 

சீர்வாதம்‌ 

கர்த்தருடைய 
கிருபையினாலேயே ஆசீர்வாதம்‌ வருகிறது 
என்பதை தாவீது அறிந்‌ துகொள்கிறார்‌. 
தாவீது இப்போது விருத்தசேதன 
அடையாளத்தை நம்பாமல்‌, கர்த்தரை 
நம்புகிறார்‌ 


நம்முடைய 
எல்லா 
ஆதாரமாயிருக்கிறார்‌. 





i THEN 2 சாமுவேல்‌ - விரிவுரை 
பபப! II SAMUEL - COMMENTARY 


தாவீது ன்‌ க்காரர்‌ | தாவீது இதுவரையிலும்‌ கர்த்தருடைய 
இரகசியமாய்ப்‌ க்கொள்‌ க்‌ | சமுகத்தில்‌ உபவாசித்து ஜெபித்தார்‌. 
கண்டு, பிள்ளை செத்துப்போயிற்று என்று | இப்போதோ தனக்கு முன்பாக வைக்கும்‌ 
அறிந்து, தன்‌ ஊழியக்காரரை நோக்கி: | போஜனத்தைப்‌ புசிக்கிறார்‌. 
“பிள்ளை செத்துப்போமிற்றோ” என்று 
கேட்கிறார்‌; தாவீதின்‌ ஊழியக்காரர்‌, தாவீதின்‌ மனதில்‌ ஏற்பட்ட மாற்றம்‌ 
அவருக்கு பிரதியுத்தரமாக | அவருடைய ஊழியக்காரர்களுக்கு 
“செத்துப்போயிற்று' (சோமு 12:19) என்று | ஆச்சரியமாயிருக்கிறது. பிள்ளை 
சொல்லுகிறார்கள்‌. வியாதியாயிருந்தபோது தாவீது ஒன்றும்‌ 
புசிக்காமல்‌  உபவாசித்து ஜெபித்தார்‌. 
அப்பொழுது தாவீது தரையை விட்டு | பிள்ளை மரித்தபின்பு தாவீது 
எழுந்து, ஸ்நானம்பண்ணி, எண்ணெய்‌ | போஜனம்பண்ணுகிறார்‌. தாவீதின்‌ 
பூசிக்கொண்டு, தன்‌ வஸ்திரங்களை மாற்றி, | செய்கையைப்‌ பார்த்து அவருடைய 
கர்த்தருடைய ஆலயத்தில்‌ பிரவேசித்து, | ஊழியக்காரர்‌ ஆச்சரியப்படுகிறார்கள்‌. 
பணிந்துகொண்டு, தன்‌ வீட்டுக்கு வந்து, | அவர்கள்‌ தாவீதை நோக்கி, “நீர்‌ செய்கிற 
போஜனம்‌. கேட்கிறார்‌: தாவீதின்‌ | இந்தக்‌ காரியம்‌ என்ன? பிள்ளை 
ஊழியக்காரர்‌, அவருக்கு முன்னே போஜனம்‌ | உயிரோடிருக்கையில்‌ உபவாசித்து அழுதீர்‌; 
வைத்தபோது, அவர்‌ அதை புசிக்கிறார்‌ | பிள்ளை மரித்த பின்பு, எழுந்திருந்து 
(சோமு 12:20). அசனம்பண்ணுகிறீரே" (2சாமு 12:21) என்று 
கேட்கிறார்கள்‌. 


தாவீது 
ஊழியக்காரர்களுக்கு 
கலக்குமோ, குழப்பமோ இல்‌ ்‌ சொல்லுகிறார்‌. நாவீது 
காலங்கள்‌ கர்த்தருடைய கரத்திலிருக்கிறது | ஊழியக்காரர்களை நோக்கி, 
என்னும்‌ நிச்சயம்‌ நமக்கு இருந்தால்‌, | இன்னும்‌ உமிரோடிருக்கையில்‌, 
நாமும்‌ நம்முடைய மரணத்தைப்‌ | பிழைக்கும்படிக்குக்‌ கர்த்தர்‌ 
பார்த்து பயப்படமாட்டோம்‌. நம்முடைய | இரங்குவாரோ, எப்படியோ, யாருக்குத்‌ 
மனதிற்குள்ளே, மரணத்தைக்‌ குறித்த | தெரியும்‌ என்று உபவாசித்து அழுதேன்‌. 
கலக்கமும்‌ குழப்பமும்‌ இருக்காது. அது மரித்திருக்கிற இப்போது, 
நான்‌ உபவாசிக்கவேண்டியது என்ன? இனி 
தாவீதின்‌ குழந்தை செத்துப்போன | நான்‌ அதைத்‌ திரும்பிவரப்பண்ணக்‌ 
செய்தி, அவருக்கு வருத்தமான செய்திதான்‌. | கூடுமோ? நான்‌ தனித்துக்‌ ப்‌ 
பிள்ளை செத்துப்போயிற்று என்று | போவேனே அல்லாமல்‌, 
தாவீதின்‌ ஊழியக்காரர்‌ சொல்லுகிறார்கள்‌. | என்னிடத்துக்குத்‌ திரும்பி வரப்போகிறது. 
பிள்ளை  உயிரோடிருந்தபோது தாவீது | இல்லை” சோமு 12:2223) என்று 
உபவாசித்து. இராமுழுவதும்‌ தரையிலே | சொல்லுகிறார்‌. 
விழுந்து கிடந்து, அந்தப்‌ பிள்ளைக்காக 
தேவனிடத்தில்‌ பிரார்த்தனை பண்ணினார்‌. பிள்ளை உமிரோடிருக்கையில்‌ அந்தப்‌ 
இப்போதோ தரையில்‌ விழுந்து கிடக்கிற | பிள்ளை பிழைக்கும்‌ என்னும்‌ நம்பிக்கை 
தாவீது, தரையைவிட்டு எழுந்து. | தாவீதுக்கு இருந்தது. அந்தப்‌ பிள்ளை 
ஸ்நானம்பண்ணி, எண்ணெய்‌ | செத்துப்போனபின்பு, அது பிழைக்கும்‌ 
பூசிக்கொண்டு, தன்னுடைய வஸ்திரங்களை | என்னும்‌ நம்பிக்கை தாவீதுக்கு இல்லை. 
மாற்றிக்கொள்கிறார்‌. தன்னுடைய பிள்ளையின்‌ ஆத்துமா 
பரலோகத்திற்கு போயிருக்கிறது என்றும்‌, 
தாவீது கர்த்தருடைய ஆலயத்திலே | தானும்‌ மரித்த பின்பு அங்கே. 
"கர்த்தரைப்‌ பணிந்துகொண்டு | போவேன்‌ என்றும்‌ தாவீது நம்புகிறார்‌. 
ஆகையினால்‌ பிள்ளை மரித்தபின்பு 
உபவாசித்து அழவேண்டிய அவசியமில்லை 
என்று தீர்மானித்து, தாவீது 
போஜனம்‌ பண்ணுகிறார்‌. 


ஏழாம்‌ நாளில்‌ தாவீதின்‌ பிள்ளை 


தாவீதும்‌ கர்த்தரிடத்தில்‌ ஜெபம்பண்ணுகிறார்‌. 





i FTE 
ERRATA 


செத்துப்போன பிள்ளையை தாவீதால்‌ 
தன்னிடத்தில்‌ திரும்பி 

முடியாது. ஆனாலும்‌ 
அதனிடத்திற்கு போகமுடியும்‌. 
செத்துப்போனவர்களுக்காக  ஜெபம்பண்ண 
வேண்டியதில்லை. அவர்கள்‌ 
நம்முடைய ஜெபத்திற்கு பதட்ட 
களாயிருக்கிறார்கள்‌. செத்துப்போனவர்‌ 
களுக்காக நாம்‌ கண்ணீர்விட்டு 
அழுதாலும்‌, நம்முடைய கண்ணீர்களினால்‌. 
அவர்களுக்கு ஒரு பிரயோஜனமும்‌ 
உண்டாகப்போவதில்லை. 


'தாவீதைப்போலவே, நாமும்‌ 
செந்துப்போனவர்களிடத்திற்குப்‌ போவோம்‌. 
முதலாவதாக, நாம்‌ செத்துப்போன பின்பு 
நம்முடைய கல்லறைக்குப்போவோம்‌. 
கல்லறையில்‌. நம்முடைய சரீரம்‌ 
அடக்கம்பண்ணப்படும்‌. அதன்பின்பு 
விசுவாசிகளாகிய நாம்‌ பரலோகத்திற்குப்‌ 
போவோம்‌. பழைய  ஏற்பாட்டுக்காலத்து, 
விசுவாசிகள்‌ இந்த 
அதிகமாக நம்பினார்கள்‌. 
துக்கவீட்டிலே இந்த 
சொல்லி, ஒருவருக்கொருவர்‌ ஆறுதல்‌ 


ன்டும்‌. நம்முடைய உற்றார்‌ உறவினர்‌ 
மரித்தப்போகும்போது. இந்த சத்திய 
வார்த்தைகளினால்‌ நம்முடைய மனதை 
தேற்றிக்கொள்ளவேண்டும்‌ ம்‌ 
இந்தப்‌ 
ஜீவனோடிருக்கும்போது 
ஆசீர்வாதங்களைவிட, 
நமக்கு அதிகமான 
உன்னதமான 
காத்துக்கொண்டிருக்கிறது. 


ஆசீர்வாதங்களும்‌, 
ஆசீர்வாதங்களும்‌ 


இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ 
செத்துப்போகிறவர்கள்‌ பரலோகத்தின்‌ 
நன்மையான ஈவுகளை  சுதந்தரிக்கப்‌ 
போகிறார்கள்‌. செத்துப்போகிறவர்கள்‌ 
இப்போது நம்மைவிட்டுப்‌ பிரிந்துபோனாலும்‌. 
சீக்கிரத்திலே நாமும்‌ அவர்கள்‌ 
இருக்கும்‌ இடத்திற்குப்போவோம்‌. இந்த 
நம்பிக்கை நமக்கு ஆறுதலைக்‌ 
கொடுக்கும்‌. நம்முடைய துக்கத்தைக்‌ 
குறைக்கும்‌. 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


சாலொமோன்‌ 
சோழு 12:24,25 


சாமு 12:24. பின்பு தாவீது தன்‌ 
மனைவியாகிய யத்சேபாளுக்கு 
ஆறுதல்‌ சொல்லி, அவனிடத்தில்‌ போய்‌, 
அவனோடே சயனித்தான்‌; அவன்‌ ஒரு 
குமாரனைப்‌ பெற்றான்‌; அவனுக்குக்‌ 
சாலொமோன்‌ என்று பேரிட்டான்‌;. 
அவனிடத்தில்‌ கர்த்தர்‌ 
அன்பாயிருத்தார்‌. 


சோமு 12:25, அவர்‌ தீர்க்கதரிசியாகிய 
நாத்தானை அனுப்ப, அவன்‌ கர்த்தரின்‌ 
திமித்தம்‌ அவனுக்கு, யெதிதியா என்று 
பேரிட்டான்‌. 


ஆனாலும்‌ தாவீது 

தள்ளிவைத்து விடவேண்டும்‌ என்றும்‌ கர்த்தர்‌ 
கட்டளையிடவில்லை. பத்சேபாளும்‌ 
தன்னுடைய  பாவத்தினிமித்தமாக ்‌ 
வேதனைப்பட்டிருக்கவேண்டும்‌. தன்னுடைய 
பிள்ளை வியாதிப்பட்டு 
கேவலமாயிருந்ததையும்‌, ஏழாம்‌ நாளிலே. 
அந்தப்பிள்ளை செத்துப்போனநையும்‌ பார்த்து 
பத்சேபாள்‌ மனம்‌ வேதனைப்பட்டு 
அழுதிருக்கவேண்டும்‌. தன்னுடைய 
பாவத்தினிமித்தமாக கர்த்தருடைய கோபம்‌ 
தன்மீதும்‌, தன்‌ வீட்டின்மீதும்‌ வந்திருக்கிறது. 
என்பதை பத்சேபாள்‌ அறிந்து மனம்‌ 
வேதனையடைந்திருக்கவேண்டும்‌. 


கர்த்தர்‌ இந்த 
துக்கத்திலிருந்து ன்ஸ்‌ கொடுக்கிறார்‌ 
தாவீதுக்கு கிடைத்த 
பத்சேபாளுக்கும்‌ 

தாவீது தன்‌ மனைவியாகிய பத்சேபாளுக்கு 
ஆறுதல்‌ சொல்லி, அவளிடத்தில்‌ போய்‌, 
அவளோடே சயனிக்கிறார்‌; 

குமாரனைப்‌ பெறுகிறாள்‌; 
அவனுக்குச்‌. சாலொமோன்‌ 
பேரிடுகிறார்‌;: அவனிடத்தில்‌ 
அன்பாயிருக்கிறார்‌ (சோமு 12:24). 





i= THE 
TT 


கர்த்தர்‌ தாவீதுக்கு இரட்சிப்பின்‌: 
சந்தோஷத்தைக்‌ கொடுக்கிறார்‌. 
கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட 
சந்தோஷத்தையும்‌ ஆறுதலையும்‌, தாவீது 
பத்தேசபாளுக்கு பகிர்ந்துகொடுக்கிறார்‌. 
கர்த்தர்‌ தாலீதுக்கும்‌ பத்சேபாளுக்கும்‌ பிறந்த 
முதலாவது பிள்ளையை அடித்தார்‌. அந்தப்‌ 
பிள்ளை ஏழாம்‌ நாளில்‌ செத்துப்போயிற்று. 
கர்த்தர்‌ அவர்களுக்கு 
ஒரு குமாரனைக்‌ 
கொடுக்கிறார்‌. கர்த்தர்‌ இந்தப்‌ 
பிள்ளையின்மீது அன்பாயிருக்கிறார்‌. 


தாவீது 
சாலொமோன்‌ 
சாலொமோன்‌ 
'சமாதானம்‌" 


தன்னுடைய குமாரனுக்கு, 
என்று பேரிடுகிறார்‌. 
என்னும்‌ பேருக்கு 
என்று பொருள்‌. கர்த்தர்‌ 
தாவீதோடும்‌, அவருடைய 
குடும்பத்தாரோடும்‌ சமாதானமாமிருக்கிறார்‌ 
என்பதற்கு, சாலொமோனுடைய பிறப்பு 
ஒரு அடையாளமாயிருக்கிறது. 


கர்த்தர்‌ சாலொமோனை 
ஆசீர்வதிக்கிறார்‌. கிறிஸ்துவானவர்‌ 
சமாதான பிரபுவாயிருக்கிறார்‌. சாலொமோன்‌ 
கிறிஸ்துவுக்கு அடையாளமாயிருக்கிறவர்‌. 
தாவீது பத்சேபாளுக்கு பெற்ற தன்னுடைய 
லாவது பிள்ளையை கர்த்தருடைய 
த்தத்நிற்கு ஒப்புக்கொடுத்தார்‌. இப்போதோ 
தாவீது தன்னுடைய இரண்டாவது. 
பிள்ளைக்கு சாலொமோன்‌ என்று பேரிட்டு, 
கர்த்தருடைய சமுகற்திலே 
சமாதானமாயிருக்கிறார்‌. முதல்‌ பிள்ளை 
செத்துப்போனதினிமித்தமாக, தாவீது, 
தன்னுடைய சந்தோஷத்தை இழந்தார்‌. 
இரண்டாவது பிள்ளை பிறந்ததன்‌ மூலமாக, 
தாவீது தான்‌ இழந்த சந்தோஷத்தை: 
திரும்பப்‌ பெற்றுக்கொண்டு, கர்த்தருடைய 
சமுகத்திலே சமாதானமாயிருக்கிறார்‌ 

கர்த்தர்‌ தீர்க்கதரிசியாகிய நாத்தானை 
தாவீதினிடத்திற்கு அனுப்புகிறார்‌. 
நாத்தான்‌. கர்த்தரின்‌ நிமித்தம்‌ 
சாலொமோனுக்கு, “யெதிதியா” என்று 
பேரிடுகிறார்‌. (சோமு 12:25). 
யெதிதியா என்னும்‌ பேருக்கு, “கர்த்தருக்குப்‌ 
பிரியமானவன்‌, கர்த்தருக்கு அன்பானவன்‌' 
என்று பொருள்‌. சாலொமோனிடத்தில்‌: 
கர்த்தர்‌ அன்பாயிருக்கிறார்‌. ஆகையினால்‌ 
கர்த்தர்‌ அவனுக்கு, கர்த்தருக்கு 
அன்பானவன்‌” என்று பொருள்படும்படியாக. 
'யெதிதியா” என்னும்‌ புதிய பெயரை 
சாலொமோனுக்குக்‌ கொடுக்கிறார்‌. 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


அம்மோன்‌ புத்திரர்‌ 
சாமு 12:26-31 


சாமு 12:28. அதற்குன்னே யோவாப்‌ 
பத்திக்‌ 
மேல்‌ 


அம்மோன்‌ 
ரப்பாபட்டணத்தின்‌. 
யுத்தம்பண்ணி, ராஜதானியைப்பிடித்து,. 


சாமு 12:27. தாவீதினிடத்தில்‌ ஆன்‌ 
ரப்பாவின்மேல்‌ 
ஓரமான 

பட்டணத்தைப்‌ பிடித்துக்கொண்டேன்‌. 


சோமு 12:28. நான்‌ பட்டணத்ல; தம்‌ 
பிடிக்கிறதினால்‌, எண்‌: பே 
வழிங்காதபடிக்கு, நீர்‌ மத்த 
ஜனங்களைக்‌ கூட்டிக்கொண்டுவந்து, 
பட்டணத்தை முற்றிக்கைபோட்டு, 
பிடிக்கவேண்டும்‌. என்று 
'சொல்லச்சொன்னான்‌. 


சோமு 1229. அப்படியே தாவீது 
ஜனங்களையெல்லாம்‌ கூட்டிக்கொண்டு, 
ரப்பாவுக்குப்‌ போய்‌, அதின்மேல்‌ 
யுத்தம்பண்ணி, அதைப்பிடித் தான்‌. 


சாமு 12:30. அவர்களுடைய ராஜாவின்‌ 

தலைமேலிருந்த: கிரீடத்தை 

ட அது ஒரு 

நிறையொன்னும்‌; 

இரத்தினங்கள்‌ பதித்ததுமாயிரு த்தது; 

தாவீதினுடைய 

வைக்கப்பட்டது; 

பட்டணத்திலிருத்து ஏரானமான 
கொள்ளையைக்‌ கொண்டுபோனான்‌. 


பலம்‌ அல்ல 
வெளியே 


அவர்களை: 
இருப்புப்‌ 
இருப்புக்‌ 
உட்படுத்தி, 
செங்கற்குளையையும்‌ 
கடக்கப்பண்ணினான்‌; 
அம்மோன்‌ 
பட்டணங்களுக்கெல்லாம்‌ 
தாவீது எல்லா ஜணத்தோடுங்கூட 
எருசகேழுக்குத்‌ திரும்பினான்‌. 


12:81. 





i al 
TT 


தாவீதின்‌ சேனையிலுள்ளவர்கள்‌ ரப்பா 
பட்டணத்தையும்‌, அம்மோன்‌ புத்திரரின்‌ மற்ற 
பட்டணங்களையும்‌ பிடிக்கிறார்கள்‌. தாவீதின்‌ 
குமாரன்‌ பிறந்தபின்பு 
வசனப்பகுதியில்‌ 
ஆனாலும்‌ இந்த சம்பவம்‌ இதற்கு முன்பு 
நடைபெற்றிருக்கவேண்டும்‌. 

இஸ்ரவேலின்‌ 
பட்டணத்திற்கு விரோதமாக 
முற்றிக்கையிட்டபோது உரியா அம்மோன்‌ 
புத்திரரின்‌ பட்டயத்தினால்‌ கொல்லப்பட்டார்‌. 
பத்சேபாள்‌ உரியாவுக்காக: ழவு. 
கொண்டாடினாள்‌. அந்த சந்தர்ப்பத்தில்‌ 
இந்த சம்பவம்‌ நடைபெற்றிருக்க 
வேண்டுமென்று சரித்திர ஆசிரியர்கள்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 

கர்த்தர்‌ தாவீதுக்கு கிருபையாக 
இரங்குகிறார்‌. “தாவீது... இஸ்ரவேலின்‌ 
சத்துருக்கள்மீது யுத்த்பண்ணி அவர்களை 
முறியடிக்கிறார்‌. தாவீதின்‌ பட்டயம்‌ நீதிக்காக 
யுத்தம்பண்ணுகிறது. 
கர்த்தருக்காகவும்‌, 
நேசத்திற்காகவும்‌, 
ஜனங்களுக்காகவும்‌ யுத்தம்பண்ணுகிறது. 

தாவீது உரியாவின்‌ மனைவியாகிய 
பத்சேபாளோடு விபசாரம்பண்ணி பாவம்‌ 
செய்தார்‌. இதனால்‌ தாவீதின்‌ ஜீவியத்தில்‌ 
களங்கமுண்டாயிற்று. பாவக்கறைகள்‌ 
தாவீதை தீட்டுப்படுத்தியது. தாவீதின்‌ பட்டயம்‌ 
நீதிக்காக யுத்தம்பண்ணாமல்‌, சிறிதுகாலம்‌ 
அநியாயத்திற்காக யுத்தம்பண்ணியது. இந்தக்‌ 
காலத்தில்‌ உரியா செத்துப்போனான்‌. 


தாவீது. தன்னுடைய பாவங்களுக்காக 
மனம்‌ வருந்துகிறார்‌. கர்த்தர்‌ தனக்கு செய்த 
நன்மைகளை நினைத்துப்‌ பார்க்கிறார்‌. 
தாவீது மறுபடியும்‌ கர்த்தரோடு 
ஒப்புரவாகிறார்‌. தாவீதின்‌ படைத்தளபதியாகிய 
யோவாப்‌, தாவீதுக்கும்‌, 
இஸ்ரவேல்‌ தேசத்திற்கும்‌ உண்மையுள்ளவனா 
யிருக்கிறான்‌. அவன்‌ தாவீதுக்கு மதிப்பும்‌ 
மரியாதையும்‌ கொடுக்கிறான்‌. 
'யோவாப்‌. 


அம்மோன்‌ 
ரப்பாபட்டணத்தின்‌ ல்‌ 

ராஜதானியைப்பிடிக்கிறான்‌. 

ரமான பட்டணம்‌. அம்மோன்‌ புத்திரருக்கு 
ஏராளமான பட்டணங்கள்‌ உள்ளன. 
அந்தப்‌ பட்டணங்களுக்கெல்லாம்‌ ரப்பா 
பட்டணத்திலிருந்து தண்ணீர்‌ அனுப்பப்படும்‌. 


சேனை ரப்பா 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தாவீதின்‌ சேனை ரப்பாவின் மேல்‌ 
யுத்தம்பண்ணி, தண்ணீர்‌ ஓரமான 
பட்டணத்தைப்‌ பிடித்துக்கொள்கிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ இதுவரையிலும்‌ 
ரப்பாவுக்கு விரோதமாக முற்றிக்கைப்போட்டு, 
அதற்கு விரோதமாக யுத்தம்பண்ணி, அந்தப்‌ 
பட்டணத்தைப்‌ பிடிக்கப்போகிறார்கள்‌. யுத்தம்‌ 
முடிவு பெறப்போகிறது. இஸ்ரவேலின்‌ 
ராஜாவாகிய தாவீது வந்து யுத்தத்தை முடிக்க 
வேண்டும்‌ அப்போதுதான்‌ தாவீது 
ராஜாவுக்கு கனமும்‌, மேன்மையும்‌ 
உண்டாகும்‌. 


யுத்தம்‌ முடிவுபெறப்போகிறது என்றும்‌, 
தாவீது இந்த யுத்தத்தை முடித்து 
வைக்கவேண்டும்‌ என்றும்‌, தாவீதின்‌ பெயர்‌ 
வழங்கவேண்டும்‌ என்றும்‌, யோவாப்‌ தாவீது 
ராஜாவுக்கு செய்தி சொல்லியனுப்புகிறான்‌. 


யோவாப்‌  தாவீதினிடத்தில்‌ ஆள்‌ 
அனுப்பி, 3 

யத்தம்பண்ணி, ரமான 
பட்டணத்தைப்‌ பிடித்துக்கொண்டேன்‌. நான்‌ 
பட்டணத்தைப்‌ பிடிக்கிறதினால்‌, என்‌ பேர்‌ 
வழங்காதபிக்கு, நீர்‌ மற்ற ஜனங்களைக்‌ 
கூட்டிக்கொண்டுவந்து, பட்டணத்தை 
முற்றிக்கைபோட்டு, பிடிக்கவேண்டும்‌" 
சோமு 12:27,28) என்று 
சொல்லச்சொல்லுகிறான்‌ 


அப்படியே தாவீது ஜனங்களையெல்லாம்‌. 
கூட்டிக்கொண்டு, ரப்பாவுக்குப்‌ போய்‌, 
அதின்மேல்‌ யுத்தம்பண்ணி, அதைப்பிடிக்கிறார்‌ 
சோமு 12:29). அம்மோன்‌ புத்திரருடைய 
ராஜாவின்‌ தலையின்மேல்‌ ஒரு கிரீடம்‌. 
இருக்கிறது. அது இரத்தினங்கள்‌ 
பதிக்கப்பட்ட விலையுயர்ந்த கிரீடம்‌. 
தாவீது. ராஜா அந்தக்‌ கிரீடத்தை 
எடுத்துக்கொள்ளவேண்டுமென்று 
விரும்புகிறார்‌. ரப்பா பட்டணத்தில்‌ திரளான 
ஐசுவரியம்‌ இருக்கிறது. தாவீது அவற்றைக்‌ 
கொள்ளையிட்டு எருசலேமுக்கு கொண்டு 
வரவேண்டுமென்று விரும்புகிறார்‌. 

அம்மோன்‌ புத்திரருடைய ராஜாவின்‌ 
தலைமேலிருந்த கிரீடத்தை தாவீது. 
எடுத்துக்கொள்கிறார்‌: அது ஒரு தாலந்து 
நிறைபொன்னும்‌: இரத்தினங்கள்‌ 
பதித்ததுமாயிருக்கிறது: அது தாவீதினுடைய 
தலையில்‌ வைக்கப்படுகிறது: தாவீது ரப்பா 
பட்டணத்திலிருந்து ஏராளமான கொள்ளையை 
எருசலேமுக்கு. கொண்டுபோகிறார்‌ 
(சோமு 12:30). 





ழ்‌ நள 
யாய 


தாவீது அம்மோன்‌ புத்திர 
மொத்தமாய்‌ சங்காரம்பண்ணவேண்டுமென்று, 
தீர்மானம்பண்ணுகிறார்‌ அம்மோன்‌ 


புத்திரரின்‌ ராஜாவாகிய ஆனூன்‌, தாவீதின்‌ 
ஊழியக்காரரை 

அவமானப்படுத்தினான்‌. 
ஆனூனுக்கும்‌, 


ஏற்கெனவே 
தாவீது. 
அவனுடைய  ஜனத்திற்கும்‌. 
வரப்பண்ணுவேண்டுமென்று 
அவர்களுக்கு. விரோதமாக 
அம்மோன்‌ புத்திரர்‌ 

இஸ்ரவேலுக்கு 

வந்தார்கள்‌. 

சீரியர்கள்‌ 


ஒழிந்துகொண்டார்கள்‌. 

இஸ்ரவேலரின்‌ சேனை அம்மோன்‌ 
புத்திரரின்‌ பட்டணமான ரப்பாவை 
முற்றிக்கையிட்டு அதைப்‌ பிடிக்கிறார்கள்‌. 
அம்மோனியரின்‌ மற்ற பட்டணங்களையும்‌: 
தாவீது பிடிக்கிறார்‌. தாவீது அம்மோன்‌ 
புத்திரரை சங்காரம்பண்ணுகிறார்‌. 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
II SAMUEL - COMMENTARY 


தாவீது அம்மோன்‌ புத்திரரின்‌ 
பட்டணங்களிலிருந்த ஜனங்களை வெளியே 
கொண்டுபோய்‌, அவர்களை வாள்களுக்கும்‌, 
இருப்புப்‌ பாரைகளுக்கும்‌, இருப்புக்‌ 
கோடரிகளுக்கும்‌, உட்படுத்தி, அவர்களைச்‌ 
செங்கற்குளையையும்‌ கடக்கப்பண்ணுகிறார்‌;: 
இப்படி அம்மோன்‌ புத்திரரின்‌ 
பட்டணங்களுக்கெல்லாம்‌ செய்து, 
தாவீது இஸ்ரவேலின்‌ எல்லா 
ஜனத்தோடுங்கூட எருசலேமுக்குத்‌ 
திரும்புகிறார்‌. 


தாவீது எருசலேமுக்கு 
பின்பு. அவர்‌ அம்மோன்‌ புத்திரர்மீது, 
ர்க இஸ்ரவேல்‌ 
புத்திரர்மீ கோபமாயிருக்கவில்லை. 
னத்‌ ராஜாசனத்தில்‌ இரக்கமும்‌ 
இருக்கிறது. நீதியும்‌ இருக்கிறது. 
“இரக்கத்தையும்‌ நியாயத்தையும்‌ 
குறித்துப்‌ பாடுவேன்‌ ; கர்த்தாவே, 
உம்மைக்‌ கீர்த்தனம்பண்ணுவேன்‌" (சங்‌ 101:1/ 


திரும்பிய 





i= a 
TT 


தாவீது உரியாவின்‌ மனைவியோடு 
விபசாரம்‌ பண்ணினார்‌. மேலும்‌ அவர்‌ 
உரியாவுக்கு விரோதமாக சதிஆலோசனை 
செய்து, அவனுடைய மரணத்திற்கு 
காரணமாயிருந்தார்‌. கர்த்தர்‌ நீதியுள்ளவர்‌. 
கர்த்தர்‌ நாத்தான்‌ மூலமாக தாவீது 
செய்த பாலங்களுக்கு தம்ழுபைய நீதியான 
தீர்ப்பைச்‌ சொல்லுகிறார்‌. “நான்‌ 
வீட்டிலே பொல்லாப்பை உன்மேல்‌ 
எழுப்பப்பண்ணுவேன்‌ (சோமு 12:1) 
என்று கர்த்தர்‌ நாத்தான்‌ மூலமாக 
தாவீதுக்கு தம்முடைய நியாயத்தீர்ப்பின்‌ 
வார்த்தைகளைச்‌ சொல்லுகிறார்‌ 

கர்த்தர்‌ சொன்ன 
தாவீதின்மீது வர 
இதன்‌ பின்பு 
தாவீதின்‌ 
பொல்லாப்புகளுக்குமேல்‌ 
வந்துகொண்டிருக்கிறது. 


பொல்லாப்புக்கள்‌ 
ஆரம்பிக்கிறது. 
தொடர்ச்சியாக 


விபசாரமும்‌, கொலைபாதகமும்‌ தாவீது. 
செய்த பாவங்களாகும்‌. கர்த்தர்‌ இந்தப்‌ 
பாவங்களுக்காக தாவீதையும்‌ 
அவருடைய குடும்பத்தையும்‌ தண்டிக்கிறார்‌. 
தாவீதின்‌ குமாரனாகிய அம்னோன்‌ 
தன்‌ சகோதரி தாமாரைக்‌ 
கெடுத்துப்போடுகிறான்‌. தாவீதின்‌ 
மற்றொரு குமாரனாகிய அப்சலோம்‌ தன்‌ 
சகோதரன்‌ அம்னோனை 
கொன்றுபோடுகிறான்‌. கர்த்தர்‌ தாவீதுக்கு 
கொடுக்கும்‌ தண்டனை ஆரம்பமாயிற்று. 


தாவீதின்‌ தமையன்‌. 
யோனதாபின்‌. சதிஆலோசனை 
பிரகாரமாக, அம்னோன்‌ தன்‌ சகோதரி 
தாமாரைக்‌ கெடுத்துப்போட திட்டமிடுகிறான்‌. 
சோமு 131-20). அப்சலோம்‌ அம்னோனைக்‌ 
கொன்றுபோடுகிறான்‌ (சாமு 13:21-39). 


யோனதாப்‌ 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


இல்லிரண்டு சம்பவங்களும்‌ தாவீதுக்கு 
மிகவும்‌ துக்கமான சம்பவங்களாயிருக்கிறது. 
தாவீதே தாமாரை அம்னோனிடத்திற்கு 
அனுப்பினார்‌. தாவீதே  அம்னோனை 
அப்சலோமிடத்திற்கும்‌ அனுப்பினார்‌. 


அம்னோனும்‌ தாமாரும்‌ 
சோமு 18:1-20 


சோமு 18:1. இதற்குப்பின்பு தாவீதின்‌ 
குமாரனாகிய அப்சலோமுக்குத்‌ தாமார்‌ 
என்னும்‌ பேருன்ன சுவுந்தரியமுன்ன 
ஒரு சகோதரி இருந்தான்‌; அவன்மேல்‌ 
தாவீதின்‌ குமாரன்‌ அம்னோன்‌. 
மோகங்கொண்டான்‌.. 


சோமு 195. தன்‌ 
தாமாரினிமித்தம்‌ 
வியாதிப்பட்டான்‌; 
கன்னியாஸ்திரீயாயிரு த்தான்‌; 
அவளுக்குப்‌ பொல்லாப்புச்‌ செய்ய, 
அம்னோனுக்கு வருத்தமாய்க்‌ கண்டது. 


சகோதரியாகிய 
ஏக்கங்கொண்டு. 
அவன்‌ 


சாமு 18:8. அம்னோனுக்குத்‌ 
தாவீதுடைய தமையன்‌ சிமியாவின்‌. 
குமாரனாகிய யோனதாப்‌ என்னும்‌ 
பேருன்ன ஒரு சிநேகிதன்‌ இருந்தான்‌; 
அந்த யோனதாப்‌ மகா தந்திரவாதி. 


சோமு 13:4. அவன்‌ இவனைப்‌ பார்த்து: 
ராஜகுமாரனாகிய நீ, நாளுக்குநான்‌. 
எதினாலே இப்படி. மெலித்தூபோகிறாய்‌, 
எனக்குச்‌ சொல்லமாட்டாயா என்றான்‌. 
அதற்கு அம்னோன்‌: என்‌ சகோதரன்‌ 
அப்சலோமின்‌ சகோதரியாகிய 
தாமாரின்மேல்‌: நான்‌: 
ஆசைவைத்திருக்கிறேன்‌ என்றான்‌. 


சோமு 195. அப்பொழுது யோனதாப்‌ 
அவனைப்‌ பார்த்து: 
வியாதிக்காரனைப்யோல்‌ உன்‌ 
படுக்கையின்மேல்‌ படுத்துக்கொள்‌; 
உன்னைப்பார்க்கிறதற்கு. ல்‌ 
தகப்பனார்‌ வரும்போது, நீ, 
சகோதரியாகிய தாமார்‌ வந்து, 
எனக்குப்‌ போஜனம்கொடுத்து, அவன்‌ 
கையினாலே சாப்பிடும்படிக்கு நான்‌ 
பார்க்க, என்‌ கண்களுக்கு முன்பாக 
சமைக்கும்படி தயவுசெய்யவேண்டும்‌ 
என்னு சொல்‌ என்றான்‌. 





i FTE 
TT 


சோமு 18:6. அப்படியே அம்னோன்‌ 
வியாதிக்காரன போல்‌ படுத்துக்‌. 
கொண்டு, ராஜா தன்னைப்‌ 
பார்க்கவத்தயோது, ராஜாவை நோக்கி: 
என்‌ சகோதரியாகிய தாமார்‌ 


ஙணியாரங்களைப்‌ 


உத்தரவு கொடுக்கவேண்டும்‌ என்றான்‌. 


சாமு 18:7. அப்பொழுது தாவீது: 
வீட்டுக்குத்‌ தாமாரிடத்தில்‌ ஆன்‌ 
அனுப்பி, தீ உன்‌ சகோதரனாகிய 
அம்னோன்‌ வீட்டுக்குப்‌ போய்‌, 
அவனுக்கு சமையல்‌ பண்ணிக்கொடு 
என்று சொல்லச்சொன்னான்‌.. 


சொமு 198. 
சகோதரனாகிய அம்னோன்‌ 
படுத்துக்கொண்டிருக்கிற வீட்டுக்குப்‌ 
போய்‌, மாவெடுத்துப்‌ பிசைத்து, அவன்‌: 
கண்களுக்கு. முன்பாகத்‌ தட்டி, 
பணியாரங்களைச்‌ சட்டு, 


தாமார்‌ தன்‌ 


சொழு 199. சுட்டியை எடுத்து, 
அவனுக்கு முன்பாக அவைகளை 
வைத்தான்‌; ஆனாலும்‌ அவன்‌ 
சாப்பிடமாட்டேன்‌ என்றான்‌; பின்பு 
அம்னோன்‌: எல்லாரும்‌ என்னை விட்டு 
வெளியே போகட்டும்‌ என்றான்‌; 
எல்லாரும்‌ அவனைவிட்டு வெளியே 


போனார்கள்‌. 


கொழு 18:10. அப்பொழுது அம்னோன்‌ 
தாமாரைப்‌ பார்த்து: நான்‌ உன்‌ 
கையினாலே சாப்பிடும்படிக்கு, அந்தப்‌ 
பலகாரத்தை. அறைவ்ட்டிலே 
கொண்டுவா என்றான்‌; அப்படியே 
தாமார்‌ தான்‌ செய்த. பர்‌ த்தால்‌ 
அறைவீட்டில்‌ இருக்கிற 
சகோதரனாகிய அம்னோனிடத்தில்‌ 
கொண்டு போனான்‌. 


சாமு 18:11. அவன்‌ சாப்பிடும்படிக்கு 
அவன்‌ அவைகளைக்‌ கிட்ட 
கொண்டுவருகையில்‌, அவன்‌ அவனைப்‌ 
பீடித்து, அவனைப்‌ பார்த்து: என்‌ 
சகோதரியே நீ வந்து என்னோடே 
சுயணி என்றான்‌. 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சோமு 1312. அதற்கு அவள்‌: 
வேண்டாம்‌, என்‌ சகோதரனே, என்னை 
அவமானப்படுத்தாதே, இஸ்ரவேலிலே 
செய்யத்தகாதா; 
மதிகேடான 
காரியத்தைச்‌ செய்யவேண்டாம்‌. 
13:13. நான்‌ என்‌ 
எங்கே போவேன்‌? 
இஸ்ரவேலிலே 
மதிகெட்டவர்களில்‌ ஒருவனைப்யபோல 
ஆவாய்‌; இப்போதும்‌ தீ ராஜாவோடே 
பேசு, அவர்‌ என்னை உனக்குத்‌ 
தராமல்‌ மறுக்கமாட்டார்‌ என்றான்‌. 


சோமு 18:14. அவன்‌ அவன்‌ சொல்லைக்‌ 
கேட்கமாட்டேன்‌ என்று அவனைப்‌ 
பலவந்தமாய்ப்‌ பிடித்து, அவனோடே, 
சுயனித்து, அவளைக்‌ கற்பழித்தான்‌. 


சோமு 1805. பிற்பாடு அம்னோன்‌ 
அவனை மிகவும்‌ வெறுத்தான்‌; அவன்‌ 
அவனை விரும்பின விருப்பத்தைப்‌ 
பார்க்கிலும்‌ அவனை வெறுத்த 
வெறுப்பு அதிகமாயிருந்தது. 
ஆகையால்‌: நீ எழுந்து போய்விடு, 
என்று அம்னோன்‌ அவனோடே 
சொன்னான்‌. 


சோமு 18:16. அப்பொழுது அவன்‌: நீ 
எனக்கு முந்தி செய்த 
அதியாயத்தைப்பார்க்கிலும்‌, 
இப்பொழுது என்னைத்‌ துரத்திவிடுகிற 
அநியாயம்‌. 
என்றான்‌; 


அத்த 
கொடுமையாயிருக்கிறது. 
ஆனாலும்‌ அவன்‌ அவன்‌ சொல்லைக்‌ 
கேட்க மனதில்லாமல்‌, 


சோமு 18:17. தன்னிடத்தில்‌ சேவிக்கிற 
தன்‌ வேலைக்காரனைக்‌ கூப்பிட்டு: நீ 
இவனை என்னை விட்டு வெளியே 
தன்னி, கதவைப்‌ பூட்டு என்றான்‌. 
சோமு 18:18. அப்படியே அவனிடத்தில்‌ 
சேவிக்கிறவன்‌ அவனை வெளியே 
தன்னி, கதவைப்‌ பூட்டினான்‌; 
அவன்‌ பலவர்ணமான வஸ்திரத்தை 
உடுத்திக்கொண்டிருத்தான்‌; 
ராஜகுமாரத்திகனாகிய கன்னிகைகள்‌ 
இப்படிக்கொத்த. கால்வைகனைத்‌ 
தரித்துக்‌ கொள்வார்கள்‌. 





i THE 
TT 


18:19. அப்பெ! தாமார்‌ 
தன்‌ ன்‌ மேல்‌ சாம்பலை. 
வாரிப்‌ போட்டுக்கொண்டு, தான்‌ 
தரித்திருந்த 'பலவர்ணமான 
வண்திரத்தைக்‌ கிழித்து, தன்‌ 
கையைத்‌ தன்‌ தலையின்மேல்‌ வைத்து, 


சத்தமிட்டு அழுதுகொண்டுபோனாள்‌.. 


சோமு 18:90, 
சகோதரனாகிய 
அவனைப்‌ 
சகோதரனாகிய 
உன்னோடிருத்தானோ? 

என்‌ சகோதரியே, தீ 

அவன்‌. உன்னுடைய 

இந்தக்‌ காரியத்தை உன்‌ மனதிலே 
வைக்காதே என்றான்‌; அப்படியே 
தாமார்‌ தன்‌: சகோதரனாகிய 
அப்சலோமின்‌ விட்டில்‌ தனித்துக்‌ 
கிலேசப்பட்டுக்கொண்டிருத்தான்‌. 


சோமு 


அப்பொழுது அவன்‌ 
அப்சலோம்‌. 


பார்த்து: உன்‌ 


ஈன்‌ ஒரு. துன்மார்க்கன்‌. 
அவன்‌ குர்த்தரைவிட்டு தூரமாய்‌ 
விலகிப்போயிருக்கிறான்‌. அம்னோன்‌ தன்‌ 
சகோதரியாகிய தாமாரைக்‌ 
கெடுத்துப்போடுகிறான்‌. அவன்‌ கர்த்தருக்கு 
பயந்து ஜீவியத்திருந்தால்‌, இதுபோன்ற 
பாதகமான காரியத்தை செய்திருக்கமாட்டான்‌ 
அம்னோன்‌ தன்னுடைய மாம்சத்தின்‌ 
இச்சைகளுக்கு இடங்கொடுத்து பாவம்‌ 
செய்கிறான்‌. 


பிசாசு ஒரு அசுத்தஆலி. இந்த 
அசுத்தஆவி அம்னோனின்‌ இருதயத்தில்‌ 
பிரவேசித்து அவனை ஆளுகை செய்கிறது. 
அசுத்த ஆலியின்‌ ஏவுதலினால்‌, 
அம்னோன்‌ தன்‌ சகோதரியாகிய தாமார்மீது 
மோகங்கொள்கிறான்‌. 


தாமார்‌ பார்வைக்கு அழகாயிருக்கிறாள்‌. 
அவளுடைய அம்னோனுக்கு 
கண்ணியாயிருக்கிறது. அம்னோனின்‌. 
மோகம்‌ மிகவும்‌ மோசமானது. அது 
இயற்கையான உறவு முறைகளுக்கு. 
விரோதமானது. ஒரு சகோதரன்‌ 
தன்‌ சகோதரியின்மீது. 
'மோகஇச்சைப்படமாட்டான்‌. இது பிசாசின்‌ 
வேலை. 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


ஏதேன்‌ தோட்டத்திலே ஆதாமும்‌ 
ஏவாளும்‌, கர்த்தரால்‌ தடைபண்ணப்பட்ட 
கனியைப்‌ புசித்தார்கள்‌. கர்த்தருக்கு 
விரோதமாகப்‌ பாவம்‌ செய்தார்கள்‌. கர்த்தர்‌ 
நம்முடைய சமுதாயத்தில்‌, சில காரியங்களை 
தடைபண்ணியிருக்கிறார்‌. மனுஷரோ தங்கள்‌ 
பாவசுபாவத்தினால்‌ ஆளுகை செய்யப்பட்டு, 
கர்த்தர்‌ 'தடைபண்ணியிருக்கும்‌ 
காரியங்கள்மீது ஆசைப்படுகிறார்கள்‌. 

தாவீதின்‌ குமாரனாகிய 
அப்சலோமுக்குத்‌ தாமார்‌ என்னும்‌ பேருள்ள 
சவந்தரியமுள்ள ஒரு சகோதரி இருக்கிறாள்‌; 
அவள்மேல்‌ தாவீதின்‌ குமாரன்‌ அம்னோன்‌ 
மோகங்கொள்கிறான்‌. தன்‌ சகோதரியாகிய 
தாமாரினிமித்தம்‌ ஏக்கங்கொண்டு 
வியாதிப்படுகிறான்‌ ; அவள்‌ 
கன்னியாஸ்திரீயாயிருக்கிறாள்‌: அவளுக்குப்‌ 
பொல்லாப்புச்‌ செய்ய அம்னோனுக்கு 
வருத்தமாய்க்‌ காண்கிறது" (சாமு 13:12) 


அம்னோன்‌ தன்‌ சகோதரியாகிய 
தாமாரின்‌ நிமித்தம்‌ ஏக்கம்கொண்டு 
வியாதிப்படுகிறான்‌. சகோதரியை 
த்துப்போட அம்னோனும்கு 
இதுவரைக்கும்‌. கிடைக்கவில்லை. 
சகோதரியின்மீது, 


தன்‌ 


வாய்ப்பு 


ஏக்கமுண்டாயிற்று. 
வியாதியாயிற்று. 

பிசாசானவன்‌ மனுஷரை 
சர்ப்பமாயிருக்கிறான்‌. அவன்‌ அப்சோனின்‌ 
இருதயத்திலே தாமாரைக்‌ 
கெடுத்துப்போடுவதற்கு வஞ்சகமான 
எண்ணத்தையும்‌ கொடுக்கிறான்‌. இப்போது 
அந்த வஞ்சக எண்ணத்தை நிறைவேற்றும்‌ 
திட்டத்தையும்‌ சாத்தான்‌ அம்னோனின்‌ 
மனதிலே வைக்கிறான்‌. 

அம்னோனுக்குத்‌ தாவீதுடைய தமையன்‌ 
சிமியாவின்‌ குமாரனாகிய யோனதாப்‌ 
என்னும்‌ பேருள்ள ஒரு சிநேகிதன்‌ 
இருக்கிறான்‌: அந்த யோனதாப்‌ மகா 
தந்திரவாதி (சாமு 13:3). யோனதாப்‌ 
அம்னோனுக்கு சநிஆலோசனைகளையும்‌ 
சொல்லுகிறான்‌... இந்த சதித்திட்டத்தை 
நிறைவேற்றுவதற்கான உபாயங்களையும்‌ 
சொல்லுகிறான்‌. 





i al 
ERAT 


யோனதாப்‌ அம்னோனைப்‌ பார்க்கிறான்‌. 
அம்னோனின்‌ தத 
மாற்றமுண்டாயிருக்கிறது. அவன்‌ 
சகோதரியாகிய  தாமாரின்‌ நிமித்தம்‌ 
ஏக்கம்‌ கொண்டு வியாதிப்பட்டிருக்கிறான்‌. 
இதனால்‌ அவன்‌ நாளுக்கு நாள்‌ 
மெலிந்துபோயிருக்கிறான்‌. அவனுடைய 
சரீர மெலிவைப்‌ பார்த்து, யோனதாப்‌ 
அவனிடத்தில்‌ விசாரிக்கிறான்‌. 


யோனதாப்‌ அம்னோனைப்‌ 
'ராஜகுமாரனாகிய நீ, 


பர்த்து 
நாளுக்குநாள்‌ 
மெலிந்துபோகிறாய்‌, 


ராஜகுமாரன்‌. 
அவனுக்கு. 
அதிகாரமும்‌ இருக்கிறது. 
விரும்பியதெல்லாம்‌ 
கொடுக்கப்படும்‌. 
அதிகாரத்தைப்‌ 


அம்னோன்‌ ஒரு 
தாவீதின்‌ அரண்மனையில்‌ 
செல்வாக்கும்‌ 
ராஜகுமாரர்கள்‌ 


பார்த்து யோனதாப்‌ ஆச்சரியப்படுகிறான்‌. 


தன்‌ சகோதரியாகிய 
ன்‌ மேல்‌ ஆசை வைத்திருக்கிறான்‌. 
இது முறையில்லாத ஆசை. அவன்‌ ஒரு 
துன்மார்க்கன்‌. துன்மார்க்கனுடைய மனதிலே 
துன்மார்க்கமான 

யோனதாப்‌. 

சிநேகிதனாயிருந்தாலும்‌, 

துன்மார்க்கமான 

கடிந்துகொள்ளவில்லை. 


ந்த 
அம்னோன்‌ துன்மார்க்கனாமிருப்பதுபோல, 
யோனதாபும்‌ துன்மார்க்கனாயும்‌, 
மகாதந்திரவாதியுமாயிருக்கிறான்‌. 


யோனதாப்‌ அம்னோனுக்கு 
புத்நிமதிகளை சொல்லாமல்‌, அவனுடைய 
துன்மார்க்கமான யோசனைக்கு 
'துணைபோகிறான்‌. அவனுடைய 
ஆசைகளை நிறைவேற்றுவதற்கு யோனதாப்‌ 
ஆலோசனை சொல்லுகிறான்‌. 


நல்ல 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அப்பொழுது யோனதாப்‌ அம்னோனைப்‌ 
பார்த்து: “நீ வியாதிக்காரனைப்போல உன்‌ 
படுக்கையின்மேல்‌ படுத்துக்கொள்‌; 
உன்ணைப்பார்க்கிறதற்கு உன்‌ தகப்பனார்‌ 
வரும்போது. நீ; என்‌ சகோதரியாகிய 
தாமார்‌ வந்து, எனக்குப்‌ போஜனம்கொடுத்து, 
அவள்‌ கையினாலே சாப்பிடும்படிக்கு 
நான்‌ பார்க்க, என்‌ கண்களுக்கு 
முன்பாக சமைக்கும்படி தயவுசெய்யவேண்டும்‌. 
என்று சொல்‌" (சோமு 13:5) என்று 
சொல்லுகிறான்‌. 


அம்னோன்‌ ஏற்கெனவே தன்‌ 
சகோதரியாகிய தாமாரின்‌ நிமித்தம்‌ ஏக்கம்‌ 
கொண்டு வயாதிபப்டிுக்கோன்‌, இந்த 
ஏக்கத்தினாலும்‌ வியாதியினாலும்‌ 
அம்னோனால்‌ சரியாக போஜனம்பண்ண 
முடியவில்லை. அரண்மனையில்‌ ருசியான 
பதார்த்தங்கள்‌ இருக்கும்‌, ஆனாலும்‌ 
அம்னோனுக்கு எந்த  பதார்த்தமும்‌. 
ருசியாயில்லை. ஆகையினால்‌ அம்னோன்‌ 
ஒன்றும்‌ புசியாமல்‌ நாளுக்கு நாள்‌ 
மெலிந்துபோகிறான்‌. 


அரண்மனையின்‌ 
அம்னோனுக்கு பிடிக்கவில்லை. 
நாமாரின்‌ கையினால்‌ போஜனம்‌ 
கொடுக்கப்பட்டால்‌, அதைப்‌ புசிப்பதற்கு 
அம்னோன்‌ ஆயத்தமாயிருக்கிறான்‌. இந்த 
போஜனத்தையும்‌ அரண்மனையிலுள்ள 
'சமையற்காரர்கள்‌ செய்யக்கூடாது. அதை 
தாமாரே தன்‌ கையினால்‌ செய்து, அதை 
அம்னோனுக்கு முன்பாக கொண்டு 
வரவேண்டும்‌.  அம்னோனும்‌ தாமாரும்‌ 
நெருங்கி வருவதற்கு யோனதாப்‌ இதுபோல 
சதிதிட்டம்‌ போடுகிறான்‌. 


அம்னோன்‌. யோனதாபின்‌. 
ஆலோசனை பிரகாரம்‌ செயல்படுகிறான்‌. 
அப்படியே அம்னோன்‌ வியாதிக்காரனபோல்‌ 
படுத்துக்கொள்கிறான்‌. தாவீது ராஜா 
அம்னோனைப்‌ பார்க்கவருகிறார்‌. அப்போது, 
ம்னோன்‌ ராஜாவை நோக்கி: 
“என்‌ சகோதரியாகிய தாமார்‌ வந்து 
நான்‌ அவள்‌ கையினாலே சாப்பிடும்பூடக்கு, 
என்‌ 


போஜனம்‌ 
ஆனால்‌ 


உத்தரவு கொடுக்கவேண்டும்‌” 
என்று கேட்கிறான்‌. 


சோமு 13:6) 





i FTE 
TT 


தாவீதுக்கு ஏராளமான குமாரர்களும்‌ 
குமாரத்திகளும்‌ இருக்கிறார்கள்‌. தாவீது 
பாசமுள்ள தகப்பன்‌. அவர்‌ தன்னுடைய 
பிள்ளைகள்‌ எல்லோர்மீதும்‌ பிரியமாயும்‌ 
பாசமாயும்‌ இருக்கிறார்‌. தன்னுடைய 
பிள்ளைகளுக்கு வியாதி வந்துவிட்டால்‌, 
தாவீது உடனே அவர்களிடத்தில்‌ போய்‌ 
அவர்களுடைய நலம்‌ விசாரிப்பார்‌. 
அம்னோன்‌ வியாதியாய்‌ படுத்திருக்கிறான்‌ 
என்பதைக்‌ கேள்விப்பட்டவுடன்‌, தாவீது 
ராஜா அவனைப்‌ பார்க்க வருகிறார்‌. 


தாவீது அம்னோனிடம்‌, அவனுடைய 
வியாதியைப்பற்றி விசாரித்திருக்கவேண்டும்‌. 
"உனக்கு ஏதாவது உதவி தேவைப்படுகிறதா. 
நான்‌ உனக்கு செய்ய வேண்டிய காரியம்‌ 
ஏதாவது இருக்கிறதா” என்று தாவீது தன்‌ 
மகனிடத்தில்‌ அன்பாக கேட்டிருக்கவேண்டும்‌. 


அம்னோனின்‌ பக்கத்தில்‌ தாவீது ராஜா 
இருக்கிறார்‌. அவர்‌ அம்னோனோடு 
பேசிக்கொண்டிருக்கிறார்‌. அம்னோன்‌ இந்த 
நல்ல சந்தர்ப்பத்தைப்‌ பயன்படுத்தி 
தன்னுடைய வயிறு சரியில்லை என்றும்‌, 
அரண்மனையின்‌ போஜனம்‌ தனக்கு 
ஒத்துவரவில்லை என்றும்‌. தாவீதுக்கு 
சாக்குபோக்குகளை சொல்லுகிறான்‌. 


தான்‌ சாப்பிடவேண்டுமென்றால்‌, 
தாமார்‌ தன்‌ கண்களுக்கு முன்பாக 
சமைக்கும்டி அம்னோன்‌ தாவீதிடம்‌ 
கேட்டுக்கொள்கிறான்‌. தாமார்‌ தன்னுடைய 
கண்களுக்கு முன்பாக இரண்டு நல்ல 
பணியாரங்களை  பண்ணவேண்டுமென்றும்‌, 
அதை தான்‌ பார்க்கவேண்டும்‌ என்றும்‌, 
அந்தப்‌ பணியாரங்களை தான்‌ தாமாரின்‌ 
கையினாலே சாப்பிடவேண்டும்‌ என்றும்‌ 
அம்னோன்‌ தாவீதிடம்‌ கேட்டுக்கொள்கிறான்‌. 


தாவீது அம்னோனை 
சந்தேகப்படவில்லை. அம்னோனும்‌ தாமாரும்‌ 
சகோதர சகோதரிகளாயிருக்கிறார்கள்‌. 
அம்னோனின்‌. இருதயத்தில்‌. 
தாமார்மீது மோகம்‌ இருக்கிறது என்பது 
தாவீதுக்கு தெரியவில்லை. தாவீது 
அம்மோனின்‌ வேண்டுகோளை 
ஏற்றுக்கொள்கிறார்‌. 

அப்பொழுது தாவீது: 
தாமாரிடத்தில்‌ ஆள்‌ அனுப்பி, 
சகோதரனாகிய அம்னோன்‌. 


வீட்டுக்குத்‌ 

நீ உன்‌ 
வீட்டுக்குப்‌ 
போய்‌, அவனுக்கு சமையல்‌ பண்ணிக்கொடு” 
சோமு 13:7) என்று சொல்லச்சொல்லுகிறார்‌. 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தாமார்‌ தன்‌ சகோதரனாகிய 
அம்னோன்‌ படுத்துக்கொண்டிருக்கிற 
வீட்டுக்குப்‌ போய்‌, மாவெடுத்துப்‌ பிசைந்து, 
அவன்‌ கண்களுக்கு முன்பாகத்‌ தட்டி, 
பணியாரங்களைச்‌ சுட்டுகிறாள்‌. அவள்‌ 
சட்டியை எடுத்து, அம்னோனுக்கு முன்பாக 
அவைகளை வைக்கிறாள்‌; ஆனாலும்‌ அவன்‌ 
சாப்பிடமாட்டேன்‌" என்று சொல்லுகிறான்‌. 
(சோமு 13:89). 


பின்பு அம்னோன்‌: “எல்லாரும்‌ என்னை 
விட்டு வெளியே போகட்டும்‌" என்று 
சொல்லுகிறான்‌: எல்லாரும்‌ அவனைவிட்டு 
வெளியே போய்விடுகிறார்கள்‌. அப்பொழுது 
அம்னோன்‌ தாமாரைப்‌ பார்த்து: “நான்‌ உன்‌ 
கையினாலே  சாப்பிடும்படிக்கு, அந்தப்‌ 
பலகாரத்தை அறைவீட்டிலே கொண்டுவா" 
என்று சொல்லுகிறான்‌; அப்படியே தாமார்‌ 
தான்‌ செய்த பணியாரங்களை அறைவீட்டில்‌ 
இருக்கிற தன்‌ சகோதரனாகிய 
அம்னோனிடத்தில்‌ கொண்டு போகிறாள்‌ 
சோமு 13910). 


அம்னோன்‌ சாப்பிடும்படிக்கு தாமார்‌ 
அவைகளைக்‌ கிட்ட கொண்டுவருகையில்‌, 
அவன்‌ அவளைப்‌ பிடித்து, அவளைப்‌ பார்த்து: 
“என்‌ சகோதரியே, நீ வந்து என்னோடே 
சயனி' (சோமு 13:1) என்று சொல்லுகிறான்‌. 
தாமார்‌ அம்னோனுக்கு அருகில்‌ வரும்போது, 
அவனுடைய மாய்மாலம்‌ குலைந்துவிடுகிறது. 
அவன்‌ இதுவரையிலும்‌ போட்ட வேஷம்‌ 
அவனை விட்டு நீங்கிப்போகிறது. 

செய்த 
அவன்‌ 


அம்னோனுக்கு தாமார்‌ 
போஜனத்தின்மேல்‌  பிரியமில்லை. 
தாமாரின்‌ நிமித்தம்‌ ஏக்கம்‌ கொண்டு 
வியாதிப்பட்டிருக்கிறான்‌. அம்னோன்‌ 
தாமார்மேல்‌  மோகங்கொண்டிருக்கிறான்‌. 
அவன்‌ தாமாரைக்‌ கூப்பிடும்போது, “என்‌ 
சகோதரியே” என்று தான்‌ கூப்பிடுகிறான்‌. 
ஆனால்‌. அடுத்த வாக்கியத்தில்‌, 
“நீ வந்து என்னோடே சயனி' என்று 
சொல்லுகிறான்‌. 


பிசாசு: பயங்கரமான 
சோதனைக்காரன்‌. அவன்‌ அம்னோனை 
வஞ்சிக்கிறான்‌. அம்னோனுடைய செவிகளை 
செவிடாக்கிவிடுகிறான்‌. அம்னோனுக்கு 
ர்‌ புத்திமதி த்‌ அந்த 
ள்‌ அவனுடைய விகளில்‌. 
அவனுக்கு ப்‌ 
இச்சைகளே 


பிரதானமாயிருக்கிறது. 





i FTE 
TT 


தாமார்‌ அம்னோனைப்‌ பார்த்து, “என்‌ 
சகோதரனே" என்று சொல்லுகிறாள்‌. 
தனக்கும்‌ அவனுக்கும்‌ க 
தாமார்‌ அம்னோனுக்கு 
படுத்துகிறாள்‌. 

வேண்டிய 

இருவரிடத்திலும்‌ க்கல்‌ 
பாசம்‌ இருக்கவேண்டும்‌. 
இரண்டுபேருக்கும்‌ 
தகப்பனாயிருக்கிறார்‌. 
அம்னோனைப்‌ 
ன்‌ சகோதரனே, . 


இவர்கள்‌ 
தாவீது 


தாமார்‌ பார்த்து 


மதிகேடான காரியத்தைச்‌ செய்யவேண்டாம்‌” 
(சோமு 1312) என்று சொல்லுகிறாள்‌. 
அம்னோன்‌ செய்ய நினைப்பது மதிகேடான 
காரியம்‌ 


பிரமாணத்தில்‌ 
சயனிப்பது. 


கர்த்தருடைய 
சகோதரனும்‌ சகோதரியும்‌ 
தடைபண்ணப்பட்டிருக்கிறது. 


உன்‌  தகப்பனுக்கவது உன்‌ 
தாய்க்காவது வீட்டிலாகிலும்‌ புறத்திலாகிலும்‌ 
பிறந்த குமாரத்தியாகிய உன்‌ சகோதரியை 
நிர்வாணமாக்கலாகாது" (லேவி 18:2). 


இப்படிப்பட்ட முறைகேடான பாவத்தை 
துணிகரமாய்‌. ந ிறன்களுக்கு 
கடுமையான தண்டனை கொடுக்கப்படும்‌. 


ஒருவன்‌ தன்‌ தகப்‌ அறு தன்‌ 
தாய்க்காவது குமாரத்தியா 

சகோதரியைச்‌ சேர்த்துக்‌ ண்ட ற 
அவளுடைய நிர்வாணத்தையும்‌, அவள்‌ 
அவனுடைய நிர்வாணத்தையும்‌ பார்த்தால்‌, 
அது பாதகம்‌; அவர்கள்‌ தங்கள்‌ ஜனங்களின்‌ 
கண்களுக்கு முன்பாக அறுப்புண்டு போகக்‌ 
கடவர்கள்‌; அவன்‌ தன்‌ Risen 
நிர்வாணப்படுத்தினான்‌; 

அக்கிரமத்தைச்‌ சுமப்பான்‌” வி 20417). 


தாமார்‌ தன்னுடைய ஆசைக்கு, 
இணங்கமாட்டாள்‌ என்பதை அம்னோன்‌. 
புரிந்துகொள்கிறான்‌. அவன்‌ தாமார்‌ 
பார்த்து, “என்‌ சகோதரியே நீ வந்து 
என்னோடே சயனி' என்று சொன்னவுடனே, 
அவள்‌, “வேண்டாம்‌. இப்படிப்பட்ட 
மதிகேடான காரியத்தை செய்யவேண்டாம்‌" 
என்று சொல்லிவிடுகிறாள்‌. 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தாமார்‌ அம்னோனைப்‌ பார்த்து, “நான்‌ 
என்‌ வெட்கத்தோடே எங்கே போவேன்‌? நீயும்‌ 
இஸ்ரவேலிலே. மதிகெட்டவர்களில்‌ 
ஒருவனைப்போல ஆவாய்‌; இப்போதும்‌ நீ 
ராஜாவோடே பேசு, அவர்‌ என்னை உனக்குத்‌ 
தராமல்‌ மறுக்கமாட்டார்‌" (2சாமு 13:13) என்று 


சொல்லுகிறாள்‌. 


தாமார்‌ அம்னோனிடம்‌, “வேண்டாம்‌, 
இப்டிப்பட்ட மதிகேடான காரியத்தை 
செய்யவேண்டாம்‌" என்று சொல்லுகிறாள்‌. 
ஆனால்‌. அம்னோனோ தாயாரின்‌. 
சொல்லைக்‌ கேட்கமாட்டேன்‌ என்று அவளைப்‌ 
பலவந்தமாய்ப்‌ பிடித்து. அவளோடே சயனித்து, 
அவளைக்‌ கற்பழிக்கிறான்‌ (சோமு 13:14) 


ய வார்த்தைக்கு இணங்கா, 
அண்‌ ன்‌ டார்‌ 
பலவந்தம்பண்ணுகிறான்‌. 
அம்னோனுடைய 
துன்மார்க்மான சிந்தனை மாத்திரம்‌ 
இருந்தது. இப்போது அவனுடைய சரீரமும்‌ 
துன்மார்க்கமான கிரியைகளை செய்கிறது. 


தான்‌ அம்மோனோடு சயனித்தால்‌, 
தனக்கு வெட்குமுண்டாகும்‌ என்றும்‌, இது 
காரியம்‌ என்றும்‌ தாமார்‌ 
ள்‌. “நான்‌ என்‌ வெட்குத்தோடே 


இதுவாமிதம்‌ 
மனதில்‌ 


ஒருவனைப்போலாவாய்‌" 
சொல்லுகிறாள்‌. ஆனால்‌ அம்னோனோ 
அதைக்‌ குறித்து கவலைப்படவில்லை. 


அம்மோன்‌ தாவீது ராஜாவின்‌ குமாரன்‌ 
தாவீதின்‌ ராஜாசனத்தில்‌ இவனுக்கும்‌ பங்கு 
இருக்கிறது. ஆனால்‌ அம்னோனோ 
தன்னுடைய மோகஇச்சையினால்‌, 
தன்னுடைய ராஜாசனத்தை 
மறந்துவிடுகிறான்‌, தேசத்திலே தனக்கு 
இருக்கும்‌ மதிப்பையும்‌. மரியாதையையும்‌ 
மறந்துவிடுகிறான்‌ தன்னுடைய 
கடமையையும்‌ பொறுப்பையும்‌ 
மறந்துவிடுகிறான்‌. அம்னோனின்‌ மனதில்‌ 
தாமார்மீது. கொண்ட மோகமே 
பெரிதாயிருக்கிறது. 





f= THE 
TT 


அம்மோன்‌ தாமாரை 
திருமணம்‌ செய்யாமலேயே அவளோடு 
சயனிக்கக்கூடாது. அது மதிகெட்ட காரியம்‌. 
இந்த சூழ்நிலையில்‌ தாமார்‌ அம்னோனுக்கு 
ஒரு யோசனை சொல்லுகிறாள்‌. “இப்போதும்‌ 
நீ ராஜாவோடே பேசு, அவர்‌ என்னை 
உனக்கு தராமல்‌ மறுக்கமாட்டார்‌" என்று 
தாமார்‌ அம்னோனுக்கு சொல்லுகிறாள்‌. 
தாவீது ராஜா தாமாரை தனக்கு 
தரமாட்டார்‌ என்பது. 
நன்றாய்த்‌ தெரியும்‌. 
ஒரு துன்மார்க்கன்‌. அவன்‌ 
சகோதரன்‌. அம்னோனின்‌ 
மோகம்‌ திரக்‌ தாவீது இப்படிப்பட்ட 
பொல்லாப்பான காரியங்களுக்கு 
துணைபோகமாட்டார்‌ என்பது. 
அம்னோனுக்கு தெரிந்திருக்கிறது. 


க்க பெருமை பிடித்தவன்‌. 
ஒரு பேராசைக்காரன்‌. 
தன்னிடத்தில்‌ 
அம்னோன்‌ இப்போது 
வார்த்தைகளுக்கு 
ஆயத்தமாயில்லை. 
சிந்தனையில்லை. தாமார்மீது அவன்‌ 
வைத்திருக்கிற மோகம்‌ அவனை ஆளுகை 
செய்கிறது. அவன்‌ தன்னுடைய மாம்சத்தின்‌ 
இச்சைக்கு அடிமையாயிருக்கிறான்‌. 
அம்னோனோ 
சொல்லைக்கேட்காமல்‌ 
பலவந்தமாய்ப்‌ பிடித்து, அவளோடே 
சயனித்து, ளை குற்பழிக்கிறான்‌. 
அம்னோன்‌ ஒரு வாலிபன்‌. இன்னும்‌ பல 
வருஷம்‌ அரண்மனையில்‌ வாழவேண்டியவன்‌. 
அவனிடத்தில்‌ ராஜாவுக்குரிய நற்குணங்கள்‌ 
காணப்படவேண்டும்‌. ஆனால்‌ 
அம்னோனோ தன்னுடைய வாலிபவயதில்‌, 
மாம்சத்தின்‌ இச்சைக்கு இடங்கொடுத்து, 
தன்னுடைய சரீரத்தையும்‌, தன்னுடைய 
ஆத்துமாவையும்‌ கெடுத்துப்போடுகிறான்‌. 


பிசாசானவன்‌ 
உபத்திரவப்படுத்துகிறான்‌. 
வஞ்சிக்கவும்‌ செய்கிறான்‌. 
தாமார்மீது மோகங்கொண்டான்‌. 
ஏக்கம்கொண்டு வியாதிப்பட்டான்‌. 

டே சயனித்து அவளை 
கற்பழித்தான்‌. பிற்பாடு அம்னோன்‌ தாமாரை 
மிகவும்‌ வெறுக்கிறான்‌. 


தாமாரின்‌ 
அவளைப்‌ 


மனுஷரை 
மனுஷரை 
அம்னோன்‌ 
அவள்மீது 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அம்னோன்‌ தாமாரை விரும்பின 
விருப்பத்தைப்‌ பார்க்கிலும்‌, அவளை 
வெறுத்த வெறுப்பு அதிகமாயிருக்கிறது. 
ஆகையால்‌: “நீ எழுந்து போய்விடு” 
சோமு 1315) என்று அம்னோன்‌ தாமாரோடே 
சொல்லுகிறான்‌. 


அம்னோன்‌ தாமாரை தன்னைவிட்டு 

வெளியே தள்ளி கதவைப்‌ பூட்டுமாறு, 

ன்‌ சேவகனுக்கு 

அம்னோனின்‌. 

கட்டளையின்‌ பிரகாரம்‌, அவனிடத்தில்‌ 

சேவிக்கிறவன்‌, தாமாரை வெளியே தள்ளி, 
கதவைப்‌ பூட்டுகிறான்‌ (2சாமு 13:17 18). 


தாமார்‌ 


மிகப்பெரிய தப்பிதம்‌ 
செய்தவள்போல, 


இப்போது வீட்டைவிட்டு 
வெளியே தள்ளப்படுகிறாள்‌. தாமார்‌ 
அம்னோனை கெடுத்துவிட்டதுபோல, 
அவளுக்கு தண்டனை கொடுக்கப்படுகிறது. 
தாமார்‌ அம்னோனை வஞ்சிக்கவில்லை, 
அம்னோன்‌ ஒரு துன்மார்க்கன்‌. அவன்‌ 
நான்‌ தாமாரை பலவந்தமாய்ப்‌ பிடித்து, 
அவளோடே சயனித்து, அவளை 
கற்பழித்தான்‌. இப்போது தாமாருக்கு 
தண்டனை கொடுக்கப்படுகிறது. 


அம்னோன்‌ தாமாரிடம்‌, 

போய்விடு" என்று 

சொன்னபோது, தாமார்‌ 

எனக்கு முந்‌ 
அநியாயத்தைப்பார்க்கிலும்‌, 

என்னைத்‌ தூரத்திவிடுகிற அந்த அநியாயம்‌ 
கொடுமையாயிருக்கிறது' (சோமு 1316) 
என்று சொல்லுகிறாள்‌; ஆனாலும்‌ அம்ளோன்‌ 
தாமாரின்‌ சொல்லைக்‌ ட்க 


மனதில்லாமலிருக்கிறான்‌. 


பாவம்‌ விஷமுள்ள சர்ப்பத்தை 
கொத்துகிறது. பாவம்‌ ஆப்பத்தில்‌ 
இனிமையாகவும்‌ சந்தோஷமாகவும்‌ இருக்கும்‌. 
அதன்‌ பின்புதான்‌ பாவத்தின்‌ வேதனையும்‌, 
பயங்கரமும்‌ புரியும்‌. பாவிகளுடைய சொந்த 
மனச்சாட்சியே அவர்களைக்‌ குற்றப்படுத்தும்‌. 
அம்னோன்‌ தாமாரை கற்பழித்தான்‌. 
அம்னோனின்‌ மனச்சாட்சி அவனைக்‌ 
குற்றப்படுத்துகிறது. ஆனாலும்‌ அவனுடைய 
இருதயமோ உணர்வடையாமல்‌, பெருமை 
யோடிருந்து, தாமாரைத்‌ தூத்திவிடச்‌' 
சொல்லுகிறது. அம்னோன்‌ தன்‌ பாவத்திற்கு 
மனம்‌ வருந்தவுமில்லை, மனந்திருந்தவு 
மில்லை. கர்த்தருக்கு முன்பாக அம்னோன்‌ 
தன்‌ இருதயத்தை தாழ்த்தவுமில்லை. 





i= FTE 
ETT 


அம்னோன்‌ தன்னிடத்தில்‌ சேவிக்கிற 
தன்‌ வேலைக்காரனைக்‌ கூப்பிட்டு: “நீ 
இவளை என்னை விட்டு வெளியே தள்ளி, 
கதவைப்‌ பூட்டு" என்று சொல்லுகிறான்‌. 


பூட்டுகிறான்‌ (சோமு 13:1718. 


தாமார்‌ வெளிப்பார்வைக்கு, 
அழகாகயிருக்கிறாள்‌. தாமார்‌ பலவர்ணமான 
வஸ்திரத்தை உடுத்திக்கொண்டிருக்கிறாள்‌:: 
ராஜகுமாரத்திகளாகிய கன்னிகைகள்‌ 
இப்படிக்கொத்த சால்வைகளைத்‌ தரித்துக்‌ 
கொள்வார்கள்‌. அம்னோனின்‌ வேலைக்காரன்‌ 
தாமாரை வீட்டைவிட்டு வெளியே தள்ளி 
கதவைப்‌ பூட்டி விடுகிறான்‌. 


அப்பொழுது தாமார்‌ தன்‌ தலையின்‌ 
மேல்‌ சாம்பலை வாரிப்‌ போட்டுக்கொண்டு, 
தான்‌ தரித்திருந்த பலவர்ணமான 
வஸ்திரத்தைக்‌ கிழித்து, தன்‌ கையைத்‌ தன்‌ 
தலையின்மேல்‌ வைத்து, சத்தமிட்டு 
அழுதுகொண்டுபோகிறாள்‌ (சோமு 13:19). 


தாவீதின்‌ அரண்மனையில்‌ தாமாரின்‌ 
மதிப்பும்‌. மரியாதையும்‌, கண்ணியமும்‌. 
கெட்டுப்போயிருக்கிறது. அவளுடைய 
கன்னிகைத்தன்மையை. அம்மோன்‌ 
பறித்துக்கொண்டான்‌. மிகவும்‌ 
துக்கப்படுகிறாள்‌. | குக்கத்திற்கு 
அடையாளமாக அவள்‌ தன்‌ 
தலையின்பேல்‌ 
வாரிப்போட்டுக்கொள்கிறாள்‌. தான்‌ 
தரித்திருக்கிற பல வர்ணமான 
வஸ்திரத்தைக்‌ கிழித்துக்கொள்கிறாள்‌. 
தாமாரின்‌ அழகு அம்னோனைக்‌ கவர்ந்தது. 
தான்‌ கெட்டுப்போனதற்கு காரணமாயிருக்கும்‌ 
தன்னுடைய அழகை தாமார்‌ 
அலங்கோலப்படுத்துகிறாள்‌. 

அம்னோன்‌ தாமாரை பலவந்தமாய்ப்‌ 
பிடித்து. அவளோடே சயனித்து, அவளை 
கற்பழித்தான்‌. அம்னோனின்‌ பாவத்திற்கு 
அவன்‌ அழுது புலம்பவேண்டும்‌. ஆனால்‌ 
தாமாரோ, அம்னோன்‌ செய்த பாவத்திற்காக 
சத்தமிட்டு அழுதுகொண்டு போகிறாள்‌. 


அப்சலோம்‌ 
அப்பொழுது 
அப்சலோம்‌ தாமாரைப்‌ 
“உன்‌ சகோதரனாகிய 
உன்னோடிருந்தானோ? 

என்‌ சகோதரியே நீ 


தாமார்‌ 


சாம்பலை. 


தாமாரின்‌ 
அவள்‌ 


சகோதரன்‌. 
சகோதரனாகிய 
பார்த்து: 
அம்னோன்‌ 
இப்போதும்‌ 
மவனமாமிரு; 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அவன்‌ உன்னுடைய சகோதரன்‌; இந்தக்‌ 
காரியத்தை உன்‌ மனதிலே வைக்காதே” 
(சோமு 13:20) என்று சொல்லுகிறான்‌; 
அப்டியே தாமார்‌ தன்‌ சகோதரனாகிய 
அப்சலோமின்‌. வீட்டில்‌ தனித்துக்‌ 
கிலேசப்பட்டுக்கொண்டிருக்கிறாள்‌. 


தாமார்‌ இப்போது தன்‌ சகோதரன்‌ 
அப்சலோமின்‌ வீட்டிலே தனிமையிருக்கிறாள்‌. 
அவள்‌  வருத்தத்தோடும்‌ கிலேசத்தோடும்‌ 
இருக்கிறாள்‌. அப்சலோம்‌ தன்‌ சகோதரிக்கு 
ஆறுதல்‌ சொல்லுகிறான்‌. "இந்தக்‌ காரியத்தை 
உன்‌ மனதிலே வைக்காதே" என்று 
அப்சலோம்‌. தன்‌ சகோதரிக்கு 
சொல்லுகிறான்‌. ஆனாலும்‌ அப்சலோமால்‌ 
இந்தக்‌ காரியத்தை மறக்க முடியவில்லை. 
அவனால்‌ அம்னோனை மன்னிக்கவும்‌ 
முடியவில்லை. அப்சலோம்‌ அம்னோனை 
பழிவாங்குவதற்கு ஏற்ற சமயத்திற்காக 
காத்துக்கொண்டிருக்கிறான்‌. 


அப்சலோம்‌ 
சாமு 19:21-29. 


18:31. 'தாவீதுராஜா 

செய்திகளை யெல்லாம்‌ 

கேன்விப்பட்டபோது, வெகு 
கோபமாயெரித்தான்‌. 


சோமு 192௨. அப்சலோம்‌ 
அம்னோனோடே 'நன்மையாகிலும்‌ 
தீமையாகிலும்‌ பேசவில்லை; தன்‌ 
சகோதரியாகிய தாமாரை அம்னோன்‌. 
கற்பழித்த காரியத்தினிமித்தம்‌ 
அப்சலோம்‌ அவனைப்‌ பகைத்தான்‌.. 


சாமு 18:28. இரண்டு வருஷம்‌ 
சென்றபின்பு, அப்சலோம்‌ 
எப்பிராயிமுக்குச்‌. குமீபமான 
பாலாத்சோரிலே ஆட்களை வைத்து, 
ஆடுகளை மயிர்கத்தரிக்கிற வேலையில்‌ 
இருத்தான்‌; அங்கே ராஜகுமாரர்‌ 
எல்லாரையும்‌ விருத்துக்கு அழைத்தான்‌. 


சோமு 18:24. அவன்‌ ராஜாவினிடத்தில்‌ 
போய்‌, ஆட்களை வைத்து 
ஆடுகளை மயிர்கத்தரிக்கிறேன்‌; 
ராஜாவும்‌ அவருடைய ஊழியக்காரரும்‌ 
உமது அடியானோடே வரும்படி 
வேண்டிக்கொள்ளுகிறேன்‌ என்‌ நான்‌. 





i THE 
TT 


சோமு 18:25. ராஜா அப்சலோமைப்‌ 
பார்த்து: அப்படி வேண்டாம்‌, என்‌ 
மகனே; 


செலவுண்டாகும்‌ என்றான்‌; அவனை 
வருந்திக்கேட்டாலூம்‌, அவன்‌ போக. 
மனதில்லாமல்‌, அவனை 
ஆசீர்வதித்‌ தான்‌. 


சோமு 19:26. அப்பொழுது அப்சலோம்‌: 
அது கூடாதிருத்தால்‌, என்‌ 
சகோதரனாகிய அம்னோனாவது 
எங்களோடே வரும்படி அவனுக்கு. 
உத்தரவு செய்யும்‌ என்றான்‌. 
அதற்கு ராஜு அவன்‌ உன்னோடே. 
வரவேண்டியது என்ன என்றான்‌. 


சாமு 18:27. அப்சலோம்‌ பின்னையும்‌ 
அவனை வருந்திக்‌ கேட்டுக்கொண்ட 
படியினால்‌, அவன்‌ அம்னோனையும்‌, 
ராஜாவின்‌ குமாரர்‌ அனைவரையும்‌. 
அவனோடே, போகவிட்டான்‌. 


சொழு 13:28. அப்சலோம்‌ தன்‌ 
வேலைக்காரரை நோக்கி: அம்னோன்‌ 
திராட்சரசம்‌ குடித்துக்‌ களித்திருக்கும்‌ 
சமயத்தை நன்றாய்ப்‌ பார்த்திருங்கள்‌; 
அப்பொழுது நான்‌: னை 
அடியுங்கள்‌ என்று சொல்லுவேன்‌; 
உடனே நீங்கள்‌. பயப்படாமல்‌. 

கொன்றுபோடுங்கன்‌; 


என்று சொல்லியிருந்தான்‌.. 


சாமு 18:99. 
கற்பித்தபடியே 

வேலைக்காரர்‌ அம்னோனுக்குச்‌. 
செய்தார்கள்‌; அப்பொழுது. 
ராஜகுமாரர்‌ எல்லாரும்‌ எழுந்திருந்து, 
அவரவர்‌ தம்தம்‌ கோவேறு. 
கழுதையின்‌ மேல்‌ ஏறி ஓடிப்போனார்கள்‌. 


அம்னோன்‌ தாமாருக்கு செய்த 
பாவத்தினால்‌ தாவீதின்‌ அரண்மனையில்‌ 
பிரச்சனையும்‌ குழப்பமும்‌ உண்டாகிறது. 


அப்சலோம்‌ 
அப்சலோமின்‌ 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தாவீதுராஜா இந்தச்‌ 

செய்திகளையெல்லாம்‌ கேள்விப்பட்டபோது, 

வெகு கோபமாயெரிகிறார்‌. அம்னோன்‌ 

தாவீதின்‌ குமாரன்‌. தாமார்‌ தாவீதின்‌ 

குமாரத்தி. தன்னுடைய சொந்தக்குமாரனே, 

சொந்தக்குமாரத்தியை 

தாவீது இதை 

நினைத்துப்‌ பார்த்து, அம்னோன்மீது மிகவும்‌ 
கோபப்படுகிறார்‌. 


அப்சலோம்‌ அம்னோனோடே 
நன்மையாகிலும்‌ தீமையாகிலும்‌ பேசவில்லை; 
தன்‌ சகோதரியாகிய தாமாரை அம்னோன்‌ 
த்த காரியத்தினிமித்தம்‌ அப்சலோம்‌. 
 பகைக்கிறார்‌. அம்னோனும்‌ 
சகோதரராயிருந்தாலும்‌ 
பேசாதிருக்கிறார்கள்‌. ஒரே 
அரண்மனையிலிருந்தாலும்‌, இரண்டுபேரும்‌ 
சகோதரர்களாகயிருந்தாலும்‌, இப்போது 
சத்துருக்களாயிருக்கிறார்கள்‌. அம்னோனின்‌ 
பாவம்‌ அவர்களை ிரித்துவிடுகிறது 
(சோமு 13:2122). 


தாவீது அம்னோன்‌ செய்த 
பாவத்தைக்‌ கேள்விப்பட்டபோது, அவன்மீது 
கோபப்படுகிறார்‌. கோபப்பட்டால்‌ மாத்திரம்‌ 
போதாது. தாவீது இம்னோனுக்கு 
தகப்பனாகவும்‌, அதே வேளையில்‌ அவர்‌ 
சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாகவும்‌ 
இருக்கிறார்‌. அம்னோன்‌ தன்னுடைய 
குமாரனாகமிருந்தாலும்‌, தாவீது அவனுக்கு 
நீதியான தண்டனையைக்‌ 
கொடுக்கவேண்டும்‌. ஆனால்‌ தாவீதோ 
அம்னோனுக்கு தண்டனை கொடுக்காமல்‌, 
அவன்மீது கோபமாக மாத்திரமே இருக்கிறார்‌. 


தாவீது அம்னோனைத்‌ 
தண்டிக்காமலிருப்பது. அப்சலோமுக்கு 
கோபத்தையும்‌ ஏமாற்றத்தையும்‌ கொடுக்கிறது. 
அப்சலோம்‌ ஏற்கெனவே இஸ்ரவேல்‌ 
தேசத்திலே வழக்குகளை விசாரித்துக்‌ 
கொண்டிருக்கிறான்‌. இஸ்ரவேலின்‌ 


கொண்டிருக்கிறான்‌. தாவீது அம்னோனை 
தண்டிக்காமல்‌ விட்டுவிட்டதினால்‌, 
தான்‌ அம்னோனுக்கு. தண்டனை 
கொடுக்கவேண்டுமென்று அப்சலோம்‌ 
தீர்மானிக்கிறான்‌. 





i= FTN 
TT 


அப்சலோம்‌ அம்னே! 
தண்டிக்கவேண்டுமென்று விரும்புவது. 
நீதியின்மேலுள்ள தாகத்தினால்‌ அல்ல. 
அம்னோனை பழிவாங்கவேண்டும்‌ என்னும்‌ 
வெறி அப்சலோமின்‌ மனதிலிருக்கிறது. 
அம்னோன்‌ தன்‌ சகோதரியாகிய தாமாரை 
கற்பழித்த காரியத்தினிமித்தம்‌. அப்சலோம்‌ 
அவனைப்‌ பகைக்கிறான்‌. அவனைப்‌ 
பழிவாங்கவேண்டுமென்று துடிக்கிறான்‌. 


ரானை 


வருஷமாக. 

அம்னோனை 
பகைத்துக்கொண்டிருக்கிறான்‌.. ஆனாலும்‌. 
அவனுக்கு விரோதமாக அப்சலோம்‌ ஒரு 
தீங்கும்‌ செய்யவில்லை. தாவீது 
அம்னோனை சட்டத்தின்‌ பிரகாரமாக: 
தண்டிப்பார்‌ என்று அப்சலோம்‌ 
எதிர்பார்க்கிறான்‌. _ தாவீது அம்னோனை 
தண்டிப்பது. இஸ்ரவேல்‌ னத்தார்‌ 
எல்லோருக்கும்‌ 
எடுத்துக்காட்டாகயிருக்கும்‌ என்று பாக்கம்‌ 
எதிர்பார்க்கிறான்‌ 


அம்னோன்‌ தாமாரை 
செடுத்தப்போட்டநினால்‌. அவள்‌ இப்போது 
அப்சலோமின்‌ வீட்டிலே தனித்து, 
கிலேசப்பட்டுக்கொண்டிருக்கிறாள்‌. 
அம்னோனைத்‌ தண்டித்து, 
ஜீவனாம்சம்‌ கிடைக்க 
பண்ணுவார்‌ 
எதிர்பார்க்கிறான்‌. 
இரண்டு 


தாவீது, 
தாமாருக்கு 
ஏதாவது வழிவகை 
என்று அப்சலோம்‌ 
இதற்காக  அப்சலோம்‌ 


வருஷகாலமாக 
காத்துக்கொண்டிருக்கிறான்‌. 


வருஷகாலத்தில்‌ 
குற்றத்தை 


ண்டு 

அம்னோனுடைய 
விசாரிக்கவுமில்லை, அவனுக்கு தண்டனை 
கொடுக்கவுமில்லை, தாமாருக்கு ஜீவனாம்சம்‌. 
கொடுக்கவுமில்லை. தாவீது எப்போதும்போல 


தாவீது 


தன்னுடைய ராஜ்யபாரத்தை கவனித்துக்‌: 
கொண்டிருக்கிறார்‌. அம்னோனோ ஒரு 
குற்றமும்‌ செய்யாதவன்போல, 
தாவீதின்‌ அரண்மனையிலே. 
உலாவிக்கொண்டிருக்கிறான்‌. தாமாருக்கு 
ஜீவனாம்சம்‌ எதுவும்‌ கொடுக்கப்படவில்லை. 
இல்லிரண்டு 

அப்சலோமின்‌ இருதயத்தில்‌, 
விரோதமான கோபம்‌ 

அம்னோன்‌ தாமாருக்கு செய்த 
பாவத்தினிமித்தமாய்‌, அப்சலோம்‌ அவனை 
கொலை. செய்யவேண்டுமென்று 
திட்டமிடுகிறான்‌. கற்பிப்பதும்‌ பாவம்‌. 


வருஷகாலத்தில்‌, 
அம்னோனுக்கு 
குறையவில்லை. 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


கொலை செய்வதும்‌ பாவம்‌. 

சகோதரியை அம்னோன்‌ 

மாத்திரமே. அப்சலோம்‌. 

நினைக்கிறான்‌. தான்‌ 

கொலைசெய்ய திட்டமிடுவது, 

மனதில்‌ குற்றமாய்த்‌ தெரியவில்லை. 
ஏனென்றால்‌, விபசாரஞ்‌ 

செய்யாதிருப்பாயாக என்று சொன்னவர்‌ 

கொலை செய்யாதிருப்பாயாக என்றும்‌ 

சொன்னார்‌: ஆதலால்‌, நீ லிபசாரஞ்‌ 

செய்யாமலிருந்தும்‌ கொலைசெய்தாயானால்‌ 

நியாயப்பிரமாணத்தை மீறினவனாவாய்‌" 

(யாக்‌ 2:11). 


அம்னோனை கொலை 
செய்யவேண்டும்‌ என்னும்‌ தன்னுடைய 
திட்டத்தை அப்சலோம்‌ யாரிடத்திலும்‌ 
பேசவில்லை. அப்சலோம்‌ அம்னோனோடே 
நன்மையாகிலும்‌ தீமையாகிலும்‌ பேசவில்லை. 
அப்சலோமின்‌ சநிஆலோசனை 
அவனுக்குள்ளே ற 

வைக்கப்பட்டிருக்கிறது. 


அப்சலோம்‌. 
தனிமையில்‌ பேசி, 
தப்பிதத்தை அவனுக்கு 
சொல்லியிருக்குவேண்டும்‌. 

அம்னோன்‌ ஒருவேளை தன்‌ பாவத்திற்கு, 
மனம்வருந்தி, மனந்திரும்புவதற்கு வாய்ப்பு 
இருந்திருக்கும்‌. ஆனால்‌ அப்சலோமோ 
இரண்டு வருஷகாலமாக  அம்மோனிடம்‌ 
பேசாமலிருக்கிறான்‌. அம்னோனிடத்திலும்‌, 
தாமாருக்கு விரோதமாக செய்த 
பாவத்தைப்பற்றிய குற்றவுணர்வு 
காணப்பட்டதாக தெரியவில்லை. 


இரண்டு வருஷகாலமாக, அப்சலோம்‌ 
அம்னோனுக்கு விரோதமான பகையை 
வளர்க்கிறான்‌. ஆரம்பத்தில்‌ அம்னோனைக்‌ 
கொன்றுபோடவேண்டும்‌ என்னும்‌ எண்ணம்‌ 
அப்சலோமின்‌ மனதில்‌ இருந்திருக்காது. 
அம்னோனை  அவனமானப்படுத்தவேண்டும்‌ 
என்றும்‌, அம்னோனுக்கு ஏதாவது தீங்கு 
செய்யவேண்டும்‌ என்றம்‌ அப்சலோம்‌ 
நினைத்திருக்கலாம்‌. ஆனால்‌ இரண்டு 
வருஷகாலத்தில்‌, அம்னோனுக்கு விரோதமாக 


அம்னோனுக்கு மரணதண்டனையை தவிர, 
அதற்கு குறைவான தண்டனை எதுவும்‌ 
கொடுக்கக்கூடாது என்று அப்சலோம்‌ 
தன்‌ மனதிலே தீர்மானித்திருக்கிறான்‌. 





i THE 
TT 


இரண்டு 
அப்சலோம்‌ எப்பிராமீமுக்குச்‌ 
பாலாத்சோரிலே ஆட்களை 
ஆடுகளை மமிர்கத்தரிக்கிற வேலையில்‌ 
இருக்கிறான்‌: அங்கே ராஜகுமார்‌ 
எல்லாரையும்‌ விருந்துக்கு அழைக்கிறான்‌. 
(சோமு 13:23). நாபால்‌ தன்‌ ஆடுகளை 
மயிர்க்கத்தரித்த வேளையிலே ஒரு பெரிய 
விருந்து பண்ணினான்‌. அதுபோன்ற 
விருந்தை இப்போது அப்சலோமும்செய்கிறான்‌. 

அப்சலோம்‌ தாவீது ராஜாவினிடத்தில்‌ 
போய்‌, “ஆட்களை வைத்து ஆடுகளை 
மயிர்கத்தரிக்கிறேன்‌; ராஜாவும்‌ அவருடைய 
ஊழியக்காரரும்‌ உமது அடியானோடே 
ம்‌ வேண்டிக்கொள்ளுகிறேன்‌" 
என்று 

உற்றார்‌ 


சென்றபின்பு 
சமீபமான 
வைத்து, 


வருஷம்‌ 


13:24) 


வருப்படி 
(சோமு 


காண்பித்துக்கொள்கிறான்‌. 
தாவீது ராஜாவால்‌ 
விருந்துகளுக்கு போகமுடியாது. அவர்‌ 
ராஜாங்க காரியத்தில்‌ ஈடுபட்டிருப்பார்‌. தாவீது 
ராஜா அப்சலோமைப்‌ பார்த்து: “அப்படி 
வேண்டாம்‌, என்‌ மகனே; நாங்கள்‌ ப்‌ 
வருவோமாகில்‌ உனக்கு 
செலவண்டாகும்‌" என்று சதன்‌ 
அப்சலோம்‌ தாவீது 
வருந்திக்கேட்டாலும்‌, அவர்‌ 
மனதில்லாமல்‌, அப்சலோமை ரர்வதிக்கிறார்‌ 
(சோமு 13: 


அம்னோனை இந்த 
எப்படியாவது அழைக்கவேண்டும்‌ என்றும்‌, 
விருந்து நடைபெறும்போதும்‌ அம்னோனணைக்‌ 
கொன்றுபோடவேண்டும்‌ என்றும்‌ அப்சலோம்‌. 
சதிஆலோசனைபண்ணியிருக்கிறான்‌. 
ஆகையினால்‌ தாவீது ராஜா விருந்துக்கு 
வரவில்லை என்று சொல்லுவது 
அப்சலோமுக்கு ஏமாற்றத்தைக்‌ 
கொடுக்கவில்லை. அம்னோன்‌ விருந்திற்கு 
வரவேண்டும்‌ என்று எதிர்பார்க்கிறான்‌. 

அப்பொழுது அப்சலோம்‌: “அது 
கூடாதிருந்தால்‌, என்‌ சகோதரனாகிய 
அம்னோனாவது எங்களோடே வரும்படி 
அவனுக்கு உத்தரவு செய்யும்‌” என்று 
கேட்கிறான்‌. அதற்கு தாவீது ராஜா: “அவன்‌: 
உன்னோடே வரவேண்டியது என்ன” என்று 
கேட்கிறார்‌. அப்சலோம்‌ பின்னையும்‌ தாவீது 
ராஜாவை வருந்திக்‌ கேட்டுக்கொண்ட 
படியினால்‌, 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அவர்‌ அம்னோனையும்‌, ராஜாவின்‌ குமாரர்‌ 
அனைவரையும்‌ அப்சலோமோடே 
போகவிடுகிறார்‌ (சோமு 13:26,27) 


அம்னோனை தன்னோடு 
ப்பவேண்டுமென்று அப்சலோம்‌ 
கேட்டபோது தாவீதுக்கு அப்சலோமின்மீது 
சந்தேகம்‌ வவில்லை. அம்னோன்‌ மீதுள்ள 
கோபத்தை அப்சலோம்‌ தன்‌ இருதயத்தின்‌ 
ஆழத்தில்‌ மறைத்து வைத்திருக்கிறான்‌. 
அப்சலோம்‌. தன்னுடைய 
சதிஆலோசனையை நிறைவேற்றுவதற்கு 
திட்டமிடுகிறான்‌. அப்சலோமின்‌ விருந்தில்‌ 
திராட்சரசம்‌ பரிமாறப்படுகிறது. மதுபானம்‌ 
குடிக்கிறவர்கள்‌ வெறித்திருப்பார்கள்‌. 
ள்‌ குடித்து வெறித்திருக்கும்‌. 
அப்சலோம்‌ அம்னோனைக்‌ 
கொன்றுபோட திட்டமிடுகிறான்‌. அப்சலோம்‌ 
தன்னுடைய சதிதிட்டத்தை தன்னுடைய 
வேலைக்காரருக்கு சொல்லியிருக்கிறான்‌ 
அப்சலோம்‌ தன்‌ வேலைக்காரரை 
நோக்கி: “அம்னோன்‌ திராட்சரசம்‌ குடித்துக்‌ 
களித்திருக்கும்‌ சமயத்தை நன்றாய்ப்‌ 
பார்த்திருங்கள்‌; அப்பொழுது நான்‌: 
அம்னோனை அடியுங்கள்‌ என்று 
சொல்லுவேன்‌; உடனே நீங்கள்‌ பயப்படாமல்‌. 
அவனைக்‌  கொன்றுபோடுங்கள்‌; நான்‌ 
அல்லவோ அதை உங்களுக்குக்‌ 
கட்டளையிடுகிறேன்‌ ; திடன்கொண்டு 
தைரியமாமிருங்கள்‌" (சோமு 13:28) என்று 
சொல்லியிருந்தான்‌. 
அப்சலோம்‌ தன்‌ வேலைக்காரருக்கு 
அம்னோனை  கொன்றுபோடும்‌ திட்டத்தை 
அறிவித்திருக்கிறான்‌. அம்னோனுக்கு 
கொடுக்கப்படும்‌ திராட்சரசத்தில்‌, அவனுடைய 
இரத்தமும்‌ கலக்கப்படும்‌. 
திராட்சரசம்‌ குடித்து, 
சமயத்தில்‌, அம்னோனின்‌ வேலைக்காரர்கள்‌ 
அவனைக்‌ கொன்றுபோடுவார்கள்‌. 


அம்னோன்‌ தாமாரைக்‌ 
கெடுத்துப்போட்டான்‌.. அம்னோன்‌. 
தன்னுடைய பாவத்திற்கு மனம்‌ வருந்தவோ, 
மனந்திருந்தவோ, அப்சலோம்‌ அவனுக்கு 
கால அவகாசம்‌ கொடுக்கவில்லை. 
அம்னோன்‌ தன்‌ பாவத்தை உணர்ந்திருந்தால்‌, 
"கர்த்தாவே என்மீது இரக்கம்‌ காண்பியும்‌” 
என்று ஜெபித்திருப்பான்‌. ஆனால்‌ அம்னோன்‌ 
ர்த்தரிடத்தில்‌. ஜெபம்பண்ணுவதற்கு 
வாய்ப்பு 





i FTN 
TT 


அப்சலோம்‌ தன்‌ வேலைக்காரரை 
நோக்கி, “அம்னோனை அடியுங்கள்‌” என்று 
சொன்னவுடனே, அவர்கள்‌ அம்னோனைக்‌ 
கொன்றுபோடவேண்டும்‌. இதுவே 
அப்சலோமின்‌ சதிதிட்டம்‌. அப்சலோமின்‌ 
பாவத்திற்கு அவனுடைய வேலைக்காரரும்‌. 
பங்காளிகளாயிருக்கிறார்கள்‌. 


கட்டளையிடுகிறேன்‌” 

ஆதரவாகவும்‌ சொல்லுகிறான்‌. 
அப்சலோமின்‌ வேலைக்காரர்‌, 
அம்னோனைக்‌ கொன்றுபோடும்போது, அந்த 
விருந்தில்‌ தாவீது ராஜாவின்‌ குமாரர்கள்‌ 
எல்லோரும்‌ இருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
அவனுடைய சகோதரருக்கு 
கொன்றுபோடப்போகிறார்கள்‌. 
குமாரரோ 
(சோமு 818) 
பிரதானிகளுக்‌ 
அம்னோனைக்‌ 


பிரதானிகளாயிருக்கிறார்கள்‌" 
இஸ்ரவேல்‌ தேசத்தின்‌ 
முன்பாக, அப்சலோம்‌ 
கொன்றுபோடுகிறான்‌ 


அப்சலோம்‌ குற்பித்தபடியே அவனுடைய 
வேலைக்காரர்‌ அம்னோனுக்குச்‌ 
செய்கிறார்கள்‌; அப்பொழுது ராஜகுமார்‌ 
எல்லாரும்‌ எழுந்திருந்து. 3 ய்‌ தம்தம்‌ 
கோவேறு கழுதையின்‌! ஏறி 
ஒடிப்போகிறார்கள்‌ சோமு ரு 


ராஜா அம்னோனை 
வொய்‌ வதாரத்திருக்கவேண்டும்‌ ஆனால்‌. 
தாவீது அவனை நியாயம்‌ விசாரிக்காமல்‌, 
இரண்டு வருஷமாக அமைதியாயிருக்கிறார்‌. 
தாவீது விசாரிக்காத 
அப்சலோம்‌ விசராக்கிறான்‌. 
பிரதானிகளாகிய 
சகோதரருக்கு முன்பாக, 
அம்னோனைக்‌ கொன்றுபோடுகிறான்‌. 
அப்சலோம்‌ அம்னோனுக்கு தண்டனை 
கொடுக்கும்போது தாவீது ராஜாவுக்கு: 
பதிலாக, அவருடைய குமாரர்கள்‌, 
இஸ்ரவேலின்‌ பிரதானிகளாக, அங்கே 
இருக்கிறார்கள்‌. 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அப்சலோம்‌ தன்னுடைய சகோதரருக்கு, 
முன்பாக, அம்னோனைக்‌ 
கொன்றுபோட்டதற்கு இரண்டு காரணங்கள்‌ 
உள்ளது. அவையாவன : 1. அம்னோன்‌ 
அப்சலோமின்‌ சகோதரியாகிய தாமாரைக்‌ 
கெடுத்துப்போட்டான்‌. இதற்கு பழிவாங்கும்‌ 
வண்ணமாக அப்சலோம்‌ அம்னோனைக்‌ 
கொன்றுபோடுகிறான்‌. 2. தாவீதுக்கு பின்பு 
அப்சலோம்‌ இஸ்ரவேல்‌ தேசத்திற்கு 
ராஜாவாக விரும்புகிறான்‌. அம்னோன்‌ 
ரத தல! என்ன்‌. அமாம்‌ 
இஸ்ரவேலின்‌ சிங்காசனத்தில்‌ அமருவதற்கு 
அம்னோன்‌ தடையாகயிருக்கிறான்‌. 
ஆகையினால்‌ அப்சலோம்‌, அம்னோனை, 
தன்னுடைய சகோதரர்‌ எல்லோருக்கும்‌ 
முன்பாக கொன்றுபோடுகிறான்‌. 


தாவீதின்‌ 
அம்னோன்‌ 


மூத்த குமாரனாகிய 
ச செத்துப்போனதினால்‌, 
தாவீதுக்கு இஸ்ரவேலுக்கு 
ராஜாவாக அப்சலோமுக்குத்‌ 
தடையேதுமில்லை. அப்சலோம்‌ அம்னோனை, 
தன்னுடைய சகோதரர்‌ எல்லோருக்கும்‌. 
முன்பாக கொன்றுபோட்டதினால்‌, அவர்கள்‌ 
எல்லோருக்குமே அப்சலோமைக்‌ குறித்து, 
பயம்‌ இருக்கும்‌. அவர்கள்‌ அப்சலோமின்‌. 
முயற்சிக்கு எதிர்த்து நிற்கமாட்டார்கள்‌. 
அப்சலோம்‌. தன்னுடைய 
வேலைக்காரரிடம்‌. ஏற்கெனவே 
சொல்லியிருந்த பிரகாரமாக, “அம்னோனை 
ங்‌ ன்‌ சொல்லுகிறான்‌. 
| அப்சலோமின்‌ வேலைக்காரர்‌, 
கொன்றுபோடுகிறார்கள்‌. 
, தங்களுடைய எஜமானுக்கு 
அம்னோனைக்‌ 
தள மிகப்பெரிய குற்றம்‌. ஆனாலும்‌ 
தங்களுக்கு இந்தக்‌ 
'கொடுத்திருப்பதினால்‌, 
அம்னோனை பயப்படாமல்‌ 
தைரியாமாய்க்‌ கொன்றுபோடுகிறார்கள்‌. 
ஸ்ரவேல்‌. 
னோம்‌ 


பின்பு 


தாவீதுக்கு பின்பு, 
தேசத்தின்‌ ராஜாசனத்தில்‌ 
வீற்றிருப்பார்‌ என்றும்‌, அவர்‌ தங்களை 
பாதுகாப்பார்‌ என்றும்‌ அப்சலோமின்‌ 
வேலைக்காரர்கள்‌ தைரியமாயிருக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ பின்‌ விளைவுகள்‌ எதையும்‌ 
யோசிக்காமல்‌, அப்சலோம்‌ தங்களுக்கு 
கற்பித்தபடியே, அம்னோனைக்‌ 
கொன்றுபோடுகிறார்கள்‌. 





f= FTE 
TT 


தாவீதின்‌ வீட்டிலே பட்டயம்‌ 
இருக்கிறது. அது தன்னுடைய வேலையை 
செய்ய ஆரம்பித்திருக்கிறது. முதலாவதாக, 
தாவீதின்‌ மூத்த குமாரன்‌ 
செத்துப்போகிறான்‌. ராஜகுமார்‌ எல்லோரும்‌, 
அப்சலோமுக்கு பயந்து ஓடிப்போகிறார்கள்‌. 
அம்னோன்‌ செத்துப்போனான்‌. 
அம்னோனுக்கு பின்பு, அப்சலோம்‌ 
தங்களைக்‌ கொன்றுபோடுவானோ என்று 
பயந்து, தாவீதின்‌ குமாரர்‌ எல்லோரும்‌, 
தங்களுடைய கோவேறு கழுதையின்மேல்‌ ஏறி 
ஒடிப்போகிறார்கள்‌. அப்சலோமின்‌ மனதிலே 
இப்படிப்பட்ட சதிஆலோசனை இருந்தது. 
என்பது ராஜகுமாரருக்கு தெரியவில்லை. 


தாவீது 
சோமு 1880-89 


சாமு 19:90. 
இருக்கிறபோதே, 
ராஜகுமாரரை யெல்லாம்‌ 
கொன்றுபோட்டான்‌, அவர்களில்‌. 
ஒருவரும்‌ மீத்திருக்க விடவில்லை 
என்கிறதாய்‌, தாவீதுக்குச்‌ செய்தி 
வந்தது. 


சொமு 1801 


அவர்கள்‌: யில்‌ 
அப்சலோம்‌ 


அடித்துக்‌ 


அப்பொழுது ராஜா 
எழுந்திருந்து, தன்‌ வஸ்திரங்களைக்‌ 
கிழித்துக்கொண்டு, தரையிலே. 
விழுந்துகிடந்தான்‌; அவன்‌ ஊழிக்காரர்‌ 
எல்லாரும்‌ தங்கள்‌ வஸ்திரங்களைக்‌: 
கிழித்துக்கொண்டு தின்றார்கள்‌. 


கொழு 18:92. அப்பொழுது தாவீதின்‌ 
தமையனாகிய சிமியாவின்‌ குமாரன்‌: 
யோனதாப்‌ வந்து: ராஜகுமாரரான 
வாலிபரையெல்லாம்‌ கொன்று. 
போட்டார்கள்‌ என்று என்‌ ஆண்டவன்‌ 
நினைக்கவேண்டாம்‌; அம்னோன்‌. 
மாத்திரம்‌ செத்துப்போனான்‌; அவன்‌ 
தன்‌ சகோதரியாகிய தாமாரைக்‌ 
கற்பழித்த நான்முதற்கொண்டு, அது 
அப்சலோமின்‌ நெஞ்சில்‌ இருத்தது. 
சாமு 13:38. இப்போதும்‌ 
ராஜகுமாரர்கன்‌ எல்லாரும்‌ செத்தார்கள்‌. 
என்கிற பேச்சை. ராஜாவாகிய 
என்‌ ஆண்டவன்‌ தம்முடைய 
மனதிலே வைக்கவேண்டாம்‌; அம்னோன்‌ 
ஒருவனே செத்தான்‌ என்றான்‌; 
அப்சலோம்‌ ஓடிப்போனான்‌.. 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
II SAMUEL - COMMENTARY 


மலை ஓரமாய்‌ வருகிறதைக்‌ கண்டான்‌. 


சோமு 19:85. அப்பொழுது யோனதாப்‌ 
ராஜாவைப்‌ பார்த்து: இதே, 
ராஜகுமாரர்‌ வருகிறார்கள்‌; உமது 
அடியேன்‌ சொன்னபடியே ஆயிற்று 
என்றான்‌. 


பேசி 
வந்து, 


சோமு 1996. அவன்‌ 
முடித்தபோது, ராஜகுமார்‌ 
சத்தமிட்டு அழுதார்கள்‌; ராஜாவும்‌ 
அவனுடைய எல்லா ஊழியக்காரரும்‌ 
மிகவும்‌ புலம்பி அழுதார்கள்‌. 


சோமு 18:87. அப்சலோமோ 
அம்மியூதின்‌ குமாரனாகிய தல்மாய்‌ 
என்னும்‌ கேசூரின்‌ ராஜாவினிடத்தில்‌ 
ட ததத தாவீது தினந்தோறும்‌ 
குமாரனுக்காகத்‌ 
தக்கிததுக்கொள்கித்கான்‌, 


சாமு 18:38. அப்சலோம்‌ கேதருக்கு 
ஒடிப்போய்‌, அங்கே மூன்று 
வருஷம்‌ இருந்தான்‌. 


சோமு 13:39. தாவீதுராஜா அம்னோன்‌. 
செத்தபடியினால்‌, அவனுக்காகத்‌ 
துக்கித்து ஆறுதல்‌ அடைந்தபோது 
அப்சலோமைப்‌ பீன்‌ தொடரும்‌ 
நினைவை விட்டுவிட்டான்‌. 


அப்சலோம்‌ செய்த விருந்துக்கு தாவீது 
தன்னுடைய 


குமாரர்‌ 
விருந்திற்கு அனுப்பினார்‌. 
அம்னோன்‌. திராட்சரசம்‌ 
களித்திருக்கும்‌ சமயத்திலே, 
வேலைக்காரர்‌. 
கொன்றுபோடுகிறார்கள்‌. 


எல்லோரையும்‌ அந்த 
விருந்திலே 
குடித்து 
அப்சலோமின்‌ 
அம்னோனைக்‌ 
ராஜகுமார்‌ 
நடைபெறும்‌ 
ஜீவனைக்‌ 
தப்பித்து 
ஓடிப்போகிறார்கள்‌. 





i= al 
TT 


இந்த சந்தர்ப்பத்தில்‌ தாவீது. 
தன்னுடைய அரண்மனையிலிருக்கிறார்‌. 
அப்போது தாவீதுக்கு ராஜகுமாரரைப்பற்றிய 
செய்தி வருகிறது. அதுவும்‌ தவறான 
செய்தியாயிருக்கிறது. ராஜகுமார்‌ எல்லோரும்‌, 
விருந்துசாலையை விட்டு, தங்கள்‌ கோவேறு 
கழுதையின்மேல்‌ ஏறி அரண்மனையை 
நோக்கி வந்துகொண்டிருக்கிறார்கள்‌. 

அவர்கள்‌ வழியில்‌ இருக்கிறபோதே, 
அப்சலோம்‌ ராஜகுமாரரையெல்லாம்‌ அடித்துக்‌. 
கொன்றுபோட்டான்‌, அவர்களில்‌ ஒருவரும்‌ 
மீந்திருக்க விடவில்லை என்கிறதாய்‌, 
தாவீதுக்கு தவறான செய்தி வருகிறது. 
(சோமு 13:30). 


தாவீது இந்த pa செய்தியை 
கேட்டு மனம்‌ கலங்குகிறார்‌. அப்பொழுது 
ராஜா எழுந்திருந்து, தன்‌ வஸ்திரங்களைக்‌ 
கிழித்துக்கெ தரையிலே 
ன்‌ ஊழிக்காரர்‌ 


நிற்கிறார்கள்‌ 
(சோமு 13:31) 


அப்போது தாவீதின்‌ தமையனாகிய 
சிமியாவின்‌ குமாரன்‌ யோனதாப்‌ என்பவன்‌ 
தாவீதைப்‌ பார்க்க வருகிறான்‌. தாவீதுக்கு 
வந்த செய்தி தவறான செய்தி என்று 
அவருக்கு அறிவிக்கிறான்‌. அப்சலோமின்‌ 
விருந்தில்‌ நடைபெற்ற உண்மை சம்பவத்தை, 
யோனதாப்‌ தாவீதுக்கு அறிவிக்கிறான்‌. 
யோனதாப்‌ தாவீதிடம்‌ வந்து: 
“ராஜகுமாரரான வாலிபரையெல்லாம்‌. 
கொன்றுபோட்டார்கள்‌ என்று என்‌ 
ஸ்டவன்‌ நினைக்கவேண்டாம்‌: 
செத்துப்போனான்‌; 
சகோதரியாகிய தாமாரைக்‌ 
நாள்முதற்கொண்டு, அது 
நெஞ்சில்‌ இருந்தது. 
ராஜகுமாரர்கள்‌ எல்லாரும்‌. 
செத்தார்கள்‌ என்கிற பேச்சை ராஜாவாகிய 
என்‌ ஆண்டவன்‌ தம்முடைய மனதிலே 
வைக்கவேண்டாம்‌: அம்னோன்‌ ஒருவனே 
செத்தான்‌ என்றான்‌; அப்சலோம்‌. 
ஒடிப்போனான்‌” (சோமு 13:32,33) என்று 
சொல்லுகிறான்‌. 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அம்னோன்‌ மாத்திரமே 
செத்துப்போனான்‌ என்பதும்‌, மற்ற 
ராஜகுமாரரெல்லாம்‌ சாகவில்லை என்பதும்‌ 
தாவீதுக்கு ஒரளவு ஆறுதலான 
செய்தியாகயிருக்கும்‌. யோனதாப்‌ தாவீதிடம்‌ 
அப்சலோமைப்பற்றிச்‌ சொல்லுகிறான்‌. 
சகோதரியாகிய தாமாரை, 
கற்பழித்ததினிமித்தமாக, 
அம்னோனைக்‌ 
கொன்றுபோட்டான்‌ என்னும்‌ காரணத்தையும்‌ 
யோனதாப்‌ சொல்லுகிறான்‌. 


அம்னோனுடைய மரணத்தில்‌ தனக்கு 
எந்தவிதமான பங்குமில்லை என்பதுபோலவும்‌, 
தான்‌ குற்றமற்றவன்‌ என்பதுபோலவும்‌. 
யோனதாப்‌ தாவீதுக்கு சொல்லுகிறான்‌. 
யோனதாப்‌ தான்‌ அம்னோனுக்கு தாமாரைக்‌ 
கெடுத்துப்போடும்‌ துன்மார்க்கமான 
ஆலோசனையை சொன்னவன்‌. அம்னோன்‌ 
வழிதவறிபோனபோது, யோனதாப்‌ அவனுக்கு 
நல்ல லோசனைகளைச்‌ சொல்லி 
அவனைத்‌ திருத்தியிருக்கவேண்டும்‌. ஆனால்‌ 
யோனதாபோ ம்‌ க 
தீயஆலோசனைகளையும்‌, 
செயல்படுத்தும்‌ 
சொல்லிக்கொடுத்தான்‌. 
யோனதாப்‌, தாவீதுக்கு முன்‌ 
நன்னை குற்றமில்லாதவன்போல 
காண்பித்துக்கொள்கிறான்‌. 
யோனதாப்‌ அப்சலோமுக்‌ ல்ல 
ளா சொல்லி... அவன்‌ 
அம்னோனைக்‌ கொன்றுபோடாதவாறு, 
அவனைத்‌ தடுத்திருக்க முடியும்‌. ஆனால்‌ 
யோனதாபோ  அப்சலோமுக்கும்‌ நல்ல 
ஆலோசனை ஒன்றும்‌ சொல்லவில்லை. 


யோனதாப்‌ 


த்‌ தாவீது ராஜாவிடம்‌ 
அம்னோ; 


மரணத்தைப்பற்றி 
சொல்லும்போது, ராஜகுமாரர்கள்‌ எல்லோரும்‌ 
அரண்மனைக்கு தப்பித்து வருகிறார்கள்‌. 
ஜாமக்காரச்‌ சேவகன்‌ தன்‌ கண்களை 
ஏறெடுத்துப்‌ பார்த்தபோது, இதோ, அநேகம்‌ 
ஜனங்கள்‌ தனக்குப்‌ பின்னாலே மலை 
ஓரமாய்‌. வருகிறதைக்‌ காண்கிறான்‌. 
அப்பொழுது யோனதாப்‌ தாவீது ராஜாவைப்‌ 
பார்த்து: “இதோ, ராஜகுமாரர்‌ வருகிறார்கள்‌;: 
உமது அடியேன்‌ சொன்னபடியே ஆயிற்று” 
(சோமு 13:34,35) என்று சொல்லுகிறான்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


அப்சலோம்‌ அம்னோனைக்‌ 
கொன்றுபோட்ட செய்தியை, ராஜகுமாரர்களும்‌ 
தாவீதுக்கு சொல்லுகிறார்கள்‌. தன்னுடைய 
சகோதரனைக்‌ கொன்றுபோட்ட 
குற்றத்திற்காக, தாவீது ராஜா அப்சலோமை 
அரண்மனைக்கு அழைத்து. வந்து. 
விசாரிக்கவேண்டும்‌. ஆனால்‌ அப்சலோமோ 
அம்னோனைக்‌ கொன்றுபோட்டு, 
தப்பித்து ஓடிப்போகிறான்‌. அப்சலோம்‌. 
அம்மியூதின்‌ குமாரனாகிய தல்மாய்‌ என்னும்‌ 
கேசூரின்‌ ராஜாவினிடத்தில்‌ ஓடிப்போகிறான்‌. 


ராஜகுமாரர்கள்‌ 
அரண்மனைக்கு 

அவர்கள்‌ தாவீது ராஜாவிடம்‌ 
சத்தமிட்டு அழுகிறார்கள்‌. 

ராஜாவும்‌ அவருடைய எல்லா ஊழியக்காரரும்‌ 
மிகவும்‌ புலம்பி அழுகிறார்கள்‌ (சோழு 13:36. 


தாவீதின்‌ வீட்டிலே பிரவேசித்திருக்கிறது. 
அப்சலோம்‌ தாவீதைப்‌ பார்க்க. 
பயப்படுகிறான்‌.  அம்னோனைக்‌ கொன்று 
போட்ட குற்றத்திற்காக, தாவீது தனக்கு 
கடுமையான தண்டனை கொடுப்பார்‌ 
என்று அப்சலோம்‌ பயப்படுகிறான்‌. 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அப்சலோமுக்கு இஸ்ரவேல்‌ தேச, 
ஒருவரும்‌ அடைக்கலம்‌ கொடுக்கமாட்டார்கள்‌ 
இஸ்ரவேல்‌ தேசத்தில்‌ அடைக்கலப்‌ 
பட்டணங்கள்‌ இருக்கிறது. அப்சலோமோ 
இஸ்ரவேலிலுள்ள அடைக்கலப்பட்டணத்திற்கு 
ஓடிப்போகாமல்‌, அம்மியூதின்‌ குமாரனாகிய 
தல்மாய்‌ என்னும்‌ கேசூரின்‌ ராஜாவினிடத்தில்‌ 
ஓடிப்போகிறான்‌.  அப்சலோம்‌. தல்மாயின்‌ 
பேரன்‌. அப்சலோமுடைய தாயாரின்‌ உற்றார்‌ 
உறவினர்கள்‌ கேசூரிலே இருக்கிறார்கள்‌. 
அப்சலோம்‌ கேசூருக்கு ஒடிப்போய்‌, அங்கே 
மூன்று வருஷம்‌ இருக்கிறான்‌ (2சாமு 13:38) 
கேசூரின்‌ 
அப்சலோமின்‌ 
தன்னுடைய 


ராஜாவாகிய தல்மாய்‌ 
தாத்தா. இப்சலோம்‌, 
தாத்தாவின்‌ பாதுகாப்பில்‌, 


தகப்பனாராகிய தாவீதையும்‌ பார்க்கவில்லை. 
அம்னோன்‌. 


அவனுக்காகத்‌ 
சென்றபின்பு, 


நாலீதராஜா 
செத்தபடியின। 

த்க்‌!  தகதாட்கள்‌ 
அம்னோன்‌ நிமித்தமாய்‌ தாவீதுக்கு 
உண்டான துக்கம்‌ குறைகிறது. தாவீது 
ஆறுதல்‌ அடைகிறார்‌. அவர்‌ அப்சலோமைப்‌ 
பின்‌ தொடரும்‌ நினைவை விட்டுவிடுகிறார்‌ 
(சோமு 13:39). அப்சலோமை 
தண்டிக்கவேண்டும்‌ என்னும்‌ எண்ணமும்‌ 
தாவீதின்‌ மனதிலே குறைந்துபோயிற்று. 
தாவீதின்‌ துக்கமும்‌ குறைந்துபோயிற்று. 





i= FTN 
ETT 


அப்சலோம்‌ 
அரண்மனையைவிட்டு கேசூருக்கு 
ஒடிப்போய்விடுகிறான்‌. தாவீது ராஜாவின்‌ 
பாதுகாப்பும்‌, பராமரிப்பும்‌ அப்சலோமுக்கு 
கிடைக்கவில்லை. தாவீதும்‌ அப்சலோமும்‌ 
மறுபடியுமாக  சேர்ந்துகொள்ளும்‌ சம்பவம்‌ 
இந்த அதிகாரத்தில்‌ எழுதப்பட்டிருக்கிறது. 
தாவீது அப்சலோமை தண்டிக்கவில்லை. 


தாவீதின்‌ 


தாலீதுக்கும்‌ அப்சலோமுக்கும்‌ 
இருக்கும்‌ பகையை நீக்குவதற்கு யோவாப்‌ 
முயற்சிபண்ணுகிறான்‌. யோவாப்‌ தன்னுடைய 
முயற்சியில்‌ தெக்கோவா ஊராளான ஒரு 
ஸ்திரீயை பயன்படுத்துகிறான்‌. இந்த ஸ்திரீ 
தாவீதிடம்‌ தன்னுடைய க 
சொல்லுவதுபோல 

அப்சலோமை 

அழைத்துக்கொள்ளவேண்டும்‌ 
வேண்டிக்கொள்கிறாள்‌ (சோமு 141-20). 


தாவீது அப்சலோமை எருசலேமுக்கு 
வரவழைக்கிறார்‌. ஆனாலும்‌ அப்சலோம்‌ 
ன்னுடைய முகத்தைப்‌ பார்க்கக்கூடாது. 
என்று தாவீது நடைபண்ணிவிடுகிறார்‌ 
(சோமு 14:21-23). யோவாப்‌ தாவீது 
ராஜாவினிடத்தில்‌ அப்சலோமுக்காக பரிந்து 
பேசுகிறான்‌. தாவீது அப்சலோமை 
தன்னிடத்தில்‌ வரவழைக்கிறார்‌ 
(சோமு 14:25-33) 


தெக்கோவா ஊரானான ஸ்திரீ 
சோமு 1441-20 


சாமு 140. ராஜாவின்‌ இருதயம்‌ 
அப்சலோமின்‌ மேல்‌ இன்னும்‌ 
தாங்கலாயிருக்கிறதைச்‌ செகுயாவின்‌. 
குமாரன்‌ யோவாப்‌ கண்டு, 


சாமு 14:2, அவன்‌ தெக்கோவாவிலி. 
ருக்கிற புத்தியுன்ன ஒரு ஸ்திரீயை 
அழைத்து: நீ இழவு கொண்டாடு 
கிறவனைப்போல்‌, தூக்கவஸ்திரங்களை 
உடுத்திக்கொண்டு, எண்ணெய்‌ 
பூசிக்கொள்ளாமல்‌, இறந்து 
போனவனுக்காக நெடுநான்‌ துக்கிக்கிற 
ஸ்திரீயைப்‌ போலக்‌ காண்பித்து, 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
II SAMUEL - COMMENTARY 


பிரியப்‌ 
UBLISHERS 


சோமு 14:3. ராஜாவினிடத்தில்‌ போய்‌, 
அவரை நோக்கி: இன்ன இன்ன 
பிரகாரமாகச்‌ சொல்‌ என்று அவன்‌ 
சொல்லவேண்டிய. வார்த்தைகளை 
யோவாப்‌ அவன்‌ வாயிலே போட்டான்‌. 


சோமு 144. அப்படியே தெக்கோவா 
ஊரானான அத்த ஸ்திரீ ராஜாவோடே, 
பேசப்போய்‌, தரையிலே முகங்குப்புற 
விழுந்து வணங்கி: ராஜாவே, 
இரட்சியும்‌ என்றான்‌. 


சாமு 14:5, ராஜா அவனைப்‌ பார்த்து: 
உனக்கு என்ன வேண்டும்‌ என்றதற்கு, 
அவன்‌: நான்‌ விதவையானவன்‌, என்‌ 
புருஷன்‌ சென்றுபோனான்‌. 


சாமு 14:6. உமது அடியாளுக்கு 
இரண்டு. குமாரர்‌ இருந்தார்கள்‌; 
அவர்கள்‌ இருவரும்‌ வெளியிலே 
சண்டைபண்ணி, அவர்களை விலக்க 
ஒருவரும்‌ இல்லாதபடியினால்‌, 
ஒருவன்‌ மற்றவனை அடித்துக்‌ 
கொள்றுபோட்டான்‌. 


சோமு 14:7. வம்சத்தார்‌ எல்லாரும்‌ 
உம்முடைய அடியாளுக்கு விரோதமாய்‌ 
எழும்பி, தன்‌ சகோதரனைக்‌ 
கொன்றுபோட்டவனை ஒப்பி; அவன்‌ 
கொன்ற அவன்‌ சகோரனுடைய 
பிராணனுக்காக நாங்கள்‌. 
அவனைக்‌ கொள்றுபோடுவோம்‌; 
சுதந்தரவானனாயினும்‌. அவனையும்‌ 
அழித்துப்போடுவோம்‌ என்கிறார்கள்‌. 
இப்படி. என்‌ புருஷனுக்குப்‌ பேரும்‌ 
நீதியும்‌ பூமியின்மேல்‌ 
வைக்கப்படாதபடிக்கு, எனக்கு இன்னும்‌ 
மீதியாயிருக்கிற பொறியையும்‌ 
அவித்துப்‌ போட மனதாயிருக்கிறார்கள்‌ 
என்றான்‌. 


சாமு 14:8. ராஜா அந்த 
ஸ்திரீயைப்‌ பார்த்து: நீ உன்‌ வீட்டுக்குப்‌ 
போ, உன்‌ காரியத்தைக்‌ 
குறித்தூ உத்தரவு கொடுப்பேன்‌ 
என்றான்‌. 





f= a 
TT 


சோமு 143. 
தெக்கோவாஷூர்‌ ஸ்திரீ ராஜாவைப்‌ 
பார்த்து: ராஜாவாகிய என்‌ 
ஆண்டவனே, ராஜாவின்மேலும்‌ அவர்‌ 
சிங்காசனத்தின்‌ ம்‌ 
குற்றமில்லாதபடிக்கு, 

என்மேலும்‌ என்‌ 

வீட்டின்மேலும்‌ ௬மரக்கடவது என்றான்‌. 


பின்னும்‌ அந்தக்‌ 


காமு 14:10. அதற்கு ராஜு உனக்கு. 
விரோதமாகப்‌ பேசுகிறவனை 
என்னிடத்தில்‌ கொண்டுவா, 
அப்பொழுது அவன்‌ இணி உன்னைத்‌ 
தொடாதிருப்பான்‌ என்றான்‌. 

சாமு 141, மின்னும்‌ அவன்‌: 
இரத்தப்பழி வாங்குகிறவர்கள்‌. 
அழிம்புசெய்து, எண்‌ குமாரனை 
அதம்பண்ணப்‌ பெருகிப்போகாதபடிக்கு, 
ராஜாவானவர்‌ தம்முடைய தேவனாகிய 
கர்த்தரை நினைப்பாராக என்றான்‌. 
அதற்கு ராஜு: உன்‌ குமாரனுடைய 
மயிரில்‌ ஒன்றாவது தரையில்‌. 
விழுவதில்லை என்று கர்த்தரின்‌. 
ஜீவனைக்கொண்டு சொல்லுகிறேன்‌ 
என்றான்‌. 


சொழு 14:12. அப்பொழுது அத்த ஸ்திரீ: 
ராஜாவாகிய என்‌ ஆண்டவனோடே 
உமது அடியான்‌ ஒரு வார்த்தைசொல்ல்‌ 
உத்தரவாக வேண்டும்‌ என்றான்‌. அவண்‌: 
சொல்லு என்றான்‌. 


கொழு 14:18. அப்பொழுது அந்த ஸ்திரீ: 
மின்னை ஏன்‌. தேவனுடைய 
ஜனத்திற்கு விரோதமாய்‌ இப்படிப்பட்ட 
நினைவை நீர்‌ கொண்டிருக்கிறீர்‌, 
தூரத்துண்ட தம்முடையவனை 
ராஜா திரும்ப அழைக்காததினாலே, 
ராஜா இப்பொழுது 
சொன்ன வார்த்தையினால்‌ 
குற்றமுன்னவரைப்போல்‌ இருக்கிறார்‌. 


சாமு 14:14. நாம்‌ மரிப்பது நிச்சயம்‌, 
திரும்பச்‌. சேர்க்கக்கூடாதபடிக்கு, 
தரையிலே சுவறுகிற தண்ணீரைப்போல்‌ 
இருக்கிறோம்‌; தேவன்‌ ஜீவனை 
எடுத்துக்கொன்னாமல்‌, தூரத்தூண்டவன்‌ 
முற்றிலும்‌ தம்மை விட்டு 
விலக்கப்படாதிருக்கும்‌ நினைவுகளை 
நினைக்கிறார்‌. 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
II SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சாமு 14:15. இப்போதும்‌ நான்‌ என்‌: 
ஆண்டவனாகிய ராஜாவோடே இந்த 
வார்த்தையைப்‌ பேசவத்த முகாத்தரம்‌ 
என்னவென்றால்‌: ஜனங்கள்‌ எனக்குப்‌ 
பயமுண்டாக்கின தினால்‌, நாண்‌ 
ராஜாவோடே பேசவந்தேன்‌; ஒருவேளை 
ராஜா தமது அடியாளுடைய 
வார்த்தையின்படி செய்வார்‌ என்று 
உமது அடியானாகிய நான்‌ 
தினைத்ததினாதும்‌ வந்தேனே ஒழிய 
வேறில்லை. 


சோமு 1406. என்னையும்‌ என்‌ 
குமாரனையும்‌ ஏகமாய்‌ தேவனுடைய 
சுதந்தரத்திற்குப்‌ புறம்பாக்கி, அழிக்க 
நினைக்கிற மனுஷனுடைய கைக்குத்‌ 
தமது அடியானை தநீங்கலாக்கிவிடும்‌ 
படிக்கு ராஜா கேட்பார்‌. 


சோமு 1417. ராஜாவாகிய என்‌ 
ஆண்டவனுடைய வார்த்தை எனக்கு 
ஆறுதலாயிருக்கும்‌. என்று உமது 
அடியானாகிய நான்‌ எண்ணினேன்‌; 
தீமையையும்‌ 

ராஜாவாகிய என்‌ 

தேவனுடைய 

தூதனைப்போல இருக்கிறார்‌; இதற்காக 
உம்முடைய தேவனாகிய கர்த்தர்‌ 
உம்மோடேகூட இருக்கிறார்‌ என்றான்‌. 


சோமு 14:18. அப்பொழுது ராஜா அந்த. 
ஸ்திரீக்குப்‌ பிரதியுத்தரமாக: நான்‌: 
உன்னிடத்தில்‌ கேட்கும்‌ காரியத்தை நீ 
எனக்கு மறைக்கவேண்டாம்‌ என்றான்‌. 
அதற்கு அந்த ஸ்திரீ, ராஜாவாகிய என்‌: 
ஆண்டவர்‌ சொல்வாராக என்றாள்‌. 


சாமு 14:19. அப்பொழுது ராஜா: 
இதிலெல்லாம்‌ யோவாப்‌ உனக்கு 
உட்கையாய்‌ இருக்கவில்லையா என்று 
கேட்டான்‌. அதற்கு. ஸ்திரீ 
பிரதியுத்தரமாக, ராஜாவாகிய என்‌: 
ஆண்டவன்‌ சொன்னதற்கெல்லாம்‌ 
வலது பக்கத்திலாவது. 
இடதுபக்கத்திலாவது. விலகுவதற்கு. 
ஒருவராலும்‌ கூடாது என்று 
ராஜாவாகிய என்‌ ஆண்டவனுடைய 
ஜீவனைக்கொண்டு சொல்லுகிறேன்‌; 
உமது அடியானாகிய யோவாப்‌ தாண்‌ 
இதை எனக்குக்‌ கற்பித்து, அவனே 
இத்த எல்லா வார்த்தைகளையும்‌ உமது 
அடியானின்‌ வாயிலே போட்டான்‌. 





f= THEN 
TT 


சாமு 140. நான்‌ இந்தக்‌. 
காரியத்தை 'உபமானமாய்ப்‌ 
பேசுகிறதற்கு உமது அடியானாகிய 
யோவாப்‌ 

காரணமாயிருத்தான்‌; 

தேசத்தில்‌ 'நடக்கிறதையெல்லாம்‌ 
அறிய, என்‌ ஆண்டவனுடைய 
ஞானம்‌ தேவதூதனுடைய ஞானத்தைப்‌ 
போல்‌ இருக்கிறது என்றான்‌. 


அப்சலோம்‌ தாவீதின்‌ 
அரண்மனையைவிட்டு தப்பித்து கேசூரிலே 
இருக்கிறான்‌. 

தாவீதின்‌ 

அழைத்துக்கொண்டு 

என்று யோவாப்‌ விரும்புகிறான்‌. 

தாவீதின்‌ சேனைக்கு தலைவன்‌. 


அப்சலோம்‌ 
கொள்க பதின்‌ 
அரண்மனையில்‌ சில 
உண்டாயிற்று, 
செந்தபடியினால்‌, தாவீது 
துக்கித்துக்கொண்டிருக்கிறார்‌.  அம்னோன்‌ 
தாமாரைக்‌ கற்பழித்தான்‌. 'தாவீதோ 
அம்னோனை நியாயம்‌ விசாரிக்கவில்லை. 
தாமார்‌ அப்சலோமின்‌ சகோதரி. தன்னுடைய 
சகோதரியை கற்பழித்ததற்காக, அப்சலோம்‌ 
அம்னோனைக்‌ கொன்றுபோடுகிறான்‌ 
தாவீது அப்சலோமையும்‌ நியாயம்‌ 
விசாரிக்கவில்லை. 


அம்னோன்‌ 
தாவீதின்‌ 
வேதனையடைந்திருக்கிறது. அவர்‌ 
ராஜாசன காரியங்களை சரியாக செய்யாமல்‌, 

அம்னோனுக்காக 
கொண்டிருக்கிறார்‌. 
இரண்டு வருஷமாயிற்று. 

ஈவின்‌ இருதயம்‌ அப்சலோமின்‌ 

மேல்‌ ன்னும்‌ தாங்கலாயிருக்கிறதைச்‌ 
செரூயாவின்‌ குமாரன்‌ யோவாப்‌ காண்கிறான்‌ 
(சோமு 1411). 


அம்னோனைக்‌ 
தாவீதின்‌ 
பிரச்சனைகள்‌ 
அம்னோன்‌ 
அவனுக்காக 


செத்துப்போனதினால்‌ 
இருதயம்‌ 


துக்கித்துக்‌. 
அம்னோன்‌ செத்து 


ஓடிப்போன அப்சலோமும்‌ 
திரும்பி வரவேண்டும்‌. யோவாப்‌ 
திட்டமிட்டு செயல்படுகிறான்‌. 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அப்சலோமுக்கு சிநேகிதன்‌. 
எருசலேமுக்கு திரும்பி 
தாவீதுக்கு அவன்மீதுள்ள 
தாவீது 
குமாரன்‌ 
அப்சலோமோடு ஒப்புரவாகிவிடுவார்‌ என்று 
யோவாப்‌  எதிர்பார்க்கிறான்‌. தாவீதும்‌ 
அப்சலோமும்‌  சிநேகமாயிருக்கவேண்டும்‌ 
தாவீது அப்சலோயின்மீது, 
கோபப்பப்படக்கூடாது.  இரண்டுபேருக்கும்‌. 
சமாதானத்தை உண்டுபண்ணவேண்டுமென்று 
யோவாப்‌ முயற்சிபண்ணுகிறான்‌. 
யோவாப்‌ தாவீதின்‌ 
படைத்தளபதியாமிருக்கிறான்‌. இஸ்ரவேல்‌ 
தேசத்தின்‌ நன்மையிலே  யோவாபுக்கும்‌ 
அக்கரையிருக்கிறது. அரண்மனையின்‌ 
நிர்வாகம்‌ சீராக நடைபெறவேண்டுமென்று 
யோவாப்‌ விரும்புகிறான்‌. 
அப்சலோம்‌ இஸ்ரவேல்‌ ஜனங்களுக்கு, 
மிகவும்‌ பிரியமானவன்‌. ஆனால்‌ அப்ச! 
இப்போது தாவீதுக்கு பயந்து கேசூருக்கு 
ஒடிப்போய்விட்டான்‌. அப்சலோம்‌ 
கேசூரிலிருக்கும்போது, தாவீது 
செத்துப்போய்விட்டால்‌, இஸ்ரவேல்‌ 
தேசத்திலே உள்நாட்டு குழப்பம்‌ வந்துவிடும்‌. 
தேசம்‌ இரண்டாகப்‌ பிரிந்துவிடும்‌. இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாரில்‌ ஒரு சிலர்‌ தாவீதையும்‌, வேறு 
சிலர்‌ ப்‌ ம்‌ நேசிப்பார்கள்‌. 
இதனால்‌ இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ மத்தியிலே. 
குழப்பமும்‌ கலவரமும்‌ உண்டாகும்‌. 


யோவாப்‌ ஏற்கெனவே தப்னேரைக்‌. 
கொன்றுபோட்டவன்‌. ஒருவனைக்‌ 
கொல்லுவதினால்‌ வரக்கூடிய பழிகளைப்பற்றி 
யோவாபுக்கு நன்றாய்த்‌ தெரியும்‌. அப்னேரைக்‌ 
கொன்றதினால்‌ யோவாபுக்கு கெட்ட பெயர்‌ 
உண்டாயிற்று. இதனால்‌ யோவாப்‌ மிகவும்‌ 
பாதிக்கப்பட்டான்‌. தன்னைப்போலவே 
அப்சலோமும்‌ இப்போது 
பாதிக்கப்பட்டிருக்கிறான்‌ என்பதை நினைத்து, 
யோவாப்‌ அவனுக்காக பரிதாபப்படுகிறான்‌. 


அப்லோமுக்கு தயவு 
கேசூரிலே இருக்கிற 
| எருசலேமுக்கு 
யோவாப்‌ 
தாவீதுக்கும்‌. 
சமாதானத்தை 
உண்டுபண்ணவேண்டுமென்று விரும்புகிறான்‌. 


யோவாப்‌ 
காண்பிக்கிறான்‌. 
அப்சலோமை மறுபடியுமாக 





f= FTE 
TT 


தாவீது 


வார்த்தையை. 
வந்தார்‌ 


பேசுகிறார்‌ என்று தெரியாமலேயே தாவீது, 
தன்னுடைய தீர்ப்பைச்‌ ன்னார்‌ 


யோவாபுக்கு தெரிந்திருக்கிறது. 


யோலாப்‌. 
பேசலாம்‌. 

கொண்டிருக்கிறார்‌ நாத்தானைப்போல 
உவமையை முதலாவதாக 
என்றும்‌, அதன்பின்பு 
உண்மை சம்பவத்தை 
என்றும்‌ யோவாப்‌ 
யோவாப்‌ தெக்கோவா 


பயன்படுத்துகிறான்‌. 

தெக்கோவா ஊராளான ஸ்திரீயின்‌ 
பெயர்‌ என்ன என்று இந்த வசனப்பகுதியில்‌ 
சொல்லப்படவில்லை. இவள்‌ ஒரு 
புத்தியுள்ள ஸ்திரீ. சாதுரியமாகப்‌ 
பேசக்கூடியவள்‌. எதையும்‌ சீக்கிரத்தில்‌ 
புரிந்துகொள்வாள்‌. சிந்தித்து செயல்படுவாள்‌. 
அவள்‌ புத்தி கூர்மையுள்ளவள்‌. 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யேவாப்‌ தெக்கோவாவிலிருக்கிற 
புத்தியுள்ள ஒரு ஸ்திரீயை அழைத்து: 
நீ இழவு கொண்டாடுகிறவளைப்போல, 
துக்கவஸ்திரங்களை உடுத்திக்கொண்டு, 
எண்ணெய்‌ பூசிக்கொள்ளாமல்‌, 
இறந்துபோனவனுக்காக நெடுநாள்‌ 
துக்கிக்கிற ஸ்திரீயைப்‌ போலக்‌ காண்பித்து, 
ராஜாவினிடத்தில்‌ போய்‌, அவரை நோக்கி: 
இன்ன இன்ன பிரகாரமாகச்‌ சொல்‌" 
சோமு 14:23) என்று அவள்‌ 
சொல்லவேண்டிய வார்த்தைகளை யோவாப்‌ 
அவள்‌ வாயிலே போடுகிறான்‌. 


தெக்கோவா ஊராளாகிய ஸ்திரீ, ஒரு 
விதவையைப்போல, தாவீதுக்கு தன்னைக்‌ 
காண்பிக்கவேண்டும்‌. இறந்துபோன தன்‌ 
புருஷனுக்காக தான்‌ நெடுநாள்‌ துக்கிக்கிற 
ஸ்திரீயைப்பேல அவள்‌ தன்னை 
காண்பிக்கவேண்டும்‌. தாவீது 
இரக்ககுணமுள்ளவர்‌. திக்கற்ற 
பிள்ளைகளுக்கும்‌, விதவைகளுக்கும்‌ 
ஆதரவு... காண்பிக்கிறவர்‌.  தெக்‌! 
வ்‌ தன்னை. "ஒடு. அதவம 
காண்பித்தால்‌, அவள்‌ ராஜாவின்‌ 
சமுகத்திற்கு முன்பாக எளிதாகப்‌ போகலாம்‌. 
தாவீது ராஜாவும்‌ விதவைகளுக்கு, 
ஆறுதலான வார்த்தைகளைப்‌ பேசுகிறவர்‌. 
அப்படியே தெக்கோவா 
அந்த ஸ்திரீ ராஜாவோடே 
தரையிலே முகங்குப்புற 
வணங்கி: “ராஜாவே, இரட்சியும்‌" 
சொல்லுகிறாள்‌. ராஜா அவளைப்‌ 


ஊராளான 
பேசப்போய்‌, 
விழுந்து 
என்று 
பார்த்து: 
என்று 


சென்றுபோனான்‌' (சோமு 14:4,5) என்று 
சொல்லுகிறாள்‌. “சென்றுபோனான்‌" என்னும்‌ 
வார்த்தைக்கு “செத்துப்போனான்‌" என்று 
அர்த்தம்‌ 
தெக்கோவா ஊராளாகிய ஸ்திரீ 
தாவீதிடம்‌ தன்னுடைய குடும்பத்தைப்பற்றி்‌ 
சொல்லுகிறாள்‌. அவளுக்கு இரண்டு குமாரர்‌ 
இருப்பதாகவும்‌, ஒருவன்‌ மற்றவனைக்‌ 
கொன்றுபோட்டதாகவும்‌, ஊரிலுள்ள 
உயிரோடிருக்கிறவனை 
முயற்சி பண்ணுகிறார்கள்‌ 
்‌ ராஜாவிடம்‌ 





i= FTN 
TT 


தெக்கோவா 
ராஜாவிடம்‌, 
இரண்டு 


அவர்கள்‌ 


ஸ்திரீ 
து 
குமாரர்‌ 


இருவரும்‌ 


தாவீது. 
அடியாளுக்கு 
இருந்தார்கள்‌; 
வெளியிலே 
சண்டைபண்ணி, அவர்களை விலக்க 
ஒருவரும்‌ ல்லாதபடியினால்‌, ஒருவன்‌. 
மற்றவனை அடித்துக்‌ கொன்றுபோட்டான்‌. 
வம்சத்தார்‌ எல்லாரும்‌ உம்முடைய 
அடியாளுக்கு விரோதமாய்‌ எழும்பி, தன்‌ 
சகோதரனைக்‌ கொன்றுபோட்டவனை ஒப்பி: 
அவன்‌ கொன்ற அவன்‌ சகோரனுடைய 
பிராணனுக்காக நாங்கள்‌ அவனைக்‌ 
கொன்றுபோடுவோம்‌: சுதந்தரவாளனாயினும்‌ 
அவனையும்‌ அழித்துப்போடுவோம்‌ 
என்கிறார்கள்‌. 
பேரும்‌ 
வைக்கப்படாதபடிக்கு, 
மீதியாயிருக்கிற 
அவித்துப்‌ போட மனதாயிருக்கிறார்கள்‌"' 
சோமு 14:67) என்று சொல்லுகிறாள்‌. 


தெக்கோவா ஊராளான ஸ்திரீயின்‌ 
புருஷன்‌ செத்துப்போனான்‌. அவளுக்கு 
இரண்டு குமாரர்‌ இருந்தார்கள்‌. அவர்களே 
அவளுக்கு ஆதரவாயிருந்தார்கள்‌ 
ஆனால்‌ 
குமாரர்களுக்கும்‌ ஒரு 
காரணத்திற்காக சண்‌ உண்டாயிற்று. 
அவர்களுடைய விலக்கிவிட 
ஒருவரும்‌ முன்வரவில்லை. 
அவர்களுக்குள்‌ சண்டை 
அவளுடைய குமாரரில்‌ 
மற்றவனை அடித்து கொன்றுபோட்டான்‌. 


_ஸ்திரீக்கு 


எனக்கு 


தெக்கோவா ஊராளான 
மிகப்பெரிய ்‌ 

அவளோ 

ஆதரவாயிருந்த இரண்டு குமாரரில்‌ ஒருவன்‌ 
செத்துப்போனான்‌. அவளுடைய குமாரரில்‌ 
ஒருவனே, மற்ற 
கொன்றுபோட்டான்‌. தன்‌ 

அடித்து கொன்றவன்‌, 

தன்‌ தாயாருக்கு ஆதரவாயிருக்கிறான்‌. 
'கொலைசெய்வது பாவம்‌. தெக்கோவா 
ஊர்‌ ஜனங்கள்‌, தன்‌ 
சகோதரனைக்‌ கொன்றுபோட்ட இவனை, 
நியாயம்‌ விசாரித்து கொன்றுபோட 
முயற்சி பண்ணுகிறார்கள்‌. 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இந்த விதவையின்‌ இரண்டு குமாரரில்‌ 
ஒருவன்‌ மாத்திரமே இப்போது 
உயிரோடிருக்கிறான்‌. அவனே அவளுக்கு 
ஆதரவாயிருக்கிறான்‌. தெக்கோவா 
ஊர்‌  ஜனங்களோ, உயிரோடிருக்கிற 
அவனையும்‌ கொல்லவேண்டும்‌ என்று 
சொல்லுகிறார்கள்‌. ஊர்ஜனங்கள்‌ 
நியாயப்பிரமாணத்திற்கு முக்கியத்துவம்‌ 
கொடுக்கிறார்கள்‌. அவனும்‌ 
செத்துப்போனால்‌, அவனுடைய தாயாருக்கு 
அதன்பின்பு ஒரு ஆதரவும்‌ இருக்காது. 
விதவையின்‌ சுதந்தரமெல்லாம்‌ 
தங்களுக்கு வந்துவிடும்‌ என்று 
தெக்கோவா ர்‌ வ்‌ 
ஆகையினால்‌ மகன்‌ 
“குதந்தரவாளனாயினும்‌ அவனையும்‌ 
அழித்துப்போடுவோம்‌" என்று 
சொல்லுகிறார்கள்‌. 


தெக்கோவா ஊராளாகிய ஸ்திரீயின்‌ 
இரண்டு குமாரரும்‌  செத்துப்போனால்‌, 
அவளுடைய புருஷனுக்கு பேரும்‌ நீதியும்‌ 

ன்‌ மேல்‌ இருக்காது. அவளுக்கு 


தக்க 
உயிரோடிருக்கிற குமாரனும்‌ செத்துப்போனால்‌, 
அவனுடைய விதவை தாய்க்கு இனிமேல்‌: 
ஆறுதலோ, ஆதரவோ இருக்காது. 
அவனைக்‌. கொன்றுபோட முயற்சி 
பண்ணுவதன்‌ மூலம்‌, தெக்கோவா ஊரார்‌, 
அவளுக்கு இன்னும்‌ மீதியாயிருக்கிற 
பொறியையும்‌ அவித்துப்போட 
மனதாயிருக்கிறார்கள்‌. அந்த ஸ்திரீயின்‌ 
வயதான காலத்திலே, உமிரோடிருக்கிற 
அவளுடைய குமாரன்‌ மாத்திரமே 
அவளுக்கு ஆதரவாயிருப்பான்‌. அவனும்‌ 
செத்துப்போனால்‌, அவளுக்கு 
வேறு எந்த ஆதரவும்‌ இல்லை. 


தெக்கோவா  ஊராளான இந்த 

ஸ்திரீயின்‌ இரண்டு குமாரரும்‌ 

செத்துப்போனால்‌, ஏற்கெனவே செத்துப்போன 

புருஷனைப்பற்றிய பேரும்‌ 

அந்த 

ல்‌ யாரும்‌ 

மாட்டார்கள்‌. 

செத்துப்போனால்‌, 

பெற்றோரைப்பற்றிய நினைவு யாருடைய 
மனதிலும்‌ இருக்காது. 





f= THEN 
ETT 


தாவீது தெக்கோவா ஊராளாகிய 


அவளுடைய 

செவிகொடுக்கிறார்‌. 

ஸ்திரீயைப்‌ பார்த்த 

வீட்டுக்குப்‌ போ, உன்‌ 

காரியத்தைக்‌ குறித்து உத்தரவு கொடுப்பேன்‌” 
(சோழு 14:8) என்று சொல்லுகிறார்‌. 


தாவீது ராஜாவின்‌ உத்தரவை 
எதிர்பார்த்து தெக்கோவா ஊராளான ஸ்திரீ 
அவருடைய சமுகத்திற்கு முன்பாக 
வரவில்லை. அவள்‌ யோவாபின்‌ ஆலோசனை 
பிரகாரம்‌ அங்கே வந்திருக்கிறாள்‌. தாவீது 


இப்போதே உத்தரவு கொடுக்கப்படவேண்டும்‌ 
என்று எதிர்பார்க்கிறாள்‌. தாவீது அந்த 
ஸ்திரீயைப்பார்த்து, “நீ உன்‌ வீட்டிற்குப்போ” 
என்று சொல்லுகிறார்‌. ஆனால்‌ அந்த 
ஸ்திரீக்கு, தாவீதின்‌ உத்தரவைப்‌ 
பெற்றுக்கொள்ளாமல்‌, தன்னுடைய 
வீட்டிற்குப்போக மனதில்லை. 


க்கோவா ஊராளாகிய ஸ்திரீ 
ராஜாவிடம்‌ 


எடுத்துச்‌ சொல்லுகிறாள்‌ 

அந்தக்‌ தெக்கோவாவூர்‌ 

ராஜாவைப்‌ பார்த்து: “ராஜாவாகிய 
ஆண்டவனே, ராஜாவின்மேலும்‌ அவர்‌ 
சிங்காசனத்தின்‌ மேலும்‌ குற்றமில்லாதடடிக்கு, 
அந்தப்‌ பழி என்மேலும்‌ என்‌ தகப்பன்‌ 
வீட்டின்மேலும்‌ சுமரக்கடவது” (சாமு 14:9) 
என்று சொல்லுகிறாள்‌ 


தாவீது 
உத்தரவு 


தாவீது 


ராஜா தனக்கு உடனே 
வ என்றும்‌, 
அதில்‌ அவர்‌ காலதாமதம்‌ பண்ணக்கூடாது 
என்றம்‌ அந்த ஸ்திரீ ராஜாவிடம்‌. 
தொடர்ந்து பேசுகிறாள்‌. தாவீது ராஜாவால்‌. 
அந்த ஸ்திரீக்கு உத்தரவு சொல்லாமல்‌ 
அமைதியாயிருக்கு முடியவில்லை. 
தாவீது ராஜா அந்த 
“உனக்கு விரோதமாகப்‌ 
என்னிடத்தில்‌ 
அப்பொழுது 
தொடாதிருப்பான்‌” (சோமு 
உத்தரவு சொல்லுகிறார்‌. 


14:10) 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தாவீது அந்த ஸ்திரீயை பாதுகாப்பதாக 
உத்தரவு கொடுக்கிறார்‌. ஆனால்‌ ராஜாவின்‌ 
உத்தரவில்‌ அந்த ஸ்திரீக்கு திருப்தி 
உண்டாகவில்லை. தன்னுடைய குமாரன்‌ 
பாதுகாக்கப்படவேண்டும்‌. என்றும்‌, 
தன்னுடைய ஊரார்‌ அவனைக்‌ 
கொன்றுபோடக்கூடாது என்றும்‌, அவன்‌ 
உயிரோடிருந்து: தன்னைப்‌ பாதுகாத்து, 
பராமரிக்கவேண்டும்‌ என்றும்‌, தெக்கோவா 
ஊராளாகிய ஸ்திரீ தாவீதிடம்‌. 
விண்ணப்பம்பண்ணுகிறாள்‌. தங்கள்‌ 
பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு கிடைக்கும்‌ 
ம்‌, பெற்றோர்‌ அமைதியாயிருக்க 

தங்கள்‌ பிள்ளைகள்‌ 
ஆசிர்வதிக்கப்படவேண்டும்‌ 

மறுமையில்‌  ஆசிர்வதிக்கப்பட 

வேண்டும்‌ என்றும்‌ பெற்றோர்‌ விரும்புவார்கள்‌. 


தெக்கோவா  ஊராளாகிய ஸ்திரீ 
தாவீது ராஜாவிடத்தில்‌, "இரத்தப்பழி 
வாங்குகிறவர்கள்‌ அழிம்புசெய்து, என்‌ 
குமாரனை ம்‌ 
பெருகிப்போகாதபடிக்கு, 
தேவனாகிய 
சோமு 
விண்ணப்பம்பண்ணுகிறாள்‌. 
குமாரன்‌ செத்துப்போனால்‌, 
பாதுகாப்பு, பராமரிப்பு, 
சமாதானம்‌ எல்லாமே 
என்று அந்த ஸ்திரீ சொல்லுகிறாள்‌. 


தெக்கோவா  ஊராளாகிய 
தாவீதினிடத்தில்‌ தன்னுடைய 
சொல்லும்போது, “ராஜாவானவர்‌ தம்முடைய 
தேவனாகிய கர்த்தரை  நினைப்பாராக" 
என்று சொல்லுகிறாள்‌. காமீன்‌ ஆபேலைக்‌ 
கொன்றுபோட்டான்‌. கர்த்தரோ காமீனைப்‌ 
பழிவாங்குவதற்காக, அவனைக்‌ 
கொன்றுபோடவில்லை. காயீனின்‌ பாவத்தை 

உயிரோடே 


1421) 


ஸ்திரீ 
வழக்கை 


தாவீது. உரியாவின்‌ இரத்தத்தை 
சிந்தி பாவம்‌ செய்தார்‌. கர்த்தரோ உரியாவின்‌ 
இரத்தத்தை சிந்தின தாவீதின்‌ ராஜாவின்‌ 
பாவத்தையும்‌ மன்னித்தார்‌. தாவீது 
கர்த்தரிடத்திலிருந்து கிருபையையும்‌ 
இரக்கத்தையும்‌ பெற்றிருக்கிறார்‌ 
ஆகையினால்‌ மற்றவர்களுக்கு 
- இரக்கத்தையும்‌ 
இரக்கம்‌ பெற்றவர்கள்‌ 


அவர்‌ 


கிருபையையும்‌ 
காண்பிக்கவேண்டும்‌. 
இரக்கம்‌ காண்பிக்கவேண்டும்‌. 





f= THE 
TT 


தன்னுடைய குமாரனின்‌ பாவத்தை 
தாவீது ராஜா மன்னிக்கவேண்டுமென்று 
தெக்கோவா ஊராளாகிய ஸ்திரீ, 
அவரிடத்தில்‌ விண்ணப்பம்பண்‌ ணுகிறாள்‌. 
அதற்கு தாவீது ராஜா “உன்‌ குமாரனுடைய 
மயிரில்‌ ஒன்றாவது தரையில்‌ விழுவதில்லை. 
என்று கர்த்தரின்‌ ஜீவனைக்கொண்டு 
சொல்லுகிறேன்‌" (2சாமு 14:11) என்று அந்த 
ஸ்திரீக்கு உத்தரவு சொல்லுகிறார்‌. 
தாவீது இங்கு சொல்லும்‌ உத்தரவின்‌ 
மூலமாக, தன்னுடைய சகோதனை கொலை. 
செய்த ஒருவனை மன்னிக்கிறார்‌. 
கொலைகாரனுக்கு பாதுகாப்பு கொடுப்பதாக 
வாக்குப்பண்ணுகிறார்‌. அடைக்கலப்பட்டணம்‌ 
அந்தக்‌ கொலைகாரனுக்கு பாதுகாப்பு 
கொடுக்கவில்லை. னாலும்‌ தாவீது, 
கொலைகாரனுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறார்‌ 
தலைமமிரில்‌ ஒன்றாவது 
விழுவதில்லை என்று தாவீது 
த்தின்‌ ஜீவனைக்கொண்டு சொல்லுகிறார்‌. 
தெக்கோவா ஊராளாகிய ஸ்திரீயின்‌ 
குமாரரில்‌ ஒருவன்‌, தன்னுடைய 
சகோதரனைக்‌ கொன்றுபோட்டான்‌. இதற்கு 


ஏதோ ஒரு காரியத்திற்காக 


சண்டைபோட்டுக்‌ கொண்டிருந்தார்கள்‌. 
அவர்களுடைய சண்டையை விலக்கிவிட 
ஒருவரும்‌ முன்வரவில்லை. கையினால்‌. 
சகோதரரில்‌ ஒருவன்‌ உணர்ச்சி வசப்பட்டு, 
அதிகமாய்க்‌ கோபப்பட்டு தன்னுடைய மற்ற 
சகோதரனை அடித்து கொன்றுபோட்டான்‌. 
திடீரென்று கோபப்பட்டு கொலை 
செய்துவிட்டான்‌. தாவீதும்‌ அவனுடைய 
கொலை குற்றத்தை  மன்னிக்கிறார்‌. 
கொலை செய்தவனை பாதுகாப்பதாக 
வாக்குப்பண்ணுகிறார்‌. 

தாவீது தெக்கோவா 
ஸ்திரீயின்‌ குமாரனை 
வாக்குப்பண்ணுகிறார்‌. அந்த ஸ்திரீ 
புத்தியுள்ளவள்‌. தாவீது அவருடைய 
குமாரனாகிய அப்சலோமின்மீது கோபமா 
யிருக்கிறார்‌. தன்னுடைய குமாரனுக்கு: 
ஆதரவாகச்‌ சொன்ன வார்த்தைகளை 
தெக்கோவா ஊராளாகிய ஸ்திரீ தாவீதின்‌ 
குமாரனாகிய அப்சலோமுக்கு ஆதரவாகப்‌ 
பயன்படுத்த விரும்புகிறாள்‌. அவள்‌ 
சாதுரியமான வார்த்தைகளை  நயமாய்ப்‌ 
பேசக்கூடியவள்‌. சூழ்நிலைகளுக்கு தக்கபடி 
அவள்‌ ஞானமுள்ள வார்த்தைகளைப்‌ 
பேசுவாள்‌. 


ஊராளாகிய 
பாதுகாப்பதாக 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தெக்கோவா ஊராளாகிய ஸ்திரீ எந்த 
நோக்கத்திற்காக தாவீதைப்‌ பார்க்க 
வந்தாளோ, அந்த நோக்கம்நிறைவேறுவதற்கு 
ள்‌ சாதகமாமிருக்கிறது. அவள்‌ 
சூழ்நிலைகளை பயன்படுத்தி 
வேஷத்தைக்‌ கலைக்கிறாள்‌. 

ராஜாவைப்‌ பார்க்க வந்ததன்‌ 
வெளிப்படையாகச்‌ 


அப்பொழுது அந்த ஸ்திரீ: “பின்னை 
தேவனுடைய ஜனத்திற்கு 
இப்படிப்பட்ட நினைவை. 
நீர்‌ கக்கம்‌ துரத்துண்ட 
தம்முடையவனை ராஜா திரும்ப 
அழைக்காததினாலே, ராஜா இப்பொழுது 
சொன்ன வார்த்தையினால்‌ குற்றமுள்ளவரைப்‌ 
போல்‌ இருக்கிறார்‌” (சாமு 14:13) என்று 
ராஜாவினிடத்தில்‌ சொல்லுகிறாள்‌. 
அந்த ஸ்திரீயின்‌ வார்த்தைகளைக்‌ 
கேட்டு தாவீது ராஜா ஆச்சரியப்படுகிறார்‌ 
தாவீது அந்த ஸ்திரீயின்மீது. 
பண்ட்‌ அந்த ஸ்திரீ ஞானமாகப்‌ 
பேசுகிறாள்‌. னுடைய குமாரனுக்காக 
பரிந்து வத... பேசி, இப்போது 
அப்சலோமுக்கு ஆதரவாகப்‌ பேசுகிறாள்‌ 


தெக்கோவா ஊராளாகிய ஸ்திரீ 
தாவீது ராஜாவிடம்‌ பேசுவதற்கு முன்பாகவே, 
அவருடைய அனுமதியைக்‌ கேட்டுத்தான்‌ 
பேசினாள்‌. “ராஜாவாகிய என்‌ 
ஆண்டவனோடே உமது அடியாள்‌ ஒரு 
வார்த்தைசொல்ல உத்தரவாக வேண்டும்‌" 
என்று தான்‌ பேசுவதற்கு அந்த ஸ்திரீ 
ராஜாவின்‌ அனுமதியைக்‌ கேட்டாள்‌. ராஜாவும்‌ 
அவளிடத்தில்‌ “சொல்லு” என்று பேசுவதற்கு 
உத்தரவு கொடுத்தார்‌. 


தெக்கோவா ஊராளாகிய ஸ்திரீயின்‌ 
குமாரனுடைய வழக்கும்‌, தாவீதின்‌ 
குமாரனாகிய அப்சலோமின்‌ வழக்கும்‌ 
ஒன்றுபோலிருக்கிறது. தாவீது. அந்த 
ஸ்திரீயின்‌ குமாரனை பாதுகாக்க 
ஆயத்தமாயிருக்கிறார்‌. ஸ்திரீயின்‌ குமாரன்‌ 
தன்னுடைய சகோதரனைக்‌ 
கொன்றுபோட்டவன்‌. தாவீதின்‌ குமாரனாகிய 
அப்சலோமும்‌. தன்னுடைய சகோதரனாகிய 
அம்னோனைக்‌ கொன்றுபோட்டவன்‌. தாவீது 
அந்த ஸ்திரீமின்‌ குமாரனைப்‌ பாதுகாக்க 
ஆயத்தமாயிருக்கும்போது, தன்னுடைய 
குமாரனாகிய அப்சலோமையும்‌ 
பாதுகாக்க ஆயத்தமாயிருக்கவேண்டும்‌. 





i THE 
TT 


அப்சலோம்‌ 
துரத்துண்டவனாகயிருக்கிறான்‌. 
எருசலேமைவிட்டு  கேசூரிலே. 
தங்கியிருக்கிறான்‌. ரா 
குமாரனாகிய அப்சலோ; 
தன்னிடத்தில்‌ அழைத்து 
அவனைப்‌ பாதுகாக்கவேண்டும்‌. 
தெக்கோவா ஊராளாகிய ஸ்திரீயின்‌ 
குமாரனுடைய வழக்கும்‌, 
வழக்கும்‌ 
ஒன்றுபோலிருந்தாலும்‌, 
இவ்விரண்டு வழக்குகளும்‌ வெவ்வேறானவை. 
அப்சலோம்‌ திடீரென்று தன்னுடைய 
சகோதரன்‌ அம்னோனைக்‌ 
கொன்றுபோடவில்லை. அப்சலோம்‌ இரண்டு 
வருஷமாக  அம்னோனுக்கு விரோதமாக 
'சதிபண்ணினான்‌. அப்சலோமின்‌ மனதிலே 
அம்னோனைக்‌ கொன்றுபோடவேண்டும்‌. 
என்னும்‌ கொலைவெறி இரண்டு வருஷமாக 
மறைந்திருந்தது. சமயம்‌ கிடைத்தபோது 
அப்சலோம்‌ அம்னோனைக்‌ 
கொன்றுபோட்டான்‌. 


(கோவா ஊராளாகிய ஸ்திரீயின்‌ 
கனாக்‌... வரம. வெளியி 
சண்டைபண்ணிக்கொண்டிருந்தார்கள்‌. 
கனன்று ஒருவனுக்கு தன்‌ சகோதரன்மீது. 
அதிகமா, கோபம்‌ வந்துவிட்டது. 
இதன்‌ பமாக ஒருவன்‌ மற்றவனை. 
எதிர்பாராத விதமாக, ற்‌ 
முன்பு கொலைசெய்யவேண்டும்‌ 
திட்டமில்லாமலேயே, 
கொன்றுபோட்டான்‌. 


தெக்கோவா ஊராளாகிய _ஸ்திரீக்கு 

ழம்‌ குமாரர்‌ மாத்திரமே இருக்கிறர்கள்‌ 
ஏற்கெனவே 

கொல்கப்பட்டுவிட்டான்‌ இப்போது மற்றொரு 
மகனையும்‌: தெக்கோவா ஊரார்‌ 
கொல்லவேண்டுமென்று சொல்லுகிறார்கள்‌. 
தாவீதுக்கோ அப்சலோம்‌ மாத்திரம்‌: 
குமாரனல்ல. அவருக்கு இன்னும்‌ அநேக 
குமாரரும்‌, குமாரத்திகளும்‌ இருக்கிறார்கள்‌. 

தெக்கோவா ஊராளாகிய ஸ்திரீ 
தன்னிடத்தில்‌ சாதுரியமாகப்‌ 
தாவீது புரிந்துகொள்கிறார்‌. 
தாவீதிடம்‌ மனுஷருடைய ஜீவனைப்பற்றியும்‌: 
சொல்லுகிறாள்‌. நாம்‌ மரிப்பது, 
நிச்சயம்‌, திரும்பச்‌ சேர்க்கக்கூடாதபடிக்கு, 

சுவறுகிற 


இதற்கு 
என்னும்‌ 
அடித்து 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எடுத்துக்கொள்ளாமல்‌, 
முற்றிலும்‌ தம்மை 
விலக்கப்படாதிருக்கும்‌ 
நினைவுகளை நினைக்கிறார்‌ (2சாமு 14:14) 
என்று அந்த ஸ்திரீ தாவீதுக்கு 
சொல்லுகிறாள்‌. 


தாவீது தெக்கோவா 
நியாயமான. 


ஊராளாகிய 
தீர்ப்பு 
அவளுடைய 


தாவீதின்‌ 

போன்ற வழக்கே 

இருக்கிறது. தெக்கோவா ஊராளாகிய 
ஸ்திரீயின்‌ குமாரனை தாவீது. 
பாதுகாக்கும்போது, தன்னுடைய 
குமாரனாகிய அப்சலோமையும்‌ அவர்‌ 
பாதுகாக்கவேண்டும்‌. மற்றவர்களுடைய 
வழக்கை விசாரிக்கிற தாவீது, தன்னுடைய 
விசாரிக்கவேண்டும்‌. 

நீதியான தீர்ப்பு 

தன்னுடைய 

தீர்ப்பு 


அப்சலோம்‌ இப்போது  கேசூரிலே 
துரத்தப்பட்டவனைப்போல. இருக்கிறான்‌. 
தாவீது அவனை தன்னிடத்தில்‌ 
திரும்ப அழைத்து, அவனுக்கு பாதுகாப்பு 
கொடுக்கவேண்டும்‌. ஒரு தரம்‌ 
பிறப்பதும்‌, ஒரு தரம்‌ மரிப்பதும்‌ எல்லா 
மனுஷருக்கும்‌. நியமிக்கப்பட்டிருக்கிறது. 
“நாம்‌ மரிப்பது நிச்சயம்‌” என்று அந்த ஸ்திரீ 
தாவீதுக்கு சொல்லுகிறாள்‌. 

எல்லோரும்‌, க்கு 
நியமிக்கப்பட்ட நாளில்‌ சக்த ல, 
அம்னோனும்‌ ஒரு நாளில்‌ மரிப்பான்‌. 
அப்சலோம்‌ அம்னோனைக்‌ 
கொன்றுபோடாவிட்டாலும்‌, அம்னோன்‌ ஒரு 
நாளில்‌ மரிக்கவேண்டும்‌. அப்சலோம்‌. 
அம்னோனைக்‌ கொன்றுபோட்டான்‌. 
செத்துப்போனவர்கள்‌ தரையிலே சுவருகிற 
தண்ணீரைப்போல இருக்கிறார்கள்‌ 
தரையிலே ஊற்றப்பட்ட தண்ணீரை, 
மறுபடியும்‌ கூட்டி அள்ள முடியாது. 
அதுபோலவே  செத்துப்போனவர்களையும்‌ 
மறுபடியும்‌ உயிரோடு எழுப்ப முடியாது. 
அம்னோன்‌ செத்துப்போனவன்‌. அவனை 
உமிரோடு எழுப்புவதற்கு வாய்ப்பில்லை. 





i FTE 
TT 


கர்த்தர்‌ கிருபையும்‌ இரக்கமுமுள்ளவர்‌. 

அவர்‌ பாவிகள்மீது கிருபையாக 
இரங்தகிறவர்‌ தேவன்‌ ஜீவனை எடுத்துக்‌ 
கொள்ளாமல்‌, துரத்துண்டவன்‌ முற்றிலும்‌: 
தம்மை விட்டு  விலக்கப்படாதிருக்கும்‌ 
நினைவுகளை நினைக்கிறார்‌. 


கர்த்தர்‌ பாவிகளை உடனே 
தண்டித்துவிடவில்லை. அவர்‌ பாலிகள்மீது 
நீடிய பொறுமையோடிருக்கிறார்‌. 
செய்கிறவர்கள்‌ 

பிரமாணத்திற்கு 

கலகம்பண்ணுகிறார்கள்‌. 

கர்த்தருடைய கட்டளைகளை மீறுகிறார்கள்‌. 
ஆனாலும்‌ தேவன்‌ பாவிகளை உடனே 
கொன்றுபோடாமல்‌, அவர்கள்மீது இரக்கம்‌ 
காண்பிக்கிறார்‌ 


பாவிகளை அழிக்கவேண்டும்‌ என்பது 
தேவனுடைய விருப்பமல்ல. அவர்கள்‌ தங்கள்‌ 
பாவங்களுக்கு மனந்திரும்ப வேண்டும்‌. 
என்பதே தேவனுக்கு பிரியமானது. கர்த்தர்‌ 
பாவத்தை வெறுக்கிறார்‌. அவர்‌ பாவிகளை 
சிநேசிக்கிறார்‌ மனுஷன்‌ கர்த்தருக்கு. 
விரோதமாகப்‌ பாவம்‌ செய்து, அவருடைய 
சமுகத்தைவிட்டு விலகிப்போகிறான்‌. பாவம்‌. 
செய்கிற மனுஷன்‌ தேவனைவிட்டு, 
துரத்துண்டவனைப்போல போய்விடுகிறான்‌. 
ஆனாலும்‌ கர்த்தர்‌ பாவிகளை முற்றிலுமாய்‌ 
வெறுத்து ஒதுக்கிவிடுவதில்லை. 

பாவிகள்‌ தம்மைவிட்டு 
நித்தியகாலமாக 'துரத்தப்படவேண்டும்‌. 
என்பது கர்த்தருடைய சித்தமல்ல. பாவிகள்‌ 
மனந்திரும்பும்போது. கர்த்தர்‌ அவர்களை 
திரும்பவும்‌ தம்மிடத்தில்‌ சேர்த்துக்கொள்கிறார்‌. 
பாவிகள்‌ தூரத்துண்டவர்களைப்போல 
இருந்தாலும்‌, கர்த்தர்‌ அவர்களை 
மறந்துவிடாமல்‌ நினைவில்‌ வைத்திருக்கிறார்‌. 
ஒருவரும்‌ கெட்டுப்போவது கர்த்தருடைய 
சித்தமல்ல. 


தெக்கோவா 


ஊராளாகிய ஸ்திரீ 
த்க்‌ 


காண்பித்ததுபோல, 
மகனாகிய  அப்சலோமுக்கும்‌ 
காண்பிக்கவேண்டும்‌. 

தெக்கோவா ஊராளாகிய ஸ்திரீ, 


தான்‌ தாவீதைப்‌ பார்க்க வந்த நோக்கத்தை, 
வெளிப்படையாகவே சொல்லுகிறாள்‌. 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஸ்திரீ தாவீதை நோக்கி, 
ன்‌ என்‌ ஆண்டவனாகிய 
ராஜாவோடே இந்த வார்த்தையைப்‌ 
பேசவந்த முகாந்தரம்‌ என்னவென்றால்‌: 
ஜனங்கள்‌ எனக்குப்‌ பயமுண்டாக்கினதினால்‌, 
நான்‌ ராஜாவோடே பேசவந்தேன்‌ ; 
ஒருவேளை ராஜா தமது அடியாளுடைய 
வார்த்தையின்படி செய்வார்‌ என்று உமது 
அடியாளாகிய நான்‌  நினைத்ததினாலும்‌ 
வந்தேனே ஒழிய வேறில்லை. என்னையும்‌ 
என்‌ குமாரனையும்‌ ஏகமாய்‌ தேவனுடைய 
சுதந்தரத்திற்குப்‌ புறம்பாக்கி, அழிக்க 
நினைக்கிற மனுஷனுடைய கைக்குத்‌ 
தமது அடியாளை நீங்கலாக்கிவிடும்பிடக்கு 
ப்பார்‌. ராஜாவாகிய என்‌ 

எனக்கு 


ராஜாவாகிய என்‌ ஆண்டவன்‌ தேவனுடைய 
தூதனைப்போல இருக்கிறார்‌; 
இதற்காக உம்முடைய தேவனாகிய 
கர்த்தர்‌ உம்மோடேகூட இருக்கிறார்‌” 
சோமு 1415-17) என்று சொல்லுகிறாள்‌. 


தாவீது ராஜாவை தொந்தரவுபடுத்த 
வேண்டும்‌ என்பது அவளுடைய நோக்கமல்ல, 
அவள்‌ தெக்கோவா ஊர்‌ ஜனங்களுக்காக 
பயப்படுகிறாள்‌. அவர்கள்‌ தன்னுடைய மகனை 
கொன்றுபோடுவார்களோ என்னும்‌ பயம்‌ 
அவளுடைய இருதயத்தில்‌ நிரம்பியிருக்கிறது. 
ஆனாலும்‌ தாவீது அந்த ஸ்திரீயின்‌ 
வழக்கை கேட்டு, அவளுடைய குமாரனுக்கு 
சாதகமாக தீர்ப்பு சொல்லுகிறார்‌. 


த ஸ்ஜிரமின்‌ குமாரனுக்கு தாவீது 
சரதககபருககிறர்‌ ஆகையினால்‌, 
தாவீது. தன்னுடைய குமாரனாகிய 
அப்சலோமுக்கும்‌ சாதகமாகயிருப்பார்‌ 
என்னும்‌ நம்பிக்கை அந்த ஸ்திரீயின்‌ 
மனதில்‌ உண்டாயிற்று தாவீது 
அப்சலோமுக்கு விரோதமாக. 
கோபமாயிருக்கிறார்‌. இஸ்ரவேல்‌ ஜனத்தாரில்‌ 

அப்சலோமுக்கு சாதகமாக, 
இருக்கிறார்கள்‌. அப்சலோமைத்‌ 
தண்டிக்கக்கூடாது என்று சொல்லுகிறார்கள்‌. 
இஸ்ரவேலில்‌ வேறு சிலரோ தாவீது 
ராதாவுக்கு ஆதரவாயிரக்கிறார்கள்‌ தாவீது 
பிரச்சனையைத்‌ ர்த்து 
அவக்களிையென்றா, 
தேசத்தில்‌ உள்நாட்டு குழப்பம்‌ கற்பும்‌ 
இஸ்ரவேலர்‌ மத்தியிலே கலவரமுண்டாகும்‌. 





i= FTE 
ஈயா 


ராஜதந்திரத்திற்கும்‌ 
கொடுக்கிறாள்‌. 
பேசுகிறாள்‌. 
ஸ்திரீ 
வார்த்தைகளை, 


சொல்லுகிறார்‌. 


“அந்நாளிலே கர்த்தர்‌ எருசலேமின்‌ 
குடிகளைக்‌ காப்பாற்றுவார்‌; அவர்களில்‌ 
தள்ளாடினவன்‌ அந்நாளிலே தாவீதைப்போல 
இருப்பான்‌ ; தாவீது குடும்பத்தார்‌ 
அவர்களுக்கு முன்பாக தேவனைப்போலும்‌ 
கர்த்தருடைய தூதனைப்போலும்‌ 
இருப்பார்கள்‌" (சக 12:8). 


தெக்கோவா 
தன்னிடத்தில்‌ 
வார்த்தைகளைக்‌ கேட்டு 
ஆச்சரியப்படுகிறார்‌ இந்த 
தன்னிடத்தில்‌ தானாக வந்தாளா 
அவள்‌ வருவதற்கு யோவாப்‌ 
உடந்தையாகயிருந்தானா என்னும்‌ சந்தேகம்‌ 
தாவீது ராஜாவுக்கு ரப்பர்‌ தாவீது. 
தன்னுடைய சந்‌! 

ஸ்திரீயினிடத்தில்‌ 

விரும்புகிறார்‌ 


அப்பொழுது ராஜா அந்த ங்க 
பிரதியுத்தரமாக: உன்னிடத்தில்‌ 
கேட்கும்‌ காரியத்தை நீ எனக்கு 
'மறைக்கவேண்டாம்‌' என்று சொல்லுகிறார்‌ 
அதற்கு அந்த ஸ்திரீ, “ராஜாவாகிய என்‌ 
ஆண்டவர்‌ சொல்வாராக' என்று 
சொல்லுகிறாள்‌. அப்பொழுது தாவீது ராஜா: 
இதிலெல்லாம்‌ ஈவாப்‌. உனக்கு 
உட்கையாய்‌ இருக்கவில்லையா" 
(சோமு 141819) என்று அந்த 
ஸ்திரீயினிடத்தில்‌ கேட்கிறார்‌. 


சகரியா தீர்க்கதரிசனமாய்ச்‌ 


ஊராளாகிய 
பேசுகிற 


ஸ்திரீ 
புத்தியுள்ள 
தாவீது. 
ஸ்திரீ 
அல்லது, 


தெக்கோவா ஊராளாகிய ஸ்திரீயும்‌ 
தாவீது ராஜாவினிடத்தில்‌ எதையும்‌ 
மறைக்கவில்லை. அந்த ஸ்திரீ தாவீதுக்கு 
பிரதியுத்தரமாக, ராஜாவாகிய என்‌: 
ஆண்டவன்‌ பாத்‌ வலது 
புக்கத்திலாவ; இடதுபக்கத்திலாவது 
விலகுவதற்கு ஒருவராலும்‌ கூடாது என்று 
ராஜாவாகிய என்‌ ஆண்டவனுடைய 
ஜீவனைக்கொண்டு சொல்லுகிறேன்‌ ; 
உமது அடியானாகிய யோவாப்‌ 
தான்‌ இதை எனக்குக்‌ கற்பித்து, 
அவனே இந்த எல்லா வார்த்தைகளையும்‌ 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


உமது அடியாளின்‌ வாயிலே போட்டான்‌. நான்‌ 
இந்தக்‌ காரியத்தை உபமானமாய்ப்‌ 
பேசுகிறதற்கு உமது அடியானாகிய யோவாப்‌ 
அதற்குக்‌ காரணமாயிருந்தான்‌: ஆனாலும்‌ 
தேசத்தில்‌ நடக்கிறதையெல்லாம்‌ அறிய, என்‌ 
ஆண்டவனுடைய ஞானம்‌ தேவதூதனுடைய 
ஞானத்தைப்‌ போல்‌ இருக்கிறது” 
சோமு 141920) என்று சொல்லுகிறாள்‌. 


தெக்கோவா ஊராளாகிய ஸ்திரீ 
உண்மையை மறைக்கவில்லை. நாமும்‌ 
உண்மை பேசவேண்டும்‌ என்பதற்கு அவன்‌ 
எடுத்துக்காட்டாயிருக்கிறாள்‌. நம்முடைய 
திட்டத்தை நிறைவேற்றவேண்டும்‌ 
என்பதற்காக, நாம்‌ பொய்‌ 
பேசவேண்டிய அவசியமில்லை. சத்தியத்தை 
தைரியமாய்ப்‌ பேசவேண்டும்‌. உள்ளதை 
உள்ளது என்றும்‌, இல்லாததை இல்லாதது. 
என்றும்‌ நாம்‌ சொல்லவே வேண்டும்‌. 


அப்சலோம்‌ 
கொழு 14:21-27 


சோமு 14:91. கை 
ராஜா யோவரபைப்‌ பார்த்து: இதோ, 
இந்தக்‌ காரியத்தைச்‌ செய்கிறேன்‌, நீ 
போய்‌. அப்சலோம்‌ என்னும்‌ 
பின்னையாண்டானைத்‌ திரும்ப 
அழைத்துக்கொண்டுவா என்றான்‌. 


சோமு 14:22. அப்பொழுது யோவாப்‌ 
தரையிலே முகங்குப்புற விழுந்து 
வணங்கி, ராஜாவை வாழ்த்தி: ராஜா 
தமது அடியானுடைய 
வார்த்தையின்‌ படி. செய்ததினால்‌, 
என்‌ ஆண்டவனாகிய ராஜாவின்‌: 
கண்களில்‌ எனக்குத்‌ தயைகிடைத்தது 
என்று இன்று உமது அடியானுக்குத்‌ 
தெரியவந்தது என்றான்‌. 


அழைத்துக்கொண்டுவந்தான்‌. 


சாமு 14:24. ராஜு அவண்‌ என்‌ 
முகத்தைப்‌ பார்க்கவேண்டியதில்லை; 
தன்‌ வீட்டுக்குத்‌ திரும்பிப்போகட்டும்‌ 
என்றான்‌; அப்படியே அப்சலோம்‌. 
ராஜாவின்‌ முகத்தைப்‌ பார்க்காமல்‌ தன்‌: 
வீட்டுக்குத்‌ திரும்பிப்போணான்‌ 





f= FTE 
TT 


சாமு 14495. 
அனைவருக்குள்ளும்‌ 
அப்சுலோமைப்போல்‌ 
சுவுத்தரியமுன்னவனும்‌ 
கொள்ளப்பட்டவனும்‌ இல்லை; 
உள்ளங்கால்‌ தொடங்கி. 
உச்சுத்தலைமட்டும்‌ அவனில்‌ ஒரு 
ஙழுதும்‌ இல்லாதிருத்தது. 


சாமு 14:28. அவன்‌ தன்‌ தலைமயிர்‌ 
தனக்குப்‌ பாரமாயிருப்பதினால்‌ 
வருஷாத்தரம்‌ சிரைத்துக்கொன்ளூவான்‌; 
சிரைக்கும்‌ போது, அவன்‌ தலைமயிர்‌ 
ராஜாவுடைய திறையின்படி இருநூறு. 
சேக்கல்‌ திறையாயிருக்கும்‌. 


சாமு 14:27. அப்சலோமுக்கு மூன்று 
குமாரரும்‌, தாமார்‌ என்னும்‌ 
பேர்கொண்ட ஒரு குமாரத்தியும்‌ 
பிறந்திருந்தார்கள்‌;. இவன்‌ 
குபவதியான பெண்ணாயிரு ந்தான்‌. 


ஸ்தா, 


இஸ்ரவேலர்‌. 


மெச்சிக்‌ 


தெக்கோவா ஊராளாகிய 
எருசலேமிலே, தாவீது ராஜாவினிடத்தில்‌ 
அப்சலோமுக்காக பரிந்துபேசும்போது, 
அப்சலோம்‌ கேசூரிலே இருக்கிறான்‌. த 
ஸ்திரீ யோவாபின்‌ தூண்டுதலினால்‌ 
தன்னோடு பேசுகிறாள்‌ என்பதை தாவீது. 
புரிந்துகொள்கிறார்‌. 


அப்பொழுது தாவீது ராஜா யோவாபைப்‌ 
பார்த்து: “இதோ, இந்தக்‌ காரியத்தைச்‌ 
செய்கிறேன்‌, நீ போய்‌ அப்சலோம்‌. 
என்னும்‌ பிள்ளையாண்டானைத்‌ திரும்ப 
அழைத்துக்கொண்டுவா” (சோமு 14:21) 
என்று சொல்லுகிறார்‌. 
யோவாப்‌ தாவீது ராஜாவின்‌ 
கட்டளையை நிறைவேற்றுவதற்கு 
ஆயத்தமாயிருக்கிறான்‌. தாவீது 
அப்சலோமை திரும்ப அழைத்துக்கொண்டு 
வருமாறு சொல்லுவது. யோவாபுக்கு 
நற்செய்தியாயிருக்கிறது. 
அப்பொழுது. யோவாப்‌ தரையிலே 
முகங்குப்புற விழுந்து வணங்கி, ராஜாவை 
“ராஜா... தமது அடியானுடைய 
செய்ததினால்‌, 
ராஜாவின்‌ 
தவைகிடைத்தது 
உமது அடியானுக்குத்‌ 
என்று சொல்லுகிறான்‌. 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பின்பு யோவாப்‌ எழுந்து, கேசூருக்குப்‌ 
போய்‌, அப்சலோமை எருசலேமுக்கு 
அழைத்துக்கொண்டு வருகிறான்‌ 
(சோமு 14:22,23). 


தாவீது அப்சலோமை முழுவதுமாய்‌ 
மன்னித்துவிட்டாரா அல்லது 
மன்னிக்கவில்லையா என்பது 
தெரியவில்லை. அ்சலோம்‌ தன்னுடைய 
சகோதரன்‌ அம்னோனுடைய இரத்தத்தை 
சிந்தியிருக்கிறான்‌ 

தேவசாயலில்‌ 
மனுஷனுடைய 
சிந்துகிறானோ, 
மனுஷனாலே. 


உண்டாக்கப்பட்டபடியால்‌, 
இரத்தத்தை எவன்‌. 
அவனுடைய இரத்தம்‌ 
சிந்தப்படக்கடவது' (ஆதி 9:6) என்பது 
பூர்வகாலத்து பிரமாணம்‌. தாவீது 
இந்தப்‌ பிரமாணத்திற்கு கீழ்ப்படியவில்லை. 
இந்தப்‌ பிரமாணத்திற்கு கீழ்ப்படிந்தால்‌, 
தன்னுடைய குடும்பத்திலே நஷ்டம்‌ வரும்‌ 
என்று தெரிந்தபோது, தாவீது 
இந்தப்‌ பிரமாணத்திற்கு கீழ்ப்படியாமல்‌ 
இதை மீறிவிடுகிறார்‌ 


இஸ்ரவேல்‌ 


த்திலே யாராவது, 
ஒருவர்‌ பிறருடைய 


'த்தத்தை சிந்தினால்‌, 
தாவீது இந்த பிரமாணத்தின்‌ பிரகாரம்‌ 
அவர்களைத்‌ தண்டிக்கிறார்‌. தனக்கும்‌ 
தன்னுடைய குடும்பத்திற்கு ஒரு நியாயம்‌ 
என்றும்‌, மற்றவர்களுக்கு வேறொரு 
நியாயம்‌ என்றும்‌, தாவீது வழக்கிலே 
பட்சபாதம்‌ காண்பிக்கிறார்‌. முகஸ்துதி 
செய்கிறார்‌. முகஸ்துதி பண்ணுவது 
கர்த்தருக்கு விரோதமான பாவம்‌. 


பூவிது. அந்சகோமை எருசலேமுக்கு 
அழைத்துக்கொண்டு 

வச்சொன்னாதம்‌, அவர்‌ அப்சலோமின்‌ 
முகத்தைப்‌ பார்க்க விரும்பவில்லை. 
யோவாப்‌ கேசூருக்குப்போய்‌ அப்சலோமை 
எருசலேமுக்கு அழைத்துக்கொண்டு 
வருகிறான்‌. தாவீது ராஜாவோ, 
“அவன்‌ என்‌ த்தைப்‌ 
ட்டுக்குத்‌ 
(சோமு 14:24) 
அப்படியே 
முகத்தைப்‌ 
வீட்டுக்குத்‌ 


அவன்‌ 
பார்க்கவேண்டியதில்லை; 
திரும்பிப்போகட்டும்‌" 
என்று சொல்லிவிடுகிறார்‌. 
அப்சலோம்‌ ராஜாவின்‌ 
பார்க்காமல்‌ 
திரும்பிப்போகிறான்‌. 


தன்‌ 





i= THE 
TT 


அப்சலோமை தாவீதின்‌ அரண்மனையில்‌ 

பார்த்தால்‌, அவர்கள்‌ தாவீதைக்‌ குறித்து 

தப்பிதமாய்‌ நினைப்பார்கள்‌. தாவீதின்‌ 

நீதியும்‌ நியாயமும்‌ கேள்விக்குறியாகிவிடும்‌. 

இஸ்ரவேலர்‌ மத்தியிலே தாவீதுக்கு மதிப்பும்‌: 

மரியாதையும்‌ குறைந்துபோகும்‌. தாவீது 

கவுரவத்தையும்‌, 

"காத்துக்கொள்ளும்‌ 

தன்னுடைய 

முகத்தைப்‌ பார்க்கக்கூடாது என்று 
கட்டளையிடுகிறார்‌. 


அப்சலோம்‌ இதுவரையிலும்‌ கேசூரிலே 
தன்னுடைய தாத்தாவின்‌ வீட்டிலிருந்தான்‌. 
அங்கே அவனுக்கு எல்லா சுதந்தரமும்‌ 
கொடுக்கப்பட்டது. இப்போது அவன்‌ 
எருசலேமுக்கு திரும்பவும்‌ அழைத்து. 
வரப்பட்டிருக்கிறான்‌. ஆனால்‌ அப்சலோம்‌ 
தாவீதின்‌ முகத்தைப்‌ பார்க்கக்கூடாது 
என்னும்‌ கட்டுப்பாடு விதிக்கப்படுகிறது. 
இதனால்‌ ப்‌ 
அவமானமும்‌ 
அப்சலோம்‌ 
அருகாமையிலிருந்தாலும்‌, 
முகத்தைப்‌ பார்க்கும்‌ 
கிடைக்கவில்லை. 
ராஜாவின்‌ 
இரண்டு வருஷம்‌ 
குடியிருக்கிறான்‌ (2சாமு 14:28) 


இந்த வசனப்பகுதியில்‌ அப்சலோமின்‌ 
குணாதிசயத்தைப்பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. 
அவனுடைய ஞானத்தைப்பற்றியோ, 
கர்த்தரிடத்தில்‌ அவனுக்கு இருக்கும்‌ 
பயபக்தியைப்பற்றியோ இங்கு ஒன்றும்‌. 
சொல்லப்படவில்லை. அவனுடைய 
வெளித்தோற்றத்தைப்பற்றி மாத்திரமே இங்கு 
விவரிக்கப்பட்டிருக்கிறது. 


இஸ்ரவேலர்‌ அனைவருக்குள்ளும்‌. 
அப்சலோமைப்போல்‌  சவுந்தரியமுள்ளவனும்‌. 
மெச்சிக்கொள்ளப்பட்டவனும்‌ இல்லை; 
உள்ளங்கால்‌ தொடங்கி உச்சந்தலைமட்டும்‌ 
அவனில்‌ ஒரு பழுதும்‌ இல்லாதிருக்கிறது. 
அவன்‌ தன்‌ தலையயிர்‌ 
பாரமாமிருப்பதினால்‌ 
சிரைத்துக்கொள்ளுவான்‌; சிரைக்கும்‌ து 
அவன்‌ தலைமயிர்‌ ராஜாவுடைய நிறையின்படி 
இருநூறு சேக்கல்‌ நிறையாயிருக்கும்‌ 
(சோமு 14:25,26). 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அப்சலோம்‌ வெளிப்பார்வைக்கு மிகவும்‌ 
அழகாகமிருக்கிறான்‌. ஆனால்‌ அவனுக்கு 
உள்ளேயோ தீயசுபாவங்களும்‌, 
மோசமான குணாதிசயங்களும்‌ இருக்கிறது. 
இக்காலத்திலும்‌ மனுஷருடைய ஆத்துமா 
கெட்டுப்போயிருக்கிறது. ஆனால்‌. 
அவர்களுடைய வெளித்தோற்றமோ மிகவும்‌ 
அழகாகயிருக்கிறது. வெளித்தோற்றத்திற்கு 
நல்லவர்களைப்போல. 'வேஷம்போடும்‌ 
துன்மார்க்கருக்கு, அப்சலோம்‌ ஒரு 
எடுத்துக்காட்டாயிருக்கிறான்‌. 

அப்சலோமின்‌ இரத்தத்தில்‌ பாவம்‌ 
கலந்திருக்கிறது. அவனுக்கு தன்னுடைய 
தகப்பனாராகிய தாவீதின்மீது மெய்யான 
பாசமில்லை. அவனுடைய இருதயத்தில்‌ 
தாவீதின்மீது உண்மையான அன்புமில்லை. 
அவனுடைய சரீரத்தில்‌ பழுது ஒன்றும்‌ 
இல்லை. ஆனால்‌ அவனுடைய சிந்தையோ 
கேடுள்ளதாமிருக்கிறது. அவனுடைய 
இருதயம்‌ காயப்பட்டு சேதமடைந்திருக்கிறது. 


ப்பற்றி இங்கு 
சொல்லப்பட்டருக்கிறது 
விரதமிருக்கிறவர்கள்‌ தங்கள்‌ 
'சவரம்பண்ணமாட்டார்கள்‌. 
அவர்களுடைய தலைமுடி நீளமாயிருக்கும்‌. 
அப்சலோம்‌ நசரேய விரதம்‌ இருக்கவில்லை. 
ஆனாலும்‌ அவனுடைய தலைமயிர்‌ மிகவும்‌ 
நீளமாமிருக்கிறது. அவன்‌ அடிக்கடி 
தலைச்சவரம்‌ பண்ணாமல்‌, வருஷத்திற்கு 
ஒருதரம்‌ தலைச்சவரம்‌ பண்ணுவான்‌. 
அப்சலோமின்‌ நீளமான நலைமுடியே, 
அவனுக்கு பெருமையைக்‌ கொடுக்கிறது. 
மற்ற எல்லோருடைய தலைமயிரைவிட,. 
அப்சலோமின்‌ தலைமயிர்‌ மிகவும்‌ 
நீளமாகயிருக்கும்‌. தன்னுடைய நீளமான 
க என்றும்‌, 


தாவீதின்‌ சேவகருக்கு 

அப்சலோம்‌ கோவேறு 

ஏறிவரும்‌ போது, அந்தக்‌ 
சன்னல்பின்னலான ஒரு 

பெரிய கர்வாலிமரத்தின்‌ கீழ்‌ வந்ததினால்‌, 
அவனுடைய தலை கர்வாலி மரத்தில்‌ 
மாட்டிக்கொண்டு, அவன்‌ வானத்துக்கும்‌ 
தொங்கினான்‌; அவன்‌ 


போயிற்று சோமு 182). 





i= FTN 
TT 


அப்சலோமின்‌ குடும்பத்தைப்பற்றியும்‌ 
இங்கு சுருக்கமாகச்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
'அப்சலோமுக்கு மூன்று குமாரரும்‌, தாமார்‌ 
என்னும்‌ பேர்கொண்ட ்தியும்‌ 
பிறந்திருந்தார்கள்‌, 
பெண்ணாயிருந்தாள்‌" (சோமு 14:27). 
பார்க்காமல்‌, 
சம்பவம்‌. 
பிறப்பதற்கு. 


அப்சலோம்‌ தாவீதைப்‌ 
தன்னுடைய வீட்டிலே இருந்த 
அவனுக்கு குழந்தைகள்‌ 
முன்பாக நடந்திருக்கவேண்டும்‌. 


'அப்சலோம்‌ உயிரோடே இருக்கையில்‌: 
என்‌ பேரை நினைக்கப்பண்ணும்படியாக 
எனக்குக்‌ குமாரன்‌ இல்லை என்று 
சொல்லி, ராஜாவின்‌ பள்ளத்தாக்கிலே 
தனக்கென்று ஒரு தூணை நிறுத்தி, அந்தத்‌ 
தூணுக்குத்‌ தன்‌ பேரைத்‌ தரித்திருந்தான்‌;: 
அது இந்நாள்வரைக்கும்‌ அப்சலோமின்‌ 
அடையாளம்‌ என்று சொல்லப்படும்‌” 
(சோமு 1838) 


மரத்த சம்பவத்திற்கு. பின்பு 
அப்சலோமுக்கு மூன்று குமாரரும்‌, தாமார்‌ 
என்னும்‌ பேர்கொண்ட ஒரு குமாரத்தியும்‌ 
பிறந்திருக்கிறார்கள்‌. 


அப்சலோமும்‌ யோவாபும்‌ 
சாமு 14:28-33 


சொமு 14:28. அப்சலோம்‌, ராஜாவின்‌ 
முகத்தைக்‌ காணாமலே, இரண்டு 
வருஷம்‌ எருசலேமிலே குடியிரு த்தான்‌. 


கொழு 14:29. ஆகையால்‌ அப்சலோம்‌ 
யோவாபை ராஜாவினிடத்தில்‌ 
அனுப்பும்படி. அழைப்பித்தான்‌; 
அவனோ அவனிடத்திற்கு வரமாட்டேன்‌ 
என்றான்‌; இரண்டாம்விசையும்‌ அவன்‌ 
அழைத்தனுப்பினான்‌; அவன்‌ 
வரமாட்டேன்‌ என்றான்‌. 


சோமு 14:80. அப்பொழுது அவன்‌ தன்‌ 
வேலைக்காரரைப்‌ பார்த்து: இதோ என்‌ 
நிலத்திற்கு அருகே யோவாபின்‌ நிலம்‌ 
இருக்கிறது; அதிலே அவனுக்கு. 
வாற்கோதுமை  வினைத்திருக்கிறது; 
நீங்கள்‌ போய்‌, அதைத்‌ தீக்கொளுத்திப்‌ 
போடுங்கள்‌ என்றான்‌; அப்படியே 
அப்சகலோமின்‌ வேலைக்காரர்‌ அந்த 
நிலத்தை தீக்கொளுத்திப்போட்டார்கள்‌.. 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
II SAMUEL - COMMENTARY 


சாமு 14:31. அப்பொழுது யோவாப்‌ 
எழுத்கிறுந்கு அப்சலோமிடத்தில்‌ 

வீட்டிற்குள்‌ போய்‌, என்னுடைய 
நிலத்தை உம்முடைய வேலைக்காரர்‌ 
தீக்கொளுத்திப்‌ போட்டது என்ன 
என்று அவனைக்‌ கேட்டான்‌. 


சோமு 14:82. அப்சலோம்‌ யோவாபைப்‌ 
பார்த்து: இதே, நான்‌ ஏன்‌ 
கேசூரிலிருத்து வந்தேன்‌; நான்‌ அங்கே 
இருந்துவிட்டால்‌ நலம்‌ என்று 
ராஜாவுக்குச்‌ சொல்லும்படி உம்மை 
சாஜாவினிடத்தில்‌ அனுப்புவதற்காக 
உம்மை இங்கே. வரும்படி, 
அழைப்பித்தேன்‌; இப்போதும்‌ நான்‌ 
ராஜாவின்‌ முகத்தைப்‌ பார்க்கட்டும்‌; 
என்மேல்‌  குற்றமிருந்தால்‌ அவர்‌ 
என்னைக்‌ கொன்று போடட்டும்‌ 


14:88. யோவாப்‌ 
போய்‌, அதை 
அறிவித்தபோது, 
அழைப்பித்தான்‌; 
ராஜாவினிடத்தில்‌ வந்து, 
ராஜாவுக்கு முன்பாகத்‌ தரையிலே 
முகங்குப்புற விழுந்து 
வணங்கினான்‌, அப்பொழுது ராஜா 
அப்சலோமை முத்தமிட்டான்‌. 


ஏற்கெனவே மூன்று 


அப்சலோம்‌. 
ம்‌ ன்‌ 'தகப்பனாராகிய 


குடியிருக்கிறான்‌ 
சோமு 14:28). 


அப்சலோம்‌ செய்த 
அவனுக்கு சரியான 
கொடுக்கப்பட்டிருக்கிறது. 
அவன்‌ இன்னும்‌ 
பாவத்தை உணரவில்லை. 
கர்த்தருக்கு முன்பாக 
தாழ்த்தவில்லை. அவனுடைய இருதயத்தில்‌ 
பெருமையும்‌, 'துராலோசனையும்‌ 
நிரம்பியிருக்கிறது. 


பாவத்திற்கு 


தண்டனை. 





f= THEN 
TT 


தாவீதின்‌ அரண்மனையில்‌ 
பிரவேசிப்பதற்கு அப்சலோமுக்கு அனுமதி 
மறுக்கப்பட்டிருக்கிறது. அப்சலோம்‌ தாவீது 
ராஜாவின்‌ முகத்தைப்‌ பார்க்க விரும்புகிறான்‌. 
தாவீது ராஜாமீது தான்‌ அன்பாகவும்‌ 
பாசமாகவும்‌ இருப்பதுபோல நடிக்கிறான்‌. 
மாய்மாலம்‌ பண்ணுகிறான்‌. அப்சலோமுக்கு 
தாவீதின்‌ முகத்தைப்‌ பார்க்கவேண்டும்‌. 


என்னும்‌ விருப்பமில்லை. அப்சலோம்‌ தாவீது 
ராஜாசனத்திலை 
தின்‌ 


அமர்ந்திருக்கும்‌ 
விரும்புகிறான்‌. 
செங்கோல்‌, 
வரவேண்டும்‌ 
ஆசைப்படுகிறான்‌. 


அமர 


தாவீது அப்சலோமோடு 
வரையிலும்‌, அவனால்‌ 
ராஜாவாகும்‌ தன்னுடைய ஆசையை 
நிறைவேற்ற முடியாது. அப்சலோம்‌. 
இஸ்ரவேலுக்கு ராஜாவாக வேண்டுமென்றால்‌ 
அவனுக்கு தாவீதின்‌ உதவியும்‌, ஒத்தாசையும்‌, 
ஆதரவும்‌ தேவைப்படுகிறது. தாவீது 
ராஜாவோடு ஒப்புரவாவதற்கு அப்சலோம்‌. 
சதிபண்ணுகிறான்‌. 


விஷமுள்ள சர்ப்பம்‌ சும்மாயிருக்காது. 
அது யாரையாவது, கொத்தினாலும்‌, 
மறுபடியும்‌ விஷத்தை சேர்த்துக்கொண்டு, 
மற்றவர்களைக்‌ கொத்துவதற்கு 
ஆயத்தமாயிருக்கும்‌. அப்சலோம்‌ ஏற்கெனவே 
அம்னோனுக்கு விரோதமாக சதிபண்ணி 
அவனைக்‌ கொன்றுபோட்டான்‌. இப்போது 
யாருக்கு விரோதமாக  சதிபண்ணினால்‌, 
த தாவீது ராஜாவோடு ஒப்புரவாக 
என்று அப்சலோம்‌ 
சனை வைல்‌ 
அப்சலோம்‌ இப்போது 
எருசலேமிலிருந்தாலும்‌, அவனால்‌ ராஜாவின்‌ 
முகத்தைப்‌ பார்க்க முடியவில்லை. இது 
அவனுக்கு மன வேதனையாகயிருக்கிறது. 
ராஜாவின்‌ முகத்தைப்‌ பார்க்காமலிருப்பது. 


ஒப்புரவாகும்‌ 
இஸ்ரவேலுக்கு 


அரண்மனைக்கு அழைத்துக்கொண்டுபோக 
முடியும்‌ என்று அப்சலோம்‌ நம்புகிறான்‌. 
ஆகையால்‌ அப்சலோம்‌ 
யோவாபை ராஜாவினிடத்தில்‌ 
அனுப்பும்படி அழைப்பிக்கிறான்‌: யோவாபோ 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அப்சலோமினிடத்திற்கு வரமாட்டேன்‌ 
என்கிறான்‌: இரண்டாம்விசையும்‌ அப்சலோம்‌. 
யோவாபை அழைத்தனுப்புகிறான்‌; யோவாபோ 
வரமாட்டேன்‌ என்று சொல்லிவிடுகிறான்‌ 
சோமு 14:29). 


அப்சலோழுக்கும்‌ தாவீதுக்கும்‌ இடையே 
சமாதானம்‌ உண்டுபண்ண ஒரு மத்தியஸ்தர்‌ 
அப்சலோமைப்‌ 
யோவாபே தனக்கு 
சாதகமான  மத்தியஸ்தராயிருப்பான்‌ என்று 
எதிர்பார்க்கிறான்‌. ஆனால்‌ யோவாபோ 
அப்சலோமுக்கு உதவிசெய்ய 
முன்வரவில்லை. யோவாப்‌ அப்சலோமின்‌ 
அன்பான வேண்டுகோளுக்கு 
செவிகொடுக்க மறுக்கிறான்‌. 
சதிகாரன்‌. தான்‌ 
தன்னிடத்தில்‌ 
அப்சலோமுக்கு 


அப்சலோம்‌ ஒரு 
அழைத்தும்‌ யோவாப்‌ 
வராததைக்‌ கண்டு, 
யோவாபின்மீது கோபமுண்டாயிற்று. 
யோவாபை தன்னிடத்தில்‌ வரவழைப்பதற்கு 
அப்சலோம்‌ ஒரு திட்டம்‌ போடுகிறான்‌. 

அப்பொழுது 
வேலைக்காரரைப்‌ பார்த்து: “இதோ 
நிலத்திற்கு அருகே யோவாபின்‌ நிலம்‌ 
இருக்கிறது: அவனுக்கு 


அதிலே 

வாற்கோதுமை விளைந்திருக்கிறது; நீங்கள்‌ 
போய்‌, அதைத்‌ தீக்கொளுத்திப்போடுங்கள்‌' 
சோமு 14:30) என்று சொல்லுகிறான்‌; 
அப்படியே அப்சலோமின்‌ வேலைக்காரர்‌ அந்த 
நிலத்தை தீக்கொளுத்திப்போடுகிறார்கள்‌. 

யோவாப்‌ அப்சலோமுக்கு நன்மை 
செய்தான்‌. யோவாப்‌ தெக்கோவா 
ஊராளாகிய ஸ்திரீயை தாவீது ராஜாவினி 
டத்தில்‌ அனுப்பி, அப்சலோமுக்காக பரிந்து, 
பேசவைத்தான்‌. தாவீது ராஜாவின்‌ 
கட்டளைப்படி, யோவாப்‌ கேசூருக்குப்போய்‌, 
அப்சலோமை எருசலேமுக்கு அழைத்துக்‌ 
கொண்டு வந்தான்‌. ஆனால்‌ அப்சலோமோ 
தனக்கு நன்மை செய்த யோவாபுக்கு தீங்கு 
செய்கிறான்‌. தீங்கு செய்வது அப்சலோமின்‌ 
சுபாவம்‌. அப்சலோமின்‌ உள்ளங்கால்‌ 
தொடங்கி உச்சந்தலை மட்டும்‌ ஒரு பழுதும்‌ 
இல்லாமலிருக்கிறது. ஆனால்‌ அப்சலோமின்‌ 
சரீரம்‌ முழுவதும்‌ 
நிரம்பியிருக்கிறது. 
இஸ்ரவேலர்‌ அனைவருக்குள்ளும்‌ 
சவுந்தரிய முள்ளவனாயிருக்கிறான்‌. 
அதே வேளையில்‌ அவன்‌ எல்லோரைவிடவும்‌ 
அதிக துன்மார்க்கனாகவும்‌, 
நன்றியில்லாதவனாகவும்‌ இருக்கிறான்‌. 


அப்சலோம்‌ தன்‌ 


என்‌ 





f= al 
TT 


தன்னுடைய 
தீக்கொளுத்திப்போட்டது, 


தீக்கொளுத்திப்போடுகிறான்‌. 


அப்சலோமின்‌ துன்மார்க்கமான 
செய்கை தாவீது ராஜாவுக்கு தெரிந்தால்‌, 
அவர்‌ அப்சலோமின்‌ மேல்‌ கோபப்படுவார்‌. 
அப்சலோமை எருசலேமுக்கு 
அழைத்துக்கொண்டு வரச்சொன்னதற்காக 
தாவீது வருத்தப்படுவார்‌. 

தாவீது அப்சலோமை 
எருசலேமைவிட்டு த்‌ 
வாய்ப்புள்ளது. ஆனால்‌ அப்சலோமோ, 
எதற்கும்‌ கவலைப்பட்டதாக தெரியவில்லை. 
இரண்டு வருஷம்‌ தாவீதின்‌ முகத்தைப்‌ 
பார்க்காமல்‌, எருசலேமிலிருப்பது, 
அப்சலோமுக்கு மனவேதனையாயிருக்கிறது. 
இந்தப்‌ பிரச்சனைக்கு எப்படியாவது, 
ஒரு முடிவு பண்ணவேண்டும்‌ என்று, 
அப்சலோம்‌ தீர்மானமாயிருக்கிறான்‌. 


அப்சலோமின்‌ திட்டத்தின்படி, யோவாப்‌ 


சோமு 14:31) 


கேட்கிறான்‌. 
அப்சலோம்‌ யோவாபிடம்‌ தன்னுடைய 
மனதிலுள்ளதையெல்லாம்‌ சொல்லுகிறான்‌. 
அப்சலோம்‌ யோவாபைப்‌ பார்த்து: 
"இதோ, நான்‌ ஏன்‌ கேசூரிலிருந்து வந்தேன்‌; 
நான்‌ அங்கே இருந்துவிட்டால்‌ நலம்‌. 
என்று, ராஜாவுக்குச்‌ சொல்லும்படி 
உம்மை ராஜாவினிடத்தில்‌ அனுப்புவதற்காக 
உம்மை இங்கே வரும்படி அழைப்பித்தேன்‌ ; 
நான்‌ ராஜாவின்‌ 

பார்க்கட்டும்‌; என்மேல்‌ 

ந்தால்‌ அவர்‌ என்னைக்‌ கொன்று 
(சோமு 14:32) என்று 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அப்சலோமுக்கு தாவீது ராஜாவைப்‌ 
பார்க்கவேண்டும்‌ என்னும்‌ விருப்பம்‌ 
இருக்கிறது. ராஜா நியாயப்பிரமாணத்தையும்‌ 
ராஜநீதியையும்‌ அறிந்தவர்களிடத்தில்‌ பேசுவது 
வழக்கம்‌ (எஸ்‌ 14). அப்சலோம்‌ தாவீது 
ராஜாவின்‌ அரண்மணையிலிருக்க 
வேண்டியவன்‌. தாவீது ராஜநீதியை 
அறிந்தவர்களிடத்தில்‌ பேசும்போது, அவர்‌ 
அப்சலோமிடத்திலும்‌ பேசவேண்டும்‌. ஆனால்‌ 
அப்சலோமோ இப்போது, எருசலேமிலே. 
இருந்தாலும்‌, ராஜாவின்‌ முகத்தைப்‌ பார்க்க 
முடியாதவனாயிருக்கிறான்‌. 


ராஜா 
குமாரனாகவோ 
தேசத்திலுள்ள 
பார்க்கட்டும்‌ 
எதிர்பார்க்கிறான்‌. 
ராஜாவின்‌ முகத்தைப்‌ பார்க்கட்டும்‌, என்மேல்‌ 
குற்றமிருந்தால்‌ அவர்‌ என்னைக்‌ 
கொன்றுபோடட்டும்‌' என்று அப்சலோம்‌. 
தெளிவாகப்‌ பேசுகிறான்‌. 
தாவீது தன்னைக்‌ 
கொன்றுபோடமாட்டார்‌ என்பது 
அப்சலோமுக்கு தெரிந்திருக்கிறது. அவர்‌ 
அப்சலோமின்மேல்‌ அன்பாயிருப்பறினால்நான்‌ 
அவனை  கேசூரிலிருந்து எருச fn 
வரச்சொல்லியிருக்‌ 
வ்‌ னி 
எருசலேமிலிருக்கிறது. அப்சகோமின்‌ வீடும்‌ 
இங்கேதான்‌ இருக்கிறது. அப்சலோமின்‌ 
தாவீது ராஜாவின்‌ 
க்கும்‌ வெகுதூரமில்லை, 
சமபத்தலிருக்கிறது. தாவீது 
அரண்மனைக்குப்போய்விட்டால்‌, 


ட இரதயத்தற்கள்‌ 


யோவாப்‌ தாவீது ராஜாவினிடத்தில்‌ 
போய்‌, அப்சலோம்‌ தனக்கு சொன்னதை 
தாவீதுக்கு அறிவித்தபோது, தாவீது 
அப்சலோமை அழைப்பிக்கிறார்‌: அப்சலோம்‌ 
தாவீது ராஜாவினிடத்தில்‌ வந்து, 
ராஜாவுக்கு முன்பாகத்‌ தரையிலே முகங்குப்புற 
விழுந்து வணங்குகிறான்‌, அப்பொழுது 
தாவீது ராஜா அப்சலோமை முத்தமிடுகிறார்‌ 
(சோமு 14:33). 





ழ்‌ நயனா 
யாய 


அப்சலோம்‌ 


தாவீதைப்‌ 
பார்த்தவுடனேயே, 


அவருக்கு முன்பாக 
முகங்குப்புற 


காண்பிக்கிறான்‌. 

கட்டளைக்கு 

அப்சலோம்‌ தரையிலே முகங்குப்புறவிழுந்து 
வணங்கி வெளிப்படுத்துகிறான்‌. 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 





QOODNENS 
PUBLISHERS 


தாவீது 


அப்சலோமின்‌ தப்பிதத்தை 
மன்னிக்கிறார்‌. 


தாவீது அப்சலோமின்‌ 
தப்பிதங்களை மன்னித்தநற்கு 
அடையாளமாக, அவனை முத்தமிடுகிறார்‌. 
தன்மேல்‌ குற்றம்‌ இருந்தால்‌, தாவீது ராஜா 
தன்னைக்‌ கொன்றுபோடட்டும்‌ என்று 
அப்சலோம்‌ சொன்னான்‌. ஆனால்‌ தாவீதோ 
அப்சலோமின்‌ குற்றத்தை மன்னித்து, 
அவனை முத்தபிடுகிறார்‌. 


i= al 
TT 


அப்சலோம்‌ பெயருக்கு, 
“அவருடைய. விளை இன்‌ சமாதானம்‌" 
என்று பொருள்‌. ஆனால்‌ அப்சலோமோ. 
தன்னுடைய தகப்பனாராகிய 
நாவீதுக்கு ஏராளமான பிரச்சனைகளைக்‌ 
கொடுக்கிறார்‌ 


தாவீது பத்சேபாளோடு செய்த 
பாவத்தினிமித்தமாய்‌, கர்த்தருடைய 
நியாயத்தீர்ப்பு தாவீதுக்கு சொல்லப்பட்டது. 
"தாவீதின்‌ வீட்டைவிட்டு பட்டயம்‌ 
நீங்காதிருக்கும்‌' என்பது. 
நியாயத்தீர்ப்பு 

பட்டயம்‌ தாவீதின்‌ 

எதிராகமிருந்தது. 

பட்டயம்‌. தாவீதுக்கு 
நீட்டப்பட்டிருக்கிறது. 


தாவீது கொலைகாரர்களை நியாயம்‌. 
விசாரித்து அவர்களைத்‌ தண்டிக்கவில்லை. 
அப்சலோம்‌ அம்னோனைக்‌ 
கொன்றுபோட்டான்‌. தாவீதோ 
அப்சலோமைத்‌ தண்டிக்கவில்லை. இப்போது. 
அப்சலோம்‌ தாவீதுக்கு விரோதமாக 
எழும்பியிருக்கிறான்‌. தாவீது ஆரம்பத்திலேயே, 
அப்சலோமுடைய வழக்கை விசாரித்து, 
அவனுக்கு நீதியான தண்டனை 
கொடுத்திருந்தால்‌, இப்போது அவருக்கு 
பிரச்சனை வந்திருக்காது. 
இந்தப்‌  பிரச்சனையிலிருந்து 
தப்பித்திருக்கலாம்‌. 
அப்சலோம்‌ தாவீதுக்கு விரோதமாக. 
சதிசெய்யும்‌ சம்பவம்‌ த்தில்‌ 
ஆரம்பமாகிறது. அப்சலோம்‌ 
விரோதமாகக்‌ கலகம்பண்ணுகிறான்‌. 
அவன்‌ இஸ்ரவேல்‌ ஜனத்தாருடைய 
அன்பையும்‌ ஆதரவையும்‌ பெறுவதற்கு 
முயற்சி பண்ணுகிறான்‌. ஜனங்களும்‌ 
அப்சலோமை விரும்புகிறார்கள்‌ 
சோமு 151-6). 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அப்சலோம்‌ எப்ரோனுக்குப்போய்‌ அங்கே 
தன்னை இஸ்ரவேலின்‌ ராஜாவாக 
பிரகடனம்பண்ணுகிறான்‌. அப்சலோம்‌ 
கர்த்தருக்கு ஆராதனை செய்யப்போவதாக, 
தாவீதிடம்‌ சொல்லிவிட்டு, அவன்‌ 
எப்ரோனுக்குப்போகிறான்‌. திரளான 
ஜனங்கள்‌ எப்ரோனிலே அவனிடத்தில்‌: 
வந்து கூடுகிறார்கள்‌ (சாமு 15:7-12) 


தாவீது, எருசலேப 
அப்சலோமின்‌ சதிஆ! 
தாவீதுக்கு அறிலிக்கப்படுகிறது. 
எருசலேமைவிட்டு தப்பித்து ஒடிப்போகிறார்‌ 
(சோமு 1513-18). 


தாவீது எருசலேமைவிட்டுப்‌ 
போகும்போது, நடைபெற்ற சம்பவம்‌ இந்த 
வசனப்பகுதியில்‌ எழுதப்பட்டிருக்கிறது. 
தாவீது கித்தியனாகிய ஈத்தாயிடம்‌ 
சொன்னது (சாமு 1519-22), இஸ்ரவேல்‌ 
தேசத்தார்‌ எல்லோரும்‌ தாவீதுக்காக 
மகாசத்தமாய்‌ அழுகிறார்கள்‌ (2சாமு 15:23) 
தாவீது. சாதாக்கோடு சொன்ன 
வார்த்தைகள்‌ (சோமு 15:24-29), தாவீது 
கர்த்தருடைய சமுகத்தில்‌ கண்ணீரோடு 
ஏறெடுத்த ஜெபம்‌ (சோமு 3031) 
தாவீது ஊசாயோடு சொன்ன வார்த்தைகள்‌ 
சோமு 15:32-37) 


எருசலேமில்‌ அப்சலோம்‌ 
சாமு 15:1-6 


சோமு 15:1. இதற்குப்பின்பு, அப்சலோம்‌ 
இரதங்களையும்‌ குதிரைகளையும்‌, 
தனக்கு முன்‌ ஓட ஐம்பது சேவகரையும்‌ 
சம்பாதித்தான்‌. 


சோழு 15:2. மேலும்‌ அப்சலோம்‌ 
காலைதோனும்‌ எழுத்திருத்து, 
பட்டணத்து வாசலுக்குப்‌ போகிற வழி. 
ஓரத்திலே. நின்றுகொண்டு, 
எவனாகிலூம்‌ தனக்கு இருக்கிற வழக்கு 
முகாத்தரமாய்‌ ராஜாவினிடத்தில்‌ 
நியாயத்திற்காகப்‌ போகும்போது, 
அவனை அழைத்து, தீ எந்த 
ஊரான்‌ என்று கேட்பான்‌; 
அவன்‌ உமது அடியான்‌ இஸ்ரவேல்‌ 
கோத்திரங்களில்‌ ஒன்றுக்கடுத்த 
இன்ன ஊரான்‌ என்றால்‌, 





i THE 
TT 


சாமு 15:8. அப்பொழுது அப்சலோம்‌. 
அவனை நோக்கி; இதேர, உன்‌ காரியம்‌ 
நேர்மையும்‌ தியாயமுமாயிருக்கிறது; 
ஆனாலும்‌ ராஜாவினிடத்திலே உன்‌ 
காரியத்தை விசாரிப்பார்‌ ஒருவரும்‌ 
இல்லை என்பான்‌. 


சாமு பின்னும்‌ அப்சலோம்‌: 
வழக்கு வியாஜ்யமுன்னவர்கள்‌. 
எல்லாரும்‌ என்னிடத்தில்வத்து, நாண்‌: 
அவர்களுக்கு தியாயஞ்செய்யும்படிக்கு, 
என்னை தேசத்திலே. 
தியாயாதியதியாக வைத்தால்‌. 
நலமாயிருக்கும்‌ என்பான்‌. 


சோமு 155. எவனாகிலும்‌ ஒருவன்‌ 
அவனை வணங்க வரும்போது, அவன்‌ 


தன்‌ கையை தீட்டி அவனைத்‌ தழுவி, 
முத்தஞ்செய்வான்‌. 


15:4. 


15:9.  இத்தப்பிரகாரமாக. 
ராஜாவினிடத்தில்‌ 


வரும்‌ 


சோமு 
அப்சலோம்‌. 
தியாயத்திற்காக 
இஸ்ரவேலருக்கெல்லாம்‌ செய்து, 
இஸ்ரவேல்‌ மனுஷருடைய 
இருதயத்தைக்‌ கவர்த்துகொண்டான்‌. 


அப்சலோம்‌. 
ராஜாவின்‌ 
பிரவேசிக்கிறான்‌. 
சமாதானமாயிருக்கவேண்டும்‌ 
அவனுடைய நோக்கமல்ல. 
அமர்ந்திருக்கும்‌ சிங்காசனத்தில்‌ 
அமரவேண்டும்‌ என்பதே அவனுடைய 
பேராசை. ஆனால்‌ அப்சலோமின்‌ குணம்‌ 
மிகவும்‌ 'துன்மார்க்கமும்‌, கபடமும்‌ 
நிரம்பியதாமிருக்கிறது. நேர்வழியில்‌ 
ப்‌ பிடிப்பதற்கு பதிலாக, டன 


மறுபடியும்‌ தாவீது. 
அரண்மனைக்குள்‌ 
தாவீதோடு 
என்பது 
தாவீது. 


தாவீது ராஜாவின்‌ 
வந்து. அவரோடு 
ராஜாங்க காரியங்களை 
யெல்லாம்‌ கற்றுக்கொள்‌ ளவேண்டும்‌. 
ராஜர கத்தின்‌ நுணுக்கங்களையெல்லாம்‌ 
புரிந்துகொள்ளவேண்டும்‌. தாவீதுக்கு 
பின்பு தான்‌ அந்த சிங்காசனத்தில்‌: 
அமரவேண்டும்‌ என்று அப்சலோம்‌. 
பொறுமையோடு காத்திருக்கவேண்டும்‌. 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தாவீதை அவருடைய 

கீழே தள்ளிவிட்டு, 

எவ்வாறு அமர்ந்து, 

இஸ்ரவேலை ஆட்சி செய்யலாம்‌ என்று 

அப்சலோம்‌ சதிபண்ணுகிறான்‌. இதற்காக, 

அவன்‌ முதல்‌ வேலையாக ஜனங்களுடைய 

இருதயத்தை கவர்ந்துகொள்ள 

திட்டமிடுகிறான்‌. ஜனங்கள்‌ தனக்கு ஆதரவு 

கொடுக்கவேண்டும்‌ என்று. அப்சலோம்‌ 
எதிர்பார்க்கிறான்‌. 


ஒருவன்‌ உயர்ந்த 
வரவேண்டுமென்றால்‌, 
மேன்மையும்‌ நன்மையும்‌ காணப்படவேண்டும்‌. 
தலைவராக வருகிறவர்களிடத்தில்‌ 
இவ்விரண்டு நற்குணங்களும்‌ 
இருக்கவேண்டும்‌. இது அப்சலோமுக்கும்‌ 
தெரிந்திருக்கிறது. ஆகையினால்‌ அப்சலோம்‌ 
தன்னை, இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ மத்தியிலே 
பெரியவனாக 'காண்பித்துக்கொள்ள 
திட்டமிடுகிறான்‌. 


அப்சலோயின்‌' முயற்சி வெற்றி 
பெறுகிறது. இஸ்ரவேல்‌ தேசத்தில்‌ தான்‌ 
உயர்ந்த அந்தஸ்திலிருப்பதற்கு 
தகுதியானவன்‌ என்பதை, அவன்‌ 
எல்லோருக்கும்‌ புரிய வைக்கிறான்‌. அவன்‌ 
பார்வைக்கு உயர்ந்த  அந்தஸ்நிலே 
இருந்தாலும்‌, அவனுடைய இருதயத்தில்‌ 
குன்மார்க்கமும்‌, தீயஎண்ணமும்‌ 
நிரம்பியிருக்கிறது. 


அப்சலோம்‌. 
கேசூருக்குப்போனான்‌. 
ராஜாவினிடத்தில்‌ 
காரியங்களைக்‌ 
இஸ்ரவேலின்‌ 
குதிரைகளையும்‌ 
சேர்க்கக்கூடாது. கேசூரின்‌ ராஜாவோ. 
தனக்கு ஏராளமான குதிரைகளையும்‌ 
இரதங்களையும்‌ வைத்திருக்கிறான்‌. 
அப்சகோமின்‌ பார்வைக்கு கேசூரின்‌ 
ராஜா கம்பீர 'தோற்றத்திலே 
காணப்படுகிறான்‌. தாவீது ராஜா கோவேறு 
கழுதையின்மேல்‌ ஏறி வருவது வழக்கம்‌. 
தாவீது அந்தக்‌ கழுதையின்‌ மேல்‌ ஏறிவருவது, 
அப்சலோமின்‌ பார்வைக்கு கெம்பீரமாயில்லை. 
தாவீது பரிதாபமான தோற்றத்தில்‌ 
இருப்பதுபோல அவனுக்கு காணப்படுகிறார்‌. 


அந்தஸ்திற்கு 
அவனிடத்தில்‌ 


தாவீதைவிட்டு 
கேசூரின்‌ 


அவன்‌ அநேக 
கற்றுக்கொண்டான்‌. 
ராஜாக்கள்‌ _ தங்களுக்கு 
இரதங்களையும்‌ 





i= FTE 
TT 


இஸ்ரவேல்‌ ஜனங்களும்‌, மற்ற 
ஜாதிகளுக்கு இருப்பதுபோல தங்களுக்கு ஒரு 
ராஜா என்று விரும்பினார்கள்‌. 
சாமுவேல்‌  தீர்க்கதரிசியும்‌ 

காரியத்தை இஸ்ரவேல்‌ 

எடுத்துச்‌ சொன்னார்‌. 


“உங்களை ஆளும்‌ ராஜாவின்‌ காரியம்‌ 
என்னவென்றால்‌, தன்‌ ரதத்திற்கு முன்‌ 
ஒடும்டி அவன்‌ உங்கள்‌ குமாரரை 
எடுத்து, தன்‌ ரதசாரதிகளாகவும்‌ தன்‌ 
குதிரைவீரராகவும்‌ வைத்துக்கொள்ளுவான்‌" 
சாமு 8:11) 


சாமுவேல்‌ சொன்ன பிரகாரமாகவே, 
அப்சலோம்‌ இரதங்களையும்‌ குதிரைகளையும்‌, 
தனக்கு முன்‌ ஓட ஜம்பது சேவகரையும்‌ 
சம்பாதிக்கிறான்‌ (சோமு 15:). 


ராஜாவுக்கு முன்பாக ஜம்பதுசேவகர்‌ 
ஒடுவதைப்‌ பார்க்கும்போது. ஜனங்கள்‌ 
அப்சலோமை கெம்பீரத்தோற்றத்தில்‌ 
பார்க்கிறார்கள்‌. அப்சலோமின்‌ பெருமையும்‌ 


சேவகரோடு இரதத்தில்‌ போவதை தாவீது 


பார்க்கிறார்‌ 
ராஜரீகத்திற்கு 
இவ்வாறு 


அப்சலோம்‌ தாவீதின்‌ 
பெருமை சேர்ப்பதற்காக, 
குதிரைகளையும்‌, 
தனக்கு முன்பாக 
சம்பாதித்திருக்கிறான்‌ 


இரதங்களையும்‌, 

ஒடும்‌ சேவகரையும்‌ 
என்று தாவீது நினைக்கிறார்‌. 
தாவீது அப்சலோமின்‌ முயற்சியை 


'தடைபண்ணவில்லை. 
ஜனங்களுடைய 
கெப்பீரமான 


அப்சலோம்‌ 
பார்வையிலே 
'தோற்றத்தோடிருக்கிறான்‌ ஆனால்‌ 
அவனுடைய இருதயத்தில்‌ மோசமான 
திட்டங்கள்‌ இருக்கிறது. அப்சலோம்‌ 
தாவீதுக்கு கீழ்ப்படிந்து, தன்னை ஒரு நல்ல 
குமாரனாக. நி 


நன்மை 

மதிப்பையும்‌ மரியாதையையும்‌ பெறவேண்டும்‌. 
அப்சலோம்‌ இதுபோன்ற 

காரியங்களை செய்திருந்தால்‌, 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நன்றாக. கீழ்ப்படிய 
தெரிந்தவர்களுக்குத்தான்‌, நன்றாக ஆட்சி 
செய்யவும்‌ தெரியும்‌. உண்மையிலேயே நல்ல 
கபாவழுள்ளவர்கள்‌, தங்கள்‌ சொந்த 
ல்‌ நல்லவர்களாகயிருப்பார்கள்‌. 
ஊரில்‌ துன்மார்க்கராயிருந்து, 
கொண்டு, மற்ற ஊர்களில்‌ 
நல்லவர்களைப்போல. வேஷம்போட 
மாட்டார்கள்‌. நல்லவர்கள்‌ எங்குபோனாலும்‌ 
நல்லவர்களாகவே இருப்பார்கள்‌. 


சொந்த 


அப்சலோமோ தன்னுடைய தகப்பன்‌ 
இருக்கும்‌ அரண்மனையில்‌. 
தர்க்குணமுள்‌ எவனாகயிருக்கிறான்‌. 
ஆனால்‌ அரண்மனைக்கு வெளியிலோ, 
ஜனங்கள்‌ மத்தியில்‌ தன்னை நல்லவன்போல 
காண்பித்துக்கொள்கிறான்‌. 


அப்சலோம்‌ காலைதோறும்‌. 
எழுந்திருந்து, பட்டணத்து வாசலுக்குப்‌ 
போகிற வழி ஓரத்திலே நின்றுகொண்டு, 
எவனாகிலும்‌ தனக்கு இருக்கிற வழக்கு. 
முகாந்தரமாய்‌ ராஜாவினிடத்தில்‌ 
நியாயத்திற்காகப்‌ போகும்போது, 
அவனை அழைத்து, “நீ எந்த ஊரான்‌" என்று 
கேட்பான்‌; அவன்‌ “உமது அடியான்‌ 
இஸ்ரவேல்‌ கோத்திரங்களில்‌ ஒன்றுக்கடுத்த 
இன்ன ஊரான்‌" என்றால்‌, அப்பொழுது 
அப்சலோம்‌ அவனை நோக்கி; “இதோ, உன்‌ 
காரியம்‌ நேர்மையும்‌ நியாயமுமாயிருக்கிறது: 
ஆனாலும்‌. ராஜாவினிபத்திலே உன்‌ 
காரியத்தை விசாரிப்பார்‌ ஒருவரும்‌ இல்லை" 
என்பான்‌ (சோமு 15:2,3). 


இஸ்ரவேல்‌ தேசத்திற்கு 
நியாயாதிபதியாயிருக்கவேண்டும்‌ 
விருப்பம்‌. அப்சலோம்‌ 
தன்‌ சகோதரன்‌ 
கொன்றுபோட்டவன்‌. 
நியாயாதிபதியாகயிருக்க 
வேண்டுமென்றால்‌, அவன்‌ மற்றவர்களுடைய 
வழக்குகளை விசாரிப்பதற்கு முன்பு, 
தன்னுடைய கொலைக்குற்றத்தை விசாரித்து, 
தனக்குத்தானே தண்டனை 
கொடுத்துக்கொள்ளவேண்டும்‌. ஆனால்‌ 
அப்சலோமோ தன்னுடைய வழக்கை 
விசாரிக்க விரும்பவில்லை. மற்றவர்களுடைய 
வழக்கை விசாரிக்க விரும்புகிறான்‌. தான்‌ 
ஜனங்களுக்கு நியாயம்‌ விசாரிக்கும்படிக்கு, 
தன்னை தேசத்திலே நியாயாதிபதியாக 
வைத்தால்‌ நலமாயிருக்கும்‌ என்று அப்சலோம்‌ 
எல்லோரிடத்திலும்‌ சொல்லுகிறான்‌ 
(சோமு 15:4) 


தான்‌ 
என்பது 





f= FTE 
TT 


இந்த வசனப்பகுதியில்‌ அப்சலோமின்‌ 
குணாதிசயத்தைப்பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. 
அவனுடைய ஞானத்தைப்பற்றியோ,, 
நீதியைப்பற்றியோ, அவன்‌ 
நியாயப்பிரமாணத்தைக்‌ கற்றுக்கொண்டது 
பற்றியோ ஒன்றும்‌ சொல்லப்படவில்லை. 
ஆனாலும்‌ அப்சலோம்‌. 
நியாயாதிபதியாகபிருக்கவேண்டுமென்று 
ஆசைப்படுகிறான்‌. நியாயப்பிரமாணத்தைத்‌ 
தெரியாமல்‌, வழக்குகளை விசாரிக்க 
முடியாது. கர்த்தருடைய சட்டம்‌ தெரியாமல்‌, 
நியாயாதிபதியின்‌ ஆசனத்தில்‌ அமரவும்‌ 
முடியாது. 


காட லோமைப்போல 
கடத்‌ க்ப்‌ ப்‌ ei md 
ஆரம்பிக்‌ அந்தப்‌ பதவிகளை 
வகிப்பதற்கு அவர்களுக்கு. தகுதியும்‌ 
திறமையும்‌ இல்லாவிட்டாலும்‌, ந்தப்‌ 
பதவிகளை 
பெற்றுக்கொள்‌ ளவேண்டும்‌ 
பண்ணுகிறார்கள்‌. 
தகுதியுள்ளவர்கள்‌ 
கண்ணியத்தோடிருப்பார்கள்‌. 
பதவிகளை தேடிப்போகமாட்டார்கள்‌. 
பதவிகள்‌ அவர்களை தேடிவரும்‌. 
அதுவரையிலும்‌ பொறுமையோடிருப்பார்கள்‌ 
அப்சலோமுக்கோ பொறுமையில்லை. 
இஸ்ரவேல்‌ தேசத்திலே நியாயாதிபதியாக 
வை்கப்படுவதற்கு 
தகுதியுமில்லை. 
அப்சலோம்‌ தன்னுடைய 
நிறைவேற்றுவதற்கு, 
வழிமுறைகளை பின்பற்றுகிறான்‌. 


தன்னிடத்தில்‌ 

தான்‌ அவர்களுக்கு 

செய்யவேண்டும்‌ என்பதும்‌ அப்சலோமின்‌ 
இதற்காக தன்னை தேசத்திலே 


'திபதியாக 
நலமாயிருக்கும்‌ என்று 
ஆசைப்படுகிறான்‌. 
விசாரிக்கப்படும்போது. 
தலைமை ஸ்தானத்தில்‌ அமர்ந்திருப்பர்‌. 
இதுவே அப்சலோமின்‌ ஆசை. அப்சலோம்‌. 
'தலைவனாயிருக்க விரும்புகிறான்‌. 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


கைப்பற்றுவதற்கு 
முயற்சி பண்ணுகிறான்‌. 
பிடிக்க வேண்டுமென்றால்‌, 

re இருதயத்தில்‌ 
பிடிக்கவேண்டும்‌. இதற்காக அப்சலோம்‌ ஒரு 
சில தந்திரமான காரியங்களை செய்கிறான்‌. 


"எவனாகிலும்‌ ஒருவன்‌ அப்சலோமை 
வணங்க வரும்போது, அவன்‌ தன்‌ கையை 
நீட்டி அவனைத்‌ தழுவி, முத்தஞ்செய்வான்‌. 
இந்தப்பிரகாரமாக அப்சலோம்‌ 
ராஜாவினிடத்தில்‌ நியாயத்திற்காக வரும்‌ 
இஸ்ரவேலருக்கெல்லாம்‌ செய்து, 
இஸ்ரவேல்‌ மனுஷருடைய இருதயத்தைக்‌ 
கவர்ந்துகொள்கிறான்‌ (2சாமு 15:5). 


தாவீது ராஜா இஸ்ரவேல்‌ தேசத்தை 
நல்ல முறையில்‌ ராஜரீகம்பண்ணி வருகிறார்‌. 
ஆனால்‌... அப்சலோமோ இஸ்ரவேல்‌ 
தேசத்தின்‌ ராஜாங்க காரியங்களை குறை 
ல்‌ i ராஜாவினிடத்தில்‌ 
வியாஜ்யமுள்ளவர்களின்‌ 

ர்‌ ஒருவருமில்லை. 

ஜனங்கள்‌ 


நல்‌ அத்தை பட்‌ 


தாவீது ராஜாவுக்கு அதிக வயதாயிற்று 
என்றும்‌, அவரால்‌ ஒரு வேலையையும்‌ 
ஒழுங்காய்‌ செய்ய முடியாது. என்றும்‌, 
ராஜாவின்‌ வேலைகளை தன்னிடத்தில்‌ 
கொடுத்தால்‌, அதை தன்னால்‌ 

| செய்து முடிக்க முடியும்‌ 


அப்சலோமைப்போல ஈவீதுக்கு, 
இன்னும்‌ அநேக குமாரர்கள்‌ இருக்கிறார்கள்‌. 
அப்சலோம்‌ ஜனங்கள்‌ மத்தியிலே தாவீதின்‌ 
மற்ற குமாரர்களைப்பற்றி தப்பிதமான 
செய்திகளை பரப்புகிறான்‌. அவர்கள்‌ 
போஜனப்பிரியர்கள்‌ என்றும்‌, 
குடித்துவெறிக்கிறவர்கள்‌ என்றும்‌, 
ஜன! டய வழக்குகளை அவர்களால்‌ 
க முடியாது என்றும்‌, இஸ்ரவேலை 
செய்ய அவர்கள்‌ 
தகுதியில்காதவர்கள்‌ என்றும்‌, அப்சலோம்‌ 
தன்னுடைய சகோதரரைப்பற்றி ஜனங்கள்‌. 
மத்தியிலே பொல்லாப்புகளை சொல்லுகிறான்‌. 





i a 
ETT 


தாவீதின்‌ குமாரர்கள்‌ 
ரன ச தள்‌ அவர்களுக்கு 
உயர்ந்த பதவி கொடுக்கப்பட்டிருக்கிறது. 
ஆனால்‌ அவர்கள்‌ தங்கள்‌ கடமைகளை 
ஒழுங்காய்ச்‌ செய்யமாட்டார்கள்‌. 
ஜனங்களுடைய காரியங்களை அவர்களால்‌. 
விசாரிக்க முடியாது என்று அப்சலோம்‌. 
தாவீதின்‌ மற்ற  குமாரர்களைப்பற்றி 
தப்பிதமான செய்திகளை ஜனங்கள்‌ 
மத்தியிலே சொல்லுகிறான்‌. 


அப்சலோமின்‌ சாதுரிய வார்த்தைகளை 


வைத்தால்தான்‌ தங்களுக்கு நீதி கிடைக்கும்‌ 
என்று ஜனங்கள்‌ நினைக்கிறார்கள்‌. 
அப்சலோம்‌ ஜனங்களிடத்தில்‌ 
சொல்லும்போதே, அவர்கள்‌ காரியம்‌: 
நேர்மையும்‌ நியாயமுமாயிருக்கிறது என்றும்‌ 
ஆனாலும்‌ ராஜாவினிடத்தில்‌ அவர்களுடைய 
காரியத்தை விசாரிப்பார்‌ ஒருவருமில்லை 
என்றும்‌ சொல்லியிருக்கிறான்‌. ஜனங்களும்‌ 
அப்சலோமை நம்பி, அவனைத்‌ தங்களுக்கு 
நியாயாதிபதியாக  நியமிக்கவேண்டுமென்று 
விரும்புகிறார்கள்‌. 


குழப்பத்தை ஏற்படுத்துவார்கள்‌. 
ஒற்றுமையாயிருக்கிறவர்களை 
பிரித்துவிடுவார்கள்‌. 
சமாதானமாயிருக்கிறவர்களுக்கு மத்தியிலே 
சண்டைகளை உண்டுபண்ணிவிடுவார்கள்‌ 


Si ரி ன்‌ 
இாயாதியதியாவிருபபோ்‌ = ig! த்‌ 
சொல்லவேண்டும்‌. அதையும்‌ அப்சலோம்‌ 
அவர்களுக்கு சொல்லித்‌ தருகிறான்‌. 
'ராஜாவினிடத்தில்‌ ஜனங்களுடைய 
காரியத்தை விசாரிப்பார்‌ ஒருவருமில்லை” 
என்று சொல்லும்போதே, “ஜனங்களுக்கு 
நியாயம்‌ செய்யும்படிக்கு என்னை தேசத்திலே. 
நியாயாதிபதியாக வைத்தால்‌ நலமாயிருக்கும்‌” 
என்றும்‌ அப்சலோம்‌ சொல்லுகிறான்‌. 
அப்சலோம்‌ தன்னை இஸ்ரவேல்‌ 
ஜனங்கள்‌ மத்தியிலே, ஒரு 
துடிப்பான வாலிபனைப்போல காண்பித்துக்‌ 
கொள்கிறான்‌. வழக்குகளெல்லாம்‌. 
நல்ல. முறையில்‌ விசாரிக்கப்பட்டு, 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


செய்யப்படும்‌ 
தங்களுடைய 
அப்சலோம்‌. 
ஜனங்களும்‌. 


ஜனங்களுக்கு நியாயம்‌ 
உறுதிசொல்லுிறான்‌. 


விசாரிக்கவேண்டுென்‌, று 
விரும்புகிறார்கள்‌. 


அப்சலோம்‌ ஜனங்கள்‌ மத்தியில்‌: 
தனக்கு மதிப்பும்‌ அக்கரையும்‌ இருப்பதுபோல 
காண்பித்துக்கொள்கிறான்‌. 

ராஜாவின்‌ 

வேண்டியவன்‌. 

காலைதோறும்‌ எழுந்திருந்து, 

வாசலுக்கு போகிற த்தில்‌ 
நின்றுகொண்டு, ராஜாவினிடத்தில்‌ வழக்கு 
விசாரிக்கப்போகிறவர்களை, தானாகவே 
வலியப்போய்‌ அவர்களைப்‌ பார்த்து 
பேசுகிறான்‌. அவர்களுடைய ஊரையும்‌, 
அவர்களுடைய வழக்குகளையும்‌ விசாரித்து, 
தனக்கு அவர்கள்மீது அக்கரையுள்ளதுபோல 
காண்பித்துக்‌ கொள்கிறான்‌. 
அவர்களுடைய வழக்குகளில்‌ நேர்மையும்‌ 
நியாயமும்‌ இருக்கிறது என்று அவர்களுக்கு 
ஆறுதலான வார்த்தைகளையும்‌ 
சொல்லுகிறான்‌ 


அப்சலோமின்‌ இருதயத்தில்‌ பெருமை 
இருக்கிறது. ஆனால்‌ அவன்‌ தன்னுடைய 
இருதயத்தின்‌ பெருமையை மறைத்துவிட்டு, 
தனக்கு தாழ்மை இருப்பதுபோல மாய்மாலம்‌ 
பண்ணுகிறான்‌. எவனாகிலும்‌ ஒருவன்‌ 
அப்சலோமை வணங்க வரும்போது, 
அப்சலோம்‌ அவளை வணங்குவதோடு 
நிறுத்திக்கொள்ளமாட்டான்‌. தன்‌ கையை 
நீடி அவனைத்‌ தழுவி, முத்தம்‌ செய்வான்‌ 
இல்வாறா அப்சலோம்‌ இஸ்ரவேல்‌ 
ன்ப இருதயத்தைக்‌ 
கவர்ந்துகொள்கிறான்‌. 
இருதயம்‌ 
பெருமையேடிருக்கிறது. 
லூசிபரைப்போல: 
தந்திரக்காரனாயுமிருக்கிறான்‌ . இஸ்ரவேல்‌ 
ஜனங்களும்‌ அப்சலோமின்‌ தந்திரங்களை 
நேசிக்கிறார்கள்‌. 
அப்சலோமுக்கு 
அப்சலோமும்‌ 
சாதுரிய வார்த்தைகளினாலும்‌, 
காரியங்களினாலும்‌, 
இஸ்ரவேல்‌ 
இருதயத்தைக்‌ 


மனுஷருடைய 
கவர்ந்துகொள்கிறான்‌. 





i= FTE 
TT 


எப்ரோனில்‌ அப்சலோம்‌ 
சாமு 15:7-12 


சொமு 157. நாற்பது வருஷம்‌ 
சென்றபின்பு, அப்சலோம்‌ ராஜாவை 
நோக்கி: தான்‌ கர்த்தருக்குப்‌. 
பண்ணின என்‌ பொருத்தனையை 
எப்ரோனில்‌ செலுத்தும்படிக்கு நான்‌. 
போக உத்தரவுகொடும்‌. 


சொமு 15:8, கர்த்தர்‌ என்னை 


எருசலேமுக்குத்‌ திரும்பி. 
வரப்பண்ணினால்‌, கர்த்தருக்கு. 
ஆராதனை செய்வேன்‌ என்று உமது 
அடியானாகிய நான்‌ சீரியாதேசத்தில்‌ 
கேசூரிலே. குடியிருக்கும்போது, 
பொருத்தனை பண்ணினேன்‌ என்‌ நான்‌. 


சோமு 155. 
சமாதானத்தோடே போ 
அப்பொ அவன்‌. 
எப்ரோனுக்குப்‌ போனான்‌. 


அதற்கு ராஜா, 
என்றான்‌; 


எழுந்த 


கொழு 15:10. அப்சலோம்‌ இஸ்ரவேல்‌: 
கோத்திரங்களுக்கெல்லாம்‌ வேவுகாரரை 
அனுப்பி, நீங்கள்‌. 
எக்கானத்தொனியைக்‌ கேட்கும்‌ போது, 
அப்சலோம்‌ எப்ரொனிலே. 
ராஜாவானான்‌ என்று சொல்லுங்கள்‌: 
என்று கொல்லச்சொல்லி. 


வைத்திருந்தான்‌. 


கொழு 1501. 

வரவழைக்கப்பட்ட. 
அப்சலோமோடே கூடப்போனார்கள்‌; 
அவர்கள்‌. வஞ்சகமின்‌ நி 


அறியாமையினால்‌ போனார்கள்‌. 


எருசலேமிலிருந்து. 
இருநாறுபேர்‌ 


2. அப்சுலோம்‌ 

ஜூத்தும்‌ போது, 

ஆலோசனைக்காரனாகிய 

என்னும்‌: 

கீலோனியனையும்‌ அவண்‌ ஊராகிய 

கீலோவிலிருத்து  வரவழைப்பித்தான்‌; 

அப்படியே கட்டுப்பாடு பலத்து, 

ஜனங்கள்‌ அப்சலோமினிடத்தில்‌ 
திரனாய்‌ வந்து கூடினார்கள்‌. 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அப்சலோம்‌ தாவீதுக்கு விரோதமாக 
கலகம்பண்ண ஆரம்பிக்கிறான்‌. அவனுடைய 
இருதயத்தில்‌ ஏற்கெனவே கலகக்குணம்‌: 
இருந்தது. அது வெளியே தெரியாமல்‌ 
மறைவாயிருந்தது. இப்போது அப்சலோமின்‌ 
கலகக்குணமும்‌, அவனுடைய 
சதிஆலோசனையும்‌, சதித்திட்டமும்‌ 
வெளிப்படுகிறது. 


அப்சலோமின்‌. இருதயத்தில்‌ 
அவனுடைய ஆவி அமைதியில்லாமலிருந்தது. 
அப்சலோம்‌ அம்னோனைக்‌ கொல்ல. 
வேண்டுமென்று சதிபண்ணினான்‌. 
தன்னுடைய ஆலோசனைப்‌ பிரகாரமாக, 
அப்சலோம்‌ அம்னோனைக்‌ 
கொன்றுபோட்டான்‌. இஸ்ரவேலின்‌ 
சிங்காசனத்திலே தாவீதுக்கு பதிலாக, தான்‌ 
அமர்ந்து, ட்சி செய்யவேண்டுமென்று 
அப்சலோம்‌. சதிபண்ணுகிறான்‌. அப்சலோம்‌ 
தன்னுடைய சதித்திட்டத்தை நிறைவேற்ற 
ஆரம்பிக்கிறான்‌. 
அப்சலோம்‌ தாவீதுக்கு முன்பாக 
தன்னை ஒரு புதிய மனுஷன்போல 
காண்பித்துக்கொள்கிறான்‌. தன்னுடைய 
பாவசுபாவங்களெல்லாம்‌ 
நீங்கிப்போன துபோல 


பழைய 
தன்னைவிட்டு 
மாய்மாலம்பண்ணுகிறான்‌. 


அப்சலோம்‌ தன்னுடைய சதித்திட்டத்தை 
நிறைவேற்றுவதற்கு எப்ரோனைத்‌. 
தெரிந்தெடுக்கிறான்‌. அப்சலோம்‌ எப்ரோனில்‌ 
பிறந்தவன்‌. தாவீது முதன்முதலாக 
எப்ரோனில்தான்‌ தன்னுடைய ராஜரீகத்தை 
ஆரம்பித்தார்‌. அவர்‌ எப்ரோனிலே பல 
வருஷங்களாகயிருந்து, இஸ்ரவேல்‌ தேசத்தை 
ராஜ்யபாரம்பண்ணினார்‌. 


எப்ரோன்‌ ராஜரீகப்பட்டணம்‌ 
என்பது இஸ்ரவேல்‌. ஜனந்தார்‌ 
எல்லோருக்கும்‌ தெரியும்‌. யூதாவின்‌ மனுஷர்‌ 
எப்ரோனை அதிகமாக நேசிக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ தங்கள்‌ இருதயத்தில்‌ எப்ரோனுக்கு 
அதிக மதிப்பும்‌ மரியாதையும்‌, 
முக்கியத்துவமும்‌ கொடுக்கிறார்கள்‌. எப்ரோன்‌ 
யூதாகோத்திரத்தின்‌ நடுப்பகுதியிலிருக்கிறது. 
அப்சலோமும்‌ தன்னுடைய சதித்திட்டத்தை, 
யூதாகோத்திரத்தார்‌ மத்தியிலே, எப்ரோனிலே 
ஆரம்பிக்க வேண்டும்‌ என்று 
தீர்மானிக்கிறான்‌. இங்கே அப்சலோமுக்கு 
வேண்டிய சிநேகிதர்கள்‌ ஏராளமானோர்‌ 
இருக்கிறார்கள்‌. 





i THE 
TT 


நாற்பது வருஷம்‌ 
அப்சலோம்‌ தாவீது ராஜாவை நோக்கி: 
“நான்‌ கர்த்தருக்குப்‌ பண்ணின என்‌ 
பொருத்தனையை எப்ரோனில்‌ 
செலுத்தும்படிக்கு நான்‌ போக 
உத்தரவுகொடும்‌. கர்த்தர்‌ என்னை 
எருசலேமுக்குத்‌ திரும்பி வரப்பண்ணினால்‌, 
கர்த்தருக்கு ஆராதனை செய்வேன்‌ என்று 
உமது அடியானாகிய நான்‌ சீரியாதேசத்தில்‌ 
கேசூரிலே குடியிருக்கும்போது, பொருத்தனை 
பண்ணினேன்‌" (சோமு 15:78) என்று. 
சொல்லுகிறான்‌. 


சென்றபின்பு, 


எப்ரோனுக்குப்போக 
அப்சலோம்‌ கர்த்தருக்கு 
பொருத்தனையை 

செலுத்துப்படிக்கு... போகுவிரும்புவதினால்‌, 
தாலீது ராஜாவும்‌ அவனுக்கு அனுமதி 
மறுக்குமாட்டார்‌. அவர்‌ அப்சலோமை 
சந்தோஷமாய்‌ அனுப்பி வைப்பார்‌. 


அப்சலோம்‌ எருசலேமுக்கு திரும்பி 
வந்ததற்காகவும்‌, அவன்‌ தான்‌ பண்ணின 
பொருத்தனையை நினைவுகூருவதற்காகவும்‌, 
அந்தப்‌ பொருத்தனையை நிறைவேற்ற 
விரும்புவதாகவும்‌ சொல்லுகிற வார்த்தைகள்‌ 
ல்‌ சந்தோஷத்தைக்‌ கொடுக்கிறது. 

கர்த்தரை சேவிக்க 

க ப்த்திரக்கிறன்‌ 
தாவீதின்‌ மனதிலே 
கொடுக்கிறது. 
அப்சலோமைப்‌ பார்த்து, 
போ" என்று சொல்லி, 
எப்ரோனுக்கு வழியனுப்பி வைக்கிறார்‌. 

அப்சலோமும்‌ எழுந்து எப்ரோனுக்குப்‌ 
போகிறான்‌. அவன்‌ அங்கே தனியாய்ப்‌ 
போகவில்லை. 
வரவழைக்கப்பட்ட 
அப்சலோமோடே கூடப்போகிறார்கள்‌;: 
அவர்கள்‌ வஞ்சகமின்றி அறியாமையினால்‌ 
போகிறார்கள்‌ சோமு 1541). 
எருசலேமிலிருந்து தன்னோடு எப்ரோனுக்கு 
வருகிறவர்களுக்கு, தன்னுடைய சதித்திட்டம்‌ 
தெரியக்கூடாது என்று 
தீர்மானித்திருக்கிறான்‌. ஆகையினால்‌ 
அவர்கள்‌ வஞ்சகமின்றி அறியாமையினால்‌ 
அப்சலோமோகூட, எருசலேமிலிருந்து 
எப்ரோனுக்குப்‌ போகிறார்கள்‌. 


என்னும்‌ 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


அப்சகோமோடு கூடப்போகிற 

மனுஷர்‌ இருநூறுபேரையும்‌ பார்ப்பார்கள்‌. 
இவர்கள்‌ எல்லோரும்‌ அப்சலோமை 
சேர்ந்துகொண்டார்கள்‌ என்று நினைப்பார்கள்‌. 
தாவீது எருசலேமிலுள்ள தன்னுடைய 
நம்பிக்கைக்குரிய சிநேகிதர்களை 


இழந்துவிட்டார்‌ என்றும்‌ ஜனங்கள்‌ 


நினைப்பதற்கு வாய்ப்புள்ளது. 
எருசலேமிலிருந்து 


வரவழைக்கப்பட்ட 
அப்சலோமோடே 
அவர்களுக்கு 
தெரியாது. 
அவர்களிடத்தில்‌ வஞ்சகமில்லை. அவர்கள்‌ 
அப்சலோமின்‌ சதித்திட்டத்தை அறியாமலேயே 
அவனோடு கூடப்போகிறார்கள்‌. அப்சலோம்‌. 
கர்த்தருக்கு பண்ணின தன்னுடைய 
பொருத்தனையை செலுத்துவதற்காக 
எப்ரோனுக்குப்‌ போகிறான்‌ என்று நினைத்து, 
எருசலேமின்‌ மனுஷர்‌ அவனோடே 
கூடப்போகிறார்கள்‌. 
அப்சலோம்‌ மார்க்க ஆராதனையை 
தன்னுடைய சுயநலத்திற்காக 
பயன்படுத்துகிறான்‌. ஆராதனை, 
பொருத்தனை என்று சொல்லும்போது, 
ஜனங்கள்‌ அதை நம்புவார்கள்‌. ஆனால்‌ 
அப்சலோமோ மார்க்கத்தின்‌ பெயரால்‌ 
சதிபண்ணுகிறான்‌.. 
கர்த்தருடைய 
அவருடைய பிள்ளைகளை 
கூட்டிவிடலாம்‌. 
கூட்டிவிடலாம்‌. மார்க்கத்தலைவர்களின்‌. 
இருதயம்‌. சுத்தமாயிருக்கவேண்டும்‌. 
அவர்களுக்கு மெய்யாகவே கர்த்தரிடத்தில்‌ 
இருக்கவேண்டும்‌. 
மார்க்கத்தலைவர்கள்‌, 
ஜனங்களை, 
வழிநடத்துவதற்கு 
ஜனங்களும்‌ 
அறியாமையினால்‌ 
மார்க்கத்தலைவர்களை பின்பற்றிப்போவார்கள்‌. 


நாமத்தினால்‌ 
எளிதாகக்‌ 


ஏராளமாகவும்‌ 





f= FTE 
TT 


மார்க்கத்தலைவர்கள்‌ 
பிள்ளைகளை 
சுயஆதாயத்திற்காக 
பயன்படுத்திக்கொள்ளும்‌ 
கர்த்தருடைய ஜனம்‌ 


கர்த்தருடை 
தங்களுடைய 
வாய்ப்புள்ளது. 
நல்ல நோக்கத்தோடு 
கூடிவந்தாலும்‌, அவர்களுக்கு 
சாத்தானுடைய தந்திரம்‌ தெரிவதில்லை. 
ர்கள்‌ சாத்தான்‌ விரிக்கும்‌ வலையிலும்‌ 
வஞ்சகமின்றி 

அறியாமையினால்‌ சிக்கிக்கொள்கிறார்கள்‌. 
அப்சலோம்‌ இஸ்ரவேல்‌ 
கோத்திரங்களுக்கெல்லாம்‌ வேவுகாரரை 
அனுப்பி, நீங்கள்‌ எக்காளத்தொனியைக்‌: 
கேட்கும்‌ போது, அப்சலோம்‌ எப்ரொனிலே 
ராஜாவானான்‌ என்று சொல்லுங்கள்‌ என்று 
சொல்லர்சொல்லி வைத்திருந்தான்‌ 

(சோமு 15:10). 


இஸ்ரவேலுக்கு... ராஜாவாகவேண்டும்‌ 
என்பது அப்சலோமின்‌ திட்டம்‌. அவன்‌ 
சதித்திட்டத்தை, 

வேவதாரர்‌ மூலமாக, 
கோத்திரங்களுக்கெல்லாம்‌. 
சொல்லியனுப்புகிறான்‌. it 'அப்சலோம்‌ 
ராஜாவானான்‌" ன்னும்‌ 


தாவீதுக்கு வயதாயிற்று. எக்காள 


தன்னுடைய ராஜ்யபார பொறுப்புக்களிலிருந்து 
ஒய்வு பெற்று விட்டாரோ என்றும்‌ 
அல்லது தாவீது ஸரித்துப்போய்விட்டாரோ 
என்றும்‌ நினைப்பார்கள்‌. 

பதிலாக அப்சலோம்‌ 

நியாயமான வழியில்‌, 

ராஜாவானான்‌ என்று 
பேசிக்கொள்வார்கள்‌. 


தெரிந்திருந்தால்‌, 
ஒத்துழைக்கமாட்டார்கள்‌. 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


அகித்தோப்பேல்‌ என்பவன்‌ 
அப்சலோமின்‌ சதிஆலோசனைகளுக்கு 
உடந்தையாயிருக்கிறான்‌. அகித்தோப்பேலுக்கு 
ராஜதந்திரங்களெல்லாம்‌ நன்றாய்த்‌ 
தெரியும்‌. இ தாவீதுக்கு 
ஆலோசனைக்காரனாயிருந்தவன்‌. 
தாவீதுக்கும்‌ அகித்தோப்பேலுக்கும்‌ ஏற்பட்ட 
பிரச்சனையினால்‌, இவர்கள்‌ இருவரும்‌ 
பிரிந்திருக்கவேண்டும்‌. அல்லது தாவீது 
அகித்தோப்பேலை. ஏதோ ஒரு 
காரணத்திற்காக, _ தன்னுடைய 
லெளியேற்றியிரக்க 
அப்சலோமுக்கு 


அம்சலோம்‌.. பிகளைச்‌ , செலுத்தும்‌ 
போது. தாவீதின்‌ 'ஆலோசனைக்காரன 
அகித்தோப்பேல்‌ என்னும்‌ கீலோனியனையும்‌ 
அவன்‌ ஊராகிய  கீகோவிகிருந்து 
வரவழைப்பிக்கிறான்‌ சோமு 
அகித்தோப்பேல்‌. ்சலோமோடு 
சேர்ந்துகொள்கிறான்‌. அப்சலோமின்‌ 
சதித்திட்டந்தை நிறைவேற்றுவதற்கு, 
அகித்தோப்பேல்‌ அவனுக்கு மிகவும்‌ 
உதவியாயிருக்கிறான்‌. அப்படியே கட்டுப்பாடு 
பலத்து, ஜனங்கள்‌  அப்சலோமினிடத்தில்‌ 
திரளாய்‌ வந்து கூடுகிறார்கள்‌. 


அப்சலோமோடு கூடயிருக்கிற 
ஜனங்களின்‌ எண்ணிக்கை அதிகரிக்கிறது. 
இதனால்‌ அவனுடைய சதித்திட்டமும்‌ 
வலுவடைகிறது. அப்சலோம்‌ ஏற்கெனவே 
மனுஷருடைய இருதயத்தைக்‌ 
கவர்ந்துகொண்டவன்‌. அவர்கள்‌ 
எல்லோருமே. எப்ரோனிலிருக்கும்‌. 
அப்சலோமினிடத்திற்கு திரளாய்க்‌ 
கூடிவருகிறார்கள்‌. கர்த்தருக்கு 
பொருத்தனையை செலுத்துவது என்னும்‌ 
பெயரிலே 'அவர்களெல்லோரும்‌, 
அப்சலோமுக்கு ஆதரவாக, எப்ரோனிலே 
வந்து கூடுகிறார்கள்‌. இவர்கள்‌ 
அப்சலோமின்‌ மேல்‌ பிரியமாயிருக்கிறார்கள்‌. 
இவர்களில்‌ அநேகர்‌ அப்சலோம்‌ 
இஸ்ரவேலுக்கு ராஜாவாகவேண்டுமென்று 
விரும்புகிறவர்கள்‌. 





i= FTE 
TT 


தப்பி ஓடும்‌ தாவீது 
சாமு 1512-23 


சோமு 15:18. அதை அறிவிக்கிற ஒருவன்‌ 
தாவீதினிடத்தில்‌ வத்து, இஸ்ரவேலில்‌: 
ஒவ்வொருவருடைய இருதயமும்‌ 
அப்சலோமை பற்றிப்போகிறது 
என்றான்‌. 


சாமு 1514. அப்பொ பானி 
எருசலேமிலே 'தன்னிடத்திலுன்ள 
தன்னுடைய எல்லா ஊழியக்காரரையும்‌ 
நோக்கி: எழுத்து ஓடிப்போவோம்‌, 
இல்லாவிட்டால்‌ நாம்‌ அப்சலோமுக்குத்‌ 
தப்ப இடமில்லை; அவன்‌ தீவிரித்து 
நம்மிடத்தில்‌ வத்து நம்மைப்‌ பிடித்து, 
நம்மேல்‌ பொல்லாப்பு வரப்பண்ணி, 
நகரத்தைப்‌ பட்டயக்கருக்கினால்‌. 
சங்காரம்‌ பண்ணாதமடிக்குத்‌ 
திவிரமாய்ப்‌ புறப்படுங்கள்‌ என்‌ நான்‌. 
ழு 15:15. ராஜாவின்‌ 
ஊழியக்காரர்‌ ராஜாவைப்‌ பார்த்து: 
இதே, ராஜாவாகிய எங்கள்‌ 
ஆண்டவன்‌ கட்டனையிடும்‌ 
காரியத்தையெல்லாம்‌. செய்ய 
உமது அடியாராகிய நாங்கள்‌ 
ஆயத்தமாயிருக்கிறோம்‌ என்றார்கள்‌. 
கொழு 15:16. அப்படியே ராஜாவும்‌ 
அவனுடைய வீட்டார்‌ எல்லாரும்‌ 
கால்நடையாய்ப்‌ புறப்பட்டார்கள்‌; 
வீட்டைக்காக்க ராஜா 
மறுமனையாட்டிகளாகிய பத்து 
ஸ்திரீகனைப்‌ பின்வைத்தான்‌. 
கோமு 15:17. ராஜாவும்‌ சமஸ்த 
ஜனங்களும்‌ கால்நடையாய்ப்‌ 
புறப்பட்டு, சற்றுத்தூரம்போய்‌, ஒரு. 
இடத்திலே தரித்து நின்றார்கள்‌. 


கொழு. 1518. அவனுடைய 
ஊழியக்காரர்‌ எல்லாரும்‌, கிரேத்தியர்‌ 
யாவரும்‌, பிலேத்தியர்‌ 

அவன்‌ 

போனார்கள்‌; 

கால்நடையாய்‌ 

அறுநூறுபேராகிய 

எல்லாரும்‌ 

நடத்தார்கள்‌. 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
II SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சோமு 15:18. அப்பொழுது ராஜா 
கித்தியனாகிய ஈத்தாயைப்‌ பார்த்து: நீ 
எங்களுடனே கூட வருவானேன்‌? தீ 
திரும்பிப்போய்‌ ராஜாவுடனேகூட இரு; 
நீ அத்தியதேசத்தான்‌; தீ உன்‌ 
இடத்திற்குத்‌ திரும்பிப்‌ போகலாம்‌. 
சோமு 15:20. நீ நேற்றுதானே வந்தாய்‌; 
இன்று நான்‌ உன்னை எங்கனோடே, 
நடத்துவரும்படிக்கு. 
அழைத்துக்கொண்டு போகலாமா? நான்‌ 
போகக்கூடிய இடத்திற்குப்‌ 
போகிறேன்‌; தீ உன்‌ சகோதரரையும்‌ 
அழைத்துக்கொண்டு  திரும்பிப்போ; 
கிருபையும்‌ உண்மையும்‌ உன்னோடே, 
இருப்பதாக என்றான்‌. 


சோமு 1531. 
ராஜாவுக்குப்‌ 


ஆனாலும்‌ ஈத்தாய்‌ 
பிரதியுத்தரமாக: 
ராஜாவாகிய என்‌ ஆண்டவன்‌ 
எங்கேயிருப்பாரோ, அங்கே உமது 
அடியானும்‌, செத்தாலும்‌ பிழைத்தாலும்‌, 
இருப்பான்‌ என்று கர்த்தருடைய 
ஜீவனையும்‌ ராஜாவாகிய என்‌ 
ஆண்டவனுடைய ஜீவனையும்‌ 
கொண்டு சொல்லுகிறேன்‌ என்றான்‌. 


சோமு 15:22. அப்பொழுது தாவிது 
சத்தாயை நோக்கி:  நடந்துவா 
என்றான்‌; அப்படியே கித்தியனாகிய 
ஈத்தாயும்‌ அவனுடைய எல்லா 
மனுஷரும்‌ அவனோடிருக்கிற எல்லாப்‌ 
பின்னைகளும்‌ நடந்தூபோனார்கள்‌. 


சாமு 15:28. சகல ஜனங்களும்‌ 
நடந்துபோகிறபோது, தேசத்தார்‌ 
எல்லாரும்‌ மகா சத்தமாய்‌ அழுதார்கள்‌; 
ராஜா கீதரோன்‌: ஆற்றைக்‌. 
கடந்தான்‌; ஜனங்கள்‌ எல்லாரும்‌. 
வள௱த்தரத்திற்குப்‌ போகிற வழியே 
நடத்துபோனார்கள்‌. 


அப்சலோம்‌ எப்ரோனில்‌ தாவீதுக்கு 
விரோதமாக. சதிபண்ணும்‌ செய்தி, 
அவருக்கு அறிவிக்கப்படுகிறது. அதை 
அறிவிக்கிற ஒருவன்‌ தாவீதினிடத்தில்‌ வந்து, 
“இஸ்ரவேலில்‌ ஒவ்வொருவருடைய இருதயமும்‌ 
அப்சலோமை பற்றிப்போகிறது” (சாமு 15:13) 
என்று சொல்லுகிறான்‌. தனக்கு விரோதமாக. 
நடைபெறும்‌ சதி தாவீதுக்கு வேதனையைத்‌ 
தருகிறது. இது அவருக்கு ஒரு துர்ச்செய்தி. 





i= al 
TT 


இஸ்ரவேலில்‌: ஒவ்வொருவருடைய 


இருதயமும்‌ அப்சலோமைப்பற்றிப்போகிறது" 
என்னும்‌ செய்தி தாவீதுக்கு 
மோசமான 


இங்வக, 


பிரதானமானவர்களும்‌ 
அப்சலோமோடு கூடமிருக்கிறார்கள்‌. 
நல்ல ராஜா தன்னுடைய 
ஜனங்களின்‌ 
குவர்ந்துகொள்வார்‌. ஆனால்‌ 
அதைச்‌ செய்யவில்லை. அப்சலோம்‌ 
இஸ்ரவேல்‌ மனுஷரோடு நயமாகப்‌ பேசி 
அவர்களுடைய இருதயத்தைக்‌ 
குவர்ந்துகொண்டான்‌. கையினால்‌. 
இப்போது இஸ்ரவேலின்‌ ஒவ்வொருவருடைய 
இருதயமும்‌, தாவீதைப்பற்றிப்போகாமல்‌, 
அப்சலோமைப்பற்றிப்போ கிறது. 


ஒரு 
தேசத்து 


தயத்தைக்‌ 
தாவீதோ 


ராஜா 


இருதயங்கள்‌ ராஜாவை பற்றிப்போகவேண்டும்‌. 
ராஜா... தன்‌ தேசத்து ஜனங்களின்‌ 
இருதயத்தை கவர்ந்துகொள்ளும்போது, 
அவர்களிடத்திலிருக்கிற பலத்தையும்‌, 
ஆயுதங்களையும்‌, பணத்தையும்‌, 
தன்னுடைய தேசத்தின்‌ நன்மைக்காகவும்‌, 
சேலைக்காகவும்‌ குவர்ந்துகொள்கிறார்‌ 
ராஜாவின்மீது பிரியமாயிருக்கிற ஜனங்கள்‌, 
தேசத்துக்கு சேவை செய்ய முன்வருவார்கள்‌ 
தாங்கள்‌ விரும்புகிற. ராஜாவுக்கு 
தியாகம்பண்ணவும்‌ ஆயத்தமாயிருப்பார்கள்‌. 

எப்ரோனில்‌ நடைபெறும்‌ செய்தியை 
தனக்கு சொன்னவுடனே. தாவீது 
எருசலேமிலே தன்னிடத்திலுள்ள எல்லா 
ஊழியக்காரரையும்‌ நோக்கி: எழுந்து 
ஒடிப்போவோம்‌, இல்லாவிட்டால்‌ நாம்‌ 
அப்சலோமுக்குத்‌ தப்ப இடமில்லை; அவன்‌ 
தீவிரித்து நம்மிடத்தில்‌ வந்து நம்மைப்‌ 
பிடித்து. நம்மேல்‌ பொல்லாப்பு வரப்பண்ணி, 
நகரத்தைப்‌ பட்டயக்கருக்கினால்‌ சங்காரம்‌ 
பண்ணாதபடிக்குத்‌ தீவிரமாய்ப்‌ புறப்படுங்கள்‌” 
(சோமு 1514) என்று சொல்லுகிறார்‌. 


தாவீது தன்‌ குமாரனாகிய 
அப்சலோமின்மீது பாசமாயிருக்கிறார்‌. 
அவன்‌ தனக்கு விரோதமாக கலகம்‌. 
பண்ணுவதை தாவீதால்‌ தாங்கிக்கொள்ள 
முடியவில்லை. அப்சலோமிடத்தில்‌ 
நன்றியுள்ள இருதயமில்லை. 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அவன்‌ இஸ்ரவேல்‌ தேசத்திற்கு 
முறையான வழியில்‌  ராஜாவாகாமல்‌, 
குறுக்கு வழியில்‌ ராஜாவாகிறான்‌. அவன்‌ 
தாவீதுக்கு விரோதமாக ஆயுதம்‌ 
ஏந்துகிறான்‌. திரளான ஜனங்களை 
தனக்கு ஆதரவாகக்‌ கூட்டுகிறான்‌. 


அப்சலோமின்‌ சதிஆலோசனைபைக்‌ 
கேட்டவுடனே, தாவீது சுயமாய்த்‌ 
தீர்மானம்பண்ணுகிறார்‌. அவர்‌ 
ஆலோசனைச்சங்கத்தைக்‌ 
அவர்களுடைய 
ஆலோசனைகளையும்‌ கருத்துக்களையும்‌ 
கேட்கவில்லை. தாவீது கர்த்தரிடத்தில்‌ 
விசாரிக்கிறார்‌. தன்னுடைய இருதயத்திற்கு 
சரியாய்த்‌ தோன்றுகிறடி செயல்படுகிறார்‌. 
அப்சலோமைப்பற்றிய பி கிடைத்தவுடன்‌, 
தாவீது வேலையாக, 
எருசலேமைவிட்டு தப்பித்து ஓிவிடவேண்டும்‌ 
என்று தீர்மானம்பண்ணுகிறார்‌. 


'த்தரிடத்தில்‌ 
“கர்த்தருடைய 
கோளுக்கும்‌ குட்டுப்படுகிறவர்‌. 
தன்னுடைய பாவத்தினிமித்தமாக கர்த்தர்‌ 
தன்னைத்‌  தண்டிக்கும்போது, தாவீது 
அந்தத்‌ தண்டனையைத்‌ தாங்கிக்கொள்கிறார்‌. 
இஸ்ரவேல்‌ தேசத்திலே தனக்கு, தன்னுடைய 
குமாரன்‌ மூலமாக பிரச்சனை வந்திருப்பது, 
கர்த்தருடைய சித்தம்‌ என்று தாவீது 
தீர்மானிக்கிறார்‌. இந்தப்‌ பிரச்சனையின்‌ 
மூலமாய்‌ கர்த்தர்‌ தன்னை கண்டித்து, 
திருத்துகிறார்‌ என்பதையும்‌ தாவீது 
அங்கீகரிக்கிறார்‌. 


பக்தியாககக்கிதவர்‌ அவர்‌ 
அன்புக்கும்‌, 


தாவீதுக்கு அரசியல்‌ 

தெரியும்‌. அவர்‌ 

தேசத்தின்மீதம்‌. எருசகேம்‌ நகரத்தின்பேறும்‌ 
பற்றுதலாயிருக்கிறார்‌. எருசலேம்‌ 
மிகப்பெரிய பட்டணம்‌. ஆனால்‌ இந்தப்‌ 
பட்டணத்திற்கு போதுமான பாதுகாப்பு 
இல்லை. இப்போது தாவீதோடுகூட ஒரு சிலர்‌ 
மாத்திரமே பாதுகாப்புக்காக இருக்கிறார்கள்‌. 


வந்தால்‌, 
எருசலேமைப்‌ பாதுகாக்க 
அவர்களால்‌  அப்சலோமுக்கு 
எதிர்த்து நிற்க முடியாது. 





i= FTE 
TT 


அப்சலோமோடு கூடயிருக்கிறவர்களும்‌ 
அவனுக்கு ஆதரவாயிருக்கிறவர்கள்‌. 
எருசலேமிலுள்ளவர்கள்கூட, தாவீதுக்கு 
உண்மையுள்ளவர்களாயிராமல்‌, 
அப்சலோழுக்கு உண்மையுள்ளவர்‌ 
களாயிருப்பார்கள்‌. அப்சலோம்‌ தன்னுடைய 


நகரத்திற்குள்ளே யுத்தம்‌ நடைபெறக்கூடாது 
என்று தாவீது தீர்மானமாயிருக்கிறார்‌ 


தாவீது எருசலேமை நேசிப்பதினால்‌, 
எருசலேமுக்கு சேதம்‌ வராக்கூடாது என்று 
யோசிக்கிறார்‌. தானும்‌, தன்னுடைய 
ஊழியக்காரரும்‌, எருசலேமைவிட்டு 
ஒடிப்போய்விட்டால்‌, அப்சலோமுக்கு இந்த 
நகரத்திலே எதிர்ப்பு இருக்காது. எருசலேம்‌ 


முற்றக்கைப்போடவேண்டிய 
இருக்காது. 


தாவீதும்‌ அவரிடத்திலுள்ள எல்லா 
வேலைக்காரரும்‌ எருசலேமைவிட்டு வேகமாக 
ஓடிப்போகிறார்கள்‌. தாவீது 
ராஜாவும்‌ அவருடைய வீட்டார்‌ எல்லாரும்‌ 
கால்நடையாய்‌ புறப்படுகிறார்கள்‌. தாவீதின்‌ 
குமாரனாகிய அப்சலோமுக்கோ 
ட குதிரைகளும்‌ இருக்கிறது. 
எருசலேமைவிட்டு 
தயால்‌ தன்னுடைய வீட்டார்‌ 
எல்லோரையும்‌ தன்னோடு 
கூட்டிக்கொண்டு போகிறார்‌. தாவீது 
ராஜாவின்‌ மனைவிகளும்‌, அவருடைய 
பிள்ளைக அவரோடு 
கூடப்போகிறார்கள்‌. தாவீதுக்கும்‌ அவருடைய 
வீட்டாருக்கும்‌ து 
ஆபத்துக்காலமாயிருக்கிறது அவர்‌ 
தன்னுடைய வீட்டாரை இந்த 
ஆபத்துக்களிலிருந்து பாதுகாக்கவேண்டும்‌. 
தாவீதுக்கு இது துக்ககாலமாயிருக்கிறது. 
தாவீதின்‌ வீட்டார்‌ அவருக்கு. 
துக்ககத்திலே ஆறுதலாயிருக்கவேண்டும்‌. 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தாவீது தன்னுடைய ஊழியக்காரரை 
நோக்கி “எழுந்து ஓடிப்போவோம்‌' என்று 
சொன்னபோது. ராஜாவின்‌ ஊழியக்காரர்‌ 
ராஜாவைப்‌ பார்த்து: “இதோ, ராஜாவாகிய 
எங்கள்‌ ஆண்டவன்‌ கட்டளையிடும்‌ 
காரியத்தையெல்லாம்‌ செய்ய உமது 
அடியாராகிய நாங்கள்‌ 
ஆயத்தமாயிருக்கிறோம்‌" (2சாமு 15:15) என்று 
சொல்லுகிறார்கள்‌. 

தாவீது எருசலேமைவிட்டு 
ஒடிப்போகும்போது, அவர்‌ பக்கத்திலே. 
கிரேத்தியர்‌ யாவரும்‌, பிலேத்தியர்‌ யாவரும்‌ 
நடந்துபோகிறார்கள்‌. காத்தூரிலிருந்து 
கால்நடையாய்‌. வந்திருந்த 
அறுநூறுபேராகிய கித்தியர்‌ எல்லாரும்‌ 
தாவீது ராஜாவுக்கு முன்பாக நடக்கிறார்கள்‌ 
(சோமு 15:18), 


தேசத்திலிருந்தபோது, 
கித்தியருக்கும்‌ 
பழக்கமுண்டாயிற்று. தாவீதின்‌ நீதியையும்‌, 
தெய்வபக்தியையும்‌ பார்த்து கித்தியர்‌ அவரை 
சிநேகிக்க ஆரம்பித்தார்கள்‌. இவர்கள்‌ 
பெலிஸ்தராகயிருந்தாலும்‌, தங்களுடைய 
மார்க்கத்தை விட்டுவிட்டு, 
ஏற்றுக்கொண்டார்கள்‌. 
த்தியரை தன்னுடைய 
மெய்க்காப்பாளராக நியமித்துக்கொண்டார்‌. 


எருசலேமைவிட்டு 
வாது வணங்‌ தன்ட 
வருமாறு கட்டாயம்பண்ண வில்லை. 
ராஜாவும்‌ சமஸ்த ஜனங்களும்‌ கால்நடையாய்ப்‌ 
புறப்பட்டு, சற்றுத்தூரம்போய்‌, ஒரு இடத்திலே 
தரித்து நிற்கிறார்கள்‌ (சோமு 15:17). தாவீது 
தன்னோடு கூடவந்த எருசலேமின்‌ 
ஜனங்களையும்‌ அழைத்துக்கொண்டு, 
கால்நடையாய்ப்‌ புறப்பட்டுப்போகிறார்‌. 


கர்த்தராகிய 
தம்முடைய ஊழியத்தை 
செய்யுமாறு. யாரையும்‌ 
கட்டாயம்பண்ணமாட்டார்‌. கர்த்தருடைய 
செய்யவேண்டுமென்று, 
முன்வருகிறவர்களை, 
ஏற்றுக்கொண்டு 
ஊழியத்தில்‌ 


நம்முடைய 
இயேசுகிறிஸ்துவம்‌, 





i= THEN 
TT 


தாவீது ராஜாவும்‌, அவருடைய வீட்டார்‌ 
எல்லாரும்‌ எருசலேமைவிட்டு 
கால்நடையாய்ப்‌ புறப்பட்டுப்போகிறார்கள்‌. 
வீட்டைக்காக்க தாவீது ராஜா தன்னுடைய 
மறுமனையாட்டிகளாகிய பத்து ஸ்திர்களைப்‌ 


ராஜாவுக்கு முன்பாக 

போகிய  கித்தியர்‌ நடந்து 
போகிறார்கள்‌. அப்பொழுது தாவீது ராஜா 
கித்தியனாகிய ஈத்தாயைப்‌ பார்த்து: “நீ 
எங்களுடனே கூட 
திரும்பிப்போய்‌ ராஜாவுடனேகூட 
அந்நியதேசத்தான்‌; நீ உன்‌ 
திரும்பிப்‌ போகலாம்‌. நீ நேற்றுதானே 
வந்தாய்‌; இன்று நான்‌ உன்னை எங்களோடே 
நடந்துவரும்படிக்கு அழைத்துக்கொண்டு. 
போகலாமா? நான்‌ போகக்கூடிய இடத்திற்குப்‌ 
போகிறேன்‌: நீ உன்‌ சகோதரரையும்‌ 
அழைத்துக்கொண்டு திரும்பிப்போ: கிருபையும்‌ 
உண்மையும்‌ உன்னோடே இருப்பதாக" 
(சோமு 15:19,20) என்று சொல்லுகிறார்‌. 


"தாவீதைப்‌ 
விரும்புகிறானா 
அல்லது அப்சலோமைப்‌ பின்பற்றவேண்டு. 
மென்று விரும்புகிறானா என்பது தாவீதுக்கு 
நிச்சயமாகத்‌ தெரியவில்லை. தாவீது 
ஈத்தாமின்‌ இருதயத்திலுள்ள நினைவுகளை 
அறிந்துகொள்ள விரும்புகிறார்‌. 
ஆகையினால்‌ ஈத்தாயும்‌. அவனோடு 
கூடமிருக்கிறவர்களும்‌ ப்‌ க்‌ 
திரிவோம்‌ AT தச 
அவர்களுக்கு கொடுக்கிறார்‌. ஈத்தாய்‌ 
க்க சேவிக்க விரும்பலில்லையென்றால்‌, 

அவனும்‌, அவனோடு கூடமிருக்கிற 
மனுஷரும்‌, எருசலேமுக்கு புதிய ராஜாவாக 
வரப்போகிற அப்சலோமை சேவிக்கலாம்‌. 
தாவீது ஈத்தாயை கட்டாயம்பண்ண வில்லை. 


ஈத்தாய்‌ 
பின்பற்றவேண்டுமென்று 


ஈத்தாய்‌ தாவீதுக்கு உண்மையுள்ள 
வனாகயிருந்தாலும்‌ அவன்‌ தன்னோடுகூட 
பாடுகளை அனுபவிப்பதை. தாவீது 
விரும்பவில்லை. தாவீதுக்கு முன்பாக 
பாடுகளும்‌, வேதனைகளும்‌, உபத்திர 
வங்களும்‌ நியமிக்கப்பட்டிருக்கிறது. அந்தப்‌ 
பாடுகள்‌ கித்தியருக்கு ஜ்வேண்டாம்‌. 
என்று தாவீது நினைக்கிறார்‌. "இன்று நான்‌ 
உன்னை எங்களோடேகூட நடந்து 
வரும்படிக்கு அழைத்துக்கொண்டுபோகலாமா"' 
என்று தாவீது ஈத்தாயிடம்‌ கேட்கிறார்‌. 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


காத்தூரிலிருந்து ஈத்தாயும்‌, 
பேராகிய கித்தியர்‌ எல்லோரும்‌ நேற்றுதான்‌ 
தாவீதைப்‌ பார்ப்பதற்காக எருசலேமுக்கு 
வந்திருந்தார்கள்‌. ஆனால்‌ இன்று தாவீது, 
எருசலேமைவிட்டு ஓடிப்போகிறார்‌. கித்தியர்‌ 
தன்னோடுகூட கஷ்டங்களை அனுபவிக்க 
வேண்டாம்‌ என்று தாவீது நினைக்கிறார்‌. 


அறுநூறு 


நல்ல. குணமுள்ளவர்கள்‌, 
மற்றவர்களுடைய துன்பத்தையும்‌ 
தங்களுடைய துன்பம்போல பாவிப்பார்கள்‌. 
ஈத்தாய்‌ தன்னோடுகூட வந்தால்‌ அவனுக்கு 
துன்பம்‌ உண்டாகும்‌ என்று தாவீது 
நினைக்கிறார்‌. ஈத்தாமிக்கு துன்பம்‌ 
வரக்கூடாது என்று தாவீது விரும்புகிறார்‌. 
தாவீது ஈத்தாமிடம்‌ “நீ உன்‌ சகோதரரையும்‌ 
அழைத்துக்கொண்டு திரும்பிப்போ; கிருபையும்‌ 
உண்மையும்‌ உன்னோடே இருப்பதாக" என்று 
ஆசீர்வாதமான வார்த்தைகளை சொல்லி, 
அவனை திருப்பி அனுப்புகிறார்‌. 
ம்‌ 
சந்தேகம்‌ தாவீது ர 
சத்தியத்தையும்‌, அவருடைய கிருபையையும்‌ 
நம்பியிருக்கிறார்‌. தனக்கு மாத்திரமல்ல, 
தன்னுடைய சிநேகிதருக்கும்‌ கர்த்தருடைய 
கிருபையே நன்மையைத்‌ தரும்‌ என்று தாவீது 
நம்பிக்கையோடிருக்கிறார்‌. 


அவர்‌ தேவனுக்கு 
என்றென்றைக்கும்‌ நிலை; 
தயையும்‌ உண்மையும்‌ 
காக்கக்கட்டளையிடும்‌" (சங்‌ 617). 


முன்பாக 
த்திருப்பார்‌; 


அவரைக்‌ 


ஈத்தாய்‌ தாவீதை விட்டுவிட்டு, 
எருசலேமுக்கு திரும்பிப்போக விரும்பவில்லை. 
தாவீது ராஜா எங்கே போனாலும்‌ அங்கே 
தானும்‌, தன்னுடைய மனுஷரும்‌ கூடவே 
வர விரும்புவதாகவே சொல்லுகிறான்‌. 


தாவீது ஈத்தாயைப்‌ பார்த்து, “நீ உன்‌ 
சகோதரரையும்‌ அழைத்துக்கொண்டு 
திரும்பிப்போ” என்று சொல்லுகிறார்‌. 
ம்‌ த்தாய்‌ ராஜாவுக்குப்‌ 
'ஜாவாகிய என்‌ 
ஆண்டவன்‌ எங்கேமிருப்பாரோ, அங்கே உமது 
அடியானும்‌, செத்தாலும்‌ பிழைத்தாலும்‌, 
இருப்பான்‌ என்று கர்த்தருடைய ஜீவனையும்‌ 
ராஜாவாகிய என்‌ ண்டவனுடைய 
ஜீவனையும்‌ கொண்டு சொல்லுகிறேன்‌" 
சோமு 15:21) என்று சொல்லுகிறான்‌. 





i FTE 
ETT 
- அப்பொழுது தாவீது ஈத்தாமை நோக்க 


எல்லாப்‌ பிள்ளைகளும்‌: 
நடந்துபோகிறார்கள்‌ 
(சோமு 15:22). 


உண்மையான 


பிழைத்தாலும்‌ 


ஈத்தாய்‌ தாவீதுக்கு 
சிநேகிதன்‌. செத்தாலும்‌ 
ஈத்நாய்‌  தாவீதோடுகூடவே இருக்க 
விரும்புகிறான்‌. ஈத்தாய்‌ தன்னுடைய 
வார்த்தையை சொல்லும்போது. கர்த்தருடைய 
'மத்தின। 


வார்த்தைகளை கர்த்தருடைய நாமத்தினால்‌. 
ஆணையிட்டு உறுதிபண்ணுகிறான்‌. 

வீதை  உண்மையாய்ப்‌ 
விசுவாசிகளாகிய நாமும்‌ 


ஈத்தாய்‌ தா 
பின்பற்றுவதுபோல, 
தாவீதின்‌ குமாரனாகிய இயேசுகிறிஸ்துவை. 
உண்மையாய்ப்‌ பின்பற்றவேண்டும்‌. நம்முடைய 


இருதயம்‌ சுத்தமாயிருக்கவேண்டும்‌. 
நம்முடைய நோக்கம்‌ 
தெளிவாயிருக்கவேண்டும்‌. மரணமோ 
ஜீவனோ இயேசுகிறிஸ்துவின்‌ அன்பைவிட்டு 
நம்மைப்‌ பிரிக்காது என்று, 


நடந்துபோகும்போது. 
சகல... ஜனங்களும்‌. 
நடந்துபோகிறார்கள்‌. 
அனுபவிக்கும்‌. 
வேதனைகளையும்‌ 
பார்க்கிறார்கள்‌. சகல ஜனங்களும்‌. 
நடந்துபோகிறபோது. தேசத்தார்‌ 
எல்லாரும்‌ மகா சத்தமாய்‌ அழுகிறார்கள்‌; 


| தாவீது ராஜா. 


தாவீது 


கீதரோன்‌ ஆற்றைக்‌ 
கர்த்தராகிய 
தம்முடைய 
பிரவேசிக்கும்போது. 
இதே கீதரோன்‌ ஆற்றைக்கடந்துபோனார்‌. 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


இவைகளைச்‌ சொன்னபின்பு, 
தம்முடைய சீஷருடனேகூட  கெதரோன்‌ 
என்னும்‌ ஆற்றுக்கு அப்புறம்‌ போனார்‌; 
அங்கே ஒரு தோட்டம்‌ இருந்தது, 
அதிலே. அவரும்‌ அவருடைய 
சீஷரும்‌ பிரவேசித்தார்கள்‌" (யோவா 183). 


தாவீது கீதரோன்‌ ந்ரக்‌ கடந்து 
வனாந்தரத்திற்குப்‌ போ வழியே 
நடந்துபோகிறார்‌. இது எருசலேமுக்கு 
எரிகோவுக்கும்‌ நடுவே 
ஜனங்கள்‌ 
வனாந்தரத்திற்குப்போகிற 
நடந்துபோகிறார்கள்‌. 
எல்லோரும்‌ மகாசத்தமாய்‌ அழுகிறார்கள்‌. 


எருசலேமிலுள்ள 
தாவீது ராஜா 
வீற்றிருக்கவேண்டியவர்‌. 
இப்போது 
வழியே 


அரண்மனையிலே 
சிங்காசனத்தின்மேல்‌ 
ஆனால்‌ அவர்‌ 
வனாந்தரத்திற்குப்போகிற 
நடந்துபோகிறார்‌. தாவீது ராஜா 


அரண்மனையைவிட்டு ஓடிப்போகிறார்‌. 
தாவீது சமஸ்த இஸ்ரவேறுக்கும்‌. 
ராஜாவாயிருந்தாலும்‌, க 

அரண்மனையிலே பாதுகாப்பு 
அடைக்கலம்‌ தேடி  வனாந்தரத்திற்குப 
போகிறார்‌. எருசலேம்‌ நகரத்திற்கு 
தாவீதின்‌ நகரம்‌ என்று பெயர்‌. 
தாவீது இந்த நகரத்தைக்‌ கட்டினார்‌. 
எருசலேமின்‌ ஜனங்களுக்கு பாதுகாப்பு 
வேண்டும்‌ என்பதற்காக தாவீது இதன்‌ 
அரண்களை பலப்படுத்தினார்‌. 
ஆனால்‌ தாவீதுக்கு இப்போது எருசலேம்‌ 
இல்லை, 


வனாந்தரத்திற்குப்போகிறார்‌. 





i THEN 
TT 


தேவனுடைய 
உடன்படிக்கைப்‌ பெட்டி. 
சோமு 15:24-30 


காமு 15:24. சாதோக்கும்‌ தேவனுடைய 
உடன்படிக்கைப்‌ பெட்டியை 
அவனோடே கூட இருத்து சுமக்கிற ௪௧௯ 
லேவியரும்‌ வந்து, தேவனுடைய 
பெட்டியை அங்கே வைத்தார்கள்‌; 
ஜனங்கள்‌ எல்லாரும்‌ 
நகரத்திலிருந்து, கடந்தூதீருமட்டும்‌, 
அபியத்தார்‌ திரும்பிப்போமிரு த்தான்‌. 


சொழு 15:25, ராஜா சாதோக்கை 
நோக்கி; தேவனுடைய பெட்டியை 
நகரத்திற்குத்‌ திரும்பக்‌ கொண்டுபேரு 
கர்த்தருடைய கண்களில்‌ 
எனக்குக்‌ கிருபை கிடைத்ததானால்‌, 
நாண்‌: அதையும்‌ அவர்‌ 
வாசஸ்தலத்தையும்‌ பார்க்கிறதற்கு, 
என்னைத்‌ திரும்ப வரப்பண்ணுவார்‌. 


சாமு 15:28, அவர்‌ உன்மேல்‌ 
எனக்குப்‌ பிரியமில்லை என்பாராகில்‌, 
இதோ, இங்கே. இருக்கிறேன்‌; 
அவர்‌ தம்முடைய பார்வைக்கு. 
நல்மானபடி. எனக்குச்‌ செய்வாராக. 
என்றான்‌. 


சோமு 157. 
ஆசாரியனாகிய 
நோக்கி: நீ. ஞானதிருஷ்டிக்காரன்‌. 
அல்லவோ? நீ சமாதானத்தோடே 
நகரத்திற்குத்‌ திரும்பு. உன்‌ மகன்‌ 
அகிமாகம்‌ அபியத்தாரின்‌' மகன்‌ 
யோன த்தானுமாகிய உங்கள்‌ 
குமாரர்‌ இரண்டுபேரும்‌ உங்களோடே 
கூடத்‌ திரும்பிப்‌ போகட்டும்‌. 


பின்னும்‌ ராஜா. 
சாதோக்கை. 


சாமு 15:28. 
அறிவிக்கிறதற்கு 
குத்து செய்திவருமட்டும்‌, நான்‌ 
வனாத்தரத்தின்‌ வெவிகவிலே 
தரித்திருப்பேன்‌ என்றான்‌. 
சோமு 15:29. 
காதோக்கும்‌ 


எனக்கு 
உங்கவிடத்திலி. 


அப்படியே 
அயியத்தாரும்‌ 
தேவனுடைய பெட்டியை 
எருசலேமுக்குத்‌ திரும்பக்‌ 
கொண்டுபோய்‌, அங்கே இருத்தார்கன்‌. 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


சோமு 15:30. தாவீது தன்‌ முகத்தை 

வெறுங்காலால்‌ நடத்து 

ஒலிவமலையின்மேல்‌ 

ஏறிப்போனான்‌; அவனோடிருந்த ௪௧௨. 

ஜனங்களும்‌: முகத்தை மூடி 
அழுதுகொண்டு ஏறினார்கன்‌. 


ஆசாரியரும்‌ லேலியரும்‌ தாவீதுக்கு 
உண்மையுள்ளவர்களாயிருக்கிறார்கள்‌. 

தாவீது எங்கெல்லாம்‌ போகிறாரோ 
அங்கெல்லாம்‌ சாதோக்கும்‌, அமியத்தாரும்‌, 
லேவியர்‌ எல்லோரும்‌. அவரோடு 
கூடவே போவார்கள்‌. தேவனுடைய 
உடன்படிக்கைப்‌ பெட்டியையும்‌ லேலியர்கள்‌ 
சுமந்துகொண்டு போவார்கள்‌. தாவீதுக்கு 
தேவைப்படும்போது, கர்த்தரிடத்தில்‌ 
விசாரிப்பதற்காக, அவர்கள்‌ தேவனுடைய 
பெட்டியை சுமந்துகொண்டு போவது வழக்கம்‌. 


சாதோக்கும்‌ தேவனுடைய 
உடன்ப்டிக்கைப்பெட்டியை  அவனோடேகூட 
இருந்து அல்கு எம மயா கந்து 
தேவனுடைய பெட்டியை அங்கே 
வைக்கிறார்கள்‌ 


ங்கள்‌ எல்லாரும்‌ நகரத்திலிருந்து 
கடந்ததும்‌, விவக 
திரும்பிப்போமிருக்கிறான்‌ (சாமு 15:24) 
அபியத்தார்‌ பிரதான ஆசாரியன்‌. 


“அவனுக்குப்‌ பதிலாக ராஜா 
யோய்நாவின்‌ குமாரன்‌ பெனாயாவை 
இராணுவத்தின்மேலும்‌, ஆசாரியனாகிய 
சாதோக்கை அபியத்தாரின்‌ ஸ்தானத்திலும்‌ 
வைத்தான்‌" (1இராஜா 2:35). 


அபியத்தாருக்கு 


தேவனுடைய 
லேவியர்‌ 


சாதோக்கு 


சாதோக்கு 
உதவிசெய்கிறவன்‌. 
உடன்படிக்கைப்‌ பெட்டியை 
சுமந்துகொண்டு போகும்போது, 
அவர்களோடு கூடப்போவது வழக்கம்‌. 
தேவனுடைய பெட்டி போகும்‌ 
இடமெங்கும்‌ சாதோக்கும்‌ கூடவே போவான்‌. 
பிரதான ஆசாரியனாகிய அபியத்தாரோ, 
ஆசாரிய ஊழியத்தில்‌ கவனம்‌ 
செலுத்துவான்‌. ஜனங்கள்‌ எல்லாரும்‌ 
நகரத்திலிருந்து கடந்துதீருமட்டும்‌, 
அபியத்தார்‌. எருசலேமுக்கு 
திரும்பிப்போயிருந்தான்‌. 





f= THE 
TT 


தாவீது வனாந்தரத்திற்குப்‌ போகிற 
வழியே நடந்துபோகும்போது. பிரதான 
ஆசாரியனாகிய அபியத்தார்‌ தாவீதோடு 
கூடயில்லை. அவன்‌ எருசலேம்‌ நகரத்திலே. 
ஆசாரிய ஊழியத்திற்காக தங்கியிருக்கிறான்‌. 
சாதோக்கும்‌, தேவனுடைய உடன்படிக்கைப்‌ 
பெட்டியை சுமக்கிற லேவியரும்‌ தாவீதோடு 
கூடயிருக்கிறார்கள்‌. தன்னோடுகூட 
தேவனுடைய பெட்டி வருவதை தாவீது 
பெட்டி எருசலேமிலே 


அபியத்தார்‌ 
கூடயில்லாததினால்‌, 
சாதோக்கிடம்‌ 


தாவீது 
உடன்படிக்கைப்‌, 
பெட்டியைப்பற்றி சொல்லுகிறார்‌. 
உடன்படிக்கைப்‌ பெட்டியின்‌ பாதுகாப்புக்கு 
முக்கியத்துவம்‌ கொடுக்கிறார்‌. 
பெட்டியை நகரத்திற்கு, 
என்று தாவீது. 
கட்டளை கொடுக்கிறார்‌ 
எவ்வளவு, 
அவன்‌ 


சாதோக்குக்கு 
அப்சலோம்‌ 
மோசமானலனாகமிருந்தாலும்‌, 
கேது! என்பக்கம்‌. பெத்த 
சேதம்‌ உண்டுபண்ணமாட்டான்‌ என்னும்‌ 
நம்பிக்கை தாவீதின்‌ மனதிலிருக்கிறது. 


தேவனுடைய பெட்டி, 
ஆசாரிப்புக்கூடாரத்திலிருக்கவேண்டும்‌. அது 
கர்த்தருடைய வாசஸ்தலம்‌. தாவீது 
ராஜாவால்‌ எருசலேமிலுள்ள அரண்மனையில்‌ 
இருக்க முடியவில்லை. அவர்‌ தன்‌ உயிருக்கு 
பயந்து எருசலேமைவிட்டு வனாந்தரத்திற்குப்‌ 
போகிறார்‌. தேவனுடைய பெட்டி 
தன்னோடுகூட வனாந்தரத்திற்கு வந்து. 


தேவனுடைய 
தங்கியிருக்கவேண்டும்‌ 
விரும்புகிறார்‌. 


என்றும்‌ 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


தாவீது இப்போது மிகவம்‌ நெருக்கமான 
யிலிருக்கிறார்‌ தன்னுடைய 
வருங்காலம்‌ எப்படியிருக்கும்‌ 
தாவீதுக்கு தெரியவில்லை. 
சூழ்நிலையில்‌ அவர்‌ கர்த்தருடைய 
கிருபையை நம்புகிறார்‌. கர்த்தருடைய 
சித்தத்திற்கு தன்னை ஒப்புக்கொடுக்கிறார்‌. 
கர்த்தருடைய கண்களில்‌ எனக்குக்‌ 
கிருபை கிடைத்ததானால்‌, நான்‌ அறையும்‌ 
அவர்‌ வாசஸ்தலத்தையும்‌ பார்க்கிறதற்கு, 
என்னைத்‌ திரும்ப வரப்பண்ணுவார்‌' 
என்று தாவீது விசுவாசத்தோடு 
சொல்லுகிறார்‌. 


தாவீது எருசலேமுக்கு திரும்பி 
வருவது கர்த்தருக்கு சித்தமில்லாத 
காரியமாயிருந்தாலும்‌, தாவீது அதையும்‌ 
மனப்பூர்வமாய்‌ ஏற்றுக்கொள்கிறார்‌. 
கர்த்தருக்கு தாவீதின்மேல்‌ 
பிரியமில்லையென்றால்‌, தாவீது 
வனாந்தரத்திலேயே தங்கியிருக்கவும்‌ 
ஆயத்தமாயிருக்கிறார்‌. “கர்த்தர்‌ 
தம்முடைய பார்வைக்கு நலமானபடி 
தனக்கு செய்வார்‌' என்பது தாவீதின்‌ 
உறுதியான விசுவாசம்‌. கர்த்தருடைய 
சித்தத்திற்கு தாவீது எதிர்த்து நிற்க 
விரும்பவில்லை. கர்த்தரை நவ்றர்களுக்க 


என்பதும்‌ 


இந்த 


ஒருபோதும்‌ வெட்கப்பட்டுப்போகமாட்டார்கள்‌. 
கர்த்தர்‌ செய்வது எல்லாமே 
தனக்கு நலமாயிருக்கும்‌ என்று தாவீது 
நம்புகிறார்‌. 
விசுவாசிகளாகிய 
ஜீவியத்தையும்‌ கர்த்தரே ஆளுகை 
செய்கிறார்‌. கர்த்தர்‌ தமக்கு சித்தமான 
காரியங்களை நமக்கு செய்கிறார்‌. நாம்‌ 
கர்த்தருடைய சித்தத்திற்கு எதிர்த்து 
நிற்கவும்‌ கூடாது. கர்த்தருடைய 
கிரியைகளுக்கு விரோதமாக நாம்‌ 
முறமுறுக்கவம்‌ கூடாது. நம்முடைய 
காலங்கள்‌ கர்த்தருடைய கரத்திலிருக்கிறது. 
ஆகையினால்‌. நமக்கு என்ன 
நேரிடுமோ என்று நாம்‌ பயப்படவேண்டிய 
அவசியமில்லை. கர்த்தருக்கு 
பயப்படுகிறவர்கள்‌ மனுஷருக்கு 


பயப்படமாட்டார்கள்‌. 


நம்முடைய 





i al 
TT 


தாவீது  வனாந்தரத்திற்குப்போனாலும்‌, 
அவர்‌ சாதோக்கை எருசலேமுக்கு திரும்பி 
அனுப்புகிறார்‌ சாதோக்கோடுகூட 


தேவனுடைய பெட்டியையும்‌, அதை சுமக்கிற 
திரும்பி 
தாவீதுக்கு 
தாவீது 
எருசலேமில்‌ 
வனா்தாத்திிரந்தலம்‌, 


லேலியரையும்‌ எருசலேமுக்கு 
அனுப்புகிறார்‌. ஆசாரியர்கள்‌ 
ஆதரவாயிருக்கிறார்கள்‌. 
அவர்களோடுகூட 

இல்லாமல்‌, 
அவர்கள்‌ 
உண்மையுள்ளவர்களாயிருப்பார்கள்‌. 
கர்த்தருடைய ஆசாரியரை நம்புகிறார்‌. 


தாவீது சாதோக்கை 
“ஞானதிருஷ்டிக்காரன்‌” என்று அழைக்கிறார்‌. 
ஞானதிருஷ்டிக்காரருக்கு 
வெளிப்படுத்தப்பட்டிுக்கும்‌ 
ஒன்றும்‌ மறைவாயிருக்காது. 
நெருக்கமான 
இப்படிப்பட்ட 
சாதாரண 
நூறுபேரை விட, ஒரு ஞானதிருஷ்டிக்காரன்‌ 
தாவீதோடுகூடயிருப்து அவருக்கு அதிக 
பிரயோஜனமுள்ளதாயிருக்கும்‌. ஆனாலும்‌ 
தாவீது சாதோக்கை எருசலேமுக்கு திரும்ப 


சாதோக்கோடுகூட 
மகன்‌ அகிமாசையும்‌, 
அபியத்தாரின்‌ மகன்‌ யோனத்தானையும்‌ 
எருசலேமுக்கு அனுப்புகிறார்‌. பின்னும்‌ ராஜா 
ஆசாரியனாகிய சாதோக்கை நோக்கி: “நீ 
ஞானதிருஷ்டிக்காரன்‌.... அல்லவோ? நீ 
சமாதானத்தோடே நகரத்திற்குத்‌ தா்‌ உன்‌ 
மகன்‌ அகிமாசும்‌ அபியத்தா। 


ணன்‌ ப வன்‌ அல 
இரண்டுபேரும்‌ உங்களோடே கூடத்‌ திரும்பிப்‌ 


(சோமு 15:2728) என்று 


ஆசாரியரும்‌, லேவியரும்‌ எருசலேமிலே. 
அவர்களுடைய வீடுகளில்‌ தரித்திருந்தாலும்‌ 


அவர்கள்‌ அனுப்புகிற செய்தியைப்‌ பொறுத்து, 
தாவீது எங்கே தங்குவது என்று 
தீர்மானம்பண்ணுவார்‌. 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தாவீது தன்‌ முகத்தை மூடி, 
வெறுங்காலால்‌ நடந்து அழுதுகொண்டு, 
ஒலிவமலையின்‌ மேல்‌ ஏறிப்போகிறார்‌ 
அவரோடிருந்த சகல ஜனங்களும்‌ முகத்தை 
மூடி அழுதுகொண்டு ஏறுகிறார்கள்‌ 
சோமு 15:30). 
வீது சமஸ்த இஸ்ரவேலுக்கும்‌ 
ன ரர ஆனாலும்‌ 
அவருடைய கால்களில்‌ பாதரட்சைகள்‌ 
இல்லை. அவர்‌ வெறுங்காலால்‌ நடக்கிறார்‌. 
இஸ்ரவேலின்‌. ராஜா ஒரு 
அடிமையைப்போல நடந்துபோகிறார்‌. 
ஒரு சிறைக்கைதியைப்போல தாவீது ராஜா 
தன்‌ முகத்தை மூடி வெறுங்காலால்‌ 
நடந்துபோகிறார்‌. தனக்கு மரணதண்டனை 
கொடுக்கப்பட்டதுபோல பாவித்து, தாவீது 
அழுதுகொண்டு போகிறார்‌ 


தாவீதின்‌ சொந்தக்குமாரனே இப்போது 
அவருக்கு சத்துருவாமிருக்கிறான்‌. தாவீது 
அப்சலோமை தன்னுடைய கைகளிலும்‌, 
மார்பிலும்‌, தோள்களிலும்‌ சுமந்து 
வளர்த்தவர்‌. ஆனால்‌ இப்போதோ அப்சலோம்‌ 
தாவீதுக்கு விரோதமாக தன்னுடைய 
குதிங்காலைத்‌ தூக்கியிருக்கிறான்‌. 

தாவீதின்‌ பாவங்கள்‌ 
கர்த்தருக்கு முன்பாக இருக்கிறது. தாவீதின்‌ 
பாவங்கள்‌ அவருடைய கண்களுக்கு 
முன்பாகவும்‌ இருக்கிறது. “என்‌ மீறுதல்களை 
நான்‌ அறிந்திருக்கிறேன்‌: என்‌ பாவம்‌ 
எப்பொழுதும்‌ எனக்கு முன்பாக நிற்கிறது” 
(சங்‌ 51:3). 


தாவீது தன்னுடைய பாவங்களை 
நினைத்து மனங்கசந்து அழுகிறார்‌. தான்‌ 
செய்த பாவங்கள்‌ எதையும்‌ தாவீது 
மறக்கவில்லை. சவுல்‌. தாவீதைக்‌ 
கொன்றுபோட துரத்தினார்‌. அப்போதுகூட 
தாவீது இதுபோல்‌ அழுததில்லை. இப்போது 
தாவீதின்‌ மனச்சாட்சி அவரைக்‌ 
குற்றப்படுத்துகிறது. தாவீதின்‌ பாவங்கள்‌ 
அவருக்கு மிகவும்‌ பாரமாயிருக்கிறது. 
தன்னுடைய பாவங்களின்‌ பாரத்தை சுமக்க 
முடியாமல்‌, தாவீது மனங்கசந்து அழுகிறார்‌. 
என்‌ அக்கிரமங்கள்‌ என்‌ தலைக்கு 
மேலாகப்பெருகிற்று. அவைகள்‌ 
பாரச்‌ சுமையைப்போல. என்னால்‌. 
தாங்கக்கூடாத பாரமாயிற்று' (சங்‌ 38:4). 





f= THE 
ETT 


தாவீது 
அவரோடுகூட 
பார்க்கிறார்கள்‌. 
துக்கமும்‌. 
அப்போது 
ஜனங்களும்‌, 


ராஜா அழுவதை 
நடந்துபோகிற ஜனங்கள்‌ 
அவர்களுடைய மனதிலும்‌ 
வேதனையும்‌ உண்டாயிற்று. 
தாவீதோடிருந்த சகல 
தங்கள்‌ முகத்தை மூடி 
அழுதுகொண்டு, ஒலிவமலையின்மேல்‌ 
ஏறிப்போகிறார்கள்‌. அவர்கள்‌ தாவீதின்‌ 
துக்கத்தைப்‌ பகிர்ந்துகொள்கிறார்கள்‌. 


அகித்தோப்பேலின்‌ ஆலோசனை 
சோமு 15:81-87 
3581... அப்சலோமோடே. 
பண்ணினவர்களூடன்‌ 

சேர்த்திருக்கிறான்‌ 
என்று 


த்‌ 
அறிவிக்கப்பட்டபோது, 
கர்த்தாவே, அகி, க்‌ 
ஆலோசனையைப்‌ பயித்திய 
மாக்கிவிடுவீராக என்றான்‌. 


சோழு 
கட்டுப்பாடு 
அகித்தோப்பேலும்‌ 


சோழு 15:92. தாவீது மலையின்‌ 
உச்சிமட்டும்‌ வத்து, அங்கே 
தேவனைப்‌ பணிந்து கொண்டபோது, 
இதோ, அற்கியனாகிய  ஊசாய்‌ 
தன்‌ வஸ்திரத்தைக்‌ கிழித்துக்கொண்டு, 
தலையின்‌ மேல்‌ பைப்‌ 
போட்டுக்கொண்ட வனாய்‌ அவனுக்கு. 
எதிர்ப்பட்டான்‌. 
15:88, தாவிது அவனைப்‌ 
என்னோடேகூட 
எனக்குப்‌ 


சாமு 
பார்த்து: 
நடத்துவத்தால்‌ 
பாரமாயிருப்பாய்‌. 


சோமு 15:84. தீ நகரத்திற்குத்‌ 
திரும்பிப்போய்‌, அப்சலோமை நோக்கி: 
ராஜாவே, உம்முடைய 
ஊழியக்காரனாயிருப்பேன்‌; முன்‌ நாண்‌. 
உம்முடைய தகப்பனுக்கு. 
ஊழியக்காரனாயிருந்தேன்‌; இப்போது 
நான்‌ உமக்கு ஊழியக்காரன்‌ 
என்றாயேயாகில்‌, எனக்காக. 
அகித்தோப்பேலின்‌ ஆலோசனையை 
அபத்தமாக்குவாய்‌. 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
II SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


15:35. உன்னோடே அங்கே 
சாதோக்‌ அயியத்தார்‌ என்னும்‌ 
ஆசாரியர்கள்‌. இருக்கிறார்கள்‌. 
அல்லவா? ராஜாவின்‌ வீட்டிலே பிறக்கிற 
ஏதேது செய்தி உண்டோ, என்னென்ன. 
கேள்விப்படுகிறாயோ, அதையெல்லாம்‌ 
சாதோக்‌ அமியத்தார்‌ என்னும்‌ 
ஆசாரியர்களுக்கு அறிவிப்பாய்‌. 


சோமு 


சோமு 15:96. அங்கே அவர்களோடே. 
சாதோக்கின்‌ மகன்‌ அகிமாகம்‌, 
அபியத்தாரின்‌ மகன்‌ யோனத்தானும்‌, 
அவர்கள்‌. இரண்டு. 

இருக்கிறார்கள்‌; 
கேன்விப்படுகிற செய்தியையெல்லாம்‌ 
அவர்கள்‌ வசமாய்‌ எனக்கு. 


அனுப்புவீர்கனாக என்றான்‌. 


சோமு 15:87. அப்படியே தாவீதின்‌ 
சிநேகிதனாகிய ஊசாய்‌ நகரத்திற்கு 
வந்தான்‌; அப்சலோமும்‌ எருசலேமுக்கு 
வந்தான்‌. 


அப்சலோமோடுகூட  அகித்தோப்பேலும்‌ 
சேர்ந்திருக்கிறான்‌. இந்தச்‌ செய்தி 
தாவீதுக்கு அறிவிக்கப்படுகிறது. தாவீதுக்கு 
அகித்தோப்பேலின்‌ ஆலோசனைகளைப்பற்றி 
நன்றாய்த்‌ தெரியும்‌. அகித்தோப்பேல்‌. 
ப பலனாக தேறினவன்‌. தாவீது 

குமாரனாகிய அப்சலோமின்‌ 
சதிநதட்ட த்திற்கு அதிகமாய்ப்‌ 
பயப்படவில்லை. ஆனால்‌  அப்சலோமோடு 
கட்டுப்பாடு பண்ணினவர்க, 
அகித்தோப்பேலும்‌ சேர்ந்திருக்கிறான்‌ என்னும்‌ 
செய்தி, தாவீதுக்கு மிகுந்த கலக்கத்தைக்‌ 
கொடுக்கிறது. 


ஒரு தந்திரசாலி, ஆயிரம்‌ கைகளைவிட 
பலமுள்ளவனாயிருப்பான்‌.  அகித்தோப்பேல்‌ 
ஒரு புத்திசாலி. அவன்‌ ஒரு தந்திரசாலி. 
அப்சலோமுக்கு ராஜதந்திரம்‌ தெரியாது. 
ஆனால்‌. அகித்தோப்பேல்‌ ராஜாங்க 
காரியங்கள்‌ அனைத்தையும்‌ அறிந்தவன்‌. 
க்‌ அகிப்தோப்பேலின்‌ 
கிடைக்கவில்லையென்றால்‌, 





i THE 
TT 


கர்த்தரிடத்தில்‌ 

“கர்த்தாவே, 

ஆலோசனையைப்‌ 

சோமு 15:31 

கர்த்தரை நோக்கி 

விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. தாவீதின்‌ ஜெபம்‌ 

சுருக்கமானது. அவர்‌ அகித்தோப்பேலுக்கு 

விரோதமாக ஜெபம்பண்ணவில்லை. 

அவனுடைய ஆலோசனைக்கு விரோதமாகவே 
ஜெபம்பண்ணுகிறார்‌. 


தாவீது ஒலிவமலையின்‌ உச்சிமட்டும்‌ 
வந்து அங்கே தேவனை பணிந்துகொள்கிறார்‌. 
நாம்‌ எவ்வளவுதான்‌ முயற்சி பண்ணினாலும்‌, 
கர்த்தரிடத்தில்‌ ஜெபம்பண்ணுவது. 
அவசியம்‌. ஜெபம்‌ 

வீணாய்ப்போகும்‌. 

ஜெபம்பண்ணாமல்‌, 

சுயமுயற்சிகளை நாம்‌ நம்பினால்‌, நம்மை 
நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம்‌. நாம்‌ 
தேவனை சோதிக்கிறவர்களாயும்‌ இருப்போம்‌ 


தாவீது இந்த சூழ்நிலையில்‌ 3-ஆவது 
சங்கீதத்தை எழுதுகிறார்‌. இந்த சங்கீதத்தின்‌ 
தலைப்பில்‌ “தாவீது தன்‌ குமாரன்‌ 
அப்சலோமுக்கு தப்பி ஓடுகையில்‌ பாடின 
சங்கீதம்‌' என்று எழுதப்பட்டிருக்கிறது. தாவீது. 
கர்த்தரை நோக்கி ஜெபம்பண்ணும்போது, 
கர்த்தருடைய கிருபை அவருக்கு விசேஷித்த 
வழியில்‌ கிடைக்கிறது. 


தாவீது 
மட்டும்‌ வந்து 


பணிந்துகொள்கிறார்‌. அப்போது தேவனுடைய 


கிழித்துக்கொண்டு, த தலையின்மேல்‌ புழுதியைப்‌ 
போட்டுக்கொண்டவனாய்‌ தாவீதுக்கு எதிர்ப்‌ 
படுகிறான்‌" (சோமு 15:32). தேவனுடைய 
தெய்வீக வழிநடத்துதலே, ஊசாயை, 
தாவீதினிடத்தில்‌ அழைத்து வந்திருக்கிறது. 
கர்த்தரிடத்தில்‌ 
“கர்த்தாவே 
ஆலோசனையை 


தாவீது 
விண்ணப்பம்ண்ணும்போது, 
அகித்தோப்பேலின்‌ 
பயித்தியமாக்கிவிடுவீராக” என்று 
ஜெபம்பண்ணினார்‌. கர்த்தர்‌ தாவீதின்‌ 
ஜெபத்திற்கு பதில்‌ கொடுக்கும்‌ வண்ணமாக, 
ஊசாயை தாவீதினிடத்திற்கு அனுப்புகிறார்‌. 
அகித்தோப்பேலின்‌ ஆலோசனையை 
பமித்திமாக்குவதற்கு, கர்த்தர்‌ ஊசாயை 
தம்முடைய கருவியாகப்‌ பயன்படுத்துகிறார்‌. 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


தாவீது இப்போது மிகவும்‌ 
நெருக்கத்திலிருக்கிறார்‌. ஊசாய்‌ தாவீதுக்கு 
ஆறுதல்‌ சொல்லுவதற்காக 
வந்திருக்கிறான்‌. ஊசாய்‌ தன்‌ வஸ்திரத்தைக்‌ 
கிழித்துக்கொண்டு, தலையின்மேல்‌ புழுதியைப்‌ 
போட்டுக்கொண்டவனாய்‌. தாவீதுக்கு 
எதிர்ப்படுகிறான்‌. தாவீதோ ஊசாயை 
னாடு அழைத்துக்கொண்டு போகாமல்‌, 
எருசலேமுக்கு அனுப்ப 
விரும்புகிறார்‌. ஊசாயை அப்சலோமுக்கு 
முன்பாக தன்னுடைய வேவுகாரனாக 
வைத்திருக்கவேண்டுமென்று தாவீது 
திட்டமிடுகிறார்‌. 
ஊசாய்‌ எ சேக்‌ 
திரும்பிப்போகவேண்டும்‌ என்றும்‌, வன்‌ 
அப்சலோமோடு எப்படி பேசவேண்டும்‌ 
என்றும்‌, அங்கே அவன்‌ தனக்காக என்ன 
செய்யவேண்டும்‌. என்றும்‌. தாவீது 
ஊசாயிக்கு தெளிவாகச்‌ சொல்லுகிறார்‌. 


தாவீது ஊசாமைப்‌ பார்த்து: “நீ 
என்னோடேகூட நடந்துவந்தால்‌ எனக்குப்‌ 
பாரமாயிருப்பாய்‌”. நீ  நகரத்திற்குத்‌ 
திரும்பிப்போய்‌, அப்சலோமை நோக்கி: 
“ராஜாவே, உம்முடைய 
ஊழியக்காரனாயிருப்பேன்‌: முன்‌ நான்‌ 
உம்முடைய தகப்பனுக்கு 
ஊழியக்காரனாயிருந்தேன்‌: இப்போது நான்‌ 
உமக்கு ஊழியக்காரன்‌" என்றாயேயாகில்‌, 
எனக்காக அகித்தோப்பேலின்‌ 
ஆலோசனையை 'அபத்தமாக்குவாய்‌ 
,34) என்று சொல்லுகிறார்‌. 


ஒரு ஏமாற்றுக்காரன்‌. 

ப்சலோமை  ஏமாற்றுகிற 

மிகப்பெரிய ஏமாற்றுக்காரனாக இருக்கிறான்‌. 

தாவீது யுத்த தந்திரங்களையும்‌, 

யத்தவியூகங்களையும்‌ அறிந்தவர்‌. தாவீது 

கர்த்தருக்கு பயந்தவராகயிருந்தாலும்‌, ஒரு 

ஏமாற்றுக்காரனை ஏமாற்றுவது, யுத்த 
தந்திரம்‌ என்று நினைக்கிறார்‌. 


அப்சலோம்‌. புத்தியில்லாதவன்‌. அவன்‌ 
தன்‌ சொந்த தகப்பனுக்கு விரோதமாக 
எழும்பியிருக்கிறவன்‌. இப்படிப்பட்ட 
துன்மார்க்கன்‌ இஸ்ரவேல்‌ ஜனத்தாருக்கே. 
விரோதமாக எழும்புவான்‌. 

ஏமாற்றினால்‌, 

பாதுகாக்கப்படுவார்கள்‌. 

மனதில்‌ நினைத்து, 

அப்சலோமிடம்‌ அனுப்புகிறார்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


ஈசாய்‌ எருசலேமுக்குப்போய்‌, 
இராஜாவின்‌ வீட்டில்‌ பிறக்கிற செய்திகளை, 
தனக்கு எப்படி அனுப்பவேண்டும்‌ என்றும்‌ 
தாவீது அவனுக்கு ஆலோசனை 
சொல்லுகிறார்‌. தாவீது ஊசாயை நோக்கி, 
"உன்னோடே சாதோக்‌ 
அபியத்தார்‌ ஆசாரியர்கள்‌ 
இருக்கிறார்கள்‌ ராஜாவின்‌ 
வீட்டிலே செய்தி 


என்னும்‌ 
அல்லவா? 
பிறக்கிற ஏதேது. 


எனக்கு அனுப்புவீர்களாக” 
என்று சொல்லுகிறார்‌. 


(சோமு 15:3536) 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
II SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஊராய்‌ தாவீது ராஜாவின்‌ சிநேகிதன்‌. 
இவன்‌ தாவீதின்‌ கட்டளைப்‌ பிரகாரமாக 


ஊசாயும்‌ அங்கே இருக்கிறான்‌. 
லயின்‌: 


தேவனைப்‌ 
கர்த்தரிடத்தில்‌ 
தாவீது வனாந்தரத்திலுள்ள ஒலிவமலையி 
விருந்‌; 


பணிந்துகொண்டார்‌. 
ஜெபம்பண்ணினார்‌. 


தாலும்‌, கர்த்தருடைய சித்தத்தின்‌ 
பிரகாரம்‌, எருசலேமில்‌ ஒவ்வொரு காரியமும்‌ 
நடைபெறுகிறது. இஸ்ரவேலின்‌ தேவனாகிய 
கர்த்தர்‌ சர்வவியாபகர்‌. ஜெபம்‌ ஒலிவமலையில்‌ 
நடைபெறுகிறது. காரியம்‌ எருசலேமில்‌ 
நடைபெறுகிறது. 





i= al 
TT 


தாவீ தன்னுடைய குமாரன்‌ 
அப்சலோமுக்கு தப்பித்து, வனாந்தர 
வழியாக நடந்துபோகிறார்‌. அவர்‌ போகும்‌ 
வழியில்‌ நடைபெற்ற சம்பவங்களில்‌ சில. 
இந்த அதிகாரத்தில்‌ எழுதப்பட்டிருக்கிறது. 
சீபா தாவீதை சந்திக்கிறான்‌. அவன்‌ 
மேவிபோசேத்தைக்‌ குறித்து தாவீதிடம்‌ 
வஞ்சகமான வார்த்தைகளைச்‌ 
சொல்லுகிறான்‌ (2சாமு 161-4) 


நாவீது பரம்‌ மட்டம்‌ வந்தபோது, 
சவுல்‌ வீட்டின்‌ வம்சத்தானாகிய சீமே 
என்பவன்‌ தாவீதைத்‌ பைன்‌ 
(சோமு 16:5-14) 


அப்சலோம்‌ 


எருசலேமுக்கு தவன்‌ 
ஆலோசனைப்‌ பிரகாரம்‌ 
அப்சலோமை சந்திக்கிறான்‌ (சோமு 16 
மறுமனையாட்டிகளிடத்தில்‌ 
அகித்தோப்பேல்‌ 
ஆலோசனை 
சொல்லுகிறான்‌ (சோமு 16:20-23) 


சிபாவின்‌ வஞ்சக வார்த்தைகள்‌ 
சோமு 161-4 


கொழு 16:1. தாவீது மலையுச்சியிலி. 
ருத்து சற்றப்புறம்‌ நடத்துபோனபோது, 
இதேர, மேவியோசாத்தின்‌ 
காரியக்காரணாகிய சீபா, யொதிகளைச்‌ 
௬மக்கிற இரண்டு 
ஓட்டிக்கொண்டுவந்து, 

சந்தித்தான்‌; அவைகளில்‌ இருநூறு 
அப்பங்களும்‌, வற்றலான நூறு. 
'திராட்சப்பழக்குலைகளும்‌, 
வசந்தகாலத்துப்‌ பலணான 
குலைகளும்‌, ஒரு 
திராட்சரசமும்‌ இருந்தது. 


நானு 
துருத்தி. 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சாமு 16:2. ராஜா சீபாவைப்பார்த்து: 


ம்‌ அப்பங்களும்‌ 
பழங்களும்‌ வாலிபர்‌ புசிக்கிறதற்கும்‌, 
திராட்சரசம்‌. வனாந்தரத்தில்‌ 
விடாய்த்துப்போனவர்கன்‌ 
குடிக்கிறதற்குமே என்றான்‌. 


சோமு 16:3. அப்பொழுது ராஜு உன்‌: 
ஆண்டவனுடைய குமாரன்‌ எங்கே 
என்று கேட்டதற்கு, சீபா ராஜாவை 
நோக்கி: எருசலேமில்‌ இருக்கிறான்‌; 
இன்னு இஸ்ரவேல்‌ விட்டார்‌ என்‌ 
தகப்பனுடைய ராஜ்யத்தை என்‌: 
வசமாய்த்‌  திரும்பப்பண்ணுவார்கள்‌. 
என்றான்‌ என்று சொன்னான்‌. 


சோமு 16:4. அப்பொழுது ராஜா 
சீபாவை நோக்கி: மேவிபோசே த்திற்கு 
உண்டானதெல்லாம்‌ 
உன்னுடையதாயிற்று என்றான்‌. 
அதற்குச்‌ சிப ராஜாவாகிய என்‌: 
ஆண்டவனே, உம்முடைய கண்களில்‌ 
எனக்குத்‌ தயைகிடைக்க வேண்டும்‌. 
என்று. நான்‌ பணிந்து 
கேட்டுக்கொள்கிறேன்‌ என்றான்‌. 


தாவீதும்‌ யோனத்தானும்‌ க்ப்‌ 
சிநேகிதர்கள்‌. 
யோனத்தானுடைய 


ட்டன வு ற்‌ 


கொடுத்தார்‌. மேவிபோசேத்‌ இரண்டு 
கால்களும்‌ முடமானவன்‌. தாவீது 
மேவிபோசேத்திற்காக, அவனுடைய 
நிலங்களை பராமரிக்கும்‌ பொறுப்பை சீபா 
என்பவனிடம்‌ ஒப்புக்கொடுத்தார்‌. 
மேவிபோசேத்‌ அனுதினமும்‌ தாவீது 
ராஜாவின்‌ பந்தியில்‌ போஜனம்‌ பண்ணும்‌ 
சிலாக்கியத்தைப்‌ பெற்றுக்கொண்டான்‌. 


ஆகையால்‌ நீ உன்‌ குமாரரையும்‌ உன்‌ 
வேலைக்காரரையும்‌ கூட்டிக்கொண்டு, உன்‌ 
எஜமானுடைய குமாரன்‌ புசிக்க அப்பம்‌ 
உண்டாயிருக்கும்படி, அந்த நிலத்பை 
பயிரிட்டு, அதின்‌ பலனைச்‌ சேர்ப்பாயாக; உன்‌ 
எஜமானுடைய குமாரன்‌ மேவிபோசேத்‌ நித்தம்‌ 
என்‌ பந்தியிலே அப்பம்‌ புசிப்பான்‌ என்றான்‌; 
சீபாவுக்குப்‌ பதினைந்து குமாரரும்‌ இருபது 
வேலைக்காரரும்‌ இருந்தார்கள்‌” (சாமு 9:10). 





i FTE 
ERRATA 


மேவிபோசேத்தின்‌ காரியக்காரனாகிய 
சீபா ஒரு பேராசைக்காரன்‌. அவனுக்கு 
காரியக்காரனாகயிருப்பதில்‌ ல 
சீபா. மேவிபோசேத்தின்‌ 
எஜமானாயிருக்க 
இப்போது தாவீதின்‌ 
குழப்பம்‌ ம்‌ சீபா இந்தக்‌ 
குழப்பத்தை சாதகமாகப்‌ 
பன்படுத்திக்கொள்ள | விரும்புகிறான்‌ 


இஸ்ரவேலின்‌ சிங்காசனத்தில்‌ தாவீது 
அமர்ந்திருந்தாலும்‌ அல்லது தாவீதுக்கு 
பதிலாக அதிலே  அப்சலோம்‌ 
அமர்ந்திருந்தாலும்‌, சீபாவுக்கு எல்லாம்‌ 
ஒன்றுதான்‌. இந்த இரண்டு பேரில்‌ தனக்கு 
யார்‌ நன்மை செய்வார்கள்‌ என்று சீபா 
யோசித்துப்‌ பார்க்கிறான்‌. தாவீது 


தாவீதுக்கு மேவிபோசேத்மீது கோபம்‌: 
வரவேண்டும்‌. அது 
நன்மையாயிருக்குமென்று 

நினைக்கிறான்‌. தாவீது 
ஒலிவமலையின்‌ உச்சியிலிருந்து, 

அப்புறம்‌ நடந்துபோகிறார்‌. அப்‌ 
மேவிபோசாத்தின்‌ காரியக்காரனாகிய சீபா, 
பொதிகளைச்‌ சுமக்கிற இரண்டு 
கழுதைகளை ஒட்டிக்கொண்டுவந்து. 
தாவீதைச்‌ சந்திக்கிறான்‌. 


சீபா தாவீதை வெறுங்கையோடு 
சந்திக்க வரவில்லை. அவன்‌ இரண்டு 
கழுதைகளையும்‌ பொதிகளையும்‌ கொண்டு 
வருகிறான்‌. அந்தப்‌ பொதிகளில்‌ இருநூறு 


துருத்தி திராட்சரசமும்‌ இருக்கிறது. சீபா 
தாவீதுக்கு. வெகு! 
தாராளமாய்க்‌ கொண்டு 

தாவீதுக்கு இப்போது இதுபோன்ற உதவி 
தேவைப்படுகிறது. 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தாவீது ராஜா சீபாவைப்பார்த்து: 
இலைகள்‌ என்னத்திற்கு” என்று கேட்கிறார்‌ 
அதற்கு, சீபா: தாவீதுக்கு பிரதியுத்தரமாக 
'கழுதைகள்‌ ராஜாவின்‌. வீட்டார்‌ 
ஏறுகிறதற்கும்‌, அப்பங்களும்‌ பழங்களும்‌ 
வாலிபர்‌ புசிக்கிறதற்கும்‌, திராட்சரசம்‌. 
வனாந்தரத்தில்‌ விடாய்த்துப்போனவர்கள்‌ 
குடிக்கிறதற்குமே' (சாமு 16:2) என்று 
சொல்லுகிறான்‌. 


தாவீது சீபா கொண்டு வந்திருக்கிற 
தாராளமான வெகுமதிகளைப்‌ பார்க்கிறார்‌. 
சீபா மிகவும்‌ நல்லவன்‌ என்னும்‌ எண்ணம்‌ 
மனதில்‌ உண்டாயிற்று. சீபா 
பிரியமாயிருக்கிறான்‌ என்று 
நினைக்கிறார்‌. தனக்கு உதவி 

சீபா... இவ்வளவு 

வெகுமதிகளை. கொண்டு வந்ததற்காக 
தாவீது மிகவும்‌ சந்தோஷப்படுகிறார்‌. 


தாவீது நினைப்பதுபோல 
நற்குணமுள்ளவனல்ல. அவன்‌ தாவீதின்‌ 
மேலுள்ள அன்பினாலும்‌, பாசத்தினாலும்‌ 
இந்த வெகுமதிகளை அவருக்கு கொண்டு. 
வரவில்லை.  மேலிபோசேத்தின்‌ நிலங்களை 
தனக்கு சொந்தமாக்கிக்கொள்ளவேண்டும்‌ 
என்பதே சீபாவின்‌ ஆசை. தன்னுடைய 
அ நிறைவேற்றுவதற்கு, சீபா இந்தப்‌ 
சுப்பொருட்களை, தாவீதுக்கு லஞ்சமாகக்‌ 
கொடுக்க கொண்டு வந்திருக்கிறான்‌. 


சீபா... எப்படிப்பட்ட எண்ணத்தோடு 
வந்திருந்தாலும்‌, அவன்‌ தாவீதுக்கு 
போஜனங்களை கொண்டு வந்திருப்பது, 
கர்த்தருடைய தெய்வீக கிருபையினால்‌ 
நடைபெற்ற காரியமாயிருக்கிறது. தாவீதும்‌ 
அவரோடு கூடயிருக்கிறவர்களும்‌ 
வனாந்தரத்திலே விடாய்த்துப்‌ 
போயிருக்கிறார்கள்‌. அவர்களுக்கு புசிக்க 
போஜனமும்‌, பானம்பண்ண  திராட்சரமும்‌ 
தேவை சீபா கொண்டு வந்திருப்பது 
அவர்களுடைய பசியைப்‌ போக்குகிறது. 
அவர்களுடைய தாகத்தையும்‌ தணிக்கிறது. 


பிள்ளைகளுக்கு 


சீபா 


கர்த்தர்‌ தம்முடைய 
காகத்தைக்‌ கொண்டும்‌ போஷிக்கிறவர்‌. 
நம்முடைய சத்துருக்கள்‌ மூலமாய்‌ கூட, 
கர்த்தர்‌ நமக்கு தேவையான உதவிகளை 
அனுப்புவார்‌. கர்த்தர்‌ சீபாவைப்போல. 
மோசமான மனுஷரைக்கூட, தாவீதுக்கு 
நன்மை செய்ய பயன்படுத்துகிறார்‌. 





i FTE 
TT 


சீபா மேவிபோசேத்தோடு வரவில்லை. 
அவன்‌ தனியாக வந்திருக்கிறான்‌. 
தாவீதுக்கு மேவிபோசேத்‌ மீது பாசமுண்டு. 
அவன்‌ தாவீதின்‌ சிநேகிதனான 
யோனத்தானுடைய குமாரன்‌. தாவீது 
சீபாவினிடத்தில்‌ மேவிபோசேத்தைப்பற்றி 
விசாரிக்கிறார்‌ 


தாவீது ராஜா சீபாவை நோக்கி, “உன்‌ 
ஆண்டவனுடைய குமாரன்‌ எங்கே” என்று 
கேட்கிறார்‌. அதற்கு, சீபா தாவீது ராஜாவை 
நோக்கி: “எருசலேமில்‌ இருக்கிறான்‌: இன்று 
இஸ்ரவேல்‌ வீட்டார்‌ என்‌ தகப்பனுடைய 
ராஜ்யத்தை என்‌ ய்த்‌ 
திரும்பப்பண்ணுவார்கள்‌ 
(சோமு 16:3) என்று 
சீபா மேவிபோசேத்தைக்‌ 
தப்பிதமாகச்‌ சொல்லுகிறான்‌. 
பொய்யான குற்றம்‌ சொல்லுகிறான்‌. 


மேவிபோசேத்தின்‌ நிலங்களை தனக்கு 
சொந்தமாக்கிக்கொள்ளவேண்டும்‌ என்பது 
சீபாவின்‌ விருப்பம்‌. தாவீது இப்போது 
மேவிபோசேத்‌ மீது பிரியமாமிருக்கிறார்‌ 
தாவீதுக்கு மேவிபோசேத்தின்‌ மீதுள்ள 
மிரியம்‌ கோபமாக மாறவேண்டும்‌. இதுவே 
சீபாவின்‌ திட்டம்‌. இதற்காக சீபா தாவீதிடம்‌ 
மேவிபோசேத்தைக்‌ குறித்து தப்பிதமான 
குற்றச்சாட்டுகளை சொல்லுகிறான்‌. 


தாவீதோ மேவிபோசேத்தை 
தன்னுடைய குடும்பத்திலுள்ளவனைப்போல 
பாவிக்கிறார்‌. தன்னுடைய அரண்மனையில்‌ 
தன்னோடுகூட போஜனம்பண்ணும்‌ 
சிலாக்கியத்தை தாவீது அவனுக்கு. 
கொடுத்தார்‌. இதன்‌ நிமித்தமாகவே, 
தாவீது வனாந்தரத்திலிருந்தாலும்‌, 
மேவிபோசேத்தைக்‌ 

விசாரிக்கிறார்‌ 

சந்தர்ப்பத்தை க சாதகமாகப்‌ 
பயன்படுத்திக்கொள்ள விரும்புகிறான்‌. 


எமி லிதக்கு ஆ மேலிபோசேத்தன்பேல்‌ 
என்று 


சதித்திட்டம்‌ 
இஸ்ரவேல்‌ வீட்டார்‌ 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தாவீது இந்த வார்த்தைகளைக்‌ கேட்டு 
மேவிபோசேத்தின்‌ மேல்‌ கோபப்படுகிறார்‌. 
தாவீது மேவிபோசேத்துக்கு கொடுத்த 
நிலங்களை சீபாவுக்கு கொடுத்துவிடுகிறார்‌. 


அப்பொழுது தாலீது ராஜா சீபாவை நோக்கி 
சேத்திற்கு  உண்டானதெல்லாம்‌ 


கன்றாடதாமிறு! என்று சொல்லுகிறார்‌ 


கேட்டுக்கொள்கிறேன்‌"' 
சொல்லுகிறான்‌. 

nla , இப்போது 
அரண்மனையில்‌ இல்லை. 
வனாந்தரத்தில்‌ இருக்கிறார்‌. ஆனாலும்‌ 
தாவீது தன்னுடைய ராஜரீக அதிகாரத்தைப்‌ 
பயன்படுத்தி, மேவிபோசேத்தின்‌ நிலங்களை 
பறிமுதல்‌ செய்து, அதை சீபாவுக்கு 
கொடுத்துவிடுகிறார்‌. 


சீபாவக்கு 


(சோமு 16:4) என்று 


எருசலேமிலுள்ள 
அவர்‌ 


கிடைத்த நிலம்‌, 
வஞ்சகத்தினாலும்‌, 
கிடைத்திருக்கிறது. 
சம்பாதித்த சொத்து, 
அதில்‌ கர்த்தருடைய 
தங்கியிருக்காது. தாவீதோ 
மிகவம்‌ அவசரப்பட்டு, உண்மையை 
விசாரிக்காமல்‌, மேவிபோசேத்தின்‌ 
நிலங்களை  சீபாவுக்கு கொடுத்துவிடுகிறார்‌. 
சில காலத்திற்கு பின்பு. சீபாவின்‌ 
நயவஞ்சகம்‌ தாவீதுக்கு தெரியவருகிறது. 
அப்போது சீபா தன்னுடைய ஏமாற்று 
வேலைக்காக வெட்கப்படுகிறான்‌. 


“அப்பொழுது ராஜா அவனைப்‌ 
பார்த்துஉன்‌ காரியத்தைக்குறித்து 
அதிகமாய்ப்‌ பேசுவானேன்‌? நீயும்‌ சீபாவும்‌ 
நிலத்தைப்‌ பங்கிட்டுக்கொள்ளுங்கள்‌ என்று 
நான்‌ சொல்லுகிறேன்‌ என்றான்‌. அதற்கு 
மேவிபோசேத்‌ ராஜாவை நோக்கி: 
ராஜாவாகிய என்‌ ஆண்டவன்‌ 
சமாதானத்தோடே தம்முடைய வீட்டிற்கு 
வந்திருக்கும்போது, அவனே எல்லாவற்றையும்‌ 
எடுத்துக்கொள்ளட்டும்‌. என்றான்‌” 
(சோமு 19:29,30). 





i= THEN 
TT 
சீமேயியின்‌ 


வார்த்தைகள்‌ 
சோமு 16:5-14 


சாமு 16:5. தாவீதுராஜா பகூரிம்மட்டும்‌ 
வந்தபோது, இதே, சவுல்‌ வீட்டு 
வம்சத்தானாயிருக்கிற கேராவின்‌ 
குமாரனாகிய  சீமேயி என்னும்‌ 
பேருன்ன ஒரு மனுஷன்‌ அங்கேயிருத்து 
புறப்பட்ட, தூஷித்துக்‌ கொண்டே 
நடத்துவத்து, 


சாமு 16:6. சகல ஜனங்களும்‌, சகல 
பலசாலிகளும்‌, தாவீதின்‌ 
வலதுபுறமாகவும்‌ இடதுபுறமாகவும்‌ 
நடக்கையில்‌, தாவிதின்மேலும்‌, 
தாவீதுராஜாவுடைய சகல்‌ 
ஊழியக்காரர்‌ மேலும்‌ கற்கனை 
எறிந்தான்‌. 


16:7. சீமேயி அவனைத்‌: 
இரத்தப்பிரியனே, பேலி 
தொலைத்தூபோ, 


சாமு 
தூஷித்து: 
யானின்‌ மனுஷனே, 
தொலைத்து போ. 


சாமு 16:8. சவுலின்‌ ஸ்தலத்தில்‌ 
ராஜாவான உன்மேல்‌ கர்த்தர்‌ சவுல்‌ 
வீட்டாரின்‌. இரத்தப்‌ பழியைத்‌ 
திரும்பப்பண்ணினார்‌; கர்த்தர்‌ 
ராஜ்யபாரத்தை உன்‌ குமாரனாகிய 
அப்சலோமின்‌. கையில்‌ 
ஒப்புக்கொடுத்தார்‌; இப்போதும்‌ இதோ, 
உன்‌ அக்கிரமத்தில்‌ அகப்பட்டாஷ்‌ தீ 
'இரத்தப்பிரியனான மனுஷன்‌ என்றான்‌. 


கொழு 16:9. அப்பொழுது செருயாவின்‌ 
குமாரன்‌ அபிசாய்‌ ராஜாவை நோக்கி: 
அந்தச்‌ செத்தநாய்‌ ராஜாவாகிய எண்‌: 
ஆண்டவனை தூஷிப்பானேன்‌? நான்‌ 
போய்‌ அவன்‌ தலையை 
வாங்கிப்போடட்டுமே என்றான்‌. 


சாமு 16:10. அதற்கு ராஜு 
செருயாவின்‌ குமாரரே, எனக்கும்‌. 
உங்களுக்கும்‌ எண்ன? அவன்‌ என்னைத்‌ 
தூஷிக்கட்டும்‌;. தாவீதைத்‌ 
தூஷிக்கவேண்டும்‌ என்று கர்த்தர்‌ 
அவனுக்குச்‌ சொன்னார்‌; ஆகையால்‌ 
ஏன்‌ இப்படிச்‌ செய்கிறாய்‌ என்று 
கேட்கத்தக்கவன்‌ யார்‌ என்றான்‌. 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சாமு 1601. பின்னும்‌ தானது 
அமிசாயையும்‌ தன்‌ ஊழியக்காரர்‌ 
எல்லாரையும்‌ பார்த்து: இதோ, என்‌ 
கர்ப்பப்பிறப்பான என்‌ குமாரனே என்‌ 
பிராணணை வாங்கத்‌ தேடும்போது, 
இந்தப்‌ பென்யமீனன்‌ எத்தனை 
அதிகமாய்ச்‌ செய்வான்‌. அவன்‌ 
தூஷிக்கட்டும்‌; அப்படிச்‌. செய்ய 
கர்த்தர்‌ அவனுக்குக்‌ 
கட்டனையிட்டிருக்கிறார்‌. 


சோமு 16:12. ஒருவேளை கர்த்தர்‌ என்‌ 
சிறுமையைப்‌ பார்த்து, இத்த நாவில்‌ 
அவன்‌ தித்தித்த. இித்தனைக்குப்‌ 
பதிலாக எனக்கு நன்மையைச்‌. 
சரிக்கட்டுவார்‌ என்றான்‌. 


சோமு 16:18. அப்படியே தாவீதும்‌ 
அவன்‌ மனுஷரும்‌ வழியே 
'நடத்துபோனார்கன்‌; சிமேயும்‌ 
மலையின்‌ பக்கத்திலே அவனுக்கு 
எதிராக நடந்து தூஷித்து, அவனுக்கு 
எதிராகக்‌ கற்களை எறிந்து, மண்ணைத்‌ 
தூற்றிக்கொண்டே வந்தான்‌. 


சோமு 16:14. ராஜாவும்‌ அவனோடிருந்த 
௪௧ல ஜனங்களும்‌ விடாய்த்தவர்கனாய்‌, 
தங்குமிடத்திலே சேர்ந்து, 
இனைப்பாறினார்கள்‌. 


தாவீது வனாந்தரத்திலே நடந்து 
பகூரிம்‌ என்னும்‌ இடத்திற்கு வந்திருக்கிறார்‌. 
தாவீதைப்‌ பார்க்க ஒரு சிலர்‌ வருகிறார்கள்‌. 
சீபா தாவீதிடத்தில்‌ வஞ்சக வார்த்தைகளை 
சொன்னான்‌. தாவீது அவனுடைய 
வார்த்தைகளை நம்பினார்‌. அதன்பின்பு 
சீமேமி என்பவன்‌ தாவீதுக்கு 
விரோதமாகத்‌ தூஷண வார்த்தைகளைச்‌ 
சொல்லுகிறான்‌. தாவீதோ அவனுடைய 
வார்த்தைகளையும்‌ 


தூஷண 
தாங்கிக்கொள்கிறார்‌. 


தாவீது சீபாவின்‌ பொய்யான பேச்சைக்‌ 
கேட்டு, மேவிபோசேத்திற்கு தப்பிதமான 
தீர்ப்பைக்‌ கொடுத்தார்‌. இப்போது தாவீது 
சீமேமியின்‌ தூஷண வார்த்தைகளைக்‌ 
கேட்டு, தனக்குத்தானே நீதியான தீர்ப்பைக்‌ 
கொடுக்கிறார்‌. உலகசிநேகம்‌ தேவனுக்கு 
விரோதமான பகை. உலகத்தாரின்‌ சிரிப்பும்‌ 
சந்தோஷமும்‌ விசுவாசிகளுக்கு எப்போதுமே 
ஆபத்தானதாயிருக்கும்‌. விசுவாசிகளின்‌ 
உண்மையான சந்தோஷம்‌ கர்த்தருக்குள்‌ 
இருக்கிறது. 





i= THE 
TT 


தாவீது இப்போது மிகவும்‌ 
நெருக்கத்திலிருக்கிறார்‌. அவர்‌ அதிகமாய்‌ 
ஒடுக்கப்பட்டிருக்கிறார்‌. வனாந்தரத்திலே. 
பிரயாணம்பண்ணும்போது, தாவீதும்‌. 
அவரோடு கூடயிருக்கிறவர்களும்‌. 
விடாய்த்துப்போயிருக்கிறார்கள்‌. தாவீது 


வீட்டு வ ணன்கக்கி்‌ 

குமாரன்‌. தாவீது பகூரிம்‌ 
வந்தபோது, சீமேமி தாவீதைத்‌ 
தூஷித்துக்கொண்டே நடந்துவருகிறான்‌ 


சவுல்‌ 
ராஜாவாயிருக்கவேண்டும்‌. 
சீமேயியின்‌ விருப்பம்‌, 
கோத்திரத்தைச்‌ சேர்ந்தவர்‌. பென்யமீன்‌ 
கோத்திரத்தாரும்‌, சவுலே தங்களுக்கு 
ராஜாவாயிருக்கவேண்டுமென்று 
விரும்பினார்கள்‌. தாவீது இஸ்ரவேலுக்கு 
ராஜாவானதினால்‌ அவர்களுடைய 
நம்பிக்கையெல்லாம்‌ வீணாய்ப்போயிற்று. 
சவுலின்‌ வீழ்ச்சிக்கும்‌, அவருடைய 
குடும்பத்தார்‌ ஒன்றுமில்லாமல்‌ போனதற்கும்‌ 
தாவீதே காரணமென்று சீமேயி 
நினைக்கிறான்‌. இதனால்‌  சீமேயிக்கு 
தாவீதின்மீது மிகவும்‌ கோபமுண்டாயிற்று. 
தாவீது தன்னுடைய 
அருகாமையிலுள்ள. பகூரிம்‌ 
வந்தபோது, சீமேமி 
தவிக்கிறான்‌. 


தாவீது எருசலேமில்‌, 
அரண்மனையிலிருந்தப பாது, 
அங்கு போய்‌ அவரை தூஷிக்கவில்லை. 
எருசலேம்‌ சீமேயிக்கு பாதுகாப்பான 
ஊரல்ல. இங்கே  யூதாகோத்திரத்தார்‌ 
இருக்கிறார்கள்‌. வீ 
யூதாகோத்திரத்தைச்‌ சேர்ந்தவர்‌. 
தாவீது பகூரிம்‌ மட்டும்‌ வந்திருக்கிறார்‌. 
இந்த  ஊரிலிருக்கிறவர்கள்‌ பென்யமீன்‌ 
கோத்திரத்தைச்‌ சேர்ந்தவர்கள்‌. சவலும்‌ 
அவருடைய குடும்பத்தாரும்‌ பென்யமீன்‌: 
கோத்திரத்தார்‌. சீமேயியும்‌ பென்யமீன்‌ 
கோத்திரத்தான்‌. தான்‌ தாவீதை இங்கு 
தூவிப்பது தனக்கு பாதுகாப்பானது என்று 
சீமேமி நினைக்கிறான்‌ 


சவுல்‌ பென்யமீன்‌. 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பட்டணம்‌ மட்டும்‌. 

மிகவும்‌ விடாய்த்துப்‌ 

அதிகமான 

துன்பங்களையும்‌, 

பாடுகளையும்‌ 

அனுபவிக்கிறார்‌. இந்த சூழ்நிலையில்‌ சீமேயி 

தாவீதைத்‌. தூவிப்பது, அவருடைய 

வேதனையை அதிகரிக்கச்‌ செய்கிறது. 

சீமேயி தாவீதின்‌ காயங்களுக்கு மருந்து 

கட்டுவதற்கு பதிலாக, அதிலே காடி உப்பைப்‌ 

போட்டு, தாவீதின்‌ வேதனைகளை 
அதிகரிக்கச்‌ செய்கிறான்‌. 


தாவீது வனாந்தரத்திலே தப்பி ஒடுவது, 
தேவன்‌ அவருக்கு கொடுத்திருக்கும்‌ 
நீதியான தண்டனை என்று சிமேயி 
நினைக்கிறான்‌. தாவீது சவலுக்கு தீங்கு 
செய்தார்‌ என்றும்‌, அதற்காக கர்த்தர்‌ 
தாவீதை தண்டிக்கிறார்‌ என்றும்‌ சீமேயி 
நினைக்கிறான்‌. தாவீது மிகவும்‌ 
மோசனமான. மனுஷனாக 
இருப்பதினால்தான்‌, அவருக்கு இவ்வளவு 
பாடுகளும்‌ வேதனைகளும்‌ வந்திருக்கிறது 
என்று சீமேமி நினைக்கிறான்‌. 


அனுபவிக்கிறவர்கள்‌ 


என்று நாம்‌ 
சொல்லிவிடக்கூடாது. 

துன்மார்க்கருக்கு பாடுகள்‌ வருவதுபோலலே, 
நீதிமான்களுக்கும்‌ பாடுகள்‌ வரும்‌. யோபு 
பாடுகளை அனுபவித்தார்‌. அவருடைய 
பாவத்தினிமித்தமாகவே, அவருக்கு பாடுகள்‌ 
வந்திருக்கிறது என்று, யோபுவின்‌ 
சிநேகிதர்கள்‌ அவரைக்‌ குற்றப்ப்டுத்தினார்கள்‌. 
சகல ஜனங்களும்‌, சகல பலசாலிகளும்‌, 
தாவீதின்‌ வலதுபுறமாகவும்‌ இடதுபுறமாகவும்‌ 
நடக்கிறார்கள்‌. அப்போது சீமேமி 
தாவீதின்மேலும்‌, தாவீதுராஜாவுடைய சகல 
ஊழியக்காரர்‌ மேலும்‌ கற்களை எறிகிறான்‌ 
(சோமு 16:6). சீமேயியின்‌ பார்வையில்‌, 
ராஜா ஒரு நாயைப்போல. 

கற்களை 


தாவீதின்மேல்‌ மண்ணைத்‌ 

தாவீதும்‌ அவருடைய 
மனுஷரு! வழியே நடந்துபோகிறார்கள்‌;: 
சீமேயும்‌ மலையின்‌ பக்கத்திலே தாவீதுக்கு 
எதிராக நடந்து தூஷித்து அவருக்கு 
எதிராகக்‌ கற்களை எறிந்து, மண்ணைத்‌ 
தூற்றிக்கொண்டே வருகிறான்‌ (சாமு 1613). 





f= FTN 
TT 


தாவீதின்மேல்‌ மண்ணைத்‌ 
காற்று அவன்‌ பக்கமாக 

அவன்‌ தூற்றியமண்‌ அவன்‌ 

கண்களிலே விழும்‌. சீமேமி இப்படிப்பட்ட 
தூஷண வார்த்தைகளைத்தான்‌ தாவீதுக்கு 
விரோதமாகச்‌ சொல்லுகிறான்‌. சீமேயியின்‌ 
வார்த்தைகளில்‌ உண்மையில்லை. 
ஆகையினால்‌ அவனுடைய தூஷண 
வார்த்தைகள்‌ தூற்றப்பட்ட மண்ணைப்போல, 
அவன்‌ தலையின்மேல்‌ திரும்ப வந்து விழும்‌. 


தனக்கு விரோதமாகச்‌ 
தூஷண வார்த்தைகளின்‌ 
தாவீதுக்கு மிகவும்‌ 


பார்‌ 
“இரத்தப்பிரியனே, கிளின்‌ ல்க, 
தொலைந்துபோ, தொலைந்து போ. சவலின்‌ 
ஸ்தலத்தில்‌ ராஜாவான உன்மேல்‌ கர்த்தர்‌ 
சவுல்‌. வீட்டாரின்‌ இரத்தப்‌ பழியைத்‌ 
திரும்பப்பண்ணினார்‌; கர்த்தர்‌ ராஜ்யபாரத்தை 
உன்‌ குமாரனாகிய அப்சலோமின்‌ கையில்‌ 
ஒப்புக்கொடுத்தார்‌: இப்போதும்‌ இதோ, உன்‌ 
அக்கிரமத்தில்‌ அகப்பட்டாம்‌;: 
இரத்தப்பிரியனான மனுஷன்‌" (சோமு 16.7.8) 
என்று சொல்லி தூஷிக்கிறான்‌. 

சவுலின்‌ வீட்டாருக்கு என்ன நடந்தது 
என்பது சீமேயிக்கு தெரியும்‌. ஆனால்‌ 
அது ஏன்‌ நடந்தது என்பதற்கான காரணம்‌ 
சீமேமிக்கு தெரிய வாய்ப்பில்லை. தாவீதின்‌ 
குடும்பத்திலும்‌ என்ன நடந்தது என்பது 
சீமேயிக்கு தெரியும்‌. சவுலின்‌ இரத்தப்பழிக்கு 
தாவீதே காரணம்‌ என்று  சீமேயி 
சொல்லுகிறான்‌. ஆனால்‌  சவவலைக்‌ 
கொல்லவேண்டும்‌ என்னும்‌ எண்ணம்‌ 
தாவீதுக்கு ஒருபோதும்‌ இருந்ததில்லை. 


சவல்தான்‌ தாவீதைக்‌ கொன்றுபோட 
முயற்சிபண்ணினார்‌. சவுலைக்‌ 
கொல்லுவதற்கு தாவீதுக்கு இரண்டு 
வாய்ப்புக்கள்‌ கிடைத்தது. ஆனால்‌ தாவீதோ 
அந்த வாய்ப்பை பயன்படுத்தி, சவுலைக்‌ 
'கொன்றுபோடவில்லை. சவுல்‌ வீட்டாரின்‌ 
இரத்தப்பழி தாவீதின்மீது இருக்கிறது 
என்பது பொய்யான குற்றச்சாட்டு. 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


சவலின்‌ த்தத்திற்கும்‌, தாவீதுக்கும்‌ 
ஒரு சம்பந்தமுமில்லை. சவுலின்‌ 
இரத்தத்தைப்‌ பொறுத்தவரையில்‌, தாவீது 
குற்றமில்லாதவர்‌. 

சீமேமி 
பேலியாளின்‌ 


ப்ள தூஷிக்கும்போது, 

மனுஷனே" என்று, 
சொல்லுகிறான்‌. அவன்‌ தாவீதை 
'இரத்தப்பிரியனே” என்றும்‌ சொல்லி 
தூஷிக்கிறான்‌. இது தாவீதின்‌ சுபாவமல்ல. 
சீமேயி தன்னுடைய மனதிலுள்ள 
கோபங்களை, தூஷண வார்த்தைகளினால்‌ 
வெளிப்படுத்துகிறான்‌. 


கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு 
தாவீதின்மீது வந்திருக்கிறது என்று சிமேயி 
தீர்மானித்திருக்கிறான்‌. "சவலின்‌ ஸ்தலத்தில்‌ 
ராஜாவான உன்மேல்‌ கர்த்தர்‌ 
வீட்டாரின்‌ ப்‌ 
திரும்பப்பண்ணின। 
தாவீதுக்கு விரோதமாகப்‌ 
சீமேயியியைப்போல: 
கர்த்தருடைய நியாயத்தீர்ப்புகளை, 
தங்களுடைய சொந்த 
நிறைவேற்றுவதற்காகவும்‌, 
கோபங்களையும்‌, 
உணர்ச்சிகளையும்‌ 
உறுதிபண்ணுவதற்காகவும்‌ 
பயன்படுத்துகிறார்கள்‌. 


கர்த்தருடைய சித்‌ 
கேக்கக்‌. என்ன. எனறு தெரியாம 
கர்த்தர்‌ தங்களுடைய நோக்கத்தை. 
நிறைவேற்றிமிருக்கிறார்‌ என்று துன்மார்க்கர்‌ 
சொல்லுகிறார்கள்‌. கர்த்தருடைய 
நியாயத்தீர்ப்பு எப்போதுமே அவருடைய 
நீதியின்‌ பிரகாரமாகவே இருக்கும்‌. அது 
ஒருபோதும்‌ மனுஷருடைய விருப்பத்தின்‌ 
பிரகாரமாக இருக்காது. 


தாவீது இப்போது தன்னுடைய 
அக்கிரமத்தில்‌ அகப்பட்டார்‌ என்றும்‌, சவுலின்‌ 
வீட்டாருடைய இரத்தப்பழியை கர்த்தர்‌ 
தாவீதின்மேல்‌ திரும்பப்பண்ணினார்‌ என்றும்‌, 
அதினால்‌, தாவீதின்‌ ராஜ்யபாரத்தை 
அவருடைய குமாரனாகிய அப்சலோமின்‌ 
கையில்‌ கர்த்தர்‌ ஒப்புக்கொடுத்தார்‌ என்றும்‌ 
சொல்லி சீமேபி தாவீதைத்‌ தூஷிக்கிறான்‌. 
தாவீதால்‌ இனிமேல்‌ இஸ்ரவேலுக்கு 
ராஜாவாய்‌ வரமுடியாது என்று 
சீமேயி தீர்மானமாகச்‌ சொல்லுகிறான்‌. 





1 
INTERNATIOMAL 

சீமேயி தன்னைத்‌  தூவித்தாலும்‌, 
தாவீதோ கர்த்தருக்கு முன்பாக தன்னைத்‌ 
தாழ்த்துகிறார்‌. தன்னுடைய நீடிய 
பொறுமையைக்‌ காத்துக்கொள்கிறார்‌. சீமேயி 
தாவீதைத்‌ தூவிக்கும்போது. செருயாவின்‌ 
குமாரன்‌ அபிசாய்‌ தாவீது ராஜாவை நோக்கி: 
“அந்தச்‌ செத்தநாய்‌ ராஜாவாகிய என்‌ 
ஆண்டவனை தூலிப்பானேன்‌? நான்‌ போய்‌ 
அவன்‌ தலையை வாங்கிப்போடட்டுமே” 
சோமு 169) என்று சொல்லுகிறான்‌. 


வீ; சாமிக்‌। 
கொடுத்திருந்தால்‌, "அவன்‌... சேன்‌ 
தலையை துண்டித்துப்போட்டிருப்பான்‌. 
தாவீதுக்கு விரோதமாகத்‌ தூஷண 
வார்த்தைகளைப்‌ பேசின வாயும்‌ உதடுகளும்‌ 
செயலற்றுப்போயிருக்கும்‌. ஆனால்‌ தாவீது 
அபிசாயிக்கு அனுமதி கொடுக்கவில்லை. 


நாவீது அமிசாயை நோக்கி, 
“செருயாவின்‌  குமாரரே, எனக்கும்‌ 
உங்களுக்கும்‌ என்ன? அவன்‌ என்னைத்‌ 
தூஷிக்கட்டும்‌: தாவீதைத்‌ தூவிக்கவேண்டும்‌ 
என்று கர்த்தர்‌ அவனுக்குச்‌ சொன்னார்‌: 
ஆகையால்‌ ஏன்‌ இப்படிச்‌ செய்கிறாய்‌ என்று 
கேட்கந்தக்கவன்‌ யார்‌" (சோமு 16:10) என்று 


சொல்லுகிறார்‌. 


சீமேமி தன்னைத்‌ தூஷிக்க தாவீது 


அவனுக்கு அனுமதி கொடுக்கிறார்‌. 
தாவீது ராஜாவின்மீதுள்ள 
மரியாதையினாலும்‌, 
கொன்றுபோடவேண்டும்‌ 
நினைக்கிறான்‌. ஆனால்‌ 
செத்துப்போவதில்‌ தாவீதுக்கு பிரியமில்லை. 
“அவன்‌ என்னைத்‌ தூவிக்கட்டும்‌' என்று 
தாவீது சொல்லிவிடுகிறார்‌. 

ஒரு சமயம்‌ இயேசுகிறிஸ்துவும்‌ 
அவருடைய சீஷர்களும்‌ ஒரு கிராமத்திலே. 
பிரவேசித்தார்கள்‌. ஆனால்‌ அவ்வூரார்‌ 
இயேசுகிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை. 
இதைப்‌ பார்த்து யாக்கோபும்‌ யோவானும்‌, 
அந்த ஊராரை அழித்துப்போடவேண்டும்‌ 
என்று சொன்னார்கள்‌. இயேசுகிறிஸ்துவோ 
அவர்களுக்கு அனுமதி கொடுக்கவில்லை. 


அவர்‌ எருசலேமுக்குப்‌ போக. 
நோக்கமாயிரந்தபடியினால்‌ அவ்வூரார்‌ அவரை 
ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய 
சீஷராகிய யாக்கோபும்‌ யோவானும்‌ அதைக்‌ 
கண்டபோது: ஆண்டவரே, எலியா 
செய்ததுபோல, வானத்திலிருந்து அக்கினி 
இறங்கி இவர்களை அழிக்கும்படி நாங்கள்‌ 


அபிசாய்‌ 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கட்டளையிட உமக்குச்‌ சித்தமா என்று 

கேட்டார்கள்‌. அவர்‌ திரும்பிப்பார்த்து: நீங்கள்‌ 

இன்ன ஆலியுள்ளவர்களென்பதை 

அறியீர்கள்‌ என்று அதட்டி, மனுஷகுமாரன்‌ 

மனுஷருடைய ஜீவனை அழிக்கிறதற்கு அல்ல, 
வந்தார்‌ 


தூவித்தாலும்‌, 

வார்த்தைகளைக்‌ 

பாத்திரவானாயிருப்பதாக 

நினைக்கிறார்‌. “தாவீதைத்‌ 

தூஷிக்கவேண்டுமென்று கர்த்தர்‌ அவனுக்கு 

சொன்னார்‌. ஆகையினால்‌ ஏன்‌ இப்படி 

செய்கிறாய்‌ என்று கேட்கத்தக்கவன்‌ யார்‌” 
என்று தாவீது சொல்லுகிறார்‌. 


சீமேமி தன்னைத்‌ தூஸிப்பதில்‌, 
கர்த்தருடைய கரமும்‌, அவருடைய சித்தமும்‌, 
அவருடைய வழிநடத்துதலும்‌ இருக்கிறது 
என்பதை தாவீது அங்கீகரிக்கிறார்‌. 


தாவீதைத்‌ தூவிக்கவேண்டுமென்று 
கர்த்தர்‌ சீமேமிக்கு சொல்லவில்லையென்றால்‌, 
அது அவனுடைய பாலம்‌. தாவீதைத்‌ 
தூஷிக்கவேண்டுமென்று பிசாசு சீமேயிக்கு 
சொல்லிிருக்கிறான்‌. சீமேமி பிசாசுக்கு 
கழப்டகிறான்‌. சீமேயியின்‌ இருதயமும்‌ 
குன்மார்க்கமாயிருக்கிறது. 
இருதயத்திலிருந்து தூஷண வார்த்தைகள்‌ 
புறப்பட்டு வருகிறது. 


தாவீது இப்போது மிகுந்த 
யு அவமானங்களையும்‌ 
கர்த்தருடைய 
அனுமதியில்லாமல்‌ தனக்கு இந்த துன்பங்கள்‌ 
வராது என்று தாவீது நினைக்கிறார்‌. 
யோபுவக்கு பல கஷ்டங்கள்‌ ந்‌ 
அப்போது யோபு “கர்த்தர்‌ 
கர்த்தர்‌ எடுத்துக்கொண்டார்‌' 
விசுவாசத்தோடு சொன்னார்‌. 


தாவீதைப்போல. க 
வேதனைகளும்‌, பாடுகளும்‌, நெருக்கங்களும்‌ 
வரும்போது, நாம்‌ கர்த்தரை நோக்கிப்‌ 
பார்க்கவேண்டும்‌. கர்த்தருடைய 
அனுமதியின்‌ பிரகாரமாக நமக்கு பாடுகள்‌ 
வந்திருக்கிறது என்பதை 
நினைவுகூரவேண்டும்‌. கர்த்தர்மீது 
நம்பிக்கையாயிருக்கவேண்டும்‌. 





i= FTE 
TT 


தாவீதுக்கு  சீமேமி மூலமாய்‌ 
அவமானமுண்டாயிற்று. இதைவிட பெரிய 
தீங்கு தாவீதின்‌ ஜீவியத்தில்‌ வந்திருக்கிறது. 
தாவீதின்‌ குமாரன்‌ அப்சலோம்‌, தாவீதின்‌ 
பிராணனை வாங்கத்‌ தேடுகிறான்‌. 


தாவீது அபிசாயையும்‌ தன்‌ 
ஊழியக்காரர்‌ எல்லாரையும்‌ பார்த்து: “இதோ, 
என்‌ சர்ப்பப்பிறப்பான என்‌ குமாரனே என்‌ 
பிராணனை வாங்கத்‌ தேடும்போது. இந்தப்‌ 
பென்யமீனன்‌ எத்தனை  அதிகமாய்ச்‌ 
செய்வான்‌, அவன்‌ தூலிக்கட்டும்‌; அப்படிச்‌ 
செய்ய கர்த்தர்‌ அவனுக்குக்‌ 
கட்டளையிட்டிருக்கிறார்‌' (சாமு 1631) என்று 
சொல்லுகிறார்‌. 


தனக்கு சீமேமி மூலமாய்‌ சிறிய தீங்கு 
வந்தபோது. தன்‌ குமாரன்‌ அப்சலோம்‌ 
மூலமாய்‌ தனக்கு வந்த பெரிய தீங்கை, 
தாவீது நினைத்துப்‌ பார்க்கிறார்‌. கர்த்தர்‌ 
அவர்களுக்கு... கட்டளைமிட்டிருப்பதினால்‌ 
அவர்கள்‌ இந்தத்‌ தீங்குகளை தனக்கு: 
செய்கிறார்கள்‌ என்று தாவீது 
சொல்லுகிறார்‌. தாவீது கர்த்தர்மீது தன்‌ 
பாரத்தை வைக்கிறார்‌ 


தனக்கு தீங்கு. 
கர்த்தர்‌ தனக்கு நன்மை 
செய்வார்‌ என்று தாவீது கர்த்தரை 
நம்புகிறார்‌. “ஒருவேளை கர்த்தர்‌ என்‌ 
சிறுமையைப்‌ பார்த்து, இந்த நாளில்‌ அவன்‌ 
நிந்தித்த  நிந்தனைக்குப்‌ பதிலாக 
எனக்கு நன்மையைச்‌  சரிக்கட்டுவார்‌" 
(சோமு 1642) என்று தாவீது கர்த்தர்மீது 
விசுவாசம்‌ வைத்து சொல்லுகிறார்‌. 


கர்த்தர்‌ தம்முடைய ஊழியக்காரர்களை 
ஆசிர்வதிக்கிறார்‌. தமக்காக ஊழியம்‌ 
செய்கிறவர்களை 
நாம்‌ அனுபனிக்கும்‌. 
நமக்கு 7 

கர்த்தர்‌ 


மற்றவர்கள்‌ 
செய்தாலும்‌, 


பதிலாக 
சரிக்கட்டுகிறார்‌. 
சேவைகளுக்கும்‌ 
கொடுக்கிறார்‌. 

நஷ்டஈடு கொடுக்கிறார்‌. 


நம்முடைய பாடுகளுக்கும்‌ 

“சீமேபி என்னைத்‌ தூஷிக்கட்டும்‌" 
என்று தாவீது சொல்லுகிறார்‌. தாவீதின்‌ 
மனுஷர்‌ சீமேயியை தடைபண்ணவில்லை. 
தாவீதும்‌ அவருடைய மனுஷரும்‌ வழியே 
நடந்துபோகிறார்கள்‌; சீமேயும்‌ மலையின்‌ 
பக்கத்திலே அவருக்கு எதிராக நடந்து 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தூஷித்து, அவருக்கு எதிராகக்‌ கற்களை 
எறிந்து, மண்ணைத்‌ தூற்றிக்கொண்டே 
வருகிறான்‌ (சோமு 1613) 


தாவீதும்‌ அவரோடு கூடயிருக்கிற 

மனுஷரும்‌ பகூரிமிலே தங்கியிருக்கிறார்கள்‌. 

ராஜாவும்‌ அவரோடிருந்த சகல. 

விடாய்த்தவர்களாய்‌, 

சேர்ந்து, 

தாவீதுக்கு 

பகூரிமிலே இளைப்பாறுதல்‌ கிடைக்கிறது. 

தூஷண வார்த்தைகளைப்‌ பேசும்‌ 

நாவுகளுக்கும்‌ தாவீதுக்கு இங்கே மறைவிடம்‌ 
கிடைக்கிறது. 


அப்சலோமும்‌ ஊசாயும்‌ 
சாமு 16:15-19 


2சாமு 16:15. அப்சலோமும்‌ இஸ்ரவேல்‌ 
மனுஷராகிய சகல்‌ ஜனங்களும்‌ 
அவனோடேகூட  அகித்தோப்பேலும்‌ 
எருசலேமுக்கு வந்தார்கள்‌. 


சோமு 16:16. அற்கியனாகிய ஊகாய்‌ 
என்னும்‌ தாவீதின்‌. சிநேகிதன்‌ 
அப்சலோமிடத்தில்‌ வந்தபோது, 
ஊசாய்‌ அப்சலோமை நோக்கி: 
ராஜாவே வாழ்க, ராஜாவே வாழ்க 
என்றான்‌. 


சோமு 1917. அப்பொழுது அப்சலோம்‌ 


சிநேகிதனோடே நீ போகாதேபோனது 
என்ன என்று கேட்டான்‌. 


சோமு 1818. அதற்கு ஊசாய்‌ 
அப்சலோமை நோக்கி: அப்படி. அல்ல, 
கர்த்தரும்‌ இந்த ஜனங்களும்‌ 
இஸ்ரவேல்‌ மனுஷர்‌ அனைவரும்‌ 
தெரிந்துகொள்ளுகிறவரையே நான்‌ 
சேர்த்து அவரோடே இருப்பேன்‌. 


சாமு 16:19. இதுவும்‌ அல்லாமல்‌, நான்‌ 
யாரிடத்தில்‌ சேவிப்பேன்‌? அவருடைய 
குமாரனிடத்தில்‌ அல்லவா? உம்முடைய 
தகப்பனிடத்தில்‌ எப்படி சேவித்தேனோ, 
அப்படியே உம்மிடத்திலூம்‌ சேவிப்பேன்‌ 
என்றான்‌. 





f= FTN 
TT 


தாவீது 
ஒடிப்போனார்‌ 
எப்ரோனிலிருக்கும்‌ 
கேள்விப்படுகிறான்‌. 
காலதாமதம்‌ பண்ணாமல்‌ 
வருகிறான்‌. அப்சலோமும்‌ 
மனுஷராகிய சகல 
அவனோடேகூட 
எருசலேமுக்கு 


(சோமு 165). 


எருசலேமைவிட்டு 
செய்தியை 


என்னும்‌ 
அப்சலோம்‌ 

உடனே அவன்‌ 
எருசலேமுக்கு 
ரவேல்‌ 


அனங்களும்‌ 
அகித்தோப்பேலும்‌ 
வருகிறார்கள்‌ 


எருசலேமில்‌ இப்போது தாவீது 
இல்லை. ஆகையினால்‌ அப்சலோம்‌. 
எருசலேமுக்கு எப்போது வேண்டுமானாலும்‌ 
வரதம்‌. ஆனால்‌ அச்‌ கழுத்த 

காலதாமதம்பண்ணவில்லை. 


வருகிறான்‌. அகித்தோப்பேல்‌ தத்‌ 
தெரிந்தவன்‌. அவன்‌ அப்சலோமுக்கு 
யல இப்போது தாவீதின்‌ 

ராகிய ஊசாயும்‌, அப்சலோபோடு 
சேரந்துகொன்ள எருசலேமுக்கு வருகிறான்‌. 


அற்கியனாகிய  ஊசாய்‌ என்‌ 
தாவீதின்‌ சிநேகிதன்‌ அப்சலோமிடத்‌ 

வந்தபோது, ஊசாய்‌ ர்வ 
நோக்கி: “ராஜாவே வாழ்க, ராஜாவே வாழ்க" 
சோமு 1646) என்று சொல்லுகிறான்‌. 
அப்சலோம்‌ அகித்தோப்பேலை தன்னோடுகூட 


ஆலோசனைக்காரர்களெல்லாம்‌ 
கூடமிருப்பதினால்‌, தனக்கு 
புகழும்‌ உயரும்‌ என்று. 
நினைக்கிறான்‌. 


ஊசாய்‌ அப்சலோழுக்கு சிநேகிதனல்ல. 
இவன்‌ தாவீதின்‌ சிநேகிதன்‌. ஊசாய்‌ 
அப்சலோமுக்கு நல்ல ஆலோசனைகளை 
சொல்லமாட்டான்‌. அப்சலோமை 
வஞ்சிக்கவேண்டும்‌ என்பதும்‌, அப்சலோமின்‌ 
வீட்டிலே நடைபெறும்‌ காரியங்களை 
வனாந்தரத்திலிருக்கும்‌ தாவீதுக்கு 
அறிவிக்கவேண்டும்‌ என்பதும்‌ ஊசாயின்‌ 
ட 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அகித்தோப்பேலைப்போல,  ஊசாயும்‌ 
ஒரு தந்திரக்காரன்‌. அவன்‌ அப்சலோமைப்‌ 
பார்த்தவுடனேயே, 
ராஜாவே வாழ்க” 
அப்சலோமைப்‌ 
மிகவும்‌ மகிழ்ச்சி உண்டானதுபோல ஊசாய்‌ 
மாய்மாலம்பண்ணுகிறான்‌. 


என்று 


ஊசாய்‌ தாவீதின்‌ சிநேகிதன்‌ என்பது 
அப்சலோழுக்கும்‌ தெரியும்‌. ஆகையினால்‌ 
அவன்‌ தன்னைப்‌ பார்க்க வந்திருப்பது, 
அப்லோமுக்கு ஆச்சரியமாயிருக்கிறது. 
அப்பொழுது அப்சலோம்‌ ஊசாயைப்‌ பார்த்து 
'உன்‌ சிநேகிதன்மேல்‌ உனக்கு இருக்கிற 
தயை இதுதானோ? உன்‌ சிநேகிதனோடே நீ 
போகாதேபோனது என்ன” (சோமு 1617) 
என்று கேட்கிறான்‌. ஊசாய்‌ தாவீதோடு 
இருக்கவேண்டியவன்‌. ஆனால்‌ அவன்‌ 
தன்னிடத்தில்‌ ஏன்‌ வந்திருக்கிறான்‌ என்பது 
அப்லோமுக்கு தெரியவில்லை. 


ஊசாய்‌ ஞானமுள்ளவன்‌. அவன்‌ ௭, 

அந்தத்‌ சாதமான பதப்‌ 

அப்சலோம்‌ 

கேட்கும்போது, 

“அப்படி அல்ல, 

சந்ததம்‌ இந்த ஜனங்களும்‌ இஸ்ரவேல்‌: 

அணைவரும்‌ 

நொந்துகொள்ளுகிறளையே நாள்‌ சேந்து 

அவரோடே இருப்பேன்‌. இதுவும்‌ 

அல்லாமல்‌, நான்‌ யாரிடத்தில்‌ சேவிப்பேன்‌? 

அவருடைய  குமாரனிடத்தில்‌ அல்லவா? 

உம்முடைய தகப்பனிடத்தில்‌ எப்படி 

சேலித்தேனோ, அப்படியே உம்மிடத்திலும்‌ 

சேவிப்பேன்‌" சோமு 16489) என்று 
சொல்லுகிறான்‌. 


ஊசாய்‌ ரையிலும்‌ தாவி 
தகை அவள பமபல 
ஆனாலும்‌ அவன்‌ அப்சலோமையும்‌ 
சேவிப்பநாக வாக்குப்பண்ணுகிறான்‌. 
“உம்முடைய தகப்பனிடத்தில்‌ எப்படி 
சேவித்தேனோ, அப்படியே உம்மிடத்திலும்‌ 
சேவிப்பேன்‌" என்று ஊசாய்‌ அப்லோமுக்கு 
சொல்லுகிறான்‌. ஊசாய்‌ அப்சலோமுக்கு 
பிரியமான வார்த்தைகளைப்‌ பேசி, 
அவனோடுகூட சேர்ந்துகொள்கிறான்‌. 
தாவீதின்‌. திட்டம்‌ நிறைவேறுகிறது. 
தாவீது சொன்ன பிரகாரமாக, ஊசாய்‌ 
இப்போது. அப்சலோமோடு கூடயிருக்கிறான்‌. 





i a 
TT 


அகித்தோப்பேலின்‌ ஆலோசனை 
2சாமு 16:20-23 


அகித்தோப்பேலைப்‌ பார்த்து, நாங்கள்‌ 
செய்யவேண்டியது இன்னதென்று 
ஆலோசனை சொல்லும்‌ என்றான்‌. 


சாமு 16:21. அப்பொழுது. 
அகித்தோப்பேல்‌ அப்சலோமை நோக்கி: 
வீட்டைக்காக்க உம்முடைய தகப்பன்‌ 
பின்வைத்த அவருடைய 
மறுமனையாட்டி.கனிடத்தில்‌ 
பிரவேசியும்‌, அப்பொழுது உம்முடைய 
தகப்பனுக்கு நாந்றமாய்ப்போனீர்‌ 
என்பதை இஸ்ரவேலர்‌ எல்லாரும்‌. 
கேள்விப்பட்டு, உம்மோடிருக்கிற 
எல்லாருடைய கைகளும்‌ பலக்கும்‌. 
என்றான்‌. 


ழு 16:22. அப்படியே 
அப்சுலோமுக்கு உப்பரிகையின்‌ மேல்‌ ஒரு 
கூடாரத்தைப்‌ போட்டார்கள்‌; அங்கே. 
அப்சலோம்‌ சகல இஸ்ரவேலரின்‌ 
கண்களுக்கு முன்பாக, தன்‌ 
தகப்பனுடைய 
மறுமனையாட்டிகளிடத்தில்‌ 
பிரவேசித்தான்‌. 


சாமு 16:98. 
அகித்தோப்பேல்‌ 
ஆலோசனை 
வாக்கைப்போல. 


அந்நாட்களில்‌ 


ஆலோசனையெல்லாம்‌ 
இருந்தது, அப்சலோமுக்கும்‌ அப்படியே 
இருத்தது. 


அப்சலோமுக்கு இப்போது இரண்டு 
லோசனைக்காரர்‌ இருக்கிறார்கள்‌. 
அகித்தோப்பேல்‌ ஒரு ஆலோசனைக்காரன்‌. 
ஊசாய்‌ மற்றொரு ஆலோசனைக்காரன்‌. 
அப்சலோம்‌ அகித்தோப்பேலைப்‌ பார்த்து. 
'நாங்கள்‌ செய்யவேண்டியது இன்னதென்று 
ஆலோசனை சொல்லும்‌" (சோமு 16:20) 
என்று கேட்கிறான்‌. அப்சலோம்‌. 
ஊசாயினிடத்தில்‌ முதலாவதாக 
ஆலோசனை கேட்காமல்‌, 
அகித்தோப்பேலினிடத்தில்‌: ஆலோசனை 
கேட்டு, அவனுக்கு மதிப்பு கொடுக்கிறான்‌. 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அகித்தோப்பேல்‌ ஒரு துன்மார்க்கன்‌. 
அவன்‌ அப்சலோமிடம்‌, துன்மார்க்கமான 
காரியத்தை செய்யுமாறு ஆலோசனை 
சொல்லுகிறான்‌. அவன்‌ அப்சலோமை பாவம்‌ 
செய்ய சொல்லுகிறான்‌. மற்றவர்களை 
ம்‌ செய்யுமாறு ஆலோசனை 
அவர்களுடைய 

"ஆலோசனை சொல்லுகிறார்கள்‌ 
அஸ்திபாரம்‌ போடப்படும்‌ 

மணல்மீது, கட்டப்படும்‌ 
்த்ைொன்கககு 
அகித்தோப்பேலுக்கு 
நன்றாய்த்‌ தெரியும்‌. அந்நாட்களில்‌ 
அகித்தோப்பேல்‌ சொல்லும்‌ ஆலோசனை 
வாக்கைப்போல கிறது 

16:23). அகித்தோப்பேலிடம்‌ 


அதிகமாயிருக்கிறது. 
ஆனால்‌ அவனிடத்தில்‌ பரலோகத்தின்‌ 
கிருபையில்லை. 
பரலோகத்தின்‌ 


அகித்தோப்பேல்‌ 
கிருபைக்கு 
அந்நியனாயிருக்கிறான்‌ தங்களுடைய 
சொந்த வாக்குக்கு முக்கியத்துவம்‌ 
கொடுக்கிறவர்கள்‌, 

வாக்குக்கு 


தேவனுடைய 
கொடுக்கமாட்டார்கள்‌. 


ராஜதந்திரம்‌ 


முக்கியத்துவம்‌ 


ஜனங்களுக்கும்‌ 
சொல்லும்‌ ஆலோசனை 


அகித்தோப்பேல்‌ 
தேவனுடைய 
வாக்கைப்போல இருக்கிறது. அகித்தோப்பேல்‌ 


தாவீதோடு 
அவனுடைய 
தாவீதுக்கும்‌ 
வாக்கைப்போலவே இருந்தது. 
அகித்தோப்பேலின்‌ ஆலோசனை, 
தாவீதின்‌ குமாரனாகிய அப்சலோமுக்கும்‌, 
தேவனுடைய வாக்கைப்போல இருக்கிறது. 


, அகித்தோப்பேல்‌ ஒரு ராஜதந்திரி. 
"மிகச்சிறந்த. அரசியல்வாதி. 
குட்சுமங்களையெல்லாம்‌ 


அறிந்திருக்கிறான்‌. 


கூடமிருந்த 
ஆலோசனைகள்‌ 


காலத்தில்‌, 


எல்லாம்‌, 


தேவனுடைய 
இப்போது. 


புத்திமீனமாய்‌ நடந்துகொள்கிறான்‌. 





i THE 
TT 


அப்சலோம்‌. அகித்தோப்பேலிடம்‌ 
ஆலோசனை கேட்கிறான்‌. அப்பொழுது 
அகித்தோப்பேல்‌ அப்சலோமை நோக்கி: 
“வீட்டைக்காக்க உம்முடைய தகப்பன்‌ 
பின்வைத்த 
மறுமனையாட்டிகளிடத்தில்‌ 
அப்பொழுது உம்முடைய தகப்பனுக்கு 
நாற்றமாய்ப்போனீர்‌ என்பதை இஸ்ரவேலர்‌ 
எல்லாரும்‌ கேள்விப்பட்டு, உம்மோடிருக்கிற 
எல்லாருடைய கைகளும்‌ பலக்கும்‌" 
(சோழு 16:21) என்று சொல்லுகிறான்‌. 


அவருடைய 
பிரவேசியும்‌, 


அப்சலோம்‌ தன்‌ தகப்பனாராகிய 
தாவீதின்‌ மறுமனையாட்டிகளோடு. 
பிரவேசிக்குமாறு பாவமான ஆலோசனையைச்‌ 
சொல்லுகிறான்‌. அப்சலோம்‌ தன்னுடைய 
தகப்பனாரின்‌ மறுமனையாட்டிகளை, 
தனக்கு சொந்தமாக்கிக்கொண்டால்‌, 
தாவீதுக்கு சொந்தமானதெல்லாம்‌, 
அப்சலோமுக்கு வந்துவிட்டது என்று. 
இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ நினைப்பார்கள்‌ 


அப்சலோம்‌ தாவீதின்‌ 
மறுமனையாட்டிகளிடத்தில்‌  பிரவேசித்தால்‌, 
தாவீதுக்கும்‌ அப்சலோமுக்கும்‌ மறுபடியும்‌ 
சமாதானம்‌ ஏற்படுவதற்கு வாய்ப்பு 
இல்லாமல்‌ போய்விடும்‌. அப்சலோம்‌. 
தன்‌ தகப்பனோடு மறுபடியும்‌. 
சமாதானமாகிவிடுவானோ என்னும்‌ 
சந்தேகம்‌ இஸ்ரவேல்‌ ஜனங்களுக்கு வராது. 
ஆகையினால்‌ அப்சலோமைப்‌ 
பின்பற்றுகிறவர்கள்‌ தாராளமாய்க்‌ 
கூடிவருவார்கள்‌. தாவீதுக்கு விரோதமாகத்‌ 
தீங்கு நினைக்கிறவர்கள்‌, அந்தத்‌ தீங்குகளை 
பயமில்லாமல்‌ செய்வார்கள்‌ 

அகித்தோப்பேல்‌ சொல்‌, 
வனர பபானது. தணு 


மறுமனையாட்டிகளிடத்தில்‌ 

மிகப்பெரிய பாவம்‌, 

அப்சலோமின்‌ 

அதிகரிக்கச்‌ 

தாவீதின்‌ மறுமனையாட்டிகளிடத்தில்‌, 

இரகசியமாய்‌. பிரவேசியாமல்‌, 

வெளிப்படையாய்ப்‌ பிரலேசிக்வேண்டுமென்று 
ஆலோசனை 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அங்கே அப்சலோம்‌ சகல. 

இன்வளின்‌ கண்களுக்கு முன்பாக, தன்‌ 
மறுமணையாட்டிகளிடத்தில்‌ 

ரவேரிக்கிறான்‌ (சோமு 16:22) 


இந்த சம்பவத்தின்‌. மூலமாய்‌, 
தாவீதுக்கு நாத்தான்‌ மூலமாக சொல்லப்பட்ட 
கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறுகிறது. 
கர்த்தர்‌ சொல்லுகிறது 
என்னவென்றால்‌, இதோ, நான்‌ உன்‌ வீட்டிலே 
பொல்லாப்பை உன்மேல்‌ எழும்பப்பண்ணி, உன்‌ 
கண்கள்‌ பார்க்க, உன்‌ ஸ்திரீகளை எடுத்து, 
உனக்கு அடுத்தவனுக்குக்‌ கொடுப்பேன்‌ ; 
அவன்‌ இந்தச்‌ சூரியனுடைய வெளிச்சத்திலே 
உன்‌ ஸ்திரீகளோடே சயனிப்பான்‌. நீ 
ஒளிப்பிடத்தில்‌ அதைச்‌ செய்தாய்‌: நானோ 
இந்தக்‌ காரியத்தை இஸ்ரவேலர்‌ எல்லாருக்கு 
ன்பாகவும்‌, சூரியனுக்கு முன்பாகவும்‌ 
ய்விப்பேன்‌ என்றார்‌ என்று சொன்னான்‌" 
(சோமு 12:11,12). 


அகித்தோப்பேல்‌ 
இவ்வளவு மோசமான ஆ 
சொல்லுவதற்கு ஒரு 
என்று வேதபண்டிதர்கள்‌ 
ொதுகினார்கள்‌! அகித்தோப்பேல்‌ 
தாவீதை பழிவாங்கவேண்டுமென்று 
தீர்மானித்திருக்கிறான்‌. தாவீது உரியாவின்‌ 
மனைவியாகிய பத்சேபாளோடு விபசாரம்‌. 
பண்ணினார்‌. பத்சேபாள்‌ அகித்தோப்பேலின்‌ 
பேத்தி. பத்சேபாள்‌ எலியாமின்‌ 
குமாரத்தி சோமு 11:3). எலியாம்‌ 
அகித்தோப்பேலின்‌ குமாரன்‌ (2சாமு 23:34) 


தாவீது தன்னுடைய பேத்தியாகிய 
பத்சேபாளை கெடுத்துப்போட்டதினிமித்தமாக, 
அகித்தோப்பேல்‌ தாவீதைப்‌ பழிவாங்குவதற்கு 
பார்த்துக்கொண்டிருந்தான்‌ 
இப்போது, தாவீதின்‌ 


ப்சலோமுக்கு 
ரசனையை 
'காரணமுள்ள 
விளக்கம்‌ 


தாவீது 

பேத்தியாகிய 

பிரவேசித்தான்‌. 
அப்சலோமோ, 
மறுமனையாட்டிகளோடே, சகல. 
ன்‌ கண்களுக்கு முன்பாக 





f= THE 
TT 


தாவீதுக்கும்‌ அப்சலோமுக்கும்‌. 

விரோதமான பகை முற்றுகிறது. அவர்கள்‌ 

இருவரும்‌, ஒருவருக்கு விரோதமாக ஒருவர்‌, 

பட்டயம்‌ ஏந்தி யுத்தம்பண்ண வேண்டிய 

நிலமைக்கு வருகிறார்கள்‌. தாவீதுக்கு 

விரோதமாக யுத்தம்பண்ண வேண்டுமென்று 

அப்சலோம்‌ தீர்மானம்பண்ணுகிறான்‌. அவன்‌ 

அகித்தோப்பேலிடம்‌ யுத்த ஆலோசனை 

அகித்தோப்பேலும்‌ 

விரோதமாய்‌ உடனே 

வேண்டுமென்று 

அப்சலோமுக்கு ஆலோசனை சொல்லுகிறான்‌ 
சோமு 171-4) 


அப்சலோம்‌ ஊசாமிடமும்‌ தாவீதுக்கு 
விரோதமாக யுத்தம்பண்ணுவது பற்றி 
லோசனை கேட்கிறான்‌. தாவீதுக்கு 
ராத்‌. ய்த்தமன்கக!்‌ உடன 
புறப்பட்டுப்போகாமல்‌, காலதாமதம்‌ 
பண்ணவேண்டுமென்று ஊசாய்‌ அவனுக்கு 
ஆலோசனை சொல்லுகிறான்‌ 
சோமு 17:5-13). 


அப்சலோமும்‌ இஸ்ரவேலர்‌ எல்லோரும்‌ 
ஆலோசனையை 

சோமு 17:14). 
ஆலோசனை 


சாமன்‌ 
ஏற்றுக்கொள்கிறார்கள்‌ 
அப்சலோமின்‌ 
நிராகரிக்கப்படுகிறது. அகித்தோப்பேல்‌ 
இதனால்‌ மனமுடைந்து நான்றுகொண்டு 
செத்துப்போகிறான்‌ (சோமு 17:23). 


அப்சலோமின்‌ வீட்டில்‌ நடைபெறுகிற 

இரகசியமாய்‌ 

(சோமு 1745-21. 

யோர்நானைக்‌. கடந்து 

அக்கரைக்குப்‌ போகிறார்‌ (2சாமு 17:22-24) 

தாவீது மக்னாயீமிலிருக்கிறார்‌. அப்போது. 

தாவீதின்‌ சிநேகிதர்‌ க 

போஜனபதார்த்தங்களையும்‌, 

பொருட்களையும்‌ கொண்டு 
கொடுக்கிறார்கள்‌ (சோமு 17:27-29). 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


அப்சலோமும்‌ அவனுடைய சேனையும்‌ 
தாவீதுக்கு விரோதமாகப்‌ புறப்பட்டு 
வருகிறார்கள்‌. அவர்கள்‌ யோர்தானைக்‌ 
கடந்து கீலேயாத்‌ தேசத்திலே 
பாளயமிறங்குகிறார்கள்‌ (சாமு 17:25,26). 


அகித்தோப்பேலின்‌ ஆலோசனை 
சோமு 17:1-4 

சோமு 174. பின்பு அகித்தோப்யேல்‌ 
அப்சலோமை நோக்கி: நான்‌ 
பன்னீராயிரம்‌. பேரைத்‌ 
தெரிந்துகொண்டு எழுந்து, இன்று 
இராத்திரி தாவீதைப்‌ பின்தொடர்ந்து 
போகட்டும்‌. 


2சாமு 17:2. அவன்‌ விடரய்த்தவனும்‌ 
கைதனர்ந்தவனுமாயிருக்கையில்‌, நான்‌ 
அவனிடத்தில்‌ போய்‌, அவனைத்‌ 
திடுக்கிடப்பண்ணுவேன்‌; அப்பொழுது 
அவனோடி ருக்கும்‌ ஜனங்களெல்லாரும்‌ 
ஓடிப்போவதினால்‌, நான்‌ ராஜா 
ஒருவனைமாத்திரம்‌ வெட்டி, 


சோமு 174. ஜனங்களையெல்லாம்‌ 
உம்முடைய வசமாய்த்‌ 
திரும்பப்பண்ணுபேன்‌, இப்படிச்‌. 
செய்ய நீர்‌ வகைதேடினால்‌, எல்லாரும்‌ 
திரும்பினபின்‌ ஜனங்கள்‌. 
சமாதானத்தோடு, இருப்பார்கள்‌ 
என்றான்‌. 


சொமு 17:4. இந்த 
அப்சலோமின்‌ பார்வைக்கும்‌, 
இஸ்ரவேலுடைய சகல  மூப்பரின்‌ 
பார்வைக்கும்‌ நலமாய்த்‌ தோன்றினது. 


அப்சலோம்‌ இப்போது 
அமைதியாயிருக்கிறார்‌. 
உண்மையுள்ளவர்கள்‌ 
அவரோடுகூட 
போய்விட்டார்கள்‌. 
எதிர்க்கிறவர்கள்‌ எருசலேமில்‌ ஒருவர்‌ 
கூடயில்லை. தாவீதின்‌ அரண்மனை 
இப்போது அப்சலோமின்‌ வசமாயிற்று. 


வார்த்தை. 


எருசலேமில்‌ 
தாவீதுக்கு 

எல்லோரும்‌ 
வனாந்தரத்திற்குப்‌ 
அப்சலோமை 





i FTE 
TT 


தாவீது ஆரம்பத்தில்‌ எப்ரோனிலே. 

தங்கியிருந்தார்‌. அவர்‌ அங்கேயிருந்து 

ஏழுவருஷங்கள்‌ ராஜ்யபாரம்‌ பண்ணினார்‌. 

யூதாகோத்திரத்தார்‌ மாத்திரமே அப்போது 

தாவீதின்‌ ராஜாங்கத்திற்குட்பட்டிருந்தார்கள்‌. 

தனக்கு விரோதமாக எழும்பினவர்களை 
உடனே 


அப்போது, கர்த்தருக்கு ஏற்ற வேளை வரும்‌. 
வரையிலும்‌ பொறுமையோடு காத்திருந்தார்‌. 
ஆனால்‌ தாவீதின்‌ குமாரனாகிய 
அப்சலோழுக்கோ பொறுமையில்லை. 
அவனுக்கு காத்திருக்க மனமில்லை. தாவீது 
எருசலேமைவிட்டு தப்பி ஓடிப்போனார்‌. 
என்று தெரிந்தவுடன்‌, அப்சலோம்‌ 
எப்ரோனிலிருந்து 
வந்துவிடுகிறான்‌. 
நாளெல்லாம்‌. 
ராஜாசனத்தில்‌ 


எருசலேமுக்கு உடனே 
தாவீது உயிரோடிருக்கும்‌. 
இஸ்ரவேல்‌ தேசத்தின்‌ 


அமர்ந்திருக்கவேண்டும்‌ 


வீற்றிருந்து. இஸ்ரவேலை ராஜ்யபாரம்பண்ண 
வேண்டுமென்று அப்சலோம்‌ 
அவசரப்படுகிறான்‌ 


தாவீதும்‌ அவரோடு கூடயிருக்கிற 
எல்லோரும்‌ அழிக்கப்படவேண்டும்‌ என்பது 
அப்சலோமின்‌ விருப்பம்‌. இஸ்ரவேல்‌ தேசத்தில்‌ 
தாவீதுக்கு நல்ல பெயர்‌ இருக்கக்கூடாது 
என்று அப்சலோம்‌ நினைக்கிறான்‌. 
தாவீதின்‌ நற்கிரியைகளைப்பற்றி ஒருவரும்‌ 
புகழ்ந்து பேசக்கூடாது என்றும்‌ அப்சலோம்‌ 
எதிர்பார்க்கிறான்‌. தாவீது இஸ்ரவேல்‌ 
தேசத்திற்கு அநேக நன்மைகளை 
செய்திருக்கிறார்‌. ஆனாலும்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனங்கள்‌, தாவீது தங்களுக்கு செய்த 
நன்மைகளை மறந்துவிடவேண்டுமென்று. 
அப்சலோம்‌ எதிர்பார்க்கிறான்‌. 


தாவீதை  அழித்துப்போடவேண்டும்‌. 
என்பதில்‌ அப்சலோம்‌ தீர்மானமாயிருக்கிறான்‌. 
ஆனால்‌ தாவீதை எப்படி அழிப்பது 
என்று  அப்சலோமுக்கு தெரியவில்லை. 
அவனுக்கு ஆலோசனை தேவைப்படுகிறது. 
அப்சலோம்‌ இது சம்பந்தமாக, 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அகித்தோப்பேலிடம்‌ ஆலோசனை 
கேட்கிறான்‌. அகித்தோப்பேல்‌ யுத்த 
தந்திரங்களையும்‌, யுத்தவியூகங்களையும்‌ 
அறிந்திருக்கிறவன்‌. அகித்தோப்பேல்‌ 
அப்சலோமுக்கு தன்னுடைய 
ஆலோசனைகளைச்‌ சொல்லுகிறான்‌. 


அகித்தோப்பேல்‌ அப்சலோமை நோக்கி: 
நான்‌ பன்னீராயிரம்‌ பேரைத்‌ 
தெரிந்துகொண்டு எழுந்து, இன்று இராத்திரி 
தாவீதைப்‌ பின்தொடர்ந்து போகட்டும்‌. 
அவன்‌ விடாய்த்தவனும்‌ கைதளர்ந்தவனுமா 
மிருக்கையில்‌, நான்‌ அவனிடத்தில்‌ போய்‌, 
அவனைத்‌ திடுக்கிடப்பண்‌ ணுவேன்‌ ; 
அப்பொழுது. அவனோடிருக்கும்‌ 
ஜனங்களெல்லாரும்‌ ஒடிப்போவதினால்‌, நான்‌ 
ராஜா ஒருவணைமாத்திரம்‌ வெட்டி, 
ஜனங்களையெல்லாம்‌ உம்முடைய வசமாய்த்‌ 
திரும்பப்பண்ணுபேன்‌, இப்படிச்‌ செய்ய நீர்‌ 
வகைதேடினால்‌, எல்லாரும்‌ திரும்பினபின்‌ 
ஜனங்கள்‌ சமாதானத்தோடு இருப்பார்கள்‌" 
சோமு 170-3) என்று தன்னுடைய 
ஆலோசனையைச்‌ சொல்லுகிறான்‌. 


விரோதமாக 
போகவேண்டும்‌ 


உடனே 
என்பது 
திட்டம்‌ 
காலதாமதம்பண்ணாமல்‌ இந்த 
இராத்திரியிலேயே தாவீதுக்கு விரோதமாக 
புறப்பட்டுப்போகவேண்டும்‌ என்று 
அகித்தோப்பேல்‌ சொல்லுகிறான்‌. 


தாவீதோடு கூடமிருக்கிற ஜனங்களைக்‌ 
கொன்றுபோடாமல்‌, தாவீது ராஜாவை 
மாத்திரம்‌ கொன்றுபோடவேண்டும்‌ என்று 
அகித்தோப்பேல்‌ ஆலோசனை சொல்லுகிறான்‌ 
தானே 
சொல்லி, 
தாவீதுக்கு விரோதமாக 

யுத்தம்பண்ண முன்வருகிறான்‌. 
தாவீதும்‌, அவரோடு 
கூடமிருக்கிறவர்களும்‌, விடாய்த்தவர்‌ 
களாகவும்‌, கைதளர்ந்தவர்களாகவும்‌ 
இருக்கிறார்கள்‌. தாவீதால்‌ இப்போது 
அப்சலோமுக்கு விரோதமாக யுத்தம்பண்ண 
முடியாது. தாவீதினிடத்தில்‌ இப்போது சரீர 
பலமில்லை. தாவீதோடு கூடயிருக்கிறவர்கள்‌ 

விடாய்த்துப்போயிருக்கிறார்கள்‌. 
அவர்களுடைய கைகளெல்லாம்‌ 
தளர்ந்துபோனபடியினால்‌, அவர்களால்‌ 

பட்டயம்‌ பிடித்து யுத்தம்பண்ண முடியாது. 





i a 
TT 


தாவீதுக்கு விரோதமாக 
யுத்தம்பண்ணப்போனால்‌, 
திடுக்கிடுவார்‌. தாவீதோடு 
ஜனங்களெல்லோரும்‌ 
ஒடிப்போவார்கள்‌. தாவீதின்‌ 
குழப்பமுண்டாகும்‌. 
ராஜாவை மாத்திரம்‌ எளிதாக: 
வெட்டிக்கொன்றுபோடலாம்‌. என்று 
அகித்தோப்பேல்‌ ஆலோசனை சொல்லுகிறான்‌. 


புதிய ஏற்பாட்டுக்காலத்தில்‌, காய்பா 
என்பவன்‌, தாவீதின்‌ குமாரனாகிய 
இயேசுகிறிஸ்துவுக்கு விரோதமாக, 
இதுபோன்ற ஆலோசனையைச்‌ 
சொன்னான்‌ காய்பா இரண்டாம்‌ 
அதித்தோப்பேலைப்போல இருக்கிறான்‌. 


திடீரென்று 


அவர்‌ 
கூடமிருக்கிற 
அவரைவிட்டு 
மனுஷர்‌ 
அப்போது 


'அப்பொழுது அவர்களில்‌ ஒருவனும்‌ 
அந்த வருஷத்துப்‌ பிரதான ஆசாரியனுமாகிய 
காய்பா என்பவன்‌ அவர்களை நோக்கி: 
உங்களுக்கு ஒன்றுந்தெரியாது:: 
ஜனங்களெல்லாரும்‌ கெட்டுப்போகாதபடிக்கு 
ஒரே மனுஷன்‌ ஜனங்களுக்காக மரிப்‌ 
நமக்கு  நலமாமிருக்குமென்று 
சிந்தியாமலிருக்கிறீர்கள்‌ 


(யோவா 11:49,50), 


அகித்தோப்பேலின்‌ வார்த்தை 
அப்சலோமின்‌ பார்வைக்கும்‌, இஸ்ரவேலுடைய 
சகல மூப்பரின்‌ பார்வைக்கும்‌ நலமாய்த்‌ 


தோன்றுகிறது (2சாமு 17:4) 


ஊசாயின்‌ ஆலோசனை 
சாமு 17:5-14 


கொழு 17:5. ஆகிலும்‌ அப்சலோம்‌: 
அற்கியனாகிய ஊசாயைக்‌ கூப்பிட்டு, 
அவன்‌ வாய்மொழியையும்‌ கேட்போம்‌ 
என்றான்‌. 


சாமு 17:6. ஊசாய்‌ அப்சலோமிடத்தில்‌ 
வந்தபோது, அப்சலோம்‌ அவனைப்‌ 
பார்த்து: இந்தப்‌ பிரகாரமாக. 
அகிப்தோப்பேல்‌ சொன்னான்‌; அவன்‌ 
வார்த்தையின்‌ படி. செய்வோமா? 
அல்லவென்றால்‌, நீ சொல்‌ என்றான்‌. 


சோமு 17:7. அப்பெ: ஊசாய்‌ 
அப்சலோமை நோக்கி: அகித்தோப்பேல்‌ 
இத்தவிசை. சொன்ன ஆலோசனை 
நல்லதல்ல என்றான்‌. 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
II SAMUEL - COMMENTARY 


சோமு 17:8. மேலும்‌ ஊசாம்‌: 
உம்முடைய தகப்பனும்‌. அவன்‌ 
மனுஷரும்‌ பலசாலிகள்‌. என்றும்‌, 
வெளியிலேகுட்டிகனைப்‌ பறிகொடுத்த 
கரடியைப்போல மணமெரிகிறவர்கள்‌. 
என்றும்‌ தீர்‌ அறிவீர்‌ உம்முடைய 
தகப்பன்‌  யுத்தவீரனுமாயிருக்கிறார்‌; 
அவர்‌ இராக்காலத்தில்‌ ஜனங்களோடே, 
தங்கமாட்டார்‌. 

சோமு 179. இதோ, அவர்‌ இப்பொழுது 
கெபியிலாவது, வேறே 
யாதோரிடத்திலாவது ஒனித்திருப்பார்‌; 
துவக்கத்திலேதானே 
நம்முடையவர்களில்‌ சிலர்‌ 
பட்டார்கனேயானால்‌, அதைக்‌ கேட்கிற 
யாவரும்‌ அப்சலோமைப்‌ பின்செல்லுகிற 
இனங்களில்‌ சங்காரம்‌ உண்டாயிற்று 
என்பார்கள்‌. 


சோமு 17:10. அப்பொழுது சிங்கத்தின்‌ 
இருதயத்திற்கொத்த  இருதயமுன்ன 
பலவானாயிருக்கிறவனுங்கூட. 
கலங்கிப்‌ போவான்‌; உம்முடைய 
தகப்பன்‌. சுவுரியவான்‌ என்றும்‌, 
அவரோடிருக்கிறவர்கள்‌. பலசாலிகள்‌ 
என்றும்‌, இஸ்ரவேலர்‌ எல்லாரும்‌ 
அறிவார்கள்‌. 


சொமு 1701. 
சொல்லுகிற 


ஆதலால்‌ நான்‌ 
யோசனையாவது, 
தாண்முதல்‌ பெயெர்செபாமட்டும்‌ 
இருக்கிற கடற்கரை மணலத்தனை 
திரட்சியான இஸ்ரவேலர்‌ எல்லாரும்‌ 
கூட்டப்பட்டு, 
யுத்தத்திற்குப்‌ 


சாமு 17:12. அப்பொ 
கண்டுபிடிக்கிற 

நாம்‌ அவரிடத்தில்‌ போய்‌, பணி 
பூமியின்மேல்‌ இறங்குவதுபோல 
அவர்மேல்‌ இறங்குவோம்‌; அப்படியே 
அவரோடிருக்கிற எல்லா மனுஷரிலும்‌ 
ஒருவனும்‌ அவருக்கு மீத்திருப்பதில்லை. 


அவரைக்‌ 


டத்திலாகிலூம்‌ 


சோமு 1718. ஒரு பட்டணத்திற்குன்‌ 
புகுந்தாரேயானால்‌, இஸ்ரவேலர்‌ 
எல்லாரும்‌ அத்தப்‌ பட்டணத்தின்மேல்‌ 
கமிறுகளைப்‌ போட்டு, அங்கே ஒரு 
பொடிக்கல்லூம்‌. காணப்படாதே 
போகுமட்டும்‌, அதை இழுத்து ஆற்றிலே 
போடுவார்கள்‌ என்றான்‌. 





i al 
TT 


சோழு. 
அப்சலோமும்‌ 
அனைவரும்‌: 
ஆலோசனையைய்பார்க்கிலும்‌ 
அற்கியனாகிய ஊசாயின்‌ ஆலோசனை 
நல்லது எண்றார்கன்‌; இப்படி கர்த்தர்‌ 
அப்சலோமின்மேல்‌ ப்‌ 
வரப்பண்ணும்‌ 
அகித்தோப்பேலின்‌ 
ஆலோசனையை 
அபத்தமாக்குகிற தற்குக்‌ 
கட்டனையிட்டார்‌. 


17:14. 


கர்த்தர்‌ 


ஈப்பேலின்‌ 
பார்வைக்கு 


ஆனாலும்‌ 


ஆலோசனை 
நலமாய்த்‌ 
அவன்‌ 


 அகித்தோ 

அப்சலோமின்‌ 
தோன்றுகிறது. 
ஊசாயிடமும்‌ ஆலோசனை 
கேட்கவேண்டுமென்று விரும்புகிறான்‌. 
அப்சலோம்‌ இஸ்ரவேலுடைய சகல 
மூப்பரையும்‌ நோக்கி,  “அற்கியனாகிய 
ஊசாயைக்‌ கூப்பிட்டு, அவன்‌ 
வாய்மொழியையும்‌ கேட்போம்‌" (சோமு 17:5) 
என்று சொல்லுகிறான்‌. 


ஈப்பேல்‌ வீதுக்கு 


த்தோப்‌ கல்‌ 
விரோதமாக இன்று இரவே யுத்தம்பண்ணப்‌ 


போகவேண்டும்‌ 
சொன்னான்‌ ஊசாயோ, 
அகித்தோப்பேலின்‌ ஆலோசனைக்கு, 
மாறுபட்ட ஆலோசனையைச்‌ சொல்லுகிறான்‌. 
தாவீதுக்கு விரோதமாக 
உடனே யுத்தம்பண்ணப்போகாமல்‌, 
காலதாமதம்பண்ணி யுத்தம்பண்ண 
வேண்டுமென்பது ஊசாயின்‌ ஆலோசனை. 
இஸ்ரவேல்‌ தேசத்திலுள்ள யுத்தவீரர்‌ 
எல்லோரும்‌ கூட்டப்படவேண்டும்‌ என்றும்‌, 


என்று 
ஆனால்‌ 


ஆலோசனை 


ஊசாயின்‌ ஆலோசனை 
விரோதமானதல்ல. அது 
சாதகமானது. 

அப்சலோமின்‌ 
பாதுகாப்பதற்காக 


தாவீதுக்கு 
தாவீதுக்கு 
தாவீதை 
'சதிஆலோசனைகளிலிருந்து 
ஊசாய்‌ சாதுரியமான 
ஆலோசனைகளை சொல்லுகிறான்‌. 
தாவீதுக்கு விரோதமாக அப்சலோம்‌ 
உடனே யுத்தம்பண்ணப்போகாமல்‌, 
காலதாமதம்பண்ணினால்‌, தாவீது 
அந்தக்கால அவகாசத்தைப்‌ பயன்படுத்தி, 
தன்னுடைய சேனையை 
வலுப்படுத்திக்கொள்ளலாம்‌. 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மேலும்‌ _ தாவீது இந்தக்‌ 
காலதுவகாசத்தை தனக்கு சாதமாகப்‌ 
பயன்படுத்தி, யோர்தான்‌ நதியைத்‌ தாண்டி, 
அக்கரையிலுள்ள தேசத்திற்குப்போய்‌ 
விடலாம்‌. தாவீது வெகுதூரத்திலுள்ள 
தேசத்திற்கு ஒடிப்போய்விட்டால்‌, அப்சலோம்‌ 
ஒருவேளை தாவீதைப்‌ பின்தொடருகிற 
முயற்சியை கைவிட்டுவிடுவான்‌. 


அகித்தோப்பேலின்‌ _ ஆலோசனையை 
அப்சலோமும்‌, . இஸ்ரவேலுடைய சகல 
மூப்பரும்‌ ஏற்றுக்கொண்டார்கள்‌. ஆனாலும்‌ 
அப்சலோம்‌ ஊசாயின்‌ ஆலோசனையையும்‌ 
கேட்கவேண்டுமென்று விரும்புகிறான்‌. 
கர்த்தர்‌ அப்சலோமின்‌ இருதயத்தை 
ஆளுகை செய்கிறார்‌. அகித்தோப்பேலின்‌ 
ஆலோசனையை  ஏற்றுக்கொள்ளாதடிக்கு, 
கர்த்தர்‌ அப்சலோமைத்‌ தடைபண்ணுகிறார்‌. 
கர்த்தருடைய வழிநடத்துதலினால்‌, 
ஊசாயின்‌: ஆலோசனையையும்‌ 
கேட்கவேண்டும்‌ என்னும்‌ 
அப்சலோமின்‌ மனதில்‌. 
ஆகையினால்‌ அப்சலோம்‌, 
வாய்மொழியையும்‌ கேட்போம்‌” 
சொல்லுகிறான்‌ 

ஊசாய்‌ 
சொல்லுவதோடு, 
ஆலோசனைக்கான 
அவனுக்கு 


வல்‌, 
உண்டாயிற்று, 
“ஊசாயின்‌ 

என்று 


அப்சலோமுக்கு ஆலோசனை 
தன்னுடைய 
காரணங்களையும்‌ 
தெளிவுபடுத்துகிறான்‌. 
அகித்தோப்பேலின்‌ ஆலோசனையைப்‌ 
பின்பற்றும்போது வரும்‌ ஆபத்துக்களையும்‌ 
ஊராய்‌ இங்கு தெளிவுபடுத்துகிறான்‌. 
ஊசாய்‌ பேசும்போதே,  “அகித்தோப்பேல்‌ 
இந்த விசை சொன்ன ஆலோசனை 
நல்லதல்ல" என்று சொல்லிவிடுகிறான்‌. 


ாவீதும்‌ 
பராக்கிரமசாலிகள்‌ 
பறிகொடுத்த 
எரிகிறவர்கள்‌. 
யுத்தவீரனாயிருக்கிறார்‌. 
இராக்காலத்திலே த 
ஜனங்களோடு தங்கமாட்டார்‌. அகித்தோப்பேல்‌ 
சொல்லுவதுபோல தாவீது 
விடாய்த்தவராகவும்‌, கைத்தளர்ந்தவராகவும்‌ 
இருக்கமாட்டார்‌. தாவீது எருசலேமைவிட்டு 
தப்பி ஓடினது அவருடைய கோழைத்தனமல்ல. 

, அவருடைய புத்திசாலித்தனமும்‌. 
ராஜதந்திரமுமாகும்‌. ஊசாய்‌ 

வ்வாறாக அகித்தோப்பேலின்‌ 

ஆலோசனைகளுக்கு மறுப்பு சொல்லுகிறான்‌. 


அவருடைய 
அவர்கள்‌ கு 
கரடிகளைப்போல. 





f= FTE 
TT 


தாவீதோடு. 
கொஞ்சம்‌ 
அவர்களெல்லோரும்‌ 
யிருக்கிறார்கள்‌. 
அவன்‌ 
சோமு றட 
தகப்பன்‌ சவரியவான்‌ 
அவரோடிருக்கிறவர்கள்‌ 
சோமு 17:10) என்றும்‌ 
தாவீதின்‌ மனுஷருடைய வீரத்தைப்பற்றிச்‌ 
சொல்லுகிறான்‌. தாவீதோடு 
கூடமிருக்கிறவர்கள்‌ பல யுத்தங்களில்‌ 
கலந்துகொண்டு வெற்றி பெற்றவர்கள்‌. 
அவர்களுக்கு யுத்த அனுபவம்‌ இருக்கிறது 
என்றும்‌, அவர்களுக்கு யுத்த 
தந்திரமும்‌ தெரியும்‌ என்றும்‌ ஊசாய்‌. 
அப்சலோமுக்கு சொல்லுகிறான்‌ 


தாவீதோடு கூடமிருக்கிறவர்கள்‌ 
எல்லோரும்‌ அப்சலோமுக்கு விரோதமாக 
கோபமாயிருக்கிறார்கள்‌ தாவீதுக்கு 
வந்த பிரச்சனைகளுக்கு அப்சலோமே 
மூலகாரணம்‌. ஆகையினால்‌ அவர்கள்‌ 
அப்சலோமுக்கு விரோதமாக 
உக்கிரகோபத்தோடு யுத்தம்பண்ணுவார்கள்‌. 
தாவீதின்‌ சேனைக்கு முன்பாக, அப்சலோமின்‌ 
சேனையால்‌ எதிர்த்து நிற்கமுடியாது. 
அப்சலோமோடு 'கூடயிருக்கிறவர்கள்‌ 
யுத்தப்பண்ணி பழக்கமில்லாதவர்கள்‌. 
அவர்கள்‌ தாவீதுக்கு முன்பாக முறிந்து 
ஒடிப்போவார்கள்‌ என்றும்‌ ஊசாய்‌ 
அப்சலோமுக்கு சொல்லுகிறான்‌. 


தாவீது இராக்காலத்தில்‌ 
தனங்களோட்ட தங்கமாட்பார்‌ என்றும்‌. அவர்‌ 
இப்பொழுது ஒரு கெடியிலாவது, வேறே. 
யாதொரு இடத்திலாவது ஒளிந்திருப்பார்‌ 
என்றும்‌ ஊசாய்‌ சொல்லுகிறான்‌. 
துவக்கத்திலே அப்சலோமின்‌ வீரர்களில்‌: 
சிலர்‌ செத்தேன்‌: அவது 
மற்ற வீரர்களுக்கும்‌ பயம்‌ 
வந்துவிடும்‌. அவர்களுடைய மனச்சாட்சி 
அவர்களை வேதனைப்படுத்தும்‌. தாவீது 
கர்த்தரால்‌ அபிஷேகம்பண்ணப்பட்டவர்‌. 
தாவீநின்‌ இருதயம்‌ கர்த்தருடைய 
இருதயத்திற்கேற்ற இருதயமாயிருக்கிறது. 
ஆகையினால்‌ தாவீதுக்கு விரோதமாக 
யுத்தம்பண்ணியதற்காக, ன்‌ 
வீரர்கள்‌ 
ஊசாய்‌ சொல்லுகிறான்‌. 


கூடமிருக்கிறவர்கள்‌ 
பேராயிருந்தாலும்‌ 
பலசாலிகளா 

ணை கடன்‌ 


17:8) 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஊசாய்‌. 
நாவிதைய்பறறியம்‌, 
மனுஷரைப்பற்றியும்‌. 
சொல்லுகிறான்‌. 


அப்சலோமுக்கு, 
அவருடைய 
விளக்கமாகச்‌ 
“உம்முடைய தகப்பனும்‌ 
அவன்‌ மனுஷரும்‌ பலசாலிகள்‌ என்றும்‌, 
வெளியிலேகுட்டிகளைப்‌ பறிகொடுத்த 
கரடியைப்போல மனமெரிகிறவர்கள்‌ என்றும்‌ 
நீர்‌ அறிவீர்‌: உம்முடைய தகப்பன்‌ 
யுத்தவீரனுமாயிருக்கிறார்‌: ர 
இராக்காலத்தில்‌ 
தங்கமாட்டார்‌" (சாமு 17:8) 
தாவீதைப்பற்றி 
சொல்லுகிறான்‌. 


நாலிதுக்கு விரோதமாக, இந்‌ 

மயிலே. யுத்தம்பண்ணப்போனால்‌, 
அப்சலோமின்‌ மனுஷருக்கு எப்படிப்பட்ட 
தோல்வி உண்டாகும்‌ என்பதையும்‌ ஊசாய்‌ 
அப்சலோமுக்கு விவரமாக எடுத்துச்‌ 
சொல்லுகிறான்‌. 


என்று ஊசாய்‌ 
அப்சலோமுக்கு 


இரவ 


“இதோ, அவர்‌ இப்பொழுது ஒரு 
கெபிமிலாவது. வேறே. மாதோரிடத்திலாவது 


இளித்திுப்பர்‌: 
நம்முடையவர்களில்‌ 
பட்டார்களேயானால்‌,. 


மலவானாயிருக்கிறவனுங்கூட 
போவான்‌; உம்முடைய தகப்பன்‌ 
சஷரியவான்‌ என்றும்‌, அவரேடிரு்கறவர்கள்‌ 

இஸ்ரவேலர்‌ 
(சோமு 17:9,10) 


எல்லாரும்‌ அறிவார்கள்‌' 
ன்‌ ய அப்சலோமுக்கு 


தன்னுடைய 

சொல்லும்போது, 

லோசனைக்கான 

காரணங்களையும்‌ எடுத்துச்‌ சொல்லுகிறான்‌. 

ஊசாயின்‌ ஆலோசனைகள்‌ 

அப்சலோமுக்கு பெருமை 

சேர்ப்பதாயிருக்கிறது. ஊசாய்‌ 

அப்சலோமின்‌ மனதிற்கேற்ற பிரகாரமாக 
பேசுகிறான்‌. 





i FTE 
TT 


ஊசாய்‌ 

அகித்தோப்பேலின்‌ 

விரோதமாகப்‌ பேசினான்‌. 

தன்னுடைய 

சொல்லும்போது, “ஆதலால்‌ நான்‌ சொல்லுகிற 


ல்‌ உம்மண்டையில்‌ 
நீர்தானே கூட யுத்தத்திற்குப்‌ போகவேண்டும்‌" 
(சோமு 17:1) என்று சொல்லுகிறான்‌. 


அப்சலோம்‌ முதலாவதாக இஸ்ரவேல்‌ 
முழுவதிலுமிருந்து தன்னுடைய 
கூட்டிச்சேர்க்கவேண்டும்‌. 

விரோதமான 

நேரடியாகப்‌ 

இதைச்‌ சொல்லும்போது, 

அகித்தோப்பேலைவிட 

வீரன்‌ என்பதுபோல பேசுகிறான்‌. 
அப்சலோம்‌ யுத்தத்திற்குப்போனால்தான்‌ 
அவனுக்கு வெற்றி கிடைக்கும்‌ என்றும்‌, 
அகித்தோப்பேல்‌ யுத்தத்திற்குப்போனால்‌ 
அப்சலோமுக்கு வெற்றி கிடைக்க 
வாய்ப்பில்லை என்பது... போலவும்‌ ஊசாய்‌ 
சொல்லுகிறான்‌. ட்‌ 
அப்சலோமின்‌ 
உண்டாயிற்று 

அப்சலோமின்‌ சேனை 
எண்ணிக்கையிலிருக்கும்போது 
எளிதாக கண்டுபிடித்துவிடலாம்‌ 
ஊசாய்‌ ல்‌ 


தேசம்‌ 
சேனையை 
தாவீதுக்கு 
அப்சலோம்‌ 
ஊசாய்‌ 
அப்சலோம்‌ 
மிகப்பெரிய 


தி! 
எண்ணிக்கையில்‌ கூட்டிச்சேர்க்கப்படும்போது, 


அவனுக்கு என்னென்ன அநுகூலங்கள்‌ 
உண்டாகும்‌ என்பதையும்‌ ஊசாய்‌ விரிவாக 
சொல்லுகிறான்‌. 


ஊசாய்‌ அப்சலோமை நோக்கி, 
“அப்பொழுது அவரைக்‌ கண்டுபிடிக்கிற. 
எல்விடத்திலாகிலும்‌ நாம்‌ அவரிடத்தில்‌ போய்‌, 
பனி. பூமியின்மேல்‌ இறங்குவதுபோல. 
அவர்மேல்‌ இறங்குவோம்‌: அப்படியே 
அவரோடிருக்கிற எல்லா  மனுஷரிலும்‌ 
ஒருவனும்‌ அவருக்கு மீந்திருப்பதில்லை. ஒரு 
பட்டணத்திற்குள்‌. புகுந்தாரேயானால்‌, 
இஸ்ரவேலர்‌ எல்லாரும்‌ அந்தப்‌ 
பட்டணத்தின்மேல்‌ கமிறுகளைப்‌ போட்டு, 
அங்கே ஒரு பொடிக்கல்லும்‌ காணப்படாதே 
போகுமட்டும்‌, அதை இழுத்து ஆற்றிலே 
போடுவார்கள்‌" (சோமு 171213) என்று. 
சொல்லுகிறான்‌. 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஊசாமின்‌ ஆலோசனையும்‌ திட்டமும்‌ 
அப்சலோமுக்கு. பிடித்திருக்கிறது. 
தாவீதோடு கூடயிருக்கிற எல்லோரையும்‌ 
சங்காரம்பண்ணவேண்டுமென்று அப்சலோம்‌ 
விரும்புகிறான்‌. அகித்தோப்பேலோ 
தாவீதை மாத்திரம்‌ வெட்டிப்போட்டு 
கொன்றுபோடலாம்‌ என்று சொன்னான்‌. 
ஊசாயமோ  தாவீதோடு கூடமிருக்கிற 
எல்லோரையும்‌ அழித்துப்போடலாம்‌ 
என்று சொல்லுகிறான்‌. 


அவரோடு கூடய்ருக்கிற 
எல்லா மனுஷரையும்‌ அழித்துப்போட்டு 
பழிவாங்கவேண்டும்‌ என்னும்‌ எண்ணம்‌ 
அப்சலோமின்‌ மனதிலிருக்கிறது. அப்சலோம்‌ 
பெருமை பிடித்தவன்‌. ஊசாயின்‌ 
ஆலோசனை  அப்சலோமின்‌ பெருமையைக்‌ 
ட்‌ ஒரு பட்டணத்தையே 
போடுமளவுக்கு, 
எண்ணிக்கையை 

அப்சலோம்‌ 


தாவீதையும்‌, 


அதிகரிக்கவேண்டுமென்று 
ஆசைப்படுகிறான்‌. 
ஊசாயின்‌ ஆலோசனை அப்சலோயின்‌ 
பார்வைக்கும்‌, இஸ்ரவேலுடைய சகல 
மூப்பரின்‌ பார்வைக்கும்‌ நலமாய்த்‌ 
தோன்றுகிறது. அப்பொழுது அப்சலோமும்‌ 


டல்‌ கபடு அகித்தோப்பேலின்‌ 
ஆலோசனையை 

இத்தனைக்‌ கர்த்தர்‌ 

கட்டளையிடுகிறார்‌ சோமு 17:14). 


தாவிதுக்கு இரகசிய செய்தி 
சோமு 17:15-21 


சாமு 17:15. பின்பு ஊசாய்‌, சாதோக்‌. 
அமியத்தார்‌ என்னும்‌ ஆசாரியர்களைப்‌ 
பார்த்து: இன்ன இன்னபடி. 
அகித்தோப்யேல்‌ அப்சலோமுக்கும்‌. 
இஸ்ரவேலின்‌ மூப்பருக்கும்‌ ஆலோசனை 
சொன்னான்‌; நானோ இன்ன 
இன்னபடி ஆலோசனை சொன்னேன்‌. 





i FTE 
TT 


சாமு 17:18. இப்பொழுதும்‌ தீங்கன்‌ 
சீக்கிரமாய்த்‌ தாவீதுக்கு அறிவிக்கும்‌ 
படிக்குச்‌ செய்தி அனுப்பி: நீர்‌ இன்னு 
இராத்திரி வனாத்தரத்தின்‌ 
வெனிகளிலே தங்கவேண்டாம்‌; 
ராஜாவும்‌ அவரோடிருக்கிற சகல்‌ 
ஜனங்களும்‌ விழுங்கப்படாதபடிக்குத்‌ 
தாமதம்‌ இல்லாமல்‌ 
அக்கரைப்படவேண்டும்‌ என்று. 
கொல்லச்சொல்லுங்கள்‌ என்‌ றான்‌. 


சாமு 17:07. யோனாத்தானும்‌. 
அகிமாகும்‌, தாங்கள்‌ நகரத்தில்‌ 
பிரவேசிக்கிறதினால்‌ காணப்படா 
படிக்கு, இன்றோகேல்‌ அண்டை. 
தின்றுகொண்டிருத்தார்கன்‌; 
வேலைக்காரி போய்‌, அதை 
அவர்களுக்குச்‌ சொன்னான்‌; அவர்கள்‌ 
தாவீது ராஜாவுக்கு அதை 
அறிவிக்கப்போனார்கன்‌. 


சாமு 17:18. ஒரு பின்னையாண்டான்‌. 
அவர்களைக்‌ கண்டு, அப்சலோமுக்கு. 
அறிவித்தான்‌; ஆகையால்‌ அவர்கள்‌ 
இருவரும்‌ சீக்கிரமாய்ப்‌ போய்‌, 
பகூரிமிலிருக்கிற ஒரு. மனுஷன்‌: 
விட்டிற்குன்‌ பிரவேசித்தார்கன்‌; அவன்‌ 
முற்றத்தில்‌ ஒரு கிணறு இருத்தது; 
அதில்‌ இறங்கினார்கள்‌. 


சோமு 17:19. வீட்டுக்காரி ஒரு பாயை 
எடுத்து, கிணற்றுவாயின்மேல்‌ விரித்து, 
காரியம்‌ வெவிப்படாதபடிக்கு, 
அதின்மேல்‌ நொய்யைப்‌ 
பரப்பிவைத்தாள்‌. 


சாமு 17:20. அப்சலோமின்‌ சேவகர்‌ 
அந்த ஸ்திரீயினிடத்தில்‌ ண்ட்டிற்குன்‌ 
:  அகிமாசும்‌ யோனத்தானும்‌ 
கேட்டார்கள்‌; 
ஸ்திரீ: 
அப்பாலே 
போய்விட்டார்கள்‌ என்றான்‌; இவர்கள்‌ 
தேடிக்‌ காணாதேபோய்‌, எருசலேமுக்குத்‌ 
திரும்பினார்கள்‌. 


அத்த 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சாமு 17:21. இவர்கள்‌ போனபிற்பாடு, 
அவர்கள்‌ கிணற்றிலிருந்து ஏறிவந்து, 
தாவீது ராஜாவுக்கு அறிவித்து, 
தாவீதை நோக்கி: சீக்கிரமாய்‌ எழுந்து 
ஆற்றைக்‌ கடத்துபோங்கள்‌; இன்ன படி. 
அகித்தோப்யேல்‌ உங்களுக்கு 
விரோதமாய்‌ ஆலோசனை சொன்னான்‌. 
என்றார்கள்‌. 


அப்சலோமின்‌ வீட்டில்‌ நடைபெறுகிற 
காரியங்களையும்‌. ஊசாய்‌ 


அபத்தமாக்கவேண்டும்‌. இதுவே தாவீதும்‌ 
ஊசாயும்‌ ஏற்கெனவே தீர்மானம்பண்ணின 
இரகசிய திட்டம்‌. இந்த திட்டத்தின்‌ 
பிரகாரமாக, ஊசாய்‌ ஆசாரியர்‌ மூலமாக 
தாவீதுக்கு இரகசிய செய்தியனுப்புகிறான்‌. 


ஊசாய்‌, சாதோக்‌ அபியத்தார்‌. என்னும்‌ 
ஆசாரியர்களைப்‌ பார்த்து: “இன்ன இன்னபடி 
அகித்தோப்பேல்‌ அப்சலோமுக்கும்‌ 
இஸ்ரவேலின்‌ மூப்பருக்கும்‌ ஆலோசனை 
சொன்னான்‌; நானோ இன்ன இன்னபடி 
ஆலோசனை சொன்னேன்‌. இப்பொழுதும்‌ 
நீங்கள்‌ சீக்கிரமாய்த்‌ தாவீதுக்கு 
அறிவிக்கும்படிக்குச்‌ செய்தி அனுப்பி: நீர்‌ 
இன்று இராத்திரி வனாந்தரத்தின்‌ 
வெளிகளிலே தங்கவேண்டாம்‌; ராஜாவும்‌. 
அவரோடிருக்கிற ங்களும்‌ 

ங்கப்படாதபடிக்குத்‌. 
அக்கரைப்படவேண்டும்‌. 
சொல்லச்சொல்லுங்கள்‌' 
என்று சொல்லுகிறான்‌. 


அப்சலோம்‌. தன்னுடைய 
ஆலோசனையை ஏற்றுக்கொள்வானா 
அல்லது அகித்தோப்பேலின்‌ ஆலோனையை 
ஏற்றுக்கொள்வானா என்பது  ஊசாயிக்கு 
நிச்சயமாய்த்‌ தெரியவில்லை. ஆகையினால்‌ 
தாவீதும்‌ அவரோடு  கூடமிருக்கிற 
ஜனங்களும்‌ வனாந்தர வெளியில்‌ தங்காமல்‌, 
யோர்தான்‌ நதியைக்‌ கடந்து. பாதுகாப்பான 
இடத்திற்கு தப்பித்துப்போய்விடவேண்டும்‌. 
என்று ஊசாய்‌ தாவீதுக்கு செய்தி 
சொல்லியனுப்புகிறான்‌. 


சோமு 1741516) 





i FTE 
TT 


தாவீது யோர்தான்‌ நதியைத்‌ 
தாண்டி தப்பித்துப்போய்விடவில்லையென்றால்‌, 
அப்சலோம்‌ தாவீதையும்‌, அவரோடு 
கூடமிருக்கிற எல்லா ஜனங்களையும்‌ 
விழுங்கிப்போடுவான்‌. அவர்களெல்லோரும்‌. 
அப்சலோமின்‌. பட்டயத்திற்கு 
சங்காரமாவார்கள்‌. 


அப்சலோம்‌ எருசலேம்‌ நகரத்திற்கு 
வந்தவுடன்‌, நகரம்‌ முழுவதும்‌ தன்னுடைய 
சேவகர்களை நிறுத்தி, நகரத்தைப்‌ 
பாதுகாக்கிறான்‌. எருசலேம்‌ நகரத்திற்குள்ளே 
யாராலும்‌ வரமுடியவில்லை. எருசலேம்‌ 
நகரத்தைவிட்டு யாராலும்‌ வெளியேயும்‌ 
யாராலும்‌ போகமுடியவில்லை. எருசலேம்‌ 
நகரம்‌ முழுவதும்‌ 

கட்டுப்பாட்டிலிருக்கிறது. 

இரகசிய 


ஊசாமிக்கு 
கடினமாயிருக்கிறது. 


ஊசாய்‌ 
நடைபெறுகிற கர்‌ 

அமியத்தார்‌ ஆகிய 

சொல்லுகிறான்‌. 

குமாரராகிய யோனத்தான்‌, 

ஆகியோர்‌ மூலமாக, ஊசாய்‌ தங்களுக்கு 
சொன்ன இரகசிய செய்தியை, தாவீதுக்கு 
சொல்லியனுப்புகிறார்கள்‌. ஆசாரியர்களாலும்‌, 
ஊசாய்‌ சொன்ன இரகசிய செய்தியை 
தங்களுடைய குமாரருக்கு, நேரடியாக 
சொல்லமுடியவில்லை. அவர்கள்‌ ஒரு 
வேலைக்காரி மூலமாக, இந்த இரகசிய 
செய்தியை, தங்கள்‌ குமாருக்கு 
சொல்லியனுப்புகிறார்கள்‌. 


சாதோக்‌,  அமியத்தார்‌ ஆகிய 
இரண்டு  ஆசாரியராலும்‌ எருசலேம்‌. 
நகரத்தைவிட்டு வெளியே போகமுடியவில்லை. 
அப்சலோம்‌ அவர்களை நேரடியாக 
கண்காணிக்கிறான்‌. எருசலேம்‌ நகரத்தைப்‌ 
பாதுகாக்கும்‌ ஆலோசனையெல்லாம்‌. 
அகித்தோப்பேல்‌ மூலமாக  அப்சலோமுக்கு 
'கொடுக்கப்பட்டிருக்கிறது. 


சாதோக்‌,  அபியத்தார்‌ ஆகிய 
ஆசாரியரின்‌ குமாரர்களாகிய 
யோனாத்தானும்‌ அகிமாகம்‌, தாங்கள்‌ 
நகரத்தில்‌ பிரவேசிக்கிறதினால்‌ 
காணப்படாபடிக்கு, 'றோகேல்‌. 
நின்றுகொண்டிருக்கிறார்கள்‌ ; 
ஒரு வேலைக்காரி போய்‌, அந்தச்‌ 
செய்தியை அவர்களுக்குச்‌ சொல்லுகிறாள்‌; 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


'த வேலைக்காரி ஒருவேளை தண்ணீர்‌ 
போவதுபோல அந்த 
ஆசாரியர்கள்‌ தனக்கு 
செய்தியை, 

குமாரரிடத்தில்‌ 

ஆசாரியரின்‌ 

இருவரும்‌ தாவீது ராஜாவுக்கு 
அறிவிக்கப்போகிறார்கள்‌ 


குமாரர்கள்‌ 
அதை 
சோமு 1717). 


வேவுகாரர்கள்‌ 
முழுவதிலும்‌ 

குற்றிக்கொண்டிருக்கிறார்கள்‌. மோனத்தானும்‌ 
அகிமாகம்‌ றோதேல்‌. 
நின்றுகொண்டிருக்கும்போது, 
பிள்ளையாண்டான்‌ அவர்களைக்‌ 
அந்தச்‌ செய்தியை அப்சலோமுக்கு 
அறிவிக்கிறான்‌. 

ஆகையால்‌ ஆசாரியரின்‌ குமாரர்கள்‌ 
இருவரும்‌ சீக்கிரமாய்ப்‌ போய்‌, பகூரிமிலி 
ருக்கிற ஒரு மனுஷன்‌ வீட்டிற்குள்‌ 
பிரவேசிக்கிறார்கள்‌: அவன்‌ முற்றத்தில்‌ 
ஒரு கிணறு இருக்கிறது: அதில்‌ 
இறங்குகிறார்கள்‌. வீட்டுக்காரி ஒரு பாயை 
எடுத்து. கிணற்றுவாமின்மேல்‌ விரித்து, 
காரியம்‌ வெளிப்படாதபடிக்கு, அதின்மேல்‌ 
நொய்யைப்‌ பரப்பிவைக்கிறாள்‌ 
(சோமு 17:18,19). 


பகூரிமிலே, தாவீதும்‌ அவரோடிருந்த 
ஜனங்களும்‌ விடாய்த்தவர்களாய்‌ 
இளைப்பாறினார்கள்‌ (சோமு 1644), இப்போது 
இதே பட்டணத்தில்‌ ஆசாரியரின்‌ குமாரரும்‌ 
பாதுகாப்பாக இருக்கிறார்கள்‌. இது 
கோடைகாலமாக இருப்பதினால்‌, கிணறு 
வற்றிப்போயிருக்கிறது. 


ஒளிந்துகொள்கிறார்கள்‌. 


வீட்டுக்காிவும்‌ ஒரு பாயை எடுத்து 
கிணற்று வாயின்மேல்‌ விரிக்கிறாள்‌. 
அதின்மேல்‌ நொய்யை பரப்பி வைக்கிறாள்‌. 
வெளிப்பார்வைக்கு அது கிணறுபோலவே. 
தெரியவில்லை. 


ஆசாரியரின்‌ 
பிள்ளையாண்டான்‌. 
செய்தியை 
அறிவிக்கிறான்‌. 
பிடிப்பதற்காக. 
அனுப்புகிறான்‌. 


குமாரர்களை 


அப்சலோமும்‌ அவர்களை 
தன்னுடைய சேவகரை 





f= FTE 
WEFT 


அப்சலோமின்‌ 
ஸ்திரீயினிடத்தில்‌ வீட்டிற்குள்‌ வந்து: 
'அகிமாசம்‌ மோனத்தானும்‌ எங்கே” 
என்று கேட்கிறார்கள்‌; அவர்களுக்கு அந்த 
வாய்க்காலுக்கு அப்பாலே 
ள்‌" என்று பிரதியுத்தரம்‌ 
அப்சலோமின்‌ சேவகர்கள்‌ 
யோனத்தானையும்‌ தேடிக்‌ 
காணாதேபோய்‌, எருசலேமுக்குத்‌ 
திரும்புகிறார்கள்‌ (சாமு 17:20), 
அப்சலோமின்‌ சேவகர்கள்‌ 
போனபிற்பாடு, அவர்கள்‌ கிணற்றிலிருந்து 
ஏறிவந்து. தாவீதினிடத்திற்குப்போகிறார்கள்‌. 
அவர்கள்‌ தாவீது ராஜாவுக்கு ஊசாய்‌ 
சொன்ன இரகசிய செய்தியை 
அறிவிக்கிறார்கள்‌. அவர்கள்‌ தாவீதை 
நோக்கி: “சீக்கிரமாய்‌ எழுந்து ஆற்றைக்‌ 
கடந்துபோங்கள்‌; இன்னபடி அகித்தோப்பேல்‌ 
உங்களுக்கு விரோதமாய்‌. ஆலோசனை 
சொன்னான்‌” (சோமு 17:21) என்று 
சொல்லுகிறார்கள்‌. 


தாவீது 


சேவகர்‌. அந்த 


யோர்தான்‌ 
பாதுகாப்பான 
தாவீது. 

இடம்‌ 


சீக்கிரமாய்‌ 


ஆற்றைக்‌ கடந்து 
இடத்திற்குப்போய்விடவேண்டும்‌. 


இப்போது தங்கியிருக்கிற 
யோர்தானுக்கு அருகாமையிலிருக்கிறது. 


யோர்தானுக்கு 
தாவீது 
சோமு 17:22-29 


அப்புறத்திலே 


கொழு 17:22. அப்பொழுது தாவீதும்‌ 
அவனோடிருந்த சகல ஜனங்களும்‌ 
எழுந்து யோர்தானைக்‌. 
கடந்துபோனார்கன்‌;; பொழுது 
விடிகிறதற்குன்னாக யோர்தானைக்‌. 
கடவாதவன்‌ ஒருவனும்‌ இல்லை. 


காமு 17:28. அகித்தோப்பேல்‌ தன்‌ 
யோசனையின்‌ படிநடக்கவில்லை. 
என்று கண்டபோது, தன்‌ 
கழுதையின்மேல்‌ சேணம்வைத்து ஏறி, 
தன்‌ ஊரிலிருக்கிற தன்‌ 
ீட்டுக்குப்போய்‌, தன்‌ 
வீட்டுகாரியங்களை ஒழுங்குபடுத்தி, 
நான்றுகொண்டு செத்தான்‌; அவன்‌ 
தகப்பன்‌ கல்லறையில்‌ அவனை 
அடக்கம்பண்ணினார்கன்‌. 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
II SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சாமு 17:24. தாவீது மக்னாயிமுக்கு 
வந்தான்‌; அப்சலோமும்‌ சகல்‌ 
'இஸ்ரவேலரோடுங்‌ கூட யோர்தானைக்‌ 
கடந்தான்‌. 


சோமு 1725. அப்சலோம்‌, 
யோவாபுக்குப்‌ பதிலாக அமாசாவை 
'இராணுவத்தலைவனாக்கினான்‌; இந்த. 
அமாசா, நாகாசின்‌ குமாரத்தியும்‌ 
செருயாவின்‌ சகோதரியும்‌ யோவாபின்‌ 
அத்தையுமாகிய அபிகாயிலைப்‌ 
படைத்த இஸ்ரவேலனாகிய எத்திரா 
என்னும்‌ பேருன்ன ஒரு மனுஷனுடைய 
குமாரனாயிருத்தான்‌. 


சாமு 17:28. இஸ்ரவேல்‌ ஜனங்களும்‌ 
அப்சலோமும்‌ கீலேயாத்‌ தேசத்திலே. 
பானயமிறங்கினார்கள்‌. 


சாமு 17:27. தாவீது மக்னாயிமில்‌ 
சேர்த்தபோது, அம்மோன்‌ புத்திரரின்‌ 
தேசத்து ரப்பா பட்டணத்தானாகிய 
சோபி. என்னும்‌ நாகாசின்‌ குமாரனும்‌, 
லோதேபார்‌ ஊரானான அம்மியேலின்‌ 
குமாரன்‌ மாகீரும்‌, ரோகிலிம்‌ ஊரானும்‌ 
கீலேயாத்தியனுமாகிய பர்சிலாவும்‌, 


சோமு 1728. மெத்தைகளையும்‌, 
கலங்களையும்‌, மண்பாண்டங்களையும்‌, 
'கோதுமையையும்‌, 
வாற்கோதுமையையும்‌, 
வறுத்த பயற்றையும்‌, 
பயற்றையும்‌, சிறு 
வறுத்த சிறு பயற்றையும்‌, 


மாவையும்‌, 
பெரும்‌ 
பயற்றையும்‌, 


சோமு 17:29. 
வெண்ணெயையும்‌, 
பால்கட்டிகளையும்‌, தாவீதுக்கும்‌ 
அவனோடி.ருந்த ஜனங்களுக்கும்‌ 
சாப்பிடுகிறதற்குக்‌ கொண்டுவத்தார்கள்‌; 
ன்‌ வனாந்தரத்திலே. 

இனைப்பும்‌ 
என்று 


தேனையும்‌, 
ஆடுகளையும்‌, 


தவனமுமாயிருப்பார்கள்‌. 
இப்படிச்‌ செய்தார்கள்‌. 


அந்த இரவுவேளையிலே, தாவீதும்‌ 
அவரோடிருந்த சகல ஜனங்களும்‌ எழுந்து 
யோர்தானைக்‌ 'கடந்துபோகிறார்கள்‌; 
பொழுதுவிடிகிறதற்குள்ளாக யோர்தானைக்‌ 
கடவாதவன்‌ ஒருவனும்‌ இல்லை. தாவீது 
தன்னோடிருந்த ஜனங்கள்‌ யாரையும்‌ 
கைவிட்டுவிடவில்லை. எல்லோரும்‌ 
யோர்தானைக்‌ கடக்கிறார்கள்‌. 





i FTN 
TT 


தாவீதும்‌ அவரோடிருக்கிற சகல 
மனுஷரும்‌ யோர்தானுக்கு அப்புறத்திலுள்ள 
எரிகோவுக்கு வருகிறார்கள்‌. அதன்பின்பு 
அவர்கள்‌ எல்லோரும்‌ பல மைல்கள்‌ நடந்து 
மக்னாயீமுக்கு வருகிறார்கள்‌. மக்னாயீம்‌ 
காத்‌ கோத்திரத்திலள்ள லேலியரின்‌ 
பட்டணம்‌. 


சவுலின்‌ குமாரனாகிய இஸ்போசேத்‌ 
மக்னாயீம்‌ பட்டணத்தை தனக்கு ராஜதானி 
பட்டணமாக வைத்திருந்தான்‌. இப்போது 
மக்னாயீம்‌ பட்டணம்‌ தாவீதுக்கு ராஜதானி 
பட்டணமாயிருக்கிறது (சோமு 17:24). 


“சவலின்‌ படைத்தலைவனான நேரின்‌ 
குமாரனாகிய அப்னேர்‌ சவுலின்‌ குமாரனாகிய 
இஸ்போசேத்தை ்‌ 
அழைத்துக்கொண்டுபேோய்‌,, 
கிலேயாத்தின்மேலும்‌, லும்‌, 
யெஸ்ரயேலின்‌ மேலும்‌, எிராமிமன்மேதம்‌ 
பென்யமீனின்மேலும்‌, இஸ்ரவேலனைத்தின்‌ 
மேலும்‌ ராஜாவாக்கினான்‌" (சோமு 2:89). 


மக்னாயீம்‌ 
அவருக்கு 


தாவீது 
பட்டணத்திலிருக்கும்போது 


காலத்தை நல்ல ப ள்‌ பயன்படுத்தி, 
தன்னுடைய சேனையின்‌ எண்ணிக்கையை 


சேனையை பலப்படுத்திக்கொள்கிறார்‌ 


தாவீதும்‌ அவரோடு கூடயிருக்கிற 
ஜனங்கள்‌ அனைவரும்‌ யோர்தான்‌ த்‌ 
கடந்து அக்கரைக்குப்போகும்போது, 
எருசலேமிலே ஒரு சோக சம்பவம்‌ 
நடைபெறுகிறது. 


தன்‌ யோசனையின்படி நடக்கவில்லை 
என்று அகித்தோப்பேல்‌ கண்டபோது, 
அவன்‌ கழுதையின்மேல்‌ சேணம்வைத்து ஏறி, 
தன்‌ ஊரிலிருக்கிற தன்‌ வீட்டுக்குப்போய்‌, 
தன்‌ வீட்டுகாரியங்களைஒழுங்குபடுத்தி, 
நான்றுகொண்டு செத்துப்போகிறான்‌; 
அவன்‌ தகப்பன்‌ கல்லறையில்‌ 
அவனை அடக்கம்பண்ணுகிறார்கள்‌ 
சோமு 17:23). 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தன்னுடைய 

ஏற்றுக்கொள்ளப்படவில்லை 

அறிந்தபோது, அகித்தோப்பேலுக்கு 

அவனமானமுண்டாயிற்று. 

அவமானத்தை அவனால்‌ தாங்கிக்கொள்ள 

மயலிகலை...... தன்னுடைய பெத்தம்‌ 

ராஜதந்திரத்திற்கும்‌ அப்சலோமிடத்தில்‌ 

மதிப்பும்‌ மரியாதையும்‌ இல்லை என்பதை 

அறிந்தபோது, அகித்தோப்பேல்‌ மனமுடைந்து 

போகிறான்‌. 

ய ஆலோசனையைக்‌ 

அப்சலோம்‌ தாவீதுக்கு 
யுத்தம்பண்ணப்போனால்‌, 


தன்னுபை 
கேட்காமல்‌, 
விரோதமாக 


உண்டாகும்‌ என்பது 
நன்றாய்த்‌ தெரிந்திருக்கிறது. 
தாவீதுக்கு விரோதமாக எழும்பினவர்கள்‌. 
எல்லோருடைய ஜீவனுக்கும்‌ ஆபத்து 
உண்டாகும்‌. அதிலும்‌ விசேஷமாக, 
தன்னுடைய ஜீவனுக்கு தாவீது மூலமாக 
நிச்சயமாய்‌ ஆபத்து வரும்‌ என்று 
அகித்தோப்பேல்‌ பயப்படுகிறான்‌. 
அகித்தோப்பேலின்‌ 
ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. 
தாவீதுக்கு விரோதமாக யுத்தம்பண்ணப்‌ 
போகிறான்‌. யுத்தத்திலே. அப்சலோம்‌. 
தோற்றுப்போலான்‌. தாவீதின்‌ கண்களில்‌ 
யாருக்கு கிருபை கிடைக்கிறதோ, 
அவர்களுடைய ஜீவன்‌ மாத்திரம்‌ தப்பிக்கும்‌. 
தாவீதின்‌ கண்களில்‌ தனக்கு கிருபை 
கிடைக்காது என்பது அகித்தோப்பேலுக்கு 
நன்றாய்த்‌ தெரிந்திருக்கிறது. 
தாவீதின்‌ மறுமனையாட்டிகளோடு 
பிரவேசிக்குமாறு. அகித்தோப்பேல்‌ 
அப்சலோமுக்கு ஆலோசனை சொன்னான்‌. 
இந்தச்‌ செய்தி தாவீதுக்கு நிச்சயமாய்த்‌ 
தெரிந்திருக்கும்‌. இதனால்‌. தாவீது 
தன்னைப்‌. பழிவாங்குவார்‌ என்று 
அகித்தோப்பேல்‌ பயப்படுகிறான்‌. 
கர்த்தரிடத்தில்‌ 
“கர்த்தாவே 
ஆலோசனையை 
பமித்தியமாக்கிப்போடும்‌” என்று விண்ணப்பம்‌ 
பண்ணினார்‌. தாவீது ஜெபம்பண்ணிய 
பிரகாரம்‌, கர்த்தர்‌ அகித்தோப்பேலின்‌ 
ஆலோசனையை பயித்தியமாக்கிப்போட்டார்‌. 
தன்னுடைய ஆலோசனையின்படி 


ஆலோசனை 
அப்சலோம்‌. 





செத்துப்போகிறான்‌. 


i= FTE 
TT 


ஊசாமின்‌ ஆலோசனை 
என்று சொன்னாலும்‌, 
ஆலோசனைக்கும்‌. 
அப்சலோம்‌. 
ஆலோசனைக்கும்‌ மதிப்பு 
தாவீதை எப்படியாவது 
அழித்துப்போடவேண்டும்‌ என்னும்‌ வெறி 
அப்சலோமின்‌ மனதிலிருக்கிறது. 
அப்சலோ। 
தாவீதைத்‌. 
அவர்களெல்லோரும்‌ 
கடக்கிறார்கள்‌. இஸ்ரவேல்‌ 
அப்சலோமும்‌  கீலேயாத்‌ 
பாளயமிறங்குகிறார்கள்‌ (2சாமு 17:26). 


சகல  இஸ்ரவேலரும்‌ 
டர்ந்து வருகிறார்கள்‌. 

யோர்தானைக்‌ 
ல்‌ ஜனங்களும்‌ 
தேச 


அப்சலோம்‌ 
தகப்பனாராகிய 
நேசத்தின்‌ ஓரத்திலே 6 
வைத்துவிட்டாலே போதுமானது. ஆனால்‌. 
அப்சலோமோ அறல்‌ திருப்தியடையவில்லை. 
அவன்‌ வீதை இந்த 
நலகத்தைவிட்டே தூரந்துவேண்டுமென்று 
தீர்மானமாயிருக்கிறான்‌. 


தாவீதை, 


யோவாபுக்குப்‌ 


அமாசாவை 
இராணுவத்தலைவனாக்குகிறான்‌ ; ந 
அமாசா,  நாகாசின்‌ குமாரத்தியும்‌. 
செருயாவின்‌ சகோதரியும்‌ யோவாபின்‌ 
அத்தையுமாகிய அபிகாமிலைப்‌ படைத்த. 
இஸ்ரவேலனாகிய எத்திரா என்னும்‌ பேருள்ள 
ஒரு மனுஷனுடைய குமாரனாயிருக்கிறான்‌ 
(சோமு 17:25) 


“அபிகாயில்‌ ர டட பெற்றாள்‌; 
அமாசா தகப்பன்‌ 'வலியனாகிய 


யெத்தேர்‌ என்பவன்‌" ணன்‌ 247) 


தாவீது 

தங்கியிருக்கும்போது, 

சிநேகிதர்கள்‌ பல. ங்‌ 

தாவீதை சந்திக்க வருகிறார்கள்‌. 
தாவீது மக்னாயீமில்‌ சேர்ந்தபோது, 
அம்மோன்‌ புத்திரரின்‌ தேசத்து ரப்பா 
பட்டணத்தானாகிய சோபி என்னும்‌ நாகாசின்‌ 
குமாரனும்‌, 'லோதேபார்‌. ஊரானான: 
அம்மியேலின்‌ குமாரன்‌ மாகீரும்‌, ரோகிலிம்‌. 
ஊரானும்‌ கீலேயாத்தியனுமாகிய பர்சிலாவும்‌ 
தாவீதை பார்க்க வருகிறார்கள்‌. 
இவர்கள்‌ எல்லோரும்‌. தாவீதின்‌ 
மேல்‌ அன்பாயிருக்கிறார்கள்‌ (சோமு 17:27). 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இவர்களெல்லோரும்‌ 
சேர்ந்தவர்கள்‌. தாவீது இவர்களுக்கு 
ஏற்கெனவே நன்மை செய்தார்‌. 
தாவீது தங்களுக்கு செய்த நன்மைகளுக்கு 
பிரதி உபகாரமாக, இவர்கள்‌ 


ராஜகுடும்பத்தைச்‌ 


தாவீது மக்னாயீமில்‌: 
தாவீதின்‌  சிநேகிதர்களாகிய 
மெத்தைகளையும்‌, 
மண்பாண்டங்களையும்‌, 
வாற்கோதுமையையும்‌, மாவையும்‌, வறுத்த 
பயற்றையும்‌, பெரும்‌ பயற்றையும்‌, சிறு 
பயற்றையும்‌, வறுத்த சிறு பயற்றையும்‌, 
தேனையும்‌, வெண்ணெயையும்‌, ஆடுகளையும்‌, 
பால்கட்டிகளையும்‌, தாவீதுக்கும்‌. 
அவனோடிருந்த ஜனங்களுக்கும்‌ 
சாப்பிடுகிறதற்குக்‌ கொண்டுவருகிறார்கள்‌:: 
தாவீதும்‌  அவரோடிருக்கிற ஜனங்களும்‌ 
வனாந்தரத்திலே பசியும்‌ “இணைப்பும்‌ 
தவனமுமாயிருப்பார்கள்‌ என்று 
ர்கள்‌ இப்படிச்‌ செய்கிறார்கள்‌ 
(சோமு 17:28,29). 


சேர்ந்தபோது, 

இவர்கள்‌, 
கலங்களையும்‌, 
கோதுமையையும்‌, 


நன்மை ல 
தரணியிருக்கும்போது 

மற்றவர்களுக்கு நன்மை செய்யவேன்டும்‌, 
அம்மியேலின்‌ குமாரனாகிய மாகீர்‌, 
சவுலின்‌ குமாரனாகிய மேவிபோசேத்திற்கு, 
தன்னுடைய வீட்டிலே தங்க இடம்‌ 
கொடுத்து. அவனைப்‌ பராமரித்தவன்‌ 
சோமு 9:4) மாகீர்‌ இப்போது 
தாவீதுக்கும்‌ உதவி செய்ய வந்திருக்கிறான்‌. 


கர்த்தர்‌ தம்முடைய பிள்ளைகளை 
ஒருபோதும்‌. கைவிடமாட்டார்‌. சில 
சமயங்களில்‌ கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, 
அறியாத அந்நியர்‌ 
ஒத்தாசையும்‌, 
சமயங்களில்‌ 
உறவினரும்‌, 
நம்முடைய வீட்டிலுள்ளவர்களும்‌ நம்மைக்‌ 
கைவிட்டுவிட்டாலும்‌. அவர்கள்‌ நமக்கு 
விரோதமாக எழும்பினாலும்‌, கர்த்தர்‌ 
நமக்கு ஆதரவாக, தமக்கு சித்தமான 
சிலரை நம்மிடத்தில்‌ அனுப்புவார்‌. 
கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு அவருடைய 
கிருபை என்றுமுள்ளது. 





f= THEN 
TT 


அப்சலோமின்‌ கலகமும்‌, அவனுடைய 
ஜீலியமும்‌ முடிவு பெறுகிறது. தாவீது 
மறுபடியுமாய்‌ தன்னுடைய ராஜாசனத்தைப்‌ 
பெற்றுக்கொள்கிறார்‌. 


தாவீது... தனக்கு விரோதமாக. 
குலகம்பண்ணுகிறவர்கள்மீது, யுத்தம்பண்ண 
ஆயத்தமாகிறார்‌. தன்னுடைய சேனையை 
ஒழுங்குபடுத்துகிறார்‌ (சோமு 1831-5). இந்த 
யுத்தத்தில்‌ அப்சலோமுக்கும்‌, அவனுடைய 
மனுஷருக்கும்‌ முற்றிலுமாய்‌ தோல்வி 
உண்டாயிற்று (2சாமு 18:6-8). 


அப்சலோம்‌. மரித்துப்போகிறான்‌ 
சோமு 189-8) தாவீது 
மக்னாயீமிலிருக்கிறார்‌. அப்சலோமின்‌ 
மரணச்செய்தி தாவீதுக்கு, 
அறிவிக்கப்படுகிறது (சோமு 18:9-32) 
தாவீது அப்சலோமுக்காக அழுது 
புலம்புகிறார்‌ (சோமு 18:33). 


தாவிதின்‌ சேனை 
சோமு 1811-8 


கொழு 18:1. 
ஜனங்களை 
அவர்கள்மேல்‌ 
அதியதிகளையும்‌, 
அதிபதிகளையும்‌ வைத்து, 
கொழு 18:2. பின்பு தாவீது ஜனங்களில்‌ 
மூன்றில்‌ ஒரு பங்கை யோவாமிண்‌ 
வசமாகவும்‌, மூன்றில்‌ ஒரு பங்கைச்‌ 
செருயாவின்‌ குமாரனும்‌ யேவாயின்‌ 
சுகோதரனுமான அபிசாயின்‌ 
வசமாகவும்‌, 

மூன்றில்‌ ஒரு பங்கைக்‌ கித்தியனாகிய 
ஈத்தாயின்‌ வசணமாகவும்‌ அனுப்பி: 
நானும்‌ உங்களோடேகூடப்‌ 
புறப்பட்டு வருவேன்‌ என்று. 
ராஜா ஜனங்களிடத்தில்‌ சொன்னான்‌. 


தாவீது தன்னோடிருந்த 
இலக்கம்‌ பார்த்து, 
ஆயிரத்துக்கு. 
நூற்றுக்கு. 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
II SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சோமு 183. ஜனங்களே நீர்‌ 
புறப்படவேண்டாம்‌; நாங்கள்‌ 
முறித்தோடிப்போனாலும்‌, அவர்கள்‌ 
எங்கள்‌ காரியத்தை ஒரு பொருட்டாக. 
எண்ணமாட்டார்கன்‌; எங்களில்‌ 
பாதிப்பேர்‌ செத்துப்போனாலும்‌, 
எங்கள்‌ காரியத்தைப்பற்றிக்‌ 
கவலைப்பட மாட்டார்கள்‌; தீரே, 
எங்களில்‌ பதினாயிரம்பேருக்குச்‌ சரி; 
தீர்‌ பட்டணத்தில்‌ இருந்துகொண்டு, 

உதவிசெய்கிறது 

நலமாயிருக்கும்‌. 


அப்பொழுது ராஜா 
பார்த்து: உங்களுக்கு 
நலமாய்த்‌ தோன்றுகிறதைச்‌ செய்வேன்‌ 
என்று சொல்லி, ராஜா ஒலிமுகவாசல்‌ 
ஓரத்திலே. நின்றான்‌; ஜனங்கள்‌ 
எல்லாரும்‌ நூதுநூறாகவும்‌, ஆயிரம்‌ 
ஆயிரமாகவும்‌ புறப்பட்டார்கள்‌. 


சோமு 18:5. ராஜா யோவாயையும்‌, 
அபிசாயையும்‌, சத்தாயையும்‌ நோக்கி: 
பின்னையாண்டானாகிய அப்சலோமை 
என்னிமித்தம்‌ 

நடப்பியுங்கள்‌ 

கட்டனையிட்டான்‌; 
ராஜாஅப்சலோமைக்‌ 
அதிபதிகளுக்கெல்லாம்‌ 
கட்டனையிட்டதை ஜனங்கள்‌ எல்லாரும்‌ 
கேட்டிருந்தார்கள்‌. 


சோமு. 18:6. ஜனங்கள்‌ வெளியே 
இஸ்ரவேலருக்கு எதிராகப்‌ 
புறப்பட்ட பிற்பாடு, எப்பிராயிம்‌ 
காட்டிலே யுத்தம்‌ நடந்தது. 


சாமு அங்கே இஸ்ரவேல்‌ 
ஜனங்கள்‌ தாவீதின்‌ சேவகருக்கு 
முன்பாக முறிய அடிக்கப்பட்டார்கன்‌; 
அங்கே அன்றையதினம்‌ 
இருபதினாயிரம்பேர்‌ மடியத்தக்கதாக 
பெரிய சங்காரம்‌ உண்டாயிற்று. 


18:7. 


சோமு 18:8. யுத்தம்‌ அத்த தேசம்‌ 
எங்கும்‌ பரந்தது; அன்றையதினம்‌ 
பட்டயம்‌ பட்சித்த 
ஜனங்களைப்பார்க்கிலும்‌, காடு பட்சித்த 
ஜனம்‌ அதிகம்‌. 





f= FTE 
TT 


தாவீது தனக்கு ஒரு சேனையை 
ஆயத்தம்பண்ணுகிறார்‌. தாவீது 
இஸ்ரவேலின்‌ எல்லா பகுதிகளிலிருந்தும்‌ 
தனக்கு ஆதரவானவர்களை 
கூட்டிச்சேர்க்கிறார்‌. தாவீது தன்னோடிருந்த 
ஜனங்களை இலக்கம்‌ பார்த்து, அவர்கள்மேல்‌ 
ஆயிரத்துக்கு அதிபதிகளையும்‌, நூற்றுக்கு. 
அதிபதிகளையும்‌ வைக்கிறார்‌ (2சாமு 18:1) 
பின்பு தான்றி ங்களில்‌ மூன்றில்‌ 
ஒரு பங்கை ன்‌ வசமாகவும்‌, 
மூன்றில்‌ ஒரு பங்கைச்‌ செருயாவின்‌ 
குமாரனும்‌ யோவாபின்‌ சகோதரனுமான 
அபிசாமின்‌ வசமாகவும்‌, 
பங்கைக்‌ கித்தியனாகிய 
வசனமாகவும்‌ அனுப்புகிறார்‌ (சாமு 18:2). 
தாவீதின்‌ சேனையில்‌ சுமார்‌ நாலாயிரம்‌ 
போர்வீரர்கள்‌ இருந்திருக்கவேண்டுமென்று, 
சரித்திர ஆசிரியர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌ 
தாவீது தன்னுடைய வயுத்தவீரர்களை 
படைப்பிரிவுகளாகவும்‌, பகுதிகளாகவும்‌ 
பிரிக்கிறார்‌. ஒவ்வொரு படைப்பிரிவுக்கும்‌, 
அதற்குரிய தளபதிகளையும்‌ நியமிக்கிறார்‌. 


தாவீது ந்கப்போகம்போது 
வலது பக்கத்தில்‌ ஒரு சேனையும்‌ 
பக்கத்தில்‌ ஒரு சேனையும்‌, மையத்தில்‌ க 
சேனையும்‌ போவது வழக்கம்‌.  யோவாபும்‌ 
அபிசாயும்‌ தாவீதின்‌ சேனையில்‌ பயிற்சி 
பெற்ற தளபதிகள்‌. தாவீதுக்கு எஈத்தாய்‌. 
புதிய சிநேகிதராக வந்திருக்கிறார்‌. தாவீது 
ஈத்தாயையும்‌ இந்த யுத்தத்திலே தளபதியாக 
பயன்படுத்துகிறார்‌ 


சக 
நடைபெறவேண்டும்‌ 
போர்வீரர்கள்‌ ஒழுக்கு கட்டுப்பாடோடிருக்க 
வேண்டும்‌. சேனையில்‌ திரளான 
எண்ணிக்கையிருந்தாலும்‌, அவர்களிடத்தில்‌ 
கட்டுப்பாடு இல்லையென்றால்‌, அந்த சேனை 
பலவீனமாயிருக்கும்‌. கட்டுப்பாடுள்ள சிறிய 
சேனை, அதிக எண்ணிக்கையுள்ள பெரிய 
னவா பலமுள்ளதாயிருக்கும்‌ 


ம்‌. கிரமமுமாய்‌ 
படல்‌ ணம்‌ 


தாவீது 
மூன்று பங்காகப்‌ 
தளபதிகளையும்‌ 
அவர்களோடுகூட 
யுத்தத்திற்குப்போகலேண்டுமென்று 
விரும்புகிறார்‌. “நானும்‌ உங்களோடேகூட 
புறப்பட்டு வருவேன்‌” (சோமு 18:2) என்று 
தாவீது ராஜா ஜனங்களுக்கு சொல்லுகிறார்‌. 


தன்னுடைய சேனையை 
பிரித்து. அதற்கு 

நியமிக்கிறார்‌. 
தானும்‌ 
தாவீது 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆனால்‌ தங்களோடுகூட 
யுத்தத்திற்கு. ஜனங்கள்‌ 
விரும்பவில்லை. “தாவீதின்‌ மெய்யான 
சிநேகிதர்கள்‌, அவருடைய பாதுகாப்பின்மீது 
கவனம்‌ செலுத்துகிறார்கள்‌. அகித்தோப்பேல்‌ 
தாவீதுக்கு விரோதமாய்‌ 
சதிபண்ணியிருக்கிறான்‌. “தாவீதை மாத்திரம்‌ 
பட்டயத்தால்‌ வெட்டிப்போடுவேன்‌" என்று 
அகித்தோப்பேல்‌ அப்சலோமுக்கு ஆலோசனை 
சொன்னான்‌. அகித்தோப்பேலின்‌ 
தீய லோசனை தாவீதுக்கும்‌. 

ஈடிருக்கிற ஜனங்களுக்கும்‌ தெரியும்‌. 
கா்‌ தாவீது தங்களோடுகூட 
யுத்தத்திற்கு வரக்கூடாது என்று ஜனங்கள்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 


தன்னுடைய ஜனங்களோடு தானும்‌ 
யுத்தத்திற்குப்போகவேண்டும்‌. என்று 
விரும்புவது தாவீதின்‌ நல்ல குணத்திற்கு 
அடையாளமாமிருக்கிறது. அவர்‌ தன்னுடைய 
ஜனங்களையும்‌, தன்னுடைய தேசத்தையும்‌ 
நேசிக்கிறார்‌. தன்னுடைய ஜனங்கள்‌ 
ந்த்‌ கஷ்டப்படும்போது, தாவீது 


க்‌ து 


யுத்தத்தில்‌ 
மக்னாயீமிலே ஓய்வெடுக்க விரும்பவில்லை. 


ஆனால்‌. தாவீதின்‌ ஜனங்களோ 
அவரிடத்தில்‌ “நீர்‌ புறப்படவேண்டாம்‌"' 
என்று சொல்லுகிறார்கள்‌. அவர்கள்‌ 
தாவீது ராஜாவிடம்‌ "நாங்கள்‌ முறிந்தோடிப 
போனாலும்‌, அவர்கள்‌ எங்கள்‌ காரியத்தை 
ஒரு பொருட்டாக. 

எங்களில்‌ பாதிப்பேர்‌ 

எங்கள்‌ காரியத்தைப்பற்றிக்‌ 
குவலைப்படமாட்டார்கள்‌; நீரோ, எங்களில்‌ 
புதினாயிரம்பேருக்குச்‌ சரி: நீர்‌ பட்டணத்தில்‌ 
இருந்துகொண்டு, எங்களுக்கு 
உதவிசெய்கிறது எங்களுக்கு நலமாயிருக்கும்‌" 
(சோமு 18:3) என்று சொல்லுகிறார்கள்‌. 


தாவீது மக்னாமீமில்‌ தங்கியிருந்தால்‌, 
, ஜனங்களுக்கு அதிக 
யுத்தக்களத்திலே 
திகமான படைவீரர்கள்‌ 
அப்பன்‌ தாவீது மக்னாயீமிலிருந்து 
கொண்டே தன்னுடைய சேனைக்கு 
இன்னும்‌ அதிகமான யுத்தவீரர்களை 
கூட்டிச்சேர்ப்பார்‌. தாவீது யுத்தத்திற்குப்‌ 
போவது அவருடைய ஜீவனுக்கு 
ஆபத்தாயிருக்கும்‌. ஆகையினால்‌ அவர்‌ 
மக்னாயீம்‌ பட்டணத்திலிருந்து கொண்டு 
தங்களுக்கு உதவி செய்கிறது. 
நலமாயிருக்கும்‌ என்று தாவீதின்‌ ஜனங்கள்‌ 
அவருக்கு சொல்லுகிறார்கள்‌. 





i FTN 
TT 


தாவீது தன்னுடைய ஜனங்களின்‌: 
ஆலோசனையை ஏற்றுக்கொள்கிறார்‌. தான்‌ 
சாதிக்கவேண்டுமென்று 
பிடிவாதமாயிருக்கவில்லை. 

ராஜா 


சோமு 

ஒலிமுகவாசல்‌ 

ஜனங்கள்‌ 

ஆமிரம்‌ ஆயிரமாகவும்‌ 
புறப்பட்டுப்‌ போகிறார்கள்‌. 


அப்சலோம்‌ தாவீதுக்கு விரோதமாக. 
இஸ்ரவேல்‌ மனுஷரோடு புறப்பட்டு வருகிறான்‌. 
தாவீதோ தன்னுடைய குமாரனாகிய 
அப்சலோமின்மீது இன்னும்‌ 
பிரியமாயிருக்கிறார்‌ இந்த யுத்தத்திலே 
அப்சலோம்‌ 'த்துப்போய்விடக்கூடாது. 
என்று தாவீது மிகுந்த 
குவனத்தோடிரு்கிறார்‌. 


தன்‌ குமாரனாகிய 
அப்சலோமைக்‌ குறித்த அக்கரையை, 
தன்னுடைய படைத்தள க்கு 
சொல்லுகிறார்‌. தாவீது ராஜா யோவாபையும்‌, 
அபிசாயையும்‌, ஈத்தாயையும்‌ நோக்கி: 
'பிள்ளையாண்டானாகிய அப்சலோமை 
என்னிமித்தம்‌ மெதுவாய்‌ நடப்பியுங்கள்‌" 
(சோமு 18:5) என்று கட்டளையிடுகிறார்‌; 
இப்படி ராஜா அப்சலோமைக்‌ 
குறித்து அதிபதிகளுக்கெல்லாம்‌. 
கட்டளையிட்டதை ஜனங்கள்‌ எல்லாரும்‌ 
கேட்கிறார்கள்‌. 


தாவீது. 


தாவீது தன்னுடைய படைத்தளபதிகளை 
தன்னிடத்தில்‌ அழைத்து 
அவர்களுக்கு யுத்த௲லோசனைகளையும்‌, 
யுத்தவியூகங்களையும்‌ சொல்லுகிறார்‌ 
அவர்களுக்காக ஸ்‌ ்‌ 
தாவீது அவர்களுக்கு 
வார்த்தைகளைச்‌ சொல்லி, அவர்களை 
தைரியப்படுத்துகிறார்‌. அதே வேளையில்‌, 
அவர்கள்‌ தன்னுடைய குமாரனாகிய 
அப்சலோமை  தன்னிமித்தம்‌ மெதுவாய்‌ 
நடப்பிக்கவேண்டும்‌. என்றும்‌ 
அவர்களுக்கு கட்டளை கொடுக்கிறார்‌. 
தன்னுடைய தளபதிகள்‌  அப்சலோமுக்கு 
எந்த தீங்கும்‌ செய்துவிடக்கூடாது 
என்பதில்‌ தாவீது அக்கரை காண்பிக்கிறார்‌. 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


தாவீதை 
ண்டும்‌ 


வேண்‌ று 
தீர்மானம்பண்ணியிருக்கிறான்‌. 

அப்சலோமை 

உயிரோடே பாதுகாக்கவேண்டுமென்று 
தீர்மானமாயிருக்கிறார்‌. இவ்விரண்டு பேருமே 
தங்களுடைய முயற்சிகளை 
மேற்கொள்கிறார்கள்‌. தாவீதிடம்‌ பிள்ளைப்‌ 
பாசம்‌ இருக்கிறது. அப்சலோமோ தன்னை 
பெற்று வளர்த்த, தன்னுடைய 
தகப்பனாராகிய தாவீதை கொன்றுபோடும்‌ 
வெறியோடிருக்கிறான்‌. 

இக்காலத்திலும்‌ (பெற்றோர்‌ 
நல்லவர்களாகவும்‌, அவர்களுடைய 
பிள்ளைகள்‌ துன்மார்க்கராகவும்‌ இருப்பதற்கு 
வாய்ப்புள்ளது. பிள்ளைகள்‌ தங்களுக்கு 
விரோதமாக தீங்கு செய்தாலும்‌, 
பெற்றோர்‌ தங்களுடைய பிள்ளைகளுக்கு 
நன்மையையே செய்ய விரும்புகிறார்கள்‌. 
மனுஷன்‌ கர்த்தருக்கு விரோதமாகப்‌ பாவம்‌ 
செய்கிறான்‌. அவருக்கு விரோதமாக 
கலகம்பண்ணுகிறான்‌. கர்த்தருடைய 
பிரமாணத்திற்கு கீழ்ப்படியாமல்‌ 
துன்மார்க்கமாய்‌ ஜீவிக்கிறான்‌. ஆனாலும்‌ 
கர்த்தர்‌ மனுஷர்மீது தம்முடைய அன்பையும்‌, 
கிருபையையும்‌, இரக்கத்தையும்‌ 
காண்பிக்கிறார்‌. 


அப்சலோம்‌ தாவீதுக்கு விரோதமாக 
சதிபண்ணுகிறான்‌. அவன்‌ ஒரு சதிகாரன்‌. 
தாவீதோ அந்த சதிகாரனை மெதுவாய்‌ 
நடப்பியுங்கள்‌ சொல்லுகிறார்‌. 
தாவீதுக்கு தன்னுடைய 
சொந்தக்குமாரன்மீது மாத்திரமே இவ்வளவு 
பாசம்‌ இருக்கிறது. தாவீது மற்ற 
சதிகாரர்களை “மெதுவாய்‌ நடப்பியுங்கள்‌"' 
என்று கட்டளை கொடுக்கமாட்டார்‌. 


என்று 


குமாரனாகிய 
கிருபையும்‌ இரக்கமும்‌ 
அவரே 
இஸ்ரவேலின்‌ உண்மையான ராஜாவாகவும்‌, 
இஸ்ரவேலுக்கு உண்மையான இரட்சகராகவும்‌ 
இருக்கிறவர்‌. கிறிஸ்துவானவர்‌ தம்மைத்‌ 
துன்பப்படுத்தினவர்களாக ஜெபம்‌ 
பண்ணுகிறார்‌. தம்மை 
உபத்திரவப்படுத்தியவர்களைக்கூட, “பிதாவே 
அவர்களுக்கு மன்னியும்‌" என்று சொல்லி, 
அவர்களுக்காக பரிந்து பேசுகிறார்‌. 


தாவீதின்‌. 
இயேசுகிறிஸ்துவோ, 
நிரம்பியவராயிருக்கிறார்‌. 





f= FTE 
ETT 


கர்த்தர்‌ தம்முடைய 
திருத்துவதற்காக, 

வேதனைகளையும்‌ பாடுகளையும்‌: 
அனுமதிக்கிறார்‌. தம்முடைய பிள்ளைகளை 
அழித்துப்போடவேண்டும்‌. என்பது. 
கர்த்தருடைய நோக்கமல்ல. அவர்கள்‌ 
திருந்தவேண்டும்‌ என்பதுதான்‌ கர்த்தருடைய 
நோக்கம்‌. தம்முடைய பிள்ளைகளுக்கு 
பாடுகளும்‌, வேதனைகளும்‌ வந்தாலும்‌, 
அவர்களை வருத்தப்படுத்துகிறவர்களைப்‌ 
பார்த்து, அவர்களை  என்னிமித்தம்‌ 
மெதுவாய்‌ நடப்பியுங்கள்‌” என்று கட்டளை 
கொடுக்கிறார்‌. நம்முடைய பலவீனம்‌ என்ன 
என்பதை கர்த்தர்‌ அறிந்திருக்கிறார்‌. 


தாவீதின்‌ ஜனங்கள்‌ வெளியே 
இஸ்ரவேலருக்கு எதிராகப்‌ புறப்பட்டபிற்பாடு, 
எப்பிராயீம்‌ காட்டிலே யுத்தம்‌ நடக்கிறது. 
அங்கே இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ ன 
சேகருக்கு முன்பாக 
அடிக்கப்படுகிறார்கள்‌; 

அன்றையதினம்‌ 

மடியத்தக்கதாக 

உண்டாயிற்று (2சாமு 18:67). 


எப்பிராயீம்‌ காடு 


கோத்திரத்தாரின்‌ சுதந்தரத்திலுள்ளது. 
ஆனாலும்‌ எபிராமிமர்‌ இந்தக்‌ காட்டிலே 
விசேவித்‌ 


பிள்கைளை 
அவர்களுக்கு 


ரும்‌ 
எப்பிராமீம்‌ காடு என்று அழைக்கப்படுகிறது. 
தாவீது இப்போது மக்னாயிடிலிருக்கிறார்‌. 
எப்ராமீம்‌ காடு மக்னாயீழுக்கு சற்று 
தூரத்திலிருக்கிறது. ஸ்ரவேலருக்கு 
விரோதமான யுத்தம்‌, தான்‌ இருக்கும்‌. 
இடமாகிய மக்னாமீமைவிட்டு சற்று 
தூரத்தில்‌ நடைபெறவேண்டும்‌ என்று 
தாவீது திட்டமிடுகிறார்‌. 

ஒருவேளை 

த்‌ 


டாலும்‌, அப்ச। மனுஷர்‌ 
எய்‌! ண்டடல்க து மக்னாயீழுக்கு வர 


சற்று நேரமாகும்‌. அந்தக்‌ காலத்தை 
தாவீது தனக்கு சாதகமாகப்‌ பயன்படுத்தி, 
அப்சலோமுக்கு தப்பித்துக்கொள்ளலாம்‌. 
மக்னாயீம்‌ மனுஷர்‌ தாவீதுக்கு அடைக்கலம்‌ 
கொடுத்திருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
தாவீதுக்கும்‌ அவருடைய மனுஷருக்கும்‌. 
ஏராளமான உதவிகளை செய்திருக்கிறார்கள்‌. 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தனக்கு ஆதரவு கொடுத்த மக்னாயீம்‌ 
பட்டணத்திற்கு தன்னிமித்தமாக ஒரு 
சேதமும்‌ வரக்கூடாது என்று தாவீது 
விரும்புகிறார்‌. இதன்‌ நிமித்தமாக, 
மக்னாமீமுக்கு சற்று தூரத்திலுள்ள, 
எப்ராயீம்‌ காட்டிலே யுத்தம்‌ 
நடைபெறவேண்டுமென்று தாவீது 
திட்டமிட்டிருக்கிறார்‌. 


ந்த யுத்தத்தில்‌ அப்சலோமின்‌ 
மனுஷருக்கு. முற்றிலுமாய்‌. தோல்வி 
உண்டாயிற்று. அங்கே இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 
தாவீதின்‌ சேவகருக்கு முன்பாக 
அடிக்கப்படுகிறார்கள்‌; 
இருபதினாயிரம்பேர்‌ படியத்தக்கதாக 
பெரிய சங்காரம்‌. உண்டாயிற்று 
(சோமு 18:7). அப்சலோம்‌ கர்த்தருக்கு 
விரோதமாகவும்‌, கர்த்தரால்‌ அபிஷேகம்‌ 
பண்ணப்பட்டவருக்கு விரோதமாகவும்‌ 
யுத்தம்பண்ண வந்திருக்கிறான்‌. கர்த்தர்‌ 
அப்சலோழுக்கு விரோதமாக யுத்தம்பண்ண 
வந்திருக்கிறார்‌ 

யுத்தம்‌ கர்த்தருடையது. கர்த்தருக்கு. 
விரோதமாக யாரா யுத்தம்பண்ணி 
ஜொல்‌ பெரியது. நானிதின்‌ சேணைபில்‌ 
சொற்பஎண்ணிக்கையுள்ள ஜனமே 
இருக்கிறார்கள்‌. அப்சலோமின்‌ சேனையோடு 
ஒப்பிட்டுப்‌ பார்க்கும்போது, தாவீதின்‌ சேனை 
எண்ணிக்கையிலும்‌, பலத்திலும்‌, 
ஆயுதத்திலும்‌ குறைவாகவே இருக்கிறது. 
ஆனாலும்‌ இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 
தாவீதின்‌ சேவகரும்கு முன்பாக 
முறியடிக்கப்படுகிறார்கள்‌. 

இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ நங்கள்‌ 
ஜீவனைக்‌ காப்பாற்றிக்கொள்ள நப்ி்த 

ர்கள்‌ ஆனால்‌ 

சாந்தகொள்குமபோதே 


oi 
தேசம்‌ எங்கும்‌ பரவுகிறது: அன்றையதினம்‌ 
பட்டயம்‌ பட்சித்த ஜனங்களைப்பார்க்கிலும்‌, 
காடு பட்சித்த ஜனம்‌ அதிகம்‌. 
அப்சலோமின்‌ மனுஷர்‌ காடுகளிலே 
தப்பித்து ஓடும்போது, காட்டிலுள்ள 
பள்ளங்களில்‌ விழுந்து செத்துப்போகிறார்கள்‌. 
எப்பிராயீம்‌ காடு அப்சலோமின்‌ 
மனுஷரை அழிக்கிறது. காட்டிலுள்ள கொடிய 
மிருகங்கள்‌ அப்சலோமின்‌ மனுஷரை 
கொன்றுபோடுகிறது. 





f= FTE 
TT 


அப்சலோமின்‌ மரணம்‌ 
சோமு 18:9-18 


கொழு 18:9. அப்சலோம்‌ தாவீதின்‌ 
சேவகருக்கு எதிர்ப்பட்டான்‌; 
அப்சலோம்‌ கோவேறு கழுதையின்‌ மேல்‌ 
ஏறிவரும்‌ போது, அந்தக்‌. 
கோவேறுகழுதை சன்னல்பின்னலான 

பெரிய கர்வாலிமரத்தின்‌ கீழ்‌ 
வந்ததினால்‌, அவனுடைய தலை 
கர்வாலி மரத்தில்‌ மாட்டிக்கொண்டு, 
அவன்‌ வானத்துக்கும்‌ பூமிக்கும்‌. 
நடுவே தொங்கினான்‌; அவன்‌ 
ஏறியிருந்த கோவேறு கழுதை அப்பாலே 
போயிற்று. 


சோமு 18:10. அதை ஒருவன்‌ கண்டு, 
யோவாபுக்கு அறிவித்து இதோ, 
அப்சலோமை ஒரு கர்வாலிமரத்திலே 
தொங்கக்கண்டேன்‌ என்றான்‌. 


கொழு 18:01. அப்பொழுது யோவாப்‌ 
தனக்கு அதை அறிவித்தவனை நோக்கி: 
நீ அதைக்‌ கண்டாயே பின்னை 
ஏன்‌ அவனை அங்கே வெட்டி, 
தரையிலே தன்னிப்போடவில்லை? நான்‌: 
உனக்குப்‌ பத்து வென்னிக்காசையும்‌ 
ஒரு கச்சையையும்‌ கொடுக்கக்‌. 
கடமையுன்னவனாயிருப்பேனே 
என்றான்‌. 


2 1812. ௮, 

யோவைய்‌ நோக்கி! ௭4 

ஆயிரம்‌ வென்னிக்கா௬ு 
கொடுக்கப்பட்டாலும்‌, 

ராஜாவுடைய  குமாரன்மேல்‌ 
கையை தீட்டமாட்டேன்‌; 
பின்னையாண்டானாகிய அப்சலோமை 
நீங்கள்‌ அவரவர்‌ காப்பாற்றுங்கள்‌ 
என்று ராஜா உமக்கும்‌ அமிகாய்க்கும்‌ 
ஈத்தாய்க்கும்‌ எங்கன்‌ காதுகள்‌ 
கேட்கக்‌ கட்டளையிட்டாரே.. 


சோமு 1819. ராஜாவுக்கு ஒரு 
காரியமும்‌ மறைவாயிருக்கமாட்டாது; 
ஆதலால்‌, நான்‌ அதைச்‌. 
செய்வேனாகில்‌, என்‌ பிராணானுக்கே. 
விரோதமாகச்‌ செய்பவனாவேன்‌, 
நீரும்‌ எனக்கு விரோதமாயிருப்பீர்‌ 
என்றான்‌. 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கோமு 18:14. ஆதலால்‌ யோவாப்‌: 
நான்‌ இப்படி உன்னோடே பேசி, 
தாமதிக்கமாட்டேன்‌ என்று சொல்லி, 
தன்‌ கையிலே மூன்று வல்லயங்களை 
எடுத்துக்கொண்டு,அப்சலோம்‌ 
கர்வாலிமரத்தின்‌ நடுவிலே உயிரோடே 
தொங்குகையில்‌, அவைகளை அவண்‌: 
நெஞ்சிலே குத்தினான்‌. 


சோமு 18:15. அப்பொழுது யோவாபின்‌ 
ஆயுததாரிகனாகிய பத்து சேவகர்‌ 
அப்சலோமைச்‌ சூழ்ந்து அவனை 
அடித்துக்கொன்று போட்டார்கள்‌. 


சோமு 18:16. அப்பொழுது யோவாப்‌ 
எக்கானம்‌ ஊதி ஜனங்களை: 
திறுத்திப்போட்டபடியினால்‌, ஜனங்கள்‌ 
இஸ்ரவேலைப்‌ பின்‌தொடருகிறதை. 
விட்டுத்‌ திரும்பினார்கள்‌. 


சோமு 18:17. அவர்கள்‌ அப்சலோமை 
எடுத்து, அவனைக்‌ காட்டிதூன்ன ஒரு 
பெரிய குழியிலே போட்டு, அவன்மேல்‌ 
மகா பெரிய கற்குவியலைக்‌ 
குவித்தார்கள்‌; இஸ்ரவேலர்‌ எல்லாரும்‌ 
அவரவர்‌ தங்கள்‌ கூடாரங்களுக்கு 
ஓடிப்போனார்கள்‌. 


சோமு 18:18. அம்சக்‌ உயிரோடே, 
இருக்கையில்‌: பேரை 
எனக்குக்‌ 
குமாரன்‌ இல்லை என்று சொல்லி, 


தனை கல்பன்னாக்பா்கை 


ராஜாவின்‌ பன்ளத்தாக்கிலே 
தனக்கென்று ஒரு தூணை நிறுத்தி, 
அந்தத்‌ தூணுக்குத்‌ தன்‌ பேரைத்‌ 
தரித்திருத்தான்‌; 

இந்நான்வரைக்கும்‌ 

அடையாளம்‌ என்று சொல்லப்படும்‌. 


தாவீதுக்கு விரோதமாக அப்சலோம்‌. 
மேற்கொண்ட எல்லா முயற்சிகளும்‌. 
தோல்வியடைந்தது. இந்த யுத்தத்திலே 
சேனையிலுள்ளவர்கள்‌ 
சேவகருக்கு. முன்பாக 
முறியடிக்கப்படுகிறார்கள்‌. அப்சலோமும்‌ 
இந்த  யுத்தத்திலே செத்துப்போகிறான்‌. 
தாவீது தன்னுடைய தளபதிகளிடம்‌, 
'பிள்ளையாண்டானாகிய அப்சலோமை 
என்னிமித்தம்‌ மெதுவாய்‌ நடப்பியுங்கள்‌" 
என்று கட்டளையிட்டிருந்தார்‌. ஆகையினால்‌ 
தாவீதின்‌ சேனையிலுள்‌ எவர்கள்‌, 
அப்சலோமுக்கு அருகாமையில்‌ போய்‌ 
யுத்தம்பண்ணவில்லை. 





i= THE 
TT 


ஆனாலும்‌ அப்சலோம்‌ 
சும்மாயிருக்கவில்லை. அவன்‌ தாவீதின்‌ 
சேவகருக்கு எதிர்ப்படுகிறான்‌. தாவீதின்‌ 
சேவகர்கள்‌, இஸ்ரவேலின்‌ மனுஷரோடு 
யுத்தம்பண்ணும்போது, அப்சலோம்‌. 
தானாகவே வலிய முன்வந்து, தாவீதின்‌ 
சேவகருக்கு எதிர்ப்படுகிறான்‌. அப்சலோம்‌ 
தங்களுக்கு அருகாமையிலிருந்தாலும்‌, 
தாவீதின்‌ சேனையிலுள்ளவர்கள்‌ 
அவனைக்‌ கொன்றுபோட 
பண்ணவில்லை. தாவீதின்‌ 
அப்சலோமை பிடிக்காவிட்டாலும்‌, 
எப்பிராமீம்‌ காட்டிலுள்ள ஒரு 
கர்வாலி மரத்தில்‌ அவன்‌ 
மாட்டிக்கொள்கிறான்‌. 
அப்சலோம்‌ தாவீதின்‌ சேகருக்கு 
எதிர்ப்படுகிறான்‌; அப்சலோம்‌ கோவேறு 
கழுதையின்மேல்‌ ஏறிவரும்‌ போது, 
அந்தக்‌ கோவேறுகழுதை சன்னல்பின்னலான 
ஒரு பெரிய கர்வாலிமரத்தின்‌ கீழ்‌ 
வந்ததினால்‌, அவனுடைய தலை கர்வாலி 
மரத்தில்‌ மாட்டிக்கொண்டு, அவன்‌ 
வானத்துக்கும்‌ பூமிக்கும்‌ நடுவே 
தொங்குகிறான்‌ ; அவன்‌ ஏறியிருந்த 
கோவேறு கழுதை அப்பாலே போயிற்று 
(சோமு 18:9). 


அப்சலோம்‌ கோவேறு கழுதையின்மீது 
கம்பீரமாக ஏறிவந்தான்‌. இப்போதோ அவன்‌ 
தொங்கிக்கொண்டிருக்கிறான்‌. 


ஏற்றிக்கொண்டு 
கழுதையும்‌ அவனை 
விட்டுப்போய்விடுகிறது. எப்பிராயீம்‌ காட்டிலே. 
மரங்கள்‌ அடர்ந்து வளர்ந்திருக்கிறது. 
அப்சலோமோ தன்னுடைய கோவேறு 
கழுதையின்மேல்‌ ஏறி, தாறுமாறான 
வேகத்திலே வருகிறான்‌. தன்னை 
எதிர்ப்பதற்கு ஒருவருமில்லை என்று அவன்‌ 
ஆணவத்தோடு வருகிறான்‌ 


வந்த 


ஆனால்‌ அவன்‌ ஏறி வந்த கோவேறு 
கழுதை! a வராமல்‌, சன்னல்‌ 
பின்னலான பெரிய கர்வாலி 
மரத்தின்கீழ்‌ வருகிறது. அந்த மரத்திலுள்ள 
கிளைகளும்‌ கொப்புகளும்‌ நீளமாய்‌ 
வளர்ந்திருக்கிறது. அவையெல்லாம்‌ பின்னி 
பிணைந்திருக்கிறது. அப்சலோமின்‌ 
மிகவும்‌ நீளமாயிருக்கும்‌. 
, அவனுடைய பெருமைக்கு 
அவனுடைய தலைமுடி 

கர்வாலி மரத்தில்‌ மாட்டிக்கொள்கிறது. 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


அப்சலோம்‌. கர்வாலி 
மாட்டிக்கொண்டு, 
பூமிக்கும்‌ நடுவே 


மரத்திலே. 
வானத்திற்கும்‌ 
தொங்குகிறான்‌. அவன்‌ 


ஏற்றுக்கொள்ளவில்லை. 
ஏற்றுக்கொள்ளவில்லை. 

கைவிட்ட நிலையில்‌ அப்சலோம்‌ கர்வாலி 
மரத்திலே தொங்கிக்கொண்டிருக்கிறான்‌. 

அப்போது அந்த வழியாக தாவீதின்‌ 

சேவகரில்‌ ஒருவன்‌ வருகிறான்‌. அப்சலோம்‌ 

மாட்டிக்கொண்டு 

அந்த 

யோவாபுக்கு 


ப்‌ கண்டவன்‌ 
யோவாபிடத்தில்‌ போய்‌, அவனை நோக்கி 
“இதோ, அப்சலோமை ஒரு கர்வாலிமரத்திலே 
தொங்கக்கண்டேன்‌" என்று சொல்லுகிறான்‌. 
அப்பொழுது யோவாப்‌ தனக்கு அதை 
அறிவித்ததனை நோக்கி: “நீ அதைக்‌ 
கண்டாயே: பின்னை ஏன்‌ அவனை அங்கே 
வெட்டி, தரையிலே தள்ளிப்போடவில்லை? 
நான்‌ உனக்குப்‌ பத்து 
வெள்ளிக்காசையும்‌ ஒரு குச்சையையும்‌ 
கொடுக்கக்‌ கடமையுள்ளவனாயிருப்பேனே" 
(சோமு 181011) என்று சொல்லுகிறான்‌. 
கர்வாலி 


மாந்த 
கண்டவன்‌ 


அங்கேயே கொன்‌ றுபோட்லில்லை 
இதற்காக யோவாப்‌. அந்த 
மனுஷனைக்‌ கடிந்துகொள்கிறான்‌. அந்த 
மனுஷனுக்கு அப்சலோம்மீது கோபம்‌ 
இருக்கிறது. ஆனாலும்‌ அவன்‌ தாவீதின்‌ 
க்கு கீழ்ப்படிந்து, அப்சலோமை 
'கொன்றுபோடாமல்‌ 
அவனுடைய 
சுபாவம்‌ யோவாபுக்கும்‌ தெரிந்திருக்கிறது. 
அப்சலோம்‌ கர்வாலி மரத்திலே. 
தொங்குவதைக்‌ கண்டவன்‌, அவனை 
கொன்றுபோடாததற்கான காரணத்தையும்‌ 
யோவாபுக்கு சொல்லுகிறான்‌. 


அப்சலோம்‌ 
தொங்குவதைக்‌ 





f= THE 
TT 


அந்த மனுஷன்‌ யோவாபை நோக்கி: 

“என்‌ கைகளில்‌ ஆயிரம்‌ வெள்ளிக்காசு 

நிறுத்துக்‌ கொடுக்கப்பட்டாலும்‌, நான்‌ 

ராஜாவுடைய குமாரன்மேல்‌ என்‌ கையை 

பிள்ளையாண்டானாகிய 

ங்‌ அவரவர்‌ 

ராஜா 

ஈத்தாய்க்கும்‌ 

எங்கள்‌ காதுகள்‌ கேட்கக்‌ கட்டளையிட்டாரே. 

ராஜாவுக்கு ஒரு காரியமும்‌ 

மறைவாயிருக்கமாட்டாது: ஆதலால்‌, 

நான்‌ அதைச்‌ செய்வேனாகில்‌, என்‌ 

பிராணனுக்கே விரோதமாகச்‌ 

செய்பவனாவே நீரும்‌ எனக்கு, 

விரோதமாயிருப்பீர்‌” (சோமு 18:1213) என்று 
சொல்லி தன்னை நியாயப்படுத்துகிறான்‌ 


யோவாபோ  அப்சலோமை 
கொன்றுபோடவேண்டும்‌ என்று 
தீர்மானமாயிருக்கிறான்‌. யோவாப்‌ 
தன்னோடு  பேரிக்கொண்டிருக்கிறவனிடம்‌, 
இன்னும்‌ அதிகமாக பேசி தாமதம்பண்ண 
விரும்பவில்லை. யோவாப்‌. தன்‌ 
கையிலே. வல்லயங்களை 
எடுத்துக்கொண்டு, அப்சலோம்‌ இன்னும்‌ 
கர்வாலிமரத்தின்‌ நடுவிலே உயிரோடே 
தொங்குகையில்‌, அவைகளை அவன்‌ 
நெஞ்சிலே குத்துகிறான்‌. அப்பொழுது. 
யோவாபின்‌ ஆயுததாரிகளாகிய பத்து சேவகர்‌ 
அப்சலோமைச்‌ சூழ்ந்து அவனை 
அடிற்றுக்கொன்று போடுகிறார்கள்‌ 
(சோமு 18:14,15). 


எப்படியும்‌ 


தன்னுடைய படைத்‌ 
பிள்ளையாண்டானாகிய 
என்னிமித்தம்‌ மெதுவாய்‌ 
க்கள்‌ என்று கட்டளையிட்டிருந்தார்‌ 
யோவாப்‌ தாவீதின்‌ கட்டளைக்கு 
கீழ்ப்படிய விரும்புகிறவன்‌. ஆனாலும்‌ அவன்‌ 
தாவீது சொன்ன இந்தக்‌ குறிப்பிட்ட 
கட்டளைக்கு கீழ்ப்படியவில்லை. 
கட்டளைக்கு கீழ்ப்படியாமல்‌, 
கொன்றுபோடுகிறான்‌ 
இஸ்ரவேலின்‌ ராஜாவுக்கும்‌, 
தேசத்திற்கும்‌ உண்மையான 
செய்வதாக நினைக்கிறான்‌. அப்சலோமைக்‌ 
கொன்றுபோடவில்லையென்றால்‌, இஸ்ரவேல்‌. 
தேசத்திற்கும்‌, இஸ்ரவேலின்‌ 
ராஜாவுக்கும்‌ பிரச்சனை தொடரும்‌ 
என்பது யோவாபுக்கு தெரியும்‌ 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


யோவாப்‌ அப்சலோமின்‌ தகப்பனாராகிய 
தாவீதின்‌ கட்டளைக்கு கீழ்ப்படியவில்லை. 


வாலிபர்கள்‌, வ்‌ 

அவனை அடித்து 
கொன்றுபோடுகிறார்கள்‌. அப்சலோம்‌. 
கர்வாலி மரத்தின்‌ நடுவிலே, வானத்திற்கும்‌ 
பூமிக்கும்‌ நடுவே தொங்கிக்கொண்டிருந்த 
பிரகாரமாக செத்துப்போகிறான்‌. 


அப்சலோம்‌ செத்துப்போனதை 


யோவாப்‌ உறுதிபண்ணுகிறான்‌. அதன்பின்பு 
யோவாப்‌ ம்‌ 


செத்துப்போன: 


எக்காளம்‌ ஊதி, அப்சலோ! 
செய்தியை ஜனங்களுக்கு. 


தாவீதின்‌ சேவகர்‌, 
அவர்களை மேலும்‌ துரத்தாமல்‌ அப்படியே 
நின்றுவிடுகிறார்கள்‌. தாவீதின்‌ 
ஜனங்கள்‌ இஸ்ரவேலரை பின்தொடருகிறதை 
விட்டு திரும்புகிறார்கள்‌ (சாமு 18:16). 


அப்சலோம்‌. செத்துப்போனதினால்‌, 
தாவீதுக்கு விரோதமாக வந்த ஆபத்தும்‌ 
முறியடிக்கப்படுகிறது. ஜனங்கள்‌ தாவீதோடு 
சேரவேண்டும்‌. இனிமேலும்‌ இரத்தம்‌ 
சிந்தப்படவேண்டிய அவசியமில்லை. யுத்தம்‌. 
முடிந்துபோயிற்று. தாவீதின்‌ சேனைக்கு 
ஜெயமுண்டாயிற்று இதை அறிவிக்கும்‌ 
வண்ணமாக யோவாப்‌ எக்காளம்‌. 
ஊதுகிறான்‌. தாவீதின்‌ ஜனங்கள்‌ 
இஸ்ரவேலரை பின்தொடருகிறதை விட்டு 
திரும்புகிறார்கள்‌. இஸ்ரவேலர்‌ எல்லாரும்‌ 
அவரவர்‌ தங்கள்‌ கூடாரங்களுக்கு 
ஓடிப்போகிறார்கள்‌. 


அப்சலோமோ 
வானத்திற்கும்‌ 
செத்தவனாகத்‌ 
யோவாபின்‌ மனுஷர்‌ 
எடுத்து, அவனைக்‌ காட்டிலுள்ள ஒரு 
பெரிய குழியிலே போட்டு, அவன்மேல்‌ மகா 
பெரிய கற்குவியலைக்‌ குவிக்கிறார்கள்‌ 
(சோமு 18:17). 





i a 
TT 


, அப்சலோமுக்கு 
அடக்க ஆராதனை 
ராஜாவின்‌ குமாரனை 
அடக்கம்பண்‌ ணுவதுபோல, 
அடக்கம்பண்ணவில்லை. 
காட்டிலுள்ள ஒரு 
'போட்டுவிடுகிறார்கள்‌. 
மகாபெரிய கற்களை 
யோவாபின்‌ மனுஷர்‌ அப்சலோமின்‌ சரீரத்தை 
தாவீதினிடத்தில்‌ கொண்டு. வந்து, 
அவருக்கு அதைக்‌ காண்பிக்கவில்லை. 
ஒருவேளை அப்சலோமின்‌ சரீரத்தைப்‌ 
பார்த்து தாவீதின்‌ துக்கம்‌ மிகவும்‌ 
அதிகமாயிருக்கும்‌ என்று நினைத்து, 
அவர்கள்‌ அப்சலோமின்‌ சரீரத்தை தாவீதிடம்‌ 
கொண்டுவராமல்‌ இருந்திருக்கலாம்‌. 


தாவீதின்‌ சேவகர்கள்‌ அப்சலோமின்‌ 
சரீரத்தைப்‌ பாதுகாத்து, 
கண்ணியமான இடக்கு 
செய்திருக்கலாம்‌. ஆனால்‌ 
அப்சலோமுக்கு மரியாதையான 
ஆராதனை பண்ணவில்லை. 
காட்டிலுள்ள ஒரு 

அவனுடைய சரீரத்தை தூக்கிப்போட்டு 
அந்தக்‌ குழியை பெரிய கற்களால்‌ 
மூடிவிடுகிறார்கள்‌. 


அப்சலோம்‌ உயிரோடிருந்த காலத்தில்‌ 
தன்னுடைய அழகைப்‌ பார்த்து, 
பெருகமம்பட்டான்‌. தன்னோடு கூடயிருக்கிற 

பார்த்து, 
த்தாள்‌ இஸ்ரவேலின்‌ 
சிங்காசனத்தில்‌ வீற்றிருக்கவேண்டுமென்று, 
ஆசைப்பட்டான்‌. ஆனால்‌ இப்போதோ 
இவனுடைய சரீரம்‌, காட்டிலுள்ள ஒரு 
பெரிய குழியில்‌ வீசி எறியப்படுகிறது. 


அப்சலோமின்‌ ஆசைகள்‌ எதுவும்‌: 
நிறைவேறவில்லை. அவன்‌ வானத்திலே 
கோட்டை கட்டினான்‌. முடிவில்‌ 


பெரிய குழியில்‌ தூக்கிப்போடப்படுகிறது. 
அப்சலோம்‌ உயிரோடிருக்கும்போது, 
தனக்கு பெருமை சேரவேண்டும்‌ என்றும்‌ 
தன்‌ பேர்‌ நிலைக்கவேண்டுமென்றும்‌. 
ஒரு சில: நினைவச்ரின்னங்களை 
க்‌்‌ அப்படிப்பட்ட 
நினைவு சின்னத்தைப்பற்றி 
வசனப்பகுதியில்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 


௮௫. 
இந்த 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


'அப்சலோம்‌ உயிரோடே இருக்கையில்‌: 
என்‌ பேரை நினைக்கப்பண்ணும்படியாக 
எனக்குக்‌ குமாரன்‌ இல்லை என்று 
சொல்லி, ராஜாவின்‌ பள்ளத்தாக்கிலே 
தனக்கென்று ஒரு தூணை நிறுத்தி, அந்தத்‌ 
ed தன்‌ பேரைத்‌ தரித்திருந்தான்‌ ; 

நாள்வரைக்கும்‌ அப்சலோமின்‌ 
ரச்‌ என்று சொல்லப்படும்‌" 
சோமு 18:18). 


பள்ளத்தாக்கு கீதரோன்‌ 
பள்ளத்தாக்கு என்று அழைக்கப்படுகிறது. 
இது எருசலேமுக்கு அருகாமையிலுள்ளது. 
தான்‌ இறந்த பின்பு, இந்தத்‌ தூணுக்கு 
அருகாமையில்‌, தன்னுடைய சரீரம்‌ 
ராஜமரியாதையோடு  அடக்கம்பண்ணப்பட 
வேண்டுமென்று அப்சலோம்‌ ஆசைப்பட்டான்‌. 
அவனுடைய ஆசை நிறைவேறவில்லை, 
தாவீதின்‌ சேவகர்‌, அப்சலோமின்‌ சரீரத்தை, 
காட்டிலுள்ள ஒரு பெரிய குழியிலே 
போட்டுவிடுகிறார்கள்‌. 


அப்சலோமைப்போலவே, இக்காலத்திலும்‌ 
சிலர்‌, தாங்கள்‌ மரித்துப்போன பின்பு. 
தங்களுடைய சரீரம்‌ எவ்வா 
அடக்கம்பண்ணப்படவேண்டுமென்று, அதில்‌ 
கவனம்‌  செலுத்துகிறார்கள்‌. ஆனால்‌ 
இவர்களிடத்தில்‌ தங்களுடைய 
ஆத்துமாவைக்‌ குறித்த அக்கரையோ, 
கவனமோ காணப்படுவதில்லை. 


இந்தப்‌ 


அப்சலோம்‌ ராஜாவின்‌ பள்ளத்தாக்கிலே, 
தனக்கு தூணை நிறுத்தியபோது அவனுக்கு 
பிள்ளைகள்‌ இல்லை. அதன்பின்பு 
அவனுக்கு பிள்ளைகள்‌ பிறந்திருக்கிறார்கள்‌. 
“அப்சலோமுக்கு மூன்று குமாரரும்‌, தாமார்‌ 
என்னும்‌ பேர்கொண்ட 


தன்னுடைய 
நிலைத்திருக்கவேண்டும்‌ என்று அப்சலோம்‌ 


ஆசைப்பட்டான்‌. அவன்‌ ஆசைப்பட்ட 
பிரகாரமாக, எல்லோரும்‌ அப்சலோமின்‌ 
பெயரை நினைக்கிறார்கள்‌. ஆனால்‌ அவர்கள்‌ 
அப்சலோமை ஒரு நல்லவனாகவோ,, 
அல்லது ஒரு நீதிமானாகவோ 
நினைக்கவில்லை. அப்சலோமைப்பற்றி 
நினைக்கிறவர்கள்‌, அவனை ஒரு 
சதிகாரனாகவும்‌, ஒரு துன்மார்க்கனாகவும்‌, 
அவனை இஸ்ரவேல்‌ தேசத்திற்கு 
துரோகியாகவும்‌ நினைவக ருகிறார்கள்‌. 





i THE 
TT 


தாவீதின்‌ துக்கம்‌ 
சோமு 18:19-83 


சோமு 18419. சுாதோக்கின்‌ 
குமாரனாகிய அகிமாஸ்‌: கர்த்தர்‌ 
ராஜாவை அவர்‌ சத்துருக்களின்‌ கைக்கு 
நீங்கலாக்கி தியாயஞ்செய்தார்‌ என்னும்‌ 
செய்தியை அவருக்குக்‌ கொண்டுபோக, 
நான்‌ ஓடட்டுமே என்றான்‌. 


சோமு. 1820. மயோவாப்‌ அவனை 
நோக்கி: இன்றையதினம்‌ தீ 
செய்தியைக்‌ கொண்டு போகக்கூடாது; 
இன்னொருநானிலே தீ செய்தியைக்‌: 
கொண்டுபோகலாம்‌; ராஜாவின்‌ குமாரன்‌: 
செத்தபடியினால்‌, இன்றைக்கு நீ 
செய்தியைக்‌ கொண்டுபோக 
வேண்டாம்‌ என்று சொல்லி, 


சாமு 18:21. யேவாப்‌ கூஷியை 
நோக்கி தீ போய்‌, கண்டதை 
ராஜாவுக்கு அறிவி எண்றான்‌; கூஷி 
யோவாயை வணங்கி ஓடினான்‌. 


சாமு 18:22. சாதேக்கின்‌ குமாரனாகிய 
அகிமாஸ்‌ இன்னும்‌ யேோவாயை நோக்கி: 
எப்படியானாலும்‌ கூஷியின்‌ பிறகாலே. 
நானும்‌ ஓடட்டுமே என்று திரும்பக்‌ 
கேட்டதற்கு, யோவாப்‌: என்‌ மகனே, 
சொல்லும்படி உனக்கு நல்ல செய்தி 
இல்லாதிருக்கையில்‌, நீ ஓடவேண்டியது 
என்ன என்றான்‌. 


சாமு 1828. அதற்கு அவன்‌: 
எப்படியானாலும்‌ நான்‌ ஓடுவேன்‌ 
என்றான்‌; அப்பொழுது யோவாப்‌: ஓடு 
என்றான்‌; அப்படியே அகிமாஸ்‌ 
சமனான  பூமிவழியோடி  கூஷிக்கு. 
முத்திக்கொண்டான்‌. 


கொழு 18:24. தாவீது இரண்டு ஒலிமுகக்‌ 
கெவுனி வாசலுக்கு "நடுவாக 
உட்கார்ந்திருத்தான்‌; ஜாமங்காக்கிறவன்‌ 
அலங்கத்திலிருக்கிற கெவுனியின்மேல்‌ 
நடத்து, தன்‌ கண்கனை ஏறெடுத்து, 
இதோ, ஒரு மனுஷன்‌ தனியே 
ஓடிவருகிறதைக்‌ கண்டு, 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சோமு 18:25. கூப்பிட்டு ராஜாவுக்கு 
அறிவித்தான்‌. அப்பொழுது ராஜா: 
அவன்‌ ஒருவனாய்‌ வந்தால்‌,அவன்‌ 
வாயிலே நல்ல செய்தி இருக்கும்‌ 
என்றான்‌; அவன்‌ ஓடிகிட்ட வரும்போது, 
சாமு 18:28. ஜாமங்காக்கிறவன்‌, 
வேறொருவன்‌ ஓடிவருகிறதைக்‌ கண்டு: 
அதோ பின்னொருவன்‌ தனியே 
ஓடிவருகிறான்‌. என்று வாசல்‌ 
காக்கிறவனோடே கூப்பிட்டுச்‌ 
சொன்னான்‌; அப்பொழுது ராஜு 
அவனும்‌ நல்லி செய்தி. 
கொண்டுவருகிறவன்‌ என்றான்‌. 


சோமு 18:27. மேலும்‌ 
ஜாமங்காக்கிறவன்‌: முத்தினவனுடைய 
ஓட்டம்‌ சாதோக்கின்‌ குமாரன்‌ 
அகிமாகுடைய ஓட்டம்‌ போலி. 
ருக்கிறது. என்று எனக்குத்‌ 
தோன்றுகிறது என்றான்‌; அப்பொழுது 
ராஜு அவன்‌ நல்ல்‌ மனுஷன்‌; அவன்‌ 
நல்ல்‌ செய்தி சொல்ல வருகிறான்‌. 
என்றான்‌. 


சோமு 18:28. அகிமாஸ்‌ வந்து ராஜாவை 
நோக்கி: சமாதானம்‌ என்று சொல்லி, 
முகங்குப்புற விழுந்து, ராஜாவை 
வணங்கி, ராஜாவாகிய 
ஆண்டவனுக்கு விரோதமாய்த்‌ தங்கள்‌ 
கைகளை எடுத்த மனுஷரை 
ஓப்புக்கொடுத்திருக்கிற உம்முடைய 
தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்‌ 
உண்டாவதாக என்றான்‌. 


சோமு 18:29. அப்பொழுது ராஜா 
பின்னையாண்டானாகிய அப்சலோம்‌ 
சுகமாயிருக்கிறானா என்று கேட்டதற்கு, 
அகிமாஸ்‌ யோவாப்‌ ராஜாவின்‌ 
'வேலைக்காரனையும்‌ உம்முடைய 
அடியானையும்‌ அனுப்புகிறபோது, 
ஒரு பெரிய சுத்தடியிருத்தது; 
ஆனாலும்‌ அத இன்னதென்று 
தெரியாது என்றான்‌. 


18:30. அப்பொ! 
போய்தில்‌ 


கழு. 





i THE 
TT 


சோமு 18:31. 
ராஜாவாகிய 
நற்செய்தி, 


இதோ, கூஷி வந்தா: 
என்‌ ஆண்டவனே, 
இன்று கர்த்தர்‌ உமக்கு. 
விரோதமாயெழும்பின எல்லாரின்‌ 
கைக்கும்‌ உம்மை நீங்கலாக்கி 
'தியாயஞ்செய்தார்‌ என்றான்‌. 


சோமு 1892. அப்பொழுது 
கூஷியைப்‌ பார்த்து: 
பின்னையாண்டானாகிய  அப்சலோம்‌ 
சுகமாமிருக்கிறானா என்று கேட்டதற்கு, 
கூஷி என்பவன்‌: அத்தம்‌: 
பின்னையாண்டானுக்கு நடத்ததுபோல, 
ராஜாவாகிய என்‌ ஆண்டவனுடைய 
குத்துருக்களுக்கும்‌, பொல்லாப்புச்‌ 

செய்ய உமக்கு விரோதமாய்‌ 
எழும்புகிற யாவருக்கும்‌ நடக்கக்கடவது. 
என்றான்‌. 


ராஜா 


ழு 18:38. அப்பொழுது ராஜா 
மிகவும்‌ கலங்கி, கெவுனிவாசலின்‌ 
மேல்வீட்டிற்குன்‌ ஏறிப்போய்‌ தான்‌; 
அவன்‌ ஏறிப்போகையில்‌: 
மகனாகிய அப்சலோமே , எண்‌: es 
என்‌ மகனாகிய அப்சலோமே, நான்‌. 
உனக்குப்பதிலாகச்‌ செத்தேனானால்‌ 
நலமாயிருக்கும்‌; அப்சலோமே, எண்‌: 
மகனே, என்‌ மகனே, என்று சொல்லி 
அழுதான்‌. 
மக்னாயீமிலே 
எப்பிராமீம்‌ காட்டிலே 
குமாரனாகிய  அப்சலோம்‌ 


தாவீது 
தங்கிமிருக்கிறார்‌ 
அவருடைய 
செத்துக்‌ கிடக்கிறான்‌. அவனை அந்தக்‌ 
காட்டிலுள்ள ஒரு குழியிலே தூக்கிப்போட்டு, 
அவனுடைய சரீரத்தின்மீது கல்லைப்போட்டு 


மூடியிருக்கிறார்கள்‌. மக்னாயீமிலிருக்கிற 
தாவீதுக்கு அப்சலோம்‌ செத்துப்போன 
செய்தியை அறிவிக்கவேண்டும்‌. 


இஸ்ரவேலருக்கு 
யுத்தம்‌ முடிந்துபோயிற்று.. இஸ்ரவேல்‌ 
ஜனங்கள்‌ தாவீதின்‌ சேவகருக்கு 
முன்பாக முறியடிக்கப்பட்டிருக்கிறார்கள்‌. 
இஸ்ரவேலர்‌ எல்லாரும்‌ அவரவர்‌ 
தங்கள்‌ கூடாரங்களுக்கு ஓடிப்போகிறார்கள்‌. 
தாவீதின்‌ சேவகர்‌, 
இஸ்ரவேலைப்‌ க 
திரும்பியிருக்கிறார்கள்‌. 
செய்நிகளையெல்லாம்‌ மக்ாயீமிலிருக்கிற 
தாவீதுக்கு அறிவிக்கவேண்டும்‌. 


விரோதமான 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அப்சலோமின்‌ சேனையிலுள்ளவர்கள்‌ 
தோற்று ஓடிப்போகிறார்கள்‌. அவர்கள்‌ 
யோர்தானைத்‌ தாண்டி எருசலேமுக்கு 
போகவேண்டும்‌. தாவீது மக்னாயீமில்‌ 
இரண்டு ஒலிமுகக்‌ கெவுனி வாசலுக்கு 
நடுவாக உட்கார்ந்திருக்கிறார்‌; 
ஜாமங்காக்கிறவன்‌ அலங்கத்திலிருக்கிற 
கெவனியின்மேல்‌ நடந்து காவல்காக்கிறான்‌. 
யுத்தக்களத்தில்‌ என்ன நடைபெற்றது என்பது 
தாவீதுக்கு இன்னும்‌ தெரியவில்லை. 
இஸ்ரவேலர்‌ யோர்தான்‌ நதியை நோக்கி 
ஓடுகிறார்கள்‌. அவர்கள்‌ மக்னாயீழுக்கு 
எதிர்திசையில்‌ ஓடிப்போகிறார்கள்‌ 


தாவீது 8) ஈக்கு _யுத்தக்களத்தின்‌ 
செய்தியை யோவாப்‌ கூவி 
என்பவனை க்‌ இவன்‌ ஒரு 
எத்தியோப்பியன்‌. கருப்பு நிறமுள்ளவன்‌. 
இவன்‌ யோவாபின்‌ மெய்க்காலலர்களில்‌: 
ஒருவன்‌ என்று வேதபண்டிதர்கள்‌ 
சொல்லுகிறார்கள்‌. யோவாப்‌ கூஷியை 
நோக்கி: “நீ போய்‌, கண்டதை 
ராஜாவுக்கு. அறிவி” (சோமு 19:21) 
என்று சொல்லுகிறான்‌: கூஷி யோவாபை 
வணங்கி ஒடுகிறான்‌. 


யோவாபோடுகூட அகிமாஸ்‌ என்பவனும்‌. 
இருக்கிறான்‌. இவன்‌  ஆசாரியனாகிய 
சாதோக்கின்‌ குமாரன்‌. அப்சலோமின்‌ 
வீட்டில்‌ நடைபெற்ற செய்தியை, அகிமாஸ்‌ 
தாவீதுக்கு இரகசியமாய்‌ அறிவித்தவன்‌. 
"யோனாத்தானும்‌ அகிமாசம்‌, தாங்கள்‌ 
நகரத்தில்‌. பிரவேசிக்கிறதினால்‌. 
காணப்படாபடிக்கு, இன்றோகேல்‌ அண்டை 
நின்றுகொண்டிருந்தார்கள்‌: ஒரு வேலைக்காரி 
போய்‌, அதை அவர்களுக்குச்‌ சொன்னாள்‌; 
அவர்கள்‌ தாவீது ராஜாவுக்கு அதை 
அறிவிக்கப்போனார்கள்‌" (சாமு 17:17). 


எப்பிராமீம்‌ காட்டிலே நடைபெற்ற 
யுத்தத்தைப்பற்றிய செய்தியை, 
தாவீது ராஜாவுக்கு நானே 
அறிலிக்கவேண்டுமென்று அகிமாஸ்‌ 
ஆசைப்படுகிறான்‌. தன்னுடைய ஆசையை 
அகிமாஸ்‌ யோவாபுக்கு சொல்லுகிறான்‌. 


சாதோக்கின்‌ குமாரனாகிய அகிமாஸ்‌ 
யோவாபை நோக்கி, “கர்த்தர்‌ ராஜாவை 
அவர்‌ சத்துருக்களின்‌ கைக்கு நீங்கலாக்கி 
நியாயஞ்செய்தார்‌ என்னும்‌ செய்தியை 
அவருக்குக்‌ கொண்டுபோக, நான்‌ ஓடட்டுமே' 
சோமு 1849) என்று கேட்கிறான்‌. 





i FTE 
TT 


யோவாப்‌  அகிமாசை 
“இன்றையதினம்‌ நீ செய்தியைக்‌ கொண்டு 
போகக்கூடாது: இன்னொருநாளிலே நீ 
செய்தியைக்‌ கொண்டுபோகலாம்‌: ராஜாவின்‌ 
குமாரன்‌ செத்தபடியினால்‌, றைக்கு நீ 
செய்தியைக்‌ கொண்டுபோக வேண்டாம்‌” 
(சோமு 18:20) என்று சொல்லி, அவனை 
'தடைபண்ணிவிடுகிறான்‌. 


நோக்கி: 


அகதிமாசுக்கு தாவீதைப்பற்றி 
தெரிவதைவிட, யோவாபுக்கு 
தாவீதைப்பற்றி நன்றாய்த்‌ தெரியும்‌. 
அகிமாஸ்‌ தாவீதுக்கு நல்ல செய்தியை 
அறிவிக்க விரும்புகிறான்‌. இஸ்ரவேல்‌ 
ஜனத்தார்‌ தாவீதின்‌ சேவகருக்கு முன்பாக 
முறிந்து ஓடிப்போனது மெய்யாகவே நல்ல 
செய்திதான்‌. ஆனாலும்‌ எப்பிராயீம்‌ 
காட்டிலே அப்சலோம்‌ செத்துப்போனது 
தாவீதுக்கு நல்ல செய்தியல்ல. அப்சலோமின்‌ 
மரணச்செய்தி தாவீதுக்கு மிகுந்த. 
துக்கத்தைக்‌. கொடுக்கும்‌. அகிமாஸ்‌ 
தாவீதுக்கு நல்ல செய்தியைக்‌ கொண்டு 

ஆனால்‌ இப்போது 


ஒரு துக்கசெய்தி. 


து. 
தாவீதுக்கு கு்ச்செய்தி. அகிமாஸ்‌ 


ந்தர்‌ செய்‌; தாவீதுக்கு. 
கொண்டுபோகவேண்டாம்‌ என்று யோவாப்‌. 


அவனைத்‌ தடைபண்ணுகிறான்‌ 
கூஷியை அனுப்புகிறான்‌. கூஷியும்‌ 
புறப்பட்டுப்போய்விடுகிறான்‌. ஆனாலும்‌ 
'சொல்லப்போகவேண்டுமென்று. 
இன்னும்‌ ஆசைப்படுகிறான்‌. 
மாஸ்‌ 

இன்னும்‌ யோவாபை க்கி 
"எப்படியானாலும்‌ கூஷியின்‌ பிறகாலே நானும்‌ 
அதற்கு,யோவாப்‌: “என்‌ மகனே, சொல்லும்படி 
உனக்கு நல்ல செய்தி இல்லாதிருக்கையில்‌, நீ 
என்று அகிமாசிடம்‌ சொல்லுகிறான்‌. 

அதற்கு அகிமாஸ்‌ வயோவாபிடம்‌, 


போவாய்‌ தாவீதுக்கு செய்தி சொல்ல 
தாவீதுக்கு நானும்‌ செய்தி 
அகிமாஸ்‌ 
சாதேக்கின்‌ குமாரனாகிய 
ஓடட்டுமே' என்று திரும்பக்‌ கேட்கிறான்‌ 
ஒடவேண்டியது என்ன" (சோமு 18:22) 
“எப்படியானாலும்‌ நான்‌ 


அப்படியே அகிமாஸ்‌ சமனான பூமிவழியோடி 
கூவிக்கு முந்திக்கொள்கிறான்‌. 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அகிமாசுக்கு தாவீது ராஜாவின்மீது 
ம்‌ அதிகமாமிருக்கிறது. 
செய்தி 
இந்தச்‌ 
எவ்வளவு. 
ல என்பதும்‌ அவனுக்கு, 
தெரியும்‌ கூஷி தாவீதுக்கு யுத்தத்தின்‌ 
பொதுவான செய்தியை சொல்லுவதற்கு 
முன்பாக, த அந்தச்‌ செய்தியைச்‌ 
சொல்லலேண்டுமென்‌, அகிமாஸ்‌ 
விரும்புகிறான்‌. வ்‌ தன்னால்‌. 
பக்குவமாய்ச்‌ சொல்ல முடியும்‌ என்றும்‌, 
அப்சலோமின்‌ மரணச்செய்தியைக்‌ 
கேட்பதற்கு, தாவீதை ஆயத்தம்‌ பண்ண 
முடியும்‌ என்றும்‌ ஸ்‌ நினைக்கிறான்‌. 
சோகமான செய்தியை சொல்லும்போது, 
அதை மொத்தமாகச்‌ சொல்லாமல்‌, கொஞ்சம்‌ 
கொஞ்சமாக சொல்லவேண்டும்‌ 
அப்போதுதான்‌ சோகசெய்தியை 
கேள்விப்படுகிறவர்களால்‌, அந்த சோகத்தை 
தாங்கிக்கொள்ள முடியும்‌. 


மக்னாமீமிலே இரண்டு 
கெவனி வாசலுக்கு நடுவாக 
உட்கார்ந்திருக்கிறார்‌; ஜாமங்காக்கிறவன்‌ 
அலங்கத்திலிருக்கிற கெவுனியின்மேல்‌ நடந்து 
கொண்டிருக்கிறான்‌. ஜாமங்காக்கிறவன்‌,, 
ம்‌ கூஷியையும்‌ பார்க்கிறான்‌. 
சமானான பூமி வழியாய்‌ ஒடி, 
முந்திக்கொண்டதினால்‌, 
ஜாமங்காக்கிறவன்‌ முதலாவதாக 
அகிமாசைப்‌ பார்க்கிறான்‌. அதன்பின்பு அவன்‌ 
கூஷியைப்‌ பார்க்கிறான்‌. 
ஜாமங்காக்கிறவன்‌ அலங்கத்திலிருக்கிற 
கெவனியின்மேல்‌ நடந்து, தன்‌ கண்களை 
ஏறெடுத்து, இதோ, ஒரு மனுஷன்‌ தனியே 
ஓடிவருகிறதைக்‌ தமம்‌ 
ராஜாவுக்கு. 
அப்பொழுது. தாவீது 
ஒருவனாய்‌ வந்தால்‌, அவன்‌ வாயிலே நல்ல 
செய்தி இருக்கும்‌" (சோமு 18:25) என்று 
சொல்லுகிறார்‌. 


அகிமாஸ்‌ 
ஜாமங்காக்கிறவன்‌,, 
ஓடிவருகிறதைக்‌ கன" 

“அதோ அக்‌ 
ஒடிவருகிறான்‌"' 

காக்கிறவனோடேகூப்பட்டு?்‌ ொ்துகிதாள்‌. 
அப்பொழுது தாவீது ராஜா: 
அவனும்‌ நல்ல செய்தி கொண்டுவருகிறவன்‌"' 
(சோமு 18:26) என்று சொல்லுகிறார்‌. 


பல 





i= THE 
TT 


தாவீதுக்கு அகிமாசைப்பற்றி 
ஏற்கெனவே தெரியும்‌. அவன்‌ வேகமாக 
ஒடக்கூடியவன்‌ என்பதும்‌, அவனுடைய 
ஒட்டத்தைப்பற்றியும்‌ ஜாமங்காக்கிறவனுக்கு 
தெரிந்திருக்கிறது. ஜாமங்காக்கிறவன்‌ 
தாவீது ராஜாவிடம்‌, “முந்தினவனுடைய 
ஒட்டம்‌ சாதோக்கின்‌ குமாரன்‌ அகிமாகடைய 
ஒட்டம்போலிருக்கிறது என்று எனக்குத்‌ 
தோன்றுகிறது" (சோமு 18:27) என்று 
சொல்லுகிறான்‌; அப்பொழுது 
தாவீது ராஜா: “அவன்‌ நல்ல மனுஷன்‌; 
அவன்‌ நல்ல செய்தி சொல்ல வருகிறான்‌” 
என்று சொல்லுகிறார்‌ 


அகிமாஸ்‌ தூரத்தில்‌ ம்போ! 
லர பரதன்‌ தலத்‌ 
வந்து ராஜாவை நோக்கி: “சமாதானம்‌” என்று 
சொல்லி, முகங்குப்புற விழுந்து, ராஜாவை 
வணங்குகிறான்‌. மேலும்‌ அகிமாஸ்‌ தாவீது 
ராஜாவிடம்‌, ராஜாவாகிய என்‌ 
ஆண்டவனுக்கு விரோதமாய்த்‌ தங்கள்‌ 
கைகளை எடுத்த மனுஷரை 
ஒப்புக்கொடுத்திருக்கிற உம்முடைய 

கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்‌: 

" சோமு 18:28) என்றும்‌. 


சின்‌ செய்‌ 
குருக்கமாகயிருக்கிறது. தாவீது ராஜாவுக்கு 
விரோதமாக தங்களுடைய கைகளை 
எடுத்தவர்கள்‌ முறியடிக்கப்பட்டுப்போனார்கள்‌. 
அகிமாஸ்‌ ஒரு ஆசாரியன்‌. ஆகையினால்‌ 
அவன்‌ யுத்தச்செய்தியைச்‌ சொல்லும்போது, 
கர்த்தரையும்‌ துதிக்கிறான்‌. கர்த்தரே 
தாவீதுக்கு இந்த சந்தோஷத்தைக்‌ 
கொடுத்திருக்கிறார்‌ என்று அங்கீகரிக்கிறான்‌. 

ராஜாவுக்கு விரோதமாக தங்கள்‌ 


மிகவும்‌ 


ஒப்க்கொடுத்திரக்கிறார்‌. 
அகிமாஸ்‌ “தேவனாகிய 
ஸ்தோத்திரமுண்டாவதாக” என்று கர்த்தரை 
ஸ்தோத்திரம்‌ பண்ணுகிறான்‌. 


கர்த்தர்‌ தாவீதுக்கு இஸ்ரவேலின்‌: 
ராஜாசனத்தை  வாக்குப்பண்ணியிருக்கிறார்‌. 
உன்‌ வீடும்‌, உன்‌ ராஜ்யமும்‌, 
என்றென்றைக்கும்‌ உனக்கு முன்பாக 
ஸ்திரப்பட்டிருக்கும்‌: உன்‌  ராஜாசனம்‌ 
என்றென்றைக்கும்‌ நிலைபெற்றிருக்கும்‌" 
என்பது கர்த்தர்‌ தாவீதுக்கு 
சொன்ன வாக்குத்தத்தமாகும்‌ (சாமு 7116. 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


வார்த்தையில்‌ 
தம்முடைய 
தாவீதின்‌ 
கையில்‌ 


கர்த்தர்‌ தம்முடைய 
உண்மையுள்ளவர்‌. அவர்‌ 
வாக்குத்தத்தத்தின்‌ பிரகாரமாக, 
சத்துருக்களை அவருடைய 
ஒப்புக்கொடுத்திருக்கிறார்‌. 


அகிமாஸ்‌ தாவீது ராஜாவிடம்‌ இந்த 
செய்தியை சொல்லும்போதே, முகங்குப்புற 
விழுந்து. தாவீதை வணங்குகிறான்‌. 
தாவீது ராஜாவுக்கு அகிமாஸ்‌ தன்னுடைய 
மரியாதையைக்‌ காண்பிக்கிறான்‌. அதே 
வேளையில்‌  அகிமாஸ்‌ கர்த்தருக்கு 
முன்பாக தன்னைத்‌ தாழ்த்தி, 
கி, 


கர்த்தரால்‌ உண்டாயிற்று. கர்த்தரே எல்லா 
துதிகளுக்கும்‌, கனத்திற்கும்‌ பாத்திரமானவர்‌. 


தாவீதிடம்‌ யுத்தத்தின்‌: 
சொல்லுமோ 
தேவனாகிய 


கர்த்தருக்கு 
ஸ்தோத்திரமுண்டாவதாக"' என்று 
சொல்லுகிறான்‌. இதன்‌ மூலமாக, 
தாவீது கர்த்தரைத்‌ துதிக்கவேண்டுமென்று 
அவரை உற்சாகப்படுத்துகிறான்‌. 


ர்‌ நம்மை ஆசீர்வதிக்கும்போது, 
நாம்‌ கர்த்தரை நன்றியுள்ள இருதயத்தோடு 
துதிக்கவேண்டும்‌. கர்த்தருடைய 
கிருபைகளையும்‌ இரக்கங்களையும்‌ நினைத்து, 
அவரை ஸ்தோத்திரிக்கவேண்டும்‌. நம்முடைய 
துக்கமும்‌ சந்தோஷமும்‌ 

நம்முடைய துக்கத்திற்காக 

யார்மீதும்‌ குறை சொல்லக்கூடாது. அதே 
வேளையில்‌ நம்முடைய சந்தோஷத்திற்காக, 
ஸ்தோத்திரம்‌ 


நாவீதின்‌ மனதில்‌ இப்போது, தாள்‌ 
அப்சலோமின்‌ தகப்பன்‌ என்னும்‌ சிந்தனையே 
நிரம்பியிருக்கிறது. அவர்‌ இஸ்ரவேலின்‌ 
்‌ மறந்துவிடுகிறார்‌. 
சத்துருக்கள்மீது 

ஜெயத்தைக்‌ 

'தாவீநால்‌ 

சந்தோஷமாயிருக்க 

தாவீது தன்னுடைய 


நினைத்துக்கொண்டிருக்கிறார்‌. 





f= FTE 
ETT 


அகிமாஸ்‌ தாவீதிடம்‌, சத்துருக்கள்மீது. 
கர்த்தர்‌ ஜெயத்தைக்‌ கொடுத்திருக்கிறார்‌ 
என்று சொன்னாலும்‌, தாவீது அகிமாசிடம்‌, 
“பிள்ளையாண்டானாகிய அப்சலோம்‌ 
சுகமாயிருக்கிறானா” சோமு 18:29) 
என்று கேட்கிறார்‌. அப்போதுதான்‌ 
அகிமாசுக்கு யோவாப்‌ சொன்னது. 
புரிகிறது. யோவாப்‌ அகிமாசிடம்‌, “ராஜாவின்‌ 
குமாரன்‌ செத்தபடியினால்‌ இன்றைக்கு 
நீ செய்தியைக்‌ கொண்டுபோகவேண்டாம்‌” 
(சோமு 18:20) என்று சொன்னான்‌. 


தாவீது ரா; குமாரனாகிய 
அப்சலோம்‌ ெத்தபோனதினால்‌, அவருக்கு 
தன்‌ குமாரனைப்பற்றிய துக்கமே 
அதிகமாயிருக்கும்‌. தாவீது வயுத்தத்திலே 
கிடைத்த வெற்றியை நினைத்து. 
சந்தோஷப்படமாட்டார்‌ என்பது யோவாபுக்கு 
நன்றாய்த்‌ தெரிந்திருக்கிறது. அதை 
இப்போது அகிமாசம்‌ புரிந்துகொள்கிறான்‌. 


தாவீது அகிமாசிடத்தில்‌, 
'பிள்ளையாண்டானாகிய அப்சலோம்‌ 
சுகுமாயிருக்கிறானா" என்று கேட்டதற்கு, 
அகிமாஸ்‌ தாவீது ராஜாவிடம்‌, “யோவாப்‌ 
ராஜாவின்‌ வேலைக்காரனையும்‌ உம்முடைய 
அடியானையும்‌ அனுப்புகிறபோது, ஒரு பெரிய 
சந்தடியிருந்தது: ஆனாலும்‌ 
இன்னதென்று தெரியாது” (சோமு 
என்று சொல்லுகிறான்‌ 


கேட்கிற 


அது. 
18:29) 


பற்றி பேச விரும்பவில்லை. ஆனால்‌ தாவீதோ 
அப்சலோமைப்பற்றிய செய்தியை மாத்திரமே 
ஆவலாயிருக்கிறார்‌ 

தாவீதுக்கு நல்ல: 

சொல்ல. 
அப்சலோம்‌. 
தனக்கு 
ஸ்‌ 


மாத்திரமே 
விரும்புகிறான்‌. ஆகையினால்‌ 
சுகமாயிருக்கிறானா என்பது 
தெரியாது என்பதுபோல அகிமா; 
தாவீதுக்கு பிரதியுத்தரம்‌ சொல்லிவிடுகிறான்‌ 


யுத்தத்திலே தாவீதுக்கு ஜெயம்‌ 
கிக்கு அகிமாஸ்‌ தாவீதுக்கு 
யுத்தத்தின்‌ ஜெயசெய்தியை சொன்னான்‌. 
ஆனால்‌ தாவீதோ, யுத்தச்செய்தியைவிட, 
ம்‌ ல்லி 
ாள்ள ஆவலயிருக்கிறார்‌. 
அப்சலோமைப்பற்றி 


அ 
அறிந்‌; 
அகிமாஸ்‌, 
தனக்குத்‌ தெரியாது என்று சொன்னவுடன்‌, 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தாவீது அவனிடம்‌, “நீ அங்கே போய்‌ நில்‌” 
என்று சொல்லுகிறார்‌. அகிமாஸ்‌ ஒரு 
பக்கத்தில்‌ போய்‌ நிற்கிறான்‌. 
தாவீது ராஜாதான்‌, அகிமாசைப்பற்றிச்‌ 
சொன்னபோது, “அவன்‌ நல்ல மனுஷன்‌, 
அவன்‌ நல்ல செய்தி சொல்ல வருகிறான்‌” 
(சோமு 18:27) என்று சொன்னார்‌. 
தாவீதுக்கு யுத்தத்தின்‌ ஜெயத்தைப்பற்றிய 
செய்தி நல்ல செய்தியாயில்லை. தன்னுடைய 
பிள்ளையாண்டானாகிய அப்சலோம்‌ 
சுகமாயிருப்பதுதான்‌ தாவீதுக்கு நல்ல. 
செய்தியாயிருக்கிறது. 
தாவீது. இப்போது கூஷியை 
தன்னிடத்தில்‌ அழைத்து, அவன்‌ கொண்டு 
செய்தியை சொல்லச்‌ 
ர்‌. அப்போது கூவி தாவீது 


உமக்கு விரோதமாயெழும்பின 
கைக்கும்‌ உம்மை 
நியாயஞ்செய்தார்‌' (சோமு 
சொல்லுகிறான்‌. கூவியும்‌ 
தாவீதுக்கு கிடைத்த 
முதலாவதாகச்‌ சொல்லுகிறான்‌ 
தாவீதோ தன்னுடைய 
பிள்ளையாண்டானாகிய அப்சலோமைப்பற்றி 
அறிந்துகொள்ள கித்பகிறார்‌ அப்பொழுது, 
ராஜா கூ பார்த்து: 
கயானா னாக அப்சலோம்‌ 
சுகமாயிருக்கிறானா" என்று கேட்கிறார்‌ 
அதற்கு, கூவி, தாவீது ராஜாவினிடத்தில்‌, 
“அந்தப்‌ பிள்ளையாண்டானுக்கு நடந்தது 
போல, ராஜாவாகிய என்‌ ஆண்டவனுடைய 
சத்துருக்களுக்கும்‌, பொல்லாப்புச்‌ செய்ய 
உமக்கு விரோதமாய்‌ எழும்புகிற யாவருக்கும்‌ 
நடக்கக்கடவது' (சோமு 18:32) என்று 
சொல்லுகிறான்‌. 
கூவி அகிமாசுக்கு பின்பு மெதுவாக 
ஓடி. வந்தாலும்‌, நிச்சயமான செய்தி 
சொல்லுகிறான்‌. அகிமாஸ்‌. சொன்ன. 
யுத்தசெய்தியை உறுதிபண்ணுகிறான்‌. தாவீது 
ராஜாவோ, கூஷிமிடம்‌ “பிள்ளையாண்டா 
னாகிய அப்சலோம்‌ சுகமாயிருக்கிறானா” 
என்று கேட்டதற்கு, கூவி தாவீது 
ராஜாவுக்கு பிரதியுத்தரமாக, “ஆம்‌, அவன்‌ 
பிரேதக்‌ குழியில்‌ சுகமாயி 
என்று பொருள்படும்படியாக 





ழ்‌ நள 
யாய 


கூவி தாவீது ராஜாவுக்கு துக்கமான 
செய்தியை சொல்லுகிறான்‌. தாவீதைப்‌ 
பொறுத்தவரையில்‌ அது கெட்ட செய்திதான்‌. 
ஆனால்‌ கூஷியோ தாவீதிடம்‌ அந்த. 
செய்திய சொல்லும்போது அதை 
"நற்செய்தி! சோமு 18:3) என்று 
சொல்லுகிறான்‌. தாவீதின்‌ சத்துருக்கள்‌. 
எல்லோருக்கும்‌, தாவீதுக்கு விரோதமாக 
ஈழும்புகிற யாவருக்கும்‌... அப்சகோழுக்கு 
நடந்ததுபோல பொல்லாப்பு நடக்கவேண்டும்‌ 
என்று கூஷி சொல்லுகிறான்‌. 


தனக்கு விரோதமாக 
எல்லாரின்‌ கைக்கும்‌ தன்னை 
நியாயம்‌ செய்திருக்கிறார்‌ 
தாவீது மறந்துவிடுகிறார்‌. 


த 
நீங்கலாக்கி 
என்பதை 

தாவீதின்‌ மனதில்‌ யுத்தத்தின்‌ ஜெயசெய்தி 
சந்தோஷத்தைக்‌ கொடுக்கவில்லை. 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அப்சலோமின்‌ மரணச்செய்தி அவருக்கு 
துக்க செய்தியாகமிருக்கிறது. அகிமாகம்‌, 
கூஷியும்‌ தாவீதுக்கு சொன்ன செய்தி, 
அவருக்கு நற்செய்தியாயிராமல்‌, 
குர்ச்செய்தியாயிருக்கிறது. 

தன்னுடைய  பிள்ளையாண்டானாகிய 
அப்சலோம்‌ மரித்துப்போனதை கேள்விப்பட்டு, 

ராஜா 


, என்‌ மகனே, என்‌ மகனாகிய 
அப்சலோமே, நான்‌ உனக்குப்‌ பதிலாகச்‌ 
செத்தேனானால்‌. நலமாயிருக்கும்‌; 
அப்சலோமே, என்‌ மகனே, என்‌ மகனே" 
சோமு 18:33) என்று சொல்லி அழுகிறார்‌. 





i= al 
TT 


தாவீதின்‌ சேவகர்கள்‌ இஸ்ரவேல்‌ 
மனுஷரை  முறியடிக்கிறார்கள்‌. தாவீதின்‌ 
சேனைக்கு வெற்றி கிடைத்திருக்கிறது. 
ஆனால்‌ தாவீதோ, தன்னுடைய 
குமாரன்‌ மரித்துப்போனதினிமித்தமாக: 
கண்ணீர்‌ விட்டு அழுகிறார்‌. யோவாப்‌ 
தாவீதுக்கு ஆலோசனை சொல்லுகிறார்‌ 
தாவீது தன்னுடைய துக்கத்தைவிட்டு. 
திரும்புகிறார்‌ (சோழு 191-8) 

தாவீது மறுபடியுமாக இஸ்ரவேலின்‌ 
ராஜாசனத்தைப்‌ பெற்றுக்கொள்கிறார்‌. 
இஸ்ரவேல்‌ மனுஷர்‌ தாவீதை அழைத்து 
வருவதற்கு முந்திக்கொள்கிறார்கள்‌ 
(சோமு 1990). தாவீதின்‌ ஆசாரியர்‌ 
யூதாவின்‌ மனுஷருக்கு செய்தி 
சொல்லியனுப்புகிறார்கள்‌. (2சாமு 191-15). 


தாவீது 
வருகிறார்‌. 
மன்னிக்கிறார்‌ சோமு 
மேவிபோசேத்தையும்‌ 
(சோமு 19:24-30), 
உறலியாயிருக்கிறார்‌ ரன 
தன்னுடைய நன்றியைச்‌ சொல்லுகிறார்‌. 
பர்சிலாவுக்குப்‌ பதிலாக. கிம்காம்‌. 
தாவீதோடு வருகிறான்‌ (சோமு 
19:1-39) 


ராஜா வ நதிக்கு 
தாவி, சீமேமியை 


9. 16-23) 


கூட 


யூதாமனுஷர்‌ தாவீதை யோர்தானைக்‌. 
கடந்து வர பண்ணுகிறார்கள்‌. இஸ்ரவேல்‌ 
பலுன்‌ கருவதத்கு முன்பாக... முகாமும்‌ 
தாவீதுக்கு உதவி செய்ய 
முந்திக்கொள்கிறார்கள்‌. இதன்‌ நிமித்தமாக 
இஸ்ரவேல்‌ மனுஷர்‌ யூதாமனுஷரோடு 
விவாதம்பண்ணுகிறார்கள்‌. 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
II SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தாவிதின்‌ துக்கம்‌ நீங்கிற்று 
சாமு 1911-8 


சோமு 180. இதே, ராஜா 
அப்சலோமுக்காக அழுது புலம்புகிறார்‌ 
என்று யோவாபுக்கு அறிவிக்கப்பட்டது. 


சாமு 192. ராஜா தம்முடைய 
குமாரனுக்காக மனம்நொத்திருக்கிறார்‌ 
என்று அன்றைய தினம்‌ ஜனங்கள்‌: 
கேள்விப்பட்டார்கள்‌; அதினிமித்தம்‌ 
அன்றையதினம்‌ அந்த ஜெயம்‌. 
ஜனத்திற்கெல்லாம்‌ துக்கமாய்மாநிற்று. 


சோமு 19:8. யுத்தத்தில்‌ 
முறித்தோடுகிறதினால்‌ வெட்கப்பட்டுத்‌ 
திருட்டனவாய்‌ வருகிறவர்கன்போல, 
ஜனங்கள்‌ அன்றையதினம்‌ 
திருட்டனவாய்ப்‌ பட்டணத்திற்குன்‌. 
வந்தார்கள்‌. 


சோமு 19:4. ராஜா தன்‌ முகத்தை 
மூடிக்கொண்டு, மகா சத்தமாய்‌: என்‌: 
மகனாகிய அப்சலோமே, 
அப்சலோமாகிய என்‌ மகனே, என்‌ 
மகனே என்று அலறிக்கொண்டிருந்தான்‌. 
சோமு 195. அப்பொழுது யோவாப்‌ 
விட்டிற்குன்னே ராஜாவினிடத்தில்‌ 
போய்‌ இன்று உம்முடைய 
ஜீவனையும்‌, உம்முடைய குமாரர்‌ 
குமாரத்திகவின்‌' ஜீவனையும்‌, 
உம்முடைய மனைவிகளின்‌: 
ஜீவனையும்‌, உம்முடைய 
மறுமனையயாட்டி.களின்‌ ஜீவனையும்‌ 
சம்பவத்த உம்முடைய ஊழியக்காரர்‌. 
எல்லாரி 

வெட்சப்படுத்தினீி 

உம்மைப்‌ பகைக்கிறவர்களைச்‌. 
சிநேகித்து, உம்மைச்‌: 
சிநேகிக்கிறவர்களைப்‌ பகைக்கிறீர்‌ 
என்று வினங்குகிறது. 


சோமு 19:8. அதிபதிகளும்‌ சேவகரும்‌ 
உமக்கு அற்பமானவர்கள்‌ எண்று இன்று 
வினங்கப்பண்ணுகிறீர்‌; அப்சலோம்‌ 
உயிரோடிருத்து, நாங்கள்‌ அனைவரும்‌. 
இன்று செத்துப்போனால்‌, அப்பொழுது 
உம்முடைய பார்வைக்கு நலமாயிருக்கும்‌. 
என்று இன்று அறிந்துகொண்டேன்‌. 





f= al 
TT 


சாமு 18:7. இப்பொழுதும்‌ 
எழுந்திருத்து வெளியே வந்தா, 
உம்முடைய ஊழியக்காரரோடே. 
அன்பாய்ப்‌ பேசும்‌ தீர்‌ வெளியே 
வராதிருத்தால்‌, இன்று இரவு ஒருவரும்‌ 
உம்மோடே, தங்கியிருப்பதில்லை என்று. 
கர்த்தர்மேல்‌ ஆணையிடுகிறேன்‌;. 
அப்பொழுது உம்முடைய சிறுவயது 
முதல்‌ இதுவரைக்கும்‌ உமக்கு நேரிட்ட 
எல்லாத்‌ தீமையைப்பார்க்கிலும்‌, அது 
உமக்கு அதிக தீமையாவிருக்கும்‌. 
என்றான்‌. 


சோமு 19. 
எழுந்துபோய்‌, 
உட்கார்ந்தான்‌; 
ஒலிமுகவாசலில்‌ 

சகல்‌ 
அறிவிக்கப்பட்டபோது, 
எல்லாரும்‌ ராஜாவுக்கு முன்பாக: 
வந்தார்கள்‌; இஸ்ரவேலரோவெனில்‌ 
அவரவர்‌ தங்கள்‌ கூடாரங்களுக்கு. 
ஓடிப்போனார்கள்‌.. 


அப்சலோம்‌ மரித்துப்போன செய்தியைக்‌ 
கேட்டு தாவீது மிகவும்‌ கலங்குகிறார்‌ 
கெவனிவாசலின்‌ மேல்வீட்டிற்குள்‌ 
ஏறிப்போய்‌ அழுகிறார்‌. அகிமாசும்‌, கூஷியும்‌ 
யுத்தத்தின்‌ எ மறு தாவீதுக்கு அறிவித்த 
பின்பு, வீநின்‌ சேவகர்கள்‌ 
மக்னாயீமுக்கு த்க்‌ வருகிறார்கள்‌. 
இதோ, ராஜா அப்சலோமுக்காக அழுது 
புலம்புகிறார்‌ என்று யோவாபுக்கு 
அறிவிக்கப்படுகிறது (சாமு 19:1). 

த்நத்திலே இஸ்ரவேல்‌ ங்கள்‌ 
முக்கட்‌. கோகவமிறு 
தாவீது ராஜா சந்தோஷப்படுவார்‌ 
என்றும்‌, அவர்‌ தங்களை அன்போடு 
வரவேற்பார்‌ என்றும்‌ எதிர்பார்த்து, 
தாவீதின்‌ சேவகர்கள்‌ சந்தோஷத்தோடு 
மக்னாயீமுக்கு திரும்பி வருகிறார்கள்‌. 
ஆனால்‌ அவர்களுக்கு ஏமாற்றமுண்டாயிற்று. 
ராஜா அப்சலோமுக்காக அழுது 
புலம்புகிறார்‌ என்று அவர்களுக்கு. 
அறிவிக்கப்படுகிறது. ராஜா யுத்தத்தின்‌ 
ஜெயத்தை நினைத்து சந்தோஷப்படாமல்‌, 
தன்‌ குமாரன்‌ அப்சலோமுக்காக அழுது 
புலம்புவது அவர்களுக்கு. 
ஆச்சரியமாயிருக்கிறது. 


உட்கார்த்திருக்கிறார்‌ 
ஜனங்களுக்கும்‌ 
ஜனங்கள்‌ 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


தாவீது ராஜா தன்னுடைய 

குமாரனுக்காக மனம்நொந்திருக்கிறார்‌ 

என்று அன்றைய தினம்‌ ஜனங்கள்‌ 

கேள்விப்படுகிறார்கள்‌; அதினிமித்தம்‌ 

ம்‌ அந்த ஜெயம்‌ 

துக்கமாய்மாறிற்று. 

முறிந்தோடுகிறதினால்‌ 

திருட்டளவாய்‌ 

வருகிறவர்கள்போல, னங்கள்‌ 

அன்றையதினம்‌ திருட்டளவாய்ப்‌ மக்னாயீம்‌ 

பட்டணத்திற்குள்‌ வருகிறார்கள்‌ 
(சோமு 19:2,3). 


எப்பிராயீம்‌ 
அப்சலோமைக்‌ கொன்றுபோட்டதற்காக, 
தாவீது தங்கள்மீது கோபமாகவும்‌, 
வருத்தமாகவும்‌ இருக்கிறாரோ 
சந்தேகம்‌, தாவீதின்‌ சேவகர்‌ 
உண்டாயிற்று. அதின்‌ 
அன்றையதினம்‌, அந்த ஜெயம்‌, 
சேவகருக்கு துக்கமாய்‌ மாறிற்று. தாவீது 
யுத்தசெய்தியைக்‌ கேட்டு சந்தோஷப்படுவார்‌ 
என்று அவருடைய சேவகர்கள்‌ 
எதிர்பார்த்தார்கள்‌. ஆனால்‌ அவர்களுக்கு 
ஏமாற்றமுண்டாயிற்று. தாவீது 
சந்தோஷப்படாமல்‌, தன்னுடைய மகனின்‌ 
மரணத்திற்காக துக்கப்படுகிறார்‌. 
யுத்தத்திலே தங்களுக்கு 
கிடைத்ததற்காக ராஜா 


சந்தோஷப்படலில்லை என்றோ, 
யுத்தம்பண்ண 


காட்டிலே 


ஜெயம்‌ 
ஏன்‌ 
தாவீதுக்கு 
வந்த 


அவர்‌ ஏன்‌ அழுது 
அவருடைய ஜனங்கள்‌ 


அவரிடத்தில்‌ கேட்கவில்லை. 
, ராஜா செய்ததெல்லாம்‌ சகல 
ம்‌ நலமாய்த்‌ தோன்றினது' 
(சோமு 3:36). 


தாவீதின்‌ சேணையிலுள்ளவர்கள்‌, 
க்‌ ஜெயித்திருந்தாலும்‌, தங்கள்‌ 
சந்தோஷமாய்க்‌ 
சென்ட்‌ ப்பை தாவீதின்‌ துக்கத்தில்‌ 
அவர்களும்‌ பங்குபெறுகிறார்கள்‌. தாவீதின்‌ 
சேவகர்‌ மக்னாயீம்‌ பட்டணத்திற்குள்‌. 
வரும்போது, ஆரவாரத்தோடும்‌, 
ஜெயதொனியோடும்‌ வரவில்லை. அதற்கு 
பதிலாக யுத்தத்திலே முறிந்தோடி 
தோற்றுப்போனால்‌, வெட்கப்பட்டு 
திருட்டளவாய்‌ வருகிறதுபோல, தாவீதின்‌ 
சேவகரும்‌ மக்னாமீம்‌ பட்டணத்திற்குள்‌ 
வெட்கப்பட்டு திருட்டளவாய்‌ வருகிறார்கள்‌. 





f= FTE 
TT 


தாவீது ராஜா தன்‌ முகத்தை 
மூடிக்கொண்டு, மகா சத்தமாய்‌: “என்‌ 
மகனாகிய அப்சலோமே, அப்சலோமாகிய என்‌ 
மகனே, என்‌ மகனே" சோமு 19:4) என்று 
அலறிக்கொண்டிருக்கிறார்‌. தாவீதின்‌ 
சேவகர்களில்‌ ஒருவர்கூட, அவரிடத்தில்‌ 

கேட்கத்‌ 

ராஜா 
க அழுது புலம்புகிறார்‌" என்று. 
யோவாபுக்கு அறிவிக்கப்படுகிறது. ராஜா 
தன்‌ குமாரனுக்காக அழுவதை யோவாபால்‌ 
தாங்கிக்கொள்ள முடியவில்லை. தாவீதின்‌ 
சேவகர்‌ ஒருவரும்‌ தாவீதினிடத்தில்‌ போய்‌ 
பேசாவிட்டாலும்‌, யோவாப்‌ தாவீதினிடத்தில்‌ 
போய்‌ இதுபற்றி பேசவேண்டுமென்று. 
தீர்மானமாயிருக்கிறான்‌. 

அப்பொழுது யோவாப்‌ வீட்டிற்குள்ளே 
ராஜாவினிடத்தில்‌ போய்‌: “இன்று உம்முடைய 
ஜீவனையும்‌, உம்முடைய குமாரர்‌ 
குமாரத்திகளின்‌ ஜீவனையும்‌, உம்முடைய 
மனைவிகளின்‌ ஜீவனையும்‌, உம்முடைய 
மறுமனையாட்டிகளின்‌ ஜீவனையும்‌ தப்புவித்த 
உம்முடைய ஊழியக்காரர்‌ எல்லாரின்‌ 
முகத்தையும்‌ வெட்கப்படுத்தினீர்‌; இன்று ன 
உம்மைப்‌ பகைக்கிறவர்களைச்‌ சிரே 
உம்மைச்‌ சிநேகிக்கிறவர்களைப்‌ பகைக்கிறர 
என்று விளங்குகிறது" (சோமு 19:5) என்று 
சொல்லுகிறான்‌. 

தாவீது அழுவதைப்‌ பார்த்து யோவாப்‌ 
அவர்மீது குற்றம்‌ சொல்லுகிறான்‌. தாவீது 
நன்‌ மகனுக்காக அழுவதினால்‌, அவர்‌ 
தனக்கு நன்மை செய்த அனைவரையும்‌ 
வெட்கப்படுத்துகிறார்‌ என்றும்‌, தன்னை 
சிநேகிக்கிறவரை _ பகைக்கிறார்‌ என்றும்‌, 
யோவாப்தாவீதின்மீது குற்றம்‌ சொல்லுகிறான்‌. 

யோவாப்‌ தாவீதின்மீது தொடர்ந்து 
குற்றம்‌ சொல்லுகிறான்‌. யோவாப்‌ தாவீதை 
நோக்கி, “அதிபதிகளும்‌ ம்‌ உமக்‌ 
அற்பமானவர்கள்‌ 
விளங்கப்பண்ணுகிறீ! 
உயிரோடிருந்து, நாங்கள்‌ அனைவரும்‌ இன்று 
செத்துப்போனால்‌, அப்பொழுது உம்முடைய 
பார்வைக்கு நலமாயிருக்கும்‌ என்று இன்று 
அறிந்துகொண்டேன்‌" (சோமு 19:6) என்றும்‌ 
சொல்லுகிறான்‌. 

'யோவாபின்‌ 
உறுதியிருக்கிறது. அவன்‌ 
சுருக்கமாகவும்‌ தெளிவாகவும்‌ பேசுகிறான்‌. 
தாவீது த சூழ்நிலையில்‌, 
தன்னுடைய கட்டுப்பாட்டை இழந்துவிடுகிறார்‌. 


வார்த்தையில்‌ 
தாவீதோடு 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த 

அப்சலோமுக்காக அழுது 
கொண்டிருக்கிறார்‌. தாவீதின்‌ இருதயம்‌ 
அவருடைய  ஐனங்கள்மீது இல்லாமல்‌, 
அவருடைய குமாரன்மீது இருக்கிறது. 


தன்னுடைய 
முடியாமல்‌, 


யோவாப்‌ தாவீதிடம்‌ அவருடைய 
சேவகர்‌ அவருக்காக செய்த சேவைகளை 
புகழ்ந்து பேசுகிறான்‌. ஆனால்‌ தாவீதோ 
அவருடைய சேவகர்களை அற்பமாய்‌ 
எண்ணுவதுபோல யோவாபுக்கு தெரிகிறது. 
தாவீது தன்னுடைய சிநேகிதரைப்‌ 
பகைக்கிறார்‌ என்றும்‌, அவர்‌ தன்னுடைய 
பகைஞரை சிநேகிக்கிறார்‌ என்றும்‌ யோவாப்‌ 
அவர்மீது குற்றம்‌ சொல்லுகிறான்‌. இந்த 
சூழ்நிலையில்‌ தாவீது என்ன செய்யவேண்டும்‌ 
என்றும்‌ யோவாப்‌ அவருக்கு ஆலோசனை 
சொல்லுகிறான்‌. 


யோவாப்‌ தாவீதை நோக்கி, 
'இப்பொழுதும்‌ எழுந்திருந்து வெளியே வந்து, 
உம்முடைய ஊழியக்காரரோடே அன்பாய்ப்‌ 
பேசும்‌: நீர்‌ வெளியே வராதிருந்தால்‌, இன்று 


ஆணையக்‌: ய்து உம்முடைய 
சிறுவயது முதல்‌ இதுவரைக்கும்‌ உமக்கு 
நேரிட்ட எல்லாத்‌ தீமையைப்பார்க்கிலும்‌, அது 


உமக்கு அதிக தீமையாயிருக்கும்‌' 
(சோழி 1937) என்று சொல்லுகிறான்‌, 


தாவீது ன்னுடைய சேனைக்கு 

தலைவராமிருக்கிலார்‌. | யுத்தத்திலே அவருக்கு 

வெற்றி கிடைத்திருக்கிறது. தாவீதின்‌ 

சேனையிலுள்‌ எவர்கள்‌, தங்களுடைய 

ஜீவனையும்‌ பொருட்படுத்தாமல்‌, அவருக்காக 

யுத்தம்பண்ணினார்கள்‌. தாவீதின்‌ 

சேனைக்கு வெற்றி ல்‌ 
அவருடைய சேவகர்கள்‌ இப்போ, 

யுத்தக்களத்திலிருந்து ஜெயத்தோடு கருப்பி 

தாவீது அழுவதை 

வீட்டிற்கு வெளியே வந்து, 

ஜெயம்‌ பெற்று வருகிற 

சேனையிலுள்ளவர்களை 

சிரித்த முகத்தோடு வரவேற்கவேண்டும்‌. 

பாராட்டவேண்டும்‌. 

சேவைகளை 

அவர்கள்‌ தனக்கு 

செய்த சேவைக்காக தாவீது அவர்களுக்கு 

என்று. 

ஆலோசனை 





i FTE 
TT 


யோவாப்‌ தாவீதின்‌ படைத்தளபதிகளில்‌ 
ஒருவன்‌. தாவீது யோவாபுக்கும்‌ 
ராஜாவாயிருக்கிறான்‌. யோவாப்‌ தன்னை 
கடிந்துகொள்ளும்போது தாவீது அவன்மீது 
கோபப்படவில்லை. 

னேர 


அவனுடைய 
ஏற்றுக்கொள்ள 
யோவாபின்‌ புத்தியுள்ள 
அங்கீகரிக்கிறார்‌. அவன்‌ 
தன்னை கடிந்துகொள்ளுவதையும்‌ 
'பொறுத்துக்கொள்கிறார்‌. 

தன்னுடைய 
தன்னுடைய 
தலையிலே 


அப்பொழுது தாவீது 
அழுகையை நிறுத்துகிறார்‌. 
முகத்தைக்‌ கழுவுகிறார்‌ 
எண்ணெய்‌ பூசிக்கொள்கிறார்‌. தாவீது ராஜா 
ஜனங்களைப்‌ பார்க்க எழுந்துபோய்‌, 
ஒலிமுகவாசலில்‌ உட்காருகிறார்‌; தாவீது 
ஜனங்களுக்கு முன்பாக தன்னுடைய 
துக்கமுகத்தைக்‌ காண்பிக்கவில்லை. தாவீது 
சந்தோஷமாயிருக்கிறார்‌. இதோ, ராஜா 
ஒலிமுகவாசலில்‌ உட்கார்ந்திருக்கிறார்‌ என்று 
சகல ஜனங்களுக்கும்‌ அறிவிக்கப்படுகிறது. 
ஜனங்கள்‌ எல்லாரும்‌ ராஜாவுக்கு முன்பாக 
வருகிறார்கள்‌; இஸ்ரவேலரோவெனில்‌ 
அவரவர்‌ தங்கள்‌ கூடாரங்களுக்கு 
ஒடிப்போகிறார்கள்‌ (2சாமு 19:8) 


தாவீது எருசலேமுக்கு. 
திரும்பிப்போகிறார்‌ 
சோமு 19:9-15 


கொழு 19:9. இஸ்ரவேலுடைய சகல 
கோத்திரங்களிலுமுன்ன சகல்‌ 
ஜனங்களுக்குள்ளும்‌ வாக்குவாதம்‌ 
உண்டாகி, அவர்கள்‌: ராஜா நம்முடைய 
சத்துருக்களின்‌ கைக்கு நம்மை 
'தீங்கலாக்கிவிட்டார்‌, அவர்தானே 
பெலிஸ்தரின்‌ கைக்கு நம்மைத்‌ 
தப்புவித்தார்‌; இப்போதோ 
அப்சலோழுக்குத்‌ தப்ப, தேசத்தைவிட்டு 
ஓடிப்போனார்‌. 


சோமு 19:10. நமக்கு ராஜாவாக 
அபிஷேகம்‌ பண்ணிவைத்த அப்சலோம்‌ 
யுத்தத்திலே செத்தான்‌; இப்போதும்‌ 
ராஜாவைத்‌ திரும்ப அழைத்து வராமல்‌ 
நீங்கள்‌ சும்மாயிருப்பானேன்‌ எண்று 
சொல்லிக்‌ கொண்டார்கள்‌. 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
II SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சோமு 19:11. இப்படி இஸ்ரவேலர்‌ 
எல்லாரும்‌ பேசிக்கொண்டிருக்கிறது, 
ராஜா இருக்கிற வீட்டிலே அவனுக்குக்‌ 
கேன்வியான படியினால்‌, தாவீதுராஜா 
சாதோக்‌ அமியத்தார்‌. என்னும்‌ 
ஆசாரியர்களிடத்துக்கு ஆன்‌ அனுப்பி, 
நீங்கள்‌ யூதாவின்‌ மூப்பரோடே பேசி: 
ராஜாவைத்‌ தம்முடைய வீட்டுக்குத்‌ 
திரும்ப அழைத்துவர நீங்கள்‌ 
மற்றவர்களுக்குப்‌ பித்திப்போவானேன்‌? 


கசடு 1013. நீங்கள்‌ என்‌ சகோதரர்‌, 
நீங்க: என்‌ எதூம்பும்‌ என்‌: 
கவ வக்க, ராஜாவைத்‌ 
திரும்ப அழைத்துவர நீங்கள்‌ 
பித்தினவர்கனாயிருப்பானேன்‌ என்று 
சொல்லுங்கள்‌. 


சோமு 19:18. நீங்கள்‌ அமாகாவையும்‌ 
நோக்கி: நீ என்‌ எலும்பும்‌ என்‌: 
மாம்சமும்‌ அல்லவோ? நீ யோவாபுக்குப்‌ 
பதிலாக எத்நாளும்‌ எனக்கு முன்பாகப்‌ 
படைத்தலைவனாயிராவிட்டால்‌, தேவன்‌ 
அதற்குச்‌. சரியாகவும்‌. அதற்கு 
அதிகமாகவும்‌ எனக்குச்‌ செய்யக்கடவர்‌ 
என்று சொல்லச்சொன்னான்‌. 

ஊாமு 19:14. இப்படியே யூதாவின்‌ 
சுகல மனுஷருடைய இருதயத்தையும்‌ 
மனுஷனுடைய 


ஒரு 

இருதயத்தைப்போல்‌ 
இணங்கப்பண்ணின தினால்‌, 
ராஜாவுக்கு: நீர்‌ உம்முடைய எல்லா 


அவர்கள்‌. 


ஊழியக்காரரோடும்‌ திரும்பிவரும்‌ 
என்று சொல்லி அனுப்பினார்கள்‌. 


சாமு 19:15. ராஜா திரும்ப வருகிறதற்கு 
'யோர்தான்மட்டும்‌. வந்தபோது, 
யூதா கோத்திரத்தார்‌ ராஜாவுக்கு 
எதிர்கொண்டுபோய்‌, ராஜாவை 
யோர்தானைக்‌. கடக்கப்பண்ண 
கில்கால்மட்டும்‌ வந்தார்கள்‌. 
தாவீதின்‌ சேனை 
முறியடிக்கிறார்கள்‌. தாவீது 
மனுஷரைக்‌ கூட்டிக்கொண்டு 
திரும்பிப்போகவில்லை. 
தாவீதோடுகூட 
சேனையிலுள்ளவர்கள்‌. இருக்கிறார்கள்‌. 
தாவீது விரும்பியிருந்தால்‌ தன்னுடைய 
சேனையைக்‌ கூட்டிக்கொண்டு எருசலேமுக்கு 
போயிருக்க முடியும்‌. ஆனால்‌ தாவீதோ 
எருசலேமுக்கு உடனே திரும்பிப்போகாமல்‌, 
இன்னும்‌ மக்னாயீமில்‌ தங்கியிருக்கிறார்‌ 


இஸ்ரவேலரை 
உடனே தன்‌. 
எருசலேமுக்கு 
கீலேயாத்திலே 

அவருடைய 





i FTN 
TT 


தாவீதோடுகூட 
கோத்திரத்தாரில்‌ ஒரு சிலர்‌ 
இருக்கிறார்கள்‌. 
கோத்திரத்தார்‌ 
தன்னோடு கூடயிருக்கவேண்டுமென்று, 
தாவீது எதிர்பார்க்கிறார்‌. இஸ்ரவேல்‌. 
மனுஷருடைய ஏகோபித்த ஆதரவோடு, 
சமஸ்த இஸ்ரவேலுக்கும்‌ ராஜாவாகவேண்டும்‌. 
என்பது தாவீதின்‌ விருப்பம்‌. 
இஸ்ரவேலின்‌ ராஜாசனத்திலே, சகல 
ஆதரவோடு அமர்ந்து. 
ராஜ்யபாரம்பண்ண 
தாவீது விரும்புகிறார்‌. 
கட்டாயப்படுத்த 
தன்னுடைய 
தாவீது 


யார்மீதும்‌ 
அதிகாரத்தைத்‌ திணிப்பதற்கும்‌ 
ஆயத்தமாயில்லை. தாவீது 

சேனைக்கு 
தன்னுடைய 
செய்யும்‌ 

ராஜாவுக்கு த்க்‌ ஆதரவு வேண்டம்‌ 

ன்‌ ராஜாசனத்தில்‌ இடம்‌ 

இஸ்ரவேல்‌ ஜனங்களுடைய 

ற்‌ பிடிக்கவேண்டும்‌. 


தன்‌ ஜனங்களைப்‌ 
ஜனங்களும்‌ வேறு 
ராஜாவுக்கு கீழ்ப்படிவார்கள்‌ 
ராஜாவுக்கு பயந்து 
தாவீதோ இஸ்ரவேல்‌ 
பய கை 
அன்பினால்‌ ஆனாக்க செய்யவேண்டுபென்று 
விரும்புகிறார்‌. சேனைகளின்‌ ஆதரவைவிட, 
ஜனங்களின்‌ ஆதரவே ராஜாவுக்கு பலம்‌. 
இஸ்ரவேலுக்கு 
என்று, 


தாவீதை 
ஆக்கவேண்டும்‌ 
பத்துக்கோத்திரத்தார்‌ 
விவாதம்பண்ணுகிறார்கள்‌. 


ராஜாவாக 
ந்ரவேலின்‌ 
தங்களுக்குள்ளே 


இஸ்ரவேலுடைய 
கோத்திரங்களிலுமுள்ள 
ஜனங்களுக்குள்ளும்‌ 
உண்டாயிற்று. இவர்கள்‌ 
பத்துக்கோத்திரங்களைச்‌ 
இவர்கள்‌ 
வாக்குவாதம்பண்ணுகிறார்கள்‌. 


சகல 
சகல 
வாக்குவாதம்‌ 
இஸ்ரவேலின்‌ 
“சேர்ந்தவர்கள்‌. 
தங்களுக்குள்ளே 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இஸ்ரவேலின்‌ பத்துக்கோத்திரத்தாரும்‌ 
ராஜா நம்முடைய சத்துருக்களின்‌ கைக்கு 
நம்மை நீங்கலாக்கிவிட்டார்‌, அவர்தானே 
கைக்கு நம்மைத்‌ 
இப்போதோ அப்சலோமுக்குத்‌ 
ஓடிப்போனார்‌. 
நமக்கு ராஜாவாக அபிஷேகம்‌ பண்ணிவைத்த 
அப்சலோம்‌  யுத்தத்திலே செத்தான்‌: 
இப்போதும்‌ ராஜாவைத்‌ திரும்ப அழைத்து 
வராமல்‌ நீங்கள்‌ சும்மாமிருப்பானேன்‌" 
(சோமு 19970) என்று தங்களுக்குள்‌ 
சொல்லிக்‌ கொள்கிறார்கள்‌. 


இஸ்ரவேலின்‌ 

ஏற்கெனவே 
செய்திருக்கிறார்‌ 
யுத்தம்பண்ணி, 
விரோதமாக வந்த 
சத்துருக்களை ஒடுக்கியிருக்கிறார்‌ 
தாவீது தங்களுக்கு அநேக நன்மைகளை 
செய்திருக்கும்போது, தாவீதை இஸ்ரவேல்‌ 
தேசத்தைவிட்டே துரத்திலிட்டது தங்களுக்கு 
அநியாயமான காரியம்‌ என்று அவர்கள்‌ 
தங்களுக்குள்‌ வாக்குவாதம்பண்ணுகிறார்கள்‌. 
தேசத்திற்கு நன்மை செய்த தாவீதை, 
தேசத்தைவிட்டே தூரத்தவிட்டதற்காக 
அவர்கள்‌ வேதனைப்படுகிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ கோத்திரத்தார்‌ அப்சலோமை 
நம்பினார்கள்‌. அப்சலோமோ அவர்களைக்‌ 
கைவிட்டுவிட்டான்‌. இஸ்ரவேல்‌. 
ஜனங்கள்‌ கேதுரு மரத்தை கைவிட்டுவிட்டு, 
கேதுரு மரத்தின்‌ கிளையைப்பற்றிக்‌ 
கொண்டார்கள்‌. கிளை முறிந்தது. 
அவர்களும்‌ கீழே விழுந்தார்கள்‌. 
அப்சலோம்‌ யுத்தத்திலே செத்துப்போனான்‌. 
இஸ்ரவேல்‌: கோத்திரத்தாரோ 
அப்சலோமோடு செத்துப்போகாமல்‌ 
பிழைத்துக்கொண்டார்கள்‌. தாங்கள்‌ 
தொடர்ந்து பிதைந்திரக்கவேண்டுவென்றால்‌, 
தாவீது ராஜாவை மறுபடியும்‌. 
இஸ்ரவேலுக்கு அழைத்து வரவேண்டும்‌ 
என்றும்‌, தாவீது ராஜாவுக்கு 

தரவைக்‌ 

ஸ்ரலேல்‌ 
தங்களுக்குள்‌ 


தாவீது 
பத்துக்கோத்திரத்தாருக்கு 
பல. உதவிகளை 
அவர்களுக்காக 
அவர்களுக்கு 


தங்களுடைய 
கொடுக்கவேண்டும்‌ என்றும்‌ 
கோத்திரத்தார்‌ 
தீர்மானம்பண்ணுகிறார்கள்‌. 





i a 
TT 


வாக்குவாதம்பண்ண வில்லை. 

இஸ்ரவேலுக்கு அழைத்து 
வராமலிருப்பது யாருடைய குற்றம்‌ என்று 
அவர்கள்‌ தங்களுக்குள்‌ 
வாக்குவாதம்பண்ணுகிறார்கள்‌. 


ஸ்ரவேல்‌ கோத்திரத்தார்‌, தாவீதை 
லுக்கு அழைத்து வரவேண்டுமென்று. 
யூதாமனுஷரோ 
ஒன்றும்‌ பேசாமல்‌ 
தாவீதை 
இஸ்ரவேல்‌ தேசத்திற்கு 
யூதாகோத்திரத்தார்‌ ஒரு 
முயற்சியும்‌ மேற்கொள்ளவில்லை. யூதா 
மனுஷருடைய மெத்தனம்‌ தாவீதுக்கு 
அறிவிக்கப்படுகிறது. இஸ்ரவேலின்‌ எல்லா 
கோத்திரத்தாரும்‌ தனக்கு. 
ஆதரவாயிருக்கும்போது. யூதாகோத்திரத்தார்‌ 
மாத்திரம்‌ அமைதியாயிருப்பது 
தாவீதுக்கு ஆச்சரியமாயிருக்கிறது. 


தாவீது தாகோத்திரத்தைச்‌ 

சேர்ந்தவர்‌ தன்னுடைய கோத்திரத்து, 

ஜனங்கள்‌ தன்னைப்பற்றி 

நினைக்கிறார்கள்‌, 

மனநிலமை 

தாவீது அறிந்துகொள்ள 

இஸ்ரவேல்‌ கோத்திரத்தார்‌ க 

ஆதரவாயிருந்தாலும்‌, யூதாகோத்திரத்தாரும்‌ 

தனக்கு. ஆதரவாமிருக்குவேண்டுமென்று 
எதரபாரககற்‌ 

வெளியிலே  சமாதானமுமாய்‌ 
உண்மையான ஆசீர்வாதமல்ல. 
இடங்களிலும்‌ சமாதானம்‌. 


ட. இழியத்தாரும்‌. 
ஆசாரியர்களாயிருக்கிறார்கள்‌. இவர்கள்‌ 
ஆதரவானவர்கள்‌. 


இருக்கிறது. தாவீது 
மூலமாக, 


விருப்பத்தை,  யூதாகோத்திரத்தாருக்கு 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


தாவீதுராஜா சாதோக்‌ அபியத்தார்‌ 
என்னும்‌ ஆசாரியர்களிடத்துக்கு ஆள்‌ 
அனுப்பி, “நீங்கள்‌ யூதாவின்‌ மூப்பரோடே 
ராஜாவைத்‌ இடம வீட்டுக்குத்‌. 
த்து நீங்கள்‌ 
 ந்திப்போலானேன்‌? 
சகோதரர்‌, நீங்கள்‌ என்‌ 
என்‌  மாம்சமுமானவர்கள்‌; 
ராஜாவைத்‌ திரும்ப அழைத்துவர 
நீங்கள்‌ பிந்தினவர்களாமிருப்பானேன்‌ என்று 
சொல்லுங்கள்‌" (சோமு 190112) என்று 
சொல்லச்‌ சொல்லுகிறார்‌. 


சாதோக்கும்‌ அபியத்தாரும்‌, தாவீது 
ராஜா சார்பாக, யூதாவின்‌ மூப்பரோடு 
போகேண்டும்‌... தாவீதை, எருசலேமுக்கு 
அழைத்து வர யூதாகோத்திரத்தார்‌ 
முந்திப்போகவேண்டும்‌. இஸ்ரவேல்‌ 
கோத்திரத்தார்‌ தாவீதை அழைத்து 
வருவதற்கு முன்பாக, யூதாகோத்திரத்தார்‌, 
அவர்களுக்கு முந்தி தாவீதை எருசலேமுக்கு 
அழைத்து: வரவேண்டும்‌. இந்த 
வார்த்தைகளை சாதோக்கும்‌ 
அபியத்தாரும்‌, தாவீதின்‌ சார்பாக, 
யூதாவின்‌ மூப்பரோடே பேசுகிறார்கள்‌. 
யூதாவின்‌ மூப்பர்‌ இவ்வாறு செய்வதினால்‌, 
முதாகோத்திரத்திற்கு மகிமையும்‌ 
மேன்மையும்‌ உண்டாகும்‌. 
கோத்திரத்தார்‌ ஈவீதைக்‌, 

கவிப்‌ தப்சலோ மோடு 
சேர்ந்துகொண்டார்கள்‌. இதனால்‌ அவர்கள்‌ 
தாவீதைப்‌ பார்ப்பதற்கு ஒருவேளை பயந்து, 
நடுங்கிக்கொண்டிருக்கலாம்‌. தாவீது, 
தங்களுக்கு உதவியோ அல்லது நன்மையோ 
செய்யமாட்டார்‌ என்று நினைத்து அவர்கள்‌ 
ஒருவேளை சோர்ந்துபோயிருக்கலாம்‌. 

தாவீதுக்கு யூதாகோத்திரத்தாரின்‌ 
எல்லாமே தெரிந்திருக்கிறது. 

எல்லா சூழ்நிலையிலும்‌ 
தன்னோடு கூடயிருக்கவேண்டுமென்று 
தாவீது. விரும்புகிறார்‌. தாவீது. 
யூதாகோத்திரத்தாரை நோக்கி, “நீ என்‌ 
சகோதரனும்‌, என்‌ எலும்பும்‌ என்‌ 
மாம்சமும்‌ அல்லவோ" என்று அவர்களோடு 
அன்பாகவும்‌ உரிமையாகவும்‌ பேசுகிறார்‌. 
யூதாகோத்திரத்தாரை விட்டுவிட தாவீதுக்கு 
மனதில்லை. 


மனம்‌. 
அவர்கள்‌ 





i= THE 
TT 


அமாசா இதுவரையிலும்‌ அப்சலோமின்‌. 
படைத்தளபுதியாமிருந்தவன்‌. யோவாப்‌ 
தாவீதுக்கு சொந்தக்காரனாகயிருப்பதுபோல, 
அமாசாவும்‌ தாவீதுக்கு 
சொந்தக்காரனாயிருக்கிறான்‌. 

பார்வை அமாசாவின்‌ 
திரும்புகிறது. அமாசா 
கூடமிருக்கவேண்டுமென்று 

விரும்புகிறார்‌. 


தாவீது சாதோக்‌, அபியத்தார்‌ என்னும்‌ 
ஆசாரியரை யூதாவின்‌ மூப்பரிடத்திலே 

அனுப்பும்போது. அவர்களை விசேஷமாக 
ட்‌ அனுப்புகிறார்‌. அவர்கள்‌ 
அமாசாவிடம்‌, “நீ என்‌ எலும்பும்‌ என்‌ 
மாம்சமும்‌ அல்லவோ? நீ யோவாபுக்குப்‌ 
பதிலாக எந்நாளும்‌ எனக்கு முன்பாகப்‌ 
படைத்தலைவனாயிராவிட்டால்‌, தேவன்‌ 
அதற்குச்‌ சரியாகவும்‌ அதற்கு அதிகமாகவும்‌ 
எனக்குச்‌ செய்யக்கடவர்‌' (சோமு. 19:13) 
என்று தாவீது அமாசாவுக்கு சொன்ன 
செய்தியை சொல்லவேண்டும்‌. 


தாவீதுக்கு இப்போது 
படைத்தளபதியாயிருக்கிறான்‌. 
அமாசாவை யோவாபுக்கு 
படைத்தலைவனாய்‌ 
தீர்மானித்திருக்கிறார்‌ யோவாப்‌. 
அப்சலோமைக்‌ கொன்றுபோட்டதினால்‌, 
தாவீது இல்வாறு தீர்மானம்‌ செய்திருக்கலாம்‌. 
அமாசாவை படைத்தலைவனாக்கினால்‌, 
யோவாபுக்கு அமாசாமீது கோபம்‌ வரும்‌. 
யோவாப்‌ அமாசாவின்மீது, 
பொறாமைப்படுவான்‌. அமாசாவை தனக்கு 
படைத்தலைவனாக்க வேண்டும்‌ என்னும்‌ 
விருப்பத்தை தாவீது யோவாபுக்கு 
சொல்லவில்லை. 


யோவாப்‌ 

தாவீது. 
பதிலாக 
அமர்த்த 


நாளிது திசா தனக்கு 
படைத்தலைவனாக்கிய செய்தி யோவாபுக்கு 
தெரியவருகிறது. மோவாப்‌ அமாசாவின்மீது 
கோபமாயிருக்கிறான்‌. தனக்கு ஒரு வாய்ப்பு 
கிடைத்தபோது, யோவாப்‌ அமாசாவை. 
கொன்றுபோடுகிறான்‌. 


“தன்‌ கையிலிருக்கிற பட்டயத்திற்கு 
அமாசா ப பதக்க யோவாப்‌ 
அவனை குடல்கள்‌ தரையிலே. 
டாட்‌ அரன்‌ அவன்ட வயிற்றிலே. 
ஒரே குத்தாக குத்தினான்‌. அவன்‌ 
செத்துப்போனான்‌ (சோமு 20:10). 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தாவீதின்‌ திட்டம்‌ யூதாகோத்திரத்தார்‌ 

மத்தியிலே அவருக்கு சாதகமாக கிரியை 

தாவீது தன்னுடைய 

பிரகாரம்‌, யூதாவின்‌ சகல 

இருதயத்தையும்‌ ஒரு 

இருதயத்தைப்போல்‌: 

யூதாவின்‌ மனுஷர்‌ 

தாவீது ராஜாவுக்கு: “நீர்‌ உம்முடைய எல்லா 

ஊழியக்காரரோடும்‌ திரும்பிவாரும்‌' என்று 
சொல்லி அனுப்புகிறார்கள்‌ (2சாமு 19:14) 


கர்த்தருடைய கிருபையும்‌ 
வழிநடத்துதலும்‌ தாவீதோடு கூடமிரக்கிறது 
தேவனுடைய தெய்வீக பராமரிப்பின்‌ 
பிரகாரமாக, சாதோக்கும்‌ அபியத்தாரும்‌ 
யூதாவின்‌ மூப்பரிடத்திலே பேசுகிறார்கள்‌. 
அமாசாவும்‌ தாவீதுக்கு ஆதரவாயிருக்கிறான்‌. 


வரவேண்டுமென்று தீர்மானிக்கிறார்கள்‌. 
நாவின்‌: 
ட்‌ ரோடே 


அவர்‌ யோர்தானைக்‌ கடந்து 
எருசலேமுக்கு போக முயற்சி பண்ணவில்லை. 
கத்தான்‌ அழைப்பு தாவீதுக்கு 
யோர்தானைக்‌ 
திரும்பிப்போச 


சகல 


தாவீது ராஜா எருசலேமுக்‌ 

கிறதற்கு யோர்தான்மட்டும்‌ 
அப்போது. யூதா கோத்திரத்தார்‌ தாவீது 
ராஜாவுக்கு எதிர்கொண்டுபோய்‌, ராஜாவை 
யோர்நானைக்‌ குடக்கப்பண்ண 
கில்கால்மட்டும்‌ வருகிறார்கள்‌ (சோமு 19:15) 


கு திரும்ப 
வருகிறார்‌. 


தாவீதும்‌ சீமேயியும்‌ 
சோழு 19:10-28. 


கோமு 19:16. பகூரிம்‌ ப்‌ 
பென்யம்னனாகியகேராவின்‌ 
சிமேயியும்‌ தீவிரித்து, ர்‌ 
மனுஷரோடுங்கூடத்‌ தாவீது ராஜாவுக்கு 
எதிர்கொண்டுபோனான்‌. 





i a 
TT 


சோமு 19:17. அவனோடே பென்யமீன்‌ 
மனுஷர்‌ ஆயிரம்பேரும்‌, சவுலின்‌ வீட்டு 
வேலைக்காரனாகிய சீயாவும்‌, 
அவனோடே கூட அவனுடைய 
பதினைந்து குமாரரும்‌, அவனுடைய 
இருபது வேலைக்காரரும்‌ இருத்தார்கள்‌; 
அவர்கள்‌ ராஜாவுக்கு. முன்பாக 
யோர்தானை வேகமாய்ப்‌ 
கடத்துபோனார்கள்‌. 


சோமு 19:18. அவர்கள்‌ ராஜாவின்‌ 
வீட்டாரை இக்கரைப்படுத்தவும்‌, அவன்‌ 
விரும்பும்‌ காரியத்துக்கு உதவவும்‌, ஒரு 
ங்ட்கு இக்கரையிலே வந்தது; 
அப்பொழுது கேராவின்‌ குமாரனாகிய 
சிமேயி யோர்தானைக்‌ கடக்கப்யோகிற 
ராஜாவுக்கு முன்பாகத்‌ தாழவிழுத்து, 


சாமு 19:19. ராஜாவை நோக்கி: என்‌: 
ஆண்டவன்‌ என்‌ அக்கிரமத்தை 
என்மேல்‌ ௬ுமத்தாமலும்‌, ராஜாவாகிய 
என்‌ ஆண்டவன்‌ எருசலேமிலிருத்து 
புறப்பட்டு வருகிற நாளிலே, உமது. 
அடியான்‌ செய்த துரோகத்தை ராஜா 
'நினைக்காமலும்‌, தமது. மனதில்‌ 
வைக்காமலும்‌ இருப்பாராக. 


கொழு 19:20, உமது அடியானாகிய 
நான்‌ பாவஞ்‌ செய்தேன்‌ என்று 
அறித்திருக்கிறேன்‌; இப்போதும்‌, 
இதே, ராஜாவாகிய என்‌ 
ஆண்டவனுக்கு எதிர்கொண்டுவர, 
யோசேப்பு வீட்டார்‌ அணைவருக்கும்‌ 
நான்‌... இன்று முந்திக்கொண்டேன்‌. 
என்றான்‌. 


கொழு 19:21. அப்பொழுது செருயாவின்‌ 
குமாரனாகிய அமிசாய்‌ 
பிரதியுத்தரமாக: கர்த்தர்‌ 
அபிஷேகம்பண்ணினவரைச்‌  சீமேயி 
தூஷித்தபடியினால்‌, அவனை 
அதற்காகக்‌.  கொல்லவேண்டாமா 
என்றான்‌. 


சொமு 19:22. அதற்குத்‌ தாவீது: 
செருயாவின்‌ குமாரரே, இன்று நீங்கள்‌ 
எனக்குச்‌. சத்துருக்கனாகிறதற்கு, 
எனக்கும்‌ உங்களுக்கும்‌ என்ன? 
இன்று. இஸ்ரவேலில்‌ ஒருவன்‌. 
கொல்லப்பட லாமா? இன்று நான்‌ 
இஸ்ரவேலின்‌ மேல்‌ ராஜாவானேன்‌. 
என்னு எனக்குத்‌ தெரியாதா என்று 
சொல்லி, 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
II SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சாமு 19:23. ராஜா சிமேயியைப்‌ 
பார்த்து: தீ சாவதில்லை என்று 
அவனுக்கு ஆணையிட்டான்‌. 


அவர்‌ 
நினைத்துக்கொண்டிருந்தார்‌. 

என்‌ தேவனே, என்‌ ஆத்துமா 
எனக்குள்‌ ஆகையால்‌ 
யோர்தான்‌ தேசத்தி எர்மோன்‌ 
மலைகளிலும்‌ சிறுமலையிலுமிருந்து உம்மை 
நினைக்கிறேன்‌" (சங்‌ 42:6) 


தாவீது இப்போது மகிமையோடு 
திரும்பி வருகிறார்‌. மிகவும்‌ சந்தோஷமாக 
யோர்தானைக்‌ கடக்கிறார்‌. சிறுமையிலிருந்த 
தாவீதை கர்த்தர்‌ இப்போது 
உயர்த்தியிருக்கிறார்‌. கர்த்தர்‌ தாவீதின்‌ 
சிறுமையை அவரைவிட்டு நீக்கிப்போட்டார்‌. 
தாவீதும்‌ அவரோடுகூட அவருடைய எல்லா 
ஊழியக்காரரும்‌ யோர்தானைக்‌ கடந்து 
எருசலேமுக்கு திரும்பி வர 
ஆயத்தமாகிறார்கள்‌. அவர்‌ யோர்தான்‌ 
மட்டும்‌ வந்தபோது, யூதாகோத்திரத்தார்‌ 
தாவீதுக்கு எதிர்கொண்டு போகிறார்கள்‌. 
அவர்கள்‌ யோர்தானைக்‌ கடக்கப்பண்ண 
தாவீதுக்கு உதவி செய்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
கில்கால்‌ மட்டும்‌ வந்திருக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ தாவீது ராஜாவின்‌ வீட்டாரை 
இக்கரைப்படுத்தவும்‌, அவர்‌ விரும்பும்‌ 
காரியத்திற்கு உதவவும்‌, ஒரு படகு 
இக்கரையிலே வந்திருக்கிறது (2சாமு 19:18) 


கலங்குகிறது: 


யோர்தான்‌ 
வந்தபோது, அவரை அநேகர்‌ 
வந்து சந்திக்கிறார்கள்‌. அவர்களில்‌ 
இரண்டுபேரை பற்றி இந்த வசனப்பகுதியில்‌ 
விசேஷமாகச்‌ 'சொல்லப்பட்டிருக்கிறது. 
அவர்களில்‌ ஒருவன்‌ சீபா மற்றொருவன்‌ 
சீமேயி. 


தாவீது மட்டும்‌ 


சீபா மேவிபோசேத்தின்‌ நிலங்களை 
பராமரிக்கிறவன்‌. அவன்‌ தன்னுடைய 
எஜமானின்‌ நிலங்களை அபகரித்துக்கொள்ள 
திட்டமிட்டான்‌. தன்னுடைய திட்டத்தை 
நிறைவேற்றுவதற்காக தாவீது ராஜாவிடம்‌ 
மேவிபோசேத்தைப்பற்றி தப்பிதமான 
செய்திகளை சொன்னான்‌. 





i al 
TT 


“அப்பொழுது ராஜா: . 
ஆண்டவனுடைய குமாரன்‌ எங்கே என்று 
கேட்டதற்கு, சீபா ராஜாவை நோக்கி: 
எருசலேமில்‌ இருக்கிறான்‌; இன்று இஸ்ரவேல்‌ 
வீட்டார்‌ என்‌ தகப்பனுடைய ராஜ்யத்தை என்‌ 
வசமாய்த்‌ திரும்பப்பண்ணுவார்கள்‌ என்றான்‌. 
என்று சொன்னான்‌. அப்பொழுது ராஜா 
சீபாவை நோக்கி:  மேலிபோசேத்திற்கு. 
உண்டானதெல்லாம்‌  உன்னுடையதாயிற்று 
என்றான்‌. அதற்குச்‌ சீபா: ராஜாவாகிய என்‌ 
ஆண்டவனே, உம்முடைய கண்களில்‌ 
எனக்குத்‌ தயைகிடைக்க வேண்டும்‌ என்று 
நான்‌ பணிந்து கேட்டுக்கொள்கிறேன்‌ 
என்றான்‌" (சோமு 16:34). 


உன்‌ 


தாவீதும்‌ அவருடைய எல்லா 
ஊழிக்காரரும்‌ யோர்தான்‌ மட்டும்‌ வந்தபோது. 
பகூரிம்‌  ஊரானான பென்யமினனாகிய 
கேராவின்‌ மகன்‌ சிமேமியும்‌ தீவிரித்து, யூதா 
மனுஷரோடுங்கூடத்‌ தாவீது 
எதிர்கொண்டுபோகிறான்‌. 


வீட்டு வேலைக்காரனாகிய 
அவனோடேகூட அவனுடைய 

குமாரரும்‌, அவனுடைய 
வேலைக்காரரும்‌ இருக்கிறார்கள்‌: 
ராஜாவுக்கு முன்பாக யோர்தானை வேகமாய்ப்‌ 
கடந்துபோகிறார்கள்‌ சோமு 19:16]7). 


சவுலின்‌ குமாரனாகிய 
யோனத்தானும்‌ நெருங்கிய சிநேகிதர்கள்‌. 
மேவிபோசேத்‌ யோனத்தானுடைய குமாரன்‌. 
தாவீது யோனத்தானுக்கு தயை செய்ய 


தாவீதும்‌, 


ராஜபோஜனம்‌. 
பண்ணுவதற்கு அனுமதித்திருந்தார்‌. தாவீது. 
சவலின்‌ நிலங்களை  மேவிபோசேத்திற்கு. 
கொடுத்தார்‌. அந்த நிலங்களை உழுது 
பயிரிட்டு பராமரிக்கும்‌ வேலையை சீபாவுக்கு 
சீபாவோ மேவிபோசேத்தைப்‌ 

தாவீது ராஜாவிடம்‌ தப்பிதமான 
மேவிபோசேத்தின்‌' 

ம்‌ தனக்கு 
சொர்க்கம்‌ தன்னுடைய 
சதியினால்‌ தாவீதுக்கும்‌ யோனத்தானுக்கும்‌ 
இருந்த நல்ல சிநேகத்தைப்‌ பிரித்துவிட்டான்‌. 


வந்தபோது. சீபாவும்‌ தாவீது ராஜாவுக்கு 
எதிர்கொண்டு போகிறான்‌. 
எருசலேமுக்கு 

அங்கே மேவிபோசேத்தைப்‌ பார்ப்பார்‌ என்றும்‌, 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மேவிபோசேத்‌ தன்னுடைய உண்மையான 
நிலமையை தாவீதுக்கு சொல்லிவிடுவான்‌ 
தன்னுடைய சதித்திட்டம்‌ 

தெரியவரும்‌ என்றும்‌ சீபா 
ஆகையினால்‌ 

தாவீதைப்‌ பார்ப்பதற்கு 

தாவீதைப்‌ பார்த்து, 

தயவைப்‌ பெற்றுக்கொள்ள 


எதிர்பார்த்த பிரகாரமாக 
மேவிபோசேத்தும்‌ தாவீதைப்‌ பார்த்து, 
தன்னிடத்தில்‌ தப்பிதம்‌ இல்லையென்பதை 
தெளிவுபடுத்துகிறான்‌. “சீபா ராஜாவாகிய என்‌ 
ஆண்டவனிடத்தில உமது அடியான்மேல்‌ 
£ண்பழி சொன்னான்‌: ராஜாகிய என்‌ 
ஆண்டவனோ தேவனுடைய தூதனைப்போல 
இருக்கிறார்‌; உமது பார்வைக்கு நலமாய்த்‌ 
தோன்றுகிறபடி செய்யும்‌" (2சாமு 19:27) 
என்று மேவிபோசேத்‌ தாவீது ராஜாவிடம்‌ 
சொல்லுகிறான்‌. 


தாவீது யோர்தான்‌ மட்டும்‌ 
வந்தபோது. பகூரிம்‌ ஊரானான 
பென்யமீனனாகிய கேராவின்‌ மகன்‌ சிமேமியும்‌ 
தீவிரித்து, யூதா மனுஷரோடுங்கூடத்‌ தாவீது 
ராஜாவுக்கு எதிர்கொண்டுபோகிறான்‌. சீமேமி 
பென்யமீன்‌ கோத்திரத்தான்‌. தாவீது, 
அப்சலோழுக்கு தப்பித்து ஓடியபோது, சீமேமி 
பகூரிமிலே தாவீதைத்‌ தூவித்தான்‌. 


“நாவீதுராஜா 
வந்தபோது. | இதோ, 
வம்சத்தானாயிருக்கிற. 
குமாரனாகிய சீமேமி என்னும்‌ பேருள்ள ஒரு 
மனுஷன்‌ அங்கேயிருந்து புறப்பட்டு, 
தூஷித்துக்‌ கொண்டே நடந்துவந்து, 
சகல ஜனங்களும்‌, சகல பலசாலிகளும்‌, 
தாவீதின்‌ வலதுபுறமாகவும்‌ இடதுபுறமாகவும்‌ 
நடக்கையில்‌, தாவீதின்மேலும்‌, 
தாவீதுராஜாவுடைய சகல ஊழியக்காரர்‌ 
கற்களை எறிந்தான்‌. சீமேயி 


ராஜாவான 
வீட்டாரின்‌ 

திரும்‌பப்பண்ணினார்‌; கர்த்தர்‌ ராஜ்யபாரத்தை 
உன்‌ குமாரனாகிய அப்சலோமின்‌ 
கையில்‌ ஒப்புக்கொடுத்தார்‌: இப்போதும்‌ 
இதோ, உன்‌ அக்கிரமத்தில்‌ அகப்பட்டாய்‌; 
நீ இரத்தப்பிரினான மனுஷன்‌ என்றான்‌" 
(சோமு 16:5-8). 





i= THEN 
TT 


இப்போது தாவீதின்‌ 


வேலைக்காரனாகிய சீபாவும்‌, அவனோடேகூட 
பதினைந்து குமாரரும்‌, 

(து வேலைக்காரரும்‌ 

இருக்கிறார்கள்‌ சோமு 19:17). 


சீமேமியோடு கூடமிருக்கிற பென்யமீன்‌ 
மனுஷர்‌ ஆயிரம்பேரும்‌ யுத்தவீரர்கள்‌. 
அவர்கள்‌ இப்போது தாவீது ராஜாவுக்கு 
சேவை செய்ய ஆயத்தமாய்‌ வந்திருக்கி 
றார்கள்‌. இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 
தாவீதைப்‌ பார்க்க வருவதற்கு முன்பாக, 
சீமேமி யூதாமனுஷரோடு வந்து, 
தாவீதைப்‌ பார்ப்பதில்‌ முந்திக்கொள்கிறான்‌. 

சீமேமி ஏற்கெனவே எல்லோருக்கும்‌ 
முன்பாக தாலீதைத்‌ தூஷித்தவன்‌. அவன்‌ 
இப்போது எல்லோருக்கும்‌ முன்பாக 
தாவீதைப்‌ பார்க்க வருகிறான்‌. 


கேராவின்‌ குமாரனாகிய சீமேமி 
யோர்தானைக்‌ கடக்கப்போகிற ராஜாவுக்கு 
முன்பாகத்‌ தாழவிழுகிறான்‌. சீமேபி தாவீது 
ராஜாவை நோக்கி: “என்‌ ஆண்டவன்‌ என்‌ 
அக்கிரமத்தை என்மேல்‌  சமத்தாமலும்‌, 
ராஜாவாகிய என்‌ ண்டவன்‌ 
எருசலேமிலிருந்து புறப்பட்டு வருகிற நாளிலே, 
உமது அடியான்‌ செய்த துரோகத்தை ராஜா 
நினைக்காமலும்‌, தமது மனதில்‌ வைக்காமலும்‌ 
இருப்பாராக" (சோமு 191819) என்று 
பணிவோடு சொல்லுகிறான்‌. 


சீமேயி தாவீது ராஜாவிடம்‌, “உமது 
அடியானாகிய நான்‌ பாவஞ்‌ செய்தேன்‌ என்று 
அறிந்திருக்கிறேன்‌; இப்போதும்‌. இதோ. 
ராஜாவாகிய என்‌ ஆண்டவனுக்கு 
எதிர்கொண்டுவர, ய வீட்டார்‌. 
அனைவருக்கும்‌. இன்று 

முந்திக்கொண்டேன்‌" னது 19:20) என்றும்‌. 


சொல்லுகிறான்‌. 


மற்றவர்கள்‌ பார்க்காத இரகசியமான 
இடத்தில்‌ சீமேமி தாவீது ராஜாவுக்கு 
முன்பாக தாழவிழவில்லை. தாவீதின்‌ 
ஊழியக்காரரும்‌, தன்னோடு கூட 
வந்திருக்கிற யூதாவின்‌ மனுஷரும்‌, 
பென்யமீன்‌ மனுஷரும்‌ பார்க்கும்போது. 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சீமேமி எல்லோருடைய கண்களுக்கும்‌ 
முன்பாக, தாவீது ராஜாவுக்கு முன்பாக 
தாழவிழுகிறான்‌. சீமேமி தாவீது ராஜாவை 
எல்லோருக்கும்‌ முன்பாக  தூஷித்தான்‌. 
இப்போது அவன்‌ எல்லோருக்கும்‌ 
முன்பாக தாவீது ராஜாவிடம்‌ மன்னிப்பு 
கேட்கிறான்‌. 


உமது அடியானாகிய நான்‌ பாவம்‌ 
செய்தேன்‌ என்று அறிந்திருக்கிறேன்‌" என்று 
சீமேமி தாவீது ராஜாவிடம்‌ தன்னுடைய 
பாவத்தை அங்கீகரித்து. அறிக்கை 
செய்கிறான்‌. தாவீது ராஜா தன்னுடைய 
அக்கிரமத்தை தன்மேல்‌ சுமத்தாமல்‌, 
தன்னை தயவாய்‌ மன்னிக்கவேண்டுமென்று 
சீமேமி தாவீது ராஜாவிடம்‌ பணிவாகக்‌ 
கேட்டுக்கொள்கிறான்‌. 


தாவீது சீமேமியின்‌ துரோகத்தை 
மன்னிக்க ஆயத்தமாமிருக்கிறார்‌. தாவீது 
இரக்க குணமுள்ளவர்‌. சீமேயியின்‌ துரோகம்‌ 
தாவீதோடு கூடமிருக்கிற எல்லோருக்கும்‌. 
தெரியம்‌. நாளிது சீமேயியை மன்னித்தாலும்‌ 
அவர்கள்‌ மன்னிக்க 
பண்ணப்‌ எய்‌ சீமேயிக்கு 
மாணதண்பணை: கொடுக்காவண்டும்‌! என்று 
அவர்கள்‌ விரும்புகிறார்கள்‌ 

செருயாவின்‌ குமாரனாகிய 
த்‌ ல்‌ தாவி, கர்த்தர்‌ 
க்க வன்‌ சீமேயி 
தூஷித்தபடியினால்‌, அவனை அதற்காகக்‌ 
கொல்லவேண்டாமா"  (2சாமு 19:21) என்று 
சொல்லுகிறான்‌. சீமேயிக்கு மரணதண்டனை 
கொடுக்கவேண்டுமென்று அபிசாய்‌ 
சொல்லுகிறான்‌.  சீமேமி தாவீதைத்‌ 
தூஷித்தபோது அிசாய்‌ அவனைக்‌ 
கொன்றுபோட ஆயத்தமாயிருந்தான்‌ 


“அப்பொழுது செருயாவின்‌ குமாரன்‌ 
அமிசாய்‌ ராஜாவை நோக்கி: அந்தச்‌ 
செத்தநாய்‌ ராஜாவாகிய என்‌ ஆண்டவனை 
தூஷிப்பானேன்‌? நான்‌ போய்‌ அவன்‌ 

வாங்கிப்போடட்டுமே என்றான்‌" 
சோமு 162). 


தாவீது ராஜா அபிசாயிக்கு 
சீமேமியைக்‌ கொல்ல அப்போதும்‌ அனுமதி 
கொடுக்கவில்லை. இப்போதும்‌ அனுமதி 
கொடுக்கவில்லை. அபிசாய்‌ தாவீது 
ராஜாவிடம்‌, “சீமேயியை கொல்லவேண்டாமா" 
என்று கேட்கிறான்‌. 





f= THE 
TT 


தாவீது அபிசாமிக்கு பிரதியுத்தரமாக 
“செருயாவின்‌ குமாரரே, இன்று 
நீங்கள்‌ எனக்குச்‌ சத்துருக்களாகிறதற்கு, 


ஒருவன்‌ 

நான்‌ 
த்யான என்று 
எனக்குத்‌ தெரியாதா” (சோமு 19:22) என்று 
சொல்லுகிறார்‌. தாவீது ராஜா சீமேமியைப்‌ 
பார்த்து: “நீ சாவதில்லை" (சோமு 19:23) 
என்று அவனுக்கு ஆணையிடுகிறார்‌. 


சீமேமியை பழிவாங்க 
சீமேமியை 


நம்முடைய 


'கொல்லப்படலாமா?' 


இஸ்ரவேலின்மேல்‌ 


தாவீது 
பல்‌ அபிசாய்‌ 
பழிவா! விரும்புகிறான்‌. 
சிநேகிதர்களிடத்தில பழிவாங்கும்‌ ஆனி 
இருக்குமென்றால்‌, நாம்‌ அவர்களுடைய 
கோபத்தைத்‌ தணிப்பதற்கு முயற்சி 
பண்ணவேண்டும்‌. 


தன்னிடத்‌ சரணடையும்‌ 
ஜனங்களை மன்னிப்பது ராஜாவுக்கு அழகு. 
தாவீது ராஜா சமஸ்த இஸ்ரேலுக்கும்‌. 
ராஜாவாயிருக்கிறார்‌. அவர்‌ சீமேயியைப்‌ 
பார்க்கும்போது. அவனை ஒரு தரோகியாகப்‌ 
பார்க்காமல்‌, இஸ்ரவேல்‌ தேசத்தில்‌ 
அவனும்‌ ஒரு பிரஜை என்று பார்க்கிறார்‌. 
தாவீது எருசலேமுக்கு திரும்பிப்போகும்‌. 
சந்தோஷத்திலிருக்கிறார்‌. சந்தோஷமான 
இந்த நாளில்‌ ஒருவரும்‌ கொல்லப்படக்கூடாது 
என்பது தாவீதின்‌ விருப்பம்‌. சீமேமியை 
கொன்றுபோடாமல்‌, அவனை 
மன்னிப்பதினால்‌, சந்தோஷம்‌ 
அதிகரிக்கிறது. 


தாவீது கர்த்தருடைய கிருபையை 
நினைவுகூருகிறார்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
கிருபையினாலும்‌ இரக்கத்தினாலும்‌ 
தாவீதுக்கு அவருடைய ராஜ்யத்தை 
திரும்பவும்‌ கொடுத்திருக்கிறார்‌. 
கர்த்தருடைய கிருபையினால்‌, இன்று 
நான்‌ இஸ்ரவேலின்மேல்‌ ராஜாவானேன்‌"' 
தாவீது சொல்லுகிறார்‌. 

தனக்கு கிருபையும்‌ 
காண்பித்திருக்கும்போது,. 

சீமேமிக்கு இரக்கம்‌ காண்பிக்க 


தாவீதின்‌ 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தாவீதின்‌ பாவத்திற்குத்தக்க 

கொடுக்காமல்‌, தமது 
கிருபையினால்‌ தாவீதின்‌ பாவங்களை 
மன்னித்தார்‌. தாவீது இப்போது சீமேயியின்‌ 
பாவங்களை மன்னிக்கிறார்‌. தாவீது ராஜா 
சீமேயியைப்‌ பார்த்து: “நீ சாவதில்லை" என்று 
அவனுக்கு ஆணையிடுகிறார்‌. தாவீது 
தன்னுடைய வார்த்தைகளை ஆணையினால்‌ 
உறுதிபடுத்துகிறார்‌. 


கர்த்தர்‌ 
தண்டனையைக்‌ 


தாவீதும்‌ மேவிபோசேத்தும்‌ 
சோழு 19:24-80. 


சோமு 19:24. சவுலின்‌ குமாரனாகிய 
மேவிபோசேத்தும்‌ ராஜாவுக்கு. 
எதிர்கொண்டுவந்தான்‌; ராஜா 
போன நான்முதல்‌, அவன்‌ 
சுமாதானத்தோடே, திரும்பிவருகிற நான்‌ 
மட்டும்‌, அவன்‌ தன்‌ கால்களைச்‌ சுத்தம்‌ 
பண்ணவுமில்லை, தன்‌ தாடியைச்‌ சவரம்‌ 
பண்ணவுமில்லை; தன்‌ வஸ்திரங்களை 
வெளுக்கவுமில்லை, 


சாமு 19:25. அவன்‌ எருசலேமிலிருந்து 
ராஜாவுக்கு எதிர்கொண்டு. 
வருகிறயோது, ராஜா அவனைப்‌ 
மேவிபோசேத்தே நீ 
வராமல்போனது. 


ஊசாமு 19:28. அதற்கு அவன்‌: 
ராஜாவாகிய என்‌ ஆண்டவனே, எண்‌: 
வேலைக்காரன்‌: 
மோசம்போக்கினான்‌; 
அடியானாகிய 
முடவனானபடி.யினால்‌, ஒரு 

'தயின்‌ மேல்‌. சேணம்வைத்து 
அதின்மேல்‌ ஏறி, ராஜாவோடேகூடப்‌ 
போகிறேன்‌ என்று அடியேன்‌. 
சொன்னேன்‌. 


சோமு 19:27. அவன்‌ ராஜாவாகிய என்‌: 
ஆண்டவனிடத்தில்‌உமது அடியான்மேல்‌ 
வீண்பழி சொன்னான்‌; ராஜாகிய என்‌: 
ஆண்டவனோ தேவனுடைய 
தாதனைப்போல இருக்கிறார்‌ உமது 
பார்வைக்கு நலமாய்த்‌ தோன்றுகிறபடி. 
செய்யும்‌. 





i THEN 
TT 


சாமு 19:28. ராஜாவாகிய என்‌ 
ஆண்டவனுக்கு முன்பாக என்‌ தகப்பன்‌. 
வீட்டார்‌. எல்லாரும்‌ சாவுக்கு. 
ஏதுவாயிருத்தார்கனே ஒழிய, மற்றப்படி. 
அல்லு ஆனாலும்‌ உமது பந்தியிலே. 
குாப்பிடுகிறவர்கனோடே. உமது 
அடியேனை வைத்தீர்‌; இன்னும்‌ நான்‌ 
ராஜாவிடத்தில்‌ முறையிட, இனி 
எனக்கு என்ன நியாயம்‌ இருக்கிறது 
என்றான்‌. 


சாமு 1929. அப்பொழுது ராஜா 
அவனைப்‌ பார்த்து: உன்‌ 
காரியத்தைக்குறித்து அதிகமாய்ப்‌ 
பேசுவானேன்‌? தீயும்‌ சியாவும்‌ 
நிலத்தைப்‌ பங்கிட்டுக்கொள்ளுங்கள்‌. 
என்று நான்‌ சொல்லுகிறேன்‌ என்றான்‌. 


சோழு 19:30. அதற்கு மேவியபோசேத்‌ 
ராஜாவை நோக்கி: ராஜாவாகிய எண்‌: 
ஆண்டவன்‌ சுமாதானத்தோடே. 
தம்முடைய வீட்டிற்கு. 
வந்திருக்கும்போது, அவனே 
எல்லாவற்றையும்‌ 
எடுத்துக்கொன்னட்டும்‌ என்றான்‌. 


மக்னாயீமிலிருந்து 
டக்க திரும்பி வரும்போது, அநேகர்‌ 
அவரை சந்திக்க வருகிறார்கள்‌. முதலில்‌ 
சீமேமி தாவீதைப்‌ பார்க்க வந்தான்‌. அதன்‌ 
பின்பு மேவிபோசேத்‌ அவரைப்‌ பார்க்க. 
வருகிறான்‌. 

சவுலின்‌ குமாரனாகிய 
மேவிபோசேத்தும்‌ ராஜாவுக்கு 
எதிர்கொண்டுவருகிறான்‌ : ராஜா 
போனநாள்முதல்‌, அவர்‌ சமாதானத்தோடே 
திரும்பிவருகிற நாள்‌ மட்டும்‌, மேவிபோசேத்‌ 
தன்‌ கால்களைச்‌ சுத்தம்‌ பண்ணவுரில்லை, 
தன்‌ நாடியைச்‌ சவரம்‌ பண்ணவுமில்லை;: 
தன்‌ வஸ்திரங்களை வெளுக்கவுடில்லை. 
(சோமு 19:24). 


தாவீது 


» எருசலேமுக்கு. திரும்பி 
வரும்போது 


யூதாகோத்திரத்தார்‌. 
எல்லோரும்‌ னா ணனவிக களைகள்‌ 
தாவீதின்‌ சந்தோஷத்தில்‌ 
மேவிபோசேத்தும்‌ பங்குபெறுகிறான்‌. தாவீது 
அப்சலோமுக்கு தப்பித்து ஓடினபோது. 
மேலிபோசேத்‌ தாவீதுக்காக 
வருத்தப்பட்டான்‌. தன்னுடைய வருத்தத்திற்கு 
அடையாளமாக, மேவிபோசேத்‌ 
தன்‌ கால்களை சுத்தம்பண்ணாமல்‌, 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தன்‌ தாடியை சவரம்பண்ணாமல்‌, தன்‌ 
வஸ்திரங்களை  வெளுக்காமலிருக்கிறான்‌. 
அவன்‌ தன்னையே வெறுத்து, தாவீதுக்காக 
துக்கப்பட்டுக்கொண்டிருக்கிறான்‌. தாவீது 
ராஜாவின்‌ நெருக்கங்களுக்காகவும்‌, 
பாடுகளுக்காகவும்‌, வேதனைகளுக்காகவும்‌ 
மேவிபோசேத்தும்‌ துக்கப்படுகிறான்‌. 
இஸ்ரவேல்‌ தேசத்திற்கு வந்த துன்பத்திற்காக, 
மேவிபோசேத்தும்‌ மனவேதனைப்படுகிறான்‌. 

மேவிபோசேத்‌ எருசலேமிலிருந்து 
தாவீது ராஜாவுக்கு. எதிர்கொண்டு 
வருகிறான்‌. தாவீது அவனைப்‌ பார்த்து 
மேவிபோசேத்தே நீ என்னோடே 
கூடவராமல்‌ போனது என்ன" (2சாமு 19:25) 
என்று கேட்கிறார்‌. தாவீது மேவிபோசேத்தை 
தன்னுடைய குடும்பத்தில்‌ ஒருவனாகப்‌ 
பாவித்தார்‌. தாவீதின்‌ பந்தியிலே. 
சாப்பிடுகிறவர்களோடே அவனையும்‌ 
சாப்பிட வைத்தார்‌. ஆனாலும்‌ 
தாவீது. அப்சலோமுக்கு தப்பித்து 
ஓடியபோது, மேவிபோசேத்‌ அவரோடு 
கூடப்போகவில்லை. 


மேலிபோசேத்தின்‌ வேலைக்காரனாகிய 
சீபா, அவனைப்பற்றி 
பொல்லாப்பான 
சொல்லியிருக்கிறான்‌. 
மேவிபோசேத்தின்மீது, 
சொல்லியிருக்கிறான்‌. சபாவின்‌ தந்திரம்‌ 
மேலிபோசேத்திற்கும்‌  தெரிந்திருக்கிறது. 
சீபா மேவிபோசேத்திற்கு. 
சிநேகிதனாயிருக்கவேண்டும்‌. ஆனால்‌ 
அவனோ மேவிபோசேத்திற்கு 
சத்துருவாயிருக்கிறான்‌ 


தப்பித்து 


தாவீது அப்சலோமுக்கு 
மேவிபோசேத்தும்‌ 


ஓடும்போது, 
அவரோடுகூட 
பண்ணினான்‌. ஆனால்‌ 
தடைபண்ணிவிட்டான்‌. 
கால்கள்‌ முடமானவன்‌. அவனால்‌ நடக்க 
முடியாது. தாவீதோடு கூடப்போகவேண்டும்‌. 
என்பதற்காக மேவிபோசேத்‌ ஒரு கழுதையை 
ஆயத்தமாய்‌ வைத்திருந்தான்‌ 
மேவிபோசேத்தின்‌ கோவேறு கழுதையை 
சீபா எடுத்துக்கொண்டு போய்விட்டான்‌. 
தாவீது எருசலேமைவிட்டு 
தப்பித்துப்போகும்போது, மேவிபோசேத்‌ ஒரு 
கழுதையின்மேல்‌ சேணம்‌ வைத்து அதின்மேல்‌ 
ஏறி, ராஜாவோடே கூடப்போவதற்கு அவன்‌ 
ஆயத்தமாயிருந்தான்‌. 





i FTE 
TT 


மேவிபோசேத்‌ சேபாவைப்பற்றியும்‌, 
தான்‌ தாவீதோடுகூடப்போக 
ஆயத்தமாயிருந்தது பற்றியும்‌ அவரிடத்தில்‌ 
சொல்லுகிறான்‌. மேவிபோசேத்‌ தாவீது. 
ராஜாவிடம்‌ “ராஜாவாகிய என்‌ ஆண்டவனே, 
என்‌ வேலைக்காரன்‌ என்னை 
மோசம்போக்கினான்‌; உமது அடியானாகிய 
நான்‌ முடவனானபடியினால்‌, ஒரு 
கழுதையின்மேல்‌ சேணம்வைத்து அதின்மேல்‌ 
ஏறி, ராஜாவோடேகூடப்‌ போகிறேன்‌ என்று 
அடியேன்‌ சொன்னேன்‌. அவன்‌ ராஜாவாகிய 
என்‌ ஆண்டவனிடத்தில்‌ உமது அடியான்மேல்‌ 
வீண்பழி சொன்னான்‌” (2சாமு 19:26,27) 
என்று சொல்லுகிறான்‌. 


மேவிபோசேத்‌ 
கூடப்போவதற்கு, சேபாவின்‌ உதலி 
தேவைப்படுகிறது. ஆனால்‌ சேபாவோ, 
தன்‌ எஜமானுக்கு உதவி செய்யாமல்‌. 
அவனை வஞ்சிக்கிறான்‌. தாவீது ராஜாவிடம்‌ 
அவனைப்பற்றி வீண்பழி சொல்லுகிறான்‌. 
சீபா தாவீது ராஜாவைப்‌ பார்க்க வந்தபோது, 
அவர்‌ அவனிடம்‌, “உன்‌ ஆண்டவனுடைய 
குமாரன்‌ எங்கே" என்று கேட்டார்‌. அதற்கு, 
சீபா ராஜாவை நோக்கி: “எருசலேமில்‌. 
இருக்கிறான்‌; இன்று இஸ்ரவேல்‌ வீட்டார்‌ 
என்‌ தகப்பனுடைய ராஜ்யத்தை என்‌ வசமாய்த்‌ 
திரும்பப்பண்ணுவார்கள்‌ என்றான்‌" 
(சோமு 16:3) என்று சொன்னான்‌. 


தாவீதோடு 


சொன்ன கேட்டபோது. 

'மேவியோசேத்தின்மீது 

நாவீது ராஜாவின்‌ 

ம்‌ மேவிபோசேத்திற்கும்‌. 

தெரிந்திருக்கிறது. ஆகையினால்‌ அவன்‌ 

ராஜாவோடே கூடப்போகவில்லை. 

ராஜாவோடு கூடப்போலதற்கு, சீபாவும்‌ 
அவனுக்கு உதவி செய்யவில்லை. 


மேவிபோசேத்‌ தாவீதிடம்‌ தன்னுடைய 
நிலமையை சொல்லுகிறான்‌. அதன்‌ பின்‌! 
மேவிபோசேத்‌ தாவீது ராஜாவிடம்‌ வன்‌ 
என்‌ ஆண்டவனோ தேவனுடைய 
தூதனைப்போல இருக்கிறார்‌: உமது 
பார்வைக்கு நலமாய்த்‌ தோன்றுகிறபடி 
செய்யும்‌" (சோமு 19:27) என்று சொல்லி 
தன்னை தாவீதின்‌ சித்தத்திற்கு 
ஒப்புக்கொடுக்கிறான்‌. 


தாவீது அப்சலோழுக்கு தப்பித்து: 
ஓடிப்போகும்போது. அவருடைய ராஜ்யத்தை 
அபகரித்துக்கொள்ளவேண்டும்‌ என்னும்‌ 
'சதிஆலோசனை மேவிபோசேத்திடம்‌ 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


தாவீது ராஜாவிடம்‌, 


மேவிபோசேத்‌ தாவீது ராஜாவிடம்‌, 
ராஜாவாகிய என்‌ ஆண்டவனுக்கு முன்பாக 
என்‌ தகப்பன்‌ வீட்டார்‌ எல்லாரும்‌ சாவுக்கு 
ஏதுவாயிருந்தார்களே ஒழிய, மற்றப்படி அல்ல; 
னாலும்‌ உமது பந்தியிலே 
சாப்பிடுகிறவர்களோடே உமது அடியேனை 
வைத்தீர்‌: இன்னும்‌ நான்‌ ராஜாவிடத்தில்‌ 
எனக்கு என்ன நியாயம்‌ 

சோமு 19:28) என்று 


தன்னுடை கப்பன்‌. 
தாவீதின்‌... 'தயலிலிருப்பதை 
மேவிபோசேத்‌ அங்கிகரிக்கிறான்‌. தாவீது 
ஞானமுள்ளவர்‌. அவர்‌ தேவனுடைய 
தூதனைப்போலிருக்கிறார்‌. அவருக்கு 
ம்‌ வித்தியாசம்‌ 
தாவீது 
நலமாய்த்‌ 
தோன்றுகிறபடி தனக்கு செய்யட்டும்‌ என்று 
மேவிபோசேத்‌ தாவீதின்‌ விருப்பத்திற்கு 
தன்னை ஒப்புக்கொடுக்கிறான்‌. 
மேவிபோசேத்தைப்பற்‌ 
ததர ங்கள்‌. 
ராஜா சீபாவை 
“மேலிபோசேத்திற்கு 
உன்னுடையதாயிற்று” 
சோமு 16:4) என்று சொல்லியிருந்தார்‌. 
இப்போது தாவீது தான்‌ சொன்ன 
தீர்ப்பை திருத்தகிறார்‌. 
தாவீது ஏற்கெனவே சவலுக்கும்‌ 
அவருடைய வீட்டார்‌ எல்லாருக்கும்‌ இருந்த 
யாவையும்‌, மேவிபோசேத்திற்கு 
கொடுத்துவிட்டார்‌. சீபா தன்‌ குமாரரையும்‌, 
தன்‌ வேலைக்காரரையும்‌ கூட்டிக்கொண்டு, 
மேவிபோசேத்தின்‌ நிலத்தைப்‌ பயிரிட்டு 
அதின்‌ பலனை சேர்க்கவேண்டும்‌ 
சோமு 90). இது தாவீது சீபாவுக்கு 
கொடுத்த கட்டளை. அதன்‌ பின்பு தாவீது 
மேவிபோசேத்தின்‌ நிலங்களை சீபாவுக்கு 
கொடுத்துவிட்டார்‌. தாவீது சீபாவுக்கு 
கொடுத்த நிலத்தை மறுபடியுமாய்‌, இரண்டு 
பங்காக வைத்து, சீபாவுக்கு ஒரு பங்கும்‌, 
மேவிபோசேத்திறகு ஒரு பங்குமாக 
பிரித்துக்கொடுக்கிறார்‌. 


சீபா 
தாவீதிடம்‌ 
சொன்னபோது, தாவீது, 
நோக்கி, 

உண்டானதெல்லாம்‌ 





i= FTE 
TT 


அப்பொழுது 
மேவிபோசேத்தைப்‌ 
காரியத்தைக்குறித்து 
பேசுவானேன்‌? நீயும்‌ 
பங்கிட்டுக்கொள்ளுங்கள்‌ 
சொல்லுகிறேன்‌" சோமு 
சொல்லுகிறார்‌. தாவீது 
தண்டிக்கவில்லை. அவன்‌ 
எஜமானுக்கு விரோதமாக: 
செய்திருந்தாலும்‌, சீபா 
தப்பித்துக்கொள்கிறான்‌. 


தாவீது 


ராஜா 
பார்த்து: ன 


உன்‌ 
அதிகமாய்ப்‌ 
சீபாவும்‌ நிலத்தைப்‌ 
என்று நான்‌ 
19:29) என்று 
சீபாவைத்‌ 

தன்‌ 
பொல்லாப்பு 
தண்டனைக்கு 


மேவிபோசேத்திற்கோ, தன்னுடைய 
நிலத்தின்மீது பிரியமில்லை. அவன்‌ தாவீது 
ராஜாவின்மீது பிரியமாயிருக்கிறான்‌. 
தாவீது ராஜா மறுபடியும்‌ எருசலேமுக்கு 
வந்தது அவனுக்கு மிகுந்த 
சந்தோஷமாயிருக்கிறது. மேவிபோசேத்‌. 
தாவீது ராஜாவின்‌. பந்தியிலே 
சாப்பிடுகிறவன்‌. ஆகையினால்‌ அவனுக்கு 
நிலம்‌ எதுவும்‌ தேவையில்லை. சீபா தனக்கு 
கேடு செய்திருந்தாலும்‌, மேவிபோசேத்‌ 
சீபாவை ஆசீர்வதிக்கிறான்‌. மேவிபோசேத்‌ 
கால்கள்‌ முடமானவனாகமிருந்தாலும்‌ 
அவனுடைய இருதயம்‌ முடமாகவில்லை. 


மேவிபோசேத்‌ தாவீது ராஜாவை 
நோக்கி: “ராஜாவாகிய என்‌ ஆண்டவன்‌ 
சமாதானத்தோடே தம்முடைய வீட்டிற்கு 
வந்திருக்கும்போது, அவனே எல்லாவற்றையும்‌ 
எடுத்துக்கொள்ளட்டும்‌" (சாமு 19:30) என்று 
சொல்லுகிறான்‌. தனக்கு தாவீது ராஜாவின்‌ 
அன்பும்‌ ஆதரவும்‌ கிடைத்தால்‌ அதுவே 
போதுமானது. என்று மேலிபோசேத்‌ 
நினைக்கிறான்‌. 


தாவீதும்‌ பர்சிலாவும்‌ 
2சாமு 19:31-39 


சாமு 19:31, கீலேயாத்தியனாகிய 
பர்சிலாவும்‌ ரோகிலிமிலிருந்து வந்து, 
யோர்தான்மட்டும்‌. ராஜாவை 
வழிவிட்டனுப்ப, அவனோடே கூட 
யோர்தானின்‌ தூறைமட்டும்‌. 
கடந்துவத்தான்‌. 


சாமு 19:32. பர்சிலா எண்பது 
வயதுசென்ற கிழவனாயிருத்தான்‌; 
ராஜா மக்னாயிமிலே தங்கியிருக்க 
மட்டும்‌ அவனைப்‌ பராமரித்து 
வந்தான்‌; அவன்‌ பெரிய 
மனுஷனாயிருந்தான்‌.. 


மகா 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
II SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சோமு 19:38. ராஜா பர்சிலாவை 
நோக்கி: நீ என்னோடே கூடக்‌ 
கடந்துவா, எருசலேமிலே உன்னை 
என்னிடத்தில்‌ வைத்து பராமரிப்பேன்‌ 
என்றான்‌. 

19:84. பர்சிலா ராஜாவைப்‌ 
நான்‌ ராஜாவோடேகூட 
எருசலேமுக்கு வர, நான்‌ இன்னும்‌: 
உயிரோடிருக்கும்‌ ஆயுசின்‌ நாட்கள்‌ 
எம்மாத்திரம்‌? 


சோமு 1995. இப்பொழுது நான்‌ 
எண்பது வயதுன்னவன்‌; இணி 
நலமானது இன்னதென்றும்‌ தீதானது 
இன்னதென்றும்‌ எனக்குத்‌ தெரியுமோ? 
புசிக்கிறதும்‌ குடிக்கிறதும்‌ உமது 
அடியேனுக்கு ருசிகரமாமிருக்குமோ? 
சுங்கீதக்காரர்‌ சங்கீதக்காரிகளுடைய 
சத்தத்தை இனிக்‌ கேட்கக்கூடுமோ? 
உமது அடியேனாகிய நான்‌ இனி 
ராஜாவாகிய என்‌ ஆண்டவனுக்குப்‌ 
பாரமாயிருக்கவேண்டியது என்ன? 


2சாமு 19:88. அடியேன்‌ கொஞ்சதூரம்‌ 
'யோர்தான்மட்டும்‌. ராஜாவோடேகூட. 
வருவேன்‌; அதற்கு. ராஜா 
இவ்வனவு பெரிய உபகாரத்தை 
எனக்குச்‌ செய்யவேண்டியது என்ன? 


சோமு. 
பார்த்து: 


சோமு 19:37. நான்‌ என்‌ ஊரிலே 
மரித்து, என்‌ தாய்‌ தகப்பண்மார்‌ 
கல்லறையிலே 
அடக்கம்பண்ணப்படும்படிக்க, உமது 
அடியான்‌ திரும்பிப்போகட்டும்‌; 
ஆனாலும்‌, இதே, உமது 
அடியானாகிய கிம்காம்‌ 
ராஜாவாகிய என்‌ ஆண்டவனோடே கூட, 
வருவான்‌; உம்முடைய பார்வைக்கு 
நல்மானபடி அவனுக்குச்‌ செய்யும்‌ 
என்றான்‌. 


சோமு 19:38. அப்பொழுது ராஜா: 
கிம்காம்‌ என்னோடேகூட வரட்டும்‌; 
உன்‌ பார்வைக்கு நலமானபடியே 
தான்‌ அவனுக்கு. நடப்பித்து, 
என்னிடத்தில்‌ 
வேண்டி. க்கொன்வதையெயெல்லாம்‌ நாண்‌ 
உனக்குச்‌ செய்வேன்‌ என்றான்‌. 





i THE 
TT 


கோமு 19:89. 

யோர்தானைக்‌ 

பர்சிலாவை 

ஆசீர்வதித்து, தானும்‌ கடந்துபோனான்‌; 
அவனோ தன்னிடத்திற்குத்‌ 
திரும்பிப்போய்விட்டான்‌.. 


பர்சிலா ஒரு கீலேயாத்தியர்‌. 
ரோகிலிம்‌ பட்டணத்தைச்‌ சேர்ந்தவர்‌. 
இந்தப்‌ பட்டணத்தில்‌ பிரதானமானவர்‌. 
ரோகிலிம்‌ பட்டணம்‌ மக்னாயீம்‌ 
பட்டணத்திற்கு அருகாமமிலுள்ளது. தாவீது 
மிகுந்த உபத்திரவத்தில்‌ மக்னாயீம்‌ 
பட்டணத்திலிருந்தார்‌. அப்போது. 
தாவீதுக்கு ஏராளமான 


தாளிக்கும்‌ அப்சலோழுக்கும்‌ இடையே 
நடைபெற்ற யுத்த; அப்சலோம்‌. 
ஜெமித்திருந்தால்‌, அவன்‌ நிச்சயமாகவே 
பர்சிலாவைத்‌ தண்டித்திருப்பான்‌. ர்‌ 
அந்த அளவுக்கு க்‌ 
செய்திருக்கிறார்‌ 

தாவீதின்‌ சேவகர்‌ 

பர்சிலாவும்‌ ஆபத்துக்கு தப்பிக்கிறார்‌. 


வீ ச ரே ம்‌ 
னந்த... ந்தன தணதன்‌ 
ராஜாசனத்தை அங்கிரித்து, அவரைக்‌ 
கனம்பண்ணுகிறார்‌. கீலேயாத்தியனாகிய 
பர்சிலாவும்‌ ரோகிலிமிலிருந்து வந்து. 
யோர்தான்மட்டும்‌ ராஜாவை வழிவிட்டனுப்ப. 
அவரோடேகூட யோர்தானின்‌ துறைமட்டும்‌ 
கடந்துவருகிறார்‌ பர்சிலா எண்பது 
வயதுசென்ற கிழவனாயிருக்கிறார்‌; 
தாவீது ராஜா மக்னாயீமிலே 
தங்கியிருக்குமட்டும்‌ பர்சிலா அவரைப்‌ 
பராமரித்து வந்தார்‌: பர்சிலா மகா பெரிய 
மனுஷனாயிருக்கிறார்‌ (2சாமு 19:31,32). 


கர்த்தர்‌ பர்சிலாவை. 
ஆசீர்வதித்திருக்கிறார்‌. அவருக்கு ஏராளமான 
நிலங்கள்‌ இருக்கிறது. அவர்‌ ரோகிலிமில்‌ 
மகா பெரிய மனுஷனாயிருக்கிறார்‌. அவர்‌ 
ஒரு ஐசுவரியவான்‌. பர்சிலா தன்னுடைய 
ஐசுவரியத்தை நல்ல காரியங்களுக்காக 
செலவு பண்ணுகிறார்‌. ஒருவனுக்கு 
ஏராளமான சொத்துக்கள்‌ இருந்தாலும்‌, 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


அவன்‌ யாருக்கும்‌ உதவி செய்யாத 
கஞ்சனாகயிருந்தால்‌, அவனுடைய சொத்து 
அவனுக்கும்‌ ஆசீர்வாதமாயிருக்காது. அது 
பிறருக்கும்‌ ஆசீர்வாதமாயிருக்காது. 


ராஜாவும்‌. பர்சிலாவை 
தாவீது மக்னாயீமிலிருந்து 

திரும்பிப்போகும்போது, 
பர்சிலாவையும்‌ தன்னோடுகூட வருமாறு 
அழைக்கிறார்‌. தாவீது ராஜா பர்சிலாவை 
நோக்கி: “நீ என்னோடேகூடக்‌ கடந்துவா, 
எருசலேமிலே உன்னை என்னிடத்தில்‌ வைத்து 
பராமரிப்பேன்‌” (சோமு 19:33) என்று 
சொல்லுகிறார்‌. 


எருசலேமிலுள்ள தன்னுடைய 
அரண்மனையில்‌, பர்சிலாவும்‌ தன்னோடு 
கூடமிருக்கவேண்டுமென்று தாவீது 
விரும்புகிறார்‌. பர்சிலாவின்‌ ஆலோசனைகளும்‌ 
சிநேகமும்‌ தாவீதுக்கு வைப்படுகிறது. 
தாவீது மக்னாயீமிலிருந்தபோது, 
பர்சிலா அவருக்கு ஏராளமான உதவிகளை 
செய்திருக்கிறார்‌. அவர்‌ தனக்கு செய்த 
உதவிகளுக்கு கைமாறாக, வீ! 
வருக்கு. எருக்கம்‌ உதவி செய்ய 
விரும்புகிறார்‌. தாவீது பர்சிலாவை 
எருசலேமிலே வைத்து பராமரிக்க 
விரும்புகிறார்‌ 

பர்சிலாவோ தாவீது 
பாரமாமிருக்க விரும்பவில்லை. 
தன்னை அன்போடு அழைத்தாலும்‌, 
பர்சிலா அவருடைய அழைப்பை 
நிராகரித்துவிடுகிறார்‌. தாவீது ராஜாவின்‌ 
அன்பான அழைப்பு பர்சிலாவுக்கு 
ஆச்சரியமாயிருக்கிறது. 


தாவீது 
நேசிக்கிறார்‌. 
எருசலேமுக்கு 


ராஜாவுக்கு 
தாவீது 


எருசலேமிலே ராஜாங்க 
தீவிரமாக ஈடுபட்டிருப்பார்‌. 
ராஜரீக கடமைகளுக்கு 
தாவீது பர்சிலாவையும்‌ 
வைத்து பராமரிக்க 
ஆயத்தமாயிருக்கிறார்‌. ஆனால்‌ பர்சிலாவோ 
தாவீதுக்கு பாரமாயிருக்க விரும்பவில்லை. 
தாவீது தன்னுடைய முழுநேரத்தையும்‌, 
முழுகவனத்தையும்‌, இஸ்ரவேலின்‌ 
ராஜ்யபாரத்தின்மீது செலுத்த வேண்டும்‌ 
என்றும்‌ பர்சிலா விரும்புகிறார்‌. 


தாவீது 
காரியங்களில்‌. 





f= FTE 
ETT 


பர்சிலா ராஜாவைப்‌ பார்த்து: “நான்‌ 
ராஜாவோடேகூட எருசலேமுக்கு வர, நான்‌ 
இன்னும்‌ உயிரோடிருக்கும்‌ ஆயுசின்‌ நாட்கள்‌ 
எம்மாத்திரம்‌? இப்பொழுது நான்‌ எண்பது 
வயதுள்ளவன்‌; இனி 
இன்னதென்றும்‌ தீதானது. 
எனக்குத்‌ ரியுமோ? 
குடிக்கிறதும்‌ உமது 
௬ுசிகரமாயிருக்குமோ? 
சங்கீதக்காரிகளுடைய 
இனிக்‌ கேட்கக்கூடுமோ? 
அடியேனாகிய நான்‌ இனி ராஜாவாகிய என்‌ 
ஆண்டவனுக்குப்‌ பாரமாமிருக்கவேண்டியது 
என்ன?” (சோமு 19:34,35) என்று 
கேட்கிறார்‌. 

பர்சிலா 
வயதானவராயிருப்பதினால்‌, 
எளிதாக பிரயாணம்‌ பண்ண 
தாவீது ராஜாவின்‌ அரண்மனை சுகத்தை 
அவரால்‌ அனுபவிக்கவும்‌ முடியாது. பர்சிலா 
எண்பது வயது  கிழவனாராயிருப்பதினால்‌, 
அவர்‌ தன்னுடைய மரணத்தைக்‌ குறித்து 
யோசிக்கிறார்‌. தன்னுடைய மரணகாலம்‌ 


சமீபித்திருப்பதினால்‌, பர்சிலா நீண்டதூரம்‌ 
பிரயாணம்‌ பண்ண விரும்பவில்லை. 


பர்சிலா. ஈவீதிடம்‌ ன்‌! டய 
பணத்தில்‌ சொத்துக்‌ சீரின்‌ 
தாவீது ராஜாவைப்‌ பார்த்து “அடியேன்‌ 
கொஞ்சதூரம்‌ யோர்தான்மட்டும்‌ 
ராஜாவோடேகூட வருவேன்‌; அதற்கு ராஜா 
இவ்வளவு பெரிய உபகாரத்தை எனக்குச்‌ 
செய்யவேண்டியது. என்ன? நான்‌ என்‌ 
ஊரிலே. மரித்து. என்‌ தாங்‌ தகப்பன்மார்‌ 
குல்லறையிலே அடக்கம்பண்ணப்படும்படிக்கு, 
உமது அடியான்‌ திரும்பிப்போகட்டும்‌” 
(சோழு 19:36,37) என்று சொல்லுகிறார்‌. 


மிகவும்‌ 
அவரால்‌ 
முடியாது. 


போகமுடியாவிட்டாலும்‌, 

குமாரன்‌ கிம்காமை, 
எருசலேமுக்கு அனுப்ப 
பர்சிலா தாவீது 
இதோ, உமது 
ராஜாவாகிய 
வருவான்‌; 
நலமானபடி 
(சோமு 19:37) என்று 


'தாவீதோடுகூட 
விரும்புகிறார்‌. 
ராஜாவைப்‌ பார்த்து 
அடியானாகிய _ கிம்காம்‌ 
என்‌ ஆண்டவனோடேகூட 
உம்முடைய பார்‌ 
அவனுக்குச்‌ செய்யும்‌” 
கேட்கிறார்‌. 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கிம்காம்‌ தன்னோடு. 
தாவீது அங்கீகரிக்கிறார்‌. தாவீது ராஜா 
பர்சிலாவை. நோக்கி, “கிம்காம்‌ 
என்னோடேகூட வரட்டும்‌; உன்‌ பார்வைக்கு 
நான்‌ அவனுக்கு 
நீ என்னிடத்தில்‌ 
வேண்டிக்கொள்வதையெல்லாம்‌ நான்‌ 
உனக்குச்‌ செய்வேன்‌" (சோமு 19:38) என்று 
சொல்லுகிறார்‌. 


ஜனங்கள்‌ எல்லாரும்‌ யோர்தானைக்‌ 
கடந்துபோகிறார்கள்‌. அப்போது, தாவீது 
ராஜா பர்சிலாவை முத்தமிட்டு அவரை 
ர்‌. அதன்‌ பின்பு தாவீது 
"குடந்துபோகிறார்‌; பர்சிலா 
திரும்பிப்போய்விடுகிறார்‌ 


கூட வருவதை 


சோமு 19:39) 

தாவீது பர்சிலாவை தன்னுடைய 
அன்பான முத்தத்தோடும்‌. பரிசுத்தமான 
ஆசிர்வாதத்தோடும்‌ வழியனுப்பி வைக்கிறார்‌ 
சிலா தனக்கு செய்த நன்மைகளை 
நினைவுகூர்ந்து, தாவீது அவருக்காக 
கர்த்தரிடத்தில்‌ ஜெபித்து, 


வேண்டிக்கொள்வதையெல்லாம்‌ 
உனக்கு செய்வேன்‌" (சோமு 19:38) என்று 
வாக்குப்பண்ணுகிறார்‌. 


தாவீது தன்னோடுகூட, 
குமாரனாகிய கிம்காமையும்‌ எருசலேமுக்கு 
அழைத்துக்கொண்டு போகிறார்‌. தாவீது 
ராஜா யோர்தானைக்‌ கடந்து 
கில்கால்‌ மட்டும்‌ போகிறார்‌. கிம்காம்‌ 
தாவீதோடேகூட கடந்து வருகிறான்‌ 
(சோமு 19:39), 


பர்சிலாவின்‌ 


பர்சிலா தாவீது ராஜாவிடத்தில்‌, 
ல அருகாமையில்‌ தனக்கு 
ஸ்தலம்‌ வேண்டும்‌ என்று 
கேட்டிருக்கவேண்டும்‌. தாவீதின்‌ நகரமாகிய 
பெத்லகேமுக்கு அருகாமையிலுள்ள ஒரு 
ஊருக்கு “கிம்காமின்‌ பேட்டை" என்று 
பேரிடப்பட்டிருக்கிறது. இந்தப்‌ பேட்டை 
தாவீதின்‌ பூர்வீகத்து 
த்‌ ந கிம்காமுக்கு 
என்று 


நிலத்திலிருந்து. 
கொடுக்கப்பட்டிருக்கவேண்டும்‌. 
வேதபண்டிதர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. 





i THE 
TT 


இஸ்ரவேல்‌ 
மூதாமனுஷரும்‌ 
சோமு 19:40-43 


சாமு 19:40. 
கில்கால்மட்டும்‌ 
வ்‌ 


ராஜா கடத்து, 
போனான்‌; கிம்காம்‌. 
கடத்துவத்தான்‌; 
ஜனம்‌ அனைத்தும்‌, 
இஸ்ரவேலில்‌ பாதிஜனமும்‌, ராஜாவை 
இக்கரைப்படுத்தி வந்தபின்பு, 


சாமு 19:41. இதே, இஸ்ரவேல்‌ 
மனுஷர்‌ எல்லாரும்‌ ராஜாவினிடத்தில்‌ 
வந்து, ராஜாவை நோக்கி: எங்கள்‌ 
சுகோதரராகிய மூதா மனுஷர்‌ 
திருட்டனவாய்‌ உம்மை அழைத்துவத்து, 
ராஜாவையும்‌, அவர்‌ வீட்டாரையும்‌, 
அவரோடேகூட, இருக்கிற 
தாவீதின்‌ மனுஷர்‌ அனைவரையும்‌, 
யோர்தானைக்‌ கடக்கப்பண்ணினது 
என்ன என்றார்கள்‌. 


சாமு 19:42, அப்பொழுது யூதா 
மனுஷர்‌ எல்லாரும்‌ இஸ்ரவேல்‌ 
மனுஒருக்குப்‌ பிரதியுத்தரமாக: ராஜா 
எங்களைச்‌  சேர்த்தவரானபடியினால்‌ 
இதைச்‌ செய்தோம்‌; இதற்காக: 
நீங்கள்‌ கோபிப்பானேன்‌? நாங்கள்‌ 
ராஜாவின்‌ கையிலே ஏதாகிலும்‌ 
வாங்கித்‌ தின்றோமோ? எங்களுக்கு. 
வெகுமானம்‌ கொடுக்கப்பட்டதோ 
என்றார்கள்‌. 


சாமு 18:48. இஸ்ரவேல்‌ மனுஷரோ 
மூதா மனுஷருக்குப்‌ பிரதியுத்தரமாக: 
ராஜாவினிடத்தில்‌ 

யத்துப்பங்கு 

உங்களைப்பார்க்கிலூம்‌ 
தாவீதினிடத்தில்‌ 

உண்டு; 

அற்பமாய்‌ 

எங்கள்‌. ராஜாவைத்‌ 
அழைத்துவரவேண்டும்‌ என்று முத்திச்‌ 
சொன்னவர்கள்‌ நாங்கள்‌ அல்லவா 
என்றார்கன்‌; ஆணாலும்‌ இஸ்ரவேல்‌ 
மனுஷரின்‌ பேச்சைப்பார்க்கிலும்‌ 
மூதா மனுஷரின்‌ பேச்சு பலத்தது.. 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தாவீது யோர்தான்‌ நதியண்டையில்‌ 
வந்தபோது, யூதாவின்‌ மனுஷர்‌ மாத்திரமே 
அவரோடு  கூடயிருந்தார்கள்‌. அவர்கள்‌ 
மாத்திரமே தாவீதுக்கு உதவி செய்தார்கள்‌. 
தாவீதும்‌ அவருடைய மனுஷரும்‌ 
யோர்தானைக்‌ கடப்பதற்கு, யூதாமனுஷர்‌ 
அதிக உதவி செய்தார்கள்‌. இஸ்ரவேல்‌ 
மனுஷர்‌ யோர்தானின்‌ அக்கரைக்கு 
வரவில்லை. 


தாவீது யோர்தானைக்‌ கடந்து 
கில்கால்‌ மட்டும்‌ வருகிறார்‌. கில்கால்‌ 
யோர்தானுக்கு இக்கரையிலுள்ள முதலாவது 


இக்கரைப்படுத்தியிருக்கிறார்கள்‌ 
யோர்தானின்‌ இக்கரையிலுள்ள 
மட்டும்‌ வந்திருக்கிறார்‌. 


தாவீது ராஜா கில்காலுக்கு வந்தபோது, 
இதோ, இஸ்ரவேல்‌ மனுஷர்‌ எல்லாரும்‌ தாவீது, 
ராஜாவினிடத்தில்‌ வந்து, அவரை நோக்கி: 
"எங்கள்‌ சகோதரராகிய யூதா மனுஷர்‌ 
திருட்டளவாய்‌ உம்மை அழைத்துவந்து, 
ராஜாவையும்‌, வீட்டாரையும்‌, 
அவரோடேகூட இருக்கிற தாவீதின்‌ மனுஷர்‌ 
அனைவரயும்‌, யோர்தானைக்‌ 
குடக்கப்பண்ணினது. என்ன" (சோமு. 19:41) 
என்று கேட்கிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ தை தாவீதை சந்திக்க 
வதற்கு முன்பா யூதாமனுஷர்‌ 
தவை பசத்தத்து 'மந்தக்கொள்கிறாரகள்‌ 
இதனால்‌ இஸ்ரவேல்‌ மனுஷருக்கும்‌, 
யூதாமனுஷருக்கும்‌. டயே 
வாக்குவாதமுண்டாயிற்று. யூதாமனுஷர்‌ 
தங்களுக்கு அறிவிக்காமலேயே தாவீது 
ராஜாவை போய்‌ சந்தித்திருக்கிறார்கள்‌. 
என்றும்‌, அவர்கள்‌ தாவீதை யோர்தானைக்‌ 
கடக்கப்பண்ணியிருக்கிறார்கள்‌ என்றும்‌, 
அவர்கள்‌ எல்லோருமாகச்‌ சேர்ந்து 
தங்களை ஒதுக்கி வைத்துவிட்டார்கள்‌ 
என்றும்‌ இஸ்ரவேல்‌. மனுஷர்‌ 
விவாதம்பண்ணுகிறார்கள்‌. 
தாவீது ராஜா தன்னுடைய 
ஆசாரியராகிய சாதோக்‌, அபியத்தார்‌ ஆகிய 
யூதாமனுஷரிடத்தில்‌ 
தாவீது ஆசாரியர்கள்‌ 
யூதாமனுஷருக்கு தன்னுடைய 
சொல்லியனுப்பினார்‌. 
இஸ்ரவேல்‌ மனுஷருக்கு 





ழ்‌ நயனா 
யாய 


தாவீது ராஜா யோர்தானைக்‌ கடந்து 
எருசலேமுக்கு வரப்போகிறார்‌ என்னும்‌ செய்தி 
தங்களுக்கும்‌ 
தாவீது 
தாங்களும்‌ ஏற்ற காலத்திலே வந்திருப்போம்‌ 
என்று ங்ரவேல்‌ 
களர்‌ ஜை 

தாவீது 
வவ்தம்ன்‌ வாகை 
கவனமாய்க்‌ கேட்கிறார்கள்‌. தாவீது ராஜா 
அவர்களுக்கு பிரதியுத்தரம்‌ சொல்லுவதற்கு 
முன்பாக, யூதாமனுஷர்‌ அவர்களுக்கு 
பிரதியுத்தரம்‌ சொல்லுகிறார்கள்‌. 


இப்பொழுது யூதா மனுஷர்‌ எல்லாரும்‌ 
இஸ்ரவேல்‌ மனுஷருக்குப்‌ பிரதியுத்தரமாக: 
“ராஜா எங்களைச்‌ சேர்ந்தவரானபடியினால்‌. 
இதைச்‌ செய்தோம்‌: இதற்காக நீங்கள்‌ 
கோபிப்பானேன்‌? நாங்கள்‌ 
கையிலே ஏதாகிலும்‌ 
தின்றோமோ? எங்களுக்கு 
கொடுக்கப்பட்டதோ” (சோமு 19:42) என்று 
சொல்லுகிறார்கள்‌. 
தங்கள்மீது இஸ்ரவேல்‌ மனுஷர்‌ 
சொல்லும்‌ குற்றச்சாட்டுக்களை யூதாமனுஷர்‌ 
தது, எருக்க 
தாங்கள்‌ 
எந்த ஆதாயத்தையும்‌ 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆனால்‌. இஸ்ரவேல்‌ 
ஆதாயத்தைத்‌ தேடியே, தாவீதைப்‌ 
பார்க்க வந்திருப்பதாக, யூதா மனுஷர்‌ 
அவர்கள்மீது குற்றம்‌ சொல்லுகிறார்கள்‌. 


மனுஷரோ, 


மனுஷர்‌ தங்க; விரோதமாகச்‌ 

சொல்க கரா மகனை ஒன்ற 

மனுஷர்‌ ஏற்றுக்கொள்ளவில்லை. இஸ்ரவேல்‌ 

மனுஷருக்குப்‌ 

“ராஜாவினிடத்தில்‌ 

க்‌ இருக்கிறது: 

எங்களுக்குத்‌ 

தானத்‌ த்தல்‌ திக உரிமை உண்டு; 

பின்ன ஏன்‌ எங்களை அற்பமாய்‌ 

எண்ணினீர்கள்‌; எங்கள்‌ ராஜாவைத்‌ திரும்ப 

அழைத்துவரவேண்டும்‌ என்று முந்திச்‌ 

சொன்னவர்கள்‌ நாங்கள்‌ அல்லவா" 
(சோமு 19:43) என்று சொல்லுகிறார்கள்‌. 


ஆனாலும்‌ இஸ்ரவேல்‌ மனுஷரின்‌ 
பேச்சைப்பார்க்கிலும்‌. தா. மனுஷரின்‌ 
ரோக்‌! பணத்த! தானது ஜா தக 
மனுஷருக்கு ஆதரவாயிருக்கிறார்‌. அவர்‌ 
தன்னுடைய கோத்திரத்தார்‌ மீது 
பிரியமாயிருக்கிறார்‌. தாவீதே யூதாமனுஷரை 
அழைத்து வந்தவர்‌. ஆகையினால்‌ 
யூதாமனுஷரின்‌ பேச்சு, தாவீதுக்கு 
முன்பாக பலக்கிறது. இஸ்ரவேல்‌ 
மனுஷருடைய பேச்சு பலவீனமாயிற்று. 





i= FTN 
TT 


தாவீதுக்கு ஒரு பிரச்சனை முடிந்தாலும்‌ 
மற்றொரு பிரச்சனை றது. அவர்‌ 
எருசலேமுக்குப்போய்‌. சேருவதற்கு. 
முன்பாகவே, சேபா என்பவன்‌ தாவீதுக்கு 
விரோதமாகக்‌ கலகம்பண்ணுகிறான்‌ 
(சோமு 20112). 


தாவீது 
வந்தபோது, 
தன்னுடைய 
காவல்வீட்டில்‌ 
(சோமு 20:3. 


எருசலேமுக்குத்‌ திரும்பி 
முதல்‌ வேலையாக. 
மறுமனையாட்டிகளை, ஒரு 
வைத்து  பராமரிக்கிறார்‌ 


சேபாவுக்கு விரோதமாக யுத்தம்பண்ண. 
அமாசா ஒரு சேனையை ஆயத்தம்‌. 
பண்ணவேண்டுமென்று தாவீது 
அவனுக்கு கட்டளை கொடுக்கிறார்‌ 
ஆனால்‌ அமாசாவோ தனக்கு குறித்த 
காலத்திலே. வராமல்‌. தாமதிக்கிறான்‌ 
(சோமு 2024-6). தாவீதின்‌ 
படைத்தளபதிகளில்‌ ஒருவனாகிய 
யோவாப்‌ என்பவன்‌, அமாசாவைக்‌ 
கொன்றுபோடுகிறான்‌ (சோமு 20:7-13). 


விரோதமாக. 
என்பவன்‌ ஆபேல்‌ 
புகுந்து 


தாவீதுக்கு 
கலகம்பண்ணின சேபா 
பட்டணத்திற்குள்‌ 
ஒளிந்துகொள்கிறான்‌ சோமு 204/5) 
ஆபேல்‌ பட்டணத்து மனுஷர்‌ சேபாவின்‌ 
தலையை வெட்டி யோவாபினிடத்தில்‌ 
போடுகிறார்கள்‌. ஒடுக்கப்படுகிறது 
(சோமு 20:16-22). 


தாவீதின்‌ மந்திரிகள்‌, சம்பிரதி, 
ஆசாரியர்‌, பிரதானி ஆகியோரைப்பற்றிய 
விவரம்‌ (சோமு 20:23-26). 


கலகம்‌ 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


சேபாவின்‌ கலகம்‌ 
சாமு 20:1,2 


சோமு 20:1. அப்பொழுது பென்யமீன்‌. 
மனுஷனான பிக்கிரியின்‌ குமாரனாகிய 
சேயா என்னும்‌ பேருன்ன பேலியானின்‌' 
மனுஷன்‌ ஒருவன்‌ தற்செயலாய்‌ அங்கே 
இருத்தான்‌; அவன்‌ எக்காளம்‌ ஊதி: 
எங்களுக்குத்‌ தாவீதினிடத்தில்‌ பங்கும்‌ 
இல்லை, ஈசாயின்‌ குமாரனிடத்தில்‌ 
எங்களுக்குச்‌ ச௬தத்தரமும்‌ இல்லை; 
இஸ்ரவேலே, நீங்கள்‌ அவரவர்‌ தங்கள்‌: 
கூடாரங்களுக்குப்‌ போய்‌ விடுங்கள்‌. 
என்றான்‌. 


சாமு 20:2. அப்பொழுது இஸ்ரவேல்‌ 
மனுஷர்‌ எல்லாரும்‌ தாவீதை விட்டுப்‌ 
பின்வாங்கி, பிக்கிரியின்‌ குமாரனாகிய 
சேயாவைப்‌ பின்பற்றிப்‌ போனார்கள்‌; 
யோர்தான்‌ தொடங்கி எருசலேம்‌. 
மட்டுமுன்ன யூதா மனுஷர்‌ தங்கள்‌ 
ராஜாவைச்‌ சார்த்திருந்தார்கள்‌. 


அப்சலோழுக்கு, விரோதமான 
யுத்தத்திலே தாவீதுக்கு ஜெயமுண்டாயிற்று. 
ஆனாலும்‌. இஸ்ரவேல்‌ தேசத்தில்‌ குழப்பம்‌ 
ஏற்படுகிறது. தாவீதுக்கு விரோதமாக 
கலகழுண்டாகிறது. தாவீதின்‌ குடும்பத்திலே 
பிரச்சனைகள்‌ உண்டாகிறது. 


தாவீது யோர்தானைக்‌ கடந்து 
இக்கரைப்பட்டிருக்கிறார்‌. தாவீதும்‌ அவருடைய 
மனுஷரும்‌ யோர்தானைக்‌ கடக்க 
யூநாமனுஷர்‌ உதவி செய்கிறார்கள்‌. 
யோர்தானுக்கு இக்கரையிலே, கில்காலில்‌, 
இஸ்ரவேல்‌ மனுஷர்‌ தாவீதை சந்திக்க 
வருகிறார்கள்‌. இஸ்ரவேல்‌ மனுஷருக்கும்‌, 
யூதாமனுஷருக்கும்‌ வாக்குவாதமுண்டாயிற்று. 


அப்பொழுது பென்யமீன்‌ மனுஷனான 
பிக்கிரிமின்‌ குமாரனாகிய சேபா என்னும்‌. 
பேருள்ள பேலியாளின்‌ மனுஷன்‌ ஒருவன்‌ 
தற்செயலாய்‌ அங்கே இருக்கிறான்‌; 
அவன்‌ எக்காளம்‌ ஊதி: “எங்களுக்குத்‌ 
தாவீதினிடத்தில்‌ பங்கும்‌ இல்லை, 
ஷ்ஈசாமின்‌ குமாரனிடத்தில்‌ எங்களுக்குச்‌ 
சுதந்தரமும்‌ இல்லை: இஸ்ரவேலே, நீங்கள்‌ 
அவரவர்‌ தங்கள்‌ கூடாரங்களுக்குப்‌ போய்‌ 
சோமு 209) என்று 





i THE 
TT 


தாவீதின்‌ இருதயம்‌ கர்த்தருடைய 
இருதயத்திற்கு ஏற்ற இருதயமாயிருக்கிறது. 
சேபாவோ பேலியாளின்‌ மகனாயிருக்கிறான்‌. 
தாவீது கர்த்தருடைய மனுஷன்‌. 
சேபாவோ பேலியாளின்‌ மனுஷன்‌. 


நாம்‌ ந்தப்‌ 

பிரபஞ்சத்தில்‌ ஜீவிக்கிற காலம்‌ ப 

சுற்றிலும்‌ சேபாவைப்போல 

ர்‌ இருப்பார்கள்‌. 

நமக்கு 

பிரச்சனைகளுக்குமேல்‌ பிரச்சனைகள்‌ வரும்‌. 
பேலியாளின்‌ மனுஷரைப்‌ க 

ஆர்சரியப்படக்கூடாது. 
எலும்புகள்‌ சரியாக ஒட்ட வைக்கப்பட்டாலும்‌, 


அதிலும்‌ சிறிது பிசகு காணப்படும்‌. 
சேபா 


பென்யமீன்‌ 


கோத்திரத்தைச்‌ 
சேர்ந்தவன்‌. இவன்‌ எப்பிராயீம்‌ 
பர்வதத்தானாயிருக்கிறான்‌ (சோமு 20:21) 
சீமேமி, சேபா, சவுல்‌ ஆகிய எல்லோருமே 
பென்யமீன்‌ கோத்திரத்தைச்‌ சேர்ந்தவர்கள்‌ 
பென்யமீன்‌ கோத்திரத்தாருக்கும்‌ தாவீதின்‌ 
வீட்டாருக்கும்‌ பூர்வகாலத்து பகை 
இருக்கிறது. சவுல்‌ தாவீதை 
கொன்றுபோட  வகைதேடினார்‌.  சீமேயி 
தாவீதுக்கு விரோதமாக. தூஷண 
வார்த்தைகளைச்‌ சொன்னான்‌. இப்போது 
விரோதமாகக்‌ 


ஸ்ரவேல்‌ 
ரியததி்காக 
வாக்குவாதம்பண்ணுகிறார்கள்‌. தாவீது, 
ராஜாவை எருசலேமுக்கு. யார்‌ 
அழைத்துக்கொண்டு ௨ வரவேண்டும்‌ என்பதில்‌. 
அவர்களுக்குள்‌ க உண்டாயிற்று, 
யூதாவின்‌ 
மதுவரித்திய்‌.. து ராகா 
சேர்ந்தவரானபடிமினால்‌: 
செய்தோம்‌" சோமு. 
சொன்னார்கள்‌. 
யூதாவின்‌ மனுஷர்‌ சொன்ன 
வார்த்தைகளை இஸ்ரவேல்‌ மனுஷர்‌ 
தப்பிதமாகப்‌ புரிந்துகொள்கிறார்கள்‌. தாவீது 
சேர்ந்தவராக 
எங்களுக்கு 
ஈசாயின்‌ 


எங்களுக்கு 
சேபா 


19:42) என்று 


தாவீதினிடத்தில்‌ பங்குமில்லை, 
குமாரனிடத்தில்‌ 
சுதந்தரமுமில்லை" 
சொல்லுகிறான்‌. 


என்று 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


சேபா இதற்கு முன்பு அப்சலோமோடு 
சேர்ந்து, தாவீதுக்கு விரோதமாக கலகம்‌ 
செய்திருக்கவேண்டும்‌ இஸ்ரவேல்‌ மனுஷர்‌ 
யூதாமனுஷருக்கு. விரோதமாகவும்‌, 
தாவீதுக்கு விரோதமாகவும்‌ வாக்குவாதம்‌ 
பண்ணுவதை சேபா கவனித்து கேட்கிறான்‌. 
இந்த சந்தர்ப்பத்தைப்‌ பயன்படுத்தி சேபா 
எக்காளம்‌ ஊதி, தாவீதுக்கு விரோதமாக 
கலகத்தை ஆரம்பிக்கிறான்‌. “இஸ்ரவேலே 
நீங்கள்‌ அவரவர்‌ தங்கள்‌ கூடாரங்களுக்கு 
போய்விடுங்கள்‌” என்று சொல்லுகிறான்‌. 

சேபா வருவதற்கு முன்பு, இஸ்ரவேல்‌ 
மனுஷர்‌ தாவீதின்மேல்‌ பிரியமாயிருந்தார்கள்‌. 
சேபா வந்தபின்பு, இஸ்ரவேல்‌ மனுஷர்‌ 
மத்தியிலே தாவீதுக்கு விரோதமாக 
குழப்பமும்‌ கலகமும்‌ உண்டாயிற்று, 
இஸ்ரவேல்‌. மனுஷர்‌ எல்லாரும்‌ 
தாவீதை விட்டுப்‌ பின்வாங்கி 
பிக்கிரிமின்‌ குமாரனாகிய சேபாவை 
பின்பற்றிப்போகிறார்கள்‌ (2சாமு 20:2) 

சேபா யூதாவின்‌ மனுஷர்‌ சொன்ன 
தப்பிதமான 
அவர்கள்‌ 
கெடுத்துப்‌ 


சொல்லி, 

சமாதானத்தைக்‌ 

மனுஷர்‌ சொல்லும்‌ 

தவறாக வியாக்கியானம்‌. 

பண்ணுவதினால்‌ கலகங்களும்‌ குழப்பங்களும்‌ 

உண்டாகிறது. யூதாமனுஷர்‌, இஸ்ரவேல்‌ 

மனுஷரிடத்தில்‌, “ராஜா எங்களை சேர்ந்தவர்‌" 

சோமு 19: என்று மாத்திரமே 

சொன்னார்கள்‌. அவர்கள்‌ இஸ்ரவேல்‌ 

உங்களுக்கு 

பங்குமில்லை, 

சுதந்தரமுமில்லை' என்று சொல்லவில்லை. 

யூதாமனுஷர்‌ ஈல்லாத வார்த்தைகளை 
சேபா கற்பனைபண்ணி சொல்லுகிறான்‌. 


“ராஜா எங்களைச்‌ சேர்ந்தவர்‌" என்று 
யூதாமனுஷர்‌ சொன்ன வார்த்தைக்கு, 
“இஸ்ரவேல்‌ மனுஷருக்கு தாவீதினிடத்தில்‌ 
பங்குமில்லை, சுதந்தரமுமில்லை' என்று 
சேபா வியாக்கியானம்‌ சொல்லுகிறான்‌. 
யூதாவின்‌ மனுஷர்‌ சொல்லாத. 
வார்‌ , நினைக்காத 
வார்த்தைகளையும்‌, சேபா கற்பனை பண்ணி 
சொல்லுகிறான்‌. இஸ்ரவேல்‌ மனுஷரும்‌. 
சேபாவின்‌ வார்த்தையைக்‌ கேட்டு அவனைப்‌ 
பின்பற்றிப்போகிறார்கள்‌. யோர்தான்‌ 
தொடங்கி எருசலேம்‌ மட்டுமுள்ள 
யூதாமனுஷர்‌, தங்கள்‌ ராஜாவாகிய தாவீதை 
சார்ந்திருக்கிறார்கள்‌. 





i FTE 
TT 


தாவீதின்‌ மறுமனையாட்டிகன்‌ 
சோமு 20:3 


சாமு 20:8. தாவீது எருசலேமிலுன்ன 
தன்‌ வீட்டுக்கு வந்தபோது, வீட்டைக்‌: 
காக்க ராஜா பின்வைத்தூப்போன பத்து 
மறுமனையாட்டிகளையும்‌ வருவித்து, 
அவர்களை காவல்‌ வீட்டிலே. 
வைத்து பராமரித்தான்‌; அப்புறம்‌ 
அவர்களிடத்தில்‌ அவன்‌ 
பிரவேசிக்கவில்லை; 
அவர்கள்‌: சாகிற 
அடைக்கப்பட்டு, 
"நானெல்லாம்‌ 
இருந்தார்கள்‌. 


தாவீது ராஜா எருசலேமுக்கு 
வருகிறார்‌. எருசலேமிலுள்ள அரண்மனையில்‌ 
தாவீது தன்‌ வீட்டைக்காக்க பத்து 
மறுமனையாட்டிகளை பின்வைத்துப்‌ 
போயிருந்தார்‌ 

அகித்தோப்பேலின்‌ 
பிரகாரமாக, சகல 
கண்களுக்கு முன்பாக, 
மறுமனையாட்டிகளிடத்தில்‌ 
(சோமு 16:22), 


அப்படியே 

நான்மட்டும்‌. 
உயிரோடிருக்கிற 
விதவைகள்‌ போல்‌: 


பிரவேசித்தான்‌ 


தாவீது எருசலேபிலுள்ள தன்‌ வீட்டுக்கு 
வந்தபோது, முதல்‌ வேலையாக தன்னுடைய 
வீட்டைக்‌ காக்க, தான்‌ பின்வைத்துப்போன 
பத்து மறுமனையாட்டிகளையும்‌ 
வரவழைக்கிறார்‌. தாவீது அவர்களை ஒரு 
காவல்‌ வீட்டிலே வைத்து, க 
அப்புறம்‌ தாவீது 

பிரவேசிக்கவில்லை: அப்படியே அவர்கள்‌ 
சாகிற. நாள்மட்டும்‌ அடைக்கப்பட்டு, 
உயிரோடிருக்கிற நாளெல்லாம்‌ 
விதவைகள்போல்‌ இருக்கிறார்கள்‌ 
(சோமு 20:3). அப்சலோம்‌ அவர்களைக்‌ 
கெடுத்துப்போட்டதினால்‌, தாவீது 
அவர்களை தனியாக காவல்‌ 
வீட்டிலே வைத்துவிடுகிறார்‌. 


ஒரு 


அமாசாவின்‌ மரணம்‌ 
சாமு 20:4-18 


சோமு 20:4. பின்பு ராஜா அமாசாவைப்‌ 
பார்த்து: நீ யூதா மனுஷரை 
முன்றுநானைக்குன்னே என்னிடத்தில்‌ 
வரவழைத்து, தீயும்‌ கூட வந்தா 
இருக்கவேண்டும்‌ என்றான்‌. 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
II SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சோமு 205. அப்பொழுது அமாசா 
மூதாவை அழைப்பிக்கப்‌ போய்‌, 
தனக்குக்‌ குறித்த காலத்திலே வராமல்‌ 
தாமதித்திருத்தான்‌. 


சாமு 20:6. அப்பொழுது தாவீது 
அபிசாயைப்‌ பார்த்து: 
அப்சலோமைப்பார்க்கிலும்‌ பிக்கிரியின்‌ 
குமாரனாகிய சேயா, இப்பொழுது 
நமக்குப்‌ பொல்லாப்புச்‌ செய்வான்‌; 
அவன்‌ அரணான பட்டணங்களில்‌ 
வந்தடைத்து, நம்முடைய கண்களுக்குத்‌ 
தப்பிப்போகாதபடிக்கு, தீ உண்‌ 
எஜமானுடைய சேவகரைக்‌ 
கூட்டிக்கொண்டு, அவனைப்‌ 
பின்தொடர்த்துபோ என்றான்‌. 


சோமு 20:7. அப்படியே யோவாபின்‌ 

கிரேத்தியரும்‌ 

பலசாலிகளும்‌ 

புறப்பட்டு, 

ிக்கிரியின்‌ குமாரனாகிய சேபாவைப்‌ 

பின்தொடர எருசலேமிலிருந்து 
போனார்கள்‌. 


சோமு 20:8. அவர்கள்‌ கிபியோன்‌ கிட்ட, 
இருக்கிற பெரிய கல்லண்டையிலே 
வந்தபோது, அமாசா அவர்களுக்கு 
எதிர்ப்பட்டுவந்தான்‌; யோவாயோ, 
தான்‌ உடுத்திக்‌ கொண்டிருக்கிற தன்‌: 
சட்டையின்மேல்‌ ஒரு கச்சையைக்‌ 
கட்டிக்கொண்டிருந்தான்‌; அதில்‌ 
உறையோடே ஒரு பட்டயம்‌ அவன்‌ 
இடுப்பண்டையிலே. தொங்கிற்று; 
அவன்‌ புறப்படுகையில்‌ அது விழுந்தது. 


ஊாமு 20:9. அப்பொழுது யோவாப்‌ 
அமாசாவைப்‌ பார்த்து: என்‌ 
சகோதரனே, சுகமாயிருக்கிறாயா என்று 
சொல்லி, அமாகாவை முத்தஞ்செய்யும்‌ 
படி, தன்‌ வலது கையினால்‌ அவன்‌ 
தாடியைப்‌ பிடித்து, 


சோமு 20:10. தன்‌ கையிலிருக்கிற 
பட்டயத்திற்கு அமாசா 
எச்சரிக்கையாமிராதபோது, யேவாப்‌ 
அவனை அவன்‌ குடல்கள்‌ தரையிலே 
சரித்துபோகத்தக்கதாய்‌, அதினால்‌ 
வயிற்றிலே ஒரே குத்தாக குத்தினான்‌; 
அவன்‌ செத்தூப்போனான்‌; அப்பொழுது 
யோவாபும்‌ அவன்‌ சகோதரனாகிய 
அபிசாயும்‌ பிக்கிரியின்‌ குமாரனாகிய 
சேயாவைப்‌ பின்தொடர்த்தார்கள்‌. 





i FTN 
TT 


கழு 20:11. யோவாபுடைய வாலிபரில்‌ 
ஒருவன்‌ செத்தவனண்டையிலே தின்று, 


எவனோ, 

இருக்கிறவன்‌. 

யேோவாபைப்‌ பின்பற்றிப்‌ போவானாக. 
என்றான்‌. 


சொழு 20:12. அமாசா 
இரத்தத்திலே 

கிடத்தபடியினால்‌, ஜனங்கள்‌ எல்லாரும்‌ 
தரித்துதிற்பதை. அவன்‌ கண்டு, 
அமாசாவை வழியிலிருந்து வயலிலே 
'இழுத்துப்போட்டான்‌; அவணண்டையில்‌ 
வருகிறவர்கள்‌. எல்லாரும்‌ 
தரித்துதிற்பதைக்‌ கண்டு, 


ஒரு 
வஸ்திரத்தை அவன்‌ மேல்‌ போட்டான்‌. 


சாமு 20:18. அவன்‌ வழியிலிருந்து 
எடுத்துப்‌ போடப்பட்ட பிற்பாடு, 


எல்லாரும்‌ கடந்து, பிக்கிரியின்‌ 
குமாரனாகிய சேபாவைத்‌ தொடர, 
யோவாபுக்குப்‌ பின்‌ சென்றார்கள்‌. 


அமாசா இதற்கு முன்பு அப்சலோமின்‌ 
படைத்தளபதியாயிருந்தவன்‌. தாவீது, 
அவனை தன்‌ பக்கமாகச்‌ 
சேர்த்துக்கொண்டார்‌ தாவீதின்‌: 
ஆலோசனைப்‌ பிரகாரம்‌, சாதோக்கும்‌ 
அபியத்தாரும்‌, அமாசாவை நோக்கி, 
“நீ என்‌ எலும்பும்‌ என்‌ மாம்சமும்‌ அல்லவோ? 
நீ யோவாபுக்குப்‌ பதிலாக எந்நாளும்‌ எனக்கு 
முன்பாகப்‌ படைத்தலைவனாயிராவிட்டால்‌, 
தேவன்‌ அதற்குச்‌ சரியாகவும்‌ அதற்கு 
அதிகமாகவும்‌ எனக்குச்‌ செய்யக்கடவர்‌” 
சோமு 1913) என்று தாவீது 
சொன்ன வார்த்தைகளை அவனுக்கு 

சொன்னார்கள்‌. 
யோவாபுக்கு 
தாவீதின்‌ 
அமாசா 
அவனுக்கு 
எருசலேமுக்கு 
சேபா 


அமாசா இப்போது 
பதிலாக 
படைத்தளபதியாயிருக்கிறான்‌. 
உயர ஆரம்பிக்கும்போது, 
வீழ்ச்சி வருகிறது. தாவீது 
வருவதற்கு முன்பாகவே. 
அவருக்கு விரோதமாகக்‌ 
கலகம்பண்ணுகிறான்‌. இஸ்ரவேல்‌ மனுஷர்‌ 
சேபாவை பின்பற்றிப்போயிருக்கிறார்கள்‌. 
யூதாமனுஷர்‌ மாத்திரமே தாவீதை 
சார்ந்திருக்கிறார்கள்‌. 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சேபாவின்‌ கலகத்தை 
ஆரம்பத்திலேயே ஒடுக்கவேண்டுமென்று 
தீர்மானம்பண்ணுகிறார்‌. இதற்காக ஒரு 
சேனையைத்‌ திரட்டவேண்டுமென்று தாவீது 
கட்டளையிடுகிறார்‌. பின்பு ராஜா 
அமாசாவைப்‌ பார்த்து: “நீ யூதா மனுஷரை 
முன்றுநாளைக்குள்ளே என்னிடத்தில்‌ 
வரவழைத்து, நீயும்‌ கூட வந்து 
இருக்கவேண்டும்‌  (2சாமு 20:4) என்று 
சொல்லுகிறார்‌. 


தாவீது ராஜாவின்‌ கட்டளைப்‌ பிரகாரம்‌ 
. மூன்று நாளைக்குள்ளே யூதாதேசம்‌ 
தாவீதுக்கு 
ஒன்றை 
தாவீதின்‌ 
யூதாவின்‌ 


தாவீது 


கட்டளைப்படி அமாசா 
மனுஷரை அழைக்கப்போகிறான்‌. தாவீது 
அமாசாவுக்கு மூன்று நாள்‌ மாத்திரமே. 
காலஅவகாசம்‌ கொடுத்திருக்கிறார்‌. ஆனால்‌ 
அமாசாவோ தனக்கு குறித்த 
காலத்தில்‌, தாவீதினிடத்தில்‌ வராமல்‌ 
தாமதித்திருக்கிறான்‌ (2சாமு 20:5) 


வீ! ன்னுடைய 
படைத்தன நியமிக்க 
விரும்பினாலும்‌. அமாசா சுறுசுறுப்பில்லாத 
சோம்பேறியாயிருக்கிறான்‌. ராஜா சொன்ன 
வேலையை அவனால்‌ குறிப்பிட்ட 
காலத்திற்குள்‌ முடிக்க முடியவில்லை. 
ராஜாவின்‌ கட்டளைக்கு பூரணமாய்க்‌ 
கீழ்ப்படியாமல்‌, அமாசா தாமதிக்கிறான்‌. 


சேபாவின்‌ 


அமாசாவை 


கலகமும்‌ அதிகரிக்கிறது. 
மாசா தாமதம்பண்ணினாலும்‌, தாவீது 
சேபாவின்‌ கலகத்தை அடக்க தாமதம்‌ 
பண்ணவில்லை. அவர்‌ சேபாவை உடனே 
அடக்கவேண்டுமென்று தீர்மானிக்கிறார்‌. 
மோவாபின்‌ தம்பியாகிய அபிசாயும்‌ 
தாவீதின்‌ படைத்தளபதியாயிருக்கிறான்‌. 


அப்பொழுது அலது அபிசாயைப்‌ 
பர்த்து ல்‌ ப்சலோமைப்பார்க்கிலும்‌ 


பிக்கிரியின்‌ கி்‌ சேபா, இப்பொழுது 
நமக்குப்‌ பொல்லாப்புச்‌ செய்வான்‌; அவன்‌ 
அரணான பட்டணங்களில்‌ வந்தடைந்து, 
நம்முடைய கண்களுக்குத்‌ 
தப்பிப்போகாதபடிக்கு, நீ உன்‌ எஜமானுடைய 
சேவகரைக்‌ கூட்டிக்கொண்டு, அவனைப்‌ 
பின்தொடர்ந்துபோ” (சோமு 20:6) என்று 
கட்டளை கொடுக்கிறார்‌. 





i FT 
TT 


சேபாவின்‌ கலகத்தை 
அடக்கவில்லையென்றால்‌, 
கலகம்‌ பெரிதாகிவிடும்‌. 
இஸ்ரவேல்‌ தேசத்திலே 
விளைவுகள்‌ உண்டாகும்‌. 
முற்றவிட்ட பின்பு, அதை 
கடினமாயிருக்கும்‌. தாவீது 
மூன்று நாளைக்குள்‌ வருமாறு 
அவன்‌ வர தாமதித்தபடியினால்‌, 
அபிசாயை சோபாவுக்கு 
அனுப்புகிறார்‌. 

யோவாப்‌. 
படைத்தளபதிகளில்‌ ஒருவன்‌. ஆனாலும்‌ 
தாவீது. சேபாவின்‌ கலகத்தை ஒடுக்குமாறு, 
அவர்‌ யோவாபுக்கு 
கொடுக்கவில்லை. 
சகோதரனாகிய அமாசாவுக்கு 
இந்தக்‌ கட்டளையைக்‌ 
தாவீதின்‌ சேனையில்‌ யோவாபின்‌ மதிப்பு 
குறைந்துபோயிற்று. அவனுக்கு முக்கியத்துவம்‌ 
இல்லை. யோவாப்‌ அப்சலோமைக்‌ கொன்று 
போட்டதினால்‌, தாவீது அவனுக்கு தன்‌ 
சேனையில்‌ முக்கியத்துவம்‌ 
கொடுக்காமலிருந்திருக்கலாம்‌. தாவீது 
யோவாபுக்கு பதிலாக அமாசாவை 
தன்னுடைய படைத்தளபதியாக: 
நியமித்திருக்கிறார்‌. இதனால்‌ யோவாபுக்கு 
அமாசாமீது கோபமும்‌ பொறாமையும்‌ 
இருக்கிறது. 


தாவீதின்‌ கட்டளைப்‌ 
அபிசாய்‌ தன்னுடைய 
சேபாவின்‌ கலகத்‌ 
புறப்பட்டுப்போகிறான்‌. 
யோவாபின்‌ மனுஷரும்‌, 
பிலேத்தியரும்‌, சகல பலசாலிகளு! 
பிறகாலே புறப்பட்டு, 
குமாரனாகிய  சேபாவைப்‌ 
எருசலேமிலிருந்து 

(சோமு 20:7). 


பிரகாரமாக, 


படைவீரரோடு 


போகிறார்கள்‌ 


யோவாப்‌ இதற்கு முன்பு, 
தலைமை தாங்கினவன்‌. 
தன்னுடைய சகோதரன்‌ 
சேனையிலே, யோவாபும்‌ 
மனுஷரும்‌, சாதாரண உயுத்தவீரர்களாக. 
புறப்பட்டுப்போகிறார்கள்‌. 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


| அபிசாயின்‌ சேனை கிபியோன்‌ கிட்ட 
கல்லண்டையில்‌. 


அதிகரிக்கிறது. யோவாபுக்கு 
அமாசாலின்மீது பொறாமை 
அமாசாவைப்‌ பார்த்தபோது, 
கொன்றுபோடவேண்டும்‌. 
கொலைவெறி யோவாபின்‌ 
உண்டாயிற்று. 

யோவாப்‌, தான்‌ த்திக்‌ 
கொண்டிருக்கிற தன்‌ சட்டையின்மேல்‌ ஒரு 
கச்சையைக்‌ கட்டிக்கொண்டிருந்தான்‌; அதில்‌ 
உறையோடே ஒரு பட்பயம்‌ அவன்‌ 
இடுப்பண்டையிலே தொங்கிற்று: அவன்‌ 
புறப்படுகையில்‌ அது விழுந்தது. அப்பொழுது 
யோலாப்‌ அமாசாவைப்‌ பார்த்து: “என்‌ 
சகோதரனே, சுகுமாமிருக்கிறாயா' என்று 
சொல்லி, அமாசாவை முத்தஞ்செய்யும்படி, 
தன்‌ வலது கையினால்‌ அவன்‌ தாடியைப்‌ 
பிடித்து. தன்‌ கையிலிருக்கிற பட்டயத்திற்கு 
பவல்‌ எச்சரிக்கையாமிராதபோது, யோவாப்‌ 

அவன்‌ குடல்கள்‌ தரையிலே. 

ச்துபந்க்கதா்‌ அதினால்‌ வயிற்றிலே 
ஒரே குத்தாக குத்துகிறான்‌; அமாசா 
செத்துப்போகிறான்‌ (சோமு 20:8-10). 


யோவாப்‌ தன்னுடைய சட்டையின்மேல்‌ 
ஒரு கர்சையைக்‌ கட்டிக்கொண்டிருக்கிறான்‌. 
பட்டயம்‌ 
தன்னுடைய 
கச்சையை லேசாக அசைத்தாலும்‌ அந்தப்‌ 
பட்டயம்‌ கச்சையிலிருந்து விழுந்து விடும்‌ 
வண்ணமாக குட்டப்பட்டிருக்கிறது. யோலாப்‌ 
அமாசாவைப்‌ பார்த்தபோது, 
வேண்டுமென்றே தன்னுடைய 
அசைக்கிறான்‌. அப்போது, 
இடுப்பண்டையில்‌ தொங்கின பட்டயம்‌ கீழே 
விழுகிறது. யோவாப்‌ கீழே விழுந்த 
பட்டயத்தை, மறுபடியும்‌ 
இடுப்பண்டையிலுள்ள கச்சையில்‌: 
வைக்காமல்‌, அதைத்‌ கையில்‌ 
பிடித்துக்கொள்கிறான்‌. பட்டயம்‌ எதேச்சையாக 
கீழே... விழுந்ததபோல இருக்கிறது. 
யோவாபோ அந்தப்‌ பட்டயத்தை திட்டமிட்டு 
கீழே விழ வைத்திருக்கிறான்‌. யோவாபின்‌ 
கையில்‌ இப்போது பட்டயம்‌ இருக்கிறது. 





f= THE 
TT 


அமாசா புடைத்தளபதியாயிருந்தாலும்‌, 
மெய்க்காப்பாளர்கள்‌ 
யோவாபும்‌  அமாசாஷைப்‌ 
ன்‌ சகோதரனே" என்று 
ஆகையினால்‌ அமாசாவுக்கு 
யோவாபின்மீது சந்தேகம்‌ வரவில்லை. 


தாவீது சொன்ன வேலையை 

வந்திருக்கிறான்‌. 
கொன்றுபோடுவது, 
தாவீதை அவமதிப்பதற்கு அடையாளம்‌. 
ஆனாலும்‌ யோவாப்‌. அமாசாவை 
கொன்றுபோடவேண்டும்‌ என்று 
தீர்மானமாயிருக்கிறான்‌. யோவாப்‌ 
அமாசாவை யாருமில்லாத இரகசியமான 
இடத்தில்‌, ஒருவருக்கும்‌ தெரியாமல்‌. 
மறைவாக கொல்லாமல்‌, எல்லோருக்கும்‌ 
முன்பாக கொன்றுபோடுகிறான்‌. 


அமாசா 
நிறைவேற்றுவதற்காக 
அமாசாவைக்‌ 


அமாசா செத்துப்போன போது, 
யோவாபும்‌ அவன்‌ சகோதரனாகிய அபிசாயும்‌ 
பிக்கிரிமின்‌ குமாரனாகிய சேபாவைப்‌ 
பின்தொடருகிறார்கள்‌. யோவாபுடைய வாலி 
மில்‌ ஒருவன்‌ செத்துப்போன 
அமாசாவண்டையிலே நிற்கிறான்‌. 


எவனோ, தாவீதின்‌ பட்சத்தில்‌ இருக்கிறவன்‌ 
எவனோ, அவன்‌ யோவாபைப்‌ பின்பற்றிப்‌ 
போவானாக" (சோமு 20:1) என்று 


சொல்லுகிறான்‌. 


அமாசா செத்துப்போனவுடன்‌, யோவாப்‌ 
அமாசாவுக்கு பதிலாக அவனுடைய படைக்கு 
தளபதியாமிருக்கிறான்‌. அபிசாய்‌ சேபாவை 
பின்தொடரும்போது. யோவாபும்‌ சேபாவை. 
பின்தொடர்ந்துபோகிறான்‌. அமாசாவின்‌ 
சேனையிலுள்ளவர்கள்‌ எத்தனைபேர்‌ 
தனக்கு ஆதரவாகமிருப்பார்கள்‌ என்பது 
யோவாபுக்கு தெரியும்‌. அமாசா ஏற்கெனவே. 
ப்‌ ன்‌ படைத்தளபதியாயிருந்தவன்‌. 
தாவீதின்‌ படைத்தளபதியாக 
நியமிக்கப்பட்டிருக்கிறான்‌. 

ஏற்கெனவே தாவீதின்‌ 
படைத்தளபதியாமிருந்தவன்‌ யோவாப்‌ 
முன்பு அப்சலோமுக்கு 

அவன்‌ படைத்தளபதியாகிய 

விரோதமாகவும்‌ 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யோவாப்‌ ஒரு கொலைகாரன்‌. 
அமாசாவோ ஒரு வஞ்சனைக்காரன்‌. 
வஞ்சகம்‌ பண்ணினவன்‌ செத்துப்போனான்‌. 
அமாசாவின்‌ சேனையிலுள்ளவர்களால்‌ 
இனிமேல்‌: செத்துப்போன: தங்கள்‌ 
படைத்தளபதியை பின்தொடர முடியாது. 
ஆகையினால்‌. அவர்கள்‌ யோவாபை 
பின்தொடருகிறார்கள்‌. யோவாப்‌ ஒரு 
கொலைகாரனாயிருந்தாலும்‌, று 
வழியில்லாமல்‌, அவனோடு 
கூடப்போகிறார்கள்‌. 


அமாசா நடுவழியிலே இரத்தத்நிலே 
பாண்டு. கபக்‌, ஆனம்‌. 
ஜனங்க: எல்லாரும்‌. அங்கே 
நரத்திற்கிறாரகள்‌ அப்போது யோவாபுடைய 
அமாசாவை 

ந வயலிலே 
இழுந்து போடுகிறாள்‌; அமாசாவண்டையில்‌ 
வருகிறவர்கள்‌ எல்லாரும்‌ தரித்துநிற்பதைக்‌ 
கண்டு, ஒரு வஸ்திரத்தை அவன்‌ மேல்‌ 
போடுகிறான்‌. அமாசா வழியிலிருந்து 
போடப்பட்ட பிற்பாடு, 


எடுத்துப்‌. 
ஏக்கரும்‌! கடந்த பக்கப்‌ ஒமாரனாகிம 


சேபாவைத்‌ தொடர, யோவபுக்குப்‌ 
பின்செல்லுகிறார்கள்‌ (சோமு 2011213), 


அமாசாலின்‌ சரீரத்தின்மீது ஒரு 
வஸ்திரத்தைப்போட்டு மூடிய உடன்‌, 
தன்னுடைய கொலைக்குற்றம்‌ மூடப்படும்‌ 
என்று யோவாப்‌ நினைக்கிறான்‌. 
யோவாபைப்போலவே, இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ 
அநேக பாவிகள்‌ நினைக்கிறார்கள்‌. தங்கள்‌ 
பாவங்களையும்‌, அக்கிரமங்களையும்‌ 
மறைத்துவிட்டால்‌, தங்களுடைய பாவசபாவம்‌ 


அவர்‌ சர்வஞானமுள்ளவர்‌. அவர்‌ 
சர்வவியாபகர்‌. 





i= al 
TT 


சேபாவின்‌ மரணம்‌ 
சோழு 20:14-22 


சாமு 20:14. அவன்‌ இஸ்ரவேல்‌ 
கோத்திரங்களையெல்லாம்‌ சுற்றி, 
பெத்மாக்காவாகிய ஆயேல்மட்டாகவும்‌, 
பேரீமின்‌: கடைசிமட்டாகவும்‌ 
வத்திருத்தான்‌; அவ்விடத்தாரும்‌ கூடி, 
தாங்களும்‌ அவனுக்குப்‌ 
பின்சென்‌ றார்கள்‌. 


சாமு 2005, அவர்கள்‌ போய்‌ 
பெத்மாக்காவாகிய ஆபேலிலே அவனை 
முற்றிக்கைபோட்டு, பட்டணத்திற்கு. 
எதிராகத்‌ தெற்றுவரைக்கும்‌ கொத்தனம்‌ 
போட்டார்கள்‌; யோவாயோடே 
இருக்கிற ஜனங்கள்‌ எல்லாரும்‌ 
அலங்கத்தை விழப்பண்ணும்படி. அழிக்க. 
எத்தனம்பண்ணினார்கள்‌. 


சோமு 20:16. அப்பொழுது புத்தியுள்ள 
ஒரு ஸ்திரீ பட்டணத்திலிருந்து. 
சத்தமிட்டு: கேளுங்கள்‌, கேளுங்கள்‌; 
நான்‌ யோவாபோடே பேசவேண்டும்‌; 
அவரை இங்கே கிட்டவரச்‌. 
சொல்லுங்கள்‌ என்றாள்‌. 


2௪! 20:17. அவன்‌ அவளுக்குச்‌. 
சமீபத்தில்‌ வந்தபோது, அந்த ஸ்திரீ: 
நீர்தானா யோவாப்‌ என்று கேட்டான்‌; 
அவன்‌ நான்‌ தான்‌ 
அப்பொழுது, அவன்‌ 

பார்த்து: உமது 

வார்த்தைகனைக்‌ கேளும்‌ 

அவன்‌: கேட்கிறேன்‌ என்றான்‌. 


கொழு 20:18. அப்பொழுது அவன்‌: 
பூர்வகாலத்து ஜனங்கள்‌ ஆபேலிலே. 
விசாரித்தால்‌ வழக்குத்‌ தீரும்‌ 
என்பார்கள்‌ 

கொழு 20:19. இஸ்ரவேலிலே 
நான்‌ சமாதானமும்‌ 
உண்மையுமுன்னவனாயிருக்கையில்‌, தீர்‌ 
இஸ்ரவேலிலே தாய்‌ 
பட்டணமாமிருக்கிறதை திர்மூலமாக்கப்‌ 
பார்க்கிறீரோ? நீர்‌ கர்த்தருடைய 
சுதந்தரத்தை விழுங்க வேண்டியது. 
என்ன என்றான்‌. 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
II SAMUEL - COMMENTARY 


பிரியப்‌ 
UBLISHERS 


சோமு. 20:20. யோவாப்‌ 
பிரதியுத்தரமாக: விழுங்க வேண்டும்‌ 
அழிக்கவேண்டும்‌ என்கிற ஆசைஎனக்கு 
வெகுதூர மாயிருப்பதாக. 


சாமு 20:21, காரியம்‌ அப்படியல்ல, 

ஈயின்‌ குமாரனாகிய சேயா 
என்னும்‌ பேருன்ன எப்பிராயிம்‌. 
பர்வதத்தானாயிருக்கிற ஒரு மனுஷன்‌, 
ராஜாவாகிய தாவீதுக்கு விரோதமாய்த்‌ 
தன்‌ கையை ஏங்கினான்‌; 
அவனை மாத்திரம்‌ ஒப்புக்கொடுங்கள்‌; 
அப்பொழுது பட்டணத்தை விட்டுப்‌ 
போவேன்‌ என்றான்‌. அப்பொழுது. 
அத்த ஸ்திரீ யோவாபைப்‌ பார்த்து: 
இதே, அவன்‌ தலை மதிலின்‌ 
மேலிருந்து உம்மிடத்திலே போடப்படும்‌ 
என்று சொல்லி, 


சோமு 20:22. அவன்‌ ஜனங்களிடத்தில்‌ 
போய்‌ புத்தியாய்ப்‌ பேசினதினால்‌, 
அவர்கன்‌ பிக்கிரிமின்‌ குமாரனாகிய 
சேபாவின்‌ தலையை வெட்டி, 
யோவாபிடத்திலே போட்டார்கள்‌; 
அப்பொ அவன்‌ எக்காளம்‌. 
ஊதினான்‌; அவரவர்‌ பட்டணத்தை 
விட்டுக்‌. கலைந்து, 
தங்கள்‌ கூடாரங்களுக்குப்‌ 
புறப்பட்டுப்போனார்கன்‌; யேோவாபும்‌ 
ராஜாவிடத்துக்குப்‌ போகும்படி. 
எருசலேமுக்குத்‌ திரும்பினான்‌. 


இஸ்ரவேல்‌ 

சுற்றி 
அவர்கள்‌ தனக்கு ஆதரவு 
என்று எதிர்பார்க்கிறான்‌. 
சேபாவின்‌ கலகத்திற்கு 

முன்வரவில்லை. 

பெத்மாக்காவாகிய 
போமின்‌ 
இஸ்ரவேல்‌ 
சேபாவக்கு 


சேபா 
கோத்திரங்களையெல்லாம்‌. 


வருகிறான்‌. 
கொடுப்பார்கள்‌ 
ஆனால்‌ அவர்கள்‌ 
ஆதரவு கொடுக்க 
அதன்‌ பின்பு சேபா 
ஆபேல்மட்டாகவும்‌, 
கடைசிமட்டாகவும்‌ வருகிறான்‌. 
கோத்திரங்கள்‌ ஆரம்பத்தில்‌ 
ஆதரவு கொடுக்காவிட்டாலும்‌, அதன்‌ 
பின்பு, அவர்கள்‌ தங்கள்‌ மனதை 
மாற்றி, அவனுக்கு ஆதரவு கொடுக்க 
முன்வருகிறார்கள்‌. அவர்கள்‌  சேபாவுக்கு 
பின்செல்கிறார்கள்‌. 





i FTN 
TT 


பெத்மாக்காவாகிய ஆபேல்‌ வடக்கு 
ரிய பட்டணம்‌. சேபா 
பட்டணம்‌ வரையிலும்‌ 
து பென்யமீன்‌ 

சேபாவைப்‌ 
பேரீமின்‌ 


என்னும்‌ 
கோத்திரத்திலுள்ளது. 
பின்பற்றுகிறவர்களில்‌ 
பட்டணத்தார்‌. 


அநேகர்‌ 


'யோவாபும்‌ அவனுடைய சேனையும்‌: 
பின்தொடர்ந்து வருகிறார்கள்‌. 
பெத்மாக்காவாகிய ஆபேலிலே 

அப்போது யோவாபும்‌ 
சேனையும்‌ பெத்மாக்காவாகிய 
அவனை முற்றிக்கைபோட்டு, 
பட்டணத்திற்கு எதிராகத்‌ தெற்றுவரைக்கும்‌ 
கொத்தளம்‌ போடுகிறார்கள்‌: யோவாபோடே 
இருக்கிற ஜனங்கள்‌ எல்லாரும்‌ அலங்கத்தை 
விழப்பண்ணம்படி 
எத்தனம்பண்ணுகிறார்கள்‌ (2சாமு 20:15). 


சேபாவை 
முடியவில்லையென்றால்‌, பெத்மாக்காவாகிய 
ஆபேல்‌ பட்டணத்தை மொத்தமாக 
அழித்துப்போடவேண்டும்‌ என்பது யோவாபின்‌ 
திட்டம்‌. பேலின்‌ 
இடிப்பதற்கும்‌ 
ஆயத்தம்‌ த்க்‌ 

பட்டணத்திற்கு 
இரக்க மனுஷர்‌ 
கலங்கிப்போயிருக்கிறார்கள்‌. 


பேல்‌ பட்டணத்திலே 
ஸ்திரீ “இருக்கிறான்‌ பனக வனங்கள்‌ 
ஆபேல்‌ பட்டணத்தையும்‌, பட்டணத்திலுள்ள 
தனங்களையும்‌, _ அழித்துவிடாதவாறு அவன்‌ 
பாதுகாக்க முயற்சி பண்ணுகிறாள்‌. அந்த 
ஸ்திரீ யோவாபோடு சமாதானம்‌ பேச 
முன்வருகிறாள்‌. 


புத்தியுள்ள அந்த ஸ்திரீ ஆபேல்‌ 
சில்‌ சத்தமிட்டு, “கேளுங்கள்‌, 
நான்‌ யோவாபோடே 
வேண்டு, அவரை இங்கே கிட்டவரச்‌ 
சொல்லுங்கள்‌ என்று சொல்லுகிறாள்‌. 
யோவாப்‌ அவளுக்குச்‌ சமீபத்தில்‌ வருகிறான்‌. 
அப்போது. அந்த ஸ்திரீ யோவாபிடம்‌, 
“நீர்தானா யோவாப்‌" என்று கேட்கிறாள்‌: 
அவன்‌ “நான்‌ தான்‌” என்று சொல்லுகிறான்‌; 
அப்பொழுது, அந்த ஸ்திரீ யோவாபைப்‌ 
பார்த்து: “உமது அடியாளின்‌ வார்த்தைகளைக்‌ 
ம்‌" என்று சொல்லுகிறாள்‌. யோவாப்‌ 
சோமு 20:1677) என்று 

அவளுக்கு பிரதியுத்தரம்‌ சொல்லுகிறான்‌. 


பிடிக்க 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


ஆபேல்‌ பட்டணத்தில்‌ 
ஜனங்கள்‌ இருந்தாலும்‌, இந்த ஸ்திரீ 
புத்தியுள்ள ஸ்திரீயாக இருக்கிறாள்‌. அவள்‌ 
தன்னுடைய பட்டணத்தாரின்‌ சார்பாக 
யோவாபிடம்‌ பரிந்து பேசுகிறாள்‌. ஆபேல்‌ 
பட்டணத்தின்‌ பெருமைகளைப்பற்றி அந்த 
ஸ்திரீ யோவாபுக்கு சொல்லுகிறாள்‌. 
பூர்வகாலத்து ஜனங்கள்‌ பேலிலே 
விசாரித்தால்‌ வழக்கு தீரும்‌" (2சாமு 20:15) 
என்பார்கள்‌. அந்த அளவுக்கு ஆபேல்‌ 
பட்டணம்‌ அக்காலத்தில்‌ புத்தியிலும்‌ 
ஞானத்திலும்‌ சிறந்து விளங்கிற்று. 


பேல்‌ பட்டணத்தாரும்‌ சமாதானத்தை 
வ்கத்ன்‌ அவர்கள்‌ இஸ்ரவேல்‌ 
உண்மையுள்ள 

தகக ஆபேல்‌ பட்டணம்‌ 
இஸ்ரவேல்‌. தேசத்திற்கு தாய்‌ 
பட்டணமாயிருக்கிறது. ஒரு தாய்‌ 
்‌ பிள்ளைகளை  போனித்து 
ஆபேல்‌ பட்டணம்‌, 

பட்டணங்களை 


ஏராளமான 


மற்ற 
போஷித்து பராமரிக்கிறது. 
ஆபேல்‌ பட்டணத்திலுள்ள புத்தியுள்ள 
ஸ்திரீ, ஆபேல்‌ பட்டணத்தின்‌ பூர்வகாலத்து, 
மேன்மைகளைப்பற்றி யோவாபுக்கு விரிவாக 
எடுத்து சொல்லுகிறாள்‌. அந்த ஸ்திரீ 
யோலாபை நோக்கி,  “பூர்வகாலத்து 
ஜனங்கள்‌ ஆபேலிலே விசாரித்தால்‌ 
வழக்குத்‌ தீரும்‌ ன்பார்கள்‌ 
இஸ்ரவேலிலே நான்‌ 
உண்மையுமுள்ளவளாயிருக்கையில்‌, 
இஸ்ரவேலிலே தாய்‌ பட்டணமாயிருக்கிறதை 
நிர்மூலமாக்கப்‌ பார்க்கிறீரோ” நீர்‌ 
கர்த்தருடைய சுதந்தரத்தை ங்‌ 
வேண்டியது என்ன" (சோமு 
என்று கேட்கிறாள்‌. 


புத்தியுள்ள ஸ்திரீ யோவாபிடம்‌. 
ஆபேல்‌ பட்டணத்தின்‌ பெருமையைப்பற்றி 
பேசிவிட்டு, “நீர்‌ ஆபேல்‌ பட்டணத்தை 
நிர்மூலமாக்க பார்க்கிறிரே" என்று 
அவன்மீது குற்றம்‌ சொல்லுகிறாள்‌. மேலும்‌ 
“நீர்‌ கர்த்தருடைய சுதந்தரத்தை 
விழுங்கவேண்டியது என்ன" என்றும்‌ 
அந்த ஸ்திரீ யோவாபிடம்‌ கேட்கிறாள்‌. 


விழுங்க 
201819) 





f= FTE 
TT 


ஆபேல்‌ 
யோவாபிடம்‌ 
எதிர்பார்க்கிறார்கள்‌. 


பட்டணத்து மனுஷர்‌ 
'சாமாதானத்தை 
யோவாபின்‌ மனுஷர்‌ 
ஆபேல்‌ பட்டணத்து அலங்கத்தை 
அறித்துப்பொரத்த முன்பாக, அவர்கள்‌ 
தங்களோடு சமாதானம்பண்ண வேண்டும்‌ 
என்று அவர்கள்‌ விரும்புகிறார்கள்‌. 
இதுவே இஸ்ரவேலின்‌ யுத்த பிரமாணம்‌. 


பட்டணத்தாருக்குச்‌ 
கூறக்கடவாய்‌' (உபா 20:10). 
பட்டணத்து புத்தியுள்ள. 
இஸ்ரவேலரின்‌ யுத்த பிரமாணம்‌ 
நன்றாய்த்‌ தெரிந்திருக்கிறது. ஆகையினால்‌ 
அந்த ஸ்திரீ யோவாபிடம்‌, தங்‌ 
சமாதானம்‌ பேசாமல்‌, 

இஸ்ரவேலிலே நாய்‌ பட்டணமாயிருக்கிறதை 
நிர்மூலம்பண்ணப்‌ பார்க்கிறீரோ' என்று 
கேட்கிறாள்‌. 


யோவாபுக்கு ஆபேல்‌ பட்டணத்தை 
அழிக்கவேண்டும்‌ என்னும்‌ ஆசையில்லை. 
அவன்‌ சேபாவைப்‌ பிடிக்க வந்திருக்கிறான்‌. 
யோவாப்‌  சேபாவைப்‌ பிடித்து விட்டால்‌, 
அவனுக்கும்‌ ஆபேல்‌ பட்டணத்திற்கும்‌ 
சம்பந்தம்‌ ஒன்றுமில்லை, யோவாப்‌ தான்‌ 
வந்த வழியே திரும்பிப்போய்விடுவான்‌. 


'யோவாப்‌ தன்மீது குற்றம்‌ சொல்லுகிற, 


(சோமு 20:20) 


என்று சொல்லுகிறான்‌. 


தானும்‌ தன்னுடைய 
பெத்மாக்காவாகிய ஆபேலிலே லப 
போட்டிருப்பதற்கான காரணத்தையும்‌ 
யோவாப்‌ அந்த ஸ்திரீக்கு சொல்லுகிறான்‌. 
“காரியம்‌ அப்படியல்ல, பிக்கிரியின்‌: 


குமாரனாகிய சேபா என்னும்‌ பேருள்ள 
எப்பிராயீம்‌ பர்வதத்தானாயிருக்கிற ஒரு 
ன்‌ ராஜாவாகிய 


சோமு 20:21) என்று சொல்லுகிறான்‌. 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யோவாபுக்கு ஆபேல்‌ பட்டணத்தார்மீது 
விரோதம்‌ ஒன்றுமில்லை. சேபா தாவீதுக்கு 
விரோதமாகக்‌ கலகம்பண்ணினாள்‌. 

கலகத்தை அடக்கி 
என்பதே யோவாபின்‌ 


நிவாரணகிரயமாக  கொடுக்கப்படவேண்டும்‌. 
ஆபேல்‌ பட்டணத்தின்‌ புத்தியுள்ள ஸ்திரீயும்‌, 
யோவாபின்‌ மனதை புரிந்துகொள்கிறாள்‌ 

ப்‌ அந்த ஸ்திரீ யோவாபைப்‌ 


சோமு 20:21) என்று சொல்லுகிறாள்‌. 


யோவாபுக்கு சேபாவின்‌ தலை. 
கிடைத்துவிட்டால்‌, அவனும்‌ அவனுடைய 
மனுஷரும்‌ ஆபேல்‌ பட்டணத்தை 
விட்டுப்போய்விடுவார்கள்‌. அவர்கள்‌ ஆபேல்‌ 
பட்டணத்திற்கோ அல்லது அந்த 
பட்டணத்தின்‌ மனுஷருக்கோ தீங்கு ஒன்றும்‌ 
செய்யமாட்டார்கள்‌. தாவீதுக்கு விரோதமாக 
கலகம்பண்ணின  சேபா உமிருடனோ 
அல்லது பிணமாகவோ பிடிக்கப்படவேண்டும்‌. 
அவனைப்‌ பிடிக்கும்‌ வரையிலும்‌, யோவாபும்‌ 
அவனுடைய மனுஷரும்‌, ஆபேல்‌ பட்டணத்தை 
முற்றிக்கைப்போட்டிருப்பார்கள்‌. 


கர்த்தர்‌ மாவோடு 
இதபோல்‌ வ கிரியை நக்க. ப 
நம்மை வஞ்சிக்கிறது. அது நம்மை மோசம்‌ 
போக்குகிறது. நம்முடைய ஆத்துமாவை 
பாவமும்‌, குற்றவணர்வும்‌, துன்பங்களும்‌ 
முற்றிக்கைப்போட்டிருக்கிறது. நம்முடைய 
மாம்சத்தின்‌ இச்சைகள்‌ ஆத்துமாவுக்கு 
விரோதமாக கிரியை செய்கிறது. 
நம்முடைய ஆத்துமா பாவத்தின்‌ பிடியிலிருந்து, 
விடுதலை. பெறவேண்டுமென்றால்‌, 
நம்மைவிட்டு மீறுதல்‌ அகற்றப்படவேண்டும்‌. 

ம்‌ கர்த்தருக்குள்‌ 


ப்‌ பட்டணம்‌ 
தன்ம்குககும்‌ நம்முடைய 
ஆத்துமாவைவிட்டு பாவம்‌ அகற்றப்பட்டால்‌, 
நம்முடைய ஆத்துமாவும்‌ கர்த்தரோடு 
சமாதானமாயிருக்கும்‌. 





f= FTE 
ETT 


ஆபேல்‌ பட்டணத்தின்‌ புத்தியுள்ள 
ஸ்திரீ ஆபேல்‌ பட்டணத்தாரிடத்தில்‌ 
பேசுவதற்காக புறப்பட்டுப்போகிறாள்‌. 
சேபாவின்‌ தலை மதிலின்‌ மேலிருந்து 
யோவாபிடம்‌ போடப்படும்‌ என்று அவள்‌ 
ஆபேல்‌ பட்டணத்தார்‌ சார்பாக சொன்னாள்‌. 
தான்‌ சொன்ன வார்த்தைகளை 
செயல்படுத்தி காண்பிப்பதற்காக இப்போது 
அந்த ஸ்திரீ ஆபேல்‌ பட்டணத்தாரோடு 
பேசப்போகிறாள்‌. அவள்‌ 
ஜனங்களிடத்தில்‌ 

அவர்களும்‌ 

ஆலோசனையை... ஏற்றுக்கொள்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ பிக்கிரியின்‌ குமாரனாகிய 
சேபாவின்‌ தலையை வெட்டி 
யோவாபிடத்தில்‌ போடுகிறார்கள்‌. 


அப்பொழுது யோவாப்‌ எக்காளம்‌ 
ஊதுகிறான்‌; இது சமாதானத்தின்‌ எக்காளம்‌. 
யுத்தம்‌ முரந்துவிட்டது , என்பதற்கு. 
அடையாளமாக யோவாப்‌ எக்காளம்‌ 
ஊதுகிறான்‌. யோவாபின்‌ மனுஷர்‌ அவரவர்‌ 
பட்டணத்தை விட்டுக்‌ கலைந்து, தங்கள்‌ 
கூடாரங்களுக்குப்‌ புறப்பட்டுப்போகிறார்கள்‌;: 
யோவாபும்‌ ராஜாவிடத்துக்குப்‌ போகும்படி 
எருசலேமுக்குத்‌ திரும்புகிறான்‌ 
OA 


ஆபேல்‌ பட்டணத்தின்மீது 
யுத்தம்பண்ணவில்லை. 
சமாதானத்தோடு 
யத்தம்ண்ணி 
ங்‌ 'சமாதானம்பண்ணி 


ஜெயத்திற்கு 
கையில்‌ 


ஜெயமுண்டாயிருக்கிறது. 
அடையாளமாக யோவாபின்‌ 
சேபாவின்‌ தலை இருக்கிறது. 

யோவாப்‌ ஆபேல்‌ பட்டணத்தை 
முற்றிக்கைப்போட்டபோது. ஒரு ஸ்திரீ 
மாத்திரமே யோவாபோடு புத்தியாய்ப்‌ 
பேசுவதற்கு முன்வந்தாள்‌. ஆபேல்‌ 
பட்டணத்திலுள்ள மற்ற மனுஷர்‌ யாரும்‌ 
யோவாபிடம்‌ பேச முன்வரவில்லை. ஒரு 
ஸ்திரீ தன்னுடைய புத்தியினால்‌. 
ஆபேல்‌ பட்டணத்தையும்‌, அந்தப்‌ 
பட்டணத்தின்‌ மனுஷரையும்‌ அழிவிலிருந்து 
பாதுகாக்கிறாள்‌. 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


தாவீதின்‌ ராஜரீகம்‌ 
2சாமு 20:23-26 


சோமு ௮0:23. மோவாப்‌. 
'இஸ்ரவேலுடைய எல்லா 
இராணுவத்தின்மேலும்‌, யோய்தாவின்‌ 
குமாரனாகிய பெனாயா 
கிரேத்தியர்மேதும்‌ பிலேத்தியர்மேலும்‌ 
'தலைவராயிரு ந்தார்கள்‌. 


சோமு 20:24. அதோராம்‌ பகுதிகளை: 
வாங்குகிறவனும்‌, அகிஜூதின்‌' 
குமாரனாகிய யோசபாத்‌ மத்திரியும்‌, 


சாமு 20:25. சம்பிரதியும்‌, 
சுாதோக்கும்‌ அயியத்தாரும்‌ 
ஆசாரியருமாயிருத்‌தார்கன்‌. 


சோமு 20:26. யயிரியணாகிய ராவும்‌ 
தாவிதுக்குப்‌ பிரதானியாயிருத்‌ தான்‌. 
தாவீது. எருசலேமிலே தங்கியிருந்து 
சமஸ்த இஸ்ரவேலையும்‌ ஆ செய்கிறார்‌ 
செத்துப்போனான்‌. 


சேவா 


குமாரனாகிய பெனாயா 
பிலேத்தியர்மேலும்‌ தலைவனாயிருக்கிறான்‌ 
(சோமு 20:23) 


தாவீதுக்கு ஏராளமான ராஜாக்கள்‌ 
பகுதிகளை செலுத்தி, அவரோடு 
சமாதான உடன்படிக்கை பண்ணுகிறார்கள்‌. 
அவர்கள்‌ செலுத்துகிற பகுதிகளை 
வாங்குவதற்காக, தாவீது அதோராம்‌ 
என்பவனை அதிகாரியாக நியமிக்கிறார்‌. 
இதற்கு முன்பு தாவீதுக்கு இந்த 
வேலையைப்‌. பார்க்க யாரும்‌ 
நியமிக்கப்படவில்லை. இப்போது தாவீதின்‌ 
பொக்கிஷம்‌ நிரம்பி வழிகிறது. 

தாவீதுக்கு அகிலூதின்‌ குமாரனாகிய 
யோசபாத்‌ மந்திரியாயும்‌, 
சம்பிரதியாயும்‌. சாதோக்கும்‌ 
ஆசாரியருமாயும்‌ இருக்கிறார்கள்‌. 
யமீரியனாகிய ஈராவும்‌ தாவீதுக்குப்‌ 
பிரதானியாயிருக்கிறான்‌ (2சாமு 20:24-26). 


தகம்‌ 





ழ்‌ நவள 
யாய 


தாவீதின்‌ ராஜரீகம்‌ 
சோழு 20:28-26. 


இராணுவத்தின்மேலும்‌, யோய்தாவின்‌ 
குமாரனாகிய பெனாயா 
கிரேத்தியர்மேலும்‌ பிலேத்தியர்மேலும்‌ 
தலைவராயிரு ந்தார்கள்‌. 


சாமு 20:24. அதோராம்‌ பகுதிகளை: 
வாங்குகிறவனும்‌, 'தின்‌ 
குமாரனாகிய யோசபாத்‌ மந்திரியும்‌, 


சாமு 20:95. சேவா சம்பிரதியும்‌, 
காதோக்கும்‌ அபியத்தாரும்‌. 
ஆசாரியருமாயிருத்தார்கள்‌. 

சாமு 20:98. யயிரியணாகிய ஈராவும்‌ 


தானீதுக்குப்‌ பிரதானியாயிருத்தான்‌. 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தாவீது எருசலேமிலே தங்கியிருந்து 
சமஸ்த இஸ்ரவேலையும்‌ ஆளுகை செய்கிறார்‌ 
அமாசா. செத்துப்போனான்‌. அவனுக்கு 


சோமு 20:23). 


தாவீதுக்கு ஏராளமான ராஜாக்கள்‌ 
பகுதிகளை செலுத்தி, அவரோடு 
சமாதான உடன்படிக்கை பண்ணுகிறார்கள்‌. 
அவர்கள்‌ செலுத்துகிற பகுதிகளை 
வாங்குவதற்காக, தாவீது அதோராம்‌. 
என்பவனை அதிகாரியாக நியமிக்கிறார்‌. 
இதற்கு முன்பு தாவீதுக்கு இந்த 
வேலையைப்‌ பார்க்க யாரும்‌ 
நிலமிக்கப்படவில்லை. இப்போது தாவீதின்‌ 
பொக்கிஷம்‌ நிரம்பி வழிகிறது. 
தாவீதுக்கு அகிலூதின்‌ குமாரனாகிய 
யோசபாத்‌ மந்திரியாயும்‌, சேவா 
சம்பிரதியாயும்‌, சாதோக்கும்‌ அபியத்தாரும்‌ 
இருக்கிறார்கள்‌. 
தாவீதுக்குப்‌ 
பிரதானியாயிருக்கிறான்‌ (2சாமு 20:24-26). 





f= FTE 
TT 


இந்த அதிகாரம்‌ எழுதப்பட்ட காலம்‌ 
தெளிவாகத்‌ தெரியவில்லை. அப்சலோம்‌, 
சேபா யோன்‌ கலகத்திற்கு பின்பு, 
ந்த சம்பவம்‌ நடைபெற்றிருக்கவேண்டும்‌ 
தீர்மானித்து, இது இந்த 
த்தில்‌ எழுதப்பட்டிருக்கிறது. 
தாவீதின்‌ ஆட்சிக்காலத்தின்‌ 

கடைசி பகுதி நடைபெறுகிறது. 


கிபியோனியர்‌ நிமித்தமாக இஸ்ரவேல்‌ 
தேசத்தில்‌ மூன்று வருஷம்‌ ஓயாத 
பஞ்சமுண்டாமிற்று (சோழு?211). கிபியோனியர்‌ 
குமாரரில்‌ ஏழுபேரை 
கொன்றுபோட்டார்கள்‌ அதன்‌ பின்பு பஞ்சம்‌ 
நின்றுபோயிற்று (2சாமு 21:2-9). 


மூன்று வருஷ பஞ்சத்திற்கு பின்பு 
தாவீது தன்னுடைய மனுஷரை இலக்கம்‌ 
பார்த்தார்‌. இநனால்‌ மூன்று வருஷம்‌. 
பஞ்சமுண்டாகும்‌ என்னும்‌ எச்சரிப்பு 
தாவீதுக்கு கொடுக்கப்பட்டது நாளா 2113) 
இது ஏழுவருஷ பஞ்சம்‌ என்று. 
அழைக்கப்படுகிறது. இந்த வருஷத்தோடு, 
மேலும்‌ மூன்று வருஷத்தைக்‌ கூட்டும்போது, 

ஏழுவருஷ பஞ்சம்‌ உண்டாகும்‌. 
எலும்புகளையும்‌ 


சவுலின்‌ 
எலும்புகளையும்‌, 
கொன்றுபோட்ட, சவுலின்‌ 
எலும்புகளையும்‌, சேர்த்து. 
அடக்கம்பண்ணுகிறார்‌. 


தாவீது 
யோனத்தானின்‌ 
கிபியோனியர்‌ 
குமாரருடைய 
கல்லறையில்‌ 
(சோமு 21:10-14). 

பெலிஸ்தர்‌ மத்தியிலே இராட்சதர்கள்‌ 
இருக்கிறார்கள்‌. இவர்கள்‌ யுத்தங்களில்‌: 
'கொல்லப்படுகிறார்கள்‌ (2சாழு 21:15-22). 


கிபியோனியாம்‌ 
2சாமு 211-9 

சாமு 214. தாவீதின்‌ நாட்களில்‌. 
முன்று வருஷம்‌ ஓயாத பஞ்சம்‌. 
உண்டாமிருந்தது; அப்பொழுது தாவீது 
கர்த்தருடைய சமுகத்தில்‌ விசாரித்தான்‌. 
கர்த்தர்‌ கிபியோனியரைக்‌ 
கொள்றுபோட்ட குவுலுக்காகவும்‌, 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
II SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இரத்தப்பிரியரான அவன்‌ 
வீட்டாருக்காகவும்‌ இது உண்டாயிற்று 
என்றார்‌. 


சாமு 21:2. அப்பொழுது 
கிபியோனியரை 
கிபியோனியரோ, 
புத்திரராயிராமல்‌ 
மீதியாயிருத்தவர்கன்‌; அவர்களுக்கு. 
இஸ்ரவேல்‌: புத்திரர்‌ 
ஆணையிட்டிருந்தும்‌, சவுல்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்காகவும்‌ யூதாவுக்காகவும்‌ 
காண்பித்த வைராக்கியத்தினால்‌. 
அவர்களை வெட்ட வகைதேடினான்‌. 


ராஜு 
அழைப்பித்‌ தான்‌; 
இஸ்ரவேல்‌ 
எமோரியரில்‌ 


சோமு 219. ஆகையால்‌ தாவீது 


சுதந்தரத்தை ஆசிர்வதிக்கும்படிக்கு,. 
நான்‌ செய்யவேண்டிய பிராயச்சித்தம்‌ 
என்ன என்று கேட்டான்‌. 


சாமு 214. அப்பொழுது 
கிபியோனியர்‌ அவனைப்‌ பார்த்து: 
சுவுலோடும்‌ அவன்‌ வீட்டாரோடும்‌. 
எங்களுக்கு இருக்கிற காரியத்திற்காக 
எங்களுக்கு வென்னியும்‌ பொன்னும்‌. 
தேவையில்லை; இஸ்ரவேலில்‌ 
ஒருவனைக்‌ கொன்றுபோடவேண்டும்‌ 
என்பதும்‌. எங்கன்‌ விருப்பம்‌ 
அல்ல என்றார்கள்‌. அப்பொழுது அவன்‌: 
அப்படியானால்‌, நான்‌: 
உங்களுக்கு என்ன செய்ய 
வேண்டும்‌ என்று சொல்லுகிறீர்கள்‌. 
என்று கேட்டான்‌. 


அவர்கன்‌ ராஜாவை 

இஸ்ரவேலின்‌ 
எல்லையிலெங்கும்‌ நிலைக்காதபடிக்கு, 
அழித்துபோக எவன்‌ எங்களை 
'நிர்மூுமாக்கி எங்களுக்குப்‌ 
பொல்லாப்புச்‌ செய்ய நினைத்தானோ, 


2சாமு 21:6. அவன்‌ குமாரரில்‌ ஏழுபேர்‌ 
கர்த்தர்‌ தெரித்துகொண்ட சவுலின்‌ 
ஊராகிய கியியாவிலே நாங்கள்‌ 
அவர்களைக்‌: கர்த்தருக்கென்று 
தூக்கிப்போட, எங்களுக்கு 
ஒப்புக்கொடுக்கப்படவேண்டும்‌ 





i= ராண 
யாய 


சாமு 2:7. ஆணாலும்‌ தாவீதும்‌ 
சவுலின்‌ குமாரனாகிய யோனத்தானும்‌. 
கர்த்தரைக்‌ கொண்டு. இட்ட 
ஆணையினிமித்தம்‌, ராஜா சவுலின்‌: 
குமாரனாகிய யோணத்தானின்‌ மகன்‌: 
மேவிபோசே த்தைக்‌ தப்பவிட்டு, 


சோமு. 21:89. ஆயாவின்‌ 
குமாரத்தியாகிய ரிஸ்பான்‌ சவுலுக்குப்‌ 
பெற்ற அவளுடைய இரண்டு. 
குமாரராகிய அர்மோனியையும்‌ 
மேவிபோசே த்தையும்‌, 
குமாரத்தியாகிய 
மேகோலாத்தியனான 

குமாரனாகிய ஆதரியேலுக்குப்‌ பெற்ற 
அவளுடைய ஐந்து குமாரரையும்‌ 
பிடித்து, 
ழு 219. 
கிபியோனியர்‌ 

ஒப்புக்கொடுத்தான்‌; 

கர்த்தருடைய 

மலையின்மேல்‌ தூக்கிப்போட்டார்கன்‌; 
அப்படியே அவர்கள்‌ ஏழுபேரும்‌ 
ஒருமிக்க விழுந்தார்கள்‌; வாற்கோதுமை 
அறுப்பு துவக்குகிற அறுப்புக்‌: 
காலத்தின்‌ முத்தின நாட்களிலே 
அவர்கள்‌ கொன்றுபோடப்பட்டார்கள்‌.. 


சவுல்‌ இஸ்ரவேலின்‌ ராஜாவாமிருந்த 
காலத்தில்‌ கிபியோனியருக்கு விரோதமாக 
தீங்கு செய்தான்‌. கிபியோனியர்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரரல்ல. இவர்கள்‌ எமோரியரில்‌. 
மீதியாயிருந்தவர்கள்‌. யோசுவாவின்‌ 
காலத்தில்‌ இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
கிபியோனியரோடு சமாதான உடன்படிக்கை 
செய்திருந்தார்கள்‌. 

“யோசுவா அவர்களோடே 
சமாதானம்பண்ணி, அவர்களை உயிரோடே 
காப்பாற்றும்‌ உடன்படிக்கையை அவர்களோடே 
பண்ணினான்‌; அதற்காகச்‌ சபையின்‌ 
பிரபுக்கள்‌ அவர்களுக்கு ஆணையிட்டுக்‌ 
கொடுத்தார்கள்‌” (யோசு 9:15). 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


கடுங்கோபம்‌ நம்மேல்‌ வராதபடிக்கு, 
நாம்‌ அவர்களுக்கு இட்ட ஆணையினிமித்தம்‌ 
நாம்‌ அவர்களை உயிரோடே வைத்து. 
அவர்களுக்கு ஒன்று செய்வோம்‌. 
பிரபுக்களாகிய நாங்கள்‌ அவர்களுக்குச்‌ 
சொன்னபடி அவர்கள்‌ 
உயிரோடிருந்த, சபையார்‌. எல்லாருக்கும்‌ 
விறகு வெட்டுகிறவர்களாகவும்‌, தண்ணீர்‌ 
எடுக்கிறவர்களாகவும்‌ இருக்கக்கடவர்கள்‌ 
என்று பிரபுக்கள்‌ அவர்களோடே 
சொன்னார்கள்‌" (யோசு 
9:2021). 


யோசுவா கிபியோனியரோடு 
கொண்ட உடன்படிக்கையின்‌ பிரகாரம்‌, 
அவர்களுக்கு இஸ்ரவேல்‌ தேசத்தில்‌ 
வாசம்பண்ணும்‌ உரிமை கொடுக்கப்படுகிறது. 
இஸ்ரவேலர்‌ கிபியோனியருக்கு பாதுகாப்பு 
கொடுக்கவேண்டும்‌. 

கிபியோனியரை தங்கள்‌ 

தூத்திவிடவும்‌ கூடாது, 
கொன்றுபோடவும்‌ கூடாது. 


இஸ்ரவேலின்‌ ராஜாவாகிய சவலுக்கு, 
இந்த  உடன்படிக்கையைப்பற்றித்‌ 
ஆறாம்‌ அவர்‌ இஸ்ரவேல்‌ 
செய்வதாக 
க கொன்றுபோட்டார்‌. 
எண்ணிக்கையுள்ள 


சவுலோ 


செய்து 


சொற்ப 
ஜனங்களாயிருக்கிறார்கள்‌. 
அவர்களை மொத்தமாக அழித்துப்போட 
வேண்டுமென்று தீர்மானம்பண்ணுகிறார்‌. 
சவல்‌ கிபியோனியரில்‌ அநேகரை 
வெட்டிக்கொன்‌ றுபோடுகிறார்‌. 


சவல்‌ அமலேக்கியரை முற்றிலுமாய்‌ 
அழித்துப்போடவேண்டும்‌. என்பது, 
கர்த்தருடைய கட்டளை. ஆனால்‌ சவுலோ 
அமேலேக்கியரை மொத்தமாய்‌ 
அழித்துப்போடாமல்‌, அவர்களில்‌ அநேகரை 
உயிரோடு தப்பவிடுகிறார்‌. இது சவுல்‌ செய்த 
தப்பிதம்‌. சவுல்‌ அமலேக்கியரை 
முற்றிலுமாய்‌ அழித்துப்போடாமல்‌, அவர்களை 
தப்பவிட்ட பாவத்திற்கு பிராயச்சித்தமாக, 
அவர்‌ கிபியோனியரைக்‌ 
கொன்றுபோடுகிறார்‌. 





i FTE 
TT 


சவுல்‌ உடன்படிக்கையை மீறியதினால்‌, 

கர்த்தருடைய கோபம்‌ சவலின்மீதும்‌ 
அவருடைய  வீட்டார்மீதும்‌ உண்டாயிற்று. 
சவுல்‌ கிபியோனியரைப்‌ பாதுகாக்கவேண்டும்‌. 
அவர்கள்‌ இஸ்ரவேல்‌ ஜனத்தாரின்‌ 
பாதுகாப்பிலிருக்கிறார்கள்‌. ஆனால்‌ சவுலோ, 
உடன்படிக்கையை மீறி, குற்றமில்லாத 
கிபியோனியரின்‌ இரத்தத்தை சிந்துகிறார்‌. 
இஸ்ரவேல்‌ தேசத்தார்‌ கிபியோனியரை 
பாதுகாக்காமல்‌ அவர்களைக்‌ 
கொன்றுபோட்டார்கள்‌. இதன்‌ நிமித்தமாய்‌ 
இஸ்ரவேல்‌ தேசத்தின்மீது கர்த்தருடைய 
நியாயத்தீர்ப்பு வந்திருக்கிறது. 


தாவீதின்‌ நாட்களில்‌ மூன்று வருஷம்‌ 
ஓயாத. பஞ்சம்‌ உண்டாயிருக்கிறது: 
அப்பொழுது தாவீது கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
விசாரிக்கிறார்‌ ரத்‌ தாவீதிடம்‌, 


சவலுக்காகவும்‌, 
வீட்டாருக்காகவும்‌ 
(சோமு 214) என்று சொல்லுகிறார்‌ 


இஸ்ரவேல்‌ தேசம்‌ பாலும்‌ தேனும்‌. 
ஒடுகிற செழிப்பான தேசம்‌. ஆனாலும்‌ 
கர்த்தர்‌ சவுலுடைய பாவத்தினிமித்தமாக 
இஸ்ரவேல்‌ தேசத்தைத்‌ தண்டிக்கிறார்‌ 
தாவீதின்‌ ஆட்சிக்காலம்‌ செழிப்பான 
காலமாகவும்‌, மகிமையான காலமாகவும்‌: 
இருக்கிறது. ஆனாலும்‌ தாவீதின்‌ நாட்களில்‌ 
இஸ்ரவேல்‌ தேசத்தில்‌, மூன்று வருஷம்‌ 
ஓயாத  பஞ்சமுண்டாயிற்று. மழை 
பெய்யவில்லை. தானியம்‌ விளையவில்லை. 
ஜனங்களுக்கு போஜனமும்‌ தண்ணீரும்‌ 
கிடைக்கவில்லை. 


தாவீது ஒரு தீர்க்கதரிசி. ஆனாலும்‌ 
கர்த்தருடைய சித்தத்தை 


அறிந்துகொள்ளவேண்டுமென்றால்‌, அவரும்‌ 


விசாரிக்க 

இஸ்ரவேல்‌ 
திலே மூன்று வருஷம்‌ ஓயாத 
பஞ்சம்‌ உண்டாயிருப்பதற்கான காரணத்தை, 
தாவீது கர்த்தரிடத்தில்‌ விசாரிக்கிறார்‌. 
தாவீது கர்த்தருடைய சத்தத்தையும்‌, 
திட்டத்தையும்‌ அறிந்துகொள்ள விரும்புகிறார்‌. 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


தாவீதுக்கு உடனே 
தத்தம்‌ கசத இஸ்ரவேல்‌ 
தேசத்தில்‌ பஞ்சம்‌ உண்டானபோது, தாவீது 
கர்த்தரிடத்தில்‌ அதுபற்றி உடனே 
விசாரிக்கவில்லை. மூன்று வருஷம்‌. 
தாமதம்பண்ணுகிறார்‌. கர்த்தரோ, தாவீது 
தன்னிடத்தில்‌ விசாரித்த உடனேயே, 
அவருக்கு பிரதியுத்தரம்‌ சொல்லுகிறார்‌. 


இந்தப்‌ பஞ்சம்‌ சவுலுக்காகவும்‌, 
அவருடைய வீட்டாருக்காகவும்‌ உண்டாயிற்று. 
இந்தப்‌ பஞ்சத்திற்கு தாவீதோ, தாவீதின்‌ 
குடும்பத்தாரோ காரணமல்ல. சவறும்‌ 
அவருடைய வீட்டாருமே காரணம்‌. சவுல்‌ 
கிபியோனியரைக்‌ கொன்றுபோட்டார்‌. இந்த 
சம்பவம்‌ நடைபெற்று பல வருஷங்களாயிற்று. 
காலம்‌ கடந்தாலும்‌, மனுஷனுடைய 
பாவக்கறைகள்‌ அழிவதில்லை. கர்த்தர்‌ 
சவுலை உடனே தண்டிக்கவில்லை. அவர்‌ 
சவுலை தண்டிக்காமலும்‌ விடவில்லை. 


கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு ன்றது 
உடனே வரவில்லை என்பதை நினைத்து, 
இறுமாப்பாயிருந்திருக்கவேண்டும்‌. 
தன்னுடைய 
நினைக்கவில்லையென்றும்‌, 
தன்னுடைய பாவத்தை மறந்துவிட்டார்‌ 
என்றும்‌ சவுல்‌ நினைத்திருக்கவேண்டும்‌. 
நியாயத்தீர்ப்பு உடனே வரவில்லை 
என்பதற்காக, அது வரவே வராது என்று 
தீர்மானம்பண்ணக்கூடாது. கர்த்தருடைய 
நியாயத்தீர்ப்பு அவருக்கு ஏற்ற வேளையில்‌ 
வரும்‌. 


இஸ்ரவேல்‌ தேசத்தில்‌ மூன்று வருஷம்‌ 
பஞ்சமுண்டாயிருக்கிறது. 
கொன்றுபோட்ட 
இரத்தப்பிரியரான அவன்‌ 
இந்தப்‌ 
கர்த்தர்‌ 


சவலுக்காகவும்‌, 
வீட்டாருக்காகவும்‌ 
பஞ்சமுண்டாயிற்று என்று 
தாவீதுக்கு சொல்லுகிறார்‌. 
சவுல்‌ கிபியோனியருக்கு விரோதமாக 
செய்த பாவத்தை நிவிர்த்தி பண்ண 
வேண்டுமென்று தாவீது விரும்புகிறார்‌. 
இதற்காக அவர்‌ கிபியோனியரை 
தன்னிடத்தில்‌ அழைப்பிக்கிறார்‌. 





i THE 
TT 


கிபியோனியர்‌, 
புத்திரராமிராமல்‌ 
மீதியாயிருக்கிறவர்கள்‌ ; 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
சவுல்‌ இஸ்ரவேல்‌ 
யூதாவுக்காகவும்‌ 
வைராக்கியத்தினால்‌ அவர்களை 
வகைதேடினார்‌ (சோமு 21:2). 


இஸ்ரவேல்‌: 
எமோரியரில்‌ 
அவர்களுக்கு. 
ஆணையிட்டிருந்தும்‌, 
புத்திரருக்காகவும்‌ 
காண்பித்த 

வெட்ட 


தாவீது கிபியோனியரை அழைத்து 
பேசவேண்டுமென்று தீர்மானம்பண்ணுகிறார்‌. 
அவர்களுக்கு விரோதமாக சவல்‌ தீங்கு 
செய்திருக்கிறார்‌. அந்தத்‌ தீங்குக்கு. 
கிபியோனியர்‌ என்ன பரிகாரம்‌ 
எதிர்பார்க்கிறார்கள்‌ என்பதை, 
அவர்களிடத்திலேயே. கேட்டு 
அறிந்துகொள்ளவேண்டுமென்று தாவீது 
தீர்மானிக்கிறார்‌. 


தாவீது கிபியோனியரைப்‌ பார்த்து: 
“நான்‌ உங்களுக்குச்‌ செய்ய வேண்டியது 
என்ன? நீங்கள்‌ கர்த்தருடைய சுதந்தரத்தை 
ஆசீர்வதிக்கும்படக்கு, நான்‌ செய்யவேண்டிய 
பிராயச்சித்தம்‌ என்ன" (சோமு 21:3) என்று 
கேட்கிறார்‌ 


கிபியோனியரும்‌. சவுல்‌ தங்களுக்கு 
செய்த தீங்குகளை மறக்கவில்லை. அவர்கள்‌ 
சவுலின்‌ வீட்டாருக்கு விரோதமாக 
கோபமாயிருக்கிறார்கள்‌ 'கிபியோனியரின்‌ 
எண்ணிக்கை சொற்பமாயிருப்பதினால்‌, 
அவர்களால்‌ சவலுக்கு விரோதமாக 
இதுவரையிலும்‌ யுத்தம்பண்ண முடியவில்லை. 
கிபியோனியரால்‌ சவுல்‌ வீட்டாருக்கு 
விரோதமாக தங்கள்‌ கோபத்தையும்‌. 
காண்பிக்கமுடியவில்லை. இப்போது தாவீது. 
கிபியோனியரரைப்‌ பார்த்து, “நான்‌ உங்களுக்கு 
செய்யவேண்டியது என்ன" என்று கேட்கிறார்‌. 


கிபியோனியர்‌ கர்த்தருடைய 


தந்தத்தை ஆசீர்வதிக்கவேண்டும்‌. அதற்கு 
தாவீது பி 
பிராயச்சித்தமாக 

பொன்னையும்‌ விரும்பவில்லை. 


'கிபியோனியர்‌. 
'சவுலோடும்‌ 
எங்களுக்கு 


தாவீதைப்‌ பார்த்து: 
அவன்‌ வீட்டாரோடும்‌ 
இருக்கிற காரியத்திற்காக 
எங்களுக்கு வெள்ளியும்‌ பொன்னும்‌ 
தேவையில்லை: இஸ்ரவேலில்‌ ஒருவனைக்‌ 
கொன்றுபோடவேண்டும்‌ என்பதும்‌ எங்கள்‌ 
விருப்பம்‌ அல்ல” (சோமு 21:5) என்று. 
சொல்லுகிறார்கள்‌. 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கிபியோனியர்‌ 
ஜனத்தாருக்கு அடிமை 

செய்கிறார்கள்‌. விறகு 

தண்ணீர்‌ சுமப்பதும்‌ 
வேலையாயிருக்கிறது. அவர்கள்‌ 
தேசத்திலே கனரகத்‌ 
அவர்களுக்கு அடிமையின்‌ வேலைகளே 
கொடுக்கப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல்‌ 
தேசத்தில்‌ கிபியோனியர்‌ எங்கும்‌. 
கசுதந்தரமாகப்‌ போகலாம்‌. ஆனால்‌ அவர்கள்‌ 
தங்களுக்கு பிடித்தமான வேலைகளை 
செய்ய முடியாது. 


யோசுவா கிபியோனியரோடு, 
உடன்படிக்கை பண்ணியபோது, அவர்களை 
கர்த்தருக்கும்‌, கர்த்தருடைய ஜனத்திற்கும்‌. 
சேவை செய்ய ஒடப்புக்கொடுத்துவிட்டார்‌. 
கிபியோனியர்‌ அக்காலத்தில்‌ “நிதனீமியர்‌” 
என்று அழைக்கப்பட்டார்கள்‌. 
தாவீது இப்போது கிடியோனியரிடம்‌, 
"நான்‌உங்களுக்கு, செய்யவேண்டிய 
பிரயாச்சித்தம்‌ என்ன” என்று கேட்கிறார்‌. 
கிபியோனியர்‌ இந்த நல்ல சந்தர்ப்பத்தைப்‌ 
பயன்படுத்தி, தாங்கள்‌ இதுவரையிலும்‌ 
செய்து வந்த அடிமை வேலையிலிருந்து 
விடுதலை பெற்றிருக்கலாம்‌. 


ஆனால்‌  நிதனீமியரோ, 
இதுவரையிலும்‌ செய்த 
களைப்படையவில்லை. சுமை 
தூக்குவதினாலோ, தண்ணீர்‌ சுமப்பதினாலோ 
அவர்கள்‌ சோர்ந்துபோய்விடவில்லை. 
அக்கம்‌ எப்போதும்போல்‌ இனிமேலும்‌ 
வேலை செய்ய 
பதவ பககக ஆனாலும்‌ சவல்‌ 
கிபியோனியரைக்‌ கொன்றுபோட்டது, 
அவர்களுடைய மனதிலே இன்னும்‌ ஆறாத 
காயமாயிருக்கிறது. 


தாவீது கிபியோனியரைப்‌ பார்த்‌, 

“நான்‌ உங்களுக்கு என்ன செய்யவேண்டும்‌ 
என்று சொல்லுகிறீர்கள்‌" (சோமு 21:4) என்று 
கேட்கிறார்‌. அதற்கு கிபியோனியர்‌, தாவீது 
ராஜாவை நோக்கி, “நாங்கள்‌ இஸ்ரவேலின்‌ 
எல்லையிலெங்கும்‌. நிலைக்காதபடிக்கு, 
அழிந்துபோக எவன்‌ எங்களை நிர்மூலமாக்கி 
எங்களுக்குப்‌ பொல்லாப்புச்‌ செய்ய 
நினைத்தானோ, அவன்‌ குமாரரில்‌ ஏழுபேர்‌ 
கர்த்தர்‌ தெரிந்துகொண்ட சவுலின்‌ ஊராகிய 
கிபியாவிலே நாங்கள்‌? அவர்களைக்‌ 
கர்த்தருக்கென்று தூக்கிப்போட, எங்களுக்கு 
ஒப்புக்கொடுக்கப்படவேண்டும்‌” 

சோமு 21:55) என்று கேட்கிறார்கள்‌. 


தாங்கள்‌ 
வேலைகளில்‌ 





i THE 
TT 


ஒப்புக்கொடுக்க 
கிபியோனியர்‌ 
கேட்கிறார்கள்‌. அந்த ஏழுபேரையும்‌ தாவீது. 
தங்களுக்காக கொன்றுபோடவேண்டுமென்று 
கிபியோனியர்‌ எதிர்பார்க்கவில்லை. தாவீது 
சவுலின்‌ குமாரரில்‌ ஏழுபேரை தங்களிடத்தில்‌ 
ஒப்புக்கொடுத்தால்‌, தாங்கள்‌ அவர்களை 
கர்த்தருக்கென்று தூக்கிப்போடுவோம்‌ என்று 
கிபியோனியர்‌ தாவீதினிடத்தில்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 
தாவீது கிபியோனியரிடம்‌ 
செய்யவேண்டிய பிராயச்சித்தம்‌ 
(சோமு 21:3) என்று கேட்டார்‌. 
கிபியோனியர்‌ தாவீது 
இஸ்ரவேலில்‌ 
கொன்றுபோடவேண்டும்‌ என்பது எங்கள்‌ 
விருப்பமல்ல' சோமு 21:4) என்று 
சொன்னார்கள்‌. வீ; ங்களுக்காக 
யாரையும்‌ கொல்லவேண்டும்‌. “என்பது 
கிபியோனியரின்‌ விருப்பமல்ல. யாரைக்‌ 
கொல்லவேண்டுமோ அவர்களை தாங்களே 
கொன்றுபோடுவதாக கிபியோனியர்‌ 
சொல்லுகிறார்கள்‌. “நாங்கள்‌ அவர்களை 
குர்த்தருக்கென்று 'தூக்கிப்போடுவோம்‌"' 
என்று கிபியோனியர்‌ தாவீதினிடத்தில்‌: 
சொல்லுகிறார்கள்‌. 


நான்‌ 
என்ன" 
அதற்கு. 
ராஜாவை நோக்கி 

வனை 


குமாரரில்‌ ஏழுபேரை 
கொள்துமொடுவதினால்‌, ஏதாவது. 
பிரச்சனைகள்‌ வந்தாலும்‌, கஷ்டங்களும்‌ 
நஷ்டங்களும்‌ வந்தாலும்‌, அதை தாங்கள்‌ 
தாங்கிக்கொள்ள ஆயத்தமாயிருப்பதாக 
கிபியோனியர்‌ சொல்லுகிறார்கள்‌. சவலின்‌ 
குமாரரைக்‌ கொன்றுபோடுவதினால்‌, 
குற்றப்பறி வந்தாலும்‌ அது தங்கள்மீது 
வரட்டும்‌ என்று கிபியோனியர்‌ தாவீதுக்கு 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


வீட்டார்மீது கோபமில்லை. ஆனால்‌ அவர்கள்‌ 
இஸ்ரவேல்‌ தேசத்தின்மீதும்‌. இஸ்ரவேல்‌ 
அன்பாயிருக்கிறார்கள்‌. 
சவுலின்‌ குமாரரில்‌ 

கொன்றுபோட 
ஆயத்தமாயிருக்கிறார்கள்‌. கிபியோனியர்‌ 
இஸ்ரவேலை பழிவாங்க நினைக்கவில்லை. 
ஆனால்‌ கர்த்தர்‌ கிபியோனியர்‌ நிமித்தமாக 
இஸ்ரவேலை நியாயந்தீர்க்கிறார்‌. இஸ்ரவேல்‌ 
தேசத்தில்‌ மூன்று வருஷம்‌ ஓயாத 
பஞ்சமுண்டாயிருக்கிறது. இந்தப்‌ பஞ்சம்‌ 
தேசத்தைவிட்டு நீங்கவேண்டும்‌. இஸ்ரவேல்‌ 
தேசம்‌ மறுபடியும்‌ செழிக்கவேண்டும்‌. அங்கே 
பாலும்‌ தேனும்‌ ஓடவேண்டும்‌. இஸ்ரவேல்‌ 
மனுஷருக்கு. அப்பத்தாழ்ச்சியோ, 
போஜனக்குறைவோ, திராட்சரசக்குறைவோ 
ஏற்படக்கூடாது. அவர்களுக்கு திருப்தியான 
போஜனம்‌ கிடைக்கவேண்டும்‌. இதுவே 
கிபியோனியரின்‌ விருப்பம்‌. 


அவர்கள்‌ 


தாவீது கிபியோனியரிடத்தில்‌ 
“நீங்கள்‌ கர்த்தருடைய சுதந்தரத்தை 
ஆசீர்வதிக்கும்படிக்கு, நான்‌ செய்யவேண்டிய 
பிராயச்சித்தம்‌ என்ன” (சாமு 21:3) என்று 
கேட்டார்‌. கிபியோனியரும்‌ தாவீதினிடத்தில்‌ 
சவுலின்‌ குமாரரில்‌: ஏழுபேரைக்‌ 
கேட்கிறார்கள்‌. கிபியோனியர்‌ அந்த 
ஏழுபேரையும்‌ கர்த்தருக்கென்று 
தூக்கிப்போடப்போவதாக சொல்லுகிறார்கள்‌. 
சவுல்‌ கிபியோனியரைக்‌ 
கொன்றுபோட்டதினிமித்தமாக, இஸ்ரவேல்‌ 
தேசத்தில்‌ பஞ்சமுண்டாயிற்று. சவுலின்‌ 
குமாரரில்‌ ஏழுபேர்‌ கொல்லப்பட்டால்‌, 
இஸ்ரவேல்‌ தேசத்தைவிட்டு இந்தப்‌ பஞ்சம்‌ 
விலகும்‌. இதற்காக கிபியோனியர்‌ சவுலின்‌ 
குமாரரில்‌ ஏழுபேரை கொல்ல 
ஆயத்தமாயிருக்கிறார்கள்‌. 

கிபியோனியர்‌ தாவீது ராஜாவிடம்‌, 
“சவுலின்‌ குமாரரில்‌ ஏழுபேரை 
கர்த்தருக்கென்று தூக்கிப்போட, எங்களுக்கு 
ஒப்புக்கொடுக்கப்படவேண்டும்‌" என்று 
சொல்லுகிறார்கள்‌. தாவீது அவர்களிடம்‌, 
நான்‌ அவர்களை ஒப்புக்கொடுப்பேன்‌" என்று 
சொல்லுகிறார்‌. கிபியோனியர்‌ தன்னிடத்தில்‌ 
கேட்கும்‌, சவலின்‌ குமாரரில்‌ ஏழுபேரை, 
அவர்களிடத்தில்‌ ஒப்புக்கொடுப்பதற்கு 
சம்மதிக்கிறார்‌. 





i THE 
ERRATA 


சவலுக்கு ந்‌ 
இருக்கிறார்கள்‌. 
தங்களிடததில ஒபக்கொடுக 
தீர்மானிக்கும்‌. 
கிபியோனியர்‌ தாவீது 
ல விட்டுவிடுகிறார்கள்‌. 


யோனத்தானோடு 
ஏற்கெனவே உடன்படிக்கை செய்திருக்கிறார்‌. 
தாவீது அந்த 
விரும்பவில்லை. 
கிபியோனியரோடு செய்த உடன்படிக்கையை 
சவுல்‌. மீறியதினால்‌, இஸ்ரவேல்‌ 
தேசத்தின்மீது கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு 
வந்திருக்கிறது. தாவீது யோனத்தானோடு 
செய்துகொண்ட உடன்படிக்கையை 
மீறுவதினால்‌, இஸ்ரவேல்‌ தேசத்தின்மீது 
வந்துட மற்றும்‌ ஒரு நியாயத்தீர்ப்பு 
தாவீது விரும்பவில்லை. 
ஆகையினால்‌ தாவீது யோனத்தானின்‌ 
மகன்‌ மேவிபோசேத்தை, 
கிபியோனியரிடத்தில்‌  ஒப்புக்கொடுக்காமல்‌, 
அவனை தப்பவிடுகிறார்‌ சோமு 21:7). 


தாவீது சவுகின்‌ குமாரரில்‌ எழுபோர 
தேர்ந்தெடுத்து, அவர்களை கிபியோ 
கையில்‌ ஒப்புக்கொடுக்கிறார்‌ அகலில்‌ 
விவரம்‌ வருமாறு ஆயாவின்‌ 
குமாரத்தியாகிய ரிஸ்பாள்‌ சவலுக்குப்‌ பெற்ற 
அவளுடைய இரண்டு குமாரராகிய 
அர்மோனியும்‌ மேவிபோசேத்தும்‌, சவலின்‌ 
குமாரத்தியாகிய மீகாள்‌ மேகோலாத்தியனான 
பர்சிலாவின்‌ குமாரனாகிய ஆதரியேலுக்குப்‌ 
பெற்ற வ்‌ ஐந்து குமாரரும்‌, 
ஆக மொத்தம்‌ ஏழுபேர்‌. 


தாவீது, பல்‌ குமாரரில்‌ த 
ஏழுபேரையும்‌ பிடித்து. அவர்களை 
கிபியோனியர்‌ கையில்‌ ஒப்புக்கொடுக்கிறார்‌: 
கிபியோனியர்‌ அவர்களைக்‌ கர்த்தருடைய 
சமுகத்தில்‌ மலையின்மேல்‌ 
தூக்கிப்போடுகிறார்கள்‌; அப்படியே அவர்கள்‌ 
ஏழுபேரும்‌ ஒருமிக்க விழுகிறார்கள்‌; 
வாற்கோதுமை அறுப்பு துவக்குகிற அறுப்புக்‌ 
காலத்தின்‌ முந்தினநாட்களிலே அவர்கள்‌ 
கொன்றுபோடப்படுகிறார்கள்‌ (சோமு 21:9). 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


கிபியோனியர்‌ சவலின்‌ 
கொன்றுபோடும்‌ ஸ்தலம்‌, 
ஆகியவையெல்லாமே, 
நீதியை நிறைவேற்றும்‌ வண்ணமாக 
இருக்கிறது. கிபியோனியர்‌ அவர்களை 
தூக்கிப்போடுகிறார்கள்‌. தேவனுடைய கோபம்‌ 
சவுலின்‌ வீட்டார்மீது இருக்கிறது என்பதற்கு 
அடையாளமாக,  சவலின்‌  குமாரரில்‌ 
ஏழுபேரை, கர்த்தருடைய சமுகத்தில்‌, 
மலையின்மேல்‌ 'தூக்கிப்போடுகிறார்கள்‌. 
தூக்கிப்போடப்பட்டவனை அன்றே அடக்கம்‌ 
பண்ணவேண்டும்‌. ஆனால்‌ சவுலின்‌ 
குமாரரோ, அன்றே 
அடக்கம்பண்ணப்படவில்லை. இஸ்ரவேல்‌ 
தேசத்தின்மீது மழை பெய்யும்‌ வரையிலும்‌ 
அவர்கள்‌ பிணமாக தங்குகிறார்கள்‌. 


“கொலைசெய்யப்பட 
சாவுக்குப்‌ பாத்திரமான 
உண்டாயிருக்க, 
கொலைசெய்யும்படி 
தூக்கிப்போடுவாயானால்‌, 
பிரேதம்‌ மரத்திலே தொங்கலாசாது: 
அந்நாளிலேதானே அதை அடக்கம்பண்ண 
வேண்டும்‌: தூக்கிப்போடப்பட்டவன்‌ தேவனால்‌ 
சபிக்கப்பட்டவன்‌; ஆசையால்‌ உன்‌ 
தேவனாகிய கர்த்தர்‌ உனக்குக்‌ சுதந்தரமாகக்‌ 
கொடுக்கும்‌ உள்‌ தேசத்நைத்‌ 
தீட்டுப்படுத்தாயாக" (உபா 21:22,23) 


“மரத்திலே. தூக்குப்பட்ட எவனும்‌ 
சபிக்கப்பட்டவன்‌ என்று எழுதியிருக்கிறபடி, 
கிறிஸ்து, நமம்காகச்‌ சாபமாகி, 
நியாயப்பிரமாணத்தின்‌ சாபத்திற்கு நம்மை 
நீங்கலாக்கி மீட்டுக்கொண்டார்‌" (கலா 33). 


கிபியோனியர்‌ சவுலின்‌ குமாரரில்‌ 
ஏழுபேரையும்‌, சவுலின்‌ ஊராகிய 
கிபியாவிலே. தூக்கிப்போடுகிறார்கள்‌ 
சோமு 21:6). சவுலின்‌ பாவத்தினிபித்தமாக, 
ய குமாரரில்‌ ஏழுபேரும்‌ 
மரித்துப்போனார்கள்‌ என்பதற்கு, 
அவர்கள்‌ சவுலின்‌: ஊராகிய 
கிபியாவிலே தூக்கிப்போடப்பட்டது 
அடையாள மாயிருக்கிறது, 


குமாரை 
காலம்‌, முறைமை 
தேவனுடைய 


ஒருவன்மேல்‌. 





i FTE 
TT 


இஸ்ரவேலிலே பஞ்சம்‌ நீங்கிற்று 
சோமு 2110-14 


சோமு. 2:10. அப்பொ 
ஆயாவின்‌ குமாரத்தியாகிய 
நிஸ்பான்‌ இரட்டுப்புடவையை. 
எடுத்துக்கொண்டுபோய்‌, அதைப்‌ 
பாறையின்மேல்‌ விரித்து, 
அறுப்புநானின்‌ துவக்கம்‌ முதற்கொண்டு. 
வானத்திலிருந்து அவர்கள்மேல்‌ மழை 
பெய்யுமட்டும்‌ பகலில்‌ ஆகாயத்துப்‌: 
பறவைகளாகிலும்‌. இரவில்‌ 
காட்டுமிருகங்கனாகிலும்‌ அவர்கன்மேல்‌ 
விழவொட்டாதிருத்தான்‌. 


சோமு. 2111. ஆயாவின்‌. 
குமாரத்தியாகிய நிஸ்பான்‌ என்னும்‌ 
சவுலின்‌ மறுமனையாட்டி செய்தது 
தாவீதுக்கு அறிவிக்கப்பட்ட போது, 


சாமு 21:12. தாவீது போய்‌, பெலிஸ்தர்‌ 
கில்போவாவிலே சவுலை 
வெட்டின போது, பெத்சானின்‌' 
வீதியிலே தாக்கிப்போடப்பட்டதும்‌, 
கீலேயாத்திலுன்ன யாயேஸ்‌ 
பட்டணத்தார்‌ அங்கே போய்த்‌: 
திருட்டனவாய்க்‌ கொண்டுவத்ததுமான 
சவுலின்‌ எதும்புகனையும்‌, அவன்‌ 
குமாரனான யோனத்தானின்‌. 
எலும்புகளையும்‌, அவர்கனிடத்திலி 
ருந்து எடுத்து, 


சாமு 23. அங்கே இருத்து 
அவர்களைக்‌ கொண்டுவந்து, 
தூக்கிப்போடப்பட்டவர்களின்‌. 
எலும்புகளையும்‌ அவைகளோடே 
சேர்த்து, 


சோமு 21:14. சவுலின்‌ எலும்புகனையும்‌ 
அவன்‌ குமாரனாகிய யோனத்தானின்‌ 
எலும்புகளையும்‌, பென்யமீன்‌. 
தேகத்துச்‌ சேலா ஊரிலிருக்கிற அவன்‌ 
தகப்பனாகிய கீசின்‌ கல்லறையில்‌ 
அடக்கம்பண்ணுவித்தான்‌; ராஜா 
கட்டனையிட்டபடி யெல்லாம்‌ 
செய்தார்கள்‌; அதற்குப்பின்பு தேவன்‌ 
தேசத்திற்காகச்‌ செய்யப்பட்ட. 
வேண்டு தலைக்‌ கேட்டருனினார்‌. 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


கிபியானியர்‌ சவுலின்‌ குமாரரை 
மலையின்மேல்‌ தூக்கிப்போடுகிறார்கள்‌. 
அவர்கள்‌ ஏழுபேரும்‌ மலையிலிருந்து ஒருமிக்க 
விழுகிறார்கள்‌. செத்துப்போனவர்களின்‌ 
சரீரம்‌ உடனே அடக்கம்பண்ணப்படவில்லை. 

நியாயத்தீர்ப்பு நிறைவேறும்‌ 

அவர்கள்‌ மரித்தவர்களாக. 
விழுந்து கிடக்கிறார்கள்‌. கர்த்தர்‌ சவுலின்மீது, 
தம்முடைய நியாயத்தீர்ப்பை நிறைவேற்றி, 
இஸ்ரவேல்‌ தேசத்திற்கு மறுபடியும்‌ மழையை 

தேசத்திலே 


குமாரர்‌ 


தூக்கிப்போடப்பட்டார்கள்‌. 

கர்த்தருக்கு, 

செலுத்தப்பட்டார்கள்‌. 

செலுத்தப்பட்டவர்களை 
பட்சித்துப்போடவில்லை. 

சரீரங்கள்‌ வெட்ட வெளியிலே கிடக்கிறது. 
காற்றும்‌, வெயிலும்‌ அந்த சரீரங்கள்மீது 
பட்டு, அந்த சரீரங்களை 
பட்சித்துப்போடுகிறது. 


கிபியோனியர்‌ 
ஏழுபேரையும்‌, 
துவக்குகிற, 
நாட்களிலே 
(சோமு 219) 
மழைக்காலமல்ல. இது 
வறண்டுபோயிருக்கும்‌ காலம்‌. 
கிபியோனியர்‌. 
ஏழுபேரில்‌ இரண்டுபேர்‌ 
குமாரத்தியாகிய ரிஸ்பாள்‌ சவலுக்கு பெற்ற 
இரண்டு குமாரர்‌ ஆவார்கள்‌. ரிஸ்பாள்‌ 
வயது முதிர்ந்தவள்‌. தன்னுடைய இரண்டு 
குமாரரும்‌ செத்துப்போனது ரிஸ்பாளுக்கு 
மிகுந்த வேதனையாயிருக்கிறது. தன்னுடைய 
வயதான காலத்தில்‌, தன்னுடைய இரண்டு 
குமாரரும்‌. தனக்கு ஆதரவாயிருப்பார்கள்‌ 
என்று ரிஸ்பாள்‌ எதிர்பார்த்தாள்‌. ஆனால்‌ 
கிபியோனியர்‌. ரிஸ்பாளின்‌ இரண்டு 
குமாரரையும்‌ கொன்றுபோட்டார்கள்‌. 


சவுலின்‌ 
வாற்கோதுமை 
அறுப்புக்காலத்தின்‌ முந்தின 
கொன்றுபோடுகிறார்கள்‌. 
அறுப்புக்காலம்‌ 
மழையில்லாமல்‌. 


குமாரர்‌ 
அறுப்பு 


கொன்றுபோட்ட 
ஆயாவின்‌ 





i THE 
TT 


ரிஸ்பாளின்‌ வருத்தம்‌ 

|யோனியருக்கு தெரியாது. அவளுடைய 
க்க தாவீதுக்கும்‌ தெரியாது. 
ஆனால்‌ தாவீது ரிஸ்பாளின்‌ இரண்டு 
குமாரரையும்‌, கிபியோனியர்‌ கையில்‌: 
ஒப்புக்கொடுத்துவிடுகிறார்‌. அவர்கள்‌ 
இல்விரண்டு பேரையும்‌ கர்த்தருடைய 
சமுகத்தில்‌ மலையின்மேல்‌ 
தூக்கிப்போட்டார்கள்‌. ரிஸ்பாளின்‌ குமாருக்கு 
எதிர்பாராத வேளையிலே மரணமுண்டாயிற்று. 
ஆனாலும்‌ ரிஸ்பாள்‌, செத்துப்போன 
இரண்டு குமாரரையும்‌ கண்ணியமான 
முறையிலே பராமரிக்கிறாள்‌. 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ தேசத்தின்மீது 
மழையை பெய்யப்பண்ணும்‌ வரையிலும்‌, 
சவுலின்‌ குமாரை அடக்கம்பண்ணக்கூடாது. 

ள்‌. தூக்கிப்போடப்பட்டவர்களாகவே 
'கிபியோனியர்‌ 
மலையின்மேல்‌ 
என்‌, ந்‌ 


தூக்கிப்போட்டார்கள்‌ று இந்த 
சொல்லப்பட்டிருக்கிறது. 


வனப்பகுதியில்‌ 
(சோமு 219) 
கிபியோனியர்‌ சவுலின்‌ குமாரை 
சங்கிலிகளால்‌ கட்டி தூக்கிப்போட்டார்கள்‌ 
என்று வேதபண்டிதர்கள்‌ விளக்கம்‌ 
சொல்லுகிறார்கள்‌. தூக்கிப்போடப்பட்டவர்கள்‌ 
செத்துப்போனார்கள்‌. ஆனாலும்‌ 
அவர்களுடைய சரீரங்கள்‌ 
இறக்கப்படவில்லை. சங்கிலிகளால்‌ 
கட்டப்பட்டு, 'தூக்கப்பட்ட 
நிலமையிலிருக்கிறது. இஸ்ரவேல்‌ தேசத்தில்‌ 
மறுபடியும்‌ மழை பெய்யும்‌ வரையிலும்‌, 
சவுலின்‌ குமாரருடைய சரீரங்களை இறக்கி, 
அவர்களை அடக்கம்பண்ண முடியாது. 
சவுலின்‌ குமாரரில்‌ 
கொன்றுபோடப்படுகிறார்கள்‌. 


அவை 


ஏழுபேர்‌ 
அவர்களில்‌ 
குமாரர்‌. 
இரண்டுபேரும்‌ 
சங்கிலிகளில்‌ 


பார்த்து 
எப்பொழுது 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அவளோ சரீரத்தில்‌ பெலமில்லாதவள்‌. 
முதிர்ந்த வயதுள்ளவள்‌. அவளால்‌ 
தன்னுடைய குமாரின்‌ சரீரங்களை 


திருடிச்சென்று அடக்கம்பண்ணவும்‌ முடியாது. 


தேவனுடைய தெய்லீக பிரமாணத்தின்‌ 
பிரகாரமாக, சவலின்‌ குமாரர்‌ 
ஏழுபேரும்‌ தூக்கிப்போடப்பட்டிருக்கிறார்கள்‌. 
i குமாரர்‌ இரண்டுபேரின்‌ 
தொங்கிக்கொண்டிருப்பதை 
ரிஸ்பாள்‌ வேதனையோடு பார்க்கிறாள்‌. அவள்‌ 
அந்த வேதனையைத்‌ தாங்கிக்கொள்கிறாள்‌. 
ரிஸ்பாள்‌ கர்த்தருடைய சித்தத்திற்கு 
தன்னை  ஒப்புக்கொடுக்கிறாள்‌. சவுலின்‌ 
குமாரர்கள்‌ மரித்துப்போனாலும்‌, 
அவர்களுடைய சரீரங்களை 
பராமரிக்கலேண்டும்‌ என்னும்‌ வைராக்கியம்‌ 
ரிஸ்பாளின்‌ மனதில்‌ உண்டாயிற்று, 


பொழுது யாவின்‌ 
வல்‌ ரிஸ்பாள்‌ இரட்டுப்புபவையை 
எடுத்துக்கொண்டுபோய்‌, 
பாறையின்மேல்‌: 
அறுப்புநாளின்‌ துவக்கம்‌ 

ஆகாயத்துப்‌ 

இரவில்‌ 

காட்டுமிருகங்களாகிலும்‌. அவர்கள்மேல்‌ 
விழவொட்டாதிருக்கிறாள்‌ (சோமு 21:10), 
ஒருவேளை ரிஸ்பாளின்‌ உறவினர்களும்‌, 
அவளுடைய சிநேகிதர்களும்‌ அவளுக்கு 
உதவி செய்திருக்கவேண்டும்‌. 


ரிஸ்பாளின்‌ குமாரர்‌ 
எல்லோருக்கும்‌ தெரிந்திருக்கிறது. 
கிபியோனியர்‌ அவர்களை கர்த்தருடைய 
சமுகத்தில்‌ மலையின்மேல்‌ 
தூக்கிப்போட்டார்கள்‌. பாவத்திற்கு 
தண்டனையாக ரிஸ்பாளின்‌ குமாரர்‌ 
கொல்லப்படவில்லை. அவர்கள்‌ ராஜாவுக்கு 
விரோதமாகக்‌. 'கலகம்பண்ணவில்லை. 
சவுலின்‌ குமாரர்‌ ஏழுபேருமே, 
தங்களுடைய தகப்பனாராகிய சவலின்‌ 
பாவத்தினிமித்தமாக,. இங்கே 
கொல்லப்பட்டிருக்கிறார்கள்‌. 


மரித்துப்போனது, 





i a 
TT 


குமாரர்‌ 
என்பது. 
அபபனப்குக்குதளு. 
விருப்பத்தை தாவீதும்‌ 
ஆகையினால்‌ ரிஸ்பாளால்‌ 
குமாரரை மரணத்திற்கு 
தப்புவிக்க முடியாது. தாவீது ராஜாவின்‌ 
கட்டளை பிரகாரம்‌ அவர்கள்‌ மரித்தே. 
ஆகவேண்டும்‌. தன்னுடைய குமாரர்‌ 
மரித்துப்போவதை ரிஸ்பாளால்‌ தடைபண்ண 
முடியவில்லை. அதே வேளையில்‌ தன்னுடைய 
குமாரின்‌ மரணத்திற்காக ரிஸ்பாள்‌. 
வதையும்‌, அவள்‌ அவர்களுடைய 
சரீரங்களை இரவு பகலாக பாதுகாப்பதையும்‌ 
யாராலும்‌ தடைபண்ண முடியவில்லை. 
ஆயாவின்‌ குமாரத்தியாகிய ரிஸ்பாள்‌ என்னும்‌ 
சவுலின்‌ மறுமனையாட்டி செய்தது தாவீதுக்கு 
அறிவிக்கப்படுகிறது (சாமு 21:11. 


சவுலின்‌: மறுமனையாட்டியாகிய 
ரிஸ்பாள்‌ செய்தது தாவீதுக்கு, 
அறிவிக்கப்பட்டாலும்‌, தாவீது அவள்மீது 
கோபப்படவில்லை. தாவீதும்‌ அவளோடு 
சேர்ந்து, சவுலின்‌ குமாரரை கனம்பண்ண 
விரும்புகிறார்‌. 

சவுலின்‌ குடும்பத்தாருக்கு தாவீதும்‌ 
மரியாதை செய்ய விரும்புகிறார்‌. சவலின்‌ 
குமாரருடைய சரீரங்கள்‌ வெட்டவெளியிலே 
காய்ந்துபோய்‌ கிடக்கிறது. பல நாட்களாக 


௪ 
'கொல்லப்படவேண்டும்‌ 
கிபியோனியரின்‌ 
அவர்களுடைய 
அங்கீகரிக்கிறார்‌ 
தன்னுடைய 


யோனத்தான்‌ ஆகியோரின்‌ 
சேர்ந்து அடக்கம்பண்ண விரும்புகிறார்‌ 


சவுலின்‌ வீட்டார்‌ அவமானமாய்‌ 
செத்துப்போவது தாவீதுக்கு பிரியமல்ல. 
தாவீதுக்கு சவுலின்‌ வீட்டார்மீது தனிப்பட்ட 
முறையில்‌ கோபம்‌ எதுவுமில்லை. சலல்மீது, 
இருந்த கோபத்தினால்‌ தாவீது. சவுலின்‌ 
குமாரை, கிபியோனியர்‌ கையில்‌ 
ஒப்புக்கொடுத்தார்‌ என்று யாரும்‌ அவர்மீது 
குற்றம்‌ சொல்லவும்‌ முடியாது. அந்த 
அளவுக்கு தாவீது சவுலின்‌ வீட்டாரைக்‌ 
கனம்பண்ணுகிறார்‌. 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சவலுடைய 
எலும்புகளெல்லாம்‌ 
சிதறிக்கிடக்கிறது. பெலிஸ்தர்‌ 
கில்போவாவிலே. சவலை 
வெட்டிப்போட்டார்கள்‌. அவருடைய சரீரத்தை 
பெத்சானின்‌ வீதியிலே தூக்கிப்போட்டார்கள்‌. 
கீலேயாத்திலுள்ள யாபேஸ்‌ பட்டணத்தார்‌ 
அங்கே போய்த்‌ திருட்டஎவாய்க்‌ 
கொண்டுவந்ததுமான 
எலும்புகளையும்‌, 
யோனத்தானின்‌ எலும்புகளையும்‌, 
அவர்களிடத்திலிருந்து எடுத்து தங்கள்‌ 
தேசத்தில்‌ வைத்திருக்கிறார்கள்‌. 


பெலிஸ்தர்‌ சவலுக்குச்‌ 
கீலேயாத்தேசத்து யாபேஸ்‌ பட்டணத்தார்‌ 
கேட்டபோது, அவர்களிலே பலசாலிகள்‌ 
எல்லாரும்‌ எழுந்து இராமுழுதும்‌ நடந்து 
போய்‌, பெத்சானின்‌ அலங்குத்திலிருந்த 
சவலின்‌ உடலையும்‌ அவன்‌ குமாரரின்‌ 
உடல்களையும்‌ எடுத்து, யாபேசக்குக்‌ 
கொண்டுலந்து, அவைகளை அங்கே. 
தகனம்பண்ணி, அவர்களுடைய எலும்புகளை 
எடுத்து, யாபேசிலிருக்கிற தோப்பிலே. 


அடக்கம்பண்ணினார்கள்‌" சாமு 3:13) 


தாவீது கீலேயாத்திலிருந்து, சவுலின்‌ 
எலும்புகளையும்‌, போனத்தானின்‌ 
எலும்புகளையும்‌ கொண்டு வந்து, 
தூக்கிப்போடப்பட்டவர்களின்‌ எலும்புகளையும்‌ 
அவைகளோடே சேர்க்கிறார்‌. 


குடும்பத்தாரின்‌ 
இடங்களில்‌ 


அவன்‌ 


செய்ததைக்‌ 


சவலின்‌ குடும்பத்தாருடைய 
எலும்புகளையெல்லாம்‌ தாவீது ஒன்றாய்க்‌ 
கூட்டச்சேர்க்கிறார்‌ தாவீது அந்த 
எலும்புகளை பென்யமீன்‌ தேசத்துச்‌ சேலா 
ஊரிலிருக்கிற சவலின்‌ தகப்பனாகிய கீசின்‌ 

மில்‌ அடக்கம்பண்ணுலிக்கிறார்‌ 
(சோமு 21:14). 


சவல்‌ கிபியோனியரைக்‌ 
கொன்றுபோட்டதினிமித்தமாக கர்த்தருடைய 
கோபம்‌ இஸ்ரவேல்‌ தேசத்தின்மீது வந்தது. 
கிபியோனியர்‌ சவலின்‌ ஏழுகுமாரர்களை 
கொன்றுபோட்டதினால்‌, இஸ்ரவேல்‌ 
தேசத்தின்மீது தேவனுடைய நியாயத்தீர்ப்பு 
நிறைவேறிற்று. கர்த்தருடைய கோபமும்‌ 
நீங்கிற்று. ஆகையினால்‌ சவலின்‌ குமாரர்‌ 
தூக்கிப்போடப்பட்டாலும்‌, அவர்களுடைய 
சரீரங்கள்‌ சாபமாக கருதப்படவில்லை. 
வானத்திலிருந்து அவர்கள்‌ சரீரங்கள்மேல்‌ 
மழை பெய்தது (சோமு 21:10). 





i= FTE 
TT 


இஸ்ரவேல்‌ தேசத்தின்மீது மழை பெய்த 
பின்பு, தாவீது அவர்களுடைய 
எடுத்து, பென்யமீன்‌ தேசத்து. 
ஊரிலிருக்கிற, சவுலின்‌ தகப்பனாகிய கீசின்‌ 
கல்லறையில்‌ அடக்கம்பண்ணுகிறார்‌. 
தாவீது அங்கே அவர்களுடைய 
எலும்புகளோடு, சவுலின்‌ எலும்புகளையும்‌, 
யோனத்தானின்‌ எலும்புகளை சேர்த்து 
அடக்கம்பண்ணுகிறார்‌ 


ராஜா 
இஸ்ரவேல்‌ 
அதற்குப்பின்பு 
செய்யப்பட்ட 


தாவீது 
கட்டளையிட்டபடியெல்லாம்‌ 


(சோமு 21:14). 


பெலிஸ்தர்‌ 
சோமு 21:15-22. 


சாமு 2115. பின்பு பெலிஸ்தர்‌ 
'இஸ்ரவேலின்மேல்‌ யுத்தம்செய்தார்கன்‌; 
அப்பொழுது தாவீதும்‌ அவனோடே கூட 
அவன்‌ சேவகரும்‌ போய்‌, பெலி. 
ஸ்தரோடு, யுத்தம்பண்ணினார்கள்‌; 
தாவீது விடாய்த்துப்போனான்‌. 


சொழு 2116. அப்பொழுது முத்‌ முத்தாது 


சேக்கல்‌. 

சஈட்டியைப்‌ கக்‌ 
புதுப்பட்டயத்தை அரையிலே கட்டிக்‌ 
கொண்டவனுமான  இஸ்பியெனோப்‌ 
என்னும்‌ இராட்சத புத்திரரில்‌ ஒருவன்‌ 
தாவீதை வெட்டவேண்டும்‌. என்று. 


இருந்தான்‌. 


சாமு 21:17. 
குமாரனாகிய அயீசாய்‌ ராஜாவுக்கு. 
உதவியாக வந்து, பெலிஸ்தனை 
வெட்டிக்‌. கொன்துபோட்டான்‌.. 
அப்பொழுது தாவீதின்‌ மனுஷர்‌. 
இஸ்ரவேலின்‌ வினக்கு 
அணைத்துபோகாதபடிக்கு, தீர்‌ இனி 
எங்களோடே. யுத்தத்திற்குப்‌ 
புறப்படவேண்டாம்‌ என்று அவனுக்கு 
ஆணையிட்டுச்‌ சொன்னார்கள்‌. 


செருயாவின்‌ 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
II SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சோமு 21:18. அதற்குப்‌ பின்பு. 
பெலிஸ்தரோடே திரும்பவும்‌ கோயிலே 
யுத்தம்‌ நடந்தது; ஊசாத்தியனாகிய 
சீபேக்காய்‌ இராட்சத சந்ததியான 
சப்பை வெட்டிப்போட்டான்‌. 


சோமு 21:19. பெலிஸ்தரோடு இன்னும்‌ 
வேறொரு யுத்தம்‌ கோபிலே 
உண்டானபோது, யாரெயொர்கிமின்‌ 
குமாரனாகிய எல்க்கானான்‌ என்னும்‌ 
பெத்லகேமியன்‌ காத்‌ ஊரானாகிய 
கோலியாத்தின்‌' சகோதரனை 
வெட்டினான்‌; அவன்‌: ஈட்டித்‌ 
தாங்கானது. நெய்கிறவர்கவின்‌ 
படைமரம்‌ அவ்வளவு பெரிதாயிருந்தது. 


சோமு 21:20. இன்னும்‌ ஒரு யுத்தம்‌ 
காத்‌ ஊரிலே நடந்தபோது, அங்கே 
நெட்டையனான ஒரு மனுஷன்‌ 
இருத்தான்‌; அவன்‌ கைகளில்‌ அவ்வாறு 
விரல்களும்‌ அவன்‌ கால்களில்‌ அவ்வாறு 
விரல்களும்‌, ஆக இருபத்து நான்கு 
விரல்களூன்வவன்‌; இவனும்‌ இராட்சத 
பிறவியாயிரு ந்து, 


சாமு ௮௮. இஸ்ரவேலை 
நிந்தித்தான்‌; தாவீதின்‌ சகோதரனான 
சீமேயாவின்‌ குமாரனாகிய 
யோனத்தான்‌ அவனை வெட்டினான்‌. 


சோமு 2122. இந்த நாலுபேரும்‌ 
காத்தூரிலே. இராட்சதனுக்குப்‌ 
பிறந்தவர்கள்‌; இவர்கள்‌ தாவீதின்‌ 
கையினாலும்‌ அவன்‌  சேவகரிண்‌ 
கையினாலும்‌ மடிந்தார்கள்‌. 


தாவீதினுடைய ட்சிக்காலத்தின்‌ 
இறுதியிலே பெலிஸ்தர்‌ )ரவேலின்‌ மேல்‌ 
யுத்தம்‌ பப்‌ தாவீது ஏற்கெனவே. 
பெலிஸ்தன யுத்தங்களிலே 
முறிகடித்திருக்கிறா்‌. ப ெலிஸ்தரில்‌ அநேகர்‌ 
ஏற்கெனவே. சங்காரமாகிவிட்டார்கள்‌. 
ஆனாலும்‌ தாவீதின்‌ கடைசி காலத்திலே, 
பெலிஸ்தர்‌ மறுபடியும்‌ இஸ்ரவேலின்மேல்‌ 
யுத்தம்‌ செய்கிறார்கள்‌. பெலிஸ்தரின்‌ 
எண்ணிக்கை அதிகமாயில்லை. அவர்கள்‌ 
சொற்ப எண்ணிக்கையுள்ள 
ஜனமாயிருக்கிறார்கள்‌. 





i THE 
TT 


மத்தியிலே ராட்சத 
புத்திரர்‌ இருக்கிறார்கள்‌. பெலிஸ்தர்‌ இருக்கும்‌. 
வரையிலும்‌, அவர்கள்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ 
சமாதானத்திற்கு இடையூறாக இருந்தார்கள்‌. 
அவர்கள்‌ அவ்வப்போது இஸ்ரவேலுக்கு 
விரோதமாக யுத்தம்பண்ண வந்தார்கள்‌. 
பெலிஸ்தர்‌ இஸ்ரவேலின்மேல்‌ யுத்தம்‌ 
ய்‌ தாவீதும்‌, அவரோடேகூட, 
சேவகரும்‌ பெலிஸ்தருக்கு 
யுத்தம்பண்ணப்போகிறார்கள்‌. 
முதிர்ந்தவராயிருக்கிறார்‌. 
அவருடைய சரீரத்தில்‌ பழைய பலபில்லை. 
ஆனாலும்‌ பெலிஸ்தருக்கு விரோதமாக 
இஸ்ரவேலர்‌ யுத்தம்பண்ணப்போகும்போது, 
தாவீது எருசலேமிலே, தன்னுடைய 
அரண்மனையில்‌ படுத்து ஒய்வெடுக்கவில்லை. 
அவரும்‌ பெலிஸ்தருக்கு விரோதமாக 
யுத்தம்பண்ணப்போகிறார்‌. 


தாவீதின்‌ 
ஆனாலும்‌ 
தளர்ந்துபோகவில்லை. 
வயதானதினால்‌ அவர்‌ 
யுத்தம்பண்ண 


சரீரம்‌ 


தளர்ந்துபோயிற்று. 
டைய மனம்‌ 
தாவீக்கு அதிக 


பெலிஸ்தரோடு 
முடியாமல்‌ 

விடாய்த்துப்போகிறார்‌ தாவீதின்‌ சரீரம்‌ 
அவருடைய மனதின்‌ வகத்திற்கு. 
ஒத்துழைக்கவில்லை. தரல்‌ இராட்சத 
புத்திரர்‌ இருக்கிறார்கள்‌, அவர்களுக்கு 
தாவீதின்‌ சரீர பலவீனம்‌ தெரிந்திருக்கிறது. 
இராட்சதர்‌ தாவீதின்‌ சரீர பலவீனத்தைப்‌ 
பயன்படுத்தி அவரைக்‌ கொன்றுபோட 
திட்டம்பண்ணுகிறார்கள்‌. 

அப்பொழுது முந்நூறு சேக்கல்‌ நிறை 
வெண்குலமான ஈட்டியைப்‌ பிடிக்‌ 
புதுப்பட்டயத்தை 
கட்டிக்கொண்டவனுமான 
என்னும்‌ இராட்சத புத்‌ 
தாவீதை 
இருக்கிறான்‌ (சோமு 2146). 


தாவீது பெலிஸ்தருக்கு விரோதமாக 
யுத்தம்பண்ணும்போது கர்த்தரையே 
நினைத்துக்கொண்டிருக்கிறார்‌. 
தாவீதைப்‌ பாதுகாக்கிறார்‌. அப்போது 
செருயாவின்‌ குமாரனாகிய அபிசாய்‌. 
ராஜாவுக்கு உதவியாக வந்து, பெலிஸ்தனை 
வெட்டிக்‌ கொன்றுபோடுகிறான்‌ 
சோமு 2127. 


கர்த்தர்‌ 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தாவீது விடாய்த்தவராயிருக்கிறார்‌. 
அபிசாய்‌ தாவீதுக்கு உதவியாக வந்து, 
இராட்சதனுக்கு விரோதமாக யுத்தம்பண்ணி 
அவனை வெட்டிப்போடுகிறான்‌. ஆனாலும்‌ 
இராட்சதன்‌ செத்துப்போகவில்லை. தாவீது 
இராட்சத புத்திரரை தன்னுடைய 
கையினால்‌ வெட்டிக்கொல்லவேண்டுமென்று 
விரும்புகிறார்‌. அபிசாய்‌ தாவீது ராஜாவின்‌ 
விருப்பத்தை நிறைவேற்றுகிறான்‌. 

இந்த நாலுபேரும்‌ காத்தூரிலே 
இராட்சதனுக்குப்‌ பிறந்தவர்கள்‌: இவர்கள்‌ 
தாவீதின்‌ கையினாலும்‌ அவன்‌ சேவகரின்‌ 
கையினாலும்‌ மடிந்தார்கள்‌" (சாமு 21:22, 


தாவீது பெலிஸ்தருக்கு 
விரோதமாக யுத்தம்பண்ணப்போகும்போது, 
விடாய்த்துப்போனவராயிருக்கிறார்‌ 

ஆனாலும்‌ அவர்‌ பெலிஸ்தருக்கு பயந்து 
தப்பித்து ஓடிப்போய்விடவில்லை. தாவீதின்‌ 
சரீரத்தில்‌ பெலமில்லை. ஆனாலும்‌ தாவீது 
யுத்தக்களத்திலே நிற்கிறார்‌. கர்த்தர்‌ 
தாவீதுக்கு தேவையான உதவிகளை ஏற்ற 
வேளையில்‌ அனுப்புகிறார்‌. 


மாரனாகிய சுகிறிஸ்‌, 
கனையாலிருத்த வேளையில்‌, க்‌ 
தேவனானவர்‌, தம்முடைய தூதனை அனுப்பி, 
கிறிஸ்துவானவரை பலப்படுத்தினார்‌. 


விசுவாசிகளாகிய நமக்கு இந்தப்‌ 
பிரபஞ்சத்தில்‌ சத்துருக்களோடு போரட்டம்‌ 
உண்டு. பரிசுத்தவான்கள்‌ பல சமயங்களில்‌ 
சோர்ந்துபோகிறார்கள்‌. விசுவாசிகளின்‌ 
சோர்வை சாத்தான்‌ தனக்கு சாதகமாகப்‌ 
பயன்படுத்தி, அவர்களுக்கு விரோதமாக 
யுத்தம்பண்ணுகிறான்‌. விசுவாசிகள்‌ 
சாத்தானுக்கு பயப்படாமல்‌ அவனை எதிர்த்து 
நிற்கவேண்டும்‌. நாம்‌ சத்துருவுக்கு 
எதிர்த்து நிற்கும்போது, பிசாசானவன்‌ 
தோற்று ஓடிப்போவான்‌. நாம்‌ ஜெயம்‌ 
கொள்ளுகிறவர்களாயிருப்போம்‌. 

பெலிஸ்தரில்‌ இராட்சதன்‌ 
தாவீதை 'வெட்டவேண்டும்‌. 
இருந்தபோது அபிசாய்‌ 
உதவியாக வந்து, அந்தப்‌ 
கொன்றுபோடுகிறான்‌. அப்பொழுது 
தாவீதின்‌ மனுஷர்‌ “இஸ்ரவேலின்‌ 
விளக்கு. அணைந்துபோகாதடிக்கு, 
நீர்‌ இனி எங்களோடே யுத்தத்திற்குப்‌ 
புறப்படவேண்டாம்‌' (சோமு 21:17) என்று 
தாவீதுக்கு ஆணையிட்டுச்‌ சொல்லுகிறார்கள்‌ 


ஒருவன்‌ 

என்று 
தாவீதுக்கு 
பெலிஸ்தனைக்‌ 





ழ்‌ நயனா 
யாய 


இதற்கு 
இஸ்ரவேலின்‌ 
வருகிறார்கள்‌. 
தாவீதின்‌ சேவகர்‌ பெலிஸ்தரின்‌ 
புத்திரரைக்‌ கொன்றுபோடுகிறார்கள்‌. 
அதற்குப்‌ பின்பு, பெலிஸ்தரோடே 
திரும்பவும்‌ கோபிலே யுத்தம்‌ நடக்கிறது: 
ஊசாத்தியனாகிய சீபேக்காய்‌ இராட்சத 
சந்தநியான சாப்பை வெட்டிப்போடுகிறான்‌ 
சோமு 2118). 'ஊசாத்தியானாகிய 
சிபெக்காய்‌, அகோகியனாகிய ஈலாய்‌” 
[நாளா 11:29), 


பெலிஸ்தரோ। ன்னும்‌ வே 

யுத்தம்‌ கோயிலே பண்ற) அந்த 
யுத்தத்தில்‌ யாரெயொர்கிமின்‌ குமாரனாகிய 
எல்க்கானான்‌ என்னும்‌ பெத்லகேமியன்‌ காத்‌ 
ஊரானாகிய கோலியாத்தின்‌ சகோதரனை 
வெட்டுகிறான்‌: அவன்‌ ஈட்டித்‌ தாங்கானது 
நெய்கிறவர்களின்‌ படைமரம்‌ அவ்வளவு 
பெரிதாயிருக்கிறது சோமு 219) 
“யோவாபின்‌ தம்பி சகேல்‌ மற்ற 
முப்பதுபேரில்‌ ஒருவன்‌; அவர்கள்‌ யாரெனில்‌, 
பெத்லகேம்‌ ஊரானாகிய தோதோவின்‌ 
குமாரன்‌ எல்க்கானான்‌" (சோமு 23:24). 


இன்னும்‌ ஒரு யுத்தம்‌ காத்‌ ஊரிலே 
நடக்கிறது. அப்போது, அங்கே. 
நெட்டையனான ஒரு மனுஷன்‌ இருக்கிறான்‌; 
அவன்‌ கைகளில்‌ அவ்வாறு 
விரல்களும்‌ அவன்‌ கால்களில்‌ அவ்வாறு 
விரல்களும்‌, ஆக ட நான்கு 
விரல்களுள்ளவன்‌; இராட்சத 
ல்‌ இ | நிந்திக்கிறான்‌: 
சகோதரனான 

பாலன்‌ குமாரனாகிய யோனத்தான்‌. 
அவனை வெட்டுகிறான்‌ (சோமு 21:20,21). 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
UBLISHERS 


'அம்னோனுக்குத்‌ தாவீதுடைய தமையன்‌ 
சிமியாவின்‌ குமாரனாகிய யோனதாப்‌ 
என்னும்‌ பேருள்ள ஒரு சிநேகிதன்‌. 
இருந்தான்‌: அந்த யோனதாப்‌ மகா 
தந்திரவாதி' (சோமு 13:3. 


இந்த இராட்சதர்‌. பத்தர்‌ எல்லோரும்‌ 
ஏனோக்கின்‌ புத்திரரில்‌ மிதமானவர்கள்‌. 
இவர்கள்‌ இஸ்ரவேல்‌ தேசத்திற்கு 
சத்துருக்களாமிருந்தார்கள்‌. இவர்கள்‌ 
இஸ்ரவேலை நிந்தித்தார்கள்‌. இவர்கள்‌ 
எல்லோருமே விழுந்தார்கள்‌. இராட்சதர்கள்‌ 
தங்கள்‌ சுயபலத்தை நம்பினார்கள்‌. தாவீதின்‌ 
சேவகர்கள்‌ இராட்சதரைப்பேல சரீர 
பெலமுள்ளவர்களல்ல. ஆனாலும்‌ 
கர்த்தருடைய உதவி தாவீதின்‌ சேவகுருக்கு 
கிடைக்கிறது. கர்த்தர்‌ நம்மோடு 
கூடமிருக்கும்போது நமக்கு விரோதமாக 
யாராலும்‌ எதிர்த்து நிற்க முடியாது. சத்துரு 
எவ்வளவு பெரியவனாகயிருந்தாலும்‌, 
அவனுக்கு தோல்லியே உண்டாகும்‌. 

தாவீது ஆரம்பத்தில்‌ ஒரு 
இராட்சதனோடு யுத்தம்பண்ணினார்‌ 
இங்கே நான்கு இராட்சதரைப்பற்றிச்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. “இந்த நாலுபேரும்‌ 
காத்தூரிலே இராட்சதனுக்குப்‌ பிறந்தவர்கள்‌; 


சோமு 21:22). 
விசுவாசிகளாகிய நமக்கு கடைசி, 


சத்துரு மரணம்‌. மரணம்‌ ஏனோக்கின்‌ 
இராட்சதனைப்போல. 





f= FTN 
TT 


இந்த க தாவீது. எழுதின 
துதியின்‌ சங்கீதம்‌ சேர்க்கப்பட்டிருக்கிறது. 
தாவீது எழுதின சங்கீதப்‌ புஸ்தகத்திலும்‌, 
இந்த சங்கீதம்‌ சேர்க்கப்பட்டிருக்கிறது 
18-ஆவது சங்கீதம்‌. 


தாவீது கர்த்தருக்கு முன்பாக 
சங்கீதத்தைப்‌ பாடுகிறார்‌. இதன்‌ பின்பு 
இந்த சங்கீதம்‌. ராகத்தலைவனுக்கு 
ஒப்புவிக்கப்படுகிறது. சபையார்‌ எல்லோரும்‌ 
கர்த்தரைத்‌ துதிக்கும்போது இந்த 
சங்கீதத்தைப்‌ பாடும்‌ வண்ணமாக, 
ராகத்தலைவன்‌ இதற்கு இசை 
அமைத்திருக்கிறார்‌. 

தாவீதுக்கு ஏராளமான 
பிரச்சனைகளும்‌, கஷ்டங்களும்‌, 
நெருக்கங்களும்‌ உண்டாயிற்று. கர்த்தர்‌ 
இந்தப்‌ பிரச்சனைகளிலிருந்து தாவீதுக்கு 
எவ்வாறு விடுதலை கொடுத்தார்‌ என்பது 
இந்தப்‌ புஸ்தகத்தில்‌ விரிவாக 
எழுதப்பட்டிருக்கிறது. 


கர்த்தர்‌ தனக்கு செய்த எல்லா 
நன்மைகளையும்‌ தாவீது நன்றியோடு 
நினைவுகூருகிறார்‌. தாவீது 
தன்னுடைய முதிர்வயதில்‌ இந்த 
சங்கீதத்தை எழுதியிருக்கவேண்டுமென்று 
வேதபண்டிதர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. கர்த்தர்‌ 
தன்னுடைய  ஜீலியகாலத்தில்‌, தனக்கு 
காண்பித்த எல்லா கிருபைகளையும்‌ 
இரக்கங்களையும்‌, தாவீது இந்த சங்கீதத்தில்‌ 
மொத்தமாக நினைவுகூர்ந்து எழுதுகிறார்‌. 


இருந்த 
இப்போது. 
காலம்‌ 


கிருபை 


தாவீது சிறுபிள்ளையாக: 
காலத்திலிருந்து, அவர்‌ 
முதிர்வயதுள்ள வராயிருக்கிற 
வரையிலும்‌, கர்த்தருடைய 
அவருக்கு கிடைத்திருக்கிறது. 
கர்த்தர்‌ நமக்கும்‌ நன்மை. 
செய்திருக்கிறார்‌. கர்த்தர்‌ நமக்கு செய்த 
எல்லா நன்மைகளையும்‌. அவர்‌ நமக்கு 
காண்பித்த எல்லா கிருபைகளையும்‌ 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நினைவுகூர்ந்து, 
குதிக்கலேண்டும்‌. கர்த்தர்‌ 
நன்மைகளை நாம்‌ ஒருபோதும்‌ 
மறந்துவிடக்கூடாது. கர்த்தருடைய 

ளப்‌ பெற்றுக்கொண்டவர்கள்‌, 
எவ்வளவு காலங்கள்‌ ஆனாலும்‌, அந்தக்‌ 
கிருபைகளை மறவாமல்‌ தங்கள்‌ நினைவில்‌ 
வைத்திருக்கவேண்டும்‌. 


இந்த சங்கீதத்தின்‌ 
சோமு 22:1. தாவீது 
மகிமைப்படுத்துகிறார்‌. அவர்‌ 

ஆறுதலாயிருக்கிறார்‌. கர்த்தர்‌ 
இணயிதல்‌ தனக்கு. காண்பித்த. 
கிருபைகளையும்‌ இரக்கங்களையும்‌ தாவீது 
நினைவகூருகிறார்‌. இனிமேல்‌ வரப்போகிற 
காலங்களிலும்‌, கர்த்தர்‌ தனக்கு கிருபையும்‌ 
இரக்கமும்‌ காண்பிப்பார்‌ என்று தாவீது 
விசுவாசத்தோடு எதிர்பார்க்கிறார்‌. 


கர்த்தரைத்‌ 
நமக்கு செய்த 


தலைப்பு 
கர்த்தரை 
கர்த்தருக்குள்‌ 


தாவீது கர்த்தருக்குப்‌ முன்பாகப்‌ 
பாடின பாட்டு 
சோமு 221 


சோமு 221. கர்த்தர்‌ தாவீதை 
அவனுடைய எல்லாச்‌ சத்துருக்களின்‌ 
கைக்கும்‌, சவுலின்‌ கைக்கும்‌, நீங்கலாக்கி 
விடுவித்தபோது, அவன்‌ கர்த்தருக்குப்‌ 
முன்பாகப்‌ பாடின பாட்டு: 


கர்த்தருடைய ஜனத்திற்கு 
ஏராளமான சத்துருக்கள்‌ இருப்பார்கள்‌. 
நம்முடைய சத்துருக்கள்‌ மூலமாக நமக்கு 
[துமே ஆபத்துக்கள்‌ வருவதற்கு 
ள்ளது. நாமும்‌ பல சமயங்களில்‌, 
நம்முடைய சத்துருக்களின்‌ கைகளில்‌ 
விழுந்துவிடக்கூடிய ஆபத்தான 
சூழ்நிலைகளில்‌ இருந்திருப்போம்‌. 


தாவீதின்‌ இருதயம்‌ கர்த்தருடைய 
ஏற்ற இருதயமாயிருக்கிறது. 


சத்துருக்களாயிருந்தார்கள்‌. 
சத்துருக்கள்‌, அவர்‌ 
வேண்டுமென்று 
விசுவாசிகளாகிய நம்மை 
பகைக்கும்போது, நாம்‌ 
ஆச்சரியப்படக்கூடாது. 


எதிர்பார்த்தார்கள்‌. 

இந்த உலகம்‌ 
அதைப்‌ பார்த்து 
கர்த்தர்‌ நம்மை 
உலகம்‌ நம்மைப்‌ 





i= FTE 
TT 


கர்த்தர்‌ நமக்கு கொடுத்திருக்கிற 
கடமைகளை நாம்‌ பயபக்தியாய்ச்‌ 
செய்யவேண்டும்‌. கர்த்தரை நம்பி நாம்‌. 
நன்மை செய்யும்போது. நமக்கு எவ்வளவு 
ஆபத்துக்கள்‌ வந்தாலும்‌, கர்த்தர்‌ நம்மை 
அந்த  ஆபத்துக்களிலிருந்து விடுவித்து, 
நமக்கு உதவிசெய்வார்‌. நாம்‌ இந்தப்‌ 
பிரபஞ்சத்தில்‌ ஜீவிக்கிற காலம்‌ வரையிலும்‌ 
நமக்கு சத்துருக்கள்‌ இருக்கத்தான்‌ 
செய்வார்கள்‌. 

நாம்‌ 
வரையிலும்‌, 
நம்முடைய. சத்துருக்கள்‌ 
விரோதமாக கிரியை செய்வார்கள்‌. 


பரலோகத்திலே பிரவேசிக்கும்‌ 
இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ 
நமக்கு 


கர்த்தர்‌ எல்லாத்‌ தீமையினின்றும்‌ 
என்னை இரட்சித்து, தம்முடைய 
பரமராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார்‌: 
அவருக்குச்‌ சதாகாலங்களிலும்‌ மகிமை 
உண்டாவதாக. ஆமென்‌" (2தீமோ 4:18). 


கர்த்தருடைய 
பெற்றுக்கொண்பவர்கள்‌, 
நன்றியோடு துதிக்கவேண்டும்‌. 
நம்புகிறவர்களுக்கு ஒவ்வொரு நாளும்‌. 
அவருடைய புதிய கிருபைகள்‌ கிடைக்கும்‌. 
நாம்‌ கர்த்தருடைய புதிய கிருபைகளைப்‌ 
பெற்றுக்கொள்ளும்போது, நாம்‌ கர்த்தரை 
புதிய பாட்டுக்களால்‌ பாடி துதிக்கவேண்டும்‌. 
கர்த்தர்‌ தாவீதை அவருடைய எல்லாச்‌ 
சத்துருக்களின்‌ கைக்கும்‌, சவுலின்‌ கைக்கும்‌. 
நீங்கலாக்கி விடுவித்தார்‌. அப்போது. தாவீது, 
கர்த்தருக்குப்‌ முன்பாக இந்தப்‌ பாட்‌ 
நன்றியுள்ள இருதயத்தோடு 
கர்த்தர்‌ நமக்கு நன்மைகளை செ! 
நாம்‌ காலதாமதம்பண்ணாமல்‌ அவரைத்‌: 
துதிக்கவேண்டும்‌. கர்த்தர்‌ தாவீதை. 
அவருடைய சத்துருக்களின்‌ கைகளுக்கு 
நீங்கலாக்கி விடுவித்த உடனேயே, 
அவர்‌ கர்த்தருக்கு முன்பாக இந்தத்‌ 
துதிப்பாடலைப்‌ பாடுகிறார்‌. 
கர்த்தர்‌ ஜீவனுன்னவர்‌ 


தாவீது கர்த்தரைத்‌ குதித்துப்‌ 
பாடுகிறார்‌. கர்த்தர்‌ பரிபூரணமுள்ளவர்‌. 
தாவீது கர்த்தருடைய குணாதிசயங்களை 
நினைவுகூர்ந்து அவரை நன்றியோடு 
துதிக்கிறார்‌. கர்த்தருக்கு ஒப்பானவர்‌ 
ஒருவருமில்லை. கர்த்தரோடு யாரையும்‌: 
ஒப்பிடவும்‌ முடியாது. 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


சோமு 22:92. கர்த்தரை அல்லாமல்‌ 
தேவன்‌. மர்‌? நம்முடைய 
தேவனையன்‌ றி கன்மலையும்‌ யார்‌? 

புறஜாதியார்‌ 
தங்களுக்கு. 
ஆக்கியிருக்கிறார்கள்‌. 
ஜீவனுமில்லை. 
விக்கிரகங்கள்‌ 
மாயையாயிருக்கிறது. 

இஸ்ரவேலின்‌ தேவனாகிய 
ஜீவனுள்ளவர்‌. அவர்‌ நமக்கு 
கன்மலையானவர்‌. கர்த்தர்‌ செய்ய 
நினைக்கிற காரியம்‌ ஒருபோதும்‌ தடைபடாது. 
அவர்‌ தம்முடைய கிரியைகள்‌ 
எல்லாவற்றையும்‌ செய்து 
முடிக்கிறவர்‌. 


விக்கிரகங்களை 


கர்த்தர்‌ 


பரிபூரணமாக 


அபி 2247. கர்த்தர்‌ ஜீவனுன்னவர்‌; 
கன்மலையானவர்‌ 
அதொத்திங்கக்ப்டவரரகு என்‌ 
ரட்சிப்பின்‌ கன்மலையாகிய தேவன்‌ 
உயர்த்திருப்பாராக. 


கர்த்தரும்‌ தாவீதும்‌ 


தாவீது கர்த்தரோடு நெருங்கிய 
ஐக்கியத்திலிருக்கிறார்‌. அவர்‌ கர்த்தருக்குள்‌ 
சந்தோஷமாயிருக்கிறார்‌. தாவீது 
கர்த்தரிடத்திலிருந்து ஏராளமான 
நன்மைகளை பெற்றிருக்கிறார்‌. இஸ்ரவேலின்‌ 
தேவனாகிய கர்த்தர்‌ தாவீதின்‌ 
தேவனாகவும்‌ இருக்கிறார்‌. கர்த்தர்‌ 
தாவீதின்‌ தேவனாகயிருப்பதினால்‌, தாவீது 
கர்த்தரிடத்திலிருந்து எல்லா நன்மைகளையும்‌ 
பெற்றுக்கொள்கிறார்‌. ரத்‌ 
ஆசீர்வாதங்களை 

பெற்றுக்கொள்‌ ளவேண்டுமென்றால்‌, 
நம்முடைய தேவனாயிருக்கவேண்டும்‌. 


தாவீது கர்த்தரை நோக்கிக்‌ 
கூப்பிடுகிறார்‌. தாவீது கர்த்தருடைய 
வழிகளை காத்துக்கொண்டு வருகிறார்‌. 
கர்த்தர்‌ தாவீதுக்கு கன்மலையாயிருக்கிறார்‌. 
கர்த்தர்‌ தாவீதுக்கு பலத்த அரணானவர்‌. 





i= ராண 
யாய 


சாமு 227. எனக்கு உண்டான 
நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கிக்‌ 
கூப்பிட்ட, என்‌ தேவனை நோக்கி 
அபயமிட்டேன்‌; தமது ஆலயத்திலி. 
ருந்து என்‌ சத்தத்தைக்‌ கேட்டார்‌; என்‌ 
கூப்பிடுதல்‌ அவர்‌ செவிகளில்‌ ஏறிற்று. 


௨௨௨௨, கர்த்தருடைய 
வழிகளைக்‌ காத்துக்‌ கொண்டு 
வந்தேன்‌; நான்‌ என்‌ தேவனுக்குத்‌ 
துரோகம்பண்ணின தில்லை. 


சாமு 


சோமு 85. கர்த்தர்‌ என்‌ கன்மலையும்‌ 
கோட்டையும்‌, என்‌ 
கவனக்‌ 


சோமு 22:33. தேவன்‌ எனக்குப்‌ பலத்த 
அரணானவர்‌; அவர்‌ என்‌ வழியைச்‌ 
செவ்வைப்படுத்துகிறவர்‌. 

சாமு 2.3, தேவன்‌ நான்‌ 
நம்பியிருக்க துருக்கமும்‌, எண்‌: 
கேடகமும்‌, என்‌ ரட்சண்ணியக்‌. 
கொம்பும்‌, என்‌ உயர்ந்த அடைக்கலமும்‌, 
என்‌ புகலிடமும்‌, என்‌ ரட்சகருமானவர்‌; 
என்னை  வல்லடிக்கு நீங்கலாக்கி. 
ரட்சிக்கிறவர்‌ அவரே. 


கொழு 22:47. கர்த்தர்‌ ஜீவனுன்னவர்‌; 
என்‌ கன்மலையானவர்‌ 
ஸ்தோத்திரிக்கப்படுவாராக; என்‌ 
ரட்சிப்பின்‌ கன்மலையாகிய தேவன்‌ 
உயர்த்திருப்பாராக. 


தாவீது பல சமயங்களில்‌ 
கெபிகளிலும்‌, கன்மலைகளிலும்‌ ஒளிந்து. 
ஆபத்துக்கு தப்பியிருக்கிறார்‌. கர்த்தரே 
தாவீதுக்கு பிரதான மறைவிடமாயிருக்கிறார்‌. 
கர்த்தர்‌ தாவீதின்‌ 
கோட்டையாகயிருப்பதினால்‌, அவர்‌ 
கர்த்தருக்குள்‌ பாதுகாப்பாயிருக்கிறார்‌. 
முது சவுல்‌: இஸ்ரவேல்‌ 
தெரிந்துகொள்ளப்பட்ட 
கூட்டிக்கொண்டு, 


அனைத்திலும்‌ 
மூவாயிரம்பேரைக்‌ 
'தாவீதையும்‌ மனுஷரையும்‌ 
வரையாடுகளுள்ள கன்மலைகளின்மேல்‌ 
தேடப்போனான்‌"' (1சாமு 24:2). 


அவன்‌ 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


சோமு 2௨௧1. ஏற்படுத்தின 
ராஜாவுக்கு மகத்தான  ரட்சிப்யை 
அனித்து, தாம்‌ அபிஷேகம்‌ பண்ணின 
தாவீதுக்கும்‌ அவன்‌ சந்ததிக்கும்‌ 
சதாகாலமும்‌ கிருபை செய்கிறார்‌. 


இரட்சிப்பு கர்த்தருடையது. 
கர்த்தருடைய இரட்சிப்பு தாவீதைப்‌ 
பாதுகாக்கிறது. கர்த்தர்‌ தாவீதை அவடைய 
சத்துருக்களின்‌ கைகளுக்கு நீங்கலாக்கி 
விடுவித்து, காத்துக்கொள்கிறார்‌. 


நம்முடைய கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து 
நமக்கு தாவீதின்‌ வம்சத்திலே ஏற்படுத்தப்பட்ட 
இரட்சணியக்‌ கொம்பாயிருக்கிறார்‌. “தமது 
ஜனத்தைச்‌ சந்தித்து மீட்டுக்கொண்டு, 
நம்முடைய சத்துருக்களினின்றும்‌, நம்மைப்‌ 
பகைக்கிற யாவருடைய கைகளினின்றும்‌, 
நம்மை இரட்சிக்கும்‌ படிக்கு, தம்முடைய 
தாசனாகிய தாவீதின்‌ வம்சத்திலே நமக்கு 
இரட்சணியக்கொம்பை ஏற்படுத்தினார்‌" 
(லூக்‌ 1:7475). 


தாம்‌ 


தாவீதுக்கு ஏராளமான 
இருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
எதிராக வந்தார்கள்‌. கர்த்தர்‌ 
ஆதரவாகயிருந்தார்‌. 


சத்துருக்கள்‌ 
தாவீதுக்கு 
தாவீதுக்கு 


வந்தார்கள்‌; 
கர்த்தரோ எனக்கு ஆ, தவ ந்தார்‌. 
சமயங்களில்‌ 
இருந்தார்‌. 
'போனவரைப்போல 
கர்த்தர்‌ 
அவர்‌ 


தாவீது, யல 
இருளிலிருப்பதுபோல 
காணாமல்‌. 
தவித்துக்கொண்டிருந்தார்‌. 
தாவீதுக்கு விளக்காயிருக்கிறார்‌. 
தாவீதின்‌ இருளை வெளிர்சமாக்குகிறார்‌. 


சோழு 22:29. கர்த்தராகிய தேவரீர்‌ எண்‌: 
வினக்காயிருக்கிறீர்‌; கர்த்தர்‌ எண்‌ 
"இருளை வெளிச்சமாக்குகிறவர்‌. 


இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தரை 

நம்முடைய தேவனாகவும்‌, கர்த்தராகவும்‌, 

இரட்சகராகவும்‌ ஏற்றுக்கொள்ளவேண்டும்‌. 

ப்‌ கர்த்தர்‌ தாவீதுக்கு செய்த 

நமக்கும்‌ செய்வார்‌. 

அதிகமான நன்மைகளையும்‌ 

நாம்‌ வேண்டிக்கொள்வதற்கும்‌, 

நினைப்பதற்கும்‌ அதிகமான நன்மைகளை 
கர்த்தர்‌ நமக்கு செய்வார்‌. 





i= THE 
TT 
கர்த்தர்‌ ஸ்துதிக்குப்‌ பாத்திரர்‌ 


கர்த்தர்‌ தாவீதின்‌ தேவனானவர்‌. 
ஆகையினால்‌ அவர்‌ கர்த்தரை நம்புகிறார்‌. 
சாமு 23. தேவன்‌ நான்‌ 
தம்பியிருக்கிற துருக்கமும்‌, எண்‌: 
கேடகமும்‌, எண்‌: ரட்சுண்ணியக்‌. 
கொம்பும்‌, என்‌ உயர்த்த அடைக்கலமும்‌, 
என்‌ புகலிடமும்‌, என்‌ ரட்ச. ல்‌ 
என்னை  வல்லடிக்கு ங்க 
ரட்சிக்கிறவர்‌ அவரே. 


சோமு 22:4. ஸ்துதிக்குப்‌ பாத்திரராகிய 
கர்த்தரை நோக்கிக்‌ கூப்பிடுவேன்‌; 
அதனால்‌ என்‌: சத்துருக்களுக்கு 
நீங்கலாக்கி ரட்சிக்கப்படுவேன்‌.. 


22:50. இதினிமித்தம்‌ 

ஜாதிகளுக்குன்‌ உம்மைத்‌ 

உம்முடைய நாமத்திற்குச்‌. 
சங்கீதம்‌ பாடுவேன்‌. 
கர்த்தர்‌ தாவீதுக்கு 
நன்மைகள்‌ 


செய்த 


கர்த்தர்‌ தனக்கு செய்த நன்மைகளை 
தாவீது மறவாமல்‌ நினைவகூருகிறார்‌ 
அந்த நன்மைகளை தாவீது மற்றவர்களுக்கும்‌ 
சொல்லுகிறார்‌. கர்த்தர்‌ தாவீதின்‌ ஜீவியத்தில்‌ 
பெரிய காரியங்களை செய்திருக்கிறார்‌ 
கர்த்தர்‌ தாவீதுக்கு செய்த ஏராளமான 
நன்மைகள்‌ இந்தப்‌ பாடலில்‌ 
எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர்‌ தாவீதை 
விடுவித்தார்‌. அவர்‌ தாவீதுக்கு ஜெயத்தைக்‌ 
கொடுத்தார்‌. கர்த்தர்‌ தனக்கு செய்த 
எல்லா  நன்மைகளுக்காகவும்‌ தாவீது 
கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறார்‌ 


கர்த்தர்‌ தாவீதுக்கு மகா பெரிய 
இரட்சிப்பைக்‌ கட்டளையிட்டிருக்கிறார்‌. 
தாவீதுக்கு. ஏராளமான ஆபத்துக்கள்‌ 
உண்டாயிற்று. அவருடைய ஜீவனுக்கு 
மோசங்களும்‌ உண்டாயிற்று. கர்த்தரோ 
தமது இரட்சிப்பின்‌ கிருபையினால்‌ தாவீதை 
அவருடைய ஆபத்துக்களுக்கும்‌, 
ஜீவமோசங்களுக்கும்‌. விலக்கி 
காத்துக்கொண்டார்‌. 


சோழு 22:40. 
என்னைப்‌ பலத்தால்‌ இடைகட்டி, 
என்மேல்‌ எழும்பினவர்கனை என்‌ கீழ்‌ 
மடங்கப்பண்ணினீர்‌. 


யுத்தத்திற்கு தீர்‌ 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சாமு 22:41. நான்‌ என்‌ பகைஞரைச்‌ 
சங்கரிக்கும்படியாக, என்‌ 
சத்துருக்களின்‌ பிடரியை எனக்கு. 
ஒப்புக்கொடுத்‌ தீர்‌. 

சோமு 2249. அவரே எண்‌ 
சத்துருக்களுக்கு என்னை விலக்கி. 
விடுவிக்கிறவர்‌; எனக்கு விரோதமாய்‌. 
எழும்புகிறவர்கன்மேல்‌ என்னை 
உயர்த்திக்‌ கொடுமையான மனுஷனுக்கு 
என்னைத்‌ தப்புவிக்கிறீர்‌. 


சவுல்‌. 
எழும்பினார்‌. 
கொன்றுபோடவேண்டுமென்று சவுல்‌. 
அவரைப்‌ பின்தொடர்ந்தார்‌. தாவீது இந்த 
சம்பவத்தை ஒரு உவமையாகச்‌ சொல்லுகிறார்‌. 


விரோதமாக 
ஈவீதைக்‌ 


தாவீதுக்கு 


2சாமு 22:5, மரண அலைகள்‌ என்னைச்‌ 
சூழ்ந்து கொண்டு, துர்ச்சுனப்பிரவாகம்‌ 


என்னைப்‌ பயப்படுத்தினது. 


சோமு 22:6. பாதானக்‌ கட்டுகள்‌ 
என்னைச்‌ சூழ்ந்து கொண்டது 
மரணக்கண்ணிகள்‌ என்மேல்‌ விழுந்தது. 


தாவீதின்மேல்‌ மரணதஅலைகள்‌ 
மோதிற்று. மரணக்கண்ணிகள்‌ அவர்மேல்‌ 
விழுந்தது.  தாவீதால்‌ தனக்குத்தானே 
உதவிசெய்து கொள்ளமுடியாது. அவர்‌ 
மரண அலைகளுக்கு முன்பாகவும்‌, 
மரணக்கண்ணிகளுக்கு பை 
பெலனற்றவராயிருக்கிறார்‌. 
ஆபத்தான வ னநகதாபோல, 
கர்த்தர்‌... அவருக்கு... உதவிசெய்து, 
அவருடைய ஆபத்துக்களிலிருந்து அவரை 
மீட்டுக்கொள்கிறார்‌. 


தனக்கு நெருக்கங்கள்‌ 
உண்டாகும்போதெல்லாம்‌. தாவீது 
கர்த்தரிடத்தில்‌ ஜெபம்பண்ணுவது வழக்கம்‌. 
தாவீது நமக்கும்‌ ஒரு நல்ல முன்மாதிரியை 
சொல்லுகிறார்‌. நமக்கும்‌ நெருக்கங்கள்‌ 
வரும்போது நாம்‌ கர்த்தரை நோக்கி 
அபயமிடவேண்டும்‌. பிள்ளைகள்‌ 
பெற்றோரிடத்தில்‌ தங்கள்‌ 
நெருக்கங்களைப்பற்றிச்‌ சொல்லுவதுபோல, 
நம்முடைய 
பாடுகளையும்‌, 

பிரச்சனைகளையும்‌ சொல்லவேண்டும்‌. 





i= ராண 
யாய 


சாமு 227. எனக்கு உண்டான 
நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கிக்‌ 
கூப்பிட்ட, என்‌ தேவனை நோக்கி 
அபயமிட்டேன்‌; தமது ஆலயத்திலி. 
ருந்து என்‌ சத்தத்தைக்‌ கேட்டார்‌; என்‌ 
கூப்பிடுதல்‌ அவர்‌ செவிகளில்‌ ஏறிற்று. 


கர்த்தர்‌ தாவீதின்‌ ஜெபத்தைக்‌. 
கேட்டு அவருக்கு உதவி செய்ய வருகிறார்‌. 
கர்த்தர்‌ தனியாகவே வருகிறார்‌. அவருக்கு 
யாருடைய உதவியும்‌ தேவையில்லை. கர்த்தர்‌ 
தாவீதுக்கு ஆதரவாகவும்‌, அவருடைய 
சத்துருக்களுக்கு விரோதமாகவும்‌ பெரிய 
காரியங்களை செய்கிறார்‌. 


சீனாய்‌ 
தெய்வீக 
வெளிப்பட்டது. கர்த்தர்‌ 
இரட்சிப்பதற்காக வரும்போது. 

மலையிலே வெளிப்பட்ட அதே 
இப்போதும்‌ வெளிப்படுகிறது. 


சாமு 228. அப்பொழுது பூமி 
அசைந்து அதிர்ந்தது; அவர்‌ 
கோபங்கொண்டபடியால்‌ வானத்தின்‌. 
அஸ்திபாரங்கள்‌ குலுங்கி அசைந்தது. 


சாமு 229. அவர்‌ நாசியிலிருந்து 
பட்சிக்கிற புகை எழும்பிற்று, அவர்‌ 
வாயிலிருந்து அக்கினி புறப்பட்டது, 
அதனால்‌ தழல்‌ மூண்டது. 

கோமு 22:10. வானங்களைத்‌ தாழ்த்தி 
இறங்கினார்‌; அவர்‌ பாதங்களின்கீழ்‌ 
காரிருள்‌ இருந்தது. 

சாமு 2211. கேகுபீனின்மேல்‌ ஏறி 
வேகமாய்ச்‌ சென்றார்‌. காற்றின்‌ 
செட்டைகளின்மீதில்‌ தரிசன மானார்‌. 
கொழு 22:12. ஆகாயத்து மேகங்களிலே 
கூடிய தண்ணீர்களின்‌ இருளைத்‌ 
தம்மைச்‌. சுற்றிலும்‌ இருக்கும்‌. 


கூடாரமாக்கினார்‌. 


கர்த்தருடைய 
மகத்துவமும்‌ 
தாவீதை 
சீனாய்‌ 
வல்லமை, 


மலையிலே 
மகிமையும்‌ 


சோமு 2218. அவருடைய சுத்திதிய்‌ 
பிரகாசத்தினால்‌  நெருப்புத்தழலூம்‌ 
எரித்தது. 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


சோமு 22:14. கர்த்தர்‌ வானத்திலிருத்து 
குமுறி, உன்னதமானவர்‌ தமது 
சத்தத்தைத்‌ தொனிக்கப்பண்ணினார்‌. 


சோமு 22:15. அவர்‌ அம்புகளை எய்து, 
அவர்களைச்‌. சிதற அடித்து, 
மின்னல்களைப்‌: பிரயோகித்து, 
அவர்களைக்‌ கலங்கப்பண்ணினார்‌. 


சாமு 22:16. 
கண்டிதத்தினாலும்‌, அவருடைய 
நாசியின்‌ சுவாசக்‌ காற்றினாலும்‌ 
சமுத்திரத்தின்‌ மதகுகன்‌ திறவுண்டு, 
பூதலத்தின்‌ அஸ்தியாரங்கள்‌ 
காணப்பட்டது. 


கர்த்தருடைய 


கர்த்தர்‌ தாவீதின்மேல்‌ 
மரவமாயிருக்கிளார்‌.. அவர்‌ நாவீதுங்கு 
விசேஷித்த கிருபைகளையும்‌, விசேஷித்த 
சிலாக்கியங்களையும்‌ கொடுத்து, அவரை 
ஆசீர்வதிக்கிறார்‌. 


சோமு 2220. என்மேல்‌ அவர்‌ 
பிரியமாயிருத்தபடி.யால்‌, விசாலமான 
இடத்திலே என்னைக்‌ கொண்டுவந்து, 
என்னைத்‌ தப்புவித்தார்‌. 


கர்த்தருடைய இரட்சிப்பு, அவருடைய 
பொதுவான பராமரிப்பினால்‌ வருவதில்லை. 
அது கர்த்தருடைய அன்பின்‌ 
உடன்படிக்கையினால்‌ வருகிறது. 
தாவீது இங்கு கிறிஸ்துவுக்கு 
அடையாளமாயிருக்கிறார்‌. பிதாவாகிய தேவன்‌ 
கிறிஸ்துவின்மேல்‌ பிரியமாயிருக்கிறார்‌. 
ஆனபடியினால்‌ பிதாவானவர்‌, தம்முடைய 
குமாரனாகிய இயேசுகிறிஸ்துவை தாங்கி 
ஆதரிக்கிறார்‌. 


இதோ, நான்‌ ஆதரிக்கிற என்‌ தாசன்‌, 


அமரப்பண்ணினேன்‌: அவர்‌ புறஜாதிகளுக்கு 
நியாயத்தை வெளிப்படுத்துவார்‌. அவர்‌ 
கூக்குரலிடவுமாட்டார்‌, தம்முடைய சத்தத்தை 
உயர்த்தவும்‌ 





i= THE 
TT 


கர்த்தர்‌ தாவீதுக்கு யுத்தங்களிலே 
வெற்றியைக்‌ கொடுக்கிறார்‌. அவர்‌ தாவீதின்‌ 
சிரசிலே கிரீடத்தை சூட்டுகிறார்‌. கர்த்தர்‌ 
தாவீதை ஆபத்துக்களிலிருந்து 
இரட்சிப்பதோடு, அவரை ஆசீர்வதிக்கவும்‌ 
செய்கிறார்‌. 

செழித்திருக்கிறார்‌. 

மூலமாக விடுதலையும்‌ 
கிடைத்திருக்கிறது. 

சாமு 22:17. உயரத்திலிருந்து அவர்‌ 
கை நீட்டி, என்னைப்‌ பிடித்து, 
ஜலப்பிரவாகத்திலிருக்கிற என்னைத்‌: 
தாக்கிவிட்டார்‌. 


சோமு 22:18. 
பலவான்கனாயிருந்த என்‌ பலத்த 
சுத்துருவுக்கும்‌ என்‌ பகைஞருக்கும்‌. 
என்னை விடுவித்தார்‌. 


என்னிலும்‌ 


சாமு 22:19. என்‌ ஆபத்துநானிலே. 
எனக்கு எதிரிட்டு  வந்தார்கன்‌; 
கர்த்தரோ எனக்கு ஆதரவாயிருந்தார்‌. 


கொழு 2220. என்மேல்‌ அவர்‌ 
பிரியமாயிருந்தபடியால்‌, விசாலமான 
இடத்திலே என்னைக்‌ கொண்டுவந்து, 
என்னைத்‌ தப்புவித்தார்‌. 


தாவீதுக்கு பெலத்தையும்‌, 
யுத்தப்பமிற்சிகளையும்‌ 
தாவீது ஆரம்பத்தில்‌ 
மேய்த்துகொண்டிருந்தவர்‌ 
யுத்த பயிற்சிகளை 
அவரை. யுத்தம்பண்ண 
குதிப்‌ தாவீது யுத்தத்தின்‌ 
கஷ்டங்களையும்‌, நஷ்டங்களையும்‌, 
ஜெயங்களையும்‌ தாங்கிக்கொள்ளுமளவுக்கு 
பயற்சி பெற்றிருக்கிறார்‌. 
சோமு 22:35. வெண்கல வில்லூம்‌ என்‌ 
புயங்கனால்‌ வளையும்படி, என்‌ 
கைகளை: யுத்தத்திற்குப்‌ 
பழக்குவிக்கிறார்‌. 
சாமு 22:36. உம்முடைய ரட்சிப்பின்‌ 
கேடகத்தையும்‌ எனக்குத்‌ தத்தீற்‌ 
உம்முடைய காருணியம்‌ என்னைப்‌ 
பெரியவனாக்கும்‌. 


கர்த்தர்‌ 
வேகத்தையும்‌, 
கொடுக்கிறார்‌. 
ஆடுகளை 
கர்த்தர்‌ அவருக்கு 
கொடுத்து, 
தகுதிப்படுத்துகிறார்‌ 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


சோமு 22:37. என்‌ கால்கள்‌ 
வழுவாதபடிக்கு நான்‌ நடக்கிற வழியை 
அகலமாக்கினீர்‌. 


கர்த்தர்‌ தாவீதை 
யுத்தங்களை நடத்துமாறு அழைத்தார்‌ 
தாவீதை அழைத்தவர்‌ உண்மையுள்ளவர்‌. 
கர்த்தர்‌ தாவீதை யுத்தம்பண்ண அழைத்து 
அவருக்கு யுத்தம்பண்ணுவதற்கு தேவையான 
பயிற்சிகளையும்‌ கொடுக்கிறார்‌. 


தாவீதுக்கு யுத்தங்களில்‌ ஜெயம்‌ 
த்‌ சவுல்‌, அப்சலோம்‌, 
மாத்திரமல்ல, அவருக்கு 
பெலிஸ்தர்‌, மோவாபியர்‌, அம்மோன்‌ புத்திரர்‌, 
சீரியர்‌, இஸ்ரவேல்‌ தேசத்திற்கு 
அருகாமையிலுள்ள தேசத்தார்‌ 
ஆகியோர்மீதும்‌ ஜெயம்‌ கிடைத்தது. 
ம்‌ கர்த்தருடையது, தாவீது 
கர்த்தருடைய யுத்தத்தை நடத்தினார்‌. 
கர்த்தர்‌ தாவீதுக்காக யுத்தம்பண்ணினார்‌. 
கர்த்தருடைய கிருபையினால்‌ தாவீதுக்கு 
இந்த யுத்தங்களில்‌ ஜெயம்‌ கிடைத்தது, 
தாவீது தன்னுடைய சத்துருக்களை 
கீழ்ப்படுத்தினார்‌. அவர்கள்‌ இஸ்ரவேல்‌ 
தேசத்திற்கு பகுதிகட்டுகிறவர்களானார்கள்‌. 


தம்முடைய 


தாவீதுக்கு கிடைத்த 
வெற்றிகளைப்பற்றி இந்த வசனப்பகுதியில்‌: 
விரிவாகச்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
சாமு 22:38. என்‌ சுத்துருக்கணைய்‌ 
யின்‌ தொடர்ந்து அவர்களை 
அழிப்பேன்‌; அவர்களை 
நிர்மூலமாக்கும்வரைக்கும்‌ திரும்பேன்‌.. 


சோமு 22:90. அவர்கள்‌ 
எழுத்திருக்கமாட்டாதபடிக்கு என்‌: 
கீழ்‌ விழுந்தார்கள்‌; 

அடித்து 


சோமு 22:40. யுத்தத்திற்கு நீர்‌ 
என்னைப்‌ பலத்தால்‌ இடைகட்டி, 
என்மேல்‌ எழும்பினவர்கனை என்‌ கீழ்‌ 
மடங்கப்பண்ணினீர்‌. 

சோமு 22241. நான்‌ எண்‌ பகைஞூரைச்‌. 


என்‌ 
எனக்கு. 





i THEN 
TT 


சாமு 22:42. அவர்கள்‌. 

நோக்கிப்பார்க்கிறார்கன்‌, அவர்களை 
ரட்சிப்பார்‌ ஒருவருமில்லை; கர்த்தரை 

[்‌ 'நாக்கிப்பார்க்கிறார்கன்‌, அவர்‌ 

அவர்‌ உத்தரவு கொடுக்கிறதில்லை. 


சோமு 22:48. அவர்களை பூமியின்‌ 
தூளாக: இடித்து, தெருக்களின்‌ 
கேற்றைப்போல அவர்களை மிதித்து 
சிதறப்பண்ணுகிறேன்‌. 


கர்த்தர்‌ தாவீதின்‌ 
செல்வைப்படுத்துகிறார்‌. கர்த்தர்‌ 
உயர்ந்த தலங்களில்‌ நிறுத்துகிறார்‌. 
சாமு 22:99. தேவன்‌ எனக்குப்‌ பலத்த 
அரணானவர்‌; அவர்‌ எண்‌ வழியைச்‌. 
செவ்வைப்படுத்துகிறவர்‌. 


வழியை 
அவரை 


சாமு 22:84. அவர்‌ எண்‌ கால்களை 
மான்களுடைய கால்களைப்போலாக்கி, 
எண்‌: உயர்தலங்களில்‌ என்னை 
நிறுத்துகிறார்‌. 


கர்த்தர்‌ தாவீ; 


பாதுகாப்பையும்‌ 
பாக்கியத்தையும்‌ 


கக தக்கர்‌ 
கர்த்தருடைய கிருபையும்‌ அவருடைய 
இரக்கமும்‌, அவருடைய காருணியமும்‌ 
தாவீதை பெரியவனாக்குகிறது. 


சோமு 22:96. உம்முடைய ரட்சிப்பின்‌ 
கேடகத்தையும்‌ எனக்குத்‌ தந்தீர்‌ 
உம்முடைய காருணியம்‌ என்னைப்‌ 
பெரியவனாக்கும்‌. 


கர்த்தருடைய நீதி 


கர்த்தர்‌ தனக்கு செய்த நன்மைகளுக்கு 
தாவீது சாட்சி சொல்லுகிறார்‌. தாவீதுக்கு பல 
சமயங்களில்‌ ஆபத்துக்கள்‌ வந்தது. 
அப்போது. கர்த்தர்‌ தமது பெரிதான 
கிருபையினால்‌ தாவீதை அவருடைய 
ஆபத்துக்களுக்கெல்லாம்‌ விலக்கி 
காத்துக்கொண்டார்‌. 


கொழு. 2௨௮. 
தீதிக்குத்தக்ககாக எனக்குப்‌ 
அளித்தார்‌; எண்‌: 
சத்தத்திற்குத்தக்கதாக 
சுமிக்கட்டினார்‌. 


கர்த்தர்‌ 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சோமு 22:22. கர்த்தருடைய வழிகளைக்‌ 
காத்துக்‌ கொண்டுவந்தேன்‌; நான்‌ என்‌: 
தேவனுக்குத்‌. 
துரோகம்பண்ணின தில்லை. 
சோமு. 2225. 
தியாயங்களையெல்லாம்‌. எனக்கு 
முன்பாக  திறுத்தினேன்‌; நாண்‌ 
அவருடைய பிரமாணங்களை விட்டு 
விலகாமல்‌, 


சாமு 2224. 
மனஉண்மையாயிருத்து, 
துர்க்குணத்திற்கு என்னை விலக்கிக்‌ 
காத்துக்கொண்டேன்‌. 


அவருடைய 


சோமு 22:25. ஆகையால்‌ கர்த்தர்‌ என்‌ 
நீதிக்குத்‌ தக்கதாகவும்‌, தம்முடைய 
கண்களுக்கு. முன்‌ இருக்கிற என்‌ 
சுத்தத்திற்குத்தக்கதாகவும்‌ எனக்குப்‌ 


பலனைனித்தார்‌. 

ஸ்ரவேலின்‌ 
ராஜாவாவதற்கு சவுல்‌, ஸ்போசேத்‌, 
அப்சலோம்‌, சேபா ஆகியோர்‌ 
தடையாயிருந்தார்கள்‌. தாவீது ராஜாவான 
பின்பும்‌, ர்கள்‌ வி்‌ 


தாவீது 


தீர்மானமாயிருந்தார்கள்‌. 
தாவீதுக்கு விரோதமாக 
குற்றச்சாட்டுக்களைச்‌ 

சொன்னார்கள்‌. தாவீதுக்கு விரோதமாகத்‌ 
தூஷணவார்த்தைகளைச்‌ சொன்னார்கள்‌. 
தாவீதின்‌ வார்த்தைகளையும்‌ கிரியைகளையும்‌ 
தவறுதலாக வியாக்கியானம்பண்ணினார்கள்‌. 


தாவீதின்‌ மனச்சாட்சி 
சுத்தமாயிருக்கிறது. தாவீதின்‌ வார்த்தையும்‌ 
கிரியையும்‌ ஒன்றாயிருக்கிறது. தாவீதின்‌ 
சத்துருக்கள்‌ அவரை நிந்தித்தாலும்‌, 
தாவீதின்‌ நற்குணத்திற்கு அவருடைய 
மனச்சாட்சி சாட்சி சொல்லுகிறது. 


தாவீதின்‌ ஜீலியத்தில்‌ கர்த்தருடைய 
வார்த்தையே பிரமாணமாயிருக்கிறது. 
தாவீது கர்த்தருடைய வார்த்தைக்கு 
கீழ்ப்படிகிறார்‌. தாவீது எங்கே இருந்தாலும்‌, 
கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு அவரை 
வழிநடத்துவதற்காக, அவருக்கு முன்னாகப்‌ 
போகிறது. தாவீது எங்கே போனாலும்‌ 
கர்த்தருடைய வார்த்தையையும்‌ தன்னுடைய 
இருதயத்தில்‌ சுமந்துகொண்டு போகிறார்‌. 





i THE 
TT 


மனுஷருடைய வாழ்க்கையில்‌ பாவம்‌ 
செய்வதற்கான குறுக்கு வழிகள்‌ வரும்‌. 
தாவீதோ பாவமான குறுக்கு வழிகளில்‌ 
போகாமல்‌, கர்த்தர்‌ தனக்கு 
கொடுத்திருக்கிற நீதியின்‌ பாதையில்‌ 
போகிறார்‌ தாவீது தன்னுடைய 
துன்மார்க்கத்தினால்‌ கர்த்தரை விட்டுப்‌ 
பின்வாங்கிப்போய்விடவில்லை. கர்த்தர்‌ 
தாவீதின்‌ வழியை செவ்வைப்படுத்துகிறார்‌. 
தாவீது ஒருபோதும்‌ கர்த்தருடைய வழியை 
விட்டு விலகிப்போகவுமில்லை. கரத்‌ 
கிருபை தாவீதோடு 
கூடயிருக்கிறது. தாவீது 
பாவம்‌ செய்துவிடாதவாறு 
கிருபை அவரை நீதியின்‌ 
நடத்துகிறது. 

தாவீது கோலியாத்தைக்‌ 
கொன்றுபோட்டார்‌.  விருத்தசேதனமில்லாத 
பெலிஸ்தரை சங்காரம்பண்ணினார்‌. கர்த்தரே 
தாவீதுக்கு ஜெயத்தைக்‌ கொடுத்தார்‌. 
தாவீது இஸ்ரவேல்‌ த்தில்‌ 
உயர்ந்தவராகவும்‌ இரு: 
நற்குணமுள்ளவராகவும்‌ இருக்கிறார்‌ 


நிக்‌ தான்‌ வண்கை இணர்‌ 
பெருமைப்படவில்லை. கர்த்தருடைய 
கிருபையினால்‌ தனக்குள்ளே நற்குணங்கள்‌ 
இருப்பதைப்‌ பார்த்து, தாவீது கர்த்தருக்குள்‌ 
சந்தோஷப்படுகிறார்‌ 


கர்த்தர்‌ 
தயவுள்ளவர்‌ 


தயவுள்ள வனுக்கு 


தாவீதுக்கு கர்த்தருடைய கிருபை. 
கிடைத்திருக்கிறது. தாவீது தன்னுடைய. 
கடந்தகால. வாழ்க்கையை திரும்பிப்‌ 
பார்க்கிறார்‌ தன்னுடைய வருங்கால. 
வாழ்க்கையையும்‌ நோக்கிப்‌ பார்க்கிறார்‌. 
கர்த்தருடைய கிருபை அவருக்கு 
இதுவரையிலும்‌ கிடைத்திருக்கிறது. அந்தக்‌ 
கிருபை தனக்கு இனிமேலும்‌ கிடைக்கும்‌ 
என்று தாவீது நம்பிக்கையோடிருக்கிறார்‌. 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தருடைய பரிசுத்தவான்கள்‌ 
எல்லோருக்குமே கர்த்தரிடத்தில்‌ கிருபை 
உள்ளது. கர்த்தருடைய கிருபை அவருடைய 
பரிசுத்தவான்கள்‌ எல்லோருக்கும்‌ 
போதுமானது. கர்த்தருடைய கிருபை 
தாவீதுக்கும்‌ழ௫ அவருடைய சந்ததிக்கும்‌ 
போதுமானதாயிருக்கிறது. கர்த்தர்‌ 
நீதிமான்கள்‌ எல்லோருக்கும்‌ 
கிருபையுள்ளவராயிருக்கிறார்‌. 


சோமு 22:26. தயவுன்னவனுக்கு தீர்‌ 
தயவுன்னவராகவும்‌, உத்தமனுக்கு தீர்‌ 
உத்தமராகவும்‌, 


சாமு 2227. புனிதனுக்கு நீர்‌ 
புனிதராகவும்‌, மாறுபாடான வனுக்கு நீர்‌ 
மாறுபடுகிறவராகவும்‌ தோன்றுவர்‌. 


சோமு 22:28. சிறுமைப்பட்ட ஜனத்தை 
ரட்சிப்பீரி மேட்டிமையானவர்களைத்‌ 
தாழ்த்த, உம்முடைய கண்கள்‌ 
அவர்களுக்கு. விரோதமாய்த்‌ 
திருப்பப்பட்டிருக்கிறது.. 


கர்த்தருடைய 
புடுக்கு. எங்காறு கொடுக்காத 


தெரிந்திருக்கவேண்டும்‌. 
கர்த்தருடைய சித்தத்தையும்‌, 
அறிந்திருக்கவேண்டும்‌. 
நம்முடைய யம்‌. 
செம்மையானதாயிருக்கும்போது ட்டா 
நமக்கு நன்மை 
செய்வார்‌. கிருபையுள்ளவர்களுக்கும்‌, 
இரக்கமுள்ளவர்களுக்கும்‌, கர்த்தருடைய 
கிருபையும்‌ இரக்கமும்‌ கொடுக்கப்படும்‌. 
அவர்கள்‌ 
சந்தோஷமாயிருப்பார்கள்‌. 
தயவுள்ளவனுக்கு தயவுள்ளவராக இருப்பார்‌. 


புனிதனுக்கு 
கர்த்தருக்குள்‌ 
உண்மையுள்ளவர்களும்‌, 
நியாயத்திலும்‌ 


கர்த்தர்‌ 
புனிதராகயிருப்பார்‌. 
நீதியுள்ளவர்களும்‌, 
கர்த்தருடைய நீதியிலும்‌, 
சந்தோஷப்படுவார்கள்‌. 





ழ்‌ யனா 
யாய 


பரிசுத்தர்‌. பரிசுத்தவான்கள்‌ 
பரிசுத்தத்தை தியானித்து 

'சந்தோஷமாயிருப்பார்கள்‌. 
சுத்தமுள்ளவர்கள்‌ கர்த்தரை 


பிரபஞ்சத்தில்‌ 

புனிதர்களும்‌ 
மாறுபாடுள்ளவர்களும்‌ 
இவர்கள்‌ தவறான 
பின்பற்றிப்போகிறார்கள்‌. 

வரும்‌ தீங்குகளைப்பற்றி 
£'வறொரு சங்கீதத்தில்‌ 
மாறுபாடானவனுக்கு 
தோன்றுவார்‌ 

தாவீது இங்கே கருக்கமாய்ச்‌ 


கர்த்தர்‌ தாவீதை 


(வருடைய 
ராஜ்யத்தையும்‌ ஆசீர்‌ தக்‌ 
தேசத்தின்‌ 


கேக்‌ 
எல்லைகளை 
விஸ்தாரம்பண்ணுகிறார்‌. தன்னுடைய ராஜ்யம்‌ 
இன்னும்‌ விஸ்தாரமாகும்‌ என்றும்‌, 

இன்னும்‌ அநேக 

கிடைக்கும்‌ என்றும்‌ தாவீது நம்புகிறார்‌. 


கொழு 22:45. அத்நியர்‌ இச்சகம்‌ பேசி 
எனக்கு அடங்கி, என்‌ சத்தத்தைக்‌ 
கேட்டவுடனே 

கீழ்ப்படிகிறார்கள்‌. 


கொழு. 22:46. 
முனைவிழுந்துபோய்‌, 
அரண்களிலிருத்து 
புறப்படுகிறார்கன்‌.. 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தன்னைப்பற்றிச்‌ 
தன்னுடைய 
சந்ததம்‌ சொல்லுகிறார்‌. தாவீது 
கர்த்தரால்‌ அமிஷேகம்பண்ணப்பட்டவர்‌. 
ஆகையினால்‌ கர்த்தர்‌ தனக்கு கிருபை 
செய்வார்‌ என்பதில்‌ அவருக்கு சந்தேகம்‌ 
எதுவுமில்லை. தாவீதோ கர்த்தருடைய 
கிருபை தனக்கு கிடைத்திருப்பதுபோல, 
தன்னுடைய சந்ததிக்கும்‌ 
கிடைக்கவேண்டுமென்று, கர்த்தருடைய 
'சமுகத்திலே விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 
சாமு 22:51. தாம்‌ ஏற்படுத்தின 
ராஜாவுக்கு மகத்தான ரட்சிப்பை 
அளித்து, தாம்‌ அபிஷேகம்‌ பண்ணின 
தாவீதுக்கும்‌ அவன்‌ சந்ததிக்கும்‌ 
சதாகாலமும்‌ கிருபை செய்கிறார்‌. 


"உணக்கு முன்பாக நான்‌ தள்ளிவிட்ட 


பன்‌ 


ராஜ்யமும்‌, 
முன்பாக திகம்‌ உன்‌ ராஜாசனம்‌ 
என்றென்றைக்கும்‌ நிலைபெற்றிருக்கும்‌ 
என்கிறார்‌ என்று சொல்லச்சொன்னார்‌' 
(சோமு 71516). 


தாவீது இங்கு தன்னுடைய 
சந்ததியைப்பற்றிச்‌ சொல்லுவது, கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்துவைக்‌ குறிக்கும்‌ என்று 
வேதபண்டிதர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. 
இயேசுகிறிஸ்துவின்‌ ராஜ்யம்‌ சதாகாலமும்‌ 
நிலைத்திருக்கும்‌. நம்முடைய சந்தோஷங்கள்‌, 
நம்பிக்கைகள்‌ எல்லாமே, நம்முடைய 
மீட்பராகிய இயேசுகிறிஸ்துவுக்குள்‌ 
உறுதிபண்ணப்பட்டிருக்கிறது. 





i THE 
TT 


இந்த அதிகாரத்தில்‌ தாலீதுடைய 
கடைசி வார்த்தைகள்‌ எழுதப்பட்டிருக்கிறது. 
தாவீது தன்னுடைய ராஜாசனத்தின்‌ முடிவு 
பகுதிக்கு வந்திருக்கிறார்‌. தாவீதின்‌ கடைசி 
வார்த்தைகளில்‌ சில, அவருடைய 
சந்ததியாருக்கும்‌, சந்ததியாரைப்பற்றியும்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது (சோமு 23:1-7), 
தாவீதின்‌ பராக்கிரமசாலிகள்‌ 
(சோமு 23:847), மூன்று 
பராக்கிரமசாலிகளில்‌ பேர்‌ பெற்றவன்‌ 
(சோமு 2318-23). தாவீதின்‌ மற்ற முப்பது 
பராக்கிரமசாலிகள்‌ (2சாமு 23:24-29). 


தாவிதுடைய கடைசி 
வார்த்தைகள்‌ 


சோமு 281-7 


கொழு 280. தாவீதுடைய கடைசி 
வார்த்தைகள்‌: மேன்மையாய்‌. 
உயர்த்தப்பட்டு, யாக்கோபுடைய 
தேவனால்‌ அபிஷேகம்‌ பெற்று, 
இஸ்ரவேலின்‌ சங்கீதவ்களை 
இன்பமாய்ப்‌ பாடின எசாமிண்‌ 
குமாரனாகிய தாவீது என்னும்‌ புருஷன்‌ 
சொல்லுகிறது என்னவென்றால்‌; 


கொழு. 292. 
ஆவியானவர்‌ என்னைக்‌ கொண்டு 
பேசினார்‌; அவருடைய வசனம்‌ 


என்னுடைய நாவில்‌ இருந்தது. 


கொழு 29:8, இஸ்ரவேலின்‌ தேவனும்‌ 
இஸ்ரவேலின்‌: கண்மலையுமானவர்‌. 
எனக்குச்‌ சொல்லி உரைத்ததாவது: 
தீதிபரராய்‌ மனுஷரை ஆண்டு, 
தெய்வபயமாய்த்‌. துரைத்தனம்‌. 
பண்ணுகிறவர்‌ இருப்பார்‌. 


கர்த்தருடைய 


சாமு 2&4. அவர்‌ காலையில்‌ 
மத்தாரமில்லாமல்‌ உதித்து, 
மழைக்குப்பிற்பாடு தன்‌ கத்தியினால்‌ 
புல்லைப்‌ பூமியிலிருந்து முனைக்கப்‌ 
பண்ணுகிற சூரியனுடைய விடியற்கால 
வெளிச்சத்தைப்போல இருப்பார்‌ 
என்றார்‌. 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
II SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சோமு 285. என்னுடைய வீடு, 
தேவனிடத்தில்‌ இப்படியிராதோ? 
ம்‌ திட்டம்பண்ணப்பட்டிருக்கிற 
நித்திய 
உடன்படிக்கையை என்னுடன்‌ அவர்‌ 
செய்திருக்கிறார்‌; ஆதலால்‌ என்னுடைய 
எல்லா ரட்சிப்பும்‌ எல்லா வாஞ்சையும்‌ 
வனர்ந்தோங்கச்‌ செய்யாரோ?' 


சோமு பேலியானின்‌ 
மக்கன்‌ அனைவருமே, 
கையினால்‌ பிடிக்கப்படக்கூடாததாய்‌ 
எறித்துபோடப்படவேண்டிய 
முன்ளுக்குச்‌ சமானமானவர்கள்‌. 


சோமு 23:7. அவைகளை ஒருவன்‌ 
தொடப்போனால்‌, 
இருப்பாயுதத்தையும்‌ 
ஈட்டித்தாங்கையும்‌. கெட்டியாய்ப்‌ 
பிடித்துக்கொள்ளவேண்டும்‌; அவைகள்‌ 
இடத்தில்தானே 
முற்றும்‌ 


236. 


சட்டெரிக்கப்படும்‌ என்றான்‌. 


தாவீதுக்கு பின்பு சாலொமோன்‌ 
இஸ்ரவேலின்‌ ராஜாசனத்தில்‌ அமர 
ஆயத்தமாயிருக்கிறார்‌. தாவீது எருசலேமிலே 
தேவாலயம்‌ கட்டுவதற்கு தேவையான 
பொருட்களையும்‌, பொக்கிஷங்களையும்‌ 
சேமித்து வைத்திருக்கிறார்‌. 


தாவீது. 
சொல்லும்போது, 


தன்னைப்பற்றிச்‌ 
மிகவும்‌ தாழ்மையாக 
ஈசாயின்‌ குமாரன்‌" என்று சொல்லுகிறார்‌. 
தாவீது சமஸ்த இஸ்ரவேலுக்கும்‌ 
ராஜாவாயிருந்தாலும்‌, அவர்‌ ஒரு ராஜாவின்‌ 
குமாரனல்ல. அவர்‌ ஈசாயின்‌ குமாரன்‌. 
ஆடுகளை மேய்த்துக்கொண்டிருந்த தாவீதை, 
கர்த்தர்‌ சமஸ்த இஸ்ரவேலுக்கும்‌ ராஜாவாக 
உயர்த்தினார்‌. 


கர்த்தர்‌ தாவீதை அதிகமாய்‌ நேசித்தார்‌ 
அவரை இஸ்ரவேல்‌ தேசத்திற்கு ராஜாவாக. 
அபிஷேகம்பண்ணினார்‌. தாவீது 
கர்த்தருடைய தீர்க்கதரிசி. கர்த்தர்‌ தாவீதை 
மேன்மையாய்‌ உயர்த்தினார்‌. அவர்‌ 
யாக்கோபின்‌ தேவனால்‌ அபிவேகம்‌. 
பெற்றவர்‌. தாவீது கர்த்தருடைய ஜனத்திற்கு 
சேவை செய்கிறவர்‌. தாவீது இஸ்ரவேல்‌ 
புத்திரரை நீதியாய்‌ நியாயம்‌ விசாரித்து 
ஆளுகை செய்கிறார்‌. 





f= a 
TT 


இஸ்ரவேல்‌ 
கொடுக்கிறார்‌. ஸ்ரவேல்‌ 
மத்தியிலே, தாவீது நீதியாயும்‌ நியாயமாயும்‌ 
ஆளுகை செய்கிறார்‌. 

தாவீது இஸ்ரவேலின்‌ சங்கீதங்களை 
இன்பமாய்ப்‌ பாடுகிறார்‌. தாவீது இஸ்ரவேல்‌ 
புத்திரரின்‌ சமுதாய காரியங்களை 
குவனிப்பதோடு, அவர்களுடைய மார்க்க 
காரியங்களிலும்‌ கவனம்‌ செலுத்துகிறார்‌. 
கர்த்தர்‌ இஸ்ரவேலின்‌ தேவனானவர்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ தேவனுடைய 
இஸ்ரவேலராயிருக்கிறார்கள்‌. இஸ்ரவேல்‌ 
ஜனத்தார்‌ கர்த்தரைத்‌ துதிக்கவேண்டும்‌. 
தாவீது. கர்த்தரை ஆராதிப்பதற்கு 
சங்கீதங்களை இயற்றுகிறார்‌. அந்த துதியின்‌ 
கீதங்களை இன்பமாய்ப்‌ பாடுகிறார்‌ (சோமு 
231), 


கர்த்தரோடு 
ஐக்கியமாயிருக்கிறார்‌. கர்த்தருடைய 
ஆவியானவர்‌... தாவீதைக்‌ கொண்டு 
பேசுகிறார்‌. கர்த்தருடைய வசனம்‌ தாவீதின்‌ 
நாவிலிருக்கிறது. தாவீது தன்னைப்பற்றிச்‌ 
சொல்லுகிற வாக்கியங்கள்‌, அவருடைய 
சந்ததிக்கு மிகவம்‌ பிரயோஜனமானது. 
தாவீது ராஜாக்களுக்கு புத்தியுள்ள 
வார்த்தைகளையும்‌, அவர்களை 
உற்சாகப்படுத்தும்‌ வார்த்தைகளையும்‌ 
சொல்லுகிறார்‌. 


தாவீது 


தாவீது 


இங்கு சொல்லுகிற 
வார்த்தைகளை கர்த்தருடைய ஆவியானவர்‌. 
பேசுகிறார்‌. அவர்‌ இஸ்ரவேலின்‌ 
'தேவனானவர்‌ கர்த்தரே இஸ்ரவேலின்‌ 
கன்மலையுமானவர்‌. தாவீது இங்கு 
கர்த்தரைப்பற்றிச்‌ சொல்லும்போது, 
கர்த்தருடைய மூன்று நாமங்களைச்‌ 
சொல்லுகிறார்‌. அவையாவன: 
1 கர்த்தருடைய ஆவியானவர்‌ 
2. இஸ்ரவேலின்‌ தேவன்‌ 3. இஸ்ரவேலின்‌ 
கன்மலையுமானவர்‌. 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


தாவீது கர்த்தரைப்பற்றிச்‌ சொல்லும்‌ 
மூன்று நாமங்களும்‌, கர்த்தருடைய 
திரித்துவத்தை வெளிப்படுத்துகிறது. 
தேவனாகிய கர்த்தர்‌ பிதாவாகவும்‌, 
குமாரனாகவும்‌, பரிசுத்த ஆவியானவராகவும்‌ 
இருக்கிறார்‌. இஸ்ரவேலின்‌ தேவனானவர்‌ 
பிதாவாகிய தேவன்‌. இஸ்ரவேலின்‌ 
கன்மலையானவர்‌ குமாரனாகிய தேவன்‌. 
கர்த்தருடைய ஆவியானவர்‌ பரிசுத்த 
ஆவியானவராகிய தேவன்‌. 


கர்த்தருடைய 
பிதாவானவர்‌ 
மூலமாகவும்‌ பேசுகிறார்‌. 
தீர்க்கதரிசிகள்‌ மூலமாகப்‌ 
அதிலும்‌ விசேஷமாக 
ஆவியானவர்‌. தாவீதைக்‌ 
பேசுகிறார்‌. 


ஆவியானவர்‌ 
குமாரன்‌ 
ஆலியானவர்‌ 
பேசுகிறார்‌. 
கர்த்தருடைய 
கொண்டு 


மூலமாகவும்‌, 


கர்த்தருடைய ஆவியானவர்‌ தாவீதை 
ஏவுகிறார்‌. தாவீதுக்கு தேவனுடைய 
தெய்வீக வெளிப்பாடு கிடைத்திருக்கிறது. 
கர்த்தருடைய ஆவியானவரின்‌ ஏவுதலினால்‌, 
தாவீது இந்த சங்கீதங்களை இயற்றுகிறார்‌. 
தாவீது இந்த சத்தியத்தை உறுதிபண்ணும்‌ 
வண்ணமாக, “கர்த்தருடைய ஆவியானவர்‌ 
என்னைக்கொண்டு பேசினார்‌" (சோமு 23:2) 


என்று சொல்லுகிறார்‌ 


சங்கீதங்களின்‌ 
தாவீது இயற்றினாலும்‌, 
ஆவியானவரே, இந்‌ 
சங்கீதங்களை இயற்றியிருக்கிறார்‌. இதனால்‌ 
சங்கீதப்புஸ்தகத்திற்கு. விசேஷித்த 
மேன்மையும்‌, கனமும்‌, மகிமையும்‌ 
உண்டாயிருக்கிறது. நாம்‌ கர்த்தரைத்‌ 
துதிக்கும்போதும்‌, அவருடைய 
வார்த்தைகளைத்‌ தியானிக்கும்போதும்‌, நாம்‌ 
சங்கீதப்‌ புஸ்தகத்தைப்‌ பயன்படுத்தவேண்டும்‌. 
சங்கீதப்‌ புஸ்தகத்தில்‌ எழுதப்பட்டிருக்கிற 
வாக்கியங்களெல்லாம்‌. பரிசுத்த 
ஆலியானவின்‌ வாக்கியங்கள்‌. ஆவியானவர்‌ 
தம்முடைய 


நமக்கு உபதேசம்‌ 





f= al 
TT 


கர்த்தருடைய ஆவியானவர்‌ தாவீதைக்‌ 
கொண்டு பேசின வார்த்தைகள்‌ என்றும்‌, 
இஸ்ரவேலின்‌ கன்மலையுமானவர்‌ தாவீதுக்கு 
சொல்லி உரைத்த வார்த்தைகள்‌ என்றும்‌, 
இரண்டு வாக்கியங்கள்‌: த 
வசனப்பகுதியில்‌ எழுதப்பட்டிருக்கிறது. 


கர்த்தரு ஆவியானவர்‌ 
தாரதைக்‌ கொண்டு பேசின வார்த்தைகள்‌, 
ர்‌ எழுதின எல்லா சங்கீதங்களிலும்‌ 
பெற்றிருக்கிறது. இஸ்ரவேலின்‌ 
கன்மலையுமானவர்‌ தாவீதுக்கு சொல்லி. 
்‌ கற்‌ க்கும்‌ 
குடும்பத்தாருக்கும்‌ 

போதனையாக சொல்லப்பட்டிருக்கிறது. 


கர்த்தருடைய 
மற்றவர்களுக்கு 
செய்கிறவர்கள்‌, 
சத்தியங்களைக்‌ 
ங்கள்‌ கற்றுக்கொண்ட 
து சொந்த 
கடைப்பிடிக்கவேண்டும்‌. 


தாவீது இஸ்ரவேலின்‌ சங்கீதங்களை 
இன்பமாய்ப்‌ பாடினவர்‌. தாவீது தான்‌ 
இயற்றின சங்கீதங்களைப்பற்றிர்‌ 
சொல்லும்போது, “இஸ்ரவேலின்‌ தேவனும்‌ 
இஸ்ரவேலின்‌ கன்மலையுமானவர்‌ எனக்குச்‌ 
சொல்லி உரைத்ததாவது:  நீதிபரராய்‌ 
மனுஷரை ஆண்டு,  தெய்வபயமாய்த்‌: 
துரைத்தனம்‌ பண்ணுகிறவர்‌ இருப்பார்‌. அவர்‌ 
காலையில்‌ மந்தாரமில்லாமல்‌ உதித்து, 


சத்தியங்களை 
போதிக்கிற ஊழியத்தை 
கர்த்தரிடத்திலிருந்து. 
கற்றுக்கொள்ளவேண்டும்‌. 
சத்தியங்களை 
ஜீவியத்தில்‌ 


சோமு 23:34) என்று சொல்லுகிறார்‌. 


கர்த்தருடைய ஆவியானவர்‌ தாவீதைக்‌ 
கொண்டு பேசுகிற வார்த்தைகள்‌, 
தாவீதுக்கும்‌, அவருடைய ராஜகுடும்பத்திற்கும்‌ 
பொதுவான வார்த்தைகளாகும்‌. 
நியாயாதிபதிகள்‌ எவ்வாறு துரைத்தனம்‌ 
பண்ணவேண்டும்‌ என்று முதலாவதாக 
ஆலோசனை சொல்லப்பட்டிருக்கிறது. 
கர்த்தருடைய ஆவியானவர்‌ 
தாவீதைக்‌ கொண்டு பேசுகிறார்‌. 
கர்த்தருடைய வசனம்‌ தாவீதின்‌ 
நாவிலிருக்கிறது. இஸ்ரவேலின்‌ தேவனும்‌, 
இஸ்ரவேலின்‌ கன்மலையுமானவர்‌ தாவீதுக்கு 
தம்முடைய வார்த்தைகளை உரைக்கிறார்‌. 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தருடைய வார்த்தை தாவீதின்‌ மூலமாக 
சொல்லப்பட்டாலும்‌, தாவீதம்‌ அந்த 
வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியவேண்டும்‌. 
தாவீது இஸ்ரவேல்‌ தேசத்து ராஜாசனத்தில்‌ 
வீற்றிருந்தாலும்‌ அவரும்‌ கர்த்தருடைய 
வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியவேண்டும்‌. 
தாவீதும்‌ கர்த்தருக்கு பயந்து தன்னுடைய 
கடமைகளை நிறைவேற்றவேண்டும்‌. தாவீது 
நீதிபரராய்‌ 


துரைத்தனம்பண்ண வேண்டும்‌. 


தாவீது மாத்திரமல்ல, 
கீழே இஸ்ரவேல்‌ தேசத்தில்‌ 
பதவிகளிலிருக்கிற, பிரபுக்களும்‌, 
நியாயாதிபதிகளும்‌, அதிகாரிகளும்‌ 
நீதிபரராய்‌ மனுஷரை ஆளுகை 
செய்யவேண்டும்‌. தாவீதைப்போலவே 
அவர்களும்‌ தெய்வபயமாய்‌ 
துரைத்தனம்பண்ண வேண்டும்‌. அவர்கள்‌ 
ஒவ்வொருவரும்‌ 
கொடுக்கப்பட்டிருக்கும்‌ 
பொறுப்புக்களையும்‌ 
உத்தமமாயும்‌ நிறைவேற்றவேண்டும்‌. 

இரைத்தனம்பண்‌ ணுகிறவர்கள்‌ 

துரைத்தனம்பண்‌ ஹுகிறார்கள்‌. 
அவர்கள்‌ மறந்துவிடக்கூடாது. 

மிருகங்கள்மீது, 
துரைத்தனம்பண்ணவில்லை. அதிகாரிகள்‌ 
மனுஷரை ஆளுகை செய்கிறார்கள்‌. 
மனுஷரிடத்தில்‌ மதியீனமும்‌ குறைவுகளும்‌ 
இருக்கும்‌. மனுஷரை ஆளுகை 
செய்கிறவர்கள்‌, மனுஷருடைய 
பாவசுபாவங்களையும்‌. பலவீனங்களையும்‌ 
கருத்தில்கொண்டு, அவர்களை ஆளுகை 
செய்யவேண்டும்‌. 
(ரைத்தனம்பண்‌ ணுகிறவர்களும்‌, 

நியாயாதிபதிகளும்‌ தப்பிதம்‌ செய்யாத 
நீதிமான்களாயும்‌ பரிசுத்தவான்‌களாயும்‌ 


தாவீதுக்கு 
உயர்ந்த 


மனுஷர்மீது 
இதை 


அவர்கள்‌ 


நியாயாதிபதிகளும்‌ 
பரிசுத்தவான்களாயிருக்கவேண்டும்‌. 
ஜனங்களும்‌ பரிகுத்தவான்௧ளாயிருக்க 
வேண்டும்‌. ஜனங்கள்‌ மத்தியிலும்‌ பரிசுத்தம்‌ 
காணப்படுவதற்கு, அவர்கள்‌ தங்களுடைய 
கடமைகளை நீதியாய்ச்‌ செய்யவேண்டும்‌. 
அவர்கள்‌ நீதிபரராய்‌ மனுஷரை 
ஆளுகை செய்யவேண்டும்‌. மேலும்‌ 
அவர்கள்‌ தெய்வபயமாய்‌ 
துரைத்தனம்பண்ண வேண்டும்‌. 





i FTE 
ETT 


ராஜாக்களும்‌, 
நியாயாதிபதிகளும்‌, 
ஜனங்களை 
அவர்கள்‌ 


கர்த்தருக்கு பயப்படும்‌ பயம்‌ இருக்கவேண்டும்‌. 
மனுஷர்‌ மத்தியிலே கர்த்தருக்கு பயப்படும்‌ 
பயம்‌ வருவதற்கு அவர்கள்‌ ஊழியம்‌ 
செய்யவேண்டும்‌. கர்த்தருக்குப்‌ பயப்படுவதே 
ஞானத்தின்‌ ஆரம்பம்‌. ப்‌ 
மார்க்க உபதேசம்‌. 

தெய்வபயமாய்‌ 
'துரைத்தனம்பண்ணுகிறவர்‌, சூரியனுடைய 
விடியற்கால வெளிச்சத்தைப்போல இருப்பார்‌ 
(சோமு 23:4) ன்ஸ்‌ எல்லோருக்கும்‌ 
இனிமையானது. மனுஷருக்கு 
சந்கோர்த்கது்‌- கொடுக்கும்‌, தங்களை 
கடமைகளை நேர்த்தியாய்ச்‌ 
செய்கிறவர்களுக்கு ஆறுதல்‌ 
உண்டாயிருக்கும்‌. அவர்கள்‌ “தங்கள்‌ 
வேலையில்‌ உண்மையாயும்‌ சந்தோஷமாயும்‌ 
இருப்பார்கள்‌. அவர்களுடைய மனச்சாட்சி, 
அவர்களுடைய உண்மைக்கும்‌, நேர்மைக்கும்‌ 
சாட்சி கொடுக்கும்‌. தெய்வபயமாய்‌ 
'துரைத்தனம்பண்‌ ணுகிறவர்கள்‌ , தங்கள்‌ 
மனச்சாட்சி கொடுக்கும்‌  சாட்சிமினால்‌. 
மகிழ்ந்து களிகூருவார்கள்‌. 


சூரியனுடைய விடியற்கால வெளிச்சம்‌ 
பிரகாசமாமிருக்கும்‌ நற்குணமுள்ள 
ராஜாக்களும்‌ பிரபுக்களும்‌, ஜனங்கள்‌ 
மத்தியிலே சூரியனுடைய விடியற்கால 
வெளிச்சத்தைப்போல பிரகாசமாயிருப்பார்கள்‌. 
அவர்களுடைய நீதியும்‌, தெய்வபக்தியும்‌, 
அவர்களுக்கு மகிமையையும்‌, 
மேன்மையையும்‌, கனத்தையும்‌ கொடுக்கும்‌. 
வெளிச்சம்‌ 


ந ச்‌ ஆசீர்வாதமானது. 
ய்வபயமாய்‌. 


'துரைத்தனம்பண்ணுகிற 
பிரபுக்கள்‌ ஜனங்களுக்கு 
ஆசீர்வாதமாயிருப்பார்கள்‌. ஜனங்களுக்கு 
இதைவிட பெரிய ஆசீர்வாதம்‌ இருக்க 
முடியாது. இரவு முழுவதும்‌ இருள்‌ இருக்கும்‌. 
விடியற்காலத்திலே சூரியனுடைய வெளிச்சம்‌ 
பிரகாசமாய்த்‌ தோன்றும்‌. அப்போது இருள்‌ 
மறையும்‌. ஜனங்கள்‌ சூரியனுடைய 
விடியற்காலத்து வெளிச்சத்தை அன்போடு 
வரவேற்பார்கள்‌. 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


"அப்பொழுது விடியற்கால 
வெளுப்பைப்போல உன்‌ வெளிச்சம்‌. எழும்பி, 
உன்‌ சுகவாழ்வு சீக்கிரத்தில்‌ துளிர்த்து, உன்‌ 
நீதி உனக்கு முன்னாலே செல்லும்‌; 
கர்த்தருடைய மகிமை உன்னைப்‌ பின்னாலே. 
காக்கும்‌" (ஏசா 58:8). 


தாவீதுடைய கடைசி வார்த்தைகள்‌, 
அவரையும்‌, இஸ்ரவேலின்‌ ராஜசந்ததியையும்‌ 
பொதுவாக குறிப்பிடுகிறது. தாவீதின்‌ 
வார்த்தைகள்‌, தாவீதின்‌ குமாரனாகிய 
இயேசுகிறிஸ்துவையும்‌ குறிப்பிடுகிறது. 
தாவீதின்‌ வார்த்தைகளெல்லாமே 
தீர்க்கதரிசன வார்த்தைகள்‌ என்று 
வேதபண்டிதர்கள்‌ வியாக்கியானம்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 


“நீதிபரராய்‌. மனுஷரை ஆண்டு, 
தெய்வபயமாய்த்‌ துரைத்தனம்‌ பண்ணுகிறவர்‌ 
இருப்பார்‌” (சோமு 23:3) என்னும்‌ வாக்கியம்‌, 
தாவீதின்‌ குமாரனாகிய இயேசுகிறிஸ்துவைக்‌ 
குறிக்கும்‌. பிதாவினுடைய சித்தத்தின்‌ 
பிரகாரமாக, ்‌ மத்தியிலே. 
மார்க்க காரியங்கள்‌ ஒழுங்கும்‌. 
கிரமமுமாகயிருக்கும்‌. கர்த்தருடைய 
சித்தத்தின்‌ பிரகாரம்‌ தெய்வீக ஆராதனை 
நடைபெறும்‌. 


கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து, 
காலையில்‌ மந்தாரமில்லாமல்‌ உதித்து, 
மழைக்குப்பிற்படு தன்‌ காந்தியினால்‌. 
புல்லைப்‌ பூமியிலிருந்து முளைக்கப்பண்ணுகிற 
சூரியனுடைய விடியற்கால வெளிச்சத்தைப்‌ 
போல இருப்பார்‌ (சோமு 23:4) 


கிறிஸ்துவானவர்‌ உலகத்திற்கு 
வெளிச்சமாயிருக்கிறார்‌. அவரே 
கர்த்தருடைய கிளையாகவும்‌, பூமியின்‌ 
கனியாகவும்‌ இருக்கிறார்‌. “இஸ்ரவேலில்‌ 
தப்பினவர்களுக்கு அந்நாளிலே கர்த்தரின்‌ 
கிளை அலங்காரமும்‌ மகிமையுமாயிருக்கும்‌;: 
பூமியின்‌ கனி அவர்களுக்குச்‌ சிறப்பும்‌ 
அலங்காரமுமாயிருக்கும்‌" (ஏசா 4:2). 





i FTE 
TT 


கர்த்தருடைய ஆவியானவர்‌ தாவீதுக்கு 
இந்த சத்தியத்தை தீர்க்கதரிசனமாக: 
'வெளிப்படுத்தியிருக்கிறார்‌. தாவீதுக்கு பல. 
பிரச்சனைகளும்‌, நெருக்கங்களும்‌ 
வந்திருக்கிறது. ப “ங்களும்‌ 
மூலமாக அவருக்கு 
துக்கங்களும்‌ உண்டாயிற்று. 
பிரச்சனைகளுக்கு மத்தியில்‌, 
ஆவியானவர்‌ தாவீதைக்‌ 
பேசுகிறார்‌. கர்த்தருடைய வசனம்‌ தாவீதின்‌ 
நாவிலிருக்கிறது. கர்த்தருடைய 
ஆவியானவரின்‌ வெளிப்பாடு, தாவீதுக்கு 
துக்கத்தின்‌ நடுவிலே சந்தோஷத்தையும்‌, 
ஆறுதலையும்‌ கொடுக்கிறது. 


கர்த்தருடைய ஆவியானவர்‌ 
தன்னைக்கொண்டு பேசின வார்த்தைகள்‌, 
்‌ ஆறுதலாயிருக்கவேண்டும்‌ என்று 
எதிர்பார்க்கிறார்‌ ர்‌ 
தன்‌ 
தாவீது 
பார்க்கிறார்‌ 


“என்‌ 
இப்படியிரா! 
திட்டம்பண்ணப்பட்டிருக்கிற 
நித்திய உடன்படிக்கையை என்னுடன்‌ அவர்‌ 
செய்திருக்கிறா 
எல்லா 
வளர்ந்தோங்கச்‌ செய்யாரோ?” 
என்று தாவீது 
பயபக்தியோடு விண்ணப்பம்பண்ணுகிறார்‌ 
ரவேலின்‌ ரர்‌ 
ET என்றல்‌ எனா 
'துரைத்தனம்பண்ணுகிறவர்‌ 
எவ்வாறு, 
என்றும்‌, 


ஆளுகை 
தாவீதின்‌ வீட்டார்‌ 
கர்த்தரோடு நெருங்கிய ஐக்கியத்திலில்லை. 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


இஸ்ரவேலை ஆளுகை செய்கிறவர்‌ 
எவ்வாறு இருப்பார்‌ என்று, இஸ்ரவேலின்‌. 
தேவனும்‌, இஸ்ரவேலின்‌ கன்மலையுமானவர்‌ 
தாவீதுக்கு. இவ்வாறு, சொல்லி 
உரைத்திருக்கிறார்‌. “நீதிபரராய்‌ மனுஷரை 
ஆண்டு. தெய்வபயமாய்த்‌ துரைத்தனம்‌. 
பண்ணுகிறவர்‌ இருப்பார்‌. அவர்‌ காலையில்‌ 
மந்தாரமில்லாமல்‌ உதித்து, மழைக்குப்பிற்பாடு 
தன்‌ காந்தியினால்‌ புல்லைப்‌ பூமியிலிருந்து, 
முளைக்கப்‌ பண்ணுகிற சூரியனுடைய 
விடியற்கால வெளிச்சத்தைப்போல இருப்பார்‌” 
(சோமு 23:34). 

தாவீதின்‌ வீட்டாரோ, 
சொன்ன பிரகாரமாக 
அவர்கள்‌ கர்த்தர்‌ சொன்ன 
பிரகாரமாக இருக்கவேண்டுமென்று தாவீது 
விரும்புகிறார்‌. ஆனால்‌ தாவீதின்‌ வீட்டார்‌ 
கர்த்தரிடத்தில்‌ பக்தியுள்ளவர்களாகயில்லை. 
அவர்களிடத்தில்‌ தெய்வபயமில்லை. 


தாவீது இப்போது உயிரோடிருக்கிறார்‌. 
தாவீதின்‌ வீட்டிலே பெரிய 
எதுவுமில்லை. தாவீது 
மரித்துப்போன பின்பு, அவருடைய வீட்டார்‌ 
எப்படி இருப்பார்கள்‌ என்பதை கர்த்தர்‌ 
அவருக்கு வெளிப்படுத்துகிறார்‌. தாவீதின்‌ 
வீட்டாரிடத்தில்‌ கர்த்தருக்குப்‌ பயப்படும்‌ பயம்‌ 
இருக்காது. அவர்கள்‌ கர்த்தர்மீது 
பக்தியுள்ளவர்களாக இருக்கமாட்டார்கள்‌. 


தாவீது இப்போது  செழித்திருக்கிறார்‌ 
மேன்மையாய்‌ உயர்த்தப்பட்டிருக்கிறார்‌. தாவீது, 
யாக்கோபுடைய தேவனால்‌ அபிஷேகம்‌ 
பெற்றிருக்கிறார்‌. அவர்‌ இஸ்ரவேலின்‌ 
சங்கீதங்களை இன்பமாய்ப்‌ பாடுகிறார்‌. 
கர்த்தருடைய ஆவியானவர்‌ தாவீதைக்‌ 
கொண்டு பேசுகிறார்‌. கர்த்தருடைய வசனம்‌ 
தாவீதின்‌ நாவிலிருக்கிறது. ஆனால்‌. 
தாவீதின்‌ குடும்பத்தாருக்கு இந்த 
ஆசீர்வாதத்தில்‌ ஒன்றுகூட கடந்து வராது. 
அவர்கள்‌ தாவீது அனுபவிக்கும்‌ 
ஆசீர்வாதங்களை  அனுபவிக்கமாட்டார்கள்‌. 
அவர்கள்‌ செழித்திருக்கமாட்டார்கள்‌. 


ஆனால்‌. 
கர்த்தர்‌ 





i= THE 
TT 


த்து 

அவர்கள்‌ கர்த்தரோடு 
ஒப்புரவாகிமிருக்கவேண்டும்‌ என்றும்‌, 
அவர்கள்‌  நீதிமான்களாயிருக்கவேண்டும்‌. 
என்றும்‌, அவர்கள்‌ கர்த்தருக்கு 
உண்மையுள்‌எவர்களாயிருக்கவேண்டும்‌ 
என்றும்‌, அவர்கள்‌ கர்த்தரிடத்தில்‌ பக்தி 
வைராக்கியமாமிருக்க வேண்டும்‌ என்றும்‌. 
தாவீது விரும்புகிறார்‌. “என்னுடைய வீடு 
தேவனிடத்தில்‌ இப்படி இராதோ" என்று 
தாவீது ஏக்கத்தோடு சொல்லுகிறார்‌. 


தாவீது தன்னுடைய 
பின்சந்ததியாருக்கு வரும்‌ பிரச்சனைகளை 
தீர்க்கதரிசனமாகப்‌ பார்க்கிறார்‌. தன்னுடைய 
சந்ததியைப்பற்றி நினைக்கும்போது தாவீதின்‌ 
மனதிலே சந்தோஷமோ, உற்சாகமோ, 
ஆறுதலோ உண்டாகவில்லை. ஆனாலும்‌ 
தாவீது கர்த்தருக்குள்‌ தன்னைத்‌ 
திடப்படுத்திக்கொள்கிறார்‌. 'சகலமும்‌ 
திட்டம்பண்ணப்டட்டிருக்கிற நிச்சயமான 
நித்திய உடன்படிக்கையை என்னுடன்‌ அவர்‌ 
செய்திருக்கிறார்‌” (சாமு 23:5) என்று 
தாவீது விசுவாசத்தோடு சொல்லுகிறார்‌. 


கர்த்தருடைய பிள்ளைகள்‌ ஏராளமான 
பிரச்சனைகளை அனுபவிக்கலாம்‌. அவர்கள்‌ 
அநேக பாடுகளையும்‌, வேதனைகளையும்‌ 
குடந்துவரலாம்‌. விசுவாசிகளுக்கு எவ்வளவு 
பாடுகள்‌ இருந்தாலும்‌. அவர்களுக்கு 
கர்த்தருக்குள்ளே ஆசீர்வாதமான 
வாக்குத்தத்தங்களும்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
அவர்கள்‌ பிரச்சனைகளை அனுபவித்தாலும்‌, 
கர்த்தர்‌ மூலமாக அவர்களுக்கு 
ஆறுதல்களும்‌ வரும்‌. 

“நாங்கள்‌ எப்பக்கத்திலும்‌ 
நெருக்கப்பட்டும்‌ ஒடுங்கிப்போகிறதில்லை: 
கலக்கமடைந்தும்‌  மனமுறிவடைகிறதில்லை: 
'துன்பப்படுத்தப்பட்டும்‌. கைவிடப்‌ 
படுகிறதில்லை; கீழே தள்ளப்பட்டும்‌ மடிந்து 
போகிறதில்லை” (2கொரி 4:8 9). 


கர்த்தர்‌ நம்மோடு, இயேசகிறிஸ்துவுக்குள்ளே, 


உடன்படிக்கையாயிருக்கிறது. 
நித்திய ஆலோசனையில்‌ 

உடன்படிக்கை திட்டம்பண்ணப்பட்டிருக்கிறது. 
கர்த்தர்‌ நம்மோடு செய்திருக்கிற 
உடன்படிக்கையின்‌ விளைவுகள்‌ நித்திய 
காலத்திற்கும்‌ திட்டம்பண்ணப்பட்டிருக்கிறது. 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நம்மோடு 
சகலமும்‌ 
பண்ணப்பட்டிருக்கிறது. இந்த 
உடன்படிக்கையின்‌ எல்லா காரியங்களும்‌ 
ஒழுங்கும்‌. கிரமமுமாகயிருக்கும்‌. 
அவையெல்லாமே ஆச்சரியமாயும்‌ 
நன்மையாயும்‌ இருக்கும்‌. கர்த்தருடைய 
மின்‌ உடன்படிக்கை கர்த்தரை 
மகிமைப்படுத்தும்‌, மத்தியஸ்தரைக்‌ 
கனம்பண்ணும்‌. கர்த்தரை 
விசுவாசிக்கிறவர்களுக்கு பரிசுத்தமும்‌ 
ஆறுதலும்‌ உண்டாகும்‌. 


கர்த்தர்‌ நம்மோடு செய்திருக்கிற 
உடன்படிக்கை நிச்சயமான உடன்படிக்கை 
கர்த்தர்‌ வாக்குப்பண்ணியிருக்கிற 
கிருபைகளும்‌ இரக்கங்களும்‌ நமக்கு 

நிச்சயமாகவே கொடுக்கப்படும்‌. 
கர்த்தருடைய உடன்படிக்கையில்‌ ஒரு சில 
நிபந்தனைகளும்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. நாம்‌ 
அந்த நிபந்தனைகளுக்கு கீழ்ப்படியும்போது, 
கர்த்தருடைய உடன்படிக்கையின்‌ 
ஆசீர்வாதங்களைப்‌ பெற்றுக்கொள்வதற்கு 
தடையேதுமில்லை. 


செய்திருக்கிற 
திட்டம்‌ 


கர்த்தர்‌ நம்மோடு செய்திருக்கும்‌. 
நம்முடைய எல்லா 

"ஏ துவானதாயிருக்கிறது. 
கர்த்தருடைய 

மின்‌ உடன்படிக்கையே போதுமானது. 
ட்சிப்ப, கர்த்தர்‌ நம்மோடு 
உடன்படிக்கையை 


கர்த்தர்‌ நம்மோடு செய்த உடன்படிக்கை 
நிச்சய  உடன்படிக்கையாகவும்‌, த்திய 
உடன்படிக்கையாகவும்‌, சகலமும்‌ திட்டம்‌ 
பண்ணப்பட்டிருக்கிற உடன்படிக்கையாகவும்‌, 
நம்முடைய இரட்சிப்புக்கு ஏற்ற 
உடன்படிக்கையாகவும்‌ இருப்பதினால்‌, 
நாம்‌ அதை வாஞ்சிக்கவேண்டும்‌. 


தாவீது இந்த உடன்படிக்கைப்பற்றிச்‌ 
சொல்லும்போது, 
'திட்டம்பண்ணப்பட்டிருக்கிற 
நித்திய உடன்படிக்கையை என்னுடன்‌ அவர்‌ 
செய்திருக்கிறார்‌: ஆதலால்‌ என்னுடைய 
எல்லா ரட்சிப்பும்‌ எல்லா வாஞ்சையும்‌. 
வளர்ந்தோங்கச்‌ செய்யாரோ?” (சோமு 23:5) 
என்று சொல்லுகிறார்‌. 





i= FTN 
TT 


பேலியாளின்‌ மக்களுக்‌ வு ம்‌. 
அவர்கள்‌ சத்துக்கள்‌ 
முள்ளுக்கு சமானமானவர்கள்‌. முள்ளை 
ஒதுக்கி தள்ளுவதுபோல, பேலியாளின்‌ 
மக்களையும்‌ ஒதுக்கி தள்ளவேண்டும்‌. 


பேலியாளின்‌ 
சொல்லும்போது 
'பேலியாளின்‌ மக்கள்‌ அனைவருமோ, 
கையினால்‌ பிடிக்கப்படக்கூடாததாய்‌ 
எறிந்துபோடப்படவேண்டிய 
சமானமானவர்கள்‌. 

தொடப்போனால்‌, 

ஈட்டித்தாங்கையும்‌ 

பிடித்துக்கொள்ள வேண்டும்‌: 

இருக்கிற இடத்தில்தானே அக்கினியினால்‌ 
முற்றும்‌ சுட்டெரிக்கப்படும்‌' (சோமு 24:67 
என்று சொல்லுகிறார்‌. 


தாவீது பேலியாளின்‌ மக்களைப்பற்றிய 
வார்த்தைகளை, நியாயாதிபதிகளுக்கு 
ஆலோசனையாக சொல்லுகிறார்‌. 
நியாயாதிபதிகள்‌ தங்களுக்கு. 
கொடுக்கப்பட்டிருக்கும்‌ அதிகாரத்தைப்‌ 
பயன்படுத்தி பேலியாளின்‌ மக்களைத்‌ 
தண்டிக்கவேண்டும்‌. அவர்களுடைய 
நுன்மார்க்கமான கிரியைகளை 
ஒடுக்கவேண்டும்‌. 


வணக்க 
'மக்களைப்பற்றிச்‌ 


“அக்கிரமக்காரர்‌ ஒருவரும்‌ 
கர்த்தருடைய நகரத்தில்‌ இராதபடி வேர்‌ 
அறுப்புண்டுபோக , தேசத்திலுள்ள 
அக்கிரமக்காரர்‌ யாவரையும்‌ அதிகாலமே. 
சங்கரிப்பேன்‌” (சங்‌ 101:8). 


தாவீது பேலியாளின்‌ மக்களைப்பற்றிச்‌ 
சொல்லும்போது, இந்த வாக்கியங்களை: 
நியாயாதிபதிகளுக்கு எச்சரிப்பின்‌ 
வார்த்தைகளாகவும்‌ சொல்லுகிறார்‌. 
தாவீதின்‌ வார்த்தைகள்‌ விசேஷமாக 
அவருடைய குமாரருக்கும்‌, 
பின்சந்ததியாருக்கும்‌. எச்சரிப்பாகச்‌ 
சொல்லப்படுகிறது. தாவீதின்‌ சந்ததியார்‌ 
பேலியாளின்‌ மக்களாக மாறிவிடக்கூடாது. 
ஆனால்‌ தாவீதின்‌ சந்ததியில்‌ அநேகர்‌ 
பேலியாளின்‌ மக்களாயிருக்கிறார்கள்‌. 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


தாதன்‌, சந்ததியில்‌ 
எருசலேமிலு. 
னித அவர்கள்‌ 
சந்ததியை சேர்ந்தவர்களாகமிருந்தாலும்‌, 
அவர்களில்‌ அநேகர்‌ பேலியாளின்‌ 
மக்களாயிருக்கிறார்கள்‌. அவர்களால்‌ 
தேவனுடைய த நியாயத்தீர்ப்புகளுக்கு 
தப்பிக்க முடியவில்லை. கர்த்தரிடத்தில்‌ 
பட்சபாதமில்லை. தாவீதின்‌ சந்ததியார்‌ 
பேலியாளின்‌ மக்களாயிருக்கும்போது, 
கர்த்தர்‌ தம்முடைய நீதியினால்‌. 
அவர்களையும்‌ நியாயந்தீர்க்கிறார்‌. 


வருகிறவர்கள்‌, 
அரண்மனையில்‌ 


தாவீதின்‌ 


தாவிதின்‌ 
பராக்கிரமசாலிகள்‌ 
சோமு 28:8-17 


மூன்று 


சோமு 288. தாவீதுக்கு இருந்த 
பராக்கிரமசாலிகனின்‌ நாமங்கனாவன: 
'தக்கெமோனியின்‌ குமாரனாகிய 
யோசேப்பாசெயெத்‌ என்பவன்‌ 
சேர்வைக்காரரின்‌ தலைவன்‌; இவன்‌ 
எண்ணூறுபேர்களின்மேல்‌ விழுந்து, 
அவர்களை ஒருமிக்க வெட்டிப்போட்ட, 
அதீனோ ஏஸ்னி ஊ.ரானானவன்‌. 


சோமு 23:9. இவனுக்கு இரண்டாவது, 
அகோயின்‌ குமாரனாகிய கோதோவின்‌ 
மகன்‌ எலெயாசார்‌ என்பவன்‌; இவன்‌ 

யுத்தத்திற்குக்‌ கூடின 


பராக்கிரமசாலிகளில்‌ 
ஒருவனாயிருந்தான்‌. 


சோமு 23:10. இவன்‌ எழும்பித்‌ தன்‌ 
கைசலித்து, தன்‌ கை பட்டயத்தோடு 
ஓட்டிக்கொன்ளூமட்டும்‌ பெலிஸ்தரை 
வெட்டினான்‌; அன்றையதினம்‌ கர்த்தர்‌ 
பெரிய ரட்சிப்யை நடப்பித்தார்‌; 
ஜனங்கள்‌ கொள்ளையிட மாத்திரம்‌ 
அவனைப்‌ பின்‌ சென்றார்கள்‌. 





i= FT 
TT 


கோமு 29:11. 
ஆகேயின்‌ 
என்னும்‌ 


இவனுக்கு மூன்றாவது, 
குமாரனாகிய சும்மா 
ஆராரியன்‌; சிறுபயறு 
நிறைத்த வயலிருந்த இடத்திலே 
பெலிஸ்தர்‌ ஏரானமாய்க்‌ கூடி, 
ஜனங்கன்‌ பெலிஸ்தரைக்‌ கண்டு ஓடுகிற 
போது, 


சாமு 28:12. இவன்‌ அத்த திலத்தின்‌ 
நடுவிலே தின்று அதைக்‌ காப்பாற்றி, 
பெலிஸ்தரை மடங்கடித்தூப்பேோட்டான்‌; 
அதனால்‌ கர்த்தர்‌ பெரிய ரட்சிப்யை 
நடப்பித்தார்‌. 


சாமு 2818. முப்பது 
தலைவருக்குன்னே இத்த மூன்றுபேரும்‌. 
அறுப்புநானிலே அதுல்லாம்‌ கெபியிலே 
தாவீதிடத்தில்‌ போயிருந்தார்கள்‌; 
பெலிஸ்தரின்‌ தண்டு ரெப்பாயிம்‌. 
பன்னத்‌தாக்கிலே 
பானயமிறங்கினபோது, 


சாமு 29:14. தாவீது அரணான ஒரு 
இடத்தில்‌ இருந்தான்‌; அப்பொழுது 
பெலிஸ்தரின்‌' தாணையம்‌ 
பெத்லகேமிலே இருந்தது. 


கொழு 28305. தாவீது பெத்லகேமின்‌ 
ஒலிமுகவாசலில்‌ இருக்கிற கிணற்றின்‌ 
தண்ணீரின்‌ மேல்‌ ஆவல்கொண்டு: என்‌: 
தாகத்திற்குக்‌ கொஞ்சத்‌ தண்ணீர்‌ 
கொண்டுவருகிறவன்‌ யார்‌ என்றான்‌. 

ர 2316. அப்பொழுது இந்த 
மூன்‌, பராக்கிரமகாலிகளும்‌ 
பெலின்தரின்‌ பானயத்திலே துணித்து 
புகுத்துபோய்‌, பெத்லகேமின்‌ ஒலி. 
முகவாசலில்‌ இருக்கிற கிணற்றிலே 
தண்ணீர்‌ மொண்டு, தாவிதினிடத்தில்‌ 
கொண்டுவந்தார்கன்‌; ஆனாதூம்‌ அவன்‌ 
அதைக்‌ குடிக்க மனதில்லாமல்‌ அதைக்‌ 
கர்த்தருக்கென்று ஊற்றிப்‌ போட்டு: 


கோமு 29:17. கர்த்தாவே, தங்கள்‌ 
மிராணனை எண்ணாமல்‌ போய்வந்த 
அத்த மனுஷரிண்‌: இரத்தத்தைக்‌ 
குடிக்கும்‌ இத்தச்செயல்‌ எனக்குத்‌ 
தூரமாயிருப்பதாக என்று சொல்லி, 
அதைக்‌ குடிக்க மனதில்லாதிருந்தான்‌; 
இப்படி, இத்த மூன்று 
பராக்கிரமசாலிகளும்‌ செய்தார்கள்‌. 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தாவீதின்‌ பராக்கிரமசாலிகளைப்பற்றி 
இந்த வசனத்தில்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
இவர்கள்‌ தாவீதுக்கு தேவைப்படும்போது, 
அவருக்கு விசேஷித்த உதவிகளை செய்ய 
வருவார்கள்‌. தாவீது தன்னுடைய 
மேன்மைக்காகவும்‌, மகிமைக்காகவும்‌, 
பேர்‌... பிரஸ்தாபத்திற்காகவும்‌ இந்தப்‌ 
பராக்கிரமசாலிகளுக்கு, விசேஷித்த 
பமிற்சிகளைக்‌ கொடுத்திருக்கிறார்‌. இவர்கள்‌ 

பயிற்சிகளையும்‌ 


பராக்கிரமசாலிகள்‌, 
சேனையிலுள்ள மற்ற 
யுத்தவீரர்களுக்கு, முன்மாதிரிகளாகவும்‌, 
எடுத்துக்காட்டுக்களாகவும்‌ இருக்கிறார்கள்‌. 
அவர்களெல்லோரும்‌, தாவீதின்‌ 
பராக்கிரமசாலிகளைப்போல. 
தைரியமுள்ளவர்களாயும்‌, 
பரரக்கிரமமுள்ளவர்களாயும்‌ இருக்கவேண்டும்‌. 


தாவீதின்‌ 
விசேஷித்த திறமையுள்ளவர்கள்‌. 
தங்களுடைய பேரை 
பெருமைப்படுத்துவதற்கு, விசேஷித்த. 
பயிற்சிகளை பெற்றிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
விசேஷித்த பிரகாரமாக, தங்களுடைய 
திறமைகளையும்‌, பராக்கிரமங்களையும்‌ 
வெளிப்படுத்துகிறார்கள்‌. தாவீது ராஜாவை 
இஸ்ரவேல்‌ தேசத்தின்‌ சிங்காசனத்தில்‌: 
அமரச்செய்வதற்கு, 
பராக்கிரமசாலிகள்‌ 
காரணமாயிருந்தவர்கள்‌. அவர்கள்‌ தாவீதின்‌ 
பாதுகாப்புக்கு உத்திரவாதம்‌ 
கொடுக்கிறவர்கள்‌. 


தாவீதின்‌ ராஜசனத்திற்கு விரோதமாக. 
யாரும்‌ கலகம்பண்ணாதவாறு, அவருடைய 
பராக்கிரமசாலிகள்‌, தேசத்திலே ஒழுங்கையும்‌ 
கட்டுப்பாட்டையும்‌ நிலைநிறுத்துவார்கள்‌. 
யுத்தங்களுக்கு போகும்போது, 
பராக்கிரமசாலிகளும்‌, 

யுத்தக்களத்திற்குப்‌ 

யுத்தங்களிலே தாவீதுக்கு 

கிடைக்க, அவருடைய 
பராக்கிரமசாலிகள்‌ அவருக்கு 
உதவியாயிருப்பார்கள்‌. இவர்கள்‌ மூலமாய்‌ 
ஸ்ரவேலின்‌ எல்லைகளெல்லாம்‌ 


பராக்கிரமசாலிகள்‌ 


இவர்கள்‌ 


விஸ்தாரமாயிற்று. 





f= THEN 
TT 


கர்த்தரிடத்தில்‌ 

மத்தியிலே. 

இருக்கும்‌. 
கர்த்தருக்காகவும்‌, 
தேசத்திற்காகவும்‌ 
தக்கா பா்கள்‌ தாவீதின்‌ 
சேனையில்‌  சேர்ந்திருக்கிற சாதாரண 
யுத்தவீரர்களும்‌, பராக்கிரமசாலிகளின்‌ 
விசேஷித்த வீரத்தையும்‌, திறமையையும்‌, 
பலத்தையும்‌, பராக்கிரமத்தையும்‌ பார்த்து. 
தாங்களும்‌ அவர்களைப்போல 
பாரக்கிரமசரலிகளாிருக்கவேண்டும்‌ என்று 
விரும்புவார்கள்‌. 


பயபக்தியாமிருக்கிறவர்கள்‌ 
வீரம்‌ 


தாவி, கர்த்தரைத்‌... துதித்‌ 
சங்கீதங்களைப்‌ பாடுகிறார்‌ க 


இருக்கவேண்டும்‌ இ ருல்கிறா்‌ 

“அப்பொழுது வம்சங்களின்‌ 
பிரபுக்களும்‌, 'இஸ்ரலேல்‌ கோத்திரங்களின்‌ 
பிரபுக்களும்‌, ஆயிரம்பேருக்கு அதிபதிகளும்‌ 
நூறுபேருக்கு அதிபதிகளும்‌, ராஜாவின்‌ 
'வேலைக்காரராகிய பிரபுக்களும்‌ 
மனப்பூர்வமாய்‌, தேவனுடைய ஆலயத்து 
வேலைக்கு ஐயாயிரம்‌ தாலந்து பொன்னையும்‌, 
பதினாயிரம்‌ தங்கக்காசையும்‌, பதினாயிரம்‌ 
தாலந்து வெள்ளியையும்‌, பதினெண்ணாயிரம்‌ 
தாலந்து வெண்கலத்தையும்‌, லட்சம்‌ 
தாலந்து இரும்பையும்‌ கொடுத்தார்கள்‌" 
நாளா 29:67). 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌. 
கர்த்தருக்கு ப்படும்‌. 
அவர்கள்‌ 
பராக்கிரமமும்‌ 
மனுஷருடைய 
அவர்களுடைய 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ கர்த்தருக்குள்‌ பக்தி 
வைராக்கியமாயிருக்கும்போது, அவர்கள்‌ 
தங்கள்‌ தேசத்திற்கும்‌ பக்தி 
வைராக்கியமாயிருக்கிறார்கள்‌. 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


தாவீதின்‌ பராக்கிரமசாலிகள்‌ மூன்று 
பிரிவாக பிரிக்கப்பட்டிருக்கிறார்கள்‌. 
முதலாவது. பிரிவில்‌ 
பராக்கிரமசாலிகளின்‌ 

சொல்லப்பட்டிருக்கிறது. 

விவரம்‌ வருமாறு: 1. அதீனோ (சோமு 23:8). 
2. அகோயின்‌ குமாரனாகிய தோதோவின்‌ 
மகன்‌ எலெயாசார்‌ (சாமு 23:9,10) 
3. ஆகேயின்‌ குமாரனாகிய சம்மா என்னும்‌ 
ஆராரியன்‌ (சோமு 23:12 


தாவீதின்‌ பராக்கிரமசாலிகள்‌ செய்த 
சாகசங்களும்‌ இந்த  வசனப்பகுதியில்‌. 
சொல்லப்பட்டிருக்கிறது. இவர்கள்‌ 
பெலிஸ்தருக்கு விரோதமான யுத்தங்களிலே, 
தங்களுடைய பராக்கிரமங்களை 
வெளிப்படுத்தியிருக்கிறார்கள்‌. 
எண்ணூறுபேர்களின்‌ மேல்‌: 
அவர்களை ஒருமிக்க வெட்டிப்போட்டவன்‌. 
இவன்‌ ஏஸ்னி ஊரானவன்‌. 


அதீனோவுக்கு இரண்டாவது, 
அகோயின்‌ குமாரனாகிய தோதோவின்‌ மகன்‌ 
எலெயாசார்‌ என்பவன்‌: இவன்‌ பெலிஸ்தர்‌ 
யுத்தத்திற்குக்‌ கூடின ஸ்தலத்திலே 
இஸ்ரவேல்‌ மனுஷர்‌ போகையில்‌, தாவீதோடே 
இருந்து, பெலிஸ்தரை நிந்தித்த மூன்று 
பராக்கிரமசாலிகளில்‌ ஒருவனாயிருந்தவன்‌. 
இவன்‌ எழும்பித்‌ தன்‌ கைசலித்து, தன்‌ கை 
பட்டத்தோடு ஒட்டிக்கொள்ளுமட்டும்‌. 
பெலிஸ்தரை வெட்டினவன்‌ (2சாமு 23:9,10) 


கோலியாத்‌ இஸ்ரவேலரை 
நிந்தித்ததுபோல, எலெயாசார்‌ பெலிஸ்தரை 
நிந்திக்கிறான்‌. இஸ்ரவேலர்‌ பெலிஸ்தருக்கு 
முன்பாக எதிர்த்து நின்று யுத்தம்பண்ணாமல்‌. 
ஓடிப்போகிறார்கள்‌. எலெயாசாரோ எழும்பி 
நின்று பெலிஸ்தரை  வெட்டுகிறான்‌. 
பெலிஸ்தர்‌ எலெயாசாரின்‌ வீரத்தைப்‌ பார்த்து 
பயப்படுகிறார்கள்‌. எலெயாசாரின்‌ கை 
சலித்துப்போயிற்று. ஆனாலும்‌ அவன்‌ கை 
பட்டயத்தோடு ஒட்டிக்கொள்ளு மட்டும்‌ 
பெலிஸ்தரை வெட்டுகிறான்‌. தன்னிடத்தில்‌ 
பலம்‌ இருக்கும்‌ வரையிலும்‌, அவன்‌ 
பெலிஸ்தருக்கு விரோதமாக 
யுத்தம்பண்ணுகிறான்‌. 





i FTE 
TT 


விசுவாசிகளாகிய 
பராக்கிரமசாலிகளைப்போல, 
ஊழியம்‌ செய்யவேண்டும்‌. 


நாம்‌, தாவீதின்‌ 
ர்த்தருக்கு 
கர்த்தருக்காக 


சேவை செய்யவேண்டும்‌ என்னும்‌ ஆர்வமும்‌ 
i ல்‌ 


கையினால்‌ பட்டயத்தைப்‌ பிடித்து பெலிஸ்தரை 
வெட்டுகிறான்‌. நாமும்‌ சலித்துப்போனாலும்‌, 
களைப்படைந்தாலும்‌, சோர்வடைந்தாலும்‌ 
கர்த்தருடைய ஊழியத்தை விட்டுவிடக்கூடாது. 
கர்த்தருக்காக. தொடர்ந்து ஊழியம்‌ 
செய்யவேண்டும்‌. 

ன்‌ 
ந்தேதி. 
முந்நூறுபேரும்‌ 
விபய்த்திருந்தும்‌ 
பின்தொடர்ந்தார்கள்‌" (நியா 8:4). 

எலெயாசார்‌ எழும்பித்‌ தன்‌ 
கைசலித்து, தன்‌ கை பட்டயத்தோடு 
ஒட்டிக்கொள்ளுமட்டும்‌ பெலிஸ்தரை 
வெட்டுகிறான்‌; அன்றையதினம்‌ கர்த்தர்‌ 
பெரிய ரட்சிப்பை நடப்பிக்கிறார்‌: ஜனங்கள்‌ 
கொள்ளையிட மாத்திரம்‌ அவனைப்‌ 
பின்செல்கிறார்கள்‌ (சாமு 23:00) 


எலெயாசாருக்கு, மூன்றாவது. 
ஆகேயின்‌ குமாரனாகிய சம்மா என்னும்‌ 
ஆராரியன்‌; சிறுபயறு நிறைந்த வமலிருந்த 
இடத்திலே பெலிஸ்தர்‌ ஏராளமாய்க்‌ கூடி, 
ஜனங்கள்‌ பெலிஸ்தரைக்‌ கண்டு ஒடுகிற 
போது, இவன்‌ அந்த நிலத்தின்‌ நடுவிலே 
நின்று அதைக்‌ காப்பாற்றி, பெலிஸ்தரை 
மடங்கடித்துப்போடுகிறான்‌; அதனால்‌ கர்த்தர்‌ 
பெரிய ரட்சிப்பை 'நடப்பிக்கிறார்‌. 
(சோமு 23:12). 


பராக்கிரமசாலிகள்‌ 
யுத்தம்பண்ணினாலும்‌ கர்த்தரே 
'ஜெயத்தைக்‌ கொடுக்கிறவர்‌. மனுஷர்‌ 
முயற்சிபண்ணினாலும்‌, கர்த்தரே 
அவர்களுக்கு இரட்சிப்பை கொடுக்கிறவர்‌. 
யுத்தம்‌ கர்த்தருடையது. இரட்சிப்பும்‌. 
கர்த்தருடையது. 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


பராக்கிரமசாலிகளுடைய 
ற இந்த 


தாவீதுக்காக 
பெரிய காரியங்களை செய்தார்கள்‌. முப்பது 
தலைவருக்குள்ளே இந்த மூன்றுபேரும்‌ 
அறுப்புநாளிலே அதல்லாம்‌ கெயியிலே 
தாவீதிடத்தில்‌ போயிருக்கிறார்கள்‌ ; 
பெலிஸ்தரின்‌ தண்டு ரெப்பாயீம்‌ 
பள்ளத்தாக்கிலே  பாளயமிறங்கியிருக்கிறது. 
தாவீது அரணான ஒரு இடத்தில்‌ 
இருக்கிறார்‌; அப்பொழுது பெலிஸ்தரின்‌ 
தாணையம்‌ பெத்லகேமிலே இருக்கிறது. 
(சோமு 231314. 


தாவீதின்‌ 
வனாந்தரத்திலும்‌ 


பராக்கிரமசாலிகள்‌ 
அவரோடுகூடவே 
இருக்கிறார்கள்‌. ஆகையினால்‌ தாவீது 
அவர்களை அதிகமாய்‌ நேசிக்கிறார்‌ 
தாவீதின்‌ பராக்கிரமசாலிகள்‌ பெலிஸ்தருக்கு 
விரோதமாக தைரியமாய்‌ யுத்தம்பண்ணி 
அவர்களைத்‌ துரத்திவிடுகிறார்கள்‌. இதனால்‌ 
தாவீது, அதல்லாம்‌. கெபிமிலே 
பாதுகாப்பாய்த்‌ தங்கியிருக்கிறார்‌. 
பெலிஸ்தரால்‌ இந்த கெடிக்கு அருகாமையில்‌ 
வரமுடியவில்லை. 


பெலிஸ்தருடைய 


தண்டு 
ரெப்பாயீம்‌ 


பள்ளத்தாக்கிலே 
பாளயமிறங்கியிருக்கிறார்கள்‌. தாவீதுக்கு 
அவருடைய பராக்கிரமசாலிகள்‌ 
பாதுகாப்பாயிருக்கிறார்கள்‌. அவர்‌ அரணான 
இடத்திலே இருக்கிறார்‌. 

தாணயமோ பெத்லகே 

அவர்களால்‌. 

அருகாமையில்‌ 

தாவீதின்‌. 

த்துக்‌ 

பெற்வகமிலே இருந்தாத்‌, 

அவர்களுக்கு பாதுகாப்பு. 
ஆகையினால்‌ அவர்கள்‌ 

தாணையத்தை வைத்திருக்கிறார்கள்‌. 


தாவீது 
தாகமாயிருக்கிறார்‌. பூமி க்லிக்‌ 
தாவீதும்‌ அவருடைய மனுஷரும்‌ அதுல்லாம்‌ 
கெபியிலே இருக்கிறார்கள்‌. அவர்களுக்கு 
குடிக்க தண்ணீர்‌ கிடைக்கவில்லை. 





f= THE 
TT 


அப்பொழுது _ 
பராக்கிரமசாலிகளும்‌ 
பாளயத்திலே. 
பெத்லகேமின்‌ 
இருக்கிற கிணற்றிலே தண்ணீர்‌ மொண்டு 
கொண்டுவருகிறார்கள்‌:: 


ஊற்றிப்‌ போடுகிறார்‌ சோமு 23:16) 


£ஈவீது தன்னுடைய 
உண வந்தி கர்த்தரிடத்தில்‌ 
ஜெபம்பண்ணுகிறார்‌. “கர்த்தாவே, தங்கள்‌ 
பிராணனை எண்ணாமல்‌ போய்வந்த அந்த 
மனுஷரின்‌ இரத்தத்தைக்‌ குடிக்கும்‌ 
இந்தச்செயல்‌ எனக்குத்‌ 'தூரமாமிருப்பதாக"' 
என்று தாவீது கர்த்தரிடத்தில்‌ 
சொல்லுகிறார்‌. தாவீது அந்தத்‌ 
தண்ணீரை குடிக்க மனதில்லாதிருக்கிறார்‌ 
(சோமு 23:17). 


செய்கைக்காக 


சிறுபிள்ளையாகமிருந்த. 
பெத்லகேமின்‌ 


தண்ணீரைக்‌ 

குடித்திருக்கிறார்‌. அப்போது அவருடைய 
தாகம்‌ தீர்ந்திருக்கிறது. எந்தத்‌ 
தண்ணீரைக்‌ குடித்தாலும்‌ தாவீதின்‌ தாகம்‌ 
பெத்லகேமின்‌ 

கிணற்றுத்‌ 

தண்ணீரின்மேல்‌ தாவீது ஆவலாயிருக்கிறார்‌. 
கிணற்றிலிருந்து 
தாகத்திற்கு. கொஞ்சம்‌ தண்ணீர்‌ 
கொண்டு வருகிறவன்‌ யார்‌” என்று 
தாவீது கேட்டவுடனேயே, அவருடைய மூன்று 
பராக்கிரமசாலிகளும்‌, அந்தத்‌ தண்ணீரைக்‌ 
கொண்டு வர புறப்பட்டுப்போகிறார்கள்‌. 


“அந்தக்‌ என்‌ 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


அவர்கள்‌ போகும்போது பெலிஸ்தரின்‌ 
பாளயத்தின்‌ வழியாகப்‌ போகவேண்டும்‌. 
தாவீதின்‌ பராக்கிரமசாலிகள்‌ அவருக்காக 
எந்த ஆபத்தையும்‌ சந்திக்க 
ஆயத்தமாயிருக்கிறார்கள்‌. 


தாவீதின்‌ மூன்று பராக்கிரமசாலிகளும்‌ 
பெலிஸ்தரின்‌ பாளயத்திலே. அனிந்து 
புகுந்துகொள்கிறார்கள்‌. 

இவர்களை ப த்தத்வொன்றுமுதகக 
வாய்ப்புள்ளது. ஆனாலும்‌ இந்தப்‌ 
பராக்கிரமசாலிகள்‌ துணிந்து போகிறார்கள்‌. 
அவர்கள்‌ பெத்லகேம்‌ வரைக்கும்‌ போய்‌, 
அங்கே ஒலிமுகவாசலிலிருக்கிற 
கிணற்றிலே தண்ணீர்‌ மொண்டு, 
தாவீதினிடத்தில்‌ கொண்டு வருகிறார்கள்‌. 


தாவீதின்‌ 

பராக்கிரமசாலிகளும்‌, 

புறப்பட்டுப்போன போது, 
போவதை தாவீதுக்கு தெரிவிக்கவில்லை. 
அவர்கள்‌ தாவீதுக்கு தெரியாமலேயே 
பெத்லகேமுக்கு போனார்கள்‌. அங்கிருந்து 
வரும்போது அவர்கள்‌ தாவீதுக்கு அந்தக்‌ 
கிணற்றிலிருந்து தண்ணீர்‌ கொண்டு 
வருகிறார்கள்‌. பராக்கிரமசாலிகள்‌ 
மூன்றுபேரும்‌ தங்கள்‌ ராஜாவின்மீது அதிக 
மதிப்பும்‌ மரியாதையும்‌ வைத்திருக்கிறார்கள்‌. 
ராஜாவுக்கு சேவை செய்வதே இவர்களுக்கு 
'சந்தோஷமாயிருக்கிறது. ராஜாவின்‌ 
கட்டளையை நிறைவேற்றுவதற்கு, எத்தனை 
ம்‌, ஆபத்துக்களும்‌ வந்தாலும்‌, 
அதையெல்லாம்‌ சந்தித்து, 
கட்டளையை 


நிறைவேற்றுகிறார்கள்‌. 


கர்த்தர்‌ நமக்கு 
ஊழியப்பொறுப்புக்களைக்‌ கொடுக்கும்போது, 
ஊழியத்தை செய்யாமல்‌ சாக்குப்போக்கு 
சொல்லக்கூடாது. கர்த்தருடைய கட்டளைக்கு 
உடனே கீழ்ப்படியவேண்டும்‌. கர்த்தரை நம்பி 
நன்மை செய்யவேண்டும்‌. பரிசுத்த 
ஆவியானவர்‌ நம்மோடு கூடமிருக்கிறார்‌. 
தாவீதின்‌ பராக்கிரமசாலிகள்‌ பெலிஸ்தரின்‌ 
பாளயத்திற்கு பயப்படவில்லை. நாமும்‌ 
சாத்தானுக்கும்‌. அவனுடைய அந்தகார 
சேனைகளுக்கும்‌ பயப்படாமல்‌, கர்த்தருடைய 
சித்தத்தை நிறைவேற்றவேண்டும்‌. 





f= FTE 
TT 


தாவீதின்‌ 
பராக்கிரமசாலிகளும்‌ 
ஒலிமுகவாசலிலிருக்கிற 
தண்ணீரை, அவரிடத்தில்‌ 
வருகிறார்கள்‌. ஆனால்‌ தாவீதோ 
தண்ணீரைக்‌ 
மனதில்லாமலிருக்கிறார்‌. 
கர்த்தருக்கென்று 
(சோமு 23:17). 


தாவீது 
கிணற்றுந்தண்ணீர்மீது கம ஆவல்‌ 
கொண்டார்‌. அவர்‌ தன்னுடைய 
மதியீனத்தைப்‌ புரிந்துகொள்கிறார்‌. தாவீது 
தன்னுடைய தப்பிதத்திற்கு தன்னைத்தானே 
தண்டிக்கிறார்‌ தன்னுடைய 
பாக்கிரமசாலிகள்‌ கொண்டு வந்த 
தண்ணீரை, குடிக்காமல்‌, கர்த்தருக்கென்று 
ஊற்றிப்போடுகிறார்‌. தாவீது கர்த்தருக்கு 
துதியையும்‌ கனத்தையும்‌ செலுத்துகிறார்‌ 


தாவீதின்‌ பராக்கிரமசாலிகள்‌ கொண்டு 
வந்த தண்ணீர்‌, அவருக்கு மிகவும்‌ 
விசேஷமானது. அந்தத்‌ தண்ணீர்மீது அவர்‌ 
ஆவல்‌ கொண்டிருந்தார்‌. தாவீது அந்தத்‌ 
தண்ணீரைக்‌ குடிக்க வேண்டுமென்று 
விரும்பினார்‌. ஆனாலும்‌ அவர்‌ அதைக்‌ 
குடிக்காமல்‌, அந்தத்‌ தண்ணீரை 
கர்த்தருக்கென்று, பானபலியாக வார்த்து 
விடுகிறார்‌. 

தாவீது பெத்லகேமின்‌ தண்ணீரின்மேல்‌ 
ஆவல்கொண்டார்‌ என்று 
எழுதப்பட்டிருப்பதற்கு. அவர்‌ 
கொடுக்கும்‌ ஜீவத்தண்ணீரின்மேல்‌ 
கொண்டார்‌ என்று 
விளக்கம்‌ 
மேசியாவாகிய 
பெத்லகேமிலே. 
தாவீதுக்கு 

ராலி. 


இங்கு 
மேசியா 
ஆவல்‌ 
வேதபண்டிதர்கள்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 
இயேசுகிறிஸ்து 
பிறப்பார்‌ என்று 
முன்னறிவிக்கப்பட்டிருக்கிறது. 
த்தில்‌ 


பாழாக்கவோ, 
என்பது, 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
II SAMUEL - COMMENTARY 


மூன்றா. பராக்கிரமசாலிகளில்‌ 
பேர்‌ பெற்றவன்‌ 
சோழு 29:19-23 


சோமு 29:18. பயோவாபின்‌ சகோதரனும்‌. 
செருயாவின்‌ குமாரனுமான அபிசாய்‌ 
என்பவன்‌, அந்த  மூன்றுமேரில்‌ 
பிரதான மானவன்‌; அவன்‌ தண்‌ 
ஈட்டியை ஓங்கி முத்தூறு பேரை 
மடங்கடித்ததினால்‌, இத்த மூண்று 
'பேர்கவில்‌ பேர்பெற்றவனானான்‌. 


சோமு 2819. இந்த மூன்று 
பேர்களில்‌ அவன்‌ மேண்மையுள்ன. 
வன௱யிருத்ததினாலல்லவேர, 
அவர்களில்‌ தலைவனானான்‌; ஆனாலும்‌ 
அந்த முந்தின மூன்று பேருக்கு அவன்‌: 
சமமானவன்‌ அல்ல. 


சோமு 2920, பராக்கிரமசாலியாகிய 
யோய்தாவின்‌ குமாரனும்‌ கப்செயேல்‌ 
ஊரானுமாகிய பெனாயாவும்‌ 
செய்கைகளில்‌ வல்லவனாயிருந்தான்‌; 
அவன்‌ மோவாப்‌ தேசத்தின்‌ இரண்டு 
வஜுமையான சிங்கங்களைக்‌ 
 கொன்றதுமல்லாமல்‌, உறைந்த மழை 
காலத்தில்‌ அவன்‌ இறங்கிப்போய்‌, ஒரு 
கெயிக்குன்‌ இருந்த ஒரு சிங்கத்தையும்‌ 
 கொன்றுபோட்டான்‌. 


அவன்‌ பயங்கர 
எகிப்தியனையும்‌. 
கொளன்றுபோட்டான்‌; அந்த எகிப்தியன்‌' 
கையில்‌ ஒரு எட்டியிருக்கையில்‌, இவன்‌ 
ஒரு தடியைப்‌ பிடித்து, அவனிடத்தில்‌ 
போய்‌, அந்த எகிப்தியன்‌ 
குத்து சட்டியைப்‌ பறித்து, 
ஈட்டியினாலே அவனைக்‌ 
வதால்‌, 


சோமு 29:22. இவைகளை 
யோய்தாவின்‌ குமாரனாகிய பெனாயா 
செய்தபடியினால்‌, மூன்று 
யராக்கிரமசாலிகளுக்குன்னே 
பேர்பெற்றவனாயிருத்தான்‌. 





i= ராண 
யாய 


சோமு 29:28. முப்பதுபேரிலும்‌ இவன்‌: 
மேன்மையுன்னவன்‌; ஆனாலும்‌ அந்த 


தலைவனாக வைத்தான்‌. 


அபிசாய்‌. 
பேர்களில்‌ பேர்‌ 
சகோதரனும்‌ செருயாவின்‌ குமாரனுமான 
அபிசாய்‌ என்பவன்‌, அந்த மூன்றுபேரில்‌ 
பிரதானமானவன்‌; அவன்‌ தன்‌ ஈட்டியை 
ஒங்கி முந்நூறு பேரை மடங்கடித்ததினால்‌, 
இந்த மூன்று ர்களில்‌ 
பேர்பெற்றவனாயிருக்கிறான்‌. 
மூன்றுபேர்களில்‌ 
மேன்மையுள்ளவனாயிருந்ததினால்‌, 
அவர்களில்‌ தலைவனாயிருக்கிறான்‌ : 
ஆனாலும்‌ அந்த முந்தின மூன்று 
பேருக்கு அவன்‌ சமமானவன்‌ அல்ல 
(சாமு 23:18,19), 


என்பவன்‌, 


பெனாயா என்பவன்‌ மற்றொ। 
பராக்கிரமசாலி. ாக்கிவியாகில்‌ 
யோய்தாவின்‌ குமாரனும்‌ கப்செயேல்‌. 
ஊரானுமாகிய பெனாயாவும்‌ செய்கைகளில்‌ 
வல்லவனாயிருக்கிறான்‌; அவன்‌ மோவாப்‌ 
தேசத்தின்‌ இரண்டு வலுமையான 
சிங்கங்களைக்‌ கொன்று போட்டவன்‌ 
அதுமல்லாமல்‌, உறைந்த மழை காலத்தில்‌ 
அவன்‌ இறங்கிப்போய்‌, ஒரு கெபிக்குள்‌ 
இருந்த ஒரு. சிங்கத்தையும்‌ 


கொன்றுபோட்டவன்‌. 


பெனாயா பயங்கர ரூபமான 
ஒரு எகிப்தியனையும்‌ கொன்றுபோடுகிறான்‌; 
அந்த எகிப்தியன்‌. கையில்‌ ஒரு 
ஈட்டிமிருக்கையில்‌, இவன்‌ ஒரு தடியைப்‌ 
பிடித்து; அவனிடத்தில்‌ போய்‌, அந்த 
எகிப்தியன்‌ கையிலிருந்த ஈட்டியைப்‌ 
பறித்து, அவன்‌ ஈட்டியினாலே. 
அவனைக்‌ கொன்றுபோடுகிறான்‌. இவைகளை 
'யோய்தாவின்‌ குமாரனாகிய 
பெனாயா  செய்தபடியினால்‌, மூன்று 
பராக்கிரமசாலிகளுக்குள்ளே 
பேர்பெற்றவனாயிருக்கிறான்‌ 

(சோமு 23:20-22). 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


பெனாயா “மோவாப்‌ 
இரண்டு வலுமையான சிங்கங்களை 
கொன்றுபோட்டான்‌” என்று 
சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வாக்கியத்திற்கு, 
பெனாயா சிங்கம்‌ போன்ற பலத்தையுடைய 
இரண்டு மோவாபியரை கொன்‌ றுபோட்டான்‌ 
என்று வேதபண்டிதர்கள்‌ விளக்கம்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 


பெனாயா ஒரு கெமிக்குள்‌ இருந்த 
ஒரு சிங்கத்தையும்‌ கொன்றுபோடுகிறான்‌. 
ஒருவேளை சிம்சோனைப்போல, பெனாயாவும்‌ 
தன்னுடைய பாதுகாப்புக்காக இந்த 
சிங்கத்தை கொன்‌ றுபோட்டிருக்கலாம்‌. அல்லது, 
இந்த சிங்கம்‌ இஸ்ரவேல்‌ தேசத்திற்கு தீங்கு 
செய்திருக்கலாம்‌. பெனாயா தன்‌ தேசத்திற்கு 
நன்மை செய்வதற்காக, இந்த சிங்கத்தைக்‌ 
கொன்றுபோட்டிருக்கலாம்‌. உறைந்த 
மழைக்காலமாயிருக்கிறது. ஆனாலும்‌. 
பெனாயா சிங்கத்தைக்‌ கொன்றுபோட்டு 
பராக்கிரமமான காரியத்தை செய்கிறான்‌. 


தேசத்தின்‌ 


பெனாயா 
எகிப்தியனையும்‌ 


பயங்கர ரூபமான ஒரு 

கொன்றுபோடுகிறான்‌. 
அவன்‌  எந்தக்காலத்தில்‌ எகிப்தியனைக்‌ 
கொன்றுபோட்டான்‌ என்று 
சொல்லப்படவில்லை. எகிப்தியனின்‌ கையில்‌ 
ஈட்டி இருக்கிறது. பெனாயாவின்‌ கையில்‌ 
யுத்த ஆயுதம்‌ எதுவுமில்லை. ஒரு தடி 
மாத்திரமே இருக்கிறது. ஆனாலும்‌ பெனாயா 
எகிப்தியன்‌ கையிலிருந்த ஈட்டியைப்‌ பறித்து 
அவன்‌ ஈட்டியினாலே அவனைக்‌ 
கொன்றுபோடுகிறான்‌. 


பெனாயா . பராக்கிரமசாலியாயிருந்து, 
வீரசாகசங்களை செய்ததினால்‌, தாவீது 
அவனை தனக்கு மெய்க்காப்பாளனாக 
வைத்து, அவனை மேன்மைப்படுத்துகிறார்‌. 
பெனாயாவைப்பற்றி சொல்லும்போது. 
“முப்பதுபேரிலும்‌ இவன்‌ மேன்மையுள்ளவன்‌ 
ஆனாலும்‌ அந்த முந்தின மூன்றுபேருக்கும்‌ 
இவன்‌ சமானமானவன்‌ அல்ல: இவனைத்‌ 
தாவீது தன்‌ மெய்க்காவலருக்குத்‌ 
தலைவனாக வைத்தான்‌” (சோமு 23:23) 
என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 





f= FTN 
TT 


தாவீதின்‌ 
பராக்கிரமசாலிகள்‌ 
2சாமு 29:24-09 


சாமு 2924. யோவாபின்‌ தம்பி. 
ஆசகேல்‌ மற்ற முப்பதுபேரில்‌ ஒருவன்‌; 
அவர்கள்‌ யாரெனில்‌, பெத்லகேம்‌. 
ஊரானாகிய தோதோவின்‌ குமாரன்‌ 
எல்க்கானான்‌, 


கொழு 29:25. ஆரோதியனாகிய சம்மா, 
ஆரோதியனாகிய எலிக்கரு, 


சாமு 28:26. பல்தியனாகிய ஏலெஸ்‌ 
இக்கேசின்‌ குமாரனாகிய ஈரா என்னும்‌ 
தெக்கோவியன்‌. 


2௪! 29:27. 
அபியேசர்‌, 
மெபுன்னாயி, 


ஆனதேத்தியனாகிய 
ஊசாத்தியனாகிய 


29:28... அகோகியனாகிய 
நெத்தோபாத்தியனாகிய 


ழு 
சுல்மோன்‌, 
மகராமி, 


சோமு 23:29. பானாவின்‌ குமாரனாகிய 
ஏலேப்‌ என்னும்‌ நெத்தோபாத்தியன்‌, 
பென்யமீன்‌  புத்திரரின்‌ கிமியா 
ஊரானாகிய நியாமின்‌ குமாரன்‌ 


இத்தாயி, 


சாமு 28:30, பிரத்தோனியனாகிய 
பெனாயா, காகாஸ்‌ நீரோடைகளின்‌ 
தேசுத்தானாகிய ஈத்தாயி, 


கொழு 28:31. 
அமிஅல்பொன்‌, 
அஸ்மாவேத்‌, 


அர்பாத்தியனாகிய 
பருமியனாகிய 


சாமு 28:32. கால்யோனியனாகிய 
எலியூபா, யாசேனின்‌ குமாரரில்‌ 
யோனத்தான்‌ என்பவன்‌. 


சாமு 28:38. ஆராரியனாகிய சம்மா, 
சாராரின்‌ குமாரணாகிய  அகியாம்‌ 
என்னும்‌ ஆராரியன்‌, 


2934... மாகாத்தியனின்‌. 
குமாரனாகிய அகஸ்பாயிம்‌ மகன்‌ 
எலிப்பெலேத்‌, கீலோணியனாகிய 
அகித்தோப்பேலின்‌ குமாரன்‌ எலியாம்‌. 


என்பவன்‌. 


கோழு 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
II SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சோமு 28:95, கர்மேலியனாகிய 
எஸ்ராயி, அர்பியனாகிய பாராயி, 


சோமு 2996. சோபா 
'நாத்தானின்‌ குமாரன்‌ 
காதியனாகிய பானி, 


ஊரானாகிய 
ஈகால்‌, 


சோமு 29:97. அம்மோனியனாகிய 
சேலேக்‌, செருயாவின்‌ குமாரனாகிய 
யோவாபின்‌ ஆயுததாரியான 
பெரோத்தியானாகிய நகராய்‌, 


சோமு 28:38. இத்ரியனாகிய ஈரா, 
இத்ரியனாகிய காரேப்‌, 


சோமு 29:59. ஏத்தியனாகிய உரியா 
என்பவர்களே; ஆக. AAA 


தாவீதின்‌ 
பாக்கிரமசாலிகளாப்பத்றி. இங்கு விரிவாகச்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய 
பெயர்களும்‌, அவர்கள்‌ பிறந்த ஊர்களும்‌, 
அவர்களின்‌ பிரதிபேர்களும்‌ ங்கு 
சொல்லப்பட்டிருக்கிறது. 
தேசத்தின்‌ எல்லா பாகங்களிலும்‌ தம்‌ 
பராக்கிரமசாலிகள்‌ இருக்கிறார்கள்‌. 
தாவீது அவர்களை இஸ்ரவேல்‌ தேசம்‌ 
டிப்‌ பார்த்து, 
பராக்கிரமசாலிகளாக. 
தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள்‌. 
தாவீதினுடைய 


பெயர்‌ அட்டவணை: 


பராக்கிரமசாலிகளின்‌ 


1. ஆசகேல்‌ - யோவாமின்‌ சகோதரன்‌ 
சோமு 23:24) 


எல்க்கானான்‌. - பெத்லகேம்‌ 
ஊரானாகிய தோதோலின்‌ குமாரன்‌. 


சம்மா - ஆரோதியன்‌ (சாமு 23:25) 
எலிக்கா - ஆரோதியன்‌ 
5. ஏலெஸ்‌ - பல்தியன்‌ சோமு 23:26) 


ஈசா - இக்கேசின்‌ குமாரன்‌ - 
தெக்கோவியன்‌ 


அபியேசர்‌  - 
சோமு 23:27) 


மெபுன்னாயி - ஊசாத்தியன்‌ 


ஆனதேோத்தியன்‌. 





i= ETHER 
TT 
9. சல்மோன்‌ 
(சோமு 23:28) 
மகராயி - நெத்தோபாத்தியன்‌ 
ஏலேப்‌ - 
(சோமு 23:29) 


இத்தாமி - 
பென்யமீனன்‌. 


அகோகியன்‌ 


பானாவின்‌ குமாரன்‌ 


ரிபாமின்‌ குமாரன்‌ - 


பெனாயா - 
(சோமு 23:30) 


பிரத்தோனியன்‌ 


ஈத்தாயி - காகாஸ்‌ நீரோடைகளின்‌ 
தேசத்தான்‌. 
அபிஅல்பொன்‌ & 
(சோமு 23:31) 


அர்பாத்தியன்‌ 


அஸ்மாவேத்‌ - பருமியன்‌ 
எலியூபா 
(சோமு 23:32) 


சால்போனியன்‌ 


யோனத்தான்‌ - யாசேனின்‌ குமாரன்‌ 
சம்மா - ஆராரியன்‌ (சாமு 23:33) 


20. அகியாம்‌ - சாராரின்‌ குமாரன்‌ - 
ஆராரியன்‌ 

21. எலிப்பெலேத்‌ - அகஸ்பாயிமின்‌ 
குமாரன்‌. (சோமு 23:34) 

22. எலியாம்‌ - அகித்தோப்பேலின்‌ 
குமாரன்‌. 

23. எஸ்ராயி கர்மேலியன்‌ 

(சோமு 23:35) 


24, பாராமி - அர்பியன்‌ 
25.ஈகால்‌ - சோபா 
நாத்தானின்‌ 
(சோமு 23:36) 


ஊரானாகிய 
குமாரன்‌ 
26. பானி - காதியன்‌ 


27. சேலேக்‌ - 
(சோமு 23:37) 


அம்மோனியன்‌ 


28, நகராய்‌ - பெரோத்தியன்‌ 

29. யோவாப்‌ - செருயாவின்‌ குமாரன்‌ 
30. ஈரா - இத்ரியன்‌ 
31. காலேப்‌ - இத்ரியன்‌ 
32. உரியா - ஏத்தியன்‌ (சோமு 23:39) 


சோமு 23:38) 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இங்கே தாவீதின்‌ பராக்கிரமசாலிகளாக 
குறிப்பிடப்பட்டிருக்கிறவர்களில்‌. அநேகர்‌, 
தாவீதின்‌ பன்னிரண்டு வகுப்புகளுக்கு 
தளபதிகளாயிருக்கிறார்கள்‌. இவர்களுடைய 
ஒவ்வொரு பிரிவும்‌, ஒவ்வொரு வருஷமும்‌ 
ஒவ்வொரு மாதம்‌ தாவீதின்‌ பன்னிரண்டு 
வகுப்புகளுக்கு 'தளபதிகளாயிருப்பார்கள்‌ 
நாளா 27-ஆவது அதிகாரம்‌. 


தாவீதுக்கு பராக்கிரமசாலிகள்‌ 
இருந்ததுபோல, தாவீதின்‌ குமாரனாகிய 
இயேசுகிறிஸ்துவுக்கும்‌ பராக்கிரமசாலிகள்‌ 
இருக்கிறார்கள்‌. தாவீதின்‌: 
பராக்கிரமசாலிகள்‌, தாவீதின்‌ முன்மாதிரியை 
பின்பற்றினார்கள்‌. தாவீதின்‌ ராஜ்யத்திற்கு 
விரோதமாக எழும்பி வந்த சத்துருக்களுக்கு 
விரோதமாக அவர்கள்‌ யுத்தம்பண்ணினார்கள்‌. 


கர்த்தராகிய இயேசுகிறிஸ்துவின்‌ 
அப்போஸ்தலர்கள்‌ எல்லோருமே அவருடைய 
பராக்கிரமசாலிகளாயிருக்கிறார்கள்‌ 
அவர்கள்‌ கிறிஸ்துவின்‌ முன்மாதிரிகளைப்‌ 
பின்பற்றி, சாத்தானுக்கும்‌. அவனுடைய 
அந்தகார சக்திகளுக்கும்‌ விரோதமாக 
யத்தம்பண்ணினார்கள்‌. 

கிறிஸ்துவின்‌ 
கிறிஸ்துவுக்காக 
அனுபவித்தார்கள்‌. 


அப்போஸ்தலர்கள்‌ 
ஏராளமான பாடுகளை 
அப்போஸ்தலர்கள்‌ 
கிறிஸ்துவோடுகூட ஆளுகையும்‌ 
செய்வார்கள்‌. கிறிஸ்துவானவர்‌ தம்முடைய 
அப்போஸ்தலர்களைக்‌ கனம்பண்ணுகிறார்‌. 


“நகரத்தின்‌ மதிலுக்குப்‌ பன்னிரண்டு 
அஸ்திபாரக்‌ கற்களிருந்தன: அவைகள்மேல்‌ 
ஆட்டுக்குட்டியானவருடைய பன்னிரண்டு 
அப்போஸ்தலரின்‌ பன்னிரண்டு நாமங்களும்‌ 
பதிந்திருந்தன” (வெளி 21:14). 


கிறிஸ்துவின்‌ அப்போஸ்தலர்களைப்‌ 

கிறிஸ்துவின்‌ விசுவாசிகள்‌ 

கிறிஸ்துவுக்கு 

போர்ச்சேவகராயிருக்கிறார்கள்‌. 

தம்முடைய பிள்ளைகள்‌ 

பேர்களையும்‌, 

ஜீவப்புஸ்தகத்திலே எழுதி 

தாவீதுடைய 

பெயர்கள்‌ பரிசுத்த 

எழுதப்பட்டிருப்பதுபோல, 

விசுவாசிகளாகிய நம்முடைய பெயர்கள்‌. 
பரலோகத்தில்‌ எழுதப்பட்டிருக்கிறது. 





f= al 
ETT 


தாவீதின்‌ கடைசி வார்த்தைகள்‌ 
ஆசீர்வாதமாயிருக்கிறது. தாவீதின்‌ கடைசி 
கிரியைகளோ பாவமானதாயிருக்கிறது. 
தாவீது தன்னுடைய பாவங்களுக்கு 
மனந்திரும்புகிறார்‌. அதன்‌ பின்பு தாவீதின்‌ 
காரியங்கள்‌ நன்மையாய்‌ முடிவு பெறுகிறது. 


தாவீதின்‌ இருதயத்தில்‌ மேட்டிமை 
இருக்கிறது. அவர்‌ இஸ்ரவேலையும்‌ 
யூதாவையும்‌ இலக்கம்‌ பார்க்குமாறு 
சொல்லுகிறார்‌ (சோமு 241-9). தாவீது, 
தன்னுடைய பாவத்தை உணர்ந்து, அதற்கு 
மனந்திரும்புகிறார்‌ (சாமு 24:10). தாவீதின்‌ 
பாவத்தினிமித்தமாக அவர்மீது தேவனுடைய 
நியாயத்தீர்ப்பு வருகிறது (சாமு 24:1-15) 


தேவனுடைய நியாயத்தீர்ப்பு நிறுத்தி 
வைக்கப்படுகிறது (சோமு 24:1617). தாவீது 
கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தைக்‌ கட்டுகிறார்‌ 
கர்த்தர்‌ தாவீதின்‌ பாவத்தை மன்னிக்கிறார்‌ 
(சோமு 24:18-25) 


தாவிதின்‌ பாவம்‌ 
சாமு 24:1-9 


கோமு 241. கர்த்தருடைய கோபம்‌ 
திரும்ப இஸ்ரவேலின்மேல்‌ மூண்டது. 


என்று 
விரோதமாய்ச்‌ 
சொல்லுகிறதற்கு தாவீது ஏவப்பட்டான்‌. 


சாமு 242, அப்படியே ராஜா 
தன்னோடிருக்கிற சேனாபதியாகிய 
யோவாபைப்‌ பார்த்து: ஜனங்களின்‌ 
இலக்கத்தை நான்‌ அறியும்படிக்கு தீ 
தாண்முதல்‌ பெயெர்செபா மட்டுமுன்ன 
இஸ்ரவேலரின்‌: கோத்திரமெங்கும்‌. 
சுற்றித்திரிந்து ஜனங்களைத்‌ 
தொகையிடுங்கள்‌ என்றான்‌. 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


சோமு 24:8. அப்பொழுது யோவாப்‌. 
ராஜாவைப்‌ பார்த்து: ராஜாவாகிய என்‌: 
ஆண்டவனுடைய கண்கள்‌ காணும்படி. 
உம்முடைய தேவனாகிய கர்த்தர்‌ 
ஜனங்களை இப்பொழுது 
இருக்கிறதைப்பார்க்கிலும்‌, நூதுமடங்கு 
அதிகமாய்‌ வர்த்திக்கப்பண்ணுவாராக; 
ஆனாலும்‌ என்‌ ஆண்டவனாகிய ராஜா 
இத்தக்‌ காரியத்தை விரும்புகிறது 
என்ன என்றான்‌. 


சோமு 24:4. ஆகிலும்‌ யோவாபும்‌. 
இராணுவத்தலைவரும்‌ சொன்ன 
வார்த்தை செல்லாதபடிக்கு, ராஜாவின்‌: 
வார்த்தை யலத்தது; அப்படியே 
இஸ்ரவேல்‌ ஜனங்களைத்‌ தொகையிட, 
யோவரபும்‌ இராணுவத்தலைவரும்‌ 
ராஜாவைவிட்டு புறப்பட்டுப்‌ போய்‌, 


சோமு 24:5, யோர்தானைக்‌ கடந்து, 
காத்‌ என்னும்‌ ஆறுகளின்‌ நடுவே 
இருக்கிற பட்டணத்திற்கு 
வலதுபுறமான ஆரோவேரிலும்‌ 
யாசேரிடத்திலும்‌ பானயமிறங்கி, 


சோமு 246. 
கீலேயாத்திற்கும்‌ 
போய்‌, 
தாண்யானுக்கும்‌, 
௬ற்றுப்புறங்களுக்கும்‌ போய்‌, 


சோமு 24:7. பிற்பாடு தீரு என்னும்‌ 
கோட்டைக்கும்‌ ஏவிய! 
கானானியருடைய 
பட்டணங்களுக்கும்‌ 
அங்கேயிருந்து 
தென்புறமான 
போய்‌, 


அங்கேயிருந்து 
தாதீம்ஒத்சிக்கும்‌ 
அங்கேயிருந்து 
சீதோனின்‌ 


wp, 
போய்‌, 
யூதாவின்‌: 
பெயெர்செயாவுக்குப்‌. 


சாமு 24:8. இப்படி தேசமெங்கும்‌ 

சுற்றித்திரிந்து, ஒன்பது மாதமும்‌ 
பது நாளும்‌ ஆணஙிற்பாடு, 

எருசலேமுக்கு வத்தார்கள்‌. 


சோமு 249. ஜனத்தை 
இலக்கம்பார்த்த தொகையை 
ராஜாவுக்குக்‌ கொடுத்தான்‌; இஸ்ரவேலி. 
லே பட்டயம்‌ உருவத்தக்க யுத்த 
சேவகர்‌ எட்டுலட்சம்பேர்‌ இருந்தார்கள்‌; 
மூதா மனுஷர்‌ ஐந்து லட்சம்‌ பேர்‌ 
இருந்தார்கள்‌. 


யோவாப்‌ 





i al 
TT 


இஸ்ரவேலையும்‌ யூதாவையும்‌ இலக்கம்‌. 
பார்க்குமாறு, தாவீது க 
கட்டளைகொடுக்கிறார்‌. 

கர்த்தருடைய கோபம்‌ 
இஸ்ரவேலின்மேல்‌ மூளுகிறது. 

“இஸ்ரவேல்‌ யூதா என்பவர்களை 
இலக்கம்‌ பார்‌' என்று அவர்களுக்கு 
விரோதமாய்ச்‌ சொல்லுகிறதற்கு தாவீது 
ஏவப்படுகிறார்‌. 
தன்னேடிருக்கிற 
யோவாபைப்‌ 
இலக்கத்தை 
தாண்முதல்‌ 
இஸ்ரவேலரின்‌ 
சுற்றித்திரிந்து 
தொகையிடுங்கள்‌" 
சொல்லுகிறார்‌. 


தாவீதின்‌ கட்டளையில்‌ இரண்டு 
காரியங்கள்‌: விரதோதமாபிகக்கிறது... நானீது 
பாவமான காரியத்தை செய்யச்‌ சொல்லுகிறார்‌ 
இஸ்ரவேலையும்‌ யூதாவையும்‌ இலக்கம்‌ 
பார்ப்பதில்‌ தப்பிதம்‌ ஒன்றுமில்லை. ஆனாலும்‌ 
கர்த்தருடைய கோபம்‌ இதன்‌ நிமித்தமாக, 
இஸ்ரலேலின்மேல்‌ திரும்பவும்‌ மூளுகிறது. 
கர்த்தருடைய கோபத்திற்கு வேதபண்டிதர்கள்‌ 
காரணங்களை சொல்லுகிறார்கள்‌. 

இஸ்ரவேல்‌ புத்திரரில்‌ இருபது 
வயதிற்கும்‌ மேற்பட்ட ஆண்பிள்ளைகளை 
மாத்திரம்‌ இலக்கம்‌ பார்க்கவேண்டும்‌. 
தாவீதோ இருபது வயது ஆகாத 
வாலிபரையும்‌ இலக்கம்‌ பார்க்குமாறு 
கட்டளை கொடுத்திருக்கவேண்டும்‌. 
இவர்கள்‌ ஆயுதம்‌ ஏந்தக்கூடிய சரீர 
'பெலமுள்ளவர்களாக இருந்திருப்பார்கள்‌. 
பலசாலிகளாகவும்‌ இருந்திருப்பார்கள்‌. 
ஆனாலும்‌ கர்த்தருடைய பிரமாணத்தின்படி, 
இருபது வயது ஆகாதவர்களை இலக்கம்‌ 
பார்க்கக்கூடாது. 


பார்த்து: 
நான்‌ 


யிருந்தபடியால்‌, தாவீது இருபது வயதுமுதல்‌ 
அதற்குக்‌ கீழ்ப்பட்டவர்களின்‌ இலக்கத்தைத்‌ 
'தொகையேற்றவில்லை. செருயாவின்‌ குமாரன்‌ 
யோவாப்‌ எண்ணத்துவக்கியும்‌ முடிக்காதே 
போனான்‌; அதற்காக இஸ்ரவேலின்மேல்‌ 
கடுங்கோபம்‌ வந்தது: ஆதலால்‌ அந்தத்‌ 
தொகை தாவீதுராஜாவின்‌ நாளாகமக்‌ 
கணக்கிலே ஏறவில்லை” (நாளா 27:23,24). 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தாவீது இருபது வயதிற்கும்‌ மேற்பட்ட 
பருஷரை கம்‌ பார்த்திருந்தாலும்‌, 
இலக்கம்‌ பார்க்கப்பட்டவர்கள்‌ ஒவ்வொருவரும்‌ 
தன்‌ தன்‌ ஆத்துமாவுக்காக கர்த்தருக்கு 

க்கலை மீட்கும்‌ பொருளாக 
கொடுக்கவேண்டும்‌. இது கர்த்தருடைய 
ஆலயத்தின்‌ ஊழியத்திற்கு பயன்படுத்தப்படும்‌. 
தாவீதோ இலக்கம்‌ பார்க்கப்பட்ட 
ஜனங்களிடத்திலிருந்து, கர்த்தருக்கு மீட்கும்‌ 
பொருளை சேகரிக்கவில்லை. 

பின்னும்‌ கர்த்தர்‌ மோசேயை நோக்கி: 
நீ இஸ்ரவேல்‌ புத்திரரை அவர்கள்‌ 
இலக்கத்தின்படி கணக்குப்பார்க்கும்‌ 
பொருட்டு, அவர்களை ம 
அவர்களுக்குள்ளே 
உண்டாகாதடிக்கு, 
ஒவ்வொருவனும்‌ எண்ணப்படும்‌ சமயத்தில்‌ 
தன்தன்‌ ஆத்துமாவுக்காகக்‌ கர்த்தருக்கு 
மீட்கும்‌ பொருளைக்‌ கொடுக்கக்கடவன்‌" 
(யாத்‌ 30:12). 


தாவீது தன்னுடைய அரண்மனையின்‌ 
கஜானாவை  பொக்கிஷங்களினால்‌ நிரப்ப 
ஆசைப்படுகிறார்‌. இதற்காக இவர்‌ 
இஸ்ரவேலையும்‌ யூதாவையும்‌ இலக்கம்‌ 
பார்த்து, அவர்களிடத்திலிருந்து 
வரிவசூலிப்பதற்கு திட்டமிடுகிறார்‌. இதன்‌ 
நிமித்தமாக கர்த்தருடைய கோபம்‌ 
திரும்பவும்‌ இஸ்ரவேலின்மேல்‌ மூளுவநற்கு 
வாய்ப்புள்ளது. 


கர்த்தரிடத்தில்‌ 
இஸ்ரவேலையும்‌ 
பார்க்கிறார்‌. 
இலக்கம்‌ 
அனுமதியை 


தாவீது 
விசாரிக்காமலேயே, 


யூதாவையும்‌ இலக்கம்‌ 
தாவீது அவர்களை 
பார்ப்பதற்கு கர்த்தருடைய 
பெற்றுக்கொள்ளவில்லை. 


கர்த்தர்‌ பூர்வகாலத்தில்‌ இஸ்ரவேலின்‌ 
முற்பிதாவாகிய ஆபிரகாமுக்கு தம்முடைய 
வாக்குத்தத்தத்தைச்‌ சொன்னார்‌. 
ஆபிரகாமின்‌ சந்ததி கடற்கரை 
மணலத்தனையாகவும்‌, வானத்து 
நட்சத்திரங்களைப்போலவும்‌ எண்ணமுடியாத 
அளவுக்கு அதிகமாயிருக்கும்‌ என்று கர்த்தர்‌ 
சொன்னார்‌. கர்த்தர்‌ ஆபிரகாமுக்கு 
சொன்ன வாக்குத்தத்தத்தை, தாவீது 
விசுவாசித்து, ஏற்றுக்கொள்ளாமல்‌, 
இஸ்ரவேலையும்‌ யூதாவையும்‌ எண்ணித்‌ 
தொகையேற்றி, கர்த்தருடைய வார்த்தையை 
உறுதிபண்ண ஆசைப்படுகிறார்‌. தாவீது 
கர்த்தரைச்‌ சோதிக்கிறார்‌. 





i FTE 
TT 


தாவீதின்‌ இருதயத்தில்‌ 
பெருமையிருக்கிறது. மனமேட்டிமையிருக்கிறது. 
இரு; பெருமை 


முன்பாக பணிவாயில்லாமல்‌, 
பெருமையோடிருந்தது. 
பாலமாயிற்று. 
எசேக்கியாவைப்போலவே, 
முன்பாக தன்னைத்‌ 
தன்‌ 

இஸ்ரவேலையும்‌ 

பார்க்கிறார்‌ 


தன்னுடைய 
ஜனங்கள்‌ 


தேசத்தில்‌ ஏராளமான 
இருப்பது தனக்கு 
பெருமையாகவும்‌, பெலமாகவும்‌ இருக்கும்‌ 
என்று தாவீது நினைக்கிறார்‌ து 
அவருடைய பெருமைக்கும்‌, மேட்டிமைக்கும்‌. 
அடையாளம்‌. 


தாவீது. கர்த்தரை நம்பாமல்‌, 
தன்னுடைய பலத்தை நம்புகிறார்‌. தன்னுடைய 
சுயபலத்தில்‌ பெருமைப்படுகிறார்‌. தன்னுடைய 
இராணுவத்தில்‌ எத்தனை வீரர்கள்‌ 
இருக்கிறார்கள்‌ என்பதை, அந்நிய 
தேசத்நாருக்கு பெருமையோடு சொல்ல 
ஆசைப்படுகிறார்‌. 


மேலே 
காரணங்களுக்காக 


சொல்லப்பட்டிருக்கிற 
கர்த்தருடைய கோபம்‌ 
தாவீநின்மேலும்‌, இஸ்ரவேலின்மேலும்‌, 
மறுபடியும்‌ மூண்டிருக்கவேண்டுமென்று, 
வேதபண்டிதர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. கர்த்தர்‌ 
தடைபண்ணின காரியத்தை தாவீது. 
செய்கிறார்‌. அது தாவீதுக்கு பாவமாயிற்று. 


(சோமு 24:1. 
இஸ்ரவேலுக்கு விரோதமாக கர்த்தருடைய 


இஸ்ரவேலை இலக்கம்‌ பார்ப்பதற்கு தாவீது 
ஏவப்படுகிறார்‌. 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ ஒருபோதும்‌ மனுஷருடைய 
பாவத்திற்கு காரணமானவரல்ல. அவர்‌ எந்த 
மனுஷரையும்‌ சோதிக்கிறவருமல்ல. 
இஸ்ரவேலை இலக்கம்‌ பார்க்க சொல்லுமாறு, 
கர்த்தர்‌ தாவீதை ஏவவில்லை. சாத்தானே 
தாவீதை இந்தக்‌ காரியத்தை செய்யுமாறு 
ஏவுகிறான்‌. “சாத்தான்‌ இஸ்ரவேலுக்கு 
விரோதமாய்‌ எழும்பி, இஸ்ரவேலைத்‌ 
தொகையிடுகிறதற்குத்‌ தாவீதை ஏவிவிட்டது'' 
நாளா 21) 


சாத்தான்‌. மனுக்குலத்திற்கு 
சத்துருவாயிருக்கிறான்‌. அவன்‌ மனுஷரைப்‌ 
பாவம்‌ செய்யத்‌ தூண்டுகிறான்‌. 
இயேசுகிறிஸ்துவைக்‌ காட்டிக்கொடுக்குமாறு 
சாத்தான்‌ யூதாஸ்காரியோத்தை ஏவினான்‌. 
கர்த்தர்‌ நீதியுள்ள நியாயாதிபதி. சாத்தான்‌ 
தாவீதை ஏவினான்‌, கர்த்தர்‌ ஒரு 
நோக்கத்தோடு அதை அனுமதிக்கிறார்‌. 


தன்னுடைய 

குரிய 

கற்றுக்கொள்கிறார்‌. 

தேவனுடைய நியாயத்தீர்ப்புகள்‌ வரும்போது, 

அவருடைய கோபத்திற்கு மனுஷருடைய 

பாவமே காரணம்‌ என்பதை (டல 

அறிந்துகொள்ள முடியும்‌. 

தேவனுடைய நியாயத்தீர்ப்பு 

அவர்கள்‌ தங்களுடைய 
மனந்திரும்புகிறார்கள்‌. 


மனு 
கபால்‌ 
பாவங்களுக்கு 


'தன்னோடிருக்கிற 
யோவாபைப்‌ பார்த்து, 
ஜனங்களை தொகையிடுமாறு 
கட்டளையிடுகிறார்‌. யோவாப்‌ தாவீதின்‌ 
கட்டளைக்கு உடனே கீழ்ப்படியாமல்‌, 
அவருடைய வார்த்தைகளை எதிர்க்கிறார்‌. 
யோவாபால்‌ தாவீதுக்கு விரோதமாக 
கடினமான வார்த்தைகளைப்‌ பேசமுடியாது. 
தாவீது சமஸ்த  இஸ்ரவேலுக்கும்‌ 
ராஜாவாயிருக்கிறார்‌. யோவாபோ 
தாவீதுக்கு கீழே செய்கிற 
அவருடைய சேனாபதி, 
இஸ்ரவேலின்‌: 

எண்ணித்தொகையிடுமாறு 
யோவாபுக்கு கட்டளை கொடுக்கிறார்‌. 
தாவீதின்‌ வார்த்தைகள்‌ மதிமீனமானது. 
என்று யோவாபுக்கு தெரிந்திருக்கிறது. 
தாவீது மாயையையும்‌, வீண்‌ பெருமையையும்‌ 
நம்புகிறார்‌. 


தாவீது. 
சேனாதிபதியாகிய 


வேலை. 


கோத்திரங்களை 
தாவீது 





f= THE 
TT 


இஸ்ரவேல்‌ 
செழிப்பாயிருக்கிறது. 
அதிகமான வரியை 
என்னும்‌ அவசியமில்லை. தாவீதின்‌ 
பொக்கிஷங்கள்‌ நிரம்பியிருக்கிறது. 
ஜனங்களை இலக்கம்‌ பார்த்து. அவர்கள்மீது 
புதிய வரிகளை விதிக்கவேண்டிய 
அவசியமில்லை. ஜனங்களுக்கு இலவசமாகக்‌ 
கொடுப்பதற்கும்‌ தாவீதின்‌ 
கஜானாவில்‌ ஒன்றுமில்லை. இஸ்ரவேல்‌. 
ஜனங்கள்‌ எல்லோருமே சமாதானமாயும்‌, 
சந்தோஷமாயும்‌, ஆறுதலயும்‌ 
இருக்கிறார்கள்‌. 
பண்‌ 
இஸ்ரவேல்‌ 
எண்ணித்தொகையேற்றும்போது. 
்‌ தொகை. நிச்சயமாகவே 
தாவீது இஸ்ரவேலின்‌ 
ஜனத்திரட்சியைப்‌ பார்த்து சந்தோஷப்படுவார்‌. 
ஒருவேளை தாவீது தன்னுடைய சொந்த 
சந்தோஷத்திற்காக இஸ்ரவேலை. 
எண்ணித்தொகையேற்றுமாறு  யோவாபுக்கு 
கட்டளை கொடுத்திருக்கலாம்‌. 


தேசம்‌ 
ஜனங்கள்மீது. 
சுமத்தவேண்டும்‌. 


வயதாயிற்று. 
ஜனங்களை 


ஆனாலும்‌ யோலாப்‌ தன்னுடைய 
மனதிலுள்ளதை தாவீதிடம்‌ சொல்லுகிறார்‌ 
யோவாப்‌ தாவீது ராஜாவைப்‌ பார்த்து: 
ராஜாவாகிய என்‌ ஆண்டலனுடைய கண்கள்‌ 
காணும்படி உம்முடைய தேவனாகிய 
கர்த்தர்‌ ஜனங்களை இப்பொழுது 
இருக்கிறதைப்பார்க்கிலும்‌, நூறுமடங்கு. 
அதிகமாய்‌ வர்த்திக்கப்பண்ணுவாராக: 
ஆனாலும்‌ என்‌ ஆண்டவனாகிய ராஜா 
இந்தக்‌ காரியத்தை விரும்புகிறது என்ன” 
சோமு 24:3) என்று கேட்கிறான்‌. 
இஸ்ரவேலரின்‌: 

எண்ணித்தொகையிடவேண்டிய அவசியம்‌: 
என்ன” என்று யோவாப்‌ தாவீதிடம்‌ 
கேட்கிறான்‌. தாவீதின்‌ வீண்பெருமையும்‌, 
மாயையான நம்பிக்கையும்‌, மதிமீனமும்‌ 
யோவாபுக்கு தெரிந்திருக்கிறது. ஆனாலும்‌ 
யோவாபால்‌ தாவீதை கடின வார்த்தைகளால்‌. 
கண்டிக்க முடியவில்லை. யோவாபும்‌ 
இராணுவத்தலைவரும்‌ சொன்ன வார்த்தை 
'செல்லாதபடிக்கு, தாவீது ராஜாவின்‌ 
வார்த்தை பலக்கிறது (சாமு 24:4). 


ஜனங்களை 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


யோவாப்‌ தாவீது, 
கட்டளைக்கு கீழ்ப்படிகிறான்‌. 
இராணுவத்தலைவரும்‌ 
ஜனங்களைத்‌  தொகையிட, தாவீது 
ராஜாவைவிட்டு புறப்பட்டுப்‌ போகிறார்கள்‌. 
தாவீது ராஜாவின்‌ கட்டளை யோவாபுக்கு 
பிடிக்கவில்லை. யோவாபின்‌ மனதில்‌ 
'சந்தோஷமில்லாவிட்டாலும்‌, அவன்‌ தாவீது 
ராஜாவின்‌ கட்டளையை நிறைவேற்ற 
புறப்பட்டுப்போகிறான்‌. தனக்கு உதவிசெய்ய 
இராணுவத்தலைவரையும்‌ தன்னோடு 
கூட்டிக்கொண்டு போகிறான்‌. 


ராஜாவின்‌ 
யோவாபும்‌ 
இஸ்ரவேல்‌ 


அவர்கள்‌ யோர்தானைக்‌ 
காத்‌ என்னும்‌ ஆறுகளின்‌ 
இருக்கிற பட்டணத்திற்கு 
ஆரோவேரிலும்‌ 
பாளயமிறங்கி, 
கீலேயாத்திற்கும்‌. 
போய்‌, அங்கேயிருந்து தாண்யானுக்கும்‌, 
சீதோனின்‌ சுற்றுப்புறங்களுக்கும்‌ 
போகிறார்கள்‌ (சாமு 24:5 6). 


கடந்து, 
நடுவே 
வலதுபுறமான 
யாசேரிடத்திலும்‌ 

அங்கேயிருந்து 
தாதீம்‌ஒத்சிக்கும்‌ 


பிற்பாடு அவர்கள்‌ தீரு என்னும்‌ 
கோட்டைக்கும்‌ ஏவியர்‌ கானானியருடைய 
சகல பட்டணங்களுக்கும்‌ ய்‌ 
அங்கேயிருந்து பூதான்‌. 
பெயெர்செயாவுக்குப்‌ போய்‌, 


மாதமும்‌ இருபது நாளும்‌ 
எருசலேமுக்கு வருகிறார்கள்‌ 
(சோமு 24:7 8). 


யோவாப்‌ 
தொகையை 


இஸ்ரவேலி! 


ஜனத்தை இலக்கம்பார்த்த 
ராஜாவுக்குக்‌ எடுக்கிறான்‌; 
லே பட்டயம்‌ உருவத்தக்க யுத்த 
சேவகர்‌ எட்டுலட்சம்பேர்‌ இருக்கிறார்கள்‌; 
யூதா மனுஷர்‌ ஐந்து லட்சம்‌ பேர்‌ 
இருக்கிறார்கள்‌ (சோமு 24:9). 

யோவாப்‌ க்கு... கொடுத்த 
இலக்கத்தை தாவீது பெற்றுக்கொள்கிறார்‌. 
இது தாவீது எதிர்பார்த்த இலக்கமா, இந்த 
இலக்கம்‌ தாவீதுக்கு திருப்தியாயிருக்கிறதா 
என்று இங்கு சொல்லப்படவில்லை. 
ந்த இலக்கத்தைப்‌ பார்த்து தாவீதின்‌ 
பெருமை அதிகரித்ததா அல்லது அவருடைய 
பெருமை அவரைவிட்டு நீங்கிப்போயிற்றா 
என்றும்‌ இந்த வசனப்பகுதியில்‌ 
சொல்லப்படவில்லை. 





i al 
TT 


கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு 
சோமு 24:10-17 


சாமு 24:10. இவ்விதமாய்‌ ஜனங்களை 
எண்ணின பின்பு, ராஜாவின்‌ இருதயம்‌ 


பாவஞ்செய்தேன்‌; 
ஆண்டவரே, உமது 
அக்கிரமத்தை நீக்கிவிடும்‌; 
மகாபுத்தியினமாய்ச்‌: 
எண்றான்‌. 


சொமு 2. தாவீது 
எழுந்திருந்த போது, 

ஞான திருஷ்டிக்காரனாகிய 

என்னும்‌ தீர்க்கதரிசிக்குக்‌ கர்த்தருடைய 
வார்த்தை உண்டாகிக்‌ சொன்னது: 


கொழு 2442. நீ தாவிதினிடத்தில்‌ 
போய்‌, மூன்று காரியங்களை உனக்கு 
முன்பாக வைக்கிறேன்‌; அவைகளில்‌ ஒரு 
காரியத்தைத்‌ தெரிந்துகொள்‌, அதை 
நான்‌ உனக்குச்‌ செய்வேன்‌ என்று 
கர்த்தர்‌ உரைக்கிறார்‌ என்று சொல்‌ 
என்றார்‌. 


சாமு 2418. அப்படியே காத்‌ 
தாவீதினிடத்தில்‌ வந்து, அவனை 
நோக்கி: உம்முடைய தேசத்திலே ஏழு 
வருஷம்‌ பஞ்சம்‌ வர வேண்டுமோ: 
அல்லது மூன்றுமாதம்‌ உம்முடைய 
சத்துருக்கன்‌ உம்மைப்‌ பின்தொடர, 

அவர்களுக்கு முன்பாக. 
ஓடிப்போகவேண்டுமோ? அல்லது 
உம்முடைய தேசத்திலே 
மூன்றுநான்‌. கொள்ளைநோய்‌ 
உண்டாகவேண்டுமோ? இப்போதும்‌. 
என்னை அனுப்பினவருக்கு நான்‌ என்ன 
மறுஉத்தரவு கொண்டுபோக வேண்டும்‌ 
என்பதை நீர்‌ யோசித்துப்‌ பாரும்‌ என்று 
சொன்னான்‌. 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
II SAMUEL - COMMENTARY 


சாமு கரக்‌. அப்பொழுது தாவீது. 
காத்தை நோக்கி: கொடிய இடுக்கணில்‌ 
அகப்பட்டிருக்கிறேன்‌; இப்போது நாம்‌. 
கர்த்தருடைய கையிலே விழுவோமாக; 
இரக்கங்கள்‌. மகா 
மனுஷர்‌ கையிலே 
விழாதிருப்பேனாக என்றான்‌. 


சாமு 245. அப்பொழுது! கர்த்தர்‌ 
இஸ்ரவேலிலே அன்று காலமேதொடங்கி 
குறித்தகாலம்‌ வரைக்கும்‌ 
கொன்னைநோயை வரப்பண்ணினார்‌; 
அதினால்‌ 'தாண்முதல்‌ 
பெயெர்செயாமட்டுமுன்ன ஜனங்கவில்‌ 
எழுபதினாயிரம்பேர்‌ 

செத்துப்போனார்கன்‌. 


சோமு 24:16. தேவதூதன்‌ எருசலேமை 
அழிக்கத்‌ தன்‌ கையை அதின்மேல்‌ 
தீட்டினபோது, கர்த்தர்‌ அந்தத்‌ 
'தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டு, 
ஜனங்களைச்‌ சங்கரிக்கிற தூதனை 
நோக்கி: போதும்‌, இப்போது உன்‌ 
கையை நிறுத்து என்றார்‌; அந்த. 
வேளையில்‌ கர்த்தருடைய தாதன்‌ 
எபூசியனாகிய அர்வனாவின்‌' 
போரடிக்கிற களத்திற்கு. நேரே 
இருந்தான்‌. 


சோமு 24:17. ஜனத்தை உயாதிக்கிற 
தூதனை தாவீது கண்டபோது, அவன்‌ 
கர்த்தரை நோக்கி: இதே, நான்தான்‌ 
பாவஞ்செய்தேன்‌; நான்‌ தான்‌ 
அக்கிரமம்பண்ணினேன்‌; இந்த ஆடுகள்‌ 
என்னசெய்தது? உம்முடைய கை 
எனக்கும்‌ என்‌ தகப்பன்‌ வீட்டுக்கும்‌. 
விரோதமாயிருப்பதாக என்று 
'விண்ணப்பம்பண்ணினான்‌. 


தாவீது இஸ்ரவேலையும்‌ 
இலக்கம்‌ பார்க்குமாறு கட்டளை 
தான்‌ கொடுத்த கட்டளை கர்த்தருக்கு 
விரோதமான பாவம்‌ என்பதை தாவீது 
இப்போது உணருகிறார்‌. தாவீது 
தன்னுடைய பாவத்திற்கு மனந்திரும்புகிறார்‌. 
தாவீது கர்த்தருடைய சமுகத்திலே 
தன்னுடைய பாவங்களுக்கு மன்னிப்பு 
கேட்கிறார்‌. 


நாவையும்‌ 
எடுத்தார்‌. 





i= FTN 
TT 


இவ்விதமாய்‌ ஜனங்களை எண்ணீன 


தூங்கிக்கொண்டிருந்த. 
அவருடைய மனச்சாட்சி, இரவுவேளையிலே. 
விழித்துக்கொள்கிறது. அப்பொழுது தாவீது 


இப்போதும்‌ ஆண்டவரே, உமது அடியானின்‌ 
அக்கிரமத்தை நீக்கிவிடும்‌; 
மகாபுத்தியீனமாய்ச்‌ 

(சோமு 24:10) என்று சொல்லுகிறார்‌. 


'வீது காலமே எழுந்திருந்த போது. 
தாவி, 'ஞானதிருஷ்டிக்காரனாகிய காத்‌ 
என்னும்‌ தீர்க்கதரிசிக்குக்‌ கர்த்தருடைய 
வார்த்தை உண்டாயிற்று (சாமு 24-11) 
அதிகாலையில்‌ காத்‌ என்னும்‌ தீர்க்கதரிசி 
தாவீதைப்‌ பார்க்க வருவதற்கு முன்பாகவே. 
தாவீதின்‌ இருதயம்‌ அவரை வாதிக்கிறது. 
தாவீதின்‌ மனச்சாட்சி அவனைக்‌ 
குற்றப்படுத்துகிறது. 
“தாவீது காலமே எழுந்திருந்தபோ 
அடுத்த. வசனத்தில்‌. 
தாவீது காலமே 
தாவீதின்‌ இருதயம்‌ 
என்றும்‌, அவர்‌ 


என்று 
எழுதப்பட்டிருக்கிறது. 
எழுந்திருந்தபோது. 
அவரை வாதித்தது 
கர்த்தரை நோக்கி, “நான்‌ இப்‌ 
செய்ததினால்‌ பெரிய பாவம்‌ செய்தேன்‌ 
என்றும்‌ ஜெபம்பண்ணியிருக்கவேண்டும்‌. 
என்றும்‌ வேதபண்டிதர்கள்‌ விளக்கம்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 


தாவீது கர்த்தரிடத்தில்‌ தன்னுடைய 
பாவங்களை அறிக்கை செய்கிறார்‌. கர்த்தர்‌ 
தாமே தன்னுடைய பாவங்களை தயவாய்‌ 


மகாபுத்தியீனமாய்ச்‌ செய்தேன்‌" 
தாவீது கர்த்தரிடத்தில்‌ சொல்லுகிறார்‌. 
தாவீது தன்னுடைய இருதயத்தின்‌ 
பெருமையினால்‌ இஸ்ரவேலையும்‌ யூதாவையும்‌ 
இலக்கம்‌ பார்க்கச்‌ சொன்னார்‌. இது 
புத்திமீனமான காரியம்‌. 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


தாவீதின்‌ பாவத்திற்கு 
அவருக்கு நியாயத்தீர்ப்பு 
கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு 
நியாயமுமுள்ளது. பாவம்‌ செய்த 
தண்டிக்கப்படவேண்டும்‌. அவர்‌ 
தன்னுடைய பாவத்தை உணரவேண்டும்‌. 
தாவீது. தன்னுடைய பாவத்திற்கு 
மனந்திரும்பவேண்டும்‌. தாவீது பல. 
சமயங்களில்‌ பாவம்‌ செய்திருக்கிறார்‌. அவர்‌ 
ஒவ்வொருமுறை பாவம்‌ செய்யும்போதும்‌, 
தன்னுடைய பாவத்திற்கு இதுபோல மனம்‌ 
வருந்துவது வழக்கம்‌. எப்போதும்போலவே, 
இப்போதும்‌ தாவீது தன்னுடைய பாவத்திற்கு. 
மனம்‌ வருந்துகிறார்‌. 

தாவீது காலமே எழுந்திருந்தபோது, 
தன்னுடைய பாவத்தைப்பற்றி தாவீதின்‌ 
ஞானதிருஷ்டிக்காரனாகிய காத்‌ என்னும்‌ 
தீர்க்கதரிசியிடம்‌ விசாரிக்கவேண்டும்‌ என்று 
தீர்மானித்திருக்கிறார்‌. தாவீதுக்கு 
என்னென்ன வார்த்தைகளைச்‌ 
சொல்லவேண்டுமென்று, கர்த்தருடைய 
வார்த்தை காத்திற்கு உண்டாயிற்று. 


காத்தை 


கர்த்தர்‌ 
தக்கதாக 

கொடுக்கிறார்‌. 
நீதியும்‌ 
தாவீது 


ர்‌ நோக்கி, 
“நீ ச தனிடத்திய்‌ போய்‌, மூன்று 
காரியங்களை உனக்கு முன்பாக 
வைக்கிறேன்‌; அவைகளில்‌ ஒரு காரியத்தைத்‌ 
தெரிந்துகொள்‌, அதை நான்‌ உனக்குச்‌ 
செய்வேன்‌ என்று கர்த்தர்‌ உரைக்கிறார்‌ 
என்று சொல்‌" (சோமு 2442) என்று 
சொல்லுகிறார்‌. 


தாவீது தன்னுடைய பாவத்திற்கு 
மனந்திரும்பவேண்டும்‌. கர்த்தர்‌ வெறுக்கிற 
ஏழுகாரியங்களில்‌ மேட்டிமையும்‌ ஒன்று. 

“ஆறு காரியங்களைக்‌ 
வெறுக்கிறார்‌, ஏழும்‌ 
அருவருப்பானவைகள்‌. 
மேட்டிமையான கண்‌, 
குற்றமற்றவர்களுடைய இரத்தம்‌ சிந்துங்‌ கை, 
துராலோசனையைப்‌ பிணைக்கும்‌ இருதயம்‌, 
தீங்கு செய்வதற்கு விரைந்தோடுங்கால்‌, 
அபத்தம்பே! 


கர்த்தர்‌ 


பொய்ச்சாட்சி, 
விரோதத்தை 
இவைகளே” 


ல்‌ 
உண்டுபண்ணுதல்‌ ஆகிய 
(நீதி 616-19). 





i= THE 
TT 


பாவத்திற்கு தண்டனை கொடுக்கப்படும்‌. 
தாவீது பாவம்‌ செய்தாலும்‌, 
பாவத்தில்‌ இஸ்ரவேல்‌ 
பங்குள்ளது. ஆகையினால்‌ 
கோபம்‌ இஸ்ரவேலின்மேல்‌ மூளுகிறது 
(சோமு 241). 
ஜனங்களும்‌ 
பங்காளிகளாயிருப்பதினால்‌, 
தண்டனை வரும்போது, 
ஜனங்களுக்கும்‌ தண்டனை வருகிறது. 
தாவீது கர்த்தருக்கு விரோதமாக 
பாவம்‌ செய்ய ஆரம்பித்தார்‌. இஸ்ரவேல்‌ 
ஜனங்கள்‌ தாவீதின்‌ பாவத்திற்கு 
ஆதரவாயிருந்தார்கள்‌. தாவீது இஸ்ரவேல்‌ 
தேசம்‌ முழுவதும்‌ பாவம்‌ செய்யுமாறு, 
ஜனங்கள்‌. அவரை வழிநடத்தினார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ தாவீதின்‌ பாவத்தை 
பரிபூரணமாக நிறைவேற்றி வைத்தார்கள்‌. 
இதனால்‌. கர்த்தருடைய கோபம்‌ 
தாவீதின்மேலும்‌, இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
எல்லோர்மேலும்‌ வருகிறது. 
கர்த்தர்‌ தாவீதுக்கு மூன்று 
சொல்லுகிறார்‌. இந்த 
தண்டனைகளில்‌ தாவீது ஒரு 


தண்டனைகளைச்‌ 


மூன்று 
தண்டனையை தெரிந்துகொள்ளவேண்டும்‌. 
மூன்று தண்டனைகளையும்‌ 


கொடுக்க விரும்பவில்லை. 
கர்த்தர்‌ தாவீதை 
தண்டிக்காமலும்‌ விட்டு விடவில்லை. 
கர்த்தர்‌ காத்‌ மூலமாக தாவீதை 
நோக்கி, “மூன்று காரியங்களை உனக்கு 
முன்பாக வைக்கிறேன்‌: அவைகளில்‌ ஒரு 
காரியத்தைத்‌ தெரிந்துகொள்‌, அதை நான்‌ 
உனக்குச்‌ செய்வேன்‌" (2சாமு 2412) என்று 
சொல்லுகிறார்‌. 
கர்த்தர்‌ சொன்ன 
வார்த்தைகளை காத்‌ தாவீதுக்கு 
சொல்லுகிறார்‌. அப்படியே காத்‌ 
தாவீதினிடத்தில்‌ வந்து, அவரை நோக்கி: 
“உம்முடைய தேசத்திலே ஏழு வருஷம்‌ பஞ்சம்‌ 
வர வேண்டுமோ? அல்லது மூன்றுமாதம்‌ 
உம்முடைய சத்துருக்கள்‌ உம்மைப்‌ 
பின்தொடர, நீர்‌ அவர்களுக்கு முன்பாக 
ஒடிப்போகவேண்டுமோ? அல்லது உம்முடைய 
தேசத்திலே மூன்றுநாள்‌ கொள்ளைநோய்‌ 
உண்டாகவேண்டுமோ? இப்போதும்‌ என்னை 
அனுப்பினவருக்கு நான்‌ என்ன மறுஉத்தரவு 
கொண்டுபோக வேண்டும்‌ என்பதை நீர்‌ 
யோசித்துப்‌ பாரும்‌” (சோமு 24:13) என்று 
சொல்லுகிறான்‌. 


தனக்கு. 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


பரலோகப்பிதா தாவீதை தண்டித்து 
திருத்த விரும்புகிறார்‌. தாவீதைத்‌ 
தண்டிப்பதில்‌ கர்த்தருக்கு பிரியமல்ல. 
கர்த்தர்‌ எல்லோரையும்‌ நேசிக்கிறார்‌. அவர்‌ 
பாவிகளையும்‌ நேசிக்கிறார்‌. ஆனாலும்‌ 
கர்த்தர்‌ அவர்களுடைய பாவங்களை 
வெறுக்கிறார்‌. மனுஷருடைய 
பாவத்தினிமித்தமாக, அவர்களை தண்டித்து 
முற்றிலுமாக அழித்துப்போடவேண்டும்‌ என்பது 
கர்த்தருடைய சித்தமல்ல. பாவிகள்‌ தங்கள்‌ 
பாவங்களுக்கு மனந்திரும்பவேண்டும்‌. 
கர்த்தர்‌ பாலிகளுக்கு கொடுக்கும்‌ 
தண்டனை, அவர்கள்‌ தங்களுடைய 
பாவங்களை உணரவும்‌, அவர்கள்‌ 
தங்களுடைய பாவங்களிலிருந்து விடுதலை 
பெறவும்‌ உதவியாயிருக்கவேண்டும்‌. இதுவே 

கர்த்தருடைய விருப்பம்‌. 
கர்த்தர்‌ தாவீதுக்கு மூன்று 
சொல்லுகிறார்‌. 


தண்டனைகளைச்‌ 
அவையாவன : 1, இஸ்ரவேல்‌ தேசத்திலே. 
ஏஜுவருஏம்‌ பத்சம்‌. 2. மூன்று வருஷம்‌ 
யுத்தம்‌ 3. இஸ்ரவேல்‌ தேசத்திலே 
மூன்றுநாள்‌ கொள்ளை நோய்‌ உண்டாகும்‌. 
தாவீது இந்த அ தண்டனைகளில்‌, 
ஏதாவது, தண்டனையைத்‌ 
தெரிந்துகொள்ளவேண்டும்‌ தாவீது இதை 
அவசரப்பட்டு முடிவுபண்ண வேண்டிய 
அவசியமில்லை. அவர்‌ யோசித்துப்‌ பார்த்து 
முடிவு பண்ணலாம்‌. தாவீது முடிவு 
பண்ணாமலும்‌ இருக்கமுடியாது. 
ண்ட்‌ தாவீது 
“கொடிய 


காத்தை 
இடுக்கணில்‌ 
இப்போது நாம்‌ 


மனுஷர்‌ விழாதிருப்பேனாக"' 
(சோமு 24:14) என்று சொல்லுகிறார்‌. 
சத்துருக்கள்‌ மூலமாக தனக்கு 
தண்டனையோ அல்லது பஞ்சமோ 
க்கூடாது என்று தாவீது நினைக்கிறார்‌. 
கர்த்தருடைய கோல்‌ தன்னை கண்டித்து 
திருத்தட்டும்‌ என்று, தாவீது கர்த்தரிடத்தில்‌ 
தன்னை  ஒப்புக்கொடுக்கிறார்‌. தாவீது 
மனுஷர்‌ கையில்‌ விழ விரும்பவில்லை, 
அவர்‌ கர்த்துடைய கையில்‌ விழ 
ஆயத்தமாயிருக்கிறார்‌. கர்த்தருடைய 
இரக்கங்கள்‌ மகாபெரியது என்பது. 
தாவீதுக்கு தெரியும்‌. தாவீது ஏற்கெனவே 
பல. சந்தர்ப்பங்களில்‌, கர்த்தருடைய 
மகாபெரிய தயவையும்‌, கிருபையையும்‌, 
இரக்கங்களையும்‌ அனுபவித்திருக்கிறார்‌.. 





i FTN 
TT 


பஞ்சம்‌ எழுவருரம்‌ இஸ்‌ 
தேசத்தில்‌ இருக்கும்‌. சத்துருக்கள்‌ மூன்று 
மாதம்‌ தாவீதைப்‌ பின்தொடருவார்கள்‌. 
கொள்ளைநோயோ இஸ்ரவேல்‌ தேசத்தில்‌ 
மூன்று நாள்‌ மாத்திரமே இருக்கும்‌. 
இம்மூன்று, தண்டனைகளில்‌, 
கொள்ளைநோய்‌ மாத்திரமே மிகுவும்‌: 
குறுகிய காலத்திற்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. 
தாவீது இந்தக்‌ குறுகிய காலத்திற்குள்‌ 
தன்னுடைய பாவத்திற்கு மனந்திரும்பி 
விடலாம்‌ என்றும்‌, கர்த்தரோடு 
ஒப்புரவாகிவிடலாம்‌ என்றும்‌ 
விசுவாசத்தோடிருக்கிறார்‌. 


இஸ்ரவேல்‌ தேசத்தில்‌ 


கொள்ளை நோய்‌ உண்டாகும்‌ 


பஞ்சம்‌ 


நாள்‌ 
பாது, அந்த 


கொள்ளை நோய்‌ 


ராஜகுடும்பத்தார்மேலும்‌ 
வரும்‌, 


பஞ்சம்‌ அப்படிப்பட்டதல்ல. தரித்திரருக்கு 
மாத்திரமே பஞ்சம்‌ வரும்‌. ஐசுவரியவான்கள்‌ 
பஞ்சத்திற்கு தப்பித்துக்கொள்வார்கள்‌. 
தாவீதும்‌ அவருடைய ராஜகுடும்பத்தாரும்‌ 
பஞ்சத்திற்கு நிச்சயமாய்த்‌ 
தப்பித்துக்கொள்வார்கள்‌.  இஸ்ரவேலையும்‌: 
யூதாவையும்‌ இலக்கம்‌ பார்க்குமாறு 
தாவீதுதான்‌ குட்டளைகொடுத்தார்‌. இந்தப்‌ 
்‌ ஸ்ரவேல்‌ 


பஞ்சம்‌ 
அதல்‌ அவருடைய 
தாவீது 


தண்டனைக்குத்தப்பிக்க 
நன்னுடைய பாவத்திற்கு _ 


விரும்பவில்லை. 


தாவீது கொள்ளை 


ஒப்புக்கொடுக்கிறார்‌. 


நோய்க்கு 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


கர்த்தர்‌ தன்னுடைய பாவத்தை மன்னிப்பார்‌ 
என்று தாவீது எதிர்பார்க்கிறார்‌. தாவீதின்‌ 
இருதயம்‌ மேட்டிமையாயிருந்தபோது பாவம்‌ 
செய்தது. இப்போதோ அவருடைய இருநயம்‌ 
கர்த்தருக்கு முன்பாக தன்னைத்‌. 
தாழ்த்துகிறது. தன்னுடைய பாவத்திற்கு 
மனம்‌. வருந்துகிறது. கர்த்தருடைய 
இரக்கத்திற்காக கெஞ்சுகிறது. 
தான்‌ பாவம்‌ செய்தாலும்‌, கர்த்தர்‌ 
கிருபையும்‌ இரக்கமுமுள்ளவர்‌ என்று தாவீது 
சொல்லுகிறார்‌. பரிசுத்தவான்கள்‌ 
கர்த்தருடைய தண்டனைகளை 
அனுபவித்தாலும்‌, அவர்கள்‌ 
கர்த்தரைப்பற்றி நல்ல வார்த்தைகளையே 
சொல்லுவார்கள்‌. அவர்கள்‌ கர்த்தரை 
மேன்மைப்படுத்துவார்கள்‌. அவரை 
மகிமைப்படுத்துவார்கள்‌. அவரைப்‌ போற்றிப்‌ 
புகழுவார்கள்‌. தங்களுடைய பாவத்திற்கு 
கர்த்தர்‌. நீதியான தண்டனையைக்‌ 
கொடுத்தார்‌. என்று 
கர்த்தருடைய 
அங்கீகரிப்பார்கள்‌. 
கொன்றுபோட்டாலும்‌, நான்‌ அவரிடத்தில்‌. 
நம்பிக்கையாயிருப்பேன்‌" என்று யோபு 
சொன்னார்‌. இதுவே பரிசுத்தவான்‌களின்‌ 
பொதுவான வார்த்தை. 
இஸ்ரவேல்‌ தேசத்திலே மூன்றுநாள்‌ 
கொள்ளை நோய்‌ உண்டாகட்டும்‌ என்று 
தாவீது சொல்லுகிறார்‌. அப்பொழுது கர்த்தர்‌ 
இஸ்ரவேலிலே அன்று காலமேதொடங்கி 
குறித்தகாலம்‌ வரைக்கும்‌ கொள்ளைநோயை 
அதினால்‌ தாண்முதல்‌ 
முள்ள ஜனங்களில்‌ 
செத்துப்போகிறார்கள்‌ 
மூன்று நாளில்‌ 
எழுபதினாயிரம்‌ பேர்‌ செத்துப்போகிறார்களா 
அல்லது முதல்நாள்‌ மாலையில்‌, அந்திப்பலி 
செலுத்தும்‌ வேளைக்கு முன்பாக 
எழுபதினாமிரம்‌ பேர்‌ செத்துப்போகிறார்களா 
என்பது தெளிவாகத்‌ தெரியவில்லை. 





i= a 
TT 


கர்த்தரோ தம்முடைய கிருபையினால்‌, 
தம்முடைய இலாபத்தை தளர்த்துகிறார்‌. 
தேவதூதன்‌ எருசலேமை அழிக்கத்‌ தன்‌ 
கையை அதின்மேல்‌ நீட்டினபோது, கர்த்தர்‌ 
அந்தத்‌ தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறார்‌. 
தேவதூதன்‌ எருசலேமை அழிக்க 
ஆயத்தமாயிருக்கிறான்‌. 

ஒருவேளை மற்ற பட்டணங்களைவிட 
எருசவேமிலே துன்மார்க்கமும்‌, 
மேட்டிமையும்‌  அதிகமாகயிருந்திருக்கலாம்‌. 


அழிக்க 

நீட்டுகிறான்‌. அப்போது கர்த்தர்‌ 
தீங்குக்கு மனஸ்தாப்படுகிறார்‌. 
ஜனங்களைச்‌ சங்கரிக்கிற தூதனை நோக்கி: 
“போதும்‌, இப்போது உன்‌ கையை நிறுத்து" 
என்று சொல்லுகிறார்‌: அந்த வேளையில்‌ 
கர்த்தருடைய தூதன்‌ எபூசியனாகிய 
அர்வனாவின்‌ ட்டர்‌ களத்தித்க நேரே 
இருக்கிறான்‌ (சோமு 24:16. 


அர்னாவின்‌ போரடிக்கிற களம்‌ 
மோரியா மலையிலிருக்கிறது. இதே 
மலையில்தான்‌ ஆபிரகாம்‌ தன்னுடைய ஒரே 
பேறான. குமாரனாகிய ஈசாக்கைப்‌ 
பலியிடுவதற்கு வந்தார்‌. அப்போது கர்த்தர்‌ 
வானத்திலிருந்து ஆபிரகாமோடு பேசினார்‌ 


வானத்திலிருந்து பேசுகிறார்‌. 
அழித்துப்போடாதவாறு 
பாதுகாக்கிறார்‌. 
தன்னுடைய 
ப்படி 
செய்ததினாலே பெரிய பாவம்‌ செய்தேன்‌! 


நான்‌ மகா புத்தியீனமாய்ச்‌ 
" சோமு 24:10) என்றும்‌ தாவீது 


கர்த்தரிடத்தில்‌ கருத்தாய்‌ ஜெபித்தார்‌ 
பறிப்பதும்‌ தாவீது மறபன்மாம்‌ 
கர்த்தரிடத்தில்‌ தன்னுடைய பாவங்களை 
அறிக்கை செய்கிறார்‌. ஜனத்தை உபாதிக்கிற 
தூதன்‌ எபூசியனாகிய அர்வனாவின்‌ 
போரடிக்கிற களத்திற்கு நேரே இருக்கிறான்‌. 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தாவீது ஜனத்தை உபாதிக்கிற 
தூதனை காண்கிறார்‌. அப்போது, தாவீது 
கர்த்தரை நோக்கி: “இதோ, நான்தான்‌ 
பாவஞ்செய்தேன்‌; 
அக்கிரமம்பண்ணினேன்‌; 
என்னசெய்தது? ம்‌ 
எனக்கும்‌ என்‌ தகப்பன்‌ வீட்டுக்கும்‌ 
விரோதமாயிருப்பதாக" (சோமு 24:7) என்று 
விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 


தேவதூதனுடைய கையிலே பட்டயம்‌. 
இருக்கிறது. அவன்‌ அந்தப்‌ பட்டயத்தை 
எருசலேமை அழிப்பதற்காக, அதற்கு நேராக 
நீட்டிமிருக்கிறான்‌. கர்த்தருடைய தூதன்‌ 
இப்போது எருசலேமை உபாதிக்கிற 
தூதனாயிருக்கிறான்‌. தாவீது அந்தத்‌ 
தூதனைப்‌ பார்க்கிறார்‌. ஆனாலும்‌ அவர்‌ 
அந்தத்‌ தூதனிடம்‌ ஒன்றும்‌ 
விண்ணப்பம்பண்ணவில்லை. 

கர்த்தரிடத்தில்‌ விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 
கர்த்தருடைய  தூதனால்‌ ௮ 
சுயசித்தத்தின்‌ பிரகாரமோ 
சுயலிருப்பத்தின்‌ பிரகாரமோ கிரியை செய்ய 
முடியாது என்பது தாவீதுக்கு தெரியும்‌. 
கர்த்தரே அந்தத்‌ தூதனை ஆளுகை 
செய்கிறவர்‌. தூதனுடைய கையில்‌ 
சுடரொளி பட்டயம்‌ இருக்கிறது. 
கர்த்தரிடத்தில்‌ மகாபெரிய  இரக்கங்கள்‌ 
இருக்கிறது. தாவீது கர்த்தருடைய 
இரக்கத்திற்காக ஜெபம்பண்ணுகிறார்‌. 


தாவீது கர்‌; “இதோ, 
நான்தான்‌ பாவஞ்செய்தேன்‌: நான்‌ தான்‌ 
அக்கிரமம்பண்ணினேன்‌; இந்த ஆடுகள்‌ 
என்னசெய்தது?” என்று கேட்கிறார்‌. தாவீது 
தன்னுடைய பாவங்களை அங்கீகரிக்கிறார்‌. 
தன்னுடைய பாவங்களுக்கும்‌, 
மீறுதல்களுக்கும்‌, அக்கிரமங்களுக்கும்‌ தானே 
காரணம்‌ என்பதையும்‌ தாவீது 
ஒத்துக்கொள்கிறார்‌. தன்னுடைய 
பாவத்திற்காக, எருசலேம்‌ ஜனங்கள்‌ 
அழிந்துபோகக்கூடாது என்று தாவீது 
அவர்களுக்காக பரிந்து பேசுகிறார்‌. 

தாவீது கர்த்தரிடத்தில்‌ “நான்தான்‌ 
பாவம்‌ செய்தேன்‌", ஆகையினால்‌, 
“உம்முடைய கை எனக்கும்‌ என்‌ தகப்பன்‌ 
வீட்டிற்கும்‌ விரோதமாயிருப்பதாக” என்று 
தாவீது விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. தாவீது 
இஸ்ரவேல்‌. ஜனங்களைப்பற்றிச்‌ 
சொல்லும்போது. “இந்த ஆடுகள்‌ 
செய்தது" என்று கேட்கிறார்‌. 





i FTE 
TT 


தாவீதின்‌ குமாரனாகிய இயேசுகிறிஸ்து 
கிருபையும்‌ இரக்கமும்‌ நிறைந்தவர்‌. நம்முடைய 
பாவங்களிமித்தமாக நாம்‌ 
தண்டிக்கப்படக்கூடாது என்று 
கிறிஸ்துவானவர்‌ பிதாவினிடத்தில்‌ நமக்காக 
பரிந்துபேசுகிறார்‌ ம்‌ 
பாவங்களுக்கும்‌, 
தண்டனைகளுக்கும்‌ நாம்‌ தப்பிக்கவேண்டும்‌ 
ன்பதற்‌ நம்முடைய கர்த்தராகிய 
நம்முடைய பாவங்களை 
தம்மீது ஏற்றுக்கொண்டார்‌. 
கிறிஸ்துவானவர்‌ தம்முடைய திருஇரத்தத்தை, 
நம்முடைய பாவங்களை நீக்குவதற்கான 
மீட்பின்‌ கிரயமாக செலுத்தினார்‌. ஆடுகள்‌ 
தப்பிக்க வேண்டும்‌ என்பதற்காக, மேய்ப்பன்‌ 
தன்னுடைய ஜீவனையே கொடுக்க 
ஆயத்தமாயிருக்கிறான்‌. 


கர்த்தருக்கு ஒரு பலிபீடம்‌ 
சோமு 24:18-25 


சாமு 24:18. அன்றையதினம்‌ காத்‌ 
என்பவன்‌ தாவீதினிடத்தில்‌ வந்து, 
அவனை நோக்கி: தீர்‌ போய்‌, 
எழூசியனாகிய அர்வனாவின்‌ 
கனத்திலே கர்த்தருக்கு ஒரு பலி. 
பீடத்தை உண்டாக்கும்‌ என்றான்‌. 


கொழு. 24419. காத்துடைய 
வார்த்தையின்படியே தாவீது கர்த்தர்‌ 
கற்பித்த பிரகாரமாகப்‌ போனான்‌. 


சாமு 24:20. 
ஏறிட்டுப்பார்த்து: 
அவனுடைய 
தன்னிடத்தில்‌ 
அர்வனா 
தரைமட்டும்‌ 
வணங்கி, 


அர்வனா 
ராஜாவும்‌ 
ஊழியக்காரரும்‌ 
வருகிறதைக்கண்டு, 
எதிர்கொண்டுபோய்‌ 
குனித்து. ராஜாவை 


சாமு 24௮. ராஜாவாகிய என்‌ 
ஆண்டவன்‌ தமது அடியானிடத்தில்‌ 
வருகிற காரியம்‌ என்ன ன்‌ 
கேட்டதற்கு, 

ஜனத்தைவிட்டு 

கர்த்தருக்கு ஒரு 

கட்டும்படிக்கு இந்தக்‌ கனத்தை உன்‌ 
கையிலே கொன்ன வந்தேன்‌ என்றான்‌. 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
II SAMUEL - COMMENTARY 


பிரியப்‌] 
UBLISHERS 


சோமு 24:22. அர்வனா தாவீதைப்‌ 
பார்த்து: ராஜாவாகிய என்‌ ஆண்டவன்‌ 
இதை வாங்கிக்‌ கொண்டு, தம்முடைய 
பார்வைக்கு. நலமானபடி. பலி 
யிடுவாராக; இதே, 
மாடுகளும்‌ 
உருனைகளும்‌ 
துகத்தடிகளூம்‌ இங்கே 
என்று சொல்லி, 


சோமு 94:29. 
ராஜயோக்கியமாய்‌ அவை 
எல்லாவற்றையும்‌ ராஜாவுக்குக்‌ 
கொடுத்த பின்பு, அர்வனா ராஜாவை 
நோக்கி: உம்முடைய தேவனாகிய 
கர்த்தர்‌ உம்மிடத்தில்‌ 
கிருபையாயிருப்பாராக என்‌ நான்‌. 


இருக்கிறது. 


அர்வனா 


சோமு 24:24. ராஜா அர்வனாவைப்‌ 
பார்த்து: அப்படியல்ல; நான்‌ 
இலவசமாய்‌ வாங்கி, என்‌ தேவனாகிய 
கர்த்தருக்கு சர்வாங்க த௲னபலிகளைச்‌ 
செலுத்தாமல்‌, அதை உன்‌ கையிலே 
விலைக்கிரயமாய்‌ வாங்குவேன்‌ என்று 
சொல்லி, தாவீது அந்தக்‌ கணத்தையும்‌ 
மாடுகளையும்‌ ஐம்பது சேக்கல்‌ நிறை 
வெள்ளிக்குக்‌ கொண்டான்‌. 


சோமு 2425, அங்கே தாவீது 
கர்த்தருக்கு ஒரு. பலிபீடத்தைக்‌ 
கட்டி, சர்வாங்க தகனபலிகளையும்‌ 
சமாதானபலிகளையும்‌ செலுத்தினான்‌; 
அப்பொழுது கர்த்தர்‌ தேசத்துக்காகச்‌ 
செய்யப்பட்ட வேண்டுதலைக்‌ 
கேட்டருனினார்‌ இஸ்ரவேலின்‌ மேலி. 
குந்த அந்த வாதை நிறுத்தப்பட்டது. 


கர்த்தருடைய தூதன்‌ எபூசியனாகிய 
அர்வனாவின்‌ போரடிக்கிற கக்கத்க நேரே 
இருக்கிறான்‌. அந்தக்‌ களத்தில்‌ கர்த்தருக்கு 
ஒரு பலிபீடத்தை உண்டாக்கவேண்டுமென்று 
காத்‌ என்பவன்‌ தாவீதுக்கு 
கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறான்‌. 
கர்த்தருடைய வார்த்தை தாவீதுக்கு 
சந்தோஷமாயிருக்கிறது. கர்த்தர்‌ தன்னோடு 
ஒப்புரவாகியிருக்கிறார்‌ என்பதற்கு 
காத்‌ சொல்லுகிற வார்த்தை 
அடையாளமாயிருக்கிறது. 





i= FTE 
TT 


கர்த்தர்‌ தாவீதைக்‌ கொல்ல. 
வேண்டுமென்று சித்தமாயிருப்பாரென்றால்‌, 
அவர்‌ தாவீதின்‌ கையிலிருந்து பலிகளை 
அங்கீகரிக்கமாட்டார்‌. கர்த்தர்‌ அர்வனாவின்‌ 
களத்திலே ஒரு பலிபீடத்தை உண்டாக்குமாறு 
கட்டளையிடுகிறார்‌. ந்தப்‌ பலிபீடம்‌ 
கர்த்தருக்காக கட்டப்படும்‌ பலிபீடம்‌. தாவீது 
இந்தப்‌ பலிபீடத்திலே சுர்த்தருக்கு சர்வாங்க 
தகனபலிகளையும்‌, சமாதான பலிகளையும்‌ 
செலுத்துவார்‌. கர்த்தர்‌ அந்தப்‌ பலிகளை 
அங்கீகரிப்பார்‌ 
ம்‌ கரத்‌ விக்குரிய 
பன சதத்தை மேன்‌ நகர்க்‌ 
்‌ உற்சாகப்படுத்துகிறார்‌. கர்த்தர்‌ 
ஒப்புரவாயிருக்கிறார்‌ என்பதற்கு 
இது அடையாளம்‌. ஆகையினால்‌. 
விசுவாசிகளாகிய நாம்‌ கர்த்தருக்கு 
ஆலிக்குரிய பலிகளை உற்சாகமாய்ச்‌ 
செலுத்தவேண்டும்‌. 
தேவனுக்கும்‌ பாவிகளுக்கும்‌. 
நடுவே “பலியின்‌ மனைக்‌ 
சமாதானமுண்டாயிருக்கிறது. 
கிறிஸ்துவானவரே மகாபதிலீடாக 
செலுத்தப்பட்டிருக்கிறார்‌. இயேசுகிறிஸ்துவே 
பாவங்களைப்‌ போக்கும்‌. 
பலியாகயிருக்கிறார்‌. 
பழைய ஏற்பாட்டுக்காலத்து பலிகளெல்லாம்‌. 
இயேசுகிறிஸ்துவின்‌ பலியிலே. 
அடையாளங்களாயிருக்கிறது. 


நம்மை 
நம்மோடு 


கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு அவருடைய 
கிருபையினால்‌ நிறுத்தி வைக்கட்படுப்போது. 
கர்த்தருடைய கிருபையை நாம்‌ 
'துதிகளோடும்‌. ஸ்தோத்திரங்களோடும்‌ 
அங்கீகரிக்க வேண்டும்‌. நன்றியுள்ள 
இருதயத்தோடு கர்த்தருடைய கிருபைகளை 
ஏற்றுக்கொள்‌ வேண்டும்‌. 


அன்றையதினம்‌ காத்‌ என்பவன்‌ 
தாவீதினிடத்தில்‌ வந்து. அவரை நோக்கி: “நீர்‌ 


உண்டாக்கும்‌ 
காத்துடைய வார்த்தையின்படியே 
கர்த்தர்‌ கற்பித்த பிரகாரமாகப்‌ 
(சோமு 242819). 


தாவீது கர்த்தருக்கு பலிபீடத்தை 


எபூசியனாகிய அர்வனாவின்‌ 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


அர்வனா ஏறிட்டுப்பார்த்து: ராஜாவும்‌ 
அவருடைய ஊழியக்காரரும்‌ தன்னிடத்தில்‌ 
வருகிறதைக்கண்டு,, அர்வனா 
எதிர்கொண்டுபோய்‌ தரைமட்டும்‌ குனிந்து 
ராஜாவை வணங்குகிறார்‌. அர்வனா 
தாவீது ராஜாவை நோக்கி, “ராஜாவாகிய என்‌ 
ஆண்டவன்‌ தமது அடியானிடத்தில்‌ வருகிற 
காரியம்‌ என்ன” என்று கேட்கிறான்‌. அதற்கு, 
தாவீது: "வாதை. ஜனத்தைவிட்டு 
நிறுத்தப்படக்‌ கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தைக்‌ 
கட்டும்டிக்கு இந்தக்‌ களத்தை உன்‌ 
கையிலே கொள்ள வந்தேன்‌" (சோமு 24:21) 
என்று சொல்லுகிறார்‌. 

அர்வனா ஒரு எபூசியன்‌. 
பிறப்பினால்‌ புறஜாதி 
சேர்ந்தவன்‌. பிற்காலத்தில்‌, 
யூதமார்க்கத்தமைந்தவனாகயிருக்கிறான்‌. 
இஸ்ரவேலர்‌ மத்தியிலே வாசம்பண்ணும்‌. 
சிலாக்கியம்‌ இவனுக்கு 
கொடுக்கப்பட்டிருக்கிறது. 

மதில்சூழ்ந்த 
வாசஸ்தலமாகிய 
வீட்டை விற்றால்‌, அதை விற்ற ஒரு 
வருஷத்துக்குள்‌ அதை மீட்டுக்கொள்ளலாம்‌;: 
ஒரு வருஷத்துக்குள்ளாகவே 
மீட்டுக்கொள்ள வேண்டும்‌. 
வருஷத்துக்குள்ளே 
மீட்டுக்கொள்ளாதிருந்தால்‌, 
பட்டணத்திலுள்ள அந்த 
தலைமுறைதோறும்‌ அதை வாங்கினவனுக்கே 
உரியதாகும்‌; யூபிலி வருஷத்திலும்‌ அது 
விடுதலையாகாது” (லேவி 25:29 ,30). 


ம்பணத்திலள்ள நன்‌ 


கர்த்தருடைய தூதன்‌ எபூசியனாகிய 
அர்வனாவின்‌ போரடிக்கிற களத்திற்கு நேரே 
இருக்கிறான்‌. போரடிக்கிற களம்‌ என்பது 
ஒரு சாதாரண ஸ்தலம்‌. ஆனாலும்‌ இந்த 
ஸ்தலம்‌ மிகவம்‌ விசேஷமாயிருக்கிறது. இது 
வேலை செய்யும்‌ ஸ்தலம்‌. கர்த்தர்‌ வேலை 





f= FTN 
TT 


அர்வனாவிடமிருந்து இந்தக்‌ களத்தை 
கிரயத்திற்கு வாங்குவதற்கா்‌ தாவீதும்‌ 
அவருடைய ஊழியக்காரரும்‌, அர்வனாவைப்‌ 


அறுவடைக்காலத்தில்‌ 
போரடிக்கிற களத்தைப்‌ 
பயன்படுத்துவார்கள்‌. தாவீது ராஜா 
தன்னுடைய ராஜாசனத்தின்‌ அதிகாரத்தைப்‌ 
பயன்படுத்தி, அர்வனாவிடமிருந்து. 
அவனுடைய போரடிக்கிற களத்தை 
பெற்றுக்கொள்ள முடியும்‌. ஆனால்‌ தாவீதோ 
அப்படி செய்ய விரும்பவில்லை. 
வீ 
அர்வனாவின்‌ 
அவனுடைய 
கொள்வதற்காக 
வருகிறார்கள்‌. 
கிரயத்திற்கு 
தமக்கு ட 


அவருடைய ஊழியக்காரரும்‌ 
போரடிக்கிற களத்தை, 
கையிலே கிரயத்திற்கு 
அங்கே நேரடியாக 
கர்த்தர்‌ நியாயாமாக 
வாங்கப்பட்ட ஸ்தலத்திலே, 
கட்டப்படவேண்டுமென்று, 
கர்த்தருக்கு 
திருட்டுப்பொருட்சளையோ அநியாயமாக 
அபகரித்த பொருட்களையோ, சர்வாங்க 
த௲னபலிகளாய்‌ செலுத்தக்கூடாது. கர்த்தர்‌ 
கொள்ளைப்பொருட்களால்‌ செலுத்தப்படும்‌. 
பலிகளில்‌ பிரியப்படுகிறவரல்ல. 
தாவீது மனத்தாழ்மையுள்ளவர்‌. அவர்‌ 


ராஜாவாகயிருந்தாலும்‌, அர்வனாவைப்‌ 


பார்ப்பதற்கு தானே போகிறார்‌. இதனால்‌ 
தன்னுடைய மேன்மையோ, ராஜமகிமையோ 


குறைந்துபோகும்‌ தாவீது 


ஒருபோதும்‌ குறைந்துபோவதில்லை. 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தன்னிடத்தில்‌ வந்த 
காரணத்தை  அர்வனா விசாரிக்கிறான்‌. 
ராஜாவாகிய என்‌ ஆண்டவன்‌ தமது 
அடியானிடத்தில்‌ வருகிற காரியம்‌ என்ன” 
என்று அர்வனா தாவீது ராஜாவிடம்‌ 
கேட்கிறான்‌. அதற்கு, தாவீது: 
'வாதை ஜனத்தைவிட்டு  நிறுத்தப்படக்‌ 
கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தைக்‌ 
கட்டும்படிக்கு இந்தக்‌ களத்தை உன்‌ 
கையிலே கொள்ள வந்தேன்‌” (சாமு 24:21) 
என்று சொல்லுகிறார்‌. 


தாவீது. என்ன நோக்கத்திற்காக 
தன்னைப்‌ பார்க்க வந்திருக்கிறார்‌ என்பது, 
அர்வனாவுக்கு புரிகிறது. அர்வனாவிடம்‌ 
கஞ்சத்தனமில்லை. அவன்‌ தன்னுடைய 
களத்தையும்‌, பலிசெலுத்துவதற்கு 
தேவையான மாடுகளையும்‌, 
உருளைகளையும்‌ கொடுக்க 
சம்மதிக்கிறான்‌. 


அர்வனா 
“ராஜாவாகிய 


தாவீது 


தாவீதுக்கு 


ாவீதைப்‌ பார்த்து: 
ஈன்‌ ஆண்டவன்‌ இதை 
வாங்கிக்‌ கொண்டு, தம்முடைய 
பார்வைக்கு நலமானபடி பலிமிடுவாராக;: 
இதோ, தகனபலிக்கு மாடுகளும்‌ விறகுக்குப்‌ 
போழிக்கிற  உருளைகளும்‌ மாடுகளின்‌ 
நுகத்தடிகளும்‌ இங்கே இருக்கிறது" 
(சோமு 24:22) என்று சொல்லுகிறான்‌. 


அர்வனா ராஜயோக்கியமாய்‌ அவை 
எல்லாவற்றையும்‌ தாவீது. ராஜாவுக்குக்‌ 
கொடுக்கிறான்‌ அதன்‌ பின்பு, அர்வனா 
தாவீது ராஜாவை நோக்கி: “உம்முடைய 
தேவனாகிய கர்த்தர்‌ உம்மிடத்தில்‌ 
கிருபையாயிருப்பாராக” (சோமு 24:23) 
என்றும்‌ சொல்லுகிறான்‌. 


ர்வனாவின்‌ யம்‌ கிருபையும்‌ 
இரக்கம்‌ பரதவ ககக தடட அவின்‌ 
இஸ்ரவேல்‌ தேசத்திலே ஒரு சாதாரண 
குடிமகனாகமிருந்தாலும்‌, அவனுடைய மனது 
ராஜாவுக்குரிய மனதாயிருக்கிறது. அர்வனா 
தன்னுடைய நிலத்தையும்‌ மாடுகளையும்‌, 
உருளைகளையும்‌, நுகத்தடிகளையும்‌ தாவீது 
ராஜாவுக்கு ராஜயோக்கியமாய்க்‌ 
கொடுக்கிறான்‌. அர்வனா ஒருவேளை, 
தேசத்திலே வந்து 
முன்பாக, அவன்‌ 
ராஜாவாக 
வேண்டுமென்று 

வேதபண்டிதர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


தாவீதின்மீது உயர்ந்த மதிப்பும்‌ மரியாதையும்‌ 
வைத்திருக்கிறான்‌. அவன்‌ 

ராஜாவைக்‌ ல்‌ 
தாவீது 
கண்டு, 
தரைமட்டும்‌ 
வணங்குகிறான்‌. 


தன்னிடத்தில்‌ க 
அர்வனா  எதிர்கொண்டுபோய்‌, 
குனிந்து அவரை 


அர்வனா தாவீது 
அன்பாயிருப்பதுபோல, 
தேசத்தின்மீதும்‌ 
இஸ்ரவேல்‌ 
தேசத்தாரையும்‌ அர்வனா 
வாதை  ஜனத்தைவிட்டு. 


ராஜாவின்மீது 


அர்வனா ராஜயோக்கியமாய்‌ தாவீது 
எல்லாவற்றையும்‌, அவருக்கு 
கொடுக்க முன்வருகிறான்‌. 
ஆனால்‌ தாவீதோ அர்வனாவிடமிருந்து 
அவற்றை இலலசமாய்ப்‌ பெற்றுக்கொள்ள 
விரும்பவில்லை. 


கேட்ட 
இலவசமாக. 


2 சாமுவேல்‌ - விரிவுரை 
Il SAMUEL - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தாவீது ராஜா அர்வனாவைப்‌ பார்த்து: 
'அப்படியல்ல:: நான்‌ இலவசமாய்‌ வாங்கி, 
என்‌ தேவனாகிய கர்த்தருக்கு 
சர்வாங்க தகனபலிகளைச்‌ செலுத்தாமல்‌, 
கையிலே விலைக்கிரயமாய்‌ 
(சோமு 24:24) என்று 
தாவீது அந்தக்‌ களத்தையும்‌ 
ஜம்பது சேக்கல்‌ நிறை 
அர்வனாவிடமிருந்து 
கொள்கிறார்‌. இதன்‌ 
பின்பு இந்தக்‌ களத்திற்கு அருகாமையிலுள்ள 
நிலத்திலே, கர்த்தருடைய தேவாலயத்தைக்‌. 
ச்‌ கிட்‌ தமா சேக்குல்‌ 
கொடுத்து, 

த 


க கிரயத்திற்கு 


வாங்குகிறார்‌ 


தாவீது அர்வனாவிடமிருந்து 
கிரயத்திற்கு வாங்கின போரடிக்கிற 
களத்திலே, கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தைக்‌ 
கட்டி சர்வாங்க தகனபலிகளையும்‌ 
சமாதானபலிகளையும்‌ செலுற்துகிறார்‌. 
அப்பொழுது கர்த்தர்‌ தேசத்துக்காகச்‌ 
கேட்டருளுகிறார்‌; 

அந்த வாதை நீ 

சோமு 24:25). சர்வாங்க. 
தேவனுடைய நீதிக்கு மகிமையாகவும்‌, 
'சமாதானபலி தேவனுடைய இரக்கத்திற்கு 
மகிமையாகவும்‌ செலுத்தப்படுகிறது. 





f= FTE 
TT 


பரிசுத்த 'வதாகமத்தில்‌, 
ஆரம்பத்தில்‌ முற்நதாக்களைப்பற்றியம்‌ 
அதன்‌ பின்பு தீர்க்கதரிசிகள்‌, 
நியாயாதிபதிகள்‌ ஆகியோரைப்பற்றியும்‌. 
எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள்‌ 
பரலோகத்தின்‌ தேவனோடு நெருங்கிய 
ஐக்கியத்திலிருந்தார்கள்‌. அவர்கள்‌ 
கர்த்தரோடே  முகழுகுமாகப்‌ பேசினார்கள்‌. 
கர்த்தருடைய வார்த்தையும்‌ அவர்களுக்கு 
தாமதமில்லாமல்‌ உண்டாயிற்று. 
முற்பிதாக்களின்‌ சரித்திரம்‌ நம்முடைய 
விசுவாசத்தை  வர்த்திக்கப்பண்ணுவதற்காக: 
எழுதப்பட்டிருக்கிறது. 
முற்பிதாக்களின்‌ 
கர்த்தருடைய தரிசனம்‌ 
பிரத்தியட்சமாய்க்‌ 


காலத்தில்‌, 
அவர்களுக்கு 


கர்த்தருடைய 
அவருடைய ஜனத்திற்கு கொடுக்கப்பட்டது. 
நம்முடைய காலத்தில்‌, நாமும்‌ கர்த்தருடைய 
பொதுவான பராமரிப்பினால்‌ 
வழிநடத்தப்படுகிறோம்‌. 


முற்பிதாக்களுக்கு மேசியாவைப்பற்றிய 
அடையாளங்கள்‌ அதிகமாய்க்‌ 
காண்பிக்கப்படவில்லை. ்‌ 
அவர்களிடத்தில்‌ ப்பற்‌ 
எதிர்பார்ப்பு அதிகமாயிருந்தது. சுவிசேஷத்தின்‌ 
இரகசியங்களை காணவேண்டுமென்று 
தீர்க்கதரிசிகளும்‌, ராஜாக்களும்‌ ஆவலாய்‌ 
வாஞ்சித்தார்கள்‌. 

“அநேக தீர்க்கதரிசிகளும்‌ ராஜாக்களும்‌ 
நீங்கள்‌ காண்கிறவைகளைக்‌ காணவும்‌, 
நீங்கள்‌ கேட்கிறவைகளைக்‌ கேட்கவும்‌. 
விரும்பியும்‌. காணாமலும்‌ கேளாமலும்‌ 
போனார்கள்‌ என்று உங்களுக்குச்‌ 
சொல்லுகிறேன்‌ என்றார்‌” (லூக்‌ 10:24). 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ராஜாக்களின்‌ புஸ்தகத்திற்கு, 
சாமுவேலின்‌ இரண்டு புஸ்தகங்களும்‌ 
முன்னுரையாக எழுதப்பட்டிருக்கிறது. 
சாமுவேலின்‌ புஸ்தகத்திலே இஸ்ரவேலின்‌ 
ராஜரீகம்‌ சவுலின்‌ காலத்தில்‌ ஆரம்பமானது 
பற்றியும்‌, தாவீதின்‌ ராஜகுடும்பத்தாரைப்‌ 
பற்றியும்‌ எழுதப்பட்டிருக்கிறது. 
இரண்டு 
இஸ்ரவேலை. 
தாவீதின்‌ 
எழுதப்பட்டிருக்கிறது. 
அவருடைய குமாரன்‌ 
சாலொமோன்‌, சமஸ்த  இஸ்ரவேலுக்கும்‌ 
ராஜாவானார்‌. அதன்‌ பின்பு இஸ்ரவேல்‌ 
தேசம்‌, வடக்கு இஸ்ரவேல்‌ தேசம்‌ என்றும்‌, 
தெற்கு யூதா தேசம்‌ என்றும்‌ இரண்டாகப்‌ 
பிரிந்தது. 
சாலொமோனுக்கு 
நூதாதேசத்திலும்‌ “இஸ்ரவேல்‌ 
ராஜாக்கள்‌ 
மண்ணியிருக்கிறார்கள்‌ 
சரித்திரம்‌ ராஜாக்களின்‌ புஸ்தகத்தில்‌ 
சுருக்கமாகச்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
இஸ்ரவேல்‌ தேசத்தாரும்‌, யூதாதேசத்தாரும்‌ 
முடிவிலே அந்நிய தேசத்து சிறையிருப்புக்குப்‌ 
புறப்பட்டுப்போனார்கள்‌. 


ராஜ்யபாரம்பண்ணின 
சந்ததியாரைப்பற்றி 
தாவீதுக்கு பின்பு, 


பின்பு, 
தேசத்திலும்‌, 

ராஜ்யபாரம்‌ 
அவர்களைப்பற்றிய 


ஆதியாகமம்‌ புஸ்தகத்திலிருந்து குடும்ப 
நிர்வாகத்தைப்பற்றியும்‌, பொருளாதாரத்தைப்‌ 
பற்றியும்‌ நாம்‌ நல்ல உபதேசங்களைப்‌ 
பெற்றுக்கொள்கிறோம்‌. இராஜாக்களின்‌. 
புஸ்தகங்களிலிருந்து அரசியல்‌ 
பிரமாணங்களைப்பற்றியும்‌, சமுதாய 
வாழ்க்கையைப்பற்றியும்‌ நல்ல. 
உபதேசங்களைக்‌ கற்றுக்கொள்கிறோம்‌. 

ஈஜாக்களின்‌. 
க வம்சவழியில்‌ 
இராஜாக்களுக்கும்‌, அவர்களுடைய 
குடும்பத்தாருக்கும்‌ முக்கியத்துவம்‌ 
கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து தாவீதின்‌ 
வம்சத்தில்‌ வந்தவர்‌. தாவீதின்‌ குமாரர்களில்‌ 
சிலர்‌, அவருடைய அடிச்சுவடுகளைப்‌. 
பின்பற்றினார்கள்‌. வேறுசிலரோ 
தாவீதைப்போல ஜீவிக்காமல்‌, கர்த்தருக்கு 
விரோதமாகக்‌ கலகம்பண்ணினார்கள்‌. 


புஸ்தகத்தில்‌ 
வந்த 





ழ்‌ நயனா 
யாய 


இராஜாக்களின்‌ 
யூதாதேசத்து 

சுருக்கமாகச்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீது, 
ராஜா கர்த்தரிடத்தில்‌ பயபக்தியுள்ளவர்‌. 
சாலொமோன்‌ 'ஞானமுள்ளவர்‌. 
ரெகொபெயாம்‌ எளிமையானவர்‌. அடியா 
வீரமுள்ளவர்‌. ஆசா நேர்மையானவர்‌. 
யோசபாத்‌ மார்க்க காரியங்களில்‌ 
ஈடுபாடுள்ளவர்‌. பல்‌ ஒரு துன்மார்க்கன்‌. 
அகத்சியா பிறரை வஞ்சிக்கிறவர்‌. 
போவாஸ்‌ பின்மாநிப்போனவர்‌ அமத்சியா 
அவசரப்படுகிறவர்‌. உசியா 
பராக்கிரமமுள்ளவர்‌. யோசியா இளகிய 
இருதயமுள்ளவர்‌. யோவாகாஸ்‌, யோயாகீம்‌, 
யோயாக்கீன்‌ ஆகியோர்‌ துன்மார்க்கர்‌. 
துன்மார்க்கமான இராஜாக்கள்‌ தங்களையும்‌ 
அழித்து, தங்கள்‌ தேசத்தையும்‌: 
அழித்துப்போட்டார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ தேசத்தை ஆளுகை 
செய்த இராஜாக்களில்‌, நல்லவர்களும்‌. 
கெட்டவர்களும்‌ சமபங்காக இருக்கிறார்கள்‌. 
நல்ல. இராஜாக்களின்‌ ராஜாசனம்‌. 
நீண்டகாலத்திற்கு நிலைத்திருக்கிறது. 
துன்மார்க்கரின்‌ ராஜாசனமோ சீக்கிரத்தில்‌ 
முடிந்துபோகிறது. 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தாவீதின்‌ மரணம்‌ இராஜா 1,2 ஆகிய 
அதிகாரங்கள்‌). சாலொமோனின்‌ மகிமையான 
ஆட்சிக்காலம்‌ . சாலொமோன்‌ கர்த்தருடைய 
க்‌ கட்டுகிறார்‌ (1இராஜா 340 
அதிகாரங்கள்‌). யூதாவக்கு 
ஆட்சி புரிந்த அபியா, ஆசா, 
ஆட்சிக்காலத்திலும்‌, 
இஸ்ரவேலுக்கு பணமாக ஆட்சிபுரிந்த 
ஒம்ரி ஆகியோரின்‌ 
ஆட்சிக்கும்‌ இஸ்ரவேல்‌ தேசத்தின்‌ 
மங்கிப்போயிற்று, 

ன்‌ 1576 ஆகிய அதிகாரங்கள்‌) 


எலியாவின்‌ 
இராஜா 17-19 ராஸ்‌ 
பெனாதாத்திற்கு. 2 ப்‌ ஆகாப்‌ 
வெற்றி பெறுகிறான்‌. ஆகாபின்‌ 
துன்மார்க்கமும்‌ வீழ்ச்சியும்‌ 1இராஜா 20-22 
ஆகிய அதிகாரங்கள்‌). 

இஸ்ரவேலின்‌ ராஜாக்கள்‌ 
ஜனங்களுக்கு ஆண்டவரைப்போல 
முக்கியமானவர்களாகமிருந்தாலும்‌, அவர்கள்‌ 
இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தருக்கு 
முன்பாக மனுஷராகவே இருக்கிறார்கள்‌. 
அவர்களும்‌ கர்த்தருக்கு கணக்கு 
ஒப்புவிக்கவேண்டியவர்கள்‌. 


ஆகிய 
ராஜாவாக 
ஆகியோரின்‌ 


தங்கள்‌ 





i= FTE 
TT 


தாவீ ராஜா வயது 
விர்த்தியாப்பியனாயிருக்கிறார்‌. அவருடைய 
சரீர ஆரோக்கியம்‌ குறைந்துபோயிற்று 
(இராஜா 14-4). அதோனியா காதின்‌ 
ராஜ்யத்தை அபகரித்துக்கொள்ள முயற்சி 
பண்ணுகிறான்‌ (1இராஜா 1;5-10). 


ஈத்தானும்‌ பத்சேபாளும்‌, தாவீதுக்‌ 
ரவர்‌ மனி 
பிரயாசப்படுகிறார்கள்‌. அவர்கள்‌ தாவீது 
ராஜாவினிடத்திலிருந்து ங்களுக்‌ 
சாதகமான 
பெற்றுக்கொள்கிறார்கள்‌ 
தாவீதின்‌ 
சாலொமோன்‌ 
ராஜாவாக 
ஜனங்கள்‌ 
(இராஜா 1:32-40), 


அதோனியாவின்‌ சதி 
முறியடிக்கப்படுகிறது. அவனோடு 
கூடயிருக்கிறவர்கள்‌ சிதறிப்போகிறார்கள்‌ 
1இராஜா. 1:41-49), 

அதோனியாவை மன்னிக்கிறார்‌ 

அதோனியா 
நடந்துகொள்ள 
சாலொமோன்‌ 
கொடுக்கிறார்‌ 


சென்ற 


(இராஜா 101-1. 
கட்டளைப்‌ பிரகாரம்‌ 
சமஸ்த இஸ்ரவேலுக்கும்‌. 

அபிஷேகம்பண்ணப்படுகிறார்‌ 

'சந்தோஷப்படுகிறார்கள்‌ 


அவனுக்‌ 
(இராஜா 1:50-53). 


தாவீதுராஜா 
1இராஜா 1:1-4 
1இராஜா 1. தாவீதுராஜா 
வயதுசென்ற. விர்த்தாப்பியனான 
போது, வஸ்திரங்கவினால்‌ அவனை 
மூடினாலும்‌, அவனுக்கு அனல்‌ 
உண்டாகவில்லை. 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


1இராஜா 1:2. அப்யொழுது அவனுடைய 
ஊழியக்காரர்‌ அவனை நோக்கி: 
ராஜசமுகத்தில்‌ நின்று, அவருக்குப்‌ 
பணிவிடை செய்யவும்‌, ராஜாவாகிய 
எங்கள்‌ ஆண்டவனுக்கு அனல்‌. 
உண்டாகும்படி உம்முடைய மடியிலே 
படுத்துக்கொன்னவும்‌ கன்னியாகிய 
ஒரு சிறு பெண்ணை ராஜாவாகிய 
எங்கள்‌ ஆண்டவனுக்குத்‌ தேடுவோம்‌ 
என்று சொல்லி, 


1இராஜா 
எல்லையிலெல்லாம்‌ 
பெண்ணைத்‌. 
ஊரானாகிய 
அவனை 

கொண்டுவத்தார்கள்‌.. 


1இராஜா 1:4. அந்தப்‌ பெண்‌ வெகு 
அழகாயிருந்தான்‌; அவன்‌ ராஜாவுக்கு 
உதவியாயிருந்து. அவனுக்குப்‌ 
பணிவிடைசெய்தான்‌; ஆனாலும்‌ ராஜா 
அவனை அறியவில்லை. 


அபிஷாகைக்‌ 
ராஜாவினிடத்தில்‌ 


தாவீது ராஜா இப்போது வயது சென்ற 
விர்த்தாப்பியனாயிருக்கிறார்‌. தாவீது 
இதுவரையிலும்‌ நல்ல சரீர 
ஆரோக்கியத்தோடிருந்தார்‌. 
அவருக்கு முதிர்வயதாயிற்று அவருடைய 
சரீரத்தின்‌ பெலனும்‌ குறைந்துபோயிற்று. 
தாவீதின்‌: சரீரத்திலே. அனல்‌. 
உண்டாகவில்லை. அவருடைய சரீரம்‌ 
நடுங்கிக்கொண்டிருக்கிறது. அரண்மனையின்‌ 
மருத்துவர்கள்‌ தாவீதின்‌ சரீரத்தை 
வஸ்திரங்களினால்‌. மூடுகிறார்கள்‌. 
அதினாலும்‌. அவருக்கு அனல்‌ 
உண்டாகவில்லை. 
தாவீதின்‌ ஊழியக்காரர்‌, 
அரண்மனை வைத்தியரை நம்பவில்லை. 
வைத்தியருக்கு திறமையில்லை என்றும்‌, 
வைத்தியர்களால்‌ தாவீதுக்கு ஒரு நன்மையும்‌ 
செய்ய முடியாது என்றும்‌ தாவீதின்‌ 
ஊழியக்காரர்‌ நினைக்கிறார்கள்‌. தாவீதின்‌ 
சரீரத்தை வஸ்திரங்களினால்‌ மூடி அவருக்கு 
உண்டாக்குவதற்கு 





i= THE 
TT 


சரீரத்தின்மீது வஸ்திரங்களினால்‌ 
மூடும்போது. வெளியிலிருந்து சரீரத்திற்குள்‌ 
அனல்‌ உண்டாகும்‌. அவர்களோ தாவீதின்‌ 
சரீரத்திற்கு உள்ளேயிருந்து அனல்‌ புறப்பட்டு 
வருவதற்கு என்ன ய்யலாம்‌ என்று 
யோசிக்கிறார்கள்‌. அந்த அனலும்‌ தாவீதின்‌ 
சரீரத்தில்‌ தங்கியிருக்கவேண்டும்‌. அனல்‌ 
அதிகரிக்கவேண்டும்‌. இதை எப்படி ன்‌ 
என்று அவர்களுக்கு 
புரியவில்லை. 
அரண்மனையிலுள்ள விலையுயர்ந்த 
வஸ்திரங்களினாலும்‌ தாவீது ராஜாவுக்கு 
அனல்‌ உண்டாக்க முடியவில்லை. 


ாவீநின்‌ ஊழியக்காரர்‌ அவருக்‌ 
ட்‌ க ஆலோசனை. 
சொல்லுகிறார்கள்‌. அவர்கள்‌ அந்த 
ஆலோசனையை தாவீதுக்கு சொல்லுவதற்கு 
முன்பாக, கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை 
விசாரித்திருக்கவேண்டும்‌. அல்லது 
அரண்மனையின்‌ வைத்தியர்களோடு 
ஆலோசனைபண்ணியிருக்கவேண்டும்‌. 
ஆனால்‌ தாவீதின்‌ ஊழியக்காரரோ 
ஒருவரிடத்திலும்‌ ஆலோசிக்காமல்‌, 
தங்களுடைய மதியீனமான யோசனையை 
சொல்லுகிறார்கள்‌. 


சாஜாலின்‌. 


ஊழியக்காரர்‌ அவரை 
ல்‌ நின்று, அவருக்குப்‌ 
ராஜாவாகிய எங்கள்‌ 
ஆண்டவனுக்கு அனல்‌ உண்டாகும்படி 
உம்முடைய மடியிலே படுத்துக்கொள்ளவும்‌ 
கன்னியாகிய ஒரு சிறு பெண்ணை 
ராஜாவாகிய எங்கள்‌ ஆண்டவனுக்குத்‌ 
தேடுவோம்‌" இராஜா 1:2) என்று, 
சொல்லுகிறார்கள்‌. 

தாவீதும்‌ 
ஊழியக்காரரின்‌ 

லோசனையை. ஏற்றுக்கொள்கிறார்‌. 
தாவீதின்‌ ஊழியக்காரர்‌. 
ஆலோசனைப்‌ பிரகாரம்‌, 
எல்லையிலெல்லாம்‌. 
பெண்ணைத்‌ தேடி, சூனேம்‌ ஊராளாகிய 
அபிஷாகைக்‌ கண்டு அவளை 
ராஜாவினிடத்தில்‌ கொண்டுவருகிறார்கள்‌. 
அந்தப்‌ பெண்‌ வெகு அழகாயிருக்கிறாள்‌ ; 
அவள்‌ தாவீது ராஜாவுக்கு உதவியாயிருந்து 
அவருக்குப்‌ பணிவிடைசெய்கிறாள்‌:: 
ஆனாலும்‌ தாவீது ராஜா அவளை 
அறியவில்லை (இராஜா 1:34) 


வீ 
நோக்கி ரராறசமுக 
பணிவிடை செய்யவும்‌, 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தாவீது  சூனேம்‌ ஊராளாகிய 
அபிஷேகோடு சயனிப்பதற்கு முன்பாக 
அவளை திருமணம்‌ செய்துகொள்கிறார்‌. 
தாவீதுக்கு ஏற்கெனவே மனைவிகள்‌ 
இருக்கிறார்கள்‌. அந்த மணைவிகளோடு, 
இப்போது அபிஷேகும்‌ மனைவியாகிறாள்‌. 


ராஜாவாகிய சாலொமோன்‌ தன்‌ 
தாயாருக்குப்‌ பிரதியுத்தரமாக: நீர்‌ சூனேம்‌ 
ஊராளாகிய அபிஷாகை அதோனியாவுக்குக்‌ 
கேட்பானேன்‌? அப்படியானால்‌ 
ராஜ்யபாரத்தையும்‌ அவனுக்குக்‌ கேளும்‌: 
i க மூத்த சகோதரன்‌; 
ஆசாரியனாகிய 
அபியத்தாருக்கும்‌ செருயாவின்‌ குமாரன்‌ 
யோவாபுக்குமே அதைக்‌ கேளும்‌ என்றான்‌" 
இராஜா 2:22). 


அதோனியா 
1இராஜா 1:5-10 


1இராஜா 1:5. ஆகீத்திற்குப்‌ பிறந்த 
அதோனியா எண்பவன்‌: நான்‌ ராஜா 
என்று சொல்லி, 
உயர்த்தி, தனக்கு 
குதிரைவீரரையும்‌, 
ஓடும்‌ ஜம்பது 

காலாட்களையும்‌ சம்பாதித்தான்‌. 


1இராஜா 1:6. அவனுடைய தகப்பன்‌: 
தீ இப்படிச்‌. செய்வானேன்‌. 


என்று அவனை ஒருக்காலும்‌ 
கடிந்துகொள்ளவில்லை; அவன்‌ 
மிகவும்‌ அழகுள்னவனாயிருந்தான்‌;. 
அப்சலோமுக்குப்பின்‌ அவனுடைய தாய்‌ 
அவனைப்‌ பெற்றான்‌. 

1இராஜா 1:7. அவன்‌ செருயாவின்‌ 
குமாரனாகிய யோவாபோடும்‌, 
ஆசாரியனாகிய அபியத்தாரோடும்‌ 
ஆலோசனைபண்ணிவத்தான்‌; அவர்கள்‌ 
அவனிடத்திலிருத்து அவனுக்கு. 
உதவிசெய்துவத்தார்கள்‌. 





f= THE 
TT 


1இராஜா 
காதோக்கும்‌, 


18.  ஆசாியனாகிய 
'யோய்தாவின்‌' 
குமாரனாகிய பெனாயாவும்‌, 
தீர்க்கதரிசியாகிய நாத்தானும்‌, 
சீமேயியும்‌, ரேயியும்‌, தாவிதோடிருக்கிற 
பராக்கிரமசாலிகளும்‌, அதோனியாவுக்கு 
உடத்தையாயிருக்கவில்லை. 


1இராஜா 19. அதோனியா 
'இன்ரோகேதுக்குச்‌. சுமீபமான 
சோகெலெத்‌ என்னும்‌ கல்லின்‌ அருகே. 
ஆடுமாடுகளையும்‌ கொழுத்த 
ஜந்துக்களையும்‌ அடித்து, ராஜாவின்‌ 
குமாரராகிய தன்‌ 
சுகோதரரெல்லாரையும்‌, ராஜாவின்‌ 
ஊழியக்காரரான யூதாவின்‌ மனுஷர்‌ 
அனைவரையும்‌ அழைத்தான்‌. 


இராஜா 1:10. 
நாத்தானையும்‌, 

பராக்கிரமசாலிகளையும்‌, 
சகோதரனாகிய 
அழைக்கவில்லை. 


தீர்க்கதரிசியாகிய 
பெனாயாவையும்‌, 
தன்‌ 
சாலொமோளையும்‌. 


தாவீதுக்கு அவருடைய பிள்ளைகள்‌ 

மாக சளசமாகு. தகு 
பாடுகளும்‌, உபத்திரவங்களு। 

நெருக்கங்களும்‌ உண்டாயிற்று. னேன்‌. 

ஆகியோர்‌ தாவீதுக்கு 

க்‌ கொடுத்தார்கள்‌. இவர்களில்‌ 


மூன்றாவது குமாரன்‌. 


ப்ரோனிலே 
குமாரர்‌ 
கத்தல்‌ 
அவனுக்கு முதல்‌ 
'மனைமியாயிருந்த  கர்மேல்‌ ஊராளான 
அபிகாமிலிடத்திலே பிறந்த  கீலேயாப்‌ 
அவனுடைய இரண்டாம்‌ குமாரன்‌: மூன்றாம்‌. 
குமாரன்‌ கேசூரின்‌ ராஜாவான தல்மாய்‌ 
குமாரத்தியாகிய மாக்காள்‌ பெற்ற அப்சலோம்‌ 
என்பவன்‌" (சாமு 3:2,3 

அபிகாயிலிடத்திலே பிறந்த கீலேயாத்‌ 
என்பவன்‌ தாவீதுக்கு இரண்டாவது குமாரன்‌. 
ஒருவேளை இந்தக்‌ குமாரன்‌ தாவீதுக்கு 
ஆறுதலாயிருந்திருக்கவேண்டும்‌. தாவீதின்‌ 
நான்காவது குமாரன்‌ அதோனியா. 
நாலாம்‌ குமாரன்‌ ஆகீத்‌ பெற்ற 

னியா என்பவன்‌; ஐந்தாம்‌ குமாரன்‌. 
அடித்தால்‌ பெற்ற செப்பத்தியா என்வன்‌” 
சோமு 3:4). இவன்‌ எப்ரோனில்‌ பிறந்தவன்‌. 


ய்‌ பிறந்த 
ஊராளான 

அம்னோன்‌ 
நாபாலின்‌ 


தக 
பிறந்தவன்‌. 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அப்சலோமைப்போல 
ன்‌ அப்சலோமுக்கு 
அப்சலோமுக்கும்‌. 
வயது 
இரண்டுபேருடைய 
குணாதிசயமும்‌ ஒன்றுபோலிருக்கிறது. 
அதோனியா மிகவும்‌. 
அழகுள்ளவனாயிருக்கிறான்‌. அப்சலோமுக்கு 
பின்‌ அவனுடைய தாய்‌ அவனைப்‌ பெற்றாள்‌ 
இராஜா 1:6). 


தாவீதின்‌ பார்வையில்‌, அவருடைய 
நான்காவது குமாரன்‌ அழகுள்ளவனா 
யிருக்கிறான்‌. ஆனால்‌ அவனுடைய 
சுபாவமோ கேடானதாயிருக்கிறது. தாவீது 
அவனை கிரீடத்திலே வைக்கப்படும்‌ முத்து 
என்று நினைத்தார்‌. அவனோ தாவீதுக்கு 
முள்ளாயிருக்கிறான்‌. 

கீத்திற்குப்‌ பிறந்த அதோனியா 
என்பவன்‌: “நான்‌ ராஜா ஆவேன்‌" என்று 
சொல்லி, தன்னைத்தான்‌ உயர்த்தி, தனக்கு 
இரதங்களையும்‌ குதிரைவீரரையும்‌, 
தனக்குழுன்‌ ஒடும்‌ ஐம்பது காலாட்களையும்‌ 


பின்னால்‌ பிறந்தவன்‌. 
அதோனியாவுக்கும்‌ 
வித்தியாசமில்லை. 


அவனை ஒருக்காலும்‌ கடிந்துகொள்ளவில்லை. 
இராஜா 1:5). 
தகப்பனும்‌ 
செய்கிறார்கள்‌. ப 
கண்டிக்கவில்லையென்றாலும்‌, 
ஒழுக்கமாய்‌ வளரவேண்டும்‌. 
நம்புகிற பெற்றோரை ஏமாற்றிவிடக்கூடாது. 
பிள்ளைகள்‌ தப்பு செய்யும்போது, 
பெற்றோரும்‌ அவர்களைத்‌ கண்டிக்காமல்‌ 
விட்டுவிடக்கூடாது. பிள்ளைகளை பெற்றோர்‌ 
கண்டித்து, வளர்க்கவில்லையென்றால்‌, 
பிற்காலத்தில்‌ மற்றவர்கள்‌ அவர்களை 
கண்டிக்கவேண்டிய நிலை ஏற்படும்‌. 
தாவீது, வயது, சென்ற 
விர்த்தாப்பியனாயிருக்கிறார்‌ தாவீதுக்கு 
அதிக வயதானதினால்‌ அவரால்‌ சரியாக 
ராஜ்யபாரம்‌ செய்ய முடியவில்லை. 
க ராஜாசனத்தில்‌ வீற்றிருக்க 
வில்லை. அவர்‌ படுக்கையில்‌ 
ஓய்வெடுத்துக்கொண்டிருக்கிறார்‌. 
அதோனியா தாவீதின்‌ முதுமையை 
அக்க சாதமாக பயன்படுத்துகிறான்‌. 
அவன்‌ தன்னைத்தானே உயர்த்துகிறான்‌. 
“நான்‌ ராஜா... ஆவேன்‌” என்று 
பெருமையோடு சொல்லுகிறான்‌. 


கத்‌ 





f= THE 
TT 


தாவீது சீக்கிரத்தில்‌ மரித்துப்போவார்‌ 
என்பது அதோனியாவுக்கு தெரிந்திருக்கிறது. 
அவர்‌ மரிக்கும்போது இஸ்ரவேல்‌. 
ஜனங்கள்‌ எல்லோரும்‌ அவருக்காக 
துக்கங்கொண்டாடுவார்கள்‌. புலம்பல்‌ 
பாடலைப்‌ பாடுவார்கள்‌. தாவீது 
மரித்துப்போன பின்பு. இஸ்ரவேலின்‌ 
ராஜாசனத்தில்‌ யாராவது ஒருவர்‌ வந்து 
அமரவேண்டும்‌. அது ஏன்‌ தானாக 
இருக்கக்கூடாது என்னும்‌ ஆசை 
அதோனியாவின்‌ மனதில்‌ உண்டாயிற்று. 


தாவீது உயிரோடிருக்கும்போதே, 

அதோனியா இஸ்ரவேலுக்கு ராஜாவாக 

தன்னை ஆயத்தம்பண்‌ ணுகிறான்‌ 
“உயர்த்துகிறான்‌. 

தனக்கு 

வீரரையும்‌, 


ராஜாசனத்திலே, 
ராஜ்யபாரம்‌ பண்ணுவதற்கு. 


தீர்மானித்திருக்கிறார்கள்‌. 
ஆனால்‌ அதோனியாவோ, தாவீதுக்கு 
பின்பு, தானே ராஜாவாகவேண்டும்‌. 
என்று தீர்மானித்திருக்கிறான்‌. அதற்காக 
தன்னை ஆயத்தம்பண்ணுகிறான்‌. 

“இதோ, உனக்குப்‌ பிறக்கப்போகிற 
குமாரன்‌ அமைதியுள்ள புருஷனாயிருப்பான்‌:: 


சுற்றிலுமிருக்கும்‌ 
சத்துருக்களையெல்லாம்‌ 


அமரிக்கையும்‌ அருளுவேன்‌” (1நாளா 22:57, 


“தாவீது கிழவனும்‌ பூரண 
வயதுள்ளவனுமான போது, தன்‌ குமாரனாகிய 
சாலொமோனை இஸ்ரவேலின்மேல்‌ 
ராஜாவாக்கினான்‌" (1நாளா 233). 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தாவீதுக்கு வயதாயிற்று. 
விர்த்தாப்பியனாயிருக்கிறார்‌. 
சரியாக செயல்பட முடியாது. 
மூலமாக தனக்கு ஒரு 
உண்டாகாது. என்பதை 
நன்றாய்‌ அறிந்திருக்கிறான்‌. 
உயிரோடிருக்கும்போதே, 
ராஜாசனத்தில்‌ 
ராஜர கம்பண்ணவேண்டும்‌ 


அதோனியா ஆசைப்படுகிறான்‌. 


தாவீது ராஜாவால்‌ இஸ்ரவேல்‌ 
தேசத்தை ராஜரீகம்‌ பண்ண முடியாது. 
அவர்‌ வயதானவர்‌. ஆகையினால்‌ அவரால்‌ 
ஆளுகை செய்ய முடியாது. 
சாலொமோனாலும்‌ இஸ்ரவேலை ஆளுகை 
செய்ய முடியாது. ஏனெனில்‌ 
சாலொமோனுக்கு ராஜாவாகும்‌ வயது 
வரவில்லை. சாலொமோன்‌. 
வாலிபவயதிலிருக்கிறார்‌. ஆகையினால்‌ 
சாலொமோன்‌ இஸ்ரவேலுக்கு 

ஆவதற்கு முன்பாக, 
ராஜாவாகவேண்டுமென்று 
ஆசைப்படுகிறான்‌. 


அவர்‌ 
அவரால்‌. 
தாவீதின்‌ 
நன்மையும்‌ 
அதோனியா 
தாவீது 
இஸ்ரவேலின்‌ 
அமர்ந்து 
என்று 


தான்‌ 


ராஜாவுக்கு. இரதங்களும்‌ குதிரை 
வீரரும்‌ வேண்டும்‌. அப்போதுதான்‌ மனுஷர்‌ 
பார்வையிலே அவர்‌ உயர்ந்தவராயிருப்பார்‌. 
அதோனியாவும்‌ தன்னைத்தானே 
உயர்த்துகிறான்‌. தனக்கு இரதங்களையும்‌ 
குதிரை வீரரையும்‌ சம்பாதிக்கிறான்‌. இவை 
தன்னைப்‌ பலப்படுத்தும்‌ என்றும்‌. இவை 
தனக்காக யுத்தம்பண்ணும்‌ என்றும்‌ 
அதோனியா நம்புகிறான்‌. தான்‌ 
ராஜாவாகும்போது. தன்னை பவனியாக 
அழைத்துச்‌ செல்வதற்கு இவையெல்லாம்‌ 
ஆயத்தமாயிருக்கும்‌ என்று நினைத்து, 
அதோனியா தனக்கு இரதங்களையும்‌ குதிரை 
வீரரையும்‌ சம்பாதிக்கிறான்‌. 

அதோனியா செருயாவின்‌ 
குமாரனாகிய யோவாபோடும்‌, 
ஆசாரியனாகிய அபியத்தாரோடும்‌ 
ஆலோசனைபண்ணிவருகிறான்‌: அவர்கள்‌ 
அவனிடத்திலிருந்து அவனுக்கு 
உதவிசெய்துவருகிறார்கள்‌ (1இராஜா 1:7). 





f= THE 
TT 


அதோனியாவுக்கு ஆலோசனை 
சொல்லுகிறவர்களும்‌ வயது முதிர்ந்தவர்கள்‌. 
இவர்கள்‌ ஒரு காலத்தில்‌ தாவீதுக்கு 
உண்மையுள்ள ஊழியக்காரராயிருந்தவர்கள்‌. 
தாவீது 

நெருக்கங்களிலும்‌, 

இருந்தபோது 

கூடயிருந்து அவருக்கு உதவி செய்தவர்கள்‌. 
புத்தியுள்ளவர்கள்‌. ஜ்யபாரத்தில்‌ 
அனுபவமுள்ளவர்கள்‌. 

தாவீதை விட்டு பிரிந்து வரமாட்டார்கள்‌ 
என்று பொதுவாக எல்லோரும்‌ 
நினைத்திருப்பார்கள்‌. னால்‌ 
இவர்களோ இப்போது, அதோனியாவின்‌ 
பக்கத்திலிருந்து, அவனுக்கு ஆலோசனை 
சொல்லி, உதவிசெய்கிறார்கள்‌. 


(தோனியாவோடு  கூடமிருக்குமாறு 
கர்த்தர்‌ யோவாபையும்‌, அமியத்தாரையும்‌ 
அனுமதித்திருக்கிறார்‌. அவர்கள்‌ ஏற்கெனவே 
கர்த்தருக்கு, விரோதமாகப்‌ பாவம்‌ 
செய்தவர்கள்‌. அவர்கள்‌ துன்மார்க்கமான 
காரியங்களில்‌ ஈடுபட்டவர்கள்‌. கர்த்தர்‌ 
யோவாபையும்‌, அபியத்தாரையும்‌ அவர்கள்‌ 
தங்களுடைய பாவங்களினிமித்தமாக, 
அவர்களைத்‌ தண்டிக்க 
சித்தமுள்ளவராயிருக்கிறார்‌ அவர்கள்‌ 
தங்களுடைய ன்யர்க்கத்தந்கு. த 
பெறவும்‌, அவர்கள்‌ 
அழித்துக்கொள்ளவும்‌, க்ளு 
கூட சேர்ந்திருக்கிறார்கள்‌. 


அதோனியாவோடு யோவாபும்‌. 
அபியத்தாரும்‌ இருந்தாலும்‌, தாவீதுக்கு 
உண்மையுள்ளவர்கள்‌ இன்னும்‌ அவரோடு 
கூடயிருக்கிறார்கள்‌. ஆசாரியனாகிய 
சாதோக்கும்‌, யோய்தாவின்‌ குமாரனாகிய 
பெனாயாவும்‌, தீர்க்கதரிசியாகிய 
நாத்தானும்‌, சீமேயியும்‌, ரேமியும்‌, 
தாவீதோடிருக்கிற பராக்கிரமசாலிகளும்‌, 
அதோனியாவுக்கு உடந்தையாயிருக்கவில்லை 
(இராஜா 1:8). 


அதோனியா 
அபியத்தாரையும்‌ நம்புவதுபோல, 
கூடயிருக்கிறவர்களை 
அவர்களும்‌ 
உடந்தையாயிருக்கவில்லை. 


யோவாபையும்‌ 
தாவீதோடு 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


ஐந்துக்களையும்‌ 
குமாரராகிய 
சகோதரரெல்லாரையும்‌, 
ஊழியக்காரரான 
அனைவரையும்‌ 
தீர்க்கதரிசியாகிய நாத்தானையும்‌, 
பெனாயாவையும்‌, பராக்கிரமசாலிகளையும்‌, 
தன்‌ சகோதரனாகிய சாலொமோனையும்‌ 
அழைக்கவில்லை (1இராஜா 1:9,10) 
யத்தம்பண்‌। 
இன்ரோகேலுக்குச்‌  சமீபமான 
த்‌ என்னும்‌ கல்லின்‌ அருகே 
நடைபெறுகிறது. இன்ரோகேல்‌ எருசலேமுக்கு 
அருகாமையிலிருக்கிறது. தாவீது ராஜாவின்‌ 
குமாரரும்‌ அவருடைய ஊழியக்காரரும்‌ இந்த 
விருந்‌; அழைக்கப்படுகிறார்கள்‌. 
தாவீதின்‌ குமாரர்கள்‌ 


எல்லோரும்‌. 
அழைக்கப்பட்டாலும்‌, சாலொமோன்‌ 
அழைக்கப்படவில்லை. சாலொமோனும்‌. 
தாவீதின்‌ குமாரன்‌. அவர்‌ அதோனியாவுக்கு 
சகோதரன்‌. 


அதோனியா 
தனக்கு போட்டியாக 
அவன்‌ சாலொமோனை 


அதோனியா 


சாலொமோனை 
நினைக்கிறான்‌. 
வெறுக்கிறான்‌. 
ஆடமொடுகளையும்‌ கொழுத்த 
ஐந்துக்களையும்‌ அடிக்கிறான்‌. 
அதோனியாவோடுகூட ஆசாரியனாகிய 
அபியத்தாரும்‌ இருக்கிறான்‌. ஆகையினால்‌. 
அதோனியாவின்‌ விருந்து ஒரு மார்க்க 
ஆராதனைபோல நடைபெறுகிறது. அவன்‌ 
இஸ்ரவேல்‌ தேசத்திற்கு ராஜாவாகவேண்டும்‌. 
ன்று சதிஆலோசனைபண்ணுவது மூடி 
அதோனியாவின்‌ 
ஊழியக்காரரும்‌ 


சிக்கிக்கொள்கிறார்கள்‌. 





i= FTE 
TT 


நாத்தான்‌. 
1இராஜா 1:11-14 


1இராஜா 1:11. அப்பொழுது நாத்தான்‌ 
சாலொமோனின்‌ தாயாகிய 
பத்சேபானை நோக்கி: நம்முடைய 
ஆண்டவனாகிய தாளீதுக்குத்‌ 
தெரியாமல்‌, ஆகீத்தின்‌ குமாரனாகிய 
அதோனியா ராஜாவாகிற செய்தியை 
தீ கேட்கவில்லையா? 


1இராஜா 112. இப்போதும்‌ உன்‌ 
பிராணனையும்‌, உன்‌ குமாரனாகிய 
சாலொமோனின்‌. பிராணணையும்‌ 
தப்புவிக்கும்படிக்கு தீ வா, உனக்கு 
நான்‌ ஆலோசனை சொல்லுவேன்‌. 


இராஜா 118. ந தாவீது 
ராஜாவினிடத்தில்‌ போய்‌: ராஜாவாகிய 
என்‌ ஆண்டவனே, எனக்குப்பின்‌. 
உன்‌ குமாரனாகிய சாலொமோன்‌ 
ராஜாவாகி, அவனே என்‌ 
சிங்காசனத்தின்‌ மேல்‌ வீற்றிருப்பான்‌ 
என்று நீர்‌ உமது அடியாருக்கு. 
ஆணையிடவில்லையா? அப்படியிருக்க, 
அதோனியா ராஜாவாகிறது என்ன? 
என்று அவரிடத்தில்‌ கேன்‌. 


இராஜா 144. நீ அங்கே ராஜாவோடே. 
பேசிக்கொண்டிருக்கையில்‌, நானும்‌ 
உனக்குப்‌ யின்வந்து, 
வார்த்தைகளை ன்ப தவன்‌ 
என்றான்‌. 


பின்பு சாலொமோன்‌ 
ராஜாவாகவேண்டும்‌. 


தாவீதுக்கு 
இஸ்ரவேலுக்கு 
அதோனியாவின்‌ 
முறியடிக்கப்படவேண்டும்‌. 
நாத்தானும்‌. பத்சேபாளும்‌, 
ராஜாவினிடத்தில்‌ தங்கள்‌ கோரிக்கையை 
எடுத்து சொல்லுகிறார்கள்‌. 


£னியாவின்‌ ச; லோசனை. 
காத்து தெரியவில்லை. பத்க்‌ 
வயது முதிர்ந்தவளாயிருக்கிறாள்‌. நாத்தான்‌ 
பத்சேபாளிடத்தில்‌ அதோனியாவைப்பற்றி 
சொல்லும்‌ வரையிலும்‌ அவளுக்கு. 
அதோனியாவின்‌ சதிஆலோசனை 
தெரியவில்லை. 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


(ODES 
FUEUSHERS 


சாலொமோன்‌ ஒரு வாலிபன்‌. 
சாலொமோனுக்கு 'அதோனியாவின்‌ 
சதித்திட்டம்‌ நிச்சயமாய்த்‌ தெரிந்திருக்கும்‌. 
ஆனாலும்‌ சாலொமோன்‌ அதைப்பற்றி 
அதிகமாய்க்‌ கவலைப்பட்டதாக தெரியவில்லை. 
சாலொமோனுக்கு விசேஷித்த ஞானம்‌. 
க ஆனால்‌ சாலொமோனோ 
ஞானத்தையும்‌ புத்தியையும்‌ 
அதோனியாவின்‌ 

க்‌ முயற்சி 


சாலொமோன்‌ சகல காரியங்களையும்‌ 
கர்த்தருடைய சித்தத்திற்கு 
ஒப்புக்கொடுத்துவிடுகிறார்‌. அதோனியாவின்‌ 
சதிஆலோசனைகள்‌ சாலொமோனுக்கு 
தெரிந்திருந்தாலும்‌ அவர்‌ 
அமைதியாயிருக்கிறார்‌ தனக்காக 
தன்னுடைய சிநேகிதர்கள்‌ அதோனியாவைக்‌ 
குவனித்துக்கொள்வார்கள்‌ என்று 
சாலொமோன்‌ எதிர்பார்க்கிறார்‌. எல்லோரும்‌ 
அமைதியாகயிருந்தாலும்‌, நாத்தான்‌ 
அமைதியாகமிருக்கவில்லை. 


நாத்தான்‌ சாலொமோனின்‌ தாயாகிய 

பத்சேபாளைப்போய்‌ பார்க்கிறார்‌ 

அதோனியாவின்‌ சதித்திட்டத்தை அவளுக்கு 

எடுத்துச்‌ சொல்லி அவளை எச்சரிக்கிறார்‌. 

பின்பு. சாலொமோன்‌ 

தேசத்திற்கு ராஜாவாக 

தாவீது ராஜா இதை 

பத்பேசாளுக்கு ஆணையிட்டு 

உறுதிபண்ணியிருக்கிறார்‌. பத்சேபாள்‌ 

தாவீதுக்கு அவருடைய வார்த்தைகளை 
ஞாபகப்படுத்தவேண்டும்‌. 


கர்த்தருடைய 
அவருடைய திட்டமும்‌ தெரியும்‌. 


சாலொமோனுக்கு 
கர்த்தர்‌ அவருக்கு விசேஷித்த ஞானத்தைக்‌ 


கொடுத்திருக்கிறார்‌. 
இருதயத்தைப்பற்றியு। 
மனதிலுள்ள 
சாலொமோனுக்கு 


தாவீதின்‌ 

அவருடைய 
எண்ணங்களைப்பற்றியும்‌ 
நன்றாய்த்‌ தெரியும்‌. 
சாலொமோன்‌ இஸ்ரவேல்‌ தேசத்தின்மீது 
அதிக அக்கரையுள்ளவர்‌. ஆகையினால்‌ 
தாவீதுக்கு பின்பு, சாலொமோன்‌ 
இஸ்ரவேலுக்கு ராஜாவாகவேண்டுமென்று 
நாத்தான்‌ விரும்புகிறார்‌. 





i FTN 
TT 


நாத்தாளை 
நிமித்தம்‌ 
பேரிட்டான்‌” 
நாத்தான்‌ 
அமைதியாயிருக்கக்கூடாது. 

செய்யாமல்‌ சும்மாயிருக்கக்கூடாது. 
இஸ்ரவேலின்‌ சிங்காசனத்திற்கு ஆபத்து 
வந்திருக்கிறது. அதோனியா 
வஞ்சனையினால்‌, 

ராஜாசனத்திலே. 

திட்டமிடுகிறான்‌. 

அபியத்தாரும்‌. 

சொல்லுகிறார்கள்‌. 


னுக்கு, 
(சோமு 12:25) 


இஸீதுக்கு பின்பு, சாலொமோன்‌ 
இஸ்ரவேல்‌ தேசத்திற்கு ராஜாவாகவேண்டும்‌. 
என்பது கர்த்தருடைய சித்தம்‌. இஸ்ரவேலின்‌ 
சிங்காசனத்திலே அமர்ந்து ஆளுகை 
செய்யும்‌ உரிமை, தாவீதுக்கு பின்பு 
சாலொமோனுக்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. 
சாலொமோன்‌ ்‌ 
இருந்தால்தான்‌, 

நன்மை உண்டாகும்‌. 


அதோனியா 
ராஜாவானால்‌, அவனுடைய ச; 
நிறைவேறும்‌. அதோனியாவின்‌ ஆட்சியில்‌ 
இஸ்ரவேலுக்கு செழிப்பு இருக்காது. 
ந. ட யத்‌. ஒரம்‌ 
நாத்தானுக்கும்‌ பத்சேபாளுக்கும்‌ ஆபத்து 
வரும்‌. 
நாவீது ராஜாவை எல்லோரும்‌ 
எளிதாகப்‌ போய்‌ பார்க்க முடியாது. ஆனாலும்‌ 
ராஜாவைப்‌ பார்க்க முடியும்‌ 
ஆகையினால்‌ நாத்தான்‌ வேறு யாரையும்‌ 
பார்க்காமல்‌, பத்சேபாளைப்‌ போய்‌ பார்க்கிறார்‌. 


நாத்தான்‌ சாலொமோனின்‌ தாயாகிய 
பத்சேபாளை நோக்கி: நம்முடைய 
ஆண்டவனாகிய தாவீதுக்குத்‌ தெரியாமல்‌, 
ஆகீத்தின்‌ குமாரனாகிய அதோனியா 
ராஜாவாகிற செய்தியை நீ கேட்கவில்லையா?” 
இராஜா 11) என்று கேட்கிறார்‌. 


அதோனியாவின்‌ 
சதித்திட்டத்தை 'பத்சேபாளுக்கு, 
சொல்லுகிறார்‌. பத்சேபாளுக்கும்‌ 
அதோனியாவின்‌ சதித்திட்டம்‌ தெரியவில்லை. 


நாத்தான்‌ 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அதோனியா ராஜாவானால்‌, சாலொமோனின்‌ 
ஜீவனுக்கு ஆபத்து வரும்‌. சாலொமோன்‌ 
தன்னுடைய கிரீடத்தை இழந்துவிடுவார்‌. 


பத்சேபாளை நோக்கி, 

உன்‌ பிராணனையும்‌, 

சாலொமோனின்‌ 

பிராணனையும்‌ தப்புவிக்கும்படிக்கு நீ வா, 

உனக்கு நான்‌ ஆலோசனை சொல்லுவேன்‌" 

இராஜா 1:12) என்று சொல்லுகிறார்‌. 

அதோனியா ராஜாவானால்‌, நாத்தானும்‌, 

பத்சேபாளும்‌, சாலொமோனும்‌. 
செத்துப்போவது நிச்சயம்‌. 


பத்சேபாள்‌ ராஜாவினிடத்தில்‌ 
போகவேண்டுமென்றும்‌, தான்‌ சொல்லுகிற 
லோசனைப்‌ பிரகாரம்‌ அவள்‌ தாவீது 
ராஜாவிடம்‌ பேசவேண்டுமென்றும்‌ நாத்தான்‌ 
பத்சேபாளுக்கு சொல்லுகிறார்‌. 


பத்சேபாளை நோக்கி, 
“நீ தாவீது ராஜாவினிடத்தில்‌ போய்‌. 
ராஜாவாகிய என்‌ ஆண்டவனே, எனக்குப்பின்‌ 
உன்‌ குமாரனாகிய சாலொமோன்‌ ராஜாவாகி, 
அவனை என்‌ சிங்காசனத்தின்‌ மேல்‌ 
வீற்றிருப்பான்‌ என்று நீர்‌ உமது அடியாளுக்கு 
ஆணையிடலில்லையா? அப்படியிருக்க, 
அதோனியா ராஜாவாகிறது என்ன? என்று 
அவரிடத்தில்‌ கேள்‌" (1இராஜா 113) என்று 
சொல்லுகிறார்‌. 


தனக்கு 
இஸ்ரவேல்‌ 
வேண்டுமென்று, 
பத்சேபாளும்‌ ஆணையிட்டு 
சொல்லியிருக்கிறார்‌. தாவீது தனக்கு 
சொன்ன ஆணையை பத்சேபாள்‌ அவருக்கு 
ஞாபகப்படுத்தவேண்டும்‌. தாவீதுக்கு 
வயதாயிற்று,. அவருக்கு ஒருவேளை 
ஞாபகமறதி வந்திருக்கலாம்‌. தாவீதுக்கு 
அதோனியாவின்‌ சதித்திட்டமும்‌ 
தெரியவில்லை. ஆகையினால்‌ பத்சேபாள்‌ 
தாவீதினிடத்தில்‌ போய்‌ “அதோனியா 
ராஜாவாகிறது. என்‌; என்று 
கேட்கவேண்டும்‌. 


நாத்தான்‌ 


சாலொமோன்‌. 
ராஜாவாக 


ஏற்கெனவே 


பின்பு 


தாவீது 





i= THE 
TT 


தாவீதை 
மூடினாலும்‌ 
உண்டாகவில்லை. 
வார்த்தைகள்‌ 


வஸ்திரங்களினால்‌ 
அவருக்கு அனல்‌ 
ஆனாலும்‌ பத்சேபாளின்‌ 
தாவீதுக்கு அனல்‌ 
உண்டாக்கும்‌. தாவீது தனக்கு சொன்ன 
ஆணையை, பத்சேபாள்‌. அவருக்கு 
ஞாபகுப்படுத்தும்போது, அவருடைய 
மனச்சாட்சி அவருக்குள்ளே அனல்‌ 
உண்டாக்கும்‌. 


பத்சேபாள்‌ தாவீதோடு 
பேசிக்கொண்டிருக்கும்போது, தானும்‌ அங்கே 
வருவதாக நாத்தான்‌ சொல்லுகிறார்‌. 
நாத்தான்‌ பத்சேபாளை நோக்கி “நீ அங்கே 
ராஜாவோடே  பேசிக்கொண்டிருக்கையில்‌, 
நானும்‌ உனக்குப்‌ பின்வந்து, உன்‌ 
வார்த்தைகளை உறுதிப்படுத்துவேன்‌” 
(இராஜா 144) என்று சொல்லுகிறார்‌. 
இரண்டுபேரும்‌ சேர்ந்து வந்தால்‌, திட்டமிட்டு 
வருவதுபோல இருக்கும்‌. ஆகையினால்‌ 
நாத்தான்‌... பத்சேபாளை முதலாவது 
அனுப்புகிறார்‌. அதன்‌ பின்பு நாத்தான்‌ 
எதேச்சையாக தாவீதைப்‌ பார்க்க 
வருவதுபோல, அங்கே வருவதாக 
சொல்லுகிறார்‌. பத்சேபாள்‌  தாவீதோடு 
சொல்லுகிற வார்த்தைகளை நாத்தான்‌. 
உறுதிபண்ணுவார்‌ 


பத்சேபாள்‌ 
1இராஜா 1:15-21 


3 இராஜா 1:15. அப்படியே பத்சேயான்‌ 
பன்னியறைக்குன்‌ ராஜாவிடத்தில்‌ 
போனான்‌; ராஜா 
மிகவும்‌ வயதுசென்றவனாயிருந்தான்‌; 
சூனேம்‌ ஊரானாகிய அமிஷாக்‌. 
ராஜாவுக்குப்‌ 
செய்துகொண்டி.ருத்தான்‌. 


பணிவிடை. 


1இராஜா 1:16. பத்சேபான்‌ குனித்து, 
ராஜாவை வணங்கினான்‌; அப்பொழுது 


ராஜு உனக்கு என்னவேண்டும்‌ என்னு 
கேட்டான்‌. 

1இராஜா 1:17. அதற்கு அவன்‌: என்‌ 
ஆண்டவனே, எனக்குப்பின்‌ உன்‌ 
குமாரனாகிய சாலொமோன்‌ ராஜாவாகி, 
அவனே என்‌ சிங்காசனத்தின்மேல்‌ 
வீற்றிருப்பான்‌ என்னு தீர்‌ உம்முடைய 
தேவனாகிய கர்த்தரைக்‌ கொண்டு, 
உமது அடியாளுக்கு ஆணையிட்டீரே. 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


1இராஜா 1:18. இப்பொழுது, இதோ, 
அதோனியா ராஜாவாகிறான்‌; எண்‌: 
ஆண்டவனாகிய ராஜாவே, நீர்‌ அதை 
அழியவில்லை. 


1இராஜா 109. அவன்‌ மாடுகளையும்‌ 
கொழுத்த ஜந்துக்களையும்‌ 
ஆடுகளையும்‌ திரனாக அடித்து, 
ராஜாவின்‌ குமாரர்‌ அனைவரையும்‌ 
ஆசாரியனாகிய  அபியத்தாரையும்‌, 
யோவாப்‌: என்னும்‌ 
படைத்தலைவனையும்‌ அழைத்தான்‌; 
ஆனாலும்‌ உமது  அடியானாகிய 
சாலொமோனை அழைக்கவில்லை. 


1இராஜா 1:20. ராஜாவாகிய எண்‌: 
ஆண்டவனே, ராஜாவாகிய என்‌: 
ஆண்டவனுக்குப்பிறகு. அவருடைய 
சிங்காசனத்தின்மேல்‌ வீற்றிருப்பவன்‌ 
இன்னான்‌ என்று தங்களுக்கு 
அறிவிக்கவேண்டும்‌ என்று இஸ்ரவேலர்‌ 
அனைவரின்‌. கண்களும்‌ உம்மை 
நோக்கிக்‌ கொண்டிருக்கிறது. 


1இராஜா 1:21. 
ராஜாவாகிய 


தம்முடைய 


அறிவியாமற்போனால்‌ 
என்‌: ஆண்டவன்‌. 

பிதாக்களோடே 
படுத்துக்கொண்டபின்பு, நானும்‌ எண்‌: 
குமாரனாகிய சாலொமோனும்‌ 
குற்தவானிகனாய்‌ எண்ணப்படுவோம்‌ 
என்றான்‌. 


நாத்தானுடை। லோசனைப்‌ 
பிரகாரமாகவும்‌, அவருடைய வழிநடத்துதலின்‌ 
பிரகாரமாகவும்‌ பத்சேபாள்‌ 
காலதாமதம்பண்ணாமல்‌ உடனே செயல்பட 
ஆரம்பிக்கிறாள்‌ அவள்‌ தாவீது 
ராஜாவைப்‌  போய்பார்த்து, தன்னுடைய 
விண்ணப்பங்களை அவரிடத்தில்‌. 
முறையிடுகிறாள்‌. பத்சேபாள்‌ தன்‌ 
ஜீவனுக்காக தாவீது ராஜாவினிடத்தில்‌ 
பரிந்து பேசுகிறாள்‌. 


தாவீது ராஜா சென்ற 
விர்த்தாப்பியனாயிருந்தாலும்‌,, பத்சேபாள்‌ 
அவரை. எப்போது வேண்டுமானாலும்‌ 
போய்ப்பார்க்கலாம்‌. தாவீது இப்போது, 
ம்‌ ஊராளாகிய அபிஷாகை 
செய்திருக்கிறார்‌. ஆனாலும்‌ 
ராஜாவின்‌ பள்ளியறைக்குள்‌ 
போவதற்கு, பத்சேபாளுக்கு தடையேதுமில்லை. 


வயது 





f= THE 
ETT 


பத்சேபாள்‌ பள்ளியறைக்குள்‌ தாவீது 
ராஜாவிடத்தில்‌ போகிறாள்‌; தாவீது ராஜா 
மிகவும்‌ வயதுசென்றவராயிருக்கிறார்‌: சூனேம்‌ 
ஊராளாகிய அபிஷாக்‌ ராஜாவுக்குப்‌ 
பணிவிடை செய்துகொண்டிருக்கிறாள்‌ 
இராஜா 13). 


பத்சேபாள்‌ தாவீது ராஜாவுக்கு, 
மரியாதை  செலுத்துகிறாள்‌. பத்சேபாள்‌ 
குனிந்து, தாவீது ராஜாவை வணங்குகிறாள்‌;: 
அப்பொழுது தாவீது ராஜா: “உனக்கு 
என்னவேண்டும்‌' என்று பத்சேபாளிடம்‌ 
கேட்கிறார்‌ (இராஜா 146). பத்சேபாளின்‌ 
வார்த்தைகள்‌ மரியாதையும்‌ கண்ணியமும்‌ 
நிரம்பியதாயிருக்கிறது. 


தாலீது ராஜா பத்சேபாளுக்கு 
ஏற்கெனவே ஒரு சில காரியங்களை 
ஆணையிட்டுக்‌. கொடுத்திருக்கிறார்‌. 
தாவீது தனக்கு. சொன்ன ஆணையை, 
பத்சேபாள்‌ இப்போது அவருக்கு 
ஞாபகப்படுத்துகிறாள்‌. 


பத்சேபாள்‌ தாவீது ராஜாவினிடத்தில்‌, 
என்‌ ஆண்டவனே, எனக்குப்பின்‌ உன்‌ 
குமாரனாகிய சாலொமோன்‌ ராஜாவாகி, 
அவளை. என்‌ சிங்காசனத்தின்மேல்‌ 
வீற்றிருப்பன்‌ என்று நீர்‌ உம்முடைய 
தேவனாகிய கர்த்தரைக்‌ கொண்டு, உமது 
அடியாளுக்கு ஆணையிட்டிரே” 
இராஜா 147) என்று அவர்‌ தனக்கு இட்ட 
ஆணையை ஞாபசப்படுத்துகிறாள்‌. 


தாவீது பத்சேபாளுக்கு இட்ட 

ஆணையை ஒருவேளை மறந்திருக்கலாம்‌. 

தாவீதுக்கு வயது அதிகமானதினால்‌, 

இஸ்ரவேல்‌ தேசத்திலே என்ன நடக்கிறது. 

என்பதையும்‌ அவர்‌ அறியவில்லை. தாவீது 

ன்‌ வார்த்தைக்கு உண்மையுள்ளவர்‌. அவர்‌ 

தன்னுடைய மனச்சாட்சிக்கு கீழ்ப்படிவார்‌. 

தாவீதின்‌ குணாதிசயம்‌ பத்சேபாளுக்கு 

ஆகையினால்‌ 

ராஜாவினிடத்தில்‌ 

தனக்கு இட்ட 

முதலாவதாக அவருக்கு 
ஞாபகப்படுத்துகிறாள்‌. 


னால்‌ அதோனியாவின்‌ 
சதித்திட்டத்தைப்பற்றி தாவீதுக்கு ஒன்றும்‌ 
தெரியவில்லை. 

அதோனியாவின்‌ 


சொல்லுகிறாள்‌. 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


| பத்சேபாள்‌ தாவீது ராஜாவினிடத்தில்‌, 
இப்பொழுது, இதோ, அதோனியா 
ராஜாவாகிறா: என்‌  ஆண்டவனாகிய 


ராஜாவே, நீர்‌ அதை அறியவில்லை. அவன்‌ 
மாடுகளையும்‌ கொழுத்த ஐந்துக்களையும்‌ 
ஆடுகளையும்‌ திரளாக அடித்து, ராஜாவின்‌ 
குமாரர்‌ 


அனைவரையும்‌ ஆசாரியனாகிய 
ம்‌ மோவாப்‌ என்னும்‌ 
அழைத்தான்‌ ; 
அடியானாகிய 
அழைக்கவில்லை" 

இராஜா 14819) என்று சொல்லுகிறாள்‌. 


தாவீது பத்சேபாளுக்கு இட்ட 
ஆணைக்கு விரோதமாக, அதோனியா 
ராஜாவாகிறான்‌. ஆனால்‌ தாவீது ராஜா 
அதை அறியாதிருக்கிறார்‌. அதோனியா 
ஒரு பெரிய விருந்து வைக்கிறான்‌. அதற்கு 
சாலொமோனை அழைக்கவில்லை, 
அதோனியா சாலொமோனை தன்னுடைய 
சத்துருவகப்‌ பாவிக்கிறான்‌. அவன்‌ 
சாலொமோனுடைய  முக்கியத்துவத்தையும்‌, 
மேன்மையையும்‌ குலைத்துப்போட 
முயற்சிபண்ணுகிறான்‌. 


அதோனியா திட்டமிட்டு சதிபண்ணுவது 
பத்சேபாளுக்கு தெரிந்திருக்கிறது. 
அதோனியாவின்‌ சதித்திட்டத்தை தாவீது 
ராஜாவால்‌ மாத்திரமே முறியடிக்க முடியும்‌ 
தாவீது வயது சென்றவராயிருந்தாலும்‌, 
இஸ்ரவேல்‌ தேசத்தார்‌ எல்லோரும்‌, 
அவருடைய வார்த்தைக்கு அதிக மதிப்பும்‌ 
மரியாதையும்‌ கொடுக்கிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌. புத்திரர்‌ எல்லோருமே 
தாவீதின்‌ வார்த்தைக்கு கீழ்ப்படிய 
ஆயத்தமாயிருக்கிறார்கள்‌. 
ாவீது சமஸ்‌; 
ராஜாவாமிருக்கிறார்‌. 
வயதாயிற்று. 
தேசத்தின்‌ 


இஸ்ரவேலுக்கும்‌ 
அவருக்கு அதிக 
ஆனாலும்‌ அவர்‌ 
காரியங்களை 
அறியாதவராயிருக்கக்கூடாது. இஸ்ரவேலின்‌ 
சிங்காசனத்திலே தனக்கு பின்பு யார்‌ 
அமர்ந்திருக்கவேண்டும்‌ என்பதை, தாவீது 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ எல்லோருக்கும்‌ 
அறிவிக்கவேண்டும்‌. தாவீது இன்னும்‌ 
இதை செய்யவில்லை. ஆகையினால்‌ 
தாவீதின்‌ முதுமையைப்‌ பயன்படுத்தி, 
அதோனியா இஸ்ரவேலுக்கு ராஜாவாக 
சதிஆலோசனை பண்ணுகிறான்‌. 





i FTE 
TT 


தாவீது அமைதியாயிராமல்‌, தன்னுடைய 
ராஜரீக அதிகாரத்தைப்‌ பயன்படுத்தி, தனக்கு 
பிறகு இஸ்ரவேலின்‌ சிங்காசனத்தில்‌ யார்‌ 
அமர்ந்திருக்கவேண்டும்‌. என்பதை 
வெளிப்படையாகச்‌ சொல்லவேண்டும்‌ என்று, 
புத்சேபாள்‌ தாவீது ராஜாவினிடத்தில்‌: 
'விண்ணப்பம்பண்ணுகிறாள்‌. 


பத்சேபாள்‌ தாவீது ராஜாவை நோக்கி, 
ராஜாவாகிய என்‌ ஆண்டவனே, ராஜாவாகிய 
என்‌ ஆண்டவனுக்குப்பிறகு அவருடைய 
சிங்காசனத்தின்‌ மேல்‌ வீற்றிருப்பவன்‌ 
இன்னான்‌ என்று தங்களுக்கு 
அறிவிக்கவேண்டும்‌ என்று இஸ்ரவேலர்‌ 
அனைவரின்‌ கண்களும்‌ உம்மை நோக்கிக்‌ 
கொண்டிருக்கிறது. அறிலியாமற்போனால்‌ 
ராஜாவாகிய என்‌ ஆண்டவன்‌ தம்முடைய 
பிதாக்களோடே படுத்துக்கொண்டபின்பு, 
நானும்‌ என்‌ குமாரனாகிய சாலொமோனும்‌. 
குற்றவாளிகளாய்‌. எண்ணப்படுவோம்‌" 
இராஜா 1:20,21) என்று சொல்லுகிறாள்‌. 


இஸ்ரவேலர்‌ அனைவரின்‌ கண்களும்‌ 
தாவீதை நோக்கிக்கொண்டிருக்கிறது. 
அவர்கள்‌ தாவீது ராஜாவின்‌ தீர்மானத்தைக்‌ 
கேட்பதற்கு காத்துக்கொண்டிருக்கிறார்கள்‌. 
தாவீது இஸ்ரவேல்‌ தேசத்திற்கு ராஜா 
மாத்திரமல்ல, அவர்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாருக்கு கர்த்தருடைய 
தீர்க்கதரிசியாயும்‌ இருக்கிறார்‌. கர்த்தர்‌ 
தாவீதை அபிஷேகம்பண்ணியிருக்கிறார்‌ 
என்பதும்‌, கர்த்தருடைய  ஆலியானவர்‌ 
தாவீதின்‌ மூலமாக பேசுகிறார்‌ என்பதும்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனத்தாருக்கு தெரிந்திருக்கிறது. 

“நாவீதுடைய கடைசி வார்த்தைகள்‌: 
மேன்மையாய்‌ உயர்த்தப்பட்டு, யாக்கோபுடைய 
தேவனால்‌. அபிஷேகம்‌ பெற்று 
இஸ்ரவேலின்‌ சங்கீதங்களை இன்பமாய்ப்‌ 
பாடின ஈசாயின்‌ குமாரனாகிய தாவீது. 
என்னும்‌ புருஷன்‌ சொல்லுகிறது. 
என்னவென்றால்‌; கர்த்தருடைய ஆவியானவர்‌ 
என்னைக்‌ கொண்டு பேசினார்‌; அவருடைய 
வசனம்‌ என்னுடைய நாவில்‌ இருந்தது” 
(சோமு 231,2) 


ஜனத்தாருக்கு 
குணாதிசயத்தைப்பற்றி தொந்திரப்பதினால 
அவர்களுடைய கண்கள்‌ தாவீதை 
நோக்கிக்கொண்டிருக்கிறது. அவர்களுடைய 
செவிகள்‌ தாவீதின்‌ 
வார்த்தைகளைக்கேட்க ஆயத்தமாயிருக்கிறது. 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தாவீதின்‌ 
கீழ்ப்படிய 


அவர்களுடைய இருதயங்கள்‌ 
தெய்வீக வழிநடத்துதலுக்கு 
சூழ்நிலையில்‌, 
, தன்னுடைய 
தீர்மானத்தை சொல்லவேண்டும்‌. தாவீதின்‌ 
வார்த்தைகள்‌ இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
அனைவருக்கும்‌. கட்டளையாகவும்‌, 
பிரமாணமாகவும்‌ இருக்கும்‌. 


பரச ஏற்கெனவே பத்சேபாளுக்கு 
ஆணையை, இப்போது 
இ வற்தெ்ே இல்லையென்றால்‌ 
பத்சேபாளுக்கும்‌, அவளுடைய குமாரனாகிய 
சாலொமோனுக்கும்‌ ஆபத்து வரும்‌ என்று 
பத்சேபாள்‌ தாவீது ராஜாவினிடத்தில்‌ 
வேதனையோடு சொல்லுகிறாள்‌. 


நாத்தான்‌. 
1இராஜா 1:22-27 


1இராஜா 1:22, 
ராஜாவோடே. 
பேசிக்கொண்டி ருக்கையில்‌, 


தீர்க்கதரிசியாகிய நாத்தான்‌ வந்தான்‌. 


1இராஜா 1:28. தீர்க்கதரிசியாகிய 
நாத்தான்‌ வந்திருக்கிறார்‌. என்று 
ராஜாவுக்குத்‌ தெரிவித்தார்கள்‌; அவன்‌: 
ராஜாவுக்கு முன்பாகப்‌ பிரவேசித்து 
முகங்குப்புற விழுந்து ராஜாவை 
வணங்கினான்‌. 


1இராஜா 1:24. நாத்தான்‌: ராஜாவாகிய 
ஆண்டவனே, அதோனியா 
எனக்கான ராஜாவாகி, அவனே 
என்‌ சிங்காசனத்தின்‌' மேல்‌ 
வீற்றிருப்பான்‌ என்று நீர்‌ 
 சொன்னதுண்டோ? 


1இராஜா 1:25. அவன்‌ இன்றையதினம்‌ 
போய்‌, மாடுகளையும்‌. கொழுத்த. 
ஜந்துக்களையும்‌. ஆடுகளையும்‌ 
திரளாக. அடித்து, ராஜாவின்‌: 
குமாரர்‌ அனைவரையும்‌ 
'இராணுவத்தலைவரையும்‌, 
ஆசாரியனாகிய அபியத்தாரையும்‌ 
அழைத்தான்‌; அவர்கள்‌ அவனுக்கு. 
முன்பாகப்‌ புசித்துக்‌ குடித்து, 
ராஜாவாகிய அதோனியா வாழ்க என்று 
சொல்லுகிறார்கள்‌. 





i a 
TT 


1இராஜா 1:28. 
அடியானாகிய 
ஆசாரியனாகிய சாதோக்கையும்‌, 
யோய்தாவின்‌ குமாரனாகிய 
பெனாயாவையும்‌, உமது 
அடியானாகிய  சாலொமோனையும்‌ 
அவன்‌ அழைக்கவில்லை. 


ஆனாலும்‌ உமது 
என்னையும்‌, 


1இராஜா 1:27, ராஜாவாகிய எண்‌: 
ஆண்டவனுக்குப்பின்‌ 

சிங்காசனத்தில்‌ 
இவன்தான்‌. 
அடியானுக்குத்‌ 
தெரிவிக்காதிருக்கையில்‌, இந்தக்‌ 
காரியம்‌ ராஜாவாகிய என்‌ ஆண்டவன்‌ 
கட்டனையால்‌ 'நடத்திருக்குமோ 
எண்றான்‌. 


தமது. 
வீற்றிருப்பவன்‌ 
நீர்‌ 


என்று உமது 


பத்சேபாள்‌ தாவீது ராஜாவோடே 


பேரிக்கொண்டிருக்கிறாள்‌. 


கோரிக்கைகளையும்‌. விண்ணப்பங்களையும்‌ 
உறுதிபண்ணுவதற்காக 

பத்சேபாள்‌ 

தன்னுடைய 

ஏறெடுத்துவிட்டாள்‌. இப்போது தாவீது ராஜா 
அவளுடைய விண்ணப்பங்‌ க்‌ 

பிரதியுத்தரம்‌ 

அவளுக்கு பிரதியுத்தரம்‌ 

முன்பாகவே, நாத்தான்‌ அங்கே வருகிறார்‌. 
தாவீது ராஜாவின்‌ பிரதியுத்தரம்‌ 
சாலொமோனுக்கு சாதகமாமிருக்கவேண்டும்‌. 
இதற்காக தாவீது ராஜாவினிடத்தில்‌ 
சாலொமோனைப்பற்றிப்‌ பேசுவதற்கு, 
நாத்தான்‌ அங்கே வருகிறார்‌. 


தீர்க்கதரிசியாகிய 
வந்திருக்கிறார்‌ என்று 
தெரிவிக்கிறார்கள்‌; நாத்தான்‌ 
ராஜாவுக்கு. முன்பாகப்‌. 
முகங்குப்புற விழுந்து 
வணங்குகிறார்‌ 
பத்சேபாளைப்போலவே, 
நாத்தானுக்கும்‌, 
எப்போது வேண்டுமானாலும்‌ 
பார்ப்பதற்கு விசேஷித்த. 
கொடுக்கப்பட்டிருக்கிறது. 


நாத்தான்‌. 
ராஜாவுக்குத்‌ 
தாவீது 
பிரவேசித்து. 
ராஜாவை 
(இராஜா 1:23). 
தீர்க்கதரிசியாகிய 
தாவீது 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அதோனியாவைப்பற்றியும்‌, 

பிரச்சனையைப்பற்றியும்‌ 

சொன்னாள்‌. நாத்தான்‌ 

அதோனியாவைப்பற்றிய 

பிரச்சனையை வெளிப்படையாகப்‌ பேசுகிறார்‌. 

நாத்தான்‌ பத்சேபாளைவிட ஞானமுள்ளவர்‌. 
அவர்‌ கர்த்தருடைய தீர்க்கதரிசி. 


அதோனியா இஸ்ரவேல்‌ தேசத்திற்கு 

ம்‌ சம்பவத்தை பத்சேபாள்‌ 

நாத்தான்‌ அந்த சம்பவத்தை 

உறுதிபண்ணும்‌ வண்ணமாக, அதை தாவீது 

தெளிவாக எடுத்து 

அதோனியாவின்‌ 

பத்சேபாள்‌ தாவீதுக்கு 

சுருக்கமாகச்‌ சொன்னாள்‌. நாத்தானோ அந்த 

விருந்து ஏற்கெனவே 

நடைபெற்றுக்கொண்டிருக்கிறது என்று அந்த 
விருந்தைப்பற்றி வர்ணிக்கிறார்‌. 


தீர்க்கதரிசியாகிய நாத்தான்‌ தாவீது 
ராஜாவை நோக்கி, “ராஜாவாகிய என்‌ 
ஆண்டவனே, அதோனியா எனக்குப்பின்‌ 
ராஜாவாகி, அவனே என்‌ சிங்காசனத்தின்‌ 
மேல்‌. 


போய்‌, 

திரளாக 
அடித்து. ராஜாவின்‌ குமாரர்‌ அனைவரையும்‌ 
இராணுவத்தலைவரையும்‌. ஆசாரியனாகிய 
அபியத்தாரையும்‌ அழைத்தா, அவர்கள்‌ 
அவனுக்கு முன்பாகப்‌ புசித்துக்‌ குடித்து, 
ராஜாவாகிய அதோனியா வாழ்க என்று 
சொல்லுகிறார்கள்‌" (1இராஜா 1:24.25) என்று 
சொல்லுகிறார்‌. 


அதோனியாவின்‌ விருந்திலே புசித்து 
குடித்திருக்கிறவர்கள்‌,. ்‌ 
அதோனியா 
சொல்லுகிறார்கள்‌. 
உயிரோடிருக்கும்போதே, 
அதோனியாவை ராஜா 
வாழ்க என்றும்‌ சொல்லுகிறார்கள்‌. அவர்கள்‌ 
“ராஜாவாகிய அதோனியா வாழ்க” என்று 
சொல்லுவது, தாவீது ராஜா 
ஏற்கெனவே மரித்துப்போனது போல 
இருக்கிறது. அதோனியாவை 
ராஜாவாக்கும்‌. காரியத்தை அவர்கள்‌ 
கர்த்தரிடத்திலும்‌ விசாரிக்கவில்லை, தாவீது 
ராஜாவினிடத்திலும்‌ விசாரிக்கவில்லை. 





i a 
TT 


அதோனியா. ராஜாவாகிற விஷயத்தில்‌ 
தொட இருப்பது 


அதோனியா தாவீது 
ராஜாவின்‌ சம்மதத்தோடு ராஜாவாயிருக்கிறார்‌ 
என்று எல்லோரும்‌ நினைப்பார்கள்‌. 


நாத்தான்‌ தாவீதிடத்தில்‌ பேசும்போது, 
“அதோனியா எனக்குப்‌ பின்‌ ராஜாவாகி, 
அவனே. என்‌  சிங்காசனத்தின்மேல்‌ 
வீற்றிருப்பான்‌ என்று நீர்‌ சொன்னதுண்டோ" 
என்று முதலாவதாக கேட்கிறார்‌. 


தாலீது 
குற்றச்சாட்டுக்கு உடனே 
சொல்லவில்லை. ஆகையினால்‌ 
இந்தக்‌ குற்றச்சாட்டை, மறுபடியும்‌ தெளிவாக 
தாவீது ராஜாவினிடத்தில்‌ சொல்லுகிறார்‌ 
“ராஜாவாகிய என்‌ ஆண்டவனுக்குப்பின்‌ 
தமது சிங்காசனத்தில்‌ வீற்றிருப்பவன்‌ 
இவன்தான்‌ என்று நீர்‌. ட்‌ அடியானுக்குத்‌: 
தெரிலிக்காதிருக்கையில்‌, இந்தக்‌ 
காரியம்‌ ராஜாவாகிய என்‌ ஆண்டவன்‌ 
கட்டளையால்‌ நடந்திருக்குமோ" 
(இராஜா 1:27) என்று நாத்தான்‌ தாவீது 
ராஜாவிடம்‌ கேட்கிறார்‌ 


ராஜா 


அதோனியா 


ராஜாவாவது தாவீது 
ராஜாவின்‌ 


சம்மதத்தோடு 
நடந்திருக்குமென்றால்‌, தாவீது 
கர்த்தருடைய வார்த்தைக்கும்‌ 
உண்மையுள்ளவராயில்லை, அவர்‌ தன்னுடைய 
சொந்த வார்த்தைக்கும்‌. 
உண்மையுள்ளவராயில்லை என்று 
பொருள்படும்‌ வண்ணமாக நாத்தான்‌ தாவீது 
ராஜாவின்மீது குற்றம்‌ சொல்லுகிறார்‌. 
தாவீது ராஜாவினிடத்தில்‌. 

ல்‌ ன்றால்‌, அவர்‌ 
அமைதியாயிராமல்‌, 
மனதிலுள்ள தீர்மானத்தை 
'சொல்லிவிடவேண்டும்‌. 
எல்லோருக்கும்‌ முன்பாக 
எனக்குப்‌ பின்‌ ராஜாவாகி! 
என்‌ சிங்காசனத்தின்மேல்‌ 
என்று அறிவிக்கவேண்டும்‌. 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பத்சேபாளுடைய 
பிரதியுத்தரம்‌ 
நாத்தான்‌ 


சாலொமோனுக்கு 
ஆதரவாகப்‌ பக்குவப்படுத்துகிறார்‌. 


நாத்தான்‌ அதோனியாவின்‌ 
விருந்திற்கு அழைக்கப்படாதவர்களைப்பற்றிச்‌ 
சொல்லும்போது, “அதோனியா உமது 
அடியானாகிய என்னையும்‌, ஆசாரியனாகிய 
சாதோக்கையும்‌, யோய்தாவின்‌ குமாரனாகிய 
பெனாயாவையும்‌, உமது அடியானாகிய 
சாலொமோனையும்‌ அவன்‌ அழைக்கவில்லை" 
இராஜா 1:26) என்று சொல்லுகிறார்‌. 


நாத்தான்‌ தாவீது, 
ராஜாவினீடத்தில்‌, தன்னைப்பற்றிச்‌ 
சொல்லும்போது, “உமது அடியானாகிய 
என்னையும்‌' என்று சொல்லி, தன்னை 
தாவீதுக்கு மிகவும்‌ நெருக்கமானவராகவும்‌, 
கீழ்ப்படிதலுள்ளவராகவும்‌. காண்பித்துக்‌ 
கொள்கிறார்‌. நாத்தான்‌. 
சாலொமோனைப்பற்றிச்‌ சொல்லும்போதும்‌, 
“உமது அடியானாகிய  சாலொமோனையும்‌ 
அவன்‌ அழைக்கவில்லை" என்று 
சொல்லி, சாலொமோனையும்‌ 
தாவீதுக்கு உண்மையுள்ளவராகக்‌ 
காண்பித்துக்கொள்கிறார்‌. 


நாத்தானின்‌ வார்த்தைகளைக்‌ 
கேட்கும்போது, தாவீதுக்கு அதோனியாமீது 
கோபம்‌ வரும்‌. சாலொமோன்மீது பாசம்‌ 
வரும்‌. தாவீது சாலொமோனுக்கு 
ஆதரவாகப்‌ பேசுவார்‌. இதையெல்லாம்‌ 
மனதில்‌ வைத்திருந்து, நாத்தான்‌ தாவீது 
ராஜாவிடம்‌ சாலொமோனுக்கு ஆதரவாகப்‌ 
பேசுகிறார்‌. 


தாவீது 

1இராஜா 1:28-31 
1இராஜா 1:28. அப்பொழுது 
தாவீதுராஜா பிரதியுத்தரமாக: 
பத்சேயானை என்னிடத்தில்‌ 
வரவழையுங்கள்‌ என்றான்‌; அவண்‌: 
ராஜா... சமுகத்தில்‌ பிரவேசித்து 
ராஜாவுக்கு முன்னே தின்றான்‌. 





i= a 
TT 


1இராஜா 1:29. அம்புக்‌ ராஜா உன்‌ 
குமாரனாகிய 'லொமோன்‌ 
எனக்குப்பின்‌ அரசாண்டு, ல்‌ 
ஸ்தானத்தில்‌ என்‌ 
சிங்காசானத்தின்மேல்‌ வீற்றிருப்பான்‌ 
என்று நான்‌ உணக்கு இஸ்ரவேலின்‌ 
தேவனாகிய கர்த்தர்மேல்‌ 
ஆணையிட்டபடியே, இன்றைக்குச்‌. 
செய்து தீர்ப்பேன்‌ என்பதை, 


1இராஜா 1:90. என்‌ ஆத்துமாவை 
எல்லா இக்கட்டுக்கும்‌ நீங்கலாக்கி மீட்ட 
கர்த்தருடைய ஜீவனைக்கொண்டு. 
சொல்லுகிறேன்‌. என்று 
ஆணையிட்டான்‌. 


1இராஜா 1:81. அப்பொழுது பத்சேயான்‌ 
தரைமட்டும்‌. குனித்து: ராஜாவை 
வணங்கி, என்‌ ஆண்டவனாகிய 
தாவீதுராஜா என்றைக்கும்‌ வாழ்க 
என்றான்‌. 


தாவீது ஏற்கெனவே பத்சேபா 
ட ஆணைமை 


போது 
உறுதிபண்ணுகிறார்‌. 'தன்னுடைய 
ஸ்தானத்தில்‌, தனக்கு பின்பு, சாலொமோன்‌ 
தாவீதின்‌ சிங்காசனத்தின்மேல்‌ 
வீற்றிருப்பான்‌' என்று தாவீது ராஜா 
தன்னுடைய தீர்மானத்தை சொல்லுகிறார்‌ 
நாத்தான்‌ தாவீது 
பேரிக்கொண்டிருக்கும்போது 


ராஜாவோடு 


por தாவீதூராஜா பிரதியுத்தரமாக: 
பத்சோளை என்னிடத்தில்‌ வரவழையுங்கள்‌" 
என்று சொல்லுகிறார்‌; பத்சேபாள்‌ ராஜா 
சமுகத்தில்‌ பிரவேசித்து ராஜாவுக்கு முன்னே 
நிற்கிறாள்‌ (இராஜா 1:28). 


தாவீது ராஜா பத்சேபாளை நோக்கி, 
உன்‌ குமாரனாகிய சாலொமோன்‌ 
எனக்குப்பின்‌ அரசாண்டு, அவனே என்‌ 
ஸ்தானத்தில்‌ என்‌ சிங்காசனத்தின்‌ மேல்‌ 
வீற்றிருப்பான்‌ என்று நான்‌ உனக்கு 
இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தர்மேல்‌ 
ஆணையிட்டபடியே, இன்றைக்குச்‌ செய்து 
தீர்ப்பேன்‌ என்பதை, என்‌ ஆத்துமாவை 
எல்லா இக்கட்டுக்கும்‌ நீங்கலாக்கி 
மீட்ட கர்த்தருடைய ஜீவனைக்கொண்டு 
சொல்லுகிறேன்‌" (இராஜா 1:29,30) 
என்று ஆணையிடுகிறார்‌. 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


தாவீது ஏற்கெனவே பத்சேபாளுக்கு 
இட்ட ஆணையை இப்போது மறுபடியுமாக 
உறுதிபண்ணுகிறார்‌. தாவீது பத்சேபாளிடம்‌ 
ஏற்கெனவே ஆணையிட்டபோது, 
உன்‌ குமாரனாகிய சாலொமோன்‌ 
எனக்குப்பின்‌ அரசாண்டு, அவனே என்‌ 
ஸ்தானத்தில்‌ என்‌ சிங்காசானத்தின்மேல்‌ 
வீற்றிருப்பான்‌ என்று நான்‌ உனக்கு 
இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தர்மேல்‌ 
ஆணையிடுகிறேன்‌" (1இராஜா 1:29) என்று 
சொன்னார்‌. 
பத்சேபாளுக்கு ஏற்கெனவே 
போது மறுபடியும்‌ 
நீது தன்னுடைய 
உறுதிபண்ணும்போதும்‌ 
நாமத்தினால்‌ 
உனக்கு 
கர்த்தர்மேல்‌ 


தாவீது 

ஆணையை 
உறுதிபண்ணுகிறார்‌. 
ஆணையை 
கர்த்தருடைய 
உறுதிபண்ணுகிறார்‌. “நான்‌ 
இஸ்ரவேலின்‌ தேவனாகிய 
ஆணையிட்டபடியே, இன்றைக்குச்‌ செய்து 
தீர்ப்பேன்‌ என்பதை, என்‌ ஆத்துமாவை 
எல்லா இக்கட்டுக்கும்‌ நீங்கலாக்கி மீட்ட 
கர்த்தருடைய ஜீவனைக்கொண்டு 
சொல்லுகிறேன்‌" (இராஜா 1:29,30) என்று 
தாவீது ஆணையிடுகிறார்‌. 


ஆணையை 
காலதாமதம்பண்ண வில்லை. 

ஏற்கெனவே இட்ட 
விவாதம்பண்ணவழில்கை. அதை மாற்றம்‌ 
முயற்சி பண்ணவில்லை தாவீது 
தன்னுடைய ஆணையை உறுதிபண்ணும்‌ 
வார்த்தைகள்‌. இஸ்ரவேல்‌ தேசத்தில்‌ 
நடைமுறையில்‌ கடைப்பிடிக்கப்படும்‌ 
பொதுவான வழக்கமாகும்‌. 

“ஆனாலும்‌ தாவீது பேரோத்தியனான 
பவனின்‌. குமாளாகிய ணக்கம்‌ 
அவன்‌ சகோதரன்‌ பானாவுக்கும்‌. 
பிரதியுத்தரமாக: என்‌ ஆத்துமாவை எல்லா 
இக்கட்டுக்கும்‌ நீங்கலாக்கி மீட்ட 
கர்த்தருடைய ஜீவனைக்கொண்டு நான்‌ 
சொல்லுகிறதைக்‌ கேளுங்கள்‌" (2சாமு 4:9). 


தாவீது பத்சேபாளுக்கு தன்னுடைய 
ஆணையை உறுதிபண்ணும்போது, கர்த்தர்‌ 
தனக்கு செய்த நன்மைகளையும்‌ 
நினைவுகூர்ந்து. அதை அங்கிகரிக்கிறார்‌ 
“என்‌ ஆத்துமாவை எல்லா இக்கட்டுக்கும்‌ 
நீங்கலாக்கி மீட்ட கர்த்தருடைய 
ஜீவனைக்கொண்டு சொல்லுகிறேன்‌” 
என்று தாவீது சொல்லுகிறார்‌. 





i= THEN 
TT 


தான்‌ கர்த்தரை நம்பியதுபோலவே, 
தன்னுடைய ஸ்தானத்தில்‌, தன்னுடைய 
சிங்காசனத்தின்‌ மேல்‌ வீற்றிருக்கும்‌ 
சாலொமோனும்‌ கர்த்தரை நம்பவேண்டும்‌. 
என்று தாவீது தன்னுடைய ஆணையில்‌ 


சாலொமோனுடைய ஆத்துமாவையும்‌ எல்லா 
இக்கட்டுக்கும்‌ நீங்கலாக்கி மீட்பார்‌ என்று 
தாவீது விசுவாச வார்த்தைகளைச்‌ 
சொல்லுகிறார்‌. தன்னுடைய ஆத்துமாவுக்கு 
இக்கட்டு வந்ததுபோல, சாலொமோனுடைய 
ஆந்துமாவுக்கும்‌ இக்கட்டு வருவதற்கு. 
வாய்ப்புள்ளது என்று தாவீது எச்சரிப்பின்‌ 
வார்த்தைகளையும்‌ சொல்லுகிறார்‌. 


சாலொமோனைப்பற்றிய 

த்‌ பத்சேபாளுக்கு 
சொல்லுகிறார்‌. தாவீது பத்சேபாளிடம்‌ 
ஏற்கெனவே ஆணையிட்டிருந்தார்‌. இப்போது 
அவர்‌. அவளிடத்திலேயே தன்னுடைய 
ஆணையை உறுதிபண்ணுகிறார்‌ 


அப்பொழுது பத்சேபாள்‌ 
குனிந்து தாவீது ராஜாவை 
என்‌ ஆண்டவனாகிய 
என்றைக்கும்‌ வாழ்க" 
சொல்லுகிறாள்‌. 


தரைமட்டும்‌ 

வணங்கி, 
தாவீதுராஜா 
(இராஜா 1:31) என்று 


பத்சேபாள்‌ தாவீதை வாழ்த்துகிறாள்‌. 
தாவீதுக்கு நல்ல ஆரோக்கியமும்‌ நீண்ட 
ஆயுதம்‌ கிடைக்கவேண்டுமென்று விரும்பி 
என்‌ ஆண்டவனாகிய தாவீது ராஜா 
என்றைக்கும்‌ வாழ்க” என்று சொல்லி 
வாழ்த்துகிறாள்‌. தாவீது மரித்த 
பின்புதான்‌, சாலொமோன்‌ அவருடைய 
சிங்காசனத்தின்‌ மேல்‌ வீற்றிருக்க, க்‌ 
தன்னுடைய மகன்‌ க்கிரத்தில்‌ 
ராஜாவாகவேண்டும்‌ என்று ப்ள 
அவசரப்படவில்லை. “என்‌ ஆண்டவனாகிய 
தாவீது ராஜா என்றைக்கும்‌ வாழ்க” 
என்று சொல்லி தாவீதை வாழ்த்துகிறாள்‌. 
தாவீது இஸ்ரவேல்‌ தேசத்திற்கு. 
ராஜாவாயிருப்பது, இஸ்ரவேல்‌ ஐனத்தார்‌ 
எல்லோருக்கும்‌ ஆசீர்வாதமாகவும்‌, 
பாக்கியமாகவும்‌ இருக்கிறது என்பதை 
பத்சேபாள்‌ அங்கீகரிக்கிறாள்‌. 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


ராஜாவாகிய சாலொமோன்‌. 
1இராஜா 1:82-40 


1இராஜா 1:82. பின்பு தாவிதுராஜா, 
ஆசாரியனாகிய சாதோக்கையும்‌ 
தீர்க்கதரிசியாகிய நாத்தானையும்‌ 
குமாரன்‌: 
என்னிடத்தில்‌ 

வரவழையுங்கள்‌ என்றான்‌. 


1இராஜா 1:88. அவர்கள்‌ ராஜாவுக்கு 
முன்பாகப்‌ பிரவேசித்தபோது, ராஜா 
அவர்களை நோக்கி: நீங்கள்‌ உங்கள்‌: 
சேவகரைக்‌ 

என்‌ குமாரனாகிய 

என்‌ கோவேறு 

னன்ன பல்‌ ஏற்றி, அவளைக்‌ 
எனுக்கு. அழைத்துக்கொண்டு 


போங்கள்‌. 


1இராஜா 1:84. அங்கே ஆகாரியனாகிய 
சாதோக்கும்‌ தீர்க்கதரிசியாகிய 
நாத்தனும்‌ அவனை இஸ்ரவேலின்‌ மேல்‌ 
ராஜாவாக அபிஷேகம்‌ பண்ணக்‌ 
கடவர்கன்‌; பின்பு எக்கானம்‌ ஊதி, 
ராஜாவாகிய சாலொமோன்‌ வாழ்க 
என்று வாழ்த்துங்கள்‌. 


1இராஜா 1:85. அதின்பின்பு அவன்‌ 
நகர்வலம்‌ வந்து, என்‌ சிங்காசனத்தில்‌ 
விற்றிருக்கும்படி, அவனைக்‌ 
கூட்டிக்கொண்டு வாருங்கள்‌; அவனே 
என்‌ ஸ்தானத்தில்‌ ராஜாவாயிருப்பான்‌; 
அவன்‌ இஸ்ரவேலின்மேலும்‌ 
மூதாவின்மேலும்‌ தலைவனாயிருக்கும்‌ 
படி. அவனை ஏற்படுத்தினேன்‌ 
என்றான்‌. 


1இராஜா 1:96. அப்பொழுது 
யோய்தாவின்‌ குமாரன்‌ பெனாயா 
ராஜாவுக்குப்‌ பிரதியுத்தரமாக: ஆமென்‌, 
ராஜாவாகிய என்‌ ஆண்டவனுடைய 
தேவனாகிய கர்த்தரும்‌ இப்படியே 
சொல்வாராக. 





i= FTE 
TT 


1இராஜா 1:87. கர்த்தர்‌ ராஜாவாகிய 
என்‌ ஆண்டவனோடே எப்படி. 
இருந்தாரோ, அப்படியே 
சாலொமோனோடும்‌ 
தாவீதுராஜாவாகிய 
ஆண்டவனுடைய 
பார்க்கிலும்‌ 
சிங்காசனத்தைப்‌ 
என்றான்‌. 


அவர்‌ 
இருந்து, 
என்‌ 


சிங்காசனத்தைப்‌ 
டய 
பெரிதாக்குவாராக. 


1:88. அப்படியே 
ஆசாரியனாகிய சாதோக்கும்‌, 
தீர்க்கதரிசியாகிய நாத்தானும்‌, 
யோய்தாவின்‌ குமாரன்‌ பெனாயாவும்‌, 
கிரேத்தியரும்‌ பிலேத்தியரும்‌ போய்‌, 
காலொமோனைத்‌ 
தாவீதுராஜாவினுடைய 
கோவேறுகழுதையின்மேல்‌ 

அவனைக்‌ 
நடத்திக்கொண்டுபோனார்கள்‌. 


1இராஜா 


1:39. ஆசாரியனாகிய 
தைலக்கொம்யபைக்‌. 


எடுத்துக்‌ 


சாலொமோனை 
அபிஷேகம்பண்ணினான்‌; அப்பொ, 
எக்கானம்‌ ஊதி, ஜனங்களெல்லாரும்‌. 
ராஜாவாகிய சாலொமோன்‌ வாழ்க 
என்று வாழ்த்தினார்கள்‌. 


இராஜா 


3 இராஜா 1:40. பிற்பாடு. 
ஜனங்களெல்லாரும்‌ அவன்‌ பிறகாலே 
போனார்கள்‌; ஜனங்கள்‌ நாகசுரங்கனை 
ஊதி, பூமி அவர்கன்‌ சத்தத்தினால்‌ 
அதிரத்தக்கதாக மகா பூரிப்பாய்ச்‌ 
சுந்தோஷித்தார்கள்‌. 


தாவீது 
சதித்திட்டத்தை 
சாலொமோனுடைய உரிமையை 
பாதுகாக்கிறார்‌. இஸ்ரவேல்‌ தேசத்திலே 
ஜனங்கள்‌ மத்தியிலே பொதுவான அமைதியை 
நிைநிறுத்துகிறார்‌ இஸ்ரவேல்‌ 
தேசத்திற்கு சாலொமோனை தனக்கு பின்பு 
ராஜாவாக்குவது தாவீதின்‌ தீர்மானமாயிற்று. 
தாவீது தன்னுடைய. தீர்மானத்தை: 
நிறைவேற்றும்‌ பொறுப்பை, நாத்தான்‌. 
யோய்தா, பெனாயா ஆகியோரிடத்தில்‌: 
ஒப்புக்கொடுக்கிறார்‌. இவர்கள்‌ தாவீதின்‌ 
ராஜாசனத்திலே அதிகாரமுள்ளவர்கள்‌. 


அதோனியாவின்‌ 
முறியடிக்கிறார்‌. 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இவர்கள்‌ இதுவரையிலும்‌ தாவீதுக்கு 
உண்மையுள்ளவர்களாயிருந்திருக்கிறவர்கள்‌. 
இவர்கள்‌ தாவீதின்‌ நன்மையை 
நாடுகிறவர்கள்‌. 


தாவீதுராஜா, 
சாதோக்கையும்‌ 
நாத்தானையும்‌ 
பெனாயாவையும்‌ 


'ஆசாரியனாகிய 
தீர்க்கதரிசியாகிய 
யோய்தாவின்‌ குமாரன்‌ 


என்னிடத்தில்‌ 
வரவழையுங்கள்‌" (இராஜா 1:32) என்று 
கட்டளையிடுகிறார்‌. அவர்கள்‌ ராஜாவுக்கு 
முன்பாக பிரவேசிக்கிறார்கள்‌. 


தாவீது ராஜா அவர்களிடம்‌ 
தன்னுடைய தீர்மானத்தை சொல்லுகிறார்‌. 
சாலொமோனை இஸ்ரவேலின்மேல்‌ 
ராஜாவாக அபிஷேகம்பண்ணுமாறு 
அவர்களுக்கு கட்டளை கொடுக்கிறார்‌ 


தாவீது ராஜா அவர்களை நோக்கி: 
நீங்கள்‌ உங்கள்‌ .ண்டவனுடைய 
சேவகரைக்‌ கூட்டிக்கொண்டு, என்‌ 
குமாரனாகிய  சாலொமோனை என்‌: 
கோவேறுகழுதையின்மேல்‌. ஏற்றி. 
அவனைக்‌ கீகோனுக்கு அழைத்துக்கொண்டு 
போங்கள்‌. அங்கே ஆசாரியனாகிய 
சாதோக்கும்‌ தீர்க்கதரிசியாகிய நாத்தனும்‌ 
அவனை இஸ்ரவேலின்மேல்‌ ராஜாவாக 
அபிஷேகம்‌ பண்ணக்கடவர்கள்‌; பின்பு 
எக்காளம்‌ ஊதி, ராஜாவாகிய சாலொமோன்‌ 
வாழ்க என்று வாழ்த்துங்கள்‌" 
இராஜா 1:33,34) என்று சொல்லுகிறார்‌. 

அவர்கள்‌ தன்னுடைய 
கட்டளைப்பிரகாரம்‌ சாலொமோனை 
அபிஷேகம்பண்ணினபின்பு, அவர்கள்‌ 
சாலொமோனுக்கு என்ன செய்யவேண்டும்‌ 
என்றும்‌ தாவீது அவர்களுக்கு கட்டளை 
கொடுக்கிறார்‌. 


தாவீது ராஜா அவர்களை 
நோக்கி, 'அதின்பின்பு சாலொமோன்‌ 
நகர்வலம்‌ வந்து, என்‌ சிங்காசனத்தில்‌ 
வீற்றிருக்கும்டி, அவனைக்‌ கூட்டிக்கொண்டு 
வாருங்கள்‌; அவனே என்‌ ஸ்தானத்தில்‌ 
ராஜாவாயிருப்பான்‌ ; 
இஸ்ரவேலின்மேலும்‌ 
தலைவனாயிருக்கும்படி 
ஏற்படுத்தினேன்‌" (1இராஜா 
சொல்லுகிறார்‌. 


1:35) 





f= FTE 
TT 


நாத்தானும்‌ 
ராஜாவாக 
அவர்கள்‌ 
ராஜாவுடைய 


அபிஷேகம்பண்ணும்போது. 
தங்களோடுகூட தாவீது 
'சேவகரையும்‌ கூட்டிக்கொண்டு 
போகவேண்டும்‌. ராஜா பயன்படுத்தும்‌ 
கோவேறு கழுதையின்மேல்‌ சாலொமோனை 
ஏற்றி, அவரை கீகோனுக்கு 
அழைத்துக்கொண்டு போகவேண்டும்‌. 


சாதோக்கும்‌ நாத்தானும்‌ கர்த்தருடைய 
ஊழியத்தை செய்கிறவர்கள்‌. சாநோக்கு 
ஆசாரியன்‌. நாத்தான்‌ ர்க்கதரிசி. 
இவர்கள்‌ இருவரும்‌, கர்த்தருடைய 
நாமத்தினால்‌, சாலொமோனை ராஜாவாக 
அபிஷேகம்பண்ண வேண்டும்‌. 


இஸ்ரவேலின்‌ இராணுவத்திற்கும்‌ 

ஸ்ர 'த்தாருக்கும்‌ 

ர அரத்‌ சாதோக்கும்‌ 

நாத்தானும்‌, சாலொமோனை ராஜாவாக 

அபிஷேகம்பண்ணிய பின்பு அவர்கள்‌ 

எக்காளம்‌ ஊதி, “ராஜாவாகிய சாலொமோன்‌ 
வாழ்க" என்று வாழ்த்தவேண்டும்‌. 


எக்காளம்‌. 
தேசத்தாரின்‌ 
சந்தோஷத்திற்கும்‌, 'சமாதானத்திற்கும்‌ 
அடையாளம்‌. இதுபோன்ற விசேஷித்த. 
சம்பவங்களில்‌ எக்காளம்‌ ஊதவேண்டுமென்று, 
மோசேயின்‌ பிரமாணத்தில்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள்‌ எக்காளம்‌. 
ஊதியும்‌ சாலொமோனை வாழ்த்தவேண்டும்‌. 
“ராஜாவாகிய சாலொமோன்‌ வாழ்க" என்று 
தங்கள்‌ வாயின்‌ வார்த்தைகளினாலும்‌ 
சாலொமோனை வாழ்த்தவேண்டும்‌. 


சாதோக்கும்‌. நாத்தானும்‌ 
'இஸ்ரே 


ஊதுவது, 


தாவீது சாலொமோனை கீகோனிலே. 
ராஜாவாக அபிஷேகம்பண்ணுமாறு 
சொல்லுகிறார்‌. சாலொமோனை ராஜாவாக 
அவர்கள்‌ 

சாலொமோனை, தாவீதின்‌ 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தாவீது இப்போது வயது சென்ற 
விர்த்தாப்பியராயிருக்கிறார்‌. அவருடைய சரீர 
பலம்‌ குறைந்துபோயிற்று. தாவீது 
தன்னுடைய சரீரத்தில்‌ பலவீனமாயிருக்கும்‌ 
இப்போதும்‌, அவர்‌ மரித்துப்போன பின்பும்‌, 
ராஜாவாகிய சாலொமோன்‌ தாவீதின்‌ 
சிங்காசனத்தில்‌ அமர்ந்து, சமஸ்த இஸ்ரவேல்‌ 
தேசத்தையும்‌ ஆளுகை செய்யவேண்டும்‌. 


தாவீது சாலொமோனைப்பற்றிச்‌ 
சொல்லும்போது, “அவன்‌ இஸ்ரவேலின்மேலும்‌ 
யூதாவின்மேலும்‌ தலைவனாயிருக்கு்படி 
அவனை ஏற்படுத்தினேன்‌" (இராஜா 1:35) 
என்று சொல்லுகிறார்‌. சாலொமோனை 
ராஜாவாக அபிஷேகம்பண்ணுவது, 
தாவீதுக்கு மனத்திருப்தியாகவும்‌, சந்தோஷ 
மாகவும்‌ இருக்கிறது. தாவீதுக்கு நெருக்க 
மானவர்கள்‌ எல்லோருக்கும்‌, அவருடைய 
தீர்மானம்‌ சந்தோஷத்தைக்‌ கொடுக்கிறது. 


சாரியனாகிய சாதோக்கும்‌, 
நீர்க்கதரிரியாகிய நாத்தானும்‌, தாவீதின்‌ 
கட்டளையை காலதாமதம்பண்ணாமல்‌ 
உடனே நிறைவேற்றவேண்டும்‌. தாவீது 
ஊரித்துபபோன பின்பு. இஸ்ரேல்‌ பதாத்தியே 
குழப்பங்களே பிரச்சனைகளோ, 
ர்க] ஏற்படக்கூடாது. இஸ்ரவேல்‌ 

சமாதானம்‌ 


ராஜா... சாதோக்குக்கும்‌ 
சாலொமோனை ராஜாவாக 
கட்டளை 
அங்கே 
பெனாயாவும்‌ 
இருக்கிறான்‌. இவன்‌ தாவீதின்‌ சேவகருக்கு 
படைத்தளபதி. தாவீதின்‌ தீர்மானத்தை 
பெனாயா  அங்கீகரிக்கிறான்‌. 
அன்று. ளைக்‌! அமன்‌ 
வழ்த்துகிறான்‌. 


நாத்தானுக்கும்‌, 


ழுது யோய்தாவின்‌ குமாரன்‌ 
பெனாயா தாவீது ராஜாவுக்குப்‌ 
பிரதியுத்தரமாக: “ஆமென்‌, ராஜாவாகிய என்‌ 
ஆண்டவனுடைய தேவனாகிய கர்த்தரும்‌ 
இப்படியே சொல்வாராக. கர்த்தர்‌ ராஜாவாகிய 
என்‌ ஆண்டவனோடே எப்படி இருந்தாரோ, 
அப்டியே அவர்‌ சாலொமோனோடும்‌. 
இருந்து. தாவீது ராஜாவாகிய என்‌ 
ஆண்டவனுடைய 'சிங்காசனத்தைப்‌ 
பார்க்கிலும்‌ அவருடைய சிங்காசனத்தைப்‌ 
பெரிதாக்குவாராக" இராஜா 1:36,37) 
என்று சொல்லுகிறான்‌. 





i THE 
ETT 


தாவீதின்‌ தீர்மானம்‌ பெனாயாவக்கு 
ப்தியாயும்‌, ஆறுதலாயும்‌, சந்தோஷமாயும்‌: 
இருக்கிறது. "சாலொமோன்‌ என்‌ ஸ்தானத்தில்‌ 
ராஜாவாயிருப்பான்‌” என்று தாவீது 
சொன்னார்‌. தாவீது உயிரோடிருக்கும்போதும்‌, 
அவர்‌ மரித்த பின்பும்‌, சாலொமோன்‌ சமஸ்த 
இஸ்ரவேலுக்கும்‌ ராஜாவாயிருப்பார்‌. 
ராஜாவின்‌ வார்த்தையை பெனாயா 
அங்கீரித்து, “ஆமென்‌” என்று 
சொல்லுகிறான்‌. 


ராஜாவின்‌ வார்த்தைகளை பெனாயா 
மனப்பூர்வமாய்‌ அங்கீகரிக்கிறான்‌. ராஜாவின்‌ 
வார்த்தைக்கு எதிர்த்துப்பேச ்‌ 
ஒருவருமில்லை. எல்லோருமே 
கட்டளைக்கு கீழ்ப்படிகிறார்கள்‌. 
பின்பு, சாலொமோன்‌ இஸ்ரவேல்‌ 
தேசத்திற்கு ராஜாவாகவேண்டும்‌ என்பது 
கர்த்தருடைய சித்தமாயிருக்கிறது. 
கர்த்தருடைய சித்தம்‌ நிறைவேறுகிறது. 


“சாலொமோன்‌ ஸ்தானத்தில்‌ 
ராஜாவாயிருப்பான்‌" என்று தாவீது 
சொன்னபோது, பெனாயா, “தேவனாகிய 
கர்த்தரும்‌ இப்படியே சொல்வாராக" என்‌ 
சொல்லுகிறான்‌. பெனாயா 
வாக்குத்தத்தத்தை 
கர்த்தர்‌ சாலொமோனின்‌ ஆட்சியைக்‌ 
குறித்து, வாக்குப்பண்ணியிருக்கிறார்‌ 
கர்த்தருடைய சித்தம்‌ நிறைவேறும்‌. 
பெனாயா சாலொமோனை 
ஆசிர்வதிக்கும்போது, கர்த்தரிடத்தில்‌. 
ஜெபம்பண்ணி, கர்த்தருடைய நாமத்தினால்‌. 
சாலொமோனை ஆசீர்வதிக்கிறான்‌.. 
“கர்த்தர்‌ ராஜாவாகிய என்‌ ஆண்டவனோடே 
எப்படி இருந்தாரோ, அப்படியே அவர்‌ 
சாலொமோனோடும்‌ இருந்து. தாவீது. 
ராஜாவாகிய என்‌ ஆண்டவனுடைய 
சிங்காசனத்தைப்‌ பார்க்கிலும்‌ அவருடைய 
சிங்காசனத்தைப்‌ பெரிதாக்குவாராக” 
இராஜா 1:37) என்று சொல்லி பெனாயா 
சாலொமோனை ஆசீர்வதிக்கிறான்‌. 


கர்த்தர்‌ தாவீதோடு கூடமிருந்தார்‌. 
அவர்‌ சாலொமோனோடும்‌ கூடமிருப்பார்‌. 
கர்த்தர்‌ தாவீதின்‌ சிங்காசனத்தை 
பெரிதாக்கினார்‌. அவர்‌ சாலொமோனுடைய 
சிங்காசனத்தை, அதைவிட பெரிதாக்குவார்‌ 
என்று பெனாயா ஆசீர்வதிக்கிறான்‌. தாவீது 
தன்னுடைய பிள்ளைகளை நேசிக்கிறார்‌. 
சாலொமோனுடைய சிங்காசனம்‌ தாவீதின்‌ 
சிங்காசனத்தைவிட பெரிதாயிருக்கும்போது. 


ராஜாவின்‌ 
தாவீதுக்கு 


என்‌ 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தாவீது அதைப்‌ 
பொறாமைப்படமாட்டார்‌. 
பிள்ளைகளின்‌ நன்மைகளையும்‌, 
முன்னேற்றத்தையும்‌ விரும்புகிறவர்‌. 
தன்னுடைய வாழ்த்துதலை தாவீது ராஜாவும்‌ 
அங்கீகரிப்பார்‌ என்று பெனாயா நம்புகிறான்‌. 


பார்த்து. 
அவர்‌ தன்னுடைய 


சாதோக்கும்‌, நாத்தானும்‌, 
பெனாயாவும்‌ சாலொமோனை ராஜாவாக 
அபிஷேகம்பண்ணுகிறார்கள்‌. ஆசாரியனாகிய 
சாதோக்கும்‌, தீர்க்கதரிசியாகிய நாத்தானும்‌, 
யோய்தாவின்‌ குமாரன்‌ பெனாயாவும்‌, 
கிரேத்தியரும்‌ பிலேத்தியரம்‌ போய்‌, 
சாலொமோனைத்‌  தாவீதுராஜாவினுடைய 
கோவேறுகழுதையின்மேல்‌ ஏற்றி, அவனைக்‌ 
கீகோனுக்கு நடத்திக்கொண்டுபோகிறார்கள்‌. 
இராஜா 1:38). 


சாரியனாகிய 


ஈக்கு, 
ஈம்பைக்‌ 


கூடாரத்திலிருந்து 
சாலொமோனை 
அப்பொழுது 
ஜனங்களெல்லாரும்‌ 
சாலொமோன்‌ வாழ்க" 
_ வாழ்த்துகிறார்கள்‌. பிற்பாடு 
சாலொமோன்‌ 


எக்காளம்‌ 
"ராஜாவாகிய 


அவர்கள்‌ 
அதிரத்தக்கதாக மகா 
சந்தோவிக்கிறார்கள்‌ 

இராஜா 1:39/40). 


ராஜாவின்‌ கட்டளையை 


தாவீது 
நிறைவேற்றுவதற்கு, சாதோக்கும்‌, நாத்தானும்‌, 


பெனாயாவும்‌  காலதாமதம்பண்ணவில்லை. 
தாவீது சாலொமோனை கீகோனுக்கு 
அழைத்துக்கொண்டு போகச்சொன்னார்‌ 
தாவீது சொன்ன பிரகாரம்‌ 

சாலொமோனை க்கே 
அழைத்துக்கொண்டு போகிறார்கள்‌. 


கர்த்தருடைய  ஆசரிப்புக்கூடாரத்திலே. 
உடன்படிக்கைப்‌ பெட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. 
பரிசுத்த பணிழுட்டுக்களெல்லாம்‌. 
வைக்கப்பட்டிருக்கிறது. 

மத்தியில்‌ அபிஷேக தைலக்‌ 
ஆசாரியனாகிய 

வைபங்களில்‌, 


அபிஷேக தைலத்தைப்‌ பயன்படுத்துவான்‌. 





i FTE 
TT 


சாதோக்கு ஆசரிப்புக்கூடாரத்திலிருந்து 
தைலக்கொம்பை எடுத்துக்கொண்டு. 
போகிறான்‌. சாதோக்கு அபிஷேக 
தைலத்தினால்‌. சாலொமோனை 
அபிஷேகம்பண்ணுகிறார்‌ சாலொமோன்‌ 
வல்லமையினாலும்‌, தாராளத்தினாலும்‌ 
அபிஷேகம்பண்ணப்படுகிறார்‌. 
ஜனங்களெல்லோரும்‌ சாலொமோனை 
வாழ்த்துகிறார்கள்‌. இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
கர்த்தருக்குள்‌ சந்தோஷமாயிருக்கிறார்கள்‌. 


அதோனியா 
1இராஜா 1:41-51 


இராஜா 141.  அதோனியாவும்‌ 
அவனோடி ருந்த எல்லா 
விருந்தானிகளும்‌ போஜனம்‌ பண்ணி. 
முடிந்தபோது அதைக்கேட்டார்கன்‌; 
யோவாப்‌ எக்கானசத்தத்தைக்‌ 
கேட்டபோது, நகரத்தில்‌ 
உண்டாயிருக்கிற ஆராவாரம்‌ 
என்ன என்று விசாரித்தான்‌. 


இராஜா 1:42. அவன்‌ பேசிக்‌ 
கொண்டிருக்கையில்‌, ஆசாரியனாகிய 
அபியத்தாரின்‌ குமாரன்‌ யோனத்தான்‌ 
வந்தான்‌; அப்பொ அதோனியா, 
உன்னே வா, நீ கெட்டிக்காரன்‌, நீ 
நற்செய்தி கொண்டுவருகிறவன்‌. 
என்றான்‌. 


1இராஜா 1:48. யோனத்தான்‌ 
அதோனியாவுக்குப்‌ பிரதியுத்தரமாக: 
ஏது, தாவிதுராஜாவாகிய நம்முடைய 
ஆண்டவன்‌ சாலொமோனை 
ராஜாவாக்கினாரே. 


1இராஜா 1:44. ராஜா ஆசாரியனாகிய 
சாதோக்கையும்‌,  தீர்க்கதரிசியாகிய 
நாத்தனையும்‌, யோய்தாவின்‌. 
குமாரன்‌ பெனாயாவையும்‌, 
கிரேத்தியரையும்‌ பிலேத்தியரையும்‌ 
அவனோடே. அனுப்பினார்‌; அவர்கள்‌ 
அவனை ராஜாவுடைய 
கோவேறுகழுதையின்மேல்‌ 
ஏற்றினார்கள்‌. 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


பிரியப்‌] 
UBLISHERS 


145. ஆசாரியனாகிய 
சாதோக்கும்‌, தீர்க்கதரிசியாகிய 
நாத்தனும்‌, அவனைக்‌ கீகோனிலே 
ராஜாவாக அபிஷேகம்பண்ணினார்கள்‌; 
நகரமெல்லாம்‌. முழங்கத்தக்கதாக 
அங்கேயிருந்து பூரிப்போடே, 
புறப்பட்டுப்‌ போனார்கள்‌; நீங்கள்‌ 
கேட்ட இரைச்சல்‌ அதுதான்‌. 


1இராஜா 1:48. அல்லாமலும்‌ 
சாலொமோன்‌ ராஜாங்கத்துக்குரிய 
சிங்காசனத்தின்மேல்‌ வீற்றிருக்கிறான்‌. 


1இராஜா 


1இராஜா 1:47. ராஜாவின்‌ 
ஊழியக்காரரும்‌ தாவீது ராஜாவாகிய 
நம்முடைய ஆண்டவனை வாழ்த்துதல்‌ 
செய்யவத்து: தேவன்‌ சாபொமோனின்‌' 
நாமத்தை உம்முடைய நாமத்தைப்‌ 
பார்க்கிலும்‌ பிரபலப்படுத்தி, 
அவருடைய சிங்காசனத்தை. 
உம்முடைய சிங்காசனத்தைப்‌ 
பார்க்கிலும்‌ பெரிதாக்குவாராக. 
என்றார்கள்‌; ராஜா தம்முடைய 
கட்டி.லின்மேல்‌ குணிந்து 
பணித்துகொண்டார்‌. 


1இராஜா 1:48. 
என்னுடைய ட்‌ 
இன்றையதினம்‌ 
சிங்காசனத்தின்மேல்‌ ஒருவனை 
வீற்றிருக்கச்‌ செய்த இஸ்ரவேலின்‌ 
தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்‌ 
என்று சொன்னார்‌ என்‌ நான்‌. 


1இராஜா 1:49. 
அதோனியாவின்‌ 
'விருந்தானிகளெல்லாரும்‌. அதிர்ந்து 
எழுந்திருந்து, அவரவர்‌ தங்கள்‌ வழியே 
போய்விட்டார்கள்‌. 


1இராஜா 1:50, 
சாலொமோனுக்குப்‌ பயத்ததினால்‌ 
எழுந்துபோய்‌, பலிபீடத்தின்‌ 
கொம்புகளைப்‌ பிடித்துக்கொண்டான்‌. 


R= 
காண 


என்‌ 


பின்னும்‌ 
ண்கள்‌. 


அப்பொழுது 


அதோனியர, 





i FTE 
TT 


இராஜா 1:51: இதே, அதோனியா 
ராஜாவாகிய சாலொமோனுக்குப்‌ 
பயப்படுகிறான்‌ என்றும்‌, இதோ, அவன்‌ 
பலிபீடத்தின்‌ கொம்புகளைப்‌: 
பிடித்துக்கொண்டு, ராஜாவாகிய 
சாலொமோன்‌ தமது அடியானைப்‌: 
பட்டயத்தாலே ற்‌ 
என்று எனக்கு. 
ஆணையிடுவாராக தச்‌ என்றும்‌, 
சாலொமோனுக்கு அறிவிக்கப்பட்டது. 


அதோனியாவும்‌ அவனோடு 
கூடயிருக்கிற விருந்தாளிகளும்‌ விருந்து: 
புசிக்கிறார்கள்‌. அவர்கள்‌ குடித்து 
வெறித்திருக்கிறார்கள்‌. ஆசாரியனாகிய 
சாதோக்கு சாலொமோனை ராஜாவாக 
அபிஷேகம்பண்ணினான்‌. அப்பொழுது 
ஜனங்களெல்லோரும்‌ எக்காளம்‌ 
ஊதுகிறார்கள்‌. “ராஜாவாகிய சாலொமோன்‌ 
வாழ்க" என்று வாழ்த்தி ஆர்ப்பரிக்கிறார்கள்‌ 
இந்த வாழ்த்‌; ஆர்ப்பரிப்பு 


த்துதலின்‌ 
அதோனியாவின்‌ செவிகளிலும்‌ கேட்கிறது. 


அதோனியாவும்‌ அவனோடிருந்த 
எல்லா த்தாள்‌ போஜனம்பண்ணி 
முடிந்தபோது அதைக்கேட்கிறார்கள்‌; யோவாப்‌ 
எக்காளசத்தத்தைக்‌ கேட்டபோது. “நகரத்தில்‌ 
உண்டாயிருக்கிற ஆராவாரம்‌ என்ன” 
(இராஜா 1:41) என்று விசாரிக்கிறான்‌. 


அதோனியாவோடு 
கூடமிருக்கிறவர்கள்‌, அவனை ராஜாவாக 
அறிவிக்க ஆயத்தமாயிருக்கிறார்கள்‌. 
அதுவரையிலும்‌ அவருடைய விருந்தாளிகள்‌ 
போஜனம்‌ பண்ணிக்கொண்டிருக்கிறார்கள்‌. 
அதோனியாவும்‌ அவனோடு கூடமிருக்கிற 
ஜனங்களும்‌ போஜனம்பண்ணிக்‌ 
கொண்டிருக்கும்போதே, சாலொமோன்‌. 
ராஜாவாக அபிஷேகம்பண்ணப்படுகிறார்‌. 
அவர்கள்‌ போஜனம்பண்ணி முடியும்போது, 
சாநோக்கு சாலொமோனை ராஜாவாக 
அபிஷேகம்பண்ணி முடித்துவிடுகிறான்‌. 


அதோனியாவும்‌  அவனோடிருக்கிற 
எல்லா விருந்தாளிகளும்‌ போஜனம்பண்ணி 
முடிக்கும்போது, அங்கே எக்காள சத்தம்‌ 
கேட்கிறது. யோவாப்‌ அதோனியாவோடு 
கூடமிருக்கிறான்‌. யோவாபுக்கு இப்போது 
வயதாயிற்று. அவனுக்கு யுத்த வியூகங்கள்‌ 
நன்றாய்த்‌ தெரியும்‌ யோவாப்‌ எக்காள 
சத்தத்தைக்‌ கேட்டவுடன்‌ எச்சரிப்படைந்து, 
“நகரத்தில்‌ உண்டாமிருக்கிற ஆரவாரம்‌ 
என்ன" என்று விசாரிக்கிறான்‌. 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


அதோனியாவும்‌, 
அவனோடுகூடமிருக்கிற விருந்தாளிகள்‌ 
எல்லோரும்‌, அந்த எக்காள சத்தத்தையும்‌, 
ஆரவார சத்தத்தையும்‌ பற்றி 
அறிந்துகொள்ள ஆவலாயிருக்கிறார்கள்‌. 
அப்போது, ஆசாரியனாகிய 
அபியத்தாரின்‌ குமாரன்‌ யோனத்தான்‌. 
அங்கே வருகிறான்‌. 

யோவாப்‌ 
ஆசாரியனாகிய 
யோனத்தான்‌ 
அதோனியா, 
வா, நீ கெட்டிக்காரன்‌, 
கொண்டுவருகிறவன்‌" 
என்று சொல்லுகிறான்‌. 

கெட்டிக்காரன்‌ நல்ல செய்தி 
கொண்டு வருவான்‌ என்று அதோனியா 
நம்புகிறான்‌. யோனத்தான்‌ கொண்டு 
வருவது நல்ல செய்திதான்‌. ஆனால்‌ அது 
அதோனியாவுக்கு நல்ல செய்தியல்ல. 


யோனத்தான்‌ 


பேசிக்கொண்டிருக்கையில்‌, 
அபியத்தாரின்‌ குமாரன்‌ 
வருகிறான்‌: அப்பொழுது 
யோனத்தானிடம்‌, “உள்ளே 
நீ நற்செய்தி 
(இராஜா 1:42) 


அதோனியாவுக்குப்‌ 
பிரதியுத்தரமாக: “ஏது, தாவீதுராஜாவாகிய 
நம்முடைய ஆண்டவன்‌ சாலொமோனை 
ராஜாவாக்கினாரே. ராஜா ஆசாரியனாகிய 
சாதோக்கையும்‌, தீர்க்கதரிசியாகிய 
நாத்தனையும்‌, யோய்தாவின்‌ குமாரன்‌ 
'பெனாயாவையும்‌, கிரேத்தியரையும்‌ 
பிலேத்தியரையும்‌ அவனோடே அனுப்பினார்‌; 
அவர்கள்‌ அவனை ராஜாவுடைய 
பலக வல்‌ அதற்க 

14344) ம்‌ 


அதோனியா 
ராஜாவாகவேண்டுமென்று 
போட்டிருக்கிறான்‌. ஆனால்‌ 
ராஜாவோ 
ராஜாவாக்கிவிடுகிறார்‌. இந்தச்‌ செய்தியைக்‌ 
கேட்டபோது. 


அதோனியா 
னி திய்டைததிதககளேளும்‌ 
சாலொமோன்‌ அபிஷேகம்பண்ணப்பட்ட 
விதத்தையும்‌ யோனத்தான்‌ அதோனியாவுக்கு 
விரிவாகச்‌ சொல்லுகிறான்‌. 


து 
சதித்திட்டம்‌ 
தாவீது 
சாலொமோனை 





i= THEN 
TT 


யோனத்தான்‌. 
நோக்கி, “ஆசாரியனாகிய 
தீர்க்கதரிசியாகிய நாத்தனும்‌, 
கீகோனிலே. 
அபிஷேகம்பண்ணினார்கள்‌:: 
முழங்கத்தக்கதாக 
பூரிப்போடே புறப்பட்டுப்‌ 
நீங்கள்‌ கேட்ட இரைச்சல்‌ 
அல்லாமலும்‌ 
ராஜாங்கத்துக்குரிய 
வீற்றிருக்கிறான்‌" 
என்று சொல்லுகிறான்‌. 


தாவீது 
ராஜாவாக்கினதினால்‌, தாவீது 
அவருடைய ஊழியக்காரரும்‌, 
சந்தோஷமாயிருக்கிறார்கள்‌ 
செய்‌; 
அதோனியாவுக்கு சொல்லுகிறான்‌. 


யோனத்தான்‌ அதோனியாவை நோக்கி, 
“ராஜாவின்‌ ஊழியக்காரரும்‌ 
ராஜாவாகிய நம்முடைய 

வாழ்த்துதல்‌. செய்யலந்து: 
சாலொமோனின்‌ நாமத்தை 

நாமத்தைப்‌ பார்க்கிலும்‌ 

அவருடைய சிங்காசனத்தை 
சிங்காசனத்தைப்‌ பார்க்கிலும்‌ 

வாராக என்றார்கள்‌; ராஜா 
குட்டிவின்மேல்‌ குனிந்து பணிந்துகொண்டார்‌ 
பின்னும்‌ ராஜா: என்னுடைய கண்கள்‌ காண 
இன்றையதினம்‌ என்‌ சிங்காசனத்தின்மேல்‌ 
ஒருவனை வீற்றிருக்கச்‌ செய்த இஸ்ரவேலின்‌ 
தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்‌ 
என்று சொன்னார்‌" (1இராஜா 1:47,48) என்று 
சொல்லுகிறான்‌. 


இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ தாவீது 
ராஜாவை  ஆசீர்வதிக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
சாலொமோனுக்காக கர்த்தரிடத்தில்‌ 
ஜெபம்பண்ணுகிறார்கள்‌. கர்த்தர்‌ 
சாலொமோனின்‌ நாமத்தை, தாவீதின்‌ 
நாமத்தைப்‌ பார்க்கிலும்‌ பிரபலப்படுத்த 
வேண்டுமென்றும்‌ ஜெபம்பண்ணுகிறார்கள்‌. 
மேலும்‌ கர்த்தர்‌, சாலொமோனுடைய 
சிங்காானத்தை தாவீதின்‌ சிங்காசனத்தைப்‌ 
பார்க்கிலும்‌ பெரிதாக்கவேண்டும்‌. 
என்றும்‌ ஜனங்கள்‌ ஜெபம்பண்ணுகிறார்கள்‌. 

சாலொமோன்‌ இஸ்ரவேல்‌ தேசத்தின்‌: 
ராஜாசனத்தை கட்டியெழுப்பவேண்டும்‌. 
தாவீதுஅதற்கு அஸ்திபாரம்‌ போட்டிருக்கிறார்‌. 


போனார்கள்‌; 

அதுதான்‌. 
சாலொமோன்‌ 
சிங்காசனத்தின்மேல்‌ 
(இராஜா. 1:4546) 


சாலொமோனை 
ராஜாவும்‌ 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சாலொமோன்‌ 
இஸ்ரவேல்‌. 

கட்டியெழுப்பவேண்டும்‌. 

இராட்சதனுடைய தோளின்மீது. அவனுடைய 
சிறுபிள்ளை அமர்ந்திருக்கும்போது, அந்தப்‌ 
பிள்ளை, இராட்சதனைவிட உயரமாயிருக்கும்‌. 


தாவீதின்‌ 


அந்த 


சாலொமோன்‌ 
சிங்காசனத்தில்‌ வீற்றிருக்கும்போது. 
சாலொமோனுடைய நாமம்‌: தாவீதின்‌ 
நாமத்தைவிட பிரபலமாயிருக்கும்‌. இஸ்ரவேல்‌ 
ஜனங்கள்‌ சாலொமோனுக்காக 
ஜெபம்பண்ணும்போது, தாவீது ராஜாவும்‌, 
தன்னுடைய கட்டிலின்மேல்‌ குனிந்து 
பணிந்துகொள்கிறார்‌. அவர்கள்‌ ஏறெடுக்கிற 
ஜெபத்தை தாவீதும்‌ அங்கீகரிக்கிறார்‌. 


ஊழியக்காரர்‌ 

ஜெபம்பண்ணிய 

கர்த்தரிடத்தில்‌ 

ஜெபம்பண்ணுகிறார்‌. 

“என்னுடைய கண்கள்‌ காண இன்றையதினம்‌ 

ள்‌. சிங்காசனத்தின்மேல்‌ ஒருவனை 

ச்‌ செய்த இஸ்ரவேலின்‌ 

கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்‌" 

1:48) என்று சொல்லி தாவீது, 
கர்த்தரிடத்தில்‌ ஜெபிக்கிறார்‌. 


இந்த சம்பங்களெல்லாம்‌ எருசலேமிலே 
நடைபெறுகிறது. ஆசாரியனாகிய 
அபியத்தாரின்‌ குமாரன்‌ யோனத்தான்‌, இந்த 
சம்பவங்களையெல்லாம்‌ அதோனியாவுக்கு 
சொல்லுகிறான்‌. அதோனியாலின்‌ 
சதித்திட்டம்‌ முறிந்துபோகிறது. அவனுடைய 
விருந்தும்‌ அப்படியே நின்றுவிடுகிறது. 
அப்பொழுது அதோனியாவின்‌. 
விருந்தாளிகளெல்லாரும்‌ அதிர்ந்து 
எழுந்திருந்து. அவரவர்‌ தங்கள்‌ வழியே 
போய்விடுகிறார்கள்‌ [இராஜா 1:49) 


யோனத்தான்‌ சொன்ன செய்தியைக்‌ 
கேட்டு அதோனியாவும்‌. பயத்தினால்‌ 
நடுங்குகிறான்‌. அதோனியா சாலொமோனை 
அவமதித்தான்‌. அதோனியா தன்னுடைய 
விருந்திற்கு அவன்‌ சாலொமோனை 
அழைக்கவில்லை. அதோனியா தன்‌ 
விருந்தாளிகளோடு  போஜனம்பண்ணினான்‌. 
அந்த வேளையிலே. சாலொமோன்‌ 
சமஸ்த இஸ்ரவேல்‌ தேசத்திற்கும்‌ 
ராஜாவானான்‌. அதோனியா, 
சாலொமோனுக்குப்‌ பயந்ததினால்‌. 
எழுந்துபோய்‌, பலிபீடத்தின்‌ கொம்புகளைப்‌ 
பிடித்துக்கொள்கிறான்‌ 1இராஜா 1:50). 





f= FTE 
TT 


அவனை ஒதுக்கி தள்ளினான்‌. 
இப்போதோ சாலொமோன்‌ அதோனியாவுக்கு 
நியாயாதிபதியாயிருக்கிறான்‌. 


“ஒருவன்‌ பிறனுக்கு விரோதமாகச்‌ 
சதிமோசஞ்செய்து, அவனைத்‌ துணிகரமாய்க்‌ 
கொன்றுபோட்டால்‌, அவனை என்‌ 
ந்தும்‌ பிடித்துக்கொண்டு 
கொலைசெய்யவேண்டும்‌” 

(யாத்‌ 21:14), 


தன்னால்‌ சாலொமோனுக்கு 
விரோதமாக எதிர்த்து நின்று யுத்தம்பண்ண 
முடியாது. என்பது, அதோனியாவுக்கு 
நன்றாய்த்‌ தெரிந்திருக்கிறது. இப்போது. 
அதோனியாவுக்கு 'சாலொமோனுடைய 
கிருபையும்‌ இரக்கமும்‌ தேவைப்படுகிறது. 


கர்த்தருடைய கிருபையைப்‌ 
பெற்றுக்கொள்வதற்கு, அவருடைய 
பலிபீடத்தின்‌ கொம்புகளை 
பிடித்துக்கொள்ளலாம்‌. அதோனியாவும்‌ 
சாலொமோனுக்கு பயந்து, கர்த்தருடைய 
பலிபீடத்தின்‌ கொம்புகளை 
பிடித்துக்கொள்கிறான்‌. கர்த்தரும்‌, 
சாலொமோனும்‌ தனக்கு கிருபையும்‌. 
இரக்கமும்‌ காண்பிப்பார்கள்‌ என்று 
அதோனியா எதிர்பார்க்கிறான்‌. 


இதோ, அதோனியா ராஜாவாகிய 
சாலொமோனுக்குப்‌ பயப்படுகிறான்‌ என்றும்‌, 
இதோ, அவன்‌ பலிபீடத்தின்‌ கொம்புகளைப்‌ 
பிடித்துக்கொண்டு, ராஜாவாகிய 
சாலொமோன்‌ தமது அடியானைப்‌ 
பட்டயத்தாலே கொன்றுபோடுவதில்லை என்று 
இன்று எனக்கு  ஆணையிடுவாராக 
என்கிறான்‌” என்றும்‌ சாலொமோனுக்கு 
அறிவிக்கப்படுகிறது (1இராஜா 1:51). 


அதோனியா தன்னுடைய பாவத்திற்கு, 
மனந்திரும்பவில்லை. 'சாலொமோனுக்கு 
விரோதமாக போட்ட 
சதித்திட்டத்திற்காக, அதோனியா 
வருத்தப்படவில்லை. அதோனியா 
தன்னுடைய ஜீவனைக்குறித்தே 
கருத்தாயிருக்கிறான்‌. சாலொமோன்‌. 
தன்னை கொன்றுபோடக்கூடாது என்று 


எதிர்பார்க்கிறான்‌ 


தான்‌ 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சாலொமோனும்‌ அதோனியாவும்‌ 
1இராஜா 1:52,58. 


1இராஜா 152. அப்பொழுது 
சாலொமோன்‌: அவன்‌ யோக்கியன்‌ 
என்று வினங்க நடந்துகொண்டால்‌. 
அவன்‌ தலைமயிரில்‌ ஒன்றும்‌ தரையிலே 
விழப்போகிறதில்லை அவனிடத்தில்‌ 
பொல்லாப்புக்‌ காணப்படுமேயாகில்‌, 
அவன்‌ சாகவேண்டும்‌ என்‌ நான்‌. 


1இராஜா 1:58. அவனைப்‌ பலிபீடத்திலி 
குத்து கொண்டுவர, ராஜாவாகிய 
சாலொமோன்‌ ஆட்களை அனுப்பினான்‌; 
அவன்வத்து, ராஜாவாகிய 
சாலொமோனை வணங்கினான்‌; 
சாலொமோன்‌ அவனைப்‌ பார்த்து: 
உன்‌ வீட்டிற்குப்‌ போ என்றான்‌. 


சாலொமோனும்‌ அதோனியாவை ஒரு 
நிபந்தனையோடு மன்னிக்கிறார்‌ 
அதோனியாவைப்பற்றி தனக்கு செய்தி 
சொன்னவர்களிடம்‌, 'அதோனியா 
யோக்கியன்‌ என்று விளங்க 
நடந்துகொண்டால்‌ அவன்‌  தலைமமிரில்‌ 
ஒன்றும்‌ தரையிலே விழப்போகிறதில்லை; 
அவனிடத்தில்‌ பொல்லாப்புக்‌ 
காணப்படுமேயாகில்‌, அவன்‌ சாகவேண்டும்‌” 
(இராஜா 1:52) என்று சாலொமோன்‌ 
கட்டளையிடுகிறார்‌. 


ஈனியாவைப்‌  பலிபீடத்திலிருந்‌ 
ல்கள்‌ தாயாகிய சானொமான்‌, 
ஆட்களை அனுப்புகிறான்‌: அதோனியாவந்து, 
ராஜாவாகிய 'சாலொமோனை 
வணங்குகிறான்‌; சாலொமோன்‌ அவனைப்‌ 
பார்த்து: “உன்‌ வீட்டிற்குப்‌. போ” 
இராஜா 1:53) என்று சொல்லுகிறார்‌. 

அதோனியா சாலொமோனுக்கு 
விரோதமாக. சதிபண்ணினாலும்‌, 
சாலொமோன்‌ அவனை தன்னுடைய 
சகோதரனாகவே பாவிக்கிறார்‌. அதோனியா 
பாவம்‌ செய்தவன்‌. சாலொமோனோ 
அவனுக்கு கிருபையும்‌ இரக்கமும்‌. 
காண்பிக்கிறார்‌. தாவீதின்‌ குமாரனாகிய 
இயேசுகிறிஸ்துவும்‌, தமக்கு விரோதமாகப்‌ 
பாவம்‌  செய்கிறவர்களுக்கு கிருபையும்‌ 
இரக்கமும்‌ காண்பிக்கிறார்‌. 





நமை 1 இராஜாக்கள்‌ - விரிவுரை மரமா 
ரியா I KINGS - COMMENTARY PUBLISHERS 


கர்த்தர்‌ நம்முடைய பாவங்களை 

தமது கிருபையினால்‌ மன்னிக்கும்போது, 
நம்முடைய பாவங்களுக்கு நாம்‌ | நம்முடைய பாவசுபாவங்கள்‌ நம்மைவிட்டு 

மனந்திரும்பி, கர்த்தருடைய பாதபடியிலே | நீக்கவேண்டும்‌ என்றும்‌, நாம்‌ இந்த 

நம்மை பணிவோடு ஒப்புக்கொடுக்கும்போது, உலகத்திற்கு ஒத்த வேஷம்‌ தரிக்கக்கூடாது 
என்றும்‌, 

இச்சைகளுக்கு 

அதற்கு அடிமையாகிவிடக்கூடாது என்றும்‌, 

கர்த்தர்‌ நம்மை எச்சரிக்கிறார்‌. 

அதோனியாவை மன்னிக்கும்போது, “அவன்‌ 

யோக்கியன்‌ என்று விளங்க யோக்கியன்‌ 

நடந்துகொள்‌ எவேண்டும்‌” என்னும்‌ ப்‌ 

நிபந்தனையை சொல்லுகிறார்‌. 


என்று 


ஜீவிக்கவில்லையென்றால்‌, 
நமக்கு அழிவு வரும்‌. 





f= FTE 
TT 


தாவீதின்‌ மரணத்தோடு அவருடைய 
ஆட்சிக்காலமும்‌ முடிவு பெறுகிறது. தாவீது. 
மரணமடையும்‌ காலம்‌ சமீபித்தபோது. அவர்‌ 
தன்னுடைய குமாரனாகிய சாலொமோனுக்கு 
கட்டளையிட்டு சொன்னது. 
சாலொமோன்‌ கர்த்தரை சேவிக்கவேண்டும்‌ 
(இராஜா 2:14), யோவாப்‌, பர்சிலா, 
சீமேமி ஆகியோரைப்பற்றி தாவீது 
சொன்னது (இராஜா 2:5-9), தாவீதின்‌ 
மரணமும்‌, அவருடைய ஆட்சிக்காலமும்‌ 
இராஜா 2:10,11) 


சாலொமோனுடைய  ராஜ்யபாரத்தின்‌ 
ஆரம்பம்‌ (இராஜா 2:12). சாலொமோன்‌ 
சமாதான பிரபுவாகமிருந்தாலும்‌, அவர்‌ 
தன்னுடைய ராஜ்யபாரத்தின்‌ ஆரம்பத்தில்‌, 
நீதியை நிலை நிறுத்துகிறார்‌. 


சாலொமோன்‌ அதோனியாவுக்கு 
மரணதண்டனை விதிக்கிறார்‌ 
(இராஜா 2113-25). ஆசாரியனாகிய 


அறியத்தாண ஆசாரிய ஊழியத்திலிருந்து 
pr 


த த போகக்கூடாது. 
நிபந்தனை 

கொடுக்கிறார்‌ ர்‌ 236-38). மூன்று. 
வருஷங்களுக்கு பின்பு சீமேயி 
கடு வெளியே போனதினால்‌, 
மரணதண்டனை 


மிதிக்கப்படுகிறது (இராஜா 2:39-46). 


தாவீதின்‌ மரண வாக்குமூலம்‌ 
1இராஜா 21-11 

1இராஜா 21. தாவீது மரணமடையும்‌ 
காலம்‌ சமீபித்தபோது, அவன்‌ தன்‌ 
குமாரனாகிய சாலொமோனுக்குக்‌ 
கட்டனையிட்டுச்‌ சொன்னது: 


இராஜா 2.2. நான்‌ பூலோகத்தார்‌ 
யாவரும்‌ போகிற வழியே போகிறேன்‌; 
தீ திடன்கொண்டு புருஷனாயிரு.. 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


1இராஜா 2:3. நீ என்ன செய்தாலும்‌, தீ 
எங்கே போனாலும்‌, எல்லாவற்றிலும்‌ 
புத்திமானாயிருக்கிறதற்கும்‌, கர்த்தர்‌ 
என்னைக்‌ குறித்து: உன்‌ பின்னைகள்‌ 
தங்கள்‌ முழு இருதயத்தோடும்‌ தங்கள்‌: 
முழு ஆத்துமாவோடும்‌ எனக்கு முன்பாக 
உண்மையாய்‌ நடக்கும்படிக்குத்‌ தங்கள்‌ 
வழியைக்‌ காத்துக்கொண்டால்‌, 
இஸ்ரவேலின்‌ சிங்காசனத்தின்மேல்‌ 
வீற்றிருக்கத்தக்க புருஷன்‌ 
இல்லாமற்போவதில்லை 

சொன்ன தம்முடைய வார்த்தையைத்‌ 
திடப்படுத்துகிறதற்கும்‌, 


1இராஜா 2. 
தியாயப்பிரமாணத்தில்‌ 
எழுதியிருக்கிறபடி, நீ உன்‌ தேவனாகிய 
கர்த்தருடைய கட்டனைகளையும்‌, 
கற்பனைகளையும்‌ நியாயங்களையும்‌. 
சாட்சிகளையும்‌ கைக்கொள்ள, அவர்‌ 
வழிகளில்‌ நடக்கும்படிக்கு அவருடைய 
காவலைக்‌ காப்பாயாக. 


1இராஜா 2. செருயாவின்‌ 
குமாரனாகிய யோவாப்‌, இஸ்ரவேலின்‌: 
இரண்டு சேனாபதிகனாகிய நேரின்‌ 
குமாரன்‌ அப்னேருக்கும்‌, ஏத்தேரின்‌ 
குமாரன்‌ அமாசாவுக்கும்‌. செய்த 
காரியத்தினால்‌ எனக்குச்‌ செய்த. 
குற்றத்தை நீ அறிந்திருக்கிறாயேர 
அவன்‌ அவர்களைக்‌ கொன்று, 
சமாதான காலத்திலே யுத்த காலத்து 
இரத்தத்தைச்‌ சித்தி, யுத்த காலத்து 
இரத்தத்தைத்‌ தன்‌ அரையிலுன்ன 
கச்சையிலும்‌ தன்‌ கால்களில்‌ 
இருந்த பாதரட்சையிலும்‌ 
வடியவிட்டானே.. 


1இராஜா 26. ஆகையால்‌ உண்‌: 
யுக்தியின்டியே தீ செய்து, 
அவனுடைய நரைமயிர்‌ சமாதானமாய்ப்‌ 
பாதானத்தில்‌ இறங்கவொட்டாதிரு. 


1இராஜா 27. கீலேயாத்தியனான 
பர்சிலாயின்‌ குமாரருக்குத்‌ 
தயைசெய்வாயாக; அவர்கள்‌ உண்‌: 
பந்தியிலே சாப்பிடுகிறவர்களுடன்‌. 
இருப்பார்கனாக; உன்‌ சகோதரனாகிய 
அப்சலோமுக்கு முன்பாக நான்‌ 
ஓடிப்போகையில்‌, அவர்கள்‌ என்னை 
ஆதரித்தார்கள்‌. 


மோசேயின்‌ 





i THE 
TT 


1இராஜா மேலும்‌ பகூரிம்‌ 
ஊரானான பென்யமீனனாகிய 
கேராவின்‌ மகன்‌ சீமேயி உன்னிடத்தில்‌: 
இருக்கிறான்‌; நான்‌ மக்னாயீமுக்குப்‌ 
போகிற நாவிலே, அவன்‌ என்னைக்‌: 
கொடிய தூஷணமாய்த்‌ தூஷித்தான்‌; 
ஆனாலும்‌ அவன்‌  யோர்தானிலே 
எனக்கு எதிர்கொண்டுவத்த படியினால்‌: 
நான்‌ உன்னைப்‌ பட்டயத்தாலே. 
கொன்றுபோடுவதில்லை. என்று 
கர்த்தர்மேல்‌ அவனுக்கு 
ஆணையிட்டுக்கொடுத்தேன்‌. 


1இராஜா 2:9. ஆகிலும்‌ நீ அவனைக்‌ 
குற்றமற்றவன்‌ என்று எண்ணாதே; தீ 
புத்திமான்‌; அவனுடைய நரைமயிரை 
இரத்தத்துடன்‌ 

இறங்கப்பண்ண, ந 
செய்யவேண்டியதை. 

என்றான்‌. 


2௧. 


1இராஜா 210. பின்பு தாவீது தன்‌ 
மிதாக்களோடே. 'தித்திரையடைத்து, 
தாவீதின்‌ தகரத்தில்‌ 
அடக்கம்பண்ணப்பட்டான்‌.. 


1இராஜா 211. தாவீது இஸ்ரவேலை. 
அரசாண்ட நாட்கள்‌ நாற்பது வருஷம்‌; 
அவன்‌ எப்ரோனில்‌ ஏழு வருஷமும்‌, 
எருசலேமில்‌ முப்பத்துமூன்று வருஷமும்‌ 
அரசாண்டான்‌. 


தாவீது இஸ்ரவேல்‌ தேசத்தில்‌ 
உயர்ந்தவராகவும்‌ நல்லவராகவும்‌ இருந்தவர்‌. 
இப்போது அவர்‌ மரிக்கிறவராக இருக்கிறார்‌ 
(இராஜா 2:1). தாவீது மரித்துப்போகிறார்‌. 
(இராஜா 2:10), கர்த்தருடைய பிள்ளைகள்‌ 
இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ மரித்துப்போனாலும்‌, 
இந்த மரணத்திற்கு பின்பு மற்றொரு ஜீவன்‌ 
உள்ளது. இது விசுவாசிகளுக்கு 
வாக்குப்பண்ணப்பட்டிருக்கிற ஆசீர்வாதம்‌. 


அடக்கம்பண்ணப்பட்டாலும்‌, 
உயிர்த்தெழுந்து, 

நித்தியகாலமாய்‌. 

நம்முடைய ஆனந்த பாக்கிய நம்பிக்கை. 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


தாவீதுக்கு மரணமடையும்‌ காலம்‌ 
சமீபித்திருக்கறது. அப்போது அவர்‌ 
தன்னுடைய குமாரனாகிய சாலொமோனுக்கு, 
தன்னுடைய வார்த்தைகளை கட்டளையிட்டு 
சொல்லுகிறார்‌. தாவீது சாலொமோனுக்கு 
தன்னுடைய மரணவாக்குமூலத்தை 
அறிவிக்கிறார்‌. தாவீதுக்கு பின்பு 
சாலொமோன்‌, இஸ்ரவேலின்‌ சிங்காசனத்தில்‌ 
அமர்ந்து, ராஜ்யபாரம்‌ பண்ணுகிறார்‌. 
தாவீதுக்கு பல வருஷமாக ராஜ்யபாரம்‌. 
பண்ணின ள்ளது. சாலொமோன்‌. 
இப்போதுதான்‌ புதிதாக ராஜ்யபாரம்‌ பண்ண 
வந்திருக்கிறார்‌ 
தாவீது தன்னுடைய மரணத்தைப்பற்றிர்‌ 
சொல்லும்போது, “நான்‌ பூலோகத்தார்‌ 
ம்‌ போகிற வழியே போகிறேன்‌" 
2:2) என்று சொல்லுகிறார்‌ 
எபிரெய பாஷையிலே, “நான்‌ பூலோகத்தார்‌ 
யாவரும்‌ போகிற வழியே நடக்கிறேன்‌" 


என்று பொருள்படுமாறு எழுதப்பட்டிருக்கிறது. 


பாதை. 

நாணத்தோடு மரல்‌ 

மரணம்‌ நம்முடைய 

மரணத்திற்கு 

நாம்‌ கடந்து செல்ல வேண்டிய 

பாதை லகு. விசுவாசிகளாகிய நாம்‌ 

எல்லோரும்‌ பரலோகத்தை நோக்கி 
பிரயாணம்பண்ணுகிறோம்‌. 


பரலோகத்திற்கு நியமிக்கப்பட்டிருக்கிற 
பரிசுத்தவான்களும்‌, பூலோகத்தார்‌ யாவரும்‌ 
போகிற வழியே போகவேண்டும்‌. எல்லோரும்‌ 
மரிக்கவேண்டும்‌. ஒரு தரம்‌ பிறப்பதும்‌, ஒரு 
தரம்‌ மரிப்பதும்‌ எல்லா மனுஷருக்கும்‌. 
நியமிக்கப்பட்டிருக்கிறது. விசுவாசிகள்‌ 
பூலோகத்தார்‌ யாவரும்போகிற மரணத்தின்‌ 
வழியாக, மிகுந்த சந்தோஷமாய்ப்‌ 
போகிறார்கள்‌. 


நான்‌ மரண இருளின்‌ 
பள்ளத்தாக்கிலே நடந்தாலும்‌ பொல்லாப்புக்குப்‌ 
பயப்படேன்‌: தேவரீர்‌ என்னோடே கூட 
இருக்கிறீர்‌: உமது கோலும்‌ உமது 
தடியும்‌ என்னைத்‌ தேற்றும்‌" (சங்‌ 23:4). 





i= FTE 
TT 


தீர்க்கதரிசிகளும்‌, ராஜாக்களும்‌ 
மரணத்தின்‌ வழியாக போகவேண்டும்‌. நாம்‌ 
மரணத்தின்‌ பள்ளத்தாக்கை கடந்த பின்பு, 
அதிக பிரகாசமான ஸ்தலத்திற்குள்ளே 
பிரவேசிப்போம்‌. இந்த உலகத்தில்‌ நாம்‌. 
அனுபவிக்கும்‌ ஆசீர்வாதங்களைவிட.. 
பரலோகத்திலே நாம்‌  அனுபவிக்கப்போகும்‌ 
ஆசீர்வாதங்கள்‌ அதிக 
மகிமையுள்ளதாயிருக்கும்‌. 


தாவீது இப்போது 
யாவரும்‌ போகிற 
போகப்போகிறார்‌. தாவீது 
சந்திப்பதற்கு முன்பாக, 
குமாரனாகிய 
செய்ய 
அவருக்கு ஞாபகப்படுத்துகிறார்‌. 


சாலொமோன்‌ இப்போது 
வாலிபவயதிலிருக்கிறார்‌. ர்‌ 
தன்னை ஒரு சிறுபிள்ளை என்று. 
நினைத்துக்கொண்டிருக்கிறார்‌. சாலொமோன்‌ 
இப்போது சமஸ்த. இஸ்ரவேலுக்கும்‌ 
ராஜாவாயிருக்கிறார்‌. தாவீது 
சாலொமோனுக்கு தன்னுடைய 
ஆலோசனையை சொல்லும்போது, 
“நீ திடன்கொண்டு. புருஷனாமிரு" 
(இராஜா 2:2) என்று முதலாவதாக 
சொல்லுகிறார்‌. 

சாலொமோன்‌ 
கட்டளைகளுக்கு 
அவர்‌ தன்னுடை! 

முழுமனதோடும்‌,. 


பூலோகத்தார்‌ 


தாவீது இஸ்ரவேல்‌ தேசத்தை ஆளுகை 
செய்யும்போது, தன்னுடைய 'கயலிருபத்தின்‌ 


செய்யாமல்‌, 

பிரகாரம்‌ 

கர்த்தருடைய 

வழிகளில்‌ நடக்கும்படிக்கு அவருடைய 

காவலைக்‌ காப்பாயாக" இராஜா 2:4) 

என்று தாவீது சாலொமோனுக்கு 
கட்டளையிட்டு சொல்லுகிறார்‌. 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


வயது 
வாலிபவயதாகயிருந்தாலும்‌, அவர்‌ தன்னுடைய 
இளமைப்பருவத்திலிருந்தாலும்‌, அவர்‌ 
இஸ்ரவேலை திடன்கொண்டு, 
புருஷனாயிருந்து ஆளுகை செய்யவேண்டும்‌. 


கர்த்தர்‌. தாவீதுக்கு. ஆசீர்வாதமான 
வார்த்தைகளை வாக்குப்பண்ணியிருக்கிறார்‌ 
கர்த்தர்‌ சொன்ன தம்முடைய வார்த்தைகளை 


கற்பனைகளையும்‌, 
சாட்சிகளையும்‌ 
கைக்கொள்ளவேண்டும்‌. 


சாலொமோனைப்போலவே, 


கைக்கொள்ளவேண்டும்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய 
வார்த்தைகளை நமக்கும்‌ திடப்படுத்துவார்‌. 


கர்த்தருடைய வாக்குத்தத்தம்‌ 
ந்து ஜலியத்தில்‌ நறைலறன்டும்‌ 


சாலொமோன்‌ என்ன த்தம்‌ எங்கே 
போனாலும்‌ அவர்‌. எல்லாவற்றிலும்‌ 
புத்திமானாமிருக்கவேண்டும்‌. என்று 
தாவீது சொல்லுகிறார்‌. 


தாவீதைக்‌ குறித்தும்‌, 

குறித்தும்‌ சில 

வார்த்தைகளைச்‌ 

்‌ பிள்ளைகள்‌ 

தங்கள்‌ முழு இருதயத்தோடும்‌ தங்கள்‌ முழு 
ஆத்துமாவோடும்‌ எனக்கு முன்பாக 
ன்‌ ய்‌ நடக்கும்படிக்குத்‌. 
காத்துக்கொண்டால்‌, 

சிங்காசனத்தின்மேல்‌. 


வாக்குத்தத்தமாகச்‌ சொல்லியிருக்கிறார்‌. 





i THE 
TT 


தாவீதின்‌ சந்ததியில்‌ மேசியா பிறப்பார்‌ 

இது கர்த்தருடைய விசேஷித்த: 

வாக்குத்தத்தம்‌. இந்த வாக்குத்தத்தம்‌. 

நிறைவேறவேண்டுமென்றால்‌, தாவீதும்‌ 

பிள்ளைகளும்‌ தங்கள்‌ 

தங்கள்‌ 

முழுஆந்துமாவோடும்‌ கர்த்தருக்கு முன்பாக 

உண்மையாய்‌ நடக்கவேண்டும்‌. அவர்கள்‌ 

ங்‌ காத்துக்கொள்ள 

வாக்குத்தத்தம்‌ 

சொல்லப்பட்டிருக்கிற 

நிற்‌ கர்த்தருடைய வாக்குத்தத்தம்‌ 

நிறைவேறவேண்டுமென்றால்‌, தாவீதின்‌ 

சந்ததியில்‌ வருகிற ஒவ்வொருவரும்‌, இந்த 
நிபந்தனைக்கு கீழ்ப்படியவேண்டும்‌. 


தாவீதின்‌ குமாரனாகிய சாலொமோன்‌, 
தன்னுடைய ஜீனியகாலத்தில்‌, கர்த்தர்‌ 
தாவீதுக்கு சொன்ன நிபந்தனைகளுக்கு 
கீழ்ப்படியவேண்டும்‌ i 
தன்னுடைய 
முழுஆத்துமாவோடும்‌ 

உண்மையாய்‌. 

தன்னுடைய 
காத்துக்கொள்ள வேண்டும்‌ 

சாலொமோன்‌ தன்னுடைய 

ஜீவியகாலத்தில்‌ கர்த்தருடைய வார்த்தைக்கு 
கீழ்ப்படிவதுபோல, அவருடைய 
பின்சந்ததியாரும்‌, அவர்களுடைய 
ஜீவியகாலங்களில்‌, கர்த்தருடைய 
வார்த்தைக்கு கீழ்ப்பியவேண்டும்‌. தாவீதின்‌ 
சந்ததியில்‌ வருகிறவர்கள்‌ எல்லோருமே 
கர்த்தருக்கு முன்பாக 
உண்மையுள்ளவர்களாமிருக்க வேண்டும்‌. 
கர்த்தர்மீது  பயபக்தியுள்ளவர்களாயிருக்க. 
வேண்டும்‌. 


தாவீது தன்னுடைய 
சாலொமோனுக்கு ஒரு 
'தனிநபர்களைப்பற்றியும்‌ 
கொடுக்கிறார்‌. சாலொமோன்‌ 
கட்டளைப்‌ பிரகாரம்‌ க 
முடிக்கவேண்டும்‌. 
கட்டளையாக 
சொல்லுகிறார்‌. 
ராஜாவின்‌ சேனையில்‌ 
இருந்தவன்‌. 


குமாரனாகிய 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தாவீது யோவாபைப்பற்றிச்‌ 
சொல்லும்போது, “செருயாவின்‌ குமாரனாகிய 
யோவாப்‌, இஸ்ரவேலின்‌ இரண்டு 
சேனாபதிகளாகிய நேரின்‌ குமாரன்‌ 
அப்னேருக்கும்‌, ஏத்தேரின்‌ குமாரன்‌ 
அமாசாவுக்கும்‌ செய்த காரியத்தினால்‌ 
எனக்குச்‌. செய்த குற்றத்தை நீ 
அறிந்திருக்கிறாயே: அவன்‌ அவர்களைக்‌ 
கொன்று, சமாதான காலத்திலே யுத்த 
காலத்து இரத்தத்தைச்‌ சிந்தி, யுத்த 
காலத்து இரத்தத்தைத்‌ தன்‌ அரையிலுள்ள 
கச்சையிலும்‌ தன்‌ கால்களில்‌ இருந்த 
பாதரட்சையிலும்‌ வடியவிட்டானே"' 
இராஜா 2:5) என்று சொல்லுகிறார்‌. 


தாவீது சாலொமோனை நோக்கி, 
ஆகையால்‌ உன்‌ யுக்தியின்படியே நீ செய்து, 
அவனுடைய நரைமமிர்‌ சமாதானமாய்ப்‌ 
பாதாளத்தில்‌. இறங்கவொட்டாதிரு” 
(இராஜா 2:6) என்று யோவாபைக்‌ குறித்து 
கட்டளைகொடுக்கிறார்‌. 


யோவாப்‌ அப்னேரையும்‌, 
அமாசாவையும்‌ கொன்றுபோட்டான்‌. ஆனால்‌ 
தாவீதோ அவனுக்கு எந்த தண்டனையும்‌ 
கொடுக்கவில்லை. அப்னேரும்‌ அமாசாவம்‌ 
இஸ்ரவேலின்‌ இரண்டு 
சேனாபதிகளாயிருந்தவர்கள்‌. அவர்கள்‌ 

ம்‌ பிரதானமானவர்கள்‌. ஆனால்‌ 


யுத்தகாலத்து 
இதனால்‌. 
தங்கம்‌ தும உண்டாயிற்று. அனால்‌ 
யோவாபோ அதைப்பற்றி நினைத்துப்‌ 
பார்க்கவில்லை. அவன்‌ தன்‌ பாவத்திற்கு. 
வருத்தப்படவில்லை. 
“யோவாப்‌ எனக்கு செய்த குற்றத்தை 

நீ அறிந்திருக்கிறாயே' என்று தாவீது 
சாலொமோனுக்கு சொல்லுகிறார்‌. யோவாப்‌ 
துணிகரமாகப்‌ பாவம்‌ செய்தவன்‌. அவன்‌ 
தன்னுடைய பாவத்தைக்‌ குறித்து 
வெட்கப்படவுமில்லை. பாவத்திற்கு தண்டனை 
கிடைக்குமே என்று பயப்படவுமில்லை. 
மோவாப்‌  யுத்தகாலத்து இரத்தத்தை தன்‌ 
அரையிலுள்ள  கச்சையிலும்‌, தன்‌ 
கால்களிலிருந்த பாதரட்சையிலும்‌ வடிய 
விட்டான்‌. அப்னேரும்‌. அமாசாவும்‌ 
குற்றமற்றவர்கள்‌. ஆனால்‌ யோவாபோ 
குற்றமற்றவர்களின்‌ இரத்தத்தை சிந்தி 
குற்றம்‌ செய்தான்‌. 





f= a 
TT 


யோவாப்‌ இஸ்ரவேலின்‌ தேவனாகிய 
கர்த்தருக்கு முன்பாகவும்‌, இஸ்ரவேலின்‌ 
ராஜாவாகிய தாவீதுக்கு முன்பாகவும்‌ 
பாவம்‌ செய்திருக்கிறான்‌. ஆனால்‌ யோவாப்‌ 
இன்னும்‌ நீதியாய்த்‌ தண்டிக்கப்படவில்லை. 
யோவாபுக்கு என்ன செய்யவேண்டும்‌ 
என்னும்‌ பொறுப்பை, தாவீது 
சாலொமோனுடைய தீர்மானத்திற்கு 
விட்டுவிடுகிறார்‌. ஆகையால்‌ உன்‌ 
யுக்தியின்படியே நீ செய்து, அவனுடைய 
நரைமயிர்‌  சமாதானமாய்ப்‌ பாதாளத்தில்‌: 
இறங்கவொட்டாதிரு” இராஜா 23) 
என்று தாவீது 'சாலொமோனுக்கு 
கட்டளையிடுகிறார்‌. 


தாவீது சாலொமோனிடம்‌ 
யோவாணைப்பற்றிச்‌ சொன்னபின்பு, அவர்‌ 
பர்சிலாயின்‌ குடும்பத்தைப்பற்றியும்‌ 
சொல்லுகிறார்‌. ஒருவேளை தாவீது. 
சாலொமோனுக்கு பர்சிலாயின்‌ 
குடும்பத்தைப்பற்றிச்‌ சொல்லும்போது, பர்சிலா 
மரித்துப்போமிருக்கவேண்டும்‌. என்று 
வேதபண்டிதர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. 


தாவீது சாலொமோனை 
“கீலேயாத்தியனான பர்சிலாயின்‌ 
குமாரருக்குத்‌ தயைசெய்வாயாக; அவர்கள்‌ 
உன்‌ பந்தியிலே சாப்பிடுகிறவர்களுடன்‌ 
இருப்பார்களாக: உன்‌ சகோதரனாகிய 
அப்சலோமுக்கு முன்பாக நான்‌ 
ஒடிப்போகையில்‌, அவர்கள்‌... என்னை 
ஆதரித்தார்கள்‌" (இராஜா என்று 
சொல்லுகிறார்‌. 


பர்சிலா 
அடக்கம்பண்ணப்பட்டாலும்‌, 


நோக்கி 


27) 


'தாவீதைப்போலவே, நாமும்‌ நமக்கு நன்மை 
செய்தவர்களை மறந்து விடக்‌ கூடாது. நாம்‌ 
மரித்து, அடக்கம்பண்ணப்பட்டாலும்‌, 
க்‌ ந்‌ நமக்கு உதவி 
ினை வுகூரவேண்டும்‌.. 
ல்‌ ண்‌ அவர்களுக்கு, 
தங்களால்‌ முடிந்த பிரதி உபகாரங்களை 
செய்யவேண்டும்‌. 
தாவீது மக்னாயீமுக்கு போனபோது. 
சீமேமி அவரைத்‌ தூஷித்தான்‌. தாவீது 
இப்போது 'சாலொமோனிடம்‌ 
சீமேயியைப்பற்றியும்‌ சொல்லுகிறார்‌. 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சாலொமோனை நோக்கி, 
பகூரிம்‌ ஊரானான 
பென்யமீனனாகிய கேராவின்‌ மகன்‌ சீமேயி 
உன்னிடத்தில்‌ இருக்கிறான்‌; நான்‌ 
மக்னாமீமுக்குப்‌ போகிற நாளிலே, 
என்னைக்‌ கொடிய 
தூஷித்தான்‌:: 
யோர்தானிலே எனக்கு 
வந்தபடியினால்‌: நான்‌ 

பட்டயத்தாலே கொள்றுபபோடுவதில்லை என்று 
கர்த்தர்மேல்‌ அவனுக்கு ஆணையிட்டுக்‌ 
கொடுத்தேன்‌. ஆகிலும்‌ நீ அவனைக்‌ 
குற்றமற்றவன்‌ என்று எண்ணாதே; நீ 
புத்திமான்‌: அவனுடைய நரைமயிரை 
இரத்தத்துடன்‌ பாதாளத்தில்‌ இறங்கப்பண்ண, 
நீ அவனுக்குச்‌ செய்யவேண்டியதை அறிவாய்‌" 
இராஜா 2:8,9) என்று சொல்லுகிறார்‌. 


தாவீது மிகவம்‌ நெருக்கமான 
சூழ்நிலையிலிருந்தபோது, சீமேமி அவரைத்‌ 
ன டட த்‌ ற்‌ 
காயத்திற்கு. 
பதிலாக, சேமி 
உப்பைப்‌ போட்டு, 
அதிகரிக்கச்‌ செய்தான்‌. 


சீமேமிக்கு என்ன செய்யவேண்டும்‌. 
என்பதை, தாவீது. சாலொமோனுடைய 
தீர்மானத்திற்கு ஒப்புக்கொடுத்துவிடுகிறார்‌ 
“நீ அவனுக்கு செய்ய வேண்டியதை 
அறிவாய்‌" என்று தாவீது சொல்லுகிறார்‌. 


சாலொமோன்‌ சிமேமிக்கு 
தன்னுடைய நியாயத்தீர்ப்பை சொல்லுகிறார்‌. 
சாலொமோன்‌ ராஜா சீமேமியை அழைப்பித்து, 
அவனை நோக்கி: “நீ எருசலேமிலே உனக்கு 
ஒரு... வீட்டைக்‌ அங்கேயிருந்து 
எங்கேயாவது போகாமல்‌, 
அங்கேதானே கூடியிரு. நீ வெளியே போய்க்‌ 
கீதரோன்‌ ஆற்றைக்‌ கடக்கும்‌ நாளில்‌, நீ 
சாகவே சாவாய்‌: அப்பொழுது உன்‌ 
இரத்தப்பழி உன்‌ தலையின்மேல்‌ இருக்கும்‌ 
என்பதை நீ நிச்சயமாய்‌ அறிந்துகொள்‌" 
இராஜா 1:36,37) என்று சொல்லுகிறார்‌. 


சீமேமி தன்னுடைய 
கண்டுபிடிப்பதற்காக 
எருசலேமிலிருந்து காத்‌ ஊருக்கு 
போய்விடுகிறான்‌. சாலொமோன்‌ ராஜா 
சீமேமிக்கு கொடுத்த கட்டளையை, அவன்‌ 
மீறிவிடுகிறான்‌. தாவீதின்‌ கட்டளைப்‌ 
பிரகாரம்‌ பெனாயா சீமேமியைக்‌ 
கொன்றுபோடுகிறான்‌ (இராஜா 1:46). 


தாவீது 


ஆனால்‌ 
வேலைக்காரரைக்‌ 





i FTE 
TT 


சாலொமோன்‌ 
பழிவாங்கவேண்டுமென்று 
ஆனாலும்‌ 


சீமேமியை 
விரும்பவில்லை. 
தேவனுடைய 
உடன்படிக்கையின்மீதும்‌, அவருடைய 
ஆளுகையின்மீதும்‌ சாலொமோன்‌ பக்தி 
வைராக்கியமாயிருக்கிறார்‌. தேவனுக்கு 
விரோதமாகவும்‌, தாவீது ராஜாவின்‌ 
குடும்பத்திற்கு விரோதமாகவும்‌ 
குலகம்பண்ணியவர்களை சாலொமோன்‌. 
கர்த்தருடைய நாமத்தினால்‌ தண்டிக்கிறார்‌. 


பின்பு தாவீது தன்‌ பிதாக்களோடே 
நித்திரையடைகிறார்‌. 

சரீரத்தை தாவீதின்‌ 
அடக்கம்பண்ணுகிறார்கள்‌ (இராஜா 210). 
தாவீதின்‌ முற்பிதாக்கள்‌ 
அடக்கம்பண்ணப்பட்ட கல்லறையில்‌ 
தாவீதை அடக்கம்பண்ணவில்லை 


சவுலை அவருடைய சொந்த நகரத்தில்‌, 
அவருடைய பிதாக்களோடு சேர்ந்து 
அடக்கம்பண்ணினார்கள்‌. னால்‌ 
தாவீதையோ, தாவீதின்‌ நகரமாகிய 
எருசலேமில்‌ அடக்கம்பண்ணுகிறார்கள்‌. 
தாவீது இந்த நகரத்தை ஸ்தாபித்தார்‌. 
தாவீது எருசலேமிலே தன்னுடைய 
சிங்காசனத்தையும்‌ ஸ்தாபித்தார்‌, அங்கே 
அவர்‌ தன்னுடைய வீட்டாரை அடக்கம்பண்ண 
கல்லறை தோட்டத்தையும்‌ ஸ்தாபித்தார்‌. 


உயர்த்தப்பட்டு 


குமாரனாகிய 
புருஷன்‌" (சோமு 23:1) 
தன்னைப்பற்றி சொல்லுகிறார்‌. 

ஆகையால்‌ என்‌ இருதயம்‌ பூரித்தது. 
என்‌ மகிமை களிகூர்ந்து; என்‌ 
மாம்சமும்‌ நம்பிக்கையோடே தங்கியிருக்கும்‌” 
(சங்‌ 162) என்று தாவீது சொல்லுகிறார்‌. 


தாவீது இஸ்ரவேலை 
நாட்கள்‌ நாற்பது வருஷம்‌, 
எப்ரோனில்‌ ஏழு வருஷமும்‌, 

முப்பத்துமுன்று வருஷமும்‌ 
(இராஜா 2:1). 


அரசாண்ட 

அவர்‌ 
எருசலேமில்‌ 
அரசாண்டார்‌ 


1 இராஜாக்கன்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அதோனியாவின்‌ மரணம்‌ 
1இராஜா 2:12-25 


சாலொமோன்‌ தன்‌ 

தாவ்துடைய 
சிங்காசனத்தின்மேல்‌ வீற்றிருத்தான்‌; 
அவன்‌ ராஜ்யபாரம்‌ மிகவும்‌ 
ஸ்திரப்பட்டது. 


1இராஜா 2:18. ஆகீத்தின்‌ குமாரனாகிய 
அதோனியா காலொமோனின்‌' 
தாயாகிய பத்சேபானிடத்தில்‌ வத்தான்‌. 


1இராஜா 214. பின்பு 
உம்மோடே நான்‌ பேசவேண்டிய ஒரு 


காரியம்‌ இருக்கிறது என்றான்‌. அதற்கு. 
அவன்‌: சொல்‌ என்‌ நான்‌. 


1இராஜா 245. அப்பொழுது அவன்‌: 
ராஜ்யம்‌ என்னுடையதாயிருந்தது 
என்றும்‌, நான்‌ அகாளுச்ததற்ற்‌ 
இஸ்ரவேலரெல்லாரும்‌ என்மேல்‌. 
நோக்கமாய்‌ இருந்தார்கள்‌ என்றும்‌ நீர்‌ 
அறிவிற்‌; ஆனாலும்‌ ராஜ்யபாரம்‌ 
என்னைவிட்டுத்‌. தாண்டி, என்‌ 
சகோதரனுக்கு ஆயிற்று; கர்த்தரால்‌ 
அது அவருக்குக்‌ கிடைத்தது. 

1இராஜா 216. இப்பொழுது நான்‌ 
உம்மிடத்தில்‌ ஒரு மன்றாட்டைக்‌ 
கேட்கிறேன்‌; அதை எனக்கு 
மறுக்கவேண்டாம்‌ என்றான்‌. அவள்‌: 
சொல்‌ என்றான்‌. 


1இராஜா 2:17. அப்பொழுது அவன்‌: 
ராஜாவாகிய சாலொமோன்‌ உம்முடைய 
சொல்லை மறுப்பதில்லை சூனேம்‌. 
ஊரானாகிய அபிஷாகை எனக்கு அவர்‌ 
'விவாகம்பண்ணிக்‌ கொடுக்க, 
அவரோடே பேசும்படி வேண்டுகிறேன்‌ 
என்றான்‌. 


1இராஜா 2:18. அதற்கு பத்சேபான்‌: 
நல்லது, நான்‌ உனக்காக 
ராஜாவிடத்தில்‌ பேசுவேன்‌ என்றான்‌. 





i THEN 
ETT 


1இராஜா 219. 
அதோனியாவுக்காக 
காலொமோனிடத்தில்‌ 
போனான்‌; அப்பொ 
எழுந்திருத்து, அவளுக்கு ந அ்பபண்டு: 
வந்து அவனை வணங்கி, தன்‌ 
சிங்காசனத்தின்மேல்‌ உட்கார்த்து, 
ராஜாவின்‌ தாயார்‌ தண்‌ வலதுபுறமாக 
உட்கார, அவளுக்கு ஒரு ஆசனத்தை 
வைத்தான்‌. 


1இராஜா 2:20, அப்பொழுது அவன்‌: 
நான்‌ உம்மை ஒரு சிறிய மன்றாட்டைக்‌ 
கேட்க விரும்புகிறேன்‌; எனக்கு அதை 
மறுக்கவேண்டாம்‌ என்றான்‌. அதற்கு. 
ராஜு என்‌ தாயாரே, கேளும்‌; நான்‌ 
உமக்கு மறுப்பதில்லை என்றான்‌. 


இராஜா 2:21. அப்பொழுது அவன்‌: 
சூனேம்‌ ஊரானாகிய  அமிஷாகை 
உம்முடைய சகோதரனாகிய 
அதோனியாவுக்கு விவாகம்பண்ணிக்‌ 
கொடுக்கவேண்டும்‌ என்றான்‌. 


3 இராஜா 229, 
சாலொமோன்‌ தண்‌ 
பிரதியுத்தரமாக: நீர்‌ 
ஊரானாகிய அபிஷ 
அதோனியாவுக்குக்‌ கேட்பானேன்‌? 
அப்படியானால்‌ ராஜ்யபாரத்தையும்‌ 
அவனுக்குக்‌ கேளும்‌; அவன்‌ எனக்கு. 
மூத்த சகோதரன்‌; அவனுக்கும்‌. 
ஆசாரியனாகிய அயபியத்தாருக்கும்‌. 
செருயாவின்‌ குமாரன்‌ யோவாபுக்குமே. 
அதைக்‌ கேளும்‌ என்றான்‌. 


1இராஜா 228. பின்பு சாலொமோன்‌. 
ராஜா: அதோனியா இந்த 
வார்த்தையைத்‌ தன்‌ பிராணனுக்குச்‌. 
சேதமாகச்‌ சொல்லாதிருந்தால்‌, தேவன்‌ 
அதற்குச்‌. சரியாகவும்‌: அதற்கு. 
அதிகமாகவும்‌ எனக்குச்‌ செய்யக்கடவர்‌ 
என்று கர்த்தர்மேல்‌ ஆணையிட்டு, 
இப்போதும்‌ 
அதோனியா 
என்று என்னைத்‌ 
என்னை எண்‌ 


யத்சேயான்‌ 
ராஜாவாகிய 
மறு. 


ராஜாவாகிய 
தாயாருக்குப்‌ 
சனேம்‌ 

ஈகை. 


திடப்படுத்தினவரும்‌, 
தகப்பனாகிய தாவீதின்‌ 
சிங்காசனத்தில்‌ வீற்றிருக்கப்பண்ணி, 
தாம்‌ சொன்னபடி எனக்கு வீட்டைக்‌ 
கட்டுவித்தவருமாகிய கர்த்தருடைய 
ஜீவனைக்கொண்டு சொல்லுகிறேன்‌ 
என்று சொல்லி, 


1 இராஜாக்கன்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


1இராஜா ௮௮. ராஜாவாகிய 
சாலொமோன்‌ யோய்தாவின்‌ குமாரன்‌ 
பெனயாவுக்குக்‌ கட்டனைகொடுத்து 


அவனை 
அவன்மேல்‌ விழுந்து 
கொன்றுபோட்டான்‌. 
சாலொமோன்‌ தன்‌ தகப்பனாகிய 
தாவீதுடைய சிங்காசனத்தின்மேல்‌ 
வீற்றிருக்கிறார்‌; அவருடைய ராஜ்யபாரம்‌ 
மிகவும்‌ ஸ்திரப்பட்டிருக்கிறது (1இராஜா 
தாவீது இஸ்ரவேல்‌ ்‌ 


ராஜாவாகும்போது அவருக்கு 
பிரச்சனைகளும்‌, 


நெருக்கங்களும்‌. 


ஏற்பட்ட 
பிரச்சனையைப்போல சாலொபோனுக்கு 
பிரச்சனைகள்‌ ஏற்படவில்லை. சாலொமோன்‌. 
மிகவும்‌ எளிதாகவும்‌, சமாதானமாகவும்‌ 
தாவீதின்‌ சிங்காசனத்தின்மேல்‌ 
வீற்றிருக்கிறார்‌ சாலொமோன்‌. 
சமஸ்த இஸ்ரவேலுக்கும்‌ ராஜாவானவுடன்‌, 
அவருடைய ராஜ்யபாரம்‌ மிகவும்‌ 
ஸ்திரப்படுகிறது. 


தாவீதின்‌ ஆட்சிக்காலமும்‌ நல்ல 
ஆப்சிக்கலமாயிருந்தது ஒரு நல்ல ஆட்சி 
முடியும்பே! மற்றொரு நல்ல ஆட்சி 
ஆரப்பமாவது அந்த தேசத்திற்கு 
மிகப்பெரிய ஆசீர்வாதம்‌. கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாரை ஆசீர்வதிக்கிறார்‌. 
அவர்களுக்கு சாலொமோன்‌ 
ஆகியோரைப்போல. ராஜாக்களைக்‌ 
கொடுக்கிறார்‌. 


தாவீது, 
நல்ல. 


சாலொமோன்‌ சமஸ்த இஸ்ரவேலையும்‌ 
நீதியாய்‌ ராஜ்யபாரம்பண்ணுகிறார்‌ 
சாலொமோன்‌ தன்னுடைய ராஜ்யபாரத்தை 
ஸ்திரப்படுத்துவதற்காக, தனக்கு 
விரோதமாக. எழும்புகிற 
கலகக்காரர்களையெல்லாம்‌  ஒடுக்குகிறார்‌. 
அதோனியா சாலொமோனுக்கு விரோதமாக 
எழும்பியிருக்கிறான்‌. 





i FTE 
TT 


ராஜாவாக்கினார்‌. 
அதோனியாவை 
விட்டுவிட்டார்‌. 


அதோனியா மன்னிக்கப்பட்டாலும்‌, 
அவனுடைய மனதிலே இன்னும்‌ பாவமும்‌, 
குலகக்குணமும்‌, சதிஆலோசனைகளும்‌ 
நிரம்பியிருக்கிறது. தாவீது வயது சென்ற 
விர்த்தாப்பியனாயிருந்தபோ து. அவருக்கு 
அனல்‌ உண்டாக்க, சூனேம்‌ தேசத்தாளாகிய 
அபிஷாகை தாவீதினிடத்தில்‌ கொண்டு 
வந்தார்கள்‌. அபிஷாக்‌ ச்‌ 
மறுமனையாட்டி. அதோனியா 
தகப்பனாராகிய 

மறுமனையாட்டியாகிய 

விவாகம்பண்ண வேண்டுமென்று 
பண்ணுகிறான்‌. 


மன்னித்து உயிரோடே 


நேசிக்கவுமில்லை. ஆனாலும்‌, 

அபிஷாகை  விவாகம்பண்ணிக்கொண்டால்‌, 

தன்னால்‌ இஸ்ரவேல்‌ தேசத்திற்கு 

ராஜாவாக. முடியுமென்று அதோனியா 
'சதிஆலோசனைபண்ணுகிறான்‌. 

அப்சலோம்‌ தாவீதின்‌ 

மறுமனையாட்டிகளிடத்தில்‌ பிரவேசித்தான்‌. 

இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 

தன்னோடு கூடமிருப்பார்கள்‌ 

-அப்சகோம்‌ எதிர்பார்த்தான்‌. 


இப்போது. 
அப்சலோமைப்போல சதிஆலோசனை 
பண்ணுகிறான்‌ அப்சலோமும்‌ 
அதோனியாவும்‌ சகோதரர்கள்‌. அவர்கள்‌ 


இருவரும்‌ ஒன்றுபோலவே சதிஆலோசனை 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அதோனியாவோடுகூட, 
படைத்தளபதியாகிய 
ஆசாரியனாகிய 
இருக்கிறார்கள்‌. இவர்கள்‌ 
துன்மார்க்கர்கள்‌. 
விவாகம்பண்ண வேண்டும்‌ 
துன்மார்க்கமான  லோசனையை, 
இவர்கள்‌ இருவரும்‌ அதோனியாவுக்கு 
சொல்லிக்கொடுத்திருக்கவேண்டும்‌. 

அதோனியா அபிஷாகோடு 
நேரடியாகப்‌ பேச போகவில்லை. அவன்‌ 
திட்டமிட்டு, பத்சேபாளைப்‌ பார்க்கப்‌ 
போகிறான்‌... அதோனியா தன்னிடத்தில்‌ 
வருவதை பத்சேபாளும்‌ எதிர்பார்க்கவில்லை. 
அவன்‌ திடீரென்று வருகிறான்‌. 
தன்னுடைய சதித்திட்டத்திற்கு, 
பத்சேபாள்‌ உதவியாயிருப்பாள்‌ என்று 
அதோனியா நினைக்கிறான்‌. 


அவனுடைய 
யோவாபும்‌, 
அபியத்தாரும்‌ 
இருவருமே 
அபிஷாகை 
என்னும்‌. 


சாலொமோனை 
தேசத்திற்கு 
ராஜாவாகவேண்டுமென்று பத்சேபாள்‌ 
முயற்சி பண்ணினாள்‌. இது 
அதோனியாலுக்கும்‌ தெரியம்‌ ஆகையினால்‌ 
அனலை தன்னிடத்தில்‌ வரும்போது, 
சிநேகமாக வருகிறானா 
அது பகைவனாக. வருகிறானா 
என்பது பத்சேபாளுக்கு தெரியவில்லை. 
பத்சேபாள்‌ அதோனியாவிடம்‌ அவனுடைய 
வருகைக்கான காரணத்தைக்‌ கேட்கிறாள்‌. 


ல்‌ னு சாலொமோனின்‌ 
பத்சேபாளிடத்தில்‌ 


குமாரனாகிய 

தாயாகிய 
வருகிறான்‌ நீ 
சமாதானமாய்‌ வருகிறாயா" என்று 
பத்சேபாள்‌ அவனிடத்தில்‌ கேட்கிறாள்‌. 
அதற்கு அதோனியா “சமாதானமாய்த்தான்‌ 
வருகிறேன்‌” (இராஜா 23) என்று 
சொல்லுகிறான்‌. 





i FTE 
TT 


சந்தேகப்படுகிறாள்‌. 
இஸ்ரவேலின்‌ சிங்காசனத்தில்‌ 
முடியாமல்‌ போனதற்கு, நாத்தானும்‌, 
பத்சேபாளும்‌ முக்கிய காரணமாயிருந்தவர்கள்‌. 
ஆகையினால்‌ பத்சேபாள்‌ அதோனியாவின்‌ 
மனநிலையை அறிந்துகொள்ள விரும்புகிறாள்‌. 


பின்பு அதோனியா பத்சேபாளிடத்தில்‌: 
“உம்மோடே நான்‌ பேசவேண்டிய ஒரு காரியம்‌ 
இருக்கிறது என்று சொல்லுகிறான்‌. அதற்கு. 
பத்சேபாள்‌: "சொல்‌" (இராஜா 2:14) என்று 
சொல்லுகிறாள்‌. 

பத்சேபாள்‌ தன்‌ 
சாலொமோனை அதிகமாய்‌ 
சாலொமோனுடைய ராஜ்யபாரம்‌ இப்போது 
ஸ்திரப்பட்டிருக்கிறது. சாலொமோனுக்கு 
அதோனியா மூலமாய்‌ ஒரு பிரச்சனையும்‌ 
வரக்கூடாது என்று பத்சேபாள்‌ விரும்புகிறாள்‌. 

கையினால்‌ பத்சேபாளும்‌, 

அதோனியாவோடு பேசுவதற்கு 
சம்மதிக்கிறாள்‌. அவன்‌ வந்த காரியத்தை 
தன்னிடத்தில்‌ சொல்லச்சொல்லுகிறாள்‌ 


அதோனியா பத்சேபாளிடத்தில்‌. 
முதலில்‌ தன்னைப்பற்றிச்‌ சொல்லுகிறான்‌. 
இஸ்ரவேலுக்கு ராஜாவாக தனக்கே உரிமை 
இருப்பதாக தன்னுடைய நிலமையை எடுத்துச்‌ 
சொல்லுகிறான்‌. இஸ்ரவேல்‌ ஜனங்களும்‌ 
தன்னை நேசிக்கிறார்கள்‌ என்று 
அதோனியா பத்சேபாளிடத்தில்‌ தன்னுடைய 
செல்லாக்கைப்பற்றிர்‌ ன 
சாலொமோன்‌ 
இஸ்ரவேலுக்கும்‌ ராஜாவாயிருப்பது. 
கர்த்தருடைய தெய்வீக சித்தம்‌ என்பதை 
அதோனியா அங்கீகரிக்கிறான்‌. 


அதோனியா பத்சேபாளிடத்தில்‌ “ராஜ்யம்‌. 
என்னுடையதாயிருந்தது என்றும்‌, நான்‌ 
அரசாளுகிறதற்கு இஸ்ரவேலரெல்லாரும்‌ 
என்மேல்‌ நோக்கமாய்‌ இருந்தார்கள்‌ என்றும்‌ 
நீர்‌ அறிவீர்‌; ஆனாலும்‌ ராஜ்யபாரம்‌ 
என்னைவிட்டுத்‌ தாண்டி, என்‌ சகோதரனுக்கு 
ஆயிற்று: கர்த்தரால்‌ அது அவருக்குக்‌ 
கிடைத்தது” (இராஜா 215) என்று 
சொல்லுகிறான்‌. 

தனக்கு இஸ்ரவேலின்‌ சிங்காசனத்தில்‌ 


அமருவதற்கு ஆசை இருப்பதுபோல. 
அதோனியா காண்பித்துக்கொள்ளவில்லை. 


அந்த ஆசை அவனுடைய 


குமாரனாகிய 
நேசிக்கிறாள்‌. 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இருதயத்திலிருக்கிறது. அவனுடைய 
இருதயத்தில்‌ அபிஷாகின்மீது பிரியமோ 
பாசமோ இல்லை. ஆனால்‌ அதோனியாவோ 
பத்சேபாளிடத்தில்‌, அபிஷாகைப்பற்றி 
பேசுகிறான்‌. 


அதோனியா பத்சேபாளிடத்தில்‌ 
'இப்பொழுது நான்‌ உம்மிடத்தில்‌ ஒரு 
மன்றாட்டைக்‌ கேட்கிறேன்‌; அதை எனக்கு 
மறுக்கவேண்டாம்‌' என்று கேட்கிறான்‌. 
அதற்கு பத்சேபாள்‌ "சொல்‌" என்கிறான்‌. 
அப்பொழுது அதோனியா பத்சேபாளிடத்தில்‌, 
ராஜாவாகிய சாலொமோன்‌ உம்முடைய 
சொல்லை மறுப்பதில்லை; சூனேம்‌. 
ஊராளாகிய அபிஷாகை எனக்கு அவர்‌ 
விவாகம்பண்ணிக்‌ கொடுக்க, அவரோடே 
பேசும்படி வேண்டுகிறேன்‌" (1இராஜா 2:1647) 

என்று சொல்லுகிறான்‌. 
தன்னுடைய நிலமை மிகவும்‌ 
பரிதாபமாமிருப்பதுபோல. அதோனியா 
பத்சேபாளிடத்தில்‌ காண்பித்துக்கொள்கிறான்‌. 
ராஜ்யபாரம்‌ தன்னைவிட்டு 
தாண்டிப்போயிற்று என்றும்‌, தனக்கு 
தகுநிமிரந்தம்‌ தன்னால்‌ ராஜாவாக 
ப்‌ லை என்றும்‌ அதோனியா 
பரிதாபமான நிலமையை 


பு்தேபாளிடத்தில்‌ சொல்லுகிறான்‌. 


அதோனியாவின்‌ மனதிலே வருத்தம்‌ 
இருக்கிறது. இந்த வருத்தம்‌ தன்னைவிட்டு 
நீங்கவேண்டுமென்றால்‌, தான்‌ அபிஷாகை 
விவாகம்பண்ண வேண்டும்‌ என்று 
அதோனியா விரும்புகிறான்‌. புதிய விவாகமும்‌, 
புதிய மனைவியும்‌, தன்னுடைய துக்கத்தை 
நீக்கி, தனக்கு சந்தோஷத்தைக்‌ கொடுக்கும்‌ 
என்பதுபோல அதோனியா பத்சேபாளிடத்தில்‌ 
மாய்மாலமாய்ப்‌ பேசுகிறான்‌. 
அதோனியா தன்னைப்பற்றி 
சொன்னாலும்‌, சாலொமோன்‌ 
இஸ்ரவேலுக்கு ராஜாவாயிருப்பது தனக்கு 
மிகவும்‌ பிரியமான காரியம்‌ என்பதுபோலவும்‌ 
பத்சேபாளிடத்தில்‌ பேசுகிறான்‌. 
“ராஜ்யாரம்‌ என்னைவிட்டுத்‌ தாண்டி, 
என்‌ சகோதரனுக்கு ஆயிற்று, கர்த்தரால்‌ 
அது அவருக்கு கிடைத்தது” என்று 
அதோனியா பத்சேபாளிடத்தில்‌ 
சாலொமோனைப்பற்றி சந்தோஷமாய்ப்‌ 
பேசுகிறான்‌. அதோனியா சாலொமோனுடைய 
ராஜசனத்தை தன்னுடைய 
வார்த்தைகளினால்‌ அங்கீகரிக்கிறான்‌. 





i= FTN 
TT 


ஆனால்‌ 
க 
துன்மார்க்கமும்‌, 

ந்ி்ருக்கிறது 

சாலொமோனுடைய 

தீங்கு செய்யவேண்டும்‌ என்று தன்னுடைய 
ஆனாலும்‌ 
மாத்திரம்‌ 


இஸ்ரவேல்‌ தேசத்தார்‌. 
சாலொமோனுடைய சொல்லை 
சாலொமோனோ 
பத்சேபாளுடைய சொல்லை மறுப்பதில்லை. 
பத்சேபாள்‌ சாலொமோனுக்கு 
தாயாகயிருப்பதினால்‌, அவள்‌ இஸ்ரவேல்‌ 
தேசத்தார்‌ எல்லோருக்கும்‌ 
தாயாகயிருக்கிறாள்‌ அதோனியா 
அவளைப்‌ புகழுகிறான்‌. 


அமிஷாகை விவாகம்பண்ண வேண்டும்‌ 
என்னும்‌ தன்னுடைய விருப்பத்தை பத்சேபாள்‌ 
சாலொமோனிடத்தில்‌ சொல்லவேண்டும்‌ 
என்று அதோனியா விரும்புகிறான்‌. 
அதோனியா ப்‌ 
சாலொமோனிடத்திலோ. 
அபிஷாகிடத்திலோ தன்னுடைய விதத்தை 
சொல்லியிருக்கலாம்‌. ஆனால்‌ தான்‌ 
நேரடியாகப்‌ பேசுவதற்கு பதிலாக, பத்சேபாள்‌ 
மூலமாய்ப்‌ பேசினால்‌, தன்னுடைய விருப்பம்‌ 
நிறைவேறும்‌ என்று அதோனியா 
எதிர்பார்க்கிறான்‌. 


என்று 


பத்சேபாளும்‌ அதோனியாவின்‌ 
விண்ணப்பத்தை ஏற்றுக்கொள்கிறாள்‌. 
பத்சேபாள்‌ தனக்காக சாலொமோனிடத்தில்‌: 
பேசவேண்டும்‌ என்று அதோனியா 
வேண்டிக்கொண்டபோது, பத்சேபாளும்‌, 
“நல்லது, நான்‌ உனக்காக ராஜாவிடத்தில்‌ 
பேசுவேன்‌” (இராஜா 2:18) என்று 
அதோனியாவக்கு பிரதியுத்தரம்‌ 
சொல்லுகிறாள்‌. பத்சேபாள்‌ 
அதோனியாவுக்கு. வார்த்தைகளினால்‌ 
பிரதியுத்தரம்‌ சொல்வதோடு, தான்‌ சொன்ன 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அதோனியாவுக்காக 
சாலொமோனிடத்தில்‌ பேசும்படி போகிறாள்‌ 
இராஜா 2:19). 

சாலொமோன்‌ சமஸ்த இஸ்ரவேறுக்கும்‌ 
ராஜாவாகயிருந்தாலும்‌, அவர்‌ தன்னுடைய 
தாயாராகிய பத்சேபாளுக்கு மதிப்பும்‌ 
மரியாதையும்‌ காண்பிக்கிறார்‌. பத்சேபாள்‌ 
சாலொமோனிடத்தில்‌ பேசுவதற்காக 
போகும்போது. சாலொமோன்‌ தன்‌ 
தகப்பனாகிய தாவீதினுடைய 
சிங்காசனத்தில்மேல்‌ வீற்றிருக்கிறார்‌ 
பத்சேபாள்‌. தன்னிடத்தில்‌ வந்தபோது, 
சாலொமோன்‌ ராஜா எழுந்திருந்து, அவளுக்கு 
எதிர்கொண்டு வந்து அவளை வணங்கி, 
தன்‌ சிங்காசனத்தின்மேல்‌ உட்கார்ந்து, 
ராஜாவின்‌ தாயார்‌ தன்‌ வலதுபுறமாக 
உட்கார, அவளுக்கு ஒரு ஆசனத்தை 
வைக்கிறார்‌ (1இராஜா 2:19). 

பத்சேபாளுக்கு அதோனியாவின்‌. 
காரியம்‌ சிறிய  காரியமாகமிருக்கிறது. 
அவளுக்கு அதோனியாவின்‌ சதித்திட்டம்‌ 
தெரியாது. அதோனியாவுக்கு 
உதவிசெய்வதினால்‌, தான்‌ 
சாலொமோனுக்கும்‌. உதலிசெய்வதாக 
பத்சேபாள்‌ நினைக்கிறாள்‌. பத்சேபாள்‌ 
சாலொமோனுடைய _ தாயாராமிருந்தாலும்‌, 
அவள்‌ அவருக்கு கட்டளை கொடுக்கவில்லை, 
தன்னுடைய விண்ணப்பத்தை ஒரு 
மன்றாட்டாகவே கேட்கிறாள்‌. 


பத்சேபாள்‌ சாலொமோனுக்கு 
வலதுபுறமாக ஒரு ஆசனத்தில்‌ அமர்ந்து, 
சாலொமோன்‌ ராஜாவினிடத்தில்‌, “நான்‌ 
உம்மை ஒரு சிறிய மன்றாட்டைக்‌ கேட்க 
விரும்புகிறேன்‌ எனக்கு அதை 
மறுக்கவேண்டாம்‌” என்று கேட்கிறாள்‌. 
அதற்கு சாலொமோன்‌ ராஜாவும்‌, “என்‌ 
தாயாரே கேளும்‌: நான்‌ உமக்கு 
மறுப்பதில்லை” இராஜா 2:20) என்று 
சொல்லுகிறார்‌. 

பத்சேபாளும்‌ காலதாமதம்பண்ணாமல்‌ 
சாலொமோன்‌ ராஜாவினிடத்தில்‌ 
அதோனியாவுக்காக பரிந்து பேசுகிறாள்‌. 
“சூனேம்‌ ஊராளாகிய அபிஷாகை உம்முடைய 
சகோதரனாகிய அதோனியாவக்கு 
விவாகம்பண்ணிக்‌. கொடுக்கவேண்டும்‌” 
இராஜா 2:21) என்று பத்சேபாள்‌ 
சாலொமோன்‌ ராஜாவினிடத்தில்‌ தன்னுடைய 
மன்றாட்டைச்‌ சொல்லுகிறாள்‌. 





i al 
TT 


அதோனியாவின்‌ 
விநோதமாகயிருக்கிறது. 
அதோனியாவின்‌ மனதிலுள்ள 
பத்சேபாளுக்கு புரியவில்லை. 
முறையில்லாமல்‌ 
பத்சேபாள்‌ அவனைக்‌ 
பத்சேபாள்‌ 
கண்டிக்காமலிருப்பதும்‌, 
சாலொமோனிடத்தில்‌ 
விநோதமாகயிருக்கிறது. 


பத்சேபாள்‌ தாவீதின்‌ மனைவி. 
அவளுக்கு தாவீதின்‌ அரண்மனையில்‌: 
நடக்கும்‌ குடும்பக்காரியங்கள்‌ எல்லாம்‌. 
தெரியும்‌. தாவீது வயதுசென்ற 
விர்த்தாப்பியனாமிருந்தபோது. அவருக்கு 
அனல்‌ உண்டுபண்ண வேண்டும்‌. 
என்பதற்காக, அவருடைய ஊழியக்காரர்கள்‌ 
அபிஷாகை அரண்மனைக்கு 
அழைத்துக்கொண்டு வந்தார்கள்‌. தாவீது 
அபிஷாகை விவாகம்பண்ணவில்லை. அவர்‌ 
அவளை அறியவில்லை. அபிஷாக்‌ 
தாவீதுக்கு மறுமனையாட்டியாக 
கொடுக்கப்பட்டிருக்கிறாள்‌ 


அபிஷாகை தாவீதுக்கு 
விவாகம்பண்ணி  கொடுக்கப்படாததினால்‌, 
அவளை  அதோனியாவுக்கு மனைவியாகக்‌ 
கொடுக்கலாம்‌. என்று பத்சேபாள்‌ 
நினைக்கிறாள்‌. இந்த விவாகத்தின்‌ மூலமாய்‌ 
அதோனியாவின்‌ வருத்தம்‌ குறையும்‌ என்றும்‌, 
அவனிடத்தில்‌ காணப்படுகிற. 
சாலொமோனுக்கு விரோதமான கோயம்‌ 
நீங்கும்‌ என்றும்‌ பத்சேபாள்‌ நினைக்கிறாள்‌. 
தன்னுடைய மன்றாட்டை சாலொமோன்‌ 
மறுக்கமாட்டார்‌ என்று நம்பி, 
அவரிடத்தில்‌ பத்சேபாள்‌ அதோனியாவின்‌ 
விவாக காரியமாக பரிந்துபேசுகிறாள்‌. 

சாலொமோன்‌ இஸ்ரவேல்‌ தேசத்தை 
நீதியாக ஆளுகை செய்கிறார்‌. பத்சேபாளின்‌ 
விண்ணப்பத்தில்‌, 
சநிஆலோசனையிருப்பதை 
புரிந்துகொள்கிறார்‌. 
தன்னிடத்தில்‌ முறையில்லாத 
விண்ணப்பமாகச்‌ 
என்பதை. சாலொமோன்‌ 


முதலாவதாக புரிய வைக்கிறார்‌. 


விருப்பம்‌ 
ஆனாலும்‌ 
சதித்திட்டம்‌ 
அதோனியா 
ஆசைப்படுவதற்காக, 
கண்டிக்கவுமில்லை. 
அதோனியாவைக்‌ 
அவள்‌ அவனுக்காக 
பரிந்துபேசுவதும்‌ 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ராஜாவாகிய சாலொமோன்‌ 
தாயாருக்குப்‌ பிரதியுத்தரமாக: “நீர்‌ 
ஊராளாகிய அபிஷாகை அதோனியாவுக்குக்‌ 
கேட்பானேன்‌? அப்படியானால்‌ 
ராஜ்யபாரத்தையும்‌ அவனுக்குக்‌ கேளும்‌; 
ன க மூத்த சகோதரன்‌; 
ஆசாரியனாகிய 
செருயாவின்‌ குமாரன்‌ 
அதைக்‌ கேளும்‌” 
இராஜா 2:22) என்று சொல்லுகிறார்‌. 


'ராஜ்யபாரத்தையும்‌ அவனுக்கு கேளும்‌" 
என்று சாலொமோன்‌ பத்சேபாளிடத்தில்‌ 
மிகவம்‌ கோபமாகச்‌ சொல்லுகிறார்‌. 
பத்சேபாளின்‌ மன்றாட்டு, சாலொமோனுடைய 
ராஜ்யபாரத்தைக்‌ கேட்பதற்கு 
சமமாகயிருக்கிறது. பத்சேபாளோ 
சாலொமோனுடைய ராஜ்யபாரம்‌ 
ஸ்திரப்படவேண்டும்‌ என்பதற்காகவே, அவள்‌ 
சாலொமோனிடத்தில்‌  அதோனியாவுக்காக 
ப ்‌ 


உடந்தையாயிருக்கிறவர்களைப்பற்றியும்‌ 
நன்றாய்த்‌ தெரிந்திருக்கிறது. க்‌ 
சாலொமோன்‌ பத்சேபா 
"ராஜ்யயாரத்தையும்‌ அத ளிமாலக்கக்‌ 
கேளும்‌' என்று சொன்னவுடனே, 
“அவனுக்கும்‌ சாரியனாகிய 
அபியத்தாருக்கும்‌, செருயாவின்‌ குமாரன்‌ 
யோவாபுக்குமே அதைக்‌ கேளும்‌" என்றும்‌ 
கோபத்தோடு சொல்லுகிறார்‌. 


ட்‌ அதோனியாவுக்காக பரிந்து 
சாலொமோன்‌ ராஜா 

துகை தினம்‌! முங்கிள்வாவகு 
உடனே  சொல்லிவிடுகிறார்‌. பின்பு 
சாலொமோன்‌ ராஜா: “அதோனியா இந்த 
ரத்‌ த்‌ ன்‌ பிராணனுக்குச்‌ 
சொல்லாதிருந்தால்‌, தேவன்‌ 
சரியாகவும்‌ அதற்கு 

க செய்யக்கடவர்‌" 

கர்த்தர்மேல்‌ 





i= THE 
TT 


சாலொமோன்‌ 

உடனே மரணதண்டனை 

சாலொமோன்‌ ராஜா, ப்‌ 
இன்றைக்கு அதோனியா கொலையுண்பான்‌. 
என்று என்னைத்‌  திடப்படுத்தினவரும்‌, 
என்னை என்‌ தகப்பனாகிய தாவீதின்‌ 
சிங்காசனத்தில்‌ வீற்றிருக்கப்பண்ணி, தாம்‌ 
சொன்னபடி எனக்கு வீட்டைக்‌ 
கட்டுவித்தவருமாகிய கர்த்தருடைய 
ஜீவனைக்கொண்டு சொல்லுகிறேன்‌” 
(இராஜா 2:24) என்று சொல்லுகிறார்‌. 


அதோனியா 

சிங்காசனத்தின்‌ மேல்‌ 

என்பது சாலொமோனுக்கு தெளிவாக 
தெரிந்திருக்கிறது. அதோனியா 
உயிரோடிருக்கும்‌ வரைக்கும்‌, தனக்கும்‌ 
தன்னுடைய சிங்காசனத்திற்கும்‌ பாதுகாப்பு 
இருக்காது என்பதை சாலொமோன்‌ 
அறிந்திருக்கிறார்‌. ஆகையினால்‌ 
சாலொமோன்‌ அதோனியாவுக்கு உடனே 
மரணதண்டனை கொடுத்து, அந்தத்‌ 
தண்டனையை நிறைவேற்றுமாறு. 
பெனாயாவுக்கு கட்டளை கொடுக்கிறார்‌. 


ராஜாவாகிய சாலொமோன்‌ 
யோய்தாவின்‌ குமாரன்‌ பெனயாவுக்குக்‌ 
கட்டளைகொடுத்து அவனை அனுப்புகிறார்‌; 
பெனாயா அதோனியாவின்மேல்‌ விழுந்து 
அவனைக்‌ கொன்‌ றுபோடுகிறான்‌ 
இராஜா 2:25). அபியத்தாரின்‌ பேராசை 
அவனுடைய மரணத்திற்கு காரணமாயிற்று. 
இக்காலத்திலும்‌ அநேகர்‌ ஆட்சியைப்‌ 
பிடிக்கவேண்டும்‌, பதவியைப்‌ பிடிக்கவேண்டும்‌ 
என்று பேராசைப்பட்டு, தங்களுடைய 
ஜீவனை இழந்துபோகிறார்கள்‌. 


அபியத்தாருக்கு தண்டனை 
1இராஜா 2:26,27 


1இராஜா 2:28. ராஜு: 
ஆசாரியனாகிய அபியத்தாரை நோக்கி: 


இருக்கிற 

போய்விடு; 

பாத்திரவானாயிருத்தும்‌, 

தகப்பனாகிய தாவீதுக்கு முன்பாகக்‌ 


இெட்டியைச்‌ சுமத்தபடியினாலும்‌, 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


என்‌ தகப்பன்‌ அநுபவித்த. 
உபத்திரவத்தையெல்லாம்‌ நீ கூட 
அதுபவித்தபடியினாலும்‌, இன்றைய 
தினம்‌ நான்‌ உன்னைக்‌ 
கொலைசெய்யமாட்டேன்‌ என்றான்‌. 
1இராஜா 227. அப்படியே கர்த்தர்‌ 
ஏலியின்‌ ்ட்டாரைக்‌ 
குறித்துச்‌ சொன்ன வார்த்தையை 
'திறைவேற்றும்படியாக, சாலொமோன்‌. 
அபியத்தாரைக்‌ கர்த்தருடைய 


ஆசாரியனாயிராதபடிக்குத்‌  தன்ஸிப்‌ 
போட்டான்‌. 


அதோனியா சாலொமோனுக்கு 
விரோதமாகக்‌ கலகம்பண்ண,  யோவாபும்‌ 
அபியத்தாரும்‌ அவனுக்கு 
உடந்தையாயிருக்கிறார்கள்‌. ர்கள்‌ 
இருவரும்‌ 
அபிஷாகைப்பற்றி 
சொல்லியிருக்கவேண்டும்‌. 
தன்னுடைய வேவுகாரர்‌ 
அபியத்தார்‌ ஆகிய 


இவர்கள்‌ 
அதோனியாவுக்கு 
ஆலோசனை 
சாலொமோன்‌ 
யோவாப்‌, 


இருவரின்‌ 


துர்ஆலோசனைகளை  அறிந்துகொள்கிறார்‌. 
சாலொமோன்‌, 


கையினால்‌. 
ப்கோளிடத்தில்‌ அதோனியாவைப்பற்ிர்‌ 
சொன்னபோது, யோவாபைப்பற்றியும்‌, 
அபியத்தாரையும்‌ பற்றியும்‌ சொல்லுகிறார்‌ 


“அப்படியானால்‌. ராஜ்யபாரத்தையும்‌ 
அவனுக்குக்‌ கேளும்‌: அவன்‌ எனக்கு மூத்த 
சகோதரன்‌: அவனுக்கும்‌ ஆசாரியனாகிய 
அபியத்தாருக்கும்‌ செருயாவின்‌ குமாரன்‌ 
யோவாபுக்குமே அதைக்‌ கேளும்‌" 
(இராஜா 2:22) என்று சாலொமோன்‌, 
இவர்கள்‌ இருவரைப்பற்றியும்‌ 
பத்சேபாளிடத்தில்‌ சொல்லுகிறார்‌. 


யோவாபும்‌ அபியத்தாரும்‌ கர்த்தருக்கு 
இஸ்ரவேல்‌ தேசத்திற்கு 
சாலொமோனுடைய 
ராஜ்யபாரத்திற்கு விரோதமாகவும்‌ பாவம்‌ 
செய்கிறார்கள்‌. இவர்கள்‌ இருவரும்‌ 
இஸ்ரவேல்‌ தேசத்திலே பிரதானமானவர்கள்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனத்தாருக்கு. இவர்கள்‌ 
நல்ல எடுத்துக்காட்டுக்களாக, முன்மாதிரியாக 
ஜீவிக்கவேண்டியவர்கள்‌. இவர்கள்‌ 
தேசத்தில்‌ பிரபல்யமானவர்களாயிருப்பதினால்‌, 
இவர்களுடைய சுபாவங்கள்‌, இஸ்ரவேல்‌ 
தேசத்தார்‌ மத்தியில்‌ எளிதாக பரவிவிடும்‌. 





i THEN 
TT 


அதோனியா சாலொபோனுக்கு 
விரோதமாக பண்ணுகிற  கலகத்திலே, 
யோவாபுக்கும்‌ அபியத்தாருக்கும்‌ சமபங்கு 
இருக்கிறது. ஆனாலும்‌ சாலொமோன்‌ 
இவர்கள்‌ இரண்டு பேரையும்‌ ஒன்றுபோல 
தண்டிக்கவில்லை. சாலொமோன்‌ 
இவர்களுக்கு கொடுக்கும்‌ தண்டனையில்‌: 
வித்தியாசமிருக்கிறது. ்‌ 
வித்தியாசத்திற்கும்‌ ஒரு காரணமுள்ளது. 


ஆசாரியனாகிய 
ஏற்கெனவே தாவீது 

செய்திருக்கிறார்‌ 

உபத்திரவங்களை 

அனுபவித்திருக்கிறார்‌. 

ஆண்டவருடைய பெட்டியை சுமந்திருக்கிறார்‌. 
அபியத்தார்‌ செய்த நன்மைகளை: 
சாலொமோன்‌ மறக்கவில்லை. ஆகையினால்‌. 
சாலொமோன்‌ அபியத்தாருக்கு 
மரணதண்டனை கொடுக்கவில்லை. 


சாலொமோன்‌ ராஜா. ஆசாரியனாகிய 
அபியத்தாரை நோக்கி: “நீ உன்‌ நிலங்கள்‌ 
இருக்கிற ஆனதோத்திற்குப்‌ போய்விடு; நீ 
மரணத்திற்குப்‌ பாத்திரவானாயிருந்தும்‌, நீ 
என்‌ தகப்பனாகிய தாவீதுக்கு முன்பாகக்‌ 
கர்த்தராகிய ஆண்டவருடைய பெட்டியைச்‌ 
சுமந்தபடியினாலும்‌, என்‌ தகப்பன்‌ அநுபவித்த 
உபத்திரவத்தையெல்லாம்‌. நீ கூட 
அநுபவித்தபடியினாலும்‌, இன்றைய தினம்‌ 
நான்‌ உன்னைக்‌ கொலைசெய்யமாட்டேன்‌" 
இராஜா 2:26) என்று சொல்லுகிறார்‌ 


அபியத்தார்‌ 


ஆசாரியனாகமிருந்தாலும்‌, 
அவன்‌ தாவீதுக்கு ஏராளமான உதவிகளை 


செய்திருந்தாலும்‌, அவனுக்கும்‌. 
சாலொமோனுக்கு விரோதமான துரோகத்தில்‌ 
பங்கு இருக்கிறது. சாலொமோன்‌ 
கன்‌ இபைய்‌ சரத்தின்‌! அப்பங்கள்‌ 
குற்றங்களைக்‌ கண்டுபிடிக்கிறார்‌. 
சாலொமோன்‌ அபியத்தாரை கொன்று 
போடாமல்‌ தப்பவிட்டாலும்‌, அவனுக்கு 
தண்டனை கொடுக்காமல்‌, அவனைத்‌ 


ஏற்கெனவே தாவீதுக்கு 

சாலொமோன்‌ 

அபியத்தார்‌ 

கர்த்தராகிய ஆண்டவருடைய பெட்டியை 
ம்‌ சாலொமோன்‌ மறக்கவில்லை. 


ஊழியத்திலிருந்து தள்ளிவிடுகிறார்‌ 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


அபியத்தார்‌ இனிமேல்‌: 
தங்கியிருக்கக்கூடாது. அவன்‌ 
தன்னுடைய நிலங்கள்‌ இருக்கிற 
ஆனதோத்திற்கு போய்விடவேண்டும்‌. 
அபியத்தார்‌ சாலொமோனுடைய 
அரண்மனையிலோ, எருசலேம்‌ 
நகரத்திலோ, ஆசாரிப்புக்கூடாரத்திலோ, 
பலிபீடம்‌. இருக்கும்‌. இடத்திலோ 
பிரவேசிக்கக்கூடாது. அபியத்தார்‌ 
எருசலேமின்‌ ஜனங்களோடு எந்தத்‌ 
தொடர்புமில்லாமல்‌, ஆனதோத்திலே 
தனியாயிருக்கவேண்டும்‌. 

சாலொமோன்‌ 
கர்த்தருடைய 
தள்ளிப்போடுகிறார்‌. 
சிலோவிலே. 
சொன்ன 
நிறைவேற்றும்படியாக 
நடைபெறுகிறது. ஏலியின்‌ 
அபியத்தாரே 
ஆசாரியனாயிருக்கிறான்‌. 


எருசலேமில்‌ 


அமியத்தாரை 
ஆசாரியனாமிராதபடிக்கு 
கர்த்தர்‌ 

ஏலியின்‌ வீட்டாரைக்‌ குறித்து 
வார்த்தையை 

இந்த சம்பவம்‌ 
குடும்பத்திலே 


கடைசி 


“ஆகையால்‌ இஸ்ரவேலின்‌ தேவனாகிய 

வாவ்‌! உள்‌ 
உன்‌ பிதாவின்‌ வீட்டாரும்‌ 
என்றைக்கும்‌ என்‌ சந்நிதியில்‌ நடந்து 
கொள்வார்கள்‌ என்று நான்‌ நிச்சயமாய்ச்‌ 
சொல்லிமிருந்தும்‌ இனி அது எனக்குத்‌ 
தூரமாமிருப்பதாக:: என்னைக்‌ 
கனம்பண்ணுகிறவர்களை கனம்‌ 
பண்ணுவேன்‌; என்னை அசட்டை 
பண்ணுகிறவர்கள்‌ கனானப்படுவார்கள்‌. 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌" சாமு 2:30), 


கர்த்தர்‌ 
வீட்டாரும்‌ 


நான்‌ 


யோவாபின்‌ மரணம்‌ 
1இராஜா 2:28-84 


1இராஜா 228. நடந்த இந்தச்‌ 
செய்தி யேவாபுக்கு வந்தபோது, 
அவன்‌ கர்த்தருடைய கூடாரத்திற்கு. 
ஓடிப்போய்‌, பலிபீடத்தின்‌ 
கொம்புகளைப்‌ பிடித்துக்கொண்டான்‌;; 
'யோவாப்‌. அப்சலோமின்‌ 
பட்சம்‌ காயாதவனாயிருந்தும்‌, 
அதோனியாவின்‌. பட்சம்‌ 
சாய்த்திருத்தான்‌. 





i FTE 
TT 


1இராஜா 229. யோவாப்‌ கர்த்தரின்‌ 
கூடாரத்திற்கு ஓடிப்போனான்‌ என்றும்‌, 
இதோ, 

நிற்கிறான்‌ 


சாலொமோன்‌ யோய்தாவின்‌. 
குமாரனாகிய பெணாயாவை அனுப்பி, 
தீ போய்‌ அவன்மேல்‌ விழு என்றான்‌. 


1இராஜா 2:80. பெணாயா கர்த்தரின்‌ 
கூடாரத்திற்குப்‌ போய்‌, அவனைப்‌ 
பார்த்து: வெளியே வா என்று ராஜா 
சொல்லுகிறார்‌ என்றான்‌. அதற்கு. 
அவன்‌: நான்‌ வரமாட்டேன்‌; இங்கேயே 
சாவேன்‌ என்றான்‌; ஆகையால்‌ 
பெனாயா ராஜாவினிடத்தில்‌ போய்‌, 
பயோவாப்‌ இன்னபடி சொல்லி, 
இன்னபடி. எனக்கு. மறுஉத்தரவு 
கொடுத்தான்‌ என்று மறுசெய்தி 
சொன்னான்‌. 


இராஜா 281. 


அப்பொ ராஜா 
தேக்கி எட அவன்‌ 
நீ செய்து, அவனைக்‌ 
அடக்கம்பண்ணி, 
யோவாப்‌ முகாத்தர 
சிந்தின இரத்தத்தை 
என்னைவிட்டும்‌ என்‌ பிதாவின்‌. 
வீட்டைவிட்டும்‌ விலக்கிப்போடு.. 


3 இராஜா 22௨. 
தன்னைப்பார்க்கிலூம்‌ நீதியும்‌ 
நற்குணமுமுன்ன 'இரண்டுபேராகிய 
நேரின்‌ குமாரன்‌ அப்னேர்‌ என்னும்‌. 
இஸ்ரவேலின்‌ படைத்தலைவன்‌ மேலும்‌, 
ஏதேரின்‌ குமாரன்‌ அமாசா என்னும்‌: 
யூதாவின்‌ படைத்தலைவன்மேலும்‌ 
விழுந்து, என்‌ தகப்பனாகிய 
தாவீதுக்குத்‌ தெரியாமல்‌ அவர்களைப்‌ 
பட்டயத்தால்‌ கொன்ற அவனுடைய 
இரத்தப்பழியைக்‌ கர்த்தர்‌ அவனுடைய 
தலையின்மேல்‌ திரும்பப்பண்ணுவாராக.. 
3 இராஜா 228. இப்படியே 
அவர்களுடைய இரத்தப்பழி என்றும்‌ 
யோவாபுடைய தலையின்‌ மேலும்‌, 
அவன்‌ சந்ததியாரின்‌ தலையின்மேலும்‌ 
திரும்பவும்‌, தாவீதுக்கும்‌ அவர்‌ 
சுத்ததியாருக்கும்‌ அவர்‌ வீட்டாருக்கும்‌. 
அவர்‌ சிங்காசனத்திற்கும்‌. 
என்றென்றைக்கும்‌. கர்த்தராலே 
சமாதானம்‌ உண்டாயிருக்கவும்‌ கடவது 
என்றான்‌. 


அவன்‌ 


1 இராஜாக்கன்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


1இராஜா 284. அப்படியே 
யோய்தாவின்‌ குமாரன்‌ பெனாயா 
போய்‌, அவன்மேல்‌ விழுந்து அவனைக்‌ 
கொன்றுபோட்டான்‌; அவன்‌: 
வனாத்தரத்திலிருக்கிற தன்னுடைய 
வீட்டிலே அடக்கம்பண்ணப்பட்டான்‌. 


சாலொமோன்‌  யோவாபின்‌ 
பாவங்களை நியாயந்தீர்த்து, 
மரணதண்டனை கொடுக்கிறார்‌. 
சாலொமோன்‌ ஆராரியனாகிய 
அபியத்தாரைத்‌ தண்டிக்கிறார்‌. கர்த்தருடைய 
ஆசாரியனாமிராதபடிக்கு அமியத்தாரைத்‌ 
தள்ளிப்போடுகிறார்‌. இந்தச்‌ செய்தியை 
கேள்விப்பட்டு. யோவாப்‌ பயந்து 
நடுங்குகிறான்‌. யோவாபும்‌ அபியத்தாரும்‌. 
சேர்ந்து, சாலொமோனுக்கு விரோதமாக 
சதிபண்ணினார்கள்‌. சாலொமோன்‌. 
அபியத்தாரைத்‌ தண்டித்ததினால்‌, அடுத்து 
தனக்கும்‌ தண்டனை வரும்‌ என்று 
நினைத்து யோவாப்‌ பயப்படுகிறான்‌. 


அபியத்தாருக்கு நடந்த இந்தச்‌ 
சம்பவம்‌ யோவாபுக்கு அறிவிக்கப்படுகிறது. 
அப்போது யோவாப்‌ கர்த்தருடைய 
கூடாரத்திற்கு ஒடிப்போய்‌, பலிபீடத்தின்‌ 
கொம்புகளைப்‌ பிடித்துக்கொள்கிறான்‌ : 
யோவாப்‌ அப்சலோமின்‌ பட்சம்‌ 
சாயாதவனாயிருந்தும்‌, அதோனியாவின்‌ 
பட்சம்‌ சாய்ந்திருந்தான்‌ (1இராஜா 2:28). 


சாலொமோன்‌ அதோனியாவைக்‌. 
கொன்றுபோட்டார்‌ 'அபியத்தாரை 
கர்த்தருடைய ஆசாரியனாயிராதபடிக்கு 
தள்ளிப்போட்டார்‌. சாலொமோன்‌ அடுத்து 
தன்னையும்‌ தண்டிப்பார்‌ என்று ப்‌ 
பயப்படுகிறான்‌. 
கூடாரத்திற்கு 
கொம்புகளை பிடித்துக்கொள்கிறான்‌. 
யோவாப்‌ பலிபீடத்திலே தனக்கு 
அடைக்கலம்‌ தேடுகிறான்‌. 


பழைய 
அவனுக்கு 


யோவாபைப்பற்றிய 
சாலொமோனுக்கு அறிவிக்கப்படுகிறது. 
யோவாப்‌ அப்னேரையும்‌ அமாசாவையும்‌ 
கொன்றுபோட்டவன்‌. ஆகையினால்‌ 
யோவாப்‌ பலிமீடத்தண்டையிலே 
நின்றாலும்‌. அவனைக்‌ கொன்றுபோடுமாறு 
சாலொமோன்‌ பெனாயாவக்கு 
கட்டளை கொடுக்கிறார்‌. 


செய்தி. 





f= FT 
TT 


றது. 
சாலொமோன்‌ யோய்தாவின்‌ குமாரனாகிய 
பெனாயாவை அனுப்பி, “நீ போய்‌ 
அவன்மேல்‌ விழு” (இராஜா 2:29) 
என்று சொல்லுகிறார்‌. 
யோவாப்‌ அதோனியாவின்‌ பட்சமாய்ச்‌ 
சாய்ந்திருந்து சாலொமோனுக்கு விரோதமாக 
சதிபண்ணினான்‌. அவன்‌ தனக்கு 
விரோதமாக செய்த பாவத்தை சாலொமோன்‌ 
பெரிய குற்றமாக நினைக்கவில்லை. 
ஆனால்‌ யோவாப்‌ அப்னேரையும்‌, 
அமாசாவையும்‌ கொன்றுபோட்டது. 
சாலொமோனுடைய பார்வையில்‌ மிகப்பெரிய 
குற்றமாயிருக்கிறது. 
யோவாப்‌. 


குற்றமில்லாத இரண்டு 


நன்மை செய்ய ப தன்கள்‌ 
யோவாப்‌ அவரகள்‌ இருவரையும்‌ 
கொன்றுபோடாமல்‌ உயிரோடே விட்டிருந்தால்‌, 
அவர்கள்‌ தாவீதுக்கு, 

அதிகமாய்‌ சேவை செய்திருப்பார்கள்‌ 


யோவாப்‌. அப்னேரையும்‌, 
டட கொன்ற குற்றத்திற்காக, 

'சாகவேண்டுமென்பது 
ர்வ தீர்ப்பாமிருக்கிறது. 
யோவாப்‌ நீதியின்‌  பட்டயத்தால்‌. 
'கொல்லப்படவேண்டும்‌. யோவாப்‌ இப்போது. 
பலிபீடத்தண்டையிலே இருக்கிறான்‌. 
பலிபீடத்தின்‌ கொம்புகளைப்‌ 
பிடித்துக்கொண்டு போரது தனக்கு 
அடைக்கலம்‌ ஆனாலும்‌ 
மோவாப்‌! சால வன டுமொறு, சாணெனோன்‌ 
தீர்ப்பு சொல்லுகிறார்‌. யோவாப்‌ பலிபீடத்தின்‌ 


சாலொமோன்‌ நினைக்கிறார்‌. 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யோவாபோ பலிபீடத்தைவிட்டு 
வெளியே வரவும்‌ விரும்பவில்லை. அதே 
தன்னால்‌ தண்டனைக்கு 
முடியாது என்பதும்‌ அவனுக்கு 
சாலொமோன்‌ 
“நீ போய்‌ யோவாபின்மேல்‌ 

விழு” என்று கட்டளை கொடுக்கிறார்‌. 
பெனாயா கர்த்தரின்‌ கூடாரத்திற்குப்‌ 
போகிறான்‌. அங்கே யோவாப்‌ பலிபீடத்தின்‌ 
கொம்புகளை  பிடித்துக்கொண்டிருக்கிறான்‌. 
பெனாயா யோவாபைப்‌ பார்த்து, “வெளியே 
வா என்று ராஜா சொல்லுகிறார்‌" என்கிறான்‌. 
அதற்கு யோவாப்‌, “நான்‌ வரமாட்டேன்‌; 
இங்கேயே சாவேன்‌” என்று பெனாயாவுக்கு 
பிரதியுத்தரம்‌ சொல்லுகிறான்‌; 
ஆகையால்‌ பெனாயா  ராஜாவினிடத்தில்‌ 
போய்‌, யோவாப்‌ இன்னபடி சொல்லி, 
இன்னபடி எனக்கு மறுஉத்தரவு கொடுத்தான்‌ 
என்று மறுசெய்தி சொல்லுகிறான்‌ 

(இராஜா 2:30). 


யோவாப்‌ கர்த்தருடைய கூடாரத்திலே, 
பலிபீடத்தின்‌ கொம்புகளை 
பிடித்துக்கொண்டிருப்பதினால்‌, அவனை 
என்ன செய்வது என்று பெனாயாவுக்கு 
தெரியவில்லை. யோவாபை 
பலிபீடத்தண்டையிலே கொன்றுபோடுவதா 


கொன்றுபோடுவதா 
பெனாயாவுக்கு 
பெனாயாவுக்கு கர்த்தருடைய பிரமாணம்‌ 
தெரியாது. ஆனால்‌ சாலொமோனோ 
கர்த்தருடைய பிரமாணத்தை நன்றாய்‌ 
அறிந்திருக்கிறவர்‌. 

கர்த்தருடைய 
க்ரந்த வெளியே வர மறுக்கிறான்‌. 
பெனாயாவக்கு யோலாபை எப்படி 
கொல்லுவது என்று குழப்பமுண்டாயிற்று. 
சாலொமோனுடைய ஆலோசனையைப்‌ 
பெற்று. அதன்‌ பிரகாரமாக  யோவாபுக்கு 
செய்யலாம்‌. என்று பெனாயா 
தீர்மானிக்கிறான்‌. நடந்த சம்பவத்தை 
பெனாயா சாலொமோனுக்கு சொல்லுகிறான்‌. 





i= FTE 
TT 


கொன்று, அடக்கம்பண்ணி, 

யோவாப்‌ முகாந்தரமில்லாமல்‌ 
இரத்தத்தை என்னைவிட்டும்‌ என்‌ பிதாவின்‌ 
வீட்டைவிட்டும்‌ விலக்கிப்போடு” 
இராஜா 2:31) என்று சொல்லுகிறார்‌. 


யோவாப்‌. ஆசாரிப்புக்‌ 
கூடாரத்திலிருந்தாலும்‌, அங்கே அவனுக்கு 
ஏன்‌ தண்டனை கொடுக்க வேண்டும்‌ 
என்பதற்கான காரணத்தையும்‌ சாலொமோன்‌ 
பெனாயாவுக்கு சொல்லுகிறார்‌ 
சாலொமோனுக்கு கர்த்தருடைய 
நியாயப்பிரமாணம்‌ தெரியும்‌. யோவாப்‌ 
பெனாயாலையும்‌ அமாசாவையும்‌ 
கைப்பிசகாய்‌. கொன்றுபோடவில்லை. 
யோவாப்‌ திட்டமிட்டு, சதிஆலோசனை 
செய்து, துணிகரமாய்‌ அவர்கள்‌ இரண்டு 
பேரையும்‌ கொன்றுபோட்டான்‌. 


யோவாப்‌ தன்னைப்பார்க்கிலும்‌ நீதியும்‌ 
நற்குணமுமுள்ள இரண்டுபேராகிய நேரின்‌ 
ஜமான்‌ அப்னேர்‌ என்னும்‌ இன்வேகின்‌ 
படைத்தலைவன்மேலும்‌, ஏதேரின்‌ குமாரன்‌ 
அமாசா என்னும்‌ 
படைத்தலைவன்மேலும்‌ 

தாவீதுக்குத்‌ தெரியாமல்‌ 

பட்டயத்தால்‌ கொன்று போட்டான்‌. 


ஆகையால்‌ 
இரத்தப்பழியைக்‌ கர்த்தர்‌ 
'தலையின்மேல்‌ திரும்பப்பண்ணுவாராக, 
இப்படியே அவர்களுடைய இரத்தப்பழி என்றும்‌ 
யோவாபுடைய தலையின்‌ மேலும்‌, அவன்‌ 
சந்ததியாரின்‌ தலையின்மேலும்‌ திரும்பவும்‌, 
தாவீதுக்கும்‌ அவர்‌ சந்ததியாருக்கும்‌ அவர்‌ 
வீட்டாருக்கும்‌ அவர்‌ சிங்காசனத்திற்கும்‌ 
என்றென்றைக்கும்‌ கர்த்தராலே 
சமாதானம்‌ உண்டாயிருக்கவம்‌ கடவது” 
2:32,33) 


கொன்றுபோட்டவனுக்கு பலிபீடத்தண்டையில்‌ 
அடைக்கலம்‌ இல்லை. எதேச்சையாக 
ஒருவனை கொன்றுபோட்டவன்‌, பலிபீடத்தின்‌ 
கொம்புகளை பிடித்துக்கொண்டால்‌, 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பாவமோ துணிகரமான பாவம்‌. அவனுடைய 
பாவத்திற்கு மன்னிப்பு இல்லை. அவன்‌ 
தண்டிக்கப்படவேண்டியவன்‌. ஆகையினால்‌ 
யோவாபை பலிபீடத்தண்டையிலே 
கொன்றுபோடுமாறு, சாலொமோன்‌ 
பெனாயாவுக்கு கட்டளை கொடுக்கிறார்‌. 


கிறிஸ்துவே. 
அடைக்கலபாயிருக்கிறார்‌. 
விசுவாசத்தினாலே கிறிஸ்துவையும்‌, 
அவருடைய நீதியையும்‌ பற்றிக்கொள்ள 
வேண்டும்‌. நாம்‌ மரித்தாலும்‌ கிறிஸ்துவின்‌ 
முகத்திலே. மரிக்கவேண்டுமென்று 
தீர்மானமாமிருக்கவேண்டும்‌. பலிபீடத்தின்‌ 
கொம்புகள்‌ கொடுக்கும்‌ பாதுகாப்பைவிட, 
நம்முடைய கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து, 
தம்மிடத்தில்‌ அடைக்கலமாக 
வந்திருக்கிறவர்களுக்கு கொடுக்கும்‌ 
பாதுகாப்பு பெரிதாயிருக்கும்‌. 


சாலொமோனுடைய கட்டளையின்‌ 
பிரகாரம்‌, யோய்தாவின்‌ குமாரன்‌ பெனாயா 
கர்த்தருடைய ஆசாரிப்புக்கூடாரத்திற்குப்‌ 
போய்‌, யோவாப்மேல்‌ விழுந்து அவனைக்‌ 
கொன்றுபோடுகிறான்‌ ; 'யோவாப்‌ 
வனாந்தரத்திலிருக்கிற தன்னுடைய 
வீட்டிலே அடக்கம்பண்ணப்படுகிறான்‌. 
(இராஜா 2:34). பெனாயா யோவாபை 
எல்லோருடைய கண்களுக்கு முன்பாக 
கொன்றுபோட்டிருக்கவேண்டும்‌. 


நமக்கு 
நாம்‌ 


யோவாபை 
என்னும்‌ 
அவர்‌ தன்னுடைய 
தாவீதின்‌ கட்டளையை 
லகம்‌ நீதியான காரியங்களை 
செய்வது சாலொமோனுக்கு 
பிரியமாமிருக்கிறது. சாலொமோன்‌. 
இஸ்ரவேல்‌ தேசத்திற்கும்‌, 
ராஜ்யபாரத்திற்கும்‌ 
உண்மையுள்ளவராயிருக்கிறார்‌. யோவாபுக்கு 
தண்டனை நிறைவேற்றின பின்பு 
தாவீதுக்கு கர்த்தராலே 
சமாதானமுண்டாயிற்று. 


சாலொமோனுக்கு 
பழிவாங்கவேண்டும்‌. 
எண்ணமில்லை. 
தகப்பனாராகிய 





i= FTN 
ETT 


சாலொமோன்‌ சொன்ன பிரகாரம்‌, 
தாவீதுக்கும்‌ அவர்‌ சந்ததியாருக்கும்‌ அவர்‌ 
வீட்டாருக்கும்‌ அவர்‌ சிங்காசனத்திற்கும்‌ 
என்றென்றைக்கும்‌ கர்த்தராலே சமாதானம்‌ 
உண்டாயிற்று. யோவாபைப்போல 
கலகத்தையும்‌, குழப்பத்தையும்‌. 
உண்டுபண்ணுகிற மனுஷர்‌ செத்துப்போன 
பின்பு, தேசத்திலே சம்பூரண சமாதானமும்‌, 
சந்தோஷமும்‌ உண்டாயிற்று. 

சாலொமோன்‌ தன்னுடைய 
வீட்டாருக்கும்‌, சிங்காசனத்திற்கும்‌ 
சமாதானமும்‌ ஆசீர்வாதமும்‌ தேவைப்படும்‌ 
போது, அவர்‌ கர்த்தரை நோக்கிப்‌ பார்க்கிறார்‌ 
கர்த்தரே எல்லா சமாதானத்திற்கும்‌ பாத்திரர்‌. 
அவரே. எல்லா ஆசீர்வாதங்களுக்கும்‌ 
ஊற்றாகவும்‌, ஊற்றின்‌ கண்ணாகவும்‌ 
இருக்கிறார்‌. கர்த்தர்‌ கொடுக்கும்‌ ஆசீர்வாதம்‌ 
மிழரணமடையவேண்டும்‌ என்பதற்காக, 
தாவீது நித்திய காலத்தை நோக்கிப்‌ 
பார்க்கிறார்‌ சாலொமோனுடைய 
சமாதானம்‌ சுர்த்தராலே உண்டான 
சமாதானம்‌. கர்த்தருடைய சமாதானம்‌. 
என்றென்றைக்கும்‌, நித்திய காலத்திற்கும்‌ 
தங்கியிருக்கும்‌. 
பெனாயாவும்‌ சாதோக்கும்‌. 
1இராஜா 2:85 


1இராஜா 2:35. அவனுக்குப்‌ பதிலாக 
ராஜா... யேய்தாவின்‌ குமாரன்‌ 
பெனாயாவை இராணுவத்தின்மேலும்‌, 
ஆசாரியனாகிய சாதோக்கை. 
அபியத்தாரின்‌ ஸ்தானத்திலும்‌ 
வைத்தான்‌. 


பெனாயாவும்‌ 
சாலொமோனுக்கு உண்மையுள்ள 
சிநேகிதராயிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 

வரும்‌ சாலொமோனுடைய 
ராஜ்யபாரத்திற்கு உதவியாயிருக்கிறார்கள்‌. 
சாலொமோன்‌ ராஜா யோவாபுக்கு பதிலாக 
யோய்தாவின்‌ குமாரன்‌ பெனாயாவை 
இராணுவத்தின்மேல்‌ தலைவராக 
வைக்கிறார்‌. சாலொமோன்‌  ஆசாரியனாகிய 
சாதோக்கை அபியத்தாரின்‌ ஸ்தானத்தில்‌ 
வைக்கிறார்‌ (1இராஜா 2:35). 


சாதோக்கும்‌ 


படைத்தலைவனாயிருந்த. 
செத்துப்போனான்‌. 
ஸ்தானத்திலே, 
சிநேகிதனாகிய 


படைத்தலைவனாக 


தாவீதுக்கு 
யோவாப்‌ 
அவனுடைய 
சாலொமோனுடைய 
பெனாயா 


1 இராஜாக்கன்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நியமிக்கப்பட்டிருக்கிறான்‌. சாலொமோன்‌. 
அழியத்தாரை ஆசாரிய ஊழியத்திலிருந்து 
தள்ளிவிடுகிறார்‌. இதனால்‌ கர்த்தர்‌ 
ஏலியின்‌  வீட்பாரைப்பற்றிச்‌ சொன்ன 
வாக்குத்தத்தம்‌ நிறைவேறுகிறது. 

நான்‌ என்‌ உள்ளத்துக்கும்‌ என்‌ 
சித்தத்துக்கும்‌ ஏற்றபடி செய்யத்தக்க 
உண்மையான ஒரு ஆசாரியனை 
எழும்பப்பண்ணி, அவனுக்கு 
நிலையான வீட்டைக்‌ கட்டுவேன்‌; அவன்‌ 
என்னால்‌ அபிஷேகம்பண்ணப்பட்டவனுக்கு 
முன்பாகச்‌ கல. நாளும்‌ 
நடந்துகொள்ளுவான்‌" (1சாமு 2:35). 


சீமேயியரின்‌ மரணம்‌ 
1இராஜா 2:86-46 


1இராஜா 2:96. பின்பு ராஜா சீமேயியை 
அழைப்பித்து, அவனை நோக்கி: நீ 
எருசலேமிலே உனக்கு ஒரு வீட்டைக்‌ 
கட்டி, அங்கேயிருத்து எங்கேயாவது 
வெளியே போகாமல்‌, அங்கேதானே 
குடியிரு. 


1இராஜா 257. நீ வெளியே போய்க்‌ 
கீதரோன்‌ ஆற்றைக்‌ கடக்கும்‌ நானில்‌, நீ 
சாகவே சாவாய்‌; அப்பொழுது உன்‌ 
இரத்தப்பழி உன்‌  தலையின்மேல்‌ 
இருக்கும்‌ என்பதை நீ நிச்சயமாய்‌: 
அறிந்தூகொள்‌ என்றான்‌. 

1இராஜா 2:88. சீமேயி ராஜாவைப்‌ 
பார்த்து; அது நல்ல வார்த்தை; 
ராஜாவாகிய என்‌ ஆண்டவன்‌ 
சொன்னபடியே, உமது அடியானாகிய 
நான்‌ செய்வேன்‌ என்று சொல்லி, 
சிமேயி அநேகநான்‌ எருசலேமிலே 


குடியிருந்தான்‌.. 


1இராஜா 2:39. 
சென்றபோது, 
வேலைக்காரர்‌ 
மாக்காவின்‌ குமாரனாகிய  ஆகீஸ்‌ 
என்னும்‌ காத்தின்‌ ராஜாவினிடத்துக்கு 
ஓடிப்போனார்கள்‌; உன்‌ வேலைக்காரர்‌ 
காத்‌ ஊரில்‌ இருக்கிறார்கள்‌ 
என்று சீமேயிக்கு அறிவித்தார்கள்‌. 


மூன்று வருஷம்‌. 
சீமேயியின்‌: 


இரண்டுபேர்‌ 





i FTE 
TT 


1இராஜா 2:40. 
சீமேயி எழுத்து, 
கழுதையின்மேல்‌ சேணம்வைத்து, He 
வேலைக்காரரைத்‌. தேட, 
தத்தம்‌ 

போனான்‌; இப்படிச்‌. 
சீமேயி போய்‌, தன்‌ வேலைக்காரரைக்‌ 
காத்‌ ஊரிலிருந்து 
கொண்டுவந்தான்‌. 


3 இராஜா ஆக சீமேயி 
எருசலேமிலிருந்து காத்‌ ஊருக்குப்‌ 
போய்‌, திரும்பிவத்தான்‌ என்று 
காலொமோனுக்கு 
அறிவிக்கப்பட்டபோது, 


அகத்‌ 


1இராஜா 242. ராஜா சீமேயியை 
அழைப்பித்து: தீ வெளியே புறப்பட்டு. 
எங்கேயாவது போகிறநாவிலே 
சாகவேசாவாய்‌ என்பதை நீ 
நிச்சயமாய்‌ அறிந்துகொள்‌ என்னு 
நான்‌ உன்னைக்‌ கர்த்தர்மேல்‌ 
ஆணையிடச்‌. செய்து, உனக்குத்‌ 
திடச்சாட்சியாகச்‌. சொல்லி. 
யிருக்க, அதற்கு தீ: நான்‌ கேட்ட 
வார்த்தை. நல்லதென்று 
சொல்லவில்லையா? 


1இராஜா 248. நீ கர்த்தரின்‌. 
ஆணையையும்‌, நான்‌ உனக்குக்‌ 
கற்பித்த. கட்டனையையும்‌ 
கைக்கொன்னாதே. போனதென்ன? 
என்னு சொல்லி, 


1இராஜா 244. பின்னும்‌ ராஜா 
சிமேயியைப்‌ பார்த்து; தீ என்‌ 
தகப்பனாகிய தாவீதுக்குச்‌ செய்ததும்‌ 
உன்‌ மனதுக்குத்‌ தெரித்திருக்கிறதுமான 
எல்லாப்‌ பொல்லாப்பையும்‌ 
அறித்திருக்கிறாய்‌; ஆகையால்‌ கர்த்தர்‌ 
உன்‌ பொல்லாப்பை உன்‌ தலையின்‌ 
மேல்‌ திரும்பப்பண்ணுவார்‌. 


1இராஜா ஆகக. 
சாலொமோனோ ஆசீர்வதிக்கப்‌ 
பட்டவனா யிருப்பான்‌; தாவீதின்‌ 
சிங்காசனம்‌ என்றைக்கும்‌ கர்த்தருக்கு 
முன்பாக உனறுதியாயிருக்கும்‌ என்று 
சொல்லி, 


ராஜாவாகிய 


1 இராஜாக்கன்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இராஜா 2:46. ராஜா யோய்தாவின்‌. 
குமாரனாகிய ளிகள்‌ 
கட்டனைகொடுத்தா அவன்‌ 
வெளிலே போய்‌, அவன்மேல்‌ விழுந்து 
அவனைக்‌ கொன்றுபோட்டான்‌. 
ராஜ்யபாரம்‌ சாலொமோனின்‌ கையிலே 
ஸ்திரப்பட்டது. 


சாலொமோன்‌ 
அழைப்பிக்கிறார்‌. 
நியாயத்தீர்ப்பை. சொல்லுகிறார்‌. 
சாலொமோன்‌ சீமேமியை நோக்கி, “நீ 
எருசலேமிலே உனக்கு ஒரு வீட்டைக்‌ கட்டி, 
அங்கேயிருந்து எங்கேயாவது வெளியே 
போகாமல்‌, அங்கேதானே குடியிரு. நீ 
வெளியே போய்க்‌ கீதரோன்‌ ஆற்றைக்‌ 
கடக்கும்‌ நாளில்‌, நீ சாகவே சாவாய்‌; 
அப்பொழுது உன்‌  இரத்தப்பழி உன்‌ 
தலையின்மேல்‌ இருக்கும்‌ என்பதை நீ 
நிச்சயமாய்‌ அறிந்துகொள்‌" 
இராஜா 2:36,37) என்று சொல்லுகிறார்‌. 


சீமேயி இப்போது பகூரிம்‌ ஊரிலுள்ள 
தன்‌ வீட்டிலிருக்கிறான்‌. யோவாபின்‌ 
மரணத்தையும்‌, 
மரணத்தையும்‌ 
கேள்விப்பட்டிருப்பான்‌. தாவீதின்‌ வீட்டாரைக்‌ 
குறித்து சீமேமியின்‌ மனதிலே கோபம்‌ 
இருக்கிறது. அவனுடைய மனச்சாட்சி 
அவனுக்கு விரோதமாக சாட்சி 
சொல்லுகிறது. சாலொமோன்‌ தன்னை 
தண்டிப்பார்‌ என்பது, சீமேயிக்கு 
தெரிந்திருக்கிறது. ஆனால்‌ அவர்‌ தன்னை 
எப்போது தண்டிப்பார்‌ என்பதும்‌, எப்படி 
தண்டிப்பார்‌ என்பதும்‌. சீமேமிக்கு 
தெரியவில்லை. 


சீமேமியை 
தன்னுடைய 


ராஜா, 
அவனுக்கு 


சாலொமோன்‌ இஸ்ரவேல்‌ தேசத்தை 
ஞானத்தோடு ராஜ்யபாரம்‌ பண்ணுகிறார்‌. 
எல்லா வழக்குகளையும்‌ நீதியாய்‌ 
நியாயம்‌ விசாரித்து, நியாயமான தீர்ப்பு 
சொல்லுகிறார்‌. சாலொமோன்‌ எல்‌ 
குற்றவாளிகளுக்கும்‌ ஒன்றுபோல்‌ 
கொடுப்பதில்லை. அ, 
குற்றங்களையும்‌ 
தண்டிப்பதுமில்லை. 
குற்றத்திற்கு 
சாலொமோன்‌ 
கொடுக்கிறார்‌. 


பிரகாரம்‌, 
தண்டனை 


தகுந்த. 
அவர்களுக்கு 





i FTN 
TT 


சாலொமோன்‌. சீமேயிக்கு 


மரணதண்டனை கொடுக்கவில்லை. அவன்‌ 
எருசலேமிலே தனக்கு ஒரு வீட்டைக்‌ கட்டி 


உடனே  கொன்றுபோடாமல்‌, 


எருசலேமில்‌ தங்க அனுமதி 
கொடுக்கிறார்‌ 


சீமேமி எருசலேமுக்கு வெளியே 
எங்கும்‌ போகக்கூடாது. அவன்‌ வேறு எந்தப்‌ 
பட்டணத்திற்கும்போய்‌ யாரோடும்‌ பேசவும்‌ 
கூடாது, மற்ற ஊர்‌ ஜனங்களோடு 
தொழிலோ  வியாபாரமோ பண்ணவும்‌. 
கூடாது. சீமேமி துர்க்குணமுள்ளவன்‌. 
சீமேமிமின்‌ இஷ்டத்திற்கு அவனை 
வெளியே அனுப்பிவிட்டால்‌, அவன்‌ 
தாவீதின்‌ குடும்பத்தாரைப்பற்றி எல்லா 
ஊர்களிலும்‌ அவதூறான செய்தியை 
பரப்புவான்‌. ஆகையினால்‌ சாலொமோன்‌ 
சீமேமியை தன்னுடைய நேரடி 
கட்டுப்பாட்டில்‌, எருசலேமிலே 
வைத்திருக்கவேண்டுமென்று தீர்மானிக்கிறார்‌ 
எருசலேமிலே 

வீட்டிலிருந்தாலும்‌, 

சாலொமோனுடைய 

பார்வையில்‌ கைதுபண்ணப்பட்டவனைப்போல 
இருக்கிறான்‌. சீமேயி சிறைச்சாலையில்‌. 
அடைக்கப்படவில்லை. ஆனால்‌ அவன்‌ 
எருசலேமிலே அடைக்கப்பட்டிருக்கிறான்‌. 


சாகவே சாவான்‌ என்று 

அவனுக்கு தீர்ப்பு சொல்லியிருக்கிறார்‌. 
சீமேயியும்‌ சாலொமோனுடைய 
கட்டளைக்கு கீழ்ப்படிகிறான்‌. சீமேயி 
சாலொமோன்‌ ராஜாவைப்‌ பார்த்து: 
“அது நல்ல வார்த்தை; ராஜாவாகிய என்‌ 
ஆண்டவன்‌ சொன்னபடியே, உமது 
அடியானாகிய நான்‌ செய்வேன்‌” என்று 
சீமேயி அநேகநாள்‌ 
குடியிருக்கிறான்‌ 

இராஜா 2:38). 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


சாலொமோன்‌ 
கொன்றுபோடாமல்‌ 

விட்டுவிட்டது. சீமேயிக்கு 
சந்தோஷமாயிருக்கிறது. 

அநேகநாள்‌ எருசலேமிலே குடியிருந்ததால்‌, 
அவனுக்கு ராஜா சொன்ன கட்டளை 
மறந்துவிடுகிறது. அல்லது ராஜாவின்‌ 
ஆட்கள்‌ தன்னைக்‌ 
கவனிக்கமாட்டார்கள்‌ என்று சீமேயி 
இறுமாப்பாயிருந்திருக்கிறான்‌. 


வருஷம்‌ சென்றபோது, 

சீமேமியின்‌ வேலைக்காரர்‌ இரண்டுபேர்‌ 
மாக்காவின்‌ குமாரனாகிய ஆகீஸ்‌ என்னும்‌ 
காத்தின்‌ ராஜாவினிடத்துக்கு 
ஓடிப்போகிறார்கள்‌; “உன்‌ வேலைக்காரர்‌ 
காத்‌ இருக்கிறார்கள்‌” 
என்று அறிவிக்கிறார்கள்‌. 
எழுந்து, தன்‌ 

சேணம்வைத்து, தன்‌ 

கள்‌ தேட, காத்‌ ஊரிலிருக்கிற 
த்துக்குப்‌ புறப்பட்டுப்‌ போகிறான்‌; 
'மேமி போய்‌, தன்‌ 

காத்‌ 
கொண்டுவருகிறான்‌ 


, எருசலே। 


வேலையாகத்தான்‌. 
சீமேபி சாலொமோன்‌ 
பெலிஸ்தரின்‌ 
வேலையாக 


போயிருந்தான்‌. 
ராஜாவினிடத்தில்‌ 
தேசத்திற்கு தன்‌ குடும்ப 
போகவேண்டும்‌ என்று அனுமதி 
ட்டிருந்தால்‌, சாலொமோன்‌ ராஜா 
அனுமதி கொடுத்திருப்பார்‌. 
சீமேபி சாலொமோனிடம்‌. 
ல யாருக்கும்‌. 
தேசத்நிற்கு 
போய்விட்டு, எருசலேமுக்கு திரும்பி விடலாம்‌ 
என்று சீமேயி நினைக்கிறான்‌. 


சீமேமி ஏற்கெனவே தாவீதுக்கு 

விரோதமாகத்‌ தூஷண வார்த்தைகளைச்‌ 

சொல்லி குற்றம்‌ செய்தவன்‌. இப்போது சீமேயி 

சாலொமோனின்‌ வார்த்தைக்கு 
குற்றத்தையும்‌ i 





f= THE 
TT 


தான்‌ பெலிஸ்தரின்‌ தேசமாகிய காத்‌ 

ஊருக்குப்போனது யாருக்கும்‌ தெரியாது. 

என்று சீமேமி நினைக்கிறான்‌. ஆனால்‌ 

ன்‌ போக்குவரத்துக்களெல்லாம்‌, 

ராஜாவுக்கு, அவருடைய 

மூலமாக அறிவிக்கப்படுகிறது. 

எருசலேமிலிருந்து காத்‌ 

ஊருக்குப்‌ போய்‌, திரும்பிவந்தான்‌ 

என்று சாலொமோனுக்கு அறிவிக்கப்படுகிறது. 
இராஜா 2:41), 


சாலொமோன்‌ 
காலதாமதம்பண்ணாமல்‌ 
தன்னிடத்தில்‌ அழைத்து வரச்சொல்லுகிறார்‌. 
சீமேமி செய்த தப்பிதத்தை சாலொமோன்‌ 
அவனுக்கு உணர்த்துகிறார்‌. சாலொமோன்‌ 
சீமேமியை நோக்கி “நீ வெளியே புறப்பட்டு 
எங்கேயாவது போகிறநாளிலே சாகவேசாவாய்‌ 
என்பதை நீ நிச்சயமாய்‌ அறிந்துகொள்‌ 
என்று நான்‌ உன்னைக்‌ கர்த்தர்மேல்‌ 
ணையிடச்‌ செய்து, உனக்குத்‌ 
ச்சாட்சியாகச்‌ சொல்லியிருக்க, அதற்கு நீ: 
நான்‌ கேட்ட வார்த்தை நல்லதென்று 
சொல்லவில்லையா?" (இராஜா 2:42) 
என்று கேட்கிறார்‌ 


சொன்ன 


ஏற்கெனவே 


சாலொமோன்‌ 
'சீமேயிக்‌( 


தனக்கு 
கட்டளை க்கு 
தெரிந்திருக்கிறது. சீமேமி சாலொமோன்‌ 
ராஜாவின்‌... வார்த்தையைக்‌ சேட்டு, 
"அது நல்ல வார்த்தை; ராஜாவாகிய என்‌ 
ஆண்டவன்‌ சொன்னபடியே உமது, 
அடியானாசிய நான்‌ செய்வேன்‌" 
(இராஜா 2:38) என்று 
வாக்குப்பண்ணினான்‌. ஆனால்‌ 
இப்போதோ சீமேமி சாலொமோன்‌ ராஜாவின்‌ 
கட்டளையை மீறி விடுகிறான்‌. 


சாலொமோன்‌ சீமேயியைப்‌ பார்த்து, “நீ 
கர்த்தரின்‌ ஆணையையும்‌, நான்‌ உனக்குக்‌ 
கற்பித்த கட்டளையையும்‌ கைக்கொள்ளாதே 
போனதென்ன?" (1இராஜா 2:43) என்று 
கேட்கிறார்‌. 


சீமேமி தாவீதுக்கு தீங்கு 
செய்திருக்கிறான்‌. அவருக்கு விரோதமாகத்‌ 
தூஷணவார்த்தைகளைச்‌ சொன்னான்‌. 
சீமேமி தாவீதின்மீது கற்களை எரிந்தான்‌. 
இவையெல்லாம்‌ சீமேயி தாவீதுக்கு: 
விரோதமாக செய்த பொல்லாப்புகளாகும்‌. 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


தப்‌ நனை, சீமேயி 
மறக்கவில்லை. அவன்‌ ல்லாம்‌ 
அறிததிகுக்கதோன்‌, தாவீதும்‌ சீமேயிலின்‌ 
பொல்லாப்புகளை சாலொமோனுக்கு 
சொல்லியிருக்கிறார்‌.  சீமேமி கர்த்தரின்‌ 
யையும்‌, சாலொமோன்‌ அவனுக்கு 
கற்பித்த கட்டளையையும்‌ கைக்கொள்ளாமல்‌. 
போய்விட்டான்‌. சாலொமோன்‌ சீமேயிக்கு 
தன்னுடைய நியாயத்தீர்ப்பை சொல்லுகிறார்‌. 
சாலொமோன்‌ ராஜா சீமேயியைப்‌ 
பார்த்து: “நீ என்‌ தகப்பனாகிய தாவீதுக்குச்‌ 
செய்ததும்‌ உன்‌ மனதுக்குத்‌ 
தெரிந்திருக்கிறதுமான எல்லாப்‌ 
பொல்லாப்பையும்‌ அறிந்திருக்கிறாய்‌: 
ஆகையால்‌ கர்த்தர்‌ உன்‌ பொல்லாப்பை உன்‌ 
தலையின்‌ மேல்‌ திரும்பப்பண்ணுவார்‌. 
ராஜாவாகிய சாலொமோனோ 
ஆசீர்வதிக்கப்பட்டவனாயிருப்பான்‌: தாவீதின்‌ 
சிங்காசனம்‌ என்றைக்கும்‌ கர்த்தருக்கு 
முன்பாக உறுதியாயிருக்கும்‌" 
(இராஜா 2:44,45) என்று சொல்லுகிறார்‌. 
சாலொமோன்‌ சீமேயிக்கு 
தன்னுடைய நியாயத்தீர்ப்பைச்‌ 
சொல்லும்போது, பெனாயா ராஜாவுக்கு 
்‌ நிற்கிறான்‌. தன்னுடைய 
நிறைவேற்றும்‌ 
சாலொமோன்‌ பெனாயாவுக்கு 


ராஜா 


சாலொமோன்‌ 
குமாரனாகிய 

கட்டளைகொடுக்கி) 
வெளியே பேய்‌, 


யோய்தாவின்‌ 
பெனாயாவுக்குக்‌ 
றார்‌; பெனாயா 
சீமேமியின்மேல்‌ விழுந்து, 
அவனைக்‌ கொன்றுபோடுகிறான்‌. 
இராஜா 2:46). கர்த்தர்‌ சீமேயியின்‌ 
பொல்லாப்பை அலன்‌ தலையின்மேல்‌. 


திரும்ப்பண்ணுகிறார்‌ 


, சாலொமோன்‌ சொன்ன பிரகாரமாக, 
ஆசீர்வதிக்கப்பட்டவராக 
தாவீதின்‌ சிங்காசனம்‌. 
கர்த்தருக்கு முன்பாக 
ராஜ்யபாரம்‌ 
சாலொமோனின்‌ கையிலே ஸ்திரப்படுகிறது. 


ராஜா 





i= FTE 
TT 


சாலொமோனுடைய  ராஜ்யபாரத்தின்‌ 
ஆரம்பகாலத்தில்‌ ஒரு சிலருடைய இரத்தம்‌ 
சிந்தப்படுகிறது. சாலொமோன்‌ யாரையும்‌ 
பழிவாங்கவில்லை. நீதியை 
நிலைநிறுத்தும்போது, குற்றவாளிகளுக்கு 
தண்டனை கொடுக்கவேண்டும்‌. 
சாலொமோன்மீது யாருடைய இரத்தப்பழியும்‌ 
விழவில்லை. 


தனக்கு 
கலகும்பண்ணியவர்களை 
ஒடுக்குகிறார்‌. கர்த்தருடைய கிருபையும்‌ 
இரக்கமும்‌ இஸ்ரவேல்‌ தேசத்தார்மீது 
வந்திறங்குகிறது. சாலொமோன்‌ பார்வோனின்‌ 
குமாரத்நியை. விவாகம்பண்ணுகிறார்‌ 
இராஜா 31, 


சாலொமோன்‌ காலத்தில்‌ பொதுவான 
மார்க்க ஆராதனை (இராஜா 3:2-4). 
சாலொமோன்‌ கர்த்தரிடத்தில்‌ ஞானமுள்ள 
இருதயத்தைத்‌ ., தந்தருளுமாறு 
ஜெபம்பண்ணுகிறார்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
கிருபையினால்‌ சாலொமோனுடைய 
ஜெபத்திற்குப்‌. கொடுக்கிறார்‌ 
இராஜா 3:5-15) 

சாலொமோன்‌. ராஜாவினிடத்தில்‌ 
இரண்டு வேசிகள்‌ 'தங்களுடைய 
வழக்குக்காக வருகிறார்கள்‌. சாலொமோன்‌ 
இவர்களுடைய வழக்கை தீர்த்த விதம்‌ 
எல்லோருக்கும்‌ ஆச்சரியமாயிருக்கிறது. 
சாலொமோன்‌ ராஜாவின்‌ ஞானம்‌ 
அனைவருக்கும்‌ தெரியவருகிறது. 
(இராஜா 3:16-21/ 


விரோதமாக. 
சாலொமோன்‌ 


பதில்‌ 


சாலொமோன்‌ பலிபீடத்திற்கு முன்பாக. 
கர்த்தருக்கு பலி செலுத்துகிறார்‌. அவர்‌ 
தன்னுடைய நியாயசனத்தில்‌ அமர்ந்திருந்து 
வழக்குகளை விசாரிக்கிறார்‌. 
சாலொமோனுக்கு பலிபீடமும்‌, 
நியாயாசனமும்‌ நியாயம்‌ விசாரிக்கும்‌. 
ஸ்தலமாக இருக்கிறது. 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


பார்வோனின்‌ குமாரத்தி 
இராஜா 9:1-4 


1 இராஜா 30. சாலொமோன்‌ எகிப்தின்‌ 
ராஜாவாகிய பார்வோனோடே, 
சம்பத்தங்கலத்து, பார்வோனின்‌ 
குமாரத்தியை 'விவாகம்பண்ணி, 
தன்னுடைய அரமனையையும்‌ 
கர்த்தருடைய ஆலயத்தையும்‌ 
எருசலேமின்‌ சுற்றுமதிலையும்‌ கட்டித்‌ 
தீருமட்டும்‌ அவண்‌: அவளைத்‌ 
தாவீதின்‌ நகரத்தில்‌ கொண்டுவந்து. 
வைத்தான்‌. 


1இராஜா 98.  அத்நாட்கன்மட்டும்‌. 
கர்த்தருடைய நாமத்திற்கு ஒரு ஆலயம்‌ 
கட்டப்படாதிருந்ததினால்‌, ஜனங்கள்‌ 
'மேடைகளிலே பலியிட்டுவந்தார்கள்‌. 


1இராஜா ட்டி சாலொமோன்‌ 
கர்த்தரிடத்தில்‌ அன்புகூர்ந்து, தன்‌ 
தகப்பனாகிய தாவீதின்‌ கட்டனைகளில்‌ 
நடந்தான்‌; ஆனாலும்‌ அவன்‌ 
மேடைகளிலே பலியிட்டுத்‌ தூபங்காட்டி, 
வந்தான்‌. 


1இராஜா 84. அப்படியே ராஜா 
பலியிட கிபியோனுக்குப்‌ போனான்‌; 
அது பெரிய மேடையாயிருந்தது; 
அந்தப்‌ பலிபீடத்தின்மேல்‌ 
சாலொமோன்‌ ஆயிரம்‌ சர்வாங்க. 
த௲னபலிகளைச்‌ செலுத்தினான்‌. 


சாலொமோனுடைய 
குணாதிசயங்களைப்பற்றி 
வசனப்பகுதியில்‌ எழுதப்பட்டிருக்கிறது. 
“சாலொமோன்‌ கர்த்தரிடத்தில்‌ 
அன்புகூர்ந்து, தன்‌ தகப்பனாகிய தாவீதின்‌ 
கட்டளைகளில்‌ நடக்கிறார்‌" (1இராஜா 3:3) 
கர்த்தரும்‌ சாலொமோன்மீது 
அன்பாமிருக்கிறார்‌. 

பின்பு தாவீது தன்‌ மனைவியாகிய 
பத்சேபாளுக்கு 
அவளிடத்தில்‌ 
சயனித்தான்‌;: 





i ராண 
ஈயா 


சாலொமோனின்‌ பெயருக்கு ஏற்ற பிரகாரம்‌, 
கர்த்தர்‌ அவர்மீது  அன்பாகமிருக்கிறார்‌. 
தன்மீது அன்பாகமிருக்கும்‌ கர்த்தரிடத்தில்‌, 
சாலொமோன்‌ அன்புகூருகிறார்‌ 


சாலொமோனிடத்தில்‌ ஏராளமான 
சுபாவங்கள்‌ இருந்தாலும்‌, 
கர்த்தரிடத்தில்‌ அன்புகூருகிறார்‌'' 


மிகவும்‌ பிரதானமான நல்ல சுபாவம்‌. 


கர்த்தரிடத்தில்‌ 
கர்த்தருடைய 


அவர்‌ 
என்பதே 


சாலொமோன்‌ 

அன்புகூருவதுபோல, அவர்‌ 
ஆராதனையிலும்‌ அன்புகூருகிறார்‌. 
கர்த்தரிடத்தில்‌ அன்புகூருகிறவர்கள்‌ 
எல்லோருமே, கர்த்தருடைய ஆராதனையை 
நேசிப்பார்கள்‌, கர்த்தருடைய பிள்ளைகள்‌ 
அவருடைய வார்த்தையைக்‌ கேட்பதற்கும்‌, 
அவரிடத்தில்‌ போவதற்கும்‌ ந 
கர்த்தரோடு க்கியமாயிருப்பதே 
விசுவாசிகளுக்கு போனந்தம்‌ 


சாலொமோன்‌ 
கட்டளைகளில்‌ நடக்கிறார்‌. தாவீது இந்தக்‌ 
கட்டளைகளை சாலொமோனுக்கு 
ஏற்கெனவே சொல்லியிருக்கிறார்‌. 

'நான்‌ பூலோகத்தார்‌ யாவரும்‌ போகிற 
வழியே போகிறேன்‌; நீ திடன்கொண்டு 
புருஷனாயிரு. நீ என்ன செய்தாலும்‌, நீ 
எங்கே போனாலும்‌, எல்லாவற்றிலும்‌: 
புத்திமானாயிருக்கிறதற்கும்‌, கர்த்தர்‌ 
என்னைக்‌ குறித்து: உன்‌ பிள்ளைகள்‌ தங்கள்‌ 
முழு இருதயத்தோடும்‌ தங்கள்‌ முழு 
ஆத்துமாவோடும்‌ எனக்கு முன்பாக 
உண்மையாய்‌ நடக்கும்படிக்குத்‌ தங்கள்‌ 
வழியைக்‌ காத்துக்கொண்டால்‌, இஸ்ரவேலின்‌ 
சிங்காசனத்தின்‌ மேல்‌. வீற்றிருக்கத்தக்க 
புருஷன்‌ உனக்கு  இல்லாமற்போவதில்லை 
என்று சொன்ன தம்முடைய வார்த்தையைத்‌ 
திடப்படுத்துகிறதற்கும்‌, மோசேயின்‌ 
நியாயப்பிரமாணத்தில்‌ எழுதியிருக்கிறபடி, நீ 
உன்‌ தேவனாகிய கர்த்தருடைய 
கட்டளைகளையும்‌, கற்பனைகளையும்‌ 
நியாயங்களையும்‌ சாட்சிகளையும்‌ 
கைக்கொள்ள, வழிகளில்‌: 
நடக்கும்படிக்கு அவருடைய 
காவலைக்‌ காப்பாயாக” (1இராஜா 2:2-4). 


தாவீதின்‌ 


அவர்‌ 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


என்‌ குமாரனாகிய சாலொமோனே, 
நீ உன்‌ பிதாவின்‌ தேவனை அறிந்து, 
அரை உத்தம இருதயத்தோடும்‌ 
உற்சாக மனதோடும்‌ சேவி; கர்த்தர்‌ 
எல்லா இருதயங்களையும்‌ ஆராய்ந்து, 
தோற்றங்களையெல்லாம்‌. 
நீ அவரைத்‌ தேடினால்‌ 
தென்படுவார்‌; நீ அவரை 
விட்டுவிட்டால்‌ அவர்‌ உன்னை என்றைக்கும்‌ 
கைவிடுவார்‌. இப்போதும்‌ எச்சரிக்கையாமிரு; 
பரிசுத்த ஸ்தலமாக ஒரு ஆலயத்தைக்‌ 
கட்டுவதற்குக்‌ கர்த்தர்‌ ன்னைத்‌ 
தெரிந்து கொண்டார்‌; நீ திடன்கொண்டு 
அதை நபப்பி என்று சொன்னான்‌” 
(நாளா 28910). 


தாவீது கர்த்தருக்கு முன்பாக நடந்தார்‌. 
சாலொமோனும்‌ தாவீதைப்போலவே, 
கர்த்தருடைய கட்டளைகளில்‌. 
நடக்கவேண்டும்‌. கர்த்தரிடத்தில்‌ 
உண்மையாய்‌ அன்புகூருகிறவர்கள்‌, 
கர்த்தருடைய கட்டளைகளில்‌ நடப்பார்கள்‌. 
அவர்களுடைய மனச்சாட்சிகளும்‌ 
கர்த்தருடைய கட்டளைகளில்‌ நடக்குமாறு 
அவர்களை வழிநடத்தும்‌. 
சாலொமோன்‌ 
கனம்பண்ணுகிறார்‌. 
மகிமைப்படுத்துகிறார்‌. 
ஆராதனை தாராளமாய்‌ நடைபெறுகிறது. 
ர்த்தருக்‌ பலியாக செலுத்தப்படுவது 
வீணாய்ப்போவதில்லை. 
பலிசெலுத்தியதினால்‌ 
நஷ்டமுண்டாயிற்று என்று 
ஒருவரும்‌ சொல்லமாட்டார்கள்‌. 
சாலொமோன்‌. 
ண்கள்‌ தன்‌ 
வகிக்‌ 
சுபாவங்கள்‌. 


நாவிதினிடத்தில்‌ ப்பட்‌ நல்ல 
சுபாவங்கள்‌ இருந்தாலும்‌, அவரிடத்தில்‌ வேறு 
சில சுயாவங்கும்‌ காணப்படுகிறது. 
சாலொமோன்‌ எகிப்தின்‌ ராஜாவாகிய 
பார்வோனோடே சம்பந்தங்கலந்து, 
பார்வோனின்‌ குமாரத்தியை 
விவாகம்பண்ணினார்‌. சாலொமோன்‌. 
செய்த காரியமா 

ல்‌ என்பது 


கர்த்தரிடத்தில்‌ 
தகப்பனாகிய 
நடந்ததும்‌ 


இது 
நன்மையான 
அல்லது தீமையான காரியமா 
சந்தேகத்திற்கு இடங்கொடுக்கிறது. 





i= al 
TT 


பார்வோனின்‌ குமாரத்தி 
யூதமார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவள்‌ 
என்று வேதபண்டிதர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. 
அவள்‌  யூதமார்க்கத்தமைந்தவள்‌ அல்ல. 
என்றால்‌, சாலொமோன்‌ பார்வோனின்‌ 
குமாரத்தியை விவாகம்பண்ணியது 
கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தின்படி 
ஏற்றுக்கொள்ள தக்கதல்ல. ஆனாலும்‌ 
சாலொமோன்‌ பார்வோனின்‌ குமாரத்தியை 
விவாகம்பண்ணியது ஞானமான காரியமல்ல. 
என்று வேதபண்டிதர்களில்‌ சிலர்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 


தன்னுடைய 
பிரகாரம்‌, 


ஒரு 
கருத்துள்ளது. எகிப்து தேசத்தில்‌ ஏராளமான 
தெய்வங்கள்‌ இருந்தன, பார்வோனின்‌ 
குமாரத்தியோ அந்தத்‌ தெய்வங்களை 
ஆராதிக்காமல்‌, இஸ்ரவேலின்‌ தேவனாகிய 
கர்த்தரை மாத்திரமே ஆராதித்தாள்‌. 


ஆனாலும்‌ பிற்காலத்தில்‌ சாலொமோன்‌ 
அந்நிய ஸ்திரீச , பின்பற்றி, 


அவர்களுடைய 
தூபங்காட்டினார்‌ 
“சாலொமோன்‌ 
தேவியாகிய 
ம்மோனியரின்‌ 
மில்கோமையும்‌ பின்பற்றினான்‌. சாலொமோன்‌ 
தன்‌ தகப்பனாகிய தாவீதைப்போல கர்த்தரைப்‌ 
பூரணமாய்ப்‌ பின்பற்றாமல்‌, கர்த்தரின்‌ 
பார்வைக்குப்‌ பொல்லாப்பானதைச்‌ செய்தான்‌" 
இராஜா 11:58) 
சாலொமோனின்‌ ஆரம்பகால. 
ராஜ்யபாரத்தில்‌ கர்த்தருடைய நாமத்திற்கு 
கட்டப்படவில்லை. 
மேடைகளில்‌ 
ங்காட்டி வந்தார்கள்‌. 
சாலொமோனும்‌ மேடைகளிலே பலியிட்டு 
தூபங்காட்டி வருகிறார்‌. 
அப்டியே சாலொமோன்‌ ராஜா 
பலியிட  கிபியோனுக்குப்‌ போகிறார்‌; 
அது பெரிய மேடையாயிருக்கிறது: 
அந்தப்‌ பலிபீடத்தின்மேல்‌ சாலொமோன்‌ 
ஆயிரம்‌ சர்வாங்க தகனபலிகளைச்‌ 
செலுத்துகிறார்‌ (1இராஜா 3:4). 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆபிரகாரம்‌ கர்த்தருக்கு பர்வதங்களில்‌ 
பலிபீடங்களைக்‌ கட்டினார்‌. “பின்பு அவன்‌ 
அல்விடம்விட்டுப்‌ பெயர்ந்து, பெத்தேலுக்குக்‌ 
கிழக்கே இருக்கும்‌ மலைக்குப்‌ போய்‌, 
பெத்தேல்‌ தனக்கு மேற்காகவும்‌ ஆமீ 
கிழக்காகவும்‌ இருக்கக்‌ கூடாரம்போட்டு, 
அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தைக்‌ 
கட்டி கர்த்தருடைய நாமத்தைத்‌ 
தொழுதுகொண்டான்‌" (ஆதி 12:8) 

அப்பொழுது அவர்‌: உன்‌ புத்திரனும்‌ 
உன்‌ ஏககுதனும்‌ உன்‌ நேசகுமாரனுமாகிய 
ஈசாக்கை இப்பொழுது 
அழைத்துக்கொண்டு, மோரியா தேசத்துக்குப்‌ 
போய்‌, அங்கே நான்‌ உனக்குக்‌ குறிக்கும்‌. 
மலைகள்‌ ஒன்றின்மேல்‌ அவனைத்‌ 
தகனபலியாகப்‌ பலியிடு என்றார்‌” 
(ஆதி 22:2). ஆபிரகாம்‌ தோப்பிலே 
கர்த்தரைத்‌ தொழுதுகொண்டார்‌. 

“ஆபிரகாம்‌ பெயெர்செயாவிலே ஒரு 
தோப்பை உண்டாக்கி, சதாகாலமுமுள்ள 


முற்பிதாக்களைப்போலவே 

மேடைகளிலே பலியிட்டு 

வருகிறார்‌. மோசேயின்‌ 
ணத்தில்‌ கர்த்தரை ஒரே ஸ்தலத்தில்‌: 
தொழுதுகொள்ளவேண்டும்‌ என்னும்‌ 
பிரமாணம்‌. கொடுக்கப்பட்டிருக்கிறது. 
அதுவரையிலும்‌ இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
மலைகளிலும்‌, தோப்புகளிலும்‌, மேடைகளிலும்‌ 
கர்த்தருக்கு பலியிட்டு வந்தார்கள்‌. 

“உங்கள்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
தம்முடைய நாமம்‌ விளங்கும்படி, உங்கள்‌ சகல. 
கோத்திரங்களிலும்‌ தெரிந்துகொள்ளும்‌ 
ஸ்தானமாகிய அவருடைய வாசஸ்தலத்தையே 
நாடி, அங்கே போய்‌, அங்கே உங்கள்‌ 
சர்வாங்க தகனங்களையும்‌, உங்கள்‌ 
பலிகளையும்‌, தசமபாகங்களையும்‌, உங்கள்‌ 
கை ஏறெடுத்துப்‌ படைக்கும்‌ படைப்புகளையும்‌, 
உங்கள்‌ பொருத்தனைகளையும்‌, உங்கள்‌ 
உற்சாகபலிகளையும்‌, உங்கள்‌ ஆடுமாடுகளின்‌ 
தலையீற்றுகளையும்‌ கொண்டுவந்து, அங்கே 
உங்கள்‌ தேவனாகிய 
கர்த்தருடையசந்நிதியிலே புசித்து, நீங்கள்‌ 
கையிட்டுச்‌ செய்ததும்‌, உங்கள்‌ தேவனாகிய 
கர்த்தர்‌ 
யாவுக்காகவும்‌ 
குடும்பத்தாரும்‌ 


(உபா 12:5-7). 


ங்களும்‌ உங்கள்‌ 
சந்தோஷப்படுவீர்களாக"' 





f= THE 
TT 


தாவீது ஆசரிப்புக்கூடாரத்திலே 
கர்த்தருடைய உடன்படிக்கைப்‌ பெட்டியைக்‌ 
கொண்டு வந்து வைத்தார்‌. 
மேடைகளில்‌ 
சாலொமோனோ, 
காரியங்களிலும்‌ 

ன்‌ கட்டளைகளில்‌. 


ஆனால்‌ கர்த்தருடைய 
கீழ்ப்பியவேண்டும்‌ 

சாலொமோனுடைய 

காணப்படவில்லை. பலியைவிட 

உத்தமம்‌ என்பது சாலொமோனுக்கு 
தெரியவில்லை. 


சாலொமோனின்‌ ஜெபம்‌ 
1இராஜா 8:5-15 


இராஜா 3:5. கிபியோனிலே கர்த்தர்‌ 
சகாலொமோனுக்கு இராத்திரியில்‌ 
சொப்பனத்திலே தரிசனமாகி: தீ 
விரும்புகிறதை என்னிடத்தில்‌ கேன்‌ 
என்று தேவன்‌ சொன்னார்‌. 


1இராஜா 3:6. அதற்குச்‌ சாலொமோன்‌: 
என்‌ தகப்பணாகிய தாவீது என்னும்‌ 
உமது அடியான்‌ உம்மைப்பற்றி 
உண்மையும்‌ நீதியும்‌ மன 
நேர்மையுமாய்‌ உமக்கு முன்பாக. 
நடந்தபடியே தேவரீர்‌ அவருக்குப்‌ 
பெரிய கிருபைசெய்து, அந்தப்‌ பெரிய 
கிருபையை அவருக்குக்‌ காத்து, 
இத்நாவில்‌: இருக்கிறபடியே 
அவருடைய சிங்காசனத்தில்‌ 
வீற்றிருக்கிற ஒரு குமாரனை அவருக்குத்‌ 
தந்தீர்‌. 


1இராஜா 37. இப்போதும்‌ எண்‌: 
தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர்‌ உமது 
அடியேனை என்‌ தகப்பனாகிய 
தாவீதின்‌: ஸ்தானத்திலே. 
ராஜாவாக்கினீரே, நாணோவென்றால்‌. 
போக்கு வரவு அறியாத 
சிறுபின்னையாயிருக்கிறேன்‌.. 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


(OODNEYS 
PUEUSHERS 


1இராஜா 3:8. தீர்‌ தெரித்துகொண்டதும்‌ 
ஏரான த்தினால்‌ எண்ணிக்கைக்கு 
அடங்காததும்‌ இலக்கத்திற்கு. 
உட்படாததுமான 'திரணான 
ஜனங்களாகிய உமது ஜனத்தின்‌ 
நடுவில்‌ அடியேன்‌ இருக்கிறேன்‌. 


39. ஆகையால்‌ உமது 

நியாயம்விசாரிக்கவும்‌, 

இன்னதென்று 

அடியேனுக்கு 

இருதயத்தைத்‌ 

தந்தருளும்‌; ஏரானமாயிருக்கிற இத்த 

உமது ஜனங்களை நியாயம்‌ விசாரிக்க 
யாராலே ஆகும்‌ என்‌ றான்‌. 


1இராஜா 3:10. சாலொமோன்‌ இந்தக்‌ 
காரியத்தைக்‌ கேட்டது 
ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த 
விண்ணப்பமாயிருந்தது. 


1இராஜா 9:11. ஆகையினால்‌ தேவன்‌ 
அவனை நோக்கி: நீ உனக்கு நீடித்த 
நாட்களைக்‌ கேளாமலும்‌, 
ஜசுவரியத்தைக்‌ கேளாமஜும்‌, உண்‌: 
சத்துருக்களின்‌ பிராணனைக்‌. 
கேனாமலும்‌, நீ இந்தக்‌ காரியத்தையே 
கேட்டு, நியாயம்‌ விசாரிக்கிறதற்கு ஏற்ற 
ஞானத்தை உனக்கு. 
'வேண்டிக்கொண்டபடியினால்‌, 


1இராஜா 8:12. உன்‌ வார்த்தைகளின்‌ படி. 
செய்தேன்‌; ஞானமும்‌ உணர்வுமுன்ன 
இருதயத்தை உனக்குத்‌ தந்தேன்‌; 
இதிலே உனக்குச்‌ சரியாணவண்‌. 
உனக்குமுன்‌ இருந்ததூமில்லை, 
உனக்குச்‌ சரியானவன்‌ உனக்குப்பின்‌ 
எழும்புவதூமில்லை.. 


1இராஜா 8:43. இதுவுமின்றி, தீ கேளாத 
இசுவரியத்தையும்‌ மகிமையையும்‌ 
உனக்குத்‌ தந்தேன்‌; உன்‌ நாட்களில்‌ 
இருக்கிற ராஜாக்களில்‌ ஒருவனும்‌ 
உனக்குச்‌ சரியானவன்‌ இருப்பதில்லை. 
1இராஜா பக்‌. உன்‌ தகப்பனாகிய 
தாவீது நடந்தது போல, நீயும்‌ 
எண்‌: கட்டளைகளையும்‌ எண்‌: 
"நியமங்களையும்‌ கைக்கொண்டு, 
என்‌: வழிகளில்‌ நடப்பாயாகில்‌, 

நாட்களையும்‌. 


'இடித்திருக்கப்பண்ணுவேன்‌. என்றார்‌. 





i ETHER 
TT 


1இராஜா 815.  சாலொமோனுக்கு. 
தித்திரை தெனித்தபோது, அதூ 
சொப்பனம்‌ என்று அறித்தான்‌; அவன்‌ 
எருசலேமுக்கு வத்து, கர்த்தருடைய 
உடன்படிக்கைப்‌ பெட்டிக்கு முன்பாக 
தின்று, சர்வாங்க. தகனபலி. 
கனையிட்டு, சமாதானபலிகளைச்‌. 
செலுத்தி, தன்‌ ஊழியக்காரர்‌ 
எல்லாருக்கும்‌ விருத்துசெய்தான்‌. 


சாலொமோன்‌ 
கிபியோனுக்குப்‌ போகிறா 
மேடையாயிருக்கிறது: 

பலிபீடத்தின்மேல்‌ சாலொமோன்‌ ஆயிரம்‌ 
சர்வாங்க தகனபலிகளைச்‌ செலுத்துகிறார்‌. 
சாலொமோன்‌ கர்த்தரோடு நெருங்கிய 
ஐக்கியத்திலிருக்கிறார்‌. அவர்‌ கர்த்தரிடத்தில்‌ 
நா்‌ ட 
சாலொமோனிடத்தில்‌ 

அவருக்கு ராத்திரியில்‌, 
தரிசனமாகிறார்‌. 


கர்த்தர்‌ சாலொமோனுக்கு தரிசனம்‌ 
கொடுத்த ஸ்தலம்‌ கிபியோன்‌. இது 

மேடையாயிருக்கிறது. 
கர்த்தருடைய ஆசரிப்புக்கூடாரமும்‌, 
வெண்கல பலிபீடமும்‌ இருக்கிறது. 


“அவனும்‌ அவனோடேகூடச்‌ சபையார்‌ 
அனைவரும்‌, கிபியோனிலிருக்கிற மேடைக்குப்‌ 
போனார்கள்‌. தாவீது தேவனுடைய 
பெருக்கு எருசலேமே. கப்பட்டு 
ஆயத்தம்பண்ணின ஸ்தலத்திற்குக்‌. 
கீரியாத்யாரீமிலிருந்து அதைக்‌ 
கொண்டுவந்தான்‌; கர்த்தரின்‌ தாசனாகிய 
மோசே. வனாந்தரத்திலே பண்ணின. 
தேவனுடைய ஆசரிப்புக்கூடாரம்‌ அங்கே 
இருந்தது. ஊரின்‌ புத்திரனாகிய ஊரியின்‌ 
குமாரன்‌ பெசலெயேல்‌ உண்டுபண்ணின 
வெண்கலப்‌ பலிபீடமும்‌ அங்கே கர்த்தரின்‌ 
வாசஸ்தலத்திற்கு முன்பாக இருந்தது; 
சாலொமோனும்‌ சபையாரும்‌ அதை 
நாடிப்போனார்கள்‌” (2நாளா 1:3-5). 
சாலொமோன்‌ 'கிபியோனிலுள்ள 
வெண்கல பலிபீடத்தின்மேல்‌ ஆயிரம்‌ 
சர்வாங்க தகனபலிகளை செலுத்துகிறார்‌. 
கர்த்தர்‌ அங்கே சாலொமோனை 
நாம்‌ எந்த 


கூடயிருக்கிறார்‌. நாம்‌ ஆராதிக்கும்‌ ஸ்தலம்‌ 
தேவனுடைய பிரசன்னத்திற்கு 


அடையாளமாயிருக்கிறது. 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ சாலொமோனுக்கு 
ராத்திரியிலே தரிசனமாகிறார்‌. சாலொமோன்‌ 
முழுவதும்‌ வெண்கல 
பலிபீடத்தின்மேல்‌ ஆயிரம்‌ சர்வாங்க 
தகனபலிகளை செலுத்தினார்‌. 
முடிந்தபின்பு, இரவு 
நித்திரை 


சாலொமோன்‌ 
சாலொமோன்‌ 
ஆறுதலாகவும்‌ படுத்து உறங்குகிறார்‌. 
நாம்‌ கர்த்தருடைய ஊழியத்தில்‌ 
பூரணமாய்‌. ஈடுபட்டிருக்கும்போது, 
கர்த்தருடைய ஆறுதல்‌ நமக்கு கிடைக்கும்‌. 
சாலொமோன்‌ 
கர்த்தருக்கு 
தகனபலிகளை 
இரவவேளையிலே 
நீத்திரைபண்ணுகிறார்‌. 


பகல்‌ 


ஒய்வாகமிருக்கும்‌ 
ஸ்‌ கர்த்தரோடு 
ஐக்கியமாயிருப்பதற்கு அநுகூலமாயிருக்கும்‌. 


சாலொமோனுக்கு 

தரிசனமாகிறார்‌. 

அயர்ந்த 

அவருடைய 

அவயவங்களெல்லாம்‌ 

அப்போது 

கர்த்தருடைய பிரசன்னம்‌ சாலொமோனுடைய 

மனதிற்குள்‌ பிரவேசிக்கிறது. சாலொமோன்‌ 

நித்திரையிலிருப்பதினால்‌, அவருடைய 

அவயவங்களும்‌ இயங்காமல்‌ 

நத்திரையிலருக்கிறது. கர்த்தருடைய 

பிரசன்னத்திற்கு தடையோ தொந்தரவோ 
இல்லை. 


கர்த்தர்‌ தம்முடைய 
தீர்க்கதரிசிகளிடத்திலும்‌, தம்முடைய 
பரிசுத்தவான்களிடத்திலும்‌ சொப்பனத்தின்‌ 
மூலமாக பேசுகிறார்‌. 


என்‌ 
கேளுங்கள்‌; 
ஒருவன்‌ 


"அப்பொழுது 
வார்த்தைகளைக்‌ 
உங்களுக்குள்ளே 
தீர்க்கதரிசியாயிருந்தால்‌, கர்த்தராகிய 
நான்‌ தரிசனத்தில்‌ என்னை 
அவனுக்கு வெளிப்படுத்தி, சொப்பனத்தில்‌ 
அவனோடே பேசுவேன்‌" (எண்‌ 12:6). 


அவர்‌: 





i THE 
TT 


அயர்ந்திருக்கையில்‌, அவர்‌ இராக்காலத்துத்‌ 
தரிசனமான சொப்பனத்திலே மனுஷருடைய 
செவிக்குத்‌ தாம்‌ செய்யும்‌ காரியத்தை 
வெளிப்படுத்தி, அதை அவர்களுக்கு வரும்‌ 
தண்டனையினாலே முத்திரை போட்டு, 
மனுஷன்‌ தன்னுடைய செய்கையைலிட்டு 
நீங்கவும்‌, மனுஷருடைய பெருமை அடங்கவும்‌ 
செய்கிறார்‌" (யோபு 3395-17). 


சொப்பனங்கள்‌ 
நம்மோடு 
நம்முடைய 


ஒரு சில 
மாமையாயிருக்கும்‌. கர்த்தர்‌ 
சொப்பனத்தில்‌ பேசுவதற்கும்‌, 
மாம்சப்பிரகாரமான 
சொப்பனங்களுக்கும்‌ 
கர்த்தர்‌ நம்மோடு 
சொப்பனங்கள்‌. 


சாலொமோன்‌ 
பிரகாசிக்கிற 
மகிமையைக்‌ காண்கிறார்‌. 
“நீ விரும்புகிறதை என்‌ 
என்னும்‌ 

கேட்கிறார்‌. 


தன்னைச்‌ 


சாலொமோன்‌ 
நித்திரைபண்ணிக்கொண்டிருக்கும்போதே 

கர்த்தரிடத்தில்‌ ஜெபம்பண்ணுகிறார்‌. 
கர்த்தருடைய கிருபை சாலொமோனுக்கு 
உதவி செய்கிறது. சாலொமோன்‌ 
நித்திரையாயிருந்தாலும்‌, அவருடைய ஜெபம்‌ 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


சாலொமோனுடைய மனதிலே 
வாஞ்சைகள்‌ 
தன்னுடைய 


கிருபை 
உண்டாகிறது. 
இருதயத்தின்‌ 
கர்த்தரிடத்தில்‌ 


உம்மைப்பற்றி உண்மையும்‌ 
நேர்மையுமாய்‌ உமக்கு முன்பாக நடந்தபடியே 
தேவரீர்‌ அவருக்குப்‌ பெரிய கிருபைசெய்து, 
ந்தப்‌ பெரிய கிருபையை அவருக்குக்‌ 

இந்நாளில்‌ இருக்கிறபடியே 

சிங்காசனத்தில்‌ வீற்றிருக்கிற 
ஒரு குமாரனை அவருக்குத்‌ தந்தீர்‌" 
இராஜா 36) என்று தன்னுடைய 
ஜெபத்தில்‌ சொல்லுகிறார்‌. 


கர்த்தர்‌ 
முற்பிதாக்களுக்கு செய்த ப 
த்துப்‌ பார்ப்பது நமக்கு 
ஆசீர்வாதமாயிருக்கும்‌. கர்த்தர்‌ நம்முடைய 
முன்னோருக்கு கொடுத்த ஆசீர்வாதங்கள்‌, 
நமக்கும்‌ கடந்து வரும்போது, அது 
இரட்டிப்பான சந்தோஷத்தைக்‌ 

கர்த்தர்‌ தாவீதுக்கு பெரிய 
கொடுத்தார்‌. அந்தக்‌ 
சாலொமோனுக்கும்‌ 

சாலொமோன்‌ இதை 
கர்த்தருக்குள்‌ 


நம்முடைய 
நன்மைகளை 


நினைத்து 
சந்தோஷமாயிருக்கிறார்‌. 
கர்த்தர்‌ சாலொமோனுக்கு மிகப்பெரிய 
நிர்வாகப்‌ பொறுப்பைக்‌ கொடுத்திருக்கிறார்‌. 
கர்த்தர்‌ சாலொமோனை தாவீதின்‌ 
ஸ்தானத்திலே. ராஜாவாக்கியிருக்கிறார்‌ 
சாலொமோன்‌ ப்போது சமஸ்த 
இஸ்ரவேலுக்கும்‌ ராஜாவாயிருக்கிறார்‌. 
ர்த்தர்‌ கொடுத்திருக்கிற 


தன்னைத்‌ தாழ்த்துகிறார்‌ 





f= THE 
TT 

சாலொமோன்‌ கர்த்தரிடத்தில்‌, 
“இப்போதும்‌ என்‌ தேவனாகிய கர்த்தாவே, 
தேவரீர்‌ உமது அடியேனை என்‌ தகப்பனாகிய 
தாவீதின்‌ ஸ்தானத்திலே ராஜாவாக்கினீரே, 
நானோவென்றால்‌ போக்கு வரவு அறியாத 
'சிறுபிள்ளையாயிருக்கிறேன்‌. 
தெரிந்தகொண்டதும்‌ 
எண்ணிக்கைக்கு 
இலக்கத்திற்கு உட்படாததுமான திரளான. 
ஜனங்களாகிய உமது ஜனத்தின்‌ நடுவில்‌ 
அடியேன்‌. இருக்கிறேன்‌" [இராஜா 378) 
என்று தன்னைப்பற்றி மிகவும்‌ தாழ்மையாகச்‌ 
சொல்லுகிறார்‌. 

சாலொமோன்‌ தாவீதின்‌ 
சிங்காசனத்தில்‌ வீற்றிருக்கிறார்‌. 
சாலொமோனுக்கு ஞானம்‌ தேவைப்படுகிறது. 
ஞானமுள்ளவர்களால்‌ மாத்திரமே சமஸ்த 
இஸ்ரவேலையும்‌ நீதியாய்‌ ராஜ்யபாரம்‌ 
பண்ண முடியும்‌. தாவீதின்‌ சிங்காசனத்தில்‌ 
வீற்றிருந்து ஆளுகை செய்ய, தன்னிடத்தில்‌ 
ஞானமில்லை என்றும்‌, தனக்கு ஞானம்‌ 
தேவைப்படுகிறது. என்றும்‌ சாலொமோன்‌ 
கர்த்தரிடத்தில்‌. விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 
சாலொமோன்‌ தன்னைப்பற்றி கர்த்தரிடத்தில்‌ 
சொல்லும்போது. 'நானோவென்றால்‌ 
போக்கு 
சிறுபிள்ளையாயிருக்கிறேன்‌" 
சொல்லுகிறார்‌. 


தன்னைத்‌ தாழ்த்துகிறார்‌. 

(இப்போதும்‌ என்‌ தேவனாகிய 
கர்த்தாவே, ர உமது அடியேனை என்‌ 
தகப்பனாகிய தாவீதின்‌ ஸ்தானத்திலே 
ராஜாவாக்கினீரே" (இராஜா ன்‌ 


சாலொமோன்‌ 
ஜெபம்பண்ணிவிட்டு, 'ஏராளமாயிருக்கிற 
ஜனங்களை நியாயம்‌: 


இந்த உமது 
விசாரிக்க யாராலே ஆகும்‌” இராஜா 3:9) 
என்று கேட்கிறார்‌. 


லும்‌, 
'யோசனைகளினாலும்‌ இஸ்ரவேலை நியாயம்‌ 
விசாரிக்கலாம்‌ என்று நினைத்தான்‌. ஆனால்‌ 
அவனுடைய முயற்சிகள்‌ சித்திக்கவில்லை. 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


என்று சொன்னார்‌. 

த்தரிடத்தில்‌ “உமது 
ஜனங்களை நியாயம்லிசாரிக்கவும்‌, 
நன்மைதீமை இன்னதென்று வகையறுக்கவம்‌, 
அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தைத்‌ 
தந்தருளும்‌" இராஜா 39) என்று. 
கேட்கிறார்‌ 


சாலொமோனுடைய 
தானீதும்‌ கர்த்தரிடத்தில்‌ 
விண்ணப்பம்பண்ணினார்‌. “நான்‌ உமது 
அடியேன்‌; உம்முடைய சாட்சிகளை நான்‌ 
அறியும்படி என்னை உணர்வள்ளவனாக்கும்‌" 
(சங்‌ 119925). தாவீது. தன்னை 
கர்த்தருடைய அடியான்‌. என்று 
சொல்லுகிறார்‌. உணர்வுள்ள இருதயம்‌ 
கர்த்தர்‌ கொடுக்கும்‌ ஈவு “கர்த்தர்‌ 
ஞானத்தைத்‌ தருகிறார்‌: அவர்‌ வாயினின்று 
அறிவும்‌ புத்தியும்‌ வரும்‌" (நீதி 236) 


நாம்‌ கர்த்தரிடத்தில்‌ ஞானத்தைக்‌ 

கேட்கவேண்டும்‌. கர்த்தர்‌ நமக்கு 

கொடுத்திருக்கும்‌ ஊழியத்தை செய்வதற்கு 

தெய்வீக ஞானம்‌ தேவை. நம்முடைய 

சுயஞானத்தினாலோ 

ஒன்றையும்‌ செய்யமுடியாது. 

க்‌ கர்த்தருடைய கிருபையும்‌, 

அநுக்கிரகமும்‌, ஞானமும்‌ தேவைப்படுகிறது. 

நமக்கு தேவையான ஞானத்தை நாம்‌ 
கர்த்தரிடத்தில்‌ கேட்கவேண்டும்‌. 


தகப்பனாகிய 


இதுபோலவே 


"உங்களில்‌ ஒருவன்‌ 
குறைவுள்‌ ளவனாயிருந்தால்‌, 
சம்பூரணமாய்க்‌ 


ஞானத்தில்‌ 
யாவருக்கும்‌ 
கொடுக்கிறவரும்‌ 
ஒருவரையும்‌ கடிந்துகொள்ளாதவருமாகிய 
தேவனிடத்தில்‌ கேட்கக்கடவன்‌. 
அப்பொழுது அவனுக்குக்‌ கொடுக்கப்படும்‌" 
(யாக்‌ 1:5). 





i FTE 
TT 


கர்த்தர்‌ சாலொமோனுடைய 
'விண்ணப்பத்திற்கு சாதகமான 
பிரதியுத்தரம்‌ கொடுக்கிறார்‌. சாலொமோன்‌ 
கர்த்தரிடத்தில்‌ ஜெபம்பண்ணும்போது. 
“அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை 
தந்தருளும்‌” என்று 
'விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. சாலொமோன்‌ 
இந்தக்‌ காரியத்தைக்‌ கேட்டது 
ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த 
'விண்ணப்பமாயிருக்கிறது (இராஜா 3:10) 
கர்த்தால்‌ அங்கீகரிக்கப்பட்டவர்கள்‌, 
கர்த்தரிடத்திலிருந்து 
ஆசீர்வாதங்களை 
விரும்புவார்கள்‌. 
விண்ணப்பம்‌ கர்த்தருடைய பார்வைக்கு: 
உகந்த விண்ணப்பமாயிருப்பதோடு, அது 
ஜெயலவிண்ணப்பமாகவும்‌ க 
சாலொமோன்‌ 
கேட்டுக்கொண்டதைவிட 
பெற்றுக்கொள்கிறார்‌ 
சாலொமோன்‌ 


ஜெபம்பண்ணும்போது, அடியேனுக்கு, 


ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும்‌" என்று 
விண்ணப்பம்பண்ணின। கர்த்தர்‌ 


சாலொமோனுடைய 
அங்கீகரித்து. 
உணர்வமுள்ள இருதயத்தைத்‌ தருகிறார்‌ 


பத்த 
அவருக்கு ஞானமும்‌ 
தேவன்‌ சாலொமோனை நோக்கி: “நீ 
உனக்கு நீடித்த நாட்களைக்‌ கேளாமலும்‌, 
ஐசுவரியத்தைக்‌ கேளாமலும்‌, உன்‌ 
சத்துருக்களின்‌ பிராணனைக்‌ கேளாமலும்‌, நீ 
இந்தக்‌ காரியத்தையே கேட்டு, நியாயம்‌ 
விசாரிக்கிறதற்கு ஏற்ற ஞானத்தை உனக்கு. 
வேண்டிக்கொண்ட படியினால்‌, உன்‌ 
வார்த்தைகளின்படி செய்தேன்‌: ஞானமும்‌ 
உணர்வமுள்ள இருதயத்தை உனக்குத்‌ 
தந்தேன்‌" இராஜா 341/2) என்றும்‌. 
சொல்லுகிறார்‌. 
சாலொமோன்‌ 
கேட்டுக்கொண்ட பிரகாரம்‌, 
அவருக்கு ஞானமும்‌ உணர்வுள்ள. 
இருதயத்தைத்‌ தருகிறார்‌. “இதிலே உனக்குச்‌ 
சரியானவன்‌ உனக்குமுன்‌ இருந்ததுபில்லை, 
உனக்குச்‌ சரியானவன்‌ உனக்குப்பின்‌ 
எழும்புவதுமில்லை' இராஜா 312) என்றும்‌. 
கர்த்தர்‌ சாலொமோனுக்கு சொல்லுகிறார்‌. 
இதுபோன்ற ஞானத்தை கர்த்தர்‌ இதற்கு 
முன்பு வேறு யாருக்கும்‌ கொடுத்ததில்லை. 


கர்த்தரிடத்தில்‌. 
கர்த்தர்‌ 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தருடைய சீர்வாதம்‌ 
சாலொமோனுக்கு விசேஷித்த விதமாகக்‌ 
கொடுக்கப்பட்டிருக்கிறது. 


சாலொமோன்‌ கர்த்தரிடத்தில்‌ தனக்கு 
ஐசவரியத்தையோ, மகிமையையோ 
கேட்கவில்லை. கர்த்தரோ சாலொமோன்‌ 
தம்மிடத்தில்‌ கேட்காததையும்‌ அவருக்கு 
கொடுக்கிறார்‌. கர்த்தர்‌ சாலொமோனை 
நோக்கி “இதுவுமின்றி, நீ கேளாத 
ஐசுவரியத்தையும்‌ மகிமையையும்‌ உனக்குத்‌ 
தந்தேன்‌; உன்‌ ல இருக்கிற 
ராஜாக்களில்‌ வனும்‌. உனக்குச்‌. 
சரிானவன்‌ இருப்பதில்லை இராஜா 319) 
என்று சொல்லுகிறார்‌. 
ல்லாம்‌. கர்த்தருடைய ஈவு 

நாம்‌ தேவனுடைய 
அவருடைய நீதியையும்‌ 
அப்போது கர்த்தர்‌ நமக்கு 
ஆசீர்வாதங்களை 
முதலாவது. 
அவருடைய 


தாராளமாகக்‌ கொடுப்பார்‌. 
தேவனுடைய ராஜ்யத்தையும்‌ 
நீதியையும்‌ தேடுங்கள்‌, அப்பொழுது 
இவைகளெல்லாம்‌ உங்களுக்குக்‌ கூடக்‌ 
கொடுக்கப்படும்‌" (மத்‌ 6:33) 
சாலொமோனுடைய ஜெபம்‌ 
எடுத்துக்காட்டாக 
எழுதப்பட்டிருக்கிறது. நாமும்‌ கர்த்தரிடத்தில்‌ 
பிரயோஜனமுள்ள காரியங்களை கேட்க 
கற்றுக்கொள்ளவேண்டும்‌. தெய்வபக்தியின்‌ 
வேஷத்தைத்‌ தரித்துக்கொள்ளாமல்‌, அதன்‌ 
மெய்யான ஆசீர்வாதங்களைப்‌ 
பெற்றுக்கொள்‌ எவேண்டும்‌. ்‌ 
கர்த்தருடைய கிருபையும்‌, 
ஞானமும்‌ வேண்டும்‌. இவையே நம்முடைய 
ஆத்துமாவுக்கும்‌ சரீரத்திற்கும்‌ மெய்யான 
ஆசீர்வாதம்‌. 


நமக்கு 


நம்மிடத்தில்‌ கர்த்தருடைய ஞானமும்‌ 
கிருபையும்‌ இருக்கும்போது. நாம்‌ 
உலகப்பிரகாரமான சம்பத்துக்களையும்‌ 
பெற்றுக்கொள்வோம்‌. நம்முடைய 
ஐசுவரியங்களை கர்த்தருடைய நாமத்தின்‌ 
மகிமைக்காக பயன்படுத்துவோம்‌. நாம்‌ 
ஐசுவரியத்தைக்‌ 
நம்முடைய சுயநலத்திற்காக 
சித்தத்தை 
கேட்போம்‌. 
ஐசுவரியம்‌ நமக்கு 

மெய்யான சந்தோஷத்தை தரும்‌. 





f= THEN 
TT 


கர்த்தர்‌ 
உணர்வுள்ள 
ஐசுவரியத்தையும்‌, மகிமையையும்‌, நீடித்த 
ஆயுசையும்‌ தருவதாக வாக்குப்பண்ணுகிறார்‌. 
சாலொமோனுடைய நாட்கள்‌ நீடித்திருக்க 
வேண்டுமென்றால்‌, கர்த்தர்‌ அவருக்கு ஒரு 
நிபந்தனையையும்‌ சொல்லுகிறார்‌. 


சாலொமோனுக்கு ஞானமும்‌ 
இருதயத்தையும்‌, 


கர்த்தர்‌ சாலொமோனை நோக்கி, “உன்‌ 
தகப்பனாகிய தாவீது நடந்தது போல, நீயும்‌ 
என்‌ கட்டளைகளையும்‌ என்‌ 
கைக்கொண்டு, ன 
நடப்பாயாகில்‌, 
நடத்தரக்கப்ப்ண்ணாவேள்‌" 
என்று சொல்லுகிறார்‌ 


கர்த்தர்‌ சொல்லும்‌ நிபந்தனைக்கு 
சாலொமோன்‌ கழ்பதவலிட்டால்‌ அவருடைய 
)யுசுகாலம்‌: நீடித்திருக்காது. 
சாலொமோனிடத்தில்‌ ஐசுவரியமும்‌, 
மகிமையும்‌, ஞானமும்‌ இருக்கும்‌ 

அதை அனுபவிப்பதற்கு, 
ஆயுசுகாலம்‌ நீடித்த 
உலகப்பிரகாரமான ஆசீர்வாதம்‌ இருக்கும்‌. 
ஆனால்‌ அதை அனுபவிக்க முடியாமல்‌, 
அவருக்கு சீக்கிரத்தில்‌ மரணம்‌ வந்துவிடும்‌. 


ய விய; நாம்‌ 
வின த்‌ 
பெற்றுக்கொள்‌ எவேண்டுமென்றால்‌ 

கருத்தாய்‌ நேசிக்கவேண்டும்‌. 

ஆசீர்வாதங்களுக்காக. 

தொடர்ந்து 

விண்ணப்பம்பண்ண வேண்டும்‌. சாலொமோன்‌ 
கர்த்தரிடத்தில்‌ ஞானமுள்ள இருநயத்திற்காக 
ஜெபம்பண்ணியதுபோல, நமக்கும்‌ கர்த்தர்‌ 
ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களைக்‌ கொடுக்க 
வேண்டுமென்று விண்ணப்பம்பண்ண 
வேண்டும்‌. தேவையானது... ஒன்றே'. 
நம்முடைய ஜீவியத்தில்‌ நாம்‌ நல்ல பங்கைத்‌ 
தெரிந்துகொள்ளவேண்டும்‌. 
நாம்‌ உலகப்பிரகாரமான ஆசீர்வாதங்களை 
பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால்‌, 
முதலாவதாக தேவனுடைய ராஜ்யத்தையும்‌, 
அவருடைய நீதியையும்‌ தேடவேண்டும்‌. 
உலகப்பிரகாரமான  ஆசிர்வாதங்களுக்காக 
ஜெபிக்காமல்‌, 
ஆசீர்வாதங்களுக்காக 
கர்த்தர்‌ நு 
ஆசிர்வாதங்களைக்‌ கொடுக்கும்போது. 
அதோடு சேர்ந்து உலகப்பிரகாரமான 
ஆசீர்வாதங்களையும்‌ கொடுப்பார்‌. 


314) 


இராஜா 


நாட்களாயிராது. 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சாலொமோன்‌ கர்த்தரிடத்திலிருந்து 
ஞானமும்‌ உணர்வுமுள்ள இருதயத்தைப்‌ 
பெற்றுக்கொண்டார்‌. அவர்‌ கர்த்தரிடத்தில்‌ 
ஞானமுள்ள இருதயத்திற்காக 
ஜெபம்பண்ணினார்‌. சாலொமோன்‌ 
குர்த்தரிடத்திலிருந்து ஐசுவரியத்தையும்‌, 
மகிமையையும்‌ பெற்றுக்கொண்டார்‌. அவர்‌ 
கர்த்தரிடத்தில்‌ ஐசுவரியத்திற்காகவோ, 
மகிமைக்காகவோ ஜெய்பண்ணலில்லை 
நம்முடைய கர்த்தர்‌ 
அறிந்திருக்கிறார்‌. கர்த்தர்‌ பட்ஸ்‌ போஷித்து 
பராமரிக்கிறவர்‌. 


சாலொமோனுக்கு 

தெளிந்தபோது, அது சொப்பனம்‌ 
அறிந்து கொள்கிறார்‌: சாலொமோன்‌ 
எருசலேமுக்கு வந்து, கர்த்தருடைய 
உடன்படிக்கைப்‌ பெட்டிக்கு முன்பாக நின்று, 
சர்வாங்க த௲னபலிகளையிட்டு, சமாதானபலி 
களைச்‌ செலுத்தி, தன்‌ ஊழியக்காரர்‌ 
எல்லாருக்கும்‌ விருந்துசெய்கிறார்‌ 
இராஜா 345 


கர்த்தர்‌ தனக்கு கொடுத்த 
ஆசீர்வாதங்களுக்காக சாலொமோன்‌ 
கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறார்‌. அவர்‌ 
கர்த்தருக்கு சர்வாங்க தகனபலிகளையும்‌, 
சமாதானபலிகளையும்‌ செலுத்துகிறார்‌. 
சாலொமோனுக்கு நித்திரை தெளிந்தபோது, 


சாலொமோனுக்கு தாராளமாய்க்‌ 
கொடுக்கப்பட்டிருக்கிறது. தனக்கு இவ்வளவு 
ஆசீர்வாதங்களைக்‌ 


உயர்ந்த மேடையிலே கர்த்தருக்கு 
செலுத்தி 
விண்ணப்பம்பண்ணினார்‌. 
தமது கிருபையினால்‌ 
சாலொமோனை சந்தித்தார்‌. கர்த்தருடைய 
உடன்படிக்கைப்‌ பெட்டி எருசலேமிலிருக்கிறது. 
சாலொமோன்‌ கிபியோனிலிருந்து 
எருசலேமுக்கு திரும்பி வருகிறார்‌. 
கர்த்தருடைய உடன்படிக்கைப்‌ பெட்டிக்கு 
முன்பாக நின்று சர்வாங்க தகனபலியிட்டு, 
சமாதான பலிகளை செலுத்துகிறார்‌. 





i THE 
TT 


சாலொமோன்‌ எருசலேமிலே. 
கர்த்தருடைய பெட்டிக்கு 
முன்பாக ஜெபம்பண்ணியிருக்கவேண்டும்‌. 
கர்த்தருடைய பெட்டி அவருடைய 
பிரசன்னத்திற்கு அடையாளமாயிருக்கிறது. 
ஆனால்‌ சாலொமோனோ கர்த்தருக்கு 
பலிசெலுத்த கிபியோனுக்குப்‌ போனார்‌. 
கர்த்தர்‌ சாலொமோனை கிபியோனிலே. 
சந்தித்தார்‌. கர்த்தரால்‌ சாலொமோனை 
எருசலேமிலும்‌ சந்தித்திருக்க முடியும்‌ 
கர்த்தர்‌ சர்வ  வியாபகர்‌ என்பதை. 
சாலொமோன்‌ அறிந்துகொள்கிறார்‌. தான்‌ 
கிபியோனுக்கு போகாமல்‌, ந்‌ 
கர்த்தருடைய பெட்டிக்கு 
பலிகளை செலுத்தியிரக்கவேண்டும்‌ 
என்பதையும்‌ சாலொமோன்‌ 
இப்போது உணார்ந்துகொள்கிறார்‌. கர்த்தர்‌ 
சாலொமோனுக்கு ஞானமும்‌ உணர்வமுள்ள 
இருதயத்தைத்‌ தந்திருக்கிறார்‌. 
சாலொமோனைப்போலவே நாமும்‌ சில 
சமயங்களில்‌, ஆலிக்குரிய காரியங்களில்‌ 
தவறு செய்து விடுகிறோம்‌. 
தப்பிதங்களை நாம்‌ ்‌ 
வேண்டும்‌. ்‌ 
நல்ல 
நம்முடைய கா்‌ ஜீவியத்தில்‌ நாம்‌ 
வளர்ந்து முன்னேறவேண்டும்‌. 


உள்ள 


நம்முடைய 


சாலொமோனுடைய 
உணர்வடைகிறது. அவர்‌ இப்போது 
எருசலேமுக்கு வந்து, கர்த்தருடைய 
உடன்படிக்கைப்‌ பெட்டிக்கு முன்பாக நின்று. 
ஏராளமான. பலிகளை செலுத்துகிறார்‌. 
சாலொமோன்‌ கர்த்தருக்கு சர்வாங்க 
தகனபலியிட்டு, 'சமாதானபலிகளை 
செலுத்தி, தன்‌ ஊழியக்காரர்‌ எல்லோருக்கும்‌ 
விருந்து செய்கிறார்‌. சாலொமோனுடைய. 
ஊழியக்காரரும்‌, கர்த்தர்‌ அவருக்கு 
கொடுத்த. சகல  கிருபைகளுக்காக, 
கர்த்தருக்குள்‌ சந்தோஷமாயிருக்கிறார்கள்‌. 


இருதயம்‌ 


சாலொமோனின்‌ 
நியாயவிசாரிப்பு 
1இராஜா 3:16-28 


1இராஜா 
வேசிகனான 


ராஜாவினிடத்தில்‌ வத்து, 
முன்பாக தின்றார்கள்‌. 


1 இராஜாக்கன்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


1இராஜா 842. அவர்களில்‌ ஒருத்தி: 
என்‌ ஆண்டவனே, 

ஸ்திரீயும்‌ ஒரே 
குடியிருக்கிறோம்‌; நான்‌ இவனோடே 
வீட்டிலிருக்கையில்‌ ஆண்பின்னை 
பெற்றேன்‌. 


1இராஜா 3:18. நான்‌ பின்னையெற்ற 
மூன்றாம்‌ நாளிலே, இத்த ஸ்திரீயும்‌ 
ஆண்பின்னை பெற்றான்‌; நாங்கள்‌ 
ஒருமித்திருத்தோம்‌, எங்கள்‌: 
இருவரையும்‌ தவிர, வீட்டுக்குள்ளே 
வேறொருவரும்‌ இல்லை. 


1இராஜா 3419. இராத்திரி தூக்கத்திலே 
இத்த ஸ்திரீ தன்‌ பின்னையின்மேல்‌ 
புரண்டுபடுத்ததினால்‌ அது 
செத்துப்போயிற்று. 


1இராஜா 920. அப்பொழுது, உமது 
அடியான்‌ தித்திரைபண்ணுகையில்‌, 
இவன்‌ நடுஜாமத்தில்‌ எழுந்து, என்‌ 
பக்கத்திலே கிடக்கிற என்‌ 
பின்னையை எடுத்து, தன்‌ மார்பிலே 
கிடத்திக்கொண்டு, 

பின்னையை எடுத்து, 
கிடத்திவிட்டான்‌. 


இராஜா 91 
யால்கொடுக்கக்‌. 
எழுத்திருந்தயோது, 
செத்துக்கிடத்தது; 
விடிந்தபின்‌ நான்‌ 
உற்றுப்பார்க்கும்போது, 
பெற்ற பின்னை 
கண்டேன்‌ என்றான்‌. 


என்‌ பின்னைக்குப்‌ 
காலமே 


1இராஜா 3:22. அதற்கு மற்ற ஸ்திரீ: 
அப்படியல்ல, உயிரோடிருக்கிறது எண்‌: 
பின்னை, செத்தது உன்‌ பின்னை 
என்றான்‌. இவனோ இல்லை, செத்தது 
உன்‌ பின்னை, உயிரோடிருக்கிறது எண்‌ 
பின்னை என்றான்‌; இப்படி. ராஜாவுக்கு 
முன்பாக வாதாடினார்கள்‌. 


1இராஜா 3:28. அப்பொழுது ராஜு 
உயிரோடிருக்கிறது என்‌ பின்னை, 
செத்தது உன்‌ பின்னை என்று இவன்‌ 
சொல்லுகிறான்‌; அப்படியல்ல, 
செத்தது உன்‌ பின்னை, 
உயிரோடிருக்கிறது என்‌ பின்னை என்று 
அவன்‌ சொல்லுகிறான்‌. என்று 
சொல்லி, 





ழ்‌ நவள 
ஈயா 


3 இராஜா 8:24. ஒரு பட்டயத்தைக்‌ 
கொண்டுவாருங்கள்‌. என்றான்‌; 
அவர்கள்‌: ஒரு பட்டயத்தை 
ராஜாவினிடத்தில்‌ கொண்டுவத்தார்கள்‌. 


3 இராஜா 9:25. ராஜா உயிரோடிருக்கிற 
பின்னையை இரண்டாகப்‌ பினத்த,, 
பாதியை இவளுக்கும்‌ பாதியை 
அவளுக்கும்‌ கொடுங்கள்‌ என்றான்‌. 


3 இராஜா 326. அப்பொழுது 
உயிரோடிருக்கிற பின்னையின்‌ தாய்‌, 
தன்‌ பின்னைக்காக அவன்‌ குடல்‌ 
துடித்ததினால்‌, 

ஜயோ, எண்‌: 

உயிரோடிருக்கிற. 

கொல்லவேண்டாம்‌; 

அவளுக்கே கெடுத்துவிடும்‌ என்றான்‌; 
மற்றவன்‌ அது எனக்கும்‌ வேண்டாம்‌, 
உனக்கும்‌ வேண்டாம்‌, யினத்து 
போடுங்கள்‌ என்‌ றான்‌. 


1இராஜா 327. அப்பொழுது 
ராஜா உயிரோடிருக்கிற பின்னையைக்‌ 
கொல்லாமல்‌, அவளுக்குக்‌ 
கொடுத்துவிடுங்கள்‌;; அவனே 
அதின்‌ தாய்‌ என்றான்‌. 


3 இராஜா 3:28. 
நியாயத்தை 

கேள்விப்பட்டு, 
விசாரிக்கிறதற்கு தேவன்‌ அருனின 
ஞானம்‌ ராஜாவுக்கு உண்டென்று 
கண்டு, அவனுக்குப்‌ பயந்தார்கள்‌. 


ர்‌, 
இணர்க்‌... கல்லாகும்‌ 


நியாயம்‌ 


சாலொமோனுடைய 
விவரிக்கும்‌ ஒரு 
எழுதப்பட்டிருக்கிறது. 
சாலொமோனை 
அவருக்கு 
இருதயத்தைக்‌ 


ஞானத்தை 
சம்பவம்‌ இங்கே 
கர்த்தர்‌ 
ஆசீர்வதித்திருக்கிறார்‌ 
ஞானமும்‌ உணர்வுமுள்ள 

கொடுத்திருக்கிறார்‌. 
சாலொமோன்‌ தாவீதின்‌ சிங்காசனத்தில்‌ 
அமர்ந்திருந்து, சமஸ்த இஸ்ரவேலரையும்‌ 
ராஜ்யபாரம்‌ பண்ணுகிறார்‌. 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சாலொமோன்‌ இஸ்ரவேல்‌ தேசத்தாரின்‌ 
வழக்குகளை விசாரிக்கும்போது, கர்த்தர்‌ 
அவருக்கு கொடுத்த ஞானம்‌ தாராளமாக 
வெளிப்படுகிறது. சாலொமோனுடைய 
ஞானத்திற்‌ எடுத்துக்காட்டாக, 
இந்த வனப்பகுதியில்‌ ஒரு சம்பவம்‌ 
எழுதப்பட்டிருக்கிறது. 


இரண்டு ஸ்திரீகள்‌ சாலொமோன்‌. 
ராஜாவினிடத்தில்‌ வந்து அவருக்கு முன்பாக 
நிற்கிறார்கள்‌. அவர்கள்‌ 'தங்கள்‌ 
வழக்குகளை சாலொமோன்‌ ராஜாவினிடத்தில்‌ 
சொல்லுகிறார்கள்‌. இந்த ஸ்திரீகளுக்காக 
வழக்காட 
வரவில்லை. 
ராஜாவினிடத்தில்‌ 

க சொல்லுகிறார்கள்‌. 

ஸ்திரீகளும்‌ 

வேசிகளாயிருக்கிறார்கள்‌ 


சாலொமோனுடைய 
உச்சநீதிமன்றம்‌ 
சாலொமோனுடைய 


நியாயாசனம்‌ 
போன்றது. 
நியாயசனத்திற்கு கீழே, 
ஒவ்வொரு ஊரிலும்‌ வழக்குகளை 
விசாரிப்பதற்கு, சாலொமோன்‌ 
நியாயாதிபதிகளை நியமித்திருக்கிறார்‌. இந்த 
ஸ்திரீகளுடைய வழக்கு ஏற்கெனவே, 
தங்கள்‌ ஊரிலுள்ள நியாயாதிபதிகளுக்கு, 
முன்பாக விசாரிக்கப்பட்டிருக்கும்‌. 
ஆனால்‌... அந்த நியாயாதிபதிகளால்‌: 
இந்த ஸ்திரீகளுக்கு நீதியான தீர்ப்பை 
சொல்ல முடியவில்லை. ஆகையினால்‌ 
வேசிகளான இவ்விரண்டு ஸ்திரீகளும்‌. 
ராஜாவினிடத்தில்‌ வந்து, அவருக்கு 
முன்பாக நிற்கிறார்கள்‌. 

இல்லிரண்டு வேசிகளும்‌ ஒரே வீட்டில்‌ 
வாசம்பண்ணுகிறார்கள்‌. திர 


ஒருமித்திருந்தார்கள்‌. 
வர்கள்‌ இருவரையும்‌ தவிர, 
அந்த வீட்டிற்குள்ளே வேறு ஒருவருமில்லை. 





f= FTE 
TT 


செத்துப்போன பிள்ளையை 
அடக்கம்பண்ணிவிடலாம்‌. 
மிகவும்‌ குறைவாக ஆகும்‌. 
பிள்ளையை: 
செலவாகும்‌. 
ஸ்திரீகளும்‌ 
கவலைப்படவில்லை. 

பிள்ளைக்கு இவ்விரண்டு 
சொந்தங்கொண்டாடுகிறார்கள்‌. 


இரண்டு ஸ்திரீகளும்‌ ஒரே வீட்டில்‌ 
குடியிருக்கிறார்கள்‌. அவர்களுடைய 
பக்கத்து வீட்டுக்காரர்களும்‌, ஒருவேளை 
அவர்களோடுகூட வழக்கு விசாரணைக்கு 
வந்திருக்கலாம்‌. இரண்டு ஸ்திரீகளும்‌: 
சாலொமோன்‌ ராஜாவுக்கு முன்னாக 
நிற்கும்போது, அவர்களுடைய அயலகத்தாரும்‌ 


எளிதாக. 
அடக்கச்‌ செலவு 
உயிரோடிருக்கிற 
வளர்ப்பதற்கு அதிமாய்‌ 
ஆனாலும்‌ இவ்விரண்டு 

செலவைப்பற்றி 
உயிரோடிருக்கிற. 
ஸ்திரீகளும்‌ 


அயலகத்தார்‌, பிள்ளைகளின்‌ தத்ததன 
வைபவத்தில்‌ கலந்திருப்பார்கள்‌. 

அவர்களில்‌ ஒருவருக்கும்‌ 

பிள்ளையை அடையாளம்‌ 

உயிரோடிருக்கிற 

யார்‌ என்‌ 

பிள்ளைக்கு தாயார்‌ யார்‌ என்பதையும்‌, அந்த 
ஸ்திரீகளின்‌ அயலகத்தாரால்‌ சொல்ல. 
முடியவில்லை. 


சாலொமோன்‌ ஸ்திரீகளின்‌ வழக்கை 
கவனமாய்‌ விசாரிக்கிறார்‌. அவர்கள்‌ 
சொல்லு: பொறுமையாக. 
செலிகொடுத்து கேட்கிறார்‌ அப்பொழுது, 
சாலொமோன்‌ ராஜா: “உயிரோடிருக்கிறது 
என்‌ பிள்ளை, செத்தது உன்‌ பிள்ளை என்று 
இவள்‌ சொல்லுகிறாள்‌; அப்படியல்ல, 
செத்தது உன்‌ பிள்ளை, உயிரோடிருக்கிறது 
என்‌ பிள்ளை என்று அவள்‌ சொல்லுகிறாள்‌" 
(இராஜா 323) என்று 
சுருக்கத்தை சொல்லுகிறார்‌. 
ஒரு 
என்று சொல்லுகிறார்‌: 
ஊழியக்காரர்கள்‌ 
ஒரு டயத்தை சாலொமோன்‌ 
வித்தல்‌ கொண்டுவருகிறார்கள்‌ 
(இராஜா 3:24), 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சாலொமோன்‌ தன்னுடைய 
ஊழியக்காரரைப்‌ பார்த்து, “ராஜா 
உமிரோடிருக்கிற பிள்ளையை இரண்டாகப்‌ 
பிளந்து, பாதியை இவளுக்கும்‌ பாதியை 
அவளுக்கும்‌ கொடுங்கள்‌" (1இராஜா 3:25) 
என்று சொல்லுகிறார்‌. சாலொமோன்‌ 
உண்மையைக்‌ கண்டுபிடிப்பதற்காக 


இவ்வாறு தீர்ப்பு சொல்லுகிறார்‌. 


இரண்டு ஸ்திரீகளும்‌ சாலொமோன்‌ 
ராஜாவினிடத்தில்‌ தங்களுடைய 
வழக்குகளை சொல்லும்போதே, அவர்கள்‌ 
இருவரில்‌ உயிரோடிருக்கிற பிள்ளைக்கு. 
தாயார்‌ யார்‌ என்பதை சாலொமோன்‌ 
ஏற்கெனவே அறிந்திருப்பார்‌. ஏனெனில்‌ 
கர்த்தர்‌ சாலொமோனுக்கு ஞானமும்‌ 
உணர்வுமுள்ள இருதயத்தைக்‌ 
கொடுத்திருக்கிறார்‌. அந்த ஸ்திரீகளின்‌ 
முகபாவனையையும்‌, அவர்கள்‌ தங்கள்‌ 
வழக்குகளை பேசுகிற தோரணையையும்‌ 
உமிரோடிருக்கிற பிள்ளைக்கு 
தாய்‌ யார்‌ என்பதை 

சாலொமோன்‌ கண்டுபிடித்திருப்பார்‌ 


யாரிடத்தில்‌ 
அதிகமாயிருக்கிறது. 


பாசம்‌. 

என்பதை 

வார்த்தைகளினால்‌ 

முடியாது. இரண்டு 

உயிரோடிருக்கிற 

அன்பாயிருப்பதாக 

சொல்லுகிறார்கள்‌. ஆனால்‌ யாருடைய 

பிள்ளைப்‌ பாசம்‌ உண்மையானது என்பதை 

சாலொமோன்‌ கண்டுபிடிக்கவேண்டும்‌. 

பிள்ளைக்கு. ல வ, அந்த 

பிள்ளையின்‌! ர்‌ பாசம்‌ 

வக்க லே அந்தப்‌ 
பிள்ளைக்கு உண்மையான தாயாயிருப்பாள்‌. 


பிள்ளைப்‌ 


சாலொமோன்‌ ராஜா, தன்‌ 
ஊழியக்காரரிடத்தில்‌, "உயிரோடிருக்கிற 
பிள்ளையை இரண்டாகப்‌ பிளந்து, பாதியை 
இவளுக்கும்‌. 
கொடுங்கள்‌" என்று 
அப்பொழுது உயிரோடிருக்கிற பிள்ளையின்‌ 
தாய்‌, தன்‌ பிள்ளைக்காக அவள்‌ குடல்‌ 
துடிக்கிறது. pp கையினால்‌ அவள்‌ ராஜாவை 
நோக்கி: என்‌ ஆண்டவனே, 
உயிரோடிருக்கிற பிள்ளையைக்‌ 
கொல்லவேண்டாம்‌; அதை அவளுக்கே 
கொடுத்துவிடும்‌” என்று சொல்லுகிறாள்‌; 
மற்றவள்‌ “அது எனக்கும்‌ வேண்டாம்‌, 
உனக்கும்‌ வேண்டாம்‌, பிளந்து போடுங்கள்‌” 
இராஜா 3:26) என்று சொல்லுகிறாள்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


உண்மையான தாய்‌ தன்‌ 
பிள்ளையின்மீது உண்மையான பாசத்தை: 
வெளிப்படுத்துகிறாள்‌. மற்ற ஸ்திரீக்கு 
அந்தப்‌ பிள்ளையின்மீது. பாசமோ, 
கரிசனையோ இல்லை. அந்தப்‌ பிள்ளை 
செற்துப்போனாலும்‌ பரவாயில்லை என்று. 
நினைக்கிறாள்‌. தனக்கு. இழப்பு. 
ஏற்பட்டதுபோல, அவளுக்கும்‌ 


ஏற்படவேண்டும்‌ என்று ஆசைப்படுகிறாள்‌. 
.. உயிரேடிருக்கிற 


பிள்ளையின்‌ 

தாய்‌, தன்னுடைய 

கரிசனையாயிருக்கிறாள்‌. 

செத்துப்போவதை 

ப்‌ பிள்ளை 

சடததலகந்தாதம அது உயிரோடிருக்க 

வேண்டுமென்று உண்மையான தாய்‌ 
நினைக்கிறாள்‌. 


சாலொமோன்‌ ராஜா ண்டு 
ஸ்திரீகளின்‌ வாக்குமூலத்தையும்‌ கேட்டு 
தன்னுடைய தீர்ப்பை சொல்லுகிறார்‌. 
அப்பொழுது சாலொமோன்‌ ராஜா 
"உயிரோடிருக்கிற பிள்ளையைக்‌ கொல்லாமல்‌, 

இராஜா 


3:27) என்று 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சாலொமோன்‌ 
நியாயத்தை ள்‌ எல்லாரும்‌ 
கேள்விப்படுகிறார்கள்‌. நியாயம்‌ 
விசாரிக்கிறதற்கு தேவன்‌ அருளின ஞானம்‌. 
ராஜாவுக்கு... உண்டென்று அவர்கள்‌ 
காண்கிறார்கள்‌. இந்த சம்பவத்தின்‌ 
மூலமாகவும்‌, இன்னும்‌ அநேக சம்பவங்கள்‌ 
மூலமாகவும்‌ சாலொமோனுடைய ஞானம்‌ 
வடுக இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 
வரும்‌ சாலொமோனுக்குப்‌ 
பெ்படகிா்கள்‌ இராஜா 3:28). 
கர்த்தர்‌ சாலொமோனுக்கு, 
உணர்வமுள்ள இருதயத்தை உனக்கு 
என்று சொன்னார்‌. கர்த்தர்‌ 

- சாலொமோனுக்கு 


ராஜா 


தீர்த்த இந்த 
(வேலர்‌. 


“ஞானமும்‌ 


கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார்‌. 





f= al 
TT 


கர்த்தர்‌ சாலொமோனுக்கு ஞானமும்‌ 
உணர்வுமுள்ள இருதயத்தைக்‌ 
கொடுத்திருக்கிறார்‌. சாலொமோன்‌ 
தன்னுடைய ஞானத்தை பல சந்தர்ப்பங்களில்‌ 
'வெளிப்படுத்துகிறார்‌. இந்த அதிகாரத்தில்‌ 
சாலொமோனுடைய ஐசுவரியமும்‌, 
அவருடைய செழிப்பும்‌ விரிவாக 
எழுதப்பட்டிருக்கிறது. 


சாலொமோனுக்கு இருந்த பிரபுக்கள்‌ 
(இராஜா 41-6). சாலொமோனுக்கு இருந்த 
மணியகாரர்‌ (இராஜா 4779) 
மணியசாரரின்‌ ள்‌ 
இராஜா 4:27,28). 


நாள்‌ 


ல்லும்‌ 

(இராஜா 4:22,23) 

ஆட்சிக்காலத்தில்‌ இஸ்ரவேல்‌ தேசத்தின்‌ 
எல்லை (இராஜா 42-24) 
சாலொமோனுடைய நாளெல்லாம்‌ யூதாவும்‌ 
இஸ்ரவேலும்‌ அமைதியாயும்‌, சமாதானமாயும்‌ 
ஜீவிக்கிறார்கள்‌ இராஜா 4:20-23) 
சாலொமோனுடைய குதிரை லாயங்கள்‌ 
இராஜா. 426)... சாலொமோனுடைய 
மிகுதியான ஞானமும்‌ புத்தியும்‌ 
(இராஜா 4:29-34). 


சாலொமோனின்‌ பிரபுக்கள்‌. 
1இராஜா 441-6 


1இராஜா கப ராஜாவாகிய 

சாலொமோன்‌ சமஸ்த இஸ்ரவேலி. 

ண்மேலும்‌ ராஜாவாயிருத்தான்‌.. 

42, அவனுக்கு இருந்த 

சாதோக்கின்‌ 
பிரதான 


1இராஜா 
பிரபுக்கள்‌: 
குமாரனாகிய அசரியா 


மத்திரியாவிரு த்தான்‌. 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


1இராஜா க்வி, 
குமாரராகிய ஏலிகோரேப்பும்‌ 
அகியாவும்‌ சம்பிரதிகளாயிருந்தார்கள்‌; 
அகிதூதின்‌ குமாரன்‌ யோசயாத்‌ 
மத்திரியாயிருத்தான்‌. 


1இராஜா 4:4. யோய்தாவின்‌ குமாரன்‌: 
பெனாயா படைத்தலைவனும்‌, 
சாதோக்கும்‌ அயியத்தாரும்‌ 
ஆசாரியர்களுமாயிரு த்தார்கள்‌.. 


1இராஜா க. நாத்தானின்‌ குமாரன்‌ 
அசரியா மணியகாரரின்‌' 
தலைவனாயிருந்தான்‌; நாத்தானின்‌ 
குமாரன்‌ சாபூத்‌ ராஜாவின்‌ பிரதானியும்‌ 
இஷ்டனுமாயிருந்தான்‌.. 


1இராஜா 4:6. அக்ஷார்‌ 
விசாரிப்புக்காரனும்‌, அப்தாவின்‌ 
குமாரன்‌ அதோனீராம்‌. பகுதி 
விசாரிப்புக்காரனுமாய்‌ இருந்தான்‌. 


ஈவாகிய 
இணரவேலின்மேதும்‌... எாஜாவாயிருக்கிறார 
அவருடைய ராஜாசனம்‌ ஸ்திரப்பட்டு 
உறுதியாயிருக்கிறது. சாலொமோனுடைய 
அரண்மனையிலே உயர்ந்த பதவி வகிக்கும்‌. 
அதிகாரிகள்‌ அநேகர்‌ இருக்கிறார்கள்‌. 
சாகொமோலுக்கு 
பிரபுக்களில்‌ சிலர்‌, 
பிரபுக்களாகமிருந்தவர்கள்‌. 
அபியத்தாரும்‌ தாவீதின்‌: 
ஆசாரியர்களாயிருந்தவர்கள்‌. 


சம்பிரதியும்‌, சாதோக்கும்‌ 
ஆசாரியருமாயிருந்தார்கள்‌" 


அரமனை 


சாலொமோன்‌ சமஸ்த 


இருந்த 
தாவீதுக்கும்‌ 
சாநோக்கும்‌ 
காலத்தில்‌ 


சேவா 
அபியத்தாரும்‌ 
சோமு 20:25). 


யோசபாத்‌ தாவீதின்‌ காலத்‌ 
சம்பிரதியாயிருந்தவர்‌. பெனாயா தாவீதின்‌ 
காலத்தில்‌ இராணுவத்தளபதியாமிருந்தவர்‌ 
சாலொமோனுடைய பிரபுக்களில்‌ அநேகர்‌ 
ஆசாரியருடைய குமாரர்கள்‌. அசரியா 
சாலொமோனுக்கு பிரதான மந்திரி. இவன்‌ 
ஆசாரியனாகிய சாதோக்கின்‌ குமாரன்‌. 


நாத்தானின்‌ குமாரன்‌ சரியா 
மணியகாரரின்‌ தலைவனாயிருக்கிறான்‌;; 
நாத்தானின்‌ குமாரன்‌ சாபூத்‌ ராஜாவின்‌ 
பிரதானியும்‌ இஷ்டனுமாயிருக்கிறான்‌ 
இராஜா 4:5). 





i THE 
TT 
சாலொமோனின்‌ பிரபுக்கள்‌. 


அசரியா (கசகார்கீடு - சாதோக்கின்‌ 
குமாரன்‌ - பிரதான மந்திரி 
இராஜா 4:2) 
ஏலிகோரேப்‌ (lihoreph) - சம்பிரதி 
(இராஜா 4:3) 


அசியா (நர்ஸ்‌) - சம்பிரதி 


யோசபாத்‌ (ஏehoshaphat) - மந்திரி 
நாளா 18:15) 


பெனாயா (Benaiah) 
படைத்தலைவன்‌ (1இராஜா 4:4) 


சாதோக்‌ (2௨8019) - 
(இராஜா 2:26-27) 


அபியத்தார்‌ (Aநiathan) - ஆசாரியன்‌ 

இராஜா 2:26-27) 

அசரியா (கீசகா1கிட - மணியகாரரின்‌ 
தலைவன்‌ [இராஜா 4:5) 


சாபூத்‌ (2ஹ்யல) - சாலொமோனின்‌ 
பிரதானியும்‌ இஷ்டனும்‌. 


ஆசாரியன்‌ 


10. அகீஷார்‌ (கநர்்கா) - அரமனை 
விசாரிப்புக்காரன்‌. (1இராஜா 4:6) 


11. அதோனீராம்‌ (&றர்ரவா) - பகுதி 
விசாரிப்புக்காரன்‌ 1இராஜா 4:6) 


காலொமோனின்‌ 
1இராஜா 4:7-19 


மணியகாரர்‌ 


1இராஜா 47. 

அவன்‌  அரமனைக்கும்‌. 
உணவுப்பொருள்களைச்‌. 

பன்னிரண்டு 

சாலொமோனுக்கு 

தேசமெங்கும்‌ வைக்கப்பட்டிருத்தார்கள்‌; 
அவர்கள்‌ மாதத்துக்கு ஒவ்வொருவராக. 
வருஷ முழுவதும்‌ 
பராமரித்துவந்தார்கள்‌.. 


1 இராஜாக்கன்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


1இராஜா க்கி, அவர்கள்‌. 
நாமங்களாவன: ஊரின்‌ குமாரன்‌, 
இவன்‌ எப்பிராயீம்‌ மலைத்தேசத்தில்‌ 
இருத்தான்‌. 
1இராஜா 42. 
இவன்‌ மாக்காத்சிலும்‌, 
பெத்ஷிமேசிலும்‌, 
ஏலோன்பெத்தானானிலும்‌ இருந்தான்‌. 


1இராஜா 4:10. ஏசேதின்‌ குமாரன்‌, 

அறுபோத்தில்‌ இருந்தான்‌; 
சோகோவும்‌ எப்பேர்‌ சீமையனை த்தும்‌ 
இவன்‌ விசாரிப்பில்‌ இருத்தது. 


1இராஜா 41 
குமாரன்‌, இவன்‌ 
தாட்டுப்புறமனைத்திற்கும்‌. 
விசாரிப்புக்காரனாயிருத்தான்‌; 
சாலொமோனின்‌' குமாரத்தியாகிய 
தாபாத்‌ இவனுக்கு. 
மனைவியாயிருத்தான்‌. 


1இராஜா 42. அகிலூதின்‌' 
குமாரனாகிய பானா இவன்‌: 
விசாரிப்பில்‌, தானாகும்‌, மெகிதோவும்‌, 
சர்த்தனாவுக்குப்‌ பக்கமாகவும்‌ 
'யெஸ்ரயேலுக்குக்‌. 

பெத்செயான்‌ தொடங்கி 
மெகொல்லாமட்டும்‌ 

அப்புறத்துமட்டும்‌ 

பெத்செயான்‌ அனைத்தும்‌ இருந்தது. 


தேக்கேரின்‌ குமாரன்‌, 
ய்‌! 


அபினதாபின்‌. 
தோரின்‌ 


இராஜா 4:18. கேயேரின்‌ குமாரன்‌, 
இவன்‌ கீலேயாத்திலுன்ன 
ராமோத்தில்‌ இருந்தான்‌; 
கீலேயாத்திலுன்ன மனாசேயின்‌ 
குமாரனாகிய யாவீரின்‌ 
கிராமங்களும்‌ மதில்களும்‌ வெண்கலத்‌ 
தாழ்ப்பான்களூமுன்ன 

பாசான்தேச த்தினுடைய அறுபது. 
பெரிய பட்டணங்களூன்ன அர்கோப்‌ 
சீமையும்‌ இவன்‌ விசாரிப்பில்‌ இருந்தது. 


1இராஜா 484. இத்தோவின்‌ குமாரன்‌ 
இவன்‌  மக்னாயிமில்‌ 


குமாரத்தியாகிய பஸ்மாத்‌ என்பவனை 
'விவாகம்பண்ணினான்‌. 





i FTE 
TT 


இராஜா 
யானா, 


ஆலோத்திலும்‌ இருந்தான்‌. 


1இராஜா 4 
யோசபாத்‌, 


இருத்தான்‌.. 


418. a குமாரன்‌ 


ஆசேமரிலும்‌ 


. பருவாவின்‌ குமாரன்‌ 
இவன்‌  இசக்காரில்‌ 


4-18. 


1இராஜா 
சீமேயி. 


ஏலாவின்‌ குமாரன்‌ 
 பென்யமீனில்‌ 


எமோரியமின்‌ 
ராஜாவாகிய சீகோனுக்கும்‌ பாசானின்‌ 
ராஜாவாகிய ஒகுக்கும்‌ இருத்த 
தேசமாகிய கீலேயாத்தேசத்தில்‌ 
இருந்தான்‌; இவன்மாத்திரம்‌ 
அத்தேகத்தில்‌ 

இருந்தான்‌. 


சாலொமோன்‌ 
அவருடைய அரமனைக்கும்‌ 
உணவுப்பொருள்களைச்‌ 

பன்னிரண்டு மணியகாரர்‌ சாலொமோனுக்கு 
இஸ்ரவேல்‌ தேசமெங்கும்‌ 
வைக்கப்பட்டிருக்கிறார்கள்‌; அவர்கள்‌ 
மாதத்துக்கு ஒவ்வொருவராக வருஷ 
முழுவதும்‌ பராமரித்துவருகிறார்கள்‌. 


சாலொமோனுடைய ண்மனைக்‌। 
வெண்ண, கணவு டாக்‌ அதன்‌ 
களஞ்சியத்தில்‌ சேமித்து வைக்கப்‌. 
பட்டிருக்கும்‌. களஞ்சியம்‌ குறைவில்லாமல்‌ 
நிறைவாக இருக்கவேண்டும்‌. களஞ்சியத்தை 
உணவுப்பொருட்களினால்‌ நிரப்புவது 
மணியகாரருடைய வேலை. 


மணியகாரர்‌ அரண்மனையின்‌ உணவு. 
பொருள்‌ சம்பந்தமான வேலைகளை 
குறைவில்லாமல்‌ பார்த்துக்கொள்வதினால்‌, 
சாலொமோன்‌ ராஜாவும்‌, 
பிரபுக்களும்‌ 
ராஜர கம்பண்‌ ணுகிற 
முழுக்கவனம்‌ செலுத்துகிறார்கள்‌. 
சாலொமோனுடைய 
இஸ்ரவேல்‌ 
வைக்கப்பட்டிருக்கிறார்கள்‌. 
தேசத்தின்‌ எல்லா பாகங்களிலும்‌ விளைகிற 
தானியங்களை சந்தைப்படுத்த முடிகிறது. 
ராஜாவின்‌ கஜானாவிலிருந்து தானியத்திற்கு 
பணம்‌ கிரயமாக  செலுத்தப்படுகிறது. 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இஸ்ரவேல்‌ தேசத்தின்‌ எல்லா பாகங்களிலும்‌ 
இருக்கிற ஜனங்களுக்கு அரண்மனை 
கஜானாலிலிருந்து பணம்‌ கிடைக்கிறது. 
அவர்களுடைய விளைபொருட்கள்‌. 
விற்பனையாகிறது. 


சாலொமோன்‌ சமஸ்த இஸ்ரலேலிலும்‌ 
எல்லா தொழில்களையும்‌ ஆதரிக்கிறார்‌. 
இதனால்‌ தேசத்தின்‌ பொருளாதாரம்‌ 
வளர்ச்சி பெறுகிறது. இஸ்ரவேல்‌ 
கோத்திரத்தாரில்‌ சிலர்‌ எருசலேமைவிட்டு 
தூரமான தேசங்களில்‌ 
வாசம்பண்ணுகிறார்கள்‌. இவர்களுக்கும்‌ 
ராஜாவின்‌ அரண்மனையிலிருந்து. பணம்‌ 
போய்ச்‌ சேருகிறது. அவர்களிடமிருந்தும்‌ 
உணவு தானியங்கள்‌ ராஜாவின்‌ 
பண்டகசாலைக்கு வருகிறது. 


சாலொமோன்‌ ராஜா. எல்லா 
அதிகாரங்களையும்‌ ஒரே இடத்தில்‌ குவித்து, 
வைக்கவில்லை. அதிகாரங்களை 
மணியகாரரிடத்தில்‌ _ பிரித்துக்கொடுக்கிறார்‌. 
இதனால்‌ சாலொமோனின்‌ மணியகாரர்‌ 
எல்லோரும்‌ சோர்வில்லாமல்‌ வேலை 
செய்கிறார்கள்‌. அவர்கள்‌ ஒவ்வொருவரும்‌. 
தங்களுக்கு கொடுக்கப்படும்‌ உத்தியோகத்தை 
நேர்த்தியாய்ச்‌ செய்து முடிக்கிறார்கள்‌. 


சாலொமோனின்‌ மணியகாரர்‌ 
1. ஊரின்‌ குமாரன்‌ (1இராஜா 4:7-8) 
2. தேக்கேரின்‌ குமாரன்‌ (1இராஜா 4:9) 
3. ஏசேதின்‌ குமாரன்‌ இராஜா 4:10) 
அபினதாபின்‌ குமாரன்‌ (1இராஜா 441) 


5. பானா (இக) - 
குமாரன்‌ (1இராஜா 4112) 


அகிலூதின்‌ 


கேபேரின்‌ குமாரன்‌ (இராஜா 4:13) 


அகினதாப்‌  (கஙர்றகர்ஹ்‌) - 
இத்தோவின்‌ குமாரன்‌ (1இராஜா 414) 


அகிமாஸ்‌ (&நர்பக2) (இராஜா 415) 


பானா (இகஹஹ்‌) - ஊசாயின்‌ 


குமாரன்‌ [இராஜா 4:16) 





i a 
TT 


10. யோசபாத்‌  (ehoshaphat) - 
பருவாவின்‌ குமாரன்‌ (1இராஜா 4:17) 


ர்‌. சீமேமி (௫ஙய்மர்‌ - ஏலாவின்‌ குமாரன்‌ 
(இராஜா 418) 


12. கேபேர்‌ (சல்சா) - ஊரிமின்‌ குமாரன்‌ 
இராஜா 419). 


யூதாவும்‌ இஸ்ரவேலும்‌ 
1இராஜா 4:20-28 


1இராஜா 4:20. யூதாவும்‌ இஸ்ரவேலும்‌ 
கடற்கரை மணலத்தனை 
ஏரானமாயிருந்து, புசித்துக்‌ குடித்து 
மகிழ்த்துகொண்டிரு ந்தார்கள்‌. 


1இராஜா 4:21. நதிதொடங்கி, பெலி. 
ஸ்தர்‌ தேசவழியாய்‌ எகிப்தின்‌ 
எல்லைமட்டும்‌ இருக்கிற சகல 
ராஜ்யங்கனையும்‌ சாலொமோன்‌. 
ஆண்டுகொண்டிரு ந்தான்‌; அவர்கன்‌ 
காலொமோனுக்குக்‌ காணிக்கைகணைக்‌. 
கொண்டுவந்து, அவன்‌ உயிரோடிருத்த 
நாளெல்லாம்‌ அவனைச்‌ சேவித்தார்கள்‌. 


1 நாட ௮22, நான்‌ ற 
க்க போலு. ப த்தும்‌ 
சாப்பாட்டுச்‌ செலவு முப்பது மரக்கால்‌ 
மெல்லிய மாவும்‌, அறுபது மரக்கால்‌ 
மாவும்‌, 


1இராஜா 498. கலைமான்களையும்‌. 
வெளிமான்களையும்‌. 
'வரையாடுகளையும்‌ 

பறவைகளையும்‌ 

கொழுக்கப்பட்ட பத்து 
மேய்ச்சலிலிருந்து வத்த 
மாடுகளும்‌ நூறு ஆடுகளூமாம்‌.. 
1இராஜா 4:24. நதிக்கு இப்புறத்தில்‌ 
இருக்கிற திப்சாமுதற்கொண்டு ஆசா 
மட்டுமுன்னவையெல்லாவற்றையும்‌, 
நதிக்கு இப்புறத்திலுன்ன சகல 
ராஜாக்களையும்‌ ஆண்டுவத்தான்‌; 
அவனைச்‌ சுற்றி எங்கும்‌ 
சுமாதானமாயிருத்தது. 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


1இராஜா 4:55. காலொமோனுடைய 
"நானெல்லாம்‌ தாண்‌ தூவக்கிப்‌ 
பெயெர்செயாமட்டும்‌, யூதாவும்‌ 
இஸ்ரவேலும்‌ அவரவர்‌ தங்கள்‌ 
தங்கள்‌ திராட்சச்செடியின்‌ நிழலிலும்‌, 
தங்கள்‌ தங்கள்‌. அத்திமரத்தின்‌ 
நிழலிலும்‌ ௬கமாய்க்‌ குடியிருந்தார்கள்‌. 


1இராஜா 456.  சாலொமோனுக்கு 
நாலாயிரம்‌ இரதக்‌ குதிரைலாயங்களும்‌, 
பன்னீராயிரம்‌ குதிரைவீரரும்‌ 
இருத்தார்கன்‌.. 


1இராஜா 427, மேற்சொல்லிய 
மணியகாரரில்‌ ஒவ்வொருவரும்‌ தன்தன்‌ 
மாதத்திலே சாலொமோன்‌ ராஜாவுக்கும்‌, 
ராஜாவின்‌ பத்திக்கு வரும்‌ யாவருக்கும்‌ 
வேண்டியவைகளை ஒரு 
குறைவுமின்‌ நி பராமரித்து, 


1இராஜா 4:58. 
ஓட்டகங்களுக்கும்‌ 
வாற்கோதுமையையும்‌, 
வைக்கோலையும்‌, அவரவர்‌ தங்களுக்கு. 
இடப்பட்ட கட்டளையின்படி. 
அவைகள்‌ இருக்கும்‌ ஸ்தலத்திற்குக்‌ 
கொண்டுவருவார்கள்‌. 


குதிரைகளுக்கும்‌ 
வேண்டிய 


சாலொமோனுடைய ராஜாங்கம்‌ 
மிகவம்‌ சிறப்பாக நடைபெறுகிறது. 
சாலொமோனைப்போல, அக்காலத்தில்‌ வேறு 
ம்‌, இவ்வளவு சிறப்பாக ராஜரீகம்‌. 
சாலொமோனுடைய 
ராஜ்யத்தைப்பற்றி இந்த  வசனப்பகுதியில்‌ 
விரிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. 
சாலொமோனின்‌ 
செழிப்பாயிருக்கும்‌ 
ஏற்கெனவே தீர்க்கதரிசனமாக 
முன்னறிவிக்கப்பட்டிருக்கிறது. 72-ஆவது 
சங்கீதம்‌ சாலொமோனுக்காக எழுதப்பட்ட 
சங்கீதமாகும்‌. இந்த சங்கீதம்‌ 
நம்முடைய கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்துவையும்‌ குறிக்கிறது. 


ராஜ்யம்‌ 





i THEN 
TT 


சாலொமோனுடைய ஆட்சிக்காலத்திலே 
யூதாவும்‌ இஸ்ரவேலும்‌ கடற்கரை 
மணலத்தனை ஏராளமாயிருந்து. புசித்துக்‌ 
குடித்து மகிழ்ந்துகொண்டிருக்கிறார்கள்‌. 
நதிதொடங்கி, பெலிஸ்தர்‌ 

எகிப்தின்‌ எல்லைமட்டும்‌ 

ராஜ்யங்களையும்‌ 
ஆண்டுகொண்டிருக்கிறார்‌; 
சாலொமோனுக்குக்‌ 

கொண்டுவந்து, அவர்‌ 

நாளெல்லாம்‌ அவரைச்‌ 


(இராஜா 4:20,21). 
சாலொமோனுடைய ஆட்சிக்காலத்தில்‌, 
சமஸ்த வலின்‌ எல்லை 
விஸ்தாரமாய்ப்‌ பரவியிருக்கிறது. அந்நிய 
தேசத்து ராஜாக்கள்‌  சாலொமோனுக்கு 
காணிக்கைகளைக்‌ கொண்டு வருகிறார்கள்‌. 
சாலொமோனுடைய ராஜ்யம்‌ ஒரு சமுத்திரம்‌ 
தொடங்கி, மறுசமுத்திரம்‌ வரைக்கும்‌ 
இருக்கும்‌ என்று தீர்க்கதரிசனமாய்ச்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. 

ஒரு சமுத்திரந்தொடங்கி 
மறுசமுத்திரம்வரைக்கும்‌, நதிதொடங்கி 
பூமியின்‌ எல்லைகள்வரைக்கும்‌ அவர்‌ 
அரசாளுவார்‌. வனாந்தரத்தார்‌ அவருக்கு 
முன்பாகக்‌ குனிந்து வணங்குவார்கள்‌; 
அவருடைய சத்துருக்கள்‌ மண்ணை 
நக்குவார்கள்‌. தர்ஷீசின்‌ ராஜாக்களும்‌: 
தீவுகளின்‌ ராஜாக்களும்‌ காணிக்கைகளைக்‌ 
கொண்டுவருவார்கள்‌; ஷேபாலிலும்‌ 
சேபாவிலுமுள்ள ராஜாக்கள்‌ 
வெகுமானங்களைக்‌ கொண்டுவருவார்கள்‌. 
சகல. ராஜாக்களும்‌ அவரைப்‌ 
பணிந்துகொள்வார்கள்‌: சகல ஜாதிகளும்‌ 
அவரைச்‌ சேவிப்பார்கள்‌" (சங்‌ 72:81. 

சாலொமோன்‌ சமஸ்த இஸ்ரவேலையும்‌ 
ஆளுகை செய்வதோடு, 
தேசத்திற்கு அருகாமையிலிருக்கிற 
தேசங்களையும்‌ ஆளுகை செய்கிறார்‌. 
தேசங்களிலே ராஜாக்கள்‌ இருந்தாலும்‌, 
அவர்கள்‌ சாலொபோனுக்கு 
காணிக்கைகளைக்‌ கொண்டுவந்து, 
அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து. அவரை 
சேவிக்கிறார்கள்‌. 

எகிப்து தேசத்தின்‌ பிரபுக்கள்‌ 
எல்லோரும்‌ சாலொமோனை சேவிக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ சாலொபோனுக்கு 
காணிக்கைகளைக்‌ கொண்டு வந்து 
கொடுக்கிறார்கள்‌. சாலொமோன்‌ நதிக்கு 
இப்புறத்தில்‌ இருக்கிற திப்சாமுதற்கொண்டு 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆசாமட்டு முள்ளவையெல்லாவற்றையும்‌, 
நதிக்கு. இப்புறத்திலுள்ள சகல 
ராஜாக்களையும்‌ ஆண்டுவருகிறார்‌; 
சாலொமோனைச்‌ எங்கும்‌ 


சுற்றி 
'சமாதானமாமிருக்கிறது (1இராஜா 4:24) 


சாலொமோனுடைய 

கீழிருக்கிறவர்கள்‌ 
சந்தோஷமாயும்‌ இருக்கிறார்கள்‌. 
அவர்களுடைய எண்ணிக்கை 
திரளாயிருக்கிறது. யூதாவும்‌ இஸ்ரவேலும்‌ 
கடற்கரை மணலத்தனை 
ஏராளமாயிருக்கிறார்கள்‌. அவர்களுக்கு 
போஜனகுறைவு இல்லை. சகலமும்‌ 
தாராளமாய்க்‌ கிடைக்கிறது. யூதாவும்‌ 
இஸ்ரவேலும்‌ புசித்து குடித்து 
மகிழ்ந்துகொண்டிருக்கிறார்கள்‌. கானான்‌ 
தேசம்‌ பாலும்‌ தேனும்‌ ஓடுகிற செழிப்பான 
தேசம்‌. யூதாவும்‌ இஸ்ரவேலும்‌ கடற்கரை 
மணலந்தனை ஏராளமாயிருந்தாலும்‌, 
அவர்களுக்கு தேவையான தானியங்களும்‌, 
த்தில்‌ 


ராஜாசனத்தின்‌ 


சமாதானமாயும்‌ 


போஜனங்களும்‌ கானான்‌ 
குறைவில்லாமல்‌ தாராளமாய்க்‌ கிடைக்கிறது. 


இஸ்ரவேல்‌ தேசத்தார்‌ அந்நிய 
தேசத்தாருடைய 'தொந்தரவில்லாமல்‌. 
சமாதானமாயும்‌ பாதுகாப்பாயும்‌ 
ஜீவிக்கிறார்கள்‌ சாலொமோனுடைய 
நாளெல்லாம்‌ தாண்‌ துவக்கிப்‌ 
பெயெர்செபாமட்டும்‌, யூதாவும்‌ இஸ்ரவேலும்‌ 
அவரவர்‌ தங்கள்‌ தங்கள்‌ திராட்சச்செடிமின்‌ 
நிழலிலும்‌, தங்கள்‌ தங்கள்‌ அத்தியரத்தின்‌ 
நிழலிலும்‌ சுகமாய்க்‌ 
இராஜா 4:25). 


சாலொமோன்‌ 
விரோதமாகவும்‌ 
போகவில்லை. அவர்‌ பிறருடைய 
சொத்துக்களை அபகரிக்கவுமில்லை. 
ஆனாலும்‌ அந்நிய தேசத்தார்‌ தங்களுடைய 
சொத்துக்களை, சாலொமோனுக்கு 
காணிக்கையாய்க்‌. கொடுக்கிறார்கள்‌. 
சாலொமோன்‌ அந்நிய தேசத்தாரின்‌ 
சொத்துக்களையும்‌ பாதுகாக்கிறார்‌. 
சாலொமோனின்‌ ராஜ்யபாரத்தில்‌ இஸ்ரவேல்‌ 
அவர்களுக்கு 
அண்டை 
கிடைக்கிறது. 
தேசங்களின்‌ 
சாலொமோனுக்கு 
காணிக்கைகளைக்‌ கொண்டு வந்து, அவர்‌ 
உயிரோடிருக்கிற நாளெல்லாம்‌. அவரை 
சேவிக்கிறார்கள்‌. 


குடியிருக்கிறார்கள்‌ 


தேசத்திற்கு 


யுத்தம்பண்ணப்‌ 


எந்த 


பாதுகாப்பு 
அண்டை 





i THE 
TT 


சாலொமோனுடைய ஆட்சிக்காலத்தில்‌ 
சமஸ்த. இஸ்ரவேல்‌ தேசத்தில்‌ 
இருக்கிற எல்லா. ஜனங்களும்‌ 
சந்தோஷமாயிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
புசித்து குடித்து 
இஸ்ரவேல்‌ 
பார்த்தாலும்‌ 
திருப்தியும்‌ 


மகிழ்ந்துகொண்டிருக்கிறார்கள்‌. 
தேசத்தில்‌ எங்கு 
தாராளமும்‌, சமாதானமும்‌, 
உண்டாயிருக்கிறது. 


நமக்கு 


பரிசுத்தமான பாதுகாப்பும்‌ rc 
சாலொமோனுடைய ராஜ்யம்‌, கர்த்தருடைய 
ராஜ்யத்திற்கு அடையாளமாய்ச்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. சாலொமோனுடைய 
ராஜ்யத்தில்‌ ஜனங்கள்‌ புசித்து 
குடித்து மகிழ்ந்துகொண்டிருந்தார்கள்‌. 
கர்த்தருடைய ராஜ்யத்தில்‌ புசிப்பதினாலும்‌ 
குடிப்பதினாலும்‌ சந்தோஷம்‌ இருக்காது. 
அதற்கு பதிலாக நீதியின்‌ சந்தோஷமும்‌, 
சமாதானத்தின்‌ சந்தோஷமும்‌,  பரிசந்த. 
ஆலியானவரின்‌ சந்தோஷமும்‌ கர்த்தருடைய 
ராஜ்யத்தில்‌ விசுவாசிகளுக்கு தாராளமாய்க்‌ 
கிடைக்கும்‌. 


சாலொமோனுக்கு நாள்‌ ஒன்றிற்கு, 
செல்லும்‌ சாப்பாட்டு செலவைப்பற்றியும்‌ இந்த 
வசனப்பகுதியில்‌. எழுதப்பட்டிருக்கிறது. 
“நாள்‌ ஒன்றிற்குச்‌ சாலொமோனுக்குச்‌ 
செல்லும்‌ சாப்பாட்டுச்‌ செலவு முப்பது 
மரக்கால்‌ மெல்லிய மாவும்‌, அறுபது 
மரக்கால்‌ மாவும்‌, கலைமான்களையும்‌ 
வெளிமான்களையும்‌ வணையாடுகளையும்‌ 
கொழுமையான பறவைகளையும்‌ தவிர, 
கொழுக்கப்பட்ட பத்து மாடுகளும்‌, மேய்ச்சலி 
லிருந்து வந்த இருபது மாடுகளும்‌ நூறு 
ஆடுகளுமாம்‌" (இராஜா 4:22.23). 


சாலொமோனுடைய 
எப்போதுமே விருந்து 
சாலொமோனுடைய அரண்மனை 
விருந்திற்கு ஒப்பாக எந்த விருந்தையும்‌ 
சொல்ல முடியாது. அகாஸ்வேரு ராஜா, 
தன்னுடைய ராஜ்யபாரத்தில்‌, ஒரே ஒரு 
நாள்‌ மாத்திரமே, மிகப்பெரிய விருந்து 
செய்தான்‌. 


பந்தியில்‌ 
நடைபெறுகிறது. 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அவன்‌ தன்‌ ராஜ்யபாரத்தின்‌ மூன்றாம்‌ 
வருஷத்‌ தன்னுடைய 
பிரபுக்களுக்கும்‌ ஊழியக்காரருக்கும்‌. 
விருந்து பண்ணினான்‌. அப்பொழுது 
பெர்சியா  மேதியா தேசங்களிலுள்ள 
மகத்தானவர்களும்‌, நாடுகளின்‌ 
அதிபதிகளும்‌, பிரபுக்களும்‌ அவன்‌ 
சமுகத்தில்‌ வந்திருந்தார்கள்‌. அவன்‌ தன்‌ 
ராஜ்யத்தின்‌ மகிமையான ஐசுவரியத்தையும்‌, 
தன்‌ மகத்துவத்தின்‌ சிறந்த பிரதாபத்தையும்‌ 
அநேக நாளாகிய நூற்றெண்பது நாளளவும்‌ 
விளங்கச்செய்து கொண்டிருந்தான்‌” 
(எஸ்‌ 1:3). 


சாலொமோனுடைய 
நடைபெறுகிற விருந்து அனுதினமும்‌ 
நடைபெறுகிறது. அகாஸ்வேருவின்‌ 
விருந்து எப்போதாவது நடைபெறும்‌. 
சாலொமோனுடைய விருந்தோ நித்திய 
சாலொமோனுடைய 

ஏராளமான 
சாலொமோன்‌ 
நேர்த்தியான 
விருந்து 


அரண்மனையில்‌ 


கொடுத்து 
கர்த்தராகிய 


போஜனம்‌. 
நாம்‌, கர்த்தருடைய 
நிரந்தரமாக பங்குபெறுவோம்‌. 
சாலொமோன்‌ அழிந்துபோகிற 
போஜனங்களினால்‌ விருந்து பண்ணினார்‌. 
நம்முடைய க இயேசுகிறிஸ்துவோ, 
நித்திய ஜீவனு, ஏதுவாயிருக்கிற 
ஆவிக்குரிய வ்ங்களினாம்‌ நம்மைப்‌ 
போவிக்கிறார்‌. 


சாலொமோன்‌ ராஜாவுக்கு எராளமான 


குதிரைகளும்‌ ஒட்டகங்களும்‌ இருக்கிறது. 
சாலொமோனின்‌ மணியகாரர்‌, 


அரண்மனைக்கு தேவையான 
குதிரைகளையும்‌, ஒட்டகங்களையும்‌, 
அவற்றிற்கு தேவையான தீனிகளையும்‌ 
கொண்டு வருவார்கள்‌. 


ஜனங்களுக்கு 
விசுவாசிகளாகிய 
பந்தியில்‌, 





i FTE 
TT 


சாலொமோனுக்கு நாலாயிரம்‌ 
குநிரைலாயங்களும்‌, பன்னீராயிரம்‌ 
குதிரைவீரரும்‌ இருக்கிறார்கள்‌. 
மேற்சொல்லிய மணியகாரரில்‌ ஒவ்வொருவரும்‌ 
தன்தன்‌ மாதத்திலே சாலொமோன்‌ 
ராஜாவுக்கும்‌, ராஜாவின்‌ பந்திக்கு வரும்‌ 
யாவருக்கும்‌ வேண்டியவைகளை ஒரு. 
குறைவுமின்றி பராமரித்து. குதிரைகளுக்கும்‌ 
ஒட்டகங்களுக்கும்‌ வேண்டிய 
வாற்கோதுமையையும்‌, வைக்கோலையும்‌, 
அவரவர்‌ தங்களுக்கு இடப்பட்ட 
கட்டளையின்படி அவைகள்‌ இருக்கும்‌. 
ஸ்தலத்திற்குக்‌ கொண்டுவருவார்கள்‌ 
(இராஜா 4:26-28), 


இரதக்‌ 


சாலொமோனின்‌ ஞானம்‌ 
1இராஜா 4:29-84 


1இராஜா 429, 
சாலொமோனுக்கு 

ஞானத்தையும்‌ புத்தியையும்‌, கடற்கரை 
மணலத்தனையான 


மனோவிருத்தியையும்‌ கொடுத்தார்‌. 


1இராஜா 480, சகல கிழக்கத்திப்‌ 
புத்திரரின்‌ ஞானத்தையும்‌ எகிப்தியரின்‌ 
பார்க்கிலும்‌ 
ஞானம்‌ 

சிறந்ததாமிருந்தது. 


1இராஜா 41 அவன்‌ 
எஸ்ராகியனாகிய ஏத்தானிலும்‌, ஏமான்‌, 
கல்கோல்‌, தர்தா என்னும்‌ மாகோலின்‌ 
குமாரரிலூம்‌, மற்ற எல்லா 
மனுஷரிலும்‌ ஞானவானாயிருத்தான்‌; 
சுற்றிலும்‌ இருந்த சகல ஜாதிகளிகூம்‌ 
அவன்‌ கீர்த்தி பிரபலமாயிருத்தது. 


1இராஜா 4:3௨ அவன்‌ மூவாயிரம்‌ 
'நீதிமொழிகளைச்‌. சொன்னான்‌; 
அவனுடைய பாட்டுகள்‌ ஆயிரத்து 
ஐந்து. 


பூண்டுவரைக்குமுன்ன 

தாபரங்களைக்குதித்தும்‌, 

பறவைகள்‌ 

ஊரும்பிராணிகன்‌ மச்சங்கள்‌ 

ஆகிய 'இவைகளைக்குநித்தும்‌: 
வாக்கியங்களைச்‌ சொன்னான்‌. 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


QODNENS 
PUBLISHERS 


84. சாலொமோனின்‌ 
ஞானத்தைக்‌ குறித்துக்‌ 
கேள்விப்பட்ட பூமியின்‌ 
சகல. ராஜாக்கவிடத்திலுமிருத்து 
நானாஜாதியான ஜனங்களும்‌ 
அவனுடைய ஞானத்தைக்‌ கேட்கிறதற்கு 
வந்தார்கள்‌. 


1இராஜா 


சாலொமோன்‌ கர்த்தரிடத்தில்‌ “உமது 
அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை 
தந்தருளும்‌" (இராஜா 39) என்று 
ஜெபம்பண்ணினார்‌. தேவன்‌ சாலொமோனுக்கு 
மிகுதியான ஞானத்தையும்‌ புத்தியையும்‌, 
கடற்கரை மணலத்தனையான 
மனோலிருத்தியையும்‌ கொடுத்திருக்கிறார்‌ 
சகல கிழக்கத்திப்‌ புத்திரரின்‌ ஞானத்தையும்‌ 
எகிப்தியரின்‌ சகல. ஞானத்தையும்‌ 
பார்க்கிலும்‌ சாலொமோனின்‌ னம்‌ 
சிறந்ததாயிருக்கிறது (1இராஜா 3:29,30), 


சாலொமோனுடைய ஞானம்‌, 

சுயஞானமோ அல்லது 

அல்ல. இது கர்த்தர்‌ 
சாலொமோனுக்கு கொடுத்த ஞானம்‌. 
கர்த்தர்‌ சாலொமோனுக்கு மிகுதியான 
ஞானத்தையும்‌, புத்தியையும்‌ 
கொடுத்திருக்கிறார்‌ சாலொமோனுடைய 
இருதயமும்‌ விசாலமாயிருக்கிறது. இருதயம்‌ 
விசாலமாயிருந்தால்தான்‌, ஞானமும்‌ புத்தியும்‌ 
அதிகமாயிருக்கும்‌. சாலொமோன்‌ 
எல்லோரிடத்திலும்‌ சரளமாகப்‌ பேசுகிறார்‌ 
அவருடைய பேச்சில்‌, ஞானமும்‌ புத்தியும்‌ 
தாராளமாய்‌. வெளிப்படுகிறது. 
சாலொமோனுடைய வார்த்தைகளைக்‌ 
கேட்பதற்கு ஜனங்கள்‌ 
கூடிவருகிறார்கள்‌. 


திரளான 


கர்த்தர்‌... சாகொமோறுக்கு. அநேக 
தாலந்துகளைக்‌ கொடுத்திருக்கிறார்‌ 
சாலொமோன்‌ அந்த தாலந்துகளையெல்லாம்‌ 
கர்த்தருடைய 
பயன்படுத்துகிறார்‌. 
எஸ்ராகியனாகிய  ஏத்தானிலும்‌, 
தர்தா 
குமாரரிலும்‌, 
ஞானவானாயிருக்கிறார்‌;: 
இருந்த சகல. 
கொடுக்‌ கீர்த்தி 


பிரல்யமாலிருக்கிறது இராஜா 3:31). 





ழ்‌ நவள 
ரியா 


சாலொமோனுடைய ஞானத்தோடு மற்ற 
யாருடைய ஞானத்தையும்‌ ஒப்பிட 
முடியவில்லை. சகல கிழக்கத்திப்‌ பத்தின்‌ 
ஞானத்தையும்‌ எகிப்தியரின்‌ சகல. 
ஞானத்தையும்‌ பார்க்கிலும்‌ சாலொமோனின்‌ 
ஞானம்‌ சிறந்ததாயிருக்கிறது. "கிழக்கத்திப்‌ 
புத்திரர்‌" என்னும்‌ வாக்கியம்‌ கல்தேயரைக்‌ 
குறிக்கிறது. கிரேக்கர்கள்‌ எகிப்தியரின்‌ 
ஞானத்தையும்‌, கல்தேயரின்‌ 
ஞானத்தையும்‌ கற்றுக்கொண்டார்கள்‌. 
சாலொமோனுடைய ஞானமோ அவர்கள்‌ 
எல்லோருடைய ஞானத்தைவிட 
சிறந்ததாயிருக்கிறது.  சாலொமோனுடைய 
ஆலோசனைக்கு எல்லோரும்‌ அதிகமாய்‌ 
மதிப்பு கொடுக்கிறார்கள்‌. 

இஸ்ரவேல்‌ தேசத்தை சுற்றிலுமிருந்த 
சகல... ஜாதிகளிலும்‌, சாலொமோனுடைய 
கீர்த்தி பிரபல்யமாமிருக்கிறது. சாலொமோன்‌ 
தன்னிடத்திலுள்ள தாலந்துகளை மூடி 
மறைக்கவில்லை. க்கும்‌ 
பிரயோஜனமில்லாமல்‌ 


எல்லோருக்கும்‌ 
வண்ணமாக 


பாட்டுகள்‌ ர்‌ ஐந்து. 
லீபனோனில்‌ இருக்கிற 

ni முதற்கொண்டு சுவரில்‌ 
முளைக்கிற ஈசோப்புப்‌ பூண்டுவரைக்குமுள்ள 
மரமுதலிய 'தாபரங்களைக்குறித்தும்‌, 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மிருகங்கள்‌ பறவைகள்‌ 
மச்சங்கள்‌ ஆகிய 
வாக்கியங்களைச்‌ 
இராஜா 4:32,33) 


சாலொமோன்‌ சொன்ன நீதிமொழிகள்‌ 
அன்றாட ஜீலியத்திற்கு 
நீதிமொழிகள்‌ 
கோர்க்கப்பட்டுள்ள 
சாலொமோன்‌ சொன்ன 
நீதிமொழிகளிலிருந்து 

எடுக்கப்பட்டதா என்பது தெரியவில்லை. 


ஊரும்பிராணிகள்‌ 
இவைகளைக்குறித்தும்‌ 
சொல்லியிருக்கிறார்‌ 


சாலொமோனுடைய பாட்டுக்கள்‌ 


, ஐந்தாகமிருந்தாலும்‌, 


ற்ற பாட்டுக்களைப்பற்றி 
அதிகமாய்த்‌ தெரியவில்லை. 
இயற்‌ 


சாலொமோன்‌ 


ராஜாக்களிடத்திலுமிருந்து 
ஜனங்களும்‌ 
கேட்கிறதற்கு 


நானாஜாதியான 
அவருடைய ஞானத்தைக்‌ 
வருகிறார்கள்‌ (1இராஜா 4:34). 





i FTN 
TT 


கர்த்தருக்கு ஆலயம்‌ 
ஆலயம்‌ கட்டுவதற்கு 
த்த வேலைகளை 
அவர்‌ 
மேலும்‌ சில 


ஆயத்த 
சாலொமோன்‌ மேற்கொள்கிறார்‌. 
கர்த்தருடைய ஆலயத்தையும்‌, 
கட்டிடங்களையும்‌. கட்டுவதற்கு 
ஆயத்தம்பண்ணுகிறார்‌. சாலொமோனின்‌ 
தகப்பனாராகிய தாவீது, ஆலயம்‌ கட்டுவதற்கு 
தேவையான பொன்னையும்‌ வெள்ளியையும்‌ 
தாராளமாய்‌ சேகரித்து வைத்திருக்கிறார்‌. 


ஆலயம்‌ கட்டுவதற்கு கேதுரு 
மரங்களும்‌, வதாரி மரங்களும்‌ 
தேவைப்படுகிறது. மேலும்‌ ஆலயத்திற்கு 
அஸ்திபாரம்போட வெட்டின கற்களும்‌, 
'விலையேறப்பெற்றதுமான கற்களும்‌ 
தேவைப்படுகிறது. சாலொமோன்‌ தீருவின்‌ 
ராஜாவாகிய. ஈராமோடு உடன்படிக்கை 
பண்ணி, இந்த மரங்களையும்‌ கற்களையும்‌ 
பெற்றுக்கொள்கிறார்‌. 

சாலொமோன்‌ இஸ்ரவேல்‌ தேசத்திற்கு 
ராஜாவானதை தீருவின்‌ ராஜாவாகிய ஈராம்‌ 
கேள்விப்பட்டு, அவருக்கு வாழ்த்து 
செய்தியை சொல்லுகிறார்‌ (1இராஜா 59) 
சாலொமோன்‌ ஈராமிடம்‌ ஆலயக்கட்டுமான 
'வேலைகளைப்பற்றியும்‌ அதன்‌ திட்டங்களைப்‌ 
பற்றியும்‌ பகிர்ந்துகொள்கிறார்‌. 


கேதுரு மரங்களை 
தேவையான ஆட்களை 

கொடுத்து உதவிபுரியுமாறு 

ஈராமிடம்‌ கேட்டுக்கொள்கிறார்‌. 
இராஜா 5:2-6). ஈராமும்‌ சாலொமோனுடைய 
வேண்டுகோளை ஏற்றுக்கொள்கிறார்‌. 
இராஜா 5:7-9), 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சாலொமோனுடைய வேலைகள்‌ 
திட்டமிட்ட பிரகாரம்‌ நன்றாய்‌ நடைபெறுகிறது. 
ஈராமின்‌ வேலையாட்களுக்கும்‌ 
சம்பளம்‌ தாராளமாய்க்‌ கொடுக்கப்படுகிறது 
இராஜா 51048). 


தீருவின்‌ ராஜாவாகிய ஈராம்‌ 
1இராஜா 5:1-69 


1இராஜா 54.  காலொமோனை 
அவனுடைய பிதாவின்‌ ஸ்தானத்தில்‌ 
ராஜாவாக அபிஷேகம்‌ பண்ணினார்கள்‌. 
என்று தீருவின்‌ ராஜாவாகிய எஈராம்‌ 
கேன்விப்பட்டு, தன்‌ ஊழியக்காரரை 
அவனிடத்தில்‌ அனுப்பினான்‌; 
சராம்‌  தாவீதுக்குச்‌ சகலநாளும்‌ 
சிநேகிதானாயிருத்தான்‌. 

1இராஜா 52௨. 
சாலொமோன்‌ 
ஆட்களை அனுப்பி: 


அப்பொழுது 
சராமினிடத்தில்‌ 


5:3. என்‌ தகப்பனாகிய 
சத்துருக்களைக்‌ கர்த்தர்‌. 


பாதங்களுக்குக்‌ 
அவர்கள்‌. 


செய்கிற 


1இராஜா 
தாவீதின்‌ 
அவருடைய 
கீழ்ப்படுத்திவிடுமனவும்‌, 
தம்மைச்‌. ௬ுற்றிலும்‌ 
யுத்தத்தினால்‌, அவர்‌ தம்முடைய 
தேவனாகிய கர்த்தருடைய 
நாமத்திற்கு ஆலயத்தைக்‌ கட்ட, 
அவருக்குக்‌ கூடாதிருந்தது என்று 
நீர்‌ அறித்திருக்கிறீர்‌. 


1இராஜா 5:4. ஆனாலும்‌ இப்பொழுதோ 
என்‌ தேவனாகிய கர்த்தர்‌ எங்கும்‌ 
எனக்கு இனைப்பாதுதலைத்‌ தந்தார்‌; 
விரோதியும்‌ இல்லை, இடையூறும்‌ 
இல்லை. 


1இராஜா 5:5. ஆகையால்‌: நான்‌ உண்‌: 
ஸ்தானத்தில்‌ உன்‌ சிங்காசனத்தின்மேல்‌ 
வைக்கும்‌ உன்‌ குமாரனே எண்‌: 
நாமத்திற்கு ஆலயத்தைக்‌ கட்டுவான்‌ 
என்று கர்த்தர்‌ என்‌ தகப்பனாகிய 
தாவீதினிடத்தில்‌ சொன்னபடியே, 
என்‌ தேவனாகிய கர்த்தரின்‌: 
நாமத்திற்கு ஆலயத்தைக்‌ 
கட்டவேண்டும்‌ என்று இருக்கிறேன்‌. 





f= FTE 
TT 


1இராஜா 5:6. ஆதலால்‌ லீபனோனில்‌ 
எனக்காக கேதுருமரங்கனை வெட்டக்‌ 
கட்டளையிடும்‌; சீதோனியரைப்போல. 
மரவெட்டு வேலை 
எங்களுக்குள்ளே 

என்பது உமக்குத்‌ தெரியும்‌; அதற்காக 
என்‌ வேலைக்காரர்‌ உம்முடைய 
வேலைக்காரரோடே இருப்பார்கள்‌; நீர்‌ 
சொல்வதின்படி யெல்லாம்‌ உம்முடைய 
வேலைக்காரரின்‌ சம்பத்தை உமக்குக்‌ 
கொடுப்பேன்‌ என்று சொல்லச்‌. 
சொன்னான்‌. 


1இராஜா 5:7. சராம்‌ சாலொமோனின்‌ 
வார்த்தைகளைக்‌ கேட்டயோது, மிகவும்‌ 
சந்தோஷப்பட்டு: அத்த ஏரானமான 
ஜனங்களை ஆளும்படி, தாவீதுக்கு ஒரு 
ஞானமுன்ன குமாரனைக்‌ கொடுத்த 
கர்த்தர்‌ இன்று ஸ்தோத்திரிக்கப்‌ 
படுவாராக என்று சொல்லி; 


1இராஜா 5:8. 
சாலொமோனிடத்தில்‌ 
அனுப்பி: நீர்‌ 
யனுப்பின காரியத்தை 

கேட்டேன்‌; கேதுருமரங்களுக்காகவும்‌, 
தேவதாரி விருட்சங்களுக்காகவும்‌, 
உம்முடைய விருப்பத்தின்படி. யெல்லாம்‌. 
நான்‌ செய்வேன்‌. 


1இராஜா 5:9. என்‌ வேலைக்காரர்‌. 
லீபனோனில்‌ இருந்து அவைகளை 
இறக்கிக்‌ கடலிலே கொண்டுவருவர்கன்‌; 
அங்கே நான்‌ அவைகளைத்‌ 
தெப்பங்களாகக்‌ கட்டி, நீர்‌ நியமிக்கும்‌. 
இடத்துக்குக்‌ கடல்வழியாய்‌ அனுப்பி, 
அவைகளை அவிழ்த்து ஒப்பிப்யேன்‌; 
அங்கே நீர்‌ அவைகளை ஒப்புக்கொண்டு. 
என்‌ ஜனங்களுக்கு ஆகாரங்கொடுத்து, 
என்‌ விருப்பத்தின்படி. செய்யவேண்டும்‌. 
என்று சொல்லச்சொன்னான்‌. 


தீரு சாலொமோனுடைய காலத்தில்‌ 
மிகவும்‌ பிரசித்திப்பெற்ற வியாபார பட்டணம்‌. 
இது. கடற்கரைக்கு அருகாமையில்‌ 
அமைந்திருக்கிற துறைமுகப்பட்டணம்‌. தீரு 
இஸ்ரவேலின்‌ எல்லையில்‌ உள்ளது. ஈராம்‌ 
என்பவர்‌ தீருவின்‌ ராஜாவாயிருக்கிறார்‌. 
இவர்‌ தாவீதுக்கு நெருங்கிய சிநேகிதர்‌. 
தாவீதுக்கு பின்பு, சாலொமோன்‌ 
இஸ்ரவேல்‌ தேசத்திற்கு ராஜாவானார்‌ 
என்பதை ஈராம்‌ கேள்விப்படுகிறார்‌. 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தீருவிலே. விக்கிரகாராதனை 
நிரம்பியிருக்கிறது. தீருவின்‌ ராஜாவாகிய 
ஈராமோ, விக்கிரகங்களை ஆராதியாமல்‌, 
இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தரை 
ஆராதிக்கிறார்‌ என்று வேதபண்டிதர்கள்‌ 
சொல்லுகிறார்கள்‌. ஈராம்‌ கர்த்தரை ஆராதித்‌ 
தாலும்‌, அவர்‌ தீருவிலே ஆவிக்குரிய 
மறுமலர்ச்சியை ஏற்படுத்துவதற்கு ஒரு 
முயற்சியும்‌ செய்யவில்லை. ஈராம்‌ 
விக்கிரகாராதனைக்கு விரோதமாக ஒன்றும்‌ 
பண்ணவில்லை. 

சாலொமோனை அவருடைய பிதாவின்‌ 
ஸ்தானத்தில்‌ ராஜாவாக அபிஷேகம்‌. 
பண்ணினார்கள்‌ என்று தீருவின்‌ ராஜாவாகிய 
ஈராம்‌ கேள்விப்படுகிறார்‌. ஈராம்‌ தன்‌ 
ஊழியக்காரரை சாலொமோனிடத்தில்‌ 
அனுப்புகிறார்‌; ஈரம்‌ தாவீதுக்குச்‌ 
சகலநாளும்‌ சிநேகிதானாயிருந்தார்‌ 
இராஜா 51). ஈராம்‌ தன்னுடைய 
ஊழியக்காரர்‌ மூலமாக சாலொமோனுக்கு 
வாழ்த்து செய்திகளையும்‌, வெகுமதிகளையும்‌ 
கொடுத்தனுப்புகிறார்‌. 

சாலொமோன்‌ ஈராமின்‌ வாழ்த்துதல்‌ 
களைப்‌ பெற்றுக்கொண்டு, அவருடைய 
வெகுமதிகளையும்‌ ஏற்றுக்கொள்கிறார்‌. 
சாலொமோனும்‌ ஈராமுக்கு தன்னுடைய 
ஊழியக்காரர்‌ மூலமாக வாழ்த்து செய்திகளை 
அனுப்புகிறார்‌. ஈராம்‌ தாவீதுக்கு சிநேகிதர்‌. 
சாலொமோன்‌ ஈராமோடு வியாபார ஒப்பந்தம்‌. 
செய்து கொள்ள விரும்புகிறார்‌. 


சாலொமோன்‌ தேவனுடைய 
துல்‌ எருசலேமிலே கர்த்தருக்கு 
லயம்‌ குட்பவேண்டுமென்று, 
திமானம்பண்ணிலிரக்கிறார்‌ சாலொமோன்‌. 
தன்னுடைய விருப்பத்தை தன்‌ ஊழியக்காரர்‌ 
மூலமாக  ஈராமுக்கு சொல்லியனுப்புகிறார்‌. 
தேவாலயம்‌ கட்டப்படவேண்டும்‌ என்னும்‌ 
செய்தியை ஈராமும்‌ ஏற்கெனவே 
அறிந்திருக்கிறார்‌. 
அப்பொழுது சாலொமோன்‌. 
ஈராமினிடத்தில்‌ ஆட்களை அனுப்பி: “என்‌ 
தகப்பனாகிய தாவீதின்‌ சத்துருக்களைக்‌ 
கர்த்தர்‌ அவருடைய பாதங்களுக்குக்‌ 
கீழ்ப்படுத்திவிடுமளவும்‌, அவர்கள்‌ தம்மைச்‌ 
சுற்றிலும்‌ செய்கிற யுத்தத்தினால்‌, அவர்‌ 
தம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய 
நாமத்திற்கு ஆலயத்தைக்‌ கட்ட, 
அவருக்குக்‌ கூடாதிருந்தது என்று நீர்‌ 
அறிந்திருக்கிறீர்‌” (1இராஜா 5:2,3) என்று 
சொல்லியனுப்புகிறார்‌. 





f= FTE 
TT 


தாவீது பல யுத்தங்களை நடத்தினார்‌. 
இதனால்‌ அவரால்‌ தேவாலயம்‌ கட்ட 
முடியவில்லை. கர்த்தருக்கு ஆலயம்‌. 
கட்டவேண்டும்‌ என்னும்‌ ஆர்வமும்‌, திட்டமும்‌ 
தாவீதின்‌ மனதிலே இருந்தது. ஆனாலும்‌ 
அவர்‌ செய்த யுத்தங்கள்‌ ஆலயம்‌ 
கட்டுவதற்கு தடையாயிற்று. 


இப்பொழுதோ என்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
எங்கும்‌ எனக்கு இளைப்பாறுதலைத்‌ தந்தார்‌: 
விரோதியும்‌ இல்லை, இடையூறும்‌ இல்லை" 
(இராஜா $4) என்று சாலொமோன்‌ 
சொல்லுகிறார்‌. 


"விரோதி! 
சாத்தான்‌ 
கர்த்தருக்காக 
செய்யும்போது, 


என்னும்‌ வார்த்தைக்கு 
என்று பொருள்‌. நாம்‌ 
ஒரு வேலையை 
சாத்தான்‌. அதைத்‌ 
'தடைபண்ணுவான்‌. அந்த வேலைக்கு 
எதிர்த்து நிற்பான்‌. நாம்‌ அந்த வேலையை 
செய்யக்கூடாதபடிக்கு நம்மை திசை திருப்ப 
முயற்சி பண்ணுவான்‌. இதுவே 
சாத்தானுடைய வேலை. சாலொமோனுடைய 
ஆட்சிக்காலத்தில்‌, சாத்தான்‌ அவருக்கு 
விரோதமாக கிரியை செய்யவில்லை. 


ரூம்‌, காலங்களும்‌ 

சாதகமாயிருப்பதினால்‌ 

கர்த்தருக்கு ஆலயம்‌ கட்ட 

தாவீது. தேவனுடைய 

கட்டமாட்டார்‌ என்றும்‌, 

குமாரனே ஆலயத்தைக்‌: 

கட்டுவார்‌ என்றும்‌, கர்த்தர்‌ ஏற்கெனவே. 

தாவீதுக்கு சொல்லியிருக்கிறார்‌. இது 
சாலொமோனுக்கும்‌ தெரியும்‌ 


வைக்கும்‌ உன்‌ குமாரனே என்‌ நாமத்திற்கு 
ஆலயத்தைக்‌ கட்டுவான்‌ என்று கர்த்தர்‌ என்‌ 
தகப்பனாகிய தாவீதினிடத்தில்‌ சொன்னார்‌" 
இராஜா 55) என்று சாலொமோன்‌. 
ஈராமுக்கு சொல்லுகிறார்‌. 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ தகப்பனாகிய 
தாவீதினிடத்தில்‌ ன்னே என்‌. 
தேவனாகிய கர்த்தரின்‌ நாமத்திற்கு 
ஆலயத்தைக்‌ கட்டவேண்டும்‌ என்று 
இருக்கிறேன்‌" இராஜா 5:5) என்று 
சாலொமோன்‌, தன்னுடைய மனதின்‌. 
விருப்பத்தை, தீருவின்‌ ராஜாவாகிய 
ஈராமுக்கு, தன்னுடைய ஆட்கள்‌ மூலமாக 
சொல்லியனுப்புகிறார்‌. 
தேவனுக்கு ஆலயம்‌ கட்ட 
தனக்கு உதவி செய்வார்‌ என்று 
சாலொமோன்‌  எதிர்பார்க்கிறார்‌. அவர்‌ 
உதவியை விரும்புகிறார்‌. 
அடர்த்தியான வனதேசம்‌. 
கானான்‌ தேசத்தின்‌ வடக்கு, 
லீபனோன்‌ வனத்திலே. 
ஏராளமான விருட்சங்களும்‌ மரங்களும்‌ 
அடத்தியாய்‌ வளர்ந்திருக்கிறது. 
லீபனோன்‌ 


ஈராம்‌ 


வனம்‌ இஸ்ரவேல்‌: 
எதத்தாளிதத்திற்து ள்ள 
“கி நாடும்‌, 
எர்மோன்‌ 
பாகால்காத்‌ 
ஆமாத்துக்குள்‌ 
லீபனோன்‌ 
துவக்கி, 
மலைகளில்‌ 
குடியிருக்கிற யாவருடைய நாடும்‌, 
சீதோனியருடைய எல்லா நாடும்தானே. நான்‌ 
அவர்களை இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
முன்பாகத்‌ துரத்துவேன்‌: நான்‌ உனக்குக்‌ 
ட்‌ ட்‌ நீ இஸ்ரவேறுக்குச்‌. 
சீட்டுகளைமாத்திரம்‌ 
பங்கிடவேண்டும்‌" 


பிரவேசிக்குமட்டுமுள்ள 
லீபனோன்‌ 


வதும்‌, 
த்ய 


(யோசு 3:5). 


சாலொமோன்‌ 

இஸ்ரவேலுக்கும்‌ 

லீபனோன்‌ வனத்திற்கும்‌ 
ல ஆனால்‌. 

மரவெட்டு 

தியாவ சீதோனியரோ 
அறிந்தவர்கள்‌. 


சமஸ்த 
ராஜாவாயிருக்கிறார்‌. 
சாலொமோனே 


ன்‌ ஆளுகைக்குட்பட்டவர்கள்‌. 
தனக்கு மரவெட்டுவேலை அறிந்தவர்களை 
அனுப்பி உதவி செய்யவேண்டுமென்று, 
சாலொமோன்‌ ஈராமிடத்தில்‌ 
கேட்டுக்கொள்கிறார்‌. 





f= FTE 
TT 


சாலொமோன்‌ 
வேலைக்காரர்‌ மூலமாக 
'சொல்லியனுப்புகிறார்‌. 
அவர்களிடத்தில்‌, 
கேதுருமங்களை வெட்டக்‌ 
சீதோனியரைப்போல மரவெட்டு வேலை. 
அறிந்தவர்கள்‌ எங்களுக்குள்ளே. 
ஒருவருமில்லை. என்பது உமக்குத்‌ தெரியும்‌: 
அதற்காக என்‌ வேலைக்காரர்‌ உம்முடைய 
வேலைக்காரரோடே இருப்பார்கள்‌; நீர்‌ 
சொல்வதின்படி யெல்லாம்‌ உம்முடைய 
வேலைக்காரரின்‌ சம்பளத்தை உமக்குக்‌. 
கொடுப்பேன்‌" (இராஜா 5:6) என்று 
ஈராமுக்கு சொல்லச்‌ சொல்லுகிறார்‌. 


ஈராமின்‌ 
வெட்டினாலும்‌, 


தன்னுடைய 
ஈராமுக்கு செய்தி 
சாலொமோன்‌. 
'லீபனோனில்‌ எனக்காக. 
கட்டளையிடும்‌: 


வேலைக்காரர்‌ மரங்களை 

சாலொமோனின்‌ 
வேலைக்காரரும்‌ அவருடைய 
வேலைக்காரரோடு கூடமிருப்பார்கள்‌. 
சாலொமோன்‌ ஈராமின்‌ வேலைக்காரருக்கு 
உரிய சம்பளத்தை கொடுப்பதாகவும்‌ 
சம்மதிக்கிறார்‌. அந்த சம்பளம்‌ எஈராம்‌. 
சொல்லுவதின்‌ படியெல்லாம்‌ அவர்களுக்கு 
கொடுக்கப்படும்‌. 

ஊழியம்‌ கர்த்தருடையது. 
ஊழியக்காரர்கள்‌ கர்த்தருக்காகவே ஊழியம்‌ 
செய்கிறார்கள்‌. கர்த்தருக்காக ஊழியம்‌ 
செய்கிறவர்களை, கர்த்தர்‌ ஆசீர்வதிப்பார்‌ 
என்று. வாயின்‌ வார்த்தைகளினால்‌. 
ஆசிர்வதித்து, அவர்களுக்கு சம்பளம்‌ 
கொடுக்காமல்‌, அவர்களை 
வெறுங்கையோடு அனுப்பி விடக்கூடாது. 
வேலைக்காரன்‌ தன்‌ ஊதியத்திற்கு 
பாத்திரவானாயிருக்கிறான்‌. திருச்சபைகளில்‌ 
வேலை  செய்கிறவர்களுக்கும்‌. ஊழிய 
ஸ்நாபனங்களில்‌ வேலை 
செய்கிறவர்களுக்கும்‌, அவர்களுக்கு 
நியமிக்கப்பட்டிருக்கிற 'சம்பளங்களைக்‌ 
கொடுத்து அவர்களை ஆதரிக்கவேண்டும்‌. 


டய ஆலயம்‌ எருசலேமிலே 
இஸ்ரவேல்‌ ஐனத்தார்‌ 


, தேவனுபை 
கட்டப்படுகிறது. 
கர்த்தரால்‌ 


உதவியாயிருக்கிறார்கள்‌. ஏசாயா தீர்க்கதரிசி 
இந்த சம்பவத்தை ஏற்கெனவே 
தீர்க்கதரிசனமாய்‌ சொல்லியிருக்கிறார்‌. 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


ராஜாக்கள்‌ உன்னைச்‌ சேவிப்பார்கள்‌; என்‌ 
கடுங்கோபத்தினால்‌ உன்னை அடித்தேன்‌; 
ஆனாலும்‌ என்‌ கிருபையினால்‌ உனக்கு 
இரங்கினேன்‌. உன்னிடத்துக்கு 
ஜாதிகளின்‌ பலத்த சேனையைக்‌ 
கொண்டுவரும்படிக்கும்‌, அவர்களுடைய 
ராஜாக்களை அழைத்துவரும்படிக்கும்‌, உன்‌ 
வாசல்கள்‌ இரவும்பகலும்‌ பூட்டப்பபாமல்‌ 
எப்பொழுதும்‌ திறந்திருக்கும்‌" (ஏசா 60:10/1 


உன்னைச்‌ சேவிக்காத ஜாதியும்‌. 
ராஜ்யமும்‌ அழியும்‌: அந்த ஜாதிகள்‌ 
நிச்சயமாய்ப்‌ பாழாகும்‌. என்‌ பரிசுத்த 
ஸ்தானத்தைச்‌ சிங்காரிக்கும்படிக்கு, 
வீபனோனின்‌ மகிமையும்‌, தேவதாரு 
விருட்சங்களும்‌, பாய்மர விருட்சங்களும்‌, 
புன்னைமரங்களுங்கூட  உன்னிடத்திற்குக்‌ 
கொண்டு வரப்படும்‌: என்‌ பாதஸ்தானத்தை 
மகிமைப்படுத்துவேன்‌" (ஏசா 60;12,13). 


சாலொமோனின்‌ 
வார்த்தைகளைக்‌ கேட்டபோது, மிகவும்‌ 
சந்தோஷப்படுகிறார்‌. “அந்த _ ஏராளமான 
ஜனங்களை ஆளும்படி, தாவீதுக்கு ஒரு 
ஞானமுள்ள குமாரனைக்‌ கொடுத்த கர்த்தர்‌ 
இன்று ஸ்தோத்திரிக்கப்படுவாராக" 
இராஜா 54) என்று சொல்லி 

கர்த்தரைத்‌ துதிக்கிறார்‌. 


ஈராம்‌ 


ஈராம்‌ 


சாலொமோனுடைய வேண்டுகோளை 
ஈராம்‌ சந்தோஷமாய்‌ ஏற்றுக்கொள்கிறார்‌. 
சாலொமோன்‌ தாவீதின்‌ அடிச்சுவடுகளில்‌ 
நடக்கிறார்‌. ஈராமின்‌ இருதயம்‌ 
உதாரத்துவனாய்‌. உதவி. க 
ன்‌ ஆலயம்‌ 
தரமாளித்திரப்பது 
சந்தோஷமாயிருக்கிறது. 
சாலொமோனுடைய ஞானத்தையும்‌, 
அவருடைய ராஜரீகத்தையும்‌ கேள்விப்பட்டு 
ஈராம்‌ கர்த்தருக்குள்‌ சந்தோஷப்படுகிறார்‌. 
அவர்‌ சாலொமோனுக்காக கர்த்தரைத்‌. 
துதிக்கிறார்‌. 





i= FTE 
ETT 


ஈராமின்‌ நல்ல சபாவம்‌ நமக்கு இங்கே 
எடுத்துக்காட்டாக சொல்லப்பட்டிருக்கிறது. 
மற்றவர்கள்‌ நம்மைவிட 
பொருளாதாரத்திலும்‌, அந்தஸ்திலும்‌ 
உயரும்போது, நாம்‌ அவர்களைப்‌ பார்த்து 
பொறாமைப்படக்கூடாது. அவர்களுக்கு 
விரோதமாக. தூஷணவார்த்தைகளைப்‌ 
பேசக்கூடாது. நாம்‌ அவர்களுக்காக 
கர்த்தரைத்‌ துதிக்கவேண்டும்‌. ப்‌ 
புத்தியும்‌ ஞானமும்‌ 

ஞானத்தைவிட அறிவாறிகுக்கும்போது, 
நாம்‌ அவர்கள்மீது பொறாமைப்படாமல்‌, 
அவர்களுக்காக நாம்‌ கர்த்தருக்குள்‌ 
சந்தோஷப்படவேண்டும்‌. 


ய்தியை 

சந்தோஷப்படுகிறார்‌. 
காலதாமதம்பண்ணாமல்‌ உடனே தன்னுடைய 
சாலொமோனிடத்தில்‌ 
ஈராம்‌ சாலொமோனுக்கு "நீர்‌ 
'சொல்லியனுப்பின காரியத்தை 
நான்‌ கேட்டேன்‌; கேதுருமரங்களுக்காகவும்‌, 
தேவதாரி விருட்சங்களுக்காகவும்‌, உம்முடைய 
விருப்பத்தின்படியெல்லாம்‌ நான்‌ செய்வேன்‌. 
என்‌ வேலைக்காரர்‌ லீபனோனில்‌ இருந்து 
அவைகளை இறக்கிக்‌ கடலிலே. 
கொண்டுவருவர்கள்‌; அங்கே நான்‌ 
அவைகளைத்‌ தெப்பங்களாகக்‌ கட்டி, நீர்‌ 
நியமிக்கும்‌ இடத்துக்குக்‌ கடல்வழியாய்‌ 
அனுப்பி, அவைகளை அவிழ்த்து ஒப்பிப்பேன்‌ ; 
அங்கே நீர்‌ அவைகளை ஒப்புக்கொண்டு என்‌ 
ஜனங்களுக்கு ஆகாரங்கொடுத்து, என்‌ 
செய்யவேண்டும்‌” 
என்று தன்னுடைய 
செய்தி 


தேவனுக்கு ஆலயம்‌ 

தீர்மானித்திருப்பது 

'சந்தோஷமாயிருக்கிறது. 

தன்னிடத்தில்‌ கேட்கிற 

எல்லா உதவிகளையும்‌ அவருக்கு செய்து 

கொடுக்க  ஈராம்‌ ஆயத்தமாயிருக்கிறார்‌. 

சாலொமோன்‌ தன்னிடத்தில்‌ கேட்ட 

உதவிகளைவிட, அவருக்கு அதிகமான 

உதவிகளை ஈராம்‌ 

விரும்புகிறார்‌. சபலம்‌ ஈராமும்‌ 

இது சம்பந்தமாக உடன்படிக்கை 
பண்ணிக்கொள்கிறார்கள்‌. 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஈராம்‌ சாலொமோனுக்கு உதவி 
செய்வதாக வாக்குப்பண்ணுகிறார்‌. 
சாலொமோனிடத்திலிருந்து தனக்கு 
பிரதியுத்தரம்‌ வருவதற்கு முன்பாகலே, தான்‌ 
அவருக்கு ன்‌ உதவிகளை 
ஈரம்‌ தன்‌ மூலமாக 
சாலொமோனுக்கு சொல்கியலுப்பகிறார 
கேதுருமரங்களுக்காகவும்‌, 

தேவதாரி விருட்சங்களுக்காகவும்‌, உம்முடைய 
விருப்பத்தின்‌படியெல்லாம்‌ நான்‌ செய்வேன்‌" 
(இராஜா 5:8) என்று ஈராம்‌ 
சாலொமோனுக்கு சொல்லுகிறார்‌. ஈராம்‌ 
தேவாலய கட்டுமான வேலைக்கு உதவிசெய்ய 
காலதாமதம்பண்ண வில்லை. 


சாலொமோன்‌ ஈராமிடம்‌, “வீபனோனில்‌ 
எனக்காக கேதுரு மரங்களை வெட்ட 
கப்ையிடும்‌! ஜரா... 63). என்று 
மாத்திரமே கேட்டுக்கொண்டார்‌. ஈராமோ 
அந்த வேலையின்‌ முழுவிவரத்தையும்‌ 
சாலொமோனுக்கு தெளிவாகச்‌ 
சொல்லுகிறார்‌. தன்னுடைய ஊழியக்காரர்‌ 
இந்த வேலையை எப்படி செய்வார்கள்‌. 
என்பதையும்‌ ஈராம்‌ சாலொமோனுக்கு 
தெளிவபடுத்துகிறார்‌ 


ஈராம்‌  சாலொபோனிடம்‌, 


அவைகளைத்‌ தெப்பங்களாகக்‌ கட்டி, 

நியமிக்கும்‌ இடத்துக்குக்‌ கடல்வழியாய்‌ 
அனுப்பி, அவைகளை அவிழ்த்து ஒப்பிப்பேன்‌” 
இராஜா 55) என்று இந்த 
வேலையைப்பற்றி தெளிவாகச்‌ சொல்லுகிறார்‌. 


மரங்களை 

எருசலேமுக்கு 
கொண்டு வரவேண்டும்‌ என்று சாலொமோன்‌ 
ஈராமிடம்‌ கேட்கவில்லை. சாலொமோன்‌ 


தீர்மானம்பண்ணவேண்டும்‌. 

நியமிக்கும்‌ இடத்திற்கு, ஈராம்‌ 
மரங்களை கடல்‌ வழியாய்‌ அனுப்பி வைப்பார்‌. 
மரங்களை பாதுகாப்பாக அனுப்பும்‌ 
பொறுப்பையும்‌ ஈராம்‌ ஏற்றுக்கொள்கிறார்‌. 





f= THE 
TT 


சீதோனியர்‌ 
மரவெட்டு வேலையை 

அறிந்தவர்கள்‌. மரங்களை தெப்பங்களாகக்‌ 
கட்டி கடலிலே அனுப்பும்‌ வேலையையும்‌ 
சீதோனியர்‌ நன்றாய்‌ அறிந்திருக்கிறார்கள்‌. 
தீருவும்‌ சீதோனும்‌ கடல்துறை பட்டணங்கள்‌. 


“சமுத்திரக்‌ 
குடியிருந்து, அநேகம்‌ ன்‌ 
ஜனங்களோடே வியாபாரம்பண்ணுகிற தீருவை 
நோக்கி: கர்த்தராகிய ஆண்டவர்‌ 
உரைக்கிறது என்னவென்றால்‌, தீருவை 
உன்னைப்‌ பூரண செளந்தரியவதி என்கிறாய்‌" 
(எசே 27:3). 


ஈராமின்‌ ஆட்கள்‌ சாலொமோனுக்காக 
வேலைகளை செய்யும்போது, 
அவர்களுக்கு நியாயமான 
கொடுக்கவேண்டும்‌ என்றும்‌ 
ஈராம்‌. எதிர்பார்க்கிறார்‌. ஈராம்‌ 
சாலொமோனிடம்‌, “அங்கே நீர்‌ அவைகளை 
ஒப்புக்கொண்டு என்‌ ஜனங்களுக்கு 
ஆகாரங்கொடுத்து, என்‌ விருப்பத்தின்படி 
செய்யவேண்டும்‌" (இராஜா 5:9) 
என்று சொல்லச்‌ சொல்லுகிறார்‌ 


சாலொமோன்‌ ஈராமின்‌ 
வேலையாட்களுக்கும்‌ சம்பளம்‌ 
கொடுக்கவேண்டும்‌, ஈராமின்‌ வீட்டாருக்கும்‌ 
ஆகாரம்‌ கொடுக்கவேண்டும்‌. தீரு, 
இஸ்ரவேலுக்கு வேலையாட்களைக்‌ 
கொடுக்கும்போது. இஸ்ரவேல்‌ தீருவுக்கு 
தானியங்களைக்‌ கொடுப்பார்கள்‌. 


ஸ்ரவேல்‌ ரும்‌ 
LE 2 பரவக்‌ 
மின்னீத்‌, பன்னாக்‌. என்கிற 
ஊர்களின்‌ கோதுமையையும்‌, தேனையும்‌, 
எண்ணெயையும்‌, பிசின்தைலத்தையும்‌ 
உன்‌ தொழில்துறைக்குக்‌. 
'கொண்டுவந்தார்கள்‌” (எசே 27:17). 


“யூதரும்‌ 


கர்த்தருடைய தெய்வீக 
பராமரிப்பினால்‌ தேசங்கள்‌ 
ஒன்றுக்கொன்று ஆதரவாயிருக்கிறது. ஒரு 
தேசத்தார்‌ மற்றொரு தேசத்தின்‌ 
ஆசீர்வாதங்களை சார்ந்து ஜீவிக்கிறார்கள்‌. 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சாலொமோனின்‌ கரிசனை 
1இராஜா 5:10-18 


1இராஜா 
சாலொமோனுக்கு 
கேதுருமரங்கனையும்‌ 
விருட்சங்கணையும்‌ 
கொண்டுவந்தான்‌. 


510. அப்படியே சராம்‌. 
வேண்டியமட்டும்‌ 
தேவதாரி 
கொடுத்துக்‌ 


1 இராஜா 51. சாலொமோன்‌ ஈராமின்‌' 
அரமனைக்குப்‌ போஜனத்திற்காக 
இருபதினாயிரக்கலம்‌ 
'கோதுமையையும்‌, இடித்துப்பிழித்த 
ஒலிவமரங்களின்‌ இருபதுகல்‌ 
எண்ணெயையும்‌ கொடுத்தான்‌; 
இப்படிச்சாலொமோன்‌' ஈராமுக்கு 
வருஷாத்தரம்‌ கொடுத்துவத்தான்‌. 


1இராஜா 50௨. கர்த்தர்‌ 
சாரலொமோனுக்குச்‌ சொல்லி 
யிருந்தபடியே அவனுக்கு ஞானத்தைக்‌ 
தந்தருனினார்‌ சராமுக்கும்‌ 
சாலொமோனுக்கும்‌. சமாதானம்‌ 


உண்டாயிருந்து, இருவரும்‌ 
உடன்படிக்கை 


பண்ணிக்கொண்டார்கள்‌. 


1இராஜா 513. ராஜாவாகிய 
சாலொமோன்‌ இஸ்ரவேலரெல்லாரிலும்‌ 
ஊழியத்துக்கு. முப்பதினாயிரம்‌ 
அமஞ்சி ஆட்களைப்‌ பிடித்தான்‌. 


1இராஜா 5:14. அவர்களில்‌ ஒவ்வொரு 
மாதத்திற்குப்‌ பதினாயிரம்பேரை 
மாற்றி மாற்றி,  லீபனோனுக்கு 
அனுப்பினான்‌; அவர்கன்‌ ஒரு மாதம்‌ 
லீபனோனிலும்‌, இரண்டு மாதம்‌ 
தங்கன்‌ வீடுகளிதூம்‌ இருப்பார்கள்‌; 
அதோனிராம்‌ அந்த 
சி ஆட்களனின்மேல்‌ 
விசாரிப்புக்காரனாயிருந்தான்‌. 
505. காலொமோனிடத்தில்‌ 
சுமக்கிறவர்கன்‌ 
எழுபதினாயிரம்யேரும்‌, மலைகளில்‌ 
மரம்‌ வெட்டுகிறவர்கள்‌. 
எண்பதினாமிரம்பேரும்‌, 





f= THE 
TT 


1இராஜா 
வேலையை 
வேலையாட்களைக்‌ 

கண்காணிக்கிறதற்கு தலைமையான 
விசாரிப்புக்காரர்‌ மூவாயிரத்து 
முத்நூறுபேரும்‌ இருத்தார்கள்‌. 


1இராஜா 542. வெட்டின கல்லால்‌ 
ஆலயத்துக்கு அஸ்திபாரம்‌ போட, 
பெரிதும்‌ விலையேறப்பெற்றதுமான 
கற்களைக்‌ கொண்டுவர ராஜா 
கட்டனையிட்டான்‌. 


5:16.  இவர்களைத்தவிர 


விசாரித்து 


1இராஜா 5:18. ஆலயத்தைக்‌ கட்ட, 


ஆயத்தப்படுத்தினார்கள்‌.. 


சாலொமோனின்‌ விண்ணப்பத்தை 
ஈராம்‌ ஏற்றுக்கொள்கிறார்‌. சாலொமோனும்‌ 
ஈராமின்‌ விண்ணப்பத்தை ஏற்றுக்கொள்கிறார்‌. 
அவர்கள்‌ இருவரும்‌ ஒருவருக்கொருவர்‌ 
உதவி செய்வதாக  ஒப்புக்கொள்கிறார்கள்‌. 
தங்களுடைய ஒப்பந்தத்தை உடன்படிக்கை 
செய்து உறுதிபண்ணிக்கொள்கிறார்கள்‌. 
அப்டியே ஈராம்‌ சாலொமோனுக்கு 
வேண்டியமட்டும்‌ கேதுருமரங்களையும்‌ 
தேவதாரி விருட்சங்களையும்‌ கொடுத்துக்‌ 
கொண்டுவருகிறார்‌. சாலொமோன்‌ ஈராமின்‌ 
அரமனைக்குப்‌ போஜனத்திற்காக 
இருபதினாயிரக்கலம்‌ கோதுமையையும்‌, 
இடித்துப்பிழிந்த ஒலிவமரங்களின்‌ இருபதுகல. 
எண்ணெயையும்‌ கொடுக்கிறார்‌; 
இப்படிச்சாலொமோன்‌ ஈராமுக்கு வருஷாந்தரம்‌ 
'கொடுத்துவருகிறார்‌ (1இராஜா 54011, 


சாலொமோனும்‌ ஈராமும்‌ 
சிநேகிதர்களாயிருக்கிறார்கள்‌. கர்த்தர்‌ நமக்கு 
கொடுக்கும்‌ ஞானத்தினால்‌, மனுஷரோடு 
சிநேகஜ்தை பலப்படுத்திக்கொள்ளவேண்டும்‌. 
நாம்‌ மற்றவர்களிடத்தில்‌ கண்ணியமாயும்‌, 
நேர்மையாயும்‌ பழகவேண்டும்‌. பழைய 
சிநேகிதர்களைப்போலவே, புதிய 
சிநேகிதர்களும்‌ தங்க ராக 
சிநேகிதத்திற்கு 
கொடுக்கவேண்டும்‌. சிநேகிதர்‌ மத்தியிலே 
உண்மையும்‌ கண்ணியமும்‌. 
காணப்படவேண்டும்‌. 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ சாலொமோனுக்குச்‌ 
சொல்லியிருந்தபடியே அவருக்கு ஞானத்தைக்‌ 
தந்தருளுகிறார்‌; ஈராமுக்கும்‌ 
சாலொமோனுக்கும்‌ சமாதானம்‌ 
உண்டாயிருக்கிறது. இருவரும்‌ உடன்படிக்கை 
பண்ணிக்கொள்கிறார்கள்‌ (இராஜா 5:12) 


சாலொமோன்‌ கேட்டுக்கொண்ட 
பிரகாரம்‌, லீபனோன்‌ வனத்திலே மரவெட்டு 
வேலை நடைபெறுகிறது.  ஈராமுடைய 
மனுஷரும்‌ அங்கே வேலை செய்கிறார்கள்‌ 
சாலொமோனுடைய மனுஷரும்‌ 
அவர்களோடுகூட வேலை செய்கிறார்கள்‌. 


சாலொமோன்‌ 
ஊழியத்துக்கு 
ஆட்களைப்‌ 
ஒவ்வொரு 


ராஜாவாகிய 
இஸ்ரவேலரெல்லாரிலும்‌ 
முப்பதினாயிரம்‌ அமஞ்சி 
பிடிக்கிறார்‌. அவர்களில்‌ 
மாதத்திற்குப்‌ பதினாயிரம்பேரை 
மாற்றி. லீபனோனுக்கு 
அவர்கள்‌ ஒரு மாதம்‌ 
இரண்டு மாதம்‌ தங்கள்‌ 
இருப்பார்கள்‌. அதோனீராம்‌ _ 


அமஞ்சி 
விசாரிப்புக்காரனாமிருக்கிறான்‌. 
இராஜா 51314). 


பத்தாயிரம்‌ பேரை மாத்திரம்‌ மரம்‌ வெட்டு 
வேலைக்கு அனுப்புகிறார்‌ மற்ற 
இருபதினாயிரம்‌ பேரும்‌ தங்கள்‌ 
வீடுகளிலிருக்கிறார்கள்‌. மரம்‌ வெட்டுகிற 
பத்தாயிரம்‌ பேரும்‌ ஒரு மாதம்‌ முழுவதும்‌ 
வேலை செய்யவேண்டும்‌. அதன்‌ பின்பு 
அவர்கள்‌ தங்கள்‌ வீடுகளுக்கு 
ஓய்வெடுக்கப்போவார்கள்‌. இரண்டு 
மாதங்கள்‌ அவர்களுக்கு ஒய்வு 
கொடுக்கப்படும்‌. 
தங்கள்‌ வீடுகளில்‌ 
கொண்டிருக்கிற 
பத்தாயிரம்‌ பேர்‌ 


ம்போது 
ஓய்வெடுத்துக்‌ 
இருபதினாயிரம்‌ பேரில்‌, 
வீபனோன்‌ வனத்திலே மரம்‌ வெட்டு 
வேலைக்குப்போவார்கள்‌. இவ்வாறாக 
சாலொமோனின்‌ அமஞ்சி ஆட்களுக்கு 
ஓய்வும்‌ கொடுக்கப்படுகிறது. அவர்களுடைய 
விசாரிப்பதற்காக 
அதோனிராம்‌ என்பவனை 
விசாரிப்புக்காரனாக வைக்கிறான்‌. 





i FTE 
TT 


சாலொமோனிடத்தில்‌ சமை 

க எழுபதினாயிரம்பேரும்‌, 

வெட்டுகிறவர்கள்‌ 

இருக்கிறார்கள்‌. 

இவர்களைத்தவிர வேலையை விசாரித்து, 

வேலையாட்களைக்‌ கண்காணிக்கிறதற்கு 

தலைமையான விசாரிப்புக்காரர்‌ மூவாயிரத்து 

முந்நூறுபேரும்‌ இருக்கிறார்கள்‌ 
(இராஜா 515,16). 


இவர்களெல்லோரும்‌ 
தேவாலயக்கட்டுமான 

தேவையான பொருட்களை கொண்டு 
வருகிறார்கள்‌. இவர்கள்‌ மரங்களை 
வெட்டுகிறார்கள்‌. சுமைகளை சுமக்கிறார்கள்‌. 
சாலொமோன்‌ இவர்களை 
தேவாலயக்கட்டுமான வேலைக்கும்‌, மற்றும்‌ 
நான்‌ எல்லா கட்டிட 


இவர்கள்‌ 
வளத்திலும்‌, 

காணியாட்சிக்குட்பட்ட 
வேலை செய்கிறார்கள்‌. 


சாலொமோன்‌ 
அந்தக்‌ 
கீழ்ப்பெத்தொரோளையும்‌, 
வனாந்தரவெளியிலுள்ள 
தனக்கு இருக்கிற ரஸ்துக்களை வைக்கும்‌. 
சகல  பட்டணங்களையும்‌, இரதங்கள்‌ 
இருக்கும்‌ பட்டணங்களையும்‌, குதிரை வீரர்‌ 
இருக்கும்‌ பட்டணங்களையும்‌, எருசலேமிலும்‌ 
லீபனோனிலும்‌, தான்‌ அரசாண்ட 
தேசமெங்கும்‌ தனக்கு 
இஷ்டமானதையெல்லாம்‌ கட்டினான்‌. 
(இராஜா 19:17-19), 
தேவாலயத்திற்கு 

போடுவதற்கான ஆயத்த வேலைகளை 
சாலொமோன்‌ மேற்கொள்கிறார்‌. 
கட்டிடத்திற்கு அஸ்திபாரம்‌ மிகவும்‌ 
க்கியமானது. அஸ்திபாரத்திற்குத்‌ 
வையான கற்கள்‌ எருசலேமுக்கு கொண்டு 


வேலைகளுக்கு, 


அஸ்திபாரம்‌ 


கொண்டுவர சாலொமோன்‌. 
கட்டளையிடுகிறார்‌ (1இராஜா 517). 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


தேவாலயத்திற்கு அஸ்திபாரம்‌ போடுகிற 
வேலையில்‌, சாலொமோன்‌ நேரடியாக 
ஈடுபடுகிறார்‌. அஸ்திபாரம்‌ ஆலயத்திற்கு 
மிகவும்‌ பிரதானமாயிருக்கிறது. 
அஸ்திபாரத்தில்‌ போடப்படும்‌ முதலாவது, 
கல்‌, ஜெபத்தோடும்‌ துதியோடும்‌ 
போடப்படும்‌. சாலொமோன்‌ தேவாலயத்தின்‌ 
அஸ்திபாரம்‌ போடுவதற்கு பெரிதும்‌ 
விலையேறப்பெற்றுமான கற்களைப்‌ 
பயன்படுத்துகிறார்‌. 

அஸ்திபாரம்‌ பூமிக்கடிமிலே இருக்கும்‌. 
அதை நம்முடைய கண்களால்‌ பார்க்க 
முடியாது. அஸ்திபாரத்தில்‌ போடப்பட்டிருக்கிற 
கல்‌ சாதாரண கல்லா அல்லது பெரிதும்‌ 
விலையேறப்பெற்றதுமான கல்லா என்பதை 
நம்மால்‌ பார்க்க முடியாது. னால்‌ 
சாலொமோனோ ஆலயத்திற்கு அஸ்திபாரம்‌ 
போட பெரிதும்‌ விலையேறப்பெற்றதுமான 
கற்களைப்‌ பயன்படுத்துகிறார்‌. 
அஸ்திபாரத்தைப்‌ பார்க்க முடியாது 
என்பதற்காக சாலொமோன்‌ 
மாய்மாலம்‌ பண்ணவில்லை. கர்த்தருடைய 
கண்களுக்கு மறைவானது ஒன்றுமில்லை, 


நம்முடைய ஆவிக்குரிய ஜீலியற்திலும்‌ 

அண்தியான்‌..... உுதியாலிருகக்வேளடும்‌ 

அது வலுவானதாகயிருக்கவேண்டும்‌. 

நம்முடைய ஆவிக்குரிய அஸ்திபாரத்தை 

பார்க்கமாட்டார்கள்‌. 

இந்த அஸ்திபாரத்தின்மீதுதான்‌ 
"ஆவிக்குரிய 


பட்யெழுப்ப 
உறுதியாயிருந்தால்தான்‌ 
கட்டப்படும்‌ கட்டிடமும்‌ கக்‌ 


சாலொமோன்‌ ஆலயத்திற்கு 
அஸ்திபாரம்‌ போட முக்கியத்துவம்‌ 
கொடுக்கிறார்‌. ஆலயத்தைக்‌ கட்ட, 
சாலொமோனின்‌ சிற்பாசாரிகளும்‌, ஈராமின்‌ 
சிற்பாசாரிகளும்‌, கிபலி ஊராரும்‌, 
மரங்களையும்‌ கற்களையும்‌ 
ஆயத்தப்படுத்துகிறார்கள்‌ 
(இராஜா 548). ஆலயம்‌ கட்டுவதற்குத்‌ 
தேவையான பொருட்களை சாலொமோன்‌ 
எருசலேமுக்கு கொண்டு ஹ 
கட்டளையிடுகிறார்‌. 





i THEN 
TT 


கர்த்தருடைய 
கட்டுவதற்கான 
இதுவரையிலும்‌ 
இப்போது 
கட்டுவதற்கான 
ஆரம்பமாகிறது. 
கட்டுவது 
கர்த்தருடைய 


கர்த்தரின்‌ ஆலயம்‌ கட்டப்பட்ட காலம்‌ 
(இராஜா 64), ஆலயம்‌ கட்டிமுடிக்க ஆன 
வருஷங்கள்‌ (1இராஜா 6:37.38). ஆலயம்‌ 
குட்டப்படுகையில்‌ எந்த சத்தமும்‌ 
கேட்குப்படாமல்‌ அமைதியாக கட்டப்படுகிறது 
இராஜா 6:7), 


கர்த்தருடைய ஆலயத்தின்‌ அளவுகள்‌ 
(இராஜா 6:2,3). சாலொமேன்‌ கர்த்தருடைய 
ஆலயத்தைக்‌ கட்டும்போது. கர்த்தர்‌ 
சாலொமோனுக்கு சொன்ன செய்தி 
இராஜா 6411-13). 


ஆலயத்தின்‌ ஜன்னல்கள்‌ 
இராஜா 64). ஆலயத்தின்‌ சுற்றுக்கட்டுகள்‌ 
(இராஜா 6:55.80). ஆலயத்து சுவர்களும்‌ 
தளமும்‌ (1இராஜா 6:15-18), கர்த்தருடைய 
உடன்படிக்கைப்‌ பெட்டி வைக்கப்பட்டிருக்கிற 
சந்நிதி ஸ்தானம்‌ இராஜா 5649-22) 
கேரூபின்கள்‌ (1இராஜா 6:23-30). சந்நிதி 
ஸ்தானத்தில்‌ வாசலும்‌ கதவுகளும்‌ 
(இராஜா 6:31-35). ஆலயத்தின்‌ உட்பிரகாரம்‌ 
(இராஜா 6:36). 


கர்த்தரின்‌ ஆலயம்‌ 
1இராஜா 6:1-10 


1இராஜா 64. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 
நானூற்று எண்பதாம்‌ வருஷத்திலும்‌, 
சாலொமோன்‌. 'இஸ்ரவேலின்மேல்‌ 
ராஜாவான நாலாம்‌ வருஷம்‌ 
சீப்மாதமாகிய இரண்டாம்‌ மாதத்திலும்‌, 
அவன்‌ கர்த்தரின்‌ ஆலயத்தைக்‌ 
கட்டத்தொடங்கினான்‌. 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


1இராஜா 6:2. சாலொமோன்‌ ராஜா 
கர்த்தருக்குக்‌. கட்டின ஆலயம்‌ 
அறுபது முழ தீவமும்‌, இருபது முழ 
அகலமும்‌, முப்பது முழ 
உயரமுமாயிரு ந்தது. 


1இராஜா 6:3. ஆலயமாகிய அந்த 
மானிகையின்‌ முகப்பிலே அவன்‌ 
கட்டின மண்டபம்‌ ஆலயத்தின்‌ 
அகலத்திற்குச்‌ சரியாய்‌ இருபதுமுழ 
தீனமும்‌, ஆலயத்துக்கு முன்னே 
பத்துமுழ அகலமுமாயிருத்தது. 


1இராஜா 6. பார்வைக்குக்‌ 
குறுகிப்போகிற ஒடுக்கமான 
ஜன்னல்களை ஆலயத்திற்குச்‌. 
செய்வித்தான்‌. 


1இராஜா 6:5. அவன்‌ தேவாலயத்தின்‌ 
சுவரும்‌ சந்நிதி ஸ்தானச்சுவருமாகிய 
ஆலயத்தின்‌ சுவர்களுக்கு 
அடுத்ததாய்ச்‌. சுற்றுக்கட்டுகளைக்‌ 
கட்டி, அவைகளில்‌ அறைகளைச்‌. 
சுற்றிலும்‌ உண்டாக்கினான்‌. 


1இராஜா 6:6. கீழே இருக்கிற 
சுற்றுக்கட்டு ஐந்து முழ அகலமும்‌, 
நடுவே இருக்கிறது ஆறு முழ அகலமும்‌, 
மூன்றாவதாயிருக்கிறது. ஏழுமுழ 
அகலமுமாயிருந்தது; அவைகள்‌ 
ஆலயத்தினுடைய சுவர்களிலே. 
தாங்காதபடிக்கு ஆலயத்தைச்‌ சற்றிதூம்‌ 
புறம்பே ஒட்டுச்சுவர்களைக்‌ 
கட்டுவித்தான்‌. 


1இராஜா 87. ஆலயம்‌ 
கட்டப்படுகையில்‌, அது பணிதீர்ந்து 
கொண்டுவரப்பட்ட. கற்கணாலே. 
கட்டப்பட்டது; ஆகையால்‌ அது 
கட்டப்படுகிறபோது, சத்திகள்‌. 
வாச்சிகன்‌ முதலான எத்த இருப்பு 
ஆயுதங்களின்‌ சத்தமும்‌ அதிலே 
கேட்கப்படவில்லை. 

1இராஜா 6:8. நடு அழைகளுக்குப்‌ 
போகிற. வாசற்படி. ஆலயத்தின்‌: 
வலதுபுறத்தில்‌ இருத்தது; 
சுழற்படிகணால்‌ நடு அறைகளுக்கும்‌, நடு 
அறைகளிலிருத்தூ மூன்றாவது 
அறைகளுக்கும்‌ ஏறுவார்கள்‌. 





i THE 
TT 


1இராஜா 6:9. இவ்விதமாய்‌ அவன்‌ 
ஆலயத்தைக்‌ கட்டி, கேதுருமர 
உத்திரங்கனாலும்‌ பலகைகனாலும்‌. 


ஆலயத்தை மச்சுப்பாவி முடித்தான்‌. 


1இராஜா 8:10. அவன்‌ ஓத்துமுழ 
உயரமான சுற்றுக்‌ கட்டுகளை 
ஆலயத்தின்மேலெங்கும்‌ கட்டுவித்தான்‌; 
அவைகள்‌ கேதுருமரங்கனால்‌ 
ஆலயத்தோடே 
இணைக்கப்பட்டிருத்தது.. 


தேவாலயம்‌ “கர்த்தரின்‌ ஆ 
என்று அழைக்கப்படுகிறது (இராஜா 
கர்த்தரே ர்‌ 
வடிவத்தை 
கர்த்தரின்‌ 
அனந்த கர்த்தரே 
தம்முடைய சர்வஞானத்தினால்‌, தமக்கு 

ஆலயத்தைக்‌ கட்டுகிறார்‌. பரிசுத்த. 
ஆலியாளவர்‌ ஆலயத்தின்‌ மாதிரி 
வடிவத்தை தாவீதுக்கு வெளிப்படுத்தினார்‌. 


தேவாலயம்‌ கர்த்தருக்கு 

பிரதிஷ்டைபண்ணப்பட்டிருக்கிறது. 

கர்த்தருடைய 

கட்டப்பட்டிருக்கிறது. 

ஆலயம்‌ அவருடைய 

முக்கியமான பங்கு வகிக்கிறது. கர்ந்தகுபைய 
மகிமை அவருடைய ஆலயத்தில்‌ வந்து 

தங்கியிருக்கிறது. பரிசுத்தமே. 

கர்த்தருடைய தவத்திற்கு ம்‌ 

அலங்காரமுமாயிருக்‌ 

பிரபஞ்சத்தில்‌ ஏராளமான 

இருந்தாலும்‌ கர்த்தரின்‌. வவ 

கட்டிடங்களை 

அலங்காரமாயும்‌ இருக்கத்‌ 
இஸ்ரவேல்‌. புத்திரர்‌ 

தேசத்திலிருந்து புறப்பட்ட 

எண்பதாம்‌ வருஷத்திலும்‌, 

இஸ்ரவேலின்மேல்‌ 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மோசேயின்‌ காலம்‌ நாற்பது வருஷம்‌. 
யோசுவாவின்‌ காலம்‌ பதினேழு வருஷம்‌. 
நியாயாதிபதிகளின்‌ காலம்‌ 299. 
வருஷங்கள்‌. ஏலியின்‌ காலம்‌ 40 வருஷம்‌. 
சாமுவேல்‌, சவுல்‌ ஆகியோரின்‌ காலம்‌ 40 
வருஷம்‌. தாவீதின்‌ காலம்‌ 40 வருஷம்‌. 
சாலொமோன்‌ நாலு வருஷம்‌ ராஜ்யபாரம்‌ 
பண்ணின பின்பு, கர்த்தரின்‌ ஆலயத்தைக்‌ 
கட்டத்‌ தொடங்குகிறார்‌. இந்தக்‌ 
காலங்களையெல்லாம்‌ மொத்தமாய்க்‌ 
கூட்டும்போது 480 வருஷங்களாகும்‌. 


தாவீதின்‌ நாட்களில்‌, கர்த்தருடைய 
உடன்படிக்கைப்‌ பெட்டி 
ஆசரிப்புக்கூடாரத்திலிருந்தது. 
ஆசாரிப்புக்கூடாரம்‌ பரிசுத்தமான ஸ்தலம்‌. 
கர்த்தருடைய பிரசன்னத்திற்கு அது 
அடையாளம்‌. சரிப்புக்கூடாரத்தில்‌. 
அலங்காரமோ  ஐசுவரியமோ இல்லை. 
ஆனாலும்‌ ஆசரிப்புக்கூடாரமும்‌ கர்த்தருடைய 
ஆலயம்‌ என்றே அழைக்கப்படுகிறது. 


தாவீது 


ஆயத்தில்‌ ரந்த க்கான! 
தன்‌ வீட்டுக்கு வந்து, போஜனம்‌ கேட்டான்‌; 
அவன்‌ முன்னே அதை வைத்தபோது 
புசித்தான்‌" சோமு 12:20). 


சாலொமோன்‌ கட்டின தேவாலயத்‌ 
கர்த்தருடைய மகிமை வந்து தங்கின துபோல, 
ஆசரிப்புக்கூடாரத்திலும்‌ கர்த்தருடைய மகிமை 
வந்து தங்கியிருந்தது. கர்த்தர்‌ 
சாலொமோனுக்கு திரளான 
ஐசுவரியத்தையும்‌, புத்தியையும்‌ 
ஞானத்தையும்‌, செல்வத்தையும்‌ 
கொடுத்திருக்கிறார்‌. கர்த்தருக்கு ஒரு 
ஆலயத்தைக்‌ கட்டவேண்டும்‌ என்னும்‌. 
ஆர்வத்தையும்‌ 


கர்த்தரே 
சாலொமோனுடைய இருதயத்திலே. 





i= FTE 
TT 


சாலொமோன்‌ 
ராஜாவான நாலாம்‌ வருஷம்‌ ஆலயத்தைக்‌ 
கட்ட ஆரம்பிக்கிறார்‌ 
வருஷங்களாக சாலொமோன்‌ 
ராஜ்யபாரத்தை உறுதிபண்ணுகிறார்‌. 
வலுவாக ஸ்திரப்படுத்துகிறார்‌. சாலொமோன்‌ 
கர்த்தருடைய ஆலயத்தைக்‌ கட்டும்போது. 
இஸ்ரவேல்‌ தேசத்தில்‌ குழப்பங்கள்‌ 
இருக்கக்கூடாது. ராஜாங்க காரியங்களில்‌ 
கலவரங்கள்‌ ஏற்படக்கூடாது. இவையெல்லாம்‌ 
ஆலயக்கட்டுமான வேலைகளை பாதிக்கும்‌. 
தேவாலயம்‌ கட்டுவதற்கு முன்பாகவே, 
சாலொமோன்‌ இஸ்ரவேல்‌ தேசத்திலுள்ள 
பிரச்சனைகளையெல்லாம்‌ நீக்கிப்போட்டு, 
அங்கே சமாதானத்தையும்‌. நீதியையும்‌ 
ஏற்படுத்துகிறார்‌. 

சாலொமோன்‌ ராஜாவான நாலாம்‌. 
வருஷ; கர்த்தருடைய ஆலயத்தைக்‌ 
கட்ட தொடங்குகிறார்‌. அவர்‌ அதற்காக 
மூன்று வருஷங்கள்‌ ஆயத்த வேலைகளை 
செய்கிறார்‌. கர்த்தருக்காக ஊழியம்‌ 
செய்கிறவர்கள்‌, தங்களை ஆயத்தம்பண்ணிக்‌ 
கொள்ளவேண்டும்‌. ஆயத்தம்பண்ணுகிற 
காலம்‌ ஒருபோதும்‌ வீணாய்ப்போவதில்லை. 
ஆயத்தக்காலம்‌  நஷ்டகாலமல்ல அது 
ஆதாயத்தின்‌ காலம்‌. நாம்‌ கர்த்தருக்கு 
ஊழியம்‌ செய்வதற்கு முன்பாக, 
ஊழியத்திற்கு தடையாகமிருக்கும்‌ எல்லா 
காரியங்களையும்‌ நம்மைவிட்டு 
விலக்கிவிடவேண்டும்‌. முழுமனதோடும்‌, 

ற்‌ i ப இமுபலத்தோடும்‌ 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆயம்‌ கட்டப்படுகிற ஸ்தலத்திலே. 
கூச்சலோ, கூக்குரலோ, உரத்த சத்தமோ 
கேட்கப்படவில்லை. சகலமும்‌ அமைதியாயும்‌ 
சமாதானமாயும்‌ நடைபெறுகிறது. 
இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
சமாதானத்தின்‌ தேவன்‌. அவருடைய 
ஆலயம்‌ சமாதான ஆலயம்‌. ஆகையினால்‌ 
ஆலயம்‌  கட்டப்படுகிறபோது, 
வாச்சிகள்‌ முதலான எந்த 
ஆயுதங்களின்‌ சத்தமும்‌ 
கேட்கப்படவில்லை. 


மார்க்க 
இருக்கவேண்டும்‌. 
சூழ்நிலையே ஆராதனைக்கு 
சூழ்நிலை... அமைதியும்‌ 
கர்த்தரைத்‌ துதிப்பதற்கு துணை 
செய்யும்‌. கர்த்தருடைய ஊழியத்தை மிகவும்‌ 
சுவனபாய்ச்‌ செய்யவேண்டும்‌. ஊழியத்திற்கு 
தேவையில்லாத சத்தங்களும்‌, 
ஆராவாரங்களும்‌ இடையூறாயிருக்கக்கூடாது. 
ஊழியம்‌ செய்யும்போது சிறு சத்தம்‌ 
ஏற்பட்டால்கூட, அது நம்முடைய செவிகளில்‌ 


ஆராதனையில்‌ 
௮ 


சந்தமும்‌ 


"போய்ம்‌ பொறாமைகள்‌, 

ஆகியவை தேவனுடைய 

ற்‌ தடைபண்ணும்‌. 

ஊழியக்காரர்கள்‌ தங்களுக்குள்‌ 

சண்டை போட்டுக்கொண்டிருக்கும்போது, 

கர்த்தருடைய ஊழியத்தை கட்டியெழுப்புவது 
என்பது இயலாத காரியம்‌. 


கர்த்தருக்கு கட்டப்படுகிற ஆலயத்தின்‌ 
அளவுகளைப்பற்றி இந்த வசனப்பகுதியில்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. சாலொமோன்‌ ராஜா 
கர்த்தருக்குக்‌ கட்டின ஆலயம்‌ அறுபது முழ 
நீளமும்‌, இருபது முழ அகலமும்‌, முப்பது முழ 
உயரமுமாயிருக்கிறது. ஆலயமாகிய அந்த 
மாளிகையின்‌ முகப்பிலே சாலொமோன்‌ 
கட்டின. மண்டபம்‌. ஆலயத்தின்‌ 
தல்‌ சரியாய்‌ இருபது நீளமும்‌, 
ஆலயத்துக்‌ முன்னே பத்துமுழ: 
எனவும்‌ சகு இராஜா 6:2,3) 





i THE 
ETT 


அளவு இரண்டு மடங்கு அதிகமாயிருப்பதாக 
வேதபண்டிதர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. 
ஆலயத்திற்கு _ .. செய்யப்பட்டிருக்கிற 


சொல்லப்பட்டிருக்கிறது. சாலொமோன்‌ 
பார்வைக்குக்‌ குறுகிப்போகிற ஒடுக்கமான 
ஜன்னல்களை ஆலயத்திற்குச்‌ செய்விக்கிறார்‌ 
இராஜா 6:4) 

தேவாலயத்தின்‌ ஜன்னல்கள்‌ உள்ளே 
அகலமாகவும்‌ வெளியே குறுகலாகவும்‌ 
இருக்கிறது. அவை பார்வைக்கு 
குறுகிப்போகிற ஒடுக்கமான ஜன்னல்கள்‌. 
நம்முடைய மனதின்‌ கண்களும்‌ ஆலயத்தின்‌ 
ஜன்னல்களைப்போல. இருக்கவேண்டும்‌. 
நம்முடைய மனது நம்மை அதிகமாய்ப்‌ 
பார்க்கவேண்டும்‌. ற்றவர்களைக்‌ 
கொஞ்சமாகப்‌ 
மற்றவர்களிடத்திலள்ள 
ஆராய்ந்து பார்க்காமல்‌, 
தப்பிதங்களையும்‌, 
கவனித்துப்‌. 
நம்முடைய மனதின்‌ கண்கள்‌ 
பெரியதாகவும்‌, வெளியே சிறியதாகவும்‌ 
இருக்கவேண்டும்‌. அது வெளிப்பார்வைக்கு 
குறுகிப்போகிற ஒடுக்கமான. 
ஜன்னலைப்போல செயல்படவேண்டும்‌. 


தேவாலயத்தின்‌  சு்றுக்கட்டுக்களைப்‌ 
பற்றியும்‌ இங்கே விவரிக்கப்பட்டிருக்கிறது. 
சாலொமோன்‌ தேவாலயத்தின்‌ சுவரும்‌ சந்நிதி 
ஸ்தானச்சுவருமாகிய த்தின்‌ 
சுவர்களுக்கு 

சுற்றுக்கட்டுகளைக்‌ கட்டி, 

அறைகளைச்‌ சுற்றிலும்‌ உண்டாக்குகிறார்‌. 
கீழே இருக்கிற சுற்றுக்கட்டு ஐந்து முழ 


தாங்காதபடிக்கு, 
சுற்றிலும்‌ புறம்பே ஒட்டுச்சுவர்களைக்‌ 
குட்டுவிக்கிறார்‌ (1இராஜா 6:58). 

சாலொமோன்‌ 

சுவர்களுக்கு அடுத்ததாய்‌ 
சுற்றுக்கட்டுக்களைக்‌ கட்டி, அவைகளில்‌ 
சுற்றிலும்‌ உண்டாக்குகிறார்‌. 
ஆசாரியர்கள்‌ 
பரிசுத்த. பணிழுட்டுக்களை பத்திரமாக 


வைத்திருப்பார்கள்‌. 


ஆலயத்தின்‌ 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆலயத்தின்‌ சுற்றுச்சவர்கள்‌, 


இதற்காக ஒட்டுச்சுவர்களை 
கட்டுகிறார்‌. இந்தப்‌ பாரத்தை ஆலயத்தின்‌ 
சுவர்களில்‌ சுமத்தினால்‌, சுவர்கள்‌ 
பலவீனமாகும்‌. சீக்கிரத்தில்‌ சேதமடையும்‌. 
ர்கள்‌ அழகை சேர்க்கும்போது, 
ஆலயத்தைப்‌ 
மன்னப்படுத்திவிடக்கூடாது. அதுபோலவே 
திருச்சபைகளிலும்‌ அழகையும்‌, 
ஆடம்பரத்தையும்‌, நூதன காரியங்களையும்‌ 
சேர்த்து, சபையின்‌ பரிசுத்தத்தைக்‌ 
கெடுத்துவிடக்கூடாது. 


கர்த்தருடைய ஆலயத்தில்‌ லேலியர்கள்‌ 
தங்கி ஊழியம்‌ செய்வதற்காகவும்‌, அங்கே 
பரிசுத்த. பணிமுட்டுக்களை பத்திரமாக 
வைத்திருப்பதற்காகவும்‌, சாலொமோன்‌ 
ஒரு சில அறைகளைக்‌ கட்டுகிறார்‌ 
இதுபற்றிய விவரமும்‌ இந்த வசனப்பகுதியில்‌ 
எழுதப்பட்டிருக்கிறது. 


நடு அறைகளுக்குப்‌ போகிற வாசற்படி 
ஆலயத்தின்‌ வலதுபுறத்தில்‌ இருக்கிறது: 


க்கும்‌ ஏறுவார்கள்‌. 
சாலொமோன்‌ ஆலயத்தைக்‌ 

கேறுருமர உத்திரங்களாலும்‌ பலகைகளாலும்‌ 
ஆலயத்தை  மர்சுப்பாலி முடிக்கிறார்‌ 
சாலொமோன்‌ ஐந்துமுழ உயரமான சற்றுக்‌ 
கட்டுகளை 'ஆலயத்தின்மேலெங்கும்‌. 
கட்டுவிக்கிறார்‌: அவைகள்‌ கேதுருமரங்களால்‌ 
ஆலயத்தோடே  இணைக்கப்பட்டிருக்கிறது. 
இராஜா 6:8-10). 


“உம்முடைய சத்துருக்கள்‌ உம்முடைய 
ஆலயங்களுக்குள்ளே கெர்ச்சித்து, தங்கள்‌ 
கொடிகளை அடையாளங்களாக 
நாட்டுகிறார்கள்‌. கோடாரிகளை ஓங்கிச்‌ 
சோலையிலே மரங்களை வெட்டுகிறவன்‌. 
பேர்பெற்றவனானான்‌. இப்பொழுதோ 
அவர்கள்‌ அதின்‌ சித்திரவேலைகள்‌ 
முழுவதையும்‌: வாச்சிகளாலும்‌ 
சம்மட்டிகளாலும்‌ தகர்த்துப்போடுகிறார்கள்‌" 
(சங்‌ 74:4-6). 





i a 
WEFT 
கர்த்தருடைய வார்த்தை 
1இராஜா 6211-14 


1இராஜா 611. அப்பொழுது. 
கர்த்தருடைய வார்த்தை 
சாலொமோனுக்கு உண்டாயிற்று; அவர்‌: 


1இராஜா 612. த என்‌ 
கட்டனைகளின்படி, நடத்து, என்‌ தீதி. 
'தியாயங்கனை நிறைவேற்றி, 
கற்பனைகளின்படி யெல்லாம்‌. 
கொள்ளும்படிக்கு, 

கைக்கொண்டால்‌, தீ கட்டுகிற இத்த 
ஆலயத்தைக்குறித்து நான்‌ உன்‌ 
தகப்பனாகிய தாவீதோடே சொன்ன 
என்‌ வார்த்தையை உன்னிடத்தில்‌: 
நிறைவேற்றி, 


1இராஜா 6:18. இஸ்ரவேல்‌ முத்திர 
நடுவிலே. வாசம்பண்ணி, 
ஜனமாகிய வகிக்‌ 
கைவிடாதிருப்பேன்‌ என்றார்‌. 


1இராஜா 614. அப்படியே 
சாலொமோன்‌ ஆலயத்தைக்‌ கட்டி 


முடித்தான்‌. 
கர்த்தருடைய வார்த்தை 
சாலொமோனுக்கு உண்டாயிற்று. 
சாலொமோன்‌ கர்த்தரின்‌ ஆலயத்தை: 
கட்டுகிற வேலையிலே  எடுபட்டிருக்கிறார்‌ 
சாலொமோன்‌ கர்த்தருடைய கட்டளைகளின்‌ 
படி நடக்கவேண்டும்‌. கர்த்தருடைய நீதி 
நியாயங்களை நிறைவேற்றவேண்டும்‌. 
சாலொமோன்‌ கர்த்தருடைய கற்பனைகளின்‌ 
படியெல்லாம்‌ நடந்துகொள்ளும்படிக்கு 
அவைகளை கைக்கொள்ளவேண்டும்‌. 
தேவனுடைய தெய்வீக பிரமாணங்களுக்கு 
கீழ்ப்படிவதே மெய்யான ஆராதனை. 
சாலொமோன்‌ கர்த்தருடைய 
கட்டளைகளின்படி நடக்கும்போது, “நீ 
கட்டுகிற இந்த ஆலயத்தைக்குறித்து நான்‌ 
உன்‌ தகப்பனாகிய தாவீதோடே சொன்ன 
என்‌ வார்த்தையை உன்னிடத்தில்‌. 


நிறைவேற்றி, இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ நடுவிலே 
வாசம்பண்ணி, என்‌ ஜனமாகிய 


இஸ்ரவேலைக்‌. கைவிடாதிருப்பேன்‌" 
இராஜா என்று கர்த்தர்‌ 
சாலொமோனுக்கு சொல்லுகிறார்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய வார்த்தைகளை 
தீர்க்கதரிசியின்‌ மூலமாக சாலொபோனுக்கு 
சொல்லியிருக்கவேண்டும்‌. 


61213) 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கட்டிக்கொண்டிருக்கிறார்‌. 

வாக்குத்தத்தம்‌ 

உற்சாகப்படுத்துகிறது. 

சாலொமோன்‌ கர்த்தருடைய ஆலயத்தைக்‌ 

கட்டும்போது, கர்த்தர்‌ சொன்ன வார்த்தைகள்‌ 
அவருக்கு ஆறுதலைக்‌ கொடுக்கிறது. 


நாம்‌ 
செய்யும்போது, 
வாக்குத்தத்தையும்‌ 
ஊழியத்திலே 


கர்த்தருடைய ஊழியத்தை 
அவருடைய 
நினைவுகூரவேண்டும்‌. 
நமக்கு கஷ்டங்களும்‌ 
சோர்வுகளும்‌ வந்தாலும்‌, கர்த்தருடைய 
வாக்குத்தத்தம்‌ நம்மை உற்சாகப்படுத்தும்‌. 
நம்முடைய சோர்வுகளை நீக்கும்‌. கர்த்தர்‌ 
நமக்கு கொடுத்திருக்கிற ஊழியத்தை 
சந்தோஷமாய்‌ செய்வதற்கு உதவிசெய்யும்‌. 
கர்த்தருடைய உதவியில்லாமல்‌, 
நம்முடைய கவழுயற்சிலினாலோ, 
சுயபிரயாசத்தினாலோ, நம்மால்‌ 
கர்த்தருக்காக ஒன்றும்‌ செய்யமுடியாது. 
நமக்கு கர்த்தருடைய உதவியும்‌, 
ஒத்தாசையும்‌, அறுக்கிரகமும்‌ தேவை. 
கர்த்தருடைய பிரசன்னம்‌ நம்மோடு 
கூடமிருக்கவேண்டும்‌. நாம்‌ கர்த்தருடைய 
கட்டளைகளின்படி நடந்து, அவருடைய நீதி 
நியாயங்களை நிறைவேற்றும்போது, கர்த்தர்‌ 
நம்‌ நடுவிலே வாசம்பண்ணுவதாக 
வாக்குப்பண்ணுகிறார்‌. 


கர்த்தர்‌ சாலொமோனுக்கு சொல்லுகிற 
வாக்குத்தத்தமான வார்த்தைகள்‌ 
ஆசீர்வாதமாயிருந்தாலும்‌, 
வார்த்தைகள்‌ அவருக்கு 
சொல்லப்படுகிறது. சாலொமோன்‌ 
இப்போது கர்த்தருக்கு மிகப்பெரிய 
ஆலயத்தைக்‌ கட்டிக்கொண்டிருக்கிறார்‌ 
ஆலயத்தைக்‌ கட்டினால்‌ மாத்திரம்‌ போதாது. 
ஆத்திலே கர்த்தருடைய பிரசன்னமும்‌, 
(வருடைய மகிமையும்‌ 
சாலொமோன்‌ 
முடிக்கும்போது, 


எச்சரிப்பாகவும்‌ 


கடந்துபோய்விட்டால்‌, 
வெறும்‌ ட்‌ 
கர்த்தருடைய 
மகிமையும்‌, 
தங்கவேண்டுமென்றால்‌,. 

நிபந்தனைகளையும்‌ கர்த்தர்‌ சனொயோறுக்கு 
சொல்லுகிறார்‌. 


பிரசன்னமும்‌, 
இந்த 





i THE 
TT 


சாலொமோனும்‌, 
ஜனத்தாரும்‌ 
கட்டளைகளின்படி 
கர்த்தருடைய நீதி 
நிறைவேற்றவேண்டும்‌. 
கர்த்தருடைய 
கைக்கொள்ளவேண்டும்‌. 
கர்த்தர்‌ ்‌ 


தங்கியிருக்கும்‌. 
சாலொமோன்‌ 

ஆலயத்தைக்‌ கட்டுகிறார்‌. 
லயத்தைக்‌ கப்‌ 
கோதா வு 
கர்த்தருக்கு ஆலயத்தைக்‌ கட்டும்போது 
கர்த்தருடைய வார்த்தை அவருக்கு 
உண்டாயிற்று. சாலொமோன்‌ கர்த்தருடைய 
குட்டளைகளின்படி நடக்கவில்லையென்றால்‌, 
அவர்‌ கர்த்தருடைய நீதி நியாயங்களை 
நிறைவேற்றவில்லையென்றால்‌, அவர்‌ 
கர்த்தருடைய கற்பனைகளைக்‌ 
கைக்கொள்ள வில்லையென்றால்‌, 

சாலொமோன்‌ கட்டி முடித்திருக்கிற ஆலயம்‌ 
கர்த்தருடைய ஆலயமாயிருக்காது. கர்த்தர்‌ 
இந்த ஆலயத்தில்‌ வாசம்பண்ணமாட்டார்‌. 
ஆயத்தில்‌ கர்த்தர்‌ 
வாசம்பண்ணவில்லையென்றால்‌, அது 
வெறும்‌ கட்டிடமாகவே இருக்கும்‌. 
கர்த்தருடைய வார்த்தை சாலொமோனும்கு 
தெளிவாக அறிவிக்கப்படுகிறது. 


கர்த்தருக்காக 
"சாலொமோன்‌ 

முடிக்கிறார்‌” 
சாலொமோன்‌ 


கர்த்தருடைய பரிசுத்தவான்கள்‌ 
அவருடைய 


வார்த்தைகள்‌, 
கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய 
உற்சாகப்படுத்தவேண்டும்‌. 

பிரமாணங்களைக்‌ கேட்டு, 
விலகிப்போய்விடக்கூடாது. 

கர்த்தருடைய கட்டளைகளின்படி நடப்பதற்கு 
நம்மை கர்த்தருடைய  சமுகத்திலே. 
ஒப்புக்கொடுக்கவேண்டும்‌. 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


ஆலயத்தின்‌ விவரம்‌ 
1இராஜா 6:15-88 


1இராஜா 6:15. ஆலயத்துச்‌ சுவர்களின்‌: 
உட்புறத்தை, 'தனம்தொடங்கிச்‌. 
சுவர்களின்‌. மேல்மச்‌சுமட்டும்‌, 
கேதுருப்பலகைகளால்‌ மூடி, இப்படி. 
உட்புறத்தை மரவேலையாக்கி, 
ஆலயத்தின்‌ தனத்தை தேவதாரி 
விருட்சங்களின்‌. பலகைகளால்‌ 
தனவரிசைப்படுத்தினான்‌. 


1இராஜா 6:16. தனவரிகை தொடங்கிக்‌. 
சுவர்களின்‌ உயரமட்டும்‌ ஆலயத்தின்‌ 
பக்கங்களைத்‌: தொடர்த்திருக்கிற 
இருபதுமுழு தீனமான மழறைப்பையும்‌ 
'கேதுருப்பலகைகளால்‌. உண்டாக்கி, 
உட்புறத்தை மகா பரிசுத்தமான சந்நிதி. 
ஸ்தானமாகக்‌ கட்டினான்‌. 


இராஜா 6:17. அதின்‌ முன்னிருக்கிற 
தேவாலயமாகிய மானிகை நாற்பதுமுழ 


தீனமாயிருத்‌ தது. 


1இராஜா 6:18. ஆலயத்திற்குள்‌. 
இருக்கிற கேதுரு. மரங்களில்‌ 
மொக்குகளும்‌ மலர்ந்த பூக்களுமான 
சித்திரவேலை செய்திருந்தது; 
பார்வைக்கு. ஒரு கல்லாகிலும்‌ 
காணப்படாமல்‌. எல்லாம்‌ 
கேதுருமரமாயிருத்தது. 

619. கர்த்தருடைய 

ப்‌ பெட்டியை 
ஆலயத்துக்குன்னே 


ஸ்தானத்தை. 
ஆயத்தப்படுத்தினான்‌. 


இராஜா 6:20. சுந்திதி ஸ்தானம்‌ 
முன்புறமட்டும்‌ இருபதுமுழ தீனமும்‌, 
இருபதுமுழ அகலமும்‌, இருபதுமுழ 
உயரமுமாயிருத்தது; அதைப்‌ 
பசும்பொன்‌ தகட்டால்‌ மூடினான்‌; 
கேதுருமரப்‌ பலிபீடத்தையும்‌ அப்படியே 
மூடினான்‌. 


1இராஜா 
உட்புறத்தைச்‌. 
பசும்யொன்தகட்டால்‌ மூடி, 
ஸ்தானத்தின்‌ மறைப்புக்கும்‌ பொன்‌ 
சங்கிலிகளைக்‌ குறுக்கே போட்டு, 
அதைப்‌ பொன்தகட்டால்‌ மூடினான்‌. 


6. ஆலயத்தின்‌ 


சாலொமோன்‌ 


சந்திதி. 





ழ்‌ நவள 
யாய 


1இராஜா 6:22. இப்படி ஆலயம்‌ 
முழுவதும்‌ கட்டித்‌ தீருமட்டும்‌, அவன்‌ 
ஆலயம்‌ முழுவதையும்‌ பொன்தகட்டால்‌ 
மூடி, சத்திதி ஸ்தானத்திற்கு முன்பாக. 
இருக்கிற பலிபீடத்தை முழுவதும்‌ 
பொன்தகட்டால்‌ மூடினான்‌. 


3 இராஜா 6:28. சத்திதி ஸ்தானத்தில்‌ 
ஒலிவமரங்கனால்‌ இரண்டு 
கேருபீன்களைச்‌ செய்து வைத்தான்‌; 
ஒவ்வொன்றும்‌ பத்துமுழ 
உயரமாயிருந்தது. 


1இராஜா 6:24. கேருபீனுக்கு இருக்கிற 
ஒரு செட்டை ஐந்து முழமும்‌ 
கேருபீனின்‌ மற்றச்‌ செட்டை ஐந்து 
முழமுமாய்‌, இப்படி. ஒரு செட்டையின்‌ 
கடைசிமுனை தொடங்கி மற்றச்‌. 
செட்டையின்‌ கடைசிமுனைமட்டும்‌. 
பத்து முழமாயிருந்தது. 


ம இராஜா 6:25. மற்றக்‌ கேருபீனும்‌ பத்து 
முழமாயிருந்தது; இரண்டு. 
கேருபீன்களும்‌ ஒரே அனவும்‌ ஒரே 
திட்டமுமாயிருந்தது. 


இராஜா 6:26. ஒரு கேருபீன்‌ பத்துமுழ 
உயரமாயிருந்தது; மற்றக்‌ கேருபீனும்‌ 
அப்படியே இருத்தது. 


1இராஜா 6:27. அந்தக்‌ கேருபீண்கனை 
உன்‌ ஆலயத்திலே வைத்தான்‌; 
கேருபீண்களின்‌ சட்டைகள்‌. 
விரித்திருந்ததிணால்‌, ஒரு கேருபீனின்‌ 
செட்டை ஒருபக்கத்துச்‌ 
மற்றக்‌ கேருபீனின்‌ 
மறுபக்கத்துச்‌ 
தொடத்தக்கதாயிருத்தது; 
'நடுமையத்தில்‌, அவைகளின்‌ 
செட்டைகள்‌ ஒன்றோடொன்று. 
தொடத்தக்கதாயிருந்தது.. 


1 இராஜா 6:28. அந்தக்‌ கேருபீன்கனைப்‌ 
பொன்தகட்டால்‌ மூடினான்‌. 


ஆலயத்தின்‌ 


1இராஜா 6:29. ஆலயத்தின்‌ 
சுவர்கனையெல்லாம்‌ அவன்‌ ௬ற்றிலும்‌ 
உள்ளும்‌ புறம்புமாகக்‌ கேருபீன்களூம்‌ 
பேரீந்துகளும்‌ மலர்ந்த பூக்களுமான 
சித்திரங்களும்‌ கொத்து 
வேலைகளுமாக்கினான்‌. 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


1இராஜா 6:30. 
புறம்புமாயிருக்கிற 
'தனவரிசையையும்‌ 
மூடினான்‌. 


1இராஜா 6:31. சந்நிதி ஸ்தானத்தின்‌ 
வாசலுக்கு ஓலிவமரங்களால்‌ இரட்டைக்‌ 
கதவுகளைச்‌ செய்தான்‌; மேல்சட்டமும்‌ 
நிலைகளும்‌ மறைப்பின்‌ அளவில்‌ 
இத்தில்‌ ஒரு பங்காயிருத்தது. 


உள்ளும்‌ 
ஆலயத்துத்‌ 
பொன்‌ தகட்டால்‌ 


1இராஜா 6:32. ஒலிவமரமான அத்த 
இரட்டைக்‌ கதவுகளில்‌. அவன்‌ 
'கேருபின்களும்‌ பேமீத்துகளும்‌ மலர்ந்த 
பூக்களுமான சித்திரங்களைச்‌ செய்து, 
அந்தக்‌. கேருபீன்களிலும்‌. 
பேரீந்துகளிலும்‌ 
பொன்பதியத்தக்கதாய்ப்‌ 
பொன்தகட்டால்‌ மூடினான்‌. 


1இராஜா 6:33. இப்படி தேவாலயத்தின்‌: 
வாசலுக்கும்‌ ஒலிவமர நிலைகளைச்‌ 
செய்தான்‌; அது கவர்‌ அளவில்‌ 
நாலத்தொரு பங்காயிருத்தது. 


1இராஜா 6:34. அதின்‌ இரண்டு 
கதவுகளும்‌ தேவதாரிப்‌ பலகைகவால்‌ 
செய்யப்பட்டிருந்தது; ஒரு கதவுக்கு 
இரண்டு மடிப்புப்‌ பலகைகளும்‌, மற்றக்‌. 
கதவுக்கு இரண்டு மடிப்புப்‌ பலகைகளும்‌ 
இருந்தது. 


அவைகளில்‌ 
கேருப்க்ககும்‌ 0 த பந்தகதும்‌ மலர்ந்த 
வேலையைச்‌. 

சரியாக. 


உட்பிராகாரத்தை 
வெட்டின கற்களாலும்‌, ஒரு வரிசை 
கேதுருப்‌ பலகைகளாலும்‌ கட்டினான்‌. 


1இராஜா 6:37. நாலாம்‌ வருஷம்‌. 
சீப்மாதத்திலே கர்த்தருடைய 
ஆலயத்துக்கு அஸ்திபாரம்‌ போட்டு, 





f= FTE 
TT 


1இராஜா 6:38. பதினோராம்‌ வருஷம்‌ 
பூல்‌ என்னும்‌ எட்டாம்‌ மாதத்திலே, 
அந்த ஆலயமுழுதும்‌. சகல 
சுட்டதிட்டத்தின்படியே ஒரு பங்கும்‌. 
குறையாமல்‌ கட்டித்‌ தீர்த்தது; அவன்‌ 


சொல்லப்பட்டருக்கிறது. 
ஆலயத்துச்‌ சுவர்களின்‌ 
தளம்தொடங்கிச்‌ சுவர்களின்‌ மேல்பச்சமட்டும்‌, 
கேதுருப்பலகைகளால்‌ மூட, 
உட்புறத்தை மரவேலையாக்கி, 

தளத்தை தேவதாரி 

பலகைகளால்‌ 


இராஜா 
சாலொமோன்‌ தளவரிசை தொடங்கிச்‌ 
சுவர்களின்‌. உயரமட்டும்‌ ஆலயத்தின்‌ 
தொடர்ந்திருக்கிற 


பக்கங்களைத்‌ 
இருபதுமுழ நீளமான மறைப்பையும்‌ 
உண்டாக்கி, 


கேதுருப்பலகைகளால்‌ 
உட்புறத்தை மகா பரிசுத்தமான சந்நிதி 
ஸ்தானமாகக்‌ கட்டுகிறார்‌. நின்‌ 
முன்னிருக்கிற 

நாற்பதுமுழ 
இராஜா 


ன்‌ 


பூக்களுமான த்திக்‌ செய்திருக்கிற 
பார்வைக்கு ஒரு கல்லாகிலும்‌ காணப்படாமல்‌: 
எல்லாம்‌ கேதுருமரமாயிருக்கிறது. 
(இராஜா 68. கேதுரு மரம்‌ 
வலுவானது. நீடித்து உழைக்கக்கூடியது. 
கேதுரு மரம்‌. நறுமணத்தைக்‌ 
கொடுக்கக்கூடியது. 


646/7). 


ஆ ன்‌ உட்புறத்தைப்பற்றியும்‌. 
இந்த வனப்பகுதியில்‌ விரிவாகச்‌ 


சொல்ப்பட்டிருக்கிறது. சாலொமோன்‌ 
ஆலயத்தின்‌ உட்புறத்தை பசும்பொன்தகட்டால்‌ 
மூடி, சந்நிதி ஸ்தானத்தின்‌ 
மறைப்புக்கும்‌ பொன்‌ சங்கிலிகளைக்‌ 
குறுக்கே போட்டு, அதைப்‌ 
பொன்தகட்டால்‌ மூடுகிறார்‌ இராஜா 6:21) 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சாலொமோன்‌ இப்பி ஆலயம்‌ 
முழுவதும்‌ கட்டித்‌ தீருமட்டும்‌, அவர்‌ ஆலயம்‌ 
முழுவதையும்‌ பொன்தகட்டால்‌ மூடி, சந்நிதி 
ஸ்தானத்திற்கு முன்பாக இருக்கிற 
பலிபீடத்தை முழுவதும்‌ பொன்தகட்டால்‌ 
மூடுகிறார்‌ (இராஜா 6:22). சாலொமோன்‌ 
உள்ளும்‌ புறம்புமாயிருக்கிற ஆலயத்துத்‌ 
தளவரிசையையும்‌ பொன்தகட்டால்‌ மூடுகிறார்‌ 
இராஜா 6:30) 


சாலொமோன்‌ கர்த்தருடைய 
உடன்படிக்கைப்‌ பெட்டியை வைக்கிறதற்கு 
ஆலயத்துக்குள்ளே சந்நிதி ஸ்தானத்தை 
ஆயத்தப்படுத்துகிறார்‌. சந்நிதி ஸ்தானம்‌ 
புறமட்டும்‌. இருபதுமுழ நீளமும்‌, 
ழ. அகலமும்‌, இருபதுமுழ 
உயரமுமாயிருக்கிறது: சாலொமோன்‌ அதைப்‌ 
பசும்பொன்தகட்டால்‌ மூடுகிறார்‌; கேதுருமரப்‌ 
பலிபீடத்தையும்‌ அப்படியே  மூடுகிறார்‌ 
இராஜா 69.20). 


கர்த்தருடைய உடன்படிக்கைப்பெட்டி 
வைக்கப்பட்ரரக்கிற இடம்‌ க 


இந்த 
பேசினார்‌. 

ஆசாரியரோடு பேசினார்‌. 
ந்த சந்நிதி ஸ்தானம்‌, 


உடன்படிக்கைப்பெட்டியை 
செய்யவுமில்லை. ஏற்கெனவே 
உடன்படிக்கைப்பெட்டியை 
மாற்றி அமைக்கவுமில்லை. மோசே செய்த 
அதே உடன்படிக்கைப்பெட்டியை சாலொமோன்‌ 
ஆலயத்திலுள்ள சந்நிதி ஸ்தானத்திலே 
வைக்கிறார்‌. 
உடன்படிக்கைப்‌ பெட்டி கர்த்தருடைய 
பிரசன்னத்திற்கு அடையாளம்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ கர்த்தரை 
ஆசரிப்புக்கூடாரத்திலே சந்திக்க வந்தாலும்‌, 
ஆலயத்திலே சந்திக்க 
கர்த்தருடைய உடன்படிக்கைப்‌ 
இருக்கும்‌ இடத்தில்‌ அவருடைய பிரசன்னம்‌. 
இருக்கிறது. கர்த்தர்‌ நேற்றும்‌, இன்றும்‌, 
என்றும்‌ மாறாதவர்‌. அவர்‌ ஒருபோதும்‌ 
சூழ்நிலைகளுக்குதக்க பிரகாரம்‌ 
தம்மை மாற்றிக்கொள்கிறவரல்ல. 





i FTE 
ETT 


இந்த வசனப்பகுதியில்‌ கேருபீன்களைப்‌ 
பற்றியும்‌. சொல்லப்பட்டிருக்கிறது. 
சாலொமோன்‌ சந்நிதி ஸ்தானத்தில்‌ 
ஒலிவமரங்களால்‌ இரண்டு கேருபீன்களைச்‌ 
செய்து வைக்கிறார்‌; ஒவ்வொன்றும்‌ பத்துமுழ 
உயரமாயிருக்கிறது. கேருபீனுக்கு இருக்கிற 
ஒரு செட்டை ஐந்து முழமும்‌ கேருபீனின்‌ 
மற்றச்‌ செட்டை ஐந்து முழமுமாய்‌, இப்படி 
ஒரு செட்டையின்‌ கடைசிமுனை தொடங்கி 
மற்றச்‌ செட்டையின்‌ கடை மட்டும்‌ 
பத்து முழமாயிருக்கிறது (1இராஜா 6:23,24). 


ர 
ஒரே அளவும்‌ ஒரே திட்டமுமாயிருக்கிறது. ஒரு 
கேருபீன்‌ பத்துழழ உயரமாயிருக்கிறது: 
மற்றக்‌ கேருமீனும்‌ அப்படியே இருக்கிறது. 
இராஜா 6:25.26), 
சாலொமோன்‌ அந்தக்‌ கேருபீன்களை 
வைக்கிறார்‌; 
செட்டைகள்‌ 
கேருபீனின்‌ 
செட்டை ஒருபக்கத்துச்‌ சுவரிலும்‌, மற்றக்‌ 
கேருபீனின்‌ செட்டை மறுபக்கத்துச்‌ சுவரிலும்‌ 
'தொடத்தக்கதாயிருக்கிறது:: 
நடுமையத்தில்‌, அவைகளின்‌ 
ஒன்றோடொன்று இதோட ந்தக்கதாலிகுக்கிறது 
சாலொமோன்‌ கேருபீன்களைப்‌ 
பொன்தகட்டால்‌ மூடுகிறார்‌ 
இராஜா 6:27.28). 
புறஜாதியார்‌ விக்கிரகங்களை 
ஆராதிக்கிறார்கள்‌. புறஜாதியார்‌ தங்கள்‌ 
தெய்வங்களுக்கு உருவங்களைக்‌ கொடுத்து, 
அவற்றை விக்கிரகங்களாக செய்து, 
அவற்றை ஆராதிக்கிறார்கள்‌. கர்த்தருடைய 
ஆலயத்தில்‌ வைக்கப்பட்டிருக்கிற கேருபீன்கள்‌ 
புறஜாதியாரின்‌ விக்கிரகங்களைப்‌ 
போன்றதல்ல. கேருபீன்கள்‌ இஸ்ரவேலின்‌: 
தேவனாகிய. கர்த்தருக்கு பணிவிடை 
செய்கிற பரிசுத்த தூதர்கள்‌. இஸ்ரவேல்‌ 
ஜனத்தார்‌ கேருபீன்களை 
ஆராதிக்கமாட்டார்கள்‌. 
சந்நிதி 
வாசலைப்பற்றியும்‌, 
கதவுகளைப்பற்றியும்‌ இந்த வனப்பகுதியில்‌ 
விவரிக்கப்பட்டிருக்கிறது. சாலொமோன்‌ 
சந்நிதி ஸ்தானத்தின்‌ வாசலுக்கு ஒலி 
கதவுகளைச்‌ 


க்‌ 


பங்காயிருக்கிறது (1இராஜா 6:31) 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சாலொமோன்‌ 
இரட்டைக்‌ 
பேரீந்துகளும்‌ 
சித்திரங்களைச்‌ 
கேருபீன்களிலும்‌ 
பொன்பதியத்தக்கதாய்ப்‌ 
மூடுகிறார்‌ (1இராஜா 6:32) 


சாலொமோன்‌ இப்படி தேவாலயத்தின்‌ 
வாசலுக்கும்‌ ஒலிவமர நிலைகளைச்‌ 
செய்கிறார்‌: அது சுவர்‌ அளவில்‌ நாலத்தொரு 
பங்காயிருக்கிறது. அதின்‌ இரண்டு 
கதவுகளும்‌ தேவதாரிப்‌ பலகைகளால்‌ 
5 பப்பட்டிருக்கிறது: ஒரு கதவுக்கு இரண்டு 

ப்‌ பலகைகளும்‌, மற்றக்‌ கதவுக்கு 
இரண்டு மடிப்புப்‌ பலகைகளும்‌ இருக்கிறது 
இராஜா 6:33,34) 


சாலொமோன்‌ அவைகளில்‌ 
கேருபீன்களும்‌ பேரீந்துகளும்‌ மலர்ந்த 
பூக்களுமான சித்திர வேலையைச்‌ செய்கிறார்‌. 
அவைகளை சித்திரங்களுக்குச்‌ சரியாக 
செய்யப்பட்ட பொன்தகட்டால்‌ மூடுகிறார்‌ 
இராஜா 6:35), 


சாலொமோன்‌ தேவாலயத்தின்‌ 
உட்பிராகாரத்தை மூன்று வரிசை வெட்டின 
கற்களாலும்‌. ஒரு வரிசை கேதுருப்‌ 
பலகைகளாலும்‌ கட்டுகிறார்‌ (1இராஜா 6:36) 
உட்பிரகாரத்தில்‌ வெண்கல பலிபீடம்‌ 
வைக்கப்பட்டிருக்கிறது. ஆசாரியர்கள்‌ 
இந்தப்‌ பலிபீடத்தின்மேல்‌ சர்வாங்க 
தகனபலிகளை செலுத்தி ஊழியம்‌ 
செய்கிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 
தேவாலயத்திற்குள்ளே பிரவேசிக்கும்போது, 
அவர்கள்‌ வெளிப்பிரகாரத்திலிருப்பார்கள்‌ 
வெண்கல பலிபீடம்‌ ரகாரத்திலிருக்கும்‌. 
இரண்டு பிரகாரங்களுக்கும்‌ நடுவே மூன்று 
வரிசை வெட்டின கற்களால்‌ கட்டப்பட்ட 
சிறிய சுவர்‌ இருக்கிறது ( மேலும்‌ ஒரு வரிசை 
அங்கே பலகைகளால்‌ 
இந்த சுவர்‌ 


ஒலிவமரமான அந்த 
கதவுகளில்‌ கேருபீன்களும்‌ 
மலர்ந்த பூக்களுமான 
செய்கிறார்‌. அந்தக்‌ 
பேரீந்துகளிலும்‌ 
பொன்தகட்டால்‌ 


த்த 
உயரமாகயிராமல்‌ தாழ்வாகயிருக்கும்‌ 
வெளிப்பிரகாரத்திலிருக்கிற ஜனங்கள்‌, 
உட்பிரகாரத்திலிருக்கிற ஆசாரியரை பார்க்க 
அவர்களோடு 

சொல்லுவதை 


முடியும்‌. 
ஆசாரியர்கள்‌ 
முடியும்‌. அதற்கேற்றாற்போல்‌ 
சுவர்கள்‌ தணிவாகயிருக்கிறது. 





i FTE 
TT 


சாலொமோன்‌ கர்த்தருடைய 
ஆலயத்தை கட்டி முடிக்க ஏழுவருஷமாயிற்று. 
இவர்‌ நாலாம்‌ வருஷம்‌ சீப்மாதத்திலே 
கர்த்தருடைய ஆலயத்துக்கு அஸ்திபாரம்‌ 
போட்டார்‌. பதினோராம்‌ வருஷம்‌ பூல்‌ 
என்னும்‌ எட்டாம்‌ மாதத்திலே அந்த 
ஆலயமுழுதும்‌ சகல சட்டதிட்டத்தின்படியே 
ஒரு பங்கும்‌ குறையாமல்‌ கட்டித்‌ தீர்ந்தது 
(இராஜா 6:37,38). 


ஆலயத்தின்‌ வியாக்கியானம்‌. 


சாலொமோன்‌ 
ஆலயத்தைக்‌ கட்டினார்‌. 

ஆலிக்குரிய 

அடையாளமாயிருக்கிறது. வேதபண்டிதர்கள்‌. 
சாலொமோன்‌ கட்டின ஆலயத்திற்கு: 
ஞான அர்த்தங்களையும்‌, 
வியாக்கியானங்களையும்‌, தாற்பரியங்களையும்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 


சாலொமோன்‌ கட்டின தேவாலயத்திற்கு 
வேதபண்டிநர்கள்‌ நான்கு 
வியாக்கியானங்களை சொல்லுகிறார்கள்‌. 
அவற்றின்‌ விவரம்‌ வருமாறு: 

டைய கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்‌ வான: 
எட ரவ பு 


2. ஒவ்வொரு விசுவாசியும்‌ ஜீவனுள்ள 
ஆலயமாயிருக்கிறோம்‌ 


3. சுவிசேஷ சபையானது இரகசிய 
ஆலயமாயிருக்கிறது. 


4. பரலோகமே நித்திய ஆலயம்‌. 
கர்த்தருடைய ஆலயம்‌ பரலோகத்தில்‌ 
நிரந்தரமாக ஸ்தாபிக்கப்பட்டிருக்கும்‌. 

ம்முடைய கர்த்தராகிய 
இபேசகிறிஸ்தவே பெய்யான 
ஆலயமாயிருக்கிறார்‌. கிறிஸ்து தாமே 
தம்முடைய சரீரத்தை. ஆலயம்‌ என்று 
சொல்லியிருக்கிறார்‌. “அவரோ தம்முடைய 
சரீரமாகிய ஆலயத்தைக்‌ குறித்துப்‌ பேசினார்‌” 
(யோவா 2:21) 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பிதாவானவர்‌ தம்முடைய 
குமாரனாகிய இயேசுகிறிஸ்துவக்கு ஒரு 
சரீரத்தை ஆயத்தம்பண்ணினார்‌. “ஆகையால்‌ 


எல்லோரையும்‌ சந்திக்கிறார்‌. விசுவாசிகளாகிய 
நாம்‌. இயேசுகிறிஸ்துவன்‌ மூலமாக 
பிதாவினிடத்தில்‌ கிட்டிச்சேருகிற 
சிலாக்கியத்தைப்‌ பெற்றிருக்கிறோம்‌. 


ஒவ்வொரு விசுவாசியும்‌ 
ஆலயமாயிருக்கிறோம்‌. 

ஆவியானவர்‌ நமக்குள்ளே 
வாசம்பண்ணுகிறார்‌. “நீங்கள்‌ தேவனுடைய 
ஆலயமாயிருக்கிறீர்களென்றும்‌, தேவனுடைய 
ஆலி உங்களில்‌ வாசமாயிருக்கிறாரென்றும்‌ 
அறியாதிருக்கிறீர்களா?" [கொரி 3:16) 


ய சரீரம்‌ ஆத்துமாவோடு 
இணைக்கப்பட்டிருக்கிறது. “உங்கள்‌ 
சரீரமானது நீங்கள்‌ தேவனாலே பெற்றும்‌ 
உங்களில்‌ தங்கியும்‌ இருக்கிற பரிசுத்த 
ஆலியினுடைய  ஆலயமாயிருக்கிறதென்‌ றும்‌, 
நீங்கள்‌ உங்களுடையவர்களல்லவென் றும்‌ 
அறியீர்களா?” (கொரி 629). 


ஜீவனுள்ள 
தேவனுடைய 


டய ய்வீக 

சத்தி பிணமாக. நங்க ஒத்‌ 
சிருஷ்டித்திருக்கிறார்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
தெய்வீக கிருபையினால்‌, நம்மை 
புதுப்பிக்கவும்‌ செய்திருக்கிறார்‌. ஜீவனுள்ள 
ஆலயமாயிருக்கிற நாம்‌ கிறிஸ்துவின்மீது 
ப்பட்டிருக்கிறோம்‌. நம்முடைய 


விசுவாசிகளாகிய நாம்‌ 
பரிபூரணமடைவோம்‌. 





i= THE 
ETT 


சுவிசேஷ சபையானது இரகசிய 

நித க சபை... கர்த்தருக்குள்‌ 

சுத்த ரத்த ஆயன கட்டியெழுப்பப்படுகிறது. 

மாளிகை முழுவதும்‌ 

வல்‌ இணைக்கப்பட்டு, கர்த்தருக்குள்‌ 

பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது" 
(எபே 2:21) 


அழகுபடுத்தப்பட்டதுபோல, 
பரிசுத்த ஆவியானவரின்‌ 
வரங்களாலும்‌ 
அலங்காரமாயிருக்கிறது. 


சுவிசேஷ சபையிலே, 

தொழுதுகொள்கிறவர்கள்‌, 

அலங்காரத்துடனே 

தொழுதுகொள்ள வேண்டும்‌. 
யூதர்கள்‌ 


சரிப்புக்கூடாரத்தைக்‌ 
ஆலயத்தையோ. 


மாத்திரமே 
கட்டினார்கள்‌ 
ரோடு 
கட்டினார்கள்‌. 
அந்நியரும்‌ புறஜாதியாரும்‌, 
பரிசுத்தவான்களோடே, தேவனுடைய 
வாசஸ்தலமாக கட்டப்பட்டு வருகிறார்கள்‌. 
“ஆகையால்‌, 
அந்நியரும்‌ 
பரிசத்தவான்களோடே 
நகரத்தாரும்‌ 
வீட்டாருமாயிருந்து........அவர்மேல்‌ நீங்களும்‌ 
ஆவிமினாலே தேவனுடைய வாசஸ்தலமாகக்‌ 
கூட்டிக்‌ கட்டப்பட்டுவருகிறீர்கள்‌” 
(எபே 2:19.22), 


தேவாலயத்தில்‌ பரிசுத்த ஸ்தலம்‌, 
மகாபரிசுத்த ஸ்தலம்‌ என்று இரண்டு 
பகுதிகள்‌ உள்ளன. தேவாலயத்தின்‌ 
பிரகாரங்களும்‌, வெளிப்பிரகாரம்‌, 
உட்பிரகாரம்‌ என்று பிரிக்கப்பட்டிருக்கிறது. 
அதுபோலவே சபையும்‌ தரிசன சபை 
என்றும்‌, அதரிசன சபை என்றும்‌, 
இரண்டாகப்‌ பிரிக்கப்பட்டிருக்கிறது. 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


தேவாலயத்தின்‌ 
ஸ்தானத்திற்குள்‌ பிரவேசிக்கிற கதவைவிட 
தேவாலயத்தின்‌ வெளிப்பிரகாரத்திற்குள்‌ 
பிரவேசிக்கிற கதவு. அகலமாகயிருக்கும்‌. 
சந்நிதி ஸ்தானத்தில்‌ கர்த்தருடைய 
உடன்படிக்கைப்‌ பெட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. 
தேவாலயத்தில்‌ அநேகர்‌ பிரவேசித்தாலும்‌, 
ஒரு சிலர்‌ மாத்திரமே 
சந்நிதி ஸ்தானத்திற்குள்‌ பிரவேசிப்பார்கள்‌. 
இயேசுகிறிஸ்துவின்‌ சுவிசேஷத்தை 
அநேகர்‌ கேள்விப்பட்டாலும்‌, ஒரு 
சிலருடைய ஆத்துமாக்கள்‌ மாத்திரமே. 
இரட்சிக்கப்படுகிறது. 

.. பரலோகமே 
கர்த்தருடைய 
நிரந்தரமாக 
ஆசரிப்புக்கூடாரத்தை 


ஆலயம்‌. 
ஆலயம்‌ பரலோகத்தில்‌ 
ஸ்தாபிக்கப்பட்டிருக்கும்‌ 


ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறதோ, 
உறுதியாக நிலைத்திருக்கும்‌. 


சாலொமோன்‌ கட்டின தேவாலயத்தின்‌ 
தளவரிசை கேதுரு மரத்தால்‌ 
மூடப்பட்டிருக்கிறது. புதிய எருசலேமின்‌ 
வீதிகளெல்லாம்‌ பொன்னாயிருக்கும்‌. 

“பன்னிரண்டு வாசல்களும்‌, 
முத்துக்களாயிருந்தன; 
வாசலும்‌ ஒவ்வொரு 
நகரத்தின்‌ வீதி 
பளிங்குபோலச்‌ 

சுத்தப்பொன்னாயிருந்தது” (வெளி 21:21). 


பரலோகத்திலே கேருபீன்கள்‌ 
கர்த்தருடைய மகிமையான சிங்காசனத்திற்கு 

க, கர்த்தரை எப்போதும்‌ 
துதித்துக்கொண்டிருக்கும்‌. சாலொமோன்‌ 
கட்டின தேவாலயம்‌ ஒழுங்கும்‌ 
கிரமமுமாக கட்டப்பட்டிருக்கிறது. ஆனாலும்‌ 
இதில்‌ சில குறைகள்‌ இருக்கலாம்‌. 
பரலோகத்தின்‌ தேவாலயமோ அழகிலும்‌, 
பரிசுத்தத்திலும்‌, ஒற்றுமையிலும்‌ 
பரிபூரணமானது. 





ழ்‌ நயன 
யாய 


சாலொமோன்‌ கட்டின தேவாலயத்தில்‌ 
கத்திகள்‌, வாச்சிகள்‌ முதலான எந்த 
இருப்பு ஆயுதங்களின்‌ சத்தமும்‌ அதிலே 
கேட்கப்படலில்லை. பரலோகத்தில்‌ எல்லாமே 
அமைதியாகயிருக்கும்‌. கர்த்தரைத்‌ துதிக்கும்‌ 
துதியின்‌ சத்தம்‌ மாத்திரம்‌ அங்கு கேட்கும்‌. 


சாலொமோன்‌ ஆலயத்தைக்‌ 
கட்டும்போது, அது பணிதீர்ந்து கொண்டு 
வரப்பட்ட கற்களாலே கட்டப்பட்டது. 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 





QOODNENS 
PUBLISHERS 


விசுவாசிகளாகிய நாம்‌ கர்த்தருடைய 
ஆலயத்தின்‌ கற்களாகயிருக்கிறோம்‌. 
நாம்‌ பூமியிலே ஜீலிக்கிற நாட்களிலே, 
பரிசுத்த நம்மை 
ம்‌ பிரகாரமாக 
உருவாக்குகிறார்‌. நாம்‌ பரலோகத்திற்குள்‌ 
பிரவேசிக்கும்போது பணிதீர்ந்த கற்களாக 
பிரவேசிப்போம்‌. 


f= THE 
TT 


சாலொமோன்‌ தனக்காக அநேக 
கட்டிடங்களைக்‌ கட்டுகிறார்‌. இவையெல்லாம்‌. 
அவருடை சொந்த உபயோகத்திற்காக 
கட்டப்பட்டவையாகும்‌ (இராஜா 73-12). 
சாலொமோன்‌ கர்த்தருக்கு கட்டின 
ஆலயத்திலே பரிசுத்த பணிமுட்டுக்களை 
வைக்கிறார்‌. இரண்டு வெண்கல தூண்கள்‌ 
(இராஜா 7:13-22). ஒரு வெண்கலக்கடல்‌ 
என்னும்‌ கடல்தொட்டி (இராஜா 7:23-26.. 
பத்து வெண்கல ஆதாரங்கள்‌ 
(இராஜா 7:27-37). பத்து வெண்கலக்‌ 
கொப்பரைகள்‌ (இராஜா 738,39). 
தேவாலயத்தில்‌ பயன்படுத்தப்படும்‌ இதர 
பணிமுட்டுகள்‌ (1இராஜா 7:40-50). 


பரிசத்தம்பண்ணும்படி 
வெள்ளியையும்‌, 


தாவீது 
நேர்ந்துகொண்ட 
பொன்னையும்‌ பணிமுட்டுகளையும்‌ 
சாலொமோன்‌ கர்த்தருடைய ஆலயத்தின்‌ 
பொக்கிஷங்களில்‌ வைக்கிறார்‌ 
(இராஜா 7:51, 


சாலொமோன்‌ 
கட்டிடங்கள்‌ 
1இராஜா 7:1-12 


கட்டின 


1இராஜா 74. சாலொமோன்‌ தன்‌ 
அரமனை முழுதையும்‌ கட்டிமுடிக்க 
பதின்மூன்று வருஷம்‌ சென்றது. 


1இராஜா 7:2. அவன்‌ லீபனோன்‌ வனம்‌ 
என்னும்‌ மானிகையையும்‌ கட்டினான்‌; 
அது நூலு முழ தீனமும்‌, ஐம்பதுமுழ 
அகலமும்‌, முப்பதுமுழ 
உயரமுமாயிருத்தது; அதைக்‌ கேதுருமர 
உத்திரங்கள்‌ பாவப்பட்ட. 
கேதுருமரத்தூண்களின்‌' நாலு 
'வரிசைகளின்மேல்‌ கட்டினான்‌. 


1இராஜா 7:8. ஒவ்வொரு வரிசைக்குப்‌ 
பதினைந்து தூண்களாக. 
நாற்பத்தைந்து தாண்கனின்‌ மேல்‌ 
வைக்கப்பட்ட உத்திரங்கனின்‌ மேல்‌: 
கேதுருக்கனால்‌ மச்‌௬ப்பாவியிருந்தது.. 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


. ஜன்னல்களின்‌: 

சட்டங்களும்‌ எல்லாம்‌. 
சுதுரமாயிருத்தது; மூன்று வரிசையிலும்‌ 
ஜன்னல்கள்‌ ஒன்றுக்கொன்று 
எதிராயிருந்தது. 


1இராஜா 7:6. ம்பதுமுழ தீனமும்‌ 
முப்பதுமுழ அகலமுமான 
மண்டபத்தையும்‌ தூண்கள்‌ நிறுத்திக்‌ 
கட்டினான்‌; அத்த மண்டபமும்‌, அதின்‌: 
தூண்களும்‌, உத்திரங்களும்‌, 
மாளிகையின்‌ தூண்களுக்கும்‌ 
உத்திரங்களுக்கும்‌ எதிராயிருந்தது.. 


1இராஜா 7:7. தான்‌ இருந்து நியாயம்‌ 
தீர்க்கிறதற்கு. நியாயாசனம்‌ 


போட்டிருக்கும்‌ ஒரு தியாயவிசாரணை 
மண்டபத்தையும்‌ கட்டி, அதின்‌ 
ஒருபக்கம்‌ துவக்கி மறுபக்கமட்டும்‌ 
கேதுருப்பலகைகனால்‌ 
தளவரிசைப்படுத்தினான்‌. 


1இராஜா 7:8. அவன்‌ வாசம்பண்ணும்‌ 
அவனுடைய அரமனை 
மண்டயத்திற்குன்னே அதேமாதிரியாகச்‌. 
செய்யப்பட்ட வேறொரு மண்டபமும்‌ 
இருந்தது. சாலொமோன்‌: 
'விவாகம்பண்ணின பார்வோனின்‌ 
குமாரத்திக்கும்‌ அந்த 
மண்டபத்தைய்போல 

மாளிகையைக்‌ கட்டுவித்தான்‌. 


1இராஜா 7:9. இவைகளெல்லாம்‌, 
உள்ளும்‌ புறம்பும்‌, அஸ்தியாரமுதல்‌ 
மேல்திரணைகள்மட்டும்‌ வெளியே 
இருக்கும்‌ பெரிய முற்றம்வரைக்கும்‌, 
அளவுபடி. வெட்டி. வாளால்‌ 
அறுக்கப்பட்ட விலையேறப்பெற்ற 
கற்களால்‌ செய்யப்பட்டது. 


ரான ததக பக 
பத்துமுழக்‌ கற்களும்‌, 
கற்களுமான விலையேறப்‌ 
பெரிய கற்கனாயிருத்தது. 


710. அஸ்திபாரம்‌ 
எட்டுமுழக்‌ 
பெற்ற 





i THEN 
TT 


இராஜா 741. அதின்மேல்‌ உயர 
அனவுபடி பணிப்படுத்தின. 
விலையேறப்பெற்ற கற்களும்‌, 


கேதுருமரங்களும்‌ வைக்கப்பட்டிருத்தது. 


1இராஜா 7:12. பெரிய முற்றத்திற்குச்‌ 
சுற்றிலும்‌ மூன்று வரிசைக்‌ கேதுருமர 
உத்திரங்களாலும்‌ ஒரு வரிசை. 
பனிப்படுத்தின கற்கனாலூம்‌ 
செய்யப்பட்டிருத்தது; கர்த்தருடைய 
ஆலயத்தின்‌ உட்பிராகார த்திற்கும்‌, 
அதின்‌ முன்மண்டயத்திற்கும்‌ 
அப்படியே செய்யப்பட்டிருத்தது. 


சாலொமோனைப்போல வேறு யாரும்‌ 
இத்தனை கட்டிங்களை இதுவரையிலும்‌: 
வெகுநேர்த்தியாகக்‌ கட்டினதில்லை. 
சாலொமோன்‌ ஒவ்வொரு கட்டிடத்தையும்‌ ஒரு 
முக்கியமான நோக்கத்திற்காக கட்டுகிறார்‌. 
சாலொமோன்‌ கட்டின முதலாவது கட்டிடம்‌ 
கர்த்தருக்கு தேவாலயமாகும்‌. சாலொமோன்‌ 
கர்த்தருக்காக முதலாவது கட்டுகிறார்‌. 
அதன்பின்பு அவர்‌ தனக்குத்‌ தேவையான 
மற்ற கட்டிடங்களைக்‌ கட்டுகிறார்‌. 

சாலொமோன்‌ தனக்கு ஒரு 
மாளிகையைக்‌ கட்டுகிறார்‌. சாலொமோன்‌ 
இந்த  அரமனை  மண்டபத்திற்குள்ளே 
வாசம்பண்ணுகிறார்‌ (1இராஜா 7:8). 

தாவீது ராஜாவும்‌ ஒரு மாளிகையைக்‌. 
கட்டினார்‌. ஆனாலும்‌ சாலொமோன்‌ 
அந்த மாளிகையில்‌ திருப்தியடையாமல்‌, 
தன்னுடைய திட்டத்தின்‌ பிரகாரமாகவும்‌, 


விருப்பத்தின்‌ பிரகாரமாகவும்‌ 
இந்த மாளிகையைக்‌. 
வீடு 


நாம்‌ கட்டுகிற 
திருப்தியாயிருக்கவேண்டும்‌. அப்போதுதான்‌ 
அந்த. வீட்டிலே வாசம்பண்ணும்போது 
நமக்கு ஆறுதலும்‌, சமாதானமும்‌, 
சந்தோஷமும்‌ இருக்கும்‌. 


சாலொமோன்‌ தன்‌ அரமனை முழுவதும்‌ 
கட்டி முடிக்க பதிமூன்று வருஷம்‌ சென்றது. 
(இராஜா 7:1). அவர்‌ தேவாலயத்தை கட்டி 
முடிக்க எழுவருஷம்‌ சென்றது. 
சாலொமோன்‌ தன்னுடைய சொந்த 
அரமனையை அவசரப்பட்டு கட்டவில்லை. 
நிதானமாகவும்‌, பொறுமையாகவும்‌ 
கட்டுகிறார்‌. கர்த்தருடைய ஆலயத்தையோ,. 
சீக்கிரமாகக்‌ கட்டி முடிக்க வேண்டும்‌. 
என்னும்‌ வைராக்கியத்தோடு, அதை ஏழு 
வருஷத்தில்‌ கட்டி முடித்துவிட்டார்‌. 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சாலொமோன்‌ லீபனோன்‌ 
என்னும்‌ மாளிகையையும்‌ கட்டுகிறார்‌; அது 
நூறு முழ நீளமும்‌, ஐம்பதுமுழ 
அகலமும்‌, முப்பதுமுழ உயரமுமாயிருக்கிறது: 
அதைக்‌ கேதுருமர உத்திரங்கள்‌ 
பாவப்பட்ட கேதுருமரத்தூண்களின்‌ நாலு 
வரிசைகளின்மேல்‌ கட்டுகிறார்‌ 
இராஜா 7:2). 


வீபனோன்‌, வனம்‌ என்னும்‌ மாளிகை 
பட்டணத்தில்‌ கட்டப்படவில்லை. இது ஒரு 
கிராமப்பகுதியிலோ அல்லது பட்டணத்திற்கு 
சற்று தூரத்திலோ கட்டப்பட்டிருக்க 
வேண்டும்‌. லீபனோன்‌ வனம்‌ என்னும்‌ 
மாளிகையைச்‌ சுற்றிலும்‌ மரங்கள்‌ அடர்ந்து 
வளர்ந்திருக்கிறது. சாலொமோன்‌ 
எருசலேமிலும்‌ கட்டிடம்‌ கட்டுகிறார்‌ 
வீபனோனிலும்‌ கட்டிடம்‌ கட்டுகிறார்‌. 


வனம்‌ 


இஷ்டமானதையெல்லாம்‌ 
இராஜா 9:19). 


கட்டினான்‌” 


கோபுரத்தைப்பற்றி 
ரித்திர புஸ்தகத்தில்‌ 
எழுதப்பட்டிருக்கிறது. இது  தமஸ்கு 
பட்டணத்தை நோக்கிப்‌ பார்த்த வண்ணமாக 
குட்டப்பட்டிருக்கிறது. லீபனோனின்‌ கோபுரம்‌. 
என்பது, வீபனோன்‌ வனம்‌ என்னும்‌ 
மாளிகையின்‌ ஒரு பகுதி என்று சரித்திர 
ஆசிரியர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. 


லீபனோன்‌ வனம்‌. 
மாளிகையைப்பற்றிய விவரம்‌ 
வசனப்பகுதியில்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. 
நூறு முழ நீ 
ல்‌ க உயரமுமாயிருக்கிறது: 
உத்திரங்கள்‌ 
கேதுகாந்தூன்களின்‌ நாலு, 
ன்‌ கட்டப்பட்டிருக்கிறது. 
வரிசைக்குப்‌ பதினைந்து 
"நாற்பத்தைந்து தூண்களின்‌ 
த்திரங்களின்‌ மேல்‌ 
மச்சுப்பாவியிருக்கிறது. 


இராஜா 7:23) 





i FTE 
TT 


லீபனோன்‌ வனம்‌ வாசம்பண்ணுவதற்கு 
அமைதியாகவும்‌, சந்தோஷமாகவும்‌ 
இருக்கும்‌. காற்றோட்டம்‌ 
தாராளமாமிருக்கும்‌. மாளிகையில்‌ மூன்று 


வரிசையிலும்‌ ஜன்னல்கள்‌ ஒன்றுக்கொன்று 
க்‌ 745). 


வீசும்‌. அதற்கேற்ற பிரகாரம்‌ ஜன்னல்கள்‌: 
அமைக்கப்பட்டுள்ளன. ஜன்னல்கள்‌ 
ஒன்றுக்கொன்று எதிராயிருப்பதினால்‌, 
காற்று வீசாமலும்‌ போகாது. காற்று 
கட்டுப்பாடோடு தாராளமாக வீசம்‌. 


சாலொமோன்‌ _லீபனோன்‌ 
என்னும்‌ மாளிகையிலே மண்டபத்தையும்‌ 
தூண்களையும்‌... கட்டுகிறார்‌ அவர்‌ 
ஐம்பதுமுழ நீளமும்‌ முப்பதுமுழ அகலமுமான 
மண்டபத்தையும்‌ அக்‌ நிறுத்திக்‌ 
கட்டுகிறார்‌; மண்டபமும்‌, 
அதின்‌ தூண்களும்‌, உத்திரங்களும்‌, 
மாளிகையின்‌ தூண்களுக்கும்‌ 
உத்திரங்களுக்கும்‌ எதிராயிருக்கிறது. 
(இராஜா 7:6). 
சாலொமோன்‌ சகல 
தன்னுடைய வீட்டைக்‌ 
ஞானமில்லாமல்‌ வீட்டைக்‌ 
வீட்டுக்கட்டுவது பற்றி சாலொமோன்‌ 
ட, னது 
ஞானம்‌ தன்‌ வீட்டைக்‌ 
தூண்களையும்‌ 


வனம்‌ 


ஞானத்தோடும்‌. 
கட்டுகிறார்‌ 
கட்டமுடியாது. 


கட்‌ தன்‌ ஏழு 
சித்திரந்தீர்த்து' (நீதி 9:1. 
சாலொமோன்‌ 
கட்டியிருக்கிற தன்‌ 


சாலொமோன்‌ இந்த நியாயசனத்தின்மீது, 
நியாயந்தீர்க்கிறார்‌ 


பட்டிருக்கிறது இராஜா 7:7). 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


சாலொமோன்‌ தனக்கு 
அரமனைக்கு அருகாமையில்‌ 
மண்டபத்தையும்‌ கட்டுகிறார்‌ 


றா 
இருக்கிறது "இராஜா 7:8). 
சாலொமோன்‌ 


கட்டுகிறார்‌ (இராஜா 7:8). சாலொமோன்‌ 
வாசம்பண்ணும்‌ அரமணையும்‌, பார்வோன்‌ 
கட்டப்பட்ட மாளிகையும்‌, 
மண்டபங்களும்‌ மிகவும்‌ 
கட்டப்பட்டிருக்கிறது. இந்த 
கட்டுமான 
விவரங்களைப்பற்றி இந்த வசனப்பகுதியில்‌ 
விரிவாக எழுதப்பட்டிருக்கிறது. 
இந்த மாளிகைகளெல்லாம்‌ உள்ளும்‌ 
புறம்பும்‌. அஸ்திபாரமுதல்‌ 
மேல்திரணைகள்மட்டும்‌ வெளியே இருக்கும்‌ 
பெரிய முற்றம்வரைக்கும்‌, அளவுபடி வெட்டி 
வாளால்‌ அறுக்கப்பட்ட விலையேறப்பெற்ற 
கற்களால்‌ செய்யப்பட்ிருக்கிறது 
அஸ்திபாரம்‌ பத்துமுழக்‌ கற்களும்‌, எட்டுமுழக்‌ 
கற்களுமான விலையேறப்‌ பெற்ற பெரிய 
குற்களாமிருக்கிறது. அதின்மேல்‌ உயர 
அளவுபடி பணிப்படுத்நின pi 
கற்களும்‌, 'துருமரங்களும்‌ 
வைக்கப்பட்டிருக்கிறது. பெரிய முற்றத்திற்குச்‌ 
சுற்றிலும்‌ மூன்று வரிசைக்‌ 
உத்திரங்களாலும்‌ ஒரு 


பணிப்படுத்தின 
செய்யப்பட்டிருக்கிறது (1இராஜா 7:9-12) 


தன்னுடைய 
மாளிகைக்கும்‌, 
வலுவான 
போட்டிருக்கிறார்‌. 
க 
மரங்களையும்‌ 
கட்டிடங்களைக்‌. 


டத்‌ 
உட்பிராகாரத்திற்கும்‌, 
முன்மண்டபத்திற்கும்‌. ப்லே 
நேர்த்தியான கற்களும்‌, கேதுரு மரங்களும்‌ 
பயன்படுத்தப்பட்டிருக்கிறது (1இராஜா 7:12). 





i THE 
ETT 
வெண்கல்வேலை 


1இராஜா 713,14 


7:18. 
சராம்‌. 


1 இராஜா 
சாலொமோன்‌ 
ஒருவனைத்‌: 

அழைப்பித்‌ தான்‌. 


இராஜா 704. 
கோத்திரத்தானாகிய 
கைம்பெண்ணின்‌: 


யுக்தியும்‌ புத்தியும்‌ 
உள்ளவனாயிருத்தான்‌; 
ராஜாவாகிய சாலொமோனிடத்தில்‌ 


தாராளமாய்ச்‌ 
இந்த 
வெண்‌! 


செய்யப்பட்டிருக்கிறது. 

வசனப்பகுதியில்‌ தேவாலயத்தின்‌ 
கல... வேலைகளைப்பற்றி விரிவாகச்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. 


வீ வாலயம்‌ கப்‌ 
தலத்ன்‌ இரு பொது அகவல்‌ 


சேகரித்தார்‌. 'நான்‌ என்னாலே 
இயன்றமட்டும்‌. என்‌ தேவனுடைய 
ஆலயத்துக்கென்று பொன்வேலைக்குப்‌ 
பொன்னையும்‌, வெள்ளி வேலைக்கு 
வெள்ளியையும்‌, வெண்கல வேலைக்கு 
வெண்கலத்தையும்‌, இரும்பு வேலைக்கு. 
இரும்பையும்‌, மரவேலைக்கு மரத்தையும்‌, 
பதிக்கப்படத்தக்க காந்தியுள்ள 
கற்களையும்‌, பலவருணக்‌ கற்களையும்‌, 
விலையேறப்பெற்ற சகலவித 
ரத்தினங்களையும்‌, வெண்கற்பாளங்களையும்‌, 
கோமேதக முதலிய கற்களையும்‌ ஏராளமாகச்‌ 
சவதரித்தேன்‌” நாளா 29:2). ஆனால்‌. 
சாலொமோனோ தேவாலயக்கட்டுமான 
வேலைகளில்‌ இரும்பை பயன்படுத்தவில்லை. 


தேவாலயத்தின்‌ வெண்கல 
வேலைகளை செய்வதற்கு திறமையான 
ஒருவனை சாலொமோன்‌. தேடி 
கண்டுபிடிக்கிறார்‌. அவனுடைய பெயர்‌ ஈராம்‌. 
அவன்‌. தீரு தேசத்திலிருக்கிறான்‌. 
சாலொமோன்‌ தீருவிலிருந்து 
வரவழைக்கிறார்‌. 


ஈராமை 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஈராம்‌ நப்தலி கோத்திரத்தாளாகிய ஒரு 
கைம்பெண்ணின்‌ 
தீருநகரத்தானான  கன்னான்‌; 
சகலவித வெண்கலவேலையையும்‌ செய்யத்‌ 
தக்க யுக்தியும்‌ புத்தியும்‌ அறிவும்‌ 
உள்ளவனாயிருக்கிறான்‌; இவன்‌ ராஜாவாகிய 
சாலொமோனிடத்தில்‌ வந்து, அவருடைய 
வேலையையெல்லாம்‌. செய்கிறான்‌ 
இராஜா 711314), 
ஈராம்‌ தன்னுடைய தாயார்‌ வழியில்‌: 
நப்தலி கோத்திரத்தைச்‌ சேர்ந்த இஸ்ரவேலன்‌. 
இவன்‌ தன்னுடைய தகப்பனார்‌ வழியில்‌: 
தீரு ஊரைச்‌ சேர்ந்தவன்‌. இவன்‌ 
தீருவிலே. வாசம்பண்ணினாலும்‌, 
இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தர்மீது, 
பக்தியுள்ள வனாயிருக்கிறான்‌. தேவனுடைய 
ஆலயம்‌ கட்டப்பட்டவேண்டும்‌ என்னும்‌. 
பக்திவைராக்கியம்‌ ஈராமின்‌ இருதயத்தில்‌ 
நிரம்பியிருக்கிறது. 
ஈராமுக்குள்ளே இஸ்ரவேலின்‌ 
இரத்தமும்‌, தீருவின்‌ இரத்தமும்‌ 
கலந்திருக்கிறது. கர்த்தருடைய ஆலயத்தை 
கட்டுவதற்கு ஈராம்‌ தகுதியானவன்‌ என்பதை 
அறிந்துகொள்கிறார்‌. 


ஈராமினியததல்‌ 
ஒப்புக்கொடுக்கிறார்‌. ஈராமும்‌ ராஜாவாகிய 
சாலொமோனிடத்தில்‌ வந்து, அவருடைய 
வேலைகளையெல்லாம்‌ செய்கிறான்‌. 


சரிப்புக்கூடாரம்‌. 
பொக்கிஷங்களினால்‌. 


கர்த்தருடைய 
எகிப்து தேசத்தின்‌ 
கட்டப்பட்டது. கர்த்தருடைய ஆலயமோ 
தீரு தேசத்தாரின்‌ கைத்திறமைகளினாலும்‌, 
யுக்தியினாலும்‌, புத்தியினாலும்‌, 
அறிவினாலும்‌ கட்டப்படுகிறது. 
சாலொமோன்‌ 
க்‌ 


பயன்படுத்தாமால்‌ 


கர்த்தருடைய 
சாதாரண  வெண்கலத்தைப்‌ 
சுத்தமான 
வெண்கலத்தை பயன்படுத்துகிறார்‌. 
“கர்த்தரின்‌ ஆலயத்துக்காக ராஜாவாகிய 
சாலொமோனுக்கு ஈராம்‌ செய்த இந்த 
எல்லாப்‌ பணிமுட்டுகளும்‌ சுத்தமான 
வெண்கலமாயிருக்கிறது இராஜா 7:45) 
சுத்தமான வெண்கலம்‌ வலுவாகயிருக்கும்‌. 

பளபளப்பாயும்‌ இருக்கும்‌. 

பாஷையில்‌ “சுத்தமான 

ன்னும்‌ வார்த்தை “நல்ல 
பொருள்படுமாறு 





f= THE 
TT 


சாலொமோன்‌ 
யோர்தானுக்கு அடுத்த 
வார்ப்பிக்கிறார்‌. “யோர்தானுக்கு 
சமனான பூமியிலே, 
சர்தானுக்கும்‌ நடுவே 
ராஜா... இவைகளை 
(இராஜா 7:46). 


வெண்கலங்களை 
சமனான பூமியிலே 
அடுத்த 
சுக்கோத்துக்கும்‌. 
களிமண்தரையிலே 

வார்ப்பிக்கிறார்‌” 


பக்குவமாயிருக்கிறது. இங்கு வார்ப்பிக்கப்படும்‌. 
வெண்கலமும்‌ உறுதியாயிருக்கிறது. 
சாலொமோன்‌ கர்த்தருடைய ஆலயத்தை 
எருசலேமிலே கட்டுகிறார்‌. வெண்கலம்‌ 
வார்ப்பிக்கப்படும்‌ இடத்திலே புகையும்‌ 
தூசியும்‌ அதிகமாயிருக்கும்‌. இந்தப்‌ 
புகைமினாலும்‌ தூசியினாலும்‌ 
எருசலேம்‌ நகரம்‌ பாதிப்படையக்கூடாது. 
என்று தீர்மானித்து, சாலொமோன்‌ 
வெண்கலத்தை வார்ப்பிக்கும்‌ வேலையை, 
எருசலேமுக்கு தூரத்திலுள்ள 
யோர்தானுக்கடுத்த சமனான பூமியிலே 
செய்கிறார்‌ 


சாலொமோன்‌. 
ஆலயத்திற்குத்‌ தேவையான 
பணிமுட்டுக்கள்‌ எல்லாவற்றையும்‌ செய்கிறார்‌ 
'சாலொமோனிடத்தில்‌ வெண்கலத்திற்கு 
குறைவில்லை. சகலமும்‌ தாராளமாயும்‌, 
தேவைக்கு அதிகமாயும்‌ இருக்கிறது. 

இந்தச்‌ சகல பணிமுட்டுகளின்‌ வெண்கலம்‌. 
மிக ஏராளமுமாயிருந்தபடியால்‌, 


நிறை 

ஆராய்ந்து பரக்கக்‌. (இராஜா 7:47). 
தேவாலயத்திற்கு தேவையான வெண்கல 
வேலைகளை செய்கிறவர்கள்‌ எல்லோருமே 
உண்மையுள்ளவர்களாயிருக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ நம்பிக்கைக்கு பாத்திரமானவர்‌ 
களாயிருக்கிறார்கள்‌ கர்த்தரிடத்தில்‌ 
பயபக்தியுள்ளவர்களாயும்‌ இருக்கிறார்கள்‌. 
அவர்களிடத்தில்‌ கொடுக்கப்படும்‌ 
வெண்கலம்‌ நெருக்கப்படவில்லை. 
ஆனாலும்‌ தங்களிடத்தில்‌ 
கொடுக்கப்பட்ட வெண்கலத்தை 
உண்மையாய்‌ பயன்படுத்துகிறார்கள்‌. 
இதனால்‌ வெண்கலத்திற்கு குறைவும்‌ 
உண்டாகவில்லை. 


அவர்கள்‌ 


1 இராஜாக்கன்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இரண்டு வெண்கலத்‌ தூண்கள்‌ 
1இராஜா 7:15-22 


1இராஜா 745. இவன்‌ இரண்டு. 
வெண்கலத்‌ தூண்களை 
உண்டாக்கினான்‌; ஒவ்வொரு தூண்‌ 
பதினெட்டு முழு உயரமும்‌, ஒவ்வொரு 
தூணி; ௬ற்றனவு பன்னிரண்டு. 
முழி தாலனவுமாயிருந்தது. 


1இராஜா 7:16. அத்தத்‌ தூண்களுடைய 
தலைப்பில்‌ வைக்க, வெண்கலத்தால்‌ 
வார்க்கப்பட்ட இரண்டு கும்பங்களை 
உண்டாக்கினான்‌; ஒவ்வொரு கும்பமும்‌ 
இத்துமுழ உயரமாயிருந்தது. 


1இராஜா 717. தூண்களுடைய 
முனையின்மேலுன்ன  கும்பங்களுக்கு. 
வலையோன்ற பின்னல்களும்‌ சங்கிலி. 
போன்ற தொங்கல்களும்‌, ஒவ்வொரு 
கும்பத்திற்கும்‌ எவ்வேழாக இருந்தது. 


1இராஜா 7:18. தரண்கனைப்‌ பண்ணின 
விதமாவது: "தலைப்பின்மேலுன்ன 
கும்பங்களை மூடும்படிக்கு, கும்பங்கள்‌ 
ஒவ்வொன்றிலும்‌. பின்னலின்மேல்‌. 
சுற்றிலும்‌ இரண்டு. வரிசை. 
மாதனம்பழங்களைச்‌ செய்வித்தான்‌. 


1இராஜா 719. மண்டயத்தின்‌ 
முன்னிருக்கும்‌ அந்தத்‌ தூண்களுடைய 
தலைப்பின்மேலுள்ன. கும்பங்கள்‌ 
லீலி புஷ்பங்கனின்‌ வேலையும்‌, நாலுமுழ 
உயரமுமாயிருந்தது. 


1இராஜா 7:20. இரண்டு 
தூண்களின்‌ மேலுமுள்ள கும்பங்களில்‌ 
செய்யப்பட்ட பின்னலுக்கு அருகே. 
இருந்த இடத்தில்‌ விம்மிய இருநூறு 
மாதனம்பழங்களின்‌ வரிசைகள்‌. 
சுற்றிலும்‌ இருத்தது; மற்றக்‌. 
கும்பத்திலும்‌ அப்படியே இருந்தது. 


221. அந்தத்‌ தூண்களை 

வாசல்‌ மண்டயத்தில்‌ 
நிறுத்தினான்‌; அவன்‌ வலதுபுறத்தில்‌ 
நிறுத்தின தூணுக்கு யாகீன்‌ என்றும்‌, 
இடதுபுறத்தில்‌ நிறுத்தின தூணுக்கு 


போவாஸ்‌ என்றும்‌ பேரிட்டான்‌. 





i= FTE 
TT 


1இராஜா 7:22, தூண்களுடைய 
சிகரத்தில்‌ வீல்‌ புஷ்பவேலை 
செய்யப்பட்டிருத்தது; இவ்விதமாய்த்‌ 
தூண்களின்‌ வேலை முடிந்தது. 

வாசல்‌ மண்டபத்தில்‌: 
இரண்டு வெண்கல. 


தேவாய. 
நிறுத்துவதற்கு ஈராம்‌ 
தூண்களை செய்கிறான்‌ இராஜா 7:21). 
இந்தத்‌. தூண்கள்‌ நேவாகயத்நிற்கம்‌. 
ஆசாரியரின்‌ மண்டபத்திற்கும்‌ நடுவிலே 
நிறுத்தப்படுகிறது. தேவாலயத்தின்‌ 
அழகுக்காகவும்‌, அலங்காரத்திற்காகவும்‌ 
செய்யப்பட்டிருக்கிறது. 
இரண்டு 
மிகவும்‌ 
இதில்‌ 
சங்கிலி 
ஆகியவை 


வெண்கல 
நேர்த்தியாகச்‌ 
கும்பங்கள்‌, 
போன்ற 
இடம்‌ 


ஈரம்‌ 
தூண்களையும்‌ 
செய்கிறான்‌. 
வலைப்பின்னல்கள்‌, 
தொங்கல்கள்‌ 
பெற்றிருக்கிறது. 


ஒவ்வொரு தூணும்‌ பதினெட்டு முழ 
உயரமும்‌, ஒவ்வொரு தூணின்‌ சுற்றளவு 
பன்னிரண்டு முழ நூலளவுமாயிருக்கிறது. 
அந்தத்‌ தூண்களுடைய தலைப்பில்‌ வைக்க, 
கலத்தல்‌ வார்க்கப்பட்ட இரண்டு 
உண்டாக்கப்பட்டிருக்கிறது: 
ஐந்துமுழ 
தூண்களுடைய 
கும்பங்களுக்கு 
பின்னல்களும்‌ 
சங்கிலிபோன்ற தொங்கல்களும்‌, ஒவ்வொரு 
கும்பத்திற்கம்‌ எவ்வேழாக இருக்கிறது. 
இராஜா 715-17). 
தலைப்பின்மேலுள்ள 
மூடும்படிக்கு, கும்பங்கள்‌ ஒவ்வொன்றிலும்‌ 
பின்னலின்மேல்‌ சுற்றிலும்‌ இரண்டு வரிசை 
மாதளம்பழங்கள்‌ செய்யப்பட்டிருக்கிறது. 
மண்டபத்தின்‌ முன்னிருக்கும்‌ அந்தத்‌ 
தூண்களுடைய தலைப்பின்மேலுள்ள 
கும்பங்கள்‌ லீலி புஷ்பங்களின்‌ வேலையும்‌, 
நாலுமுழ உயரமுமாயிருக்கிறது. இரண்டு 
தூண்களின்மேலுமுள்ள ம்பங்களில்‌ 


அருகே 
இருந்த விம்மிய 
இருநூறு மாதளம்பழங்களின்‌ வரிசைகள்‌ 
சுற்றிலும்‌ இருக்கிறது: மற்றக்‌ கும்பத்திலும்‌ 
அப்படியே இருக்கி) 
சிகரத்தில்‌ 
செய்யப்பட்டிருந்தது (இராஜா 7:18-20,22). 


கும்பங்களை 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஈராம்‌ அந்தத்‌ தூண்களை தேவாலய 
வாசல்‌ மண்டபத்தில்‌. நிறுத்துகிறான்‌;: 
அவன்‌. வலதுபுறத்தில்‌ நிறுத்தின 
தூணுக்கு யாகீன்‌ என்றும்‌, இடதுபுறத்தில்‌ 
நிறுத்தின தூணுக்கு போவாஸ்‌ 
என்றும்‌ பேரிடுகிறான்‌ இராஜா ) 
இந்தத்‌ தூண்களுக்கு சாலொமோன்‌ 
போட்டிருக்கவேண்டும்‌ என்றும்‌ 
வேதபண்டிதர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. 


இவ்விரண்டு தூண்களுக்கும்‌. 
கொடுக்கப்பட்டிருக்கம்‌ பெயர்‌ மிகவும்‌ 
விசேஷமானது. அது ஞான அர்த்தமுள்ளது. 


, நிறுத்தப்பட்டிருக்கிற 
பெயர்‌. 


இடத்தில்‌ நிறுத்தப்பட்டிருக்கிற தூணுக்கு 
"போவாஸ்‌" என்று பெயர்‌. போவாஸ்‌ என்னும்‌ 


பெயருக்கு “அவரில்‌ வல்லமையுள்ளது' 


ஜனத்தார்‌ எகிப்து 
விடுவிக்கப்பட்டு, 
வழியாக 
பிரயாணம்பண்ணினார்கள்‌. அப்போது 
இஸ்ரவேல்‌ ஜனத்தாரை அக்கினி 
ம்‌, மேகஸ்தம்பத்தினாலும்‌ 
தேவாலய வாசல்‌ 
நிறுத்தப்பட்டிருக்கிற இரண்டு 
அக்கினி ஸ்தம்பத்திற்கும்‌, 
அடையாளமென்று 
வேதபண்டிதர்களில்‌ சிலர்‌ சொல்லுகிறார்கள்‌. 
தேவாலயத்திலே. கர்த்தருக்கு 
ஊழியம்‌ செய்கிற ஆசாரியரும்‌, கர்த்தரை 
ஆராதிக்க வருகிறவர்களும்‌ தேவாலய 
வாசல்‌ மண்டப வழியாக பிரவேசிக்க 
அவர்கள்‌ 
ல்‌ தூண்கள்‌. 
ஆலயத்திற்குள்‌ பிரவேசிப்பார்கள்‌. 
இவ்விரண்டு. 
ஆசாரியருக்கும்‌ ஆராதிக்கிற 
ஜனங்களுக்கும்‌ ஆவிக்குரிய 
பண்ணும்‌ என்று வேதபண்டிதர்களில்‌ 
வேறு சிலர்‌ சொல்லுகிறார்கள்‌. 





i al 
ETT 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ ஒவ்வொருவரும்‌, 
தங்களுடைய ஆவிக்குரிய பலத்திற்கும்‌, 
தாங்கள்‌ கர்த்தருக்குள்‌ 
நிலைத்திருப்பதற்கும்‌, கர்த்தரையே 
சார்ந்திருக்கவேண்டும்‌. கர்த்தரை 
ஆராதிக்க வரும்போது. நம்முடைய 
இருதயம்‌ கர்த்தருக்குள்‌ நிலைத்திருக்காமல்‌, 
அங்கும்‌ இங்குமாக அலைபாய்ந்து 
கொண்டிருக்கக்கூடாது. அவைபாய்கிற 
ந்‌ ஒருமனப்படவேண்டும்‌. 
ஸ்திரத்தன்மையோடு 
நிலைத்திருக்கவேண்டும்‌. நாம்‌ 
பரலோகத்திலிருந்து கர்த்தருடைய 
பெலனைப்‌ பெற்றுக்கொள்ளும்போது, 
நம்முடைய இருதயம்‌ அலைபாயாமல்‌, 
கர்த்தருக்குள்‌ நிலைத்திருக்கும்‌. “யாகீன்‌" 
என்னும்‌ பெயருக்கு “கர்த்தர்‌ அலைபாய்கிற 
இருதயத்தை  நிலைப்படுத்துகிறவர்‌” என்று 
பொருள்‌. 
“போவாஸ்‌” 
"கர்த்தருக்குள்‌ நம்முடைய 
இருக்கிறது” என்று பொருள்‌. 
நமக்குள்‌ கிரியை செய்கிறார்‌. 
சித்தத்தையும்‌, 
செயல்களையும்‌ 


நாம்‌ 


என்னும்‌ 


பெயருக்கு 
பெலன்‌ 


கர்த்தர்‌ 
நம்முடைய 
நம்முடைய 
ஆளுகை. செய்கிறார்‌ 
தேவாலயத்திற்குள்‌ பிரவேசிக்கிறவர்கள்‌ 
“கர்த்தர்‌... கொடுக்கும்‌ பெலத்தினால்‌ 
ஆலயத்திற்குள்‌ பிரவேசிக்கிறேன்‌” என்று 
விசுவாசித்து, நம்பிக்கையோடு 
பிரவேசிக்கவேண்டும்‌. 


பிள்ளைகளின்‌ 
உறுதியாய்‌ 
நிலைத்திருக்கவேண்டும்‌. விசுவாசிகளின்‌ 
த்தில்‌ ஆவிக்குரிய பெலமும்‌, 
ஸ்திரத்தன்மையும்‌ 
கர்த்தருடைய 
பிரவேசிக்கும்போது, 
டபத்திலே, 


கர்த்தருடைய 
விசுவாசம்‌. 


வாசல்மண்‌ 
கர்த்தருடைய பெலத்தைப்‌ பெற்றுக்‌ 
கொள்கிறோம்‌. மேலும்‌ நம்முடைய இருதயம்‌ 
அலைபாயாமல்‌ ஸ்திரத்தன்‌மையோடிருப்பதற்கு 
தேவைப்படும்‌ தேவகிருபைகளையும்‌ 
பெற்றுக்கொள்கிறோம்‌. தேவாலய வாசல்‌ 
பிரகாரத்திலே கிருபையின்‌ 

ங்களுக்‌ காத்திருக்கவேண்டும்‌. 


பெலப்பட்டு ஸ்திரப்படவேண்டும்‌. 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மத்தியில்‌ 
பெலத்தோடு 
என்பதற்கு 
மண்டபத்தில்‌ 


தூண்கள்‌ 


ஜனத்தார்‌ 
ஆலயம்‌ 


அடையாளமாயிருக்கிறது. 


ஆலயத்திலிருந்த: 
அதிலிருந்த 
கர்த்தருடைய 
வெண்கலக்‌ 
கடல்தொட்டியையும்‌, கல்தேயர்‌ உடைத்துப்‌ 
போட்டு, அவைகளின்‌ வெண்கலத்தைப்‌ 
பாபிலோனுக்கு எடுத்துக்கொண்டு 
போனார்கள்‌" (2இராஜா 25:13) 


கர்த்தருடைய 
வெண்கலத்‌ தூண்களையும்‌, 


ர. தூணின்‌ உயரம்‌ பதினெட்டு 
முழமாமிருந்தது: அதின்மேல்‌ அதற்கு 
மூன்றுமுழ உயரமான வெண்கலத்‌ தலைப்பும்‌ 
உண்டாயிருந்தது; குமிழிலே சுற்றிலும்‌ 
செய்யப்பட்டிருந்த பின்னலும்‌ 
மாதளம்பழங்களும்‌ எல்லாம்‌ 
வெண்கலமாயிருந்தது; மற்றத்‌ தூணும்‌ 
அதின்‌ பின்னலும்‌ அதைப்போல்‌ இருந்தது" 
(2இராஜா 2517). 


நேபுகாத்நேச்சார்‌ தேவாலயத்தை 
இடித்துப்போட்ட சம்பவத்தைப்பற்றி 
சொல்லும்போது, அவன்‌ தேவாலயத்தின்‌: 
தூண்களை  இடித்துப்போட்டான்‌ என்று 
அடையாளமாய்ச்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ கர்த்தரை விட்டு 
பின்வாங்கிப்போய்விட்டால்‌, அந்நிய 
தேசத்தார்‌, தேவாலயத்தின்‌ தூண்களை 
இடித்து கொண்டு போய்விடுவார்கள்‌. 


வெண்கலக்‌ 
தொட்டி 
1இராஜா 7:28-26 


கடல்‌ என்னும்‌ 


7:28. வெண்கலக்‌ கடல்‌ 
தொட்டியையும்‌ 
வர்ப்பித்தான்‌; சுற்றிதூம்‌ 
சக்கராகாரமான அதினுடைய ஒரு 
விவிம்பு தொடங்கி மறுவினிம்புமட்டும்‌, 
அகலம்‌  பத்துமுழமும்‌, உயரம்‌ 
இத்துமுழமும்‌, சுற்றளவு முப்பதுமுழ 
தூலைவுமாயிருத்தது. 


1இராஜா 
என்னும்‌ 





i al 
TT 


1இராஜா 724. அந்தக்‌ 
கடல்தொட்டியைச்‌ சுற்றி வினிம்புக்குக்‌ 
கீழே அதைச்‌ சுற்றிதூம்‌ மொக்குகன்‌' 
ஒவ்வொரு. முழத்திற்குப்‌ மத்து, 
மத்தாகச்‌ செய்யப்பட்டிருந்தது;. 
வார்க்கப்பட்ட அத்த மொரக்குகனின்‌ 
வரிசைகள்‌ இரண்டும்‌ தொட்டியோடு 
ஒன்றாய்‌ வார்க்கப்பட்டிருந்தது.. 


3 இராஜா 725. அது பன்னிரண்டு. 
நிஷபங்களின்‌ மேல்‌ நின்றது; 
அவைகளில்‌ மூன்று வடக்கேயும்‌, மூன்று. 
மேற்கேயும்‌, மூன்று தெற்கேயும்‌, மூன்று 
கிழக்கேயும்‌ நோக்கியிருத்தது; 
கடல்தொட்டி. நிஷயங்களின்‌: 
மேலாகவும்‌, அவைகளின்‌ 
பின்புறங்களெல்லாம்‌. உன்னாகவும்‌ 


இருந்தது. 


3 இராஜா 756. அதின்‌ கனம்‌ நாலு 
விரற்கடையும்‌, அதின்‌ விளிம்பு 
பானபாத்திரத்தின்‌ வினிம்புபோலும்‌, 
லீலிபுஷ்பம்போலும்‌ இருந்தத; அது 
இரண்டாயிரம்‌ குடம்‌ தண்ணீர்‌ 
பிடிக்கும்‌. 
வெண்கலக்கடல்‌. 
மிகப்பெரிய ஸ்‌ 
ஐந்து மீட்டர்‌ 
தொட்டியில்‌ 
தண்ணீர்‌ 


என்னும்‌ 


தொட்டி 


ஆசாரியர்கள்‌ 
தங்களைச்‌ சுத்தம்பண்‌ ணுவதற்கும்‌, 
பலிபீடத்தில்‌ பலிசெலுத்தப்படும்‌ 
மிருகங்களை சுத்தம்பண்ணுவதற்கும்‌ 
தண்ணீரை  பயன்படுத்துவார்கள்‌. மேலும்‌ 
தேவாலயத்தின்‌ பிரகாரங்களை 
சுத்திகரிப்பதற்கும்‌. தண்ணீரை 
பயன்படுத்துவார்கள்‌. 

வெண்கலக்‌ கடல்‌ என்னும்‌ தொட்டியை 
சுற்றிலும்‌ சக்கராகாரமான அதினுடைய 
ஒரு விளிம்பு தொடங்கி மறுவிளிம்புமட்டும்‌, 
அகலம்‌ பத்துமுழமும்‌, உயரம்‌ ஐந்துமுழமும்‌, 
சுற்றளவு முப்பதுமுழ நூலளவுமாயிருக்கிறது. 
அந்தக்‌ கடல்தொட்டியைச்‌ சுற்றி விளிம்புக்குக்‌ 
கீழே அதைச்‌ சுற்றிலும்‌ மொக்குகள்‌ 


இந்த 


றாய்‌ 
இராஜா 7:23,24). 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


வெண்கலக்கடல்‌ என்னும்‌ தொட்டி 
பன்னிரண்டு ரிஷயங்களின்‌ மேல்‌ நிற்கிறது: 
அலைகளில்‌ மூன்று வடக்கேயும்‌, மூன்று 
மேற்கேயும்‌, மூன்று தெற்கேயும்‌, மூன்று 
கிழக்கேயும்‌ நோக்கியிருக்கிறது: கடல்தொட்டி 
ரிஷபங்களின்‌ மேலாகவும்‌, அவைகளின்‌ 
பின்புறங்களெல்லாம்‌ உள்ளாகவும்‌ இருக்கிறது 
இராஜா 7:25). 

ரிஷபம்‌ என்னும்‌ வார்த்தை 
காளைமாட்டைக்‌ குறிக்கிறது. வெண்கல. 
கடல்‌ என்னும்‌ தொட்டியில்‌ கிபியோனியர்‌ 
என்னும்‌ நிதனீமியர்‌ தண்ணீர்‌ கொண்டு 
வந்து ஊற்றுவார்கள்‌. தேவனுடைய 
ஆலயத்திற்கு தண்ணீர்‌ சுமக்கிற வேலை 
நிதனீமியருக்கு  கொடுக்கப்பட்டிருக்கிறது. 
வெண்கல கடல்‌ என்னும்‌ தொட்டியில்‌ 
தண்ணீர்‌ குறையாமல்‌, எப்போதும்‌ 
நிறைவாயிருக்குமாறு பார்த்துக்கொள்வது 
நிதனீமியரின்‌ பணிவிடை 


இஸ்ரவேல்‌ 


ஜனத்தாரில்‌ அநேகர்‌ 
வனாந்தரத்தில்‌ ட 


'பொன்கன்றுக்குட்டியை 
வார்ப்பித்து, அதை தங்கள்‌ தெய்வமாக 
ஆராதித்தார்கள்‌. கன்றுக்குட்டி எகிப்தியரின்‌ 
தெய்வம்‌. வார்ப்பிக்கப்பட்ட கன்றுக்குட்டிக்கு 
ஜீவனுமில்லை, வல்லமையுமில்லை. ஆனால்‌ 
எகிப்தியரும்‌, புறஜாதியாரும்‌ அதைத்‌ தங்கள்‌ 
தெய்வமாகப்‌ பாவித்து ஆராதிக்கிறார்கள்‌ 


எகிப்தியரின்‌ தெய்வமான 
ரிஷபங்களாகிய காளைபாடுகளுக்கு 
வல்லமையில்லை என்பதை சாலொமோன்‌ 
ராஜா இஸ்ரவேல்‌ ஜனத்தாருக்கு 
தெளிவுபடுத்த விரும்புகிறார்‌. இதற்காக அவர்‌ 
பன்னிரண்டு ரிஷபங்களை செய்து, 
வெண்கலக்கடல்‌ என்னும்‌ 
வைக்கிறார்‌. தொட்டியை 
தான்‌ தகுதியானவை, 
மனுஷரை  ஆசீர்வதிப்பதற்கு. 
தகுதியற்றவை. இஸ்ரவேல்‌ 
கர்த்தரை மாத்திரமே 
ரிஷபங்களை 

ஆராதிக்கக்கூடாது. 
வெண்கலக்கடல்‌ என்னும்‌ தொட்டியில்‌ 
இரண்டாயிரம்‌ குடம்‌ தண்ணீர்‌ பிடிக்கும்‌. 
அவ்வளவு தண்ணீரையும்‌ சேமிக்குமாறு, 
கடல்‌ தொட்டி கனமான வெண்கலத்தினால்‌ 
செய்யப்பட்டிருக்கிறது. அதின்‌ கனம்‌ நாலு 
விரற்கடையும்‌, அதின்‌ விளிம்பு 
பானபாத்திரத்தின்‌ விளிம்புபோலும்‌, லீலி 
புஷ்பம்போலும்‌ இருக்கிறது (1இராஜா 7:26). 





ழ்‌ நயனா 
யாய 


பத்து வெண்கல ஆதாரங்கள்‌ 
1இராஜா 7:27-89 


இராஜா 7:27. 
ஆதாரங்களையும்‌. 


பத்து வெண்கல 
செய்தான்‌; 
ஆதாரமும்‌ நாலுமுழ 
நாலுமுழ: அகலமும்‌, 

மூன்று முழ உயரமுமாயிருந்தது. 


3 இராஜா 7:28. அத்த ஆதாரங்களின்‌ 
வேலைப்பாடு. என்னவெனில்‌, 
அவைகளுக்குச்‌. சவுக்கைகள்‌ 
உண்டரயிருத்தது; சுவுக்கைகளோ 
சட்டங்களின்‌ நடுவில்‌ இருந்தது. 


1இராஜா 7:29. சட்டங்களுக்கு நடுவே 
இருக்கிற அந்தச்‌ சவுக்கைகளில்‌ 
சிங்கங்களும்‌, காளைகளும்‌, 
கேருபீன்களும்‌, சட்டங்களுக்கு மேலாக 
ஒரு திரணையும்‌, சிங்கங்களுக்கும்‌ 
காளைகளுக்கும்‌ கீழாக சாய்வான 
வேலைப்பாடுன்ன ஜலதாரைகளும்‌ 
அதனோடே, இருந்தது. 


3 இராஜா 730. ஒவ்வொரு 
ஆதாரத்திற்கு. நாலு வெண்கல. 
உருனைகளும்‌, வெண்கலத்‌ தட்டுகளும்‌, 
அதின்‌ நாலு கோடிகளுக்கு அச்சுகளும்‌ 
இருந்தது; கொப்பரையின்‌ கீழிருக்க, 
அந்தக்‌ கொம்மைகள்‌ ஒவ்வொன்றும்‌ 
வார்ப்பு வேலையாக ஜலதாரைகளுக்கு 
நேராயிருந்தது. 


1இராஜா 7:81. திரணைகளுக்குன்னான 
அதின்‌ வாய்‌ மேலாக ஒருமுழம்‌ 
உயர்ந்திருந்தது; அதின்‌ வாய்‌. 
ஒன்‌ றரைமுழ சக்கராகாரமும்‌ 
தட்டையுமாய்‌, அதின்‌ வாய்மேல்‌ 
சித்திரங்களும்‌ செய்யப்பட்டிருந்தது; 
அவைகளின்‌ சுவுக்கைகன்‌ 
விருத்தமாயிராமல்‌ சதுரமாயிருந்தது.. 


1இராஜா 782. அத்த நாலு 
உருளைகள்‌ சுவுக்கைகனின்‌ கீழும்‌, 
உருளைகளின்‌ அச்சுகன்‌ ஆதாரத்திலும்‌ 
இருத்தது; ஒவ்வொரு உருளை 
ஒன்றரைமுழ உயரமாயிருந்தது. 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


1இராஜா 7:38. உருனைகளின்‌ வேலை 
இரதத்து உருளைகளின்‌ வேலைக்கு 
ஒத்திருத்தது; அவைகளின்‌ 
அச்சுகளும்‌, சக்கரங்களும்‌, 
வட்டங்களும்‌, கம்பிகளும்‌ எல்லாம்‌ 
வார்ப்புவேலையாயிரு த்தது. 


1இராஜா 7:34. ஒவ்வொரு 
ஆதாரத்தினுடைய நாலு கோடிகளிலும்‌, 
ஆதாரத்திலிருத்து புறப்படுகிற நாலு 
கொம்மைகள்‌ இருத்தது. 


1இராஜா 7:35. ஒவ்வொரு ஆதாரத்தின்‌: 
தலைப்பிலும்‌ அரைமுழ உயரமான 
சக்கராகாரமும்‌, ஒவ்வொரு 
ஆதாரத்தினுடைய  தலைப்பின்மேலும்‌ 
புறப்படுகிற அதின்‌ 
சுவுக்கைகளும்‌ 


இருக்கிற சந்துகளிலே, 
சிங்கங்கள்‌. பேரீத்துகளுடைய 
சித்திரங்களைத்‌ தீர்த்திருந்தான்‌; 
ஒவ்வொன்றிலும்‌, 
இருக்கும்‌ 
இடங்களுக்குத்‌ தக்கதாய்ச்‌ செய்தான்‌. 


737. இந்தப்பிரகாரமாக 
அந்தப்‌. யத்து ஆதாரங்களையும்‌ 
செய்தான்‌; அவைகளெல்லாம்‌ ஒரே 
வார்ப்பும்‌, ஒரே அளவும்‌, ஒரேவித. 
கொத்துவேலையுமாயிரு ந்தது. 


1இராஜா 


1இராஜா 7:98. பத்து வெண்கலக்‌ 
கொப்பரைகளையும்‌ உண்டாக்கினான்‌; 
ஒவ்வொரு கொப்பரை நாற்பது குடம்‌ 
பீடிக்கும்‌ நாலு முழ அகலமான 
ஒவ்வொரு கொப்பரையும்‌ அந்தப்‌ 
பத்து ஆதாரங்களில்‌ 
ஒவ்வொன்‌ நின்மேலும்‌ வைக்கப்பட்டது. 


1இராஜா 7:99. ஐந்து ஆதாரங்களை 
ஆலயத்தின்‌ வலதுபுறத்திலும்‌, ஐந்து 
ஆதாரங்களை: ஆலயத்தின்‌ 
இடதுபுறத்திலும்‌ வைத்தான்‌; 
கடல்தொட்டியைக்‌ கிழக்கில்‌ 
ஆலயத்தின்‌ வலதூபுறத்திலே தெற்குக்கு. 
நேராக வைத்தான்‌. 





i FTE 
TT 


தேவாலயத்தின்‌ பணிவிடைக்காக 
பத்து வெண்கல ஆதாரங்கள்‌ 
செய்யப்பட்டிருக்கிறது: ஒவ்வொரு ஆதாரமும்‌ 
டர நீளமும்‌, நாலுமுழ அகலமும்‌, 

முழ உயரமுமாயிருக்கிறது. 
ரதா 7:27). வெண்கல கடல்‌ என்னும்‌ 


தொட்டி அளவில்‌ மிகவும்‌ பெரியது. அது 

தண்ணீர்‌. 
தேவாலயத்தின்‌ 
தொப்டியிள்‌ள 


இரண்டாயிரம்‌. 
பிடிக்கக்கூடியது. 
ஆராதனைக்கு கடல்‌ 
தண்ணீர்‌ தேவைப்படுகிறது 
தேவாலயத்திற்குள்ளே 

கடல்‌ தொட்டியை வைப்பதற்கு இடமில்லை. 


தொட்டி ஒரே இடத்தில்‌ 
வைக்கப்பட்டிருக்கும்‌. 
தொட்டியிலுள்ள தண்ணீரை 
ஓரிடத்திலிருந்து, மற்றொரு இடத்திற்கு 
எடுத்துச்‌ செல்ல, வெண்கல கொப்பரைகள்‌ 
உண்டாக்கப்பட்டிருக்கிறது. மொத்தம்‌ பத்து 
வெண்கலக்‌ கொப்பரைகள்‌ 
உண்டாக்கப்பட்டிருக்கிறது; ஒவ்வொரு 
கொப்பரையும்‌ நாற்பது குடம்‌ பிடிக்கும்‌: 
நாலு முழ அகலமான ஒவ்வொரு 
கொப்பரையும்‌ அந்தப்‌ பத்து ஆதாரங்களில்‌ 
ஒவ்வொன்றின்மேலும்‌ வைக்கப்பட்டிருக்கிறது. 
ஒவ்வொரு. வெண்லக. 
ஆதராத்தின்பேலும்‌ ஒவ்வொரு கொப்பரை 
வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த க்‌ 
சக்கரம்போல. 
ஓரிடத்திலிருந்து மற்றொரு டட இடத்திற்து 
இந்த ஆதாரத்தையும்‌, இந்த ஆதாரத்தின்மீது, 
வைக்கப்பட்டிருக்கிற கொப்பரையையும்‌ 
இழுத்துச்‌ செல்ல முடியும்‌. ஒவ்வொரு: 
கொப்பரையிலும்‌ நாற்பது குடம்‌ தண்ணீர்‌ 
பிடிக்கக்கூடியது. ஆசாரியர்களுக்கு 
தேவைப்படும்‌ தண்ணீரை, ஓரிடத்திலிருந்து 
மற்றொரு இடத்திற்கு எடுத்துச்‌ செல்ல, இந்த 
ஆதாரங்கள்‌ உபயோகமாயிருக்கும்‌. 


குடம்‌ 


கடல்‌ 


நிலையாக 


சாலொமோன்‌ ராஜாவுடைய கட்டளைப்‌ 
பிரகாரம்‌ ஈராம்‌, பத்து வெண்கல. 
ஆதாரங்களை செய்து, அவற்றில்‌ ஐந்து 
ஆதாரங்களை ஆலயத்தின்‌ 
வலதுபுறத்திலும்‌. ஐந்து ஆதாரங்களை 
ஆலயத்தின்‌ இடதுபுறத்திலும்‌ வைக்கிறான்‌; 
கடல்தொட்டியைக்‌ கிழக்கில்‌ ஆலயத்தின்‌ 
வலதுபுறத்திலே  தெற்குக்கு நேராக 
வைக்கிறான்‌ (1இராஜா 7:39). 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


ஏராளமான 

அதை 
அழகுபடுத்துகிறான்‌. இந்த வசனப்பகுதியில்‌ 
ஆதாரங்களின்‌ வேலைப்பாட்டு விவரம்‌ 
தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. 


அந்த ஆதாரங்களின்‌ வேலைப்பாடு 
என்னவெனில்‌, அவைகளுக்குச்‌ சவுக்கைகள்‌ 
உண்டாயிருக்கிறது:: சவுக்கைகளோ 
சட்டங்களின்‌ நடுவில்‌ இருக்கிறது. 
சட்டங்களுக்கு நடுவே இருக்கிற அந்தச்‌ 
சவுக்கைகளில்‌ சிங்கங்களும்‌, காளைகளும்‌, 
கேருபீன்களும்‌, சட்டங்களுக்கு மேலாக ஒரு 
திரணையும்‌, சிங்கங்களுக்கும்‌ 
காளைகளுக்கும்‌ கீழாக சாய்வான 
வேலைப்பாடுள்ள ஜலதாரைகளும்‌ அதனோடே 
இருக்கிறது (1இராஜா 7:28,29), 


ஆதாரத்திற்கு நாலு 
உருளைகளும்‌, வெண்கலத்‌ 
தட்டுகளும்‌, அதின்‌ நாலு கோடிகளுக்கு 
அச்சுகளும்‌ இருக்கிறது: கொப்பரையின்‌ 
கீழிருக்க, அந்தக்‌ கொம்மைகள்‌ 
ஒவ்வொன்றும்‌ வார்ப்பு வேலையாக 
ஜலதாரைகளுக்கு நேராயிருக்கிறது. 
திரணைகளுக்குள்ளான அதின்‌ வாய்‌ மேலாக 
ஒருமுழம்‌ உயர்ந்திருக்கிறது: அதின்‌ வாய்‌ 
சக்கராகாரமும்‌ தட்டையுமாய்‌, 
ய்மேல்‌ த்திரங்களும்‌ 
அவைகளின்‌: 
விருத்தமாயிராமல்‌ 

சதுரமாமிருக்கிறது (1இராஜா 7:30,31) 


நாலு உருளைகள்‌ 

கீழும்‌, உருளைகளின்‌ 

ஆதாரத்திலும்‌ இருக்கிறது; 

உருளை ஒன்றரைமுழ 

உயரமாயிருக்கிறது. உருளைகளின்‌ வேலை 

இரதத்து உருளைகளின்‌ வேலைக்கு, 

ஒத்திருக்கிறது; அவைகளின்‌ அச்சுகளும்‌, 

சக்கரங்களும்‌, வட்டங்களும்‌, கம்பிகளும்‌ 

எல்லாம்‌. வார்ப்புவேலையாயிருக்கிறது. 
இராஜா 7:32.33). 


ஒவ்வொரு ஆதாரத்தினுடைய நாலு 
கோடிகளிலும்‌, ஆதாரத்திலிருந்து புறப்படுகிற 
நாலு கொம்மைகள்‌ இருக்கிறது. ஒவ்வொரு 
ஆதாரத்தின்‌ தலைப்பிலும்‌: அரைமுழ 
உயரமான சக்கராகாரமும்‌, ஒவ்வொரு 
ஆதாரத்தினுடைய தலைப்பின்மேலும்‌ 
அதிலிருந்து புறப்படுகிற அதின்‌ 
கைப்பிடிகளும்‌ சவுக்கைகளும்‌ இருக்கிறது 
இராஜா 7:34,35). 





f= THE 
TT 


அவைகளிலிருக்கிற கைப்பிடிகளுக்கும்‌ 
க ம்‌ இருக்கிற சந்துகளிலே, 


தீர்க்கப்பட்டிருக்கிறது. 
சுற்றிலும்‌ ஒவ்வொன்றிலும்‌, ஜலதாரைகளிலும்‌ 
இருக்கும்‌ இடங்களுக்குத்‌. 
தக்கதாய்ச்‌ செய்யப்பட்டிருக்கிறது 
(இராஜா 7:36). 


வெண்கல்‌ 
முதலானவை 
1இராஜா 7:40-47 


கெ௱ப்பரைகன்‌ 


இராஜா 7:40. பின்பு சராம்‌. 
கொப்பரைகளையும்‌ சாம்பல்‌ எடுக்கிற 
கரண்டிகளையும்‌ கலங்களையும்‌: 
செய்தான்‌. இவ்விதமாய்‌ சராம்‌. 
கர்த்தருடைய ஆலயத்துக்காக 
ராஜாவாகிய சாலொமோனுக்குச்‌. 
செய்யவேண்டிய எல்லா 
வேலையையும்‌ செய்து முடித்தான்‌. 


1இராஜா 7௧1. அவைகள்‌ 
என்னவெனில்‌: இரண்டு தூண்களும்‌, 
இரண்டு. தூண்களுடைய 
முனையின்மேல்‌ இருக்கிற. 
உருண்டைக்‌ 

தூண்களுடைய 

இருக்கிற 

கம்பங்களை மூடும்‌ இரண்டு வலைப்‌ 
பின்னல்களும்‌, 


1இராஜா 7:42. தூண்களின்‌ மேலுன்ன 
இரண்டு உருண்டைக்‌ கும்பங்களை 
மூடும்படி. ஒவ்வொரு 
வலைப்பின்னலுக்கும்‌ பண்ணின 
இரண்டு வரிசை மாதனம்பழங்களும்‌, 
ஆக இரண்டு வலைப்பின்னலுக்கும்‌ 
"நானூறு மாதனம்பழங்களும்‌, 


1இராஜா 7:48. பத்து ஆதாரங்களும்‌, 
ஆதாரங்களின்மேல்‌ வைத்த த்துக்‌ 
கொப்பரைகளும்‌, 


3 இராஜா 7544. 
கடல்‌ தொட்டியின்‌ 


பன்னிரண்டு ரிஷபங்களும்‌, 


ஒரு கடல்தொட்டியும்‌, 
கீழிருக்கிற 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


1இராஜா 7:45. செய்புச்சட்டிகளும்‌, 
சாம்பல்‌ கரண்டிகளும்‌, கலங்களும்‌ 
செய்தான்‌; கர்த்தரின்‌ ஆலயத்துக்காக 
ராஜாவாகிய சாலொமோனுக்கு 
சராம்‌ செய்த இந்த எல்லாப்‌ 
பணிமுட்டுகளும்‌ சுத்தமான 
வெண்கலமாயிருத்தது. 


1இராஜா 7:46. யோர்தானுக்கு அடுத்த 
சமனான பூமியிலே, சுக்கோத்துக்கும்‌ 
சர்தானுக்கும்‌. நடுவே 
கனிமண்தரையிலே ராஜா இவைகளை 
வார்ப்பித்தான்‌. 


1இராஜா 7:47. இந்தக்‌. சகல்‌ 
பணிமுட்டுகளின்‌ வெண்கலம்‌ மிகவும்‌ 
ஏரானமுமாயிருத்‌ தபடி யால்‌, 
சாலொமோன்‌ அவைகளை 
திறுக்கவில்லை; அதினுடைய திறை 
இவ்வன வென்று ஆராய்ந்து 
பார்க்கவுமில்லை. 


சமாதானபலியாக செலுத்தப்படும்‌ 
மிருகங்களின்‌ மாம்சங்களை வேகவைப்பதற்கு 
வெண்கல கொப்பரைகள்‌ 
செய்மப்பட்ிருக்கிறது. இவற்றின்‌ 
எண்ணிக்‌ ஏராளம்‌. வெண்கல 
கொப்பரைகளில்‌ வேகுவைக்கப்பட்ட 
மாம்சத்தை ஆசாரியர்களும்‌ 
பலிசெலுத்தியவர்களும்‌ புசிப்பார்கள்‌ 


'அதினாலே, கொப்பரையிலாவது 
பானையிலாவது சருவத்திலாவது. 
சட்டியிலாவது குத்துவான்‌; அந்த ஆயுதத்தில்‌ 
வருகிறதையெல்லாம்‌. ஆசாரியன்‌ 
எடுத்துக்கொள்ளுவான்‌: அப்படி அங்கே 
சீலோவிலே வருகிற இஸ்ரவேலருக்கெல்லாம்‌ 
செய்தார்கள்‌” ('சாமு 2:14). 


சாலொமோனுடைய கட்டளைப்‌ 
பிரகாரம்‌ ஈராம்‌ கொப்பரைகளையும்‌ சாம்பல்‌ 
எடுக்கிற கரண்டிகளையும்‌ கலங்களையும்‌ 
செய்கிறான்‌. இவ்விதமாய்‌ ஈராம்‌ 
கர்த்தருடைய ஆலயத்துக்காக 
ராஜாவாகிய சாலொமோனுக்குச்‌ 
செய்யவேண்டிய எல்லா வேலையையும்‌ செய்து 
முடிக்கிறான்‌ (1இராஜா 7:40). 





f= a 
TT 


சாலொமோனுடைய கட்டளைப்‌ பிரகாரம்‌ 
ஈராம்‌ செய்த எல்லா வெண்கல வேலைகளின்‌ 
விவாழும்‌ இந்த வானப்பகுதியன்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. அவற்றின்‌ விவரம்‌ 
வருமாறு 

1. இரண்டு தூண்கள்‌ 


2இரண்டு தூண்களுடைய 
முனையின்மேல்‌ இருக்கிற இரண்டு 
உருண்டைக்‌ கும்பங்கள்‌ 


முனையின்மேல்‌ 
இருக்கிற இரண்டு உருண்டைக்‌ 
கும்ங்களை மூடும்‌. இரண்டு 
வலைப்‌ பின்னல்கள்‌. 


3. தூண்களுடைய 


4. தூண்களின்‌ மேலுள்ள 
உருண்டைக்‌ கும்பங்களை. 


இரண்டு 
மூடும்படி 


5. பத்து ஆதாரங்கள்‌. 


6. ஆதாரங்களின்மேல்‌ 
பத்துக்‌ கொப்பரைகள்‌ 


7. ஒரு குடல்தொட்டி 


8, கடல்‌. தொட்டியின்‌ 
பன்னிரண்டு ரிஷபங்கள்‌. 


கீழிருக்கிற 


9, செப்புச்சட்டிகள்‌ 
10. சாம்பல்‌ கரண்டிகள்‌ 
ரி. கலங்கள்‌ 


கர்த்தரின்‌ ஆலயத்துக்காக 
ராஜாவாகிய சாலொமோனுக்கு ஈராம்‌ செய்த 
இந்த எல்லாப்‌ பணிமுட்டுகளும்‌ சுத்தமான 
'வெண்கலமாயிருக்கிறது. யோர்தானுக்கு 
அடுத்த சமனான பூமியிலே, சுக்கோத்துக்கும்‌ 
சர்தானுக்கும்‌ நடுவே களிமண்தரையிலே. 
சாலொமோன்‌ 
வார்ப்பிக்கிறார்‌. 
பணிமுட்டுகளின்‌ 
ஏராளமுமாயிருந்தபடியால்‌, 
நிறுக்கவில்லை; அதினுடைய 

இல்வளவென்று ஆராய்ந்து 

பார்க்கவுமில்லை (இராஜா 7::45-47). 


1 இராஜாக்கன்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


பொன்வேலைகள்‌ 
இராஜா 


8-51 


1இராஜா 7:48. பின்னும்‌ 
கர்த்தருடைய ஆயைத்துக்குத்‌ 
தேவையான பணிமுட்டுகனையெல்லாம்‌ 
சாலொமோன்‌ உண்டாக்கினான்‌; 
அவையாவன, பொன்‌ பலிபீடத்தையும்‌ 
சமுகத்தப்பங்களை வைக்கும்‌ 
பொன்‌ மேஜையையும்‌, 


1இராஜா 7:49. சந்நிதி ஸ்தானத்திற்கு 

முன்பாக வைக்கும்‌ பசும்பொன்‌ 
வெனக்குத்தண்டுகள்‌, வலதுபுறமாக. 
ஐந்தையும்‌ இடதுபுறமாக ஐந்தையும்‌, 
பொன்னான அதின்‌ பூக்கனோடும்‌ 
வினக்குகனோடும்‌ கத்தரிகளோடுங்கூட, 
உண்டாக்கினான்‌. 


1இராஜா 7:50. 
கிண்ணங்கனையும்‌, வெட்டுக்‌. 
கத்திகளையும்‌, கலங்களையும்‌, 
கலயங்களையும்‌, தாபகலசங்களையும்‌, 
மகா பரிசுத்தமான உன்‌ 
ஆலயத்தினுடைய கதவுகளின்‌ 
பொன்னான முளைகளையும்‌, 
'தேவாலயமாகிய மாளிகைக்‌ கதவுகளின்‌ 
பொன்னான முளைகளையும்‌ 
செய்தான்‌. 


1இராஜா இவ்விதமாய்‌. 
ராஜாவாகிய சாலொமோன்‌. 
கர்த்தருடைய ஆயைத்துக்காகச்‌ செய்த 


எல்லாம்‌. முடிந்தது; 

சாலொமோன்‌ தன்‌: 

தாவீது பரிக்த்தம்‌ 

நேர்த்துகொண்ட, 

பொன்னையும்‌ 

பணிமுட்டுகளையும்‌ கொண்டுவந்து, 

கர்த்தருடைய ஆலயத்தின்‌ 
பொக்கிஷங்களில்‌ வைத்தான்‌. 


பசும்பொன்‌ 


751. 


கர்த்தருடைய ஆலயத்திற்காக 
ராஜாவாகிய சாலொமோனுக்கு, ராம்‌ 
முதலில்‌ வெண்கல வேலைகளை செய்து 
கொடுக்கிறான்‌. அதன்‌ பின்பு 
பொன்வேலைகளை செய்கிறான்‌. 
பொன்லேலைகளை செய்து முடிக்கும்போது. 
ராஜாவாகிய சாலொமோன்‌ கர்த்தருடைய 
ஆலயத்திற்காக செய்த வேலைகளெல்லாம்‌ 
முடிவு... பெறுகிறது. தேவாலயத்தின்‌ 
கதவுகளுக்குள்ளே இருப்பது எல்லாம்‌ 
பொன்னால்‌ செய்யப்பட்டிருக்கிறது. 





f= FTE 
TT 


புதிதாய்‌ செய்யப்பட்டிருக்கிறது. பொன்னால்‌ 
செய்யப்பட்ட பழைய பணிமுட்டுக்களெல்லாம்‌ 
மறுபடியும்‌ உருக்கப்பட்டு புதிதாய்‌ 
செய்யப்பட்டிருக்கிறது. 


ஆலயத்திற்குத்‌. 
பணிமுட்டுக்களையெல்லாம்‌ 
சாலொமோன்‌ உண்டாக்குகிறார்‌. அவற்றின்‌ 


விவரம்‌ வருமாறு: 
1. பொன்‌ பலிபீடம்‌ 


2. சமுகத்தப்பங்களை வைக்கும்‌ பொன்‌. 
மேஜை 


சந்நிதி ஸ்தானத்திற்கு முன்பாக 
வைக்கும்‌ மசப்பொன்‌ 
விளக்குத்தண்டுகள்‌. இவை 
வலதுபுறமாக ஐந்தும்‌ இடதுபுறமாக 
ஐந்தும்‌ வைக்கப்பட்டிருக்கிறது. இவை 
பொன்னான அதின்‌ பூக்களோடும்‌. 
விளக்குகளோடும்‌ கத்தரிகளோடுங்கூட 
உண்டாக்கப்பட்டிருக்கிறது. 

பசும்பொன்‌ கிண்ணங்கள்‌ 
வெட்டுக்கத்திகள்‌ 


கலங்கள்‌ 


ல்‌ த்‌ 

பொன்னான முளைகள்‌. 
10. தேவாலயமாகிய மாளிகைக்‌ 
கதவுகளின்‌ பொன்னான முளைகள்‌. 


சாலொமோன்‌ ஒரு பொன்பலிபீடம்‌. 
மாத்திரமே உண்டாக்குகிறார்‌. மோசேயின்‌ 
ஆசாரிப்புக்கூடாரத்திலும்‌ ஒரு பொன்பலிபீடம்‌. 
த்‌ சாலொமோன்‌. 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கிறிஸ்துவானவர்‌ ஒருவரே என்பதற்கும்‌, 
அவருடைய பரிந்துபேசுதலும்‌ ஒன்றே 
என்பதற்கு இது அடையாளம்‌. 


சாலொமோன்‌ ஐந்து பொன்‌ மேஜைகளை 
உண்டாக்குகிறார்‌. "பத்து மேஜைகளையும்‌ 
செய்து, அவைகளை தேவாலயத்தில்‌: 
வலதுபுறத்திலே ஐந்தும்‌ இடதுபுறத்திலே 
ஐந்தமாக வைத்து, நூறு பொன்‌ 
கலங்களையும்‌ பண்ணினான்‌" (2நாளா 4:8). 


ரத்‌ 


அடையாளமாக 
வைக்கும்‌. ஐந்து 
சாலொமோன்‌. 


கர்த்தருடைய ஆலயத்தில்‌ 
போஜனம்‌. தாராளமாய்க்‌ 
என்பதற்கு 
சமுகத்தப்பங்களை 
பொன்மேஜைகளை 
உண்டாக்கியிருக்கிறார்‌. 


சாலொமோன்‌ பத்து பசும்பொன்‌ 

விளக்குத்‌ தண்டுகளை உண்டாக்குகிறார்‌ 

(இராஜா 7:49). சுலிசேஷத்தின்‌ மூலமாய்‌ 

நமக்கு பரலோகத்தின்‌ வெளிச்சம்‌ 

தாராளமாய்க்‌ கிடைக்கிறது. மோசேயின்‌ 

நியாயப்பிரமாணத்தின்‌ மூலமாக நமக்கு 

சத்தியங்களைவிட, 

மூலமாய்‌ 

அதிகம்‌. 

இதற்கு அடையாளமாக, சாலொமோன்‌ பத்து 

பசும்பொன்‌ விளக்குத்‌ தண்டுகளை 
உண்டாக்குகிறார்‌ (1இராஜா 7:49) 


இவ்விதமாய்‌ ராஜாவாகிய 
சாலொமோன்‌ கர்த்தருடைய ஆலயத்துக்காகச்‌ 
செய்த வேலைகளெல்லாம்‌ முடிவு பெறுகிறது: 


அப்பொழுது 
தகப்பனாகிய தாவீது 
நேர்ந்துகொண்ட வெள்ளியையும்‌ 
பொன்னையும்‌ பணிமுட்டுகளையும்‌ 
கொண்டுவந்து, கர்த்தருடைய ஆலயத்தின்‌ 
பொக்கிஷங்களில்‌ வைக்கிறார்‌. 


சாலொமோன்‌ தன்‌ 
பரிசத்தம்பண்ணும்படி 


ஆலயத்தைக்‌ 
பொன்னையும்‌. 
சேகரித்து 
தாவீது சேகரித்து 
வைத்திருந்த பொன்‌ வெள்ளியினால்‌, 
சாலொமோன்‌ கர்த்தருடைய ஆலயத்தைக்‌ 
கட்டுகிறார்‌. செலவு பண்ணப்பட்ட பொன்‌ 
வெள்ளியைத்‌ தவிர, இன்னும்‌ 
மீதமாமிருக்கிற பொன்னும்‌ வெள்ளியும்‌ 
தாராளமாயிருக்கிறது. 


கர்த்தருடைய 
கட்டுவதற்காக தாவீது ராஜா 
வெள்ளியையும்‌ ஏராளமாக 


வைத்திருந்தார்‌. 





ரட்ட 1 இராஜாக்கள்‌ - விரிவுரை CODES 
ரியா I KINGS - COMMENTARY PUBLISHERS 


கர்த்தருடைய ஊழியத்திற்காக 
பெற்றோர்‌ பரிசுத்தம்பண்ணி, 
நேர்ந்துகொண்டதை, அவர்களுடைய 
பிள்ளைகள்‌ அதற்காக செலவு 
பண்ணவேண்டும்‌. கர்த்தருடைய 
ஊழியத்திற்காக பெற்றோர்‌ ஒதுக்கி 
வைத்திருந்த பணத்தை, அவர்களுடைய 
பிள்ளைகள்‌ வேறு வழிகளில்‌ செலவு 
பண்ணக்கூடாது. பெற்றோர்‌ கர்த்தருடைய 
ஆலயத்தில்‌ ஊழியத்திற்கு நேர்ந்துகொண்டதை, 
நியமிக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய பிள்ளைகள்‌ பயபக்தியோடு 
பரிு்தம்பண்ணும்படி ரந்துகொண்ட | பயன்படுத்தவேண்டும்‌. பெற்றோர்‌ ஆரம்பித்த 
பொன்னையும்‌ வெள்‌ ம்‌, | ஊழியத்தை, அவர்களுடைய 
சாலொமோன்‌ கர்த்‌ த்தின்‌ | பிள்ளைகள்‌ தொடர்ந்து செய்யவேண்டும்‌. 
பொக்கிஷத்தில்‌ க்கிறார்‌. ந்தப்‌ ம்‌ கர்த்தருடையது பிள்ளைகள்‌ 
பொக்கிஷம்‌ ர்த்‌ த்தில்‌ ர்த்தருக்கும்‌ உண்மையுள்ளவர்களாயிருக்க 
ண்டும்‌ தங்கள்‌ பெற்றோருக்கும்‌ 

உண்மையுள்ளவர்களாயிருக்க வேண்டும்‌. 





i ETHER 
TT 


சாலொமோன்‌ 
ஆலயத்தைக்‌ 


கர்த்தருடைய 
குட்டி, அதற்கான 
பணிமுட்டுகளையும்‌ செய்து முடிக்கிறார்‌. 
இவையெல்லாமே மகிமையாயிருக்கிறது. 
இந்த அதிகாரத்தில்‌, சாலொமோன்‌. 
கர்த்தருடைய 

பிரதிஷ்டைபண்ணும்‌ 

எழுதப்பட்டிருக்கிறது. 

பணிதீர்ப்பதின்‌ சத்தம்‌, 

அறுக்கிற சத்தம்‌ 

துதியின்‌ சத்தமும்‌, ஸ்‌ 

அதிக மகிமையாயிருக்கிறது. 


கர்த்தரும்‌ அவருடைய 
ஒருவரையொருவர்‌ 
ஒருவருக்கொருவர்‌ 
பண்ணிக்கொள்ளும்‌ 
கர்த்தருடைய ம்‌ 
பிரதிஷ்டையின்போது, கர்த்தரும்‌ அவருடைய 
பிள்ளைகளும்‌ சந்திக்கும்‌ முதலாவது, 
பரிசுத்தமான சந்திப்பு ஏற்படுகிறது. 

தேவாலய பிரதிஷ்டைக்கு 


கூடிவந்திருக்கிற இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 
(இராஜா 84,2), பிரதிஷ்டைக்கு வந்திருக்கிற 


தேவனாகிய 
பதினாலு நாள்‌ க்க 
ஆசரிக்கிறார்கள்‌ (1இராஜா 8:65) 


உடன்படிக்கைப்‌ 
எடுத்துக்கொண்டு 
ஸ்தானத்திலே. 


கர்த்தருடைய 
பெட்டியை ஆசாரியர்கள்‌ 
வந்து. மகாபரிசுத்த 
வைக்கிறார்கள்‌. (இராஜா 8:39), 
கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய 
ஆலயத்தை நிரப்பிற்று (1இராஜா 8:10,1). 


சாலொமோன்‌ கர்த்தரை நன்றியோடு. 
'ுதிக்கிறார்‌ இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 
எல்லோரும்‌ தேவாலய பிரதிஷ்டைக்கு 
வந்திருப்தன்‌ நோக்கத்தையும்‌, இந்தப்‌ 
பிரதிஷ்டையைப்பற்றியும்‌ சாலொமோன்‌. 
ஜனங்களுக்கு எடுத்து சொல்லுகிறார்‌ 
(இராஜா 82-21). 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தருடைய ஆலயத்தில்‌ 
ஏறெடுக்கப்படும்‌ எல்லா ஜெபங்களுக்கும்‌ 
கர்த்தர்‌ தம்முடைய கிருபையினால்‌ பதில்‌ 
கொடுக்கவேண்டுமென்று, சாலொமோன்‌ 
கர்த்தரிடத்தில்‌ பயபக்தியோடு ஜெபிக்கிறார்‌ 
இராஜா 8:22-53) 


சாலொமோன்‌ இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 
எல்லோருக்கும்‌ ஆசீர்வாதமும்‌, ஆவிக்குரிய 
ஆலோசனைகளும்‌ சொல்லி, அவர்களை 
அனுப்பி வைக்கிறார்‌ [இராஜா 8:54-63) 
சாலொமோனும்‌ அவரோடு 
கூடமிருக்கிற இஸ்ரவேலர்‌ அனைவரும்‌. 
கர்த்தருடைய சந்நிதியில்‌ ஏராளமான 
பலிகளை செலுத்தி, கர்த்தருடைய 
ஆலயத்தை பிரதிஷ்டைபண்‌ ணுகிறார்கள்‌ 
இராஜா 8:62-66). 
கர்த்தருடைய லயம்‌ 
பிரதிஷ்டைபண்ணப்பட்ட சம்பவம்‌ 
இஸ்ரவேலர்‌ அணைவருக்கும்‌ மகிமையான 
சரித்திர சம்பவமாகும்‌. இந்த நாட்கள்‌ 
இயேசுகிறிஸ்துவின்‌ மையான 
நாட்களுக்கு அடையாளமாயிருக்கிறது. 


கர்த்தருடைய உடன்படிக்கைப்‌ 
பெட்டி. 
1இராஜா 8:1-9. 
1இராஜா 


கர்த்தருடைய 
பெட்டியைச்‌ 


அப்பொழுது 
உடன்படிக்கைப்‌ 
சீயோன்‌: என்னும்‌ 
தாவீதின்‌ நகரத்திலிருந்து 
கொண்டு வரும்படி சாலொமோன்‌ 
இஸ்ரவேலின்‌ மூப்பரையும்‌, கோத்திரப்‌ 
பிரபுக்களாகிய இஸ்ரவேல்‌ 
புத்திரரிலுன்ன பிதாக்களின்‌ தலைவர்‌ 
அனைவரையும்‌, எருசலேமில்‌ 
ராஜாவாகிய. சாலொமோன்‌ 
தன்னிடத்திலே கூடிவரச்‌ செய்தான்‌. 


1இராஜா 82. இஸ்ரவேல்‌ 
மனுஷரெல்லாரும்‌ ஏழாம்‌ மாதமாகிய 
ஏத்தானிம்மாதத்துப்‌ பண்டிகையிலே, 
ராஜாவாகிய  சாலொமோனிடத்தில்‌ 
கூடிவத்தார்கள்‌. 


இராஜா 8:3. இஸ்ரவேலின்‌ மூப்பர்‌ 
அனைவரும்‌ வத்திருக்கையில்‌, 
ஆசாரியர்‌ கர்த்தகுடைய பெட்டியை 
எடுத்து, 





i ராண 
யாய 


இராஜா ஐக்‌, பெட்டியையும்‌, 
ஆசரிப்புக்‌ கூடாரத்தையும்‌, 
கூடாரத்திலிருத்த பரிசுத்த 
பணிமுட்டுகன்‌ அணைத்தையும்‌ சமத்து 
கொண்டுவந்தார்கள்‌;. ஆசாரியரும்‌, 
லேவியரும்‌, அவைகளைச்‌ கமத்தார்கன்‌. 
1இராஜா 8, ராஜாவாகிய 
காலொமோனும்‌ அவனோடே கூடின 
இஸ்ரவேல்‌ சபையனைத்தும்‌ பெட்டிக்கு. 
முன்பாக நடத்து, எண்ணிக்கையும்‌ 
கணக்குமில்லாத திரனான. 
ஆடுகளையும்‌ மாடுகளையும்‌ யலி 
யிட்டார்கள்‌. 


1இராஜா 8:8. அப்படியே ஆசாரியர்கள்‌ 
கர்த்தருடைய 
உடன்படிக்கைப்பெட்டியை 
ஆலயத்தின்‌ சந்நிதி ஸ்தானமாகிய 
மகாபரிசுத்த ஸ்தானத்திலே 
கேருபீன்களுடைய செட்டைகளின்‌ கீழே 
கொண்டுவந்து வைத்தார்கள்‌. 


1இராஜா 87. கேருபின்கள்‌. 
பெட்டியிருக்கும்‌ ஸ்தானத்திலே தங்கள்‌. 
இரண்டு செட்டைகளையும்‌ விரித்து, 
உயர இருந்து பெட்டியையும்‌ அதின்‌ 
தண்டுகளையும்‌ மூடி.க்கொண்டிருந்தது. 


1இராஜா 8:8. தண்டுகளின்‌ முனைகள்‌ 
சந்திதி ஸ்தானத்திற்கு முன்னான 
பரிசுத்த. ஸ்தலத்திலே 
காணப்படத்தக்கதாய்‌ அந்தத்‌ 
தண்டுகளை முன்னுக்கு இழுத்தார்கள்‌; 
ஆகிலும்‌ வெளியே அவைகள்‌ 
காணப்படவில்லை; அவைகள்‌. 
இந்நான்வரைக்கும்‌ அங்கேதான்‌ 
இருக்கிறது. 


1இராஜா 89. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
எகிப்துதேசத்திலிருத்து புறப்பட்டபின்‌ 
கர்த்தர்‌ அவர்கணோடே உடன்படிக்கை 
பண்ணுகிறயோது, மோசே ஓரேயிலே 
அந்தப்‌ பெட்டியில்‌ வைத்த இரண்டு 
கற்பலகைகனே அல்லாமல்‌ அதிலே 
வேறொன்றும்‌ இருந்ததில்லை. 


சாலொமோன்‌ ராஜா கர்த்தருடைய 
ஆலயத்திற்காக செய்த வேலைகளெல்லாம்‌ 
முடிவு பெறுகிறது; ஆலயத்திலுள்ள. 
மகாபரிசுத்த ஸ்தலத்தில்‌, இன்னும்‌ 
உடன்படிக்கைப்‌ பெட்டி வைக்கப்படவில்லை. 


1 இராஜாக்கன்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தருடைய உடன்படிக்கைப்‌ பெட்டி இல்லாத 
ஆலயம்‌, ஆத்துமா இல்லாத 

போலவும்‌, விளக்‌ 
விளக்குத்தண்டுபோலவும்‌, 

இல்லாத வீடு 
வெறுமையாயிருக்கும்‌. 


அங்க்கரிக்கவேண்டும்‌. 

அவற்றை அங்கீகரிக்கவில்லையென்றால்‌ 
சாலொமோனுடைய முயற்சிகளெல்லாமே 
பிரயோஜனமற்றுப்போகும்‌. அவை 
வீணாய்ப்போகும்‌. 


மாய்‌ ராஜாவாகிய 
கர்த்தருடைய ஆலயத்திற்காக 
செய்த வேலைகளெல்லாம்‌. முடிந்தது” 
இராஜா 8:51) என்று எழுதப்பட்டிருந்தாலும்‌, 
இன்னும்‌ ஒரு வேலை முடியாயலிருக்கிறது. 
கர்த்தருடைய உடன்படிக்கைப்‌ பெட்டி, 
கர்த்தருடைய ஆலயத்திற்குள்‌ கொண்டு 
வரப்படவேண்டும்‌. இதுவே கர்த்தருடைய 
ஆலயத்திற்காக செய்யப்படும்‌ வேலைகளில்‌ 
பிரதான வேலையாகும்‌. 


சாலொ 


சாலொமோன்‌ 
ஆலயத்திற்காக 
வேலைகளையும்‌ 
முடிக்கிறார்‌. 


நேர்த்தியாய்ச்‌ 
கர்த்தருடைய ்‌ 
பெட்டியையும்‌ கர்த்தருடைய ஆலயத்திற்குக்‌ 
கொண்டு வர ஒழுங்கு செய்கிறார்‌ 


கர்த்தருடைய ஆலயத்தைக்‌ கட்டி 
முடித்த பின்பு, கர்த்தருடைய உடன்படிக்கைப்‌ 
பெட்டியைச்‌ சீயோன்‌ என்னும்‌ தாவீதின்‌ 
நகரத்திலிருந்து கொண்டு வரும்படி, 
சாலொமோன்‌ இஸ்ரவேலின்‌ மூப்பரையும்‌, 
கோத்திரப்‌ பிரபுக்களாகிய இஸ்ரவேல்‌ 
பத்திரரிலுள்ள. 

அனைவரையும்‌, 

கூடிவரச்செய்கிறார்‌ (1இராஜா 8:1) 


இஸ்ரவேல்‌ மனுஷரெல்லாரும்‌ ஏழாம்‌ 
மாதமாகிய ஏத்தானீம்மாதத்துப்‌ 
பண்டிகையிலே, ராஜாவாகிய 
சாலொமோனிடத்தில்‌ கூடிவருகிறார்கள்‌ 
இராஜா 8:2). ஏத்தானீம்‌ மாதத்துப்‌ 
பண்டிகை என்பது, கூடாரங்களின்‌ 
பண்டிகையைக்‌ குறிக்கிறது. இந்தப்‌ 
பண்டிகை ஏழாம்‌ மாதம்‌ பதினைந்தாம்‌. 


தேதியிலே ஆசரிக்கப்படும்‌. 





i FTE 
TT 


பின்னும்‌ கர்த்தர்‌ 
நோக்கி: நீ இஸ்ரவேல்‌ புத்திரரோடே 
சொல்லவேண்டியது என்னவென்றால்‌: 
அந்த ஏழாம்‌ மாதம்‌ பதினைந்தாந்தேதிமுதல்‌ 
ஏழுநாளளவும்‌ கர்த்தருக்கு 
ஆசரிக்கும்‌ கூடாரப்பண்டிகையாயிருப்பதாக” 
(லேவி 23:33,34). 


மோசேயை 


தாவீது கர்த்தருடைய உடன்படிக்கைப்‌ 
பெட்டியை, தனக்கு அருகாமையில்‌ தாவீதின்‌ 
நகரத்திற்கு கொண்டு வந்தார்‌. 
சாலொமோனோ அந்தப்‌ பெட்டியை 
கர்த்தருடைய ஆலயத்திற்கு கொண்டு 
வருகிறார்‌. தாவீது செய்த ஊழியத்தை 
சாலொமோன்‌ தொடர்ந்து செய்கிறார்‌. 
பிள்ளைகள்‌ தங்கள்‌ பெற்றோர்‌ விட்டுச்‌ 
சென்ற ஊழியத்தை தொடர்ந்து. 
செய்யவேண்டும்‌. பெற்றோர்‌ செய்த. 
ஊழியம்‌ அவர்களோடு நின்றுவிடக்கூடாது. 

சாலொமோனுடைய அழைப்பை 
ஏற்று, இஸ்ரவேலின்‌ மூப்பும்‌, 
கோத்திரப்பிரபுக்களாகிய இஸ்ரவேல்‌ 
புத்திரரிலுள்ள பிதாக்களின்‌ தலைவர்‌ 
அனைவரும்‌, எருசலேமில்‌ ராஜாவாகிய 
சாலொமோனிடத்தில்‌ கூடிவருகிறார்கள்‌. 
இராணுவத்தலைவர்களும்‌, நியாயாதிபதிகளும்‌ 
சாலொமோனிடத்தில்‌ கூடிவருகிறார்கள்‌ 
இவர்களெல்லோருமே ஒரே நோக்கத்திற்‌ 
கூடிவந்திருக்கிறார்கள்‌. 
உடன்படிக்கைப்‌ பெட்டியை 
என்னும்‌ தாவீதின்‌ 
எருசலேமிலுள்ள 
ஆலயத்திற்கு கொண்டு 
இதுவே அவர்கள்‌ 
நோக்கம்‌. 

இஸ்ரவேலின்‌ மூப்பரும்‌, 
கோத்திரப்பிதாக்களின்‌ தலைவரும்‌ 
சாலொமோனின்‌ கட்டளைக்கு கீழ்ப்படிந்து 
அவரைக்‌ 
சாலொமோன்‌ 
அநேக 
அவருடைய ராஜ்யபாரத்தில்‌ - “இஸ்ரவேல்‌ 
தேசம்‌ சமாதானமாயும்‌, 


வரவேண்டும்‌. 
கூடிவந்திருப்பதன்‌ 


சொல்லுவதற்காக, 
பரன்‌! 


அணைவரும்‌ 
கூடிவந்திருக்கிறார்கள்‌. 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அவர்கள்‌ எல்லோரும்‌ கர்த்தருடைய 

உடன்படிக்கைப்‌ பெட்டியை 

கனம்பண்ணுவதற்காக வந்திருக்கிறார்கள்‌. 

கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌  ஜனத்தார்‌ 

எல்லோருக்கும்‌ தம்முடைய கிருபையையும்‌, 

இரக்கத்தையும்‌  வெளிப்படுத்தியிருக்கிறார்‌. 

கர்த்தர்‌ தங்களுக்கு செய்த பொதுவான 

நன்மைகளை நினைவுகூர்ந்து, அவரைத்‌ 

துதிப்பதற்காக, இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
எல்லோரும்‌ கூடிவந்திருக்கிறார்கள்‌. 

சாலொமோனிடத்தில்‌ கூடிவந்திருக்கிற 

ம்‌ வெறுங்கையோடு 

ள்‌ எல்லோரும்‌ 

பலியிடுவதற்காக 

கணக்குமில்லாத 

ஆடுகளையும்‌ மாடுகளையும்‌ 

தங்களோடு கொண்டு வந்திருக்கிறார்கள்‌ 

இராஜா 8:5). 


கர்த்தருன ஊழியத்தில்‌ 
வொணியதக்கெண்று. விசேவித்த. ஊழியம்‌ 
நியமிக்கப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல்‌. 
ஜனத்தார்‌ வனாந்தரத்தில்‌ பிரயாணம்‌. 
செய்தபோது, லேலியர்கள்‌ கர்த்தருடைய 
உடன்படிக்கைப்‌ பெட்டியை சுமந்தார்கள்‌. 
இங்கே ஆசாரியர்கள்‌ கர்த்தருடைய 
பெட்டியை சுமக்கிறார்கள்‌. கர்த்தருடைய 
உடன்படிக்கைப்‌ பெட்டி சுமக்கப்படும்‌ கடைசி 
சம்பவம்‌ இதுதான்‌. 


யோசுவாவின்‌ காலத்தில்‌, இஸ்ரவேல்‌ 
ஜனத்தார்‌. எரிகோ ண்பன்‌ சுற்றி 
நடந்தபோது, ஆசாரியர்கள்‌ கர்த்தருடைய 
உடன்படிக்கைப்‌ பெட்டியை சுமந்தார்கள்‌. 
இது கர்த்தரிடத்திலிருந்து வந்த விசேஷித்த 
கட்டளை. அதன்‌ பின்பு இப்போது, 
சாலொமோனுடைய காலத்தில்‌, ஆசாரியர்கள்‌ 
கர்த்தருடைய பெட்டியை சுமக்கிறார்கள்‌. 
இது உடன்படிக்கைப்‌ பெட்டி சுமக்கப்படும்‌ 
கடைசி நிகழ்ச்சி. 
இஸ்ரவேலின்‌: 
வந்திருக்கையில்‌, ஆசாரியர்‌ கர்த்தருடைய 
பெட்டியை எடுத்து, பெட்டியையும்‌, 
ஆசரிப்புக்‌ கூடாரத்தையும்‌, கூடாரத்திலிருந்த 
ov பணிமுட்டுகள்‌ அனைத்தையும்‌ 
கொண்டுவருகிறார்கள்‌:: 
ஆசாரிய; லேவியரும்‌, அவைகளைச்‌ 
சுமக்கிறார்கள்‌ (1இராஜா 8:34). 


மூப்பர்‌ அனைவரும்‌ 





f= FTE 
ETT 


கர்த்தருடைய பெட்டியில்‌ என்ன 
இருக்கிறது என்பதும்‌ இந்த வசனப்பகுதியில்‌ 
தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ எகிப்துதேசத்திலிருந்து புறப்பட்டபின்‌ 
கர்த்தர்‌ அவர்களோடே உடன்படிக்கை 
பண்ணுகிறபோது, மோசே ஒரேபிலே அந்தப்‌ 


வைக்கப்பட்டிருக்கிற 
ஆரோனுடைய கோலும்‌ 
பெட்டிக்குள்ளே 
உடன்படிக்கைப்‌ 
பக்குத்திலிருக்கிறது. 

£வீதும்‌ சாலொமோனும்‌ கர்த்தருடைய 
பக்கத்துக்‌ எ மளிகை பொன்னை 
வெள்ளியையும்‌ பரிசுத்தம்பண்ணும்படி 
நேர்ந்துகொண்டார்கள்‌. அவர்கள்‌ 
நேர்ந்துகொண்ட வெள்ளியையும்‌, 
பொன்னையும்‌, சகல 
பணிமுட்டுகளையும்விட, கர்த்தருடைய 
உடன்படிக்கைப்‌ பெட்டியும்‌ அந்தப்‌ 
பெட்டிக்குள்‌ வைக்கப்பட்டிருக்கிற இரண்டு 
கற்பலகைகளும்‌ அவர்களுக்கு 
விலையேறப்பெற்றதாயிருக்கிறது. 

ஆசாரியர்‌ 
எடுத்துக்கொண்டு 
பெட்டியோடுகூட 
கூடாரத்திலிருந்த 
அனைத்தையும்‌ 
வருகிறார்கள்‌ (இராஜா 8:4). மோசே 
வனாந்தரத்திலே கர்த்தருக்கு. 
ஆசரிப்புக்கூடாரத்தைப்‌ போட்டார்‌. அந்தக்‌ 
கூடாரம்‌ கிபியோனிலிருந்தது. தாவீது 
கர்த்தருடைய ஆசரிப்புக்கூடாரத்தை। 
தாவீதின்‌ நகரமாகிய சீயோனிலே போட்டார்‌. 


இப்போது ஆசாரியர்‌ 

ஆசரிப்புக்கூடாரத்தை, 

ஆலயத்திற்கு சுமந்துகொண்டு வருி்கள்‌. 
ஆசரிப்புக்கூடாரத்தின்‌ 

பரிசுத்தங்களையும்‌, ததன்‌ 
ஆலயத்திலே சமர்ப்பிக்கிறார்கள்‌. இனிமேல்‌ 
கர்த்தருடைய பரிசுத்த பிரசன்னம்‌ அவருடைய 
ஆலயத்தில்‌ பரிபூரணமாய்‌ தங்கியிருக்கும்‌ 
என்பதற்கு இது அடையாளம்‌. கர்த்தரைத்‌ 
தேடுகிறவர்கள்‌. வேறு எங்கும்‌ போய்‌ 
தேடாமல்‌, கர்த்தருடைய ஆலயத்தில்‌ வந்து 
தேடவேண்டும்‌ என்பதற்கு இது அடையாளம்‌. 


கர்த்தருடைய 


பெட்டியை 
டட அரும்பத்‌ 
ஆசரிப்புக்கூடாரத்தையும்‌, 
பரிசுத்த பணிமுட்டுகள்‌ 


சுமந்துகொண்டு 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சபையில்‌, சையின்‌ 
காரியங்களெல்லாம்‌ 
சமர்ப்பிக்கப்படவேண்டும்‌. கர்த்தருடைய 
சபையில்‌ சந்தோஷமும்‌, மகிமையும்‌ 
நிரம்பியிருக்கவேண்டும்‌. பரலோகத்திலிருந்து 
வரும்‌ பரிசுத்தம்‌ சபையின்மீது நிறைவாக 
தங்கியிருக்கவேண்டும்‌. 


ஆசாரியர்கள்‌ கர்த்தருடைய 
உடன்புடிக்கைப்பெட்டியை ஆலயத்தின்‌ சந்நிதி 
ஸ்தானமாகிய மகாபரிசுத்த ஸ்தானத்திலே. 
கேருபீன்களுடைய செட்டைகளின்கீழே 
கொண்டுவந்து. வைக்கிறார்கள்‌ 
இராஜா 86) இதுவரையிலும்‌ 
கர்த்தருடைய உடன்படிக்கைப்‌ பெட்டி பல 
இடங்களுக்கும்‌ சுமந்து கொண்டு 
போகப்பட்டது. இப்போதோ கர்த்தருடைய 
பெட்டி அதற்குரிய ஸ்தானத்தில்‌ 
ஸ்தாபிக்கப்படுகிறது. இதன்‌ பின்பு 
கர்த்தருடைய உடன்படிக்கைப்‌ பெட்டி 
எங்கும்‌ எடுத்துச்‌ செல்லப்படவில்லை. 
“அவைகள்‌ இந்நாள்‌ வரைக்கும்‌ அங்கே 
தான்‌ இருக்கிறது” (இராஜா 8:8). 
பெட்டியிருக்கும்‌. 
இரண்டு 
இருந்து 


மீன்கள்‌. 

ஸ்தானத்திலே. தங்கள்‌ 
செட்டைகளையும்‌ விரித்து, உயர 
பெட்டியையும்‌ அதின்‌ 
மூடிக்கொண்டிருக்கிறது. 
தண்டுகளின்‌ முனைகள்‌ 
ஸ்தானத்திற்கு. முன்னான 
ஸ்தலத்திலே காணப்படத்தக்கதாய்‌ அந்தத்‌ 

தண்டுகளை முன்னுக்கு இழுக்கிறார்கள்‌; 
ன்‌ வெளியே அவைகள்‌ 
காணப்படவில்லை: அவைகள்‌ 
இந்நாள்வரைக்கும்‌ அங்கேதான்‌ இருக்கிறது 
(இராஜா 8:7 8). 

கர்த்தர்‌ ஆலயத்தின்‌ சந்நிதி 
ஸ்தானமாகிய மகாபரிசுத்த 
ஸ்தானத்திலிருந்து தம்முடைய ஜனங்களோடு 
பேசுகிறார்‌. கர்த்தர்‌ மகாபரிசுத்த 
ஸ்நலத்திிகந்து தங்களோடு பேசுவார்‌ 
என்று ஜனங்களும்‌ எதிர்பார்க்கிறார்கள்‌. 
மகாபரிகத்த ஸ்தலம்‌, கர்த்தருடைய 
பிரசன்னம்‌ வாசம்பண்ணுகிற ஸ்தலம்‌. 

ப்‌ பரிசுத்த ஸ்தலத்தில்‌ 
கர்த்தருடைய உடன்படிக்கைப்‌ பெட்டி 
வைக்கப்பட்டிருக்கிறது. இந்தப்‌ பெட்டி 
கர்த்தருடைய பிரசன்னத்திற்கு அடையாளம்‌. 





i FTE 
TT 


ஆசாரியர்கள்‌ கர்த்தருடைய 
உடன்படிக்கைப்‌ பெட்டியை 
கேருபீன்களுடைய. செட்டைகளின்கீழ்‌ 
கொண்டு வந்து வைக்கிறார்கள்‌. 
சாலொமோன்‌ ராஜா கர்த்தருடைய 
ஆலயத்தைக்‌ கட்டினபோது, மகாபரிகத்த 
ஸ்தலத்திலே கேருபீன்களையும்‌ 
உள்‌ஆலயத்திலே வைத்திருக்கிறார்‌. 

"ஒரு ன்‌ பத்‌, 
உயரமாயிருந்தது: மற்றக்‌ கேரும்னும்‌ 
அப்படியே இருந்தது. அந்தக்‌ கேருபீன்களை 
உள்‌ ஆலயத்திலே. வைத்தான்‌; 
கேருபீன்களின்‌ செட்டைகள்‌ 
விரித்திருந்ததினால்‌, ஒரு  கேருபீனின்‌ 
செட்டை ஒருபக்கத்துச்‌ சுவரிலும்‌, மற்றக்‌ 
கேருபீனின்‌ செட்டை மறுபக்கத்துச்‌ சுவரிலும்‌ 
தொடத்தக்கதாயிருந்தது; ஆலயத்தின்‌: 
நடு , அவைகளின்‌ செட்டைகள்‌ 
ஒன்றோடொன்று தொடத்தக்கதாமிருந்தது. 
அந்தக்‌ கேருபீன்களைப்‌ பொன்தகட்டால்‌ 
மூடினான்‌" [இராஜா 6:26-28) 


கேருபீன்கள்‌ விசேஷித்த பாதுகாப்புக்கு 
அடையாளம்‌. தேவதூதர்கள்‌ கர்த்தருடைய 
பரிசுத்த ஸ்தலத்தைப்‌ பாதுகாக்கிறார்கள்‌. 
கர்த்தருடைய 

வைக்குப்பட்டிருக்கிற 

பிரமாணங்களும்‌, 

ஆலயத்திலே. தேவனை கொக்‌ 
ஜனங்களும்‌, நேவதூதர்களின்‌ விசேஷித்த. 
பாதுகாப்பிலிருக்கிறார்கள்‌. 


கர்த்தருடைய மகிமை 
1இராஜா 8:10,11. 


1இராஜா 810. அப்பொழுது 
ஆசாரியர்கள்‌ பரிசுத்த ஸ்தலத்திலி. 
ருந்து புறப்படுகையில்‌, மேகமானது 
கர்த்தருடைய ஆலயத்தை திரப்பிற்று.. 


இராஜா 801. மேகத்தினிமித்தம்‌ 
ஆசாரியர்கள்‌ ஊழியஞ்செய்கிறதற்கு. 
நிற்கக்கூடாமற்‌ போயிற்று; 
கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய 
ஆலயத்தை திரப்பிற்று.. 


கர்த்தர்‌ தமக்காக கட்டப்பட்டிருக்கும்‌ 
ஆலயத்தை தமது கிருபையினால்‌ 
அங்கீகரிக்கிறார்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய மகாபரிசத்த 
ஸ்தலத்திலே. வரையிலும்‌, 


மகிமையை, 
நிரப்பும்‌ 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


QOODNEYS 
PUEUSHERS 


ஆசாரியர்களால்‌ அந்த ஸ்தலத்தில்‌ நிற்க 
முடிகிறது. அது வரையிலும்‌ ஆசாரியர்களால்‌ 
மகாபரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே வரமுடிகிறது. 

ஆசாரியர்கள்‌ 
உடன்படிக்கைப்‌ பெட்டியை, ஆலயத்தின்‌ 
சந்நிதி ஸ்தானமாகிய உமகாபரிசுத்த 
ஸ்தானத்திலே கொண்டு வந்து 
வைத்தபோது, ஆசாரியர்களால்‌ மகாபரிசுத்த 
ஸ்தலத்திலே. ஊழியம்‌ செய்கிறதற்கு 
நிற்கக்கூடாமல்‌ போயிற்று மகாபரிசுத்த 
ஸ்தலத்திற்குள்ளே யாரும்‌ பிரவேசிக்க 
முடியவில்லை. 


கர்த்தருடைய 


பாவநிவாரண நாளின்போது மாத்திரம்‌, 
பிரதான ஆசாரியன்‌, மகா. பரிசத்த 
ஸ்தலத்திற்குள்ளே பிரவேசிக்கலாம்‌. அந்த 
நாளில்‌ பிரதான ஆசாரியனைத்‌ தவிர வேறு 
யாரும்‌ மகாபரிசுத்த ஸ்தலத்திற்குள்‌ 
பிரவேசிக்க முடியாது. மற்ற நாட்களில்‌, 
மகாபிரதான ஆசாரியனும்‌, வேறுயாரும்‌, 
உடன்படிக்கைப்‌ பெட்டி வைக்கப்பட்டிருக்கிற 
மகாபரிசுத்த ஸ்தலத்திற்குள்‌ பிரவேசிக்க. 
முடியாது. 


சாரியர்கள்‌ கர்த்தருடைய 
வன்ம பெட்டியை மகாபரிசுத்த 


ஸ்தலத்தில்‌ கொண்டு வந்து வைத்துவிட்டு 
அவர்கள்‌ பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படும்‌ 

வரையிலும்‌, கர்த்தருடைய மகிமை, 
மகாபரிசுத்த ஸ்தலத்தை நிரப்பவில்லை. 


ஆசாரியர்கள்‌ மகாபரிசுத்த ஸ்தலத்திலிருந்து, 
புறப்பட்ட பின்பு. மேசுமானது கர்த்தருடைய 


த்‌ நிரப்புவதோடு, 
முழுவதையும்‌ நிரப்பிற்று. 

கர்த்தருடைய 
அடையாளமாயிருக்கிற. 
ஆசாரியர்கள்‌ ஊழியம்‌ 
நிற்கக்கூடாமற்போயிற்று. 
ஆசாரியர்கள்‌ 
தூபவர்க்கங்களை 
செலுத்துகிறவர்கள்‌. அவர்களால்‌ 
நின்று ஊழியம்‌ செய்ய 
கர்த்தருடைய மகிமை 
ஆலயத்தை நிரப்பிற்று. 
மகிமை. அவருடைய 
பிரத்தியட்சமாக வெளிப்படுகிறது. 





f= FTN 
TT 


கர்த்தர்‌ தம்முடைய உடன்படிக்கைப்‌ 
பெட்டியை கனம்பண்ணுகிறார்‌. 
உடன்படிக்கைப்‌ பெட்டி கர்த்தருடைய 
பிரசன்னத்திற்கு அடையாளம்‌ என்பதை 


அலைந்துகொண்டிருந்தது. 
ஜனத்தார்‌ 
பிரயாணம்பண்ணியபோது, 
சாதாரண ஸ்தலங்களில்‌ 
பெட்டியை வைத்தார்கள்‌. 


ஆரரிபபக்கூபாத்தல்‌ 
உடன்படிக்கைப்‌ எல்லோரும்‌. 
பார்க்கும்‌. வண்ணமாக வெளிப்படையாக 
வைக்கப்பட்டிருந்தது. ஆகையினால்‌ கர்த்தர்‌ 
அப்போது தம்முடைய மகிமையை 
பிரத்தியட்சமாக அங்கே 
வெளிப்படுத்தவில்லை. 


இப்போதோ கர்த்தருடைய 
ஆலயத்திலே, அவருடைய உடன்படிக்கைப்‌ 
பெட்டி பரிசுத்த. ஸ்தானத்தில்‌ 
வைக்கப்பட்டபோது, கர்த்தருடைய மகிமை 
கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்புகிறது. 


கர்த்தருடைய 


வைக்கப்பட்டிருக்கிற சந்நிதி ஸ்தானமாகிய 
மகாபரிசுத்த ஸ்தலத்தையும்‌ 
அங்கீகரித்திருக்கிறார்‌ என்பதற்கு இது 
அடையாளம்‌... மோசே ரத்‌ 
உடன்படிக்கைப்‌ 
ஆசாரிப்புக்கூடாரத்திலே. 
வைத்தபோது, அங்கு 
கர்த்தருடைய 
கர்த்தருடைய 
வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. 

சாலொமோன்‌ 
ஆலயத்தைக்‌ கட்டியிருக்கிறார்‌. கர்த்தருடைய 
ஆலயத்திற்காக பரிசுத்தமான 
பணிமுட்டுகளை செய்திருக்கிறார்‌. 
தேவாஸ்‌ ல்‌, 
என்பதற்கு அடையாளமாக, 
மகிமை கர்த்தருடைய 
நிரப்பிற்று. கர்த்தருடைய 
பரிசுத்த. 


கர்த்தருடைய 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


மனுஷர்‌ மத்தியிலே தேவனுடைய 
ஸ்தாபிக்கப்படவேண்டும்‌. 
கர்த்தருடைய சித்தம்‌. 


ராஜ்யம்‌ 
இதுவே 


ஆசாரியர்கள்‌ கர்த்தருடைய 
உடன்படிக்கைப்‌ பெட்டியை சுமந்துகொண்டு 
சாலொமோன்‌ ராஜாவும்‌, 

அனைத்தும்‌ பெட்டிக்கு, 

ர்கள்‌. ஆசாரியர்கள்‌ 


இஸ்ரவேல்‌ சபை அனைத்தும்‌ கர்த்தருடைய 
ஆலயத்திலே கூடிவந்திருக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ எல்லோருமே மேகமானது. 
கர்த்தருடைய ஆலயத்தை  நிரப்பியதை 
பிரத்தியட்சமாய்ப்‌ பார்க்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
கண்ட தரிசனம்‌ ர்‌ 
இருதயத்திற்குள்‌ 
நடுக்கத்தையும்‌ உண்டாக்கிற்று. 
ஸ்ரவேல்‌ னை: 
பபர்‌ மலிலயப்பறறி 
இதுவரையிலும்‌ மோசேயின்‌ ஆகமங்களில்‌ 
த்திருக்கிறார்கள்‌ கர்த்தருடைய 
முற்பிதாக்கள்‌ 
மோசேயின்‌ 
வாசித்திருக்கிறார்கள்‌. 
ஆனால்‌ இவர்கள்‌ இதுவரையிலும்‌ 
கர்த்தருடைய மகிமையை. பிரத்தியட்சமாய்ப்‌ 
பார்த்ததில்லை. இப்போது கர்த்தருடைய 
உடன்படிக்கைப்‌ பெட்டி, ஆலயத்தின்‌ 
மகாபரிசுத்த ஸ்தானத்திலே. 
வைக்கப்பட்டபோது, அங்கே கூடியிருந்த 
வேல்‌ சபையார்‌ அனைவரும்‌, 
கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய 
ஆலயத்தை நிரப்பியதை பிரத்தியட்சமாய்ப்‌ 
பார்க்கிறார்கள்‌. கர்த்தருடைய மகிமையை 
திகிலோடும்‌, பயத்தோடும்‌, நடுக்கத்தோடும்‌ 
பார்க்கிறார்கள்‌. இதனால்‌ இஸ்ரவேல்‌ 
சபையார்‌ அனைவருக்கும்‌ கர்த்தரைக்‌ 
குறித்து பயத்தோடு கூடிய பக்தி. 
உண்டாயிற்று. 
சாலொமோன்‌ கர்த்தரிடத்தில்‌ 
ண்ணப்போகிறார்‌. சாலொமோன்‌ 
ஏறெடுக்கும்‌ ஜெபங்களுக்கு செவிகொடுக்க 
கர்த்தர்‌ ஆயத்தமாயிருக்கிறார்‌ என்பதற்கு 
கர்த்தருடைய மகிமை இஸ்ரவேல்‌ 
'சபையாருக்கு அடையாளமாயிருக்கிறது. 


சபையார்‌ 





i= THE 
TT 


கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய 
ஆலயத்தை நிரப்பியபோது, மேகமானது. 
கர்த்தருடைய த்‌ 
நிரப்பிற்று. 
மேகமாகவும்‌, 
'வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. 
காரிருளிலே  வாசம்பண்ணுகிறார்‌. 
சாலொமோனும்‌ சொல்லுகிறார்‌ 
இராஜா 8:12), 

சுவிசேஷத்தின்‌ காலம்‌ வெளிச்சத்தின்‌ 
காலம்‌. இது ஒளியின்‌ காலம்‌. சுவிசேஷத்தின்‌: 
வெளிச்சமான காலத்தோடு ஒப்பிட்டுப்‌ 
பார்க்கும்போது, 'சாலொமோனுடைய 
காலமானது காரிருளின்‌ காலமாயிருக்கிறது. 


வரப்போகிற பரலோக, 
டத து 
பார்க்கும்போது, நாம்‌ ஜினிக்கிற இந்தக்‌ 
காலம்‌ காரிருளின்‌ காலமாயிருக்கிறது. 
பரலோகத்தின்‌ தெய்வீக மகிமையும்‌, நித்திய 
சந்தோஷமும்‌ நமக்கு இன்னும்‌ பூரணமாய்‌ 
வெளிப்படுத்தப்படவில்லை. 


சாலொமோனுடைய 
வார்த்தைகள்‌ 
1இராஜா 8:12,13 
82. 


ந்‌ 


என்று கர்த்தர்‌ 


1இராஜா 

சாலொமோன்‌: 
வாசம்பண்ணுவேன்‌. 
சொன்னார்‌ என்றும்‌, 


1இராஜா 88. 
வாசம்பண்ணத்தக்க 

என்றைக்கும்‌ தங்கத்தக்க நிலையான 
ஸ்தானமுமாகிய ஆலயத்தை உமக்குக்‌ 
கட்டினேன்‌ என்றும்‌ சொல்லி, 


சாலொமோன்‌ 

© ba Oe 
மறுரூபமலையிலே ஜெபம்பண்ணுகையில்‌. 
அவருடைய முகரூபம்‌ மாறிற்று. 
இயேசுவோடுகூட பேதுருவும்‌, யோவானும்‌, 
யாக்கோபும்‌ இருந்தார்கள்‌. பேதுரு 
இயேசுவோடு பேசுகையில்‌ “ஒரு மேகம்‌ 
வந்து அவர்கள்மேல்‌ நிழலிட்டது; 
அவர்கள்‌ அந்த மேகத்துக்குள்‌ 
பிரவேசிக்கையில்‌ சீஷர்கள்‌ பயந்தார்கள்‌” 
(லூக்‌ 9:34). 


ஆசாரியரை 
இயேசுகிறிஸ்து. 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


சீஷர்கள்‌ 
மேகத்தைப்‌ 
மேகமானது 
நிரப்பியபோது. 
பயப்படுகிறார்கள்‌. 


தங்கள்மேல்‌ 
பார்த்து, 
கர்த்தருடைய 


நிழலிட்ட 
பயந்ததுபோல, 
ஆலயத்தை 
ஆசாரியர்களும்‌ 
மேகத்தினிமித்தம்‌ 
ஆசாரியர்கள்‌. ஊழியம்‌  செய்கிறநற்கு. 
நிற்கக்கூடாமல்‌ போயிற்று. ஆசாரியர்கள்‌ 
ஒன்றும்‌ பேசாமல்‌ அமைதியாயிருக்கிறார்கள்‌. 

சாலொமோன்‌ ஆசாரியர்களை 
உற்சாகப்படுத்துகிறார்‌. அவர்களுடைய 
பயத்தைப்‌ போக்குவதற்கு - ஆறுதலான 
வார்த்தைகளைச்‌ சொல்லுகிறார்‌. 
சாலொமோன்‌ ஆசாரியர்களிடம்‌, "காரிருளிலே. 
வாசம்பண்ணுவேன்‌ என்று கர்த்தர்‌ 
சொன்னார்‌" (இராஜா 842) என்று 
சொல்லுகிறார்‌. காரிருளானது தேவனுடைய 
பிரசன்னத்திற்கு அடையாளம்‌ என்பதை 
சாலொமோன்‌ ஆசாரியருக்கு 
ஞாபகப்படுத்துகிறார்‌ 


கர்த்தருடைய 
அநுக்கிரகமும்‌ இஸ்ரவேல்‌ 
கிடைத்திருக்கிறது. 
அடையாளமாகவே 
கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பிற்று. 
ஆரோனின்‌ ண்டு குமாரர்‌ 
கர்த்தருடைய சந்நிநிமிலே சேர்ந்து மரித்துப்‌ 
போனபின்பு, கர்த்தர்‌ மோசேயை நோக்கி: 
கிருபாசனத்தின்மேல்‌ ஒரு மேகத்தில்‌ நான்‌ 
காணப்படுவேன்‌:: ஆதலால்‌. உள்‌ 
சகோதரனாகிய ஆரோன்‌  சாகாநபடடி, 
பரிசுத்த. ஸ்‌; தலத்திலே திரைக்கு 
உட்பறத்திலிரக்கிற. பெட்டியின்மேலுள்ள 
கிருபாசன  மூடிக்கு முன்பாகச்‌ சகல 
வேளையிலும்‌ வரவேண்டாம்‌ என்று, 
அவனுக்குச்‌ சொல்‌” (லேவி 16.1,2). 


கிருபையும்‌ 
சபையாருக்கு 


கர்த்தர்‌ மோசேமிடத்தில்‌, 
“கிருபாசனத்தின்மேல்‌ ஒரு மேகத்தில்‌ நான்‌ 
காணப்படுவேன்‌” என்று ஏற்கெனவே. 
சொல்லியிருக்கிறார்‌. கர்த்தருடைய 
வார்த்தை இப்போது பிரத்தியட்சமாய்‌ 
நிறைவேறிமிருக்கிறது. கர்த்தர்‌ 
சொன்ன பிரகாரம்‌ மேகத்தில்‌ 
காணப்படுகிறார்‌. 


அவர்‌ 





i= THE 
TT 


சாலொமோன்‌ 
தான்‌ கட்டின 

சொல்லும்போது, 

வாசம்பண்ணத்தக்க வீடு என்றும்‌, தேவரீர்‌ 
என்றைக்கும்‌ தங்கத்தக்க நிலையான 
ஸ்தானாகிய ஆலயம்‌ என்றும்‌ சொல்லுகிறார்‌. 
சாலொமோன்‌ இந்த  ஆலயத்தைப்பற்றி 
கர்த்தரிடத்தில்‌ சொல்லும்போது, “ஆலயத்தை 
உமக்கு கட்டினேன்‌" என்று சொல்லுகிறார்‌. 
சாலொமோன்‌ கர்த்தருக்ககவே இந்த. 
ஆலயத்தைக்‌ கட்டியிருக்கிறார்‌. இது 
கர்த்தருடைய ஆலயம்‌. 


மேகமானது கர்த்தருடைய ஆலயத்தை 
நிரப்பியதைப்‌ பார்த்து சாலொமோன்‌ 
சந்தோஷப்படுகிறார்‌. கர்த்தருடைய 
பிரசன்னத்திற்கு அடையாளமாக, 


கர்த்தருடைய கர்த்தருடைய 
சாலொமோன்‌ 


மகிமை 


ஆ ர்க கள்‌ 
சாலொமோன்‌ விரும்பினார்‌. சாலொமோன்‌ 
விரும்பிய பிரகாரம்‌, கர்த்தர்‌ தம்முடைய 
வாசம்பண்ணுகிறார்‌. கர்த்தர்‌ 
ஸ்தலத்தில்‌ 


ஆலயத்தில்‌: 
தம்முடைய பரிசுத்த 
தங்கியிருக்கிறார்‌. 


ஆகையினால்‌ மேகம்‌ கர்த்தருடைய 
ஆலயத்தை நிரப்பியதைப்‌ பார்த்து 
ஆசாரியர்கள்‌ பயப்படவேண்டியதில்லை என்று 
சாலொமோன்‌ அவர்களுக்கு ஆறுதல்‌ 
சொல்லுகிறார்‌. கர்த்தருடைய மகிமை 
கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பியதினால்‌ 
ஆசாரியர்கள்‌ சந்தோஷப்படவேண்டுமென்றும்‌. 
அவர்கள்‌ கர்த்தருக்குள்‌ 
களிகூரவேண்டுமென்றும்‌ சாலொமோன்‌ 
அவர்களுக்கு உற்சாகமான வார்த்தைகளைச்‌ 
சொல்லுகிறார்‌. 


சாலொமோனுடைய 
உபதேசங்கள்‌ 
1இராஜா 8:14-21 


1 இராஜா 8:14. ராஜா முகம்‌ திரும்பி, 
இஸ்ரவேல்‌ சுபையெல்லாம்‌. 
ஆசீர்வதித்தான்‌; இஸ்ரவேல்‌: 
சுபையாரெல்லாரும்‌ நின்றார்கள்‌. 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இராதா 85. 
இன்ரவேலில்‌ 


பக்கு ஸ்தோத்திரம்‌; அவர்‌ 
என்‌ தகப்பனாகிய தாவீதுக்குத்‌ 
தம்முடைய வாக்கினால்‌ சொன்னதைத்‌ 
தம்முடைய கரத்தினால்‌ 
நிறைவேற்றினார்‌. 


8:16. 


அவன்‌ சொன்னது: 
தேவனாகிய 


அவர்‌ நாண்‌ 
இஸ்ரவேலை 
புறப்படப்பண்ணின 
நான்முதற்கொண்டு, என்‌ நாமம்‌ 
வினங்கும்படி, ஒரு ஆலயத்தைக்‌ கட்ட 
வேண்டும்‌. என்று நான்‌ 
இஸ்ரவேலுடைய எல்லாக்‌. 
கோத்திரங்களிலுமுன்ன ஒரு 
பட்டணத்தையும்‌ தெரித்துகொன்னாமல்‌ 
என்‌ ஜனமாகிய  இஸ்ரவேலின்மேல்‌ 
அதிகாரியாயிருக்கும்படி தாவிதையே 
தெரிந்துகொண்டேன்‌ என்றார்‌. 
1இராஜா 817. இஸ்ரவேலின்‌: 
தேவனாகிய கர்த்தரின்‌ நாமத்திற்கு. 
ஆலயத்தைக்‌. கட்டவேண்டும்‌ 
என்கிற விருப்பம்‌ என்‌ தகப்பனாகிய 
தாவீதின்‌ இருதயத்தில்‌ இருந்தது. 


1இராஜா 8:18. ஆனாலும்‌ கர்த்தர்‌ 
என்‌ தகப்பனாகிய தாவீதை நோக்கி: 
என்‌ நாமத்திற்கு. ஆலயத்தைக்‌ 
என்கிற விருப்பம்‌ 

இருந்தது. 


ஆகிலும்‌ நீ அந்த 

கட்டமாட்டாய்‌, உன்‌: 

கர்ப்பப்பிறப்பாகிய உன்‌ குமாரனே எண்‌: 

நாமத்திற்கு அந்த ஆலயத்தைக்‌. 
கட்டுவான்‌ என்றார்‌. 


1 இராஜா. 8:20. 
கர்த்தர்‌ சொல்லிய தம்முடைய 
வார்த்தையை நிறைவேற்றினார்‌; 
கர்த்தர்‌ சொன்னபடியே, நாண்‌ எண்‌: 
தகப்பனாகிய தாவீதின்‌ ஸ்தானத்தில்‌ 
எழும்பி, இஸ்ரவேலின்‌: 
சிங்காசனத்தின்மேல்‌ உட்கார்த்து, 
இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தரின்‌ 
நாமத்திற்கு ஆலயத்தைக்‌ கட்டினேன்‌. 


இப்போதும்‌ 





i FTE 
TT 


1இராஜா 821. கர்த்தர்‌ நம்முடைய 
பிதாக்கனை எகிப்துதேசத்திலிருத்து 
புறப்படப்பண்ணின போது, 

அவர்களோடே, பண்ணின 
உடன்படிக்கை இருக்கிற பெட்டிக்காக 
அதிலே ஒரு ஸ்தானத்தை 
உண்டாக்கினேன்‌ என்றான்‌. 


சாலொமோன்‌ ஆசாரியர்‌ மத்தியிலே 
சுருக்கமாகப்‌ பேசினார்‌. அதன்‌ பின்பு அவர்‌ 
முகம்‌ திரும்பி, இஸ்ரவேல்‌ சபையையெல்லாம்‌ 
ஆசிர்வதித்தார்‌ ஆசாரியர்கள்‌ 
ஆலயத்தின்‌  உட்டிரகாரத்திலிருக்கிறார்கள்‌. 
'சபையாரெல்லாரும்‌ 
வெளிப்பிரகாரத்தில்‌ 
இராஜா 8:14). 
சபையார்‌ 
எண்ணிக்கையிலிருக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ எல்லோருக்கும்‌. 

உபதேசம்‌ பண்ணுகிறார்‌. 


இஸ்ரவேல்‌ 

உபதேசம்பண்ணுவதற்கு 

'சபையையெல்லாம்‌. 

மகிமை 

நிரப்பிற்று. 

ஆலயத்தை 

சபையார்‌ 

மேகத்தையும்‌, அதனால்‌ 

காரிருளையும்‌ 

பார்க்கிறார்கள்‌. அவர்கள்‌ அதைப்‌ பார்த்து 
ஆச்சரியப்படுகிறார்கள்‌ இஸ்ரே 

சபையார்‌. காரிருளைப்‌ பார்த்து வம்‌ 

பயப்படுகிறார்கள்‌. அவர்கள்‌ கர்த்தருடைய 

த்தில்‌ மேகத்தையோ, 


ஆ 
காரிருளையோ எதிர்பார்க்கவில்லை. 


சபையார்‌ எல்லோ 


சாந்தப்படுத்துகிறா்‌ 
அமைதிப்படுத்துகிறார்‌. 

தங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற பயத்திலிருந்து: 
அவர்கள்‌ விடுதலை பெறுவதற்கு, 
சாலொமோன்‌ அவர்களுக்கு உதவிசெய்கிறார்‌. 


சபையாருக்கு 


ஆசீர்வாதமாயிருக்கிறது. 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


சாலொமோன்‌ 
சபையாரிடத்தில்‌ கர்த்தருடைய 
ஆலயத்தைப்பற்றியும்‌,. அது இப்போது 
பிரதிஷ்டைபண்ணப்பட்டிருப்பது, 

விரிவாகப்‌ பேசுகிறார்‌ 

கர்த்தருடைய 

| பேசுவதற்கு முன்பாக 


வார்த்தையோடு சாலொமோன்‌ தன்னுடைய 

உபதேச வார்த்தைகளை ஆரம்பிக்கிறார்‌. 
கர்த்தருடைய கிருபையுள்ள நல்ல கரம்‌ 
இதுவரையிலும்‌ சாலொமோனோடு 
கூடமிருந்திருக்கிறது. தேவாலயத்திற்கு 
அஸ்திபாரம்‌ போடப்பட்ட நாள்‌ முதல்‌, 
தேவாலயம்‌ பிரதிஷ்டைபண்ணப்படுகிற 
இந்த நாள்‌ வரையிலும்‌ கர்த்தருடைய 
உதவியும்‌, ஒத்தாசையும்‌, வழிநடத்துதலும்‌ 
சாலொமோனுக்கு கிடைத்திருக்கிறது. 
சாலொமோன்‌ கர்த்தருடைய உதவிகளையும்‌, 
கிருபைகளையும்‌ அங்கீகரித்து, 
“இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தருக்கு 
என்று கர்த்தரை நன்றியோடு 


விசுவாசிகளாகிய நமக்கு கர்த்தரைத்‌ 
துதிப்பதே சந்தோஷமாயிருக்கவேண்டும்‌. 
கர்த்தர்‌ நமக்கு செய்த நன்மைகளை 
நினைத்துப்‌ பார்த்து அவரை நன்றியோடு 
துதிக்கவேண்டும்‌. கர்த்தர்‌ 
செய்யப்போவதாக 
வாக்குத்தத்தங்களையும்‌ 
கர்த்தரை நன்றியோடு கதக்க்ண்டும 
தேவனாகிய கர்த்தர்‌. நம்முடைய 
துதிகளுக்கு பாத்திரர்‌. கர்த்தரைத்‌ மதிப்பதே 
நமக்கு பெலன்‌. 
இஸ்ரவேல்‌ சபையார்‌ எல்லோரும்‌. 
ஆலயத்தின்‌ வெளிப்பிரகாரத்‌ 
பயத்தோடும்‌. ஆச்சரியத்தோடும்‌. 
நின்றுகொண்டிருக்கிறார்கள்‌. மேகமானது 
ஆலயத்தை நிரப்பினதை 
அவர்களுடைய இருதயங்களில்‌ 
திகிலும்‌, ஆச்சரியமும்‌ 
அவர்களுடைய 
கர்த்தரைத்‌ துதிக்கும்‌ 
_ நிரம்பிமிருக்கவேண்டும்‌. 





i FTE 
TT 


வாக்கினால்‌ 
கரத்தினால்‌ 
(இராஜா 815) 
கர்த்தர்‌ தாவீதுக்குச்‌ செய்த நன்மைகளை 
சாலொமோன்‌ நினைவுகூருகிறார்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய 
வாக்குந்தத்தங்களை, தம்முடைய வாயினால்‌. 
சொல்லுகிறார்‌. தாம்‌ சொன்ன 
வார்த்தைகளை கர்த்தர்‌ தம்முடைய 
கரத்தினால்‌ நிறைவேற்றுகிறார்‌ ரத்‌ 
நமக்கு செய்வதையும்‌, 
சொல்லுவதையும்‌ நாம்‌ 
பார்க்கவேண்டும்‌. அப்போது ர்த்தர்‌ 
நமக்கு காண்பிக்கும்‌  கிருபைகளையும்‌ 
இரக்கங்களையும்‌ நாம்‌ புரிந்துகொள்வோம்‌. 
சாலொமோன்‌ கர்த்தருக்‌ லயம்‌ 
கட்டவிருக்கிதார்‌. சாலொமோன்‌... இப்போது. 
கர்த்தருடைய ஆலயத்தை க 
பிரதிஷ்டைபண்ணுகிறார்‌ 
ஆலயம்‌ கட்டப்பட்ட 
சாலொமோன்‌ இஸ்ரவேல்‌ 
'தெளிவுபடுத்துகிறா 
சித்தத்தின்‌ காமாக்‌ 
வழிறடத்துதலின்‌ பிரகாரமாகவும்‌ 
கர்த்தருக்கு ஆலயம்‌ கட்டப்பட்டிருக்கிறது. 


தம்முடைய நாமம்‌ விளங்கும்படி ஒரு 
கட்டவேண்டும்‌ என்பது 


மனத்தே, அல்லது ஒரு தேசத்தையோ 
கோத்திரத்தையோ 
கர்த்தர்‌ சமஸ்த 
ராஜாவாகயிருக்கிற 
தாவீதை தேர்ந்தெடுத்தார்‌. சாலொமோன்‌. 
இஸ்ரவேல்‌  சபையாருக்கு. இந்த 
சத்தியத்தைத்‌ தெளிவபடுத்துகிறார்‌. 

“நான்‌ என்‌ ஜனமாகிய இஸ்ரவேலை 
எகிப்திலிருந்து புறப்படப்பண்ணின 
நாள்முதற்கொண்டு, என்‌ நாமம்‌ 
விளங்கும்படி, ஒரு ஆலயத்தைக்‌ கட்ட 
வேண்டும்‌ என்று நான்‌ இஸ்ரவேலுடைய 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எல்லாக்‌ கோத்திரங்களிலுமுள்ள ஒரு 
பட்டணத்தையும்‌ தெரிந்துகொள்ளாமல்‌ என்‌ 
ஜனமாகிய ல்‌ 
அதிகாரியாயிருக்கும்படி 

தெரிந்துகொண்டேன்‌" இராஜா 8:16) 
என்று கர்த்தர்‌ சொன்னார்‌. இல்வாறு, 
கர்த்தருடைய சித்தத்தின்‌ பிரகாரமாகவும்‌, 
அவருடைய வழிநடத்துதலின்‌ 
பிரகாரமாகவும்‌, கர்த்தருடைய நாமம்‌ 


தாவீது கர்த்தருக்கு 
ஆலயம்‌ கட்டவேண்டும்‌ என்று விரும்பினார்‌. 
தம்முடைய ஆலயத்தைக்‌ கட்டுவதற்கு 
கர்த்தர்‌ தாவீதைத்‌ தெரிந்துகொண்டதினால்‌, 
"இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தரின்‌ 
நாமத்திற்கு இதயத்தைக்‌ கட்டவேண்டும்‌ 
என்கிற தாவீதின்‌ 
இருதயத்தில்‌. இகந்து" (இராஜா 8 
கர்த்தரின்‌. நாமத்திற்கு ஆலயம்‌ 
கட்டவேண்டும்‌ என்பது தாவீதின்‌ 
சுயலிருப்பமல்ல. இது கர்த்தரால்‌ உண்டான 
விருப்பம்‌. சாலொமோன்‌ இஸ்ரவேல்‌ 
சபையாருக்கு இந்த சத்தியத்தையும்‌ 
தெளிவுபடுத்துகிறார்‌. 


கர்த்தரின்‌ நாமத்திற்கு ஆலயத்தைக்‌ 
கட்டவேண்டும்‌. என்னும்‌ 

தாவீதின்‌ இருதயத்தலிரந்து ஆனால்‌ 

ஆலயத்தை தாவீது. 

என்பதும்‌, தாவீதின்‌, 

அந்த ஆலயத்தை கட்டுவான்‌ 

கர்த்தருடைய சித்தமாயிற்று. 

இந்த சத்தியத்தையும்‌ 

சபையாருக்கு 


ப்படிப்பட்ட 


ஆனாலும்‌ கர்த்தர்‌ என்‌ தகப்பனாகிய 
தாவீதை நோக்கி: “என்‌ நாமத்திற்கு 
லயத்தைக்‌ குப்டலேண்டும்‌ என்கிற 
விரும்‌ உன்‌ மனதிலே இருந்தது 
ஆகிலும்‌ நீ அந்த 
ஆலயத்தைக்‌ கட்டமாட்டாய்‌, உன்‌ 
கர்ப்பப்பிறப்பாகிய உன்‌ குமாரனே என்‌ 
நாமத்திற்கு அந்த ஆலயத்தைக்‌ கட்டுவான்‌" 
(இராஜா 84879) என்று கர்த்தர்‌. 
சொன்னதை சாலொமோன்‌ இஸ்ரவேல்‌ 
'சபையாருக்கு சொல்லுகிறார்‌. 


நல்லகாரியந்தான்‌. 





f= a 
TT 


கர்த்தர்‌. தாவீதின்‌ மனதிலிருந்த 
விருப்பத்தை அங்கீகரிக்கிறார்‌. கர்த்தருடைய 
நாமத்திற்கு ஆலயத்தைக்‌ கட்டவேண்டும்‌. 
என்கிற விருப்பம்‌ தாவீதின்‌ மனதிலே 
இருந்தது நல்ல காரியம்‌ தான்‌ என்றும்‌ 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. னாலும்‌ 
கர்த்தருடைய விருப்பத்தின்‌ காரம்‌, 
சாலொமோன்‌ இந்த ஆலயத்தைக்‌ 
க்டியிருக்கிறார்‌. 


சாலொமோன்‌ கர்த்தருக்கு கட்டின 
ஆலயம்‌ அவருடைய சொந்த விருப்பமல்ல. 
இந்த யோசனை ஆரம்பத்தில்‌. 
சாலொமோனுடைய மனதிலே 
உண்டாகவில்லை. சாலொமோன்‌ 
தன்னுடைய நாமம்‌ விளங்கும்படியாகவோ 
அல்லது. தன்னுடைய நாமமகிமைக்காகவோ 


நட்டமடடுக்கொடுத்தார்‌ 
தம்முடைய ஆலயத்தின்‌ 
தாவீதுக்கு கொடுத்தார்‌. 
ஆலயம்‌ மனுஷருடைய 
குட்டப்படவில்லை. 
தெய்வீக திட்டத்தின்‌ 
பன்‌ 
குட்டப்பட்டிருக்கிறது. 
கர்த்தருடைய திட்டத்தின்‌ பிரகாரமாக, 


தான்‌ இந்த: ஆலயத்தைச்‌ கட்டியிருப்பதாக 
சாலொமோன்‌ இஸ்ரவேல்‌ சபையாருக்கு 
சொல்லுகிறார்‌. சாலொமோன்‌ இஸ்ரவேல்‌ 
சபையார்‌ எல்லோரையும்‌ நோக்கி, “இப்போதும்‌ 
கர்த்தர்‌ சொல்லிய தம்முடைய வார்த்தையை 
நிறைவேற்றினார்‌; கர்த்தர்‌ சொன்னபடியே, 
நான்‌ என்‌ தகப்பனாகிய தாவீதின்‌ 
ஸ்தானத்தில்‌ எழும்பி. 


பிரகாரமாகவும்‌, 
பிரகாரமாகவும்‌ 


இஸ்ரவேலின்‌ சிங்காசனத்தின்மேல்‌ 
உட்கார்ந்து, இஸ்ரவேலின்‌ தேவனாகிய 
கர்த்தரின்‌. நாமத்திற்கு ஆலயத்தைக்‌ 
கட்டினேன்‌. கர்த்தர்‌ நம்முடைய 
பிதாக்களை எகிப்துதேசத்திலிருந்து 
புறப்படப்பண்ணினபோது, அவர்களோடே 
பண்ணின உடன்படிக்கை இருக்கிற 
பெட்டிக்காக அதிலே ஒரு ஸ்தானத்தை 
உண்டாக்கினேன்‌” இராஜா 8:20,21) 
என்று சொல்லுகிறார்‌. 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தன்னுடைய 

ஆலயத்தைக்‌ 

இஸ்ரவேலின்‌ 
தேவனாகிய கர்த்தரின்‌ நாமத்திற்கு இந்த 
ஆலயத்தைக்‌ கட்டியிருக்கிறார்‌. அவர்‌ இந்த 
ஆலயத்தில்‌ ஒரு பரிசுத்த ஸ்தானத்தை 
உண்டாக்கி, அதிலே கர்த்தருடைய 
உடன்படிக்கைப்‌ பெட்டியை வைத்திருக்கிறார்‌. 
நாம்‌ கர்த்தருக்காக அதிகமாய்‌ ஊழியம்‌ 
செய்யும்போது. அந்த ஊழியத்தை 
கர்த்தருடைய நாமமகிமைக்காகவே 
செய்கிறோம்‌ என்னும்‌ உணர்வு 


நம்முடைய இருதயத்தில்‌ காணப்படவேண்டும்‌. 
செய்யும்போது 
திருப்தி 


கர்த்தருக்காக ஊழியம்‌ 
நம்முடைய, ட்டர்‌ 
உண்டாகும்‌. கர்த்தர்‌ 
போதுமானவராயிருப்பார்‌. 
ஊழியத்தை நம்முடைய 
செய்யும்போது, நம்முடைய 
திருப்தி உண்டாகாது. 


நமக்கு 
கர்த்தருடைய 
நாமத்திற்காக 
மனதில்‌ 


சாலொமோனின்‌ ஜெபம்‌ 
1இராஜா 8:22-80 


1இராஜா 8:22. பின்பு சாலொமோன்‌: 
கர்த்தருடைய பலிபீடத்திற்குமுன்னே 
இஸ்ரவேல்‌ சமை யாரெல்லாருக்கும்‌ 
எதிராக. நின்னு, வானத்திற்கு 
நேராய்த்‌ தன்‌ கைகளை விரித்து: 


1இராஜா 8:28. இஸ்ரவேலின்‌ 


அடியாருக்கு உடன்படிக்கையையும்‌ 
கிருபையையும்‌ காத்துவருகிறீர்‌. 


இராஜா 824. 
தகப்பனாகிய தாவீது என்னும்‌ 
உம்முடைய  தாசனுக்குச்‌ செய்த 
த்ர காத்தருளினீர்‌; 

உம்முடைய வாக்கினால்‌ 
சொன்னீர்‌ இந்நாளில்‌ இருக்கிறபடி, 
உம்முடைய கரத்தினால்‌ அதை 
'திறைவேற்றினீர்‌. 


தேவரீர்‌ என்‌: 





i a 
TT 


1இராஜா 8:25. இஸ்ரவேலின்‌. 
தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர்‌ எண்‌: 
தகப்பனாகிய தாவீது என்னும்‌ 
உம்முடைய தாசணை நோக்கி: நீ 
எனக்கு முன்பாக நடத்தது போல, உன்‌ 
குமாரரும்‌ எனக்கு முன்பாக நடக்கும்படி 
தங்கள்‌. வழியைக்‌ 
காப்பார்கனேயானால்‌, இஸ்ரவேலின்‌: 
சிங்காசனத்தின்மேல்‌ வீற்றிருக்கும்‌ 
புருஷன்‌ எனக்கு முன்பாக உனக்கு 
'இல்லாமற்போவதில்லை. என்று. 
சொன்னதை இப்பொழுது அவனுக்கு 
நிறைவேற்றும்‌. 


3 இராஜா 8:28. இஸ்ரவேலின்‌ தேவனே, 
என்‌ தகப்பனாகிய தாவீது என்னும்‌ 
உம்முடைய தாசனுக்குச்‌ சொன்ன. 
உம்முடைய வார்த்தை மெய்யென்று. 
விளங்குவதாக. 


8:27, தேவன்‌ மெய்யாக. 
பூமியிலே வாசம்‌ பண்ணுவாரோ? 
இதே, வானங்களும்‌ வானாதி 
வானங்களும்‌ உம்மைக்‌ கொள்னாதே; 
இந்த ஆலயம்‌. 


இராஜா 


1இராஜா 8:28, என்‌ தேவனாகிய 
கர்த்தாவே, உமது அடியேன்‌ இன்று 
உமது சுத்திதியில்‌ செய்கிற 
விண்ணப்பத்தையும்‌ மன்றாட்டையும்‌ 
கேட்டு, உமது அடியேனுடைய 
விண்ணப்பத்தையும்‌ வேண்டுதலையும்‌ 
திருவுனத்தில்‌ கொண்டருளும்‌. 


இராஜா 8:29. உமது அடியேன்‌ 
இவ்விடத்திலே செய்யும்‌ 
விண்ணப்பத்தைக்‌ கேட்கும்படி. 
என்னுடைய நாமம்‌ வினங்குமென்று 

சொன்ன ஸ்தலமாகிய 
இந்த ஆலயத்தின்‌ மேல்‌ உம்முடைய 
கண்கள்‌ இரவும்‌ பகலும்‌ 


திறந்திருப்பதாக. 


8:30. உமது அடியானும்‌, 
ஸ்தலத்திலே விண்ணப்பஞ்‌ 
செய்யப்போகிற உமது ஜனமாகிய 
இஸ்ரவேலும்‌ பண்ணும்‌ ஜெபத்தைக்‌ 
கேட்டருளும்‌; பரலோகமாகிய 
உம்முடைய வாசஸ்தலத்திலே அதை 
நீர்‌ கேட்பீராக, கேட்டு மன்னிப்பீராக. 


1 இராஜாக்கன்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சாலொமோன்‌ 
கர்த்தருடைய 
பிரதிஷ்டைபண்ணுகிறார்‌. 
தேவாலயத்திலுள்ள 
பணிமுட்டுக்களையும்‌ 
பாதபடியில்‌ சமர்ப்பிக்கிறார்‌. கர்த்தரும்‌ 
சாலொமோன்‌ செய்த பிரதிஷ்டையை 
அங்கீகரிக்கிறார்‌. தம்முடைய நாமத்திற்காக 
கட்டப்பட்டிருக்கும்‌ இந்த ஆலயத்தில்‌ 
கர்த்தர்‌ வந்து வாசம்பண்ணுகிறார்‌ 
கர்த்தருடைய த்திற்‌ 
அடையாளமாக, 
கர்த்தருடைய 
சாலொமோன்‌ ஆசாரியருக்கும்‌, 
சபையார்‌ அனைவருக்கும்‌. 
த்தத்‌ கர்த்தர்‌ 


தேவாலயத்தையும்‌, 
சகல. 
கர்த்தருடைய 


கர்த்தருடைய 
ஆலயத்தை. பிரதிஷ்டைபண்ணின பின்பு. 
அவர்‌ கர்த்தரிடத்தில்‌ ஜெபம்பண்ணுகிறார்‌ 
கர்த்தருடைய ஆலயம்‌ அவருக்கு 
பலிகளை செலுத்தும்‌ ஆலயம்‌ 
மாத்திரமல்ல. கர்த்தருடைய ஆலயம்‌ எல்லா 
ஜனங்களுக்கும்‌ ஜெபவீடாயிருக்கவேண்டும்‌ 
என்பது. சாலொமோனின்‌ 
சாலொமோன்‌ கட்டின 

சுவிசேஷ சபைக்கு அடையாளமாயிருக்கிறது. 


நான்‌ என்‌ பரிசுத்த பர்வதத்துக்குக்‌ 
ஜெ 


வீட்டிலே. 

மகிழப்பண்ணுவேன்‌; 

சர்வாங்கதகனங்களும்‌, 
பலிக। 


கொண்டுவந்து: என்‌ 
அவர்களை 
அவர்களுடைய 
அவர்களுடைய ளும்‌, 
பலிபீடத்தின்மேல்‌ அங்கிகரிக்கப்பட்டிரக்கும்‌: 
என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும்‌ 
ஜெபவீடு என்னப்படும்‌" (ஏசா 56.7, 


வீடு... ஜெபவீடு 
என்னப்படும்‌ என்று எழுதியிருக்கிறது: 
நீங்களோ அதைக்‌ கள்ளர்‌ 
குகையாக்கினீர்கள்‌ என்றார்‌" (மத்‌ 21:13). 


“என்னுடைய 





i= THE 
TT 


கர்த்தரிடத்தில்‌ ஜெபம்பண்‌ ணுவதற்கும்‌, 
ல்‌ சபையார்‌ 
ஆசீர்வதிப்பதற்கும்‌. 
ஆசாரியர்களையோ, தரசசதர்சககையோ 
நியமிக்கவில்லை. ாலொமோனே 
கர்த்தருடைய சமுகத்தில்‌ தெயல்பண்ணுகிறா்‌ 
அவரே இஸ்ரவேல்‌ சபையாரை கர்த்தருடைய 
நாமத்தினால்‌ ஆசீர்வதிக்கிறார்‌. சாலொமோன்‌ 
கர்த்தருடைய பலிபீடத்திற்கு முன்னே, 
இஸ்ரவேல்‌ சபையார்‌ எல்லாருக்கும்‌ எதிராக 
நின்று, வானத்திற்கு நேராக தன்‌ கைகளை 
விரித்து, கர்த்தரிடத்தில்‌ ஜெபம்பண்ணுகிறார்‌. 
சாலொமோனுக்கு கர்த்தரிடத்தில்‌ 
ஜெபம்பண்ண  தெரிந்திருக்கிறது. சமஸ்த 
இஸ்ரவேலுக்கும்‌ ராஜாவாயிருக்கிற 
சாலொமோன்‌, இஸ்ரவேலின்‌ தேவனாகிய 
கர்த்தரிடத்தில்‌ ஜெபம்பண்ணுவது மிகவும்‌ 
நல்ல காரியம்‌. சாலொமோன்‌ கர்த்தரிடத்தில்‌ 
'ஜெபம்பண்ணுவதற்கு ஏற்கெனவே 
குற்றுக்கொண்டிருக்கிறார்‌. அதற்கு 
அடையாளமாக சாலொமோன்‌ இப்போது, 
வானத்திற்கு நேராக தன்‌ கைகளை விரித்து, 
கர்த்தரிடத்தில்‌ ஜெபம்பண்ணுகிறார்‌. 
நிலையிலும்‌ 
கர்தடத்தல்‌ எப்படி ஜெய்பண்ணு வேண்டும்‌ 
என்பதும்‌ 'சாலொபோனுக்கு 
நெரிநதரக்கிறது சாலொமோனுடைய 
எழுதிக்‌ கொடுக்கப்பட்ட 
ரத்தால்‌ இல்லை. ஜெபத்தின்‌ 
ஆவியானவர்‌ சாலொமோனின்‌ இருதயத்தில்‌ 
வாசம்பண்ணுகிறார்‌. ப அகம்‌ 
சாலொமோனை  ஏவுகிறா! 
வழிநடத்துகிறார்‌. சாலொபோன்‌ னத்திக்கு 
நேராக தன்‌ கைகளை விரித்து 
கர்த்தரிடத்தில்‌ ஜெபம்பண்ணுகிறார்‌ 
சாலொமோன்‌ தன்னுடைய 
அரமனையில்‌, சிங்காசனத்தில்‌ வீற்றிருந்து 
ராஜ்யபாரம்‌ பண்ணவேண்டியவர்‌. 
ஆசரிப்புக்கூடாரத்திலும்‌, ஆலயத்திலும்‌ 
ஆராதனை செய்வது, ஜெபம்பண்ணுவது, 
ஆசீர்வதிப்பது 
ஆசாரியரின்‌ 


சாலொமோனோ இப்போது 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஒரு ஆசாரியரைப்போல, 
சபையார்‌ எல்லாருக்கும்‌ 
நின்று. தன்‌ கைகளை 
நேராய்‌ விரித்து. 
ஜெபம்பண்ணுகிறார்‌. 
வெட்கப்படவில்லை. 


இஸ்ரவேல்‌ 
எதிராக 
வானத்திற்கு 
கர்த்தரிடத்தில்‌ 
இதற்காக அவர்‌ 


கர்த்தர்‌ சாலொமோனை அதிகமாய்‌ 
ஆசீர்வதித்திருக்கிறார்‌. அவரை அதிகமாய்‌ 
உயர்த்தியிருக்கிறார்‌. சாலொமோனுக்கு 
ஏராளமான மேன்மைகளும்‌, மகிமைகளும்‌ 
உண்டாயிருக்கிறது. அவர்‌ தந்தத்தினால்‌ 
செய்யப்பட்ட சிங்காசனத்தின்‌ மேல்‌ 
வீற்றிருந்து ராஜாசனம்‌ செய்வது அவருக்கு 
கிடைத்திருக்கிற பெரிய மகிமை. இந்த 
மகிமையைவிட, கர்த்தருடைய பலிபீடத்திற்கு 
முன்னே இஸ்ரவேல்‌ சபையார்‌ எல்லோருக்கும்‌ 
எதிராக நின்று, வானத்திற்கு நேராக தன்‌ 
கைகளை தக கர்த்தரிடத்தில்‌ 
ஜெபம்பண்ணு। சாலொமோனுக்கு 
கிடைத்திருக்கிற. "மிகப்பெரிய மகிமையாகும்‌. 


சாலொமோனைப்போலவே. 
உலகப்பிரகாரமாக உயர்ந்த 
அந்தஸ்துக்களிலிகுந்தாலும்‌ கர்த்தருடைய 
முன்பாக நம்மைத்‌ தாழ்த்தி, 
அவரிடத்தில்‌ நம்முடைய துதிகளையும்‌, 
ஸ்தோத்திரங்களையும்‌ ஏறெடுக்க வேண்டும்‌. 
கர்த்தரிடத்தில்‌ நம்முடைய 
ஜெபலிண்ணப்பங்களை சொல்லுவது, நமக்கு 
கிடைத்திருக்கிற மிகப்பெரிய சிலாக்கியம்‌ 
இதுவே நமக்கு உன்னதமான ஆசீர்வாதம்‌. 


நாம்‌ 


கர்த்தரிடத்தில்‌ 

ங்கால்‌ படியிட்டு 

மோன்‌ கர்த்தரை 

, ஜெபத்தையும்‌ 

செய்து 

முடித்தபின்பு, அவன்‌ கர்த்தருடைய பலி 

பீடத்திற்கு முன்பாகத்‌ தன்‌ கைகளை 

வானத்திற்கு. நேராக விரித்து, 

முழங்காற்படியிட்டிருந்ததை விட்டெழுந்தான்‌" 
இராஜா 8:54). 


சாலொமோன்‌ கர்த்தருடைய 
சமுகத்திற்கு முன்பாக முழங்கால்‌ படியிட்டு 


“சாலொமோன்‌ முழங்கால்‌. டக்க 
விட்டெழுந்தார்‌' இராஜா 
'த வசனத்தில்‌ எழுதப்பட்டிருக்கிறது. 





i FTE 
ETT 


'சாலொமோன்‌ ஐந்து முழ நீளமும்‌, 
ஐந்து முழ அகலமும்‌, மூன்று முடி 


இதன்மேல்‌. அவன்‌ நின்று. இஸ்ரவேலின்‌ 
சபையார்‌ எல்லாருக்கும்‌ எதிராக 
முழங்காற்படியிட்டு, தன்‌ கைகளை 
வானத்திற்கு நேராக விரித்து" (நாளா 6:13) 
என்று இந்த வசனத்தில்‌ எழுதப்பட்டிருக்கிறது. 


“நம்முடைய கர்த்தராயிருக்கிற 
இயேசுகிறிஸ்துவினுடைய பிதாவை நோக்கி 
முழங்கால்‌ படியிட்டு” (எபே 3:15) என்று 
அப்போஸ்தலர்‌ பவுல்‌ எழுதுகிறார்‌ 

கர்த்தருடைய சமுகத்திற்கு முன்பாக, 
முழங்கால்படியிட்டு ஜெபம்பண்ணுவதினால்‌, 
நம்முடைய முழங்கால்கள்‌ தேய்ந்துபோகாது. 
சாலொமோன்‌ கர்த்தருடைய பலிபடத்தற்க 
முன்பாக ஜெபம்பண்ணியபோது, 
கைகளை வானத்திற்கு நேராக விரித்து 
ஜெபம்பண்ணுகிறார்‌ [இராஜா 8:54) 
தன்னுடைய ஜெபம்‌ முடியும்‌ வரையிலும்‌, 
சாலொமோன்‌ தன்‌ கைகளை வானத்திற்கு 
நேராக விரித்திருக்கிறார்‌. கர்த்தர்‌ 
பரலோகப்‌ பிதாவாகமிருக்கிறார்‌. 
சாலொமோன்‌ கர்த்தரிடத்தில்‌ 
ஜெபம்பண்ணும்போது, பரலோகப்‌ 
பிதாவினிடத்தில்‌ ஆர்வமாயும்‌, 
எதிர்பார்ப்போடும்‌ ஜெபம்பண்ணுகிறார்‌. 

கைகளை விரித்து ஜெபம்பண்ணுவது. 
நம்முடைய இருதயத்தை கர்த்தருக்கு 
நேராக விரிவாய்த்‌ திறப்பதற்கு அடையாளம்‌. 
லே. 


கிருபைகளையும்‌ இரக்கங்களையும்‌ 
கொள்வதற்கு ஆயத்தமாயிருக்கிறோம்‌. 
சாலொமோன்‌ கர்த்தரிடத்தில்‌ நீண்ட 
ஜெபம்பண்ணுகிறார்‌. சாலொமோனுடைய 
ஜெபத்தின்‌ சுருக்கம்‌ மாத்திரமே இந்த 
வசனப்பகுதியில்‌ எழுதப்பட்டிருக்கிறது என்று. 
வேதபண்டிதர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. 
மற்றவர்கள்‌ தன்னை பார்க்கவேண்டும்‌ 
என்பதற்காக சாலொமோன்‌ நீண்ட 
ஜெபம்பண்ணவில்லை. கருத்தாய்‌ 
ஜெபம்பண்ணுகிறார்‌. சாலொமோனுக்கு 
கர்த்தரிடத்தில்‌ ஜெபம்பண்ணவேண்டிய 
காரியங்கள்‌ ஏராளமாயிருக்கிறது. 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


கர்த்தரிடத்தில்‌ 
ஆரம்பிக்கும்போது, 
மகிமைப்படுத்தி 

ம்முடைய ஜெபத்தின்‌: 
வார்த்தைகள்‌ கர்த்தரைத்‌ 
வார்த்தைகளாயிருக்கவேண்டும்‌. 


ணட க்‌ 
துதிக்கிறார்‌. 
ஆரம்ப 
துதிக்கும்‌ 
சாலொமோன்‌ 


கைகளை 


தன்‌ 
இஸ்ரவேலின்‌ தேவனாகிய 


ஒப்பான தேவன்‌ இல்லை" [இராஜா 8:23) 
என்று சொல்லி கர்த்தரைத்‌ துதிக்கிறார்‌. 
இஸ்ரவேலின்‌ தேவனாகிய 
தம்முடைய ஜன. 
எஜனமானரதாயிருக்கிறார்‌. 
இரக்கமுமுள்ள எஜமான்‌. சாலொமோன்‌ 
த்தரைத்‌ துதிக்கும்போது, 
முழு இருதயத்தோடும்‌ 
நடக்கிற உமது 
உடன்படிக்கையையும்‌ 
ல காத்துவருகிறீர்‌" 
இராஜா 8:23) என்று சொல்லி துதிக்கிறார்‌ 


முழஇருநயத்தோடு நாம்‌ 
பாக. நடக்கும்போது, 
நமக்கு தம்முடைய 
கிருபையையும்‌ 
கர்த்தருடைய 
நிபந்தனையோடு 
நம்முடைய 
நாம்‌ கர்த்தருக்கு 


கர்த்தர்‌ 
நல்ல 
அவர்‌ கிருபையும்‌ 


த்‌ 
கர்த்தருக்கு 
மாத்திரமே, கர்த்தர்‌ 
உடன்படிக்கையையும்‌ 
காத்து வருவார்‌. 
ஆசீர்வாதம்‌. 
கொடுக்கப்பட்டிருக்கிறது. 


முழுஇருதயத்தோடு 

முன்பாக நடக்கவில்லையென்றால்‌, 
நமக்கு கர்த்தருடைய உடன்படிக்கையும்‌ 
கிருபையும்‌ வாக்குப்பண்ணப்படவில்லை. 


கர்த்தர்‌ இதுவரையிலும்‌ 
தாவீதின்‌ குடும்பத்தாரை ஆசிர்வதித்து 
வந்திருக்கிறார்‌. சாலொமோன்‌ கர்த்தரைத்‌ 
துதிக்கும்போது, “தேவரீர்‌ என்‌ 
தகப்பனாகிய தாவீது என்னும்‌ உம்முடைய 
தாசனுக்குச்‌ செய்த வாக்குத்தத்தைக்‌ 
காத்தருளினீர்‌; அதை உம்முடைய 
வாக்கினால்‌ சொன்னீர்‌: இந்நாளில்‌ 
இருக்கிறடடி, உம்முடைய கரத்தினால்‌. 
அதை நிறைவேற்றினீர்‌' (1இராஜா 8:24) 
என்று சொல்லி குதிக்கிறார்‌. 





i FTE 
TT 


சாலொமோனுக்கு கர்த்தருடைய 
கிருபையும்‌ இரக்கமும்‌ தேவைப்படுகிறது. 
கர்த்தர்‌ வாக்குப்பண்ணியிருக்கிற கிருபையும்‌ 
இரக்கமும்‌ தனக்கு கிடைக்கவேண்டுமென்று 
சாலொமோன்‌  விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 
கர்த்தர்‌ தாவீதுக்கு வாக்குத்தத்தம்‌ 
பண்ணியிருக்கிறார்‌. அந்த 
வாக்குத்தத்தத்தை கர்த்தர்‌ 
'நிறைவேற்றவேண்டுமென்று சாலொமோன்‌ 
விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 
சாலொமோன்‌ கர்த்தரிடத்தில்‌, 
"இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தாவே, 
தேவரீர்‌ என்‌ தகப்பனாகிய தாவீது என்னும்‌ 
உம்முடைய தாசனை நோக்கி: நீ எனக்கு 
முன்பாக நடந்தது போல, உன்‌ குமாரரும்‌: 
எனக்கு முன்பாக நடக்கும்படி தங்கள்‌ 
காப்பார்களேயானால்‌, 
சிங்காசனத்தின்மேல்‌ 
எனக்கு முன்பாக 


நிறைவேற்றியிருக்கிறார்‌. 
நிறைவேற்றுவார்‌. 
“நாங்கள்‌ எங்கள்மேல்‌ 
நம்பிக்கையாயிராமல்‌, மரித்தோரை எழுப்புகிற 
தேவன்‌ மேல்‌ நம்பிக்கையாயிருக்கத்தக்கதாக 


அவர்‌ இனிமேலும்‌ 


8:25) 
தாவீதுக்கு வாக்குப்பண்ணியிருக்கிறார்‌. 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


சாலொமோன்‌ 
ஜெபம்பண்ணும்போது,. 
சொன்ன வாக்குத்தத்தத்தை இங்கு 
பயன்படுத்தகிறார்‌ சாலொமோன்‌ 
த. வார்த்தைகளைச்‌ சொல்லும்போது, 
த வாக்குத்தத்தம்‌ நிறைவேற, 
கர்த்தர்‌ தாவீதுக்கு சொன்ன 
நிபந்தனைகளையும்‌, சாலொமோன்‌ 
தன்னுடைய ஜெபத்தில்‌ சொல்லுகிறார்‌. 
நீ எனக்கு முன்பாக நடந்தது போல, 
உன்‌ குமாரரும்‌ எனக்கு முன்பாக 
நடக்கும்படி தங்கள்‌ வழியைக்‌ 
காப்பார்களேயானால்‌' இராஜா 8:25) 
என்பது கர்த்தர்‌ தாவீதுக்கு சொன்ன 
நிபந்தனை. 


கர்த்தரிடத்தில்‌ 
கர்த்தர்‌ தாவீதுக்கு 


கர்த்தர்‌ தம்முடைய வாக்குத்தத்தத்தை 
நக்கு நிபந்தனைகளோடு சொல்லும்போது. 


வாக்குத்தத்தமான 
நிறைவேற வாய்ப்பில்லை. 
சாலொமோன்‌ 


கர்த்தரிடத்தில்‌ 
ஜெபம்பண்ணும்போது, கர்த்தருக்கு முன்பாக 


தன்னை வெகுவாகத்‌ தாழ்த்துகிறார்‌. 
சாலொமோனுடைய 
பணிவும்‌. தாழ்மையும்‌ 
சாலொமோன்‌ 
ஜெபம்பண்ணும்போது, 
தேவனை, என்‌ தகப்பனாகிய தாவீது என்னும்‌ 
சொன்ன 
மெய்யென்று 
8:26) 


மனத்தாழ்மையோடும்‌ ஜெபம்பண்ணுகிறார்‌. 
சாலொமோன்‌ கட்டின தேவாலயத்தை 
கர்த்தர்‌ அங்கீகரித்திருக்கிறார்‌. 
தம்முடைய கிருபையினால்‌ 
தேவாலயத்தில்‌ வாசம்பண்ணுகிறார்‌. 


கட்டியிருக்கிற ஆலயத்தில்‌ 
வாசம்பண்ணுவது, அவருடைய 
கிருபை 


ஆச்சரியத்தோடு கேட்கிறார்‌. 





i FTE 
ETT 


வாசம்பண்ணுவாரோ 
ஆச்சரியம்‌ 

இருதயத்தில்‌ உண்டாயிற்று. பரலோகத்தின்‌ 
தேவனாகிய கர்த்தர்‌, 

வாசம்பண்ணுவார்‌ 
எதிர்பார்க்கவும்‌ முடியாது. 
ஒருவேளை கர்த்தர்‌ 
லருக்கே்ற 
கட்டமுடியாது. 
வானாதி 
உம்மைக்‌ கொள்ளாதே” 


கர்த்தர்‌ வாசம்பண்ணுவதற்கும்‌, 
மகிமை வெளிப்படுவதற்கும்‌ 
தேவாலயம்‌ மிகவும்‌ 
சாலொமோன்‌ 

சொல்லுகிறார்‌. 


சாலொமோன்‌ 

பொதுவான 

விண்ணப்பங்களையும்‌ 

கர்த்தர்‌ தன்னுடைய 

மன்றாட்டுக்கும்‌. 

வேண்டுமென்று 

கர்த்தரிடத்தில்‌ முதலாவதாக ஜெபிக்கிறார்‌. 
சாலொமோன்‌ கர்த்தரிடத்தில்‌. 

ஜெபம்பண்ணும்போது “என்‌ தேவனாகிய 

கர்த்தாவே, உமது அடியேன்‌ இன்று உமது 

சந்நிதியில்‌ செய்கிற விண்ணப்பத்தையும்‌ 

மன்றாட்டையும்‌ கேட்டு, உமது அடியேனுடைய 

விண்ணப்பத்தையும்‌ 'வேண்டுதலையும்‌ 

திருவுளத்தில்‌ கொண்டருளும்‌" 

இராஜா 8:28) என்று சொல்லுகிறார்‌. 


சாலொமோன்‌. 
மனத்தாழ்மையோடு 
ஜெபம்பண்ணுகிறார்‌. 
ஜெபிக்கிறார்‌. 
ஜெபிக்கிறார்‌. 
'தன்னைப்பற்றிச்‌ 


மிகுந்த 
கர்த்தரிடத்தில்‌ 
அவர்‌ கருத்தாய்‌ 
விசுவாசத்தோடு 
சாலொமோன்‌ கர்த்தரிடத்தில்‌ 
சொல்லும்போது. 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சாலொமோன்‌ ௧ தடத்தில்‌ 'தன்னைப்பற்றிச்‌ 
சொல்லும்போது, என்‌ தேவனாகிய 
கர்த்தாவே, உமது அடியேன்‌" என்றும்‌, “உமது 


கர்த்தருக்கு ஆலயம்‌ 
சாலொமோன்‌ இந்த 
ஏறெடுக்கும்‌ 
விண்ணப்பங்களுக்கு்‌ இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
இந்த ஸ்தலத்திலே. ஏறெடுக்கும்‌ 
விண்ணப்பங்களுக்கும்‌. கர்த்தர்‌ 
செலிகொடுக்கவேண்டுமென்று 
சாலொமோன்‌ பொதுவாக ஜெபிக்கிறார்‌. 


சாலொமோன்‌ கர்த்தரிடத்தில்‌ “உமது 
அடியேன்‌... இல்லிடத்திலே செய்யும்‌ 
விண்ணப்பத்தைக்‌ கேட்கும்படி என்னுடைய 
நாமம்‌ விளங்குமென்று நீர்‌ சொன்ன 
ஸ்தலமாகிய இந்த ஆலயத்தின்‌ மேல்‌ 
உம்முடைய கண்கள்‌ இரவும்‌ ம்‌ 
திறந்திருப்பதாக. உமது அடியானும்‌, இந்‌ 
ஸ்தலத்திலே விண்ணப்பஞ்‌ செய்யப்போகிற 
உமது ஜனமாகிய இஸ்ரவேலும்‌ பண்ணும்‌ 
ஜெபத்தைக்‌ கேட்டருளும்‌" (1இராஜா 8:29,30) 
என்று சொல்லி ஜெபிக்கிறார்‌. 


பரலோகமே கர்த்தருடைய வாசஸ்தலம்‌. 
சனகன்‌. கபண்‌ தேவர்வ்‌ 
இந்தப்‌  பூமியிலிருக்கிறது. ஆனாலும்‌ 
பூமியிலிருக்கிற இந்த தேவாலயத்திலிருந்து 
ஜெபம்பண்‌। போது, "பரலோகமாகிய 
வாசஸ்தலத்திலே அதை 
கேட்டு மன்னிப்பீராக” 
என்று சொல்லி 

சாலொமோன்‌ ஜெபம்பண்ணுகிறார்‌. 


பரிசுத்த 
மாத்திரமே 

முடியும்‌. இஸ்ரவேல்‌ 

ஜனத்தார்‌ வதை வெளிப்பிரகாரத்தில்‌ 





f= FTE 
TT 


ஆசாரியர்கள்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாருக்கு ஆவிக்குரிய காரியங்களில்‌ 
உதவிசெய்கிறார்கள்‌. ஆசாரியர்கள்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்காக கர்த்தரிடத்தில்‌ 
வேண்டிக்கொள்கிறார்கள்‌. ஜனங்களுடைய 
விசுவாசம்‌ பலவீனமாயிருக்கும்போது, 
ஆசாரியர்கள்‌ அந்தப்‌ பலவீனத்தை நீக்கி, 
அவர்களுடைய விசுவாசம்‌ பலப்படவும்‌, 
ஸ்திரப்படவும்‌ உதவிசெய்கிறார்கள்‌. 

இந்த ஆலயத்தின்மேல்‌ கர்த்தருடைய 
கண்கள்‌ இரவும்‌ பகலும்‌ திறந்திருக்கும்‌. 
லயத்திலிருந்து ஏறெடுக்கப்படும்‌ எல்லா: 

£ணப்பங்களையும்‌, பரலோகத்திலிருக்கிற 
தேவன்‌ செவிகொடுத்து கேட்பார்‌. 
கர்த்தருடைய நாமத்திற்காக 
கட்டப்பப்டிருக்கிற தேவாலயம்‌ ஜனங்களுக்கு 
ஆறுதலாயும்‌, அவர்களுடைய விசுவாசத்தை 
வர்த்திப்பதற்கு உதவியாயும்‌ இருக்கிறது. 
கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலம்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனங்களுக்காக பரிந்து பேசுகிறது. 
நம்முடைய 
மெய்யான 
சாலொமோன்‌ 
கர்த்தரிடத்தில்‌ 


ஊழியத்திற்கு அடையாளமாயிருக்கிறது. 


கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து, 


உமதூ 
'நியாயந்தீர்ப்பீராக 
1இராஜா 8:31,82 


அடியாரை 


1இராஜா 8:31. 

தன்‌ 

குற்றஞ்செய்திருக்கையில்‌, 

அவளை ஆணையிடச்சொல்லும்போது, 
அந்த ஆணை இந்த ஆலயத்திலே 
உம்முடைய பலிபீடத்திற்கு முன்‌: 
வந்தால்‌, 


1இராஜா 
பரலோகத்தில்‌ 


கேட்டு, 


82௨ அப்பொழுது 
இருக்கிற தேவரீர்‌ 
தூன்மார்க்கனுடைய 
நடக்கையை அவன்‌ 
'தலையின்மேல்‌ சுமரப்பண்ணி, 
அவனைக்‌ குற்றவானியாகத்‌ தீர்க்கவும்‌, 
'நீதிமானுக்கு அவனுடைய 
தீதிக்குத்தக்கதாய்ச்‌ செய்து 
அவனை தீதிமானாக்கவும்‌ தக்கதாய்‌. 
உமது அடியாரை தியாயத்தீர்ப்பீராக. 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சாலொமோன்‌ 
காரியங்களுக்காக 


கர்த்தரிடத்தில்‌ பல 
ஜெபம்பண்ணுகிறார்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ கர்த்தரிடத்தில்‌ 
ஜெபம்பண்ணும்போதும்‌, மற்றவர்கள்மீது 
தங்களுக்கு வழக்குகள்‌ உண்டாகும்போதும்‌, 
அவர்கள்‌ கர்த்தருடைய பலிபீடத்திற்கு 
முன்பாக வந்து ஆணையிடுவது 
வழக்கம்‌. தங்களிடத்தில்‌ சத்தியமும்‌ 
உண்மையும்‌ இருக்கிறது ள்‌ 
உறுதிபண்ணுவதற்காக 
கர்த்தருடைய 
ஆணையிடுகிறார்கள்‌. கர்த்தர்‌ மனுஷருடைய 
இருதயத்தை அறிந்து வைத்திருக்கிறார்‌. 
கர்த்தருக்கு மறைவான இரகசியம்‌ 
ஒன்றுமே இல்லை. 
ஒரு சில வழக்குகளை மனுஷரால்‌ 
விசாரித்து நியாயமான தீர்ப்பு கொடுக்க 
முடியாது. வழக்காடுகிற இருவர்‌ 
பக்கத்திலும்‌ நியாயமிருப்பதுபோல தெரியும்‌. 
பேசுகிறவர்கள்கூட, அதை 
பேசி மாய்மாலம்‌ 
வழக்காடுகிறவர்கள்‌ 
1 ஆலயத்திலே வந்து, 
தங்களுடைய வழக்குகளை சொல்லும்போது, 
கர்த்தர்‌ நாமே அவர்களை 
நியாயந்தீர்க்கவேண்டுமென்று, சாலொமோன்‌ 
ஜெபம்பண்ணுகிறார்‌. 


கடினமான 
விசாரிக்கும்போது, 
நியாயத்தின்‌ மாகிக்‌ 
சாலொமோன்‌ ஜெய்பண்ணாகிறார்‌. 
சாலொமோன்‌ கர்த்தரிடத்தில்‌ 
“ஒருவன்‌ அயலானுக்குக்‌ 
சமவதய/ி இவன்‌ 
ஆணையிடர்சொல்லும்போது, 


க்கக்‌ 
அற்‌ 


குற்றவாளியாகத்‌ தீர்க்கவும்‌, நீதிமானுக்கு 
அவனுடைய நீதிக்குத்தக்கதாய்ச்‌ 
செய்து அவனை நீதிமானாக்கவும்‌ தக்கதாய்‌ 
உமது அடியாரை நியாயந்தீர்ப்பீராக” 
(இராஜா  8:31,32) என்று சொல்லி 


ஜெபம்பண்ணுகிறார்‌. 





f= FTE 
TT 
பாவங்களை மன்னித்து 


அடிமைத்தனத்தை நீக்குவீராக: 
1இராஜா 8:98,84 


1இராஜா 8:38. உம்முடைய 
கள க்‌ இஸ்ரவேலர்‌ உமக்கு 
விரோதமாய்ப்‌ 
மாவஞ்செய்ததினிமித்தம்‌ ௪த்துருவுக்கு. 
முன்பாக முதித்துபோய்‌, 
உம்மிடத்திற்குத்‌ திரும்பி, உம்முடைய 
நாமத்தை அறிக்கைபண்ணி, இத்த 
ஆலயத்துக்கு நேராக உம்மை நோக்கி 
விண்ணப்பத்தையும்‌ வேண்டுதலையும்‌ 
செய்தால்‌, 


1இராஜா 8:84. பரலோகத்தில்‌ இருக்கிற 
தேவரீர்‌ கேட்டு, உம்முடைய ஜனமாகிய 
இஸ்ரவேலின்‌ பாவத்தை மன்னித்து, 
அவர்கள்‌ பிதாக்களுக்கு நீர்‌ கொடுத்த 
தேசத்துக்கு அவர்களைத்‌ 
திரும்பிவரப்பண்ணுவீராக. 


இஸ்ரவேல்‌ தேசத்தாருக்கு பாடுகளும்‌, 
நெருக்கங்களும்‌ வேதனைகளும்‌ வரலாம்‌. 
பாவத்தின்‌ சம்பளம்‌ மரணம்‌. இஸ்ரவேலர்‌ 
கர்த்தருடைய ஜனங்களாக இருந்தாலும்‌, 
அவர்கள்‌ கர்த்தருக்கு விரோதமாய்ப்‌ பாவம்‌ 
செய்யும்போது, அவர்களுக்கும்‌ பாடுகள்‌ 
வருகிறது. அவர்கள்‌ சத்துருவுக்கு முன்பாக 
முறிந்துபோகிறார்கள்‌. அந்நிய தேசத்திற்கு 
அிமைப்பட்டுப்போகிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 


வேதனைகளையும்‌ 
அவர்கள்‌ கர்த்தருடைய 


பாடுகளையும்‌ 

)பவிக்கும்போது. 
ஆலயத்திற்கு நேராக 
ஜெபம்பண்ணும்போது, கர்த்தர்‌ அவர்களுடைய 


பாவங்களை 
கர்த்தர்‌ 
இஸ்ரவேல்‌ 
திரும்பப்பண்ணவேண்டும்‌ சாலொமோன்‌ 
கர்த்தரிடத்தில்‌ ஜெபம்பண்ணுகிறார்‌. 
சாலொமோனுக்கு பாடுகளும்‌, 
நெருக்கங்களும்‌ வரும்போது. அவர்‌ 
தன்னுடைய பாவங்களுக்கு மனந்திரும்பினால்‌. 


மன்னிக்கவேண்டுமென்றும்‌ 
தாமே அவர்களை 


நெருக்கங்களையும்‌ 
நீக்கிப்போடுவார்‌. 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ எல்லோருக்கும்‌ 
பாடுகளும்‌ நெருக்கங்களும்‌ வரும்போது, 
அவர்கள்‌ எல்லோரும்‌ தங்கள்‌ பாவங்களுக்கு 
மனந்திரும்பவேண்டும்‌. இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாருடைய பாவங்களுக்காக, 
சாலொமோன்‌ மனந்திரும்ப முடியாது. 
யார்‌ பாவம்‌ செய்தார்களோ, அவர்களே 
தங்களுடைய பாவத்திற்கு மனந்திரும்ப 
வேண்டும்‌. 

சாலொமோன்‌ 
உம்முடைய ஐனங்களாகிய 
உமக்கு விரோதமாய்ப்‌ 
னிமித்தம்‌ சத்துருவுக்கு முன்பாக 
முறிந்துபோய்‌, உம்மிடத்திற்குத்‌ திரும்பி, 
உம்முடைய நாமத்தை அறிக்கைபண்ணி, 
இந்த ஆலயத்துக்கு நேராக உம்மை நோக்கி 
விண்ணப்பத்தையும்‌ வேண்டுதலையும்‌ 
செய்தால்‌, பரலோகத்தில்‌ இருக்கிற தேவரீர்‌ 
கேட்டு, உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலின்‌: 

த்‌ மன்னித்து, ணன்‌ 

நீர்‌ கொடுத்த 
அவர்களைத்‌ 

பகல்ல வடு இராஜா 8:33,34) 
என்று ஜெபம்பண்ணுகிறார்‌. 


கர்த்தரிடத்தில்‌ 
இஸ்ரவேலர்‌ 
பாவஞ்செய்ததி 


தேசத்தில்‌ மழை பெய்யக்‌ 
கட்டனையிடுவீராக 

1இராஜா 8:85,86 

இராஜா 8:35. அவர்கள்‌ உமக்கு 
விரோதமாய்ப்‌ பாவஞ்செய்ததினால்‌ 
வானம்‌ அடைபட்டு 
மழையெய்யாதிருக்கும்போது, அவர்கள்‌ 
இந்த: ஸ்தலத்திற்கு. நேராக. 
விண்ணப்பஞ்செய்து, உம்முடைய 
நாமத்தை அறிக்கைபண்ணி, தங்களை 
தேவரீர்‌ கிலேசப்படுத்துகையில்‌ 
தங்கள்‌. பாவங்களை விட்டுத்‌ 
திரும்பினால்‌, 


1இராஜா 8:38. பரலோகத்தில்‌ இருக்கிற 
தேவரீர்‌ கேட்டு, உமது அடியாரும்‌ 
உமது ஜனமாகிய இஸ்ரவேலும்‌ செய்த 
பாவத்தை. மன்னித்து, அவர்கள்‌ 
நடக்கவேண்டிய 

அவர்களுக்குப்‌ 

தேவரீர்‌ உமது 

சுதந்தரமாகக்‌ 

தேசத்தில்‌ மழை 
கட்டனையிடுவீராக. 





i THE 
TT 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ கர்த்தருக்கு 
விரோதமாகப்‌ பாவம்‌ செய்யும்போது, கர்த்தர்‌ 
வானத்தை அடைத்து, இஸ்ரவேல்‌ 
தேசத்தின்மீது மழை பெய்வதை 
நிறுத்திவிடுகிறார்‌. இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌. 
கர்த்தருடைய இரக்கத்தைப்‌ 
பெற்றுக்கொள்வதற்கு. அவரிடத்தில்‌. 
ஜெபம்பண்‌ ணவேண்டும்‌. அவர்கள்‌ 
கர்த்தருடைய ஆலயத்திற்கு நேராக 
விண்ணப்பம்‌ செய்யும்போது, ர்்தர்‌ 
ஒட்டன்‌ ஜெயற்றைக்‌ 


கட்டளையிடவேண்டுபென்று 
ஜெபம்பண்ணுகிறார்‌. 


சாலொமோன்‌ கர்த்தரிடத்தில்‌ “அவர்கள்‌ 
உமக்கு விரோதமாய்ப்‌ பாவஞ்செய்ததினால்‌ 
வானம்‌ அடைபட்டு 
மழைபெய்யாதிருக்கும்போது. அவர்கள்‌ 
இந்த ஸ்தலத்திற்கு நேராக 
விண்ணப்பஞ்செய்து. உம்முடைய நாமத்தை 


சாலொமோன்‌. 


இஸ்ரவேலும்‌ செய்த பாவத்தை மன்னித்து, 
அவர்கள்‌ நடக்கவேண்டிய நல்வழியை 
அவர்களுக்குப்‌ போதித்து. தேவரீர்‌ 
உமது ஜனத்திற்குச்‌ சுதந்தரமாகக்‌ கொடுத்த 
உமது, தேசத்தில்‌ மழை பெய்யக்‌ 
கட்டளையிடுவீராக" இராஜா 8:3 
என்று ஜெபம்பண்ணுகிறார்‌ 

இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
பாவங்களுக்காக 
கர்த்தரிடத்தில்‌ 
கர்த்தர்‌ 
மன்னிப்பார்‌. 


ஊழியக்காரர்களும்‌ 
சத்தியத்தை 


உபதேசம்பண்ணுவார்கள்‌. 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


ஜனத்தார்‌ பாவம்‌ 
அவர்களுக்கு மழை 

பஞ்சம்‌, கொள்ளைநோய்‌ 

உண்டாகும்‌. அவர்கள்‌ 

தங்களுடைய பாவங்களுக்கு மனந்திரும்பும்‌ 
மெது. அவர்களுக்கு. அன்த 
ஆசீர்வாதமுண்டாகும்‌. இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
தண்டனைகளை அனுபவித்தாலும்‌ 
நன்மைகளைப்‌ பெற்றுக்கொள்கிறார்கள்‌. 


அவர்கள்‌ கர்த்தரைவிட்டு 
வழிவிலகிப்போயிருந்தாலும்‌, அவர்கள்‌ 
மறுபடியும்‌ நல்வழியில்‌ நடக்கிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ கர்த்தருடைய 
கிருபைக்காகவும்‌. இரக்கத்திற்காகவும்‌ 
ஜெபம்பண்ணும்போது, கர்த்தர்‌ தம்முடைய 
நியாயத்தீர்ப்பை அவர்களைவிட்டு நீக்குகிறார்‌. 
அவர்களுடைய வேண்டுதல்களுக்கும்‌ 
விண்ணப்பங்களுக்கும்‌ செவிகொடுக்கிறார்‌. 
கர்த்தர்‌ அவர்களை ஆசீர்வதிக்கிறார்‌. 


வாதையையும்‌ வியாதியையும்‌ 


நீக்குவீராக 
1இராஜா 8:37-40 


1இராஜா 8:37. தேசத்திலே பஞ்சம்‌ 
உண்டாகிற போதும்‌, கொள்ளைநோய்‌ 
உண்டாகிற போதும்‌, வறட்சி, காவி, 
வெட்டுக்கிளி, பச்சைக்கிளி 
உண்டாகிறபோதும்‌, அவர்கள்‌. 
சத்துருக்கள்‌. தேசுத்திலுன்ன 
பட்டணங்களை. 
முற்றிக்கையோடுகிறயோதும்‌, யாதொரு. 
வாதையாகிலும்‌ யாதொரு 
வியாதியாகிலும்‌ வருகிறபோதும்‌, 


1இராஜா 8:38. உம்முடைய ஜனமாகிய 
இஸ்ரவேல்‌ அனைவரிலும்‌ எந்த. 
மனுஷனானாலும்‌ தன்‌ இருதயத்தின்‌ 
வாதையை உணர்த்து, இந்த 
ஆலயத்துக்கு நேராகத்‌ தன்‌ கைகளை: 
விரித்துச்‌ செய்யும்‌ சகல்‌ 
விண்ணப்பத்தையும்‌, சகல 
'வேண்டுதலையும்‌, 


1 இராஜா. 8:39. உம்முடைய 
வாசஸ்தலமாகிய பரலோகத்தில்‌ 
இருக்கிற தேவரீர்‌ கேட்டு மன்னித்து, 





i THEN 
TT 


1இராஜா 8:40. தேவரீர்‌ எண்கன்‌ 
பிதாக்களுக்குக்‌ கொடுத்த தேசத்தில்‌ 
அவர்கள்‌. உயிரோடிருக்கும்‌. 
நாளெல்லாம்‌ உமக்குப்‌ 
பயப்படும்படிக்கு தேவரீர்‌ ஒருவரே 
எல்லா மீனுப்புத்திரரின்‌ 
இருதயத்தையும்‌ அறித்தவராதலால்‌, 
அவனவன்‌ இருதயத்தை 
அறித்திருக்கிறபடியே, அவனவனுடைய 
வழிகளுக்குத்தக்கதாகச்‌. செய்து, 
அவனவனுக்குப்‌ பலன்‌ அணிப்பீராக. 


இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு பூல 
பிரச்சனைகள்‌ வருவதற்கு வாய்ப்புள்ளது. 
இஸ்ரவேல்‌ தேசத்திலே பஞ்சமும்‌ கொள்ளை 
நோயும்‌ உண்டாகலாம்‌. அங்கே வறட்சி, 
சாலி, வெட்டுக்கிளி. பச்சைக்கிளி 
உண்டாகலாம்‌. 
சத்துருக்கள்‌ 


ஆகியவையும்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திருடைய 
இஸ்ரவேலி 
முற்றிக்கைப்போடும்போது, 


வாதையும்‌ வியாதியும்‌ வரலாம்‌. 


சாலொமோன்‌ ராஜா இஸ்ரவேல்‌ 
தேசத்தில்‌ வரும்‌ பல பிரச்சனைகளைப்‌ பற்றி 
இங்கு சொல்லுகிறார்‌. பிரச்சனைகள்‌ 


அவர்களுடைய 
உண்டாகும்‌. 

இருதயத்தின்‌ 

உணரவேண்டும்‌. அவர்கள்‌ கர்த்தருடைய 
வாசஸ்தலத்திற்கு நேராக தங்கள்‌ 
'வேண்டுதல்களையும்‌ விண்ணப்பங்களையும்‌: 
ஏறெடுக்கவேண்டும்‌. 


சாலொமோன்‌ கர்த்தரிடத்தில்‌ 
ஜெபப்பண்ணும்போது, “தேசத்திலே பஞ்சம்‌ 
உண்டாகிற போதும்‌, கொள்ளைநோய்‌ 
உண்டாகிற போதும்‌, வறட்சி, சாவி, 
வெட்டுக்கிளி, பச்சைக்கிளி 
உண்டாகிறபோதும்‌, அவர்கள்‌ சத்துருக்கள்‌ 
தேசத்திலுள்ள பட்டணங்களை 
முற்றிக்கைபோடுகிறபோ தும்‌, யாதொரு. 
வாதையாகிலும்‌ யாதொரு வியாதியாகிலும்‌: 
வருகிறபோதும்‌, உம்முடைய 
ஜனமாகிய இஸ்ரவேல்‌ அனைவரிலும்‌: 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எந்த மனுஷனானாலும்‌ தன்‌ இருதயத்தின்‌ 
வாதையை உணர்ந்து, இந்த ஆலயத்துக்கு 
நேராகத்‌ தன்‌ கைகளை விரித்துச்‌ 
செய்யும்‌ சகல விண்ணப்பத்தையும்‌, 
சகல  வேண்டுதலையும்‌, உம்முடைய 
வாசஸ்தலமாகிய பரலோகத்தில்‌ 
இருக்கிற தேவரீர்‌ கேட்டு மன்னிப்பீராக” 
இராஜா 837-39) என்று 
ஜெபம்பண்ணுகிறார்‌. 


பல பிரச்சனைகள்‌ வரலாம்‌. 
அவை அவர்களுடைய சரீரத்திலோ அல்லது 
மனதிலோ உண்டாகலாம்‌. கர்த்தருடைய 
ஜனம்‌ தங்கள்‌ பிரச்சனைகளெல்லாவற்றையும்‌ 
கர்த்தருடைய சமுகுத்நிலே 
சொல்லவேண்டும்‌. அவர்கள்‌ 
தங்கள்‌ பாரத்தை வைத்துவிடவேண்டும்‌. 
சர்வஞானமுள்ளவர்‌. அவர்‌ 
தேவரீர்‌ ஒருவரே எல்லா 
மனுபுத்திரரின்‌ இருதயத்தையும்‌ அறிந்தவர்‌. 
கர்த்தர்‌ மனுஷருடைய வழிகளுக்குந்தக்குதாக 
அவர்களுக்கு. பலனளிக்கிறவர்‌. கர்த்தர்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனத்தாரை தம்முடைய 
கிருபையினால்‌ ஆளுகை செய்யவேண்டும்‌. 
என்று சாலொமோன்‌ கர்த்தரிடத்தில்‌ 
விண்ணப்பம்‌ பண்ணுகிறார்‌. சாலொமோன்‌ 
கர்த்தருடைய கிருபைக்காகவும்‌, அவருடைய 
இரக்கத்திற்காகவும்‌ கெஞ்சி மன்றாடுகிறார்‌. 


"சாலொமோன்‌ கர்த்தரிடத்தில்‌, “தேவரீர்‌ 
பிதாக்களுக்குக்‌ கொடுத்த 


அறிந்திருக்கிறபடியே, 

அவனவனுடைய  வழிகளுக்குத்தக்கதாகச்‌ 

செய்து. அவனவனுக்குப்‌ பலன்‌ அளிப்பீராக” 

இராஜா 8:40) என்று 

விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. இஸ்ரவேல்‌ 

கர்த்தருக்கு பயந்து, 

கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 

விண்ணப்பத்தைக்‌ கேட்டு 

மன்னிக்கவேண்டும்‌. இதுவே 
சாலொமோனுடைய பிரதான ஜெபமாகும்‌. 





ழ்‌ நவள 
யாய 


அந்தியா 
ஆசிர்வதிப்பீராக 
1இராஜா 8:41-48 


ஜாதியாரையும்‌ 


1இராஜா 8:41. உம்முடைய ஜனமாகிய 
இஸ்ரவேல்‌ ஜாதியல்லாத அத்திய 
ஜாதியார்‌ உமது மகத்துவமான 
நாமத்தையும்‌, உமது. பலத்த. 
கரத்தையும்‌, உமது ஓங்கிய 
புயத்தையும்‌ கேள்விப்படுவார்களே. 


இராஜா 8:42,  அப்படிக்கொத்த 
அத்திய ஜாதியானும்‌, உமது 
நாமத்தினிமித்தம்‌ தூர 
தேசத்திலிருந்து இத்த 
ஆலயத்துக்கு நேராக 
விண்ணப்பம்பண்ணினால்‌, 


வத்து, 


1இராஜா 8:48. உமது வாசஸ்தலமாகிய 
பரலோகத்தில்‌ இருக்கிற தேவரீர்‌ 
அதைக்‌ கேட்டு, பூமியின்‌ 
ஜனங்கலெல்லாரும்‌ உம்முடைய 
ஜனமாகிய 'இஸ்ரவேலைப்போல்‌ 
உமக்குப்‌ பயப்படும்படிக்கும்‌, 
நான்‌ கட்டின இந்த ஆலயத்துக்கு 
உம்முடைய நாமம்‌ 
தரிக்கப்பட்டதென்று அறியும்படிக்கும்‌, 
உம்முடைய 

அறியத்தக்கதாக, அந்த 
ஜாதியான்‌ உம்மை 
வேண்டிக்கொள்வதின்‌ படியெல்லாம்‌. 
தேவரீர்‌ செய்வீராக. 


சாலொமோன்‌ இதுவரையிலும்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்காக ஜெபம்பண்ணினார்‌. 
இஸ்ரவேல்‌ ஜாதியல்லாத. 
ஜாதியாருக்காக. 


யூதமார்க்கத்தமைந்தவர்கள்‌. 

ஜாதியார்‌ இஸ்ரவேல்‌ 
சேர்ந்தவர்கள்‌. 

இஸ்ரவேலி. 

ப்‌ 

தேவாலயத்திற்கு வருகிறார்கள்‌. 
தேசத்திலுள்ள 

ஆராதிப்பது 

என்பதை இவர்கள்‌ அறிந்திருக்கிறார்கள்‌. 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சாலொமோன்‌ அந்நிய ஜாதியாரைப்பற்றி 
கர்த்தரிடத்தில்‌, “உம்முடைய ஜனமாகிய 
இஸ்ரவேல்‌ ஜாதியல்லாத அந்நிய ஜாதியார்‌ 
உமது மகத்துவமான நாமத்தையும்‌, உமது 
பலத்த கரத்தையும்‌, உமது ஓங்கிய 
பயத்தையும்‌ கேள்விப்படுவார்களே" இராஜா 
8:41) என்று சொல்லுகிறார்‌. 


ஜாதியாரும்‌ 
தேசத்திலிருந்து கர்த்தருடைய 

வருவார்கள்‌. இவர்களும்‌ 
கர்த்தரிடத்தில்‌ விண்ணப்பம்பண்ணுவார்கள்‌. 
கர்த்தர்‌ இவர்களுடைய 
விண்ணப்பங்களுக்கும்‌. செவிகொடுத்து, 
இவர்களையும்‌ ஆசீர்வதிக்கவேண்டுமென்று 
சாலொமோன்‌ வர்களுக்காக பரிந்து 
பேசுகிறார்‌. 


'அப்படிக்கொத்த அந்நிய 
ஜாதியானும்‌, உமது நாமத்தினிமித்தம்‌ தூர 
தேசத்திலிருந்து வந்து, இந்த ஆலயத்துக்கு 
நேராக விண்ணப்பம்பண்ணினால்‌, 
உமது வாசஸ்தலமாகிய பரலோகத்தில்‌ 
இருக்கிற தேவரீர்‌ அதைக்‌ கேட்டு, 
பூமியின்‌ ஜனங்களெல்லாரும்‌ உம்முடைய 
ஜனமாகிய இஸ்ரவேலைப்போல 
உமக்குப்‌ பயப்படும்படிக்கும்‌, நான்‌ கட்டின 
இந்த ஆலயத்துக்கு உம்முடைய நாமம்‌ 
தரிக்கப்பட்டதென்று அறியும்படிக்கும்‌, 
உம்முடைய நாமத்தை அறியத்தக்கதாக, அந்த 
அந்நிய ஜாதியான்‌ உம்மை நோக்கி 
வேண்டிக்கொள்வதின்படியெல்லாம்‌ 
தேவரீர்‌ செய்வீராக" இராஜா 8:42,43) 
என்று சாலொமோன்‌ அந்நிய 
ஜாதியாருக்காக கர்த்தரிடத்தில்‌ 
ஜெபம்பண்ணுகிறார்‌. 


கர்த்தரிடத்தில்‌ 
இஸ்ரவேல்‌ 'ஜனத்தார்‌ 
விரோதமாகப்‌ பாவம்‌ செய்வதுபோல, அந்நிய 
ஜாதியாரும்‌ கர்த்தருக்கு விரோதமாகப்‌ 
பாவம்‌ செய்கிறார்கள்‌. இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
கர்த்தரிடத்தில்‌ ஜெபம்பண்ணுவதுபோல, 
அந்நிய  ஜனத்தாரும்‌ கர்த்தரிடத்தில்‌ 
ஜெபம்பண்ணுகிறார்கள்‌. இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கும்‌, அந்நியருக்கும்‌ ஒரேவிதமான 
பிரமாணம்‌ இருக்கவேண்டும்‌ என்பது 
கர்த்தருடைய பிரமாணம்‌. “சதேசிக்கும்‌ 
தங்கும்‌ பரதேசிக்கும்‌. 
பிரமாணம்‌ இருக்கக்கடவது' 


பட்சபாதமில்லை. 
கர்த்தருக்கு 





i FTE 
TT 


யுத்தத்தில்‌ 
பாதுகாப்பீராக 
1இராஜா 8:44,க5 


1இராஜா 8544. 

ஜனங்களை: 

அவர்கள்‌. 

யுத்தம்பண்ணப்‌ புறப்படும்‌ போது, தீர்‌ 
தெரிந்துகொண்ட இத்த நகரத்துக்கும்‌, 
உம்முடைய நாமத்துக்கு நான்‌ கட்டின 
இத்த ஆலயத்துக்கும்‌ நேராகக்‌. 
கர்த்தரை நோக்கி விண்ணப்பம்‌ 
பண்ணினால்‌, 


1இராஜா 8:45. பரலோகத்தில்‌ இருக்கிற 
தேவரீர்‌ அவர்கள்‌ விண்ணப்பத்தையும்‌ 
வேண்டுதலையும்‌ கேட்டு, அவர்கள்‌ 
'தியாயத்தை விசாரிப்பீராக. 

இஸ்ரவேல்‌ 
தேசத்தாரோடு 


ஜனத்தார்‌ அந்நிய 
யுத்தம்பண்ணப்போகும்போது, 
கர்த்தருடைய விசேஷித்த பாதுகாப்பும்‌ 
பராமரிப்பும்‌, இஸ்ரவேல்‌ 
கூடமிருக்கலேண்டும்‌ என்று 
ஜெபம்பண்ணுகிறார்‌. 
புத்திரர்‌ யுத்தம்பண்ணப்போகும்போது, 
தேவாலயத்தைவிட்டு தூரமான இடங்களில்‌ 
பாளயமிறங்கிமிருப்பார்கள்‌. அங்கே அவர்கள்‌ 
சத்துருக்களுக்கு விரோதமாக 
யுத்தம்பண்ணுவார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
தேவாலயத்தைவிட்டு தூரமாயிருந்தாலும்‌, 
அவர்கள்‌ கர்த்தருடைய ஆலயத்திற்கு நேராக 
கர்த்தரை நோக்கி விண்ணப்பம்பண்ணும்‌ 
போது, கர்த்தர்‌ அவர்களுக்கு கிருபை. 
காண்பிக்கவேண்டும்‌ என்று சாலொமோன்‌ 
ஜெபம்பண்ணுகிறார்‌. 


சாலொமோன்‌ கர்த்தரிடத்தில்‌ “நீர்‌ 
உம்முடைய ஜனங்களை அனுப்பும்‌ வழியிலே 
அவர்கள்‌ தங்கள்‌  சத்துருக்களோடு 
யுத்தப்பண்ணப்‌ புறப்படும்‌ போது, 
நீர்‌ தெரிந்துகொண்ட நகரத்துக்கும்‌. 
உம்முடைய நாமத்துக்கு நான்‌ கட்டின 
இந்த ஆலயத்துக்கும்‌ நேராகக்‌ கர்த்தரை 
நோக்கி விண்ணப்பம்‌ பண்ணினால்‌, 
பரலோகத்தில்‌ இருக்கிற தேவரீர்‌ அவர்கள்‌ 
விண்ணப்பத்தையும்‌ வேண்டுதலையும்‌ 
கேட்டு, அவர்கள்‌ நியாயத்தை 
விசாரிப்பீராக” (இராஜா 8:44,45) என்று 
விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 


1 இராஜாக்கன்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பாவங்களை மன்னித்த 
அடிமைத்தனத்தை நீக்குவீராக 
1இராஜா 8:46-53 


8:48. பாவஞ்செய்யாத 
இல்லையே ஆகையால்‌, 
உமக்கு விரோதமாய்ப்‌ 

பாவஞ்செய்து, தேவரீர்‌ அவர்கன்மேல்‌ 
கோபங்கொண்டு, அவர்கள்சத்துருக்கள்‌ 
கையில்‌ அவர்களை ஒப்புக்‌ 
கொடுத்து, அந்தச்‌. சத்துருக்கள்‌. 
அவர்களைத்‌: தூரத்திலாகிலும்‌ 
சம்பத்திலாகிலும்‌ இருக்கிற 
தங்கன்‌ தேசத்திற்குச்‌ சிறையிடித்துக்‌ 
கொண்டுபோகும்போது, 


1இராஜா 8:47. அவர்கள்‌ சிறைப்பட்டுப்‌ 
போயிருக்கிற தேசத்திலே தங்களில்‌ 
உணர்வடைத்து, மனத்திரும்பீ: நாங்கள்‌. 
பாவஞ்செய்து, அக்கிரமம்பண்ணி, 
துன்மார்க்கமாய்‌ நடந்தோம்‌ என்று 
தங்கள்‌ சிறையிருப்பான தேசத்திலே. 
உம்மை நோக்கி வேண்டுதல்‌ செய்து, 


1இராஜா 8:48. தங்களைச்‌. 
சிறையிடித்துக்கொண்ட. தங்கள்‌. 
சத்துருக்களின்‌ தேசத்திலே தங்கள்‌ 
முழு இருதயத்தோடும்‌ தங்கள்‌ முழு 
ஆத்துமாவோடும்‌ உம்மிடத்தில்‌ திரும்பி, 
தேவரீர்‌ தங்கள்‌ பிதாக்களுக்குக்‌. 
கொடுத்த தங்கள்‌ தேசத்திற்கும்‌, 
தேவரீர்‌ தெரிந்துகொண்ட இந்த 
நகரத்திற்கும்‌, உம்முடைய நாமத்திற்கு 
நான்‌ கட்டின இந்த ஆலயத்திற்கும்‌ 
நேராக. உம்மை நோக்கி 
விண்ணப்பம்பண்ணும்போது, 


1இராஜா 8:49. உமது வாசஸ்தலமாகிய 
பரலோகத்தில்‌ இருக்கிற தேவரீர்‌ 
அவர்கள்‌ விண்ணப்பத்தையும்‌ 
வேண்டுதலையும்‌ கேட்டு, அவர்கள்‌: 
நியாயத்தை விசாரித்து, 


1இராஜா 8:50. உம்முடைய ஜனங்கள்‌ 
உமக்கு. விரோதமாய்ச்‌: செய்த. 
பாவத்தையும்‌, அவர்கள்‌ உம்முடைய 
கட்டனையை மீறிய 
துரோகங்களையும்‌ எல்லாம்‌ மன்னித்து, 

அவர்களைச்‌: சிறையிடித்துக்‌ 
கொண்டுபோகிறவர்கள்‌ அவர்களுக்கு 
'இரங்கத்தக்கதான இரக்கத்தை. 
அவர்களுக்குக்‌ கிடைக்கப்பண்ணுவீராக. 


அவர்கள்‌. 





i THE 
TT 


1இராஜா 8:51. அவர்கன்‌ எகிப்தென்கிற 
இருப்புக்‌ காணவாயின்‌ நடுவிலிருத்து 
தேவரீர்‌ புறப்படப்பண்ணின 
உம்முடைய ஜனமும்‌ உம்முடைய 
சுதத்தரமுமாய்‌ இருக்கிறார்களே. 


3 இராஜா 82, 
உம்மை நோக்கி 

கொள்வதின்படி யெல்லாம்‌ 
அவர்களுக்குச்‌. செய்யும்படி, 
உம்முடைய கண்கள்‌ உமது 
அடியானின்‌ வேண்டுதலுக்கும்‌, உமது 
ஜனமாகிய இஸ்ரவேலின்‌ 
வேண்டுதலுக்கும்‌ திறத்திருப்பதாக.. 


1இராஜா 8:58, கர்த்தராகிய 
ஆண்டவரே, நீர்‌ எங்கள்‌ பிதாக்கனை 
எகிப்திலிருந்து 
புறப்படப்பண்ணும்யோது, உம்முடைய 
தாசனாகிய மோசேயைக்கொண்டு. 
சொன்னபடியே, தேவரீர்‌ பூமியின்‌ சகல. 
இஜனங்கவிலும்‌ அவர்களை உமக்குச்‌ 
ச௬தந்தரமாகப்‌ பிரித்தெடுத்தீரே என்னு 
விண்ணப்பம்‌ பண்ணினான்‌. 


அவர்கள்‌ 
வேண்டிக்‌. 
தேவரீர்‌ 


சாலொமோன்‌ 
போகிறவர்களுக்காக கர்த்தரிடத்தில்‌ 
ஜெபம்பண்ணுகிறார்‌. கர்த்தருடைய ஜனம்‌ 
இஸ்ரவேல்‌ தேசத்திலிருந்தாலும்‌, அவர்கள்‌ 
அந்நிய தேசத்திலே சிறைப்பட்டுப்போனாலும்‌, 
கர்த்தருடைய கிருபையும்‌ இரக்கமும்‌ 
அவர்களுக்கு கிடைக்கவேண்டுமென்று 
சாலொமோன்‌ கர்த்தரிடத்தில்‌ 
'விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 


இஸ்ரவேல்‌ 


சிறைப்பட்டுப்‌ 


ஜனத்தாரின்‌ 
பாலத்தினிமித்தமாக: கர்த்தருடைய 
நியாயத்தீர்ப்பு அவர்கள்மீது. வரும்‌. 
எல்லோரும்‌ பாவம்‌ செய்வார்கள்‌ என்பதை 
சாலொமோன்‌ அங்கீகரிக்கிறார்‌. 
பாவஞ்செய்யாத மனுஷன்‌ இல்லையே” என்று 
சாலொமோன்‌ சொல்லுகிறார்‌. 
சாலொமோனுக்கு தன்னைப்பற்றியும்‌ 
நெரிந்திச்கிறது. , ஸ்வேல்‌ 
ஜனத்தாரைப்பற்றியும்‌ தெரிந்திருக்கிறது. 
மனுஷருடைய ல்பான 
சுயாவத்தைப்பற்றியும்‌ தெரிந்திருக்கிறது. 


மனுஷன்‌ தேவனுக்கு விரோதமாகப்‌ 


கர்த்தர்‌ 


சத்துருக்களின்‌ கையில்‌ ஒப்புக்கொடுப்பார்‌. 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மனுஷன்‌  சசுமாயிருக்கும்போது கர்த்தரை 
மறக்கிறான்‌. அவன்‌ பாடுகளையும்‌ 
வேதனைகளையும்‌ அனுபவிக்கும்போது, 
கர்த்தரை நினைக்கிறான்‌. அவன்‌ அந்நிய 
தேசத்திலே சிறைப்பட்டுப்போகும்போது, 
உணர்வடைந்து, தன்னுடைய 
பாவங்களுக்கு மனந்திரும்பி, 
அங்கேயிருந்து கர்த்தரை நோக்கி 
விண்ணப்பம்பண்ணுவதற்கு வாய்ப்புள்ளது. 


சாலொமோன்‌ கர்த்தரிடத்தில்‌ 
சிறைப்பட்டுப்போனவர்களுக்காக 
ஜெபம்பண்ணுகிறார்‌. “பாவஞ்செய்யாத 
மனுஷன்‌ இல்லையே; ஆகையால்‌, அவர்கள்‌ 
உமக்கு விரோதமாய்ப்‌ பாவஞ்செய்து, 
தேவரீர்‌ அவர்கள்மேல்‌ கோபங்கொண்டு, 
அவர்கள்‌ சத்துருக்கள்‌ கையில்‌ அவர்களை 
ஒப்புக்கொடுத்து. அந்தச்‌ சத்துருக்கள்‌ 
அவர்களைத்‌ தூரத்திலாகிலும்‌ 
சமீபத்திலாகிலும்‌ இருக்கிற தங்கள்‌ 
தேசத்திற்குச்‌ சிறைபிடித்துக்‌ 
கொண்டுபோகும்போது, அவர்கள்‌ 
சிறைப்பட்டுப்‌ போயிருக்கிற தேசத்திலே 
தங்களில்‌ உணர்வடைந்து, மனந்திரும்பி: 
நாங்கள்‌ பாவஞ்செய்து, அக்கிரமம்பண்ணி, 
துன்மார்க்கமாய்‌ நடந்தோம்‌ என்று தங்கள்‌ 
உம்மை நோக்கி 
(இராஜா 8:46,47), 


க்கொண்ட 
தங்கள்‌ தக்கன்‌ தேறி தங்கள்‌ 
முழு இருதயத்தோடும்‌ தங்கள்‌ முழு 
ஆத்துமாவோடும்‌ உம்மிடத்தில்‌ திரும்பி, 
தேவரீர்‌ நங்கள்‌ பிதாக்களுக்குக்‌ கொடுத்த 
ங்கள்‌ தேசத்திற்கும்‌, 

இந்த 


இராஜா 8:48) என்றும்‌ சாலொமோன்‌ 


கர்த்தரிடத்தில்‌ சொல்லுகிறார்‌. 

ஜனத்தார்‌ அந்நிய 

சிறைப்பட்டுப்போனாலும்‌, 
அவர்கள்‌ அங்கேயிருந்து கர்த்தரை நோக்கி 
விண்ணப்பம்பண்ணுவதற்கு வாய்ப்புள்ளது. 
அவர்கள்‌ எங்கே உணர்வடைகிறார்களோ 
அங்கே மனந்திரும்புகிறார்கள்‌. அவர்கள்‌ 
எங்கே... மணந்திரும்புகிறார்களோ அங்கே, 
நாங்கள்‌ பாவம்‌ செய்து, அக்கிரமம்‌ பண்ணி, 


துன்மார்க்கமாய்‌ நடந்தோம்‌! என்று 
தங்கள்‌ பாவங்களை அங்கீகரிக்கிறார்கள்‌. 





i FTE 
TT 


சிறைப்பட்டுப்போன 

ஜனத்தார்‌ அந்நிய 

அவர்கள்‌ எருசலேமிலுள்ள 
ற்கு நேராக, கர்த்‌ 


arts ளுக்கு உதவி செய்யவேண்டுமென்று 
சாலொமோன்‌ கர்த்தரிடத்தில்‌ 
ஜெபம்பண்ணுகிறார்‌. 
சாலொமோன்‌ சிறையிருப்புக்குப்போன 
இஸ்ரவேலருக்காக. ஜெபம்பண்ணுகிறார்‌. 
“அவர்கள்‌ கர்த்தரிடத்தில்‌ 
ஜெபம்பண்ணும்போது, உமது வாசஸ்தலமாகிய 
பரலோகத்தில்‌ இருக்கிற தேவரீர்‌ அவர்கள்‌ 
விண்ணப்பத்தையும்‌ வேண்டுதலையும்‌ கேட்டு, 
அவர்கள்‌ நியாயத்தை விசாரித்து, 
உம்முடைய ஜனங்கள்‌ உமக்கு விரோதமாய்ச்‌ 
செய்த பாவத்தையும்‌, அவர்கள்‌ உம்முடைய 
மீறிய அவர்கள்‌ 
எல்லாம்‌ மன்னித்து, 
கொண்டுபோகிறவர்கள்‌ 
இரங்கத்தக்கதான 
அவர்களுக்குக்‌ 
இராஜா 8:49,50) என்று 


ர டபன்‌ 
'கிடைக்கப்பண்ணுவீராக" 
சாலொமோன்‌ 
கர்த்தரிடத்தில்‌ ஜெபம்பண்ணுகிறார்‌. 


சிறையிருப்புக்குப்போன வர்கள்‌ 


எருசலேம்‌ நகரத்திற்கும்‌. கர்த்தருடைய 
ஆலயத்திற்கும்‌. நேராக நோக்கி, 
கர்த்தரிடத்தில்‌ விண்ணப்பம்பண்ணுகிறார்கள்‌ 
இஸ்ரவேல்‌ தேசம்‌ கர்த்தருடைய பரிசுத்த 
நேசம்‌. எருசலேம்‌ நகரம்‌ 

பரிசுந்த நகரம்‌. தேவாலயம்‌ கர்த்தருடைய 
பரிசுத்த வாசஸ்தலம்‌. சிறையிருப்புக்குப்போன 


சிறையிருப்புக்குப்போன வர்கள்‌ கர்த்தரை 
நோக்கி ஜெபம்பண்ணும்போது, அவர்கள்‌ 
தமக்கு விரோதமாக செய்த பாவங்களை 
மன்னிப்பார்‌. அவர்கள்‌ தம்முடைய 
கட்டளையை மீறிய துரோகங்களை கர்த்தர்‌ 
மன்னிப்பார்‌. அவர்களை சிறைப்பிடித்துக்‌ 
கொண்டுபோனவர்கள்‌ அவர்களுக்கு 
இரக்கம்‌ காண்பிக்கச்‌ செய்வார்‌. 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இருப்புக்‌ காளவாயின்‌ 
ர் புறப்பப்பண்ணின ௨ ய 
சுதந்தரமுமாய்‌ 

8:51 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ கர்த்தருடைய 
அவருடைய சுதந்தரமாயும்‌ 
கர்த்தர்‌ அவர்களுடைய 
செவிகொடுக்குமாறு 
கர்த்தரிடத்தில்‌ 
“அவர்கள்‌ 
வேண்டிக்‌ 
தேவரீர்‌ 
உம்முடைய 


உ 
கொள்வதின்படியெல்லாம்‌ 

அவர்களுக்குச்‌ செய்யும்படி, 

ள்கள்‌ உமது அடியானின்‌ 

உமது “ஜனமாசிய 

வேண்டுதலுக்கும்‌ 

இராஜா 8:52) என்று 

கர்த்தரிடத்தில்‌ 


திறந்திரப்பதாக" 
சாலொமோன்‌ 
ஜெபம்பண்ணுகிறார்‌ 


கர்த்தர்‌ ங்களை 
தமக்கு குதந்தரமாகப்‌ கம மித்தெடு்திரக்கிறர 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ கர்த்தருக்கு 

வித்த ஜனமாமிருக்கிறார்கள்‌. 


கர்த்தரிடத்தில்‌ விண்ணப்பம்பண்ணும்போது, 
கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
பூர்வகாலங்களில்‌ செய்த 
நன்மைகளையெல்லாம்‌. 

ஜெபம்பண்ணுகிறார்‌. 


சாலொமோன்‌. 


என்று விண்ணப்பம்பண்‌ ணுகிறார்‌. 





i FTE 
TT 
சாலொமோன்‌ 


ஆசீர்வாதம்‌ 
1இராஜா 8:54-61 


1இராஜா இக்‌. சாலொமோன்‌ 
கர்த்தரை நோக்கி, இத்த ஜெபத்தையும்‌ 
வேண்டுதலையும்‌ எல்லாம்‌ செய்து 
முடித்தபின்பு, அவன்‌ கர்த்தருடைய 
பலிப்டத்திற்கு முன்பாகத்‌ தன்‌ 
கைகளை வானத்திற்கு நேராக 
விரித்து, முழங்காற்படியிட்டிருத்ததை 
விட்டெழுத்து, 


1இராஜா 
இஸ்ரவேல்‌ 
ஆசீர்வதித்து, 
சொன்னது: 


8:55. நின்றுகொண்டு, 
சுபையையெயல்லாம்‌ 


உரத்த சுத்தத்தோடே 


1இராஜா 8:56, தாம்‌ வாக்குத்தத்தம்‌ 
பண்ணினபடி. யெல்லாம்‌ தம்முடைய 
இனமாகிய இஸ்ரவேலுக்கு 
'இளைப்பாதுதலை அருளின கர்த்தருக்கு. 
ஸ்தோத்திரம்‌, அவர்‌ தம்முடைய 
தாசனாகிய மோசேயைக்கொண்டு. 
சொன்ன அவருடைய 
நல்வார்த்தைகளில்‌ எல்லாம்‌. ஒரு 
வார்த்தையானாலும்‌ தவறிப்‌ 
போகவில்லை. 


8:57. 
கர்த்தர்‌ 


நம்முடைய 
நம்மைக்‌ 
நம்மை 
நம்முடைய 
இருந்ததுபோல, 


1இராஜா 
தேவனாகிய 
கைவிடாமலும்‌, 
நெகிழவிடாமலும்‌, அவர்‌ 
பிதாக்கனோடு. 

நம்மோடும்‌ இருந்து, 


1இராஜா 
வழிகளில்‌ 
அவர்‌ நம்முடைய 
கட்டளையிட்ட 
கற்பனைகளையும்‌, 
கட்டளைகளையும்‌, 
நியாயங்களையும்‌ 
கைக்கொள்ளுகிறதற்கும்‌, 
இருதயத்தைத்‌ 


சாயப்பண்ணுவாராக. 


8:58. நாம்‌ அவருடைய 
எல்லாம்‌ நடக்கிறதற்கும்‌, 
பிதாக்களுக்குக்‌. 
அவருடைய 
அவருடைய 
அவருடைய 


நம்முடைய 
தம்மிடத்தில்‌ 


8:59. கர்த்தரே தேவன்‌, 
இல்லையென்பதைப்‌ 
ஜனங்களெல்லாம்‌. 


3 இராஜா 
வேறொருவரும்‌ 
பூமியின்‌ 
அறியும்படி யாக, 


1 இராஜாக்கன்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


QODNENS 
PUBLISHERS 


1இராஜா 8:60. 


அடியானுடைய 


அவர்‌ தமது 
தியாயத்தையும்‌, 
தமது ஜனமாகிய இஸ்ரவேலின்‌ 
'தியாயத்தையும்‌, அத்தந்த நானில்‌ 
நடக்கும்‌ காரியத்துக்குத்தக்கதாய்‌ 
விசாரிப்பதற்கும்‌, நான்‌ கர்த்தருக்கு. 
முன்பாக. விண்ணப்பம்பண்ணின 
இந்த என்னுடைய வார்த்தைகள்‌ 
இரவும்பகலும்‌ நம்முடைய தேவனாகிய 
கர்த்தருடைய சத்திதியில்‌ இருப்பதாக. 


1இராஜா 8:61. ஆதலால்‌ இந்நாளில்‌ 
இருக்கிறதுபோல, நீங்கள்‌ அவர்‌ 
கட்டளைகளில்‌, நடத்து, அவர்‌ 
கற்பனைகளைக்‌ கைக்கொன்ன, உங்கள்‌ 
இருதயம்‌ நம்முடைய தேவனாகிய 
கர்த்தரோடு உத்தமமாய்‌ 
இருக்கக்கடவது என்றான்‌. 


சாலொமோன்‌ கர்த்தரை நோக்கி, இந்த 
ஜெபத்தையும்‌ வேண்டுதலையும்‌ எல்லாம்‌. 
செய்து முடிக்கிறார்‌. அதன்பின்பு, 
சாலொமோன்‌ கர்த்தருடைய பலிடீடத்திற்கு 
முன்பாகத்‌ தன்‌ கைகளை வானத்திற்கு 
நேராக விரித்து, முழங்காற்படியிட்டிருந்ததை 
விட்டெழுந்து, நின்றுகொண்டு, 
இஸ்ரவேல்‌ சபையையெல்லாம்‌ ஆசீர்வதித்து, 
உரத்த சத்தத்தோடே ஆசீர்வாதமான 
வார்த்தைகளைச்‌ சொல்லுகிறார்‌. 
இராஜா 8:54,53) 

சாலொமோன்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரை 
ஆசீர்வதிப்பதற்கு முன்பாக, அவர்‌ கர்த்தரை 
முதலாவதாக. ஸ்தோத்திரப்பண்ணுகிறார்‌. 
'தாம்‌ வாக்குத்தத்தம்‌ பண்ணினபடியெல்லாம்‌ 
இஸ்ரவேலுக்கு 

கர்த்தருக்கு 
8:56) என்று 

கர்த்தரைக்‌ 


(இராஜா 
சாலொமோன்‌ 


புத்திரருக்கு 
சம்பத்தையோ, 
கனத்தையோ, 
ஜெயத்தையோ 
ஆசீர்வாதமாக அருளவில்லை. கர்த்தர்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு இளைப்பாறுதலை. 
ஆசீர்வாதமாக அருளுகிறார்‌. எல்லா 
ஆசீர்வாதங்களையும்விட இளைப்பாறுதலே 
மேன்மையான ஆசீர்வாதம்‌. இளைப்பாறுதல்‌. 
இருந்தால்‌ மாத்திரமே, ஐசுவரியத்தையும்‌ 
சம்பத்தையும்‌ அனுபலிக்க முடியும்‌. 
ஆகையினால்‌ இளைப்பாறுதலே 
உன்னதமானது. அதுவே உயர்ந்தது. 





i= FTE 
TT 


கர்த்தர்‌ தம்முடைய தாசனாகிய 
மோசேயைக்கொண்டு சொன்ன அவருடைய 
நல்வார்த்தைகளில்‌ எல்லாம்‌. 


(இராஜா 
சாலொமோன்‌ 
வாக்குத்தத்தங்களையும்‌, 
ஆசீர்வாதங்களையும்‌ அங்கீகரிக்கிறார்‌. 


8:56) 


சொன்ன 
சாலொமோன்‌ 


கர்த்தர்‌ தாவீதுக்கு 
ஆசிர்வாதங்களைப்பற்றி 
ஏற்கெனவே சொல்லியிருக்கிறார்‌. 
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்‌: 
தகப்பனாகிய தாவீதுக்குத்‌ தம்முடைய 
வாக்கினால்‌ சொன்னதைத்‌ தம்முடைய 
கரத்தினால்‌ நிறைவேற்றினார்‌" 
இராஜா 8:15). 


“தேவரீர்‌ என்‌ தகப்பனாகிய தாவீது 
என்றும்‌ உம்முடைய தாசனக்குச்‌ ல 
வாக்குத்தத்தத்தைக்‌ கா, 
உம்முடைய வாக்கினால்‌ 
இந்நாளில்‌  இருக்கிறபடி, 
கரத்தினால்‌ அதை 
(இராஜா 8:24), 


கர்த்தர்‌ மோசேயைக்‌ கொண்டு 
சொன்ன ஆசீர்வாதமான வார்த்தைகளை 
சாலொமோன்‌ இங்கே சொல்லுகிறார்‌ 
வாக்குத்தத்தம்‌ பண்ணின கர்த்தர்‌ 
உண்மையுள்ளவர்‌. சாலொமோன்‌ 
கர்த்தருடைய வார்த்தைகளைப்பற்றிச்‌ 
சொல்லும்போது. “கர்த்தர்‌ தம்முடைய 
தாசனாகிய மோசேயைக்கொண்டு சொன்ன 
அவருடைய நல்வார்த்தைகளில்‌ எல்லாம்‌ ஒரு 
வார்த்தையானாலும்‌ தவறிப்‌ போகவில்லை" 
இராஜா 8:56) என்று சொல்லுகிறார்‌. 


சாலொமோன்‌ இஸ்ரவேல்‌ சபையாரை 
ஆசீர்வதிக்கும்போது, நான்கு விசேஷித்த 
ஆசீர்வாதங்களை அவர்களுக்கு 
சொல்லுகிறார்‌. அவையாவன: 
1. கர்த்தருடைய பிரசன்னம்‌ அவர்களோடு 
கூடமிருக்கும்‌. 2. கர்த்தருடைய கிருபையின்‌ 
வல்லமை அவர்களோடு தங்கியிருக்கும்‌. 
3. சாலொமோன்‌ கர்த்தருக்கு முன்பாக 


தேவனாகிய 
அவர்‌ என்‌ 


சொன்னீர்‌: 
உம்முடைய 


நிறைவேற்றினீர்‌"' 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சாலொமோன்‌ இஸ்ரவேல்‌ சபையாரை 
ஆசீர்வதிக்கும்போது, “நம்முடைய 
தேவனாகிய கர்த்தர்‌ நம்மைக்‌ கைவிடாமலும்‌, 
நம்மை நெகிழவிடாமலும்‌, அவர்‌ 
நம்முடைய பிதாக்களோடு இருந்ததுபோல, 
நம்மோடும்‌ இருப்பராக” (இராஜா 8:57) 
என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறார்‌ 
இஸ்ரவேல்‌ சபையார்‌ 
சாலொமோன்‌ கட்டின 
பிரதிஷ்டைபண்ணுவதற்கு ஏகமாய்க்‌ 
கூடிவந்திருக்கிறார்கள்‌. அவர்களெல்லோரும்‌ 
இன்னும்‌ சிறிது நேரத்தில்‌ தங்கள்‌ 
ஊர்களுக்கு 'திரும்பிப்போய்விடுவார்கள்‌. 
கூட்டமாய்க்‌ கூடியிருக்கிறவர்கள்‌ 
கலைந்துவிடுவார்கள்‌. இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ 
அவர்களெல்லோரும்‌ மறுபடியும்‌ இதுபோல 
கூடிவருவதற்கு வாய்ப்பு வருமா என்பது 
தெரியவில்லை. ஆகையினால்‌ சாலொமோன்‌ 
அவர்களை தன்னுடைய ஆசீர்வாதமான 
வார்த்தைகளினால்‌ ஆசீர்வதித்து, 
ப்புகிறார்‌. “நம்முடைய தேவனாகிய 
கர்த்தர்‌ நம்மோடு கூடயிருப்பாராக" என்று 
சொல்லி சாலொமோன்‌ அவர்களை 
ஆசீர்வதிக்கிறார்‌. 
கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ ஜனத்தாரோடு 
கூடமிருப்பது அவர்களுக்கு மிகப்பெரிய 
ஆசிர்வாதமாயும்‌, ஆறுதலாயும்‌ இருக்கும்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கலைந்துபோனாலும்‌, 
அவர்கள்‌ ஒருவரைவிட்டு ஒருவர்‌ பிரிந்து 
போனாலும்‌, கர்த்தர்‌ அவர்களைவிட்டுப்‌ 
பிரியாமல்‌ அவர்களோடு கூடவே இருப்பார்‌. 
சாலொமோன்‌ இந்த  ஆசீர்வாதத்தைச்‌ 
சொல்லும்போது, "கர்த்தர்‌" நம்முடைய 
பிதாக்களோடு இருந்ததுபோல நம்மோடும்‌ 
இருப்பார்‌” என்று சொல்லுகிறார்‌. 
கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய 
ஆலயத்தை. நிரப்பிற்று கர்த்தருடைய 
பிரசன்னம்‌ இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ மத்தியிலே 
பிரத்தியட்சமாய்‌ வெளிப்பட்டிருக்கிறது. கர்த்தர்‌ 
இன்று இஸ்ரவேல்‌ புத்திரரோடு 
கூடமிருக்கிறார்‌. கர்த்தர்‌ 
அவர்களோடு கூடமிருப்பதுபோல, 
ப்போதும்‌ அவர்களோடு 
சாலொமோன்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌. 
பிரதிஷ்டையை முடித்து, 
வீடுகளுக்கு திரும்பிச்‌ 
செல்லும்போது, கர்த்தருடைய பிரசன்னமும்‌ 
அவர்களுக்கு முன்பாக செல்லும்‌. கர்த்தர்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரரை கைவிடமாட்டார்‌. 
கர்த்தர்‌ அவர்களை நெகிழவிடமாட்டார்‌. 


எல்லோரும்‌. 
தேவாலயத்தை 





i ETHER 
TT 


| சாலொமோன்‌ இஸ்ரவேல்‌ சபையாரை 


புத்திரரோடு 

கர்த்தர்‌ 
கூடமிருப்பதற்கு தெய்வீக நோக்கமுள்ளது. 
இஸ்ரவேல்‌ ஜனத்தாருடைய எல்லைகளை 
விஸ்தாரம்பண்‌ ணுவதற்கோ அல்லது 
அவர்களுடைய ஐசுவரியங்களை திரளாய்‌ 
விருத்தியடையச்‌ செய்வதற்கோ கர்த்தர்‌ 
அவர்களோடு கூடமிருக்கமாட்டார்‌. 


கின்‌ நாற்ற 
நடக்கவேண்டும்‌. 
கட்டளைகளையும்‌, 
நியாயங்களையும்‌ 
கைக்கொள்ளவேண்டும்‌. 
ஜனத்தாருடைய இருதயம்‌ 
'திருக்கவேண்டும்‌. 


கர்த்தருடைய 
கர்த்தருடைய 


ஜனத்தாரிடம்‌ ரக சத்தியத்தைச்‌: பல்‌, 
அவர்களை இவ்வாறு ஆசீர்வதிக்கிறார்‌. “நாம்‌. 


அவருடைய வழிகளில்‌ எல்லாம்‌ 
நடக்கிறதற்கும்‌, அவர்‌ நம்முடைய 
பிதாக்களுக்குக்‌ கட்டளையிட்ட அவருடைய 
கற்பனைகளையும்‌, 
கட்டளைகளையும்‌, 


ர்‌ 
சாயப்பண்ணுவாராக" 


இராஜா 8:58). 
கர்த்தருடைய 
ல்‌ 


ஆலயத்திலிருந்து 
எல்லா ஜெபங்களுக்கும்‌, 


தன்னுடைய 

சொல்லும்போது. 

முன்பாக விண்ணப்பம்பண்ணின இந்த 
என்னுடைய வார்த்தைகள்‌ இரவும்பகலும்‌: 
நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய 
சந்நிதியில்‌ இருப்பதாக” இராஜா 8:50) 
என்று சொல்லுகிறார்‌. 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


கர்த்தர்‌ சாலொமோனுடைய 

த்திற்கும்‌ விண்ணப்பத்திற்கும்‌ பதில்‌. 
கொடுக்கிறார்‌. 'சாலொமோனுக்கு 
மாத்திரமல்ல, கர்த்தருடைய ஆலயத்திற்கு 
வந்து. யாரெல்லாம்‌. கர்த்தருக்கு 
முன்பாக தங்களுடைய  ஜெபங்களையும்‌ 
விண்ணப்பங்களையும்‌ ஏறெடுக்கிறார்களோ, 


அவர்களெல்லோருக்கும்‌ கர்த்தர்‌ 
பதில்‌ கொடுப்பார்‌. கர்த்தருடைய ஆலயத்தில்‌ 
ஏறெடுக்கப்படும்‌ ஜெயம்‌ 
வீணாய்ப்போகாது. 

ஜெபவார்த்தைகளும்‌, 

வார்த்தைகளும்‌, 

கர்த்தருடைய 

பகலும்‌ இருக்கும்‌. 


த்தன வமா 
ஜெபிக்கிறவர்களுக்கு, 
கிருபைகளும்‌ இரக்கங்களும்‌, 
ம்‌ அநுகூலங்களும்‌ 
தொடர்ந்து கொடுக்கப்படும்‌. 


ர்‌ தம்முடைய நாமமகிமைக்காக 
ஜெபங்களுக்கு பதில்‌ 
கர்த்தரே. தேவன்‌, 
இல்லையென்பநைப்‌ 


ரிடத்தில்‌ 

ணப்ப 

வார்த்தைகளைப்பற்றிச்‌ சொல்லும்போது, 

“கர்த்தர்‌ தமது அடியானுடைய ந 
தமது ஜனமாகிய இஸ்ர 

நியாயத்தையும்‌, அந்தந்த நாளில 

க்கும்‌ காரியத்துக்குத்தக்கதாய்‌ 


சந்நிதியில்‌ இருப்பதாக” 
என்று சொல்லுகிறார்‌. 


8:60) 


இராஜா 





i= FTE 
TT 


சாலொமோன்‌ கர்த்தருக்கு முன்பாக 
விண்ணப்பம்பண்ணின அவருடைய 
வார்த்தைகள்‌, தேவனாகிய கர்த்தருடைய 
சந்நிதியில்‌ இரவும்‌ பகலும்‌ இருக்கும்‌ 

கர்த்தராகிய 


கிறிஸ்துவானவர்‌ தம்முடைய 
வலதுபாரிசத்தில்‌ அமர்ந்து, பிதாவினிடத்தில்‌ 
இரவும்‌ பகலும்‌ நமக்காக பரிந்துபேசுகிறார்‌. 


இஸ்ரவேல்‌ 
கர்த்தருடைய கட்டளைகளில்‌ 
நடக்கவேண்டும்‌ என்று சாலொமோன்‌ 
அவர்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறார்‌. 
அவர்கள்‌ கர்த்தருடைய கற்பனைகளைக்‌ 
கைக்கொள்ளவேண்டும்‌. அவர்களுடைய 
இருதயம்‌ கர்த்தரோடு 
உத்தமமாயிருக்கவேண்டும்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய வாக்குத்தத்தத்தில்‌ 
உண்மையுள்ளவர்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
வாயினால்‌ சொல்லுவதை, 
தம்முடைய கையினால்‌ நிறைவேற்றுகிறவர்‌. 
கர்த்தர்‌ உண்மையுள்ளவராயிருப்பதுபோல, 
கர்த்தருடைய ஜனமும்‌ கர்த்தருக்கு 
உண்மையுள்ளவர்களாயிருக்கவேண்டும்‌. 


ஜனத்தார்‌ எந்நாளும்‌. 


சாலொமோன்‌ 

இஸ்ரவேல்‌ ஜனத்தாருக்காக இதத்‌ 
ஜெபம்பண்ணினார்‌. இப்போது சாலொமோன்‌ 
கர்த்தருடைய வார்த்தைகளை இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாருக்கு சொல்லுகிறார்‌. 
ஆதலால்‌ இந்நாளில்‌ இருக்கிறதுபோல, 
நீங்கள்‌ அவர்‌ கட்டளைகளில்‌ நடந்து, 
அவர்‌ கற்பனைகளைக்‌ கைக்கொள்ள, 
உங்கள்‌ இருதயம்‌ நம்முடைய தேவனாகிய 
கர்த்தரோடு உத்தமமாய்‌ இருக்கக்கடவது" 
(இராஜா 8:61) என்று சாலொமோன்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனத்தாருக்கு உபதேச 
வார்த்தைகளைச்‌ சொல்லுகிறார்‌ 


சாலொமோன்‌ 
பலிகள்‌ 
1இராஜா 8:62-66 


செலுத்தின 


8:62. பின்பு ராஜாவும்‌ 
இருத்த இஸ்ரவேலர்‌ 
கர்த்தநுடைய 
பலிகளைச்‌: 


3 இராஜா 
அவனோடே 
அனைவரும்‌, 
சுத்திதியில்‌ 
செலுத்தினார்கள்‌. 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


8:88. சாலொமோன்‌ 
கர்த்தருக்குக்‌. சமாதானபலிகளாக, 
இருபத்தீராயிரம்‌ மாடுகளையும்‌, 
இலட்சத்திருபதினாயிரம்‌ ஆடுகளையும்‌ 
பலியிட்டான்‌; இவ்விதமாய்‌ ராஜாவும்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திர்‌ அனைவரும்‌ 
கர்த்தருடைய ஆலயத்தைப்‌ பிரதிஷ்டை. 
பண்ணினார்கள்‌. 


1 இராஜா. 


1இராஜா 8:64. கர்த்தருடைய 
சுத்திதியில்‌ இருத்த வெண்கலப்‌ பலி. 
பீடம்‌ சர்வாங்க தகணபலிகளையும்‌, 
ல்ல சமாதான பலி. 
திணத்தையும்‌ 
ன்ன பவன்‌ 
சிறிதாயிருத்தபடியினால்‌, ராஜா 
ஆலயத்திற்குமுன்‌ 
பிராகாரத்தின்‌ 
பரிசுத்தப்படுத்தி, 
அன்றைய தினம்‌ அங்கே சர்வாங்க 
தகனபலிகனையும்‌, போஜனபலி. 
களையும்‌, சமாதானபலிகளின்‌ 
ணம செலுத்தினான்‌. 


1இராஜா 8:85. அக்காலத்தில்தானே 
சாலொமோனும்‌, ஆமாத்தின்‌ 
எல்லைதொடங்கி எகிப்தின்‌ நதிமட்டும்‌ 
இருந்துவந்து, அவனோடே இருந்த 
பெரிய கூட்டமாகிய இஸ்ரவேல்‌ 
அனைத்தும்‌ நம்முடைய தேவனாகிய 
கர்த்தருடைய சத்திதியில்‌ ஏழுநாளும்‌, 
அதற்குப்பின்பு வேறே ஏழுநாளும்‌, 
ஆகப்‌ பதினாலு 'நான்வரைக்கும்‌ 
பண்டிகையை ஆசரித்தார்கன்‌. 


8:68. எட்டாம்நானிலே 
ஜனங்களுக்கு. விடைகொடுத்து 
அனுப்பினான்‌; அவர்கன்‌ ராஜாவை 
வாழ்த்தி, கர்த்தர்‌ தமது தாசனாகிய 
'ஜனமாகிய 
எல்லா 

சந்தோஷப்பட்டு. 
தங்கள்‌ 

கூடாரங்களுக்குப்‌ போய்விட்டார்கள்‌. 


1இராஜா 


சாலொமோனும்‌ 
கூடமிருக்கிற இஸ்ரவேலர்‌ 

கர்த்தருடைய 

சந்தோஷமாயிருக்கிறார்கள்‌. 

ராஜாவும்‌ அவரோடே இருக்கிற இஸ்ரவேலர்‌ 
அனைவரும்‌, கர்த்தருடைய சந்நிதியில்‌ பலி 
களைச்‌ செலுத்துகிறார்கள்‌ [இராஜா 8:62). 





i FTE 
TT 


சபையார்‌ எல்லோரும்‌. 
ஆலயத்திலே 
மகிழ்ச்சியாயிருக்கிறார்கள்‌. 


சமுகத்திலே பயபக்தியாயிருக்கிறார்கள்‌. 

சாலொமோன்‌ 
சமாதானபலிகளாக, 
மாடுகளையும்‌, இலட்சத்திருபதினாயிரம்‌ 
ஆடுகளையும்‌ பலியிடுகிறார்‌: இவ்விதமாய்‌. 
ராஜாவும்‌ இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ அனைவரும்‌ 
கர்த்தருடைய ஆலயத்தைப்‌ பிரதிஷ்டை 
பண்ணுகிறார்கள்‌ (1இராஜா 8:63) 

கானான்‌ தேசம்‌ தேனும்‌ 
ஒடுகிற செழிப்பான நோம்‌. சாகொலோன்‌ 
கர்த்தருக்கு 22,000 மாடுகளையும்‌, 
120000 ஆடுகளையும்‌ பலியிட்டாலும்‌, 
இஸ்ரவேல்‌ தேசத்தில்‌ இன்னும்‌ எராளமான 
ஆடுகளும்‌ மாடுகளும்‌ இருக்கிறது. 
கர்த்தருக்கு ஆடுகளையும்‌ மாடுகளையும்‌ 
பலியிட்டதினால்‌, தேசத்தில்‌ அவற்றின்‌ 
எண்ணிக்கை குறைந்துபோகவில்லை. 
கர்த்தர்‌ ஆடுகளையும்‌ மாடுகளையும்‌ பலுகிப்‌ 
பெருகச்‌ செய்கிறார்‌. நாம்‌ கர்த்தருக்காக 
காணிக்கைகளைச்‌ செலுத்தும்போது, 
நம்முடைய ஐசுவரியம்‌ குறைந்துபோகாது. 
கர்த்தர்‌ நம்முடைய ஐசுவரித்தைப்‌ 
பெருகப்பண்ணுவார்‌, 

22000 மாடுகளையும்‌, 120,000. 
மாடுகளையும்‌ ஒரே நாளில்‌ பலியிட முடியாது. 


நாட்களாகும்‌. 
கர்த்தருடைய சந்நிதியில்‌ பதினாலு 
வரைக்கும்‌ பண்டிகையை ஆசரிக்கிறார்கள்‌. 
இந்தப்‌ பண்டிகை நாட்களில்‌. 
சாலொமோனும்‌, இஸ்ரவேல்‌ சபையாரும்‌ 
கர்த்தருக்கு பலிகளை செலுத்துகிறார்கள்‌. 
கர்த்தருடைய  சந்நிதிமில்‌ இருந்த 
வெண்கலப்‌ பலிபீடம்‌ சர்வாங்க தகனபலி 
களையும்‌, போஜனபலிகளையும்‌, சமாதான 
பலிகளின்‌ நிணத்தையும்‌ கொள்ளமாட்டாமல்‌ 
சிறிதாயிருக்கிறது. ஆனபடியினால்‌, 


சாலொமோன்‌ ராஜா கர்த்தருடைய 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


ஆஃயத்திற்குமுன்‌ இருக்கிற பிராகாரத்தின்‌ 
நடுமையத்தைப்‌ பரிகத்தப்படுத்தி, அன்றைய 
தினம்‌ அங்கே சர்வாங்க தகனபலிகளையும்‌, 
போஜனபலிகளையும்‌, சமாதானபலிகளின்‌ 
நிணத்தையும்‌ செலுத்துகிறார்‌ 
இராஜா 8:64). 
சாலொமோன்‌ 
ஆலயத்தைப்‌ 
பிரதிஷ்டை 
சாலொமோன்‌. 
பண்டிகையையும்‌ ஆசரிக்கிறார்‌. 
பண்டிகைகளும்‌ பதினான்கு 
ஆசரிக்கப்படுகிறது. 
அக்காலத்தில்தானே  சாலொமோனும்‌, 
ஆமாத்தின்‌ எல்லைதொடங்கி எகிப்தின்‌ 
நதிமட்டும்‌ இருந்துவந்து, அவரோடே இருந்த 
பெரிய கூட்டமாகிய இஸ்ரவேல்‌ அனைத்தும்‌ 
கர்த்தருடைய 
அதற்குப்பின்பு 
ஆகப்‌ பதினாலு 
பண்டிகையை 
Ses (இராஜா 8:63) 


கர்த்தருடைய 
பிரதிஷ்டைபண்ணுகிறார்‌. 
பண்டிகையை தொடர்ந்து, 
கூடாரங்களின்‌ 
இல்விரண்டு 
நாட்களுக்கு 


அவர்கள்‌ ராஜாவை க்‌ கர்த்தர்‌ தமது 
நாசனாகிய தாவீதுக்கும்‌ தமது ஜனமாகிய 
இஸ்ரவேலுக்கும்‌. செய்த எல்லா 
நன்மைக்காகவும்‌ சந்தோஷப்பட்டு 
மனமகிழ்ச்சியோடே தங்கள்‌ கூடாரங்களுக்குப்‌ 
போய்விடுகிறார்கள்‌ (1இராஜா 8:66) 


இஸ்ரவேல்‌ சபையார்‌ 
பிரதிஷ்டை பண்டிகைக்கு. 
சந்தோஷத்தோடு 
சந்தோஷத்தோடு 
கர்த்தருக்கு  பிரதிஷ்டைபண்ணினார்கள்‌. 
இப்போது மிகுந்த சந்தோஷத்தோடு 
தங்கள்‌ வீடுகளுக்கு திரும்பிப்போகிறார்கள்‌. 
கர்த்தருடைய ஆராதனையில்‌ 
பங்குபெறுகிறவர்களுக்கு எப்போதும்‌ 
சந்தோஷம்‌ இருக்கும்‌. அவர்கள்‌ 
வருகையிலும்‌ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள்‌. 
போகையிலும்‌ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள்‌. 
கர்த்தர்‌ அவர்களோடு கூடயிருப்பார்‌. 
கர்த்தரே நம்முடைய சந்தோஷம்‌. 


தேவாலய 
மிகுந்த 
வந்தார்கள்‌. 
தேவாலயத்தை 





i= al 
TT 


சாலொமோனுடைய ஜெபத்திற்கு 
கர்த்தர்‌ பதில்‌ கொடுக்கிறார்‌ 
(இராஜா 99-9). சாலொமோனும்‌ ஈரமும்‌ 
தங்களுடைய  சிநேகத்தை பரஸ்பரம்‌ 
பரிமாறிக்கொள்கிறார்கள்‌ (1இராஜா 9:10-14), 
சாலொமோனுடைய வேலையாட்களும்‌, 
அவர்‌ கட்டின கட்டிடங்களும்‌ 
(இராஜா 945-24) சாலொமோன்‌ 
கர்த்தருக்கு செலுத்துகிற பலிகள்‌ 
(இராஜா 9:25), சாலொமோனுடைய 
வியாபாரக்‌ கப்பல்கள்‌ (1இராஜா 9:26-28). 


கர்த்தருடைய வார்த்தை 
இராஜா 9:1-9 


1இராஜா 91. சாலொமோன்‌. 
கர்த்தருடைய ஆலயத்தையும்‌ 
அரமனையையும்‌, 

செய்யவேண்டும்‌ 

எல்லாவற்றையும்‌ கட்டி முடித்தபின்பு, 


3 இராஜா 9:2. கர்த்தர்‌ கிபியோனிலே. 
சாலொமோனுக்குத்‌ 

தரிசனமானதூபோல, இரண்டாந்தரமும்‌ 
அவனுக்குத்‌ தரிசனமானார்‌. 


3இராஜா 9:3. கர்த்தர்‌ அவனை நோக்கி: 
நீ என்‌ சமுகத்தில்‌ செய்த உன்‌ 
விண்ணப்பத்தையும்‌ உன்‌ 
வேண்டுதலையும்‌ கேட்டேன்‌; நீ கட்டின 
இத்த ஆலயத்தில்‌ என்‌ நாமம்‌ 
என்றைக்கும்‌ வினங்கத்தக்கதாக, 
அதைப்‌ பரிசுத்தமாக்கினேன்‌; என்‌ 
கண்களும்‌ என்‌ இருதயமும்‌ எத்நாளும்‌ 


கைக்கொள்ளும்படிக்கு, என்‌ சமுகத்தில்‌ 
மன  உத்தமமும்‌ செம்மையுமாய்‌ 
உன்‌ தகப்பனாகிய தாவீது. 
'நடத்ததுயோல நடப்பாயானால்‌, 


1 இராஜாக்கன்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


1இராஜா 95. இஸ்ரவேலின்‌. 
சிங்காசனத்தின்மேல்‌ உட்காரும்‌ 

ன்‌ உனக்கு 
இல்லாமற்போவதில்லை என்று உன்‌ 
தகப்பனாகிய 


ராஜ்யபாரத்தின்‌ சிங்காசனத்தை 
என்றைக்கும்‌ திலைக்கப்பண்ணுவேன்‌. 


நீங்களும்‌ உங்கள்‌ 
என்னைவிட்டுப்‌ 


உங்களுக்கு. 
கற்பனைகளையும்‌ 


1இராஜா 
பின்னைகளும்‌ 
பின்வாங்கி, நான்‌ 
முன்வைத்த என்‌ 
என்‌ கட்டளைகளையும்‌ 
கைக்கொன்னாமற்‌ போய்‌ வேறே 
'தேவர்களைச்‌ சேவித்து, அவைகளைப்‌ 
பணித்துகொள்வீர்களாகில்‌, 


1இராஜா 9:7. நான்‌ இண்ரவேலுக்குக்‌ 
கொடுத்த. தேசத்திலே அவர்களை 
வைக்காதபடிக்கு நிர்மூலமாக்கி, என்‌: 
நாமம்‌ வினங்க நான்‌ பரிசுத்தமாக்கின 
இந்த ஆலயத்தை என்‌ 
சுமுகத்தைவிட்டுத்‌ தள்ளுவேன்‌; 
அப்பொழுது இஸ்ரவேல்‌ சகல்‌ 
ஜனங்களுக்குள்ளும்‌ பழ மொழியாகவும்‌ 
வசைச்‌ சொல்லாகவும்‌ இருப்பார்கள்‌. 


1இராஜா 9:8. 
உன்ன தமாயிருக்கிற இந்த 
ஆலயத்தைக்‌. கடத்துபேகிறவன்‌ 
எவனும்‌ பிரமித்து, யகிடியாய்‌ 
சசலிட்டு: கர்த்தர்‌ இந்த தேசத்துக்கும்‌ 
இந்த ஆலயத்துக்கும்‌ இப்படிச்‌. 
செய்தது என்ன? என்று கேட்பார்கள்‌. 


1இராஜா 99. அதற்கு அவர்கள்‌: 
தங்கள்‌ மிதாக்களை எகிப்து 
தேசத்திலிருந்து புறப்படப்பண்ணின 
தங்கன்‌ தேவனாகிய கர்த்தரை விட்டு, 
வேறே தேவர்களைப்‌ பற்றிக்கொண்டு, 
நமஸ்கரித்துச்‌. 
கர்த்தர்‌ 
'தீங்கையெயல்லாம்‌ 
வரப்பண்ணினார்‌ 

என்று சொல்லுவார்கள்‌ என்றார்‌. 


அப்பொழுது 





f= FTE 
TT 


சாலொமோனுடைய 
பதில்‌ கொடுக்கிறார்‌. 
தேவாலயத்தை 
கர்த்தருக்கு பலிகளை 

கர்த்தர்‌ சாலொமோனுடைய 

பன்‌... சந்தன்‌. 

அங்கீகரிக்கிறார்‌. அதற்கு 

அடையாளமாக, சாலொமோன்‌ ஜெபம்பண்ணி 
முடிக்கிறபோது, அக்கினி வானத்திலிருந்து 
இறங்கி, சர்வாங்க தகனபலியையும்‌ மற்ற 
பலிகளையும்‌ பட்சிக்கிறது; கர்த்தருடைய 
மகிமை ஆயத்தை நிரப்பிற்று (நாளா 7:1). 


கர்த்தர்‌ இங்கே சாலொபோனுக்கு 
தரிசனமாகிறார்‌ சாலொமோன்‌ கர்த்தருடைய 
ஆலயத்தையும்‌ ராஜ அரமனையையும்‌, தான்‌ 
செய்யவேண்டும்‌ என்று விரும்பின 
எல்லாவற்றையும்‌ கட்டி முடிக்கிறார்‌. 
அதன்பின்பு, கர்த்தர்‌ கிபியோனிலே. 
சாலொமோனுக்குத்‌ தரிசனமான துபோல, 
இரண்டாந்தரமும்‌ அவருக்குத்‌ 
தரிசனமாகிறார்‌ (இராஜா 9112) 
சாலொமோனுடைய  ராஜ்யபாரத்தின்‌ 
ஆரம்ப நாட்களில்‌, கர்த்தர்‌ அவருக்கு 
சொப்பனத்திலே தரிசனமானார்‌. இப்போது 
மறுபடியும்‌ அவருக்கு சொப்பனத்தின்‌ 
மூலமாகவோ. அல்லது தரிசனத்தின்‌ 
மூலமாகவோ தரிசனமாகிறார்‌. 
சாலொமோன்‌ 
சந்நிதியில்‌ சர்வாங்க தகன 
'போஜனபலிகளையும்‌, சமாதான பலிகளையும்‌ 
செலுத்துகிறார்‌. அவர்‌ பகல்‌ முழுவதும்‌ 
கர்த்தருக்கு பலிகளை  செலுத்தியிருக்க. 
வேண்டும்‌. பலிகளை செலுத்திய பின்பு. 
பண்டிகையை ஆசரித்து முடித்த பின்பு, 
இரவு வேளையிலே. கர்த்தர்‌ 
சாலொமோனுக்கு தரிசனமாகிறார்‌. 


தரிசனமாகி: நீ விரும்புகிறதை என்னிடத்தில்‌ 
கேள்‌ என்றார்‌” (2நாளா 1:67). 

சாலொமோன்‌ கர்த்தருக்கு 
ஆலயத்தைக்‌ கட்டியிருக்கிறார்‌. கர்த்தருடைய 
நாமம்‌ இந்த ஆலயத்தில்‌ என்றென்றைக்கும்‌ 
விளங்கவேண்டும்‌... அதற்காக கர்த்தர்‌ 
இந்த ஆலயத்தை பரிசு்தமாக்கியிரக்கிார. 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


கண்களும்‌, 
எந்நாளும்‌ 


கர்த்தருடைய 
இருதயமும்‌ 
ஆலயத்திலிருக்கும்‌. 


அவருடைய 
இந்த 


சாலொமோன்‌ கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
விண்ணப்பங்களையும்‌, வேண்டுதல்களையும்‌ 
செய்தார்‌. கர்த்தர்‌ அவருடைய ஜெபத்தை 
கேட்டார்‌. கர்த்தரே தம்முடைய ஆலயத்தை 
பரிசுத்தமாக்குகிறார்‌. சாலொமோன்‌ தான்‌ 
கட்டின ஆலயத்தை கர்த்தருக்கு 
பிரதிஷ்டைபண்ணுகிறார்‌. சாலொமோன்‌ 
இதை பிரதிஷ்டைபண்ணினாலும்‌, கர்த்தரே 
தம்முடைய ஆலயத்தை பரிசுத்தமாக்குகிறார்‌ 
இராஜா 9:3) 


சாலொமோனும்‌, 
ஜனத்தாரும்‌. கர்த்தருக்கு. 
ஜீவிக்கவேண்டும்‌. கர்த்தர்‌ 
கட்டளையிட்ட 
செய்யவேண்டும்‌. அப்போது 
ஆசீர்வாதம்‌. அவர்கள்‌ 
தங்கியிருக்கும்‌. 
சாலொமோனை 
உனக்குக்‌ 
எல்லாவற்றையும்‌ நீ 
கட்டளைகளையும்‌ என்‌ 
கைக்கொள்ளும்படிக்கு, 


இஸ்ரவேல்‌ 
த 
அவர்களுக்கு 
எல்லாவற்றையும்‌ 
கர்த்தருடைய 


மத்தியில்‌ 


நோக்கி, 

கட்டளையிட்ட 

செய்து, என்‌ 

நியாயங்களையும்‌ 

என்‌ சமுகத்தில்‌ 

செம்மையுமாய்‌ உன்‌ 

நடந்ததுபோல 

இஸ்ரவேலின்‌ 

உட்காரும்‌ புருஷன்‌ 

உனக்கு இல்லாமற்போவதில்லை என்று உன்‌ 
தகப்பனாகிய 
சொன்னபடியே, 


இராஜா 9:4,5) என்று சொல்லுகிறார்‌ 


சாலொமோன்‌ இப்போது தான்‌ 
கட்டின ஆலயத்தை கர்த்தருக்கு 
பிரதிஷ்டைபண்ணியிருக்கிறார்‌. இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ பதினாலு நாள்‌ வரைக்கும்‌ 
பண்டிகையை ஆசரிக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
கர்த்தருக்குள்‌ சந்தோஷமாயிருக்கிறார்கள்‌. 
கர்த்தருக்கு பயபக்தியோடு பலிகளை 
செலுத்துகிறார்கள்‌. இஸ்ரவேல்‌ 
ஜனத்தார்‌ மத்தியில்‌ கர்த்தருடைய ஆலயம்‌ 
இருக்கிறது. இந்த ஆலயம்‌ கர்த்தருடைய 
வாசஸ்தலம்‌. கர்த்தருடைய கண்களும்‌, 
அவருடை இருதயமும்‌ இந்த 

க்கும்‌. 





i= THE 
TT 


அவருக்கு 
செய்யக்கூடாது. 


அவர்கள்‌ 
மனஉத்தமமும்‌, 
நடக்கவேண்டும்‌. அவர்கள்‌ கர்த்தருடைய 
கட்டளைகளையும்‌, அவருடைய 
நியாயங்களையும்‌ கைக்கொள்ள வேண்டும்‌. 
தாங்கள்‌ எப்டி வேண்டுமானாலும்‌: 
ஜீவிக்கலாம்‌ என்று நினைத்து. இஸ்ரவேல்‌ 
ஜனத்தார்‌,  கர்த்தரைவிட்டு விலகி 
துன்மார்க்கமாய்‌ ஜீவிக்கக்கூடாது. 


“கர்த்தரின்‌. ஆலயம்‌, கர்த்தரின்‌ 

ஆலயம்‌ கர்த்தரின்‌ ஆயம்‌ இதுவே என்று 
சொல்லி, பொய்வார்த்தைகளை 

நம்பிக்கொள்ளாதிருங்கள்‌" (எரே 7:3). 


கர்த்தர்‌ சாலொமோனுக்கு 
ஆசீர்வாதமான வார்த்தைகளைச்‌ 
சொல்லும்போது சில இந்தைகளையும்‌ 
சேர்த்து சொல்லுகிறார்‌. கர்த்தர்‌ 
சாஸொமோனை நோக்கி, “என்‌. சமூகத்தில்‌ 
மன உத்தமமும்‌ செம்மையுமாய்‌ உன்‌ 
தகப்பனாகிய தாவீது நடந்ததுபோல. 
நடப்பாயானால்‌, இஸ்ரவேலின்‌ 
சிங்காசனத்தின்மேல்‌ உட்காரும்‌ புருஷன்‌ 
உனக்கு, இல்லாமற்போவதில்லை" 
இராஜா 9:4,5) என்று சொல்லுகிறார்‌ 


சாலொமோன்‌ 
சமுகத்தில்‌ மனஉத்‌ செம்மையுமாய்‌. 
நடக்கவில்லையென்றால்‌, கர்த்தர்‌ சொல்லும்‌ 
ஆசீர்வாதம்‌ சாலொமோனுக்கு சித்திக்காது. 


கர்த்தருடைய 


உன்‌ குமாரர்‌ 
உடன்படிக்கையையும்‌, நான்‌ போதிக்கும்‌ என்‌ 
சாட்சிகளையும்‌, காத்து நடந்தால்‌, அவர்கள்‌ 
குமாரரும்‌ என்றென்றைக்கும்‌ உன்‌ 
சிங்காசனத்தில்‌ வீற்றிருப்பார்கள்‌ என்றும்‌, 
கர்த்தர்‌ தாவீதுக்கு உண்மையாய்‌ 
ஆணையிட்டார்‌; அவர்‌ தவறமாட்டார்‌” 
(சங்‌ 13242). 


சாலொசோனும்‌ அவருடைய வீட்டாரும்‌ 
கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல்‌ ஜிவித்தால்‌, 
அவர்களுக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம்‌ 
கிடைக்காது. ஆசிர்வாதத்திற்கு பதிலாக 
அவர்களுக்கு சாபம்‌ கிடைக்கும்‌. 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கைக்கொள்ளாமற்‌ போய்‌ வேறே தேவர்களைச்‌ 
சேவித்து, அவைகளைப்‌ 
பணிந்துகொள்வீர்களாகில்‌, நான்‌ 
இஸ்ரவேலுக்குக்‌ கொடுத்த தேசத்திலே. 
அவர்களை வைக்காதபடிக்கு நிர்மூலமாக்கி, 
என்‌ நாமம்‌ விளங்க நான்‌ பரிசுத்தமாக்கின 
இந்த ஆலயத்தை என்‌ சமுகத்தைவிட்டுத்‌ 
தள்ளுவேன்‌; அப்பொழுது இஸ்ரவேல்‌ சகல. 
ஜனங்களுக்குள்ளும்‌ பழமொழியாகவும்‌ வசைச்‌ 
சொல்லாகவும்‌ இருப்பார்கள்‌" 1இராஜா 9:67) 
என்று சொல்லுகிறார்‌. 


ஸ்ரவேல்‌  ஜனத்தார்‌ கர்த்தரால்‌ 
நொரிந்துசொன்னப்பட்ட சா விசேஷித்த 
ஜாதியாமிருந்தாலும்‌, அவர்கள்‌ பரிசுத்த 
ஐனமாமிருந்தாலும்‌. இஸ்ரவேல்‌ தேசம்‌. 
பரிசுத்த தேசமாமிருந்தாலும்‌, அவர்கள்‌ 
கர்த்தருக்கு விரோதமாகப்‌ பாவம்‌ செய்தால்‌, 
கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ தேசத்தாரை 
நிர்மூலமாக்குவார்‌. தம்முடைய நாமம்‌ 
விளங்க கர்த்தர்‌ பரிசுத்தமாக்கின இந்த 
ஆத்தை, அத்தர்‌ தழைய சுத்தக்‌ 
ட்டு தள்ளிவிடுவார்‌. இஸ்ரவேல்‌ 
ஜனத்தார்‌ ஆசீர்வாதமாயிருக்கமாட்டார்கள்‌. 
அவர்கள்‌ சாபமாயிருப்பார்கள்‌. 


கர்த்தருடைய 
உள்னதமாயிருக்கிறது. 
பரிசுத்த பிரசன்னம்‌. 
ல்‌ 
ஒரு சாதாரண கட்டிடமாகவே 
இருக்கும்‌ இஸ்ரவேல்‌ தேசம்‌ இப்போது 
கர்த்தரால்‌ ஆசிர்வதிக்கப்பட்ட 
தேசமாயிருக்கிறது. இந்த தேசத்தில்‌ 
கர்த்தருடைய ஆசீர்வாதம்‌ இல்லையென்றால்‌, 
இது சபிக்கப்பட்ட தேசமாயிருக்கும்‌. 
இந்த... தேசத்தையும்‌, த 
ஆலயத்தையும்‌ கடந்துபோகிறவர்கள்‌, இதன்‌ 
அழிவைப்‌ பார்த்து ஆச்சரியப்படுவார்கள்‌. 
பிரமிப்பார்கள்‌. கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
தேசத்தை நிர்மூலமாக்கி, இந்த ஆலயத்தை 
தம்முடைய சமுகத்தைவிட்டு தள்ளும்போது. 
இவற்றை 
பார்வைக்கு 
கர்த்தர்‌. 


ஆலயம்‌ இப்போது 





i= THE 
TT 


கர்த்தர்‌ 
“அப்பொழுது 
ஆலயத்தைக்‌ 
பிரமித்து, பகிடியாய்‌ 
இந்த தேசத்துக்கும்‌ 
இப்படிச்‌ செய்தது என்ன? என்று கேட்பார்கள்‌. 
அதற்கு அவர்கள்‌: தங்கள்‌ பிதாக்களை 
எகிப்து தேசத்திலிருந்து புறப்படப்பண்ணின 
தங்கள்‌ தேவனாகிய கர்த்தரை விட்டு, 
வேறே தேவர்களைப்‌ பற்றிக்‌ கொண்டு, 
அவர்களை நமஸ்கரித்துச்‌ சேவித்தபடியினால்‌, 
கர்த்தர்‌ இந்தத்‌ தீங்கையெல்லாம்‌ 
அவர்கள்மேல்‌ வரப்பண்ணினார்‌ என்று 
சொல்லுவார்கள்‌" (1இரஜா 9:8,9) என்று 
சொல்லுகிறார்‌. 


இப்போது 


சாலொமோனை 
உன்னதமாயிருக்கிற 
கடந்துபோகிறவன்‌ 
ஈசலிட்டு: 


உன்னதமான இந்த 
இதன்‌ 
மகிமையையும்‌ பார்த்து 
கர்த்தர்‌ இந்த ஆலயத்தை 
தம்முடைய சமுகத்தைவிட்டு 
தள்ளிவிடும்போது, இந்த ஆலயம்‌. 
உன்னதமாயிராது. இந்த ஆலயத்தில்‌ 
அழகும்‌ மகிமையும்‌ இருக்காது. அவர்கள்‌ 
ஏற்கெனவே உன்னதமான ஆலயத்தைப்‌ 
பார்த்தவர்கள்‌. அவர்கள்‌ அழகான 
ஆலயத்தையும்‌, மகிமையான ஆலயத்தையும்‌ 
பார்த்தவர்கள்‌. இப்போது மகிமையில்லாமல்‌, 
அழகில்லாமல்‌,  நிர்மூலமாய்‌ கிடக்கிற 
ஆலயத்தைப்‌ பார்த்து பிரமிப்பார்கள்‌. 


ஆலயத்தைக்‌ கடந்துபோகிறவர்கள்‌ 
அழகையும்‌, 
பிரிப்பார்கள்‌. 


சாலொமோன்‌ தேவாலயத்தை: 
பிரநிஷ்டைபண்ணும்‌ நாளிலே, கர்த்தர்‌ 
எச்சரிப்பின்‌ வார்த்தைகளை 

புதிய ஆலயம்‌, புதிய 

எல்லாம்‌. நல்லதுதான்‌. 

ஆனால்‌ ஜனங்கள்‌ ஆலயத்தின்‌ அழகைப்‌ 
பார்த்து, பெருமைப்படக்கூடாது. 
தங்கள்‌ இருதயத்தில்‌  இறுமாப்பாய்‌ 
ஜீவிக்கக்கூடாது. அவர்கள்‌ 
மனமேட்டிமையாயிருக்கக்கூடாது. அவர்கள்‌ 
கர்த்தருக்கு நன்றியுள்ளவர்களாய்‌ 
ஜீவிக்கவேண்டும்‌. இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
எல்லோரும்‌ கர்த்தருக்கு பயந்து. 
அவருடைய கட்டளைகளையும்‌, 
நியாயங்களையும்‌ கைக்கொள்ளவேண்டும்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌. 
கர்த்தருக்கு பிரியமானவர்களாயும்‌, 
பிரயோஜனமானவர்களாயும்‌ இருக்கவேண்டும்‌. 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சாலொமோனும்‌ ஈராமும்‌ 
1இராஜா 9:10-14 
9:10. சாலொமோன்‌ 
ஆலயமும்‌ ராஜ 
அரமனையுமாகிய இரண்டு. 
மாளிகைகனையும்‌ கட்டி 
திறைவேற்றுகிற இருபதாம்‌ வருஷம்‌. 
முடிவிலே, 


1இராஜா 
கர்த்தருடைய 


1இராஜா 911. தன்னுடைய 
விருப்பத்தின்‌ படியெல்லாம்‌ தனக்குக்‌ 
கேதுருமரங்கனையும்‌, தேவதாரி 
விருட்சங்களையும்‌, பொன்னையும்‌ 
கொடுத்துவந்த தீருவின்‌ ராஜாவாகிய 
ஈராமுக்கு, ராஜாவாகிய சாலொமோன்‌ 
கலிலேயா நாட்டிலூன்ன இருபது. 
யட்டணங்களைக்‌ கொடுத்தான்‌. 
இராஜா. 902. சராம்‌ தனக்குக்‌ 
கொடுத்த 
பார்க்கிற தற்குத்‌ 
புறப்பட்டுவத்தான்‌; 
அவைகளில்‌ அவன்‌ பீரியப்படவில்லை. 


1இராஜா 9:18. அதனாலே அவன்‌: என்‌ 
சகோதரனே, நீர்‌ எனக்குக்‌ கொடுத்த 
இந்தப்‌ பட்டணங்கள்‌ என்ன 
பட்டணங்கள்‌? என்றான்‌. அவைகளுக்கு 
இந்நான்மட்டும்‌ வழங்கி வருகிறபடி. 
காபூல்‌ நாடு என்னு பேரிட்டான்‌. 


1 இராஜா. சராம்‌. 
நூற்றிருபது தாலந்து 
அனுப்பியிருத்தான்‌.. 


சாலொமோன்‌ 
ஆலயத்தைக்‌ கட்டினபோது, 


914. ராஜாவுக்கு 


பொன்‌ 


கர்த்தருக்கு 
ஈரம்‌ தீரு 


பண்ணப்பட்டிருக்கிறது. 
ஈராமும்‌ சமாதானமாக 
கொள்கிறார்கள்‌. 





i FTE 
TT 


சாலொமோனுக்கு கொடுத்து உதவிசெய்தார்‌. 
சாலொமோன்‌ ஈராமின்‌ உதவிகளை 
இலவசமாகப்‌ பெற்றுக்கொள்ளாமல்‌, ஈராமின்‌ 
வேலையாட்களுக்கு சம்பளமும்‌, ஈராமின்‌ 
அரமனைக்கு போஜனமும்‌ கொடுத்தார்‌. 

ஈராம்‌ சாலொமோனுக்கு உதவி 
செய்தாலும்‌. சாலொமோன்‌ ஈராமைவிட 
உயர்ந்தவராயிருக்கிறார்‌. சாலொமோனுக்கு 
இஸ்ரவேல்‌ தேசத்திலும்‌, மற்ற தேசங்களிலும்‌ 
மதிப்பும்‌. மரியாதையும்‌, அந்தஸ்தும்‌ 
உயர்ந்திருக்கிறது. ஈராம்‌ 
சாலொமோனுடைய வளர்ச்சியைப்‌ பார்த்து 
'பொறாமைப்படவில்லை. சாலொமோன்‌. 
இன்னும்‌ மேன்மேலும்‌ வளர்ச்சி பெறுவதற்கு, 
ஈராம்‌ உதவி செய்கிறார்‌. 

ஈராம்‌ தனக்கு செய்த உதவிகளை 
சாலொமோனும்‌ மறக்கவில்லை. அவர்‌ 
ஈராமுக்கு கலிலேயா நாட்டிலுள்ள இருபது 


பட்டணங்களைக்‌ கொடுக்கிறார்‌. 
லயமும்‌ 
ராஜ ொமணையு்கிய்‌.. இண்டு 
மாளிகைகளையும்‌ கட்டி நிறைவேற்றுகிற 
இருபதாம்‌ வருஷம்‌ முடிவிலே, தன்‌ 
விருப்பத்தின்‌ படியெல்லாம்‌ 
கேதுருமரங்களையும்‌, 
விருட்சங்களையும்‌, 
கொடுத்துவந்த தீருவின்‌ 
, ராஜாவாகிய 


நாட்டிலுள்ள 


சாலொமோன்‌ கர்த்தருடைய 


ராஜாவாகிய 
சாலொமோன்‌ 
இருபது. 
பட்டணங்களைக்‌ கொடுக்கிறார்‌ 
(இராஜா 9101). 


ஈராம்‌ சாலொமோனுக்கு ஏராளமான 
உதவிகளை செய்திருக்கிறார்‌. ஈராம்‌ செய்த 
உதவிகளுக்கு, சாலொமோன்‌ அவர்‌ 
கேட்டுக்கொண்ட பிரகாரம்‌, எல்லாவற்றையும்‌ 
குறைவில்லாமல்‌ கொடுத்திருக்கிறார்‌. 


“ராம்‌ சாலொமோனிடத்தில்‌ மனுஷரை 
அனுப்பி: நீர்‌ எனக்குச்‌ சொல்லியனுப்பின 
காரியத்தை நான்‌ கேட்டேன்‌; 
கேதுருமரங்களுக்காகவும்‌, தேவதாரி 
விருட்சங்களுக்காகவும்‌, உம்முடைய 
விருப்பத்தின்படியெல்லாம்‌ நான்‌ செய்வேன்‌. 
என்‌ வேலைக்காரர்‌ லீபனோனில்‌ 
இருந்து அவைகளை 

கடலிலே கொண்டுவருவர்கள்‌: 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அங்கே நான்‌ அவைகளைத்‌ தெப்பங்களாகக்‌ 
நீர்‌ நியமிக்கும்‌ இடத்துக்குக்‌ 
ய்‌ அனுப்பி, இவைகளை 
ஒப்பிப்பேன்‌: அங்கே நீர்‌ 
ஒப்புக்கொண்டு என்‌ 
ங்களுக்‌ காரங்கொடுத்து, என்‌ 
விருப்பத்தின்படி ய்யவேண்டும்‌ என்று 
சொல்லச்சொன்னான்‌"' (1இராஜா 5:89). 
ஈராம்‌ சாலொமோனிடத்தில்‌ 
பட்டணங்கைளக்‌ கேட்கவில்லை. ஆனாலும்‌ 
சாலொமோன்‌ ராஜா தீருவின்‌ ராஜாவாகிய 
ஈராமுக்கு, கலிலேயா நாட்டிலுள்ள இருபது 
கொடுக்கிறார்‌. 
சிறிய ஊர்கள்‌. 
தனக்கு கொடுத்த 
பார்க்கவேண்டுமென்று 
விரும்புகிறார்‌. இதற்காக ஈராம்‌ 
தீருவிலிருந்து கலிலேயா நாட்டிற்கு புறப்பட்டு 
வருகிறார்‌. ஆனால்‌ ஈராம்‌ இந்தப்‌ 
பட்டணங்களில்‌ பிரியப்படவில்லை. 
இராஜா 9:12). 
சாலொமோன்‌ தனக்கு கொடுத்த 
பட்டங்களையும்‌, ஈராம்‌ 
என்று அழைக்கிறார்‌. கழல்‌ 
பொனி பாஷையின்‌ 


இருபது 
கூக்நாடு" 
என்பது, 
வார்த்தை. காபூல்‌ என்னும்‌ பேருக்கு, 
“திருப்தியில்லை என்று பொருள்‌. ஈராமுக்கு 
இந்தப்‌ பட்டணங்கள்‌ பிடிக்கவில்லை. 
ஆகையினால்‌ அவர்‌ இதை “காபூல்‌ நாடு” 
என்று சொல்லுகிறார்‌. 


ஈராம்‌ சாலொமோனை நோக்கி, “என்‌ 
சகோதரனே, நீர்‌ எனக்குக்‌ கொடுத்த இந்தப்‌ 
பட்டணங்கள்‌ என்ன பட்டணங்கள்‌?” என்று 
கேட்கிறார்‌. ஈராம்‌ அவைகளுக்கு 
இந்நாள்மட்டும்‌ வழங்கி வருகிறபடி காபூல்‌ 
நாடு என்று பேரிடுகிறார்‌ (1இராஜா 9:13), 
ஈராம்‌ கலிலேயா நாட்டிலுள்ள 
பட்டணங்களையும்‌ 
திரும்பக்‌ 
சாலொமோன்‌ அந்தப்‌ 
சீர்படுத்தி, 
புத்திரரை 


இந்த இருபது 
'சாலொமோனிடத்தில்‌. 
கொடுத்துவிடுகிறார்‌. 


பட்டணங்களை பழுதுபார்த்து, 
அவற்றில்‌ இஸ்ரவேல்‌ 
குடியேற்றுகிறார்‌. 

ஈராம்‌ தனக்குக்‌ 
பட்டணங்களைச்‌ ௪ 
அவைகளில்‌ இஸ்ரவேல்‌ 
குடியேற்றினான்‌” (2நாளா 8:2). 


கொடுத்திருந்த 
மோன்‌ 


கட்டி, 


புத்திரரைக்‌ 





i= FTE 
TT 


கானான்‌ தேசம்‌ பாலும்‌ தேனும்‌ 
ஒடுகிற செழிப்பான தேசம்‌. 
தேசத்திலுள்ள பட்டணங்களும்‌ 
பிரயோஜனமானலை. ஆனால்‌ 
பட்டணங்கள்‌  ஈராமுக்கு' 

தீரு தேசத்தார்‌ 

அவர்கள்‌ பெரிய 
வாசம்பண்ணுவார்கள்‌. 

கடல்கடந்து பலதேசங்களுக்கும்போய்‌. 
வியாபாரம்பண்ணுகிறவர்கள்‌. அவர்களுக்கு 
கடற்கரையிலுள்ள துறைமுகப்பட்டணங்கள்‌ 
மிகவும்‌ பிரயோஜனமாயிருக்கும்‌. 


சாலொமோன்‌ ஈராமுக்கு கொடுத்த 
இருபது பட்டணங்களும்‌ கலிலேயாவிலுள்ள. 
விவசாய நிலத்திலுள்ளது. ஈராமுக்கு. 
விவசாயம்‌ பண்ண தெரியாது. ஆகையினால்‌. 
பட்டணங்களில்‌ 

ர்‌ விவசாய 

விரும்புவார்கள்‌. வேறு சிலரோ 
வியாபாரம்பண்ணுவார்கள்‌. அவர்கள்‌ தங்கள்‌ 
தொழிலுக்கேற்ற ஸ்தலங்களை தங்களுக்கு 
சொந்தமாக்கிக்கொள்வார்கள்‌ ஈராமின்‌ 
பார்வைக்கு கலிலேயா நாட்டிலுள்ள இருபது 
பட்டணங்களும்‌, “காபூல்‌ நாடாக" தெரிகிறது. 


கொடுத்த 
ராம்‌ 
ஈராம்‌ 
கடல்‌ 
சேர்த்து 


தனக்கு 

பட்டணங்களை 
விரும்பவில்லை. அதற்கு பதிலாக: 
சாலொமோனை தன்னுடைய 
வணிகத்தில்‌ பங்குதாரராக 
கொள்ள விரும்புகிறார்‌. ஈராம்‌. 
சாலொமோன்‌ ராஜாவுக்கு நூற்றிருபது: 
தாலந்து பொன்‌ அனுப்பியிருக்கிறார்‌ 
இராஜா 9:14) 


ராஜாவாகிய சாலொமோன்‌ ஏதோம்‌. 
தேசத்தில்‌ சிவந்த சமுத்திரக்கரையிலே 
ஏலோத்துக்குச்‌ சமீபத்திலுள்ள 
எசியோன்கேபேரிலே கப்பல்களைச்‌ 
செய்வித்தான்‌. அந்தக்‌ கப்பல்களில்‌ ஈராம்‌ 
சமுத்திர யாத்திரையில்‌ பழகின. 
கப்பலாட்களாகிய தன்‌ வேலைக்காரரைச்‌ 
சாலொமோனுடைய வேலைக்காரரோடேகூட 


| அவர்கள்‌ ஒப்பீருக்குப்போய்‌, 


சாலொமோனிடத்தில்‌ 
(இராஜா 9:26-28) 


கொண்டுவந்தார்கள்‌” 


1 இராஜாக்கன்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சாலொமோனின்‌ கட்டிடங்கள்‌ 
1இராஜா 9:15-19,24 


1இராஜா 9:15. பிடித்த. 
ஆட்டுகளைக்கொண்டு சாலொமோன்‌ 
ராஜா தான்‌ கர்த்தருடைய 
ஆலயத்தையும்‌, தன்‌ அரமனையையும்‌, 
மில்லோவையும்‌, எருசலேமின்‌. 
மதிலையும்‌, ஆத்சோரையும்‌, 
மெகிதோவையும்‌, கேசேரையும்‌ 
கட்டினான்‌. 


1இராஜா 
கட்டினான்‌. 
ராஜாவாகிய 
புறப்பட்டுவத்து, 
கேசேர்பட்டணத்தைப்‌ பிடித்து, அதை: 
அக்கினியால்‌ சுட்டெரித்து, அதிலே 
குடியிருந்த. கானானியரைக்‌ 
'கொன்றுபோட்டு, அதைச்‌ 
சாலொமோனின்‌ மனைவியாகிய தன்‌ 
குமாரத்திக்குச்‌. சீதனமாகக்‌. 
கொடுத்திருத்தான்‌. 


917. சாலொமோன்‌ 

கேசேர்பட்டணத்தையும்‌, 
கீழ்ப்பெத்தொரோனையும்‌, 
1இராஜா 908.  பாலாத்தையும்‌, 
வனாத்தரவெனியிலுன்ன. 
தத்மோரையும்‌, 
1இராஜா 9:9. தனக்கு இருக்கிற 
ரஸ்துக்களை வைக்கும்‌ சகல்‌. 
பட்டணங்களையும்‌, இரதங்கள்‌ 
இருக்கும்‌ பட்டணங்களையும்‌, குதிரை 
வீரர்‌ இருக்கும்‌ பட்டணங்களையும்‌, 
எருசலேமிதூம்‌ லீபனோனிலும்‌, தான்‌: 

தேசமெங்கும்‌ தனக்கு 
இஷ்டமானதையெல்லாம்‌ கட்டினான்‌. 


1 இராஜா. 9:24. பார்வோனின்‌: 
குமாரத்தி, தாவீதின்‌ நகரத்திலிருந்து 
சாலொமோன்‌ தனக்குக்‌ கட்டின 
தன்‌ மானிகையிலே குடிவந்தான்‌; 
அப்பொழுது மில்லோவைக்‌ கட்டினான்‌. 


அமஞ்சி 


9:16. கேசேரை ஏன்‌ 
என்றால்‌, எகிப்தின்‌ 
பார்வோன்‌. 


அந்தக்‌ 





i= FTE 
TT 


சாலொமோன்‌ 
ஆலயத்தைக்‌ கட்டுவதற்கும்‌, 
அரமனையைக்‌ கட்டுவதற்கும்‌ அமஞ்சி 
ஆட்களைப்‌ பயன்படுத்துகிறார்‌. இஸ்ரவேல்‌: 
ஜனத்தாரிடத்தில்‌ வரிவசூல்‌ பண்ணுகிறார்‌. 
அவர்கள்‌ ராஜாவுக்கு பணத்தை 
வரியாக செலுத்துகிறார்கள்‌. சாலொமோன்‌ 
அந்நிய தேசத்தாரை அமஞ்சி வேலை 
செய்ய அடிமைப்படுத்திக்கொள்கிறார்‌. 


சாலொமோன்‌ கட்டுகிற கட்டிடங்கள்‌: 
எல்லாமே மிகவும்‌ பெரியவை பெரிய 
குட்டிபங்களாகயிருப்பதினால்‌ அவற்றை 
கட்டுவதற்கு ஏராளமான வேலையாட்கள்‌ 
தேவைப்படுகிறார்கள்‌. பெரிய கட்டிடங்களை: 
கட்ட பணமும்‌ அதிகமாய்‌ செலவாகும்‌. 


கர்த்தருடைய 
தன்னுடைய 


சாலொமோன்‌ 
கட்டுவதற்குத்‌ தேவையான 
வேலையாட்களையும்‌ சம்பாதிக்கிறார்‌. 
ராஜாக்கள்‌ எதிரி 
யுத்தம்பண்‌ ணுவதற்கு 
யுத்தவீரர்களையும்‌ 
யுத்தம்பண்‌ ணுகிறவர்கள்‌ 
இரத்தத்தை சிந்தி, 
பாதுகாப்பார்கள்‌. 


கட்டிடங்களைக்‌ 

பணத்தையும்‌, 
மற்ற 
தேசத்தோடு 


தங்கள்‌ தேசத்தைப்‌: 
சாலொமோனோ 
இஸ்ரவேல்‌ தேசத்தாருடைய 
இரத்தத்தைப்‌... பயன்படுத்தவில்லை. 
அவர்களுடைய பணத்தையும்‌, உழைப்பையும்‌ 
மாத்திரமே பயன்படுத்துகிறார்‌ 

சாலொமோ 
தாவீதுக்கு ஏற்கெனவே தந்திருக்கிறது 
சாலொமோன்‌ ஏராளமான கட்டிடங்களை 
நேர்த்தியாகக்‌ கட்டுவார்‌ என்பதை தாவீது. 
முன்னறிந்திருக்கிறார்‌. அவரிடத்தில்‌ 
கட்டிடங்களைக்‌ கட்டுவதற்கு ஏராளமான 
வேலையாட்கள்‌ இருப்பார்கள்‌ என்பது 
தாவீதுக்கு ஏற்கெனவே தெரிந்திருக்கிறது. 
சாலொமோன்‌ ராஜாவுக்கு கீழே 
ஏராளமான கைகளும்‌, ஏராளமான 
வேலையாட்களும்‌ வேலை செய்வார்கள்‌ 
என்பதை தாவீது முன்னறிந்திருக்கிறார்‌. 

“கர்த்தர்‌ வீட்டைக்‌ கட்டாராகில்‌, 
அதைக்‌ கட்டுகிறவர்களின்‌ பிரயாசம்‌ விருதா” 
(சங்‌. 1271. ந்‌ 
சங்கீத க 


மனதில்‌ வைத்து எழுதியிருக்கவேண்டும்‌. 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


சாலொமோன்‌ ஞானமாய்த்‌ திட்டமிட்டு 
கட்டிடங்களைக்‌ கட்டுகிறார்‌. எந்தக்‌ 
கட்டிடத்தை முதலாவது கட்டவேண்டும்‌ 
என்றும்‌, எந்தக்‌ கட்டிடத்தை கடைசியில்‌ 
கட்டிக்கொள்ளலாம்‌ என்றும்‌ சாலொமோன்‌ 
ஏற்கெனவே திட்டமிடுகிறார்‌. சாலொமோன்‌ 
கர்த்தருடைய ஆலயத்தை முதலாவதாக 
கட்டுகிறார்‌. அதன்பின்பு அவர்‌ 
தன்னுடைய  அரமனையைக்‌ கட்டுகிறார்‌. 
கர்த்தர்‌ சாலொமோனை ஆசீர்வதிக்கிறார்‌. 
கர்த்தர்‌ சாலொமோனுடைய கைகளின்‌ 
பிரயாசங்களையும்‌ ஆசீர்வதிக்கிறார்‌. 
சாலொமோன்‌ கர்த்தருடைய கிருபையினால்‌. 
ஏராளமான கட்டிடங்களைக்‌ கட்டுகிறார்‌. 

சாலொமோன்‌ ராஜா, தான்‌ பிடித்த 
அமஞ்சி ஆட்டுகளைக்கொண்டு 
கர்த்தருடைய ஆலயத்தையும்‌, தன்‌ 
அரமனையையும்‌, மில்லோவையும்‌, 
எருசலேமின்‌ மதிலையும்‌, ஆத்சோரையும்‌, 
மெகிதோவையும்‌, கேசேரையும்‌ கட்டுகிறார்‌ 
இராஜா 9:15), 


சாலொமோன்‌ கேசேரைக்‌ கட்டுவதற்கு 
முக்கியமான  நோக்கழுள்ளது. 
சாலொமோன்‌. கேரேக ஏன்‌. அப்பனார்‌ 
என்றால்‌, எகிப்தின்‌ ராஜாவாகிய 
பார்வோன்‌ புறப்பட்டுவந்து, அந்தக்‌ 
கேசேர்பட்டணத்தைப்‌ பிடித்து, 
அக்கினியால்‌ சுட்டெரித்து, 
மித்த கானானியரைக்‌ கொன்றுபோட்டு, 
சாலொமோனின்‌ மனைவியாகிய 
சீதனமாகக்‌ 
(1இராஜா 9:16), 
சீதனமாகக்‌ 
சாலொமோன்‌ 


ன “கணா்திக்குச 
கொடுத்திருந்தான்‌ 
தன்னுடைய மனைவிக்கு 
கொடுக்கப்பட்ட கேசேரை, 
நேர்த்தியாகக்‌ கட்டுகிறார்‌. 

சாலொமோன்‌ அந்தக்‌ தேரர்‌ 
பட்டணத்தையும்‌,  கீழ்ப்பெத்தொரோனையும்‌, 
பாலாத்தையும்‌, வனாந்தரவெளியிலுள்ள 
தத்மோரையும்‌, தனக்கு இருக்கிற 
ரஸ்துக்களை வைக்கும்‌. சகல. 
பட்டணங்களையும்‌, இரதங்கள்‌ இருக்கும்‌ 
பட்டணங்களையும்‌, குதிரை வீரர்‌ இருக்கும்‌ 
பட்டணங்களையும்‌, எருசலேமிலும்‌ 
லீபனோனிலும்‌, அரசாண்ட 
தேசமெங்கும்‌ தனக்கு 
இஷ்டமானதையெல்லாம்‌ கட்டுகிறார்‌ 
இராஜா 97-19). 


தான்‌ 





f= a 
TT 


பார்வோனின்‌ குமாரத்தி, தாவீதின்‌ 
நகரத்திலிருந்து சாலொமோன்‌ தனக்குக்‌ 
கட்டின மாளிகையிலே குடிவருகிறாள்‌; 
அப்பொழுது சாலொமோன்‌ மில்லோவைக்‌. 
கட்டுகிறார்‌ (1இராஜா 9:24 


சாலொமோன்‌ 
கர்த்தருடைய ஆலயத்தைக்‌ கட்டுகிறார்‌. 
அதன்பின்பு தன்னுடைய சொந்த 
உபயோகத்திற்குப்‌ பயன்படும்‌ கட்டிடங்களைக்‌: 
கட்டுகிறார்‌. சாலொமோன்‌ தன்னுடைய 
மனைவிக்கும்‌ ஒரு: கட்டிடத்தைக்‌ 
கட்டுகிறார்‌. இந்தக்‌ கட்டிடம்‌ 
கட்டப்பட்டு முடிந்தவுடன்‌, சாலொமோனின்‌ 
மனைவி, இந்த மாளிகைக்கு குடிவருகிறாள்‌. 


மில்லோ என்பது பட்டணத்திலுள்ள 
ஒரு வீடு. இதன்‌ பின்பு சாலொ! 
எருசலேமுக்கு அலங்கத்தைக்‌ கட்டி ணி 
பலப்படுத்துகிறார்‌. எருசலேம்‌ இஸ்ரவேல்‌ 
தேசத்திற்கு ராஜதானி பட்டணமாிருக்கிறது. 
சாலொமோன்‌ எருசலேமைத்‌ தவிர மேலும்‌ பல 
பட்டணங்களையும்‌ கட்டுகிறார்‌. இவற்றிற்கு 
அலங்கங்கள்‌ கட்டப்படவில்லை. மெகித்தோ, 
ஆத்சோ ஆகியவை அலங்கமில்லாத. 
பட்டணங்களாகும்‌. 


முதலாவதாக 


சாலொமோனின்‌ 
(வேலையாட்கள்‌ 
இராஜா 9:20-23 


3 இராஜா 9:20. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
சங்காரம்‌ பண்ணக்கூடாமல்‌ மீத்திருந்த 
இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ ஜாதியல்லாத: 
எமோரியர்‌, ஏத்தியர்‌, பெரிசியர்‌, 
ஏவியர்‌, எழூசியருமான சகல 
ஒனத்திலூம்‌, 


1இராஜா 9:21. அவர்களுக்குப்‌ பிறகு. 
தேசத்தில்‌ மீத்திருந்த சகல 
ஜனங்களுடைய பின்னைகளையும்‌, 
சாலொமோன்‌. இத்நான் வரைக்கும்‌. 
நடக்கிறதூபோல, அமஞ்சிவேலை 
செய்ய அடிமைப்படுத்திக்கொண்டான்‌. 


1இராஜா 92௨. (ப புத்திரால்‌ 
ஒருவரையும்‌ 
அடிமைப்படுத்தவில்லை; 
யுத்தமனுஷரும்‌, 
பணிவிடைக்காரரும்‌, பிரபுக்களும்‌, 
சேர்வைக்காரரும்‌, இரதவீரரும்‌, 
குதிரைவீரருமாயிருத்தார்கன்‌. 


கல்‌ 
அவனுக்குப்‌. 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


1இராஜா 9:23. ஐ, 'க்நாத்தைம்பதுபேர்‌ 
சாலொமோனின்‌ வேலையை 
விசாரித்து, வேலையாட்களைக்‌ 
கண்காணிக்கிறதற்குத்‌ தலைமையான 
விசாரிப்புக்காரராயிருத்தார்கள்‌. 


சாலொமோன்‌ தான்‌ கட்டுகிற கட்டிட 


அவர்களுக்குப்‌ 
“தேசத்தில்‌ 
ஜனங்களுடைய 
சாலொமோன்‌ 
நடக்கிறதுபோல, 
செய்ய 


இந்நாள்வரைக்கும்‌ 
அமல்‌ வலை 
அடிமைப்படுத்திக்கொள்கிறார்‌ 
இராஜா 9:20.21) 


சாலொமோன்‌ 


, அந்நிய ஜாதியாரை 


பணிவிடைக்காரரும்‌, 
சேர்வைக்காரரும்‌, 
குதிரைவீரருமாயிருக்கிறார்கள்‌ 
இராஜா 9:22). 


பிரபுக்களும்‌, 
இரதவீரரும்‌, 





i al 
TT 


சாலொமோனின்‌ பக்தி 
1இராஜா 9:25 


1இராஜா 9:25. சாலொமோன்‌ கர்த்தரின்‌ 
ஆலயத்தை முடித்தபின்பூ, 
அவருக்குக்‌ கட்டின பலிபீடத்தின்மேல்‌: 
வருஷத்தில்‌ மூன்றுமுறை சர்வாங்க 
தகனபலிகனையும்‌ சமாதான 
பலிகளையும்‌ இட்டு, கர்த்தரின்‌. 
சந்திதியில்‌ இருக்கிற பலிபீடத்தின்மேல்‌: 
தூபங்காட்டி.வத்தான்‌. 


சாலொமோன்‌ 
ஆலயத்தைக்‌. 


கு 


3. கூடாரங்களின்‌ பண்டிகை. 


சாலொமோன்‌ 
ஆலயத்தைக்கட்டி முடித்தபின்பு, அவருக்குக்‌ 
கட்டின பலிபீடத்தின்மேல்‌ வருஷத்தில்‌: 
மூன்றுமுறை சர்வாங்க தகனபலிகளையும்‌ 
சமாதான பலிகளையும்‌ இட்டு, 
கர்த்தரின்‌ சந்நிதியில்‌ இருக்கிற 
பலிபீடத்தின்மேல்‌ தூபங்காட்டிவருகிறார்‌. 


சாலொமோன்‌ கர்த்தருக்கு 
பலிபீடத்தையும்‌ கட்டுகிறார்‌ தான்‌ கட்டின 
பலிபீடத்தில்‌ சாலொமோன்‌ கர்த்தருக்கு 
பலிகளையும்‌ செலுத்துகிறார்‌ 
சாலொமோன்‌ பலிபீடத்தை பயன்படுத்துகிறார்‌. 
ஒரு சிலர்‌ பலிபீடத்தைக்‌ 
கட்டுவார்கள்‌. ஆனால்‌ அதில்‌ பலி 
செலுத்தமாட்டார்கள்‌. இப்படிப்பட்டவர்கள்‌ 
மற்றவர்களுடைய ஆவிக்குரிய 
ஜீவியத்திற்கு உதவிசெய்ய முன்வருவார்கள்‌. 
தங்களுடைய சொந்த 
ஆவிக்குரிய ஜீவியத்திற்கு முக்கியத்துவம்‌ 
கொடுக்காமல்‌, அதைப்‌ 
புறக்கணித்துவிடுவார்கள்‌. 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சாலொமோனோ 
பலிபீடத்தையும்‌ கட்டுகிறார்‌. 
பலிபீடத்திலே கர்த்தருக்கு 
செக்கர்‌. 
கர்த்தரிடத்திலிருந்து 
ஆவிக்குரிய 
ஆசீர்வாதங்களைப்‌  பெற்றுக்கொள்கிறார்‌. 
அவர்‌ கர்த்தருக்குள்‌ சந்தோஷமாயிருக்கிறார்‌. 
இஸ்ரவேல்‌. ஜனத்தார்‌ எல்லோரும்‌ 
கர்த்தருடைய ஆசீர்வாதங்களைப்‌ 
பெற்றுக்கொள்ளவும்‌, கர்த்தருக்குள்‌ 
சந்தோஷமாயிருக்கவும்‌. சாலொமோன்‌ 
உதவிசெய்கிறார்‌. 


கர்த்தருக்காக 
அந்தப்‌ 
பலிகளையும்‌ 


சாலொமோனின்‌ 
கப்பல்கன்‌ 
1இராஜா 9:26-28 


வியாபாரக்‌ 


1இராஜா 9:26, 
சாலொமோன்‌ ஏதோம்‌ 
சிவந்த. 
ஏலோத்துக்குச்‌. 
எசியோன்‌ கேயேரிலே 
செய்வித்தான்‌. 


1இராஜா 9:27. அந்தக்‌ கப்பல்களில்‌ 
சராம்‌ சமுத்திர யாத்திரையில்‌ 
பழகின  கப்பலாட்களாகிய தன்‌ 
'வேலைக்காரரைச்‌ சாலொமோனுடைய 
'வேலைக்காரரோடேகூட அனுப்பினான்‌. 


1இராஜா 9:28. அவர்கள்‌ 
ஓப்பிருக்குப்போய்‌, அவ்விடத்திலி. 
ருத்த மி இருபது தாலந்து 
பொன்‌. ராஜாவாகிய 


ராஜாவாகிய 
தேசத்தில்‌ 
சழுத்திரக்கரையிலே. 
சமீபத்திலுள்ன 
கப்பல்களைச்‌. 


சாகொமோளிடத்‌, தில்‌ 
கொண்டுவந்தார்கள்‌.. 


ராஜாவாகிய 

தேசத்தில்‌ சிவந்த. 
ஏலோத்துக்குச்‌ 
எசியோன்கேபேரிலே 
செய்விக்கிறார்‌. இவையெல்லாம்‌ வியாபாரக்‌ 
கப்பல்கள்‌. எசியோன்கேபேர்‌ சிவந்த 
சழுத்திரத்திலுள்ள துறைமுகப்பட்டணம்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ வனாந்தரத்தில்‌ சுற்றி 
அலைந்தபோது. அவர்கள்‌ 
எசியோன்கேபேரிலே பாளயமிறங்கினார்கள்‌. 
'எப்ரோனாவிலிருந்து புறப்பட்டுப்போய்‌, 
எசியோன்‌ கேபேரிலே பாளயமிறங்கினார்கள்‌" 
(எண்‌ 33:35). 


சாலொமோன்‌ ஏதோம்‌. 
சமுத்திரக்கரையிலே 
சமீபத்திலுள்ள 
கப்பல்களைச்‌ 





f= FTE 
TT 


சாலொமோனுடைய வியாபாரக்கப்பலில்‌ 
வேலை செய்கிறவர்கள்‌ ஒப்பீருக்குப்போய்‌, 
அல்விடத்திலிருந்து நானூற்று இருபது. 
தாலந்து பொன்னை ராஜாவாகிய 
சாலொமோனிடத்தில்‌ கொண்டுவருகிறார்கள்‌ 
(இராஜா 9:28).  ஓப்பீர்‌ என்பது 
இக்காலத்து. இலங்கை அல்லது. 
ஸ்ரீலங்காவைக்‌ குறிக்கும்‌ என்று சரித்திர 
ஆசிரியர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. 
சாலொமோனுடைய காலத்தில்‌ பொன்‌ 
வணிகம்‌ பிரதானமாக நடைபெறுகிறது. 


சாலொமோனுடைய 
ஈராமின்‌ சுப்பலாட்களும்‌ 

போகிறார்கள்‌. ஈராம்‌ 

சமுத்திர 

குப்பலாட்களாகிய தன்‌ வேலைக்காரரைச்‌ 
சாலொமோனுடைய வேலைக்காரரோடேகூட 
அனுப்புகிறார்‌. இதற்காக ஈராம்‌ சாலொமோன்‌. 
ராஜாவுக்கு நூற்றிருபது தாலந்து பொன்‌ 
அனுப்பிபிருந்தார்‌ (1இராஜா 9:14). 


சாலொமோன்‌ இப்போது, 
தனியாக கப்பல்களைக்‌ கட்டுகிறார்‌ 
கப்பல்களில்‌ ஈராமின்‌ 
கூடப்போகவில்லை. சாலொமோன்‌ 
சொந்தமாக வியாபாரம்பண்ணுகிறார்‌. 
சாலொமோன்‌ ஈராமோடு சேர்ந்து கூட்டாக 
வியாபாரம்‌ பண்ணாவிட்டாலும்‌, தன்னுடைய 
வேலைக்காரரோடு, ஈராமின்‌ 
குப்பலாட்களையும்‌, தன்னுடைய கப்பல்களில்‌ 
அனுப்புகிறார்‌. தீருவின்‌ குப்பலாட்களுக்கு 
சாலொமோன்‌ தனியாக: சம்பளம்‌ 
கொடுத்து, அவர்களை வேலைக்கு 
அமர்த்திக்கொள்கிறார்‌ ஈராமின்‌ 
குப்பலாட்களுக்கு சமுத்திர யாத்திரையில்‌ 
பழக்கமுண்டு. 

ஒரு தேசம்‌ மற்றொரு தேசத்தை 
சார்ந்திருக்கிறது. ஒரு தேசத்தார்‌ மற்றொரு 
தேசத்தாருக்கு உதவிசெய்யவேண்டும்‌. 
தங்களுடைய தேசத்திலுள்ள பொருட்களை 
விற்கவேண்டும்‌. மற்ற தேசத்திலுள்ள 
பொருட்களை வாங்கவேண்டும்‌. 
அப்போதுதான்‌ எல்லா தேசத்தாருக்கும்‌ 
செழிப்பு வரும்‌. விசுவாசிகளாகிய நாமும்‌ 
ஒருவருக்கொருவர்‌ உதவியாயிருக்க 
வேண்டும்‌. விசுவாசிகளெல்லோருமே, 
சரீரமாகிய சபையில்‌, ல்‌ 
அவயவங்களாயிருக்கிறோம்‌. 


தனக்கு. 
இந்தக்‌ 
குப்பலாட்கள்‌ 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சாலொமோனுடைய வேலைக்காரர்‌ 
அவருக்கு நானூற்று இருபது தாலந்து 
பொன்னைக்‌ கொண்டு வருகிறார்கள்‌. 
என்‌ வியாபாரம்பண்ணி. 

பொன்னை சம்பாதிக்கிறார்‌. 
சாணெமோுனட்ல தகப்பனாராகிய 
தாவீதோ, தேசங்கள்மீதும்‌ ஜாதிகள்மீதும்‌ 
யுத்தம்பண்ணி, இதைவிட அதிகமான 
பொன்னை, 'கொள்ளைப்பொருளாய்க்‌ 
கொண்டு. வந்தார்‌. சாலொமோன்‌ 
சம்பாதித்தது. நானூற்று இருபது 
தாலந்து பொன்‌. தாவீது சம்பாதித்ததோ 
ஒருலட்சம்‌ தாலந்து பொன்‌. 


இதோ, நான்‌ என்‌ சிறுமையிலே 
கர்த்தருடைய ஆஃயத்திற்காக ஒரு லட்சம்‌ 
தாலந்து. பொன்னையும்‌, பத்துலட்சம்‌ 
தாலந்து வெள்ளியையும்‌, நிறுத்து முடியாத 
திரளான வெண்கலத்தையும்‌ இரும்பையும்‌ 
சவதரித்தும்‌, மரங்களையும்‌ கற்களையும்‌ 
சவதரித்தும்‌ வைத்தேன்‌; நீ இன்னும்‌ 

க்கு அதிகமாய்ச்‌ சவதரிப்பாய்‌" 


அலைகளுக்கு 
நாளா 22:14) 


அறைகளின்‌. சுவர்களை 
மூடுவதற்காகவும்‌, பொன்வேலைக்குப்‌ 
பொன்னும்‌, வெள்ளிவேலைக்கு வெள்ளியும்‌ 
உண்டாயிருக்கிறதற்காகவும்‌, கம்மாளர்‌ 
செய்யும்‌ வேலை  அனைத்திற்காகவும்‌, 
ஒப்பீரின்‌ தங்கமாகிய மூவாயிரம்‌ 
தாலந்து தங்கத்தையும்‌, சுத்த வெள்ளியாகிய 
ஏழாயிரம்‌ தாலந்து வெள்ளியையும்‌ 
கொடுக்கிறேன்‌" 1நாளா 29:4). 


சாலொமோன்‌ கப்பல்களை அனுப்பி 
வியாபாரம்பண்ணினாலும்‌, பொன்னை 
சம்பாதித்தாலும்‌, அவர்‌ இதைவிட பெரிய 
ஊழியத்தையும்‌ செய்கிறார்‌. கர்த்தர்‌ 
தனக்கு கொடுத்திருக்கிற விசேஷித்த 
ஞானத்தை மற்றவர்களுக்கு 
பகிர்ந்துகொடுக்கிறார்‌. 


'ஞானத்தைக்‌ கண்டடைகிற மனுஷனும்‌, 

சம்பாதிக்கிற மனுஷனும்‌ 
பாக்கியவான்கள்‌. அதின்‌ வர்த்தகம்‌ 
வெள்ளி. வர்த்தகத்திலும்‌, அதின்‌ 
ஆதாயம்‌ பசும்பொன்னிலும்‌ உத்தமமானது” 
(நீதி 31374) 





f= FTE 
TT 


சாலொமோனுக்கு உண்டாயிருந்த 
கீர்த்தி அதிகமாயிருக்கிறது. 
சாலொமோனுடைய வர்த்தமானங்கள்‌ யாவும்‌, 
அவருடைய கீர்த்தியை னும்‌ 
அதிகமாய்‌ உயர்த்துகிறது. சாலொமோன்‌ 
பிறருக்கு உதவி செய்ததாக ஒரு 
சம்பவம்கூட எழுதப்படவில்லை. ஆனாலும்‌: 
அவர்‌ தரித்திரருக்கு இரக்கம்‌ 
காண்பித்திருப்பார்‌. 'சாலொமோனுடைய 
பந்தியில்‌ நேர்த்தியான 
இருக்கிறது. அவர்‌ 
நேசத்தில்‌ ஒருவரையும்‌ 
பட்டினியாகவும்‌ கைவிட்டிருக்கமாட்டார்‌. 


சாலொமோன்‌ கட்டின தேவாலயத்திற்கு 
ஒப்பாக, வேறு யாரும்‌ ஒரு கட்டிடமும்‌. 
கட்டவில்லை. கர்த்தருடைய 
உள்னதமாயிருக்கிறது. 

பாடசாலைகளையோ, 

கட்டவேண்டிய அவசியம்‌ 
சாலொமோனிடத்தில்‌ 

ஞானம்‌ இருக்கிறது. 

தங்கியிருக்கும்‌ அரமனையே, 
பாடசாலையாகவும்‌, பல்கலைக்‌ கழகமாகவம்‌ 
இருக்கிறது. 


சாலொமோனுடைய விசேஷித்த 
ஞானத்தைக்‌ குறித்து சேபாவின்‌ ராஜஸ்திரீ 
கேள்விப்பட்டு சாலொமோன்‌ 
ராஜாவினிடத்தில்‌ வருகிறாள்‌. அவள்‌ 
எல்லாவற்றையும்‌ குறித்து 
சாலொமோனிடத்தில்‌ சம்பாஷிக்கிறாள்‌. 
சேபாவின்‌ ராஜஸ்திரீக்கு சாலொமோனுடைய 
ஞானத்தில்‌ பூரண திருப்தி உண்டாயிற்று. 
அவள்‌ சாலொமோன்‌ ராஜாவுக்கு 
வெகுமதிகளைக்‌ கொடுக்கிறாள்‌. 
சாலொமோன்‌ ராஜாவும்‌  சேபாவின்‌ 
ராஜஸ்திரீக்கு வெகுமதிகளைக்‌ கொடுக்கிறார்‌. 
(இராஜா 10:1-13). 


சாலொமோனின்‌ இருதயத்திலே தேவன்‌ 
அருளிய ஞானத்தைக்‌ கேட்கிறதற்காக, 
சகல தேசத்தாரும்‌ அவருடைய முக 
தரிசனத்தைத்‌ தேடுகிறார்கள்‌ 
(இராஜா 10:24. 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஏராளமான பொன்‌ 
சாலைக்கு வருகிறது. 


அவருடைய பொக்கிஷ 
(இராஜா 10148) 
தர்ஷீசின்‌ கப்பல்கள்‌ 
ஒரு தரம்‌ 
அரமனைக்கு 
பொருட்களையும்‌ 
(இராஜா 10:22), 
முகதரிசனத்த்‌ 
வருஷாவருஷம்‌, 


சாலொமோனுடைய 
தேடிவருகிறவர்கள்‌, 
காணிக்கையாக பொன்னையும்‌, 
வெள்ளியையும்‌ மற்றும்‌ அநேக 
வெகுமதிகளையும்‌ கொண்டு வருகிறார்கள்‌ 
(இராஜா 10:25). 


சாலொமோன்‌ 
பரிசைகளையும்‌, 
செய்கிறார்‌ (1இராஜா 
பானபாத்திரங்களையும்‌, லீபனோன்‌. 
வனம்‌ என்னும்‌ மாளிகையின்‌ 
பணிமுட்டுகளையும்‌ பொன்னால்‌ செய்கிறார்‌ 
(இராஜா 10:21). சாலொமோன்‌ தந்தத்தினால்‌ 

பெரிய சிங்காசனத்தை செய்கிறார்‌ 
இராஜா 10:18-20). 


சாலொமோன்‌ சேர்த்த இரதங்களும்‌ 
குதிரைவீரரும்‌ (இராஜா 10:26). 
சாலொமோன்‌ எகிப்து தேசத்திலிருந்து, 
தனக்கு குதிரைகளையும்‌, புடவைகளையும்‌, 
இரதங்களையும்‌ வரவழைக்கிறார்‌ 
இராஜா 10:28,29). 


ராஜா. பொன்தகட்டால்‌ 
கேடகங்களையும்‌ 


104637). அவர்‌ 


சாலொமோன்‌. 
வெள்ளியையும்‌ 
அதிகமாக்குகிறார்‌ 
சாலொமோனிடத்தில்‌ 


எருசலேமிலே 
மரங்களையும்‌ 
10:27). 


ஏராளமான 
மான ன 
அவனால்‌. மவன்‌ 
ற்காக 
ராஜாவாகிய சாலொமோன்‌ ஐசுவரியத்திலும்‌ 
ஞானத்திலும்‌ சிறந்தவராயிருக்கிறார்‌ 
இராஜா 10:23). 


சாலொமோன்‌ 
ராஜாக்களைப்‌ 
சிறந்தவராயிருந்தாலும்‌, நம்முடைய 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து ராஜாதி 
ராஜாவாகவும்‌, சாலொமோனிலும்‌ 
பெரியவராகவும்‌ இருக்கிறார்‌. 


ராஜா 
கேதுரு 
(இராஜா 


சகல 
பார்க்கிலும்‌ 


ராஜா 





i= FTE 
TT 


சேபாவின்‌' ராஜஸ்திரீ 
1இராஜா 10:1-13 


1இராஜா 1041. கர்த்தருடைய 
நாமத்தைக்குறித்துச்‌ சாலொமோனுக்கு 
உண்டாமிருத்த கீர்த்தி சேயாவின்‌. 
ராஜஸ்திரீக்குக்‌ கேன்வியான போது, 
அவன்‌ விடுதலைகளினால்‌ அவனைச்‌. 
சோதிக்கிறதற்காக, 

3 இராஜா. 10:2. மிகுந்த 
பரிவாரத்தோடும்‌, 

கந்தவர்க்கங்களையும்‌, மிகுதியான 
பொன்னையும்‌ இரத்தினங்களையும்‌ 
சுமக்கிற ஒட்டகங்கனோடும்‌, 
எருசலேமுக்கு வத்தான்‌; அவன்‌ 
காலொமோனிடத்தில்‌ வந்தபோது, தன்‌ 
மனதில்‌ இருந்த எல்லாவற்றையுங்‌ 
குறித்து அவனிடத்தில்‌ சம்பாஷித்தான்‌. 


3 இராஜா 10:8. அப்பொழுது 
சாலொமோன்‌ அவன்‌ கேட்டவைகனை 
யெல்லாம்‌ விடுவித்தான்‌, அவளுக்கு. 
விடுவிக்கக்கூடாதபடிக்கு, ஒன்றாகிலும்‌ 
ராஜாவுக்கு மறைபொருனாயிருக்க. 
வில்லை. 


1இராஜா 10. சேபாவின்‌ ராஜஸ்திரீ 
காலொமோனுடைய 
ஞானத்தையும்‌, 

அரமனையையும்‌, 


1இராஜா 105. அவன்‌ யரந்தியின்‌ 
போஜன பதார்த்தங்கனையும்‌, அவன்‌ 
ஊழியக்காரரின்‌ வீடுகளையும்‌, அவன்‌ 
உத்தியோகஸ்தரின்‌ வரிசையையும்‌, 
அவர்கள்‌. வஸ்திரங்களையும்‌, 
அவனுடைய பானயாத்திரக்காரரையும்‌, 
அவன்‌ கர்த்தருடைய ஆலயத்தூக்குள்‌ 
பிரவேசிக்கும்‌ நடைமண்டயத்தையும்‌ 
கண்டபோது அவன்‌ ஆச்சரியத்தால்‌ 
பிரமைகொண்டு, 


அவன்‌ ர்க்‌ 


10:8. ராஜாவை நோக்கி: 
உம்முடைய வர்த்தமானங்களையும்‌ 
உம்முடைய ஞானத்தையும்‌ 
குறித்து நான்‌ என்‌ தேசத்தில்‌ கேட்ட 
செய்தி மெய்யாயிற்று. 


1இராஜா 


1 இராஜாக்கன்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


1இராஜா 10:7. நான்‌ வத்து அதை எண்‌: 
கண்களால்‌ காணுமட்டும்‌ அந்த 
வார்த்தைகளை நான்‌ நம்பவில்லை; 
இவைகளில்‌ பாதியாகிலும்‌ 
அறிவிக்கப்படவில்லை 

காண்கிறேன்‌. நாண்‌: 
மிரஸ்தாபத்தைப்பார்க்கிலும்‌, 
உம்முடைய ஞானமும்‌ 
அதிகமாயிருக்கிறது. 


1இராஜா 10:8. உம்முடைய ஜனங்கள்‌: 
பாக்கியவான்கள்‌; எப்போதும்‌ உமக்கு 
முன்பாக தின்று, உம்முடைய 
ஞானத்தைக்‌ கேட்கிற உம்முடைய 
ஊழியக்காரரும்‌ பாக்கியவான்‌ கள்‌. 


1இராஜா 10:9. உம்மை இஸ்ரவேலின்‌ 
சிங்காசனத்தின்மேல்‌ வைக்க, உன்மேல்‌ 
பிரியங்கொண்ட. உம்முடைய 
தேவனாகிய கர்த்தர்‌ 
ஸ்தோத்திரிக்கப்படுவாராக: கர்த்தர்‌ 
இஸ்ரவேலை என்றைக்கும்‌ 
சிநேகிக்கிறபடியினால்‌, நியாயமும்‌. 
நீதியும்‌ செய்கிறதற்கு. உம்மை 
ராஜாவாக ஏற்படுத்தினார்‌ என்றாள்‌. 


இராஜா 10:10. அவன்‌ ராஜாவுக்கு 
நூற்றிருபது தாலந்து பொன்னையும்‌, 
மிகுதியான கந்தவர்க்கங்களையும்‌, 
இரத்தினங்கனையும்‌ கொடுத்தான்‌; 
சேபாவின்‌ ராஜஸ்திரீ ராஜாவாகிய 
சாலொமோனுக்குக்‌ கொடுத்த. 
அவ்வனவு கந்தவர்க்கங்கன்‌ பிற்பாடு 
ஒருக்காலும்‌ வரவில்லை. 


1இராஜா ஒப்பீரிலிருந்து 
பொன்னைக்‌. கொண்டுவருகிற 
க கப்பல்களும்‌, ஓப்பீரிலிருந்து 
வாசனைமரங்கனையும்‌ 
இத்தகை வல்‌ கொண்டுவந்தது. 


10:11. 


அத்த 

ராஜா 
கர்த்தருடைய ஆலயத்திற்கும்‌ ராஜ. 
அரமனைக்கும்‌ ஊன்னுகால்கனையும்‌, 
சங்கீதக்காரருக்குச்‌. 
சுரமண்டலங்கனையும்‌ தம்புருகனையும்‌ 
உண்டாக்கினான்‌; அப்படிப்பட்ட 
வாசனைமரங்கள்‌ பிற்பாடு 
வந்ததுமில்லை, இத்நான்வரைக்கும்‌ 
காணப்படவுமில்லை. 





i a 
TT 


1இராஜா 1018. 

சாலொமோன்‌ தானே. 

சேயாவின்‌ ராஜஸ்திரீக்கு வெகுமதிகள்‌ 
கொடுத்ததும்‌ அல்லாமல்‌, 
விருப்பப்பட்டுக்‌ 

எல்லாவற்றையும்‌ 

கொடுத்தான்‌; பின்பு அவன்‌ தன்‌ 
பரிவாரத்தோடே தன்‌ தேசத்திற்குத்‌ 
திரும்பிப்‌ போனான்‌. 


கர்த்தருடைய நாமத்தைக்குறித்துச்‌ 
சாலொமோனுக்கு உண்டாமிருந்த 
கீர்த்தியைக்குறித்து சேபாவின்‌ ராஜஸ்திர்‌ 
கேள்விப்படுகிறாள்‌. சாலொமோன்‌ 
தன்னுடைய மகிமையிலும்‌ மேன்மையிலும்‌ 
உயர்ந்தவராயிருக்கிறார்‌ அவரிடத்தில்‌ 
திரளான ஐசுவரியம்‌ இருக்கிறது. 
சாலொமோன்‌ வருஷத்திற்கு மூன்று தரம்‌. 
கர்த்தருடைய பலிபீடத்திலே பலிக, 
செலுத்துகிறார்‌. சேபாவின்‌ 
சாலொமோனின்‌ 
பிரஸ்தாபத்தையெல்லாம்‌ கேள்விப்படுகிறாள்‌. 

கானான்‌ தேசத்திற்கு. 

தங்கா தது நம்முடைய 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து இவளை 
“தென்தேசத்து ராஜஸ்திரீ" என்று, 
சொல்லுகிறார்‌. சேபா தேசம்‌ 
ஆப்பிரிக்காவிலுள்ளது என்று சரித்திர 
ஆசிரியர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. எத்தியோப்பி 
யாவிலுள்ள கிறிஸ்தவர்கள்‌ சேபாவின்‌ 
ராஜஸ்திரீயைப்பற்றிச்‌' சொல்லும்போது, 
அவள்‌ தங்கள்‌ தேசத்தைச்‌ சேர்ந்தவள்‌ என்று 
நிச்சயத்தோடு சொல்லுகிறார்கள்‌. 


அப்போஸ்தலருடைய நடபடிகள்‌ 
புஸ்தகத்தில்‌ சொக்க ட்டகக்க்‌ 
“எத்தியோப்பியான்‌ ராஜஸ்திரீயாகிய 
காந்தாகே” என்பவள்‌. பாவின்‌ 
ராஜஸ்திரீயினுடைய ராஜவம்சத்தை 
சேர்ந்தவளாயிருக்கவேண்டும்‌. இவள்‌ அரபு 
தேசத்தின்‌ தென்பகுதியிலிருந்து வந்தவள்‌ 
என்றும்‌ வேதபண்டிதர்களில்‌ சிலர்‌ 

சொல்லுகிறார்கள்‌. 
(அந்தப்படி அவன்‌ எழுந்துபோனான்‌. 
எத்தியோப்பியருடைய 


ந்‌ 
எருசலேமுக்கு வந்திருந்து” (அப்‌ 8:27). 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சேபாவின்‌ ராஜஸ்திரீ எருசலேமுக்கு 
வருகிறாள்‌. அவள்‌ சாலொமோன்‌. 
ராஜாவோடு வியாபாரம்பண்ணுவதற்காகவோ 
அல்லது. இராணுவ ஒப்பந்தம்‌ 
பண்ணுவதற்காகவோ வரவில்லை. அவள்‌ 
கர்த்தருடைய நாமத்தைக்‌ குறித்து 
சாலொமோனுக்கு உண்டாயிருந்த 
கீர்த்தியைக்‌ கேள்விப்பட்டிருக்கிறாள்‌ 
சேபாவின்‌ ராஜஸ்திரீ தன்னுடைய 
விடுகதைகளினால்‌ சாலொமோனை 
சோதிக்கிறதற்காக,  சாலொமோனிடத்தில்‌ 
வருகிறாள்‌. 


சேபாவின்‌. 
சாலொமோனுடைய உபதேசத்தைக்‌ 
கேட்பதற்காக வந்திருக்கிறாள்‌. அவள்‌ 
சாலொமோனின்‌ ஞானத்தைக்‌ குறித்தும்‌, 
கீர்த்தியைக்‌ குறித்தும்‌ ஏற்கெனவே 
கேள்விப்பட்டிருக்கிறாள்‌. சாலொமோனோடு 
சம்பாவிந்து தன்னுடைய 
ஞானத்தை பண்ணுவதற்காக 
சேபாவின்‌ அவரிடத்தில்‌. 
வந்திருக்கிறாள்‌ 
“தென்தேசத்து 
எல்லைகளிலிருந்து 
ஞானத்தைக்‌ கேட்க வந்தாள்‌. இதோ, 
சாலொமோனிலும்‌ பெரியவர்‌ இங்கே 
இருக்கற ஆதலால்‌ நியாயத்தீர்ப்புநாளிலே 
ராஜஸ்திரீ இந்தச்‌ 
சந்ததி யந்த நின்‌, 
இவர்கள்‌ 


(மத்‌ ஷ்‌ 


ராஜஸ்திரீ 


விருத்தி 
ராஜஸ்திர்‌ 


ராஜஸ்திரீ பூமியின்‌ 


ாமோனுடைய 


று 
குற்றஞ்சுமத்துவாள்‌" 


சாலொமோன்‌ சமஸ்த 
இஸ்ரவேலுக்கும்‌ ராஜாவாயிருக்கிறார்‌. அவர்‌ 
ராஜாங்க காரியங்கள்‌ 

சீராகவும்‌, சிறப்பாகவும்‌, 
நிர்வாகம்பண்ணுகிறார்‌. 

சாலொமோனுடைய 
கேட்டு, 

ராஜாங்க 
வளர்த்துக்கொள்வதற்காக 
சாலொமோனிடத்தில்‌ வந்திருக்கிறாள்‌. 
விசேஷமாக தேவனுடைய சத்தியங்களைக்‌ 
சாலொமோனிடத்தில்‌ 

அவள்‌ 


சேபாவின்‌ ராஜஸ்திரீ 
ஆலோசனைகளைக்‌ 
தன்னுடைய 





i THE 
TT 


சேபாவின்‌ ராஜஸ்திரீ சாலொமோனைப்‌ 
பார்ப்பதற்கு வெறுங்கையோடு வராமல்‌, 
மிகுந்த பரிவாரத்தோடும்‌, 
கந்தவர்க்கங்களையும்‌, மிகுதியான 
பொன்னையும்‌, இரத்தினங்களையும்‌ சுமக்கிற 
ஒட்டகங்களோடும்‌ எருசலேமுக்கு. 
வருகிறாள்‌. சாலொமோனிடத்தில்‌ ஞானத்தைப்‌ 
பெற்றுக்கொள்வதற்காக அவள்‌ 
வந்திருந்தாலும்‌, ஞானத்தை இலவசமாகப்‌ 
பெற்றுக்கொள்ளாமல்‌, அதற்குரிய கிரயத்தை 
கொண்டு வந்திருக்கிறாள்‌. 


சாகொமோனிடத்திலும 
பொக்கிஷம்‌ 
தங்கத்திற்காகவோ, 
குற்களுக்காகவோ 
விற்கவில்லை. 


ஏராளமான 


சாலொமோனிடத்திலுள்ள 
ஞானம்‌, கர்த்தர்‌ அவருக்கு இலவசமாகக்‌ 
கொடுத்தது. தான்‌ கர்த்தரிடத்திலிருந்து 
இலவசமாகப்‌ பெற்றுக்கொண்ட ஞானத்தை, 
சாலொமோன்‌  சேபாவின்‌ ராஜஸ்திரீக்கு 
இலவசமாகக்‌ கொடுக்கிறார்‌. 


சேபாவின்‌  ராஜஸ்திரீ 
காணிக்கையாக கொண்டு 
குந்தவர்க்கங்களையும்‌, 
இரத்தினங்களையும்‌ 
ஏற்றுக்கொள்கிறார்‌. 
ராஜாவாகிய சாலொமோன்தானே 
சந்தோஷமாய்ச்‌ சேபாவின்‌ ராஜஸ்திரீக்கு 
வெகுமதிகள்‌ கொடுத்ததும்‌ அல்லாமல்‌, அவள்‌ 
விருப்பப்பட்டுக்‌ கேட்டது எல்லாவற்றையும்‌ 
அவளுக்குக்‌ கொடுக்கிறார்‌ (1இராஜா 10:13) 


சேபாலின்‌  ராஜாஸ்திரீ, 
ஸ்திரீயாகயிரும்பதினால்‌ சாலொமோன்‌ 


அவளை தாழ்வாக நினைத்து ஒதுக்கி 
ள்ளிவிடவில்லை. சாலொமோன்‌ 


தன்னுடைய அரமனையில்‌ அவளை 
வரவேற்கிறார்‌. அவள்‌ சாலொமோனிடத்தில்‌ 
வந்தபோது, தன்‌ மனதில்‌ இருந்த 
எல்லாவற்றையுங்‌ குறித்து சாலொமோன்‌. 


(இராஜா 10:2,3) 


சேபாவின்‌ ராஜஸ்திரீ விடுகதை 
களினால்சாலொமோனை சோதிக்கிறதற்காக 
அவரிடத்தில்‌ வந்திருக்கிறாள்‌ (1இராஜா 103). 
விடுவிக்கக்கூடாதபடிக்கு, 

சாலொமோன்‌ 


மறைபொருளாயிருக்கவில்லை. 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ராஜஸ்திரீ அரசியலைப்பற்றிக்‌ கேட்டாலும்‌, 
சத்தியங்களைப்பற்றிக்‌ கேட்டாலும்‌, 


காரியங்களையும்‌ 
இஸ்ரவேலின்‌: 
மெய்யான தேவனைப்பற்றியும்‌, தேவனுடைய 
நியாயப்பிரமாணத்தைப்பற்றியும்‌, தேவனை 
உண்மையாய்‌ ஆராதிப்பதுபற்றியும்‌, 
சாலொமோன்‌ அவளுக்கு தெளிவாக 
உபதேசம்பண்ணுகிறார்‌. 


சபாவின்‌: 
சாலொமோனுடைய 


ராஜஸ்திர்‌ 
வர்த்தமானங்களையும்‌, 
அவருடைய ஞானத்தையும்‌ குறித்து, 
தன்னுடைய தேசத்தில்‌ ஏற்கெனவே 
கேள்விப்பட்டிருக்கிறாள்‌. ராஜஸ்திரீ 
தன்னுடைய செவிகளால்‌ கேள்விப்பட்டதை, 
இப்போது தன்னுடைய கண்களால்‌ 
காண்கிறாள்‌. 

சேபாவின்‌ ராஜஸ்திரீ 
சாலொமோனுடைய சகல ஞானத்தையும்‌, 
அவர்‌ கட்டின அரமனையையும்‌, அவர்‌ 
பந்தியின்‌ போஜனபதார்த்தங்களையும்‌, அவர்‌ 
ஊழியக்காரரின்‌ வீடுகளையும்‌, அவர்‌ 
உத்தியோகஸ்தரின்‌ வரிசையையும்‌, அவர்கள்‌ 
வஸ்திரங்களையும்‌, அவருடைய 
பானபாத்திரக்காரரையும்‌, அவர்‌ கர்த்தருடைய 
ஆலயத்துக்குள்‌. பிரவேசிக்கும்‌ 
நடைமண்டபத்தையும்‌ கண்டபோது அவள்‌ 
ஆச்சரியத்தால்‌ பிரமைகொள்கிறாள்‌ 
இராஜா 10:4,5). 


சாலொமோனுடைய சகல. 

வர்த்தமானங்களைப்பற்றியும்‌ இந்த 

வனப்பகுதியில்‌ சொல்லபபட்டருக்கிறது. 
அவற்றில்‌ சாலொமோனுடைய ஞானமே 

இங்கு முதலாவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. 

அதன்‌ பின்பு கடைசியாக, சாலொமோன்‌ 

ர்த்‌ ஆலயத்திற்குள்‌ 

நடை மண்டபத்தைப்பற்றிச்‌ 

கடைசியாக 

காரியமே, 

வர்த்தமானக 

ளெல்லாவற்றிலும்‌, மிகவம்‌ உன்னதமான 

தாயிருக்கிறது. ஆவிக்குரிய காரியமே, 
எல்லா காரியங்களிலும்‌ மேன்மையானது. 





i FTE 
TT 

'சேபாவின்‌ ராஜஸ்திரீ 
சாலொமோனுடைய வர்த்தமானங்களைப்பற்றி 
தன்‌ தேசத்தில்‌ ஏற்கெனவே 
கேள்விப்பட்டிருக்கிறாள்‌. இப்போது தான்‌ 


ஏற்கெனவே கேள்விப்பட்டதை, தன்னுடைய 


உண்டாயிற்று. 
சேபாவின்‌ ராஜஸ்திரீ, 
ராஜாவை நோக்கி, 
வர்த்தமானங்களையும்‌ 
ஞானத்தையும்‌ குறித்து நான்‌ என்‌ தேசத்தில்‌ 
கேட்ட செய்தி மெய்யாயிற்று. நான்‌ வந்து 
அதை என்‌ கண்களால்‌ காணுமட்டும்‌ அந்த 
வார்த்தைகளை நான்‌ நம்பவில்லை; 
இவைகளில்‌  பாதியாகிலம்‌ எனக்கு 
அறிலிக்கப்படவில்லை என்று காண்கிறேன்‌. 
நான்‌ கேள்விப்பட்ட பிரஸ்தாபத்தைப்‌ 
பார்க்கிலும்‌, உம்முடைய ஞானமும்‌ செல்வமு: 
அதிகமாயிருக்கிறது” "இராஜா 10:67) என்று. 
சொல்லுகிறாள்‌. 


சேபாவின்‌ ராஜஸ்திர்‌ 
தூரதேசத்திலிருந்து எருசலேமுக்கு 
வந்திருக்கிறாள்‌ அவள்‌ நீண்ட 
தூரம்‌ பிரயாணம்பண்ணியதற்காக 
வருத்தப்படவில்லை. தன்னுடைய பிரயாணம்‌. 
வீணாய்ப்போயிற்று என்று நினைத்து 
வேதனைப்படவில்லை. தான்‌ மதியீனமாக 
இந்தப்‌ பிரயாணத்தை மேற்கொண்டதாக 
நினைத்து அவள்‌ குலக்கமடையவில்லை. 
சாலொமோனுடைய வர்த்தமானங்களைப்‌ 
பார்ப்பதற்கு தனக்கு கிடைத்த வாய்ப்புக்காக 
சேபாவின்‌ ராஜஸ்திரீ மிகவும்‌ 
சந்தோஷப்படுகிறாள்‌ 


ராஜஸ்திரீ ஏற்கெனவே. 
சாலொமோனுடைய வர்த்தமானங்களையும்‌, 
அவருடைய ஞானத்தையும்‌ 
தன்னுடைய 
கேள்விப்பட்டிருக்கிறாள்‌. 


ஆனால்‌ 
ராஜஸ்திரீக்கு 


அறிவித்தவர்கள்‌, 
சாலொமோனுடைய  வர்த்தமானங்களிலும்‌, 
அவருடைய ஞானத்திலும்‌ 
பாதியைக்கூட அவளுக்கு அறிவிக்கவில்லை. 
சேபாவின்‌ ராஜஸ்திரீ எருசலேமுக்கு வந்து, 
சாலொமோனுடைய வர்த்தமானங்களை 
நேரிலே பார்த்தபோதுதான்‌, அவளுடைய 
மனதிலே மீதியும்‌ அறிவிக்கப்படுகிறது. 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சேபாவின்‌ ராஜஸ்திர்‌, 
சாலொமோனின்‌ வர்த்தமானங்களையெல்லாம்‌ 
பார்த்து. 'நான்‌ கேள்விப்பட்ட 
பிரஸ்தாபத்தைப்‌ பார்க்கிலும்‌, உம்முடைய 
ஞானமும்‌ செல்வமும்‌ அதிகமாயிருக்கிறது' 
என்று சொல்லுகிறாள்‌. 


விசுவாசிகளாகிய நாம்‌ கர்த்தருடைய 
கிருபையினால்‌. அவரோடு 
ஐக்கியமாமிருக்கிறோம்‌.  கர்த்தரைப்பற்றிய 
சத்தியங்கள்‌ நமக்கு ஒரளவு 
வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. நாம்‌ 
கர்த்தரைப்பற்றி அறிந்துகொள்ள வேண்டிய 
சத்தியங்கள்‌ இன்னும்‌ ஏராளமாயிருக்கிறது. 
நாம்‌ ஏற்கெனவே தெரிந்துகொண்டதைவிட, 

தெரிந்துகொள்ள வேண்டியது. 


ஊழியக்காரர்கள்‌ 

இபேசகிறிஸ்துவின்‌ 

எவ்வளவுதான்‌ 

அவர்களால்‌. 

கிறிஸ்துவின்‌ மகிமையை நமக்கு பூரணமாக 

சொல்ல முரவாது. நாம்‌ கர்த்தராகிய 

றிஸ்துவை. ய்‌ 

தரிசிக்கும்போது, நாம்‌ கத்தக்‌ யனா 
மகிமையைக்‌ காண்போம்‌. 


"எழுதியிருக்கிறடி: தேவன்‌ தம்மில்‌ 
அன்பு கர்கள்‌ 
ஆயத்தம்பண்ணினவைகளைக்‌ 
காணவுமில்லை. காது கேட்கவுமில்லை, 
அவைகள்‌ மனுஷனுடைய இருதயத்தில்‌: 
தோன்றவுமில்லை" (1கொரி 2:9) 


சாலொமோனுடைய 
ஏராளமான 
இருக்கிறார்கள்‌. 
பாக்கியவான்கள்‌ 
ராஜஸ்திரீ 


அரமனையிலே 
ஊழியக்காரர்கள்‌ 
அவர்களெல்லோரும்‌ 
என்று சேபாவின்‌ 
அவர்களை வாழ்த்துகிறாள்‌. 
சேபாவின்‌ ராஜஸ்திரீ சாலொமோனை 
நோக்கி, “உம்முடைய ஜனங்கள்‌ 
பாக்கியவான்கள்‌: எப்போதும்‌ உமக்கு 
முன்பாக நின்று, உம்முடைய ஞானத்தைக்‌ 
கேட்கிற உம்முடைய  ஊழியக்காரரும்‌ 
பாக்கியவான்கள்‌" (இராஜா 10:8) 
என்று சொல்லுகிறாள்‌. அவர்களெல்லோரும்‌. 
சாலொமோனுடைய ஞானத்தைக்‌ 
கேட்டு, தங்களுடைய ஞானத்தை 
விருத்திபண்ணிக்கொள்வார்கள்‌. 





i= ராண 
யாய 


சாலொமோனிடத்தில்‌ விசேஷித்த 
ஞானம்‌ இருந்தாலும்‌, இந்த ஞானம்‌. 
அவருடைய சுயஞானமல்ல என்பதையும்‌, 
இது கர்த்தர்‌ அவருக்கு கொடுத்திருக்கிற 
விசேஷித்த ஞானம்‌ என்பதையும்‌ சேபாவின்‌ 
ராஜஸ்திர்‌ ப இறிந்துகொள்கிறாள்‌ 
அதற்காக கர்த்தரை 
ஸ்தோத்திரம்‌ க 


சேபாவின்‌ ராஜஸ்திரீ சாலொமோனை 
நோக்கி, உம்மை இஸ்ரவேலின்‌ 
சிங்காசனத்தின்மேல்‌ வைக்க, உன்மேல்‌ 
பிரியங்கொண்ட உம்முடைய தேவனாகிய 
கர்த்தர்‌ ஸ்தோத்திரிக்கப்படுவாராக: 
கர்த்தர்‌ இஸ்ரவேலை ்‌ 

சிநேகிக்கிறபடியினால்‌, 

நீதியும்‌ செய்கிறதற்கு 
ராஜாவாக ஏற்படுத்தினார்‌” 
என்று சொல்லுகிறாள்‌. 


சேபாவின்‌ ராஜஸ்திரீ 
ராஜாவை விடுகதைகளினால்‌ 
வந்தாள்‌. சாலொமோன்‌ ராஜாவும்‌ 
தன்னிடத்தில்‌ 
விடுவிக்கிறார்‌. 


109) 


(இராஜா 


சாலொமோன்‌ 
சோதிக்க 
அவள்‌ 
கேட்டவைகளையெல்லாம்‌. 
ராஜஸ்திரீ இஸ்ரவேல்‌ 
சாலொமோனுடைய 


ங்க 
தகி 

சேபாவின்‌ 
சாலொமோனைப்‌ பார்க்க எருசலேமுக்கு 


வந்தபோது, மிகுந்த பரிவா க்‌ 
குந்தவர்க்கங்களையும்‌, 


ராஜஸ்திரீ 


ஒட்டகங்களோடும்‌ வந்தாள்‌ 
தான்கொண்டு வந்த 
ராஜாவுக்கு வெகுமதியாகக்‌ கொடுக்கிறாள்‌. 


சேபாவின்‌ ராஜஸ்திரீ சாலொமோன்‌ 
ராஜாவுக்கு நூற்றிருபது தாலந்து 
பொன்னையும்‌, மிகுதியான. 
கந்தவர்க்கங்களையும்‌, இரத்தினங்களையும்‌ 
கொடுக்கிறாள்‌: சேபாவின்‌ ராஜஸ்திர்‌ 
ராஜாவாகிய  சாலொமோனுக்குக்கொடுத்த 
அவ்வளவு... சுந்தவர்க்கங்கள்‌ பிற்பாடு 
ஒருக்காலும்‌ வரவில்லை (1இராஜா 10:10), 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கிழக்கிலிருந்து 


பொன்னையும்‌ 
இயேசுகிறிஸ்துவக்கு 
கொண்டு வந்தார்கள்‌. 


வந்த சாஸ்திரிகள்‌ 
கந்தவர்க்கங்களையும்‌ 
காணிக்கையாக 


அவர்கள்‌ அந்த வீட்டுக்குள்‌ 
பிரவேசித்து, பிள்ளையையும்‌ அதின்‌ தாயாகிய 
மாரியாளையும்‌ கண்டு,  சாஷ்டாங்கமாய்‌ 
விழுந்து அதைப்‌ பணிந்துகொண்டு, தங்கள்‌ 
பொக்கிஷங்களைத்‌ திறந்து, 
பொன்னையும்‌ தூபவர்க்கத்தையும்‌ 
வெள்ளைப்போளத்தையும்‌ அதற்குக்‌ 
காணிக்கையாக வைத்தார்கள்‌" (மத்‌ 2:1). 
சேபாவின்‌ 
சாலொமோனிடத்திலிருந்து. 


பெற்றுக்கொண்ட 
கிரயம்‌ செலுத்துகிறாள்‌. 


சாலொமோனுக்கு 
கந்தவர்க்கங்களையும்‌ இரத்தினங்களையும்‌ 
காணிக்கையாகக்‌ கொடுக்கிறாள்‌. 


பரிசுத்த 


ஆவியானவர்‌... நமக்கு 
கர்த்தரைப்பற்றிய 


சகல சத்தியங்களையும்‌ 
நாம்‌ குர்த்தரைப்பற்றிய 
யம்‌ செலுத்தி 
கர்த்தருக்கு. 
இருதயங்களையே 
கொடுக்கவேண்டும்‌. 
கந்தவர்க்கங்களையும்‌, 
நம்முடைய 
விரும்புகிற 


பெற்றுக்கொள்ளவேண்டும்‌. 
நம்முடைய 
காணிக்கையாய்க்‌ 
பொன்னையும்‌ 
இரத்தினங்களையும்விட, 
சுத்தமான இருதயமே கர்த்தர்‌ 
காணிக்கையாயிருக்கிறது. 


சேபாவின்‌ 
தேசத்திற்கு 


அலளை 


சாலொமோன்‌ ராஜா 
நக்‌ தல்‌ 


ராஜாவாகிய சாலொமோன்தானே 
சந்தோஷமாய்ச்‌ சேபாவின்‌ ராஜஸ்திரீக்கு 
வெகுமதிகள்‌ கொடுத்ததும்‌ அல்லாமல்‌, அவள்‌ 
விருப்பப்பட்டுக்‌ கேட்டது எல்லாவற்றையும்‌ 
அவளுக்குக்‌ கொடுக்கிறார்‌; பின்பு அவள்‌ 
தன்‌ பரிவாரத்தோடே தன்‌ தேசத்திற்குத்‌ 
திரும்பிப்‌ போகிறாள்‌ (1இராஜா 10:13). 





i FTN 
TT 


இந்த  வசனப்பகுதியில்‌ 
மரங்களைப்பற்றியும்‌ விசேஷமாய்ச்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. சேபாவின்‌ 
ராஜஸ்திரீ இந்த வாசனை மரங்களைப்‌ 
பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்கவேண்டும்‌. 
ஒப்பிரிலிருந்து பொன்னைக்‌ கொண்டுவருகிற 
ஈராமின்‌ கப்பல்களும்‌, ஒப்பீரிலிருந்து. 
மிகுந்த வாசனைமரங்களையும்‌ 
இரத்தினங்களையும்‌ கொண்டுவருகிறது. 
(இராஜா 1031). 


சாலொமோன்‌ 
வாசனைமரங்களால்‌. 
ஆலயத்திற்கும்‌ 
ஊன்‌ றுகால்களையும்‌, 
சுரமண்டலங்களையும்‌ 
உண்டாக்குகிறார்‌. 
வாசனைமரங்கள்‌. 
இந்நாள்வரைக்கும்‌. 
இராஜா 10:12) 


வாசனை 


ராஜா. அந்த 
கர்த்தருடைய 
அரமனைக்கும்‌ 
சங்கீதக்காரருக்குச்‌ 
தம்புருகளையும்‌ 
அப்படிப்பட்ட 
பிற்பாடு வந்ததுமில்லை, 
காணப்படவுமில்லை. 


ராஜ 


சாலொமோனின்‌ ஐசுவரியம்‌ 
1இராஜா 10:14-29 


இராஜா 1014.  காலொமோனுக்கு, 
வியாபாரிகளாலும்‌, சுகந்த திரவிய 
வர்த்தகராலும்‌, அரபிதேசத்து சகல 
ராஜாக்கனாலும்‌, மகாணங்களின்‌. 
அதிபதிகளாலும்‌ வந்த 
பொன்னையல்லாமல்‌, 


1இராஜா 10:15. ஒவ்வொரு வருஷத்தில்‌. 
அவனுக்கு வந்த பொன்‌ அதுதூற்று 
அறுபத்தாறு தாலந்து 
'திறையாயிருந்தது. 


3 இராஜா 10:16. சாலொமோன்‌ ராஜா, 
அடித்த பொன்தகட்டால்‌ இருநூறு: 
பரிசைகளைச்‌. செய்வித்தான்‌; 
ஒவ்வொரு பரிசைக்கு அறுநூறு சேக்கல்‌ 
நிறையொன்‌ சென்றது. 

1இராஜா 10:17. அடித்த 
பொன்தகட்டால்‌ முத்நாது 
கேடகங்களையும்‌ செய்வித்தான்‌; 
ஒவ்வொரு கேடகத்திற்கு மூன்று. 
இராத்தல்‌ பொன்‌. சென்றது; 
அவைகளை ராஜா லீபனோன்‌ வனம்‌ 
என்னும்‌ மானிகையிலே வைத்தான்‌. 


1 இராஜாக்கன்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


1இராஜா 10:18. 
பெரிய ஒரு 


செய்வித்து, 
பசும்பொன்‌ தகட்டால்‌ மூடினான்‌. 


1இராஜா 10:19. அந்தக்‌ 
சிங்காசனத்திற்கு. ஆறு. நாடிகள்‌. 
இருத்தது; சிங்காசனத்தின்‌ தலைப்பு 
பின்னாக. வனைவாயிருத்தது; 
உட்காரும்‌ இடத்திற்கு இருபுறமும்‌ 
கைச்சாய்மானங்கள்‌ இருந்தது; 
இரண்டு. சிங்கங்கள்‌. 
கைச்சாய்மானங்கள்‌ அருகே தின்றது. 


ராஜா தத்தத்தினால்‌ 
சிங்காசனத்தையும்‌. 
அதைப்‌ 


1இராஜா 10:20. ஆறு படிகவின்மேலும்‌, 
இரண்டு பக்கத்திலும்‌, 

சிங்கங்கள்‌ தின்றது; 
ராஜ்யத்திலூம்‌ 

பண்ணப்படவில்லை. 


1இராஜா 10:21. ராஜாவாகிய 
சாலொமோனுக்கு இருந்த 
பானபாத்திரங்கனெல்லாம்‌ பொன்னும்‌, 
லீபனோன்‌ வனம்‌ என்கிற 
மாளிகையின்‌ பணிமுட்டுகளெல்லாம்‌ 
பசும்பொன்னுமாயிருந்தது; ஒன்றும்‌ 
வென்னியினால்‌ செய்யப்படவில்லை; 
சாலொமோனின்‌ நாட்களில்‌ வென்னி 
ஒரு பொருளாய்‌ எண்ணப்படவில்லை. 


1இராஜா 10:22. 
சமுத்திரத்திலே. 
கப்பல்கனோடேகூடத்‌ 
கப்பல்களும்‌ இருந்தது; 
கப்பல்கள்‌ மூன்று 
ஒருதரம்‌ 


ராஜாவுக்குச்‌ 
'ஈராமின்‌' 
தர்ஷீசின்‌: 
தர்ஷ்சின்‌: 
வருஷத்துக்கு. 
பொன்னையும்‌, 
வெள்ளியையும்‌, யானைத்‌ 
தந்தங்களையும்‌, குரங்குகளையும்‌, 
மயில்கனையும்‌ கொண்டுவரும்‌. 


1இராஜா 10:28. பூமியின்‌ சகல்‌ 
ராஜாக்களைப்பார்க்கிலூம்‌, ராஜாவாகிய 
சாலொமோன்‌: ஜகுவரியத்திலும்‌ 
ஞானத்திலும்‌ சிறந்தவனாயிருந்தான்‌.. 


1இராஜா 10:24. 
இருதயத்திலே தேவன்‌ அருளிய 
ஞானத்தைக்‌ கேட்கிறதற்காக, ௪௧௨. 
தேசத்தாரும்‌ அவன்‌ முக தமிசனத்தைத்‌ 
தேடினார்கள்‌. 


சாலொமோனின்‌' 





i THE 
TT 


1இராஜா 10:25.  வருஷாவருஷம்‌ 
அவரவர்‌ தங்கண்‌ காணிக்கையாகிய 
வென்னிப்பாத்திரங்கனையும்‌, 
பொற்பாத்திரங்களையும்‌, 
வஸ்திரங்களையும்‌, ஆயுதங்களையும்‌, 
கத்தவர்க்கங்கனையும்‌, 
குதிரைகளையும்‌, கோவேறு. 
கழுதைகளையும்‌ கொண்டுவருவார்கள்‌.. 


1இராஜா 1026. சாலொமோன்‌. 
இரதங்களையும்‌ குதிரைவீரரையும்‌: 
சேர்த்தான்‌; அவனுக்கு ஆயிரத்து 
நானூறு இரதங்கள்‌ இருந்தது, 
பன்னீராயிரம்‌ குதிரைவீரரும்‌ 
இருந்தார்கள்‌; அவைகளை இரதங்கள்‌: 
வைக்கும்‌. பட்டணங்கவிலும்‌, 
அவர்களை லமில்‌ 
தன்னிடத்திலும்‌ வைத்திருந்தான்‌. 


1இராஜா 10:27. எருசலேமிலே ராஜா 
வென்னியைக்‌. கற்கன்போலவும்‌, 
கேதுருமரங்கனைப்‌ பன்ன த்தாக்குகளில்‌ 
இருக்கும்‌ காட்டத்தி மரங்கன்போலவும்‌ 
அதிகமாக்கினான்‌.. 


1இராஜா 10:28. சாலொமோன்‌ தனக்குக்‌ 
குதிரைகளையும்‌ புடவைகனையும்‌ 
எகிப்திலிருந்து அறைப்பித்தான்‌;. 
ராஜாவின்‌ வர்த்தகர்‌ புடவைகளை 
ஒப்பந்த: விலைக்கிரயத்திற்கு 
வாங்கினார்கள்‌. 


1இராஜா 10:29. எகிப்திலிருந்து வந்த 
ஒவ்வொரு இரதத்தின்‌ விலை அறுநூறு. 
வெள்ளிக்காசும்‌, ஒவ்வொரு. 
குதிரையின்‌ விலையும்‌ நூற்றைம்பது 
வெள்ளிக்‌: காகுமாயிருத்தது; 
இந்தப்பிரகாரம்‌ ஏத்தியமின்‌ 
ராஜாக்கனெல்லாருக்கும்‌, சீரியாவின்‌ 
ராஜாக்களுக்கும்‌, அவர்கள்‌ மூலமாய்க்‌ 
கொண்டுவரப்பட்டது. 


சாலொமோனுடைய  கீர்த்தியைப்பற்றி 
வசனப்பகுதியில்‌ இன்னும்‌ 
சொல்வப்பட்டிகுக்கறது 

ஐசுவரியம்‌ மிகவும்‌ 


அதிகமாயிருக்கிறது. 


| சாலொமோனுக்கு வியாபாரிகளாலும்‌, 
சுகந்த திரவிய வர்த்தகராலும்‌, அரபிதேசத்து 
சகல. ராஜாக்களாலும்‌, மகாணங்களின்‌ 
அதிபதிகளாலும்‌ வந்த பொன்னையல்லாமல்‌, 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஒவ்வொரு வருஷத்தில்‌ அவருக்கு வந்த 
பொன்‌ அறுநூற்று அறுபத்தாறு தாலந்து 
நிறையாயிருக்கிறது (1இராஜா 10:1415). 


சாலொமோனுக்கு ஏற்கெனவே 
ஒப்பீரிலிருந்து நானூற்று இருபது தாலந்து 
பொன்‌ வந்தது. அது தவிர இப்போது 
ஒவ்வொரு வருஷத்திலும்‌ 666 தாலந்து 
பொன்‌ வருகிறது. வியாபாரிகள்‌ இஸ்ரவேல்‌ 
தேசத்திலே வியாபாரம்‌ பண்ண வரும்போது, 
சாலொமோன்‌ அவர்களிடத்திலிருந்து 
சுங்கவரி வசூலிக்கிறார்‌. சாலொமோனுடைய 
ஆளுகைக்கு கீழ்ப்பட்டிருக்கிற ராஜாக்கள்‌ 
அவருக்கு. வருஷாவருஷம்‌ கப்பம்‌ 
செலுத்துகிறார்கள்‌. சாலொமோனின்‌ 
பொக்கிஷசாலை பொன்னால்‌ நிரம்பி 
வழிகிறது. 


சாலொமோன்‌ ராஜாவுக்குச்‌ 
சமுத்திரத்திலே ஈராமின்‌ கப்பல்களோடேகூடத்‌ 
தர்ஷீசின்‌ கப்பல்களும்‌ இருக்கிறது: தர்வீசின்‌ 
கப்பல்கள்‌ மூன்று வருஷத்துக்கு ஒருதரம்‌ 
பொன்னையும்‌, வெள்ளியையும்‌, 
மானைத்தந்தங்களையும்‌, குரங்குகளையும்‌, 
மமில்களையும்‌ கொண்டுவரும்‌. 
இராஜா 10:22), 


வருஷாவருஷம்‌ அவரவர்‌ 

காணிக்கையாகிய வெள்ளிப்‌ 

பொற்பாத்திரங்களையும்‌, 

, ஆயுதங்களையும்‌, 

குந்தவர்க்கங்களையும்‌, குதிரைகளையும்‌, 

கோவேறு கழுதைகளையும்‌ 
கொண்டுவருகிறார்கள்‌ (1இராஜா 10:24,25). 


சாலொமோன்‌ எகிப்து தேசத்தாரோடு 
வியாபாரம்பண்ணுகிறார்‌. சாலொமோன்‌. 
தனக்குக்‌ குதிரைகளையும்‌ புடவைகளையும்‌ 
எகிப்திலிருந்து அழைப்பிக்கிறார்‌; ராஜாவின்‌ 
ஒப்பந்த 

வாங்குகிறார்கள்‌. 

எகிப்திலிருந்து வந்த ஒவ்வொரு இரதத்தின்‌ 
விலை அறுநூறு வெள்ளிக்காசும்‌, ஒவ்வொரு 
குதிரையின்‌ விலையும்‌ நூற்றைம்பது 
வெள்ளிக்‌ காசுமாயிருக்கிறது: இந்தப்பிரகாரம்‌ 
'ராஜாக்களெல்லாருக்கும்‌, 

ராஜாக்களுக்கும்‌, அவர்கள்‌ 
கொண்டுவரப்படுகிறது 


மூலமா; 
இராஜா 10:28,29). 





i FTE 
TT 


பொன்னையெல்லாம்‌ தன்னுடைய பொக்கிஷ 
சாலையில்‌ சேகரித்து வைக்கிறார்‌. 
கர்த்தருடைய ஆலயத்திற்குத்‌ தேவையான 
பரிசுத்தமான பணிமுட்டுகளை பொன்னால்‌. 
செய்கிறார்‌. 

சாலொமோன்‌... ராஜா, இடித்த 
பொன்தகட்டால்‌ இருநூறு பரிசைகளைச்‌ 
செய்விக்கிறார்‌: ஒவ்வொரு பரிசைக்கு. 
அறுநூறு சேக்கல்‌ நிறைபொன்‌ செல்கிறது. 
அடித்த பொன்தகட்டால்‌ முந்நூறு 
கேடகங்களையும்‌ செய்விக்கிறார்‌: ஒவ்வொரு 
கேடகத்திற்கு மூன்று இராத்தல்‌ பொன்‌ 
செல்கிறது; சாலொமோன்‌ ராஜா அவைகளை 
லீபனோன்‌ வனம்‌ என்னும்‌ மாளிகையிலே. 
வைக்கிறார்‌ (1இராஜா 10:1617.. 


செய்யப்பட்ட 
'கேடங்களையும்‌ 


பொன்தகட்டால்‌ 
ிசைகளையும்‌ 
யுத்தக்களத்திலே பயன்படுத்த முடியாது. 
லாம்‌ சாலொமோனுடைய பெயர்‌ 
பிரஸ்தாபத்திற்காக  செய்யப்பட்டிருக்கிறது. 
சாலொமோன்‌ ராஜபவனியாக 
வரும்போது, அவருக்கு முன்பாக 
யுத்தவீரர்கள்‌. பொன்பரிசைகளையும்‌, 
பொன்கேடகங்களையும்‌ ஏந்திக்கொண்டு 
போவார்கள்‌. சாலொமோனின்‌ ராஜபவனி 
ஆடம்பரமாயும்‌ கம்பீரமாயும்‌ இருக்கும்‌ 


சாலொமோன்‌ தன்னுடைய பெலத்தை 

யுத்தம்பண்ணுவதற்கு செலவுபண்ணவில்லை. 

சத்தின்‌ பாதுகாப்புக்காகவும்‌, 

பாதுகாப்பதற்காகவும்‌. 

தன்னுடைய பெலத்தை: 

பண்ணுகிறார்‌. இதற்கு 

பொன்தகட்டால்‌. 

பரிசைகளையும்‌ கேடகங்களையும்‌ செய்து 

லீபனோன்‌ வனம்‌ என்னும்‌ மாளிகையில்‌ 
வைக்கிறார்‌. 


சாலொமோன்‌ ராஜா 
சிங்காசனத்தையும்‌ 
அதைப்‌ பசும்பொன்தகட்டால்‌ 
அந்தச்‌ சிங்காசனத்திற்கு 
இருக்கிறது: சிங்காசனத்தின்‌ தலைப்பு 
பின்னாக வளைவாயிருக்கிறது: உட்காரும்‌ 
இடத்திற்கு இருபுறமும்‌ கைச்சாய்மானங்கள்‌ 
இருக்கிறது: இரண்டு சிங்கங்கள்‌ 
கைச்சாய்மானங்கள்‌ அருகே நிற்கிறது. 
ஆறு படிகளின்மேலும்‌, இரண்டு பக்கத்திலும்‌, 


தந்தத்தினால்‌. 
செய்வித்து, 
மூடிகிறார்‌. 
ஆறு படிகள்‌: 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


பன்னிரண்டு சிங்கங்கள்‌ நிற்கிறது: எந்த 
ராஜ்யத்திலும்‌ இப்படிப்‌ பண்ணப்படவில்லை 
இராஜா 10:18-20). 

யானைத்தந்தம்‌  விலையேறப்பெற்றது. 
சாலொமோன்‌. தந்தத்தினால்‌ பெரிய 
சிங்காசனத்தை செய்கிறார்‌. அவரிடத்தில்‌ 
பொன்னும்‌ ஏராளமாயிருக்கிறது 
தன்னிடத்திலுள்ள பொன்னை என்ன 
செய்வது. என்று சாலொமோனுக்கு 
தெரியவில்லை. ஆகையினால்‌ தந்ததினால்‌ 
செய்யப்பட்ட பெரிய சிங்காசனத்தை, 
பொன்தகட்டால்‌ மூடுகிறார்‌. 

ராஜாவாகிய சாலொமோனுக்கு 
இருந்த பானபாத்திரங்களெல்லாம்‌ 
பொன்னாயிருக்கிறது. வீபனோன்‌ வனம்‌ 
என்கிற மாளிகையின்‌ பணிமுட்டுகளெல்லாம்‌. 
பசும்பொன்னுமாயிருக்கிறது; ன்றும்‌ 
வெள்ளியினால்‌ 
சாலொமோனின்‌ 
ஒரு பொருளாய்‌ 
இராஜா 10:21). 


சாலொமோனிடத்தில்‌ பசும்பொன்‌ 
ஏராஎமாயிருப்பதினால்‌, அவருடைய 
ராஜ்யத்தில்‌ வெள்ளிக்கு மதிப்பில்லாமல்‌. 
போயிற்று. சாலொமோனின்‌ நாட்களில்‌ 
வெள்ளி ஒரு பொருளாய்‌ எண்ணப்படவில்லை. 
நம்மிடத்தில்‌ பரலோகத்தின்‌ ஞானமும்‌, 
பரலோகத்தின்‌ ஐசவரியமும்‌: 
ஏராளமாயிருக்கும்போது, நாம்‌ 
உலகப்பிரகாரமான ஞானத்திற்கும்‌, 
உலகப்பிரகாரமான ஐசுவரியத்திற்கும்‌ 
முக்கியத்துவம்‌ கொடுக்கமாட்டோம்‌. 
பரலோகத்தின்‌ ஞானம்‌ பசும்பொன்னைவிட 
மேலானது. கர்த்தருடைய கிருபை 
உலகப்பிரகாரமான ஐசுவரியத்தைவிட 
உன்னதமானது. 
சாலொமோன்‌ 

ஐசுவரியத்தைக்‌ 

ஞானத்தையும்‌, உணர்வுள்ள இருதயத்தையும்‌ 
கேட்டார்‌. கர்த்தரோ அவருக்கு 
ஞானத்தையும்‌ கொடுத்தார்‌. உணர்வுள்ள 
இருதயத்தையும்‌ கொடுத்தார்‌. அவர்‌ 
கேட்காத ஐசுவரியத்தையும்‌ கொடுத்தார்‌. 
சாலொமோனிடத்தில்‌ திரளான ஐசுவரியம்‌ 
இருந்தாலும்‌, சாலொமோன்‌ முடிவிலே 
“எல்லாம்‌ மாயை” என்று சொல்லுகிறார்‌. 
உலகப்பிரகாரமான ஐசுவரியம்‌ எப்போதுமே 
மாயையாயிருக்கும்‌. பரலோகத்தின்‌ 
ஆவிக்குரிய ஐசுவரியமே மெய்யான 
ஆசீர்வாதம்‌. 


ப 
செய்யப்படவில்லை; 
நாட்களில்‌ வெள்ளி 
எண்ணப்படவில்லை 





i= FTN 
TT 


இதுவரையிலும்‌ சாலொமோனுடைய 
மேன்மையைப்பற்றியும்‌,  உயர்வைப்பற்றியும்‌, 
மகத்துவத்தைப்பற்றியும்‌ எழுதப்பட்டிருக்கிறது. 
உன்னதமான உயர்ந்த நிலையிலிருந்த 
சாலொமோன்‌, ஆவிக்குரிய ஜீவியத்திலே 
பின்மாற்றமடைகிறார்‌. கர்த்தரைவிட்டு 
விலகிப்போகிறார்‌. அவருடைய மேன்மை: 
மங்கிப்போயிற்று. 

சாலொமோன்‌ அந்நிய ஜாதியாரான 
அநேகம்‌ ஸ்திரீகள்மேல்‌ ஆசைவைக்கிறார்‌ 
அவர்களோடு ஐக்கியமாயிருக்கிறார்‌. அந்த 
ஸ்திரீகள்‌ சாலொமோனுடைய இருதயத்தை 
வழுவிப்போகப்பண்ணுகிறார்கள்‌ 
இராஜா 119-8) 

சாலொமோன்‌ கர்த்தரைவிட்டு 
பின்வாங்கிப்போகிறார்‌. அந்நிய தெய்வங்களை 
ஆராதிக்கிறார்‌. இதனால்‌ கர்த்தருடைய 
கோபம்‌  சாலொமோன்மீது வருகிறது 
(இராஜா 11:9-13). கர்த்தர்‌ சாலொமோனுக்கு 
விரோதிகளை எழுப்புகிறார்‌ 
(இராஜா 1114-25), யெரொபெயாம்‌ 
இராஜா. 1:26-40). சாலொமோனுடைய 
நடபடிகள்‌ [இராஜா 11:41-43). 


சாலொமோனுடைய பின்மாற்றம்‌ 
1இராஜா 11:1-8 
111. ராஜாவாகிய 
பார்வோனின்‌ 
நேசித்ததுமல்லாமல்‌, 
மோவாபியரும்‌, அம்மோனியரும்‌, 
ஏதோமியரும்‌, சீதோனியரும்‌, 
ஏத்தியருமாகிய அத்திய ஜாதியாரான 
அநேகம்‌ ஸ்திரீகன்மேலும்‌ 
ஆசைவைத்தான்‌. 


இராஜா 
சாலொமோன்‌, 


குமாரத்தியை 


1இராஜா 11:2. கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌. 
புத்திரரை நோக்கி: தீங்கன்‌. 
அவர்கனண்டைக்கும்‌ அவர்கள்‌ 
உங்களண்டைக்கும்‌ பிரவேசிக்கலாகாது;. 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


அவர்கள்‌ திச்சுயமாய்த்‌ தங்கள்‌ 
தேவர்கனைப்‌ பின்பற்றும்படி. உங்கள்‌ 
இருதயத்தைச்‌ சாயப்பண்ணுவார்கள்‌. 
என்று சொல்லியிருந்தார்‌; சாலொமோன்‌ 
அவர்கள்மேல்‌ ஆசைவைத்து, 
அவர்கனோடு ஓக்கியமாயிருத்தான்‌. 


1இராஜா 11:8. அவனுக்குப்‌ பிரபுக்கள்‌ 
குலமான எழுநூறு மனையாட்டிகளும்‌, 
முத்தாறு. மறுமனையாட்டிகளும்‌ 
இருந்தார்கள்‌; அவனுடைய ஸ்திரீகள்‌. 
அவன்‌ இருதயத்தை வழுவிப்போகப்‌ 
பண்ணினார்கள்‌. 

1124. சாலொமோன்‌ 
வயதுசென்ற போது, அவனுடைய 
மனைவிகள்‌ அவன்‌ இருதயத்தை. 
அத்தியதேவர்கனைப்‌ பின்பற்றும்படி. 
சாயப்பண்ணினார்கன்‌; அதினால்‌ 
அவனுடைய இருதயம்‌ அவன்‌ 
தகப்பனாகிய தாவீதின்‌ 
இருதயத்தைப்போல, தன்‌ தேவனாகிய 
கர்த்தரோடே உத்தமமாயிருக்கவில்லை. 


1இராஜா 
சீதோனியரின்‌. 
அஸ்தரோத்தையும்‌, 
அருவருப்பாகிய 
பின்பற்றினான்‌. 


1இராஜா 11:6. சாலொமோன்‌ தன்‌: 
தகப்பனாகிய தாவிதைப்போல. 
கர்த்தரைப்‌ பூரணமாய்ப்‌ பின்பற்றாமல்‌, 
கர்த்தரின்‌. பார்வைக்குப்‌ 
பொல்லாப்பானதைச்‌ செய்தான்‌. 


1இராஜா 1187. அப்பொழுது 
சாலொமோன்‌ எருசலேமுக்கு எதிரான 
மலையிலே மோவாபியமின்‌ 
அருவருப்பாகிய காமோகக்கும்‌, 
அம்மோன்‌ புத்திரரின்‌ அருவருப்பாகிய 
மோனோகுக்கும்‌ மேடையைக்‌ 
கட்டினான்‌. 


1இராஜா 11:8. இப்படியே தங்கள்‌ 
தேவர்களுக்குத்‌ தூபங்காட்டிப்‌ 
பலியிடுகிற அத்தியஜாதியாரான தன்‌: 
ஸ்திரீகள்‌ எல்லாருக்காகவும்‌ செய்தான்‌. 


1இராஜா 


11:5. சாலொமோன்‌ 
தேவியாகிய 
அம்மோனியரின்‌' 


மில்கோமையும்‌ 





f= THE 
TT 


பூமியின்‌ 
பார்க்கிலும்‌, 
ஜேவரியத்ததும்‌ 
சிறந்தவராயிருந்தார்‌. 
சாலொமோன்மீது பிரியமாயிருந்தார்‌. 
சாலொமோனோ  கர்த்தர்மிது பிரியம்‌ 
வைக்காமல்‌, அந்நிய அதியன்‌ அநேகம்‌ 
ஸ்திரீகள்மேல்‌ வைக்கிறார்‌. 
கர்த்தரைவிட்டு  மிப்போல்லிடுகிறா்‌ 
அந்நிய ஸ்திரீகள்‌ சாலொமோனுடைய 
இருதயத்தை. வழுவிப்போகப்‌ 
பண்ணுகிறார்கள்‌. 


சகல 
ராஜாவாகிய 


ராஜாக்களைப்‌ 
சாலொமோன்‌. 
ஞானத்திலும்‌ 

கர்த்தர்‌ 


சாலொமோனுடைய தாயாராகிய 
பத்சேபாள்‌, அவருக்கு ஸ்திரீகளைக்‌ குறித்து 
ஏற்கெனவே எச்சரிப்பான வார்த்தைகளைச்‌ 


சொல்லியிருக்கிறாள்‌. 


மகனே, 
என்‌ 


“என்‌ 
குமாரனே, 
புத்திரனே, ஸ்திரீகளுக்கு உன்‌ பெலனையும்‌ 
ராஜாக்களைக்‌ கெடுக்கும்‌ காரியங்களுக்கு 
உன்‌ வழிகளையும்‌ கொடாதே"' 
(நீதி 3:2,3). 
பத்சேபாள்‌ 

பரிதாபமான முடிவை து, 
சாலொமோனுக்கு இந்த ஆலோசனையைச்‌ 
சொல்லியிருக்கவேண்டும்‌. சிம்சோன்‌ 
தெலீலாள்‌ மேல்‌ ஆசைப்பட்டு, 
தன்னைப்பற்றிய இரகசியத்தை அவளுக்கு 
வெளிப்படுத்தினார்‌. சிம்சோனுடைய பலமும்‌. 
பராக்கிரமமும்‌ அவரை விட்டு நீங்கிற்று. 


என்‌ கர்ப்பத்தின்‌ 
பொருத்தனைகளின்‌ 


சாலொமோனுடைய தகப்பனாராகிய 
தாவீதும்‌ மாம்சத்தின்‌ இச்சைக்கு 
பத்சேபாளோடு விபசாரம்‌ 
கர்த்தருடைய கோபம்‌ 
'சாலொமோன்‌. 
ல்‌ ஒழுக்கமாயும்‌,. 
ம்‌ மத ஷ்ணன்‌ என்று, 
அவருக்கு 

பததிரறிக்ளை சொக்கியருக்கிறாள்‌. 


இருதயம்‌ அவள்‌ வழியிலே 
கயண்டா்‌: அவள்‌ பாதையிலே மயங்கித்‌ 
திரியாதே. அவள்‌ அநேகரைக்‌ காயப்படுத்தி, 
விழப்பண்ணினாள்‌; பலவான்கள்‌ அநேகரைக்‌ 
கொலைசெய்தாள்‌. அவள்‌ வீடு 
பாதாளத்துக்குப்போம்‌ வழி; அது மரண 
அறைகளுக்குக்‌ கொண்டுபோய்விடும்‌” 
(நீதி 7:25-27). 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
எச்சரித்து 
இஸ்ரவேல்‌ 


“நீங்கள்‌ 


கர்த்தரும்‌ 
ஸ்திரீகளைப்பற்றி 
சொல்லியிருக்கிறார்‌. கர்த்தர்‌ 
புத்திரரை நோக்கி: 
அவர்களண்டைக்கும்‌ அவர்கள்‌ 
உங்களண்டைக்கும்‌ பிரவேசிக்கலாகாது: 
அவர்கள்‌ நிச்சயமாய்த்‌ தங்கள்‌ தேவர்களைப்‌ 
பின்பற்றும்படி உங்கள்‌  இருதயத்தைச்‌ 
சாயப்பண்ணுவார்கள்‌' இராஜா 11,2) 
என்று சொல்லிமிருக்கிறார்‌; ஆனால்‌ 
சாலொமோனோ அவர்கள்மேல்‌ 
ஆசைவைத்து, அவர்களோடு 
ஐக்கியமாயிருக்கிறார்‌. 
வாகிய சாலொமோன்‌, 

பார்வோ குமாரத்தியை 
நேசித்ததுமல்லாமல்‌, மோவாபியரும்‌, 
அம்மோனியரும்‌, ஏதோமியரும்‌, சீதோனியரும்‌, 
ஏத்தியருமாகிய அந்நிய ஜாதியாரான 
அநேகம்‌ ஸ்திரீகள்மேலும்‌ ஆசைவைக்கிறார்‌ 
இராஜா 113). 

சாலொமோனுக்கு பிரபுக்கள்‌ குலமான 
எழுநூறு  மனையாட்டிகளும்‌, முந்நூறு 
மறுமனையாட்டிகளும்‌ இருக்கிறார்கள்‌; 
சாலொமோனுடைய ஸ்திரீகள்‌ அவர்‌ 
இருதயத்தை வழுவிப்போகப்‌ பண்ணுகிறார்கள்‌ 
(இராஜா 11:3). சாலொமோனுக்கு மொத்தம்‌ 
ஆயிரம்‌ ஸ்திரீகள்‌ இருக்கிறார்கள்‌. 


க்கு ஒரு ஸ்திரீ என்பது 
ரமாணம்‌. ஒரு ஸ்திரீ 


திருப்தி இருக்காது. 


சாலொமோனுடைய ஸ்திரீகள்‌ 
அந்நிய ஜாதியாரானவர்கள்‌. சாலொமோன்‌ 
மோவாபியர்‌, அம்மோனியர்‌, ஏதோமியர்‌, 
சீதோனியர்‌, ஏத்தியர்‌ ஆகிய அந்நிய 
ஜாதியாரான ஸ்திரீகள்மேல்‌ ஆசை 
வைக்கிறார்‌. இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ அந்நிய 
ஜாதியாரோடு விவாகம்பண்ணுவதை 
கர்த்தர்‌ தடைபண்ணியிருக்கிறார்‌. 





f= FTE 
TT 


சாலொமோன்‌ 


ஆசிரியர்கள்‌ 
விளக்கம்‌ சொல்லுகிறார்கள்‌. 
ஸ்நிரீகளை விவாகம்பண்ணுவதினால்‌, அந்த 
தேசங்களோடு  சிநேகமாயிருக்க முடியும்‌ 
ன்‌ அந்த தேசத்தைப்பற்றிய 
அறிந்துகொள்ள முடியும்‌ 
சரித்திர ஆசிரியர்கள்‌ விளக்கம்‌ 
சொல்லுகிறார்கள்‌. சாலொமோன்‌ இஸ்ரவேல்‌ 
தேசத்தின்‌ நன்மைக்காக, ஆயிரம்‌ 
ஸ்திரீகளை விவாகம்பண்ணினார்‌ என்று. 
சரித்திர ஆசிரியர்கள்‌ கருத்து 
சொல்லுகிறார்கள்‌. 


கர்த்தர்‌ சாலொமோனுக்கு விசேஷித்த 


ஆசைவைத்து, 
ஐக்கியமாயிருக்கிறார்‌ சாலொமோனுக்கு 
ஏராளமான ஞானம்‌ இருந்தாலும்‌, அவர்‌ 
தன்னுடைய ஞானத்தை சரியாக 
நிர்வாகம்பண்ண வில்லை. கர்த்தருக்குப்‌ 
பிரியமாகவும்‌, பிரயோஜனமாகவும்‌ 
ஜீவிப்பதற்கு சாலொமோன்‌ தன்னுடைய 
ஞானத்தைப்‌ பயன்படுத்தவில்லை. 
கர்த்தர்‌ நமக்கு 
தாலந்துகளைக்‌ கொடுத்தாலும்‌, 
அந்த தாலந்துகளை 
பயன்படுத்தவில்லையென்றால்‌, 
நமக்கு ஒரு பிரயோஜனமும்‌ இருக்காது. 
கர்த்தர்‌ நமக்கு கொடுக்கும்‌ தாலந்துகளை, 
பால்‌ நாமமகிமைக்காகவும்‌, 
)டைய பிள்ளைகளின்‌. 
நிரயோனத்திற்காகவு்‌, அவருடைய 
ராஜ்யத்தின்‌ விஸ்தாரத்திற்காகவும்‌ 
பயன்படுத்தவேண்டும்‌. 


அந்நிய ஸ்திரீகள்‌ தங்கள்‌ தேவர்களைப்‌ 


பின்பத்றப்பல இஸ்ரவேல்‌ புத்திரருடைய 
சாயப்பண்ணுவார்கள்‌ என்று 


ஏராளமான 


ஸ்திரீகள்மேல்‌ ஆசை வைத்து. அவர்களோடு 
ஐக்கியமாயிருக்கிறார்‌. அந்நிய ஸ்திரீகள்‌ 
சாலொமோனுடைய இருதயத்தை 
வழுவிப்போகப்பண்‌ ணுகிறார்கள்‌. 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


ஸ்திரீகள்‌ அந்நிய 


ஆராதிக்கிறவர்கள்‌. 
மோவாபின்‌ குமாரத்திகள்‌ பாகால்பேயோரை 
ஆராதிக்கிறார்கள்‌. சாலொமோன்‌. 
வயதுசென்றபோது, அவருடைய மனைவிகள்‌ 
அவருடைய இருதயத்தை 
அந்நியதேவர்களைப்‌ பின்பற்றும்படி 
சாயப்பண்ணுகிறார்கள்‌ (இராஜா 11:4). 
சாலொமோன்‌ அந்நிய ஸ்திரீகள்மேல்‌ ஆசை 
வைத்து சீதோனியரின்‌ தேவியாகிய 
அஸ்தரோத்தையும்‌, அம்மோனியரின்‌ 
அருவருப்பாகிய மில்கோமையும்‌ 
பின்பற்றுகிறார்‌ (1இராஜா 11:5). 


சாலொமோன்‌ கர்த்தர்மீது ன நத 
பக்தி வைராக்கியம்‌ பல்ல 
அவருடைய இருதயம்‌ கர்த்தரைவிட்டு 
வழிவிலகிப்போயிற்று. சாலொமோன்‌ 
இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தரைப்‌ 
பின்பற்றாமல்‌, அந்நிய தெய்வங்களைப்‌ 
பின்பற்றுகிறார்‌. சாலொமோனுடைய ஸ்திரீகள்‌, 
அவருடைய இருதயத்தை 
வழுவிப்போகப்பண்ணுகிறார்கள்‌. 


ஈல்‌ சாலொமோனுடைய 
ட்‌ நல்‌ தாள்‌ 
தன்‌ தேவனாகிய 
உத்தமமாயிருக்கவில்லை. 
14). சாலொமோன்‌ தன்‌ 
தாவீதைப்போல கர்த்தரைப்‌ 
பின்பற்றாமல்‌, கர்த்தரின்‌ 
பார்வைக்குப்‌ பொல்லாப்பானதைச்‌ செய்கிறார்‌ 
இராஜா 11:6). 


சாலொமோன்‌ கர்த்தரின்‌ 
பொல்லாப்பானதை 
அவருடைய இருதயம்‌ கர்த்தரோடே 
உத்தமமாயிருக்கவில்லை. சாலொமோன்‌ 
அந்நிய ஸ்திரீகள்மேல்‌ ஆசை வைத்து 
அவர்களோடு ஐக்கியமாயிருக்கிறார்‌. 
அவர்கள்‌ சாலொமோனை தங்கள்‌ 
தேவர்களைப்‌ பின்பற்றும்படி, அவருடைய 
இருதயத்தை சாயப்பண்ணுகிறார்கள்‌. 
சாலொமோனும்‌ தன்னுடைய ஸ்திரீகளின்‌ 

விருப்பத்தின்‌ பிரகாரம்‌, அந்நிய 
தெய்வங்களை ஆராதிக்கிறார்‌. 


பார்வைக்கு 
செய்ததினால்‌, 





i al 
TT 


சாலொமோன்‌ எருசலேமுக்கு எதிரான 
மலையிலே மோவாபியசின்‌.  அருவருப்பாகிய 
காமோசுக்கும்‌, அம்மோன்‌  புத்திரரின்‌ 
அருவருப்பாகிய மோளோகுக்கும்‌ மேடையைக்‌ 
கட்டுகிறார்‌. இப்படியே தங்கள்‌ 
தேவர்களுக்குத்‌ தூபங்காட்டிப்‌ பலியிடுகிற 
அந்நியஜாதியாரான தன்‌ ஸ்திரீகள்‌. 
எல்லாருக்காகவும்‌ செய்கிறார்‌ 
(இராஜா 11:78) 


சாலொமோனுடைய 

அந்நிய தெய்வங்களை வோரதிக்தத்கக 

பயன்படுத்தப்படுகிறது. அவர்‌ அந்நிய 

தேவர்களின்‌ ஆசாரியர்களை பராமரிக்கிறார்‌. 
மேடைகளைக்‌ 
தெய்வங்களும்‌ 
சாலொமோன்‌ 

சமத்துவமும்‌ சமரசமும்‌ பேசுகிறார்‌. 


சாலொமோன்‌ 
யோசியா ராஜாவின்‌ 


கட்டின 
காலம்‌ 


எருசலேமுக்‌ 
நாசமலையின்‌ வ 
இஸ்ரவேலின்‌ சாலொமோன்‌ 
சீதோனியரின்‌ அருவருப்பாகிய 
அஸ்தரோத்திற்கும்‌, மோவாபியரின்‌ 
அருவருப்பாகிய காமோசுக்கும்‌, அம்மோன்‌ 
புத்திரரின்‌ அருவருப்பாகிய மில்கோமுக்கும்‌ 
கட்டியிருந்த  மேடைகளையும்‌ 
தீட்டாக்கி, 


ராஜாவாகிய 


அவைகளின்‌: 
எலும்புகளால்‌ 
(2இராஜா 23:1314). 

சாலொமோன்‌ தன்னுடைய வயதான 
காலத்தில்‌. மாம்சத்தின்‌ இச்சைகளுக்கு 
இடங்கொடுக்கிறார்‌. வாலிபத்தின்‌ 
ஆசைகளை பின்பற்றிப்போகிறார்‌. 
சாலொமோனிடத்தில்‌ 
ஞானம்‌ இருந்தாலும்‌, 
நடந்துகொள்கிறார்‌. 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சாலொமோன்‌ அநேகருக்கு உபதேசம்‌ 
பண்ணுகிறவர்‌. ஆனால்‌ அவர்‌ தனக்கு 
தானே  உபதேசம்பண்ணி, எச்சரிப்பாய்‌ 
ஜீவிக்கவில்லை. பிறருக்கு, 
உபதேசம்பண்ணுவது எளிது. நமக்கு நாமே 
உபதேசம்பண்ணி, அந்த உபதேசத்திற்கு 
கீழ்ப்படியும்போதுதான்‌ நமக்கு ஆசீர்வாதம்‌ 
கிடைக்கும்‌. மற்றவர்களுடைய தப்பிதங்களை 
சுட்டிக்காண்பிப்பது எளிது. அந்த 
தப்பிதங்களை நாம்‌ செய்யாதவாறு, 
எச்சரிக்கையாயிருப்பதே நமக்கு நல்லது. 


சாலொமோன்‌ ஞானத்தில்‌ சிறந்தவர்‌ 
ஐசுவரியம்‌ மிகுந்தவர்‌ 

ஆலயத்தைக்‌ கட்டினவர்‌. 

பலிபீடத்தைக்‌ கட்டி அதிலே ஏராளமான 
பலிகளை. செலுத்தினவர்‌. ஆனாலும்‌ 
சாலொமோன்‌ அந்நிய ஜாதியாரான 
அநேகம்‌ ஸ்திரீகள்மேல்‌ ஆசை வைத்து, 
அவர்களோடு ஐக்கியமாமிருந்து, கர்த்தரை 
விட்டு விலகிப்போய்விடுகிறார்‌. கர்த்தருக்கு 
விரோதமாகப்‌ பாவம்‌ செய்கிறார்‌, 


ஆதியிலே கர்த்தர்‌ மனுஷனுடைய 
விலாவிலிருந்து ஸ்திரீயை உண்டு 
பண்ணினார்‌. மனுஷன்‌ ஸ்திரீகள்‌ விஷயத்தில்‌ 
குவனமாயிருக்கவேண்டும்‌. இல்லையென்றால்‌ 
அவனுடைய விலா எலும்பே அவனுடைய 
தலையை உடைத்துப்போடும்‌. 
ஆகையினால்‌ தன்னை நிற்கிறேன்‌ 
என்று நினைக்கிறவன்‌, கீழே 
விழுந்துமிடாதவாறு எச்சரிக்கையாயிருக்க 
மனுஷர்‌ பலவீனமானவர்கள்‌. 
பவத்‌ கிருபையில்லாமல்‌, மனுஷரால்‌. 
பரிசுத்தமாய்‌ ஜீவிக்க முடியாது. நம்முடைய 
ஆவிக்குரிய ஜீவியத்திலே, நாம்‌ எப்போதும்‌ 
கர்த்தருடைய கிருபையை சார்ந்து 
ஜீவிக்கவேண்டும்‌. 
கர்த்தர்‌ சாலொமோனுக்கு விசேஷித்த. 
ஞானத்தையும்‌ ஏராளமான ஐசுவரியத்தையும்‌ 
கொடுத்தார்‌. சாலொமோனுடைய பொக்கிஷ. 
சாலையிலே பொன்னும்‌ வெள்ளியும்‌ நிரம்பி 
சாலொமோன்‌. அந்த 
சரியாக ஆளுகை 
அந்த ஐசுவரியமே 
அவருக்கு கண்ணியாயிற்று. சாலொமோன்‌ 
கர்த்தருடைய பொக்கிஷத்தை எடுத்து, 
அந்நிய தெய்வங்களுக்கு மேடைகளைக்‌ 
கட்டுகிறார்‌ 





i= FTN 
TT 


| ிலயத்தல்‌ சனியும்‌ 


கதக்‌ 
ஐசுவரியம்‌ நமக்கு 
ஆசீர்வாதமாயிராமல்‌,  ஆபத்தாயிருக்கும்‌. 
ஐசுவரியத்தினால்‌ வரும்‌ சோதனைகளை 
மேற்கொள்வது மிகவும்‌ கடினமாயிருக்கும்‌ 
ஆவிக்குரிய 


பெற்று 
மிகவும்‌ 


செழிப்பும்‌ 
மிகவும்‌ 
இல்லையென்றால்‌, 


தங்களுடைய 
ஜீவியத்தில்‌ வளர்ச்சி 
முன்னணியிலிருக்கிறவர்கள்‌ 
எச்சரிப்பாயிருக்கவேண்டும்‌. பிசாசானவன்‌ 
அவர்களை வலுவாய்த்‌ தாக்குவதற்கு. 
வாய்ப்புள்ளது. ஆவிக்குரிய தலைவர்கள்‌ 
வழுலிப்போய்விட்டால்‌, அதனால்‌ ஏற்படும்‌. 
சேதம்‌ மிகவும்‌ 'அதிகமாயிருக்கும்‌. 
தலைவர்களுடைய பின்மாற்றத்தினால்‌, 
கர்த்தருடைய அதிகமாய்த்‌ 


தூஷிக்கப்படும்‌. 
ம்முடைய 
தத்தம்‌ நக்கு. நிதிததிகத்கம்‌ இக்க 
நோக்கி, அவருடைய அடிச்சுவடுகளைப்‌ 
பின்பற்றி, பயபக்தியோடு ஓடவேண்டும்‌. 
கர்த்தருடைய கிருபகளைப்‌ 
பெற்றுக்கொள்ளவேண்டும்‌. நம்முடைய 
சுயபுத்தியையோ, சுயபலத்தையோ 
சுயபக்தியையோ சார்ந்திராமல்‌, கர்த்தருடைய 
கிருபையை சார்ந்து கொள்ள வேண்டும்‌. 


நாமம்‌ 


கர்த்தருடைய கோபம்‌ 
1இராஜா 1129-18 


1இராஜா 11:9. ஆகையால்‌ இஸ்ரவேலின்‌ 
தேவனாகிய கர்த்தர்‌ சாலொமோனுக்கு 
இரண்டுவிசை. தரிசனமாகி, 
அத்தியதேவர்கனைப்‌ 
யின்பற்றவேண்டாம்‌ என்று 
கட்டளையிட்டிருந்தும்‌, அவன்‌ 
கர்த்தரை விட்டுத்‌ தன்‌ இருதயத்தைத்‌ 
திருப்பி, 


1இராஜா 11:10. அவர்‌ கற்பித்ததைக்‌ 
கைக்கொள்னாமற்‌ போனதினால்‌. 
கர்த்தர்‌ அவன்மேல்‌ கோபமானார்‌. 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


1இராஜா 11:11. ஆகையால்‌ கர்த்தர்‌ 
சாலொமோனை நோக்கி: நான்‌ 
உனக்குக்‌ கட்டளையிட்ட என்‌ 
உடன்படிக்கையையும்‌ என்‌ 
கட்டளைகளையும்‌ தீ 
கைக்கொன்னாமற்போய்‌ இந்தக்‌ 
காரியத்தைச்‌. செய்தபடியினால்‌, 
ராஜ்யபாரத்தை உன்னிடத்திலிருத்து 
பிடுங்கி, அதை உன்‌ 
ஊழியக்காரனுக்குக்‌ கொடுப்பேன்‌. 


1இராஜா 1102. ஆகிலும்‌ உன்‌ 
தகப்பனாகிய தாளிதினிமித்தம்‌, நான்‌ 
அதை உன்‌ நாட்களிலே செய்வதில்லை; 
உன்‌ குமாரனுடைய கையினின்று 
அதைப்‌ பிடுங்குவேன்‌. 


1இராஜா 11:18. ஆனாலும்‌ ராஜ்யம்‌ 
முழுவதையும்‌ நான்‌ பிடுங்காமலும்‌, என்‌ 
தாசனாகிய தாவீதினிமித்தமும்‌, நான்‌ 


கோத்திரத்தை நான்‌ உன்‌ க்கக்‌ 
கொடுப்பேன்‌ என்‌ றார்‌. 


சாலொமோன்‌ 

விரோதமாகப்‌ பாவம்‌ செய்கிறார்‌. இதன்‌ 

நிமித்தமாக கர்த்தருடைய கோபம்‌ 

சாலொமோன்மேல்‌ வருகிறது. சாலொமோன்‌ 

ந்‌ ஸ்திரீகள்மேல்‌ ஆசைவைத்து 
ஐக்கியமாயிருக்கிறார்‌ 

தன்னுடைய அந்நிய 

ஸ்திரீகளோடு சேர்ந்து விக்கிரகங்களை 

ஆராதிக்கிறார்‌. காமோசக்கும்‌, 
மோளோகுக்கும்‌ மேடைகளைக்‌ கட்டுகிறார்‌. 


கர்த்தருக்கு 


இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
சாலொமோனுக்கு இரண்டுவிசை தரிசனமாகி, 
“அந்நியதேவர்களைப்‌  பின்பற்றவேண்டாம்‌" 
என்று  கட்டளையிட்டிருக்கிறார்‌. ஆனால்‌ 
சாலொமோனோ கர்த்தரை விட்டுத்‌ தன்‌ 
இருதயத்தைத்‌ திருப்பி, விக்கிரகங்களைப்‌ 
பின்பற்றிப்போகிறார்‌. கர்த்தர்‌ தனக்கு 
கற்பித்ததை சாலொமோன்‌ 
கைக்கொள்ளவில்லை. இதனால்‌ கர்த்தர்‌ 
சாலொமோன்மேல்‌ கோபமாகிறார்‌. 





i FTE 
TT 


கர்த்தர்‌ சாலொமோனுக்கு தம்முடைய 
கோபத்தின்‌ வார்த்தைகளைச்‌ சொல்லுகிறார்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய தீர்க்கதரிசி மூலமாய்‌ 
சாலொமோனிடத்தில்‌ இந்தச்‌ செய்தியைச்‌ 
சொல்லியிருக்கவேண்டும்‌ என்று 
வேதபண்டிதர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. 
சாலொமோன்‌ இப்போது கர்த்தரைவிட்டு 
வழிவிலகிப்போயிருக்கிறார்‌. அவர்‌ கர்த்தருக்கு 
விரோதமாகப்‌ பாவம்‌ செய்கிறார்‌. 
கர்த்தர்‌. சாலொமோனை நோக்கி: 
“நான்‌ உனக்குக்‌ கட்டளையிட்ட என்‌: 
உடன்படிக்கையையும்‌ என்‌ கட்டளைகளையும்‌ 
கைக்கொள்ளாமற்போய்‌ இந்தக்‌ 
காரியத்தைச்‌ செய்தபடியினால்‌, 
எத்பாரத்தை உன்னிடத்திலிருந்து பிடுங்கி, 
உள்‌ ஊழியக்காரனுக்குக்‌ 
கொடுப்பேன்‌" 


(இராஜா 114) என்று 
சொல்லுகிறார்‌ 


சாலொமோன்‌ கர்த்தருக்கு விரோதமாக. 
கலகம்பண்ணுகிறார்‌ கர்த்தரைவிட்டுப்‌ 
பிரிந்துபோகிறார்‌. ஆகையினால்‌. 
சாலொமோனுடைய ராஜ்யத்தின்‌ ஒரு பகுதி, 
அவருடைய குடும்பத்தாரைவிட்டுப்‌ 
பிரிந்துபோகும்‌. அவர்கள்‌ சாலொமோனுடைய 
குடும்பத்திற்கு 


கலகம்பண்ணுவார்கள்‌. 


கர்த்தர்‌ சாலொமோனுக்கு கோபமான 
வார்த்தைகளைச்‌ சொன்னாலும்‌, அவர்‌ 
தாவீதின்‌. குடும்பத்தார்மீது இன்னும்‌ 
பிரியமாயிருக்கிறார்‌. கர்த்தர்‌ சாலொமோனை 
நோக்கி, “ஆகிலும்‌ உன்‌ 
தாலீதினிமித்தம்‌, 
நாட்களிலே 
குமாரனுடைய 
பிடுங்குவேன்‌. 
முழுவதையும்‌ நான்‌ பழங்காலம்‌. என்‌ 
தாசனாகிய  தாவீதி. நான்‌ 
தெரிந்துகொண்ட எருசலேமினிமித்தழும்‌, ஒரு 
கோத்திரத்தை நான்‌ உன்‌ குமாரனுக்குக்‌ 
கொடுப்பேன்‌” (1இராஜா 114273) என்று 
சொல்லுகிறார்‌. 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


நியாயத்தீர்ப்பு 
சாலொமோன்மீது வருகிறது. ஆனாலும்‌ 
கர்த்தர்‌ தாவீதின்‌ நிமித்தமாக, தம்முடைய 
குறைத்துக்கொள்கிறார்‌. 

வேகத்தையும்‌ 

குறைத்துக்கொள்கிறார்‌. சாலொமோனுடைய 
ராஜ்யபாரத்தின்‌ ஒரு பகுதியை கர்த்தர்‌ 
பிடுங்குவார்‌. ஆனாலும்‌ கர்த்தர்‌ அதை 
சாலொமோனுடைய நாட்களில்‌ செய்யாமல்‌, 
அவருடைய குமாரரின்‌ நாட்களில்‌ செய்வார்‌. 


கர்த்தருடைய 


ய ராஜ்யபாரம்‌ 
தன்னைவிடடுப்‌ பங்கிட்டுக்‌ 
சாலொமோன்‌ பார்க்கமாட்டார்‌. இந்த 
சம்பவம்‌ அவர்‌ மரித்த பின்பு நடைபெறும்‌. 
கர்த்தர்‌ சாலொமோனுடைய ராஜ்யபாரத்தை 
அவரிடத்திலிருந்து பிடுங்கி, அதை 
அவருடைய குமாரனுக்கு கொடுப்பார்‌. 


ரெகொபெயாம்‌  சாலொமோனுடைய 
குமாரர்களில்‌ ஒருவர்‌. அம்மோன்‌ ஜாதியான 
அவன்‌ தாய்க்கு நாமாள்‌ என்று பேர்‌ 
இராஜா 14:௮), அம்மோன்‌ ஜாதியான 
ள்‌ சாலொமோனுடைய மனைவிகளில்‌ 
இவள்‌ இஸ்ரவேல்‌ தேசத்தை 
சாலொமோனுக்கும்‌ 
பிறந்த மகனுடைய பெயர்‌ 
சாலொமோனுக்கு பின்பு 
இஸ்ரவேல்‌ தேசத்திற்கு 
ராஜாவாகிறான்‌. கர்த்தர்‌ ரெகொபெயாமின்‌ 
கையிலிருந்து, இஸ்ரவேலின்‌ ராஜ்யபாரத்தில்‌ 
ஒரு பகுதியை பிடுங்குகிறார்‌. 


பதக்க 
பலமுள்ளவர்களாயும்‌, திரளான 
எண்ணிக்கையுள்ளவர்களாயும்‌ 
இருக்கிறார்கள்‌. இவர்கள்‌ 
தாவீதின்‌. குடும்பத்தாருக்கு 
உண்மையுள்ளவர்களாயிருப்பார்கள்‌. தாவீது 
எருசலேமைக்‌ கட்டினார்‌. எருசலேமிலே 
கர்த்தருடைய ஆலயம்‌ இருக்கிறது. கர்த்தர்‌ 
தாவீதையும்‌, எருசலேமையும்‌ நோக்கிப்‌ 
பார்க்கிறார்‌. தாவீதின்‌ நிமித்தமாகவும்‌, 
எருசலேமின்‌ நிமித்தமாகவும்‌, கர்த்தர்‌ 
சாலொமோனுடைய குமாரனுக்கு, 
யூதாகோத்திரத்தைக்‌ கொடுக்கிறார்‌. 





f= FTE 
TT 


கர்த்தருடைய 
சாலொமோனுடைய இரு; 
தொடுகிறது. சாலொமோன்‌ கர்த்தருடைய 
உடன்படிக்கையையும்‌, அவருடைய 
கட்டளைகளையும்‌  கைக்கொள்ளவில்லை. 
சாலொமோன்‌ கர்த்தருக்கு பிரியமான 
காரியத்தைச்‌ செய்யாமல்‌, கர்த்தரைக்‌ 
கோபப்படுத்தும்‌ காரியத்தை செய்கிறார்‌. 
கர்த்தர்‌ சாலொமோனுடைய தப்பிதத்தை: 
உணர்த்துகிறார்‌. சாலொமோனுடைய 
மனச்சாட்சி தட்டியெழுப்பப்படுகிறது. 


சாலொமோன்‌ தன்னுடைய பாவங்களை 
உணருகிறார்‌. தன்னுடைய பாவங்களுக்காக 
மனந்திரும்புகிறார்‌. அவர்‌ கர்த்தருடைய 
சமுகத்திலே தன்னை வெகுவாகத்‌ தாழ்த்தி, 
தன்னுடைய பாவங்களை அறிக்கை 
செய்கிறார்‌. கர்த்தர்‌ தமது கிருபையினால்‌. 
தன்னுடைய பாலங்களை மன்னிக்க 
வேண்டுமென்று விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 
கர்த்தர்‌ 
பப 
சாலொமோனுடைய இருதயத்தில்‌. 
உண்டாயிற்று. அதன்பின்பு சாலொமோன்‌ 
முன்புபோல, கர்த்தருக்கு பிரியமானவராகவும்‌, 
பிரயோஜனமானவராகவும்‌ ஜீவிக்கிறார்‌. 
கர்த்தருடைய ஊழியத்தை தொடர்ந்து 
செய்கிறார்‌. 
சாலொமோன்‌ 
பாவங்க 
பங்கிம்‌ 
எழுதியிருக்கவேண்டும்‌. 
மனந்திரும்புதலின்‌ செய்தி, 
மனந்திரும்பின 
அடையாளபாயிருக்கிறது. 
சாலொமோனுடைய 
நொறுங்கிப்போயிருக்கிறது. 
தாவீது தன்னுடைய பாவங்களுக்காக 
மனந்திரும்பி, கர்த்தருடைய சமுகத்திலே 
தன்னைத்‌ தாழ்த்தினார்‌. தாவீதின்‌ 


பாவங்களை 


தம்முடைய 
நிச்சயம்‌ 


என்னும்‌ 


தன்னுடைய 
மனந்திரும்பிய பின்பு 


புஸ்தகத்தை 
சாலொமோனுடைய 


அவருடைய 
இருதயத்திற்கு 
பாவத்தினால்‌ 
இருதயம்‌ 


வித்துகள்‌ கர்த்தர்‌ 
பிள்ளைகளெல்லோருக்கும்‌ 
கொடுக்கிறார்‌. 

ஒவ்வொரு விதமான 
கொடுக்கிறார்‌. 


ஒவ்வொருவருக்கும்‌ 
கிருபையைக்‌ 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சாலொமோன்‌ 
விழுந்தாலும்‌, அவர்‌ 
முறிந்துபோகவில்லை. கர்த்தர்‌ 
சாலொமோனைக்‌ குறித்து 
வார்த்தைகளை நிறைவேற்றுகிறார்‌. 


பாவத்திலே 
மொத்தமாய்‌ 
தாவீதுக்கு 
சொன்ன 


நான்‌ அவனுக்குப்‌ பிதாவாயிருப்பேன்‌, 
அவன்‌ எனக்குக்‌ குமாரனாயிருப்பான்‌; அவன்‌ 
அக்கிரமம்‌ செய்தால்‌, நான்‌ அவனை 
மிலாற்றினாலும்‌ 
அடிகளினாலும்‌ 
உனக்கு முன்பாக நூன்‌ 
தள்ளிவிட்டசவுலிடத்திலிருந்து, 
கடவை ிலக்கனைதுபோல்‌ அவ்களலிட்டு 
விலக்கமாட்டேன்‌" (2சாமு 7:145 


விசுவாசிகளாகிய 
விழுந்தாலும்‌, அதிலே 
வாசம்பண்ணக்கூடாது. 
வெளியேறவேண்டும்‌. 
வெறுக்கவேண்டும்‌. 
நேசிக்காமல்‌, 
நேசிக்கவேண்டும்‌. 


சாலொமோனின்‌ 
1இராஜா 11:14-25 


விரோதிகள்‌ 


1இராஜா 1114. கர்த்தர்‌ 
ஏதோமியனாகிய ஆதாத்‌ என்னும்‌ ஒரு 
விரோதியைச்‌. சாலொமோனுக்கு 
எழுப்பினார்‌; இவன்‌ ஏதோமிலிருந்த 
ராஜகுலமான வன்‌. 


1இராஜா 11:15. தாவீது ஏதோமில்‌ 
இருக்கும்போது படைத்தலைவனாகிய 
யோவாப்‌. ஏதோமிலுன்ன 
ஆண்மக்களையெல்லாம்‌ சங்கரித்து, 
வெட்டுண்டவர்கனை அடக்கம்பண்ணப்‌ 
போனான்‌. 


இராஜா 11:16.  அவர்கணெல்லாம்‌. 
சங்கரிக்குமனவும்‌, தானும்‌ இஸ்ரவேல்‌ 
அனைத்தும்‌ அங்கே ஆறுமாதம்‌ 
இருக்கும்போது, 


1இராஜா 11417. ஆதாதும்‌ 
அவனோடேகூட அவன்‌ தகப்பனுடைய 
ஊழியக்காரரில்‌ சில ஏதோமியரும்‌ 
எகிப்திற்குப்போக ஓடிப்‌ போனார்கள்‌; 
ஆதாத்‌ அப்பொழுது ஒரு 
சிறுபின்ளையாயிருந்தான்‌.. 





i FTE 
TT 


1இராஜா 1118. அவர்கள்‌ 
மீதியானிலிருந்து எழுத்து, பாரானுக்குச்‌. 
சென்று, பாரானிலே சில்‌ மனுஷரைக்‌ 
கூட்டிக்கொண்டு, எகிப்திற்குப்‌. 
பார்வோன்‌ என்னும்‌ எகிப்தின்‌ 
ராஜாவினிடத்திற்குப்‌ போனார்கள்‌; 
அவன்‌ இவனுக்கு ஒரு வீடுகொடுத்து, 


கொடுத்தான்‌. 


1இராஜா 11419. 
பார்வோனின்‌ கண்களில்‌ 
தயைகிடைத்தபடியினால்‌, 
ராஜஸ்திரீயாகிய 

என்னும்‌ தன்‌ 
சகோதரியை 
விவாகஞ்செய்துகொடுத்தான்‌.. 


1இராஜா 11:20, தாப்பெனேசின்‌ 
சகோதரியாகிய இவன்‌ அவனுக்குக்‌ 
கேனுபாத்‌ என்னும்‌ ஒரு குமாரனைப்‌ 
பெற்றான்‌; அவளைத்‌ தாப்பெனேஸ்‌ 
பார்வோனின்‌ வீட்டிலே வனர்த்தான்‌; 
அப்படியே கேனுபாத்‌ பார்வோனின்‌. 
வீட்டில்‌ அவனுடைய குமாரருடன்‌' 
இருந்தான்‌. 


இராஜா 1121. தாவீது தன்‌ 
யிதாக்கனோடே நித்திரையடைந்தான்‌. 
என்றும்‌, படைத்தலைவனாகிய 
யோவாப்‌ இறந்துபோனான்‌ என்றும்‌, 
எகிப்திலே ஆதாத்‌ கேள்விப்பட்ட 
போது, ஆதாத்‌ பார்வோனை நோக்கி: 
நான்‌ என்‌ ௬யதேசத்துக்குப்‌ போக. 
என்னை அனுப்பவேண்டும்‌ என்றான்‌. 


ஆதாதுக்குப்‌ 
மிகுத்த 
அவன்‌. 
தாப்பெனேஸ்‌ 
மனைவியின்‌. 
அவனுக்கு. 


1இராஜா 11:22. அதற்குப்‌ பார்வோன்‌: 
இதேர, நீ உன்‌ சுயதேசத்துக்குப்போக 
விரும்புகிறதற்கு, என்னிடத்தில்‌ உனக்கு 
என்ன குறைவு இருக்கிறது என்றான்‌; 
அதற்கு அவன்‌: ஒரு குறைவும்‌ இல்லை; 
அகிலும்‌ என்னை அனுப்பிவிடவேண்டும்‌. 
என்றான்‌. 


1இராஜா 
குமாரனாகிய 
வேறொரு 
எழுப்பினார்‌; 
ஆண்டவனாகிய ஆதாதேசர்‌ என்னும்‌ 
சோபாவின்‌. ராஜாவை விட்டு 
ஓடிப்போய்‌, 


விரோதியை 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


1இராஜா 11:24. தாவீது சோபாவில்‌: 
 உன்னவர்கனைக்‌ கொன்று 
போடுகையில்‌, அவன்‌ தன்னோடே, சில 
மனுஷரைச்‌ சேர்த்துக்கொண்டு, அந்தக்‌ 
கூட்டத்திற்குத்‌ 'தலைவனானான்‌; 
இவர்கள்‌ தமஸ்குவுக்குப்‌ போய்‌, அங்கே 
குடியிருந்து, தமஸ்குவில்‌ ஆண்டார்கள்‌. 


3 இராஜா 11:25. ஆதாத்‌ பொல்லாப்புச்‌ 
செய்ததுமல்லாமல்‌, ரேசோன்‌' 
சாலொமோனுடைய நானெல்லாம்‌. 
இஸ்ரவேலுக்கு. விரோதியாகி, 
சீரியாவின்மேல்‌ ராஜாவாயிருந்து, 
இஸ்ரவேலைப்‌ பகைத்தான்‌. 


கர்த்தர்‌ சாலொமோனுக்கு விரோதமாக 
இரண்டு விரோதிகளை எழுப்புகிறார்‌ 

கர்த்தருக்கு 
விரோதியாகிவிட்டார்‌. ஆகையினால்‌ 
சாலொமோனுக்கு விரோதமாக விரோதிகள்‌ 
Stat சாலொமோன்‌ கர்த்தருக்கு 


நக்கிய மம்குந்திகந்தால, 
விரோதமாக 
எழும்பமாட்டார்கள்‌. 
கர்த்தருக்கு விரோதியாகும்போது, 
சாலொமோனுக்கு விரோதிகளை எழுப்புகிறார்‌ 
ந்த வசனப்பகுதியில்‌: ா 
னன்‌ ஆதிய இதன்பின்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. இவர்கள்‌ இருவரும்‌ 
சாலொமோனுக்கு விரோதிகள்‌. 
சாலொமோன்‌ சமஸ்த இஸ்ரவேலுக்கும்‌ 
ராஜாவாயிருக்கிறார்‌. சாலொமோனின்‌ 
படைபலம்‌ மிகவும்‌ பெரியது. சாலொமோனுக்கு 
முன்பாக ஆதாத்தும்‌, ரேசோனும்‌ மிகவும்‌ 
சாதாரணமானவர்கள்‌. ஆனாலும்‌ 
சாலொமோனுடைய பாவம்‌ அவரை 
தாழ்த்துகிறது. அவரைப்‌ பலவீனமாக்குகிறது. 
ஆதாத்தும்‌, ரேசோனும்‌ 
சாதாரணமானவர்களாகயிருந்தாலும்‌, 
கர்த்தர்‌ அவர்கள்‌ இருவரையும்‌ 
சாலொமோனுக்கு விரோதிகளாக 
எழுப்புகிறார்‌. 


நாத்தும்‌, ரேசோனும்‌ தாங்களாகவே 
சாலொமோனுக்கு விரோதிகளாக 
எழும்பவில்லை. கர்த்தரே இவர்கள்‌ 
இருவரையும்‌ சாலொமோனுக்கு விரோதமாக 
எழுப்புகிறார்‌. 





i= FTE 
TT 


“கர்த்தர்‌. ஏதோமியனாகிய  ஆதாத்‌ 
என்னும்‌ ஒரு விரோதியைச்‌ சாலொமோனுக்கு 
எழுப்பினார்‌; வன்‌  ஏதோமிலிருந்த 
ராஜகுலமானவன்‌" (1இராஜா 11:14). 


'எலியாதாவின்‌ குமாரனாகிய ரேசோன்‌ 
என்னும்‌ வேறொரு விரோதியை தேவன்‌ 
எழுப்பினார்‌; இவன்‌ தன்‌ ஆண்டவனாகிய 

ஆதாதேசர்‌ என்னும்‌ சோபாவின்‌ ராஜாவை. 
இடு ஒடிப்போனவன்‌" 


தாவீதின்‌ 

விரோதமாக. 

பகையாயும்‌ இருந்தார்கள்‌. 
ஏதோமின்மீதும்‌. சோபாவின்மீதும்‌ 
யுத்தம்பண்ணியபோது, இவர்கள்‌ இருவரும்‌ 
இஸ்ரவேல்‌ தேசத்திற்கு விரோதியானார்கள்‌. 


"தாவீது ஏதோமில்‌ இருக்கும்போது, 
படைத்தலைவனாகிய யோவாப்‌ ஏதோமிலுள்ள 
ஆண்மக்களையெல்லாம்‌ சங்கரித்து, 
வெட்டுண்டவர்களை அடக்கம்பண்ணப்‌ 
போனான்‌" (இராஜா 1115) 


தாவீது சோபாவில்‌ உள்ளவர்களைக்‌ 
கொன்றுபோடுகையில்‌, அவன்‌ தன்னோடே 
சில மனுஷ சேர்த்துக்கொண்டு, 
ந்தம்‌ கூட்டத்திற்குத்‌ தலைவனானான்‌; 
ப்‌ போய்‌, 
குடியிருந்து, தமஸ்குவில்‌ ஆண்டார்கள்‌ 


இராஜா 11:24). 


க்கு பின்பு 
த்‌ ஸ்ரவேலுக்கும்‌ 
சாலொமோனுடைய ஐசுவரியங்களும்‌, 
அரமனைகளும்‌, சேனை வீரர்களும்‌ 
சாலொமோனுடைய ஆளுகைக்கு வருகிறது. 
தாவீது இஸ்ரவேல்‌ தேசத்தின்‌ எல்லைகளை 
ஏற்கெனவே விஸ்தாரம்பண்ணியிருக்கிறார்‌. 
ராஜாங்கத்தின்‌ பொக்கிஷங்களை 
பொன்னினாலும்‌, வெள்ளியினாலும்‌ 
நிரப்பியிருக்கிறார்‌. இவையெல்லாம்‌ 
சாலொமோனுக்கு, அவருடைய 
தகப்பனாராகிய தாவீதின்‌ மூலமாய்‌ வந்த 
ஆசீர்வாதங்கள்‌. 


சாலொமோன்‌ 
ராஜாவாகிறார்‌ 


சாலொமோன்‌ தாவீதின்‌ 
சிங்காசனத்தில்‌ வீற்றிருந்த நாளிலிருந்து, 
ஆசீர்வாதங்களை மாத்திரமே 
அனுபவித்து வந்திருக்கிறார்‌. அவர்‌ 
எந்த ஒரு கஷ்டங்களையும்‌, 
துன்பங்களையும்‌ அனுபவித்ததில்லை. 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தாவீதின்‌ ஆசீர்வாதங்களை சாலொமோன்‌ 
தொடர்ந்து அனுபவிக்கவேண்டுமென்றால்‌, 
அவர்‌ கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து, கர்த்தரோடு 


சாலொமோனும்கு 
எழுப்புகிறார்‌. 


விரோதிகளை 


ஆதாத்‌ ஒரு. ஏதோமியன்‌. இவன்‌ 
ராஜகுலத்தை சேர்ந்தவன்‌. தாவீது 
ஏதோமின்மீது யுத்தம்ண்ணி அதை 
ஜெயித்தார்‌. 


“ஏதோமில்‌. தாணையங்களை 
வைத்தான்‌: ஏதோம்‌ எங்கும்‌ அவன்‌ 
தாணையங்களை வைத்ததினாலே, ஏதோமியர்‌ 
எல்லாரும்‌ தாவீதைச்‌ 
சேலிக்கிறவர்களானார்கள்‌; தாவீது போன 
எல்லா இடத்திலும்‌ கர்த்தர்‌ அவனைக்‌ 
காப்பாற்றினார்‌" சாமு 8:14), 


தாவீது ஏதோமில்‌ க்கும்போது 
படைத்தலைவனாகிய வள எள்ள 
ஆண்மக்களையெல்லாம்‌ சங்கரித்து, 
வெட்டுண்டவர்களை அடக்கம்பண்ணப்‌ 
போனான்‌. அவர்களெல்லாம்‌ 
சங்கரிக்குமளவும்‌, தானும்‌ இஸ்ரவேல்‌ 
அனைத்தும்‌ அங்கே ஆறுமாதம்‌ இருந்தார்கள்‌ 
(இராஜா 115,16). 
ஏதோமியர்‌ 
பூர்வகாலத்து 


இஸ்ரவேலருக்கு 
ன்‌ 
நிமித்தமாய்‌ 


தாவீது, ஏதோமியரை 
மகாசங்காரமாய்‌ சங்கரித்தார்‌. அப்போது 
ஆதாத்‌ ஒரு சிறுபிள்ளையாயிருந்தான்‌. 
அவன்‌ ராஜகுலத்தை சேர்ந்தவன்‌. 


| ஆதாதும்‌ அவனோடேகூட அவன்‌ 

ஊழியக்காரரில்‌: சில. 

எகிப்திற்குப்பேக ஓடிப்‌ 

ஆதாத்‌ அப்பொழுது ஒரு 
சிறுபிள்ளையாயிருந்தான்‌ (1இராஜா 1117). 


ஏதோமியரின்‌ ஊழியக்காரர்கள்‌ 


சிறுபிள்ளையாயிருந்த ஆதாத்தை 
பாதுகாத்தார்கள்‌. 


சத்துருக்கள்‌. 





f= a 
TT 


அவர்கள்‌ மீதியானிலிருந்து எழுந்து, 
பாரானுக்குச்‌ சென்று, பாரானிலே சில. 
மனுஷரைக்‌ கூட்டிக்கொண்டு, எகிப்திற்குப்‌ 
பார்வோன்‌. என்னும்‌ எகிப்தின்‌ 
ராஜாவினிடத்திற்குப்‌ போனார்கள்‌; 
பார்வோன்‌ ஆதாத்துக்கு ஒரு 
வீடுகொடுத்து இவனுக்கு ஆகாரத்தைத்‌ 
திட்டம்பண்ணி, நிலத்தையும்‌ கொடுத்தான்‌ 
(இராஜா 1118). 


ஏதோயின்‌ 
தேசத்திலிருந்து 


ஊழியக்காரர்கள்‌, ஏதோம்‌ 
சிறுபிள்ளையாயிருந்த 
ஆதாத்தைத்‌ தூக்கிக்கொண்டு தப்பி 
ஒடினபோது, முதலாவதாக அவர்கள்‌ 
மீதியான்‌ தேசத்திற்குப்‌ போனார்கள்‌. அதன்‌ 
பின்பு அவர்கள்‌ பாரான்‌ தேசத்திற்கு. 
சென்றார்கள்‌. அங்கே அவர்கள்‌ தங்களோடு 
சில. மனுஷரைக்‌ கூட்டிக்கொண்டார்கள்‌. 
அவர்கள்‌ அதன்பின்பு பாரானிலிருந்து 
எகிப்து தேசத்திற்கு போனார்கள்‌. அங்கே 
பார்வோன்‌ எகிப்தின்‌ ராஜாவாயிருந்தான்‌. 


எகிப்தின்‌ ராஜா... ஆதாத்தை 
தன்னுடைய தேசத்தில்‌ ஏற்றுக்கொண்டான்‌ 
ஆதாதுக்குப்‌ பார்வோனின்‌ கண்களில்‌ 
மிகுந்த தமைகிடைத்தபடியினால்‌, அவன்‌ 
ராஜஸ்திரீயாகிய தாப்பெனஸ்‌ என்னும்‌ 
தன்‌ மனைவியின்‌ சகோதரியை 
அவனுக்கு  விவாகஞ்செய்துகொடுத்தான்‌ 
(இராஜா 11:19) 


எகிப்தின்‌ ராஜாவாகிய பார்வோன்‌ 
ஆதாத்தை தன்னுடைய தேசத்திலே ஒரு: 
இளவரசனைப்போல நடத்தினான்‌. அவனுக்கு 
சகல. மரியாதைகளையும்‌ கொடுத்தான்‌. 
ஆதாத்திற்கு ராஜகுடும்பத்தில்‌ விவாகம்‌ 
நடைபெற்றது. 


தாப்பெனேசின்‌ சகோதரியாகிய இவள்‌ 
அவனுக்குக்‌ கேனுபாத்‌ என்னும்‌ ஒரு 
குமாரனைப்‌ பெற்றாள்‌; அவனைத்‌ 
தாப்பெனேஸ்‌ பார்வோனின்‌ வீட்டிலே 
வளர்த்தாள்‌; அப்படியே கேனுபாத்‌ 
பார்வோனின்‌ வீட்டில்‌ அவனுடைய 
குமாருடன்‌ இருந்தான்‌ (1இராஜா 11:20). 
பார்வோனின்‌ அரமனையில்‌, 
ராஜாவின்‌ பிள்ளைகள்‌ வளருகிறார்கள்‌. 
அந்த அரமனையில்‌ ஆதாத்தின்‌ 
குமாரனாகிய கேனுபாத்தும்‌ வளருகிறான்‌. 
எகிப்தின்‌ அரமனையில்‌, ஆதாத்திற்கு, 
ராஜகுமாரருக்கு ஒப்பான மதிப்பும்‌ 
மரியாதையும்‌ கொடுக்கப்படுகிறது. 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


தாத்‌ 
க்கும்போது, தாவீது ஒஸ்லோ 
மரித்துப்போகிறார்‌. இந்தச்‌ 
எகிப்திலிருக்கிற ஆதாத்‌ 


தேசத்‌ 
தேசத்திலே. 
செய்தி 


பிதாக்களோடே 
என்றும்‌, 
யோவாப்‌ 
ந்துபோனான்‌ என்றும்‌, எகிப்திலே ஆதாத்‌ 
ள்விப்பட்டபோது, ஆதாத்‌ பார்வோனை 
நோக்கி: “நான்‌ என்‌ சுயதேசத்துக்குப்‌ போசு 
என்னை அனுப்பவேண்டும்‌" (1இராஜா 11:21) 
என்று கேட்கிறான்‌. 
மரித்துப்போன _ பின்பு. 
சாலொமோன்‌ 
ராஜாவாகிறார்‌ 


தாவீது 
அவருடைய ஸ்தானத்திலே, 
சமஸ்த  இஸ்ரவேலுக்கும்‌ 
சாலொமோன்‌ கர்த்தருடைய வார்த்தைக்கு 
கீழ்ப்படிந்து, கர்த்தரோடு நெருங்கிய 
ஐக்கியத்தில்‌ ஜீவித்த வரையிலும்‌, ஆதாத்‌ 
சாலொமோனுக்கு விரோதமாக 
இருந்ததில்லை. ஆதாத்‌ பார்வோனின்‌ 
அரமனையில்‌ 'சந்தோஷமாயிருக்கிறார்‌. 
அக்காலத்தில்‌ சாலொமோனும்‌ 
கர்த்தருக்கு பயந்து ஜீவித்தார்‌, இஸ்ரவேல்‌ 
தேசத்தை கர்த்தருக்கு. பயந்து, 
ராஜ்யபாரம்‌ பண்ணினார்‌. 


அதன்‌ பின்பு சாலொமோன்‌ அந்நிய 
ஸ்திரீகளை விவாகம்பண்ணி, அந்நிய 
தெய்வங்களை ஆராதனை செய்தார்‌. அவர்‌ 
கர்த்தரைவிட்டு விலகிப்போனார்‌. 
சாலொமோன்‌ கர்த்தருக்கு சத்துருவானார்‌. 
இந்த சூழ்நிலையில்‌ கர்த்தர்‌ ஆதாத்தை 
சாலொமோனுக்கு விரோதியாக எழுப்புகிறார்‌. 
ஆதாத்‌ பார்வோனை நோக்கி, 
“நான்‌ என்‌ சுயதேசத்திற்குப்போக 
என்னை அனுப்பவேண்டும்‌" [இராஜா 11:21) 
என்று கேட்கிறான்‌. 

பார்வோன்‌ ஆதாத்தின்மீது 
பிரியமாயிருக்கிறான்‌. ஆதாத்தின்‌ 
சுயதேசத்திற்கு அவனை அனுப்ப 
பார்வோனுக்கு ணர்‌ பார்வோன்‌ 


என்று கேட்கிறான்‌; 

ஒரு குறைவும்‌ 
இல்லை; ஆகிலும்‌ என்னை 
அனுப்பிவிடவேண்டும்‌' இராஜா 11:22) 
என்று சொல்லுகிறான்‌. 





f= FTE 
TT 


கர்த்தர்‌ ஆதாத்தை சாலொமோனுக்கு 
சத்துருவாக எழுப்புகிறார்‌. ஆகையினால்‌. 
ஆதாத்தால்‌ எகிப்து தேசத்தில்‌ அமைதியாக 
இருக்கமுடியவில்லை. கர்த்தர்‌ அனுப்பும்போது 
ஆதாத்தால்‌ போகாமலிருக்கவும்‌ முடியாது. 

கர்த்தர்‌ ரேசோன்‌ என்னும்‌ வேறொரு 
விரோதியை சாலொமோனுக்கு எழுப்புகிறார்‌. 
இவன்‌ சீரிய தேசத்தைச்‌ சேர்ந்தவன்‌. இவன்‌ 
எலியாதாவின்‌ குமாரன்‌. 


ரேசோன்‌ தன்‌ ஆண்டவனாகிய 
ஆதார்‌ என்னும்‌ சோபாவின்‌ ராஜாவை 
ஒடிப்போய்‌, தாவீது சோபாவில்‌ 
உள்ளவர்களைக்‌ கொன்றுபோடுகையில்‌, 
அவன்‌ தன்னோடே சில மனுஷனரச்‌ 
சேர்த்துக்கொண்டு, அந்தக்‌ கூட்டத்திற்குத்‌ 
தலைவனானான்‌; இவர்கள்‌ தமஸ்குவுக்குப்‌ 
போய்‌, ங்‌ குடியிருந்து. தமஸ்குவில்‌ 
ஆண்டார்கள்‌ (1இராஜா 11:2324). 


ரேசோன்‌ சாலொமோனுடைய 
நாளெல்லாம்‌ இஸ்ரவேலுக்கு விரோதியாகி, 
சீரியாவின்மேல்‌ ராஜாவாயிருந்து. 
இஸ்ரவேலைப்‌ பகைக்கிறான்‌ 
(இராஜா 11:23) 

சாலொமோன்‌ கர்த்தருக்கு 
ஜீவித்த நாட்கள்‌ வரையிலும்‌, 
தமஸ்குவிலே ஆளுகை செய்கிறான்‌. 
அதுவரையிலும்‌ அவன்‌  சாலொமோனுக்கு 
ஒரு தீங்கும்‌ செய்யவில்லை. சாலொமோன்‌ 
கர்த்தருக்கு விரோதமாக பாவம்‌ செய்ய 
ஆரம்பித்தபோது, ரேசோன்‌ 
சாலொமோனுடைய நாளெல்லாம்‌ 
இஸ்ரவேலுக்கு விரோதியாகிறான்‌. ரேசோன்‌ 
ஒருவேளை ஆதாத்தோடு உடன்படிக்கை 
செய்து, சாலொமோனுடைய நாளெல்லாம்‌ 
இஸ்ரவேலுக்கு விரோதியாகயிருந்திருக்க 
வேண்டும்‌. சாலொமோன்‌ கர்த்தரைவிட்டு 
விலகிப்போனபோது. கர்த்தருடைய 
பாதுகாப்பும்‌ பராமரிப்பும்‌ அவருக்கு 
கிடைக்கவில்லை. 


பயந்து, 
ரேசோன்‌ 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


பயெரொபெயாம்‌ 
1இராஜா 11:26-40 


1இராஜா 11:28, சேரேதா ஊரிலுன்ன 
எப்பிராயிம்‌ மனுஷனாகிய நேபாத்தின்‌ 
குமாரன்‌ பெரொயெயாம்‌ என்னும்‌ 
சாலொமோனின்‌ ஊழியக்காரனும்‌ 
ராஜாவுக்கு விரோதமாய்க்‌ 
கையெடுத்தான்‌; அவனுடைய தாய்‌ 
செகுகான்‌ என்னும்‌ பேருன்ன ஒரு 
விதவை. 


1இராஜா 11:27. அவன்‌ ராஜாவுக்கு 
விரோதமாய்க்‌ கையெடுத்த முகாத்தரம்‌ 
என்னவென்றால்‌, சாலொமோன்‌ 
மில்லோவைக்கட்டி, தண்‌ தகப்பனாகிய 
தாவீதுடைய நகரத்தின்‌ இடித்துபோன 
இடங்களைப்‌ பழுது பார்த்தபோது, 


வயெரொயெயாம்‌ 
பராக்கிரமசாலி. 
யாயிருத்தான்‌; அவன்‌ காரிய 
சுமர்த்தனான வாலிபன்‌ என்று 
சாலொமோன்‌ கண்டு, யோசேப்பு 
வம்சத்தாரின்‌. காரியத்தையெல்லாம்‌ 
அவன்‌ விசாரிப்புக்கு ஒப்புவித்தான்‌. 


1இராஜா 1129. 
யெரொபெயாம்‌ 
வெளியே 


1இராஜா 11:98. 


என்பவன்‌ 


அக்காலத்திலே. 
எருசலேமிலிருந்து 
போகிற போது, 
சீலோனியனான  அகியா என்னும்‌ 
தீர்க்கதரிசி புதுச்கால்வையைப்‌ 
போர்த்துக்‌ கொண்டிருந்து, வழியிலே 
அவனைக்‌ கண்டான்‌; இருவரும்‌ 
'வயல்வெளியிலே தனித்திருக்கையில்‌, 


1இராஜா அகியா தாண்‌ 
போர்த்துக்‌. கொண்டிருந்த 
புதுச்சால்வையைப்‌ பிடித்து, அதைப்‌ 
பன்னிரண்டு. துண்டாகக்‌ 
கிழித்துப்போட்டு, 


இராஜா 1131. 
நோக்கி: யத்துத்‌ 
எடுத்துக்கொள்‌; 
தேவனாகிய கர்த்தர்‌ 
என்னவென்றால்‌: 
சாஜ்யபாரத்தைச்‌ சாலொமோனுடைய 

த்து எடுத்துக்‌ கிழித்து, 
உனக்குப்‌ பத்துக்‌ கோத்திரங்களைக்‌ 
கொடுப்பேன்‌. 


11:90. 


வெரொபெயாமை 

துண்டுகளை: 
இஸ்ரவேலின்‌ 
சொல்லுகிறது 
இதோ, நான்‌ 





i FTE 
TT 


இராஜா 11:82 ஆனாலும்‌ என்‌ 
தாசனாகிய தரவீதுக்காகவும்‌, நான்‌ 
இஸ்ரவேல்‌ கோத்திரங்களில்‌ எல்லாம்‌. 
தெரிந்துகொண்ட எருசலேம்‌ 
நகரத்துக்காகவும்‌, ஒரு கோத்திரம்‌: 
அவனுக்கு இருக்கும்‌. 


11:33. அவர்கள்‌: 


1 இராஜா 
சீதோனியரின்‌ 


என்னைவிட்டு, 
தேவியாகிய அஸ்தரோத்தையும்‌, 
மோவாயியரின்‌ தேவனாகிய 
காமோசையும்‌, அம்மோன்‌ புத்திரரின்‌ 
தேவனாகிய மில்கோமையும்‌ 
பணித்துகொண்டு, அவன்‌ 
தகப்பனாகிய தாவிதைப்போல என்‌ 
பார்வைக்குக்‌ செம்மையாய்‌ 
இருக்கிறதைச்‌ செய்யவும்‌, என்‌ 
கட்டளைகளையும்‌. 
'தியாயங்களையும்‌ 
அவர்கள்‌. எண்‌: 
'நடவாமற்போனபடியினால்‌ 
செய்வேன்‌. 


என்‌ 
கைக்கொள்ளவும்‌, 
வழிகளில்‌ 
அப்படிச்‌. 


இராஜா 11:84. ஆனாலும்‌ ராஜ்யபார 
முழுவதையும்‌ நான்‌ அவண்‌ கையிலி. 
ருந்து எடுத்துப்‌ போடுவதில்லை; நான்‌ 
தெரிந்துகொண்டவனும்‌, எண்‌: 
கற்பனைகளையும்‌ என்‌: 
கட்டளைகளையும்‌ 
கைக்கொண்டவனுமான எண்‌: 
தாசனாகிய தாவிதினிமித்தம்‌, அவன்‌: 
உயிரோடிருக்கும்‌ நானெல்லாம்‌ அவனை 
அதிபதியாக வைப்பேன்‌. 


1இராஜா 11:85. ஆனாலும்‌ 
ராஜ்யபாரத்தை அவன்‌ குமாரன்‌ 
கையிலிருந்து எடுத்து, அதிலே பத்துக்‌: 
கோத்திரங்களை உனக்குத்‌ தருவேன்‌. 
1இராஜா 11:36. என்‌ 
விளங்கும்படிக்கு, 

தெரித்துகொண்ட. 

எருசலேமிலே என்‌: 

தாசனாகிய தாவீதுக்கு எந்நாளும்‌ ஒரு 
விளக்கு இருக்கத்தக்கதாக, அவன்‌ 
குமாரனுக்கு ஒரு கோத்திரத்தைக்‌ 
கொடுப்பேன்‌. 

இராஜா 11:37. நீ 
மனவிருப்பத்தின்படி. கண்கொண்டு 
இஸ்ரவேலின்‌ மேல்‌ ராஜாவாய்‌. 
இருப்பதற்காக நான்‌ உன்னைத்‌ 
தெரித்துகொண்டேன்‌. 


1 இராஜாக்கன்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


நான்‌ 


உனக்குக்‌ 
த 


என்‌ 


செய்கிறதுண்டானால்‌, 
உன்னோடிருந்து, நான்‌ தாவிதுக்குக்‌. 
கட்டினதுபோல உனக்கும்‌ நிலையான 
வீட்டைக்‌ கட்டி இஸ்ரவேலை உனக்குத்‌ 
தருவேன்‌. 


1இராஜா 11:89. இப்படி நான்‌ இந்தக்‌ 
காரியத்தினிமித்தம்‌ தாவீதின்‌: 
சுந்ததியைச்‌. சிறுமைப்படு த்தூவேன்‌; 
ஆகிலும்‌ எந்நாளும்‌ அப்படியிராது 
என்று சொன்னான்‌. 


11:40. அதினிமித்தம்‌ 
சாலொமோன்‌ யெரொபெயாமைக்‌ 
கொல்ல. வகைதேடினான்‌; 
யெரொபெயாம்‌ எழுத்து, எகிப்திற்குச்‌. 
சீஷாக்‌ என்னும்‌ எகிப்தின்‌ 
ராஜாவினிடத்தில்‌ ஓடிப்போய்‌, 
சாலொமோன்‌. மரணமடையுமட்டும்‌. 
எகிப்தில்‌ இருந்தான்‌. 


1இராஜா 


இந்த வனப்பகுதியில்‌ 
பெரொபெயாரைப்பற்றி முதன்‌ முறையாக 
சொல்லப்பட்டிருக்கிறது. இவன்‌  சேரேதா 
ஊரிலுள்ள  எப்பிராமீம்‌ மனுஷனாகிய 
நேபாத்தின்‌ குமாரன்‌. அவனுடைய தாய்‌ 
செரூகாள்‌ என்னும்‌ பேருள்ள ஒரு விதவை 
இராஜா 1:26). யெரொபெயாம்‌ 
இஸ்ரவேலை பாவம்‌ செய்யப்பண்ணினான்‌. 


கர்த்தர்‌ சாலொமோனை நேக்கி: 
நான்‌ உனக்குக்‌ கட்டளையிட்ட என்‌ 
உடன்படிக்கையையும்‌ என்‌ கட்டளைகளையும்‌ 
நீ... கைக்கொள்ளாமற்போய்‌ இந்தக்‌ 
காரியத்தைச்‌ செய்தபடியினால்‌, 
எழ்யார்்கை உன்னிடத்திலிருந்து பிடுங்கி, 

உன்‌ ஊழியக்காரனுக்குக்‌ 
கொடுப்பேன்‌" இராஜா 141) என்று 
சொன்னார்‌. 





f= al 
ETT 


கர்த்தர்‌ சாலொமோனுக்கு சொன்ன 
தம்முடைய வார்த்தையில்‌ யெரொபெயாமின்‌ 
பெயரைச்‌ சொல்லவில்லை. அதற்கு பதிலாக, 
"உன்‌ ஊழியக்காரன்‌" என்று சொல்லுகிறார்‌. 
யெரொபெயாமே கர்த்தர்‌ சொன்ன 
சாலொமோனுடைய ஊழியக்காரன்‌. கர்த்தர்‌ 
தாம்‌ சொன்ன பிரகாரம்‌, இஸ்ரவேலின்‌ 
ராஜ்யபாரத்தை, தூணெலோனிடத்திலிக்து 
பிடுங்கி, அவருடைய 
ழ்யக்தாரணில்‌ யெரொபெயாமுக்கு 
கொடுக்கிறார்‌ 


யெரொபெயாம்‌. 
கோத்திரத்தைச்‌ 
இஸ்ரவேலின்‌: பன்னிரண்டு 
கோத்திரத்தாரில்‌ யூதாகோத்திரத்தார்‌ 
முதன்மையானவர்களாயிருக்கிறார்கள்‌. 
யூதாவுக்கு அடுத்தபடியாக எப்பிராயீம்‌ 
கோத்திரத்தார்‌ மேன்மை பெற்றவர்கள்‌. 
யெரொபெயாமின்‌ தாயாருடைய பெயர்‌ 
செரூகாள்‌. இவள்‌ ஒரு விதவை. 


சாலொமோன்‌ கர்த்தருக்கு பயந்து, 
அவருடைய கற்களுக்கு கீழ்ப்படிந்து 
ஜீவித்தபோது, அவர்‌ மில்லோவைக்‌ கட்டினார்‌. 
இஸ்ரவேல்‌ தேசத்திலே காரியசமர்த்தரை 
சாலொமோன்‌ தன்னோடு 
சேர்த்துக்கொண்டார்‌. 


சாலொமோன்‌ மில்லோவைக்கட்டி, தன்‌ 
தகப்பனாகிய தாவீதுடைய நகரத்தின்‌ 
இடிந்துபோன இடங்களைப்‌ பழுது பார்த்தார்‌ 
அப்போது,  யெரொபெயாம்‌ என்பவன்‌ 
பராக்கிரமசாலியாயிருந்தான்‌: அவன்‌ காரிய 
சமர்த்தனான வாலிபன்‌ என்று சாலொமோன்‌ 
கண்டு, யோசேப்பு வம்சத்தாரின்‌ 
காரியத்தையெல்லாம்‌ அவன்‌ விசாரிப்புக்கு 
ஒப்புவித்தார்‌ (இராஜா 11;27,28). 


யெரொபெயாம்‌ யோசேப்பு 

வம்சத்தாரிடமிருந்து சாலொமோனுக்கு 

வரிவசூல்‌ பண்ணவேண்டும்‌. அந்த 

இராணுவ 

பராமரிக்கவேண்டும்‌. 

வம்சத்தாரிலிருந்து, 

சேனைக்கு 

தேர்ந்தெடுக்கும்‌ 

யெரொபெயாழுக்கு 
ஒப்புக்கொடுக்கப்பட்டிருக்கவேண்டும்‌. 


எப்பிராயீம்‌. 
சேர்ந்தவன்‌. 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சவலுக்கும்‌ சாமுவேலுக்கும்‌ 
வித்தியாச்முண்டு. 
பரக்கிரமசாலிகளையும்‌ 


இரு 
சவுல்‌ 
பலசாலிகளையும்‌ 
சேர்த்துக்கொண்டார்‌. 
காரியசமர்த்தரை 
தன்னிடமாகச்‌ சேர்த்துக்கொள்கிறார்‌. 
சவல்‌ இருந்த நாளெல்லாம்‌ 
பெலிஸ்தரின்மேல்‌. 
யுத்தம்‌ நடந்தது: 
பராக்கிரமசாலியையாகிலும்‌ 
பலசாலியையாகிலும்‌ 
அவர்கள்‌ எல்லாரையும்‌ 
சேர்த்துக்கொள்ளுவான்‌" சாமு 14:52) 


யெரொபெயாம்‌  சாலொமோனுடைய 
ஆளுகையின்‌ கீழிருக்கிறான்‌. யோசேப்பு 
வம்சத்தாரின்‌ காரியத்தையெல்லாம்‌ 
யெரொபெயாம்‌ விசாரிக்கிறான்‌. 


அக்காலத்திலே. யெரொபெயாம்‌ 
எருசலேமிலிருந்து வெளியே போகிற போது, 
சீலோனியனான அகியா என்னும்‌ தீர்க்கதரிசி 
புதுச்சால்வையைப்‌  போர்த்துக்கொண்டிருந்து, 
வழியிலே அவனைக்‌ காண்கிறான்‌; இருவரும்‌ 
த்திருக்கையில்‌, 
போர்த்துக்கொண்டிருந்த 
பிடித்து, அதைப்‌ 
துண்டாகக்‌ 

கிழித்துப்போடுகிறார்‌ (1இராஜா 11:29,30). 


அகியா 
யெரொபெயாமை 


என்னும்‌ தீர்க்கதரிசி 
நோக்கி, “பத்துத்‌ 
துண்டுகளை எடுத்துக்கொள்‌" என்று 
சொல்லுகிறார்‌. அகியா யெரொபெயாமுக்கு 
கர்த்தருடைய வார்த்தையைச்‌ சொல்லுகிறார்‌. 
இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
சொல்லுகிறது என்னவென்றால்‌: “இதோ, 
நான்‌ ராஜ்யபாரத்தைச்‌ சாலொமோனுடைய 
கையிலிருந்து எடுத்துக்‌ கிழித்து, உனக்குப்‌ 
பத்துக்‌ கோத்திரங்களைக்‌ கொடுப்பேன்‌. 
ஆனாலும்‌ என்‌ தாசனாகிய தாவீதுக்காகவும்‌, 
நான்‌ இஸ்ரவேல்‌ கோத்திரங்களில்‌ எல்லாம்‌ 
தெரிந்துகொண்ட எருசலேம்‌. 
நகரத்துக்காகவும்‌, ஒரு கோத்திரம்‌ அவனுக்கு 
இருக்கும்‌” ("இராஜா 11:31:32) 





i FTE 
TT 


இஸ்ரவேலின்‌ ராஜ்யபாரத்தை கர்த்தர்‌ 


அவருடைய 
பின்சந்ததியாரும்‌  ர்த்தரைலிட்டு விலகி 
நிய தெய்வங்களை. பின்பற்றுகிறார்‌ 

தோனியரின்‌ 


மோவாபியரின்‌ னக காமோசையும்‌, 
அம்மோன்‌ புத்திரரின்‌ தேவனாகிய 
மில்கோமையும்‌ பணிந்துகொண்டு, அவன்‌ 
தகப்பனாகிய தாவீதைப்போல என்‌ 
பார்வைக்குச்‌ செம்மையாய்‌ இருக்கிறதைச்‌ 
செய்யவும்‌, என்‌ கட்டளைகளையும்‌ என்‌ 
நியாயங்களையும்‌ கைக்கொள்ளவும்‌, அவர்கள்‌ 
என்‌ வழிகளில்‌ நடவாமற்போனபடியினால்‌ 
அப்படிச்‌ செய்வேன்‌" (இராஜா 11:33) என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. கர்த்தருடைய 
வார்த்தை 'அகியா மூலமாக 
யெரொபெயாமுக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. 
சாலொமோன்‌ மரித்துப்போன பின்பு. 
சமஸ்த இஸ்ரவேல்‌ தேசம்‌ 
பிரிக்கப்படும்‌. வடக்கு 
தோத்தில்‌ ட தகக்கேத்தத்தா்‌ 
இருப்பார்கள்‌. தெற்கு யூதாதேசத்தில்‌ 
இரண்டு கோத்திரத்தார்‌ இருப்பார்கள்‌. 
சாலொமோன்‌ 
கட்டியபோது, அவர்‌ இஸ்ரவேல்‌. 
பத்திரருக்கு ஆதரவைக்‌ காண்பிக்கவில்லை. 
அதற்கு பதிலாக, 
அதிகமான வரிகளை 


என்று 
சொல்லுலறார்கள்‌ 

கோத்திரத்தார்‌ 

மனப்பூர்வமாய்‌. 

அவர்கள்‌ 

விட்டுப்பிரிந்துபோக ஆயத்தமாயிருந்தார்கள்‌. 


மில்லோவைக்‌. 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சாலொமோன்‌  யெரொபெயாமை 
யோசேப்பு வம்சத்தாரின்‌ காரியத்தையெல்லாம்‌ 
விசாரிப்பதற்காக ஏற்படுத்துகிறார்‌ 
யெரொபெயாம்‌. வம்த்தாரை 
சாலொமோனுக்கு பதிலாக ஆளு 
செய்யவேண்டும்‌... ஒருவேளை: போரசேப்ப 
வம்சத்தார்‌ சாலொமோனுக்கு வரிசெலுத்த 
மறுத்திருக்கலாம்‌. சாலொமோனுடைய 
கட்டளைப்‌ பிரகாரம்‌, யெரொபெயாம்‌ 
யோசேப்பு வம்சத்தாரின்‌ காரியங்களை 
விசாரிப்பதற்காக, அவன்‌ எருசலேமிலிருந்து 
வெளியே போகிறான்‌. 


யோசேப்பு 


அப்பொழுது அகியா என்னும்‌ 
தீர்க்கதரிசி யெரொபெயாமை சந்திக்கிறார்‌ 
கர்த்தருடைய நாமத்தினால்‌. 
யெரொபெயாமுக்கு தீர்க்கதரிசனம்‌. 
சொல்லுகிறார்‌. கர்த்தர்‌ யெரொபெயாமை 
இஸ்ரவேலின்‌ ஒரு பகுதிக்கு ராஜாவாக 
நியமித்திருக்கிறார்‌. யெரொபெயாம்‌ யோசேப்பு 
வம்சத்தாரை விசாரிப்பதற்காக போகிறார்‌. 
கர்த்தரோ யெரொபெயாமை யோசேப்பு 
வம்சத்தாருக்கும்‌, மேலும்‌ இஸ்ரவேலின்‌ 
சில கோத்திரங்களுக்கும்‌ ராஜாவாக 
நியமிக்கிறார்‌ 
அகியா சீலோ 
அகியாவைப்பற்றி 
அதிகாரத்தில்‌ 


ஊரைச்‌ சேர்ந்தவர்‌. 
1இராஜா 14-ஆவது 
மறுபடியுமாய்ச்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர்‌ சீலோவை 
முற்றிலுமாய்‌ மறந்துவிடவில்லை. கர்த்தர்‌ 
பூர்வநாட்களை நினைத்துப்‌ பார்க்கிறார்‌. 
சீலோவிலிருந்து அகியா என்னும்‌ 
எழுப்பி, சீலோ ஊராரை 


யெரொபெயாமைச்‌ சந்தித்து, 
தான்‌ போர்த்துக்கொண்டிருந்த சால்வையைப்‌ 
பிடித்து. அதை பன்னிரண்டு துண்டாகக்‌ 
கிழித்துப்போடுகிறார்‌. கர்த்தருடைய 
வார்த்தையை சொல்லுவதற்கு முன்பாக, 
அகியா அதை ஒரு அடையாளத்தின்‌ 
மூலமாய்‌. வெளிப்படுத்துகிறார்‌. புதிய 
ஏற்பாட்டில்‌ அகபு தீர்க்கதரிசி 
இதுவ கர்த்தருடைய செய்தியை 
அடையாளத்தின்‌ மூலமாய்‌ 
வெளிப்படத்தியிரக்கிறார. 





i THEN 
TT 


கொண்ட ஒரு தீர்க்கதரிசி பூதேயாவிலிருந்து 
வந்தான்‌. அவன்‌ எங்களிடத்தில்‌ வந்து. 
பவலினுடைய கச்சையை எடுத்துத்‌ தன்‌ 
கைகளையும்‌ கால்களையும்‌ கட்டிக்கொண்டு: 
இந்தக்‌ கச்சையையுடையவனை 
எருசலேமிலுள்ள யூதர்‌ இல்விதமாய்க்‌ கட்டிப்‌ 
புறஜாதியார்‌ கைகளில்‌ ஒப்புக்கொடுப்பார்கள்‌ 
என்று பரிசுத்த ஆவியானவர்‌ சொல்லுகிறார்‌ 
என்றான்‌" (அப்‌ 212071. 


சொன்ன 


தீர்க்கதரிசன 
மிகவும்‌ ம்‌ 


ளிவாகவும்‌, 
சுருக்கமாகவும்‌ இருக்கிறது. அகியா 
கர்த்தருடைய நாமத்தினால்‌ பேசுகிறார்‌. 
கர்த்தர்‌ ராஜ்யபாரத்தை சாலொமோனுடைய 
கையிலிருந்து எடுத்து, கிழித்து, 
யெரொபெயாழுக்கு பத்துக்கோத்திரங்களைக்‌ 
கொடுப்பார்‌. யெரொபெயாம்‌ இஸ்ரவேலின்‌ 
பன்னிரண்டு கோத்திரங்களில்‌, 
பத்துக்கோத்திரங்களுக்கு ராஜாவாயிருப்பார்‌ 
இராஜா 11:31), 


செய்தி 


நற்குணத்தினிமித்தமாகவோ, அவர்‌ செய்கிற 
விசேஷித்த ஊழியங்களினிமித்தமாகவோ, 
கர்த்தர்‌ யெரொபெயாமின்‌ ராஜ்யபாரத்திற்கு 
பத்துக்கோத்திரங்களைக்‌ கொடுக்கவில்லை. 
கர்த்தர்‌ சாலொபோன்மீது. 
கோபமாயிருக்கிறார்‌. ன்‌ 
கர்த்தருடைய 
கீழ்ப்படியாமல்‌, அவரை 
விலகிப்போய்விடுகிறார்‌. சாலொமோனுடைய 
பின்மாற்றத்திற்கு தண்டனையாக, கர்‌ 
சாலொமோனுடைய 
ராஜ்யபாரத்தை 
பத்துக்கோத்திரத்தை யெரொபெயாமுக்கு 
கொடுக்கிறார்‌. 
சாலொமோனும்‌, 
குடும்பத்தாரும்‌, 
ஜனங்களும்‌ 
தெய்வங்களை 
அவர்கள்‌ 


அவருடைய 
அவரோடுகூடயிருக்கிற 
கர்த்தரைவிட்டு அந்நிய 
பின்பற்றிப்போகிறார்கள்‌. 
சீதோனியரின்‌ தேவியாகிய 
அஸ்தரோத்தையும்‌, மோவாபியரின்‌ 
தேவனாகிய காமோசையும்‌, அம்மோன்‌ 
புத்திரரின்‌ தேவனாகிய மில்கோமையும்‌: 
பணிந்துகொள்கிறார்கள்‌ ராஜா 11:33). 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


சாலொமோன்‌ தன்னுடைய 
தகப்பனாகிய தாவீதைப்போல, கர்த்தருடைய 
பார்வைக்கு செம்மையாயிருக்கிறதை 
செய்யவில்லை. அவர்‌ கர்த்தருடைய 
கட்டளைகளையும்‌, அவருடைய 
நியாயங்களையும்‌ கைக்கொள்ளவில்லை. 
சாலொமோன்‌ கர்த்தருடைய வழிகளில்‌: 
நடக்கவுமில்லை. இதனால்‌ கர்த்தர்‌ 
சாலொமோனிடமிருந்து ராஜ்யபாரத்தை 
எடுத்து, அதில்‌ பத்துக்கோத்திரத்தை 
யெரொபெயாமிடத்தில்‌ கொடுக்கிறார்‌. 
யெரொபெயாம்‌ இஸ்ரவேலின்‌ 
ஒத்துக்ேற்திர்திந்ு ராஜாவாயிருக்க 
தகுதியுமில்லை. 
இஸ்லேலை கண்பட பவல்‌ ரவு 
யெரொபெயாம்‌ 
யெரொபெயாம்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 
விரோதமாக பாவம்‌ 
யெரொபெயாமைப்போல ஒரு 
மோசமான ராஜா அவர்களை ராஜ்யபாரம்‌ 
பண்ணவேண்டும்‌ என்பது கர்த்தருடைய 
சித்தமாயிற்று. யெரொபெயாம்‌ நன்மைக்கு 
பாத்திரவானலல. ஆனால்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனங்களோ தீங்குக்கு 
பாத்திரவான்‌களாயிருக்கிறார்கள்‌. 


பாத்திரமானவனுமல்ல. 
மோசமானவன்‌. 
கர்த்தருக்கு, 

செய்ததினால்‌, 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ பன்னிரண்டு. 
கோத்திரத்தாராயிருக்கிறார்கள்‌. பன்னிரண்டு 
கோத்திரங்களில்‌  பத்துக்கோத்திரத்தாரை 
மாத்திரமே கர்த்தர்‌ யெரொபெயாமின்‌ 
ஆளுகைக்கு ஒப்புக்கொடுக்கிறார்‌. 

ரபெயாம்‌. பேராசைப்பட்டு, 
இஸ்ரவேலின்‌: பன்னிரண்டு 
கோத்திரத்தாரையும்‌ ராஜ்யபாரம்‌ 
பண்ணவேண்டும்‌ என்று நினைக்கக்கூடாது. 
அகபு இப்போது கர்த்தருடைய வார்த்தையை 
யெரொபெயாமுக்கு சொல்லுகிறார்‌. 
சாலொமோன்‌. உமிரோடிருக்கும்போதே, 
கர்த்தருடைய வார்த்தைகள்‌ தனக்கு 
சித்திக்கவேண்டும்‌ என்றும்‌ யெரொபெயாம்‌ 
அவசரப்படக்கூடாது. சாலொமோன்‌ மரித்த 
பின்புதான்‌, இஸ்ரவேலின்‌ 
பத்துக்கோத்திரத்தாரை ராஜ்யபாரம்‌ 
பண்ணும்‌ உரிமை  யெரொபெயாமுக்கு 
கொடுக்கப்படும்‌. 





f= FTE 
TT 


வார்த்தை 
தெளிவாகச்‌ 
இல்லையென்றால்‌ 
சாலொமோன்‌. 
அவருடைய 


கர்த்தருடைய 
யெரொபெயாமுக்கு 
சொல்லப்படுகிறது. 
அவன்‌ அவசரப்பட்டு, 
உமிரோடிருக்கும்போதே, 
ராஜாசனத்திற்கு விரோதமாக. 
செய்ய ஆரம்பித்துவிடுவான்‌ 
குழப்பத்தை ஏற்படுத்திவிடுவான்‌. 
யெரொபெயாம்‌ சமஸ்த  இஸ்ரவேலுக்கும்‌ 
ராஜாவாகவேண்டுமென்‌ று ஆசைப்படுவான்‌. 


கர்த்தர்‌ மூலமாக, 
பெரொபெயாமுக்கு தம்முடைய வார்த்தையைச்‌ 
சொல்லும்போது. "ஆனாலும்‌ ராஜ்யபார 
முழுவதையும்‌ நான்‌ அவன்‌ கையிலிருந்து 
எடுத்துப்‌ போடுவதில்லை; நான்‌ 
தெரிந்துகொண்டவனும்‌, என்‌ 
கற்பனைகளையும்‌ என்‌ கட்டளைகளையும்‌ 
கைக்கொண்டவனுமான என்‌ தாசனாகிய 
தாவீதினிமித்தம்‌, அவன்‌ உயிரோடிருக்கும்‌. 
நாளெல்லாம்‌... அவனை அதிபதியாக 
வைப்பேன்‌. ஆனாலும்‌ ராஜ்யபாரத்தை அவன்‌ 
குமாரன்‌ கையிலிருந்து எடுத்து. பன்றி 
பத்துக்‌ கோத்திரங்களை உனக்குத்‌ தருவேன்‌ 

(இராஜா 11:34,35) என்று சொல்லுகிறார்‌. 


யெரொபெயாம்‌ கர்த்தருடைய 
வார்த்தையைக்‌ 
கீழ்ப்படியவேண்டும்‌. 
அவருடைய 
தள்ளுவதற்கு 
செய்யக்கூடாது. 
ராஜ்யபாரத்திற்கு 
கலகம்பண்ணக்கூடாது. 
நியமித்திருக்கிற காலம்‌ 
யெரொயெயாம்‌. 
காத்திருக்கவேண்டும்‌. 
சாலொமோன்‌ மரித்துப்போன: 
பின்புதான்‌ யெரொபெயாமுக்கு ராஜ்யபாரம்‌ 
கொடுக்கப்படும்‌. என்‌ தாசனாகிய 


சாலொமோனுடைய 
விரோதமாக 
கர்த்தர்‌ தனக்கு 
வரையிலும்‌, 
பொறுமையோடு. 


கொன்றுபோடக்கூடாது. 
தன்னுடைய நாளுக்காக 
காத்திருக்கவேண்டும்‌. 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


இக்காலத்திலும்‌, சில குடும்பங்களில்‌ 
பிள்ளைகள்‌ துன்மார்க்கராயும்‌, 
அவர்களுடைய பெற்றோர்‌ நீதிமான்களாயும்‌ 
இருக்கிறார்கள்‌. துன்மார்க்கமான 
பிள்ளைகள்கூட உலகப்பிரகாரமான 
காரியங்களில்‌ செழித்திருக்கிறார்கள்‌. 
அவர்களுடைய பெற்றோரின்‌ கதியும்‌ 


சாலொமோனும்‌, அவரு: 
குடும்பத்தாரும்‌, இஸ்ரவேல்‌ ஜனங்களும்‌ 
கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை 
செய்யவில்லை. அவர்கள்‌ கர்த்தருடைய 
கற்பனைகளையும்‌, அவருடைய 
கட்டளைகளையும்‌ கைக்கொள்ளவில்லை. 
இதன்‌ நிமித்தமாக கர்த்தர்‌ இஸ்ரவேலின்‌: 
ராஜ்யபாரத்தை சாலொமோனின்‌ 
கையிலிருந்து எடுத்துப்போடுகிறார்‌ 


யெரொபெயாமுக்கு இஸ்ரவேலின்‌ 
பத்துக்கோத்திரத்தாரை _ ராஜ்யபாரம்பண்ணும்‌: 
சிலாக்கியம்‌ கிடைக்கிறது. யெரொபெயாமும்‌ 
கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து ஜீவிக்கவேண்டும்‌. 
யெரொபெயாம்‌ கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தால்‌, 
கர்த்தர்‌ அவனையும்‌, அவனுடைய 
வீட்டாரையும்‌ ஆசீர்வதிப்பார்‌ 

கர்த்தர்‌ யெரொபெயாமை நோக்கி, 
"நான்‌ உனக்குக்‌ கட்டளையிட்டதையெல்லாம்‌. 
நீ கேட்டுக்‌ கைக்கொண்டு, நீ என்‌ வழிகளில்‌ 
நடந்து, என்‌  நாசனாகிய நாவீது, 
செய்ததுபோல, என்‌ கட்டளைகளையும்‌ என்‌ 
கற்பனைகளையும்‌  கைக்கொள்ளும்படிக்கு, 
என்‌ பார்வைக்குச்‌ செம்மையானதைச்‌ 
செய்கிறதுண்டானால்‌, நான்‌ உன்னோடிருந்து. 
நான்‌ தாவீதுக்குக்‌ கட்டினதுபோல உனக்கும்‌ 
நிலையான வீட்டைக்‌ கட்டி இஸ்ரவேலை 
உனக்குத்‌ தருவேன்‌' இராஜா 11:38) 
என்று சொல்லுகிறார்‌. 





i= THE 
TT 


கர்த்தர்‌ எருசலேமை நேசிக்கிறார்‌. 
அவர்‌ தாவீதின்மேல்‌ பிரியமாயிருக்கிறார்‌. 
சாலொமோன்‌ கர்த்தருக்கு விரோதமாகப்‌ 
பாவம்‌ செய்தாலும்‌, கர்த்தர்‌ தாவீதின்‌ 
நற்குணங்களை நினைத்துப்‌ பார்க்கிறார்‌. 
கர்த்தர்‌ யெரொபெயாமிடம்‌, “என்‌ நாமம்‌: 
விளங்கும்படிக்கு, நான்‌ தெரிந்துகொண்ட 
நகரமாகிய எருசலேமிலே என்‌ சமுகத்தில்‌ 
என்‌ தாசனாகிய தாவீதுக்கு எந்நாளும்‌ ஒரு 
விளக்கு. இருக்கத்தக்கதாக, 
குமாரனுக்கு ஒரு 

கொடுப்பேன்‌” (1இராஜா 

சொல்லுகிறார்‌. 


னாலும்‌ சாலொமோன்‌ கர்த்தருக்‌; 
மழதம... (ச்‌ செய்ததினால்‌ 
கர்த்தர்‌ இஸ்ரவேலின்‌ ராஜ்யபாரத்தை, 
சாலொமோனுடைய கையிலிருந்து எடுத்து, 
அதிலே பத்துக்கோத்திரங்களை 
பெரொபெயாமுக்கு தருவதாக சொல்லுகிறார்‌. 
மேலும்‌ கர்த்தர்‌ யெரொபெயாமை நோக்கி 
நீ உன்‌ மனவிருப்பத்தின்படி 
ஆண்டுகொண்டு, இஸ்ரவேலின்மேல்‌ 
ராஜாவாய்‌ இருப்பதற்காக நான்‌ உன்னைத்‌ 
தெரிந்துகொண்டேன்‌" (1இராஜா 11:37) என்று 
சொல்லுசிறார்‌. 


கர்த்தர்‌ தாவீதின்‌ சந்ததியைச்‌ 
சிறுமைப்படுத்துகிறார்‌ அகியா 
யெரொபெயாமுக்கு கர்த்தருடைய 
வார்த்தைதயைச்‌ சொல்லும்போது, “இப்படி 
நான்‌ இந்தக்‌ காரியத்தினிமித்தம்‌. 
தாவீதின்‌ சந்தநியைச்‌ சிறுமைப்படுத்துவேன்‌ : 
ஆகிலும்‌ எந்நாளும்‌ அப்படியிராது" 
இராஜா 11:29) என்று சொல்லுகிறார்‌. 


பிரஸ்தாபம்பண்ணியிருக்கவேண்டும்‌. 
சாலொமோன்‌ 
ஆராதித்தபோது. கர்த்தருடைய விசேஷித்த 
ஞானம்‌, சாலொமோனிடத்திலிருந்தது. 
சாலொமோனோ இப்போது கர்த்‌ 


கர்த்தரை 


ஞானத்திற்கு பதிலாக மதியீனம்‌ இருக்கிறது. 
சாலொமோன்‌ புத்தியீனமாய்‌ யோசிக்கிறார்‌. 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


கர்த்தர்‌ இஸ்ரவேலின்‌ ராஜ்யபாரத்தை 
தன்‌ கையிலிருந்து எடுத்து அதிலே 
பத்துக்கோத்திங்களை  யெரொபெயாமுக்கு 
தருவார்‌ என்பதை சாலொமோனால்‌ 
ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதினிமித்தம்‌ 
சாலொமோன்‌ யெரொபெயாமைக்‌ கொல்ல. 
வகைதேடுகிறார்‌. சாலொமோன்‌ மதியீனமாய்‌ 
சிந்திக்கிறார்‌. 

யெரொபெயாமோ ஞானமாக சிந்தித்து, 
சாலொமோனின்‌ கைக்கு தப்பி, எகிப்திற்கு 
ஓடிப்போகிறான்‌. யெரொபெயாம்‌ எழுந்து, 
எகிப்திற்குச்‌ சீஷாக்‌ என்னும்‌ எகிப்தின்‌ 
ராஜாவினிடத்தில்‌ ஒடிப்போய்‌, சாலொமோன்‌ 
மரணமடையுமட்டும்‌ எகிப்தில்‌ இருக்கிறான்‌ 
இராஜா 11:40), 


சாலொமோனுடைய நடபடிகள்‌ 
1இராஜா 11:41-48 


1 இராஜா 11:41. சாலொமோனின்‌ மற்ற 
நடபடிகளும்‌, அவன்‌ செய்தவை 
அனைத்தும்‌, அவனுடைய ஞானமும்‌, 
சாலொமோனுடைய நடபடிப்‌ 
புஸ்தகத்தில்‌. அல்லவோ 
எழுதியிருக்கிறது. 


1இராஜா 11:42. சாலொமோன்‌. 
எருசலேமிலே இஸ்ரவேலையெல்லாம்‌. 
அரசாண்ட நாட்கள்‌ நாற்பது வருஷம்‌. 


3 இராஜா 11:48. சாலொமோன்‌ தன்‌ 
பிதாக்கனோடே  நித்திரையடைந்து, 
தன்‌ தகப்பனாகிய தாவீதின்‌ நகரத்தில்‌ 
அடக்கம்பண்ணப்பட்டான்‌; அவன்‌ 
குமாரனாகிய ரெகொபெயாம்‌ அவன்‌ 
ஸ்தானத்தில்‌ ராஜாவானான்‌. 


சாலொமோனைப்பற்றிய சரித்திரம்‌ 
இந்த வசனப்பகுதியில்‌ நிறைவுபெறுகிறது. 
“சாலொமோனுடைய நடபடடிப்புஸ்தகம்‌' என்று 
ஒரு புதிய புஸ்தகத்தைப்பற்றி இங்கு 
சொல்லப்பட்டிருக்கிறது. இதில்‌. 
சாலொமோனுடைய சரித்திரங்களெல்லாம்‌ 
விரிவாக எழுதப்பட்டிருக்கலாம்‌. 
சாலொமோன்‌ தன்னுடைய சரித்திரத்தை 
எழுதுவதற்காக சரித்திர ஆசிரியர்களை 
நியமித்திருக்கலாம்‌. 





ழ்‌ நயன 
யாய 


சாலொமோனின்‌ மற்ற நடபடிகளும்‌, 

அவர்‌ செய்தவை அனைத்தும்‌, அவருடைய 

ஞானமும்‌, சாலொமோனுடைய நபபடிப்‌ 

புஸ்தகத்தில்‌ அல்லவோ எழுதியிருக்கிறது. 
1:41). 


வேதாகமத்தில்‌ எழுதப்பட்டிருக்கிறது. 


சாலொமோன்‌ எருசலேமிலே. 
இஸ்ரவேலையெல்லாம்‌ அரசாண்ட நாட்கள்‌ 


சாலொமோனுடைய 

நீண்ட ட்சிக்காலமாயிருக்கிறது. ஆனால்‌ 
தாவீதைப்‌ சாலொமோன்‌ நீடித்த 
ஆயுசோடு ஜீவிக்கவில்லை. சாலொமோன்‌ 
பூரண ஆயுசு காலம்‌ வரையிலும்‌ 
ஜீவிக்காமல்‌ சீக்கிரத்தில்‌ மரித்துப்போகிறார்‌. 
சாலொமோனுடைய பாவம்‌, அவருடைய 
ஜீவியகாலத்தை குறைத்துவிடுகிறது. 
பாவத்தின்‌ சம்பளம்‌ மரணம்‌. 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சாலொமோன்‌ தன்‌ பிதாக்களோடே 
தகப்பனாகிய 


சாலொமோனுடைய குமாரனாகிய 
ரெகொபெயாம்‌ அவருடைய ஸ்தானத்தில்‌ 
ராஜாவாகிறான்‌ (1இராஜா 11:43) 


சாலொமோன்‌ 
கட்டளைகளையும்‌, 
நியாயங்களையும்‌ கைக்கொள்ளவில்லை. 
அவர்‌ தாவீதைப்போல கர்த்தருடைய 
வழிகளில்‌ நடக்கவில்லை. ல்‌ 
அடக்கம்பண்ணப்படுவதற்கு, 
தகப்பனாகிய 
நடக்கிறார்‌. 
நகரத்தில்‌ அடக்கம்பண்ணப்படுகிறார்‌. 





ழ்‌ நவள 
யாய 


இஸ்ரவேல்‌ தேசத்தின்‌ மகிமை 
உன்னதமான நிலமைக்கு வளர்ந்து வந்தது. 
சாலொமோனுடைய ராஜ்யபாரத்திலே 
இஸ்ரவேல்‌ தேசம்‌ பரிபூரணமான வளர்ச்சி 
பெற்றிருந்தது. இஸ்ரவேல்‌ தேசம்‌ பரிபூரண 
வளர்ச்சியடைவதற்கு பல வருஷங்களாயிற்று. 
ஆனாலும்‌ இஸ்ரவேல்‌ தேசத்தின்‌ மகிமை 
சீக்கிரத்தில்‌ மங்கிப்போயிற்று இஸ்ரவேல்‌ 

பலபட க்கு பின்பு 


தேசம்‌ தாழ்ச்சியடைந்தது. 
குமாரன்‌ கொபெயாம்‌. இஸ்ரவேல்‌. 
தேசத்திற்கு க்‌ பெரொபெயாம்‌ 
இகல்‌ 
வருகிறா 
(இராஜா 121,2). 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
குறைகளையும்‌, 
வேதனைகளையும்‌ 
முறையிருக்கிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனங்களுடைய 
தீர்த்து வைப்பதற்கு பதிலாக, 
ஆணவமான பதிலைச்‌ 
ரெகொபெயாம்‌ முதியோரின்‌ 
ஆலோசனைக்கு செலிகொடுக்காமல்‌, 
தன்னைப்போன்ற வாலிபரின்‌ பொல்லாத 
ஆலோசனைக்கு செவிகொடுக்கிறான்‌ 
(இராஜா 12:3-15) 


இஸ்ரவேலின்‌ 


தங்களுடைய 


த்தங்களையும்‌ 
ரெகொபெயாமினிடத்தில்‌ 
ரெகொபெயாம்‌ 
குறைகளை 
வர்களுக்கு 
சொல்லுகிறான்‌. 


பத்துக்கோத்திரத்தார்‌ 
ரெகொபெயாமுக்கு விரோதமாக 
கலகம்பண்ணுகிறார்கள்‌. அவர்கள்‌ 
யெரொபெயாமை தங்களுக்கு 
ராஜாவாக்குகிறார்கள்‌ "இராஜா 126-20). 
தனக்கு விரோதமாக. 
'கலகம்பண்ணுகிறவர்களை  ரெகொபெயாம்‌ 
ஒடுக்க முயற்சி பண்ணுகிறான்‌. 
அவனுடைய 

'தடைபண்ணிவிடுகிறார்‌ (1இராஜா 12:21-24). 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யெரொபெயாம்‌. தன்னுடைய 
ராஜ்யபாரத்தை  விக்கிரகாராதனையின்மீது, 
(இராஜா. 12:25-33) 
புத்திரரில்‌ பத்துக்கோத்திரத்தார்‌ 
யிரிந்துபோனதினால்‌, யூதாதேசம்‌ 
பலவீனமாயிற்று. இஸ்ரவேல்‌ தேசத்தார்‌ 
கர்த்தரைவிட்டுப்‌ பிரிந்துபோனதினால்‌, 
அவர்களுடைய தேசமும்‌ பலவீனமாயிற்று. 


ரெகொபெயாம்‌ 
1இராஜா 12:1-15 


இராஜா 124. 
ராஜாவாக்கும்படி, 
எல்லாரும்‌ 
வந்திருத்தபடியால்‌, 
சீகேமுக்குப்‌ போனான்‌. 


1இராஜா 122. ராஜாவாகிய 
சாலொமோனை விட்டு ஓடிப்போய்‌, 
எகிப்திலே குடியிருந்த நேபாத்தின்‌ 
குமாரனாகிய யெரொபெயாமோ, 
எகிப்தில்‌ இருக்கையில்‌. இதைக்‌. 
கேன்விப்படட்டான்‌. 


1இராஜா 12:3. அவர்கள்‌ 
யெரொயெயாமுக்கு ஆன்‌ அனுப்பி. 
அவனை அழைப்பித்தார்கள்‌; அவனும்‌ 
இஸ்ரவேல்‌ சயை அனைத்தும்‌ வந்து, 
ரெகொடபெயாமை நோக்கி: 


ரெகொபெயாமை 
இஸ்ரவேலர்‌ 
சீகேமுக்கு 
அவனும்‌ 


1இராஜா 12:4. உம்முடைய தகப்பன்‌ 
பாரமான நுகத்தை எங்கள்மேல்‌ 
வைத்தார்‌; இப்போதும்‌ தீர்‌ உம்முடைய 
தகப்பன்‌  சுமத்தின கடினமான 
வேலையையும்‌, அவர்‌ எங்கள்மேல்‌ 
வைத்த பாரமான  நுகத்தையும்‌ 
லகுவாக்கும்‌; அப்பொழுது உம்மைச்‌ 
சேவிப்போம்‌ என்றார்கள்‌. 


1இராஜா 12:5. அதற்கு அவன்‌: நீங்கள்‌ 
போய்‌, மூன்றுதான்‌ பொறுத்து. 
என்னிடத்தில்‌ திரும்பிவாருங்கள்‌ 
என்றான்‌; அப்படியே ஜனங்கள்‌ 
போயிருந்தார்கள்‌. 





i FTE 
TT 


1இராஜா 128. அப்பொழுது. 
ராஜாவாகிய ரெகொடெயாம்‌ தண்‌ 
தகப்பனாகிய சாலொமோன்‌ 
உயிரோடிருக்கையில்‌ அவன்‌ சமுகத்தில்‌ 
நின்ற முதியோரோடே ஆலோசனை 
பண்ணி, இத்த ஜனங்களுக்கு. 
மறுஉத்தரவு கொடுக்க, நீங்கள்‌ என்ன 
யோசனை சொல்லுகிறீர்கள்‌ எண்று 
கேட்டான்‌. 


3 இராஜா 12:7. அதற்கு அவர்கள்‌: தீர்‌ 
இன்று இந்த ஜனங்களுக்கு. 
சேவகனாகி, அவர்களுக்கு இணங்கி, 
அவர்கள்‌: சொற்படி. செய்து, 
மறுமொழியாக  நல்வார்த்தைகளைச்‌. 
சொல்வீரானால்‌, எந்நாளும்‌ அவர்கள்‌ 
உமக்கு ஊழியக்காரராயிருப்பார்கள்‌ 
என்றார்கள்‌. 


3 இராஜா 12:8, முதியோர்‌ தனக்குச்‌. 


சொன்ன ஆலோசனையை அவன்‌ 
தன்னிவிட்டு, தன்னோடே வளர்ந்து. 
தன்‌ சமுகத்தில்‌ நிற்கிற வாலிபரோடே 
ஆலோசனைபண்ணி, 


இராஜா 12:9. அவர்களை நோக்கி: 
உம்முடைய தகப்பன்‌ எங்கன்மேல்‌ 
வைத்த நுகத்தை லகுவாக்கும்‌ என்று 
என்னிடத்தில்‌ சொன்ன இந்த 
ஜனங்களுக்கு மறுமொழி கொடுக்க, 
நீங்கள்‌. என்ன யோசனை 
சொல்லுகிறீர்கள்‌ என்று கேட்டான்‌. 


1இராஜா 1210. அப்பொழுது 
அவனோடே, வளர்ந்த வாலிபர்‌ அவனை 
நோக்கி: உம்முடைய தகப்பன்‌ எங்கள்‌ 
நூகத்தைப்‌ பாரமாக்கினார்‌, நீர்‌ அதை 
எங்களுக்கு. லகுவாக்கும்‌ என்று. 
உம்மிடத்தில்‌ கொன்ன. இந்த: 
ஜனத்திற்கு நீர்‌ சொல்லவேண்டியது. 
என்னவென்றால்‌: என்‌ சுண்டுவிரல்‌ என்‌: 
தகப்பனாருடைய இடுப்பைப்‌ 
பார்க்கிலும்‌ பருமனாயிருக்கும்‌.. 


1இராஜா 1241. இப்போதும்‌ என்‌ 
தகப்பன்‌ பாரமான நுகத்தை 
உங்கள்மேல்‌ வைத்தார்‌, நான்‌ உங்கள்‌ 
நுகத்தை அதிக பாரமாக்குவேன்‌; என்‌ 
தகப்பன்‌ உங்களைச்‌ சவுக்குகளினாலே 
தண்டித்தார்‌, நான்‌ உங்களைத்‌ 
தேன்கனினாலே தண்டிப்பேன்‌ என்று 
நீர்‌ அவர்களோடே சொல்லவேண்டும்‌ 
என்றார்கள்‌. 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


பிரியப்‌] 
UBLISHERS 


1இராஜா 1212. மூன்றாம்நான்‌ 
என்னிடத்தில்‌ வாருங்கள்‌ என்று 
ராஜா சொல்லியிரு த்தபடியே, 
யெரொபெயாமும்‌ சகல ஜனங்களும்‌ 
மூன்றாம்‌. நாளிலே 
ரெகொயெயாமிடத்தில்‌ வந்தார்கள்‌. 


1இராஜா 12:18. ராஜா முதியோர்‌ 
தனக்குச்‌. சொன்ன ஆலோசனையைத்‌ 
தள்ளிவிட்டு, வாலிபருடைய 
ஆலோசனையின்‌ படியே அவர்களோடே 
பேசி: 


1இராஜா 12:14. என்‌ தகப்பன்‌ உங்கள்‌ 
நூகத்தைப்‌ பாரமாக்கினார்‌, நான்‌ 
உங்கள்‌. நுகத்தை. அதிக 
பாரமாக்குவேன்‌; என்‌ தகப்பன்‌: 
உங்களைச்‌. சுவுக்குகளினாலே 
தண்டித்தார்‌, நான்‌ உங்களைத்‌ 
தேன்களினாலே தண்டிப்பேன்‌ என்று. 
ஜனங்களுக்குக்‌ கடினமான உத்தரவு 
கொடுத்தான்‌. 


1இராஜா 12:15. ராஜா ஜனங்களுக்குச்‌. 
'செவிகொடாமற்போனான்‌; கர்த்தர்‌ 
சீலோனியனான அகியாவைக்கொண்டு 
நேபாத்தின்‌ குமாரனாகிய 
யெரொபெயாமுக்குச்‌. சொன்ன 

டய வார்த்தையை 
உறுதிப்படுத்தூம்படி. கர்த்தரால்‌ இப்படி, 
நடந்தது. 


சாலொமோனுக்கு 
மனையாட்டிகளும்‌ 
மறுமனையாட்டிகளும்‌ 
சாலொமோனுக்கு இவர்கள்‌ 
ஏராளமான. 
பிறந்திருக்கவேண்டும்‌. 
சாலொமோனுடைய 
ரெகொபெயாம்‌ என்னும்‌ 
மாத்திரமே: இந்த 
சொல்லப்பட்டிருக்கிறது. சாலொமோனிடத்தில்‌ 
விசேஷித்த. ஞானம்‌ இருந்தது. 
அவருடைய குமாரனாகிய ரெகொபெயாமோ 
மதியீனனாயிருக்கிறான்‌. 


ஒருவனைப்பற்றி 
வனப்பகுதியில்‌ 





i= FTE 
TT 


பாவத்தினால்‌ கட்டப்படும்‌ குடும்பம்‌ 
ஆசீர்வாதமாயிராது. . சாலொமோன்‌ 
கர்த்தருக்கு ஆலயம்‌ கட்டினாலும்‌, அவர்‌ 
அந்நிய தெய்வங்களுக்கும்‌ கோவில்களை 
கட்டினார்‌. சாலொமோன்‌ ர்த்தருக்‌ 
பலிசெலுந்தினாலும்‌ 
தெய்வங்களுக்கும்‌ 
சாலொமோனுடைய 
நிரம்பியிருக்கிறது. 
குடும்பத்தாரை 
செய்கிறது. 

ரெகொபெயாமின்‌ தகப்பனாராகிய 
சாலொமோன்‌ மிகப்பெரிய ஞானி. ஆனால்‌ 
ரெகொபெயாமோ 'சாலொமோனுடைய 
ஞானத்தை. சுதந்தரித்துக்கொள்ளவில்லை. 
ஞானமும்‌ 
பரம்பரையாக 
முன்னோர்களுடைய 
அவர்களுடைய 
கிடைப்பதில்லை. 


பின்சந்ததியாருக்கு. 


சாலொமோனுடைய ராஜாசனம்‌ ஞானம்‌ 
வெளிப்படும்‌ ஸ்தலமாமிருக்கிறது. அங்கே 
ஞானிகளும்‌ 
அமர்ந்திருக்கிறார்கள்‌. 
சாலொமோனுடைய 
வளர்ந்தவன்‌. அவன்‌ 
மத்தியிலே உலாவினவன்‌. 
ரெகொபெயாமினிடத்தில்‌ 
அவன்‌ ஞானிகள்‌ 
வளர்ந்தவனாயிருந்தாலும்‌, 
மதியீனனாயிருக்கிறான்‌. 


இஸ்ரவேலர்‌ எல்லோரும்‌ 
ல்லாம்‌ ராஜாவாக்கும்படி சீகேமுக்கு 
வந்திருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
உடன்படிக்கை 

விரும்புகிறார்கள்‌. 

ராஜாவாக்க. 

இஸ்ரவேலரெல்லாரும்‌ 

சொல்லுகிறார்கள்‌. 

ரெகொபெயாம்‌ இஸ்ரவேலுக்கு 
ராஜாவாகக்கூடாது என்னும்‌ திட்டம்‌ 


அவர்களுடைய இருதயத்திலிருக்கிறது. 


பிரபுக்களும்‌. 
ரெகொபெயாம்‌ 
அரமனையில்‌ 
ஞானிகள்‌ 
ஆனாலும்‌ 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


ரெகொபெயாமை 
வேண்டுமென்றால்‌, 
நகரத்திலே, 


ராஜாவாக்க 
தாவீதின்‌ 
ராஜாவாக. அபிஷேகம்‌ 
பண்ணலாம்‌. ஆனால்‌ இஸ்ரவேலரோ 
தாவீதின்‌ நகரத்தை தெரிந்தெடுக்காமல்‌, 
சீமேமைத்‌ தெரிந்தெடுக்கிறார்கள்‌. தாவீதின்‌ 
நகரத்தில்‌ ரெகொபெயாமை ராஜாவாக்கினால்‌ 
அவன்‌ யூதாகோத்திரத்தாருக்கு மாத்திரம்‌ 
ராஜாவானதுபோல இருக்கும்‌. அவனை 
சீகேமிலே ராஜாவாக்கினால்‌, இஸ்ரவேலர்‌ 
எல்லோருக்கும்‌ ராஜாவாக்கினதாக ஆகும்‌. 


ஸ்ரவேலுடைய சரித்திரத்திலே, சீகேம்‌. 
ரசித்த ற. தம்‌ அபயக்‌ 
சீகேமிலே தன்னைத்தானே ராஜாவாக்கிக்‌ 
கொண்டான்‌ (நியா 1-ஆலது அதிகாரம்‌) 
யோசுவாவின்‌ தாண்தித்க. இஸ்ரவேல்‌. 
புத்திரர்‌ க்கியமான 
காரியங்களை “விலாதியதற்காக சீகேமிலே. 


கூடிவருவது வழக்கம்‌. 


“பின்பு யோசுவா இஸ்ரவேலின்‌: 
கோத்திரங்களையெல்லாம்‌. சீகேமிலே 
கூடிவரப்பண்ணி, இஸ்ரவேலின்‌ மூப்பரையும்‌ 


அவனை 


நின்றார்கள்‌" (யோசு 24:1). 


தன்னுடைய ராஜ்யபாரத்திற்கு 
வந்திருக்கும்‌ ஆபத்து ரெகொபெயாமுக்கும்‌ 
இஸ்ரவேலின்‌ 
தன்னுடைய 
பிரிந்துபோய்‌ 
ரெகொபெயாழும்‌ 
ஆகையினால்‌ 
சீகேழுக்குப்போய்‌, 
உடன்படிக்கை 
ஆயத்தமாயிருக்கிறான்‌. 
பத்துக்கோத்திரத்தாரும்‌ 
பிரிந்துபோய்விடாமல்‌, 
தன்னிடத்தில்‌ தக்க 
ரெகொபெயாம்‌ 


ராஜாங்கத்தைவிட்டு 
விடுவார்கள்‌ என்பதை 
உணர்ந்திருக்கிறான்‌. 


ரெகொபெயாம்‌ நல்ல நோக்கத்தோடு 
சீகேமுக்குப்போனாலும்‌, அவனுடைய 
ம்‌, மதிமீனமும்‌, அவனுடைய 
கெடுத்துப்போடுகிறது. 
அவசரப்படுகிறான்‌. 

மதியீனமாக செயல்படுகிறான்‌. 





i= ETHER 
TT 


ராஜாவாக்கும்படி, 
சீகேமுக்கு 
வந்திருந்தபடியால்‌, அவனும்‌ சீகேழுக்குப்‌ 
போகிறான்‌. ராஜாவாகிய சாலொமோனை 
விட்டு ஒடிப்போய்‌, எகிப்திலே குடியிருந்த 
நேபாத்தின்‌ குமாரனாகிய யெரொபெயாமும்‌, 
எகிப்தில்‌ இருக்கையில்‌ இதைக்‌ 
கேள்விப்படுகிறான்‌ (1இராஜா 12,2). 


இஸ்ரவேலர்‌ எல்லோரும்‌ 
யெரொபெயாமுக்கு ஆள்‌ அனுப்பி அவனை 
அழைப்பிக்கிறார்கள்‌. யெரொயெயாமும்‌ எகிப்து 
தேசத்திலிருந்து சீகேழுக்கு 
ரெகொபெயாமும்‌ அப்போது 
இருக்கிறான்‌ (1இராஜா 12:3) 


பெரொபெயாமும்‌, இஸ்ரவேல்‌ சபை 
அனைத்தும்‌ ரெகொபெயாமை 
சந்திக்கிறார்கள்‌. அவனிடத்தில்‌ தங்களுடைய 
குறைகளை முறையிடுகிறார்கள்‌. அவர்கள்‌ 
ரெகொபெயாமை நோக்கி, “உம்முடைய 
தகப்பன்‌ பாரமான நுகத்தை எங்கள்மேல்‌ 
வைத்தார்‌; இப்போதும்‌ நீர்‌ உம்முடைய 
தகப்பன்‌ சுமத்தின கடினமான வேலையையும்‌, 
அவர்‌ எங்கள்மேல்‌ வைத்த பாரமான 
நுகத்தையும்‌ லகுவாக்கும்‌: அப்பொழுது. 
உம்மைச்‌ சேவிப்போம்‌" (1இராஜா 12:4) என்று 
சொல்லுகிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ 
சாலொமோனுடைய 
அரமனைக்கு 
செலுத்தினார்கள்‌. 
ஜனங்கள்மீது கடினமான 
சுமத்தினார்‌. ரெகொபெயாம்‌ இந்தப்‌ 
பாரங்களையெல்லாம்‌. ஜனங்களைவிட்டு 
நீக்கவேண்டும்‌ என்று இஸ்ரவேல்‌ சமை 
அனைத்தும்‌, முறையிடுகிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌: 
ரெகொபெயாமிடத்தில்‌ 
பேசாமல்‌, எகிப்து 
'யெரொபெயாமை தங்களிடத்திற்கு அழைத்து 
வந்து, அவனை தங்களுக்கு தலைவனாக்கி, 
அவனோடுகூட ரெகொபெயாமை சந்தித்து 
பேசுகிறார்கள்‌. 


எல்லாரும்‌ 


ஜனத்தார்‌ 
காலத்திலே 
வரிகளை 
சாலொமோனும்‌. 
வேலைகளை 


அதிகமான 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


பாரமான 


என்பதே 


உம்முடைய தகப்பன்‌ 
நுகத்தை எங்கள்மேல்‌ வைத்தார்‌” 
இஸ்ரவேல்‌ சபையார்‌ ரெகொபெயாமிடம்‌ 
சொல்லுகிற முதலாவது குற்றச்சாட்டு, 
அவர்கள்‌ சாலொமோனுடைய 
விக்கிரகாராதனையைப்பற்றி குற்றம்‌ 
சொல்லவில்லை. இஸ்ரவேலர்‌ எல்லோரும்‌ 
ஆவிக்குரிய காரியங்களில்‌ அனலுமில்லாமல்‌, 
குளிருமில்லாமலிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
கர்த்தருடைய ஆராதனையையும்‌, 
கர்த்தரையும்‌ 'அசட்டைபண்ணி, 
நிர்விசாரமாக ஜீவிக்கிறார்கள்‌. 
சாலொமோன்‌ கர்த்தரை ஆராதித்தாலும்‌, 
விக்கிரகங்களை ஆராதித்தாலும்‌, அதினால்‌ 
தங்களுக்கு ஒன்றும்‌ பிரச்சனையில்லை 
என்பதுபோல இஸ்ரவேல்‌ சபையார்‌ 
பேசுகிறார்கள்‌. 
ஸ்ரவேல்‌ 
கரத்தகைவட்டப 
போயிருக்கிறார்கள்‌. 
கர்த்தருக்கும்‌ மோளேகுக்கும்‌ 
வில்‌: 


ஜனத்தார்‌ எல்லோரும்‌ 
பின்வாங்கிப்‌ 
அவர்களுக்கு 
வித்தியாசம்‌ 
இரண்டுபேருமே 
நினைக்கிறார்கள்‌. 
ஆவிக்குரிய 
கவனம்‌ செலுத்தாமல்‌, 
வைக்கப்பட்டிருக்கிற 
கடினமான வேலையையும்‌, 
பாரமான நுகத்தையும்‌ குறித்து கவனம்‌ 
செலுத்துகிறார்கள்‌. 
இனங்கள்‌ நிர்லிசாரமாக ஜீலித்தாலம்‌ 
பரவா! ஆனால்‌ அவர்கள்‌ 
ராஜாவுக்கு வரிசெலுத்தக்கூடாது என்பதே 
இஸ்ரவேல்‌ சபையாரின்‌ குற்றச்சாட்டு, 
அவர்களுடைய குற்றச்சாட்டில்‌ ஆதாரம்‌. 
எதுவுமில்லை. சாலொமோனுடைய 
ஆட்சிக்காலத்தில்‌ இஸ்ரவேல்‌ சபையாருக்கு 
ஒரு குறைவும்‌ வரவில்லை எல்லாம்‌ 
தாராளமாமிருந்தது. தேசம்‌ 
சுபிட்சமாயிருந்தது. சாலொமோன்‌ இஸ்ரவேல்‌ 
சபையாரிடத்தில்‌: அதிகமான - வரிகளையும்‌ 





i al 
TT 


சாலொமோன்‌ அநேக கட்டிடங்களை 
கட்டினார்‌. இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ அந்‌ 
கட்டி வேலைகளுக்கு தங்களுடைய 
பணத்தை மாத்திரமே கொடுத்தார்கள்‌. 
சாலொமோன்‌ அந்நிய  தேசத்தாரோடு 
யுத்தம்பண்ணவில்லை. சாலொமோன்‌. 
யுத்தங்களை நடத்தியிருந்தால்‌, இஸ்ரவேல்‌ 
சபையார்‌ சாலொபோனுக்கு, அதோடு 
தங்கள்‌ பணத்தையும்‌ கொடுக்கவேண்டும்‌, 
தங்கள்‌ இரத்தத்தையும்‌ கொடுக்கவேண்டும்‌, 
அதோடு தங்கள்‌. ஜீவனையும்‌ 
கொடுக்கவேண்டும்‌. அப்படிப்பட்ட ஆபத்தான 
சூழ்நிலை இஸ்ரவேல்‌ சனமாருக்கு 
சாலொமோனுடைய காலத்திலே. 
ஏற்படவில்லை. 


னால்‌ இஸ்ரவேல்‌ சபையாரோ, 
சாலொமோனைக்‌ குறித்து ஏதாவது குற்றம்‌ 
சொல்லவேண்டும்‌ என்னும்‌ வேகத்தில்‌, 
தங்களுடைய வாயில்‌ 
பேசிவிடுகிறார்கள்‌. மற்றவர்கள்மீது குறை 
சொல்லுகிறவர்கள்‌, எப்போதும்‌ குறை 
சொல்லிக்கொண்டே இருப்பார்கள்‌. குறை 
சொல்லுவதற்கான காரணங்களை தேடி 
கண்டுபிடிப்பார்கள்‌. 


வந்ததையெல்லாம்‌ 


சபையார்‌ 
ரெகொபெயாமிடம்‌ 
குற்றச்சாட்டுக்களை 
சொல்லுகிறார்கள்‌. அவையாவன: 
1. சாலொமோன்‌ தங்கள்மேல்‌ பாரமான 
நுகத்தை வைத்தார்‌. 2. சாலொமோன்‌. 
தங்கள்மேல்‌ கடினமான வேலையை 
சுமத்தினார்‌. 
சாலொமோன்‌ பேராசை பிடித்தவரல்ல. 
அவருடைய தகப்பனாராகிய தாவீது. 
சாலொமோனுக்கு தேவையான 
பொக்கிஷங்களை சேகரித்து, 
வைத்திருக்கிறார்‌. சாலொமோனைப்‌ 
பார்ப்பதற்கு ஏராளமான ராஜாக்கள்‌ 
வருகிறார்கள்‌. அவர்களெல்லோரும்‌ 
ராஜாவுக்கு ஏராளமான பொன்னையும்‌ 
வெள்ளியையும்‌ வெகுமதியாகக்‌ கொண்டு 
வருகிறார்கள்‌. சாலொமோனுடைய 
பொக்கிஷசாலை எப்போதும்‌ நிரம்பி வழிகிறது. 
அவர்‌ பேராசைப்பட்டு 
சபையாரிடத்தில்‌ அதிகமான 
வசூலிக்கவில்லை. 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


சாலொமோன்‌ ஒருபோதும்‌ இஸ்ரவேல்‌ 
சுணயார்மீது பாரமான நுகத்தை 
வைக்கவில்லை, சாலொமோனுடைய அந்நிய 
ஸ்திரீகள்‌ 

வழிவிலகப்போகப்பண்ணினார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ ஜனத்தாரை 

அந்த ஸ்திரீகள்‌ ஒடுக்கியிருப்பார்கள்‌. 

தங்கள்மீது வைக்கப்பட்ட பாரமான 
நுகத்தையும்‌, சுமத்தப்பட்ட கடினமான 
வேலையையும்‌ ரெகொபெயாம்‌ 
இலகுவாக்கவேண்டும்‌. “அப்பொழுது உம்மை 
சேவிப்போம்‌' இராஜா 12:4) என்று 
யெரொபெயாமும்‌ இஸ்ரவேல்‌ சபையாரும்‌ 
ரெகொபெயாமினிடத்தில்‌ சொல்லுகிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ சபையார்‌ ரெகொபெயாமின்‌ 
ராஜ்யபாரத்திலிருந்து விடுதலை பெற 
விரும்புகிறார்கள்‌. அப்போது தாவீதின்‌ 
குடும்பத்தாரை தாங்கள்‌ சேவிப்பதாக 
வாக்குப்பண்ணுகிறார்கள்‌. 

யெரொபெயாமும்‌, 
சபையாரும்‌ 
குற்றச்சாட்டுக்களை 
செவிகொடுத்து கேட்கிறான்‌. அவள்‌ 
அவர்களிடத்தில்‌ உடனே பதில்‌ சொல்லாமல்‌, 
அவர்களை நோக்கி, “நீங்கள்‌ போய்‌, 
மூன்றுநாள்‌ பொறுத்து என்னிடத்தில்‌ 
திரும்பிவாருங்கள்‌" (1இராஜா 12:5) என்று 
சொல்லுகிறா; அப்படியே ஜனங்களும்‌ 
அவனைவிட்டுப்‌ போகிறார்கள்‌. 

இஸ்ரவேல்‌ 


சொன்ன 


ரெகொபெயாம்‌ 


சபையார்‌ தன்னிடத்தில்‌ 
குற்றச்சாட்டுக்களைப்பற்றியும்‌, 


கூடமிருக்கிறவர்களிடத்தில்‌ 
கேட்கிறான்‌. 

ரெகொபெயாமுக்கு ஆலோசனை 
சொல்ல இரண்டுவிதமான கூட்டத்தார்‌ 
இருக்கிறார்கள்‌. அவர்களில்‌ ஒரு பிரிவினர்‌, 
சாலொமோன்‌. உமிரோடிருக்கையில்‌, 
அவருடைய சமுகத்தில்‌ நின்ற முதியவர்கள்‌. 
மற்றொரு பிரிவினர்‌ ரெகொபெயாமோடுகூட 
வளர்ந்த வாலிபர்கள்‌. 





f= al 
TT 


ஆலோசனை 
ராஜாவாகிய 


ஆலோசனை பண்ணுகிறான்‌. 
ஜனங்களுக்கு மறுஉத்தரவு கொடுக்க, 
நீங்கள்‌ என்ன யோசனை சொல்லுகிறீர்கள்‌" 
(இராஜா 12:6) என்று ரெகொபெயாம்‌ 
முதியோரிடத்தில்‌ கேட்கிறான்‌. 


முதியோரும்‌ ரெகொபெயாழுக்கு நல்ல 
ஆலோசனைகளை சொல்லுக்‌, 
கள்‌ ரெகொபெயாமை நோக்கி, “நீர்‌ 
ந்த ஜனங்களுக்கு சேவகனாகி, 


செய்து மறுமொழியாக நல்வார்த்தைகளைச்‌ 
சொல்வீரானால்‌, எந்நா 
ஊழியக்காரராயிருப்பார்‌ (இராஜா 12:7) 
என்று சொல்லுகிறார்கள்‌. 


முதியோர்களிடத்தில்‌ 
இருக்கிறது. அவர்களுடைய 
லோசனையில்‌ அன்பும்‌, கரிசனையும்‌ 
க்கிறது. முதியோர்களுகைய 
ஆலோசனைப்பிரகாரம்‌ செயல்பட்டால்‌. 
பிரச்சனைகள்‌ குறையும்‌. ஆ க 
ராஜா ஜனங்களுக்கு சேவை 'செய்யவேண்‌ 
அவர்‌ தன்‌ தேசத்து ஜனங்களுக்கு ன்‌ 
செய்யவேண்டும்‌. தான்‌ செய்யும்‌ நன்மைகளை 
அதிகமாயும்‌, காலதாமதமில்லாமல்‌ 
வேகுமாயும்‌ செய்யவேண்டும்‌. 


அனுபவம்‌ 


ராஜா ன்‌ 
தக்கு 
இருக்கவேண்டும்‌. 
அவர்களுடைய இருதயங்களை 
கவர்ந்துகொள்ள முடியும்‌. தேசத்தை ஆளுகை: 
செய்கிற ராஜா, தேசத்‌ 
இருதயத்தில்‌ 
அவர்களுடைய இருதயங்களை ஆளுகை 
செய்யவேண்டும்‌. 


ரெகொபெயாமோ முதியோர்‌ தனக்கு 
சொன்ன ஆலோசனையை தள்ளிவிடுகிறான்‌. 
அவர்கள்‌ அவனுக்கு 1 
ஆலோசனையை சொன்னாலும்‌, 
ஆலோசனைகள்‌ செகொடெயாமுக்கு 
துர்‌ஆலோசனையாயிருக்கிறது. ஆகையினால்‌ 
ரெகொபெயாம்‌ தன்னோடே வளர்ந்து. தன்‌ 
சமுகத்தில்‌ நிற்கிற வாலிபரோடே 
ஆலோசனை பண்ணுகிறான்‌. 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ரெகொபெயாம்‌ தன்னோடே 
கூடமிருக்கிற வாலிபர்களை நோக்கி, 
'உம்முடைய தகப்பன்‌ எங்கள்மேல்‌ வைத்த 
நுகத்தை லகுவாக்கும்‌ என்று என்னிடத்தில்‌ 
சொன்ன இந்த ஜனங்களுக்கு மறுமொழி 
கொடுக்க, நீங்கள்‌ என்ன யோசனை 
சொல்லுகிறீர்கள்‌" இராஜா 12:9) என்று 
கேட்கிறான்‌. 

ரெகொபெயாமோடு கூட நிற்கிற 
வாலிபரும்‌ அவனுக்கு உடனே 
ஆலோசனை சொல்லுகிறார்கள்‌. அப்பொழுது 
அவனோடே வளர்ந்த வாலிபர்‌ அவனை 
நோக்கி! “உம்முடைய ங்கள்‌ 
நுகத்தைப்‌ பாரமாக்கினார்‌, 
எங்களுக்கு லகுவாக்கும்‌ என்று உம்மிடத்தில்‌ 
சொன்ன இந்த ஜனத்திற்கு நீர்‌ 
சொல்லவேண்டியது என்னவென்றால்‌: என்‌ 
சுண்டுவிரல்‌ என்‌  தகப்பனாருடைய 
இடுப்பைப்பார்க்கிலும்‌ பருமனாயிருக்கும்‌. 
இப்போதும்‌ என்‌ தகப்பன்‌ பாரமான நுகத்தை 
உங்கள்மேல்‌ வைத்தார்‌, நான்‌ உங்கள்‌ 
நுகத்தை அதிக பாரமாக்குவேன்‌; என்‌ 
தகப்பன்‌ உங்களைச்‌ சவுக்குகளினாலே 
தண்டித்தார்‌, நான்‌ உங்களைத்‌ 
தேள்களினாலே தண்டிப்பேன்‌ என்று நீர்‌ 
அவர்களோடே சொல்லவேண்டும்‌” 
இராஜா 122071) என்று ஆலோசனை 
சொல்லுகிறார்கள்‌. 

வாலிபரின்‌ அ 
கோபமும்‌ இருக்கிறது. 
ஜனங்களுடைய 
ஏற்றுக்கொள்ளாமல்‌, 
பயமுறுத்தவேண்டுமென்று, வாலிபர்கள்‌ 
ஆலோசனை சொல்லுகிறார்கள்‌. 
ரெகொபெயாம்‌ வாலிபரின்‌ ஆலோசனையைக்‌ 


கேட்பது அவனுடைய பலவீனமாயிருக்கிறது. 


சொன்ன 


லோசனையில்‌ வேச 
ரெகொபெயாம்‌ 
கோரிக்கைகளை 
அவர்களை 


தன்னுடைய மனதிற்கு 
பிரியமான பிரகாரமும்‌ 
ஆலோசனை சொல்லுகிற வாலிபரின்‌ 
ஆலோசனையை ரெகொபெயாம்‌ 
ஏற்றுக்கொள்கிறான்‌. முதியோர்‌ தேசத்தின்‌ 
நன்மையை சிந்திக்கிறார்கள்‌. வாலிபரோ 
உலகப்பிரகாரமாய்‌ சிந்திக்கிறார்கள்‌. 


ஏற்ற பிரகாரமும்‌, 





f= FTE 
TT 


வாலிபரின்‌ ஆலோசனையில்‌ 
பெருமையும்‌, ஆணவமும்‌, அகம்பாவமும்‌ 
இருக்கிறது. அவர்களுடைய வார்த்தைகளில்‌ 
ஞானமில்லை. ரெகொபெயாமோடு கூட 
நிற்கிற வாலிபர்‌, க ங்‌ 
சிநேகிதர்களாயிருந்தாலும்‌, 

நல்வாழ்வுக்கேற்ற 

சொல்லாமல்‌, அவனுடைய அழிவுக்கேற்ற 
ஆலோசனைகளைச்‌ சொல்லுகிறார்கள்‌. 


முதியோருடை। ஆலோசனையில்‌ 
நிதானமும்‌ இணக்கமும்‌. இருக்கிறது. 
அவர்களுடைய ஆலோசனையின்‌ பிரகாரம்‌ 
செயல்பட்டால்‌ சமாதானமும்‌ சந்தோஷமும்‌. 
உண்டாகும்‌. அதினால்‌ ராஜாவுக்கும்‌ நன்மை 
உண்டாகும்‌. ஜனங்களுக்கும்‌ நன்மை 
உண்டாகும்‌. முதியோர்‌ 
ரெகொபெயாமிடத்தில்‌ அவர்களுடைய 
நுகத்தை இலகுவாக்கு। என்று 
ஆலோசனை சொல்லுகிறார்கள்‌. வாலிபரோ 
“அவர்கள்‌ நுகத்தை அதிக பாரமாக்கும்‌" 
என்று ஆலோசனை சொல்லுகிறார்கள்‌ 


வாக்கினால்‌ வருமானம்‌ 
குறையப்‌ நகத்கத்‌ அறிக மானகிளால்‌ 
வருமானம்‌ அதிகரிக்கும்‌. ரெகொபெயாம்‌ 
ஜனங்கள்மீது கரிசனை வைக்கவில்லை. 
அவன்‌ வருமானத்தின்மீது, 
கவனமாயிருக்கிறான்‌. ஜனங்கள்‌ தன்னை 
சேலிந்தால்நான்‌ தனக்கு வருமானம்‌ வரும்‌ 
என்பதை ரெகொபெயாம்‌ சிந்திக்கவில்லை. 
ஜனங்களை தண்டித்து, அடக்கி, ஒடுக்கி, 
அவர்களிடத்தில்‌ வரிவசூலித்துவிடலாம்‌. 
என்று நினைக்கிறான்‌. 

_ முதியோருக்கு 
வார்த்தைகளைப்‌ பேச 
அவர்கள்‌ நிதானமான 
பேசுகிறார்கள்‌. வாலிபரோ 
வார்த்தைகளை 
சொல்லுகிறார்கள்‌. 
ரெகொபெயாமிடம்‌, 
தகப்பனாருடைய 
பருமனாயிருக்கும்‌" 
அலங்காரமான வார்த்தைகளை 
ஆலோசனையாய்ச்‌ சொல்லுகிறார்கள்‌. 
சாதுரிய வார்த்தைகளிலும்‌, அலங்காரமான 
வார்த்தைகளிலும்‌ நீதியோ, நிதானமோ,. 
புத்தியோ, ஞானமோ இருக்காது. 


சாதுரியமான 
தெரியவில்லை. 


வார்த்தைகளை 
அலங்காரமான 
'சாதுரியமாய்‌. 
வாலிபர்‌ 

என்‌ சுண்டுவிரல்‌ என்‌ 
இடுப்பைப்பார்க்கிலும்‌ 
என்பதுபோன்ற 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


ரெகொபெயாம்‌ இஸ்ரவேல்‌ சபையாரிடம்‌ 
நீங்கள்போய்‌ மூன்று நாள்‌ பொறுத்து 
என்னிடத்தில்‌ திரும்பி வாருங்கள்‌” 
இராஜா 12:5) என்று சொல்லியிருந்தான்‌. 
மூன்றாம்நாள்‌ என்னிடத்தில்‌ வாருங்கள்‌ 
என்று ராஜா சொல்லிமிருந்தபடியே, 
யெரொபெயாமும்‌ சகல ஜனங்களும்‌ மூன்றாம்‌. 
நாளிலே ரெகொபெயாமிடத்தில்‌ வருகிறார்கள்‌ 
இராஜா 1212). 


ரெகொபெயாம்‌ முதியோர்‌ தனக்குச்‌ 
சொன்ன ஆலோசனையைத்‌ தள்ளிவிட்டு, 
வாலிபருடைய ஆலோசனையின்‌ படியே 
அவர்களோடே பேசுகிறான்‌ (1இராஜா 12:13) 
இஸ்ரவேல்‌ சபையாரை தன்னால்‌ அடக்கி 
ஒடுக்கி ஆளுகை செய்ய முடியுமென்று 
ரெகொபெயாம்‌. நினைக்கிறாள்‌. 
இஸ்ரவேல்‌ சபையார்‌, தன்னுடைய 
தகப்பனாரைப்பற்றிச்‌ சொன்ன குற்றச்சாட்டை, 
ரெகொபெயாம்‌ மறுக்கவில்லை. அந்தக்‌ 
குற்றச்சாட்டை அங்கீகரிக்கிறான்‌. "என்‌ 
தகப்பன்‌ உங்கள்‌ நுகத்தை பாரமாக்கினார்‌'' 
(இராஜா 1244) என்று ரெகொபெயாம்‌ 
சொல்லுகிறான்‌. சாலொமோன்‌ இஸ்ரவேல்‌ 
சபையாருடைய நுகத்தை ஒருபோதும்‌ 
பாரமாக்கவில்லை. ரெகொபெயாமுக்கு 
சாலொமோனைப்பற்றி சரியாகத்‌ 
தெரியவில்லை. 


சாலொமோனைவிட 
அதிகமான ல்‌ 
திறமையும்‌ இருப்பதாக 
செகொயெயாம்‌ நினைக்கிறான்‌. அவள்‌ 
இஸ்ரவேல்‌ சபையாரிடத்தில்‌, “நான்‌ உங்கள்‌ 
நுகத்தை அதிக பாரமாக்குவேன்‌; என்‌ 
ப்பன்‌ உங்களைச்‌ சவுக்குகளினாலே. 
்‌ நான்‌ உங்களைத்‌ 
தண்டிப்பேன்‌” 
1244) என்று ஜனங்களுக்குக்‌ 
கடினமான உத்தரவு கொடுக்கிறான்‌. 


தனக்கு 
அதிகமான 





f= FTN 
TT 


ரெகொபெயாம்‌ 
ஜனத்தார்மீது நுகத்தையும்‌: 
பாரமாக்குகிறான்‌. அவர்களை அடக்கி 
ஒடுக்குவதற்கு கடுமையான சட்டங்களையும்‌ 
இயற்றுகிறான்‌. இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
நீண்டகாலமாக எந்தக்‌ குறையுமில்லாமல்‌, 
செழிப்பாய்‌ வாழ்ந்தவர்கள்‌. அவர்கள்‌ 
ஐசுவரியவான்களாயும்‌, பலமுள்ளவர்களாயும்‌ 
இருந்தவர்கள்‌. ரெகொபெயாம்‌ இப்போது 
அவர்களுடைய நுகத்தை அதிக பாரமாக்கி, 
அவர்கள்மீது கடினமான சட்டங்களையும்‌: 
சுமத்தி அவர்களை கட்டுப்படுத்துகிறான்‌. 
இஸ்ரவேல்‌ சபையாரோ ரெகொபெயாழுக்கு 
கட்டுப்பட மறுக்கிறார்கள்‌. அவனுக்கு 
விரோதமாகக்‌ கலகம்பண்ண 
ஆயத்தமாயிருக்கிறார்கள்‌. இஸ்ரவேல்‌ 
சபையார்‌ யெரொபெயாமை தங்களுக்கு 
தலைவராக ஏற்கெனவே 


தெரிந்தெடுத்துவிட்டார்கள்‌. 


ரெகொபெயாமும்‌ 
செவிகொடுக்கவில்லை. 
ரெகொபெயாமுக்கு 


இஸ்ரவேல்‌ 


செவிகொடுக்கவில்லை. 
கர்த்தர்‌ சீலோனியனான 
அகியாவைக்கொண்டு நேபாத்தின்‌ 
குமாரனாகிய யெரொபெயாமுக்குச்‌ சொன்ன 
தம்முடைய வார்த்தையை உறுதிப்படுத்தும்படி 
கர்த்தரால்‌ இப்படி நடக்கிறது (1இராஜா 1115) 
ரெகொபெயாம்‌ 
சமாதானத்திற்கேதுவான காரியங்களை 
பார்க்காதபடிக்கு தன்னுடைய கண்களை 
அடைத்துக்கொள்கிறான்‌. இஸ்ரவேல்‌ 
தேசத்தை ராஜ்யபாரம்பண்ண அவனுக்கு 
நல்ல வாய்ப்பு கிடைத்தபோதிலும்‌, 
'ரெகொபெயாம்‌ அதைப்‌ பயன்படுத்தவில்லை. 
ரெகொபெயாமுடைய மதியீனமும்‌, 
துன்மார்க்கமான சிநேகமும்‌ அவனுடைய 
அழிவுக்கு காரணமாயிற்று. அவன்‌ 
தனக்குத்தானே. அழிவைத்‌ தேசக்‌ 
கொள்கிறான்‌. ரெகொபெயாமைப்போலவே, 
ஏராளமான ஜனங்கள்‌, பரலோக ராஜ்யத்தின்‌ 
சிலாக்கியத்தை இழந்துவிடுகிறார்கள்‌. 
இந்த இழப்புக்கு இவர்களுடைய மதியீனமே. 


காரணம்‌. 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


பிரியப்‌] 
UBLISHERS 


பிரிந்த ராஜ்யம்‌ 
1இராஜா 12:16-24 


1இராஜா 1216. 
செவிகொடாததை. இஸ்ரவேலர்‌ 
எல்லாரும்‌ கண்டபோது, ஜனங்கள்‌ 
ராஜாவுக்கு மறுஉத்தரவாக: 
தான்தோடே எங்களுக்குப்‌ பங்கேது? 
சசாயின்‌ குமாரனிடத்தில்‌ எங்களுக்குச்‌ 
௬தந்தரம்‌ இல்லை; இஸ்ரவேலே, உன்‌ 
கூடாரங்களுக்குப்‌ போய்விட; 
இப்போது தாவிதே, உன்‌ சொந்த 
வீட்டைப்‌ பார்த்துக்கொள்‌ என்று 
சொல்லி, இஸ்ரவேலர்‌ தங்கள்‌ 
கூடாரங்களுக்குப்‌ போய்‌ விட்டார்கள்‌. 


ராஜா தங்களுக்குச்‌. 


1இராஜா 12:17. ஆனாலும்‌ யூதாவின்‌ 
பட்டணங்களிலே குடியிருந்த 


இஸ்ரவேல்‌ புத்திரர்மேல்‌ 
ரெகொபெயாம்‌ ராஜாவாயிருந்தான்‌.. 


இராஜா 1218. பின்பு ராஜாவாகிய 


ரெகொபெயாம்‌ பகுதி 
விசாரிப்புக்காரனாகிய  அதோராமை 
அனுப்பினான்‌; இஸ்ரவேலர்‌ எல்லாரும்‌ 
அவனைக்‌ கல்லெறிந்து கொன்றார்கள்‌; 
அப்பொ ராஜாவாகிய 
ரெகொபெயாம்‌ தீவிரமாய்‌ 
இரதத்தின்மேல்‌ ஏறி, எருசலேமுக்கு 
ஓடிப்போனான்‌. 


1இராஜா 12:19. அப்படியே 
'இத்நான்‌ வரைக்கும்‌ இருக்கிறபடி. 
இஸ்ரவேலர்‌ தாவீதின்‌ வம்சத்தை விட்டு 
கலகம்பண்ணிய்‌ பிரித்த 
போயிருக்கிறார்கள்‌. 


1இராஜா 1290, வெரொபெயாம்‌. 
திரும்பிவத்தான்‌ என்று 
'இஸ்ரவேலருக்கெல்லாம்‌ கேன்வியான 
போது, அவனைச்‌ சபையினிடத்தில்‌ 
அழைத்தனுப்பி, அவனைச்‌ சமஸ்த. 
இஸ்ரவேலின்‌ மேலும்‌ 

ராஜாவாக்கினார்கன்‌; யூதாகோத்திரம்‌ 
மாத்திரமேயன்றி வேறொருவரும்‌ 
தாவீதின்‌ வம்சத்தைப்‌ பின்‌ பற்றவில்லை. 





i THE 
TT 


இராஜா 122. ரெகொயெயாம்‌ 
எருசலேமுக்கு வத்தபோது, இஸ்ரவேல்‌ 
வம்சத்தாரோடே வுத்தம்பண்ணவும்‌, 
ராஜ்யத்தைச்‌ 'சாலொமோனின்‌ 
குமாரனாகிய தன்னிடமாகத்‌ 
திருப்பிக்கொள்னவும்‌, யூதா வம்சத்தார்‌ 
பென்யமீன்‌ கோத்திரத்தார்‌ 
அனைவருமாகிய 
இதரித்துகொள்னப்பட்ட  யூுத்தவிரர்‌. 
லட்சத்து எண்பதினாமிரம்‌ பேரைக்‌ 
கூட்டினான்‌. 
இராஜா... 1922. தேவனுடைய 
மனுஷனாகிய சேமாயாவுக்கு. 
தேவனுடைய வார்த்தையுண்டாகி அவர்‌ 
சொன்னது : 


இராஜா 1229, நீ யூதாவின்‌ 
ராஜாவாகிய ரெகொடெயாம்‌ என்னும்‌ 
சாலொமோனின்‌ குமாரனையும்‌ யூதா 
வம்சத்தார்‌ அனைவரையும்‌ 
பென்யமீனரையும்‌, மற்ற 
ஜனங்களையும்‌ நோக்கி: 


1இராஜா 12:24. நீங்கள்‌ போகாமலும்‌, 
இஸ்ரவேல்‌ புத்திரரான உங்கள்‌ 
சுகோதரரோடு யுத்தம்பண்ணாமலும்‌, 
அவரவர்‌ தம்தம்‌ வீட்டிற்குத்‌ 
திரும்புங்கள்‌; என்னாலே இந்தக்‌ 
காரியம்‌ நடந்தது என்று கர்த்தர்‌ 
உரைக்கிறார்‌ என்று சொல்‌ என்றார்‌; 
அப்பொழுது அவர்கள்‌: கர்த்தருடைய 
சொல்லைக்‌ கேட்டு, கர்த்தருடைய 
வார்த்தையின்‌ படியே திரும்பிப்‌ 


போய்விட்டார்கள்‌. 
ன்‌ சவால்‌ 


பக்கம்‌ 
அவனுக்கு 


ரெகொபெயாம்‌. 
சபையாருக்கு செவிகொடாமல்‌ 
ரெகொபெயாம்‌ 
செவிகொடாததை இல்லேன்‌ 
கண்டபோது, ஜனங்கள்‌ 
மறுஉத்தரவாக: “தாவீதோடே எங்களுக்குப்‌ 
பங்கேது?  ஈசாமின்‌ குமாரனிடத்தில்‌: 
எங்களுக்குச்‌ சுதந்தரம்‌ இல்லை; இஸ்ரவேலே 
உன்‌ கூடாரங்களுக்குப்‌ போய்விடு: இப்போது 
தாவீதே, ன்‌ சொந்த வீட்டைப்‌ 
பார்த்துக்கொள்‌” "இராஜா 12:16) என்று 
சொல்லி, இஸ்ரவேலர்‌ தங்கள்‌ 
கூடாரங்களுக்குப்‌ போய்‌ விடுகிறார்கள்‌. 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


விசாரிக்கவில்லை. ரெகொபெயாமோடு கூட 
நிற்கிற வாலிபர்களை அவனை விட்டு 
விலக்கி வைத்து விடவேண்டும்‌ என்றும்‌ 
அவர்கள்‌ ற்‌ பண்ணவில்லை. 
ஒருவேளை மோசமான ஆலோசனை 
சொல்லுகிறவர்கள்‌ ரெகொபெயாமோடு 
கூடயில்லாவிட்டால்‌, அவன்‌ ஜனங்களுக்கு 
இல்வளவு கடினமான உத்தரவு 
கொடுத்திருக்கமாட்டான்‌. 

இஸ்ரவேல்‌ சபையார்‌ 
யோசித்து செயல்படாமல்‌, 
வீட்டாருக்கு 
கலகம்பண்ணுகிறார்கள்‌. 
தேவனாகிய கர்த்தர்‌ தாவீதுக்கும்‌, 
அவருடைய குமாருக்கும்‌ மாறாத 
உடன்படிக்கையை ஏற்படுத்தியிருக்கிறார்‌. 
இஸ்ரவேல்‌ சபையாருக்கு கர்த்தருடைய 
உடன்படிக்கையைப்பற்றி நன்றாய்த்‌ 
தெரிந்திருந்தும்‌, அவர்கள்‌ தாவீதின்‌ 
குடும்பத்தாருக்கு விரோதமாகக்‌ 
கலகம்பண்ணுகிறார்கள்‌. இந்தக்‌ கலகம்‌ 
இஸ்ரவேல்‌ சபையார்மீது வந்த மிசுப்பெரிய 
பாவமாயிருக்கிறது. 


“இஸ்ரவேலை. 


ஞானமாய்‌ 

தாவீதின்‌ 
லிரோதமாகக்‌ 
இஸ்ரவேலின்‌: 


என்றைக்கும்‌ 


ல்‌ 
ராஜ்யபாரத்தை இஸ்ரவேலின்‌ தேவனாகிய 


தாவீதுக்கும்‌ அவன்‌ குமாருக்கும்‌ 
உடன்படிக்கையாய்க்‌ 


அறிமீர்களா? 


கர்த்தர்‌ 
மாறாத 
கட்டளையிட்டதை நீங்கள்‌ 
ஆகிலும்‌ தாவீதின்‌ குமாரனாகிய 
சாலொமோனின்‌ ஊழியக்காரனான 
யெரொபெயாம்‌ என்னும்‌ நேபாத்தின்‌ குமாரன்‌ 
எழும்பி, தன்‌ எஜமானுக்கு விரோதமாகக்‌ 
கலகம்பண்ணினான்‌"' (நாளா 13:5 6). 


“பேலியாளின்‌ மக்களாகிய  வீணர்‌ 
அவனோடேகூடி, சாலொமோனின்‌ 
குமாரனாகிய ரெகொபெயாம்‌ அவர்களை 
எதிர்க்கக்கூடாமல்‌ வாலவயதும்‌ திடனற்ற 
மனதுமாயிருக்கையில்‌, அவனுக்கு 
விரோதமா! தங்களைப்‌ பலப்படுத்திக்‌ 
கொண்டார்கள்‌. இப்போதும்‌ தாவீதுடைய 
குமாரன்‌ கையிலிருக்கிற கர்த்தருடைய 
ராஜ்யத்திற்கு விரோதமாக நீங்கள்‌ பெலன்‌ 
கொள்ளலாமென்று நினைக்கிறீர்கள்‌: நீங்கள்‌ 
ஏராளமான கூட்டம்‌: யெரொபெயாம்‌ 
உங்களுக்கு தேவர்களாக உண்டாக்கின 
பொன்‌ கன்றுக்குட்டிகளும்‌ உங்களிடத்தில்‌ 
இருக்கிறதே” (2நாளா 137 8). 





i a 
ETT 


இஸ்ரவேலின்‌ பத்துக்கோத்திரத்தார்‌ 
தாவீதின்‌ குடும்பத்தாருக்கு விரோதமாகக்‌ 
கலகம்பண்ணினாலும்‌ யூதாகோத்திரத்தார்‌, 
தாவீதின்‌ டன டல்‌ 
ஆதரவாயிருக்கிறார்கள்‌. 
பட்டணங்களிலே கூமிரந்த க்‌ 
புத்திரர்மேல்‌ ாபெயாம்‌ 
ராஜாவாயிருக்கிறான்‌ ன்று 12:17). 
யூதாகோத்திரம்‌ மாத்திரமேயன்றி 
வேறொருவரும்‌ தாவீதின்‌ வம்சத்தைப்‌ 
பின்பற்றவில்லை (1இராஜா 12:20). 
ரெகொபெயாமின்‌ 
மோசமானதாயிருந்தாலும்‌, அவன்‌ 
நல்லவனாயிருக்கிறான்‌. ரெகொபெயாம்‌ 
இஸ்ரவேல்‌ சபையாருக்கு கடினமான 
உத்தரவு கொடுத்ததுபோல, அ்களுவைய்‌ 
நுகத்தை அதிக பாரமாக்கவில்‌ 
அவர்களை தேள்களினால்‌ 
தண்டிக்கவுமில்லை. யூதாகோத்திரத்தார்‌ 
ரெகொபெயாமின்‌ 
ஏற்றுக்கொள்கிறார்கள்‌. 


வார்த்தைகள்‌ 


ஜனத்தாரிடத்திலிருந்து வரிவசூலிப்பதற்காக, 
பகுதி விசாரிப்புக்காரனாகிய 


ராஜாவாகிய 
தத்தின்மேல்‌ 
ஓடிப்போகிறான்‌ 

இராஜா 12:18). 


ரெகொபெயாமோடு கூட நிற்கிற 
வாலிபர்கள்‌, அவனுக்கு இந்த தவறான 
ஆலோசனையை  சொல்லியிருக்கவேண்டும்‌. 
வாலிபரின்‌ ஆலோசனையைக்‌ கேட்டு 
ரெகொபெயாம்‌ அதோராமை அனுப்புகிறான்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனத்தாரோ 
ரெகொபெயாமினுடைய ஆளுகைக்கு 
கீழ்ப்படிய விரும்பவில்லை. “தாவீதே உன்‌ 


விட்டுப்‌ 
பிரிந்துபோனவர்கள்‌ 
ரெகொபெயாமுக்கு வரிசெலுத்தமாட்டார்கள்‌. 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


இஸ்ரவேல்‌. 
ரெகொபெயாமைவிட்டுப்‌ பிரிந்துபோனதை 
உறுதிபண்ணுகிறார்கள்‌. அதோராமைக்‌ 
கொன்றுபோடுகிறார்கள்‌. வாலிபரின்‌ தவறான 
ஆலோசனைகளுக்கு ரெகொபெயாம்‌ 
செவிகொடுத்தான்‌. தீயஆலோசனையின்‌ 
விளைவாக அதோராம்‌ செத்துப்போகிறான்‌. 


சபையார்‌ 


ரெகொபெயாம்‌ இப்போது சீகேமிலே 
இருக்கிறான்‌... அதோராம்‌ செத்துப்போன 
செய்தியைக்‌ கேட்டவுடன்‌, ரெகொபெயாம்‌ 
தீலிரமாய்‌ இரதத்தின்‌ மேல்‌ ஏறி எருசலேமுக்கு 
ஒடிப்போகிறான்‌. அவன்‌  சிகேமைவிட்டு 
உடனடியாக புறப்பட்டுப்போனதும்‌ 
மதிமீனமான செயல்‌. ரெகொபெயாம்‌ 
சீகேமைவிட்டு ஓடிப்போனதினால்‌, அவன்‌ 
தன்னுடைய பண்களை இழத்துவ்டுரான்‌. 


அவனுடைய 
அதிகரிக்கிறது. வேல்‌ சபையார்‌ 
ரெகொபெயாமைவிட்டுப்‌ பிரிந்து தங்கள்‌ 
கூடாரங்களுக்கு போய்விடுகிறார்கள்‌ 
இராஜா 1296), ரெகொபெயாமோ, 
இஸ்ரவேலருக்கு பயந்து, சீகேமை விட்டே 
ஒடிப்போகிறான்‌. 


ரெகொபெயாம்‌. எருசலேமுக்கு 
ஓடிப்போன பின்பு, இஸ்ரவேல்‌ சபையார்‌ 
எல்லோரும்‌, யெரொபெயாமை அழைத்தனுப்பி, 
அவனை. சமஸ்த இஸ்ரவேலின்மேலும்‌ 
ராஜாவாக்குகிறார்கள்‌ (1இராஜா 12:20), 
ரெகொபெயாம்‌ சீகேமிலே தங்களோடு 
கூடமிருக்கும்‌ வரையிலும்‌, இஸ்ரவேல்‌ 
சபையார்‌. யெரெபெயாமை தங்களுக்கு 
ராஜாவாக்கவில்லை. ரெகொபெயாம்‌ 
எருசலேமுக்கு ஓடிப்போனபின்பு, இஸ்ரவேல்‌ 
சபையார்‌ யெரொபெயாமை தங்களுக்கு 
ராஜாவாக்குகிறார்கள்‌. 


தான்‌ இழந்துபோன ராஜ்யபாரத்தை 
எப்படியாவது. திரும்பப்‌ பெற்றுக்கொள்ள 
வேண்டும்‌ என்று ரெகொபெயாம்‌ முயற்சி 
பண்ணுகிறான்‌... இஸ்ரவேல்‌ சபையாரை 
பயமுறுத்தி, அவர்களை அடக்கி ஆளுகை 
என்று ரெகொயபெயாம்‌ 

அது நிறைவேறவில்லை. 
அவர்களுக்கு விரோதமாக 
யுத்தம்பண்ணலாம்‌ என்று ரெகொபெயாம்‌ 
தீர்மானம்பண்ணுகிறான்‌. வாயின்‌ 
வார்த்தைகளுக்கு அடங்காத இஸ்ரவேல்‌ 
சபையாரை, பட்டயங்களினால்‌ அடக்கலாம்‌ 
என்று ரெகொபெயாம்‌ தீர்மானித்திருக்கிறான்‌. 





i al 
TT 


ரெகொபெயாம்‌ எருசலேமுக்கு 
வந்தபோது, இஸ்ரவேல்‌ வம்சத்தாரோடே 
யுத்தம்பண்ண ராஜ்யத்தைச்‌ 
சாலொமோனின்‌ குமாரனாகிய தன்னிடமாகத்‌ 
திருப்பிக்கொள்ளவும்‌, யூதா வம்சத்தார்‌ 
பென்யமீன்‌ கோத்திரத்தார்‌ அனைவருமாகிய 
தெரிந்துகொள்ளப்பட்ட யுத்தவீரர்‌ லட்சத்து 
எண்பதினாயிரம்‌ பேரைக்‌ கூட்டுகிறான்‌. 
இராஜா 12:21) 


ரெகொபெயாம்‌ 
மனதில்‌ 
இருக்கிறது. 


ரெகொயெயாம்‌ என்க்கு நரம்‌ 5 வந்த 
பின்போ, அவனுடைய மனதிலே தை! 
திடநம்பிக்கையும்‌ உண்டாயிற்று. 
பென்யமீன்‌ 
கர்த்தருக்கும்‌. 
த்க்‌ ராஜாவுக்கும்‌ 
உண்மையுள்ளவர்களாயிருக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ 
விரோதமாகக்‌ 
யூதாகோத்திரத்தாரும்‌, 
கோத்திரத்தாரும்‌ தாவீதின்‌ வம்சத்தைப்‌ 
பின்பற்றுகிறார்கள்‌. 
ரெகொபெயாம்‌. இவ்விரண்டு 
கோத்திரங்களிலுமிருந்து 180000 
யுத்தவீரர்களை தெரிந்து கொள்கிறான்‌. 
இஸ்ரவேலின்‌ பத்துக்கோத்திரத்தார்‌ 
விரோதமாகக்‌. 
அன்‌ ட்‌ 
பிரிந்துபோயிருக்கிறார்கள்‌. 
கலகத்தை ஒடுக்கவும்‌, 
யுத்தம்பண்ணி, அவர்களை தன்னிடமாகச்‌ 
சேர்த்துக்கொள்ளவும்‌, ரெகொபெயாம்‌ 
அவர்கள்மீது யுத்தம்பண்ண 1,80,000 யுத்த 
தெரிந்துகொள்கிறான்‌. 
யுத்தவீரர்கள்‌ 
யூதாவம்சத்தாரிலும்‌, 


கோத்திரத்திலும்‌ 
தெரிந்துகொள்ளப்பட்டவர்கள்‌. 


தாகோத்திரத்தாரும்‌, 
த்தாரும்‌ 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


ரெகொபெயாம்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கு விரோதமாக வயுத்தம்பண்ண 
ஆயத்தமான து, அவனுடைய தைரியத்திற்கும்‌ 
பலத்திற்கும்‌ எடுத்துக்காட்டாயிருக்கிறது. 
ரெகொபெயாம்‌ கர்த்தருடைய வார்த்தையைக்‌ 
கேட்டு, இஸ்ரவேல்‌ புத்திரரோடு 
யுத்தம்பண்ணாமல்‌ திரும்பிப்போனது, 
அவனுடைய அதிகமான தைரியத்திற்கும்‌, 

மான பெலத்திற்கும்‌ 
எடுத்துக்காட்டாயிருக்கிறது. 


இஸ்ரவேலுக்கு 


சேமாயாவை 
ராஜாவாகிய 


வார்த்தையுண்டாயிற்று. கர்த்தர்‌ 
நோக்கி, "நீ யூதாவின்‌ 
ரெகொபெயாம்‌ என்னும்‌ சாலொமோனின்‌. 
குமாரணையும்‌ யூதா வம்சத்தார்‌ 
அனைவரையும்‌ பென்யமீனரையும்‌, மற்ற 
ஜனங்களையும்‌ நோக்கி: நீங்கள்‌ போகாமலும்‌, 
இஸ்ரவேல்‌ புத்திரரான உங்கள்‌ 
'சகோதரரோடு யுத்தம்பண்ணாமலும்‌, 
அவரவர்‌ தம்தம்‌ வீட்டிற்குத்‌ திரும்புங்கள்‌; 
என்னாலே இந்தக்‌ காரியம்‌ நடந்தது என்று 
கர்த்தர்‌ உரைக்கிறார்‌ என்று சொல்‌" 
(இராஜா 12:23,24) என்று சொல்லுகிறார்‌. 


சேமாயா அவர்களுக்கு கர்த்தருடைய 
வார்த்தையை சொல்லுகிறார்‌. அப்பொழுது 
ரெகொபெயாமும்‌, அவனோடு கூடமிருக்கிற 
180900 யுத்தவீரரும்‌, கர்த்தருடைய 
சொல்லைக்‌ கேட்டு, கர்த்தருடைய 
வார்த்தையின்படியே திரும்பிப்‌ 
போய்விடுகிறார்கள்‌ 1இராஜா 12:24). 


யூதாவம்சத்தார்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரை 
சிநேகிக்கவேண்டும்‌. அவர்கள்‌ கர்த்தருக்கு 
கீழ்ப்டியவேண்டும்‌. தங்கள்‌ சகோதரரோடு 
அவர்கள்‌ யுத்தம்பண்ணக்கூடாது. 
ரெகொபெயாமுக்கு யுத்தம்பண்ணக்கூடிய 
ஆயத்தம்‌ இருந்தாலும்‌, 
கர்த்தருடைய வார்த்தைக்கு 
யுத்தம்பண்ணாமல்‌ திரும்பி விடுகிறான்‌. 





i THEN 
TT 


சேமாயா தீர்க்கதரிசி 
பிரபல்யமானவரல்ல. இவர்‌ 
மனுஷன்‌. ரெகொபெயாமோ இஸ்ரவேல்‌. 
தேசத்திற்கு ராஜா. அவனுக்கு கீழே 
180000 யுத்தவீரர்கள்‌ இருக்கிறார்கள்‌. 
சேமாயாவோ தனியாக இருக்கிறார்‌. 
ரெகொபெயாம்‌ சேமாயாவைப்‌ பார்க்கும்போது, 
அவரோடு கூடமிருக்கிற கர்த்தரையும்‌ 
பார்க்கிறான்‌. சேமாயாவின்‌ மூலமாக 
வெளிப்படுத்தப்பட்ட கர்த்தருடைய 
வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, ரெகொபெயாம்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரரோடு யுத்தம்பண்ணாமல்‌ 
'திரும்பிப்போய்விடுகிறான்‌. 


மிகவும்‌ 
தேவனுடைய 


ரெகொபெயாம்‌ ஆரம்பத்தில்‌ 
ஆதாயத்தை. க த்திரமே 
யுத்தத்திலே ஜெயிப்பதற்கு 
ரெகொபெயாமுக்கு சாதகமான சூழ்நிலை 
ர்பட்டிருக்கிறது. ரெகொபெயாமின்‌ 
பக்கத்தில்‌ நீதியும்‌ நியாயமும்‌ இருக்கிறது. 
இஸ்ரவேல்‌ சபையார்‌ எல்லோரும்‌ தாவீதின்‌ 
குடும்பத்தாரைப்‌ பின்பற்றவேண்டும்‌ 
தாவீதின்‌ குடும்பத்தாருடைய ஆளுகைக்கு 
அவர்கள்‌ தங்களை கீழ்ப்படுத்தவேண்டும்‌. 
இது கர்த்தருடைய கட்டளை: 


ரெகொபெயாமுக்கு 
சூழ்நிலைகள்‌ இருந்தாலும்‌ 
கர்த்தருடைய வார்த்தைக்கு 
இஸ்ரவேல்‌ புத்திரரோடு. 
நிரும்பிப்போய்விடுகிறான்‌ 
கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல்‌, 
புத்திரரோடு யுத்தம்பண்ணினால்‌, அவனுக்கு 
யுத்தத்திலே ஜெயமுண்டாகாது. அவன்‌ 
ஒருவேளை ஜெயித்தாலும்‌, அவனுக்கு 
கர்த்தருடைய ஆசீர்வாதம்‌ கிடைக்காது. 


சாதகமான 


வெரொயெயாமின்‌ ராஜ்யபாரம்‌ 
1இராஜா 12:25-83 


இராஜா 12:95,  பெயரொயெயாம்‌ 
எப்பிராயிம்‌ மலைத்‌ தேசத்தில்‌ 
சீகேமைக்‌ கட்டி, அதிலே வாசம்பண்ணி, 
அங்கிருந்து போய்ப்‌ பெனூவேலைக்‌ 
கட்டினான்‌. 


இராஜா 1226. வபெரொயெயாம்‌: 
இப்போது ராஜ்யபாரம்‌ தாவீது 
வம்சவசமாய்த்‌ திரும்புகிறதாயிருக்கும்‌. 


1 இராஜாக்கன்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


12:27. இத்த ஜனங்கள்‌ 
எருசலேமிலுன்ன கர்த்தருடைய 
ஆலயத்திலே பலிகளைச்‌ 
செலுத்தப்போனால்‌, இத்த ஜனங்களின்‌ 
இருதயம்‌ யூதாவின்‌ ராஜாவாகிய 
ரெகொடபெயாம்‌ என்னும்‌ தங்கள்‌ 
ஆண்டவன்‌ வசமாய்த்‌ திரும்பி, 
அவர்கள்‌ என்னைக்‌ கொன்றுபோட்டு, 
மூதாவின்‌ ராஜாவாகிய 
ரெகொபெயாமின்‌ பாரிசமாய்ப்‌ போய்‌ 
விடுவார்கள்‌ என்று தன்‌ மனதிலே. 
சிந்தித்துக்கொண்டிருந்தான்‌. 


12:98, ஆகையால்‌ 
யோசனையண்ணி, 


இரண்டு, 


இராஜா 
ராஜாவானவன்‌ 
பொன்னினால்‌. 
கன்றுக்குட்டிகளை உண்டாக்கி, 
ஜனங்களைப்‌ பார்த்து: நீங்கள்‌ 
எருசலேமுக்குப்‌ போகிறது உங்களுக்கு 
வருத்தம்‌; இஸ்ரவேலரே, இதோ, 
இவைகள்‌ உங்களை எகிப்துதேசத்திலி. 

குந்து வரப்பண்ணின உங்கள்‌. 
தேவர்கள்‌ என்று சொல்லி, 


1இராஜா 12:29. ஒன்றைப்‌ 
பெத்தேலிலும்‌, ஒன்றைத்‌ தாணிலும்‌ 
ஸ்தாபித்தான்‌. 


1இராஜா 1290. இந்தக்‌ காரியம்‌ 
பாவமாயிற்று; ஜனங்கள்‌ இந்த ஒரு 
கன்றுக்குட்டிக்காகத்‌ தாண்மட்டும்‌. 
போவார்கள்‌. 


1இராஜா 12:31. அவன்‌ மேடையாகிய 
ஒரு கோவிலையும்‌ கட்டி, லேவிமிண்‌: 
புத்திரராயிராத ஒனத்தில்‌ 
ஈனமானவர்கனை ஆசாரியராக்கினான்‌. 


1இராஜா 12:32. மூதாவில்‌ 
ஆசரிக்கப்படும்‌ பண்டிகைக்கொப்பாக 
எட்டாம்‌ மாதம்‌ பதினைந்தாம்‌ 
தேதியிலே யெரொடெயாம்‌ ஒரு 
பண்டிகையையும்‌ கொண்டாடி, 
பலிபீடத்தின்மேல்‌: பலியிட்டான்‌; 
அப்படியே பெத்தேலிலே தான்‌ 
உண்டாக்கின  கன்றுக்குட்டிகளுக்குப்‌ 
பலியிட்டு, தான்‌ உண்டுபண்ணின 
'மேடைகளின்‌ ஆசாரியர்களைப்‌ 
பெத்தேலிலே ஸ்தாபித்து, 





i THE 
TT 


1இராஜா 12:38. தன்‌ மனதிலே தானே 
நியமித்துக்‌ கொண்ட எட்டாம்‌ 
மாதம்‌ பதினைந்தாம்‌ தேதியிலே. 
பெத்தேலில்‌ தான்‌ உண்டாக்கின 
பலிபீடத்தின்மேல்‌ பலியிட்டு, 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்குப்‌ பண்டிகையை 
ஏற்படுத்தி, பலிபீடத்தின்மேல்‌ 
பலியிட்டுத்‌ தூபங்காட்டினான்‌.. 


யெரொபெயாமின்‌ ராஜ்யபாரம்‌ 
ரம்பமாயிற்று அவன்‌ முதலாவதாக 
சீமைக்‌ கட்டுகிறான்‌... அதன்‌ பின்பு 
பெனூலேலையும்‌ கட்டுகிறான்‌. யெரொபெயாம்‌. 
இவ்விரண்டு பட்டணங்களையும்‌ 
நேர்த்தியாகக்‌ அவற்றை 
அழகுபடுத்துகிறான்‌. அவற்றின்‌ 
பாதுகாப்புக்கு அரண்களையும்‌ கட்டுகிறான்‌. 
பட்டணங்களைக்‌ கட்டுவது. நல்லது. 
யெரொபெயாமோ பட்டணங்களைக்‌ 
கட்டுவதோடு, கர்த்தருடைய 
ராஜ்யத்திற்கு விரோதமான காரியங்களையும்‌ 
செய்கிறான்‌. 


கட்டி 


இஸ்ரவேலின்‌  பத்துக்கோத்திரத்தார்‌ 
ரெகொபெயாமைவிட்டு தனியாகப்‌ பிரிந்து 
வந்திருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
பெரொபெயாமை தங்களுக்கு 
ராஜாவாக்கியிருக்கிறார்கள்‌. தன்னுடைய 
ஜனம்‌ தன்னோடு கூடவே இருக்கவேண்டும்‌ 
என்றும்‌, அவர்கள்‌ தாவீதின்‌ 
குடும்பத்தாரிடத்தில்‌  திரும்பிப்போய்விடக்‌ 
கூடாது என்றும்‌ யெரொபெயாம்‌ தீவிர 
சிந்தனையிலிருக்கிறான்‌. 


யெரொபெயாம்‌: “இப்போது ராஜ்யபாரம்‌ 


செலுத்தப்போனால்‌, இந்த 

இருதயம்‌ யூதாவின்‌ ராஜாவாகிய 
ரெகொபெயாம்‌ என்னும்‌ தங்கள்‌ ஆண்டவன்‌ 
வசமாய்த்‌ திரும்பி, அவர்கள்‌ என்னைக்‌ 
கொன்றுபோட்டு, யூதாவின்‌ ராஜாவாகிய 
ரெகொபெயாமின்‌ பாரிசமாய்ப்‌ 
போய்விடுவார்கள்‌” இராஜா 12:26,27) 
என்று தன்‌ மனதிலே. 
சிந்தித்துக்கொண்டிருக்கிறான்‌. 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


தன்னை ராஜாவாக ஆக்கின 
இஸ்ரவேல்‌ சபையார்‌, தனக்கு விரோதமாக 
எழும்புவார்களோ என்னும்‌ சந்தேகம்‌ 
யெரொபெயாமின்‌ மனதில்‌ உண்டாயிற்று. 
அவர்கள்‌ தன்னைக்‌ கொன்றுபோட்டு, 
ரெகொபெயாமிடத்தில்‌ மறுபடியும்‌ 
போய்விடுவார்களோ என்று யெரொபெயாம்‌ 
பயப்படுகிறான்‌. இஸ்ரவேலின்‌ 
பத்துக்கோத்திரத்தார்‌ யெரொபெயாமின்மீது, 
நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள்‌. ஆனால்‌ 
யெரொபெயாமுக்கு அவர்கள்மீது 
நம்பிக்கையில்லை. ஜனங்கள்‌ இவன்மீது 
அன்பாயிருக்கிறார்கள்‌. ஆனால்‌ இவனோ 
ஜனங்கள்மீது அன்பாயில்லை. 
யெரொபெயாமின்‌ 
அவனுக்கு கலகத்தினால்‌ 
இஸ்ரவேல்‌ சபையாரின்‌ 
யெரொபெயாம்‌ ராஜாவாயிருக்கிறான்‌. 
தீயவழிகளில்‌ சம்பாதித்த காரியம்‌ 
நிலைத்திருக்காது. அதில்‌ ஆசீர்வாதமும்‌ 
இருக்காது. பாதுகாப்பும்‌ இருக்காது. 
யெரொபெயாமின்‌ ராஜ்யபாரம்‌ அவனுக்கு 
நிலைக்கவில்லை. 
யெரொபெயாம்‌ 
சபையாரையும்‌ நம்பவில்லை. 
கர்த்தரையும்‌ அவருடைய வார்த்தையையும்‌ 
நம்பவில்லை. யெரொபெயாம்‌ தன்னுடைய 
ராஜ்யபாரத்தை ஸ்திரப்படுத்துவதற்கு 
தீயவழிகளில்‌ யோசிக்கிறான்‌. தீயவழிகள்‌ 
பாவமான  வழிகளாகவே இருக்கும்‌. 
யெரொபெயாம்‌ தன்னுடைய பாதுகாப்புக்கு 
முக்கியத்துவம்‌ கொடுக்கிறான்‌. 
கர்த்தர்‌ எல்லா சூழ்நிலைகளிலும்‌: 
நமக்கு போதுமானவர்‌ என்னும்‌ விசுவாசம்‌ 
நமக்குள்‌ இருக்கவேண்டும்‌. கர்த்தர்மீது, 
க த வட 
த்தில்‌. கர்த்தரைவிட்டு 
ச டிவோம்‌. கர்த்தரை 
அவருடைய கிருபையையும்‌, 
பாதுகாப்பையும்‌, 
பராமரிப்பையும்‌ நம்பவேண்டும்‌. 


ராஜ்யபாரம்‌ 
கிடைத்தது. 
துரோகத்தினால்‌ 





i= THE 
TT 


எருசலேமிலே கர்த்தருடைய ஆலயம்‌. 
இருக்கிறது. இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ கர்த்தரை 
ஆராதிப்பதற்காக எருசலேழுக்குப்‌ 
போவார்கள்‌. அங்கே ரெகொபெயாம்‌. 
ராஜாவாயிருக்கிறான்‌. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
எருசலேமுக்குப்போகும்போது. - 
ரெகொபெயாமின்‌ 
விடுவார்களோ 
பயப்படுகிறான்‌. 
தேவாலயமும்‌, 
அரமனையும்‌ 
பிரமாண்டமாயிருக்கிறது. 
ஜனங்கள்‌ அவற்றின்‌ 
அலங்காரத்தையும்‌ பார்த்து, 
தாவீதின்‌ வீட்டாரை 
என்று யெரொபெயாம்‌ 
சந்தேகப்படுகிறான்‌. 


என்று 


ராஜாவின்‌ 
மிகவும்‌ 
இஸ்ரவேல்‌. 
அவர்கள்‌ 
நேசிப்பார்களோ 
அவர்கள்மீது. 


தாவீது 


ராஜாவினிடத்திற்கு போய்விடுவார்கள்‌ 
என்னும்‌ சந்தேகம்‌ யெரொபெயாமின்‌ 
மனதில்‌ உண்டாயிற்று. இஸ்ரவேல்‌ சபையார்‌. 
தங்களுடைய பழைய மார்க்கத்தைப்‌ 
பின்பற்றினால்‌, அவர்கள்‌ தங்கள்‌ பழைய 
ராஜாவாகிய ரெகொபெயாமையும்‌ 
பின்பற்றுவார்கள்‌ யெரொபெயாம்‌ 
அவர்கள்மீது சந்தேகப்படுகிறான்‌. 
இஸ்ரவேல்‌ சபையாரை எருசலேமுக்குப்‌ 
போகவிடாமல்‌ தடுத்து நிறுத்துவதற்கு: 
என்ன செய்யலாம்‌ என்று யெரொபெயாம்‌ 
யோசிக்கிறான்‌ 


யெரொபெயாம்‌ யோசனைபண்ணி. 
பொன்னினால்‌ இரண்டு கன்றுக்குட்டிகளை 
உண்டாக்கி, ஜனங்களைப்‌ பார்த்து: “நீங்கள்‌ 
எருசலேமுக்குப்‌ போகிறது 
வருத்தம்‌; இஸ்ரவேலரே, 
உங்களை 
வரப்பண்ணின 
(இராஜா 12:28,29). 
ஒன்றைப்‌ பெத்தேலிலும்‌, ஒன்றைத்‌ தாணிலும்‌ 
ஸ்தாபிக்கிறான்‌. 


கர்த்தன ஆராதிய்தற்கு இஸ்ரவேல்‌ 
ஜனத்தார்‌. வரையிலும்‌ 
என்றும்‌, 

பெத்தேலிலும்‌ 

ஆராதிக்கலாம்‌ 


என்று 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ தங்கள்‌ தேசத்திலேயே 
ஆராதனை செய்வதற்கு யெரொபெயாம்‌ 
அவர்களுக்கு உதவிசெய்கிறான்‌. ஒருவேளை 
யெரொபெயாம்‌ தன்னுடைய அரசியல்‌ 
ஆலோசகர்களை இது சம்பந்தமாக 
கலந்து யோசித்திருக்கவேண்டும்‌. 
யெரொபெயாம்‌. தீவிரமாய்‌ 
யோசனைபண்ணி பொன்னினால்‌ இரண்டு 
கன்றுக்குட்டிகளை உண்டாக்குகிறான்‌. 
இவை இரண்டும்‌ தெய்வீக பிரசன்னத்திற்கு 
அடையாளங்கள்‌. கர்த்தருடைய 
உடன்படிக்கைப்‌ பெட்டியின்மீது கிருபாசனம்‌ 
பெட்டிக்கு மேலாக 
இருக்கிறது.  யெரொபெயாம்‌ 
கன்றுக்குட்டிகளை 
அவற்றை 
கேருபீன்களுக்கும்‌ 
உண்டாக்கியிருக்க 
வேதபண்டிதர்கள்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 
யெரொபெயாம்‌ 
விக்கிரகாராதனையைப்‌ பின்பற்றுகிறவன்‌. 
அவன்‌ சாலொமோனுடைய காலத்தில்‌ 
எகிப்திற்கு தப்பி ஒடி, அந்த தேசத்தில்‌ 
சிறிது காலம்‌ சஞ்சரித்தான்‌. எகிப்தியர்‌ 
ஆபீஸ்‌ என்னும்‌ தெய்வத்தை 
வழிபடுகிறவர்கள்‌. ஆபீஸ்‌ தெய்வம்‌ 
கன்றுக்குட்டியின்‌ உருவத்திலிருக்கும்‌. 
மோளேகு, கேமோஷ்‌ ஆகியவை 
புறஜாதியாரின்‌ தெய்வங்கள்‌. யெரொபெயாம்‌. 
மிகவும்‌ கவனமாக, இஸ்ரவேல்‌ தேசத்திலே. 
மோளேகுக்கோ, கேமேசுக்கோ 
விக்கிரகங்களை உண்டுபண்ண வில்லை. 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ இந்த விக்கிரகங்களை 
ஆராதிக்கமாட்டார்கள்‌ என்பது. 
வெரொபெயாழுக்கு தெரியும்‌. ஆகையினால்‌. 
அவன்‌  பொன்னினால்‌ இரண்டு 
கன்றுக்குட்டிகளை மாத்திரம்‌ 
உண்டுபண்ணுகிறான்‌. 
பொன்கன்றுக்குட்டிகள்‌ 
மோளேக்கைப்போலவோ, கேமோஷைப்‌ 
போலவோ இருக்காது. அவை அந்நிய 
தெய்வங்களல்ல என்று யெரொபெயாம்‌ 
சாதுரியமாகப்‌ பேசுகிறான்‌. 
கன்றுக்குட்டிகள்‌ இஸ்ரவேல்‌ 
எகிப்து தேசத்திலிருந்து 
அவர்களுடைய 
யெரொபெயாம்‌. 


எகிப்தியரின்‌ 


பொன்கள்றுக்குட்டிகளை 
தேவனுக்கு ஒப்பாக்குகிறான்‌. 





f= FTE 
TT 


யெரொபெயாம்‌ 
செய்யாமல்‌, 
பொன்கன்றுக்குட்டிகளை 

புறஜாதியார்‌ பல 

வணங்குகிறவர்கள்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்கோ 
கர்த்தர்‌ மாத்திரமே  தேவனாயிருக்கிறார்‌. 
அவர்களுக்கு கர்த்தரைத்‌ தவிர வேறு 
தெய்வம்‌ யாருமில்லை. யெரொபெயாம்‌ 
இஸ்ரவேல்‌ தேசத்தில்‌, மிகவும்‌ தந்திரமாக, 
பல தெய்வ ஆராதனையை 
பிரவேசிக்கப்பண்ணுகிறான்‌. புறஜாதியாரின்‌ 
பல தெய்வ ஆராதனை இஸ்ரவேல்‌ 
தேசத்திலும்‌ பிரவேசிக்கிறது. 


.. யெரொபெயாம்‌. 
கன்றுக்குட்டிகளையும்‌ 
ஸ்தாபிக்காமல்‌, ஒன்றை. ெத்தேிலும்‌ 
ஒன்றை தாணிலும்‌ ஸ்தாபிக்கிறான்‌. இந்தக்‌ 
காரியம்‌ பாவமாயிற்று இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
கர்த்தரை ராதிப்பதற்கு எருசலேம்‌. 
வரைக்கும்‌. போக கஷ்டப்பட்டார்கள்‌. 
இப்போதோ அவர்கள்‌ இந்த ஒரு 
கன்றுக்குட்டிக்காக, தாண்‌ மட்டும்‌ 
போகிறார்கள்‌ (1இராஜா 12:30). 


இஸ்ரவேல்‌. 
எருசலேமுக்குப்போக எவ்வளவு 
பிரயாணப்பண்ணவேண்டுமோ, 
இரண்டு மடங்கு அதிகமான 
பிரயாணம்பண்ணி தாணுக்குப்போகிறார்கள்‌. 
பொன்கன்றுக்குட்டி மனுஷரால்‌ 
உண்டாக்கப்பட்டது. இது அவர்களுடைய 
கண்டுபிடிப்பு இஸ்ரவேல்‌ சபையார்‌ 
சிரு்டிகரை ஆராதியாமல்‌, சிருஷ்டிகளை 
ஆராதிக்கிறார்கள்‌. 


எருசலேம்‌ 
ணம கடைய தன்ன 
எருசலேயிலே சிக்கு. 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ கர்த்தரை எருசலேமில்‌ 
மாத்திரமே ஆராதிக்கவேண்டும்‌... இது 
கர்த்தருடைய பிரமாணம்‌. 
ஜனங்கள்‌ ஆராதனை 
பிரமாணத்தை மீறும்‌ 
அவர்களை உடனே 
அவர்கள்மீது பொறுமையாயிருக்கிறார்‌. 
ஆனால்‌ அவர்கள்‌ கர்த்தரை ஆராதியாமல்‌, 
அந்நிய விக்கிரகங்களை ஆராதிக்கும்போது. 
கர்த்தருடைய கோபம்‌ அவர்கள்மீது உடனே 
வருகிறது. 


ஒரு கன்றுக்குட்டியை 


ரண்டு 
ப இரன்‌ ரிம்‌ 


பாது, 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யெரொபெயாம்‌ விக்கிர தெய்வங்களை 

உண்டுபண்ணி, அவை வாசம்பண்ணுவதற்கு 

5 கட்டுகிறான்‌. 

ஒரு 

ப்‌ லேலியின்‌ 

புத்திரராயிராத ஜனத்தில்‌ ஈனமானவர்களை 
ஆசாரியராக்குகிறான்‌ (1இராஜா 12:31). 


தாணிலும்‌ 
மேடைகளை 
உயர்ந்த மேடைகள்‌ என்பது 
விக்கிரகங்களின்‌ பலிபீடத்தைக்‌ குறிக்கிறது. 
இரண்டு கோவில்களிலும்‌ பலிபீடங்கள்‌ 
இருக்கிறது. 
யெரொபெயாம்‌  விக்கிரகங்களுக்கு, 
கோவில்களை குட்டுவதோடு, அந்தக்‌ 
க ஆசாரியர்களையும்‌ 
லேலியின்‌ 
ஆசாரியராயிருக்கவேண்டும்‌. 
மோசேமின்‌ பிரமாணம்‌. ஆனால்‌ 
யெரொபெயாமோ வேலியின்‌ புத்திரராமிராத 
ஜனத்தில்‌ ஈனமானவர்களை 
ஆசாரியராக்குகிறான்‌. அவர்கள்‌ 
ஈனமானவர்களாயிருந்தாலும்‌, பொன்கன்றுக்‌ 
குட்டிகளுக்கு ஆசாரியர்களாயிருக்க 
தகுதியுள்ளவர்களாமிருக்கிறார்கள்‌. 


யெரொபெயாம்‌ இஸ்ரவேல்‌ தேசத்தின்‌ 
எல்லா... பாகங்களிலும்‌ ஆசாரியர்களை 
நியமிக்கிறான்‌. ஜனத்தில்‌ ஈனமானவர்கள்‌ 
தேசமெங்கும்‌. நிறைந்திருக்கிறார்கள்‌. 
இவர்கள்‌ விக்கிரகங்களுக்கு ஆசாரியர்கள்‌. 
ஆனால்‌ இவர்கள்‌ லேவியின்‌ புத்திரரல்ல. 


கன்றுக்குட்டிகளுக்குப்‌ 

தான்‌ உண்டுபண்ணின. 

மேடைகளின்‌ ஆசாரியர்களைப்‌ பெத்தேலிலே 

ஸ்தாபிக்கிறான்‌ ராஜா 12:32). இந்த 

ஆசாரியர்கள்‌ பெத்தேலிலே ஜனங்களுக்கு 
ஊழியம்‌ செய்கிறார்கள்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


யெரொபெயாம்‌. 
பொன்கன்றுக்குட்டிகளை செய்து, அவற்றிற்கு 
கோவில்களை குட்டி, பலிபீடங்களையும்‌, 
மேடைகைம்‌ கட்டி, அவற்றிற்கு பலியிட 
ஆசாரியர்களையும்‌ 

அவனுடைய விக்கிரகாராதனை 
முடிந்துபோகவில்லை. 

ஆசரிக்கப்படும்‌ பண்டிகைக்கு 
பண்டிகையை 

கொண்டாடுகிறான்‌ 


யூதாவிலே ஏழாம்‌ மாதம்‌ 
பதினைந்தாம்‌ தேதி கூடாரப்பண்டிகைகளை 
கொண்டாடுவது வழக்கம்‌. யெரொபெயாம்‌ 
அதே பண்டிகையை வேறு தேதியில்‌ 
கொண்டாடுகிறான்‌. ஏழாம்‌ மாதம்‌ 
பதினைந்தாம்‌ நேதி என்பதற்கு பதிலாக, 
எட்டாம்‌ மாதம்‌ பதினைந்தாம்‌ தேதியிலே. 
யெரொபெயாம்‌. ஒரு பண்டிகையை 
கொண்டாடுகிறான்‌. 


யெரொபெயாம்‌ தன்‌ மனதிலே தானே 
நியமித்துக்‌ கொண்ட 
பதினைந்தாம்‌. லு 
தான்‌ உண்டாக்கின பலிபீடத்தின்மேல்‌. 
பலியிடுகிறான்‌. அவன்‌ 
புத்திரருக்குப்‌ பண்டிகையை 
பலிபீடத்தின்மேல்‌ 
'தூபங்காட்டுகிறான்‌ இராஜா 12:33). 
பண்டிகையின்‌ மாதத்தையும்‌ நாளையும்‌ 
யெரொபெயாம்‌ தன்‌ மனதிலே தானே 
நியமித்துக்கொள்கிறான்‌. மார்க்க 
காரியங்களில்‌ தனக்கு அதிகாரம்‌: 
இருப்பதை இஸ்ரவேல்‌  சபையாருக்கு 
காண்பிக்கும்‌ வண்ணமாக, 
பண்டிகை நாளை நியமித்துக்கொள்கிறான்‌. 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆசாரியர்களை ஸ்தாபிக்க தனக்கு 
அதிகாரமுள்ளது என்பதை யெரொபெயாம்‌ 
இஸ்ரவேல்‌. 


புத்திரருக்கு 
தெளிவுபடுத்துவதற்காக, தான்‌ 
உண்டுபண்ணின மேடைகளின்‌ 
ஆசாரியர்களை பெத்தேலிலே தானே 


ஸ்தாபிக்கிறான்‌ (1இராஜா 12:32) 


'யெரொபெயாம்‌. 


ஆசாரியர்களை 
ஸ்தாபிப்பதோடு, 


தான்‌ “உண்டாக்கின 
பலிபீடத்தின்மேல்‌ தானே  பலியிடுகிறான்‌. 
பலிபீடத்தின்மேல்‌ பலியிட்டு தூபமும்‌ 
காட்டுகிறான்‌. தன்னை பக்தியுள்ளவன்‌ போல 
காண்பித்துக்கொள்கிறான்‌. 


யெரொபெயாம்‌. இந்தக்‌ 
காரியங்களையெல்லாம்‌ செய்து கர்த்தருக்கு 
விரோதமாகப்‌ பாவம்‌ செய்கிறான்‌. 
சாலொமோனும்‌ கர்த்தருக்கு  பலியிட்டார்‌. 
அதன்பின்பு அவரும்‌ அந்நிய தெய்வங்களை 
ஆராதித்தார்‌. ஒருவேளை யெரொபெயாம்‌. 
தன்னுடைய பாவங்களுக்கு சாலொமோனை 
முன்உதாரணமாகச்‌ சொல்லுவான்‌. 
புதிதாக பாவம்‌ செய்யவில்லை என்றும்‌, 
சாலொமோன்‌ செய்ததை தானும்‌ 
செய்வதாகவும்‌ யெரொபெயாம்‌ சொல்லுவான்‌. 


யெரொபெயாம்‌ இஸ்ரவேலை பாவம்‌. 
செய்யப்பண்ணுகிறான்‌.. இஸ்ரவேல்‌ 
சபையார்‌ கர்த்தரை  ஆராதிப்பதற்காக 
எருசலேமுக்குப்போவார்கள்‌. யெரொபெயாமோ 
அவர்கள்‌ எருசலேமுக்குப்போவதை 
தடுத்துவிடுகிறான்‌. தான்‌ 
பொன்கன்றுக்குட்டியை 


தான்‌ 


சந்ததியில்‌ விக்கிரகாராதனை 
பிரவேசிக்கிறது. 





i= FTN 
TT 


பெரொபெயாம்‌ பெத்தேலிலே ஒரு 
பலிபீடம்‌ கட்டியிருக்கிறான்‌. அவன்‌ 
தூபங்காட்ட பலிபீடத்தண்டையில்‌ நிற்கிறான்‌. 
யெரொபெயாமின்‌  லிக்கிரகாராதனைக்கு 
விரோதமாக கர்த்தருடைய வார்த்தை 
உண்டாயிற்று யெரொபெயாம்‌ 
கர்த்தரைவிட்டு விலகிப்போயிருக்கிறான்‌ 
தேவனுடைய மனுஷன்‌ ஒருவன்‌ 
யூதேயாவிலிருந்து பெத்தேலுக்கு வந்து, 
கர்த்தருடைய வார்த்தையை 
யெரொபெயாமுக்கு சொல்லுகிறான்‌. 


டய 
பெரொபெயாமின்‌ பலிபீடத்திற்கு விரோதமாக 
கர்த்தருடைய வார்த்தையைச்‌ சொல்லுகிறான்‌ 
(இராஜா 1312). கர்த்தருடைய வார்த்தை 
நிறைவேறும்‌ என்பதற்கு தேவனுடைய 
மனுஷன்‌ அடையாளத்தையும்‌ சொல்லுகிறான்‌ 
(இராஜா 133). அவன்‌ சொன்ன 
அடையாளம்‌ உடனே நிறைவேறிற்று 
(இராஜா 13: 


பெரொபெயாமின்‌ கை 
மறுத்துப்போயிற்று. இது மற்றொரு 
அடையாளம்‌ (1இராஜா 134, தேவனுடைய 
மனுஷன்‌ யெரொபெயாமுக்காக 
கர்த்தரிடத்தில்‌ விண்ணப்பம்பண்ணியபோது.. 
அவனுடைய கை முன்னிருந்தபடி 
சீர்படுகிறது (இராஜா 13:6). 


தேவனுடைய 


பெத்‌। 
தீர்க்கதரிசி 
தேவனுடைய மனுஷனிடத்தில்‌ பொய்சொல்லி, 
அவனை தன்னுடைய வீட்டிலே. 
போஜனம்பண்ண வைக்கிறான்‌ 
(இராஜா 1301-19. தேவனுடைய மனுஷன்‌ 
கர்த்தருடைய வாக்கை மீறியதினால்‌, 
அவன்‌ மரித்துப்போவான்‌ என்று அவனுக்கு 
அறிவிக்கப்படுகிறது (1இராஜா 13:20-22). 


1 இராஜாக்கன்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஷனை ஒரு 
கொன்றுபோடுகிறது 
(இராஜா 13:23,24/. கிழவனான தீர்க்கதரிசி 
அவனுடைய சரீரத்தை பெத்‌ 
அடக்கம்பண்ணுகிறான்‌ (1இராஜா 13:25-32). 


யெரொபெயாம்‌. தன்னுடைய 
இருதயத்தைக்‌ கடினப்படுத்தி, “தொடர்ந்து 
விக்கிரகாராதனையில்‌ தன்‌ 
இராஜா. 13:32-34). கர்த்தருடைய 
நியாயத்தீர்ப்பு யெரொபெயாமின்‌ வீட்டாரை 
நிர்மூலம்பண்ணுகிறது. 


பலிபீடமே, பலிபீடமே 
1இராஜா 18:1-8 


19... வெயெரொபெயாம்‌ 

யலிபிடத்தண்டையிலே 
நிற்கையில்‌, இதோ, தேவனுடைய 
மனுஷன்‌ ஒருவன்‌ கர்த்தருடைய 
வார்த்தையின்‌ படியே வூதாவிலிருந்து 
பெத்தேலுக்கு வந்து, 


1இராஜா 182. அந்தப்‌. பப்பட்‌ 
நோக்கி: பலிப்டமே மே, 
இதே, தாவீதின்‌ வம்சத்தில்‌ க்‌ 
என்னும்‌ பேருன்ன ஒரு குமாரன்‌ 
பிறப்பான்‌; அவண்‌: உன்மேல்‌ 
தூபங்காட்டுகிற மேடைகளின்‌' 
ஆசாரியர்கனை உன்மேல்‌ 
பலியிடுவான்‌; மனுஷரின்‌ எலும்புகளும்‌ 
உன்மேல்‌ ச௬ட்டெரிக்கப்படும்‌ என்பதைக்‌ 
கர்த்தர்‌ உரைக்கிறார்‌ என்று 
கர்த்தருடைய வார்த்தையைக்‌ கூறி; 


1இராஜா 18:3. அன்றையதினம்‌ அவன்‌ 
ஒரு அடையானத்தையும்‌ சொல்லி, 
இதே, இந்தப்‌ பலிபீடம்‌ வெடித்து, 
அதின்மேலுன்ன சாம்பல்‌ கொட்டுண்டு 
போம்‌; கர்த்தர்‌ உரைத்ததற்கு இதுவே 
அடையானம்‌ என்றான்‌. 


1இராஜா 
தாபங்காட்ட 


யெரொபெயாம்‌ 
விலகிப்போய்விடுகிறான்‌. 
விக்கிரகங்களை பின்பற்றி, 
தூபங்காட்டுகிறான்‌. தகர 
யெரொபெயாமின்மீது கோபமாயிருக்கிறா! 
வகைய கபக்‌ பெொடப்பாமின்‌ 
விக்கிரகாராதனையே காரணம்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய மனுஷன்‌ 
யெரொபெயாமினிடத்திற்கு 

தம்முடைய கோபத்தை வெளிப்படுத்துகிறார்‌. 


வன்‌ 


அவற்றிற்கு 





f= THEN 
TT 


ரெகொபெயாம்‌ 
எல்லோரையும்‌ 
யெரொபெயாழுக்கு 
யுத்தம்பண்ண 
கர்த்தரோ 
முயற்சிகளை 
ரெகொபெயாமால்‌ தன்னுடைய பட்டயத்தை 
யெரொபெயாழுக்கு விரோதமாக 
முடியவில்லை. 


நூதாவின்‌ மனுஷர்‌ 
கூட்டிச்சேர்த்து.. 
விரோதமாக 


நீங்கள்‌ போகாமலும்‌, 


படி 
போய்விட்டார்கள்‌" (இராஜா 12:24), 


கர்த்தர்‌ யெரொபெயாமுக்கு 
விரோதமாக யுத்தம்பண்ண ரெகொபெயாமை 
அனுமதிக்கவில்லை. ஆனாலும்‌ கர்த்தர்‌ 
யூதேயாவிலுள்ள ஒரு மனுஷனை, 
யெரொபெயாமினிடத்திற்கு அனுப்புகிறார்‌ 
யெரொபெயாம்‌. பெத்தேலிலிருக்கிறான்‌. 
அவன்‌ விக்கிரகங்களுக்கு ஒரு பலிபீடத்தைக்‌ 
குட்டி, அறை பிரதிஷ்டைபண்ணுவதற்கு 
ஆயத்தமாயிருக்கிறான்‌. யெரொபெயாம்‌ 
தூபங்காட்ட அந்தப்‌ பலிபீடத்தண்டையில்‌ 
நிற்கிறான்‌. 

யெரொபெயாமை 
கர்த்தருக்கு பிரியமல்ல. 
பாவங்களுக்கு 
யெரொபெயாம்‌. 
பின்பற்றிப்போவதை 
கர்த்தரைப்‌ பின்பற்றவேண்டும்‌. 
கர்த்தருக்கு பிரியம்‌ கர்த்தர்‌ பாவிகளின்‌ 
மரணத்தில்‌ பிரியப்படுகிறவரல்ல. பாவிகள்‌ 
தங்களுடைய பாவங்களுக்கு மனந்திரும்பி, 
ஜீவனைப்‌ 'பெற்றுக்கொள்ளவேண்டும்‌. 
என்பதே கர்த்தருக்கு பிரியம்‌. 


யெரொபெயாமின்‌ 
உணர்த்துவதற்காக, 


அழிப்பது 

அவன்‌ தன்னுடைய 
மனந்திரும்பவேண்டும்‌. 
கங்களைப்‌ 
நிறுத்திவிட்டு, 
இதுவே 


கர்த்தர்‌ 


யூதாவிலிருந்து பெத்தேலுக்கு வருகிறான்‌. 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தேவனுடைய மனுஷன்‌ பெத்தேலுக்கு 
கர்த்தருடைய வார்த்தையை, 
நாமத்தினால்‌ அறிவிக்கிறான்‌. 

விக்கிரகாராதனைக்காரர்‌. 
மனதிற்குள்ளே 
முணங்குவது 
முணங்கவில்லை.. 
உரத்த 
கர்த்தருடைய வார்த்தையைக்‌ 
அவனுடைய வார்த்தைகள்‌, 
தைரியத்திற்கும்‌, கர்த்தருடைய வார்த்தையை 
உண்மையாய்‌ அறிவிக்கவேண்டும்‌ என்னும்‌ 
வாஞ்சைக்கும்‌ அடையாளமாயிருக்கிறது. 

கர்த்தருடைய தீர்க்கதரிசி, 
கர்த்தருடைய வார்த்தையை 
யெரொபெயாமுக்கு சொல்லவில்லை. 
யெரொபெயாமோடு கூடயிருக்கிற 
இஸ்ரவேல்‌ ஜனங்களுக்கும்‌ தீர்க்கதரிசி 
கர்த்தருடைய வார்த்தையை 
அறிவிக்கவில்லை. தேவனுடைய 
பலிபீடத்தை நோக்கி, ரத்‌ 
வார்த்தையைக்‌ கூறுகிறான்‌. 

கர்த்தருடைய வார்த்தை பலிபீடத்திற்கு 
விரோதமாக சொல்லப்பட்டாலும்‌, அந்த 
வார்த்தைகள்‌ பலிபீடத்தை ஸ்தாபித்த 
யெரொபெயாமுக்கு விரோதமாகவும்‌, 
விக்கிரகங்களை ஆராதிக்கிற இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாருக்கு. விரோதமாகவும்‌ 
சொல்லப்படுகிறது. 

யெரொபெயாம்‌ கட்டின பலிபீடத்திற்கு 


பலிபீடத்திற்கு விரோதமாக 
மெய்யாகவே அவருடைய 


விக்கிரகாராதனைக்காரர்‌ 
கோபத்திற்கு தப்பிக்க முடியாது. 

தேவனுடைய மனுஷன்‌: 
பலிபீடத்தை நோக்கி: “பலிபீடமே பலிபீடமே, 
இதோ, தாவீதின்‌ வம்சத்தில்‌ யோசியா 
பட்ட பேருள்ள ஒரு குமாரன்‌ பிறப்பான்‌; 

உன்மேல்‌ தூபங்காட்டுகிற 

க்கள்‌ ஆசாரியர்களை உன்மேல்‌ 
பலியிடுவான்‌: மனுஷரின்‌ எலும்புகளும்‌ 
உன்மேல்‌ சுட்டெரிக்கப்படும்‌ என்பதைக்‌ 
கர்த்தர்‌ உரைக்கிறார்‌" (1இராஜா 13:2) என்று 
கர்த்தருடைய வார்த்தையைக்‌ கூறுகிறான்‌. 





i= FTE 
TT 


வேளையில்‌, 
யோசியா 
அவற்றின்‌ 
நிர்மூலம்பண்ணுவான்‌. 


கர்த்தருக்கு ஏற்ற 

தாவீதின்‌ வம்சத்தில்‌ பிறக்கிற 
என்பவன்‌, விக்கிரகங்களையும்‌, 
மேடைகளையும்‌, 
மேடைகளின்‌ ஆசாரியர்‌ 
எலும்புகளையும்‌ சட்டெரிப்பான்‌. 
கர்த்தருடைய வார்த்தை யெரொபெயாமுக்கு 
எச்சரிப்பாகச்‌ சொல்லப்படுகிறது. 


பிரதிஷ்டைபண்ணப்படுகிற 
இப்போது வெடித்து சாம்பலாய்ப்போகும்‌. 


யெரொபெயாம்‌. 
பலிபீடத்தின்மேல்‌ 

மேடைகளின்‌ 

நியமித்திருக்கிறான்‌. 

நியாயத்தீர்ப்பினால்‌, இந்த ஆசாரியர்கள்‌, 
இந்த மேடைகளின்‌ மேல்‌ பலியிடப்படுவார்கள்‌. 


தாவீதின்‌ வம்சத்தில்‌ வருகிற ஒருவன்‌ 

மூலமாய்‌ கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு 
நிறைவேற்றப்படும்‌ தேவனுடைய மனுஷன்‌ 
கர்த்தருடைய வார்த்தையை பெத்தேலிலே, 
அறிவிக்கிறான்‌. இந்த சம்பவம்‌ நடைபெற்று 
356 வருஷங்களுக்கு பின்பு, தேவனுடைய 
மனுஷன்‌ சொன்ன வார்த்தைகள்‌ 
நிறைவேறுகிறது. கர்த்தருடைய வார்த்தை: 
உடனே நிறைவேறாவிட்டாலும்‌, அவருக்கு 
சித்தமான காலத்தில்‌ அது நிச்சயமாய்‌ 
நிறைவேறும்‌. கர்த்தருக்கு ஆயிரம்‌ வருஷம்‌ 
என்பது ஒரு நாளைப்போலிருக்கிறது. 

“இஸ்ரவேலைப்‌ 
பாவஞ்செய்யப்பண்ணின. நேபாத்தின்‌ 
குமாரனாகிய யெரொபெயாம்‌ பெத்தேலில்‌ 
உண்டாக்கியிருந்த பலிபீடமும்‌ மேடையும்‌ 
ஆகிய அவ்விரண்டையும்‌ அவன்‌ இடித்து, 
அந்த மேடையைச்‌ சுட்டெரித்துத்‌ தூளாக்கி, 
விக்கிரகத்தோப்பையும்‌ சுட்டெரித்தான்‌. 
யோசியா திரும்பிப்பார்க்கிறபோது அங்கே 
அந்த  மலையிலிருக்கிறு கல்லறைகளைக்‌ 
கண்டு, ஆட்களை அனுப்பி, அந்தக்‌ 
கல்லறைகளிலுள்ள எலும்புகளை எடுத்து 
வரச்செய்து. இப்படி நடக்கும்‌ என்று 
தேவனுடைய மனுஷன்‌ கூறின கர்த்தருடைய 
வார்த்தையின்படியே, அவைகளை அந்தப்‌ பலி 
பீடத்தின்மேல்‌ சுட்டெரித்து: அதைத்‌ 
தீட்டாக்கினான்‌” (2இராஜா 23.1516). 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தேவனுடைய மனுஷன்‌ பலிபீடத்திற்கு 
விரோதமாக கர்த்தருடைய வார்த்தையை 
சொன்னபோது. அன்றையதினம்‌ அவன்‌ 
அடையாளத்தையும்‌ சொல்லுகிறான்‌. 


கர்த்தர்‌ உரைத்ததற்கு இதுவே அடையாளம்‌” 
இராஜா 13:3) என்றும்‌ அந்த தீர்க்கதரிசி 
சொல்லுகிறான்‌. 


சொன்ன 

னே தாக 

மனுஷன்‌ கர்த்தருடைய 
வார்த்தையால்‌ குறித்திருந்த அடையாளத்தின்‌ 
படியே பலிபீடம்‌ வெடிக்கிறது. சாம்பல்‌ 
பலிபீடத்திலிருந்து கொட்டுண்டுபோயிற்று 
இராஜா 13:5). 


பலிபீடம்‌ சம்பவம்‌, 
தீர்க்கதரிசியின்‌: வார்த்தையை 
உறுதிபண்ணுகிறது. தேவனுடைய மனுஷன்‌ 
கர்த்தரால்‌ அனுப்பப்பட்டவன்‌ என்பதற்கு. 
இது அடையாளமாமிருக்கிறது. 

“அவர்கள்‌ புறப்பட்டுப்போய்‌, எங்கும்‌ 
பிரசங்கம்‌ பண்ணினார்கள்‌. கர்த்தர்‌ 
அவர்களுடனேகூடக்‌ கிரியையை நடப்பித்து, 
அவர்களால்‌ நடந்த அடையாளங்களினாலே 
வசனத்தை உறுதிப்படுத்தினார்‌. ஆமென்‌" 
(மாற்‌ 16:20). 


வெடித்த 


வனுபை சொன்ன 
அடையாளம்‌. அப்பொழுதே நி நிறைவேறுகிறது 
கர்த்தர்‌ விக்கிரகாராதனைக்காரருக்கு 
விரோதமாகவும்‌ அவர்களுடைய 
மேடைகளுக்கும்‌, பலிபீடங்களுக்கும்‌, 
அவர்கள்‌ விக்கிரகங்களுக்கு செலுத்துகிற 
பலிகளுக்கு விரோதமாகவும்‌ 
கோபமாயிருக்கிறார்‌ என்பதற்கும்‌ 
அடையாளமாயிருக்கிறது. 

பலிபீடம்‌ ஜீவனில்லாத கற்களால்‌. 
செய்யப்பட்டது. விக்கிரகங்களை 
ஆராதிக்கிறவர்களுடைய இருதயங்களும்‌ 
இந்தக்‌ கல்லைப்போலவே கடினமாயிருக்கிறது. 
கர்த்தருடைய வார்த்தையால்‌ குறிக்கப்பட்ட 
அடையாளத்தின்படியே பலிபீடம்‌ வெடித்து 
சிதறியது. அதுபோலவே 
இருதயம்‌ 'கல்லைப்போல. 


கடினமானதாகயிருந்தாலும்‌. கர்த்தருடைய 





i a 
TT 


தேவனுடைய 
'நடைபெறப்போகிற 
தீர்க்கதரிசனமாய்ச்‌ சொன்னான்‌. “இதோ, 
தாவீதின்‌ வம்சத்தில்‌ யோசியா என்னும்‌ 
பேருள்ள ஒரு குமாரன்‌ பிறப்பான்‌; அவன்‌ 
உன்மேல்‌ தூபங்காட்டுகிற மேடைகளின்‌ 
ஆசாரியர்களை உன்மேல்‌ பலியிடுவான்‌”' 
(இராஜா 132) என்று அவன்‌ 
தீர்க்கதரிசனம்‌ சொன்னான்‌. அவன்‌ 
சொன்ன தீர்க்கதரிசனம்‌ ஏற்ற வேளையில்‌, 
நிச்சயமாய்‌ என்பதற்கு 
அடையாளமாக, பலிபீடம்‌ 


வெடித்து சிதறுகிறது. 


மனுஷன்‌ இனிமேல்‌ 
சம்பவத்தை 


பயெரொபெயாம்‌ 
1இராஜா 18:4-10 


இராஜா 18:4. பெத்தேலில்‌ இருக்கிற 
அந்தப்‌ யலிபீடத்திற்கு. எதிராக. 
தேவனுடைய மனுஷன்‌ கூறின 
வார்த்தையை ராஜாவாகிய 
யெரொயெயாம்‌ கேட்டபோது, 
அவனைப்‌ பிடியுங்கள்‌ என்று தன்‌ 
கையைய்‌ பலிபீடத்திலிருந்து 
நீட்டினான்‌; அவனுக்கு விரோதமாய்‌ 
நீட்டி கை தன்னிடமாக முடக்கக்‌ 
கூடாதபடிக்கு மரத்துப்போயிற்று.. 


3 இராஜா 185. தேவனுடைய மனுஷன்‌ 
கர்த்தருடைய வார்த்தையால்‌. 
குறித்திருந்த அடையானத்தின்படியே 
பலிபீடம்‌ வெடித்து, சாம்பல்‌ 
பலிபிடத்திலிருந்து 
கொட்டுண்டுபோயிற்று.. 


3 இராஜா 186. அப்பொழுது 
தேவனுடைய மனுஷனுக்குப்‌. 
பிரதியுத்தரமாக நீ உன்‌ தேவனாகிய 
கர்த்தருடைய சமுகத்தை நோக்கி 
வேண்டிக்கொண்டு, என்‌: கை 
முன்போலிருக்கும்படிக்கு எனக்காக 
விண்ணப்பம்பண்ணவேண்டும்‌ 
என்றான்‌; அப்பொழுது தேவனுடைய 
மனுஷன்‌ கர்த்தநுடைய சமுகத்தை 
நோக்கி வருத்தி விண்ணப்பம்‌ 
செய்தான்‌, ராஜாவின்‌ கை 
முன்னிருத்தபடி, சீர்ப்பட்டது. 
1இராஜா 18:7. ந்‌: வட ராஜா 
தேவனுடைய மனுஷணை நோக்கி: நீ 
என்னோடே கூட வீட்டுக்கு. வந்து 
இளைப்பாறு; உனக்கு வெகுமானம்‌ 
தருவேன்‌ என்றான்‌. 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


1இராஜா 18:8. தேவனுடைய மனுஷன்‌: 
நோக்கி: தீர்‌ க 


புசிப்பதுமில்லை, 
குடிப்பதூமில்லை. 


1இராஜா 199. ஏனென்றால்‌ நீ அப்பம்‌ 
புசியாமதூம்‌, தண்ணீர்‌ குடியாமலும்‌, 


தண்ணீர்‌ 


கட்டனையிட்டிருக்கிறார்‌ 
சொல்லி, 


1இராஜா 18:10. அவன்‌ பெத்தேலுக்கு. 
வத்தவழியாய்த்‌. திரும்பாமல்‌, 
வேறுவழியாய்ப்‌ போய்விட்டான்‌. 


வனுடைய பலிபீட 
ரதன தி திக்கின்‌ 
சொன்னபோது, யெரொபெயாம்‌ தூபங்காட்ட 
அந்தப்‌. பலிபீடத்தண்டையில்‌ நிற்கிறான்‌. 
பெத்தேலில்‌ இருக்கிற அந்தப்‌ பலிபீடத்திற்கு. 
தேவனுடைய 

ராஜாவாகிய 

அப்போது யெரொபெயாம்‌, 
“அவனைப்‌ பிடியுங்கள்‌" என்று தன்‌ கையைப்‌ 
பலிபீடத்திலிருந்து நீட்டுகிறான்‌; அவனுக்கு 
விரோதமாய்‌ நீட்டின யெரொபெயாமின்‌ கை 
தன்னிடமாக முடக்கக்கூடாதபடிக்கு 
மரத்துப்போயிற்று (1இராஜா 13:4). 


யெரொபெயாம்‌. தேவனுடைய 
மனுஷனைப்‌ பிடித்‌ அவனை 
அத்துபபோடவேண்டுமேன்று ன்த்ரான்‌ 
ஆனால்‌ யெரொபெயாமின்‌ கை 
மரத்துப்போயிற்று. அது செயல்படவில்லை. 
யெரொபெயாம்‌ தேவனுடைய மனுஷனுக்கு 
விரோதமாக தன்னுடைய கையை நீட்டினான்‌. 
ஆனால்‌ நீட்டப்பட்ட தன்னுடைய கையை 
அவனால்‌ மறுபடியும்‌ தன்னிடத்தில்‌ மடக்க 
முடியவில்லை. பலிபீடத்திற்கு. 
அருகாமையிலிருக்கிற இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 
எல்லோரும்‌ யெரொபெயாமின்‌ மரத்துப்போன 
கையைப்‌ பார்க்கிறார்கள்‌. ஜனங்கள்‌ 
எல்லோருக்கும்‌ திகிலும்‌, நடுக்கமும்‌, 
கலக்கமும்‌ உண்டாயிற்று. 





f= FTN 
TT 


கர்த்தர்‌. பல சழவங்களில்‌, தம்முடைய 


தெய்வீக நீதியினால்‌, 
இருதயங்களை கடினப்படுத்துகிறார்‌. 
அவர்கள்‌ தங்கள்‌ பாவங்களில்‌ மூழ்கி, 
பாவக்கறைகளினால்‌  நீட்டின கைகளை, 
அவர்களால்‌ மடக்க முடியாமல்‌ போகிறது. 
கர்த்தர்‌ பாவிகளின்‌ இருதயத்தைக்‌ 
குடினப்படுத்தும்போது, அவர்களால்‌ தங்கள்‌ 
பாவங்களுக்கு மனந்திரும்பவும்‌ முடியாது. 
பாவத்தினால்‌ நீட்டப்பட்ட கைகள்‌, மறுபடியும்‌ 
முடக்கக்கூடாதபடிக்கு மரத்துப்போகும்‌. 
இது பாவிகளுக்கு விரோதமாக கர்‌ 
கொடுக்கும்‌ ஆவிக்குரிய இமாயத்தர்பாக. 
இருக்கிறது. துணிகரமாகப்‌ பாவம்‌: 
செய்கிறவர்கள்‌, தங்கள்‌ பாவத்தைவிட்டு 
மீளமுடியாமல்‌, தங்கள்‌ பாவத்திலேயே 
மூழ்கிவிடுகிறார்கள்‌. 

யெரொபெயாமின்‌ கை ரென்று 
மரத்துப்போயிற்று. ன்‌ க 
தண்டனையைப்‌. 
தேவனுடைய மனுஷன்‌  யெரொபெயாமிடம்‌ 
கர்த்தருடைய வார்த்தையை சொன்னபோது, 
அது அவனுடைய இருதயத்தைத்‌ 
தொடவில்லை. க்கு முன்பாக 
தன்னைத்‌ தாழ்த்தவில்லை. இப்போது, 
கர்த்தர்‌... பெரொபெயாமின்‌ எலும்பையும்‌ 
மாம்சத்தையும்‌ தொடுகிறார்‌. அவன்‌ உடனே 
கர்த்தருக்கு முன்பாக தன்னைத்‌ 
தாழ்த்துகிறான்‌. 


அப்பொழுது யெரொபெயாம்‌ ராஜா 
தேவனுடைய மனுஷனுக்கும்‌ பிரதியுத்தரமாக: 
“நீ உன்‌ தேவனாகிய கர்த்தருடைய 
சமுகத்தை நோக்கி வேண்டிக்கொண்டு, 
என்‌ கை முன்போலிருக்கும்படிக்கு எனக்காக 
விண்ணப்பம்பண்ண வேண்டும்‌ 

(இராஜா 13:6) என்று சொல்லுகிறான்‌: 
அப்பொழுது தேவனுடைய ல்‌ 
கர்த்தருடைய சமுகத்தை 

விண்ணப்பம்‌ செய்கிறான்‌. 

ராஜாவின்‌ கை முன்னிருந்தபடி சீர்ப்படுகிறது. 


யெரொபெயாமின்‌ கை 
மரத்துப்போனபோது. அவன்‌ நிறுவின 
'பொன்கன்றுக்குட்டியோ, அல்லது அவனுடைய 
பலிபீடமோ அவனுக்கு உதவிசெய்யவில்லை. 
அவன்‌ தன்னுடைய விக்கிரகத்திடம்‌ உதவி 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


கேட்காமல்‌ தேவனுடைய 
உதவி கேட்கிறான்‌. 
கர்த்தருடைய சமுகத்தை 
விண்ணப்பம்‌ 
வேண்டிக்கொள்கிறான்‌. 
வல்லமையும்‌, அவருடைய 
தனக்கு உதவி செய்யும்‌ 
யெரொபெயாம்‌ எதிர்பார்க்கிறான்‌. 


யெரொபெயாம்‌ விக்கிரகத்திற்கு 
பலியிடுகிறான்‌. பலிபீடத்தண்டையில்‌ 
தூபங்காட்டுகிறான்‌. இவை தனக்கு, 
உதவிசெய்யுமென்று யெரொபெயாம்‌ 
நம்பவில்லை. தேவனுடைய மனுஷன்‌, 
தேவனாகிய கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
தனக்காக ஜெபம்பண்ணினால்‌, கர்த்தர்‌ 
தனக்கு 'உதவிசெய்வார்‌ என்று 
யெரொபெயாம்‌ நம்புகிறான்‌. விக்கிரகத்திற்கு 
பலியிடுவதினாலோ,. அவற்றிற்கு 
தூபங்காட்டுவதினாலோ தனக்கு ஒரு 
நன்மையும்‌ உண்டாகாது என்பது, 
யெரொபெயாமுக்கு தெரிந்திருக்கிறது. 


மனுஷனிடத்தில்‌: 
தேவனாகிய 
நோக்கி, 
பண்ணுமாறு 
கர்த்தருடைய 
கிருபையும்‌ 
என்று 


வார்த்தையைச்‌ சொன்னான்‌. 
சொன்ன  பிரகாரமாகவே. 
வெடித்தது. சாம்பல்‌ பலிபீடத்திலிருந்து, 
போயிற்று. யெரொபெயாம்‌ 
சம்பவத்தையெல்லாம்‌ பார்த்து. 
விக்கிரகங்களின்மீதும்‌ 
நு ல்‌, தேவனாகிய 
கர்த்தர்மீது நம்பிக்கை வைக்கிறான்‌. 
யெரொபெயாம்‌. தேவனுடைய 
மனுஷனிடத்தில்‌, “என்‌ கை 
முன்போலிருக்கும்படிக்கு எனக்காக 
விண்ணப்பம்பண்ண வேண்டும்‌" என்று 
கேட்டுக்கொள்கிறான்‌. தன்னுடைய 
பாவங்கள்‌ மன்னிக்கப்படவேண்டும்‌ என்றோ, 
தன்னுடைய இருதயத்தில்‌ ஒரு 
மாற்றமுண்டாகவேண்டும்‌ என்றோ 
விண்ணப்பம்பண்ணுமாறு யெரொயபெயாம்‌ 
தேவனுடைய மனுஷனைக்‌ 
கேட்டுக்கொள்ளவில்லை. தன்னுடைய 
சரீரத்திலே சுகம்‌ கிடைத்தால்‌ போதுமென்று 
நினைக்கிறான்‌. யெரொபெயாம்‌ தன்‌ 
ஆத்துமாவைக்‌ குறித்து சிறிதும்‌ 
கவலைப்படவில்லை. 





i THE 
TT 


மனுஷனும்‌: 
உடனே 
அப்பொழுது. 
ஷன்‌ கர்த்தருடைய 
நோக்கி வருந்தி விண்ணப்பம்‌ 
செய்கிறான்‌. யெரொபெயாம்‌ ராஜாவின்‌ கை 
முன்னிருந்தபடி சீர்ப்படுகிறது. 
கர்த்தர்‌ தீர்க்கதரிசியின்‌ 
விண்ணப்பத்திற்கு பதில்‌ கொடுத்து. 
தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார்‌. 
வல்லமையினால்‌ பலிபீடம்‌ 
கர்த்தருடைய 
நியாயத்தீர்பபினாலேயே  யெரொபெயாமின்‌ 
கை மரத்துப்போயிற்று. இப்போது. 
கர்த்தருடைய குணமாக்கும்‌ வல்லமையினால்‌ 
யெரொபெயாமின்‌ மரத்தப்போன கை 
முன்னிருந்தபடி சீர்படுகிறது. 
யெரொபெயாம்‌ தன்னுடைய 
பாவங்களுக்கு மனந்திரும்பி. 
சீர்படவேண்டுமென்று கர்த்தர்‌ விரும்புகிறார்‌ 
கர்த்தர்‌ தம்முடைய கோபத்தினாலும்‌ 
நியாயத்தீர்ப்பினாலும்‌ யெரொபெயாமைத்‌ 
தண்டித்தார்‌. ஆனால்‌ _ கர்த்தருடைய 
நியாயத்தீர்ப்பினால்‌ யெரொபெயாமின்‌ 
இருதயம்‌ உடையவில்லை. 
நியாயத்தீர்ப்பினால்‌ உடையாத இருதயம்‌, 
கர்த்தருடைய கிருபையினாலும்‌, 
இரக்கத்தினாலும்‌ உருகும்‌. கர்த்தர்‌ 
யெரொபெயாமின்‌ மரத்துப்போன கையை 
குணப்படுத்தி, தம்முடைய கிருபையையும்‌ 


யெரொபெயாமின்‌ இருதயத்தில்‌ 
கிரியை செய்கிறது. அவனுடைய இருதயத்தில்‌ 
மனமாற்றமுண்டாயிற்று. ஆனால்‌ இந்த 
மனமாற்றம்‌ தற்காலிக மனமாற்றமாகவே. 
இருக்கிறது. யெரொபெயாம்‌ மறுபடியும்‌ 
கர்த்தரைவிட்டு விலகிப்போய்விடுகிறான்‌. 
கர்த்தருடைய வல்லமையையும்‌, அவருடைய 
நியாயத்தீர்ப்பையும்‌, 

கிருபையையும்‌, 

யெரொபெயாம்‌ 

மறந்துவிடுகிறான்‌. 


தனக்காக விண்ணப்பம்‌ செய்த 
தேவனுடைய மனுஷன்மீது யெரொபெயாம்‌ 

அன்பாயிருக்கிறான்‌. அவனுக்கு 
வெகுமானம்கொடுத்து அவனை 
கனம்பண்ண வேண்டுமென்று விரும்புகிறான்‌. 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


யெரொபெயாம்‌ ராஜா 
மனுஷனை நோக்கி: “நீ 
வீட்டுக்கு வந்து, 

று: உனக்கு வெகுமானம்‌ 
(இராஜா 137) என்று. 


'வனுபை 
ஏற்றுக்கொள்ளவில்லை. 
ஏற்று. 
வீட்டிற்குப்போய்‌ 
மறுத்துவிடுகிறான்‌. 


தேவனுடைய மனுஷன்‌ யெரொபெயாம்‌ 
ராஜாவை நோக்கி: “நீர்‌ எனக்கு உம்முடைய 
வீட்டில்‌... பாதி கொடுத்தாலும்‌, நான்‌ 
உம்மோடே வருவதுமில்லை, இந்த ஸ்தலத்தில்‌. 
அப்பம்‌ புசிப்பதுமில்லை, தண்ணீர்‌ 
குடிப்பதுமில்லை இராஜா என்று 
சொல்லுகிறான்‌. 


பெத்தேலில்‌ அப்பம்‌ புசிக்கவும்‌, 
தண்ணீர்‌ குடிக்கவும்‌ கர்த்தர்‌ தேவனுடைய 
மனுஷனுக்கு அனுமதி கொடுக்கவில்லை. 
rn கர்த்தரைவிட்டு 
விக்கிரகங்களைப்‌ 
இன்றற்றிப்போமிருக்கிறா்கள்‌. அவர்களுடைய 
இருதயங்கள்‌ விக்கிரகாராதனையினால்‌ 
அகுத்தமாயிருக்கிறது. கர்த்தர்‌ அவர்கள்மீது 
பிரியமாயில்லை. கர்த்தருடைய 
நியாயத்தீர்ப்பும்‌, கோபமும்‌ அவர்கள்மீது 
வந்திருக்கிறது. இவற்றிற்கு அடையாளமாக, 
கர்த்தர்‌ தம்முடைய மனுஷனுக்கு, “நீ அப்பம்‌ 


13:8) 


139) 
வார்த்தையால்‌ க்கக்‌ 


யெரொபெயாமின்‌ மரத்துப்போன கை 
க்‌ முன்னிருந்தபடி சீர்பட்டிருக்கிறது. 
தேவனுடைய மனுஷன்‌ யெரொபெயாமுக்காக 
கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
விண்ணப்பம்பண்ணினான்‌. ன்‌ 
ஏறெடுத்த ஜெபத்திற்கு பெரொபெயாம்‌ 
வெகுமானம்‌ கொடுக்க விரும்புகிறான்‌. 
அவனை அன்போடு உபசரித்து அவனுக்கு 
நன்றி சொல்ல விரும்புகிறான்‌. 





i FTE 
TT 


தேவனுடைய 
யூதாதேசத்திலிருந்து 
வந்திருக்கிறான்‌. 
ஒல்‌ 


ஆனாலும்‌ தனல மனுஷன்‌ கர்த்தர்‌ 
தனக்கு கொடுத்த கட்டளைக்கு 
கீழ்ப்படிகிறான்‌. 


தேவனுடைய 
கணப்பு பிர்தகா தக வெணொவொயோடுகட 
அவனுடைய வீட்டிலே இளைப்பாற 
மறுத்துவிடுகிறான்‌. தேவனுடைய மனுஷன்‌ 
தாகமாயும்‌, பசியாயும்‌ இருந்தாலும்‌, 
யெரொபெயாமின்‌ அப்பத்தைப்‌ புசிக்கவும்‌, 
தண்ணீரைக்‌ குடிக்கவும்‌ த்‌ 
தேவனுடைய 
தரித்திரனாயிருந்தாலும்‌, பெரொயெயாம்‌ 
தரவிரும்பும்‌ வெகுமானத்தை ஏற்றுக்கொள்ள 
மறுத்துவிடுகிறான்‌. 


தேவனுடைய மனுஷன்‌ கர்த்தருடைய 
கட்டளைக்கு கீழ்ப்படிந்து. பெத்தேலுக்கு 
வந்தவழியாய்த்‌ திரும்பாமல்‌, வேறுவழியாய்ப்‌ 
போய்விடுகிறான்‌ [இராஜா 1310). 


கிழவனான ஒரு தீர்க்கதரிசி 
1இராஜா 13:11-22 


1இராஜா 1801. கிழவனான ஒரு 
தீர்க்கதரிசி பெத்தேலிலே 
குடியிருந்தான்‌; அவன்‌ குமாரர்‌ வத்து 
தேவனுடைய மனுஷன்‌ அண்றைய 
தினம்‌ பெத்தேலிலே செய்த எல்லாச்‌. 
செய்கைகளையும்‌, அவன்‌ ராஜாவோடே 
சொன்ன வார்த்தைகளையும்‌, தங்கள்‌ 


தகப்பனுக்கு அறிவித்தார்கள்‌. 


1இராஜா 18:12. அப்பொழுது அவர்கள்‌. 
தகப்பன்‌: அவன்‌ எந்த வழி போனான்‌ 
என்று அவர்களைக்‌ கேட்டான்‌. 
மூதாவிலிருந்து வந்த தேவனுடைய 
மனுஷன்‌ போனவழி இன்னதென்று 
அவன்‌ குமாரர்‌ பார்த்திருத்தபடியால்‌, 
1இராஜா 1308. அவண்‌ தன்‌ 
குமாரருடனே: கழுதையின்மேல்‌ 
சேணம்வைத்துக்‌ கொடுங்கள்‌. என்றான்‌; 
அவர்கள்‌ கழுதையின்மேல்‌ சேணம்‌ 
வைத்துக்‌ கொடுத்தபின்‌, அவண்‌ 
அதின்மேல்‌ ஏறி, 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


1இராஜா 13:14. தேவனுடைய 
மனுஷனைத்‌ தொடர்த்துபோய்‌, ஒரு 
கர்வாலி மரத்தின்கீழ்‌ உட்கார்ந்திருக்கிற 
அவனைக்‌ கண்டு: யூதாவிலிருத்து வந்த: 
தேவனுடைய மனுஷன்‌ தீர்தானா என்று 
அவனைக்‌ கேட்டதற்கு; அவன்‌, 
நான்தான்‌ என்றான்‌. 

1இராஜா 18:15. அப்பொ அவனை 
நோக்கி: என்னோடே, வீட்டுக்கு வந்து 
அப்பம்‌ புசியும்‌ என்றான்‌. 


1இராஜா 1846. அதற்கு அவன்‌: நான்‌ 
உம்மோடே திரும்பவும்‌ உம்மோடே. 
உன்னே போகவுமாட்டேன்‌; இந்த 
ஸ்தலத்திலே உம்மோடே நான்‌ அப்பம்‌ 
புசிக்கவும்‌ தண்ணீர்‌ குடிக்கவுமாட்டேன்‌. 


1இராஜா 18:17. ஏனென்றால்‌ நீ அப்பம்‌ 
புசியாமலும்‌, அங்கே தண்ணிர்‌ 
குடியாமலும்‌, நீ போன வழியாய்த்‌ 
திரும்பிவராமதூம்‌ இரு என்று 
கர்த்தருடைய வார்த்த எனக்கு 
உண்டாயிருக்கிறது என்றான்‌. 


1இராஜா 18948. அதற்கு அவன்‌: 
உம்மைப்போல்‌ நானும்‌ தீர்க்கதரிசி தான்‌; 
அவன்‌ அப்பம்‌ புசித்துத்‌ தண்ணீர்‌ 
குடிக்க, நீ அவனைத்‌ திருப்பி, உண்‌: 
வீட்டுக்கு அழைத்துக்‌ கொண்டுவா 
என்று ஒரு தூதன்‌ கர்த்தருடைய 
வார்த்தையாக. என்னோடே, 
சொன்னான்‌ என்று அவனிடத்தில்‌ 
பொய்‌ சொன்னான்‌. 


1இராஜா 18:19. அப்பொழுது அவண்‌: 
இவனோடே திரும்பிப்‌ போய்‌, இவன்‌: 
வீட்டிலே அப்பம்‌ புசித்துத்‌ தண்ணீர்‌ 
குடித்தான்‌. 


1இராஜா 18:20. அவர்கள்‌ பந்தியில்‌ 
உட்கார்த்திருக்கிறபோது, அவனைத்‌ 
திருப்பிக்கொண்டு. வந்த 
தீர்க்கதரிசிக்குக்‌ கர்த்தருடைய 
வார்த்தை உண்டான தினால்‌, 


1இராஜா 18:21. அவன்‌ ூதாவிலிருந்து 
வத்த தேவனுடைய  மனுஷனைப்‌ 
பார்த்துச்‌ சத்தமிட்டு உன்‌ தேவனாகிய 
கர்த்தர்‌ உனக்குக்‌ கற்பித்த: 
கட்டனையை தீ கைக்கொள்னாமல்‌ 
கர்த்தருடைய வாக்கை மீறி, 





i THEN 
TT 


1இராஜா 13:22, அப்பம்‌ புசிக்கவும்‌ 
தண்ணீர்‌ குடிக்கவும்‌ வேண்டாம்‌ என்று 
அவர்‌ விலக்கின ஸ்தலத்திற்கு நீ 
திரும்பி, அப்பம்‌ புசித்துத்‌ தண்ணீர்‌ 
குடித்தபடியினால்‌, உன்னுடைய 
பிரேதம்‌ உன்‌ பிதாக்களின்‌ 
கல்லறையிலே சேருவதில்லை என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ என்றான்‌. 


யெரொபெயாம்‌ 
கு வெகுமானம்‌ 

வாக்குப்பண்ணுகிறான்‌. 
தேவனுடைய மனுஜனோ 
வெகுமானத்தை 
மறுத்துவிடுகிறான்‌. அவனுக்கு 
கர்த்தருடைய வார்த்தையே 
பிரதானமாயிருக்கிறது. தேவனுடைய மனுஷன்‌ 
ஐசுவரியத்திற்கோ, ராஜஉபசாரத்திற்கோ 
ஆசைப்படவில்லை. 


தேவனுடைய மனுஷன்‌ பெத்தேலுக்கு 
வந்த வழியாய்த்‌ திரும்பாமல்‌, - ல்‌ ப 
போய்விடுகிறான்‌. கர்த்தர்‌ 
ஏற்கெனவே, போனவழியாய்த்‌ திருப்பாமலிரு? 
என்று கட்டளை கொடுத்திருக்கிறார்‌ 
தேவனுடைய மனுஷன்‌ கர்த்தருடைய 
கட்டளைக்கு அப்படியே கீழ்ப்படிகிறான்‌. 


தேவனுடைய மனுஷன்‌ யெரொபெயாம்‌ 
ராஜாவின்‌. ஆசை வார்த்தைகளுக்கு 
இணங்கவில்லை. ஆனாலும்‌ கிழவனான ஒரு 
தீர்க்கதரிசி. தேவனுடைய மனுஷனை 


தேவனுடைய 
தருவதாக: 
னால்‌. 


யெரொபெயாமின்‌ 
ஏற்றுக்கொள்ள 


தீர்க்கதரிசி 


ராஜாவோடே சொன்ன வார்த்தைகளையும்‌, 
தங்கள்‌ தகப்பனுக்கு அறிவிக்கிறார்கள்‌. 
இராஜா 13:11). 


கிழவனான தீர்க்கதரிசி தேவனுடை 
மனுஷனை சந்தித்து தன்னுடைய வீட்டிற்கு 
அழைத்து வருகிறான்‌. கிழவனான 
தீர்க்கதரிசியின்‌ குமாரர்‌, தேவனுடைய 
தீர்க்கதரிசியைப்பற்றிய விவரங்களை, 
தங்களுடைய தகப்பனாருக்கு 
சொல்லுகிறார்கள்‌. 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


அப்பொழுது அவர்கள்‌ தகப்பன்‌: 
அவன்‌ எந்த வழி போனான்‌” என்று 
அவர்களைக்‌ கேட்கிறான்‌. யூதாவிலிருந்து 
வந்த தேவனுடைய மனுஷன்‌ போனவழி 
இன்னதென்று அவன்‌ குமாரர்‌ 
பார்த்திருந்தபடியால்‌, அவன்‌ போன வழியை, 
அவர்கள்‌ தங்களுடைய தகப்பனுக்கு 
அறிவிக்கிறார்கள்‌ (இராஜா 1312). 


கிழவனான தீர்க்கதரிசி, தேவனுடைய 
மனுஷனை பார்ப்பதற்கு உடனே 
புறப்பட்டுப்போகிறான்‌. அவன்‌ தன்‌ 
குமாரருடகே 'கழுதையின்மேல்‌ 
சேணம்வைத்துக்‌ கொடுங்கள்‌" என்று 
கேட்கிறான்‌: அவர்கள்‌ கழுதையின்மேல்‌ 
சேணம்வைத்துக்‌ கொடுத்தபின்‌, அவன்‌ 
அதின்மேல்‌ ஏறி, தேவனுடைய மனுஷனைத்‌ 
தொடர்ந்துபோகிறான்‌. கிழவனான 
தீர்க்கதரிசி ஒரு கர்வாலி மரத்தின்கீழ்‌ 
உட்கார்ந்திருக்கிற தேவனுடைய ்‌ 
காண்கிறான்‌ (1இராஜா 1313/14). 


கிழவனான தீர்க்கதரிசி, தேவனுடைய 


அவன்‌ "நான்தான்‌" 
என்று பயத்த சொல்லுகிறான்‌. 


கிழவனான. "தீர்க்கநரிசிக்கும்‌, 
தேவனுடைய மனுஷனுக்கும்‌ ஒரு சிறிய 
சம்பாஷணை நடைபெறுகிறது. கிழவனான 
தீர்க்கதரிசி தேவனுடைய மனுஷனிடத்தில்‌ 
பொய்சொல்லுகிறான்‌. தேவனுடைய மனுஷனும்‌ 
அவனுடைய வார்த்தைகளை நம்புகிறான்‌. 


கிழவனான தீர்க்கதரிசி 
தேவனுடைய மனுஷனை நோக்கி, 
“என்னோடே வீட்டுக்கு வந்து அப்பம்‌ புசியும்‌” 
என்று சொல்லுகிறான்‌. அதற்கு தேவனுடைய 
மனுஷன்‌: “நான்‌ உம்மோடே திரும்பவும்‌ 
உம்மோடே உள்ளே போகவுமாட்டேன்‌; இந்த 
ஸ்தலத்திலே உம்மோடே நான்‌ அப்பம்‌ 
புசிக்கவும்‌ தண்ணீர்‌ குடிக்கவுமாட்டேன்‌' 
(இராஜா 131516) என்று சொல்லி, 
கிழவனான தீர்க்கதரிசியின்‌ அழைப்பை 
ஏற்க மறுத்துவிடுகிறான்‌. 





f= FTE 
TT 


தேவனுடைய 
ஆணவமாகவோ, அகம்பாவமாகவோ, 
மனமேட்டிமையாகவோ பேசவில்லை. மிகுந்த 
மனத்தாழ்மையோடு பேசுகிறான்‌. 
தீர்க்கதரிசியின்‌ அழைப்பை 


மனுஷன்‌ 


அவனுக்கு 


“ஏனென்றால்‌ நீ அப்பம்‌ புசியாமலும்‌, 
அங்கே தண்ணீர்‌ குடியாமலும்‌, நீ போன 
வழியாய்த்‌ திரும்பிவராமலும்‌ இரு என்று 
கர்த்தருடைய வார்த்தை எனக்கு, 
உண்டாயிருக்கிறது” (இராஜா 1347) 
என்று தேவனுடைய மனுஷன்‌ கிழவனான 
தீர்க்கதரிசிக்கு விளக்கமாய்ச்‌ சொல்லுகிறான்‌. 


தேவனுடைய மனுஷன்‌. சொல்லும்‌ 
வார்த்தைகள்‌. கிழவனான தீர்க்கதரிசிக்கு. 
நன்றாய்ப்‌ புரிகிறது. ஆசாரம்‌ கிழவன்‌ 
தன்னுடைய விருப்பத்‌: எப்படியாவது. 
நிறைவேற்றவேண்டுபென்று நினைக்கிறான்‌. 
கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள்‌ பொய்‌ 
சொல்லக்கூடாது. ஆனால்‌ கிழவனான 
இந்த தீர்க்கதரிசியோ, தன்னுடைய 
விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக, 
தேவனுடைய மனுஷனிடத்தில்‌ 
பொய்சொல்லுகிறான்‌. 


கிழவனான தீர்க்கதரிசி, தேவனுடைய 
மனுஷனை நோக்கி, “உம்மைப்போல நானும்‌ 
தீர்க்கதரிசிதான்‌: அவன்‌ அப்பம்‌ புசித்துத்‌ 
தண்ணீர்‌ குடிக்க, நீ அவனைத்‌ திருப்பி, 
உன்‌ வீட்டுக்கு அழைத்துக்‌ கொண்டுவா 
என்று ஒரு தூதன்‌ கர்த்தருடைய 
வார்த்தையாக என்னோடே சொன்னான்‌" 
(இராஜா 138) என்று அவனிடத்தில்‌ பொய்‌ 
சொல்லுகிறான்‌. 


கிழவனான தீர்க்கதரிசி, ஒரு 
கள்ளத்தீர்க்கதரிசியைப்போல, தேவனுடைய 
மனுஷனிடத்தில்‌ பொய்சொல்லுகிறான்‌. 
சாமுவேலின்‌ காலத்தில்‌ தீர்க்கதரிசிகளின்‌: 
கூட்டத்தார்‌ இருந்தார்கள்‌. தீர்க்கதரிசிகளின்‌ 
புத்திரர்‌ எல்லோரும்‌ ஒரிடத்தில்‌ கூடிவந்து. 
கர்த்தருடைய பிரமாணங்களையும்‌. 
ஆலிக்குரிய காரியங்களையும்‌ 
கற்றுக்கொள்வது வழக்கம்‌.  கிழவனான 
தீர்க்கதரிசி, இப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகளின்‌ 
புத்திரரில்‌ ஒருவனாயிருக்கவேண்டும்‌. 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


தீர்க்கதரிசிகளின்‌ கூட்டத்தார்‌ 
பெத்தேலுக்கு அருகாமையிலிருந்தார்கள்‌. 
தக்‌ கிழவனும்‌ அவர்களோடு பயிற்சி 
பெற்றதினால்‌, இவனும்‌ தீர்க்கதரிசி என்று 
அழைக்கப்படுகிறான்‌. இவன்‌ ஆவிக்குரிய 
காரியங்களை கற்றவன்‌. ஆனாலும்‌ 
உலகப்பிரகாரமான காரியங்களில்‌ தன்னை 
ஈடுபடுத்திக்கொண்டு, கர்த்தருக்கு 
பயப்படாமல்‌, துணிகரமாக ஜீவிக்கிறான்‌. 
தீர்க்கதரிசனத்தின்‌ ஆவியானவர்‌ இந்தக்‌ 
கிழவனை விட்டு விலகிப்போய்விடுகிறார்‌. 


கிழவனான . தீர்க்கதரிசியினிடத்தில்‌, 
கரந்து ஆவியானவர்‌ தங்கியிருந்தால்‌, 

பொய்‌ சொல்லமாட்டான்‌. 
வெயின்‌! வந்கிரகாரநனைனாய்‌ 
கிழவனான தீர்க்கதரிசி, கர்த்தருடைய 
நாமத்தினால்‌ கடிந்து. சொல்லிமிருப்பான்‌. 
னால்‌ இந்தக்‌ கிழவனோ 
யெரொபெயாமோடு ஒரு வார்த்தையும்‌ 
பேசவில்லை. 


கிழவனான தீர்க்கதரிசி தேவனுடைய 
மனுஷனை தன்னுடைய வீட்டிற்கு ஏன்‌ 
அழைத்துக்கொண்டு வருகிறான்‌ என்பதும்‌ 

ப்‌ 


தேவனுஎ மீது 

கரிசனையும்‌... இருந்திருக்கலாம்‌ 

போஜனமும்‌, தண்ணீரும்‌ 

கொடுத்து அவனை ஆதரிக்கவேண்டுமென்று 
'கிழவனான தீர்க்கதரிசி விரும்பியிருக்கலாம்‌. 


ஒருவேளை கிழவனான 
தீர்க்கதரிசியின்‌ நோக்கம்‌ கெட்டதாகவும்‌ 
இருக்கலாம்‌. கள்ளத்தீர்க்கதரிசிகள்‌ 
கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு 
சத்துருக்களாகவே. இருப்பார்கள்‌. 
கர்த்தருடைய நல்ல  தீர்க்கதரிசிகளுக்கு 
விரோதமாக. கள்ளத்தீர்க்கதரிசிகள்‌ 
எப்போதும்‌ கலகம்பண்ணுவார்கள்‌. அவர்கள்‌ 
கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை 
அழித்துப்போட திட்டம்பண்ணுவார்கள்‌. 
கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள்‌, தங்களுடைய 
ஊழியத்‌ செய்யவிடாதவாறு, 

அவர்களை 


அவர்களுக்கு 


த்தை 
கள்ளத்தீர்க்கதரிசிகள்‌ 
தடைபண்ணுவார்கள்‌. 
இடையூறு செய்வார்கள்‌. 





i FTE 
TT 


கிழவனான தீர்க்கதரிசி தேவனுடைய 
மனுஷனை தன்னுடைய வீட்டிற்கு அழைத்து 
வர, மிகவும்‌ மோசமான உபாயத்தைப்‌ 
பயன்படுத்துகிறான்‌. கிழவனான தீர்க்கதரிசி, 
தேவனுடைய மனுஷனை நோக்கி, 
“என்னோடே வீட்டிற்கு வந்து அப்பம்‌ புசியு! 
என்று சொன்னபோது, தேவனுடைய மனுஷன்‌ 
கிழவனிடத்தில்‌, “நான்‌ உம்மோடே திரும்பவும்‌ 
உம்மோடே உள்ளே போகவுமாட்டேன்‌; 
ஸ்தலத்திலே உம்மோடே நான்‌ அப்பம்‌: 
புசிக்கவும்‌ தண்ணீர்‌ குடிக்கவுமாட்டேன்‌' 
(இராஜா 13416) என்று தெளிவாக 
பிரதியுத்தரம்‌ சொன்னான்‌. 


தேவனுடைய மனுஷன்‌ சொன்ன 
பிரதியுத்தரமும்‌, காரணமும்‌ கிழவனான 
தீர்க்கதரிசிக்கு நன்றாகப்‌ புரிகிறது. 
ஆனாலும்‌ கிழவன்‌  துன்மார்க்கமாய்‌ 
சிந்திக்கிறான்‌. தேவனுடைய மனுஷனை 
எல்வாறு வஞ்சிப்பது என்று யோசிக்கிறான்‌. 
கிழவன்‌ தேலனுடைய மனுஷனிடத்தில்‌, 
'உம்மைப்போல நானும்‌ தீர்க்கதரிசிதான்‌”' 
என்று சொல்லுகிறான்‌. மேலும்‌, “ஒரு தூதன்‌ 
கர்த்தருடைய வார்த்தையாக என்னோடே 
சொன்னான்‌" என்றும்‌ கிழவன்‌ தேவனுடைய 
மனுஷனிட। பொய்சொல்லுகிறான்‌. 
தேவனுடைய மனுஷனை திருப்பி, அவனை 
தன்னுடைய வீட்டிற்கு அழைத்துக்கொண்டு 
போகவேண்டும்‌ என்பது, பரலோகத்திலிருந்து 
தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கும்‌ கட்டளை 
என்று கிழவன்‌ பொய்‌ சொல்லுகிறான்‌. 


தேவனுடைய மனுஜனோ 
தீர்க்கதரிசியாயிருந்தாலும்‌, அவன்‌ 
களைப்படைந்து, பசியோடும்‌ தாகத்தோடும்‌ 
இருக்கிறான்‌. தேவனுடைய மனுஷன்‌ 
கிழவனான தீர்க்கதரிசியின்‌ வார்த்தைகளை 


நல்ல 


குடிக்கிறான்‌ (1இராஜா 13:19). 


யெரொபெயாம்‌ 
மனுஷனை நோக்கி, 
வீட்டிற்கு வந்து 
வெகுமானம்‌ தருவேன்‌ 
என்று சொன்னபோது. 
மனுஷன்‌ மிகுந்த 


ராஜா தேவனுடைய 
நீ என்னோடேகூட 
ளைப்பாறு, உனக்கு 
(இராஜா 13:7) 

தேவனுடைய 
வைராக்கியதோடு 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


நீர்‌ எனக்கு உம்முடைய வீட்டில்‌ பாதி 
கொடுத்தாலும்‌, நான்‌ உம்மோடே 
வருவதுமில்லை, இந்த ஸ்தலத்தில்‌ அப்பம்‌ 
தண்ணீர்‌ குடிப்பதுமில்லை" 
என்று சொல்லி, 
அழைப்பை 
ஏற்றுக்கொள்ள மறுத்தான்‌. ஆனால்‌ அதே 
மனுஷன்‌, இப்போது. கிழவனான 
தீர்க்கதரிசியின்‌ அழைப்பை ஏற்று, 
அவனுடைய வீட்டிற்குப்போய்‌, அப்பம்‌ புசித்து 
தண்ணீர்‌ குடிக்கிறான்‌. கிழவன்‌ மெய்யான 
தீர்க்கதரிசியுமல்ல. அவன்‌ ஒரு 
கள்ளத்தீர்க்கதரிசி தேவனுடைய 
மனுஷனால்‌ கள்ளத்தீர்க்கதரிசியின்‌ 
பொய்யான வார்த்தைகளை நிதானித்து 
அறிய முடியவில்லை. 


தேவனுடைய மனுஷனும்‌, 
தீர்க்கதரிசியும்‌ 
உட்கார்ந்திருக்கிறார்கள்‌. 
கிழவனான  தீர்க்கதரிசிக்கு, 
வார்த்தை உண்டாயிற்று. இதுவரையிலும்‌ 
பொய்‌ சொன்ன கிழவனால்‌, இப்போது 
கர்த்தருடைய வார்த்தையை சொல்லாமல்‌, 
தனக்குள்ளே அடக்கி வைக்க முடியவில்லை. 


கிழவனான தீர்க்கதரிசி யூதாவிலிருந்து 
வந்த தேவனுடைய மனுஷனைப்‌ பார்த்துச்‌ 
சத்தமிட்டு, “உன்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
உனக்குக்‌ கற்பித்த கட்டளையை நீ 
கைக்கொள்ளாமல்‌ கர்த்தருடைய வாக்கை 
மீறி, அப்பம்‌ புசிக்கவும்‌ தண்ணீர்‌ குடிக்கவும்‌ 

ள்டாம்‌ என்று அவர்‌ விலக்கின 
ஸ்தலத்திற்கு நீ திரும்பி, அப்பம்‌ புசித்துத்‌ 
தண்ணீர்‌ குடித்தபடியினால்‌, உன்னுடைய 
பிரேதம்‌ உன்‌ பிதாக்களின்‌ கல்லறையிலே. 
சேருவதில்லை என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌" 
இராஜா 13:21,22) என்று சொல்லுகிறான்‌. 


கிழவனான 
பந்தியில்‌ 
அப்போது 
கர்த்தருடைய 


விநோதமாகயிருக்கிறது. 
நியாயத்தீர்ப்பு தேவனுடைய 
உடனே வருகிறது. அவனுடைய பிரேதம்‌, 
பிதாக்களின்‌ கல்லறையிலே. 
ன்‌ கர்த்தருடைய 





f= THE 
TT 


கர்த்தருடைய 
விநோதமாமிருப்பதுபோலவே, இந்த 
வெளிப்பாடு கிழவனான தீர்க்கதரிசியின்‌: 
மூலமாக சொல்லப்படுவதும்‌ மிகவும்‌ 
விநோதமாயிருக்கிறது. கர்த்தருடைய 
கிழவனான தீர்க்கதரிசியின்‌ 

வெகுவாக. பாதிக்கிறது. 

கிழவன்‌. தேவனுடைய 

மனுஷனைப்‌ பார்த்து, மெதுவாகப்‌ பேசாமல்‌, 
சத்தமிட்டு பேசுகிறான்‌. அவனால்‌ 
கர்த்தருடைய வார்த்தைகளையும்‌, 
அவனுடைய மனதின்‌ உணர்ச்சிகளையும்‌ 
அடக்க முடியவில்லை. கிழவனான 
தீர்க்கதரிசி மிகுந்த வியாகுலத்தோடு 
கர்த்தருடைய வார்த்தைகளை அறிவிக்கிறான்‌. 


வெளிப்படுத்துகிற 
கிழவனான தீர்க்கதரிசிக்கும்‌ 


வெளிப்பாடு 


கர்த்தர்‌ 
வார்த்தைகள்‌, 
எச்சரிப்பாகச்‌ 
தேவனுடைய 
வார்த்தைகளை சொல்லுகிறவர்கள்‌, மிகுந்த 
பயத்தோடும்‌, நடுக்கத்தோடும்‌ 
சொல்லவேண்டும்‌. கர்த்தருடைய 
வார்த்தைகளை அறிவிக்கிறவர்கள்‌ 
பயபக்தியோடும்‌, பரிசுத்தத்தோடும்‌ 
அறிவிக்கவேண்டும்‌. 

கர்த்தரிடத்தில்‌ பட்சபாதமில்லை. 
பாலிகள்மீது தேவனுடைய நியாயத்தீர்ப்பு 
வரும்‌. கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள்‌, 
கர்த்தருக்கு விரோதமாகப்‌ 
செய்யும்போது, கர்த்தருடைய நியாயத்தீர்ப 
அந்த தீர்க்கதரிசிகள்மீதும்‌ வரும்‌. 
கர்த்தருடைய வார்த்தைகளை 
பிரசங்கம்பண் ணுகிறவர்கள்‌, 
சத்தியத்தை தங்கள்‌ 
பதியவைத்திருக்கவேண்டும்‌. 
கர்த்தருக்கு 
ஜீவிக்கவேண்டும்‌. 
தேவனை தரிசிப்பதும்‌, தேவனுக்கு ஊழியம்‌ 
செய்வதும்‌ இயலாத காரியம்‌ 


தீர்க்கதரிசியின்‌ மரணம்‌ 
1 இராஜா 19:28-84. 


1 இராஜா 1923. அவன்‌ 
போஜன பானம்பண்ணி முடிந்தபின்பு, 
அந்தத்‌ தீர்க்கதரிசியைத்‌ 
திருப்பிக்கொண்டுவத்தவன்‌ அவனுக்குக்‌ 
கழுதையின்‌ மேல்‌ சேணம்வைத்துக்‌ 
கொடுத்தான்‌. 


1 இராஜாக்கன்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


1இராஜா 18:24. அவன்‌ போனயிற்பாடு 

அவனுக்கு 

அவனைக்‌ 

 கொன்றுபோட்டது; அவன்‌ பிரேதம்‌ 

ல்‌ கிடத்தது; அமுதை. 

அதினண்டையிலே தின்றது; சிங்கமும்‌ 
பிரேதத்தண்டையிலே நின்றது. 


1இராஜா 1925, அத்த வழியே 
கடத்துவருகிற மனுஷர்‌, வழியிலே. 
கிடக்கிற பிரேதத்தையும்‌, 
மிரேதத்தண்டையிலே. நிற்கிற 
சிங்கத்தையும்‌ கண்டு, கிழவனான 
தீர்க்கதரிசி குடியிருந்த பட்டணத்திலே 
வத்து சொன்னார்கள்‌. 


1இராஜா 19:26. அவனை வழியிலிருந்து 
திரும்பப்பண்ணின தீர்க்கதரிசி அதைக்‌ 
கேட்டபோது, அவன்‌ கர்த்தருடைய 
வாக்கை. மீறின தேவனுடைய 
மனுஷன்தான்‌, கர்த்தர்‌ அவனுக்குச்‌. 
சொன்ன வார்த்தையின்‌ படியே, கர்த்தர்‌ 
அவனை சிங்கத்திற்கு 
ஒப்புக்கொடுத்தார்‌ அது அவனை: 
முறித்துக்‌ கொன்றுபோட்டது என்று 
சொல்லி, 


1இராஜா 13:27. தன்‌ குமாரரை நோக்கி: 
எனக்குக்‌. தயின்மேல்‌ 
சேணம்வைத்துக்‌ கொடுங்கள்‌ என்றான்‌; 


அவர்கள்‌ 
கொடுத்தார்கள்‌. 


சேணம்‌ வைத்துக்‌ 


1இரஜா 1938. அப்பொழுது அவன்‌ 
போய்‌, வழியிலே கிடக்கிற அவன்‌ 
யிரேதத்தையும்‌, பிரேதத்தண்டையிலே 
கழுதையும்‌ சிங்கமும்‌ திற்கிறதையும்‌ 
கண்டான்‌; அந்தச்‌ சிங்கம்‌ பிரேதத்தைத்‌ 
'தின்னவுமில்லை, கழுதையை 
முதித்துப்போடவுமில்லை. 


1 இராஜா. 13:29, அப்பொழுது 


கிழவனான அந்தத்‌ தீர்க்கதரிசி 
தேவனுடைய மனுஷனின்‌ பிரேதத்தை 


நாட்டணத்திற்குக்‌ கொண்டுவந்து, 





i= FTE 
TT 


1இராஜா 18:30, அவன்‌ பிரேதத்தைத்‌ 
தன்னுடைய கல்லறையிலே வைத்தான்‌. 
அவனுக்காக: ஐயோ, என்‌ சகோதரனே 
என்று புலம்பி, 
துக்கங்கொண்டாடினார்கள்‌. 


இராஜா 13:31. அவனை 
அடக்கம்பண்ணினபின்பு, அவன்‌ தன்‌ 
குமாரரை நோக்கி: நான்‌ 
மரிக்கும்போது, தேவனுடைய மனுஷன்‌ 
அடக்கம்பண்ணப்பட்ட  கல்லறையிலே 
என்னையும்‌ தீங்கன்‌ அடக்கம்பண்ணி, 
அவன்‌ எதூம்புகனண்டையிலே எண்‌: 
எலும்புகளையும்‌ வையுங்கள்‌. 


இராஜா 1992. அவன்‌ பெத்தேலில்‌ 

க்கிற பலிபீடத்திற்கும்‌, 
சுமாரியாவின்‌ பட்டணங்களில்‌ 
இருக்கிற மேடைகளாகிய சகல. 
கோவில்களுக்கும்‌ விரோதமாகக்‌ கூறின 
கர்த்தருடைய வார்த்தை நிச்சயமாய்‌ 
நிறைவேறும்‌ என்றான்‌. 


13:33. இந்த 
யெரொயபெயாம்‌ 
வழியைவிட்டுத்‌ 
மறுபடியும்‌ 


1இராஜா 
நடபடிக்குப்பின்பு, 
தன்‌ பொல்லாத 
திரும்பாமல்‌, 
னத்தில்‌ சஈனமானவர்கனை 
மேடைகளின்‌ ஆசாரியராக்கினான்‌; 
எவன்மேல்‌ அவனுக்கு மனதிருத்ததோ 
அவனைப்‌ பிரதிஷ்டையண்ணினான்‌; 
அப்படிப்பட்டவர்கன்‌' மேடைகளின்‌ 
ஆசாரியரானார்கள்‌. 


3 இராஜா 184. பெரொபெயாமின்‌ 
வீட்டாரை பூமியின்மேல்‌ வைக்காமல்‌. 
அதம்பண்ணி அழிக்கும்படியாக இந்தக்‌. 
காரியம்‌ அவர்களுக்குப்‌ பாவமாயிற்று. 


தேவனுடைய மனுஷன்‌ கர்த்தருடைய 
வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை. கிழவனான 
தீர்க்கதரிசி தேவனுடைய மனுஷனை 
வஞ்சித்துவிடுகிறான்‌. தேவனுடைய 
மனுஷனும்‌, கிழவனான தீர்க்கதரிசியும்‌, 
பந்தியில்‌ உட்கார்ந்திருக்கிற போது. 
கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று. 
தேவனுடைய மனுஷனோ  பந்தியைவிட்டு. 
உடனே எழுந்துவிடவில்லை. கர்த்தருடைய 
நியாயத்தீர்ப்பின்‌ வார்த்தைகளைக்‌ கேட்ட 
பின்பும்‌, அவன்‌ போஜனம்பண்ணுகிறான்‌. 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


னர்‌ ப்‌ ன்‌ 
போஜனபானம்பண்ணி முடிந்தபின்பு, அந்தத்‌ 
தீர்க்கதரிசியைத்‌ திருப்பிக்கொண்டுவந்தவன்‌ 
அவனுக்குக்‌ கழுதையின்மேல்‌ சேணம்‌ 
வைத்துக்‌ கொடுக்கிறான்‌ (1இராஜா 13:23), 
தேவனுடைய மனுஷனுக்கு விரோதமாக, 
கர்த்தருடைய வார்த்தையைச்‌ சொன்ன 
கிழவனான தீர்க்கதரிசியே, அவனுக்கு 
பிரயாண உதவிகளையும்‌ செய்கிறான்‌ 


கிழவனான தீர்க்கதரிசி, தேவனுடைய 
மனுஷனிடத்தில்‌, “ உன்னுடைய பிரேதம்‌ உன்‌ 
பிதாக்களின்‌ கல்லறையிலே சேருவதில்லை 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌" 
(இராஜா 13:22) என்று சொன்னான்‌. 
தேவனுடைய மனுஷனுக்கு எப்போது மரணம்‌ 
வரும்‌ என்பது, இந்தச்‌ செய்தியைச்‌ சொன்ன 
கிழவனுக்கும்‌ தெரியாது, இந்தச்‌ செய்தியைக்‌ 
கேட்ட தேவனுடைய மனுஷனுக்கும்‌ தெரியாது. 
கர்த்தருடைய வார்த்தை சீக்கிரத்தில்‌ 
என்று நினைத்து, 
தேவனுடைய மனுஷனும்‌ 
இறுமாப்பாமிருந்திருக்கலாம்‌. கர்த்தருடைய 
நியாயத்தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே. 
துவங்கும்‌ காலமாயிருக்கிறது. தேவனுடைய 
மனுஷன்‌ தீர்க்கதரிசியாகமிருந்தாலும்‌, 
கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு அவன்மீது 
உடனே வருகிறது. 
தேவனுடைய மனுஷன்‌ போனபிற்பாடு 
வழியிலே ஒரு சிங்கம்‌ அவனுக்கு எதிர்ப்பட்டு 
அவனைக்‌ கொன்றுபோடுகிறது: அவன்‌ 
பிரேதம்‌ வழியிலே கிடக்கிறது: கழுதை 
அதினண்டையிலே நிற்கிறது: சிங்கமும்‌ 
பிரேதத்தண்டையிலே நிற்கிறது. 
(இராஜா 13:24). தேவனுடைய மனுஷன்‌ 
கழுதையின்மேல்‌ ஏறிப்போனான்‌. சிங்கமோ 
தேவனுடைய மனுஷனை மாத்திரமே 
கொன்றுபோடுகிறது. 


கர்த்தர்‌ தேவனுடைய மனுஷனிடத்தில்‌, 
"நீ. அப்பம்‌ புசியாமலும்‌, தண்ணீர்‌ 
குடியாமலும்‌, போன வழியாய்த்‌ திரும்பாமலும்‌ 
இரு" இராஜா 139) என்று 
சொல்லியிருந்தார்‌. தேவனுடைய மனுஷனோ 
யெரொபெயாமின்‌ அரண்மனையில்‌ 
போஜனம்பண்ணுவதைவிட, கிழவனான 
தீர்க்கதரிசிமின்‌ வீட்டிலே போஜனம்‌ 
பண்ணுவது தனக்கு பாதுகாப்பானது. என்று 
நினைத்திருக்கலாம்‌. கர்த்தரோ அப்பம்‌ 
புசிக்கக்கூடாது என்றும்‌ தண்ணீர்‌ 
குடிக்கக்கூடாது என்றும்‌ தீர்மானமாகக்‌ 
கட்டளையிட்டிருக்கிறார்‌. 





f= THEN 
TT 


கர்த்தர்‌ நம்மிடத்தில்‌ 
பேசும்போது, நாம்‌ 
வார்த்தைகளுக்கு நூதனமான. 
விளக்கங்களையும்‌, வியாக்கியானங்களையும்‌ 
தேடக்கூடாது. கர்த்தர்‌ சர்வஞானமுள்ளவர்‌. 
மனுஷனுடைய ஞானம்‌ குறைவுள்ளது. 
கர்த்தருடைய வார்த்தைக்கு 
கீழ்ப்படியாமலிருப்பது மிகப்பெரிய பாவம்‌. 


தெளிவாகப்‌ 
கர்த்தருடைய 


தம்முடைய ஜனம்‌ தம்முடைய 
கட்டளைகளுக்கு கீழ்ப்படியவேண்டும்‌ என்று, 
கர்த்தர்‌ எதிர்பார்க்கிறார்‌. புறஜாதியார்‌. 
கர்த்தருக்கு விரோதமாகப்‌ பாவம்‌ 
செய்கிறார்கள்‌. கர்த்தருடைய ஜனமோ 
அவருக்கு விசேஷித்தவர்களாயும்‌, பரிசுத்த 
ஜாதியாயும்‌ இருக்கிறார்கள்‌. கர்த்தருடைய 
ஜனம்‌ பாவம்‌ செய்யும்போது, 
அவர்களுடைய பாவங்கள்‌ கர்த்தருக்கு 
மிகவும்‌ அருவருப்பாயிருக்கிறது. 


டய 
கற்பனைகளுக்கு க்டியாயலிரக்கம்‌ 
கர்த்தருடைய கோபம்‌ அவன்மீது ம்‌ 


கர்த்தருடைய கோபத்திலிருந்து 
அ பாதுகாக்காது. கர்த்தருக்கு 
கீழ்ப்படிவதே மனுஷனுக்கு ஞானம்‌. 


ஒருவன்‌ கர்த்தருக்காக ஊழியம்‌ 
செய்தாலும்‌, அவன்‌ உயர்ந்த பதவிகளையும்‌, 
உயர்ந்த அந்தஸ்துக்களையும்‌ வகித்தாலும்‌, 
அவள்‌ கர்த்தருக்கு மிகவும்‌ 
இருகாமைமிகிரந்தாலம்‌, அவன்‌ 
மனுஷருக்கு ஏராளமான தானதருமங்களை 
செய்திருந்தாலும்‌, அவன்‌ மனுஷர்‌ மத்தியிலே. 
நற்பெயர்‌ எடுத்திருந்தாலும்‌, அவள்‌ 
ருடைய கற்பனைகளுக்கு 
கீழ்ப்டியவில்லையென்றால்‌, தேவனுடைய 
கோபம்‌ அவன்மீது வரும்‌. 


தேவனுடைய மனுஷன்‌ கர்த்தருடைய 
கட்டளைக்கு கீழ்ப்படியாமல்‌, கிழவனான 
தீர்க்கதரிசியின்‌ வீட்டிலே பந்தியில்‌ அமர்ந்து 
அப்பம்‌ புசிக்கிறான்‌, தண்ணீர்‌ குடிக்கிறான்‌. 
கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு அவனுக்கு 
அறிலிக்கப்படுகிறது. கர்த்தருடைய கோபம்‌ 
'வெளிப்படுத்தப்பட்டாலும்‌, 
கோபத்திற்கு மத்தியிலும்‌, 
கிருபையும்‌ 
வெளிப்படுத்தப்படுகிறது. 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


தேவனுடைய மனுஷனை ஒரு சிங்கம்‌ 
கொன்றுபோடுகிறது. ஆனாலும்‌ அந்த சிங்கம்‌ 
சரீரத்தைப்‌ பீறிப்போடவில்லை. 


பிரேதம்‌ வழியிலே கிடக்கிறது. அவனுடைய 
பிரேதத்தினண்டையில்‌ கழுதை நிற்கிறது. 
சிங்கம்‌ அந்தக்‌ கழுதையை 
கொல்லவில்லை. அந்த வழியே மனுஷர்கள்‌ 
கடந்து வருகிறார்கள்‌. அந்த சிங்கம்‌ 
அவர்களைக்‌ கொன்றுபோடவில்லை. 
தேவனுடைய  மனுஷனின்‌ பிரேதத்தை 
எடுப்பதற்கு கிழவனான தீர்க்கதரிசி அங்கே 


கற்க 
்தத்தண்டையிலே நிற்கிற சிங்கத்தையும்‌ 
கண்டு, கிழவனான தீர்க்கதரிசி குடியிருந்த 
பட்டணத்திலே வந்து சொல்லுகிறார்கள்‌ 
இராஜா 13:24,25) 


தேவனுடைய மனுஷன்‌ கர்த்தருடைய 
வார்த்தையை யெரொபெயாமுக்கு அறிவிக்க 
வந்தவன்‌. அவன்‌ கர்த்தரிடத்தில்‌ 
பயபக்தியாயிருந்தவன்‌ கர்த்தருக்கு 
உண்மையாய்‌ ஊழியம்‌ செய்தவன்‌. அவன்‌ 
யெரொயெயாமுக்கு முன்பாக தைரியமாய்‌ 
நின்று கர்த்தருடைய வார்த்தையை 
அறிவித்தவன்‌. ஆனால்‌ அந்த மனுஷன்‌ 
இப்போது ஒரு  குற்றவாளியைப்போல 
வழியிலே செத்துக்கிடக்கிறான்‌. 


தேவனுடைய மனுஷனிடத்தில்‌ பொய்‌ 
சொல்லி, அவனை வஞ்சித்த கிழவனோ 
செத்துப்போகாமல்‌: உமிரோடிருக்கிறான்‌. 
விக்கிரகங்களை ஆராதிக்கிற யெரொபெயாம்‌, 


சுகமாமிருக்கும்போது, தேவனுடைய மனுஷன்‌ 
செத்துப்போனதற்கான காரணம்‌ 
தெரியவில்லை. 





i= FTE 
ETT 


மனுஷர்‌ அனுபவிக்கும்‌ 
ஆதாரமாக வைத்து நாம்‌ 
நியாயந்தீர்க்கக்கூடாது. 
அனுபவிக்கும்‌ எல்லா 
அவர்களுடைய 
அக்கிரமங்களுமே 
ஒட்டுமொத்தமாக 
தீர்மானம்பண்ணிவிடக்கூடாது. 


கர்த்தர்‌ நம்முடைய 
பாவங்களுக்குத்தக்கதாக நம்மைத்‌ 
தண்டிக்கிறார்‌. ஆனாலும்‌ நாம்‌ அனுபலிக்கும்‌ 
எல்லா பாடுகளும்‌, நம்முடைய பாவங்களுக்கு 
'தண்டனைகளாக வருவதில்லை. 
பல சமயங்களில்‌, நம்முடைய மாம்சம்‌ 
மரிக்கவேண்டும்‌ என்பதற்காகவும்‌, 
நம்முடைய ஆத்துமா  இரட்சிக்கப்பட்டு 
ஜீவனோடிருக்கவேண்டும்‌ என்பதற்காகவும்‌ 
கர்த்தர்‌ நமக்கு பாடுகளை அனுமதிக்கிறார்‌. 


செய்தியை சொல்லுகிறார்கள்‌. தேவனுடைய 
மனுஷன்‌: செத்துப்போனதற்கான 
காரணம்‌  கிழவனான  தீர்க்கதரிசிக்கு 
தெரிந்திருக்கிறது. 


தேவனுடைய மனுஷனை வழியிலிருந்து 
திரும்பப்பண்ணின தீர்க்கதரிசி அதைக்‌ 
கேட்டபோது, "அவன்‌ கர்த்தருடைய வாக்கை 
மீறின தேவனுடைய மனுஷன்தான்‌, கர்த்தர்‌ 
அவனுக்குச்‌ சொன்ன வார்த்தையின்படியே, 
கர்த்தர்‌ அவனை ஒரு சிங்கத்திற்கு. 
ஒப்புக்கொடுத்தார்‌; அது அவனை முறித்துக்‌ 
கொன்றுபோட்டது” 1இராஜா 13:26) என்று 
சொல்லுகிறான்‌. 


கிழவனான 
குமாரரை எனக்குக்‌ 
கழுதையின்மேல்‌ சேணம்வைத்துக்‌ 
கொடுங்கள்‌" என்று கேட்கிறான்‌; அவர்கள்‌ 
சேணம்‌ வைத்துக்‌ கொடுக்கிறார்கள்‌. 
அப்பொழுது கிழவன்‌ போய்‌, வழியிலே. 
கிடக்கிற அவன்‌ பிரேதத்தையும்‌, 
பிரேதத்தண்டையிலே கழுதையும்‌ சிங்கமும்‌ 
நிற்கிறதையும்‌ காண்கிறான்‌: அந்தச்‌ சிங்கம்‌ 
பிரேதத்தைத்‌ தின்னவுமில்லை, கழுதையை 
முறித்துப்போடவுமில்லை (1இராஜா 13:27 28). 


தீர்க்கதரிசி 
நோக்கி: 


தன்‌ 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கிழவனான அந்தத்‌ தீர்க்கதரிசி 
தேவனுடைய மனுஷனின்‌ பிரேதத்தை எடுத்து, 
அதைக்‌. கழுநையின்மேல்‌ வைத்து, 
அதற்காகத்‌ துக்கங்‌ கொண்டாடவும்‌ அதை 
அடக்கம்பண்ணவும்‌, அதைத்‌ தன்‌ 
பட்டணத்திற்குக்‌ கொண்டுவருகிறான்‌. 
கிழவனான தீர்க்கதரிசி தேவனுடைய 
மனுஷனின்‌ பிரேதத்தைத்‌ தன்னுடைய 
கல்லறையிலே வைக்கிறான்‌. அவனுக்காக: 
ஐயோ, என்‌ சகோதரனே” என்று, 
புலம்பி, துக்கங்கொண்டாடுகிறார்கள்‌ 
இராஜா 13:29,30) 


கிழவனான தீர்க்கதரிசி ஒரு 
கள்ளத்தீர்க்கதரிசியாகமிருந்தாலும்‌, அவன்‌ 
தன்னுடைய பிரேதத்தை, தேவனுடைய 
மனுஷன்‌ அடக்கம்பண்ணப்பட்ட கல்லறையில்‌ 
அடக்கம்பண்ணவேண்டுமென்று 
விரும்புகிறான்‌. 

தேவனுடைய மனுஷனை: 
அடக்கம்பண்ணினபின்பு, கிழவனான 
தீர்க்கதரிசி தன்‌ குமாரரை நோக்கி: “நான்‌ 
மரிக்கும்போது, தேவனுடைய மனுஷன்‌ 
அடக்கம்பண்ணப்பட்ட கல்லறையிலே 
என்னையும்‌ நீங்கள்‌ அடக்கம்பண்ணி, அவன்‌ 
எலும்புகளண்டையிலே என்‌ எலும்புகளையும்‌ 
வையுங்கள்‌” (இராஜா 13:3) என்று, 


சொல்லுகிறான்‌. 


தேவனுடைய மனுஷன்‌ 
செத்துப்போனாலும்‌, அவன்‌ மூலமாக 
சொல்லப்பட்ட கர்த்தருடைய வார்த்தைகள்‌ 
ஒருபோதும்‌ செத்துப்போவதில்லை. 
செத்துப்போனவன்‌ கர்த்தருடைய மெய்யான 
தீர்க்கதரிசி என்பதை, கிழவனான 
தீர்க்கதரிசி அங்கீகரிக்கிறான்‌. 
டய யெரொபெயாம்‌ 
ன்‌! பல 
கர்த்தருடைய வார்த்தையைச்‌ சொன்னான்‌. 
ப என்றி மனுஷன்‌ பக்‌ நோக்கி, 
பலிபீடமே, இதோ, 
ல்‌ வம்சத்தில்‌ யோசியா என்னும்‌ 
பேருள்ள ஒரு குமாரன்‌ பிறப்பான்‌: அவன்‌ 
உன்மேல்‌ தூபங்காட்டுகிற மேடைகளின்‌ 
ஆசாரியர்களை உன்மேல்‌ பலியிடுவான்‌;: 


கர்த்தருடைய வார்த்தையைச்‌ சொன்னான்‌. 





f= FTE 
TT 


தேவனுடைய மனுஷன்‌ சொன்ன 

கர்த்தருடைய வார்த்தைகள்‌ நிச்சயமாய்‌. 

நிறைவேறும்‌ என்பதை கிழவனான 

தீர்க்கதரிசியும்‌ அங்கீகரிக்கிறான்‌. கிழவனான 
குமாரரை 


'விரோதமாகக்‌. 
கூறின கர்த்தருடைய வார்த்தை நிச்சயமாய்‌ 
நிறைவேறும்‌" (இராஜா 13:32) என்று 
சொல்லுகிறான்‌. 


கிழவனான தீர்க்கதரிசியின்‌ எலும்புகள்‌. 
தேவனுடைய மனுஷனின்‌ கல்லறையிலே 
அடக்கம்பண்ணப்படும்போது அவனுடைய 
எலும்புகளுக்கு ஒரு, சேதமும்‌. உண்டாகாது. 

'யெரொபெயாம்‌ கட்டின 
பலபபத்தன்பேல்‌ மனுஷருடைய எலும்புகளை 
சுட்டெரிப்பான்‌. அப்போது கிழவனான 
தீர்க்கதரிசியின்‌ எலும்புகள்‌ யோசியாவின்‌ 
கோபத்திற்கு தப்பிக்கும்‌ 


“அப்பொழுது அவன்‌: நான்‌ காண்கிற 
அந்தக்‌ 'குறியயடையாளம்‌ என்ன என்று 
கேட்டதற்கு, அந்தப்‌ பட்டணத்து மனுஷர்‌: 
அது முதாலிதிருந்து கந்து ES செய்த 
இந்தக்‌ கிரியைகளை! பத்தேலின்‌ 
பலிபீடத்திற்கு விரோதமாய்க்‌ வ அறிவித்த 
தேவனுடைய மனுஷனின்‌ கல்லறை. 
என்றார்கள்‌. அதற்கு அவன்‌: இருக்கட்டும்‌, 
ஒருவனும்‌ அவன்‌ எலும்புகளைத்‌ 
தொடவேண்டாம்‌ என்றான்‌: அப்படியே அவன்‌ 
எலும்புகளைச்‌ சமாரியாவிலிருந்து வந்த 
தீர்க்கதரிசியின்‌ எலும்புகளோடு 
விட்டுவிட்டார்கள்‌" (2இராஜா 23:17,18). 


கிழவனான தீர்க்கதரிசி தேவனுடைய 
மனுஷனின்‌ பிரேதத்தை தன்னுடைய 
கல்லறையிலே வைக்கிறான்‌. அந்தக்‌ 

கல்லறையின்மீது தீர்க்கதரிசியைப்பற்றிய 
வாசகம்‌ எதுவும்‌ எழுதப்படவில்லை. ஆனால்‌ 
அந்தக்‌ கல்லறையில்‌: குறிப்படையாளம்‌ 
போடப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன்‌ 
சொன்ன தீர்க்கதரிசனம்‌ நிறைவேறுகிறது. 
யோசியா தேவனுடைய மனுஷனின்‌. 
எலும்புகளை குட்டெரிக்காமல்‌. 
விட்டுவிடுகிறான்‌. 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கிழவனான தீர்க்கதரிசி, தேவனுடைய 
மனுஷன்‌ சொன்ன 

வார்த்தைகளை 

யெரொபெயாமோ கர்த்தருடைய வார்த்தையை 
நம்பவில்லை. பலிபீடம்‌ வெடித்தபோதும்‌, 
யெரொபெயாமின்‌ கை 
மறத்துப்போனபோதும்‌, அவனுடைய மனதிலே. 
சிறிது மாற்றமுண்டாயிற்று. ஆனால்‌ அந்த 


அவன்‌ 
சர்த்தரைவிட்டு 


ந்த நடபடிக்குப்பின்பு, யெரொபெயாம்‌ 
தன்‌ பொல்லாத வழியைவிட்டுத்‌ திரும்பாமல்‌, 
மறுபடியும்‌ ஜனத்தில்‌ ஈனமானவர்களை 

ன்‌ -ஆசாரியராக்குகிறான்‌; 


ஆசாரியராகிறார்கள்‌. 
வீட்டாரை பூமியின்மேல்‌ 


யெரொபெயாமின்‌ 
வைக்காமல்‌. 


இந்தக்‌ 


ஷெடித்‌ 
கொட்டுண்டுபோயிற்று. 
வெடித்து சிதறிய பலிபீடத்தை 
கட்டுகிறான்‌. அவன்‌ கர்த்தருக்கு 
விரோதமாக துணிகரமாய்ப்‌ பாவம்‌ 
செய்கிறான்‌. யெரொபெயாம்‌ 
விக்கிரகங்களுக்கு பலிபீடங்களைக்‌ கட்டுவது, 
மாத்திரமல்ல, அவைகளின்மீது மறுபடியும்‌ 
தூபங்காட்டுகிறான்‌. 

யெரொபெயாம்‌ தன்னுடைய பொல்லாத 
வழியை விட்டுத்‌ திரும்புவதற்கு, அவனுக்கு 
அநேக வாய்ப்புக்கள்‌ உண்டாயிற்று. கர்த்தர்‌ 
அவனைத்‌ திருத்துவதற்கும்‌, தம்முடைய 
கோபத்தை வெளிப்படுத்துவதற்கும்‌ அநேக 
அடையாளங்களை காண்பித்தார்‌. ஆனால்‌ 
யெரொபெயாம்‌ கர்த்தருடைய வார்த்தைக்கும்‌. 
செவிகொடுக்கவில்லை. கர்த்தர்‌ காண்பித்த 
அடையாளங்களைப்‌ பார்த்து 
மனந்திரும்பவுமில்லை. தேவனுடைய 
நியாயத்தீர்ப்பும்‌, அவருடைய கிருபையுள்ள 
இரக்கங்களும்‌ யெரொபெயாமின்‌ மனதை 
மாற்றவில்லை. யெரொபெயாம்‌ இரண்டு 
கன்றுக்குட்டிகளை நிறுவி அவற்றோடு 
ஐக்கியமாகிவிடுகிறான்‌. 


மறுபடியும்‌ 





i= FTN 
TT 


சமஸ்த இஸ்ரவேல்‌ 
இஸ்ரவேல்‌ நேசம்‌ என்றும்‌, தெற்கு யூதா 
என்றும்‌ இரண்டாகப்‌ பிரிகிறது. 
பெரொபொமின்‌. எீட்பார்தர்மனமாலார்கள்‌ 
என்னும்‌ தீர்க்கதரிசனம்‌ (1இராஜா 14:7-16). 
யெரொபெயாமின்‌ குமாரனாகிய அழியா 
வியாதியில்‌ விழுகிறான்‌ (1இராஜா 143-6). 
அரியா செத்துப்போகிறான்‌ 
(இராஜா 1447/8) யெரொபெயாமின்‌ 
ராஜ்யபாரம்‌ முடிவுபெறுகிறது 
இராஜா 14:19,20). 


ராஜ்யம்‌ வடக்கு 


ரெகொபெயாமின்‌ 
ரெகொபெயாமுடைய 
மங்கிப்போகிறது. 


ட்சிக்காலம்‌. 
வீட்டாரின்‌ மகிமை 
அவனுடைய ராஜ்யம்‌ 
குறைவுபடுகிறது. (இராஜா 14:21-28). 
ரெகொபெயாமின்‌ ராஜ்யபாரம்‌ முடிவு 
பெறுகிறது (1இராஜா 14:29-31). 


அபியாவின்‌ வியாதி 
1இராஜா 14:1-6 


1இராஜா 1441. அக்காலத்திலே. 
யெரொபெயாமின்‌ குமாரனாகிய 
அபியா வியாதியில்‌ விழுந்தான்‌. 


1இராஜா 14:2. அப்பொழுதா 
யெரொபெயாம்‌ தன்‌ மனைவியைப்‌ 
பார்த்து: தீ எழுத்து, 5 
யெரொபெயாமின்‌ மணைவியென்று 
ஒருவரும்‌ அறியாதபடிக்கு வேஷம்மாறி 
சிலோவுக்குப்‌ போ இத்த 
ஜனத்தின்மேல்‌ நான்‌ ராஜாவாவேன்‌. 
என்று என்னோடே. சொன்ன 
தீர்க்கதரிசியாகிய அகியா அங்கே. 


இருக்கிறான்‌. 


1இராஜா 14:8. நீ உன்‌ கையிலே யத்து 
ல்‌ பணியாரங்களையும்‌, 
கலசம்‌ தேனையும்‌ 
எடுத்துக்கொண்டு. அவனிடத்துக்குப்‌ 
பேர பின்னைக்குச்‌ சம்பவிக்கப்‌ 
போகிறது இன்னதென்று அவன்‌ 
உனக்கு அறிவிப்பான்‌ என்றான்‌. 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


1இராஜா 14:4. அப்படியே 
யெரொபெயாமின்‌ மனைவி செய்தான்‌; 
அவன்‌ எழுத்து சீலோவுக்குப்‌ போய்‌, 
அகியாவின்‌ வீட்டிற்குள்‌. 
யிரவேசித்தான்‌; அகியாவோ முதிர்‌ 
வயதானதினால்‌ அவன்‌ கண்கள்‌ 
மங்கலடைந்து 
பார்க்கக்கூடாதிருத்தான்‌. 


1இராஜா 1445, 
அகியாவினிடத்தில்‌: இதோ, 
யெரொயெயாமின்‌ மனைவி 
வியாதியாயிருக்கிற தன்‌ குமாரனுக்காக 
உன்னை ஒரு விசேஷம்கேட்க 
வருகிறான்‌; தீ அவளுக்கு இன்ன இன்ன 
பிரகாரமாகச்‌ சொல்ல வேண்டும்‌; அவன்‌ 
உட்பிரவேசிக்கிற போது, தன்னை 
அந்நிய ஸ்திரீயாகக்‌ காண்பிப்பான்‌ 
என்றார்‌. 


1இராஜா 
வாசற்படிக்குன்‌ 
அவளுடைய நடையின்‌ 
அகியா கேட்டவுடனே, 
யெரொயெயாமின்‌ மனைவியே, 
உன்னேவா; உன்னை அந்திய 
ஸ்திரீயாகக்‌ காண்பிக்கிறதென்ன? 
துக்கசெய்தியை உனக்கு அறிவிக்க 
நான்‌ அனுப்பப்பட்டேன்‌. 


கர்த்தர்‌ 


14:6. ஆகையால்‌ 
பிரவேசிக்கும்‌. 
சுத்தத்தை 

அவன்‌: 


யெரொபெயாம்‌. 
விரோதமாக துணிகரமாகப்‌ பாவம்‌ 
செய்கிறான்‌. அவன்‌ தன்னுடைய 
பொல்லாத வழியை விட்டுத்‌ திரும்பவில்லை. 
யெரொபெயாம்‌ கர்த்தரைவிட்டு விலகி 
விக்கிரகங்களைப்‌ பின்பற்றுகிறான்‌. 


அக்காலத்தில்‌, யெரொபெயாமின்‌ 
குமாரனாகிய அடியா வியாதியில்‌ 
விழுகிறான்‌. அபியா யெரொபெயாமின்‌ மூத்த 
குமாரனாக இருக்கவேண்டுமென்று. 
வேதபண்டிதர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. 
அபியா  சேஷ்ட புத்திரனாகமிருப்பதினால்‌, 
யெரொபெயாமுக்கு பின்பு, அபியாவே 
இஸ்ரவேலின்‌ சிங்காசனத்தில்‌ வீற்றிருந்து. 
இஸ்ரவேலை ராஜ்யபாரம்‌ பண்ணவேண்டும்‌. 


கர்த்தருக்கு. 





i= THE 
TT 


அபியா செத்துப்போனபோது 
இஸ்ரவேலர்‌ எல்லோரும்‌ துக்கங்கொண்டாடி, 
அவனை அடக்கம்பண்ணுகிறார்கள்‌ 
இராஜா 1413). அபியா வியாதியில்‌ விழுந்த 
காலத்தைப்பற்றியும்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. 
(இராஜா 141) என்‌ 
“யெரொபெயாம்‌ 
வழியைவிட்டுத்‌ திரும்பாமல்‌, 
ஜனத்தில்‌ ஈனமானவர்களை மேடைகளின்‌ 
ஆசாரியராக்கின காலத்தில்‌" "இராஜா 13:33) 
என்று பொருள்‌. 


எவன்மேல்‌ யெரொபெயாமுக்கு 

மனதிருந்ததோ அவனைப்‌ 
பிரதிஷ்டைபண்ணினான்‌; அப்படிப்பட்டவர்கள்‌ 
மேடைகளின்‌ சாரியரானார்கள்‌. 
யெரொபெயாம்‌ கர்த்தரைவிட்டு விலகி, தன்‌ 
பொல்லாத வழியை விட்டுத்‌ திரும்பாத 
காலத்தில்‌, அவனுடைய குமாரனாகிய 
அடியா வியாதியில்‌ விழுகிறான்‌ 


தீர்க்கதரிசி, 
ஏற்கனெவே 
சொன்னவன்‌ 
யெரொபெயாம்‌ 


அகியா கர்த்தருடைய 
இவன்‌  யெரொபெயாழுக்கு 
தீர்க்கதரிசனம்‌. 
(இராஜா 1129-39). 


விழுந்தபோது, யெரொபெயாம்‌ 
மனைவியை தீர்க்கதரிசியாகிய 
அகியாவினிடத்தில்‌ அனுப்புகிறான்‌. 


யெரொபெயாம்‌ தன்‌ மனைவியைப்‌ 
பார்த்து: “நீ எழுந்து, நீ யெரொபெயாமின்‌ 
மனைவியென்று ஒருவரும்‌ அறியாதபடிக்கு 
வேஷம்மாறி சிலோவுக்குப்‌ போ; இந்த. 
ஜனத்தின்மேல்‌ நான்‌ ராஜாவாவேன்‌ என்று 
என்னோடே சொன்ன தீர்க்கதரிசியாகிய 
அகியா அங்கே ல்‌ நீ உன்‌ 
கையிலே அப்பங்களையும்‌, 
கை ஒரு கலசம்‌ தேனையும்‌ 
எடுத்துக்கொண்டு அவனிடத்துக்குப்‌ போ; 
பிள்ளைக்குச்‌ சம்பலிக்கப்‌ போகிறது. 
இன்னதென்று அவன்‌ உனக்கு அறிவிப்பான்‌” 
இராஜா 14:23) என்று சொல்லுகிறான்‌. 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


அபியா வியாதியில்‌ விழுந்தது. 
யெரொபெயாமுக்கு மிகவும்‌ 
வேதனையாயிருக்கிறது. தன்னுடைய 
பிள்ளைக்கு சம்பவிக்கப்போகிறது என்ன 
என்பதை அறிந்துகொள்ள யெரொபெயாம்‌ 
விரும்புகிறான்‌. அடியா வியாதி நீங்கி 
பிழைப்பானா அல்லது வியாதியில்‌ விழுந்த 
அவன்‌  செத்துப்போவானா என்பதை 
அறிந்துகொள்ள யெரொபெயாம்‌ 
விரும்புகிறான்‌. 


இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தரே 
பரம வைத்தியர்‌. வியாதியில்‌ விழுந்திருக்கிற 
அழியா பிழைந்கவேண்டுமென்றால்‌, 
யெரொபெயாம்‌ பரம வைத்தியராகிய 
கர்த்தரிடத்தில்‌ வந்து விண்ணப்பம்பண்ண 
வேண்டும்‌. ஆனால்‌ அவனோ 
கர்த்தரைவிட்டு விலகி விக்கிரகங்களைப்‌ 
பின்பற்றுகிறான்‌. கர்த்தருக்கு ஆராதனை 
செய்யாமல்‌, விக்கிரகங்களுக்கு 
மேடைகளிலே தூபங்காட்டுகிறான்‌. 


கர்த்தரை நம்புகிறவர்கள்‌ ஒருபோதும்‌ 
வெட்கப்பட்டுப்போகமாட்டார்கள்‌. தம்மிடத்தில்‌ 
வருகிறவர்களை கர்த்தர்‌ ஒருபோதும்‌ 
புறம்பே தள்ளிவிடமாட்டார்‌. நம்முடைய 
பாவங்களுக்கு நாம்‌ மனந்திரும்பும்போது, 
கர்த்தர்‌ நம்முடைய பாவங்களை மன்னிப்பார்‌. 
பாவத்தின்‌ சாபத்தினால்‌ வந்திருக்கும்‌ 
நோய்களை நம்மை விட்டு நீக்குவார்‌. 


அகசியா தன்னுடைய வியாதியைப்பற்றி 
பாகால்சேபூபிடத்தில்‌ விசாரிக்கிறான்‌. 
சீரியாவின்‌ ராஜாவாகிய  பெனாதாத்‌ 
கர்த்தரிடத்தில்‌ விசாரிக்க சொல்லுகிறான்‌. 
விக்கிரகங்களிடம்‌ விசாரித்தால்‌ வியாதி 
நீங்கும்‌ என்பது புறஜாதியாரின்‌ நம்பிக்கை. 
இது லிக்கிரகாராதனையின்‌ ஒரு பகுதி. 
இந்த நம்பிக்கை கர்த்தருடைய 
ஜனத்தாரிடமும்‌ வந்திருக்கிறது. 
கர்த்தருடைய ஜனம்‌ தங்களுடைய 
பாவங்களுக்கு மனந்திரும்ப மறுக்கிறார்கள்‌. 
ஆனாலும்‌ கர்த்தரிடத்தில்‌ விசாரித்தால்‌, 
தங்களுடைய வியாதி நீங்கும்‌ 
நினைக்கிறார்கள்‌. தங்களுடைய 
வியாதியைப்பற்றி, தீர்க்கதரிசிகளிடம்‌ குறி 
கேட்பதுபோல விசாரிக்கிறார்கள்‌. 





f= THE 
ETT 


“அகசியா சமாரியாவிலிருக்கிற தன்‌ 
மேல்வீட்டிலிருந்து கிராதிமின்‌ வழியாய்‌ 
விழுந்து, வியாதிப்பட்டு: இந்த வியாதி நீங்கிப்‌ 
பிழைப்பேனா என்று எக்ரோனின்‌ தேவனாகிய 
பாகால்சேபூபிடத்தில்‌ போய்‌ விசாரியுங்கள்‌. 
என்று ஆட்களை அனுப்பினான்‌” 
(2இராஜா 1:2). 


“சீரியாவின்‌ ராஜாவாகிய பெனாதாத்‌ 
வியாதியாருந்தான்‌; எலிசா தமஸ்குவுக்கு 
வந்தான்‌; தேவனுடைய மனுஷன்‌ 
இவ்விடத்தில்‌ வந்திருக்கிறான்‌ என்று 
அவனுக்கு அறிவிக்கப்பட்டபோது. ராஜா 
ஆசகேலை நோக்கி: நீ உன்‌ கையில்‌ ஒரு 
காணிக்கையை எடுத்துக்கொண்டு, 
தேவனுடைய மனுஷனுக்கு 
எதிர்கொண்டுபோய்‌, நான்‌ இந்த வியாதி 
நீங்கிப்‌ பிழைப்பேனா என்று அவனைக்‌ 
கொண்டு கர்த்தரிடத்தில்‌ விசாரிக்கச்‌ 
சொன்னான்‌" (2இராஜா 8:5). 

பாவங்களை மறைக்கிறவன்‌ 
வாழ்வடையமாட்டான்‌. தன்னுடைய பாவத்தை 
அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனோ 
கர்த்தருடைய இரக்கத்தைப்‌ 
பெற்றுக்கொள்வான்‌. யெரொபெயாம்‌ 
கர்த்தருக்கு விரோதமாய்ப்‌ பாவம்‌ 
செய்கிறான்‌. கர்த்தருடைய வழியை விட்டு 
விலகி, விக்கிரகங்களின்‌ வழியைப்‌ 
பின்பற்றுகிறான்‌. தன்னுடைய பொல்லாத 
வழியை விட்டுத்‌ திரும்பாமலேயே, 
கர்த்தருடைய தீர்க்கதரிசியாகிய 
அசியாவினிடத்தில்‌ விசாரித்தால்‌, தன்னுடைய 
பிள்ளைக்கு 'சம்பவிக்கப்போவதை 
அறிந்துகொள்ளலாம்‌ என்று யெரொபெயாம்‌ 
நினைக்கிறான்‌. 


யெரொபெயாழுக்கு கர்த்தரிடத்தில்‌ 
ஜெபம்பண்ணத்தெரியாவிட்டால்‌, அவன்‌ 
அகியாவினிடத்தில்போய்‌, அவனை தனக்காக 
கர்த்தரி ஜெபம்பண்ணுமாறு 
வேண்டிக்கொள்ளலாம்‌. யெரொபெயாமும்‌ 
விக்கிரகங்களைத்‌ தன்னைவிட்டு 
அகற்றவேண்டும்‌. அப்போது கர்த்தருடைய 
கிருபையுள்ள கரம்‌ யெரொபெயாமின்மீதும்‌, 
அவனுடைய குமாரனாகிய அபியாவின்மீதும்‌ 
வந்து தங்கும்‌. வியாதியில்‌ விழுந்திருக்கிற 
அடியா குணமடைவான்‌. 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


இக்காலத்திலும்‌ அநேகர்‌ தங்களுடைய 
பாவங்களையும்‌, கடமைகளையும்‌ உணராமல்‌, 
தங்களுக்கு என்ன நேரிடும்‌ என்பதை 
அறிந்துகொள்வதில்‌ ஆர்வம்‌ 
காண்பிக்கிறார்கள்‌. தங்களுக்கு என்னென்ன 
ஆசீர்வாதங்களெல்லாம்‌ கிடைக்கும்‌ என்பதை 
ர்க்‌ ள்‌ மூலமாய்‌ கேள்விப்பட 
தீர்க்கதரிசிகள்‌ 

பாவங்களையும்‌, 

அவர்களுக்கு 


செவிகொடுக்கமாட்டார்கள்‌. 


ய 
சம்பலிக்கப்போகிறது. 
யெரொபெயாம்‌ 
விரும்புகிறான்‌. இதற்காக அவன்‌ தன்‌ 
மனைவியை அகியா 
தீர்க்கதரிசியினிடத்தில்‌ 
யெரொபெயாம்‌ இஸ்ரவேல்‌ 
ராஜாவாவான்‌ என்று 
அவனுக்கு ஏற்கெனவே 
சொல்லியிருக்கிறான்‌. 


அகியாவுக்கு. 

முதிர்வயதாயிற்று. அதனால்‌ அவ 
கண்கள்‌ மங்கலடைந்து பார்க்கக்கூடாத 
நிலமையிலிருக்கிறது. தீர்க்கதரிசியாகிய 
அகியா இப்போது  வோலிலே இருக்கிறான்‌. 
அகியாவின்‌  சரீரப்பிரகாரமான கண்கள்‌ 
காணக்கூடாதபடிக்கு மங்கலாயிருந்தாலும்‌, 
அவனுடைய ஆவிக்குரிய கண்கள்‌ 
பிரகாசமாயிருக்கிறது. அகியாவால்‌ 
கர்த்தருடைய தரிசனங்களை தெளிவாகப்‌. 
பார்க்க முடிகிறது. 


யெரொபெயாம்‌ 
மனைவியை தீர்க்கதரிசியாகிய 
அகியாவினிடத்தில்‌ அனுப்புகிறான்‌. 
யெரொபெயாம்‌ தாணிலும்‌, பெத்தேலிலும்‌ 
இரண்டு பொன்கன்றுக்குட்டிகளை 
நிறுவியிருக்கிறான்‌. இந்தக்‌ 
கன்றுக்குட்டிகளை நிறுவியது சம்பந்தமாக 
விசாரிப்பதற்காகவோ அல்லது ஜனத்தில்‌ 
ஈனமானவர்களை மேடைகளின்‌ 
ஆசாரியார்கள்‌. ஆக்கினது பற்றி 
விசாரிப்பதற்காகவோ 'யெரொபெயாம்‌. 
தன்னுடைய மனைவியை அகியாவினிடத்தில்‌ 
அனுப்பவில்லை. 


என்ன 


தீர்க்கதரிசனம்‌. 


இப்போது, 
அவனுடைய 


தன்னுடைய 





i FTE 
TT 


யெரொபெயாமின்‌ குமாரனாகிய அபியா 
இப்போது வியாதியில்‌ விழுந்திருக்கிறான்‌. 
இதனால்‌ யெரொபெயாமின்‌ மனது, 
கலக்குமடைந்திருக்கிறது. அவன்‌ மிகுந்த 
வேதனையிலிருக்கிறான்‌. யெரொயெயாம்‌ 
நிறுவின பொன்கன்றுக்குட்டிகளோ, அவன்‌ 
ஸ்தாபித்த மேடைகளோ, அவன்‌ கூட்டின 
பலிபீடங்களோ அவனுக்கு  ஆறுதலைக்‌ 
கொடுக்கவில்லை. 


ர்க்கதரிசியாகிய 
பெரொயெயறக்கு ஏற்கெனவே நல்ல 
செய்தியை சொல்லியிருக்கிறான்‌. இஸ்ரவேல்‌ 
ஜனத்தின்மேல்‌ பெரொபெயாம்‌ ராஜாவாவான்‌ 
என்று அகியா ஏற்கெனவே தீர்க்கதரிசனம்‌. 
சொன்னவன்‌. அகியா தனக்கு 
ஏற்கெனவே நல்ல செய்தி சொன்னதனால்‌, 
இப்போது அவன்‌ மறுபடியுமாய்‌ தனக்கு 
நல்ல செய்தி சொல்லுவான்‌ என்று. 
யெரொபெயாம்‌ எதிர்பார்க்கிறான்‌. 


யெரொபெயாமைப்போல ஏராளமான 
ஜனங்கள்‌ தங்களுடைய பாவங்களினால்‌, 
சந்தோஷத்தையும்‌ சமாதானத்தையும்‌, 

ஆரோக்கியத்தையும்‌ 
இறந்துபோமிரக்கிறா்கள்‌ இவர்கள்‌ 
தங்களுடைய பாவங்களுக்கு மனந்திரும்பி, 
கர்த்தருடைய கிருபையையும்‌ இரக்கத்தையும்‌ 
பெற்றுக்கொள்ளலாம்‌. ஆனால்‌ இவர்கள்‌ 
தங்கள்‌ பாவங்களுக்கு ' மனந்திரும்பாமல்‌, 
தங்களுக்கு பிரியமான ஊழியக்காரர்கள்‌, 
தங்களுக்கு ஆறுதலான வார்த்தைகளையும்‌, 
ஆசீர்வாதமான வார்த்தைகளையும்‌ 
'சொல்லலேண்டுமென்று எதிர்பார்க்கிறார்கள்‌. 


இப்படிப்பட்டவர்கள்‌ தங்களுடைய 
பரிசுத்தத்திற்கு முக்கியத்துவம்‌ ங்களை, 
தங்களுடைய ஊழியக்காரரின்‌ பரிகத்தத்தில்‌ 
நம்பிக்கை வைக்கிறார்கள்‌. ஊழியக்காரர்கள்‌ 
நல்லவர்களாகவும்‌, பரிசுத்தவான்௧ளாகவும்‌ 
அவர்கள்‌ தங்களுக்கு. 
வார்த்தைகளையும்‌, 
வார்த்தைகளையும்‌, 
வார்த்தைகளையும்‌ 

சொல்லுவார்கள்‌ என்று எதிர்பார்க்கிறார்கள்‌. 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


இப்படிப்பட்டவர்கள்‌ தங்களைத்‌ தாங்களே 
வஞ்சித்துக்கொள்கிறார்கள்‌. 

விஷயத்தில்‌ இவர்கள்‌ 
ஊழியக்காரர்கள்‌, இவர்களுடைய மனதின்‌ 
எண்ணத்தை ஆதரித்தால்‌, அப்படிப்பட்ட 
ஊழியக்காரர்களும்‌ தங்களைத்‌ தாங்களே 
வஞ்சித்துக்கொள்கிறார்கள்‌. 


யெரொபெயாம்‌ 
மனைவியை, அகியா என்னும்‌ 
தீர்க்கதரிசியினிடத்திற்கு அனுப்புகிறான்‌. 
இவள்‌ தீர்க்கதரிசிக்கு முன்பாக தன்னை 
அடையாளம்‌ காண்பிக்கக்கூடாது. 
யெரொபெயாம்‌ தன்‌ மனைவியைப்‌ பார்த்து, 
நீ எழுந்து, நீ யெரொபெயாமின்‌ மனைவி 
ஒருவரும்‌ அறியாதபடிக்கு 
சீலோவுக்குப்போ"' 

இராஜா 14:2) என்று சொல்லுகிறான்‌. 


யெரொபெயாமின்‌ 
அகியாவிடம்‌ தன்னைப்பற்றி 
வெளிப்படுத்தாமல்‌, பொதுவான 
காரியங்களை கேட்கவேண்டும்‌. தனக்கு ஒரு 
பிள்ளை இருப்பதாகவும்‌, அந்தப்‌ பிள்ளை 
இப்போது வியாதியில்‌ வியநதிருய்தாகவம்‌ 
அந்தப்‌ பிள்ளை ஈதி நீங்கி 
குணமடையுமா, குணமடையாதா என்பதை 
தனக்கு அறிவிக்கவேண்டும்‌ என்றும்‌, 
யெரொபெயாமின்‌ மனைவி 
தீர்க்கதரிசியாகிய அகியாவினிடத்தில்‌ 
பொதுவாக கேட்கவேண்டும்‌. 


தன்னுடைய 


மனைவி 


யெரொபெயாமின்‌ மனைவி 
சப்த வேஷம்மாறிப்போகாமல்‌, 
அரண்மனையிலேயே 
தங்கியிருந்து வியாதியில்‌ விழுந்து கிடக்கிற 
தன்னுடைய குமாரனை  குவனிப்பது, 
அவளுக்கு நன்மையாக இருந்‌ திருக்கும்‌, 
அவள்‌ தன்னை யெரொபெயாமின்‌ மனைவி 
என்று ஒருவரும்‌ அறியாத படிக்கு 
வேஷம்மாறி சீகோவுக்குப்போகவேண்டும்‌. 
தன்னுடைய  அரமனையைவிட்டு 
இஸ்ரவேல்‌ தேசத்திலிருந்து. 
யூதாதேசத்திற்கு புறப்பட்டுப்போகவேண்டும்‌. 
இஸ்ரவேல்‌ தேசத்தாருக்கும்‌, 
யூதாதேசத்தாரக்கும அவள்‌ தன்னை 
யெரொபெயாமின்‌ மனைவி என்று ஒருவரும்‌ 
அறியாதபடிக்கு வேஷம்மாறிப்போகவேண்டும்‌. 
சீலோவிலிருக்கிற தீர்க்கதரிசியாகிய 
அதியாவக்கு முன்பாகவும்‌, அவள்‌ தன்னை 
என்று வெளிப்படுத்தாமல்‌, 
வேஷம்மாறிப்போகவேண்டும்‌. 


அவள்‌ 
வெளியேறி, 





f= FTN 
TT 


யெரொபெயாமின்‌ 

தீர்க்கதரிசியாகிய 
பிள்ளைக்கு 

என்ன" 


என்று மாத்திரமே கேட்கவேண்டும்‌. 
அவள்‌ தன்‌ புருஷனாகிய 
யெரொபெயாமின்‌ பாவத்தைப்பற்றியோ, 
விக்கிரகாராதனையைப்பற்றியோ, 
அகியாவினிடத்தில்‌ ஒன்றும்‌ கேட்கக்கூடாது. 
யெரொபெயாம்‌. ர்த்‌ 
பொல்லாத 
கர்த்தருடைய 
வந்திருக்கிறது. தன்னுடைய 
என்ன சம்பவிக்கும்‌ என்று கேட்பதற்கு 
பதிலாக, தன்‌ புருஷனாகிய 
யெரொபெயாமுக்கு என்ன சம்பவிக்கும்‌. 
என்பதைக்‌ கேட்டால்‌, அகியா அவர்களுக்கு 
பிரயோஜனமான ஆலோசனையை 
சொல்லியிருப்பான்‌. 
யெரொபெயாம்‌ 
மனைவியை 
அகியாவினிடத்தில்‌ 
அனுப்பவில்லை. பத்து அப்பங்களையும்‌, 
பணியாரங்களையும்‌, ஒரு கலசம்‌ தேனையும்‌ 
தன்னுடைய கையிலே எடுத்துக்கொண்டு, 
அகியாவினிடத்திற்குப்போகுமாறு. 
யெரொபெயாம்‌ தன்னுடைய 
மனைவியினிடத்தில்‌ சொல்லுகிறான்‌. 


அப்படியே யெரொபெயாமின்‌ மனைவி 
செய்கிறாள்‌; அவள்‌ எழுந்து சீலோலக்கும 
அகியாவின்‌ வீட்டிற்குள்‌ 

அகியாவோ முதிர்‌ 

அவன்‌ கண்கள்‌ 
பார்க்கக்கூடாதிருக்கிறான்‌ 


தன்னுடைய 
தீர்க்கதரிசியாகிய 
வெறுங்கையோடு, 


இராஜா 14:4) 


யெரொபெயாமின்‌ மனைவி 
அதியாலினிடத்தில்‌ பேசுவதற்கு முன்பாகவே, 
கர்த்தர்‌ 

அகியாவுக்கு 

கர்த்தர்‌ 

யெரொபெயாமின்‌ மனைவி வியாதியாருக்கிற 
தன்‌ குமாரனுக்கக உன்னை ஒரு 
விசேஷம்கேட்க வருகிறாள்‌: நீ அவளுக்கு 
இன்ன இன்ன பிரகாரமாகச்‌ சொல்ல. 
வேண்டும்‌; அவள்‌ உட்பிரவேசிக்கிற போது. 
தன்னை அந்நிய ஸ்திரீயாகக்‌ காண்பிப்பாள்‌"' 
இராஜா 14:5) என்று சொல்லுகிறார்‌. 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


'யெரொபெயாமின்‌ 
வா” என்று அவளை 
சொல்லி அழைக்கிறான்‌. யெரொபெயாமின்‌ 
மனைவியோ ஒருவரும்‌  அறியாதபடிக்கு. 
வேஷம்மாறி வந்திருக்கிறாள்‌. அகியாவோ 

பெயர்‌ சொல்லி அழைக்கிறான்‌. 


அவளிடத்தில்‌ கேட்கிறான்‌. 


யெரொபெயாம்‌ நல்ல செய்தியைக்‌ 
கேட்கவேண்டும்‌ என்று எதிர்பார்த்து, 
தன்‌ மனைவியை  சிலோலிலிருக்கிற 
தீர்க்கதரிசியாகிய அகியாவினிடத்திற்கு 
அனுப்பினான்‌. செய்தி இனிப்பாக 
இருக்கவேண்டும்‌ என்பதற்காக ஒரு 
கலசம்‌ நேனையும்‌ தீர்க்கதரிரிக்கு 
கொடுத்தனுப்பினான்‌. அகியாவோ, 
யெரொபெயாமின்‌ மனைவியினிடத்தில்‌, 
நல்ல செய்தியை சொல்லாமல்‌, 
எதுக்க செய்தியை உனக்கு அறிலிக்க 
நான்‌ அனுப்பப்பட்டேன்‌" என்று 


சொல்லுகிறான்‌ 


அகியாவின்‌ தீர்க்கதரிசனம்‌ 
1இராஜா 147-20 


1இராஜா 14:7. ந 
யெரொயபெயாமை நோக்கி: 
இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
சொல்லுகிறது. என்னவென்றால்‌: 
ஜனத்தினின்று. உன்னை நான்‌ 
உயர்த்தி, உன்னை இஸ்ரவேல்‌ என்னும்‌ 
என்‌ ஜனத்தின்மேல்‌ அதிபதியாக 
வைத்தேன்‌. 

1இராஜா 14:8. நான்‌ ராஜ்யபாரத்தைத்‌ 
தாவீது வம்சத்தாரின்‌ கையிலிருந்து 
பிடுங்கி உனக்குக்‌ கொடுத்தேன்‌; 
ஆனாலும்‌ என்‌ கற்பனைகளைக்‌ 
கைக்கொண்டு, என்‌ பார்வைக்குச்‌ 
செம்மையானதையே செய்ய, தன்‌ முழு 
இருதயத்தோடும்‌ என்னைப்‌ 
பின்பற்றின என்‌ தாசனாகிய தாவீதைப்‌ 
போல்‌ தீ இராமல்‌, 


போய்‌ 





i FTE 
TT 


1இராஜா 14:9. உனக்கு முன்னிருந்த 
எல்லாரைப்‌ பார்க்கிலும்‌ பொல்லாப்புச்‌. 
செய்தாய்‌; எனக்குக்‌ கோபம்‌. 
உண்டாக்க, தீ போய்‌ உனக்கு அத்திய 
தேவர்களையும்‌ வார்க்கப்பட்ட 
விக்கிரகங்களையும்‌ உண்டுபண்ணி, 
உனக்குப்‌ புறம்பே என்னைத்‌ 
தன்னிவிட்டாய்‌. 


1இராஜா 14:10. ஆகையால்‌ இதேர, 
நான்‌ வயெரொயெயாமுடைய 
வீட்டின்மேல்‌ பொல்லாப்யை 
வரப்பண்ணி,  பயெரொபெயாழுக்கு, 
சவர்‌ மேல்‌ நீர்விடும்‌ ஒரு நாய்‌ 
முதலாயிராதபடிக்கு, 'இஸ்ரவேலிலே. 
அடைபட்டவனையும்‌ 
விடுபட்டவனையும்‌ சங்காரம்பண்ணி, 
குப்பை கழித்துப்போடப்படுகிறது 
போல்‌  யெரொயெயாமின்‌ 
மின்னடியாரை அவர்கள்‌ கட்டோடே 
அற்றுப்‌ போகுமட்டும்‌ 
கழித்துப்போடுவேன்‌ என்‌ றார்‌. 

1இராஜா 1411.  யெரொயபெயாமின்‌ 
குந்ததியாரில்‌ பட்டணத்திலே 
காகிறவணை நாய்கன்‌ தின்னும்‌; 
வெளியிலே சாகிறவனை ஆகாயத்தின்‌. 
பறவைகள்‌ தின்னும்‌; கர்த்தர்‌ இதை 
உரைத்தார்‌. 


1இராஜா 14:12. ஆகையால்‌ நீ எழுந்து, 
உன்‌ வீட்டுக்குப்போ, உன்‌ கால்கள்‌ 
பட்டணத்திற்குன்‌ பிரவேசிக்கையில்‌ 
பின்னையாண்டான்‌ செத்தூப்போவான்‌. 


3 இராஜா 14418. 
'இஸ்ரவேலரெல்லாரும்‌ 
துக்கங்கொண்டாடி அவனை அடக்கம்‌ 
பண்ணுவார்கள்‌;  பெரொயெயாமின்‌ 
வீட்டாரில்‌ இஸ்ரவேலின்‌ தேவனாகிய 
கர்த்தருக்கு முன்பாக அவனிடத்திலே 
நல்ல காரியம்‌ காணப்பட்டதினால்‌, 
யெரொபெயாமின்‌ சந்ததியில்‌ அவன்‌ 
ஒருவனே கல்லறைக்குட்படுவான்‌.. 


அவனுக்காக 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


1இராஜா 14:14. ஆனாலும்‌ கர்த்தர்‌ 
தமக்கு இஸ்ரவேலின்மேல்‌ ஒரு 
ராஜாவை எழும்பப்பண்ணுவார்‌; அவன்‌ 
அத்நாவிலே. யெரொபெயாமின்‌ 
வீட்டாரைச்‌ சங்கரிப்பான்‌; இப்போதே 
இது நடந்தேதும்‌. 


1இராஜா 14:15, தண்ணீரிலே நாணல்‌ 
அசைகிறது போல, கர்த்தர்‌ 
இஸ்ரவேலை முறித்தசையப்பண்ணி, 
அவர்கள்‌ மிதாக்களுக்குத்‌ தாம்‌ 
கொடுத்த இந்த நல்ல தேசத்திலிருந்து 
இஸ்ரவேலை வேரோடே பிடுங்கி, 
அவர்கள்‌ தங்களுக்கு, தோப்பு 
விக்கிரகங்கனை வைத்து, கர்த்தருக்குக்‌ 
கோயம்‌. உண்டாக்கின படியினால்‌, 
அவர்களை நதிக்கப்பாலே சிதறடித்து, 


1இராஜா 14:16.  யெரொபெயாம்‌ 
செய்ததும்‌ இஸ்ரவேலைச்‌ செய்யப்‌ 
பண்ணினதுமான யாவத்தினிமித்தம்‌ 
இஸ்ரவேலை ஒப்புக்‌ கொடுத்துவிடுவார்‌ 
என்றான்‌. 


1இராஜா 14417. அப்பொழுது 
யெரொபெயாமின்‌ மணைவி எழுந்து 
புறப்பட்டு திர்சாவுக்கு வந்தான்‌; அவன்‌ 
வாச ற்படியிலே வருகையில்‌ 
மின்னையாண்டான்‌. செத்துப்‌ 
போனான்‌. 


1இராஜா 14:18. கர்த்தர்‌ 
தீர்க்கதரிசியாகிய அகியா என்னும்‌ 
தமது ஊழியக்காரனைக்‌ கொண்டு. 
சொன்ன வார்த்தையின்‌ படியே, 
அவர்கள்‌ அவனை அடக்கம்பண்ணி, 
இஸ்ரவேலர்‌ எல்லாரும்‌ அவனுக்காகத்‌ 
துக்கங்கொண்டாடினார்கள்‌. 


1இராஜா 14:19.  யெரொபெயாம்‌ 
யுத்தம்பண்ணினதும்‌ ஆண்டதுமான 
அவனுடைய மற்ற வர்த்தமானங்கள்‌ 
இஸ்ரவேல்‌ ராஜாக்களின்‌ நானாகமப்‌ 
புஸ்தகத்தில்‌ எழுதியிருக்கிறது. 


இராஜா 14:90,  யெரொபெயாம்‌ 
ராஜ்யபாரம்பண்ணின காலம்‌ 
இருபத்திரண்டு வருஷம்‌; அவன்‌ தன்‌ 
நிதாக்கனோடே தித்திரையடைத்தயின்‌, 
அவன்‌ குமாரனாகிய நாதாப்‌ அவன்‌ 
ஸ்தானத்தில்‌ ராஜாவானான்‌.. 





f= FTN 
TT 
ய பிள்ளைக்கு என்ன 


தன்னுடை 
சம்பவிக்கப்போகிறது என்பதை 
அறிந்துகொள்ள யெரொபெயாமின்‌ மனைவி 


என்பதை முதலாவதாக 
யெரொபெயாழுக்கு 
சம்பவிக்கப்போகிறது என்பதை முதலாவதாக 


இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
கர்த்தரைவிட்டு விலகிப்போனாலும்‌, கர்த்தர்‌ 
இன்னும்‌ அவர்களைவிட்டு விலகிப்‌ 
போகவில்லை. அவர்களைக்‌ கைவிடவில்லை. 
அவர்களை ஒதுக்கி தள்ளிவிடவுமில்லை. 
கர்த்தர்‌ இன்னும்‌ இஸ்ரவேலின்‌ தேவனாகவே. 
இருக்கிறார்‌ 

இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
இஸ்ரலேலின்மீது வைராக்கியமாயிருக்கிறார்‌ 
இஸ்ரவேலுக்கு விரோதமாகத்‌ நீங்கு 
செய்கிறவர்களை கர்த்தர்‌ பழிவாங்குவார்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனத்தாரை தம்மைவிட்டு 
விலகிப்போகப்பண்ணினவர்களை, கர்த்தர்‌ 
சங்காரம்பண்ணுவார்‌ யெரொபெயாம்‌. 
கர்த்தரைவிட்டு விலகி விக்கிரகங்களைப்‌ 
பின்பற்றினான்‌. இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
ஆராதிப்பதற்காக அவர்களுக்கு 
பொன்கன்றுக்குட்டிகளை ல்‌ 


கர்த்தர்‌ பெரொபெயாமுக்கு அநேக 
நன்மைகளை செய்திருக்கிறார்‌. கர்த்தர்‌ 
யெரொபெயாமை ஜனத்தினின்று 
உயர்த்தினார்‌. கர்த்தர்‌ அவனை இஸ்ரவேல்‌ 
என்னும்‌ தம்முடைய ஜனத்தின்மேல்‌: 
அதிபதியாக வைத்தார்‌ கர்த்தர்‌ 
இஸ்ரவேலின்‌ ராஜ்யபாரத்தை தாவீது 
வ்‌ ட குத மேன்‌ 

ாபெயா। 1 
பெரொபெயாம்‌ கச்த்தகுடைய கற்பனைகளைக்‌ 
கைக்கொள்ளவில்லை. அவன்‌ கர்த்தருடைய 
பார்வைக்கு 


கர்த்தருடைய தாசனாகிய 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தன்னுடைய முழுஇருதயத்தோடு கர்த்தரைப்‌ 
பின்பற்றினார்‌. 'யெரொபெயாமோ 
முழுஇருதயத்தோடு 

பின்பற்றவில்லை. 


தாவீதைப்போல 
கர்த்தரைப்‌ 
இராஜா 14:7 8). 


கர்த்தர்‌ யெரொபெயாமுக்கு அநேக 
நன்மைகளை செய்திருந்தாலும்‌, அவன்‌ 
கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை 
செய்யவில்லை. இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
கர்த்தருக்கு விசேஷமானவர்கள்‌. அவர்கள்‌ 
கர்த்தரால்‌ ப்ட்‌ 
கர்த்தர்‌ யெரொபெயாமை 

ஜனனகில ! இஸ்ரவேலின்பேல்‌! அதிபதியாக 
வைத்தார்‌. 


என்னால்‌ 
முன்னிருந்த 


யெரொபெயாமோ தனக்‌ 
எல்லாரைப்‌ பார்க்கிலும்‌ 
பொல்லாப்பு செய்கிறான்‌. அவன்‌ 
கர்த்தருக்கு கோபமுண்டாக்க, தனக்கு 
அந்நிய தேவர்களையும்‌, வார்ப்பிக்கப்பட்ட 
விக்கிரகங்களையும்‌ உண்டுபண்ணுகிறான்‌. 
யெரொபெயாம்‌ கர்த்தரை தனக்கு புறம்பே 
தள்ளிவிடுகிறான்‌ (1இராஜா 14:9). 


யெரொபெயாம்‌ இஸ்ரவேல்‌ தேசத்திலே. 
இரன்டு! கன்றுக்கு அல: நல ல்‌ 
இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தருக்கு 
மகிமை உண்டாகவேண்டும்‌ என்னும்‌ 
மாயமான நோக்கத்தோடு, பெரொபெயாம்‌ 
இந்தக்‌ கன்றுக்குட்டிகளை செய்தான்‌. 
கர்த்தரோ. இந்தக்‌ கன்றுக்குட்டிகளை, 
“அந்நிய தேவர்கள்‌" என்றும்‌, "வார்க்கப்பட்ட 
விக்கிரகங்கள்‌" என்றும்‌ சொல்லுகிறார்‌. இந்த 
விக்கிரகங்கள்‌ கர்த்தருடைய சத்தியத்தை 
அவமாக்குகின்றன. 

இஸ்ரவேலின்‌: தேவனாகிய 
கர்த்தருக்கும்‌, யெரொபெயாம்‌ வார்ப்பித்த 
விக்கிரகங்களுக்கும்‌ சம்பந்தம்‌ எதுவுமில்லை. 
யெரொபெயாம்‌. கர்த்தரைவிட்டு. 
வழிவிலகிப்போயிருக்கிறான்‌. அவன்‌ தான்‌ 
கெட்டுப்போனது. மாத்திரமல்லாமல்‌, 
இஸ்ரவேல்‌ ஜனத்தாரையும்‌ கெடுத்துப்‌ 
போடுகிறான்‌. அவன்‌ அவர்களை 
கர்த்தரைவிட்டு விலகிப்போகப்பண்ணுகிறான்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ கர்த்தரைவிட்டுப்‌ 
பிரிந்து. விக்கிரகங்களை ஆராதிக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ இஸ்ரவேலின்‌ தேவனாகிய 
கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை, 
வார்க்கப்பட்ட விக்கிரகங்களுக்கு 
கொடுக்கிறார்கள்‌. 





i FTE 
யாய 


யெரொபெயாம்‌ தனக்கு முன்னிருந்த 
எல்லாரைப்‌ பார்க்கிலும்‌. அதிகமான 
பொல்லாப்பு செய்ததினால்‌, கர்த்தருடைய 
கோபம்‌ அவன்மீதும்‌ ல்‌ க 
வருகிறது. தீர்க்க; 
கர்த்தருடைய 
யெரொபெயாமின்‌ 


த்‌ 
'மனைவியினிடத்தில்‌ 
சொல்லுகிறான்‌. யெரொபெயாமின்‌ வீட்டார்‌ 
முற்றிலுமாக அழிக்கப்படுவார்கள்‌ என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 

வார்த்தை அகியா 
வெளிப்படுகிறது. 
மூலமாக, 
நோக்கி, 


கர்த்தருடைய 
தீர்க்கதரிசி மூலமாக. 
கர்த்தர்‌ ன்‌ 
யெரொபெயாமின்‌ 


மனைவியை 


யெரொபெயாமுக்கு, சுவர்‌ மேல்‌ நீர்விடும்‌ ஒரு 
நாய்‌ 

அடைபட்டவனையும்‌ 

சங்காரம்பண்ணி, 

குழித்துப்போடப்படுகிறது 

யெரொபெயாமின்‌ பின்னடியாரை அவர்கள்‌ 
கட்டோடே ற்று போகுமட்டும்‌ 
குழித்துப்போடுவேன்‌" (இராஜா 1440) என்று 


'ல்லும்ப 
சந்ததியாரில்‌ பட்டணத்திலே 
நாய்கள்‌ தின்னும்‌: வெளியிலே சாகிறவனை 
ஆகாயத்தின்‌ பறவைகள்‌ தின்னும்‌; கர்த்தர்‌ 


இதை உரைத்தார்‌" இராஜா 14:11) என்றும்‌ 


சொல்லுகிறார்‌. 


கர்த்தர்‌ சொன்ன 
யெரொபெயாழுக்கும்‌, அவனுடைய 
பின்னடியாருக்கும்‌. நிறைவேறுகிறது. 
“அப்பொழுது யெரொபெயாம்‌ செய்ததும்‌, 

யன து 


வார்த்தை 


வனாகிய 
உண்டாக்கின கோபத்தினிமித்தமு! 
சீலோனியனான அகியா என்னும்‌ 
ஊழியக்காரனைக்கொண்டு சொல்லி 
யிருந்த வார்த்தையின்‌ படியே, அவன்‌ 
ராஜாவானபின்‌ அவன்‌ யெரொபெயாமின்‌ 
வீட்டாரையெல்லாம்‌ வெட்டிப்போட்டான்‌;: 
யெரொபெயாமுக்கு இதந்த 
சுவாசமுள்ளதொன்றையும்‌ 

அழிக்காமல்‌ விடவில்லை” இராஜா. 52920). 


கர்த்தருக்கு 
கர்த்தர்‌ 
தமது 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


யெரொபெயாமின்‌ 
தன்னுடைய பிள்ளைக்கு சம்பலிக்கப்‌ 
போகிறதை கேட்பதற்காக  சீலோவுக்கு 
வந்தாள்‌. தன்னை யெரொபெயாமின்‌ மனைவி 
என்று ஒருவரும்‌ அறியாதபடிக்கு வேஷம்‌ 
மாறி, தீர்க்கதரிசியாகிய அகியாவினிடத்தில்‌ 
வந்தாள்‌. அகியாவோ அவளுடைய 
பிள்ளைக்கு என்ன சம்பவிக்கும்‌ என்பதை 
உடனே சொல்லாமல்‌, யெரொபெயாமுக்கும்‌, 
அவனுடைய  பின்னடியாருக்கும்‌ என்ன 
சம்பவிக்கும்‌ என்பதை முதலலதாக 
சொல்லுகிறான்‌. அதன்‌ பின்பு வியாதியில்‌ 
விழுந்திருக்கிற யெரொபெயாமின்‌ 
குமாரனாகிய அரியா மரித்துப்போலான்‌ 
என்னும்‌ துக்க செய்தியையும்‌ அவளுக்கு 
அறிவிக்கிறான்‌. 


தீர்க்கதரிசியாகிய அகியா, 
யெரொபெயாமின்‌ மனைவியை நோக்கி, 
"ஆகையால்‌ நீ எழுந்து, உன்‌ வீட்டுக்குப்போ, 
கால்கள்‌ பட்டணத்திற்குள்‌ 
பிள்ளையாண்டான்‌ 
அவனுக்காக 
இ்கவெல்ளும்‌ துக்கங்கொண்டாடி 
க்கம்‌ பண்ணுவார்கள்‌; 
பெரொபெயாமின்‌ வீட்டாரில்‌ இஸ்ரவேலின்‌ 
தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக 
அவனிடத்திலே. நல்ல. காரியம்‌ 
காணப்பட்டதினால்‌, யெரொபெயாமின்‌ 
சந்ததியில்‌ ஒருவனே 
கல்லறைக்குட்படுவான்‌"' 147213) 
என்று சொல்லுகிறான்‌. 


கர்த்தருடைய கோபம்‌ யெரொபெயாமின்‌ 
பின்னடியாரின்மீதும்‌ 


மனைவி, 


அவன்‌ 


இராஜா 


அபியாமுக்கு தம்முடைய 
இரக்கத்தையும்‌ காண்பிக்கிறார்‌. 

கர்த்தர்‌ யெரொபெயாமின்‌ 
குமாரனாகிய அபியாமைப்பற்றிச்‌ 
சொல்லும்போது, “யெரொபெயாயின்‌ வீட்டாரில்‌ 
இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தருக்கு 
முன்பாக அவனிடத்திலே நல்ல காரியம்‌ 
காணப்பட்டது" (1இராஜா 1413) என்று 
சொல்லுகிறார்‌. 





f= FTN 
TT 


மின்‌. வீட்டாரில்‌, 
அபியாமுக்கு மாத்திரமே கர்த்தருடைய 
கண்களில்‌ கிருபை கிடைத்திருக்கிறது. 
யெரொபெயாமின்‌ சந்தியில்‌ அபியா ஒருவன்‌ 
மாத்திரமே 'கல்லறைக்குட்படுகிறான்‌. 
அபியாமுக்கு மாத்திரமே இஸ்ரவேலர்‌ 
எல்லோரும்‌ துக்கங்கொண்டாடுகிறார்கள்‌. 
அவனை அடக்கம்பண்ணுகிறார்கள்‌. அவன்‌ 
இன்னும்‌ சிறிதுகாலம்‌ உமிரோடிருக்க 
வேண்டுமென்று இஸ்ரவேலர்‌ எல்லோரும்‌ 
நினைத்து, அவனுடைய ஜீவனை 
விரும்புகிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரால்‌ நேசிக்கப்பட்ட 
பியா மரித்துப்போகிறான்‌. 
யெரொபெயாமின்‌ குடும்பத்தில்‌, அபியாமுக்கு 
முதலாவதாக மரணம்‌ வருகிறது. கர்த்தர்‌ 
யாரை ப்‌ “நேசிக்கிறாரோ, அவரை 
தம்முடைய சீக்கிரமாகச்‌ 
சேர்ததுக்கொள்கிறார்‌ பரலோகமே 
அவர்களுக்கு ஆயத்தம்பண்ணப்பட்டிருக்கிற. 
ஸ்தலம்‌. இந்தப்‌ பிரபஞ்சம்‌ அவர்களுக்கு 
பாத்திரமான தாயில்லை. 
கர்த்தருடைய கோபம்‌ 
யெரொபெயாயின்மீதும்‌, அவனுடைய 
வீட்டார்மீதும்‌ வந்து தங்குகிறது. கர்த்தர்‌ 
தம்முடைய தெய்வீக 
நிறைவேற்றுவதற்காக 
ராஜவாக்கினார்‌. 
கர்த்தருடைய 
அவருக்கு விரோதமாகக்‌ கலகம்பண்ணி, 
அவரை விட்டு விலகிப்போனான்‌. 


யெரொபெயாமை உயர்த்தி, 
என்னும்‌ தம்முடைய 
அதிபதியாக வைத்தார்‌. 
இஸ்ரவேலின்‌ ராஜ்யபாரத்தை தாவீது 
வம்சத்தாரின்‌ கையிலிருந்து பிடுங்கி 
அவனுக்கு கொடுத்தார்‌ ஆனால்‌ 
கர்த்தருடைய 

கைக்கொள்ள வில்லை. 
பார்வைக்கு. 


கர்த்தர்‌ 
இஸ்ரவேல்‌ 
ஜனந்தின்மேல்‌ 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


யெரொபெயாம்‌ தாவீதைப்போல. 
முழுஇருதயத்தோடு 
பின்பற்றவில்லை. யெரொபெயாம்‌ தனக்கு 
முன்னிருந்த எல்லாரைப்‌ பார்க்கிலும்‌ 
பொல்லாப்பு செய்தான்‌. தனக்கு அந்நிய 
தேவர்களையும்‌, வார்ப்பிக்கப்பட்ட 
விக்கிரகங்களையும்‌ உண்டுபண்ணி 
கர்த்தரைத்‌ தனக்கு புறம்பே தள்ளிவிட்டான்‌. 
இதனால்‌ கர்த்தருடைய கோபம்‌ 
யெரொபெயாயின்மீதும்‌ அவனுடைய 
பின்னடியார்மீதும்‌ வருகிறது. 


கர்த்தர்‌ யெரொபெயாமுக்கு பதிலாக 
இஸ்ரவேலின்மேல்‌ மற்றொரு ராஜாவை. 
எழும்பப்பண்ணுகிறார்‌. அவன்‌ கர்த்தரால்‌ 
நியமிக்கப்பட்ட நாளிலே யெரொபெயாமின்‌ 
ப்பன்‌. “இப்போதே இது 
தீர்க்கநரிசியாகிய 
வார்த்தையை 
மனைலியினிடத்தில்‌ 
சொல்லுகிறான்‌. கர்த்தர்‌ இங்கு சொல்லுகிற 
தீர்க்கதரிசன. வாக்கியம்‌, இசக்கார்‌ 
கோத்திரத்தைச்‌ சேர்ந்த பாஷா என்பவன்‌ 
மூலமாய்‌... நிறைவேறிற்று இவன்‌ 
யெரொபெயாமின்‌ குமாரனாகிய நாதாபுக்கு. 
விரோதமாக சதிஆலோசனை செய்தான்‌. 
நாதாபின்‌ இரண்டாம்‌ வருஷ 
ராஜ்யபாரத்தின்போது, பாஷா அவனுக்கு, 
விரோதமாக சதிஆலோசனை செய்து, 
அவனையும்‌, அவனுடைய குடும்பத்தார்‌ 
அனைவரயும்‌ கொன்‌ றுபோட்டான்‌ 


யெரொபெயாம்‌ 
பொன்கள்றுக்குட்டிகளை இஸ்ரவேல்‌ 
நிறுவினான்‌. அவன்‌ 

வழி விலகிப்போனான்‌. 

ஜனத்தாரும்‌ யெரொபெயாம்‌ 

நிறுவின கன்றுக்குட்டிகளை ஆராதித்தார்கள்‌. 
அவர்களும்‌ கர்த்தரைவிட்டு விலகி 
விக்கிரகங்களைப்‌  பின்பற்றிப்போனார்கள்‌. 


தன்னுடைய 
கர்த்தரைப்‌ 


என்று 
கர்த்தருடைய 
யெரொபெயாமின்‌ 


இரண்டு 


வீட்டாரின்மீதும்‌ வந்ததுபோல, 
ஜனத்தார்மீதும்‌ வந்திருக்கிறது. 





i= THE 
TT 


கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு இஸ்ரவேல்‌ 
ஜனத்தார்மீது வரும்‌ என்பதை 
தீர்க்கதரிசியாகிய அகியா, 
தீர்க்கதரிசனமாய்ச்‌ சொல்லுகிறான்‌. அகியா 
யெரொபெயாமின்‌ மனைவியை நோக்கி, 
“தண்ணீரிலே நாணல்‌ அசைகிறது போல, 
கர்த்தர்‌ இஸ்ரவேலை முறிந்தசையப்பண்ணி, 
அவர்கள்‌ பிதாக்களுக்குத்‌ தாம்‌ கொடுத்த 
இந்த நல்ல தேசத்திலிருந்து 
இஸ்ரவேலை வேரோடே பிடுங்கி, அவர்கள்‌ 
தங்களுக்கு தோப்பு விக்கிரகங்களை வைத்து. 
கர்த்தருக்குக்‌ கோபம்‌ 
உண்டாக்கினபடியினால்‌, அவர்களை 
நதிக்கப்பாலே சிதறடித்து. யெரொபெயாம்‌ 
செய்ததும்‌ இஸ்ரவேலைச்‌ 
செய்யப்பண்ணினதுமான  பாவத்தினிமித்தம்‌. 
இஸ்ரவேலை ஒப்‌ 
(இராஜா 141516) 
ஜனத்தார்மீது 
நியாயத்தீர்ப்பை சொல்லுகிறான்‌. 


கானான்‌ தேசம்‌ கர்த்தருடைய தேசம்‌. 
அது பாலும்‌ தேனும்‌ ஓடுகிற செழிப்பான 
தேசம்‌. இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ எகிப்து 
நேசத்தின்‌ அடிமைத்தனத்திலிருந்தார்கள்‌.. 
கர்த்தர்‌ தம்முடைய பலத்த கரத்தினால்‌, 
இஸ்ரவேல்‌ ஜனத்தாரை எகிப்தின்‌ 
அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து, 
கானான்‌ தேசத்திற்கு அழைத்துக்கொண்டு 
வந்து அங்கே அவர்களை குடியேற்றினார்‌ 
கானான்‌ தேசம்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருடைய 
பிதாக்களுக்கு கர்த்தர்‌ சுதந்தரமாய்‌. 
கொடுத்த நல்ல தேசம்‌. 


ஜனத்தாரால்‌ கானான்‌ 
ல்‌ சந்தோஷமாயும்‌, 
சமாதானமாயும்‌, நிரந்தரமாயும்‌ குடியிருக்க 
முடியாது. கர்த்தர்‌ இஸ்ரவேலை 
முறிந்தசையப்பண்‌ ணுவார்‌. தண்ணீரிலே. 
நாணல்‌ அசைகிறதுபோல, கர்த்தர்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனத்தாரை அசையப்பண்ணுவார்‌. 
அவர்கள்‌ அங்கும்‌ இங்குமாக அசைந்து 
கொண்டிருப்பார்கள்‌. அவர்கள்‌ 
வாசம்பண்ணுவதற்கு நிலையான தேசம்‌ 
இருக்காது. 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ தாவீதின்‌ 
வீட்டாரை விட்டுப்‌ பிரிந்துபோய்விட்டார்கள்‌. 
அவர்கள்‌ பயாமை தங்களுக்கு. 
ராஜாவாக்கினார்கள்‌. அவர்கள்‌ தாவீதின்‌ 
குடும்பத்தை விட்டுப்‌ பிரிந்துபோனபின்பு, 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


அவர்களுடைய ராஜாவும்‌ ஒரே 
குடும்பத்திலிருந்து வரமாட்டார்‌. இஸ்ரவேலின்‌ 
ராஜாக்களுக்குள்ளே போட்டிகளும்‌, 
பொறாமைகளும்‌, சண்டைகளும்‌ ஏற்பட்டு 
ஒருவரையொருவர்‌ வஞ்சிப்பார்கள்‌. 
ஒருவரையொருவர்‌ அழித்துப்போடுவார்கள்‌. 
தாவீதின்‌ குடும்பத்தையும்‌ விட்டுப்‌ 
பிரிந்துபோனவர்கள்‌ தங்களைத்‌ தாங்களே 
அழித்துக்கொள்வார்கள்‌. அவர்களுக்கு 
நிலையான ராஜா இருக்கமாட்டார்‌. 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌  தேசத்தாரை, 
கானான்‌ என்னும்‌ 


ஒப்புக்கொடுப்பார்‌ ்‌ 
தேசத்திலுள்ள பத்துக்கோத்திரத்தாரையும்‌ 
அசீரியாவின்‌ ராஜா 
சிறைப்பிடித்துப்போனபோது, கர்த்தர்‌ இங்கு 
சொன்ன தீர்க்கதரிசனம்‌ நிறைவேறிற்று. 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ தங்களுக்கு 
தோப்பு விக்கிரகங்களை வைத்து 
கர்த்தருக்கு கோபமுண்டாக்கினார்கள்‌. 

ச்‌ நிமித்தமாக கர்த்தருடைய 
நியாயத்தீர்ப்பு இஸ்ரவேல்‌ ஜனத்தார்மீது, 
வருகிறது. யெரொபெயாம்‌ கர்த்தருக்கு 
விரோதமாகப்‌ பாவம்‌ செய்தான்‌. அவன்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனத்தாரை கர்த்தருக்கு 
விரோதமாகப்‌ பாவம்‌ செய்யப்பண்ணினான்‌. 
இதனால்‌ கர்த்தர்‌ இஸ்ரவேல்மீது 
கோபங்கொண்டு, அவர்களை அந்நிய 
தேசத்தாரின்‌ கைகளிலே 
ஒப்புக்கொடுத்துவிடுகிறார்‌. 


நீர்க்கதரிசியாகிய அகியா கர்த்தருடைய 
வார்த்தையை யெரொபெயாமின்‌ மனைவிக்கு 
சொல்லுகிறான்‌. அவளால்‌ கர்த்தருடைய 
வார்த்தைக்கு எதிர்த்து பேசமுடியவில்லை, 
அவள்‌ கர்த்தருடைய வார்த்தைக்கு 
விரோதமாக தன்னுடைய வாயைத்‌ 
திறக்கவில்லை. தன்னுடைய பிள்ளைக்கு 
சம்பலிக்கப்போகிறது இன்னது என்பதை 
அறிந்துகொள்வதற்காக யெரொபெயாமின்‌ 
மனைவி அகியாவைப்‌ பார்க்க வந்தாள்‌. 





f= FTE 
TT 


அகியாவோ, அவளுடைய பிள்ளைக்கு 
என்ன சம்பவிக்கும்‌ என்பதை சொன்னதோடு, 
யெரொபெயாழுக்கும்‌, அவனுடைய 
குடும்பத்திற்கும்‌, அவனுடைய 
பின்னடியாருக்கும்‌, இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாருக்கும்‌ என்ன சம்பவிக்கும்‌ 
என்பதை தீர்க்கதரிசனமாகச்‌ 
சொல்லுகிறான்‌. அப்பொழுது 
யெரொபெயாமின்‌ மனைவி எழுந்து புறப்பட்டு 
திர்சாவுக்கு வருகிறாள்‌. 


யெரொபெயாமின்‌ 
வாசற்படியிலே. 
பிள்ளையாண்டானாகிய அழியா 
போகிறான்‌ (இராஜா 14:17). திர்சா என்னும்‌ 
பெயருக்கு இனிமையான 
சந்தோஷத்தைக்‌ கொடுக்கக்கூடிய ஸ்தலம்‌” 
என்று பொருள்‌, திர்சா மிகவம்‌ அழகான 
நகரம்‌. ஆனால்‌ நகரத்தின்‌ அழகு. 
யெரொபெயாமுக்‌ அவனுடைய 
குடும்பத்தாருக்கோ சந்தோஷத்தைக்‌ 
கொடுக்கவில்லை. அபியா 
செத்துப்போனதினால்‌, யெரொபெயாமுக்கும்‌, 
அவனுடைய வீட்டாருக்கும்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனத்தார்‌ எல்லோருக்கும்‌ துக்கமுண்டாயிற்று. 

கர்த்தர்‌ ர்க்கதரிசியாகிய 
அயா என்றும்‌ (த்து த்க்கானக்‌ 
கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே, 
அவர்கள்‌. அவனை ஆடக்கம்பண்ணி, 
இஸ்ரவேலர்‌ எல்லாரும்‌: 
அவனுக்காகத்‌ துக்கங்கொண்டாடுகிறார்கள்‌ 
(இராஜா 14:18). 


இந்த சம்பவம்‌ 


மனைவி 
வருகையில்‌. 
செத்துப்‌ 


நடைபெற்று சில 
வருஷங்களுக்கு பின்பு யெரொபெயாமும்‌ 
செத்துப்போகிறான்‌. யெரொபெயாம்‌ 
ராஜயபாரம்பண்ணின காலம்‌ இருபத்திரண்டு 
வருஷம்‌; அவன்‌ தன்‌ பிதாக்களோடே 
நித்திரையடைந்தபின்‌, அவன்‌ குமாரனாகிய 
நாதாப்‌ அவன்‌ ஸ்தானத்தில்‌ ராஜாவாகிறான்‌ 
(இராஜா 14:20). இரண்டு வருஷங்களுக்கு 
பின்பு பாஷா, யெரொபெயாமின்‌ வீட்டார்‌ 
எல்லோரையும்‌ வெட்டிப்போடுகிறான்‌ 
(இராஜா 15:28-30). 

யெரொபெயாம்‌ யுத்தம்பண்ணினதும்‌ 
ஆண்டதுமான அவனுடைய மற்ற 
வர்த்தமானங்கள்‌ இஸ்ரவேல்‌ ராஜாக்களின்‌ 
நாளாகமப்‌ புஸ்தகத்தில்‌ எழுதியிருக்கிறது. 
(இராஜா 14:9). 


1 இராஜாக்கன்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ரெகொபெயாமின்‌ நடபடிகள்‌ 
1இராஜா 14:21-31 


1இராஜா 144 காலொமோனின்‌ 
குமாரனாகிய ரெகொயெயாம்‌ 
மூதாவிலே ராஜ்யபாரம்‌ பண்ணினான்‌; 
ரெகொபெயாம்‌ ராஜாவாகிறபோது 
நாற்பத்தொரு வயதாயிருத்து, கர்த்தர்‌ 
நாமம்‌ வினங்கும்படி 
கோத்திரங்கனிலெல்லாம்‌ 
நகரமாகிய 
பதினேழுவருஷம்‌ 
ராஜ்யபாரம்பண்ணினான்‌; அம்மோன்‌' 
ஜாதியான அவனுடைய தாயின்பேர்‌ 
தாமான்‌. 


1இராஜா யூதாஜனங்கள்‌. 
கர்த்தரின்‌ பார்வைக்குப்‌ 
பொல்லாப்பானதைச்‌ செய்து, தாங்கள்‌. 
செய்துவருகிற தங்களுடைய 
பாவங்கனினால்‌ தங்கள்‌ பிதாக்கள்‌. 
செய்த. எல்லாவற்றைப்பார்க்கிலும்‌ 
அவருக்கு அதிக எரிச்சலை 
மூட்டினார்கள்‌. 


14:22. 


1இராஜா 14:98. அவர்களும்‌ உயர்ந்த 
சகல மேட்டின்‌ மேலும்‌, பச்சையான 
சகல மரத்தின்‌ கீழும்‌, மேடைகனையும்‌ 
சிலைகளையும்‌ 
விக்கிரகங்கனையும்‌ 
உண்டாக்கினார்கள்‌. 

1494. 


1இராஜா 

இலச்சையான புணர்ச்சிக்காரரும்‌. 
இருந்தார்கள்‌; கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கு முன்பாகத்‌ துரத்திவிட்ட 
ஜாதிகளுடைய அருவருப்புகளின்‌' 
படியெல்லாம்‌ செய்தார்கள்‌. 


1இராஜா 1425. 
ராஜ்யபாரம்பண்ணும்‌. ஐந்தாம்‌. 
வருஷத்திலே, எகிப்தின்‌ ராஜாவாகிய 
சீஷாக்‌ எருசலேமுக்கு விரோதமாய்‌ 
வத்து, 


1இராஜா 
ஆலயத்தின்‌ 


தேசத்திலே 


ரெகொபெயாம்‌ 


14:28. கர்த்தருடைய 

பொக்கிஷங்கணையும்‌, 
ராஜாவுடைய அரமனையின்‌' 
பொக்கிஷங்கனையும்‌, சாலொமோன்‌ 
செய்வித்த பொன்‌ பரிசைகன்‌ ஆகிய 
சகலத்தையும்‌ எடுத்துக்கொண்டு 
போய்விட்டான்‌. 





i THE 
TT 


1இராஜா 1427. அவைகளுக்குப்‌ 
பதிலாக ராஜாவாகிய ரெகொயெயாம்‌ 
வெண்கலப்‌ பரிசைகளைச்‌ செய்வித்து, 
அவைகளை ராஜாவின்‌ வாசற்படியைக்‌ 
காக்கிற சேவகருடைய தலைவரின்‌ 
கையில்‌ ஒப்பித்தான்‌. 


1இராஜா 14:28. ராஜா கர்த்தருடைய 
ஆலயத்துக்குன்‌ யிரவேசிக்கும்போது, 
அரமனைச்‌ சேவகர்‌ அவைகளைப்‌ 
பிடித்துக்கொண்டு போய்‌, திரும்பத்‌ 
தங்கள்‌ அறையிலே வைப்பார்கள்‌. 


3 இராஜா 1429. ரெகொபெயாமின்‌ 
மற்ற  வர்த்தமானங்களும்‌, அவன்‌ 
செய்தவை யாவும்‌, யூதாவுடைய 
ராஜாக்களின்‌ நானாகமப்‌ புஸ்தகத்தில்‌ 
அல்லவோ எழுதியிருக்கிறது. 


1இராஜா 14:80, ரெகொயெய! 
யெரொபெயாமுக்கும்‌ அவர்கள்‌ 
நாட்கனிலெல்லாம்‌. 
நடந்துகொண்டிருந்தது. 


3 இராஜா 14:91: ரெகொயெயாம்‌ தன்‌: 
மிதாக்களோடே. தித்திரையடைந்து, 
தாவீதின்‌ நகரத்தில்‌ தன்‌ 
பிதாக்களண்டையில்‌ அடக்கம்‌ 
பண்ணப்பட்டான்‌; அம்மோன்‌ 
ஜாதியான அவன்‌ தாய்க்கு நாமான்‌ 
என்று பேர்‌; அவன்‌ குமாரனாகிய 
அபியாம்‌ அவன்‌ ஸ்தானத்தில்‌ 
ராஜாவானான்‌. 


ந்த 
யுத்தம்‌ 


பரிசுத்த வேதாகமத்தில்‌, யூதாவின்‌ 
சரித்திரமும்‌, இஸ்ரவேலின்‌ சரித்திரமும்‌ 
கலந்து எழுதப்பட்டிருக்கிறது. யெரொபெயாம்‌ 
ரெகொபெயாமுக்கு நான்கு அல்லது ஐந்து 
வருஷங்களுக்கு முன்பாக 
மரித்துப்போகிறான்‌. ஆனாலும்‌ 
யெரொபெயாமின்‌ சரித்திரமே முதலாவதாக 
எழுதப்பட்டிருக்கிறது. 
சரித்திரத்தோடு 
சரித்திரமும்‌ 
இணைக்கப்பட்டிருக்கிறது. 
ரெகொபெயாமைப்பற்றி  உயர்வாய்ப்‌ 
பேசுவதற்கு ஒன்றுமில்லை. அவன்‌ 
சாலொமோனின்‌ குமாரன்‌. ரெகொபெயாம்‌ 
ராஜாவாகிறபோது நாற்பத்தொரு 
வயதாயிருந்தான்‌. அவன்‌  எருசலேமிலே. 
பதினேழு வருஷம்‌ ராஜ்யபாரம்பண்ணினான்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய நாமம்‌ விளங்கும்படி 
இஸ்ரவேல்‌ கோத்திரங்கலெல்லாம்‌, எருசலேம்‌ 
நகரத்தைத்‌ தெரிந்துகொண்டார்‌. 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எருசலேமிலே 
கட்டப்பட்டிருக்கிறது. 
எருசலேமிலே. 


கர்த்தருடைய ஆலயம்‌. 
ரெகொபெயாம்‌ 
ராஜ்யபாரம்பண்ணினதினால்‌, 
பிரமாணத்தைப்பற்றியும்‌, 
ஆவிக்குரிய 
அறிந்துகொள்வதற்கு 
or) வாய்ப்பு கிடைத்தது. 
தேடுகிறவர்கள்‌ மாத்திரமே 
கண்டுகொள்ள முடியும்‌. 
எருசலேமிலே ராஜ்யபாரம்‌ 
அவன்‌ கர்த்தரைத்‌ 
தேடவில்லை. அவன்‌ தன்னுடைய 
முழுஇருதயத்தோடு கர்த்தருடைய 
பிரமாணத்திற்கு கீழ்ப்படியவில்லை. 


ரெகொபெயாமினுடைய தாயின்‌ பெயர்‌ 
நாமாள்‌. இவள்‌ அம்மோன்‌ ஜாதியான ஸ்திரீ. 
இவளைப்பற்றி இரண்டு வசனங்களில்‌ 
எழுதப்பட்டிருக்கிறது (1இராஜா 
தாவீது மக்னாமீமிலே சே 
அம்மோன்‌ புத்திரரின்‌ தேசத்தில்‌ 
பட்டணத்தானாகிய சோபி 
நாகாசின்‌ குமாரன்‌, தாவீதின்மீது 
பிரியமாமிருந்தான்‌. அவன்‌ தாவீதுக்கு 
ஆதரவு காண்பித்தான்‌ (2சாமு 17:27), 
அம்மோன்‌ ஜாதியான நாமாள்‌, சோபியின்‌ 
குமாரத்தியாக இருக்கவேண்டும்‌ என்று 
ள்‌ சொல்லுகிறார்கள்‌. 
மனவிருப்பத்தின்‌ பிரகாரம்‌, 
குமாரத்தியாகிய  நாமாள்‌, 
சாலொமோனுக்கு மனைவியானாள்‌. தாவீது 
நாமாளை தன்னுடைய குடும்பத்தில்‌ 
சேர்த்துக்கொண்டார்‌. 


அவரை 
ரெகொயபெயாம்‌. 
பண்ணினாலும்‌ 


ரெகொபெயாமுக்கும்‌ 
அவர்கள்‌ இருந்த 
யுத்தம்‌ 


யெரொபெயாமுக்கும்‌ 
நாட்களிலெல்லாம்‌. 
நடந்துகொண்டிருந்தது (இராஜா 14:30) 
இதனால்‌ யூதாதேசத்தில்‌ எப்போதுமே 
ல்லை. அவர்களுக்கு யுத்தத்தினால்‌ 
ஓயாத பிரச்சனைகளும்‌ வேதனைகளும்‌ 
உண்டாயிற்று. 
ரெகொபெயாம்‌ எருசலேமிலே பதினேழு 
வருஷம்‌ ராஜ்யபாரம்பண்ணினான்‌. 
அதன்பின்பு ரெகொபெயாம்‌. நன்‌ 
பிதாக்களோடே நித்திரையடைந்து, தாவீதின்‌ 
நகரத்தில்‌ தன்‌  பிதாக்களண்டையில்‌ 
அடக்கம்பண்ணப்பட்டான்‌ அவன்‌ 
குமாரனாகிய அபியாம்‌ அவன்‌ ஸ்தானத்தில்‌ 
ராஜாவானான்‌ (1இராஜா 14:31). 





i FTE 
TT 


ரெகொபெயாமின்‌ ராஜ்யபாரத்தின்‌ போது, 
,நாஜனங்கள்‌ கர்த்தரின்‌ பார்வைக்கு 
ல்லாப்பானதை செய்தார்கள்‌. த 
வசனப்பகுநியில்‌ அவர்களுடைய பாவமான 
சுபாவங்களும்‌, அவர்களுடைய காலத்தின்‌ 
சூழ்நிலைகளும்‌ விரிவாக 
எழுதப்பட்டிருக்கிறது. 


யூதாஜனங்கள்‌ கர்த்தரின்‌ பார்வைக்குப்‌ 
பொல்லாப்பானதைச்‌ செய்து, தாங்கள்‌ 
செய்துவருகிற தங்களுடைய பாவங்களினால்‌ 
தங்கள்‌ பிதாக்கள்‌ செய்த 
எல்லாவற்றைப்பார்க்கிலும்‌ அவருக்கு அதிக 
எரிச்சலை  மூட்டினார்கள்‌. யூதாஜனங்கள்‌ 
கர்த்தரைவிட்டு விலகிப்போய்விட்டார்கள்‌. 
இராஜா 14:22). 


அவர்கள்‌ உயர்ந்த சகல மேட்டின்‌ 
மேலும்‌, பச்சையான சகல மரத்தின்‌ கீழும்‌, 
மேடைகளையும்‌ சிலைகளையும்‌ தோப்பு 
விக்கிரகங்களையும்‌ தங்களுக்கு, 
உண்டாக்கினார்கள்‌. தேசத்திலே 
இலச்சையான 


புணர்ச்சிக்காரரும்‌ 
இருந்தார்கள்‌; ல்‌ 


அருவருப்புகளின்‌ படி 
செய்தார்கள்‌ (1இராஜா 14:23,24). 


இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ யூதாஜனத்தார்‌ 
மாத்திரமே கர்த்தருடைய ஜனமாயிருந்தார்கள்‌. 
ஆனால்‌ அவர்களும்‌ கர்த்தருடைய 
பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள்‌. 
அவர்களுடைய முற்பிதாக்களும்‌ 
கர்த்தருடைய பார்வைக்கு 
பொல்லாப்பானதை செய்தார்கள்‌. 
நியாயாதிபதிகளின்‌ காலத்தில்‌, 
யூதாஜனங்களின்‌ முற்பிதாக்களுடைய 
பாவங்கள்‌ மிகவும்‌ அதிகமாயிருந்தது. 

ரெகொபெயாமின்‌ காலத்தில்‌ 
யூதாஜனத்தாரின்‌ பாவங்கள்‌, 
அவர்களுடைய முற்பிதாக்களின்‌ 
பாவங்களைப்‌ பார்க்கிலும்‌ அதிகமாயிருந்தது. 
பரலோகத்திலிருந்து 
ஆவியானவர்‌ 
யூதாஜனத்தாரை ஆளுகை 
மாத்திரமே, அவர்கள்‌ 
பிரியமானவர்களாயிருப்பார்கள்‌. 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


யூதாஜனங்கள்‌ கர்த்தரின்‌ பார்வைக்கு 
பொல்லாப்பானதை செய்து, கர்த்தருக்கு 
அதிக எரிச்சலை மூட்டினார்கள்‌. அவர்கள்‌ 
தங்களுக்கு சிலைகளையும்‌, தோப்பு 
விக்கிரகங்களையும்‌  உண்டாக்கினார்கள்‌. 
அவர்கள்‌ உயர்ந்த சகல மேட்டின்மேலும்‌, 
பச்சையான சகல. மரத்தின்கீழும்‌ 
விக்கிரகங்களை ஆராதித்தார்கள்‌. தாங்கள்‌ 
உண்டாக்கின விக்கிரகங்களுக்கு, 
நாமத்தைக்‌ கொடுத்து, 

நாமத்தை பரிசுத்த 
குலைச்சலாக்கினார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ தேசத்திலே. 
இலச்சையான புணர்ச்சிக்காரரும்‌ 
இருந்தார்கள்‌.  விக்கிரகாராதனைக்காரரின்‌ 
சுபாவங்களைப்பற்றி அப்போஸ்தலர்‌ பவுல்‌, 
ரோமருக்கு எழுதின நிருபத்தில்‌, விரிவாக 


ஒப்புக்கொடுத்தார்‌: 
அவர்களுடைய 

அநுபோகத்தைச்‌ சுபாவத்துக்கு விரோதமான 
அநுபோகமாக மாற்றினார்கள்‌. அப்படியே 


வீரகதாபத்தினாலே பொங்கி, ஆணோடே 
ஆண்‌... அவலட்சணமானதை நபப்பித்து, 
தங்கள்‌ தப்பிதத்திற்குத்‌ தகுதியான 
பலனைத்‌ தங்களுக்குள்‌ அடைந்தார்கள்‌" 
(ரோம 1:26.27). 


அவர்கள்‌ கர்த்தருக்கு விரோதமாக 
த்‌ செய்து, கர்த்தருடைய நாமத்தைத்‌ 
ர்கள்‌. ர்த்தரோ அவர்களை 
கத்‌ ஒப்புக்கொடுத்து விட்டார்‌. 
அவர்கள்‌ தங்களைத்‌ தாங்களே 
அழித்துக்கொண்டார்கள்‌. 
யூதாஜனங்கள்‌ கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து 
ஜீவித்த காலம்‌ வரையிலும்‌, கர்த்தர்‌ 
அவர்களை பாதுகாத்தார்‌, பராமரித்தார்‌, 
பலப்படுத்தினார்‌. அவர்கள்‌ கர்த்தருக்கு 
விரோதமாகப்‌ பாவம்‌ செய்து. கர்த்தரைவிட்டு 
விலகிப்போனபோது. கர்த்தரும்‌ அவர்களை 
விட்டு விலகிப்போய்விட்டார்‌. யூதா ஜனத்தார்‌ 
'பலவீனமாயிருக்கிறார்கள்‌. 
கர்த்தருடைய பாதுகாப்பு 





ழ்‌ ளான 
யாய 


ரெகொபெயாம்‌  ராஜ்யபாரம்பண்ணும்‌ 
ஐந்தாம்‌ வருஷத்திலே, எகிப்தின்‌ ராஜாவாகிய 
சீஷாக்‌... எருசலேமுக்கு விரோதமாய்‌ 
வந்து கர்த்தருடைய 
பொக்கிஷங்களையும்‌, 
அரமணையின்‌ 
சாலொமோன்‌ செய்வித்த பொன்‌ பரிசைகள்‌ 
ஆகிய சகலத்தையும்‌ எடுத்துக்கொண்டு. 
போய்விடுகிறான்‌ (1இராஜா 14:25,26) 


கர்த்தருடைய 

பொக்கிஷங்களும்‌, 

குடும்பத்தாரின்‌ 

பொக்கிஷங்களும்‌ 

தேசத்திலே கம்‌ யூதாஜனங்களுக்கு 
கர்த்தருடைய பாதுகாப்பு இல்லை. அவர்கள்‌ 
இப்போது எல்லாவற்றையும்‌ 
தரித்திரராயிருக்கிறார்கள்‌. 


இழந்து 


எடுத்துக்கொண்டு 
போய்விடுகிறான்‌. களுக்கும்‌ பதிலாக 
ராஜாவாகிய ரெகொபெயாம்‌ வெண்கலப்‌ 
பரிசைகளைச்‌ செய்வித்து, அவைகளை 
ராஜாவின்‌ வாசற்படியைக்‌ காக்கிற 
சேவகருடைய தலைவரின்‌ கையில்‌ 
ஒப்பிக்கிறான்‌. 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


செகொடெயாம்‌ ராஜா. சர்த்தகடைய 
த்துக்குள்‌ ரரவேசிக்கும்போது, 
சேவகர்‌ அவைகளைப்‌ 
பிடித்துக்கொண்டு போய்‌, திரும்பத்‌ தங்கள்‌ 
அறையிலே வைப்பார்கள்‌ (1இராஜா 14:28) 
பாவத்தின்‌ சம்பளம்‌ மரணம்‌, 
ரெகொபெயாம்‌ கர்த்தருக்கு விரோதமாகப்‌ 
பாவம்‌ செய்கிறான்‌. அவனுடைய 
ராஜ்யபாரத்தின்‌ மேன்மை மங்கிப்போகிறது. 
பாவத்தினால்‌ பொன்பரிசைகள்‌ வெண்கல 
பரிசைகளாகிறது. 


ரெகொபெயாமின்‌ மற்ற 
வர்த்தமானங்களும்‌, அவன்‌ செய்தவை. 
யாவும்‌, யூதாவுடைய ராஜாக்களின்‌ நாளாகமப்‌ 
புஸ்தகத்தில்‌ அல்லவோ எழுதியிருக்கிறது 
(இராஜா 14:29). 





i= FTN 
TT 


த அதிகாரத்தில்‌ சரித்திர 
சம்பவங்கள்‌ எழுதப்பட்டிருக்கிறது. யூதாவின்‌ 
ராஜாக்களாகிய அபியாம்‌, ஆசா ஆகியோரின்‌ 
ராஜ்யபாரத்தில்‌ சரித்திர 
சம்பவங்கள்‌ 
எழுதப்பட்டிருக்கிறது. 
கொஞ்சகாலம்‌ மாத்திரமே 
ராஜ்யபாரம்பண்ணுகிறான்‌. 
கர்த்தருக்கு 


முன்‌ 
உத்தமமாயிருக்கலில்லை (இராஜா 15 


நீண்டகாலம்‌ 
பண்ணுகிறான்‌ (1இராஜா 15:9-24). 


இந்த அதிகாரத்தில்‌ இஸ்ரவேல்‌ 
நேசத்தின்‌ இரண்டு ராஜாக்களைப்பற்றியும்‌. 
எழுதப்பட்டிருக்கிறது. இவர்களில்‌ 
ஒருவன்‌ யெரொபெயாமின்‌ குமாரனாகிய 
நாதாப்‌. மற்றொருவன்‌ யெரொபெயாமின்‌ 
வீட்டை சங்கார்பண்ணின பாஷா 
(இராஜா 1825-34. 


ராஜ்யபாரம்‌ 


அபியாம்‌ 
1இராஜா 15:1-8 


1இராஜா 151. நேபாத்தின்‌ 
குமாரனாகிய யெரொயெயாம்‌ என்னும்‌ 
ராஜாவின்‌ பதினெட்டாம்‌ வருஷத்திலே 
அபியாம்‌ யூதாவின்மேல்‌ ராஜாவாகி, 


இராஜா 152. மூன்று வருஷம்‌ 
எருசலேமில்‌ ராஜ்யபாரம்பண்ணினான்‌; 
அப்சுலோமின்‌ குமாரத்தியாகிய 
அவனுடைய தாயின்‌ பேர்‌ மாகான்‌. 


1இராஜா 15:3. தண்‌ தகப்பன்‌ தனக்கு. 
முன்செய்த எல்லாப்‌ பாவங்களிலூம்‌. 
அவன்‌ நடத்தான்‌; அவன்‌ இருதயம்‌ 
அவன்‌ தகப்பனாகிய தாவீதின்‌ 
இருதயத்தைப்‌ போல்‌, தன்‌ தேவனாகிய 
கர்த்தருக்கு. முன்பாக. 
உத்தமமாயிருக்கவில்லை.. 


1 இராஜாக்கன்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆனாலும்‌ 
அவனுடைய 
அவனுக்குப்‌ 
குமாரனை 


கர்த்தர்‌, 

அவன்‌ 
எழும்பப்பண்ணுகிறதினாலும்‌, 
எருசலேமை திலைதிறுத்துகிறதினாலும்‌, 
அவனுக்கு எருசலேமில்‌ ஒரு வினக்கைக்‌ 
கட்டனையிட்டு வந்தார்‌. 


1இராஜா 15:5. தாவீது ஏத்தியனாகிய 
உரியாவின்‌ சங்கதி ஒன்றுதவிர கர்த்தர்‌ 
தனக்குக்‌ கட்டனையிட்டதிலே தான்‌ 
உயிரோடிருந்த. நானெல்லாம்‌. 
ஒன்றையும்‌ விட்டு விலகாமல்‌, அவர்‌ 
பார்வைக்குக்‌ செம்மையானதைச்‌. 
செய்துவந்தான்‌. 


1இராஜா 15:6. 
யெரெபெயாமுக்கும்‌ 
இருந்த நாட்களிலெல்லாம்‌. 
'நடந்துகொண்டிருந்தது. 


ரெகொபெயாருக்கும்‌ 
அவர்கள்‌. 


யுத்தம்‌ 


1இராஜா 15:7. அபியாமின்‌ மற்ற 
வர்த்தமானங்களும்‌, அவன்‌ செய்தவை 
யாவும்‌ யூதாவுடைய ராஜாக்களின்‌ 
நானாகமப்‌ புஸ்தகத்தில்‌ அல்லவோ 
எழுதியிருக்கிறது; அபியாமுக்கும்‌. 
யெரொபெயாழுக்கும்‌ யுத்தம்‌ 
நடந்துகொண்டிருந்தது. 


1இராஜா 15:8. அபியாம்‌. 
பிதாக்கனோடே, தித்திரையடைநத்தபின்‌, 
அவனைத்‌ தாவீதின்‌ நகரத்தில்‌ அடக்கம்‌ 
பண்ணினார்கள்‌; அவன்‌ குமாரனாகிய 
ஆசா அவன்‌ ஸ்தானத்தில்‌ 
ராஜாவானான்‌. 


அபியாம்‌ யூதாவின்மேல்‌ 
மூன்று வருஷம்‌ 
ராஜ்யபாரம்பண்ணுகிறான்‌. 
யூதாவின்‌ ராஜாவாகிய ரெகொபெயாமின்‌ 
குமாரன்‌. அழியாம்‌ யெரொபெயாழுக்கு 
விரோதமாக யுத்தம்பண்ணின சம்பவம்‌ 
2நாளா 13-ஆவது அதிகாரத்தில்‌ 
எழுதப்பட்டிருக்கிறது. 


ராஜாவாகி, 
எருசலேமில்‌ 


நாளாகமம்‌ புஸ்தகத்தில்‌ அமியாமின்‌ 
பெயர்‌. “அடியா” என்று சொல்லப்‌ 
பட்டிருக்கிறது. அபியா என்னும்‌ பெயருக்கு 
என்‌ பிதா என்‌ கர்த்தராயிருக்கிறார்‌' என்று 
பொருள்‌. நாளாகமம்‌ புஸ்தகத்தில்‌ அபியாவின்‌ 
துன்மார்க்கத்தைப்பற்றி ஒன்றும்‌ 
சொல்லப்படவில்லை. 





i THE 
TT 


ராஜாக்கள்‌ புஸ்தகத்திலோ அபியாமின்‌ 
துன்மார்க்கமான கிரியைகளைப்பற்றி 
விரிவாக எழுதப்பட்டிருக்கிறது. அபியாம்‌ தன்‌ 
தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக 
உத்தமமாயிருக்கவில்லை. 

அபியாம்‌ தன்‌ தகப்பன்‌ தனக்கு 
முன்செய்த எல்லாப்‌ பாவங்களிலும்‌ 
நடக்கிறான்‌; அவன்‌ இருதயம்‌ அவன்‌ 
தகப்பனாகிய தாவீதின்‌ இருதயத்தைப்‌ போல்‌, 
தன்‌ தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக 
உத்தமமாயிருக்கவில்லை (1இராஜா 15:3). 

“அமியாம்‌' என்னும்‌ பெயரில்‌ "யா" 
என்னும்‌ வார்த்தை நீக்கப்பட்டிருக்கிறது. 
யா" என்பது கர்த்தருடைய நாமத்தைக்‌ 
குறிக்கிறது. “அபியாம்‌" என்னும்‌ பெயரில்‌ 
கர்த்தருடைய நாமம்‌ நீக்கப்பட்டிருக்கிறது. 
கையினால்‌ ராஜாக்களின்‌ புஸ்தகத்தில்‌, 
ன்‌ “பியா” என்று அழைக்கப்படாமல்‌, 
"அபியாம்‌" என்று அழைக்கப்படுகிறான்‌. 


இந்த அதிகாரத்தில்‌ அபியாமின்‌ 
ராஜரீகத்நைப்பற்றி சுருக்கமாகச்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. நேபாத்தின்‌ 
குமாரனாகிய யெரொபெயாம்‌ என்னும்‌. 
ராஜாவின்‌ பதினெட்டாம்‌ வருஷத்திலே. 
அபியாம்‌ யூதாவின்மேல்‌ ராஜாவாகிறான்‌ 
(இராஜா 1511) 


ரெகொபெயாம்‌ எருசலேமிலே பதினேழு 
ராஜ்யபாரம்பண்ணினான்‌ 
குமாரனாகிய 

ராஜ்யபாரம்‌ 


வருஷம்‌ 
“சாலொமோனின்‌ 
ரெகொபெயாம்‌ 
பண்ணினான்‌; 
ராஜாவாகிறபோது 
ன்‌. து. கர்த்தர்‌ 


கோத்திங்பளிலெல்லாம்‌ 

நகரமாகிய எருசலேமிலே யகம்‌ 
ராஜ்யபாரம்பண்ணினான்‌; அம்மோன்‌ 
ஜாதியான அவனுடைய தாயின்பேர்‌ நாமாள்‌" 
இராஜா 14:21). 


யூதாவிலே 


யூதாதேசத்திற்கு கக்‌ 
பெரொபெயாமுக்கு விரோதமாக 
தொடர்ந்து யுத்தம்பண்ணுகிறான்‌. 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


யெரெபெயாமுக்கும்‌ அபியா என்னும்‌ 
ரட்‌ ஒரு குமாரன்‌ இருந்தான்‌. இவன்‌ 

வியாதியில்‌ விழுந்து, சீக்கிரத்தில்‌ 
செத்துப்போனான்‌ இராஜா 142. 
ரெகொபெயாமின்‌ குமாரனாகிய  அபியா 
மரித்துப்போவதற்கு முன்பாக, 
யெரொபெயாமின்‌ அடியா 
மரித்துப்போனான்‌. 


அபியாம்‌. ராஜாவாகி 
மூன்றுவருஷம்‌ எருசலேமில்‌ 
ராஜ்யபாரம்பண்ணுகிறான்‌. யெரொபெயாமின்‌ 
இருபதாம்‌ வருஷ ராஜ்யபாரம்‌ முடிவதற்கு 
முன்பாக. -அபியாம்‌ மரித்துப்போகிறான்‌. 


"இஸ்ரவேலின்‌ ராஜாவாகிய 
யெரொபெயாமின்‌ இருபதாம்‌. 


வருஷத்திலே 
ஆசா யூதாவின்மேல்‌ ராஜாவாகிறான்‌"' 
இராஜா 159) 


குமாரனாகிய 


யூதாவின்மேல்‌ 


பெரொபெயாமுக்கு 


“அடியா 
பின்தொடர்ந்து. 
பட்டணங்களாகிய 
கிராமங்களையும்‌, 
கிராமங்களையும்‌, 
கிராமங்களையும்‌ 


கவரனைய்‌ அதின்‌ 
பிடித்தான்‌. அப்புறம்‌ 
அபியாவின்‌ நாட்களில்‌ யெரொபெயாம்‌. 
பலங்கொள்ள  மாட்பாதேபோய்‌, கர்த்தர்‌ 
அவனை அடித்ததினால்‌ மரணமடைந்தான்‌. 
அடியா பலத்துப்போனான்‌: அவன்‌ 
பதினாலு ஸ்திரீகளை விவாகம்பண்ணி, 
இருபத்திரண்டு குமாரரையும்‌ பதினாறு 
குமாரத்திகளையும்‌ பெற்றான்‌" 
(நோளா 13:19-21). 


அபியாம்‌ கர்த்தருக்கு 
மபண்‌ வக ஆகையினால்‌ 


அபியாமின்‌ ராஜ்யபாரம்‌ நீண்டகாலத்திற்கு 
நிலைக்கவில்லை. அவன்‌ மூன்றுவருஷம்‌ 
மாத்திரமே எருசலேமில்‌ ராஜ்யபாரம்‌ 
பண்ணுகிறான்‌. கர்த்தர்‌ அழியாமை 
அகற்றிப்போடுகிறார்‌. அபியாம்‌ தன்‌ 
பிதாக்களோடே நித்திரையடைகிறான்‌. 
அவன்‌ குமாரனாகிய ஆசா அவன்‌ 
ஸ்தானத்தில்‌ ராஜாவாகிறான்‌. 


முன்பாக 





i= FTE 
ETT 


அபியாமினுடைய தாயின்‌ பெயர்‌ 

ள்‌. இவள்‌ அப்சலோமின்‌ குமாரத்தி. 

அப்சலோம்‌. தாவீதின்‌ 
குமாரனாயிருக்கவேண்டுமென்று 
வேதபண்டிதர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. 


தகப்பனாராகிய 

உயிரோடிருந்த. 

அவனுக்கும்‌, 
ராஜாவாகிய 
யுத்தம்‌ நடைபெற்றது. 
யெரொபெயாமுக்கும்‌ 
அவர்கள்‌ இருந்த நாட்களிலெல்லாம்‌ யுத்தம்‌ 
நடந்துகொண்டிருந்தது” இராஜா 155) 
ரெகொபெயாம்‌ மரித்துப்போனபின்பு, 
அவனுடைய குமாரனாகிய அியாம்‌, 
யெரொபெயாமுக்கு விரோதமாக தொடர்ந்து 
யுத்தம்பண்ணுகிறான்‌. 


இஸ்ரவேல்‌ 


அபியாமின்‌ 
ரெகொபெயாம்‌. 
நாட்களெல்லாம்‌, 


வடக்கு 
எல்லைப்பகுதியும்‌, தெற்கு பாதன்‌ 
எல்லைப்பகு 

முறைப்படுத்தப்படவில்லை. ன்‌ 
இரண்டு தேசங்களுக்கும்‌ இடையே எல்லைப்‌ 
பிரச்சனைகள்‌ உண்டாயிற்று. 
பிரச்சனைகளை பெரிதுபடுத்தி 
ரெகொபெயாமுக்கும்‌  யெரொபெயாமுக்கும்‌. 
அவர்கள்‌ இருந்த நாட்களிலெல்லாம்‌ யுத்தம்‌ 
நடந்துகொண்டிருந்தது. ரெகொபெயாம்‌. 
மரித்துப்போனபின்பு, 

குமாரனாகிய 

யெரொபெயாமுக்கும்‌ 
நடந்துகொண்டிருக்கிறது (1இராஜா 15:7). 


யெரொபெயாம்‌. மிகப்பெரிய 
சேனையைத்‌ திரட்டி அபியாமுக்கு 
விரோதமாக யுத்தம்பண்ணப்போனான்‌. 
அபியாமும்‌ யூதாதேசத்தைப்‌ 
பாதுகாப்பதற்காக யெரொபெயாமை 
பின்தொடர்ந்து, அவனுக்கு உண்டான 
பட்டணங்களாகிய பெத்தேலையும்‌ அதின்‌ 
கிராமங்களையும்‌, எஷானாவையும்‌ அதின்‌ 
கிராமங்களையும்‌, எப்பெரோனையும்‌ அதின்‌ 
கிராமங்களையும்‌ பிடித்தான்‌ (நாளா 13:19) 


ரெகொபெயாமின்‌ _ 
அபியாம்‌, தன்‌ 
இருதயத்தைப்போல்‌, 
கர்த்தருக்கு 
உத்தமமாயிருக்கவில்லை. 
பிரமாணங்கள்மேல்‌ 
பிரியப்படவில்லை. அவன்‌ 
கற்பனைகளுக்கு கீழ்ப்படியவுமில்லை. 


தனக்கு 


குமாரனாகிய 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


விரோதமாக 
அபியாமுக்கு 
எருசலேமிலே 
இருப்பதற்காகவும்‌, 
ஆசாரியரும்‌ லேவியரும்‌ 
தங்கள்‌ பக்கத்தில்‌ இருப்பதற்காகவும்‌ அபியாம்‌ 
பெருமைப்படுகிறான்‌. வடக்கு இஸ்ரவேல்‌ 
தேசத்திலே கர்த்தருடைய ஆலயமும்‌ இல்லை. 
அங்கே கர்த்தருடைய ஆசாரியரும்‌ 
லேலியரும்‌ இல்லை. 
ரெகொபெயாமின்‌ குமாரனாகிய 
அழியா, வெரொபெயாமுக்கு விரோதமாக 
தன்னுடைய வார்த்தைகளை சொல்லும்போது, 
இப்போதும்‌ தாவீதுடை குமாரன்‌ 
கையிலிருக்கிற ப்‌ ஈாற்பத்திற்க 
விரோதமாக. 
கொள்ளலாமென்று இணைக்கத்‌; நீங்கள்‌ 
ஏராளமான கூட்டம்‌: யெரொபெயாம்‌ 
உங்களுக்கு தேவர்களாக உண்டாக்கின 
பொன்‌ கன்றுக்குட்டிகளும்‌ உங்களிடத்தில்‌ 
இருக்கிறதே. நீங்கள்‌ ஆரோனின்‌. 
குமாரராகிய கர்த்தருடைய ஆசாரியணயும்‌ 
லேலியரையும்‌ தள்ளிவிட்டு, தேசாதேசங்களின்‌ 
ஜனங்களைப்போல உங்களுக்கு, 
ஆசாரியர்களை உண்டுபண்ணவில்லையோ? 
இளங்காளையினாலும்‌, எழு 
குடாக்களினாலும்‌, தன்னைப்‌ 
பிரதிஷ்டையாக்குப்டி வருகிற எவனும்‌ 
கெ 


அல்லாதலைகளுக்கு 
ஆசாரியனாகிறானே”  நோளா 1382) 
என்றும்‌, 


எங்களுக்கோ கர்த்தரே தேவன்‌: 
நாங்கள்‌ அவரைவிட்டு விலகவில்லை; 
கர்த்தருக்கு ஊழியஞ்செய்கிற ஆசாரியர்கள்‌ 
ஆரோனின்‌ குமாரரும்‌, பணிவிடை 
செய்கிறவர்கள்‌ லேவியருமாமே. 
தினந்தோறும்‌ கர்த்தருக்குச்‌ 
தக௲னபலிகளையும்‌ சுகந்த வாசனையான 
தூபத்தையும்‌ செலுத்தி, காலையிலும்‌ 
மாலையிலும்‌ பரிசுத்தமான மேஜையின்மேல்‌. 
சமுகத்தப்ங்களை அடுக்கிவைக்கிறதையும்‌, 
பொன்‌ குத்துவிளக்கையும்‌ அதின்‌ 
விளக்குகளைச்‌ சாயங்காலந்தோறும்‌ 
ஏற்றுகிறதையும்‌ விசாரிக்கிறார்கள்‌: நாங்கள்‌ 
எங்கள்‌ தேவனாகிய கர்த்தரின்‌ காவலைக்‌ 
காக்கிறோம்‌; நீங்களோ அவரை விட்டு 
விலகினீர்கள்‌” (2நாளா 13:10 11) என்றும்‌, 


அவர்கள்‌ 
சர்வாங்க 





i THE 
TT 


இதோ, தேவன்‌ எங்கள்‌ சேனாபதியாய்‌ 
எங்களோடேகூட இருக்கிறார்‌: உங்களுக்கு 
விரோதமாகப்‌ பூரிகைகளைப்‌ 
பெருந்தொனியாய்‌. முழக்குகிற 
ஆசாரியர்களும்‌ இருக்கிறார்கள்‌: இஸ்ரவேல்‌ 
புத்திரரே, உங்கள்‌ பிதாக்களின்‌ தேவனாகிய 
கர்த்தருக்கு. விரோதமாக 
யுத்தஞ்செய்யாதேயுங்கள்‌: செய்தால்‌ 
உங்களுக்குச்‌ சித்திக்காது” (நோளா 1392) 
என்றும்‌ சொல்லுகிறான்‌. 
அபியாமினிடத்தில்‌ 
ஆலயத்தைக்‌ குறித்தும்‌ கர்த்தருடைய 
ஆசாரியரைக்‌ குறித்தும்‌. லேலியரைக்‌ 
குறித்தும்‌ வைராக்கியம்‌ இருக்கிறது. 
ஆனால்‌ அபியாம்‌ கர்த்தருடைய 
கற்பனைகளுக்கு பயப்படவில்லை. 
அவனிடத்தில்‌ உண்மையில்லை. அவனுடைய 
ம்‌ நன்றாயிருந்தது. ஆனால்‌ 
முடிவு. சீர்கெட்டுப்போயிற்று. 
ன்‌ தகப்பன்‌ ரெகொபெயாம்‌ 
எல்லா பாவங்களிலும்‌ 

நடக்கிறான்‌ (இராஜா 15:3. 


அபியாமின்‌ நயம்‌ 


தேவனாகிய கர்த்தருக்கு 
உத்தமமாயிருக்கவில்லை. 


கர்த்தருடைய 


முன்பாக 


கர்த்தர்‌, 

குமாரனை 

எருசலேமை 

அவனுக்கு எருசலேமில்‌ ஒரு விளக்கைக்‌ 
கட்டளையிட்டு வந்தார்‌ (இராஜா 15:4). 


தாவீது ஏத்தியனாகிய உரியாவின்‌ 
சங்கதி ஒன்றுதவிர கர்த்தர்‌ தனக்குக்‌ 
கட்டளையிட்டதிலே தான்‌ உயிரோடிருந்த 
நாளெல்லாம்‌ ஓ விட்டு விலகாமல்‌, 
அவர்‌ பார்வைக்குச்‌ செம்மையானதைச்‌ 


செய்துவந்தான்‌ (1இராஜா 15:5). 


அபியாமின்‌ நிமித்தமாகவோ அல்லது 
அவனுடைய தகப்பனாகிய ரெகொபெயாமின்‌ 


விளக்கைக்‌ கட்டளையிடுகிறார்‌. 
இருதயம்‌, தாவீதின்‌ இருதயத்தைப்போல, தன்‌ 
தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக 
உத்தமமாயிருக்கவில்லை. ஆனாலும்‌ 
கர்த்தர்‌ அவனுக்கு எருசலேமிலே ஒரு 
விளக்கைக்‌ கட்டளையிடுகிறார்‌. 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


தாவீதின்‌ 
தாவீதைப்போல கர்த்தருக்கு 
உத்தமமாயிருக்கவில்லை. ஆனாலும்‌ 
கர்த்தர்‌ தாவீதுக்கு சொன்ன ஆசீர்வாதம்‌, 
தாவீதின்‌ சந்ததியாருக்கும்‌ கடந்துவருகிறது. 
கர்த்தருடைய ஆசீர்வாதங்களைப்‌ 
பெற்றுக்கொள்வதற்கு, தாவீதின்‌ சந்ததியார்‌ 

அபாத்திரராயிருக்கிறார்கள்‌. ஆனாலும்‌ 
தாவீதின்‌ நிமித்தம்‌, கர்த்தர்‌, தாவீதின்‌ 
சந்ததியாரையும்‌ ஆசீர்வதிக்கிறார்‌. 


முன்பாக 


அபியாமின்‌ மற்ற வர்த்தமானங்களும்‌, 
அவன்‌ செய்தவை யாவும்‌ யூதாவுடைய 
ராஜாக்களின்‌ நாளாகமப்‌ புஸ்தகத்தில்‌ 
அல்லவோ எழுதியிருக்கிறது; 
அபியாமுக்கும்‌ யெரொபெயாமுக்கும்‌ யுத்தம்‌ 
நடந்துகொண்டிருந்தது.  அபியாம்‌ தன்‌ 
பிதாக்களோடே நித்திரை i 
அவனைத்‌ தாவீதின்‌ 
அடக்கம்பண்ணுகிறார்கள்‌; 
குமாரனாகிய ஆசா 
ராஜாவாகிறான்‌ (1இராஜா 15:78) 


ஆசா 
1இராஜா 15:9-24 


இராஜா 158, இஸ்ரவேலின்‌ 
ராஜாவாகிய வெரொயெயாமின்‌. 
இருபதாம்‌ வருஷத்திலே ஆசா 


மூதாவின்மேல்‌ ராஜாவாகி, 


1இராஜா 15:10. நாற்பத்தொரு வருஷம்‌ 
எருசலேமில்‌ ராஜ்யபாரம்பண்ணினான்‌; 
அப்சலோமின்‌. குமாரத்தியாகிய 
அவனுடைய தாயின்‌ பேர்‌ மாகான்‌. 
1இராஜா 1511.) ஆசா 
தகப்பனாகிய தாவீதைப்‌ போல்‌ 
கர்த்தரின்‌. பார்வைக்குக்‌ 
செம்மையானதைச்‌ செய்தான்‌. 


1இராஜா 15:12. அவன்‌ இலச்சையான 
புணர்ச்சிக்காரரை தேசத்திலிருந்து, 
அகற்றி, தன்‌ பிதாக்கள்‌. 
உண்டுபண்ணின நரகலான 
விக்கிரகங்களையெல்லாம்‌ விலக்கி, 





i= THE 
TT 


1இராஜா 15:13. 
அருவருப்பான 
உண்டுபண்ணின 
மாகானையும்‌ 
இராதபடிக்கு 
அவளுடைய 

ஆசா நிர்மூலமாக்கி, 
ஆற்றண்டையிலே 
சுட்டெரித்துப்போட்டான்‌. 


1இராஜா 35௮4. மேடைகளோ 
தகர்க்கப்படவில்லை; ஆனாலும்‌ ஆசா 
உயிரோடிருந்த நானெல்லாம்‌ அவன்‌ 
இருதயம்‌ கர்த்தரோடே 
உத்தமமாயிருந்தது. 


1இராஜா 15:15. தன்‌ தகப்பனும்‌ தானும்‌ 
பமிசுத்தப்படுத்தும்படி. நேர்த்து கொண்ட. 
வெள்ளியையும்‌ பொன்னையும்‌ 
பணிமுட்டுகளையும்‌ அவன்‌ 
கர்த்தருடைய ஆலயத்திலே 
கொண்டுவந்தான்‌. 

இராஜா 15:16. ஆசாவுக்கும்‌. 
இஸ்ரவேலின்‌: ராஜாவாகிய 
பாஷாவுக்கும்‌ அவர்களுடைய 
நாட்கனிலெல்லாம்‌ யுத்தம்‌ நடத்து 
கொண்டிருந்தது. 


1இராஜா 1807. ஒருவரும்‌ யூதாவின்‌ 
ராஜாவாகிய ஆசாவினிடத்தில்‌ 
போக்குவரத்தாயிராதபடிக்கு, 
இஸ்ரவேலின்‌ ராஜாவாகிய 
மூதாவுக்கு விரோதமாக 
ராமாவைக்‌ கட்டினான்‌. 


பாஷா 
வத்து 


1இராஜா 15:18. அப்பொழுது ஆசா 
கர்த்தருடைய ஆலயத்தின்‌ 
பொக்கிஷங்களில்‌ மீதியான எல்லா 
வெள்ளியையும்‌ 

ராஜாவின்‌ 

பொக்கிஷங்கனையும்‌ 

அவைகளைத்‌ தன்‌ 

கையிலே தமஸ்குவில்‌ வாசமாயிருக்கிற 
எசியோனின்‌ மகனாகிய தப்ரிமோனின்‌ 
குமாரன்‌ பெனாதாத்‌ என்னும்‌: 
சீரியாவின்‌ ராஜாவுக்குக்‌ 
கொடுத்தனுப்பி: 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


1இராஜா 15:19. எனக்கும்‌ உமக்கும்‌ என்‌ 
தகப்பனுக்கும்‌ உம்முடைய 
தகப்பனுக்கும்‌ உடன்படிக்கை உண்டே; 
இதே, உமக்கு. வெகுமதியாய்‌ 
வென்னியையும்‌ பொன்னையும்‌ 
அனுப்புகிறேன்‌; இஸ்ரவேலின்‌ 
ராஜாவாகிய பாஷா என்னைவிட்டு 
விலகிப்போகும்படிக்கு, நீர்‌ வந்து 
அவனோடு செய்த உடன்படிக்கையைத்‌ 
தன்னிப்போடும்‌ என்று 
சொல்லச்சொன்னான்‌.. 
15:20. பெனாதாத்‌, 
ஆசாவுக்குச்‌. 
தனக்கு உண்டான 
சேனாபதிகளை இஸ்ரவேலின்‌: 
பட்டணங்களுக்கு. விரோதமாக 
அனுப்பி, ஈயோனையும்‌, தாணையும்‌ 
பெத்மாக்கா என்னும்‌ ஆயேலையும்‌ 
கின்னரோத்‌ அனைத்தையும்‌ நப்தலி. 
யின்‌ முழுத்தேசத்தோடுங்கூட முறிய 
அடித்தான்‌. 


1இராஜா 1581) பாஷா அதைக்‌. 
கேட்டபோது, ராமாவைக்‌ கட்டுகிறதை 
விட்டு திர்சாவிலிருந்துவிட்டான்‌. 


1இராஜா 
ராஜாவாகிய 


செவிகொடுத்து, 


1இராஜா 15:22, அப்பொழுது 
ராஜாவாகிய ஆசா யூதா எங்கும்‌ 
ஒருவரும்‌ தப்பாமல்‌ எல்லாரும்‌ போய்‌, 
பாஷா கட்டின ராமாவின்‌ கற்களையும்‌. 
அதின்‌ மரங்களையும்‌ எடுத்துவர 
பறைமுறை இடுவித்து; அவைகளினால்‌ 
பென்யமீன்‌: கோத்திரத்திலுன்ன 
கேபாவையும்‌ மிஸ்பாவையும்‌. 
கட்டினான்‌. 


1இராஜா 15:28. ஆசாவின்‌ மற்ற எல்லா 
வர்த்தமானங்களும்‌, அவனுடைய எல்லா 
வல்லமையும்‌, அவன்‌ செய்தவை 
யாவும்‌, அவன்‌ கட்டின 
பட்டணங்களின்‌ வரலாறும்‌, 
யூதாவுடைய ராஜாக்களின்‌ நானாகமப்‌ 
புஸ்தகத்தில்‌ அல்லவோ 
எழுதியிருக்கிறது; அவண்‌: 
முதிர்வயதான காலத்தில்‌ அவனுடைய 
கால்களில்‌ வியாதி கண்டிருந்தது. 





i THE 
TT 


இராஜா 1524. ஆசா தன்‌ 
பிதாக்கனோடே தித்திரையடைத்தபின்‌, 
தன்‌ தகப்பனாகிய தாவீதின்‌. 
நகரத்திலே தன்‌ பிதாக்கனண்டையில்‌ 
அடக்கம்பண்ணப்பட்டான்‌; அவன்‌ 
குமாரனாகிய யோசபாத்‌ அவண்‌ 
ஸ்தானத்திலே ராஜாவானான்‌. 


ராஜ்யபாரத்தைப்பற்றி 
சுருக்கமாகச்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. ஆசாவின்‌ விரிவான 
1446 ஆகிய 
தெளிவாக 
சலன்‌ 


அபியாமின்‌ குமாரனாகிய ஆசா, 
அவன்‌ ஸ்தானத்தில்‌ ராஜாவாகிறான்‌. அவன்‌ 
நாற்பத்தொரு வருஷம்‌ எருசலேமில்‌: 
ராஜ்யபாரம்பண்ணுகிறான்‌ 1இராஜா 1510) 
ராஜாக்கள்‌ புஸ்தகத்திலும்‌, நாளாகமம்‌ 
புஸ்தகத்திலும்‌ யூதாவின்‌ ராஜாக்களைப்பற்றி 
எழுதப்பட்டிருக்கிறது. அவர்களில்‌ 
கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை 
செய்த நல்ல ராஜாக்களும்‌, 
கர்த்தருடைய _ பார்வைக்கு உத்தமமாய்‌ 
இராமல்‌ பொல்லாப்பானதை செய்த. 
கெட்ட ராஜாக்களும்‌ 
'சமஎண்ணிக்கையிலிருக்கிறார்கள்‌. 


கர்த்தருடைய பார்வைக்கு 
செம்மையானதை செய்த நல்ல ராஜாக்கள்‌ 
நீண்டகாலம்‌ ஆட்சி செய்கிறார்கள்‌. 
துன்மார்க்கமான ராஜாக்களின்‌ 
ஆட்சிக்காலம்‌ சீக்கிரத்தில்‌ முடிந்துபோகிறது. 


அபியாமின்‌ குமாரனாகிய ஆசா, தன்‌ 
தகப்பனாகிய தாவீதைப்‌ போல்‌ கர்த்தரின்‌ 
பார்வைக்குச்‌ செம்மையானதைச்‌ செய்கிறான்‌. 
இராஜா 1501. ஆசாவின்‌ நடபடிகள்‌ 
கர்த்தரின்‌ பார்வைக்கு 
'செம்மையானதாயிருக்கிறது. ஆசா 
தாவீதைப்போல கர்த்தரிடத்தில்‌ நெருங்கிய 
ஐக்கியத்தோடிருக்கிறான்‌. தாவீது ஒரு 
தீர்க்கதரிசி. அவர்‌ ஒரு சங்கீதக்காரர்‌. 
ஆசா தாவீதைப்போல ஒரு தீர்க்கதரிசியோ 
அல்லது... ஒரு சங்கீதக்காரரோ அல்ல. 
ஆனாலும்‌ ஆசா தாவீதைப்போல்‌ 
கர்த்தரின்‌ பார்வைக்கு செம்மையானதை 
செய்கிறான்‌. 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


ஆசாவைப்போல. 
நம்முடைய 
ஏராளமான 
உடையவர்களாமிருக்கமாட்டோம்‌. 
கர்த்தருடைய கிருபை நமக்கும்‌ 
போதுமானதாயிருக்கிறது. கர்த்தர்‌ நமக்கு 
கொடுத்திருக்கும்‌ தாலந்துகளை, அவருடைய 
நாமமகிமைக்காக பயன்படுத்தவேண்டும்‌. 
நம்மிடத்தில்‌ தாலந்துகள்‌ 
குறைவாமிருந்தாலும்‌, அவற்றை 
பயன்படுத்தாமல்‌ சும்மா வைத்திருக்கக்கூடாது. 
கர்த்தர்‌ நமக்குக்‌ கொடுக்கும்‌ தாலந்துகள்‌, 
அவருடைய நாமமகிமைக்காக எப்போதும்‌ 
பயன்படுத்தப்படவேண்டும்‌. 


நாமும்‌, 
முன்னோர்களைப்போல, 
தாலந்துகளை 
ஆனாலும்‌ 


ஆசா கர்த்தரிடத்தில்‌ 
பயபக்தியுள்ளவனாயிருக்கிறான்‌. இவனுடைய 
ஆட்சிக்காலத்தில்‌, யூதாதேசம்‌ 
சீர்கெட்டுப்போயிருக்கிறது. யூதாதேசத்தார்‌ 
மத்தியிலே  மனமாற்றமும்‌, மறுமலர்ச்சியும்‌ 
தேவைப்படுகிறது. 

ஆசா இலச்சையான புணர்ச்சிக்காரரை 
தேசத்திலிருந்து அகற்றுகிறான்‌. ன்‌ 
பிதாக்கள்‌ உண்டுபண்ணின 
விக்கிரகங்களையெல்லாம்‌ 
தோப்பிலே அருவருப்பான 
உண்டுபண்ணின தன்‌ 
மாகாளையும்‌ ராஜாத்தியாய்‌ 
விலக்கிிடுகிறான்‌ அவளுடைய 
விக்கிரகத்தையும்‌ ஆசா நிர்மூலமாக்கி, 
கீதரோன்‌ ஆற்றண்டையிலே சுட்டெரித்துப்‌ 
போடுகிறான்‌ (1இராஜா 15:12,13) 


ஆசா இலச்சையான புணர்ச்சிக்காரரை 
யூதாதேசத்திலிருந்து அகற்றுகிறான்‌. 
இவர்கள்‌ 'ஆண்புணர்ச்சிக்காரர்களாயும்‌, 
வேசிகளாயும்‌ இருக்கிறார்கள்‌. தேசத்தில்‌ 
இவர்களைப்போல. அசுத்தமானவர்கள்‌ 
இருக்கும்போது, கர்த்தருடைய ஆசீர்வாதம்‌ 
அந்த தேசத்திற்கு சித்திக்காது. தேசத்தின்‌ 
ராஜாவோ, அல்லது தேசத்தின்‌ ஜனங்களோ 
ன்ன சமாதானமாயும்‌, 

ம்‌ இருக்கமாட்டார்கள்‌. தேசத்திலே 
படக்‌ புணர்ச்சிக்காரர்‌ இருக்கும்‌. 
வரையிலும்‌, கர்த்தருடைய சாபம்‌ அந்த 
தேசத்தின்மீது தங்கியிருக்கும்‌. 


இராதபடிக்கு 





i THE 
TT 


ஆசா யூதாதேசத்திலிருந்து.. 
'இலச்சையான புணர்ச்சிக்காரரை அகற்றின 
பின்பு, நரகலான விக்கிரகங்களையெல்லாம்‌ 
விலக்குகிறான்‌. இந்த விக்கிரகங்களெல்லாம்‌ 
அவனுடைய பிதாக்கள்‌ உண்டுபண்ணினவை. 
அப்சலோமின்‌ குமாரத்தியாகிய மாகாள்‌ 
ஆசாவின்‌ தாயார்‌ ்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. 1 
இவள்‌ ஆசாவின்‌ தாயா 
ஆசாவின்‌ பாட்டி 
சிறுபிள்ளையாமிருந்த 
தன்னுடைய பாட்டியாகிய 
பராமரிப்பில்‌ ந்‌ 
தனக்கு 
உண்டுபண்ணியிருந்தாள்‌. 


யூதாதேசத்திற்கு 
தோப்பிலே அருவருப்பான 
உண்டுபண்ணின தன்‌ 
மாகாளையும்‌  ராஜாத்தியாய்‌ 
றான்‌ ; 

ஆசா 
ற்றண்டையிலே 
ரஜா. 15:13) 
நம்முடைய 


சா 
ராஜாவானவுடன்‌, 
விக்கிரகத்தை 
தாயாகிய 
இராதபடிக்கு 
அவளுடைய  விக்கிரகத்தையும்‌ 
நிர்மூலமாக்கி, கீதரோன்‌ 
சட்டெரித்துப்போடுகிறான்‌. (1 
மனமாற்றமும்‌, மறுமலர்ச்சியும்‌ 
வீட்டிலே ஆரம்பமாகவேண்டும்‌. 

ஆசா நன்‌. தாயாராகிய மாகாள்மீது 
பரியாபிடுக்கிறான்‌... அனன்ம்து. அன்ப 
வைக்கிறான்‌. ஆனாலும்‌ ஆசா மாகாளைவிட 
கர்த்தரை அதிகமாய்‌ நேசிக்கிறான்‌. ஆசா 
மாகாளை  நேசித்தாலும்‌. அவளுடைய 
விக்கிரகாராதனையை அருவருக்கிறான்‌. 

ஆசா சர்த்தனைக்குறித்த 
ஆவிக்குரிய காரியங்களில்‌ லேவியரைப்போல 
இருக்கிறான்‌. “தன்‌ தகப்பனுக்கும்‌ 
தாய்க்கும்‌: நான்‌ உங்களைப்‌ பாரேன்‌ 
என்று சொல்லி, தன்‌ சகோதரரை 
அங்கீகரியாமல்‌, தன்‌ பிள்ளைகளையும்‌ 
அறியாமலிருக்கிறவன்‌ வசமாய்‌ அவைகள்‌ 
இருப்பதாக: அவர்கள்‌ உம்முடைய 
வார்த்தைகளைக்‌ கைக்கொண்டு, உம்முடைய 
உடன்படிக்கையைக்‌ காக்கிறவர்கள்‌" 
(உபா 33:9). 


தன்‌ 


1 இராஜாக்கன்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மாகாளின்‌ விக்கிரகங்களை 
நிர்முலமாக்குகிறான்‌. அவற்றை கீதரோன்‌ 
ஆற்றண்டையில்‌  சுட்டெரித்துப்போடுகிறான்‌. 
மாகாளை ராஜாத்தியாயிராதபடிக்கு 
ராஜாவின்‌ 
பிரவேசிப்பதற்கு 
மாகாளூக்கு அனுமதி மறுக்கப்படுகிறது. 
அவள்‌ தனிமையான வீட்டிலே சிறை 
வைக்கப்படுகிறாள்‌. ஆசாவின்‌ 
மனைவியோடு பேசுவதற்குக்கூட, மாகாளுக்கு 
அனுமதி மறுக்கப்படுகிறது. 


மேடைகளோ தகர்க்குப்படவில்லை; 
ஆனாலும்‌ ஆசா உயிரோடிருந்த நாளெல்லாம்‌ 
அவள்‌ இருதயம்‌ கர்த்தரோடே 
உத்தமமாயிருக்கிறது (1இராஜா 15114) 


ஆசா யூதாதேசத்திலே கர்த்தருக்கு, 
பிரியமான காரியங்களை மறுடியும்‌ 
ஸ்தாபிக்கிறான்‌. தன்‌ தகப்பனும்‌ தானும்‌ 
பரிசுத்தப்படுத்தும்படி நேர்ந்துகொண்ட 
வெள்ளியையும்‌ ' பொன்னையும்‌ 
பணிமுட்டுகளையும்‌ அவன்‌ கர்த்தருடைய 
ஆலயத்திலே கொண்டுவருகிறான்‌ 
பஜன்‌ 1515) 


எத்தியோப்பியர்மீது 
யுத்தத்தில்‌ ஆசாவுக்கு ஜெயமுண்டாயிற்று, 
எத்தியோப்பியருடைய தேசத்திலிருந்து ஆசா 
ஏராளமான கொள்ளைப்பொருளை 
எருசலேமுக்கு கொண்டு வந்தான்‌. தான்‌ 
கர்த்தருக்கு நேர்ந்துகொண்ட பிரகாரம்‌, 
கர்த்தருடைய ஆலயத்திலே, பொன்னையும்‌ 
வெள்ளியையும்‌ காணிக்கையாக 
செலுத்துகிறான்‌. 


கர்த்தருக்கு நேர்ந்துகொண்டதை 
கர்த்தருக்கு செலுத்தவேண்டும்‌. நம்முடைய 
குடும்பத்திலுள்‌ எவர்களை கர்த்தருடைய 
ஊழியத்திற்கு ஒப்புக்கொடுத்தால்‌, 
ஏற்றகாலம்‌ வரும்போது, அவர்கள்‌ 
கர்த்தருடைய ஊழியத்தை செய்யவேண்டும்‌. 
த விஷயத்தில்‌ பிரதிஷ்டை 
பண்ணினவர்களும்‌, பிரதிஷ்டை 
பண்ணப்பட்டவர்களும்‌ ஒத்துழைத்து, 
நாமத்தை  மகிமைப்படுத்த 
பெற்றோர்‌ கர்த்தருக்காக 
நேர்ந்துகொண்டவற்றை, அவர்களுடைய 
பிள்ளைகளும்‌ செலுத்தவேண்டும்‌. 


ஆசா 


நடைபெற்ற 





f= FTN 
TT 


ஆசா தனக்காகவும்‌, 
யூதாஜனங்களுக்காகவும்‌ பட்டணங்களைக்‌ 
கட்டுகிறான்‌. இதனால்‌ யூதாமனுஷருக்கு 
வேலை வாய்ப்பு அதிகரிக்கிறது. 
அவர்களுக்கு எப 

வருமானமும்‌ கிடைக்கிறது. வின்‌ மர பற்ற 
எல்லா வர்த்தமானங்களும்‌, அவனுடைய 
எல்லா வல்லமையும்‌, அவன்‌ செய்தவை 
யாவும்‌, அவன்‌ கட்டின பட்டணங்களின்‌ 
வரலாறும்‌, யூதாவுடைய ராஜாக்களின்‌: 
நாளாகமப்‌ புஸ்தகத்தில்‌ அல்லவோ 
எழுதியிருக்கிறது [இராஜா 15:23). 


ஆசாவின்‌ ராஜ்யபாரம்‌ 
சிறப்பாகயிருந்தாலும்‌, அவனுடைய 
ராஜாசனத்திலும்‌ ஒரு சில தப்பிதங்கள்‌ 
ஏற்படுகிறது. ந யூதாதேசத்திலே அநேக 
நல்ல காரியங்களை செய்திருக்கிறான்‌. 
இலர்சையான புணர்ச்சிக்காரரை 
தேசத்திலிருந்து அகற்றிப்போட்டான்‌. 
நரகலான விக்கிரகங்களையெல்லாம்‌ 
க விலக்கிப்போட்டான்‌. 
ஆனாலும்‌ ன்‌ மேடைகளை 
தகர்க்கவில்லை ராஜா 1514) 


ஆசாவினிடத்தில்‌ நல்ல சுபாவங்கள்‌ 
ஏராளமாயிருக்கிறது. ஆனாலும்‌ அவன்‌ 
செய்யவேண்டிய சில காரியங்களை 
செய்யாமல்‌ விட்டுவிடுகிறான்‌. தன்னுடைய 
தாயாகிய மாகாளின்‌ விக்கிரகத்தை ஆசா 
நிர்மூலமாக்கினான்‌. அதை கீதரோன்‌ 
ஆற்றண்டையில்‌ _ சுட்பெரித்துப்போட்டான்‌. 
அவள்‌ மேடைகளையும்‌ தோப்புகளையும்‌ 
உண்டாக்கி, அவற்றிலே அருவருப்பான 
விக்கிரகங்களை உண்டுபண்ணினாள்‌. ஆசா 


தகர்க்கவில்லை. இதனால்‌ 

மறுமலர்ச்சியில்‌ தடை 

மேடைகள்‌ தகர்க்கப்படாமலிருப்பதினால்‌, 
அங்கே  விக்கிரகாராதனை மறுபடியும்‌: 
ஆரம்பிக்கப்படுவதற்கு வாய்ப்பு உண்டாயிற்று. 


ஆசா... விக்கிரகங்களின்‌ மேடைகளை 


தகர்க்காவிட்டாலும்‌, அவன்‌ 
தகப்பனாகிய தாவீதைப்போல்‌ 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


ஆசாவைப்போல 
ஊழியக்காரர்கள்‌ 
நிறைவுள்ளவர்களாயும்‌, 
குறைவுள்ளவர்களாயும்‌ 
இவர்கள்‌ கர்த்தருக்கு நன்றாய்‌ 
செய்வார்கள்‌. அவர்களுடைய 
கர்த்தரோடு செம்மையாயிருக்கும்‌. கர்த்தர்‌ 
அவர்களையும்‌, அவர்களுடைய 
ஊழியங்களையும்‌ அங்கீகரிப்பார்‌. ஆனாலும்‌ 
அவர்கள்‌ ஒரு சில காரியங்களில்‌ 
குறைவுள்ளவர்களாகயிருப்பார்கள்‌. சில 
காரியங்களை அவர்களால்‌ செய்திருக்க 
முடியும்‌. ஆனால்‌ அவர்கள்‌ அதை 
செய்யமாட்டார்கள்‌. 


கர்த்தருடைய 
அநேகர்‌ 


இருக்கிறார்கள்‌. 
ஊழியம்‌ 
இருதயம்‌ 


நாம்‌ கிறிஸ்துவுக்குள்‌ 
பரிபூரணமாயிருக்கவேண்டும்‌. என்பது 
கர்த்தருடைய விருப்பம்‌. பாவமில்லாத 
மனுஷன்‌ ஒருவனுமில்லை. பரிபூரணம்‌ என்னும்‌ 
வார்த்தை பாவமே இல்லாத ஜீவியத்தை 
குறிக்கவில்லை. நம்முடைய எண்ணத்திலும்‌, 
கிரியையிலும்‌ நாம்‌ கர்த்தருக்கு 
உண்மையுள்‌எவர்களாமிருக்கவேண்டும்‌. 
இ கர்த்தர்‌ நம்மிடத்திலிருந்து 
எதிர்பார்க்கும்‌ பரிபூரணம்‌. 
தன்‌ தகப்பனும்‌ 


சா நானும்‌ 
நேர்ந்துகொண்ட பொக்கிஷங்களை 
கர்த்தருடைய ஆலயத்திலே கொண்டு 
வருகிறான்‌. இது மிகவும்‌ நல்ல காரியம்‌, 
ஆனால்‌ இதற்கு பின்பு ஆசா ஒரு பாவமான 
காரியத்தையும்‌ செய்கிறான்‌. 


ஆசா கர்த்தருடைய 
பொக்கிஷங்களில்‌ மீதியான எல்லா 
வெள்ளியையும்‌ பொன்னையும்‌, ராஜாவின்‌ 
அரமணையின்‌ பொக்கிஷங்களையும்‌ 
எடுத்து. அவைகளைத்‌ தன்‌ ஊழியக்காரர்‌ 
கையிலே தமஸ்குவில்‌ வாசமாயிருக்கிற 
எசியோனின்‌ மகனாகிய தப்ரிமோனின்‌ 
குமாரன்‌ பெனாதாத்‌ என்னும்‌ சீரியாவின்‌ 
ராஜாவுக்குக்‌ கொடுத்தனுப்புகிறான்‌. 
இராஜா 1548). 


ஆலயத்தின்‌ 





i FTE 
ETT 


சீரியாவின்‌ ராஜா, இஸ்ரவேலின்‌ 
ராஜாவாகிய  பாஷாவோடு உடன்படிக்கை 
பண்ணியிருக்கிறான்‌. அந்த உடன்படிக்கையை 
முறித்துப்போடுவதற்கு, ஆசா சீரியாவின்‌ 
ராஜாவாகிய பெனாதாத்திற்கு லஞ்சம்‌ 
கொடுக்கிறான்‌. ல 
அரண்மனையின்‌ 

பெனாதாத்திற்கு 

கர்த்தருடைய 

பொக்கிஷங்களிலிருந்தும்‌ 

கொடுக்கிறான்‌. 


ஆசா பெனாதாத்திற்கு லஞ்சத்தைக்‌ 
கொடுத்தனுப்பி, அவர்கள்‌ மூலமாய்‌ 
பெனாதாத்திற்கு, “எனக்கும்‌ உமக்கும்‌ என்‌ 
தகப்பனுக்கும்‌ உம்முடைய தகப்பனுக்கும்‌. 
உடன்படிக்கை உண்டே: இதோ, உமக்கு 
வெகுமதியாய்‌ வெள்ளியையும்‌ பொன்னையும்‌ 
அனுப்புகிறேன்‌; இஸ்ரவேலின்‌ ராஜாவாகிய 
பாஷா என்னைவிட்டு விலகிப்போகும்படிக்கு, 
நீர்‌ வந்து அவனோடு. செய்த 
உடன்படிக்கையைத்‌ தள்ளிப்போடும்‌” 
(இராஜா 1519) என்று செய்தி சொல்லி 
அனுப்புகிறான்‌. 


உடன்படிக்கைப்பண்ணினவர்கள்‌ 
தாங்கள்‌ பண்ணின உடன்படிக்கைக்கு 
உண்மையுள்‌எவர்களாமிருக்கவேண்டும்‌ 

உடன்படிக்கையை  முறித்துப்போடக்கூடாது. 
ஆனால்‌ ஆசாவோ, பெனாதாத்திற்கு 
லஞ்சம்‌ கொடுத்து, அவனை 
உடன்படிக்கையை முறித்துப்போடச்‌ 
சொல்லுகிறான்‌. ஆசா கர்த்தருடைய 
ஆலயத்திலிருந்து பொக்கிஷத்தை எடுத்து, 
பெனாதாத்திற்கு லஞ்சம்‌ கொடுக்கிறான்‌. 
பி பாவம்‌ செய்யத்‌ தூண்டுவது. 
பாவமான காரியம்‌. ஆசா கர்த்தருடைய 
ஆலயத்திலே. நேர்ந்துகொண்ட 
பொக்கிஷங்களை வைக்கிறான்‌. ஆனாலும்‌, 
அவன்‌ கர்த்தரை முழுஇருதயத்தோடும்‌ 
முழுமனதோடும்‌ விசுவாசிக்கவில்லை. ஆசா 
கர்த்தரை நம்பாமல்‌ சீரியாவின்‌ ராஜாவாகிய 


பெனாதாத்தை நம்புகிறான்‌. 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


ஆசாவுக்கு அநேக 
செய்திருக்கிறார்‌. 
இஸ்ரவேல்‌. 
தொடர்ந்து சண்டை 
நடைபெற்றாலும்‌, கர்த்தர்‌ ஆசாவுக்கு 
இதுவரையிலும்‌ உதவி செய்திருக்கிறார்‌. 
ஆனால்‌ ஆசாவோ கர்த்தர்மீது நம்பிக்கை 
வைக்காமல்‌, பெனாதாத்தின்‌ மீது 
நம்பிக்கை. வைத்து, அவனுக்கு 
வெகுமதிகளைக்‌ கொடுத்தனுப்புகிறான்‌. 


ஆசா பொன்னையும்‌ வெள்ளியையும்‌ 
தேவாலயத்திலே கொண்டு வந்து வைத்தான்‌. 


கர்த்தர்‌ 
நன்மைகளை 
யூதாதேசத்தாருக்கும்‌, 
தேசத்தாருக்கும்‌ 


பயன்படுத்தக்கூடாது. 
கர்த்தருக்கு ந்து ல்‌ அவருடைய 
ஊழியத்திற்கு மாத்திரமே 
பயன்படுத்தவேண்டும்‌. ஆனால்‌ ஆசாவோ 
கர்த்தருடைய ஆலயத்தின்‌ பொக்கிஷங்களில்‌ 
மீதியான எல்லா வெள்ளியையும்‌. 
பொன்னையும்‌ சிரியாவின்‌ ராஜாவாகிய 
பெனாதாத்திற்கு 
கொடுக்கிறான்‌. 
ஆசைகளையும்‌, 
நிறைவேற்றுவதற்கு, ஆசா 
பொக்கிஷங்களை, 
லஞ்சமாகக்‌ கொடுக்கிறான்‌. 
பெனாதாத்தும்‌ ஆசாவின்‌ 
மநிகளைப்‌ பெற்றுக்கொண்டு, 
நடக்கிறான்‌. 
ஆசாவக்குச்‌ 
உண்டான 
இஸ்ரவேலின்‌ 
பட்டணங்களுக்கு விரோதமாக அனுப்பி, 
தாணையும்‌ பெத்மாக்கா 
ம்‌ கின்னரோத்‌ 


அவனுக்கு 
பெனாதாத்‌, 


சாதகமாக 
ராஜாவாகிய 


தனக்கு 


திர்சாவிலிருந்துவிடுகிறான்‌ 
இராஜா 15:20,21) 





i THE 
TT 


ஆசா... யூநாதேசத்திலே ஏராளமான 
பட்டணங்களைக்‌ 

ஆசாவைப்போல, 

நேசத்தில்‌ ராமாவைக்‌ 

ஆசாவின்‌  சதித்திட்டத்தினால்‌, 
பாதிக்கப்படுகிறான்‌. அவனால்‌ ராமாவை 
தொடர்ந்து கட்ட முடியவில்லை. பாஷா 
கட்டின. ராமாவின்‌ கற்களையும்‌ 
மரங்களையும்‌ ஆசா பயன்படுத்தி, தனக்கு 
பட்டணங்களைக்‌ கட்டுகிறான்‌. 


பாஷா ராமாவைக்‌  கட்டுகிறதை. 
விட்டுவிட்டு திர்சாவிலிருந்துவிடுகிறான்‌. 
அப்பொழுது ராஜாவாகிய ஆசா யூதா எங்கும்‌ 
ஒருவரும்‌ தப்பாமல்‌ எல்லாரும்‌ போய்‌, பாஷா 
கட்டின ராமாவின்‌ கற்களையும்‌ அதின்‌ 
மரங்களையும்‌ எடுத்துவர பறைமுறை 
இடுவிக்கிறான்‌. அவைகளினால்‌ பென்யமீன்‌ 
கோத்திரத்திலுள்ள. கேபாவையும்‌ 
மிஸ்பாவையும்‌ கட்டுகிறான்‌ (1இராஜா 15:22. 


ஆசாலின்‌ விருப்பம்‌ நிறைவேறுகிறது. 
ஆனால்‌ ஆசா செய்த காரியம்‌ கர்த்தருக்கு 
பிரியமானதாயில்லை. ஆசா தன்னுடைய 
விருப்பத்திற்கு முக்கியத்துவம்‌ கொடுக்கிறான்‌ 
அவன்‌ கர்த்தருடைய சித்தத்திற்கு 
முக்கியத்துவம்‌ கொடுக்கவில்லை. இதனால்‌ 
கர்த்தருடைய ாபம்‌  ஆசாவின்மீது, 
வருகிறது. கர்த்தருடைய வார்த்தை அனானி 
என்னும்‌ தீர்க்கதரிசியின்‌ மூலமாய்‌ 
ஆசாவுக்கு உண்டாயிற்று. 
அக்காலத்திலே 
ஞானதிருஷ்டிக்காரனாகிய அனானி 
யூதாவின்‌ ராஜாவாகிய ஆசாவினிடத்தில்‌ 
வந்து, அவனை நோக்கி: “நீர்‌ உம்முடைய 
தேவனாகிய கர்த்தரைச்‌ சார்ந்துகொள்ளாமல்‌, 
சீரியாவின்‌ ராஜாவைச்‌ 
சார்ந்துகொண்டபடியினால்‌, சீரியா ராஜாவின்‌ 
இராணுவம்‌ உமது கைக்குத்தப்பிப்போயிற்று" 
(நோளா 16:7) என்றும்‌, 
மிகவும்‌ ஏராளமான இரதங்களும்‌ 
குதிரைவீரருமுள்ள எத்தியோப்பியரும்‌ 
லூபியரும்‌ மகா  சேனையாயிருந்தார்கள்‌ 
ல்லவா? நீர்‌ கர்த்தரைச்‌ சார்ந்து 
கொண்டபோதோவெனில்‌, அவர்களை உமது 
கையில்‌ ஒப்புக்கொடுத்தாரே” (2நாளா 16:8) 
என்றும்‌, 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


'தம்மைப்பற்றி உத்தம 
இருதயத்தோடிருக்கிறவர்களுக்குத்‌ தம்முடைய 
விளங்கப்பண்ணும்படி, 

கண்கள்‌ பூமியெங்கும்‌ 
கொண்டிருக்கிறது: இந்த 
மதியில்லாதவராயிருந்தீர்‌; 

இதுமுதற்கொண்டு உமக்கு 

ம்‌" நோளா 169) என்றும்‌ 


ஆசாவின்‌  ராஜ்யபாரம்‌ சீராக 
நடைபெறுகிறது. ஆனாலும்‌. அவன்‌ 
முதிர்வயதான காலத்தில்‌, அவனுடைய 
கால்களில்‌ வியாதி உண்டாயிற்று. ஆசாவுக்கு 
அநேக யுத்தங்களில்‌ ஜெயமுண்டாயிற்று. 
ஆனாலும்‌ இஸ்ரவேலின்‌ ராஜாவாகிய பாஷா, 
ஆசாவுக்கு. நிரந்தர பிரச்சனையாயும்‌, 
தொல்லையாயும்‌ இருக்கிறான்‌. 


இஸ்ரவேல்‌. 
தங்களுக்குள்ளே 
சண்டைபோட்டுக்கொள்கிறார்கள்‌. 
இவர்களுடைய சண்டையினால்‌ 
சீரியர்களைப்போன்ற தேசத்தாருக்கு 
அதிகமான நன்மைகள்‌ உண்டாயிற்று. 
கர்த்தருடைய ஜனம்‌ தங்களுக்குள்ளே 
சண்டைபோட்டு பலவீனப்படுகிறார்கள்‌. 
அவர்களுக்கு விரோதமாக எழும்பின 
சத்துருக்களோ பலப்படுகிறார்கள்‌. 


தேசமும்‌, யூதாதேசமும்‌ 
தொடர்ந்து 


சா... யூதாவின்மேல்‌ ராஜாவாகி, 
நாற்பத்தொரு வருஷம்‌ எருசலேமிலே 
ஆட்சிபண்ணுகிறான்‌. இவனுடைய ராஜ்யபாரம்‌ 
நீண்டகாலத்திற்கு நடைபெறுகிறது. ஆசா 
தன்‌ பிதாக்களோடே நித்திரையடைந்தபின்‌, 
தன்‌ தகப்பனாகிய தாவீதின்‌ நகரத்திலே தன்‌ 
பிதாக்களண்டையில்‌: அடக்கம்பண்ணப்‌ 
படுகிறான்‌: அவன்‌ குமாரனாகிய யோசபாத்‌ 

ன்‌ ஸ்தானத்திலே  ராஜாவாகிறான்‌ 
இராஜா 15:24). 


நாதாபும்‌ பாஷாவும்‌ 
1இராஜா 15:25-84 


1இராஜா 15:25. யூதாவின்‌ ராஜாவாகிய 
ஆசாவின்‌ இரண்டாம்‌ வருஷத்திலே 
வயெரொயெயாமின்‌ குமாரனாகிய 
'நாதாப்‌ இஸ்ரவேலின்‌ மேல்‌ ராஜாவாகி, 
இரண்டு வருஷம்‌ இண்ரவேலின்மேல்‌ 
ராஜ்யபாரம்பண்ணினான்‌.. 





i FTN 
TT 


1இராஜா 15:28, அவன்‌ கர்த்தருடைய 
பொல்லாப்பானதைச்‌. 


பாவஞ்செய்யப்பண்ணின அவனுடைய 
பாவத்திலும்‌ நடத்தான்‌.. 


1இராஜா 15:27. 
வம்சத்தானாகிய 
குமாரனான பாஷா, அவனுக்கு. 
விரோதமாய்க்‌ கட்டுப்பாடுபண்ணி, 
நாதபும்‌ இஸ்ரவேலனைத்தும்‌ பெலி. 
ஸ்தருக்கு இருந்த கிபெத்தோனை 
முற்றிக்கைபோட்டிருக்கையில்‌, பாஷா 
அவனைக்‌ கியெத்தோனிலே 
வெட்டிப்போட்டான்‌. 


இசுக்கார்‌ 
அகியாவின்‌ 


15:28. பாஷா 
ஆசாவின்‌. 


இராஜா 
ராஜாவாகிய 


வருஷத்திலே 
கொள்றுபோட்டபின்‌, 


ஸ்தானத்தில்‌ ராஜாவானான்‌.. 


யூதாவின்‌. 
மூன்றாம்‌. 
அவனைக்‌ 
அவன்‌ 


அப்யெ! 
செய்ததும்‌, 


1இராஜா 15:99, 
யெரொயெயாம்‌ 
இஸ்ரவேலைச்‌. 
செய்யப்பண்ணினதுமான 
பாவங்களினிமித்தமும்‌, அவன்‌ 
இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தருக்கு. 
உண்டாக்கின கோபத்தினிமித்தமும்‌, 
கர்த்தர்‌ சீிலோனியனான அகியா 
என்னும்‌ 
ஊழியக்காரனைக்கொண்டு. 
யிருத்த வார்த்தையின்‌ படியே, 


1இராஜா 15:80. அவன்‌ ராஜாவானபின்‌ 
அவன்‌: யெரொயெயாமின்‌ 
வீட்டாரையெல்லாம்‌. வெட்டிப்‌ 
போட்டான்‌; வயெரொயெயாமுக்கு 
இருந்த  சவாசமுன்னதொன்றையும்‌. 
அவன்‌ அழிக்காமல்‌ விடவில்லை. 


தமது 
சொல்லி. 


1இராஜா 15:81. நாதாபின்‌ மற்ற 
வர்த்தமானங்களும்‌ அவன்‌ செய்தவை 
யாவும்‌ இஸ்ரவேல்‌ ராஜாக்களின்‌ 
நானாகமப்‌ புஸ்தகத்தில்‌ அல்லவோ 
எழுதியிருக்கிறது. 


1 இராஜாக்கன்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


1இராஜா 15:32. ஆசாவுக்கும்‌ 
இஸ்ரவேல்‌ ராஜாவாகிய பாஷாவுக்கும்‌. 
அவர்கள்‌ நாட்கனிலெல்லாம்‌ யுத்தம்‌ 
'நடத்துகொண்டிருத்தது. 


1இராஜா 15:88. யூதாவின்‌ ராஜாவாகிய 
ஆசாவின்‌ மூன்றாம்‌ வருஷத்திலே 
அகியாவின்‌ குமாரனாகிய 
இஸ்ரவேலனைத்தின்‌' 

திர்சாவிலே ராஜாவாகி இருபத்து நாலு. 
வருஷம்‌ ஆண்டு, 


1இராஜா 15:84. கர்த்தரின்‌ 
பார்வைக்குப்‌ பொல்லாப்பானதைச்‌ 
செய்து, யெரொயெயாமின்‌ வழியிலும்‌, 
அவன்‌ இஸ்ரவேலைய்‌ 
பாவஞ்செய்யப்பண்ணின அவனுடைய 
பாவத்திலும்‌ நடந்தான்‌. 


சாவின்‌ ராஜ்யபாரத்தில்‌ ம்‌ 
செழிப்பாயிருக்கிறது வ ணக ஸ்‌ 
தேசமோ சீர்குலைந்து, தோய்த்த 
கர்த்தருடைய கோயம்‌ இஸ்ரவேல்‌ 
தேசத்தின்மீது வருகிறது. 


தண்ணீரிலே நாணல்‌ 

ல, கர்த்தர்‌ இஸ்ரவேலை. 
முறிந்தசையப்பண்ணுகிறார்‌ அவர்கள்‌ 
பிதாக்களுக்குத்‌ தாம்‌ கொடுத்த இந்த நல்ல 
தேசத்திலிருந்து இஸ்ரவேலை வேரோடே 
பிடுங்குகிறார்‌. அவர்கள்‌ தங்களுக்கு தோப்பு 
விக்கிரகங்களை வைத்து, கர்த்தருக்குக்‌ 
கோபம்‌ உண்டாக்கினபடியினால்‌, கர்த்தர்‌ 
அவர்களை நதிக்கப்பாலே சிதறடிக்கிறார்‌ 
இராஜா 1415) 

கர்த்தர்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
நாணல்‌ அசைகிறதுபோல 
கொண்டிருக்கிறார்கள்‌. அவர்களுக்கு 
ஸ்திரமான ராஜ்யபாரம்‌ நடைபெறவில்லை. 
யூதாதேசத்திலே ஆசா என்னும்‌ ஒரே ராஜா 
ராஜ்யபாரம்‌ பண்ணின காலத்தில்‌, 
இஸ்ரவேல்‌ தேசத்தின்‌ ராஜ்யபாரம்‌ ஆறு 
அல்லது ஏழு ராஜாக்களின்‌ கைகளுக்கு 
மாறி மாறி வருகிறது. 


அசைகிறது 


சொன்ன பிரகாரம்‌, 
தண்ணீரிலே 


அசைந்து 





i= FTE 
TT 


ஆசா யூதாவின்மேல்‌ ராஜாவானபோது. 
இஸ்ரவேல்‌ தேசத்திலே யெரொபெயாம்‌ 
ராஜ்யபாரம்‌ பண்ணினான்‌. அவனுடைய 
இருபதாம்‌ வருஷ ராஜ்யபாரத்தில்‌, ஆசா 
யூதாவின்மேல்‌ ராஜாவானான்‌. ஆகாப்‌ 
தாதேசத்திற்கு ராஜாவான போது, 
ஸ்ரவேல்‌ தேசத்திலே. யெரொபெயாம்‌ 
ராஜாவாயிருக்கிறான்‌. ஆசாவின்‌ ராஜ்யபாரம்‌ 
முடியும்போது, இஸ்ரவேல்‌ தேசத்தில்‌ உம்ரி 
ராஜாவாயிருக்கிறான்‌. 


யூதாதேசத்தில்‌. 
ராஜாவாயிருக்கும்போது, 


ஏலா, சிம்ரி, திப்னி, 
ஒவ்வொருவராக 
ராஜாவாயிருக்கிறார்கள்‌. 
ராஜாக்கள்‌ ஓ 
தங்களுக்குள்ளே சண்டைபோட்டுக்கொண்டு, 
ஒருவரையொருவர்‌ அழித்துப்போட 
முயற்சிபண்‌ ணுகிறார்கள்‌. இஸ்ரவேல்‌ 
ஜனத்தார்‌ கர்த்தரைவிட்டும்‌, தாவீதின்‌ 
வீட்டாரை விட்டும்‌ பிரிந்துபோனதினால்‌, 
அவர்களுக்கு இப்படிப்பட்ட பிரச்சனைகள்‌ 
வந்திருக்கிறது. 
தீர்க்கதரிசனமாய்ச்‌ சொன்ன 

பிரகாரம்‌ யெரொபெயாமின்‌ குடும்பம்‌: 
நிர்மூலமாகிறது. யெரொபெயாழுக்கு பின்பு, 
அவனுடைய குமாரன்‌ நாதாப்‌ இஸ்ரவேலுக்கு 
ராஜாவாகிறான்‌. 

யூதாவின்‌ ராஜாவாகிய ஆசாவின்‌ 
இரண்டாம்‌ வருஷத்திலே யெரொபெயாமின்‌ 
குமாரனாகிய நாதாப்‌ இஸ்ரவேலின்‌ மேல்‌. 
ராஜாவாகி, இரண்டு வருஷம்‌. 
இன்வின் ராஜ்யபாரம்பண்ணுகிறான்‌ 
அவன்‌ கர்த்தருடைய பார்வைக்குப்‌ 
பெச்த்கபான்வதக்‌ செய்த, தன்‌ ஐவன்‌ 
வழியிலும்‌, அவன்‌ இஸ்ரவேலைப்‌ 
தல்ல கின்‌ அவனுடைய 
பாவத்திலும்‌ நடக்கிறான்‌ (1இராஜா 15:25,26). 


நாதாபின்‌ சகோதரன்‌ 

தியில்‌ விழுந்து தபான 
நாதாப்‌ தன்‌ சது மரணத்தைப்‌ 
பார்த்து, (னுடைய பொல்லாத 
வழிகளை விட்டுத்‌ திரும்பி வரவேண்டும்‌. 
அவனுடைய இருதயம்‌ கர்த்தருக்கு முன்பாக 
செம்மையாயிருக்கவேண்டும்‌. ஆனால்‌ 
நாதாபோ கர்த்தருடைய பார்வைக்கு. 
பொல்லாப்பானதை செய்கிறான்‌. அவன்‌ 
பாவமான வழிகளில்‌ நடக்கிறான்‌. 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


யெரொபெயாம்‌ 


பெத்தேலிலும்‌ கன்றுக்குட்டிகளை 
நிறுவினான்‌. அவனுடைய குமாரன்‌ நாதாப்‌, 
தன்‌ தகப்பன்‌ நிறுவின கன்றுக்குட்டிகளை 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
தேவாலயத்திற்குப்போய்‌, 

ஆராதிப்பதை நாதாப்‌ 

நாதாப்‌ பாவம்‌ 

பாவம்‌ 


இதன்‌ நிமித்தமாய்‌ கர்த்தருடைய 
கோபம்‌ நாதாபின்மீது வருகிறது. கர்த்தர்‌ 
அவனை சீக்கிரமாய்‌ அழித்துப்போடுகிறார்‌. 
யெரொபெயாமின்‌ குமாரனாகிய நாதப்‌ 
இஸ்ரவேலின்மேல்‌ ராஜாவாகி, இரண்டு 
வருஷம்‌ மாத்திரமே இஸ்ரலேலின்மேல்‌: 
ராஜ்யபாரம்‌ பண்ணுகிறான்‌. நாதாபின்‌ 
ஆட்சிக்காலம்‌ சீக்கிரத்தில்‌ முடிந்துபோகிறது. 
இஸ்ரவேல்‌ அனைத்தும்‌ 
பட்டணமாகிய 
த்க்‌, முற்றிக்கைப்‌ 
போட்டிருக்கிறார்கள்‌. அப்போது இசக்கார்‌ 
வம்சத்தானாகிய அகியாவின்‌ குமாரனான 
பாஷா என்பவன்‌, நாதாபுக்கு விரோதமாக 
கட்டுப்பாடு பண்ணுகிறான்‌. பாஷா நாதாமை 
'கிபெத்தோனிலே வெட்டிப்போடுகிறான்‌. 


நாதாப்‌ இஸ்ரவேல்‌ தேசத்திற்கு 
ராஜாவாயிருந்தாலும்‌, இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
நாதாபின்மீது பிரியமாயில்லை. அவர்கள்‌ 
நாதா பாதுகாக்கவில்லை. பாஷா 
நாதாபுக்கு விரோதமாக கட்டுப்படு 
பண்ணியபோது. இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
பாஷாவோடு சேர்ந்துகொள்கிறார்கள்‌. 


பாஷா யூதாவின்‌ ராஜாவாகிய 
ஆசாவின்‌ மூன்றாம்‌ வருஷத்திலே அவனைக்‌ 
கொன்றுபோட்டபின்‌, அவன்‌ ஸ்தானத்தில்‌ 
ராஜாவாகிறான்‌ (1இராஜா 15:28). 


சின்‌ 


நாதாபின்‌ மற்ற வர்த்தமானங்‌ 
அவன்‌ செய்தவை யாவும்‌ ல்‌ 
ராஜாக்களின்‌ நாளாகமப்‌ புஸ்தகத்தில்‌ 
அல்லவோ எழுதியிருக்கிறது (1இராஜா 15:31) 





ழ்‌ நள 
யாய 


பாஷா 
ராஜாவானவுடன்‌, 


ரதான ன்‌ 
அழிக்காமல்‌ விடவில்லை. 
இராஜா 15:30). 


பெரொபெயாமின்‌ வீட்டாரை 
அறித்துபபோட்டது கர்த்தர்‌ ஏற்கெனவே 
சொன்ன தீர்க்கதரிசனமாயிருக்கிறது. 
பெரொபெயாம்‌ செய்ததும்‌, 
இஸ்ரவேலைச்‌... செய்யப்பண்ணினதுமான 
பாவங்களினிமித்தமும்‌, அவன்‌ இஸ்ரவேலின்‌ 
தேவனாகிய கர்த்தருக்கு உண்டாக்கின 
கோபத்தினிமித்தமும்‌, கர்த்தர்‌ 
சீலோனியனான அகியா என்னும்‌ தமது 
ஊழியக்காரனைக்கொண்டு சொல்லியிருந்த 
வார்த்தையின்‌ படியே, ந்த சம்பவம்‌ 
நடைபெறுகிறது (1இராஜா 15:29). 


பாஷாவையும்‌ சோதிக்கிறார்‌. 
கர்த்தரின்‌ பார்வைக்குப்‌ பொல்லாப்பானதைச்‌ 
செய்து, பெரொபெயாமின்‌ வழியிலும்‌, 


1 இராஜாக்கன்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பாவஞ்செய்யப்பண்ணின அவனுடைய 
பாவத்திலும்‌ நடக்கிறான்‌ (1இராஜா 15:34) 


ஆசாவுக்கும்‌ இஸ்ரவேல்‌ ராஜாவாகிய 
பாஷாவுக்கும்‌ அவர்கள்‌ நாட்களிலெல்லாம்‌ 
யுத்தம்‌ நடந்துகொண்டிருக்கிறது. யூதாவின்‌ 
ராஜாவாகிய. ஆசாவின்‌ மூன்றாம்‌. 
அகியாவின்‌ குமாரனாகிய 
இஸ்ரவேலனைத்தின்‌ மேலும்‌ 
ராஜாவாகி இருபத்து நாலு 
வருஷம்‌ ராஜ்யயாரம்‌ பண்ணுகிறான்‌. 
இராஜா 15:32,33). 
பாஷாவின்‌ மற்ற வர்த்தமானங்களும்‌, 
அவன்‌ செய்ததும்‌, அவனுடைய வல்லமையும்‌, 
இஸ்ரவேல்‌ ராஜாக்களின்‌ நாளாகமப்‌ 
புஸ்தகத்தில்‌ அல்லவோ எழுதியிருக்கிறது 
பாஷா தன்‌ பிதாக்களோடே நித்திரையடைந்து 
திர்சாலில்‌. அடக்கம்பண்ணப்படுகிறாள்‌ ; 
அவன்‌ குமாரனாகிய ஏலா அவன்‌ 
ஸ்தானத்தில்‌ ராஜாவாகிறான்‌ 
(இராஜா 16:58). 





i= FTN 
TT 


இந்த அதிகாரம்‌ முழுவதும்‌ 
வடக்கு இஸ்ரவேல்‌: 'தேசத்தைப்பற்றி 
எழுதப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல்‌ தேசத்தில்‌ 
குழப்பங்களும்‌, பிரச்சனைகளும்‌ ஆட்சி 
மாற்றங்களும்‌ உண்டாயிற்று. கர்த்தருடைய 
தீர்க்கதரிசி முன்னறிவித்த பிரகாரம்‌ 
பாஷாவின்‌ குடும்பத்தார்‌ 
அழிந்துபோகிறார்கள்‌. பாஷாவின்‌ 
குடும்பத்தார்‌ இஸ்ரவேல்‌ தேசத்தில்‌ 
இருபத்தாறு வருஷங்கள்‌ ராஜ்யபாரம்‌ 
பண்ணுகிறார்கள்‌ (1இராஜா 151-7). 


பாஷாவின்‌  இராணுவத்தலைவர்களில்‌ 
ஒருவனாகிய சிம்ரி என்பவன்‌ பாஷாவின்‌ 
குமாரனாகிய ஏலா என்பவனை 
வெட்டிக்கொன்‌ றுபோடுகிறான்‌ 
(இராஜா 158-14), சிம்ரி ஏழுநாள்‌ 
மாத்திரமே. ராஜாவாயிருக்கிறான்‌ 
(இராஜா 1515-20) 


இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ இரண்டு 
வகுப்பாய்‌ பிரிகிறார்கள்‌. பாதி ஜனங்கள்‌ 
திம்னியையும்‌, மீதி ஜனங்கள்‌ உம்ரியையும்‌ 
பின்பற்றுகிறார்கள்‌. உம்ரிமின்‌ ராஜ்யபாரம்‌ 
பலக்கிறது (1இராஜா 15:21-28). 

காப்‌ இஸ்ரவேலின்மேல்‌ 
ராஜாவாகிறான்‌ (1இராஜா 15:29-33). எரிகோ 
பட்டணம்‌ மறுபடியும்‌. கட்டப்படுகிறது. 
(இராஜா 15:34). இக்காலத்தில்‌ யூதாதேசம்‌ 
அமைதியாயிருக்கிறது. அங்கே சகலமும்‌ 
நன்றாயிருக்கிறது. 


பாஷா, ஏலா, சிம்ரி. 
1இராஜா 16:1-14 


3 இராஜா 161. பாஷாவுக்கும்‌ 
விரோதமாகக்‌ கர்த்தருடைய வார்த்தை 
ஆனானியின்‌ குமாரனாகிய 
வெகூவுக்கு உண்டாயிற்று, அவர்‌: 


1 இராஜாக்கன்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


1இராஜா 16:2. நான்‌ உன்னைத்‌ 
தூனிலிருத்து உயர்த்தி, உன்னை என்‌: 
ஜனமாகிய இஸ்ரவேலின்‌ மேல்‌ 
தலைவனாக வைத்திருக்கையில்‌, தீ 
யெரொயெயாமின்‌ வழியிலே நடத்து, 
என்‌ ஜனமாகிய இஸ்ரவேல்‌ தங்கள்‌: 
பாவங்களால்‌ எனக்குக்‌ 
கோபமுண்டாக்கும்படி அவர்களைப்‌ 
பாவஞ்செய்யப்பண்ணுகிறபடியினால்‌, 


1இராஜா 16:3. இதோ, நான்‌ பாஷாவின்‌ 
பின்னடி, யாரையும்‌ அவன்‌ வீட்டாரின்‌ 
பின்னடி யாரையும்‌ அழித்துப்போட்டு, 
உன்‌ வீட்டை நேபாத்தின்‌ குமாரனாகிய 
யெரோயெயாமின்‌ வீட்டைப்போல்‌ 
ஆக்குவேன்‌. 


1இராஜா 16:4. பாஷாவின்‌ சந்ததியிலே 
பட்டணத்தில்‌ சாகிறவனை நாய்கள்‌ 
தின்னும்‌; வெளியிலே சாகிறவனை 
ஆகாயத்துப்‌ பறவைகள்‌ தின்னும்‌ 
என்றார்‌. 


இராஜா 185. பாஷாவின்‌ மற்ற 
வர்த்தமானங்களும்‌, அவன்‌ செய்ததும்‌, 
அவனுடைய வல்லமையும்‌, இஸ்ரவேல்‌ 
ராஜாக்கவின்‌ நானாகமப்‌ புஸ்தகத்தில்‌ 
அல்லவோ எழுதியிருக்கிறது. 


1இராஜா 16:8. பாஷா தன்‌ 
பிதாக்கனளோடே  தித்திரையடைந்து 
திர்சாவில்‌ அடக்கம்பண்ணப்பட்டான்‌; 
அவன்‌ குமாரனாகிய ஏலா அவன்‌ 


ஸ்தானத்தில்‌ ராஜாவானான்‌. 


1இராஜா 16:7. பாஷா தன்‌ கைகளின்‌ 
செய்கையால்‌ கர்த்தருக்குக்‌ 
கோபமுண்டாக்கி, அவர்‌ பார்வைக்குக்‌ 
செய்த எல்லாப்‌ 
பொல்லாப்பினிமித்தமும்‌, அவன்‌. 
யெரொயெயாமின்‌ வீட்டாரை 
வெட்டிப்போட்ட தினிமித்தமும்‌, 
'இவர்களைப்போல்‌ ஆவான்‌ என்று 
அவனுக்கும்‌, அவன்‌ வீட்டுக்கும்‌ 
விரோதமாக. ஆனானிமின்‌. 
குமாரனாகிய என்னும்‌ 
தீர்க்கதரிசியினால்‌ கர்த்தருடைய 
வார்த்தை பின்னும்‌ உண்டாயிற்று. 


யெகூ 





i= FTN 
TT 


1இராஜா 18:8. யூதாவின்‌ ராஜாவான 
ஆசாவின்‌ இருபத்தாறாம்‌ வருஷத்திலே. 
பாஷாவின்‌ குமாரனாகிய ஏலா. 
இஸ்ரவேலின்‌ மேல்‌ திர்சாவிலே. 
ராஜாவாகி. இரண்டு வருஷம்‌ 
அரசாண்டான்‌. 


3 இராஜா 16:9. இரதங்கவில்‌ 
பாதியங்குக்குத்‌ தலைவனாகிய சிம்சி 
என்னும்‌ அவன்‌ ஊழியக்காரன்‌ 
அவனுக்கு விரோதமாய்க்‌. 
கட்டுப்பாடுபண்ணி, அவன்‌ திர்சாவிலே 
அவ்விடத்து அரமனை 
உக்கிராணக்காரனாகிய  அச்சானிண்‌ 
வீட்டிலே குடித்து. 
வெறிகொண்டிருக்கையில்‌, 


1இராஜா 16:10. சிம்ரி உன்னே புகுந்து, 
யூதாவின்‌ ராஜாவாகிய ஆசாவின்‌ 
இருபத்தேழாம்‌ வருஷத்தில்‌ அவனை 
வெட்டிக்‌ கொன்று போட்டு, அவன்‌ 
ஸ்தானத்தில்‌ ராஜாவானான்‌.. 


1இராஜா 18:11. அவன்‌ ராஜாவாகி, 
சிங்காசனத்தின்மேல்‌ உட்கார்த்தபோது, 
அவன்‌ பாஷாவின்‌ வீட்டாரையெல்லாம்‌. 
வெட்டி. ப்போட்டான்‌; அவன்‌ 
இனத்தாரையாகிலும்‌, அவன்‌ 
சிநேகிதரையாகிலும்‌, ௬வரில்‌ நீர்‌ விடும்‌ 
ஒரு நாயையாகிலும்‌ அவன்‌ உயிரோடே. 
வைக்கவில்லை. 


3இராஜா 18:12. அப்படியே பாஷாவும்‌, 
அவன்‌ குமாரனாகிய ஏலாவும்‌, தங்கள்‌. 
விக்கிரகங்களினாலே 


செய்யப்பண்ணினதுமான 
அவர்களுடைய 
பாவங்களினிமித்தமும்‌, 


1இராஜா 168. 
'தீர்க்கதரிசியாகிய யெகூவினால்‌ 
பாஷாவைக்குறித்துச்‌ சொல்லியிருந்த 
அவருடைய வார்த்தையின்‌ படியே, 
சிம்ரி பாஷாவின்‌ வீட்டாரையெல்லாம்‌. 
அழித்தூப்போட்டான்‌.. 


கர்த்தர்‌ 


1 இராஜாக்கன்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


1இராஜா 1644. ஏலாவின்‌ மற்ற 
வர்த்தமானங்களும்‌, அவன்‌ செய்தவை 
யாவும்‌ இஸ்ரவேல்‌ ராஜாக்களின்‌ 
நானாகமப்‌ புஸ்தகத்தில்‌ அல்லவோ 
எழுதியிருக்கிறது. 


விக்கிரகங்களை 

ஆராதிக்கிறான்‌. இவன்‌ ராஜதந்திரமுள்ளவன்‌. 
பாஷாவை. 

இஸ்ரவேல்‌. 

தேசத்திற்காக சுறுசுறுப்பாய்‌ உழைக்கிறான்‌. 
ஆனாலும்‌ பாஷா. கர்த்தரைவிட்டு விலகி 
விக்கிரகங்களைப்‌ பின்பற்றிப்போகிறான்‌. 
இதனால்‌ பாஷா தன்னுடைய 
குடும்பத்தின்மீது. அழிவை கொண்டு 
வருகிறான்‌. பாஷாவின்‌ குடும்பத்தார்‌ 
அழிந்துபோவார்கள்‌ என்று தீர்க்கதரிசனம்‌ 


விரோதமாகக்‌. 
ஆனானியின்‌ 
உண்டாயிற்று 
பாஷாவை 
எச்சரிக்கிறார்‌ கர்த்தருடைய 
எச்சரிப்பின்‌ வார்த்தைகளுக்கு 
செவிகொடுத்து, தன்னுடைய பாவங்களுக்கு 
மனந்திரும்பவேண்டும்‌. பாஷாவின்‌ இருதயம்‌ 
புதுப்பிக்கப்படவேண்டும்‌. அப்போது பாஷா 
தனக்கு வரப்போகும்‌ அழிவுக்கு 
தப்பித்துக்கொள்ளலாம்‌. 


குமாரனாகிய 


இராஜா 


யெகூவுக்கு 
169). கர்த்தர்‌ 
பாஷா 


பாஷா தன்‌ பாவங்களுக்கு 
மனந்திரும்பவில்லையென்றால்‌ கர்த்தருடைய 
நியாயத்தீர்ப்பு அவன்மீது வரும்‌. 
்வ்‌ அலு குடம்பத்தாருக்கும்‌ 
அழிவு பாஷாவின்‌ 

தகக. அதுகள்‌ தர்‌ 
வருகிறது. கர்த்தர்‌ தம்முடைய நீதியை 
நிலைநாட்ட தமக்கு சித்தமானவர்களை, 
தம்முடைய கருவிகளாகப்‌ பயன்படுத்துவார்‌. 


ஆனானியின்‌ குமாரனாகிய யெகூ 
என்பவன்‌ மூலமாய்‌ பாஷாவுக்கு விரோதமான 
கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று. 
ஆனானி ஒரு  ஞானதிருஷ்டிக்காரன்‌. 
அதாவது, அவன்‌ ஒரு தீர்க்கதரிசி. இவன்‌ 
யூதாவின்‌ ராஜாவாகிய ஆசாவக்கு 
விரோதமாக கர்த்தருடைய வார்த்தையை 
தீர்க்கதரிசனமாய்ச்‌ சொன்னான்‌. 





i FTN 
TT 


“அக்காலத்திலே 
ஞானதிருஷ்டிக்காரனாகிய அனானி 
யூதாவின்‌ ராஜாவாகிய ஆசாவினிடத்தில்‌ 
வந்து, அவனை நோக்கி: நீர்‌ உம்முடைய 
தேவனாகிய கர்த்தரைச்‌ சார்ந்துகொள்ளாமல்‌, 
சீரியாவின்‌ ராஜாவைச்‌ 
சார்ந்துகொண்டபடியினால்‌, சீரியா ராஜாவின்‌ 
இராணுவம்‌ உமது கைக்குத்தப்பிப்போயிற்று” 
(நோளா 16:77. 

ஆனானியின்‌ குமாரனாகிய யெகூ ஒரு 
வாலிபன்‌. கர்த்தர்‌ யெகூவுக்கு ஆபத்தான 
ஊழியத்தைக்‌ கொடுக்கிறார்‌. இவன்‌ 
இஸ்ரவேலின்‌ ராஜாவாகிய  பாஷாவுக்கு 
விரோதமாக கர்த்தருடைய வார்த்தையை 
தீர்க்கதரிசனமாய்ச்‌ சொல்லவேண்டும்‌. 


யெகூட கர்த்தருடைய தீர்க்கதரிசியாக 
அநேக வருஷங்களுக்கு ஊழியம்‌ செய்கிறான்‌. 
இவன்‌ 


யோசபாத்தையும்‌ கர்த்தருடைய நாமத்தினால்‌ 
குடிந்துகொள்கிறான்‌. 


"அப்பொழுது 
குமாரனாகிய 
ஞானதிருஷ்டிக்காரன்‌ புறப்பட்டு, அவனை: 
சந்தித்து, ராஜாவாகிய யோசபாத்தை நோக்கி: 
துன்மார்க்கனுக்குத்‌ துணைநின்று. கர்த்தரைப்‌ 
பகைக்கிறவர்களை நீர்‌ சிநேகிக்கலாமா? 


விக்கிரகத்தோப்புகளை தேசத்தை கற்ற, 

தேவனைத்‌ தேட உம்முடைய இருதயத்தை 
விஷயத்தில்‌ நன்மையான 
உம்மிடத்தில்‌ காணப்பட்டது. 

உண்டு என்றான்‌” (2நாளா 19:23) 


இஸ்ரவேல்‌ ராஜாக்களின்‌ 
வர்த்தமான புஸ்தகங்களை எழுதினவன்‌ 
என்று வேதபண்டிதர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. 
'சபாத்தின்‌ ஆதியந்தமான மற்ற 
வர்த்தமானங்கள்‌ இஸ்ரவேல்‌ ராஜாக்களின்‌ 
புஸ்தகத்தில்‌ கண்டிருக்கிற ஆனானியின்‌ 
குமாரனாகிய யெகூவின்‌ வசனங்களில்‌ 
எழுதியிருக்கிறது” (நோளா 20:34). 


யெகூ 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


கர்த்தர்‌ 
நன்மைகளை 
சாதாரணமாகயிருந்த பாஷாவை 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்மீது தலைவனாக 
வைத்திருக்கிறார்‌. கர்த்தர்‌ பாஷாவுக்கு 
செய்த நன்மைகளை யெகூ அவனுக்கு 
நினைவுபடுத்துகிறான்‌. “நான்‌ உன்னைத்‌ 
தூளிலிருந்து உயர்த்தி, உன்னை என்‌ 
ஜனமாகிய இஸ்ரவேலின்மேல்‌ தலைவனாக 
வைத்திருக்கையில்‌", 1இராஜா 16:2) என்று 
கர்த்தர்‌ பாஷாவுக்கு செய்த நன்மைகளை, 
கர்த்தருடைய நாமத்தினால்‌ 

அறிவிக்கிறான்‌. 

பாஷா கர்த்தரைவிட்டு 
விலகிப்போயிருக்கிறான்‌. கர்த்தரோ 
இஸ்ரவேல்‌ தேசத்தை ராஜ்யபாரம்பண்ணும்‌ 
அதிகாரத்தை ஒரு துன்மார்க்கனுடைய 
கைகளில்‌. ஒப்புக்கொடுத்திருக்கிறார்‌. 
இஸ்ரவேல்‌ தேசத்தின்‌ சரித்திரத்தில்‌, ஒரு 
முக்கியமான காலத்தில்‌ கர்த்தர்‌ பாஷாவை 
உயர்த்தி அவனை இஸ்ரவேல்‌ ஜனத்தின்மேல்‌ 
தலைவனாக வைத்திருக்கிறான்‌. 


கர்த்தர்‌ தனக்கு செய்த நன்மைக 
பவத தன்றிதன்களாவ்குக எனா 
அவன்‌ கர்த்தருடைய கற்பனைகளுக்கு 
கீழ்ப்படியவில்லை. அ 
அடிச்சுவடுகளைப்‌ பின்பற்றவில்லை. 
யெரொபெயாமின்‌ வழியிலே நடக்கிறான்‌. 
அவனைப்போல விக்கிரகங்களை 
ஆராதிக்கிறான்‌. 

கர்த்தர்‌ பாஷாலிடம்‌, “நீ 
யெரொபெயாமின்‌ வழியிலே நடந்து, என்‌ 
ஜனமாகிய இஸ்ரவேல்‌ தங்கள்‌ பாவங்களால்‌ 
எனக்குக்‌ 'கோபமுண்டாக்கும்படி 
அவர்களைப்‌  பாவஞ்செய்யப்பண்ணுகிறாய்‌" 
இராஜா 16:2) என்று சொல்லுகிறார்‌. 


பாஷா கர்த்தருக்கு விரோதமாக 
பாவம்‌ செய்வதோடு, அவன்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனங்களையும்‌ பாவம்‌ செய்யப்பண்ணுகிறான்‌. 
அவன்‌ விக்கிரகங்களை ஆராதிப்பதோடு, 
இஸ்ரவேல்‌ ஜனங்களையும்‌ க்கிரகங்களை 
ஆராதிப்பதற்கு வழிநடத்துகிறான்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ கர்த்தரை 
ஆராதியாமல்‌, நரகலான விக்கிரகங்களை 
ஆராதிக்கிறார்கள்‌. 





i= a 
TT 


இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
'சர்வவல்லமையுள்ளவர்‌. அவரே 
சர்வசிருஷ்டிகர்‌. பாஷாவோ மனுஷருடைய 
கைகளினால்‌ விக்கிரங்களை செய்து. 
அவற்றை தெய்வங்களாக ஆராதிக்கிறான்‌. 
இதனால்‌ கர்த்தருக்கு 
விக்கிரகங்களை ஆராதிக்கிற 
ஜனத்தார்மீதம்‌ கோபம்‌ உண்டாகிறது. 
கர்த்தருடைய ஜனமாகிய இஸ்ரவேலர்‌ 
தங்கள்‌ பாவங்களால்‌ கர்த்தருக்கு 
கோபமுண்டாக்குகிறார்கள்‌. 

கர்த்தர்‌ யெரொபெயாமின்‌ வீட்டை 
அழித்துப்போட்டார்‌. பாஷா யெரொபெயாமின்‌ 
குமாரனாகிய நாதாபுக்கு விரோதமாய்‌ 
கட்டுப்பாடுபண்ணி, அவனை 
கிபெத்தோனிலே வெட்டிப்போட்டான்‌. 
அதன்பின்பு அவன்‌ யெரொபெயாமின்‌: 
வீட்டாரையெல்லாம்‌ வெட்டிப்போட்டான்‌. 
யெரொபெயாம்‌ கர்த்தருக்கு விரோதமாய்ப்‌ 
பாவம்‌ செய்ததினால்‌, கர்த்தருடைய 
நியாயத்தீர்ப்பு அவனுடைய குடும்பத்தார்மீது 
வந்தது. 


ப்பொழுது பாஷா யெரொபெயாமின்‌ 
வழியிடே க்கிறான்‌, ம்‌ 


அவனும்‌ 
யெரொபெயாமைப்போல, இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாரை பாவம்‌ செய்யப்பண்ணுகிறான்‌. 
ஆகையினால்‌ கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு 
பாஷாவின்மீதும்‌ வருகிறது. 


கர்த்தர்‌ பாஷாவுக்‌( விரோதமாக. 
தம்முடைய நயாயத்திர்ப்பை சொல்லுகிறார்‌ 
"இதோ, நான்‌ பாஷாவின்‌ பின்னடி யாரையும்‌ 
அவன்‌ வீட்டாரின்‌ பின்னடி யாரையும்‌: 
'அழித்துப்போட்டு, உன்‌ வீட்டை நேபாத்தின்‌ 
குமாரனாகிய யெரோபெயாமின்‌ 
வீட்டைப்போல ஆக்குவேன்‌" (1இராஜா 16:3) 
என்று பாஷாவுக்கு விரோதமான 
கர்த்தருடைய வார்த்தை யெகூவின்‌ மூலமாய்‌ 
உண்டாயிற்று. 


யெரொபெயாமின்‌ வீட்டாரை 
அழிப்பதற்கு பாஷா காரணமாயிருந்தான்‌. 
இப்போது பாஷாவும்‌ யெரொபெயாமைப்போல. 
பாவம்‌ செய்வதினால்‌, அவனுக்கு வந்த 
பால, பாஷாவுக்கும்‌ அழிவு வரும்‌. 
பெரொபெயாமின்‌ வீட்டைப்போல பாஷாவின்‌ 
ந்‌ 'பாஷாவின்‌ 
சாகிறவனை 


ஆகாயத்துப்‌ பறவைகள்‌ தின்னும்‌" 
(இராஜா 16:4) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


பாஷாவின்‌ மற்ற வர்த்தமானங்களும்‌, 
அவன்‌ செய்ததும்‌, அவனுடைய வல்லமையும்‌, 
இஸ்ரவேல்‌ ராஜாக்களின்‌ நாளாகமப்‌ 
புஸ்தகத்தில்‌ அல்லவோ எழுதியிருக்கிறது. 
பாஷா தன்‌ பிதாக்களோடே நித்திரையடைந்து 
திர்சாவில்‌ அடக்கம்பண்ணப்படுகிறான்‌ ; 
அவன்‌ குமாரனாகிய ஏலா அவன்‌ 
ஸ்தானத்தில்‌. aan 
(இராஜா 16:58). 


பாஷாவுக்கு விரோதமாக கர்த்தருடைய 
வார்த்தை அறிவிக்கப்பட்டாலும்‌, 
கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு பாஷாவின்மீது, 
உடனே  நிறைவேற்றப்படவில்லை. பாஷா 
இஸ்ரவேல்‌ தேசத்தை ராஜ்யபாரம்‌ பண்ணி 
சமாதானத்தோடு மரித்துப்போகிறான்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ அவனை திர்சாவிலே 
அடக்கம்பண்ணுகிறார்கள்‌. 

கர்த்தர்‌ பாஷாவின்‌ சந்ததியைப்பற்றிச்‌ 
சொன்னபோது, “பாஷாவின்‌ சந்தியிலே. 
பட்டணத்தில்‌ சாகிறவனை நாய்கள்‌ தின்னும்‌: 
வெளியிலை  சாகிறவனை  ஆகாயத்துப்‌ 
பறவைகள்‌ தின்னும்‌" (1இராஜா 16:4) என்று 
சொன்னார்‌. ஆனால்‌ பாஷாவுக்கு, இங்கு 
சொல்லப்பட்டிருக்கிற பிரகாரம்‌ மரணம்‌. 
உண்டாகவில்லை. பாஷாவின்‌ பிரேதத்தை 
நாங்களோ அல்லது ஆகாயத்துப்‌ 
பறவைகளோ தின்னவில்லை. பாஷா தன்‌ 
பிதாக்களோடே நித்திரையடைகிறான்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ பாஷாவை திர்சாவிலே 
அடக்கம்பண்ணுகிறார்கள்‌. 

யூதாவின்‌ ராஜாவான ஆசாவின்‌. 
இருபத்தாறாம்‌ வருஷத்திலே பாஷாவின்‌: 
குமாரனாகிய ஏலா இஸ்ரவேலின்மேல்‌ 
திர்சாவிலே ராஜாவாகி இரண்டு வருஷம்‌ 
அரசாளுகிறான்‌ (1இராஜா 16:8). 


யெரொபெயாமின்‌ குமாரனாகிய 
நாதாபைப்போல, பாஷாவின்‌ குமாரனாகிய 
ஏலாவம்‌ இரண்டு வருஷம்‌ மாத்திரமே 
ராஜ்யபாரம்பண்ணுகிறான்‌. நாதாபை பாஷா 
வெட்டிப்போட்டான்‌. ஏலாவை அவனுடைய 
படைத்தலைவர்களில்‌ ஒருவனாகிய சிம்ரி 
என்பவன்‌ வெட்டிப்போடுகிறான்‌. கர்த்தர்‌ 
பாஷாவின்‌ வீட்டை  யெரொபெயாமின்‌ 
வீட்டைப்போலாக்குவதாக சொன்னார்‌. 
அதன்‌ பிரகாரம்‌ வயெரொபெயாமின்‌ 
வீட்டைப்போல பாஷாவின்‌ வீடும்‌ ஆயிற்று. 





i al 
TT 


நாதாபுக்கு 
மரணமுண்டாயிற்று. நாதாபும்‌ 
அனைத்தும்‌ பெலிஸ்‌; 
பட்டணமான 
முற்றிக்கைப்போட்டிருக்கையில்‌, பாஷா 
நாதாபை கிபெத்தோனிலே வெட்டிப்போட்டான்‌. 
நாதாப்‌ யுத்தத்தில்‌ பங்குபெற்றபோது, 
பாஷா. அவனைக்‌ கொன்றுபோட்டான்‌ 
இராஜா 15:27). 


கண்ணியமான. 


யுத்தக்களத்தில்‌ 
ஏலா... திர்சாவிலே 
அரண்மனை 
அர்சாவின்‌ 

குடித்து 


ஏலாவுக்கு 
மரணமுண்டாகவில்லை. 
அல்விடத்து 
உக்கிராணக்காரனாகிய 
கல்‌. ்‌ ்‌ 
வெறித்துக்கொண்டிருக்கிறான்‌. அப்போது 
ஏலாவுக்கு மரணமுண்டாகிறது. குடித்து 
வெறிக்கும்போது உண்டாகும்‌ மரணம்‌. 
அவமானமான மரணமாகும்‌. 


இரதங்களில்‌ பாதிபங்குக்குத்‌ 
தலைவனாகிய சிம்ரி என்னும்‌ ஏலாவின்‌ 
ஊழியக்காரன்‌ ஏலாவுக்கு விரோதமாய்க்‌. 
கட்டுபபடுபண்ணுகிறான்‌. ஏன பட 


கவ ப கவன அர்சாவின்‌ “வீட்டிலே 
குடித்து, வெறிகொண்டிருக்கிறான்‌. 
அப்பொழுது சிம்ரி உள்ளே புகுந்து, யூதாவின்‌ 
ராஜாவாகிய ஆசாவின்‌ இருபத்தேழாம்‌. 
வருஷத்தில்‌ அவனை வெட்டிக்‌ கொன்று 
போட்டு, அவன்‌ ஸ்தானத்தில்‌ ராஜாவாகிறான்‌ 
இராஜா 16910). 


ஏலா யுத்தக்களத்திலே 
இருக்கவேண்டியவன்‌. ஆனால்‌ அவனோ 
சோம்பேறியாக, அர்சாவின்‌ வீட்டிலே குடித்து 
வெறிகொண்டிருக்கிறான்‌. அவன்‌ 
யுத்தக்களத்திற்குப்போகாமல்‌ ஒருவனுடைய 
வீட்டிலே தங்கியிருக்கிறான்‌. மனுஷர்‌ குடித்து 
'வெறிகொண்டிருக்கும்போது அவர்களுக்கு 
மரணம்‌ சடுதியில்‌ வரும்‌. அதிகமாக 
குடிக்கிறவர்கள்‌ சரீர ஆரோக்கியம்‌ 
கெட்டுப்போய்‌. சீக்கிரத்தில்‌ 
செத்துப்போவார்கள்‌. 


, குடிகாரருக்கு பூரண ஆயுசு இருக்காது. 
த்தின்‌ 


கொன்றுபோட்டதுபோல, சிம்ரி ஏலாவை. 
எளிதாக வெட்டிக்கொன்றுபோடுகிறான்‌. 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


ஏலாவால்‌ 

பாதுகாத்துக்கொள்ள முடியவில்லை. ஏலா 

வெறிகொண்டிருந்தபோது சிம்ரி 

புகுந்து அவனை 
வெட்டிக்கொன்றுபோடுகிறான்‌. 


சிம்ரி ஏலாவைக்‌ கொன்றதோடு 
அமைதியாகிவிடவில்லை. சிம்ரி ராஜாவாகி, 
சிங்காசனத்தின்‌ மேல்‌ உட்கார்ந்தபோது. 
அவன்‌. பாஷாவின்‌ வீட்டாரையெல்லாம்‌ 
வெட்டிப்போடுகிறான்‌; பாஷாவின்‌ 
இனத்தாரையாகிலும்‌, அவன்‌ 
சிநேகிதரையாகிலும்‌, சுவரில்‌ நீர்‌ விடும்‌ ஒரு 
நாயையாகிலும்‌ சிம்ரி உயிரோடே 
வைக்கவில்லை (1இராஜா 16:11/ 


அப்படியே பாஷாவும்‌, அவன்‌ 
குமாரனாகிய ஏலாவும்‌, தங்கள்‌ வீணான 
விக்கிரகங்களினாலே இஸ்ரலேலின்‌ 
தேவனாகிய கர்த்தருக்குக்‌ கோபமுண்டாக்கிச்‌ 
செய்ததும்‌ இஸ்ரவேலைர்‌ 
செய்யப்பண்ணினதுமான அவர்களுடைய 
எல்லாப்‌ பாவங்களினிமித்தமும்‌, கர்த்தர்‌ 
தீர்க்கதரிசியாகிய யெகூவினால்‌, 
பாஷாவைக்குறித்துச்‌ சொல்லியிருந்த 
வார்த்தையின்படியே, சிம்ரி 
்‌ வீட்டாரையெல்லாம்‌. 
அழித்துப்போடுகிறான்‌ (1இராஜா 16:123) 
ஏலாவின்‌ மற்ற வர்த்தமானங்களும்‌, 
அவன்‌ செய்தவை யாவும்‌ இஸ்ரவேல்‌ 
ராஜாக்களின்‌ நாளாகமப்‌ புஸ்தகத்தில்‌ 
அல்லவோ எழுதியிருக்கிறது (1இராஜா 16:14) 


சிம்ரி, உம்ரி, திப்னி 
1இராஜா 16:15-28 


1இராஜா 16:15. யூதாவின்‌ ராஜாவாகிய 
ஆசாவின்‌ இருபத்தேழாம்‌ வருஷத்திலே 
சிம்ரி 'திர்சாவிலே. ஏழுநான்‌ 
ராஜாவாயிருத்தான்‌; ஜனங்கள்‌ 
அப்பொழுது பெலிஸ்தருக்கு இருக்கிற 
கியெத்தோனுக்கு எதிராகப்‌ 
ஙாளயமிறங்கியிருத்தார்கள்‌.. 





i FTE 
TT 


1இராஜா 16-16. சிம்மி 
கட்டுப்பாடுபண்ணி, ராஜாவைக்‌. 
கொன்றுபோட்டான்‌ என்பதை அங்கே. 
பானயமிறங்கின ஜனங்கள்‌ 
கேட்டபோது, இஸ்ரவேலரெல்லாம்‌ 
அத்நானிலேதானே பானயத்திலே. 
படைத்தலைவனாகிய உம்ரியை 
'இஸ்ரவேல்மேல்‌ ராஜாவாக்கினார்கன்‌.. 


1இராஜா 16: 


. அப்பொழுது உம்சியும்‌ 
அவனோடே, 


கூட இஸ்ரவேல்‌ 
அனைத்தும்‌ கிபெத்தோனிலிருத்து 
வந்து, திர்சாவை முற்றிக்கை 
போட்டார்கள்‌. 


3918. பட்டணம்‌ 
சிம்ரி கண்டபோது, 
வீடாகிய 


1இராஜா 
ிடிபட்டதைச்‌ 
அவன்‌ ராஜாவின்‌. 
அரமனைக்குன்‌ பிரவேசித்து, தான்‌ 
இருக்கிற ராஜ அரமனையைத்‌ 
திக்கொளுத்தி, அதிலே செத்தான்‌. 


இராஜா 16:19. அவன்‌ கர்த்தரின்‌ 
பார்வைக்குப்‌ பொல்லாப்பானதைச்‌. 
செய்து, யெரொயெயாமின்‌ வழியிலூம்‌ 
அவன்‌ இஸ்ரவேலைப்‌ 
பாவஞ்செய்யப்பண்ணின அவன்‌ 
பாவத்திலும்‌ நடந்ததினால்‌, 
கட்டிக்கொண்ட அவனுடைய 
பாவங்களினிமித்தம்‌ அப்படி, நடத்தது. 


இராஜா 16:20, சிம்ரியின்‌ மற்‌; 
வர்த்தமானங்களும்‌, அவன்‌ பண்ணின 
அவனுடைய கட்டுப்பாடும்‌ இஸ்ரவேல்‌ 
ராஜாக்களின்‌ நானாகமப்‌ புஸ்தகத்தில்‌ 
அல்லவோ எழுதியிருக்கிறது. 


1இராஜா 16:21. அப்பொழுது 
இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ இரண்டு 
வகுப்பாய்ப்‌ பிரிந்து, பாதி ஜனங்கள்‌ 
கீனாத்தின்‌ குமாரனாகிய திய்னியை 
ராஜாவாக்க அவனைப்‌ 
பின்பற்றினார்கள்‌; பாதி ஜனங்கள்‌ 
உம்ரியைப்‌ பின்பற்றினார்கள்‌. 


1 இராஜாக்கன்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


1இராஜா 16:22. ஆனாலும்‌ கீனாத்தின்‌ 
குமாரனாகிய திய்னியைப்‌ பின்பற்றின 
ஜனங்களைப்‌ பார்க்கிலும்‌, உம்ரியைப்‌ 
பின்பற்றின ஜனங்கள்‌. 
பலத்துப்போனார்களன்‌; திய்னி. 
செத்துப்போனான்‌; உம்ரி 
அரசாண்டான்‌. 


1இராஜா 16:23. யூதாவின்‌ ராஜாவாகிய 
ஆசாவின்‌ முப்பத்தோராம்‌ வருஷத்தில்‌, 
உம்ரி இஸ்ரவேல்மேல்‌ ராஜாவாகி, 
பன்னிரண்டு வருஷம்‌ 
ராஜ்யபாரம்பண்ணினான்‌;; அவன்‌ 
திர்சாவிலே ஆறுவருஷம்‌ அரசாண்டு, 


1இராஜா 16:24. பின்பு சேமேரின்‌ 

கையிலிருந்து சமாரியா மலையை 

இரண்டு தாலந்து வெள்ளிக்கு வாங்கி, 

மலையின்மேல்‌ ஒரு 

கட்டி, அதற்கு 

எஜமானாயிருந்த 

சேமேருடைய பேரின்படியே சமாரியா 
என்னும்பேரைத்‌ தரித்தான்‌. 


1இராஜா 16:25. உமரி கர்த்தரின்‌ 


பார்வைக்குப்‌ பொல்லாப்பானதைச்‌. 
செய்து, தனக்கு. முன்னிருந்த. 
எல்லாரைப்பார்க்கிலும்‌ கேடாய்‌ நடந்து, 


1இராஜா 16:96. நேபாத்தின்‌ 
குமாரனாகிய பயெரொயபெயாமின்‌ ௪௧ல. 
வழியிலும்‌, இஸ்ரவேலின்‌ தேவனாகிய 
கர்த்தருக்குத்‌ தங்கள்‌. வீணான 
விக்கிரகங்கனாலே கோபம்‌ 
முட்டும்படியாய்‌ இஸ்ரவேலைப்‌ 
பாவஞ்செய்யப்‌ பண்ணின அவனுடைய 
பாவங்களிலும்‌ நடந்தான்‌. 


1இராஜா 16:27. உம்ரி செய்த 
அவனுடைய மற்ற வர்த்தமானங்களும்‌, 
அவன்‌ காண்பித்த. வல்லமையும்‌, 
இஸ்ரவேல்‌ ராஜாக்களின்‌ நானாகமப்‌ 
புஸ்தகத்தில்‌ அல்லவோ 
எழுதியிருக்கிறது. 


1இராஜா 16:28. 
பிதாக்களோடே. 
சுமாரியாவிலே 
பண்ணப்பட்டான்‌; 
குமாரானாகிய ஆகாப்‌. 
ஸ்தானத்தில்‌ ராஜாவானான்‌. 


உம்ரி தன்‌ 
இித்திரையடைத்து, 
அடக்கம்‌. 
அவன்‌ 
அவன்‌ 





i= THEN 
TT 


சிம்ரி, 

மூன்றுபேரும்‌ 

ராஜாசனத்திற்காக 

போடுகிறார்கள்‌. 

மேட்டிமையுமுள்ளவர்கள்‌, 

சண்டைபோட்டு, 

அழித்துக்‌ கொள்வார்கள்‌. 

அவர்கள்‌ 

அவர்களையும்‌ அழித்துப்போடுவார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ 

குழப்பமுண்டாயிற்று. சிம்ரி ஏலாவை 

வெட்டிக்கொன்‌ றுபோடுகிறான்‌. சிம்ரியால்‌. 

நீண்டகாலத்திற்கு இஸ்ரவேல்‌ தேசத்தின்மீது 

ராஜ்யபாரம்பண்ண முடியவில்லை. சிம்ரி 

திர்சாவிலே ஏழுநாள்‌ மாத்திரமே 

ராஜாவாயிருக்கிறான்‌. அப்போது இஸ்ரவேலர்‌ 
ல்லோரும்‌ தங்கள்‌ படைத்தலைவனாகிய 

உம்ரியை இஸ்ரவேல்மேல்‌ 

ராஜாவாக்குகிறார்கள்‌. 

இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 

எல்லோரும்‌ உம்ரியை இஸ்ரவேலுக்கு 

ராஜாவாக ஏற்றுக்கொள்ளவில்லை. 

இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ இரண்டு வகுப்பாய்ப்‌ 

பிரிந்து பாதி ஜனங்கள்‌ கீனாத்தின்‌ 
திப்னியை  ராஜாவாக்க 
பின்பற்றுகிறார்கள்‌: பாதி 

உம்ரியைப்‌ பின்பற்றுகிறார்கள்‌ 
கீனாத்தின்‌ குமாரனாகிய 
பின்பற்றின்‌ ஜனங்களைப்‌ 
உம்ரியைப்‌ பின்பற்றின 

பலத்துப்போகிறார்கள்‌; 

செத்துப்போகிறான்‌:: உம்ரி 

ராஜ்யபாரம்பண்ணுகிறான்‌ 


ஆனால்‌, 


பார்க்கிலும்‌, 
ஜனங்கள்‌ 
திப்னி 
இஸ்ரவேலை 
(இராஜா 16:21,22). 


உமரி இஸ்ரவேலுக்கு 
ராஜாவானபோது, இஸ்ரவேல்‌ தேசத்தில்‌ 
ஏற்பட்ட குழப்பங்கள்‌ முடிவுக்கு வருகிறது. 
ஏலாவின்‌ 'படைத்தலைவர்களில்‌ 
ஒருவனாகிய சிம்ரி ஏலாவுக்கு விரோதமாக 
கட்டுப்பாடுபண்ணி, அவனை 
வெட்டிக்கொன்றுபோடுகிறான்‌. அப்பொழுது. 
இஸ்ரவேலர்‌ எல்லோரும்‌ கிபெத்தோனிலே 
இருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ பெலிஸ்தரின்‌ 
பட்டணமாகிய கிபெத்தோனுக்கு விரோதமாய்‌ 
முற்றிக்கைப்போட்டிருக்கிறார்கள்‌. 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


தாவின்‌ ராஜாவாகிய 
இருபத்தேறாம்‌ வருஷத்திலே. 
திர்சாவிலே. ப்பட்‌ ராஜாவாயிருக்கிறான்‌;: 
ஜனங்கள்‌ அப்பொழுது பெலிஸ்தருக்கு 
இருக்கிற கிபெத்தோனுக்கு 
எதிராகப்‌ பாளயமிறங்கியிருக்கிறார்கள்‌ 
இராஜா 1615 


சிம்ரி கட்டுப்பாடுபண்ணி, ராஜாவைக்‌ 
கொன்றுபோட்டான்‌ என்பதை அங்கே 
பாளயமிறங்கின ஜனங்கள்‌ 
கேள்விப்படுகிறார்கள்‌, அப்போது, 
இஸ்ரவேலரெல்லாம்‌ அந்நாளிலேதானே 
பாளயத்திலே படைத்தலைவனாகிய உம்ரியை 
இஸ்ரவேல்மேல்‌ ராஜாவாக்குகிறார்கள்‌ 
இராஜா 1626). 


ஸ்ரவேலருக்‌। கிபெத்தோனுக்‌। 
எதிராக முற்றிக்‌ டுக்‌ என்றல்‌ 
வெட்டிக்கொன்றுபோட்ட சிம்ரியை 
பழிவாங்குவது, மிகவும்‌ 
முக்கியமானதாயிருக்கிறது. அவர்கள்‌ 
கிபெத்தோனுக்கு விரோதமான 
முற்றிக்கையை விடக்கிக்கொள்கிறார்கள்‌. 
பெலிஸ்தருடைய கிபெத்தோன்‌ பட்டணம்‌ 
இஸ்ரவேலரின்‌ முற்றிகையிலிருந்து 
தப்பிக்கிறது. இஸ்ரவேலர்‌ எல்லாரும்‌, 
அவர்கள்‌ 


பாளயமிறங்கியிருக்கிற 
பாளயத்திலேயே, 


படைத்தலைவனாகிய 
உம்ரியை, 


இஸ்ரவேல்மேல்‌ 
ராஜாவாக்குகிறார்கள்‌. 


ஆசாவின்‌ 
சிம்ரி 


அப்பொழுது உம்ரியும்‌ அவனோடே கூட 
இஸ்ரவேல்‌. அனைத்தும்‌ 
கிபெத்தோனிலிருந்து வந்து, திர்சாவை 
முற்றிக்கை போடுகிறார்கள்‌ (1இராஜா 16:17) 


சிம்ரி திர்சாவிலே ஏழுநாள்‌ மாத்திரமே. 
ராஜாவாயிருக்கிறான்‌. அவன்‌ தன்னை 
ராஜாவாக பிரகடனம்‌ செய்வதற்கு முன்பாக, 
உம்ரியும்‌ இஸ்ரவேலர்‌ அனைவரும்‌, அவனை 
சதிகாரனாகவும்‌, தேசத்துரோகியாகவும்‌ 
பிரகடனம்‌ செய்கிறார்கள்‌. 





f= FTN 
ETT 


பெயருக்கு அழகு 
அல்லது ரம்மியம்‌ என்று பொருள்‌. திர்சா 
தன்னுடைய பெயருக்கு ஏற்ற பிரகாரம்‌ 
ரம்மியமான பட்டணமாயிருக்கிறது. ஆனால்‌ 
இந்தப்‌ பட்டணத்தைப்‌ பாதுகாப்பதற்கு 
அலங்கங்கள்‌ கட்டப்படவில்லை. உம்ரியும்‌ 
இஸ்ரவேலர்‌. அனைவரும்‌ திர்சாவை 
முற்றிக்கைப்போடுகிறார்கள்‌. அவர்கள்‌ 
முற்றிக்கைப்போடுவதை சிம்ரி பார்க்கிறான்‌. 
திர்சா பட்டணம்‌ பிடிபட்டதை அவன்‌ 
அறிந்துகொள்கிறான்‌. 


சிம்ரிக்கு  உம்ரிமின்‌ கையினால்‌. 
செத்துப்போகப்‌ பிடிக்கவில்லை. உம்ரி 
தன்னை எப்படி கொல்லுவான்‌ என்பதுகூட 
சிம்ரிக்குத்‌ தெரியாது. உம்ரி தன்னை 
சித்திரவதை பண்ணி கொன்றுபோடுவான்‌ 
என்று நினைத்து சிம்ரி பயப்படுகிறான்‌. 
இதனால்‌ சிம்ரி ராஜாவின்‌ வீடாகிய 
அரமனைக்குள்‌ பிரவேசித்து. தான்‌ இருக்கிற 
ராஜ அரமனையைத்‌ தீக்கொளுத்தி, அதிலே 
செத்துப்போகிறான்‌ (இராஜா 1618) 


திர்சா என்னும்‌ 


சிம்ரியால்‌ 'ண்மணையிலிருந்‌ 
தப்பிக்க. பால்கி திக்ரை 
முற்றிக்கைப்போட்டிருக்கும்‌ உம்ரிக்கும்‌, 
அவனோடு கூடயிருக்கிற இஸ்ரவேல்‌. 
அனைத்திற்கும்‌ விரோதமாக  சிம்ரியால்‌ 
யுத்தம்பண்ணவும்‌ முடியவில்லை. அவனால்‌. 
தன்னைப்‌ பாதுகாக்கவும்‌ முடியவில்லை. 
அதே வேளையில்‌ சிம்ரி உம்ரிமிடம்‌ 
சரணடையவும்‌.. விரும்பவில்லை 
சூழ்நிலையில்‌ சிம்ரி தான்‌ இரு 
ராத நான்‌ முையத்‌, நீல்கொளுத்தி அதின்‌ 
செத்துப்போகிறான்‌. 


கட்டிக்கொண்ட 
பாவங்களினிமித்தம்‌, சிம்ரிக்கு இவ்வாறு 
நடக்கிறது இராஜா 1619). 

சிம்ரிமின்‌ மற்ற வர்த்தமானங்களும்‌, 
அவன்‌ பண்ணின அவனுடைய கட்டுப்பாடும்‌ 
இஸ்ரவேல்‌ ராஜாக்களின்‌ நாளாகமப்‌ 
புஸ்தகத்தில்‌ அல்லவோ எழுதியிருக்கிறது. 
(இராஜா 16:20). 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


இஸ்ரவேலர்‌ எல்லோரும்‌ பெலிஸ்தரின்‌ 

பட்டணமான கிபெத்தோனுக்கு விரோதமாக 

முற்றிக்கைப்போட்டிரக்கும்போது, அவர்கள்‌ 

தங்களுடைய 

உம்ரியை 

ராஜாவாக்கினார்கள்‌. 

உம்ரிக்கு பயந்து 

ராஜஅரண்மனையை தீக்கொளுத்தி, அதிலே 

செத்துப்போகிறான்‌. ஆனாலும்‌ இஸ்ரவேலர்‌ 

எல்லோரும்‌ உம்ரியை தங்களுடைய 
ராஜாவாக ஏற்றுக்கொள்ளவில்லை. 


ஜனங்கள்‌ 
பாதி 
குமாரனாகிய 
பாதி 
பின்பற்றுகிறார்கள்‌ 
திப்னாவை 
ஒருவேளை சிம்ரியை 
சேர்ந்தவர்களாகயிருக்கலாம்‌. 


திப்னியின்‌ ஆதரவாளர்களுக்கும்‌, 
உம்ரிமின்‌ ஆதரவாளர்களுக்கும்‌. டயே 
நாலுவருஷங்களாக பிரச்சனைகளும்‌, 
சண்டைகளும்‌, போட்டிகளும்‌ 
இருந்துவருகிறது. யூதாவின்‌ ராஜாவாகிய 
ஆசாவின்‌  இருபத்தேழாம்‌ வருஷத்திலே, 
சிமி திர்சாவிலே எழு நாள்‌ 
ராஜாவாமிருந்தன்‌ [இராஜா 1615) 


வ்‌ 
(இராஜா 16:23). 
இஸ்ரவேலர்‌ எல்லோரும்‌, பாளயத்திலே 
உம்ரியை இஸ்ரவேல்மேல்‌ ராஜாவாக்கினாலும்‌, 
அவன்‌ நான்கு வருஷங்களாக, திப்னியின்‌ 
மூலமாகவும்‌, அவனை பின்பற்றியவர்கள்‌ 
மூலமாகவும்‌ எதிர்ப்புகளை சந்திக்கிறான்‌. 
ஆனாலும்‌. கீனாத்தின்‌ குமாரனாகிய 
திப்னியைப்‌ பின்பற்றின ஜனங்களைப்‌ 
பார்க்கிலும்‌, உம்ரியைப்‌ பின்பற்றின ஜனங்கள்‌ 
பலத்துப்போகிறார்கள்‌; ப்னி 
செத்துப்போகிறான்‌: உம்ரி இஸ்ரவேலை. 
ராஜ்யபாரம்பண்ணுகிறான்‌ (1இராஜா 16:22). 





f= THE 
TT 


உம்ரியின்‌ ராஜ்யபாரத்தைப்பற்றி இந்த 
வசனப்பகுதியில்‌ சுருக்கமாகச்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. யூதாவின்‌ 
ராஜாவாகிய ஆசாவின்‌ முப்பத்தோராம்‌. 
வருஷத்தில்‌, உமரி இஸ்ரவேல்மேல்‌ 
ராஜாவாகி, பன்னிரண்டு வருஷம்‌ 
ராஜ்யபாரம்பண்ணுகிறான்‌ ; அவன்‌ திர்சாவிலே 
ஆறுவருஷம்‌ அரசாண்டு, பின்பு சேமேரின்‌ 
கையிலிருந்து சமாரியா மலையை இரண்டு 
தாலந்து வெள்ளிக்கு வாங்குகிறான்‌. அவன்‌ 
அந்த மலையின்மேல்‌ ஒரு பட்டணத்தைக்‌ 
கட்டி, அதற்கு மலையினுடைய 
எஜமானாயிருந்த சேமேருடைய பேரின்படியே 
சமாரியா என்னும்பேரைத்‌ தரிக்கிறான்‌ 
இராஜா 16:23,24 


உம்ரி சமாரியா மலையின்மீது கட்டின 
பட்டணம்‌. மிகவும்‌ பிரசித்திப்பெற்றது. 
பிற்காலத்தில்‌ சமாரியா பட்டணமே 
இஸ்ரவேலின்‌ ராஜாக்களுக்கு ராஜதானி 
பட்டணமாய்‌ விளங்கிற்று. சமாரியா மலை 
ஒரு காலத்தில்‌ சேமேருக்கு சொந்தமானது. 
சேமேர்‌ என்பவன்‌ இந்த மலைக்கு 
எஜமானாயிருந்தான்‌. சேமேர்‌ என்னும்‌ பெயர்‌ 
எபிரெய பாஷையில்‌ சமாரியா என்று. 
அழைக்கப்படுகிறது. 


கவின்‌ ராஜாக்கள்‌ ஆரம்பத்தில்‌ 
சீகேமிலிருந்து இஸ்ரவேல்‌ தேசத்தை 
ராஜ்யபாரம்பண்ணினார்கள்‌. 
அவர்கள்‌ திர்சாவிலிருந்து 
ராஜ்யபாரம்‌ செய்தார்கள்‌. 
அவர்கள்‌ சமாரியாவிலிருந்து இஸ்ரவேலை 
ராஜ்யபாரம்பண்ணுகிறார்கள்‌. யூதாவின்‌ 
ராஜாக்களோ, எப்போதும்போல 
எருசலேமிலிருந்து, முதாதேசத்தை 
ராஜ்யபாரம்பண்ணுகிறார்கள்‌. எருசலேம்‌ 
கர்த்தருடைய நகரம்‌. யூதாவின்‌ ராஜாக்கள்‌ 
தங்கள்‌ த ந்தது எருசலேமிலிருந்து 
மாற்ற: 

உம்ரி கர்த்தரின்‌ பார்வைக்குப்‌ 
பொல்லாப்பானதைச்‌ செய்கிறான்‌. அவன்‌ 
தனக்கு முன்னிருந்த எல்லாரைப்பார்க்கிலும்‌ 
கேடாய்‌ நடக்கிறான்‌. உம்ரி நேபாத்தின்‌ 
குமாரனாகிய யெரொபெயாமின்‌ சகல. 
வழியிலும்‌, இஸ்ரவேலின்‌ தேவனாகிய 
கர்த்தருக்குத்‌ தங்கள்‌ வீணான 
விக்கிரகங்களாலே கோபம்‌ மூட்டும்படியாய்‌ 
இஸ்ரவேலைப்‌ பாவஞ்செய்யப்‌ பண்ணின. 
அவனுடைய பாவங்களிலும்‌ நடக்கிறான்‌ 
(இராஜா 16:25,26). 


1 இராஜாக்கன்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


உம்ரி செய்த அவனுடைய மற்ற 
வர்த்தமானங்களும்‌, அவன்‌ காண்பித்த 
வல்லமையும்‌, இஸ்ரவேல்‌ ராஜாக்களின்‌ 
நாளாகமப்‌ புஸ்தகத்தில்‌ அல்லவோ 
எழுதியிருக்கிறது (1இராஜா 16:27), 


ஆகாப்‌ 
1இராஜா 16:29-34 


1இராஜா 16:29. யூதாவின்‌ ராஜாவாகிய 
ஆசாவின்‌ முப்பத்தெட்டாம்‌ வருஷத்தில்‌ 
உம்ரியின்‌ குமாரனாகிய ஆகாப்‌ 
இஸ்ரவேலின்மேல்‌ ராஜாவாகி, 
சமாரியாவில்‌ இஸ்ரவேலின்‌ மேல்‌ 
இருபத்திரண்டு. வருஷம்‌ 
ராஜ்யபாரம்பண்ணினான்‌. 


16:30. உம்ரியின்‌ 
ஆகாப்‌, தனக்கு. 
முன்னிருந்த எல்லாரைப்பார்க்கிலும்‌ 
கர்த்தரின்‌ பார்வைக்குப்‌ 
பொல்லாப்பானதைச்‌ செய்தான்‌. 


1இராஜா 16:31. நேபாத்தின்‌' 
குமாரனாகிய யெரொபெயாமின்‌ 
பாவங்களில்‌ நடப்பது அவனுக்குக்‌ 
கொஞ்சக்காரியமென்று. 
நினைத்தாற்யோல்‌ அவன்‌ 
சீதோனியரின்‌ ராஜாவாகிய 
ஏத்பாகாலின்‌ குமாரத்தி யேசயேலை 
விவாகம்‌ பண்ணினதுமல்லாமல்‌, அவன்‌ 
போய்‌ பாகாலையும்‌ சேவித்து அதைப்‌ 
பணித்துகொண்டு, 


1இராஜா 
குமாரனாகிய 


1இராஜா 16:32. தான்‌ சமாரியாவிலே 
கட்டின பாகாலின்‌' கோவிலில்‌ 
பாகாலுக்குப்‌ பலிபீடத்தை. 
எடுப்பித்தான்‌. 


1இராஜா 16:38. 
விக்கிரகத்தோப்பையும்‌ 
இஸ்ரவேலின்‌ 
கர்த்தருக்குக்‌ 
உண்டாக்கும்படிக்கு. 
முன்னிருத்த 
ராஜாக்கனெல்லாம்‌ 
செய்ததைப்பார்க்கிலும்‌ 
செய்துவத்தான்‌. 


ஆகாப்‌ 
வைத்து, 
தேவனாகிய 
கோபம்‌ 

தனக்கு. 
இஸ்ரவேலின்‌: 


அதிகமாய்ச்‌. 





i THE 
TT 


இராஜா 19:84. அவன்‌ நாட்களிலே 
பெத்தேல்‌ ஊரானாகிய யேல்‌. 
எரிகோவைக்‌ கட்டினான்‌; கர்த்தர்‌ 
நூனின்‌ குமாரனாகிய 
யோசுவாவைக்கொண்டு. சொல்லி. 
யிருத்த வார்த்தையின்‌ படியே அவன்‌ 
அதின்‌ அண்திபாரத்தைப்‌ 
போடுகிறபோது, அபிராம்‌ என்னும்‌ தன்‌: 
முத்த குமாரனையும்‌, அதின்‌ 
வாசல்கனை வைக்கிறபோது செகூப்‌: 
என்னும்‌ தன்‌ இனையகுமாரனையும்‌ 
சாகக்கொடுத்தான்‌. 
ஆகாபின்‌ ராஜ்யபாரம்‌ இந்த 
வனப்பகுதியில்‌ ஆரம்பமாகிறது. 
இஸ்ரவேலின்‌ ராஜாக்களில்‌, மற்ற எல்லா 
ராஜாக்களையும்விட,, பத்தி 
அதிகமாய்‌ எழுதப்பட்டிருக்கிறது. இவன்‌ 
உம்ரியின்‌ குமாரன்‌. 
உம்ரி ன்‌ பிதாக்களோடே 
நிற்திரையபைந்து சமாரியாவிலே. அடக்கம்‌ 
பண்ணப்பட்டா அவன்‌ குமாரானாகிய 
காப்‌ அவன்‌ ஸ்தானத்தில்‌ ராஜாவாகிறான்‌ 
ராஜா 16:28), உம்ரியின்‌ குமாரனாகிய 
ஆகாப்‌, தனக்கு 
எல்லாரைப்பார்க்கிலும்‌ 
பார்வைக்குப்‌ 
செய்கிறான்‌ (1இராஜா 16:30), 


இஸ்ரவேலின்‌ தேவனாகிய 
கர்த்தருடைய 


உண்டாக்கும்படிக்கு தனக்கு அன்று 
இஸ்ரவேலின்‌: ராஜாக்களெல்லாம்‌. 


செய்ததைப்பார்க்கிலும்‌ அதிகமாய்ச்‌ 
செய்துவருகிறான்‌ (1இராஜா 16:33) 


தாலின்‌ ராஜாவாகிய ஆசாவின்‌. 
முப்பத்தெட்டாம்‌ வருஷத்தில்‌ உம்ரியின்‌ 
குமாரனாகிய ஆகாப்‌. ல்‌ 
ராஜாவாகி, சமாரியாவி 
மேல்‌ இருபத்திரண்டு. 
ராஜ்யபாரம்பண்ணுகிறான்‌ 1இராஜா 16:29). 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


குமாரனாகிய 
பாவங்களில்‌ நடப்பது 
ஆகாபுக்கு கொஞ்சக்காரியமென்று, 
நினைத்தாற்போல்‌, அவன்‌ சீதோனியரின்‌ 
ராஜாவாகிய  ஏத்பாகாலின்‌ குமாரத்தி 
யேசபேலை விவாகம்‌ பண்ணுகிறான்‌ 
இராஜா 16:31. 


நேபாத்தின்‌ 
யெரொபெயாமின்‌ 


விக்கிரகங்களை 
இவள்‌ துன்மார்க்கமான 


யோராம்‌ யெகூவைக்‌ கண்டவுடனே: 

வெவ்வே சமாதானமா. என்றான்‌. அதற்க 

ன்‌ தாயாகிய  யேசபேலின்‌ 

பில்லி 

த்தனை 

ஏராளமாமிருக்கைமில்‌ சமாதானம்‌ எது 
என்றான்‌” (2இராஜா 9:22) 


யேசபேல்‌. கர்த்தருடைய ஜனத்நிற்கு, 
அதிகமாய்த்‌ தீங்கு செய்தவள்‌. முடிவில்‌ 
அவள்‌ தனக்குத்தானே 
வரவழைத்துக்கொள்கிறாள்‌. 

அவன்‌: அவளைக்‌ கீழே 

என்றான்‌: அப்படியே அவளைக்‌ 
தள்ளினதினால்‌, அவளுடைய ம்‌ 
சுவரிலும்‌ குதிரைகளிலம்‌ தெறிந்தது! 
(2இராஜா 9:33). 


ஆகாப்‌ பாகாலை 
பணிந்துகொள்கிறான்‌. 
சமாரியாவிலே பாகாலுக்கு ஒரு கோவிலைக்‌ 
கட்டுகிறான்‌. அங்கே அவன்‌ பாகாலுக்கு 
ம்‌. எடுப்பிக்கிறான்‌. 


சேவித்து ல்‌ 


பாகால்‌ சீதோனியரின்‌ தெய்வம்‌. 
ஆகாபின்‌ மனைவி யேசபேல்‌ 
சீதோனியரின்‌ ராஜாவாகிய ஏத்பாகாலின்‌ 
குமாரத்தி. சீதோனியர்‌ யூப்பித்தர்‌ என்னும்‌ 


ஆசிரியர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. 





ட்ட 1 இராஜாக்கள்‌ - விரிவுரை COODNENS 
ரியா I KINGS - COMMENTARY PUBLISHERS 


ஆகாமின்‌ ராஜ்யத்திலுள்ள யேல்‌ 

என்பவன்‌, ஆகாபைப்‌ பின்பற்றி எரிகோவை 

ஆகாப்‌ சமாரியாவிலே பாகாலுக்கு | கட்டுவதற்கு துணிகிறான்‌. எரிகோவை. 

கோவிலைக்‌ கட்டுகிறான்‌ சமாரியா | திரும்பக்‌ கட்டுகிறவர்கள்மீது சாபம்‌ வரும்‌ 

ஆகாபின்‌ ராஜதானி பட்டணம்‌. | என்று யோசுவாவின்‌. காலத்தில்‌ 

யூதாதேசத்தாருக்கு எருசலேம்‌ ராஜதானி | சொல்லப்பட்டிருக்கிறது. ஈயேல்‌ தன்‌ 

பட்டணமாயிருக்கிறது. எருசலேமில்‌ | பிள்ளைகளுக்காக எரிகோவைக்‌ 

கர்த்தருடைய ஆலயம்‌ இருக்கிறது. | கட்டுகிறான்‌. இவன்‌ பெத்தேல்‌ ஊரைச்‌ 
எருசலேமைப்போல, தன்னுடைய ராஜதானி | சேர்ந்தவன்‌. 

பட்டணமாகிய சமாரியாவிலும்‌ ஒரு 

கோவில்‌ இருக்கவேண்டும்‌ என்று ஈயேல்‌ எரிகோவின்‌ அஸ்திபாரத்தைப்‌ 

ஆசைப்பட்டு, ஆகாப்‌ சமாரியாவிலே | போடுகிறபோது, அபிராம்‌ என்னும்‌ தன்‌ மூத்த 

பாகாலுக்கு கோவிலைக்‌ கட்டுகிறான்‌. குமாரனையும்‌, அதின்‌ வாசல்களை 

வைக்கிறபோது செகூப்‌ என்னும்‌ தன்‌ 

பாகாலின்‌ கோவிலிலே | இளையகுமாரனையும்‌ சாகக்கொடுக்கிறான்‌ 

இராஜா 16:34). கர்த்தர்‌ நூனின்‌ 

குமாரனாகிய யோசுவாவைக்கொண்டு 

சொல்லியிருந்த வார்த்தையின்படியே, இந்த 

சம்பவம்‌ நடைபெறுகிறது. கர்த்தருக்கு 

தங்கள்‌ இருதயத்தைக்‌ 

ர்‌ யாரும்‌ 

ஈயேல்‌ எரிகோவை கட்டி 

அவன்‌ தன்னுடைய 

எல்லோரையும்‌ 

என்று 


வேதபண்டிதர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. 





i= FTN 
TT 


இஸ்ரவேல்‌. தேசத்தின்‌ 
துன்மார்க்கனாயிருக்கிறான்‌. ஆனாலும்‌ 
இந்தக்‌ காலத்தில்‌ கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
தேசத்திற்கு நல்ல தீர்க்கதரிசியை அனுப்பி 
இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கிறார்‌. இஸ்ரவேல்‌ 
தேசத்தின்‌ ராஜாவாகிய ஆகாபைப்போல. 
துணிகரமாகப்‌ பாவம்‌ செய்த ராஜா வேறு 
ஒருவருமில்லை. தீர்க்கதரிசியாகிய 
எலியாவைப்போல, ராஜாக்களைக்‌ 
குடிந்துகொண்ட  தீர்க்கதரிசியும்‌ வேறு 
ஒருவருமில்லை. 


எலியாவின்‌ 


ராஜா 


பூரித்திரம்‌ இந்த 
ஆரம்பமாகிறது. கர்த்தர்‌ 
மூலமாக ஏராளமான 
அடையாளங்களையும்‌ 

நடப்பிக்கிறார்‌. 


ஈனோக்கு மரணத்‌ 
வானத்திற்கு எடுத்துக்‌ 
ஈனோக்கைப்போலவே தர்க்கதரசியாகிய 
எலியாவும்‌ மரணத்தைப்‌ பாராமல்‌ 
வானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறார்‌ 


இயேசுகிறிஸ்து 
மறுரூபமாகும்போது 

மோசேயும்‌ எலியாவும்‌ 
மோசேக்கு கிடைத்த 
எலியாவுக்கும்‌ கிடைக்கிறது. 


தீர்க்கதரிசிகள்‌ 
கர்த்தருடைய 
தீர்க்கதரிரனமாகச்‌ 
ஆகமங்களில்‌ எழுதுவார்கள்‌. 
தீர்க்கதரிசனம்‌ சொல்லி, கிரியை செய்கிறார்‌. 
அவர்‌ தன்னுடைய தீர்க்கதரிசன 
வார்த்தைகளை எழுதவில்லை. 


பாராமல்‌ 
ஈள்ளப்பட்டார்‌. 


மறுரூபமலையிலே 
அவரோடுகூட 
இருக்கிறார்கள்‌. 
சிலாக்கியம்‌ 


தீர்க்கதரிசிகளின்‌ எழுதப்பட்ட 
கலன்‌ எலியாவின்‌ கிரியைகள்‌ 
வல்லமையுள்ளதாயிருக்கிறது. 
இஸ்ரவேல்‌ தேசத்திலே பனியும்‌ மழையும்‌ 
பெய்யாதிருக்கும்‌ என்று எலியா கர்த்தருடைய 
வார்த்தையை சொல்லுகிறார்‌. ("இராஜா 17.1) 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


இஸ்ரவேல்‌. 
பஞ்சமுண்டாகும்போது, கர்த்தர்‌ எலியாவை 
அற்புதமாகப்‌ போஷிக்கிறார்‌. எலியா கேரீத்‌ 
ஆற்றண்டையில்‌ இருக்கிறார்‌. கர்த்தர்‌ 
எலியாவைப்‌ போஷிக்க  காகங்களுக்கு 
கட்டளையிடுகிறார்‌ (1இராஜா 17:2-7), 


இதன்பின்பு எலியா 
ஊருக்குப்போய்‌ அங்கே தங்கியிருக்கிறார்‌. 
அந்த ஊரிலுள்ள ஒரு விதவை, எலியா 
தீர்க்கதரிசியை கர்த்தருடைய நாமத்தினால்‌ 
ஏற்றுக்கொள்கிறாள்‌. அவளுடைய 
பானையிலே மா செலவழிந்துபோகவில்லை. 
அவளுடைய கலசத்தின்‌ எண்ணெய்‌ 
குறைந்துபோகவில்லை (1இராஜா 17:8-16) 


சாறிபாத்‌ 


சாறிபாத்‌ ஊர்‌ விதவையின்‌ மகனை 

உயிரோடு எழுப்புகிறார்‌ 

17-24). எலியாவின்‌ சரித்திரம்‌ 
நியாயத்தீர்ப்புகளோடும்‌, அற்புதங்களோடும்‌ 
ஆரம்பமாகிறது. இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
கர்த்தரைவிட்டு விலகிப்போயிருக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ விக்கிரகாராதனையில்‌. 
மூழ்கியிருக்கிறார்கள்‌. இப்படிப்பட்ட 
காலத்தில்‌, இஸ்ரவேல்‌ ஜனத்தாருக்கு 
தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துவதற்கு 
கர்த்தர்‌ எலியாவை அவர்கள்‌ மத்தியில்‌: 
அனுப்புகிறார்‌. 


எலியா 
1இராஜா 17:1,2 


இராஜா. 1 கீலேயாத்தின்‌: 
குடிகவிலே திஸ்பியனாகிய எலியா 


ஆகாயை நோக்கி: என்‌ வாக்கின்படியே 
அன்றி இத்த வருஷங்களிலே பனியும்‌ 
மழையும்‌ பெய்யாதிருக்கும்‌ என்று 
இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தருக்கு 
முன்பாக நிற்கிற நான்‌ அவருடைய 
ஜீவனைக்கொண்டு சொல்லுகிறேன்‌ 
என்றான்‌. 

1இராஜா 17:2. பின்பு கர்த்தருடைய 


வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று, 
அவர்‌: 





f= THE 
TT 


எலியாவின்‌ சரித்திரம்‌ முன்னுரை 
எதுவும்‌ சொல்லப்படாமல்‌ ஆரம்பமாகிறது. 
மெல்கிசேதேக்கைப்போல எலியாவின்‌ 
சரித்திரமும்‌ தெரியவில்லை. அவருடைய 
தகப்பனார்‌ யார்‌ என்பதும்‌, தாயார்‌ யார்‌ 
என்பதும்‌, ப்ர சந்தியாரும்‌. 
முன்னோரும்‌. என்பதும்‌ 
'வேதவாக்கியங்களில்‌ சொல்வ ம்வல்‌ 


யாக்கோபு எலியாவைப்பற்றிச்‌ 
சொல்லும்போது... “எலியா என்பவன்‌ 
நம்மைப்போல பாடுள்ள மனுஷன்‌” என்று 
சொல்லுகிறார்‌. 
எலியா 
பாடுள்ள 


என்பவன்‌ நம்மைப்போலப்‌ 

மனுஷனாயிருந்தும்‌, 

மழைபெய்யாதபடிக்குக்‌ கருத்தாய்‌ 

ஜெபம்பண்ணினான்‌, அப்பொழுது. 

ப, ஆறுமாதமும்‌ பூமியின்மேல்‌. 
பெய்யவில்‌ 


ல்லை. மறுபடியும்‌ 
மணா னனான்‌: அப்பொழுது வானம்‌ 
மழையைப்‌ பொழிந்தது, பூமி தன்‌ பலனைத்‌ 
தந்தது" (யாக்‌ 547.18). 


என்னும்‌ பெயருக்கு, “என்‌ 

சர்த்தராயிருக்கிறார்‌' என்று. 
பொருள்‌. கர்த்தரே எலியாவை அனுப்பினவர்‌. 
கர்த்தரே  எலியாவக்கு சொந்தக்காரர்‌ 
கர்த்தர்‌ எலியாவை இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
மத்தியிலே தம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற 
பயன்படுத்துகிறார்‌. எலியா இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாரை. விக்கிரகாராதனையிலிருந்து 
திருப்பி, மறுபடியும்‌ கர்த்தரை ஆராதிப்பதற்கு 
அழைத்து வருவார்‌. எலியா ஒருவராயிருந்து 
பெரிய காரியங்களை செய்வார்‌. 


எலியா£வைப்பற்றிச்‌ சொல்லும்போது, 
கீலேயாத்தின்‌ குடிகளிலை திஸ்பியனாகிய 


வாசம்பண்ணுகிறார்கள்‌. ஆகையினால்‌ எலியா 
காத்‌... கோத்திரத்தையோ அல்லது 
மனாசேயின்‌ பாதிக்கோத்திரத்தையோ 
சேர்ந்தவராயிருக்கவேண்டும்‌. 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நாம்‌ ஒரு மனுஷனைப்பற்றி 
விசாரிக்கும்போது, அவர்‌ எங்கேயிருந்து 
வந்திருக்கிறார்‌ என்பது நமக்கு முக்கியமல்ல. 
அவர்‌ எப்படிப்பட்டவர்‌ என்பதும்‌, அவர்‌ 
என்ன செய்யப்போகிறார்‌ என்பதும்‌ நமக்கு 
முக்கியம்‌. நல்ல காரியம்‌ எங்கே இருந்து 
வந்தாலும்‌ அதை நாம்‌ ஏற்றுக்கொள்ளலாம்‌. 
நாசரேத்திலிருந்து நன்மையான எந்தக்‌ 
காரியமும்‌ உண்டாகாது என்று யூதர்கள்‌ 
சொல்லுவார்கள்‌. நன்மையான காரியம்‌ 
நாசரேத்திலிருந்து வந்தாலும்‌, அதை நாம்‌. 
ஏற்றுக்கொள்ளவேண்டும்‌. 


கீலேயாத்திலள்ள  திஸ்பி 
ஆகையினால்‌ இவர்‌ 
எலியா" என்று 


எலியா 
ஊரைச்சேர்ந்தவர்‌. 
'திஸ்பியனாகிய 
அழைக்கப்படுகிறார்‌. 

இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ கர்த்தரைவிட்டு 
விலகிப்போய்விட்டார்கள்‌. அவர்கள்‌ 
விக்கிரகங்களை ஆராதிக்கிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ கர்த்தருக்கு விரோதமாக 
துணிகரமாம்ப்‌ பாவம்‌ செய்கிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனத்தாருடைய பாவங்கள்‌ 
நிமித்தமாய்‌ அவர்கள்மீது தண்டனை 
வருகிறது. இஸ்ரவேல்‌ ற்‌ 
பஞ்சமுண்டாகும்‌ 
முன்னறிவிக்கப்படுகிறது. 

கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு 
உண்டாயிற்று. தீர்க்கதரிசியாகிய எலியா, 
இஸ்ரவேலின்‌ ராஜாவாகிய ஆகாபை நோக்கி, 
“என்‌ வாக்கின்டியே அன்றி இந்த 
வருஷங்களிலே பனியும்‌ மழையும்‌ 
பெய்யாதிருக்கும்‌ என்று இஸ்ரவேலின்‌ 
தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற 

அவருடைய  ஜீவனைக்கொண்டு 

(இராஜா 1731) ன்‌ 


தீர்க்கதரிசனமாய்ச்‌ சொல்லுகிறார்‌. 


என்று 


எலியா இஸ்ரவேலின்‌ ராஜாவுக்கு 
கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறார்‌. 
ஆகாப்‌ இஸ்ரவேலின்‌ சிங்காசனத்தில்‌ 
அமர்ந்திருக்கிறான்‌. .. தேசத்தின்மீது 
அவனுக்கு ஆளுகையும்‌ அதிகாரமும்‌ 
இருக்கிறது. இஸ்ரவேல்‌ தேசத்தின்மீது 
வரப்போகும்‌ நியாயத்தீர்ப்பை 
நிறுத்தவேண்டுமென்றால்‌, இஸ்ரவேல்‌ 
தங்கள்‌ பாவங்களுக்கு 

இஸ்ரவேல்‌. 

மறுமலர்ச்சி 





ழ்‌ நள 
யாய 


எலியா 
கர்த்தருடைய வார்த்தையை. 

“இந்த வருஷங்களிலே மழையும்‌ 
பெய்யாதிருக்கும்‌' என்று சொல்லுகிறார்‌. 
இஸ்ரவேல்‌ தேசத்தின்மீது மழை 
பெய்யக்கூடாது என்று எவ்‌ கருத்தாய்‌ 
ஜெபம்பண்ணுகிறார்‌. தேசத்தில்‌ மழையோ 
பனியோ பெய்யவில்லை. 


இஸ்ரவேல்‌ 
பெய்யக்கூடாது 
ஜெபம்பண்ணியவுடன்‌, 
மேகங்கள்‌ கலைந்துபோகிறது. மேகத்தில்‌ 
நீர்‌ ஆதாரம்‌ வறண்டுபோகிறது. எலியா 
மறுபடியும்‌ இஸ்ரவேல்‌ தேசத்திலே மழை 
பெய்யவேண்டுமென்று ஜெபம்பண்ணும்‌. 
வரையிலும்‌, அந்த தேசத்தின்மீது மழை: 
பெய்யாது. கர்த்தர்‌ எலியாவின்‌ 
விண்ணப்பத்தைக்கேட்டு வானத்தை 
அடைத்துவிடுகிறார்‌. வானம்‌ மழை பெய்யாத 
வெண்கலம்‌ போலாகிவிடுகிறது. 

ஆகாப்‌ இஸ்ரவேல்‌ 


ராஜாவாயிருந்தாலும்‌ 
குர்த்தரைப்பற்றி தெரியவில்லை. அவனுக்கு 


நேசத்தில்‌ 


என்று 


மழை 
எலியா 


வானத்திலுள்ள 


கர்த்தராயிருக்கிறார்‌ என்பதை 
அறிந்துகொள்ளவேண்டும்‌. 

கர்த்தரைவிட்டு ிபோமிரக்கினன்‌. 
விக்கிரகங்களைப்‌ பின்பற்றுகிறான்‌. 


கர்த்தர்‌ 'வனுள்ளவர்‌ என்‌! 
ஆகாப்‌. எதற்ந்தகோண்ளவேண்டும்‌ அவன்‌ 
விக்கிரகங்களை ஆராதிக்கிறான்‌. 
அவற்றிற்கு ஜீவனில்லை. விக்கிரகங்களுக்கு 
செவிகள்‌ இருந்தாலும்‌, அவை கேட்காது. 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அவற்றிற்கு கண்கள்‌ ந்தாலும்‌ 
அவை பார்க்காது. இஸ்ரவேலின்‌ தேவனாகிய 
கர்த்தர்‌ ஜீவனுள்ளவர்‌. அவர்‌ 
நம்முடைய விண்ணப்பங்களைக்‌ கேட்கிறவர்‌. 
அவர்‌ நம்மை கண்ணோக்கிப்‌ பார்க்கிறவர்‌. 


எலியா கர்த்தருடைய தீர்க்கதரிசி 
என்பதை ஆகாப்‌ அறிந்துகொள்ள வேண்டும்‌. 
கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு 
உண்டாயிற்று என்பதையும்‌, தம்முடைய 
வார்த்தையை சொல்லுவதற்கு கர்த்தரே 
எலியாவை அனுப்பியிருக்கிறார்‌ என்பதையும்‌ 
ஆகாப்‌ புரிந்துகொள்ளவேண்டும்‌. எலியா 
கர்த்தருடைய ஊழியக்காரர்‌. 


இஸ்ரவேல்‌ தேசத்திலே இப்போது, 
சமாதானமும்‌ செழிப்பும்‌ இருக்கிறது. 
ஆனால்‌ கர்த்தர்‌ அவர்கள்மீது 
பிரியமாயில்லை. இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
விக்கிரகங்களை ஆராதிக்கிறார்கள்‌. கர்த்தர்‌ 
அவர்களுடைய பாவங்களினிமித்தமாய்‌ 
அவர்களைத்‌ தண்டிக்கிறார்‌. இஸ்ரவேல்‌ 
தேசத்தில்‌ பனியும்‌ மழையும்‌ பெய்யாதபடிக்கு, 
அங்கே பஞ்சத்தை வருவிக்கிறார்‌ 


இஸ்ரவேல்‌ தேசத்தில்‌ ஏராளமான 
விக்கிரகங்கள்‌ இருக்கிறது. தோப்புகளும்‌ 
மேடைகளும்‌ இருக்கிறது. தோப்பு 
விக்கிரகங்களுக்கு 
வல்லமையுமில்லை. கர்த்தர்‌ 
மழையும்‌ பெய்யாதடிக்கு 
அடைத்துவிடுகிறார்‌. கர்த்தர்‌ 
வானத்தை விக்கிரகங்களால்‌ ்‌ 
முடியவில்லை. இஸ்ரவேல்‌ தேசத்திலே 
மழையையும்‌, பனியையும்‌ 
பெய்யப்பண்ணுவதற்கு விக்கிரகங்களுக்கு 
வல்லமையில்லை. 


இஸ்ரவேலின்‌ தேவனாகிய 
மாத்திரமே 
விக்கிரகங்கள்‌ 
சா 
ஜனத்தார்‌ 


கர்த்தர்‌ 
ஜீவனுள்ளவர்‌ என்பதையும்‌, 
ஜீவனும்‌ வல்லமையும்‌ 
என்பதையும்‌ இஸ்ரவேல்‌ 

புரிந்துகொள்ளவேண்டும்‌. 
அவர்கள்‌ ஜீவனுள்ள தேவனை விட்டு 
விட்டு, ஜீவனில்லாத விக்கிரகங்களை 
பின்பற்றுகிறார்கள்‌. இது அவர்களுடைய 
மதிமீனம்‌. விக்கிரகங்களால்‌ இஸ்ரவே 
ஜனத்தாருக்கு நன்மையும்‌ செய்யமுடியாத, 
தீமையும்‌ செய்யமுடியாது. 





i FTE 
TT 


எலியா ஆகாபை நோக்கி, 


அதிகாரமிருப்பதுபோல, 

தீர்க்கதரிசியாகிய 

வானத்தின்மீது 

எலியாவின்‌ வாக்கின்படி 

தேசத்தில்‌ மழை பெய்யாதிருக்கும்‌. 
அவருடைய வாக்கின்படியே 

தேசத்தில்‌ மறுபடியும்‌ மழை பெய்யும்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய வார்த்தையை 
அற்புதங்களினாலும்‌, அடையாளங்களினாலும்‌ 
உறுதிபண்ணுகிறார்‌ 


காகங்கள்‌ 
இராஜா 17:9-7 


இராஜா 17:8. நீ இவ்விடத்தை விட்டுக்‌. 
கீழ்த்திசையை நோக்கிப்‌ போய்‌, 
யோர்தானுக்கு நேராயிருக்கிற கேரீத்‌ 
ஆற்றண்டையில்‌ ஒனித்துக்கொண்டிரு. 


1இராஜா 174. அந்த ஆற்றின்‌ 
தண்ணீரைக்‌ குடிப்பாம்‌; அங்கே 
உன்னைப்‌ போஷிக்க, காகங்களுக்குக்‌ 
கட்டனையிடுவேன்‌ என்றார்‌. 


1இராஜா 17:5. அவன்‌ போய்‌, 
கர்த்தருடைய வார்த்தையின்படியே 
யோர்தானுக்கு நேராயிருக்கிற கேரீத்‌ 
ஆற்றண்டையிலே தங்கியிருந்தான்‌. 


1இராஜா 174. காகங்கள்‌ அவனுக்கு. 
விடியற்காலத்தில்‌ 

இறைச்சியும்‌, 

அப்பமும்‌ 

கொண்டுவந்தது; தாகத்திற்கு அந்த 
ஆற்றின்‌ தண்ணீரைக்‌ குடித்தான்‌. 
1இராஜா 177. தேசத்தில்‌ 
மழை பெய்யாதபடியினால்‌, 
சிலநாளுக்குப்பின்பு அந்த ஆறு 
வற்றிப்போயிற்று. 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கும்‌ 

உண்டாயிற்று. இஸ்ரவேல்‌ தேசத்தில்‌ பனியும்‌ 
வில்லை. அங்கே 
இஸ்ரவேல்‌ தேசத்தின்‌ 

ராஜாவாகிய ஆகாபும்‌, இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 

எல்லோரும்‌ பஞ்ச, 

அனுபலிக்கிறார்கள்‌. 

வந்திருக்கிற இந்தக்‌ காலத்தில்‌, 
தம்முடைய தீர்க்கதரிசியாகிய டம 
விசேஷித்த பராமரிப்புக்களைக்‌ கொடுக்கிறார்‌. 


எலியாவை 
விட்டுக்‌. 


நோக்கி, “நீ 
கீழ்த்திசையை 
யோர்தானுக்கு 


கர்த்தர்‌ 
இவ்விடத்தை 
நோக்கிப்‌ போய்‌, 
நேராயிருக்கிற கேரீத்‌ ஆற்றண்டையில்‌ 
ஒளித்துக்கொண்டிரு. அந்த ஆற்றின்‌ 
தண்ணிக்‌ குரப்பய்‌: அங்க உள்ளப்‌ 
போ காகங்களுக்குக்‌ 
கட்டளையிடுவேன்‌ (இராஜா 17:34) என்று 


சொல்லுகிறார்‌ 


எலியாவும்‌ கர்த்தருடைய வார்த்தைக்கு 
கீழ்ப்படகிறார்‌. எலியா கர்த்தருடைய 
வார்த்தையின்படியே போய்‌, யோர்தானுக்கு 
நேராயிருக்கிற கேரீத்‌ ஆற்றண்டையிலே. 
தங்கியிருக்கிறார்‌ (1இராஜா 17:5). கேரீத்‌ 
ஆற்றண்டையிலே அதிகமாய்‌ வளர்ந்திருக்கிற 
நாணல்களுக்கு மத்தியிலே, எலியா தன்னை 
ஒளித்துக்கொள்கிறார்‌. இங்கு ஆட்களுடைய 
நடமாட்டம்‌ அதிகமாயில்லை. 


கர்த்தருடைய வழிநடத்துதல்‌, சில. 
சமயங்களில்‌ நம்மை தனிமையான 
இடத்திற்கு அழைத்துக்கொண்டு போகலாம்‌. 
அங்கே நமக்கு ஒரு வேலையும்‌ இல்லாமல்‌: 
சும்மாயிருக்கவேண்டியது வரலாம்‌. நாம்‌ 
போகும்‌ இடமும்‌, அங்கே உள்ள சூழ்நிலையும்‌ 
எப்படிப்பட்டதாகமிருந்தாலும்‌, _ கர்த்தருடைய 
வார்த்தைக்கு கீழ்ப்படிவதே நமக்கு 
ஆசிர்வாதம்‌. 
கர்த்தர்‌ நம்மை வழிநடத்தும்‌ இடத்திலே, 
நமக்கு பிரசங்க வாய்ப்புக்கள்‌ கிடைக்காமல்‌ 
போகலாம்‌. நம்முடைய தாலந்துகளை 
ன்படுத்த முடியாமல்‌ போகலாம்‌. நம்மால்‌ 
கர்த்தருக்காக ஊழியம்‌ செய்ய 
முடியாவிட்டாலும்‌, நாம்‌ கர்த்தருடைய 
சமுகத்திலே பொறுமையோடு அமைதியாய்க்‌ 
காத்திருக்கவேண்டும்‌. கர்த்தருடைய 
சமுகத்தில்‌ அமைதியாய்‌ அமர்ந்து, 
ஜெபத்தில்‌ தரித்திருக்கவேண்டும்‌. 





i FTE 
ETT 


கர்த்தர்‌ எலியாவை  அற்புதமாய்ப்‌ 
போலிக்கிறார்‌. எலியாவைப்‌ போவிப்பதற்கு 
கர்த்தர்‌ காகங்களுக்கு கட்டளையிடுகிறார்‌. 
காகங்கள்‌ எலியாவுக்கு விடியற்காலத்தில்‌ 


அப்பமும்‌ 
எலியா தன்னுடைய 
ஆற்‌ தண்ணீரைக்‌ 

(இராஜா 17:6). 

வெளிப்படுத்தின. 

ஸ்திரீயானவள்‌ வனாந்தரத்திற்கு ஓடிப்போன 
சம்பவத்தைப்பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. 
கர்த்தர்‌ ஸ்திரீயானவளை ஒரு காலமும்‌, 
காலங்களும்‌ அரைக்காலமும்‌ 
போவிக்கிறார்‌. எலியாவும்‌ கோரத்‌ 
ஆற்றண்டையிலே மூன்றரை வருஷங்களாக 
ஒளித்துக்கொண்டிருக்கிறார்‌. 


கர்த்தர்‌ 
வனாந்தரத்தில்‌ 
போவித்ததுபோல, 
ஆற்றண்டையிலே 
போலிக்கிறார்‌. 

“ஸ்திரீயானவள்‌ 
ஒடிப்போனாள்‌; 
இமிரத்திருநூற்றறுபதுநாளளவும்‌ 

போவிப்பதற்காக 

ஆயத்தமாக்கப்பட்ட இடம்‌ 
உண்டாயிருந்தது" (வெளி 12:6) 


ஸ்திரீயானவளை 

மூன்றரை ம்‌ 
எலியாவை 
மூன்றரை 


வருஷம்‌ 
கேரீற்‌ 
வருஷம்‌ 


வனாந்தரத்திற்கு 
அங்கே 
அவளைப்‌ 
தேவனால்‌ 
அவளுக்கு 


ஸ்திரீயானவள்‌ அந்தப்‌ பாம்பின்‌ 
முகத்திற்கு விலகி, ஒரு காலமும்‌, 
காலங்களும்‌, அரைக்காலமுமாகப்‌ 
போஷிக்கப்படத்தக்கதாய்‌ வனாந்தரத்திலுள்ள 


அவளுக்‌ 
(வெளி 12:14). 


கர்த்தர்‌ எலியாவை நோக்கி, “நீ அந்த 
ஆற்றின்‌ தண்ணீரைக்‌ குடிப்பாய்‌; அங்கே 
உன்னைப்‌ போஷிக்க, காகங்களுக்குக்‌ 
கட்டளையிடுவேன்‌" (1இராஜா 17:4) என்று 
சொன்னார்‌. கர்த்தர்‌ சொன்ன பிரகாரம்‌, 
காகங்கள்‌ அவனுக்கு விடியற்காலத்தில்‌: 
அப்பமும்‌ இறைச்சியும்‌, சாயங்காலத்தில்‌ 
அப்பமும்‌ இறைச்சியும்‌ கொண்டுவருகிறது; 
தாகத்திற்கு அந்த. 
தண்ணீரைக்‌ குடிக்கிறார்‌ 

(இராஜா 17:6). 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


எலியாவை தாராளமாய்ப்‌ 
போஷிக்கிறார்‌. கர்த்தருடைய பராமரிப்பு 
எலியாவுக்கு தாராளமாயும்‌, தொடர்ச்சியாயும்‌ 
கிடைக்கிறது. ஒவ்வொருநாளும்‌ இரண்டு 
வேளையும்‌ எலியாவுக்கு போஜனம்‌. 
கிடைக்கிறது. காகங்கள்‌ விடியற்காலத்திலும்‌, 
சாயங்காலத்திலும்‌ அப்பத்தையும்‌ 
இறைச்சியையும்‌ கொண்டு வருகிறது. 


கர்த்தர்‌ 


தம்முடைய ஊழியக்காரரை 
போலிக்கிறார்‌. கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள்‌ 
தங்களுடைய  போஜனங்களைக்‌ குறித்து 
குவலைப்படக்கூடாது.  உலகப்பிரகாரமான 
ஜனங்கள்‌ நம்மைவிட 
செல்வந்தராயிருக்கலாம்‌. நமக்கு கிடைக்கும்‌ 
போஜனங்களைலிட, அவர்களுக்கு 
விதவிதமான போஜனங்கள்‌ கிடைக்கலாம்‌. 


கர்த்தர்‌ 


பொறாமைப்படக்கூடாது.  ஊழியக்காரர்கள்‌ 
தங்களுக்குள்ளே ஏமாற்றமடையவும்‌ கூடாது. 
கர்த்தரை. நம்புகிறவர்கள்‌ ஒருபோதும்‌. 
வெட்கப்பட்டுப்போகபாட்டார்கள்‌. ர்த்தர்‌ 
தம்முடைய ஊழியக்காரரை 
கைவிடமாட்டார்‌. 
வேண்டிக்கொள்வதற்கும்‌, 
அதிகமாகவே 
ஆசீர்வதிப்பார்‌. 
ஆசீர்வாதங்களைப்‌ 
நாம்‌ பாத்திரவான்களாயில்லாவிட்டாலும்‌, 
கர்த்தர்‌ நம்மை தாராளமாய்‌ 
ஆசிர்வதிப்பார்‌. 

எலியா கோரித்‌ 
ஒளித்துக்கொண்டிருக்கிறார்‌.  எலியாவைப்‌ 
போவிக்க கர்த்தர்‌ காகங்களுக்கு 
கட்டளையிடுகிறார்‌. எலியாவின்‌ காலத்தில்‌, 
இஸ்ரவேல்‌ தேசத்திலே, ஒபதியா என்பவர்‌ 
ஆகாபின்‌ அரண்மனையில்‌ பணிபுரிகிறார்‌. 
யேசபேல்‌ கர்த்தரின்‌: தீர்க்கதரிசிகளை 
சங்கரித்தபோது, ஒபதியா நூறு 
தீர்க்கதரிசிகளை சேர்த்து அவர்களை 
கெபிகளிலே ஒளித்து வைத்து, அவர்களுக்கு 
அப்பமும்‌ தண்ணீரும்‌ கொடுத்து அவர்களை 
பராமரித்து வந்தார்‌ "இராஜா 18:4). 


ஆற்றண்டையில்‌ 





f= al 
TT 


நூறு தீர்க்கதரிசிகளை போஷித்து 
பராமரித்த ஒபதியா, எலியாவையும்‌ 
சந்தோஷமாய்‌. போஷித்து பராமரிப்பார்‌ 
ஆனால்‌ எலியாவோ கேத்‌ ஆற்றண்டையில்‌ 
'தனிமையிலிருக்கவேண்டும்‌ 
கர்த்தருடைய 
எலியா யோவான்ஸ்நானனைப்போல 


விசேஷித்தவராயிருக்கிறார்‌ 
வெட்டுக்கிளிகளும்‌, 


யோவான்ஸ்நானனுக்கு 
காட்டுத்தேனும்‌ "போஜனமாயிருக்கிறது. 
எலியாவுக்கு காகங்கள்‌ கொண்டு வரும்‌ 
அப்பமும்‌ இறைச்சியும்‌, கேரீத்‌ ஆற்றின்‌ 
தண்ணீரும்‌ போஜனமாயிருக்கிறது. 


இந்தக்‌ காகங்கள்‌ எலியாவுக்கு எங்கே 
இருந்து போஜனத்தைக்‌ கொண்டு வந்தது. 
என்பது தெரியவில்லை. இந்த அப்பமும்‌ 
இறைச்‌ எங்கே சமைக்கப்பட்டது. 
தெரியவில்லை. 
முறையிலே 

என்பதும்‌ தெரியவில்லை. 


அவை 
வந்ததா 


எலியாவிடம்‌ யாராவது வந்து. இந்த 
அப்பமும்‌ இறைச்சியும்‌ உனக்கு எப்படி 
கிடைத்தது என்று கேட்டால்‌, எலியா 
யாக்கோபைப்போல, “தேவனாகிய கர்த்தர்‌ 
எனக்கு நேரிடப்பண்ணினார்‌' என்று 
சொல்லுவார்‌ 


"அப்பொழுது ஈசாக்குத்‌ தன்‌ குமாரனை 
நோக்கி: என்‌ மகனே, இது உனக்கு 


இத்தனை சீக்கிரமாய்‌ எப்படி அகப்பட்டது. 
என்றான்‌. அவன்‌: உம்முடைய தேவனாகிய 
கர்த்தர்‌ எனக்கு நேரிடப்‌ பண்ணினார்‌ 
என்றான்‌" (ஆதி 27:20). 


காகங்களும்‌ இரைதேடி பிழைக்கும்‌. 
எலியாவிடம்‌ அமு இறைச்சியும்‌ 
இருந்தால்‌, 

கொத்திக்கொண்டு. போய்விடும்‌ 


காகங்கள்‌ 


“தகப்பனைப்‌ பரியாசம்பண்ணி, தாயின்‌ 
கட்டளையை அசட்டைபண்ணுகிற கண்ணை 
நதியின்‌ காகங்கள்‌ பிடுங்கும்‌, கழுகின்‌ 
குஞ்சுகள்‌ தின்னும்‌" (நீதி 30:17, 
காகம்‌ நம்மைப்‌ போஷிக்கும்‌ 

நாம்‌ எதிர்பார்க்கமாட்டோம்‌. 

சிம்சோன்‌ விடுகதை சொன்ன பிரகாரமாக 
"பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பட்சணம்‌ 
வருகிறது". மனுஷரிடத்திலிருந்து இரையைப்‌ 
பிடுங்கி தின்னும்‌ காகம்‌, எலியாவுக்கு 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


விடியற்காலத்திலும்‌, 


அப்பமும்‌ இறைச்சியும்‌ 
கொடுக்கிறது. 


சாயங்காலத்திலும்‌ 
கொண்டு வந்து 


மோசேயின்‌ நியாயப்பிரமாணத்தில்‌ 
காகங்கள்‌ அசுத்த மிருகங்களின்‌ 
அட்டவணையில்‌ சேர்க்கப்பட்டிருக்கிறது. 
காகம்‌ அருவருக்கப்பவேண்டிய பறவை. 

புசியாமல்‌ 
யாதெனில்‌: 
கடஹாஞ்சியும்‌, 


“பறவைகளில்‌ நீங்கள்‌ 
அருவருக்கவேண்டியவைகள்‌ 
கழுகும்‌, கருடனும்‌, 
பருந்தும்‌, சகலவித வல்லூறும்‌, 
சகலலித காகங்களும்‌. தீக்குருலியும்‌, 
கூகையும்‌, செம்புகமும்‌, சகலவித டேகையும்‌, 
ஆந்தையும்‌, நீர்க்காகமும்‌, கோட்டானும்‌, 
நாரையும்‌,  கூழக்கடாவும்‌, குருகும்‌, 
கொக்கும்‌, சகலவித. ராஜாளியும்‌, 
புழுக்கொத்தியும்‌, லெளவாலும்‌ ஆகிய 
இவைகளே" (லேவி 11913-19) 


எலியா  கேரீத்‌ 
தங்கிமிருக்கும்போது, காகங்கள்‌ அவருக்கு 
விடியற்காலத்திலும்‌ சாயங்காலத்திலும்‌ 
அப்பும்‌ | இறைச்சியும்‌ கொண்டு வருகிறது. 
அந்த இறைச்சியையும்‌ 
அசுத்தமானதாய்‌ 
நினைக்கவில்லை. அவர்‌ இதை 
அருவருக்கவில்லை. எலியா. கர்த்தருக்கு 
ஸ்தோத்திரங்களை செலுத்தி, காகங்கள்‌ 
தனக்கு கொண்டு வந்த அப்பத்தையும்‌ 
இறைச்சியையும்‌ புசிக்கிறார்‌ அவர்‌ 
தன்னுடைய மனச்சாட்சியினிமித்தம்‌ ஒரு 
கேள்வியும்‌ கேட்கவில்லை. 


ஆற்றண்டையில்‌ 


தல்‌ 


காகங்கள்‌ பூச்சிகளையும்‌, 
இறைச்சிகளையும்‌ புசிக்கும்‌. காகங்கள்‌ எதை 
வேண்டுமானாலும்‌ புசிக்கும்‌. ஆனாலும்‌. 
அவை எலியா தீர்க்கதரிசிக்கு மனுஷர்‌ 
புசிக்கும்‌ போஜனத்தைக்‌ கொண்டு வருகிறது. 


காகம்‌ சி, வ. காகத்தால்‌. 
இறைச்சியை “கொண்டு “வந்து 
கொடுக்க முடியாது. காகங்கள்‌ எலியாவுக்கு 
கொடுக்கும்‌ அப்பமும்‌ இறைச்சியும்‌ 
கொஞ்சமாயிருந்தாலும்‌, எலியா அந்தப்‌ 
போஜனத்திற்காக கர்த்தரைத்‌ துதிக்கிறார்‌. 
காகங்கள்‌ எலியாவுக்கு விருந்து 
வைக்கவில்லை. ஆனாலும்‌ எலியா தனக்குக்‌ 
கிடைத்த போஜனத்தில்‌ திருப்தியாயிருக்கிறார்‌. 





i FTE 
TT 


காகங்கள்‌ இரை தேடப்போகும்போது. 
தன்னுடைய குஞ்சுகளுக்கும்‌ இரையைக்‌ 
கொண்டு வரும்‌. ஆனால்‌ எலியாவுக்கு 
போஜனம்‌ கொண்டு வரும்‌ காகங்களோ, 
தன்னுடைய குஞ்சுகளுக்கு போஜனம்‌ 
கொண்டு போகாமல்‌, எலியாவுக்கு போஜனம்‌ 
கொண்டு வருகிறது. கர்த்தருடைய 
சித்தத்திற்கும்‌, விருப்பத்திற்கும்‌ காகங்கள்‌ 
கீழ்ப்படிகிறது. 

கர்த்தருடைய 
பராமரிப்பினாலேயே காகங்களுக்கும்‌ 
ஆகாரம்‌ கிடைக்கிறது. இந்தக்‌ காகங்களோ, 
கர்த்தருடைய சித்தத்தின்‌ பிரகாரம்‌, 
எலியாவுக்கு ஆகாரம்‌ கொண்டு வந்து, 
கொடுக்கிறது. 


விசேஷித்த. 


காக்கைக்குஞ்சுகள்‌ தேவனை 
நோக்கிக்‌ கூப்பிட்டு, ஆகாரமில்லாமல்‌ பறந்து 


கொடுக்கிறவர்‌ 
(யோபு 38:41). 


மிருகஜீவன்களுக்கும்‌ 
காக்கைக்‌ குஞ்சுகளுக்கும்‌. 
ஆகாரங்கொடுக்கிறார்‌" (சங்‌ 14722) 


எலியா. கேரீத்‌ ஆற்றண்டையில்‌ 
ஒளித்திருந்த காலம்‌ வரையிலும்‌, காகங்கள்‌ 
அவருக்கு அப்பத்தையும்‌ ச்‌ 
கொண்டு வருகிறது. எலிய 
அப்பத்தையும்‌ ட. 
ஸ்தோத்திரத்தோடே புசிக்கிறார்‌. 

கேரீத்‌ ஆற்றின்‌ தண்ணீரை 
குடிக்கிறார்‌. 


அவர்‌ 
கூப்பிடுகிற 


கேரீத்‌ 
எலியாவுக்கு 
கிடைத்திருக்கிறது. ஆனால்‌ இயற்கைகூட 
எலியாவுக்கு உதவிசெய்யவில்லை. தேசத்தில்‌ 
மழை பெய்யாதபடியினால்‌, சிலநாளுக்குப்பின்பு 
அந்த ஆறு வற்றிப்போயிற்று (1இராஜா 17:7). 
கேரீத்‌ ஆறு எலியாவைக்‌ கைவிட்டு 
விடுகிறது. கர்த்தரோ தம்முடைய 
பிள்ளைகளை ஒருபோதும்‌ கைவிடமாட்டார்‌. 


இயற்கையின்‌ வல்லமைகள்‌ ஒரு 
குறிப்பிட்ட வரையறைக்கு உட்பட்டிருக்கிறது. 
இயற்கையின்மீது தேவன்‌ காண்பிக்கும்‌. 
தெய்வீக வல்லமையோ அளவில்லாதது. 
கர்த்தருடைய வல்லமைக்கு ந்த 
வரையறையுமில்லை. ர்‌ 
'சர்வவல்லமையுள்ளவர்‌. 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


பிரியப்‌] 
UBLISHERS 


சாறிபாத்‌ ஊர்‌ விதவை 
1இராஜா 17:8-16 


1இராஜா 178. அப்பொழுது 
கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு 
உண்டாயிற்று அவம்‌: 


1இராஜா 17:9. நீ எழுத்து, 
சீதோனுக்கடுத்த சாறியாத்‌ ஊருக்குப்‌ 
போய்‌, அங்கே தங்கியிரு; உன்னைப்‌ 
பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு 
விதவைக்குக்‌ கட்டனையிட்டேன்‌ 
என்றார்‌. 


1இராஜா 17:10. அப்படியே அவன்‌ 
எழுத்து, சாறியாத்துக்குப்‌ போனான்‌; 
அந்தப்‌. பட்டணத்தின்‌ ஒலி. 

வந்தபோது, 


இ! விறகு 
பொறுக்கிக்கொண்டிருத்தான்‌; அவன்‌ 
அவனைப்‌ பார்த்துக்‌ கூப்பிட்டு, நான்‌ 
குடிக்கிறதற்குக்‌ கொஞ்சம்‌ தண்ணீர்‌ ஒரு 
பாத்திரத்தில்‌ எனக்குக்‌ கொண்டுவா 
என்றான்‌. 
1இராஜா 17:11. கொண்டுவர அவன்‌ 
போகிறபோது அவன்‌ அவனை 
நோக்கிக்‌. கூப்பிட்டு, கொஞ்சும்‌ 
அப்பமும்‌ உன்‌ கையிலே எனக்குக்‌. 
கொண்டுவா என்றான்‌. 


1இராஜா 17:12. அதற்கு அவன்‌: 
பானையில்‌ ஒரு பிடிமாவும்‌ கலயத்தில்‌ 
கொஞ்சம்‌ என்ணெயுமே அல்லாமல்‌, 
என்னிடத்தில்‌ ஒரு அடையும்‌ 
இல்லையென்று. உம்முடைய 
தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனைக்‌. 
கொண்டு சொல்லுகிறேன்‌;  இதேர, 
நானும்‌ என்‌ குமாரனும்‌ சாப்பிட்டுச்‌ 
செத்தூப்போக, அதை எனக்கும்‌. 
அவனுக்கும்‌ ஆயத்தப்படுத்துகிறதற்கு. 
இரண்டு விறகு பொறுக்குகிறேன்‌. 





i= FTE 
TT 


1இராஜா 17:18. அப்பொழுது எலியா 
அவனைப்‌ பார்த்து: பயப்படாதே; தீ 
போய்‌ உண்வார்த்தையின்‌ படி. 
ஆயத்தப்படுத்து; ஆணாலும்‌ முதல்‌ 
அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையைப்‌: 
பண்ணி என்னிடத்தில்‌ கொண்டுவா; 
பின்பு உனக்கும்‌ உன்‌ குமாரனுக்கும்‌ 
பண்ணலாம்‌. 


1இராஜா 17:14. கர்த்தர்‌ தேசத்தின்மேல்‌ 
மழையைக்‌ கட்டனையிடும்‌ நான்மட்டும்‌. 
பானையின்‌ மா செலவழித்துயோவதும்‌ 
இல்லை;  கலசைத்தின்‌ எண்ணெய்‌ 
குறைத்துபோவதும்‌ இல்லை என்று 
இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌ என்‌ நான்‌. 


1இராஜா 1715. அவன்‌ போய்‌, எலி. 
யாவின்‌ சொற்படி. செய்தான்‌; அவளும்‌, 
இவனும்‌, அவன்‌ வீட்டாரும்‌ அநேகநான்‌ 
சாப்பிட்டார்கள்‌. 


3 இராஜா 1716. கர்த்தர்‌ 
எலியாவைக்கொண்டு சொன்ன 
வார்த்தையின்‌ படியே, பானையிலே மா 
செலவழிந்துபோகவும்‌ இல்லை; 
கலகத்தின்‌: எண்ணெய்‌ 
குறைத்துபோகவும்‌ இல்லை. 

இஸ்ரவேல்‌ தேசத்தில்‌ மழை 
பெய்யவில்லை. ஆனபடியினால்‌ கேரீத்‌ ஆறு 
சில நாளுக்குப்‌ பின்பு வற்றிப்போயிற்று. 
கேரீத்‌ ஆறு வற்றிப்போனாலும்‌ யோர்தான்‌ 
நதி வற்றிப்போவதில்லை. கர்த்தர்‌ 
எலியாவை கேரீத்‌ ஆற்றண்டைக்கு ஏன்‌ 
அனுப்பினார்‌ என்பது தெரியவில்லை. 
ஒருவேளை கர்த்தர்‌ தம்முடைய தெய்வீக 
பராமரிப்பை எலியாவுக்கு 
வெளிப்படுத்துவதற்காக, அவரை அங்கே 
அனுப்பியிருக்கலாம்‌. 

கர்த்தருடைய பராமரிப்புக்கள்‌ 
எப்போதும்‌ ஒன்றுபோலிருப்பதில்லை. அவர்‌ 
பல வழிகளில்‌ தம்முடைய பிள்ளைகளின்‌ 
தேவைகளை சந்திக்கிறார்‌. கர்த்தருடைய 
தெய்வீக பராமரிப்புக்கள்‌ ஒவ்வொரு 
சூழ்நிலையிலும்‌, ஒவ்வொரு காலத்திலும்‌: 
வித்தியாசமாயிருக்கும்‌. என்பதை 
தெளிவுபடுத்துவதற்காக, கர்த்தர்‌ எலியாவை. 
கேரீத்‌ ஆற்றண்டைக்கு அனுப்பினார்‌. 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


கேத்‌ 
கர்த்தருடைய 
மறுபடியுமாய்‌ உண்டாயிற்று. 
எலியாவை நோக்கி, நீ எழுந்து, 
சீதோனுக்கடுத்த சாறிபாத்‌ ஊருக்குப்‌ போய்‌, 
அங்கே தங்கிமிரு; உன்னைப்‌ பராமரிக்கும்படி 
அங்கே இருக்கிற ஒரு விதவைக்குக்‌ 
கட்டளையிட்டேன்‌" (இராஜா 17:9) என்று 


சொல்லுகிறார்‌. 


சாறிபாத்‌ சீதோனிலுள்ள பட்டணம்‌. 
இது இஸ்ரவேல்‌ தேசத்தின்‌ எல்லைகளுக்கு 
அப்பால்‌ உள்ளது. சாறிபாத்‌ ஊரிலுள்ளவர்கள்‌. 
இஸ்ரவேலின்‌ காணியாட்சிக்குப்‌ 
புறம்பானவர்கள்‌. அவர்கள்‌ புறஜாதி 
ஜனங்கள்‌. 


வற்றிப்போனபோது 
எலியாவுக்கு 
கர்த்தர்‌ 


ஆறு. 
வார்த்தை 


கர்த்தராகிய சுகி) 
சுவிசேஷம்‌. புறஜாதியார்‌ லும்‌ 
அறிவிக்கப்படுகிறது. தம்முடைய கிருபை 
புறஜாதியாருக்கும்‌ கிடைக்கும்‌ என்‌ 
கர்த்தர்‌ பூர்வகாலங்களிலேயே, 
சம்பவத்தின்‌ மூலமாக தெளிவுபடுத்துகிறார்‌. 
எலியா புறஜாதியார்‌ மத்தியில்‌ அனுப்பப்பட்ட 
முதலாவது தீர்க்கதரிசி. 


பு ஏற்பாட்டுக்காலத்‌ 
கர்த்தா இயேசுிறிரதுவம்‌ 
சம்பவத்தை. தெளிவபடத்திிரககிறார்‌ 
“அன்றியும்‌ எலியாவின்‌ நாட்களிலே மூன்று 
வருஷமும்‌ ஆறுமாதமும்‌ வானம்‌ அடைபட்டு, 
தேசமெங்கும்‌. மிகுந்த பஞ்சம்‌ 
உண்டாயிருந்தபோது,. இஸ்ரவேலருக்குள்‌ 
அநேகம்‌ விதலைகள்‌ இருந்தார்கள்‌. ஆயினும்‌ 
எலியா சீதோன்‌ நாட்டிலுள்ள சரெப்தா 
ஊரிலிருந்த ஒரு விதவையினிடத்திற்கு 
அனுப்பப்பட்டானேயல்லாமல்‌. 
மற்றொருத்தியினிடத்திற்கும்‌ 
அனுப்பப்படவில்லை" (லூக்‌ 4:25,26). 

இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌  எலியாவை 
நேசிக்கவில்லை. அவருடைய சொந்த 
தேசத்து ஜனங்களே, அவரை தங்கள்‌ 
தேசத்தைவிட்டு தூரத்திவிட்டார்கள்‌. 
ஆகையினால்‌ அவர்‌ புறஜாதியாரின்‌ ஊராகிய 
சாறிபாத்திற்கு போகவேண்டியதாயிற்று. 





f= THE 
TT 


புதிய ஏற்பாட்டுக்காலத்தில்‌ 
இயேசுகிறிஸ்துவின்‌ அப்போஸ்தலர்கள்‌ 
யூதர்கள்‌ மத்தியிலே சுவிசேஷத்தைப்‌ 
பிரசங்கித்தார்கள்‌. யூதர்கள்‌ 
சுவிசேஷத்தையும்‌ அப்போஸ்தலர்களையும்‌ 
ஏற்றுக்கொள்ளாமல்‌ புறக்கணித்தபோது, 
அப்போஸ்தலர்கள்‌ புறஜாதியாரிடத்தில்‌ 
புறப்பட்டுப்போய்‌ அவர்களுக்கு சுவிசேஷம்‌: 
அறிவித்தார்கள்‌. 

'அவர்கள்‌ எதிர்த்துநின்று தூவித்த 
போது, அவன்‌ தன்‌ வஸ்திரங்களை உதறி: 
உங்கள்‌ இரத்தப்பழி உங்கள்‌ தலையின்‌ மேல்‌ 
இருக்கும்‌ நான்‌  சுத்தமாயிருக்கிறேன்‌:: 
இதுமுதல்‌ புறஜாதியாரிடத்திற்குப்‌ 
போகிறேனென்று அவர்களுடனே சொல்லி, 
அவ்விடத்தைவிட்டு, தேவனை 
வணங்குகிறவனாகிய  யுஸ்து என்னும்‌. 
பேருள்ள ஒருவனுடைய வீட்டிற்கு வந்தான்‌; 
அவன்‌ வீடு ஜெபஆலயத்திற்கு. 
அடுத்ததாயிருந்தது" (அப்‌ 18:67). 


புறஜாதியாரின்‌ 
ஏராளமாயிருந்தாலும்‌, 
சீதோனுக்கடுத்த 
போகச்சொல்லுகிறார்‌. 
மனைவியாகிய யேசபேல்‌ 
சேர்ந்தவள்‌. சீதோனியர்‌ 
ஆராதிக்கிறவர்கள்‌. 
“நேபாத்தின்‌ 
யெரொபெயாமின்‌ 
அவனுக்குக்‌. 


பட்டணங்கள்‌ 
எலியாவை. 
ஊருக்குப்‌ 
ஆகாபின்‌ 
சீதோனைச்‌ 
பாகாலை 


கர்த்தர்‌ 
சாறிபாத்‌ 


குமாரனாகிய 
பாவங்களில்‌ நடப்பது 
கொஞ்சக்காரியமென்று, 
நினைத்தாற்போல்‌ அவன்‌ சீதோனியரின்‌ 
ராஜாவாகிய  ஏத்பாகாலின்‌ குமாரத்தி 
யேசபேலை விவாகம்‌ பண்ணின துமல்லாமல்‌, 
அவன்‌ போய்‌ பாகாலையும்‌ சேவித்து அதைப்‌ 
பணிந்துகொண்டு, தான்‌. சமாரியாவிலே. 
கட்டின பாகாலின்‌ கோவிலில்‌ பாகாலுக்குப்‌ 
பலிபீடத்தை எடுப்பித்தான்‌” 
(இராஜா 163132). 


யேசபேல்‌ எலியாவுக்கு 
சத்துருவாயிக்கிறாள்‌. கர்த்தர்‌ 
பாதுகாக்கிறார்‌. யேசபேலால்‌ 
ஒன்றும்‌ செய்ய முடியாது 
தெளிவுபடுத்துவதற்காக, 
யேசபேலின்‌ 
போகச்சொல்லுகிறார்‌. 
தேசமாகிய சீதோனிலே 


பிரதான 
எலியாவைப்‌ 
எலியாவை. 


என்பதை 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


எ 

டக்‌ 
பாதுகாப்பும்‌ பராமரிப்பும்‌ "அவரை சூழ்ந்து 
கொள்கிறது. 


எலியாவைப்‌ பராமரிக்கும்படி கர்த்தர்‌ 
ஒரு விதவைக்கு கட்டளையிட்டிருக்கிறார்‌. 
இவள்‌ சமுதாயத்திலே பிரபல்யமானவள்‌ 
அல்ல. இவள்‌ ஒரு ஏழை விதவை. 
தனிமையிலிருக்கிறாள்‌. பிறருக்கு உதவி 
செய்ய இவளிடத்தில்‌ திரளான 
பொக்கிஷமோ, களஞ்சியம்‌ நிறைய 
தானியமோ இல்லை. ஆனாலும்‌ எலியாவைப்‌ 
பராமரிக்கும்படி கர்த்தர்‌ இந்த விதையைத்‌ 
தெரிந்தெடுக்கிறார்‌. 

ட ரயத்சத்தில 
உ ம்ப லன்‌ 
பமிற்தியமாிருக்கிறவர்களையும்‌ கர்த்தர்‌ 

தம்முடைய நாமத்தை 

சாறிபாத்‌ ஊர்‌ 

விதவை ஒரு ஏழையாயிருந்தாலும்‌, 

கர்த்தருடைய தெய்வீக திட்டத்தில்‌ 
அவளுக்கும்‌ ஒரு பங்கு கிடைக்கிறது. 

எலியா 
கீழ்ப்படிந்து, 
சாறிபாத்‌ ஊரின்‌ 
கர்த்தருடைய பராமரிப்பு 
காத்துகொண்டிருக்கிறது. எலியா அந்தப்‌ 
பட்டணத்தின்‌ ஒலிமுகவாசலுக்கு 
வந்தபோது, அங்கே ஒரு விதவை விறகு 
பொறுக்கிக்கொண்டிருக்கிறாள்‌ 
(இராஜா 17:10). 


எலியா அவளைப்‌ பார்த்துக்‌ கூப்பிட்டு, 
நான்‌ குடிக்கிறதற்குக்‌ கொஞ்சம்‌ தண்ணீர்‌ 
ஒரு பாத்திரத்தில்‌ எனக்குக்‌ கொண்டுவா" 
என்று கேட்கிறார்‌. கொண்டுவர அவள்‌ 
போகிறபோது எலியா அவளை நோக்கிக்‌ 
கூப்பிட்டு, “கொஞ்சம்‌ அப்பமும்‌ உன்‌ 
கையிலே எனக்குக்‌ கொண்டுவா" 
இராஜா 171) என்றும்‌ கேட்கிறார்‌. 


கர்த்தருடைய வார்த்தைக்‌ 
சாறிபாத்திற்குப்போகிறார்‌. 
வாசலிலேயே 
எலியாவுக்கு 





i THE 
TT 


சாறிபாத்‌ ஊர்‌ 
ஏழையாயிருக்கிறாள்‌. 

பானையில்‌ ஒரு பிடி மாவும்‌, 

கொஞ்சம்‌ எண்ணெயும்‌ 

இருக்கிறது. இவற்றை தவிர அவளிடத்தில்‌ 
வேறு எதுவுமில்லை. இதை சாப்பிட்டு 
தீர்ந்துவிட்டால்‌, இதன்‌ பிறகு சாப்பிடுவதற்கு 
அவளிடத்தில்‌ வேறு ஒன்றுமே இல்லை. 
இந்த விதவைக்கு ஒரு 
இருக்கிறான்‌. 


_ சாறியாத்‌ ஊர்‌ விதவை, 

“பானையில்‌ ஒரு பிடிமாவும்‌. 

கொஞ்சம்‌ என்ணெயுமே. 

ல்‌, என்னிடத்தில்‌ ஒரு அடையும்‌ 

ன்று உம்முடைய தேவனாகிய 

ஜீவனைக்‌ கொண்டு 

நானும்‌ என்‌ 

களாகும்‌ சாப்பிட்டுச்‌ செத்துப்போக, 

எனக்கும்‌ அவனுக்கும்‌ 

த கபடுத்துகைதத்க. இரண்டு விறகு 

பொறுக்குகிறேன்‌" (1இராஜா 17:12) என்று 
சொல்லுகிறாள்‌. 


அந்த ஸ்திரீயின்‌ வீட்டில்‌ அப்பம்‌ 
சுடுவதற்கு விறகுகள்கூட இல்லை. அவள்‌ 
தெருவில்‌ வந்து இரண்டு விறகுகளைப்‌ 
பொறுக்குகிறாள்‌. இப்படிப்பட்ட ஏழை 
ஸ்திரீயினிடத்தில்‌ கர்த்தர்‌ எலியாவை. 
அனுப்புகிறார்‌. கர்த்தர்‌ எலியாவை கோரீத்‌ 
ஆற்றண்டையில்‌ போஷித்தார்‌. காகங்கள்‌ 
அவருக்கு அப்பமும்‌ இறைச்சியும்‌ கொண்டு 
வந்தது. எலியாவை போவிப்பதற்கு 
காகங்களைப்‌ பயன்படுத்திய கர்த்தரால்‌, 
இந்த ஏழை விதவையையும்‌ பயன்படுத்த 
முடியும்‌. 


தீர்க்கதரிசியாகிய எலியா தன்னுடைய 
நிலமையை மிகவும்‌ பரிதாபமாக எடுத்துச்‌ 
சொல்லி, அந்த ஸ்திரீயினிடத்தில்‌ பிச்சை 
கேட்குவேண்டியதில்லை. எலியாவும்‌ 
அவளோடு சேர்ந்து சாப்பிடுவார்‌. 
தீர்க்கதரிசிக்கு போஜனம்‌ கொடுத்ததினால்‌, 
அந்த ஸ்திரீயின்‌ வீட்டில்‌ கர்த்தருடைய 
ஆசீர்வாதம்‌ தங்கியிருக்கும்‌. எலியா 
சாறிபாத்‌ ஊர்‌ விதவையின்‌ வீட்டிற்கு, 
அவளை வெறுமையாக்க வராமல்‌, அவளை 
கர்த்தருடைய நாமத்தினால்‌ ஆசீர்வதிக்கவே 
வந்திருக்கிறார்‌. 


குமாரனும்‌ 


எலியாவை 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


சாறிபாத்‌ 
மனத்தாழ்மையுள்ளவள்‌. 
சோம்பேறியாயிராமல்‌ சுறுசுறுப்பாய்‌ வேலை. 
செய்கிறாள்‌. இரண்டு விறகுகளைப்‌ 
பொறுக்கி, தனக்கும்‌ தன்‌ குமாரனுக்கும்‌ 
அப்பம்‌ சுடுவதற்கு ஆயத்தம்பண்ணுகிறாள்‌. 
இந்த ஸ்திரீயினிடத்தில்‌, 
குடிக்கிறதற்கு கொஞ்சம்‌. 
ஒரு பாத்திரத்தில்‌ கொண்டு 
வருமாறு கேட்டார்‌. 


சாறிபாத்‌ ஊர்‌ விதவையோ அந்நியரை 
உபசரிக்கும்‌ சுபாவழுள்ளவள்‌. எலியா 
தண்ணீர்‌ கேட்டவுடன்‌, அந்த ஸ்திரீ 
தண்ணீர்‌ கொண்டு வா உடனே 
புறப்பட்டுப்போகிறாள்‌. அவள்‌ எலியாவிடம்‌ 
தன்னுடைய வறுமையைப்பற்றி புலம்பவில்லை. 
எலியா தனக்கு ஏதாவது உதவி செய்வாரா 
என்று அவள்‌ அவரிடத்தில்‌ உதவியும்‌ 
எதிர்பார்க்கவில்லை. எலியா ஒரு 
அந்நியராகயிருப்பதினால்‌, அவருக்கு 
தண்ணீர்‌ கொடுக்க அவள்‌ மறுக்கவுமில்லை. 


எலியா சாறிபாத்‌ ஊர்‌ 
விதவையினிடத்தில்‌ குடிக்கிறதற்கு தண்ணீர்‌ 
கேட்டபோது. அவள்‌ சும்மா 
உட்கார்ந்திருக்கவில்லை. அவள்‌ 
ஒலிமுகவாசலிலே விறகு 
பொறுக்கிக்கொண்டிருக்கிறாள்‌. இதன்‌ பின்பு 
அவள்‌ தனக்கும்‌ தன்‌ குமாரனுக்கும்‌ 
அப்பம்‌ சுடவேண்டும்‌. அவள்‌ இப்போது, 


கேட்டபோது, 

த்தது வேலைகளை 

நிறுத்திவிட்டு, எலியாவக்கு தண்ணீர்‌ 
கொண்டு வரப்போகிறாள்‌. 


எலியா தனக்கு 

கொண்டுவரப்போகும்‌. 

ஸ்திரீயினிடத்தில்‌, “கொஞ்சம்‌ அப்பமும்‌ உன்‌ 
கையிலே எனக்கு கொண்டு வா” என்று 
கேட்கிறார்‌. அந்த ஸ்திரீ தன்னிடத்தில்‌ 
எவ்வளவு மாவும்‌, எவ்வளவு எண்ணெயும்‌ 
இருக்கிறது என்பதை எலியாவினிடத்தில்‌: 
சொல்லுகிறாள்‌. 





i al 
WEFT 


ஆனால்‌ எலியாவோ, அவளைப்‌ 
பார்த்து “நீ போம்‌ உன்வார்த்தையின்படி 
ஆயத்தப்படுத்து; ஆனாலும்‌ முதல்‌ அதிலே. 
எனக்கு ஒரு சிறிய அடையைப்‌ பண்ணி 
என்னிடத்தில்‌ கொண்டுவா; பின்பு உனக்கும்‌ 
உன்‌ குமாரனுக்கும்‌ பண்ணலாம்‌" 
(இராஜா 1773) என்று சொல்லுகிறார்‌. 
சாறிபாத்‌ ஊர்‌ விதவையின்‌ விசுவாசமும்‌, 
கீழ்ப்படிதலும்‌ சோதிக்கப்படுகிறது. 

சாறிபாத்‌ ஊர்‌ விதவை முதலாவதாக 
எலியாவுக்கு ஒரு சிறிய அடையைப்பண்ணி 
அவருக்கு கொடுக்கவேண்டும்‌. அதன்‌ பின்பு, 
அவள்‌ தனக்கும்‌ தன்‌ குமாரனுக்கும்‌, 
மீதமிருக்கும்‌ மாவிலும்‌ எண்ணெயிலும்‌, 
அப்பத்தையோ  அடையையோ உண்டு. 
வேண்டும்‌. 


எலியா ஊர்‌ 
விதவையினிடத்தில்‌ ம்போது, 
இஸ்ரவேலின்‌ தேவனாகிய 
குர்த்தரைப்பற்றியும்‌ சொல்லுகிறார்‌. எலியா 
அந்த... ஸ்திரீயை நோக்கி, “கர்த்தர்‌ 
நேசத்தின்மேல்‌ மழையைக்‌ கம்மம்‌ 
நாள்மட்டும்‌ பானையின்‌ 
செலவழிந்துபோவதும்‌ இல்லை: கண்த்தன்‌ 
எண்ணெய்‌ குறைந்துபோவதும்‌ இல்லை. 
என்று இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌" இராஜா 17:14) என்று 
சொல்லுகிறார்‌. 


சாறிபாத்‌ 


சாறிபாத்‌ ஊர்‌ விதவைக்‌। 
இல்வலன்‌" தேவனாகிய கர்ந்தரைப்பற்தி 
ஒன்றும்‌ தெரியாது. அவள்‌ புறஜாதி 
தேசமான சீதோனை சேர்ந்த ஸ்திர 
சீதோனியர்‌ பாகாலை ஆராதிக்கிறவர்கள்‌.. 
அவர்கள்‌... இஸ்ரவேலின்‌ தேவனாகிய 
கர்த்தரைப்பற்றி கேள்விப்படாதவர்கள்‌. 
ஆனாலும்‌ எலியா அந்த ஸ்திரீயினிடத்தில்‌ 
பேசும்போது, இஸ்ரவேலின்‌ தேவனாகிய 
கர்த்தருடைய நாமத்தைப்பற்றிச்‌ 
சொல்லுகிறார்‌. 
ந்‌ ஸ்திரீயினிட, 

இஸ்ரவேலின்‌ சணா ன 


செய்ய மனம்‌ இருக்கிறது. 
அவளுடைய வீட்டிலோ போதுமான அளவு 
மாவும்‌ எண்ணெயும்‌ இல்லை. 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சொல்லுகிறார்‌. அந்த ஸ்திரீக்கு ஆசீர்வாதம்‌ 
உண்டாகவேண்டுமென்றால்‌, அவள்‌ 
இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தரை 
நம்பவேண்டும்‌. கர்த்தருடைய வாக்குத்தத்தம்‌. 
தனக்கு நிறைவேறவேண்டுமென்றால்‌, அவள்‌ 
கர்த்தரை விசுவாசித்து, அவருடைய 
வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியவேண்டும்‌. 
கர்த்தரோடு 
பண்ணுகிறவர்கள்‌ 
உடன்படிக்கை 


உடன்படிக்கை 
விசுவாசத்தோடு 
பண்ணவேண்டும்‌. 
விசுவாசமில்லாமல்‌ கர்த்தருக்கு 
பிரியமாயிருப்பது, கூடாத காரியம்‌. 
முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும்‌ 
அவருடைய நீதியையும்‌ தேடவேண்டும்‌. 
அதன்பின்பு உலகப்பிரகாரமான 
ஆசிர்வாதங்களெல்லாம்‌ நமக்கு 
கூடக்கொடுக்கப்படும்‌. 


சாறிபாத்‌ ஊர்‌ விதவை எலியாவின்‌. 
வார்த்தைகளை நம்புகிறாள்‌. அவள்‌ 
தன்னுடைய தேவைகளுக்கு முக்கியத்துவம்‌ 
கொடுக்காமல்‌, கர்த்தருடைய வார்த்தைக்கு 
முக்கியத்துவம்‌ கொடுக்கிறாள்‌. அந்த விதவை 
தேவனுடைய தெய்வீக வாக்குத்தத்தத்தை 
நம்புகிறாள்‌. சாறிபாத்‌ ஊர்‌ விதவையின்‌ 
விசுவாசம்‌ தேவனுடைய கிருபையின்‌ 
ராஜ்யத்தில்‌ நடைபெறுகிற மிகப்பெரிய 
அற்புதமாயிருக்கிறது. அவளுடைய 
பானையில்‌ மா செலவழிந்துபோகாமலும்‌ 
கலசத்தில்‌ எண்ணெய்‌ குறைந்துபோகாமலும்‌ 

கர்த்தருடைய தெய்வீக 

ராஜ்யத்தில்‌ நடைபெறுகிற 
மிகப்பெரிய அற்புதமாயிருக்கிறது. 


கர்த்தர்‌ எலியாவைக்கொண்டு சொன்ன 
வார்த்தையின்படியே, பானையிலே மா 
செலவழிந்துபோகவும்‌ இல்லை; கலசத்தின்‌ 
எண்ணெய்‌ குறைந்துபோகவம்‌ இல்லை 


இராஜா 17.16). அவர்கள்‌ பானையிலிருந்தும்‌, 
கலயத்திலிருந்தும்‌ எவ்வளவு பொருட்களை 


எடுக்கிறார்களோ, 
தெய்வீக 

வந்து 

மாவின்‌ 


வெளியே அவ்வளவு 
வல்லமையினால்‌, 
சேருகிறது. 
அளவும்‌, 
அளவும்‌ 
அது 





i= FTE 
TT 


(கொரி 9:10). 


சாறிபாத்‌ ஊர்‌ விதவை கர்ந்தகடைய 
தீர்க்கதரிசிக்கு நன்மை செய்யும்போது. 
கர்த்தர்‌ அவளுக்கு நன்மை செய்கிறார்‌. 


ந்‌ 

எடுக்காமல்‌ போனால்‌, 
எண்ணெயும்‌ 
வேளையில்‌ மாவும்‌ 
அவற்றிலிருந்து எடுக்கப்படுவதினால்‌, 
குறைந்துபோகவில்லை. செலவழித்தால்‌ 
குறைந்துபோகும்‌. இது இயற்கையின்‌ 
பொதுவான பிரமாணம்‌. ஆனால்‌ இங்கோ 
செலவழித்தும்‌ குறைந்துபோகமலிருக்கிறது. 
இது கர்த்தருடைய அற்புதத்தின்‌ பிரமாணம்‌. 

கர்த்தர்‌ எலியாவை 


வரையிலும்‌ 
காகங்களினால்‌ போவித்தார்‌. ன்‌ நக்‌ 
அற்புதம்‌. எலியாவுக்கு அன்றாட போஜனம்‌ 
ஒரு மாதத்திற்குத்‌. 

மொத்த  போஜனமும்‌ 

அவருடைய சேமிப்பில்‌ இல்லை. ஒவ்வொரு 
நாளும்‌ அதிகாலையிலும்‌, சாயங்காலத்திலும்‌ 
காகங்கள்‌ அவருக்கு அப்பத்தையும்‌. 
இறைச்சியையும்‌ கொண்டு வந்து கொடுத்தது. 
இப்போ; 

சழியத்ிலிரக்கும்போதம்‌, ர்‌ 
அவருக்கு அன்றாட போஜனத்தைக்‌ 
கொடுக்கிறார்‌. எண்ணெயில்‌ சுடப்பட்ட அப்பம்‌ 
அவருக்கு அன்றாட போஜனமாகக்‌. 
கொடுக்கப்படுகிறது. கர்த்தர்‌ தேசத்தின்மேல்‌ 
மழையைக்‌ கட்டளையிடும்‌ நாள்‌ மட்டும்‌ 
எலியா அந்த ஸ்திரீயின்‌ வீட்டிலே 
போஜனம்பண்‌ ணுகிறார்‌. அதுவரையிலும்‌ 
பானையின்‌ மா செலவழிந்து போகவுமில்லை. 
குறைந்து 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


சாறிபாத்‌ ஊர்‌ விதவை எலியாவுக்கு 
அப்பம்‌ சுட்டுக்‌ கொடுப்பதற்கு முன்பாக, 
அவளுடைய வீட்டிலே பானையில்‌ ஒரு பிடி 
மாவும்‌, கலயத்தில்‌ கொஞ்சம்‌ எண்ணெயும்‌ 
மாத்திரமே இருந்தது. அந்த ஸ்திரீயும்‌ 
அவளுடைய குமாரனும்‌ இந்த மாவையும்‌ 
எண்ணெயையும்‌ பயன்படுத்தி ஒரு வேளை 

சாப்பிட்ட பின்பு 


பேரும்‌ 
என்பதே அந்த 


இப்போதோ கர்த்தர்‌ அவர்களுடைய 
மாவையும்‌ எண்ணெயையும்‌ ஆசீர்வதிக்கிறார்‌ 
கர்த்தர்‌ அவர்களையும்‌ போவிக்கிறார்‌. 
சாறிபாத்‌ ஊர்‌ விதவை கர்த்தருடைய 
தீர்க்கதரிசிக்கு போஜனம்‌ கொடுத்தாள்‌. 
கர்த்தர்‌ அந்த ஸ்திரீக்கும்‌ அவளுடைய 
குமாரனுக்கும்‌ போஜனம்‌ கொடுக்கிறார்‌. 
தேசத்தின்மேல்‌ கர்த்தர்‌ மழையைக்‌ 
கட்டளையிடும்‌ நாள்‌ மட்டும்‌, அவர்களுக்குத்‌ 
தேவையான போஜனம்‌ தொடர்ந்து 
கிடைக்கிறது. 


“இதோ, வாசற்படியிலே நின்று 
தட்டுகிறேன்‌: ஒருவன்‌ என்‌ சத்தத்தைக்‌ 
கேட்டு, கதவைத்‌ து அவடதகள்‌ 
நான்‌ பிரவேசி, அவனோடே 
வனப்‌ கற்க அவனும்‌ என்னோடே 
போஜனம்பண்ணுவான்‌" (வெளி 3:20) என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. நம்முடைய 
்‌ நாம்‌ கர்த்தருக்கு, 
அப்போது 


இருதயத்தில்‌ 
இடங்கொடுக்கவேண்டும்‌. 
ர்த்தரும்‌ நம்மோடுகூட 


ஊர்‌ வை 

சாக்கதச்சிோட ட 

நமக்கு அதைவிட 

சிலாக்கியம்‌ 

வாக்குப்பண்ணப்பட்டிருக்கிறது. நாம்‌ 

கர்த்தரோடுகூட 'போஜனம்பண்ணுவோம்‌. 

அப்போது நம்முடைய தேவனாகிய 

கர்த்தர்‌ நமக்கு ஆவிக்குரிய 

போஜனத்தையும்‌, ஜீவத்தண்ணீரையும்‌ 
கொடுப்பார்‌. 


“அவர்கள்‌ ஆபத்துக்காலத்திலே 
வெட்கப்பட்டுப்போகாதிருந்து. பஞ்சகாலத்திலே 
திருப்தியடைவார்கள்‌" (சங்‌ 37:29). 





f= FTE 
TT 


சாறிபாத்‌ ஊர்‌ விதவையின்‌ 
மகன்‌ 1இராஜா 17:17-24 


1இராஜா 17:17. இவைகள்‌ நடத்தபின்பு, 
வீட்டுக்காரியாகிய அத்த ஸ்திரீயின்‌ 
மகன்‌ வியாதியில்‌ விழுந்தான்‌; 
அவனுடைய சுவாசம்‌ போகுமட்டும்‌. 
அவனுடைய வியாதி. 
அதிகரித்துக்கொண்டே இருந்தது. 


3 இராஜா 1748. அப்பெ. அவன்‌ 
எலியாவை நோக்கி: தேவனுடைய 
மதுஷனே, எனக்கும்‌ உமக்கும்‌ என்ன? 

அக்கிரமத்தை 
க்விஸ்‌, என்‌ குமாரனைச்‌. 
சாகப்பண்ணவுமா? என்னிடத்தில்‌ 
வந்தீர்‌ என்‌ நான்‌. 


1இராஜா 17:19. அதற்கு அவன்‌: உன்‌ 

குமாரனை என்னிடத்தில்‌ தா என்று 

சொல்லி, அவனை அவன்‌ மடியிலிருந்து 
தான்‌ 


கொண்டுபோய்‌, தன்‌ 
ன்மேல்‌ வைத்து: 


1இராஜா 17:20. எண்‌ தேவனாகிய 
கர்த்தாவே, நான்‌. தங்கியிருக்க. 
இடங்கொடுத்த இந்த விதவையின்‌ 
மகனைச்‌ காகப்பண்ணின தினால்‌. 
அவளுக்குத்‌ துக்கத்தை வருவித்தீரோ 
என்று கர்த்தரை நோக்கிக்‌ கூப்பிட்டு; 

1721. அந்தப்‌ 
மூன்றுதரம்‌ 
தேவனாகிய 


1இராஜா 
பின்னையின்மேல்‌ 
குப்புறவிழுந்து: எண்‌: 
கர்த்தாவே, இந்தப்‌ பின்னையின்‌ 
ஆத்துமா அவனுக்குன்‌ 
திரும்பிவரப்பண்ணும்‌ என்று கர்த்தரை 
நோக்கி விண்ணப்பம்‌ பண்ணினான்‌. 
1இராஜா 17:22. கர்த்தர்‌ எலியாவின்‌ 
சத்தத்தைக்‌ கேட்டார்‌; 
பின்னையினுடைய ஆத்துமா அவனுள்‌ 
திரும்பிவத்தது; அவன்‌ பிழைத்தான்‌. 


1 இராஜாக்கன்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


1இராஜா 17:28. அப்பொ 
பின்னையை எடுத்து, மே 
க்‌ 


பின்னை உயிரோடிருக்கிறான்‌ என்று 
சொன்னான்‌. 


1இராஜா 17:24. அப்பொழுது அந்த: 
ஸ்திரீ எலியாவை நோக்கி: நீர்‌ 
தேவனுடைய மனுஷன்‌ என்றும்‌, 
உம்முடைய வாயிலிருந்து பிறக்கும்‌ 
கர்த்தரின்‌ வார்த்தை உண்மை என்றும்‌, 
இதினால்‌ இப்போது அறித்திருக்கிறேன்‌ 
என்றான்‌. 


கர்த்தருடைய தீர்க்கதரிசிக்கு 
போஜனம்‌ கொடுத்து ஆதரித்த விதவையை 
கர்த்தர்‌ ஆசீர்வதிக்கிறார்‌. அவளுடைய 
வீட்டிலே பானையிலே மா செலவழிந்து 
போகவில்லை. கலசத்தின்‌ எண்ணெய்‌ 
குறைந்துபோகவில்லை. அந்த ஸ்திரீயின்‌ 
குமாரன்‌ வியாதியில்‌ விழுந்து 
செத்துப்போகிறான்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
பெரிதான கிருபையினால்‌ செத்துப்போன 
அவனுக்கு மறுபடியும்‌ உயிர்கொடுத்து, 
அவனைப்‌ பிழைக்கப்பண்ணுகிறார. 


இவைகள்‌ டந்தபின்பு, 
ட்டககரியாகிய அந்த ஸ்ர" மகன்‌ 
வியாதியில்‌ விழுகிறான்‌; அவனுடைய சுவாசம்‌ 
போகுமட்டும்‌ அவனுடைய 
அதிகரித்துக்கொண்டே 

இராஜா 1717). 


சாறிபாத்‌ ஊர்‌ வக்கு ஒரே 
குமாரன்‌ ப த்வா “இருக்கினான்‌. ல்‌ இவளே 
அவளுக்கு ஆதரவும்‌, ஆறுதலும்‌, 
சந்தோஷமுமாயிருக்கிறான்‌. சாறிபாத்‌ ஊர்‌ 
விதவை. கர்த்தருடைய தீர்க்கதரிசிக்கு' 
நன்மை செய்தாள்‌. எலியா பசியாயிருந்தபோது, 
அவருக்கு போஜனம்‌ கொடுத்தாள்‌. தான்‌ 
கர்த்தருடைய ஊழியக்காரருக்கு நன்மை 
செய்ததினால்‌, கர்த்தர்‌ தனக்கு நன்மை 
செய்வார்‌ என்று அந்த ஸ்திரீ 
எதிர்பார்க்கிறாள்‌. ஆனால்‌ அந்த ஸ்திரீயின்‌ 
மகன்‌ வியாதியில்‌ விழுந்து 
செத்துப்போகிறான்‌. 





f= THE 
TT 


இதுவரையிலும்‌ கர்த்தருடைய அற்புதம்‌ 
அவளுடைய வீட்டிலே அநுதினமும்‌ 
நடைபெறுகிறது. அவள்‌ எலியாவக்கும்‌,. 
தனக்கும்‌, தன்‌ குமாரனுக்கும்‌ தினமும்‌ 
போஜனத்தை ஆயத்தப்படுத்துகிறாள்‌. 
கர்த்தருடைய தெய்வீக வல்லமையினால்‌, 
அவளுடைய பானையின்‌ மா 
செலவழிந்துபோகவில்லை. கலசத்தின்‌ 
எண்ணெய்‌ குறைந்துபோகவுமில்லை. 
பானையிலும்‌ கலயத்திலும்‌ எவ்வளவு 
வெளியே எடுத்தாலும்‌, மாவும்‌ எண்ணெயும்‌ 
குறையாமல்‌ அப்படியே இருக்கிறது. இது 
கர்த்தர்‌ செய்த அற்புதம்‌. த அற்புதம்‌. 
நடைபெற்றுக்கொண்டிருக்கும்போது, 
ஒருநாள்‌ அந்த ஸ்திரீயின்‌ மகன்‌ 
வியாதியில்‌ விழுந்து செத்துப்போகிறான்‌. 


அப்பொழுது அந்த ஸ்திரீ எலியாவை 
நோக்கி: “தேவனுடைய மனுஷனே, எனக்கும்‌. 
உமக்கும்‌ என்ன? என்‌ அக்கிரமத்தை: 
நினைக்கப்பண்ணவும்‌, என்‌  குமாரனைச்‌ 
சாகப்பண்ணவுமா? என்னிடத்தில்‌ 
வந்தீர்‌" (இராஜா 1718) என்று, 
கேட்கிறாள்‌. 


தன்னுடைய குமாரன்‌ செத்துப்போனது 

மிகவும்‌ 

அவளுடைய 

எதிர்பாராத 

மும்‌ சோகமும்‌ 

வந்திருக்கிறது. ஒரு பக்கத்தில்‌ சந்தோஷமும்‌ 

சமாதானமும்‌ நிரம்பியிருக்கிறது. 

ய வீட்டிலே அநுதினமும்‌ அற்புதம்‌ 

நடைபெறுகிறது. ஒன்றும்‌ குறையாமல்‌ 

சகலமும்‌ சம்பூரண நிறைவாயிருக்கிறது. 

இவற்றிற்கு மத்தியிலே அவளுடைய 

குமாரன்‌ வியாதியில்‌ ந்து 
செத்துப்போகிறான்‌. 


சாறிபாத்‌ ஊர்‌ விதவையால்‌. 
அவளுடைய துக்கத்தை அடக்க 
முடியவில்லை. அவள்‌ எலியாவை நோக்கி, 
“தேவனுடைய மனுஷனே" என்று 
அழைக்கிறாள்‌. தன்னுடைய குமாரன்‌ 
செத்துப்போனதற்கு எலியாவே காரணமென்று 
நினைத்து. அவரை சந்தேகப்படுகிறாள்‌. 
“எனக்கும்‌ உமக்கும்‌ என்ன” என்று அந்த 
ஸ்திரீ எலியாவினிடத்தில்‌ கேட்கிறாள்‌. 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


வீட்டிற்கு 
குமாரன்‌ 
எலியாவே 


எலியா தன்னுடைய 
வந்ததினால்தான்‌, தன்னுடைய 
செத்துப்போனதாகவும்‌, 
தன்னுடைய குமாரனை சாகுப்பண்ணினார்‌ 
என்றும்‌. சாறிபாத்‌ ஊர்‌ விதவை 
எலியாவின்மீது சந்தேகப்படுகிறாள்‌. “என்‌ 
குமாரனை  சாகப்பண்ண என்னிடத்தில்‌ 
வந்தீரா” என்று கேட்கிறாள்‌. 


சாறிபாத்‌ ஊர்‌ விதவைக்கு தன்மீதே 
சந்தேகம்‌ வந்துவிடுகிறது. தன்னுடைய மகன்‌. 
செத்துப்போனதற்கு தன்னுடைய பாவம்‌ 
காரணமாயிருக்கலாம்‌ என்றும்‌ நினைக்கிறாள்‌. 
அவள்‌ இதை நினைத்து, எலியாவிடம்‌, “என்‌ 
அக்கிரமத்தை நினைக்கப்பண்ண வந்தீரா” 
என்றும்‌ கேட்கிறாள்‌. 
இஸ்ரவேல்‌. 
விக்கிரகாராதனை 
நடைபெறுகிறது. 


நேசத்தில்‌ 

அதிகமாய்‌ 
எலியா இஸ்ரவேலுக்கு 
விரோதமாக சாபமான வார்த்தைகளை 
சொன்னதை  சாறிபாத்‌ ஊர்‌ விதவையும்‌. 
அறிந்திருக்கிறாள்‌. அவர்கள்‌ பாகாலை. 
ஆராதிப்பதினால்‌ கர்த்தருடைய கோபம்‌. 
அவர்கள்மேல்‌ வந்திருக்கிறது. சாறிபாத்‌ 
சீதோனிலிருக்கிறது. சீதோனியர்‌ பாகாலை 
தங்கள்‌ தெய்வமாக  ஆராதிக்கிறவர்கள்‌. 
இந்த ஸ்திரீயும்‌ சீதோன்‌ தேசத்து 
ஸ்திரீயாகயிருப்பதினால்‌, எலியா 
தன்னுடைய அக்கிரமத்தை நினைத்து, 
தன்னுடைய குமாரனை 
சாகப்பண்ணியிருப்பாரோ என்று இந்த 
விதவை சந்தேகப்படுகிறாள்‌. 


சாறிபாத்‌ ஊர்‌ வையின்‌ 
ஹர்த்ககங்கள, எலியா பொறுமையோடு 
கேட்கிறார்‌. அவர்‌ அந்த ஸ்திரீயை நோக்கி, 
“உன்‌ குமாரனை என்னிடத்தில்‌ தா" என்று 
சொல்லுகிறார்‌. எலியா அவனை அவள்‌ 
படியிலிருந்து எடுத்து, தான்‌ தங்கியிருக்கிற 
மேல்வீட்டிலே அவனைக்‌ கொண்டுபோய்‌, தன்‌ 
கட்டிலின்மேல்‌ வைக்கிறாள்‌ (1இராஜா 17:19), 


சாறிபாத்‌ ஊர்‌ விதவையின்‌ 
கேள்விகளுக்கு என்ன பதில்‌ சொல்லுவது 
என்று  எலியாவுக்கும்‌ தெரியவில்லை. 
ஆகையினால்‌ அவர்‌ அவளுக்கு ஒரு 
பிரதியுத்தரமும்‌ சொல்லாமல்‌, செத்துப்போன 
அவளுடைய குமாரனை, தான்‌ 
தங்கியிருக்கிற மேல்‌ வீட்டிலே தன்‌ 
கட்டிலிலே கொண்டு போய்‌ வைத்து, 
கர்த்தரிடத்தில்‌ ஜெபம்பண்ணுகிறார்‌. 





i THE 
TT 


கர்த்தருடைய தீர்க்கதரிசியாகிய எலியா 
அந்த ஸ்திரீயின்மீ தும்‌, அவளுடைய 
குமாரன்மீதும்‌ அன்பாயிருக்கிறார்‌. அவர்கள்‌ 
இதுவரையிலும்‌ எலியாவுக்கு தினமும்‌: 
போஜனம்‌. ஆயத்தம்பண்ணிக்‌ 
கொடுத்திருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ தனக்கு 
செய்த உபகாரத்தை எலியா மறக்கவில்லை. 
எலியா கர்த்தரிடத்தில்‌ கருத்தாய்‌ 
ஜெபிக்கிறார்‌. 


எலியா கர்த்தரை நோக்கி, “என்‌ 
தேவனாகிய கர்த்தாவே, நான்‌ தங்கியிருக்க. 
இடங்கொடுத்த இந்த விதவையின்‌ மகனைச்‌ 
சாகப்பண்ணினதினால்‌ அவளுக்குத்‌ 
துக்கத்தை வருவித்தீரோ” ("இராஜா 17:20) 
என்று கர்த்தரை நோக்கிக்‌ கூப்பிடுகிறார்‌. 


பரிசுத்த வேதாகமத்தில்‌ இதுவரையிலும்‌ 
ஒருவரும்‌ செத்துப்போனவர்களை 
உயிரோடு எழுப்பியதாக: வசனம்‌ 
எதுவுமில்லை. எலியா தான்‌ முதன்‌ முதலாக, 
பரிசுத்த ஆவியானவரின்‌ ஏவுதலினால்‌, “என்‌ 
தேவனாகிய கர்த்தாவே, இந்தப்‌ 
பிள்ளையின்‌ ஆத்துமா அவனுக்குள்‌ திரும்பி 
வரப்பண்ணும்‌' (1இராஜா 17:21) என்று 
கர்த்தரை நோக்கி விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 

தாவீதுக்கும்‌ பத்சேபாளுக்கும்‌ பிறந்த 
குமாரன்‌ வியாதிப்பட்டு செத்துப்போனான்‌. 
அந்த வேளையில்‌ தாவீது உபவாசத்தோடு 
ஜெபம்பண்ணினார்‌. அப்போதுகூட தாவீது, 
செத்துப்போன தன்னுடைய குமாரன்‌ 
உயிரோடு பிழைக்கவேண்டுமென்று 
ஜெபம்பண்ணவில்லை. 


2 மரித்திருக்கிற இப்போ, ான்‌ 
நல கவே எனனை இன நான்‌ 
அதைத்‌ திரும்பிவரப்பண்ணக்‌ கூடுமோ? 
நான்‌ அதினிடத்‌ போவேனே 
அல்லாமல்‌, அது என்னிடத்துக்குத்‌ திரும்பி 
வரப்போகிறது இல்லை என்றான்‌" 
(சோமு 12:23). 


என்‌ தேவனாகிய கர்த்தாவே, 
இந்தப்‌ பிள்ளையின்‌ ஆத்துமா அவனுக்குள்‌ 
திரும்பி வரப்பண்ணும்‌” என்று கர்த்தரை 
நோக்கி விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


எலியாவின்‌ 
பிள்ளையினுடைய 
திரும்பிவருகிறது; 
அழைக்கிறான்‌ இராஜா 17:22). 
எலியா கர்த்தரிடத்தில்‌ கருத்தாய்‌ 
விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. “இந்தப்‌ 
பிள்ளையின்‌ ஆத்துமா அவனுக்குள்‌ திரும்பி 
வரப்பண்ணும்‌' என்று எலியா சொல்லுகிறார்‌. 
செத்துப்போன அந்தப்‌ பிள்ளையின்‌ சரீரம்‌ 
அங்கே இருக்கிறது. அந்தப்‌ பிள்ளை 
மரிக்கும்போது, அதன்‌ ஆத்துமா, அந்த 
சரீரத்தைவிட்டுப்‌ பிரிந்துபோய்விடுகிறது 
சரீரத்தைவிட்டுப்‌ பிரிந்துபோன ஆத்துமா 
மறுபடியும்‌ அந்த சரீரத்திற்குள்‌ 
வரவேண்டும்‌. என்று 
விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 


சத்தத்தைக்‌ 
ஆத்துமா 
அவள்‌ 


கர்த்தர்‌ 
க்‌ 


கர்த்தரும்‌ எலியாவின்‌ விண்ணப்பத்‌ 
அந்கீகரிக்கிறார்‌. கர்த்தர்‌ பிள்ளையினுடைய 
ஆத்துமாவை. அவனுக்குள்‌ 
வரப்பண்ணுகிறார்‌ தம்முடைய 
பாடுகளையும்‌, துக்கங்களையும்‌, 
வேதனைகளையும்‌ அனுபவிக்கும்போது, 
கர்த்தர்‌ அவர்களுக்கு ஆறுதலைத்‌ தருவார்‌ 
என்பதற்கு இந்த அற்புத சம்பவம்‌ ஓர்‌ 
அடையாளமாயிருக்கிறது. 
பிள்ளை மறுடியும்‌ 
த்து எலியா மிகவும்‌ 
அப்பொழுது எலியா 
ட. மேல்வீட்டிலிருந்து, 
அவனைக்‌ கீழ்வீட்டிற்குள்‌ கொண்டுவருகிறார்‌ 


அண்‌ 
ர்‌. எலியா 
“ப்‌ 


உயிரோடிருக்கிறான்‌” (இராஜா 17:23) என்று 
சொல்லுகிறார்‌. 


எலியா சாறிபாத்‌ ஊர்‌ விதவையிடம்‌, 
“பார்‌” என்று சொல்லும்போது, "ஜெபத்தின்‌ 
வல்லமையைப்‌ பார்‌, ஜெபத்திற்கு 
செலிகொடுக்கத தேவனுடைய வல்லமையைப்‌ 


'சர்வவல்லமையுள்ளவர்‌. 
ஜீவனைக்‌ கொடுக்கவும்‌ முடியும்‌. 
எடுக்கவும்‌ முடியும்‌. 





ழ்‌ நள 
யாய 


சற்று நோத்தற்கு முன்பு செத்துப்போன 
பிள்ளை, அவளுடைய 
தாயினிடத்தில்‌ உயிரோடிருக்கிறான்‌. 
அப்பொழுது அந்த ஸ்திரீ  எலியாவை. 
நோக்கி: “நீர்‌ தேவனுடைய மனுஷன்‌ 
என்றும்‌, உம்முடைய வாயிலிருந்து 
பிறக்கும்‌ கர்த்தரின்‌ வார்த்தை உண்மை 
என்றும்‌, இதினால்‌ இப்போது 
அறிந்திருக்கிறேன்‌” (1இராஜா 17:34) என்று 
சொல்லுகிறாள்‌. 


எலியா தேவனுடைய 
என்பதை 

அறிந்திருக்கிறாள்‌. அவருடைய 
பிறக்கும்‌ கர்த்தரின்‌ வார்த்தை 
என்பதையும்‌ அவள்‌ 
அறிந்திருக்கிறாள்‌. 

செலவழிந்து போகாமலிருந்ததும்‌, கலசத்தின்‌ 
எண்ணெய்‌ குறைந்துபோகாமலிருந்ததும்‌, 
எலியா தேவனுடைய மனுஷன்‌ என்பதற்கு 
அடையாளமாயிருக்கிறது. 


மனுஷன்‌ 
ஏற்கெனவே 


வாயில்‌ 
உண்மை 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
IKINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆனாலும்‌ அந்த ஸ்திரீயின்‌ 
குமாரன்‌ செத்துப்போனபோது, அவளுடைய 
மனதிலே எலியாவின்மீது கோபமும்‌, 
சந்தேகமும்‌ வந்தது. “தேவனுடைய படர்‌ 
எனக்கும்‌ உனக்கும்‌ என்ன, 
அக்கதை: கெளம்ப ளான வம்‌. பான்‌ 
குமாரனை சாகப்பண்ணவுமா என்னிடத்தில்‌ 
வந்தீர்‌' என்று கோபத்தோடும்‌, 
அழுகையோடும்‌ கேட்டாள்‌. இப்போதோ 
அவளுடைய மனதில்‌ கோபமில்லை. 
அவளுடைய துக்கம்‌ சந்தோஷமாய்‌ மாறிற்று, 


அந்த ஸ்திரீ எலியாவை நோக்கி, “நீர்‌ 
தேவனுடைய மனுஷன்‌" என்பதை இப்போது 
அறிந்திருக்கிறேன்‌ என்று சாட்சியாய்‌ 
சொல்லுகிறாள்‌. சாறிபாத்‌ ஊர்‌ ன்‌ 
குமாரன்‌ செத்துப்பொனதினாலும்‌, 
மறுபடியும்‌ உயிரோடு பிழைத்தினாதும்‌ 
கர்த்தருடைய நாமம்‌ மகிமைப்படுகிறது. 
அவருடைய தீர்க்கதரிசிக்கு கனமும்‌ 
மேன்மையும்‌ உண்டாகிறது. 





f= FTE 
TT 


சாறிபாத்‌ ஊரிலே கர்த்தருடைய 
அற்புத வல்லமையினால்‌ அற்புதங்களும்‌ 
அடையாளங்களும்‌ நடைபெறுகிறது. கர்த்தர்‌ 
எலியாவை சாறிபாத்‌ ஊரிலே 
தங்கிமிருக்கச்‌ சொன்ன காலமும்‌ முடிவு 
பெறுகிறது. இப்போது கர்த்தர்‌ எலியாவிடம்‌, 
நீ போய்‌ ஆகாபுக்கு உன்னைக்‌ காண்பி” 
(இராஜா... 184) என்று சொல்லுகிறார்‌. 
பூமியின்மேல்‌ மழை பெய்யும்‌ என்பதை 
எலியா விசவாசிக்கவேண்டும்‌. 


பதியா. என்பவன்‌ 
தமன. விசாரிப்பு்கான்‌ 
ஒபதியாவை சந்தித்து பேசுகிறார்‌ 
வந்திருக்கும்‌ செய்தியை ஆகாபிடம்‌ 
சொல்லுமாறு, எலியா ஒபதியாவுக்கு 
சொல்லுகிறார்‌ (1இராஜா 18:2-16. 


ஆகாப்‌ எலியாவை 
போகிறான்‌. ஆகாபுக்கும்‌ 
நடைபெற்ற சம்பாஷணை 
1847-20). ஆகாப்‌ கர்மேல்‌ 
பாகாலின்‌ தீர்க்கதரிசிகளை 
செய்கிறார்‌. கர்த்தர்‌ 
உத்தரவு அருளி, 
மகிமைப்படுத்துகிறார்‌ 


எலியா பாகாலின்‌ தீர்க்கதரிசிகளை 
ஆற்றங்கரையிலே வெட்டிப்‌ 
18:40). 

எலியாவின்‌ 


காபின்‌ 
க 
நான்‌ 


சந்திக்கப்‌ 


தம்முடைய நாமத்தை 
(இராஜா 18:21-39). 


(இராஜா 18;41-46). 


எலியாவும்‌ ஒபதியாவும்‌ 
1இராஜா 18:1-16 


இராஜா 184.  அநேகநான்‌ 
சென்று, மூன்றாம்‌ வருஷமாகையில்‌, 
கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு 
உண்டாகி: தீ போய்‌ ஆகாயுக்கு 
உன்னைக்‌ காண்டி; நாண்‌ 
தேசுத்தின்மேல்‌ மழையைக்‌. 
கட்டனையிடுவேன்‌ என்றார்‌. 


1 இராஜாக்கன்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


1இராஜா 18:2. அப்பொழுது எலியா 
ஆகாபுக்குத்‌ தன்னைக்‌ 
காண்பிக்கப்போனான்‌;; 
பஞ்சமோவெனில்‌ 
கொடிதாயிருந்தது. 


சுமாரியாவிலே 


1இராஜா 18:3. ஆனபடியால்‌ ஆகாப்‌ 
அரமனை விசாரிப்புக்காரனாகிய 
ஒபதியாவை அழைப்பித்தான்‌; ஒபதியா 
கர்த்தருக்கு. மிகவும்‌ பயத்த 
நடக்கிறவனாயிருத்தான்‌. 


1இராஜா 18:4. யேசபேல்‌ கர்த்தரின்‌ 
தீர்க்கதரிசிகனைச்‌ சங்கரிக்கிறபோது, 
ஒபதியா நூறு தீர்க்கதரிசிகளைச்‌ 
சேர்த்து, அவர்களைக்‌ கெயிக்கு ஐம்பது 
ஒம்பது பேராக ஒனித்துவைத்து, 
அவர்களுக்கு அப்பமும்‌ தண்ணீரும்‌ 
கொடுத்து, அவர்களைப்‌ 
பராமரித்துவந்தான்‌. 


1இராஜா 18:5. ஆகாப்‌ ஒபதியாவைப்‌ 
பார்த்து: நீ தேசத்திலிருக்கிற எல்லா 
தீருற்றுகளிடத்திலூம்‌, எல்லா 
ஆறுகவிடத்திலும்‌ பேர நாம்‌ 
சகல மிருகஜீவன்களையும்‌ 
சாகக்கொடாமல்‌, 


காப்பாற்றும்படிக்கு 
நமக்குப்‌ புல்‌ அகப்படுமா என்று பார்‌ 
என்றான்‌. 


1இராஜா 18:6. அப்படியே தேசத்தைச்‌. 
௬ுற்றிப்பார்க்கும்படி,, அதைப்‌ 
பகுத்துக்கொண்டு, ஆகாப்‌ ஒரு 
வழியாயும்‌, ஒபதியா வேறொரு 
வழியாயும்‌ போனார்கள்‌. 

1இராஜா 18:7. ஒபதியா வழியில்‌ 
போகும்போது, எலியா அவனுக்கு 
எதிர்ப்பட்டான்‌; அவன்‌ இவனை 
இன்னான்‌ என்று அறித்து, முகங்குப்புற 
விழுந்து, நீர்‌ என்‌ ஆண்டவனாகிய எலி. 
யா அல்லவா என்று கேட்டதற்கு; 


1இராஜா 18:8. அவன்‌, நான்தான்‌; நீ 
போய்‌, இதே, எலியா வந்திருக்கிறான்‌ 
என்று உன்‌ ஆண்டவனுக்குச்‌ சொல்‌ 
என்றான்‌. 





i FTN 
TT 


1இராஜா 18:9. அதற்கு அவன்‌: ஆகாப்‌ 
என்னைக்‌ கொன்றுபோடும்படிக்கு, தீர்‌ 
உமது அடியானை அவன்‌ கையில்‌ 
ஒப்புக்கொடுக்க நான்‌ என்ண பாவம்‌. 


1இராஜா 18:10. உம்மைத்‌ தேடும்படி. 

என்‌ ஆண்டவன்‌ மனுஷரை அனுப்பாத 

ஜாதியும்‌ ராஜ்யமும்‌ இல்லை என்று. 

உம்முடைய தேவனாகிய கர்த்தரின்‌ 

ஜீவனைக்கொண்டு சொல்லுகிறேன்‌; நீர்‌ 

அவர்கள்‌ 

அவன்‌ அத்த 

ராஜ்யத்தையும்‌ அந்த ஜாதியையும்‌ 

உம்மைக்‌ காணவில்லை என்று சத்தியம்‌: 
வாங்கிக்கொண்டான்‌.. 


3 இராஜா 18:11. இப்போதும்‌ தீ போய்‌, 
உன்‌ ஆண்டவனுக்கு, இதோ, எலியா 
வந்திருக்கிறான்‌ என்று சொல்‌ என்று 
நீர்‌ சொல்லுகிறீரே. 


இராஜா 1812. 
விட்டுப்போனவுடனே 
கர்த்தருடைய 


நான்‌ உம்மை 
ஒருவேளை 
ஆவியானவர்‌ 
நான்‌ அறியாத 
கொண்டுபோவார்‌; 
நான்‌ ஆகாயிடத்திற்குப்‌ 
போய்‌  அநிவித்தமின்பு அவன்‌ 
உம்மைக்‌ காணாவிட்டால்‌, என்னைக்‌: 
கொள்றுபோடுவானே;; உமது 
அடியானாகிய நான்‌ சிறுவயதுமுதல்‌ 
கர்த்தருக்குப்‌ பயத்துநடக்கிறவன்‌. 


1இராஜா 1818. 

கர்த்தரின்‌. 

கொள்றுபோடுகிறபோது, 

கர்த்தருடைய தீர்க்கதரிசிகனில்‌ நாறு 

பேரை ஒவ்வொரு கெபியிலே ஒம்பது 

ஜம்பது பேராக ஒனித்தூவைத்து, 

அவர்களுக்கு அப்பமும்‌ தண்ணீரும்‌ 

கொடுத்து, பராமரித்துவத்த 

என்னுடைய செய்கை என்‌: 

ஆண்டவனுக்கு 

அறிவிக்கப்பட்டவில்லையோ?' 

18:14. இப்போதும்‌ என்‌: 
என்னைக்‌: 


1இராஜா 

ஆண்டவன்‌ 
கொன்றுபோடும்படியாக, தீர்‌ இதே, 
எலியா வந்திருக்கிறான்‌ என்று போய்‌ 


அவனுக்குச்‌ சொல்‌ 
சொல்லுகிறீரே என்றான்‌. 


1 இராஜாக்கன்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


இராஜா 1845. அதற்கு எலியா 
இன்றைக்கு. என்னை அவனுக்குக்‌ 
காண்பிப்பேன்‌ என்று சேனைகளின்‌ 
கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான்‌ 
அவருடைய ஜீவனைக்‌ கொண்டு, 
சொல்லுகிறேன்‌ என்றான்‌. 


1இராஜா 18:16. அப்பொழுது ஒபதியா 
போய்‌, ஆகாயைச்‌ சந்தித்து அவனுக்கு 
அதை அறிவித்தவுடனே, ஆகாப்‌ 
எலியாவைச்‌ சத்திக்கப்போனான்‌. 


இஸ்ரவேல்‌ தேசத்திலே துக்கமான 
சம்பவங்கள்‌ நடைபெறுகிறது. யேசபேல்‌ 
கர்த்தரின்‌ தீர்க்கதரிசிகளை சங்கரிக்கிறாள்‌ 
இராஜா 18:4. அவள்‌ கர்த்தரின்‌ 
தீர்க்கதரிசிகளைக்‌ கொன்றுபோடுகிறாள்‌ 
இராஜா 1813) 


யேசபேல்‌ கர்த்தரின்‌ தீர்க்கதரிசிகளை 
கொன்றுபோடும்போது, கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
தேசத்தைத்‌ தண்டிக்கிறார்‌. தேசத்தில்‌ 

மூன்று வருஷமாக மழை பெய்யவில்லை. 
அங்கே மிகப்பெரிய பஞ்சமுண்டாயிற்று, 
ஜனங்களுக்கு புசிக்க போஜனமோ 
பானம்பண்ண தண்ணீரோ கிடைக்கவில்லை. 
யேசபேல்‌ கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளுக்கு 
விரோதமாக தீங்கு செய்தபோது, கர்த்தர்‌ 
இஸ்ரவேல்‌ தேசத்திற்கு நன்மை செய்வதை 
நிறுத்திவிடுகிறார்‌. 

யேசபேல்‌ விக்கிரகங்களை 
ஆராதிக்கிறவள்‌. அவள்‌ கர்த்தருடைய 
தீர்க்கதரிசிகளை உபத்திரவப்படுத்துகிறாள்‌. 
இஸ்ரவேல்‌ தேசத்திலே ஆகாபின்‌ 
அதிகாரத்தைவிட, யேசபேலின்‌ அதிகாரம்‌ 
பெரிதாமிருக்கிறது. இஸ்ரவேல்‌ தேசம்‌ 
சீர்கெட்டுப்போயிருக்கிறது. 


இந்த சூழ்நிலையிலும்‌, இஸ்ரவேல்‌ 
தேசத்தில்‌ கர்த்தருக்கு பயப்படுகிற 
நீதிமான்கள்‌ ஒரு சிலர்‌ இருக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ கர்த்தரை மாத்திரமே 
சேவிக்கிறார்கள்‌. அவர்களுடைய 
ஆவிக்குரிய ஆராதனைக்கும்‌, 
வேததியானத்திற்கும்‌, பயபக்தியாய்‌ 
ஜீவிப்பதற்கும்‌ உதவிசெய்ய கர்த்தருடைய 
தீர்க்கதரிசிகள்‌ சிலரும்‌ இஸ்ரவேல்‌ 
தேசத்தில்‌ இருக்கிறார்கள்‌. 





ழ்‌ நள 
யாய 


இஸ்ர। 
ஆசாரியரும்‌. 
எல்லைகளிலுமிருந்து 
வந்தார்கள்‌. லேவியர்‌ கர்த்தருக்கு ஆசாரிய 
ஊழியஞ்செய்யாதபடிக்கு யெரொபெயாமும்‌ 
அவன்‌ குமாரரும்‌ அவர்களைத்‌ தள்ளிப்‌ 
போட்டபடியினால்‌, ங்கள்‌ 
வெளிநிலங்களையும்‌ 
காணியாட்சிகளையும்‌. 
யூதாதேசத்துக்கும்‌ 
வந்தார்கள்‌” (நாளா 111374). 


இஸ்ரவேல்‌ தேசத்தில்‌ ஆசாரியரும்‌ 
லேலியரும்‌ இல்லாவிட்டாலும்‌, கர்த்தர்‌ இந்த 
தீர்க்கதரிசிகளை எழுப்புகிறார்‌. இவர்கள்‌ 
தர்களுடைய குடும்பங்களிலே, குடும்ப 
ஙி ளிலும்‌, குடும்ப தியானங்களிலும்‌ 
பெறுகிறார்கள்‌. தீர்க்கதரிசிகள்‌ 
எனால்‌ நியாயப்பிரமாணத்தை 
வாசித்து, அதற்கு வியாக்கியானம்‌. 
சொல்லுகிறார்கள்‌. அவர்கள்‌ கர்த்தருக்கு 
பயந்து ஜீவிக்கவும்‌, ஆவிக்குரிய ஜீவியத்தில்‌ 
உண்மையுள்ளவர்களாயிருந்து வளர்ச்சி 
பெறவும்‌, தீர்க்கதரிசிகள்‌ அவர்களுக்கு 
உதவிசெய்கிறார்கள்‌. 


இந்த தீர்க்கதரிசிகள்‌ எலியா 
தீர்க்கதரிசியைப்போல பிரபல்யமான வர்களல்ல. 


ர கர்த்தருக்கு பலிகளையும்‌ 
செலுத்தவில்லை. தூபமும்‌ காட்டவில்லை. 
ஆனாலும்‌ இந்த தீர்க்கதரிசிகள்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனங்களுக்கு கர்த்தருடைய சத்‌ 
உபதேசம்பண்ணுகிறார்கள்‌. 
பயந்து எவ்வாறு 
போதிக்கிறார்கள்‌. 
இஸ்ரவேலின்‌ தே 
கர்த்தருக்கு பிரியமுள்ளவர்களாயும்‌, 
பிரயோஜனமுள்ளவர்களாயும்‌ எவ்வாறு, 
பிப்பது என்றும்‌ தத்‌ தீர்க்கதரிசிகள்‌ 
ஜனங்களுக்கு 
உபதேசம்பண்ணுகிறார்கள்‌. இஸ்ரவேல்‌ 
ஜனத்தார்‌, தங்கள்‌ தேவனாகிய கர்த்தரோடு 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நெருங்கிய 
தீர்க்கதரிசிகளின்‌ 
போதனைகளும்‌ 

உதவியாயிருக்கிறது. 


இஸ்ரவேல்‌ த்‌ 
தீர்க்கதரிசிகள்‌, ரவேல்‌ புத்திரர்‌ 
க எ னித சத்தியங்களை 
பதும்‌, அவர்களை ஆவிக்குரிய 
சித்திக்‌ வழிநடத்துவதும்‌ யேசபேலுக்கு 
பிடிக்கவில்லை. இஸ்ரவேல்‌ தேசத்தில்‌ 
நடைபெறுகிற கர்த்தருடைய ஊழியங்களை 
த்துக்‌ கெண்டும்‌ 
திட்டமிடுகிறாள்‌. இதன்‌ 
அவள்‌ கர்த்தருடைய 
தீர்க்கதரிசிகளை சங்காரம்பண்ணுகிறாள்‌. 


இஸ்ரவேல்‌ தேசத்தில்‌ கர்த்தருடைய 
ஜனம்‌ சொற்ப 
எண்ணிக்கையிலிருக்கிறார்கள்‌. ஆசாரியரும்‌ 
லேலியரும்‌ யூதாதேசத்திற்கு 
போய்விடுகிறார்கள்‌. இஸ்ரவேலில்‌ 
மீதமானவர்களம்‌ யேசபேலுக்கு பயந்து, 
கர்த்தரை. ஆராதியாமல்‌, பாகாலை 
ஆராதிக்கிறார்கள்‌. இஸ்ரவேலின்‌ 
காபும்‌ பாகாலை. 


ராஜாவாகிய 
ஆராதிக்கிறான்‌. இஸ்ரவேல்‌ தேசத்தில்‌ 
யூதமார்க்கம்‌ அழிந்துபோகும்‌ 
ஆபத்திலிருக்கிறது. 
இஸ்ரவேல்‌ தேசத்திலே, கர்த்தருக்கு. 
உண்மையுள்ள தீர்க்கதரிசிகள்‌, யேசபேலின்‌ 
சங்காரத்திற்கும்‌ 
காடுகளிலும்‌, 
தங்களை 
அவர்களால்‌ 


ஐக்கியத்தில்‌ ஜிவிப்பதற்கு, 
உபதேசங்களும்‌, 


மிகவும்‌ 


கர்த்தருடைய 


அவர்கள்‌ 


தப்பிக்கிறவர்கள்‌ 
குகை ஒளிந்திருக்கிறார்கள்‌. 
அவர்களிடத்தில்‌ ஜீவன்‌ இருக்கிறது. 
ஆனாலும்‌ அவர்கள்‌ மரித்தவர்களைப்போல, 
கர்த்தருக்கு செய்ய 
முடியாதவர்களும்‌, ஜனங்களுக்கு 
பிரயோஜனமில்லாதவர்களாயும்‌ 
இருக்கிறார்கள்‌. 





i= FTN 
TT 


கர்த்தருடைய பிள்ளைகள்‌ 
அவருக்கு பிரியமுள்ளவர்களாயும்‌, 
பிரயோஜனமுள்ளவர்களாயும்‌ 
இருக்கவேண்டும்‌. நாம்‌ கர்த்தருக்கு 
பிரயோஜனமில்லாதவர்களாய்‌. 
ஜீவிப்போமென்றால்‌, நாம்‌  ஜிலிப்பதில்‌ 
அர்த்தம்‌ எதுவுமில்லை. இப்படிப்பட்ட ஜீவியம்‌, 
ஜீவனின்‌ முடிவுக்கும்‌, மரணத்திற்கும்‌. 
அடையாளம்‌. 


ஸ்ரவேல்‌ 
யமன்‌ ச்செட்டுபபோகிரக்கிறது. 
அங்கே ஜனங்கள்‌ கர்த்தரை ஆராதியாமல்‌. 
பாகாலை ஆராதிக்கிறார்கள்‌. யேசேபேலின்‌ 
அதிகாரமும்‌ பெரிதாயிருக்கிறது. இஸ்ரவேல்‌ 
தேசத்தில்‌ துன்பமும்‌, சோகமும்‌ 
நிரம்பியிருக்கிற இந்தக்‌ காலத்தில்‌, ஆகாப்‌ 
ராஜாவின்‌ அரண்மனையில்‌, கர்த்தருக்குப்‌ 
பிரியமான ஒரு நல்ல மனுஷன்‌ இருக்கிறான்‌. 
அவனுடைய பெயர்‌ ஒபதியா. 
ஆகாபுடைய 
விசாரிப்புக்காரன்‌. ஒபதியா 
மிகவும்‌ பயந்து நடக்கிறவன்‌ (1இராஜா 18:3). 
ஒபதியா தன்‌ சிறுவயது முதல்‌ கர்த்தருக்கு 
பயந்து நடக்கிறவன்‌ (1இராஜா 18:12) 


என்னும்‌ 
ஊழியக்காரன்‌' 


இவன்‌ 


பெயருக்கு 

என்று 
கர்த்தருக்கு 
உண்மையுள்ளவனாயிருக்கிறான்‌. ஆனாலும்‌ 
இவன்‌  ஆகாபின்‌ அரண்மனையில்‌, 
அவனுக்கு விசாரிப்புக்கரனாக பணி 
செய்கிறான்‌. ஆகாப்‌ ஒரு துன்மார்க்கன்‌. 
ஒபதியா ஒரு நீதிமான்‌. ஆகாப்‌ ஒபதியாவை 
தன்னுடைய அரண்மனை 
விசாரிப்புக்காரனாய்‌ வைத்திருப்பது 
ஆச்சரியமான காரியம்‌. 


கர்த்தருக்கு 
உண்மையுள்‌ளவர்களாயிருக்கிறவர்கள்‌ , 
தங்கள்‌ கடமைகளிலும்‌ 
உண்மையுள்ளவர்களாயிருப்பார்கள்‌. 
கர்த்தருடைய பிள்ளைகள்‌ நீதிமான்களாகவும்‌, 
உண்மையும்‌ சத்தியமுள்ளவர்களாகவும்‌, 
சுறுகறுப்புள்ளவர்களாகவும்‌, 
நம்பிக்கைக்குரியவர்களாகவும்‌ 
இருப்பார்கள்‌. ஒபதியாவின்‌ நல்ல 
சுபாவங்கள்‌ ஆகாபுக்கு பிடித்திருக்கிறது. 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


ஆகாப்‌... ஒபதியாவை 
உடப்பு பாத்திரவானாக 

கருதி அவனை தன்னுடைய அரண்மனை 

விசாரிப்புக்காரனாக நியமிக்கிறான்‌. 


காப்‌ பல சமயங்களில்‌ தன்னை 
நம்பாவிட்டாலும்‌, ஒபநியாவை நம்புகிறான்‌. 
ஒர சமயம்‌ ஆகாப்‌ ஒபதியாவைப்‌ பார்த்து: “நீ 
தேசத்திலிருக்கிற எல்லா நீருற்றுகளிடத்திலும்‌, 
எல்லா ஆறுகளிடத்திலும்‌ போ: நாம்‌ சகல 
மிருகஜீவன்களையும்‌ சாகக்கொடாமல்‌, 
குதிரைகளையும்‌ கோவேறு 
கழுதைகளையுமாவது உமிரோடே 
காப்பாற்றும்படிக்கு நமக்குப்‌ புல்‌ அகப்படுமா 
" (இராஜா 18:5) என்று 
தேசத்தின்‌ முக்கியமான 
ஆகாப்‌ 

ஒபதியாவிடம்‌ நம்பி ஒப்படைக்கிறான்‌. 


ஒபதியா கர்த்தருக்கு பயந்து ன்‌ 
நீதிமானாமிருந்தாலும்‌, 
துன்மார்க்கனான ஆகாயின்‌ ன்‌ பனை 
விசாரிப்புக்காரனாயிருப்பதும்‌ ஆச்சரியமான 
காரியம்‌. ஆகாபின்‌ அரண்மனையிலே. 
விக்கிரகாராதனை நிரம்பியிருக்கிறது. 
அங்கே துன்மார்க்கமும்‌ அதிகரித்திருக்கிறது. 
இப்படிப்பட்ட பாவமான சூழ்நிலையில்‌, 
ஒபதியா ஆகாபுக்கு அரண்மனை 
விசாரிப்புக்காரனாக இருக்கிறான்‌. 

ஒபதியா ஆகாபின்‌ அரண்மனையில்‌. 
பணிபுரிந்தாலும்‌, பாகாலுக்கு தன்னுடைய 
முழங்கால்களை முடக்குமாறு. அவனை 
யாரும்‌ கட்டாயம்‌ பண்ணவில்லை. 
ஆகையினால்தான்‌ , 
ஆகாபுடைய 
துன்மார்க்கங்களையெல்லாம்‌. 
கொண்டு, அங்கே விசாரிப்புக்காரனாக 
வேலை செய்கிறான்‌. 


ஒபதியாவின்‌ 
சுத்தமாமிருக்கிறது. அவன்‌ கர்த்தருக்கு 
மாத்திரமே. பயந்து ஜீவிக்கிறான்‌. 
கர்த்தருக்கு உண்மையுள்ளவனாயிருக்கிறான்‌. 
ஆகையினால்‌ அவன்‌, தான்‌ வேலைபார்க்கும்‌. 
ஸ்தலத்தைப்பற்றிக்‌. கவலைப்படாமல்‌, 
ஆகாபின்‌ அரண்மனையிலே 
விசாரிப்புக்காரனாக பணிபுரிகிறான்‌. 


மனச்சாட்சி 





i FTE 
TT 


இந்தப்‌ பிரபஞ்சம்‌ 
'பொல்லாததாயிருக்கிறது. விசுவாசிகளாகிய 
நாம்‌ பொல்லாதவர்கள்‌ த்‌ 
இருக்கக்கூடாது 
தீர்மானம்பண்ணினால்‌, 
பிரபஞ்சத்தில்‌ எங்கும்‌ இருக்க முடியாது. 
எந்த வேலையிலும்‌ சேரமுடியாது. நாம்‌ எந்த 
ஸ்தலத்திலிருந்தாலும்‌, எந்த. 
சூழ்நிலையிலிருந்தாலும்‌, நம்முடைய 
மனச்சாட்சி கர்த்‌ ன்பாக 
சுத்தமாயிருக்கவேண்டும்‌. நாம்‌ கர்த்தருக்கு 
பயந்து ஜீவிக்கவேண்டும்‌. நம்முடைய 
கடமைகளை நாம்‌ உண்மையாகவும்‌, 


கத்தம்‌! நிதைவேற்றவெண்டும்‌ 


ஒபதியா ஆகாபின்‌ அரண்மனையில்‌ 
விசாரிப்புக்காரனாக வேலை செய்தாலும்‌, 
அவன்‌ தன்னுடைய நன்மையை மாத்திரம்‌. 
பார்த்துக்கொண்டு, மற்றவர்களுடைய 
நன்மைகளை விசாரிக்காமல்‌ 
இருந்துவிடவில்லை. ்‌ 
கர்த்தருடைய 

கரிசனையோடிருக்கிறான்‌. 


யேசபேல்‌ கர்த்தரின்‌ தீர்க்கதரிசிகளைச்‌ 
ங்கரிக்கிறபோது, ஒபதியா நூறு 
தீர்க்கதரிசிகளைச்‌ சேர்த்து, அவர்களைக்‌ 
கெயிக்கு ஐம்பது ஐம்பது பேராக 
ஒளித்துவைத்து, அவர்களுக்கு அப்பமும்‌ 
தண்ணீரும்‌ கொடுத்து, அவர்களைப்‌ 
பராமரித்துவருகிறான்‌ (1இராஜா 18:4). 
இஸ்ரவேல்‌ தேசத்தில்‌ 
தீர்க்கதரிசிகளுக்கு உபத்திரவம்‌ 
அதிகரிக்கிறது. ஒபதியா தன்னுடைய 
அதிகாரத்தைப்‌ பயன்படுத்தி, கர்த்தருடைய 
தீர்க்கதரிசிகளை உபத்திரவங்களிலிருந்து 
பாதுகாக்கிறான்‌. அவர்களின்‌ நூறு பேரை 
இரண்டு கெபிகளில்‌, ஒவ்வொரு கெபிக்கும்‌ 
ஐம்பது ஐம்பது பேராக ஒளித்து வைக்கிறான்‌. 
தீர்க்கதரிசிகளால்‌ குகைகளை விட்டு 
வெளியே வரமுடியவில்லை. ஒபதியாவோ, 
கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளுக்கு, அந்த 
குகைகளுக்குள்ளே அப்பமும்‌ 
அவர்களை 
இந்த சம்பவம்‌ யேசபேலுக்கு 
ஒபதியா சங்காரமாவது 


அவன்‌ 
தீர்க்கதரிசிகள்மீது 


கர்த்தருடைய 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


கர்த்தர்‌ தம்முடைய 
கைவிடாமல்‌ பாதுகாக்கிறார்‌. 
காலங்களில்கூட, 
பிள்ளைகளுக்கும்‌, 
ஊழியக்காரர்களுக்கும்‌, 
கிருபையினால்‌ பாதுகாப்பு 
தன்மைய, இனத்திற்கு 
கர்த்தர்‌ தமக்கு ஏற்ற 
சகாயம்பண்ணுகிறவர்களை எழுப்புகிறார்‌. 
யேசேபேலின்‌ கைகளுக்கு 
தப்பிக்கவே முடியாது என்று கர்த்தருடைய 
தீர்க்கதரிசிகள்‌ நினைத்தார்கள்‌. தாங்கள்‌ 
பிழைப்பதற்கு வழியே இல்லை என்று 
நினைத்து அவர்கள்‌ சோர்ந்துபோனார்கள்‌. 
ஆனாலும்‌ கர்‌ அவர்களைக்‌ 
கைவிடவில்லை. கர்த்தர்‌ தம்முடைய 
தீர்க்கதரிசிகளைப்‌ பாதுகாக்கிறார்‌. 
யேசபேல்‌ கர்த்தருடைய 
தீர்க்கதரிசிகளை  சங்காரம்பண்ணும்போது, 
கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ தேசத்திற்கு கொடுத்து 
வரும்‌ தம்முடைய பராமரிப்புக்களை 
நிறுத்திவிடுகிறார்‌. தேசத்தில்‌ மழை 
பெய்யவில்லை. மிகப்பெரிய பஞ்சமுண்டாயிற்று. 
இஸ்ரவேல்‌ தேசத்தில்‌ மழை பெய்யாமல்‌ 
பஞ்சம்‌ உண்டாயிருப்பதற்கு கர்த்தருடைய 
தீர்க்கதரிசிகளே காரணம்‌ என்று நினைத்து, 
அவர்களை சங்காரம்‌ 
எலியா ஏற்கெனவே 
“என்‌ வாக்கின்படியே 
வருஷங்களிலே பனியும்‌ 
பெய்யாதிருக்கும்‌ என்று 
தேவனாகிய கர்த்தருக்கு 


தங்களால்‌ 


நிற்கிற 
ப னக்கொள்டு 
(இராஜா 171 
சொல்லியிருக்கிறார்‌. 
தேசத்தில்‌ மழை பெய்யாமல்‌ பஞ்சம்‌ 
வருவதற்கு கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளே 
காரணம்‌ என்று யேசபேல்‌ நினைக்கிறாள்‌. 
அவள்‌ கர்த்தரின்‌ தீர்க்கதரிசிகளை 
சங்காரம்‌ பண்ணுகிறாள்‌. 


என்று தீர்க்கதரிசனம்‌ 


சித்தமும்‌ 
வேறுவிதமாயிருக்கிறது. 
தேசத்தில்‌ பாகாலின்‌ 


பாகாலின்‌ தீர்க்கதரிசிகளும்‌, அவர்களுடைய 
விக்கிரகாராதனையுமே காரணம்‌. 





i= FTE 
TT 


இஸ்ரவேல்‌ தேசத்தில்‌ மூன்று, 
வருஷமாக மழை பெய்யவில்லை. தேசத்திலே 
மூன்றரை வருஷம்‌ மழை பெய்யாமல்‌ கொடிய 
பஞ்சமுண்டாயிற்று என்று வேதபண்டிதர்கள்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 
அரண்மனையில்கூட 
தண்ணீர்‌ பஞ்சம்‌ 
ஆகாப்‌ ராஜாவே தன்‌ அரண்மனையைிட்டு, 
தேசத்தில்‌, தண்ணீர்‌ 
இடத்தை. தேடிப்பார்க்க 
போகவேண்டியதாயிற்று. 


காப்‌ பதியாவைப்‌ 
0 நேசத்திகரக்கிற 

பர்க்‌ 
ஆறுகளிடத்திலும்‌ போ; 

வலம்‌ அடப்‌ 
குதிரைகளையும்‌ கோவேறு 
கழுதைகளையுமாவது உயிரோடே 
காப்பாற்றும்படிக்கு நமக்குப்‌ புல்‌ அகப்படுமா 
என்று பார்‌” என்று சொல்லுகிறான்‌. 
அப்படியே தேசத்தைச்‌ சுற்றிப்பார்க்கும்படி 
அதைப்‌ பகுத்துக்கொண்டு, ஆகாப்‌ ஒரு 
ஒபதியா வேறொரு வழியாயும்‌: 


பார்த்து: 
எல்லா 

எல்லா 

நாம்‌ சகல 
சாகக்கொடாமல்‌, 


யும்‌, 
போகிறார்கள்‌ (1இராஜா 18:5). 


இஸ்ரவேல்‌ தேசத்தில்‌ 
பஞ்சமுண்டானதினால்‌, ஏராளமான 
மிருகஜீவள்கள்‌ செத்துப்போயிற்று. 
அவைகள்‌ மொத்தமாய்‌ அழிந்துபோவதை 
ஆகாப்‌. விரும்பவில்லை. இப்போது, 
உயிரோடிருக்கிற மிருகஜீவன்களையாவது 
சாகக்கொடாமல்‌ உயிரோடே 
காப்பாற்றவேண்டுமென்று ஆகாப்‌ 
தீர்மானமாயிருக்கிறான்‌. 


கொடிய 


காபின்‌ ஆத்துமா கர்த்தரைவிட்டு 
விலகிப்போயிருக்கிறது. அது சீர்கெட்டு 
கிடக்கிறது. ஆகாபுக்கு தன்னுடைய 
ஆத்துமாவைக்குறித்து கவலையில்லை. 
ஆனால்‌ அவனோ தன்னுடைய 
குதிரைகளையும்‌ கோவேறு கழுதைகளையும்‌ 
குறித்து கவலைப்படுகிறான்‌. 


ஆகாப்‌ கர்த்தருடைய கிருபையை 
தேடிப்‌ பார்க்காமல்‌, தன்னுடைய 
குதிரைகளுக்கும்‌, கோவேறு கழுதைகளுக்கும்‌ 
புல்‌ அசுப்படுமா என்று தேடிப்பார்க்கிறான்‌. 
கர்த்தர்‌ 


தோத்தன்கேல்‌ வந்திருக்கிறது... இதனால்‌ 
தேசத்தில்‌ மழை பெய்யாமல்‌ போயிற்று. 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அங்கே. கொடிய 

இஸ்ரவேல்‌ ஜனத்தாரின்‌ 
விக்கிரகாராதனையுமே, 
ஏற்பட்டிருக்கிற பஞ்சத்திற்கு காரணம்‌. 


ஆகாப்‌ புல்‌ அகம்படுமா 
தேடிப்போவதற்கு பதிலாக, ரத்‌ 
தேடவேண்டும்‌. கர்த்தருடைய 
பெற்றுக்கொள்ள நடவேண்டும்‌. 
காரணமாகயிருக்கும்‌ பாவங்களை இஸ்ரவேல்‌ 
தேசத்தைவிட்டு நீக்கிப்போடவேண்டும்‌. 
ஆகாப்‌ ராஜாவும்‌, இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
எல்லோரும்‌ தங்களுடைய பாவங்களுக்கு 
மனந்திரும்பவேண்டும்‌. அவர்கள்‌ பாகாலை. 
ஆராதிப்பதை விட்டு விட்டு, கர்த்தரிடத்தில்‌ 
திரும்பி வரவேண்டும்‌. அப்போது கர்த்தர்‌ 
இஸ்ரவேல்‌ தேசத்திலே கேஷமத்தை 
கட்டளையிடுவார்‌. 

யூதாதேசம்‌ இஸ்ரவேல்‌ தேசத்திற்கு 
அருகாமையிலிருக்கிறது. இஸ்ரவேல்‌ 
தேசத்திலே மூன்றரை வருஷங்களாக மழை 


ந ாமன்டாலிற்று 


தாராளமாய்‌ 
செழிப்பு 
நிரம்பியிருக்கிறது. அவர்களுக்கு சகலமும்‌ 
தாராளமாயும்‌, சம்பரணமாயும்‌, 
குறைவில்லாமலும்‌ கிடைக்கிறது. கர்த்தர்‌ 
யூதாவை ஆளுகை செய்கிறார்‌. இஸ்ரவேல்‌ 
தந்தையோ காயும்‌, 
விக்கிரகாராதனைக்காரியாகிய  யேசபேலும்‌ 
ஆளுகை செய்கிறார்கள்‌. 
மூன்று வருஷங்களுக்கு முன்பு, 
எலியா ஆகாபுக்கு கர்த்தருடைய 
வார்த்தையைச்‌ சொன்னார்‌. இஸ்ரவேல்‌ 
தேசத்தில்‌ மழை பெய்யாது. என்பது 
கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு. கர்த்தருடைய 
வார்த்தையின்‌ பிரகாரம்‌ தேசத்தில்‌ மூன்று 
வருஷம்‌ மழை பெய்யாமல்‌ கொடிய 
பஞ்சமுண்டாயிற்று. 
அநேகநாள்‌ 
வருஷமாகையில்‌, கர்த்தருடைய வார்த்தை 
எலியாவுக்கு உண்டாயிற்று. கர்த்தர்‌ 
எலியாவை நோக்கி, “நீ போய்‌ ஆகாபுக்கு 
உன்னைக்‌ காண்பி; நான்‌ தேசத்தின்மேல்‌: 
குட்டளையிடுவேன்‌” என்று 
அப்பொழுது, எலியா. 
ஆகாபுக்குத்‌ தன்னைக்‌ காண்பிக்கப்‌ 
போகிறார்‌: பஞ்சமோவெனில்‌ சமாரியாவிலே 
கொடிதாயிருக்கிறது 1இராஜா 18,2/ 


சென்று, மூன்றாம்‌ 


சொல்லுகிறார்‌ 





f= THE 
TT 


எலியாவைப்பற்றிச்‌ சொல்லும்போது, 
அவர்‌  “திஸ்பியனாகிய எலியா” என்று 
சொல்லப்பட்டிருக்கிறது. திஸ்பியன்‌ என்னும்‌ 
பெயருக்கு “மாற்றுகிறவர்‌” அல்லது 
(மறுமலர்ச்சி உண்டுபண்Tுகிறவர்‌! என்று 


பொருள்‌ எலியா 
மாற்றுகிறவராகவும்‌, இஸ்ரவேலிலே. 
மறுமலர்ச்சி ஏற்படுத்துகிறவராகவும்‌ 
இருக்கிறார்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ கர்த்தரைவிட்டு 
பாகால்களைப்‌ 
பின்பற்றிப்போயிருக்கிறார்கள்‌ அவர்கள்‌ 
கர்த்தருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாமல்‌, 
அவருக்கு விரோதமாகக்‌ 
கலகம்பண்ணுகிறார்கள்‌. எலியா இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாரை, மறுபடியும்‌ கர்த்தரிடத்தில்‌ 
அழைத்து வரவேண்டும்‌. கர்த்தருக்கு 
விரோதமாகக்‌ கலகம்பண்ணின அவர்களை, 
கர்த்தருக்கு கீழ்ப்படியச்‌ செய்யவேண்டும்‌. 


சர்த்தடத்திற்கத 
பிதாக்களுடைய இரு; 
பிள்ளைகளிடத்திற்கும்‌, கீழ்ப்படியாதவர்களை 
நீதிமான்களுடைய ஞானத்திற்கும்‌ திருப்பி, 


ஆயத்‌ 
அம்‌ பலமும்‌ உடையவனாய்‌ அவருக்கு 
முன்னே நடப்பான்‌ என்றான்‌" (லூக்‌ 1:16,7). 


.... இஸ்ரவேல்‌ தேசத்தில்‌ 
என்று எலியா ஆகாபுக்கு 
வார்த்தையைச்‌ சொன்னார்‌. 


மழை பெய்யாது. 
கர்த்தருடைய 
அவர்‌ சொன்ன 


எலியாவை தம்முடைய பாதுகாப்பில்‌ for 
வைத்திருக்கிறார்‌. 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


எலியாவைப்‌ 


முயற்சி 


ஆகாப்‌ 
எப்படியெல்லாம்‌ 
என்பதை, ஒபதியா. 
சொல்லுகிறான்‌. ஒபதியா 
நோக்கி, “உம்மைத்‌ தேடும்படி 
ஆண்டவன்‌ மனுஷரை அனுப்பாத ஜாதியும்‌ 
ராஜ்யமும்‌ இல்லை என்று உம்முடைய 
தேவனாகிய கர்த்தரின்‌ ஜீவனைக்கொண்டு 
சொல்லுகிறேன்‌; நீர்‌ இல்லையென்று 
அவர்கள்‌ சொன்னபோது, அவன்‌ அந்த 
ராஜ்யத்தையும்‌ அந்த ஜாதியையும்‌ உம்மைக்‌ 
காணவில்லை. என்று சத்தியம்‌ 
வாங்கிக்கொண்டான்‌" (1இராஜா 18:10) என்று 
சொல்லுகிறான்‌. 


எலியாவைப்‌ 
கொடுக்கிறவர்களுக்கு 
சன்மானம்‌ கொடுக்கப்படும்‌ என்றுகூட 
ஆகாப்‌ பிரகடனம்‌ செய்திருப்பான்‌ 
எலியாவைத்‌ தேடி கண்டுபிடித்து; அவர்‌ 
இஸ்ரவேல்‌ தேசத்திற்கு சொன்ன சாபமான 
வார்த்தைகளை திரும்பப்‌ 
பெற்றுக்கொள்லஙண்டும்‌. என்று கா்‌ 
எலியாவினிடத்தில்‌ 
விண்ணப்பம்பண்ண வேண்டும்‌. 
ஆகாபினிடத்தில்‌ 
அவனிடத்தில்‌ 
மனந்திரும்புதலும்‌ இல்லை. 

எலியாவைத்‌ நேடி கண்டுபிடித்து, 
அவர்‌ சொன்ன வார்த்தைகளினிமித்தமாய்‌, 

தண்டிக்கவேண்டும்‌ என்னும்‌ 


ஆகாபினிடத்திலிருக்கிறது. 
கர்த்தருடைய வார்த்தையைச்‌ சொன்னார்‌. 
ஆகாப்‌ எலியாவை எதிர்க்கும்போது, 
அவன்‌ எலியாவை அனுப்பின கர்த்தரையே 
எதிர்க்கிறான்‌. 


கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு முடிவு 
பெறும்‌ காலம்‌ வருகிறது. கர்த்தருடைய 
வார்த்தையின்‌ பிரகாரம்‌ இஸ்ரவேல்‌ 
தேசத்தில்‌ மழை பெய்யவில்லை. இப்போது 
கர்த்தர்‌, “நான்‌ தேசத்தின்மேல்‌ மழையைக்‌ 
கட்டளையிடுவேன்‌” (1இராஜா 184) என்று 
சொல்லுகிறார்‌. கர்த்தர்‌ எலியாவிடம்‌ “நீ 
போய்‌ ஆகாபுக்கு உன்னைக்‌ காண்பி” 
கர்த்தர்‌ 


பிடித்து 
அதிகமான 


இனிமேலும்‌ ஒளிந்திருக்காமல்‌, 
ஆகாபுக்கு தன்னைக்‌ காண்பிக்கவேண்டும்‌. 





i a 
TT 


எலியா இரண்டு வருஷங்கள்‌ சாறிபாத்‌ 
ஊரிலே இருந்தார்‌. அவர்‌ இதற்கு முன்பு 
ஆற்றண்டையில்‌. 

மூன்று வருஷங்களாக 


பர்தா ன்ற. பஞ்சம்‌ கொுதாயகுக்றது, 
இந்தப்‌ பஞ்சத்தைப்பற்றி லூக்கா எழுதின 
சுவிசேஷத்திலும்‌, யாக்கோபு எழுதின 
நிருபத்திலும்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 

“அன்றியும்‌ எலியாவின்‌ நாட்களிலே. 
மூன்று வருஷமும்‌ ஆறுமாதமும்‌ வானம்‌ 
அடைபட்டு, தேசமெங்கும்‌ மிகுந்த பஞ்சம்‌ 
உண்டாயிருந்தபோது,  இஸ்ரவேலருக்குள்‌ 
அநேகம்‌ விதவைகள்‌ இருந்தார்கள்‌” 
(லூக்‌ 4:25) 


“எலியா 
பாடுள்ள 


என்பவன்‌ நம்மைப்போலப்‌ 
மனுஷனாயிருந்தும்‌, 
மழைபெய்யாதபடிக்குக்‌ கருத்தாய்‌ 
ஜெபப்பண்ணினான்‌, அப்பொழுது மூன்று 
வருஷமும்‌ ஆறுமாதமும்‌ பூமியின்மேல்‌ மழை: 
பெய்யவில்லை" (யாக்‌ 517). 


காபால்‌  எலியாவைத்‌ 
கண்டுபிடிக்க (வவ, மினல்‌ 
ஆகாபுக்கு தன்னைக்‌ காண்பிக்கப்போகிறார்‌. 
ஆகாபை எங்கே சந்திக்கவேண்டும்‌ என்று 
எலியாவுக்கு தெரியும்‌. கர்த்தருடைய 
ஆலியானவர்‌ எலியாவை வழிநடத்துகிறார்‌. 


எலியா. ஆகாமை சந்திக்கும்‌. 
முன்பாக, ஆகாபின்‌ அரண்மனை 
விசாரிப்புக்காரனாகிய, ஒபதியாவை. 
சந்திக்கிறார்‌. ஒபதியா வழியில்‌ போகும்போது. 
எலியா அவனுக்கு எதிர்ப்படுகிறார்‌: அவன்‌ 
எலியாவை இன்னார்‌ என்று அறிந்து. 
முகங்குப்புற விழுந்து. நீர்‌ என்‌ 
ஆண்டவனாகிய. எலியா அல்லவா" 
(இராஜா 18:7) என்று கேட்கிறான்‌. 


ஒபதியா தீர்க்கதரிசிகளின்‌ புத்திரருக்கு 
அதிக மதிப்பும்‌ மரியாதையும்‌ கொடுக்கிறவன்‌. 
அவர்களைக்‌ கனம்பண்‌ ணுகிறவன்‌. 
எலியாவோ தீர்க்கதரிசிகளின்‌ 
புத்திரர்களுக்கு, பிதாவைப்போல இருக்கிறார்‌. 
ஆகையினால்‌ ஒபதியா 
பார்த்தவுடனே, 
முகங்குப்புற 
பணிந்துகொள்கிறான்‌. 
ர்த்தருக்கு மிகவும்‌ பயந்து நடக்கிறவன்‌. 
தீர்க்கதரிசியாகிய 
எலியாவுக்கும்‌ பயந்து நடக்கிறான்‌. 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எலியா ஒபதியாவுக்கு மென்மையான 
பிரதியுத்தரம்‌ சொல்லுகிறார்‌. எலியா 
ஒபதியாவை நோக்கி, “நான்தான்‌; நீ போய்‌, 
இதோ, எலியா வந்திருக்கிறான்‌ என்று உன்‌ 
ஆண்டவனுக்குச்‌ சொல்‌" இராஜா 18:8). 
என்று சொல்லுகிறார்‌. 


ஒபதியா. 
சொன்னபோது, “நீர்‌ என்‌ 
எலியா அல்லவா” என்று சொல்லுகிறான்‌. 
ஆனால்‌ எலியாவோ தன்னை 
ஆண்டவனாக ஏற்றுக்கொள்ளவில்லை. 
ஒபதியா தன்னை ஆண்டவன்‌ என்று 
அழைப்பதையும்‌ எலியா விரும்பவில்லை. 
எலியா "ஆண்டவன்‌" என்னும்‌ ஸ்தானத்தை 
ஆகாபுக்கே கொடுக்கிறார்‌. எலியா 
ஆகாபைப்பற்றிச்‌ சொல்லும்போது, "உன்‌ 
ஆண்டவனுக்குச்‌ சொல்‌" என்று 
சொல்லுகிறார்‌. கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள்‌. 
மனுஷரிடத்திலிருந்து மகிமையைத்‌ 
தேடமாட்டார்கள்‌. 


தீர்க்கதரிசிகளை தரிசனக்காரர்‌, 
ய்ப்பர்கள்‌,  ஜாமக்காரர்‌, ஊழியக்காரர்‌ 
என்று அழைப்பது வழக்கம்‌. இதுவே கர்த்தர்‌ 
அவர்களுக்கு நியமித்திருக்கிற. கழிய 
கர்த்தருடைய தீர்க்கதரிசியாகிய 


எலியாவைப்பற்றி 
ண்டவனாகிய 


எலியா யாரையும்‌ ஆளுகை 
சய்ய இயேசுகிறிஸ்துவும்‌ 
இந்தப்‌ பிரபஞ்சத்திற்கு வந்தபோது, ஊழியம்‌ 


கொள்ளாமல்‌, 
வந்தார்‌. 
எலியா ஒபதியாவை நோக்கி, “நீ போய்‌, 


இதோ, எலியா வந்திருக்கிறான்‌ என்று உன்‌ 
க்குச்‌ சொல்‌” (இராஜா 18:8) 


ஊழியம்‌ செய்வதற்காகவே 


ஆகாபினிடத்தில்‌ 

சொல்லவேண்டும்‌. ஆனால்‌ 

எலியாவின்‌ வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய 
பயப்படுகிறார்‌. எலியாவின்‌ வார்த்தையின்‌ 
பிரகாரம்‌, அவரைப்பற்றி ஆகாபினிடத்தில்‌ 
சொன்னால்‌, தனக்கு மரணமுண்டாகும்‌ 
என்னும்‌ பயம்‌ ஒபதியாவின்‌ மனதிலிருக்கிறது. 





i FTN 
TT 


ஒபதியா  எலியாவிடம்‌, “ஆகாப்‌ 
என்னைக்‌ கொன்றுபோடும்படிக்கு, நீர்‌ உமது 
அடியானை அவன்‌ கையில்‌ ஒப்புக்கொடுக்க 
நான்‌ என்ன பாவம்‌ செய்தேன்‌” 
(இராஜா 18:9) என்‌ கேட்கிறார்‌. எலியா 
தன்னை நோக்கத்தோடு 
இகாயினிடற்தில்‌ அனுப்புகிறார்‌ என்னும்‌ 
நம்பிக்கை ஒபதியாவின்‌ மனதில்‌ இல்லை. 
்‌ க்கு விரோதமாக 

ஒபதியா 


ஆகாப்‌ ஒரு துன்மார்க்கன்‌. எலியா 
கர்த்தருடைய தீர்க்கதரிசி. எலியாவிடமிருந்து 
அன்பான வார்த்தைகளையோ, 
ஆசீர்வாதமான வார்த்தைகளையோ 
பெற்றுக்கொள்வதற்கு, ஆகாபுக்கு எந்த 
தகுதியுமல்லை அவன்‌  எலியாவுக்கு 
விரோதமாக ஏராளமாய்த்‌ தீங்கு 
செய்திருக்கிறான்‌. ஆகாபால்‌ எலியாவைப்‌ 
பிடிக்க முடியாது... என்பதும்‌ ஒபதியாவுக்கு 
நன்றாய்த்‌ தெரிந்திருக்கிறது. எலியாவைப்‌ 
பிடித்தாலும்‌, ஆகாபால்‌ எலியாவின்மீது, 
கைபோடமுடியாது. கர்த்தர்‌ எலியாவை 
விசேஷித்த விதமாய்‌ பாதுகாக்கிறார்‌ 
என்பதை ஒபதியா அறிந்திருக்கிறான்‌. 
எலியாவுக்கும்‌ குர்த்தருக்கும்‌ 
ப தொடர்பைப்ற்றி நன்றாய்‌ 


வந்திருக்கிறான்‌ என்று சொல்‌ என்று நீர்‌ 
சொல்லுகிறீரே. நான்‌ உம்மை 
விட்டுப்போனவுடனே ஒருவேளை 
கர்த்தருடைய க உம்மை எடுத்து, 
ன்‌ 

க ொண்டுபோவ்‌ வெத்து 
ஆகாபிடத்திற்குப்போய்‌ 


ற்குக்‌ 
நான்‌ 
அறிவித்தபின்பு, 


இவன்‌ உம்மைக்‌ காணாவிட்டால்‌, என்னைக்‌ 


கொன்றுபோடுவானே" 
என்று பயத்தோடும்‌ 
சொல்லுகிறான்‌. 

ஒபதியா தன்னுடைய சிறுவயது முதல்‌ 
கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவன்‌. இப்போது 
அவன்‌ எலியாவின்‌ வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து. 
ஆகாபினிடத்தில்‌ எலியாவைப்பற்றிச்‌ 
சொன்னால்‌, ஆகாப்‌ தன்னைக்‌. 
கொன்றுபோடுவான்‌ என்று ஒபதியா 
பயப்படுகிறான்‌. ஆகாபின்‌ கையினால்‌. 
செத்துப்போகுமளவுக்கு, தான்‌ எந்தப்‌ 
பாவமும்‌ செய்யவில்லை என்று ஒபதியா 
நினைக்கிறான்‌. 


இராஜா 182112) 
பத்ம. 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


ஒபதியா ஆகாபினிடத்தில்‌ 
தன்னைப்பற்றிச்‌ சொல்லும்போது, “ஆகாப்‌ 
என்னைக்‌ கொன்றுபோடும்படிக்கு, நீர்‌ உமது 
அடியானை அவன்‌ கையில்‌ ஒப்புக்கொடுக்க 
நான்‌ என்ன பாவம்‌ செய்தேன்‌" 
இராஜா 1829) என்றும்‌, 


யேசபேல்‌ கர்த்தரின்‌ தீர்க்கதரிசகளைக்‌ 
கொன்றுபோடுகிறபோது. நான்‌ கர்த்தருடைய 
தீர்க்கதரிசிகளில்‌ நூறு பேரை ஒவ்வொரு 
கெபியிலே ஐம்பது ஐம்பது பேராக 
ஒளித்துவைத்து, அவர்களுக்கு அப்பமும்‌ 
தண்ணீரும்‌ கொடுத்து,  பராமரித்துவந்த 
என்னுடைய செய்கை என்‌ 
ஆண்டவனுக்கு அறிவிக்கப்படவில்லையோ?” 
இராஜா 18:13) என்றும்‌ சொல்லுகிறான்‌. 


ஒபதியா ஆசாபின்‌: 
விசாரிப்புக்காரனாமிருந்தாலும்‌, 

கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளுக்கு 
ஆதரவாயிருக்கிறவன்‌. ஒபதியாவுக்கு 
ஆகாபின்மீது உண்மையான பாசமில்லை. 
ஆகாபின்மீது 

அக்கரையுமில்லை. 

தீர்க்கதரிசிகளை 

விலக்கி பாதுகாத்தவன்‌. ஆனால்‌ இப்போது 
பெரிய தீர்க்கதரிசியாகிய எலியா, தன்னை 
ஆகாபின்‌ கையிலே ஏன்‌ ஒப்புக்கொடுக்கிறார்‌ 
என்று ஒபதியாவுக்கு புரியவில்லை. 


நூறு தீர்க்கதரிசிகளைப்‌ 
பாதுகாத்ததினால்‌, எலியா தன்னை 
ஆகாபின்‌ கையிலிருந்து பாதுகாப்பார்‌ என்று 
ஒபதியா நம்புகிறான்‌. ஆனால்‌ எலியாவின்‌ 
வார்த்தைகளோ ஒபதியாவின்‌ நம்பிக்கையை 
சீர்குலைத்துவிடுகிறது. எலியா தன்னை 
ஆகாபின்‌ கையிலை ஒப்புக்கொடுக்கிறார்‌ 
என்று ஒபதியா சந்தேகப்படுகிறான்‌. 


ஒபதியா எலியாவின்‌ வார்த்தைகளுக்கு 
ய மறுக்கிறான்‌. ஒபதியா எலியாவை 


ஆண்டவன்‌ மனுஷரை அனுப்பாத ஜாதியும்‌ 
ராஜ்யமும்‌ இல்லை என்று உம்முடைய 
தேவனாகிய கர்த்தரின்‌ ஜீவனைக்கொண்டு 
சொல்லுகிறேன்‌; நீர்‌ இல்லையென்று 
அவர்கள்‌ சொன்னபோது, அவன்‌ அந்த 
ராஜ்யத்தையும்‌ அந்த ஜாதியையும்‌ உம்மைக்‌ 
காணவில்லை என்று சத்தியம்‌ 
வாங்கிக்கொண்டான்‌'" (இராஜா 18:10) 


என்றும்‌, 





i a 
TT 


இப்போதும்‌ என்‌: ண்டவன்‌ 
வன்‌ கொன்றுபோடும்படியாக, 

: இதோ, எலியா வந்திருக்கிறான்‌ என்று 
ய அவனுக்குச்‌ சொல்‌ என்று 
சொல்லுகிறீரே” (இராஜா 18:4) என்றும்‌ 
சொல்லுகிறான்‌. 


எலியா 
சமாதானம்பண்ணுகிறார்‌. 
வார்த்தையின்‌ பிரகாரம்‌ 
தன்னை ஆகாபுக்கு முன்பாக 
காண்பிக்கப்போவதாக, எலியா 
உறுதிபண்ணுகிறார்‌. எலியா ஒபதியாவை 
நோக்கி, "இன்றைக்கு என்னை அவனுக்குக்‌. 
காண்பிப்பேன்‌. என்று 
கர்த்தருக்கு முன்பாக 
அவருடைய ஜீவனைக்‌ 
சொல்லுகிறேன்‌" (1இராஜா 
சொல்லுகிறார்‌. 


ஒபதியா எலியாவின்‌ வார்த்தைகளை 
நம்புகிறான்‌. அப்பொழுது ஒபதியா போய்‌, 
ஆகார்‌ சந்தித்து, எலியா தன்னிடத்தில்‌ 
சொன்ன செய்தியை அவனுக்கு 
எஜராஜா 1846), ஆகாம 

போனான்‌ என்பது, 


ஒபதியாவை 
DM 
இன்றைக்கு. 

நிச்சயமாய்‌ 


அறிவிக்கிறான்‌ 
எந்த வழியில்‌ 
ஒபதியாவுக்கு தெரியும்‌ இராஜா 18:6). 


எலியாவைப்பற்றிய செய்தியைக்‌ 
கேட்டவுடனேயே ஆகாப்‌ எலியாவை 
சந்திக்க வருகிறான்‌. எலியாவைப்பற்றிய 
செய்தியைக்‌ கேட்பது ஆகாபுக்கு 
அதிர்ச்சியாயும்‌, ஆச்சரியமாயும்‌ இருக்கிறது. 
ஆகாப்‌ எலியாவை கடந்த மூன்றரை 
வருஷங்களாக  தேடிக்கொண்டிருக்கிறான்‌. 
ஆனால்‌ அவனால்‌ எலியாவைப்‌ பிடிக்க 
முடியவில்லை. 


இப்போ காப்‌ எலியா 
நக்க அல்‌! 1 விருக்கைத்‌ 
சந்திப்பதாக 


என்னை 


ஆகாப்‌ தன்னுடைய குதிரைகளையும்‌ 
கோவேறு கழுதைகளையும்‌ உயிரோடே 
காப்பாற்றும்படி புல்‌ அகப்படுமா என்று. 
தேடிப்பார்கப்போனவன்‌. புல்லைத்‌ 
தேடிப்போனவன்‌, எலியாவைக்‌ 
கண்டுபிடிக்கிறான்‌. எலியா ஆகாபுக்கு 
கர்த்தருடைய வார்த்தையைச்‌ சொல்லுவார்‌. 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


நான்‌ தேசத்தின்மேல்‌ மழையை, 
கட்டளையிடுவேன்‌” (1இராஜா 18:1) தே 


கர்த்தருடைய வார்த்தை, 


கர்த்தருடைய வார்த்தை ஆகாபுக்கும்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனத்தாருக்கும்‌ ஆசீர்வாதமான 
வார்த்தை. ஆனால்‌ காபின்‌ 
மனச்சாட்சியோ  குற்றமுள்ளதாயிருக்கிறது. 
கர்த்தர்‌ ஆகாபுக்கு ஆசீர்வாதமான 
செய்தியைச்‌ சொன்னாலும்‌, அவனுடைய 
பாவத்தின்‌ நிமித்தமாகவும்‌, அக்கிரமத்தின்‌ 
நிமித்தமாகவும்‌, கர்த்தருடைய 


பயப்படுகிறான்‌. 
ஆசீர்வாதத்தை அவன்‌ 
எதிர்பார்க்கவில்லை. 


எலியாவும்‌ ஆகாபும்‌ 
1இராஜா 18:17-20 


1இராஜா 18:17. ஆகாப்‌ எலியாவைக்‌ 
கண்டபோது, ஆகாப்‌ அவனை நோக்கி: 
இஸ்ரவேலைக்‌ கலங்கப்பண்ணுகிறவன்‌' 


தீயல்லவா என்றான்‌. 


1இராஜா 18:18. அதற்கு அவன்‌: 
இஸ்ரவேலைக்‌ கலங்கப்பண்ணுகிறவன்‌. 
நான்‌ அல்ல; கர்த்தரின்‌ கட்டளைகளை 
விட்டு பாகால்களைப்‌ 
மின்பத்தினதினால்‌ நீரும்‌ உம்முடைய 
தகப்பன்‌ வீட்டாருமே 
இஸ்ரவேலைக்‌ 
கலங்கப்பண்ணுகிறவர்கள்‌.. 


1இராஜா 18:19. இப்போதும்‌ கர்மேல்‌ 
பர்வதத்திலே இஸ்ரவேலனைத்தையும்‌, 

பாகாலின்‌ தீர்க்கதரிசிகள்‌: 
நானூற்றைம்பது பேரையும்‌, யேசபேலி. 
ன்‌ பந்தியிலே சரப்பிடுகிறதோப்பு 
விக்கிரகத்தின்‌ தீர்க்கதரிசிகள்‌. 
'தானூறுபேரையும்‌: என்னிடத்தில்‌ 
கூட்டிக்கொண்டுவர ஆட்களை 
அனுப்பும்‌ என்றான்‌. 


3 இராஜா 18:20. அப்படியே ஆகாப்‌: 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ எல்லாரிடத்திலும்‌ 
ஆட்களை அனுப்பி, 
கர்மேல்பர்வதத்திலே அத்தத்‌ 
தீர்க்கதரிசிகணைக்‌. கூடி.வரும்படி. 





f= al 
TT 


காப்‌. எலியாவை 
வருகிறான்‌. இஸ்ரவேலின்‌. 
ஆகாபைப்போல 

வேறு ஒருவரும்‌ 
அதுபோலவே இஸ்ரவேலரை 
ஆசிர்வதிப்பதற்காக எலியாவைப்போல. 
நல்ல தீர்க்கதரிசி வேறு ஒருவரும்‌ 
எழும்பினதுமில்லை. 


சந்திக்க 
லின்‌ சரித்திரத்திலே. 
துன்மார்க்மான ராஜா 


எழும்பினதில்லை. 


ஆகாப்‌ ஒரு துன்மார்க்கன்‌. 
அவனுடைய சுபாவங்களும்‌ 
துன்மார்க்கமாயிருக்கிறது. அவன்‌ எந்தவித 
ஆதாரமுமில்லமல்‌ எலியாவின்மீது குற்றம்‌ 
சொல்லுகிறான்‌. ஆகாபுக்கு, 
யெரொபெயாமின்‌ சரித்திரம்‌ தெரியும்‌. 
யெரொபெயாம்‌. கர்த்தருடைய 
தீர்க்கதரிசியைப்‌ பிடிக்க தன்னுடைய கையை 
நீட்டியபோது. அவனுடைய 
மறத்துப்போயிற்று. ஆகாப்‌ அந்த க்வத்தை 
நினைத்து மிகவும்‌எச்சரிக்கையாயிருக்கிறான்‌. 
எலியாவைப்‌ பிடிக்க தன்னுடைய கையை 
நீட்டினால்‌, தன்னுடைய ந 
மறத்துப்போகும்‌ என்னும்‌ பயம்‌ அவனுபை 
க்கி ஆகையினால்‌ கா்‌ 
தன்னுடைய 


ஆகாப்‌ எலியாவுக்கு விரோதமாக தன்‌ 
கையை நீட்டாவிட்டாலும்‌, ஆகாபின்‌ வாய்‌ 
நீளமாயிருக்கிறது. அவன்‌  எலியாவுக்கு 
விரோதமாகத்‌ தூஷண வார்த்தைகளைப்‌ 
பேசுகிறான்‌ ஆகாப்‌ எலியாவைக்‌ 
கண்டபோது, ஆகாப்‌ அவனை நோக்கி: 
"இஸ்ரவேலைக்‌ கலங்கப்பண்‌ ணுகிறவன்‌ 
, இராஜா 18:7) என்று 
ற ஆகாப்‌ தன்னுடைய 
தகதக 


தீர்க்கதரிமியாகிய 
எலியாவையும்‌ தூஷிக்கிறான்‌, எலியாவை 

அனுப்பின கர்த்தரையும்‌ 
கர்த்தருடைய 
விரோதமாகப்‌ 
கர்த்தருக்கு விரோதமாகப்‌ 


ஒபதியா எலியாவைப்‌ பார்த்தபோது, 
அவன்‌ எலியாவுக்கு முன்பாக முகங்குப்புற 
விழுந்து, “நீர்‌ என்‌ ஆண்டவனாகிய எலியா 
1 18:7) என்று 
கர்த்தருக்குப்‌ 

ஆகாபோ கர்த்தருக்கு 

விரோதமாய்‌ துணிகரமாய்‌ பாவம்‌ செய்கிறவன்‌. 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


அவன்‌ தன்னை துன்மார்க்கத்திற்கு 
வதுமாக விற்றுப்போட்டவன்‌. அவர்கள்‌ 
தருவதே. எல்லா ச்ககதரிசிய்‌ 
பார்த்தபோது, அவர்களுடைய வாயிலிருந்து 
புறப்படுகிற வார்த்தை, அவர்களுடைய 
சுபாவத்தை வெளிப்படுத்துகிறது. 


எலியாவைப்போலவே. இந்தப்‌ 
பிரபஞ்சத்தில்‌ நல்லவர்களும்‌, நீதிமான்களும்‌ 
அதக்‌ இருக்கிறார்கள்‌. துன்மார்க்கமான 


கத்‌ மூலமாக மனுஷருக்கு நன்மை 
உண்டாகும்‌. ஆனால்‌ துன்மார்க்கமான 
ஜனங்களோ, நல்லவர்களுடைய 
பாவங்களைப்‌ புரிந்துகொள்வதில்லை. 
அவர்கள்‌ நல்லவர்களையும்‌ நீதிமான்களையும்‌ 
பார்த்து, “தேசத்தையும்‌ மனுஷரையும்‌ 
கலங்கப்பண்ணுகிறவர்கள்‌.. நீங்களல்லவா" 
என்று கேட்கிறார்கள்‌. நல்லவர்கள்‌ 
மனுஷருக்கு... எல்வளவதான்‌. நன்மை 
செய்தாலும்‌, அவர்கள்‌ ஜனங்களுக்கு தீமை 
செய்வதாக நினைத்து, அவர்கள்மீது 
தூஷணவார்த்தைகளைச்‌ சொல்லுகிறார்கள்‌. 


ம்முடைய கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து 
இந்தப்‌  பிரபஞ்சத்திலிருந்தபோது, தாம்‌ 
செல்லும்‌ இடங்களிலெல்லாம்‌, நன்மை 
செய்கிறராகவே சுற்றித்திரிந்தார்‌. ஆனால்‌ 
அக்காலத்திலிருந்த ஜனங்களோ, 
இயேசுகிறிஸ்துவையும்‌, அவருடைய 
அப்போஸ்தலர்களையும்‌ தூவித்தார்கள்‌. 
“அவர்களைக்‌ 
யாசோனையும்‌ சில 
பட்டணத்து 
இழுத்துக்கொண்டு 
கலக்குகிறவர்கள்‌ 
வந்திருக்கிறார்கள்‌” 
சொன்னார்கள்‌. 


காணாமல்‌, 

சகோதரரையும்‌ 

அதிகாரிகளிடத்தில்‌ 
வந்து: 


(அப்‌ 


எலியா ஆகாபின்‌ ஷண 
வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளவில்லை, 
அவர்‌ ஆகாபின்மீது குற்றம்‌ சொல்லுகிறார்‌. 
எலியா ஆகாபை நோக்கி, “இஸ்ரவேலைக்‌ 
கலங்கப்பண்ணுகிறவன்‌ நான்‌ அல்ல: 
கர்த்தரின்‌ கட்டளைகளை விட்டு 
பாகால்களைப்‌ பின்பற்றினதினால்‌ நீரும்‌ 
உம்முடைய தகப்பன்‌ வீட்டாருமே 
இஸ்ரவேலைக்‌  கலங்கப்பண்ணுகிறவர்கள்‌" 
இராஜா 18:18) என்று சொல்லுகிறார்‌. 





i= THEN 
TT 
துன்மார்க்கர்கள்‌ 


கர்த்தருடைய நியாயத்தீர்பபுக்கு 
பாத்திரவான்களாயிருப்பார்கள்‌. அவர்கள்‌ 
தங்களுக்கு கேடுண்டாக, தீமையான 
காரியங்களை செய்வார்கள்‌. கர்த்தருடைய 
துன்மார்க்கரை 
ர்கள்‌. அவர்கள்மீது வரப்போகும்‌ 
(க்களையும்‌ அவர்களுக்கு 
முன்னறிவிக்கிறார்கள்‌. துன்மார்க்கர்‌ 
மனந்திரும்ப வேண்டும்‌ என்பதும்‌, அவர்கள்‌ 
அழிவுக்கு தப்பிக்க வேண்டும்‌ என்பதும்‌ 
கர்த்தருடைய விருப்பம்‌ கர்த்தர்‌ 
இஸ்ரவேலைக்‌ குணப்படுத்த விரும்புகிறார்‌. 
ஆனால்‌ இஸ்ரவேலரோ குணப்பட 
மறுக்கிறார்கள்‌. 


ஆகாப்‌ இஸ்ரவேலைக்‌ 
கலங்கப்பண்ணுகிறான்‌. அவன்‌ கர்த்தரைப்‌ 
பின்பற்றாமல்‌ 

பின்பற்றுகிறான்‌ 

கர்த்தரை  ஆராதியாமல்‌, பாகால்களை 
ஆராதிப்பதினால்‌, கர்த்தருடைய கோபமும்‌ 
நியாயத்தீர்ப்பும்‌ இஸ்ரவேல்‌ தேசத்தின்மீது 
வந்திருக்கிறது. பாகால்களும்‌, தோப்பு 
விக்கிகரங்களும்‌ கர்த்தருக்கு 
அருவருப்பானவை. 


ஆகாப்‌. இஸ்ரவேல்‌ 
ராஜாவாயிருந்தாலும்‌, 


ஒண்லேனன்‌ 


தேவனாகிய கர்த்தரே ராஜாதி ராஜாவாகவும்‌, 


கர்த்தாவாகவும்‌ இருக்கிறார்‌ 
நாமத்தினால்‌ 

நிற்கிறார்‌. 
வார்த்தையைச்‌ 


கர்த்தாதி 
எலியா கர்த்தருடைய 
ஆகாபுக்கு முன்பாக 
எலியா கர்த்தருடைய 
சொல்லுகிறார்‌. 


எலியா ஆகாபை நோக்கி “இப்போதும்‌ 


கர்மேல்‌ பர்வதத்திலே இஸ்ரவேலனைத்தையும்‌, 
பாகாலின்‌ தீர்க்கதரிசிகள்‌ 


நானூற்றைம்பதுபேரையும்‌, யேசபேலின்‌: 
பந்தியிலே சாப்பிடுகிறதோப்பு விக்கிரகத்தின்‌ 
தீர்க்கதரிசிகள்‌ நானூறுபேரையும்‌ 
என்னிடத்தில்‌ கூட்டிக்கொண்டுவர ஆட்களை 
அனுப்பும்‌' இராஜா 18:19) என்று 
சொல்லுகிறார்‌. 


கர்மேல்‌ பர்வதத்திற்கு இஸ்ரவேலர்‌ 


அவர்களின்‌ எண்ணிக்கை நானூற்று ஐம்பது. 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


இவர்கள்‌ தவிர யேசபேலுக்கு சொந்தமாக 
தோப்பு விக்கிரகத்தின்‌ தீர்க்கதரிசிகள்‌ 
நானூறு பேர்‌ இருக்கிறார்கள்‌. 


எலியாவின்‌ வார்த்தைகளை 
ஏற்றுக்கொள்கிறார்‌. எலியா சொன்ன 
பிரகாரம்‌ ஆகாப்‌ இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
எல்லோரிடத்திலும்‌ ஆட்களை அனுப்புகிறார்‌. 
அவர்களை கர்மேல்‌ பர்வதத்தில்‌ கூடிவரச்‌ 
செய்கிறார்‌. மேலும்‌ பாகாலின்‌ 
தீர்க்கதரிசிகள்‌ நானூற்று ஐம்பது பேரையும்‌, 
தோப்பு விக்கிரகத்தின்‌ தீர்க்கதரிசிகள்‌ 
நானூறுபேரையும்‌ கர்மேல்‌ பர்வதத்தில்‌ 
கூடிவரச்செய்கிறார்‌. 


ஆகாப்‌ 


எலியாவைப்‌ 
பயப்படுகிறார்‌. எலியாவுக்கு 
நிற்கும்‌ துணிச்சலோ, 
வார்த்தைக்கு எதிர்த்து 
ஆகாபிடத்தில்‌ இல்லை. 
இஸ்ரவேல்‌ தேசத்தை 
என்றும்‌ ஆகாப்‌ எதிர்பார்க்கிறான்‌. எலியா 
ஏற்கெனவே ஆகாபிடம்‌ “என்‌ 
வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே 
பனியும்‌ மழையும்‌ பெய்யாதிருக்கும்‌" 
இராஜா 17:1) என்று சொல்லியிருக்கிறார்‌. 
எலியா ஒருவேளை இஸ்ரவேல்‌ தேசத்திலே 
மறுபடியும்‌ மழை பெய்யச்‌ சொல்லுவார்‌ 
என்னும்‌ எதிர்பார்ப்பு ஆகாபினிடத்தில்‌ 
இருக்கிறது. தனக்கும்‌. இஸ்ரவேல்‌ 
தேசத்திற்கும்‌ நன்மை உண்டாகும்‌ என்று 
எதிர்பார்த்து. ஆகாப்‌ இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
எல்லோரையும்‌, பாகாலின்‌ 
தீர்க்கதரிசிகளையும்‌, தோப்பு விக்கிரகத்தின்‌ 
தீர்க்கதரிசிகளையும்‌ கர்மேல்‌ பர்வதத்திற்கு 
கூடிவரச்செய்கிறான்‌. 


காப்‌ பார்த்து, 

எதிர்த்து 
அவருடைய 
பேசும்‌ தைரியமோ 
எலியா ஒருவேளை 


ஆசீர்வதிப்பார்‌ 


பாகாலின்‌ தீர்க்கதரிசிகள்‌ 
1இராஜா 18:21-28 


1இராஜா 18:21. அப்பெ! எலியா 
சகல ஜனத்தண்டைக்கும்‌ வந்து: நீங்கள்‌. 
எத்தமட்டும்‌ இரண்டு நிணைவுகளால்‌ 
குத்திக்குத்தி நடப்பீர்கள்‌; கர்த்தர்‌ 
தெய்வமானால்‌ அவரைப்‌ 
பின்பற்றுங்கள்‌; பாகால்‌ தெய்வமானால்‌ 
அவனைப்‌ பின்பற்றுங்கள்‌ என்றான்‌, 
ஜனங்கள்‌ பிரதியுத்தரமாக அவனுக்கு, 
ஒன்றும்‌ சொல்லவில்லை. 





i THE 
TT 


1இராஜா 18:22, அப்பொழுது எலியா 
ஜனங்களை நோக்கி: கர்த்தரின்‌ 
தீர்க்கதரிசிகளில்‌ மீத்திருக்கிறவன்‌ நான்‌ 
ஒருவன்‌; பாகாலின்‌ தீர்க்ககரிசிகனோ 
நானூற்றைம்பதுபேர்‌. 


3 இராஜா 18:28, இப்போதும்‌ இரண்டு. 
காளைகளை: எங்களிடத்தில்‌ 
கொண்டுவரட்டும்‌ ஒரு கானையை 
அவர்கள்‌ தெரித்துகொண்டு, அதைச்‌. 
சுத்துசத்தாகத்‌ துண்டித்து, நெருப்புப்‌ 
போடாமல்‌ விறகுகவின்மேல்‌ வைக்கக்‌ 
கடவர்கன்‌; நான்‌ மற்றக்‌ காளையை 
அப்படியே செய்து, நெருப்புப்‌ 
போடாமல்‌ விறகுகளின்மேல்‌ 
வைப்பேன்‌. 
1இராஜா 18:24. நீங்கள்‌ உங்கள்‌ 
தேவனுடைய "நாமத்தைச்சொல்லிக்‌. 
கூப்பிடுங்கள்‌; நான்‌ கர்த்தருடைய 
நாமத்தைச்‌ சொல்லிக்‌ கூப்பிடுவேன்‌; 
அப்பொழுது அக்கினியினால்‌ உத்தரவு 
அருளும்‌ தெய்வமே தெய்வம்‌ என்றான்‌; 
அதற்கு ஜனங்கனெல்லாரும்‌ இது நல்ல்‌ 
வார்த்தை என்றார்கள்‌. 


1 ர 18:25. அப்பொ எலியா 
எ க்கத்‌ நோக்கி: 
நீங்கள்‌ அநேகரானதால்‌ நீங்களே 
முத்தி ஒரு காளையைத்‌ 
தெரிந்துகொண்டு. அதை 
ஆயத்தம்பண்ணி, நெருப்புப்போடாமல்‌ 
உங்கள்‌ தேவனுடைய நாமத்தைச்‌ 
சொல்லிக்கூப்பிடுங்கள்‌ என்றான்‌. 


1இராஜா 18:28. 
கொடுக்கப்பட்ட காளையைஅவர்கள்‌ 
வாங்கி, அதை  ஆயத்தம்பண்ணி: 
பாகாலே, எங்களுக்கு உத்தரவு அருளும்‌ 
என்று காலைதொடங்கி 
மத்தியானமட்டும்‌. பாகாலின்‌ 
நாமத்தைச்‌ சொல்லிக்‌ கூப்பிட்டார்கள்‌; 
ஆனாலும்‌ ஒரு சத்தமும்‌ பிறக்கவில்லை, 
மறு உத்தரவு கொடுப்பாரும்‌ இல்லை. 
அவர்கள்‌ கட்டின பலிபீடத்திற்கு எதிரே 
குதித்து ஆடினார்கள்‌. 


தங்களுக்குக்‌ 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


பிரியப்‌ 
UBLISHERS 


1இராஜா 18:97. 
மத்தியானவேனையிலே எலியா 
அவர்களைப்‌ பரியாசம்பண்ணி: உரத்த 
சத்தமாய்க்‌ கூப்பிடுங்கள்‌; அவன்‌ 
தேவனாமே, அவன்‌ தியானத்தில்‌ 
இருப்பான்‌; அல்லது 
அலுவலாயிருப்பான்‌; அல்லது 
பிரயாணம்போயிருப்பான்‌; அல்லது 
தூங்கினாலும்‌ தூங்குவான்‌; அவனை 
எழுப்பவேண்டி.யதாக்கும்‌ என்றான்‌. 


1இராஜா 18:28. 
உரத்தசத்தமாய்க்‌ கூப்பிட்டு? 
வழக்கத்தின்படியே 
'தங்கன்மேல்‌. வடியுமட்டும்‌. 
கத்திகளாலும்‌ ஈட்டிகளாலும்‌ 
தங்களைக்‌ கீறிக்கொண்டார்கன்‌. 


ஸ்ரலேல்‌ தேசத்‌ 
ஆசீர்வதிப்பார்‌ க்கம்‌ த்தன 
மழை பெய்யவேண்டும்‌. என்று 
ஜெபம்பண்ணுவார்‌ என்றும்‌ ஆசாபும்‌, 
ஜனங்களும்‌ எதிர்பார்க்கிறார்கள்‌. ஆனால்‌ 
எலியாவோ தேசத்தின்‌ ஆசீர்வாதத்திற்காக 
பேசாமல்‌, கர்த்தருடைய நாம மகிமைக்காக 
பேசுகிறார்‌ இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 
கர்த்தரைலிட்டு விலகி பாகால்களை 
பின்பற்றிப்போயிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
தங்களுடைய பாவங்களுக்கு 
மனந்திரும்பவேண்டும்‌. அவர்களுடைய 
இருதயங்கள்‌ புதப்பிக்கப்படவேண்டும்‌. 
அப்போதுதான்‌ அவர்களுக்கு விரோதமாக 
எழும்பியிருக்கும்‌ கர்த்தருடைய 
நியாயத்தீர்ப்பு அவர்களைவிட்டு நீங்கும்‌. அது 
வரையிலும்‌ அவர்களுக்கு மழையுமில்லை. 
ஆசீர்வாதமுமில்லை. 


அவர்கள்‌ 
தங்கள்‌ 
இரத்தம்‌ 


எலியா 


கர்த்தரைவிட்டு  விலகிப்போனவர்கள்‌, 
கர்த்தரிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களையோ, 
கிருபைகளையோ, சிலாக்கியங்களையோ 
எதிர்பார்க்க முடியாது. அவர்கள்‌ மறுபடியும்‌ 
கர்த்தரிடத்தில்‌ திரும்பி வரவேண்டும்‌. 
அப்போதுதான்‌ கர்த்தருடைய கிருபை 
அவர்களுக்கு கிடைக்கும்‌. இஸ்ரவேல்‌ 
ஜனத்தார்‌. தங்கள்‌ பாவங்களுக்கு 
மனந்திரும்பாதபோது, தேசத்திலே மழை 
பெய்யவேண்டுமென்று எலியா எத்தனை தரம்‌ 
ஜெபம்பண்ணினாலும்‌, கர்த்தர்‌ அவருடைய 
ஜெபத்திற்கு பதில்‌ கொடுக்கமாட்டார்‌. 





i= a 
TT 


எலியா கர்த்தருடைய 
ஊழியக்காரராயிருந்தாலும்‌, இஸ்ரவேல்‌ 
ஜனத்தார்‌. தங்கள்‌ பாவங்களுக்கு 
மனந்திரும்பவேண்டியது அவசியமாயிருக்கிறது. 
முதலாவது பாவமன்னிப்பு. அதன்பின்பு 
ஆசீர்வாதம்‌. (வே கர்த்தருடைய 
பிரமாணம்‌. எலியாவுக்கு கர்த்தருடைய 
சித்தமும்‌, அவருடைய பிரமாணமும்‌ தெரியும்‌. 
ஆகையினால்‌ எலியா தேசத்திலே மழை 
பெய்யவேண்டுமென்று முதலாவதாக 
ஜெபம்பண்ணாமல்‌, ஜனங்கள்‌ தங்கள்‌ 
பாவங்களுக்கு மனந்திரும்ப வேண்டுமென்று 
அவர்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறார்‌. 

கர்த்தருடைய 'கிரியைகளெல்லாம்‌ 
நீதியும்‌ நியாயமுமுள்ளது. கர்த்தர்‌ அநீதியான 
காரியங்களை செய்கிறவரல்ல. கர்த்தருடைய 
நீதியினாலும்‌, நியாயத்தீர்ப்பினாலுமே 
இஸ்ரவேல்‌ தேசத்திலே மழை 
பெய்யாதிருக்கிறது. கர்த்தருடைய 
ஊழியக்காரர்கள்‌ அவருடைய சித்தத்தையும்‌, 
திட்டத்தையும்‌ அறிந்திருக்கவேண்டும்‌. 
கர்த்தருடைய சித்தத்தின்‌ பிரகாரம்‌ 
ஜெபம்பண்ணவேண்டும்‌. அப்போதுதான்‌ 
ஜெபத்திற்கு பதில்‌ கிடைக்கும்‌, 

இஸ்ரவேல்‌ ஜனத்தாரிடம்‌ கர்த்தருக்கு 
பயப்படும்‌ பயம்‌ இருக்கவேண்டும்‌. தாங்கள்‌ 
கர்த்தரை விட்டு விலகிப்போய்விட்டால்‌, 
கர்த்தரும்‌ விட்‌! 
விலகிப்போய்விடுவார்‌ என்னும்‌ 
அவர்களுடைய மனதிலே 
வேண்டும்‌. கர்த்தருக்கு 
துணிகரமாய்ப்‌ பாவம்‌ செய்யக்கூடாது. 

இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
ஆராதிக்கிறார்கள்‌. பாகால்களையும்‌ 
ஆராதிக்கிறார்கள்‌. ஒரு சிலர்‌ கர்த்தரை 
மாத்திரம்‌ ஆராதிக்கிறார்கள்‌. வேறு சிலர்‌ 
பாகால்களை மாத்திரம்‌ ஆராதிக்கிறார்கள்‌. 
ஆனாலும்‌, இஸ்ரவேலரில்‌ அநேகர்‌ 
கர்த்தரையும்‌ பாகால்களையும்‌ 
ஆராதிக்கிறார்கள்‌. அவர்களுக்கு ஜீவனுள்ள 
கர்த்தருக்கும்‌, ஜீவனில்லாத பாகால்களுக்கும்‌ 
வித்தியாசம்‌ தெரியவில்லை. 

அப்பொழுது. 
ஜனத்தண்டைக்கும்‌ 
எந்தமட்டும்‌ இரண்டு 


கர்த்தரையும்‌ 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


த்தார்‌ 
மரய்படுத்ததைதகாக 
கர்த்தரை ஆராதிக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
யேசபேலையும்‌, ஆகாபின்‌ 
அரண்மனையிலுள்ள பாகாலின்‌ 
தீர்க்கதரிசிகளையும்‌ பிரியப்படுத்துவதற்காக 
பாகால்களையும்‌ ஆராதிக்கிறார்கள்‌. 


ர்‌... ஒருவரே. கர்த்தரைத்‌ 
ெழ்தவ்க்்கிகல்‌ அவரை 
ஆலியோடும்‌. உண்மையோடும்‌ 
தொழுதுகொள்ளவேண்டும்‌. ன்‌ 
தேவனாகிய கர்த்தர்‌ 
தேவனானவர்‌. அவர்‌. 
சர்வவல்லமையுள்ளவர்‌. 
வேறு தெய்வமில்லை. இஸ்ரவேல்‌ தேசத்திலே 
க்‌ பாகால்கள்‌ 
கர்த்தர்‌ ஒருவராகவே 
பெரிய காரியங்களை செய்கிறவர்‌. அவர்‌ 
மாத்திரமே  போதுமானவர்‌. அவரே 
சர்வவல்லமையும்‌, சர்வஞானமுமுள்ளவர்‌. 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ சர்வவல்லரை 
மாத்திரமே ஆராதிக்கவேண்டும்‌. ஆனால்‌ 
அவிகளுக்கு சர்வவல்லமையுள்ள தேவன்‌ 
யார்‌ என்பது தெரியவில்லை. ஒரு சிலர்‌ 
கர்த்தரே தெய்வம்‌ என்று சொல்லுகிறார்கள்‌. 
வேறு சிலரோ பாகால்களை தெய்வம்‌ 
என்கிறார்கள்‌. அவர்களில்‌ அநேகர்‌ 
கர்த்தரும்‌ பாகால்களும்‌ ஏகோபித்து 
தெய்வங்களாயிருக்கிறது. என்றும்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌  ஜனத்தார்‌ 
நினைவுகளால்‌ தங்களுடைய 
ஜீவியத்தில்‌ குந்திக்குந்தி 

கர்த்தருடைய அடிச்சுவடுகளைப்‌ 
பின்பற்றுகிறவர்கள்‌ சீராக நடப்பார்கள்‌. 
அவர்கள்‌ வலதுபக்கமும்‌, இடதுபக்கமும்‌ 
சாயாமல்‌ நேராக நடப்பார்கள்‌. கர்த்தருடைய 
ஜனத்தார்‌ அவருடைய வழிகளில்‌: 
நடக்கும்போது இடறி விழமாட்டார்கள்‌. 

.... ஜனத்தாரிடத்தில்‌ 
குறித்து தெளிந்த 
எலியா அவர்களிடத்தில்‌, 

ல்‌ . அவரைப்‌ 


நடக்கிறார்கள்‌. 





f= FTE 
TT 


பாகால்‌ ஒரு விக்கிரகம்‌. அதற்கு 
ஜீவனில்லை. பாகால்‌ மனுஷரை வஞ்சிக்கிறது. 
இஸ்ரவேல்‌ ஜனத்தாருக்கும்‌ பாகாலுக்கும்‌ 
சம்பந்தமில்லை. ஆனால்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனங்களில்‌ அநேகர்‌, பாகாலை தங்கள்‌ 
தெய்வமாக நம்பி, அதைப்‌ பின்பற்றுகிறார்கள்‌. 

கர்த்தரையும்‌ பாகாலையும்‌ 
பின்பற்றுகிறவர்கள்‌ தங்கள்‌ நடைகளில்‌ 
உறுதியில்லாமலிருப்பார்கள்‌. அவர்களிடத்தில்‌ 
தெளிந்த சிந்தனையிருக்காது. 
அவர்களுடைய நோக்கமும்‌, இலக்கும்‌ 
உறுதியானதாயிராது. பாகால்கள்‌ 


இஸ்ரவேல்‌ ஜனங்களுக்கு வாக்குத்தத்தம்‌ 
கொடுக்காது. 

வாக்குத்தத்தமான 
சொன்னாலும்‌, 
இ தா த. 


பாகாலின்‌ தீர்க்கதரிசிகள்‌. 
வார்த்தைகளைச்‌ 
பாகால்கள்‌ அதை 
பாகாலுக்கு ஜீவனுமில்லை. 


விசுவாசிக்கிறவர்கள்‌ 

தங்களுடைய 
தயத்தேடம்‌ முழுஆத்துமாவோடும்‌, 
முழுமனதோடும்‌ விசுவாசிக்கவேண்டும்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனத்தாருடைய இருதயங்களோ 
பிரிக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய 
இருதயத்தின்‌ ஒரு பகுதி கர்த்தரை 
விசுவாசிக்கிறது. மற்றொரு பகுதி பாகாலை 
விசுவாசிக்கிறது. 


“அவர்கள்‌ இருதயம்‌ 
பக்கம்‌ ருக்கிறது; இப்போதும்‌ 
குற்றஞ்சுமத்தப்படுவார்கள்‌ ; அவர்கள்‌ 
பலிபீடங்களை இடித்து, அவர்கள்‌ சிலைகளை 
நாசமாக்குவார்‌" (ஓசி 10:2). 


தம்மை 


தம்மை விசவாசிக்கிறவர்கள்‌. 
விசுவாசிக்க 


நம்முடைய ல தலங்கள்‌ ஏற்றுக்கொள்வார்‌. 
நம்முடைய இருதயத்தை கர்த்தருக்கு. 
அரையும்‌ குறையுமாக அற்பணித்தால்‌, 
கர்த்தர்‌ நம்முடைய இருதயத்தை 
அங்கீகரிமாட்டார்‌. 


நாம்‌ யாரை ஆராதிக்கப்போகிறோம்‌. 
என்னும்‌ நிச்சயம்‌ நமக்குள்‌ இருக்கவேண்டும்‌. 
தானும்‌ தன்னுடைய வீட்டாரும்‌ கர்த்தரையே. 
சேவிக்கவேண்டும்‌ என்பதில்‌ யோசுவா 
முழுநிச்சயத்தேஸ்ருந்தார்‌ 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


'கர்த்தரைச்‌ சேலிக்கிறது உங்கள்‌ 
பார்வைக்கு ஆகாததாய்க்‌ கண்டால்‌, பின்னை 
யாரைச்‌ சேவிப்பீர்கள்‌ என்று இன்று தெரிந்து 
கொள்ளுங்கள்‌; நதிக்கு அப்புறத்தில்‌ உங்கள்‌ 
பிதாக்கள்‌ சேவித்த தேவர்களைச்‌ 
சேவிப்பீர்களோ? நீங்கள்‌ வாசம்பண்ணுகிற 
தேசத்துக்‌ குடிகளாகிய எமோரியரின்‌: 
தேவர்களைச்‌ சேவிப்பீர்களோ? நானும்‌ என்‌ 
வீட்டாருமோவன்றால்‌, கர்த்தரையே 
சேவிப்போம்‌ என்றான்‌” (யோசு 24115). 


எலியா இஸ்ரவேல்‌ 
மிகவும்‌ தெளிவாகப்‌ பேசுகிறார்‌. எலியாவின்‌ 
வார்த்தைகள்‌ ஜனங்களுக்கு நன்றாய்ப்‌ 
புரிகிறது. ஆனாலும்‌ அவர்கள்‌ எலியாவுக்கு 
பிரதியுத்தரம்‌ சொல்லாமல்‌ 
அமைதியாயிருக்கிறார்கள்‌. “ஜனங்கள்‌ 
பிரதியுத்தரமாக  எலியாவுக்கு ஒன்றும்‌ 
சொல்லவில்லை" (1இராஜா 18:2). 


இஸ்ரவேலின்‌ ராஜாவாகிய 
அவனுடைய அரண்மனையும்‌ 
இருக்கிறது. 


ஜனத்தாரிடம்‌ 


காயும்‌, 
ல்‌ 
இஸ்ரவேல்‌ 
பாகாலைப்‌ 
பாகாலின்‌ 
தீர்க்கதரிசிகளோ நானூற்று 
ஜப்பதுபோயிரக்கிறர்கள்‌. இவர்கள்‌ தவிர 

பந்தியிலே சாப்பிடுகிற தோப்பு 
விக்கிரகத்தின்‌ தீர்க்கதரிசிகள்‌ நானூறு 
பேரும்‌ இருக்கிறார்கள்‌. வெளிப்பிரகாரமாகப்‌ 
பார்க்கும்போது, பாகாலுக்கு அநுகூலமான 


கர்த்தருடைய நாமத்தினால்‌ பேசுகிறார்‌. 


கர்மேல்‌. பர்வதத்‌ ஏராளமான 
ஜனங்கள்‌ இரத்தக்‌ எ ஒருவர்‌ 
மாத்திரமே கர்த்தருடைய வார்த்தைகளைப்‌ 
பேசிக்கொண்டிருக்கிறார்‌. கர்த்தரின்‌ 
தீர்க்கதரிசிகளில்‌ எலியா ஒருவர்‌ மாத்திரமே 
மீந்திருக்கிறார்‌. கர்த்தருடைய மற்ற 
தீர்க்கதரிசிகளில்‌ அநேகரை யேசபேல்‌. 
'சங்காரம்பண்ணிவிட்டாள்‌. தீர்க்கதரிசிகளில்‌. 
நூறு பேரை ஒபதியா கெபிகளிலே ஒளித்து 
வைத்திருக்கிறார்‌. 





f= FTE 
TT 


எலியா இஸ்ரவேல்‌. தேசத்திற்கு. 
மூன்று வருஷத்திற்கு பின்பு இப்போதுதான்‌ 
வந்திருக்கிறார்‌. அவர்‌ இஸ்ரவேல்‌ 
தேசத்தைவிட்டு தப்பிப்போன நாளிலிருந்து 
சரியாக சாப்பிடவில்லை. கேரீத்‌ 
ஆற்றண்டையிலே எலியாவுக்கு காகங்கள்‌ 
கொண்டு வந்து கொடுத்த அப்பமும்‌ 
இறைச்சியும்‌ மாத்திரமே கிடைத்தது. அவர்‌ 
சாறிபாத்‌ ஊர்‌ விதவையின்‌ வீட்டிலே, சுமார்‌ 
த வருஷகாலமாக, அப்பமும்‌ அடையும்‌ 


தன்‌, 
கொண்டார்‌ 

கிருபையினால்‌ 

பசியினாலும்‌, பட்டினியினாலும்‌ செத்துப்‌ 
போகாதவாறு பாதுகாக்கப்பட்டிருக்கிறார்‌ 


கர்த்தருடைய நாமத்தை 
மைப்படுத்த எலியாவின்‌ சரீர 
ஆரோக்கியம்‌ தேவைப்படவில்லை. 
இஸ்ரவேல்‌ தேசத்திலுள்ள பொருளாதார 


எப்போதும்‌ மகிமையுள்ளவராகவே இருப்பார்‌ 
அவருடைய மகிமை ஒருபோதும்‌ 
குறைந்துபோலதில்லை. 


கர்மேல்‌ பர்வதத்தில்‌ எல்லா ஜனங்க; 

கடத்தல்கள்‌ ட அபொழுது எ 

ஜனங்களை நோக்கி: “கர்த்தரின்‌ 
தீர்க்கதரிசிகளில்‌ மீந்திருக்கிறவன்‌ நான்‌ 
ஒருவன்‌;  பாகாலின்‌  தீர்க்கதரிசிகளோ. 
நானூற்றைம்பதுபேர்‌. இப்போதும்‌ இரண்டு 
காளைகளை எங்களிடத்தில்‌ 
கொண்டுவரட்டும்‌; ஒரு காளையை அவர்கள்‌ 
தெரிந்துகொண்டு, அதைச்‌ சந்துசந்தாகத்‌ 
துண்டித்து, நெருப்புப்‌ போடாமல்‌: 
விறகுகளின்மேல்‌ வைக்கக்கடவர்கள்‌: நான்‌ 
மற்றக்‌ காளையை அப்படியே செய்து. 
நெருப்புப்‌ போடாமல்‌ விறகுகளின்மேல்‌ 
வைப்பேன்‌. நீங்கள்‌ உங்கள்‌ தேவனுடைய 
நாமத்தைச்சொல்லிக்‌ கூப்பிடுங்கள்‌: நான்‌ 
கர்த்தருடைய நாமத்தைச்‌ சொல்லிக்‌ 
கூப்பிடுவேன்‌; அப்பொழுது அக்கினியினால்‌. 
உத்தரவு அருளும்‌ தெய்வமே தெய்வம்‌" 
இராஜா 18:22-24) என்று சொல்லுகிறார்‌. 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பாகாலின்‌ தீர்க்கதரிசிகளும்‌ பலியை 
ஆயத்தம்பண்ணவேண்டும்‌. எலியாவும்‌ 
பலியை ஆயத்தம்பண்‌ ணுவார்‌. 
உத்தரவு அருளும்‌ 
தெய்வமே தெய்வம்‌" என்று எலியா 
சொல்லுகிறார்‌. எலியாவின்‌ வார்த்தைகளை 
கேட்ட ஜனங்கள்‌ எல்லோரும்‌, “இது நல்ல 
வார்த்தை” என்று சொல்லுகிறார்கள்‌. 
கர்த்தரும்‌, பாகாலும்‌ அவர்களுக்கு 
அக்கினியினால்‌ உத்தரவு 
அருளவில்லையென்றால்‌, இஸ்ரவேல்‌ 
ஜனத்தார்‌ எந்த தெய்வத்தையும்‌ நம்பாமல்‌ 
நாஸ்திகர்களாக போய்விடுவதற்கும்‌ 
வாய்ப்புள்ளது. இரண்டு தெய்வங்களுமே 
அக்கினியினால்‌ உத்தரவு அருளினால்‌, 
ஜனங்கள்‌ இரண்டு தெய்வங்களையும்‌ 
பின்பற்றி, குந்திக்குந்தி நடப்பதற்கும்‌ 
வாய்ப்புள்ளது. 


எலியா லயில்‌ கர்த்தரை 
நம்பி த்‌ த்த வபாத்‌ 
எலியாவின்‌ இருதயத்திலே தைரியத்தையும்‌, 
திடநம்பிக்கையையும்‌  கொடுத்திருக்கிறார்‌. 
பாகாலை ஆராதிக்கிறவர்களின்‌ 
எண்ணிக்கை அதிகமாயிருந்தாலும்‌, 
கர்த்தரை ஆராதிக்கிறவர்‌ 
மாத்திரம்‌ இருந்தாலும்‌, 
கர்த்தருடைய நாமத்தினாலே நைரியமாய்ப்‌ 
பேசுகிறார்‌. கர்த்தருக்காக அவர்‌ 
தைரியமாய்ச்‌ சாட்சி சொல்லுகிறார்‌. 


இஸ்ரவேலின்‌ 


'அக்கினியினால்‌, 


தேவனாகிய 
தன்னுடைய 
முழுபலத்தோடும்‌, 
விசுவாசிக்கிறார்‌. 
சாட்சி  சொல்லுகிறவர்கள்‌ 

முகத்தைப்‌ பார்த்து 
கர்த்தருக்கு. 
மனுஷருக்கு 


முழுஆத்துமாவோடும்‌, 
முழுமனதோடும்‌ 
கர்த்தருக்கு 


பயப்படமாட்டார்கள்‌. 


எலியா தன்னுடைய 
சொன்னபோது, கர்மேல்‌ பர்வதத்தில்‌ 
கூடியிருக்கிற ஜனங்களெல்லோரும்‌, “இது. 
நல்ல வார்த்தை” என்று அங்கீகரிக்கிறார்கள்‌. 
ஆகாபும்‌, பாகாலின்‌ தீர்க்கதரிசிகளும்‌ 
எலியாவின்‌ வார்த்தைக்கு. எதிர்த்து 
பேசவில்லை. ஒருவேளை அவர்கள்‌ அங்கே 
கூடியிருக்கிற திரளான ஜனங்களுக்கு. 
பயந்திருக்கலாம்‌. 


வார்த்தைகளை 





f= FTE 
TT 


பர்வதம்‌ ஒரு யுத்தக்களம்‌ 

ங்கே மாம்சப்பிரகாரமான 

ர்‌ பதிலாக, 

ஆவிக்குரிய யுத்தம்‌ நடைபெறுவதற்கு 

ஆயத்தமாயிருக்கிறது. இஸ்ரவேல்‌ 

தேசத்தில்‌ பாகால்களுக்கும்‌, 

அதன்‌ தீர்க்கதரிசிகளுக்கும்‌ அதிக. 

செல்வாக்கு றது. அவர்கள்‌ 

திரளான  எண்ணிக்கையிலிருக்கிறார்கள்‌. 

இவையெல்லாம்‌ தாங்கள்‌ ஜெயிப்பதற்கு 

சாதகமான சூழ்நிலைகள்‌ என்று பாகாலின்‌ 
தீர்க்கதரிசிகள்‌ நினைக்கிறார்கள்‌. 


கர்மேல்‌ பர்வதத்திலே,  பாகாலின்‌ 
பக்கத்தில்‌ நானூற்றைம்பது தீர்க்கதரிசிகளும்‌, 
தோப்பு விக்கிரகத்தின்‌ 
நானூறு பேரும்‌ 
நிற்கிறார்கள்‌. 
தீர்க்கதரிசியாகிய 
மாத்திரம்‌ இன்னொரு பக்கத்தில்‌ த்‌ 
எலியா ஒருவராயிருந்தாலும்‌, கர்த்தர்‌ 
அவரோடு கூடமிருக்கிறார்‌. எலியாவுக்குள்‌ 
இருக்கிறவர்‌ பெரியவராயிருக்கிறார்‌. 

இந்தப்‌ போட்டியில்‌ முதலாவதாக. 
பங்குபெறும்‌ வாய்ப்பு பாகாலின்‌ 
தீர்க்கதரிசிகளுக்கு கொடுக்கப்படுகிறது. 
எலியா பாகாலின்‌ தீர்க்கதரிசிகளை நோக்கி: 
'நீங்கள்‌ அநேகரானதால்‌ நீங்களே முந்தி ஒரு 
காளையைத்‌ 


தீர்க்கதரிசிகள்‌ 

பங்குபெறப்போகிறார்கள்‌. 

பிரகாரம்‌, அவர்கள்‌ இரண்டு காளைகளில்‌ 
ஒரு காளையை தெரிந்துகொள்ளவேண்டும்‌. 
அதை சந்து சந்தாக துண்டிக்கவேண்டும்‌. 
அதன்பின்பு காளையின்‌ துண்டிக்கப்பட்ட 
சந்துகளை நெருப்புப்போடாமல்‌ 
பலிபீடத்திலுள்ள விறகுகளின்மேல்‌ 
வைக்கவேண்டும்‌. 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


பாகாலின்‌ தீர்க்கதரிசிகளுக்கு காளை 
கொடுக்கப்படுகிறது. அவர்கள்‌ தங்களுக்கு 
கொடுக்கப்பட்ட காளையை வாங்கி, அதை 
பலிபீடத்தின்மேல்‌ யத்தம்பண்ணி 
வைக்கிறார்கள்‌. உடனே அவர்கள்‌ பாகாலை. 
நோக்கி ஜெபம்பண்ண ஆரம்பிக்கிறார்கள்‌, 
'பாகாலே, எங்களுக்கு உத்தரவு அருளும்‌” 
என்று காலைதொடங்கி மத்தியானமட்டும்‌ 
பாகாலின்‌ நாமத்தைச்‌ சொல்லிக்‌ 
கூப்பிடுகிறார்கள்‌: ஆனாலும்‌ ஒரு சத்தமும்‌ 
பிறக்கவில்லை, மறு உத்தரவு 
கொடுப்பாரும்‌ இல்லை. அவர்கள்‌ கட்டின 
பலிபீடத்திற்கு எதிரே குதித்து ஆடுகிறார்கள்‌” 
இராஜா 18:26). 
பாகாலை. ஆராதிக்கிறவர்கள்‌ 
மதியீனராயிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
பாகாலின்‌: பலிபீடத்திற்கு எதிரே 
மதிகிகைரப்போல குதித்து ஆடுகிறார்கள்‌. 
கொல்லப்படும்‌. காளை 
தவல்‌ பாகாலின்‌ தீர்க்கதரிசிகளும்‌ 
தங்களையே பலியாக செலுத்துவதுபோல. 
தள்ளுகிறார்கள்‌. பலிபீடத்திற்கு எதிரே 
குதித்து ஆடினால்‌ பாகால்‌ சந்தோஷப்படும்‌ 
என்னு நினைத்து, அவர்கள்‌ குதித்து ஆடி 
பாகாலை சந்தோஷப்படுத்துகிறார்கள்‌. 


தீர்க்கதரிசிகள்‌ 
உரத்தசத்தமாய்க்‌ கூப்பிட்டு, தங்கள்‌ 
வழக்கத்தின்படியே இரத்தம்‌ தங்கள்மேல்‌ 
ஷயுமட்டும்‌ கத்திகளாலும்‌ ஈட்டிகளாலும்‌ 
தங்களைக்‌ கீறிக்கொள்கிறார்கள்‌ 
இராஜா 18:28). பாகாலின்‌ தீர்க்கதரிசிகள்‌ 
குதித்து ஆடியபோது, பாகால்‌ அவர்களுக்கு 
உத்தரவு அருளவில்லை. இப்போது 
பாகாலின்‌ இரக்கத்தைப்‌ பெறுவதற்காக, 
அதன்‌ தீர்க்கதரிசிகள்‌ தங்கள்‌ சரீரத்தை 
கத்திகளாலும்‌  ஈட்டிகளாலும்‌ கீறி, 
தங்களுடைய சொந்த இரத்தத்தையே, 
பாகாலுக்கு பலியாக செலுத்துகிறார்கள்‌. 
மனுஷர்‌ தங்கள்‌ சரீரத்தைக்‌ கீறிக்கொள்வதை 
கர்த்தர்‌ அங்கீகரிக்கவில்லை. 


பாகாலின்‌ 


நீங்கள்‌ உங்கள்‌ தேவனாகிய 
கர்த்தரின்‌ பிள்ளைகள்‌; செத்தவனுக்காகக்‌ 
கீறிக்கொள்ளாமலும்‌, உங்கள்‌ கண்களுக்கு 
இடையிலே சவரம்பண்ணாமலும்‌ 
இருப்பீர்களாக” (உபா 142). 





i FTN 
TT 

பாகாலின்‌ 
ஆடுவதை 
பார்த்துக்கொண்டிருக்கிறார்‌. 
காலை தொடங்கி மத்தியானம்‌ மட்டும்‌. 
பாகாலின்‌ நாமத்தைச்‌ சொல்லி 
கூப்பிடுகிறார்கள்‌. பாகால்‌ அவர்களுக்கு 
உத்தரவு அருளவில்லை. 

மத்தியான வேளையிலே 
அவர்களைப்‌ பரியாசம்பண்ணுகிறார்‌. 
பாகாலின்‌ தீர்க்கதரிசிகளை நோக்கி, 


தீர்க்கதரிசிகள்‌ குதித்து 
எலியா 
அவர்கள்‌ 


எலியா 
எலியா 
உரத்த 


சத்தமாய்க்‌ கூப்பிடுங்கள்‌: அவன்‌ தேவனாமே, 
அல்லது. 


அவன்‌ தியானத்தில்‌ 
அலுவலாயிருப்பான்‌ : 
பிரயாணம்போயிருப்பான்‌;: 
தூங்கினாலும்‌ தூங்குவான்‌; 
எழுப்பவேண்டியதாக்கும்‌'  (1இராஜா 18:27) 
என்று சொல்லி பரியாசம்பண்ணுகிறார்‌ 


பாகாலின்‌ தீர்க்கதரிசிகள்‌ காலை 
தொடங்கி மத்தியானம்‌ மட்டும்‌ பாகாலின்‌ 
நாமத்தைச்‌ சொல்லிக்கூப்பிடும்போது, 
எலியாவும்‌ அவர்களுடைய வார்த்தைகளை 
பொறுமையோடு கேட்டுக்கொண்டிருக்கிறார்‌ 
அவர்கள்‌. ஜீவனில்லாத விக்கிரகத்திடம்‌. 
பலமணி நேராக ஜெபம்பண்ணுகிறார்கள்‌ 
அவர்கள்‌ நீண்ட ஜெபம்பண்ணின போதிலும்‌, 
அவர்கள்‌  பலிபீடத்திற்கு எதிரே குதித்து 
ஆனபோதிலும்‌, அவர்கள்‌ தங்கள்‌ 
வழக்கத்தின்படியே இரத்தம்‌ தங்கள்மேல்‌ 
வடியுமட்டும்‌ கத்திகளாலும்‌ ஈட்டிகளாலும்‌ 
தங்களை கீறிக்கொண்டபோதிலும்‌, பாகால்‌ 
அவர்களுக்கு மறுஉத்தரவு கொடுக்கவில்லை. 


பாகாலின்‌ பலிபீடத்திிரந்து ஒரு சத்தமும்‌ 
பிறக்கவில்லை. லியா பாகா: 


தீர்க்கதரிசிகளையும்‌, (வ ந 
பண்ணுகிறார்‌. அதன்பின்பும்‌ பாகால்‌ 
அவர்களுக்கு மறுஉத்தரவு கொடுக்கவில்லை. 


இருப்பான்‌; 


பாகாலுடைய ர்க்கதரிசிகளின்‌ 
மனதிலே. டு கனவினால்‌ 
கோபமுண்டாயிற்று. இந்த அவமானத்திற்கு 
எலியாவே காரணமென்று நினைத்து 
பாகாலின்‌ தீர்க்கதரிசிகள்‌ அவர்மீது 
கோபமாயிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ மத்தியான 
வேளை சென்றபின்பு, அந்தப்பலி 
செலுத்தும்‌ நேரமட்டாக சன்னதம்‌. 
'சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள்‌. சன்னதம்‌ 
சொல்லுவது என்னும்‌ வார்த்தைக்கு, மந்திர 
வார்த்தைகளை ஓதுவது என்று பொருள்‌. 
அவர்கள்‌ எலியாவை பாகாலின்‌ 
நாமத்தினால்‌ சபித்து சன்னதம்‌ 
சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள்‌. 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பாகாலின்‌ தீர்க்கதரிசிகள்‌ பல 
உபாயங்களை கையாளுகிறார்கள்‌. 
பலிபீடத்தின்மேல்‌ வைக்கப்பட்ட காளையின்‌ 
துண்டிக்கப்பட்ட சந்துகளைப்‌ பார்க்கிறார்கள்‌. 
அவை நெருப்பு போடாமல்‌ விறகுகளின்மேல்‌ 
வைக்கப்பட்டிருக்கிறது. னால்‌ 
வானத்திலிருந்து அக்கினி றங்கி 
பாகாலின்‌ பலிபீடத்திலுள்ள காளையை 
பட்சித்துப்போடவில்லை. சாயங்கால நேரம்‌ 
வந்த பின்பும்‌, பாகாலின்‌ தீர்க்கதரிசிகளுக்கு 
ஒரு சத்தமும்‌ பிறக்கவில்லை. அவர்களுக்கு 
மறுஉத்தரவு கொடுப்பாருமில்லை. அவர்களை 
கவனிப்பாருமில்லை. 


எலியாவும்‌ சாயங்கால வேளை 
வரையிலும்‌ பாகாலின்‌ தீர்க்கதரிசிகளை 
தொந்தரவு பண்ணவுமில்லை, அவர்கள்‌ 
அந்திப்பலி செலுத்தும்‌ சாயந்தர 
நேரமட்டாகவும்‌ சன்னதம்‌. 
சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள்‌. ஆனாலும்‌ 
அவர்களையோ, அவர்கள்‌ சொல்லும்‌ 
சன்னதத்தையோ கவனிப்பார்‌ 
ஒருவருமில்லை. 


கர்த்தர்‌ அக்கினியினால்‌ 
உத்தரவு அருளுகிறார்‌ 
1இராஜா 18:29-40 


1இராஜா 18:29, மத்தியானவேனை 


சென்றபின்பு, அந்திப்பலிசெலுத்தும்‌ 
நேரமட்டாகச்‌ சன்னதம்‌ சொல்லிக்‌ 
கொண்டிருந்தார்கன்‌; ஆனாலும்‌ ஒரு 
சுத்தமும்பிறக்கவில்லை, மறு உத்தரவு 
கொடுப்பாரும்‌ இல்லை, கவனிப்பாரும்‌. 
இல்லை. 


1இராஜா 18:80. அப்பொழுது எலியா 
சகல ஜனங்களையும்‌ நோக்கி: எண்‌: 
கிட்டே வாருங்கள்‌ என்றான்‌; சகல 
ஜனங்களும்‌ அவன்‌ கிட்டே வந்தபோது, 
தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய 
பலிபீடத்தை அவன்‌ செப்பனிட்டு: 

3 இராஜா 18:31. உனக்கு இஸ்ரவேல்‌ 
என்னும்‌ பேர்‌ இருப்பதாக என்று 
சொல்லி, கர்த்தருடைய 
வார்த்தையைப்பெற்ற யாக்கோபுடைய 
குமாரரால்‌ உண்டான. 
கோத்திரங்களுடைய 
இலக்கத்தின் படியே, 
கற்களை எடுத்து, 


பன்னிரண்டு 





i FTN 
TT 


1இராஜா 18:32. அந்தக்‌ கற்கணாலே. 
கர்த்தருடைய நாமத்திற்கென்று ஒரு 
பலிப்டத்தைக்‌ கட்டி, பலிபிடத்தைச்‌. 
சுற்றிலும்‌ தானியம்‌ அனக்கிற 
இரண்டுபடிவிதை. விதைக்கத்தக்க 
இடமான ஒரு வாய்க்காலை 
உண்டாக்கி, 


3 இராஜா 1898. விறகுகளை அடுக்கி, 
சுத்துசத்தாகக்‌ 
விறகுகவின்மேல்‌ 


18:84. பிற்பாடு அவன்‌: 
'நாலுகுடம்‌ தண்ணீர்‌ 
கொண்டுவந்து, சர்வாங்க தக௲னபலி. 
யின்மேலும்‌, விறகுகளின்மேலும்‌ 
ஊற்றுங்கள்‌ என்றான்‌; பின்பு 
இரண்டாந்தரமும்‌. அப்படியே 
ஊற்றுங்கள்‌ என்றான்‌; 
இரண்டாந்தரமும்‌ ஊற்றினார்கள்‌; 
அதற்குப்பின்‌ பு மூன்றாந்தரமும்‌ 
அப்படியே ஊற்றுங்கள்‌ என்றான்‌; 
மூன்றாத்தரமும்‌ ஊற்றினார்கள்‌. 


3 இராஜா 18:95, அப்பொழுது 
பலிபீடத்தைச்‌ சுற்றிலும்‌ 
வாய்க்காலையும்‌ 
நிரப்பினான்‌. 


1இராஜா 18:38. அத்திப்பலி செலுத்தும்‌ 
நேரத்திலே, தீர்க்கதரிசியாகிய எலியா 
வந்து: ஆபிரகாமுக்கும்‌ சசாக்குக்கும்‌ 
யாக்கோபுக்கும்‌ 6) கிய 
கர்த்தாவே, இஸ்ரவேலிலே தீர்‌ தேவன்‌ 
என்றும்‌, நான்‌ உம்முடைய 
ஊழியக்காரன்‌ என்றும்‌, நான்‌ இந்தக்‌ 
காரியங்கனையெல்லாம்‌ உம்முடைய 
வார்த்தையின்படி செய்தேன்‌ என்றும்‌ 
இன்றைக்கு வினங்கப்பண்ணும்‌. 


1இராஜா 18:37. கர்த்தாவே, தீர்‌ 
தேவனாகிய கர்த்தர்‌ எண்றும்‌, தேவரீர்‌ 
தங்கள்‌ இருதயத்தை மறுபடியும்‌ 
திருப்பினீர்‌ என்றும்‌ இத்த ஜனங்கள்‌ 
அறியும்படிக்கு, என்னைக்‌ கேட்டருளும்‌, 
என்னைக்‌ கேட்டருளும்‌ என்றான்‌. 


தண்ணீர்‌ 
ஏடினது; 
தண்ணீரால்‌. 


1 இராஜாக்கன்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


1இராஜா 18:38. 


அப்பொழுது: 
கர்த்தரிடத்தில்‌ 


இருத்து அக்கினி. 
இறங்கி, அந்தக்‌. சர்வாங்க. 
'தகனபலியையும்‌, விறகுகனையும்‌, 
கற்களையும்‌, மண்ணையும்‌ பட்சித்து, 
வாய்க்காலிலிருத்த தண்ணீரையும்‌ 
நக்கிப்போட்டது. 


இராஜா 18:39, ஜனங்கனெல்லாரும்‌ 
இதைக்‌ கண்டபோது, முகங்குப்புற 
விழுந்து: கர்த்தரே தெய்வம்‌, கர்த்தரே 
தெய்வம்‌ என்றார்கன்‌. 


1இராஜா 18:40. அப்பொழுது எலியா 
அவர்களை நோக்கி: நீங்கள்‌ பாகாலின்‌ 
தீர்க்கதரிசிகவில்‌ ஒருவனும்‌ 
தப்பிப்போகாதபடிக்கு அவர்களைப்‌ 
பிடியுங்கள்‌ என்றான்‌; அவர்களைப்‌ 
பிடித்தபோது, எலியா அவர்களைக்‌ 
கீழே. கீசோன்‌ ஆற்றங்கரையிலே. 
கொண்டுபோய்‌, அங்கே அவர்கணை 
வெட்டிப்போட்டான்‌. 


கர்த்தர்‌ எலியாவுக்கு அக்கினியினால்‌ 
உத்தரவு அருளுகிறார்‌. கர்த்தர்‌ அருளுகிற 
உத்தரவை கர்மேல்‌ பர்வதத்தில்‌ கூடமிரக்கிற 
எல்லோரும்‌... காண்கிறார்கள்‌. ௭ 
பாகாலின்‌ தீர்க்கதரிசிகளையும்‌, வ்‌ 
பரியாசம்பண்ணின பின்பு, 
ஜனங்களையும்‌ நோக்கி, 

வாருங்கள்‌” என்று சொல்லுகிறார்‌. 
ஜனங்களும்‌ எலியாவின்கிட்டே வருகிறார்கள்‌. 


கர்த்தருடைய பலிபீடத்தை 

தகர்த்துப்போட்டான்‌. 
தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை 
எலியா செப்பனிடுகிறார்‌. அந்தப்‌ 
பலிபீடத்திற்கு, “இஸ்ரவேல்‌ என்னும்‌ பேர்‌ 
உனக்கு இருப்பதாக” என்று சொல்லுகிறார்‌. 

எலியா பன்னிரண்டு 
எடுத்து. அந்தக்‌ கற்களாலே 
நாமத்திற்கென்று 


ஆகாப்‌ 
ஏற்கென 


கற்களை 
கர்த்தருடைய 
ஒரு பலிபீடத்தைக்‌ 
கட்டுகிறார்‌. கர்த்தருடைய 
வார்த்தையைப்பெற்ற யாக்கோபுடைய 
குமாரரால்‌ உண்டான கோத்திரங்களுடைய 
இலக்கத்தின்பியே, எலியா பன்னிரண்டு 
கற்களை எடுத்து அந்தக்‌ கற்களாலே 
கர்த்தருடைய நாமத்திற்கு ஒரு பலிபீடத்தைக்‌ 
கட்டுகிறார்‌. 





f= FTE 
TT 


தீர்க்கதரிசிகள்‌. 
பலிபீடத்தை 
அந்தப்‌ பலிபீடம்‌. 
பாகாலுக்கு செலுத்தப்பட்ட பலிகளினாலும்‌, 
பாகாலின்‌ தீர்க்கதரிசிகளுடைய 
ஜெபங்களினாலும்‌, 
விக்கிரகராதனையினாலும்‌, 
சன்னதத்தினாலும்‌ தீட்டுப்பட்டிருக்கிறது. 
எலியா 'தீட்டான பலிபீடத்தை 
கர்த்தருக்கு பலிசெலுத்த பயன்படுத்த 
விரும்பவில்லை. 


அங்கே தகர்க்கப்பட்ட ஒரு பலிபீடம்‌ 
இருக்கிறது. அது கர்த்தருடைய பலிபீடம்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ இதற்கு முன்பு இந்தப்‌ 
பலிபீடத்தில்‌ கர்த்தருக்கு 
பலிசெலுத்தினார்கள்‌. ஆகாபோ 
யேசபேலின்‌ உத்தரவுப்படி, கர்த்தருடைய 
பலிபீடத்தை தகர்த்துப்போடுகிறான்‌. எலியா 
தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை 
செப்பனிட்டு, கர்த்தருக்கு பலிசெலுத்த 
அதைப்‌ பயன்படுத்துகிறார்‌. 

எலியா க்கப்பட்ட பலிபீடத்தை 
செப்பனிட்டு பயன்படுத்துவதற்கு ஒரு 
ஆவிக்குரிய வியாக்கியானமுள்ளது. எலியா 
இஸ்ரவேல்‌ ஜனங்களுக்கு புதிய மார்க்கத்தை 
அறிமுகப்படுத்தவில்லை. 
முன்னோர்கள்‌ ஆராதித்த 
எலியாவும்‌ ஆராதிக்கிறார்‌ 
விசுவாசமும்‌, 
புதுப்பிக்கப்படவேண்டும்‌. 
மாறாதவர்‌ 


இஸ்ரவேலின்‌ 
கோத்திரத்தாரில்‌, பத்தக்கோத்தத்தா 
வடக்கு. இஸ்ரவேல்‌ தேசமாகப்‌ 
பிரிந்துபோயிருக்கிறார்கள்‌. அவர்களில்‌ 
இரண்டு கோத்திரத்தார்‌ மாத்திரமே தெற்கு 
யூதாதேசத்திலிருக்கிறார்கள்‌. வடக்கு 
இஸ்ரவேல்‌ தேசத்திலுள்ள 
காதன்‌ தனால்‌ கர்த்தரைவிட்டு 
பாகாலை பின்பற்றுகிறார்கள்‌. 
கர்த்தருக்கு விரோதமாகக்‌ 
துணிகரமாய்ப்‌ பாவம்‌ 


கள்‌ 
கலகம்பண்ணி, 


செய்கிறார்கள்‌. 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆனாலும்‌ எலியா இஸ்ரவேலின்‌ 
பன்னிரண்டு கோத்திரத்தாரின்‌ 
இலக்கத்தின்படியே, பன்னிரண்டு கற்களை 
எடுத்து, அந்தக்‌ கற்களாலே கர்த்தருடைய 
நாமத்திக்கென்று ஒரு பலிபீடத்தைக்‌ 
கட்டுகிறார்‌. எலியா இஸ்ரவேலின்‌ 
பத்துக்கோத்திரத்தாரை, இன்னும்‌ கர்த்தருக்கு 
சொந்தமானவர்களாகவே பாலிக்கிறார்‌ 
அவர்கள்‌ கர்த்தருக்கு விரோதமாக 
கலகம்பண்ணி பிரிந்துபோனாலும்‌, கர்த்தர்‌ 
அவர்களுக்கும்‌ அக்கினியினால்‌ உத்தரவு 
அருளுவார்‌ என்று எலியா எதிர்பார்க்கிறார்‌ 
இஸ்ரவேலின்‌ 
முற்பிதாக்களோடு உடன்படிக்கை 
பண்ணியிருக்கிறார்‌. அந்தப்‌ பழைய 
உடன்படிக்கையின்‌ நீதியை நினைவுகூர்ந்து, 
எலியா இங்கே இஸ்ரவேலின்‌ பன்னிரண்டு 
கோத்திரத்தாருக்கு அடையாளமாக, 
பன்னிரண்டு கற்களினால்‌, கர்த்தருக்கு, 
பலிபீடம்‌ கட்டுகிறார்‌. 


ஆகாபும்‌ யேசபேறும்‌ 
பலிபீடம்‌ கட்டியிருக்கிறார்கள்‌. எலியாவோ 
கர்த்தருடைய நாமத்திற்கென்று பலிபீடம்‌. 
கட்டுகிறார்‌. எலியா அந்த பலிபீடத்தைச்‌ 
சுற்றிலும்‌ தானியம்‌ அளக்கிற 
இரண்டுபடிவிதை அக்கந்த்க இடமான 
ஒரு வாய்க்காலை உண்டாக்குகிறார்‌. அவர்‌ 
அந்தப்‌ பலிபீடத்தின்மேல்‌ விறகுகளை 
அடுக்கி, ஒரு காளையைச்‌ சந்துசந்தாகக்‌ 

ந்து அிறககளின்ேல்‌. வைக்கிறார்‌ 


கர்த்தர்‌ 


பாகாறுக்கு 


கர்த்தருக்கு 

ஆயத்தமாயிருக்கிறார்‌. 
ஏற்பாட்டுக்காலத்திலே, 
முற்பிதாவாகிய ஆபிரகாம்‌. 
குமாரனாகிய ஈசாக்கை 
பலிசெலுத்த ஆயத்தமாயிருந்தார்‌. 

“அப்பொழுது ஈசாக்கு தன்‌ 
தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி: என்‌ 
தகப்பனே என்றான்‌: அதற்கு அவன்‌: என்‌ 
மகனே, இதோ, இருக்கிறேன்‌ என்றான்‌; 
அப்பொழுது அவன்‌: இதோ, நெருப்பும்‌ 
கட்டையும்‌ இருக்கிறது, தகனபலிக்கு 
ஆட்டுக்குட்டி எங்கே என்றான்‌. அதற்கு 
ஆபிரகாம்‌: என்‌ மகனே, தேவன்‌ தமக்குத்‌ 
'தகனபலிக்கான ஆட்டுக்குட்டியைப்‌ 
பார்த்துக்கொள்வார்‌ என்றான்‌" (ஆதி 22:7 8). 





i THE 
TT 


ஆபிரகாமைப்போலவே எலியாவும்‌ 
பலிபீடத்திலே பலியை ஆயத்தம்பண்ணி 
வைத்திருக்கிறார்‌. பலியை பட்சிக்கும்‌ 
அக்கினியை கர்த்தர்‌ பார்த்துக்கொள்வார்‌ 
என்று எலியா கர்த்தருக்குள்‌ 
விசுவாசமாயிருக்கிறார்‌. நாம்‌ கர்த்தருடைய 
சமுகத்தில்‌ நம்முடைய இருதயங்களை 
உண்மையாய்‌ சமர்ப்பிக்கும்போது, கர்த்தர்‌ 
தம்முடைய கிருபையினால்‌, நம்முடைய 
இருதயங்களில்‌ பரிசுத்தமான அக்கினியின்‌ 
அபிஷேகத்தை. 

நமக்குள்ளே 

பரிசுத்தமான 

அனல்மூட்டி எழுப்பிவிடுவார்‌. 


எலியா ஒரு ஆசாரியரல்ல. 
ஏற்பாட்டுக்காலத்திலே 

உதலியாக லேலியர்கள்‌  பலிசெலுத்த 
உறலியாயிருந்தார்கள்‌. எலியாவுக்கு 
உதவியாக இங்கே லேலியர்‌ யாருமில்லை. 
கர்மேலிலே கர்த்தருடைய 
ஆசரிப்புக்கூடாரமோ, அவருடைய ஆலயமோ 


பழைய 
ஆசாரியருக்கு 


கட்டின 


செலுத்தப்பட்ட பலியை தக்க 
வேறு எந்த ஸ்தலத்திலும்‌ அங்கீகரித்ததில்லை. 


எங்கே 
பலிசெலுத்துகிறோம்‌ என்பது முக்கியமல்ல. 
நாம்‌ உண்மையான மனதோடும்‌, 
உண்மையான இருதயத்தோடும்‌ கர்த்தருக்கு 
பலிகளை செலுத்தவேண்டும்‌. அப்போது, 
கர்த்தர்‌ நம்முடைய பலிகளை அங்கீகரிப்பார்‌. 
நாம்‌ ஸ்தோத்திர பலிகளையும்‌, துதிகளின்‌ 
பலிகளையும்‌ கர்த்தருக்கு செலுத்தும்போது, 
கர்த்தர்‌ ண பலிகளை அங்கீகரித்து, 
நம்முடைய இருதய, 

அபிஷேகத்தைக்‌ “கொடுத்து 
அக்கினியினால்‌ உத்தரவு அருளுவார்‌. 


கர்த்தர்‌ அக்கினியினால்‌ 
அருளும்போது, கர்மேல்‌ பர்‌ 
கூடியிருக்கிற ஜனங்களுக்கு 
குழப்பமோ வரக்கூடாது என்பதில்‌ 
உறுதியாயிருக்கிறார்‌. 


நாம்‌ கர்த்தருக்காக 


நமக்கு 


உத்தரவு 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


எலியா ஜனங்களுக்கு, 
ஏற்படாத வண்ணம்‌, அங்கே 
கூடியிருக்கிறவர்களிடம்‌, “நீங்கள்‌ நாலுகுடம்‌ 
தண்ணீர்‌ கொண்டுவந்து, சர்வாங்க 
த௲னபலியின்மேலும்‌,  விறகுகளின்மேலும்‌ 
ஊற்றுங்கள்‌" என்று சொல்லுகிறார்‌. பின்பு 
இரண்டாந்தரமும்‌ “அப்படியே ஊற்றுங்கள்‌" 
என்று சொல்லுகிறார்‌; அவர்கள்‌ 
இரண்டாந்தரமும்‌ ஊற்றுகிறார்கள்‌; 
அதற்குப்பின்பு மூன்றாந்தரமும்‌ 
“அப்படியே ஊற்றுங்கள்‌" என்று 
சொல்லுகிறார்‌: அவர்கள்‌ மூன்றாந்தரமும்‌ 
ஊற்றுகிறார்கள்‌. அப்பொழுது தண்ணீர்‌ 
பலிபீடத்தைச்‌ சுற்றிலும்‌ ஒடுகிறது: எலியா 
வாய்க்காலையும்‌ தண்ணீரால்‌ நிரப்புகிறார்‌ 
(இராஜா 18:34,35). 


இஸ்ரவேல்‌ தேசத்திலே கடந்த மூன்று 

மழை பெய்யவில்லை. 

தண்ணீரில்லாமல்‌ 

எலியாவோ இங்கே 

பலிபீடத்தின்மீது நாலுகுடமாக, மொத்தம்‌ 

மூன்றுதரம்‌ தண்ணீர்‌ ஊற்றச்‌ சொல்லுகிறார்‌ 

நாமத்திற்கென்று 

ல்‌ மொத்தம்‌ 

தண்ணீர்‌ 

ஊற்றப்படுகிறது. இந்தத்‌ தண்ணீர்‌ கடல்‌ 

தண்ணீராக இருக்கவேண்டுமென்று 

வேதபண்டிதர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. கர்மேல்‌ 

பர்வதம்‌ மத்திய தரைக்கடலுக்கு 
அருகாமையிலிருக்கிறது. 


சந்தேகம்‌ 


எலியா 


சர்வாங்க 

விறகுகள்மேலும்‌ 
தாராளமாய்‌ தண்ணீர்‌ ஊற்றப்பட்டிருக்கிறது. 
பலிபீடத்தைச்‌ சுற்றிலுமுள்ள வாய்க்காலிலும்‌ 
தண்ணீர்‌ நிரப்பப்பட்டிருக்கிறது. 
ஆகையினால்‌. எலியா யாருக்கும்‌ 
தெரியாமல்‌, இரகசியமாக, பலிபீடத்திற்கு 
அடியிலோ, சர்வாங்க  தகனபலிக்கு 
அடி: அல்லது விறகுகளுக்கு 
அடியிலோ நெருப்பு வைத்திருப்பதற்கு 
வாய்ப்பில்லை. ஜனங்களுடைய மனதிலே 
சந்தேகம்‌ வரக்கூடாது என்பதில்‌ எலியா 
உறுதியாயிருக்கிறார்‌. 





f= al 
TT 


கர்த்தரை நம்புகிறவர்கள்‌ 
சந்தேகத்தோடு நம்பக்கூடாது. அவர்கள்‌ 
கர்த்தரை முழுமன தோடும்‌, 
முழுஇருதயத்தோடும்‌ நம்பவேண்டும்‌. 
அரைகுறை மனதோடு தம்மை 
விசுவாசிப்பதை கர்த்தர்‌ அங்கீகரிக்கமாட்டார்‌. 
பலிபீடத்தின்மேல்‌ பன்னிரண்டு குடம்‌ 
தண்ணீரை ற்றின 
பலிபீடத்திற்கு முன்பாக 
நோக்கி விண்ணப்பம்பண்‌ ணுகிறார்‌. 
அந்திப்பலி செலுத்தும்‌ நேரமாயிருக்கிறது. 
எலியா கர்த்தரை நோக்கி, 
"ஆபிரகாமுக்கும்‌ ஈசாக்குக்கும்‌. 
யாக்கோபுக்கும்‌ தேவனாகிய கர்த்தாவே, 
இஸ்ரவேலிலே நீர்‌ தேவன்‌ என்றும்‌, நான்‌ 
உம்முடைய ஊழியக்காரன்‌ என்றும்‌, நான்‌ 
இந்தக்‌ காரியங்களையெல்லாம்‌ உம்முடைய 
செய்தேன்‌ என்றும்‌. 
விளங்கப்பண்ணும்‌" 


வார்த்தையின்படி 
இன்றைக்கு 
(இராஜா 18:36) என்றும்‌, 

“கர்த்தாவே, நீர்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
என்றும்‌, தேவரீர்‌ தங்கள்‌ இருதயத்தை 
மறுபடியும்‌ திருப்பினர்‌ என்றும்‌ த 
ஜனங்கள்‌ அறியும்படிக்கு, என்னைக்‌ 
கேட்டருளும்‌, என்னைக்‌ கேட்டருளும்‌” 
இராஜா 18:37) ன்றும்‌ 
விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 

தான்‌ செலுத்திய 
அங்கீகரிக்கும்‌ வண்ணமாக, 
அதைப்‌ பட்சித்துப்போடவேண்டும்‌ 
எலியாவின்‌ விண்ணப்பம்‌. 
சுருக்கமாக ஜெபம்பண்ணுகிறார்‌. எலியாவின்‌ 

கர்த்தர்மீது உறுதியான 


தீர்க்கதரிசிகள்‌. 


முன்பாக 
தக்‌ 

ஆடவுமில்லை. பாகாலின்‌ 

காலை தொடங்கி 

பாகாலின்‌ 

கூப்பிட்டதுபோல, நேரமாக 
கர்த்தருடைய சொல்லி 
கூப்பிடவில்லை. பாகாலின்‌ * தர்கதாசிகள்‌ 
தங்கள்மேல்‌ இரத்தம்‌ வழியும்‌ மட்டும்‌. 
கத்திகளாலும்‌, ஈட்டிகளாலும்‌ தங்களைக்‌ 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


கீறிக்கொண்டதுபோல, 
சரீரத்தை 
கர்த்தருடைய 


எலியா தன்னுடைய 
கீறிக்கொள்ளவில்லை. 
பலிபீடத்திற்கு முன்பாக 
எலியா தன்னுடைய இரத்தத்தை. 
சிந்தி, தன்னுடைய சரீரத்தை 
சேதப்படுத்திக்கொள்ளவுமில்லை. 


எலியா 
கூப்பிடும்போது, 
ஈசாக்குக்கும்‌, 
கர்த்தாவே” 
பர்வதத்திலே. 


ஏராளமானோர்‌ 


நோக்கிக்‌ 
'ஆபிரகாமுக்கும்‌, 
யாக்கோபுக்கும்‌ தேவனாகிய 
என்று கூப்பிடுகிறார்‌. கர்மேல்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 

கூடியிருக்கிறார்கள்‌. 
அவர்களுக்கும்‌, அவர்களுடைய 
ற்பிதாக்களுக்கும்‌, இஸ்ரவேலின்‌ 
வனாகிய கர்த்தருக்கும்‌ இடையே உள்ள 
ஐக்கியத்தை அவர்களுக்கு 
நினைவுபடுத்தும்‌ வண்ணமாக, எலியா 
கர்த்தரைக்‌ கூப்பிடும்போது, இல்வாறு பெயர்‌ 
சொல்லி கூப்பிடுகிறார்‌. 


எலியா தன்னுடைய விண்ணப்பத்தில்‌ 
இரண்டு காரியங்களைப்பற்றி முக்கியமாகச்‌ 
சொல்லுகிறார்‌ அவையாவன: 
1, தேவனுடைய மகிமை. 2, ஜனங்களுக்கு 
ஆவிக்குரிய உபதேசம்‌. கர்த்தர்‌ அற்புதம்‌ 
செய்யும்போது, அவரே இஸ்ரவேலின்‌: 
தேவனாகிய கர்த்தர்‌ என்பதை ஜனங்கள்‌ 
அறிந்துகொள்ளவேண்டும்‌. கர்த்தர்‌ தாமே 
அவர்களுடைய இருதயத்தை மறுபடியும்‌ 
திருப்பியிருக்கிறார்‌ என்பதையும்‌ இந்த 
ஜனங்கள்‌ அறிந்துகொள்ளவேண்டும்‌. 
அவர்கள்‌ கர்த்தரிடத்தில்‌ திரும்பி வரும்போது, 
கர்த்தருடைய கிருபையும்‌ இரக்கமும்‌ 
அவர்களுக்கு கிடைக்கும்‌. 


கர்த்தரை 


கர்த்தரிடத்தில்‌ 
என்னைக்‌. 
கேட்டருளும்‌" 
கர்த்தரும்‌ 
எலியாவின்‌ த்க்‌ கக்கா 


அப்பொழுது: கர்த்தரிடத்தில்‌ இருந்து 
அக்கினி இறங்குகிறது. அது அந்தச்‌ 
சர்வாங்க தகனபலியையும்‌, விறகுகளையும்‌, 
கற்களையும்‌, மண்ணையும்‌ 
பட்சித்துப்போடுகிறது. மேலும்‌ அந்த 
அக்கினி வாய்க்காலிலிருந்த தண்ணீரையும்‌ 
நக்கிப்போடுகிறது (1இராஜா 18:38). 





f= FTE 
TT 


எலியா கர்த்தரிடத்தில்‌ 
ஜெபம்பண்ணிக்கொண்டிருக்கும்போதே இந்த 
ற்புதம்‌ கர்த்தருடைய 
அங்கே அதிகமாய்‌ 
கர்த்தரிடத்திலிருந்து 
னி சர்வாங்க 
விறகுகளையும்‌ 
பலிபீடத்திலுள்ள 
மண்ணையும்‌ 


பட்சித்துப்போடுவதோடு, 
கற்களையும்‌ 
பட்சித்துப்போடுகிறது. 
மோசேயும்‌ 
கட்டினார்கள்‌. 


சாலொமோனும்‌ பலிபீடம்‌ 


வந்த அக்கினி 
பட்சித்துப்போடுகிறது. 
பலிபீடத்தை பயன்படுத்த முடியாது. 


பலிபீடத்தைச்‌ சுற்றிலும்‌, 
பர்வதந்திலே  ஆகாபும்‌, 
அரண்மனையிலுள்ளவர்களும்‌, 
ஆராதிக்கிறவர்களும்‌ 

ஜனங்களும்‌ திரளான எண்ணிக்கையில்‌ 
கூடியிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ எல்லோரும்‌. 
கர்த்தருடைய அக்கினி 
பட்சித்துப்போட்டதைப்‌ 


ர்வதத்‌ 
யுத்தம்‌ டபக்‌ இந்த கத்தில்‌ 


பாகாலும்‌, அதன்‌ 
தோற்றுப்போகிறார்கள்‌. 
தேவனாகிய கர்த்தரே. 
என்பதும்‌, மாத்திரமே 
சர்வவல்மையுள்ளவர்‌ என்பதும்‌ எல்லா 
ஜனங்களுக்கு முன்பாகவும்‌ பிரத்தியட்சமாய்‌ 
நிரூபிக்கப்படுகிறது. 


ரிசிக। 
4 வேன்‌ 
ஜீவனுள்ளவர்‌. 


ஜனங்களெல்லாரும்‌ இதைக்‌. 
கண்டபோது, முகங்குப்புற விழுந்து: த்க்‌ 
தெய்வம்‌, கர்த்தரே தெய்வம்‌' 
(இராஜா 18:39) என்று சொல்லுகிறார்கள்‌. 


தீர்மானம்பண்ணவேண்டும்‌. கர்த்தர்‌ 
தெய்வமா அல்லது பாகால்‌ தெய்வமா 
என்பதை அவர்கள்‌ முடிவு பண்ணவேண்டும்‌. 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


எந்த தெய்வம்‌ அக்கினியினால்‌ மறுஉத்தரவு 

து என்பதை ஜனங்களே 
உறுதிபண்ணவேண்டும்‌. இதைக்‌ கண்ட 
ஜனங்களெல்லோரும்‌ முகங்குப்புற விழுந்து, 
'கர்த்தரே தெய்வம்‌, கர்த்தரே தெய்வம்‌" 
என்று அறிக்கை செய்கிறார்கள்‌. 

இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
பாகாலை ஆராதித்தார்கள்‌. அவர்களில்‌ 
அநேகர்‌ பாகாலையும்‌, கர்த்தரையும்‌ 
ஆராதித்தார்கள்‌. இப்போதோ அவர்கள்‌ 
பாகாலே தெய்வம்‌" என்று சொல்லாமல்‌, 
“கர்த்தரே தெய்வம்‌, கர்த்தரே 


இதுவரையிலும்‌ 


்‌ ஜனங்கள்‌ “கர்த்தரே 
தெய்வம்‌' என்று அதக செய்யும்போது, 
“கர்த்தர்‌ தெய்வமாகமிருப்பதினால்‌, அவர்‌ 

்‌ தெய்வமாகயிருக்கிறார்‌" 


சேவிப்போம்‌" என்றும்‌ இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 
அறிக்கை பண்ணுகிறார்கள்‌. 


கர்மேல்‌ பர்வதத்திலே 
அற்புதத்தைப்‌ பார்த்து 
ஜனத்தாரில்‌ சிலருடைய ம்‌ 
கர்த்தரிடத்தில்‌ திரும்புகிறது. மற்றவர்கள்‌ 
உணர்த்தப்படுகிறார்கள்‌. ஆனால்‌ அவர்கள்‌ 
கர்த்தரிடத்தில்‌ மனந்திரும்பவில்லை. 
கர்த்தரே தெய்வம்‌ என்பதை அவர்கள்‌ 
அறிந்துகொள்கிறார்கள்‌. ம்‌ 
அவர்கள்‌ கர்த்தரிடத்தில்‌ 
பண்ணிக்கொள்ள 
ஆயத்தமாயில்லை. கர்த்தர்‌ 
இன்னும்‌ தெய்வமாகவில்லை. 


நகம்‌ 
'இஸ்ரவே! 


அவர்களுக்கு 


பாகாலின்‌ தீர்க்கதரிசிகளோ, 
அவர்களுடைய  பலிபீடத்திற்கு 
குற்றவாளிகளைப்போல 
அப்பொழுது எலியா அங்கே கூடியிருக்கிற 
ஜனங்களை நோக்கி: “நீங்கள்‌ பாகாலின்‌ 
தீர்க்கதரிசிகளில்‌ ஒருவனும்‌ 
தப்பிப்போகாதபடிக்கு அவர்களைப்‌ 


ல்‌ கொண்டுபோய்‌, 
வெட்டப்போடலிறார்‌ 
எழாத ॥ 18:40). 





i FTE 
TT 


பாகாலின்‌ 
நானூற்றைம்பதுபேரையும்‌, 


தீர்க்கதரிசிகள்‌ 
யேசபேலின்‌ 
தோப்பு 
நானூறு 
வெட்டிப்போடுகிறார்‌. 
'சீதோனியர்கள்‌. 
ஆகாப்‌ இவர்களெல்லோரையும்‌  கர்மேல்‌ 
பர்வதத்திலே  கூட்டிச்சேர்த்தான்‌. எலியா 
அவர்களெல்லோரையும்‌ வெட்டிக்‌ 
'கொன்றுபோடுகிறார்‌. 


க்கதாசிககும்‌ இருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
இந்த சங்காரத்திற்கு 
பபித்துக்கொள்கிறாச்கள்‌: அன்னர்க்களை 
பாகாலின்‌ தீர்க்கதரிசிகள்‌ 
ஆகாபின்‌ அழிவுக்கு. 
காரணமாயிருக்கிறார்கள்‌. பாகாலின்‌ 
தீர்க்கதரிசிகளில்‌ நானூறு பேர்‌ ஆகாமை 
கீலேயாத்திலுள்ள ராமோத்தின்மேல்‌ 
யுத்தம்பண்ணப்போகுமாறு அனுப்புகிறார்கள்‌ 
இந்த தீர்க்கதரிசிகள்‌ தங்களை பாகாலின்‌ 
தீர்க்கதரிசிகள்‌ என்று சொல்லிக்கொள்ளாமல்‌ 
கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள்‌ என்று. 
சொல்லிக்கொண்டவர்கள்‌. 


"அப்பொழுது இஸ்ரவேலின்‌ 
ராஜா ஏறக்குறைய நானூறு 
தீர்க்குதரிசிகளைக்‌ கூடிவரச்செய்து: நான்‌ 
கீலேயாத்திலுள்ள ராமோத்தின்மேல்‌ 
யுத்தம்பண்ணப்போகலாமா.. போகுலாகாதா 
என்று அவர்களைக்‌ கேட்டதற்கு: அவர்கள்‌. 
போம்‌, ஆண்டவர்‌ ராஜாவின்‌ கையில்‌ 
ஒப்புக்கொடுப்பார்‌ என்றார்கள்‌" 


(2இராஜா 22:6). 


பெருமழை 
1இராஜா 18:41-46 


1இராஜா 18:41. பின்பு எலியா ஆகாமை: 
நோக்கி: நீர்‌ போம்‌, போஜணபாணம்‌. 
பண்ணும்‌; பெருமழையின்‌ இரைச்சல்‌ 
கேட்கப்படுகிறது என்றான்‌. 


1இராஜா 18:42. ஆகாப்‌ போஜனபானம்‌. 
பண்ணப்போனான்‌; பின்பு எலியா 
கர்மேல்‌ பர்வதத்தினுடைய 
சிகரத்தின்மேல்‌ ஏறி, தரையிலே 
பணித்து, தன்‌ முகம்‌ தன்‌ முழங்காலில்‌ 
பட குனித்து, 


1 இராஜாக்கன்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


1இராஜா 18:48. தன்‌ ஊழியக்காரனை 
நோக்கி: தீ போய்ச்‌ சமுத்திரமுகமாய்ப்‌ 
பார்‌ என்றான்‌; அவன்‌ போய்ப்‌ பார்த்து, 
ஒன்னும்‌ இல்லை என்றான்‌; தீ இன்னும்‌ 
ஏழுதரம்‌ போய்ப்‌ பார்‌ என்றான்‌. 


1இராஜா 18:44. ஏழாத்தரம்‌ இவன்‌: 
இதோ, சமுத்திரத்திலிருந்து ஒரு. 
மனுஷனுடைய உன்னங்கை அத்தனைச்‌. 
சிறிய மேகம்‌ எழும்புகிறது என்றான்‌; 
அப்பொழுது அவன்‌ நீ போய்‌, 
ஆகாயை நோக்கி: மழை உம்மைத்‌ 
தடைசெய்யாதபடிக்கு. இரதத்தைப்‌ 
பூட்டி, போய்விடும்‌ என்று சொல்‌ 
என்றான்‌. 


1இராஜா 18:45. அதற்குன்னாக வானம்‌ 
மேகங்கவினாலும்‌ காற்றினாலும்‌ 


கறுத்து பெருமழை உண்டாயிற்று; 
ஆகாப்‌ இரதத்தில்‌ 
யெஸ்ரயேதூக்குப்‌ போனான்‌. 


ஏறி 


1இராஜா 18:46. கர்த்தருடைய 
கை எலியாவின்மேல்‌ இருந்ததினால்‌, 
அவன்‌ தன்‌ அரையைக்‌ கட்டிக்கொண்டு, 
யெஸ்ரயேலுக்கு. வருமட்டாக 
ஆகாயுக்குமுன்‌ ஓடினான்‌. 


இஸ்ரவேல்‌. ஜனத்தார்‌ 
ஒரளவு ஆலிக்குரிய மறுமலர்ச்சி 
உண்டாயிருக்கிறது. கர்த்தர்‌ தங்கள்‌ 
மத்தியிலே செய்த பலத்த கிரியைகளைப்‌ 
பார்த்து, ஜனங்கள்‌ பயத்தோடும்‌ 
நடுக்கத்தோடும்‌, கர்த்தரிடத்தில்‌ திரும்பி 
வருகிறார்கள்‌. இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ தங்கள்‌ 
பாவங்களுக்கு மனந்திரும்பியதினால்‌, கர்த்தர்‌ 
இதுவரையிலும்‌ அடைத்து வைத்திருந்த 
வானத்தை திறந்து, தேசத்திலே மழை 
பெய்யப்பண்ணுகிறார்‌. கர்த்தருடைய 
ஆசீர்வாதமான இஸ்ரவேல்‌ 
தேசத்தின்மீது, சாயங்காலமே 
உண்டாயிற்று. 


மத்தியிலே 


மழை 
அன்று 
பின்பு எலியா ஆகாமை நோக்கி; 
நீர்‌ போம்‌. போஜனபானம்பண்ணும்‌; 
பெருமழையின்‌ இரைச்சல்‌ கேட்கப்படுகிறது” 
இராஜா 18:41) என்று சொல்லுகிறார்‌. 
ஆகாபும்‌ எலியாவின்‌ வார்த்தையைக்‌ 
கேட்டு போஜனம்பண்ணப்போகிறான்‌. 





f= THE 
TT 


ஆகாப்‌ 


பர்வதத்திலே 

நடைபெற்றுக்கொண்டிருந்தது. 

ஆகாப்‌. பாகால்மீது நம்பிக்கை வைத்து. 
உபவாசம்பண்ணியிருக்கலாம்‌. ஆகாப்‌ 
சாப்பிடவில்லை என்பது எலியாவுக்கும்‌ 
தெரிந்திருக்கிறது. ஆகையினால்‌ எலியா 
ஆகாபை நோக்கி "போஜனபானம்பண்ணும்‌" 
என்று சொல்லுகிறார்‌. 


எலியாவின்‌ செவிகளில்‌ மாத்திரம்‌ 
பெருமழையும்‌ இரைச்சல்‌ கேட்கப்படுகிறது. 
யாருடைய 
கர்த்தர்‌ 
விசேஷித்த. 
திறந்திருப்பதினால்‌, அவருக்கு 
த்க்‌ இரைச்சல்‌ கேட்கிறது. கர்த்தர்‌ 
உத்தரவு கொடுத்தார்‌. 
மழைத்தண்ணீரால்‌ 

உத்தரவு கொடுக்கப்போகிறார்‌. 


பரிசுத்த ஆவியானவரின்‌ 
கற்யத்தகளல்‌ கர்த்தரைத்‌ 
துதிப்பதற்காக கர்மேல்‌ பர்வதத்தினுடைய 
சிகரத்தின்மேல்‌ ஏறுகிறார்‌. ங 


திரள்கூட்டத்திற்கு நடுவிலே 
இப்போதோ கர்மேல்‌. 
கர்த்தரோடு 

அங்கே 


ற்கு! 

கர்மேலின்‌ கொடுமுடியிலை 
ஒளித்துக்கொண்டவர்களைப்பற்றி ஆமோஸ்‌ 
தீர்க்கதரிசியின்‌ புஸ்தகத்தில்‌ 
எழுதப்பட்டிருக்கிறது. 


“அவர்கள்‌ கர்மேலின்‌ கொடுமுடியிலே 
ஒனித்துக்கொண்டாலும்‌, அங்கே அவர்களைத்‌ 
தேடிப்பிடிப்ேன்‌: அவர்கள்‌ சமுத்திரத்தின்‌ 
ஆழத்திலே போய்‌ என்‌ கண்களுக்கு 
மறைந்துகொண்டாலும்‌, அங்கே அவர்களைக்‌ 
கடிக்கப்‌ பாம்புகளுக்குக்‌ கட்டளையிடுவேன்‌"' 
(ஆமோ 9:3. 


எலியா. கர்மேல்‌ 
சிகரத்திலே 

'தனிமையிலிருக்கிறார்‌ 

ஊழியத்தை திரளான 

முன்பாக செய்கிறவர்கள்‌, எலியாவைப்போல, 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


கர்த்தருடைய சமுக; 
தனிமையிலிருக்கப்‌ பழகிக்கொள்ள வேண்டும்‌. 
கர்த்தரோடு தனிமையாகப்‌ பேசவேண்டும்‌. 
கர்த்தர்‌ சொல்லுகிற வார்த்தைகளை 
கவனமாய்ச்‌ செவிகொடுத்து கேட்கவேண்டும்‌. 
கர்த்தரோடு ஐக்கியமாயிருப்பதற்கு தனிமை 
அநுகூலமான நல்ல ஸ்தலம்‌. 


கர்மேல்‌ பர்வதத்தில்‌ கர்த்தர்‌ 
எலியாவை உயர்த்தினார்‌. கர்த்தர்‌ எலியாவின்‌ 


ன ன்பு, 
தன்‌ முகம்‌ தன்‌ முழங்காலில்ப குனிந்து" 
ஜெபம்பண்ணுகிறார்‌. இது அவருடைய 
தாழ்மைக்கு அடையாளம்‌. 


எலியா. கர்மேல்‌ பர்வதத்தினுடைய 
சிகரத்தின்‌ மேல்‌ போது அன்கே 
அவருடைய ஊழியக்காரன்‌ ஒருவனும்‌ 
அவரோடுகூடமிருக்கிறான்‌. எலியா 
கர்த்தரிடத்தில்‌ ஜெபம்பண்ணிவிட்டு, தன்‌ 
ஊழியக்காரனை நோக்கி, “நீ போய்ச்‌ 
சமுத்திர ல்‌ பார்‌" என்று சொல்லுகிறார்‌. 

ன்‌ போய்ப்‌ பார்த்து, “ஒன்றும்‌ இல்லை" 
என்று எலியாவுக்கு பிரதியுத்தரம்‌ 
சொல்லுகிறான்‌: எலியாவோ தன்னுடைய 
வேலைக்காரனிடத்தில்‌, “நீ இன்னும்‌ ஏழுதரம்‌ 
போய்ப்‌ பார்‌” இராஜா 18:43) 
என்று சொல்லுகிறார்‌. 

கர்மேல்‌ பர்வத்தின்‌ 
சிகரத்திலிருந்து பார்க்கும்போது சமுத்திரம்‌ 
பிரத்தியட்சமாய்த்‌ தெரிகிறது. 
இது மத்தியதரைக்கடலாகும்‌. 
மத்தியதரைக்கடலிலே பிரயாணம்பண்‌ ணுகிற. 
மாலுமிகள்‌, இந்தப்‌ பகுதியை "கர்மேல்‌ 
நம்பிக்கை முனை” என்று அழைக்கிறார்கள்‌. 
எலியா 
கர்மேல்‌ 


வேலைக்காரன்‌, 
சொன்ன பிரகாரம்‌, 
சிகரத்திலிருந்து, மத்தியதரைக்கடலைப்‌ 
பார்க்கிறான்‌. அங்கே தண்ணீர்‌ 
மாத்திரம்தான்‌ இருக்கிறது. எலியாவுக்கு 
விசேஷமாய்ச்‌ சொல்லுவதற்கு, அவருடைய 
வேலைக்காரனிடத்தில்‌ ஒரு செய்தியுமில்லை. 





i FTE 
TT 


எலியாவோ 
தொடர்ந்து 


சோர்ந்துபோகாமல்‌ 
பண்ணுகிறார்‌. 
நீ இன்னும்‌ 


ஜெபம்‌ 


தன்னுடைய வேலைக்காரனை 


னக ததன்‌ வமல்‌, 
என்னை ஆசிர்வதித்‌ 
சிவல்‌ ன்‌ 

யாக்கோபு கர்த்தரிடத்தில்‌ தீர்மானத்தோடு 
ஜெபம்பண்ணினார்‌. யாக்கோபைப்போலவே 
இப்போது எலியாவும்‌, விசுவாசத்தோடு 
ஜெபம்பண்‌ ணுகிறார்‌. கர்த்தர்‌ தன்னுடைய 
ஜெபத்திற்கு, பதிலைக்‌ கொடுக்கும்‌. 
வரையிலும்‌, தன்னுடைய வேலைக்காரனை 
நோக்கி, “நீ போய்‌ சமுத்திர முகமாய்ப்பார்‌" 
என்று சொல்லுகிறார்‌. 


அப்போது சமுத்திரத்திலிருந்து சிறிய 
மேகம்‌ எழும்புகிறது. இது ஒரு மனுஷதுடைய 
உள்ளங்கை அத்தனை மிகவும்‌ 
சிறியதாயிருக்கிறது. எகியாவின்‌ 
வேலைக்காரன்‌ இந்த சிறிய மேகத்தைப்‌ 
பார்த்து, இந்தச்‌ செய்தியை எலியாவுக்கு 
சொல்லுகிறான்‌. ஆரம்பம்‌. 
அல்பா தாமு முடிவு 
மகி சவம்‌ சமமான மாகவும்‌ ! இருக்கும 
மிகப்பெரிய ஆசீர்வாதங்கள்‌, ஆரம்பத்தில்‌ 
சிறிதாகவே ஆரம்பமாகும்‌ 


எலியா தன்னுடைய 
வேலைக்காரனிடத்தில்‌, “நீ போய்‌, ஆகாண 
நோக்கி: மழை உம்மைத்‌ தடைசெய்யாதபடிக்கு 
இரதத்தைப்‌ பூட்டி, போய்விடும்‌ என்று சொல்‌" 
இராஜா 18:44) என்று சொல்லுகிறார்‌. 
அதற்குள்ளாக வானம்‌ மேகங்களினாலும்‌. 
காற்றினாலும்‌ கறுத்து பெருமழை 
உண்டாயிற்று: ஆகாப்‌ இரதத்தில்‌ ஏறி 
யெஸ்ரயேலுக்குப்‌ போகிறான்‌. 
இராஜா 18:45). 


எலியா ஆகாபை தன்னுடைய 
அரண்மனைக்கு சீக்கிரத்தில்‌ போகுமாறு 
துரிதப்படுத்துகிறார்‌. ஆகாப்‌ இரதத்தில்‌: 
ஏறிப்போகிறார்‌. எலியாவோ தன்னுடைய 
கால்களினால்‌ ஓடுகிறார்‌. ஆனாலும்‌ எலியா 
இரதத்தில்‌ ஏறிப்போகும்‌ ஆகாபுக்கு முன்பாக 
வேகமாக ஓடுகிறார்‌. 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தருடைய கை எலியாவின்மேல்‌ 
இருக்கிறது. ஆகையினால்‌, எலியா தன்‌ 
அணையைக்‌ கட்டிக்கொண்டு, யெஸ்ரயேலுக்கு 
வருமட்டக ஆகாபுக்குழுன்‌ ஓடுகிறார்‌ 
இராஜா 18:46). ஆகாபுக்கு எலியாவின்மீது 
மதிப்போ மரியாதையோ இல்லை. ஆகாப்‌ 
எலியாவை கர்த்தருடைய தீர்க்கதரிசியாக 
அங்கீகரித்து, அவருக்கு 
மரியாதையும்‌ கொடுக்க 

அவன்‌ எலியாவை தன்னுடைய இரதத்தில்‌ 
ஏற்றி, தன்னுடைய அரண்மனைக்கு 
அழைத்துக்கொண்டு போயிருப்பார்‌. 


எகிப்து தேசத்தின்‌ அதிகாரி பிலிப்புவை 
இரத்தில்‌ ஏற்றிக்கொண்டு 
ஆகாபும்‌ எலியாவை தன்‌ 
அவரைக்‌ 
எலியாவை 
ள்‌ ்‌ கக முன்பாக 
உயர்த்தியிருப்பான்‌. இஸ்ரவேல்‌ தேசத்திலே. 
ஆவிக்குரிய மறுமலர்ச்சி ஏற்படுவதற்கு. 
என்ன செய்யவேண்டுமென்று, எலியாவின்‌ 
ஆலோசனையைக்‌ கேட்டிருப்பான்‌. 
ஆவிக்குரிய காரியங்களில்‌ க்கும்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனங்களுக்கும்‌ 
உதவிசெய்ய வேண்டுமென்று 
அவரிடத்தில்‌ உதவி கேட்டிருப்பான்‌ 
ஆனால்‌ ஆகாபோ எலியாவைவிட்டு 
சீக்கிரத்தில்‌ ஒடிப்போகவேண்டுமென்று 
விரும்புகிறான்‌. கர்மேல்‌ பர்வதத்தில்‌ 
நடைபெற்ற அற்புத சம்பவம்‌ ஆகாபின்‌ 
மனதை பாதித்திருக்கிறது. னால்‌ 
அவனுக்குள்‌ மனமாற்றம்‌ ஏற்படவில்‌ 
எலியாவைவிட்டு 'விலகிப்போய்விட்டால்‌ 
அதுவே தனக்கு நல்லது என்று ஆகாப்‌ 
நினைக்கிறான்‌. 


தேசாதிபதியாகிய பேலிக்ஸ்‌ 

அப்போஸ்தலர்‌ பவுலின்‌ உபதேசத்தைக்‌ கேட்க 

மனதில்லாதவனாக, பவுலை அனுப்பிவிட்டான்‌. 

தனக்கு சாதகமான மற்றொரு வேளையிலே, 

க்‌ கேட்பதாக 

சொன்னான்‌. ஆகரபும்‌ 

விலகி தன்னுடைய 

இரதத்தில்‌ ஏறி யெஸ்ரயேலுக்கு வேகமாகப்‌ 
போகிறான்‌. 





i= FTN 
TT 


எலியா  கர்மேல்‌ பர்வதத்தி, 
சிகரத்தின்மேல்‌ ஏறி கர்த்தரிடத்தில்‌ 
ஜெபப்பண்ணிய பிறகு அவர்‌ யெஸ்ரயேலுக்கு. 
புறப்பட்டுப்போகிறார்‌. எல்லா ஜனங்களுடைய 
கண்களும்‌ எலியாவின்மீது பதிந்திருக்கிறது. 
எலியா எங்கும்‌ ஓடி ஒளியாமல்‌, ஜனங்கள்‌ 
மத்தியிலே தன்னை பிரத்தியட்சமாகக்‌ 
காண்பிக்கிறார்‌ 


எலியா தன்னுடைய ஜீவனைப்‌ 
பாதுகாத்துக்கொள்ள மறுபடியும்‌ தப்பித்து, 
ஒடி ஒளிந்துகொள்ள வேண்டியதாயிற்று. 
எலியா கர்த்தருடைய தீர்க்கதரிசி. எலியாவின்‌ 
ல்‌ ஜனத்தாருக்கு: 

ல்‌ எலியாவோ 

தப்பித்து 


இஸ்ரவேலின்‌ ராஜாவாகிய 
ஆகாபின்‌ மனைவி. ஆகாப்‌ சிங்காசனத்தில்‌ 
அமர்ந்திருந்தாலும்‌, “பேசபேலுக்கே 
தேசத்தின்மீது முழுஅதிகாரமும்‌ இருக்கிறது. 
அவளே ஆகாபின்‌ பெயரால்‌ இஸ்ரவேல்‌ 
தேசத்தை ராஜ்யபாரம்பண்‌ ணுகிறாள்‌. 


எலியா பாகாலின்‌ தீர்க்கதரிசிகளை 
பட்டயத்தாலே கொன்றுபோட்ட செய்தி 
யேசபேலுக்கு அறிவிக்கப்படுகிறது. யேசபேல்‌ 
எலியாவை கொன்றுபோடப்போவதாக 
சொல்லுகிறாள்‌ (1இராஜா 1931-3). 


எலியா தன்‌ பிராணனைக்காக்க. 
வனாந்தரத்திலே ஒளிந்துகொள்கிறார்‌. 
அங்கே கர்த்தருடைய கிருபை அவருக்கு 
வெளிப்படுகிறது. கர்த்தருடைய தூதன்‌ 
எலியாவை  அற்புதமாய்ப்‌ போவிக்கிறார்‌ 
(இராஜா 19:4-8). 


எலியாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை 
உண்டாயிற்று. எலியா செய்ய வேண்டிய 
ஊழியத்தை கர்த்தர்‌ அவருக்கு 
தெளிவுபடுத்துகிறார்‌ (இராஜா 199413). 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


எலியாவுக்கும்‌ கர்த்தருக்கும்‌ 
சம்பாஷணை நடைபெறுகிறது. 
கர்த்தரிடத்தில்‌ தன்னுடைய 
முறையிடுகிறார்‌ இராஜா 19:10-14). எலியா 
என்ன செய்யவேண்டுமென்று கர்த்தர்‌ 
அவருக்கு சொல்லுகிறார்‌ (1இராஜா 19:15-18) 


எலியா கர்த்தருடைய வார்த்தையைக்‌ 
கேட்டு பெலனடைந்து, 
ஒளித்திராமல்‌ வெளியே வருகிறார்‌. 
எலிசாவை சந்திக்கிறார்‌. 
எலியாவோடு சேர்ந்த பின்பு, 
கரம்‌ பலப்படுகிறது (1இராஜா 19:19-21) 


யேசபேலின்‌ கோபம்‌ 
1இராஜா 19:1,2 


இராஜா 192. 
எல்லாவற்றையும்‌, 
தீர்க்கதரிசிகனெல்லாரையும்‌ 
பட்டயத்தாலே கொன்றுபோட்ட, 
செய்தி அணைத்தையும்‌, ஆகாப்‌ 
யேசபேலுக்கு அறிவித்தான்‌. 


எலியா செய்த 
அவன்‌ 


1இராஜா 19:2. அப்பொழுது யேசபேல்‌ 
எலியாவினிடத்தில்‌ ஆன்‌ அனுப்பி: 
அவர்களில்‌ ஒவ்வொருவனுடைய 
பிராணனுக்குச்‌ செய்யப்பட்டதுபோல, 
நான்‌ நானை இந்நேரத்தில்‌ உன்‌ 
பிராணனுக்குச்‌ செய்யாதேபோனால்‌, 
தேவ்கன்‌ அதற்குச்‌ சரியாகவும்‌ அதற்கு. 
அதிகமாகவும்‌ எனக்குச்‌. 
'செய்யக்கடவர்கள்‌. 
'சொல்லச்சொன்னான்‌.. 


கர்த்தர்‌ கர்மேல்‌ 
தம்முடைய வல்லமையை 
வெளிப்படுத்துகிறார்‌ 
எல்லோரும்‌ பார்க்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ கர்த்தருடைய மகிமையை 
பிரத்தியட்சமாய்ப்‌ பார்த்த பின்பு, 
அவர்களெல்லோரும்‌ தங்கள்‌ பாவங்களுக்கு 
மனந்திரும்பியிருக்கவேண்டும்‌. பாகால்களை 
ஆராதிப்பதை விட்டு விட்டு, கர்த்தரை 
ஆராதிக்க முன்வரவேண்டும்‌. இஸ்ரவேல்‌ 
தேசம்‌ முழுவதிலும்‌ ஆவிக்குரிய மறுமலர்ச்சி 
ஏற்பட்டிருக்கவேண்டும்‌. 


ஜனத்தார்‌. 





i FTE 
TT 


கர்த்தர்‌ கர்மேல்‌ 
அக்கினியினால்‌ உத்தரவு 

இதைப்‌ பார்த்த ஜனங்கள்‌, எலியாவை 
தங்களுக்கு ஆவிக்குரிய தலைவராக 
ஏற்றக்கொள்ளவேண்டும்‌ 
வார்த்தைகளையும்‌, 

பிரமாணத்தையும்‌ தங்களுக்கு போதிக்குமாறு 
அவர்கள்‌ எலியாவிடம்‌ 
வேண்டிக்கொள்ளவேண்டும்‌. ஆனால்‌ 
இஸ்ரவேல்‌ தேசத்தில்‌ ஆலிக்குரிய 
மனமாற்றம்‌ ஏற்படவில்லை. ஜனங்கள்‌: 
எப்போதும்போல. தங்கள்‌ பாவத்தில்‌ 
ஜீவிக்கிறார்கள்‌. 


எலியாவைக்‌ 
களப்படததியிருக்கிறார ஆனால்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனங்களோ  எலியாவை புறக்கணித்து 
விடுகிறார்கள்‌. அவர்கள்‌ எலியாவுக்கு 
மதிப்போ, மரியாதையோ காண்பிக்கவில்லை. 
அவர்கள்‌... எலியாவை பராமரிக்கவும்‌. 
முன்வரவில்லை. இஸ்ரவேல்‌ தேசம்‌ 
எலியாவுக்கு ஆதரவாமில்லை. யேசபேல்‌ 
எலியாவின்மீது கோபமாயிருக்கிறாள்‌ 


ஸ்ரவேலின்‌ ராஜாவாகிய 
ஆகாபுக்கும்‌ எலியாவைப்‌ பிடிக்கவில்லை. 
ஆனால்‌ ஆகாபால்‌ எலியாவை ஒன்றும்‌ 
செய்ய முடியவில்லை. தன்னால்‌ எலியாவுக்கு 
விரோதமாக ஒன்றும்‌ செய்ய 
முடியாவிட்டாலும்‌, தன்னுடைய மனைவி 
யேசபேல்‌ எலியாவை ஒழித்துவிடுவாள்‌ என்று 
ஆகாப்‌ நினைக்கிறான்‌. 


யேசபேல்‌ துன்மார்க்கமான ஸ்திர. 

இஸ்ரவேல்‌ தேசத்திற்கு ராணியாக 
இருந்தாலும்‌, தேசத்தின்‌ சர்வதுதிகாரங்களும்‌ 
அவளுடைய கையிலிருக்கிறது. அவளே 
தன்‌ புருஷன்‌ ஆகாயையும்‌ 
தேசம்‌ முழுவதையும்‌ ஆளுகை 


இஸ்ரவேல்‌ 
செய்கிறாள்‌. 
இஸ்ரவேல்‌ தேசத்தில்‌ யேசபேலின்‌ உத்தரவு 


ஒரு காரியமும்‌ நடக்காது. 
உத்தரவு நிறைவேறாமலும்‌ 


கூடியிருந்த ஜனங்களெல்லோரும்‌ 
தெய்வம்‌" என்று சொன்னதை  ஆகாபும்‌ 
தன்னுடைய செவிகளால்‌ கேட்டான்‌. எலியா 
ஜெபம்பண்ணியபோது ங்கு நடைபெற்ற 
அற்புதத்தை ஆகாப்‌ மறக்கவில்லை. 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


எலியாவின்மீது கோபம்‌ 
இருந்தாலும்‌, ஜனங்களெல்லோரும்‌. 
எலியாவை  ஆதரிப்பதினால்‌, ஆகாப்‌ 
எலியாவை ஒன்றும்‌ செய்யவில்லை. 


ஆகாபுக்கு 


எலியாவுக்கு விரோதமாகத்‌ தீங்கு 
செய்யக்கூடாது. என்று ஆகாபின்‌ 
மனச்சாட்சியம்‌ அவனுக்கு சாட்சி 
சொல்லுகிறது. ஆகையினால்‌ ஆகாப்‌ 
எலியாவைத்‌ துன்பப்படுத்தவில்லை. 
ஆனாலும்‌, எலியா செய்த எல்லாவற்றையும்‌ 
ஆகாப்‌ யேசபேலுக்கு அறிவிக்கிறான்‌. 
எலியா. பாகாலின்‌ தீர்க்கதரிசிகள்‌ 
எல்லோரையும்‌ பட்டயத்தால்‌ கொன்றுபோட்ட 
செய்தி அனைத்தையும்‌ ஆகாப்‌ யேசபேலுக்கு 
அறிவிக்கிறான்‌ இராஜா 193). 


யேசபேல்‌ பாகாலை. 
ஆகாப்‌ அவளிடத்தில்‌, 
பர்வதத்தில்‌ செய்த 
ஒன்றும்‌ சொல்லவில்லை. 
பாகாலை  ஆராதியாமல்‌, 
ஆராதிக்கவேண்டும்‌ என்னும்‌ விருப்பமும்‌ 
ஆகாபின்‌ மனதில்‌ இல்லை. எலியாவைத்‌ 
தண்டிக்கவேண்டும்‌ என்பதே ஆகாபின்‌. 
விருப்பம்‌. இதற்காக, எலியா பாகாலின்‌ 
தீர்க்கதரிசிகள்‌ எல்லோரையும்‌ பட்டயத்தால்‌. 
கொன்றுபோட்ட செய்தியை, ஆகாப்‌ 
யேசபேலுக்கு சொல்லுகிறான்‌. 


கர்மேல்‌ பர்வதத்திலே கர்த்தர்‌ என்ன 
செய்தார்‌ என்பதை ஆகாப்‌ யேசபேலுக்கு 
சொல்லியிருக்கவேண்டும்‌. ஆனால்‌ அவனோ 
கர்த்தரைப்பற்றி ஒரு வார்த்தையும்‌ 
பேசாமல்‌, எலியா செய்த எல்லாவற்றையும்‌ 
சொல்லுகிறான்‌. எலியா ஏதோ மந்திரம்‌ 
ஓதினார்‌ என்றும்‌, அதன்‌ நிமித்தமாக 
வானத்திலிருந்து அக்கினி இறங்கி வந்தது 
என்றும்‌  பொருள்படுமாறு, ஆகாப்‌ 
யேசபேலிடத்தில்‌ சொல்லுகிறான்‌. 

கர்த்தரே வானத்திலிருந்து அக்கினி 
அனுப்பினார்‌ என்றோ, அந்த அக்கினி 
எலியாவின்‌ பலிபீடத்திலுள்ள தகனபலியை 
பட்சித்துப்போட்டது என்றோ ஆகாப்‌ 
சாட்சியாய்ச்‌ சொல்லவில்லை. இந்த 
அக்கினிக்கும்‌ கர்த்தருக்கும்‌ சம்பந்தம்‌ 
இல்லாததுபோல ஆகாப்‌ பேசுகிறான்‌. 


ராதிக்கிறவள்‌. 
கர்த்தர்‌ கர்மேல்‌ 
அற்புதங்களைப்பற்றி 
யேசபேல்‌ 
கர்த்தரை 





ழ்‌ நள 
யாய 


கர்த்தர்‌ கர்மேல்‌ பர்வதத்திலே செய்த. 
அற்புதத்தைப்பற்றி, ஆகாப்‌ யேசபேலிடத்தில்‌ 
ஒன்றும்‌ சொல்லவில்லை. அதற்கு பதிலாக 
_ பாகாலின்‌ தீர்க்கதரிசிகள்‌ 
வெட்டிக்கொன்‌றுபோட்ட 
ஆகாப்‌ யேசபேலுக்கு 

விரிவாகச்‌ சொல்லுகிறான்‌. 


காப்‌ சொன்ன செய்தியைக்‌ கேட்டு 
யேச। பம்‌ 
அப்பொழுது யேசபேல்‌ 


பிராணனுக்குச்‌ 
செய்யப்பட்டதுபோல, நான்‌ நாளை 
இந்நேரத்தில்‌ உன்‌ பிராணனுக்குச்‌ 
செய்யாதேபோனால்‌, தேவர்கள்‌ அதற்குச்‌ 
சரியாகவும்‌ அதற்கு அதிகமாகவும்‌ எனக்குச்‌ 
செய்யக்கடவர்கள்‌" இராஜா 19:2) என்று 
சொல்லர்சொல்லுகிறாள்‌. 


ப ான்கு, மணி 
த்தன எப கபக்‌ 
என்று யேசபேல்‌ பயமுறுத்துகிறாள்‌. யேசபேல்‌ 
எலியாவை பயமுறுத்த மாத்திரமே 
செய்கிறாள்‌. எலியாவைக்‌ கொல்லுவதற்கு 
யேசபேல்‌ ஆட்களை அனுப்பவில்லை. 
எலியாவை பயமுறுத்தும்‌ செய்தியை 
மாத்திரமே யேசபேல்‌ அவருக்கு 
சொல்லியனுப்புகிறாள்‌. தன்னை பயமுறுத்தும்‌ 
இந்தச்‌ செய்தியைக்‌ கேட்டவுடன்‌ எலியா 
தப்பித்து ஓடிப்போய்விடுவார்‌ என்பதும்‌ 
யேசபேலும்கு நன்றாய்த்‌ தெரியும்‌ 
ஆனாலும்‌ அவள்‌ எலியாவை உடனே 
கொல்லவில்லை. 


இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ எல்லோரும்‌ 
எலியாவை தீர்க்கதரிசியாக மதிக்கிறார்கள்‌. 
ஜனங்களுடைய ஆதரவு, எலியாவுக்கு 
இருக்கிறது. யேசபேல்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனங்களுக்கு பமப்படுவதினால்‌, அவள்‌ 
உடனே எலியாவைக்‌ கொன்‌ றுபோடவில்லை. 
எலியாவை பயமுறுத்தி, அவரை 
இஸ்ரவேல்‌ தேசத்தைவிட்டே 
துரத்திவிடவேண்டும்‌ என்பது யேசபேலின்‌ 
திட்டம்‌. 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எலியாவின்‌ பயம்‌ 
1இராஜா 19:3-8 


இராஜா 19. 
தெரித்தபோது. 
பிராணனைக்‌. 
சேர்ந்த 
புறப்பட்டுப்போய்‌, 
வேலைக்காரனை: 
திறுத்திவிட்டான்‌. 


1இராஜா 19:4. அவன்‌ வனாந்தரத்தில்‌ 
ஒருநான்‌ பிரயாணம்‌ போய்‌, ஒரு 
சூரைச்செடியின்‌ கீழ்‌ உட்கார்த்து, தான்‌ 
சாகவேண்டும்‌ என்று கோரி: போதும்‌ 
கர்த்தவே, என்‌: ஆத்துமாவை 
எடுத்துக்கொன்ளூம்‌ நான்‌ எண்‌ 
யிதாக்கனைப்பார்க்கிலும்‌ "நல்லவன்‌ 
அல்ல என்று சொல்லி, 


1இராஜா 19:5. ஒரு 
சூரைச்செடியின்கீழ்ப்‌ படுத்துக்‌ 
கொண்டு. 'நித்திரைபண்ணினான்‌; 
அப்பொ ஒரு தூதன்‌ அவனைத்‌ 
தட்டியெழுப்பி; எழுந்திருந்து போஜனம்‌ 
பண்ணு என்றான்‌. 


1இராஜா 198. அவன்‌ விழித்துப்‌ 
பார்க்கிறபோது, இதோ, தழலில்‌ 
சுடப்பட்ட அடையும்‌, ஒரு பாத்திரத்தில்‌ 
தண்ணீரும்‌. அவன்‌ தலைமாட்டில்‌ 
இருந்தத; அப்பொழுது அவண்‌, 
புசித்துக்‌ குடித்துத்‌ திரும்பப்‌ 
படுத்துக்கொண்டான்‌. 


அவனுக்கு 

எழுத்து, தன்‌ 
காக்க மூதாவைச்‌. 
பெயெர்செபாவுக்குப்‌ 


அது 


தன்‌ 
அங்கே 


1இராஜா 19:7. கர்த்தருடைய தூதன்‌ 
திரும்ப இரண்டாந்தரம்‌ வந்து 
அவனைத்‌ தட்டியெழுப்பி: எழுந்திருந்து 
போஜனம்பண்ணு; நீ பண்ணவேண்டிய 
பிரயாணம்‌ வெகுதூரம்‌ என்றான்‌. 


1இராஜா 19:8. அப்பொழுது அவன்‌ 
எழுத்திருத்து புசித்துக்‌ குடித்து, அந்தப்‌ 
போஜனத்தின்‌ பலத்தினால்‌ 
'நாற்பதுநான்‌ இரவுபகல்‌ ஓரேப்‌ என்னும்‌ 
தேவனுடைய பர்வதமட்டும்‌ 
'நடத்துபோனான்‌. 





f= FTE 
TT 


'யேசபேலின்‌ திட்டமும்‌ நிறைவேறுகிறது. 
யேசபேல்‌ அனுப்பிய ஆட்கள்‌, எலியாவுக்கு 
அவள்‌  சொல்லியனுப்பிய செய்தியை 
சொல்லுகிறார்கள்‌. எலியாவுக்கு அது 
தெரிந்தபோது எழுந்து, தன்‌ பிராணனைக்‌ 
காக்க யூதாவைச்சேர்ந்த பெத்து! 
புறப்பட்டுப்போகிறார்‌. எலியா, 
வேலைக்காரனை அங்கே 'றத்திலிடுகிறார 
இராஜா 19:3). 


தனக்கு செய்தி கிடைத்த அன்று 
இரவே, எலியா யெஸ்ரயேலிருந்து. 
யூதாவைச்‌ சேர்ந்த பெயர்செபாவுக்கு 
தப்பித்து ஒடிப்போய்விடுகிறார்‌. எலியா 
கர்மேல்‌ பர்வதத்தில்‌, கர்த்தருக்காக 
பக்திவைராக்கியதோடு பேசினார்‌. 
இஸ்ரவேலின்‌ ராஜாவாகிய ஆகாபோடும்‌, 
பாகாலின்‌ தீர்க்கதரிசிகளோடும்‌ சிறிதும்‌ 


பயமில்லாமல்‌, அதிக தைரியமாய்ப்‌ பேசினார்‌. 


கர்த்தரும்‌ 
கூடியிருந்த 


கர்மேல்‌ பர்வதத்தில்‌. 
எல்லோருடைய கண்களுக்கு 
அக்கினியினால்‌ பிரதியுத்தரம்‌ 
ஈன்னார்‌. இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 
எல்லோரும்‌ “கர்த்தரே தெய்வம்‌” என்று 
தங்கள்‌ வாயினால்‌ அறிக்கை செய்தார்கள்‌. 

இஸ்ரவேல்‌ ஜனத்தாருடைய 
மனதிலே ஆவிக்குரிய மாற்றம்‌ ஏற்பட 
ஆரம்பித்திருக்கிறது. த சூழ்நிலையில்‌: 
எலியா இஸ்ரவேல்‌ தேசத்தில்‌ தங்கியிருப்பது. 
மிகவும்‌ நல்லது. அவர்களுடைய ஆலிக்குரிய 
வளர்ச்சிக்கும்‌, பிரயோஜனத்திற்கும்‌ 
எலியாவால்‌ ஊழியம்‌ செய்ய முடியும்‌. 
கர்த்தருடைய சத்தியங்களை அவர்களுக்கு 
உபதேசம்‌ பண்ண முடியும்‌. 


பாக, 


தான்‌ 


கர்‌; டய த்‌ 
செய்யும்போது 'த்தருடைய ஊழியத்தை. 


கர்த்தர்‌ தன்னை 
பாதுகாப்பார்‌ என்று எலியா நம்பவேண்டும்‌. 
ஆனால்‌ எலியாவோ கர்த்தரை நம்பாமல்‌ 
தன்‌ பிராணனைக்‌ காக்க ஓடிப்போகிறார்‌. 


எலியாவுக்கு இதற்கு முன்பு 
இதுபோன்ற ஆபத்து வந்தது. அப்போது 
கர்த்தர்‌ எலியாவை ஒளித்துக்கொண்டார்‌. 
கர்த்தர்‌ எலியாவிடம்‌ 
விட்டுக்‌ கீழ்த்திசையை 
யோர்தானுக்கு 
ஆற்றண்டையில்‌ 
இராஜா 17:3) 
ஏற்கெனவே தன்னைப்‌ 
இப்போதும்‌ பாதுகாப்பார்‌ 
நம்பவேண்டும்‌. 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


புறப்பட்டுப்போகிறார்‌. 
தங்கிவிடாமல்‌ வனாந்தரத்தில்‌ 
நாள்‌ பிரயாணம்‌ பண்ணுகிறார்‌ 
வனாந்தரம்‌, இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ எகிப்து 
தேசத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு, கானான்‌ 
தேசத்திற்கு பிரயாணம்‌ பண்ணியபோது, 
சுற்றி அலைந்து திரிந்த வனாந்தரமாகும்‌. 
யெஸ்ரயேலுக்கும்‌ பெயர்செபாவுக்கும்‌ 
இடையில்‌ வெகுதூரமுள்ளது. யெஸ்ரயேல்‌ 
இஸ்ரவேல்‌ தேசத்திலுள்ளது. ஆகாப்‌ அந்த 
தேசத்திற்கு ராஜா.  பெயர்செயாவோ 
யூதாதேசத்தைச்‌ சேர்ந்தது. யூதாதேசத்திலே 
யோசபாத்‌ என்னும்‌ நல்ல ராஜா 
ராஜ்யபாரம்பண்ணுகிறான்‌. எலியா 
பெயர்செபாவிலே. தங்கியிருக்கலாம்‌. 
யூதாதேசத்திலே. அவருக்கு யேசபேல்‌ 
மூலமாய்‌ ஆபத்து அக ஆனாது 
எலியாவின்‌ ல்‌ ம்‌ 
அதிகமாயிருக்கிறது. “யேசபேலின்‌ ஆட்கள்‌ 
யூதாதேசத்திற்கும்‌ வந்து தன்னைக்‌ 
கொன்றுபோடுவார்களோ என்று நினைத்து, 
எலியா மிகவும்‌ பயப்படுகிறார்‌. 


எலியா தன்‌ பிராணனைக்‌ காக்க, 
பெயர்செபாவிலிருந்து வனாந்தரத்திலே 
மேலும்‌ ஒரு நாள்‌ பிரயாணம்பண்ணுகிறார்‌ 
வனாந்தர பிரயாணம்‌ மிகவும்‌ கடினமானது. 
தான்‌ கஷ்டப்படும்போது. தன்னோடுகூட 
தன்னுடைய வேலைக்காரனும்‌ 
வனாந்தரத்திலே கஷ்டப்படக்கூடாது என்று 
எலியா நினைக்கிறார்‌. இதன்‌ நிமித்தமாக, 
எலியா வேலைக்காரனை, 
பெயர்செயாவிலே. நிறுத்திவிடுகிறார்‌ 
எலியா வனாந்தரத்தில்‌ ஒரு நாள்‌ பிரயாணம்‌ 
செய்து ஒரு சூரைச்செடியின்கீழ்‌ 
உட்கார்ந்திருக்கிறார்‌. 


எலியா வனாந்தரத்திற்கு 
ஒடிப்போனாலும்‌, அவருடைய மனதை விட்டு 
பயம்‌ நீங்கவில்லை. இந்த உலகத்தை விட்டே 
போனால்தான்‌ தனக்கு பாதுகாப்பு 
கிடைக்குமென்று எலியா நினைக்கிறார்‌. 
ஆகையினால்‌ அவர்‌ சூரைச்செடியின்கீழ்‌ 
உட்கார்ந்து, “தான்‌ சாகவேண்டும்‌” என்று 
வேதனையோடு சொல்லுகிறார்‌. 
எலியாவினிடத்தில்‌ பிரயாணக்களைப்பு 
அதிகமாயிருக்கிறது. அவர்‌ 
சிறுபிள்ளையைப்போல. அங்கலாய்ப்பில்‌ 
பேசுகிறார்‌. 





f= FTN 
TT 


எலியாவைப்போல, தான்‌ 
சாகவேண்டும்‌” என்று சொல்லுகிறவர்கள்‌, 
மெய்யாகவே செத்துப்போவதற்கு 
ஆயத்தமாயிருக்கமாட்டார்கள்‌. எலியா, 
“நான்‌ சாகக்கூடாது" என்று நினைத்துதான்‌, 
தன்‌ பிராணனைக்காக்க, ந்தரத்திற்‌ 


கொன்றுபோடுவதாகச்‌ 
சொன்னபோது, எலியா பயந்து ஓடி 
வந்திருக்கமாட்டார்‌ 
எலியா ஒருவேளை  யேசபேலின்‌ 
கையினால்‌ சாகவிரும்பாதிருக்கலாம்‌. அவர்‌ 
கர்த்தருடைய சமுகத்திலே செத்துப்போ 
ஆயத்தமாயிருக்கலாம்‌. கர்த்தருடைய 
கரத்தினால்‌ சாவது ஆசீர்வாதம்‌ என்று 
எலியா... நினைத்திருக்கலாம்‌. எலியா 
கர்த்தரிடத்தில்‌, போதும்‌ கர்த்தவே. 
என்‌ ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும்‌: 
நான்‌ என்‌  பிதாக்களைப்பார்க்கிலும்‌ 
நல்லவன்‌ அல்ல" (இராஜா 19:4) என்று 
சொல்லுகிறார்‌. 
யேசபேலின்‌ தீர்க்கதரிசிகள்‌ 
செத்துப்போனதுபோல, எலியா யேசபேலின்‌ 
பட்டயத்தினால்‌ சாக விரும்பவில்லை. 
யேசபேலின்‌ கையினால்‌ செத்துப்போனால்‌, 
பாகாலின்‌ தீர்க்கதரிசிகள்‌ 
'சந்தோஷப்படுவார்கள்‌. கர்த்தருடைய நாமம்‌ 
தூவிக்கப்படும்‌. 
பேசபேலுக்கு 
பிராணனைக்‌ 
வந்திருக்கிறார்‌. 


வனாந்தரத்தில்‌ 
தன்ர கக்கிறார்‌ அவர்‌ கர்த்தரிடத்தில்‌ 
“போதும்‌ கர்த்தாவே" என்று சொல்லுகிறார்‌. 
இந்த வாக்கியத்திற்கு, “தான்‌ ஜீவனோடு 
வாழ்ந்தது போதும்‌" என்று அர்த்தமாகும்‌. 
தான்‌ கர்த்தருக்கு போதுமான அளவு 
ஊழியம்‌  செய்திருப்பதாகவும்‌, தான்‌ 
கர்த்தருக்காக போதுமான அளவு 
பாடுகளை அனுபவித்திருப்பதாகவும்‌. 
பொருள்படுமாறு எலியா. “போதும்‌. 
கர்த்தாவே” என்று சொல்லுகிறார்‌. 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


எலியா 
தன்னைப்பற்றிச்‌ சொல்லும்போது, 
தன்னையும்‌, தன்னுடைய முற்பிதாக்களையும்‌. 
ஒப்பிட்டுச்‌ சொல்லுகிறார்‌. “நான்‌ 
பிதாக்களைப்‌ பார்‌ 


சொல்லுகிறார்‌. 
தைரியமாகப்‌ 
வார்த்தைகளுக்கும்‌, 
மனம்‌ சோர்ந்துபோய்‌ 
எலியாவின்‌ வார்த்தைகளுக்கும்‌. 
வித்தியாசமுள்ளது. 


எலியாவைப்போல பெரிய 
தீர்க்கதரிசிகள்‌, இதுபோல மனம்‌ உடைந்து 
போகமாட்டார்கள்‌. அவர்கள்‌ தங்கள்‌ 
ஆலிமிலே இந்த அளவுக்கு சோர்ந்து 
போகமாட்டார்கள்‌. கர்த்தர்‌ எலியாவோடு 
கூடமிருக்கும்போது, எலியா நல்லவராகவும்‌, 
பெலமுள்ளவராகவும்‌ இருக்கிறார்‌. 
எலியாவுக்குள்‌ இருக்கும்‌ கர்த்தரே, அலரைப்‌ 


சாதாரணமான 
இருப்பார்‌. எலியாவுக்கு கர்த்தருடைய 
உதவியும்‌ ஒத்தாசையும்‌ இல்லையென்றால்‌, 
அவர்‌ “நான்‌ என்‌ பிதாக்களைப்‌ பார்க்கிலும்‌ 
நல்லவனல்ல” என்று சொன்ன பிரகாரமாகவே 
இருப்பார்‌. 

கர்த்தர்‌ எலியாவை தம்முடைய தூதன்‌: 
இவான்‌ இந்த வனாந்தரத்தில்‌ போஷிக்கிறார்‌. 

ற்‌ 

சும்‌ இருக்கிறார்‌. அவர்‌ 
சூரைச்செடியின்‌ கீழ்‌ ித்தக்கொண்டு 
நித்திரைபண்ணுகிறார்‌. அப்பொழுது ஒரு 
தூதன்‌. எலியாவை தட்டியெழுப்பி, 
"எழுந்திருந்து போஜனம்பண்ணு' 
இராஜா 19:5) என்று சொல்லுகிறார்‌. 


எலியாவோ “தான்‌ சாகவேண்டும்‌" 
என்று விரும்புகிறார்‌. கர்த்தரோ அவர்‌ 
ஜீவனோடிருக்கவேண்டுமென்று விரும்புகிறார்‌. 
எலியா இப்போது செத்துப்போவது 
கர்த்தருடைய சித்தமல்ல. கர்த்தர்‌ 
எலியாவுக்கு ஒரு விசேஷித்த ஊழியத்தை 
நியமித்து வைத்திருக்கிறார்‌. கர்‌ 
அவரைப்‌ பாதுகாத்து, அவரை உயர்த்த 
விரும்புகிறார்‌. எலியாவை ஜீவனோடு 
பாதுகாப்பதற்கு, கர்த்தர்‌ தம்முடைய 
தூதனை அங்கே அனுப்புகிறார்‌. 





i FTE 
TT 


எலியாவின்‌ வார்த்தையைக்‌ 
அவரை உடனே 
கொன்றுபோடவில்லை. எலியா கர்த்தரிடத்தில்‌, 
“போதும்‌ கர்த்தாவே என்‌ ஆத்துமாவை. 
எடுத்துக்கொள்ளும்‌" என்று 
'விண்ணப்பம்பண்ணினார்‌ கர்த்தர்‌ எலியாவின்‌ 
விண்ணப்பத்தை அங்கீகரிக்காமல்‌ 
நிராகரித்துவிடுகிறார்‌. 

கர்த்தர்‌ எலியாவின்‌ வார்த்தைகளை 
நிராகரித்ததுபோல, சில சமயங்களில்‌ 
நம்முடைய விண்ணப்ப வார்த்தைகளையும்‌ 
சிலசமயங்களில்‌ நிராகரித்துவிடுகிறார்‌. 
கர்த்தர்‌. எலியாவின்‌ விண்ணப்பத்தை 
அங்கீகரித்திருந்தால்‌, எலியா அப்போதே 
செத்துப்போயிருப்பார்‌. அதுபோலவே கர்த்தர்‌ 
நம்முடைய. விண்ணப்ப வார்த்தைகள்‌ 
எல்லாவற்றையும்‌ ங்கீகரிப்பாரென்றால்‌, 
நம்முடைய ஜீவனுக்கும்‌ மோசம்‌ வருவதற்கு 

வாய்ப்புள்ளது. 
சில சமயங்களில்‌ நமக்கு எப்படி 
ஜெபம்பண்ணுவது என்பதுகூட தெரியாது. 
கர்த்தரிடத்தில்‌ கேட்கக்கூடாத காரியங்களை 
கேட்டுவிடுவோம்‌. கர்த்தரோ நம்மீது. 
கிருபையோடிருந்து, நமக்குள்ளே தம்முடைய 
சித்தத்தை மாத்திரம்‌ நிறைவேற்றுகிறார்‌. 
கர்த்தருக்கு சித்தமான காரியம்‌ மாத்திரமே 
நமக்கு வாய்க்கும்‌. கர்த்தர்‌ நமக்கு செய்கிற 
காரியங்கள்‌ எல்லாமே, நம்முடைய நன்மைக்கு 

ஏதுவாயிருக்கும்‌. 
எலியா கர்த்தரிடத்தில்‌, “தான்‌ 
சாகவேண்டும்‌' என்று சொன்னார்‌. 
கர்த்தரோ எலியாவுக்கு தம்முடைய தூதன்‌ 
மூலம்‌ தழலில்‌ சுடப்பட்ட அடையையும்‌, ஒரு 
ல்‌ ம்‌ கொடுத்து 


ஒரு 
படுத்துக்கொண்டு 

நித்திரை 

பண்ணிக்கொண்டே சொத்து போகனும்‌ 


என்பது, 
கர்த்தருடைய தூதன்‌ 


எலியாவின்‌ விருப்பம்‌. ஆனால்‌ 
எலியாவைத்‌ தட்டி 


எழுப்பி, “எழுந்திருந்து போஜனம்பண்ணு” 
என்று சொல்லுகிறார்‌. 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


எலியா விழித்துப்‌ பார்க்கிறபோது, 
இதோ, தழலில்‌ சுடப்பட்ட அடையும்‌, ஒரு 
பாத்திரத்தில்‌ தண்ணீரும்‌ அவருடைய 
தலைமாட்டில்‌ இருக்கிறது: அப்பொழுது 
எலியா, புசித்துக்‌. 
படுத்துக்கொள்கிறார்‌ 
எலியா 

நித்திரைபண்ணும்போது, 
அவருக்கு காவலாய்‌ நிற்கிறார்‌. 


படுத்துக்கொண்டு 
தேவதூதன்‌ 


திரும்ப 
எலியாவைத்‌ 
“எழுந்திருந்து 
பண்ணவேண்டிய 
இராஜா 197) 
எலியாவுக்கு 


, தூதன்‌ 
வந்து 


கர்த்தருடைய 
இரண்டாந்தரம்‌ 
தட்டியெழுப்புகிறார்‌ 
போஜனம்பண்ணு: நீ 
பிரயாணம்‌ வெகுதூரம்‌" 
என்று தேவதூதன்‌ 
சொல்லுகிறார்‌. 


கர்த்தருடைய பிள்ளைகள்‌. 
இருந்தாலும்‌, அவர்கள்‌ த்‌ 
பாதுகாப்பிலே இருக்கிறார்கள்‌. கர்த்தருடைய 
கண்கள்‌ அவர்கள்மீது நோக்கமாயிருக்கிறது. 
அவர்களுக்கு கர்த்தருடைய பாதுகாப்பும்‌, 
பராமரிப்பும்‌ கிடைத்துக்கொண்டே 
இருக்கிறது. கர்த்தருடைய ஜனம்‌ ஒருவேளை 
எலியாவைப்போல, வனாந்தரத்திலே 
காணாமல்போனவர்களாக. இருக்கலாம்‌. 
அவர்கள்‌ எங்கே இருந்தாலும்‌, கர்த்தருடைய 
பார்வை அவர்கள்மீது இருக்கும்‌. கர்த்தர்‌ 
ஒருபோதும்‌ தம்முடைய பிள்ளைகளை 
காணாமல்‌ போகவிடமாட்டார்‌. 


எலியா எழுந்திருந்து புசித்துக்‌ குடித்து, 
அந்தப்‌ போஜனத்தின்‌ பலத்தினால்‌ 
நாற்பதுநாள்‌ இரவுபகல்‌ ஒரேப்‌ என்னும்‌ 
தேவனுடைய பர்வதமட்டும்‌ நடந்துபோகிறார்‌ 
இராஜா 19:8). 


எலியாவுக்கு எங்கே போகவேண்டும்‌ 

என்று தெரியாது. ஒரு குறிப்பிட்ட 

போகவேண்டும்‌ என்னும்‌ 

தீர்மானமோ எலியாவினிடத்தில்‌ 

எலியா போஜனத்தின்‌ பலம 

எலியாவை எங்கே வழிநடத்துகிறதோ, 
அங்கே எலியா புறப்பட்டுப்போகிறார்‌. 


எலியா நாற்பதுநாள்‌ இரவு பகலாக 
நடக்கிறார்‌. இந்த நாற்பது நாட்களில்‌ 
அவருக்கு பசி உண்டாகவில்லை. 
தாகழுண்டாகவில்லை. எலியா இரவும்‌ பகலும்‌ 
நடக்கிறார்‌. இரவு வேளையிலே அவருக்கு 
நித்திரையும்‌ வரவில்லை. எலியாவின்‌ 
சரீரத்தில்‌ சோர்வும்‌ உண்டாகவில்லை. 





i FTE 
ETT 


பரிசுத்த வேதாகமத்தில்‌ ஸல. 
பர்வதங்களைப்பற்றிச்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
அந்தப்‌ பர்வதங்களில்‌ ஒரேப்‌ என்னும்‌ 
பர்வதம்‌ மிகவும்‌ விசேஷமானது. இது 
தேவனுடைய பர்வதம்‌. மோசே இந்தப்‌ 
பர்வதத்தில்‌ கர்த்தரோடு முகமுகமாகப்‌ 
பேசினார்‌. 


கர்த்தருடைய தூதன்‌ எலியாவை. 
இரண்டாந்தரம்‌ தட்டி எழுப்பி, “நீ பண்ண 
வேண்டிய பிரயாணம்‌ வெகுதூரம்‌" 
இராஜா 18:7) என்று சொன்னார்‌. எலியா 
பிரயாணம்பண்ணும்‌ முன்பாக கர்த்தருடைய 
தூதன்‌ எலியாவைப்‌ பார்த்து, 
இரண்டாந்தரமும்‌, எழுந்திருந்து 

போஜனம்பண்ணு" என்று சொன்னார்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய திட்டத்தை 
அறிந்து வைத்திருக்கிறார்‌. நாம்‌ 
கர்த்தருடைய திட்டத்திற்கும்‌, அவருடைய 
சித்தத்திற்கும்‌ கீழ்ப்படியும்போது. அவருடைய 
கிருபை நமக்குப்‌ போதுமானதாயிருக்கும்‌. 
எலியா. பண்ண வேண்டிய பிரயாணம்‌. 
ப்பம்‌ அந்த தூரத்தைப்‌ பிரயாணம்‌ 
கர்த்தர்‌ அவருக்கு 


வதற்கு, 
விசேஷித்த போஜனத்தைக்‌ கொடுக்கிறார்‌ 


இந்த போஜனம்‌ நாற்பது நாட்களாக, 
இரவும்‌ பகலும்‌, வனாந்தரத்திலே நடப்பதற்கு 
வையான,  பெலத்தையும்‌ தெம்பையும்‌ 
கொடுக்கிறது. 


கர்த்தர்‌ எலியாவை உயிரோடு 
பாதுகாப்பதற்காக பல்வேறு உபாயங்களைக்‌ 
கையாளுகிறார்‌ 
காகங்களைக்‌ 
போவித்தார்‌. இப்போது கர்த்தர்‌ எலியாவை. 
தம்முடைய தூதனைக்‌ கொண்டு. 
போலிக்கிறார்‌. எலியா நாற்பது நாட்களாக 
இரவும்‌ பகலும்‌ நடக்கும்போது. கர்த்தர்‌ 
அவருக்கு போஜனம்‌ கொடுக்கவில்லை. 
எலியா போஜனம்‌ பண்ணாமல்‌, நாற்பது, 
நாட்களாக வனாந்தரத்திலே நடக்கும்போது, 
மனுஷன்‌ அப்பத்தினாலே மாத்திரமல்ல, 
தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கும்‌ 
ஒவ்வொரு வார்த்தையினாலும்‌ பிழைப்பான்‌" 
என்னும்‌ சத்தியத்தை அறிந்து கொள்கிறார்‌. 
கர்த்தர்‌ எலியாவைப்‌ பாதுகாக்கிறார்‌. நாற்பது, 
நாட்களாக எலியாவுக்கு 
கிடைக்காவிட்டாலும்‌, 
பசியானாலோ, 
மரித்துப்போகவில்லை. 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


எலியா போஜனம்பண்ணாமலே, 
நாற்பதுநாள்‌ இரவு பகலாக, ஒரேப்‌ என்னும்‌ 
தேவனுடைய பர்வதம்‌ மட்டும்‌ 
நடந்துபோகிறார்‌. இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 

த. ணாந்தூத்திலே நாற்பது 
வருஷங்களாக நடந்தார்கள்‌. அதற்கு 
அடையாளமாக, எலியா நாற்பது 
வருஷங்களுக்கு பதிலாக, நாற்பது 
நாட்களாக நடக்கிறார்‌. எலியாவுக்கு இந்த 
நாற்பது நாட்களில்‌ பசியோ, தாகமோ 
ஏற்படவில்லை. 


களைப்படையமாட்டார்கள்‌. 
நோக்கிப்‌ பார்க்கிறவர்கள்‌ 
ஒருபோதும்‌ வெட்கப்பட்டுப்போகமாட்டார்கள்‌. 


கர்த்தரும்‌ எலியாவும்‌ 
1இராஜா 19:9-18 


1இராஜா 19:9. அங்கே அவன்‌ 

கெயிக்குள்‌ போய்த்‌ தங்கினான்‌; 
இதே, கர்த்தருடைய வார்த்தை: 
அவனுக்கு உண்டாகி, அவர்‌: எலியாவே, 
இங்கே உனக்கு என்ன காரியம்‌ 
என்றார்‌. 


ஏரு 


அதற்கு அவண்‌: 

தேவனாகிய 

கர்த்தருக்காக வெகு யக்தி 

வைராக்கியமாயிருந்தேன்‌; இஸ்ரவேல்‌ 

புத்திரர்‌ உமது உடன்படிக்கையைத்‌ 

தன்னிவிட்டார்கண்‌; உம்முடைய 

உம்முடைய 

பட்டயத்தினால்‌ 

நான்‌ 

ஒருவன்மாத்திரம்‌ மீதியாயிருக்கிறேன்‌; 

என்‌ பிராணனை யும்‌ வாங்கத்‌ 
தேடுகிறார்கள்‌ என்றான்‌. 


1இராஜா 1910. 
சேனைகளின்‌ 





i FTE 
ETT 


1இராஜா 19:11. அப்பொழுது அவர்‌: தீ 
வெளியே வத்து கர்த்தருக்கு முன்பாகப்‌ 
பர்வதத்தில்‌ தில்‌ என்றார்‌; அப்பொழுது, 
இதோ, கர்த்தர்‌ கடத்துயோனார்‌. 
கர்த்தருக்கு முன்பாகப்‌ பர்வதங்கணைப்‌ 
பினக்கிறதும்‌ கன்மலைகனை 
உடைக்கிறதுமான பலத்த பெருங்காற்று. 
உண்டாயிற்று; 

காற்றிலே கர்த்தர்‌ 

காற்றிற்குப்பின்‌ 

உண்டாயிற்று; 


3இராஜா 19:12. பூமி அதிர்ச்சிக்குப்பின்‌ 
அக்கினி உண்டாயிற்று; அக்கினியிலூம்‌. 
கர்த்தர்‌ 

அக்கினிக்குப்பின்‌ அமர்ந்த 

யசுத்தம்‌ உண்டாயிற்று. 


இராஜா 19:13. அதை 
கேட்டபோது, தன்‌ சால்வையினால்‌ தன்‌ 
முகத்தை மூடிக்கெகாண்டு வெளியே 
வந்து, கெபியின்‌ வாசலில்‌ நின்றான்‌. 
அப்பொழுது, இதே, எலியாவே, 
இங்கே உனக்கு என்ன காரியம்‌ என்கிற 
சத்தம்‌ அவனுக்கு உண்டாயிற்று. 


1இராஜா 
அவன்‌: சேனைகளின்‌. 
தேவனாகிய கர்த்தருக்காக. 
வெகு பக்திவைராக்கியமாமிருந்தேன்‌; 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
உடன்படிக்கையைத்‌ 

விட்டார்கள்‌. 

பலிபீடங்களை இடித்து, உம்முடைய 
தீர்க்கதரிசிகனைப்‌ பட்டயத்தினால்‌ 
கொண்றுபோட்டார்கன்‌, நான்‌ ஒருவன்‌ 
மாத்திரம்‌ மீதியாயிருக்கிறேன்‌: எண்‌: 
மிராணனையும்‌ வாங்கத்‌ தேடுகிறார்கள்‌ 
என்றான்‌. 


19:14. அதற்கு. 


1இராஜா 19:15. அப்பொழுது கர்த்தர்‌ 
அவனைப்‌ பார்த்து: தீ தமஸ்குவின்‌ 

யாய்‌ வனாத்தரத்திற்குத்‌ 
திரும்பிப்போய்‌, ஆசகேலைச்‌ 
சீரியாவின்மேல்‌ ராஜாவாக அபிஷேகம்‌. 
பண்ணி, 


1 இராஜாக்கன்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


பிரியப்‌ 
UBLISHERS 


1இராஜா 19:16. பின்பு திம்சியின்‌ 
குமாரனாகிய பெகூவை இஸ்ரவேலி. 
ன்மேல்‌ ராஜாவாக அயிஷேகம்பண்ணி, 
ஆபேல்மேகொலா ஊரானான 
சுாப்பாத்தின்‌ குமாரனாகிய எலிசாவை 
உன்‌ ஸ்தானத்திலே தீர்க்கதரிசியாக 
அபிஷேகம்பண்ணு. 


197.  சம்பவிப்பதாவது: 


1இராஜா 
ஆசகேலின்‌ பட்டயத்திற்குத்‌ 
தப்பினவனை 

கொன்றுபோடுவான்‌; 

பட்டயத்திற்குத்‌ தப்பினவனை எலிசா 
கொன்று போடுவான்‌. 


1இராஜா 19:18. ஆனாலும்‌ பாகாலுக்கு 
முடங்காதிருக்கிற முழங்கால்கனையும்‌, 
அவனை முத்தஞ்செய்யாதிருக்கிற 
வாய்களையுமுடைய ஏழாயிரம்பேரை 
இஸ்ரவேலிலே. மீதியாக 
வைத்திருக்கிறேன்‌ என்றார்‌. 


எலியா ஒரேப்‌ என்னும்‌ தேவனுடைய 
பர்வதத்திற்குப்போய்‌, அங்கே 
தங்கியிருக்கிறார்‌. 
பர்வதம்‌. 
தேவன்‌ 
தம்முடைய 
ஏற்கெனவே வெளிப்படுத்தியிருக்கிறார்‌. 


கர்த்தர்‌ இந்தக்‌ கெபிமில்‌ அல்லது 
இந்தக்‌ கன்மலையின்‌ வெடிப்பிலே மோசேயை 
வைத்தார்‌. கர்த்தர்‌ இந்த ஸ்தலத்திலே 
மோசேக்கு தம்முடைய நாமத்தை 
வெளிப்படுத்தினார்‌. 


பின்னும்‌. 
என்னண்டையில்‌ 
நீ அங்கே கன்மலையில்‌ நில்லு. என்‌ 
மகிமை  கடந்துபோகும்போது, நான்‌ 
உன்னை அந்தக்‌ கன்மலையின்‌ ஷெடிப்பிலே. 
வைத்து, நான்‌ கடந்துபோகுமட்டும்‌ என்‌ 
கரத்தினால்‌ உன்னை மூடுவேன்‌; பின்பு, 
என்‌ கரத்தை எடுப்பேன்‌: அப்பொழுது 
என்‌ பின்பக்கத்தைக்‌ காண்பாய்‌; என்‌ 
முகமோ காணப்படாது என்றார்‌" 
(யாத்‌ 33:21-23). 


இதோ, 


உண்டு: 


கர்த்தர்‌: 
ஒரு இடம்‌ 





i FTE 
TT 


)துவரையிலும்‌ 

எலியாவோடு. 

பேசினார்‌. இப்போது 

வார்த்தை எலியாவுக்கு 

கர்த்தர்‌ எலியாவை நோக்கி, 

இங்கே உனக்கு என்ன காரியம்‌" 
(இராஜா 195) என்று கேட்கிறார்‌. நாம்‌ 
எங்கே போனாலும்‌ கர்த்தருடைய கண்கள்‌ 
நம்மை நோக்கிப்‌ பார்க்கும்‌. கர்த்தருடைய 
கரம்‌ நம்மைத்‌ தொடும்‌. கர்த்தருடைய 
வார்த்தைகள்‌ நம்முடைய செவிகளில்‌ 
கேட்கும்‌. கர்த்தருக்கு மறைவாக நம்மால்‌ 
எங்கும்‌ ஓடி ஒளிந்துகொள்ள முடியாது. 


தூதன்‌ 


யோவான்‌ பத்மு தீவிலே. 
தனிமையிலிருந்தார்‌. அப்போது கர்த்தருடைய 
வார்த்தை அவருக்கு உண்டாயிற்று. 
யோவான்‌ பத்மு தீவிலே தனியாமிருந்தாலும்‌, 
அங்கே கர்த்தரும்‌ அவரோடு கூடமிருக்கிறார்‌. 
கர்த்தர்‌ சர்வவியாபகர்‌. 


உங்கள்‌ 
இயேசகிறிஸ்துவினிமித்தம்‌ 
உபத்திரவத்திற்கம்‌ அவருடைய 
ராஜ்யத்திற்கும்‌ அவருடைய பொறுமைக்கும்‌ 
உங்கள்‌ உடன்பங்காளனுமாயிருக்கிற 
யோவானாகிய நான்‌  தேவலசனத்தி 
ிமித்தமும்‌, இயேசுகிறிஸ்துவைப்பற்றிய 
சாட்சியினிமித்தமும்‌, பத்மு என்னும்‌ தீவிலே 
இருந்தேன்‌. கர்த்தருடைய நாளில்‌ 
ஆலிக்குள்ளானேன்‌; அப்பொழுது எனக்குப்‌ 
பின்னாலே எக்காளசத்தம்போன்ற பெரிதான 
ஒரு சத்தத்தைக்‌ கேட்டேன்‌" (வெளி 1:910). 


சகோதரனும்‌, 
வருகிற 


(இராஜா 19:9) என்று கேட்கிறார்‌ 
கேள்வியை கர்த்தர்‌ எலியாவிடம்‌ மறுபடியும்‌. 
கேட்கிறார்‌ (இராஜா 1923). கர்த்தர்‌ 
எலியாவை இந்த வார்த்தைகளினால்‌. 
கடிந்துகொள்கிறார்‌. எலியா தன்னுடைய 
பிராணனுக்காக யெஸ்யேலை விட்டு 
ஒடிவந்திருக்கிறார்‌. 

எலியா யெஸ்ரயேலில்‌ இருக்கவேண்டும்‌ 
என்பது கர்த்தருடைய சித்தம்‌. ஆனால்‌ 
எலியாவோ தன்னுடைய வீட்டைவிட்டு, 
யெஸ்ரயேல்‌ ஊரைவிட்டு, இஸ்ரவேல்‌. 
தேசத்தைவிட்டு. வெகுதூரத்திற்கு 
ஒடிவந்திருக்கிறார்‌. கர்த்தருடைய 
வரவில்லை. ஆகையினால்‌ கர்த்தர்‌ 
எலியாவிடம்‌, “இங்கே உனக்கு என்ன 
காரியம்‌” என்று கேட்கிறார்‌. 


எலியா 
பிரகாரமாய்‌ 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


பிரியப்‌] 
UBLISHERS 


'எலியாவே, இந்தக்‌ 
என்ன காரியம்‌” 
எலியாவே, கர்த்தருடைய 
இப்படிப்பட்ட கெபியிலே தங்கியிருக்கலாமா" 
என்றும்‌, “எலியாவைப்போல தீர்க்கதரிசி, 
இப்படிப்பட்ட காலத்தில்‌ யெஸ்ரயேலில்‌ 
இருக்காமல்‌, தன்னுடைய பிராணனைக்‌ 
காக்க, இந்த கெயிக்கு ஓடி வரலாமா” 
என்றும்‌, “இஸ்ரவேலிலுள்ள ஜனங்களுக்கு 
எலியா தேவைப்படும்போது, அவர்‌ இந்தக்‌ 
கெமிமிலே  தங்கியிருக்கலாமா” என்றும்‌ 
பொருள்படும்‌ படியாக, கர்த்தர்‌ எலியாவிடம்‌ 
கேட்கிறார்‌. 

எலியாவோ ஒரு தீர்மானத்தோடுதான்‌ 
இந்தக்‌ கெபிமில்‌ வந்து தங்கியிருக்கிறார்‌. 
கர்த்தர்‌. தன்னிடத்தில்‌ எத்தனை 
கேள்விகளைக்‌ கேட்டாலும்‌, அந்தக்‌ 
கேள்விகளுக்கு பதில்‌ சொல்ல எலியாவும்‌ 
ஆயத்தமாயிருக்கிறார்‌. எலியாவின்‌ மனதும்‌, 
அவருடைய மனச்சாட்சியும்‌ கர்த்தருக்கு 
தெரியும்‌. 

எலியா 


கர்மேல்‌ பர்வதத்திலே. 


புக்திவைராக்கியமாயிருந்தேன்‌: இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ உமது  உடன்படிக்கையைத்‌ 
தள்ளிவிட்டார்கள்‌; ம்‌ 
பலிபீடங்களை இடித்து, 
தீர்க்கதரிசிகளைப்‌ 
கொன்றுபோட்டார்கள்‌; நு 
ஒருவன்மாத்திரம்‌ மீதியாயிருக்கிறேன்‌; 
என்‌ பிராணனையும்‌ வாங்கத்‌ தேடுகிறார்கள்‌" 
இராஜா 19:10) என்று சொல்லுகிறார்‌. 
பத்திவைராக்கியமும்‌, 
எீணாய்ப்போயிற்னோ 
சந்தேகப்படுகிறார்‌. 
எலியா தன்னுடைய 
ஒரேப்‌ என்னும்‌ 
ள்ள கெபியிலே 





i= FTE 
TT 


எலியா கர்த்தரிடத்தில்‌ தன்னுடைய 
பக்திவைராக்கியத்தைப்பற்றிச்‌ சொன்னபின்பு. 
அவர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரைப்பற்றி குறை 
சொல்லுகிறார்‌. "இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ உமது 
உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள்‌" என்று 
எலியா கர்த்தரிடத்தில்‌ இஸ்ரவேலர்மீது 
குற்றம்‌ சொல்லுகிறார்‌. இஸ்ரவேலர்‌. 
கர்த்தருடைய உடன்படிக்கையை 
தள்ளிவிட்டதினால்‌, எலியா 
அவர்களோடுகூட தங்கியிருக்காமல்‌, 
அவர்களைப்‌ புறக்கணித்துவிட்டு, இங்கே 
வந்து தங்கியிருக்கிறார்‌. 

இஸ்ரவேல்‌ 
பரிசுத்தமானது 
எல்லாமே. பாகாலுடையதாயிருக்கிறது. 
ஆகாப்‌. கர்த்தருடைய உபலிபீடங்களை 
அழித்துப்போட்டான்‌. இஸ்ரவேல்‌ ஜனங்களும்‌ 
கர்த்தரைவிட்டு 
ன்‌ றிபபெிறார்கள்‌ 
இதுவரையிலும்‌ கர்த்தரிடத்தில்‌ 
ஜனங்களுக்காக பரிந்து 
இப்போதோ, எலியா கர்த்தருக்கு முன்பாக, 
இஸ்ரவேலர்மீது குற்றம்‌ சொல்லுகிறார்‌ 


ஸ்ரவேல்‌, புத்திரர்‌ 
விருத்தசதனப்பண்ணிவிருக்கதார்கள்‌ கு 
கர்த்தருடைய உடன்படிக்கைக்கு அடையாளம்‌. 
ஆனால்‌... அவர்களிடத்தில்‌ அடையாளம்‌. 
மாத்திரமே இருக்கிறது. அவர்கள்‌ 
கர்த்தருடைய உடன்படிக்கையைத்‌ 
தள்ளிவிடுகிறார்கள்‌. அவர்கள்‌ கர்த்தரை 
ஆராதியாமல்‌ பாகாலை ஆராதிக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ கர்த்தருக்கு ஊழியம்‌ செய்யாமல்‌: 
பாகாலுக்கு ஊழியம்‌ செய்கிறார்கள்‌. இதன்‌ 
நிமித்தமாக எலியா இஸ்ரவேல்‌. 
தேசத்தைவிட்டு ஒரேப்‌ பர்வதத்திலுள்ள 
கெபியிலே வந்து தங்கியிருக்கிறார்‌. 


இடித்துப்போட்டார்கள்‌" 
சொல்லுகிறார்‌. அவர்கள்‌ கர்த்தரை 
ஆராதியாமல்‌ கர்த்தருடைய பலிபீடங்களை 
புறக்கணித்தார்கள்‌. அவர்கள்‌ கர்த்தருடைய 
பலிபீடங்களை செப்பனிடவில்லை. இதனால்‌ 
பலிீடங்கள்‌ பழுதடைந்து பாழாய்ப்போயிற்று 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மேலும்‌, இஸ்ரவேல்‌ புத்திரர்‌, பாகால்களை 
வைராக்கியமாய்‌ ஆராதிக்கிறார்கள்‌. 
பாகாலின்மீதுள்ள பக்திவைராக்‌. 
இஸ்ரவேல்‌. புத்திரர்‌ 

பலிபீடங்களை இடித்துப்போடுகிறார்கள்‌. 


பலிபீடம்‌ இடிந்துபோனாலும்‌, 
கர்த்தருடைய ஜனம்‌. இடிந்துபோன 
பலிபீடங்களை மறுபடியும்‌ புதுப்பித்துக்‌ 
கட்டவேண்டும்‌. அதை செப்பனிடவேண்டும்‌. 
சபையிலே விசுவாசிகளுக்குள்ளே ஐக்கியம்‌ 
சிதறிப்போகலாம்‌. சபையில்‌ ஐக்கியமில்லாமல்‌, 
அது இடிந்துபோன பலிபீடத்தைப்போல 
இருக்கலாம்‌. இந்த சூழ்நிலையிலும்‌, 
கர்த்தருடைய பரிசுத்தவான்கள்‌, கர்த்தருடைய 
நாமமகிமைக்காக, விசுவாசிகள்‌ மத்தியிலே, 
மறுபடியும்‌ ஐக்கியம்‌ ஏற்படுவதற்கு முயற்சி 
பண்ணவேண்டும்‌. இடிந்துபோன பலிபீடத்தை 
செப்பனிடுவதுபோல, முறிந்துபோன 
ஐக்கியத்தை. மறுபடியும்‌. 
ஒன்றுசேர்க்கவேண்டும்‌. 

எலியா கர்த்தரிடத்தில்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரர்மீது இன்னும்‌ குற்றம்‌ சொல்லுகிறார்‌. 
“அவர்கள்‌ உம்முடைய தீர்க்கதரிசிகளை 
பட்டயத்தினால்‌ கொன்றுபோட்டார்கள்‌" என்று 
எலியா கர்த்தரிடத்தில்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரரைப்பற்றிச்‌ சொல்லுகிறார்‌. இந்த 
தீர்க்கதரிசிகள்‌ கர்த்தருடைய பலிபீடத்திலே 
ஊழியம்‌ செய்கிறவர்கள்‌ யேசபேல்‌ 
கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளைக்‌ 
கொன்றுபோட்டாள்‌. 


"யேசபேல்‌ கர்த்தரின்‌ தீர்க்கதரிசிகளைச்‌ 
சங்கரிக்கிறபோது, ஒபதியா நூறு 
தீர்க்கதரிசிகளைச்‌ சேர்த்து, அவர்களைக்‌ 
கெபிக்கு ஐம்பது ஐம்பது பேராக 
ஒளித்துவைத்து, அவர்களுக்கு அப்பமும்‌ 
தண்ணீரும்‌ கொடுத்து, அவர்களைப்‌ 
பராமரித்துவந்தான்‌” (1இராஜா 18:4). 


யேசபேல்‌ ல்‌ தீர்க்கதரிசிகளை 

ம்‌, எலியா இந்தக்‌ குற்றத்தை 

சுமத்துகிறார்‌. 

தீர்க்கதரிசிகளை 

ல்‌ புத்திரர்‌ 

அவளுடைய செய்கையை அங்கீகரித்தார்கள்‌. 

கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள்‌. 

சங்கரிக்கப்பட்டதற்காக, இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
சந்தோஷப்பட்டார்கள்‌. 





f= al 
TT 


ஒரு கெபியிலே ஒளிந்துகொண்டிருப்பதற்கு 
காரணம்‌ சொல்லுகிறார்‌. “நான்‌ ஒருவன்‌ 
மாத்திரம்‌ மீதியாமிருக்கிறேன்‌" என்பதே 
எலியா சொல்லும்‌ பிரதான காரணம்‌. 
பாகாலை ஆராதிக்கிறவர்கள்‌ 
ஆயிரக்கணக்கானோர்‌ இருக்கிறார்கள்‌. 
அவர்களுக்கு விரோதமாக, தான்‌ 
ஒருவனால்‌ என்ன செய்ய முடியுமென்று 
எலியா தயங்குகிறார்‌ 

இஸ்ரவேல்‌ தேசத்திலே எலியாவுக்கு 
பாதுகாப்பு இல்லை. அவர்கள்‌ கர்த்தருடைய 
தீர்க்கநரிசிகளை ஏற்கெனவே 
கொன்றுபோட்டார்கள்‌. அவர்கள்‌ இப்போது, 
“என்‌ பிராணனையும்‌ வாங்கத்‌ 
தேடுகிறார்கள்‌" என்று எலியா 
கர்த்தரிடத்திலே முறையிடுகிறார்‌. 


ஒரேப்‌ பர்வதத்திலுள்ள 
தனிமையான  இடமாகயிருந்தாலும்‌ இங்க 
எலியாவால்‌ ஜிவனோடிருக்க முடியும்‌. 
இஸ்ரவேல்‌ தேசம்‌ ஜனம்‌ பெருத்த 
தேசமாமிருந்தாலும்‌. எலியா அங்கே. 
போனால்‌, அங்கே அவர்‌ 
ஜீவனோடிருக்கமாட்டார்‌ பாகாலை 
ஆராதிக்கிறவர்கள்‌ எலியாவைக்‌ 
கொன்றுபோடுவார்கள்‌. 


புத்திரர்‌ 
தள்‌। 
உபதேசம்பண்ணினாலும்‌, 
ஊழியம்‌ செய்தாலும்‌, 
மனமாற்றம்‌ உண்டாகவில்லை. அவர்கள்‌ 
தங்களுடைய பாவங்களுக்கு மனந்திரும்ப 


தீர்மானித்தருக்கிறார. 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


பிளவிலே மறைத்து வைத்தார்‌. 
இப்போதோ கர்த்தர்‌ 
கெபிக்குள்ளிருந்து வெளியே வருமாறு 
அழைக்கிறார்‌. 


கர்த்தர்‌ எலியாவை நோக்கி, 
நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக 
பர்வதத்தில்‌ நில்‌” (1இராஜா 19:11) என்று 
சொல்லுகிறார்‌. அப்பொழுது, இதோ கர்த்தர்‌, 
எலியாவைக்‌ கடந்து போகிறார்‌. 


கர்த்தருக்கு முன்பாகப்‌ பர்வதங்களைப்‌ 
பிளக்கிறதும்‌ கன்மலைகளை 


re ப பபெல்மாலு 
உண்டாயிற்று: ஆனாலும்‌ அந்தக்‌ காற்றிலே. 
கர்த்தர்‌ இருக்கவில்லை: காற்றிற்குப்பின்‌ 
பூமிதுதிர்ச்சி உண்டாயிற்று: பூமி 
அதிர்ச்சியிலும்‌ கர்த்தர்‌ இருக்கவில்லை. பூமி 
அதிர்ச்சிக்குப்பின்‌ அக்கினி உண்டாயிற்று: 

ம்‌ கர்த்தர்‌ இருக்கவில்லை. 
இராஜா 19:12), 


எலியா. பலத்த 
சத்தத்தைக்‌ கேட்கிறார்‌. அதன்பின்பு அவர்‌ 
பூமியதிர்ச்சியைப்‌ பார்க்கிறார்‌ பலத்த. 
பெருங்காற்று பர்வதங்களைப்‌ பிளக்கிறதும்‌, 
கன்மலைகளை உடைக்கிறதுமான பலத்த 
சத்தமாயிருக்கிறது. ஆனாலும்‌ அந்தக்‌ 
காற்றிலே கர்த்தர்‌ இருக்கவில்லை 
பூமியதிர்ச்சியிலும்‌ கர்த்தர்‌ இருக்கவில்லை. 
அக்னியிலும்‌ கர்த்தர்‌ இருக்கவில்லை. 
அக்கினிக்குப்பின்‌ அமர்ந்த மெல்லிய 

உண்டாயிற்று. இந்த மெல்லிய 
சத்தத்தில்‌ கர்த்தர்‌ இருக்கிறார்‌. கர்த்தர்‌ 

சத்தத்தினால்‌  எலியாவோடு 

ண்‌ எலியா மெல்லிய சத்தத்தைக்‌ 
கேட்டபோது தன்‌ சால்வையினால்‌ தன்‌ 
முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து, 
கெபியின்‌ வாசலில்‌ நிற்கிறார்‌. அப்பொழுது, 
இதோ, எலியாவே, இங்கே உனக்கு என்ன 
காரியம்‌” இராஜா 19:13) என்கிற சத்தம்‌ 
எலியாவுக்கு உண்டாயிற்று. 


பெருங்காற்றின்‌ 


சத்தம்‌ 





i FTE 
TT 


எலியா தன்‌ சால்வையினால்‌ 
முகத்தை மூடிக்கொள்வது 


அவனமானத்தினாலும்‌ 

முகத்தை மூடிக்கொள்கிறார்‌. கர்த்தருடைய 
வல்லமை எலியாவோடு கூடமிருக்கிறது. 
ஆனாலும்‌ எலியா, கர்த்தர்‌ தனக்கு 
கொடுத்த. ஊழியத்தை செய்யாமல்‌, 
ஒரு... கோழையைப்போல இஸ்ரவேல்‌ 
தேசத்திலிருந்து தப்பித்து, ஒரேப்‌ பர்வதத்திலே 
வந்து ஒரு கெபியிலே ஒளிந்திருக்கிறார்‌. 
எலியா தன்னுடைய 

பலவீனத்தையும்‌, 
நினைத்து 


முகத்தை 
மூடிக்கொள்கிறார்‌ 


வெட்கப்பட்டு 
தன்‌ 


பலத்த பெருங்காற்றும்‌, பூமியதிர்ச்சியும்‌ 
அக்கினியும்‌ உண்டானபோது எலியா 
தன்னுடைய முகத்தை 

ஆனாலும்‌ அமர்ந்த. 

உண்டான போதோ எலியா 

தன்‌ சால்வைமினால்‌ மூடிக்கொள்கிறார்‌ 


'த்தத்தைக்‌ கேட்டு, 
முகத்தை மகான்‌ கெடிமின்‌ வாசலில்‌ 


வந்து நிற்கிறார்‌. கர்த்தர்‌ 
பேசப்போவதை, எலியா 


கேட்க ஆயத்தமாயிருக்கிறார்‌. 
இஸ்ரவேலின்‌ தேவனாகிய . 

எலியாவுக்கு 

'வெளிப்படுத்துகிறார்‌. 

கர்த்தரைவிட்டு 

பின்பற்றிப்போயிருக்கிறார்கள்‌. 


தன்னோடு 
செவிகொடுத்து 


குத்தப்படுவார்கள்‌. கர்த்தருக்கு விரோதமாக 
தாங்கள்‌ 'துணிகரமாகச்‌ செய்யும்‌ 
பாவங்களுக்கு மனந்திரும்புவார்கள்‌. 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


| இஸ்ரவேல்‌ _ “இனத்தார்‌ 
மனந்திரும்புவதற்கும்‌, அவர்களுடைய 
இருதயங்கள்‌ புதுப்பிக்கப்படுவதற்கும்‌ க்‌ 
பெருங்காற்றைப்போன்ற ங்‌ 
பூமியதிர்ச்சியைப்போன்ற 
அல்லது. அக்கினியைப்போன்ற 
அற்புதங்களோ தேவையில்லை. கர்த்தருடைய 
மெல்லிய சத்தமே இஸ்ரவேல்‌ ஜனத்தாரின்‌ 
இருதயத்தை 
கர்த்தருடைய 
புத்திரருக்கு 
உணர்த்தும்‌. 


olen பாவங்களை 
விசுவாசம்‌ கர்த்தருடைய 
வார்த்தையை கேட்பதினால்‌ வரும்‌. 
அற்புதங்களும்‌ அடையாளங்களும்‌ 
கர்த்தருடைய வார்த்தைகளைக்‌ கேட்பதற்கு 
மனுஷரை வழிநடத்தும்‌. இதற்கான 
வழிகளையும்‌ ஆயத்தம்பண்ணும்‌. 
கர்த்தர்‌ எலியாவிடம்‌ 
கேட்ட கேள்வியை, இங்கே மறுபடியும்‌ 
கேட்கிறார்‌. கர்த்தர்‌ எலியாவைப்‌ பார்த்து, 
எலியாவே, இங்கே உனக்கு என்ன 
(இராஜா 19:13) என்று கேட்கிறார்‌. 
கர்த்தருடைய சத்தம்‌ அமர்ந்த மெல்லிய 
சத்தமாயிருக்கிறது. எலியா இப்போது, 
ஒரேப்‌ காம்‌ 
பர்வதத்திலுள்‌ 
வாசலிலே நி கறார்‌ எலியா நிற்கவேண்டிய 
ஸ்தலம்‌ இதுவல்ல. அவர்‌ இஸ்ரவேல்‌ 
த்திலே ஆகாபுக்கு பாக 
நிற்கவேண்டும்‌. அவர்‌  யேசபேலுக்கு 
முன்பாக நிற்கவேண்டும்‌. எலியா 
பாகால்களை  ஆராதிக்கிற இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாருக்கு முன்பாக நிற்கவேண்டும்‌. 
ஆனால்‌ எலியாவோ அங்கே நிற்காமல்‌, 
) ஓரேப்‌ பர்வதத்திலே நிற்கிறார்‌. 
கர்த்தர்‌ எலியாவைப்‌ பார்த்து, “இங்கே 
உனக்கு என்ன காரியம்‌" என்று கேட்கிறார்‌. 


ஏற்கெனவே 


எலியா கர்த்தருக்கு ஏற்கெனவே 
சொன்ன பிரதியுத்தரத்தை (இராஜா 19:10) 
இங்கே மறுபடியும்‌ சொல்லுகிறார்‌. எலியா 
கர்த்தரிடத்தில்‌, “சேனைகளின்‌ தேவனாகிய 
கர்த்தருக்காக வெகு 


அரக்கர்‌ இஸ்ரவேல்‌ 


கொன்றுபோட்டார்கள்‌, 
மாத்திரம்‌  மீதியாமிருக்கிறேன்‌: 
பிராணனையும்‌ வாங்கத்‌ தேடுகிறார்கள்‌" 
இராஜா 19:14) என்று சொல்லுகிறார்‌. 


நான்‌ 





i THE 
TT 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
விலகிப்போய்விட்டார்கள்‌. 
மனுஷர்‌ மத்தியிலே. கர்த்தரைப்பற்றிய 
உபதேசம்‌ காணப்படவில்லை. இஸ்ரவேல்‌ 
தேசத்தில்‌ கர்த்தரை ஆராதிக்கும்‌ ஆராதனை 
அழிந்துபோயிற்று. அங்கே பாகால்களை 
ஆராதிப்பது அதிகமாயிருக்கிறது. 


எலியா ஒரேப்‌ பர்வதத்திற்கு க 
காரணத்தை சொன்னாலும்‌, 
தம்முடைய சித்தத்தையும்‌, திப்பத்தையம்‌ 
எலியாவுக்கு தெளிவுபடுத்துகிறார்‌. கர்த்தர்‌ 
எலியாவை இங்கே இருந்து தமஸ்குவுக்கு 
அனுப்புகிறார்‌. எலியா செய்ய வேண்டிய 
காரியங்களை கர்த்தர்‌ அவருக்கு விரிவாகச்‌ 
சொல்லுகிறார்‌. 


கர்த்தர்‌ எலியாவைப்‌ பார்த்து, “நீ 
தமஸ்குவின்‌ வழியாய்‌ வனாந்தரத்திற்குத்‌ 
திரும்பிப்போய்‌, ஆசகேலைச்‌ சீரியாவின் மேல்‌ 
ராஜாவாக அபிஷேகம்‌ பண்ணு” 
இராஜா 19:15) என்றும்‌, 

“பின்பு. நிம்சியின்‌ 
யெகூவை இஸ்ரவேலின்மேல்‌ ராஜாவாக 


(இராஜா 19:6) 
ஆபேல்மேகொலா 


கர்த்தரைவிட்டு 
வேன்‌ 


குமாரனாகிய 


என்றும்‌, 
ஊரானான 
எலிசாவை 
தீர்க்கதரிசியாக அபிஷேகம்பண்ணு" (இராஜா 
1916) என்றும்‌ சொல்லுகிறார்‌ 


எலியா மூன்று காரியங்களை 
செய்யுமாறு கர்த்தர்‌ அவருக்கு கட்டளை 
கொடுக்கிறார்‌. அவையாவன : 1. அவர்‌ 
ஆசகேலை. சீரியாலின்மேல்‌ ராஜாவாக 
அபிஷேகம்பண்ண வேண்டும்‌. 2. யெகூவை. 
இஸ்ரலேலின்மேல்‌ ஈஜாவாக 
அபிஷேகம்பண்ண வேண்டும்‌. 
தன்னுடைய ஸ்தானத்தில்‌ 
அபிஷேகம்பண்ண வேண்டும்‌. 


எலியா இந்த மூன்று காரியங்களையும்‌ 
செய்யும்போது, கர்த்தர்‌ தாம்‌ 
செய்யவேண்டிய காரியங்களை 
ஒவ்வொன்றாய்ச்‌ செய்து முடிப்பார்‌. எலியா 
காரியங்களையும்‌ செய்து 

சம்பவிக்கும்‌ 

எலியாவுக்கு 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


கர்த்தர்‌  எலியாவை நோக்கி, 
'சம்பவிப்பதாவது: ஆசகேலின்‌ பட்டயத்திற்குத்‌ 
தப்பினவனை யெகூ கொன்றுபோடுவான்‌; 
யெகூவின்‌ பட்டயத்திற்குத்‌ தப்பினவனை எலி 
சா கொன்று போடுவான்‌" [இராஜா 1917) 
என்று சொல்லுகிறார்‌. 


எலியாவின்‌ கையில்‌ ஆவியானவரின்‌ 
பட்டயம்‌ இருக்கும்‌. யுத்தத்திலே ஆசகேலின்‌ 
பட்டயத்திற்கு தப்பினவர்களையும்‌, 
யெகூவினுடைய நீதியின்‌ பட்டயத்திற்கு 
தப்பினவர்களையும்‌, எலிசா 
ஆவியின்‌  பட்டயத்தினால்‌ சந்திப்பார்‌ 
அவர்களுடைய மனச்சாட்சிகளை 
காயப்படுத்துவார்‌. அவர்களுக்கு சத்தியத்தை 
உணர்த்துவார்‌. அவர்கள்மீது வரப்போகும்‌. 
கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பை எச்சரித்து 
சொல்லுவார்‌. 

எலியா... கர்த்தரிடத்தில்‌ தன்னைச்‌ 
சொன்னபோது, “நான்‌ ஒருவன்‌ மாத்திரம்‌ 
மீதியாயிருக்கிறேன்‌” என்றும்‌, "என்‌ 
பிராணனையும்‌ வாங்கத்தேடுகிறார்கள்‌" 
என்றும்‌ சொன்னார்‌. கர்த்தர்‌ எலியாவுக்கு 
இஸ்ரவேல்‌ தேசத்திலுள்ள உண்மை 
நிலமையை எடுத்துச்‌ சொல்லி அவரை 
ஆறுதல்‌ படுத்துகிறார்‌. 

கர்த்தர்‌  எலியாவை நோக்கி, 
ஈபாகாலுக்கு முடங்காதிருக்கிற 
முழங்கால்களையும்‌, அவனை 
முத்தஞ்செய்யாதிருக்கிற வாய்களையுமுடைய 
ஏழாயிரம்பரை இஸ்ரவேலிலே மீதியாக 
வைத்திருக்கிறேன்‌” (1இராஜா 19:18) என்று, 
சொல்லுகிறார்‌. 


இஸ்ரவேல்‌ தேசத்திலே இருக்கிற 
ஏழாயிரம்‌ பேரை தவிர, யூதாதேசத்திலே 
லாரரகளா கன்‌ ஜனங்கள்‌ தங்கள்‌ 
முழங்கால்களை பாகால்களுக்கு 
முடக்கவில்லை. அவர்களெல்லோரும்‌ 
சேனைகளின்‌ தேவனாகிய கர்த்தரை 
மாத்திரமே ஆராதிக்கிறார்கள்‌. எலியாவுக்கு 
ஆறுதலான செய்தியாமிருக்கிறது. 
தான்‌ ஒருவனாய்த்‌ தனித்து நின்று, பாகாலை 
ஆராதிக்கிற திரளான ஜனங்களுக்கு 
விரோதமாக யுத்தம்பண்ணவேண்டுமென்று 
எலியா சோர்ந்துபோயிருந்தார்‌. இப்போதோ 
தன்னோடேகூட ஏழாயிரம்‌ பேர்‌ இருப்பது 
எலியாவுக்கு உற்சாகத்தைக்‌ கொடுக்கிறது. 





f= THE 
TT 


ஏராளமான ஜனங்கள்‌ 
விலகிப்போனாலும்‌, அவர்கள்‌ 
ஆவிக்குரிய 
பின்மாற்றமடைந்தாலும்‌, _ 


கர்த்தரைவிட்டு 
தங்களுடைய 
ஜீவியத்திலே 


உண்மையுள்ளவர்களாய்‌ 
இவர்கள்‌ வெள்ளத்தின்‌ நீரோடையோடு 
அடித்துச்‌ செல்லப்படாதவர்கள்‌. கர்த்தர்‌ 
இவர்களை பெலப்படுத்தி எதிர்நீச்சல்‌ 


'போடவைப்பார்‌. 


தமக்கு மீதியானவர்களைப்‌ பாதுகாப்பது 
கர்த்தருடைய கிரியை. கர்த்தருக்கு 
மீதனமானவர்களுக்கும்‌,  கர்த்தரைவிட்டு 
விலகி பின்வாங்கிப்போனவர்களுக்கும்‌ 
வித்தியாசமிருக்கும்‌. இந்த வித்தியாசம்‌ 
கர்த்தருடைய கிருபையினால்‌ உண்டாயிற்று. 
இவர்கள்‌ தங்களுடைய சுயபக்திமினாலோ 
சுயபரிசுத்தத்தினாலோ 
மீதமானவர்களல்ல. 
தம்முடைய கிருபையினால்‌, 
தமக்கு 
பாதுகாத்துக்கொள்கிறார்‌ 
கர்த்தருக்கு உண்மையுள்ளவர்கள்‌, 
அவரால்மறைக்கப்பட்டவர்களாகயிருப்பார்கள்‌. 
கர்த்தருடைய ஜனம்‌ அவரது மறைவில்‌ 
பாதுகாப்பாயிருப்பார்கள்‌. 


மீதமானவர்களாக. 


“உமது ஜனத்துக்கு விரோதமாக உபாய 
தந்திரங்களை யோசித்து, உமது 
மறைவிலிருக்கிறவர்களுக்கு விரோதமாக. 
ஆலோசனைபண்ணுகிறார்கள்‌" (சங்‌ 83:3). 


பிரத்தியட்சமான சபை 
மாம்சப்பிரகாரமான கண்களுக்கு, 
வெளிப்படையாய்த்‌ தெரியாது. கோதுமை 
பதறில்‌ மறைந்திருப்பதுபோல பொன்களிய்பில்‌ 
கலந்திருப்பதுபோல, கர்த்தருக்கு 
மீதமானவர்களும்‌ 
மறைந்திருப்பார்கள்‌. 
புடைக்கும்போதுதான்‌, 


இந்த 


களிம்பும்‌ வெவ்றோகப்‌ பிரியும்‌. 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ தமக்கு சொந்தமானவர்களை 
அறிந்து வைத்திருக்கிறார்‌. கர்த்தருக்கு 
சொந்தமானவர்கள்‌ யார்‌ என்பது நமக்கு 
தெரியாமல்‌ போகலாம்‌. ஆனாலும்‌ கர்த்தருக்கு 
மறைவான இரகசியம்‌ என்று எதுவுமில்லை. 
அவர்‌ சர்வத்தையும்‌ அறிந்தவர்‌. கர்த்தர்‌ 
சர்வஞானமுள்ளவர்‌. 


இந்தப்‌ பிரபஞ்சத்திலுள்ள எல்லோருமே 
துன்மார்க்கராயும்‌ 'மோசமானவர்களாயும்‌ 


இருப்பதாக உலகத்தார்‌ சொல்லுகிறார்கள்‌. 
ஆனாலும்‌ நாம்‌ நினைப்பதைவிடவும்‌, நாம்‌ 
எதிர்பார்ப்பதைவிடவும்‌ இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ 
நல்லவர்களும்‌, ஞானிகளும்‌, 
பரிசுத்தவான்களும்‌ ஏராளமானோர்‌ 
இருக்கிறார்கள்‌. 


நாம்‌ பரலோகத்திற்குப்‌ 
போகும்போதுதான்‌ இந்த சத்தியம்‌ நமக்கு 
தெளிவாகத்‌ தெரியும்‌. இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ 
நமக்கு தெரிந்த அநேகர்‌ பரலோகத்தில்‌ 
பிரவேசிக்கமாட்டார்கள்‌ என்று நாம்‌ 
நினைப்போம்‌. ஆனாலும்‌ கர்த்தருடைய 
பெரிதான கிருபையினால்‌ அவர்களும்‌ 
பரலோகத்திற்குள்ளே பிரவேசித்திருப்பார்கள்‌. 
ம்‌ ர்‌ ஜனங்களெல்லாம்‌ 
இளைப்பாறுதலில்‌ 
அவர்களைப்‌ 
பார்க்கும்போது நமக்கு ஆச்சரியமாயிருக்கும்‌. 
கர்த்தருடைய அன்பு பெரியது. நம்மால்‌ 
த்‌ ர்‌ பூரணமாக 
தியானிக்க முடியாது. நாம்‌ தியானிப்பதற்கும்‌, 
நாம்‌ நினைப்பதற்கும்‌, நாம்‌ கற்பனை 
பண்ணுவதற்கும்‌ மேலாக, கர்த்தருடைய 
அன்பு மிகவும்‌ பெரிதாயிருக்கிறது. 


எலியாவும்‌ எலிசாவும்‌ 
1இராஜா 19:19-21 


1இராஜா 19:19. அப்படியே அவன்‌ 
அவ்விடம்‌ விட்டுப்‌ புறப்பட்டுப்போய்‌, 
பன்னிரண்டு ஏர்‌ பூட்டி உழுத 
சாப்பாத்தின்‌ குமாரனாகிய எலிசாவைக்‌ 
கண்டான்‌; அவன்‌ பன்னிரண்டாம்‌ 
ஏரை ஓட்டிக்கொண்டிருந்தான்‌; எலியா 
அவன்‌ இருக்கும்‌ இடமட்டும்‌ போய்‌, 
அவன்மேல்‌ தன்‌ கால்வையைப்‌ 
போட்டான்‌. 





f= FTE 
TT 


1இராஜா 19:20. அப்பெ 

கடலை அட்டு க்கள்‌ 

ஓடி: நான்‌ என்‌ வன்‌ என்‌ 
தாயையும்‌ முத்தஞ்செய்ய 
உத்தரவுகொடும்‌, அதற்குப்பின்‌ 
உம்மைப்‌ பின்தொடர்வேன்‌ என்றான்‌. 
அதற்கு அவன்‌: போய்த்‌ திரும்பிவர; 
நான்‌ உனக்குச்‌ செய்ததை நினைத்துக்‌: 
கொள்‌ என்றான்‌. 


1இராஜா 19:21. அப்பொழுது அவன்‌: 
இவனை விட்டுப்போய்‌, ஓர்‌ 
ஏர்மாடுகளைப்‌ பிடித்து அடித்து, 
ஏரின்மரமுட்டுகளால்‌ அவைகளின்‌ 
இறைச்சியைச்‌. சமைத்து 
ஜனங்களுக்குக்‌ கொடுத்தான்‌; அவர்கள்‌ 
சாப்பிட்ட பிற்பாடு, அவன்‌ எ 
எலியாவுக்குப்‌ பின்சென்று அவனுக்கு. 
ஊழியஞ்செய்தான்‌. 


கர்த்தர்‌ எலியாவிடம்‌ “எலிசாவை 
தீர்க்கதரிசியாக அபிஷேகம்பண்ணு' என்று 
மூன்றாவது காரியமாகச்‌ சொல்லுகிறார்‌ 
ஆனால்‌ எலியாவோ எலிசாவை. 
முதலாவதாக சந்திக்கிறார்‌ 


எலியா அவ்விடம்‌ 
புறப்பட்டுப்போய்‌, பன்னிரண்டு ஏர்‌ 
உழுத. சாப்பாத்தின்‌ 
எலிசாவைக்‌ காண்கிறார்‌ 
பன்னிரண்டாம்‌ ஏரை 
ஒட்டிக்கொண்டிருக்கிறார்‌; எலியா அவர்‌ 
இருக்கும்‌ இடமட்டும்‌ போய்‌, அவர்மேல்‌ தன்‌ 
சால்வையைப்‌ போடுகிறார்‌ (1இராஜா 19:19). 


விட்டுப்‌ 
பட்டி 
குமாரனாகிய 
எலிசா 


எலியா 
ஸ்தானத்திலே. 
அபிஷேகப்பண்ண வேண்டும்‌. 
ஊழியத்தை 
டய 
எலியாவுக்கு மிகவும்‌ பத்மா 
எலியா தன்னை சந்திக்க 
வருவார்‌ என்று எலிசா எதிர்பார்க்கவில்லை. 
எலியா வரும்போது, எலிசா தன்னுடைய 
வேலை செய்துகொண்டிருக்கிறார்‌. 


எலிசாவை 


ஒட்டிக்கொண்டிருக்கிறார்‌. 
விவசாய வேலை செய்கிறார்‌. 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எலிசா பெருநிலத்திற்கு சொந்தக்காரர்‌ 
அவருக்கு ஏராளமான மாடுகளும்‌, 
எருதுகளும்‌, வேலைக்காரரும்‌ இருக்கிறார்கள்‌. 
எலிசா ஒரு எஜமானாயிருந்தாலும்‌ அவர்‌ 
வேலை செய்யாமல்‌ சும்மாமிருக்கவில்லை. 
அவர்‌ பன்னிரண்டு ஏர்‌ பூட்டி உழுகிற 
எஜமானாயிருந்தாலும்‌, அவரும்‌ 
பன்னிரண்டாம்‌ ஏரை 
ஒட்டிக்கொண்டிருக்கிறார. 

நாம்‌ இந்த உலகத்தில்‌ கண்ணியமான 
வேலை செய்வதினால்‌, கர்த்தருக்கு 
ஊழியம்‌ செய்யக்கூடாது என்று 
ஒதுங்கிப்போய்விடக்கூடாது. எல்லோரும்‌. 
கர்த்தருக்கு ஊழியம்‌ செய்யவேண்டும்‌. 
கர்த்தருடைய ஊழிய அழைப்புக்கு 
எல்லோரும்‌ கீழ்ப்படியவேண்டும்‌. 

எலிசா ன்னுடைய ்‌ 
ண்‌ பு அ 
ஜனத்தாரை போஷிப்பதற்காக, தன்னுடைய 
நிலத்திலே தானியத்தை விதைக்கிறார்‌. 
விவசாயம்‌ ஜனங்களுக்கு பிரயோஜனமுள்ள 
வேலை. எலிசா தன்னுடைய நிலத்திலே. 
தானியத்தை விதைத்தாலும்‌, கர்த்தருடைய 
வசனத்தை இஸ்ரவேல்‌ ஜனத்தாருடைய 
இருதயத்திலே. விதைப்பதற்கு, கர்த்தர்‌ 
எலிசாவைத்‌ தெரிந்தெடுத்திருக்கிறார்‌ 


புதிய ஏற்பாட்டுக்காலத்தில்‌ 
நம்முடைய கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து, 
மீன்களைப்‌ பிடித்துக்கொண்டிருந்தவர்களை, 
மனுஷரைப்‌ பிடிக்கிறவர்களாக 
தெரிந்துகொண்டார்‌. 


கர்த்தருடைய ஊழிய அழைப்பு மிகவும்‌ 
விசேஷமானது. வல்லமையுள்ள 
அழைப்பு. கர்த்தருக்கு ஊழியம்‌ செய்வது 
மிகப்பெரிய பாக்கியம்‌. எலியா எலிசா 
இருக்கும்‌ இடமட்டும்போய்‌ அவர்மேல்‌ தன்‌ 
சால்வையைப்‌ போடுகிறார்‌. தன்னுடைய 
சிநேகத்திற்கு அடையாளமாக எலியா 
அவர்மீது சால்லையைப்போடுகிறார்‌. எலியா 
எலிசாவை தன்னுடைய பராமரிப்புக்கு கீழ்‌ 
ஏற்றுக்கொள்வதற்கு அடையாளமாக 
அவர்மீது சால்வையைப்போடுகிறார்‌. 





i THE 
TT 


பகிர்ந்துகொடுக்கிறார்‌. 

மோசே தன்னுடைய மேன்மையில்‌ 
ஒரு பது யோசுவாவக்கு 
பகிர்ந்துகொடுத்தார்‌. “இஸ்ரவேல்‌ புத்திரராகிய 
சபையார்‌ எல்லாரும்‌ அவனுக்குக்‌ 
கீழ்ப்படியும்படிக்கு, உன்‌ கனத்தில்‌ கொஞ்சம்‌ 
அவனுக்குக்‌ கொடு" (எண்‌ 27:20). 

எலியா பரலோகத்திற்கு 
எடுத்துக்கொள்ளப்பட்டபோது, அவருடைய 


சால்வை கீழே விழுந்தது. அதை எலிசா 
பிடித்துக்கொள்கிறார்‌. 


எலியாவின்‌ மேலிருந்து 
சால்வையை எடுத்துத்‌ 


இக்கரைப்பட்டான்‌. (2இராஜா 2:13,14). 


எலியா... எலிசாவின்மேல்‌ 
சால்வையைப்போடுகிறார்‌. ப்‌ 


வள்‌ 

பின்பற்ற 

கர்த்தருடைய தெய்வீக. கரம்‌ எலிசாவின்‌ 
இருதயத்தைத்‌ தொடுகிறது. 


எலியா  எலிசாவின்மேல்‌ 


செய்ய தன்னை அற்பணிக்கிறார்‌. 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எலிசா எலியாவிடம்‌, “நான்‌ என்‌ 
தகப்பனையும்‌ என்‌ தாயையும்‌ முத்தஞ்செய்ய 
உத்தரவுகொடும்‌, அதற்குப்பின்‌ உம்மைப்‌ 
பின்தொடர்வேன்‌" என்று சொல்லுகிறார்‌. 
ற்‌ எலிசாவிடம்‌, “போய்த்‌ 
நான்‌ உனக்குச்‌ செய்ததை 
நினைத்துக்‌ கொள்‌" (1இராஜா 19:20) என்று 
சொல்லுகிறார்‌. 


னோடுகூட ஊழியத்திற்கு வருமா, 
ண னவை பபபல 
கர்த்தருடைய 
செய்யவேண்டுமென்றால்‌, 
தன்னைப்பற்றி தீர்சானம்பண்ணவேண்டும்‌. 
எலிசா அமர்ந்திருந்து, 
செலவைக்‌ கணக்குப்‌ 

பார்க்கவேண்டும்‌. அதன்‌ பின்புதான்‌ அவர்‌ 
கர்த்தருடைய த்தை செய்வதற்கு 
எலியாவின்‌ பிறகே போகவேண்டும்‌. 

கர்த்தருடைய ஊழியக்காரர்கள்‌ 
மனப்பூர்வமாய்‌ ஊழியம்‌ செய்யவேண்டும்‌. 
யாரும்‌ கட்பாயம்பண்ணி செய்யப்படுகிற 
ஊழியம்‌ ஆசீர்வாதமாமிருக்காது. கர்த்தர்‌ 
நமக்கு சுயாதீன சித்தத்தைக்‌ 
கொடுத்திருக்கிறார்‌. கர்த்தர்‌ நமக்கு செய்த 
நன்மைகளை நினைவுகூர்ந்து, 
நாம்‌ கர்த்தருடைய ஊழியத்திலே 
பங்குபெறவேண்டும்‌. 

எலிசா எலியாவைப்‌ 
பின்பற்றிப்போவதற்கு முன்பாக, தன்னுடைய 
ஜனங்களுக்கு ஒரு விருந்து கொடுக்கிறார்‌. 
எலிசா. எலியாவை. விட்டுப்போய்‌, ஓர்‌ 
ஏர்மாடுகளைப்‌ பிடித்து அடித்து, ஏரின்‌ 
மரமுட்டுகளால்‌ அவைகளின்‌ இறைச்சியைச்‌ 
சமைத்து ஜனங்களுக்குக்‌ கொடுக்கிறார்‌; 
அவர்கள்‌ சாப்பிட்ட பிற்பாடு, எலிசா எழுந்து, 
எலியாவுக்குப்‌ பின்சென்று அவருக்கு 
ஊழியஞ்செய்கிறார்‌ (1இராஜா 19:21) 


எலிசா 
அவரிடத்தில்‌ 
திரளான 


ஐசுவரியவானாயிருந்தாலும்‌. 
உலக சிநேகம்‌ இல்லை. 

சம்பத்துக்களையும்‌ 
ஐசுவரியங்களையும்‌ வைத்திருக்கிறவர்கள்‌, 
அவைகளை வெறுத்து ஒதுக்கிவிட்டு, 
கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய சீக்கிரத்தில்‌ 
முன்வாமாட்டார்கள்‌. ஆனால்‌ எலிசாவோ 
எல்லாவற்றையும்‌ விட்டுவிட்டு, எலியாவைப்‌ 
பின்பற்றிப்போக: ஆயத்தமாயிருக்கிறார்‌. 
எலியா எலிசாவை கட்டாயம்பண்ண வில்லை. 
ஆனாலும்‌ எலிசா எலியாவுக்கு ஊழியம்‌ 
செய்ய ஆயத்தமாகிறார்‌. 





i 1 இராஜாக்கள்‌ - விரிவுரை i 
ரியா I KINGS - COMMENTARY PUBLISHERS 


எலிசா எலியாவக்கு செய்த 
ஊழியத்தைப்பற்றி, “எலியாவின்‌ கைகளுக்குத்‌. 
தண்ணீர்‌ வார்த்த சாப்பாத்தின்‌ குமாரனாகிய 
எலிசா இங்கே இருக்கிறான்‌" (2இராஜா 341) 
என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எலிசா 
ஊழியம்‌ கொள்ளவில்லை. அவர்‌ ஊழியம்‌ 
செய்கிறார்‌. மற்றவர்களுக்கு 
போதிக்கிறவர்கள்‌, ஈவது 
கற்றுக்கொள்ள ஆயத்தமாயிருக்கவேண்டும்‌. 
மற்றவர்களை உயர்ந்த ஸ்தானத்திலிருந்து 
ஆளுகை. செய்ய விரும்புகிறவர்கள்‌, 
தங்களுக்கு தாழ்மையான ஸ்தானத்தை 
தெரிந்துகொண்டு, அநேகருக்கு பணிவிடை 
செய்யவேண்டும்‌. 





i= FTN 
TT 


சீரியாவின்‌ 
பெனாதாத்திற்கும்‌, 
ராஜாவாகிய ஆகாபுக்கும்‌ 
நடைபெற்ற  யுத்தங்களைப்பற்றி: 
அதிகாரத்தில்‌ எழுதப்பட்ரருக்கிறது. 
இல்விரண்டு யுத்தங்களிலும்‌ ஆகாப்‌ ஜெயம்‌ 
பெறுகிறான்‌. 


இந்த அதிகாரத்தில்‌ எழுதப்பட்டிருக்கும்‌ 
சரித்திர சம்பவத்தில்‌, எலியாவைப்பற்றியோ, 
எலிசாவைப்பற்றியோ ஒன்றும்‌ 
சொல்லப்படவில்லை. யேசபேலின்‌ ஆணவம்‌ 
ஒரளவு அடங்கியிருக்கிறது. கர்த்தருடைய 
தீர்க்கதரிசிகளுக்கு விரோதமாக எழும்பின 
உபத்திரவங்கள்‌ குறைந்திருக்கிறது. எலியாவும்‌ 
பிரச்சனைகளும்‌, அச்சுறுத்துதல்களும்‌ 
இல்லாமல்‌ அமைதியாயிருக்கிறார்‌. 


காமின்‌ அரண்மனையிலே 
வார்த்தையைச்‌ 
எலியாவிடம்‌, 


அவர்களை நேடி கண்டுபிடித்து அவர்களோடு 
ஐம்கியமாயிருக்கிறார்‌. அவர்களுக்காக 
தீர்க்கநரிசிகளின்‌ பாடசாலைகளை எலியா 
ஆரம்பிக்கிறார்‌. அவர்‌ கர்த்தருடைய 
பிள்ளைகளுக்கு வேதப்பிரமாணத்தைப்‌ 
போதிக்கிறார்‌ 
“இஸ்ரவேல்‌ தேசம்‌ முழுவதிலும்‌: 
தீர்க்கதரிசிகளின்‌ பாடசாலைகள்‌ 
ஆங்காங்கே ஸ்தாபிக்கப்படுகிறது. இந்தப்‌ 
பாடசாலைகள்‌ கர்த்தருடைய சத்தியங்களை 
கற்றுத்தரும்‌ காலாசாலைகளாயிருக்கிறது. 
இஸ்ரவேல்‌ தேசத்தின்‌ 
இரட்சிக்கப்படவில்லை. 
அரண்மனையிலுள்ளவர்கள்‌. 


ராஜா 


தீர்க்கதரிசிகளின்‌ பாடசாலைகளும்‌, 
முகாம்களும்‌ தேவைப்படுகிறது. 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எலியா இஸ்ரவேல்‌: 
கர்த்தருடைய ஊழியத்தை 
செய்துகொண்டிருக்கிறார்‌ 

யில்‌ 


தேசத்திலே 


உற்சாகமாய்ச்‌ 


நடைபெறுகிறது. கர்த்தருடைய கிருபையினால்‌ 
இந்த யுத்தத்தில்‌ இஸ்ரவேல்‌ தேசம்‌ ஜெயம்‌ 

பெறுகிறது. 
கர்த்தர்‌ 
சீரியாவின்மேல்‌ 
அபிஷேகம்பண்ணுமாறும்‌, 
இஸ்ரவேலின்மேல்‌ ராஜாவாக 
அபிஷேகம்பண்ணுமாறும்‌ சொன்னார்‌. 
இப்போது சீரிய தேசத்திற்கு பெனாதாத்‌ 
ராஜாவாகவும்‌, இஸ்ரவேல்‌ தேசத்திற்கு 
ஆகாப்‌... ராஜாவாகவும்‌ இருக்கிறார்கள்‌ 
கர்த்தருடைய சித்தத்தின்‌ பிரகாரமாக, 
இவர்களுக்கு பதிலாக, புதிய ராஜாக்களை 
சாதகமான 


எலியாவிடம்‌ ஆசகேலை. 
ராஜாவாக 


யெகூவை 


சீரியாவுக்கு விரோதமாக நடைபெற்ற 
யுத்தத்தில்‌, இஸ்ரவேல்‌ தேசத்திற்கு ஜெயம்‌ 
கிடைத்திருக்கிறது. தங்களுக்கு தோல்வி 
உண்டானதை சீரியர்கள்‌ எதிர்பார்க்கவில்லை. 
அதுபோலவே தங்களுக்கு ஜெயமுண்டானதை 
இஸ்ரவேலர்களும்‌ எதிர்பார்க்கவில்லை. 
கர்த்தர்‌ தம்முடைய கிருபையினால்‌. 
இஸ்ரவேலருக்கு நன்மை செய்திருக்கிறார்‌. 
காண்பித்த 


தங்களுக்கு ற 

'கிருபைகளையும்‌ 

இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 

தங்களுடைய பாவங்களுக்கு 

மனந்திரும்பவேண்டும்‌. பாகால்களை 

ஆராதிப்பதை விட்டுவிட்டு, கர்த்தரிடத்தில்‌ 

ல்‌ இஸ்ரவேல்‌ 

கர்த்தரைவிட்டு 

, பாகால்களைப்பற்றிக்கொண்டு, 
நிர்விசாரமாய்‌ ஜீவிக்கிறார்கள்‌. 


சீரியாவின்‌ 
இஸ்ரவேலின்‌ 
தன்னுடைய 
சொல்லியனுப்புகிறான்‌. 
கோரிக்கைகளை ஆகாப்‌ 
ஏற்றுக்கொள்கிறான்‌. அதன்‌ பின்பு ஆகாப்‌ 
பெனாதாத்தின்‌ கோரிக்கைகளை ஏற்க. 
மறுத்துவிடுகிறான்‌. இதனால்‌ சிரியாவின்‌ 
ராஜாவாகிய பெனாதாத்‌, இஸ்ரவேலின்மேல்‌ 
யுத்தம்பண்ண ஆயத்தமாகிறான்‌ 
இராஜா 20-11). 


ராஜாவாகிய பெனாதாத்‌, 
ராஜாவாகிய  ஆகாபுக்கு 
கோரிக்கைகளை 
பெனாதாத்தின்‌ 
முதலில்‌ 





i THE 
TT 


கர்த்தருடைய தீர்க்கதரிசி 
இஸ்ரவேலின்‌ ராஜாவாகிய ஆகாபினிடத்தில்‌ 
வந்‌ 

வார்த்தைகளையும்‌, 

வார்த்தைகளையும்‌ சொல்லுகிறார்‌. 
யுத்தத்திலே. 
சீரியர்மீது 
இராஜா 20:12-21) 


சீரியாவின்‌ ராஜாவாகிய பெனாதாத்‌ 
மறுபடியும்‌ இரண்டாம்‌ முறையாக, இஸ்ரவேல்‌ 
தேசத்திற்கு விரோதமாக 
யுத்தம்பண்ணப்போகிறான்‌. யுத்தத்திலும்‌ 
பெனாதாத்திற்கு தோல்வி உண்டாயிற்று 
இராஜா 20:22-30). 


ஜெயமுண்டாயிற்று. 


ஆகாபுக்கும்‌ பெனாதாத்திற்கும்‌ 
இடையே சமாதான உடன்படிக்கை 
உண்டாயிற்று (1இராஜா 20:31-34). ஆகாப்‌ 
பெனாதாத்தை கொன்றுபோடாமல்‌ 
உயிரோடு 
நீர்்கதரிரிகளின்‌ 
ஆகாபுக்கு ர்‌ 
உண்டாலிதறு. .. பெனாநாத்‌ 
நியமிக்கப்பட்டவன்‌. 


தப்ப 


தபலிட்டுவிடுகிறான்‌. 
கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு 
வருகிறது (1இராஜா 20:35-43) 


ஆகாபின்மீது, 


பெனாதாத்தின்‌ கோரிக்கை 
1இராஜா 20:1-11 


1இராஜா 20:1. சீரியாவின்‌ ராஜாவாகிய 
பெனாதாத்‌ தன்சேனையையெல்லாம்‌ 
கூட்டிக்கொண்டுபோய்‌, சமாரியாவை 
முற்றிக்கைபோட்டு அதின்மேல்‌ 
யுத்தம்பண்ணினான்‌; அவணோடேகூட 
முப்பத்திரண்டு ராஜாக்கள்‌. 
இருத்ததுமல்லாமல்‌, குதிரைகளும்‌ 
இரதங்களும்‌ இருந்தது. 


1இராஜா 20:2. அவன்‌ நகரத்திற்குள்‌. 
இஸ்ரவேலின்‌ ராஜாவாகிய 
ஆகாபிடத்தில்‌ ஸ்தானாபதிகளை 
அனுப்பி: 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


1இராஜா 20:3. உன்னுடைய 
வென்னியும்‌ உன்னுடைய பொன்னும்‌. 
என்னுடையது; உன்னுடைய 
ஸ்திரீகளும்‌ உன்னுடைய குமாரருக்குன்‌. 
சுமர்த்தராயிருக்கிறவர்களும்‌. 
என்னுடையவர்கன்‌ என்று பெனாதாத்‌ 
சொல்லுகிறான்‌ என்று அவனுக்குச்‌. 
சொல்லச்சொன்னான்‌.. 


1இராஜா 20:4. இஸ்ரவேலின்‌ ராஜா 
அதற்குப்‌ பிரதியுத்தரமாக: ராஜாவாகிய 
என்‌ ஆண்டவனே, உம்முடைய 
வார்த்தையின்‌ படியே, நானும்‌ எனக்கு 
உண்டான யாவும்‌ 
உம்முடையவைகள்தான்‌. என்று 
சொல்லியனுப்பினான்‌.. 


1இராஜா 20:5. அந்த ஸ்தானாபதிகன்‌' 
திரும்பவும்‌ வந்து: பெனாதாத்‌ 
சொல்லுகிறது என்னவென்றால்‌, உன்‌ 
வென்னியையும்‌, உன்‌ பொன்னையும்‌, 
உன்‌ ஸ்திரீகனையும்‌, உன்‌ 
குமாரர்களையும்‌ எனக்குக்‌. 
கொடுக்கவேண்டும்‌ என்று உமக்குச்‌. 
சொல்லியனுப்பினேனே. 


இராஜா 20:6. ஆனாலும்‌ நானை 
இந்நேரத்தில்‌ என்‌ ஊழியக்காரரை 
உன்னிடத்தில்‌ அனுப்புவேன்‌; அவர்கள்‌ 
என்‌ வீட்டையும்‌ உன்‌ ஊழியக்காரரின்‌ 
வீடுகளையும்‌. சோதித்து, உன்‌ 
கண்ணுக்குப்‌ பிரியமானவைகள்‌ 
எல்லாவற்றையும்‌ தங்கன்‌ கைகளில்‌ 
எடுத்துக்கொண்டுபோவார்கள்‌ என்றார்‌ 
என்னு சொன்னார்கள்‌. 


1இராஜா 20:7. 

இஸ்ரவேலின்‌ ராஜா, 
மூப்பரையெல்லாம்‌ அழைப்பித்து: 
இவன்‌  பொல்லாப்புத்‌ தேடுகிற 
விதத்தைக்‌ கவனித்தூப்பாருங்கள்‌; என்‌: 
ஸ்திரீகளையும்‌, என்‌ குமாரர்களையும்‌, 
என்‌: வெண்னியையும்‌, என்‌ 
பொன்னையும்‌ கேட்க. இவன்‌ 
என்னிடத்தில்‌ ஆன்‌ அனுப்பினயோது, 
நான்‌ கொடுக்கமாட்டேன்‌ என்று 
'இவனுக்கு மறுக்கவில்லையே என்றான்‌. 


அப்பொழுது 
தேசத்‌, 





i THE 
TT 


இராஜா 20:8. அப்பொழுது ௪௧௨. 
மூப்பரும்‌ சகல ஜனங்களும்‌ அவனைப்‌: 
பார்த்து: நீர்‌ க்குச்‌ 
செவிகொடுக்கவும்‌, 

சம்மதிக்கவும்‌ வேண்டாம்‌ என்றார்கள்‌. 


1இராஜா 20:9, அதினால்‌ அவன்‌ 
பெனாதாத்தின்‌ ஸ்தானாபதிகனை 
நோக்கி: நீங்கள்‌ ராஜாவாகிய எண்‌: 
ஆண்டவனுக்குச்‌ சொல்ல வேண்டியது 
என்னவென்றால்‌, நீர்‌ முதல்‌ விசை. 
உமது அடியானுக்குச்‌ சொல்லி. 
யனுப்பின யாவும்‌ செய்வேன்‌; இந்தக்‌. 
காரியத்தையோ நான்‌ செய்யக்கூடாது. 
என்று சொல்லுங்கள்‌ எண்தான்‌; 
ஸ்தானாபதிகன்‌ போய்‌, இந்த 
மறுமொழியை அவனுக்குச்‌. 
சொன்னார்கள்‌. 


1இராஜா 20:10. அப்பெ! 
பெனாதாத்‌ அவனிடத்தில்‌ ஆன்‌ 
அனுப்பி: எனக்குப்‌ பின்‌ செல்லுகிற 
ஜனங்கள்‌ எல்லாரும்‌ கைக்கு. 
பிடியாவது வாரிக்கொன்ன 
சுமாபியாவின்‌ 

போதுமான தாயிருந்தால்‌, 

அதற்குச்‌ சரியாகவும்‌ 
அதிகமாகவும்‌ 

செய்யக்கடவர்கள்‌ 
சொல்லச்சொன்னான்‌. 


1இராஜா 20:11. அதற்கு இஸ்ரவேலின்‌ 

பிரதியுத்தரமாக ஆயுதம்‌ 

ஆயுதம்‌ 

போடுகிறவனைப்போலப்‌ 

பெருமைபாராட்டலாகாது. என்று. 
அவனுக்குச்‌ சொல்லுங்கள்‌ என்றான்‌. 


சீரியாவின்‌ 
பெனாதாத்‌ 
கூட்டிக்கொண்டுபோய்‌, 
முற்றிக்கைபோட்டு 
யுத்தம்பண்ணுகிறான்‌: 


இரதங்களும்‌ இருக்கிறது (1இராஜா 2041. 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


சமாரியா 
தலைநகரம்‌. பெனாதாத்‌ 
ராஜதானி பட்டணமாகிய  சமாரியாவை 
முற்றிக்கையிடுகிறான்‌. தாவீது ராஜா 
காலத்திலே சீரிய தேசத்தை 
ஒடுக்கி வைத்திருந்தார்‌. 
ல்‌ சிரியர்கள்‌ இஸ்ரவேல்‌ 
தேசத்திற்கு பகுதி கட்டினார்கள்‌. 
இப்போதோ இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
கர்த்தரை விட்டு விலகிப்போயிருக்கிறார்கள்‌. 
ஆகையினால்‌. இதுவரையிலும்‌ 
அடங்கியிருந்த. சீரியர்கள்‌, இப்போது 
இஸ்ரவேலருக்கு விரோதமாக சத்துருக்களாக 
எழும்புகிறார்கள்‌. 
யூதாவின்‌ ராஜாவாகிய சா, 
சிவாவின்‌ ராஜாவாகிய பெனதாத்‌ 
லஞ்சம்‌. கொடுத்து, இஸ்ரவேலுக்கு 
விரோதமாக யுத்தம்பண்ணுமாறு சொன்னான்‌. 


இஸ்ரவேல்‌ தேசத்தின்‌ 


இஸ்ரவேலின்‌ 


கர்த்தருடைய 


“அப்பொழுது ஆசா 
op மீதியான 


ஆலயத்தின்‌ பொக்கிஷங்களில்‌ 
எல்லா வெள்ளியையும்‌ பொன்னையும்‌, 
ராஜாவின்‌ அரமனையின்‌ 
பொக்கிஷங்களையும்‌ எடுத்து, அவைகளைத்‌ 
தன்‌ ஊழியக்காரர்‌ கையிலே தமஸ்குவில்‌ 
வாசமாயிருக்கிற எசியோனின்‌ மகனாகிய 
தப்ரிமோனின்‌ குமாரன்‌ பெனாதாத்‌ என்னும்‌ 
சீரியாவின்‌ ராஜாவுக்குக்‌ கொடுத்தனுப்பி: 
எனக்கும்‌ உமக்கும்‌ என்‌ தகப்பனுக்கும்‌. 
உம்முடைய தகப்பனுக்கும்‌ உடன்படிக்கை 
உண்டே: இதோ, உமக்கு வெகுமதியாய்‌ 
வெள்ளியையும்‌ பொன்னையும்‌ அனுப்புகிறேன்‌; 
இஸ்ரவேலின்‌ ராஜாவாகிய பாஷா 
என்னைவிட்டு விலகிப்போகும்படிக்கு, நீர்‌ 
வந்து அவனோடு செய்த உடன்படிக்கையைத்‌ 
தள்ளிப்போடும்‌ என்று சொல்லச்சொன்னான்‌". 


'பெனாதாத்‌, ராஜாவாகிய ஆசாவுக்குச்‌ 
செவிகொடுத்து, தனக்கு உண்டான 
சேனாபதிகளை இஸ்ரவேலின்‌ 
பட்டணங்களுக்கு விரோதமாக அனுப்பி, 
ஈயோனையும்‌, தாணையும்‌ பெத்மாக்கா 
என்னும்‌ ஆபேலையும்‌ கின்னரோத்‌ 
அனைத்தையும்‌: நப்தலியின்‌' 
முழுத்தேசத்தோடுங்கூட முறிய அடித்தான்‌" 
(இராஜா 15:18-20). 





i= FTE 
ETT 


இப்போது இஸ்ரவேலுக்கு விரோதமாய்‌ 
யத்தம்பண்ண பெனாதாத்திற்கு யாரும்‌ 
லஞ்சம்‌ கொடுக்கவில்லை. ஆனாலும்‌, 
பெனாதாத்‌ சுயமாய்த்‌ தீர்மானம்‌ செய்து, 
தன்னுடைய சேனையை எல்லாம்‌ 
கூட்டிக்கொண்டு, சமாரியாவை. 
முற்றிக்கைப்போட வந்திருக்கிறான்‌. 

அந்நிய தேசத்தாரின்‌ சேனையை. ஒரு 
தேசத்திற்குள்‌. பிரவேசிக்க அனுமதிப்பது 
மிகவும்‌ ஆபத்தானது. இதனால்‌ 
தேசத்தாரின்‌ பின்சந்ததியார்‌ அதிகமாய்ப்‌ 
பாதிக்கப்படுவார்கள்‌. முன்னோர்கள்‌ செய்த 
தப்பிதத்திற்கு, அவர்களுடைய 
பின்னடியார்கள்‌ அதிகமான கிரயம்‌ செலுத்த 
வேண்டியது வரும்‌. 


சீரியாலின்‌ ராஜாவாகிய பெனாதாத்‌ 
பெருமைக்காரன்‌. அவன்‌ இஸ்ரவேலின்‌ 
ராஜாவாகிய ஆகாபினிடத்தில்‌ அதிகமாய்‌ 
எதிர்பார்க்கிறான்‌. பெனாதாத்‌ தன்னுடைய 
ஸ்தானாபதிகளை அனுப்பி, தன்னுடைய 
கோரிக்கைகளையெல்லாம்‌ ஆகாபுக்கு 
சொல்லியனுப்புகிறான்‌. 


பெனாதாத்தின்‌ சேனை 
பட்டணத்தை 
போட்டிருக்கிறார்கள்‌. 
ராஜாவாகிய ஆகாபோ 
நகரத்திற்குள்ளே இருக்கிறான்‌. 


சமாரியா 


குமாரருக்குள்‌ 
சமர்த்தராயிருக்கிறவர்களும்‌ 
ள்‌ என்று பெனாதாத்‌ 
(இராஜா 20:2,3) என்று. 
அவனுக்குச்‌ சொல்லச்சொல்லுகிறான்‌. 


பெனாதாத்‌ சமாரியாவக்கு 
விரோதமாகப்‌ போட்டிருக்கும்‌ முற்றிக்கையை 
விலக்கிக்கொள்ளவேண்டுமென்றால்‌, ஆகாப்‌ 
பெனாதாத்தின்‌ கோரிக்கைகளையெல்லாம்‌ 
ஏற்றுக்கொள்ளவேண்டும்‌. ஆகாப்‌ சீரிய 
தேசத்திற்கு கப்பம்‌ கட்டவேண்டும்‌. 
இஸ்ரவேலின்‌ ராஜாவாகிய ஆகாபுக்கு. 
சொந்தமானது எல்லாம்‌.  சீரியாவின்‌. 
ராஜாவாகிய பெனாதாத்திற்கு சொந்தமாகும்‌. 
சாசனபத்திரங்கள்‌ கைமாறும்‌. 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


ஆகாபின்‌ வெள்ளியும்‌ அவனுடைய 
பொன்னும்‌ பெனாதாத்தினுடையதாயிருக்கும்‌. 
பொருட்கள்‌ மாத்திரமல்லாமல்‌ ஆகாமின்‌. 
ஸ்திரீகளும்‌, அவனுடைய 
குமாரருக்குள்‌ சமர்த்தராயிருக்கிறவர்களும்‌. 
பெனாதாத்தினுடையவர்களாயிருப்பார்கள்‌. 
ஆகாபின்‌ உயிரில்லாத சொத்துக்களும்‌, 
உயிரோடிருக்கிறவர்களும்‌ பெனாதாத்திற்கு 
சொந்தமாவார்கள்‌. 


இஸ்ரவேலின்‌ ராஜாவாகிய ஆகாப்‌ 
சமாரியா பட்டணத்திற்குள்ளே பயத்தோடும்‌. 
நடுக்கத்தோடும்‌. இருக்கிறான்‌. 
பெனதாத்தின்‌ சேனையெல்லாம்‌, 
சமாரியாவுக்கு வெளியே 
முற்றிக்கைப்போட்டிருக்கிறார்கள்‌. 
பெனாதாத்தின்‌ கோரிக்கைகள்‌ 
அநியாயமுமானதாகமிருந்தாலும்‌, 
மறுப்பதற்கோ, நிராகரிப்பதற்கோ 
மனதிலே துணிச்சலோ தைரியமோ இல்லை. 


இஸ்ரவேலின்‌ 
பெனாதாத்திற்கு 
“ராஜாவாகிய 


ராஜாவாகிய ஆகாப்‌ 

பிரதியுத்தரமாக: 
என்‌ ஆண்டவனை, 
உம்முடைய வார்த்தையின்பியே நானும்‌. 
எனக்கு உண்டான யாவும்‌ 
உம்முடையவைகள்நான்‌"  (1இராஜா 20:4) 
என்று சொல்லியனுப்புகிறான்‌. 

பாவத்தின்‌ சம்பளம்‌ 
ஆகாபின்‌ வன்‌ 
சாபங்கள்‌ வருகி! அவன்‌ 
கர்த்தரைவிட்டு விலகிப்போனான்‌. அவன்‌ 
கர்த்தருக்கு விரோதமாக துணிகரமாய்ப்‌ 
பாவம்‌ செய்தான்‌. இப்போது பெனாதாத்‌ 
ஆகாபுக்கு விரோதமாக வந்திருக்கிறான்‌. 
ஆகாப்‌ கர்த்தருக்கு பயந்து ஜீவித்திருந்தால்‌, 
பெனாதாத்தைப்போன்ற சத்துருக்கள்‌ 
ஆகாபுக்கு விரோதமாக வரமாட்டார்கள்‌. 
இப்படிப்பட்ட அநியாயமான 
கோரிக்கைகளையும்‌ அவனுக்கு 
சொல்லமாட்டார்கள்‌. 


மரணம்‌. 
அவனுக்கு 


கர்த்தர்‌ நம்மை ஞுகை 
செய்யவில்லையென்றால்‌, நம்முடைய 
சத்துருக்கள்‌ நம்மை ஆளுகை செய்வார்கள்‌. 
கர்த்தருக்கு விரோதமாகக்‌ 
கலகம்பண்ணுகிறவர்கள்‌, கர்த்தரை தவிர 
எல்லோருக்கும்‌ அடிமைகளாயிருப்பார்கள்‌. 





i= FTN 
TT 


ஆகாபின்‌ மனச்சாட்சி அவனைக்‌ 
குற்றப்படுத்துகிறது. தன்னுடைய பாவத்திற்கு 
'தண்டனையாகவே, பெனாதாத்‌ 
தன்னிடத்தில்‌ இப்படிப்பட்ட கோரிக்கைகளை 
சொல்லுகிறான்‌ என்பதை ஆகாப்‌ 
உணருகிறான்‌. ஆகையினால்‌ ஆகாப்‌ 
பெனாதாத்திற்கு எதிர்த்து நிற்கவுமில்லை. 
அவனுடைய கோ ளுக்கு மறுப்பு 
'சொல்லவுமில்லை. 
கூடமில்லை. 
மிகப்பெரிய 
ஆகாப்‌ 
சீரியாவின்‌ 
பெனாதாத்திடம்‌ 
சரணடைகிறான்‌. மனுஷனைக்‌. 
கோழையாக்கும்‌. குற்றவுணர்வு 
மனுஷனுடைய ஆவியை பலவீனப்படுத்தும்‌. 
பெனாதாத்‌ அனுப்பின ஸ்தானாபதிகள்‌, 


ஆகாபினிடத்தில்‌ அவனுடைய வார்த்தைகளை 
சொன்னார்கள்‌. அவர்கள்‌ 


கர்த்தர்‌ ஆகாபோடு 
ஆகையினால்‌ ஆகாப்‌ 
கோழையாமிருக்கிறான்‌. 
யுத்தம்பண்ணாமலேயே, 
ராஜாவாகிய 

பாவம்‌ 


பெனாதாத்திடம்‌ திரும்பி வந்து. 
அவனுக்கு சொன்ன 
சொல்லுகிறார்கள்‌. 
“உன்னுடையவைகள்‌ 
என்னுடையவைகள்‌' 
'உன்னுடையவர்கள்‌ 


ஆகாப்‌ 
வார்த்தைகளை 


என்றும்‌, 
என்னுடையவர்கள்‌"' 
என்றும்‌ பெனாதாத்‌ தன்னுடைய 
கோரிக்கையை ஆகாபுக்குச்‌ சொன்னான்‌. 
ஆகாபும்‌ பெனாதாத்தின்‌ கோரிக்கையை 
ஏற்றுக்கொண்டு, 

வார்த்தைகயின்படியே நானும்‌ 

உண்டான யாவும்‌ உம்முடையவைகள்தான்‌' 
என்று பிரதியுத்தரம்‌ சொல்லியனுப்புகிறான்‌. 
ஆனால்‌. பெனாதாத்தோ பேராசை 
பிடித்தவனாயிருக்கிறான்‌. ஆகாபின்‌ 
பிரதியுத்தரத்தில்‌ பெனாதாத்திற்கு திருப்தி 
உண்டாகவில்லை. பெனாதாத்‌. 
ஆகாபிடமிருந்து இன்னும்‌ அதிகமாய்‌ 
எதிர்பார்க்கிறான்‌. 


சீரியாவின்‌ ராஜாவாகிய பெனாதாத்‌. 
தன்னுடைய ஸ்தானாபதிகளை திரும்பவும்‌: 
ஆகாபினிடத்திற்கு ப்புகிறான்‌ 
பெனாதாத்‌ 
ஆசைகளையெல்லாம்‌. 
கோரிக்கைகளாக, 
'சொல்லியனுப்புகிறான்‌. 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பெனாதாத்‌ சொல்லுகிறது என்னவென்றால்‌, 
உன்‌ வெள்ளியையும்‌, உன்‌ பொன்னையும்‌, 
உன்‌ ஸ்திரீகளையும்‌, உன்‌ குமாரர்களையும்‌ நீ 
எனக்குக்‌ கொடுக்கவேண்டும்‌ என்று 
உமக்குச்‌ சொல்லியனுப்பினேனே. ஆனாலும்‌ 
நாளை இந்நேரத்தில்‌ என்‌ ஊழியக்காரரை 
உன்னிடத்தில்‌ அனுப்புவேன்‌; அவர்கள்‌ என்‌ 
வீட்டையும்‌ உன்‌ ஊழியக்காரரின்‌ 
வீடுகளையும்‌ சோதித்து, உன்‌ கண்ணுக்குப்‌ 
பிரியமானவைகள்‌ எல்லாவற்றையும்‌ தங்கள்‌ 
கைகளில்‌. எடுத்துக்கொண்டுபோவார்கள்‌ 
என்றார்‌” இராஜா 20:56) என்று 
சொல்லுகிறார்கள்‌. 


இருப்பது மாத்திரமல்ல, 
பிடித்தவனாகவும்‌ 
ஆகாபுக்குரியதெல்லாம்‌ 


கொண்டுபோகவேண்டும்‌ 
பெனாதாத்‌ ஆசைப்படுகிறான்‌. 
பெனாதாத்‌ 

யோசிக்கிறான்‌ 
உண்மையில்லை. அவன்‌ ஒரு வ்கி, 
பெனாதாத்தைப்போலவே காபும்‌ ஒரு 
தேசத்திற்கு ராஜா. ஆகாபின்‌ தலையில்‌ 
கிரீடம்‌ சூட்டப்பட்டிருக்கிறது. ஆனால்‌ 
சீரியாவின்‌ ராஜா, இஸ்ரவேலின்‌ ராஜாவை 
மதிக்கவில்லை. 


மிகவும்‌ 


ஆகாபின்‌ வெள்ளியையும்‌, 
பொன்னையும்‌, ஸ்திரீகளையும்‌ குமாரரையும்‌ 
பெனாதாத்‌ வந்து எடுத்துக்கொள்ளமாட்டான்‌. 
அவன்‌ தன்‌ 
ஆகாபினிடத்தில்‌ 
அவர்கள்‌ ஆகாபின்‌ 
பொன்னையும்‌ வெள்ளியையும்‌, ஸ்திரீகளையும்‌ 
குமாரரையும்‌ தங்கள்‌ கைகளில்‌ 
எடுத்துக்கொண்டு போவார்கள்‌. பெனாதாத்‌ 
ஆகாபை அவமானப்படுத்துகிறான்‌. 
ஆகாபின்‌ கண்ணுக்கு பிரியமானவைகள்‌ 
எல்லாவற்றையும்‌, பெனாதாத்தின்‌ 
ஊழியக்காரர்கள்‌ தங்கள்‌ கைகளில்‌ 
எடுத்துக்கொண்டு போவார்கள்‌. 





i FTE 
TT 


பெனாதாத்தின்‌ கோரிக்கையில்‌ 
நீதியுமில்லை  நியாயமுமில்லை காப்‌ 
தனக்கு முன்பாக  சரணடையவேண்டும்‌. 
என்பதே பெனாதாத்தின்‌ விருப்பம்‌. ஆகாப்‌ 
சரணடையும்போது அவனுடையது எல்லாமே 
பெனாதாத்திற்கு ந்தமாகும்‌ 
பெனாதாத்தின்‌ 
பெனாதாத்தோடுகூட 
ராஜாக்கள்‌ இருக்கிறார்கள்‌. 
சேனையோ மிகவும்‌ சிறியது. 
இஸ்ரவேலுக்கு விரோதமாக 

எளிதாக 


ச னத்திக்கறன்‌ 


பெனாதாத்தின்‌ ஸ்தானாதிபதிகள்‌ 
தன்னிடத்தில்‌ திரும்பவும்‌ வந்து சொன்ன 
வார்த்தைகளைக்‌ கேட்டு ஆகாப்‌ 
மனங்கலங்குகிறான்‌. ஆகான்‌ இருதயத்தில்‌. 
தைரியமில்லை. அவனிடத்தில்‌ தெளிந்த. 
சிந்தனையுமில்லை. ஆகாப்‌ பெனாதாத்திற்கு 
எல்லாவற்றையும்‌ கொடுத்துவிட்டு, 
தன்னுடைய ஜீவனைக்‌ காத்துக்கொள்ள 
ஆயத்தமாயிருக்கிறான்‌. ஆனால்‌ 
பெனாதாத்திடம்‌ இரக்கமில்லை. 
கருணையுமில்லை ஆகாப்‌ 
குழப்பத்திலிருப்பதினால்‌, அவனால்‌ 
தெளிவாக சிந்திக்கவும்‌ முடியவில்லை. 


ஸ்ரவேலின்‌ ராஜாவாகிய ஆகாப்‌ 
தேசத்தின்‌ மூப்பரையெல்லாம்‌ த்து, 
அவர்களோடு கன்‌ ணில்‌ 
ஆகாப்‌ மூப்பர்களை நோக்கி, “பெனாதாத்‌ 
பொல்லாப்புத்‌ தேடுகிற விதத்தைக்‌ 
குவனித்துப்பாருங்கள்‌: என்‌ ஸ்திரீகளையும்‌, 
ன்‌ குமாரர்களையும்‌, என்‌ வெள்ளியையும்‌, 
என்‌ பொன்னையும்‌ கேட்க, இவன்‌ 
என்னிடத்தில்‌ ஆள்‌ அனுப்பினபோது, நான்‌ 
கொடுக்கமாட்டேன்‌ என்று இவனுக்கு 
மறுக்கவில்லையே” (1இராஜா 20:7) என்‌ 
சொல்லுகிறான்‌. 

இஸ்ரவேல்‌ 
மூப்பர்களும்‌ ஆகாபுக்கு 
சொல்லுகிறார்கள்‌. அப்பொழுது 
ப்பரும்‌ ஜனங்களும்‌ ஆகாபைப்‌ 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


ய தேசத்து மூப்பர்கள்‌ 
சொன்ன ஆலோசனைகளை ஆகாப்‌ 
ஏற்றுக்கொள்கிறான்‌. பெனாதாத்‌ தனக்கு 
சொல்லியனுப்பின கோரிக்கைகளை ஆகாப்‌ 
ஏற்றுக்கொள்ளாமல்‌ கண்ணியமாக 
மறுத்துவிடுகிறான்‌. 


ஆகாப்‌ பெனாதாத்தின்‌ 
ஸ்தானாபதிகளை நோக்கி: “நீங்கள்‌ 
ராஜாவாகிய என்‌ ஆண்டவனுக்குச்‌ சொல்ல 
வேண்டியது என்னவென்றால்‌, நீர்‌ முதல்‌ 
விசை உமது அடியானுக்குச்‌ சொல்லி 
யனுப்பின யாவும்‌ செய்வேன்‌; இந்தக்‌ 
காரியத்தையோ நான்‌ செய்யக்கூடாது என்று 
சொல்லுங்கள்‌" (1இராஜா 20:9) என்று 
சொல்லுகிறான்‌; ஸ்தானாபதிகள்‌ போய்‌, இந்த 
மறுமொழியை பெனாதாத்திற்குச்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 


ஆகாபின்‌ 
பெனாதாத்தின்‌ 
அதிகப்படுத்துகிறது. அவன்‌ 
அழித்துப்போடவேண்டுமென்று, 
தீர்மானம்பண்ணுகிறான்‌. 

அப்பொழுது பெனாதாத்‌ 
ஆகாபினிடத்தில்‌ ஆள்‌ அனுப்பி: “எனக்குப்‌ 
பின்‌ செல்லுகிற ஜனங்கள்‌ எல்லாரும்‌ கைக்கு 
ஒரு பிடியாவது வாரிக்கொள்ள சமாரியாவின்‌ 
தூள்‌ போதுமானதாயிருந்தால்‌, தேவர்கள்‌ 
அதற்குச்‌ சரியாகவும்‌ அதற்கு 
அதிகமாகவும்‌ எனக்குச்‌ செய்யக்கடவர்கள்‌" 
இராஜா. 2040) என்று சொல்லச்‌ 
சொல்லுகிறான்‌. 

வார்த்தைகளை 


பெனாதாத்தின்‌ 
ஸ்தானாபதிகள்‌ 


அவனுடைய 
ஆகாபினிடத்தில்‌ சொல்லுகிறார்கள்‌. அதற்கு 
இஸ்ரவேலின்‌ ராஜாவாகிய ஆகாப்‌ 
பிரதியுத்தரமாக: “ஆயுதம்‌ தரித்திருக்கிறவன்‌, 
ஆயுதம்‌ உரிந்து போடுகிறவனைப்போலப்‌ 
பெருமைபாராட்டலாகாது என்று அவனுக்குச்‌ 
சொல்லுங்கள்‌” (1இராஜா 20:11) என்று 
சொல்லுகிறான்‌. 


வார்த்தைகள்‌ 
கோபத்தை 
சமாரியாவை 





i al 
TT 


சீரியாவின்‌ ராஜாவாகிய 
பெனாதாத்தை நேருக்கு நேராக எதிர்க்கும்‌ 
தைரியம்‌ ஆகாபினிடத்தில்‌ இல்லை. 
பெனாதாத்தின்‌ வார்த்தைகளுக்கு எதிர்த்து 
பேசும்‌ துணிச்சலும்‌ ஆகாபுக்கு இல்லை. 
பெனாதாத்தின்‌ கோரிக்கைகள்‌ அநீதியானது 
என்றோ, அநியாயமானது என்றோ 
ஆகாபால்‌ சொல்ல முடியவில்லை. ஆகாப்‌ 
இன்னும்‌ கோழையாகவே இருக்கிறான்‌. 
ஆனாலும்‌ ஆகாப்‌ 

துணிச்சலை 

கடிந்துகொள்கிறான்‌ 

ஜெயிப்பார்கள்‌ என்பதை நிச்சயமாய்ச்‌ 
சொல்லமுடியாது. 


பெனாதாத்‌ ஆயுதம்‌ தரித்திருக்கிறவன்‌. 
இந்த வாக்கியத்திற்கு, “அவன்‌ யுத்தம்‌ 
பண்ணுகிறவன்‌” என்று பொருள்‌. அவன்‌ 
இன்னும்‌ “ஆயுதம்‌ உரிந்துபோடுகிறவனல்ல'. 
யுத்தத்தில்‌ ஜெயிக்கிறவனே, ஆயுதம்‌ 
உரிந்துபோடுகிறவன்‌. பெனாதாத்‌ யுத்தத்தில்‌ 
ஜெயிப்பதற்கு முன்பாகவே, 
ஜெயித்தவனைப்போல பெருமை 
பாராட்டுகிறான்‌ என்று ஆகாப்‌ அவன்மீது 
குற்றம்‌ சொல்லுகிறான்‌. 


சிமியரில்‌ மகாசங்காரம்‌ 
1இராஜா 20:12-21 


1இராஜா 20:12. பெனாதாத்தும்‌, மற்ற 
ராஜாக்களும்‌ கூடாரங்கனிலே 
குடித்துக்கொண்டி ருக்கையில்‌, 
வார்த்தையைக்கேட்டு, 
ஊழியக்காரரை நோக்கி: 
பண்ணுங்கள்‌ என்றான்‌; 
நகரத்தின்மேல்‌ சண்டை 
ஆயத்தம்பண்ணினார்கன்‌. 


1இராஜா 2048. அப்பொழுது ஒரு 
தீர்க்கதரிசி இஸ்ரவேலின்‌ ராஜாவாகிய 
ஆகாபிடத்தில்‌ வந்து: அந்த ஏரானமான 
ஜனக்கூட்டத்தையெல்லாம்‌ கண்டாயா? 
இதோ, நானே கர்த்தர்‌ என்று நீ 
அறியும்படி இன்றைக்கு அதை உன்‌ 
கையில்‌ ஒப்புக்கொடுப்யேன்‌ என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ என்றான்‌. 


1 இராஜாக்கன்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


1இராஜா 20:14.  யாரைக்கொண்டு 
என்று ஆகாப்‌ கேட்டான்‌; அதற்கு 
அவன்‌: மாகாணங்களுடைய 
அதியதிகனின்‌ சேவகரைக்‌ கொண்டு 
என்னு கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ என்றான்‌; 
பின்பு அவன்‌, யுத்தத்தை யார்‌ 
துவக்கவேண்டும்‌ என்று கேட்டதற்கு; 
அவண்‌, தீர்தான்‌ என்றான்‌. 


1இராஜா 20:15. அவன்‌ 
மாகாணங்களுடைய அதிபதிகளின்‌ 
சேவகரை இலக்கம்பார்த்தான்‌, 
அவர்கன்‌ இருநூற்று முப்பத்திரண்டு. 
பேர்‌; அவர்களுக்குப்பின்பு, இஸ்ரவேல்‌ 
புத்திரராகிய சகல ஜனத்தின்‌ 
இலக்கமும்‌ பார்த்து ஏழாயிரம்பேர்‌ 
என்று கண்டான்‌. 


1இராஜா 20-16. 
மத்தியானவேனையிலே 
புறப்பட்டார்கள்‌; பெனாதாத்தும்‌, 
அவனுக்கு உதவியாக. வந்த 
முப்பத்திரண்டு ராஜாக்களாகிய மற்ற 
ராஜாக்களும்‌, கூடாரங்களில்‌ குடித்து 
வெறி கொண்டிருந்தார்கள்‌. 


இராஜா 20:17. மாகாணங்களுடைய 
அதிபதிகளின்‌ சேவகர்‌ முன்‌ தண்டாகப்‌ 
புறப்படுகி றபோது, பெனாதாத்‌ 
அனுப்பின மனுஷர்‌: சமாரியாவிலிருந்து 
மனுஷர்‌ புறப்பட்டு வருகிறார்கள்‌ எண்று 
அவனுக்கு அறிவித்தார்கள்‌. 


1இராஜா 20:18. அப்பொழுது அவன்‌: 
அவர்கள்‌ சுமாதானத்திற்காகப்‌ 
புதப்பட்டுவத்தாலும்‌ அவர்களை: 
உயிரோடே பிடியுங்கள்‌; அவர்கள்‌. 
யுத்தத்திற்காகப்‌ புறப்பட்டுவத்தாதூம்‌ 
அவர்களை உயிரோடே பிடியுங்கள்‌. 
என்றான்‌. 


1இராஜா 20:19. மாகாணங்களுடைய 
அதியதிகவின்‌ சேவகரான அவர்களும்‌, 
அவர்கள்‌ பின்னே வருகிற 
இராணுவமும்‌, நகரத்திலிருந்து, 
வெளியே வத்தபோது, 


அவர்கள்‌: 
வெளியே 





i THE 
TT 


0:20. அவர்கன்‌ அவரவர்‌ 
தங்களுக்கு எதிர்ப்படுகிறவர்களை 
வெட்டினார்கள்‌; சீரியர்‌ 
முறித்தோடி.ப்போனார்கன்‌; இஸ்ரவேலர்‌ 
அவர்களைத்‌ துரத்தினார்கள்‌; 
சீரியாவின்‌ ராஜாவாகிய பெனாதாத்‌, 
குதிரையின்மேல்‌ ஏறிச்‌. சில 
குதிரைவீரரோடுங்கூடத்‌. 

தப்பியோடிப்போனான்‌.. 


3 இராஜா 20:21. இஸ்ரவேலின்‌ ராஜா 
புறப்பட்டு, குதிரைகளையும்‌, 
இரதங்களையும்‌ முறிய அடித்து, 
சீரியரில்‌ மகா சங்காரம்‌ உண்டாக 
வெட்டினான்‌. 


இராஜா 


சமாரியாவை 
முற்றிக்கைப்போட்டிருக்கிற சீரியாவின்‌ 
ராஜாவாகிய பெனாதாத்திற்கும்‌, 
சமாரியாவுக்குள்ளே இருக்கிற இஸ்ரவேலின்‌ 
ராஜாவாகிய ஆகாபுக்கும்‌ உடன்படிக்கை. 
உண்டாகவில்லை. பேச்சு வார்த்தைகள்‌ 
முறிந்துபோகிறது. பெனாதாத்‌ இஸ்ரவேல்மீது 
யுத்தம்பண்ண ஆயத்தம்பண்ணுகிறான்‌. 
பெனாதாத்தின்‌ சேனாபதிகள்‌ 
ஆகாமிடம்‌  பேசிக்கொண்டிருக்கும்போது. 
பெனாதாத்தும்‌ மற்ற 
ராஜாக்களும்‌ கூடாரங்களிலே குடித்துக்‌ 
கொண்டிருக்கிறார்கள்‌. பெனாதாத்தின்‌ 
சேனாபதிகள்‌, அவளிடத்தில்‌ ௨ வந்து. ஆகாப்‌ 
தங்களிடத்தில்‌ சொல்லியனுப்பின 
பிரதியுத்தரத்தை சொல்லுகிறார்கள்‌. 


ஆகாப்‌ சொன்ன வார்த்தைகளைக்‌ 
கேட்டு பெனாதாத்‌ கோபப்படுகிறான்‌. அவன்‌ 
தன்‌ ஊழியக்காரரை 
ஆயத்தம்பண்ணுங்கள்‌" 
கட்டளையிடுகிறான்‌. ன்‌ 
'சமாரியாவுக்கு விரோதமாய்‌ யுத்தம்பண்ண 
ஆயத்தம்பண்ணுங்கள்‌” என்று பொருள்‌. 
பெனாதாத்தின்‌ சேனையிலுள்‌ளவர்கள்‌, 
அவனுடைய கட்டளைப்‌ பிரகாரம்‌, சமாரியா 
நகரத்தின்மேல்‌ சண்டை செய்ய 
ஆயத்தம்பண்ணுகிறார்கள்‌. 

பெனாதாத்‌ கூடாரங்களிலே. 
குடித்துக்கொண்டிருக்கும்போது, மத்தியான. 
வேளையாயிருக்கிறது. தான்‌ பாதுகாப்பாக: 
இருப்பதாகவும்‌, தனக்கு ஒரு ஆபத்தும்‌ 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


வாது என்‌; பெனாதாத்‌ 
நிச்சயத்திருக்கிறான்‌.  ஆகையினால்தான்‌. 
அவன்‌ மத்தியான வேளையிலே, தன்‌ 
கூடாரங்களிலே குடித்துக்கொண்டிருக்கிறான்‌. 
அவனோடுகூட முப்பத்திரண்டு ராஜாக்கள்‌ 
இருக்கிறார்கள்‌. இந்த ராஜாக்களும்‌ 
பெனாதாத்தோடுகூட கூடாரங்களிலே குடித்து 
வெறித்திருக்கிறார்கள்‌. 


வெறித்தும்‌ இருக்கிற 

தங்கள்‌ சுயநினைவை 
இழந்திருப்பார்கள்‌. இவர்களுக்கு ஆபத்து 
வந்தாலும்‌, தாங்கள்‌ பாதுகாப்பாமிருப்பதாக 
நினைப்பார்கள்‌. சோதோமின்‌ ஜனங்கள்‌, 
பெனாதாத்தைப்போலவே குடித்தும்‌ 
வெறித்தும்‌, நிர்விசாரமாய்‌ ஜீலித்தார்கள்‌. 


அறியாதிருந்தார்கள்‌. 
வானத்திலிருந்து அக்கினியும்‌ கந்தகமும்‌ 
வந்து அவர்களை அழித்துப்போட்டது. 


“லோத்தினுடைய நாட்களில்‌ 
நடந்ததுபோலவும்‌ நடக்கும்‌: ஜனங்கள்‌ 
புசித்தார்கள்‌, குடித்தார்கள்‌, கொண்டார்கள்‌, 
விற்றார்கள்‌, நட்டார்கள்‌, கட்டினார்கள்‌. 
லோத்து சோதோமை விட்டுப்‌ புறப்பட்ட 
நாளிலே வானத்திலிருந்து அக்கினியும்‌ 
கந்தகமும்‌ வருவித்து, எல்லாரையும்‌ 
அழித்துப்போட்டது" (லூக்‌ 17:28,29) 


பெனாதாத்‌ மத்தியான வேளையிலே, 
தன்‌ கூடாரங்களிலே மற்ற ராஜாக்களோடு 
குத்தகொன்டிகக்கத. அவனுடைய 

ய காரணமாயிற்று. 
வெ்ணதார்‌ குடித்து வெறித்ததுபோல, 
(தானி 5-ஆவது அதிகாரம்‌) பெனாதாத்தும்‌ 
குடித்து வெறித்திருக்கிறான்‌. 


பெனாதாத்‌ நிதானமில்லாமலிருக்கிறான்‌. 
அவன்‌ தன்னுடைய ஊழியக்காரரை நோக்கி, 
“சமாரியா நகரத்தின்மேல்‌ சண்டை செய்ய 
ஆயத்தம்பண்ணுங்கள்‌" என்று கட்டளை 
கொடுக்கிறான்‌. “சமாரியாவிலுள்ள ஜனங்கள்‌, 
'சமாதானத்திற்காகப்‌ புறப்பட்டுவந்தாலும்‌ 
அவர்களை உயிரோடே பிடியுங்கள்‌; அவர்கள்‌ 
ாகப்‌ புறப்பட்டுவந்தாலும்‌ 
அவர்களை உயிரோடே பிடியுங்கள்‌" 
இராஜா 20:18) என்று பெனாதாத்‌ தன்‌ 
ஊழியக்காரருக்கு கட்டளையிடுகிறான்‌. 





i FTE 
TT 


பெனாதாத்தும்‌ அவனுக்கு உதவியாக 
வந்த முப்பத்திரண்டு ராஜாக்களாகிய மற்ற 
ராஜாக்களும்‌, மத்தியான வேளையிலே 
கடித்து வெறித்திருக்கிறார்கள்‌. 
'பெனாதாத்தின்‌ சிந்தனை தெளிவாகயில்லை. 
அவனுக்குள்‌ குழப்பம்‌ காணப்படுகிறது. 
பெனாதாத்தின்‌ சேனை சமாரியாவை 
முற்றிக்கையிட்டிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
நகரத்திற்குள்‌ பிரவேசித்து. ங்‌ 
இருக்கிறவர்களை 
'கொன்றுபோடலாம்‌. 
'பெனாதாத்திற்கும்‌, அவனுடைய சேனைக்கும்‌ 
சேதமுண்டாகாது. 


பெனாதாத்தோ 
வெறித்திுப்தினால்‌. தெளிவாக சக 
முடியாமலிருக்கிறான்‌. சமாரியா 
நகரத்திலிருந்து புறப்பட்டு வருகிறவர்களை, 
கொன்றுபோடாமல்‌, உயிரோடு பிடிக்குமாறு 
கட்டளையிடுகிறான்‌. அவர்களை உயிரோடு 
பிடிப்பது சிரமம்‌. இஸ்ரவேலரை உயிரோடு 
பிடிக்க முயற்சி பண்ணும்போது. அவர்கள்‌ 
பெனாதாத்தின்‌ ஊழியக்காரரை 
எதிர்ப்பார்கள்‌. அதனால்‌, பெனாதாத்தின்‌ 
சேனைக்கு சேதாரமுண்டாகும்‌. 


பெனாதாத்தின்‌ சேனையிலுள்ளவர்கள்‌ 
சமாரியா நகரத்தின்மேல்‌ சண்டை செய்ய 
ஆயத்தம்பண்ணுகிறார்கள்‌. அப்பொழுது ஒரு 
தீர்க்கதரிசி இஸ்ரவேலின்‌ ராஜாவாகிய 
ஆகாபிடத்தில்‌ வந்து: “அந்த எராளமான 
ஜனக்கூட்டத்தையெல்லாம்‌ கண்டாயா? 
இதோ, நானே கர்த்தர்‌ என்று நீ அதம்‌ 
இன்றைக்கு அதை உன்‌ கையில்‌ 

ஒப்புக்கொடுப்பேன்‌ என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌" இராஜா 203) என்று. 


உபத்திரவப்படுத்தினாலும்‌, 


கர்த்தருடைய வார்த்தை: 
இந்த வார்த்தையும்‌ 
ஆசீர்வாதமாயிருக்கிறது. ர்‌ 
ஜனத்தார்‌ சமாரியா நகரத்திற்குள்ளே, 
முற்றிக்கைப்போடப்பட்டவர்களாக 
இருக்கிறார்கள்‌. அப்போது. 
ஆகாபுக்கு யுத்தத்திலே 
கட்டளையிடுகிறார்‌. 


உண்டாயிற்று. 


கர்த்தர்‌ 
ஜெயத்தைக்‌ 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


துன்மார்க்கமான ராஜா. 
அவன்‌ கர்த்தரைவிட்டு விலகி 
பாகால்களைப்‌ பின்பற்றிப்போகிறான்‌. ஆகாப்‌ 
துன்மார்க்கனாயிருந்தாலும்‌, கர்த்தர்‌ 
தம்முடைய தீர்க்கதரிசியை அவனிடத்திற்கு 
அனுப்பி, அவனுக்கு: ஆசீர்வாதமான 
செய்தியை சொல்லுகிறார்‌. ஆகாபுக்கு 
கர்த்தருடைய ஆசீர்வாதமான செய்தி 
உண்டாவதே மிகப்பெரிய அற்புதம்‌. 


கர்த்தர்‌ நிமித்தமாக 
இஸ்ரவேலுக்கு ஜெயத்தைக்‌ 
கட்டளையிடவில்லை. இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
நிமித்தமாக கர்த்தர்‌ அவர்களுக்கு 
ஜெயத்தைக்‌ கட்டளையிடுகிறார்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய கிருபையையும்‌, இரக்கத்தையும்‌ 
கனம்பண்ணுகிறார்‌. இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
துன்மார்க்கராயிருக்கிறார்கள்‌. கர்த்தர்‌ 
தங்களுக்கு செய்த நன்மைகளை அவர்கள்‌ 
மறந்துவிட்டு, கர்த்தருக்கு 
நன்றிமில்லாதவர்களாயிருக்கிறார்கள்‌. 
கிருபையினால்‌ 
இரக்கம்‌ 
தங்களுடைய 
வாய்ப்பு 
கொடுக்கும்‌ 
அவர்கள்‌ 


ஆகாப்‌ 


ஆகாபின்‌ 


கர்த்தர்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
காண்பிக்கிறார்‌. அவர்கள்‌ 
பாவங்களுக்கு மனந்திரும்ப 
கொடுக்கிறார்‌ கர்த்தர்‌ 
கிருபையான வாய்ப்பை 
பயன்படுத்தவில்லையென்றால்‌, அவர்கள்மீது, 
கர்த்தருடைய கோபம்‌ வரும்‌. இனிமேல்‌ 
அவர்கள்‌ தங்கள்‌ பாவங்களுக்கு மனந்திரும்ப 
வாய்ப்பு கிடைக்காமல்‌ போய்விடும்‌. 


பெனாதாத்‌ ்‌ த்தில்‌ 
ெருகைக்களளால்லக்கிதன்‌. ல்‌ 
பெருமையை அடக்கி அழிப்பதற்காக, 
கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு யுத்தத்திலே 
கட்டளையிடுகிறார்‌. 

சமாரியா 


தமது 


தம்முடைய கிருபையினால்‌, 
தீர்க்கதரிசிகளில்‌ 
ஆகாபினிடத்தில்‌ அனுப்புகிறார்‌ 
கிருபையும்‌ இரக்கழுமுள்ளவர்‌. 


கர்த்தர்‌ 





f= FTE 
TT 


கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஆகாபுக்கு 
கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறான்‌. 
ஆகாப்‌ கர்த்தரிடத்தில்‌ விசாரியாமல்‌, 
இஸ்ரவேலின்‌ சகல மூப்பர்களிடத்திலும்‌ 
விசாரித்தான்‌. அவர்கள்‌ ஆகாபுக்கு, “நீர்‌ 
பெனாதாத்திற்கு செவிகொடுக்கவும்‌, 
சம்மதிக்கவும்‌ வேண்டாம்‌" (இராஜா 2 


சொன்னார்கள்‌. 


ஆகாபுக்கு ஜெயமுண்டாகும்‌ 
என்று சொல்ல முடியவில்லை. 


கர்த்தருடையது. கர்த்தர்‌ 
ஜனத்திற்காக 
கர்த்தர்‌ இந்த. 


யுத்தம்‌ 
பரவலை ன்‌ 
யுத்தம்பண்ணுகிறார்‌ த 
யுத்தத்தின்‌ மூலமாக, இஸ்ரவேல்‌ 
ஜனத்தார்மீது தம்முடைய சித்தத்தை 
நிறைவேற்றுக்‌. இஸ்ரவேல்‌ நனந்தாருக்கு 
இந்த யுத்தத்தில்‌ வெற்றி கிடைக்கும்போது, 
இஸ்ரவேலின்‌ தேவனே கர்த்தர்‌ என்பதை 
ஆகாப்‌ அறிந்துகொள்ளவேண்டும்‌. 


கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஆகாபுக்கு 
கர்த்தருடைய வார்த்தையைச்‌ சொல்லும்போது, 
இதோ, நானை கர்த்தர்‌ என்று நீ அறியும்படி 
இன்றைக்கு அதை உன்‌ யில்‌. 
ஒப்புக்கொடுப்பன்‌ என்று 
சொல்லுகிறார்‌" (இராஜா 20113) 


கர்த்தருடைய வார்த்தைகள்‌ ஆகாபுக்கு 
சந்தோஷமாயும்‌ ஆறுதலாயும்‌ க்கிறது. 
ஆகாப்‌ தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தைகளை 
நம்புகிறான்‌. கர்த்தர்‌ பெனாதாத்தின்‌ 
சேனையை ஆகாபின்‌ கையில்‌ 
ஒப்புக்கொடுப்பதாக சொல்லுகிறார்‌. ஆனால்‌ 
'யாரைக்‌ கொண்டு” கர்த்தர்‌ அதைத்‌ தன்‌ 
கையில்‌ ஒப்புக்கொடுப்பார்‌ என்று ஆகாபுக்கு 
தெரியவில்லை. 

ஆகாப்‌ கர்த்தருடைய தீர்க்கதரிசிமிடம்‌. 
தன்னுடைய மனதிலுள்ள சந்தேகங்களை 
தீர்த்துக்கொள்கிறார்‌. 


பெனாதாத்தின்‌ சேனையை தன்‌ 

ஒப்புக்கொடுப்பர்‌ என்று 

அதற்கு கர்த்தருடைய 

மாகாணங்களுடைய 

அதிபதிகளின்‌ சேவகரைக்‌ கொண்டு என்று 

கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌" இராஜா 20114) 
என்று சொல்லுகிறான்‌. 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


பெனாதாத்தின்‌ சேனை 
நகரத்தின்மேல்‌ சண்டை செய்ய 
வரையிலும்‌. ஆகாப்‌ சும்மாயிருக்கக்கூடாது. 
சீரியரின்‌ சேனை இஸ்ரவேலர்மீது, 
யுத்தம்பண்‌ ணுவதற்கு முன்பாகவே, 
இஸ்ரவேலர்‌ அவர்களுக்கு விரோதமாக 
யுத்தம்பண்ணவேண்டும்‌. சீரியர்மீது 
திடீரென்று பாய்ந்து தாக்குதல்‌ 
நடத்தவேண்டும்‌. சீரியருக்கு அதிர்ச்சியும்‌, 
ஆச்சரியமும்‌, குழப்பமும்‌ 
உண்டுபண்ணவேண்டும்‌. 


சீரியருக்கு 
மாகாணங்களுடைய 
சேவகர்கள்‌ 


கர்த்தர்‌ 


சமாரியா 
வரும்‌ 


விரோதமாக 
அதிபதிகளின்‌ 

யுத்தம்பண்ணவேண்டுமென்று 
சொல்லுகிறார்‌. அவர்களுடைய 


இலக்கம்‌ ன்‌ இருநூற்று 
முப்பத்திரண்டாயிருக்கிறது. சீரியரின்‌ 
திரளான சேனையோடு ஒப்பிட்டுப்‌ 
பார்க்கும்போது, இஸ்ரவேலருடைய 
சேவகரின்‌ எண்ணிக்கை மிகவும்‌ 
குறைவாகயிருக்கிறது. 
மாகாணங்களுடைய அதிபதிகளின்‌ 
சேவகர்கள்‌ யுத்தசன்னத்தர்களல்ல. 
இவர்களுக்கு யுத்தங்களிலே பழக்கமில்லை, 
இவர்கள்‌ நங்கள்‌. அனி திகனுக்கு சேவ 
செய்கிறவர்கள்‌. த்தரோ சீரியரின்‌ 
க அரோதமாக பம மாகாணங்களுடைய 
ன்‌ சேவகர்கள்‌ யுத்தம்பண்ண 
வேண்டுமென்று கட்டளையிடுகிறார்‌ 


ஆகாப்‌ கர்த்தருடைய வார்த்தையை 
விசுவாசிக்கிறான்‌. ஆகாபைச்‌ சுற்றிலும்‌ 
சீரியரின்‌ சேனை 
முற்றிக்கைப்போட்டிருக்கிறார்கள்‌. இந்த 
சூழ்நிலையில்‌ ஆகாபுக்கு கர்த்தருடைய 
வார்த்தைகளை நம்புவதைத்‌ தவிர வேறு 
காப்‌ நம்புகிற 
ஈடு பேசாது. 

ஆகாபை ஆபத்து சூழ்ந்திருக்கிறது. 
ந்த்‌ கர்த்தருடைய வார்த்தையைக்‌ 
மாகாணங்களுடைய 


க்கம்‌ 
பார்க்கிறான்‌. ஆகாப்‌ மாகாணங்களுடைய 
சேவகரை இலக்கம்‌ 

இஸ்ரவேல்‌ புத்திரராகிய 
இலக்கமும்‌ பார்த்து 
காண்கிறான்‌ 


அ 
பார்த்த பின்பு, 





இராஜா 20:15). 


i= FTN 
TT 


இஸ்ரவேல்‌ 
தேசத்தின்‌ மற்ற பகுதிகளில்‌ இருக்கிறார்கள்‌. 


கர்த்தர்‌ எலியாவிடம்‌ பாகாலுக்கு 
தங்கள்‌ முழங்கால்களை முடக்காத. 
ஏழாயிரம்பேர்‌ “இல்ரவேல்‌ தேசத்திலிருப்பதாக 
சொன்னார்‌. “ஆனாலும்‌ பாகாலுக்கு 
முடங்காதிருக்கிற முழங்கால்களையும்‌, 
அவனை முத்தஞ்செய்யாதிருக்கிற 
வாய்களையுமுடைய ஏழாமிரம்பேரை 
இஸ்ரவேலிலே மீதியாக வைத்திருக்கிறேன்‌. 
என்றார்‌” [இராஜா 19:18). 


ஆகாப்‌ இலக்கம்‌ பார்த்த இஸ்ரவேல்‌ 
புத்திரரின்‌ எண்ணிக்கையும்‌,  பாகாலுக்கு. 
தங்கள்‌ முழங்கால்களை முடக்காதிருக்கிற 
இஸ்ரவேலரின்‌ எண்ணிக்கையும்‌ 
ஒன்றாயிருக்கிறது. ஆகாப்‌ இலக்கம்‌ பார்த்த 
ஏழாயிரம்பேரும்‌, பாகால்களுக்கு தங்கள்‌ 
முழங்கால்களை முடக்காதவர்கள்‌ என்று 
சொல்லமுடியாது. ஆனாலும்‌ எண்ணிக்கை 
ஒன்றாயிருக்கிறது. 


காப்‌ 
தீர்க்கதரிசியினிடத்தில்‌, 
துவக்கவேண்டும்‌" (இராஜா 
கேட்கிறான்‌. அதற்கு 
தீர்க்கதரிசி ஆகாபிடம்‌, 
சொல்லுகிறான்‌. சீரியரின்‌ 

தங்கள்மீது யுத்தம்பண்ண வரும்‌ வரையிலும்‌ 
ஆகாப்‌ காத்திருக்கக்கூடாது. ஆகாப்‌ 
யுத்தத்தை துவக்கவேண்டும்‌. 


காப்‌ 


கர்த்தருடைய 
த்‌ யார்‌ 


20:14) என்று 


கர்த்தருடைய வார்த்தைக்கு 
மாகாணங்களுடைய 
இருநூற்று 
த்நியானவேளை யிலே 
வெளியே 
புறப்படுகிறார்கள்‌:: ரர்‌ அவனுக்கு 
முப்பத்திரண்டு 
ராஜாக்களும்‌, 
வெறி 

கொண்டிருக்கிறார்கள்‌ (இராஜா 20:16). 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மாகாணங்களுடைய அதிபதிகளின்‌ 
சேவகர்‌ முன்தண்டாகப்‌ புறப்படுகிறார்கள்‌. 
அப்போது, பெனாதாத்‌ அனுப்பின மனுஷர்‌: 
சமாரியாவிலிருந்து மனுஷர்‌ புறப்பட்டு 
வருகிறார்கள்‌" இராஜா 2017) என்று 
அவனுக்கு அறிவிக்கிறார்கள்‌. 


பெனாதாத்‌ மெத்தப்‌ பெருமைக்காரன்‌. 


ததவ 
நிச்சயித்திருக்கிறான்‌. 
சீரியரின்‌ சேனையை 
என்று நினைத்து 
பெனாதாத்‌ துணிச்சலோடிருக்கிறான்‌. அவன்‌ 
மத்தியான வேளையிலே தன்‌ ராஜாக்களோடு, 
குடித்து வெறித்திருக்கிறான்‌. 

சிந்தனையில்‌ 
அ வார்த்தையில்‌ 
தத்‌ இஸ்ரவேலர்‌ சமாரியாவை விட்டு 
வெளியே எதற்காக புறப்பட்டு வருகிறார்கள்‌ 

என்று பெனாதாத்திற்கு தெரியவில்லை. 


பெனதாத்‌ தன்‌  ஊழியக்காரரிடம்‌, 
“அவர்கள்‌ சமாதானத்திற்காகப்‌ 
புறப்பட்டுவந்தாலும்‌ அவர்களை உயிரோடே 
பிடியுங்கள்‌: அவர்கள்‌ யுத்தத்திற்காகப்‌ 
புறப்பட்டுவந்தாலும்‌ அவர்களை உயிரோடே 
பிடியுங்கள்‌” இராஜா 20:18) என்று 
சொல்லுகிறான்‌. 


ல்லை. ஆனாலும்‌ சீரியருக்கு 
இந்த யுத்தத்திலே. 
இல்ரவேலருக்கு ஜெயழுண்டாயிற்று. கர்த்தர்‌ 
னையை ஆகாபின்‌ கையிலே 

ச த்வொடுக்கன்‌ 


மாகாணங்க, டய ளின்‌. 
கனகவ க்‌ சவ்‌ காபின்‌ 
வருகிற இராணுவமும்‌, சமாரியா 
நகரத்திலிருந்து வெளியே வருகிறார்கள்‌. 
அவர்கள்‌ அவரவர்‌ தங்களுக்கு 
எதிர்ப்படுகிறவர்களை வெட்டுகிறார்கள்‌; 
சீரியர்‌ முறிந்தோடிப்போகிறார்கள்‌ ; 
இஸ்ரவேலர்‌ அவர்களைத்‌ துரத்துகிறார்கள்‌" 
0 இராஜா 20:19,20) 





i FTE 
TT 


சீரியாவின்‌ 
பெனாதாத்‌, 


ராஜாவாகிய 

ஏறிச்‌ 

குதிரைவீரரோடுங்கூடத்‌ 
ம்திய 


குதிரையின்மேல்‌ 


சில 
தப்பியோடிப்போகிறான்‌. 
ராஜாவாகிய ஆகாப்‌ 
குதிரைகளையும்‌, இரதங்களையும்‌: 

அடித்து, சீரியரில்‌ மகா சங்காரம்‌ உண்டாக 
வெட்டுகிறான்‌ (1இராஜா 20:21) 


சமழூமியிலே யுத்தம்‌ 
1இராஜா 20:22-30 


1இராஜா 20:2௨, 
தீர்க்கதரிசி 
ராஜாவினிடத்தில்‌ 
நோக்கி: நீர்‌ போய்‌ 
பலப்படுத்திக்கொண்டு, தீர்‌ 
செய்யத்தக்கது. இன்னதென்று. 
கவனித்துப்பாரும்‌; மறுவருஷத்திலே. 
சீரியாவின்‌ ராஜா உமக்கு விரோதமாக. 
வருவான்‌ என்றான்‌. 


1இராஜா 20:23. சீரியாவின்‌ 
ராஜாவுடைய ஊழியக்காரர்‌ அவனைப்‌ 
பார்த்து: அவர்களுடைய தேவர்கள்‌ 
மலைத்தேவர்கன்‌, அதினால்‌ அவர்கள்‌ 
நம்மை மேற்கொண்டார்கள்‌; நாம்‌. 
அவர்களோடே. சமபூமியிலே 
யுத்தம்பண்ணினால்‌ நல்லது; 
அப்பொ அவர்களை 
மேற்கொள்வது திச்சுயம்‌. 


இராஜா 20:24. 
செய்யவேண்டியது என்னவென்றால்‌, 
இந்த ராஜாக்கள்‌ ஒவ்வொருவரையும்‌ 
தங்கள்‌ ஸ்தலத்திலிருத்து மாற்றி, 
அவர்களுக்குப்‌ பதிலாகச்‌. 
சேனாபதிகளை ஏற்படுத்தி; 


3இராஜா 20:25. நீர்‌ மடியக்கொடுத்த 
சேனைக்குச்‌ சரியாய்ச்‌ சேனையையும்‌, 
அந்தக்‌ குதிரைகளுக்குச்‌ சரியாய்க்‌ 
குதிரைகளையும்‌, இரதங்களுக்குச்‌. 
சரியாய்‌ இரதங்களையும்‌ இலக்கம்‌ 
பார்த்துக்கொள்ளும்‌;. பிற்பாடு 
சமபூமியிலே நாம்‌ அவர்களோடு. 
யுத்தம்பண்ணி, நிச்சயாமாய்‌ அவர்களை 
மேற்கொள்வோம்‌ என்றார்கள்‌; அவன்‌ 
அவர்கள்‌ சொற்கேட்டு அப்படியே 
செய்தான்‌. 


அதற்காக நீர்‌ 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


1இராஜா 20:26. மறுவருஷத்திலே. 
பெனாதாத்‌ சீரியரை இலக்கம்பார்த்து, 
'இஸ்ரவேலோடு. யுத்தம்பண்ண 
ஆப்பெக்குக்கு வத்தான்‌. 
இரவா 20:27. இஸ்ரவேல்‌ புத்திரரும்‌ 
பார்க்கப்பட்டு, 
கன்னை தச்‌ 
சும்பாதித்துக்கொண்டு, 
எதிர்க்கப்புறப்பட்டு, 
எதிரே இரண்டு. 
வென்னாட்டுக்‌ கிடைகணைப்போலப்‌ 
பானயமிறங்கினார்கள்‌; தேசம்‌ 
சீரியரால்‌ திறைத்திருத்தது. 


அவர்களை 


1இராஜா 20:28. அப்பொழுது 
தேவனுடைய மனுஷன்‌ ஒருவன்‌ வத்து, 
இஸ்ரவேலின்‌ ராஜாவைப்‌ பார்த்து: 
கர்த்தர்‌ பன்னத்தாக்குகளின்‌ 
'தேவனாயிராமல்‌, மலைகளின்‌: 
தேவனாயிருக்கிறார்‌ என்று சிரியர்‌ 
சொல்லியிருக்கிறபடியினால்‌, நான்‌ 
இந்த ஏராளமான: 
ஜனக்கூட்டத்தையெல்லாம்‌. உன்‌ 
கையில்‌ ஒப்புக்கொடுத்தேன்‌; அதினால்‌ 
நானே கர்த்தர்‌ என்று நீங்கள்‌ 
அறிவீர்கள்‌. என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌ என்றான்‌. 
1இராஜா 2029, ஏழுநானனவும்‌ 
அவர்கள்‌ முகமுகமாய்ப்‌ 
பானயமிறங்கியிருந்தார்கன்‌; ஏழாம்‌ 
நானில்‌ யுத்தம்‌ கலத்து, இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ ஒரேநானிலே சீரியமில்‌ 
லட்சம்‌ காலாட்களை 
மடங்கடித்தார்கள்‌. 


1இராஜா 20:30. மீதியானவர்கன்‌. 
ஆப்பெக்பட்டணத்திற்குன்‌' 
ஓடிப்போனார்கள்‌; 
மீதியாயிருத்த இருபத்தேழாயிரம்‌ 
பேரின்‌ மேல்‌ அலங்கம்‌ இடிந்து 
விழுந்தது; பெனாதாத்தும்‌ ஓடிப்போய்‌ 
நகரத்திற்குன்‌ புகுத்து, உன்னறையிலே 
ஙதூங்கினான்‌.. 


அங்கே 





f= FTE 
TT 


இஸ்ரவேல்‌ தேசத்தாருக்கும்‌ சீரிய 
தேசத்தாருக்கும்‌ இடையே மேலும்‌ ஒரு 
யுத்தமுண்டாயிற்று தேவனுடைய தெய்வீக 
உதவியினால்‌, ஆகாப்‌ இந்த யுத்தத்திலும்‌ 
சீரியர்மீது வெற்றி பெறுகிறான்‌. இதற்கு 
முந்தின யுத்தத்தில்‌ சீரியருக்கு ஏற்பட்ட 
அழிவைவிட, இந்த இரண்டாவது யுத்தத்தில்‌ 
சீரியருக்கு பேரழிவு உண்டாயிற்று. 


ஆகாப்‌ 
விக்கிரகாராதனைக்காரனாகமிருந்தாலும்‌, 
யுத்தத்திலே ஜெயமுண்டாயிற்று. 
கர்த்தருடைய தீர்க்கதரிரிகளை 
உபத்திரவப்படுத்துகிறவனாயிருந்தாலும்‌, 
சீரியருக்கு விரோதமான யுத்தத்‌ 
ஆகாப்‌ ஜெயம்பெறுகிறான்‌ 


கர்த்தர்‌ சர்வஞானமுள்ளவர்‌. சகலமு 
கர்த்தருடைய சித்தத்தின்படியே ப்ட்‌ 
ர்‌ செய்ய நினைக்கிற காரியம்‌ 
தடைபடாது. இந்தப்‌ 

ல்‌ துன்மார்க்கர்‌ 
செழித்திருக்கிறார்கள்‌. நீதிமான்களோ 
பாடுகளை  அனுபவிக்கிறார்கள்‌. ஆனாலும்‌ 
எல்லாவற்றிற்கும்‌ ஒரு முடிவு உண்டு. 
அது கர்த்தருடைய பரிசுத்தமான முடிவு. 
துன்மார்க்கர்‌ பாடுகளை 
நீதிமான்களோ 

பெற்றுக்கொள்வார்கள்‌ 

இதுவே கர்த்தருடைய மாறாத பிரமாணம்‌. 


சீரியருக்கு விரோதமான முதலாவது 
யுத்தத்தில்‌, ஒரு தீர்க்கதரிசி ஆகாபிடத்தில்‌. 
வந்து, அவனுக்கு கர்த்தருடைய 
வார்த்தையைச்‌ சொன்னான்‌. அதே 
தீர்க்கதரிசி. இப்போது மறுடியும்‌ 
இஸ்ரவேலின்‌ ராஜாவாகிய ஆகாபினிடத்தில்‌ 
வருகிறான்‌. அவன்‌ ஆகாபை நோக்கி, “நீர்‌ 
போய்‌ உம்மைப்‌ பலப்படுத்திக்கொண்டு, நீர்‌ 
செய்யத்தக்கது இன்னதென்று 
கவனித்துப்பாரும்‌; மறுவருஷத்திலே 
சீரியாவின்‌ ராஜா உமக்கு விரோதமாக 
வருவா; இராஜா 20:22) என்று. 
சொல்லுகிறான்‌. 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


சீரியாவின்‌ ராஜாவாகிய பெனாதாத்‌ 
ஆகாபுக்கு விரோதமாக மறுபடியும்‌ 
யுத்தம்பண்ண வருவான்‌. இது ஆகாபுக்கு 
நல்ல செய்தியல்ல. பெனாதாத்‌ முதலாவது 
யுத்தத்தில்‌ தன்‌ மகிமையையும்‌, 
மேன்மையையும்‌ இழந்துபோனான்‌. தான்‌ 
இழந்துபோனதை 
பெற்றுக்கொள்வதற்காகவும்‌, 

ஏற்பட்ட இழப்புகளுக்காக 
பழிவாங்குவதற்காகவும்‌, 

மறுவருஷத்தில்‌ இஸ்ரவேலின்‌ ராஜாவாகிய 
ஆகாபுக்கு விரோதமாக யுத்தம்பண்ண 
வருவான்‌. 


இல்ரவேின்‌ 
அதிபதிகளில்‌ 
எதிர்ப்பட்ட 
இஸ்ரவேல்‌. 
குதிரைகளையும்‌ 
முறிய த்தான்‌. 


மகாசங்காரம்‌ உண்டாக வெட்டினான்‌. 
பெனாதாத்‌ தனக்கு கொடுக்கப்பட்ட 
அடிகளை, ஆகாபுக்கு திரும்பக்‌ கொடுக்க 
வேண்டுமென்று தீர்மானமாயிருக்கிறான்‌. 


யுத்தத்தின்போது 
மாகாணங்களுடைய 
சேவகர்கள்‌, தங்களுக்கு 
சீரியரை வெட்டிப்போட்டார்கள்‌. 
ராஜாவும்‌ சீரியரின்‌ 
இரதங்களையும்‌ 


ஆகாப்‌ சீரியரில்‌ 


பெனாதாத்‌ நம்முடைய சத்துருவாகிய 
வெண்கல இருக்கத்‌: மைய 
சத்துருக்களை நாம்‌ 

அவர்கள்‌ மறுபடியும்‌ 

தாக்குவதற்கு 

ஆயத்தமாயிருப்பார்கள்‌. பிசாசுகளைத்‌ 
துரத்தினாலும்‌ அவை திரும்பவும்‌ வருவதற்கு 
முயற்சி பண்ணும்‌. 
சீரியாவின்‌ ராஜாவாகிய பெனாதாத்‌ 

க மறுபடியும்‌ 
அனத 
என்று 
கர்த்தருடைய வார்த்தையை 
தீர்க்கதரிசி ஆகாபைப்‌ 
போய்‌ உம்மைப்‌ 

நீர்‌ செய்யத்தக்கது 
கவனித்துப்பாரும்‌' என்று 





i FTE 
TT 


கர்த்தருடைய தீர்க்கதரிசி இங்கே 
ஆகாபுக்கு சொல்லுகிற ஆலோசனை, 
நம்முடைய ஆலிக்குரிய ஜீலியத்திற்கு 
உதவியாக நமக்கும்‌ சொல்லப்படுகிறது. 
நாமும்‌ நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில்‌ 
நம்மைப்‌ பலப்படுத்திக்கொண்டு,. 
சத்துருவுக்கு விரோதமாக நாம்‌ 
செய்யத்தக்கது இன்னதென்று கவனித்துப்‌ 
பார்க்கவேண்டும்‌. 

சீரியாவின்‌ 
பெனாதாத்திற்கு 
ஊழியக்காரர்கள்‌ 
சொல்லுகிறார்கள்‌. அவர்கள்‌ பெனாதாத்தை 
நோக்கி, “அவர்களுடைய தேவர்கள்‌ 
மலைத்தேவர்கள்‌, அதினால்‌ அவர்கள்‌ நம்மை 
மேற்கொண்டார்கள்‌; நாம்‌ அவர்களோடே 
சமபூமியிலே யுத்தம்பண்ணினால்‌ நல்லது: 
அப்பொழுது அவர்களை மேற்கொள்வது 
நிச்சயம்‌" (இராஜா 20:23) என்று 
சொல்லுகிறார்கள்‌. 

இஸ்ரவேலருக்கு 
பெனாதாத்‌ இரண்டாம்‌. 
யுத்தம்பண்ணும்போது, அவன்‌ 
செய்யவேண்டும்‌ என்றும்‌ அவனுடைய 
ஊழியக்காரர்கள்‌ அவனுக்கு ஆலோசனை 
சொல்லுகிறார்கள்‌. 


ராஜாவாகிய 


அவனுடைய 
லோசனை 


விரோதமாக 


ஊழியக்காரர்‌ 


சேனா! 
ச்புததிக்கொள்ளும (இராஜா 20:24) 


என்றும்‌, 


நீர்‌ மடியக்கொடுத்த சேனைக்குச்‌ 
சரியாய்ச்‌ சேனையையும்‌, அந்தக்‌ 
குதிரைகளுக்குச்‌ சரியாய்க்‌ குதிரைகளையும்‌, 
இரதங்களுக்குச்‌ சரியாய்‌ இரதங்களையும்‌ 
'இலக்கம்பார்த்துக்கொள்ளும்‌" 
(இராஜா 20:25) என்றும்‌ சொல்லுகிறார்கள்‌. 
“பிற்பாடு 
அவர்களோடு 
அவர்களை 


யிலே நாம்‌ 
யுத்தம்பண்ணி, நிச்சயமாய்‌ 
மேற்கொள்வோம்‌” 
இராஜா 20:25) என்றும்‌ பெனதாத்தின்‌ 
ஊழியக்காரர்‌ அவனுக்கு ஆலோசனை 
சொல்லுகிறார்கள்‌; பெனாதாத்தும்‌ அவர்கள்‌ 
சொற்கேட்டு அப்படியே செய்கிறான்‌. 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


பெனதாத்தின்‌ 
யுத்தக்களத்தை 
சொல்லுகிறார்கள்‌. 
யுத்தம்பண்ணாமல்‌, 
யுத்தம்பண்ணவேண்டுமென்று 
பெனாதாத்திற்கு 
சொல்லுகிறார்கள்‌. 


தேவர்களால்‌ 
என்றும்‌ பெனாதாத்தின்‌ 
ஊழியக்காரர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. 


பெனாதாத்தின்‌ ஊழியக்காரருக்கு 
இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தரைப்பற்றி 
சரியாகத்‌ தெரியவில்லை. இஸ்ரவேலருக்கு 
தேவர்கள்‌ இல்லை. அவர்களுக்கு கர்த்தர்‌ 
ஒருவர்‌ மாத்திரமே  தேவனாயிருக்கிறார்‌. 
அவர்‌ கர்த்தாதி கர்த்தாவாகவும்‌, ராஜாதி 
ராஜாவாகவும்‌ இருக்கிறார்‌. 

இஸ்ரவேலரின்‌ தேவனாகிய கர்த்தர்‌, 
இஸ்ரவேலுக்கும்‌ தேவனாயிருக்கிறார்‌. அவர்‌ 
சர்வலோகத்திற்கும்‌ தேவனாயிருக்கிறார்‌. 
கர்த்தரே சர்வலோகத்தையும்‌, 
சர்லசிருஷ்டிகளையும்‌ சிருஷ்டித்தவர்‌ 
கர்த்தரே மலைத்தேசத்தையும்‌, 
சமபூமியையும்‌ உண்டாக்கினவர்‌. 


பெனாதாத்தின்‌ ஊழியக்காரர்‌ 
இஸ்ரவேலின்‌ தேவனைப்பற்றிச்‌ 
சொல்லும்போது, “அவர்களுடைய தேவர்கள்‌ 
மலைத்நேவர்கள்‌' என்று சொல்லுகிறார்கள்‌. 
அவர்கள்‌ இவ்வாறு சொல்லும்போது, 
"இஸ்ரவேலருடைய தேவர்கள்‌ சமபமிக்கு 
தேவர்களல்ல' என்று பொருள்படுமாறு 
சொல்லுகிறார்கள்‌. 

கர்த்தர்‌ 
தேவனாயிராமல்‌, 
தேவனாயிருக்கிறார்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 
தேவனாகிய கர்த்தரோ, 
பள்ளத்தாக்குகளுக்கும்‌ தேவனாயிருக்கிறார்‌. 
மலைகளுக்கும்‌ தேவனாயிருக்கிறார்‌. 


பள்ளத்தாக்குகளின்‌ 
மலைகளின்‌ 
சீரியர்‌ 
இஸ்ரவேலின்‌ 


என்று 





i al 
TT 


சீரியர்கள்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரோடே 
சமபூமிமிலே யுத்தம்பண்ணவேண்டுபென்றும்‌, 
அப்பொழுது சீரியர்களால்‌ இஸ்ரவேலரை 
நிச்சயமாய்‌ மேற்கொள்ளலாம்‌ என்றும்‌ 
பெனாதா; ஊழியக்காரர்கள்‌ 
சொல்லுகிறார்கள்‌. இஸ்ரவேலின்‌ தேவனாகிய 
கர்த்தர்‌ 

தேவனாயிராமல்‌, 

தேவனாயிருக்கிறார்‌ 

நினைக்கிறார்கள்‌. 

யுத்தம்பண்ணும்‌ களத்தை. 

என்பது பெனாதாத்துடைய ஊழியக்காரரின்‌ 
ஆலோசனை. 


சீரியர்கள்‌ ஸ்ரவேலரோடே 
மலைகளில்‌ யுத்தம்பண்ணாமல்‌, சமபூமியில்‌ 
யுத்தம்பண்ணவேண்டும்‌ என்றும்‌, அதுவே 
தங்களுக்கு நல்லது என்றும்‌, அப்பொழுது 
தங்களால்‌ வேலரை நிச்சயமாய்‌ 
மேற்கொள்ளலாம்‌ என்றும்‌ பெனாதாத்தின்‌ 
ஊழியக்காரர்‌ அவனுக்கு ஆலோசனை 
சொல்லுகிறார்கள்‌. 


சொல்லுகிறார்கள்‌. 

கீழே முப்பத்திரண்டு 

ராஜாக்கள்‌ இருக்கிறார்கள்‌. இந்த 

ராஜாக்களே அவர்களுடைய 

சேனைகளுக்கு தளபதிகளாயிருக்கிறார்கள்‌. 

இந்த ராஜாக்கள்‌ எல்லோரும்‌ பிறப்பினால்‌ 

ராஜாவானவர்கள்‌. இவர்களுக்கு 

யுத்தம்பண்ணத்‌ தெரிந்தாலும்‌ 

தெரியாவிட்டாலும்‌, இவர்களே 
சேனைகளுக்கு தளபதிகளாயிருப்பார்கள்‌. 


சீரியருக்கும்‌ 
நடைபெற்ற முதலாவது 
மாகாணங்களுடைய 

சேவகர்கள்‌, மத்தியான 

சமாரியா நகரத்திலிருந்து: 
புறப்பட்டபோது, பெனாதாத்தும்‌, 
உதவியாக வந்த ப்பத்‌ 
ராஜாக்களாகிய மற்ற 

கூடாரங்களில்‌ குடித்து 
கொண்டிருந்தார்கள்‌ (இராஜா. 

இந்த ராஜாக்கள்‌ யுத்தம்பண்ணுவதற்கு 
ஆயத்தமாயில்லை. 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆகையினால்‌ பெனாதாத்‌ இந்த 
முப்பத்திரண்டு ராஜாக்கள்‌ ஒவ்வொருவரையும்‌ 


வேண்டுமென்று, அவனுடைய 
ர்‌ அவனுக்கு ஆலோசனை 
சொல்லுகிறார்கள்‌. இந்த  சேனாபதிகள்‌ 
யுத்தவீரர்களாயும்‌, யுத்தவியூகங்களை 
அறிந்தவர்களாயும்‌ இருப்பார்கள்‌. 
யுத்தத்திலே. 
அநேகர்‌ 
அந்த 


சேனையில்‌ 
பெனாதாத்‌ 


முதலாவது, 
சீரியருடைய 


சங்காரமானார்கள்‌. 


பெனாதாத்தின்‌ ஊழியக்காரர்‌ 
அவனுக்கு ஆலோசனை சொல்லுகிறார்கள்‌. 


சீரியரின்‌ சேனையும்‌, இஸ்ரவேலரின்‌ 

சேனையும்‌ ஒருவருக்கு விரோதமாக ஒருவர்‌ 

ஆயத்தமாவிரக்கிறார்கள்‌. 

பனாதாத்‌ சீரியரை 

இஸ்ரவேலோடு 

யுத்த்பண்ண ஆப்பெக்குக்கு வருகிறான்‌. 

இஸ்ரவேல்‌ புத்திரரும்‌ இலக்கம்‌ பார்க்கப்பட்டு, 

தேவையானதைச்‌ . சம்பாதித்துக்கொண்டு, 

அவர்களை எறிர்க்கப்புர்பட்டு, அவர்களுக்கு 

எதிரே இரண்டு சிறிய வெள்ளாட்டுக்‌ 

கிடைகளைப்போலப்‌ பாளயமிறங்குகிறார்கள்‌; 

தேசம்‌ சீரியரால்‌ நிறைந்திருக்கிறது (1இராஜா 
20:26,27) 


சீரியரின்‌ சேனைக்கும்‌ இஸ்ரவேலரின்‌ 
சேனைக்கும்‌ அதிக வித்தியாசமிருக்கிறது. 
இஸ்ரவேலரின்‌ சேனையில்‌ இரண்டு 
படைப்பிரிவுகள்‌ மாத்திரமே இருக்கிறது. 
சீரியரின்‌ சேனைக்கு முன்பாக, 
இஸ்ரவேலரின்‌ சேனை இரண்டு சிறிய 
வெள்ளாட்டுக்கிடைகளைப்போல இருக்கிறது. 
இஸ்ரவேலருடைய சேனையின்‌ 
எண்ணிக்கையும்‌ குறைவாகயிருக்கிறது. 
வெள்ளாட்டுக்கடாக்களைப்போல 


கெம்பீரமாயிருக்கிறது. 
திரளான குதிரைகளும்‌, 
தங்களும்‌ இருக்கிறது. 





i THEN 
யாய 


திரளாகயிருந்தாலும்‌. ஆகாப்‌ அவர்களுக்கு 
விரோதமாக பயப்படாமல்‌ _யுத்தம்பண்ண 
வேண்டும்‌. கர்த்தர்‌ சீரியர்மீது ஆகாபுக்கு 
ஜெயத்தைக்‌ கட்டளையிடுவார்‌. உற்சாகமான 
செய்தியை சொல்லுவதற்காக தேவனுடைய 
மனுஷன்‌ ஒருவன்‌ ஆகாபினிடத்தில்‌ 
அனுப்பப்பட்டிருக்கிறான்‌. 


அப்பொழுது தேவனுடைய 
ஒருவன்‌ வந்து, இஸ்ரவேலின்‌ 
ஆகாபைப்‌ பார்த்து: கர்த்தர்‌ 
பள்ளத்தாக்குகளின்‌ தேவனாயிராமல்‌, 
மலைகளின்‌ தேவனாயிருக்கிறார்‌ என்று 
சீரியர்‌ சொல்லியிருக்கிறபடியினால்‌, நான்‌ 
இந்த ஏராளமான ஜனக்கூட்டத்தையெல்லாம்‌ 
உன்‌ கையில்‌ ஒப்புக்கொடுத்தேன்‌; அதினால்‌ 
நானே கர்த்தர்‌ என்று நீங்கள்‌ அறிவீர்கள்‌ 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌" 
(இராஜா 20:28) என்று சொல்லுகிறான்‌. 


நிமித்தமாக. 
ஜனக்கூட்டத்தை, 
கையில்‌ 


மனுஷன்‌ 
ராஜாவாகிய 


கர்த்தர்‌ ஆகாபின்‌ 
சீரியரின்‌ ஏராளமான 
அவனுடைய 
ஒப்புக்கொடுக்கமாட்டார்‌. 
இஸ்ரவேலரின்‌ 
ஒப்புக்கொடுப்பதினால்‌, இ 
கர்த்தரை அறிந்துகொள்ளவேண்டும்‌. 
அதினால்‌ நானே கர்த்தர்‌ என்று 
நீங்கள்‌ அறிவீர்கள்‌” என்று ர்‌ 
சொல்லுகிறார்‌. 


கர்த்தருடைய இவ்வளவு பெரிதான 
கிருபையையும்‌ இரக்கத்தையும்‌ பெறுவதற்கு 
ஆகாபினிடத்தில்‌ எந்த தகுதியுமில்லை, 
ஆனாலும்‌ கர்த்தர்‌ தம்முடைய நாமத்தை 
மகிமைப்படுத்தும்‌ வண்ணமாக, இஸ்ரவேல்‌. 
ஜனத்தாருக்கு தம்மை வெளிப்படுத்தும்‌ 
வண்ணமாக, கர்த்தர்‌ ஆகாபுக்கு இந்த 
அற்புதத்தை செய்கிறார்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
நாமத்தினிமித்தமாகவே. சீரியரின்‌ 
ஏராளமான ஜனக்கூட்டத்தை ஆகாபின்‌ 
கையில்‌ ஒப்புக்கொடுக்கிறார்‌. 

ஏழுநாளளவும்‌ சீரியரும்‌ இஸ்ரவேலும்‌: 
முகமுகமாய்ப்‌ பாளயமிறங்கியிருக்கிறார்கள்‌:: 
ஏழாம்‌ நாளில்‌ யுத்தம்‌ கலக்கிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ ஒரேநாளிலே சீரியரில்‌ 
லட்சம்‌ காலாட்களை மடங்கடிக்கிறார்கள்‌. 
(இராஜா 20:29), 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


ஆப்பெக்‌ பட்டணம்‌. தனக்கு 
பாதுகாப்பாயிருக்குமென்று பெனாதாத்‌ 
நினைக்கிறான்‌. ஆனால்‌ அந்தப்‌ பட்டணம்‌ 
அவனைப்‌ பாதுகாக்கவில்லை. இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ சீரியரில்‌ ஒரே நாளில்‌ லட்சம்‌ 
காலாட்களை மடங்கடித்தபோது, சீரியரில்‌ 
மீதியானவர்கள்‌ ஆப்பெக்பட்டணத்திற்குள்‌ 
ஒடிப்போகிறார்கள்‌; அங்கே மீதியாமிருந்த 
இருபத்தேழாயிரம்பேரின்‌ மேல்‌ அலங்கம்‌ 
இடிந்து விழுகிறது: பெனாதாத்தும்‌ ஓடிப்போய்‌ 
ஆப்பெக்‌ நகரத்திற்குள்‌ புகுந்து, 
உள்ளறையிலே பதுங்குகிறான்‌ 
இராஜா 20:30) 


உள்ளறையிலே 
இஸ்ரவேல்‌ 
பிடித்து 
னால்‌ 
கைக்கு 


ன்னர்‌. 
பெனாதாத்தோ இஸ்ரவேலரின்‌ 
தப்பித்து, பதுங்கி தன்னை 
ஒளித்துக்கொள்கிறான்‌. பெனாதாத்‌ 
தன்னுடைய திரளான சேனையை நம்பினான்‌. 
அவன்‌ திரளான எண்ணிக்கையுள்ள 
குதிரைகளையும்‌ இரதங்களையும்‌ நம்பினான்‌ 
அவனுக்கு உதவி 
அவனுடைய நம்பிக்கை 
வீணாய்ப்போயிற்று. . வீரமாகுப்‌ பேசினவன்‌, 
ஒரு யின்‌ 
நகரத்திலுள்ள 
உள்ளறையிலே, தன்‌ ஜீவனுக்குப்‌ 
பதுங்கிமிருக்கிறான்‌. 


பந்து 


ஆகாபுக்கும்‌ பெனாதாத்துக்கும்‌ 
உடன்படிக்கை 
1இராஜா 20:81-48 


3 இராஜா 20:31. அப்பொழுது அவன்‌ 
ஊழியக்காரர்‌ அவனை நோக்கி: இதோ, 
i வம்சத்து ராஜாக்கள்‌ 
என்று 

நாங்கள்‌ 





i al 
TT 


1இராஜா 20:32. இரட்டைத்‌ தங்கள்‌ 
அரைகனில்‌ கட்டி, கயிறுகனைத்‌ தங்கள்‌. 
தலைகளில்‌ சுற்றிக்கொண்டு, 
இஸ்ரவேலின்‌ ராஜாவினிடத்தில்‌ வத்து: 
என்னை உயிரோடே வையும்‌ என்று 
உமது அடியானாகிய பெனாதாத்‌ 
விண்ணப்பம்பண்ணுகிறான்‌. 
என்றார்கள்‌. அதற்கு அவன்‌, இன்னும்‌ 
அவன்‌ உயிரோடே இருக்கிறானா, 
அவன்‌ என்‌ சகோதரன்‌ என்றான்‌. 


1இராஜா 20:88. அத்த மனுஷர்‌: 
நன்றாய்க்‌ கவனித்து, அவன்‌ வாயின்‌ 
சொல்லை உடனே பிடித்து: உமது 
சகோதரனாகிய பெனாதாத்‌. 
இருக்கிறான்‌ என்றார்கள்‌; அப்பொழுது. 
அவன்‌: நீங்கள்‌ பேய்‌, அவனை 
அழைத்துக்‌ கொண்டுவாருங்கள்‌ 
என்றான்‌; பெனாதாத்‌ அவனிடத்தில்‌: 
வந்தபோது, அவனைத்‌ தன்‌ இரதத்தில்‌ 
ஏற்றிக்கொண்டான்‌.. 


இராஜா 20:94. அப்பொழுது 
பெனாதாத்‌ இவனைப்‌ பார்த்து: என்‌ 
தகப்பன்‌ உம்முடைய தகப்பனார்‌ 
கையிலே பீடித்த பட்டணங்களைத்‌ 
திரும்பக்‌ கொடுத்துவிடுகிறேன்‌;. 
என்‌ தகப்பன்‌ சுமாரியாவிலே 
செய்ததுபோல, நீரும்‌ தமஸ்குவிலே 
விதிகளை  உண்டாக்கிக்கொன்ளலாம்‌ 
என்றான்‌. அதற்கு அவண்‌, இந்த 
உடன்படிக்கை செய்து நான்‌ உம்மை 
அனுப்பிவிடுகிறேன்‌ என்று சொல்லி, 
அவனோடு உடன்படிக்கையண்ணி 
அவணை அனுப்பிவிட்டான்‌. 


1இராஜா 20:35. அப்பொழுது 
தீர்க்கதரிசிகவின்‌ புத்திரரில்‌ ஒருவன்‌: 
கர்த்தருடைய வார்த்தையின்படி தன்‌ 
தோழனை நோக்கி: நீ எண்ணை அடி. 
என்றான்‌; 

அவனைப்பார்த்து 

என்றான்‌. 


1இராஜா 20:36. 

அவன்‌ இவனைப்‌ 

கர்த்தருடைய 
கீழ்ப்படியாமற்போனபடியால்‌, இதோ, 
நீ... என்னைவிட்டுப்‌ புறப்பட்டுப்‌. 
போனவுடனே ஒரு சிங்கம்‌ உன்னைக்‌. 
கொல்லும்‌ என்றான்‌; அப்படியே இவன்‌ 
அவனை விட்டுப்‌ புறப்பட்டவுடனே, ஒரு 
சிங்கம்‌ இவனைக்‌ கண்டு 
கொன்றுபோட்டது.. 


1 இராஜாக்கன்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


1இராஜா 20:37. அதின்பின்‌ அவன்‌ 
'வேறொருவனைக்‌ கண்டு: என்னை அடி. 
என்றான்‌; அத்த மனுஷன்‌, அவனைக்‌ 
காயமுண்டாக அடித்தான்‌. 


3இராஜா.. 20:98, 
அந்தத்‌ தீர்க்கதரிசி போய்‌, தன்‌ 
முகத்தின்மேல்‌ சாம்பலைப்‌ போட்டு, 
வேஷமாறினவனாய்‌. வழியிலே 
ராஜாவுக்காகக்‌ காத்திருத்தான்‌. 


அப்பொழுது 


1இராஜா 20:39. ராஜா கட்‌ 

வருகிறபோது, 

ராஜாவைப்பார்த்துக்‌ கூப்பிட்டு: த 

அடியான்‌ யுத்தத்தில்‌ நின்றபோது, 
வி 


மனுஷனைப்‌ பத்திரம்பண்ணு; 
தப்பிப்போனால்‌, உன்‌ பிராணன்‌ அவண்‌: 
யிராணனுக்கு ஈடாயிருக்கும்‌, அல்லது 
ஒரு தாலந்து வெள்ளியை ந 
கொடுக்கவேண்டும்‌ என்‌ றான்‌. 


1இராஜா 20:40. ஆனாலும்‌ உமது 
அடியான்‌. இங்கும்‌ அங்கும்‌ 
அலுவலாயிருக்கும்போது, அவண்‌: 
போய்விட்டான்‌ என்றான்‌. இஸ்ரவேலி. 
ன்‌ ராஜா அவனைப்‌ பார்த்து: நீ 
சொன்ன  தீர்ப்பின்படியே ஆகும்‌ 
என்றான்‌. 


1இராஜா 20:41. அப்பொழுது அவன்‌ 
சீக்கிரமாய்த்‌ தன்‌ முகத்தின்மேலிருக்கும்‌. 
சாம்பலைத்‌  துடைத்துவிட்டதினால்‌, 
இஸ்ரவேலின்‌ ராஜா அவன்‌ 
தீர்க்கதரிசிகனில்‌ ஒருவன்‌ என்று 
அறித்துகொண்டான்‌.. 


3 இராஜா 20:42. அப்பொழுது இவன்‌ 
அவனை நோக்கி: சங்காரத்திற்கு நாண்‌. 
நியமித்த மனுஷனை உன்‌ கையிலி. 
ருந்து, தப்பிப்போகும்படி. தீ 
விட்டபடியினால்‌, உன்‌ பிராணன்‌ 
அவன்‌ பிராணனுக்கு ஈடாகவும்‌, உன்‌ 
ஜனம்‌ அவன்‌ ஜனத்திற்கு ஈடாகவும்‌ 
இருக்கும்‌ என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ 


என்றான்‌. 

1இராஜா 50:48. அதினால்‌ 
இஸ்ரவேலின்‌ ராஜா சலிப்பும்‌ 
விசனமுமாய்த்‌ தன்‌ வீட்டிற்குப்‌ போகப்‌ 
புதப்பட்டுச்‌ சமாரியாவுக்கு வத்தான்‌.. 





f= THEN 
ETT 


சீரியருடைய சேனைக்கு விரோதமாக 


ஒரு 
ஆப்பெக்‌ நகரத்திலுள்ள 

உள்ளறையில்‌ பதுங்கி 
ஒளிந்துகொள்கிறான்‌. 


பெனாதாத்தோடு கூடமிருக்கிற 
அவனுடைய ஊழியக்காரர்கள்‌ அவனுக்காக 
பரிதாபப்படுகிறார்கள்‌. பெனாதாத்தின்‌ 
உயிரைக்‌ காப்பாற்றுவதற்கு அவர்கள்‌ 
முயற்சி பண்ணுகிறார்கள்‌. இஸ்ரவேலரின்‌ 
ராஜாவாகிய காபிடம்‌ சரணடைவதை 
தவிர வேறு வழி எதுவும்‌ அவர்களுக்கு 
தெரியவில்லை. 


பெனதாத்தின்‌ 
நோக்கி, "ஜோ, 
ராஜாக்கள்‌ தயவுள்ள 
கேட்டிருக்கிறோம்‌: 


ஊழியக்காரர்‌ அவனை 
இஸ்ரவேல்‌ வம்சத்து. 
ராஜாக்கள்‌ என்‌ 


ராஜாவினிடத்தில்‌ 
ஒருவேளை உம்மை உயிரோடே 
(இராஜா 20:3) என்று. 
சொல்லுகிறார்கள்‌. 
பெனதாத்தின்‌ ஊழியக்காரர்‌ 
ஆகாபினிடத்தில்‌ சரணடையவேண்டுமென்று 
தீர்மானிக்கிறார்கள்‌. அவர்கள்‌ தங்களை 
கைதிகளாகவும்‌, இரக்கத்திற்காக 
கெஞ்சுகிறவர்களாகவும்‌ ஆகாபுக்கு முன்பாக 
காண்பிக்கவேண்டும்‌ 
தீர்மானிக்கிறார்கள்‌. 
உயிரோடே வைப்பானா என்னும்‌ நிச்சயமும்‌ 
அவர்களிடத்தில்‌ 
அவர்கள்‌ இந்த யோசனையை செயல்படுத்த 
முயற்சி பண்ணுகிறார்கள்‌. 
பெனாதாத்தின்‌ ஊழியக்காரர்‌, தங்கள்‌ 
ராஜாவாகிய பெனாதாத்தை ஆகாபினிடத்தில்‌ 
முதலாவதாக. அனுப்பாமல்‌, 
தாங்களே ஆகாபினிடத்தில்‌ முதலாவதாகப்‌ 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆகாபின்‌ மூலமாக ஜீவசேதாரம்‌ வந்தால்‌, 
அது முதலாவதாக தங்களுக்கு வரட்டும்‌ 
என்று தீர்மானித்து, பெனாதாத்தின்‌ 
ஊழியக்காரர்‌ ஆகாபை 
சந்திக்கப்போகிறார்கள்‌. 
சீரியர்கள்‌ 
வம்சத்து, 
இஸ்ரவேலின்‌: ற்றியும்‌ 
கேள்விப்பட்டிருக்கிறார்கள்‌. இஸ்ரவேலின்‌ 
தேவன்‌ தயவும்‌ இரக்கழுமுள்ளவர்‌. 
அவரைப்போலவே, இஸ்ரவேல்‌ வம்சத்து, 
ராஜாக்களும்‌ தயவுள்ளவர்கள்‌ என்று, 
சீரியர்கள்‌ கேள்விப்பட்டிருக்கிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ தேசத்து ராஜாக்கள்‌, தங்கள்‌ 
தேவனாகிய கர்த்தரின்‌ குபாவத்தைப்‌ 
பெற்றிருப்பார்கள்‌ என்பது சீரியரின்‌ 
நம்பிக்கை. ஆனால்‌ ஆகாபோ, இஸ்ரவேல்‌ 
தேசத்திற்கு ராஜாவாயிருந்தாலும்‌, அவன்‌ 
இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தரைவிட்டு 
வழிவிலகிப்போய்விட்டான்‌. 
பெனாதாத்தின்‌ 

இஸ்ரவேலின்‌ தேவனைப்பற்றி நம்புவது. 
பாவிகளாகிய எல்லோருக்கும்‌ 
ஆறுதலாயிருக்கிறது. பாவிகள்‌ தங்களுடைய 
பாவங்களை மறைக்கக்கூடாது. அவற்றை 
அறிக்கை செய்து விட்டுவிடவேண்டும்‌. 
பாவிகள்‌ தங்கள்‌ பாவங்களுக்கு மனந்திரும்பி 
கர்த்தரிடத்தில்‌ வரும்போது, அவர்கள்‌ 
கர்த்தருடைய கிருபையையும்‌ இரக்கத்தையும்‌ 
பெற்றுக்கொள்வார்கள்‌. கர்த்தர்‌ 
தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருபையளிக்கிறார்‌. 
பெருமையுள்ளவர்களுக்கோ எதிர்த்து 
நிற்கிறார்‌ 


நாம்‌ 


இஸ்ரவேல்‌ 
ராஜாக்களைப்பற்றிும்‌, 
வனை! 


ஊழியக்காரர்‌, 


ள்‌ சமுகத்திற்கு 
முன்பாக அவருடைய 
கிருபையையும்‌ இரக்கத்தையும்‌ 
பெற்றுக்கொள்ளும்‌ வண்ணமாக, மிகுந்த 
பணிவோடும்‌, மனத்தாழ்மையோடும்‌ 
வரவேண்டும்‌. நம்முடைய இருதயங்கள்‌ 
கர்த்தரிடத்தில்‌ திரும்பியிருக்கவேண்டும்‌. 
நீங்கள்‌ உங்கள்‌ வஸ்திரங்களையல்ல, 
உங்கள்‌ இருதயங்களைக்‌ கிழித்து. உங்கள்‌ 
தேவனாகிய கர்த்தர்‌ இடத்தில்‌ திரும்புங்கள்‌; 


கர்த்தருடைய 
ம்போது, 


மனஸ்தாபப்படுகிறவருமாயிருக்கிறார்‌” 
(யோவே 2:13). 





f= THE 
TT 


ஊழியக்காரர்‌, ஆகாபினிடத்தில்‌ போவதற்கு 
ன்பாக, தாங்கள்‌ அவனிடத்தில்‌ எவ்வாறு 
'கவேண்டும்‌ என்றும்‌, எப்படி 

பேசவேண்டும்‌ என்றும்‌ தங்களுக்குள்ளே 

தீர்மானித்திருக்கிறார்கள்‌. 


தங்களுடைய 

பெனாதாத்‌ தன்னுடைய 

மனந்திரும்பியிருக்கிறான்‌ 
ஊழியக்காரர்‌ 
விரும்புகிறார்கள்‌. 
அவர்கள்‌ இரட்டை தங்கள்‌ அரைகளில்‌: 
கட்டி, கயிறுகளை தங்கள்‌ தலைகளில்‌: 
சுற்றிக்கொண்டு _ஆதாயினிடத்தில்‌ 
வருகிறார்கள்‌. இரட்டை தங்கள்‌ அரைகளில்‌ 
கட்டுவது துக்கத்திற்கு அடையாளம்‌. 
தங்கள்‌ ல்‌ 


ராஜாவாகிய 
பாவத்திற்கு 
என்பதை, 
ஆகாபுக்கு 
இதற்காக 


ஊியக்காரரிடத்தில்‌ 

பணிவுக்கும்‌. 

இருக்கிறது. 

பெனாதாத்‌ உண்மையிலேயே 

பா வங்கருக்க 

க்கப்‌ கா்‌ தின்‌, 

ஆகாபின்‌ இரக்கத்தைப்‌ 

பெற்றுக்கொள்வதற்காக  பெனாதாத்தும்‌, 

அவனுடைய வேலைக்காரரும்‌ 
வேஷம்போடுகிறார்கள்‌. 


இக்காலத்திலும்‌ அநேகர்‌, கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்துவுக்கு முன்பாக பக்தியின்‌ 
வேஷத்தை தரித்துக்கொள்கிறார்கள்‌. 
தாங்கள்‌ செய்த பாவங்களுக்கு 
மனந்திரும்புவதுபோல மாய்மாலம்‌ 
பண்ணுகிறார்கள்‌. தங்களுடைய வேஷமும்‌ 
மாய்மாலமும்‌ சித்திக்கவில்லையென்றால்‌, 
இப்படிப்பட்ட  மாய்மாலக்காரர்கள்‌ தங்கள்‌ 
பாவத்திலேயே நீடித்து நிலைத்திருப்பார்கள்‌. 
தங்கள்‌ பாவத்தின்‌ மூலமாய்‌ 
உலகப்பிரகாரமான ஆதாயத்தை சம்பாதிக்க 

க்கள்‌ 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


பெனாதாத்‌ 
பிச்சைக்காரனைப்போல. 

வர்ணிக்கப்படுகிறான்‌. அவன்‌ ஆகாபிடம்‌ 
தன்னுடைய ஜீவனை பச்சையாகக்‌ 
கேட்கிறான்‌. பெனாதாத்திற்கு பதிலாக, 
அவனுடைய ஊழியக்காரர்‌ ஆகாபிடம்‌ பரிந்து 
பேசுகிறார்கள்‌. அவர்கள்‌ ஆகாபினிடத்தில்‌, 
என்னை ப வையும்‌ 
என்று அடியானாகிய 
பெனாதாத்‌ “விண்ணப்பம்பண்ணுகிறான்‌" 
இராஜா 20:32) என்று சொல்லுகிறார்கள்‌. 


பெனாதாத்தின்‌ ஜீவியத்தில்‌ மிகப்பெரிய 
மாற்றம்‌ ஏற்பட்டிருக்கிறது. அவன்‌ உயர்ந்த 
ஸ்தானத்திலிருந்து தாழ்ந்த ஸ்தானத்திற்கு 
வந்திருக்கிறான்‌. அவன்‌ இதற்கு முன்பு 
அதிகாரத்தின்‌ உச்சத்திலிருந்தான்‌. 
இப்போதோ தன்னுடைய ஜீவனுக்கு 
உயிர்ப்பிச்சை கேட்கிறான்‌. பெனாதாத்‌ 
இதற்கு முன்பு அதிகாரத்திலும்‌ 
ஐசுவரியத்திலும்‌ உயர்ந்தவனாயிருந்தான்‌. 
இப்போதோ மிகவும்‌ பரிதாபமாக, தன்‌ 
ஜீவனுக்குக்கூட உத்தரவாதமில்லாதவனாக, 
உள்ளறையிலே பதுங்கி ஒளிந்திருக்கிறான்‌. 
பெனாதாத்‌ ஆரம்பத்தில்‌ 
எச்சரித்தான்‌. அவனை பயமுறுத்தினான்‌. 
தன்னுடைய கோரிக்கைளையெல்லாம்‌ ஆகாப்‌ 
நிறைவேற்றி தரவேண்டும்‌ 
பிடிவாதமாயிருந்தான்‌. ஆனால்‌ இப்போதோ, 
பெனாதாத்‌ ஆகாபிடம்‌ தன்‌ ஜீவனுக்காக 
பரிதாபமாகப்‌ பணிந்து பேசுகிறான்‌. 


பெனாதாத்தின்‌ 


i 


காபை 


ஆகாப்‌ 
ஊழியக்காரருடைய 
ஆச்சரியத்தோடு கேட்கிறான்‌. 
இன்னும்‌ உயிரோடே இருக்கிறானா" என்ற்‌, 
“அவன்‌ என்‌ சகோதரன்‌" என்றும்‌ ஆகாப்‌ 
பெனாதாத்தின்‌ ஊழியக்காரரிடத்தில்‌, 
அவனைப்பற்றிச்‌ சொல்லுகிறான்‌. 
பெனாதாத்தின்‌ பணிவான 
விண்ணப்பத்தை 'அங்கீகரிக்கிறான்‌. 
பெனாதாத்தின்‌ விண்ணப்பத்தை 
அங்கீகரிப்பது ஆகாபின்‌ மதியீனம்‌. ஆகாப்‌ 
இதற்கு முன்பு பெனாதாத்திற்கு பயந்தவன்‌. 
கர்த்தர்‌ பெனாதாத்தையும்‌, அவனுடைய 
சேனையையும்‌ ஆகாபின்‌ கையிலே 
ஒப்புக்கொடுத்திருக்கிறார்‌. இஸ்ரவேல்‌ 
ஜனத்தார்‌ தம்மை கர்த்தர்‌ என்று 
அறிந்துகொள்ளவேண்டும்‌ என்பதற்காகவே, 
கர்த்தர்‌ இவ்வளவு பெரிய காரியத்தை 
இஸ்ரவேல்‌ ஜனத்திற்கு செய்திருக்கிறார்‌. 


ஆகாப்‌ 





i= THE 
TT 


ஆனால்‌ ஆகாபோ இப்போதும்‌ 
கர்த்தரைப்பற்றி நினைக்கவில்லை. அவன்‌ 
இன்னும்‌ கர்த்தரை அறிந்துகொள்ளவில்லை. 
தன்னுடைய சுயபலத்தினாலும்‌.. 
சுயபராக்கிரமத்தினாலும்‌ 
பெனாதாத்தின்மீது 
கிடைத்திருக்கிறது 
பெருமையோடு நினைக்கிறான்‌. 
பலத்தையும்‌, பராக்கிரமத்தையும்‌ நினைத்துப்‌ 
பார்த்து, ஆகாப்‌ சுயபெருமைப்படுகிறான்‌ 
இஸ்ரவேலுக்கு 
பெனாதாத்‌ சீரிய 
ராஜாவாயிருக்கிறான்‌. 
பெனாதாத்தும்‌ தன்னைப்போல ஒரு ராஜா 
என்று ஆகாப்‌ அவனுக்கு இரக்கம்‌. 
காண்பித்து, அவனை தன்னுடைய 
சகோதரன்‌ என்று சொல்லுகிறான்‌. 
பெனாதாத்‌ சீரிய தேசத்திற்கு 
ராஜாவாயிருந்தாலும்‌, அவன்‌ இஸ்ரவேலின்‌ 
காணியாட்சிக்குப்‌ புறம்பான வன்‌. 


ஆகாப்‌. இஸ்ரவேல்‌ தேசத்தை 
சேர்ந்தவன்‌. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ மாத்திரமே 
ஆனாக்க கர்த்தருக்குள்ளே 
'சகோதரர்களாகயிருக்கிறார்கள்‌. பெனாதாத்‌ 
இஸ்ரவேலின்‌ காணியாட்சிக்கு அந்நியன்‌. 
ஆகாபோ தன்னுடைய சிங்காசனத்தையும்‌, 
பெனாதாத்தின்‌ சிங்காசனத்தையும்‌ 
மாத்திரமே பார்க்கிறான்‌. ஆகாப்‌ கர்த்தரையும்‌. 
அவருடைய பிரமாணத்தையும்‌ நினைத்துப்‌ 
பார்க்கவில்லை. 


காப்‌ 
ராஜாவாயிருப்பதுபோல, 
தேசத்திற்கு. 


பெனாதாத்‌ ஆகாமை தன்‌ 
சகோதரனாக ஒருபோதும்‌ பாவித்ததில்லை. 
ஆரம்பத்தில்‌ பெனாதாத்‌. ஆகாபுக்கு. 
தன்னுடைய கோரிக்கைகளை 
சொல்லியனுப்பினான்‌. அதிலே. 
பெனாதாத்தின்‌ மிருககுணம்‌ வெளிப்பட்டது. 
ஆகாபின்‌ வெள்ளியும்‌. பொன்னும்‌, 
அவனுடைய ஸ்திரீகளும்‌, குமாரர்களும்‌ 
'தன்னுடையவர்கள்‌ என்று பெனாதாத்‌ 
சொன்னான்‌. இது ஒரு சகோதரன்‌ 
சொல்லுகிற வார்த்தையல்ல. 


ஜெயம்‌ கிடைத்திருக்கிறது. இந்த ஜெயம்‌ 
கர்த்தரால்‌ உண்டாயிற்று. ஆனால்‌. 
ஆகாபோ கர்த்தரை மறந்து விடுகிறான்‌. 
தன்னுடைய சுயபலத்தினால்‌ 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆகையினால்‌ ஆகாப்‌ பெனாதாத்தை “என்‌ 
சகோதரன்‌" என்று அழைக்கிறான்‌. இந்த 
யுத்தத்தில்‌, பெனாதாத்‌ ஜெயித்திருந்தால்‌, 
அவன்‌ ஆகாபை, “என்‌ சகோதரன்‌" என்று 
அழைப்பானா என்பது சந்தேகமே. 


பெனாதாத்தின்‌ ஊழியக்காரர்‌ 
ஆகாபினிடத்தில்‌ அவனைப்பற்றிர்‌ 
சொல்லும்போது “உமது அடியானாகிய 
பெனாதாத்‌' என்று சொல்லுகிறார்கள்‌. இந்த 

,  பெனாதாத்‌ ஜெயித்திருந்தால்‌, 
அவன்‌  ஆகாபினிடத்தில்‌ இப்படிப்பட்ட 
பணிவான வார்த்தைகளை பேசியிருப்பானா 
என்பது சந்தேகமே. 


பெனாதாத்திடம்‌ 
மனத்தாழ்மையில்லை. 
தாழ்மையும்‌ பணிவும்‌ 
பெனாதாத்‌. ஆகாபுக்கு 
நாடகமாடுகிறான்‌. ஆனால்‌ 
பெனாதாத்தின்‌ நாடகத்தை 
ஆகாப்‌ பெனாதாத்தின்‌ பணிவான 
வார்த்தைகளை நம்பி, அவனை 
தன்னுடைய இரதத்தில்‌ ஏற்றிக்கொள்கிறான்‌. 
(இராஜா 20:33). ஆகாப்‌. பெனாதாத்தோடு 
உடன்படிக்கை பண்ணி அவனை 
அனுப்பிவிடுகிறான்‌ (இராஜா 20:34) 


உண்மையான 
தன்னிடத்தில்‌ 
இருப்பதுபோல 
முன்பாக 
ஆகாபோ 
நம்புகிறான்‌. 


விரோதமாக 

ஸ்‌ முன்பாக 
கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஆகாபை வந்து 
பார்த்தன்‌. அவனுக்கு கர்த்தருடைய 
வார்த்தையைச்‌ சொன்னான்‌. கர்த்தர்‌ 
சீரியரின்‌ சேனையை ஆகாபின்‌ கையிலே 
ஏப்புக்கொடுத்தார்‌. இப்போது ஆகாப்‌ 
கர்த்தரையும்‌. விசாரிக்கவில்லை. 
கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளையும்‌ 
விசாரிக்கவில்லை. இஸ்ரவேலின்‌ மூப்பரையும்‌ 
விசாரிக்கவில்லை. பெனாதாத்தின்‌ 
ஊழியக்காரருடைய மாய்மாலமான 
வார்த்தைகளைக்‌ கேட்டு, ஆகாப்‌ 
பெனாதாத்தை, “அவன்‌ என்‌ சகோதரன்‌" 
என்று சொல்லுகிறான்‌. ஆகாப்‌ 
பெனாதாத்தோடு உடன்படிக்கை 
பண்ணுகிறான்‌. 





f= THEN 
TT 


ஆகாப்‌ பெனாதாத்தோடு உடன்படிக்கை 
பண்ணுவதற்கு முன்பு, பெனாதாத்தின்‌ 
பட்டணங்களில்‌ சிலவற்றை. இஸ்ரவேல்‌ 
தேசத்திற்கு கேட்டு பெற்றிருக்கலாம்‌. ஆனால்‌ 
ஆகாபோ,  பெனாதாத்தின்‌ ஊழியக்காரர்‌ 
சொன்ன பாசாங்கான வார்த்தைகளை நம்பி, 
பெனாதாத்தை தன்‌ சகோதரன்‌ என்று 


பெனாதாத்தைப்பற்றி 

இன்னும்‌ அவன்‌ 
உமிரோடே இருக்கிறானா, ்‌ 
சகோதரன்‌! என்று ள்‌ 
பெனாதாத்தின்‌ ஊழியக்காரர்கள்‌ ஆகாபின்‌ 
வார்த்தைகளை நன்றாய்க்‌ கவனித்து, அவன்‌ 
வாயின்‌ சொல்லை உடனை பிடித்து: “உமது 
சகோதரனாகிய பெனாதாத்‌ இருக்கிறான்‌" 
என்று சொல்லுகிறார்கள்‌; அப்பொழுது 
ல்க: நீங்கள்‌ போய்‌, பெனாதாத்தை 

கொண்டுவாருங்கள்‌" 
என்று ப ொ்றுனன்‌: பெனாதாத்‌ 
ஆகாபினிடத்தில்‌ வந்தபோது. 
ஆகாப்‌ அவனை, இரதத்‌; 
ஏற்றிக்கொள்கிறான்‌ ன்ன 20:33. 


பெனாதாத்‌ ஆகாபோடு சமாதான 
உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள 
விரும்புகிறான்‌. பெனாதாத்‌ தனக்கு நஷ்டம்‌ 
ஏற்படாதவாறு, மிகவும்‌ சாதுரியமாக 
ஆகாபிடம்‌ பேசுகிறான்‌. பெனாதாத்‌ 
ஆகாபைப்‌ பார்த்து, ப்பன்‌ 
உம்முடைய தகப்பனார்‌ 
பட்டணங்களைத்‌ 
கொடுத்துவிடுகிறேன்‌: என்‌ 
சமாரியாவிலே செய்ததுபோல, 
'தமஸ்குவிலே வீ 
உண்டாக்கிக்கொள்ளலாம்‌" இராஜா 20:34) 
என்று சொல்லுகிறான்‌. 


இந்த உடன்டடிக்கையினால்‌ 
வெளாதாத்திற்கு நஷ்டம்‌ ஒன்றுமில்லை. 
ஆகாப்‌ தன்னுடைய சொந்த செலவில்‌ 
'தமஸ்குவிலே. வீதிகளை உண்டாக்கிக்‌ 
கொள்ளவேண்டும்‌. பெனாதாத்தின்‌ ஜீவன்‌ 
இப்போது ஆகாபின்‌ கையிலிருக்கிறது. 
ஆகாப்‌ இப்போது பெனாதாத்திடமிருந்து 
எதை வேண்டுமானாலும்‌ கேட்கலாம்‌. 
ஆனால்‌ ஆகாபுக்கு 
கேட்கவேண்டும்‌ என்றோ, அதை 
கேட்கவேண்டும்‌ என்றோ தெரியவில்லை. 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


| ஆகாபுக்கு சீரியர்மீது எதிர்பாராத 
வெற்றி கிடைத்திருக்கிறது. 
நினைத்து ஆகாபும்‌ 
தன்னுடைய 
த்‌ பெனாதாத்தும்‌ 
திடீரென்று வெற்றி 
அந்த வெற்றியை 
தன்னுடைய தேசத்தின்‌ நன்மைக்காக எப்படி 
பயன்படுத்துவது என்று ஆகாபுக்கு 
தெரியவில்லை. 
காபைப்போலவே க்காலத்திலும்‌ 
ஒரு விசுவாசிகள்‌ இருக்கிறர்கள்‌ 
கர்த்தர்‌ இவர்களை தமது கிருபையினால்‌ 
அதிகமாய்‌ ஆசீர்வதிக்கும்பேது, அந்த 
ஆசீர்வாதங்களை எப்படி நல்லமுறையில்‌ 
பயன்படுத்தவேண்டும்‌ என்று இவர்களுக்கு 
தெரிவதில்லை. தங்கள்‌ சுயஇஷ்டம்போல. 
அதைப்‌ பயன்படுத்துகிறார்கள்‌. இதில்‌ 
கர்த்தருடைய சித்தம்‌ என்ன என்பதை 
ஆராய்ந்து பார்க்க தவறிவிடுகிறார்கள்‌. 
இலவசமாக வந்த ஆசீர்வாதத்தை எப்படி 
வேண்டுமானாலும்‌ பயன்படுத்தலாம்‌ என்று 
நினைத்து, அதை தாறுமாறாக பயன்படுத்தி 
வீணாக்குகிறார்கள்‌. 
சித்தத்தின்‌ 
ஆகாபின்‌ 
கர்த்தர்‌ 


கர்த்தர்‌ தம்முடைய 
பிரகாரமாக  பெனாதாத்தை 
கையிலே ஒப்புக்கொடுத்திருக்கிறார்‌. 
பெனாதாத்தை சங்காரத்திற்கு 
நியமித்திருக்கிறார்‌ ஆனால்‌ ஆகாபுக்கு 
கர்த்தருடைய சித்தம்‌ தெரியவில்லை. கர்த்தர்‌ 
பெனாதாத்தை  ஆகாபின்‌ கையில்‌ 
சங்காரத்திற்கு ஒப்புக்கொடுத்தாலும்‌, 
ஆகாபோ அவனை தன்‌ கையிலிருந்து, 
தப்பிப்போகும்படி விட்டுவிடுகிறான்‌. 
இராஜா 20:42). 


ஆகாப்‌. பெனாதாத்திடம்‌, 
உடன்படிக்கை செய்து நான்‌ உம்மை 
அனுப்பிவிடுகிறேன்‌” என்று சொல்லி, 
அவனோடு உடன்படிக்கைபண்ணி அவனை 
'அனுப்பிவிடுகிறான்‌ இராஜா 20:34) 
ஆகாப்‌ பெனாதாத்தோடு உடன்படிக்கை 
செய்வது கர்த்தருடைய சித்தமல்ல. 
கர்த்தருடைய சித்தத்தை 
அறிந்துகொள்ளாதவர்கள்‌, அவருடைய 
சித்தத்திற்கு கீழ்ப்படிய வாய்ப்பில்லை. 


“இந்த 





i= FTE 
TT 


ஆகாப்‌ தன்னை கிருபையுள்ளவன்‌. 
போலவும்‌, அன்புள்ளவன்‌ போலவும்‌, 
இரக்கமுள்ளவன்‌. போலவும்‌, 
பரிவள்ளவன்போலவும்‌ பெனாதாத்திற்கு 
காண்பிக்கிறான்‌. தாராளமான 
ஷரத்துக்களோடு ஆகாப்‌ பெனாதாத்தோடு 
உடன்படிக்கை செய்து, அவனை உயிரோடு 
தப்பவிடுகிறான்‌. ஆகாப்‌ பெனாதாத்தை தன்‌ 
இரதத்தில்‌ ஏற்றி அவனுக்கு மதிப்பும்‌ 
மரியாதையும்‌ காண்பிக்கிறான்‌. இஸ்ரவேலின்‌ 
தேவனைக்‌  கனம்பண்ணாத ஆகாப்‌, 
பெனாதாத்தை கனம்பண்ணுகிறான்‌. 


கர்த்தர்‌ ஆகாபின்‌ மதிமீனமான 
கிரியைகளை கண்ணோக்கிப்‌ பார்க்கிறார்‌. 
கர்த்தருக்கு மறைவாக ஆகாபால்‌ ஒன்றும்‌ 
செய்யமுடியாது. கர்த்தர்‌ ஆகாபின்‌ பாவத்தை 
அவனுக்கு உணர்த்த விரும்புகிறார்‌. 
தம்முடைய தீர்க்கதரிசிகளின்‌ புத்திரர்‌ 
ஒருவர்‌ மூலமாக கர்த்தர்‌ தம்முடைய 
நியாயத்தீர்ப்பின்‌ வார்த்தைகளை ஆகாபுக்கு 
சொல்லுகிறார்‌. 


ஆகாப்‌ பெனாதாத்தோடு உடன்படிக்கை 
பண்ணியபோது, தீர்க்கதரிசிகளின்‌ புத்திரரில்‌. 
ஒருவன்‌ கர்த்தருடைய வார்த்தையின்படி தன்‌ 
தோழனை நோக்கி: “நீ என்னை ஆடி" 
என்று சொல்லுகிறான்‌: அந்த மனுஷன்‌ 
அவனைப்பார்த்து, 'அடிக்கமாட்டேன்‌" 
(இராஜா 20:35) என்று சொல்லுகிறான்‌. 
சந்தர்ப்பத்தில்‌ கர்த்தருடைய 
வார்த்தை மிகாயாவுக்கு உண்டாயிற்று 
என்று யூதர்களின்‌ பாரம்பரிய வரலாறு 
சொல்லுகிறது. ஆனால்‌ இந்த வார்த்தை 
மிகாயாவுக்கு உண்டாக வாய்ப்பில்லை. 
என்று வேதபண்டிதர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. 
ஆகாப்‌ மிகாயாவுக்கு விரோதமாக பேசின 
வார்த்தைகளை, வேதபண்டிதர்கள்‌ 
காரணமாகச்‌ சொல்லுகிறார்கள்‌. 


து. இஸ்ரவேலின்‌ ராஜா, 
நோக்கி:  கர்த்தரிடத்‌ 
விசாரித்து அறிகிறதற்கு இம்லாவின்‌ 
குமாரனாகிய மிகாயா என்னும்‌ இன்னும்‌ 
ஒருவன்‌ இருக்கிறான்‌: ஆனாலும்‌ நான்‌ 
அவனைப்‌ பகைக்கிறேன்‌: அவன்‌ என்னைக்‌ 
குறித்து நன்மையாக அல்ல, தீமையாகவே 
தீர்க்கதரிசனஞ்சொல்லுகிறவன்‌ என்றான்‌. 
அதற்கு யோசபாத்‌, ராஜாவே, அப்படிச்‌ 
சொல்லவேண்டாம்‌. என்றான்‌” 
இராஜா 22:8). 


இந்த 


பரத்தை" 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஆகாபை 
ஒரு உவமையின்‌ மூலமாக 
கடிந்துகொள்கிறான்‌. தன்னுடைய 
உவமையை  ஆகாபுக்கு தெளிவாகச்‌ 
சொல்லும்‌ வண்ணமாக, அதை அவன்‌ 
நாடகம்போல நடித்து காண்பிக்கிறான்‌. அந்த 
தீர்க்கதரிசி, _யுத்தத்திலே காயமுண்டான 
போர்வீரனைப்போல ஆசாபுக்கு முன்பாக 
தன்னைக்‌ காண்பிக்க விரும்புகிறான்‌. 


தீர்க்கதரிசியால்‌ தன்னைத்தானே 
அடித்து காயப்படுத்திக்கொள்ள முடியாது. 
ஆகையினால்‌ அவன்‌ தன்னுடைய 
தோழனை நோக்கி, “நீ என்னை அடி" என்று 
சொல்லுகிறான்‌. கர்த்தருடைய 
தீர்க்கதரிசிகள்‌ மற்றவர்களை அடித்து 
பழக்கமில்லாதவர்கள்‌. அவர்கள்‌ 
மற்றவர்களிடத்தில்‌ அடி வாங்கக்கூடியவர்கள்‌. 
ஆகையினால்‌. தீர்க்கதரிசியின்‌ 
தோழனுக்கு, அவனை அடிக்க மனமில்லை. 
"நான்‌ உன்னை அடிக்கமாட்டேன்‌" என்று 
சொல்லி, தீர்க்கதரிசியின்‌ தோழன்‌ அவனை 
அடிக்க மறுத்துவிடுகிறான்‌. 
தீர்க்கதரிசி 

வார்த்தையின்படியாகவே 
தோழனிடத்தில்‌ பேசுகிறான்‌. 
அவனுடைய தோழன்‌ 
சுபாவமுள்ளவனாயிருக்கிறான்‌. 
தீர்க்கதரிசியை அடிக்க 
மனமில்லை. தீர்க்கதரிசி சொன்னது 
கர்த்தருடைய வார்த்தையாகமிருந்தாலும்‌, 
அவனுடைய தோழன்‌ கர்த்தருடைய 
வார்த்தைக்கு கீழ்ப்படிய மறுத்துவிடுகிறான்‌. 


கர்த்தருடைய 


கர்த்தருடைய பிள்ளைகள்‌ தங்களை 
யாராவது அடித்தால்‌ தாங்கிக்கொள்வார்கள்‌. 
ஆனாலும்‌. அவர்கள்‌ யாரையும்‌ 
அடிக்கமாட்டார்கள்‌. காரணமில்லாமல்‌ 
மற்றவர்களை அடிக்கும்‌. பழக்கம்‌ 
விசுவாசிகளிடத்தில்‌ இருக்காது. 
தீர்க்கதரிசியின்‌ தோழனோ ல்‌ 
சுபாவமுள்ளவன்‌. ஆனாலும்‌ 
கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை. 
இதனால்‌ தீர்க்கதரிசி தன்னுடைய 
தோழனை சபிக்கிறான்‌. 





f= THE 
TT 


'கீழ்ப்படியாமற்போனபடியால்‌, 
புறப்பட்டுப்‌ 


அப்படியே தக்கதாசிக்‌ தோழன்‌ அவனை 
விட்டுப்‌ புறப்பட்டவுடனே, ஒரு சிங்கம்‌ 
அவனைக்‌ கண்டு கொன்றுபோடுகிறது 
(இராஜா 20:36). 


இந்த சம்பவம்‌ ஆகாபுக்கு எச்சரிப்பாகச்‌ 
சொல்லப்படுகிறது. தீர்க்கதரிசியின்‌ தோழன்‌ 
ந சுபாவமுள்ளவனாகயிருந்தாலும்‌, 
கர்த்தருடைய வார்த்தைக்கு 
கழ்ப்டியாதபோது, அவனுக்கு தண்டனை 
கிடைக்கிறது. தீர்க்கதரிசியின்‌ தோழன்‌, 
தீர்க்கதரிசியை அடிக்கவில்லை. 
தீர்க்கதரிசியை அடிக்குமாறு கர்த்தர்‌ 
கட்டளை கொடுக்கிறார்‌. ஆனால்‌ 
தீர்க்கதரிசியின்‌ தோழனோ, அவன்மீது 
அன்பு வைத்து, அவனை அடிக்க 
மறுத்துவிடுகிறான்‌. தீர்க்கதரிசியின்‌ தோழன்‌ 
கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல்‌. 
போனதினால்‌, அவனுக்கு தண்டனை 
கிடைக்கிறது. 


பனாதாத்தை 

அவர்‌ 
தாத்த 
கட்டளையிடுகிறார்‌. 


சங்கக்‌ நிமித்தரக்கிறார 
காபிடம்‌ 
சங்காரம்பண்ணுமாறு 


தீர்க்கதரிசியின்‌ தோழனை ஒரு சிங்கம்‌. 
கொன்றுபோடுகிறது. இது அவன்மீது வந்த 
தேவனுடைய நியாயத்தீர்ப்பாயிருக்கிறது. 
தீர்க்கதரிசியின்‌ தோழனைப்போலவே, 
ஆகாபும்‌ கர்த்தருடைய கட்டளைக்கு. 
கீழ்ப்படியவில்லை. ஆகையினால்‌. 
ஆகாபின்மீதும்‌ கர்த்தருடைய 
நியாயத்தீர்ப்பு வரும்‌. 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


செத்துப்போனபின்பு, அவன்‌ வேறொருவனைக்‌ 
கண்டு: என்ன அடி என்று 
சொல்லுகிறான்‌; அந்த மனுஷன்‌, 
திக்கதரிரியைக்‌ காயமுண்டாக அடிக்கிறாள்‌ 


இரத்த காயமுண்டாயிற்று. 


தீர்க்கதரிசி இப்போது 
காயத்தோடு இருக்கிறான்‌. 
ந்தத்‌ தீர்க்கதரிசி 
சாம்பலைப்‌ 
வேஷமாறினவனாய்‌ வழியிலே ராஜாவுக்காகக்‌ 
காத்திருக்கிறான்‌ (1இராஜா 20:38), அவன்‌ 
ஆகாப்‌ ராஜாவுக்கு முன்பாக தன்னை 
தீர்க்கதரிசியாக காட்டிக்கொள்ளவில்லை, 
யுத்தக்களத்திலே காயம்‌ பட்டு வந்திருக்கிற 
ஒரு போர்வீரனைப்போல அவன்‌ 
மாறிமிருக்கிறான்‌. ஆகாப்‌ 
சந்திப்பதற்காக காத்திருக்கிறான்‌. 
காப்‌ ராஜா வ்வழியாய்‌ 
வேடும்‌ மாறிமரக்கிற 
ராஜாவைப்பார்த்துக்‌ கூப்பிட்டு: 
“உமது அடியான்‌ பந்தத்தில்‌ நின்றபோது, 
ஒருவன்‌ விலகி, என்னிடத்தில்‌ ஒருவனைக்‌ 
கொண்டுவந்து, இந்த மனுஷனைப்‌ 
பத்திரம்பண்ணு: இவன்‌ தப்பிப்போனால்‌, உன்‌ 
பிராணன்‌ அவன்‌ பிராணனுக்கு 
ஈடாயிருக்கும்‌, அல்லது ஒரு தாலந்து 
வெள்ளியை நீ கொடுக்கவேண்டும்‌ என்றான்‌. 
ஆனாலும்‌ உமது அடியான்‌ இங்கும்‌ அங்கும்‌ 
க்கும்போது, அவன்‌ 
(இராஜா 20:39,40) 


ராஜாவாகிய ஆகாப்‌ 
றின தீர்க்கதரிசியைப்‌ 
பார்த்து: “நீ சொன்ன தீர்ப்பின்படியே ஆகும்‌" 


என்று சொல்லுகிறான்‌. 
௮ இந்த... அரர்க்கதரிர்‌ த 
தப்பிதத்தைப்போலவே, ஆகாப்‌ ராஜாவும்‌ 
தப்பிதம்‌ செய்திருக்கிறான்‌. கர்த்தர்‌ 
ஆகாபிடத்தில்‌ பெனாதாத்தை 
ஒப்புக்கொடுத்தார்‌. ஆனால்‌ ஆகாபோ 
பெனாதாத்தை தன்‌ கையிலிருந்து தப்ப 
விட்டுவிடுகிறான்‌. 


செய்த 





ழ்‌ நயனா 
யாய 


ஆகாப்‌ தீர்க்கதரிசிக்கு தன்னுடைய 
தீர்ப்பைச்‌ சொன்னான்‌. ஆகாப்‌ சொன்ன 
தீர்ப்பு, இப்போது அவனுக்கே திரும்பவும்‌ 
கொடுக்கப்படுகிறது. கைதி தப்பிப்போனால்‌, 
அவனுடைய பிராணனுக்கு ஈடாக, அவன்‌ 
யாரிடத்தில்‌ ஒப்புவிக்கப்பட்டானோ, 
அவனுடைய பிராணனைக்‌. 
இடம்‌ காப்‌ பெனாதாத்தை 
தப்பவிட்டான்‌. ல்‌ பெனதாத்தின்‌ 
பிராணனுக்கு லு ஆகாப்‌ தன்னுடைய 
பிராணனைக்‌ கொடுக்கவேண்டும்‌. 

ஆகாபின்‌ கவனக்குறைவினாலேயே 
பெனாதாத்‌ சங்காரத்திற்கு 
தப்பித்திருக்கிறான்‌. ராஜாவின்‌ கட்டளைக்கு 
விரோதமாக சேனாபதி செயல்படக்கூடாது. 
சேனாபதிமின்‌ கட்டளைக்கு விரோதமாக, 
போர்வீரன்‌ செயல்படக்கூடாது. கர்த்தருடைய 
கட்டளைக்கு விரோதமாக யாரும்‌ 
செயல்படக்கூடாது. 


கர்த்தருடைய 
ஆகாபின்‌ தப்பித்த 
உணர்த்துகிறான்‌. 
தீர்க்கதரிசி 

சாம்பலைத்‌ துடைத்துவிடுகிறான்‌. அப்பொழுது 
இஸ்ரவேலின்‌ ராஜாவாகிய ஆகாப்‌, அவன்‌ 
தீர்க்கதரிசிகளில்‌ ஒருவன்‌ என்று 
அறிந்துகொள்கிறான்‌. 


தீர்க்கதரிசி 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


அப்பொ கர்த்தருடைய 
தாக்கத்‌ என்‌ ஆகாமை “நோக்கி, 
நன்பகல்‌ நான்‌ நியமித்த மனுஷனை 
கையிலிருந்து தப்பிப்போகுப்படி 
நனிப்படிலிளாக்‌. உன்‌ பரணன்‌ அவள்‌ 
பிராணனுக்கு ஈடாகவும்‌, உன்‌ ஜனம்‌ அவன்‌ 
ஜனத்திற்கு ஈடாகவும்‌ இருக்கும்‌ என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌" [இராஜா 20:42) 
என்று சொல்லுகிறான்‌. 


ஆகாப்‌ வாயின்‌ 
வார்த்தையினாலே, தனக்குத்தானே தீர்ப்பு 
சொல்லுகிறான்‌. அவன்‌ தன்னைத்தானே 
நியாயந்தீர்த்துக்‌ கொள்கிறான்‌. 
தீர்க்கதரிசியின்‌ வார்த்தையைக்‌ கேட்டபோது, 
இஸ்ரவேலின்‌ ராஜாவாகிய ஆகாபுக்கு 
சலிப்பும்‌ விசனமும்‌ உண்டாயிற்று. 
வக்க ளம்‌! கப்பா வன னல்ல 
தன்‌ வீட்டிற்குப்‌ போகப்‌ புறப்பட்டுச்‌ 
'சமாரியாவுக்கு வருகிறான்‌ (1இராஜா 20:43) 





i= FTN 
TT 


காப்‌ 
ராஜாவாயிருந்தாலும்‌, 


இஸ்ரவேலின்‌ 


அவன்‌ எப்போதும்‌ 


துன்மார்க்கமான 
வேறு ஒருவனும்‌ எழும்பவில்லை. ஆகாபின்‌ 
மூலமாய்‌ எல்லோருக்கும்‌ பிரச்சனை 
உண்டாயிற்று, அவன்‌ அந்நிய 
தேசத்தாருக்கும்‌ பிரச்சனையாயிருக்கிறான்‌. 
தன்னுடைய சொந்த தேசத்தாருக்கும்‌ 
பிரச்சனையாயிருக்கிறான்‌. 


ஆதாமின்‌ அரண்மனை அண்டையில்‌ 
நாபோத்திற்கு ஒரு திராப்சத்தோட்டம்‌ 
இருக்கிறது. ஆகாப்‌ அந்த 
திராட்சத்தோட்டத்தை தனக்கு 
சொந்தமாக்கிக்கொள்ள ஆசைப்படுகிறான்‌ 
இராஜா 2141-4). 


சதித்திட்டத்தினால்‌ 
நாபோத்தின்‌ 
ஆகாபின்‌ வசமாயிற்று 
ஆகாப்‌ நாபோத்தின்‌ 
சொந்தமாய்‌ 
புறப்பட்டுப்போகிறான்‌ 


யேசபேலின்‌ 

நாபோத்‌ கொல்லப்படுகிறான்‌. 
'ிராட்சத்தோட்டம்‌ 
இராஜா 21:5-14), 
திராட்சத்தோட்டத்தை 
எடுத்துக்கொள்ளும்படி 
(இராஜா 2115-16. 


து எலியா ஆகா சந்தித்து, 
கர்த்தருடைய  நியாயத்தீர்ப்பை அவனுக்கு 
சொல்லுகிறார்‌ [இராஜா 21:17-24). 
எலியாவின்‌ வார்த்தைகளைக்‌ 
கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைய। 
நடந்துகொள்கிறான்‌ (1இராஜா 21:25-29). 


நாபோத்தின்‌ 
திராட்சத்தோட்டம்‌ 
1இராஜா 21:1-4 


1இராஜா 21:1. இவைகளுக்குப்‌ பின்பு, 
யெஸ்ரயேலனாகிய 'நாபோத்துக்கு 
யெஸ்ரயேலிலே 'சமாமியாவின்‌ 
ராஜாவாகிய  ஆகாபின்‌ அரமனை 
அண்டையில்‌ ஒரு திராட்சத்தோட்டம்‌ 
இருத்தது. 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


1இராஜா 21:2. ஆகாப்‌ நாயோத்தோடே 
பேசி: உன்‌ திராட்சத்தோட்டம்‌ என்‌ 
வீட்டிற்கு. அடுத்திருக்கிறபடியால்‌, 
அதைக்‌ கீரைக்‌ கொல்லையாக்கும்படி. 
எனக்குக்‌ கொடு, அதைப்பார்க்கிலும்‌ 
நல்ல திராட்சத்தோட்டத்தை அதற்குப்‌ 
பதிலாக உனக்குத்‌ தருவேன்‌; அல்லது 
உனக்கு வேண்டுமானால்‌, அதின்‌: 
விலைக்கிரயமான பணத்தைத்‌ தருவேன்‌. 
என்றான்‌. 


இராஜா 219. நாபோத்‌ ஆகாமை 
நோக்கி: நான்‌ என்‌ பிதாக்களின்‌ 
சுதந்தரத்தை உமக்குக்‌ கொடாதபடி, 
கர்த்தர்‌ என்னைக்‌ காப்பாராக என்றான்‌. 


இராஜா... 214. இப்படி என்‌: 
பிதாக்களின்‌ சுதந்தரத்தை உமக்குக்‌ 
கொடேன்‌ என்று யெஸ்ரயேனாகிய 
நாயபோத்‌ தன்னோடே சொன்ன 
வார்த்தைக்காக ஆகாப்‌ சலிப்பும்‌ 
சினமுமாய்‌, தன்‌ வீட்டிற்கு வந்து, 
போஜனம்பண்ணாமல்‌, தன்‌ கட்டிலின்‌ 
மேல்‌ படுத்து, தன்‌ முகத்தைத்‌ திருப்பிக்‌ 
கொண்டிருந்தான்‌. 


யெஸ்ரயேலனாகிய  நாபோத்துக்கு, 
யெஸ்ரயேலிலே சமாரியாலின்‌ ராஜாவாகிய 
ஆகாபின்‌ அரமனை அண்டையில்‌ ஒரு 
திராட்சத்தோட்டம்‌ இருக்கிறது (1இராஜா 211) 
ஆகாப்‌ இந்த திராட்சத்தோட்டத்தை தனக்கு 
சொந்தமாக்கிக்கொள்ளவேண்டுமென்று 
ஆசைப்படுகிறான்‌. நாபோத்தின்‌ 
திராட்சத்தோட்டம்‌, ஆகாபின்‌ அரமனைக்கு 
அருகாமையிலிருப்பதினால்‌, ஆகாப்‌ அதைத்‌ 
தனக்கு கீரைக்கொல்லை ஆக்கும்படி 
விரும்புகிறான்‌. 


ஆகாப்‌ தன்னுடைய விருப்பத்தை 
நாபோத்திற்கு சொல்லுகிறான்‌. ஆகாப்‌ 
நாபோத்தை நோக்கி, “உன்‌ திராட்சத்தோட்டம்‌ 
என்‌ வீட்டிற்கு அடுத்திருக்கிறபடியால்‌, 
அதைக்‌ கீரைக்‌  கொல்லையாக்கும்படி 
எனக்குக்‌ கொடு, அதைப்பார்க்கிலும்‌ நல்ல 
திராட்சத்தோட்டத்தை அதற்குப்‌ பதிலாக 
உனக்குத்‌ தருவேன்‌: அல்லது உனக்கு 
வேண்டுமானால்‌, அதின்‌ விலைக்கிரயமான 
பணத்தைத்‌ தருவேன்‌” 1இராஜா 21:2) என்று 
சொல்லுகிறான்‌. 





f= FTE 
TT 


மிகவும்‌ 
ஏராளமான 
இருக்கிறது. 
நாபோத்தின்‌ 
தனக்கு 


தணப்சத்தோப்டங்களும 
ஆனாலும்‌ அவன்‌ 
திராட்சத்தோட்டத்தை 
சொந்தமாக்கிக்கொள்ள விரும்புகிறான்‌. 
ஆகாபினிடத்தில்‌ ஏராளமான நிலங்கள்‌ 
இருந்தாலும்‌, அதிலே அவனுக்கு திருப்தி 


உண்டாகவில்லை. 


நாபோத்தின்‌ திராட்சத்தோட்டத்திற்கு 
பதிலாக வேறொரு நல்ல தோட்டத்தையோ 
அல்லது அதற்குரிய விலைக்கிரயத்தையோ 
கொடுப்பதற்கும்‌ ஆகாப்‌ சம்மதிக்கிறான்‌. 
பிறருடைய நிலங்களை  கிரயத்திற்கு 
வாங்குவது பாவமல்ல. ஆனாலும்‌ நம்முடைய 
சுயலாபத்திற்காக, மற்றவர்களுடைய 
பொருட்களை அபகரிக்கக்கூடாது. 
தன்னுடைய சொத்தை. விற்பதற்கு. 
ஒருவருக்கு மனமில்லையென்றால்‌, அவரைக்‌ 
கட்டாயப்படுத்தி, அவருடைய சொத்தை: 
பலவந்தமாகப்‌ பெற்றுக்கொள்‌ எக்கூடாது. 


பாத்தோடே ய்ப்‌ 
பவளப்‌. அனால்‌ எாந்ததான்‌ 
தன்னுடைய திராட்சத்தோட்டத்தை 
யாருக்கும்‌ கொடுக்க மனமில்லை. நாபோத்‌ 
ஆகாபை நோக்கி: “நான்‌ என்‌ பிதாக்களின்‌ 
சுதந்தரத்தை உமக்குக்‌ கொடாதபடி கர்த்தர்‌ 
என்னைக்‌ காப்பாராக" (இராஜா 21:3) என்று 


சொல்லுகிறான்‌. 


கானான்‌ தேசம்‌ கர்த்தருடைய 
பரிசுத்தமான தேசம்‌. கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கு கானான்‌ தேசத்‌ 


ஆகாப்‌ 


பிரித்துக்கொடுக்கப்பட்டிருக்கிறது. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ தங்களுடைய 
சுதந்தரவீதத்தை மற்றவர்களுக்கு 
அவர்கள்‌ தங்கள்‌ 


விற்கக்கூடாது. 
நிலங்களை பிறருக்கு குத்தகைக்கு 
கொடுத்தாலும்‌. யூபிலி வருஷத்தின்போது, 
அந்த நிலம்‌ அதன்‌ சொந்தக்காரருக்கு 
திருப்பி கொடுப்படவேண்டும்‌. 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


'அப்படிக்‌ கொடுப்பதற்கான நிர்வாகம்‌ 
அவனுக்கு இல்லாவிட்டால்‌, அவன்‌ விற்றது 
வாங்கினவன்‌ கையிலே யூபிலி வருஷம்மட்டும்‌. 
இருந்து, யூபிலி வருஷத்திலே அது 
விடுதலையாகும்‌; அப்பொழுது அவன்‌ தன்‌ 
காணியாட்சிக்குத்‌ திரும்பப்‌ போவான்‌” 


(லேவி 25:28). 
தெரியம்‌ 


ஆகையினால்‌ ஆகாப்‌ நாபோத்தின்‌ 
திராட்சத்தோட்டத்தை குத்தகைக்கு 
பெற்றுக்கொள்ள விரும்பவில்லை. அதை 
விலைக்கிரயம்‌ கொடுத்து வாங்க 
விரும்புகிறான்‌. அல்லது ஆகாப்‌ நாபோத்தின்‌ 
தோட்டத்திற்கு லாக, தன்னுடைய 
தோட்டத்தை அவனுக்கு டுத்து 
பரிவர்த்தனை செய்ய விரும்புகிறா 

இதன்‌ மூலமாக நாபோத்தின்‌ 
திராட்சத்தோட்டம்‌ ஆகாபுக்கு சொந்தமாகும்‌. 
யூபிலி வருஷத்தின்போது இந்த தோட்டத்தை, 
ஆகாப்‌  நாபோத்திற்கு திருப்பிக்‌ 
கொடுக்கவேண்டிய அவசியம்‌ ஏற்படாது. 


நாபோத்தோ 

பயப்படுகிறவன்‌ அவள்‌ 
பயப்படுவதைப்‌ பார்க்கிலும்‌, 
அதிகமாய்ப்‌ பயப்படுகிறான்‌. 
பிரமாணத்திற்கு கீழ்ப்படிய விரும்புகிறான்‌. 

கையினால்‌ ஆகாப்‌ நாபோத்தின்‌ 

ஈட்சத்தோட்டத்தை தனக்கு கேட்டபோது, 
நாபோத்‌ ஆகாபை நோக்கி, “நான்‌ என்‌ 
பிதாக்களின்‌ சுதந்தரத்தை உமக்குக்‌ 
கொடாதபடி கர்த்தர்‌ என்னைக்‌ காப்பாராக” 
(இராஜா 21:3) என்று சொல்லிவிடுகிறான்‌. 


நாபோத்‌. ஆகாப்‌ ராஜாவுக்கு 
கீழ்ப்படிந்தால்‌, அரமனையிலிருந்து 
அவனுக்கு சில சலுகைகள்‌ கிடைக்கலாம்‌. 
நாபோத்திற்கு ராஜாவின்‌ சிநேகமும்‌ 
கிடைக்கலாம்‌. ஆனால்‌  நாபோத்தோ, 
கர்த்தருக்கு கீழ்ப்டிவதே உத்தமம்‌ என்று 
நினைக்கிறான்‌. 


ஆகாபுக்கு இஸ்ரவேலரின்‌ 
வருஷ பிரமாணம்‌ நன்றாய்த்‌ 


கர்த்தருக்கு. 
ராஜாவுக்கு 
கர்த்தருக்கு 
கர்த்தருடைய 





f= THE 
TT 


யூதர்கள்‌ இந்தப்‌ பிரபஞ்சத்திலுள்ள 
கானான்‌ தேசத்தையும்‌, பரலோகமாகிய 
பரமகானானையும்‌ ஒப்பிட்டு தியானிப்பது. 
வழக்கம்‌. இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌, கானான்‌ 
தேசத்திலே யூதர்களுக்கு பங்குவீதம்‌ 
இருக்கவேண்டும்‌. அப்போதுதான்‌ அவர்கள்‌ 
பரமகானானுக்குள்‌. பிரவேசிக்கும்போது, 
கானானின்‌ பங்குவீதத்திற்கு ஒப்பான 
பங்குவீதம்‌, அவர்களுக்கு பரலோகத்திலும்‌ 
கொடுக்கப்படும்‌. ப்‌ 


நாபோத்து தன்னுடைய பிதாக்களின்‌ 
சுதந்தரத்தை ஆகாபுக்கு கொடுக்க 
மறுத்துவிடுகிறான்‌. “என்‌ பிதாக்களின்‌ 
சுதந்தரத்தை உமக்குக்‌ கொடேன்‌" என்று 
யெஸ்ரயேலனாகிய நாபோத்‌ தன்னோடே 
சொன்ன வார்த்தைக்காக ஆகாப்‌ சலிப்பும்‌ 
சினமுமாய்‌, தன்‌ வீட்டிற்கு வந்து, 
போஜனம்பண்ணாமல்‌, தன்‌ கட்டிலின்‌ மேல்‌. 
படுத்து, தன்‌ முகத்தைத்‌ திருப்பிக்‌ 
கொண்டிருக்கிறான்‌ நலலா 21:4) 


கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஆதாயந்கு 
கர்த்தருடைய வார்த்தையைச்‌ சொல்லி, 
அவனைக்‌ சடிந்துகொண்டபோது ஆகாப்‌ 
சலிப்பும்‌ விசனமுமாய்‌ இருந்தான்‌ 
(இராஜா 20:43). இப்போது அதே போன்ற 
சலிப்பும்‌ விசனமும்‌ ஆகாபுக்கு மறுபடியும்‌ 
வந்திருக்கிறது. தன்னுடைய ஆசை 
நிறைவேறாவிட்டாலோ, தனக்கு 
விரோதமாக ஏதாவது ஒரு வார்த்தை 
சொல்லப்பட்டாலோ ஆகாபுக்கு சலிப்பும்‌ 
விசனமும்‌ வந்துவிடும்‌. 


இப்போது ஆகாபின்‌ சலிப்பும்‌ 
விசனமும்‌ அதிகமாயிருக்கிறது. அவன்‌ தன்‌ 
வீட்டிற்கு வந்து போஜனம்பண்ணாமல்‌ தன்‌ 
கட்டிலின்மேல்‌ படுத்திருக்கிறான்‌. தன்‌ 
முகத்தையோ வேறு பக்கமாய்‌ 
திருப்பிக்கொள்கிறான்‌. மிகுந்த 
துக்கத்திலிருக்கிறான்‌. நாபோத்தின்‌ 
மனச்சாட்சிக்காக அவனை 
க்க 
யாரையும்‌ 

தன்னிடமாகச்‌ சேர்த்துக்கொள்ளவில்லை. 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


ஆகாபால்‌. 
ஏமாற்றத்தையோ 
முடியவில்லை. 


தோல்வியையோ, 
தாங்கிக்கொள்ள 
ஏமாற்றம்‌ ஏற்படும்போது 
அவனுடைய இருதயம்‌ உடைந்துபோகிறது, 
அவனுடைய ஆசை  நிறைவேறாதபோது 
அவனுடைய மனதில்‌ சஞ்சலம்‌ ஏற்படுகிறது. 
அவனுடைய சலிப்பும்‌ அதிகரிக்கிறது. 


காப்‌ இஸ்ரவேல்‌ தேசத்‌ ராஜா. 
கான்‌ தேசத்திலே தாயக 
ஏராளமான நிலங்கள்‌ இருக்கிறது. அவை 
நல்ல விளைச்சல்‌ நிலங்கள்‌. அவனுக்கு 
நற்கனிதரும்‌ திராட்சத்தோட்டங்களும்‌ 
தாராளமாயிருக்கிறது. இஸ்ரவேல்‌ தேசத்தின்‌ 
அதிகாரமும்‌, அதன்‌  பொக்கிஷமும்‌ 
ஆகாபின்‌ ஆளுகையிலிருக்கிறது. 
ராஜாவுக்குரிய கனமும்‌, அந்தஸ்தும்‌, 
மேன்மையும்‌ இஸ்ரவேல்‌ தேசம்‌ முழுவதிலும்‌ 
ஆகாபுக்கு கொடுக்கப்படுகிறது. 


காப்‌ தன்னுடைய அரண்மனையில்‌: 
சந்தோஷமாமிருக்கவேண்டியவன்‌. 
த்‌ 

சந்தோஷமாய்‌ 


இனுபவிக்கவேண்டியலள்‌. ஆனாலும்‌ 
இவையெல்லாவற்றையும்விட, 
திராட்சத்தோட்டமே 

நாபோத்தின்‌ 
ஆகாபுக்கு 


அதிகாரத்தை 


முக்கியமானதாயிருக்கிறது. 
திராட்சத்தோட்டம்‌ 
கிடைக்கவில்லையென்றால்‌ அவனுடைய 
மனதிலே. சந்தோஷமுமில்லை, 
சமாதானமுமில்லை. அவனுடைய இருதயத்தில்‌ 
சலிப்பும்‌, சஞ்சலமும்‌ நிரம்பியிருக்கிறது. 


யேசபேலின்‌ சதித்திட்டம்‌ 
1இராஜா 21:5-16 


1இராஜா 2௧. அப்பொ 
அவன்‌ மனைவியாகிய யேசபேல்‌ 
அவனிடத்தில்‌ வந்து: தீர்‌ போஜனம்‌. 
பண்ணாதபடிக்கு, உம்முடைய மனம்‌ 
சலிப்பாயிருக்கிறது என்ன என்று 
அவனைக்‌ கேட்டதற்கு, 





f= THE 
TT 


இராஜா 218. 
பார்த்து: நான்‌. 


அவன்‌ அவனைப்‌ 
பயெஸ்ரயேலனாகிய 
'நாபேரத்தோடே. பேசி: உன்‌ 
திராட்சுத்தோட்டத்தை எனக்கு. 
விலைக்கிரயமாய்க்‌ கொடு; அல்லது 
உனக்கு ராசியானால்‌ அதற்குப்‌ பதிலாக 
வேறே திராட்சத்தோட்டத்தை 
உனக்குத்‌ தருவேன்‌ என்றேன்‌. அதற்கு. 
அவன்‌: என்‌ திராட்சுத்தோட்டத்தை 
உமக்குக்‌ கொடுக்கமாட்டேன்‌ என்னு 
சொன்னான்‌ என்றான்‌. 


1இராஜா 21:7. அப்பொழுது அவன்‌: 
மனைவியாகிய யேசபேல்‌ அவனை 
நோக்கி: நீர்‌ இப்போது இஸ்ரவேலி. 
ன்மேல்‌ ராஜ்யபாரம்பண்ணுகிறவர்‌ 
அல்லவா? தீர்‌ எழுத்து போஜன ம்பண்ணி. 
மனமகிழ்ச்சியாயிரும்‌; 
யெஸ்ரயேலனாகிய. 'நாயோத்தின்‌ 
திராட்சத்தோட்டத்தை நான்‌ உமக்குக்‌ 
கொடுப்பேன்‌ என்று சொன்னான்‌. 

218. 


1இராஜா அவன்‌ ஆகாயின்‌. 


பெயரால்‌ நிருபங்களை எழுதி, அவன்‌ 


முத்திரையை அவைகளுக்குப்‌ போட்டு, 
அந்த நிருபங்களை நாபோத்‌ இருக்கும்‌ 
பட்டணத்தில்‌ அவனோடே. 
குடியிருக்கிற மூப்பரிடத்தூக்கும்‌. 
பெரியோரிடத்துக்கும்‌ அனுப்பினான்‌. 


1இராஜா 21:9. அந்த திருபங்களில்‌ 
அவன்‌ எழுதினது என்னவென்றால்‌: 
நீங்கள்‌. உபவாசம்‌ என்று. 
யிரசித்தப்படுத்தி, தாபோத்தை 
இனத்தின்‌ முன்‌ நிறுத்தி, 


3 இராஜா 21:10. தேவனையும்‌ 
ராஜாவையும்‌ தூஷித்தாய்‌ என்று. 
அவன்மேல்‌ சாட்சிசொல்லுகிற பேலி. 
யானின்‌ மக்கனாகிய இரண்டு பேரை 
அவனுக்கு எதிராக நிறுத்தி, அவனை 
வெளியே கொண்டுபோய்‌ அவன்‌ 
காகும்படிக்கு. அவனைக்‌ 
கல்லெறியுங்கள்‌ என்று எழுதினாள்‌. 


1இராஜா 21:11. அவன்‌ பட்டணத்திலே 
குடியிருக்கிற மூப்பும்‌ 
பெரியோருமாகிய அவன்‌ பட்டணத்து 
மனுஷர்‌, யேசபேல்‌ தங்களுக்கு 
அனுப்பின நிருபங்கனில்‌ எழுதிக்‌ 
கட்டனையிட்டிருத்தபடியே 
செய்தார்கள்‌. 


1 இராஜாக்கன்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


1இராஜா 21:12. அவர்கள்‌ உபவாசம்‌ 
என்று பிரசித்தப்படுத்தி நாபோத்தை. 
ஜனத்தின்‌ முன்னே நிறுத்தினார்கள்‌. 


1இராஜா ௨௮3. அப்பொழுது 

பேலியானின்‌ மக்கனாகிய இரண்டுபேர்‌ 

வத்து, அவனுக்கு எதிராக உட்கார்ந்து: 

நாபோத்‌ தேவனையும்‌ ராஜாவையும்‌ 

என்று ஒனத்திற்கு. 

அவன்மேல்‌ சாட்சி 

அதற்குப்பின்பு 

அவனைப்‌ பட்டணத்திற்கு வெளியே 

கொண்டு போய்‌, அவன்‌ சாகும்படிக்கு 
அவனைக்‌ கல்லெறிந்து, 


1இராஜா 21:14. பிற்பாடு யேசுபேலுக்கு, 
நாபோத்‌ கல்லெறியுண்டு செத்தான்‌ 
என்று சொல்லியனுப்பினார்கள்‌. 


1இராஜா 21:15. நாயோத்‌ 
கல்லெறியுண்டு செத்ததை யேசபேல்‌ 
கேட்டபோது, ஆகாயை நோக்கி: நீர்‌ 
எழுந்திருந்து, வெஸ்ரயேலனாகிய 
நாபோத்‌ உமக்கு விலைக்கிரயமாய்க்‌ 
கொடுக்கமாட்டேன்‌ என்று கொன்ன 
திராட்சத்தோட்டத்தைச்‌ சொந்தமாய்‌ 
எடுத்துக்கொள்ளும்‌; நாபோத்‌ 
உயிரோடில்லை, செத்துப்‌ 
போனான்‌ என்றான்‌. 


1இராஜா 21:16. 
செத்துப்போனதை 

கேட்டபோது, 

யெஸ்ரயேலனாகிய நாபோத்தின்‌: 
திராட்சத்தோட்டத்தைச்‌ சொந்தமாய்‌ 
எடு த்துக்கொள்ளும்படி. 
எழுத்துபோனான்‌. 


அவன்‌ 


யேசபேல்‌ ஆகாமின்‌ மனைவி. அவள்‌ 
ஒரு சதிகாரி. துன்மார்க்கமான ஸ்திரீ. 
யேசபேல்‌ ஒரு சபிக்கப்பட்ட ஸ்திரீ. 


உள்ளேபோய்‌, புசித்துக்‌ குடித்த பின்பு: 
நீங்கள்‌ போய்‌ சபிக்கப்பட்ட அந்த ஸ்திரீயைப்‌ 
பார்த்து. அவளை அடக்கம்பண்ணுங்கள்‌; 
அவள்‌ ஒரு ராஜகுமாரத்தி என்றான்‌" 
(இராஜா 9:34). 





i THE 
TT 


யேசபேல்‌ எங்கே இருக்கிறாளோ 
அங்கே பிரச்சனைகளும்‌, குழப்பங்களும்‌ 
இருக்கும்‌. அங்கே 
நியாயங்களும்‌, 
நடைபெறும்‌. 
வீட்டிற்குள்‌ 
படுத்துக்கொண்டிருக்கிறான்‌. 
ஆகாபின்‌ மனைவியாகிய 
அவனிடத்தில்‌ வருகிறாள்‌. 


யேசபேல்‌ ஆகாபைப்‌ பார்த்து, “நீர்‌ 

போஜனம்பண்ணாதபடிக்கு, உம்முடைய மனம்‌ 
சலிப்பாமிருக்கிறது என்ன” (இராஜா 

என்று கேட்கிறாள்‌. யேசபேல்‌ ஆகாபுக்கு 

ஆறுதல்‌ சொல்ல வந்திருக்கிறாள்‌. ஆகாப்‌ 

பல்‌ சமயங்களில்‌ தன்னை மறந்துலிடுவான்‌. 

தன்னுடைய ஸ்தானத்தையும்‌ அந்தஸ்தையும்‌ 

மறந்துவிடுவான்‌. யேசபேல்‌ அவ்வப்போது, 

ஆகாடைப்‌ பார்த்து, அவனுடைய 

அவனுக்கு 

அவனுடைய 

பெருமையையம்‌ 

உண்டாக்குவாள்‌. 

ஆகாபின்‌ துன்மார்க்கமான சிந்தனைகளை 


அப்பொழுது. 
யேசபேல்‌ 


துப்நக்கொன்கத்தான்‌ 
க்‌ யேசபேல்‌ அவனைப்‌ பார்க்க 
வந்திருக்கிறாள்‌. ஆகாப்‌ தன்‌ முகத்தை 
யேசபேல்‌ பக்கமாகத்‌ திருப்புகிறான்‌. 


யேசபேலைப்‌ பார்‌ ான்‌ 
கிய நாபோத்தோன்‌. மோ 
உன்‌ திராட்சத்தோட்டத்தை எனக்கு 
விலைக்கிரயமாய்க்‌ கொடு: அல்லது உனக்கு 
ராசியானால்‌ அதற்குப்‌ பதிலாக வேறே. 
திராட்சத்தோட்டத்தை உனக்குத்‌ தருவேன்‌ 
என்றேன்‌. அதற்கு அவன்‌: என்‌ 
திராட்சத்தோட்டத்தை உமக்குக்‌ 
கொடுக்கமாட்டேன்‌ என்று சொன்னான்‌" 
(இராஜா 21:6) என்று சொல்லுகிறான்‌. 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


ஆகாப்‌ பாதிஉண்மையை மறைத்து, 
மீதி உண்மையை மாத்திரமே யேசபேலுக்கு 
சொல்லுகிறான்‌. நாபோத்‌ தன்னுடைய 
திராட்சத்தோட்டத்தை, ஆகாபுக்கு கொடுக்க 
மறுத்தது மெய்தான்‌. னால்‌ அதற்கு. 
நாபோத்‌ சொன்ன காரணம்‌ வேறு. இங்கே 
ஆகாப்‌ சொல்லுகிற காரணம்‌ வேறு. 


நாபோத்‌ ஆகாபிடம்‌, என்‌ 
பிதாக்களின்‌... சுதந்தரத்தை உமக்கு 
கொடாதபடி கர்த்தர்‌ என்னைக்‌ காப்பாராக"' 
இராஜா 21:3) என்று மிகுந்த 
மரியாதையோடும்‌. பொறுப்போடும்‌ 
சொன்னான்‌. ஆனால்‌ ஆகாபோ “என்‌ 
திராட்சத்தோட்டத்தை உமக்கு, 
கொடுக்கமாட்டேன்‌" [இராஜா 21:6) என்று 
நாபோத்‌ சொன்னதாக யேசபேலிடத்தில்‌ 
சொல்லுகிறான்‌. 


ஆகாப்‌ நாபோத்தைப்பற்றிச்‌ சொன்ன 
வார்த்தைகள்‌  யேசபேலின்‌ கோபத்தை 
அதிகரிக்கிறது. அப்பொழுது ஆகாபின்‌ 
மனைவியாகிய யேசபேல்‌ அவனை நோக்கி: 
“நீர்‌ இப்போது இஸ்ரலேலின்மேல்‌ 
ராஜ்யபாரம்பண்ணுகிறவர்‌ அல்லவா? 
நீர்‌ எழுந்து போஜனம்பண்ணி 
மனமகிழ்ச்சியாயிரும்‌;  யெஸ்ரயேஷனாகிய 
நாபோத்தின்‌ திராட்சத்தோட்டத்தை நான்‌: 
உமக்குக்‌ கொடுப்பேன்‌” (இராஜா 21:7) 
என்று சொல்லுகிறாள்‌. 


ராஜா கேட்பதை அந்த தேசத்து 
ஜனங்கள்‌ மறுக்காமல்‌ கொடுக்கவேண்டும்‌. 
இது ராஜாவின்‌ அதிகாரம்‌. இது அந்த 
தேசத்து ஜனங்களின்‌ கடமை.  ஆசாபபுக்கு 
தன்னுடைய அதிகாரத்தைப்பற்றி ஒன்றும்‌. 
தெரியவில்லை என்று யேசபேல்‌ அவன்மீது 
குற்றம்‌ சொல்லுகிறாள்‌. ஆகாப்‌ 
நாபோத்திடம்‌: இல்வளவு அதிகமாகப்‌ 
பேசியிருக்கக்கூடாது என்றும்‌, அவனுடைய 
திராட்சத்தோட்டத்தை தனக்கு 
கொடுக்குமாறு, ஆகாப்‌ அவனுக்கு 
ஆணையிட்டிருக்கவேண்டும்‌ என்றும்‌ 
பொருள்படுமாறு யேசபேல்‌ சொல்லுகிறாள்‌. 


“நான்‌ 





ழ்‌ நள 
யாய 


ராஜாவின்‌ அதிகாரத்தை தனக்கு 
கொடுத்தால்‌, தன்னுடைய ராஜரீகம்‌ 
எவ்வளவு சிறப்பாகமிருக்கும்‌ என்பதை 
ஆகாப்‌ பார்க்கலாம்‌ என்று பொருள்படுமாறும்‌ 
யேசபேல்‌ சொல்லுகிறாள்‌. “நாபோத்தின்‌ 
திராட்சத்தோட்டத்தை நான்‌ உமக்கு 
கொடுப்பேன்‌” என்று யேசபேல்‌ 
சொல்லுகிறாள்‌. யேசபேலின்‌ வார்த்தைகளில்‌ 
அதிகார மமதை இருக்கிறது. யேசபேலுக்கு 
நீதிக்கும்‌ அநீதிக்கும்‌ வித்தியாசம்‌ தெரியாது. 
அவள்‌ தான்‌ நினைத்ததை 
சாதிக்கக்கூடியவள்‌. 
ஆகாப்‌. 
ராஜாவாகமிருந்தாலும்‌, 
தேவனாகிய கர்த்தர்‌ ஆகாபுக்குமேல்‌ ராஜாதி 
ராஜாவாயிருக்கிறார்‌ யேசபேலோ 
அவள்‌ 
பயன்படுத்தி, 
ப்பட்ட 
கொடுத்துவிடலாம்‌ என்று. 
தீர்மானமாயிருக்கிறாள்‌. ஆகாப்‌ நாபோத்திற்கு 
திராட்சத்தோட்டத்திற்கான 


'கொடுக்கவேண்டியவில்லை. 
திராட்சத்தோட்டம்‌ 


யேசபேலின்‌ வார்த்தைகள்‌ ஆகாபுக்கு 
ஆறுதலைத்‌ தருகிறது. தன்னுடைய 
ராஜஅதிகாரத்தைப்‌ பயன்படுத்தும்‌ உரிமையை 
ஆகாப்‌ யேசபேலுக்கு கொடுக்கிறான்‌. 
ஆகாப்‌ தன்னுடைய ராஜமுத்திரையையும்‌: 
பயன்படுத்திக்கொள்ள அவளுக்கு அனுமதி 
கொடுக்கிறான்‌. துன்மார்க்கமான ஸ்திரீயின்‌ 
கையில்‌ இப்போது இஸ்ரவேலின்‌ ராஜாசன 
பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 


அவனோடே குடியிருக்கிற மூப்பரிடத்துக்கும்‌ 
பெரியோரிடத்துக்கும்‌ அனுப்புகிறாள்‌ 
இராஜா 21:8). 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


QODNENS 
PUBLISHERS 


நாபோத்‌ செத்துப்போகவேண்டும்‌ என்பதே 
யேசபேலின்‌ திட்டம்‌. 

அந்த நிருபங்களில்‌ 
எழுதினது. என்னவென்றால்‌: 
உபவாசம்‌ என்று 
நாபோத்தை ஜனத்தின்‌ முன்‌ றக்க, 
தேவனையும்‌ ராஜாவையும்‌ தூஷித்தாய்‌ என்று 
அவன்மேல்‌ சாட்சிசொல்லுகிற பேலியாளின்‌ 
மக்களாகிய இரண்டு பேரை அவனுக்கு 
எதிராக நிறுத்தி, அவனை வெளியே 
கொண்டுபோய்‌ அவன்‌  சாகும்படிக்கு 
அவனைக்‌ கல்லெறியுங்கள்‌" 
இராஜா 2190) என்று எழுதுகிறாள்‌. 

ஸ்ரவேலின்‌ சரித்திரத்திலே. 

வபகய்போல அன்ரன்‌ 
நிருபத்தை வேறு யாரும்‌ எழுதினதில்லை. 
அவள்‌ தன்னுடைய 
பட்டணத்திலிருக்கும்‌ 
பெரியோரிடத்திற்கும்‌ 


வழக்குகளை விசாரித்து, 
தீர்ப்பு 


ராஜாவினிடத்தில்‌ 
அவனுடை! மோதிரத்தைப்‌ 
பெற்றுக்கொள்கிறாள்‌. அவள்‌ அந்த 
மோதிரத்தை என்ன செய்வாள்‌ என்றோ, 
அதை எப்படி பயன்படுத்துவாள்‌ என்றோ 
ஆகாபுக்கு தெரியாது. ஆனாலும்‌ யேசபேல்‌ 


முத்தின. 


த்‌ நிருபத்தில்‌ ள்‌ முத்திரை 
போடப்பட்டிருப்பதினால்‌, இந்த நிருபங்களை 

ஆகாபே எழுதினான்‌ என்று 

உறுதிபண்ணப்படுகிறது. 





i THE 
TT 


யேசபேல்‌ இப்போது இஸ்ரவேலின்‌ 
ராஜாவாகிய ஆகாபின்‌ பெயரால்‌, 
யெஸ்ரயேலின்‌ மூப்பருக்கும்‌ பெரியோருக்கும்‌. 
தன்னுடைய கட்டளையை சொல்லுகிறாள்‌. 
நாபோத்தை கொன்றுபோடுமாறு யேசபேல்‌. 
ஆகாபின்‌ பெயரால்‌ கட்டளை கொடுக்கிறாள்‌. 
யெஸ்ரயேலின்‌ மூப்பும்‌ பெரியோரும்‌ 
ராஜாவின்‌ கட்டளைக்கு கீழ்ப்படியவேண்டும்‌. 
அவர்களோ நீதிமான்களாகவும்‌, 
நியாயாதிபதிகளாகவும்‌ இருக்கிறார்கள்‌. 
ஆனாலும்‌ அவர்கள்‌ நீதியையும்‌ 
நியாயத்தையும்‌ விட்டு விலகி, யேசபேலின்‌ 
அநியாயமான கட்டளைக்கு கீழ்ப்படிய 
வேண்டியதாயிற்று. 

யேசபேல்‌ யெஸ்ரயேலின்‌ மூப்பருக்கு 
எழுதின நிருபத்தில்‌ “நீங்கள்‌ உபவாசம்‌ என்று 
பிரசித்தப்படுத்துங்கள்‌” என்று சொல்லுகிறாள்‌. 
மார்க்கத்தின்‌ பெயரால்‌ அநியாயம்‌ 
நடைபெறுகிறது. உபவாசத்தின்போது, அந்த 
உபவாசத்தில்‌ பங்குபெறாதவர்கள்‌, 
இஸ்ரவேலின்‌ தேவனையும்‌, ராஜாவையும்‌ 
தூஷிப்பதற்கு அடையாளம்‌. 


உபவாச நாளின்போது இஸ்ரவேலில்‌ 
யாராவது உபவாசத்தில்‌ பங்குபெறாமல்‌, 
உபவாச பிரமாணத்தை மீறினால்‌, 
கர்த்தருடைய கோபம்‌ இஸ்ரவேல்‌ 
தேசத்தின்மீதும்‌, இஸ்ரவேல்‌ ஜனங்கள்மீதும்‌ 
வரும்‌ என்பது இஸ்ரவேல்‌ ஜனத்தாரின்‌ 
பொதுவான நம்பிக்கை. 

யெஸ்ரயேலின்‌ மூப்பரும்‌ பெரியோரும்‌, 
தங்கள்‌ நகரத்திலே உபவாசத்தை 
பிரகடனப்படுத்தியபோது. நாபோத்தால்‌ 
அந்த உபவாசத்தில்‌ பங்குபெற முடியவில்லை. 
அவன்‌ ஏதோ ஒரு சூழ்நிலையினால்‌ 
உபவாசம்பண்ணாமலிருக்கிறான்‌. 
நாபோத்திற்கு விரோதமாக 
'சொல்லுவதற்கும்‌ பேலியாளின்‌. 
இரண்டுபேர்‌ நியமிக்கப்படுகிறார்கள்‌. 


நாபோத்‌ உபவாச பிரமாணத்தை: 
மீறியது. கர்த்தருக்கு விரோதமான பாவம்‌. 
கர்த்தருடைய கற்பனைகளை 
கைக்கொள்ளாதவர்களை தண்டிக்கும்‌ 
அதிகாரம்‌ மூப்பருக்குள்ளது. அவர்கள்‌ 
தங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும்‌ மார்க்க 
அதிகாரத்தைப்‌ பயன்படுத்தி, நாபோத்தைக்‌. 
கொன்றுபோடவேண்டும்‌ என்பது யேசபேலின்‌ 
சதித்திட்டம்‌. 


குற்றம்‌ 
மக்கள்‌ 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நாபோத்தின்மீது கொலைக்குற்றமோ, 
களவு. விபசாரம்‌. போன்ற 
சமுதாயக்குற்றங்களோ  சுமத்தப்படவில்லை. 
நாபோத்‌ தேவனையும்‌ ராஜாவையும்‌. 
தூஷித்தான்‌ என்று அவன்மீது குற்றம்‌ 
சுமத்தப்படுகிறது. 

யெஸ்ரயேல்‌ பட்டணத்திலே 
குடியிருக்கிற மூப்பும்‌ பெரியோருமாகிய 
அவன்‌ பட்டணத்து மனுஷர்‌, யேசபேல்‌ 
தங்களுக்கு அனுப்பின நிருபங்களில்‌ எழுதிக்‌ 
கட்டளையிட்டிருந்தபடியே செய்கிறார்கள்‌ 
இராஜா 211). 


அவர்கள்‌ உபவாசம்‌ 
பிரசித்தப்படுத்தி நாபோத்தை ஜனத்தின்‌ 
முன்னே நிறுத்துகிறார்கள்‌. அப்பொழுது 
பேலியாளின்‌ மக்களாகிய இரண்டுபேர்‌ வந்து, 
அவனுக்கு எதிராக உட்கார்ந்து: 
“நாபோத்‌ தேவனையும்‌ ராஜாவையும்‌. 
தூஷித்தான்‌" என்று ஜனத்திற்கு முன்பாக 
அவன்மேல்‌ சாட்சி சொல்லுகிறார்கள்‌; 
அதற்குப்பின்பு அவனைப்‌ பட்டணத்திற்கு 
வெளியே கொண்டு போய்‌, அவன்‌ 
சாகும்பிக்கு அவனைக்‌ கல்லெறிந்து 
கொன்றுபோடுகிறார்கள்‌ (1இராஜா 2141213). 

யேசபேலின்‌ த்திட்டம்‌ 
நிறைவேறுகிறது. அவளுடைய திட்டத்தின்‌ 
பிரகாரம்‌ நாபோத்‌ கொல்லப்படுகிறான்‌. 
நாபோத்‌ கர்த்தரையும்‌ ராஜாவையும்‌ 
தாஸித்தான்‌ என்று அவனுக்கு விரோதமாக 

சுமத்தப்பட்டு, அவன்‌ 

கொல்லப்படுிறான்‌. 

யெஸ்ரயேலின்‌ மூப்பரும்‌ பெரியோரும்‌ 
ராஜாவாகிய ஆகாபுக்கு 
உண்மையுள்ளவர்களாயிருக்கிறார்கள்‌. 
தங்களுக்கு அனுப்பப்பட்ட  நிருபத்தை, 
ஆகாபின்‌ பெயரால்‌ யேசபேல்‌ எழுதி 
அனுப்பினாள்‌ என்பது. மூப்பர்களுக்கு 
தெரியாது. அவர்கள்‌ ஆகாப்‌ ராஜாவின்‌ 
கட்டளைக்கு  கீழ்ப்படிவதாக நினைத்து, 
யேசபேலின்‌ சதித்திட்டத்தை நிறைவேற்றித்‌ 
தருகிறார்கள்‌. 


என்று 





f= FTE 
TT 


நாபோத்‌ கல்லெறியுண்டு 
செத்துப்போகிறான்‌. அவன்‌ செத்துப்போன 
செய்தியை, யெஸ்‌! 


'சொல்லியனுப்புகிறார்கள்‌. ஆ 
யேசபேலே இந்த சதித்திட்டத்திற்கு காரணம்‌ 
என்பது யெஸ்ரயேலின்‌ மூப்பர்களுக்கு 
தெரிந்திரப்பதறகும்‌ வாய்ப்புள்ளது. 


நாபோத்திற்கு கர்த்தருடைய 
பெயராலும்‌, யூதமார்க்கத்தின்‌ பெயராலும்‌ 
தண்டனை கொடுக்கப்படுகிறது. கர்த்தர்‌ 
யெஸ்ரயேல்‌ பட்டணத்தின்மீது 
கோபமாயிருக்கிறார்‌ என்றும்‌, நாபோத்தின்‌ 
பாவமே கர்த்தருடைய கோபத்திற்கு 
காரணம்‌ என்றும்‌ பேலியாளின்‌ மக்களாகிய 
இருவர்‌ நாபோத்திற்கு விரோதமாக சாட்சி 
சொல்லுகிறார்கள்‌. 


யெஸ்ரயேலின்‌ மூப்பருக்கு முன்பாக. 
நாபோத்தை ஒரு குற்றவாளியைப்போல. 
நிறுத்துகிறார்கள்‌. போத்‌ தேவனையும்‌ 
ராஜாவையும்‌ தூஷித்தான்‌” என்று இரண்டு 
பேர்‌ அவனுக்கு விரோதமாய்‌ ஜனத்திற்கு 
முன்பாக சாட்சி சொல்லுகிறார்கள்‌. இங்கே 
குற்றம்‌  சாட்டப்படுகிறவன்‌ நீதிமான்‌ 
அவன்‌ கர்த்தருக்கு பயப்படுகிறவன்‌. இங்கே 
அவன்மீது குற்றம்‌ ணய 
பேலியாளின்‌ மக்கள்‌. 


நாபோத்‌ இஸ்ரவேல்‌ 
நீதியின்‌ பிரகாரமாகவம்‌, 

பிரகாரமாகவும்‌ 

என்பது யேசபேலின்‌ திட்டம்‌ 

யெஸ்ரயேலின்‌ மூப்பர்‌ 
கொன்றுபோடுவதற்கு முன்பாக, அவனுடைய 
வழக்கை விசாரிப்பதாக சொல்லி, அவனை 
ஜனத்தின்‌ முன்னே நிறுத்துகிறார்கள்‌. 


நாபோத்‌ தேவனையும்‌ தூவிக்கவில்லை, 
ராஜாவையும்‌ தூஷிக்கவில்லை. ஆனால்‌ 
நாபோத்‌ தேவனையும்‌ ராஜாவையும்‌ 
தூவித்தான்‌ என்று அவன்மீது குற்றம்‌. 
சொல்லுகிறார்கள்‌. அவன்‌ 

மெய்தான்‌ என்பதை 
பேலியாளின்‌ மக்களாகிய இரண்டுபேர்‌, 
அவனுக்கு விரோதமாக சாட்சியும்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இஸ்ரவேல்‌ தேசத்தின்‌ சரித்திரத்தில்‌, 
யெஸ்ரமேலின்‌ மூப்பர்களைப்போல, வேறு 
துன்மார்க்கமான 


யாரும்‌ 

'துன்மார்க்கமான 

கீழ்ப்படிந்ததுமில்லை. 

மூப்பர்கள்‌, 

தங்களுக்கு அனுப்பின 

நிருபங்களில்‌ எழுதி கட்டளையிட்டிருந்தபடியே 
செய்கிறார்கள்‌" 1இராஜா 21:14). 


நாபோத்தை ஜனத்தின்‌ முன்னே 
நிறுத்தும்போது யெஸ்ரயேலின்‌ மூப்பர்களுக்கு 
ஒரு பிரச்சனையும்‌ ஏற்படவில்லை, 
யெஸ்ர ஜனங்களில்‌ யாரும்‌ 
மூப்பர்களை  எதிர்க்கவுமில்லை. அவர்கள்‌ 
யேசபேலின்‌ துன்மார்க்கமான யோசனைகளை 


தந்திரமாய்‌ நிறைவேற்றுகிறார்கள்‌. 


யெஸ்ரயேலின்‌ ஜனங்கள்‌ நாபோத்‌ 
தங்கள்‌ ம்‌ னத்தின்‌ 
கொண்டுபோய்‌, அவன்‌ 
அவனைக்‌ 
கொன்றுபோடுகிறார்கள்‌. 
குமாரர்கள்‌ இருந்தார்களா 
தெரியவில்லை. அவனுக்கு குமாரர்கள்‌ 
இருந்திருப்பார்களென்றால்‌, அவர்கள்‌. 
நாபோத்தை கல்லெறிந்து கொன்றதுபோல, 
அவனுடைய குமாரரையும்‌ கல்லெறிந்து 
கொன்றிருப்பார்கள்‌. 
குடும்பத்தில்‌ ஒருவரும்‌ 
மாத்திரமே, 
திராட்சத்தோட்டத்தை 
இலவசமாகப்‌ பெற்றுக்கொள்ள 
நாபோத்திற்கு ஆண்பிள்ளைகள்‌ இருந்தால்‌, 
அவனுடைய திராட்சத்தோட்டம்‌, அவனுடைய 
பிள்ளைகளுக்கு சுதந்தரமாகிவிடும்‌. 
இஸ்ரவேல்‌ 
துன்மார்க்கருடைய 
அதிகமாயிருக்கிறது. 
பிள்ளைகளிடத்தில்‌ 
அந்தகார வல்லமை 
செய்கிறது. 
ஒடுக்கப்படுகிறார்கள்‌. 
துன்பப்படுத்தபடுகிறார்கள்‌. யெஸ்ரயேல்‌. 
நகரத்திலே நீதிமான்களுக்காக வழக்காட, 
அவர்களுக்காக பரிந்துபேச ஒருவருமில்லை. 


லயத்து 


ப. தேசத்திலே 
அக்கிரமம்‌ மிகவும்‌ 
கீழ்ப்படியாமையின்‌ 
சாத்தானுடைய 
பலமாய்க்‌ கிரியை 
நீதிமான்கள்‌ 


அவர்கள்‌ 





f= FTE 
TT 


நாபோத்தைப்போல நாம்‌ 
செய்யாதவர்களாகயிருந்தாலும்‌, நம்முடைய 
கள்ளம்‌ கபடமில்லாத சுபாவம்‌ நமக்கு 
பாதுகாப்பைத்‌ தராது. நம்முடைய காலங்கள்‌ 
கர்த்தருடைய கரத்திலிருக்கிறது. 
ஆகையினால்‌ நம்முடைய நல்ல 
சுபாவங்கள்மீது நாம்‌ நம்பிக்கை வைக்காமல்‌, 
கர்த்தர்மீது நம்பிக்கை வைத்து, தப்‌ 
பிரபஞ்சத்தில்‌ கர்த்தருக்குள்‌ ஆறுதல்‌ 
பெறவேண்டும்‌. 

பல... சமயங்களில்‌ 
செழித்திருப்பதுபோலவும்‌, 
மேற்கொள்வதுபோலவும்‌ 
ஆனாலும்‌ கர்த்தருடைய 
நியாயத்தீர்ப்பு ஒரு நாள்‌ 
வரப்போகிறது. நாம்‌ கர்த்தருடைய 
நியாயத்தீர்ப்பின்‌ நாளை சந்தோஷத்தோடு 
எதிர்பார்த்து. அதிலே ஆறுதல்‌: 
பெறவேண்டும்‌. கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு 
நாளின்போது, யேசபேலைப்போன்ற 
துன்மார்க்மான  சதிஆலோசனைகளுக்கு 
அங்கே இடம்‌ இருக்காது. கர்த்தரிடத்தில்‌ 
பட்சபாதம்‌ இருக்காது. கர்த்தருடைய 
நியாயத்தீர்ப்பில்‌ அநீதியும்‌ அநியாயமும்‌ 
இருக்காது. கர்த்தர்‌ நீதிபரர்‌. அவருடைய 
நியாயத்தீர்ப்பும்‌ நீதியும்‌ நியாயமுள்‌ளதாகவே. 
இருக்கும்‌. 


ாபோத்‌ கல்லெறியுண்டு செத்துப்போன 
செய்தியை "பென்ரபேலின்‌ மூப்பர்‌ 


யேசபேலுக்கு சொல்லியனுப்புகிறார்கள்‌. 
நாபோத்‌ கல்லெறியுண்டு செத்ததை யேசபேல்‌ 
கேட்டபோது, அவள்‌ ஆகாமை நோக்கி: 
நீர்‌ எழுந்திருந்து. 

நாபோத்‌ உமக்கு 

கொடுக்கமாட்டேன்‌ 

திராட்சத்தோட்டத்தைச்‌ 

எடுத்துக்கொள்ளும்‌: 

உயிரோடில்லை, அவன்‌ செத்துப்‌ போனான்‌” 
இராஜா 2145) என்று சொல்லுகிறாள்‌. 


யெஸ்ரயேலின்‌ மூப்பருக்கு 
நீதியின்‌ மேல்‌ பசிதாகமில்லை. அவர்களுக்கு 
நாபோத்தின்மீது அன்போ, 
கரிசனையோ 
கல்லெறியுண்டு 
இஸ்ரவேலின்‌ 
எடுத்துக்கொள்ளவில்லை. 
செத்துப்போனதை 


குற்றம்‌ 


துன்மார்க்கர்‌ 
நீதியை அநீதி 

இருக்கும்‌. 
நீதியான 


நிச்சயமாய்‌ 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


'நாபோத்‌ கல்லெறியுண்டு செத்தான்‌" என்று 
சாதாரண செய்தியைச்‌ சொல்லுவதுபோல, 
இஸ்ரவேலின்‌ மூப்பர்‌ யேசபேலுக்கு 
செய்தி சொல்லியனுப்புகிறார்கள்‌. 


தன்னுடைய சதித்திட்டம்‌. 
நிறைவேறியதை கேள்விப்பட்டு யேசபேல்‌ 
சந்தோஷப்படுகிறாள்‌. நாபோத்‌ 
செத்துப்போனது அவளுக்கு சந்தோஷமான 
செய்தியாயிருக்கிறது. யேசபேல்‌ ஆகாபிடம்‌, 
“நாபோத்‌ உயிரோடில்லை, அவன்‌ 
செத்துப்போனான்‌” என்று ஒரு 
சொல்லுவதுபோல, 

சொல்லுகிறாள்‌. மேலும்‌ 

ல்‌ ஆகாபிடம்‌, “நாபோத்தின்‌ 
திராட்சத்தோட்டத்தை சொந்தமாய்‌ 
எடுத்துக்கொள்ளும்‌” என்றும்‌ சொல்லுகிறாள்‌. 


ஆகாப்‌ இஸ்ரவேல்‌ தேசத்திற்கு 
சாஜால்விகுக்கிறான. அவன்‌. தன்னுடை 
அதிகாரிகளில்‌ ஒருவனை யெஸ்ரயேலுக்கு 
அனுப்பி, நாபோத்தின்‌ திராட்சத்தோட்டத்தை 
தனக்கு சொந்தமாக்கிக்கொள்ளலாம்‌. 
னால்‌ ஆகாபோ, நாபோத்தின்‌ 
ஈட்சத்தோட்டம்‌ தனக்கு கிடைக்கப்போகிற. 
'சந்தோஷத்திலிருக்கிறான்‌. ஆகாபே 
யெஸ்ரயேலுக்கு நேரடியாகப்போகிறான்‌. 


நாபோத்‌ செத்துப்போனதை ஆகாப்‌ 
கேட்டபோது. அவன்‌ யெஸ்ரயேலனாகிய 
நாபோத்தின்‌ திராட்சத்தோட்டத்தைச்‌ 
சொந்தமாய்‌ எடுத்துக்கொள்ளும்படி 
எழுந்துபோகிறான்‌ [இராஜா 2176) 

ஆகாப்‌ மிகப்பெரிய 
வெற்றி 
'சந்தோஷப்படுகிறான்‌. பிற்காலத்தில்‌ யெகூ. 
இந்தத்‌ திராட்சத்தோட்டத்தை மறவாமல்‌ 
நினைவுகூர்ந்து, இதுபற்றி தன்‌ சேவகனாகிய 
பித்கார்‌ என்பவனிடத்தில்‌ சொல்லுகிறான்‌ 


யெகூ, தன்‌ 
வைக்‌ பத்காண தேக்கி: அவனை 
எடுத்து. யெஸ்ரயேலியனாகிய நாபோத்தின்‌ 
வயல்நிலத்தில்‌ எறிந்து போடு; நானும்‌ நீயும்‌ 
ஒரு சோடாய்‌ அவன்‌ தகப்பனாகிய ஆகாபின்‌ 
ஏறிவருகிறபோது. கர்த்தர்‌ 
க அவன்மேல்‌ 
என்பதை நினைத்துக்கொள்‌" 

பலனை 5 9:25), 





i FTE 
TT 


எலியாவும்‌ ஆகாபும்‌ 
1இராஜா 21:17-29 


1இராஜா 2117, கர்த்தருடைய 
வார்த்தை திஸ்பியனாகிய எலியாவுக்கு 
உண்டாயிற்று; அவர்‌: 


இராஜா... 2118. தீ எழுந்து, 
சுமாரியாவிலிருக்கிற. இஸ்ரவேலின்‌. 
ராஜாவாகிய ஆகாயைச்‌ சத்திக்கும்படி. 
போ; இதே, அவன்‌ நாயோத்தின்‌ 
திராட்சத்தோட்டத்தைச்‌ சொத்தமாய்‌ 
எடுத்துக்கொன்ன அங்கே 
போயிருக்கிறான்‌. 


1இராஜா 21:18. தீ அவனைப்‌ பார்த்து: 

கொலை செய்ததும்‌ 
எடுத்துக்கொண்டதும்‌ இல்லையோ 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌; நாய்கன்‌ 
நாபோத்தின்‌ இரத்தத்தை நக்கின 
ஸ்தலத்திலே உன்னுடைய 
இரத்தத்தையும்‌ நாய்கள்‌ நக்கும்‌ என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ என்று சொல்‌ 
எண்றார்‌. 


1இராஜா 21:20, அப்பொழுத ஆக்‌ 
எலியாவை நோக்கி: எண்‌: 

என்னைக்‌ கண்டுபிடித்தாயா என்றான்‌. 
அதற்கு அவன்‌: கண்டுபிடித்தேன்‌; 
கர்த்தரின்‌ பார்வைக்குப்‌ 
பொல்லாப்பானதைச்‌ செய்ய தீ 
உன்னை விற்றுப்போட்டாய்‌. 


௮. நான்‌ 
வரப்பண்ணி, 


1இராஜா 
பொல்லாப்பு 
சந்ததியை அழித்துப்‌ 
அகாபுக்கு சுவரில்‌ நீர்விடும்‌ ஒரு 
நாயாகிலூம்‌ இராதபடிக்கு இஸ்ரவேலில்‌ 
அடையட்டவனையும்‌ 
விடுபட்டவனையும்‌ சங்கரித்து, 


1இராஜா 21:22. நீ எனக்குக்‌ கோயம்‌ 
உண்டாக்கி, இஸ்ரவேலைப்‌ 
பாவஞ்செய்யப்‌ பண்ணின தினிமித்தம்‌, 
உன்னுடைய குடும்பத்தை நேபாத்தின்‌ 
குமாரனாகிய வயெரொயெயாமின்‌ 
குடும்பத்துக்கும்‌, அகியாவின்‌ 
குமாரனாகிய பாஷாவின்‌ 
குடும்பத்துக்கும்‌ சமாணமாக்குவேன்‌ 
என்றார்‌ என்று சொன்னான்‌. 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


1இராஜா ௮:28.  யேசுபேலையும்‌ 
குறித்துக்‌ கர்த்தர்‌: நாய்கன்‌ யேசபேலை 
யென்ரயேலின்‌ மதில்‌ அருகே தின்னும்‌. 


1இராஜா 21:24. ஆகாபின்‌ சந்ததியில்‌: 
பட்டணத்திலே சாகிறவனை 
நாய்களும்‌, வெனியிலே சாகிறவனை 
ஆகாயத்துப்பறவைகளும்‌ தின்னும்‌ 
என்றார்‌. 


1இராஜா 21:25. தன்‌ மனைவியாகிய 
யேசபேல்‌ தூண்டிவிட்டபடியே, 
கர்த்தரின்‌ பார்வைக்குப்‌ 
பொல்லாப்பானதைச்‌ செய்ய, தன்னை 
விற்றுப்போட்ட ஆகாபைப்போல 
ஒருவனுமில்லை.. 


1இராஜா 21:26. கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கு முன்னின்று துரத்திவிட்ட, 
எமோரியர்‌ செய்தபடி யெல்லாம்‌, அவன்‌ 
நரகலான விக்கிரகங்களைப்‌ பின்பற்றி, 
மகா அருவருப்பாய்‌ 
'நடந்துகொண்டான்‌. 


1இராஜா 2127. ஆகாப்‌ 
வார்த்தைகளைக்‌ கேட்டபோது, தன்‌ 
வஸ்திரங்களைக்‌ கிழித்து, தன்‌ 
சுரீரத்தின்மேல்‌ இரட்டைப்‌ 
போர்த்துக்கொண்டு, உபவாசம்‌ 
பண்ணி, இரட்டிலே படுத்துத்‌ 
தாழ்மையாய்‌ நடந்துகொண்டான்‌. 


இந்த 


1இராஜா 21:28. 
கர்த்தருடைய 
திஸ்பியனாகிய 
உண்டாயிற்று, அவர்‌: 


1இராஜா 21:29. ஆகாப்‌ எனக்கு 
முன்பாகத்‌ தன்னைத்‌ தாழ்த்தினதைக்‌ 
கண்டாயா? அவன்‌ எனக்கு முன்பாகத்‌ 
தன்னைத்‌ தாழ்த்துகிறபடியினால்‌, நான்‌. 
அவன்‌ நாட்களில்‌: அந்தப்‌ 
பொல்லாப்யை வரப்பண்ணாமல்‌, அவன்‌ 
குமாரன்‌ நாட்களில்‌  அதைஅவன்‌ 
வீட்டின்மேல்‌ வரப்பண்ணுவேன்‌ 
என்றார்‌. 


அப்பொழுது 
வார்த்தை. 
எலியாவுக்கு 


ஆகாபின்‌ துன்மார்க்கமான 
கிரியைகளைப்பற்றி இந்த வசனப்பகுதியில்‌ 
தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. 





i= THE 
TT 


'தன்‌ மனைவியாகிய யேசபேல்‌ 
தூண்டிவிட்டபடியே, கர்த்தரின்‌ பார்வைக்குப்‌ 
பொல்லாப்பானதைச்‌ செய்ய, தன்னை 
விற்றுப்போட்ட ப்‌ 
ஒருவனுமில்லை. 
புத்திரருக்கு 
எமோரியர்‌ 
நரகலான 
மகா அருவருப்பாய்‌. 
(இராஜா 21:25,26). 


நடந்துகொண்டான்‌” 


மிகப்பெரிய 
கர்த்தருடைய 
கடினமாக 


காப்‌ 
துன்மார்க்கனாயிருப்பதினால்‌ 
நியாயத்தீர்ப்பு அவன்மீது 
வருகிறது. காப்‌ நாபோத்திற்கு: 
விரோதமாக மாத்திரமல்ல இன்னும்‌ 
ஏராளமான பாவங்களையும்‌ செய்திருக்கிறான்‌. 
கர்த்தர்‌ ஆகாபின்‌ மற்ற பாவங்களுக்காக 


'ுன்மார்க்கமான ஸ்திரீ 
சபிக்கப்பட்டவளாயிருக்கிறாள்‌. அவள்‌ தன்‌ 
புருஷன்‌ ஆகாபை கர்த்தரின்‌ பார்வைக்கு. 
'பொல்லாப்பானதை செய்ய தூண்டிவிடுகிறாள்‌. 
ஆகாப்‌ நரகலான விக்கிரகங்களைப்‌ 
பின்பற்றி. மகாஅருவருப்பாய்‌ 
நடந்துகொள்கிறான்‌. 


ஆகாப்‌ டய பாவங்களில்‌: 
சந்தேகப்‌ டுகறான்‌... பாவத்தின்‌ சம்பளம்‌ 
மரணம்‌. கர்த்தர்‌ பாவிகளுக்கு 
நிச்சயமாகவே தண்டனை கொடுப்பார்‌. பாவம்‌ 
செய்கிறவர்கள்‌ மனுஷரின்‌ பார்வைக்கு. 
தங்களை மறைத்துக்கொண்டாலும்‌, 
அவர்களால்‌ கர்த்தரின்‌ பார்வைக்கு எதையும்‌ 
மறைக்க முடியாது. 

பாவத்தின்‌ சம்பளம்‌ மரணம்‌; 
தேவனுனை கிருபைவரபோ 
நம்முடைய கந்தா தகதக ல்‌ 
உண்டான நித்தியஜீவன்‌” (ரோம 6:23). 


ஆகாப்‌ பாவம்‌ செய்ய அவனுடைய 


யேசபேல்‌ 
ஆகாப்‌ கர்த்தருடைய 
தப்பிக்க முடியாது. ஒருவனை பாவம்‌ 
செய்யத்‌ தூண்டுகிறவனும்‌ கர்த்தரின்‌ 
பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்கிறான்‌. 


'தூண்டிவிட்டாலும்‌, 
நியாயத்தரப்பக்கு 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மற்றவர்களால்‌ தூண்டப்பட்டாலும்‌, பாவம்‌ 
செய்கிறவனும்‌ கர்த்தருடைய பார்வைக்கு 
பொல்லாப்பானதையே செய்கிறான்‌. 
ஆகாபின்‌ வீட்டிலே, அவனும்‌ அவனுடைய 
மனைவி யேசபேலும்‌ குடும்பமாக பாவம்‌ 
செய்கிறார்கள்‌. 


காப்‌ நாபோத்தின்‌ 
திராட்சத்தோட்டத்தை தனக்கு சொந்தமாய்‌ 
எடுத்துக்கொள்ளும்படி யெஸ்ரயேலுக்கு 
நடந்துபோகிறான்‌. அப்பொழுது கர்த்தருடைய 
வார்த்தை திஸ்பியனாகிய  எலியாவுக்கு. 
உண்டாயிற்று. கர்த்தர்‌ இதுவரையிலும்‌ 
அமைதியாமிருக்கிறார்‌. இப்போதோ 
ஆகாபுக்கு விரோதமாக தம்முடைய 
வார்த்தைகளை வெளிப்படுத்துகிறார்‌ 


கர்த்தர்‌ 
குழந்துகொள்கிறார்‌ 
கர்த்தருடைய 
பொல்லாப்பானதாயிருக்கிறது. 
ஆகாபுக்கு விரோதமாக 
வார்த்தையைச்‌ சொல்ல, திஸ்பியனாகிய 
எலியாவை அனுப்புகிறார்‌. கர்த்தர்‌ 
இதுவரையிலும்‌ அதுத்த வர்‌ 
தமக்கு ஏற்ற காலம்‌ வரும்போது, அவர்‌ 
ஆகாணத்‌ தண்டிக்கிறார்‌. 


ஆகாபின்‌ பாவங்களை 
ஆகாபின்‌ பாவங்கள்‌ 
பார்வைக்கு, 

கர்த்தர்‌ 
தம்முடைய 


காப்‌ ாபோத்தின்‌ 
தத பத்தை தாக்‌ தொந்தம்‌ 
எடுத்துக்கொள்ள யெஸ்ரயேலுக்கு 
போயிருக்கிறான்‌. கர்த்தருடைய 
வார்த்தையின்‌ எழுந்து, 
சமாரியாவிலிருக்கிற, இஸ்ரவேலின்‌ 
ராஜாவாகிய ஆகாமை சந்திக்கும்படி 
புறப்பட்டுப்போகிறான்‌. எலியா கர்த்தருடைய 
நியாயத்தீர்ப்பை ஆகாபுக்கு சொல்லுகிறான்‌. 


ஆகாபோ நாபோத்தின்‌ 
ககட்ட களான, சொந்தமாய்‌ 
எடுத்துக்கொண்டு, அதிலே 
சந்நோஷமாயிருக்கலாம்‌ 
நினைக்கிறான்‌. துன்மார்க்கத்தினால்‌ 
சம்பாதித்த ஐசுவரியம்‌ சந்தோஷத்தைக்‌ 
கொடுக்காது. துன்மார்க்கரின்‌ ஐசுவரியங்கள்‌ 
அவர்களுக்கு சாபமாகயிருக்கும்‌. ஆகாப்‌ 
யெஸ்ரயேலுக்குப்போய்‌, நாபோத்தின்‌ 
தனக்கு 


எலியா. 
பிரகாரமாக 


என்று 





i THE 
TT 


எலியா ஆகாபை சந்தித்து 
கர்த்தருடைய வார்த்தையை 
சொல்லவேண்டும்‌. கர்த்தர்‌ எலியாவை 
பார்த்து, “நீ எழுந்து, சமாரியாவிலிருக்கிற 
இஸ்ரவேலின்‌ ராஜாவாகிய ஆகாபைச்‌ 
சந்திக்கும்டி போ; இதோ, அவன்‌ 
நாபோத்தின்‌ திராட்சத்தோட்டத்தைச்‌ 
சொந்தமாய்‌ எடுத்துக்கொள்ள அங்கே 


போயிருக்கிறான்‌. நீ அவனைப்‌ பார்த்து: நீ 
செய்ததும்‌ 
இல்லையோ 

நாய்கள்‌ 


கொலை. 

எடுத்துக்கொண்டதும்‌ 

என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌: 
நாபோத்தின்‌ இரத்தத்தை 
ஸ்தலத்திலே உன்னுடைய 
நாய்கள்‌ நக்கும்‌ ன்‌ 
சொல்லுகிறார்‌ ன்‌; 
(இராஜா 211819). அறு | சொல்லுகிறார்‌ 


எலியா கர்த்தருடைய வார்த்தையின்‌ 
பிரகாரமாக சமாரியாவிலிருக்கிற 
இஸ்ரவேலின்‌ ராஜாவாகிய ஆகாமை 
சந்திக்கும்படி புறப்பட்டுப்போகிறார்‌. இருவரும்‌ 
யெஸ்ரயேலிலே சந்தித்துக்‌ கொள்கிறார்கள்‌. 
எலியா ஆகாபினிடத்தில்‌ 
கர்த்தருடைய வார்த்தையைச்‌ சொல்லுவதற்கு 
முன்பாக, ஆகாப்‌ எலியாவினிடத்தில்‌ 
தன்னுடைய வார்த்தையை சொல்லுகிறான்‌. 
அப்பொழுது ஆகாப்‌ எலியாவை. 
நோக்கி: “என்‌ பகைஞனே, என்னைக்‌ 
கண்டுபிடித்தாயா" (1இராஜா 21:20) என்று 
கேட்கிறான்‌. ஆகாப்‌ தீர்க்கதரிசியாகிய 
எலியாவைப்‌ பார்த்து அவனுக்கு முன்பாக 
தன்னைத்‌ தாழ்த்தவில்லை.  ஆகாபுக்கு 
எலியாவின்மீது கோபம்‌ இருக்கிறது. 
எலியாவின்‌ முகத்தைப்‌ பார்த்தவுடனேயே 
ஆகாபின்‌ கோபம்‌ அதிகரிக்கிறது. 


ஆகாப்‌ கர்த்தருக்கு 
தன்னைத்‌ தாழ்த்தவேண்டும்‌. கர்த்தருடைய 
தீர்க்கநரிசிக்கு முன்பாகவும்‌ தன்னைத்‌ 
நாழ்த்தவேண்டும்‌ ஆனால்‌ ஆகாபினிடத்தில்‌ 
மனத்தாழ்மையில்லை. 

தீர்க்கதரிசியாகிய 

தன்னைத்‌ 

எலியாவைப்‌ பார்க்கும்போது. அவனை தன்‌ 
பகைஞனைப்போல பார்க்கிறான்‌. 


முன்பாகவும்‌ 


தேவனாகிய கர்த்தரின்‌ 
பார்வைக்குப்‌ பொல்லாப்பானதைச்‌ 
செய்தான்‌; அவன்‌ கர்த்தருடைய வாக்கை 
உரைத்த எரேமியா என்கிற தீர்க்கதரிசிக்கு 
முன்பாகத்‌ தன்னைத்‌  தாழ்த்தவில்லை" 
(நொளா 36:12). 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


QODNENS 
PUBLISHERS 


ஆகாப்‌ எலியாவைப்‌ பார்த்தவுடனேயே 
என்னைக்‌ 
கேட்கிறான்‌. 
இதற்கு முன்பு ஆகாபும்‌ எலியாவும்‌ சந்தித்து 
பிரிந்துபோனபோது, அவர்கள்‌ இருவரும்‌ 
நண்பர்களாகவே பிரிந்தார்கள்‌. 


கர்த்தருடைய கை எலியாவின்மேல்‌ 
இருந்ததினால்‌, அவன்‌ தன்‌ அரையைக்‌ 
கட்டிக்கொண்டு, யெஸ்ரயேலுக்கு வருமட்டாக 
ஆகாபுக்கு முன்‌ ஓடினான்‌" (1இராஜா 18:46) 


ஆகாபும்‌ இஸ்ரவேல்‌ தேசத்திலே. 
விக்குரிய மறுமலர்ச்சி ஏற்படுவதற்கு 
எலியாவோடு ஒத்துழைத்தான்‌. ஆகையினால்‌ 
இவ்விரண்டு பேருக்கும்‌ நடுவே அப்போது, 
சிநேகம்‌ இருந்தது. அப்போது ஆகாப்‌ 
எலியாவக்கு நிக்கதாசிக்கு 
கொடுக்கவேண்டிய மரியாதை 
கொடுத்தான்‌. ஆனால்‌ இப்போதோ ஆகாப்‌ 
குர்த்தரைவிட்டு தூரமாய்‌ 
விலகிப்போய்விடுகிறான்‌. ஆகாபின்‌ 
பின்னிலமை முன்னிலமையிலும்‌ 
மோசமாயிருக்கிறது. ஆகாப்‌ கர்த்தரின்‌ 
பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய 
தன்னை விற்றுப்போடுகிறான்‌. 


காப்‌ கர்த்தருக்‌ 
சத்துனாலிருக்கன்‌, கர்த்தர்‌. ஆகாபோடு 
சிநேகமாகத்தான்‌ இருந்தார்‌. ஆனால்‌. 
ஆகாபோ தன்னுடைய தன்மார்க்கத்தினால்‌, 
கர்த்தரைத்‌ தனக்கு சத்துருவாக்கிவிட்டான்‌. 
கர்த்தர்‌ ஆகாபுக்கு சத்துருவாயிருப்பதினால்‌, 
கர்த்தருடைய தீர்க்கதரிசியாகிய எலியாவும்‌ 

சத்துருவாயிருக்கிறார்‌ 


பயப்படுகிறான்‌. 
“என்னை கண்டுபிடித்தாயா” என்று ஆகாப்‌ 
எலியாவிடம்‌ கேட்கிறான்‌. ற்‌ 
தன்னைப்‌ பிடிக்க வந்த 
அதிகாரியிடம்‌, 
கண்டுபிடித்துவிட்டீரா,. 
கைதுபண்ணுவீரா” என்று கேட்பதுபோல, 
ஆகாப்‌ எலியாவிடம்‌ கேட்கிறான்‌. 





f= FTE 
TT 


காவல்‌ அதிகாரி குற்றவாளியின்‌ நலம்‌ 
விசாரிக்க வரமாட்டார்‌. அவனோடு 
சிநேகமாயிருக்கவோ. அல்லது. 
ஐக்கியமாமிருக்கவோ வரமாட்டார்‌. 
குற்றவாளியை கைதுபண்ணி சிறையில்‌: 
அடைத்து, அவனைத்‌ தண்டிப்பதற்காகவே 
வருவார்‌. 


எலியா ஆகாபுக்கு விரோதமாக 
கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பை சொல்லுகிறார்‌. 
எலியா ஆகாபைக்‌ கண்டுபிடித்திருக்கிறார்‌. 
ஆகாப்‌ கர்த்தரின்‌ பார்வைக்கு 
பொல்லாப்பானதை செய்ய தன்னை 
விற்றுப்போட்டபடியினால்‌, எலியா ஆகாபைக்‌ 
குண்டுபிடித்திருக்கிறார்‌ 1இராஜா 21:20). 


ஆகாப்‌ கத்‌ 
துணிகரமான பாவம்‌ 
அவன்‌ நாபோத்தை 
செய்திருக்கிறான்‌. நாபோத்தின்‌ 
திராட்சத்நோட்டத்தை தனக்கு 
சொந்தமாய்‌ எடுத்துக்கொண்டிருக்கிறான்‌. 


இராஜா 21:19). 


ஆகாபின்‌ பொல்லாப்புகளினிமித்தமாய்‌ 
கர்த்தர்‌ அவனைத்‌ தண்டிக்கிறார்‌. கர்த்தர்‌ 
ஆகாபுக்கு விரோதமாக தம்முடைய 
நியாயத்தீர்ப்பை சொல்லுகிறார்‌ 
“நான்‌ உன்மேல்‌ பொல்லாப்பு வரப்பண்ணி, 
உன்‌ சந்ததியை அழித்துப்‌ போட்டு, 
ஆகாபுக்கு சுவரில்‌ நீர்விடும்‌ ஒரு நாயாகிலும்‌ 
இராதபடிக்கு இஸ்ரவேலில்‌ 
அடைபட்டவனையும்‌ விடுபட்டவனையும்‌ 
சங்கரித்து நீ நீ எனக்குக்‌ கோபம்‌ உண்டாக்கி, 
இஸ்ரவே; பாவஞ்செய்யப்‌ 
வதனி உன்னுடைய 
நேபாத்தின்‌ குமாரனாகிய 
குும்பத்க்கம்‌. 


விரோதமாய்த்‌. 
செய்திருக்கிறான்‌ 
கொலை. 


தை 
யெமன்‌ 
அகியாவின்‌ குமாரனாகிய பாஷாவின்‌: 
குடும்பத்துக்கும்‌. சமானமாக்குவேன்‌" 
இராஜா 21:2122) என்று சொல்லுகிறார்‌. 


ஆகாமினுடைய  பாவத்தினிமித்தமாய்‌ 
அவனுக்கும்‌, அவனுடைய கூடும்பத்திற்கும்‌ 
சாபம்‌ வருகிறது. அவனுடைய முழுசந்ததியும்‌ 
அழிந்துபோகும்‌. ஆகாபின்‌ இரத்தத்தை 
நாய்கள்‌ நக்கும்‌ என்று கர்த்தர்‌ 
சொல்கிறார்‌. ஆகாபின்‌. இரத்தம்‌ 
இஸ்ரவேலின்‌ ராஜசந்ததியை சேர்ந்த 
இரத்தமாயிருந்தாலும்‌, அந்த இரத்தத்தை 
நாய்கள்‌ நக்கும்‌. 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இரதத்தையும்‌ 
கவசத்தையும்‌ சமாரியாவின்‌ குளத்திலே 
கழுவுகிறபோது, கர்த்தர்‌ சொல்லியிருந்த 
வார்த்தையின்படியே, நாய்கள்‌ அவன்‌ 
இரத்தத்தை நக்கினது" [இராஜா 22:38) 


ஆகாபின்‌ இரத்த நாளங்களெல்லாம்‌ 
பெருமையோடும்‌ ஆணவத்தோடும்‌ 
இருக்கிறது. அவனுடைய நரம்புகளெல்லாம்‌ 
துன்மார்க்கத்தினால்‌ 

நாய்களுக்கு ஆகாயின்‌. 
சுவையாகயிருக்கிறது. ஆகாப்‌ 

இரத்தத்தை 

காரணமாயிருந்தான்‌. 

இரத்தத்தை ந்‌ 

ஆகாபுக்கு தம்முடைய நீதியான தீர்ப்பை 
சொல்லுகிறார்‌. ஆகாபின்‌ இரத்தத்தை 
நாய்கள்‌ நக்குகிறது. 


அந்த அவனுடைய 


ஆகாபுக்கு விரோதமாக கர்த்தருடைய 
வார்த்தை உண்டானதுபோல, யேசபேலுக்கு 
விரோதமாகவும்‌ கர்த்தருடைய வார்த்தை 
உண்டாயிற்று. யேசபேலையும்‌ குறித்துக்‌ 
கர்த்தர்‌ “நாய்கள்‌ யேசபேலை 
யெஸ்ரமேலின்‌ மதில்‌ அருகே தின்னும்‌" 
இராஜா 21:23) என்று சொல்லுகிறார்‌. 


ஆகாமின்‌ சந்ததியில்‌ பட்டணத்திலே 

சாகிறவனை நாய்களும்‌, 

சாகிறவனை க்கக்‌ 
என்பது, கர்த்தருடைய 


தின்னும்‌ 
நியாயத்தீர்ப்பாமிருக்கிறது. 


ஆகாப்‌ இந்த வார்த்தைகளைக்‌ 
கேட்டபோது. தன்‌ வஸ்திரங்களைக்‌ கிழித்து, 
தன்‌ சரீரத்தின்மேல்‌. இரட்டைப்‌ 
போர்த்துக்கொண்டு, உபவாசம்‌ பண்ணி, 
இரட்டிலே. படுத்துத்‌ தாழ்மையாய்‌ 
நடந்துகொள்கிறான்‌ (1இராஜா 21:27). 


ஆகாப்‌ கர்த்தருக்கு முன்பாக தன்னை 

தாழ்த்தியதினால்‌, கர்த்தருடைய கிருபையுள்ள 
வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. எலியா 
கர்த்தருடைய நாமத்தினால்‌ ஆகாபுக்கு 
சாபமான வார்த்தைகளைச்‌ சொன்னார்‌. 
ஆகாப்‌ கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பின்‌ 
வார்த்தைகளைக்‌ கேட்டு பயப்படுகிறான்‌. 
தன்னுடைய வஸ்திரங்களைக்‌ 
கிழித்துக்கொள்கிறான்‌.. உபவாசம்பண்ணி' 
தாழ்மையாய்‌ நடந்துகொள்கிறான்‌. 





i al 
TT 


காப்‌ தன்‌ வஸ்திரங்களைக்‌ கிழித்து, 
இரப்டைப்‌ ன்‌ போர்த்தக்கொண்டாலும்‌ 
அவனுடைய இருதயத்தில்‌ உண்மையான 
மனமாற்றம்‌ ஏற்படவில்லை. 

சரீரத்தில்‌ தாழ்மைக்கான 

உண்டாயிற்று. மனதிலோ இன்னும்‌ தாழ்மை 
உண்டாகவில்லை. 


பாவங்களுக்கு 
அரையும்‌ 
கர்த்தரோ 
அவனுடைய 
அவனுக்கு 
ஆகாப்‌ 
நியாயத்தீர்ப்பின்‌ 
வார்த்தைகளைக்‌ கேட்டு அழுது 
புலம்புகிறான்‌. அவன்‌ தன்னுடைய 
பாவங்களுக்காக மனம்‌ வருந்தவில்லை. 
ஆகாப்‌ தன்னுடைய விக்கிரகங்களை 
விட்டு விலகி வரவுமில்லை. நாபோத்தின்‌ 
திராட்சத்தோட்டத்தை, அவனுடைய 
சந்ததியாரிடத்தில்‌ திரும்ப கொடுக்கவுமில்லை. 
ஆனாலும்‌ கர்த்தர்‌ ஆகாபுக்கு இரக்கம்‌ 
காண்பிக்கிறார்‌. இதன்‌ மூலமாய்‌ கர்த்தர்‌ 
தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார்‌. 
எலியா தன்‌ வஸ்திரங்களைக்‌ கிழித்து, 
தன்‌ சரீரத்தின்மேல்‌ இரட்டைப்‌ 
போர்த்துக்கொண்டு, உபவாசம்‌ பண்ணி, 
இரப்டிலே படுத்துத்‌ தாழ்மையாய்‌ 
நடந்துகொள்வதை கர்த்தர்‌ பார்க்கிறார்‌. 
கர்த்தர்‌ எலியாவிடம்‌, “ஆகாப்‌ எனக்கு 
முன்பாகத்‌ தன்னைத்‌ தாழ்த்தினதைக்‌ 
கண்டாயா?” (இராஜா 21:29) என்று 
கேட்கிறார்‌. 


கர்த்தர்‌ நம்மைக்‌ காண்கிறவர்‌. அவர்‌ 
ஆராய்ந்து 

நம்முடைய பாவங்களுக்கு நாம்‌ 
மனந்திரும்பலேண்டும்‌. சில சமயங்களில்‌ 
நாம்‌ நம்முடைய பாவங்களுக்கு முழுவதுமாக 
மனந்திரும்பாமலிருப்போம்‌. நம்முடைய 
ஜீவியம்‌ எப்டியிருக்கவேண்டுமோ அப்படி 
இருக்காது. நாம்‌ எப்டி நன்மை 


ஆகாப்‌ தன்னுடைய 
முற்றிலுமாய்‌ மனந்திரும்பாமல்‌, 
குறையுமாக மனந்திரும்புகிறான்‌. 
தம்முடைய கிருபையினால்‌ 
பாவங்களை மன்னிக்கிறார்‌. 
கிருபை காண்பிக்கிறார்‌. 
கர்த்தருடைய 


1 இராஜாக்கன்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


செய்யவேண்டுமோ அப்படி நன்மை 
செய்யமாட்டோம்‌. நம்மிடத்தில்‌ குறைகள்‌. 
இருக்கும்‌. ஆனாலும்‌ கர்த்தர்‌ நம்முடைய 
குறைகளை பெரிதுபடுத்தாமல்‌, தம்முடைய 
கிருபையையும்‌ இரக்கத்தையும்‌ நமக்குக்‌ 
காண்பிக்கிறார்‌. 


கிருபையினாலும்‌ 
இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌, 
துன்மார்க்கரில்‌ அநேகர்‌ 
செழித்திருக்கிறார்கள்‌. ஒரு சிலர்‌ தங்கள்‌ 
பாவங்களுக்கு மனந்திரும்பமாட்டார்கள்‌ 
ஆனாலும்‌ அவர்கள்‌ கர்த்தருடைய 
ஊழியங்களில்‌ ஓரளவு பங்குபெறுவார்கள்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய கிருபையினால்‌ 
அவர்களையும்‌ ஆசீர்வதிக்கிறார்‌. 


கர்த்தருடைய 
இரக்கத்தினாலும்‌, 


பாவங்களுக்கு 

முற்றிலுமாய்‌ 
அதுவே நமக்கு 

நம்முடைய 
முழுஆத்துமாவோடும்‌ 
கர்த்தரிடத்தில்‌ அன்புகூரவேண்டும்‌. 
அப்போது கர்த்தருடைய பரிபூரணமான 
ஆசீர்வாதம்‌ நமக்கு கிடைக்கும்‌. 


முழுஇருதயத்தோடு 
பின்பற்றாமல்‌, அரைகுறை மனதோடு 
பின்பற்றுகிறவர்கள்‌, குர்த்தரைவிட்டு 
பின்வாங்கிப்போய்விடுவதற்கு. அதிக 
வாய்ப்புள்ளது. 


ஆகாப்‌ 


நல்ழய 
மனந்திரும்புபோது, 

மனந்திரும்பவேண்டும்‌. 
மெய்யான ஆசிர்வாதம்‌. 
முழுஇருதயத்தோடும்‌, 


நாம்‌ 


த்தரை 


கர்த்தருக்கு முன்பாக 
தாழ்மையாய்‌ நடந்துகொள்கிறான்‌. 
அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை 
திஸ்பியனாகிய எலியாவுக்கு உண்டாயிற்று, 
கர்த்தர்‌ எலியாவை நோக்கி, “ஆகாப்‌ 
எனக்கு முன்பாகத்‌ தன்னைத்‌ 
தாழ்த்தினதைக்‌ கண்டாயா? அவன்‌ எனக்கு 
முன்பாகத்‌ தன்னைத்‌ தாழ்த்துகிறபடியினால்‌, 
நான்‌ அவன்‌ நாட்களில்‌ அந்தப்‌ பொல்லாப்பை 
வரப்பண்ணாமல்‌, அவன்‌ குமாரன்‌ 
நாட்களில்‌ அதை அவன்‌ வீட்டின்மேல்‌ 
வரப்பண்ணுவேன்‌”  (1இராஜா 21:28,29) 
என்று சொல்லுகிறார்‌. 

தன்னுடைய பாவங்களுக்கு அரையும்‌ 
குறையுமாக  மனந்திருமபிய ஆகாப்‌, 
பொல்லாப்புக்கு தப்பித்து தன்னுடைய 
வீட்டிற்கு திரும்பிப்போகிறான்‌. நம்முடைய 
பாவங்களுக்கு நாம்‌ முற்றிலுமாய்‌ 
மனந்திரும்பும்போது, நாம்‌. 
நீதிமான்களாக்கப்பட்டு நம்முடைய வீட்டிற்கு 





i= FTN 
TT 


கர்த்தர்‌ ஆகாபுக்கு அவனுடைய 
நாட்களிலே பொல்லாப்பை வரப்பண்ணாமல்‌, 
அவன்‌ குமாரன்‌ நாட்களில்‌, அதை அவன்‌ 
வீட்டின்மேல்‌ வரப்பண்ணுவேன்‌ என்று 
வாக்குப்பண்ணினார்‌ (இராஜா 21:29). 
ஆகாபின்‌ நாட்களோ சீக்கிரத்தில்‌ 
முடிந்துபோகிறது. 
இந்த அதிகாரத்தில்‌ கீலேயாத்திலுள்ள 
ராமோத்தில்‌ சீரியருக்கு விரோதமாக 
நடைபெறும்‌ யுத்தத்தைப்பற்றி விரிவாக 
எழுநப்பட்டிருக்கிறது. ஆகாப்‌ இந்த 
யுத்தத்திற்கு தன்னை ஆயத்தப்படுத்துகிறான்‌. 
ஆகாப்‌ தன்னுடைய ஊழியக்காரரோடு 
யுத்தசம்பந்தமாக ஆலோசனை 
பண்ணுகிறான்‌ (1இராஜா 22:1-3/. யூதாவின்‌ 
ராஜாவாகிய யோசபாத்தோடும்‌. 
இராஜா ஆலோசனை 
பண்ணுகிறான்‌. 
சீரியரோடு 
சம்பந்தமாக ஆகாப்‌ 
ல்ல 
பண்ணுகிறா ஆகாபின்‌ தீர்க்கதரிசிகள்‌ 
ல்‌ வ ண்கறமாக யுத்தம்பண்ணுமாறு 
உற்சாகப்படுத்துகிறார்கள்‌ 
ன்‌ 22:55). சிதேக்கியா என்னும்‌: 
தீர்க்கதரிசி தனக்கு இருப்பு கொம்புகளை 
உண்டாக்கி, இவைகளினால்‌ ஆகாப்‌ 
சீரியரை முட்டி நிர்மூலமாக்கிப்போடுவான்‌ 
என்று சொல்லுகிறான்‌ 1இராஜா 22:12) 
தீர்க்கதரிசி. 
விசாரிக்க 
சொல்லுகிறான்‌ 
மிகாயாவை 
அழைத்து தன்னுடைய 
பிரதானிகளில்‌ ஒருவனை அனுப்புகிறான்‌ 
இராஜா 22:9 103,14). 


22:4) 


யுத்தம்பண்ணுவது. 
தன்னுடைய 
ஆலோசனை 


மிகாயா 
யோசபாத்‌ 

வேண்டுமென்று 
இராஜா 22:78). 


கர்த்தருடைய 
மிகாயாவிடம்‌ 


பஞ்சம்‌ 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஏற்கெனவே 
கள்ளத்‌ திக்கதாமிகளிடந்தல்‌ ஆலோசனை 
செய்திருக்கிறான்‌. ஆரம்பத்தில்‌ மிகாயாவும்‌ 
அவர்களுடைய வார்த்தைக்கு 
ஒத்துப்பேசுகிறான்‌ (1இராஜா 22:15). மிகாயா 
அதன்பின்பு ஆகாபுக்கு கர்த்தருடைய 
வார்த்தையை சொல்லுகிறான்‌. சீரியருக்கு 
விரோதமான யுத்தத்திலே காப்‌ 
தோற்றுப்போவான்‌ (1இராஜா 2216-18) 


மிகாயா ஆகாமிடம்‌ தன்னுடைய 
தரிசனத்தைப்பற்றி விவரிக்கிறான்‌. 
கள்ளத்தீர்க்கதரிசிகளின்‌ வாயிலே பொய்யின்‌ 
ஆலி இருப்பதைப்பற்றிச்‌ சொல்லுகிறான்‌ 
ரிஇராதா 22:19-23). சிதேக்கியா மிகாயாவை 
அடிக்கிறான்‌ இராஜா 
ஆகாப்‌ மிகாயாவை 
வைக்கிறான்‌ (இராஜா 

22:26-28), 


சீரியாவுக்கு விரோதமாக 


ஆகாபும்‌, 
யோசபாத்தும்‌ 


யுத்தம்பண்ணுகிறார்கள்‌. 
யோசபாத்‌ ராஜவஸ்திரம்‌ தரித்திருக்கிறான்‌. 
ஆகாப்‌ வேஷம்‌ மாறிப்போகிறான்‌. இந்த 
த்தத்தில்‌ ஆகாப்‌ செத்துப்போகிறான்‌ 
இராஜா 22:29-40). 

யூதாவின்‌ ராஜாவாகிய யோசபாத்தின்‌ 
வர்த்தமானங்கள்‌ (இராஜா 22:4 
அகசியாவின்‌ துன்மார்க்கமான ராஜரீகம்‌ 
இராஜா 22: 


ஆகாபும்‌ யோசபாத்தும்‌ 
1இராஜா 22:1-4. 


1இராஜா 2௮1. சீரியருக்கும்‌ 
இஸ்ரவேலருக்கும்‌ மூன்று வருஷம்‌ 
யுத்தமில்லாமலிருந்தது. 


1இராஜா 222, மூன்றாம்‌ வருஷத்திலே 
யூதாவின்‌ ராஜாவாகிய யேோசேயாத்‌ 
'இஸ்ர௦ 


ரவேலின்‌  ராஜாவினிடத்திற்குப்‌ 
போயிருக்கும்போது, 


1இராஜா 22:8. இஸ்ரவேலின்‌ ராஜா தன்‌: 
ஊழியக்காரரை நோக்கி: 
கீலேயாத்திதூன்ன. ராமோத்‌: 
நம்முடையதென்று அறியீர்கனா? 
நாம்‌ அதைச்‌ சீரியா ராஜாவின்‌ 
கையிலிருந்து பிடித்தூக்கொள்ளாமல்‌, 
சும்மாயிருப்பானேன்‌ எண்று சொல்லி, 





f= THEN 
TT 


இராஜா 22:4. யோசபாத்தை நோக்கி: 
கீலேயாத்திலுள்ன ராமோத்தின்மேல்‌ 
யுத்தம்பண்ண என்னோடுகூட 
வருகிறீரா என்று கேட்டான்‌. யோசபாத்‌ 
இஸ்ரவேலின்‌ ராஜாவை நோக்கி: 
நான்தான்‌ தீர்‌, என்னுடைய ஜனங்கள்‌ 
உம்முடைய ஜனங்கள்‌, என்னுடைய 
குதிரைகள்‌ உம்முடைய குதிரைகள்‌ 


கர்த்தருடைய 
வார்த்தைகளைச்‌ 
சொன்னார்‌. ஆகாப்‌ அந்த வார்த்தைகளைக்‌ 
கேட்டு, கர்த்தருக்கு முன்பாக தன்னைத்‌ 
தாழ்த்தினான்‌. கர்த்தர்‌ ஆகாபுக்கு தமது 
கிருபையை வெளிப்படுத்தினான்‌. ஆகாபின்‌ 
நாட்களில்‌ அவனுக்கு பொல்லாப்பு வரவில்லை. 


காபுக்கு. 
நயாலத்தர்பன்‌ 


கர்த்தர்‌ ஆகாபுக்கு பொல்லாப்பை 
வரப்பண்ணாமலிருந்தாலும்‌, ஆகாப்‌ 
இன்னும்‌ துன்மார்க்கனாகவே இருக்கிறான்‌. 
கர்ந்தரைலிட்டு விலகி 
பின்பற்றுகிறான்‌. 

ப கர்த்தருக்கு முன்பாக தன்னைத்‌. 
கத்தியின்‌ கர்த்தர்‌ அவனையும்‌ 
இஸ்ரவேல்‌ தேசத்தையும்‌ ஆசீர்வதிக்கிறார்‌. 
சீரியருக்கும்‌ இஸ்ரவேலருக்கும்‌ 
மூன்று வருஷம்‌ வயுத்தமில்லாதிருக்கிறது 
(இராஜா 22:1). 


காப்‌ இஸ்ரவேல்‌ தேசத்தில்‌ 
ராஜாவாயிருக்கும்போது. யோசபாத்‌ 


ராஜ்யபாரம்பண்ணுகிறான்‌ 


ராஜாவாகிய யோசபாத்‌, 
ராஜாவாகிய ஆகாபை 
சமாரியாவுக்கு வருகிறான்‌ 
மரியாதையின்‌ நிமித்தமாக. 
சந்திக்கிறான்‌. 


காப்‌ கர்த்தருக்கு 
தன்னைத்‌ தாழ்த்தியதுபற்றி, 
பாரம்பரிய சரித்திரத்தில்‌, 
சொல்லப்படுகிறது தன்‌ 
பாவத்திற்கு மனந்திரும்புகிறான்‌. யூதாவின்‌ 
ராஜாவாகிய யோசபாத்‌ சமாரியாவுக்கு 
வந்து, தன்னுடைய பாவங்‌ த்தமாய்‌ 
தன்னை சிட்சிக்கவேண்டுமென்று ஆகாப்‌. 
செய்தி சொல்லியனுப்புகிறான்‌. யோசபாத்தும்‌ 
ஆகாபின்‌ விண்ணப்பத்தை ஏற்றுக்கொண்டு. 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


சமாரியாவிலே. சிறிது காலம்‌ 
தங்கியிருக்கிறான்‌. யோசபாத்‌ ஆகாமை 
ஒவ்வொரு நாளும்‌ விசேஷமான வாரினால்‌, 
குறிப்பிட்ட தடவைகளுக்கு அடித்தான்‌ என்று 
யூதருடைய பாரம்பரிய சரித்திரம்‌ 
சொல்லுகிறது. இந்த சம்பவத்திற்கு 
வேதாகமத்தில்‌ ஆதாரம்‌ எதுவுமில்லை. 
ஆனாலும்‌ ராஜாவாகிய 
ராஜாவாகிய 
வந்திருப்பதைப்பற்றி 


ன்‌ 


பேசிக்கொள்வதற்காக, 

கூடிவந்திருக்கலாம்‌. இந்தக்‌ 

சீரியர்கள்‌ ஆகாபுக்கு எந்தப்‌ பிரச்சனையும்‌, 
தொந்தரவும்‌ கொடுக்கவில்லை. 


ஆகாபினிடத்தில்‌ 
வந்திருக்கும்போது, காப்‌ தன்‌ 
ஊழியக்காரரோடு சீரியாவின்மீது. 
யுத்தம்பண்ணுவதுபற்றி கலந்து ஆலோசனை 
செய்துகொண்டிருக்கிறான்‌. 


இஸ்ரவேலின்‌ ராஜாவாகிய 
தன்‌ ஊழியக்காரரை நோக்கி: 
“லயாத்திலுள்ள ராமோத்‌ 
நம்முடையதென்று அறியீர்களா? நாம்‌ அதைச்‌ 
சீரியா ராஜாலின்‌ கையிலிருந்து 
பிடித்துக்கொள்ளாமல்‌, சும்மாயிருப்பானேன்‌" 
இராஜா 22:3) என்று சொல்லுகிறான்‌. 


ஆகாப்‌ தன்‌ ஊழியக்காரரோடு 
ஆலோசனை பண்ணுவதோடு, 
யோசபாத்தோடும்‌ இது சம்பந்தமாகப்‌ 
பேசுகிறான்‌. ஆகாப்‌ யோசபாத்தை நோக்கி: 
"கீலேயாத்திலுள்‌, ராமோத்தின்மேல்‌ 
யுத்தம்பண்ண கன்னா வருகிறீரா” 
என்று கேட்கிறான்‌. யோசபாத்‌ இஸ்ரவேலின்‌ 
ராஜாவை நோக்கி: “நான்தான்‌ நீர்‌, 
என்னுடைய ஜனங்கள்‌ உம்முடைய ஜனங்கள்‌, 
என்னுடைய குதிரைகள்‌ உம்முடைய 
குதிரைகள்‌" [இராஜா என்று 
சொல்லுகிறான்‌. 

மூன்று வருஷங்களுக்கு 
சீரியருக்கும்‌ இஸ்ரவேலருக்கும்‌ யுத்தம்‌ 
நடைபெற்றது. இந்த யுத்தத்திலே கர்த்தர்‌ 
சீரியாவின்‌ ராஜாவாகிய பெனாதாத்தை 
ஆகாபின்‌ கையிலே ஒப்புக்கொடுத்தார்‌. 


யோசபாத்‌ 


ஆகாப்‌ 


22:4) 


முன்பு 





i= FTE 
TT 


(அப்பொழுது பெனாதாத்‌ ஆகாபைப்‌ 
பார்த்து: என்‌ தகப்பன்‌ உம்முடைய தகப்பனார்‌ 
கையிலே பிடித்த பட்டணங்களைத்‌ திரும்பக்‌ 


கொள்ளலாம்‌ என்றான்‌. அதற்கு அவன்‌, 
இந்த உடன்படிக்கை செய்து நான்‌ உம்மை 
அனுப்பிவிடுகிறேன்‌ என்று சொல்லி, 
அவனோடு உடன்படிக்கைபண்ணி அவனை 
அனுப்பிவிட்டான்‌" [இராஜா 20:34). 


தன்னுடைய ப்பன்‌, ஆகாயின்‌ 
தகப்பன்‌ கையிலே பிடித்த பட்டணங்களை 
திரும்ப கொடுத்துவிடுவதாக,  சீரியாவின்‌ 
ராஜாவாகிய பெனாதாத்‌ 
வாக்குப்பண்ணினான்‌ ஆகாபும்‌ 
பெனாதாத்தின்‌ வார்த்தைகளை நம்பினான்‌. 
ஆனால்‌ பெனாதாத்தோ தன்‌ வார்த்தையில்‌ 
உண்மையாயில்லை. 


காபினிட 
வெதண்டுமென்பதத்காக 
அவனுக்கு... ஆசை. 
சொன்னான்‌. ஆகாப்‌  பெனாதாத்தோடு 
சமாதான உடன்படிக்கை செய்து 
கொண்ட பின்பு, பெனாதாத்‌ ஆகாபுக்கு 
சொன்ன வார்த்தைகளை மறந்துவிடுகிறான்‌. 
தனக்கு ஆதாயம்‌ கிடைக்குமென்றால்‌, தான்‌ 
சொன்ன வார்த்தைகள்‌ பெனாதாத்திற்கு 
ஞாபகம்‌ வரும்‌. தனக்கு ஆதாயமில்லாமல்‌. 
நஷ்டம்‌ வருமென்றால்‌, தான்‌ 
சொன்ன வார்த்தைகளை பெனாதாத்‌. 
மறந்துவிடுவான்‌. 


பெனாதாத்தைப்போல 
ஏராளமானோர்‌ இருக்கிறார்கள்‌. 
இவர்கள்‌ சுயநலமுள்ளவர்கள்‌. ர்கள்‌ 
தங்களுடைய வார்த்தைக்கு முக்‌ 
கொடுக்கமாட்டார்கள்‌. 
சொல்லுவது ஒன்றாகவும்‌, 
வேறொன்றாகவும்‌ இருக்கும்‌. 

ஆகாப்‌ பெனாதாத்தோடு சமாதான 
உடன்படிக்கை பண்ணிக்கொண்டு, அவன்‌ 


கையிலிருந்து எத்தனை பட்டணங்களை 
பெற்றுக்கொண்டான்‌ என்பது, 


இரக்கம்‌ 
பெனாநாத்‌ 
வார்த்தைகளை 


இக்காலத்திலும்‌ 


ராமோத்தைப்பற்றி 
மாத்திரமே சொல்லப்பட்டிருக்கிறது. 
பட்டணம்‌ யோர்தானுக்கு 


காத்‌ புத்திரரின்‌ சுதந்தரத்திலிருக்கிறது. 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கீலேயாத்திலுள்ள ராமோத்‌ 
பட்டணத்தை சீரியா ராஜாவின்‌ கையிலிருந்து 
இன்னும்‌ பிடித்துக்கொள்‌ளாமலிருப்பதற்காக, 
ஆகாப்‌ தன்னையும்‌, தன்னுடைய 
ஜனங்களையும்‌ குற்றம்‌ சொல்லுகிறான்‌. 
பெனாதாத்‌ உடன்படிக்கையை மீறியதினால்‌, 
ஆகாபும்‌ அவனோடு செய்துகொண்ட 
சமாதான உடன்படிக்கையை மீறி, 
சீரியருக்கு விரோதமாய்‌ யுத்தம்பண்ண 
வேண்டுமென்று தீர்மானிக்கிறான்‌. 


சீரியருக்கு விரோதமான வயுத்தத்திலே, 
யூதாவின்‌ ராஜாவாகிய யோசபாத்தையும்‌, 
ஆகாப்‌ தன்னுடைய பக்கத்தில்‌ 
சேர்த்துக்கொள்கிறான்‌. காப்‌ 
யோசபாத்தை நோக்கி, “கீலேயாத்திலுள்ள 
ராமோத்தின்‌ மேல்‌ யுத்தம்பண்ண 
என்னோடேகூட வருகிறீரா” என்று 
கேட்கிறான்‌. யோசபாத்தும்‌ அவனோடுகூட 
வர சம்மதம்‌ தெரிவிக்கிறான்‌. 


யோசபாத்‌ கர்த்தருக்கு பயந்து, 

யூதாதேசத்தை ராஜ்யபாரம்பண்‌ ணுகிறான்‌. 
அவன்‌ ஒரு நீதிமான்‌. ஆகாபோ ஒரு 
துன்மார்க்கன்‌ ஸ்ரவேல்‌ தேசத்தில்‌, 
ஆகாபின்‌ பெயரால்‌, யேசபேல்‌ ராஜ்யபாரம்‌ 
பண்ணுகிறாள்‌. ஆனால்‌ யோசபாத்‌ 
ஆகாண நோக்கி, “நான்‌ தான்‌ நீர்‌" என்றும்‌, 
“என்னுடைய ஜனங்கள்‌ உம்முடைய 
ஜனங்கள்‌" என்றும்‌, “என்னுடைய 
குதிரைகள்‌ உம்முடைய குதிரைகள்‌" என்றும்‌ 
சொல்லுகிறான்‌. 


யோசபாத்‌ 
துன்மார்க்கனல்ல. 
இஸ்ரவேல்‌ 
துன்மார்க்கரல்ல. ஆகாபும்‌, இஸ்ரவேல்‌ 
ஜனங்களும்‌ அதிக துன்மார்க்கராயும்‌, அதிக 
அக்கிரமக்காரராயும்‌ இருக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ கர்த்தரைவிட்டு விலகி 
பாகால்களை ஆராதிக்கிறார்கள்‌. 


ஆகாபைப்போல ஒரு 
யூதாஜனங்களும்‌ 
ஜனங்களைப்போல. 


ஆகாப்‌... துன்மார்க்கனாயிருந்தாலும்‌, 
யோசபாத்‌ அவனோடு ஐக்கியம்‌ வைக்கிறான்‌. 


யோசபாத்தைப்போல நல்லவர்களில்‌ அநேகர்‌ 
துன்மார்க்கரோடு சவகாசம்‌ வைத்து, 
முடிவிலே சீரழிந்துபோகிறார்கள்‌. அவர்கள்‌ 
தங்களுக்கு வரப்போகும்‌ ஆபத்துக்களை 
அறியாதவர்களாயும்‌, தங்களுக்கு மறைவாக 
வைக்கப்பட்டிருக்கும்‌ கண்ணிகளை குறித்து 
குவலையில்லாதவர்களாயும்‌ இருக்கிறார்கள்‌. 
ஆகாப்‌ இருளின்‌ கிரியைகளை செய்கிறவன்‌. 
அவன்‌ அந்தகாரத்தின்‌ புத்திரன்‌. 





f= FTE 
TT 


யோசபாத்‌  ஆகாபை நோக்கி, 
நான்தான்‌ நீர்‌" "என்று சொன்னான்‌. 
யோசபாத்‌ இப்படி சொன்னதற்கு, அவன்‌ 
யுத்தக்களத்திலே மிகப்பெரிய கிரயத்தை 
செலுத்த வேண்டியதாயிற்று  சீரியர்கள்‌ 
ஆகாபுக்கு பதிலாக யோசபாத்தை 
கொன்றுபோட வருகிறார்கள்‌. யோசபாத்‌ 
கர்த்தருடைய கிருபையினால்‌ 
தப்பித்துக்கொள்கிறான்‌. 


யோசபாத்‌ 
சீரியாவுக்கு ரோதமாக 
யுத்தம்பண்‌ ணுவதற்கு மற்றும்‌ ஒரு 
காரணமுழுள்ளது. யோசபாத்தின்‌ தகப்பனார்‌ 
சீரியரோடு சேர்ந்துகொண்டு, இஸ்ரவேலுக்கு 
விரோதமாக யுத்தம்பண்ணினார்‌. 
தன்னுடைய தகப்பனார்‌ செய்த பாலத்திற்கு 
பாவநிவாரணமாக, யோசபாத்‌ ஆகாபோடு 
சேர்ந்துகொண்டு, சீரியாவுக்கு விரோதமாக 
யுத்தம்பண்‌ ணுகிறான்‌. 


இஸ்ரவேகோடு சேர்ந்து 


எனக்கும்‌ உமக்கும்‌ என்‌ தகப்பனுக்கும்‌ 

உம்முடைய தகப்பனுக்கும்‌ உடன்படிக்கை 

உண்டே: இதோ, உமக்கு வெகுமதியாய்‌ 

வெள்ளியையும்‌ பொன்னையும்‌ அனுப்புகிறேன்‌; 

இஸ்ரவேலின்‌ ராஜாவாகிய பாஷா 

என்னைவிட்டு விலகிப்போகும்படிக்கு, நீர்‌ 

வந்து அவனோடு செய்த உடன்படிக்கையைத்‌ 

தள்ளிப்போடும்‌ என்று சொல்லச்சொன்னான்‌. 

ராஜாவாகிய  ஆசாவக்குச்‌ 

தனக்கு உண்டான 

இஸ்ரவேலின்‌ 

விரோதமாக அனுப்பி, 

தாணையும்‌ பெத்மாக்கா 

ஆபேலையும்‌ கின்னரோத்‌. 

அனைத்தையும்‌ நப்தலியின்‌ 

முழுத்தேசத்தோடுங்கூட முறிய அடித்தான்‌" 
(இராஜா 15:19,20) 


தீர்க்கதரிசிகள்‌. 
1இராஜா 22:5-14 


1இராஜா 225. பின்னும்‌ யோசபாத்‌ 
இஸ்ரவேலின்‌ ராஜாவைப்‌ பார்த்து: 
கர்த்தருடைய வார்த்தையை 
இன்றைக்கு விசாரித்து அறியும்‌. 


1 இராஜாக்கன்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அப்பொழுது 
ராஜா ஏறக்குறைய 
தீர்க்கதரிசிகளைக்‌. 
கூடிவரச்செய்து: நான்‌ 
கிலேயாத்திலுன்ன ராமோத்திண்மேல்‌ 
யுத்தம்‌ பண்ணப்போகலாமா 
போகலாகாதா என்று அவர்களைக்‌ 
கேட்டதற்கு; அவர்கள்‌, போம்‌, 
ஆண்டவர்‌ ராஜாவின்‌ கையில்‌ 
ஒப்புக்கொடுப்பார்‌ என்றார்கள்‌. 


1இராஜா 22:7. பின்பு யோசபாத்‌; நாம்‌ 
விசாரித்து. அறிகிறதற்கு 
இவர்கனையல்லாமல்‌ கர்த்தருடைய 
தீர்க்கதரிசி வேறே யாராகிலும்‌ இங்கே. 
இல்லையா என்று கேட்டான்‌. 


226. அப்பொழுது 

ராஜா, யோசபாத்தை. 
நோக்கி: கர்த்தரிடத்தில்‌ விசாரித்து 
அறிகிறதற்கு இம்லாவின்‌ குமாரனாகிய 
மிகாயா என்னும்‌ இன்னும்‌ ஒருவன்‌: 
இருக்கிறான்‌; ஆனாலும்‌ நான்‌ 
அவனைப்‌. பகைக்கிறேன்‌; அவண்‌: 
என்னைக்‌ குறித்து நன்மையாக அல்ல, 
'தீமையாகவே. 'தீர்க்கதரிசனஞ்‌ 
சொல்லுகிறவன்‌ என்றான்‌. அதற்கு 
யோசபாத்‌, ராஜாவே, அப்படிச்‌ 
சொல்லவேண்டாம்‌ என்றான்‌. 


1இராஜா 2௨9, அப்பொழுது இஸ்ரவேலி. 
ன்‌ ராஜா பிரதானிகளில்‌ ஒருவனைக்‌ 
கூப்பிட்டு: இம்லாவின்‌ குமாரனாகிய 
மிகாயாவைச்‌ சீக்கிரமாய்‌ அழைத்துவா 
என்றான்‌. 


இராஜா. 2910. இஸ்ரவேலின்‌ 
ராஜாவும்‌, யூதாவின்‌ ராஜாவாகிய 
யோசயாத்தும்‌, சமாரியாவின்‌ ஒலி. 
முகவாசலுக்கு முன்னிருக்கும்‌ 
விசாலத்திலே ராஜவஸ்திரம்‌ தரித்துக்‌ 
கொண்டவர்களாய்‌, அவரவர்‌ தம்தம்‌ 
சிங்காசனத்தில்‌ உட்கார்த்திருந்தார்கள்‌; 
சகல தீர்க்கதரிசிகளும்‌ அவர்களுக்கு 
முன்பாகத்‌ 

தீர்க்கதரிசன ஞ்சொன்னார்கள்‌. 
1இராஜா 22:11. கேணானாவின்‌. 
குமாரனாகிய சிதேக்கியா தனக்கு 
'இருப்புக்கொம்புகளை உண்டாக்கி, 
இவைகளால்‌ நீர்‌ சீரியரை முட்டி 
'திர்மூலமாக்கிப்‌ போடுவீர்‌ என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌ என்றான்‌. 





i= FTE 
TT 


1இராஜா 22:12. ௪௧ல தீர்க்கதரிசிகளும்‌ 


சொல்லி, 

ராமோத்துக்குப்‌ 

வாய்க்கும்‌; கர்த்தர்‌ 

ராஜாவின்‌ கையில்‌ ஒப்புக்கொடுப்பார்‌ 
என்றார்கள்‌. 


1இராஜா 18, மிகாயாவை 
அழைக்கப்போன ஆன்‌ அவனுடன்‌ 
பேசி: இதே, தீர்க்கதரிசிகளுடைய 
வார்த்தைகள்‌ ஏகவாக்காய்‌ ராஜாவுக்கு. 
'நன்மையாயிருக்கிறது; உம்முடைய 
வார்த்தையும்‌ அவர்களில்‌ ஒருவர்‌ 
வரர்த்தையைப்போல இருக்கும்படி. 
நன்மையாகச்‌ சொல்லும்‌ என்‌ றான்‌. 


1இராஜா 22:14. அதற்கு மிகாயா 
கர்த்தர்‌ என்னிடத்தில்‌ சொல்வதையே. 
சொல்லுவேன்‌ என்று கர்த்தருடைய 
ஜீவனைக்கொண்டு சொல்லுகிறேன்‌ 
எண்றான்‌. 

சீரியாவுக்கு விரோதமாக 
யுத்தப்பண்‌ணப்போவதுபற்றி கர்த்தருடைய 
வார்த்தையை விசாரித்து. 
அறியவேண்டுமென்று யோசபாத்‌ ஆகாபுக்கு 
சொல்லுகிறான்‌. யோசபாத்‌ கர்த்தரிடத்தில்‌ 
பமபக்தியுள்ளவன்‌. அவன்‌ கர்த்தருக்கு பயந்து, 
ஜீவிக்கிறவன்‌. ஆகையினால்‌ கர்த்தருடைய 
தீர்க்கநரிசிகளிடத்தில்‌ விசாரிக்கவேண்டும்‌ 
என்னும்‌ விருப்பம்‌ யோசபாத்தின்‌ 
மனதிலிருக்கிறது. 


இஸ்ரவேலின்‌ ராஜாவாகிய ஆகாபோ 
கர்த்தருக்கு பயப்படாதவன்‌. அவன்‌ 
கர்த்தரிடத்தில்‌ விசாரியாமல்‌, தன்‌ 
ஊழியக்காரரிடத்தில்‌ இந்த யுத்தத்தைப்பற்றி 
விசாரித்தான்‌ (இராஜா 22:3). தன்‌ 
ஊழியக்காரரிடத்தில்‌ விசாரித்தது 
போதுமானது என்று ஆகாப்‌ நினைக்கிறான்‌. 
யோசபாத்தோ இஸ்ரவேலின்‌ ராஜாவாகிய 
ஆகாபைப்‌ பார்த்து, “கர்த்தருடைய 
வார்த்தையே இன்றைக்கு விசாரித்தறியும்‌" 
இராஜா 22:5) என்று சொல்லுகிறான்‌. 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


எங்கே. 

அவர்கள்‌ 
கர்த்தருடைய 

எடுத்துக்கொண்டு 
நீதிமான்கள்‌ எங்கே 
போனாலும்‌ கர்த்தருடைய பிரசன்னமும்‌. 
அவர்களோடு கூடமிருக்கும்‌. அவர்கள்‌ 
எல்லா இடங்களிலும்‌ கர்த்தருக்கு பயந்து 
ஜீவிப்பார்கள்‌. அவர்கள்‌ கர்த்தரை ஆராதிக்க 
'வெட்கப்படமாட்டார்கள்‌. 


ஜனம்‌. 
அங்கே 


கர்த்தருடைய 
போனாலும்‌, 
தங்களோடுகூட 
வார்த்தைகளையும்‌ 
போவார்கள்‌. 


| இஸ்ரவேலின்‌ ராஜாவாகிய ஆகாப்‌ 


'விலகிப்போன வன்‌. 


ராஜாவாகிய யோசபாத்‌. ஆகாபைப்‌ பார்த்து, 
கர்த்தருடைய வார்த்தையை இன்றைக்கு 
விசாரித்தறியும்‌' என்று சொல்லுகிறான்‌. 


ஆகாபினிடத்தில்‌ 
நானூறு தீர்க்கதரிசிகள்‌ 
இவர்கள்‌ தோப்பு 
தீர்க்கதரிசிகள்‌. இவர்கள்‌ 
கள்ளத்தீர்க்கதரிசிகள்‌. 


இஸ்ரவேலின்‌ ராஜாவாகிய ஆகாப்‌ 
ஏறக்குறைய நானூறு 'தீர்க்கதரிசிகளைக்‌ 
கூடிவரச்செய்கிறான்‌ ஆகாப்‌ 
மகளா தத்‌ ஜான்‌, சரக த்த்தாாள்‌ 
ராமோத்தின்‌ மேல்‌ யுத்தம்பண்ணப்போகலாமா, 
போகலாகாதா" என்று கேட்கிறான்‌. அதற்கு 
அவர்கள்‌, “போம்‌, ஆண்டவர்‌ ராஜாவின்‌ 
கையில்‌ ஒப்புக்கொடுப்பார்‌" (1இராஜா 22:6) 
என்று சொல்லுகிறார்கள்‌. 


ஏறக்குறைய 
இருக்கிறார்கள்‌. 
விக்கிரகத்தின்‌ 
எல்லோருமே. 


நானூறு 

அவனுடைய 

வார்த்தைகளைப்‌ 

ஆகாப்‌ தீர்க்கதரிசிளிடத்தில்‌. 

“யுத்தம்பண்ணப்போகலாயா, 

கேட்கிறான்‌. 

முறையை 

மனதின்‌ 

கள்ளத்தீர்க்கதரிசிகள்‌ 

அறிந்துகொள்கிறார்கள்‌. ஆகாபுக்கு 

பிரியமாகப்‌ பேசவேண்டும்‌. இதுவே 

தீர்க்கதரிசிகளின்‌ நோக்கம்‌. ஆகாப்‌ தன்‌ 

மனதில்‌ நினைத்திருப்பதை 

உறுதிபண்ணவேண்டும்‌. இதற்காகவே 

ஆகாப்‌ நானூறு கள்ளத்தீர்க்கதரிசிகளை 
தன்னிடத்தில்‌ கூடிவரச்செய்திருக்கிறான்‌. 





i= FTN 
TT 


ஆகாபின்‌ கள்ளத்தீர்க்கதரிசிகள்‌ 
இதுவரையிலும்‌ அவனுக்கு பிரியமான 
வார்த்தைகளை மாத்திரமே சொன்னார்கள்‌. 
இப்போதோ ஆகாபோடுகூட, யூதாவின்‌ 
ராஜாவாகிய யோசபாத்தும்‌ இருக்கிறான்‌. 
அவன்‌ கர்த்தரை ஆராதிக்கிறவன்‌. ஆகாபின்‌ 
தீர்க்கதரிசிகள்‌, சூழ்நிலைகளை நன்றாய்‌ 
அறிந்து வைத்திருக்கிறார்கள்‌. அவர்கள்‌: 
ஆகாபுக்கு பிரதியுத்தரம்‌ சொல்லும்போது. 
“ஆண்டவர்‌ ராஜாவின்‌ கையில்‌ 
ஒப்புக்கொடுப்பார்‌" என்று சொல்லுகிறார்கள்‌. 
ஆண்டவர்‌ என்னும்‌ பெயருக்கு அவர்கள்‌ 
“அதோனாய்‌” என்னும்‌ எபிரெய 
வார்த்தையைப்‌ பயன்படுத்துகிறார்கள்‌. இந்த 
வார்த்தை கர்த்தரைக்‌ குறிக்கிறது. 
கள்ளத்தீர்க்கதரிசிகள்‌ 
பிரியப்படுத்தும்‌ வண்ணமா! 
சொல்லுகிறார்கள்‌. கள்ளத்தீர்க்கதரிசிகள்‌: 
சி என்பவன்‌ 


கள்ளத்தீர்க்கதரிசிகளில்‌ பிரபல்யமானவன்‌ 


கேனானாவின்‌ மாரனாகிய 
சிதேக்கியா தனக்கு இருப்புக்கொம்புகளை 
உண்டாக்கி, இவைகளால்‌ நீர்‌ சீரியரை முட்டி 
நிர்மூலமாக்கிப்‌ போடுவீர்‌ என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌ என்று சொல்லுகிறான்‌ 
இராஜா 22:1). 


சிதேக்கியா உண்டாக்குகிற இரண்டு 
இருப்பு கொம்புகளும்‌, 

யோசபாத்தையும்‌ குறிக்கும்‌. 

ராஜாக்களும்‌ இருப்பு கொம்புகளைப்போல 
வல்லமையுள்‌ எவர்கள்‌. அவர்கள்‌ 
பெலமிக்கவர்கள்‌. ஆகாபும்‌ யோசபாத்தும்‌ 
தங்களுடைய இருப்பு கொம்புகளினால்‌ 
சீரியரை முட்டி நிர்மூலமாக்கிப்போடுவார்கள்‌. 


சிதேக்கியா சொல்லுகிற 
தீர்க்கதரிசனத்தை, அங்கே கூடியிருக்கிற 
மற்ற தீர்க்கதரிசிகள்‌ எல்லோரும்‌ 
அங்கீகரிக்கிறார்கள்‌. சகல தீர்க்கதரிசிகளும்‌ 
அதற்கு இசைவாகத்‌ தீர்க்கதரிசனம்‌. 
சொல்லி, 'கீலேயாத்திலுள்ள 
ராமோத்துக்குப்‌ போம்‌, உமக்கு வாய்க்கும்‌: 
கர்த்தர்‌ அதை 


ராஜாவின்‌ கையில்‌ 
ஒப்புக்கொடுப்பார்‌' என்று சொல்லுகிறார்கள்‌ 
இராஜா 22:12). 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


இஸ்ரவேலின்‌ ராஜாவாகிய ஆகாப்‌ 
தன்னுடைய  கள்ளத்தீரக்குதரிசிகளிடத்தில்‌ 
விசாரிப்பதும்‌, அவர்கள்‌ 
தீர்க்கதரிசனம்‌ சொல்லுவதும்‌, 


ராஜாவாகிய 
மிகவும்‌ விநோதமாயிருக்கிறது. 
யூதாதேசத்திலிருக்கிற கர்த்தருடைய 
தீர்க்கதரிசிகள்‌, ஆகாபின்‌ 
தீர்க்கதரிசிகளைப்போல தீர்க்கதரிசனம்‌ 
சொல்லமாட்டார்கள்‌. கள்ளத்தீர்க்கதரிசிகள்‌ 
ஏறக்குறைய நானூறு பேரும்‌ 
ஒன்றுபோல தீர்க்கதரிசனம்‌. 
சொல்லுகிறார்கள்‌. இது  யோசபாத்திற்கு 
புதுமையாயிருக்கிறது. 

யூதாவின்‌ ராஜாவாகிய யோசபாத்‌ 
ஆவிகளைப்‌ பகுத்தறிகிறவன்‌. ஆகாயின்‌ 
தீர்க்கதரிசிகளிடத்தில்‌ தப்பிதம்‌ இருப்பதை 
யோசபாத்‌ தன்‌ ஆஸியில்‌ உணருகிறான்‌. 

,கையினால்‌ யோசபாத்‌ ஆகாபிடம்‌, "நாம்‌. 
விசாரித்து அறிகிறதற்கு இவர்களையல்லாமல்‌. 
கர்த்தருடைய தீர்க்கதரிசி வேறே யாராகிலும்‌ 
இங்கே இல்லையா" (இராஜா 22:7) என்று 
கேட்கிறான்‌. 


ரபி, 
திக்கி இருக்கிறான்‌. ஆனால்‌ அசி 
அவனை வெறுக்கிறான்‌. அவனுடைய 
பெயர்‌ மிகாயா. இவன்‌ கர்த்தருடைய 
வார்த்தையை உண்மையாய்‌ அறிவிக்கிறவன்‌. 
மிகாயாவுக்கு கர்த்தருடைய மனதும்‌, 
சித்தமும்‌ தெரிந்திருக்கிறது. 

அப்பொழுது இஸ்ரவேலின்‌ ராஜாவாகிய 
ஆகாப்‌, 'யோசபாத்தை நோக்கி: 
“கர்த்தரிடத்தில்‌ விசாரித்து அறிகிறதற்கு 
இம்லாவின்‌ குமாரனாகிய மிகாயா என்னும்‌ 
இன்னும்‌ ஒருவன்‌ இருக்கிறான்‌; ஆனாலும்‌ 
நான்‌ அவனைப்‌ பதைக்கிறேன்‌ 
அவன்‌ என்னைக்‌ குறித்து நன்மையாக 
அல்ல,  தீமையாகவே தீர்க்கதரிசனஞ்‌. 
சொல்லுகிறவன்‌” (இராஜா 22:8) என்று. 
சொல்லுகிறான்‌. 





i al 
TT 


காப்‌ மிகாயாவைப்பற்றிச்‌ 
சொல்லும்போது, “அவன்‌ என்னைக்‌ குறித்து 
நன்மையாகயல்ல, தீமையாகவே 
தீர்க்கதரிசனம்‌ சொல்லுகிறவன்‌” என்று 
சொல்லுகிறான்‌. ஆகாபைப்பற்றி' 
நன்மையாகச்‌ சொல்லுவதற்கு அவனிடத்தில்‌ 
ஒன்றுமில்லை. 

குற்றமல்ல. 

கர்த்தருக்கு 

கர்த்தரிடத்திலிருந்து 

நன்மையான வார்த்தைகள்‌ வரும்‌. 

ஆகாபோ 

கடினப்படுத்தி, 

'துணிகரமாய்ப்‌ பாவம்‌ செய்கிறான்‌. 


ஆகாப்‌ நல்லவனாகமிருப்பானென்றால்‌, 

அவனுக்கு பரலோகத்திலிருந்து நன்மையான 

செய்தியே வரும்‌. ஆகாணப்போல அநேகர்‌ 

பாவத்தில்‌ மூழ்கியிருக்கிறார்கள்‌. 

தங்களுடைய அழிவுக்கு 

போய்க்கொண்டிருக்கிறார்கள்‌. 

கர்த்தரையும்‌, 

தீர்க்கதரிசிகளையும்‌ 

பாவங்களைக்‌ 

கர்த்தருடைய 

சொல்லுவதையும்‌, பாவிகள்‌ விரும்புவதில்லை. 
இஸ்ரவேலின்‌ 

மிகாயாவை 

அடைத்திருக்கிறான்‌. 

பெனாதாத்தோடு 


ராஜாவாகிய ஆகாப்‌. 
சிறைச்சாலையில்‌ 
ஆகாப்‌ 

சமாதான உடன்படிக்கை 
பண்ணின போது, மிகாயா ஆகாமை 
கர்த்தருடைய நாமத்தினால்‌. 
கடிந்துகொண்டான்‌ என்று வேதபண்டிதர்கள்‌ 
சொல்லுகிறார்கள்‌ (இராஜா 20:38). இதன்‌ 
மிகாயாவின்மீது 


சிறைச்சாலையில்‌ 
மிகாயா 


பக்கல்‌ 
ஆகாபுக்கு மிகாயா 
என்பது தெரிந்திருக்கிறது. 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


மிகாயா  சிறையிலடைக்கப்பட்டாலும்‌, 
கர்த்தருடைய வார்த்தை ஒருபோதும்‌ 
அடைக்கப்படுவதில்லை. கர்த்தருடைய 
வார்த்தையை யாராலும்‌ சிறைப்படுத்த 
முடியாது. ஆகாப்‌ மிகாயாவைக்‌ குறித்து 
சொல்லுகிற வார்த்தைகளை யோசபாத்‌ 
ஏற்றுக்கொள்ளவில்லை. யோசபாத்‌ ஆகாமை 
மென்மையான வார்த்தைகளினால்‌ 
கடிந்துகொள்கிறான்‌. யோசபாத்‌ ஆகாபை 
நோக்கி, “ராஜாவே, அப்படிச்‌ 
சொல்லவேண்டாம்‌" (1இராஜா 22:8) என்று 
சொல்லுகிறான்‌. 'ஆகாபைப்போன்ற 
துன்மார்க்கரை மென்மையாகக்‌ 
கடிந்துகொள்ளக்கூடாது. கடினமான 
வார்த்தைகளைப்‌ பயன்படுத்தி, 
அவர்களுடைய இருதயத்தில்‌ உணர்த்தும்‌ 
வண்ணமாக கடிந்துசொல்லவேண்டும்‌. 

ஆகாபுக்கு யோசபாத்தை பதைக்க 
மனமில்லை. ஆகாப்‌  மோசபாத்திற்கு 
எதிர்த்து பேசினால்‌, அவன்‌ ஆகாபோடு 
சேர்ந்து, சீரியருக்கு விரோதமாக. 
யுத்தம்பண்ண வரமாட்டான்‌. யூதாவின்‌ 
ராஜாவாகிய யோசபாத்‌, இஸ்ரவேலின்‌: 
ராஜாவாகிய ஆகாபோடு பண்ணியிருக்கிற 
சமாதான உடன்படிக்கைகளையெல்லாம்‌ 
முறித்துப்போடுவான்‌. ஆகையினால்‌ ஆகாப்‌ 
யோசபாத்தின்‌ விருப்பத்தின்‌ பிரகாரம்‌, 
மிகாயாவை தன்னிடத்தில்‌ அழைத்து வர 
சம்மதிக்கிறான்‌. 


அப்பொழுது இஸ்ரவேலின்‌ ராஜாவாகிய 
காப்‌ பிரதானிகளில்‌ ஒருவனைக்‌ கூப்பிட்டு: 
வின்‌ குமாரனாகிய மிகாயாலைச்‌ 
ச்க்க்ரமாய்‌ அழைத்துவா என்று 
சொல்லுகிறான்‌ 1இராஜா 22:9). 


இஸ்ரவேலின்‌ ராஜாவாகிய ஆகாபும்‌, 
யூதாவின்‌ ராஜாவாகிய யோசபாத்தும்‌, 
சமாரியாவின்‌ ஒலிமுகவாசலுக்கு 
முன்னிருக்கும்‌ விசாலத்திலே ராஜவஸ்திரம்‌ 
தரித்துக்‌ கொண்டவர்களாய்‌, அவரவர்‌ தம்தம்‌ 
சிங்காசனத்தில்‌ உட்கார்ந்திருக்கிறார்கள்‌; 
சகல  தீர்க்கதரிசிகளும்‌ அவர்களுக்கு 
முன்பாகத்‌ தீர்க்கதரிசனஞ்சொல்லுகிறார்கள்‌ 
(இராஜா 22:10). 





i FTE 
TT 


இரண்டு ராஜாக்களும்‌ 
தீர்க்கதரிசிகளின்‌ வார்த்தைகளைக்‌ 
கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள்‌. இந்த 
தீர்க்கதரிசிகள்‌ எல்லோருமே தங்களுடைய 
சொந்த வார்த்தைகளைப்‌ பேசுகிறார்கள்‌. 
ராஜாக்களைப்‌ பிரியப்படுத்தும்‌ வண்ணமாக 
இனிமையான வார்த்தைகளை நயமாகச்‌ 
சொல்லுகிறார்கள்‌. அவர்கள்‌ ஆகாபின்‌ 
வீரத்தையும்‌, யோசபாத்தின்‌ வீரத்தையும்‌ 
புகழ்ந்து சொல்லுகிறார்கள்‌. 


சகல தீர்க்கதரிசிகளும்‌ சிதேக்கியா 
சொன்ன வார்த்தைகளுக்கு இசைவாகத்‌ 
தீர்க்கதரிசனம்‌ சொல்லுகிறார்கள்‌. அவர்கள்‌ 
இஸ்ரவேலின்‌ இராஜாவாகிய 
ஆகாபினிடத்தில்‌, கீலேயாத்திலுள்ள 
ராமோத்துக்குப்‌ போம்‌, உமக்கு வாய்க்கும்‌: 
கர்த்தர்‌ அதை ராஜாவின்‌ கையில்‌ 
ஒப்புக்கொடுப்பார்‌" என்று சொல்லுகிறார்கள்‌ 
இராஜா 22:12). 


இஸ்ரவேலின்‌ இராஜாவாகிய ஆகாப்‌, 
தன்‌ பிரதானிகளில்‌ ஒருவனை கூப்பிட்டு. 
'மிகாயாவை சீக்கிரமாய்‌ அழைத்து வா" 
என்று சொன்னான்‌. மிகாயாவை 
அழைக்கப்போன பிரதானி, 
மிகாயாவினிடத்தில்‌ பேசுகிறான்‌. 


பிரதானி மிகாயாவை நோக்கி, 
இதோ, தீர்க்கதரிசிகளுடைய வார்த்தைகள்‌ 
ஏகவாக்காய்‌ ராஜாவுக்கு. 
நன்மையாயிருக்கிறது: உம்முடைய 
வார்த்தையும்‌ அவர்களில்‌ ஒருவர்‌ 
வார்த்தையைப்போல இருக்கும்படி 
நன்மையாகச்‌ சொல்லும்‌” (1இராஜா 2213) 
என்று சொல்லுகிறான்‌. 

கர்த்தர்‌ தன்னிடத்தில்‌ சொல்லுவதை 
மாத்திரமே மிகாயா சொல்லுவான்‌. கர்த்தர்‌ 
மிகாயாவுக்கு நன்மையான காரியங்களை 
வெளிப்படுத்தி இருக்கிறார்‌. பிரதானி 
மிகாயாவிடம்‌, “நன்மையாக சொல்லும்‌” என்று 
சொன்னான்‌. மிகாயாவோ பிரதானியின்‌ 
கோரிக்கையை ஏற்றுக்கொள்ள 
மறுத்துவிடுகிறான்‌. 


மிகாயா பிரதானியை நோக்கி, 
என்னிடத்தில்‌ சொல்வதையே 
என்று 
ஜீவனைக்கொண்டு 


(இராஜா 22:14) என்று சொல்லுகிறான்‌. 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


மிகாயா 
உண்மையுள்ளவன்‌. 

தீர்க்கதரிசிகள்‌, கர்த்தர்‌ 
வெளிப்படுத்தி இருக்கும்‌. 
மாத்திரமே சொல்லுவார்கள்‌. தன்னுடைய 
வார்த்தையை பிரதானி ஏற்றுக்கொள்ள 
மறுப்பதற்கு வாய்ப்புள்ளது என்று 
மிகாயாவக்கு தெரிந்திருக்கிறது. 
ஆகையினால்‌ மிகாயா அவனிடம்‌. 
கர்த்தருடைய ஜீவனைக்கொண்டு 
சொல்லுகிறேன்‌" என்று ஆணையிடுகிறான்‌. 


கர்த்தருக்கு 
கர்த்தருடைய 
தங்களுக்கு 
சத்தியத்தை 


மிகாயா 
1இராஜா 22:15-28 


1இராஜா 2215. 
ராஜாவினிடத்தில்‌ வந்தபோது, ராஜா 
அவனைப்‌ பார்த்து: மிகாயாவே, 
நாங்கள்‌. கீலேயாத்திலுன்ள 
ராமோத்தின்மேல்‌ யுத்தம்பண்ணப்‌ 
போகலாமா, போகலாகாதா என்று 
கேட்டான்‌. அதற்கு அவன்‌: “போம்‌ 
உமக்கு வாய்க்கும்‌ கர்த்தர்‌ அதை 
ராஜாவின்‌ கையில்‌ ஒப்புக்கொடுப்பார்‌” 
என்றான்‌. 


1இராஜா 22:16. ராஜா அவனைப்‌ 
பார்த்து: நீ கர்த்தருடைய நாமத்திலே 
உண்மையை அல்லாமல்‌. 
வேறொன்றையும்‌ என்னிடத்தில்‌ 
சொல்லாதபடிக்கு, நான்‌ எத்தனை தரம்‌ 
உன்னை  ஆணையிடுவிக்கவேண்டும்‌. 
என்று சொன்னான்‌. 


அவன்‌ 


1இராஜா 22:17. அப்பொழுது அவன்‌: 
'இஸ்ரவேலரெல்லாரும்‌ மேய்ப்பன்‌ 
இல்லாத ஆடுகளைப்போல மலைகளிலே 
சிதறப்பட்டதைக்‌ கண்டேன்‌; 
அப்பொழுது கர்த்தர்‌ இவர்களுக்கு 
எஜமான்‌ இல்லை; அவரவர்‌ தம்தம்‌ 
வீட்டிற்குச்‌ சமாதானத்தோடே 
திரும்பக்கடவர்கள்‌ என்றார்‌ என்று. 
சொன்னான்‌. 





i FTN 
TT 


1இராஜா 2218. 
இஸ்ரவேலின்‌ ராஜா யோசபாத்தை 
நோக்கி: இவன்‌ என்னைக்‌ குறித்து 
நன்மையாக அல்ல, தீமையாகவே 
தீர்க்கதரிசனம்‌ சொல்லுகிறவன்‌ என்று 
நான்‌ உம்மோடே சொல்ல வில்லையா 
என்றான்‌. 


அப்பொழுது 


1இராஜா 22:19. அப்பொழுது அவன்‌: 
சொன்னது: 

வார்த்தையைக்‌ 

தம்முடைய சிங்காகனத்தின்‌' 
வீற்றிருக்கிறதையும்‌, 
பரமசேனையெல்லாம்‌ அவரிடம்‌ அவர்‌ 
வலதுபக்கத்திலும்‌. அவர்‌ 
இடதுபக்கத்திலும்‌ 'திற்கிறதையும்‌ 
கண்டேன்‌. 


1இராஜா 22:90. அப்பொழுது கர்த்தர்‌. 
ஆகாப்‌ போய்‌, கீலேயாத்திலுன்ன 
ராமோத்தில்‌ விழும்படிக்கு, அவனுக்குப்‌ 
போதனை செய்கிறவன்‌ யார்‌ என்று 
கேட்டதற்கு, ஒருவன்‌ இப்படியும்‌ 
ஒருவன்‌ அப்படியும்‌ சொன்னார்கள்‌. 


3 இராஜா 22௮. அப்பொழுது ஒரு ஆவி. 
புறப்பட்டு வந்து, கர்த்தருக்கு முன்பாக 
நின்று: நாண்‌ அவனுக்குப்‌ போதனை 
செய்வேன்‌ என்றது. 


1இராஜா 22:22 எதினால்‌ என்று 
கர்த்தர்‌ அதைக்‌ கேட்டார்‌. அப்பொழுது 
அது: நாண்‌ போய்‌, அவனுடைய 
தீர்க்கதரிசிகள்‌ எல்லாரின்‌ வாயிலும்‌ 
பொய்யின்‌ ஆவியாய்‌ இருப்பேன்‌ 
என்றது. அதற்கு அவர்‌: தீ அவனுக்குப்‌ 
போதனைசெய்து அப்படி. 
நடக்கப்பண்ணுவாம்‌; போய்‌ அப்படிச்‌ 
செய்‌ என்றார்‌. 


22:28. ஆதலால்‌ கர்த்தர்‌ 

ஆவியை இத்த 
உம்முடைய தீர்க்கதரிசிகளாகிய 
இவர்கள்‌ எல்லாருடைய வாயிலும்‌ 
கட்டணையிட்டார்‌ கர்த்தர்‌ உம்மைக்‌ 
குறித்துத்‌ தீமையாகச்‌ சொன்னார்‌ 
என்றான்‌. 


1இராஜா 
பொய்யின்‌ 


1 இராஜாக்கன்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இராஜா  ஐ.௮4. அப்பொழுது 
கேனானாவின்‌ குமாரனாகிய 
சிதேக்கியா கிட்டேவத்து, மிகாயாவைக்‌ 
கன்னத்தில்‌ அடித்து, கர்த்தருடைய 
ஆவி எத்தவழியாய்‌ என்னைவிட்டு 
உன்னோடே பேசும்படி வந்தது. 
என்றான்‌. 


1இராஜா 22:25. அதற்கு மிகாயா: தீ 
ஒளித்துக்‌ கொன்ன உள்னறையிலே 
பதுங்கும்‌ அத்நானிலே அதைக்‌ 
காண்பாய்‌ என்றான்‌. 


1இராஜா 
இஸ்ரவேலின்‌. 
பிடித்து, 
தலைவனாகிய 
ராஜாவின்‌ 

யோவாசிடத்திற்கும்‌ 
கொண்டுபோய்‌, 


1இராஜா 227. 
சிறைச்சாலையிலே வைத்து, நாண்‌. 
சமாதானத்தோடே வருமளவும்‌, 
இவனுக்கு இடுக்கத்தின்‌ அப்பத்தையும்‌ 
இடுக்கத்தின்‌ தண்ணீரையும்‌ சாப்பிடக்‌ 
கொடுங்கள்‌ என்று ராஜா சென்னார்‌ 
என்று சொல்லுங்கள்‌ என்‌ நான்‌. 


22.28, அப்பொழுது 
ராஜா மிகாயாவைப்‌ 
அவனைப்‌ பட்டணத்துத்‌ 
ஆமோனிடத்திற்கும்‌, 

குமாரனாகிய 


திரும்பக்‌ 


இவனைச்‌. 


1இராஜா 22:28. அப்பொழுது மிகாயா 
நீர்‌ சமாதானத்தோடே திரும்பிவருகிறது 
உண்டானால்‌, கர்த்தர்‌ 
என்னைக்கொண்டு. பேசின தில்லை 
என்று சொல்லி; ஜனங்களே, நீங்கள்‌. 
எல்லாரும்‌ இதைக்‌ கேளுங்கள்‌ 
என்றான்‌. 

கர்த்தர்‌ தன்னிடத்தில்‌ சொன்ன; 
ல அல்‌ ஓல்வேலின்‌ இரறாவாகிப 
ஆகாயுக்கு சொல்லுகிறான்‌. தான்‌ 
சொல்லப்போகும்‌ செய்தியை, மிகாயா மூன்று 
விதமாக ஆகாபுக்கு சொல்லுகிறான்‌. 
இம்மூன்றுமே ஆகாபுக்கு பிரியமாய்‌ இல்லை. 


மிகாயா ஆகாப்‌ ராஜாவினிடத்தில்‌: 
வந்தபோது, ராஜா அவனைப்‌ பார்த்து: 
“மிகாயாவே, நாங்கள்‌ கீலேயாத்திலுள்ள 
ராமோத்தின்‌ மேல்‌ யுத்தம்பண்ணப்‌ 
போகலாமா, போகலாகாதா" (1இராஜா 22:15) 
என்று கேட்கிறான்‌. 





i= a 
TT 


மிகாயா ஆரம்பத்தில்‌, மற்ற 
தீர்க்கதரிசிகள்‌ ஏற்கனவே சொன்ன 
வார்த்தைகளுக்கு இசைவாக தீர்க்கதரிசனம்‌ 
சொல்லுகிறான்‌. போம்‌ உமக்கு 
வாய்க்கும்‌” என்று மிகாயா ஆகாபுக்கு 
சொல்லுகிறான்‌. 


ஆகாப்‌ இதே கேள்வியைத்தான்‌. 
மற்றவர்களிடத்திலும்‌ கேட்டான்‌. 

இஸ்ரவேலின்‌ ராஜா 
ஏறக்குறைய நானூறு தீர்க்கதரிசிகளைக்‌ 
கூடிவரச்செய்து: நான்‌ கீலேயாத்திலுள்ள 
ராமோத்தின மேல்‌ யுத்தம்பண்ணப்போகலாமா, 
போகலாகாதா க 


என்றார்கள்‌" (இராஜா 22:6). 


நானூறு தீர்க்கதரிசிகளும்‌ தனக்கு 
தீர்க்கதரிசனம்‌ சொன்ன பிரகாரமாகவே, 
மிகாயாவும்‌ தனக்கு ஆறுதலான செய்தியை 
சொல்லுவான்‌ என்று காப்‌ 
எதிர்பார்க்கிறான்‌. நானூறு தீர்க்கதரிசிகள்‌ 
சொன்னது ஆகாபுக்கு ரத்‌ 
வார்த்தையாக தெரியவில்லை 
சொன்னால்‌ அது 
வார்த்தையாக இருக்கும்‌ என்று ஆகாப்‌ 
நம்புகிறான்‌. ஆனாலும்‌ மிகாயா க 
ஆறுதலான செய்தியை சொல்லவேண்டும்‌ 
என்று ஆகாப்‌ எதிர்பார்க்கிறான்‌. 


தீர்க்கதரிசிகள்‌ 
ன 


மிகாயா மற்ற 
சொன்ன வார்த்தைக்கு இசைவாக, 
உமக்கு வாய்க்கும்‌, கர்த்தர்‌ 
இராதரவின்‌ (கையில்‌ ஒப்பக்கொடுப்பான்‌ 
என்று சொல்லுகிறான்‌. ஆனால்‌ ஆகாப்‌ 
இராஜா. மிகாயாவின்‌ வார்த்தையை 
நம்பவில்லை. 


ஆகாப்‌ ராஜா மிகாயாவைப்‌ பார்த்து: “நீ 
த்தி 


கர்த்தருடைய நாம உண்மையை 
அல்லாமல்‌ வேறொன்றையும்‌ என்னிடத்தில்‌ 
சொல்லாதபடிக்கு, நான்‌ எத்தனைதரம்‌: 
உன்னை ஆணையிடுவிக்கவேண்டும்‌” 
(இராஜா 22:16). என்று சொல்லுகிறான்‌. 

காப்‌ தன்னிடத்தில்‌ வருந்தி 
கேட்டபோது, மிகாயா அவனுக்கு எதையும்‌ 
மறைக்காமல்‌ கர்த்தர்‌ தனக்கு சொன்னதை 
அவனிடத்தில்‌ சொல்லுகிறான்‌. கர்த்தர்‌ 
மிகாயாவுக்கு ஒரு தரிசனத்தைக்‌ 
கொடுத்திருக்கிறார்‌. மிகாயா ஆகாபிடத்தில்‌ 
தான்‌ கண்ட தரிசனத்தை சொல்லுகிறான்‌. 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மிகாயா ஆகாபை நோக்கி, 
'இஸ்ரவேலரெல்லாரும்‌ மேய்ப்பன்‌ இல்லாத 
ஆடுகளைப்போல மலைகளிலே 
சிதறப்பட்டதைக்‌ கண்டேன்‌" என்றும்‌, 
அப்பொழுது கர்த்தர்‌: இவர்களுக்கு எஜமான்‌ 
்‌ ர்‌ தம்தம்‌ வீட்டிற்குச்‌. 
திரும்பக்கடவர்கள்‌ 

22:7) என்றும்‌, 


ராஜாவாகிய ஆகாப்‌ 
விரோதமாக 
யுத்தம்பண்ணப்போகும்போது, ்‌ 
தோல்வி உண்டாகும்‌ என்றும்‌, 
ப்‌. செத்துப்போவான்‌ 
ன்‌ சேனை 
சத்ரு என்றும்‌ மிகாயா ஆகாபுக்கு 
சொல்லுகிறான்‌. 
இஸ்ரவேலர்‌ எல்லோரும்‌ 
ஆடுகளைப்போல இருக்கிறார்கள்‌. ஆகாப்‌ 
தெ்களெல்னேணய்‌ மேய்த்து 
மேய்ப்பனைப்போல 
ஆகாப்‌ செத்துப்போனால்‌ 
எல்லோரும்‌ மேய்ப்பனில்லாத 
ஆடுகளைப்போல இருப்பார்கள்‌. அவர்கள்‌ 
மலைகளிலே சிதறப்பட்டிருப்பார்கள்‌. 
ஆகாப்‌ இஸ்ரவேலருக்கு 
ராஜாவாயிருக்கமாட்டான்‌ என்னும்‌ 
தீர்க்கதரிசன செய்தியை மிகாயா 
வெளிப்படுத்துகிறான்‌. தங்களுடைய ராஜா 
செத்துப்போனதினால்‌, இஸ்ரவேலர்‌ 
எல்லோரும்‌ அவரவர்‌ தம்தம்‌ வீட்டிற்கு 
சாதானத்தோடே திரும்புவார்கள்‌. ஆகாப்‌ 
ராஜா செத்துப்போன பின்பு, இஸ்ரவேலரின்‌ 
சேனையில்‌ அதிகமான ஜீவசேதாரம்‌ 
ஏற்படாது. 
மிகாயா ஆகாப்‌ ராஜாவினிடத்தில்‌ 
ன்‌ ல்‌ தரிசனத்தைப்பற்றியும்‌, 


இஸ்ரவேலின்‌ ராஜாவாகிய ஆகாப்‌ 
யோசபாத்தை நோக்கி: “இவன்‌ என்னைக்‌ 
குறித்து நன்மையாக அல்ல, தீமையாகவே 
தீர்க்கதரிசனம்‌ சொல்லுகிறவன்‌ என்று நான்‌ 
உம்மோடே சொல்ல. வில்லையா” 
இராஜா 22:18) என்று சொல்லுகிறான்‌. 





i al 
TT 


காப்‌ தன்னைப்பற்றி 
இகழ்ச்சியாகப்‌ பேசினாலும்‌, மிகாயா கர்த்தர்‌ 
தன்னிடத்தில்‌ சொன்னதை அப்படியே 
சொல்லுகிறான்‌. ஆகாபினிடத்தில்‌ நானூறு 
தீர்க்கதரிசிகள்‌ இருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
எல்லோரும்‌  ஆகாபுக்கு சாதகமாக 
இசைவான வார்த்தைகளைச்‌ 
சொல்லுகிறார்கள்‌. அவர்கள்‌ 
கள்ளத்தீர்க்கதரிசிகள்‌. 
பொய்சொல்லுகிறவர்கள்‌. 
ஆகாபின்‌ தீர்க்கதரிசிகள்‌ 
பொய்சொல்லுகிறார்கள்‌ 
மிகாயா  ஆகாபுக்கு சொல்லுகிறான்‌. 
மிகாயா ஆகாபை நோக்கி, “கர்த்தருடைய 
வார்த்தையைக்‌ கேளும்‌: கர்த்தர்‌ தம்முடைய 
சிங்காசனத்தின்‌ மேல்‌ வீற்றிருக்கிறதையும்‌, 


எவ்வாறு, 
என்பதையும்‌ 


மிகாயா ஒரு தரிசனத்தைக்‌ கண்டான்‌. 
அந்த தரிசனத்தில்‌ கர்த்தர்‌ சிங்காசனத்தில்‌ 
வீற்றிருக்கிறார்‌. பரமசேனையெல்லாம்‌. 
அவருடைய வலதுபக்கத்திலும்‌ 
இடதுபக்கத்திலும்‌ வீற்றிருக்கிறார்கள்‌. 
அப்பொழுது கர்த்தர்‌: “ஆகாபினிடத்தில்‌ 
போய்‌, கீலேயாத்திலுள்ள  ராமோத்தில்‌. 
விழும்படிக்கு, அவனுக்குப்‌ போதனை 
செய்கிறவன்‌ யார்‌" என்று கேட்கிறார்‌ 
அதற்கு, ஒருவன்‌ இப்படியும்‌ ஒருவன்‌ 
அப்படியும்‌ சொல்லுகிறார்கள்‌ 
(இராஜா 22:20). 


முன்பாக. 
'நான்‌ அவனுக்குப்‌ போதனை செய்வேன்‌” 
என்று சொல்லுகிறது. “எதினால்‌” என்று 
கர்த்தர்‌ அதைக்‌ கேட்கிறார்‌. அப்பொழுது 
அது: “நான்‌ போய்‌, 

தீர்க்கதரிசிகள்‌ எல்லாரின்‌ 

பொய்யின்‌ ஆவியாய்‌ இருப்பேன்‌” 
சொல்லுகிறது. 

நீ அவனுக்குப்‌. 

அப்படி நடக்கப்பண்ணுவாய்‌: போய்‌ அப்படிச்‌ 
செய்‌" இராஜா 22:21,22) என்று 
சொல்லுகிறார்‌. 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மிகாயா ஆகாபிடம்‌, “ஆதலால்‌ கர்த்தர்‌ 
பொய்யின்‌ ஆவியை இந்த உம்முடைய 
தீர்க்கதரிசிகளாகிய இவர்கள்‌ எல்லாருடைய 
வாயிலும்‌ கட்டளையிட்டார்‌: கர்த்தர்‌ 
உம்மைக்‌ குறித்துத்‌ தீமையாகச்‌ சொன்னார்‌" 
இராஜா 22:23) என்று சொல்லுகிறான்‌. 


ஆகாமை... வஞ்சித்து அவனை 
அழிப்பதற்கு, கர்த்தர்‌ சாத்தானுக்கு அனுமதி 
கொடுக்கிறார்‌. இந்த இரகசியத்தை மிகாயா 
ஒரு தரிசனத்தின்‌ மூலமாய்‌ காண்கிறான்‌. 
ஆகாப்‌ இஸ்ரவேல்‌ தேசத்திற்கு 
ராஜாவாயிருந்தாலும்‌, கர்த்தரே எல்லா 
ராஜாக்களையும்‌ விட உயர்ந்தவர்‌. அவர்‌ 
ராஜாதி ராஜாவாகவும்‌, கர்த்தாதி 
கர்த்தாவாகவும்‌ இருக்கிறவர்‌. கர்த்தருடைய 
சிங்காசனம்‌ இந்தப்‌ பூமியிலுள்ள எல்லா 
ராஜாக்களின்‌ சிங்காசன த்தையும்விட 
உயர்ந்த ஸ்தானத்திலிருக்கிறது. 

கர்த்தர்‌ 
பிரகாரமாக. 


தம்முடைய சித்தத்தின்‌ 
இந்தப்‌ பிரபஞ்சத்தின்‌ 
ராஜாக்களை சிங்காசனத்தில்‌ அமரச்‌ 
செய்கிறார்‌. தம்முடைய சித்தத்தின்‌ 
பிரகாரமாக சிங்காசனத்தில்‌ அமர்ந்திருக்கிற 
ராஜாக்களை, கீழே தள்ளிவிடுகிறார்‌ 
கர்த்தருடைய சித்தத்தினால்‌ தேசங்கள்‌ 
ஸ்தாபிக்கப்பட்டு எழும்புகிறது. அவருடைய 
சித்தத்தினாலேயே தேசங்கள்‌ விழுந்து 
அழிந்துபோகிறது. 


ங்கள்‌ ஒன்‌, விரோதமாக 
னோன்று! சண்டை பேக்டு கிறது 
மனுஷர்‌ மத்தியிலே பேரழிவு உண்டாகிறது. 
பல தேசங்களிலே எதிர்பாராத சம்பவங்கள்‌ 
நடைபெறுகிறது. மனுஷர்‌ தங்களுடைய 
சுயஞானத்திற்கு முக்கியத்துவம்‌ 
கொடுக்கிறார்கள்‌. ராஜாக்களும்‌ 
ஞானிகளுடைய ஆலோசனைகளுக்கு 
செவிகொடுக்கிறார்கள்‌. மனுஷருடைய 

எதுவாகயிருந்தாலும்‌, 

ப திட்டமே 


சர்வதானமுள்ளகர்‌. இந்தப்‌ 
நடக்கிற சிறிய 

காரியமாகமிருந்தாலும்‌, 

காரியமாகயிருந்தாலும்‌, 

சித்தத்தின்‌ பிரகாரமாகவே 

கர்த்தரே 

வழிநடத்துகிறார்‌. 


பெரிய 
கர்த்தருடைய 





i FTE 
TT 


சாத்தான்‌ மனுஷரை வஞ்சிக்கிறான்‌. 
ஆனாலும்‌ கர்த்தருடைய தெய்வீக 
அனுமதியில்லாமல்‌, சாத்தானால்‌ மனுஷரை 
ட்டை முடியாது. டக்‌ 
வஞ்சிப்பதற்கு, கர்த்தர்‌ சாத்தானுக்கு 
அனுமதி கொடுத்தாலும்‌, அதன்‌ 
மூலமாகவும்‌, கர்த்தர்‌ தம்முடைய தெய்வீக 
சித்தத்தை நிறைவேற்றவும்‌ செய்கிறார்‌. 

மிகாயா கர்த்தருடைய வார்த்தையைச்‌ 
சொல்லி, இஸ்ரவேலின்‌ ராஜாவாகிய 
ஆகாபை எச்சரிக்கிறான்‌. கீலேயாத்திலுள்ள 
ராமோத்தின்‌மேல்‌ யுத்தம்பண்ணப்போனால்‌, 
ஆகாபுக்கு ஆபத்து உண்டாகும்‌ 
என்று சொல்லுகிறான்‌. ஆகாயின்‌ 
நானூறு கள்ளத்தீர்க்கதரிசிகளும்‌, 
ஆகாபினிடத்தில்‌, "போம்‌, ஆண்டவர்‌ 
ராஜாவின்‌ கையில்‌ ஒடப்புக்கொடுப்பார்‌” 
என்று பொய்சொல்லுகிறார்கள்‌ 


காப்‌ ன்னுடைய 
கள்ளத்தீர்க்கதரிசிகளின்‌ _ வார்த்தைகளைக்‌ 
சேட்டு, சீரியருக்கு விரோதமாக யுத்தம்‌ 
பண்ணப்போனால்‌ அவனுக்கு ஆபத்து வரும்‌. 
ஆகாப்‌ தன்னுடைய கள்ளத்தீர்க்கதரிசிகளின்‌ 
வார்த்தைகளைக்‌ கேட்டால்‌, அவனுக்கு 
அதைவிட பெரிய ஆபத்து வரும்‌. 


மிகாயா ஆகாபுக்கு 


ஆகாபும்‌ 
கள்ளத்தீர்க்கதரிசிகளும்‌ 
துன்மார்க்கராயிருக்கிறார்கள்‌. 
ஆகாபுக்கு கர்த்தருடைய 
சொல்லும்போது, அங்கே 
என்னும்‌ கள்ளத்தீர்க்கதரிசியும்‌ இருக்கிறான்‌. 
இவன்‌ கேனானாவின்‌ குமாரன்‌. 
சிதேக்கியா ஆகாபின்‌ கிட்டே வந்து 
மிகாயாவைக்‌ கன்னத்தில்‌ அடிக்கிறான்‌. 
சிதேக்கியா மிகாயாவிடம்‌, “கர்த்தருடைய 
ஆனி. எந்தவழியாய்‌ என்னைவிட்டு 
உன்னோடே பேசும்படி வந்தது” என்று 
கேட்கிறான்‌ (1இராஜா 22:24). 
மிகாயா இதற்குமேல்‌ பேசக்கூடாது 
என்பது சிதேக்கியாவின்‌ திட்டம்‌. 
மிகாயாவின்‌ வாயை அடைத்து. அவனை 
பேசவிடாமல்‌ தடுப்பதற்காக, சிதேக்கியா 
மிகாயாவை கன்னத்தில்‌ அடிக்கிறான்‌. 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இரண்டு ராஜாக்களுக்கு முன்பாக இந்த 
சம்பவம்‌ நடைபெறுகிறது. இஸ்ரவேலின்‌ 
ராஜாவாகிய ஆகாபும்‌, யூதாவின்‌ ராஜாவாகிய 
யோசபாத்தும்‌, சமாரியாவின்‌ 
ஒலிமுகவாசலுக்கு முன்னிருக்கும்‌ 
விசாலத்தில்‌, ராஜவஸ்திரம்‌. 
தரித்துக்கொண்டவர்களாய்‌, அவரவர்‌ 
தம்‌ தம்‌ சிங்காசனத்தில்‌ 
உட்கார்ந்திருக்கிறார்கள்‌. 


சிதேக்கியாவோ மிகவும்‌ துணிச்சலாக, 
இரண்டு ராஜாக்களுக்கு முன்பாக, 
மிகாயாலைக்‌ கன்னத்தில்‌ அடிக்கிறான்‌. 
மிகாயா கர்த்தருடைய தீர்க்கதரிசி, 
கர்த்தருடைய ஊழியக்காரர்களை 
அவமானப்படுத்துகிறவர்கள்‌, கர்த்தரையே 
அவனபானப்படுத்துகிறார்கள்‌. 
கள்ளத்தீர்க்கதரிசி 
தீர்க்கதரிசியை அடிக்கிறான்‌. 
சிதேக்கியாவைப்‌ பதிலுக்குப்‌ 
அடிக்கவில்லை. 

இஸ்ரவேலின்‌ ராஜாவாகிய ஆகாப்‌ 
குற்றவாளியைப்‌ பிடித்து தண்டிக்கவேண்டும்‌. 
சிதேக்கியா மிகாயாவை கன்னத்தில்‌ 
அடிக்கும்போது, ஆகாப்‌ ஒன்றும்‌ சொல்லாமல்‌, 
ஒன்றும்‌ செய்யாமல்‌ அமைதியாயிருக்கிறான்‌. 
ஆகாப்‌ தன்னுடைய தப்பிதத்தை உணர்ந்து, 
கொள்வான்‌. அப்பொழுது மிகாயா: "நீ 
ஒளித்துக்‌ கொள்ள உள்ளறையிலே பதுங்கும்‌ 
அந்நாளிலே அதைக்‌ காண்பாய்‌" 
இராஜா 22:25) என்று சொல்லுகிறான்‌. 


கர்த்தருடைய 
மிகாயாவோ 


பதில்‌ 


காப்‌ சீரியாவுக்கு விரோதமாக 
யத்தம்பண்ணப்போனபோது, சிதேக்கியாவும்‌ 
யுத்தத்திற்குப்போயிருக்க 


ந்த ட்ட] 
கொம்புகளோடு _ போனான்‌. 
, அந்தக்‌ கொம்புகளைக்‌ 
காண்பித்து, இஸ்ரவேலின்‌ சேனையை 
உற்சாகப்படுத்தினான்‌. என்றும்‌ 
வேதபண்டிதர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. 





i THE 
TT 


இராஜா 22:80. இஸ்ரவேலின்‌ ராஜா 
யோக பாத்தை. நோக்கி: நான்‌ 
வேஷம்மாறி யுத்தத்தில்‌ 
பிரவேசிப்பேன்‌; நீரோ ராஜவண்திரம்‌ 
தரித்திரம்‌ என்று சொல்லி, 
இஸ்ரவேலின்‌ ராஜா வேஷம்மாநி, 
யுத்தத்தில்‌ பிரவேசித்தான்‌. 


3 இராஜா 22:31. சீரியாவின்‌ ராஜா 
தனக்கு இருக்கிற. 'இரதங்களின்‌. 
முப்பத்திரண்டு தலைவரையும்‌ நோக்கி: 
நீங்கள்‌. சிறியவரோடும்‌ 
பெரியவரோடும்‌ யுத்தம்பண்ணாமல்‌ 
இஸ்ரவேலின்‌: ராஜா 
ஒருவனோடேமாத்திரம்‌ 
யுத்தம்பண்ணுங்கள்‌. 

கட்டனையிட்டிருத்தான்‌. 


என்று 


1இராஜா 22:92. ஆதலால்‌ இரதங்களின்‌ 
தலைவர்‌ யோசபாத்தைக்‌ காண்கையில்‌, 
இவன்‌ தான்‌ இஸ்ரவேலின்‌ ராஜா என்று 
சொல்லி யுத்தம்பண்ண அவனுக்கு. 
நேராகச்‌ சாய்த்துவத்தார்கன்‌; 
அப்பொழுது யோசபாத்‌ கூக்குரலி. 
ட்டான்‌. 


1இராஜா 22:38, இவன்‌ இஸ்ரவேலின்‌ 
ராஜா அல்ல என்று இரதங்களின்‌ 
தலைவர்‌ கண்டு அவனைவிட்டு, 
விலகிப்போனார்கன்‌. 


1இராஜா 29:84. ஒருவன்‌ நினையாமல்‌ 
வில்லை நாணேற்றி எய்தான்‌; அது 
இஸ்ரவேலின்‌ ராஜாவினுடைய 
கவசத்தின்‌ சந்துகளுக்குன்‌ பட்டது; 
அப்பொழுது அவன்‌ தன்‌ சாரதியைப்‌ 
பார்த்து: நீ திருப்பி என்னை 
இராணுவத்துக்கப்பால்‌ கொண்டுபேர 
எனக்குக்‌ காயம்பட்டது என்றான்‌.. 


2235. அன்றையதினம்‌ 

அதிகரித்தது; ராஜாவைச்‌. 

எதிராக 

திறுத்திவைத்தார்கன்‌; 

சாயங்காலத்தி அவன்‌ 

இறந்துபோனான்‌; காயத்தின்‌ இரத்தம்‌ 
இரதத்தின்‌ தட்டிலே வடிந்தது. 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


1இராஜா 2256. பொழுதுபோகும்போது 
அவரவர்‌ தம்தம்‌ பட்டணத்திற்கும்‌, 
அவரவர்‌ தம்தம்‌ தேசத்திற்கும்‌ 
போகலாம்‌ என்று இராணுவத்தில்‌ 
பறைசாற்றப்பட்டது. 
1இராஜா 22:37. அப்படியே ராஜா 
இறத்தயின்பு, சுமாரியாவுக்குக்‌ 
கொண்டுவரப்பட்டான்‌;  ராஜாவைச்‌. 
சமாரியாவில்‌ அடக்கம்பண்ணினார்கன்‌. 


1இராஜா 22:38. அத்த இரதத்தையும்‌ 
அவனுடைய கவசத்தையும்‌ 
சுமாரியாவின்‌ குனத்திலே 
கழுவுகிறபோது, கர்த்தர்‌ சொல்லி 
மிருத்த வார்த்தையின்‌ படியே, நாய்கள்‌ 
அவன்‌ இரத்தத்தை நக்கினது. 


1இராஜா 22:39. ஆகாபின்‌ மற்ற 
வர்த்தமானங்களும்‌, அவன்‌ செய்தவை 
யாவும்‌, அவன்‌ கட்டின தந்த 
அரமனையின்‌ வரலாறும்‌, அவன்‌ 
கட்டின எல்லாப்‌ பட்டணங்களின்‌ 
வரலாறும்‌ இஸ்ரவேல்‌ ராஜாக்களின்‌ 
நானாகமப்‌ புஸ்தகத்தில்‌ அல்லவோ 
எழுதியிருக்கிறது. 


1இராஜா 2240. ஆகாப்‌ தண்‌ 
மிதாக்களோடே நித்திரையடைந்தபின்‌, 
அவன்‌ குமாரனாகிய அகசியா அவண்‌: 
ஸ்தலத்தில்‌ ராஜாவானான்‌. 
இஸ்ரவேலின்‌ ராஜாவாகிய ஆகாபும்‌, 
யோசபாத்தும்‌ 
ராமோத்துக்குப்‌ 
போகிறார்கள்‌ (இராஜா 22:29). யோசபாத்‌ 
கர்த்தரிடத்தில்‌ பக்தியுள்ளவன்‌. 
அவன்‌ சீரியருக்கு விரோதமாக 
யுத்தம்பண்ணப்போகும்‌ முன்பு, கர்த்தருடைய 
தீர்க்கதரிசியினிடத்தில்‌ விசாரிக்க வேண்டும்‌. 
என்று சொன்னான்‌. யோசபாத்‌ 
ஆகாபின்‌ கள்ளத்தீர்க்கதரிசிகளுடைய 
வார்த்தைகளை நம்பவில்லை. 


மிகாயா கர்த்தருடைய தீர்க்கதரிசி. 
சீரியருக்கு விரோதமாக யுத்தம்பண்ணப்‌ 
போகவேண்டாம்‌ என்று, மிகாயா 
கர்த்தருடைய நாமத்தினால்‌ எச்சரித்தான்‌. 
ஆனால்‌ யோசபாத்தோ மிகாயாவின்‌ 
வார்த்தைக்கும்‌ செவிகொடுக்கவில்லை. 
யோசபாத்‌ ஆகாபோடு சேர்ந்து 
கீலேயாத்திலுள்ள ராமோத்திற்கு போகிறான்‌. 





f= al 
TT 


தீயசிநேகத்தினால்‌ 
உண்டாகும்‌. யோசபாத்‌ 
பக்தியுள்ளவனாயிருந்தாலும்‌, 
சிநேகம்‌ அவனை கர்த்தரைவிட்டு 
வழிவிலகிப்போகப்பண்ணுகிறது.  ஆகாபின்‌: 
தீர்க்கதரிசிகள்‌ நானூறு பேர்‌ இருக்கிறார்கள்‌. 
கர்த்தருடைய  தீர்க்கதரிசியோ மிகாயா 
ஒருவன்‌ மாத்திரம்‌ இருக்கிறான்‌. யோசபாத்‌ 
திரளான எண்ணிக்கைக்கு முக்கியத்துவம்‌ 
கொடுக்கிறான்‌. நானூறு தீர்க்கதரிசிகளும்‌: 
சேர்ந்து, ஒரே செய்தியை ஏகமாய்‌ 
சொன்னதினால்‌, அவர்களுடைய வார்த்தை 
உண்மையாயிருக்கும்‌ என்று யோசபாத்‌ 
நம்புகிறான்‌. 


தீயசுபாவங்கள்‌ 
கர்த்தரிடத்தில்‌ 
ஆகாபின்‌ 


ஆகாபும்‌ யோசபாத்தும்‌ 
விரோதமாக 

சேர்ந்துபோகிறார்கள்‌. ஆகாப்‌ யோசபாத்தை 
தன்னுடைய சிநேகிதன்‌ என்று 
சொல்லிக்கொள்கிறான்‌. ஆனால்‌ ஆகாபின்‌ 
இருதயத்தில்‌ உண்மையான சிநேகமில்லை. 
அவனிடத்தில்‌ சுயநலம்‌ காணப்படுகிறது. 
சீரியருக்கு விரோதமான யுத்தத்தில்‌ தனக்கு 
ஒரு தீங்கும்‌ வரக்கூடாது. என்றும்‌, 
யோசபாத்‌ தப்பிக்காவிட்டாலும்‌, தான்‌ 
தப்பித்துக்கொள்ளவேண்டும்‌ என்றும்‌ ஆகாப்‌ 
'சநிஆலோசனைபண்ணுகிறான்‌. 


இஸ்ரவேலின்‌ ராஜாவாகிய 
யோசபாத்தை நோக்கி: “நான்‌ 
யுத்தத்தில்‌ பிரவேசிப்பேன்‌;. 


இஸ்ரவேலின்‌ கக்‌ 
வேஷம்மாறி, யுத்தத்தில்‌ 
பிரவேசிக்கிறான்‌ (1இராஜா 22:30). 


ராஜவஸ்திரங்களைக்‌ 


யுத்தவீரனைப்போல 
யுத்தத்திற்குப்‌ புறப்பட்டுப்போகிறான்‌. 
மூலமாக ஆகாப்‌ யோசபாத்தை 
குனம்பண்ணுவதுபோல. மாய்மாலம்‌ 
பண்ணுகிறான்‌. யோசபாத்தே ராஜா என்றும்‌, 
தான்‌ அவனுக்கு கீழே சேவை செய்கிற. 
சாதாரண யுத்தவீரன்‌ என்றும்‌ ஆகாப்‌ 
தன்னை தாழ்த்தி வேஷம்‌ போடுகிறான்‌. 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


ஆனால்‌ ஆகாபின்‌ மனதில்‌ 
தீயசிந்தனை இருக்கிறது. யுத்தத்திலே 
தனக்கு ஆபத்து வரும்‌ என்பது ஆகாபுக்கு 
நன்றாய்த்‌ தெரியும்‌. மிகாயா கர்த்தருடைய 
தீர்க்கதரிசி. அவன்‌ பொய்‌ சொல்லமாட்டான்‌. 
ஆகாப்‌ சீரியருக்கு, விரோதமாக. 
யுத்தம்பண்ணப்போனாலும்‌, தனக்கு வரும்‌ 
ஆபத்திலிருந்து எப்படி தப்பித்துக்கொள்வது 
என்னும்‌ யோசனையே, ஆகாபின்‌ மனதில்‌ 
அதிகமாயிருக்கிறது. இதற்காக அலன்‌ 
தன்னுடைய சாதுரிய வார்த்தைகளினால்‌: 
யூதாவின்‌ ராஜாவாகிய யோசபாத்தை 
வஞ்சிக்கிறான்‌. 


யோசபாத்‌ நற்குணமுள்ளவன்‌. அவன்‌ 
மெய்யாகவே. ஆகாப்‌ மீது, 
சிநேகமாயிருக்கிறான்‌. ஆனால்‌ ஆகாபுக்கு. 
யோசபாத்‌ மீது மெய்யான அன்பு இல்லை; 
கர்த்தரை... வஞ்சிக்கிறவர்கள்‌ மனுஷரையும்‌ 
வஞ்சிப்பார்கள்‌. கர்த்தருக்கு 
உண்மையில்லாதவர்கள்‌ மனுஷருக்கும்‌ 
உண்மையுள்‌ளவர்களாமிருக்கமாட்டார்கள்‌. 
ஆகாப்‌ கர்த்தரை விட்டுப்‌ பிரிந்துபோனவன்‌. 
அவன்‌ ஒரு தண்பாரக்கன்‌. ஆகாினிடத்தில 
ன சகோதர சிநேகம்‌ இருப்பதற்கு 
வாய்ப்பில்லை. 
தாலின்‌ ராஜாவாகிய 


யோசபாத்‌ 
ள்ளவன்‌. ட்‌ 


வார்த்தைகளை 
ஆகாப்‌ தன்னை கனம்பண்ணுகிறான்‌ என்று 
யோசபாத்‌ நினைக்கிறான்‌. காப்‌ 
யோசபாத்தை கனம்பண்ணுவ, 
கனம்பண்ணி, அவனை ஆபத்தான 
சூழ்நிலையில்‌ சிக்க வைத்துவிடுகிறான்‌. 
இதனால்‌  யோசபாத்தின்‌ ஜீவனுக்கு 
ஆபத்து வருகிறது. கர்த்தரோ தமது 
பெரிதான கிருபையினால்‌ யோசபாத்தை 
மரணத்திற்கு தப்புவிக்கிறார்‌. 
சீரியாவின்‌ ராஜா தன்னுடைய யுத்த 
தன்னுடைய 


இரதங்களின்‌ முப்பத்திரண்டு தலைவரையும்‌ 
நோக்கி: “நீங்கள்‌ சிறியவரோடும்‌ 
பெரியவரோடும்‌ யுத்தம்பண்ணாமல்‌ 
இஸ்ரவேலின்‌ ராஜா ஒருவனோடேமாத்திரம்‌ 
யுத்தம்பண்ணுங்கள்‌" 1இராஜா 22:31) என்று 
கட்டளையிடுகிறான்‌. 





i THEN 
TT 


தேசத்தின்மீது மாத்திரமே பகை இருக்கிறது. 
இஸ்ரவேலின்‌ ராஜாவாகிய ஆகாப்‌ மாத்திரமே 
சீரியரின்‌ பிரதான சத்துர. ஆகாமை 
உயிரோடு பிடித்து அவனைக்‌ கைதுபண்ணி 
சிறையிலடைக்கவேண்டுமென்பது, சீரியாவின்‌ 
ராஜாவாகிய பெனாதாத்தின்‌ திட்டம்‌. 


சீரியாவின்‌ படைத்தலைவர்கள்‌. 
யுத்தக்களத்திலே, இஸ்ரவேலின்‌ ராஜாவாகிய 
ஆகாபைத்‌ தேடி பார்க்கிறார்கள்‌. ஆகாபோ 
அங்கே சாதாரண போர்வீரனைப்போல 
வேஷம்மாறி, யுத்தக்களத்திலே நிற்கிறான்‌. 
சீரியரின்‌ படைத்தலைவர்களால்‌ ஆகாமை 
கண்டுபிடிக்க முடியவில்லை. 

யத்தக்களத்திலே, யூதாவின்‌ 
ராஜாவாகிய யோசபாத்‌. 


படைத்தலைவர்கள்‌, 
தரித்திருக்கிற யோசபாத்தை பார்க்கிறார்கள்‌. 
ங்களின்‌ தலைவர்‌ யோசபாத்‌ 
காண்கையில்‌, “இவன்‌ தான்‌ இஸ்ர 
ராஜா" என்று சொல்லி யுத்தம்பண்ண 
அவனுக்கு நேராகச்‌ சாய்ந்துவருகிறார்கள்‌ 
இராஜா 22:32). அவர்கள்‌ அவனை ஆகாப்‌ 
என்று நினைத்து, யோசபாத்திற்கு. 
அருகாமையில்‌ வருகிறார்கள்‌. தன்னுடைய 
ஜீவனுக்கு வரப்போகும்‌ ஆபத்தை 
'யோசபாத்தும்‌ அறிந்துகொள்கிறான்‌. 
அப்பொழுது யோசபாத்‌ கூக்குரலிடுகிறான்‌. 


சீரியருடைய இரதங்களின்‌ 
தலைவர்கள்‌, யோசபாத்திற்கு அருகாமையில்‌. 
வரும்போது. அவன்‌ 
ராஜாவாகிய காப்‌ 
புரிந்துகொள்கிறார்கள்‌. 
யோசபாத்தை: 
'விலகிப்போய்விடுகிறார்கள்‌. 
பிடிக்கவேண்டும்‌ என்பது அவர்களுடைய 
நோக்கமல்ல. இஸ்ரவேலின்‌ ராஜாவாகிய 
ஆகாபைப்‌ பிடிக்கவேண்டும்‌ என்பதே. 
அவர்களுடைய நோக்கம்‌. 


அல்ல 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


இஸ்ரவேலின்‌ ராஜாவாகிய ஆகாபோ, 
ஒரு. சாதாரண - யுத்தவீரனைப்போல 
வேஷம்‌: மாறி, யுத்தக்களத்திலே. 
யுத்தம்பண்ணுகிறான்‌. அப்பொழுது ஒருவன்‌ 
நினையாமல்‌ வில்லை நாணேற்றி எய்கிறான்‌;: 
அது இஸ்ரவேலி। ராஜாவாகிய 
ஆகாபினுடைய கற சந்துகளுக்குள்‌ 
படுகிறது: அப்பொழுது ஆகாப்‌ தன்‌ 
சாரதியைப்‌ பார்த்து: “நீ திருப்பி என்னை 
இராணுவத்துக்கப்பால்‌ கொண்டுபோ;: 
எனக்குக்‌ காயம்பட்டது” (1இராஜா 22:34) 
என்று சொல்லுகிறான்‌. 

பாவத்‌ சம்பளம்‌ மரணம்‌. 
கர்த்தருடைய நியாயத்தீர்ப்புக்கு எந்த 
மனுஷனாலும்‌ தப்பிக்க முடியாது. ஆகாப்‌ 
கர்த்தருக்கு விரோதமாகப்‌ பாவம்‌ செய்தான்‌. 
கர்த்தர்‌ அவனை மரணத்திற்கு நியமித்து 
விடுகிறார்‌. ஆகாபோ, வேஷம்‌ மாறி, 
மரணத்திற்கு தப்பிக்கலாம்‌ என்று 
திட்டமிடுகிறான்‌. கர்த்தருடைய திட்டத்திற்கு 


நினைக்கிற காரியம்‌ ஒருபோதும்‌ தடைபடாது. 


சீரியரில்‌ ஒருவன்‌ நினையாமல்‌ வில்லை. 
நாணேற்றி எய்கிறான்‌. அவன்‌ ஆகாபுக்கு 
விரோதமாக குறிபார்த்து வில்லை. 
ற்‌ ஆனால்‌ அந்த வில்‌ 
கவசத்தின்‌ சந்துகளுக்குள்‌ 
ஆகாபுக்கு விரோதமாக 
எய்யப்பட்டதுபோல, அது 
அ மார்பில்‌ பாய்கிறது. ஆகாபுக்கு 
பெருங்காயமுண்டாயிற்று. ஆகாபின்‌ மார்பு 
பகுதி முழுவதும்‌ கவசத்தால்‌ 
மூடப்பட்டிருக்கிறது. கவசத்தின்‌ சந்துகள்‌ 
மாத்திரமே, அம்பு ஊடுருவி பாயக்கூடிய 
இடம்‌. சீரியன்‌ நினையாமல்‌: 
நாணேற்றி எய்கிறான்‌. அது 
ஆகாபினுடைய கவசத்தின்‌ சந்துகளுக்குள்‌ 
ஊடுருவிப்‌ பாய்கிறது. 





f= a 
TT 


சீரியன்‌ நினையாமல்‌ அம்மை 
எய்தாலும்‌, அது சரியான ஆள்‌ மீது தான்‌ 
பாய்ந்திருக்கிறது. இஸ்ரவேலின்‌ ராஜாவாகிய 
ஆகாபின்மீது அம்பு பாய்கிறது. அந்த 
அம்பும்‌, அவனுடைய சரீரத்தில்‌, சரியான 
இடத்தில்‌ பாய்கிறது. அவனுடைய கவசத்தின்‌ 
சந்துகளுக்குள்‌ அம்பு ஊடுருவுகிறது. 

அன்றையதினம்‌ யுத்தம்‌ அதிகரிக்கிறது; 
ஆகாப்‌ ராஜாவைச்‌ சீரியருக்கு எதிராக 
இரதத்தில்‌ நிறுத்திவைக்கிறார்கள்‌:: 
சாயங்காலத்திலே ஆகாப்‌ 


பொழுதுபோகும்போது அவரவர்‌ தம்தம்‌ 
பட்டணத்திற்கும்‌, அவரவர்‌ தம்தம்‌ 
தேசத்திற்கும்‌ போகலாம்‌ என்று 
இராணுவத்தில்‌ பறைசாற்றப்படுகிறது. 
இராஜா 22;36). 

மிகாயா கர்த்தருடைய வார்த்தையைத்‌ 
தீர்க்கதரிசனமாக சொன்ன பிரகாரமாக, 
இஸ்ரவேலர்‌ எல்லோரும்‌ மேய்ப்பனில்லாத 
ஆடுகளைப்போல 
சிதறப்பட்டுப்போகிறார்கள்‌. 
எஜமானில்லை. 
சேனையிலுள்ளவர்கள்‌. 
சாமாதானத்தோடே 
(இராஜா 22:17) 

அப்படியே ஆகாப்‌ ராஜா இறந்தபின்பு, 
சமாரியாவுக்குக்‌  கொண்டுவரப்படுகிறான்‌; 
ஆகாப்‌ ராஜாவைச்‌ சமாரியாவில்‌ 
அடக்கம்பண்ணுகிறார்கள்‌. ஆகாபின்‌ 
இரதத்தையும்‌ (டைய கவசத்தையும்‌: 
சமாரியாவின்‌ குளத்திலே கழுவகிறபோது. 
கர்த்தர்‌ சொல்லியிருந்த வார்த்தையின்‌ படியே, 
நாய்கள்‌ அவன்‌ இரத்தத்தை நக்குகிறது 
(இராஜா 22:37.38). 

ஆகாப்‌ நாபோத்தின்‌ இரத்தத்தை 
சிந்தினான்‌. இப்போது நாபோத்தின்‌ 
குற்றமில்லாத இரத்தத்திற்கு பதிலாக, 
ஆகாப்‌ தன்னுடைய சொந்த இரத்தத்தை 
சிந்துகிறான்‌. 


நீ அவனைப்‌ பார்த்து: நீ கொலை. 
செய்ததும்‌ எடுத்துக்கொண்டதும்‌ இல்லையோ. 
ன்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌; நாய்கள்‌ 


த 
திரும்பிப்போகிறார்கள்‌ 


என்று சொல்‌ 
இராஜா 219), 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


என்‌ கால்கள்‌ சத்துருக்களின்‌ 
இரத்தத்தில்‌ பதியும்படியாகவும்‌, உன்‌ 
நாய்களின்‌ நாவு அதை நக்கும்படியாகவும்‌, 
என்னுடைய ஐஜனத்தைப்‌  பாசானிலிருந்து 


சொன்ன வாக்கியம்‌ இங்கு நிறைவேறுகிறது. 


ஆகாபின்‌ மற்ற வர்த்தமானங்களும்‌, 
அவன்‌ செய்தவை யாவும்‌, அவன்‌ கட்டின 
தந்த அரமனையின்‌ வரலாறும்‌, அவன்‌ 
கட்டின எல்லாப்‌ பட்டணங்களின்‌ வரலாறும்‌ 
இஸ்ரவேல்‌ ராஜாக்களின்‌ நாளாகமப்‌ 
புஸ்தகத்தில்‌ அல்லவோ எழுதியிருக்கிறது. 
ஆகாப்‌ தன்‌ பிதாக்களோடே 
நித்திரையடைந்தபின்‌, அவன்‌ குமாரனாகிய 
அகசியா அவன்‌ ஸ்தலத்தில்‌ ராஜாவாகிறான்‌ 
இராஜா 22:39 40). 


ஆகாப்‌ கட்டின தந்த அரமனை 
மிகவம்‌ பிரசித்திப்பெற்றது. சாலொமோன்‌ 
ராஜா எருசலேமிலே. தன்னுடைய 
அரமனைகளைக்‌ கட்டினார்‌. யூதாவின்‌ 
ராஜாக்கள்‌, சாலொமோன்‌ கட்டின 
அரமனையிலே வாசம்பண்ணுகிறார்கள்‌. 
யூதாவின்‌ ராஜாக்களுடைய அரமனைக்கு 
ஒப்பாக, சமாரியாவிலே ஒரு நேர்த்தியான 
அரமனையைக்‌ கட்டவேண்டும்‌ என்பது 
ஆகாபின்‌ விருப்பம்‌. ஆகாப்‌ தன்னுடைய 
விருப்பத்தின்‌ பிரகாரமாக  சமாரியாவிலே 
ஒரு தந்த அரமனையைக்‌ கட்டினான்‌. 


யோசபாத்தின்‌ ராஜ்யபாரம்‌ 
1இராஜா 22:41-50 


1இராஜா ௨41. ஆசாவின்‌ 
குமாரனாகிய யோசபாத்‌ இஸ்ரவேலின்‌: 
ராஜாவாகிய ஆகாயின்‌ நாலாம்‌ 
வருஷத்தில்‌ மூதாவின்மேல்‌ 
ராஜாவானான்‌. 


1இராஜா 2242. யோசபாத்‌ 
ராஜாவாகிறபோது முப்பத்தைந்து 
வயதாயிருத்து, இருபத்தைந்து வருஷம்‌ 
ல்‌ ராஜ்யபாரம்பண்ணினான்‌;. 
சில்கியின்‌ குமாரத்தியாகிய 
அவனுடைய தாயின்‌ பேர்‌ அகபான்‌. 





f= a 
TT 


இராஜா 43. அவன்‌ தன்‌ 
தகப்பனாகிய ஆசாவின்‌ 
வழிகவிலெல்லாம்‌ நடத்தான்‌; அவன்‌ 
அதை விட்டு விலகாமல்‌ கர்த்தரின்‌ 
பார்வைக்குச்‌ செம்மையானதைச்‌. 
செய்தான்‌; ஆகிலும்‌ மேடைகள்‌ 
தகர்க்கப்படவில்லை; ங்கள்‌ 
இன்னும்‌ மேடைகளின்மேல்‌ பலியிட்டுத்‌ 
தூபங்காட்டி, வத்தார்கள்‌.. 
2944. யோசபாத்‌ 
ராஜாவோடே. 


1இராஜா 
இஸ்ரவேலின்‌ 


சுமாதானமாயிருத்தான்‌. 


1இராஜா 22:45. யோசயாத்தின்‌ மற்ற 
வர்த்தமானங்களும்‌, அவன்‌ காட்டிய 
வல்லமையும்‌, அவன்‌ பண்ணின 
யுத்தமும்‌, மூதாவுடைய ராஜாக்களின்‌ 
நானாகமப்‌ புஸ்தகத்தில்‌ அல்லவோ 
எழுதியிருக்கிறது. 


1இராஜா 22:46. தன்‌ தகப்பனாகிய 
ஆசாவின்‌ நாட்களில்‌ மீதியாய்‌. 
விட்டிருந்த இலச்சையான 
புணர்ச்சிக்காரரையும்‌ அவன்‌ 


தேசத்திலிருந்து 
அற்றுப்போகப்பண்ணினான்‌.. 


3 இராஜா 22:47. அப்பொழுது ஏதோமில்‌ 
ராஜா. இலலை; பிரதிராஜா.. ஒருவன்‌ 
இருந்தான்‌. 


1இராஜா 22:48.  பொன்னுக்காக. 
ஓப்பீருக்குப்‌ போகும்படி, யோசயாத்‌ 
தர்ஷீஸ்‌ கப்பல்கனைச்‌ செய்தான்‌; 
ஆனால்‌. அவைகள்‌ போகவில்லை; 
அவைகள்‌ எசியோன்கேயேரிலே. 
உடைந்துயோயின. 


1இராஜா 2348. அற்பொழுது ஆகான்‌ 
குமாரனாகிய அகசியா 


நோக்கி: என்‌ லைக்‌ 
உம்முடைய வேலைக்காரரோடுங்கூடக்‌ 
கப்பல்கனிலே போகட்டும்‌ என்றான்‌; 
அதற்கு யோசபாத்‌ சம்மதிக்கவில்லை. 


1 இராஜாக்கன்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


1இராஜா 2250. 
பிதாக்கனோடே. 


யோசபாத்‌ தன்‌ 
தித்திரையடைத்து, 
தாவீதின்‌ நகரத்திலே தன்‌ 
மிதாக்களோடே. அடக்கம்‌ 
பண்ணப்பட்டான்‌; அவன்‌ குமாரனாகிய 
யேோராம்‌ அவண்‌ ஸ்தானத்தில்‌ 
ராஜாவானான்‌.. 


யூதாவின்‌ ராஜாவாகிய யோசபாத்தின்‌ 
ராஜ்யபாரத்தைப்பற்றி இந்த வசனப்பகுதியில்‌ 
சுருக்கமாக எழுதப்பட்டிருக்கிறது. 
இவனுடைய ராஜ்யபாரத்தின்‌ விரிவான. 

நாளாகமம்‌ புஸ்தகத்தில்‌ 
த்க்‌ க யோசபாத்‌ 
கர்த்தருக்கு பயந்தவன்‌. ஆனாலும்‌ 
இஸ்ரவேலின்‌ ராஜாவாகிய  ஆகாபின்‌ 
வீட்டாரோடு இவன்‌ சிநேகம்‌ வைத்திருந்தான்‌. 


யோசபாத்‌, 
காபோடு 


ஆகாபின்‌ குமாரன்‌. 


யோசபாத்‌ பொன்னுக்காக ஒப்பீருக்குப்‌ 
தர்ஷீஸ்‌  கப்பல்களைச்‌: 
ஆனால்‌ அவைகள்‌ 
போகவில்லை: அவைகள்‌ எசியோன்கேபேரிலே 
உடைந்துபோயிற்று. அப்பொழுது ஆகாபின்‌ 
குமாரனாகிய அகசியா  யோசபாத்தை 
நோக்கி: “என்‌ வேலைக்காரர்‌ 
வேலைக்காரரோடுங்கூடக்‌ 
போகட்டும்‌" என்று சொல்லுகிறான்‌; 
அதற்கு யோசபாத்‌ சம்மதிக்கவில்லை. 
இராஜா 22:48 49). 


யோசபாத்‌ ஆகாபோடு உடன்படிக்கை 
செய்து, க்கு. விரோதமாக 
யுத்தம்பண்ணப்போனான்‌. இந்த யுத்தத்தில்‌ 
யோசபாத்திற்கு மிகப்பெரிய ஆபத்து 
உண்டாயிற்று. அதன்‌ பின்பு யோசபாத்‌ 
ஆகாபின்‌ வீட்டாரோடு ஒப்பந்தம்‌ பண்ண 
விரும்பவில்லை. யோசபாத்‌ ஆகாபின்‌ 
குமாரனாகிய அகசியாவோடு கப்பல்‌ 
வியாபாரத்தில்‌ சம்பந்தம்‌ பண்ண விரும்பாமல்‌ 
மறுத்துவிடுகிறான்‌. 


கீலேயாத்திலுள்ள ராமோத்திலே 
தனக்கு வந்த ஆபத்தை யோசபாத்‌ இன்னும்‌ 
மறக்கவில்லை. ஆகாபைப்போன்ற 
துன்மார்க்கனோடு சிநேகம்‌ 
வைத்துக்கொள்ளக்கூடாது என்று யோசபாத்‌ 
தீர்மானம்பண்ணுகிறான்‌. 





i= FTN 
TT 


யோசபாத்‌ யூதாதேசத்திலே அநேகம்‌ 
வருஷங்களுக்கு ஆட்சி புரியவில்லை. 
ஆனாலும்‌ யோசபாத்தின்‌ ஆட்சிக்காலம்‌ 
நல்ல ஆட்சிக்காலமாயிருக்கிறது. யோசபாத்‌ 
ராஜாவாகிறபோது 
வயதாயிருந்து, 
எருசலேமில்‌ ராஜ்யபாரம்பண்‌ ணுகிறான்‌ 
(இராஜா 22:42, சில்கியின்‌ 
குமாரத்தியாகிய அவனுடைய தாயின்‌ 
பேர்‌ அசபாள்‌. 

யோசபாத்‌ தகப்பனாகிய 
ஆசாவின்‌ வழிகளிலெல்லாம்‌ நடக்கிறான்‌: 
அவன்‌ அதை விட்டு விலகாமல்‌ 
கர்த்தரின்‌ பார்வைக்குச்‌ செம்மையானதைச்‌ 
செய்கிறான்‌ (1இராஜா 22:43). யோசபாத்தின்‌ 
கன்க்த்வ்்ப்‌ யூதாதேசத்தில்‌ அமைதியும்‌ 

உண்டாயிற்று. ஜனங்கள்‌ 

ச்ததரடத்தில்‌ பயபக்தியாயிருக்கிறார்கள்‌. 


யோசபாத்‌ தன்‌ தகப்பனாகிய ஆசாவின்‌ 
நாட்களில்‌ மீதியாய்‌ விட்டிருந்த இலச்சையான 
புணர்ச்சிக்காரரையும்‌ அவன்‌ தேசத்திலிருந்து 
அற்றுப்போசப்பண்ணுகிறான்‌(1இராஜா 22:44 
கிலும்‌ மேடைகள்‌ 
ஜனங்கள்‌ இன்னும்‌ 


ய 
தகர்க்கப்படவில்லை; 
மேடைகளின்மேல்‌ பலியிட்டுத்‌ தூபங்காட்டி 


(இராஜா 22:43), 
பென்யமீன்‌ 
மேடைகளின்மேல்‌ 
வருகிறார்கள்‌ 
எருசலேமுக்கு 
கர்த்தரை 
முழுமனதோடும்‌ 


வருகிறார்கள்‌ 
பூதாகோத்திரத்தாரும்‌ 


அருகாமையிலிருந்தாலும்‌, 
முழுஇருதயத்தோடும்‌, 
பின்பற்றவில்லை. 


யோசபாத்தின்‌ ஆட்சிக்காலத்தில்‌, 
யூதாதேசத்திலே. சமாதானம்‌ 
நிரம்பியிருக்கிறது. இவனுடைய காலத்தில்‌ 
இஸ்ரவேலர்‌ யூதாவுக்கு விரோதமாக 
யுத்தம்பண்ண வரவில்லை. யோசபாத்‌ 
இஸ்ரவேலின்‌ ராஜாவோடே 
சமாதானமாயிருக்கிறான்‌ (இராஜா 22:44). 


யோசபாத்‌ , இஸ்ரவேலுக்கு 
விரோதமாக யுத்தம்பண்ணுவதை 
தவிர்க்கிறான்‌. யுத்தம்‌ இல்லாதிருந்தால்தான்‌ 
சமாதானம்‌ இருக்கும்‌. அப்பொழுது. 
ஏதோயில்‌ ராஜா இல்லை; பிரதிராஜா ஒருவன்‌ 
இருக்கிறான்‌ (இராஜா 22:47). ஏதோமின்‌ 
பிரதிராஜா, யோசபாத்திற்கு பகுதி பணம்‌ 
கட்டுகிறான்‌. 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மூத்தவன்‌ இளைவனை சேவிப்பான்‌" 
என்னும்‌ தீர்க்கதரிசனம்‌ ஏசாவுக்கும்‌ 
யாக்கோபுக்கும்‌ சொல்லப்பட்டது. இது 
யோசபாத்தின்‌ ராஜ்யபாரத்தில்‌ 
நிறைவேறுகிறது. யோசபாத்‌ கர்த்தரைக்‌ 
கனம்பண்ணுகிறான்‌. கர்த்தர்‌ யோசபாத்தை 
ஆசீர்வதிக்கிறார்‌, 


படட தன்‌ மற்ற 

வர்த்தமானங்களும்‌, அவன்‌ காட்டிய 
வல்லமையும்‌, அவன்‌ பண்ணின யுத்தமும்‌, 
யூதாவுடை ராஜாக்களின்‌ நாளாகமப்‌ 
புஸ்தகத்தில்‌ அல்லவோ எழுதியிருக்கிறது. 
இராஜா 22:45). 


அகசியாவின்‌ ராஜ்யபாரம்‌ 
1இராஜா 22:51-58. 


ஐ ஆகாபின்‌ 
குமாரனாகிய அகசியா யூதாவின்‌ 
ராஜாவாகிய யோசபாத்தின்‌' 
பதினேழாம்‌ வருஷத்திலே சமாரியாவில்‌ 
ராஜாவாகி, இஸ்ரவேலின்‌ மேல்‌ இரண்டு 
வருஷம்‌ ராஜ்யபாரம்பண்ணி, 


1இராஜா 220௨. கர்த்தரின்‌ 
பார்வைக்குப்‌ பொல்லாப்பானதைச்‌. 
செய்து, தன்‌ தகப்பன்‌ வழியிலும்‌, தண்‌ 
தாயின்‌ வழியிலும்‌, இஸ்ரவேலைப்‌ 
பாவஞ்செய்யப்பண்ணின நேபாத்தின்‌' 
குமாரன்‌ யெரொபெயாமின்‌ வழியிலூம்‌ 


நடந்து, 


1 இராஜா 22:58. பாகாலைச்‌ சேவித்து, 
அவனைப்‌ பணித்துகொண்டு, தன்‌ 
தகப்பன்‌ செய்தபடி. யெல்லாம்‌ 
இஸ்ரவேலின்‌: தேவனாகிய 
கர்த்தருக்குக்‌ கோபமுண்டாக்கினான்‌. 


அகசியா ஆகாபின்‌ குமாரன்‌. இவன்‌. 
இஸ்ரவேல்‌. சத்‌ நீண்டகாலம்‌ 
ராஜ்யபாரம்‌ பண்ணவில்லை. இவன்‌ இரண்டு 
வருஷம்‌ மாத்திரமே ராஜ்யபாரம்பண்ணுகிறான்‌. 
கர்த்தர்‌ துன்மார்க்கருடைய ஜீவியத்தை 
சீக்கிரத்தில்‌ முறிந்துபோகப்பண்ணுகிறார்‌. 
அவர்களுடைய பாவமான கிரியைகளையும்‌ 


சீக்கிரத்தில்‌ அழித்துப்போடுகிறார்‌. 


1இராஜா 





ழ்‌ நயனா 
யாய 


ஆகாபின்‌ குமாரனாகிய அகசியா 
யூதாவின்‌ ராஜாவாகிய யோசபாத்தின்‌: 
பதினேழாம்‌ வருஷத்திலே சமாரியாவில்‌ 
ராஜாவாகி, இஸ்ரலேலின்மேல்‌ இரண்டு 
வருஷம்‌ ராஜ்யபாரம்பண்ணுகிறான்‌ 

இராஜா 22:51) 
அகசியாவின்‌ துன்மார்க்கமான 
கிரியைகளைப்பற்றி இந்த வசனப்பகுதியில்‌ 
ர்த்தரின்‌ 


சொல்லுப்பட்டிருக்கிறது. அகசியா கர்‌ 
பார்வைக்குப்‌ பொல்லாப்பானதைச்‌ செய்து, 


பாவஞ்செய்யப்பண்ணின நேபாத்தின்‌ குமாரன்‌ 
யெரொபெயாமின்‌ வழியிலும்‌ நடக்கிறான்‌ 
இராஜா 22:5 


அகசியா யெரொபெயாமின்‌ 
விக்கிரகாராதனைவையும்‌ பின்பற்றுகிறான்‌. 
அவன்‌ பாகால்களையும்‌ ஆராதிக்கிறான்‌. 
யெரொபெயாம்‌ கர்த்தரைவிட்டுப்‌ பின்‌ வாங்கி, 
விக்கிரகங்களைப்‌ பின்பற்றிப்போனதினால்‌, 
அவனுடைய முழுக்குடும்பமும்‌ 
சங்காரமாயிற்று. யெரொபெயாமின்‌ 
சோகமான சரித்திரம்‌ அகசியாவுக்கு 
நன்றாய்த்‌ தெரியும்‌ 


1 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
I KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ள்‌ இருந்தார்கள்‌. 
இவர்களெல்லோருமே கள்ளத்தீர்க்கதரிசிகள்‌. 
இவர்கள்‌ ஆகாபின்‌ அழிவுக்கு 
காரணமாயிருந்தவர்கள்‌. ஆனாலும்‌, 
ஆகாபின்‌ குமாரனாகிய  அகசியா, தன்‌ 
தகப்பன்‌ வழியிலும்‌, தாயின்‌ வழியிலும்‌ 
நடக்கிறான்‌. 


அகசியா. பாகாலைச்‌. சேவித்து, 
அவனைப்‌ பணிந்துசொண்டு, தன்‌ தகப்பன்‌ 
இஸ்ரவேலின்‌ 
கர்த்தருக்குக்‌ 

கோபமுண்டாக்குகிறான்‌ (1இராஜா 22:53) 
ஆகாப்‌ செத்துப்போனபின்பு, 
அவனுடைய குமாரன்‌ அகசியா 
இஸ்ரவேலுக்கு ராஜாவாகிறான்‌. "ஆகாப்‌ 
செத்துப்போனாலும்‌, அகசியாவின்‌ தாயாகிய 
மரித்துப்போகவில்லை, 


சொல்லுகிறாள்‌. இதன்‌ நிமித்தமாய்‌ அகசியா 
பாகாலை சேவிக்கிறான்‌. 





ழ்‌ நள 
யாய 


செப்துவஜிந்‌ பதிப்பில்‌, 2இராஜாக்கள்‌ 
தகம்‌ அனகன்‌... பத ததன்‌ 
தொடர்ச்சியாக 
ஆகையினால்‌ தப்‌ 
செய்துவஜிந்தில்‌  4-சாமுவேல்‌ 
அல்லது 4-இராஜாக்கள்‌ 
பொருள்படுமாறு அழைக்கப்படுகிறது. 


2இராஜாக்கள்‌ புஸ்தகத்தின்‌ ஆரம்ப 
வசனம்‌, 1இராஜா 22:51-ஆவது 
வசனத்திலிருந்து ஆரம்பமாவது மிகவும்‌ 
சிறப்பாகயிருக்கும்‌. இந்த வசனத்தில்‌. 
அகசியா ராஜாவின்‌ ராஜ்யபாரம்‌ 
ஆரம்பமாகிறது. 


இராஜாக்கள்‌ 

இஸ்ரவேல்‌ தேசத்தின்‌ 
ஆரம்பத்தைப்பற்றிர்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
ஆரம்பத்தில்‌ ஸ்ரவேல்‌ 

இஸ்ரவேல்‌ தேசமாக இருந்தது. அதன்‌ 
பின்பு அது வடக்கு இஸ்ரவேல்‌ தேசம்‌ 
என்றும்‌, தெற்கு யூதாதேசம்‌ என்றும்‌ 
இரண்டாகப்‌ பிரிந்தது. 


இராஜாக்கள்‌ 
தீர்க்கதரிசியாகிய 

விரிவாகச்‌ 

இராஜாக்கள்‌ 

தீர்க்கதரிசியாகிய 

விரிவாகச்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 


தீர்க்கதரிசிகளாகிய எலியாவும்‌, 
எலிசாவும்‌, தங்கள்‌ காலத்தில்‌ 
ராஜ்யபாரம்பண்ணின ராஜாக்களைவிட 
மிகவும்‌ முக்கியமானவர்களாயிருந்தார்கள்‌. 
ஆகையினால்‌ இஸ்ரவேலின்‌ சரித்திரத்தில்‌, 
இவ்விரண்டு தீர்க்கதரிசிகளுக்கும்‌ அதிக 
முக்கியத்துவம்‌ கொடுக்கப்பட்ிருக்கிறது. 


2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எலியா வானத்திலிருந்து அக்கினியை 
ன்‌ அவர்‌ அக்கினியிலே 
ஏறிப்போகிறார்‌ 

ச்‌ 1.2 ஆகிய அதிகாரங்கள்‌). 
எலிசா அநேக அற்புதங்களை 
செய்கிறார்‌. இஸ்ரவேலின்‌ ராஜாவுக்கு 
முன்பாகவும்‌, இஸ்ரவேல்‌ ஜனங்களுக்கு 
முன்பாகவும்‌, அந்நிய தேசத்தார்‌ முன்பாகவும்‌ 
எலிசா அற்புதங்களை செய்கிறார்‌ 

(இராஜா 3-7 ஆகிய அதிகாரங்கள்‌). 


சகேலும்‌ யெக்ூவும்‌ 
அபிவேகம்பண்ணப்படுகிறார்கள்‌. 

இஸ்ரவேலை சீர்திருத்துவநற்கு, 
ஆகாபின்‌ குடும்பத்தாரையும்‌, 
ஆராதனையையும்‌ அழிப்பதற்கு 
அபிஷேகம்பண்ணப்படுகிறார்கள்‌. 
(2இராஜா 8-10 ஆகிய அதிகாரங்கள்‌), 


இஸ்ரவேல்‌ 


ஆசகேலும்‌, 
பாகால்‌ 
யெகூவும்‌ 


யூதாதேசத்தையும்‌, 
தேசத்தையும்‌ ராஜ்யபாரம்‌ பண்ணின 
பல்வேறு ராஜாக்களின்‌ சரித்திரம்‌ 
( கா 11-16 ஆகிய அதிகாரங்கள்‌). 


வடக்‌ ரவேல்‌ ராகிய 
பத்துக்கோ, தாத்தன்‌ டப 
(2இராஜா 17 ஆவது அதிகாரம்‌. 


எசேக்கியாவின்‌ மகிமையான. 
ஆட்சிக்காலம்‌ (2இராஜா 18-20 ஆகிய 
அதிகாரங்கள்‌). மனாசேயின்‌ துன்மார்க்கமான 
ராஜ்யபாரமும்‌, யோசியாவின்‌ நல்ல 
ராஜ்யபாரமும்‌ (2இராஜா 21-23 ஆகிய 
அதிகாரங்கள்‌). 

பாபிலோன்‌ ராஜா எருசலேமை 
அழித்துப்போடுகிறான்‌ - (2இராஜா 24-25 
ஆகிய அதிகாரங்கள்‌). 





f= FTN 
TT 


அகசியா ஆகாபின்‌ குமாரன்‌. ஆகாப்‌ 
மரணமடைந்த பின்‌, அகசியா இஸ்ரவேல்‌ 
தேசத்தை ராஜ்யபாரம்பண்ணுகிறான்‌. அவன்‌ 
இஸ்ரவேலின்மேல்‌ இரண்டு வருஷம்‌ 
மாத்திரமே. ராஜ்யபாரம்பண்‌ ணுகிறான்‌. 
அதன்பின்பு அகசியா வியாதிப்பட்டு 
இறந்துபோகிறான்‌. 


அகசியா எக்ரோனின்‌ தேவனிடத்தில்‌ 
விசாரிப்பதற்காக தன்னுடைய ஆட்களை 
அனுப்புகிறான்‌ (2இராஜா 1:2). இஸ்ரவேலின்‌ 
தேவனாகிய கர்த்தரிடத்திலிருந்து 
அகசியாவுக்கு செய்தி வருகிறது 
(2இராஜா 133-8) 


தீர்க்குதரிசியாகிய எலியாவைப்‌ 
பிடிப்பதற்கு அகசியா தன்னுடைய சேவகரில்‌ 
ஜம்பதுபேரையும்‌, அவர்களின்‌ தலைவரையும்‌ 
அனுப்புகிறான்‌. அவர்கள்‌ 
மரித்துப்போகிறார்கள்‌. அகிசியா மறுபடியும்‌ 
இதுபோலவே அனுப்புகிறான்‌. அவர்கள்மீதும்‌ 
வானத்திலிருந்து அக்கினி இறங்கி, 
அவர்களைப்‌ பட்சித்துப்போடுகிறது. 
(2இராஜா 19-12) 


அகசியா மூன்றாம்‌ 
எலியாலைப்‌ பிடிப்பதற்கு 

சேவகரை அனுப்புகிறான்‌. 

தலைவனோ  எலியாவிடம்‌ 

பேசுகிறான்‌ எலியா அகசியாவக்கு 
கர்த்தருடைய செய்தியைச்‌ சொல்ல நேரடியாக 
வருகிறார்‌ (2இராஜா 1:13-14). 


அகசியாவின்‌ 
ரோஜா 11718) 


மரணம்‌ 
எலியா 


கர்த்தர்‌ 
ர்‌. கர்த்தர்‌ 


2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


அகசியாவின்‌ வியாதி 
2இராஜா 1:1-8 


2இராஜா 11. 
மரணமடைத்தயின்‌, மோவாபியர்‌ 
இஸ்ரவேலுக்கு விரோதமாய்க்‌ 
கலகம்பண்ணிப்‌ பிரித்து போனார்கள்‌. 


இராஜா 
சுமாரியாவி। தன்‌ 
மேல்ன்ட்டிலிருத்து ரோதியின்‌ வழியாய்‌ 
விழுந்து, வியாதிப்பட்டு: இந்த யத்‌ 

என்று 


ஆகாப்‌. 


ட்‌ 12. அகசியா 


இராஜா 1:8, கர்த்தருடைய தூதன்‌ 
திஸ்பியனாகிய எலியாவை 
நோக்கி: நீ எழுந்து, சமாரியாவுடைய 
ராஜாவின்‌ ஆட்களுக்கு. 
எதிர்படப்போய்‌: இஸ்ரவேலிலே தேவன்‌: 
இல்லையென்றா நீங்கள்‌ எக்ரோனின்‌ 
தேவனாகிய பாகால்‌ சேபூபிடத்தில்‌ 
விசாரிக்கப்போகிறீர்கண்‌? 


2இராஜா 1:4. இதினிமித்தம்‌ நீ ஏறின 
கட்டிலிலிருந்து இறங்காமல்‌, சாகவே 
காவாய்‌ என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ 
என்பதை அவர்களோடே சொல்‌ 
என்றான்‌; அப்படியே எலியா போய்ச்‌ 
சொன்னான்‌. 


2இராஜா 15. அந்த ஆட்கள்‌ 
அவனிடத்திற்குத்‌ திரும்பிவந்தபோது: 
நீங்கள்‌ திரும்பி வந்தது என்ன என்று 
அவன்‌ அவர்களிடத்தில்‌ கேட்டான்‌. 


இராஜா 1:8. அதற்கு அவர்கள்‌: ஒரு 
மனுஷன்‌ எங்களுக்கு எதிர்ப்பாட்டுவத்து: 
நீங்கள்‌. உங்களை அனுப்பின 
ராஜாவினிடத்தில்‌ திரும்பிப்‌ போய்‌, 
இண்ரவேலிலே தேவன்‌ 
இல்லையென்றா தீ எக்ரோனிண்‌ 
தேவனாகிய பாகால்சேபூபிடத்தில்‌ 
விசாரிக்கப்போகிறாம்‌; இதினிமித்தம்‌ நீ 
ஏறின கட்டிலிலிருந்து இறங்காமல்‌ 
சாகவே சாவாய்‌ என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌ என்பதை அவனோடே 
சொல்லுங்கள்‌ என்றான்‌ என்று 
சொன்னார்கள்‌. 





i THE 
TT 


2இராஜா 
அவர்களை 


17. அப்பொழுது அவன்‌ 
நோக்கி: உங்களூக்கு. 
எதிர்ப்பட்டு வத்து, இத்த 
வார்த்தைகனை உங்களிடத்தில்‌ 
சொன்ன மனுஷன்‌ எப்படிப்பட்டவன்‌. 
என்று கேட்டான்‌. 


கராஜா 1:8. அதற்கு அவர்கள்‌: அவன்‌: 
உடையைத்‌ தரித்து, 
க்க ளைத்‌ தன்‌ அரையிலே. 
கட்டிக்கொண்டிருத்தான்‌ எண்றார்கள்‌;. 
அப்பொழுது அவன்‌: திஸ்பியனாகிய 
எலியாதான்‌ என்று சொல்லி; 


அகசியா இஸ்ரவேலின்மேல்‌ ராஜ்யபாரம்‌ 
பண்ணின துன்மார்க்கமான ராஜா. கர்த்தர்‌ 


கர்த்தர்‌ தம்முடைய கோலாலும்‌, தம்முடைய 
வார்த்தையாலும்‌ அகசியாவை தண்டிக்கிறார்‌. 


அகசியா கர்த்தருடைய 
பொல்லாப்பானதை செய்கிறான்‌. 
விரோதமாகத்‌ தீங்கு 

செழித்திருக்கமாட்டார்கள்‌ அகசியாவோ 
கர்த்தருக்கு பயப்படவில்லை. அவன்‌ 
கர்த்தரை விட்டு விலகி பாகால்களைப்‌ 
பின்பற்றிப்போகிறான்‌. அகசியா 
விக்கிரகங்களை ஆராதிக்கிறான்‌. 
கர்த்தருடைய கோபம்‌ அவன்மீது வருகிறது. 


அகசியா 


பார்வைக்கு, 
கர்த்தருக்கு. 
செய்கிறவர்கள்‌ 


கர்த்தருக்கு விரோதமாக. 
கலகம்பண்ணியதினால்‌, மோவாபியர்‌ 
இஸ்ரவேலுக்கு, விரோதமாக 
கலகம்பண்ணுகிறார்கள்‌. அவர்கள்‌ ஆகாயின்‌ 
காலத்தில்‌ இஸ்ரவேல்‌ தேசத்திற்கு கப்பம்‌ 
கட்டி வந்தவர்கள்‌. ஆகாப்‌ மரணமடைந்தபின்‌, 
மோவாபியர்‌ இஸ்ரவேலுக்கு விரோதமாய்க்‌ 
கலகம்பண்ணிப்‌ பிரிந்து போகிறார்கள்‌ 
(2இராஜா 1:1). 


அகசியாவின்‌ சரீரத்தில்‌ வியாதி 
உண்டாயிற்று. இது ஜுத்தினாலோ அல்லது 
சரீர அவயவத்தின்‌ கோளாறுகளினாலோ 
வந்த வியாதியல்ல. அசுசியா 
சமாரியாவிலிருக்கிற தன்‌ மேல்‌ வீட்டிலிருந்து 
கிராதியின்‌ வழியாம்‌. விழுந்து 
வியாதிப்படுகிறான்‌. அவனுடைய கை 
கால்கள்‌ முறிந்துபோயிற்று. 


2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


மோவாபியர்‌ 
விரோதமாய்‌ 'கலகம்பண்ணி 
பிரிந்துபோகிறார்கள்‌. அவர்களை 
அடக்குவதற்கோ அல்லது ஒடுக்குவதற்கோ 
அகசியா மோவாபியருக்கு விரோதமாய்‌ 
யுத்தம்பண்ணப்போகவில்லை. அகசியா 
மோவாபியருக்கு விரோதமாக 
யுத்தம்பண்ணப்போயிருந்தால்‌, அந்த 
யுத்தத்திலே அவன்‌ செத்துப்போயிருப்பான்‌. 
ற்திற்குப்‌ 
க்கிற 
வீட்டிலே 


இஸ்ரவேலுக்கு 


ஆனால்‌ அகசியாவோ யுத்‌ 
போகாமல்‌, சமாரியா 
தன்னுடைய 
ஒய்வெடுத்துக்கொண்டிருக்கிறான்‌. 
கர்த்தருடைய கரம்‌  அகசியாவுக்கு 
விரோதமாக திரும்பியிருக்கிறது. 
ஆகையினால்‌ அகசியாலின்‌ வீடும்‌ 
அவனுக்கு, பாதுகாப்பானதாயில்லை. 
அதசியா தங்கியிருப்பது, 
ராஜஅரண்மனையாயிருந்தாலும்‌, அங்கும்‌ 
அவனுடைய கால்களுக்கு பாதுகாப்பு இல்லை, 
அகசியாவின்‌ கால்கள்‌ சறுக்குகிறது. அவன்‌ 
மேல்‌ வீட்டிலிருந்து கீழே விழுந்து 
வியாதிப்படுகிறான்‌. 


அகசியாவுக்கு தன்னுடைய வியாதி. 
குணமடையும்‌ என்னும்‌ சந்தேகம்‌ 
வந்துவிடுகிறது.  வியாதிப்பட்டிருக்கிறபோது 
கர்த்தரிடத்தில்‌ ஜெபம்பண்ணவேண்டும்‌. 
என்னும்‌ சிந்தை அவனுடைய மனதில்‌: 
உண்டாகவில்லை. அவன்‌ இன்னும்‌ 
எக்ரோனின்‌ தேவனை நம்புகிறான்‌. அவன்‌ 

விக்கிரகத்தை 


“இந்த வியாதி நீங்கிப்‌ 
என்று எக்ரோனின்‌ 
பாகால்சேபூபிடத்தில்‌ போய்‌ விசாரியுங்கள்‌” 
என்று அகசியா தன்னுடைய ஆட்களை 
அனுப்புகிறான்‌ (2இராஜா 1:2). அகசியாவுக்கு 
வியாதி அதிகமாயிருப்பதினால்‌, அவனால்‌ 
தெளிவாக சிந்திக்க முடியவில்லை. 


பிழைப்பேனா 
தேவனாகிய 





i= THE 
TT 


இந்த வியா. நீங்கி பிழைப்பதற்கு. 


நான்‌ என்ன செய்யவேண்டும்‌” என்று 


விசாரிப்பதற்கு க இந்த வியாதி 


என்னும்‌ நிச்சயமில்லை. 
ஜீவனைக்‌ குறித்து சந்தேகப்படுகிறான்‌. 
மரித்தப்போவோமோ என்னும்‌ பயம்‌ 
அவனுக்குள்‌ உண்டாயிற்று கர்த்தரை 
விட்டுப்‌ பிரிந்துபோகிறவர்கள்‌ 
மரணபயத்தைப்‌ பற்றிக்கொள்வார்கள்‌. 
அகசியா கர்த்தருடைய 
தீர்க்கதரிசிகளிடத்தில்‌, விசாரிக்க 
தன்னுடைய ஆட்களை அனுப்பவில்லை. 
அதற்கு பதிலாக, எக்ரோனின்‌ தேவனாகிய 


“பூச்சியின்‌ தேவன்‌" அல்லது “கொசுவின்‌ 
தேவன்‌" என்று பொருள்‌ 


பாகால்கள்‌ பல வடிவங்களில்‌ 
விக்கிரகங்களாக இருக்கிறது. அவற்றில்‌. 
பாகால்‌ சேபூபும்‌ ஒன்று. இது கொசுவின்‌ 
வடிவத்திலுள்ள ஒரு விக்கிரகம்‌. பாகால்‌. 
சேவை ஆராதிக்கிற  பூஜாசாரிகள்‌, 
கொசுக்களைப்போல ரீங்காரமிட்டு மந்திரம்‌ 
ஒதுவார்கள்‌. 


ஏராளமான 
கொக்க இருக்கிறது என்றம்‌ அத்தம்‌ 
கொசுக்களே ஜனங்களுக்கு வியாதிகளைக்‌ 
கொடுக்கிறது என்றும்‌ புறஜாதி ஜனங்கள்‌ 
நம்புகிறார்கள்‌. இதனால்‌, வியாதி 
வந்தவர்கள்‌, கொசுக்களின்‌ தேவனாகிய 
பாகால்‌ சேபூபின்‌ கோவிலுக்குப்போய்‌, அதன்‌ 
பூஜாசாரிகளிடத்தில்‌ பரிகாரம்‌ செய்வார்கள்‌. 
எக்ரோனிலே பாகால்‌ சேபூபுக்குகென்று ஒரு 
கோவில்‌ இருக்கிறது. அசுசியா 
எக்ரோனின்‌ தேவனாகிய பாகால்‌ 
சேபூபிடத்தில்‌ விசாரிக்க தன்னுடைய 
ஆட்களை அனுப்புகிறான்‌. 


புதிய ஏற்பாட்டுக்காலத்தில்‌ பிசாசுகளின்‌: 
5 வவெ ல்‌ 


மற்றப்படியல்ல என்றார்கள்‌" (மத்‌ 12:24) 


2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


அகசியாவின்‌ ஆட்கள்‌ எக்ரோனின்‌ 
தேவனிடத்தில்‌ விசாரிக்கப்போகும்போது. 
கர்த்தருடைய வார்த்தை. எலியாவுக்கு 
உண்டாயிற்று... எலியா அகசியாவின்‌ 
ஆட்களை சந்திக்கவேண்டும்‌. அவர்களுக்கு 

த்‌ வார்த்தையைச்‌ 


கர்த்தருடைய பியனாகிய 
எவ. தொக்க! பத ங்கம்‌ 
சமாரியாவுடைய ராஜாவின்‌ ஆட்களுக்கு 
எதிர்படப்போய்‌: இஸ்ரவேலிலே தேவன்‌. 
இல்லையென்றா நீங்கள்‌ எக்ரோனின்‌ 
தேவனாகிய பாகால்‌ சேபூபிடத்தில்‌ 
விசாரிக்கப்போகிறீர்கள்‌?" என்றும்‌, 


அவர்களோடே 
134) என்றும்‌ சொல்லுகிறார்‌ 

போய்‌ அகசியாவின்‌ 
, கர்த்தருடைய 
வார்த்தையைச்‌ சொல்லுகிறார்‌. 


இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
இஸ்ரவேல்‌ தேசத்திலிருக்கிறார்‌. ஆனால்‌ 
அசுசியாவுக்கு தன்னுடைய தேசத்திலிருக்கிற 
கர்த்தரைப்பற்றித்‌ தெரியவில்லை. அவன்‌ 
இஸ்ரவேலிலே தேவன்‌ இல்லையென்று 
நினைக்கிறான்‌. அவன்‌  எக்ரோனின்‌ 
தேவனாகிய பாகால்‌  சேயூபிடத்தில்‌ 
விசாரிப்பதற்கு தன்னுடைய ஆட்களை 
அனுப்புகிறான்‌. 

எக்ரோன்‌ பெலிஸ்தருடைய 
துன்மார்க்கமான பட்டணம்‌. “அஸ்நோத்தில்‌ 
வேசிப்பிள்ளைகள்‌ வாசம்பண்ணுவார்கள்‌; 
நான்‌ பெலிஸ்தரின்‌ கர்வத்தை அழிப்பேன்‌. 
அவனுடைய இரத்தத்தை அவன்‌ 
வாயிலிருந்தும்‌, அவனுடைய அருவருப்புகளை 


பிரபுவைப்போல 
எபூசியனைப்போல 
(சக 9:67). 


இருப்பான்‌" 





i THE 
ETT 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
நீண்டகாலத்திற்கு முன்பாகவே பெலிஸ்தரின்‌ 
பட்டணமாகிய எக்ரோனை 
அழித்துப்போட்டார்கள்‌. ஆனால்‌ இப்போதோ 
அகசியா எக்ரோனோடு புதிய உறவை 
உண்டுபண்ணுகிறான்‌. அவன்‌ எக்ரோனின்‌ 
தேவனாகிய பாகால்சேபூபுக்கு மதிப்பும்‌ 
மரியாதையும்‌ கொடுக்கிறான்‌. ஆகாப்‌ 
கர்த்தருக்கு கொடுக்கவேண்டிய கனத்தையும்‌ 
மகிமையையும்‌ விக்கிரகத்திற்கு 
கொடுக்கிறான்‌. இது அகசியாவின்‌ 
பாவங்களில்‌ பிரதான பாவமாயிருக்கிறது. 


எலியா கர்த்தருடைய நாமத்தினால்‌ 
அகசியாவைக்‌ கடிந்துகொள்கிறார்‌. 
"இஸ்ரவேலிலே தேவன்‌ இல்லையென்றா 
நீங்கள்‌ எக்ரோனின்‌ தேவனாகிய பாகால்‌ 
சேபூபிடத்தில்‌ விசாரிக்கப்போகிறீர்கள்‌?" 
(ராஜா 13) என்று எலியா 
்‌ குற்றம்‌ சொல்லுகிறார்‌. 
இஸ்ரவேல்‌ தேசத்திலேயே 
கர்த்தரிடத்தில்‌ விசாரிக்கலாம்‌. அகசியா 
கர்த்தருடைய தெய்வீக வார்த்தைகளை தன்‌ 
தேசந்திலேயே பெற்றுக்கொள்ளலாம்‌. 
ஆனால்‌. இகசியாவோ, இஸ்ரவேலிலே 
தேவன்‌ இல்லை என்று நினைக்கிறான்‌. 
இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
அகசியாவுக்கு தேவனாக தெரியவில்லை. 


அகசியா கர்த்தரைக்‌ கனம்பண்ணாமல்‌ 
விக்கிரகங்களை கனம்பண்ணுகிறான்‌. 
அவன்‌. கர்த்தரிடத்தில்‌ விசாரியாமல்‌ 
எக்ரோனின்‌ தேவனாகிய 
பாகால்சேபூபிடத்தில்‌ விசாரிக்கிறான்‌. 
இதனால்‌. கர்த்தருடைய கோபமும்‌, 
நியாயத்தீர்ப்பும்‌ அகசியாவுக்கு விரோதமாய்‌ 
வருகிறது. 


அகசியா இப்போது வியாதிப்பட்டு 
கட்டிலிலே படுத்திருக்கிறான்‌. “இந்த வியாதி 
நீங்கி பிழைப்பேனா” என்று எக்ரோனின்‌: 
தேவனிடத்தில்‌ விசாரிப்பதற்கு அகசியா 
தன்னுடைய ஆட்களை அனுப்பினான்‌. 
அகசியாவின்‌ கேள்விக்கு  எக்ரோனின்‌. 
தேவன்‌ பதில்‌ சொல்லாது. பாகால்சேபூபுக்கு 
ஜீவனில்லை. அது ஒரு விக்கிரகம்‌. அதற்கு 
காது இருந்தாலும்‌ ன கேட்காது. அதற்கு 
அது பேசாது. 
கரியான்‌. அபக, 

பிரதியுத்தரம்‌ சொல்லாது. 


2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ ஜீவனுள்ளவர்‌. 
நாம்‌ வேண்டிக்கொள்வதற்கு முன்பாகவே, 
கர்த்தர்‌ நம்முடைய ஜெபங்களுக்கு 
பதில்‌. கொடுக்கிறவர்‌. அகசியா 
பாகால்சேபூபிடத்திலிருந்து பிரதியுத்தரம்‌. 
எதிர்பார்க்கிறான்‌. ஆனால்‌ கர்த்தர்‌ 
அகசியாவுக்கு பிரதியுத்தரம்‌ சொல்லுகிறார்‌. 
இதன்‌ நிமித்தம்‌ நீ ஏறின கட்டிலிலிருந்து 
இறங்காமல்‌, சாகவே சாவாய்‌ என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌" (2இராஜா 1:4) 


கர்த்தருடைய வார்த்தை எலியாவின்‌ 
மூலமாய்‌ உண்டாயிற்று. எலியா அகசியாவின்‌ 
ஆட்களிடம்‌ கர்த்தருடைய வார்த்தையை 
தெளிவாகச்‌ சொல்லுகிறார்‌. “நீ சாகவே 
சாவாய்‌ என்பதை அவர்களோடே சொல்‌” 
என்று எலியா அசுசியாவின்‌ ஆட்களிடம்‌ 
கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறார்‌. 
அகசியா அனுப்பின 
எக்ரோனுக்குப்போகவில்லை. 
அவர்களை வழியிலே 
அவர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையைச்‌ 
சொன்னார்‌ அகசியாவின்‌ ஆட்களும்‌, 
எலியாவைப்‌ பார்த்த பின்பு, எக்ரோனுக்குப்‌ 
போகாமல்‌, அகசியாவினிடத்தில்‌ திரும்பி 
வருகிறார்கள்‌. 


அகசியாவின்‌ ஆட்கள்‌ தன்னிடத்தில்‌ 
திரும்பி வந்தபோது, அகசியா அவர்களைப்‌ 
பார்த்து, “நீங்கள்‌ திரும்பி வந்தது என்ன" 
என்று அவர்களிடத்தில்‌ கேட்கிறான்‌. 


அகசியாவின்‌ மனுஷர்‌. அவறுக்கு 
பிரதியுத்தரம்‌ சொல்லுகிறார்கள்‌. “ஒரு 
மனுஷன்‌ எங்களுக்கு எதிர்ப்பட்டுவந்து: 
நீங்கள்‌ ப 
ராஜாவினிடத்தில்‌ ம்பிப்‌ 
)ரவேலிலே தேவன்‌ வை பன்ற நீ 
தேவனாகிய 
விசாரிக்கப்போகிறாய்‌; 
கட்டிலிலிருந்து 


எக்ரோனின்‌ 
பாகால்சேபூபிடத்தில்‌ 


பிரதியுத்தரம்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 





i FTE 
TT 


தங்களுக்கு எதிர்ப்பட்டது யார்‌ என்பது. 
அகசியாவின்‌ ஆட்களுக்கு தெரியவில்லை. 
ஆனால்‌ அகசியாவுக்கு எலியாவைப்பற்றி 
நன்றாய்த்‌ தெரியும்‌. எலியாவின்‌ நடை, 
உடை, பாவனை ஆகியவற்றை அகசியா 
நன்றாய்‌ அறிந்திருக்கிறான்‌. த்‌ ய 
ஆப்களிடத்தில்‌ எலியாதான்‌ 
செய்தியை சொல்லியிருக்கவேண்டும்‌ என்றும்‌ 
சந்தேகம்‌ அகசியாவின்‌ மனதில்‌ 
உண்டாயிற்று. அகசியா தன்னுடைய 
சந்தேகத்தை உறுதிபண்ண விரும்புகிறான்‌. 


அகசியா தன்‌ ஆட்களை நோக்கி, 
உங்களுக்கு எதிர்ப்பட்டு வந்து, இந்த 
வார்த்தைகளை உங்களிடத்தில்‌ சொன்ன 
மனுஷன்‌ எப்படிப்பட்டவன்‌” (2இராஜா 1:7) 
என்று கேட்கிறான்‌. 


குசியாவின்‌ ஆட்கள்‌ க்‌ 
பிரறியத்தரமாக, அவன்‌ மயிர்‌ த 
தரித்து, வார்க்கச்சையைத்‌ தன்‌ அரையிலே 
கட்டிக்கொண்டிருந்தான்‌" என்று 
சொல்லுகிறார்கள்‌; அப்பொழுது அகசியா, 
அவன்‌ திஸ்பியனாகிய  எலியாதான்‌” 
ர்க சன்று உறத்பன்னுளள்‌ 
மாரன்‌. ஆகாப்‌ 
படட கியா 
அவனுடைய அரண்மனைக்கு வந்திருக்கிறார்‌ 
ப்‌ ன்‌ குமாரனாகிய 


தரித்தவராகவும்‌, 

அரையிலே கட்டிக்கொண்டவராகவும்‌ 
பார்த்திருக்கவேண்டும்‌. அகசியாவின்‌ 
ஆப்கள்‌ ன்‌ 

சொன்னபோது, “அவன்‌ 


அகசியாவின்‌ மரணம்‌ 
2இராஜா 1:9-18 


2இராஜா 19. அவனிடத்திற்கு ஒரு 
தலைவனையும்‌, அவனுடைய ஐம்பது 
சேவகரையும்‌ அனுப்பினான்‌; மலையின்‌ 
உச்சியில்‌ உட்கார்த்திருக்கிற. 
அவனிடத்தில்‌ இவன்‌ ஏறிப்போய்‌: 
தேவனுடைய மனுஷனே, ராஜா 
உன்னை வரச்சொல்லுகி றார்‌ என்‌ நான்‌. 


2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இராஜா 1:10. அப்பொழுது எலியா, 
அத்த ஜம்பதுபேரின்‌ தலைவனுக்குப்‌ 
பிரதியுத்தரமாக: நான்‌ தேவனுடைய 
னானால்‌, அக்கினி. 
வானத்திலிருந்து இறங்கி, உன்னையும்‌ 
உன்‌ ஓம்பதுபேரையும்‌ 
பட்சிக்கக்கடவது என்றான்‌; உடனே 
அக்கினி வானத்திலிருந்து இறங்கி, 
அவனையும்‌ அவன்‌ ஐம்பது பேரையும்‌ 
யட்சித்தது. 
2இராஜா ப்பி மறுபடியும்‌. 
அவனிடத்திற்கு வேறொரு 
தலைவனையும்‌, அவனுடைய ஓம்பது 
சேவகரையும்‌, அனுப்பினான்‌. இவன்‌ 
அவனை. நோக்கி; தேவனுடைய 
மனுஷனே, ராஜா உன்னைச்‌ சீக்கிரமாய்‌. 
வரச்சொல்லுகிறார்‌ என்றான்‌. 


இராஜா 1:12. எலியா அவர்களுக்குப்‌ 
பிரதியுத்தரமாக: நான்‌ தேவனுடைய 
மனுஷனானால்‌, அக்கினி வானத்திலி 

உன்னையும்‌ உண்‌: 


அக்கினி வானத்திலிருந்து இறங்கி, 
அவனையும்‌ அவன்‌ ஐஓம்பதூபேரையும்‌ 
பட்சித்தது. 
2இராஜா 118. திரும்பவும்‌ 
மூன்றாந்தரம்‌ ஒரு தலைவனையும்‌, 
அவனுடைய ஐம்பது சேவகரையும்‌ 
அனுப்பினான்‌; இத்த மூன்றாந்தலைவன்‌: 
ஏதிவந்தபோது, எலியாவுக்கு 
முன்பாக முழங்காற்படியிட்டு, அவனை 
வேண்டிக்கொண்டு: தேவனுடைய 
மனுஷனே, என்னுடைய பிராணனும்‌, 
உமது அடியாராகிய இந்த 
ஜம்பதூபேரின்‌ பிராணனும்‌ உமது 
பார்வைக்கு அருமையாயிருப்பதாக. 


இராஜா 1:14. இதோ, அக்கினி 
வானத்திலிருந்து இறங்கி, 
முத்தின. இரண்டு தலைவரையும்‌, 
அவரவருடைய ஜம்பது சேவகரையும்‌ 
பட்சித்தது; இப்போதும்‌ என்னுடைய 
பிராணன்‌ உமது பார்வைக்கு. 
அருமையாயிருப்பதாக என்‌ றான்‌. 





i THE 
TT 


2இராஜா 
கர்த்தருடைய 
நோக்கி: 

இறங்கிப்போ, 
பயப்படாதே என்றான்‌; அப்படியே 
அவன்‌... எழுந்து அவனோடேகூட 
ராஜாவினிடத்திற்கு இறங்கிப்போய்‌, 


இராஜா 1:16. அவனைப்‌ பார்த்து: 
'இஸ்ரவேலிலே தேவன்‌ இல்லையென்றா 
நீ எக்ரோனின்‌ தேவனாகிய 
பாகால்சேபூபிடத்தில்‌ விசாரிக்க 
ஆட்களை அனுப்பினாய்‌; ஆதலால்‌ தீ 
ஏறின கட்டிலிலிருந்து. 
இறங்காமல்‌ காகவே சாவாய்‌ என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ என்றான்‌. 


145. அப்பொழுது 
தூதன்‌ எலியாவை 
அவனோடே கூட 
அவனுக்குப்‌ 


இராஜா 1:07. எலியா சொன்ன 
கர்த்தருடைய  வார்த்தையின்படியே 
அவன்‌ இறந்து போனான்‌; அவனுக்குக்‌ 
குமாரன்‌ இல்லாதபடியினால்‌, அவன்‌ 
ஸ்தானத்திலே யூதாவின்‌ ராஜாவாகிய 
யோசபாத்துடைய குமாரனான 
யோராமின்‌ இரண்டாம்‌ வருஷத்தில்‌ 
யோராம்‌ அவன்‌. ஸ்தானத்தில்‌ 
ராஜாவானான்‌. 


இராஜா 1:18. அகசியாவின்‌ மற்ற 
வர்த்தமானங்கள்‌ இஸ்ரவேல்‌ 
ராஜாக்களின்‌ நானாகமப்‌ புஸ்தகத்தில்‌ 
அல்லவோ எழுதியிருக்கிறது. 


எலியா சொன்ன வார்த்தையைக்‌ 
கேட்டு அகசியா கோபமடைகிறான்‌. 
எலியாவைப்‌ ்‌ 
சிறையிலடைக்கவேண்டும்‌. 
அவரைத்‌  தண்டிக்கவேண்டும்‌ 
அகசியாவின்‌ விருப்பம்‌ 
சாவான்‌ என்று எலியா சொன்னார்‌ 
எலியாவின்‌ சொந்த வார்த்தையல்ல. 
இஸ்ரவேலின்‌ தேவனாகிய ்‌ 
வார்த்தை. 

எக்ரோனின்‌ தேவனாகிய பாகால்சேபூப்‌. 
அகசியாவைப்‌ பார்த்து, “நீ சாகவே சாவாய்‌" 
என்று சொல்லியிருந்தால்‌, அகசியா 
அளவுக்கு கோபப்பட்டிருக்கமாட்டான்‌. 
எக்ரோனின்‌ தேவனுடைய வார்த்தையை: 
அகசியா நம்புவான்‌. ஆனால்‌ இப்போது. 
கர்த்தருடைய வார்த்தையைக்‌ கேட்டு 
அகசியா கோபப்படுகிறான்‌. 


2 இராஜாக்கன்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


பிரியப்‌ 
UBLISHERS 


எலியா அகசியாவின்‌ பாவங்களை 
அவனுக்கு கண்டித்து உணர்த்துகிறார்‌. 
இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தரை 
அவனுக்கு ஞாபப்படுத்துகிறார்‌. தன்னுடைய 
பாவங்கள்‌ கண்டித்து உணர்த்தப்படுவதையும்‌, 
தன்னிடத்தில்‌ இஸ்ரவேலின்‌ தேவனாகிய 
கர்த்தரைப்பற்றிர்‌ சொல்லப்படுவதையும்‌ 
அகசியாவால்‌ தாங்கிக்கொள்ள முடியவில்லை. 
அகசியாவுக்கு எலியாவின்மீது கோபம்‌ 
வருகிறது. 


அகசியா தன்னுடைய 
சேனைத்தலைவரில்‌ ஒருவனையும்‌, 
அவனோடுகூட ஐம்பது சேவகரையும்‌ 
எலியாவினிடத்திற்கு அனுப்புகிறான்‌. எலியா 
மலையின்‌ உச்சியில்‌ உட்கார்ந்திருக்கிறார்‌. 
இது கர்மேல்‌ பர்வதமாயிருக்கவேண்டும்‌. 
அகசியாவின்‌ சேனைத்தலைவன்‌, எலியா 
உட்கார்ந்திருக்கிற மலைஉச்சிக்கு ஏறிப்போய்‌, 
அவரிடத்தில்‌, “தேவனுடைய மனுஷனே, 
ராஜா... உன்னை  வரச்சொல்லுகிறார்‌" 
(2இராஜா 1:9) என்று சொல்லவேண்டும்‌. இது 
அகசியா தன்னுடைய சேனைத்தலைவனுக்கு 
கொடுத்திருக்கிற கட்டளை. 


எலியா அகசியா ராஜாவினிடத்தில்‌ 
சரணடையவேண்டும்‌. _ சேனைத்தலைவன்‌ 
அகசியா ராஜாவின்‌ பெயரால்‌ எலியாவிடம்‌ 
பேசவேண்டும்‌. எலியா ஒரு காலத்தில்‌, 
ஆகாபுக்கும்‌ யேசபேலுக்கும்‌ பயந்து 
வனாந்தரத்திலே தன்னை 
ஒளித்துக்கொண்டார்‌. அப்போது 
கெபிக்குள்ளே தங்கியிருந்தார்‌. இப்போது 
எலியாவினிடத்தில்‌ பயமில்லை. 


எலியா கர்மேல்‌ பர்வதத்தின்‌ உச்சியில்‌ 
உட்கார்ந்திருக்கிறார்‌. இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாருக்கு முன்பாக எலியா தன்னை 
பிரத்தியட்சமாய்‌ வெளிப்படுத்திக்‌ 
காண்பிக்கிறார்‌. எலியா கர்மேல்‌ 
பர்வதத்தின்‌ உச்சியிலிருப்பது. இஸ்ரவேலர்‌ 
எல்லோருக்கும்‌, இஸ்ரவேலின்‌ ராஜாவாகிய 
அகசியாவுக்கும்‌ தெரிந்திருக்கிறது. 





i al 
ETT 


ஆபத்துக்கு விலக்கி பாதுகாத்திருக்கிறார்‌. 
கர்த்தருடைய கிருபையும்‌, பாதுகாப்பும்‌, 
 எலியாவுக்கு பல சமயங்களில்‌ 


உச்சியிலே, தைரியமாய்‌ உட்கார்ந்திருக்கிறார்‌ 


அகசியாவின்‌ சேனைத்தலைவன்‌ 
கர்மேல்‌ பர்வதத்தின்‌ உச்சியிலே ஏறிப்போய்‌, 
அங்கே உட்கார்ந்திருக்கற எலியாவைப்‌ 
பார்த்து, “தேவனுடைய மனுஷனே" என்று 
கூப்பிடுகிறான்‌. சேனைத்தலைவன்‌ எலியாவை 
மெய்யாகவே தேவனுடைய மனுஷனாக 
பார்க்கிறானா என்பது தெரியவில்லை. 
அவன்‌ எலியாவை கர்த்தருடைய 
தீர்க்கதரிசியாக பார்க்கிறானென்றால்‌, 
நிச்சயமாகவே அவன்‌ எலியாவை. 
சிறைப்பிடிக்கமாட்டான்‌. 


அகசியாவின்‌ சேனைத்தலைவன்‌ 
எலியாவைப்‌ பார்த்து, “ராஜா உன்னை 
வரச்சொல்லுகிறார்‌” என்று சொல்லுகிறான்‌ 
சேணைத்தலைவன்‌ எலியாவை, கர்த்தருடைய 
தீர்க்கதரிசியாக பார்த்திருந்தால்‌, அவன்‌ 
அகசியா ராஜாவின்‌ வார்த்தைக்கு 
கீழ்ப்படியாமல்‌, கர்த்தருடைய வார்த்தைக்கு 
கீழ்ப்படிவான்‌. அகசியாவின்‌ வார்த்தைகளை 
எலியாவிடம்‌ சொல்ல துணியமாட்டான்‌. 
சேனைத்தலைவனிடம்‌ அகசியா ராஜாவின்‌ 
வார்த்தை. ஒப்புக்கொடுக்கப்பட்டிருக்கிறது. 
எலியா  தீர்க்கதரிசிமிடமோ கர்த்தருடைய 

வார்த்தை ஒப்புக்கொடுக்கப்பட்டிருக்கிறது. 
அகசியாவின்‌ சேனைத்தலைவன்‌. 
தன்னிடத்தில்‌ சொன்ன வார்த்தையை: 
எலியா கவனித்துக்‌ கேட்கிறார்‌. அப்பொழுது 
எலியா, அந்த ஐம்பதுபேரின்‌ தலைவனுக்குப்‌ 
பிரதியுத்தரமாக: 'நான்‌ தேவனுடைய 
ல்‌, அக்கினி வானத்திலிருந்து: 


(2இராஜா 
உடனே 


பட்சிக்கக்கடவது" 
சொல்லுகிறார்‌. 
வானத்திலிருந்து 
சேனைத்தலைவனையும்‌ அவன்‌ 
பேரையும்‌ பட்சிக்கிறது. 


2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


அகசியாவின்‌ சேனைத்தலைவன்‌ 
துணிகரமாய்ப்‌ பாவம்‌ செய்கிறான்‌. எலியா 
கர்த்தருடைய தீர்க்கதரிசி. அவர்‌ 
தேவனுடைய மனுஷன்‌. கர்த்தர்‌ எலியாவின்‌ 
ஊழியத்தை அங்கீகரிக்கிறார்‌. இதற்கு முன்பு, 
கர்மேல்‌ பர்வதத்தில்‌, எலியா கர்த்தரை 
நோக்கி விண்ணப்பம்பண்ணினார்‌. அப்போது 
வானத்திலிருந்து அக்கினி இறங்கி வந்து, 
பலிபீடத்தின்மீது வைக்கப்பட்டிருந்த பலியைப்‌ 
பட்சித்துப்போட்டது. 

“அப்பொழுது: கர்த்தரிடத்தில்‌ இருந்து 
அக்கினி இறங்கி, அந்தச்‌ சர்வாங்க த௲னபலி 
யையும்‌, விறகுகளையும்‌, கற்களையும்‌, 
மண்ணையும்‌ பட்சித்து, வாய்க்காலிலிருந்த 
தண்ணீரையும்‌ நக்கிப்போட்டது” 
(இராஜா 18:38). 


கர்மேல்‌ பர்வதத்தில்‌ நடைபெற்ற அந்த 
அற்புதம்‌ இதுவரையிலும்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாருக்கு பெரிய அற்புதமாயிருந்தது. 
இப்போது, கர்மேல்‌ பர்வதத்தின்‌ உச்சியிலே, 
அதைவிட பெரிய அற்புதம்‌ நடைபெறுகிறது. 
வானத்திலிருந்து 


வருகிறது. இந்த 
பட்சித்துப்போடாமல்‌, 


பட்சித்துப்போடுகிறது. அக்கினி அகசியாவின்‌ 
சேனைத்தலைவனையும்‌, அவனோடு 
கூடமிருக்கிற. ஐம்பது பேரையும்‌ 
பட்சித்துப்போடுகிறது. 

ஸ்ரவேலின்‌ வனாகிய கர்த்தர்‌ 
ல்‌ க்க வனா பருக்கள்‌ 
கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள்‌ கர்த்‌ 
ஐக்கியமாயிருக்கிறார்கள்‌. கர்த்தருடைய 
சமுகத்திலே. தங்களுடைய 
வேண்டுதல்களையும்‌, விண்ணப்பங்களையும்‌, 

ம்‌. ஸ்தோத்திரங்களையும்‌ 
ஏறெடுக்கிறார்கள்‌. கர்த்தருடைய 
பரிசுத்தவான்களுக்கும்‌,. பரலோகத்தில்‌ 
வீற்றிருக்கிற கர்த்தருக்கும்‌ இடையே 
நெருங்கிய ஐக்கியம்‌ இருக்கிறது. 





f= FTN 
TT 


பட்சிக்கக்கடவது' என்று கட்பளையிடுகிறார்‌. 
எலியா கட்டளையிட்ட பிரகாரம்‌, உடனே 


பேரையும்‌ பட்சிக்கிறது. 
கர்த்தருடைய 
செல்லோ $e 
ஆயத்தமாயிருக்கிறது. 
பரிசுத்தவான்களின்‌ 
வேண்டுதல்களையும்‌ 
கேட்கிறார்‌. கர்த்தர்‌ 
பதில்‌ கொடுக்க 
ஆயத்தமாயிருக்கிறார்‌. 
ஜனத்திற்கு விரோதமாக 
செய்கிறவர்களை கர்த்தர்‌ 
கர்த்தருடைய 
விரோதமாக 
கர்த்தருக்கு 
யுத்தம்பண்‌ ணுகிறார்கள்‌ 


தீர்க்கதரிசிகளுக்கு 


க்கு விரோதமாக எந்த 
மனுஷனாலும்‌ எதிர்த்து நிற்கழுடியாது. 
கர்த்தருக்கு விரோதமாய்‌ யுத்தம்பண்ண 
நினைக்கிறவர்கள்‌ அழிந்துபோவார்கள்‌. 
அவர்கள்‌ நிர்மூலமாவார்கள்‌. எலியா பரிசுத்த 
ஆலியானவரின்‌ ஏவுதலினாலேயே, “அக்கினி 
வானத்திலிருந்து இறங்கி, உன்னையும்‌ கன்‌ 
ஐம்பதுபேரையும்‌ பட்சிக்கக்கடவது' என்று 
சொன்னார்‌. 


ஏற்பாட்டுக்காலத்தில்‌, 
இயேசரிறிஸ்துவின்‌ சீஷர்கள்‌, அவரிடத்தில்‌ 
இதுபோன்ற அற்புதத்தை எதிர்பார்த்தார்கள்‌. 
ஆனால்‌ இயேசுகிறிஸ்துவோ இப்படிப்பட்ட 
அற்புதத்தை செய்ய மறுத்துவிடுகிறார்‌. 


2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அவர்‌ எருசலேமுக்குப்‌ போக 
நோக்கமாயிரந்தபடியினால்‌ அவ்வூரார்‌ அவரை 
ஏற்றுக்கொள்‌ ளவில்லை. அவருடைய 
சீஷராகிய யாக்கோபும்‌ யோவானும்‌ அதைக்‌ 
கண்டபோது: ஆண்டவரே, எலியா 
செய்ததுபோல, வானத்திலிருந்து அக்கினி 
ங்கி இவர்களை அழிக்கும்படி நாங்கள்‌ 
கட்டளையிட உமக்குச்‌ சித்தமா என்று 
கேட்டார்கள்‌. அவர்‌ திரும்பிப்பார்த்து: நீங்கள்‌ 
இன்ன ஆலியுள்ளவர்களென்பதை 
அறியீர்கள்‌ என்று அதட்டி, மனுஷகுமாரன்‌ 
மனுஷருடைய ஜீவனை அழிக்கிறதற்கு 
அல்ல, இரட்சிக்கிறதற்கே வந்தார்‌ 
அதன்பின்பு அவர்கள்‌ 
“கிராமத்துக்குப்‌ போனார்கள்‌" 


பழைய ஏற்பாட்டுக்காலத்திற்கும்‌, 
புதிய "ஏற்பாட்டுக்காலத்திற்கும்‌ அதிக 
வித்தியாசமுள்ளது. எலியா கர்த்தருடைய 
ஆவியானவரால்‌ ஏவப்பட்டு, அகசியாவின்‌ 
சேனைத்தலைவனையும்‌, . அவனோடுகூட 
ஐம்பது பேரையும்‌ அழித்துப்போடுகிறார்‌. 
புதிய ஏற்பாட்டுக்காலத்து ஊழியக்காரருக்கு 
மனுஷரை அழிக்கும்‌ 
கொடுக்கப்படவில்லை. அதற்கு 
மனுஷரை இரட்சிப்புக்கு நேராக வழிநடத்தும்‌ 
ஊழியமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. 
புதிய ஏற்பாட்டுக்காலம்‌ 

கிருபையின்‌ காலம்‌. 


கர்த்தருடைய 


எலியாவினிடத்தில்‌ 
பக்தி வைராக்கியம்‌ இருந்தது. புதிய 
ஏற்பாட்டுக்காலத்து, விசுவாசிகளாகிய 
நம்மிடத்தில்‌, கிருபையும்‌, இரக்கமும்‌, 
மனதுருக்கமும்‌ காணப்படவேண்டும்‌. 
எலியா கர்த்தருடைய மகிமைக்காகவே, 
வானத்திலிருந்து, அக்கினியை 
வரப்பண்ணினார்‌. இயேசுகிறிஸ்துவின்‌ 
சீஷர்களோ, தங்களுடைய மகிமைக்காக 
வானத்திலிருந்து அக்கினி 
வரவேண்டுமென்று எதிர்பார்த்தார்கள்‌. 


பரிசுத்தமான 


அனுப்பின 

ஜம்பது சேவகரும்‌, 
கர்மேல்‌ மலையின்‌ உச்சியிலே, அக்கினியால்‌ 
பட்சிக்கப்பட்டு செத்துப்போகிறார்கள்‌. இந்தச்‌ 
செய்தியை அகசியா கேள்விப்படுகிறான்‌. 





i= FTE 
TT 


சர்வவல்லமையுள்ளவர்‌. 

விரோதமாக 
யுத்தம்பண்ணுவது இயலாத காரியம்‌ என்பது, 
அகசியாவுக்கு தெரியவில்லை. எலியா 
கர்த்தருடைய வல்லமையினால்‌ கிரியை 
செய்கிறார்‌. எலியாவின்‌ வல்லமையைவிட, 
தன்னுடைய ராஜவல்லமை மிகவும்‌ பெரியது 
என்று அகசியா நினைக்கிறான்‌. 


சியாவின்‌ கட்டளைக்கு கீழ்ப்படிய, 
அவனுடைய சேனையில்‌ ஏராளமானோர்‌ 
இருக்கிறார்கள்‌. ஒரு சேனைத்தலைவன்‌ 
செத்துப்போனாலும்‌, அகசியாவுக்கு கீழ்ப்படிய 
அடுத்த சேனைத்தலைவன்‌ 
ஆயத்தமாயிருக்கிறான்‌. இவன்‌ முதலாவது 
சேனைத்தலைவனைவிட. வேகமும்‌ தீவிரமும்‌ 
கூடினவன்‌. 


'ண்டாவதாக 
சேனைத்நலைவன்‌ எலியாவைப்‌ 
“ராஜா உன்னை 
வரச்சொல்லுகிறார்‌ 
முதலாவதாக 
சேனைந்தலைவன்‌, 
"ராஜா உன்னை வரச்சொல்லுகிறார்‌" 
மாத்திரமே சொன்னான்‌. 
அனுப்பப்பட்டவனோ,. 

வார்த்தையைச்‌ 

எலியாவை அவசரப்படுத்துகிறான்‌. 


இரண்டாவதாக 


பார்த்து, 
சீக்கிரமாய்‌ 
என்று சொல்லுகிறான்‌. 


2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எலியா அவர்களுக்குப்‌ 
பிரதியுத்தரமாக: “நான்‌ தேவனுடைய 
மனுஷனானால்‌, அக்கினி வானத்திலிருந்து 
இறங்கி, உன்னையும்‌ உன்‌ ஐம்பதுபேரையும்‌ 
பட்சிக்கக்கடவது' (2இராஜா 1:12) என்று 
சொல்லுகிறார்‌: உடனே தேவனுடைய 
அக்கினி வானத்திலிருந்து இறங்கி, 
அவன்‌ ஜம்பதுபேரையும்‌ 


அப்பொழுது 


அவனையும்‌ 
பட்சிக்கிறது. 
சேனைத்தலைவன்‌ எலியாவை 
சீக்கிரமாக வரச்சொல்லுகிறான்‌. ஆனால்‌ 
சேனைத்தலைவனுக்கு சீக்கிரத்தில்‌ மரணம்‌ 
ணன்‌ அவனும்‌ அவனோடுகூட ஐம்பது 
அந்த ஸ்தலத்திலேயே 
போகிறார்கள்‌ இந்தச்‌ செய்தியும்‌ 
ஆகாபின்‌ பதம்‌ அகசியாவுக்கு 
"அறிலிக்கப்படுகி, அகசியாவோ 
இன்னும்‌ பயப்படாமல்‌, 
தன்னுடைய ப இருதயத்தைக்‌ 
கடினப்படுத்துகிறான்‌. 
அகசியா திரும்பவும்‌ மூன்றாந்தரம்‌ 
ஒரு தலைவனையும்‌, அவனுடைய ஐம்பது 
சேவகரையும்‌ எலியாவினிடத்தில்‌ 
அனுப்புகிறான்‌ (2இராஜா 1:13), 
மூன்றாந்தலைவனோ மிகுந்த பணிவுள்ளவன்‌. 
தனக்கு முன்னால்‌ எலியாவை அழைந்து, 
வரப்போனவர்கள்‌ எல்லோரும்‌ செத்துப்போன 
சம்பவம்‌, அவனுக்கு நன்றாய்த்‌ 
தெரிந்திருக்கிறது. 
மூன்றாந்தலைவனும்‌ அகசியா 
ராஜாவின்‌ கட்டளை பிரகாரம்‌ கர்மேல்‌ 
பர்வதத்தின்‌ உச்சிக்கு ஏறி வருகிறான்‌. 
அவன்‌ எலியாவிடம்‌ ஒன்றும்‌ பேசாமல்‌, 
எலியாவுக்கு முன்பாக முழங்கால்‌ படியிட்டு, 
தன்னைத்‌ தாழ்த்துகிறான்‌. தன்னுடைய 
தன்னோடு கூட 
சேவகரின்‌ 
மூன்றாந்தலைவன்‌ 
பரிந்துபேசுகிறான்‌. 
தாழ்மையாய்‌ விண்ணப்பம்பண்ணுகிறான்‌. 
எலியாவிடம்‌ 
மனுஷனே, என்னுடைய 
உமது அடியாராகிய இந்த 
ஐம்பதுபேரின்‌ பிராணனும்‌ உமது பார்வைக்கு 
அருமையாயிருப்பதாக”  (2இராஜா 143) 
என்று, எலியாவுக்கு முன்பாக முழங்கால்‌ 
படியிட்டு பணிவோடு வேண்டிக்கொள்கிறான்‌. 


கர்த்தருக்கு 


ஐம்பது 


மூன்றாந்தலைவன்‌. 





i= a 
TT 


பிராணன்‌ 
பார்வைக்கு 
அருமையாயிருப்பதாக என்று 
'விண்ணப்பம்பண்ணுகிறான்‌. 
மூன்றாந்தலைவன்‌ எலியாவை நோக்கி, 
"இதோ, அக்கினி வானத்திலிருந்து இறங்கி, 
முந்தின இரண்டு தலைவரையும்‌, 
அவரவருடைய ஐம்பது சேவகரையும்‌ 
பட்சித்தது; இப்போதும்‌ என்னுடைய பிராணன்‌ 
உமது பார்வைக்கு அருமையாயிருப்பதாக” 
(2இராஜா 1:14) என்று மிகுந்த பணிவோடு, 
எலியாவுக்கு முன்பாக முழங்கால்‌ படியிட்டு, 
வேண்டிக்கொள்கிறான்‌. 
எலியா ன்‌! லவனுடைய 
கம்‌. எத்தன. கத்தர்‌ 
தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருபையளிக்கிறார்‌. 
பெருமையுள்ளவர்களுக்கோ எதிர்த்து 
நிற்கிறார்‌. மூன்றாந்தலைவன்‌ 
முன்பாக 


கிருபைக்காகவும்‌, இரக்கத்திற்காகவும்‌ 
விண்ணப்பம்பண்‌ ணும்போது. நம்முடைய 
விண்ணப்பங்கள்‌ ஒருபோதும்‌ வீணாய்ப்‌ 
போவதில்லை. மூன்றாந்தலைவனுடைய 
பணிவான. விண்ணப்பமும்‌: 
வீணாய்ப்போக வில்லை. 

ல்‌ , கர்த்தருடைய தூதன்‌ 
எலியாவை க்கி: 'அவனோடேகூட 
இறங்கிப்போ, துக்கம்‌ பயப்படாதே” 
(2இராஜா 1:15) என்று சொல்லுகிறார்‌. 


2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


மூன்றாந்தலைவனுடைய ஜீவனும்‌ 
தப்பித்துக்கொள்கிறது. அவனோடு 
கூடமிருக்கிற ஜம்பது சேவகருடைய 
ஜீவன்களும்‌ ப்பித்துக்கொள்கிறது. 
அவன்‌ எந்த நோக்கத்திற்காக எலியாவைப்‌ 
பார்க்க வந்தானோ, அந்த நோக்கமும்‌ 
நிறைவேறுகிறது. 


மூன்றாந்தலைவன்‌ எலியாவைப்‌ 
பார்த்து, “தேவனுடைய மனுஷனே, ராஜா 
உன்னை  வரச்சொல்லுகிறார்‌" ல்‌ 
சொல்லவே இல்லை. 
சொல்லாவிட்டாலும்‌, 

தூதனானவர்‌,  எலியாவுக்கு 
கொடுக்கிறார்‌. "அவனோடேகூட 
இறங்கிப்போ” என்று கர்த்தருடைய தூதன்‌ 
எலியாவுக்கு சொல்லுகிறார்‌. அப்படியே எலியா 
எழுந்து அவனோடேகூட அகசிய 
ராஜாவினிடத்திற்கு இறங்கிப்போகிறார்‌. 


எலியா அகசியா ராஜாவுக்கு 
என்ரை பற்பல ம்‌ 


கர்த்தருடைய தூதன்‌ எலியாவை நோக்கி, 
“அவனுக்கு பயப்படாதே" என்று சொன்னார்‌. 
எலியாவிடம்‌ இப்பொழுது பயமில்லை. 
எலியா அகசியா ராஜாவுக்கு. 
பயமில்லாமல்‌, தைரியமாய்‌ 
நன்று, அவனைப்‌ பார்த்து: "இஸ்சவேலிலே 
தேவன்‌ இல்லையென்றா நீ எக்ரோனின்‌ 
தேவனாகிய பாகால்சேபூபிடத்தில்‌ 
விசாரிக்க ஆட்களை அனுப்பினாய்‌; ஆதலால்‌ 
நீ ஏறின கட்டிலிலிருந்து இறங்காமல்‌ 
சாகவே சாவாய்‌ என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌” (2இராஜா 146) என்று 
சொல்லுகிறார்‌. 
அகசியா நிச்சயமாகவே 
செத்துப்போவான்‌. அவன்‌ சீக்கிரமாய்‌ 
செத்துப்போவான்‌ என்று எலியா 
கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறார்‌. 
எலியா சொன்ன கர்த்தருடைய 
வார்த்தையின்டியே அவன்‌ இறந்து 
போகிறான்‌ (2இராஜா 1:17). 





ழ்‌ யனா 
யாய 


எலியா இஸ்ரவேலின்‌: 
அகசியாவுக்கு பயப்படவில்லை. 
பயந்து கர்த்தருடைய 

சொல்லாமல்‌ விட்டுவிடவில்லை. 
அகசியாவின்மீது இரக்கப்பட்டு, ர்‌ 
சொன்ன தண்டனையை குறைக்கவுமில்லை. 
கர்த்தர்‌ தனக்கு சொன்ன வார்த்தையை, 
எலியா அகசியாவுக்கு அப்படியே 
சொல்லுகிறார்‌. 


எலியா... சொன்ன 
இஸ்ரவேலின்‌ தேவனாகிய 


ராஜாவாகிய 
ராஜாவுக்கு. 


வார்த்தை 
கர்த்தருடைய 


நீங்கி பிழைக்க த்த 

சக்ரோனின்‌ தேவன்‌ அகசியாவக்கு க 
செய்யவில்லை. சொன்ன 
கர்த்தருடைய வர்த்தையின்பூயே, அகசியா, 


செத்துப்போகிறான்‌. 


எலியாலினம்து படு அவரை பிடித்து 
வருவதற்காக, மூன்றுதரம்‌ 
சேனைத்தலைவர்களையும்‌, சேவகரையும்‌ 


அனுப்பினான்‌. 


2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இப்போது எலியா  அகசியாவுக்கு 
முன்பாக நேரடியாக வந்து நிற்கிறார்‌. அவர்‌ 
கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறார்‌. 
அகசியாவால்‌ எலியாவுக்கு எதிர்த்து 
பேசமுடியவில்லை. அவனால்‌ தான்‌ 
படுத்திருக்கும்‌ கட்டிலிலிருந்து இறங்கி வர 
முடியவில்லை. அகசியாவின்‌ 
சேனைத்தலைவர்களால்‌ எலியாவின்மீது 
கைபோட முடியவில்லை. கர்த்தர்‌ எலியாவைப்‌ 
பாதுகாக்கிறார்‌. எலியாவின்‌ சத்துருக்களை 
செயலிழக்கப்பண்ணுகிறார்‌. 


எலியா 
அரண்மனைக்குப்போய்‌, 
கர்த்தருடைய 
கர்த்தருடைய 


அகசியாவின்‌ 
அவனுக்கு நேராக 
வார்த்தையைச்‌ சொன்னார்‌. 
வார்த்தையை சொல்லி 
முடித்தபின்பு. எலியா ஒரு 
சேதாரமுமில்லாமல்‌, சுகபெலன்‌ 
பத்திரத்தோடு அகசியாவின்‌ அரமனையை 
விட்டு வெளியே வருகிறார்‌. தானியேல்‌ 
சிங்கத்தின்‌ கெபியிலிருந்து ஒரு சேதமும்‌ 
அடையாமல்‌ வெளியேறி வந்ததுபோல, 
எலியாவும்‌ ஒரு சேதமுமில்லாமல்‌, 
அகசியாவின்‌ அரமனையைவிட்டு வெளியே 
வருகிறார்‌. 


அகசியா இறந்துபோனபோது, 
அவனுக்கு குமாரனில்லை. ஆனபுடியினால்‌, 
இவன்‌ 'ஸ்தானத்திலே 'யோராம்‌ 
ராஜாவாகிறான்‌. இவன்‌  அகசியாவின்‌ 
சகோதரன்‌. யூதாவின்‌ ராஜாவாகிய 
யோசபாத்துடைய குமாரனான யோராமின்‌ 
இரண்டாம்‌ வருஷத்தில்‌, அகசியாவின்‌ 
சகோதரனாகிய யோராம்‌. அவன்‌ 
ஸ்தானத்தில்‌ ராஜாவாகிறான்‌ (2இராஜா 197). 

அகசியாவின்‌ மற்ற வர்த்தமானங்கள்‌. 
இஸ்ரவேல்‌ ராஜாக்களின்‌ நாளாகமப்‌ 
புஸ்தகத்தில்‌ அல்லவோ எழுதியிருக்கிறது. 
இராஜா 118) 





f= a 
TT 


எலியாவை சுழல்காற்றிலே 
2இராஜா 1-ஆவது, 
அதிகாரத்தில்‌ அகசியா ராஜா இந்த 
உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட 
சம்பவம்‌ எழுதப்பட்டிருக்கிறது. அவன்‌ ஒரு 
துன்மார்க்கன்‌. அவன்‌ வியாதிப்பட்டு, தான்‌ 
ஏறின. 


தலியா 
பூமியிலிருந்து, சுழல்காற்றிலே வானத்திற்கு 
எடுத்துக்கொள்ளப்பட்ட சம்பவம்‌ 
எழுதப்பட்டிருக்கிறது. துன்மார்க்கமான 
அகசியாவுக்கு  அவமானமான முடிவும்‌, 
பக்தியுள்ள  எலியாவுக்கு மகிமையான 
முடிவும்‌ உண்டாயிற்று. 
எலியா 
சிநேகிதர்களிடமிருந்தும்‌, 
புத்திரரிடமிருந்தும்‌ 
விசேஷமாக அவர்‌ ப்‌ பின்‌ 
ந்த எலிசாவை க்‌ பிரிந்துபோகிறார்‌. 
எலியாவை தொடர்ந்து பின்பற்றி 
யோர்தான்‌ வழியாக: 
நடந்துபோகிறார்‌ 


கர்த்தர்‌ 
எடுத்துக்கொள்கிறார்‌. 


(2இராஜா 21-10) 


எலியா சுழல்காற்றிலே பரலோகத்திற்‌ 
ஏறிப்போகிறார்‌ rir 24117. ழ்‌ 
தன்னைவிட்டுப்‌ பிரிந்துபோனதற்காக, 
எலிசா அழுது புலம்புகிறார்‌ (2இராஜா 2:12). 
எலியா விட்டுச்‌ சென்ற ஊழியத்தை, 
எலிசா தொடர்ந்து செய்கிறார்‌ 

எலிசா யோர்தானை 
பிளக்கிறார்‌ (இராஜா 
தீர்க்கதரிசிகளின்‌ புத்திரர்‌ எலிசாவை 
கனம்பண்ணுகிறார்கள்‌ (2இராஜா 215-18). 
எலிசா எரிகோவின்‌ கெட்ட தண்ணீரை 
நல்ல தண்ணீராக மாற்றுகிறார்‌ 
(இராஜா 229-22). பெத்தேலிலுள்ள 
பிள்ளைகள்‌ எலிசாவை நிந்திக்கிறார்கள்‌. 
எலிசா அவர்களை சபிக்கிறார்‌ 
(இராஜா 2:23-25) 


இரண்டாகப்‌ 
221874). 


2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


எலியாவும்‌ எலிசாவும்‌ 
2இராஜா 2:1-8 


இராஜா 24. கர்த்தர்‌ எலியாவைச்‌. 
சுழல்காற்றிலே பரலோகத்திற்கு 
எடுத்துக்‌ கொன்னப்‌ போகிறபோது, எலி. 
யா எலிசாவோடே கூடக்‌. 
கில்காலிலிருத்து புறப்பட்டுப்போனான்‌. 


இராஜா 22, எலியா 
நோக்கி: தீ இங்கே இரு; கர்த்தர்‌ 
என்னைப்‌ பெத்தேல்மட்டும்‌ போக 
அனுப்புகிறார்‌ என்றான்‌. அதற்கு எலிசா: 
நான்‌ உம்மை விடுகிறதில்லை என்று 
கர்த்தரின்‌ ஜீவனையும்‌ உம்முடைய 
ஜீவனையும்கொண்டு சொல்லுகிறேன்‌. 
என்றான்‌; அப்படியே இருவரும்‌ 
பெத்தேலுக்குப்‌ போனார்கள்‌. 


2இராஜா 23. அப்பொ 
பெத்தேலிலிருத்த தீர்க்கதரிசி. 
புத்திரர்‌ எலிசாவினிடத்தில்‌ வந்து: 
இன்றைக்குக்‌ கர்த்தர்‌ உனக்குத்‌ 
தலைமையாயிருக்கிற உன்‌ எஜமானை 
உன்னைவிட்டு எடுத்துக்‌ கொள்வார்‌ 
என்பது உனக்குத்‌ தெரியுமா 
என்றார்கன்‌. அதற்கு அவன்‌: எனக்குத்‌ 
தெரியும்‌, சும்மா இருங்கள்‌ என்றான்‌. 


எலிசாவை 


2இராஜா 24. பின்பு எலியா அவனை 
நோக்கி: எலிசாவே, நீ இங்கே இரு; 
கர்த்தர்‌ என்னை எரிகோமட்டும்‌ போக. 
அனுப்புகிறார்‌ என்றான்‌. அதற்கு அவன்‌: 
நான்‌ உம்மை விடுகிறதில்லை என்று 
கர்த்தருடைய ஜீவனையும்‌ உம்முடைய 
ஜீவனையும்கொண்டு சொல்லுகிறேன்‌ 
என்றான்‌; அப்படியே அவர்கண்‌ 
எறிகோவுக்கு வந்தார்கள்‌. 


இராஜா. 2,  எரிகோவிலிருந்த 
தீர்க்கதரிசிகளின்‌ புத்திரர்‌ 
எலிசாவினிடத்தில்‌ வந்து: இன்றைக்குக்‌ 
கர்த்தர்‌ உனக்குத்‌ தலைமையாயிருக்கிற 
உன்‌ எஜமானை உன்னைவிட்டு, 
எடுத்துக்கொன்வார்‌ என்பது உனக்குத்‌ 
தெரியுமா என்று அவனைக்‌ 
கேட்டார்கள்‌. அதற்கு அவன்‌: எனக்குத்‌ 


தெரியும்‌, சும்மா இருங்கள்‌ என்றான்‌. 





i FTN 
ETT 


2இராஜா 26. பின்பு எலியா அவனை 
நோக்கி: தீ இங்கே இரு; கர்த்தர்‌ 
என்னை யோர்தானுக்கு அனுப்புகிறார்‌ 
என்றான்‌. அதற்கு அவன்‌: நான்‌ உம்மை 
விடுகிறதில்லை என்று 

ஜீவனையும்‌ 

ஜீவனையும்கொண்டு சொல்லுகிறேன்‌. 
என்றான்‌; அப்படியே இருவரும்‌: 
போனார்கள்‌. 


2இராஜா 
புத்திரரில்‌ 


௨7... தீர்க்கதரிசிகளின்‌ 
ஜம்பதுபேர்‌ போய்‌, 
தூரத்திலே பார்த்துக்கொண்டு 
நின்றார்கள்‌; அவர்கள்‌ இருவரும்‌. 
யோர்தான்‌ கரையிலே தின்றார்கள்‌. 


இராஜா 2:8. அப்பொழுது எலியா, 
தன்‌ சால்வையை எடுத்து முறுக்கித்‌ 
தண்ணீரை அடித்தான்‌; அது 
இருபக்கமாகப்‌ பிரித்தது; அவர்கள்‌ 
இருவரும்‌ உலர்ந்த  தரைவழியாய்‌ 
அக்கரைக்குப்‌ போனார்கள்‌. 


வேதாகமத்தில்‌ எலியாவின்‌ 
ஊழியக்காலமும்‌, அவரைப்பற்றிய சரித்திர 
சம்பவங்களும்‌ மிகவும்‌ சுருக்கமாகவே 
சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகாப்‌ இஸ்ரவேலை. 
ராஜ்யபாரம்பண்ணின போது, 


பரிசுத்த 


யோராமின்‌ ராஜ்யபாரத்தின்‌, எந்த வருஷத்தில்‌ 
எலியா சுழல்காற்றிலே பரலோகத்திற்கு 
ஏறிப்போனார்‌ என்பதும்‌ தெரியவில்லை. 


எலியா மொத்தம்‌ எத்‌ 


i, த னை வருஷம்‌ 
கர்த்தருடைய ஊழியத்தை 


ய்தார்‌ என்னும்‌ 


சழல்காற்றிலே 
எடுத்துக்கொள்ள 
தீர்மானம்பண்ணுகிறார்‌. 
இது  எலியாவுக்கு. 
விசேஷித்த மகிமை 
எலியாவைப்போல இன்னும்‌ அநேக 
தீர்க்கதரிசிகள்‌ கர்த்தருக்காக ஊழியம்‌ 
செய்திருக்கிறார்கள்‌. ஆனாலும்‌ 
அவர்களுக்கு கிடைக்காத விசேஷித்த. 
மகிமை, எலியாவுக்கு கிடைத்திருக்கிறது. 


(2இராஜா 211) 
கிடைத்திருக்கிற 


2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எலியாவும்‌ நம்மைப்போல. 
மனுஷனாகவே இருந்தார்‌. அவர்‌ பாவத்தை 
அறிந்திருந்தார்‌. ஆனாலும்‌ அவர்‌ 
மரணத்தை ருசிபார்க்கவில்லை. கர்த்தர்‌ 
எலியாவின்‌ கடந்தகால ஊழியங்களை 
கண்ணோக்கிப்‌ பார்க்கிறார்‌. அவர்‌ பல 
விஷயங்களில்‌ மற்ற தீர்க்கதரிசிகளைவிட 
விசேஷித்திருக்கிறார்‌. 

கர்த்தர்‌ எலியாவை 
கிருபையினால்‌ கனம்பண்ணுகிறார்‌. எலியா 
செய்த ஊழியங்களுக்காக கர்த்தர்‌ 
அவருக்கு வெகுமதி கொடுக்கும்‌ 
வண்ணமாக,  சுழல்காற்றிலே அவரை 
பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்கிறார்‌. இந்த 
சம்பவம்‌. தீர்க்கதரிசிகளின்‌ புத்திரர்‌ 
எல்லோருக்கும்‌ உற்சாகத்தைக்‌ கொடுக்கும்‌. 
அவர்களும்‌ எலியாவைப்போல. 
கர்த்தரிடத்தில்‌ பக்தியாயும்‌ உண்மையாயும்‌ 
இருப்பதற்கு உற்சாகம்‌ பெறுவார்கள்‌. 


பாடுள்ள 


தமது 


ஸ்ரவேல்‌ 

துள்மார்க்கத்திலிருக்கிறது. 

ராஜாக்களும்‌ கர்த்தருக்கு 
விரோதமான கிரியைகளை செய்கிறார்கள்‌. 
ஜனங்கள்‌ கர்த்தரை விட்டு விலகி 
பாகால்களைப்‌ பின்பற்றிப்போகிறார்கள்‌. 
இக்காலத்தில்‌ விக்கிரகாராதனை 
நிரம்பியிருக்கிறது. 


கர்த்தர்‌ இப்படிப்பட்ட காலத்திலே, 
தம்முடைய ஊழியக்காரராகிய 
துன்மார்க்கமான எலியாவுக்கு, விசேஷித்த 
மகிமையைக்‌ கொடுத்து, இஸ்ரவேல்‌ 
ஜனத்தார்‌ மத்தியிலே, தம்முடைய நாமத்தை 
மகிமைப்படுத்துகிறார்‌. தம்முடைய 
ஊழியக்காரரை கனம்பண்ணுகிறார்‌. 
கனம்பண்ணுகிறவர்களை 
கனம்பண்ணுவார்‌. இந்த 
எலியா சுழல்காற்றிலே 
ஏறிப்போனது, ஒரு 

சாட்சியாயிருக்கிறது. 


தம்மை 
கர்த்தரும்‌ 

சத்தியத்திற்கு, 
பரலோகத்திற்கு 
பிரத்தியட்சமான 


எலியாவை  சுழல்காற்றிலே 
எடுத்துக்கொள்ளப்‌ 
இஸ்ரவேல்‌ தேசத்தார்‌ 
விலகி பாகால்களைப்‌ 
பின்பற்றிப்போகிறார்கள்‌. அவர்கள்‌ 
மேடைகளிலே. தூபங்காட்டுகிறார்கள்‌. 
விக்கிரகங்களுக்கு ராதனை 
செய்கிறார்கள்‌. இஸ்ரவேல்‌ ஜனத்தாருக்கு 
ஆவிக்குரிய காரியங்களில்‌ விருப்பமில்லை. 





i= al 
TT 


காரியங்களில்‌ கவனம்‌ 
செலுத்துகிறார்கள்‌. தாங்கள்‌ மரித்த பின்பு 
தங்களுக்கு ஒரு ஜீவன்‌ உண்டு என்பதில்‌ 
அவர்கள்‌ கவனம்‌ 
இம்மையைப்பற்றி 
நினைக்கிறவர்கள்‌, றுமை: 
நினைக்க தவறிவிடுகிறார்கள்‌. 
அவர்கள்‌ மத்தியிலே 
நித்திய ஜீவனைப்பற்றியும்‌, 
ராஜ்யத்தைப்பற்றியும்‌ போதிக்க விரும்புகிறார்‌. 
மரித்தபின்பு மற்றும்‌ ஒரு ஜீவன்‌ உள்ளது. 
என்பதை கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனங்களுக்கு உணர்த்த விரும்புகிறார்‌. 

இஸ்ரவேல்‌ 
பெரும்பாலானோர்‌ 
பின்பற்றிப்போனாலும்‌, அவர்களில்‌ சிலர்‌ 
கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ கொஞ்சம்‌ பேராயிருப்பதினால்‌, 
அவர்களுடைய இருதயங்கள்‌ 
சோர்ந்துபோயிருக்கிறது. கர்த்தர்‌ 
அவர்களுடைய தங்களை 
உற்சாகப்படுத்த விரும்புகிறார்‌. கர்த்தருடைய 
ஜனம்‌ இந்தப்‌ பிரபஞ்சத்தையும்‌, இதன்‌ 
பாடுகளையும்‌ நோக்கிப்‌ பார்க்காமல்‌, 
பரலோகத்தையும்‌, அதன்‌ மகிமையையும்‌: 
நோக்கிப்‌ பார்க்கவேண்டும்‌ என்று கர்த்தர்‌ 
சித்தமுள்ளவராயிருக்கிறார்‌. 

இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ ஜீவிக்கிற 
பரிசுத்தவான்கள்‌, 


தங்களுடைய 
மாம்சப்பிரகாரமான ஜீவியத்திற்கு 
முக்கியத்துவம்‌ கொடுப்பதோடு, ஆவிக்குரிய 
ஜீலியத்திற்கும்‌ முக்கியத்துவம்‌ 
கொடுக்கவேண்டும்‌. அவர்கள்‌ இந்தப்‌ 
பிரபஞ்சத்தின்‌ ஜீலியத்திற்கு முக்கியத்துவம்‌ 
கொடுப்பதோடு, பரலோகத்தின்‌ ஜீவனுக்கும்‌ 
முக்கியத்துவம்‌ கொடுக்கவேண்டும்‌. கர்த்தர்‌ 


இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ இம்மைக்குரிய 
மாத்திரம்‌ 


ஜனத்தாரில்‌ 
விக்கிரகங்களைப்‌ 


'ஞ்சை' 

காத்திருக்கவேண்டும்‌. 
அவர்கள்‌ பூமியை நோக்கிப்‌ பார்க்காமல்‌, 
பரலோகத்தை நோக்கிப்‌ பார்க்கவேண்டும்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய ஜனத்தை. 
உற்சாகப்படுத்தும்‌ வண்ணமாக, எலியாவை 
சுழல்காற்றிலே. பரலோகத்திற்கு. 
எடுத்துக்கொள்கிறார்‌. 


2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


காலங்களையும்‌ 
கர்த்தர்‌ எலியாவை 
எடுத்துக்கொள்ளும்போது. 
வரப்போகும்‌ 
புதியஏற்பாட்டுக்காலத்தையும்‌, தம்முடைய 
சிந்தையில்‌ நினைவுகூருகிறார்‌. 
இயேசுகிறிஸ்து மரித்து, மூன்றாம்‌. 
நாளில்‌ உயிர்த்தெழுந்தார்‌. அதன்‌ பின்பு 
தப்‌ பூமியிலே நாற்பது நாட்களாக 
தம்முடைய உயிர்த்தெழுந்தார்‌. அதன்‌ பின்பு 
சரீரத்தில்‌, தம்மை அநேகருக்கு 
பிரத்தியட்சமாய்க்‌ காண்பித்தார்‌. அதன்‌ 
பின்பு இயேசுகிறிஸ்து பரலோகத்திற்கு. 
எடுத்துக்கொள்ளப்பட்டார்‌. அவர்‌ 
பரமேறிப்போனார்‌. 


எலியா சுழல்காற்றிலே பரலோகத்திற்கு 
ஏறிப்போனது. இயேசுகிறிஸ்து பரமேறிப்‌ 
போனதற்கு அடையாளமாயிருக்கிறது. 
பரலோக ராஜ்யம்‌ இயேசகிறிஸ்துவின்‌ எல்லா 
விசுவாசிகளுக்கும்‌ திறந்திருக்கும்‌ என்பதற்கு 
இந்த சம்பவம்‌ சாட்சியாயும்‌, அடையாளமாயும்‌ 
இருக்கிறது. 
எலியா இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ ஊழியம்‌ 
செய்த நாட்களில்‌, அவர்‌ தன்னுடைய 
விசுவாசத்தினாலும்‌, 
நெருங்கிய 
இப்போது 
பரலோகத்திற்கு 
எடுத்தக்கொள்எப்பட்டரக்ிறா்‌ 
எலியாவைப்போல நாமும்‌ பரலோக 
காரியங்களோடு ஐக்கியமாகயிருந்தால்‌, 
நாமும்‌ பரலோகத்திற்கு, 
எடுத்துக்கொள்ளப்படுவோம்‌. 
விசுவாசிகளாகிய 
இந்தப்‌ பிரபஞ்சத்திலிருந்தாலும்‌, 
சீக்கிரத்திலே பரலோக ராஜ்யத்திற்குள்‌ 
பிரவேசிப்போம்‌. அங்கே நம்முடைய நித்திய 
ஜீவனைப்‌ பெற்றுக்கொள்வோம்‌. 


நாம்‌... இப்போ 


எலியாவைச்‌ சுழல்காற்றிலே 
எடுத்தக்‌ கொள்ளப்‌ 
எலியா எலிசாவோடேகூடக்‌ 
புறப்பட்டுப்போகிறார்‌. 


கர்த்தர்‌ 
பரலோகத்திற்கு. 
போகிறபோது, 
கில்காலிலிருந்து, 
(2இராஜா 2:1). 





i al 
TT 


எலியா எலிசாவை நோக்கி: “நீ இங்கே 
இரு: கர்த்தர்‌ என்னைப்‌ பெத்தேல்மட்டும்‌ 
போக அனுப்புகிறார்‌" என்று சொல்லுகிறார்‌. 
அதற்கு எலிசா: "நான்‌ உம்மை 
விடுகிறதில்லை என்று கர்த்தரின்‌ ஜீவனையும்‌ 
உம்முடைய ஜீவனையும்கொண்டு 
சொல்லுகிறேன்‌” (2இராஜா 2:2) என்று 
சொல்லுகிறா! அப்படியே இருவரும்‌: 
பெத்தேலுக்குப்‌ போகிறார்கள்‌. 


எலிசா எலியாவை விட்டுப்பிரியாமல்‌, 
அவரோடு கூடவே இருக்கவேண்டுமென்று, 
தீர்மானமாயிருக்கிறார்‌. எலியா எங்கே 
போனாலும்‌ அவரோடு கூடவே 
போகவேண்டுமென்று எலிசா விரும்புகிறார்‌. 
பட எலிசாவை தனியாக விட்டு 
தான்‌ மாத்தி, ரத்ததை 
சி்தத்தன்‌ பிரகாரம்‌ னிமையிலிருக்க 
வேண்டுமென்று விரும்புகிற. 


எலியா... எலிசாவை 
அனுப்பிவிடவேண்டுமென்று விரும்பி, 
என்னை பெத்தேல்‌ மட்டும்‌ 
அனுப்புகிறார்‌" (2இராஜா 2:2) 
சொல்லுகிறார்‌. அதன்பின்பு எலியா 
எலிசாவிடம்‌, "கர்த்தர்‌ என்னை எரிகோ 
மட்டும்‌ போக அனுப்புகிறார்‌" (2இராஜா 2:4) 
என்று சொல்லுகிறார்‌. அதன்‌ பின்பு எலியா 
எலிசாவிடம்‌ மறுபடியும்‌, “கர்த்தர்‌ என்னை 
யோர்தானுக்கு அனுப்புகிறார்‌” (2இராஜா 2:6) 
என்றும்‌ சொல்லுகிறார்‌ 

எலியா எலிசாவைவிட்டு தனியாகப்‌ 
பிரிந்துபோக விரும்புவதற்கு, அவருடைய 
மனத்தாழ்மையே காரணம்‌. கர்த்தர்‌ தன்னை 
சுழல்காற்றிலே பரலோகத்திற்கு 
எடுத்துக்கொள்ளப்போகிறார்‌ 
எலியாவுக்கு தெரிந்திருக்கிறது. 
எலியாவுக்கு மகிமையான காரியம்‌. ஆனால்‌ 
எலியாவோ, இந்த சம்பவத்தின்‌ மூலமாக 
தனக்கு மகிமையை தேட விரும்பவில்லை. 
தன்னை யாரும்‌ பார்க்காமலிருக்கும்போதே, 
தான்‌ பரலோகத்திற்கு 
ஏறிப்போகவேண்டுமென்று எலியா 
விரும்புகிறார்‌. 


எலியா சுழல்காற்றிலே பரலோகத்திற்கு 
ஏறிப்போவதை எலிசா பார்த்தால்‌, எலிசாவின்‌ 
மனதிலே எலியாவைக்‌ குறித்து உயர்வான 
எண்ணங்கள்‌ உண்டாகும்‌. எலிசா 
எலியாவை அதிகமாய்க்‌ கனம்பண்ணுவார்‌. 


தனியாக. 
கர்த்தர்‌ 
போகு 
என்று 


2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தீர்க்கதரிசிகளின்‌ புத்திரரிடத்தில்‌, 
பரமேறிப்போன சம்பவத்தை 
சொல்லிக்கொள்வதற்கும்‌ 


மகிமையும்‌, 
வரவேண்டுமென்று எலியா பகி 
னால்‌  எலிசாவோ எலியாவை 
விட்டுப்‌ பிரிந்து தனியாகயிருக்க 
விரும்பவில்லை. எலியா ஒவ்வொரு 
முறையும்‌, கர்த்தர்‌ தன்னை பெத்தேலுக்கும்‌, 
எரிகோவுக்கும்‌, யோர்தானுக்கும்‌ 
அனுப்புகிறார்‌ என்று சொன்னபோது, எலிசா 
எலியாவிடம்‌, “நான்‌ உம்மை விடுகிறதில்லை 
ன்று கர்த்தரின்‌ ஜீவனையும்‌ உம்முடைய 
கொண்டு சொல்லுகிறேன்‌" 
2:25) என்று தீர்மானமாய்ச்‌ 


பரலோகத்திற்கு ஏறிப்போ 
எலிசா வ டடக்‌ ம்பு 
விரும்புகிறார்‌. 

வட்‌ வல "மமிமிிருக்கும்‌ வரையிலும்‌, 
லிசாவுக்கு ஆவிக்குரிய 
உபதேசம்பண்ணுவார்‌ 

காரியங்களை 


பெற்றுக்கொள்ளவேண்டுமென்று 
விரும்புகிறார்‌. 


எலியா பரலோகத்திற்கு ஏறிப்போவதைக்‌ 
குறித்து, எலிசாவும்‌ தன்னுடைய மனதில்‌ 
திருப்தியோடிருக்கிறார்‌. எலியா 
சுழல்காற்றிலே. பரலோகத்திற்கு 
ஏறிப்போவதை,  எலிசாவும்‌ தன்னுடைய 
கண்களால்‌ பார்க்கவேண்டுமென்று 
விரும்புகிறார்‌. இந்த சம்பவத்தின்‌ மூலமாக 
எலிசாவின்‌ விசுவாசம்‌ உறுதிபடும்‌. 
எலிசாவுக்கும்‌ பரலோகத்தைக்‌ குறித்த 
காரியங்களில்‌ ஆர்வம்‌ அதிகரிக்கும்‌. 


எலியா பரலோகத்திற்கு ஏறிப்போவதற்கு 
முன்பாக, தீர்க்கதரிசிகளின்‌ புத்திரர்களை 
சந்திக்க விரும்புகிறார்‌. இஸ்ரவேல்‌ 
தேசத்திலுள்ள பல பட்டணங்களில்‌, 
தீர்க்கதரிசிகளின்‌ புத்திரருக்கு 
பாடசாலைகள்‌ ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. 
சமாரியாவிலும்‌ அவர்களுக்கு ஒரு பாடசாலை 
உள்ளது. 





i FTE 
TT 


எலியாவும்‌ 
பெத்தேலுக்கு 
அங்கே 
கணிசமான எக்கர்‌ 
யெரொபெயாம்‌  பெத்தேலிலே 
போன்கள்‌ நகப்‌ தாபிற்தான்‌! இங்கே 
விக்கிரகாராதனை அதிகமாய்‌ 
நடைபெறுகிறது. ஆனாலும்‌ கர்த்தருடைய 
கிருபையினால்‌, பெத்தேலிலும்‌ 
தீர்க்கதரிசிகளின்‌ புத்திரர்‌ இருக்கிறார்கள்‌. 
இங்கேயும்‌ அவர்களுக்கு ஒரு பாடசாலை. 
இருக்கிறது. 

யோசுவாவின்‌ காலத்திலிருந்தே எரிகோ. 
சபிக்கப்பட்ட பட்டணமாயிருக்கிறது. 
எரிகோவை திரும்ப கட்டுகிறவன்மீது சாபம்‌ 
வரும்‌ என்று  எச்சரிக்கப்பட்டிருந்தாலும்‌, 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌, அந்த 
சாபவார்த்தைகளையும்‌ மீறி,  எரிகோவை 
திரும்பக்‌ கட்டுகிறார்கள்‌. எரிகோ பட்டணம்‌ 


சபிக்கப்பட்ட பட்டணமாமிருந்தாலும்‌, 
பட்டணத்திலும்‌ தீர்க்கதரிசிகளின்‌ புத்திரர்‌ 


யூதாதேசத்திலிருக்கிறது. 
லேலியரும்‌ 
எருலேமிலிருக்கிறார்கள்‌. இங்கு தேவனுடைய 


ஆலயம்‌ இருக்கிறது. இந்த ஆலயத்தில்‌: 
ஆராதனை நடைபெறுகிறது. 


கற்‌ இவர்கள்‌ இஸ்ரவேல்‌ 
தேசத்திலே கர்த்தருக்கு ஊழியம்‌ 
செய்கிறார்கள்‌. ஆசாரியர்களுக்கும்‌, 
லேவியர்களுக்கும்‌ பதிலாக, தீர்க்கதரிசிகளின்‌ 
புத்திரர்கள்‌, இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
மத்தியிலே, கர்த்தருடைய ஊழியத்தை செய்து 
வருகிறார்கள்‌. 

பாடசாலைகளில்‌, 

புத்திரருக்கு, 

நடைபெறுகிறது. 

கற்றுத்தரப்படுகிறது. 


2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எலியா சுழல்காற்றிலே பரலோகத்திற்கு 
எடுத்துக்கொள்ளப்படுவார்‌ என்பது 
தீர்க்கதரிசிகளின்‌ புத்திரருக்கு 
தெரிந்திருக்கிறது. பெத்தேலிலும்‌, 
எரிகோவிலும்‌ தீர்க்கதரிசிகளின்‌ புத்திரர்கள்‌ 
இருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ எலிசாவினிடத்தில்‌ 
வந்து, “இன்றைக்குக்‌ கர்த்தர்‌ உனக்குத்‌ 
தலைமையாயிருக்கிற உன்‌ எஜமானை 
உன்னைவிட்டு எடுத்துக்‌ கொள்வார்‌ என்பது 
உனக்குத்‌ தெரியுமா” (2இராஜா 2:3,5) என்று 
கேட்கிறார்கள்‌. 
தீர்க்கதரிசிகளின்‌ 
தெரிந்திருக்கிற இந்த இரகசியம்‌, 
எலிசாவுக்கும்‌ தெரிந்திருக்கிறது. எலியா 
தன்னைவிட்டுப்‌ பிரிந்துபோகப்போகிறார்‌ 
என்பதை நினைத்து 
துக்கத்தோடிருக்கிறார்‌. 
சோகசம்பவத்தைக்குறித்து 
யாரும்‌ பேசவேண்டாம்‌ என்று 
நினைக்கிறார்‌. எலியா சுழல்காற்றிலே 
பரலோகத்திற்கு. எடுத்துக்கொள்ளப்படுவார்‌ 
என்னும்‌ செய்தியை எலிசா தன்‌ 
செவிகளால்‌ கேட்கவிரும்பவில்லை. 


“இப்பொழுது நான்‌ என்னை 
அனுப்பினவரிடத்திற்குப்‌ போகிறேன்‌; எங்கே 
போகிறீரென்று உங்களில்‌ ஒருவனும்‌ 
என்னைக்‌ கேட்கவில்லை. ஆனாலும்‌ நான்‌ 
இவைகளை உங்களுக்குச்‌ சொன்னதினால்‌ 
உங்கள்‌ இருதயம்‌ துக்கத்தால்‌ 
நிறைந்திருக்கிறது' (யோவா 16:58) என்று 
இயேசு தம்முடைய சீஷர்களின்‌ 
துக்கத்தைப்பற்றி சொன்னார்‌. 

எலிசா தக்கதரிர்களின்‌ 
புத்திரரிடத்தில்‌ பேசுவதற்கு 
விருப்பமில்லாதவர்போல பேசுகிறார்‌. 
“எனக்கு தெரியும்‌ சும்மாமிருங்கள்‌" 
(இராஜா 2:35) என்று எலிசா 
அவர்களிடத்தில்‌ சொல்லுகிறார்‌ 

கர்த்தர்‌ பரிசுத்த தேசத்திலே 
யூதாவாகிய தமது பங்கைச்‌ சுதந்தரித்து, 
திரும்பவும்‌, எருசலேமைத்‌ தெரிந்துகொள்வார்‌. 
மாம்சமான சகலமான பேர்களே, கர்த்தருக்கு 
முன்பாக மெளனமாமிருங்கள்‌: அவர்‌ தமது 
பரிசுத்த. வாசஸ்தலத்திலிருந்து, 
எழுந்தருளினார்‌ என்று சொல்‌ என்றார்‌” 
(சக 21213). 


புத்திரருக்கு, 





i FTN 
TT 


பார்க்கவேண்டுமென்று 
இந்த அதிசயத்தை. 
அருகாமையிலிருந்து 
முடியாவிட்டாலும்‌, 
பார்க்கவேண்டுமென்று விரும்புகிறார்கள்‌. 

இதற்காக த்‌ புத்திரரில்‌ 
ஜம்பதுபேர்‌ போய்‌, தூர; 
பார்த்துக்கொண்டு நிற்கிறார்கள்‌; 
எலிசாவும்‌, யோர்தான்‌ 
நிற்கிறார்கள்‌ (2இராஜா 2:7), 
பரலோகத்திற்கு ஏறிப்போவதை இவர்கள்‌: 
தங்கள்‌ கண்களால்‌ பார்த்து. அதற்கு. 
சாட்சியாமிருக்கவேண்டுமென்று 
விரும்புகிறார்கள்‌. இஸ்ரவேல்‌ தேசத்து 
மனுஷர்கள்‌  எலியாவை புறக்கணித்து 
விட்டார்கள்‌. னால்‌ பரலோகமோ 
எலியாவைப்‌ புறக்கணிக்கவில்லை. 

எலியாவை மாத்திரமல்ல, கர்த்‌ 
ஊழியக்காரர்களையும்‌ தப்‌ வஞ்சம்‌ 
புறக்கணிக்கிறது. இந்தப்‌ பிரபஞ்சத்து. 
ஜனங்கள்‌ கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை 
கனம்பண்ணாமல்‌ அவர்களை 
நிந்திக்கிறார்கள்‌. ஆனால்‌ பரலோகமோ, 
குர்த்தருடையஊழியக்காரரைபுறக்கணிக்காமல்‌ 
கனம்பண்ணுகிறது. கர்த்தர்‌, தம்மை 
குனம்பண்ணுகிற, தம்முடைய 
ஊழியக்காரரை கனம்பண்ணுகிறார்‌. 

எலியா சுழல்காற்றிலே பரலோகத்திற்கு 
ஏறிப்போவதற்கு முன்பாக, யோர்தான்‌. 
நதியிலே ஒரு அற்புதம்‌ நடைபெறுகிறது. 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌, பூமிக்குரிய 
கானானுக்குள்‌ பிரவேசிப்பதற்கு முன்பாக, 
யோர்தான்‌ நதி இரண்டாகப்‌ பிரிந்து. 
அங்கே மிகப்பெரிய அற்புதம்‌ உண்டாயிற்று. 
அதுபோலவே இப்போது. எலியா 
பரமகானானுக்குள்‌ பிரவேசிப்பதற்கு முன்பாக, 
யோர்தான்‌ நதி இரண்டாகப்‌ பிரிந்து. 
அற்புதம்‌ நடைபெறுகிறது. 

எலியாவும்‌ எலிசாவும்‌ யோர்தான்‌ 
கரையிலே நிற்கிறார்கள்‌. அப்பொழுது. 
எலியா, தன்‌ சால்வையை எடுத்து முறுக்கித்‌ 
ல்‌ அது இருபக்கமாகப்‌ 

இருவரும்‌ உலர்ந்த 
க்குப்‌ போகிறார்கள்‌ 

(2இராஜா 2:8). 


2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எலியா யோர்தானுக்கு இக்கரையிலே 
பரலோகத்திற்கு ஏறிப்போகாமல்‌, 
யோர்தானுக்கு அக்கரையிலே பரலோகத்திற்கு 
ஏறிப்போகிறார்‌. யோர்தானுக்கு அக்கரையிலே 
கீலேயாத்‌ தேசமுள்ளது. இது எலியாவின்‌ 
சொந்த தேசம்‌. மோசே இந்தப்‌ பகுதியில்‌ 
மரித்தார்‌. இஸ்ரவேல்‌ கோத்திரத்தார்‌, 
யோர்தானுக்கு அக்கரையிலிருக்கும்‌, இந்தப்‌ 
பகுதியை புறக்கணித்துவிட்டார்கள்‌. 
பகுதியை 
படு 
இந்தப்‌ 
சுழல்காற்றிலே, 


கர்த்தரோ 
புறக்கணிக்காமல்‌, 
வா்‌ 


பானேகத்திற்கு ஏறிப்போகிறார்‌. 


இந்தப்‌ 
எலியா 


தேசத்திற்குள்‌ 

"த்தா அவரைக்‌ 

“கர்த்தர்‌ யோசுவாவை 

நோக்கி: நான்‌ மோசேயோடே இருந்ததுபோல, 

உன்னோடும்‌ இருக்கிறேன்‌ என்பதை 

இஸ்ரவேலரெல்லாரும்‌ அறியும்படிக்கு, இன்று 

அவர்கள்‌ கண்களுக்கு முன்பாக உன்னை 

மேன்மைப்படுத்துவேன்‌" (யோசு 3:7) என்று 
சொன்னார்‌. 


எலியா கானான்‌ நேசத்தை விட்டு 
வெளியேறி புறப்பட்டுப்போகும்போது, கர்த்தர்‌ 
அவரைக்‌ கனம்பண்ணுகிறார்‌. யோர்தானின்‌ 
தண்ணீர்‌ இரண்டாகப்‌ பிரிகிறது. 
விசுவாசிகளாகிய நாம்‌, பரலோக 
ராஜ்யத்திற்குள்‌ பிரவேசிப்பதற்கு முன்பாக, 

சரீர மரணத்தை 

யோர்தான்‌ நதியானது. 


த்திற்கு ஒப்பான போர்தானை 
நாம்மககோ குச ககக டம தலைக்‌ 
கடப்பதற்கு, கர்த்தர்‌ தமது கிருபையினால்‌ 
நமக்கு வழியை ஆயத்தம்பண்ணுவார்‌. நாம்‌ 
அதைப்‌ பாதுகாப்பாக கடப்பதற்கு கர்த்தர்‌ 
நமக்கு உதவி செய்வார்‌. மனுக்குலத்தின்‌ 
மரணத்திற்கு ஒப்பாமிருக்கும்‌ யோர்தான்‌ 
நதியின்‌ தண்ணீரை கிறிஸ்துவின்‌ மரணம்‌, 
இரண்டாகப்‌ பிரித்திருக்கிறது. கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்துலினால்‌ மீட்கப்பட்டவர்கள்‌ 

சரீர மரணத்தைக்‌ 

பிரவேசிப்பார்கள்‌. 





i al 
TT 


எலியாவும்‌ கழல்காற்றும்‌ 
2இராஜா 2:9-12 


2இராஜா 22. அவர்கள்‌ 
அக்கரைப்பட்டபின்பு, எலியா எலி. 
சாவை நோக்கி: நான்‌ உன்னைவிட்டு 
எடுத்துக்கொன்னப்படு முன்னே நான்‌ 
உனக்குச்‌ செய்யவேண்டியது என்ன, 
கேன்‌ என்றான்‌. அதற்கு எலிசா 
உம்மிடத்திலுன்ன ஆவியின்‌ வரம்‌. 
எனக்கு இரட்டிப்பாய்க்‌ கிடைக்கும்படி. 
வேண்டுகிறேன்‌ என்றான்‌. 


இராஜா ௮10. 
அரிதான காரியத்தைக்‌ 
உன்னைவிட்டு நான்‌ 
எடுத்துக்கொன்னப்படுகையில்‌ என்னை 
நீ கண்டால்‌ உனக்குக்‌ கிடைக்கும்‌; 
இல்லாவிட்டால்‌ கிடையாது என்றான்‌. 


அதற்கு அவன்‌: 
கேட்டாய்‌; 


21. அவர்கள்‌ 
பேசிக்கொண்டு  நடத்துபோகையில்‌, 
இதே, அக்கினி ரதமும்‌ அக்கினிக்‌ 
குதிரைகளும்‌ அவர்கன்‌ நடுவாக வந்து 
இருவரையும்‌ பிரித்தது; எலியா 
சுழல்காற்றிலே பரலோகத்திற்கு. 
ஏறிப்போனான்‌. 


2இராஜா 


இராஜா 212, அதை எலிசா கண்டு: 
என்‌ தகப்பனே, என்‌ தகப்பனே, 
இஸ்ரவேலுக்கு இரதமும்‌ 
குதிரைவீரருமாய்‌ இருந்தவரே என்று 
புலம்பினான்‌; அவனை அப்புறம்‌ 
காணாமல்‌, தன்‌ வஸ்திரத்தைப்‌ பிடித்து. 
இரண்டு தூண்டாகக்‌ கிழித்தான்‌. 


எலியாவும்‌ எகிசாவும்‌. உணர்ந்த தரை 
யோர்தானைக்‌ கடந்து 
நங்களைக்கபபொகிதாக்கள்‌ எலியா 
எலிசாவை தன்னுடைய ஸ்தானத்தில்‌, 
தீர்க்கதரிசியாகிய அபிஷேகம்பண்ணுகிறார்‌. 


எலியா முதன்முதலாக 
பார்த்தபோது, அவர்மீது 
சால்வையைப்‌ போட்டார்‌. “அப்படியே அவன்‌ 
அவ்விடம்‌ விட்டுப்‌ புறப்பட்டுப்போய்‌, 
பன்னிரண்டு ஏர்‌ பூட்டி உழுத சாப்பாத்தின்‌ 
குமாரனாகிய எலிசாவைக்‌ கண்டான்‌; அவன்‌ 
பன்னிரண்டாம்‌. ஏரை 
ஒட்டிக்கொண்டிருந்தான்‌: எலியா அவன்‌ 
இருக்கும்‌ இடமட்டும்‌ போய்‌, அவன்மேல்‌ தன்‌ 
சால்வையைப்‌ போட்டான்‌" [இராஜா 19:19), 


எலிசாவைப்‌ 
தன்னுடைய 


2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


இப்போது எலியா  எலிசாவை 
தன்னுடைய ஸ்தானத்தில்‌, தீர்க்கதரிசியாக 
அங்கீகரித்து, அவரை 
அபிஷேகம்பண்ணுகிறார்‌. அவர்கள்‌ 
அக்கரைப்பட்டபின்பு. எலிசாவை 
நோக்கி. நான்‌ உன்னைவிட்டு 
எடுத்துக்கொள்ளப்படு முன்னே நான்‌ 
உனக்குச்‌ செய்யவேண்டியது என்ன, கேள்‌" 
(2இராஜா 2:9) என்று கேட்கிறார்‌. 


எலியா 


எலிசா இதுவரையிலும்‌ 
எலியாவோடுகூடவே இருந்திருக்கிறார்‌. 
அவர்‌ எலியாவின்மீது அன்பும்‌, பாசமும்‌ 
வைத்திருக்கிறார்‌. எலிசாவின்‌ சீஷத்துவம்‌. 
எலியாவுக்கு திருப்தியாமிருக்கிறது. எலிசா 
தன்னை விடாமல்‌ பின்பற்றி வருவதைப்‌ 
பார்த்து எலியா மிகவும்‌ சந்தோஷப்படுகிறார்‌. 
எலியா. எலிசாவுக்கு நன்மையான 
காரியத்தை செய்ய விரும்புகிறார்‌. அவரை 
ஆசிர்வதிக்க விரும்புகிறார்‌ 

எலியா எலிசாவை நோக்கி, “நான்‌ 
உனக்கு செய்ய வேண்டியது என்ன, கேள்‌" 
என்று அவரிடமே கேட்கிறார்‌. எலிசாவுக்கு 
நல்ல வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. எலிசா 
ஏராளமான நிலங்களுக்கும்‌, மாடுகளுக்கும்‌ 
சொந்தக்காரர்‌. அவர்‌ ஒரு ஐசுவரியவான்‌. 
எலிசா தனக்கு இன்னும்‌ ஐசுவரியம்‌ 
வேண்டும்‌ என்று கேட்டு, தன்னுடைய 
ஐசுவரியத்தையும்‌, பொக்கிஷத்தையும்‌ 
விருத்திபண்ணலாம்‌. ஆனால்‌ எலிசாவோ, 
எலியாவிடம்‌ ஐசுவரியத்தையோ, உலக 
மேன்மையையோ கேட்கவில்லை. தான்‌ 
கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்போது 
தனக்கு எந்த பிரச்சனையும்‌ வரக்கூடாது 
என்றும்‌ கேட்கவில்லை. தனக்கு துன்பமோ, 
உபத்திரவமோ, வேதனைகளோ, பாடுகளோ 
எதுவும்‌ வரக்கூடாது என்றும்‌ கேட்கவில்லை. 

ஈன்‌ 
செய்வதற்கு 
வேண்டும்‌. 


கர்த்தருடைய ஊழியத்தை 
தகுதியுள்ளவராயிருக்க 
என்று எலியா விரும்புகிறார்‌. 
தன்னுடைய காலத்தில்‌, தான்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனத்தார்‌ மத்தியிலே, கர்த்தருக்கு 
மகிமையான ஊழியத்தை செய்யவேண்டும்‌ 
என்பதே எலிசாவின்‌ விருப்பம்‌. இதற்காக 
எலிசா எலியாவிடம்‌, “உம்மிடத்திலுள்ள 
ஆவியின்‌ வரம்‌ எனக்கு இரட்டிப்பாய்க்‌ 
கிடைக்கும்படி வேண்டுகிறேன்‌” 
(2இராஜா 2:9) என்று கேட்கிறார்‌. 





f= FTN 
TT 


எலியா 
வல்லமையினால்‌ 


தன்னுடைய சொந்த 
யாருக்கும்‌ பரிசுத்த 
ஆவியானவரைக்‌ கொடுக்க முடியாது. 
கர்த்தரே தம்முடைய கிருபையினாலும்‌: 
வல்லமையினாலும்‌, பரிசுத்த ஆவியானவரை, 
மனுஷர்மீது அருள்மாரியாக ஊற்றுகிறவர்‌. 
ஆகையினால்‌ எலிசா. எலியாவிடம்‌ 
கேட்கும்போது, “எனக்கு ஆவியைத்‌ தாரும்‌” 
என்று கேட்கவில்லை. 


கர்த்தரே தம்முடைய சித்தத்தின்‌ 
பிரகாரமாக நமக்கு ஆவியின்‌ வரங்களைத்‌ 
தருகிறார்‌. எலியாவால்‌  ஆலியின்‌ 
வரங்களையும்‌ தரமுடியாது ஆனாலும்‌: 
எலியா... எலிசாவுக்காக கர்த்தரிடத்தில்‌ 
பரிந்துபேசலாம்‌. கர்த்தர்‌ தாமே எலிசாவக்கு 
ஆலிமின்‌ வரங்களை அதிகமாய்க்‌ 
கொடுக்கவேண்டுமென்று, எலியா 
கர்த்தரிடத்தில்‌ விண்ணப்பம்பண்ணலாம்‌. 


தீர்க்கதரிசியாக 
ிஷேசப்ண்ணப்பட்ருக்கிறா? ர்‌ 
ழியத்‌ 


எலியாவுக்கு ஏராளமான எதிர்ப்புக்கள்‌ 
வந்ததுபோல, இனிமேல்‌. எலிசாவுக்கும்‌. 
ஊழியத்தினிமித்தமாய்‌ எதிர்ப்புக்கள்‌ வரும்‌. 
எலிசா தன்னுடைய சத்துருக்களை 
மேற்கொள்ளவேண்டும்‌. இதற்கு 
கர்த்தருடைய கிருபை வேண்டும்‌. இதன்‌ 
நிமித்தமாகவே எலிசா எலியாவிடம்‌, 
"உம்மிடத்திலுள்ள ஆவியின்‌ வரம்‌” தனக்கு 
வேண்டும்‌ என்று கேட்கிறார்‌. 
எலியாவினிடத்தில்‌ 
'உம்மிடத்திலுள்ள 
ஆவியின்‌ வரம்‌ எனக்கு  இரட்டிப்பாய்‌ 
கிடைக்கும்படி வேண்டுகிறேன்‌" என்று 
'விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. எலியாவிடம்‌ 
இருக்கும்‌ ஆவியின்‌ வரத்தைப்போல, 
தனக்கு இரண்டு மடங்கு வரம்‌ 
வேண்டும்‌ என்று எலிசா கேட்கவில்லை. 
எலிசா அப்படி கேட்டாலும்‌, எலியாவால்‌ 
அதை அவருக்கு கொடுக்க முடியாது. 


எலிசா. 
கேட்கும்போது, 


2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எலியாவால்‌ தன்னிடத்திலுள்ளதை மாத்திரம்‌ 
கொடுக்க முடியும்‌. தன்னிடத்தில்‌ 
இருப்பதுபோல இரண்டு மடங்கு அதிகமாக 
எலியாவாலும்‌ கொடுக்க முடியாது, வேறு 
எந்த ஊழியக்காரராலும்‌ கொடுக்க முடியாது. 


எலிசா எலியாவினிடத்தில்‌, “எனக்கு 
இரட்டிப்பாய்‌ கிடைக்கும்படி வேண்டுகிறேன்‌" 
என்று கேட்கும்போது, அவர்‌ மற்ற 
தீர்க்கதரிசிகளிடத்தில்‌ இருக்கும்‌ ஆவியின்‌ 
வரத்தைப்போல, தனக்கு இரட்டிப்பாய்‌ 
கிடைக்கவேண்டுமென்று விரும்புகிறார்‌. 
தீர்க்கதரிசிகளின்‌ புத்திரர்‌ எலியாவிடத்தில்‌ 
எதிர்பார்த்ததுபோல, 
எலிசாவிடத்திலும்‌ எதிர்பார்ப்பார்கள்‌. 
எலியாவுக்கு கீழே ஊழியப்பயிற்சி பெற்றவர்‌. 
ஆகையினால்‌ எலியாவினிடத்தில்‌ 
காணப்பட்ட ஊழிய தாலந்துகள்‌, 
எலிசாவிடத்திலும்‌ காணப்படவேண்டுமென்று 
தீர்க்கதரிசிகளின்‌ புத்திரர்‌ எதிர்பார்ப்பார்கள்‌. 
எலிசாவினிடத்தில்‌ ஆவியானவரின்‌ வரமோ, 
வல்லமையோ இல்லையென்றால்‌, 
தீர்க்கதரிசிகளின்‌ புத்திரர்‌ 
ஏமாற்றமடைவார்கள்‌. 

எலிசா தன்னிடத்தில்‌ 
கேட்டுக்கொண்டதை எலியாவும்‌ அவருக்கு 
கொடுப்பதாக. சம்மதம்‌ தெரிவிக்கிறார்‌. 
ஆனாலும்‌ எலியா எலிசாவுக்கு இரண்டு 
நிபந்தனைகளை சொல்லுகிறார்‌. 
அவையாவன : 


1. எலிசா ஆவியின்‌ வரங்களை 
அதிகமாய்க்‌ கனம்பண்ணவேண்டும்‌. எலியா 
எலிசாவிடம்‌ ஆவியின்‌ வரங்களைப்பற்றிச்‌ 
சொல்லும்போது, அதை “அரிதான காரியம்‌" 
என்று சொல்லுகிறார்‌. கர்த்தருக்கு இது 
அரிதான காரியமல்ல. ஆனால்‌ எலிசா 
மிகவும்‌ பெரிய காரியத்தை எதிர்பார்க்கிறார்‌. 
எலியா எலிசாவிடம்‌, “அரிதான காரியத்தைக்‌ 
கேட்டாய்‌” என்று சொல்லுகிறார்‌. இந்த 
வாக்கியத்திற்கு, மிகவும்‌ முக்கியமான 
காரியத்தை கேட்டாய்‌" என்று பொருள்‌. 
கர்த்தர்‌ த அரிதான காரியத்தை 
எலிசாவுக்கு கொடுக்கும்போது, அவர்‌ 
கர்த்தரையும்‌ கனம்பண்ணவேண்டும்‌. கர்த்தர்‌ 
அவருக்கு கொடுத்திருக்கிற வரங்களையும்‌ 
கனம்பண்ணவேண்டும்‌. கர்த்தர்‌ கொடுக்கும்‌. 
வரங்களை  அசட்டைபண்ணிலிடக்கூடாது. 
அரிதான காரியத்தை அசட்டைபண்ணுவது 
மதியீனமான காரியம்‌. 





1 
INTERNATICHAL 

க எலியா 
எடுத்துக்கொள்ளப்படுகையில்‌, 
எலிசாவைக்‌ காணவேண்டும்‌. 
எலியாவைக்‌ கண்டால்‌, அவர்‌ கேட்ட 
அரிதான காரியம்‌ அவருக்கு கிடைக்கும்‌. 
இல்லாவிட்டால்‌ அது எலிசாவந்கு 
கிடைக்காது. எலிசா எலியாவை 


பரியந்தம்‌. 
பிள்பற்றிபபொகவேண்டும்‌. அகர்‌. எப்போதும்‌ 
எலியாவைக்‌ கவனித்துக்கொண்டே 
இருக்கவேண்டும்‌. எலியா எலிசாவுக்கு. 
இல்லிரண்டுநிபந்தனைகளையும்சொல்லுகிறார்‌. 

எலியாவும்‌ எலிசாவும்‌ பேசிக்கொண்டு 
நடந்துபோகையில்‌, இதோ, அக்கினி ரதமும்‌ 
அக்கினிக்‌ குதிரைகளும்‌ அவர்கள்‌ 
நடுவாக வந்து இருவரையும்‌ பிரிக்கிறது: 
எலியா. சுழல்காற்றிலே பரலோகத்திற்கு 
ஏறிப்போகிறார்‌ (2இராஜா 2:11). 


ஏனோக்கைப்போல, 
மரணத்தைக்‌ காணவில்லை. 
சுழல்காற்றிலே பரலோகத்திற்கு ஏறிப்போகும்‌ 
முன்பாக, அவர்‌ எலிசாவோடு 
பேசிக்கொண்டு நடந்துபோகிறார்‌. எலியா 
எலிசாவுக்கு ஆவிக்குரிய சத்தியங்களை 
உபதேசம்பண்ணுசிறார்‌. கர்த்தருடைய 
ஊழியத்தை எவ்வாறு செய்யவேண்டுமென்று 
எலியா... எலிசாவுக்கு ஆலோசனைகளைச்‌ 
சொல்லுகிறார்‌. அவரை 
உற்சாகப்படுத்துகிறார்‌. 
புத்திரர்‌ மத்தியிலே. 
செய்யவேண்டுமென்று எலியா 
உபதேசம்பண்ணுகிறார்‌ 

எலியா சுழல்காற்றிலே பரலோகத்திற்கு 
ஏறிப்போகும்‌ முன்பாக, பரலோகத்தின்‌ 
தேவனாகிய. கர்த்தர்‌, எலியாவை 
பரலோகத்திலிருந்து கண்ணோக்கிப்‌ 
பார்க்கிறார்‌. அப்போது எலியா ஜெபம்‌ 
பண்ணிக்கொண்டிருக்கவில்லை. 
வேதவாக்கியங்களை 
கொண்டிருக்கவில்லை. எலியா 
ஆவிக்குரிய காரியங்களை 
எலிசாவோடு. பேசிக்கொண்டு நடந்து 
போகிறார்‌. மனுஷர்‌ மத்தியிலே தேவனுடைய 
ராஜ்யத்தை ஸ்தாமிப்பது சம்பந்தமான 
சிந்தனையே எலியாவின்‌ மனதில்‌ 
நிரம்பியிருக்கிறது. எலியா தன்னுடைய 
தரிசனத்தை எலிசாவுக்கு பகிர்ந்து 
கொடுக்கிறார்‌. 


2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எலியாவை பரலோகத்திற்கு 
வருவதற்காக, அக்கினி 
அக்கினி குதிரைகளையும்‌ 
ர்‌. எலியாவும்‌ எலிசாவும்‌ 
பேசிக்கொண்டு நடந்துபோகையில்‌, அக்கினி 
இரதமும்‌, அக்கினி குதிரைகளும்‌ அவர்கள்‌ 
நடுவாக வந்து இருவரையும்‌ பிரிக்கிறது. 


பரிசுத்த. வேதாகமத்தில்‌ 
கேருபீன்களைப்பற்றியும்‌  சேராபீம்களைப்‌ 
பற்றியும்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. இவர்கள்‌ 
கர்த்தருடைய தூதர்கள்‌. சேராபீம்‌ என்னும்‌ 
பெயருக்கு “அக்கினி' என்று பொருள்‌. 
கேருபீன்‌ என்னும்‌ பெயருக்கு “இரதங்கள்‌” 
என்று பொருள்‌. 


“தம்முடைய தூதர்களைக்‌ 
காற்றுகளாகவும்‌, தம்முடைய ஊழியக்காரரை 
ஈலைகளாகவும்‌ செய்கிறார்‌" 


அ 
(சங்‌ 104:4). 


“தேவனுடைய 
இரதங்கள்‌ பதினாயிரங்களும்‌, 
ஆமிரமாயிரங்களுமாயிருக்கிறது: ஆண்டவர்‌ 
பரிசுத்தஸ்தலமான சீனாயிலிருந்த 
வண்ணமாய்‌ அவைகளுக்குள்‌ இருக்கிறார்‌” 


(சங்‌ 68:17). 

வானத்திலிருந்து. இறங்கி வந்த 
இரதமும்‌ குதிரைகளும்‌ அக்கினி 
மயமாயிருக்கிறது. இந்த அக்கினி யாரையும்‌ 
பட்சித்துப்போடாது. பிரகாசமான 
வெளிச்சத்தைக்‌ கொடுப்பற்காக, இரதமும்‌ 
குதிரைகளும்‌ அக்கினி மயமாயிருக்கிறது. 
எலியா “இல்தல 
ஏறிப்போவது. 
பிரகாசமான வெளிச்சத்தில நடைபெறுகிறது. 
இந்த அற்புத சம்பவத்தை தீர்க்கதரிசிகளின்‌ 
புத்திரரில்‌ ஐம்பதுபேர்‌ தூரத்திலே 
பார்த்துக்கொண்டு நிற்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
தூரத்தில்‌ நின்றாலும்‌, அவர்களுக்கும்‌ இந்த 
அற்புதம்‌ தெளிவாகவும்‌, பிரத்தியட்சமாகவும்‌ 
தெரியும்‌. 


எலியா சுழல்காற்றிலே பரலோகத்‌ 
ஏறிப்போகும்போது, அந்த ஸ்தலமே அக்கினி 
மயமாய்‌ இருக்கிறது. அங்கே பிரகாசமான 
வெளிச்சம்‌  நிரம்பிமிருக்கிறது. எலியா 
கர்த்தருக்காக பக்தி வைராக்கியமாயிருந்தார்‌. 
இப்போது பரலோகத்தின்‌ அக்கினி 
எலியாவை புடமிடுகிறது. 





i= THE 
TT 


அக்கினி இரதமும்‌ அக்கினி 
குதிரைகளும்‌ எலியாவுக்கும்‌ எலிசாவுக்கும்‌ 
நடுவாக வந்து இருவரையும்‌ பிரிக்கிறது. 
எலியா ஒரு சமயம்‌ துக்கமாயிருந்தபோது, 
தான்‌ சாகவேண்டுமென்று விரும்பினார்‌. 
ஆனால்‌ கர்த்தரோ எலியா செத்துப்போக 


காணாதவாறு 
விசேஷமாய்‌ 

ஆசிவதிததிரக்கறார்‌ 
எலியாவும்‌, தங்கள்‌ 
பார்க்காமலேயே, 
எடுத்துக்கொள்ளப்பட்டவர்கள்‌. நம்முடைய 
பாவங்கள்‌ மன்னிக்கப்பட்டு 
இயேசுகிறிஸ்துவின்‌ இரத்தத்தினால்‌ நாம்‌. 
குழுவப்பட்டு, நம்முடைய விசவாசத்தினால்‌. 
நாம்‌ நீதிமான்களாக்கப்‌ 
பட்டவர்களாமிருப்போமென்றால்‌, நாமும்‌. 
பரலோகத்திற்குப்போவோம்‌. நமக்கு சரீர 
மரணம்‌ வரும்‌. நாம்‌ மரித்தாலும்‌ உயிரோடு 
பரலோகத்திற்குள்ளே 
அங்கே நித்திய ஜீவனைப்‌ 
பெற்றுக்கொள்வோம்‌. அதன்‌ பின்பு நாமும்‌ 
ஏனோக்கைப்போலவும்‌, எலியாவைப்போலவும்‌, 
பரலோகத்திலே, நம்முடைய மரணத்தைப்‌ 


பார்க்கமாட்டோம்‌. 


ஏனோக்கும்‌ 
மரணத்தைப்‌ 


கர்த்தராகிய 
இேிறில்துளன்‌ த நமக்கு ஆத்தும 
இரட்சிப்பும்‌ 

தயக்க, 

ஜீவன்‌ எப்படி இருக்கும்‌ என்பது நமக்கு 
தெரியாது. எலியா சுழல்காற்றிலே 
பரலோகத்திற்கு ஏறிப்போனது. நம்முடைய 
நித்திய ஜீவனின்‌ ஆரம்பத்திற்கு 
அடையாளமாயிருக்கிறது. எலியாவுக்கு. 
பரலோகம்‌ திறந்து கொடுத்ததுபோல, 
விசுவாசிகளாகிய நம்‌ எல்லோருக்கும்‌ 
பரலோகம்‌ திறந்திருக்கும்‌. எலியா 
பரலோகத்திற்கு ஏறிப்போன து. இயேசுகிறிஸ்து 
பரமேறிப்போனதற்கு அடையாளமாயிருக்கிறது. 


2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


எலியாவுக்கும்‌ எலிசாவுக்கும்‌. 
இருவரையும்‌ பிரிக்கிறது. 
பரலோகத்திற்கு 
பன இந்தப்‌ பூமியிலே 

ன 
தன்னுடைய கண்களால்‌, பிரத்தியட்சமாய்க்‌ 
காண்கிறார்‌. 


எலியா எலிசாவிடம்‌, “உன்னை விட்டு 
நான்‌ எடுத்துக்கொள்ளப்படுகையில்‌ என்னை 
நீ கண்டால்‌, நீ என்னிடத்தில்‌ கேட்டுக்‌ 
கொண்டது. உனக்கு கிடைக்கும்‌" 
(2இராஜா 210) என்று சொன்னார்‌. 
இப்போது எலியா எடுத்துக்கொள்ளப்படுவதை 
எலிசா காண்கிறார்‌. ஆகையினால்‌ தனக்கு 
எலியாலிடத்திலுள்ள ஆவியின்‌ வரம்‌ 
இரட்டிப்பாய்க்‌ கிடைக்கும்‌ என்னும்‌ நிச்சயம்‌ 
எலிசாவுக்கு உண்டாயிற்று, 


எலியா சுழல்காற்றில பரலோகத்திற்கு 
ஏறிப்போகும்போது, எலிசா பரலோகத்தை 
க்கிப பார்த்துக்கொண்டிருக்கிறார்‌ 

க்‌ வாக்குப்பண்ணின 

இரட்டிப்பாகப்‌ 

எலிசா ஆலலாய்க்‌ 


பரமேறிப்போகையில்‌, 
அண்ணார்ந்து, 
பார்த்துக்கொண்டிருந்த துபோல, எலியா 
சுழல்காற்றிலே. பரலோகத்திற்கு, 
ஏறிப்போனது. எலிசாவும்‌ வானத்தை 
அண்ணார்ந்து பார்த்துக்கொண்டிருக்கிறார்‌. 


த்‌ போகிறபோது, 
அண்ணாந்து 
ன்‌ பா] இதோ, வெண்மையான 
வஸ்திரந்தரித்தவர்கள்‌ இரண்டுபேர்‌ 
அவர்களருகே நின்றார்கள்‌" (அப்‌ 1:10). 


வானத்தை சிறிது நேரம்‌ 
அண்ணாந்து பார்த்துக்கொண்டிருக்கிறார்‌. 
அதன்பின்பு எலியா குழல்காற்றிலே 
பரலோகத்திற்கு ஏறிப்போவதை  எலிசாவால்‌. 
பார்க்க முடியவில்லை. அந்த தரிசனம்‌ 
மறைந்துவிடுகிறது. எலியா பரலோகத்திற்கு 
ஏறிப்போய்விடுகிறார்‌. 


அவர்கள்‌ 
பார்த்துக்‌ 


எலிசா 





f= FTE 
TT 


அப்போது எலிசா தன்‌ வஸ்திரத்தை 
இரண்டு துண்டாகக்‌ கிழிக்கிறார்‌. எலியா 
இந்தப்‌  பூமியைவிட்டு பரலோகத்திற்கு: 
ஏறிப்போனது. எலிசாவுக்கும்‌, இஸ்ரவேல்‌ 
ஜனங்களுக்கும்‌ மிகப்பெரிய இழப்பாக 
இருக்கிறது இந்த போழய்பக்கு 
அடையாளமாக எலிசா தன்‌ வஸ்திரத்தைப்‌ 
பிடித்து இரண்டு துண்டாகக்‌ கிழிக்கிறார்‌. 

எலியாவோ மிகவும்‌ சந்தோஷமாக 
பரலோகத்திற்கு ஏறிப்போகிறார்‌. அவர்‌ 
ஜெயம்பெற்றவராக பரலோகத்திற்குப்‌ 
போகிறார்‌. ஆனாலும்‌ எலியா 
உலகத்தை விட்டு கடந்துபோனது, 
உலகத்திற்கு பேரிழப்பாகும்‌, மிகப்‌ 
துக்கமாகவும்‌ இருக்கிறது. 

எலியா பரலோகத்திற்கு 
ஏறிப்போனதினால்‌, இதுவரையிலும்‌ அவர்‌ 
செய்த ஊழியத்தை, இனிமேல்‌ எலிசா 
அர்க்‌ எலிசாவுக்கு மிகப்பெரிய 

வாய்ப்பு  கிடைத்திருக்கிறது. 

அவருக்கு ஊழிய வாசல்கள்‌ திறந்திருக்கிறது. 
ஆனாலும்‌ எலிசா எலியாவுக்காக அழுது 
புலம்புகிறார்‌. 

எலியா சுழல்காற்றிலே பரலோகத்திற்கு 
ஏறிப்போனதை எலிசா கண்டு, “என்‌ 
தகப்பனே, என்‌ தகப்பனே, இஸ்ரவேலுக்கு 
இரதமும்‌ குதிரைவீரருமாய்‌ இருந்தவரே" 
(2இராஜா 222) என்று புலம்புகிறார்‌. எலிசா 
எலியாவை அதிகமாய்‌ நேசிக்கிறார்‌. 


எலிசா. எலியாவைப்பற்றி மிகவும்‌ 
உயர்வாகச்‌ சொல்லுகிறார்‌. எலிசாவின்‌ 
ஜீவியத்தில்‌, அவருடைய வாலிபநாட்களில்‌, 
அவரை வழிநடத்தின எலியா, இப்போது, 
்‌ ஏறிப்போய்விட்டார்‌. 
ஆவிக்குரிய 
ஒரு தகப்பனை 
எலிசாவின்‌ 


தகப்பனைப்போலிருந்தார்‌ 
இழந்துவிட்ட துக்கம்‌ 
இருதயத்தை. வேதனைப்படுத்துகிறது. 
ஆகையினால்‌ எலிசா, “என்‌ தகப்பனே, என்‌ 
தகப்பனே" என்று புலம்புகிறார்‌. 


எலியா பரலோகத்திற்கு ஏறிப்போனது 
இஸ்ரவேல்‌ ஜனத்தாருக்கும்‌ பேரிழப்பாக 
இருக்கிறது. எலியா 

ஜனத்தாரை 'பாகாலின்‌ 
ஆராதனைகளிலிருந்து பாதுகாத்து. 
வழிநடத்தினார்‌. எலியா இஸ்ரவேல்‌. 
புத்திரருக்கும்‌ ஆவிக்குரிய காரியங்களிலே 
பாதுகாப்பாயிருந்தார்‌. இப்போது இஸ்ரவேல்‌ 
ஜனத்தார்‌ தங்கள்‌ பாதுகாவலரை 


இழந்துவிட்டார்கள்‌. 


2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எலிசா எலியாவைப்பற்றிச்‌ 
சொல்லும்போது, “இஸ்ரவேலுக்கு இரதமும்‌ 
குதிரைவீரருமாய்‌ இருந்தவரே” என்று 
சொல்லி புலம்புகிறார்‌. இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
எல்லோரையும்‌ பரலோகத்திற்கு 
ஏறிப்போகப்பண்ணுவதே எலியாவின்‌ 
ஊழியம்‌. எலியா இஸ்ரவேல்‌ ஜனத்தாருக்கு 
ஒரு இரதத்தைப்போல இருந்தார்‌. இஸ்ரவேல்‌ 
எலியா என்னும்‌ அந்த 
பரலோகத்திற்குப்‌ போகலாம்‌. 

எலியா அவர்கள்‌ 


இஸ்ரவேல்‌ ஜனத்தாருக்கு 
குதிரை வீரரைப்போல இருந்தார்‌. இஸ்ரவேல்‌ 
ஜனத்தார்‌, எலியாவைப்போன்ற குதிரை 
வீரரை பயன்படுத்தி, தங்களுடைய 
ஆலிக்குரிய காரியங்களில்‌ 
பிரயாணம்பண்ணலம்‌. அவர்களும்‌ 
எலியாவைப்போல பரலோகத்திற்கு, 
ஏறிப்போகலாம்‌. ஆனால்‌ இஸ்ரவேலுக்கு 
குதிரை வீரராமிருந்த எலியா இப்போது 
அவர்கள்‌ மத்தியிலே இல்லை. 


எலியாவின்‌ சால்வை 
2இராஜா 2:18,14 


இராஜா 218. பின்பு அவண்‌ 
எலியாவின்‌ மேலிருந்து கீழே விழுந்த 
சால்வையை எடுத்துத்‌ திரும்பிப்‌ போய்‌, 
யோர்தானின்‌ கரையிலே நின்று, 


இராஜா 2:14. எலியாவின்‌ மேலிருந்து 
கீழே விழுந்த சால்வையைப்‌ பிடித்து: 
எலியாவின்‌ தேவனாகிய கர்த்தர்‌ எங்கே 
என்று சொல்லித்‌ தண்ணீரை 
அடித்தான்‌; தண்ணீரை அடித்தவுடனே 
அது இருபக்கமாகப்‌ பிமிந்ததினால்‌ 
எலிசா இக்கரைப்பட்டான்‌. 


எலியா சுழல்காற்றிலே பரலோகத்திற்கு 
ஏறிப்போகிறார்‌. எலிசா அதைப்‌ பார்த்து, 
எலியாவுக்காக புலம்புகிறார்‌. அப்புறம்‌ 
எலிசாவால்‌, பரலோகத்திற்கு ஏறிப்போன 
எலியாவைக்‌ காணமுடியவில்லை. 
அப்பொழுது எலியாவின்‌ மேலிருந்து 
சால்வை கீழே விழுகிறது. எலிசா அந்த 
சால்வையை எடுத்து,  திரும்பிப்போய்‌, 
யோர்தானின்‌ கரையிலே நிற்கிறார்‌ 
(2இராஜா 2:13) 





i= THE 
TT 


எலியாவின்‌ சால்வை இப்போது, 
எலிசாவிடம்‌ இருக்கிறது. இது தேவனுடைய 
பிரசன்னம்‌ எலிசாவோடு கூடயிருப்பதற்கு 
அடையாளம்‌. எலியாவின்‌ ஸ்தானத்திலே, 
எலிசா இப்போது தீர்க்கதரிசியாக 
உயர்த்தப்பட்டிருக்கிறார்‌ என்பதற்கும்‌, 
எலியாவின்‌ சால்வை 
அடையாளமாயிருக்கிறது. 


எலிசா எலியாவின்‌ சால்வையை 
எடுத்து தன்னிடத்தில்‌ வைத்திருக்கிறார்‌. 
இது எலிசாவின்‌ தீர்க்கதரிசன 
ஊழியத்திற்கு அத்தாட்சியாகவும்‌, 
அடையாளமாகவும்‌ இருக்கிறது. எலிசா 
எலியாவின்‌ சால்வையை, அவருடைய 
ஞாபகார்த்தமாக தன்னிடத்தில்‌ 
வைத்திருக்கிறார்‌ 


எலியா பாகோகத்திற்ு ஏறிப்போதம்‌ 
முன்பு, எலிசா அவரிடத்தில்‌, 
"உம்மிடத்திலுள்ள ஆவியின்‌ வரம்‌ எனக்கு 
இரட்டிப்பாய்‌ கிடைக்கும்படி வேண்டுகிறேன்‌" 
(இராஜா 29) என்று 
விண்ணப்பம்பண்ணினார்‌ எலியா 
எலிசாவின்‌ விண்ணப்பத்தை அங்கீகரிக்கும்‌ 
வண்ணமாக, தன்னுடைய சால்வையை 
கீழே விழ விடுகிறார்‌. எலிசாவின்மீது 
எலியாவிடத்திலுள்ள ஆவியின்‌ வரம்‌ 
இரட்டிப்பாய்‌. வந்து இறங்கிமிருப்பதற்கு, 
எலியாவின்‌ சால்வை ஒரு அடையாளம்‌. 

சால்வை 
முடியாத 


எலிசா அந்த 
பொன்னையும்‌ 


எலிசாவுக்கு 


எலியாவின்‌ 
விலை மதிக்க 
பொக்கிஷமாயிருக்கிறது. 
அதிக 
விலைமதிப்புள்ளதாய்‌ பாலிக்கிறார்‌. எலியா 
எலிசாவை தன்‌ பின்னே வருமாறு 
அழைத்தபோது, எலிசா அவருக்கு பின்னால்‌. 
சந்தோகுமாகம்‌ புற்பட்டுப்போனார்‌. எலிசா 
கைகளில்‌ தண்ணீர்‌ வார்க்கிற 
கா்‌ பணிபுரிந்தார்‌. இப்போது 
எலியா, எலிசாவை தன்னுடைய 
ஸ்தானத்தில்‌ தீர்க்கதரிசியாக உயர்த்தி, 
அவரைக்‌ கனம்பண்ணுகிறார்‌. 
எலிசாவினிடத்தில்‌ 
எலியாவின்‌ சால்வை 
எலிசாவினிடத்தில்‌ 
இருப்பதற்கு அடையாளம்‌. 


2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


எலிசா எலியாவின்மேலிருந்து கீழே 
விழுந்த சால்லையைப்‌ பிடித்து: “எலியாவின்‌ 
தேவனாகிய கர்த்தர்‌ எங்கே” என்று 
சொல்லித்‌ தண்ணீரை அடிக்கிறார்‌; எலிசா 
தண்ணீரை அடித்தவுடனே அது 
இருபக்கமாகப்‌ பிரிகிறது. அப்போது எலிசா 
இக்கரைப்படுகிறார்‌ (2இராஜா 214), 
யோர்தானை இரண்டாக பிரிக்கும்‌ 
எலியாவின்‌ வல்லமை, இப்போது 
எலிசாவிடத்திலும்‌ இருக்கிறது. 


எலியா... எலிசாவுக்கு ஆவிக்குரிய 
தகப்பனாயிருந்தவர்‌. தகப்பனாகிய எலியா 
இப்போது சுழல்காற்றிலே பரலோகத்திற்கு 
ஏறிப்போய்விட்டார்‌. எலிசா தன்னுடைய 
ஆவிக்குரிய தகப்பனை விட்டுப்‌ பிரிந்து, 
இப்போது தர்்சதரிசிகளின்‌ பத்திரிடற்திற்க 
வருகிறார்‌. அவர்கள்‌ இதுவரையிலும்‌ 
எலியாவக்கு ஆவிக்குரிய 
குமாரர்களாமிருந்தார்கள்‌. இனிமேல்‌ 
அவர்கள்‌  எலிசாவுக்கு ஆவிக்குரிய 
குமாரர்களாமிருப்பார்கள்‌. 


எலிசாவக்கும்‌ இி்கதரிசிகளின்‌ 
புத்திரருக்கும்‌ நடுவே ார்தான்‌ நதி 
இருக்கிறது. யோர்தான்‌ நதி இப்போது 
இருபக்கமாக பிரிந்திருந்திருக்கிறது. 
எலிசாவுக்கும்‌ தீர்க்கதரிசிகளின்‌ 
புத்திரருக்கும்‌ இடையே இருந்த தடை 
நீக்கப்பட்டு, அங்கே ஒரு பாதை 
உண்டாயிற்று. எலியாவின்‌ சால்வையைப்‌ 
பயன்படுத்தினால்‌, யோர்தானின்‌ தண்ணீர்‌ 
இரண்டாகப்‌ பிரியுமா என்பதை எலிசா 
சோதித்துப்‌ பார்க்க விரும்பினார்‌. பிரியும்‌ 
என்று நம்பினார்‌. எலிசாவின்‌ நம்பிக்கை 
வீணாய்ப்போகவில்லை. எலிசா எலியாவின்‌ 
சால்வையினால்‌ தண்ணீரை அடித்தவுடனேயே 
அது இருபக்கமாக பிரிகிறது. எலிசா 
யோர்தான்‌ நதி வழியாக இக்கரைக்கு 
வந்து, எலியா விட்டுச்‌ சென்ற ஊழியத்தை 
தொடர்ந்து செய்கிறார்‌. 

எலிசாவும்‌ யோர்தானின்‌ 
எலியா தன்‌ 


எலியாவும்‌, 
அக்கரைக்குப்போகும்போது, 


எலியா 
எல்லன்‌ அலார அற்புதம்‌, இப்போது 


எலிசாவின்‌ முதலாவது அற்புதமாயிற்று. 





i al 
ETT 


யோர்தானின்‌ தண்ணீரை 
பிரிப்பதற்கு எலிசா. 


எலியாவின்‌ 


பின்பற்றுகிறார்‌. 
செய்தாரோ, 


தீர்மானம்பண்ணியிருக்கிறார்‌. 


எலிசா இஸ்ரவேலின்‌ தேவனைப்பற்றிச்‌ 
சொல்லும்போது. அவரை “எலியாவின்‌ 
தேவனாகிய கர்த்தர்‌" என்று சொல்லுகிறார்‌. 
எலிசா எலியாவின்‌ சால்வையைப்‌ பிடித்து, 
எலியாவின்‌ தேவனாகிய கர்த்தர்‌ எங்கே” 
என்று சொல்லுகிறார்‌. அவர்‌ “எலியா எங்கே” 
என்று கேட்கவில்லை. 


எலியாவை 
சொந்தமாக்கிக்கொண்ட கர்த்தர்‌, அவரைப்‌ 
பாதுகாத்து பராமரித்த கர்த்தர்‌, எலியாவை. 
பல சந்தர்ப்பங்களில்‌ உயர்த்தின கர்த்தர்‌ 
"இப்போது எங்கே" என்று பொருள்படுமாறு. 
எலிசா கேட்கிறார்‌. எலியாவிடத்திலுள்ள ஆவி 
தனக்கும்‌ கிடைக்கவேண்டுமென்று எலிசா 
எதிர்பார்க்கிறார்‌ 


2இராஜா 244ஆவது வசனத்தில்‌ 
'அவன்‌ தண்ணீரை அடித்தான்‌" என்று 
எழுதப்பட்டிருக்கிறது. மூலஎபிரெய பாஷையில்‌ 
"அவனும்‌ தண்ணீரை அடித்தான்‌" என்று 
பொருள்படுமாறு எழுதப்பட்டிருக்கிறது. 


எலியாவின்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
எங்கே" என்று எலிசா கேட்கிறார்‌. இந்தக்‌ 
கேள்விக்கு, “கர்த்தர்‌ 

அருகிலேயே இருக்கிறார்‌” 
சொல்லவேண்டும்‌. 


தமக்கு 


பூமியிலிருந்து 
ஏறிப்போய்விட்டார்‌. 

தேவனாகிய கர்த்தரோ, 

எப்போதும்‌ இருக்கிறார்‌. கர்த்தர்‌ ஒருபோதும்‌ 
இந்தப்‌ பூமியையும்‌, இந்தப்‌ பூமியிலுள்ள 
மனுஷரையும்‌ மறப்பதில்லை. எலியாவின்‌ 
தேவன்‌ எலிசாவோடு கூடயிருப்பதுபோல, 
நம்மோடும்‌ கூடயிருக்கிறார்‌. 


2 இராஜாக்கன்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


பரிசுத்த 
வழிநடத்துகிற _ 
நடக்கவேண்டும்‌. 
ஜீவியத்தில்‌ 
அடிச்சுவடுகளைப்‌ 


நம்மை 
பாதையில்‌ நாம்‌ 
நம்முடைய ஆவிக்குரிய 
நாம்‌ கர்த்தருடைய 
பின்பற்றி முன்னேறிச்‌ 
செல்லவேண்டும்‌. நம்முடைய காலத்திற்கு 
முன்பாக, இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ ஜீவித்த 
கர்த்தருடைய பரிசுத்தவான்களின்‌ ஜீவிய 
சரித்திரத்தை தியானிக்கவேண்டும்‌. 
அவர்கள்‌ நடந்த நல்ல பாதைகளில்‌ நாமும்‌ 
நடக்கவேண்டும்‌. அப்போது நம்முடைய 
முன்னோர்கள்‌ அனுபவித்த ஆவிக்குரிய 
அனுபவங்களை, நம்மாலும்‌ அனுபவிக்க 
முடியும்‌. 
எலியாவின்‌ தேவன்‌  எலிசாவின்‌. 
எலிசாவின்‌ தேவன்‌ 
தேவனாகமிருப்பார்‌. 
தீ கர்த்தர்‌ 
நேற்றும்‌, இன்றும்‌, என்றும்‌ மாறாதவர்‌. 
ஆவிக்குரிய 
சால்வைகள்‌ 
இருக்கவேண்டும்‌. 
சால்வை என்னும்‌ 
அவர்களுடைய 
அவர்கள்‌ எழுதின 
என்று பொருள்‌. எலியா 
எலிசாவை விட்டுப்‌ பிரிந்துபோய்விட்டாலும்‌, 
எலியாவின்‌ உபதேசங்களும்‌, போதனைகளும்‌ 
எலிசாவின்‌ இருதயத்தில்‌ பதிந்திருக்கிறது. 


நம்முடைய 
முன்னோர்களின்‌ 
நம்மிடத்தில்‌ 
முன்னோர்களின்‌ 
வார்த்தைக்கு, 
உபதேசங்க 


ஆகமங்கள்‌ 


எலிசாவும்‌ 
புத்திரரும்‌ 
2இராஜா 2:15-18 


தீர்க்கதரிசிகளின்‌ 


இராஜா 2:15. எரிகோவில்‌ பார்த்துக்‌ 
கொண்டு நின்ற தீர்க்கதரிசிகனின்‌ 
புத்திரர்‌ அவனைக்‌ கண்டவுடனே, 
எலியாவின்‌ ஆவிஎலிசாவின்மேல்‌ 
இறங்கியிருக்கிறது என்து சொல்லி, 

எதிர்கொண்டுபோய்த்‌. 

குனித்து அவனை 





i= FTE 
TT 


2இராஜா 216. இதே, உமது 
அடியாரோடே ஜம்பது பலவான்கன்‌ 
இருக்கிறார்கள்‌; அவர்கள்‌ போம்‌: 
உம்முடைய எஜமாணைத்‌ தேடும்படி. 
உத்தரவுகொடும்‌; ஒருவேனை 
கர்த்தருடைய ஆவியானவர்‌ அவரை 
எடுத்து, பர்வதங்கனில்‌ ஒன்றின்‌ 
மேலாகிலும்‌, பன்னத்தாக்குகனில்‌ 
ஒன்றிலாகிலூம்‌ கொண்டுபோய்‌ 
வைத்திருப்பார்‌ என்றார்கள்‌. அதற்கு. 
அவன்‌: அவர்களை அனுப்பவேண்டாம்‌. 
என்றான்‌. 


சலித்துப்‌ 
அவனை 


இராஜா. 217. அவன்‌ 
போகுமட்டும்‌ அவர்கள்‌ 
அலட்டிக்கொண்டிரு த்தபடியால்‌ 
அனுப்புங்கள்‌ என்றான்‌; அப்படியே 
ஏஜம்பதுபேரை அனுப்பினார்கள்‌; 
அவர்கள்‌ மூன்றுநான்‌ அவனைத்‌ 
தேடியும்‌ காணாமல்‌, 


இராஜா. 218.  எரிகோவிலிருந்த 
அவனிடத்திற்குத்‌ திரும்பிவத்தபோது, 
அவன்‌ 'இவர்களைப்‌ பார்த்து? 
போகவேண்டாம்‌. என்று. நான்‌ 
உங்களுக்குச்‌. சொல்லவில்லையா. 
எண்றான்‌. 


எலியா சு; 


மல்காற்றிலே பரலோகத்திற்கு 
ஏறிப்போளதைதீர்க்கதரிசிகளின்‌ புத்திரர்‌ 


ஜம்பதுபேர்‌ தூரத்திலே பார்த்துக்கொண்டு. 
நின்றார்கள்‌. எலியாவின்‌ மேலிருந்து கீழே 
விழுந்த சால்வையையும்‌, 
சால்வையைப்‌ பிடித்து, 
அடித்ததையும்‌, ந 
இருபக்கமாகப்‌. 
தீர்க்கதரிசிகளின்‌ 
பார்த்துக்கொண்டிருந்தார்கள்‌. 

எலியா தீர்க்கதரிசிகளின்‌ புத்திரருக்கு, 
ஆலிக்குரிய தகப்பனைப்போல இருந்து. 
அவர்கள்‌ மத்தியிலே ஊழியம்‌ செய்து வந்தார்‌. 
இப்போது எலியா அவர்கள்‌ மத்தியிலே. 
இல்லை. எலியாவின்‌ ஸ்தானத்தில்‌ எலிசா 
இருக்கிறார்‌. 

எரிகோவில்‌ பார்த்துக்கொண்டு நின்ற. 
தீர்க்கதரிசிகளின்‌ புத்திரர்‌ எலிசாவைக்‌ 
கண்டவுடனே, எலியாவின்‌: ஆவி 
எலிசாவின்மேல்‌ இறங்கியிருக்கிறது" என்று 
சொல்லுகிறார்கள்‌. அவர்கள்‌ எலிசாவக்கு 
எதிர்கொண்டுபோய்த்‌ தரைமட்டும்‌ குனிந்து 
அவரை வணங்குகிறார்கள்‌ (2இராஜா 215). 


2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தீர்க்கதரிசிகளின்‌ 
யோர்தானின்‌ 

நின்றுகொண்டு, எலிசா 
அற்புதங்களைப்‌ பார்த்தார்கள்‌. எலியாவின்‌ 
ஆவி எலிசாவின்மேல்‌ இறங்கியிருக்கிறது 
என்பதற்கு இவர்கள்‌ 
சாட்சிகளாயிருக்கிறார்கள்‌. 


புத்திரர்‌ 
இக்கரையிலே 
நடப்பித்த 


எலிசா அக்கினியையும்‌, 
தண்ணீரையும்‌ கடந்து, யோர்தானுக்கு 
இக்கரைப்பட்டு வந்திருக்கிறார்‌. கர்த்தர்‌ 
எலியாவைக்‌ கனம்பண்ணியதுபோல, 
இப்போது எலிசாவையும்‌ கனம்பண்ணுகிறார்‌. 
கர்த்தர்‌ கனம்பண்ணுகிற ஊழியக்காரரை 
தீர்க்கதரிசிகளின்‌ புத்திரரும்‌ 
கனம்பண்ணுகிறார்கள்‌. அவர்கள்‌ எலிசாவுக்கு 
எதிர்கொண்டுபோய்‌, தரைமட்டும்‌ குனிந்து, 
அவரை வணங்குகிறார்கள்‌. 


பாடசாலையில்‌ 
எலியா 

பார்த்தபோது, அவர்‌ தன்னுடைய நிலத்திலே 

ஏர்பூப்டி உழுதுகொண்டிருந்தார்‌. எலிசா 

விவசாய வேலை செய்தவர்‌, அவர்‌ இப்போது 

கர்த்தருடைய தீர்க்கதரிசியாக ஊழியம்‌ 

செய்கிறார்‌. 


எலிசா தங்களைப்போல 
திக்கதரிசிகளின்‌! பாடசாலையில்‌, பபற்ரி 
பெறவில்லை என்று நினைத்து, 
தீர்க்கதரிசிகளின்‌' புத்திரர்‌ அவரை 
அசட்டைபண்ணவில்லை. எலியாவின்‌ ஆலி 
எலிசாவின்மேல்‌ இறங்கியிருக்கிறது 
என்பதை அவர்களெல்லோரும்‌ 
அங்கீகரிக்கிறார்கள்‌. அவர்கள்‌ எலியாவைக்‌ 
கனம்பண்ணியதுபோல, இப்போது, 
எலிசாவையும்‌ கனம்பண்ணுகிறார்கள்‌. 

மோசே  மரித்தபோது இஸ்ரவேல்‌ 
ஜனங்கள்‌ யோசுவாவை தங்களுடைய 
தலைவராக ஏற்றுக்கொண்டார்கள்‌. 

நாங்கள்‌ மோசேக்குச்‌. 
செவிகொடுத்ததுபோல. உமக்கும்‌ 
செவிகொடுப்போம்‌: உம்முடைய தேவனாகிய 
கர்த்தர்‌ மாத்திரம்‌ மோசேயோடே 
இருந்ததுபோல, உம்மோடும்‌ இருப்பாராக” 
(யோசு 1:17). 





i THE 
TT 


அதுபோலவே, 
புத்திரர்‌, எலியாவை 
ஆலிக்குரிய தகப்பனாக 
ஏற்றுக்கொண்டதுபோல, இப்போது 
எலிசாவை தங்களுடைய தலைவராகவும்‌, 
ஆலிக்குரிய தகப்பனாகவும்‌ 
ஏற்றுக்கொள்கிறார்கள்‌. கர்த்தர்‌ யாரைக்‌ 
கனம்பண்ணுகிறாரோ, அவரை நாமும்‌. 
கனம்பண்ண வேண்டும்‌. 


தீர்க்கதரிசிகளின்‌ புத்திரர்‌ தூரத்திலே 
நின்று எலியா சுழல்காற்றிலே ஏறிப்போனதை 
பார்த்தார்கள்‌. ஆனால்‌ அவர்‌ எங்கே போனார்‌. 
என்று அவர்களுக்கு தெரியவில்லை. எலியா 
பரலோகத்திற்கு ஏறிப்போனார்‌. ஆனால்‌ 
அவர்களோ, எலியா பர்வதங்களிலோ 
அல்லது... பள்ளத்தாக்குகளிலோ இருப்பார்‌ 
என்று நினைக்கிறார்கள்‌. 


தீர்க்கதரிசிகளின்‌: 
தங்களுடைய 


ஏறிப்போனவரை 
பார்க்க முடியும்‌ 
பரலோகத்திற்குப்‌ 


பரலோகத்திற்கு, 
அங்கு போய்‌ தான்‌ 
பூமியிலிருக்கிறவர்களால்‌, 
போனவர்களை தேடி கண்டுபிடிக்க 
மடயாத - தீர்க்கதரிசிகளின்‌ புத்திரருக்கு 
ந்த சத்தியம்‌ தெரியவில்லை. இந்தப்‌ 
பூமியிலே தேடிப்‌ பார்த்தால்‌ எலியாவைக்‌ 
கண்டுபிடித்து விடலாம்‌ என்று அவர்கள்‌ 
நினைக்கிறார்கள்‌. 


தீர்க்கதரிசிகளின்‌ 
எலிசாவை நோக்கி, “இதோ, உமது. 
அடியாரோடே ஜம்பது பலவான்கள்‌ 
இருக்கிறார்கள்‌; அவர்கள்‌ போய்‌ உம்முடைய 
எஜமானைத்‌ தேடும்படி உத்தரவுகொடும்‌:: 
ர்த்‌ ஆலியானவர்‌ 


புத்திரர்‌, 


(ராஜா 2:16) 


சொல்லுகிறார்கள்‌. 

தீர்க்கதரிசிகளின்‌ புத்திரரில்‌ சிலருக்கு, 
எலிசாவின்மீது பிரியம்‌ இருப்பதைவிட, 
எலியாவின்மீது அதிக பிரியம்‌ இருக்கிறது. 
அவர்கள்‌ எலிசாவை தங்கள்‌ தலைவராக 
ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக, எலியா 
தங்கள்‌ மத்தியிலே இல்லை என்பதை 
உறுதிபண்ணிக்கொள்ள விரும்புகிறார்கள்‌. 


என்று 


2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


தீர்க்கதரிசிகளின்‌ 
தன்னிடத்தில்‌. சொல்லும்‌ கோரிக்கை 
வீணானது என்பது எலிசாவுக்கு 
தெரிந்திருக்கிறது. “எலியாவைத்‌ தேடுவதற்கு 
ஐம்பது பலவான்‌௧ளை அனுப்பவேண்டும்‌” 
என்று அவர்கள்‌ கோரிக்கை பண்ணியபோது, 
எலிசா அவர்களை நோக்கி, 
அவர்களை அனுப்ப வேண்டாம்‌' என்று 


சொல்லுகிறார்‌. 


எலிசா சலித்துப்போகுமட்டும்‌, அவர்கள்‌ 
அவரை அலட்டிக்‌ கொண்டிருக்கிறார்கள்‌. 
ஆகையினால்‌ எலிசா அவர்களை நோக்கி 
அனுப்புங்கள்‌" என்று சொல்லுகிறார்‌; 
அவர்களும்‌ அப்படியே  ஐம்பதுபேரை 
அனுப்புகிறார்கள்‌; பலவான்கள்‌ மூன்றுநாள்‌. 
எலியாவை தேடியும்‌ அவரைக்‌ கண்டுபிடிக்க 
முடியவில்லை. 


தீர்க்கதரிசிகளின்‌ புத்திரர்‌ அனுப்பின 
ஐம்பது பலவான்களும்‌ மூன்று நாட்களாக 
எலியாவை நேடிப்‌ பார்க்கிறார்கள்‌. 
அவர்களால்‌ எலியாவைக்‌ கண்டுபிடிக்க 
முடியவில்லை. எலிசா இப்போது 
எரிகோவிலிருக்கிறார்‌. எலியாவை நேடி 
கண்டுபிடிக்கப்போன பலசாலிகள்‌, அவரைக்‌ 
கண்டுபிடிக்க முடியாமல்‌, ஏமாற்றத்தோடு, 
எரிகோலிலிருக்கிற. எலிசாவினிடத்தில்‌ 
திரும்பி வருகிறார்கள்‌. எலிசா அவர்களைப்‌ 
பார்த்து, “போகவேண்டாம்‌ என்று நான்‌ 

கு. சொல்லவில்லையா" என்று 


உங்களுக்‌! 
சொல்லுகிறார்‌ (2இராஜா 2:18) 


பரலோகத்திற்கு ஏறிப்போன எலியாவை 
பர்வதங்களிலும்‌ கண்டுபிடிக்க முடியாது. 
பள்ளத்தாக்குகளிலும்‌ கண்டுபிடிக்க முடியாது. 
எலியாவைப்போல நாமும்‌ கர்த்தருக்கு 
உண்மையுள்ளவர்களாயிருக்க. வேண்டும்‌. 
கர்த்தருக்கு ஊழியம்‌ செய்யவேண்டும்‌. 
கர்த்தரை நம்பி நன்மை செய்யவேண்டும்‌. 
கர்த்தருக்காக பக்தி 
25 த்‌ அப்போது. 
காலத்திலே, நாமும்‌ 
னககள்‌ எலியாவை  முகமுகமாய்‌ 
பார்க்கும்‌ சிலாக்கியத்தைப்‌ 
பெற்றுக்கொள்வோம்‌. 





i= FTE 
TT 


எரிகோவின்‌ தண்ணீர்‌ 
2இராஜா 2:19-22. 


இராஜா. ௮19. பின்பு அந்தப்‌ 
பட்டணத்தின்‌ மனுஷர்‌ எலிசாவை 
நோக்கி: இதோ, எங்கள்‌ ஆண்டவன்‌ 
காண்கிறபடி. இந்தப்‌ பட்டணம்‌ 
குடியிருப்புக்கு நல்லது; தண்ணீரோ 
கெட்டது, நிலமும்‌ பாழ்நிலம்‌ 
என்றார்கள்‌. 


இராஜா 2:20, அப்பொ அவன்‌: 
ஒரு புதுத்தோண்டியை எடுத்து, அதிலே 
உப்புப்போட்டுக்‌ கொண்டுவாருங்கள்‌ 
என்றான்‌; அதை அவனிடத்தில்‌: 
கொண்டு வந்தபோது, 


இராஜா ௨௮. 
நீகுற்றண்டைக்குப்‌ போய்‌, 
அதிலே போட்டு: இந்தத்‌ 
ஆரோக்கியமாக்கினேன்‌;. 
இதினால்‌ சாவும்‌ வராது, திலப்பாழும்‌ 
இராது என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ 
எண்றான்‌. 


அவன்‌ 
உப்பை 


தண்ணீரை 
இனி 


இராஜா 2:22, எலிசா சொன்ன 
வார்த்தையின்‌ படியே அந்தத்‌ தண்ணீர்‌ 
இந்நான்‌ வரைக்கும்‌ இருக்கிறபடி. 
ஆரோக்கியமாயிற்று. 


எலியா செய்த அற்புதங்களைவிட 
எலிசா. அநேக அற்புதங்களை செய்கிறார்‌ 
ஒரு சிலர்‌ எலியா செய்த அற்புதங்களையும்‌, 
எலிசா செய்த அற்புதங்களையும்‌ எண்ணிப்‌ 
பார்த்து, எலியா செய்ததைவிட, எலிசா 
இரண்டு மடங்கு அற்புதங்கள்‌ செய்ததாக 
சொல்லுகிறார்கள்‌. 


எலிசா செய்த அற்புதங்களில்‌ இரண்டு 
அற்புதங்கள்‌, இந்த  வசனப்பகுதியில்‌ 
எழுதப்பட்டிருக்கிறது. அவையாவன: 
1. எரிகோவுக்கு இரக்கம்‌ காண்பித்த 
அற்புதம்‌. 2. பெத்தேலுக்கு நியாயத்தீர்ப்பு 
வரப்பண்ணின அற்புதம்‌. 


“இரக்கத்தையும்‌ நியாயத்தையும்‌ 
குறித்துப்‌ பாடுவேன்‌; கர்த்தாவே, உம்மைக்‌ 
கீர்த்தனம்பண்ணுவேன்‌" (சங்‌ 1011). 


2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எலிசா எரிகோவின்‌ தண்ணீரை 
ஆரோக்கியமாக்குகிறார்‌. இந்த சம்பவத்தின்‌ 
மூலமாக எலிசா எரிகோ பட்டணத்தையும்‌, 
அதன்‌ நிலத்தையும்‌, எரிகோ 
பட்டணத்தாரையும்‌ ஆரோக்கியமாக்குகிறார்‌. 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ கர்த்தருடைய 
கட்டளைக்கு கீழ்ப்படியாமல்‌, எரிகோ 
பட்டணத்தைக்‌ கட்டியிருக்கிறார்கள்‌. எரிகோ 
பட்டணத்தின்‌ மதில்களுக்குள்ளே 
கர்த்தருக்கு விரோதமான பாவங்கள்‌ 
நடைபெறுகிறது. கீழ்ப்பியாமையின்‌ 
பிள்ளைகள்‌ மத்தியிலும்‌, கர்த்தருடைய 
கிருபையும்‌ இரக்கமும்‌ வெளிப்படுகிறது. 

எரிகோ பட்டணத்திலே. 
தீர்க்கதரிசிகளின்‌ புத்திரர்‌ இருக்கிறார்கள்‌. 
எலியா சுழல்காற்றிலே பரலோகத்திற்கு 
ஏறிப்போனதை, எரிகோவிலுள்ள 
தீர்க்கதரிசிகளின்‌ புத்திரரில்‌ ஐம்பதுபேர்‌, 
தூரத்திலே பார்த்துக்கொண்டு நின்றார்கள்‌. 
எலியா பரலோகத்திற்கு ஏறிப்போன: 
சம்பவத்தை, அவர்கள்‌ எரிகோ பட்டணத்து 
மனுஷரிடம்‌ சொல்லியிருப்பார்கள்‌. 

எலியா பரலோகத்திற்கு ஏறிப்போன 
பின்பு. எலிசா எரிகோவுக்கு வருகிறார்‌. 
அந்தப்‌ பட்டணத்திலிருக்கிற 
தீர்க்கதரிசிகளின்‌ புத்திரர்‌ எலிசாவை 
கனம்பண்ணுகிறார்கள்‌. எலியாவைத்‌ 
தேடிப்பார்ப்பதற்கு அவர்கள்‌ ஐம்பது 
பலவான்களை அனுப்புகிறார்கள்‌. அவர்கள்‌ 
மூன்று நாட்களாக எலியாவை 
தேடுகிறார்கள்‌. எலிசா அந்த மூன்று 
நாட்களும்‌ எரிகோ பட்டணத்திலிருக்கிறார்‌. 

அப்போது எரிகோ பட்டணத்தின்‌ 
மனுஷர்‌ எலிசாவைப்‌ பார்க்கு வருகிறார்கள்‌. 
அவர்கள்‌ தங்களுடைய குறைகளையும்‌, 
கஷ்டங்களையும்‌ எலிசாவிடம்‌ 
முறையிடுவதற்காக வருகிறார்கள்‌. 

எரிகோவின்‌ 
கோரிக்கைகளை 
எலியாவிடம்‌ சொன்னதில்லை. 
அந்த ஊர்‌ மனுஷருக்கு, 
நேருக்கு நேர்‌ பார்ப்பது கடினமான 
காரியமாகவும்‌, எலிசாவைப்‌ பார்ப்பது 
எளிதான காரியமாகவும்‌ இருந்திருக்கலாம்‌. 
எலிசாவை யார்‌ வேண்டுமானாலும்‌, 
எப்போது வேண்டுமானாலும்‌ 
போய்ப்பார்க்கலாம்‌. 


மனுஷர்‌ தங்கள்‌ 
இதுவரையிலும்‌ 
ஒருவேளை 
எலியாவை 





f= THE 
TT 


எலிசா எரிகோவிலே இருப்பது, 

பட்டணத்துக்கு மிகுந்த 
ஆனால்‌ அவர்கள்‌ 

குறையிருக்கிறது. எரிகோ பட்டணம்‌ 

குடியிருப்புக்கு நல்ல பட்டணம்‌. ஆனால்‌. 

அந்தம்‌ பட்டணத்தின்‌ தண்ணீரோ கெட்டது. 

ம்‌ பாழ்நிலமாயிருக்கிறது. 

தானியம்‌ விளையவில்லை. 

பட்டணம்‌ முழுவதுமே பாழ்நிலம்‌ 

ல்‌ முடியாது. அந்தப்‌ 

_பகுதி 


ட 
ஆசீர்வாதம்‌. 
மனதிலே ஒரு 


எலிசாவை... நோக்கி: "இதோ, எங்கள்‌ 
ஆண்டவன்‌ காண்கிறபடி இந்தப்‌ பட்டணம்‌ 
குடியிருப்புக்கு நல்லது: தண்ணீரோ கெட்டது, 
நிலமும்‌ பாழ்நிலம்‌' (2இராஜா 2:19) என்று 
முறையிடுகிறார்கள்‌ 


எலிசா அவர்களுடைய 
சீக்கிரத்தில்‌ நீர்த்து 

தீர்க்கதரிசிகள்‌. 

அவர்கள்‌ நன்மை செய்யவேண்டும்‌. அவர்கள்‌ 
செல்லுமிடங்களுக்கெல்லாம்‌ கர்த்தருடைய 
நாமத்தினால்‌ நன்மை செய்கிறவர்களாய்ப்‌ 
போகவேண்டும்‌. கர்த்தருடைய ஊழியக்காரர்‌ 
மூலமாக ஜனங்களுக்கு ஆசீர்வாதம்‌ 
உண்டாகவேண்டும்‌. 


தீர்க்கதரிசிகளின்‌ உபதேசங்கள்‌ 
மனுஷருடைய ஆத்துமாக்களுக்கு 
பிரயோஜனமுள்ளதாயிருக்கவேண்டும்‌. 
ஊழியக்காரரின்‌ உபதேசங்களைக்‌ கேட்டு, 
கல்லான இருதயங்கள்‌ சதையான 
இருதயமாக மாறவேண்டும்‌. இதுவரையிலும்‌ 
கனிகொடாத  ஜீவியங்கள்‌ இனிமேல்‌ 
கனிகொடுக்கவேண்டும்‌. கர்த்தருடைய 
i ன ஆக்னி 
தாராளமாய்க்‌. 
கொடுக்கவேண்டும்‌. 


எரிகோ பட்டணம்‌ குடியிருப்புக்கு 
நல்லது. தண்ணீரோ கெட்டது. நிலமும்‌ 
பாழ்நிலம்‌. எரிகோவின்‌ மனுஷர்‌ 
எலிசாவினிடத்தில்‌ வந்து, தங்களுடைய 
பிரச்சனையை சொல்லுகிறார்கள்‌. எலிசா 
எரிகோவின்‌ தண்ணீரை 
ஆரோக்கியமாக்குகிறார்‌. 


2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


ஆனாலும்‌ எலிசா 
ஒரு புதுத்தோண்டியை 
உப்புப்போட்டுக்‌ 


அவர்களிடத்தில்‌; 
எடுத்து, அதிலே 
கொண்டுவாருங்கள்‌" 
(2இராஜா 2:20) என்று சொல்லுகிறார்‌. 
கெட்டுப்போயிருக்கிற தண்ணீரை உப்பு 
ஆரோக்கியமாக்கும்‌. ஆனாலும்‌ எரிகோவில்‌ 
ஏராளமான தண்ணீர்‌ கெட்டுப்‌ 
போயிருக்கிறது. எலியாவோ அவர்களிடத்தில்‌ 
ஒரு புது தோண்டியை எடுத்து அதில்‌ 
உப்புப்போட்டு கொண்டுவருமாறு 
சொல்லுகிறார்‌. ஒரு தோண்டியிலுள்ள 
உப்பு, எரிகோவிலுள்ள எல்லா 
தண்ணீரையும்‌  சுத்தப்படுத்தாது. அந்தத்‌ 
தோண்டியிலே கொஞ்சம்‌ உப்பு மாத்திரமே 
போடமுடியும்‌. 


எரிகோவின்‌... மனுஷர்‌ 
கட்டளைக்கு கீழ்ப்படியவேண்டும்‌. 

தோண்டிக்குப்‌ பதிலாக பழைய தோண்டியைக்‌ 
கொண்டு வரக்கூடாது. கெட்ட தண்ணீரை 
ஆரோக்கியமாக்குவதற்கு உப்பு 
பிரயோஜனப்படாது என்று நினைத்து, 
உப்பைக்‌ கொண்டுவராமல்‌ 
இருந்துவிடக்கூடாது. எலிசா தங்களுக்கு, 
கொடுக்கும்‌ கட்டளையை அவர்கள்‌ 


நிறைவேற்றவேண்டும்‌. 


எலிசா எரிகோவின்‌ மனுஷருக்கு உதவி 
செய்கிறார்‌. அவர்களுடைய கெட்ட 
தண்ணீரை ஆரோக்கியமாக்குகிறார்‌ 
இதன்‌ மூலமாக எரிகோவின்‌ 
மனுஷர்‌ பிரயோஜனமடைகிறார்கள்‌. 
கர்த்தருடைய 


ஆசீர்வாதத்தினால்‌ 
பிரயோஜனமடைகிறவர்கள்‌, கர்த்தருடைய 
வார்த்தைக்கு கீழ்ப்படியும்‌ வேண்டும்‌. 
கர்த்தர்‌ அவர்களுக்கு சொல்லும்‌ 
நிபந்தனைகளை விசுவாசத்தோடு. 
கைக்கொள்ளவேண்டும்‌. கர்த்தர்‌ 
அற்புதத்தை நடப்பிப்பறற்கு முன்பாக, 
நம்முடைய விசுவாசத்தை சோதித்துப்‌ 
பார்க்கிறார்‌. கர்த்தர்‌ நம்முடைய கீழ்ப்பிதலை 
உறுதிபண்ணுகிறார்‌. 





i= FTN 
TT 


சொன்னபிரகாரமாக, 
அவரிடத்தில்‌ கொண்டு வந்து 
கொடுக்கிறார்கள்‌. 


அதன்‌ பின்பு எலிசா நீரூற்றண்டைக்குப்‌ 
போகிறார்‌. புதுத்தோண்டியிலுள்ள உப்பை 
அந்த நீரூற்றிலே போடுகிறார்‌. நீரூற்றிலுள்ள 
கெட்ட தண்ணீர்‌ நல்ல 

மாறுகிறது. இதுவரையிலும்‌ 

தண்ணீர்‌ பாய்ந்த 
பாழாய்ப்போமிருந்தது. இனிமேல்‌ அந்த நிலம்‌ 
பாழாய்ப்போகாமல்‌ நல்ல நிலமாகயிருக்கும்‌. 


நம்முடைய ஜீவியத்தில்‌ மாற்றம்‌. 
ஏற்படவேண்டுமென்றால்‌, நம்முடைய 
இருதயங்கள்‌ புதுப்பிக்கப்பட வேண்டும்‌. 
நம்முடைய இருதயம்‌ கிருபையின்‌ 
உப்பினால்‌ சாரம்‌ ஏற்றப்பட்டிருக்கவேண்டும்‌. 


நம்முடைய 
மறக க்ன்கள்ை 


நம்மு 
சத்தமாக்கும்போது, அது 
கைகளை சுத்தமாக்கும்‌. 


எலிசா தன்னுடைய சொந்த 
வல்லமையினால்‌ கெட்டுப்போன தண்ணீரை 
ஆரோக்கியமாக்கினதாக சொல்லவில்லை. 
அவர்‌ கர்த்தருடைய நாமத்தினால்‌ 
அற்புதங்களை செய்கிறார்‌. எலிசா 
நீரூற்றண்டைக்குப்போய்‌, உப்பை அதிலே 
போட்டு: இந்தத்‌ தண்ணீரை 
ஆரோக்கியமாக்கினே: இதினால்‌. 
சாவும்‌ வராது, நிலப்பாழும்‌ இராது என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌" (2இராஜா 2:21) 
என்று சொல்லுகிறார்‌. 


2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


எலிசா  நீரூற்றின்மேல்‌ உப்பைப்‌ 
போட்டாலும்‌, கர்த்தரே கெட்டுப்போயிருக்கிற 
தண்ணீரை ஆரோக்கியமாக்குகிறவர்‌. 
எலிசா கர்த்தருடைய நாமத்தை 
மகிமைப்படுத்துகிறார்‌. கெட்ட தண்ணீரினால்‌ 
எரிகோ ஜனத்தாருக்கு இனிமேல்‌ சாபம்‌ 
வராது. எரிகோவிலே நிலப்பாழும்‌ இராது. 
கர்த்தர்‌. அவர்களுக்கு நன்மை 
செய்திருக்கிறார்‌. அவர்‌ தம்முடைய 
கிருபைகளை அவர்களுக்கு 
வெளிப்படுத்தியிருக்கிறார்‌. எரிகோவின்‌ 
மனுஷர்‌ கர்த்தருடைய நன்மையான ஈவுகளை 
ருசிபார்த்திருக்கிறார்கள்‌. 


கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை 
பெற்றுக்கொள்கிறவர்கள்‌, அவருக்கு, 
உண்மையுள்ளவர்களாயிருக்கவேண்டும்‌. 
கர்த்தருடைய பிரமாணத்திற்கு 
கீழ்ப்படியவேண்டும்‌. அவர்கள்‌ கர்த்தருக்கு 
விரோதமாக கிரியை செய்யும்போது, 
கர்த்தருடைய ஊழியக்காரர்கள்‌ அவர்களை 
கர்த்தருடைய த்‌ ல்‌ 
சடிந்துகொள்வார்கள்‌. 


கர்த்தருடைய 
கர்த்தருடைய நாமத்தினால்‌, 
செய்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
நாமத்தினாலேயே, 
கடிந்துகொள்ளவும்‌ செய்கிறார்கள்‌. 
எரிகோவின்‌ மனுஷர்‌ கர்த்தருக்கு 
விரோதமாகப்‌ பாவம்‌ செய்யும்போது, எலிசா 
அவர்களை, கர்த்தருடைய நாமத்தினால்‌. 
கடிந்துகொள்வார்‌. அவர்களும்‌ எலிசாவின்‌ 
சொல்லப்படும்‌ கர்த்தருடைய 
க செவிகொடுத்து 
அவர்கள்‌  எலிசாவின்‌. 
போதனைகளையும்‌ 
குவனமாய்க்‌ கேட்டார்கள்‌. 


எரிகோவின்‌ 
ஆரோக்கியமாயிற்று. இந்த ஆரோக்கியம்‌ 
தற்காலிகமான ஆரோக்கியமல்ல. அது 
நிரந்தமான ஆரோக்கியம்‌. எலிசா சொன்ன 
வார்த்தையின்டியே அந்தத்‌ தண்ணீர்‌ 
நாள்‌ வரைக்கும்‌. இருக்கிறபடி 
ஆரோக்கியமாயிற்று (2இராஜா 2:22). 


ண்ணீர்‌ 





ழ்‌ நவள 
யாய 
பெத்தேலின்‌ பிள்ளைகள்‌ 
2இராஜா 2:23-25 


இராஜா ௨25. அவன்‌. 
அவ்விடத்தைவிட்டுப்‌ பெத்தேதுக்குப்‌ 
போனான்‌; அவன்‌ 
வழிநடத்துபோகையில்‌ மின்னைகள்‌ 
பட்டணத்திலிருத்து வத்து, அவனைப்‌ 
பார்த்து: மொட்டைத்தலையா 
ஏறிப்போர, மொட்டைத்தலையா 
ஏறிப்போ என்று சொல்லி. 
நித்தித்தார்கள்‌. 


2இராஜா 2:24. அப்பொழுது அவன்‌ 
திரும்பி அவர்களைப்‌ பார்த்து: 
கர்த்தரின்‌ நாமத்திலே அவர்களைச்‌ 
சபித்தான்‌; உடனே காட்டிலிருந்து, 
இரண்டு கரடிகன்‌ புறப்பட்டு வத்து, 
அவர்களில்‌. நாற்பத்திரண்டு. 
பின்னைகளைப்‌ பீறிப்போட்டது.. 


இராஜா 226. அவன்‌ அவ்விடத்தை 


விட்டுக்‌ கர்மேல்‌ பர்வதத்திற்குப்போய்‌, 
அங்கேயிருந்து சுமாரியாவுக்குத்‌. 


எரிகோலிலிருந்து 
லும்‌ 


இருக்கிற; 
பெத்தேலுக்குப்போகும்போது, அங்கே உள்ள 


தீர்க்கதரிசிகளின்‌ புத்திரர்‌, அவரை 
அன்புபோடு வரவேற்கிறார்கள்‌. அவருக்கு 
மதிப்பும்‌ மரியாதையும்‌ கொடுத்து, அவரைக்‌. 
கனம்பண்ணுகிறார்கள்‌. ஆனால்‌ 
பெத்தேலின்‌  மனுஜரோ  எலிசாவை 
நிநதிக்கிறார்கள்‌ 
யெரொபெயாம்‌ இரண்‌! 

கன்றுக்குட்டிகளை இஸ்ரவேல்‌ சோத்திலே 
நிறுவினான்‌. ஒன்றை தாணிலும்‌, 
மற்றொன்றை பெத்தேலிலும்‌ நிறுவினான்‌ 
அந்தக்‌ 


பெருமையோடிருக்கிறார்கள்‌. 
கடிந்துகொள்கிறவர்களையும்‌, 
கன்றுக்குட்டிக்கு 
வார்த்தைகளைச்‌ 
பெத்தேல்‌ ஊர்‌ 

ஜனங்கள்‌ நிந்திக்கிறார்கள்‌. 


2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தீர்க்கதரிசிகளின்‌ புத்திரர்‌ பெத்தேலின்‌ 
வீதி வழியாக நடந்துபோகும்போது, அந்த 
ஊர்‌ ஜனங்கள்‌ அவர்களுக்கு விரோதமாக, 
தூஷணவார்த்தைகளைச்‌ சொல்லி, 
அவர்களை நிந்திப்பது வழக்கம்‌. அவர்கள்‌ 
தீர்க்கதரிசிகளுக்கு, பட்டப்பெயர்களை 
சொல்லி, அவர்களை நிந்தித்து, தங்கள்‌ 
ஊரைவிட்டே துரத்திவிடுவார்கள்‌. 


எலிசா பெத்தேலுக்கு வருகிறார்‌. அவர்‌ 
அந்த ஊரின்‌ வழியாக நடந்து போகையில்‌, 
பிள்ளைகள்‌ பெத்தேல்‌ பட்டணத்திலிருந்து, 
வந்து, அவரை நிந்திக்கிறார்கள்‌. 
எலிசாவை இதுவரையிலும்‌ பன்‌ 
நிந்தித்ததில்லை. இப்போதுதான்‌ 
முதன்‌ முறையாக “இத்்கபு்ற்‌. 
எலிசாவும்‌ இதுவரை யாரையும்‌ 
தண்டித்ததில்லை. ெங்கேலின்‌ பிள்ளைகள்‌ 
தன்னை நிந்தித்ததினிமித்தமாக, எலிசா 
அந்தப்‌ பிள்ளைகளை கடுமையாய்த்‌ 
தண்டிக்கிறார்‌. 


“ஆனாலும்‌ அவர்கள்‌ தேவனுடைய 
ஸ்தானாபதிகளைப்‌ பரியாசம்பண்ணி, 
அவருடைய வார்த்தைகளை அசட்டை செய்து, 
அவருடைய 

நிந்தித்தபடியால்‌, கர்த்தருடைய 
அவருடைய  ஜனத்தின்மேல்‌. 
சகாயமில்லாமல்‌ போயிற்று” (நோளா 3616) 


பெத்தேலின்‌ பிள்ளைகள்‌ 
விளையாடிக்கொண்டிருக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ எலிசாவைப்‌ 
கூடிவருகிறார்கள்‌. கர்த்தருடைய 
தீர்க்கதரிசியை கனம்பண்ணவேண்டும்‌. 
என்னும்‌ எண்ணம்‌ இந்த சிறுபிள்ளைகளின்‌ 
மனதில்‌ இல்லை. அவர்களுடைய பெற்றோர்‌ 
தீர்க்கதரிசிகளை தூவித்து நிந்தித்த துபோல, 
இவர்களும்‌ தீர்க்கதரிசிகளை தூவித்து, 
நீந்திக்கிறார்கள்‌ 


| பெத்தேலின்‌. பிள்ளைகள்‌ எலிசாவைப்‌ 


வீதிகளில்‌ 


பார்க்க 


நந்திக்கிறர்கள்‌ 





f= al 
TT 


எலிசாவின்‌ தலை. 
மொட்டையாயிருக்கிறது. ஆனாலும்‌ கர்த்தர்‌ 
தம்முடைய மகிமையினால்‌ எலிசாவை 
முடிசூட்டியிருக்கிறார்‌. அவருடைய தலை 
'மொட்டையாயிருந்தாலும்‌, 
அபிஷேகம்‌ அ 
பெத்தேலின்‌. 
பிள்ளைகளை, கர்ந்ததக்க பயப்படும்‌ பயத்தில்‌ 
வளர்க்கவில்லை. 
ஊழியக்காரரை 
என்றும்‌ 
பிள்ளைகளுக்குப்‌ போதிக்கவில்லை. 
கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை 
நிந்திக்கவேண்டும்‌ என்று,  பெத்தேலின்‌ 
மனுஷர்‌ நங்கள்‌ பிள்ளைகளுக்குப்‌ 
போதித்திருக்கிறார்கள்‌. அந்தப்‌ பக்கக்‌ 
தங்களுக்குப்‌ போதிக்கப்பட்ட படியே. 
எலிசாவை நிந்திக்கிறார்கள்‌. இதற்கு முன்பு 
அவர்கள்‌ இதுபோல. தீர்க்கதரிசிகளின்‌ 
புத்திரரில்‌ அநேகரை நிந்தித்திருப்பார்கள்‌. 
அப்போது அந்தப்‌ பிள்ளைகளுக்கு 
விரோதமாக ஒன்றும்‌ நடைபெறவில்லை. 
ஆகையினால்‌ அந்தப்‌ பிள்ளைகள்‌ தங்கள்‌ 
மனதில்‌ துணிகரம்‌ கொண்டு, எலிசாவையும்‌ 
நிந்திக்கிறார்கள்‌. 
இந்தப்‌ 


பிள்ளைகளின்‌ பெற்றோர்‌ 


2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


பெத்தேலின்‌ பிள்ளைகள்‌ எலிசாவைப்‌ 
பார்த்து, “மொட்டைத்தலையா ஏறிப்போ, 
மொட்டைத்தலையா  ஏறிப்போ" என்று 
சொல்லி நிந்திக்கிறார்கள்‌. எலிசா அவர்கள்‌ 
பக்கமாய்த்‌ 
பார்க்கிறார்‌. 
தூஷிப்பதை, 
கேட்டுக்கொண்டிருக்கிறார்‌. அதன்‌ பின்பு, 
அவர்‌ அவர்கள்‌ பக்கமாய்த்‌ திரும்பி 
அவர்களைப்‌ பார்க்கிறார்‌. எலிசா ஒருவேளை 
அவர்களை கோபப்பார்வையோடு முறைத்துப்‌ 
பார்த்திருக்கலாம்‌. ஆனால்‌  பெத்தேலின்‌ 
பிள்ளைகளோ  எலிசாவின்‌ பார்வைக்கு 
பயப்படவில்லை. அவர்கள்‌ இதுபோல. 
ஏராளமான பார்வைகளைப்‌ பார்த்து 
பழக்கப்பட்டவர்கள்‌. 

பெத்தேலின்‌ பிள்ளைகள்‌ தங்கள்‌ 
பாவங்களுக்கு மனந்திரும்பாமல்‌, எலிசாவை 
தொடர்ந்து நிந்தித்துக்கொண்டிருக்கிறார்கள்‌. 
அப்போது எலிசா அந்தப்‌ பிள்ளைகளை 
கர்த்தரின்‌ நாமத்தினால்‌ க்‌ 
சிறுபிள்ளைகளாயிருந்தாலும்‌, 
கர்த்தருடைய தீ 
நிந்திக்கும்போது, அவர்கள்‌ 
நிந்திக்கிறார்கள்‌. 

எலிசா 
நிறைவேறுகிறது. 


சாபம்‌ உடனே 


பெத்தேலின்‌ 


சொன்ன 
எலிசா. 


எல்லோரும்‌ 


ஆராதிக்கிறவர்கள்‌ 
தீர்க்கதரிசிகளுக்கு 

தூஷணவார்த்தைகளைச்‌ 
அவர்களை அவமானப்படுத்தும்‌ 


என்‌, 
பட்டப்பெயர்களை 


பந்துல 


ள்ளைகளின்‌ 


சற்றங்கொடுத்ிக்கறார்க்‌ 
பிள்ளைகள்‌ எப்படி வளர்க்கப்பட்டார்களோ, 
அப்படியே வளர்ந்திருக்கிறார்கள்‌. 


முன்பு, 
அவர்களுக்கு 


சொல்லப்பட்டிருக்கும்‌. 


பிள்ளைகளோ, 


இதற்கு 
“ere நிந்தத்தபோது. 


ரகங்களை 
கர்த்தருடைய 

விரோதமாக 
சொல்லவேண்டும்‌. 


சிறுபிள்ளைகளை, 
சபித்தவடனே, 
கரடிகள்‌ புறப்பட்டு 
நாற்பத்திரண்டு 
சொல்லி 
என்றும்‌, 


பெற்றோர்‌ 


சிறுபிள்ளைகள்‌ 


விருப்பமல்ல. 
அவர்கள்மீதும்‌, 
நியாயத்தீர்ப்பு. 
செத்துப்போனதினால்‌, 
பெற்றோருக்கு 
வேதனையும்‌, 
கர்த்தருடைய 


பிள்ளைகள்‌. 


எச்சரிப்பின்‌ வார்த்தைகள்‌ 
ஆனால்‌ இந்தப்‌ 
எச்சரிப்பின்‌ வார்த்தைகளை 


கர்த்தரின்‌ நாமத்தினால்‌ 
காட்டிலிருந்து ஸ்‌ 
வந்து, அவர்களில்‌ 
பீறிப்போடுகிறது (2இராஜா 2:24) 


செத்துப்போகவேண்டும்‌ என்பது எலிசாவின்‌ 
பெற்றோர்மீதும்‌ வந்திருக்கிற கர்த்தருடைய 


மிகுந்த 
துக்கமும்‌ 
நியாயத்தீர்ப்பு 
பிள்ளைகள்மீதும்‌, தங்கள்‌ குடும்பத்தின்மீதும்‌ 


அசட்டைபண்ணி,  துணிகரமாய்‌ 
செய்கிறார்கள்‌. தங்களுக்கு இதுவரையிலும்‌ 
ஒரு தண்டனையும்‌ கொடுக்கப்படாததினால்‌, 
தங்களுக்கு எப்போதும்‌ எந்தத்‌ தண்டனையும்‌ 
வராது என்று நினைத்து. இந்தப்‌ பிள்ளைகள்‌ 
இறுமாப்பாயிருக்கிறார்கள்‌. 


வந்திருப்பதை அவர்கள்‌ புரிந்துகொள்வார்கள்‌. 
அவர்கள்‌ இனிமேல்‌ கர்த்தருடைய 
வார்த்தைக்கு கீழ்ப்படிவார்கள்‌. அவர்கள்‌ 
கர்த்தருடைய நியாயத்தீர்ப்புக்கு 
பயப்படுவார்கள்‌. அவர்கள்‌ கர்த்தருடைய 
ஊழியக்காரர்களைக்‌ கனம்பண்ணுவார்கள்‌. 





ழ்‌ நயன 
யாய 


நம்முடைய பிள்ளைகள்‌ நமக்கு. 
ஆசிர்வாதமாகமிருக்கவேண்டுமென்றால்‌, 
அவர்கள்‌ மூலமாக நமக்கு சந்தோஷமும்‌ 
ஆறுதலும்‌ ஏற்படவேண்டுமென்றால்‌, நாம்‌ 
நம்முடைய பிள்ளைகளை 

ம்‌... பயத்தில்‌ 


ற்றக்கொடுக்கவேண்டும்‌ 
ய பிள்ளைகளை நாம்‌ 

ஒழுக்கமாய்‌ வளர்க்காமல்‌, அவர்களை 
ஊதாறித்தனமாக: விட்டுவிட்டால்‌, 
பிற்காலத்தில்‌ அவர்கள்‌ மூலமாக நமக்கு 
ல்‌ அதற்கு பதிலாக 
அவர்கள்‌ மூலமாக 

சந்தோஷம்‌ வராது. அதற்கு பதிலாக துக்கம்‌ 
ற்றோர்‌ தங்கள்‌ பிள்ளைகளுக்கு 


2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பெத்தேலிலுள்ள பெற்றோர்‌, தங்கள்‌ 
பிள்ளைகளை சரியாய்‌ வளர்க்கவில்லை. 
நாற்பத்திரண்டு பிள்ளைகள்‌ 
செத்துப்போகிறார்கள்‌. பிள்ளைகளைப்‌ 
பறிகொடுத்தவர்கள்‌ அழுது புலம்புகிறார்கள்‌. 
இது அவர்கள்மீது வந்த கர்த்தருடைய 
நியாயத்தர்ப்பாிருக்கிறது. பெத்தேலின்‌ 
ஜனங்கள்‌. இந்த சம்பவத்தைப்‌ பார்த்து 
மனந்திரும்புவார்கள்‌. தங்கள்‌ 
பிள்ளைகளை ஒழுக்கமாய்‌ ர்கள்‌ 
பெத்தேலின்‌ பிள்ளைகள்‌ இனிமேல்‌ 
கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை 
நிந்திக்கமாட்டார்கள்‌ 
அல்லிடத்தைலிப்டுக்‌ கர்மே்‌ 
பவதத்தற்கப்ேய்‌, அங்கேயிருந்து 


சமாரியாவுக்குத்‌ திரும்புகிறார்‌ 
(2இராஜா 2:25) 





f= FTE 
TT 


வாகிய யோராமின்‌ 
மோவாபியருக்கு 
யோராமும்‌, 
ராஜாவும்‌ 
விரோதமாக. 


சுபாவம்‌ (2இராஜா 
விரோதமான 
யோசபாத்தும்‌, 
மோவாபியருக்கு 
யுத்தம்பண்ணப்போகிறார்கள்‌ 
(2இராஜா 34-8) 


யுத்தம்‌. 
ஏதோமின்‌ 


இவர்களுடைய 


ராஜாவும்‌, 
ராஜாக்களும்‌ 
தீர்க்கதரிசியினிடத்தில்‌ 
விசாரிக்கப்போகிறார்கள்‌ (2இராஜா 39-19) 
மோவாபியருக்கு விரோதமான யுத்தத்தில்‌ 
இஸ்ரவேலருக்கு ஜெயமுண்டாயிற்று 
(2இராஜா 3:20-25), மோவாபின்‌ ராஜா 
தன்னுடைய சேஷ்ட புத்திரனை 
சர்வாங்க  தகனமாக  பலியிடுகிறான்‌ 
(2இராஜா 326,27). ஆகாபின்‌ வீட்டார்‌ 
அழிவுக்கு நியமிக்கப்படுகிறார்கள்‌. 


யோராம்‌ 
2இராஜா 3:1-5 


2இராஜா 8:1. யூதாவின்‌ ராஜாவாகிய 
யோசபாத்தின்‌ பதினெட்டாம்‌ 
வருஷத்தில்‌ ஆகாபின்‌ குமாரனாகிய 
யோராம்‌ சமாரியாவிலே. 
இஸ்ரவேலின்‌ மேல்‌. ராஜாவாகிப்‌: 
பன்னிரண்டு. வருஷம்‌. 
ராஜ்யபார ம்பண்ணி, 


இராஜா 3:2. கர்த்தரின்‌ பார்வைக்குப்‌ 
பொல்லாப்பானதைச்‌ செய்தான்‌; 
ஆனாலும்‌ தன்‌ தகப்பனைப்போதும்‌. 
தன்‌ தாயைப்‌ போலும்‌ அல்ல; தன்‌ 
தகப்பன்‌ பண்ணுவித்த பாகாலின்‌ 
சிலையை அகற்றிவிட்டான்‌. 


2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


2இராஜா 32. 
இஸ்ரவேலைப்‌ 

செய்யப்பண்ணின நேயாத்தின்‌ 
குமாரனாகிய வயெரொபெயாமின்‌ 
பாவங்கனை அவன்‌ விட்டு நீங்காமல்‌ 


அவைகளிலே சிக்கிக்கொண்டிருத்தான்‌. 


என்றாலும்‌ 
பாவஞ்‌. 


2இராஜா 8:4. மோவாபின்‌ ராஜாவாகிய 
மேசா 

பெருத்தவனாயிருத்து, 

ராஜாவுக்கு 

ஆட்டுக்குட்டிகளையும்‌, 
குறும்பாட்டுக்கடாக்களையும்‌ 
செலுத்திவந்தான்‌. 


2இராஜா 35, ஆகாப்‌ 
இறந்துபோனமின்‌ மோவாபின்‌ ராஜா 
இஸ்ரவேலின்‌ ராஜாவுக்கு விரோதமாய்க்‌ 
கலகம்‌ பண்ணினான்‌. 


யோராம்‌ ஆகாபின்‌ குமாரன்‌. இவன்‌ 
அகசியாவின்‌ சகோதரன்‌.  அகசியாவுக்கு 
பின்பு யோராம்‌ இஸ்ரவேலின்‌ சிங்காசனத்தில்‌ 
வீற்றிருந்து ராஜ்யபாரம்‌ பண்ணுகிறான்‌. 
இவன்‌ ஒரு துன்மார்க்கன்‌. ஆனாலும்‌ இந்த 
வசனப்பகுதியில்‌, யோராமைப்பற்றி 
இரண்டு முக்கியமான காரியங்கள்‌ 
எழுதப்பட்டிருக்கிறது. 
வன: 1, யோராம்‌ தன்‌ 
தகப்பன்‌ பண்ணுவித்த பாகாலின்‌ சிலையை 
அகற்றிவிடுகிறான்‌. 2. ஆகாப்‌ இறந்துபோன 
பின்‌ மோவாபின்‌ ராஜா இஸ்ரவேலுக்கு 
பகுதி செலுத்துவதை நிறுத்திவிட்டான்‌. 
யோராம்‌ மோவாபின்‌ ராஜாமீது 
யுத்தம்பண்ணி, தன்னுடைய சகோதரன்‌ 
அகசியா இழந்துபோன உரிமையை, 
திரும்பப்‌ பெற்றுக்கொள்கிறான்‌. 
யூதாவின்‌ ராஜாவாகிய யோசபாத்தின்‌ 


பதினெட்டாம்‌ வருஷத்தில்‌ ஆகாபின்‌ 
குமாரனாகிய யோராம்‌ சமாரியாவிலே 


இஸ்ரவேலின்மேல்‌ ராஜாவாகிப்‌ பன்னிரண்டு 
வருஷம்‌ ராஜ்யபாரம்பண்ணுகிறான்‌ 
(2இராஜா 331. 





f= THE 
ETT 


யோராம்‌ கர்த்தரின்‌ பார்வைக்கு 
பொல்லாப்பானதை செய்கிறான்‌. இவனுடைய 
தகப்பனாகிய 


அகற்றிவிடுகிறான்‌ ர 32) 


யூதாவின்‌ ராஜாவாகிய 
இஸ்ரவேலின்‌ ராஜாவாகிய ஆகாயின்‌ 
வீட்டாரோடு சமாதான ஒப்பந்தம்‌ 
செய்திருக்கிறான்‌. இதனால்‌ யோசபாத்தின்‌ 
குடும்பம்‌ பாழாய்ப்போயிற்றுற ஆனால்‌, 
யோசபாத்தினுடைய சிநேகந்தின்‌ மூலமாய்‌, 
ஆகாபின்‌ குடும்பத்தாருக்கு. நன்மை 
உண்டாயிற்று 


யோராம்‌ 
இஸ்ரவேல்‌ தேசத்திலிருந்து 
அகற்றிவிடுகிறான்‌. யோராமின்‌ கப்பம்‌ 
ஆகாப்‌ இஸ்ரவேல்‌ தேசத்திலே பாகாலின்‌ 
சிலையை ஸ்தாபித்தான்‌. இஸ்ரவேலின்‌ 
தேவனாகிய கர்த்தரை மாத்திரமே 
ஆராதிக்கவேண்டும்‌ என்று யோராம்‌ 
தீர்மானம்பண்ணுகிறான்‌. யோராம்‌ பாகாலின்‌ 
தீர்க்கதரிசிகளிடத்தில்‌ விசாரியாமல்‌, 
கர்த்தருடைய தீர்க்கநரிசிகளிடத்தில்‌ 
மாத்திரம்‌ விசாரிக்கிறான்‌. இவை யோராமின்‌ 
நல்ல சபாவங்களாகும்‌ 


யோராமிடத்தில்‌. 

இருந்தாலும்‌, அவ: 

தீயசபாவங்களும்‌ காணப்படுகிறது. யோராம்‌ 
இஸ்ரவேலைப்‌ பாவஞ்‌ செய்யப்பண்ணின 
நேபாத்தின்‌ கமாரனாதிய யெரொபெயாமின்‌ 
பாவங்களை விட்டு நீங்காமல்‌. 
அவைகளிலே  சிக்கிக்கொண்டிருக்கிறான்‌ 
(இராஜா 3:3). 


யோராம்‌ இஸ்ரவேல்‌ தேசத்திலிருந்து 
பாகாலின்‌ சிலையை அகற்றிப்போட்டாலும்‌, 
பாகாலை ஆராதிக்கிற விக்கிரகராதனையை 
இஸ்ரவேல்‌ தேசத்திலிருந்து ல்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ பாகாலை 
ஆராதிக்கிறார்கள்‌. யெகூவின்‌ கத்தம்‌, 
இஸ்ரவேல்‌ தேசத்திலே பாகாலின்‌ ஆராதனை 
பிரபல்யமாயிருக்கிறது. 


யோசபாத்‌, 


பாகாலின்‌ சிலையை 


2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பாகாலின்‌ 
அவனுடைய சகல 
பணிவிடைக்காரரையும்‌, அவனுடைய சகல 
ஆசாரியணையும்‌ என்னிடத்தில்‌ 
க்‌ ஒருவனும்‌ குறையலாகாது: 

பாகாலுக்குப்‌ பெரிய 
பலியிடப்போகிறேன்‌; வராதவன்‌ எவனோ 
அவன்‌  உயிரோடிருப்பதில்லை என்றான்‌; 
பாகாலின்‌ பணிவிடைக்காரரை அழிக்கும்படி 
யெகூ இதைத்‌ தந்திரமாய்ச்‌ செய்தான்‌" 
(2இராஜா 10:19), 


யோராம்‌ தன்னுடைய குடும்பத்திலே. 
ஆலிக்குரிய மறுமலர்ச்சியை ஏற்படுத்தினான்‌. 
ஆனால்‌ அவன்‌ இஸ்ரவேல்‌ தேசத்திலே, 
ஆவிக்குரிய மறுமலர்ச்சியை 
ஏற்படுத்துவதற்கு ஒன்றும்‌ செய்யவில்லை. 
யோராம்‌ இஸ்ரவேலின்‌ 
ராஜாவாயிருப்பதினால்‌, அவன்‌ தன்னுடைய 
ராஜ்யபார த்‌ 
இஸ்ரவேல்‌. 
விக்கிரகாராதனையை அகற்றிப்போட்டிருக்க 
வேண்டும்‌. ஆனால்‌ யோராமோ, இஸ்ரவேல்‌ 
தேசத்திலிருந்து, விக்கிரகாராதனையை 
அகற்றாமல்‌, அவனும்‌ அதிலே 
சிக்கிக்கொண்டிருக்கிறான்‌. 

யெரொபெயாம்‌ இஸ்ரவேல்‌ தேசத்திலே. 
இரன்டு கன்றுக்குட்டிகளை நிறுவினான்‌. 

தாணிலும்‌, மற்றொன்றை 

பெத்தேலலும்‌ நிறுவினான்‌. இஸ்ரவேல்‌ 
ஜனங்கள்‌: எல்லோரும்‌ இந்தக்‌ 
கன்றுக்குட்டிகளை ஆரதிக்கிறார்கள்‌ இந்த 
த! நபாத்தின்‌ குமாரனாகிய 
யெரொபெய! பாவங்கள்‌"என்று 
லைம்‌ 


இஸ்ரவேலின்‌ ராஜாவாகிய யோராம்‌, 
ஆகாபின்‌ சிலையை  அகற்றிவிட்டாலும்‌, 
அவன்‌ கன்றுக்குட்டிகளை ஆராதிக்கிறான்‌. 
கன்றுக்குட்டிகளை ஆராதிப்பதிலிருந்து 
அவனால்‌ விடுதலை பெற முடியவில்லை. 

விக்கிரகாராதனையில்‌ 


இப்போதும்‌ 
தீர்க்கதரிசிகளையும்‌, 


சகல 





f= al 
TT 


யோராமைப்போல இக்காலத்தில்‌ சிலர்‌, 
தங்களுக்கு நஷ்டத்தை. ஏற்படுத்தாத 
பாவங்களை விட்டு விலகி விடுகிறார்கள்‌. 
அதே வேளையில்‌ அவர்கள்‌ தங்களுக்கு 
ம்‌, சந்தோஷத்தையும்‌ கொடுக்கும்‌ 
பற்றிக்கொள்கிறார்கள்‌. 
பின்பற்றுகிறவர்கள்‌, எல்லா 
பாவங்களையும்‌ விட்டு விலகி வரவேண்டும்‌. 
கர்த்தரை முழுஇருதயத்தோடும்‌ 
முழுமனதோடும்‌, முழுபலத்தோடும்‌. 
விசுவாசித்து ஆராதிக்கவேண்டும்‌ 


யோராம்‌ பாகாலின்‌ 


இஸ்ரவேல்‌ தேசத்திலிருந்து 


பாகாலின்‌ ஆராதனைக்குப்‌ 
கன்றுக்குட்டியின்‌ ஆராதனை 
பிரபல்யமாயிருக்கிறது. 
மோவாபின்‌ ராஜாவாகிய மேசா 
டுமாடுகள்‌ பெருத்தவனாயிருந்து, 
ஸ்ரவேலின்‌ ராஜாவுக்கு இலட்சம்‌ 
ஆட்டுக்குட்டிகளையும்‌, இலட்சம்‌: 
குறுப்பாட்டுக்கடாக்களையும்‌ 
செலுத்திவந்தான்‌. ஆகாப்‌ இறந்துபோனபின்‌ 
மோவாபின்‌ ராஜா இஸ்ரவேலின்‌ ராஜாவாகிய 
யோராமுக்கு  விரோதமாய்க்‌ கலகம்‌. 
பண்ணுகிறான்‌ (2இராஜா 3:4,5) 


யோராமுக்கு முன்பு, 
சகோதரன்‌ அகசியா இஸ்ரவேல்‌ “தேசத்திலே 
ராஜாவாயிருந்தான்‌. மோவாபின்‌ 


குறும்பாப்‌ு 
கட்டினான்‌. 
அகசியாவின்‌ 
மோவாபின்‌ 


கட்டுவதை நிறுத்திவிட்டான்‌. 


ஆட்சிக்காலத்தில்‌, 


ராஜா அகசியாவுக்கு பகுதி 


இஸ்ரவேலின்‌ ராஜாவாகிய யோராம்‌, 
தன்‌ தகப்பனாகிய ஆகாபைவிட நல்லவன்‌. 
அவன்‌ தன்‌ தகப்பனைப்போலும்‌, தன்‌ 
தாயைப்போலும்‌ துன்மார்க்கமாய்‌ 
ஜீலிக்கவில்லை. யோராமிடத்தில்‌ ஒரு சில 
இருக்கிறது. 
தன்னுடைய 
இஸ்ரவேல்‌. 
முறையில்‌ 

ராஜ்யபாரம்பண்ணுகிறான்‌. 


2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


ஆகாப்‌ இறந்துபோனபின்‌ மோவாபின்‌ 
ராஜா, இஸ்ரவேலின்‌ ராஜாவுக்கு 
விரோதமாக கலகம்பண்ணியதை, அகசியா 
ஒடுக்கவில்லை. அவனுடைய கலகத்தை 
அடக்கவில்லை. அகசியா மோவாபியருக்கு 
விரோதமாக  யுத்தம்பண்ணப்போகவில்லை. 
யோராம்‌ ஆட்சிக்கு வந்தபோது, அவன்‌ 
மோவாபின்‌ ராஜாவுடைய கலகத்தை 
அடக்குகிறான்‌. யோராம்‌ மோவாபின்‌ 
ராஜாவுக்கு விரோதமாக யுத்தம்பண்ணப்‌ 
புறப்பட்டுப்போகிறான்‌. 

மோவாயின்‌ மேசா 

அவள்‌ 

லட்சம்‌ 

லட்சம்‌ 
பகுதியாகக்‌ 


ராஜாவாகிய 
பெருத்தவன்‌. 
ராஜாவுக்கு 
ஆட்டுக்குட்டிகளையும்‌, 
குறுங்பாட்டுக்கடாக்களையும்‌ 
கொடுக்கிறான்‌. இவை 
தேசத்திற்கு 
வருமானமாயிருக்கிறது. அக்காலத்தில்‌ பகுதி 
குட்டுகிறவர்கள்‌ பணமாகக்‌ கொடுப்பதற்கு. 
பதிலாக, இதுபோல மொருட்களாகக்‌ 
கொடுப்பது வழக்கம்‌. 

மோவாபின்‌ ராஜா 
ராஜாவுக்கு விரோதமாகக்‌ கலகம்பண்ணி, 
பகுதி கட்டாமலிருப்பது, இஸ்ரவேலுக்கு 
மிகப்பெரிய இழப்பாகிரக்கிறது. அசுசியா 
இந்த இழப்பை பெரிதுபடுத்தவில்லை. அவன்‌ 
தன்னுடைய வீட்டில்‌ சோம்பேறியாக 
ஒய்வெடுத்துக்கொண்டிருந்தான்‌. 

அகசியா சமாரியாவிலிருக்கிற தன்‌ 
மேல்வீட்டிலிருந்து கிராதியின்‌ வழியாய்‌ 
விழுந்து, வியாதிப்பட்டு கிடந்தான்‌ 
(2இராஜா 1:2). 


அகசியா கால்‌ 
முடமானவனாகயிருந்தினால்‌, 
மோவாபின்‌ ராஜாவுக்கு விரோதமாக 
யுத்தம்பண்ணப்போக முடியவில்லை. 
அகசியாவுக்கு பின்பு, அவனுடைய சகோதரன்‌ 
யோராம்‌, இஸ்ரவேலின்மேல்‌ ராஜாவாகிறான்‌. 
அகசியா இரண்டு வருஷம்‌ மாத்திரமே 
இஸ்‌! ராஜ்யபாரம்‌ பண்ணினான்‌. 
யோராமோ இஸ்ரவேலை பன்னிரண்டு 
வருஷம்‌ ராஜ்யபாரம்பண்ணுகிறான்‌. 


இஸ்ரவேலின்‌ 


கைகள்‌ 
அவனால்‌ 





i THEN 
TT 


யோராமும்‌ யோசயாத்தும்‌ 
2இராஜா 3:6-8 


இராஜா 928. அக்காலத்திலே யோராம்‌ 
என்னும்‌ ராஜா சுமாரியாவிலிருத்து 
புறப்பட்டு, 'இஸ்ரவேலையெல்லாம்‌. 
இலக்கம்‌ பார்த்துப்போம்‌: 


இராஜா 7. மோவாபின்‌ ராஜா 
எனக்கு. விரோதமாய்க்‌ 
கலகம்பண்ணினான்‌; மோவாபியர்மேல்‌: 
யுத்தம்பண்ண, என்னோடே கூட 
வருகிநீரா யூதாவின்‌. 
ராஜாவாகிய யோசயாத்தைக்‌: 
கேட்டனுப்பினதற்கு; அவன்‌ நாண்‌ 
வருகிறேன்‌; நான்தான்‌ நீர்‌, என்னுடைய 
ஜனங்கள்‌ உம்முடைய ஜனங்கள்‌, 
என்னுடைய குதிரைகள்‌ உம்முடைய 
குதிரைகள்‌ என்றான்‌. 


என்று 


2இராஜா 368. எந்த வழியாய்ப்‌ 
போவோம்‌ என்று கேட்டான்‌; அதற்கு. 
அவன்‌: ஏதோம்‌ வனாந்தரவழியாய்‌. 


என்றான்‌. 
இ ன்ப 
மோவாபின்‌ ராஜாவுக்கு 


யுத்தம்பண்ண 
ஆயத்தமாகிறான்‌. மோவாபின்‌ ராஜா 
இஸ்ரவேலின்‌ ராஜாவுக்கு விரோதமாகக்‌. 
கலகம்பண்ணுகிறான்‌. அவனுடைய 
கலகத்தை ஒடுக்குவதற்கு யோராம்‌. 
தன்னுடைய கையிலே பட்டயத்தைப்‌ 
பிடிக்கிறான்‌. 


யோராம்‌ 


யோராம்‌ 
ராஜாவானவுடன்‌ , 


விரோதமாக 


மோவாபின்‌ 


இஸ்ரவேலையெல்லாம்‌ இலக்கம்‌ பார்க்கிறான்‌. 
(ஜேராஜா 3:6). இஸ்ரவேலின்‌ சேனையோடு 
சேர்ந்து, 

விரோதமாக 

யோராம்‌ 


ராஜாவாகிய 
யூதாவின்‌ ராஜாவாகிய 
சமாதான உடன்படிக்கை 


2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யூதாவின்‌ ராஜாவாகிய 
'மோவாபின்‌ ராஜா எனக்கு 

கலகம்பண்ணினாள்‌; 
யுத்தம்பண்ண, 
(2இராஜா 3:7) 


மோவாபியர்மேல்‌ 
என்னோடேகூட வருகிறீரா” 
என்று கேட்டு அனுப்புகிறான்‌. 


யோசபாத்‌ யோராமுக்கு பிரதியுத்தரமாக, 
நான்‌ வருகிறேன்‌: நான்தான்‌ நீர்‌, 
என்னுடைய ஜனங்கள்‌ உம்முடைய ஜனங்கள்‌, 
என்னுடைய குதிரைகள்‌ உம்முடைய 
குதிரைகள்‌” (2இராஜா 37) என்று. 
சொல்லுகிறான்‌. 

யூதாவுக்கும்‌ இஸ்ரவேலுக்கும்‌ இடையே, 
பல காரியங்களில்‌ பிரச்சனை இருக்கிறது. 
அவர்கள்‌ பல. காரியங்களில்‌ 
பிரிந்திருக்கிறார்கள்‌. பல சமயங்களில்‌ 
அவர்களுக்குள்ளே கருத்து வேறுபாடுகளும்‌, 
சண்டைகளும்‌ ஏற்படுகிறது. ஆனாலும்‌ 
மோவாபியருக்கு விரோதமாய்‌ யுத்தம்பண்ண, 
இஸ்ரவேல்‌ தேசத்தாரும்‌, யூதாதேசத்தாரும்‌ 
ஒன்றுசேருகிறார்கள்‌. மோவாபியர்‌ 
இஸ்ரவேலருக்கும்‌, யூதாதேசத்தாருக்கும்‌ 
பொதுவான சத்துருக்களாயிருக்கிறார்கள்‌. 


யோசபாத்‌ இஸ்ரவேல்‌ தேசத்தை, 
தன்னுடைய சகோதர தேசமாக பாலிக்கிறான்‌ 


ஏற்பட்டிருந்தாலும்‌, 
பிரச்சனைகளையெல்லாம்‌ மறந்துவிடுகிறான்‌. 
யூதாதேசத்திற்கு விரோதமாக இஸ்ரவேல்‌ 


இஸ்ரவேல்‌ 
மூதாதேசத்தாரும்‌, 
'மயங்களில்‌,. 


சண்ட. 
ஈயப்படுத்திக்கொண்டவர்கள்‌. 

இல்லிரு தேசத்தாரும்‌ தங்களுடைய பழைய 

பகையை மறந்து, ஒருவருக்கொருவர்‌ உதவி 

செய்ய முன்வருகிறார்கள்‌. 


நாம்‌ பழைய பகையை மன்னித்து 
மறந்தால்தான்‌ சமாதானமாயிருக்க முடியும்‌ 
பழைய காயங்களையெல்லாம்‌. 
மறந்துவிடவேண்டும்‌. அப்போதுதான்‌ புதிய 
சமாதானமும்‌, புதிய சந்தோஷமும்‌ நமக்கு 
ண்டாகும்‌ பழைய பகையை மறக்காமல்‌ 
வைத்திருந்தால்‌, சண்டை 

அதிகரிக்கும்‌. பிரச்சனைகள்‌ கூடும்‌. 





i FTE 
TT 


யூதாவின்‌ ராஜாவாகிய யோசபாத்‌, 
இஸ்ரவேலின்‌ ராஜாவாகிய யோராமைவிட 
அதிக ஞானமும்‌, அதிக அனுபவமுமுள்ள வன்‌. 
யோசபாத்திற்கு யுத்த தந்திரங்களும்‌ 
நன்றாய்த்‌ தெரியும்‌. அவன்‌ யோராமைவிட 
கர்த்தரிடத்தில்‌ அதிக பக்தியுள்ளவன்‌. 
இஸ்ரவேலின்‌ ராஜாவாகிய யோராம்‌, 
யோசபாத்தின்‌ த்தையும்‌ 
ஞானத்தையும்‌, 
பயன்படுத்த விரும்புகிறான்‌. 
யோசபாத்திடம்‌ ஆலோசனை கேட்கிறான்‌. 
யோராம்‌ யோசபாத்தை நோக்கி, “எந்த 
வழியாய்ப்போவோம்‌" என்று கேட்கிறான்‌. 


இஸ்ரவேலரும்‌, 
மோவாபியருக்கு 
யுத்தம்பண்ணப்போகிறார்கள்‌ மோவாப்‌ 
தேசத்திற்குப்போக இரண்டு வழிகள்‌ 
இருக்கிறது. ஒன்று யோர்தாணைக்‌ 
குடந்துபோவது. இதன்‌ வழியாகப்‌ போனால்‌ 
மோவாப்‌ தேசத்திற்கு சீக்கிரத்தில்‌ 
போய்விடலாம்‌. மற்றொரு வழி ஏதோம்‌ 
வனாந்தரத்தின்‌ வழியாய்ப்போவது. இது 
சற்று தூரமான வழி. 

இல்விரண்டு வழிகளில்‌, எந்த வழியாய்‌. 
மோவாபியருக்கு விரோதமாகப்‌ போவது. 
என்று, யோராம்‌, யூதாவின்‌ ராஜாவாகிய 
போசபாத்திடம்‌ ஆலோசனை கேட்கிறான்‌ 
அதற்கு யோசபாத்‌, “ஏதோம்‌ வனாந்தர 
வழியாய்‌ என்று பிரதியுத்தரம்‌ 
சொல்லுகிறான்‌. 


ஏதோம்‌ வனாந்தரத்தின்‌ வழியாகப்‌. 
போவது, சுற்று வழியாகவும்‌, தூரமான 
வழியாகவும்‌ இருந்தாலும்‌, யோசபாத்‌ அந்த 
போய்‌, மோவாபியருக்கு 
யுத்தம்பண்ணவேண்டும்‌ என்று 


யூதாதேசத்தாரும்‌, 
விரோதமாக. 


ஏதோமியர்‌ இஸ்ரவேலரோடு இராணுவ 
ஒப்பந்தம்‌ செய்திருக்கிறார்கள்‌. ஏதோமின்‌ 
ராஜா இஸ்ரவேலுக்கு பகுதி கட்டுகிறவன்‌. 

ஏதோமின்‌ வனாந்தர வழியாய்ப்போனால்‌, 

ஏதோமியரின்‌ சேனையும்‌, இஸ்ரவேலரின்‌ 
சேர்ந்துகொள்வார்கள்‌. 

ஸ்ரவேலின்‌ படைபலம்‌. 

- யோசபாத்‌ இதையெல்லாம்‌ 

ர்‌ 'ஏதோம்‌ வனாந்தர 
வழியாய்ப்போவோம்‌" என்று சொல்லுகிறான்‌. 


2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தண்ணீர்‌ இல்லாமற்போயிற்று 
இராஜா 9:9-12 


இராஜா 3:9. அப்படியே இஸ்ரவேலின்‌ 
ராஜாவும்‌ யூதாவின்‌ ராஜாவும்‌ 
ஏதோமின்‌ ராஜாவும்‌ சேர்ந்து 
போனார்கள்‌; ஆனாலும்‌ அவர்கள்‌ 

௬ுற்றித்திரித்தபோது, 


2இராஜா 301, அப்பொழுது யோசபாத்‌: 
நாம்‌ கர்த்தரிடத்தில்‌ விசாரிக்கும்படி. 
கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஒருவரும்‌ 
இங்கே இல்லையா என்று கேட்டதற்கு, 
எலியாவின்‌ கைகளுக்குத்‌ தண்ணீர்‌ 
வார்த்த சாப்பாத்தின்‌ குமாரனாகிய 
எலிசா இங்கே இருக்கிறான்‌ என்று 
இஸ்ரவேல்‌ ராஜாவின்‌ ஊழியக்காரரில்‌ 
ஒருவன்‌ மறுமொழியாகச்‌ சொன்னான்‌. 


2இராஜா 3:12. அப்பொழுது யோசபாத்‌ 
அவனை நோக்கி: கர்த்தருடைய 
வார்த்தை அவனிடத்தில்‌ இருக்கிறது 
என்றான்‌; இஸ்ரவேலின்‌ ராஜாவும்‌ 
யோசபாத்தும்‌ ஏதோமின்‌ ராஜாவும்‌ 
அவனிடத்தில்‌ போனார்கள்‌. 


மோவாபியருக்கு 
யுத்தம்பண்ண, இஸ்ரவேலின்‌ ராஜாவும்‌. 
யூதாவின்‌ ராஜாவும்‌ ஏதோமின்‌ ராஜாவும்‌ 
சேர்ந்து போகிறார்கள்‌; ஆனாலும்‌ அவர்கள்‌ 
ஏழுநாள்‌ சுற்றித்திரிந்தபோது, அவர்களைப்‌ 
பின்செல்லுகிற இராணுவத்துக்கும்‌ 
மிருகஜீவன்களுக்கும்‌ தண்ணீர்‌ 
இல்லாமற்போயிற்று (2இராஜா 3:9). 


இஸ்ரவேல்‌ ஜனத்தாருக்கு மோவாபியர்‌ 
மூலமாக ஆபத்து வருவதற்கு முன்பாக, 
வனாந்தரத்தில்‌ தண்ணீர்‌ 
இல்லாமற்போனதினால்‌, அவர்களுக்கு 
மிகப்பெரிய ஆபத்து உண்டாயிற்று. 


விரோதமாக. 





f= THE 
TT 


இஸ்ரவேலின்‌ ராஜாவாகிய யோராம்‌, 
மோவாபியருக்கு விரோதமாக 
யுத்தம்பண்ணப்போகும்போது, தன்னோடுகூட 
யூதாவின்‌ ராஜாவையும்‌, ஏதோமின்‌ 
ராஜாவையும்‌ அழைத்துக்கொண்டு. 
போகிறான்‌. வனாந்தரத்திலே 
'தண்ணீரில்லாமற்போனதினால்‌, யோராமுக்கு 
மிகுந்த துக்கமும்‌, மனவேதனையும்‌ 
உண்டாயிற்று. 


அப்பொழுது இஸ்ரவேலின்‌ ராஜா: 
ஐயோ, இந்த மூன்று ராஜாக்களையும்‌ 
கர்த்தர்‌ மோவாபியரின்‌ 
ஒப்புக்கொடுக்க 

(2இராஜா 3:10) என்று 
சொல்லுகிறான்‌. ப்ட்‌ 
யோராம்நான்‌, ராஜாக்களை 
தன்னோடு  சர்ந்துகொள்ளனறு. 
வரவழைத்தவன்‌. ஆனால்‌ அவன்‌ இப்போது 
கர்த்தருடைய தெய்வீக பராமரிப்பின்மீது, 
குற்றம்‌ சொல்லுகிறான்‌. கர்த்தர்‌ தங்கள்மீது 
கிருபையும்‌ இரக்கமும்‌ 
காண்பிக்கவில்லையென்‌। அவர்‌ 
தங்கள்மீது ன்ப யோராம்‌ 


புலம்புகிறான்‌. 


ராஜாவாகிய 


தாலின்‌ ராஜாவாகிய யோசபாத்‌ 
இஸ்‌! ராஜாவாகிய யோராமைவிட 
கர்த்தரிடத்தில்‌ அதிக பக்தியுள்ளவன்‌. 
அப்பொழுது யோசபாத்‌: “நாம்‌ கர்த்தரிடத்தில்‌ 
விசாரிக்கும்படி கர்த்தருடைய 
ஒருவரும்‌ இங்கே இல்லையா" (. 
என்று கேட்கிறான்‌. 
இஸ்ரவேலின்‌ சேனையும்‌, 
சேனையும்‌, ஏதோமின்‌ சேனையும்‌, 
வனாந்தரத்திலே. 
தவித்துக்கொண்டிருக்கிறார்கள்‌. 
பூர்வகாலங்களில்‌, இதே வனாந்தரத்தில்‌, 
தேவனாகிய கர்த்தர்‌, 
முற்பிதாக்களுக்கு, 
அடையாளங்களையும்‌ 
கர்த்தர்‌ கன்மலையைப்‌ 
அவர்களுக்கு தண்ணீரைக்‌ 
கொடுத்து, அவர்களுடைய தாகத்தைத்‌ 
தரத்தார்‌ 


2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


கர்த்தர்‌ பூர்வகாலங்களில்‌ தம்முடைய 
ஜனத்திற்கு செய்த நன்மைகளை யோசபாத்‌ 
நினைவுகூருகிறான்‌. கர்த்தர்‌ தங்களைக்‌ 
கைவிடமாட்டார்‌ என்னும்‌ விசுவாசம்‌ 
இருதயத்தில்‌ உண்டாயிற்று. 
கஷ்டங்களை சொல்லி 
ஒருவருக்கொருவர்‌ புலம்புவதற்கு பதிலாக, 
கர்த்தரிடத்தில்‌ விசாரிக்கலாம்‌ என்று, 
யோசபாத்‌ நினைக்கிறான்‌. 


யோசபாத்‌, இஸ்ரவேலின்‌ ராஜாவாகிய 
யோராமிடத்தில்‌, "நாம்‌ கர்த்தரிடத்தில்‌ 
விசாரிக்கும்படி கர்த்தருடைய தீர்க்கதரிசி 
ஒருவரும்‌ இங்கே இல்லையா" என்று 
கேட்கிறான்‌. இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
வனாந்தரத்திலே பிரயாணம்பண்ணியபோது, 
மோசே அவர்களுக்கு 
தீர்க்கதரிசியாயிருந்தார்‌. இப்போது, இந்த 
வனாந்தரத்திலே, மோசேயைப்போன்ற 
தீர்க்கதரிசி ஒருவருமில்லையா" என்று 
பொருள்படுமாறு யோசபாத்‌ கேட்கிறான்‌. 


யோசபாத்‌ இப்போது  அர்த்தன்பற்றி 
விசாரிப்பது மிகவம்‌ காரியம்‌. 
பணத்‌, அவன்‌. இறத! முன்பாக 
கர்த்தரிடத்தில்‌ விசாரித்திருக்கவேண்டும்‌. 
யோராம்‌. யோசபாத்திடம்‌, “எந்த 
வழியாம்ப்போவோம்‌' என்று கேட்டபோது, 
யோசபாத்‌ “ஏதோம்‌ வனாந்தர வழியாய்‌" 
என்று உடனே பிரதியுத்தரம்‌ சொன்னான்‌. 
அவன்‌ அப்படி சொல்லாமல்‌, கர்த்தரிடத்தில்‌ 
விசாரித்து, கர்த்தருக்கு சித்தமான பாதையில்‌ 
புறப்பட்டுச்‌ சென்றிருக்கவேண்டும்‌. 


யோசபாத்‌ அப்போது கர்த்தரிடத்தில்‌ 
விசாரிக்கவில்லை. அவன்‌ அப்போதே 
கர்த்தரிடத்தில்‌ விசாரித்திருந்தால்‌ 
அவர்களுடைய இராணுத்திற்கும்‌, 
மிருகஜீவன்களுக்கும்‌. 'தண்ணீரில்லாத 
கஷ்டம்‌ ஏற்பட்டிருக்காது. ஆரம்பத்திலேயே 
இந்தக்‌ கஷ்டத்தை தவிர்த்திருக்கலாம்‌. 

யோசபாத்‌ கர்த்தருடைய 
தீர்க்கதரிசியைப்பற்றிக்‌ கேட்டபோது, 
இஸ்ரவேல்‌ ராஜாவின்‌ ஊழியக்காரரில்‌ 
ஒருவன்‌, “எலியாவின்‌ கைகளுக்கு தண்ணீர்‌ 
வார்த்த சாப்பாத்தின்‌ குமாரனாகிய எலிசா 
இங்கே இருக்கிறான்‌” (2இராஜா 3:11) என்று 
பிரதியுத்தரம்‌ சொல்லுகிறான்‌. 





i FTE 
TT 


இஸ்ரவேலின்‌ ராஜாவாகிய யோராமுக்கு 
எலிசாவைப்பற்றியும்‌ தெரியவில்லை. அவர்‌ 
எங்கே இருக்கிறார்‌ என்பதும்‌ தெரியவில்லை. 
ஆனால்‌ யோராமின்‌  ஊழியக்காரரில்‌ 
ஒருவனுக்கு எலிசாவைப்பற்றித்‌. 
தெரிந்திருக்கிறது. எலிசாவுக்கும்‌ 
எலியாவுக்கும்‌. இடையேயுள்ள 
ஐக்கியத்தைப்பற்றியும்‌ தெரிந்திருக்கிறது. 
எலிசா இப்போது எங்கே இருக்கிறார்‌ 
என்னும்‌ விவரமும்‌ அந்த ஊழியக்காரனுக்கு 
தெரிந்திருக்கிறது. 

யோராமின்‌ 
ஆகாபுக்கு, ஒபதியா 
ஊழியக்காரனாயிருந்தான்‌. 
கர்த்தருக்கு 
ஒபதியாவைப்போலவே இ 
கர்த்தருக்குப்‌ பயந்தவன்‌. எலிசா 
இஸ்ரவேலின்‌ ராஜாவுக்கு வெளிப்படுத்தாமல்‌, 
இப்படிப்பட்ட ஊழியக்காரனுக்கு தன்னை 
வெளிப்படுத்துகிறார்‌ 

அப்பொழுது யோசபாத்‌ 
நோக்கி: கர்த்தருடைய வார்த்தை 
அவனிடத்தில்‌ இருக்கிறது" (2இராஜா 3:12) 
என்று சொல்லுகிறான்‌; இஸ்ரவேலின்‌ 
ராஜாவும்‌ யோசபாத்தும்‌ ஏதோமின்‌ ராஜாவும்‌ 
அவனிடத்தில்‌ போகிறார்கள்‌. 


தகப்பனாகிய 


அவனை 


ராஜாக்‌ 
போகிறார்கள்‌. எனா 
பாக னைத்‌ 
கர்த்தரோ எலிசாவை 
மேலாக உயர்த்துகிறார்‌ 
இஸ்ரவேலின்‌ ராஜாவும்‌, யூதாவின்‌ 
ராஜாவும்‌, ஏதோமின்‌ ராஜாவும்‌, 
தீர்க்கதரிசியாகிய எலியாவைப்‌ பார்ப்பதற்கு 
போகிறார்கள்‌. அவர்கள்‌  எலிசாவின்‌ 
உதவியை மிகுந்த பணிவோடு கேட்கிறார்கள்‌. 


இஸ்ரவேலின்‌ ராஜாவும்‌, யூதாவின்‌ 
ராஜாவும்‌ எலிசாவினிடத்தில்‌ பேய்‌ 
விசாரிக்கவேண்டும்‌ என்பது கர்த்தருடைய 
சித்தமாயிருக்கிறது. எலியா இஸ்ரவேலுக்கு 
இரதமும்‌ குதிரை வீரருமாயிருந்ததுபோல, 
எலிசாவும்‌ அவர்களுக்கு இரதமும்‌ குதிரை 
வீரருமாயிருக்கிறார்‌. மோவாியருக்கு 
விரோதமான யுத்தத்திலே, தேவனுடைய 
தெய்வீக பிரகாரமாகவும்‌, 
அவருடைய 
பிரகாரமாகவும்‌, 
ராஜாவுக்கும்‌, யூதாவின்‌ ராஜாவுக்கும்‌ 
கர்த்தருடைய வார்த்தையைச்‌ சொல்லுகிறார்‌. 


மூன்று 
எலிசாவினிடத்தில்‌ 


ராஜாக்களுக்கு 


2 இராஜாக்கன்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


எலிசா 
2இராஜா 3:13-19 


இராஜா 848. எலிசா இஸ்ரவேலின்‌: 
ராஜாவைப்‌ பார்த்து: எனக்கும்‌ உமக்கும்‌. 
என்ன? நீர்‌ உம்முடைய தகப்பனின்‌ 
தீர்க்கதரிசிகனிடத்திலும்‌, உம்முடைய 
தாயாரின்‌  தீர்க்கதரிசிகளிடத்திலூம்‌. 
போம்‌ என்றான்‌. அதற்கு இஸ்ரவேலின்‌: 
ராஜு அப்படியல்ல, கர்த்தர்‌ இந்த 
மூன்று ராஜாக்கனையும்‌ மோவாபியரின்‌ 

கையில்‌ ஒப்புக்கொடுக்கிற தற்கு. 
வரவழைத்தார்‌ என்றான்‌. 


2இராஜா 3:14. அதற்கு எலிசா: நான்‌ 
யூதாவின்‌ ராஜாவாகிய யோசபாத்தின்‌ 
முகத்தைப்‌ பாராதிருந்தால்‌ நான்‌ 
உம்மை நோக்கவுமாட்டேன்‌, உம்மைப்‌ 
பார்க்கவுமாட்டேன்‌ என்று 
சேனைகளுடைய கர்த்தருக்கு 
முன்திற்கிற நான்‌ அவருடைய 
ஜீவனைக்கொண்டு சொல்லுகிறேன்‌. 


இராஜா 915. 


இப்போதும்‌ ஒரு 
சுரமண்டல வாத்தியக்காரனை 
என்னிடத்தில்‌ கொண்டுவாருங்கள்‌ 
என்றான்‌; ௬ரமண்டல வாத்தியக்காரன்‌ 
வந்து வாசித்தபோது கர்த்தருடைய 
கரம்‌ அவன்‌ மேல்‌ இறங்கி, 


இராஜா 306. அவன்‌ கர்த்தர்‌ 
உரைக்கிறது என்னவென்றால்‌, இந்தப்‌ 
பன்னத்தாக்கிலே எங்கும்‌ 
வாய்க்கால்களை வெட்டுங்கள்‌. 


இராஜா 3:07. நீங்கன்‌ காற்றையும்‌ 
காணமாட்டீர்கள்‌, மழையையும்‌ 
காணமாட்டீர்கன்‌; ஆனாலும்‌ நீங்களும்‌ 
உங்கள்‌ ஆடுமாடுகளும்‌ உங்கள்‌ 
மிருகஜீவன்‌களும்‌ குடிக்கும்படிக்கு, 
இந்தப்‌ பன்னத்தாக்கு தண்ணீரால்‌ 
நிரப்பப்படும்‌ என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 


2இராஜா 

பார்வைக்கு. 
மோவாபியரையும்‌ 
ஒப்புக்கொடுப்பார்‌. 


3:18. இது கர்த்தரின்‌ 
அற்பகாரியம்‌; 
உங்கள்‌ கையிலே. 





i FTE 
ETT 


இராஜா 39. 
கோட்டைகளையும்‌ 
பட்டணங்கனையும்‌ 
மரங்களையெல்லாம்‌ 
தீருற்றுகளையெல்லாம்‌ தூர்த்து, நல்ல்‌ 
நிலத்தையெல்லாம்‌ கல்மேடுகளாக்கிக்‌ 
கெடுப்பீர்கன்‌ என்றான்‌. 


'நீங்கன்‌ சகல 
சகல சிறந்த 


தகர்த்து, நல்ல 
வெட்டி, 


எலிசா எதையும்‌ மறைக்காமல்‌ 
தெளிவாகப்‌ பேசுகிறவர்‌. எலிசா 
இஸ்ரவேலின்‌ ராஜாவைப்‌ பார்த்து: “எனக்கும்‌ 
உமக்கும்‌ என்ன? நீர்‌ உம்முடைய தகப்பனின்‌ 
தீர்க்கதரிசிகளிடத்திலும்‌, உம்முடைய 
தாயாரின்‌ தீர்க்கதரிசிகளிடத்திலும்‌ போம்‌" 
(2இராஜா 343) என்று சொல்லுகிறான்‌. 


யேசபேலும்‌ 
செல்விவேழ்ப்போடருந்தபேது அவர்கள்‌ 
கர்த்தரைத்‌ தேடாமல்‌ ்‌ 
தேடினார்கள்‌. அவர்கள்‌ 
தீர்க்கதரிசிகளுக்கு 
கொடுக்காமல்‌, 
தீர்க்கதரிசிகளுக்கு முக்கியத்து 
கொடுத்தார்கள்‌. இப்போது இஸ்ரவேலின்‌ 
இராணுவத்திற்கும்‌, மிருகஜீவன்களுக்கும்‌ 
தண்ணீரில்லாமற்போயிற்று. 

இஸ்ரவேலின்‌ ராஜாவாகிய யோராம்‌, 
இப்போது பாகாலின்‌ தீர்க்கதரிசிகளிடத்தில்‌ 
போகாமல்‌, கர்த்தருடைய தீர்க்கதரிசியாகிய 
எலிசாவினிடத்தில்‌ வந்திருக்கிறான்‌. 
யோராம்‌ தனக்கு கஷ்டம்‌ வரும்போது, 
கர்த்தரை நினைக்கிறான்‌. தான்‌ 
செழித்திருக்கும்போது அவன்‌ கர்த்தரை 
மறக்கிறான்‌. மாம்சமும்‌, இந்தப்‌ பிரபஞ்சமும்‌ 
யோராமை ஆளுகை செய்கிறது. 


'மனுபுத்திரனே, இந்த மனுஷர்‌ 
நரகலான விக்கிரகங்களைத்‌ 
இருதயத்தின்‌ மேல்‌ நாட்டி, 
இண்‌ இடறலைத்‌ 
முகத்தல்‌ ல 

ருக்கிறார்கள்‌! 
என்னிடத்தில்‌ 
(எசே 14:3). 


விசாரிக்கத்தகுமா?” 


இஸ்ரவேலின்‌ ராஜாவாகிய யோராம்‌, 
எலிசாவின்‌ வார்த்தைகளைக்‌ கேட்டு 
கோபப்படவில்லை.  சோர்ந்துபோகவில்லை. 
யோராம்‌ ராஜா எலிசாவிடம்‌ மிகவும்‌ 
பணிவாகப்‌ பேசுகிறான்‌. எலிசா யோராமை, 
பாகாலின்‌ தீர்க்கதரிசிகளிடத்தில்‌ 
போகச்சொல்லுகிறார்‌. 


2 இராஜாக்கன்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


அதற்கு இஸ்ரவேலின்‌ ராஜாவாகிய 
எலிசாவிடத்தில்‌, “அப்படியல்ல, 
ந்த மூன்று ராஜாக்களையும்‌ 
கையில்‌ 
ஒப்புக்கொடுக்கிறதற்கு வரவழைத்தார்‌" 
(2இராஜா 33) என்று சொல்லுகிறான்‌. 
கர்த்தர்‌ மூன்று ராஜாக்களையும்‌ 
கை! ஒப்புக்‌ 
வரவழைக்கவில்லை. 
மோவாபியருக்கு விரோதமாக 
யுத்தம்பண்ணவேண்டுமென்று. யோராம்‌ 
சுயமாய்த்‌ தீர்மானம்பண்ணினான்‌. 
தன்னோடுகூட வருமாறு, அவன்‌ யூதாவின்‌. 
ராஜாவாகிய யோசபாத்தையும்‌,  ஏதோமின்‌. 
ராஜாவையும்‌ சேர்த்துக்கொண்டான்‌. யோராம்‌. 
தான்‌ செய்த காரியத்தை, கர்த்தர்‌ செய்ததாக 
சொல்லுகிறான்‌. 


இஸ்ரவேலின்‌ ராஜாவாகிய யோராம்‌ 
கர்த்தரின்‌ பார்வைக்கு பொல்லாப்பானதை 
செய்கிறவன்‌. அவன்‌ ஒரு துன்மார்க்கன்‌. 
எலிசா. யோராமோடு முகமுகமாகப்‌ 
பேசுகிறார்‌ யோராமுடைய 
பொல்லாப்புகளினிமித்தமாக, எலிசா 
அவனை கடிந்துகொள்கிறார்‌. 


எலிசா. இஸ்ரவேலின்‌ ராஜாவாகிய 
யோராமை நோக்கி, “நான்‌ யூதாவின்‌ 
ராஜாவாகிய மோசபாத்தின்‌ முகத்தைப்‌ 
பாராதிருந்தால்‌ நான்‌ உம்மை 
நோக்கவுமாட்டேன்‌, உம்மைப்‌ 
பார்க்கவுமாட்டேன்‌ என்று சேனைகளுடைய 
கர்த்தருக்கு முன்நிற்கிற க அவருடைய 
ஜீயனைக்கொண்டு சொல்லுகிறேன்‌" 
(இராஜா 3:4) என்று சொல்லுகிறார்‌. 


யோராம்‌ இஸ்ரவேல்‌ தேச; ராஜா. 

ன இன்கேன்‌. தல்ல 

இஸ்ரவேல்‌ தேசத்தார்‌. 

ராஜாவைக்‌ 

எலிசாவும்‌ 

யோராமைக்‌ 

எலிசாவோ, 

தீர்க்கதரிசியாகவும்‌ 

எலிசாவின்‌ மனதில்‌, 

மரியாதையும்‌ 

யோராமின்‌. 

பொல்லாப்புகளினிமித்தமாக, எலிசா அவனை 

கர்த்தருடைய நாமத்தினால்‌ 
கடிந்துகொள்கிறார்‌. 


கொடுக்கிறதற்காக 





f= THE 
TT 


இஸ்ரவேலின்‌ ராஜாவாகிய யோராம்‌, 
தீர்க்கதரிசியாகிய எலிசாவின்‌ வார்த்தைகளை 
பொறுமையாய்‌ செவிகொடுத்து கேட்கிறான்‌. 
பாகாலின்‌ ர்க்‌ த்தில்‌ 
விசாரிக்கவேண்டும்‌ 
யோராமிடத்தில்‌ 
கர்த்தருக்கு முன்பாகவும்‌, 
தீர்க்கதரிசியாகிய எலிசாவுக்கு முன்பாகவும்‌ 
தன்னைத்‌ தாழ்த்துகிறான்‌. 

தன்னுடைய பாவத்தினிமித்தமாக 
தன்னோடுகூடயிருக்கிற யூதாவின்‌ 
ராஜாவாகிய  யோசபாத்தும்‌. ஏதோமின்‌ 
ராஜாவும்‌ அழிந்துபோகக்கூடாது. என்று 
யோராம்‌  எதிர்பார்க்கிறான்‌.  யோராம்‌. 
எலிசாவிடத்தில்‌, தன்னோடு கூடமிருக்கிற 
மற்ற இரண்டு ராஜாக்களுக்காக 
பரிந்துபேசுகிறான்‌. 


தீர்க்கதரிசியாகிய எலிசாவுக்கு, 
யூதாவின்‌ ராஜாவாகிய  யோசபாத்தின்மீது 
மதிப்பும்‌ மரியாதையும்‌ இருக்கிறது. எலிசா 
யோராமிடத்தில்‌, “நான்‌ யூதாவின்‌ 
ராஜாவாகிய  யோசபாத்தின்‌ முகத்தைப்‌ 
பாராதிருந்தால்‌ நான்‌ உம்மை 
நோக்கவுமாட்டேன்‌, உம்மைப்‌ 
பார்க்கவுமாட்டேன்‌" (2இராஜா 3:14) என்று 


தெளிவாகச்‌ சொல்லுகிறார்‌. 


எலிசா இஸ்ரவேலின்‌ 
யோராமினிமித்தம்‌ 
விசாரிக்காமல்‌, 


விசாரிக்கிறார்‌ 


எலிசா தனக்கு முன்பாக நிற்கிற 
ராஜாக்களிடத்தில்‌, இப்போதும்‌ ஒரு 
சரமண்டல. வாத்தியக்காரனை என்னிடத்தில்‌ 
கொண்டுவாருங்கள்‌" என்று சொல்லுகிறார்‌; 
சரமண்டல  வாத்தியக்காரன்‌ வந்து 
வாசித்தபோது கர்த்தருடைய கரம்‌ 
எலிசாவின்‌ மேல்‌ இறங்குகிறது. 
(2இராஜா 3:15). 

எலிசா கர்த்தரிடத்திலிருந்து, 
வார்த்தைகளைப்‌ பெற்றுக்கொள்ள 
ஆயத்தமாயிருக்கிறார்‌. ஆனாலும்‌ 
எலிசாவின்‌ மனதிலே அமைதியும்‌ ஆறுதலும்‌ 
இல்லை. அவர்‌ தனக்கு முன்பாக நிற்கிற, 
இஸ்ரவேலின்‌ ராஜாவாகிய யோராமைப்‌ 
பார்க்கும்போது, ஆகாபின்‌ பாவங்களும்‌, 


2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


யேசபேலின்‌ பாவங்க, எலிசாவின்‌ 
கண்களுக்கு முன்பாக தெரிகிறது... எலிசா 
கர்த்தர்‌ மீதுள்ள பக்திவைராக்கியத்தினால்‌, 
யோராமுக்கு விரோதமாக கோபமான 
வார்த்தைகளைச்‌ சொல்லுகிறார்‌. 

எலிசாவின்‌ மனதிலே ஆறுதலும்‌, 
சமாதானமும்‌ வேண்டுமென்றால்‌, 
அ வாத்தியக்காரன்‌, 

இனிமையான 

இரைக்குவேண்டும்‌. அப்போது, 

மனதில்‌ சமாதானமுண்டாகும்‌. 
எலிசாவுக்கு முன்பாக 
சங்கீதங்களை பாடவேண்டும்‌. அப்போது 
எலிசாவின்‌ ஆலி கர்த்தருக்குள்‌ 
உற்சாகமாயிருக்கும்‌. 


தெய்வீக இசையும்‌, பக்திப்பாடல்களும்‌ 
நம்முடைய மனதிற்கு ஆறுதலைந்தரும்‌. 
நம்முடைய இருதயத்தின்‌ குழப்பங்கள்‌ நீங்கும்‌. 
சமாநானமுண்டாகும்‌. நாம்‌ 
முழுமனதோடு கர்த்தரைத்‌ தியானிப்பதற்கு, 
தெய்வீக இசை உதவிச்செய்யும்‌. சுரமண்டல 
வாத்தியக்காரன்‌, எலிசாவுக்கு முன்பாக 
வந்து வாசித்தபோது, எலிசா கர்த்தருடைய 
வார்த்தைகளைப்‌ பெற்றுக்கொள்கிறார்‌. 
கர்த்தருடைய கரம்‌ எலிசாவின்‌ மேல்‌ இறங்கி 
வருகிறது. 
எலிசா இஸ்ரவேலின்‌ ராஜாவுக்கும்‌, 
அவனோடு கூடயிருக்கிற மற்ற 
ராஜாக்களுக்கும்‌ கர்த்தருடைய 
வார்த்தையைச்‌ சொல்லுகிறார்‌. எலிசா 
அவர்களை நோக்கி, "கர்த்தர்‌ உரைக்கிறது. 
ன இந்தப்‌ ப்னத்தக்கிே்‌ 


கரமண்டலக்காரன்‌ 


ணப கர 

காணமாட்டீர்கள்‌: ஆனாலும்‌ 

ங்களும்‌ உங்கள்‌ ஆடுமாடுகளும்‌ 

த மிருகஜீவன்களும்‌ குடிக்குப்படிக்கு, 

பள்ளத்தாக்கு 

த்வா நிரப்பப்படும்‌ என்று கர்த்தர்‌ 

சொல்லுகிறார்‌” (இராஜா 316/7) 
என்று சொல்லுகிறார்‌. 





f= FTE 
TT 


மோவாபியருக்கு விரோதமாக. 
யுத்தம்பண்ணப்போகிற ராஜாக்களுக்கு 
ஆறுதலான செய்தி சொல்லப்படுகிறது. 
அவர்கள்‌ வனாந்தரத்திலே 
தண்ணீரில்லாமல்‌. கஷ்டப்படுகிறார்கள்‌. 
அவர்களுக்கு சீக்கிரத்தில்‌ தண்ணீர்‌ 
க்கும்‌ மூன்று ராஜாக்களும்‌ 
வார்த்தையை விசுவாசித்து, 
ப்படியவேண்டும்‌. கர்த்தர்‌ சொன்ன 
பிரகாரமாக, “இந்தப்‌ பள்ளத்தாக்கிலே எங்கும்‌ 
வாய்க்கால்களை வெட்டவேண்டும்‌". 
கர்த்தரே அற்புதத்தை செய்கிறவர்‌. 
கர்த்தர்‌ நமக்கு சொல்லுகிற வேலைகளை 
நாம்‌ செய்யவேண்டும்‌. செய்ய 
வேண்டிய வேலைகளை கர்த்தர்‌ 
நேர்த்தியாய்ச்‌ செய்து முடிப்பார்‌. எலிசா 
மூன்று ராஜாக்களிடமும்‌, இந்தப்‌ 
பள்ளத்தாக்கு தண்ணீரால்‌ நிரப்பப்படும்‌” 
என்று சொல்லிவிட்டு, “இது கர்த்தரின்‌ 
பார்வைக்கு அற்ப காரியம்‌” (2இராஜா 318) 
என்றும்‌ சொல்லுகிறார்‌. கர்த்தரால்‌ கூடாத 
காரியம்‌ ஒன்றுமில்லை. 
மூன்று ராஜாக்களும்‌ 
காணபாட்டார்கள்‌. மழையையும்‌ 
காணபாட்டார்கள்‌. ஆனால்‌ பள்ளத்தாக்கு 
தண்ணீரால்‌ நிரப்பப்படும்‌. தண்ணீர்‌ எங்கே 
இருந்து வரும்‌ என்பது அவர்களுக்கு 
தெரியாது. பள்ளத்தாக்கிலே தண்ணீரை 
நிரப்புவது கர்த்தருடைய காரியம்‌. 
கர்த்தர்‌ இயற்கைக்கு அப்பாற்பட்ட 
கலவன்‌ செய்கிறவர்‌. 
தேவனே, சம்பூரண மழையைப்‌ 
பெய்யப்பண்ணினீர்‌: இளைத்துப்போன உமது 
சுதந்தரத்தைத்‌ திடப்படுத்தினீர்‌” (சங்‌ 68:9). 
கர்த்தர்‌ பொதுவாக மழையை சம்பூரணமாக 
பெய்யப்பண்ணி, பள்ளத்தாக்குகளை 
தண்ணீரால்‌ நிரப்புவார்‌. இங்கு மழை 
பெய்யாமலேயே, பள்ளத்தாக்கு தண்ணீரால்‌. 
நிரப்பப்படுகிறது. 


வனாந்தரத்தின்‌ 


தாம்‌ 


காற்றையும்‌ 


பள்ளத்தாக்கிலே. 
கர்த்தருடைய அற்புதம்‌ நடைபெறுகிறது. 
மூன்று ராஜாக்களும்‌  மோவாபியருக்கு 
விரோதமாக  யுத்தம்பண்ணப்போகிறார்கள்‌. 
இந்த யுத்தந்நிலே... இவர்களுக்கு வெற்றி 
கிடைக்கும்‌ என்பதற்கு, இந்த அற்புதம்‌ 
அடையாளமாகவும்‌, அச்சாரமாகவும்‌: 
இருக்கிறது. “கர்த்தர்‌ மோவாபியரையும்‌. 
உங்கள்‌ கையிலே ஒப்புக்கொடுப்பார்‌'' 
(2இராஜா 318) என்று எலிசா மூன்று 
ராஜாக்களுக்கும்‌ கர்த்தருடைய 
வார்த்தையைச்‌ சொல்லுகிறார்‌. 


2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


எலிசா மூன்று ராஜாக்களையும்‌. 
நோக்கி, “நீங்கள்‌ சகல கோட்டைகளையும்‌ 
சகல சிறந்த பட்டணங்களையும்‌ தகர்த்து, 
நல்ல  மரங்களையெல்லாம்‌ வெட்டி, 
ற்‌ தூர்த்து, நல்ல 
கல்மேடுகளாக்கிக்‌ 

319) என்று 


i வனாந்தரத்திலே, 
இஸ்ரவேலின்‌ இராணுவத்திற்கும்‌, யூதாவின்‌ 
இராணுவத்திற்கும்‌, ஏதோமின்‌: 
இராணுவத்திற்கும்‌ தண்ணீரில்லாமற்‌ 
போயிற்று. ர்‌ 
மிருகஜீவன்களுக்கும்‌ 
இவர்கள்‌ மோவாபியரின்‌ 
சிக்கிக்கொள்ளும்‌ த்‌ 
கர்த்தரோ இந்த ஆப 
மீட்டுக்கொள்கிறார்‌. 
அழிந்துபோகாமல்‌ 
பாதுகாக்கிறார்‌. 


கர்த்தர்‌. 
அவர்களுடைய 
ஒப்புக்கொடுக்கிறார்‌. 
விரோதமான _யுத்தத்திலே, 
ராஜாக்களுக்கும்‌ வெ 
வார்ன்‌ ராஜா இஸ்ரலே 
விரோதமாகக்‌ 
அவனுடைய கலகம்‌ ஒடுக்கப்படும்‌. அவன்‌ 
மறுபடியும்‌ இஸ்ரவேல்‌ தேசத்திற்கு கப்பம்‌ 
செலுத்துவான்‌. 


மோவாபியரையும்‌ 
கையிலே. 
மோவாபியருக்கு 


மூன்று 
கிடைக்கிறது. 
ராஜா இஸ்ரவேலின்‌ ராஜாவுக்கு 

கலகம்பண்ணினாள்‌. 


மோவாபியர்‌ 
2இராஜா 3:20-25 


இராஜா 8:20. மறுநான்‌ காலமே பலி. 
செலுத்தப்படும்‌ நேரத்தில்‌, இதே, 
தண்ணீர்‌ ஏதோம்‌ தேசவழியாய்‌ 
வந்ததினால்‌ தேசம்‌ தண்ணீரால்‌ 
திரம்பிற்று. 

இராஜா 321. தங்களோடு. 
யுத்தம்பண்ண ராஜாக்கள்‌ வருகிறதை 
'மோவாபியரெல்லாரும்‌ கேட்டபோது, 
அவர்கள்‌ ஆயுதம்‌ தரிக்கத்தக்க 
வயதுன்னவர்களையும்‌, அதற்கு. 
'மேல்தரமானவர்கள்‌. எல்லாரையும்‌. 
கூட்டி அழைத்துக்‌ கொண்டுவந்து 
எல்லையிலே தின்றார்கள்‌. 





ழ்‌ நள 
யாய 


இராஜா 32௨, மோவாபியர்‌ 
அதிகாலமே எழுந்தபோது சூரியன்‌ 
தண்ணீரின்‌ மேல்‌ பிரகாசித்ததினால்‌ 
அந்தத்‌ தண்ணீர்‌ அவர்களுக்கு. 
இரத்தம்போல்‌ சிவப்பாய்க்‌ 
காணப்பட்டது. 


இராஜா 8:28. அதினால்‌ அவர்கள்‌: 
இது இரத்தம்‌, அத்த ராஜாக்கள்‌ 
தங்களைத்‌ தாங்களே ஒருவரை ஒருவர்‌ 
வெட்டிக்கொண்டு மாண்டுபோனார்கள்‌; 
ஆதலால்‌ மோவாபியரே, கொள்ளைக்கு. 
வாருங்கள்‌ என்று சொன்னார்கள்‌. 


இராஜா 8:54. அவர்கள்‌ இஸ்ரவேலின்‌ 
பானயத்திற்கு வத்தபோதோவெனில்‌, 
இஸ்ரவேலர்‌ எழும்பி, மோவாபியரைத்‌: 
தங்களுக்கு முன்பாக 
ஒடிப்போகத்தக்கதாய்‌ முறிய அடித்து, 
அவர்கள்‌ தேசத்திற்குள்‌ புகுந்து, 
அங்கேயும்‌ மோவாபியரை முறிய 
அடித்து, 


8:25. பட்டணங்கனை 
இடித்து, சகல நல்ல நிலத்திலும்‌ 
கல்லெறிந்து திரப்பி, 
நீருற்றுகளையெல்லாம்‌ தூர்த்து, நல்ல: 
மரங்களையெல்லாம்‌. வெட்டிப்‌ 
போட்டார்கள்‌; 
கிராரேசேத்திலேமாத்திரம்‌ அதின்‌ 
மதில்கள்‌ இன்னும்‌ 
'இடிபடாதிருக்கிறபோது; கவண்காரர்‌ 
அதைச்‌ கற்றிக்கொண்டு அதையும்‌ 
சேதமாக்கினார்கன்‌. 


2இராஜா 


கர்த்தர்‌ 
ராஜாக்களுக்கும்‌ 


எலிசா மூலமாக மூன்று 
தம்முடைய வார்த்தையைச்‌ 
சொல்லுகிறார்‌. வனாந்தரத்திலே 
அவர்களுக்கு தண்ணீரும்‌ கிடைக்கும்‌. 
மோவாயியர்‌ மீது அவர்களுக்கு ஜெயமும்‌ 
கிடைக்கும்‌. வனாந்தரத்தின்‌ தண்ணீர்‌ 


ஜெயத்திற்கு அச்சாரமாயிருப்பதோடு, அது 


'உபாயமாகவும்‌ 


ன்‌ சேனையும்‌, 

கூடமிருக்கிற யூதாவின்‌ 

ஏதோமின்‌ சேனையும்‌: 

தண்ணீரில்லாமல்‌ 

மூன்று ராஜாக்களும்‌ 

பார்க்கிறார்கள்‌. எலிசா 

அவர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையைச்‌ 
சொல்லுகிறார்‌. 


2 இராஜாக்கன்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தண்ணீர்‌ ஏதோம்‌ 
வந்ததினால்‌ தேசம்‌ 
தண்ணீரால்‌ நிரம்பிற்று (2இராஜா 3:20). 
பலிசெலுத்தப்படும்‌ 
எருசலேமிலுள்ள 
பலிசெலுத்தப்படும்‌ 
பலிசெலுத்தப்படும்‌ 


நேரம்‌" 
லிபி 


நேரமாகும்‌. 
நேரத்தில்‌, மூன்று 
ராஜாக்களின்‌: இராணுவத்திற்கும்‌, 
அவர்களுடைய மிருகஜீவன்களுக்கும்‌ 
தண்ணீர்‌ கிடைக்கிறது. அவர்களுக்கு 
தாகத்திலிருந்து விடுதலை கிடைக்கிறது. 
அவர்களுடைய தாகம்‌ தீர்த்து 
வைக்கப்படுகிறது. 


ஏற்பாட்டுக்காலத்து, 
நாம்‌, பழைய 
பரிசுத்தவான்களைவிட 
பெற்றிருக்கிறோம்‌. 
ஆசாரியராகிய 


புதிய 

விசுவாசிகளாகிய 
ஏற்பாட்டுக்காலத்து, 
அதிக சிலாக்கியம்‌ 
நம்முடைய பிரதான. 
இயேசுகிறிஸ்து, பிதாவின்‌ சமுகத்திலே, 
நமக்காக எப்போதும்‌ பரிந்து பேசிக்‌ 
கொண்டிருக்கிறார்‌. இயேசுகிறிஸ்துவின்‌ பலி 
பிதாவின்‌ சமுகத்தில்‌ எப்போதும்‌ 
நினைவுகூரப்படுகிறது. இயேசுகிறிஸ்துவின்‌ 

பிதாவின்‌ சமுகத்திலே 

தெனிக்கப்பட்டதாயிருக்கிறது 

விசுவாசிகளாகிய நமக்கு, 
எல்லா காலமும்‌, பலிசெலுத்தப்படும்‌ 
காலமாகும்‌. 


எருசலேமிலுள்ள தேவாலயத்தில்‌, 


புதிய ஏற்பாட்டுக்‌ காலத்து விசுவாசிகளாகிய 
நமக்கு, கர்த்தர்‌ எப்போதுமே தம்முடைய 
கிருபைகளை வெளிப்படுத்துகிறார்‌. 

நான்‌ 
வெ்வண்கென்க ருக்க. முதல்‌ 
தரிசனத்திலே நான்‌ கண்ட புருஷனாகிய 
காபிரியேல்‌, வேகமாய்ப்‌ பறந்துவந்து, 
அந்திப்பலியின்‌ நேரமாகிய வேளையிலே 
என்னைத்‌ தொட்டான்‌” (தானி 9:21) 





i FTE 
TT 


இஸ்ரவேலின்‌ ராணுவமும்‌, 
யூதாவின்‌ இராணுவமும்‌, ஏதோமின்‌ 
இராணுவமும்‌ ஏதோமின்‌ வனாந்தரத்திலே. 
பாளமிறங்கியிருக்கிறார்கள்‌. அவர்களுடைய 
இராணுவத்திற்கும்‌ மிருகஜீவன்களுக்கும்‌ 
இதுவரையிலும்‌ தண்ணீ! 
போயிற்று. இப்போது. 
பெரிதான கிருபையினால்‌, தண்ணீர்‌ ஏதோம்‌. 
தேசம்‌ வழியாய்‌ வந்திருக்கிறது. தேசம்‌ 
தண்ணீரால்‌ நிரம்பிற்று. கர்த்தர்‌ சொன்ன 
பிரகாரம்‌ பள்ளத்தாக்கு. தண்ணீரால்‌ 
நிரப்பப்பட்டிருக்கிறது. 


இஸ்ரவேலின்‌ இராணுவத்தாரும்‌, 
அவர்களோடு கூடமிருக்கிற மற்ற இரண்டு 
இராணுவத்தாரும்‌, தாகத்தினால்‌ 
சோர்ந்துபோயிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
களைப்படைந்து விடாய்த்துப்‌ 
போயிருக்கிறார்கள்‌. மோவாபியர்கள்‌ 
இப்போது அவர்கள்மீது யுத்தம்பண்ணினால்‌, 


இராணுவத்தாருக்கும்‌ கிடைத்திருக்கிறது. 
கலம்‌ யுத்தம்பண்ண ராஜாக்கள்‌ 
மோவாபியரெல்லாரும்‌ 
கேள்வப்படுகிறார்கள்‌. அப்போது, அவர்கள்‌ 
ஆயுதம்‌ தரிக்கத்தக்க வயதுள்ளவர்களையும்‌, 
அதற்கு த்‌ எல்லாரையும்‌ 


கூட்டி (ழைத்துக்‌. கொண்டுவந்து. 
எல்லையிலே "நிற்கிறார்கள்‌ (2இராஜா 3:21) 


மோவாபியர்‌ தங்கள்‌ தேசத்தின்‌ 
எல்லையிலே அதிகா எழுந்து, ஏதோம்‌ 


பள்ளத்தாக்கு தண்ணீரால்‌ 
காலையில்‌ எழும்பும்‌ 
தண்ணீரின்‌ மேல்‌ 


அந்தத்‌ தண்ணீர்‌ 
இரத்தம்‌ போல சிவப்பாக 


து. 
பிரகாசிக்கிறது. 
அவர்களுக்கு 
காணப்படுகிறது. 


2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


ஏதோமின்‌ வனாந்தரத்தில்‌ தண்ணீர்‌ 
இல்லாமல்‌ வறட்சியாயிருக்கும்‌ என்பது 
மோவாபியருக்கு நன்றாய்த்‌ தெரியும்‌. 
பள்ளத்தாக்கிலே தண்ணீர்‌ இருக்கும்‌ என்று 
மோவாபியர்‌ எதிர்பார்க்கவில்லை. ஆனால்‌, 
கர்த்தருடைய கிருபையினால்‌, ஏதோமின்‌ 
பள்ளத்தாக்கிலே தண்ணீர்‌ நிரம்பியிருக்கிறது 
அந்தத்‌. தண்ணீரின்மேல்‌ சூரியன்‌ 
பிரகாசிக்கிறது. அந்தத்‌ தண்ணீர்‌ சிவப்பு 
நிறத்திலிருக்கிறது. மோவாபியரோ, 
பள்ளத்தாக்கிலே தண்ணீரை 
எதிர்பார்க்காததினால்‌, அதை இரத்தம்‌ 
ன்று எதிர்பார்க்கிறார்கள்‌.  வனாந்தரம்‌ 
தண்ணீரில்லாமல்‌ 

என்பது அவர்களுடைய 


பள்ளத்தாக்கிலுள்ள 
பிரகாசிக்கும்போது, 
செவ்வானமிட்டிருக்கிறது. 
பள்ளத்தாக்கின்‌ தண்ணீர்‌ 
இரத்தம்‌ போல சிவப்பாக காணப்படுகிறது. 
மோவாபியருக்கு தண்ணீருக்கும்‌ 
இரத்தத்திற்கும்‌ வித்தியாசம்‌ தெரியவில்லை. 
அவர்கள்‌ அதன்‌ நிறத்தைப்‌ பார்த்து, அது 
இரத்தம்‌ என்று தீர்மானம்பண்ணுகிறார்கள்‌. 
மோவாபியர்‌ பள்ளத்தாக்கில்‌ 
காணப்படுகிற சிவப்பு நிறத்தைப்‌ பார்த்து, 
“இது இரத்தம்‌, அந்த ராஜாக்கள்‌ தங்களைத்‌ 
தாங்களே ஒருவரை ஒருவர்‌ 
வெட்டிக்கொண்டு மாண்டுபோனார்கள்‌; 
ஆதலால்‌ மோவாபியரே, கொள்ளைக்கு 
வாருங்கள்‌” (2இராஜா 3:23) என்று 
சொல்லுகிறார்கள்‌. 


மோவாபியர்‌ தங்களுடைய அழிவை. 
ங்களை கெககொள்களாகன அவாகள்‌ 
இஸ்ரவேலின்‌ பாளயத்திற்கு, 
கொள்ளையிடுவதற்காக வேகமாய்‌ 
வருகிறார்கள்‌. ஆனால்‌, அவர்கள்‌ 
அழிந்துபோவதற்கும்‌, ' சங்காரமாவதற்கும்‌ 
வேகமாய்‌ வருகிறார்கள்‌. இஸ்ரவேலின்‌ 
பாளயத்திலே தங்களுக்கு ஆபத்து 
இருக்குமென்று, அவர்கள்‌ 
எதிர்பார்க்கலில்லை. அவர்கள்‌ பாளயத்தைக்‌ 
கொள்ளையிட 
சந்தோஷத்தோடும்‌, 
ஆரவாரத்தோடும்‌ வருகிறார்கள்‌. 





i THE 
TT 


இஸ்ரவேலின்‌ 
இராணுலலீரர்கள்‌ 
மோவாபியருக்கு விரோதமாக யுத்தம்பண்ண 
ஆயத்தமாயிருக்கிறார்கள்‌. மோவாபியரோ 
இஸ்ரவேலர்‌ மீது யுத்தம்பண்ணாமலேயே, 
அவர்களைக்‌ கொள்ளையிடலாம்‌ என்று 


நினைத்து ஆசையாய்‌ ஓடிவருகிறார்கள்‌. 


'மோவாபியர்‌ இஸ்ரவேலின்‌ 
பாளயத்திற்கு வந்தபோதோவெனில்‌, 
இஸ்ரவேலர்‌ எழும்பி,  மோவாபியரைத்‌ 
தங்களுக்கு முன்பாக ஓடிப்போகத்தக்கதாய்‌. 
முறியஅடிக்கிறார்கள்‌. இஸ்ரவேலர்‌ மோவாப்‌ 
தேசத்திற்குள்‌ 
மோவாபியரை 
(2இராஜா 3:24). 

இஸ்ரவேலர்‌ 
பட்டணங்களை இடித்து, 
நிலத்திலும்‌ கல்லெறிந்து. , 
நீரூற்றுகளையெல்லாம்‌ தூர்த்து, நல்ல 
மரங்களையெல்லாம்‌ வெட்டிப்போடுகிறார்கள்‌; 
கிராரேசேத்திலேமாத்திரம்‌ அதின்‌ மதில்கள்‌ 
இன்னும்‌ இடிபடாதிருக்கிறபோது: கவண்காரர்‌ 
அறைச்‌. சுற்றிக்கொண்டு அதையும்‌ 
சேதமாக்குகிறார்கள்‌ (2இராஜா 3:25). 

இஸ்ரவேலரை கொள்ளையிட 
வந்தவர்கள்‌ 'சங்காரமாகிறார்கள்‌. 
மோவாபியருக்கு இந்த யுத்தத்திலே தோல்வி 
உண்டாயிற்று. தாம்‌ சொன்ன பிரகாரம்‌, 
கர்த்தர்‌ மோவாபியரை இஸ்ரவேலர்‌ கையிலே 
ஒப்புக்கொடுக்கிறார்‌ 


பாளயத்திலோ, 
எல்லோரும்‌ 


மோவாபியரின்‌ ராஜா 
2இராஜா 9:26,27 


2இராஜா 3:28. யுத்தம்‌ 
மும்முரமாகிறதென்று  மேவாயியமின்‌ 
ராஜா கண்டபோது, அவன்‌ ஏதோமின்‌ 
ராஜாவின்மேல்‌ வலுமையாய்‌ 
விழுகிறதற்குப்‌ பட்டயம்‌ உருவுகிற 
எழுநாறுபேரைக்‌ கூட்டிக்‌ 
கொண்டுபோனான்‌; ஆனாலும்‌ 
அவர்கணாலே கூட ாமற்போயிற்று. 


2 இராஜாக்கன்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


2இராஜா 8:27. அப்பொழுது அவன்‌: 
தன்‌ ஸ்தானத்தில்‌ ராஜாவாகப்போகிற 
தன்‌ சேஷ்டபுத்திரனைப்‌ பிடித்து, 
அலங்கத்தின்மேல்‌ அவனைச்‌ சர்வாங்க. 
தகனமாக பலியிட்டான்‌; அப்பொழுது 
இஸ்ரவேலர்மேல்‌ கடுங்கோபம்‌ 
மூண்டதினால்‌, அவர்கள்‌ 
அவனைவிட்டுப்‌ புறப்பட்டு, தங்கள்‌ 
சேசத்திற்குத்‌ திரும்பிவிட்டார்கன்‌. 


மோவாபியர்‌ முறிந்து ஓடுகிறார்கள்‌. 
இஸ்ரவேலர்‌ மோவாபியரை அவர்களுடைய 
தேசத்திற்குள்ளே புகுந்து, அங்கேயும்‌ 
அவர்களை முறியடிக்கிறார்கள்‌. 
அகர்‌ இஸ்ரவேலரை எதிர்த்து 
யுத்தம்பண்ண முடியவில்லை. 
பட்டணங்களெல்லாம்‌. 
போயிற்று. இஸ்ரவேலர்‌ 
நீரூற்றுக்களையெல்லாம்‌ 
தூர்த்துப்போடுகிறார்கள்‌. மோவாபியருக்கு 
குடிப்பதற்குகூட நல்ல தண்ணீர்‌ 
கிடைக்கவில்லை. 


மோவாபியருக்‌। 
சர்வமும்‌ உண்பாமித்று 
முற்றிலுமாய்‌ 
நிலமையிலிருக்கிறார்கள்‌. 


சர்வநாச 
அவர்கள்‌ 
சங்காரமாகும்‌ 


தைரியமாக, ஒரு காரியத்தை ர்க்‌ 
செய்கிறான்‌. 


மோவாபியரின்‌ ராஜா  ஏதோமின்‌ 
ராஜாவின்மேல்‌ வலுமையாய்‌ விழுகிறதற்குப்‌ 
பட்டயம்‌ உருவுகிற எழுநூறுபேரைக்‌ கூட்டிக்‌ 
கொண்டுபோகிறான்‌ (2இராஜா 3:26) 
ஏதோமின்‌ இராணுவத்தார்‌, இனம்‌ 
இராணுவத்தாரைப்போலவோ 

யூதாவின்‌ னுவததணபோக்யோ 
பலமானவர்களல்ல என்பது மோவாபியரின்‌ 
ராஜாவுக்கு தெரிந்திருக்கிறது. ஏதோமின்‌ 
ராஜாவின்மீது வல்லமையாய்‌ விழுந்தால்‌, 
அவனையும்‌, அவனுடைய 
இராணுவத்தையும்‌ மேற்கொள்ள முடியும்‌ 
என்று மோவாபியரின்‌ ராஜா நினைக்கிறான்‌. 





f= FTE 
TT 


ஏதோமியரின்‌ 
தோற்றுப்போனால்‌, 
நிறுத்தப்பட்டிருக்கிற 
மோவாபியரின்‌ ராஜாவும்‌, 
கூடயிருக்கிற எழுநூறு 
தேசத்தைவிட்டு தப்பித்து ஒடிப்போய்விடலாம்‌ 
என்று, மோவாபியரின்‌ ராஜா யுத்த 
வியூகம்பண்ணுகிறான்‌. ஆனால்‌ 
மோவாபியரின்‌ ராஜாவால்‌  ஏதோமியரின்‌ 
ராஜாவை மேற்கொள்ள முடியவில்லை. 


ஏதோமியரின்‌ ராஜாவும்‌, 
இராணுவமும்‌ மோவாபியரின்‌ 
விரோதமாக துணிந்து: 
யுத்தம்பண்ணுகிறார்கள்‌ மோவாபியரின்‌ 
ராஜாவோடுகூடயிருக்கிற  எழுநூறுபேரால்‌ 
ஏதோமியருக்கு எதிர்த்து நிற்கமுடியவில்லை. 
ஏதோமியர்‌ தோற்று ஓடிப்போவார்கள்‌ என்று 
மோவாபியரின்‌ ராஜா எதிர்பார்த்தான்‌. 
ஆனால்‌ அவர்கள்‌ தோற்று 
ஒடிப்போகவில்லை. அதற்கு பதிலாக, 
மோவாபியரின்‌ ராஜா தோற்று, தன்னுடைய 
அலங்கத்திற்குள்‌ பின்‌ வாங்கிப்போகிறான்‌. 


அவனுடைய 
ராஜாவுக்கு 


'மோவாபியரின்‌ ராஜா 
தோற்றுப்போனாலும்‌, அவனுடைய தந்திரம்‌ 
குறையவில்லை. அவன்‌ மிருகத்தனமான 
காரியத்தை 'துணிகரமாகர்‌ 
ன்‌. அப்பொழுது மோவாபியரின்‌ 
ராஜா, தன்‌ ஸ்தானத்தில்‌ ராஜாவாகப்போகிற 
தன்‌ சேஷ்டபுத்திரனைப்‌ 
அலங்கத்தின்மேல்‌ அவனைச்‌ 
'த௲னமாக பலியிடுகிறான்‌ (2இராஜா 3:27). 


ராஜாவின்‌ சேஷ்டபுத்திரன்‌ , 
ோவ்வியருக்கு மிகவும்‌ ப்‌ 
அவன்‌ மோவாபின்‌ ராஜாவாகிய மேசாவுக்கு 
மூத்த குமாரன்‌. மேசாவுக்கு பின்பு 
அவனுடைய மூத்த குமாரன்‌, 
மோவாபியரின்‌ தேசத்திற்கு ராஜாவாக 
வரவேண்டியவன்‌. அப்படிப்பட்ட தன்னுடைய 
சேஷ்ட குமாரனைப்‌ பிடித்து. ராஜா 
அவனை  அலங்கத்தின்மேல்‌ சர்வாங்க. 
'தகனமாக பலியிடுகிறான்‌. 


மோவாபின்‌ ராஜாவாகிய மேசா, 
சேஷ்ட குமாரனை, 
சர்வாங்க தகனமாக  பலியிடுவதை, 
அலங்கத்திற்கு வெளியே இருக்கிற 
இஸ்ரவேலின்‌ இராணுவத்தாரும்‌, யூதாவின்‌ 
இராணுவத்தாரும்‌, ஏதோமின்‌. 
இராணுவத்தாரும்‌ பார்க்கிறார்கள்‌. 


தன்‌ 
க்சத்தின்மேல்‌ 


2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மோவாபியர்‌ கேமோஜ்‌ 
விக்கிரகத்தை ஆராதிக்கிறவர்கள்‌. 

விக்கிரக தெய்வம்‌ இரத்தத்தின்மீது 
பிரியமாயிருக்கிறது. இது எப்போதுமே 
கொலைவெறியோடிருக்கும்‌. க்குலத்‌ 
அழிக்கவேண்டும்‌ 

பிரதான நோக்கம்‌. இதுவே மோவாபின்‌ 
ராஜாவாகிய மேசாவின்‌ இஷ்ட தெய்வம்‌, 
கேமோசுக்கு தன்னுடைய  சேஷ்ட 
புத்திரனை சர்வாங்க த௲னமாக பலியிட்டால்‌, 
கேமோஷ்‌ தன்மீது பிரியமாமிருந்து, இந்த 
யுத்தத்திலே தனக்கு ஜெயத்தைக்‌ கொடுக்கும்‌ 
என்று மோவாபின்‌ ராஜா நம்புகிறான்‌. 


ஸ்ரவேலரின்‌. 
அவர்களோடு கூடமிருக்கிற பிற இரன்டு! 
தேசங்களின்‌ இராணுவமும்‌, மோவாபியரின்‌ 
பட்டணத்திற்கு வெளியே 
முற்றிக்கைப்போட்டிருக்கிறார்கள்‌. 


ம்‌ 
அவர்கள்‌ 
வைப்‌ 
நிற்கிறார்கள்‌. 


சர்வாங்க தகனமாக 


இந்த சம்பவத்தின்‌ மூலமாக, 
மோவாபின்‌ ராஜா, தன்னுடைய பட்டணத்தை 
முற்றிக்கையிட்டிருக்கிற ஸ்ரவேலிள்‌ 
இராணுவத்தாரையும்‌ 
இராணுவத்தாரையும்‌ 
தான்‌ பலியிடும்‌. 
அவர்களுடைய 
பிரத்தியட்சமாய்த்‌ தெரியவேண்டும்‌ 
என்பதற்காக, மேசா தன்னுடைய மகனை 
அலங்கத்தின்மேல்‌ பலியிடுகிறான்‌. 


மேசா தன்னுடைய சேஷ்ட குமாரனை 

வதைப்‌ பார்க்கிறவர்கள்‌, 
அவனுக்கு பயப்படுவார்கள்‌. மேசா எதற்கும்‌ 
துணிந்தவன்‌ என்பதை அவர்கள்‌ 
புரிந்துகொள்வார்கள்‌. மோவாயியரின்‌ ராஜா 
யாரிடத்திலும்‌ சரணடையமாட்டான்‌ 
என்றும்‌, இறுதி வரை யுத்தம்பண்ணுவான்‌ 
என்றும்‌, இந்த சம்பவத்தைப்‌ பார்க்கிறவர்கள்‌ 
எல்லோரும்‌ அறிந்துகொள்வார்கள்‌. 


சர்வாங்க 
கண்களுக்கு 





i 1 2 இராஜாக்கள்‌ - விரிவுரை it 11 
ரியா II KINGS - COMMENTARY PUBLISHERS 


மோவாபியரின்‌ ராஜா, தன்‌ 
ஸ்தானத்தில்‌ ராஜாவாகப்போகிற தன்‌ 
சேஷ்டபுத்திரனைப்பிடித்து. அலங்கத்தின்மேல்‌ 


அவனைச்‌: சர்வாங்க தனமாக 
பலியிடுகிறான்‌ ; அப்பொழுது இஸ்ரவேலர்மேல்‌ 
கடுங்கோபம்‌ மூளுகிறது. இஸ்ரவேலரும்‌, 
அவர்களோடு கூடமிருக்கிறவர்களும்‌, 
மோவாபின்‌ ராஜாவாகிய மேசாவை விட்டுப்‌ 
புறப்பட்டு, ங்கள்‌ நேசத்திற்குத்‌ 





f= FTN 
TT 


எலிசா மூன்று 
அதிக நன்மைகளை ய்திருக்கிறார்‌. 
எலிசாவின்‌ ஜெபங்களுக்கும்‌, அவர்‌ 
சொன்ன தீர்க்கதரிசன வார்த்தைகளுக்கும்‌, 
மூன்று ராஜாக்களும்‌ அவருக்கு 
தங்கள்‌ ஜீவியகாலமெல்லாம்‌ 
நன்றியுள்ளவர்களாமிருக்கவேண்டும்‌. மூன்று 
ராஜாக்களும்‌, தங்களுடைய தேசங்களில்‌ 
எலிசாவை உயர்த்தி கனம்பண்ணவேண்டும்‌ 
ஆனால்‌ எலிசாவுக்கு விசேஷித்த 
கனமோ, மகிமையோ உண்டாகவில்லை. 


"அதிலே. ஞானமுள்ள ஒரு ஏழை 
மனிதன்‌ இருந்தான்‌: அவன்‌ தன்‌ 
ஞானத்தினாலே அந்தப்‌ பட்டணத்தை 
விடுவித்தான்‌; ஆனாலும்‌ அந்த ஏழை 
மனிதனை ஒருவரும்‌ நினைக்கவில்லை" 
(மிர 975) 


ராஜாக்களுக்கும்‌ 
[ர 


எலிசா மனுஷர்‌ மூலமாய்‌ 
மகிமையை நாடவுமில்லை. ச்தைமிகளின்‌ 


புத்திரர்‌ மத்தியிலே ஊழியம்‌ செய்யவேண்டும்‌ 
என்பதே எலிசாவின்‌ 
வாஞ்சையாயிருக்கிறது. 
ராஜாக்களின்‌ 
கனமுள்ளவராயிருப்பதைப்‌ 
தீர்க்கதரிசிகளின்‌ 
கர்த்தருடைய ஊழியக்காரராக 
செய்வதையே விரும்புகிறார்‌. 
எலிசாவை உயர்த்துகிறார்‌. 


பாடசாலைகளில்‌ 
ஊழியம்‌ 
கர்த்தர்‌ 


TE வபில எம்‌ ஐந்து 
அற்புதங்களைப்பற்றி த. அதிகாரத்தில்‌ 
எழுதப்பட்டிருக்கிறது. லிசா விதவை 
ஸ்திரீபினுடைய எண்ணெயை அதிகரிக்கச்‌ 
செய்து அற்புதம்‌ செய்கிறார்‌ (2இராஜா 4:1-7). 


சூனேமியாள்‌ தன்னுடைய முதிர்வயது. 
காலத்திலே, ஒரு குமாரனை பெறுகிறாள்‌. 
(2இராஜா 4:87). சூனேமியாளின்‌ குமாரன்‌ 
மரித்துப்போகிறான்‌. எலிசா அந்தப்‌ 
பிள்ளையை உயிரோடு எழுப்புகிறார்‌ 
(2இராஜா 428-371. 


2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


எலிசாவின்‌ 
தீர்க்கதரிசிகளின்‌ 

கூழ்காய்ச்சுகிறான்‌. 

சாவு இருக்கிறது. 

தோஷம்‌ இல்லாமல்‌. 

(இராஜா 4:38-41) 

அப்பங்களைக்‌ கொண்டு 

போஜனம்‌ கொடுக்கிறார்‌ (2இராஜா 4:42-44). 


விதவை 
2இராஜா 4:-7 


இராஜா கப. 
புத்திரரில்‌ 


தீர்க்கதரிசிகளுடைய 

ஒருவனுக்கு 
மனைவியாயிருந்த ஒரு ஸ்திரீ 
எலிசாவைப்‌ பார்த்து: உமது 
அடியானாகிய என்‌ புருஷன்‌ இறந்து 
போனான்‌; உமது. அடியான்‌ 
கர்த்தருக்குப்‌ பயத்து நடந்தான்‌ 
என்பதை அறிவீர்‌; கடன்கொடுத்தவன்‌ 
இப்போது என்‌ இரண்டு குமாரரையும்‌ 
தனக்கு அடிமைகளாக்கிக்கொள்ள 
வந்தான்‌ என்றான்‌. 


இராஜா 4:2. எலிசா அவனை நோக்கி: 
நான்‌ உனக்கு என்ன செய்யவேண்டும்‌? 
வீட்டில்‌ உன்னிடத்தில்‌ என்ன 
இருக்கிறது சொல்‌ என்றான்‌. அதற்கு 


இல்லை 


இராஜா 4:8. அப்பொழுது அவன்‌: நீ 
போய்‌, உன்னுடைய அயல்வீட்டுக்காரர்‌ 
எல்லாரிடத்திலும்‌ அநேகம்‌ 
'வெறும்பாத்திரங்களைக்‌ கேட்டுவாங்கி, 


இராஜா 434. உன்னே போய்‌, உன்‌ 

மீன்னைகளுடன்‌. உன்னே நின்று 

கதவைப்பூட்டி, அந்தப்‌ பாத்திரங்கள்‌: 

எல்லாவற்றிலும்‌ வார்த்து, திறைந்ததை: 
ன்‌. 


போய்‌, தன்‌ 
கதவைப்‌ 
இவர்கள்‌ 
அவளிடத்தில்‌ 
அவைகளில்‌ 





i FTE 
TT 


இராஜா 48. அந்தப்‌ பாத்திரங்கள்‌ 


வேறே பாத்திரம்‌ 
என்றான்‌; அப்பொழுது 
எண்ணெய்‌ தின்று போயிற்று. 


இராஜா அவன்‌ போய்‌ 
தேவனுடைய மனுஷனுக்கு அதை 
அறிவித்தான்‌. அப்பொழுது அவன்‌: தீ 
போய்‌ அத்த எண்ணெயை விற்று, உன்‌ 
கடனைத்‌ தீர்த்து, மீத்ததைக்கொண்டு. 
நீயும்‌ உன்‌ பின்னைகளும்‌ 
ஜீவனம்பண்ணுங்கள்‌ என்றான்‌. 


47. 


எலிசா 
பிரஸ்தாபத்திற்கோ 
விளம்பரத்திற்கோ 
செய்யவில்லை. கர்த்தருடைய 
மகிமை உண்டாகவும்‌, கர்த்தருடைய 
பிள்ளைகளுக்கு அக்க 
எலிசா அற்புதங்களை செய்கிறார்‌ 
அதிகாரத்தில்‌ எலிசா, நடப்பித்த து 
அற்புதங்கள்‌ எழுதப்பட்டிருக்கிறது. அவர்‌ 
கர்த்தருடைய பிள்ளைகள்மீது கரிசனையாயும்‌, 
மனதுருக்கமாயும்‌ இருக்கிறார்‌ என்பதற்கு 
இந்த அற்புதங்கள்‌ 
அடையாளங்களாயிருக்கிறது. 

எலிசா. நபப்பித்த காரியங்கள்‌ 
மிகப்பெரிய அற்புதங்கள்‌ மாத்திரமல்ல. அவை 
தேவையுள்ள ஜனங்களுக்கு மிகப்பெரிய 
உதவியாயும்‌, உபகாரமாயும்‌ இருக்கிறது. 


தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில்‌. 
ஒருவனுக்கு மனைவியாயிருந்த ஒரு ஸ்திரீ 
எலிசாவைப்‌ பார்க்க வருகிறாள்‌. அவள்‌ 


எலிசாவைப்‌ பார்த்து, “உமது அடியானாகிய 
என்‌ புருஷன்‌ இறந்து போனான்‌; உமது 
அடியான்‌ கர்த்தருக்குப்‌ பயந்து நடந்தான்‌ 
என்பதை அறிவீர்‌: கடன்கொடுத்தவன்‌ 
இப்போது. இரண்டு குமாரரையும்‌ 
தனக்கு அடிமைகளாக்கிக்கொள்ள வந்தான்‌" 


(இராஜா 44) என்று சொல்லுகிறாள்‌. 


தன்னுடைய பெயர்‌ 
அற்புதங்களை 
நாமத்திற்கு. 


2 இராஜாக்கன்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


மனைவியாயிருந்தவள்‌. 
தீர்க்கதரிசிகளுக்கும்‌, ஆசாரியர்களுக்கும்‌ 
மனைவிகள்‌ இருக்கிறார்கள்‌ விவாகம்‌ 
கனமுள்ளது. அவர்கள்‌ கர்த்தருக்கு ஊழியம்‌ 
செய்தாலும்‌, விவாகத்தின்‌ மூலமாக 
குடும்பங்களில்‌ இணைந்திருக்கிறார்கள்‌. 
விவாகம்பண்ணுவது கர்த்தருடைய 
ஊழியத்தை செய்வதற்கு தடையில்லை. 


இந்த விதவை ஸ்திரீ 
ஏழையாயிருக்கிறாள்‌. இவள்‌ தன்னுடைய 
குறைகளை எலிசாவிடம்‌ முறையிடுகிறாள்‌. 
இவளுடைய புருஷன்‌  தீர்க்கதரிசிகளுடைய 
புத்திரரில்‌ ஒருவன்‌. அவன்‌  எலிசாவின்‌ 
அடியான்‌. எலிசாவக்கு அறிமுகமானவன்‌. 
அவன்‌ மற்ற ஊழியக்காரர்கள்‌ மத்தியிலே 
நல்லவன்‌ என்றும்‌, பரிசுத்தவான்‌. என்றும்‌, 
கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவன்‌ என்றும்‌ 
நற்பெயர்‌ எடுத்திருக்கிறான்‌. 

இஸ்ரவேல்‌ தேசத்திலே ஜனங்கள்‌ 
கர்த்தரைவிட்டுப்‌ பிரிந்து. பாகால்களைப்‌ 
பின்பற்றிப்போகிறார்கள்‌. இஸ்ரவேல்‌ தேசம்‌ 
முழுவதிலும்‌ 'விக்கிரகாராதனை 
பிரபல்யமாயிருக்கிறது. இவர்களுக்கு 
மத்தியிலே. பாகாலுக்கு தங்கள்‌ 
முழங்கால்களை மடக்காத ஏழாயிரம்‌ பேர்‌ 
இருக்கிறார்கள்‌. அந்த ஏழாயிரம்‌ பேரில்‌, 
இந்த ஸ்திரீயின்‌ புருஷனும்‌ ஒருவன்‌. 

இந்த ஸ்திரீயின்‌ புருஷன்‌ 
இறந்துபோனான்‌. இவன்‌ தீர்க்கதரிசிகளின்‌ 
புத்திரரில்‌ ஒருவனாயிருந்தவன்‌. அவன்‌ 
தீர்க்கதரிசனத்தின்‌ ஆவியை தரித்திருந்தான்‌. 
ஆனாலும்‌ தீர்க்கதரிசனத்தின்‌ ஆவி, 
அவனுடைய மரணத்திற்கு பாதுகாப்பு 
கொடுக்கவில்லை. எல்லோருக்கும்‌ மரணம்‌ 
வருவதுபோல, இந்த தீர்க்கதரிசிக்கும்‌. 
மரணம்‌ வந்துவிடுகிறது. ஒரு தரம்‌ 
பிறப்பதும்‌, பின்பு மரிப்பதும்‌ எல்லோருக்கும்‌. 
நியமிக்கப்பட்டிருக்கிறது. 





i= THEN 
TT 


தீர்க்கதரிசிகளின்‌ 
ஜசுவரியவானல்ல. 


புத்திரன்‌ 
i ல்ல. அவன்‌ கர்த்தருக்கு 
பயந்து நடந்தவன்‌. அவன்‌ தனக்கு 
ஐசவரியங்களையோ, பொக்கிஷங்களையோ 
சேமித்து வைக்கவில்லை. அவன்‌ கடன்பட்டு 


குமாருக்கு ஜசுவரியங்களை 
வைக்காமல்‌, அவர்களுக்கு 
சேமித்து வைத்திருக்கிறான்‌. 
தரித்திரனாகவே இறந்துபோகிறான்‌. 
, தீர்க்கதரிசி கர்த்தருக்கு பயந்து 
நடந்தவன்‌. அவன்‌ ஆடம்பரமாக 
ஜீவிக்கவில்லை. அவனிடத்தில்‌ 
உலகசிநேகமோ, உலக ஐசுவரியமோ இல்லை. 


திரும்ப 
முடியாதவர்களாயிருக்கிறார்கள்‌. 


களுக்‌ 
தன்‌... க்‌ 
பிரபஞ்சத்தின்‌ 
ஒளியின்‌ 
பிள்ளைகளைவிட ஞானமுள்ளவர்களாகவும்‌, 
விவேகமுள்ளவர்களாகவும்‌ இருக்கிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ தேசத்திலே கர்த்தருடைய 
தீர்க்கதரிசிகள்‌ ஏராளமான துன்பங்களை 
அனுபவித்தார்கள்‌. யேசபேல்‌ அவர்களைக்‌ 
யேசபேல்‌ 


இந்தப்‌ 


சாப்பாட்டிற்குகூட 
கஷ்டப்படுகிறார்கள்‌. 

குடுப்பத்திற்குத்‌ க்‌ 
போஜனங்கள்கூட அவர்களுக்கு போதுமான 
அளவு கிடைக்கவில்லை. 


த ்தத்தன்‌. இடத்தில்‌. அல்‌ 
கடன்கொடுத்தவன்‌ இவளிடத்தில்‌ மிகவும்‌ 
கடுமையாக நடந்துகொள்கிறான்‌. இவளுக்கு 
இரண்டு குமாரர்கள்‌ இருக்கிறார்கள்‌. தான்‌ 
விதவையாயிருக்கும்‌ இந்தக்‌ காலத்தில்‌, 
தன்னுடைய குமாரர்‌ இருவரும்‌ தனக்கு 


2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


இவள்‌ 
இவளுடைய 


ஆதரவாயிருப்பார்கள்‌ என்று 
நம்பிக்கையோடிருக்கிறாள்‌. 
குமாரர்‌ மாத்திரமே இவளுக்கு 
சொத்தாகயிருக்கிறார்கள்‌. ஆனால்‌ 
இவளுக்கு கடன்கொடுத்தவன்‌ இவளுடைய 
இரண்டு குமாரரையும்‌ தனக்கு 
அடிமைகளாக்கிக்கொள்ள வந்திருக்கிறான்‌ 
(இராஜா 41) 


எபிரெயரில்‌ ஒரு அடிமையைக்‌ 
கொண்டாயானால்‌, அவன்‌  ஆறுவருஷம்‌: 
சேவித்து, ஏழாம்‌ வருஷத்திலே ஒன்றும்‌ 
கொடாமல்‌ விடுதலைபெற்றுப்‌ போகக்கடவன்‌” 
(யாத்‌ 21:2). இவளுடைய இரண்டு குமாரரும்‌ 
அவனுக்கு ஆறுவருஷம்‌ சேவித்து, ஏழாம்‌ 
வருஷத்திலே விடுதலை பெற்றுப்போகலாம்‌. 


அதிக 
அதிகமான 
வேதனைகளையும்‌ 
றாள்‌. தன்னுடைய 
வருத்தத்தோடு அவள்‌ எலிசாவைப்‌ 
பார்க்கப்போகிறாள்‌. நீதிமானின்‌ சந்ததியார்‌ 
கைவிடப்படமாட்டார்கள்‌ என்று கர்த்தருடைய 
ர்த்தை சொல்லுகிறது. இவள்‌ 
கர்த்தருடைய வார்த்தையையும்‌, அவருடைய 
வாக்குத்தத்தத்தையும்‌ நம்புகிறாள்‌. 
எலிசா இந்த ஏழை விதவையின்மீது 
அன்பாகவும்‌, மனதுருக்கமாகவம்‌ 
இருக்கிறார்‌. அவளுடைய துக்கத்தையும்‌, 
வேதனையையும்‌ நீக்குவதற்கு எலிசா 
முன்வருகிறார்‌. ஏழை விதவையின்‌ கடனும்‌. 
செலுத்தப்படவேண்டும்‌. அவளுக்கு வாழ்வு 
ஆதாரமும்‌ உண்டாகவேண்டும்‌. 
தீர்க்கதரிசியின்‌ மனைவி எலிசாவினிடத்தில்‌ 
வந்து, தன்னுடைய 
குடன்பிரச்சனையைப்பற்றிச்‌ சொன்னபோது, 
எலிசா அவளுக்கு ஒரு பெரிய தொகையை 
உதவியாகக்‌ கொடுக்க வில்லை. 


ஏழை. விதவை 
கஷ்டத்தோடிருக்கிறாள்‌. 
துன்பங்களையும்‌ 


கிருபையினால்‌. 
மனைவியின்‌ வீட்டிலே 
ஒரு அற்புதம்‌ நடைபெறுகிறது. இந்த 
அற்புதத்தை ஆதாரமாக வைத்து, அவள்‌ 
மற்றவர்களைப்போல எண்ணெயை விற்று, 
தான்‌ பட்ட கடனையும்‌ அடைக்கவேண்டும்‌. 
தன்னுடைய குடும்பத்தையும்‌ நடத்தவேண்டும்‌. 


கர்த்தருடைய 
தீர்க்கதரிசியினுடைய 





i= FTE 
TT 


தீர்க்கதரிசியின்‌ மனைவி எலிசாவிடம்‌ 
தன்னுடைய கடன்பிரச்சனைகளைச்‌ 
சொல்லுகிறாள்‌. இதன்‌ நிமித்தமாக 
தன்னுடைய இரண்டு குமாருக்கும்‌ 
வந்திருக்கிற பிரச்சனைகளையும்‌ 
சொல்லுகிறாள்‌. அப்போது எலிசா அவளை 
நோக்கி, நான்‌ உனக்கு என்ன 
செய்யவேண்டும்‌" (2இராஜா 4:2) என்று 
கேட்கிறார்‌. மேலும்‌ ஈ அவளை 
நோக்கி, “வீட்டிலே உன்னிடத்தில்‌ என்ன 
இருக்கிறது சொல்‌" என்றும்‌ கேட்கிறார்‌ 


விதவையான ஸ்திரீ எலிசாவினிடத்தில்‌, 
'ஒரு குடம்‌ எண்ணெய்‌ அல்லாமல்‌ உமது 
அடியாளுடைய வீட்டில்‌ வேறொன்றும்‌ 
ல்லை" (இராஜா 42) என்று 
சொல்லுகிறாள்‌. எலிசா அந்த ஸ்திரீக்கு 
உதவிசெய்யவேண்டுமென்று ம்‌ 
ஒருவேளை அவளிடத்தில்‌ 

கூட இல்லையென்றால்‌, 

கிருபையினால்‌ அவளுக்கு வேறு ஏதாவது. 
அற்புதம்‌ நடந்திருக்கும்‌. 

(வை ஸ்திரீமினிடத்தில்‌ டம்‌ 
பம்‌. இகத எண நந்த 
எண்ணெயை கர்த்தருடைய வ்வந்கோல்‌ 

அதிகரிக்கச்‌ செய்கிறார்‌. அவளிடத்தில்‌ 

என்ன இருக்கிறதோ அது அதிகரிக்கிறது. 
விதவையின்‌ வீட்டிலே நடந்த அற்புதம்‌ 
நமக்கும்‌ ஒரு உபதேசமாக இங்கு. 
எழுதப்பட்டிருக்கிறது. நம்மிடத்தில்‌ என்ன 
இருக்கிறதோ அதை கர்த்தருக்கு 
கீழ்ப்படிந்து பயன்படுத்தவேண்டும்‌. அப்போது 
நமக்கு ஆசீர்வாதம்‌ உண்டாகும்‌. 


ஏழை ஸ்திரீயின்‌ அயல்வீட்டுக்காரர்‌ 
அவள்மீது அன்பாயிருக்கிறார்கள்‌. 
அவர்களால்‌ இந்த ஸ்திரீக்கு பணம்‌ 
கொடுத்து உதவி செய்ய முடியவில்லை. 
ஆனாலும்‌ அவர்கள்‌ தங்களால்‌ முடிந்த 
உதவிகளை இந்த ஸ்திரீக்கு செய்கிறார்கள்‌. 

எலிசாவுக்கு  தெரிந்திருக்கிறது. 


கட்‌ 4:3) என்று சொல்லுகிறார்‌. 


2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


நோக்கி, 

பிள்ளைகளுடன்‌ 

கதவைப்பூட்டி அந்தப்‌ 

எல்லாவற்றிலும்‌ வார்த்து, நிறைந்ததை ஒரு 
பக்கத்தில்‌ வை" (2இராஜா 4:4) என்றும்‌ 
சொல்லுகிறார்‌. 


அந்த ஸ்திரீயும்‌. 
பிள்ளைகளும்‌, தங்கள்‌ 
போய்‌, தங்கள்‌ வீட்டின்‌ 
பூட்டிக்கொள்ளவேண்டும்‌. 
தன்னுடைய 'அவல்விட்டுக்காரிடத்தில்‌ 
இரவலாக வாங்கின வெறும்‌ பாத்திரங்களில்‌, 
தன்னிடத்திலுள்ள எண்ணெயை 
வார்க்கவேண்டும்‌. 


அவளுடைய 
வீட்டிற்குள்ளே 
ப்‌ 


தீர்க்கதரிசியின்‌ மனைவி எலிசாவின்‌ 
வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிகிறாள்‌. 
அவள்‌  எலிசாலின்‌ வார்த்தைகளைக்‌ 
கேட்டபின்பு, நன்‌ வீட்டிற்கு திரும்பி வந்து 
்‌ பிள்ளைகளுடன்‌ கதவைப்‌ 
பூட்டிக்கொள்கிறாள்‌. அந்த ஸ்திரீயின்‌ 
இரண்டு குமாரரும்‌ வெறும்‌ பாத்திரங்களை 
அவளிடத்தில்‌ கொடுக்கிறார்கள்‌. அந்த 
ஸ்திரீயோ, எலிசா சொன்ன பிரகாரமாக, 
தன்னுடைய வீட்டிலுள்ள ஒரு குடம்‌ 
எண்ணெயை, இரவலாக வாங்கப்பட்ட 
வெறும்‌ பாத்திரங்களில்‌ வார்க்கிறாள்‌. 


வெறும்‌ 
எண்ணெயினால்‌ 


பாத்திரங்களெல்லாம்‌ 
நிரம்புகிறது. ஆனாலும்‌ 
குடத்தின்‌ எண்ணெய்‌ 
குறையவில்லை. வெறும்‌ 
எவ்வளவு ஊற்றினாலும்‌, 
எண்ணெய்‌ 


எலியாவின்‌ காலத்தில்‌ சாறிபாத்‌ ஊர்‌ 

எலியாவுக்கு அப்பம்‌ 
சட்டுக்கொடுத்தாள்‌. அவள்‌ அப்பம்‌ சுட்டுக்‌ 
கொடுக்க கொடுக்க, அவளிடத்திலிருந்த 
மாவும்‌ எண்ணெயும்‌ குறையவில்லை. அங்கு 
செலவழித்ததினால்‌ மாவு அதிகரித்தது. 
இங்கு ஊற்றப்பட்டதினால்‌ எண்ணெய்‌ 
அதிகரிக்கிறது. 





i= a 
TT 


நம்மிடத்திலுள்ளதை கர்த்தருடைய 
சித்தத்தின்‌ பிரகாரமாக பயன்படுத்தும்போது. 
அவை அதிகரிக்கும்‌. கொடுப்பவர்களுக்கு 
கொடுக்கப்படும்‌. நாம்‌ கர்த்தருக்காக. 
செலவு பண்ணும்போது, கர்த்தர்‌ நமக்கு. 
திரும்பக்‌ கொடுப்பார்‌. கர்த்தருடைய 
ஊழியத்திற்கு நாம்‌ கொடுக்கும்போது, 
நம்முடைய ஐசுவரியம்‌ ஒருபோதும்‌ 
குறைந்துபோவதில்லை. 

விதவையான ஸ்திரீ கர்த்தருடைய 
தெய்வீக வல்லமையை நம்புகிறாள்‌. கர்த்தர்‌ 
தன்னைக்‌ கைவிடமாட்டார்‌ என்றும்‌, அவர்‌ 
தனக்கு நன்மையான  ஈவுகளைக்‌ 
கொடுப்பார்‌ என்றம்‌ அந்த ஸ்திரீ 
விசுவாசிக்கிறாள்‌. அவள்‌ எலிசா 
தீர்க்கதரிசியின்‌ வார்த்தைகளுக்கு 
கீழ்ப்படிகிறாள்‌. 


வீட்டிலே அந்த ஸ்திரீயும்‌, அவளுடைய 
இரண்டு குமாரரும்‌ சுறுசுறுப்பாக 
இருக்கிறார்கள்‌. இரண்டு குமாரரும்‌ தங்கள்‌ 
தாயாரிடத்தில்‌ வெறும்‌ பாத்திரங்களைக்‌ 
கொடுக்கிறார்கள்‌ அவள்‌ அந்தப்‌ 
பாத்திரங்களில்‌, கலயத்திலுள்ள எண்ணெயை 
வார்க்கிறாள்‌. கலயத்தின்‌ எண்ணெய்‌ 
குறைந்துபோகவில்லை. ஜீவத்தண்ணீருள்ள 
ஊற்றுபோல, கலயத்திலிருந்து எண்ணெயின்‌ 
ஊற்று புறப்பட்டு வருகிறது. கலயத்தின்‌ 
எண்ணெயும்‌ குறையவில்லை. வெறும்‌ 
பாத்திரங்களும்‌ எண்ணெயால்‌ 


ந்ிிரக்கிறது. 


டைய வீட்டிலே 
பாத்திரம்‌ இருக்கும்‌ 

கலயத்திலிருந்து எண்ணெய்‌ 
வந்துகொண்டேயிருக்கிறது. அந்தப்‌ 
பாத்திரங்கள்‌ நிறைந்த பின்‌, அவள்‌ தன்‌ 
மகன்‌ ஒருவனை நோக்கி: “இன்னும்‌ ஒரு 
பாத்திரம்‌ கொண்டுவா" என்று 
சொல்லுகிறாள்‌. அதற்கு அவன்‌: “வேறே 
பாத்திரம்‌ இல்லை" என்கிறான்‌: அப்பொழுது 
எண்ணெய்‌ நின்று போயிற்று (2இராஜா 4:6). 


வெறும்‌ 
வரையிலும்‌. 


நாம்‌ கேட்பதற்கும்‌, 
அதிகமாய்க்‌ கொடுக்கிறவர்‌. 
அந்த ஸ்திரீயின்‌ வீட்டில்‌ 

அதிகமான வெறும்‌ பாத்திரங்கள்‌ 
இருக்குமென்றால்‌, கர்த்தர்‌ அந்தப்‌ 
பாத்திரங்களையும்‌ எண்ணெயால்‌. 
நிரப்பியிருப்பார்‌. அந்தப்‌ பாத்திரங்களை 
நிரப்புவதற்கு போதுமான அளவு எண்ணெய்‌. 


கர்த்தர்‌ 
நினைப்பதற்கும்‌ 


2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தரிடத்திலுள்ளது. எண்ணெய்‌ 
மாத்திரமல்ல, நம்மை ஆசீர்வதிப்பதற்கும்‌ 
கர்த்தரிடத்தில்‌ போதுமான அளவு 
ஆசீர்வாதங்களும்‌ உள்ளது. கர்த்தருடைய 
ஆசீர்வாதங்கள்‌ அவருடைய பிள்ளைகள்‌ 
எல்லோருக்கும்‌ போதுமானதாயிருக்கும்‌. 
கர்த்தர்‌ நம்‌ ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட 
தேவைகளையும்‌, திருப்தியாய்‌ சந்திக்கிறவர்‌ 


.... இந்த அற்புத சம்பவம்‌ நடைபெற்ற 
பின்பு, அந்த ஸ்திரீ போய்‌ தேவனுடைய 
மனுஷனாகிய எலிசாவுக்கு அதை 
அறிவிக்கிறாள்‌. அப்பொழுது எலிசா அவளை 
நோக்கி, “நீ போய்‌ அந்த எண்ணெயை 
விற்று, உன்‌ கடனைத்‌ தீர்த்து, 
மீந்ததைக்கொண்டு நீயும்‌ உன்‌ பிள்ளைகளும்‌ 
ஜீவனம்பண்ணுங்கள்‌" (2இராஜா 4:7) என்று 


செய்பவேண்டுவென்று. எலிசா 


சொல்லுகிறார்‌. 
படம்‌ பணம்‌ உள்ளவர்களிடம்‌ 
எண்ணெயை விற்று, 
அவர்களிடத்ிகிருந்து பணத்தைப்‌ 
பெற்றுக்கொள்ளவேண்டும்‌. அவர்கள்‌ 
விதவை ஸ்திரீக்கு இலவசமாக ஒன்றும்‌ 
கொடுக்கவேண்டியதில்லை. அவர்கள்‌ இந்த 
ஸ்திரீயின்‌ எண்ணெயை கிரயம்‌ கொடுத்து 
வாங்கிக்கொள்வார்கள்‌. 


அவளுக்கு 
அவள்‌ அந்த எண்ணெயை 


தனக்கு 
எண்ணெயை 
பணத்தைக்‌ கொண்டு, அந்த ஸ்திரீ 
முதலாவதாக, தான்‌ பட்ட கடனைத்‌ 
தீர்க்கவேண்டும்‌. எலிசா விதவை ஸ்திரீக்கு 
சொல்லுகிற ஆலோசனை, விசுவாசிகள்‌ 
எல்லோருக்கும்‌ சொல்லுகிற பொதுவான 
ஆலோசனையாகும்‌. விசுவாசிகளாகிய நாம்‌ 
யாருக்கும்‌ கடன்‌ படக்கூடாது. 
குடன்பட்டிருந்தால்‌, அந்தக்‌ கடனை உடனே 
திரும்ப செலுத்திவிடவேண்டும்‌. 


விசுவாசிகளாகிய நாம்‌, அன்பினால்‌ 
ஒருவருக்கொருவர்‌ கடன்பட்டிருக்கலாம்‌. 
வேறு பொருளாதார கடன்‌ எதுவும்‌ நமக்கு 
இருக்கக்கூடாது. கர்த்தருக்குரியதை 
கர்த்தருக்கும்‌, ராயனுக்குரியதை 
ராயனுக்கும்‌ செலுத்துவதுபோல, 
கடன்கொடுத்தவனுக்குரியதை 

கடன்கொடுத்தவனுக்கும்‌ செலுத்தவேண்டும்‌. 


அற்ததமாகக்‌ 
விற்பதினால்‌ 


கிடைத்த 
கிடைக்கும்‌ 





f= FTE 
TT 


விதவை ஸ்திரீ தன்னிடத்திலுள்ள. 
எண்ணெயை விற்று, தான்‌ பட்ட கடனை 
தீர்த்த பின்பு, அவளிடத்தில்‌ பணம்‌. 
மீதமாகயிருக்கும்‌. கர்த்தருடைய ஆசீர்வாதம்‌ 
நமக்கு தாராளமாய்க்‌ கொடுக்கப்படுகிறது. 
கர்த்தர்‌ தம்முடைய பிள்ளைகளுக்கு, 
அமுக்கி, குலுக்கி அளந்துகொடுக்கிறார்‌. 
அந்த ஸ்திரீ மீந்ததைக்கொண்டு, அவளும்‌ 
அவளுடைய. பிள்ளைகளும்‌ 
ஜீவனம்பண்ண வேண்டும்‌ (2இராஜா 4:7. 


விதவை ஸ்திரீ  தீர்க்கதரிசிகளின்‌ 
புத்திரரில்‌ ஒருவனுக்கு மனையாயிருந்தவள்‌. 
அவள்‌ அநேக பாடுகளையும்‌, 
கஷ்டங்களையும்‌ அனுபவித்தவள்‌. அவளுக்கு 
ன்‌ கொடுத்தவன்‌, 
குமாரரையும்‌ 


கடன்‌ தொல்லையில்லாமல்‌ 
கண்ணியமாக ஜீவனம்பண்ணலாம்‌. 
எண்ணெயை விற்று கடனைத்‌ 
தீர்த்ததுபோல, மீந்ததைக்கொண்டு 
ஏதாவது கண்ணியமான தொழிலைச்‌ 
செய்து, அவர்கள்‌ ஜீவனம்பண்ணவேண்டும்‌. 
ஒரு வேலையும்‌ செய்யாமல்‌, சும்மா 
உட்கார்ந்து. மீந்ததை செலவு 
பண்ணிக்கொண்டிருக்கக்கூடாது. 
மீதமாயிருப்பது கர்த்தர்‌ அவளுக்கு 
கிருபையாகக்‌ கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம்‌. 
அவள்‌ எண்ணெயை விற்றதுபோல, 
மீதமானதைக்கொண்டு ஏதாவது தொழில்‌. 
செய்யவேண்டும்‌. 
விசுவாசிகளாகிய 
பொருளாதார 


நாம்‌ போதிய 
ஆசீர்வாதமில்லாமல்‌. 
கஷ்டங்களை அனுபவித்தாலும்‌, நாம்‌ 
கர்த்தரை நம்பவேண்டும்‌ கர்த்தரை 
நம்புகிறவர்கள்‌ ஒருபோதும்‌ 
வெட்கப்பட்டுப்போவதில்லை. பறவைகளைப்‌ 
போஷிக்கிற கர்த்தர்‌ நம்மையும்‌ போஷிப்பார்‌. 
ஒருவேளை நமக்கு நேர்த்தியான விருந்து 
போஜனமும்‌, இராஜபோஜனமும்‌ 
கிடைக்காமலிருக்கலாம்‌. ம்‌ 
கர்த்தருடைய பிள்ளைகள்‌ 
பட்டினியாயும்‌ இருக்கமாட்டார்கள்‌. 
சிங்கக்குட்டிகள்‌ தாழ்ச்சியடைந்து 
பட்டினியாயிருக்கும்‌. கர்த்தரை 
நம்புகிறவர்களுக்கோ நன்மையும்‌ 
குறைவுபடாது. 


ஒரு 


2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


விசுவாசிகளாகிய நாம்‌ கர்த்தரை நம்பி 
நன்மை செய்யவேண்டும்‌. கர்த்தரை நம்பி 
ஊழியம்‌ செய்யவேண்டும்‌ தொழில்‌ 
நடத்தவேண்டும்‌. வியாபாரம்‌ 
பண்ணவேண்டும்‌. கர்த்தரை நம்பியே 
அலுவலங்களில்‌ பணிபுரியவேண்டும்‌. நாம்‌ 
எந்த வேலையை செய்தாலும்‌ அதை 
கர்த்தருடைய நாமமகிமைக்காக, 
உண்மையாய்ச்‌ செய்யவேண்டும்‌. 


விதவை ஸ்திரீக்கு அற்புதம்‌ 
நடைபெற்றதுபோல, ஒருவேளை நமக்கு. 
அற்புதம்‌ நடைபெறாமல்‌ போகலாம்‌, 
ஆனாலும்‌ கர்த்தருடைய கிருபையும்‌ 
இரக்கமும்‌ நமக்கு 
வாக்குப்பண்ணப்பட்டிருக்கிறது. கர்த்தர்‌ 
வாக்குமாறாதவர்‌. 

ம்‌, 


கிருபையையும்‌ இரக்கத்தையும்‌ நாடவேண்டும்‌. 
கர்த்தர்‌ நம்மை அதிகமான 
பொருளாதார ஆசீர்வாதங்களினால்‌, 
ஆசீர்வதித்திருப்பாரென்றால்‌, நம்முடைய 
பொருளாதாரங்களை கர்த்தருடைய 
நாமமகிமைக்காக  பயன்படுத்தவேண்டும்‌. 
அவற்றை கர்த்தருடைய வார்த்தைக்கு 
கீழ்ப்படிந்து செலவு பண்ணவேண்டும்‌. 


சூனேமியான்‌. 
2இராஜா &4:8-17 
இராஜா 4:8. பின்பு ஒருநான்‌ எலிசா 


கனேமுக்குப்‌ போயிருக்கும்போது, 
அங்கேயிருந்த. களங்பொருந்திய ஒரு 


யண்ணும்படி அங்கே வத்து தங்குவான்‌. 





i THE 
TT 


இராஜா 4:9. அவன்‌ தன்‌ புருஷனை 
நோக்கி: இதோ, நம்மிடத்தில்‌ 
எப்போதும்‌ வந்துபோகித தேவனுடைய 
மனுஷனாகிய இவர்‌ பரிசுத்தவான்‌. 
என்று காண்கிறேன்‌. 


இராஜா 40. நாம்‌ மெத்தையின்றேல்‌ 
ஒரு சிறிய அறைவீட்டைக்‌ கட்டி, அதில்‌ 
அவருக்கு ஒரு. கட்டிலையும்‌, 
மேஜையையும்‌, நாற்காலியையும்‌, 
குத்துவினக்கையும்‌ வைப்போம்‌; அவர்‌ 
நம்மிடத்தில்‌ வரும்போது அங்கே 
தங்கலாம்‌ என்றான்‌. 


இராஜா 4:11. ஒருநான்‌ அவன்‌ அங்கே 
வந்து, அந்த அறைவீட்டிலே தங்கி, 
அங்கே படுத்துக்கொண்டிருத்தான்‌. 


இராஜா 442௨ அவன்‌ தண்‌ 
வேலைக்காரனாகிய கேயாசை நோக்கி: 
இந்தச்‌ சூனேமியானை 
அழைத்துக்கொண்டுவா என்றான்‌; 
அவனை அழைத்துக்கொண்டு வந்தான்‌; 
அவன்‌ அவனுக்குமுன்பாக நின்றாள்‌. 


2இராஜா 4:48. அவன்‌ கேயாசியைப்‌ 
பார்த்து: இதோ, இப்படிப்பட்ட ௪௧௯. 
சலக்கரணையோடும்‌ எங்களை 
விசித்து வருகிறாயே, உனக்கு நான்‌ 

செய்யவேண்டும்‌? 
வி வகைத்‌ 
சேனாபதியினிடத்திலாவது உனக்காக. 
நான்‌ பேசவேண்டிய காரியம்‌ உண்டோ 
என்று அவளைக்‌ கேன்‌ என்றான்‌. 
அதற்கு அவன்‌: என்‌ ஜனத்தின்‌ நடுவே 
நான்‌ ௬கமாய்க்‌ குடியிருக்கிறேன்‌ 
என்றான்‌. 


இராஜா கரக்‌. 
செய்யவேண்டியது என்னவென்று 
கேயாசியை அவன்‌ கேட்டதற்கு; 
அவன்‌, அவளுக்குப்‌ பின்னை இல்லை, 
அவன்‌ புருஷனும்‌ பெரிய 
வயதுன்னவன்‌ என்றான்‌. 


அவளுக்குச்‌ 


இராஜா 445. அப்பொழுது அவன்‌: 
அவனைக்‌ கூப்பிடு எண்றான்‌; அவளைக்‌: 
கூப்பிட்டபோது, அவன்‌ வத்து 
வாசற்படியிலே நின்றான்‌. 


2 இராஜாக்கன்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இராஜா 4௮6. அப்பொழுது அவன்‌: 
ஒரு பிராண உற்பத்தி 
காலத்திட்டத்திலே ஒரு குமாரனை 
அணைத்துக்கொண்டிருப்பாய்‌. 

என்றான்‌. அதற்கு அவன்‌: ஏது? 
தேவனுடைய  மனுஷனாகிய எண்‌: 
ஆண்டவனே, உமது அடியாளுக்கு 
அபத்தம்‌ சொல்லவேண்டாம்‌ என்றாள்‌. 


கப? அந்த ஸ்திரீ 
எலிசா தன்னோடே, 


2இராஜா 
கர்ப்பத்தரித்து, 
சொன்னபடி, 
உற்பத்திகாலத்திட்டத்தில்‌ 
குமாரனைப்‌ பெற்றாள்‌. 


ஒரு 
ஒரு 
எலிசா. சூனேழுக்குப்‌ போகிறார்‌. 
அங்கே கனம்பொருந்திய ஒரு ஸ்திரீ 
இருக்கிறாள்‌. இவளும்‌, இவளுடைய 
புருஷனும்‌ வயதான முதியவர்கள்‌. இவர்கள்‌ 
ஐசுவரியவான்கள்‌. ஆனாலும்‌ இவர்களுக்கு 

பாக்கியமில்லை. இவர்களுடைய 

க்‌ aren 

புத்திரவாரிசு 

இருக்கிறார்கள்‌. எலியா இவர்கள்‌ மத்தியிலே 
அற்புதத்தை  நடப்பிக்கிறார்‌ வயதான 
சூனேமியாள்‌, கர்த்தருடைய கிருபையினால்‌, 
ஒரு குமாரனைப்‌ பெற்றெடுக்கிறாள்‌ 


சூனேமியாள்‌ எலிசாவின்மீது அன்பும்‌, 
மதிப்பும்‌, மரியாதையும்‌ காண்பிக்கிறாள்‌. 
சூனேம்‌ ஊர்‌ சமாரியாவுக்கும்‌ கர்மேலுக்கும்‌ 
போகிற வழியிலிருக்கிறது. எலிசா இந்த 
வழியாக அடிக்கடி பிரயாணம்‌ மேற்கொள்வார்‌. 


“அவன்‌ அல்விடத்தைவிட்டுக்‌ கர்மேல்‌ 
பர்வதத்திற்குப்போய்‌, அங்கேயிருந்து 
சமாரியாவுக்குத்திரும்பினான்‌"(2இராஜா 2:25) 


மிகவும்‌ பிரசித்திப்பெற்ற 
ஊழியக்காரர்‌. எலிசாவை எல்லோருக்கும்‌ 
தெரியும்‌. அவர்‌ சூனேம்‌ வழியாய்ப்‌ 
போகும்போது, அந்த ஊர்‌ ஜனங்கள்‌ அவரை 
அறிந்திருக்கிறார்கள்‌. சூனேம்‌ ஊரிலிருக்கிற 
கனம்பொருந்திய ஸ்திரீ, கர்த்தருடைய 
ஊழியக்காரர்களை  கனம்பண்ணுகிறவள்‌. 
அவள்‌ எலிசாவை தன்னுடைய வீட்டிலே 
போஜனம்பண்ண வருமாறு வருந்திக்‌ 
கேட்டுக்கொள்கிறாள்‌. எலிசாவும்‌ 
அவளுடைய விண்ணப்பத்தை 
ஏற்றுக்கொண்டு, அவளுடைய வீட்டிலே. 
போஜனம்பண்ணுகிறார்‌ (2இராஜா 4:8). 


எலிசா 





f= FTE 
TT 


எலிசா யாருக்கும்‌ பிரச்சனையைக்‌ 
கொடுக்கிறவரல்ல. நாம்‌ ஒரு வீட்டிற்கு 
அடிக்கடி போகும்போது, நம்மால்‌ அங்கே 
பிரச்சனை ஏற்படுவதற்கு வாய்ப்புள்ளது. 
விருந்தும்‌ மருந்தும்‌ மூன்று நாட்களுக்கு 
மாத்திரமே நன்றாயிருக்கும்‌. நாம்‌ பிறருடைய 
வீடுகளுக்கு அடிக்கடி போவதை 
தவிர்க்கவேண்டும்‌. 

கூனேமிலிருக்கிற ஸ்திரீ, எலிசாவை 
தன்னுடைய வீட்டிலே போஜனம்பண்ண 
வருமாறு வருந்திக்‌ கேட்டுக்கொண்டதினால்‌, 
அவர்‌ அங்கே போஜனம்பண்ணுகிறார்‌. அந்த 
ஸ்திரீயின்‌ வீட்டாருக்கும்‌, எலிசாவக்கும்‌ 
நல்ல பழக்கமும்‌ சிநேகமும்‌ 
உண்டாயிற்று அதன்‌ பின்பு எலிசா 
பயணப்பட்டு வருகிறபோதெல்லாம்‌, 
போஜனம்பண்‌ ணும்படி அங்கே வந்து 
தங்குவது வழக்கம்‌. 


கூனேமியாள்‌ தன்‌ புருஷனிடத்தில்‌ 
எலிசாவைப்பற்றி நல்ல வார்த்தைகளைச்‌ 
சொல்லுகிறாள்‌. சூனேமியாள்‌ தன்‌ புருஷனை 
நோக்கி: “இதோ, நம்மிடத்தில்‌ எப்போதும்‌ 
வந்துபோகிற தேவனுடைய மனுஷனாகிய 
இவர்‌ பரிசுத்தவான்‌ என்று காண்கிறேன்‌” 
(2இராஜா 4:9) என்று சொல்லுகிறாள்‌. 

எலிசாவைப்போன்ற பரிசுத்தவான்‌௧ளை 
தங்கள்‌ வீட்டிற்கு அழைத்து வந்து, 
அவர்களை உபசரிப்பது. தங்கள்‌ வீட்டிற்கு 
ஆசீர்வாதமாயிருக்கும்‌ என்று சூனேமியாள்‌ 
தன்‌ புருஷனிடத்தில்‌ சொல்லுகிறாள்‌. அவள்‌ 
எலிசாவுக்கு விசேஷமாய்‌ எதுவும்‌ 
செய்யவில்லை. கர்த்தருடைய 
ஊழியக்காரருக்கு மிகப்பெரிய வசதிகளை 
செய்து கொடுக்கவேண்டும்‌. என்றும்‌ 
கூனேமியாள்‌ நினைக்கவில்லை. 


| சூனேமியாள்‌ தன்‌ புருஷனிடத்தில்‌, 
“நாம்‌ மெத்தையின்மேல்‌ ஒரு சிறிய 
அறைவீட்டைக்‌ கட்டி, அதில்‌ அவருக்கு ஒரு 
கட்டிலையும்‌, மேஜையையும்‌, நாற்காலியையும்‌, 
குத்துவிளக்கையும்‌ வைப்போம்‌; எலிசா 
நம்மிடத்தில்‌ வரும்போது அங்கே தங்கலாம்‌ 
(2இராஜா 4:10) என்று சொல்லுகிறாள்‌. 


2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


எலிசாவுக்கு சூனேமியாளின்‌ வீட்டு 
மெத்தையின்மேல்‌ ஒரு சிறிய அறை 
கட்டப்படுகிறது. அங்கே அவர்‌ படுப்பதற்கு 
ஒரு கட்டிலும்‌, அமருவதற்கு ஒரு 
நாற்காலியும்‌, எழுதுவதற்கு ஒரு மேஜையும்‌, 
வெளிச்சத்திற்கு ஒரு குத்துவிளக்கும்‌. 
வைக்கப்படுகிறது. இவை தவிர எலிசாவுக்கு. 
வேறு வசதிகள்‌ எதுவும்‌ செய்து 
கொடுக்கப்படவில்லை. 
எலிசாவுக்கு 
போதுமானதாயிருக்கிறது. 
பயணப்பட்டு 
சூனேமியாளின்‌ 
தங்குகிறார்‌. 


இந்த 


வருகிறபோதெல்லாம்‌, 
வீட்டிலே சந்தோஷமாய்‌ 


தனக்கு உபசாரம்‌ செய்கிற 
சூனேமியாளுக்கு ஏதாவது நன்மை 
செய்யவேண்டுமென்று எலிசா விரும்புகிறார்‌ 
எலிசாவுக்கு இஸ்ரவேல்‌ தேசத்து ராஜாவின்‌ 
அரண்மனையிலே செல்வாக்கு இருக்கிறது. 
அவருக்கு இஸ்ரவேலின்‌ சேனாபதியிடத்திலும்‌ 
நல்ல செல்வாக்கு இருக்கிறது. எலிசா 

தன்னுடைய செல்வாக்குகளை பயன்படுத்தி, 
சூனேமியாளுக்கு ஏதாவது நன்மை செய்ய 
விரும்புகிறார்‌. 


ஒருநாள்‌. எலிசா சூனேமியாளின்‌ 
வீட்டிற்கு வந்து, அந்த அறைவீட்டிலே தங்கி, 
படுத்துக்கொண்டிருக்கிறார்‌ 
441) எலிசாவோடுகூட 
வேலைக்காரன்‌ தேயாசியும்‌ 
அங்கே தங்கியிருக்கிறான்‌. குனேமியாளுக்கு 
நன்மை செய்யவேண்டும்‌ என்னும்‌ விருப்பம்‌. 
எலிசாவின்‌ மனதிலிருக்கிறது. 


எலிசா... சூனேமியாளின்‌ வீட்டிலே 
தங்கியிருந்தபோது, அவர்‌ தன்‌ 
வேலைக்காரனாகிய கேயாசியை நோக்கி, 
«4 சூனேமியாளை 

என்று 

அவளை 
வருகிறான்‌; 
சூனேமியாள்‌ எலிசாவுக்கு முன்பாக வந்து 
நிற்கிறாள்‌ (2இராஜா 4:12). 


கேயாசி 





i= FTE 
TT 


எலிசா  சூனேமியாளுக்கு 
செய்யவேண்டும்‌ என்னும்‌ 


தேவை 
என்பதை கேட்குமாறு, எலிசா கேயாசியிடம்‌ 
கேட்கிறார்‌. 


“இதோ, 

சலக்கரணையோடும்‌ 

வருகிறாயே, உனக்கு 
செய்யவேண்டும்‌? ராஜாவினிடத்திலாவது 
சேனாபுதியினிடத்திலாவது உனக்காக நான்‌ 
பேசவேண்டிய காரியம்‌ உண்டோ என்று 
அவளைக்‌ கேள்‌" (2இராஜா 4:13) என்று 
கேட்கிறார்‌. அதற்கு குனேமியாள்‌ “என்‌ 
ஜனத்தின்‌ நடுவே நான்‌ சுகமாய்க்‌ 
குடியிருக்கிறேன்‌" என்று பிரதியுத்தரம்‌ 
சொல்லுகிறாள்‌. 


சூனேமியாளுக்கு 
மூலமாகவோ அல்லது சேனாபதி 
மூலமாகவோ. பெரிய உதவி எதுவும்‌ 
தேவைப்படவில்லை. அவள்‌ சூனேம்‌ ஊரிலே. 
கனம்‌ பொருந்திய ஸ்திரீ. அவளிடத்தில்‌ 
போதுமான சம்பத்துக்கள்‌ இருக்கிறது. 
அவள்‌... எளிமையாக ஜிலிக்கிறாள்‌ 
சூனேமியாள்‌ யாரிடத்திலும்‌ சண்டை 
சச்சரவுகளுக்கு, போகமாட்டாள்‌. 
ஆகையினால்‌... அவள்‌ தன்‌ ஜனத்தின்‌ 
நடுவே சுகடாய்க்‌ குடியிருக்கிறாள்‌ 


ராஜாவின்‌ 


ராஜாவின்‌ 


'மனையிலிருந்‌ 
சேனாயதியிடம்ருந்தோ 
சலுகைகள்‌ எதுவும்‌ 
இப்போது அவளுக்கு 
தேவைப்படாவிட்டாலும்‌, 


ராஜாவின்‌ உதவி 
பிற்காலத்தில்‌ 


கூனேமியாளுக்கு உதவி கறார்‌ 


'ஏழுவருஷம்‌ சென்றபின்பு. 
பெலிஸ்தரின்‌ தேசத்தை விட்டுத்‌ திரும்ப. 


அவள்‌ 


வந்து, தன்‌ 

வயலுக்காகவும்‌ 

முறையிடும்படி போனாள்‌. 

ராஜா, தேவனுடைய 
வேலைக்காரனாயிருந்த கேயாசியுடனே பேசி: 
எலிசா செய்த அதிசயங்களையெல்லாம்‌ நீ 
எனக்கு விவரமாய்ச்‌ சொல்‌ என்றான்‌ 


(இராஜா 8:34). 


2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


உயிர்ப்பித்த பிள்ளையின்‌ தாயாகிய அந்த 
ஸ்திரீ வந்து, தன்‌ வீட்டுக்காகவும்‌ தன்‌ 
வயலுக்காகவும்‌ ராஜாவினிடத்தில்‌ 
முறையிட்டாள்‌: அப்பொழுது கேயாசி: 
ராஜாவாகிய என்‌ ஆண்டவனை, இவள்தான்‌ 
அந்த ஸ்திர; எலிசா உயிர்ப்பித்த 
இவளுடைய குமாரன்‌ இவன்தான்‌ என்றான்‌" 
(2 இராஜா 8:5) 


ராஜா அந்த ஸ்திரீயைக்‌ கேட்டதற்கு, 
அவள்‌: அதை அவனுக்கு விவரித்துச்‌ 
சொன்னாள்‌; அப்பொழுது ராஜா அவளுக்கு 
ஒரு பிரதானியை நியமித்து, அவளுக்கு 
உண்டானது. எல்லாவற்றையும்‌, அவள்‌ 
தேசத்தை விட்டுப்போன நாள்முதல்‌ 
இதுவரைக்கும்‌ உண்டான அந்த வயலின்‌ 
வருமானம்‌ அனைத்தையும்‌ அவளுக்குக்‌ 
கிடைக்கும்படி செய்‌ ன்றான்‌" 
(2இராஜா 8:6), 


கூனேமியாளுக்காக 
ராஜாவினிடத்திலோ 

சேனாபதியினிடத்திலோ பரிந்து, வேண்ட 
காரியம்‌ ஒன்றுமில்லை. ஆனாலும்‌ எலிசா 
அவளுக்கு உதவி செய்ய விரும்புகிறார்‌. 
எலிசா இஸ்ரவேலின்‌ ராஜாவிடத்தில்‌ பரிந்து 
பேசாமல்‌, ராஜாதி ராஜாவாகிய 
கர்த்தரிடத்தில்‌ சூனேமியாளுக்காக பரிந்து 
பேசுகிறார்‌. அவளுக்காக பரலோகத்தின்‌ 
தேவனிடத்தில்‌ ஜெபம்பண்ணுகிறார்‌. 


தனக்கு விசேஷித்த உதவி எதுவும்‌ 
வேண்டியதில்லை என்று. சூனேமியாள்‌ 
மறுத்தாலும்‌, எலிசா  தேயாசியினிடத்தில்‌, 
“அவளுக்கு செய்ய வேண்டியது என்ன" 
என்று கேட்டு விசாரிக்கிறார்‌. கேயாசி 
“அவளுக்கு பிள்ளையில்லை, 
பெரிய வயதுள்ளவன்‌"' 
444... என்று சொல்லுகிறான்‌. 
அவர்களுக்கு இனிமேல்‌ பிள்ளை பிறக்கும்‌ 
என்னும்‌ நம்பிக்கையும்‌ அற்றுப்போயிற்று, 
அவர்கள்‌ இருவரும்‌ வயது சென்று 
முதியவர்களாயிருக்கிறார்கள்‌. 





i= FTE 
ETT 


கூனேமியாளுக்கு 
பிறக்கவேண்டுமென்றால்‌, 
கர்த்தருடைய அற்புத 
மாத்திரமே பிறக்கும்‌. கர்த்தரால்‌ கூடாத 
காரியம்‌ ஒன்றுமில்லை. சூனேமியாள்‌. 
முதிர்வயதுள்ள ஸ்திரீயாகயிருந்தாலும்‌, 
கர்த்தரால்‌ அவளுக்கு புத்திர பாக்கியத்தைக்‌ 
கொடுக்க முடியும்‌. 


குழந்தை 


வல்லமையினால்‌ 


எலிசா கேயாசியைப்‌ பார்த்து, 
'சூனேமியாளைக்‌ கூப்பிடு” என்று 
சொல்லுகிறார்‌. எலிசாவின்‌ வார்த்தையின்படி 
கேயாசி. 'சூனேமியாளைக்‌ கூப்பிடுகிறான்‌. 
அப்போது அவள்‌ வந்து வாசற்படியிலே 
நிற்கிறாள்‌. 

அப்பொழுது அவன்‌: அவளைக்‌ 
கூப்பிடு என்றான்‌; அவளைக்‌ கூப்பிட்டபோது. 
அவள்‌ வந்து வாசற்படியிலே நின்றாள்‌” 
(2இராஜா 415). சூனேமியாள்‌ மிகுந்த 
பணிவோடும்‌ மரியாதையோடும்‌ அங்கே 
வந்து நிற்கிறாள்‌. அவள்‌ கண்ணியம்‌: 
மிகுந்தவள்‌. சூனேம்‌ ஊரிலே அவள்‌ ஒரு 
கனம்பொருந்திய ஸ்திரீ.  சூனேமியாள்‌ 
தருடைய பாரம்பரிய வழக்கத்தின்‌ 
ரகரம்‌, எலிசா தங்கியிருக்கும்‌ 
அறைக்குள்‌ பிரவேசிக்காமல்‌, அந்த 
அறையின்‌ வாசற்படியிலை வந்து நிற்கிறாள்‌ 

அப்பொழுது எலிசா சூனேமியாளிடம்‌ 
“ஒரு பிராண உற்பத்திகாலத்திட்டத்திலே ஒரு 
குமாரனை  அணைத்துக்கொண்டிருப்பாய்‌"' 
(இராஜா 446) என்று சொல்லுகிறார்‌. 
இன்னும்‌ ஒரு வருஷகாலத்திற்குள்‌ 
சூனேமியாளக்கு ஒரு ஆண்‌ குழந்தை 
பிறக்கும்‌. இது  எலிசாவின்‌ மூலமாக 
கர்த்தர்‌ சொல்லுகிற வார்த்தை. 

எலிசா சொல்லும்‌ வார்த்தையை 
சூனேமியளால்‌ நம்ப முடியவில்லை. அவளும்‌ 
அவளுடைய புருஷனும்‌: 
வயதுள்ளவர்களாயிருக்கிறார்கள்‌. 
முதிர்வயதுள்ள வர்களுக்கு 
பிறப்பதற்கு வாய்ப்பில்லை. 

சூனேமியாள்‌ 
முதிர்வயதை நினைத்துப்‌: 
எலிசாவை நோக்கி, “ஏது? 
மனுஷனாகிய ஸ்‌ 
அடியாளுக்கு அபத்தம்‌ 
(2இராஜா 4:16) என்று சொல்லுகிறாள்‌. 


2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சூனேமியாள்‌ கர்ப்பந்தரித்து எலிசா 
தன்னோடே சொன்னபடி, ஒரு 
உற்பத்திகாலத்திட்டத்தில்‌ ஒரு குமாரனைப்‌ 
பெறுகிறாள்‌ (2இராஜா 4:17). கர்த்தர்‌ தமது 
கிருபையினால்‌, சூனேமியாளுக்கு புத்திர 
பாக்கியத்தைக்‌ கொடுக்கிறார்‌. 


சூனேமியாளின்‌ குமாரன்‌ 
2இராஜா 4418-87 


2இராஜா 408. அந்தப்‌ பின்னை 
வளர்த்தான்‌, ஒரு நான்‌ அவண்‌ 
அறுப்பறுக்கிறவர்கவிடத்திலிருத்த தன்‌ 
தகப்பனண்டைக்குப்‌. 
போயிருக்கும்போது, 


இராஜா 4:19. தண்‌ தகப்பனைப்‌ 
பார்த்து: என்‌ தலை நோகிறது, என்‌: 
தலை நோகிறது என்றான்‌; அப்பொழுது 
அவன்‌ வேலைக்காரனிடத்தில்‌, இவனை 
இவன்‌. தாயினிடத்தில்‌ 
எடுத்துக்கொண்டுபோய்விடு என்றான்‌. 


2இராஜா 420. அவனை எடுத்து, 
அவன்‌ தாயினிடத்தில்‌. 
கொண்டுபோனபோது, அவன்‌ 
மத்தியானமட்டும்‌ அவன்‌ மடியில்‌ 
இருத்து செத்துப்போனான்‌. 


அவன்‌ 
னுடைய 


2இராஜா 4:31. அப்பொழுது 
ஏறிப்போய்‌, அவனை தேவ, 
மனுஷன்‌ கட்டிலின்மேல்‌ வைத்து, அவண்‌: 


வைக்கப்பட்ட அறையின்‌ 
பூட்டிக்‌ கொண்டுபோய்‌, 


இராஜா 4:22. தன்‌ புருஷனிடத்தில்‌ 
ஆன்‌ அனுப்பி: நான்‌ சீக்கிரமாய்‌: 
தேவனுடைய மனுஷன்‌ இருக்கும்‌ 
இடமட்டும்‌ 

வேலைக்காரரில்‌ 

கழுதையையும்‌ 

அனுப்பவேண்டும்‌. 
'சொல்லச்சொன்னாள்‌. 


கதவைப்‌ 


இராஜா ௧:28. அப்பொழுது அவன்‌: 
இது அமாவாசியும்‌ அல்ல ஓய்வுநாளும்‌ 
அல்லவே; தீ இன்றைக்கு 
அவரிடத்துக்குப்‌ போகவேண்டியது 
என்ன என்று கேட்கச்சொன்னான்‌. 
அதற்கு அவன்‌: எல்லாம்‌ சரிதான்‌, நாண்‌ 
போக  வேண்டியிருக்கிறது என்று 
சொல்லியனுப்பி, 





i THEN 
TT 


2இராஜா 
சேணம்‌ 
வேலைக்காரனை 

ஓட்டிக்கொண்டுபோர நான்‌ உனக்குச்‌ 
சொன்னால்‌ ஒழிய போகிற வழியில்‌ 
எங்கும்‌ ஓட்டத்தை நிறுத்தாதே என்று 
சொல்லிப்‌ புறப்பட்டு, 


இராஜா 425, 
பர்வதத்திலிருக்கிற 
மனுஷனிடத்திற்குப்‌ 
தேவனுடைய 

அவனை 
வேலைக்காரனாகிய 
பார்த்து: அதோ 
வருகிறான்‌. 


க்க, 


இராஜா ௮28. தீ 
எதிர்கொண்டு. ஓடி 
குகமாயிருக்கிறாயா? உன்‌ புருஷன்‌ 
சுகமாயிருக்கிறானா? அந்தப்‌ பின்னை 
குகமாயிருக்கிறதா என்று அவளிடத்தில்‌ 
கேள்‌ என்றான்‌. அவன்‌: சுகந்தான்‌ 
என்னு சொல்லி, 


இராஜா 487. பர்வதத்திலிருக்கிற 
தேவனுடைய மனுஷனிடத்தில்‌ வந்து, 
அவன்‌ காலைப்‌ பிடித்துக்கொண்டான்‌; 
அப்பொ கேயாசி அவளை 
விலக்கிவிட வந்தான்‌; தேவனுடைய 
மனுஷன்‌: அவளைத்‌ தடுக்காதே; அவன்‌ 
ஆத்துமா துக்கமாயிருக்கிறது; 
கர்த்தர்‌ அதை எனக்கு. 
அறிவியாமல்‌ மழைத்துவைத்தார்‌ 
என்றான்‌. 


2இராஜா 458. அப்யெ அவன்‌, 
நான்‌ என்‌ ஆண்டவனிடத்தில்‌ ஒரு 
குமாரனை வேண்டும்‌ என்று 
கேட்டதுண்டா? எனக்கு அபத்தம்‌ 
சொல்லவேண்டாம்‌ என்றது நாண்‌ 
சொல்லவில்லையா என்றான்‌. 


இராஜா 429. அப்பொழுது அவன்‌: 
கேயாசியைப்‌ பார்த்து: நீ உண்‌ 
இடையைக்‌ கட்டிக்கொண்டு, எண்‌: 
தடியை உன்‌ கையில்‌ 
படித்துக்கொண்டு, வழியில்‌ ஒருவனைச்‌ 


2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சந்தித்தாலும்‌ அவனை வினவாமலும்‌, 
உன்னை ஒருவன்‌  வினவினாலும்‌ 
மறுமொழி சொல்லாமலும்‌ 

தடியை அந்தப்‌ 

முகத்தின்மேல்‌ வை 


இராஜா 4:80. பின்னையின்‌ தாயோ: 
நான்‌ உம்மை விடுகிறதில்லை என்று 
கர்த்தரின்‌ ஜீவனையும்‌ உம்முடைய 
ஜீவனையும்‌ கொண்டு சொல்லுகிறேன்‌. 
என்றான்‌; அப்பொழுது. 
எழுந்திருந்து அவன்‌ 

போனான்‌. 


2இராஜா 4:31. கேயாசி அவர்களுக்கு. 
முன்னே போய்‌, அந்தத்‌ தடியைப்‌ 
பின்னையின்‌ முகத்தின்மேல்‌ 
வைத்தான்‌; ஆனாலும்‌ சுத்தமும்‌ 
இல்லை, உணர்ச்சியும்‌ இல்லை; 
ஆகையால்‌ அவன்‌ திரும்பி அவனுக்கு 
எதிர்கொண்டுவந்து: பின்னை 
விழிக்கவில்லை என்று அவனுக்கு 
அறிவித்தான்‌. 


2இராஜா 4:2௨ எலிசா விட்டிற்குன்‌. 

வந்தபோது, இதோ, அந்தப்‌ பின்னை 
கட்டி.லின்மேல்‌ 

சொத்துக்கான: 


இராஜா 4:38. உன்னே போய்த்‌ 
தங்கள்‌ இருவருக்கும்‌ பின்னாக அவன்‌: 
கதவைப்‌ பூட்டி, கர்த்தரை நோக்கி 
வேண்டுதல்‌ செய்து, 


2இராஜா 4:84. கிட்டேயோய்‌, தண்‌: 
வாய்‌ பின்னையின்‌ வாயின்மேலும்‌, தன்‌ 
கண்கள்‌ அவன்‌ கண்களின்மேலும்‌, தன்‌ 
உள்ளங்கைகள்‌ அவன்‌ 
உன்னங்கைகளின்மேலும்‌ படும்படியாக 
அவன்மேல்‌ குப்புறப்‌ 
படுத்துக்கொண்டான்‌; அப்பொழுது 
நின்னையின்‌ உடல்‌ அனல்‌ கொண்டது. 


2இராஜா 485. அவன்‌ எழுத்து, 
அறைவீட்டில்‌ இங்கும்‌ அங்கும்‌ உலாவி, 
திரும்பக்‌ கிட்டப்‌ போய்‌ அவன்மேல்‌ 
குப்புறப்படுத்தான்‌; அப்பொழுது 
அத்தப்‌ பின்னை ஏழுதரம்‌ தூம்மித்‌ தன்‌ 
கண்களைத்‌ திறத்தான்‌. 





f= FTE 
TT 


இராஜா 4:96. அப்பொழுது அவன்‌: 
கேயாசியைக்‌ கூப்பிட்டு, அத்தச்‌. 
சூனேமியானை அழைத்துக்கொண்டுவா 
என்றான்‌; அவனை அழைத்துக்கொண்டு. 
வந்தான்‌; அவன்‌ அவனிடத்தில்‌ 
வந்தபோது; அவன்‌, உன்‌ குமாரனை 
எடுத்துக்கொண்டு போ என்றான்‌. 


இராஜா 4:87. அப்பொழுது அவன்‌ 
உன்னே போய்‌, அவன்‌ பாதத்திலே. 
விழுந்து, தரைமட்டும்‌ பணிந்து, தன்‌: 
குமாரனை எடுத்துக்‌ கொண்டு, 
வெளியே போனான்‌. 


னேமியாள்‌ 
காலத்திட்டத்தில்‌ ஒரு குமாரனைப்‌ 
பெறுகிறாள்‌. சூனேமியாளுக்கு குமாரன்‌ 
பிறந்த பிறகு, எலிசாவுக்கு அவளுடைய 
வீட்டிலே வரவேற்பு அதிகமாயிருந்திருக்கும்‌. 
குனேமியாள்‌ தன்னை சகல 
சலக்கரணையோடும்‌ விசாரித்ததற்காக, 
எலிசா அவளுக்கு நன்மை செய்திருக்கிறார்‌. 
அவளுக்கு நன்மை செய்வது தன்னுடைய 
கடமை என்று எலிசா உணர்ந்து, அவர்‌ 
கசூனேமியாளை ஆசீர்வதிக்கிறார்‌ 


கசூனேமியாள்‌ 
வயதுள்ளவளாயிருந்தாலும்‌ 
குழந்தை பிறந்திருக்கிறது. 
அவளுக்கு கர்த்தருடைய 

சொன்னார்‌. 


பிறந்திருப்பதின்‌ 


உற்பத்தி 


முதிர்‌ 
மோ 
வார்த்தையைச்‌ 
தனக்கு குமாரன்‌ 
நிமித்தமாக, அவள்‌ 
கர்த்தருக்கம்‌ நன்றி சொல்லுகிறாள்‌. 
எலிசாவுக்கும்‌ நன்றி சொல்லுகிறாள்‌. 
சூனேமியாளின்‌ குமாரன்‌ எலிசாவிடத்திலும்‌ 
மிரியமாகமிருக்கிறான்‌. இவன்‌ க 
ஜெபங்களின்‌ குமாரன்‌. இவன்‌ 
பெற்றோருடைய முதிர்வயதில்‌ 
பிறந்ததினால்‌, அவர்களுக்கும்‌ இவன்‌ 
நேசகுமாரனாகமிருக்கிறான்‌. 


சூனேமியாளின்‌ குமாரன்‌ திடீரென்று 
'செத்துப்போகிறான்‌. இவன்‌ 
வாக்குத்தத்தத்தின்‌ குமாரன்‌. இவன்‌ 
ஜெபத்தின்‌ குமாரன்‌. அன்பினால்‌ பிறந்தவன்‌. 
ஆனாலும்‌ இவனுடைய ஜீவன்‌ இவனை 
விட்டுப்‌ பிரிந்துபோகிறது. 


2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


சூனேமியாளின்‌ 
வளர்கிறான்‌. ஒரு நாள்‌ 
அறுப்பறுக்கிறவர்களிடத்திலிருந்த 
தகப்பனண்டைக்குப்‌ போயிருக்கும்போது, 
தன்‌ தகப்பனைப்‌ பார்த்து: “என்‌ தலை 
நோகிறது. என்‌ தலை நோகிறது' என்று 
சொல்லுகிறான்‌: அப்பொழுது அவன்‌ தன்‌ 
வேலைக்காரனிடத்தில்‌, "| இவன்‌ 
தாயினிடத்தில்‌ எடுத்துக்கொண்டுபோய்விடு” 
என்று சொல்லுகிறான்‌. வேலைக்காரன்‌ 
அவனை எடுத்து, அலன்‌ தாயினிடத்தில்‌ 
கொண்டுபோனபோது, அவன்‌ 
மத்தியானமட்டும்‌ அவள்‌ படியில்‌ 
செத்துப்போகிறான்‌ (2இராஜா 4:18-20) 


கர்த்தர்‌ சூனேமியாளுக்கு இந்தக்‌ 
குமாரனை கிருபையாகக்‌ கொடுத்திருக்கிறார்‌ 
ஆனால்‌ இந்தப்‌ பிள்ளை செத்துப்போகிறது. 
சூனேமியாள்‌ உடனே அழுது புலம்பவில்லை. 
ஊரைக்கூட்டி ஒப்பாரி பாடவில்லை. 
மரித்துப்போன தன்னுடைய 
குமாரனை அடக்கம்பண்ணுவதற்கும்‌. 
ஆயத்தம்பண்ணவில்லை.  சூனேமியாளின்‌. 
குமாரன்‌, அவளுடைய மடிமிலிருந்தபோது 
செத்துப்போகிறான்‌. 
ப்பொ னேமியாள்‌ 
மெத்தைக்கு ஏறிப்போய்‌... ஒல்லை 
தேவனுடைய மனுஷன்‌ சுட்டிலின்மேல்‌ 
வைத்து, அவன்‌ வைக்கப்பட்ட அறையின்‌ 
ப்‌ பூட்டிக்‌. கொண்டுபோகிறாள்‌ 
421... சூனேமியாளுக்கு 
விதமாக சோதனையும்‌. 
வந்திருக்கிறது. அவள்‌ 
துக்கத்திலும்‌, தன்னுடைய 

நாவைக்‌ கட்டுப்படுத்துகிறாள்‌. 


சூனேமியாள்‌ எலியா செய்த 
அற்புதங்களைக்‌ கேள்விப்பட்டிருக்கிறாள்‌ 
சாறிபாத்‌ ஊர்‌ 
செத்துப்போனான்‌. 
உயிரோடு எழுப்பினார்‌. எலியாவின்‌ ஆவி 
இப்போது எலிசாவின்மீதும்‌ தங்கியிருக்கிறது. 
கர்த்தர்‌ தம்முடைய கிருபையினால்‌, இந்தக்‌ 
குமாரனைத்‌ தனக்கு கொடுத்திருக்கிறார்‌ 
என்று சூனேமியாள்‌ நம்புகிறாள்‌. 





f= FTE 
TT 


கர்த்தர்‌ தனக்கு கொடுத்த குமாரனை, 
மரணத்தால்‌ எடுத்துக்கொள்ள முடியாது. 
என்று சூனேமியாள்‌ நம்புகிறாள்‌. கர்த்தர்‌ 
தனக்கு காண்பித்த கிருபைகளும்‌, 
இரக்கங்களும்‌, தனக்கு 
நன்மையானதாயிருக்கும்‌ என்று அவள்‌ 
விசுவாசிக்கிறாள்‌. தன்னுடைய குமாரன்‌: 
செத்துப்போனாலும்‌, அவன்‌ உயிரோடு 
எழும்புவான்‌ என்று சூனேமியாள்‌. 
நம்பிக்கையோடிருக்கிறாள்‌. த 
நம்பிக்கையினால்‌, செத்துப்போன தன்னுடைய 
குமாரனை அடக்கம்பண்ணுவதற்கு, அவள்‌, 
ஆயத்த வேலைகள்‌ எதையும்‌ 
மேற்கொள்ளவில்லை. 


குமாரன்‌ 

எலிசா அவனை 
என்று நம்பி, 
மெத்தையின்மேல்‌, 
குட்டப்பட்டிருக்கும்‌. 
செத்துப்போன 
எலிசாவுக்காக 
குட்டிலின்மேல்‌ 


தன்னுடைய 
செத்துப்போனாலும்‌, 
உயிரோடு எழுப்புவார்‌ 
தன்னுடைய வீட்டின்‌ 
எலிசாவுக்காக 
அறைவீட்டிற்கு ஏறிப்போய்‌, 
தன்னுடைய குமாரனை 
வைக்கப்பட்டிருக்கிற 
வைக்கிறாள்‌. 


செத்துப்போன பிள்ளை எலிசாவுக்கும்‌. 
சிநேகிதன்‌. எலிசா நிச்சயமாகவே 
தன்னுடைய உயிரோடு 
எழுப்புவார்‌ நம்பிக்கை 
கூனேமியாளின்‌. இருதயத்தில்‌: 
நிரம்பியிருக்கிறது. “ஸ்திரீயே, உன்னுடைய 
விசுவாசம்‌ பெரிது என்று சொன்ன 
பிரகாரமாக, சூனேமியாளின்‌ விசுவாசம்‌. 
பெரிதாயிருக்கிறது. 


த்‌ புருஷனுக்கும்‌. 
இவர்களுடைய குமாரன்‌ செத்துப்போனது 


றக்கவர்களிடததில 
“என்‌ தலை நோகிறது' 


என்னும்‌ 


அந்தப்‌ 
அது இப்போது எலிசாவின்‌ கட்டிலின்மேல்‌. 
வைக்கப்பட்டிருக்கிறது. 


2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


சூனேமியாள்‌ தன்னுடைய குமாரன்‌ 
செத்துப்போனதை, தன்னுடைய புருஷனுக்கு 
சொல்லவில்லை. அவள்‌ தன்‌ புருஷனிடத்தில்‌ 
ஆள்‌ அனுப்பி: “நான்‌ சீக்கிரமாய்‌ 
தேவனுடைய மனுஷன்‌ இருக்கும்‌ இடமட்டும்‌ 
போய்வரும்படிக்கு; வேலைக்காரரில்‌ 
ஒருவனையும்‌ ஒரு கழுதையையும்‌ எனக்கு 
அனுப்பவேண்டும்‌" (2இராஜா 4:22) என்று 
சொல்லச்சொல்லுகிறாள்‌. 


சூனேமியாளின்‌ விசுவாசத்தைப்போல, 
அவளுடைய புருஷனின்‌ விசுவாசம்‌. 
உறுதியானதல்ல. அவளுடைய குமாரன்‌ 
செத்துப்போனது அவனுக்கு தெரிந்திருந்தால்‌, 
அவன்‌ தன்‌ மனைவியை எலிசாவினிடத்திற்கு 
அனுப்பமாட்டான்‌. செத்துப்போன பிள்ளையை 
அடக்கம்பண்ணும்‌ வேலையை செய்ய 
ஆரம்பித்துவிடுவான்‌. ஆனாலும்‌ 
யூதருடைய பாரம்பரியத்தின்‌ பிரகாரம்‌, 
மனைவி தன்‌ புருஷனிடத்தில்‌ சொல்லாமல்‌, 
வீட்டை விட்டு வெளியே போகமாட்டாள்‌. 
சூனேமியாள்‌. தன்‌ புருஷனிடத்தில்‌, அனுமதி 
கேட்கிறாள்‌. 


அப்பொழுது சூனேமியாளின்‌ புருஷன்‌, 
“இது ல்‌ அல்ல ஒய்வுநாளும்‌ 
நீ இன்றைக்கு அவரிடத்துக்குப்‌ 
போகவேண்டியது. என்ன" (2இராஜா 4:23) 
கேட்கச்சொல்லுகிறான்‌. அதற்கு 


னேமியாள்‌ தன்‌ னோடு 
கபண்‌ காக னப பல்‌ 
விரும்பவில்லை. அவளுடைய குமாரனோ 
செத்துக்கிடக்கிறான்‌. அவள்‌ எலிசாவை. 
சீக்கிரத்தில்‌ போய்‌ பார்த்து, தன்னுடைய 
குமாரனைப்பற்றி. அவரிடத்தில்‌ 
சொல்லவேண்டுமென்று விரும்புகிறாள்‌. 
சூனேமியாள்‌ கழுதையின்மேல்‌ 
சேணம்‌ வைத்து ஏறி, தன்‌ வேலைக்காரனை 
நோக்கி: ஓட்டிக்கொண்டுபோ;: 
நான்‌ உனக்குச்‌ சொன்னால்‌ ஒழிய போகிற 
வழியில்‌ எங்கும்‌ ஒட்டத்தை நிறுத்தாதே" 


(2இராஜா 4:24,25) 





i FTE 
TT 


தேவனுடைய மனுஷனாகிய 
தூரத்திலே சூனேமியாள்‌ 
பார்க்கிறார்‌ அவர்‌ 
வேலைக்காரனாகிய கேயாசியைப்‌ பார்த்த 
“அதோ சூனேமியாள்‌ வருகிறாள்‌" என்று 
சொல்லுகிறார்‌. 


எலிசா கேயாசியிடம்‌, “நீ அவளுக்கு 
எதிர்கொண்டு ஓடி, நீ சுகமாமிருக்கிறாயா? 
உன்‌ புருஷன்‌ சுகமாயிருக்கிறானா? அந்தப்‌ 
பிள்ளை... சுகமாயிருக்கிறறா என்று. 
அவளிடத்தில்‌ கேள்‌" (2இராஜா 3:26) என்று 
சொல்லுகிறார்‌. 


சூனேமியாள்‌ கேயாசிக்கு பொதுவான. 
இட்‌ சொல்லுகிறாள்‌. “சுகந்தன்‌” 

சூனேமியாள்‌ சொல்லுகிறாள்‌. 
குனேமியாளின்‌ பிள்ளை செத்துப்போயிற்று. 
ஆனால்‌ சூனேமியாளோ, “சுகந்தான்‌" என்று 
சொல்லுகிறாள்‌. 


கூனேமியாள்‌ 
வரவில்லை. 
செத்துப்போன 
சொல்லவேண்டும்‌ என்னும்‌ எண்ணமும்‌ 
அவளிடத்தில்‌ இல்லை. கையினால்‌ 
கேயாசி எலிசாவின்‌ வார்த்தையின்‌ பிரகாரம்‌, 
அவளிடத்தில்‌ கேட்டபோது, அவள்‌ 
அவனுக்கு, "சுகந்தான்‌" என்று சுருக்கமாக 
பதில்‌ சொல்லுகிறா அவனோடு 
சம்பாஷணை பண்ணுவதை அப்படியே 
நிறுத்திவிடுகிறாள்‌. 


கூனேமியாள்‌ தன்னுடைய குமாரன்‌ 
செத்துப்போன செய்தியை, “சுகமான செய்தி” 
என்று சொல்லுகிறாள்‌. இவளைப்போலவே. 
நாமும்‌, நமக்கு மிகவும்‌ நெருக்கமானவர்கள்‌ 
மரித்துப்போகும்போது, அந்தச்‌ செய்தியை 
'சுகமான செய்தி" என்று 
குற்றுக்கொள்ளவேண்டும்‌. கர்த்தர்‌ 

எதை செய்தாலும்‌ அது. 
நன்மையானதாகவே இருக்கும்‌. மரித்துப்‌ 
போனவர்கள்‌ பரலோகத்திற்குப்போகும்போது. 
அது அவர்களுக்கு சுகமான 


எலிசா, 
எக்‌ 


கேயாசியைப்‌ 
தன்னுடைய 
செய்தியை: 


பார்க்க 
குமாரன்‌ 
கேயாசியிடம்‌. 


2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


அவர்கள்‌ பரலோகத்திலே தேவனோடு 
கூடமிருந்து, நித்திய சந்தோஷத்தை 
அனுபவிப்பார்கள்‌. மரித்துபோனவர்கள்‌, 
பரலோகத்தின்‌ இளைப்பாறுதலிலே 
பிரவேசிக்கப்போவது. இந்தப்‌ பூமியில்‌ 
ஜீவனேடருக்கும்‌ நமக்கு, சுகமான 
செய்தியாயிருக்கவேண்டும்‌. நமக்கு 
முன்னால்‌ மரித்துப்போனவர்கள்‌, நித்திய 
ஜிவனுக்குள்‌ பிரவேசித்ததுபோல, நாமும்‌, 
நமக்கு நியமிக்கப்பட்ட காலம்‌ வரும்போது, 
நித்திய  ஜீவனுக்குள்‌ பிரவேசிப்போம்‌. 
ஆகையினால்‌ நம்முடைய மரணமும்‌, நமக்கு 
சுகமான செய்தியே. 


சூனேமியாள்‌ மிகுந்த 
மனவேதனையோடும்‌, மனவருத்தத்தோடும்‌ 
எலிசாவினிடத்தில்‌ வந்திருக்கிறாள்‌. அவள்‌ 
கேயாசியிடம்‌, “சுகந்தன்‌” என்று 
சொன்னாலும்‌, அவளுடைய கண்களில்‌ 
ல அவளுடைய 

பாரமும்‌, 


கால்களைப்‌ பிடித்துக்கொள்கிறாள்‌. 


து சேயாசி அவளை 
வருகிறான்‌; தேவனுடைய 
கேயாசியைப்‌ பார்த்து, 
"அவளைத்‌ தடுக்காதே: அவள்‌ ஆத்துமா 
ஐக்கமாமிரக்கிறது; கர்த்தர்‌ அதை எனக்கு 
மறைத்துவைத்தார்‌" 
காதா 4: 4:27) என்று சொல்லுகிறார்‌. 


னேமியாள்‌ தன்னுடைய கால்களை 
க்கொண்டு அவளுடைய 
ஆத்துமா துக்கமாயிருக்கிறது என்பதை 
எலிசா அறிந்துகொள்கிறார்‌. ஆனால்‌ 
அவளுடைய ஆத்தும துக்கத்தை கர்த்தர்‌ 
இதுவரையிலும்‌ எலிசாவுக்கு 
வெளிப்படுத்தவில்லை. ஆகையினால்‌ 
அவளுடைய துக்கத்திற்கான காரணத்தை, 
அவளுடைய வார்த்தைகளின்‌ மூலமாகவே 
அறிந்துகொள்ள வேண்டுமென்று எலிசா 
காத்துக்கொண்டிருக்கிறார்‌. 


, அப்பொழு: 
விலக்கிவிட 
மனுஷனாகிய எலிசா, 





f= THE 
TT 


கூனேமியாள்‌ எலிசாவிடத்தில்‌ 
மனவேதனையோடு ன்‌ 
பிரச்சனையை சொல்லுகிறாள்‌. 

எலிசாவை நோக்கி, “நான்‌ 
ஆண்டவனிடத்தில்‌ ஒரு குமாரனை: 
வேண்டுமென்று கேட்டதுண்டா” என்று 
கேட்கிறாள்‌. கர்த்தர்‌ சூனேமியாளுக்கு. 


எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது. 

சூனேமியாள்‌ எலிசாவிடத்தில்‌ தனக்கு 
ஒரு குமாரன்‌ வேண்டும்‌ என்று 
கேட்கவில்லை. எலிசாதான்‌ அவளிடத்தில்‌ 
“ஒரு பிராண உற்பத்தி காலதிட்டத்திலே ஒரு 
குமாரனை  அணைத்துக்கொண்டிருப்பாய்‌” 
(2இராஜா 4:16) என்று சொன்னார்‌. 


பழைய ஏற்பாட்டுக்காலத்திலே 
அன்னான்‌ தனக்கு ஒரு குமாரன்‌ வேண்டும்‌ 
என்று கர்த்தரிடத்தில்‌ விண்ணப்பம்‌. 
பண்ணினாள்‌. அவளைப்‌ போலவே ராகேலும்‌ 
தனக்கு பிள்ளை வேண்டும்‌ என்று கேட்டாள்‌. 


கேட்கவில்லை. சூனேமியாள்‌ 
“எனக்கு அபத்தம்‌ சொல்லவேண்டாம்‌" 
என்றுகூட சொன்னாள்‌. தான்‌ சொன்ன 
வார்த்தைகளை, சூனேமியாள்‌ இப்போது. 
எலிசாவிடத்தில்‌ மறுபடியுமாய்‌ நினைவுபடுத்தி 
சொல்லுகிறாள்‌ (2இராஜா 4:28), 


'எனக்கு அபத்தம்‌ சொல்லவேண்டாம்‌” 
என்னும்‌ வா்‌ ற்கு, என்னை 
வஞ்சிக்கவேண்டாம்‌" என்று பொருள்‌. எலிசா 
தன்னை வஞ்சிக்கமாட்டார்‌ என்று 
சூனேமியாள்‌ முழுஇருதயத்தோடு 
நம்புகிறாள்‌. 


சூனேமியாள்‌ தன்‌ குமாரன்‌ 
மரித்துப்போன சம்பவத்தை எலிசாவுக்கு 
விரிவாகச்‌ சொல்லிமிருக்கவேண்டும்‌. அவள்‌ 


2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மறுபடியும்‌ உயிரோடு எழும்புவான்‌ என்னும்‌ 
நிச்சயத்தையும்‌ எலிசா சூனேமியாளுக்கு. 
சொல்லியிருக்கவேண்டும்‌. எலிசா சொன்ன 
வார்த்தைகளும்‌, இந்த  வசனப்பகுதியில்‌ 
எழுதப்படவில்லை. 

அப்பொழுது எலிசா தேயாசியைப்‌ 
பார்த்து: "நீ உன்‌ இடையைக்‌ 
கட்டிக்கொண்டு, என்‌ தடியை உன்‌ கையில்‌ 
பிடித்துக்கொண்டு, வழியில்‌ ஒருவனைச்‌ 
சந்தித்தாலும்‌ அவனை வினவாமலும்‌, 
உன்னை ஒருவன்‌ வினவினாலும்‌ அவனுக்கு 
மறுமொழி சொல்லாமலும்‌ போய்‌, என்‌ தடியை 
அந்தப்‌ பிள்ளையின்‌ முகத்தின்மேல்‌ வை” 
(2இராஜா 4:29) என்று சொல்லுகிறார்‌. 


எலிசா. தேயாசியை 
பிள்ளையினிடத்திற்கு அவசரமாக 
அனுப்புகிறார்‌. அவனுடைய கையிலே 
தன்னுடைய தடியைக்‌ கொடுத்தனுப்புகிறார்‌. 
கேயாசி எலிசாவின்‌ தடியை, செத்துப்போன 
அந்தப்‌... பிள்ளையின்‌ முகத்தின்மேல்‌ 
வைக்கவேண்டும்‌. 


மரித்துப்போன. 


கேயாசி  எலிசாவின்‌ தடியை 
செத்துப்போன பிள்ளையின்‌ முகுத்தின்மேல்‌ 
வைக்கவேண்டுமென்று. பரிசுத்த 
ஆவியானவர்‌ எலிசாவுக்கு சொல்லவில்லை. 
எலிசா. மாம்சப்பிரகாரமாக சிந்தித்து, 
தன்னுடைய தடியை கேயாசியிடம்‌ 
கொடுத்தனுப்புகிறார்‌ 


கேயாசி எலிசா சொன்ன பிரகாரம்‌ 
எலிசாலின்‌ தடியை பிள்ளையின்‌ 
முகத்தின்மேல்‌ வைக்கிறான்‌. ஆனால்‌ அந்தப்‌ 
பிள்ளையினிடத்திலிருந்து  சத்தமுமில்லை 
உணர்ச்சியுமில்லை. சூனேமியாளின்‌ பிள்ளை 
செத்துப்போன பிள்ளை. எலிசாவின்‌ தடியை 
அந்தப்‌ பிள்ளையின்‌ முகத்தின்மேல்‌ வைத்த 
பின்பும்‌, அது செத்துப்போன பிள்ளையாகவே 
இருக்கிறது. 

'சூனேமியாளின்‌ பிள்ளை 
செத்துப்போயிற்று. செத்துப்போன 
பிள்ளையை உயிரோடு எழுப்பிக்‌ கொடுப்பது, 
அவளுக்கு கொடுக்கப்படும்‌ மிகப்பெரிய 
ஆசீர்வாதம்‌. ஆனால்‌ எலிசாவும்‌ 
கேயாசியும்‌, அதை மிகவும்‌ எளிதாக 
எடுத்துக்கொள்கிறார்கள்‌. கர்த்தருடைய 
மகிமையையும்‌, கிருபைகளையும்‌, அற்புத 
வல்லமையையும்‌ கனம்பண்ணாமல்‌, அதை 


சாதாரணமாக நினைக்கிறார்கள்‌. 





f= THEN 
TT 


கர்த்தருடைய சித்தம்‌ என்ன என்பதை 
அறிந்துகொள்ளாமல்‌, கர்த்தருடைய 
வார்த்தைக்கு பொறுமையாய்க்‌ காத்திருந்து 
அதற்கு கீழ்ப்படியாமல்‌, எலிசா தன்னுடைய 
மனதில்‌ தோன்றிதை செய்யச்சொல்லுகிறார்‌. 
அதன்‌ பிரகாரமாக செய்யும்போது 
செத்துப்போன பிள்ளைக்கு ஒரு அற்புதமும்‌ 
நடக்கவில்லை. செத்த பிள்ளை 
செத்ததாகவே இருக்கிறது. அதன்‌ முகத்தில்‌ 
சத்தமுமில்லை. உணர்ச்சியுமில்லை. ஆனாலும்‌ 
எலிசாவின்‌ தடி அந்தப்‌ பிள்ளையின்‌ 
முகத்தின்மேல்‌ வைக்கப்பட்டிருக்கிறது. 
கர்த்தரே அற்புதங்களை செய்கிறவர்‌. 
அவர்‌ தம்முடைய நாமமகிமைக்காக 
அற்புதங்களையும்‌ அடையாளங்களையும்‌ 
நடத்துகிறார்‌. அற்புதங்கள்‌ கர்த்தருடைய 
சித்தத்தின்‌ பிரகாரமாக நடைபெறும்‌. 
மனுஷரால்‌ எந்த அற்புதத்தையும்‌ செய்ய 
முடியாது. நம்முடைய 
சுயவிருப்பத்தின்படியும்‌, சுயசித்தத்தின்‌ படியும்‌, 
சுயஆலோசனையின்படியும்‌ 
நடப்பிக்க முடியாது. தெய்வீக காரியங்கள்‌ 
தேவனுடைய சித்தத்தின்‌ பிரகாரமாகவே 
நடைபெறும்‌. 


எலிசா “கேயாசியினிடத்தில்‌ 
தன்னுடைய தடியைக்‌ கொடுத்து, 
சூனேமியாளின்‌ மகனிடத்திற்கு அனுப்புகிறார்‌ 
ஆனால்‌. சூனேமியாளோ கேசியாயைப்‌ 
பின்பற்றிப்போகவில்லை. எலிசா தன்னுடைய 
வீட்டிற்கு வரவேண்டுமென்று சூனேமியாள்‌ 
எதிர்பார்க்கிறாள்‌. சூனேமியாள்‌ எலிசாவைப்‌ 


4:30) என்று சொல்லுகிறாள்‌. 
எலிசா எழுந்திருந்து 
சூனேமியாள்‌ பின்னே போகிறார்‌. 


சூனேமியாளுக்கு எலிசாவின்‌ தடியிலே 
நம்பிக்கையில்லை. எலிசாவின்‌ தடி 
செத்துப்போன தன்னுடைய பிள்ளையை 
பிழைக்க வைக்கும்‌ என்னும்‌ நம்பிக்கையும்‌ 
சூனேமியாளிடத்தில்‌ இல்லை. அவள்‌ 
எலிசாவின்‌ தடியிலிருந்து மிகப்பெரிய 
அற்புதங்களையோ,  அடையாளங்களையோ 
எதிர்பார்க்கவுமில்லை. தன்னுடைய 
பிள்ளை  கிடத்தப்பட்டிருக்கும்‌ 
எலிசாநேரடியாக 
சூனேமியாள்‌. 


2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


விருப்பத்தில்‌ 
கூனேமியாள்‌ 


அவள்‌ தன்னுடைய 
தீர்மானமாயிருக்கிறாள்‌. 
எலிசாவினிடத்தில்‌, “நான்‌ உம்மை 
விடுகிறதில்லை' என்று ஆணையிட்டுச்‌ 
சொல்லுகிறாள்‌. சூனேமியாள்‌ செத்துப்போன 
பிள்ளையின்‌ தாய்‌. பெற்றவளுக்குத்தான்‌ 
பிள்ளையின்‌ அருமை தெரியும்‌. 


எலிசா எழுந்திருந்து சூனேமியாளுக்கு 
பின்னே போகும்போது, கேயாசி அவருக்கு 
எதிர்கொண்டு வருகிறான்‌. எலிசா சொன்ன 
பிரகாரமாக, கேயாசி அவர்களுக்கு முன்னே 


ஆகையால்‌ அவன்‌ திரும்பி 
எதிர்கொண்டுவந்து: 
விழிக்கவில்லை" (2இராஜா 
அவருக்கு அறிவிக்கிறான்‌. 


எலிசா கர்த்தரிடத்தில்‌, 
ஜெபம்பண்ணுகிறார்‌. செத்துப்போன பிள்ளை 
மறுபடியும்‌ பிழைக்கும்‌ என்று கர்த்தர்‌ 
எலிசாவுக்கு உறுதிபண்ணுகிறார்‌ 
கர்த்தருடைய வார்த்தையையும்‌, 
நிச்சயத்தையும்‌ பெற்றுக்கொண்ட பின்பு, 
எலிசா சூனேமியாளின்‌ வீட்டிற்கு வருகிறார்‌. 


எலிசா வீட்டிற்குள்‌ வந்தபோ, ா, 
அரவக்‌ பால்வளம்‌ 
செத்துக்கிடக்கிறான்‌... 2இராஜா 4:42) 
எலிசா உள்ளே போய்த்‌ தங்கள்‌ இருவருக்கும்‌. 
பின்னாக அவர்‌ கதவைப்‌ பூட்டி, கர்த்தரை 
நோக்கி வேண்டுதல்‌ செய்கிறார்‌ 
(2இராஜா 4:33). 


எலிசா தன்னுடைய தடியை 
கேயாசியின்‌ கையில்‌ கொடுத்து, 
செத்துப்போன பிள்ளையின்‌ முகத்தின்மேல்‌ 

க்கு சொன்னார்‌. கர்த்தர்‌ செய்ய 


எலிசாவின்‌ கோலால்‌ செய்ய முடியாத 
காரியத்தை, கர்த்தருடைய வல்லமை 
செய்யும்‌. நமக்கு கர்த்தருடைய வல்லமை 
கிடைக்கவேண்டுமென்றால்‌, நாம்‌ கர்த்தரை 
நோக்கி வேண்டுதல்‌ செய்யவேண்டும்‌. 
கர்த்தரைத்‌ துதிக்கவேண்டும்‌. துதி 
பெருகும்போது கிருபை பெருகும்‌. 





i FTE 
TT 


எலிசா சூனேமியாளின்‌ வீட்டிற்கு 
வந்து, கேயாசி ஏற்கெனவே செய்ததுபோல, 
தன்னுடைய தடியை எடுத்து, செத்துப்போன 
அந்தப்‌ பிள்ளையின்‌ த்தின்‌ 
வைக்கவில்லை. 
கட்டிலின்மேல்‌ 
எலிசாவோ அந்த வீட்டிற்குள்‌ வந்தபோது 
அதன்‌ கதவைப்‌ பூட்டிவிடுகிறார்‌. இப்போது 
அந்த அறையில்‌ எலிசாவும்‌, செத்துப்போன 
பிள்ளையும்‌ மாத்திரம்‌ இருக்கிறார்கள்‌. வேறு 
யாருமில்லை. கர்த்தருடைய பிரசன்னம்‌. 
அங்கே இருக்கவேண்டுமென்று எலிசா 
ம்பி, கர்த்தரை நோக்கி வேண்டுதல்‌ 


ஒருவேளை 
ஜெ்பண்ணியதுபோல 
ஜெபம்பண்ணியிருக்கலாம்‌. 
காலத்தில்‌ சாறிபாத்‌ ஊர்‌ அன்‌ 
குமாரன்‌ செத்துப்போனான்‌. அப்போது எலியா 
செத்துப்போன பிள்ளை உமிரோடு 
திரும்பவேண்டும்‌ என்று கர்த்தரிடத்தில்‌ 
ஜெபப்பண்ணினார்‌. "என்‌ தேவனாகிய 
கர்த்தாவே இந்தப்‌ பிள்ளையின்‌ ஆத்துமா 
அவனுக்குள்‌ திரும்மி வரப்பண்ணும்‌" 
(இராஜா 17:21) என்று எலியா கர்த்தரை 
நோக்கி விண்ணப்பம்பண்ணினார்‌. எலியா 


நம்முடைய கர்த்தராகிய 
விழும்‌ க 
மரித்துப்போனவர்களை 


எழுப்பினார்‌. செத்துப்போன 

பார்த்து, “வாலிபனே எழுந்திரு 
உனக்குச்‌ சொல்லுகிறேன்‌” என்று கிறிஸ்து 
இயேசு அதிகாரத்தோடு சொன்னார்‌. 
யாவீருவின்‌ மகள்‌ செத்துப்போனாள்‌. 
இயேசுகிறிஸ்து அவளுடைய கையைப்‌ 
பிடித்து, “சிறு பெண்ணே எழுந்திரு" என்று, 
அதிகாரத்தோடு சொன்னார்‌. லாசரு மரித்து 
கல்லறையிலே அடக்கம்பண்ணப்பட்டிருந்தான்‌. 
இயேசுகிறிஸ்து அவனைப்‌ பார்த்து, 
“லாசருவே வெளியே வா” என்று 
அதிகாரத்தோடு சொன்னார்‌. 


2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இயேசுகிறிஸ்துவின்‌ 
வார்த்தைகளெல்லாம்‌. தெய்வீக 
வல்லமையுள்ளவைகள்‌. கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்து ஜீவனுள்ள தேவன்‌. அவர்‌ 
பிதாவின்‌ ஒரே பேறான குமாரன்‌. எலியாவும்‌ 
த்‌ கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள்‌. 
ஊழியக்காரர்கள்‌, 
தள்‌ கிருபையையும்‌ இரக்கத்தையும்‌, 
ஜெபத்தின்‌: மூலமாக மாத்திரமே 
பெற்றுக்கொள்ளமுடியும்‌. எலியாவும்‌, 
எலிசாவும்‌ இந்த சத்தியத்தை 
உணர்ந்து, கர்த்தரிடத்தில்‌ 
விண்ணப்பம்பண்ணினார்கள்‌. 


எலிசா செத்துப்போன பிள்ளையின்‌ 
கிட்ட போகிறார்‌. தன்‌ வாய்‌ பிள்ளையின்‌ 
வாயின்மேலும்‌, தன்‌ கண்கள்‌ அவன்‌ 
கண்களின்மேலும்‌, தன்‌ உள்ளங்கைகள்‌ 
அவன்‌ உள்ளங்கைகளின்மேலும்‌ படும்படியாக 
எலிசா அவன்மேல்‌ குப்புறப்‌ 
படுத்துக்கொள்கிறார்‌: அப்பொழுது 
பிள்ளையின்‌ உடல்‌ அனல்‌ கொள்கிறது 
(ராஜா 4:34). 


தன்னிடத்திலுள்ள சரீரத்தின்‌ 

, தன்னுடைய ஆலியின்‌ ஒரு 
பகுதியையும்‌, செத்துப்போன பிள்ளையின்மேல்‌ 
கடந்துபோகும்படியாக, படுத்துக்கொள்கிறார்‌. 
எலிசா. முதலாவதாக தன்‌ வாயை 
பிள்ளையின்‌ வாயின்மேல்‌ வைக்கிறார்‌ 
கர்த்தருடைய நாமத்தினால்‌ அந்தப்‌ 
பிள்ளையின்‌ வாமிலே  ஜீவசுவாசத்தை 
ஊதுகிறார்‌. 


இதற்கு பின்பு எலிசா தன்‌ கண்களை 
செத்துப்போன பிள்ளையின்‌ கண்களின்மேல்‌ 
வைக்கிறார்‌. அந்தப்‌ பிள்ளையின்‌ கண்கள்‌ 
மறுபடியும்‌ ஜீவவெளிச்சத்தைக்‌. 
காணும்படியாக, எலிசா தன்னுடைய 
கண்களை ந்தப்‌ பிள்ளையின்‌ 
கண்களின்மேல்‌ வைக்கிறார்‌. 


இதற்கு பிறகு, எலிசா தன்னுடைய 
உள்ளங்கைகள்‌ செத்துப்போன பிள்ளையின்‌ 
உள்ளங்கைகளின்மேல்‌: படும்படியாக, 
அவன்மேல்‌  குப்புறப்படுத்துக்கொள்கிறார்‌. 
அந்தக்‌ கைகளுக்கு பெலன்‌ கிடைக்கும்‌ 
வண்ணமாக எலிசா இதை செய்கிறார்‌ 
(2இராஜா 4:34). 





f= FTE 
ETT 


இதற்கு எலிசா 
அறைவீட்டில்‌ இங்கும்‌ 
திரும்பக்‌ கிட்டப்‌ போய்‌ அவன்மேல்‌ 
குப்புறப்படுக்கிறார்‌: அப்பொழுது அந்தப்‌ 
பிள்ளை ஏழுதரம்‌ தும்மித்‌ தன்‌ கண்களைத்‌ 
திறக்கிறான்‌ (2இராஜா 4:35). 
எலிசா செத்துப்போன பிள்ளையின்‌ 
உடல்‌ அனல்‌  கண்டவூனே, அந்த 
அறையைவிட்டு, வெளியேறிப்போய்‌ 
விடவில்லை. அவர்‌ அந்த  அறைவிட்டு 
இங்கும்‌ அங்கும்‌ உலாவுகிறார்‌. எலிசா 
அந்தப்‌  பிள்ளையின்மீது மிகுந்த 
கரிசனையோடும்‌, பூரண கவனத்தோடும்‌ 
இருக்கிறார்‌. எலிசா எந்த நோக்கத்திற்காக 
சூனேமியாளின்‌ வீட்டிற்கு வந்தாரோ அந்த 
நோக்கம்‌ நிறைவேறவேண்டும்‌ என்னும்‌: 
ஆர்வம்‌ அவருடைய மனதிலிருக்கிறது. 
எலிசா செத்துப்போன பிள்ளையின்மேல்‌ 
ஏற்கெனவே குப்புற படுத்துக்கொண்டதுபோல, 
இப்போது மறுபடியும்‌ அவன்மேல்‌ குப்புற 
படுத்துக்கொள்கிறார்‌. 
எலிசா எதிர்பார்த்ததுபோல, டைய 
செத்து மையின்‌ 
ல்‌ த்‌ ன்‌ அந்தப்‌ 


எழுந்து. 
அங்கும்‌ உலாவி, 


பிறகு 


கர்த்தருடைய அற்புதம்‌ 
நடைபெறுகிறது. ஒரே நேரத்தில்‌ எல்லாம்‌ 
மொத்தமாக நடந்து முடிந்துவிடவில்லை. 


எலிசா ஜெபம்பண்ணி, முதல்‌ தடவை. 
அந்தப்‌ பிள்ளையின்மேல்‌ குப்புறப்படுத்துக்‌. 
கொண்டபோது, அந்தப்‌ பிள்ளையின்‌ உடல்‌. 
அனல்கொள்கிறது (2இராஜா 4:34). அதை 
உணர்ந்தபோது எலிசாவுக்கு உற்சாகம்‌. 
பிறந்திருக்கும்‌. அவர்‌ கர்த்தரை நோக்கி, 
இந்தப்‌ பிள்ளைக்காக. தொடர்ந்து 
விண்ணப்பம்‌ செய்திருப்பார்‌ 

அதன்‌ பின்பு எலிசா இரண்டாம்‌ 
முறையாக, அந்தப்‌ பிள்ளையின்மேல்‌ குப்புற 
பத்தபோது அந்தப்‌ பிள்ளை, ஏழுதரம்‌ 

மி, தன்‌ கண்களைத்‌ திறக்கிறான்‌ 
தா 4:35). அந்தப்‌ பிள்ளைக்குள்‌ 
ஜீவன்‌ வருகிறது. அந்தப்‌ பிள்ளை 
ஜீவனோடிருக்கிறது. 


2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


பார்த்து, 
எடுத்துக்கொண்டு போ” 
என்று சொல்லுகிறார்‌. 


அப்பொழுது சூனேமியாள்‌ உள்ளே 
போய்‌எலிசாவின்‌ பாதத்திலே விழுந்து, 
தரையட்டும்‌ பணிந்து. தன்‌ குமாரனை 
எடுத்துக்‌ கொண்டு வெளியே போகிறாள்‌ 
(2இராஜா 4:37). 

அங்கே எல்லோருக்கும்‌ 
சந்தோஷமும்‌ ஆறுதலும்‌ 
எலிசாவுக்கும்‌ ஆறுதல்‌. 
ஆறுதல்‌ சூனேமியாளுக்கும்‌, 
வீட்டாருக்கும்‌ ஆறுதல்‌. 

"அந்த... வாலிபனை அவர்கள்‌ 
உமிருள்ளவனாகக்‌ கூட்டிக்கொண்டுவந்து, 
மிகுந்த ஆறுதலடைந்தார்கள்‌" (அப்‌ 20:12) 


(2இராஜா 4:36) 


மிகுந்த 
உண்டாயிற்று. 
கேயாசியிக்கும்‌. 
அவளுடைய 


பானையிலே தோஷம்‌ 
2இராஜா &4:88-41 


இராஜா 4:38. எலிசா கில்காலுக்குத்‌ 
திரும்பிப்‌ போய்‌ இருக்கையில்‌, 
தேசத்தில்‌ பஞ்சம்‌ உண்டாயிற்று; 
தீர்க்கதரிசிகளின்‌ புத்திரர்‌, அவனுக்கு 
முன்பாக உட்கார்த்திருந்தார்கன்‌; அவன்‌ 
தன்‌ வேலைக்காரனை நோக்கி: நீ 
பெரிய பானையை அடுப்பிலே 
வைத்துத்‌ 'தீர்க்கதரிசிகளின்‌' 
புத்திரருக்குக்‌ கூழ்காய்ச்சு என்றான்‌. 


இராஜா 4:89. ஒருவன்‌ கீரைகளைப்‌: 
பறிக்க வெளியிலே போய்‌, ஒரு 
பேய்க்கொம்மட்டிக்‌ கொடியைக்‌ கண்டு, 
அதன்‌ காய்களை மடி நிறைய 
அறுத்தூவத்து, அவைகளை அரித்து 
கூழ்ப்பானையிலே போட்டான்‌; அது 
இன்னதென்று அவர்களுக்குத்‌ 
தெரியாதிருத்தது. 





i THE 
TT 


2இராஜா 4:40. சாப்பிட அதை 
ஜனங்களுக்கு வார்த்தார்கன்‌; அவர்கள்‌ 


இருக்கிறது என்று சத்தமிட்டார்கள்‌. 


இராஜா 4:41. அப்பொழுது அவன்‌, 
மாவைக்‌ கொண்டுவரச்சொல்லி, அதைப்‌ 
பானையிலே போட்டு, ஜனங்கள்‌ 
சாப்பிடும்படி அவர்களுக்கு வார்‌ 
என்றான்‌; அப்புறம்‌ பானையிலே. 
தோஷம்‌ இல்லாமற்‌ போயிற்று. 


கில்காலிலே 

தீர்க்கதரிசிகளின்‌ 

இருக்கிறார்கள்‌. எலிசா 

வதிய தகப்பனைபோல. 

சத்தியங்களை 

ன்‌ த்‌ கில்காலிலே. 

தீர்க்கதரிசிகளின்‌ பாடசாலை இருக்கிறது. 

அங்கே பயிற்சி பெறுகிற தீர்க்கதரிசிகளின்‌ 

புத்திரருக்கு எலிசா போஜனம்‌ 

கொடுக்கவேண்டும்‌. அவர்களுடைய 

நேலைகளை சந்தித்து, அவர்களை 
பராமரிக்கவேண்டும்‌. 


மிகுந்த பஞ்சமுண்டாயிற்று. இந்தப்‌ பஞ்சம்‌ 
எலியாவின்‌ காலத்திலிருந்து போல, 
எலிசாவின்‌' காலத்திலும்‌ 


ஏழுவருஷமாயிருக்கிறது. 

“எலிசா தான்‌ உயிர்ப்பித்த பிள்ளையின்‌ 
தாயாகிய ஸ்திரீயை நோக்கி: நீ உன்‌ 
வீட்டாரோடுங்கூட எழுந்து புறப்பட்டுப்‌ போய்‌ 
எங்கேயாகிலும்‌ சஞ்சரி; கர்த்தர்‌ பஞ்சத்தை 


(2இராஜா 841, 


2 இராஜாக்கன்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எலிசா. தீர்க்கதரிசிகளின்‌ புத்திரர்‌ 
எல்லோருக்கும்‌ போஜனத்தை 
ஆயத்தம்பண்ணுகிறார்‌. தேசத்தில்‌ பஞ்சம்‌: 
உண்டானதினால்‌, சாதாரணமான போஜனமே 
அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. 
தீர்க்கதரிசிகளின்‌ புத்திரர்‌ எலிசாவுக்கு 
முன்பாக உட்கார்ந்திருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
தங்களுடைய போஜனத்திற்கு எலிசாவை 
எதிர்பார்க்கிறார்கள்‌. எலிசா தன்‌ 
வேலைக்காரனை நோக்கி: “நீ பெரிய 
பானையை அடுப்பிலே. வைத்துத்‌ 
தீர்க்கதரிசிகளின்‌ புத்திரருக்குக்‌ கூழ்காய்ச்சு" 
(2இராஜா 4:38) என்று சொல்லுகிறார்‌. 


எலிசா தர்க்கதரிசிகளின்‌ த்த்தாரக்கு 
ஆவிக்குரிய த்தியங்களை 
உபதேசம்பண்ணுகிறார்‌. விக்குரிய 
ம்‌ அவர்களுடைய 
போவிக்கும்‌. 


கொடுக்கவில்லை. 
கூழைக்காய்ச்சிக்‌ கொடுக்கிறார்‌ 


இந்தக்‌ கூழோடு சேர்ந்து கொஞ்சம்‌ 
களும்‌ கொடுக்கப்படுகிறது. 
தீர்க்கதரிசிகளின்‌' புத்திரர்‌ 


பெருந்தீனிக்காராமிருக்கக்கூடாது. அவர்கள்‌ 

தங்கள்‌ சரீரத்தின்‌ அவயவங்களை 

ஒடுக்கவேண்டும்‌. அவர்கள்‌ 
போஜனப்பிரியராயிருக்கக்கூடாது. 

கர்த்தருடைய ஊழியக்காரர்கள்‌ தங்கள்‌ 

சரீரத்தின்‌ அவயவங்களுக்கு 

அடிமைகளாயிருக்கக்கூடாது. சரீரம்‌ 

ஊழியக்காரர்களை  அடிமைப்படுத்தாமல்‌, 

ஊழியக்காரர்கள்‌ தங்கள்‌ சரீரத்தை 

அடிமைப்படுத்தவேண்டும்‌. 

தர்க்கதரிசிகளின்‌ புத்திரில்‌ ஒருவள்‌ 

கீரைகளைப்‌ பறிக்க வெளியிலே போய்‌, ஒரு 

பேய்க்கொம்மட்டிக்‌ கொடியைக்‌ கண்டு, அதன்‌ 

அறுத்துவந்து, 

கூழ்ப்பானையிலே 

இன்னதென்று 

தெரியாதிருக்கிறது 

பேய்க்கொம்மட்டிக்காய்‌ 





f= FTN 
TT 


பெரிய 
கூழ்காய்ச்சப்பட்டிருக்கிறது. 
கொம்மட்டிக்காய்களும்‌ 
கூழ்ப்பானையிலே 
விஷத்தன்மையுள்ள 


பானையிலே 
பேய்க்‌ 
அறிந்து 
போடப்பட்டிருக்கிறது. 
அந்தக்‌ கூழை 
தீர்க்கதரிசிகளின்‌ புத்திரருக்கு. 
வார்க்கிறார்கள்‌. அவர்கள்‌ அந்தக்‌ கூழில்‌ 
எடுத்துச்‌ சாப்பிடுகிற போது, அதைச்‌ 
சாப்பிடக்கூடாமல்‌: “தேவனுடைய மனுஷனே, 
பானையில்‌ சாவு இருக்கிறது" 
(2இராஜா 4:40) என்று சத்தமிடுகிறார்கள்‌. 


பானையிலே தோஷம்‌ இருக்கிறது. 
அதிலே விஷம்‌ இருக்கிறது. எலிசா மாவைக்‌ 
கொண்டுவரச்சொல்லி, அதைப்‌ பானையிலே 
போடுகிறார்‌. அதன்‌ பின்பு அவர்‌, தன்‌ 
வேலைக்காரரிடத்தில்‌, “ஜனங்கள்‌ சாப்பிடும்படி 
அவர்களுக்கு வார்‌" (2இராஜா 4:41) என்று 
சொல்லுகிறார்‌; அப்புறம்‌ பானையிலே தோஷம்‌ 
இல்லாமற்‌ போயிற்று. 

எலிசா இதற்கு முன்பு கெட்டுப்போன 
தண்ணீரை ரோக்கியமாக்கினார்‌ 


இப்போது பானையிலிருக்கிற தோஷத்தை 
நீக்கி அதை ஆரோக்கியமாக்குகிறார்‌. 


இருபது அப்பங்கள்‌ 
2இராஜா 4:42-44 


2இராஜா 4:42. 


சாப்பிடக்கொடு என்றான்‌. 


2இராஜா 4:48. அதற்கு அவனுடைய 
பணிவிடைக்காரன்‌: இதை நாண்‌ 
நூறுபேருக்கு முன்‌ வைப்பது எப்படி. 
என்றான்‌. அதற்கு அவன்‌: அதை 
ஜனங்களுக்குச்‌ சாப்பிடக்‌. 
சாப்பிட்டபிற்பாடு. இன்னும்‌: 
மீதியுண்டாயிருக்கும்‌ என்து கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌ என்‌ றான்‌. 


2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அப்பொழுது 
முன்பாக அதை 
கர்த்தருடைய 
அவர்கள்‌ 
சாப்பிட்டதுமன்றி மீதியும்‌ இருத்தது. 


பின்பு பாகால்‌ சலீஷாவிலிருந்து ஒரு 
மனுஷன்‌ தேவனுடைய மனுஷனாகிய 
எலிசாவுக்கு முதற்பலனான 
வாற்கோதுமையின்‌ இருபது அப்பங்களையும்‌ 
ள்‌ கதிர்களையும்‌ கொண்டுவருகிறான்‌: 
முது எலிசா 

பணிவிடைக்காரனிடத்தில்‌, 
அகவல்‌ தாள்கதிர்களையும்‌ 
க்‌ சாப்பிடக்கொடு” 


ஜனங்களுக்கு! 
(இராஜா 4: 42) என்று சொல்லுகிறார்‌ 


தேசத்திலோ பஞ்சம்‌ இழுக்கிறது 
ஜனங்களுக்கு போதுமான அளவு போஜனம்‌. 
கிடைக்கவில்லை. தானியமும்‌ 
கிடைக்கவில்லை. கர்த்தருடைய 
ஊழியக்காரருக்கு முதற்பனான 
வாற்கோதுமையின்‌ அப்பங்கள்‌ 
காணிக்கையாய்க்‌ கிடைத்திருக்கிறது. எலிசா 
அந்த அப்பங்களை தான்‌ மாத்திரம்‌ 
புசிக்கலேண்டும்‌ என்று ஆசைப்படவில்லை. 
தன்னோடுகூடயிருக்கிற எல்லா 
ஜனங்களுக்கும்‌. அந்த அப்பங்களை 
சாப்பிடக்கொடுக்கவேண்டுமென்று எலிசா 
விரும்புகிறார்‌ ஆனால்‌. அங்கே 
எலிசாவோடுகூட நூறு பேர்‌ இருக்கிறார்கள்‌. 
அப்பங்களோ இருபது மாத்திரமே 
இருக்கிறது. 

எலிசாவின்‌ பணிவிடைக்காரன்‌, 
எலிசாவை நோக்கி, “இதை நான்‌ 
நூறுபேருக்கு முன்‌ வைப்பது எப்படி” என்று, 

கேட்கிறான்‌. எலிசா "அவனுக்கு 
பிரதியுத்தரமாக, “அதை ஜனங்களுக்குச்‌ 
சாப்பிடக்‌ கொடு; சாப்பிட்டபிற்பாடு இன்னும்‌ 
மீதியுண்டாயிருக்கும்‌ என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌” (2இராஜா 4:43) என்று 
சொல்லுகிறார்‌. 

எலிசா. 
பெற்றுக்கொண்டதை 
கொடுக்கிறார்‌. எலிசாவோடுகூட 
தீர்க்கதரிசிகளின்‌ புத்திர்‌ நூறு பேர்‌ 
இருக்கிறார்கள்‌. எலிசா தனக்கு கிடைத்த 
இருபது அப்பங்களையும்‌, தீர்க்கதரிசிகளின்‌ 
புத்திரர்‌ எல்லோருக்கும்‌ பகிர்ந்து கொடுக்கச்‌ 
சொல்லுகிறார்‌. 





படட 2 இராஜாக்கள்‌ - விரிவுரை COODNENS 
ரியா II KINGS - COMMENTARY PUBLISHERS 


எலிசா தனக்கென்று எதையும்‌ | நம்முடைய மனக்கண்கள்‌ 
ஒதுக்கி வைத்துக்கொள்ளவில்லை. | பிரகாசமுள்ளதாயிருக்க வேண்டும்‌. 
தீர்க்கதரிசிகளின்‌ புத்திரருக்கு | அப்போதுதான்‌ கர்த்தருடைய சித்தமும்‌, 
'தலைவர்களாயிருக்கிறவர்கள்‌, விருப்பமும்‌, திட்டமும்‌ நமக்கு தெளிவாய்த்‌ 
தீர்க்கதரிசிகளின்‌ புத்தரை அன்போடு | தெரியும்‌. 
பராமரிக்கிறார்கள்‌. அவர்களுடைய 
தேவைகளை சந்திப்பதற்கு முன்‌ வருகிறார்கள்‌ எலிசா இருபது அப்பங்களையும்‌, 
நூறுபேரையும்‌ தன்னுடைய விசுவாசக்‌ 
எலிசாவின்‌ பணிவிடைக்காரன்‌ இருபது | கண்களால்‌ பார்த்து, “சாப்பிட்ட பிற்பாடு 
ம்‌, தீர்க்கதரிசிகளின்‌ புத்திரர்‌ | இன்னும்‌ மீதி உண்டாயிருக்கும்‌ என்று 
சொல்லுகிறார்‌. 


அப்பொழுது எலிசாவின்‌ 
பணினைபக்காகன்‌: இருபது அப்பங்களையும்‌, 
தாள்கதிர்களையும்‌ நூறுபேருக்கு முன்பாக 


மனுஷரையும்‌ மனக்கண்களால்‌ பார்க்கிறார்‌. இரா; ர ட்‌ 
சாப்பிட்டதினால்‌ அவை அதிகரிக்கிறது. 





f= a 
TT 


எலிசா நடப்பித்த 
மேலும்‌ இரண்டு 
அதிகாரத்தில்‌ 
அவையாவன: 1. 
படைத்தலைவனாகிய 
குஷ்டரோகியாயிருக்கிறான்‌ 
இவனுடைய குஷ்டரோகத்தைக்‌ 
குணப்படுத்துகிறார்‌. 2... எலிசாவின்‌ 
வேலைக்காரனாகிய கேயாசி கர்த்தருக்கு 
விரோதமாகப்‌ பாவம்‌ செய்கிறான்‌. 
கேயாசிக்கு குஷ்டரோகம்‌ வருகிறது. 


நாகமானின்‌ 


அற்புதங்கள்‌ 
எழ்தப்படடரக்கறம்‌. 
சீரிய ராஜாவின்‌. 
நாகமான்‌ 

எலிசா 


குஷ்டரோகம்‌ மிகவும்‌ 

அதிகமாமிருக்கிறது  (2இராஜா 59) 
நாகமானின்‌ வீட்டில்‌ பணிவிடை செய்கிற 
எபிரெய பெண்‌, எலிசாவைப்பற்றி நாகமானின்‌ 
மனைவிக்கு சொல்லுகிறாள்‌ (2இராஜா 
5:24). சிரியாவின்‌ ராஜா, நாகமானை 
அறிமுகப்படுத்தி, இஸ்ரவேலின்‌ ராஜாவுக்கு 
ஒரு நிருபத்தைக்‌ கொடுக்கிறார்‌. 


நாகமானை தன்னிடத்தில்‌ அனுப்புமாறு 
எலிசா சொல்லுகிறார்‌ (2இராஜா 58) 
நாகமான்‌ யோர்தான்‌ நதியிலே ஏழுதரம்‌ 
மூழ்கவேண்டுமென்று எலிசா சொல்லுகிறார்‌. 
நாகமான்‌. எலிசாலின்‌ வார்த்தைக்கு 
கீழ்ப்படியும்போது, அவனுடைய குஷ்டரோகம்‌ 
அவனைவிட்டு நீங்குகிறது (2இராஜா 59-14). 


எலிசா தன்னுடைய குஷ்டரோகத்தைக்‌ 
குணப்படுத்தியதற்காக, நாகமான்‌ 
அவருக்கு  நன்றியுள்ளவனாயிருக்கிறான்‌. 
நாகமான்‌ எலிசாவக்கு 

கொடுக்க 

எலிசாவோ 

வெகுமதிகளைப்‌ 

மறுக்கிறார்‌. 


கேயாசி எலிசாவின்‌ வேலைக்காரன்‌. 
| நாகமானிடத்தில்‌ பொய்சொல்லி, 
வெகுமதிகளைப்‌ 
கேயாசி 
சொல்லுகிறான்‌. 


பெற்றுக்கொள்கிறான்‌. 
எலிசா பொய்‌ 


(இராஜா 5:20-25). 


2 இராஜாக்கன்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கேயாசியின்‌ பாவத்திற்காக, எலிசா 
அவனைத்‌ தண்டிக்கிறார்‌. நாகமானின்‌ 
குஷ்டரோகம்‌ கேயாசியின்மீதும்‌, அவனுடைய 
சந்தியார்மீதும்‌ வருகிறது (2இராஜா 5:26,27). 


புதிய ஏற்பாட்டுக்காலத்தில்‌ கர்த்தராகிய 

றிஸ்து, புறஜாதியாருக்கும்‌. 
தம்முடைய சுவிசேஷத்தைச்‌ சொன்னார்‌. 
எலிசா நாகமானுடைய குஷ்டரோகத்தை 
குணப்படுத்துவது, இயேசுகிறிஸ்து. 
புறஜாதியார்‌ மத்தியிலும்‌ ஊழியம்‌ செய்ததற்கு 
அடையாளமாயிருக்கிறது. 

அல்லாமலும்‌ எலிசா தீர்க்கதரிசியின்‌ 
காலத்திலே இஸ்ரவேலருக்குள்ளே அநேகம்‌ 
குஷ்டரோகிகள்‌ இருந்தார்கள்‌; ஆயினும்‌ 
சீரியா தேசத்தானாகிய நாகமானேயல்லாமல்‌ 
அவர்களில்‌ வேறொருவனும்‌. 
சுத்தமாக்கப்படலில்லை. என்று 
சத்தியத்தின்படியே உங்களுக்குச்‌ 
சொல்லுகிறேன்‌ என்றார்‌" (லூக்‌ 4:27). 


கேயாசி குஷ்டரோகத்தினால்‌ 
பிடிக்கப்படுவது, இயேசுகிறிஸ்து யூதர்களைத்‌ 
தள்ளிவிடுவதற்கு அடையாளமாயிருக்கிறது. 
நாகமான்‌ குஷ்டரோகத்திலிருந்து 
சொஸ்தமாவது. இயேசுகிறிஸ்து 
புறஜாதியாரை ஏற்றுக்கொள்ளுவதற்கு 
அடையாளமாயிருக்கிறது. 


நாகமான்‌ 
2இராஜா 5:1-8 


இராஜா 54. சீரிய ராஜாவின்‌ 
படைத்தலைவனாகிய 'நாகமான்‌ 
என்பவன்‌ தன்‌  ஆண்டவனிடத்தில்‌ 
பெரிய மனுஷனும்‌ 
எண்ணிக்கையுள்ள வனுமாயிரு ந்‌ தான்‌; 
அவனைக்கொண்டு கர்த்தர்‌ சீரியாவுக்கு 
இரட்சிப்பைக்‌ கட்டனையிட்டார்‌; மகா 
யராக்கிரமசாலியாகிய அவனோ 
குஷ்டரோகியாயிருந்தான்‌.. 


இராஜா 52. சீரியாவிலிருத்து 
தண்டுகள்‌ புறப்பட்டு, இஸ்ரவேல்‌: 
தேசத்திலிருந்து ஒரு சிலு பெண்ணைச்‌ 
சிறைபிடித்துக்கொண்டு. 

வத்திருத்தார்கள்‌; அவன்‌ 
'நாகமானின்‌ மனைவிக்குப்‌ பணிவிடை 
செய்துகொண்டிருந்தாள்‌. 





ழ்‌ நள 
யாய 


இராஜா 55. அவன்‌ தன்‌ 
'நாச்சியாரைப்‌ பார்த்து: என்‌ 
ஆண்டவன்‌ சுமாரியாவிலிருக்கிற. 
தீர்க்கதரிசியினிடத்தில்‌ போவாரானால்‌ 
நலமாயிருக்கும்‌ அவர்‌ இவருடைய 
குஷ்டரோகத்தை நீக்கிவிடுவார்‌ 
என்றான்‌. 


இராஜா ௫:4. அப்பொழுது அவன்‌ 
போய்‌, இஸ்ரவேல்‌ தேசத்துப்‌ பெண்‌ 
இன்ன இன்ன  பிரகாரமாய்ச்‌ 
சொல்லுகிறான்‌ என்று தன்‌ 
ஆண்டவனிடத்தில்‌ அறிவித்தான்‌. 


2இராஜா 5:5. அப்பொழுது சீரியாவின்‌ 
ராஜா: நல்லது போகலாம்‌, இஸ்ரவேலின்‌: 
ராஜாவுக்கு நிருபம்‌ தருகிறேன்‌. 
எண்றான்‌; அப்படியே அவன்‌ தன்‌: 
கையிலே பத்துத்தாலத்து 
வெள்ளியையும்‌, ஆறாயிரம்‌ சேக்கல்‌ 
'நிறையொன்னையும்‌, 

மாற்றுவஸ்திரங்கனையும்‌ 
எடுத்துக்கொண்டுபோய்‌, 


மத்து, 


56. 
அந்த 


2இராஜா 
ராஜாவிடத்தில்‌ 
கொடுத்தான்‌. அதிலே: 

திருபத்தை உம்மிடத்தில்‌ 
ஊழியக்காரனாகிய 

கொண்டுவருவான்‌; நீ்‌ 
குஷ்டரோகத்தை நீக்கிவிட அவனை 
உம்மிடத்தில்‌ அனுப்பியிருக்கிறேன்‌ 
என்று எழுதியிருந்தது. 


இராஜா 5:7. இஸ்ரவேலின்‌ ராஜா 
அந்த  நிருபத்தை வாசித்தபோது, 
அவன்‌ தன்‌ வஸ்திரங்கனைக்‌. 
கிழித்துக்கொண்டு: ஒரு மனுஷனை 
அவன்‌ குஷ்டரோகத்தினின்று 
நீக்கிவிடவேண்டும்‌ என்று, அவன்‌ 
என்னிடத்தில்‌ திருபம்‌ அனுப்புகிறதற்கு, 
கொல்லவும்‌ உயிர்ப்பிக்கவும்‌ நாண்‌: 
தேவனா? இவன்‌ என்னை விரோதிக்க 
சமயம்‌ தேடுகிறான்‌. என்பதைச்‌. 
சித்தித்தூப்பாருங்கள்‌ என்றான்‌. 


2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


2இராஜா 5:8. இஸ்ரவேலின்‌ ராஜா தன்‌ 
வஸ்திரங்கனைக்‌ கிழித்துக்கொண்ட 
செய்தியை தேவனுடைய 
மனுஷனாகிய எலிசா கேட்டபோது, 
அவன்‌: நீர்‌ உம்முடைய 
வஸ்திரங்கனளைக்‌. 
கிழித்துக்கொன்வானேன்‌? 
என்னிடத்தில்‌ வந்து, 
தீர்க்கதரிசி உண்டென்பதை 
அறித்துகொன்னட்டும்‌ என்று 
ராஜாவுக்குச்‌ சொல்லியனுப்பினான்‌. 


இயேசுகிறிஸ்து அநேக 
அடையாளங்களையும்‌. 
நடப்பித்தார்‌ இஸ்ரவேல்‌ வீட்டாரில்‌ 
காணாமல்போன  ஆடுகளாயிருப்பவர்களை 
தம்முடைய தொழுவத்தில்‌ 
சேர்த்துக்கொள்ளவேண்டும்‌. 
இயேசுகிறிஸ்துவின்‌ விருப்பம்‌. - 
எஜமானுடைய 
விழும்‌ துணிக்கைகள்‌ கானானிய ஸ்திரீக்கு 
ஆசீர்வாதமாயிருந்தது. 


இவேசுகிறிஸ்துவின்‌ ஊழியம்‌ 
யூதர்களுக்கு ஆசீர்வாதமாமிருந்ததுபோல, 
புறநாதியாருக்கும்‌  ஆசீர்வாதமாவிருந்தது 
நாகமான்‌ சீரிய ராஜாவின்‌ படைத்தலைவன்‌. 
அவன்‌ புறஜாதி தேசத்தை சேர்ந்தவன்‌. 
இஸ்ரவேலின்‌ காணியாட்சிக்குப்‌ 
புறம்பானவன்‌ 


எலிசா இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌. மத்தியில்‌ 
அநேக. அற்புதங்களை செய்தாலும்‌, 
சீரியனாகிய நாகமானுக்கும்‌ ஒரு அற்புதத்தை 
செய்கிறார்‌. கர்த்தரிடத்தில்‌ பட்சபாதமில்லை. 
அவர்‌ எல்லோருக்கும்‌ நன்மை செய்கிறவர்‌. 
கர்த்தர்‌ தம்மிடத்தில்‌ வருகிற. 
புறஜாதியாரையும்‌ ஏற்றுக்கொள்கிறார்‌ 
என்னும்‌ சத்தியத்தை தெளிவுபடுத்தும்‌. 
ள்‌ எலிசா. சீரியனாகிய 
குஷ்டரோகத்தைக்‌ 
எல்லோரும்‌ 
என்பது 


அவன்‌ 
இஸ்ரவேலிலே 


கர்த்தராகிய 
அற்புதங்களையும்‌ 


இரட்சிக்கப்படவேண்டும்‌ 
இயேசுகிறிஸ்துவின்‌ சித்தம்‌. 





i= THE 
TT 


சீரிய ராஜாவின்‌ படைத்தலைவனாகிய 
நாகமான்‌ என்பவன்‌ தன்‌ ஆண்டவனிடத்தில்‌. 
பெரிய மனுஷனும்‌: 
எண்ணிக்கையுள்ளவனுமாயிருக்கிறான்‌:: 
அவனைக்கொண்டு கர்த்தர்‌ சீரியாவுக்கு. 
இரட்சிப்பைக்‌ கட்டளையிட்டார்‌; மகா 
பராக்கிரமசாலியாகிய அவனோ 
குஷ்டரோகியாயிருக்கிறான்‌ (2இராஜா 5:1) 


சீரியாலின்‌ ராஜா. நாகமான்மீது, 
மிகவும்‌ பிரியமாயும்‌ அன்பாயும்‌ இருக்கிறான்‌. 
நாகமானுக்கு சீரிய ராஜாவின்‌ 
அரண்மனையிலே உயர்ந்த பதவியும்‌, உயர்ந்த 
அந்தஸ்தும்‌ கொடுக்கப்பட்டிருக்கிறது. 
நாகமான்‌ ஒரு பராக்கிரமசாலி. ஆனாலும்‌ 
அவனுடைய சரீரத்தில்‌ குஷ்டரோகம்‌: 
பிடித்திருக்கிறது. அவன்‌ தனக்குத்தானே 
பாரமாயிருக்கிறான்‌. 


நாகமானைப்போலவே இக்காலத்திலும்‌ 
அநேகர்‌ இருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ பல. 
காரியங்களில்‌ உயர்ந்திருப்பார்கள்‌. 
அவர்களுக்கு சமுதாயத்திலே மதிப்பும்‌, 
மரியாதையும்‌, அந்தஸ்தும்‌ அதிகமாயிருக்கும்‌. 
ஆனாலும்‌ அவர்களிடத்திலும்‌ சாவது ஒரு 
குறையிருக்கும்‌. சிலரிடத்தில்‌ ஐசுவரியம்‌ 

இருக்கும்‌. ஈல்‌ அவர்களிடத்தில்‌ சரீர 
க்கம்‌ அரக்கன்‌ வேறு சிலரிடத்தில்‌ 
ஐசுவரியமும்‌ ஆரோக்கியமும்‌ இருக்கும்‌. 
ஆனால்‌ அவர்களுடைய மனதில்‌ 
சந்தோஷமும்‌ சமாதானமும்‌ இருக்காது. 


நாகமானைப்போல 
வியாதியுள்ளவர்கள்‌, 
வியாதியைப்பற்றியே. நினைத்து 
வருத்தத்தோடிருப்பார்கள்‌. நாகமான்‌ 
மகாபராக்கிரமசாலியாகமிருந்தாலும்‌. அவன்‌ 
குஷ்டரோகியாயிருக்கிறான்‌. 


| சீரியாவிலிருந்து தண்டுகள்‌ புறப்பட்டு, 
இஸ்ரவேல்‌ தேசத்திலிருந்து 
பெண்ணைச்‌ த்‌ 
வந்திருந்தார்கள்‌; 
மனைவிக்குப்‌: 
செய்துகொண்டிருக்கிறாள்‌ (2இராஜா 5:2). 
இவள்‌ அடிமைப்பெண்ணாகயிருந்தாலும்‌, 
நாகமானிடத்திலும்‌, 
நாச்சியாரிடத்திலும்‌ 
பணிவிடை செய்கிறாள்‌. 


சரீர 
தங்கள்‌ 


2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


இஸ்ரவேலின்‌. 
மகிமைப்படுத்துவதற்காக, இந்த சிறுபெண்‌, 
சீரிய தேசத்திலே அடிமையாயிருக்கிறாள்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய பிள்ளைகள்‌ எல்லோரும்‌. 
தமக்கு ஊழியம்‌ செய்யவேண்டுமென்றும்‌, 
தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த 
வேண்டும்‌... என்றும்‌ விரும்புகிறார்‌ 
நாகமானுடைய வீட்டில்‌ அடிமையாயிருக்கும்‌. 
எபிரெய பெண்ணோ, தன்னால்‌ முடிந்த 
ஊழியத்தை செய்கிறாள்‌. 

எபிரெய அடிமைப்பெண்‌ 
நாச்சியாரைப்‌ பார்த்து: “என்‌ உம 
சமாரியாவிலிருக்கிற தீர்க்கதரி. 
போவாரானால்‌. நக்கல்கள்‌ 
அவர்‌ இவருடைய குஷ்டரோகத்தை 
நீக்கிவிடுவார்‌" (2இராஜா 5:3) என்று 
சொல்லுகிறாள்‌. 

சீரியாவின்‌ 
தேசத்திலிருந்து 
அடிமைப்படுத்தி, தங்கள்‌ 
கொண்டு கந்திகக்கள்கள்‌ இஸ்ரவேல்‌. 
ஜனத்திற்கு தேசத்திலே. 
சந்தோஷமோ, யோ இருக்காது 
அவர்கள்‌ அங்கே மிகுந்த வருத்தத்துடனும்‌, 
வேதனையுடனும்‌ இருப்பார்கள்‌. 
சிறைப்பிடிக்கப்பட்ட இஸ்ரவேல்‌. 
ஜனத்தார்‌,. சீரிய தேசத்திலே 
அடிமைகளாயிருக்கிறார்கள்‌. 


தன்‌ 


படைவீரர்கள்‌, இஸ்ரவேல்‌ 
ஜனங்களை 


தேசத்திற்கு 


டய 
சி த்புப்போாதும்‌. 
தேசங்களில்‌ 


அடிமைகளாயிருந்தா। 
தேசங்களிலே. 


அந்த 
பாடுகளையும்‌, 
வேதனைகளையும்‌, துக்கங்களையும்‌, 
உபத்திரவங்களையும்‌ அனுபவித்தாலும்‌, 
கர்த்தர்‌ அவர்களையும்‌ தம்முடைய நாமத்தை 


லும்‌, 
அவர்கள்‌ 


புறஜாதி தேசத்தாருக்கு 
பகிர்ந்து சொல்ல, கர்த்தர்‌ இவர்களையும்‌ 
பயன்படுத்துகிறார்‌. 
“சிதறிப்போனவர்கள்‌ 
சுவிசேஷவசனத்தைப்‌ 
(அப்‌ 8:4). 


எங்குந்திரிந்து, 
பிரசங்கித்தார்கள்‌"' 





i FTE 
TT 


நாகமானுடைய வீட்டில்‌, அவனுடைய 
மனைவிக்கு ய்‌ 
இந்த 

பயபக்தியாயிருக்கிறவள்‌. 


சிறுபெண்ணாகயிருந்தாலும்‌, இஸ்ரவேல்‌. 
தேசத்திலிருக்கிற கர்த்தருடைய 
தீர்க்கதரிசியைப்பற்றி அறிந்திருக்கிறாள்‌. 

த சிறுபெண்‌ கர்த்தருக்கு. 
பிரியமானவளாகவும்‌, அதே வேளையில்‌. 
தன்னுடைய வீட்டு எஜமான்மீது அன்பும்‌ 
கரிசனையும்‌ உள்ளவளாயுபிருக்கிறாள்‌. 
கர்த்தருக்கு உண்மையுள்‌ளவர்கள்‌, 
தங்களுடைய எஜமானர்களுக்கும்‌ 
உண்மையுள்ளவர்களாயிருப்பார்கள்‌. 
அவர்கள்‌ தாங்கள்‌ செய்கிற வேலையிலும்‌: 
உண்மையுள்ளவர்களாயிருப்பார்கள்‌. 

ய 
மகாபராக்கிரமசாலி 
சிறுபெண்ணுக்குத்‌ 


மருத்துவர்களால்‌ 
குஷ்டரோகத்தைக்‌ 
முடியவில்லை. 

நாகமானின்‌ வீட்டில்‌ 
செய்து 


பணிவிடை 
கொண்டிருக்கிற 
அடிமைப்பெண்ணுக்கு, சமாரியாவிலிருக்கிற. 
தீர்க்கதரிசியாகிய எலிசாவைப்பற்றித்‌ 
தெரிநதரக்கிறது. எலிசா சமாரியா தேசத்தில்‌ 


மலும்‌ எலிசா தீர்க்கதரிசியின்‌ 
இல்ரலேலருக்குள்ளே அநேகம்‌ 
இருந்தார்கள்‌; 

தேசத்தானாகிய 

அவர்களில்‌ 


சொல்லுகிறேன்‌ என்றார்‌" (லூக்‌ 4:27). 


எலிசா இதுவரையிலும்‌, இஸ்ரவேல்‌. 
தேசத்தில்‌ ஒரு குஷ்டரோகியையும்‌: 
குணப்படுத்தாவிட்டாலும்‌, அவரால்‌ 
நாகமானின்‌ குஷ்டரோகத்தைக்‌ குணப்படுத்த 
முடியும்‌ என்று இந்த சிறுபெண்‌ நம்புகிறாள்‌. 


2 இராஜாக்கன்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நாகமான்‌  சீரியனாயிருந்தாலும்‌, எலிசா 
அவனுக்கு நன்மை செய்வார்‌ என்று இந்த 
சிறுபெண்‌ நம்பிக்கையோடு சொல்லுகிறாள்‌. 
எலிசா நாகமானுடைய குஷ்டரோகத்தை 
நீக்கிவிடுவார்‌' என்று விசுவாசத்தோடு 
சொல்லுகிறாள்‌. 


சயாரியாலிலிரந்த வந்து, தன்னுடைய 
பணிவிடை செய்கிற 
வார்த்தைகள்‌, 
மனைவிக்கு, 
அவள்‌ இந்த 
நாகமானுக்கு சொல்லுகிறாள்‌. 
நாகமானுக்கும்‌ 
அவனுக்கு 
தேவனைப்பற்றியோ, 
தீர்க்கதரிசியைப்‌ 
ஒன்றும்‌ தெரியாது. அவன்‌ 
அடிமைப்பெண்ணின்‌ 
வார்த்தைகளை நம்புகிறான்‌. 
நாகமான்‌ தன்னுடைய 
ஆண்டவனாகிய சீரிய ராஜாவினிபத்தல்‌ 
போகிறான்‌. அவன்‌ ராஜாவினிடத்தில்‌, 
இஸ்ரவேல்‌ தேசத்துப்‌ பெண்‌ இன்ன இன்ன 
பிரகாரமாய்ச்‌ சொல்லுகிறாள்‌" (2இராஜா 5:4) 
என்று சொல்லுகிறான்‌. 
சீரிய 
இஸ்ரவேல்‌. 
பலத்தவர்களாயிருக்கிறார்கள்‌. 
விரும்பியிருந்தால்‌, 
ன்‌ ராஜாவை 
வரவழைத்திருக்க முடியும்‌. 
சீரியாவின்‌ ராஜாவோ, 
கர்த்தருடைய தீர்க்கதரிசியை 
கனம்பண்ணுகிறான்‌. ராஜா தன்னுடைய 
படைத்தலைவனாகிய நாகமானை இஸ்ரவேல்‌. 


தேசத்திற்கு அனுப்புகிறான்‌. 


அப்பொழுது சீரியாவின்‌ ராஜா: “நல்லது. 
போகலாம்‌, இஸ்ரவேலின்‌ ராஜாவுக்கு நிருபம்‌ 
தருகிறேன்‌” என்று சொல்லுகிறான்‌; 


அப்படியே நாகமான்‌ தன்‌ கையிலே 
பத்துத்தாலந்து வெள்ளியையும்‌, 
ஆறில்‌ சேக்கல்‌ நிறைபொன்னையும்‌, 
மாற்றுவஸ்திரங்களையும்‌ 
எடுத்துக்கொண்டுபோய்‌, இஸ்ரவேலின்‌ 
ராஜாவிடத்தில்‌ அந்த நிருபத்தைக்‌. 
கொடுக்கிறான்‌ (2இராஜா 5:5). 


தேசத்தார்‌ 
தேசத்நாரைவிட 
சீரியாவின்‌ 
அவனால்‌ 
தன்னிடத்தில்‌, 
ஆனால்‌. 
சமாரியாவிலுள்ள. 





i a 
TT 


சீரியாவின்‌ தன்னுடைய 
படைத்தலைவனாகிய நாகமானுக்காக, 
இஸ்ரவேலின்‌ பட்‌ சிபாரிசு கடிதத்தை 


ராஜா, 


(2இராஜா 5:6) என்று எழுதியிருக்கிறது. 


சீரியாவின்‌ ராஜா தன்னிடத்தில்‌ எலிசா 
தீர்க்கதரிசியை அழைத்துக்கொண்டு. 
வருமாறு, தன்னுடைய சேவகரை 
ப்பவில்லை. எலிசாவினிடத்திலுள்ள 
தெய்வீக வல்லமைக்கு சீரியா ராஜாவும்‌ 
மதிப்பு கொடுக்கிறான்‌. எலிசாவால்‌ 
நாகமானின்‌ குஷ்டரோகத்தைக்‌ குணப்படுத்த 
ம்‌ என்று சீரியாவின்‌ ராஜாவும்‌ 


ராஜா, 
இஸ்ரவேல்‌ தேசத்திற்கு 
நாகமானோ குஷ்டரோகி, அவன்‌ 
தன்னுடைய குஷ்டரோகத்தை வெளியே 
காண்பிக்க வெட்கப்பட்டு, மாறுவேஷத்தில்‌ 
போகவில்லை. தீர்க்கதரிசியாகிய எலிசாவுக்கு 
மரியாதை. கொடுக்கும்‌ வண்ணமாக, 
நாகமான்‌ தன்‌ கையிலே பத்து தாலந்து 
வெள்ளியையும்‌, ஆயிரம்‌ சேக்கல்‌ நிறை 
பொன்னையும்‌, பத்து மாற்று 
வஸ்திரங்களையும்‌ எடுத்துக்கொண்டு, 
போகிறான்‌. நாகமானுடைய சேவகர்களும்‌: 
அவனோடுகூடப்போகிறார்கள்‌. நாகமான்‌ தன்‌ 
குதிரைகளோடும்‌ தன்‌ இரதத்தோடும்‌ 
எலிசாவைப்‌ பார்க்கப்போகிறான்‌. 


நாகமான்‌ ராஜபரிவாரத்தோடு 
எலிசாவைப்‌ பார்க்கப்போவது, எலிசாவைக்‌ 
கனம்பண்ணுவதற்கு அடையாளம்‌. நாகமான்‌ 
குஷ்டரோகியாயிருந்தாலும்‌, தன்னுடைய 
குஷ்டரோகத்தை எலிசா நீக்கிலிடுவார்‌ 
என்னும்‌ நம்பிக்கையோடும்‌, 
சந்தோஷத்தோடும்‌ போகிறான்‌. தன்னுடைய 
ராஜமேன்மையின்‌ அந்தஸ்து எலிசாவக்கும்‌ 
கிடைக்கவேண்டும்‌ என்று விரும்பி, நாகமான்‌ 
தன்னுடைய பரிவாரத்தோடு, எலிசாவைப்‌ 
பார்க்கப்போகிறான்‌. 


நாகமானை 
அனுப்புகிறான்‌. 


2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


நாகமான்‌ எலிசாவைப்‌ பார்க்க 
வெறுங்கையாய்ப்போகவில்லை. 
பொன்னையும்‌ வெள்ளியையும்‌ மாற்று, 
வஸ்திரங்களையும்‌ வெகுமதிகளாகக்‌ 
கொண்டுபோகிறான்‌. எலிசா நாகமானின்‌. 
வைத்தியன்‌. எலிசா தன்னை எப்படி 
குணப்படுத்துவான்‌ என்பது நாகமானுக்கு 
தெரியாது. நாகமான்‌ ஒரு நோயாளி. 
அவன்‌ ஒரு வியாதியஸ்தன்‌. அவன்‌ ஒரு 
குஷ்டரோகி. தனக்கு வைத்திய சிகிச்சை 
செய்யப்போகிற வைத்தியருக்கு, நாகமான்‌ 
வெகுமதிகளைக்‌ கொண்டு போகிறான்‌. 


சீரியாவின்‌ 
படைத்தலைவனாகிய நாகமான்மீது, 
அன்பாமிருக்கிறான்‌. இஸ்ரவேலின்‌ ராஜா, 
சீரியாவின்‌ ராஜாவுக்கு பயப்படுகிறவன்‌. 
சீரியாவின்‌ ராஜா ஒரு வார்த்தை சொன்னால்‌. 
இஸ்ரவேலின்‌ ராஜா சீரிய 
அரண்மனையிலே வந்து 
ஆனால்‌ நாகமானோ, 
அல்லது சிரியாவின்‌ ராஜாவோ தங்களுடைய 
அதிகாரத்தைப்‌ பயன்படுத்தி, இஸ்ரவேலின்‌ 
ராஜாவையோ, தீர்க்கதரிசியாகிய 
எலிசாவையோ, சீரியா தேசத்திற்கு வருமாறு 
குட்டாயம்பண்ண வில்லை. 


ராஜா தன்‌ 


சீரியாவின்‌ 
ராஜாவுக்கு. 
நிருபத்தைக்‌ 


ராஜா... இஸ்ரவேலின்‌ 
நாகமான்‌ மூலமாக ஒரு 

கொடுத்தனுப்பியிருக்கிறான்‌. 
நாகமான்‌ அந்த நிருபத்தையும்‌ தன்னோடு 
எடுத்துக்கொண்டு போகிறான்‌. 
நாகமானிடத்தில்‌ இருக்கிறது. 
அவன்‌ தேசத்து 
தைக்‌ தன்னுடைய 
படைபலத்திற்கும்‌, மகாபராக்கிரமத்திற்கும்‌ 
முக்கியத்துவம்‌ கொடுக்காமல்‌, தன்னுடைய 
ராஜாவின்‌ நிருபத்திற்கு முக்கியத்துவம்‌ 
கொடுக்கிறான்‌. 


னி 


சீரியாவின்‌ படைத்தலைவனாகிய 
நாகமான்‌. சமாரியாவுக்கு வந்து, 
இஸ்ரவேலின்‌ ராஜாவை ராஜமரியாதையோடு. 
சந்திக்கிறான்‌. சீரிய தேசத்தின்‌ 
சேனாபதியைப்போலவும்‌, அந்த தேசத்தின்‌ 
தூதுவனைப்போலவும்‌, நாகமான்‌ 
சமாரியாவுக்கு வந்திருக்கிறான்‌. சீரியா ராஜா 
கொடுத்தனுப்பிய நிருபத்தை, நாகமான்‌ 
இஸ்ரவேலின்‌ ராஜாவினிடத்தில்‌ 
கொடுக்கிறான்‌. 





f= FTE 
TT 


ன்‌ ராஜா அந்த நிருபத்தை 


இஸ்ரலேலி்‌ 
வாசித்தபோது அதிர்ச்சியடைகிறான்‌. 
நிரு, 


என்று 

செய்தி 
தச்சியிருக்கிறது. 
குஷ்டரோகியைக்‌ 
வைத்தியனல்ல. அவன்‌ ஒரு 
தீர்க்கதரிரியுமல்ல. தேவனுடைய வல்லமை 
ராஜா மூலமாய்‌ வெளிப்படவுமில்லை. 


இஸ்ரவேலின்‌ ராஜா, சீரிய ராஜா 
எழுதியனுப்பின நிருபத்தை வாசித்தபோது, 
தன்‌ வஸ்திரத்தைக்‌ கிழித்துக்கொள்கிறான்‌. 
இது அவனுடைய  பயத்திற்கும்‌, 
குழப்பத்திற்கும்‌ அடையாளம்‌. சீரியா ராஜா 
இப்படி ஒரு நிருபத்தை தனக்கு ஏன்‌ 
என்று இஸ்ரவேலின்‌ 
தெரியவில்லை. ராஜா 
க வாசிக்கும்போது, 
அவனுடைய பிரதானிகள்‌ 
அமர்ந்திருக்கிறார்கள்‌. 


இஸ்ரவேலின்‌ 


எழுதியிருக்கிறது. 
ராஜாவுக்கு 
ராஜா 


ராஜா, தன்னுடைய 
வஸ்திரங்களைக்‌ கிழித்துக்கொண்டு 
அரமனையிலே அமர்ந்திருக்கிற 
பிரதானிகளிடத்தில்‌, “ஒரு மனுஷனை அவன்‌ 
குஷ்டரோகத்தினின்று நீக்கிவிடவேண்டும்‌. 
என்று, அவன்‌ என்னிடத்தில்‌ நிருபம்‌. 
அனுப்புகிறதற்கு, கொல்லவும்‌ 
உயிர்ப்பிக்கவும்‌ நான்‌ தேவனா? 
ன்‌ என்னை விரோதிக்க சமயம்‌: 
தேடுகிறான்‌ என்பதைச்‌ சிந்தித்துப்பாருங்கள்‌"' 
(2இராஜா 5:7) என்று சொல்லுகிறான்‌. 


யூதர்கள்‌ தேவதூஷணமான 
செய்தியைக்‌ கேட்கும்போதும்‌, 
வாசிக்கும்போதும்‌ தங்கள்‌ வஸ்திரங்களைக்‌ 
கிழித்துக்கொள்வது வழக்கம்‌ சீரியா 
ராஜாவின்‌ நிருபத்திலுள்ள செய்தி, 
இஸ்ரவேலின்‌ ராஜாவுக்கு தேவதூஷணமான 
செய்தியாய்த்‌ தெரிகிறது. இஸ்ரவேலின்‌ 
ராஜா. அந்த நிருபத்தை வாசித்து. 
“கொல்லவும்‌ உயிர்ப்பிக்கவும்‌ நான்‌ தேவனா" 
என்று கேட்கிறான்‌. 


2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சீரியாவின்‌ 
ராஜாவினிடத்தில்‌, 
கொல்லச்சொல்லவுமில்லை. 
உயிர்ப்பிக்கச்‌ சொல்லவுமில்லை. 
குஷ்டரோகத்தை நீக்கிவிட அவனை 
உம்மிடத்தில்‌ அனுப்பிமிருக்கிறேன்‌" என்று 
மாத்திரமே சீரியாவின்‌ ராஜா தன்னுடைய 
நிருபத்தில்‌ எழுதியிருக்கிறான்‌. 


தேவனுடைய வல்லமையினால்‌ 
மாத்திரமே, குஷ்டரோகத்தை நீக்கமுடியும்‌ 
என்று இஸ்ரவேலின்‌ ராஜாவுக்கு 
தெரிந்திருக்கிறது. தன்னிடத்தில்‌, 
குஷ்டரோகத்தைக்‌. குணப்படுத்தத்தக்க 
தெய்வீக வல்லமையில்லை என்பு; 
இஸ்ரவேலின்‌ ராஜாவுக்கு தெரிந்திருக்கிறது. 
வல்லமையை, 
த்தில்‌ இருப்பதுபோல 
காண்பித்துக்கொள்ள இஸ்ரவேலின்‌ ராஜா 
விரும்பவில்லை. 


ராஜா, இஸ்ரவேலின்‌ 
நாகமானை 
அவனை 


“நீர்‌ அவன்‌ 


இஸ்ரவேலின்‌ ராஜா கையில்‌ சிரியா 
ராஜா எழுதியனுப்பின நிருபம்‌ இருக்கிறது. 
இஸ்ரவேலின்‌ ராஜாவோ அந்த நிருபத்தை 
எழுதின சீரியா ராஜாவின்மீது, 
சந்தேகப்படுகிறான்‌. “இவன்‌ என்னை 
விரோதிக்க சமயம்‌ தேடுகிறான்‌" என்று 
தன்னுடைய பிரதானிகளிடம்‌, சீரியாவின்‌ 
ராஜாவைப்பற்றிக்‌ குற்றம்‌ சொல்லுகிறான்‌. 

இஸ்ரவேலின்‌ 
நாகமானுடைய குஷ்டரோகத்தை நீக்க. 
முடியாது. சீரிய ராஜாவின்‌ கட்டளைக்கு 
கீழ்ப்படியவில்லையென்றால்‌, அவனுக்கு 
இஸ்ரவேல்‌ ராஜாமீது கோபம்‌ வரும்‌. 
சீரியாவின்‌ ராஜா இஸ்ரவேல்‌ தேசத்தின்மீது, 
யுத்தம்பண்ண வருவான்‌. சீரியா ராஜா 
தன்மீது யுத்தம்பண்ண  முகாந்தரம்‌ 
தேடுகிறான்‌ என்னும்‌ சந்தேகம்‌, இஸ்ரவேல்‌ 
ராஜாவின்‌ மனதில்‌ உண்டாயிற்று. 


ராஜாவால்‌ 


ராஜாவின்‌ 
உறுதிபண்ணும்‌ வண்ணமாக, 
ராஜாவின்‌ நிருபத்தை, அவனுடைய 
படைத்தலைவனாகிய நாகமான்‌ கொண்டு 
வந்திருக்கிறான்‌. 


சந்தேகத்தை 
சீரிய 





i al 
TT 


பார்திரு்தால்‌ 

பயந்திருக்கமாட்டான்‌. 
ராஜா நாகமானை 

எலிசாவினிடத்தில்‌ அனுப்பியிருப்பான்‌. 
இஸ்ரவேலின்‌ ராஜா எலிசாவைப்பற்றி 
நினைக்காவிட்டாலும்‌, எலிசா இஸ்ரவேல்‌ 
தேசத்தின்மீதும்‌, தேசத்து ராஜாவின்மீதும்‌ 
அக்கரையோடிருக்கிறார்‌. இஸ்ரவேலின்‌ ராஜா 
தன்‌ வஸ்திரங்களைக்‌ கிழித்துக்கொண்ட 


செய்தியை தேவனுடைய மனுஷனாகிய 
எலிசா கேள்விப்படுகிறார்‌ (2இராஜா 5:8), 


எலிசா 
இஸ்ரவேலின்‌ 
அனுப்புகிறார்‌. ராஜா 
தன்னிடத்தில்‌ அனுப்புமாறு எலிசா 
சொல்லியனுப்புகிறார்‌. 


தன்னுடைய வேலைக்காரரை 
ராஜாவினிடத்திற்கு 

நாகமானை 
செய்தி 


வேலைக்காரன்‌ 

ராஜாவுக்கு 
பா்‌ உம்முடை வஸ்திரங்களைக்‌ 
கிழிந்துக்கொள்வானேன்‌? அவன்‌ 
என்னிடத்தில்‌ வந்து, இஸ்ரவேலிலே 
தீர்க்கதரிசி உண்டென்பதை 
அறிந்துகொள்ளட்டும்‌' (2இராஜா 5:8) என்று 
செய்தி சொல்லியனுப்புகிறார்‌ 


சீரிய தேசத்திலும்‌ 
இருக்கிறார்கள்‌. 
கள்ளத்தீர்க்கதரிசிகள்‌. அவர்களிடத்தில்‌ 
தேவனுடைய வல்லமையில்லை. அவர்களால்‌ 
தங்கள்‌ படைத்தலைவனாகிய நாகமானின்‌ 
குஷ்டரோகத்தை நீக்க முடியாது. நாகமான்‌ 
இஸ்ரவேலிலிலுள்ள  தீர்க்கதரிசியை நம்பி 
வந்திருக்கிறான்‌. எலிசா கர்த்தருக்கு 
உண்மையுள்ள தீர்க்கதரிசி. நாகமானோ 
எலிசாவினிடத்தில்‌ வராமல்‌, சீரியா ராஜாவின்‌ 
நிருபத்தோடு, இஸ்ரவேலின்‌ 
ராஜாவினிடத்தில்‌ போனான்‌. இஸ்ரவேலில்‌: 
ராஜா இருப்பது நாகமானுக்கு தெரியும்‌. 
இஸ்ரவேலிலே ஒரு தீர்க்கதரிசி 
உண்டு என்பதையும்‌ நாகமான்‌ 
அறிந்துகொள்ளவேண்டும்‌. 


வட்ல அன்னக்‌ 


தீர்க்கதரிசிகள்‌ 
அவர்கள்‌ 


2 இராஜாக்கன்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எலிசா நாகமானைப்‌ 
இஸ்ரவேல்‌ ராஜாவின்‌. 
போகவில்லை. நாகமான்‌ 
வரவேண்டுமென்று எலிசா 
சொல்லியனுப்புகிறார்‌. 


பார்க்க, 
அரமனைக்குப்‌ 


தன்னி 


நாகமானின்‌ 
நீங்கிற்று 
2இராஜா 5:9-14 


குஷ்டரோகம்‌ 


சரக 5:9. அப்படியே நாகமான்‌' 
குதிரைகளோடும்‌. தன்‌ 

இரதத்தோடும்‌ வந்து லிசாவின்‌ 

வாசற்படியிலே நின்றான்‌. 


இராஜா 5:10. அப்பொ ழுது! எலிசா 
அவனிடத்தில்‌ ஆன்‌ அனு! தீ போய்‌, 
யோர்தானில்‌ ஏழுதரம்‌ ஸ்நானம்பண்ணு; 
அப்பொழுது உன்‌ மாம்சம்‌ மாறி, நீ 
சுத்தமாவாய்‌ என்று 
சொல்லச்சொன்னான்‌. 


இராஜா 541. அதற்கு நாகமான்‌ 
கடுங்கோபங்கொண்டு, 
புறப்பட்டுப்போம்‌: அவன்‌ வெளியே 
வந்து நின்று, தன்‌ தேவனாகிய 
கர்த்தருடைய நாமத்தைத்‌ தொழுது, 
தன்‌ கையினால்‌ அந்த இடத்தைத்‌ 
தடவி, இவ்விதமாய்க்‌ குஷ்டரோகத்தை. 
நீக்கிவிடுவான்‌' என்று எனக்குள்‌. 
நினைத்திருந்தேன்‌. 


2இராஜா 5:12. நான்‌ ஸ்நானம்பண்ணிச்‌. 
சுத்தமாகிறதற்கு. இஸ்ரவேலின்‌ 
தண்ணீர்கள்‌ எல்லாவற்றைப்பார்க்கிலும்‌ 
தமஸ்குவின்‌ நதிகணாகிய ஆயப்னாவும்‌ 
நல்லதல்லவோ என்று 
உக்கிரத்தோடே 


இராஜா 5:18. அவன்‌ ஊழியக்காரர்‌. 
சமீபத்தில்‌ வந்த, அவனை நோக்கி: 
தகப்பனே, அந்தத்‌ தீர்க்கதரிசி ஒரு 
பெரிய காரியத்தைச்‌ செய்ய உமக்குச்‌ 
இக்கல்‌ அதை தீர்‌ செய்வீர்‌ 

ஸ்நானம்பண்ணும்‌, 
வை சுத்தமாவீர்‌ என்று அவர்‌ 
உம்மோடே சொல்லும்போது, அதைச்‌ 
செய்யவேண்டியது எத்தனை அதிகம்‌ 
என்று சொன்னார்கள்‌. 





i FTE 
TT 


2இராஜா 5:14. அப்பொழுது அவன்‌ 
இறங்கி, தேவனுடைய மனுஷன்‌ 
வார்த்தையின்‌ படியே  யோர்தாணில்‌. 
ஏழுதரம்‌ முழுகினபோது, அவன்‌ மாம்சம்‌ 
ஒரு சிறுபின்னையின்‌ 
மாம்சத்தைப்போல மாநி, அவன்‌ 
௬த்தமானான்‌. 


ஓல (தரக்கதரிசியாகிய 
ர 


தன்னுடைய வேலைக்காரனை அனுப்பி, 
ராஜா... தன்னுடைய. வஸ்திரங்களைக்‌ 
கிழித்துக்கொள்ளவேண்டாம்‌ என்றும்‌, 
நாகமான்‌ தன்னிடத்தில்‌ வந்து 
இஸ்ரவேலிலே. தீர்க்கதரிசி உண்டு 
என்பதை அறிந்துகொள்ளட்டும்‌ என்றும்‌, 
சொல்லியனுப்புகிறார்‌. எலிசா சொன்ன 
செய்தியை இஸ்ரவேலின்‌ ராஜா 
நாகமானிடத்தில்‌ சொல்லுகிறார்‌ 


நாகபான்‌ சந்தோஷத்தோடும்‌, 
விசுவாசத்தோடும்‌, தன்னுடைய குஷ்டரோகம்‌ 
நீங்கப்போகிறது என்னும்‌ ஆர்வத்தோடும்‌, 
ராஜாவின்‌  அரமனையிலிருந்து புறப்பட்டு, 
எலிசா தங்கியிருக்கும்‌ வீட்டிற்கு வருகிறான்‌. 
நாகமான்‌ நன்‌ குதிரைகளோடும்‌, தன்‌ 
இரதந்தோடும்‌ வந்து லிசாவின்‌ 
வாசற்படியிலே நிற்கிறான்‌ (2இராஜா 5:9). 


நாகமான்‌ சீரியா ராஜாவின்‌ 
படைத்தலைவனாகயிருந்தாலும்‌, இப்போது. 
எலிசாவின்‌ வீட்டு வாசற்படியிலே, உதவி 
கேட்க வந்திருப்பவனைப்போல, அவனுடைய 
வாசற்படியிலே நிற்கிறான்‌. தான்‌ சீரிய 
தேசத்து படைத்தலைவனாகயிருப்பதினால்‌, 
தனக்கு மிகுந்த வரவேற்பும்‌, 
மரியாதையும்‌ காண்பிக்கப்படும்‌ 
நாகமான்‌ எதிர்பார்க்கிறான்‌ 
எலிசாவின்‌ 

வரவேற்பும்‌ 

மரியாதையும்‌ காண்பிக்கப்படவில்லை. 


எலிசா, 
ராஜாவினிைத்தற்க 


தன்னுடைய வீட்டிற்கு வெளியே நிற்கும்‌ 
நாகமானைப்‌ பார்க்க, எலிசாவும்‌ 
வீட்டைவிட்டு வெளியே வரவில்லை. எலிசா 
தன்னுடைய ஆளை நாகமானிடத்திற்கு 
அனுப்புகிறார்‌. அவன்‌ மூலமாக நாகமானுக்கு 
செய்தி சொல்லியனுப்புகிறார்‌. 


2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நீ போய்‌, யோர்தானில்‌ எழுதரம்‌ 
ஸ்நானம்பண்ணு: அப்பொழுது உன்‌ மாம்சம்‌ 
மாறி, நீ கத்தமாவாய்‌" (2இராஜா 510) என்று 
எலிசா தன்‌ வேலையாள்‌ மூலமாக, 
நாகமானுக்கு செய்தி சொல்லியனுப்புகிறார்‌ 
நாகமான்‌  எலிசாவின்‌ வார்த்தைக்கு. 
கீழ்ப்படிந்து, யோர்தானிலே. 
ஸ்நானம்பண்ணினால்‌ போதுமானது. 
அப்போது அவனுடைய குஷ்டரோகம்‌ நீங்கும்‌. 


நாகமானோ சீரிய தேசத்து 
படைத்தலைவன்‌. அவன்‌  எலிசாவிடம்‌ 
அதிக மதிப்பையும்‌ மரியாதையையும்‌ 
எதிர்பார்க்கிறான்‌. ஆனால்‌ எலிசாவோ 
நாகமானை வரவேற்க வரவில்லை. 
நாகமானுடைய விசுவாசத்திற்கு சோதனை 
உண்டாயிற்று, எலிசாவின்‌ வார்த்தைக்கு 
கீழ்ப்டிந்தால்‌, நாகமானுடைய குஷ்டரோகம்‌ 
நீங்கும்‌. ஆனால்‌ எலிசாவின்‌ வார்த்தைகள்‌, 
நாகமான்‌ எதிர்பார்த்த பிரகாரம்‌, அவனுக்கு 
மிகுந்த மரியாதையோடு சொல்லப்படவில்லை. 


கிருபையையும்‌ 
இரக்கத்தையும்‌ நாம்‌ எதிர்பார்க்கும்போது, 
நாம்‌ மனுஷரிடத்திலிருந்து மதிப்பையும்‌ 
மரியாதையும்‌ எதிர்பார்க்கக்கூடாது. கர்த்தரே 
உயர்ந்தவர்‌. நாம்‌ அவருடைய கிருபைக்காக 
காத்திருக்கிறவர்கள்‌. நம்முடைய 
ஆவிக்குரிய ஜீவியத்தில்‌. கர்த்தர்‌ 
உயர்ந்திருக்கவேண்டும்‌. நாம்‌. 
தாழ்ந்திருக்கவேண்டும்‌. 


தாழ்மையுள்ளவர்களுக்கு 

அவர்களுக்கு இரக்கம்‌ 
காண்பிக்கிறார்‌. தங்கள்‌ மனதில்‌ 
பெருமையுள்ளவர்களுக்கோ கர்த்தர்‌ எதிர்த்து, 
நிற்கிறார்‌. நாகமானின்‌' சரீரத்தில்‌ 
குஷ்டரோகம்‌ இருக்கிறது. அவனுடைய 
மனதில்‌ பெருமையிருக்கிறது. நாகமானுடைய 
சரீரம்‌ சொஸ்தமாக்கப்படவேண்டுமென்றால்‌, 
முதலாவதாக அவனுடைய மனது. 
சொஸ்தமாக்கப்பட வேண்டும்‌. 


கர்த்தருடைய 


எலிசா... தன்னுடைய 

மூலமாக சொல்லியனுப்பின 

நாகமான்‌ 

கடுங்கோபங்கொள்கிறான்‌. 

நாகமானுக்கு நல்ல செய்திதான்‌. 

எலிசா அந்த செய்தியைச்‌ சொல்லியனுப்பின 
விதம்‌ நாகமானுக்கு 

நாகமான்‌ தனக்கு 

மரியாதையையும்‌ கொடுக்கும்‌ காரியங்களை 
எதிர்பார்த்து வந்திருக்கிறான்‌. 





i FTE 
TT 


நாகமான்‌ சீரிய தேசத்து 
படைத்தலைவனாகயிருப்பதினால்‌, அந்த 
தேசத்தார்‌ எல்லோரும்‌ அவனுக்கு மதிப்பும்‌ 
மரியாதையும்‌ காண்பிப்பார்கள்‌. அவனுடைய 
மனதின்‌ விருப்பத்தை நிறைவேற்றுவார்கள்‌. 
ஆனால்‌ எலிசாவின்‌ வீட்டு வாசற்படியிலே. 
நாகமானுக்கு மதிப்பும்‌ மரியாதையும்‌: 
'கொடுக்கப்படவில்லை. நாகமானுடைய 
மனதின்‌ விருப்பம்‌ என்ன என்பதை 
விசாரிப்பதற்கு கூட அங்கே ஒருவருமில்லை. 

நாகமான்‌ கடுங்கோபங்கொண்டு, 
எலிசாவின்‌ வீட்டு வாசற்படியை விட்டு 
புறப்பட்டுப்போகிறான்‌. தன்னோடு 
கூடமிருக்கிற இராணுவ வீரர்களிடம்‌. 
எலிசாவைப்பற்றி குறை சொல்லுகிறான்‌. 
தன்னுடைய மனதின்‌ விருப்பத்தையும்‌, எலிசா 
செய்கிற காரியத்தையும்‌ நாகமான்‌ 
தன்னுடைய மனுஷரிடத்தில்‌ கோபத்தோடு 
சொல்லுகிறான்‌. 


நாகமான்‌ தன்னுடைய சேவகரிடத்தில்‌, 
எலிசாவைப்பற்றிச்‌ சொல்லும்போது, “அவன்‌ 
வெளியே வந்து நின்று, தன்‌ தேவனாகிய 
கர்த்தருடைய நாமத்தைத்‌ தொழுது, 
தன்‌ கையினால்‌ அந்த இடத்தைத்‌ தடவி, 
இல்விநமாய்க்‌ குஷ்டரோகத்தை 
நீக்கிவிடுவான்‌. எனக்குள்‌ 
நினைத்திருந்தேன்‌' என்று 
சொல்லுகிறான்‌. 

னால்‌ 

ய்‌ 


என்று 
(2இராஜா 541) 


எலிசாவோ 


நாகமானும்கு, 
யோர்தானில்‌ ம்‌ 


ஏழுதரம்‌ 


தடவிக்கொடுக்கவுமில்லை. 
நினைத்த பிரகாரமாக 
செய்யவில்லை. 


நாகமான்‌ யோர்தான்‌ 
தன்னுடைய தேசத்திலுள்ள, 
நதிகளாகிய ஆப்னாவையும்‌, 
ஒப்பிட்டுப்‌ பார்க்கிறான்‌. 
பார்வைக்கு, தமஸ்குவின்‌ 
சுத்தமானதாகவும்‌, நல்லதாகவும்‌ தெரிகிறது. 


நதியையும்‌, 
வன்‌ 
பர்பாரையும்‌. 


2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


தமஸ்குவின்‌ 
ஸ்நானம்பண்ணினால்‌, நாகமானின்‌ 
சரீரத்திலுள்ள அழுக்குகள்‌ சுத்தமாகும்‌. 
யோர்தான்‌ நதியில்‌ ஸ்நானம்பண்ணினாலோ, 
அவனுடைய குஷ்டரோகமே சுத்தமாகும்‌. 
நதியின்‌ தண்ணீரும்‌, 
நதிகளின்‌ தண்ணீரும்‌ 
ஒன்றுதான்‌. நதிகளின்‌ தண்ணீருக்கு, 
குஷ்டரோகத்தை குணமாக்கும்‌ 
வல்லமையில்லை. கர்த்தருடைய வார்த்தையே 
கர்த்தர்‌ சொல்லுகிற 
ம்‌ பண்ணவேண்டும்‌. 
குஷ்டரோகத்தை. 
சொல்லுகிற 
நாகமான்‌ கர்த்தருடைய 
வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால்‌, யோர்தானின்‌ 
தண்ணீர்‌ மூலமாக, தெய்வீக வல்லமை, 
அவனுடைய குஷ்டரோகத்தைக்‌ 
குணப்படுத்தும்‌. 
னால்‌ நாகமானோ 
சொல்லியனுப்பின செய்தியைக்‌ 
கடுங்கோபத்திலிருக்கிறான்‌. அவன்‌ 
தன்னோடுகூட நிற்கிற சேவகரிடத்தில்‌, 
“நான்‌ ஸ்நானம்பண்ணிச்‌ சுத்தமாகிறதற்கு 
இஸ்ரவேலின்‌ தண்ணீர்கள்‌ 
எல்லாவற்றைப்பார்க்கிலும்‌ 'தமஸ்குவின்‌ 
நதிகளாகிய ஆப்னாவும்‌. பர்பாரும்‌ 
நல்லதல்லவோ” (2இராஜா 512) என்று 
சொல்லி, உக்கிரத்தோடே திரும்பிப்போகிறான்‌. 


யோர்தான்‌ 
தமஸ்குவின்‌ 


கர்த்தர்‌ 


எலிசா 
கேட்டு 


நாகமானின்‌ குஷ்டரோகம்‌ 
குணமாகவில்லை. சரீரத்தில்‌ 
குஷ்டரோகம்‌ இருக்கிறது. 
குஷ்டரோகத்தோடு அவனுடைய மனதிலே 
இப்போது உக்கிரகோபமும்‌ இருக்கிறது. 
நாகமான்‌ சமாரியாவுக்கு விசுவாசத்தோடு 
வந்தான்‌. இப்போதோ அவிசுவாசத்தோடும்‌, 
உக்கிரகோபத்தோடும்‌ திரும்பிப்போகிறான்‌.. 


அவன்‌ 


நாகமான்‌ யோர்தானிலே 
ஸ்நானம்பண்ணினால்‌, 

குஷ்டரோகம்‌ நீங்கும்‌. தன்னுடைய 
குஷ்டரோகம்‌ நீங்கவேண்டும்‌ என்னும்‌. 
விருப்பம்‌ நாகமானின்‌ மனதிலிருக்கிறது. 
ஆனால்‌ யோர்தானில்‌ ஸ்நானம்பண்ண 
வேண்டும்‌ என்னும்‌ விருப்பம்‌ அவனுடைய 
மனதில்‌ இல்லை. நாகமானுடைய 
குஷ்டரோகத்தை நீக்குவதற்கு, யோர்தான்‌ 
நதியே நியமிக்கப்பட்டிருக்கிறது. 


ஏழுதரம்‌ 
அவனுடைய 





i FTE 
TT 


நாகமான்‌. 
வல்லமையினால்‌ 
குஸ்ட சோகத்திலிருந்து 
வேண்டுமென்றால்‌, 
தெய்வீக சித்தத்திற 


கீழ்ப்படியவில்லையென்றால்‌, 
ஆசீர்வாதத்தைப்‌ பெற்றுக்கொள்வதற்கு 
வழியில்லை. 


கர்த்தருடைய சித்தத்திற்கு விரோதமாக 
நாம்‌ எதிர்த்து நிற்கக்கூடாது. அவருடைய 
சித்தத்திற்கு விரோதமாக நாம்‌ பேசவும்‌ 
கூடாது, செயல்படவும்‌ கூடாது. கர்த்தருடைய 


விவாதம்பண்ணிக்கொண்டிருக்கக்கூடாது. 


நாகமானோ கர்த்தருடைய சித்தத்திற்கு 
கீழ்ப்படியாமல்‌, தன்னுடைய சுயசித்தத்திற்கும்‌, 
சுயவிருப்பத்திற்கும்‌ கீழ்ப்படிகிறான்‌. எலிசா 
சொன்ன பிரகாரமாக, யோர்தானின்‌ நதியில்‌ 
ஏழுதரம்‌ ஸ்நானம்பண்ண நாகமானுக்கு 
விருப்பமில்லை. நாகமான்‌  எலிசாலிடம்‌. 
நேருக்கு நேராக எதிர்த்தும்‌ பேசவில்லை. 
நாகமான்‌ உக்கிரகோபத்தோடே, எலிசாவின்‌ 
வீட்டு வாசற்படியைவிட்டு திரும்பிப்போகிறான்‌. 
அவன்‌ போனதினால்‌ எலிசாவுக்கு ஒரு 
நஷ்டமுமில்லை. நாகமானுக்குத்தான்‌ நஷ்டம்‌. 


ாகமானோடு (வனுடைய 
திக்கா இருக்கிறார்கள்‌. ச த்கள்‌ 
நாகமானுடைய உக்கிரகோபத்தை: 
தணிப்பதற்கு முயற்சி பண்ணுகிறார்கள்‌. 
தங்கள்‌ படைத்தலைவனாகிய நாகமான்‌ 
குஷ்டரோகம்‌ நீங்கி சுத்தமாகவேண்டுமென்று 
அவர்களும்‌ விரும்புகிறார்கள்‌. நாகமானின்‌ 
ஊழியக்காரர்‌, எலிசா சொல்லியனுப்பின 
செய்திகளையும்‌ கேட்கிறார்கள்‌. நாகமான்‌ 
உக்கிரகோபத்தோடு சொன்ன 
பிரதியுத்தரத்தையும்‌ கேட்கிறார்கள்‌. 
நாகமானின்‌ ஊழியக்காரர்‌, மிகுந்த 
அவனுக்கு சமீபத்தில்‌ வந்து, 
அவனை நோக்கி, “தகப்பனே, அந்தத்‌ 
தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தைச்‌ செய்ய 
உமக்குச்‌ சொல்லியிருந்தால்‌ அதை நீர்‌ 
செய்வீர்‌ அல்லவா?  ஸ்நாணம்பண்ணும்‌, 
அப்பொழுது சுத்தமாவீர்‌ என்று அவர்‌ 
உம்மோடே சொல்லும்போது. அதைச்‌ 
செய்யவேண்டியது எத்தனை அதிகம்‌" 
(2இராஜா 5:13) என்று சொல்லுகிறார்கள்‌. 


2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நாகமானின்‌ 
அவனிடத்தில்‌, “அதை நீர்‌ 
என்று கேட்கிறார்கள்‌. நாகமான்‌ அதை 
நிச்சயமாகவே செய்வான்‌. எல்லோரும்‌ பெரிய 
காரியத்தை செய்ய ஆயத்தமா 
யிருக்கிறார்கள்‌. ஆனால்‌ சிறிய காரியத்தை 
செய்ய ஒருவரும்‌ முன்வருவதில்லை. 

எலிசா நாகமானுடைய 
மனவிருப்பத்தை நிறைவேற்றியிருந்தால்‌, 
அவன்‌ சந்தோஷப்பட்டிருப்பான்‌. எலிசா 
பெரிய காரியத்தை செய்ய சொல்லியிருந்தால்‌, 
நாகமான்‌ அதை செய்திருப்பான்‌. ஆனால்‌ 
எலிசாவோ நாகமானிடம்‌ சிறிய காரியத்தை 
செய்ய சொல்லுகிறார்‌. “யோர்தானில்‌ ஏழுதரம்‌ 
ஸ்நானம்பண்ணு' என்று மாத்திரம்‌ 
சொல்லுகிறார்‌. இது மிகவும்‌ சிறிய காரியம்‌. 
நாகமானுடைய ஊழியக்காரர்‌, அவனுடைய 
பிடிவாத குணத்தை அவனுக்கு எடுத்து 
சொல்லுகிறார்கள்‌. 

நாகமானின்‌ 
எலிசாவைம்‌ 
தங்கள்‌ 


ஊழியக்காரர்‌, 
த்தமொள்ளரான்‌ 
படைத்தலைவனாகிய 
நாகமானை மென்மையாகக்‌ 
கடிந்துகொள்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
துர்க்குணமுள்ளவர்களாயிருந்திருந்தால்‌, 
நாகமானிடம்‌  எலிசாவுக்கு விரோதமாக 
அவதூறான வார்த்தைகளை சொல்லியிருக்க 
முடியும்‌... நாகமானின்‌ உக்கிரகோபத்தை 
அதிகரிக்கர்‌ செய்திருக்க முடியும்‌. சீரிய 
தேசத்திற்கும்‌ இஸ்ரவேல்‌ தேசத்திற்கும்‌ 
இடையே யுத்தம்‌ நடைபெறுமளவுக்கு, 
இந்தப்‌ பிரச்சனையை பெரிதுபடுத்தியிருக்க 
முடியும்‌. ஆனால்‌ நாகமானின்‌ 
ஊழியக்காரரோ, தங்கள்‌ படைத்தலைவன்‌ 
வியாதி நீங்கி சுத்தமாகவேண்டும்‌ என்பதில்‌ 
மாத்திரமே கவனம்‌ செலுத்துகிறார்கள்‌. 
நாகமானின்‌. ஊழியக்காரர்‌ 
அவனிடத்தில்‌, மிகவும்‌ பணிவோடு 
“எலிசா சொன்னபடி செய்யவேண்டியது 
எத்தனை அதிகம்‌" என்று சொல்லுகிறார்கள்‌. 
பாவங்கள்‌ 
நாம்‌ 
கர்த்தருடைய 
நாம்‌ முற்றிலுமாய்‌ 
கர்த்தர்‌ எதை விட்டு 


நம்முடைய 
மன்னிக்கப்படவேண்டுமென் று, 
கர்த்தரிடத்தில்‌ வரும்போது, 


வார்த்தைகளுக்கு. 
கீழ்ப்படியவேண்டும்‌. 
விடச்சொல்லுகிறாரோ, 
விட்டுவிடவேண்டும்‌. 
பற்றிக்கொள்ளச்‌ சொல்லுகிறாரோ 
நாம்‌ பற்றிக்கொள்ளவேண்டும்‌.. 





i THEN 
TT 


நாம்‌ கிறிஸ்துவின்‌ சமுகத்தில்‌ 
வரும்போது, நம்முடைய சுயசித்தங்களையும்‌, 
சுயவிருப்பங்களையும்‌, சுயதிட்டங்களையும்‌, 
கர்த்தருடைய பாதபடியில்‌ 
சமர்ப்பிக்கவேண்டும்‌. இயேகசுகிறிஸ்துவின்‌ 
திட்டங்களையும்‌, சித்தங்களையும்‌, 
விருப்பங்களையும்‌ நம்முடைய இருதயத்தில்‌ 
ஏற்றுக்கொள்ளவேண்டும்‌. தேவனுடைய 
சித்தமே நம்முடைய சித்தமாக ஆகும்போது, 
நாம்‌ கர்த்தருடைய நன்மையான ஈவுகளைப்‌ 
பெற்றுக்கொள்வோம்‌. 


எலிசா நாகமானுக்கு, 
“ஸ்நானம்பண்ணும்‌, அப்பொழுது சுத்தமாவீர்‌” 
என்று  சொல்லியனுப்பினார்‌. இதுவே 
நாகமானுக்கு சொல்லப்பட்டிருக்கிற 
வைத்தியம்‌. நாகமான்‌ இந்த கட்டளைக்கு 
கீழ்ப்படிந்தால்‌, அவன்‌ குஷ்டரோகம்‌ நீங்கி 
சுத்தமாகலாம்‌ 


நம்முடைய கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து, 
பாவிகளாகிய நம்மைப்‌ பார்த்து, “விசுவாசி, 
இரட்சிக்கப்படுவீர்கள்‌" என்றும்‌, "மனந்திரும்பு 
அப்பொழுது உங்கள்‌ பாலங்கள்‌ 
மன்னிக்கப்படும்‌" என்றும்‌ சொல்லுகிறார்‌ 
எலிசா அதுபோலவே, “ஸ்நானம்பண்ணு, 
அப்பொழுது சுத்தமாவீர்‌" என்று 
சொல்லுகிறார்‌ 


தன்னுடைய ஊழியக்காரரின்‌ 
இணக்கமான வார்த்தைகளைக்‌ கேட்டு, 
நாகமானின்‌ உக்கிர கோபம்‌ தணிகிறது. 
அவன்‌ தன்‌ உக்கிர கோபத்திலிருந்து 
இறங்குகிறான்‌. _ தன்னுடைய 
இரதத்திலிருந்தும்‌ இறங்குகிறான்‌. 
தேவனுடைய மனுஷனாகிய எலிசா சொன்ன 
வார்த்தையின்படியே, நாகமான்‌ 
யோர்தானில்‌ ஏழுதரம்‌ முழுகுகிறான்‌. 
அப்பொழுது நாகமானின்‌ மாம்சம்‌ ஒரு 
சிறுபிள்ளையின்‌ மாம்சத்தைப்போல 
மாறுகிறது. நாகமான்‌ குஷ்டரோகம்‌ நீங்கி 
சுத்தமாகிறான்‌ (2இராஜா 514). 


நாகமானின்‌ காணிக்கை 
2இராஜா 5:15-19 


இராஜா 5:5. அப்பொழுதூ 
அவண்‌ தன்‌ கூட்டத்தோடெல்லாம்‌. 
தேவனுடைய மனுஷனிடத்துக்குத்‌ 
திரும்பிவத்து, அவனுக்கு முன்பாக. 
தின்று: இதோ, இண்ரவேலிலிருக்கிற 


2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தேவனைத்தவிர பூமியெங்கும்‌ வேறே 
தேவன்‌ இல்லை என்பதை அறிந்தேன்‌; 
இப்போதும்‌ உமது அடியேன்‌ கையில்‌ 
ஒரு காணிக்கை. 
வாங்கிக்கொன்னவேண்டும்‌ என்‌ றான்‌. 


2இராஜா 5:16. அதற்கு அவன்‌: நான்‌ 
வாங்குகிறதில்லை என்று கர்த்தருக்கு 
முன்பாக. அவருடைய 
ஜீவனைக்கொண்டு சொல்லுகிறேன்‌ 
என்றான்‌; வாங்கவேண்டும்‌ என்று 
அவளை... வருந்தினாலும்‌ தட்டுதல்‌ 
பண்ணிவிட்டான்‌. 


2இராஜா 5:17. அப்பொழுது நாகமான்‌: 
ஆனாலும்‌ இரண்டு கோவேறு. 
கழுதைகள்‌ சுமக்கத்தக்க இரண்டு, 
பொதி மண்‌ உமது அடியேனுக்குக்‌ 
கட்டனையிடவேண்டும்‌; உமது 
அடியேன்‌. இனிக்‌ கர்த்தருக்கே 
அல்லாமல்‌, அந்திய தேவர்களுக்குச்‌. 
சர்வாங்க தகனத்தையும்‌ பலியையும்‌ 
செலுத்துவதில்லை. 


2இராஜா 508. ஒரு காரியத்தையே 
கர்த்தர்‌ உமது அடியேனுக்கு 
மன்னிப்பாராக; ஆண்டவன்‌. 
பணித்துகொன்ன' நிம்மோன்‌' 
கோவிலுக்குன்‌ பிரவேசிக்கும்போது, 
நான்‌ அவருக்குக்‌ கைலாகு கொடுத்து 
நிம்மோன்‌' கோவிலிலே 
பணியவேண்டியதாகும்‌; இப்படி. 
நிம்மோன்‌' கோவிலில்‌ நான்‌ 
பணியவேண்டிய இத்தக்‌ காரியத்தைக்‌ 
கர்த்தர்‌ உமது அடியேனுக்கு 
மன்னிப்பாராக என்றான்‌. 


இராஜா 5:19. அதற்கு அவன்‌: 
சமாதானத்தோடே போ என்றான்‌; 

புதப்பட்டுக்கொஞ்ச தூரம்‌. 
போனபோது, 


இயேசுகிறிஸ்து பத்து குஷ்டரோகிகளை 
சுத்தமாக்கினார்‌. அவர்களில்‌ ஒருவன்‌ 


சமாரியன்‌. அவன்‌ மாத்திரமே 
இயேககிறிஸ்துவினிடத்தில்‌ திரும்பி வந்து. 
அவருக்கு நன்றி சொன்னான்‌. 


என்‌ 





f= FTN 
TT 


ஒருவன்‌ 
ராகக்‌ கண்டு, ள்‌, 


ஸ்தோத்திரஞ்செலுத்தினான்‌ ; அ 
சமாரியனாயிருந்தான்‌" (லூக்‌ 175/6. 


சீரியருடைய படைத்தலைவனாகிய 
நாகமான்‌, சமாரியனைப்போல, எலிசாவுக்கு 
நன்றி சொல்ல வருகிறான்‌. இஸ்ரவேலின்‌. 
தேவனாகிய கர்த்தர்‌ வல்லமையுள்ளவர்‌ 
என்பதையும்‌, இஸ்ரவேலிலே தீர்க்கதரிசி 
உண்டு என்பதையும்‌ நாகமான்‌ 
அறிந்துகொள்கிறான்‌. 
தேவனை, 


நாகமான்‌ குஷ்டரோகம்‌ நீங்கி 
சுத்தமான பின்பு, தன்‌ கூட்டத்தோடெல்லாம்‌ 
தேவனுடைய .... மனுஷனிடத்துக்குத்‌ 
திரும்பிவந்து, அவனுக்கு முன்பாக நின்று: 
"இதோ, இஸ்ரவேலிலிருக்கிற தேவனைத்தவிர 
பூமியெங்கும்‌ வேறே தேவன்‌ 
என்பதை அறிந்தேன்‌; இப்போதும்‌ உமது 
அடியேன்‌ கையில்‌ ஒரு காணிக்கை. 
வாங்கிக்கொள்ளவேண்டும்‌” (2இராஜா 5:15) 
என்று சொல்லுகிறான்‌. 


எலிசா சொன்ன பிரகாரம்‌, 
நதியிலே ஏழுதரம்‌ 
ஸ்நானம்பண்ணியபோது,  நாகமானுடைய 
குஷ்டரோகம்‌ நீங்கிற்று. அவன்‌ மாம்சம்‌ ஒரு 
சிறுபிள்ளையின்‌ மாம்சத்தைப்போல மாறிற்று. 

இப்போது சுத்தமாயிருக்கிறான்‌. 

கர்த்தருடைய 
அவன்‌ 


யோர்தான்‌ 
மூழ்கி 


வல்லமையாய்ச்‌ 
மகிமையுள்ள. 
அவர்களும்‌ மகிமைப்படுத்துவார்கள்‌. 


2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


நாகமான்‌ தீர்க்கதரிசியாகிய 
எலிசாவுக்கு ஒரு காணிக்கையைக்‌ கொடுக்க 
விரும்புகிறான்‌. அவனிடத்தில்‌ பொன்னும்‌ 
வெள்ளியும்‌, மாற்று வஸ்திரங்களும்‌ 
இருக்கிறது. ஆனால்‌ எலிசாவோ 
நாகமானிடத்திலிருந்து. காணிக்கையை 
பெற்றுக்கொள்ள மறுத்துவிடுகிறார்‌. 

எலிசா நாகமானிடம்‌, “நான்‌ 
வாங்குகிறதில்லை என்று கர்த்தருக்கு 
முன்பாக அவருடைய ஜீவனைக்கொண்டு 
சொல்லுகிறேன்‌" (2இராஜா 546) என்று 
சொல்லுகிறார்‌. நாகமான்‌, “வாங்கவேண்டும்‌” 
என்று எலிசாவை வருந்தினாலும்‌, எலிசா 
தட்டுதல்‌ பண்ணிவிடுகிறார்‌. 


எலிசா ஐசுவரியவானல்ல. எலிசாவுக்கும்‌ 
தேவைகள்‌ இருக்கிறது. ஆனாலும்‌ எலிசா 
சீரியனாகிய நாகமானிடத்திலிருந்து, 
காணிக்கையை வாங்கிக்கொள்ள 
மறுத்துவிடுகிறார்‌. எலிசா இதன்‌ 
மூலமாக, இஸ்ரவேலின்‌ தேவனாகிய 
கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார்‌. நாகமான்‌ 
ஒரு புதிய விசுவாசி. நாகமானுடைய 
ஆலிக்குரிய காரியங்களில்‌ எலிசா கவனம்‌ 
செலுத்த விரும்புகிறார்‌. 

பு விசுவாசிகளிடத்திலிருந்‌ 
அவ்வ்‌ காணிக்கைகளை 
வாங்கவேண்டுமென்று,.. ஊழியக்காரர்கள்‌ 
ஆசைப்படக்கூடாது. கர்த்தருடைய 
ஊழியக்காரர்கள்‌ உலகப்பிரகாரமான 
காரியங்களில்‌ ஆர்வம்‌ காண்பிக்காமல்‌, 
ஆவிக்குரிய காரியங்களில்‌ ஆர்வம்‌ 
காண்பிக்கவேண்டும்‌. கர்த்தர்‌ நமக்கு 
கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம்‌ போதும்‌ 
என்கிற மனப்பக்குவம்‌ நம்மிடத்தில்‌ 
காணப்படவேண்டும்‌. போதும்‌ என்கிற 


பக்தியே மிகுந்த ஆதாயம்‌. 


நாகமான்‌ எலிசாவினிடத்தில்‌ வந்‌, 
“இஸ்ரவேலில்‌ இருக்கிற தேவனைத்தவிர 
பூமியெங்கும்‌ வேறே தேவன்‌ இல்லை" என்று 
சாட்சியாக சொல்லுகிறான்‌. 

சொல்லுகிற வார்த்தைகளை 
உறுதிபண்ணுகிறார்‌. 





i THE 
TT 


பலன்‌ என்ன? 
பிரசங்கிக்கையில்‌ 


"ஆதலால்‌. எனக்குப்‌ 
நான்‌ சுவிசேஷத்தை 

அதைப்பற்றி எனக்கு உண்டாயிருக்கிற 
அதிகாரத்தை முற்றிலும்‌ செலுத்தாமல்‌, 
கிறிஸ்துவின்‌ சுவிசேஷத்தைச்‌ செலவில்லாமல்‌ 
ஸ்தாபிப்பதே எனக்குப்‌ பலன்‌” (கொரி 9:18) 


“நான்‌ உங்களோடிருந்து 
குறைவுபட்டபோதும்‌, ஒருவரையும்‌ 
நான்‌ த்‌ வருத்தப்படுத்த। வில்லை; 
மக்கெதோனியாவிலிருந்து வந்த சகோதரர்‌ 
என்‌ குறைவை நிறைவாக்கினார்கள்‌; 
எல்விதத்திலேயும்‌ உங்களுக்குப்‌ பாரமாயிராத 
படிக்கு ஜாக்கிரதையாமிருந்தேன்‌, இனிமேலும்‌ 
ஜாக்கிரதையாயிருப்பேன்‌" (2கொரி 11:9). 


நாகமான்‌ இதுவரையிலும்‌ சீரியரின்‌ 
தெய்வமாகிய ரிம்மோனை ஆராதித்தவன்‌. 
இப்போது இஸ்ரவேலின்‌ “தேவனாகிய 
கர்த்தரையே ஆராதிக்கவேண்டும்‌ என்று 
துகள்‌, க்க 

வாங்க 


மத்திம” ந நாகமான்‌ கர்த்தருக்கு 
காணிக்கை. செலுத்த விரும்புகிறான்‌ 
கர்த்தருக்கு சர்வாங்க 

பலியையும்‌ 


ஒரு பலிபீடம்‌ 
நாகமானின்‌ 
நாகமானுடைய 
மறுத்துவிடுகிறார்‌. 
எலிசாவிடம்‌ 


கட்டளையிடவேண்டும்‌; 

இனிக்‌ கர்த்தருக்கே அல்லாமல்‌, 
'தேவர்களுக்குச்‌ சர்வாங்க தகனத்தையும்‌ 
பலியையும்‌ செலுத்துவதில்லை" 
(2இராஜா 5:17) என்று சொல்லுகிறான்‌. 


நாகமான்‌ தன்‌ குஷ்டரோகம்‌ நீங்கி 
சொஸ்தமாகியிருக்கிறான்‌. இது நாகமானுக்கு 
மிகவும்‌ சந்தோஷமான காரியம்‌. அவன்‌ தன்‌ 
விக்கிரகாராதனையிலிருந்து நீங்கி 
சொஸ்தமாகியிருக்கிறான்‌. இது 
எலிசாவுக்கு மிகவும்‌ சந்தோஷமான காரியம்‌. 
குஷ்டரோகத்தைவிட விக்கிரகாராதனை 
மிகவும்‌ கொடிய வியாதி. 


2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


இஸ்ரவேலின்‌ தேவனாகிய 
குஷ்டரோகத்தை 
சொஸ்தமாக்கினார்‌ 
நாகமான்‌ நம்புகிறான்‌. இனிமேல்‌ 
ஆராதிக்கலேண்டும்‌ என்று 
தீர்மானம்பண்ணுகிறான்‌. 
சர்வாங்க தகனத்தையும்‌, 
செலுத்தவேண்டுமென்று 
தீர்மானம்பண்ணும்போது, 
கர்த்தருக்கேயல்லாமல்‌,. 
தேவர்களுக்கு, சர்வாங்க கனத்தையும்‌ 
பலியையும்‌ செலுத்து என்றும்‌ 
தீர்மானம்பண்ணுகிறான்‌. 
இஸ்ரவேல்‌ தேசத்திலுள்ள மண்ணும்‌ 
விசேஷமானது என்று நாகமான்‌ 
நினைக்கிறான்‌. சீரிய தேசத்திலே. 
கர்த்தருக்கு பலிபீடம்‌ கட்டவேண்டும்‌ என்பது 
நாகமானின்‌ விருப்பம்‌. அந்தப்‌ (விம்பத்தை 


விருப்பத்தை எலிசாவிடம்‌ சொல்லுகிறான்‌. 


நாகமான்‌ எலிசாவிடத்தில்‌, “இரண்டு 
கோவேறு கழுதைகள்‌ சமக்கந்தக்க இரண்டு 

பொதி உமது அடியேனுக்கு 
கட்டளைமிடவேண்டும்‌" என்று கேட்கிறான்‌. 
நாகமான்‌ இஸ்ரவேல்‌ தேசத்தின்‌ மண்ணுக்கு, 
எவ்வளவு... மதிப்பு கொடுக்கவேண்டுமோ, 
அதைவிட அதிகமான மதிப்பு கொடுக்கிறான்‌ 


அதேவேளையில்‌, நாகமான்‌ 
கர்த்தருடைய ஆராதனைக்கு எவ்வளவு 
முக்கியத்துவம்‌ கொடுக்கவேண்டுமோ, 
அல்வளவு முக்கியத்துவம்‌ கொடுக்காமல்‌, 
குறைவாக முக்கியத்துவம்‌ கொடுக்கிறான்‌. 
சீரிய தேசத்திலுள்ள ரிம்மோன்‌ கோவிலிலே, 
சீரியாவின்‌ ராஜா பணிந்துகொள்ளும்போது, 
தானும்‌ பணிந்துகொள்ளவேண்டும்‌ என்று 
நாகமான்‌ சொல்லுகிறான்‌. 

ரிம்மோனைப்‌ பணிந்துகொள்வது, 
கர்த்தருக்கு விரோதமான காரியம்‌ என்பது, 
நாகமானுக்கு தெரிந்திருக்கிறது. அது 
விக்கிரகாராதனையின்‌ ஒரு பகுதி. நாகமான்‌ 
இதைப்பற்றி எலிசாவிடம்‌ சொல்லும்போது, 
“ஒரு காரியத்தையே கர்த்தர்‌ உமது 
அடியேனுக்கு மன்னிப்பாராக” (2இராஜா 518) 
என்று சொல்லுகிறான்‌. 





f= THE 
TT 


எலிசாவிடம்‌ 
சொல்லப்போகிற காரியம்‌, தப்பிதமான 
காரியம்‌ என்றும்‌, அது கர்த்தருக்கு 
பிரியமில்லாத காரியம்‌ என்றும்‌ அவனுக்கு 
தெரிந்திருக்கிறது. ஆகையினால்‌ கர்த்தர்‌ 
தாமே இந்தக்‌ காரியத்தை தனக்கு. 
மன்னிக்கவேண்டுமென்று நாகமான்‌ 
முதலாவதாக சொல்லுகிறான்‌. 


நாகமான்‌ 


நாகமான்‌ எலிசாவை நோக்கி, “என்‌ 
ஆண்டவன்‌ பணிந்துகொள்ள  ரிம்மோன்‌ 
கோவிலுக்குள்‌ பிரவேசிக்கும்போது, நான்‌ 
அவருக்குக்‌ கைலாகு கொடுத்து ரிம்மோன்‌ 
கோவிலிலே பணியவேண்டியதாகும்‌” 
(2இராஜா 5:18) என்று சொல்லுகிறான்‌. 
தான்‌ இப்படி ரிம்மோன்‌ கோவிலில்‌ 
பணியவேண்டிய இந்தக்‌ காரியத்தைக்‌ 
“கர்த்தர்‌ உமது அடியேனுக்கு மன்னிப்பாராக" 
என்று நாகமான்‌ எலிசாவிடம்‌ மறுபடியும்‌ 


சொல்லுகிறான்‌. 


நாகமான்‌ கர்த்தரோடு உடன்படிக்கை 
பண்ணும்போது, பாவம்‌ என்று தெரிந்திருக்கிற 
ஒரு காரியத்தை, விட்டு 
விலகழுடியாமலிருக்கிறான்‌. 


பின்பற்றுகிறவர்கள்‌. 
முழுஇருதயத்தோடும்‌, 
முழுபலத்தோடும்‌ 


பாவமாமிருக்கும்போது, 
பாவத்தை செய்வதற்கு. 
கர்த்தரிடத்தில்‌ அனுமதி கேட்கக்கூடாது. 
பாவம்‌ செய்ய கர்த்தரிடத்தில்‌ அனுமதி 
கேட்கிறவர்கள்‌, தங்களை தாங்களே 
வஞ்சித்துக்கொள்கிறார்கள்‌. 


நாகமான்‌ புதிய விசுவாசி. அவன்‌ 
சீரிய தேசத்தை சேர்ந்தவன்‌. இப்போதுதான்‌ 
அவன்‌ கர்த்தருடைய ல்‌ 
வல்லமையையும்‌, கிருபையையும்‌, 
இரக்கத்தையும்‌ உணர ஆரம்பித்திருக்கிறான்‌. 
நாகமானின்‌ சூழ்நிலை எலிசாவுக்கு. 
நன்றாய்த்‌ தெரிகிறது. ஆகையினால்‌ 
எலிசா 'நாகமானைப்‌ பார்த்து. 
'சமாதானத்தோடே போ” என்று 
சொல்லுகிறார்‌. நாகமானும்‌ 
சமாதானத்தோடே புறப்பட்டுப்போகிறான்‌. 


2 இராஜாக்கன்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


கேயாசியின்‌ குஷ்டரோகம்‌ 
2இராஜா 5:20-27 


2இராஜா 5:20. 
மனுஷனாகிய 
வேலைக்காரன்‌ கேயாசி என்பவன்‌, 
அத்தச்‌  சீரியனாகிய நாகமான்‌. 
கொண்டு வந்ததை என்‌ ஆண்டவன்‌. 
அவன்‌ கையிலே வாங்காமல்‌ அவனை: 
விட்டுவிட்டார்‌; நான்‌ அவன்‌ பிறகே ஓடி, 
அவன்‌ கையிலே ஏதாகிலும்‌ 
வாங்குவேன்‌ என்று கர்த்தருடைய 
ஜீவன்மேல்‌ ஆணையிட்டு, 


2இராஜா கட நாகமானைப்‌ 
பின்தொடர்ந்தான்‌; அவன்‌ தன்‌ பிறகே 
ஓடிவருகிறதை நாகமான்‌ கண்டபோது, 
அவனுக்கு எதிர்கொண்டுபோக 


இரதத்திலிருந்து குதித்து: 
சுகசெய்தியா என்று கேட்டான்‌. 


இராஜா 5௨௨. 
சுகசெய்திதான்‌;. தீர்க்கதரிசிகளின்‌' 
புத்திரரில்‌ இரண்டு வாலிபர்‌ 
இப்பொழுதுதான்‌. எப்பிராயிம்‌ 
மலைத்தேசத்திலிருந்து என்னிடத்தில்‌ 
வந்தார்கள்‌; அவர்களுக்கு ஒரு தாலந்து 
வெள்ளியையும்‌, இரண்டு. 
மாற்றுவஸ்திரங்களையும்‌ தரவேண்டும்‌. 
என்று கேட்க, என்‌ எஜமான்‌ என்னை 
அனுப்பினார்‌ என்றான்‌. 


இராஜா 5:28. அதற்கு நாகமான்‌: 
தயவுசெய்து, இரண்டு தாலந்தை 
வாங்கிக்கொள்‌ என்று சொல்லி, 
அவனை வருந்தி, இரண்டு தாலந்து 
வெள்ளியை இரண்டு கைகளில்‌ 
இரண்டு மாற்று வஸ்திரங்கனோடே 
கட்டி, அவனுக்கு முன்பாகச்‌ 
சுமந்துபோக, தன்‌ வேலைக்காரரான 
இரண்டு பேர்மேல்‌ வைத்தான்‌. 


தேவனுடைய 
எலிசாவின்‌ 


அதற்கு அவன்‌: 


2இராஜா 5:24. அவன்‌ மேட்டண்டைக்கு 
வந்தபோது, அவன்‌ அதை அவர்கள்‌ 
கையிலிருந்து வாங்கி, வீட்டிலே 
வைத்து, அந்த. மனுஷரை 
அனுப்பிவிட்டான்‌; அவர்கள்‌ 
போய்விட்டார்கள்‌. 





i FTE 
TT 


2இராஜா 5:25. பின்பு அவன்‌ உன்னே 
போய்த்‌ தன்‌ எஜமானுக்கு முன்பாக. 
தின்றான்‌; கேயாசியே, எங்கேயிருத்து 
வந்தாய்‌ என்று எலிசா அவனைக்‌ 
கேட்டதற்கு, அவன்‌: உமது அடியான்‌. 
எங்கும்‌ போகவில்லை என்றான்‌. 


இராஜா 5:26. அப்பொழுது அவன்‌: 
இவனைப்பார்த்து: அத்த மனுஷன்‌ 
உனக்கு எதிர்கொண்டு தன்‌ 
இரதத்திலிருந்து இறங்கித்‌: 
திரும்புகிறபோது என்‌ மனம்‌ 
உன்னுடன்கூடச்‌ செல்லவில்லையா? 
பணத்தை. வாங்குகிறதற்கும்‌, 
வஸ்திரங்களையும்‌ ஓலிவத்‌ 
தோப்புகளையும்‌ 
திராட்சத்தோட்டங்கனையும்‌ 
ஆடுமாடுகளையும்‌ வேலைக்காரரையும்‌ 
வேலைக்காரிகனையும்‌ வாங்குகிற தற்கும்‌ 
இது காலமா? 


2இராஜா 5:27. ஆகையால்‌ நாகமானின்‌ 
குஷ்டரோகம்‌ உன்னையும்‌ உன்‌ 
சந்ததியாரையும்‌ என்றைக்கும்‌ 
பிடித்திருக்கும்‌ என்றான்‌: உடனே 
அவன்‌ உறைந்த மழை நிறமான 
குஷ்டரோகியாகி, அவன்‌ சமுகத்தை 
விட்டுப்புறப்பட்டுப்போனான்‌. 


எலிசா கர்த்தருடைய பரிசுத்தமான 
தீர்க்கதரிசி, அவர்‌ கர்த்தருக்கு பயந்து 
ஜீவிக்கிறவர்‌. எலிசாவின்‌ வேலைக்காரனாகிய 
கேயாசி என்பவன்‌ பொய்யனாகவும்‌, பிறரை 
வஞ்சிக்கிறவனாகவும்‌, துன்மார்க்கனாகவும்‌. 
இருக்கிறான்‌. 


எலிசாவின்‌ 
'அவரோடுகூடயிருப்பதினால்‌, அந்த 
வேலைக்காரனும்‌ பரிசுத்தமாயிருப்பான்‌ 
என்று பொதுவாக எதிர்பார்ப்பார்கள்‌. 
ஆனால்‌ வேலைக்காரனாகிய கேயாசியோ 
பாவியாகயிருக்கிறான்‌. 


இஸ்ரவேலின்‌ 
ஒரு துன்மார்க்கன்‌. 
அவனுடைய 
விசாரிப்புக்காரனாகிய 
பரிசுத்தவானாகயிருந்தான்‌. 
கர்த்தருக்கு பயந்து ஜீவித்தான்‌ 


வேலைக்காரன்‌ 


ராஜாவாகிய ஆகாப்‌ 
ஆனாலும்‌ 


2 இராஜாக்கன்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


பிரியப்‌ 
UBLISHERS 


இயேசுகிறிஸ்துவுக்கு பன்னிரண்டு. 
சீஷர்கள்‌ இருந்தார்கள்‌. அவர்களில்‌ 
ஒருவனாகிய யூதாஸ்காரியோத்து 
என்பவன்‌, இயேசுகிறிஸ்துவையே 
காட்டிக்கொடுத்தவன்‌. 


கேயாசி பண ஆசை பிடித்தவன்‌. 
அவன்‌ இந்தப்‌ பிரபஞ்சத்தின்மேல்‌ ஆசை 
வைத்திருக்கிறான்‌. பண ஆசை எல்லா 
தீமைக்கும்‌ வேராயிருக்கிறது. பண ஆசையே 
எல்லா பாவங்களுக்கும்‌ அஸ்திபாரம்‌. எலிசா 
நாகமானுடைய பொக்கிஷங்களின்மீது 
ஆசைப்படவில்லை. ஆனால்‌  கேயாசியோ 
நாகமானின்‌ காணிக்கையின்மீது 
ஆசைப்படுகிறான்‌. 


தேவனுடைய மனுஷனாகிய 
எலிசாவின்‌ வேலைக்காரன்‌ கேயாசி 
என்பவன்‌, “அந்தச்‌ சீரியனாகிய நாகமான்‌ 
கொண்டு வந்ததை என்‌ ஆண்டவன்‌ அவன்‌ 
கையிலே வாங்காமல்‌ அவனை விட்டுவிட்டார்‌; 
நான்‌ அவன்‌ பிறகே ஓடி, அவன்‌ கையிலே 
ஏதாகிலும்‌ வாங்குவேன்‌” (2இராஜா 5:20) 
என்று கர்த்தருடைய ஜீவன்மேல்‌ 
ஆணையிட்டு, நாகமானைப்‌ 
பின்தொடருகிறான்‌. 


கேயாசி தன்‌ பிறகே ஓடி வருகிறதை 
நாகமானும்‌ காண்கிறான்‌. அப்போது 
நாகமான்‌ கேயாசிக்கு எதிர்கொண்டுபோக 
இரதத்திலிருந்து குதிக்கிறான்‌. அவன்‌ 
கேயாசியைப்‌ பார்த்து, “சுகசெய்தியா" என்று 
கேட்கிறான்‌ (2இராஜா 5:21). கேயாசியும்‌ 
நாகமானுக்கு பிரதியுத்தரமாக, 
“சுகசெய்திநான்‌" என்று சொல்லுகிறான்‌. 


கேயாசியின்‌ இருதயம்‌ முழுவதிலும்‌ 
நாகமானுடைய 'பொக்கிஷத்தைப்பற்றிய 
சிந்தனையே நிரம்பிமிருக்கிறது. அவனுடைய 
பணத்தில்‌ ஏதாவது 
பெற்றுக்கொள்ளவேண்டும்‌ என்று கேயாசி 
பேராசைப்படுகிறான்‌. தன்‌ இருதயத்தில்‌ பண 
ஆசையோடு கேயாசி நாகமானை 
பின்தொடர்ந்து ஓடிவருகிறான்‌. 





i FTN 
TT 


கேயாசி 
“சுகசெய்திதான்‌" என்று 

அவன்‌ தன்‌ எஜமானாகிய 

குற்றமும்‌ சொல்லுகிறான்‌. 
எலிசாவுக்கு காணிக்கை 
முன்வந்தான்‌. ஆனால்‌ 
அவனுடைய காணிக்கையை ஏற்றுக்கொள்ள 
மறுத்துவிட்டார்‌. எலிசா நாகமானுக்கு 
இலவசமாக தயவு காண்பித்ததை கேயாசி 
ஏற்றுக்கொள்‌ எவில்லை. நாகமானுடைய 
கையில்‌ ஏதாவது வாங்கவேண்டுமென்று 
கேயாசி ஆசைப்படுகிறான்‌. 


நாகமானிடம்‌, 
சொன்னாலும்‌, 
எலிசாவின்மீது 


கேயாசி நாகமானிடம்‌ தன்‌ எஜமான்‌ 
எலிசாவைக்‌ குறித்து பொய்சொல்லுகிறான்‌. 
கேயாசி நாகமானிடம்‌, “தீர்க்கதரிசிகளின்‌ 
புத்திரரில்‌ இரண்டு வாலிபர்‌ இப்பொழுதுதான்‌ 
எப்பிராயீம்‌ மலைந்தேசத்திலிருந்து 
என்னிடத்தில்‌ வந்தார்கள்‌: அவர்களுக்கு ஒரு 
தாலந்து வெள்ளியையும்‌, 
மாற்றுவஸ்திரங்களையும்‌ 
என்று கேட்க, என்‌ 
அனுப்பினார்‌" (2இராஜா 
சொல்லுகிறான்‌. 


கேயாசி i 
வேகைக்காரனாகிரந்தாலு்‌ இவன்‌ 
உண்மையுள்ள வேலைக்காரனல்ல. தன்‌ 
எஜமானுடைய நாமத்தை தூவிக்கிறான்‌. தன்‌ 
எஜமானைப்பற்றி நாகமானிடம்‌ தப்பிதமாக 
பேசுகிறான்‌. எலிசா பணஆசையில்லாதவர்‌ 
அவர்‌  நாகமானுக்கு இலவசமாக தயவு 
காண்பித்தார்‌. ஆனால்‌ கேயாசியோ, 
எலிசாவைப்பற்றிச்‌ சொல்லும்போது. எலிசா 
இப்போது, நாகமானிடம்‌ பணத்தைக்‌ 
கேட்பதாக பொய்‌ சொல்லுகிறான்‌. 


எலிசாவினிடத்தில்‌ அப்படி யாரும்‌ வரவில்லை. 
ஒருவேளை எலிசாவைப்பார்க்க, அப்படியே 
இரண்டு பேர்‌ வந்திருந்தாலும்‌, அவர்களுக்கு 
போஜனம்‌ கொடுக்க அல்லது அவர்களை 
பராமரிக்க ஒரு தாலந்து வெள்ளி 
தேவையில்லை. சொற்ப பணமே போதுமானது. 


2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நாகமான்‌ 
தேவனாகிய 
அவன்‌ ஒரு 
இப்போதுதான்‌ 
யூதமார்க்கத்தை 
மூத்த விசுவாசிகள்‌, 


இப்போது இஸ்ரவேலின்‌ 
கர்த்தரை விசவாசிக்கிறான்‌. 
புதிய விசுவாசி. அவன்‌ 
தன்னுடைய இருதயத்தில்‌ 
ஏற்றுக்கொண்டவன்‌. 
புதிய விசுவாசிகளின்‌ 

ஆவிக்குரிய 


ப்‌ 
உதவியாயிருக்கவேண்டும்‌. 
விசுவாசிகளை வஞ்சித்துவிடக்கூடாது. ந்தம்‌ 
விசுவாசிகளுக்கு கர்த்தர்மீதும்‌, 
கர்த்தருடைய பரிசுத்தவான்கள்மீதும்‌ 
மதிப்பும்‌ மரியாதையும்‌ உண்டாகவேண்டும்‌. 
மூத்த விசுவாசிகள்‌ இதை மனதில்‌ 
கொண்டு, புதிய விசுவாசிகளிடத்தில்‌ 
கண்ணியமாகவும்‌, உண்மையாகவும்‌ 
பழகவேண்டும்‌. 


கேயாசி பொய்சொன்னாலும்‌, 
நாகமான்‌ அவன்‌ சொன்ன 
வார்த்தைகளையெல்லாம்‌ உண்மை என்று 
நம்புகிறான்‌. நாகமான்‌ கேயாசியை நோக்கி, 
“தயவுசெய்து, இரண்டு தாலந்தை 
வாங்கிக்கொள்‌  (2இராஜா 5:23) என்று 
சொல்லுகிறான்‌. நாகமான்‌ கேயாசிமை 
வருந்தி, இரண்டு தாலந்து வெள்ளியை 
இரண்டு கைகளில்‌ இரண்டு மாற்று 
வஸ்திரங்களோடே கட்டி, அவனுக்கு 
முன்பாகச்‌ சுமந்துபோக, தன்‌ 
வேலைக்காரரான இரண்டு பேர்மேல்‌ 
வைக்கிறான்‌ (2இராஜா 


கேயாசி நாகமானிடம்‌ பொய்சொல்லி 
வெள்ளியையும்‌ மாற்று வஸ்திரங்களையும்‌ 
பெற்றுக்கொள்கிறான்‌. நாகமானுடைய 
வேலைக்காரர்‌ கேயாசிக்கு முன்பாக 
அவற்றை சுமந்துகொண்டு போகிறார்‌! 
நான்‌ நாகமானைப்‌ பார்த்ததையும்‌, 
நாகமான்‌. தன்னிடத்தில்‌ காணிக்கை 
கொடுத்தனுப்பியதையும்‌ கேயாசி 
எலிசாவுக்கு மறைக்க விரும்புகிறான்‌. 


கேயாசியும்‌, 
வேலைக்காரரும்‌, அவனுடைய வீட்டிற்கு 
அருகாமையில்‌ வருகிறார்கள்‌. கேயாசி 
மேட்டண்டைக்கு வந்தபோது, அவன்‌ அதை 
அவர்கள்‌ கையிலிருந்து வாங்கி, வீட்டிலே 
வைத்து, அந்த மனுஷரை அனுப்பிவிடுகிறான்‌ ; 
நாகமானின்‌ வேலைக்காரர்‌ 
போய்விடுகிறார்கள்‌ (2இராஜா 5:24) 


நாகமானுடைய 





i FTE 
TT 


கேயாசி நாகமானிடத்திலிருந்து, 
அநியாயமாய்‌ பெற்றுக்கொண்ட 
பொருட்களை யாருக்கும்‌ தெரியாமல்‌ 
தன்னுடைய வீட்டிலே மூடி மறைக்க 
விரும்புகிறான்‌. பாவத்தை  மறைக்கிறவன்‌ 
வாழ்வடையமாட்டான்‌. அதை அறிக்கை 
செய்து விட்டுவிடுகிறவனோ 
கர்த்தரிடத்திலிருந்து இரக்கம்‌ பெறுவான்‌. 
கேயாசி கர்த்தருடைய இரக்கத்தை 
விரும்பவில்லை. அவன்‌ நாகமானுடைய 
வெள்ளியையும்‌ மாற்று வஸ்திரங்களையும்‌ 
விரும்புகிறான்‌. 


கேயாசி எலிசாவக்கு விரோதமாகத்‌ 
துரோகம்பண்ணினாலும்‌, அவன்‌ 
எலிசாவுக்கு நல்ல வேலைக்காரன்போல. 
மாய்மாலம்பண்ணுகிறான்‌. நாடகமாடுகிறான்‌ 
எலிசாவுக்கு பணிசெய்ய அவருக்கு முன்பாக 
நிற்கிறான்‌. 

கேயாசி நாகமானின்‌ வேலைக்காரரை 
அனுப்பிவிட்ட பின்பு, அவன்‌ உள்ளே போய்த்‌ 
தன்‌ எதனால எலிராக்கு முன்பாக 


போகவில்லை" 
எலிசாவிடம்‌. 


எங்கும்‌ 

(2இராஜா 5:25) என்று 

பொய்சொல்லுகிறான்‌. 
கேயாசி தன்னிடத்தில்‌ 


பொய்சொல்லுகிறான்‌ என்பது  எலிசாவுக்கு 
எலிசாலிடம்‌ ஆவிகளைப்‌ 


உணர்த்துகிறார்‌. 


க வரக்‌ 
உனக்கு. ன்‌ 
இரதத்திலிருந்து இறங்கித்‌ திரும்புகிறபோது, 


உன்னுடன்கூடச்‌ 
(2இராஜா 5:26) என்று 


அந்த 
எதிர்கொண்டுவர 


செல்லவில்லையா?”" 
கேட்கிறார்‌. 
கேயாசிக்கு பரிசுத்தத்தைக்‌ 
கவலையில்லை. இஸ்ரவேல்‌ தேசத்தார்‌ 
கர்த்தரை விட்டுப்‌ பின்வாங்கிப்‌ 
போயிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ மத்தியிலே. 


குறித்து 


2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


கர்த்தருக்காக 
செய்யவேண்டும்‌. 
உலகப்பிரகாரமான 
சிக்கிக்கொள்ளக்கூடாது. 
இடங்கொடுத்து, கர்த்தரைவிட்டு 
விலகிப்போய்விடக்கூடாது. ஆனால்‌ 
கேயாசியோ, பணத்தின்மீது ஆசைப்பட்டு, 
நாகமானிடத்திலும்‌, எலிசாவினிடத்தில்‌ 
பொய்சொல்லுகிறான்‌. 


கேயாசியை நோக்கி, 

வாங்குகிறதற்கும்‌, 
வஸ்திரங்களையும்‌ ஒலிவத்தோப்புகளையும்‌ 
திராட்சத்தோட்டங்களையும்‌ ஆடுமாடுகளையும்‌ 
வேலைக்காரரையும்‌ வேலைக்காரிகளையும்‌ 
வாங்குகிறதற்கும்‌ இது காலமா? (2இராஜா 
5:26) என்று கேட்கிறார்‌. 


கடினமாய்‌ ஊழியம்‌ 
கர்த்தருடைய பிள்ளைகள்‌ 
காரியங்களில்‌ 
பணஆசைக்கு 


கேயாசி எலிசாவை வஞ்சித்துவிடலாம்‌ 
என்று நினைத்தான்‌. தன்னுடைய பொய்‌ 
வார்த்தைகளை எலிசா நம்புவார்‌ என்று 
எதிர்பார்த்தான்‌. தீர்க்கதரிசியின்‌: 
ஆலிமைவிட, தன்னுடைய பொய்யின்‌ 
ஆலி அதிக வல்லமையுள்ளது என்று 
எலிசா நினைத்தான்‌. ஆனால்‌ பரிசுத்த 
ஆவியானவரை யாராலும்‌ வஞ்சிக்க முடியாது. 
கர்த்தர்‌ சர்வஞானமுள்ளவர்‌, அவருக்கு 
மறைவான இரகசியம்‌ ஒன்றுமில்லை. 

பரிசுத்த, ஆவியானவரின்‌ 
தீர்க்கதரிசனத்தை யாராலும்‌ வஞ்சிக்க 
முடியாது. பரிகத்த ஆவியானவருக்கு 
விரோதமாகப்‌ பொய்சொல்லுவது வீணான 
காரியம்‌. எலிசா கேயாசிடம்‌, “எங்கே 
இருந்து வந்தாய்‌ என்று கேட்கிறார்‌. 
கேயாசி  எலிசாவுக்கு பிரதியுத்தரமாக, 
“உமது அடியான்‌ எங்கும்‌ போகவில்லை” 
என்று பொய்சொல்லுகிறான்‌. 


கேயாசி எங்கே போனான்‌ என்பது 

எலிசாவுக்கு தெரியும்‌. எலிசாலின்‌ மனம்‌ 

போகிறது. 

எப்படிப்பட்ட 

சிந்தனையிருக்கிறது என்பதும்‌, அவனுடைய 

எப்படிப்பட்ட ஆசைகள்‌ 

தபரக என்பதம்‌! எலன்‌ 
தெரியும்‌. 





ழ்‌ உள 
யாய 


கேயாசி எலிசாவுக்கு வேலைக்காரன்‌. 


ஆசைப்ட்டிருக்கலாம்‌. 


எலிசா இப்போது கேயாசியின்‌ எஜமான்‌. 
கேயாசி  எலிசாவின்‌ வேலைக்காரன்‌. 
எலிசாவைப்போல. தானும்‌ ஒரு 
எஜமானனாயிருக்கவேண்டும்‌ என்னும்‌. 
ஆசை கேயாசிக்கு ஏற்பட்டிருக்கலாம்‌. 
எலிசாவுக்கு க 
வேலைக்காரனாயிருப்பதுபோல, 
வேலைக்காரரும்‌, ைவ்காிகளும்‌ 
இருக்கவேண்டுமென்று கேயாசி 
ஆரைப்டட்டிருக்கலாம்‌. 

இஸ்ரவேல்‌ தேசம்‌ கர்த்தரைவிட்டுப்‌ 
பிரிந்து சீர்கெட்டுப்போயிருக்கிறது. 
பணத்தை வாங்குகிறதற்கும்‌, ஐசுவரியத்தை 
அதிகரிக்கச்‌ செய்வதற்கும்‌ 


வேலையோ தொழிலோ செய்து சம்பாத்தியம்‌ 
பண்ணவேண்டும்‌. ஆசை 
இருக்கக்கூடாது. போதும்‌ ௭ என்கிற மனமே. 
மிகுந்த ஆதாயத்தைக்‌ கொடுக்கும்‌. 


கேயாசி சொன்ன பொய்‌ நாகமானுக்கு 
தெரியவரும்போது, 

த்‌ றலாயிருக்கும்‌. 

ஊழியக்காரரும்‌, 


அவர்களோடு 
விசுவாசிகள்‌ 


அவருடைய குடும்பத்தாரும்‌. 
கூடமிருக்கிறவர்களும்‌, 


2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தரைவிட்டு அவப்‌ 
காரணமாயிருக்கக்கூடாது. 

விசுவாசிகள்‌ புதிய விசுவாசிகளுக்கு 
ஒருபோதும்‌ இடறலாயும்‌, தடைக்கற்களாயும்‌ 
இருக்கக்கூடாது. 


பாவத்தின்‌ சம்பளம்‌ மரணம்‌. கேயாசி 
எலிசாவுக்கு வேலைக்காரனாகயிருந்தாலும்‌, 
அவனுடைய பாவத்திற்கும்‌ தண்டனை 
கிடைக்கிறது. எலிசா கேயாசியை நோக்கி, 
தவான்‌. கல்பகம்‌. கல்லையும்‌ 

சந்ததியாரையும்‌ என்றைக்கும்‌ 
படித்திருக்கும்‌" (2இராஜா. 5:27) என்று 
சொல்லுகிறார்‌. 


உடனே கேயாசி உறைந்த 
நிறமான குஷ்டரோகியாகிறான்‌.  கேயாசி 
எலிசாவின்‌ சமுகத்தை விட்டு 
குஷ்டரோகியாக புறப்பட்டுப்போகிறான்‌ 
கேயாசி எங்கே போனாலும்‌, அவனுடைய 
பாவத்திற்கு அடையாளமான குஷ்டரோகம்‌. 
அவனோடு கூடவே போகிறது. 


கேயாசி 
பொய்வார்த்தைகளினாலும்‌, 


மழை 


தன்னுடைய 


சமாதானத்தையும்‌, 
இழந்துவிடுகிறான்‌. 

“பொல்லாப்பு அவன்‌ 
இனிமையாயிருப்பதால்‌, அவன்‌ அதைத்‌ தன்‌ 
நாவின்கீழ்‌ அடக்கி, அதை விடாமல்‌ 

வாய்க்குள்ளே 


தள்ளிவிடுவார்‌” (யோபு 20:12-15), 





f= a 
TT 


ட 
அமத ட ஆடவ 
எழுதப்பட்டிருக்கிறது. ன்‌ 
இரும்புக்கோடரியை  மிதக்கப்பண்ணுகிறார்‌ 
(2இராஜா 64-7). 


சீரியாவின்‌ ராஜா பண்ணின இரகசிய 
ஆலோசனைகளையெல்லாம்‌, எலிசா 
இஸ்ரவேலின்‌ ராஜாவுக்கு அறிவிக்கிறார்‌ 
(2இராஜா 68-42). சீரியாவின்‌ ராஜா 
எலிசாவைப்‌ பிடிக்க தன்னுடைய 
சேனையை அனுப்புகிறான்‌.  சீரியரின்‌ 
சேனையிடமிருந்து. எலிசா அற்புதமாக 
தப்பிக்கிறார்‌. எலிசா சீரியரின்‌ சேனையை 
சமாரியாவுக்கு வழிநடத்துகிறார்‌ 
(2இராஜா 613-23). 

சீரியர்கள்‌ 
போடுகிறார்கள்‌. 
பஞ்சமுண்டாயிற்று 


சமாரியாவை முற்றிக்கைப்‌. 
'சமாரியாவில்‌ கொடிய 
(2இராஜா 6:24-33). 


இரும்பு கோடரி மிதக்கிறது. 
2இராஜா 6:1-7 


இராஜா 84. தீர்க்கதரிசிகனின்‌ 
புத்திரர்‌ எலிசாவை நோக்கி: இதேர, 
நாங்கள்‌ உம்முடன்‌ குடியிருக்கிற இத்த 
இடம்‌ எங்களுக்கு நெருக்கமாய்‌ 
இருக்கிறது. 


2இராஜா 62. நாங்கள்‌. 
யோர்தான்மட்டும்‌ போய்‌ அவ்விடத்தில்‌ 
ஒவ்வொருவர்‌ ஒவ்வொரு உத்திரத்தை 
வெட்டி, குடியிருக்க அங்கே எங்களுக்கு. 
ஒரு இடத்தை உண்டாக்குவோம்‌. 
என்றார்கள்‌. அதற்கு அவன்‌: போங்கள்‌ 
என்றான்‌. 


2இராஜா 6:8. அவர்களில்‌ ஒருவன்‌: தீர்‌ 
தயவு செய்து 
அடியாரோடே கூட 

என்றான்‌. ற்‌ 

வருகிறேன்‌ என்று சொல்லி, 


2 இராஜாக்கன்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இராஜா 6:4. அவர்கணோடேகூடப்‌: 
போனான்‌; அவர்கள்‌ யோர்தான்‌ 
நதியருகே வந்த போது மரங்களை 
வெட்டினார்கள்‌. 


ன்பு ஒருவன்‌ டடக்‌ கடத்திக்‌ 
வெட்டி விழுத்துை 

தண்ணீரில்‌: ரக ன்‌ ல்‌ 

என்‌ ஆண்டவனே, அது இரவலாக 

வாங்கப்பட்டதே என்று கூவினான்‌. 


2இராஜா 6:6. தேவனுடைய மனுஷன்‌: 
அது எங்கே விழுந்தது என்று 
கேட்டான்‌; அவன்‌ அத்த இடத்தைக்‌ 
காண்பித்தயோது, ஒரு கொம்பை 
வெட்டி, அதை: அங்கே 
எறிந்து, இரும்பை 
மிதக்கப்பண்ணி, 


2இராஜா 6:7. அதை எடுத்துக்கொள்‌ 
என்றான்‌; அப்படியே அவன்‌ தண்‌ 
கையை நீட்டி, அதை 
எடுத்துக்கொண்டான்‌. 


அத்த 


தீர்க்கதரிசிகளின்‌ புத்திரரைப்பற்றியும்‌, 
அவர்களுடைய நிலமைகளைப்பற்றியும்‌, 
கபாவங்களைப்பற்றியும்‌ இந்த வசனப்பகுதியில்‌ 
எழுதப்பட்டிருக்கிறது. தீர்க்கதரிசிகளின்‌ 
புத்திர்‌ கில்காலிலிருக்கிறார்கள்‌. இது 
யோர்தானுக்கு அருகாமையிலுள்ளது. 


எலிசா 
அங்கே 
அநேகர்‌ 
அவர்கள்‌ 
உபதேசங்களைக்‌ 


எங்கே வாசம்பண்ணுகிறாரோ 
தீர்க்கதரிசிகளின்‌ புத்திரரில்‌ 
அவரிடத்தில்‌ கூடிவருகிறார்கள்‌. 

எலிசாவின்‌ 
கேட்பதற்காகவும்‌, 
அவருடைய ஆலோசனைகளைப்‌ 
பெற்றுக்கொள்வதற்காகவும்‌,  அவரோடுகூட 
கர்த்தரிடத்தில்‌ ஜெபம்பண்ணுவதற்காகவும்‌ 
வருகிறார்கள்‌. 

தீர்க்கதரிசிகளின்‌ புத்திரர்‌ எல்லோரும்‌ 
எலிசாவுக்கு அருகாமையிலிருக்கவேண்டும்‌ 
என்றும்‌, அவரோடு நெருங்கிய 
ஐக்கியத்திலிருக்கவேண்டுமென்றும்‌ 
விரும்புகிறார்கள்‌. 


எலிசாவோடு கூடயிருக்கிறார்கள்‌. 





i THEN 
TT 


எலிசாவோடு கூட குடியிருக்கிற 
அவர்களுக்கு நெருக்கமாயிருக்கிறது. 

தீர்க்கதரிசிகளின்‌ புத்திரர்‌ எலிசாவை. 
நோக்கி: “இதோ, நாங்கள்‌ உம்முடன்‌ 
குடியிருக்கிற ந்த இடம்‌ எங்களுக்கு: 
நெருக்கமாய்‌ இருக்கிறது” (2இராஜா 69) 
என்று சொல்லுகிறார்கள்‌. 


நெருக்கமான இடத்தில்‌ ப்‌ 

மகவும்‌ கஷ்டம்‌ னதும்‌ தக்கதரசிகளின்‌, 
புத்திரர்‌ சொல்லுவது, செவிகளால்‌ 
கேட்பதற்கு நற்செய்தியாயிருக்கிறது. 
தீர்க்கதரிசிகளின்‌ புத்திரர்‌ கூட்டத்திலே 
ஏராளமான பரிசுத்தவான்கள்‌ 
சேர்ந்திருக்கிறார்கள்‌ என்பதற்கு இது 
அடையாளம்‌. 


தீர்க்கதரிசியாகிய 
கர்த்தருடைய நாமத்தினால்‌ அநேக: 
அற்புதங்களை செய்கிறார்‌. இதனால்‌ 
ஏராளமான பரிசுத்தவான்‌௧ள்‌ அவரிடத்தில்‌ 
ஆர்வமாய்க்‌ கூடிவருகிறார்கள்‌. 


எலிசாவோடு 
தீர்க்கதரிசிகளின்‌ 

மனத்தாழ்மையுள்ளவர்கள்‌. 

இம்மைக்குரிய நன்மைகளை நாடாமல்‌, 
மறுமைக்குரிய நன்மைகளை நாடுகிறவர்கள்‌. 
இவர்கள்‌ இந்தப்‌ பிரபஞ்சத்தின்‌ மீது ஆசை 
வைக்கவில்லை. தங்களுக்கு என்ன வசதிகள்‌ 
இருந்தாலும்‌, அதுவே தங்களுக்கு போதும்‌ 
என்று திருப்தியோடிருக்கிறார்கள்‌. 


எலிசாவோடு 


எலிசா 


கூடயிருக்கிற. 
தீர்க்கதரிசிகளின்‌ புத்திரர்‌ 
ஐசுவரியவான்‌களுமல்ல. அவர்கள்‌ 
சமுதாயத்திலே சாதாரண ஜனங்களாகவும்‌, 
தரித்திரராகவும்‌ இருக்கிறார்கள்‌. 
தரித்திரர்கள்‌. கர்த்தருக்கு ஊழியம்‌ 
செய்யக்கூடாது என்று கட்டுப்பாடு 
எதுவும்‌ விதிக்கப்படவில்லை. 
கர்த்தருடைய ஊழியத்தை எல்லோரும்‌. 
செய்யவேண்டும்‌. 


2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எலிசாவோடு 
தீர்க்கதரிசிகளின்‌ புத்திரர்‌ 
அவர்கள்‌ 


கூடயிருக்கிற 
சோம்பேறிகளல்ல. 
சும்மாயிருந்து வீணாய்ப்‌ 
பொழுதைப்‌ போக்குகிறவர்களுமல்ல. 
அவர்கள்‌ கடினமாய்‌ உழைக்க 
ஆயத்தமாயிருக்கிறார்கள்‌. கர்த்தருடைய 
பிள்ளைகள்‌ கண்ணியமான வேலைகளை 
செய்யவேண்டும்‌. வேலை செய்து 
சம்பாதிப்பதை ஒரு பாரமாக 
நினைக்கக்கூடாது. 
தீர்க்கதரிசிகளின்‌ புத்திரர்‌. எலிசாவை 
நோக்கி, “நாங்கள்‌ யோர்தான்மட்டும்‌ போய்‌ 
அல்விடத்தில்‌ ஒவ்வொருவர்‌ ஒவ்வொரு 
உத்திரத்தை வெட்டி, குடியிருக்க அங்கே 
எங்களுக்கு ஒரு இடத்தை உண்டாக்குவோம்‌" 
(2இராஜா 6:2) என்று சொல்லுகிறார்கள்‌. 
எலிசா தங்களுக்கு குடியிருக்கும்‌ இடத்தை 
உண்டாக்கவேண்டும்‌ என்றோ, அல்லது 
இஸ்ரவேலின்‌ ராஜா இதை தங்களுக்கு 
செய்து கொடுக்கவேண்டும்‌ என்றோ அல்லது 
சமாரியாவிலுள்ள ஐசுவரியவான்‌௧ள்‌ இந்த 
சகாயத்தை தங்களுக்கு பண்ணவேண்டும்‌ 
என்றோ. தீர்க்கதரிசிகளின்‌ புத்திரர்‌ 
எதிர்பார்க்கவில்லை. 
யோர்தான்‌ மட்டும்போய்‌ 
வெட்டவும்‌, தங்களுக்கு 
குடியிருக்கும்‌ இடத்தை உண்டாக்கவும்‌ 
ஆயத்தமாமிருக்கிறார்கள்‌. தீர்க்கதரிசிகளின்‌ 
புத்திரர்‌ குடியிருக்கும்‌ இடத்தை 
உண்டாக்கும்போது அதிலே அவர்கள்தான்‌ 
குடியிருப்பார்கள்‌. தங்களுடைய வசதிக்கு 
மற்றவர்கள்‌ கஷ்டப்படவேண்டுமென்று 
அவர்கள்‌ எதிர்பார்க்கவில்லை. 
தீர்க்கதரிசிகளின்‌ புத்திரர்‌ 
எலிசாவின்மீது மிகுந்த அன்பும்‌ பாசமும்‌ 
வைத்திருக்கிறார்கள்‌. அவரை அதிகமாய்‌ 
நேசிக்கிறார்கள்‌. அவருக்கு அதிக மதிப்பும்‌ 


“போங்கள்‌” என்று அனுமதி கொடுக்கிறார்‌. 





i FTE 
TT 


தீர்க்கதரிசிகளின்‌ புத்திரரோ, 
எலிசாவும்‌ தங்களோடுகூட வரவேண்டும்‌. 
என்று விரும்புகிறார்கள்‌. தீர்க்கதரிசிகளின்‌ 
புத்திரரில்‌ ஒருவன்‌, எலிசாவை நோக்கி, “நீர்‌ 
தயவு செய்து உமது அடியாரோடேகூட 
வரவேண்டும்‌” (2இராஜா 6:3) என்று 
சொல்லுகிறான்‌. 

தங்களோடு எலிசா கூடவராமல்‌, 
அவர்கள்‌ யோர்தானுக்கு 
போகவிரும்பவில்லை. எலிசா அவர்களோடு 
சேர்ந்து மரம்‌ வெட்டவேண்டியதில்லை. 
ஆனாலும்‌, தாங்கள்‌ உத்திரத்தை 
வெட்டும்போது, எலிசா தங்களோடு 
கூடமிருக்கவேண்டும்‌ என்று அவர்கள்‌ 


விரும்புகிறார்கள்‌. 


எலிசா தீர்க்கதரிசிகளின்‌ 
புத்திரர்களோடு கூடமிருந்தால்‌, அவர்கள்‌ 
மத்தியிலே ஒழுக்கமும்‌ கட்டுப்பாடும்‌ 
இருக்கும்‌. நல்ல சீஷர்கள்‌ எப்போதுமே 
ஒழுக்கத்தோடும்‌, கட்டுப்பாடோடும்‌. 
தங்களுடைய கடமைகளை 
நிறைவேற்றவேண்டும்‌ என்று விரும்புவார்கள்‌. 
எலிசா அவர்களுடைய விண்ணப்பத்தை 
அங்கீகரிக்கிறார்‌. எலிசா இவர்களிடத்தில்‌, 
"நான்‌ வருகிறேன்‌ என்று சொல்லி, 
அவர்களோடே கூடப்போகிறார்‌ 


எலிசாவோடு 
தீர்க்கநரிரிகளின்‌ 
கண்ணியமான வர்கள்‌. 
ஒவ்வொருவரும்‌ 
வேலைகளைச்‌ 


கூடமிருக்கிற. 

மிகவும்‌ 

அவர்கள்‌ 
தங்களுடைய 
செய்கிறார்கள்‌. யாரும்‌ 
வேலை செய்யாமல்‌ சும்மாயிருக்கவில்லை 
ஒருவரும்‌ வேலை செய்யாமல்‌, வேலை 
செய்வதுபோல நடிக்கவுமில்லை. அவர்கள்‌ 
யோர்தான்‌ நதியரகே வந்தபோது, 
மரங்களை வெட்டுகிறார்கள்‌. 


தீர்க்கதரிசிகளின்‌ 
வெட்டுவதற்கு 

ஆயுதங்களையும்‌ கொண்டு வருகிறார்கள்‌. 
அவர்களில்‌. 

தரித்திரனாகயிருக்கிறான்‌. 

சொந்தமாக ல ன்‌ 
வேறொருவனிடத்தில்‌ கோடரியை இரவலாக 
வாங்கி, யோர்தான்‌ நதியருகே மரத்தை: 
வெட்டிக்கொண்டிருக்கிறான்‌. 


புத்திரர்‌ 


2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அவன்‌ ஒரு 
விழுத்துகையில்‌ 
விழுகிறது: 
ஆண்டவனே, 
வாங்கப்பட்டதே” 
கூவுகிறான்‌. 


உத்திரத்தை வெட்டி 
ாடரி ல்‌ 
அவன்‌: 
அது 
(2இராஜா 


தரித்திரன்‌. தண்ணீரில்‌ 
கோடரியை இவன்‌ இரவலாக 
க்கிறான்‌. கோடரியின்‌ 
சொந்தக்காரனிடத்தில்‌ இவன்‌ அந்தக்‌ 
கோடரியை திரும்பக்‌ கொடுக்கவேண்டும்‌. 
அல்லது அதற்குரிய பணத்தை அவனுக்கு 
கொடுக்கவேண்டும்‌. இவனிடத்நில்‌ 
பணமுமில்லை. ஆகையினால்‌ தன்னுடைய 
நஷ்டத்தை நினைத்து வேதனைப்பட்டு, 
'ஐயோ என்‌ ஆண்டவனே, அது இரவலாக 
வாங்கப்பட்டதே” என்று கூவுகிறான்‌. 
தேவனுடைய மனுஷன்‌. 
அவர்‌ தீர்க்கதரிசிகளின்‌ புத்திரருக்கு 
ஆவிக்குரிய தகப்பனைப்போல அங்கே 
இருக்கிறார்‌. கோடரியை இழந்தவன்‌ கூவுகிற 
சத்தத்தை எலிசா கேட்கிறார்‌. எலிசா 
அவனிடத்தில்‌, “அது எங்கே விழுந்தது" 
என்று கேட்கிறார்‌. அவன்‌ எலிசாவுக்கு 
அந்த இடத்தைக்‌ காண்பிக்கிறான்‌. 
தீர்க்கதரிசிகளின்‌ புத்திரர்‌ 
கண்ணியமானவர்களாகயிருக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ கடினமாக உழைக்கிறார்கள்‌. 
அவர்களுடைய ஆவிக்குரிய தகப்பனாகிய 
எலிசாலோ, அவர்கள்மீது அன்பும்‌, 
இரக்கமும்‌, மனதுருக்கமும்‌. 
உள்ளவவராயிருக்கிறார்‌. 


, எலிசா 


மிகவும்‌ 


தீர்க்கதரிசிகளின்‌ புத்திரரில்‌ ஒருவன்‌ 

எலிசாவினிடத்தில்‌ வந்து, “நீர்‌ தயவு செய்து 

உமது அடியாரோடே கூடவரவேண்டும்‌" 

என்று சொன்னபோது, 

அலல்‌ நான்‌ வருகிறேன்‌” 
சொன்னார்‌. தனக்கு 

வழியபலறசி பெறுகிற தீர்க்கதரிசிகளின்‌: 

எலிசா எப்போதுமே 

அவர்களுக்கு உதவி 





i FTE 
TT 


எலிசா 
அவரிடத்தில்‌ 

அதிகமாய்த்‌ தங்கியிருக்கிறது. 

கோடரி தண்ணீரில்‌ விழுந்தால்‌, 
மூழ்கும்‌. இது இயற்கையின்‌ பிரமாணம்‌. 
எலிசாவோ இரும்புக்கோடரியை தண்ணீரிலே. 
மிதக்கப்பண்ணுகிறார்‌. இது இயற்கையின்‌ 
பிரமாணத்திற்கு எதிரானது. ஆனாலும்‌ 
கர்த்தரால்‌ கூடாத காரியம்‌ ஒன்றுமே இல்லை. 


கோடரியை தவற 
மனுஷனிடத்தில்‌, எலிசா, 
விழுந்தது" என்று கேட்கிறார்‌. 
எலிசாவுக்கு அந்த 
காண்பிக்கிறான்‌. அப்போது எலிசா 
கொம்பை வெட்டி, அதை அங்கே. 
இந்த இரும்பு 
மிதக்கப்பண்ணுகிறார்‌. எலிசா அவனிடத்தில்‌, 

எடுத்துக்கொள்‌" என்று 

சொல்லுகிறார்‌. அப்படியே அவன்‌ தன்‌ 
கையை நீட்டி, அந்தக்‌  கோடரியை 
எடுத்துக்கொள்கிறான்‌ (2இராஜா 6:77. 


எலிசா இரும்பு 


மிதக்கப்பண்ணுகிறார 
ருபையே 


ா£ கல்லான 
ந்‌ 


கர்த்தருடைய கிருபை அந்த இருதயத்தை, 
பாவச்சேற்றிலிருந்து வெளியேற்றுகிறது. 

உலகப்பிரகாரமான மனுஷர்‌ இந்தப்‌ 
பிரபஞ்சத்தின்‌ காரியங்களில்‌ அதிக கவனம்‌ 
செலுத்துவார்கள்‌. அவர்கள்‌ பூமிக்குரிய 
காரியங்களை அதிகமாய்‌ நேசிப்பார்கள்‌ 
அவர்களுக்குள்ளே கர்த்தருடைய கிருபை. 
கிரியை செய்யும்போது. அவர்கள்‌ 
இம்மைக்குரிய காரியங்கள்மீது கவனம்‌. 
செலுத்தாமல்‌, பரலோகத்தின்‌ காரியங்கள்மீது 
கவனம்‌ செலுத்துவார்கள்‌. 


இஸ்ரவேலின்‌ 
ஆலோசனை 
2இராஜா 6:8-12 


ராஜாவுக்கு. 


2இராஜா 6:8. அக்காலத்தில்‌ 
சீரியாவின்‌ ராஜா இஸ்ரவேலுக்கு. 
விரோதமாய்‌ யுத்தம்பண்ணி, இன்ன 
இன்ன ஸ்தலத்திலே. 
பானயமிறங்குவேன்‌' என்று தன்‌ 
ஊழியக்காரரோடே. 
ஆலோசனைபண்ணினான்‌.. 


2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


2இராஜா 6:9. ஆகிலும்‌ தேவனுடைய 
மனுஷன்‌ இஸ்ரவேலின்‌ 
ராஜாவினிடத்தில்‌ ஆன்‌ அனுப்பி: 
இன்ன இடத்துக்குப்‌ போகாதபடிக்கு 
எச்சரிக்கையாயிரும்‌; சீரியர்‌ அங்கே. 
இறங்குவார்கள்‌ என்று சொல்லச்‌. 
சொன்னான்‌. 


2இராஜா 610. அப்பொழுது 
இஸ்ரவேலின்‌ ராஜா தேவனுடைய 
மனுஷன்‌ தன்னை எச்சரித்து, தனக்குக்‌ 
குறித்துச்சொன்ன ஸ்தலத்திற்கு 
மனுஷரை அனுப்பிப்பார்த்து 
எச்சரிக்கையாயிருந்‌, 


அநேகத்தரம்‌ 
காத்துக்கொண்டான்‌.. 


இராஜா 6-11. இந்தக்‌ 
காரியத்தினிமித்தம்‌ சீரிய ராஜாவின்‌ 
இருதயம்‌ குழம்பி, அவன்‌ தண்‌ 
ஊழியக்காரரை அழைத்து: 
நம்முடையவர்களில்‌ இஸ்ரவேலின்‌: 
ராஜாவுக்கு உனவாயிருக்கிறவன்‌ யார்‌ 
என்று நீங்கள்‌ எனக்கு 
அறிவிக்கமாட்டீர்கனா என்று 
கேட்டான்‌. 


இராஜா 6:12. அப்பொழுது அவன்‌ 
ஊழியக்காரரில்‌ ஒருவன்‌: 
அப்படியில்லை; என்‌ ஆண்டவனாகிய 
ராஜாவே, நீர்‌ உம்முடைய பள்ளி 
அறையிலே பேசுகிற வார்த்தைகளையும்‌ 
இஸ்ரவேலிலிருக்கிற தீர்க்கதரிசியாகிய 

ராஜாவுக்கு 


எலிசாவின்‌ மூலமாக தீர்க்கதரிசன 
ஆவியானவர்‌ கிரியை செய்கிறார்‌. எலிசா 
இஸ்ரவேல்‌ ஜனங்களுக்கு ஊழியம்‌ 
செய்ததுபோல, இஸ்ரவேலின்‌ ராஜாவுக்கும்‌. 
ஊழியம்‌ செய்கிறார்‌. எலிசா தீர்க்கதரிசிகளின்‌ 
புத்திரருக்கு உதவி செய்வதுபோல, 
இஸ்ரவேலின்‌ ராஜாவுக்கும்‌ உதவி செய்கிறார்‌. 


சீரியாவின்‌ ராஜா இஸ்ரவேல்‌ 
தேசத்திற்கு விரோதமாக எழும்பியிருக்கிறான்‌. 
அவன்‌ இஸ்ரவேலுக்கு விரோதமாக 
யுத்தம்பண்ணவேண்டுமென்று, 
தன்னுடைய ஊழியக்காரரோடே 
ஆலோசனைபண்ணுகிறான்‌. 





i= FTE 
TT 


அக்காலத்தில்‌ சீரியாவின்‌ ராஜா 
இஸ்ரவேலுக்கு விரோதமாய்‌ யுத்தம்பண்ணி, 
இன்‌, 


கனை ஆலோசனை. இந்த இரகசிய 
ஆலோசனையைப்பற்றி இஸ்ரவேலின்‌ 
ராஜாவுக்கு ஒன்றும்‌ தெரியக்கூடாது 
என்று சீரியாவின்‌ மிகவும்‌ 
குவனமாயிருக்கிறான்‌. 


சீரியாவின்‌ ராஜா இஸ்ரவேலுக்‌। 
விரோதமாய்‌ த்தன ெண்டுவண்ளு 
தொடர்ந்து முயற்சி பண்ணுகிறான்‌. கர்த்தர்‌ 
இஸ்ரவேலின்‌ தேவனாயிருக்கிறார்‌. 
இஸ்ரவேல்‌ 


சத்துருக்களாயிருக்கிறவர்கள்‌, 
தேவனாகிய 
சத்துருக்களாயிருக்கிறார்கள்‌. 
சீரியாவின்‌ ராஜா ஸ்ரவேலுக்‌ 
ராத வனர ண்‌ காத்‌! 
கர்த்தர்‌ எலிசாவுக்கு வெளிப்படுத்துகிறார்‌. 
அவன்‌ இஸ்ரவேலுக்கு விரோதமாக எந்த 
ஸ்தலத்தில்‌ பாளயமிறங்குவான்‌ என்னும்‌ 
இரகுசியமெல்லாம்‌ எலிசாவுக்கும்‌ தெரிகிறது. 
எலிசாவும்‌ அந்த இரகசியத்தை 
தனக்குள்ளே வைத்துக்கொள்ளாமல்‌, 
இஸ்ரவேலின்‌ ராஜாவுக்கு, அந்த 
இரகசியத்தை அறிவிக்கிறான்‌ 
டய 'ஷனாகிய 
ராஜாவினிடத்தல்‌ 
“இன்ன 


எலிசா 

ஆள்‌ 
இடத்துக்குப்‌ 
சீரியர்‌ 
அங்கே இறங்குவார்கள்‌" (2இராஜா 629) 
என்று எல்சா. தன்னுபைய ஆட்கள்‌ மூலமாக 
இஸ்ரவேலின்‌ ராஜாவுக்கு செய்தி 
சொல்லியனுப்புகிறான்‌. 


சீரியாவின்‌ 
ஊழியக்காரரோடே 
லோசனைகள்‌ எல்லாமே 
தெரிந்திருக்கிறது. கர்த்தர்‌ 
சர்வஞானமுள்ளவர்‌. அவருக்கு தெரியாத 
இரகசியம்‌ ஒன்றுமில்லை. மனுஷர்‌ பூமியின்‌ 
ஆழத்திலே ஆலோசனை பண்ணினாலும்‌. 
தண்ணீருக்குள்ளே. ஆலோசனை 
பண்ணினாலும்‌, வானத்திலே ஆலோசனை 
பண்ணினாலும்‌ கர்த்தர்‌ அதை அறிந்து 
வைத்திருக்கிறார்‌. 


, தேவனுை 
இஸ்ரவேலின்‌ 
அனுப்புகிறான்‌. 
போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரும்‌: 


ராஜா தன்‌ 
பண்ணின 
கர்த்தருக்கு 


2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மனுஷர்‌ என்ன செய்வார்கள்‌ 
என்பதும்‌, மனுஷருடைய திட்டம்‌ என்ன 
என்பதும்‌ கர்த்தருக்கு தெரியும்‌. நம்முடைய 
வாயில்‌ சொல்‌ பிறவாததற்கு முன்னமே, 
நம்முடைய இருதயத்தின்‌ 
யோசனைகளையும்‌, னதின்‌ 
சிந்தனைகளையும்‌ கர்த்தர்‌ அறிந்தருக்கறார்‌ 


சீரியாலின்‌ ராஜா இஸ்ரவேலுக்கு, 
யுத்தம்பண்ண வேண்டுமென்று 


இஸ்ரவேலின்‌ ராஜாவை எச்சரிக்கிறார்‌. 


அப்பொழுது இஸ்ரவேலின்‌ ராஜா 
தேவனுடைய மனுஷனாகிய எலிசா தன்னை 
எச்சரித்து, தனக்குக்‌ குறித்துச்சொன்ன 
ஸ்தலத்திற்கு மனுஷரை அனுப்பிப்பார்த்து 
எச்சரிக்கையாயிருக்கிறான்‌. ப்படி 
அநேகந்தரம்‌ தன்னைக்‌ காத்துக்கொள்கிறான்‌ 
(2இராஜா 610). 

நமக்கும்‌ சத்துருக்கள்‌ மூலமாக ஆபத்து 
வரும்‌. நமக்கு வரப்போகும்‌ ஆபத்தைக்‌ 
குறித்து, நமக்கு எச்சரித்து சொல்லப்பட்டால்‌, 
அது நமக்கு மிகவும்‌ பிரயோஜனமாயிருக்கும்‌. 
அப்போது. வரப்போகும்‌ ஆபத்திலிருந்து 
நம்மைக்‌ காத்துக்கொள்ள, நம்மால்‌ 
எச்சரிப்பாயிருக்க முடியும்‌ 


கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள்‌ 
ஜனங்களுக்கு எச்சரிப்பின்‌ வார்த்தைகளை 
சொல்லவேண்டும்‌. நாம்‌ தீர்க்கதரிசிகளின்‌ 
வார்த்தைகளைக்‌ கேட்டு, எச்சரிப்படைந்து, 
வரப்போகும்‌ அழிவுக்கு. 
தப்பித்துக்கொள்ளவேண்டும்‌. 


ராஜாவுக்கு எலிசா 
ராஜாவைப்பற்றி எச்சரிக்கிறார்‌. 
இஸ்ரவேலின்‌ ராஜா எச்சரிப்படைந்து 
தன்னைக்‌ காத்துக்கொள்கிறான்‌. எலிசா 
இஸ்ரவேலின்‌ ராஜாவை அவனுடைய 
க்‌ குறித்தும்‌ எச்சரிக்கிறார்‌. 
தன்னுடைய 
தன்னுடைய 

ஆத்துமாவைக்‌ காத்துக்கொள்ளவில்லை. 





i FTE 
TT 


இஸ்ரவேலின்‌ 
இக்காலத்தில்‌ அநேகர்‌ 
பாதுகாப்புக்கு 
கொடுக்கிறார்கள்‌. ஆனால்‌ 
தங்கள்‌  ஆத்துமாவின்‌ 
அசட்டைபண்ணிவிடுகிறார்கள்‌. 
சிரியாவின்‌. 
ஊழியக்காரரோடு - 


இந்த இரகசியம்‌ இஸ்ரவேலின்‌ ராஜாவுக்கு. 
அறிவிக்கப்பட்டதினால்‌, 
எச்சரிப்படைகிறான்‌. தன்னுடைய 
ஆலோசனை இஸ்ரவேலின்‌ 
எப்படி தெரிகிறது என்று 
ராஜாவுக்கு புரியவில்லை. 


இந்தக்‌ காரியத்தினிமித்தம்‌ சீரிய 
ராஜாவின்‌ இருதயம்‌ குழம்புகிறது. அவன்‌ 


ராஜாவைப்போலவே, 
தங்கள்‌ சரீரத்தின்‌ 
முக்கியத்துவம்‌ 
அவர்கள்‌ 
பாதுகாப்பை 


ராஜாவுக்கு 
சீரியாவின்‌ 


ராஜாவுக்கு. 

என்று 

அறிவிக்கமாட்டீர்களா” (2இராஜா 6:1) என்று 
கேட்கிறான்‌ 


சீரிய 
ஒருவனுக்கு 
தெரிந்திருக்கிறது. 
குஷ்டரோகத்தைப்பற்றியும்‌ 
அவனுடைய 
குணப்படுத்திய 
கேள்விப்பட்டிருக்கிறான்‌. 
இஸ்ரவேல்‌ தேசத்திலே. ஏராளமான 
அதிசயங்களையும்‌, நன்மையான 
காரியங்களையும்‌ செய்கிறார்‌ என்பது இந்த 
ஊழியக்காரனுக்கு தெரிந்திருக்கிறது. 


இந்த ஊழியக்காரன்‌,  சீரியாவின்‌ 
ராஜாவை நோக்கி, “அப்படியில்லை; என்‌ 
ண்டவனாகிய ராஜாவே, நீர்‌ உம்முடைய 
பள்ளி அறையிலே பேசுகிற வார்த்தைகளையும்‌ 
இஸ்ரவேலிலிருக்கிற தீர்க்கதரிசியாகிய 
எலிசா இஸ்ர? ராஜாவுக்கு 
அறிவிப்பான்‌" 62) “என்று. 
சொல்லுகிறான்‌. 


ராஜாவின்‌ ஊழியக்காரரில்‌ 
எலிசாவைப்பற்றித்‌ 
அவன்‌ நாகமானுடைய 
எலிசா 
குஷ்டரோகத்தைக்‌ 
பற்றியும்‌ 


எலிசா 


(2இராஜா 


2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சீரியா ராஜாவின்‌ 
ஒருவனும்‌, அவனுடைய இரகசிய 
ஆலோசனைகளை இஸ்ரவேலின்‌ 
ராஜாவுக்கு அறிவிக்கவில்லை என்று அந்த 
ஊழியக்காரன்‌ உறுதிபண்ணுகிறான்‌. 
எலிசாவே இஸ்ரவேலின்‌ ராஜாவுக்கு, 
தன்னுடைய இரகசிய ஆலோசனைகளை 
அறிவித்திருக்கிறான்‌ என்பது சீரியாவின்‌ 
ராஜாவுக்கு தெரியவருகிறது. இதனால்‌: 
சீரியாவின்‌ ராஜாவுக்கு எலிசாவின்மீது 
கோபமுண்டாயிற்று. அவன்‌  எலிசாவை 
பிடிப்பதற்கு கட்டளையிடுகிறான்‌. 


ஊழியக்காரரில்‌, 


சிரியருக்கு கண்‌ மயக்கம்‌ 
2இராஜா 6:198-28 


இராஜா 6:18, அப்பொழுது அவன்‌: 
நான்‌ மனுஷரை அனுப்பி அவனைப்‌. 
பிடிக்கும்படி, _ நீங்கன்போய்‌ அவன்‌ 
எங்கே இருக்கிறான்‌ என்று பாருங்கள்‌ 
என்றான்‌; அவன்‌ தோத்தானில்‌ 
இருக்கிறான்‌ என்று அவனுக்கு. 
அறிவிக்கப்பட்டது. 


இராஜா 64. அப்பொழுது அவன்‌ 

குதிரைகளையும்‌ 
அதம கைவல்‌ பலத்த. 
இராணுவத்தையும்‌ அனுப்பினான்‌; 
அவர்கள்‌ இராக்காலத்திலே வந்து 
பட்டணத்தை வனைத்துகொண்டார்கன்‌. 


இராஜா 65. தேவனுடைய 
மனுஷனின்‌ வேலைக்காரன்‌ அதிகாலமே. 
து வெளியே புறப்படுகையில்‌, 
இதோ, இராணுவமும்‌ குதிரைகளும்‌ 
இரதங்களும்‌ பட்டணத்தைச்‌ 
சுற்றிக்கொண்டிரருக்கக்‌. கண்டான்‌; 
அப்பொ வேலைக்காரன்‌ அவனை 
நோக்கி: ஜயோ, என்‌ ஆண்டவனே, 
என்னசெய்வோம்‌ என்றான்‌. 


2இராஜா அதற்கு 
அவன்‌: பயப்படாதே; 
அவர்கனோடிருக்கிறவர்கனைப்‌ 
பார்க்கிலும்‌ நம்மோடிருக்கிறவர்கள்‌ 
அதிகம்‌ என்றான்‌. 


616. 





i FTN 
TT 


இவன்‌ பார்க்கும்படி. இவன்‌ கண்களைத்‌ 
திறத்தருளும்‌ என்றான்‌; உடனே கர்த்தர்‌ 
அந்த வேலைக்காரன்‌ கண்களைத்‌ 
திறந்தார்‌, இதோ, எலிசாவைச்‌சுற்றிலும்‌ 
அக்கினிமயமான குதிரைகளாலும்‌. 
'இரதங்களாலும்‌ அத்தமலை 
'நிறைத்திருக்கிறதை அவன்‌ கண்டான்‌. 


2இராஜா 6:18. அவர்கள்‌ அவனிடத்தில்‌ 
வருகையில்‌, எலிசா கர்த்தரை நோக்கி 
விண்ணப்பம்பண்ணி: இந்த 
ஜனங்களுக்குக்‌ கண்‌. மயக்கம்‌ 
உண்டாகும்படி செய்யும்‌ எண்தான்‌; 
எலிசாவுடைய வார்த்தைமின்படியே 
அவர்களுக்குக்‌ கண்மயக்கம்‌. 
உண்டாகும்படி, செய்தார்‌. 


இராஜா 609. அப்பொழுது எலிசா 
அவர்களை நோக்கி: இது வழி. அல்ல; 
இது பட்டணமும்‌ அல்ல; எண்‌ பிறகே 
வாருங்கள்‌; நீங்கள்‌. தேடுகிற 
மனுஷனிடத்தில்‌ நான்‌ உங்களை 
வழிநடத்துவேன்‌ எண்று. சொல்லி, 
அவர்களைச்‌. சுமாரியாவுக்கு. 
அழைத்துக்கொண்டுபோனான்‌.. 


இராஜா 6:20. அவர்கள்‌ சமாரியாவில்‌ 
வந்தபோது, எலிசா கர்த்தாவே, 
இவர்கன்‌ பார்க்கும்படிக்கு இவர்கள்‌ 
கண்களைத்‌ திறத்தருளூம்‌ என்றான்‌; 
பார்க்கும்படிக்குக்‌ கர்த்தர்‌ அவர்கள்‌ 
கண்களைத்‌ திறக்கும்போது, இதோ, 
அவர்கள்‌  சுமாரியாவின்‌ நடுவே 
இருத்தார்கன்‌. 


2இராஜா 6:21. இஸ்ரவேலின்‌ ராஜா 
அவர்களைக்‌ கண்டபோது, எலிசாவைப்‌ 
பார்த்து: என்‌ தகப்பனே, நாண்‌ 
அவர்களை வெட்டிப்‌ போடலாமா 
என்று கேட்டான்‌. 


இராஜா 622. அதற்கு அவன்‌: தீர்‌ 
வெட்டவேண்டாம்‌; நீர்‌ உம்முடைய 
பட்டயத்தாலும்‌, உம்முடைய 
வில்லினாலும்‌. சிறையாக்கிக்‌. 
கொண்டவர்களை வெட்டுகிறீரோ?' 
இவர்கன்‌ புசித்துக்‌ குடித்து, தங்கன்‌ 
ஆண்டவனிடத்துக்குப்‌ போகும்படிக்கு, 
அப்பமும்‌ தண்ணீரும்‌ 
அவர்களுக்கெதிரில்‌ வையும்‌ என்றான்‌. 


2 இராஜாக்கன்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


2இராஜா 6:28. அப்பொழுது 
அவர்களுக்குப்‌ பெரிய விருத்துபண்ணி, 
அவர்கள்‌ புசித்துக்‌ குடித்தபின்பு, 
அவர்களை அனுப்பிவிட்டான்‌; அவர்கள்‌ 
தங்கள்‌ ஆண்டவனிடத்துக்குப்‌ 
போய்விட்டார்கள்‌; சீரியரின்‌ தண்டுகள்‌: 
இஸ்ரவேல்‌ தேசத்திலே அப்புறம்‌ 
வரவில்லை. 


சீரியாவின்‌ ராஜா எலிசாவை பிடிக்க 
வேண்டுமென்று தீர்மானம்பண்ணுகிறான்‌. 
எலிசா சீரிய ராஜாவின்‌ இகரசிய 
ஆலோசனைகளையெல்லாம்‌ இஸ்ரவேலின்‌ 
ராஜாவுக்கு... சொல்லி, அவனுக்கு உதவி 


கொன்றுபோட்டால்‌, 
விரோதமான தன்னை 
ஆலோசனைகள்‌, இஸ்ரவேலின்‌ 

தெரிய வாய்ப்பில்லை என்று சீரியாவின்‌ 
ராஜா நினைக்கிறான்‌. 


சீரியாவின்‌ ராஜா தன்‌ சேவகரை 
நோக்கி, “நான்‌ மனுஷரை அனுப்பி அவனைப்‌ 
பிடிக்கும்படி, நீங்கள்போய்‌ அவன்‌ எங்கே 
இருக்கிறான்‌ என்று பாருங்கள்‌" 
(ராஜா 673) என்று கட்டளையிடுகிறான்‌ 
அவர்கள்‌ ராஜாவின்‌ கட்டளைக்கு கீழ்ப்படிந்து 
எலிசாவைத்‌ தேடிப்போகிறார்கள்‌. அவர்கள்‌ 
சீரியாவின்‌ ராஜாவினிடத்தில்‌ வந்து, “எலிசா 
தோத்தானில்‌ இருக்கிறார்‌ என்று 
அறிவிக்கிறார்கள்‌. 


சீரியாவின்‌ ராஜா எலிசாவைப்‌ பிடிக்க 
குதிரைகளையும்‌, இரதங்களையும்‌, பலத்த. 
இராணுவத்தையும்‌ அனுப்புகிறான்‌. 
எலிசாவை உயிருடனோ அல்லது 
பிணமாகவோ பிடிக்கவேண்டும்‌ என்பது சீரிய 
ராஜாவின்‌ திட்டம்‌. 


சீரியாவின்‌ சேனை இராக்காலத்திலே 
தோத்தான்‌ பட்டணத்திற்கு வந்து அந்தப்‌ 
பட்டணத்தை 'வளைந்துகொள்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ இரவுவேளையிலை திடீரென்று 
வருகிறார்கள்‌. யாரும்‌ 

வேளையில்‌: வந்தால்‌, 
பிடித்துக்கொள்ளலாம்‌ என்பது 
ராஜாவின்‌ திட்டம்‌. 





f= THE 
TT 


தோத்தானிலிருக்கிறார்‌. 
மனுஷனாகிய எலிசாவோடு, 
வேலைக்காரன்‌ ஒருவனும்‌ 
இதுவரையிலும்‌ கேயாசி 
வேலைக்காரனாயிருந்தான்‌. 
கேயாசிக்கு குஷ்டரோகம்‌ பிடித்ததினால்‌, 
அவன்‌ இப்போது எலிசாவோடு கூடயில்லை. 
கேயாசிக்கு பதிலாக வேறொரு 
வேலைக்காரன்‌ எலிசாவோடு 
கூடமிருக்கிறான்‌. 


வனுடைய ஈ்கிய 
என்‌. வக்கார்‌ திகா 
எழுந்து வெளியே புறப்படுகையில்‌, இதோ, 
இராணுவமும்‌ குதிரைகளும்‌ இரதங்களும்‌ 
பட்டணத்தைச்‌ சுற்றிக்கொண்டிருக்கக்‌ 
காண்கிறான்‌; அப்பொழுது அந்த 
வேலைக்காரன்‌ எலிசாவை நோக்கி: 
ஐயோ, “என்‌ ஆண்டவனே, என்னசெய்வோம்‌" 
(2இராஜா 645) என்று கூக்குரலிடுகிறான்‌ 


எலிசாவின்‌ வேலைக்காரன்‌ பயந்து, 
நடுங்குகிறான்‌. சீரியரின்‌ பலத்த இராணுவம்‌ 
தோத்தான்‌.... பட்டணத்தை சுற்றிலும்‌ 
முற்றிக்கைப்போட்டிருக்கிறார்கள்‌. எலிசா 
தன்னுடைய வேலைக்காரனின்‌ பயத்தைப்‌ 
மேக்குகிறார்‌..... அவலுக்கு ஆறுதலான 
வார்த்தைகளைச்‌ சொல்லுகிறார்‌. 
வேலைக்காரன்‌ சீரியருடைய இராணுவத்தைப்‌ 
பார்த்தவுடன்‌ அவன்‌ எலிசாவிடம்‌ ஓடி 
வருகிறான்‌. “ஐயோ என்‌ ஆண்டவனே. 
என்னசெய்வோம்‌' என்று வேலைக்காரன்‌ 
பதறுகிறான்‌. 


சீரியரின்‌ இராணுவம்‌ திரளான 
எண்ணிக்கையிலிருக்கிறார்கள்‌. 

அவர்களிடத்தில்‌ குதிரைகளும்‌ இரதங்களும்‌ 
இருக்கிறது. எலிசாவாலும்‌ அவருடைய 
வேலைக்காரனாலும்‌, சீரியரின்‌ 
இராணுவத்திற்கு தப்பி ஓடவும்‌ முடியாது. 
அவர்களுக்கு விரோதமாக எதிர்த்து நின்று 
யுத்தம்பண்ணவும்‌ முடியாது. ஆகையினால்‌ 
எலிசாவின்‌ வேலைக்காரன்‌, “ஐயோ என்‌ 
ஆண்டவனே, என்ன. செய்வோம்‌" 
என்று பயத்தோடும்‌. பதற்றத்தோடும்‌, 
நடுக்கத்தோடும்‌ கேட்கிறான்‌. 


2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


எலிசா 
எலிசாவின்‌ 


தேவனுடைய மனுஷன்‌. 
வேலைக்காரன்‌  சீரியரின்‌ 
இராணுவத்தைப்‌ பார்க்கிறான்‌. கர்த்தர்‌. 
எலிசாவின்‌ மூலமாக இதுவரையிலும்‌ பெரிய 
காரியங்களை செய்திருக்கிறார்‌ என்பது அந்த 
வேலைக்காரனுக்கு தெரியவில்லை. 
விருத்தசேதனமில்லாதவர்களின்‌ கைகளில்‌ 
கர்த்தர்‌ தங்களை ஒப்புக்கொடுக்கமாட்டார்‌ 
என்னும்‌ நம்பிக்கையும்‌ அவனுக்கு இல்லை. 


விசுவாசிக்கிறவர்கள்‌ 
பதறமாட்டார்கள்‌. எலிசாவின்‌ 
வேலைக்காரனிடத்தில்‌ விசுவாசமில்லை. 
ஆகையினால்‌ பதற்றபிருக்கிறது. தங்களால்‌ 
ஒன்றும்‌ செய்ய முடியாது என்று 
தீர்மானித்து, “ஐயோ என்‌ ஆண்டவனே, 
என்ன செய்வோம்‌" என்று அவன்‌ நம்பிக்கை 
இழந்து புலம்புகிறான்‌. 

தேவனுடைய மனுஷனாகிய எலிசா 
தன்‌ வேலைக்காரனுடைய பயத்தைப்‌ 
போக்குகிறார்‌. எலிசா தன்னுடைய 
வார்த்தையினாலும்‌, ஒரு தரிசனத்தினாலும்‌, 
அவனுடைய பயத்தை நீக்குகிறார்‌. எலிசா 
தன்‌ வேலைக்காரனுக்கு சொல்லுகிற 
வார்த்தை, கர்த்தருடைய ஊழியக்காரர்கள்‌ 
எல்லோருக்கும்‌ சொல்லப்படுகிற 
பொதுவான வார்த்தையாகும்‌. 


எலிசா தன்‌ வேலைக்காரனை நோக்கி, 
“பயப்படாதே: அவர்களோடிருக்கிறவர்களைப்‌ 
பார்க்கிலும்‌ நம்மோடிருக்கிறவர்கள்‌ அதிகம்‌” 
(இராஜா 646) என்று சொல்லுகிறார்‌ 


கர்த்தரை 


ந 
ஆறுதலாகச்‌ சொல்லுகிறார்‌. 

கர்த்தர்‌ நம்மைப்‌ பாதுகாக்கிறவர்‌. 
நமக்கு விரோதமாக எழும்பிமிருக்கிற 
சத்துருக்கள்‌ நம்மை அழித்துப்போட முயற்சி 
பண்ணுகிறார்கள்‌. உலகப்பிரகாரமாகப்‌ 
பார்க்கும்போது சத்துருக்களின்‌ எண்ணிக்கை 
அதிகம்‌ போல தெரிகிறது. நாம்‌ 
ஆவிக்குரிய காரியங்களை 
மாம்சக்கண்களால்‌. பார்க்காமல்‌, 
விசுவாசக்கண்களாலும்‌, மனக்கண்களாலும்‌ 
பார்க்கவேண்டும்‌. அப்போது நம்முடைய 
சத்தருக்களோடு இருக்கிறவர்களைப்‌ 
பார்க்கிலும்‌, நம்மோடு கூடயிருக்கிறவர்கள்‌ 
அதிகம்‌ என்பதை நம்மால்‌ காணமுடியும்‌. 





i= al 
TT 


கர்த்தருடைய தூதர்கள்‌ 
பாதுகாப்பாகயிருக்கிறார்கள்‌. 
சர்வவல்லமையுள்ளவர்‌. 
விரோதமாக யுத்தம்பண்ணுகிறவர்கள்‌, 
ஆராதிக்கிற கர்த்தருக்கு 
யுத்தம்பண்‌ ணுகிறார்கள்‌ 


நம்மை பயம்‌ சூழ்ந்துகொள்ளும்போது. 
நாம்‌ கர்த்தரைப்பற்றி அதிகமாய்த்‌ 
தியானிக்கவேண்டும்‌. நம்முடைய 
பயத்திற்கான காரணங்களை அதிகமாய்‌ 
சிந்திக்காமல்‌, தேவனைப்பற்றிய சிந்தையில்‌ 
நாம்‌ அதிக கவனம்‌ செலுத்தவேண்டும்‌. 
இந்தப்‌ பிரபஞ்சத்தின்‌ காரியங்களையே 
சிந்நித்துக்கொண்டிராமல்‌, வரப்போகிற 
பரலோகத்தின்‌ காரியங்களை நாம்‌ அதிகமாய்‌ 
சிந்திக்கவேண்டும்‌. 


சொல்லுவோம்‌? 


பட்சத்திலிருந்தால்‌ 
விரோதமாயிருப்பவன்‌ யார்‌?" (ரோம 8:31) 


£ளைக்குறித்து நாம்‌ 
தேவன்‌ ர்‌ 


எலிசா ஒரு தரிசனத்தின்‌ மூலமாக, 


சோர்ந்துபோய்விடக்கூடாது. 
ஊழியக்காரனைக்‌ குறித்து 
கரிசனை யோடிருக்கிறார்‌. 
செய்யவேண்டுமென்று விரும்புகிறார்‌ 


அந்த ஊழயத்ாரலுடைய ஸ்தானத்தில்‌ 


பாதகமாயிருக்கும்போது, 
மனதில்‌ கலக்கமுண்டாகும்‌. சூழ்நிலைகள்‌ 
ஆபத்தாயிருக்கும்போது மனதில்‌ 
பயமுண்டாகும்‌. எலிசாவின்‌ 
வேலைக்காரனுக்கு மனதிலே கலக்கமும்‌, 
பயமும்‌ உண்டாயிற்று. 
தன்னுடைய 
சொன்னதை எலிசாவம்‌ 
அவன்‌ சொன்ன பிரகாரம்‌ 
இராணுவமும்‌, குதிரைகளும்‌, 


வேலைக்காரன்‌ 
பார்க்கிறார்‌. 
சீரியரின்‌ 
இரதங்களும்‌ 


2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தோத்தான்‌ 
சற்றிதுமி மிருக்கிறார்கள்‌. ஆனால்‌ 
கலக்கமோ 


பட்டணத்தை 
எலிசாவின்‌ 
பயமோ 
தான்‌ 
எலிசா 


a 
பாதுகாப்பாயிருப்பதாக 
அமைதியாயிருக்கிறார்‌. 


எலிசாவின்‌ கண்களுக்கு சீரியரின்‌ 
இராணுவமும்‌ தெரிகிறது. கர்த்தருடைய 
சேனையும்‌: தெரிகிறது. சீரியரின்‌ 
இராணுவத்தைவிட, கர்த்தருடைய 
சேனையிலே அதிகமான தூதர்கள்‌ 
இருப்பதும்‌ எலிசாவுக்கு தெரிகிறது. 
ஆகையினால்‌ எலிசா கலக்கமும்‌ 
பயமுமில்லாமல்‌ அமைதியாயிருக்கிறார்‌. 


தங்களைச்‌ சுற்றிலும்‌ தேவ தூதர்கள்‌ 
நிற்பதை, தன்னுடைய 
பார்க்கவேண்டும்‌. 


நினைத்து, 


ஆவிக்குரிய கண்கள்‌ திறக்கப்படவேண்டும்‌. 
எலிசா... நன்‌ வேலைக்காரனுக்காக 
கர்த்தரிடத்தில்‌ விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 


“கர்த்தாவே, இவன்‌ பார்க்கும்படி இவள்‌ 
கண்களைத்‌ திறந்தருளும்‌" ஈஜா 617) 
என்று எலிசா தன்‌ க்பாதக்கா்‌ 
ஜெபம்பண்ணுகிறார்‌.  உபளே கர்த்தர்‌ 
அந்த... வேலைக்கான்‌ கண்களைத்‌ 
திறக்கிறார்‌: இதோ, எலிசாவைச்சற்றிலும்‌ 
அக்கினிமயமான குதிரைகளாலும்‌ 
இரதங்களாலும்‌ அந்தமலை 
நிறைந்திருக்கிறதை அவன்‌ காண்கிறான்‌. 
வேலைக்காரன்‌ 
மாம்ச கண்களால்‌ 
இராணுவத்தைப்‌ பார்த்தான்‌. 
தங்களுக்கு ஆபத்து ட என்று 
அவன்‌ பயந்தான்‌. இப்போ அவன்‌ 
தன்னுடைய மனக்கண்களால்‌. பார்க்கிறான்‌. 
விசுவாச கண்களால்‌ பார்க்கிறான்‌. சீரியரின்‌ 
இராணுவம்‌ தங்களைச்‌ சுற்றியிருந்தாலும்‌, 
கர்த்தருடைய சேனை தங்களைச்‌ சுற்றிலும்‌ 
பாதுகாப்பாமிருப்பதை அந்த வேலைக்காரன்‌ 
பார்க்கிறான்‌. 





i FTE 
TT 
விசுவாசக்கண்கள்‌ 


திறக்கபடும்போது நம்மிடத்திலுள்ள பயம்‌ 
நம்மைவிட்டு நீங்கும்‌. நம்முடைய 
மனக்கண்கள்‌  தெளிவாகமிருக்கும்போது. 
கர்த்தருடைய சர்வவல்லமையை நம்மால்‌ 
தெளிவாகப்‌ பார்க்க முடியும்‌. நாம்‌ 
விசுவாசக்கண்களால்‌ பார்க்கும்போது 
பூமியில்‌ நமக்கு வரும்‌ உயத்திரவங்களை 
பார்த்து பயப்படமாட்டோம்‌. அதற்கு பதிலாக, 
நாம்‌ பரலோகத்தின்‌ மேன்மைகளைப்‌ 
பார்த்து, கர்த்தருக்குள்‌ 
'சந்தோஷமாயிருப்போம்‌. 

சீரியரின்‌ இராணுவத்தார்‌ எலிசாவை 
நோக்கி வருகிறார்கள்‌. அவர்கள்‌ 
எலிசாவைப்‌ பிடிக்க வருகிறார்கள்‌. அப்போது, 
எலிசா கர்த்தரை நோக்கி 
விண்ணப்பம்பண்ணி, “இந்த ஜனங்களுக்குக்‌ 
கண்‌ மயக்கம்‌ உண்டாகும்படி செய்யும்‌" 
என்று ஜெபிக்கிறார்‌. கர்த்தர்‌ எலிசாவுடைய 
வார்த்தையின்படியே அவர்களுக்குக்‌ 
கண்மயக்கம்‌ உண்டாகும்படி செய்கிறார்‌ 
(2இராஜா 618), 


சீரியரின்‌ 
இராணுவத்திலுள்ளவர்களுக்கு கண்மயக்கம்‌ 
உண்டானதினால்‌, தாங்கள்‌ எங்கே 
இருக்கிறோம்‌ என்பதுகூட அவர்களுக்கு 
தெரியவில்லை. தங்களுடைய கண்களுக்கு 
முன்பாக எலிசா நிற்பதும்‌ அவர்களுக்கு 
தெரியவில்லை. அவர்கள்‌ 
இருட்டிலே தடவுகிற 
இருக்கிறார்கள்‌. 
இராணுவத்திலுள்ள எல்லோருக்கும்‌. 
கண்மயக்கம்‌ உண்டாயிற்று. ஒருவருக்கும்‌ 
கண்பார்வை தெரியவில்லை. அவர்களுடைய 
இராணுவத்தில்‌ அவர்களை வழிநடத்த 
யாருமில்லை. 


ப்பொழுது எலிசா அவர்களை 
நோக்கி: ர்‌ அல்ல; இது பட்டணமும்‌ 
என்‌ பிறகே வாருங்கள்‌; நீங்கள்‌ 

னிடத்‌ 


வழிநடத்துவேன்‌ என்று 
அவர்களைச்‌ சமாரியாவுக்கு 
கொண்டுபோகிறார்‌ (2இராஜா 69). 

சீரியரின்‌ 
இராணுவத்திலுள்ளவர்களுக்கு, தாங்கள்‌ 
தோத்தானில்‌ இருப்பதும்‌ தெரியவில்லை, 
தங்களோடு பேசுவது எலிசா என்பதும்‌ 
தெரியவில்லை. சீரியரின்‌ இராணுவத்தார்‌ 
இராக்காலத்திலே வந்து தோத்தான்‌ 


2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பட்டணத்தை வளைந்து 
கொண்டிருக்கிறார்கள்‌. வெளியில்‌ இருட்டு. 
அவர்களுக்குள்ளே கண்மயக்கம்‌. 
இவ்விரண்டும்‌ ஒன்றாய்ச்‌ சேர்ந்ததினால்‌, 
அவர்களால்‌ எதையுமே பார்க்க முடியவில்லை, 


சமாரியாவுக்கு வழிநடத்துகிறார்‌. 


அவர்களிடத்தில்‌, 

இது பட்டணமுமல்ல” 

அவர்‌ அவர்களிடத்தில்‌ 
எலிசா இப்போது 


எலிசா. 
வழியல்ல, 
சொன்னபோது, 
பொய்சொல்லவில்லை. 
தோத்தான்‌ பட்டணத்தைவிட்டு வெளியே 
வந்திருக்கிறார்‌. ஆகையினால்‌ எலிசா 
சொன்ன பிரகாரமாக, அவர்கள்‌ இப்போது 
பட்டணத்தில்‌ இல்லை. 


கண்மயக்கமாக இருக்கிற சிரியரின்‌ 
இராணுவத்தை எலிசா சமாரியாவுக்கு 
போகிறார்‌. 
சமாரியாவில்‌ 
அவர்களுக்காக 
மறுபடியும்‌ ஜெபம்பண்‌ ணுகிறார்‌. 
ர்த்தாவே, இவர்கள்‌ பார்க்கும்படிக்‌ 
இவர்கள" னம தத்தர்‌" 
(இராஜா 6:20) என்று எலிசா 
கர்த்தரிடத்தில்‌ ஜெபம்பண்ணுகிறார்‌. அப்போது, 
பார்க்கும்படிக்குக்‌ கர்த்தர்‌ அவர்கள்‌ 
கண்களைத்‌ திறக்கிறார்‌. அப்போது, இதோ, 
அவர்கள்‌ சமாரியாவின்‌ நடுவே 
இருக்கிறார்கள்‌ (2இராஜா 6:20), 
சீரியரிருடைய இராணுவத்தாரின்‌ 
கண்கள்‌ திறக்கப்பட்டபோது, ங்கள்‌ 
சமாரியாவின்‌ நடுவே 
காண்கிறார்கள்‌. 


உருவின 


சங்காரம்பண்‌ணுவதற்கோ 
சிறைப்பிடிப்பதற்கோ 


அல்லது 
ஆயத்தமாயிருக்கிறார்கள்‌ 


இஸ்ரவேலின்‌ 
இருக்கிறான்‌. இஸ்ரவேலின்‌ ராஜா 
அவர்களைக்‌ கண்டபோது, அவன்‌ 
எலிசாவைப்‌ பார்த்து: “என்‌ தகப்பனே, நான்‌ 
அவர்களை வெட்டிப்‌ போடலாமா" 
(இராஜா 6:21) என்று கேட்கிறான்‌. 


ராஜாவம்‌ அங்கே 





i FTN 
TT 


சீரியரின்‌ 
ல்‌ க்‌ 
சம்மதிக்கவில்லை. 
சத்துருக்களாகமிருந்தாலும்‌, 


இராணுவத்தாரை 
எலிசா பாதுகாக்கவேண்டும்‌ என்றும்‌. 
பராமரிக்கவேண்டும்‌ என்றும்‌ விரும்புகிறார்‌. 
இஸ்ரவேலின்‌ ராஜா அவர்களை 
வெட்டிப்போடலாமா என்று கேட்டாலும்‌, 
எலிசா அதற்கு அனுமதி கொடுக்கவில்லை 


எலிசா. இஸ்ரவேலின்‌ ராஜாவை 
நோக்கி, “நீர்‌ வெட்டவேண்டாம்‌; நீர்‌ 
்‌ ம்‌, உம்முடைய 

சிறையாக்கிக்‌ 


பசித்‌ குடித்து, 
ஆண்டவளிடத்துக்குப்‌ 
அப்பமும்‌ தண்ணீரும்‌ 
வையும்‌"  (2இராஜா 
சொல்லுகிறார்‌ 


எலிசா சீரியரின்‌ இராணுலத்தாரை 
கொன்றுபோடுவதற்காக அவர்களை 
சமாரியாவுக்கு அழைத்து வரவில்லை. 
கர்த்தருடைய வல்லமையை அவர்களுக்கு 
உணர்த்துவதற்காகவும்‌, அவர்களை 
அவமானப்படுத்துவதற்காகவும்‌, எலிசா 
அவர்களை சமாரியாவுக்கு அழைத்து 
வந்திருக்கிறார்‌. 

சீரியாவின்‌ இராணுவத்தார்‌ இஸ்ரவேல்‌ 


6:22) 


செய்யக்கூடாது. 
பிடிப்பதற்கு இஸ்ரவேலின்‌ ராஜா ஒன்றும்‌ 
செய்யவில்லை. 


2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எலிசா இஸ்ரவேலின்‌ ராஜாவிடத்தில்‌, 
சீரியரின்‌ இராணுவத்திற்காக 
பரிந்துபேசுகிறார்‌. அவர்களுக்கு அப்பமும்‌ 
தண்ணீரும்‌ கொடுக்குமாறு சொல்லுகிறார்‌. 
இஸ்ரவேலின்‌ ராஜாவும்‌ எலிசாவின்‌ 
வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, அவர்களுக்கு 
பெரிய விருந்து பண்ணுகிறான்‌. 


இராணுவத்தார்‌ 
அதன்பின்பு எலிசா 
அவர்களை அனுப்பிவிடுகிறார்‌. அவர்கள்‌ 
தங்கள்‌ தேசத்திற்கு, தங்கள்‌ ஆண்டவனாகிய 
சீரியாவின்‌ ராஜாவினிடத்திற்கு 
திரும்பிப்போகிறார்கள்‌. சீரியரின்‌ தண்டுகள்‌ 
இஸ்ரவேல்‌ தேசத்திலே அப்புறம்‌ வரவில்லை. 
(2இராஜா 6:23). 
இஸ்ரவேலின்‌: 
இராணுவத்தாரை 
வேண்டுமென்று விரும்பினான்‌. 
எலிசா அவனிடத்தில்‌, நீ 
வெட்டவேண்டாம்‌' என்று சொன்னபோது, 
ராஜா தீர்க்கதரிசியின்‌ வார்த்தைக்கு 
செவிகொடுத்து அதற்கு கீழ்ப்படிகிறான்‌. 


புசித்து 


ராஜா... சீரியருடைய 
வெட்டிப்போட 


ஆனாலும்‌ 
“நீர்‌ 


மாற்றானைக்‌ 
சுகமே 
எனக்குச்‌ 
உனக்கு, 


ட்ப பத்து வய 
கண்டுபிடித்தால்‌, அவனைச்‌ 
போகவிடுவானோ? இன்று நீ 
செய்த நன்மைக்காகக்‌ கர்த்தர்‌ 
நன்மை செய்வாராக" (சாமு 24:19). 


இஸ்ரவேலின்‌ 


ராஜா இப்போது 
எலிசாவின்‌ 


வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால்‌, 

பிற்காலத்தில்‌  எலிசாவின்‌ 

ராஜாவுக்கும்‌ இஸ்ரவேல்‌ 

மிகப்பெரிய நன்மை உண்டாகும்‌. எலிசாவின்‌ 
இஸ்ரவேல்‌ தேசத்திற்கும்‌, 


மேன்மை 


தேவனுடைய மனுஷனாகிய எலிசா, 
தன்னுடைய சத்துருக்கள்‌ மீதும்‌ அன்பு 
கூருகிறார்‌. அவர்களை தண்டிப்பதற்கு 
வாய்ப்பு கிடைத்தபோதிலும்‌, அவர்களை 
மன்னித்து அனுப்பிவிடுகிறார்‌. சீரியரின்‌ 
இராணுவத்தார்‌ எலிசாலைப்‌ பிடிக்க 
வந்தவர்கள்‌.  எலிசாவோ அவர்களுக்கு 
அப்பமும்‌ தண்ணீரும்‌ கொடுத்து, பெரிய 
விருந்துபண்ணி, அவர்களை தங்கள்‌ 
தேசத்திற்கு அனுப்புகிறார்‌ 





f= al 
TT 


நம்முடைய சத்துருக்களையும்‌ நாம்‌. 
நேசிக்கவேண்டும்‌. நமக்கு விரோதமாக 
தீங்கு செய்தவர்களுக்கும்‌ நாம்‌ நன்மை 
செய்யவேண்டும்‌. புதிய ஏற்பாட்டுக்காலத்தில்‌ 
இயேசுகிறிஸ்து உபதேசம்பண்ணியது 
போலவே, பழைய ஏற்பாட்டுக்காலத்திலும்‌ 
உபதேசம்‌ பண்ணப்பட்டிருக்கிறது. 


உன்‌ சத்‌ பசியாமிருந்தால்‌, 
அவனுக்குப்‌ புசிக்க ஆகாரங்கொடு: அவன்‌ 
நாகமாயிருந்தால்‌, குடிக்கத்‌ தண்ணீர்‌ கொடு, 
அதினால்‌ நீ அவன்‌ தலையின்மேல்‌ எரிகிற 
தழல்களைக்‌ குவிப்பாய்‌: கர்த்தர்‌ உனக்குப்‌ 
பலனளிப்பார்‌" (நீதி 25:21,22), 


உன்‌ சத்துருவின்‌ மாடாவது 
அவனுடைய கழுதையாவது தப்பிப்போகக்‌ 
கண்டால்‌, அதைத்‌ திரும்ப அவனிடத்தில்‌ 
கொண்டுபோய்‌ விடுவாயாக. உன்னைப்‌ 
பகைக்கிறவனுடைய கழுதை சுமையோடே 
விழுந்துகிடக்கக்‌ கண்டாயானால்‌, அதற்கு 
உதவிசெய்யாதிருக்கலாமா? அவசியமாய்‌ 
அவனோடேகூட அதற்கு உதவிசெய்வாயாக" 
(யாத்‌ 24:4,5) 

எலிசா கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு 
கீழ்ப்படிகிறார்‌. தன்னுடைய சத்துருக்களையும்‌ 
சிநேகிக்கிறார்‌. அவர்களுக்கு போஜனம்‌ 
கொடுத்து உதவிசெய்கிறார்‌ 


எலிசா சீரியருடைய 
இராணுவத்தின்மீது அன்பாயிருந்ததினால்‌, 
இஸ்ரவேல்‌ தேசத்திற்கு மிகப்பெரிய நன்மை 
உண்டாயிற்று. சீரியரின்‌ தண்டுகள்‌ 
இஸ்ரவேல்‌ தேசத்திலே அப்புறம்‌ வரவில்லை. 
ஒரு தேசத்திற்கு விரோதமாக யுத்தம்பண்ணி 
ஜெயிப்பதைவிட சத்துருக்களை 
சிநேகமாக்குவதே மிகப்பெரிய ஜெயம்‌ 
அதுவே மகிமையுள்ள ஜெயம்‌. 


சமாரியாவிலே கொடிய பஞ்சம்‌ 
2இராஜா 6:24-98 


ராஜா 6:24. இதற்குப்பின்பு 
சீரியாவின்‌ ராஜாவாகிய யெனாதாத்‌ 
தன்‌ இராணுவத்தையெல்லாம்‌ 
கூட்டிக்கொண்டுவந்து  சமாரியாவை 
முற்றிக்கையோட்டான்‌. 


2 இராஜாக்கன்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


2இராஜா 62. 


சுமாரியாவிலே 
மத்சநுண்டாவித்தா; ஒரு 
எண்பது க்காசுக்கும்‌, 


புறாக்களுக்குப்‌. த காற்படி. 
பயிறு ஐந்து வெள்னிக்காகுக்கும்‌ 
விற்கப்படுமட்டும்‌ அதை 
முற்றிக்கைபோட்டார்கள்‌. 


இராஜா 6:28. இஸ்ரவேலின்‌ ராஜா 
அலங்கத்தின்‌ மேல்‌ நடத்துபோகையில்‌, 
ஒரு ஸ்திரீ அவனணைப்பார்த்துக்‌ 
கூப்பிட்டு, ராஜாவாகிய என்‌: 
ஆண்டவனே, இரட்சியும்‌ என்றான்‌. 


அதினால்‌ 
கொடிய 
தத்‌ தலை 


2இராஜா 6:27. அதற்கு அவன்‌: கர்த்தர்‌ 
உன்னை இரட்சிக்காதிருந்தால்‌ நான்‌ 
எதிலிருந்து எடுத்து உன்ணை 
இரட்சிக்கலாம்‌? களஞ்சியத்திலிருந்தா, 
ஆலையிலிருந்தா என்று சொல்லி, 


இராஜா 6:28. 
அவளைப்‌: பார்த்து: உனக்கு. 
என்னவேண்டும்‌ என்று கேட்டான்‌. 
அதற்கு அவன்‌: இந்த ஸ்திரீ என்னை 
நோக்கி: உன்‌ மகனைத்‌ தா, அவனை 
இன்று தின்போம்‌ நாளைக்கு என்‌: 
மகனைத்‌ தின்போம்‌ என்றான்‌. 


இராஜா 6:29. அப்படியே எண்‌: 
மகனை ஆக்கித்‌ 'திண்றோம்‌; 
மறுநானில்‌ நான்‌ இவனை நோக்கி: நாம்‌ 
உன்‌ மகனைத்‌ தின்ன அவனைத்‌ தா 
என்றேன்‌; அவன்‌ தன்‌ மகனை ஒளித்து 
விட்டான்‌ என்றான்‌. 


ராஜா பின்னையும்‌ 


இராஜா 6:30, அத்த ஸ்திரீயின்‌ 
வார்த்தைகனை ராஜா கேட்டவுடனே, 
அலங்கத்தின்மேல்‌. நடந்துபோகிற 
அவன்‌ வஸ்திரங்களைக்‌ 
கிழித்துக்கொண்டான்‌; அவன்‌ உன்னே 
தன்‌ சரீரத்தின்மேல்‌ இரட்டு 
உடுத்தியிருக்கிறதை ஜனங்கள்‌. 





i THE 
TT 


இராஜா 6:1. அவன்‌: சாப்பாத்தின்‌ 
குமாரனாகிய எலிசாவின்‌ தலை 
இன்றைக்கு அவன்மேல்‌ இருந்தால்‌, 
தேவன்‌ அதற்குச்‌ சரியாகவும்‌ அதற்கு. 
அதிகமாகவும்‌ எனக்குச்‌ செய்யக்‌ 
கடவர்‌ என்று சொன்னான்‌. 


இராஜா 6:92. எலிசா தன்‌ வீட்டில்‌: 
உட்கார்த்திருத்தான்‌; முப்பரும்‌ 
அவனோடு உட்கார்த்திருத்தார்கன்‌; 
அப்பொழுது ராஜா: ஒரு மனுஷனைத்‌: 
தனக்கு முன்னே அனுப்பினான்‌; இத்த 
ஆன்‌ எலிசாவினிடத்துக்கு வருமுன்னே, 
அவண்‌ அத்த மூப்பரை நோக்கி: என்‌: 
தலையை வாங்க, அத்தக்‌ 
கொலைபாதகனுடைய மகன்‌ ஆன்‌ 
அனுப்பினான்‌; பார்த்தீர்களா? அத்த 
ஆன்‌ வரும்போது, நீங்கள்‌ அவனை 
உன்னே வரவொட்டாமல்‌ 
பூட்டிப்போடுங்கள்‌;. 

பின்னாக 

காலின்‌ சத்தம்‌ கேட்கிறது அல்லவா 
என்றான்‌. 


இராஜா 6:39. அவர்களோடே அவன்‌ 
பேசிக்‌ கொண்டிருக்கையில்‌, அந்த ஆன்‌: 
அவனிடத்தில்‌ வத்து: இதே, இந்தப்‌: 
பொல்லாப்பு கர்த்தரால்‌ உண்டானது; 
நான்‌ இனிக்‌ கர்த்தருக்காகக்‌. 
காத்திருக்க வேண்டியது என்ன என்று 
ராஜா சொல்லுகிறார்‌ என்றான்‌. 


வனுடைய ஈகிய எலிசா 
வதனம்‌ எல மைந்தன்‌. சல 
உதவியை, சீரியாவின்‌ ராஜா சீக்கிரத்தில்‌ 
செலான்‌ ணம எச்ப்அவன்‌ 
இஸ்ரவே தேசத்திற்கு விரோதமாக 
த்தப்‌ னாகள்‌ அமைதியாயிருந்தான்‌. 
இதற்குப்பின்பு சீரியாவின்‌ ரா; 
பெனாதாத்‌ தன்‌ இராணுவத்தை! 
கூட்டிக்கொண்டுவந்து. 'சமாரியாவை 
முற்றிக்கைபோடுகிறான்‌ (2இராஜா 6:24). 
தேசத்தார்‌. சீரியாவுக்கு. 
செய்யவில்லை. 
இஸ்ரவேலை. 
சீரியாவின்‌ 
பெனாதாத்‌. 


வாகிய 


தீர்மானம்பண்ணுகிறான்‌. 


2 இராஜாக்கன்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


சமாரியா இஸ்ரவேல்‌ தேசத்தின்‌ 
தலைநகரம்‌. சீரியரின்‌ இராணுவம்‌ 
சமாரியாவை முற்றிக்கைப்போடுவதினால்‌, 
சமாரியாவிலே கொடிய பஞ்சமுண்டாயிற்று; 
ஒரு கழுதைத்‌ தலை எண்பது 
வெள்ளிக்காசுக்கும்‌, புறாக்களுக்குப்‌ போடுகிற 
காற்படி பயிறு ஐந்து வெள்ளிக்காசுக்கும்‌ 
விற்கப்படுமட்டும்‌ சீரியர்கள்‌ சமாரியாவை 
முற்றிக்கைபோடுகிறார்கள்‌ (2இராஜா 6:25). 


சீரியரின்‌ இராணுவத்தார்‌ இஸ்ரவேல்‌. 
தேசத்திலுள்ள மற்ற பட்டணங்களையெல்லாம்‌. 
இடித்துப்போட்டார்கள்‌. இஸ்ரவேல்‌ தேசத்தை 
மொத்தமாய்‌ அழித்த பின்பு, அவர்கள்‌ 
இறுதியிலே சமாரியாவை முற்றிக்கைப்போட 
வந்திருக்கிறார்கள்‌. 

சீரியர்கள்‌ சமாரியாவை 
முற்றிக்கைப்போடுவதினால்‌, பட்டணத்திற்கு. 
உள்ளேயும்‌ யாராலும்‌ போகமுடியவில்லை. 
பட்டணத்திற்குள்ளே இருந்து வெளியேயும்‌ 
யாராலும்‌ போகமுடியவில்லை. 
பட்டணத்திற்குள்ளே சேமித்து 
வைக்கப்பட்டிருந்த உணவு, 
பொருட்களெல்லாம்‌ தீர்ந்துவிடுகிறது. 
அவர்களுக்கு குடிப்பதற்குக்கூட தண்ணீர்‌ 
இல்லை. சமாரியாவிலே கொடிய 
பஞ்சமுண்டாயிற்று. 


சீரியாவின்‌ இராணுவத்தார்‌ 
சமாரியாவுக்கு விரோதமாக ஆயுதம்‌ ஏந்தி 
யுத்தப்பண்ணவில்லை. ஆனால்‌ அவர்கள்‌ 
அந்த பட்டணத்தை முற்றிக்கைப்போட்டு, 
சமாரியாவுக்குள்ளே 
ஏற்படுத்திவிடுகிறார்கள்‌. 

மனுஷருக்கு 

சமாரியவுக்குள்ளே இருக்கிற ஜனங்கள்‌ 
போஜனமில்லாமல்‌ பசியாயும்‌ பட்டினியாயும்‌ 
இருக்கிறார்கள்‌. அவர்களில்‌ அநேகர்‌ 
பசியினால்‌ செத்துப்போகிறார்கள்‌. 


சமாரியாவுக்குள்ளே இருக்கும்‌. 
ஜனங்களால்‌  சீரியரின்‌ இராணுவத்திற்கு. 
விரோதமாக எதிர்த்து நின்று யுத்தம்பண்ண 
முடியாது. சமாரியர்‌ போஜனம்‌. 
பண்ணாமலிருப்பதினால்‌, அவர்களிடத்தில்‌ 
சரீர பலமில்லை. சமாரியாவின்‌ ஜனங்கள்‌ 
தங்கள்‌ பட்டணத்திற்குள்ளே பட்டினியால்‌ 
சாகும்‌ வரையிலும்‌, சீரியர்கள்‌ அந்தப்‌ 
பட்டணத்தை முற்றிக்கைப்போட்டு 
காத்துக்கொண்டிருக்கிறார்கள்‌. 





f= THE 
TT 


சமாரியாவிலே 
பஞ்சமுண்டாயிற்று. ஒரு 
எண்பது வெள்ளிக்காசக்கு 
காற்படி பயறு ஐந்து வெள்ளிக்காசுக்கு 
விற்கிறது. சமாரியாவிலே பணத்திற்கு 
மதிப்பில்லை. எவ்வளவு பணம்‌ கொடுத்தாலும்‌ 
அவர்களுக்கு தானியம்‌ கிடைக்கவில்லை. 
சமாரியாவுக்குள்ளே இருக்கிறவர்கள்‌, 
தங்களுக்கு எது கிடைத்தாலும்‌, அதை 
புசிப்பதற்கு ஆயத்தமாயிருக்கிறார்கள்‌. 
சமாரியாவிலே கொடிய 
ஏற்பட்டபோது, இஸ்ரவேலின்‌ ராஜா 
அலங்கத்தின்‌ மேல்‌ நடந்துபோகிறான்‌. 
அத ஒரு ஸ்திரீ அவனைப்பார்த்துக்‌ 
கூப்பிட்டு, ராவாக என்‌ ஆண்டவனே, 
இரட்சியும்‌' (2இராஜா 6:26) என்று 
சொல்லுகிறாள்‌. இந்த ஸ்திரீ பசியினாலும்‌, 
பட்டினியினாலும்‌ வாடுகிறாள்‌. 


ஸ்ரவேலின்‌ ராஜா 
மிரதியத்தம்‌. சொல்லுகிற. 
அவளை நோக்கி, “கர்த்தர்‌ 
இரட்சிக்காதிருந்தால்‌ நான்‌ 
எடுத்து உன்னை  நூரட்சிக்கலாம்‌? 
கள்சியத்ிகிருந்தா,.... ஆலையிலிருந்நா" 
(2இராஜா 6:27) என்று கேட்கிறார்‌. 


பஞ்சம்‌ 


அந்த ஸ்திரீக்கு 
ராஜா 
உன்னை 


எதிலிருந்து 


ராஜாவும்‌ அந்த ஸ்திரீயும்‌ தங்கள்‌ 
வார்த்தைகளினால்‌ சண்டை 
போட்டுக்கொள்கிறார்கள்‌. ராஜா அந்த 
ஸ்திரீயின்‌ கோபத்தை அமைதிப்படுத்த 
ஆயத்தமாயில்லை. 
வார்த்தைகளைக்‌ கேட்டு 
ராஜாவும்‌ கோபப்படுகிறார்‌. 


ராஜாவின்‌ கோபம்‌ குறைகிறது. அவர்‌ 
த்தருக்கு முக்கியத்துவம்‌ கொடுக்கிறார்‌. 
இரட்சிக்காதிருந்தால்‌, 
எடுத்து உன்னை 

ராஜா. அந்த 


தருக்கு 
'கர்த்தர்‌ உன்னை 
நான்‌ எதிலிருந்து 
இரட்சிக்கலாம்‌' என்று 
ஸ்திரீயினிடத்தில்‌ கேட்கிறார்‌. 


வரும்‌. நாம்‌ கஷ்டப்படும்‌ 
கர்த்தரையே நோக்கிப்‌ பார்த்‌ 


2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ராஜா களஞ்சியத்தையும்‌, ஆலையையும்‌ 
குறை சொல்லுகிறான்‌. அவை இரண்டுமே 
ஒன்றுமில்லாமல்‌ வெறுமையாயிருக்கிறது. 
அதற்காக இஸ்ரவேலின்‌ ராஜா 
வேதனையோடு புலம்புகிறான்‌. 


ராஜாவால்‌ அந்த ஸ்திரீக்கு உதவி 
செய்ய முடியவில்லை. தன்னால்‌ அவளுக்கு 
உதவி செய்ய முடியாது என்பதையும்‌ ராஜா 
கர்த்தரே அவருக்கு 


ராஜாவால்‌ அந்த ஸ்திரீக்கு உதவி 
செய்ய முடியாவிட்டாலும்‌, அவன்‌ அந்த 
ஸ்திரீமின்‌ வார்த்தைகளுக்கு செவிகொடுக்க 
ஆயத்தமாயிருக்கிறான்‌. ராஜா அவளைப்‌ 
பார்த்து. “உனக்கு என்ன வேண்டும்‌" என்று 
கேட்கிறான்‌ (2இராஜா 6:28) 


ராஜாவுக்கு... முன்பாக 
ஸ்திரீகள்‌ இருக்கிறார்கள்‌. ஒரு 
ராஜாவிடம்‌ முறையிடுகிறாள்‌. மற்றொருத்தி 
இந்த ஸ்திரீக்கு அருகாமையில்‌ நிற்கிறாள்‌. 
ராஜா தன்னிடத்தில்‌ முறையிட்ட ஸ்திரீயைப்‌ 
பார்த்து. "உனக்கு என்ன வேண்டும்‌" என்று 
கேட்கிறான்‌. 


அப்பொழுது. அந்த ஸ்திரீ 
ராஜாவிடத்தில்‌, “இந்த ஸ்திரீ என்னை 
நோக்கி: உன்‌ மகனைத்‌ தா, அவனை இன்று 
தின்போம்‌: நாளைக்கு என்‌ மகனைத்‌ 
தின்போம்‌ என்றாள்‌. அப்படியே என்‌ மகனை 
ஆக்கித்‌ தின்றோம்‌; மறுநாளில்‌ நான்‌ 
இவளை நோக்கி: நாம்‌ உன்‌ மகனைத்‌ 
தின்ன அவனைத்‌ ௪ தா பல்ல அவள்‌ தன்‌ 
மகனை விட்டாள்‌" 
(2இராஜா 6: 229) து சொல்லுகிறாள்‌. 


அந்த ஸ்திரீயின்‌ வார்த்தைகளை 
ராஜா... கேட்டவுடனே, அலங்கத்தின்மேல்‌ 
நடந்துபோகிற அவன்‌ தன்‌ வஸ்திரங்களைக்‌ 
கிழித்துக்கொள்கிறான்‌; அவன்‌ உள்ளே தன்‌ 
சரீரத்தின்மேல்‌ இரட்டு உடுத்தியிருக்கிறதை 
ஜனங்கள்‌ காண்கிறார்கள்‌ (2இராஜா 6:30). 
சமாரியாவிலே கொடிய 
உண்டாயிருக்கிறது. இந்தத்‌ 

ராஜாவால்‌ தாங்க. 

அதற்காக அவன்‌ தன்‌ 
இரட்டுடுத்தியிருக்கிறான்‌. 





f= al 
TT 


தான்‌  உடுத்தியிருக்கிற 
வெளியே தெரியாதபடிக்கு, ராஜா 
மேல்‌ வஸ்திரத்தைப்போட்டு மூடியிருக்கிறான்‌. 
அவன்‌ வஸ்திரத்தைக்‌ கிழிக்கும்போது. அவன்‌ 
சரீரத்தின்மேல்‌ இரட்டுடுத்தியிருக்கிறது. 
ஜனங்களுக்கு தெரிகிறது. 


ராஜாவால்‌ சமாரியாவின்‌ ஜனங்களுக்கு 
உதவி செய்ய முடியவில்லை. கர்த்தரால்‌ 
மாத்திரமே அவர்களுக்கு உதவி செய்ய 
முடியும்‌. கர்த்தருடைய கோபமும்‌, சாபமும்‌ 
இஸ்ரவேல்‌ தேசத்தின்மீது வந்திருக்கிறது. 
க தாணிலும்‌ 
பொன்கன்றுக்குட்டிகளை 
நிழலிிரக்கிறான்‌ இதன்‌ நிமித்தமாக. 
கர்த்தருடைய கோபம்‌ இஸ்ரவேல்‌ 
தேசத்தின்மீது வந்திருக்கிறது. 


சமாரியாவிலே கொடிய பஞ்சம்‌ 
உண்டானதினிமித்தம்‌, இஸ்ரவேலின்‌ ராஜா 
தன்‌ வஸ்திரங்களைக்‌ கிழித்துக்கொள்ள. 
வேண்டியதில்லை. அதற்கு பதிலாக தாணிலும்‌ 
பெத்தேலிலும்‌ நிறுவப்பட்டிருக்கிற 
கன்றுக்குட்டிகளை  அகற்றிப்போடவேண்டும்‌. 
அவன்‌ கர்த்தருக்கு முன்பாக தன்னைத்‌ 


இஸ்ரவேல்‌ 
கர்த்தரிடத்தில்‌ 


தாழ்த்தவேண்டும்‌. 
பாவங்களுக்கும்‌, 
பாவங்களுக்கும்‌. 

கேட்டு, அவரோடு ஒப்புரவாகவேண்டும்‌. 


இஸ்ரவேலின்‌ ராஜாவோ, சமாரியாவில்‌ 

கொடிய பஞ்சம்‌ உண்டானதினிமித்தமாய்‌, 

தன்னுடைய பாவங்களுக்கு மனந்திரும்பாமல்‌, 

எலிசாவின்மீது கோபப்படுகிறான்‌. 

ராஜா... எலிசாவைப்பற்றிச்‌ 

அவன்‌: சாப்பாத்தின்‌ 

குமாரனாகிய எலிசாவின்‌ தலை இன்றைக்கு 
அவன்மேல்‌ இருந்தால்‌, தேவன்‌ அது 

சரியாகவும்‌ அதற்கு அதிகமாகவும்‌ எனக்குச்‌ 

செய்யக்‌ குடவர்‌" (2இராஜா 6:31) என்று 

சொல்லுகிறான்‌. 


சமாரியாவில்‌ உண்டான பஞ்சத்திற்கும்‌, 


தேவனுடைய மனுஷனாகிய 
சம்பந்தமில்லை. எலிசா 


எலிசாவின்‌ தலை அவன்‌ சரீரத்தின்மேல்‌ 
இருக்கக்கூடாது. என்று ராஜா 
சொல்லுகிறான்‌. ஆனால்‌ கர்த்தரோ, எலிசா 
உமிரோடிருக்கவேண்டுமென்று விரும்புகிறார்‌. 
எலிசாவின்‌ ஜீவன்‌ கர்த்தருடைய 
பார்வைக்கு அருமையானதாயிருக்கிறது. 


2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


இஸ்ரவேலின்‌ ராஜா, 
உண்டான பஞ்சத்திற்கு, 
தண்டிக்கவேண்டுமென்று விரும்புகிறான்‌. 
இவனைப்போலவே,  ஆதித்திருச்சபையின்‌ 
சரித்திரத்தில்‌, தேசங்களிலே பிரச்சனைகள்‌ 
ஏற்பட்டபோது. அவர்கள்‌ கிறிஸ்தவர்களைத்‌ 
துன்பப்படுத்தினார்கள்‌. அவர்களை 
மரணத்துக்கு ஒப்புக்கொடுத்தார்கள்‌. 
ராஜாக்கள்‌ கிறிஸ்தவர்களை சிங்கங்களின்‌ 
கெபிகளிலே தூக்கிப்போட்டார்கள்‌. 
கிறிஸ்தவர்கள்‌ கர்த்தருக்குள்‌ 
நித்திரையடைந்தார்கள்‌. கிறிஸ்தவர்கள்‌. 
மரித்துப்போன பின்பும்‌, தேசத்தின்‌ 
பிரச்சனைகள்‌ முடிவுக்கு வரவில்லை. 
அவர்கள்‌ தேசத்தின்‌ பிரச்சனைகளுக்கு, 
காரணமல்ல. அவர்களுக்கும்‌ 
பிரச்சனைகளுக்கும்‌. சம்பந்தமில்லை. 
ஆகையினால்‌ கிறிஸ்தவர்கள்‌ செத்துப்போன 
பின்பும்‌ அவர்களுடைய பிரச்சனைகள்‌ 
முடியவில்லை. 

இஸ்ரவேலின்‌ ராஜா 
தலையை வாங்க, ஒரு மனுஷனை தனக்கு 
முன்னே அனுப்புகிறான்‌. அப்போது எலிசா 
தன்‌ வீட்டிலே உட்கார்ந்திருக்கிறான்‌. 
மூப்பரும்‌ அவனோடு உட்கார்ந்திருக்கிறார்கள்‌. 


எலிசாவைத்‌ 


எலிசாவின்‌ 


தன்னோடே உட்கார்ந்திருக்கிற மூப்பரை 
நோக்கி, என்‌ தலையை வாங்க, 
அந்தக்‌ கொலைபாதகனுடைய மகன்‌ ஆள்‌ 
அனுப்பினான்‌; பார்த்தீர்களா? அந்த ஆர்‌ 
வரும்போது, நீங்கள்‌ அவனை உள்‌ 
வரவொட்டாமல்‌ கதவைப்‌ ப்‌ 
அவனுக்குப்‌ பின்னாக 
ஆண்டவனுடைய காலின்‌ சத்தம்‌ கேட்கிறது 

(ஜராஜா 6:32) என்று 
சொல்லுகிறார்‌. 


ராஜாவுடைய சதிததிப்டம்‌. எகிசாவக்கு 
தெரிகிறது... ஆனால்‌ 
பதற்றப்படவில்லை. தன்னுடைய ழ்‌ 
வாங்குவதற்கு ராஜா அனுப்பின மனுஷன்‌, 
எலிசாவின்‌ வீட்டிற்கு அருகாமையில்‌ 
வருகிறான்‌. எலிசாவோ அந்த மனுஷனை, 
தன்னுடைய வீட்டிற்கு வெளியே நிறுத்தி, 

தன்னுடைய வீட்டின்‌ கதவை 
பூட்டிப்போடச்சொல்லுகிறார்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


இஸ்ரவேலின்‌ ட முதலாவதாக 

மனுஷனை முன்னே 
லிசாலினிடத்திற்க அனுப்புகிறான்‌ அதற்கு 
பின்பு அந்த ராஜாவும்‌, தான்‌ அனுப்பின 
மனுஷனை பின்தொடர்ந்து போகிறான்‌. 
இதுவும்‌ எலிசாவுக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. 
"அவனுக்குப்‌ பின்னாக அவன்‌ 
ஆண்டவனுடைய காலின்‌ சத்தம்‌ கேட்கிறது” 
என்று எலிசா சொல்லுகிறார்‌. 


இஸ்ரவேலின்‌ தன்னுடைய 
ணையை எலிசாவை 


நிறைவேற்றுவதற்கு, 
வ நேரடியாகவே வருகிறார்‌. எலிசாவின்‌ 


றைக்கு அவருடைய 
சதகம்‌! 'இதக்கக்க டாது! என்பது 
ராஜாவின்‌ ஆணை. எலிசாவின்‌ தலை 
வெட்டப்படவேண்டும்‌ என்பது ராஜாவின்‌ 
விருப்பம்‌ 

ராஜா எலிசாவினிடத்தில்‌ தன்னுடைய 


மனுஷனை அனுப்பிய பிறகு, ராஜாவின்‌ 
ல்‌ மாற்றமுண்டாகிறதுத; அவன்‌ 


ராஜா 


உணர்ந்துகொள்கிறான்‌. 


2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


த தன்னுடைய புதிய செய்தியை, 
தன்‌ ஆள்‌ மூலமாக எலிசாவுக்கு 
சொல்லிபப்பகினன்‌. - எலிசா! ப்பட 
பேசிக்கொண்டிருக்கையில்‌, ராஜா அனுப்பின 
எலிசாவினிடத்தில்‌ வருகிறான்‌. 

க்கு ராஜாவின்‌ செய்தியை 


எலிசாவை 
பொல்லாப்பு. 
நான்‌ இனிக்‌ 
கர்த்தருக்காகக்‌ காத்திருக்க வேண்டியது. 
என்ன என்று ராஜா சொல்லுகிறார்‌" 
(2இராஜா 6:33) என்று சொல்லுகிறான்‌. 


இஸ்ரவேலின்‌ ராஜா தன்னுடைய 
பாலத்தை உணர்ந்திருக்கிறான்‌. இஸ்ரவேல்‌ 
தேசம்‌ முழுவதும்‌ கர்த்தருக்கு விரோதமான 
மலம்‌... கனிமாகிகக்கிதது 
நிமித்தமாகவே சமாரியாவில்‌ 

பஞ்சமுண்டாயிற்று என்பதை 

பிந்துகொள்கிறான்‌. "இந்தப்‌ பொல்லாப்பு 
கர்த்தரால்‌ உண்டானது என்று ராஜா 
சொல்லுகிறான்‌. பஞ்சத்திற்கும்‌ எலிசாவக்கும்‌ 
சம்பந்தமில்லை என்பதையும்‌ ராஜா 
அறிந்துகொள்கிறான்‌. 


ஆள்‌, 
ா, இந்தப்‌ 
உண்டானது; 





f= FTE 
TT 


எலிசா. 
தீர்க்கதரிசனமாகச்‌ 
எலிசாவின்‌ வார்த்தையை 
ராஜாவின்‌ பிரதானி நம்பவில்லை. அவனுக்கு 
சமாரியாவில்‌ உண்டான செழிப்பில்‌ 
பங்கில்லாமல்‌ போயிற்று (2இராஜா 732) 


சமாரியவை  முற்றிக்கையிட்டிருக்கிற 
சீரியர்கள்‌ இருட்டோடே எழுந்திருந்து, 
ஒடிப்போகிறார்கள்‌ (2இராஜா 
குஷ்டரோகிகளான நாலுபேர்‌, 
ஓடிப்போனதை கண்டுபிடிக்கிறார்கள்‌ 
(இராஜா 7:3-5). சீரியரின்‌ கூடாரங்கள்‌ 
வெறுமையாயிருக்கிறது. என்பதை 
குஷ்டரோகிகள்‌ ராஜாவின்‌ அரமனையாருக்கு 
அறிவிக்கிறார்கள்‌ (2இராஜா 7:8-1) 


குஷ்டரோகிகள்‌ 
வார்த்தைகளை 


சொன்ன 
இஸ்ரவேலின்‌ ராஜா 
மிகவும்‌ கவனமாக உறுதிபண்ணுகிறான்‌. 
(இராஜா 7:12-15), கர்த்தருடைய 
வார்த்தையின்படியே சமாரியாவில்‌ செழிப்பு 
உண்டாயிற்று (2இராஜா 7:1) 
கர்த்தருடைய வார்த்தையை நம்பாத பிரதானி 
செத்துப்போகிறான்‌ (2இராஜா 77-20), 


எலிகாவின்‌ வார்த்தை 
2இராஜா 71,2 
2இராஜா 7:1. அப்பொழுது எலிசா 
கர்த்தருடைய வார்த்தையைக்‌ 
கேளுங்கள்‌; நானை இந்நேரத்தில்‌: 
சமாரியாவின்‌ வாசலிலே ஒரு மரக்கால்‌ 
கோதுமை மா ஒரு சேக்கலுக்கும்‌, 
இரண்டு மரக்கால்‌ வாற்கோதுமை ஒரு 
சேக்கலுக்கும்‌ விற்கப்படும்‌ என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ என்றான்‌. 


2 இராஜாக்கன்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


QODNENS 
PUBLISHERS 


2இராஜா 72. அப்பொழுது 
ராஜாவுக்குக்‌ கைலாகு கொடுக்கிற 
பிரதானி. ஒருவன்‌ தேவனுடைய 
மனுஷனுக்குப்‌ பிரதியுத்தரமாக: இதே, 
கர்த்தர்‌ வானத்திலே மதகுகளை 
உண்டாக்கினாலும்‌ இப்படி நடக்குமா 
என்றான்‌. அதற்கு அவன்‌: உன்னுடைய 
கண்கவினாலே அதைக்‌ காண்பாய்‌; 
ஆனாலும்‌ அதிலே சாப்பிடமாட்டாய்‌ 


என்றான்‌. 


சமாரியாவில்‌ 
பஞ்சமுண்டாமிற்று சீரிய 
இராணுவத்தார்‌. சமாரியா 
முற்றிக்கைபோட்டிருக்கிறார்கள்‌ 
இஸ்ரவேலின்‌ ராஜா எலிசாவின்மீது 
கோபப்பட்டு, அவருடைய தலையை 
வெட்டிப்போடவேண்டுமென்று விரும்பினான்‌. 
ஆனாலும்‌ ராஜா மனந்திரும்பி, 

இந்த பொல்லாப்பு கர்த்தரால்‌ 
உண்டானது! (2இராஜா என்று 
சொல்லுகிறான்‌ 


அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை 
எலிசாவுக்கு உண்டாயிற்று. எலிசா 
இஸ்ரவேலின்‌ ராஜாவையும்‌, 
கூடமிருக்கிற பிரதானிகளையும்‌. 
“கர்த்தருடைய வார்த்தையைக்‌ கேளுங்கள்‌; 
நாளை இந்நேரத்தில்‌ சமாரியாவின்‌ 
வாசலிலே ஒரு மரக்கால்‌ கோதுமை மா ஒரு 
சேக்கலுக்கும்‌, இரண்டு மரக்கால்‌. 
வாற்கோதுமை ஒரு சேக்கலுக்கும்‌. 
விற்கப்படும்‌ என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌" 
(2இராஜா 7:1) என்று சொல்லுகிறார்‌. 
இஸ்ரவேலின்‌ மிகுந்த 
மனவருத்தத்தோடு, “நான்‌ இனி 
கர்த்தருக்காக காத்திருக்கவேண்டியது. 
என்ன" (2இராஜா 6:33) என்று சொன்னான்‌. 
சமாரியாவிலே பஞ்சம்‌ எப்போது நீங்கும்‌ 
என்று ராஜாவுக்கு தெரியவில்லை. 
ஸ்திரீகள்‌ தாங்கள்‌ பெற்ற பிள்ளைகளையே 
சமைத்து சாப்பிடுகிறார்கள்‌. பஞ்சம்‌ இன்னும்‌ 
அதிகரித்தால்‌ ஜனங்கள்‌ இனிமேல்‌ எதை 
சாப்பிடுவார்கள்‌ என்று ராஜாவுக்கு 
தெரியவில்லை. 


கொடிய 
ராஜாவின்‌ 
பட்டணத்தை 


6:33) 


ராஜா 





i a 
TT 


சமாரியாவிலே பஞ்சம்‌ 
கொடிதாயிருக்கிறது. அவர்களால்‌. 
சமாரியாவுக்கு வெளியே போகமுடியவில்லை. 
சீரியர்கள்‌ சமாரியா பட்டணத்தை 
முற்றிக்கைப்போட்டிருக்கிறார்கள்‌. இஸ்ரவேல்‌. 
ஜனத்தாரால்‌ ஒன்றும்‌ செய்ய முடியவில்லை. 
ராஜாவாலும்‌ அவர்களுக்கு உதவி செய்ய 
முடியவில்லை. சமாரியாவுக்குள்ளே இருக்கிற 
ஜனங்கள்‌ திக்கற்றவர்களாயிருக்கிறார்கள்‌. 
அவர்களுக்கு என்ன செய்யவேண்டும்‌. 
என்று தெரியவில்லை. 


க்‌ 
அதிகரிக்கும்போது, கர்த்தர்‌ தம்முடைய 
தெய்வீக வல்லமையை வெளிப்படுத்தி, 
தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார்‌. 
தங்கள்‌ சுயபலத்தினால்‌ ஒன்றும்‌ செய்ய 
முடியாது என்பதை மனுஷர்‌ உணரும்போது 
கர்த்தர்‌ தம்முடைய வல்லமையை 
அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறார்‌. 


கர்த்தர்‌ 


பிரச்சனைகள்‌. 


தம்முடைய ஜனங்களை 
நியாயந்தீர்த்து, அவர்கள்‌ பெலன்‌ 
போயிற்றென்றும்‌, அடைக்கப்பட்டவர்களாவது, 
விடுதலை... பெற்றவர்களாவது ஒருவரும்‌ 
இல்லையென்றும்‌ காணும்போது. தம்முடைய 
ஊழியக்காரர்மேல்‌ பரிதாபப்படுவார்‌'' 


(உபா 32:36). 


சமாரியாவில்‌ உண்டான த்தை 
இஸ்ரவேலின்‌ ராஜா பொல்லாப்பு என்று 
சொல்லுகிறான்‌. இந்தப்‌ பொல்லாப்பு 
கர்த்தரால்‌ உண்டானது என்றும்‌ அவன்‌ 
அங்கீகரிக்கிறான்‌. இந்தப்‌ பொல்லாப்பு 
எவ்வளவு காலத்திற்கு நீடிக்கும்‌ என்பது, 
ராஜாவுக்கு தெரியவில்லை. 


இஸ்ரவேலின்‌ ராஜா எலிசாவினிடத்தில்‌, 
இனி கர்த்தருக்காக 
என்ன" 
(இராஜா 6:33) என்று கேட்கிறான்‌. இந்த 


நான்‌ 
காத்திருக்கவேண்டியது 


வாக்கியத்திற்கு, “கர்த்தரால்‌ உண்டான 
இந்த பொல்லாப்பு இன்னும்‌ எவ்வளவு. 
காலத்திற்கு இருக்கும்‌" என்று பொருள்‌. 


எலிசா 
“கர்த்தருடைய 


ராஜாவின்‌... கேள்விக்கு 
பிரதியுத்தரம்‌ சொல்லுகிறார்‌. 


இனிமேல்‌ கர்த்தருடைய வார்த்தைகளைக்‌ 
கேட்கவேண்டும்‌. 


2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ தம்முடைய வார்த்தைகளை 
எலிசாவின்‌ மூலமாக வெளிப்படுத்துகிறார்‌. 
'சமாரியாவிலே: இன்னும்‌ இருபத்து. 
நான்கு மணி நேரத்திற்கு பஞ்சம்‌ இருக்கும்‌. 
அதன்‌ பின்பு சமாரியாவில்‌ செழிப்பு 
உண்டாகும்‌. 


எலிசா இஸ்ரவேலின்‌ ராஜாவுக்கு 
கர்த்தருடைய வார்த்தையை சொல்லும்போது, 
நாளை இந்நேரத்தில்‌ சமாரியாவின்‌ 
வாசலிலே ஒரு மரக்கால்‌ கோதுமை மா ஒரு 
சேக்கலுக்கும்‌, இரண்டு மரக்கால்‌. 
வாற்கோதுமை ஒரு சேக்கலுக்கும்‌ 
விற்கப்படும்‌ என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌" 
(2இராஜா 71) என்று சொல்லுகிறார்‌. 
நாளை _ இந்நோத்தில்‌, சமாரியாவின்‌ 
ஒலிமுகவா்‌ கோதுமையும்‌ 
தலத்‌ மிகவும்‌ குறைவான 
விலையில்‌ விற்கப்படும்‌. சமாரியாவின்‌ 
சரித்திரத்திலே இதுபோன்ற குறைந்த 
விலையில்‌, கோதுமையும்‌ வாற்கோதுமையும்‌ 
இதுவரையிலும்‌ விற்கப்பட்டதில்லை. 
இப்போது சாமாரியாவிலே கொடிய பஞ்சம்‌ 
இருந்தாலும்‌, இன்னும்‌ இருபத்து நான்கு 
மணிநேரத்திற்குள்ளாக இந்தப்‌ பஞ்சம்‌ முடிவு 
பெறும்‌. அப்போது சமாரியாவில்‌ செழிப்பு 
வரும்‌. 
சமாரியாவிலே தானியத்தின்‌ விலை 
ஒரே நாளில்‌ குறைந்துபோகிறது. எலிசா 
வார்த்தைகளை சொல்லும்போது, 
ர்‌ என்று 
மெய்யாகவே 
கர்த்தருடைய வார்த்தை. மனுஷரால்‌ கூடாதது 
கர்த்தரால்‌ கூடும்‌. நாம்‌ நினைப்பதற்கும்‌ 
அதிகமாக கர்த்தர்‌ நமக்கு நன்மை 
செய்கிறார்‌. கர்த்தருடைய அற்புதங்கள்‌ 
மனுஷருடைய புத்திக்கு எட்டாததாயிருக்கிறது. 
எலிசா கர்த்தருடைய வார்த்தையைச்‌ 
சொல்லும்போது, ராஜாவுக்கு கைலாகு 
கொடுக்கிற பிரதானி ஒருவன்‌, அந்த 
வார்த்தைகளைக்‌ கவனமாய்க்‌ கேட்கிறான்‌. 
எலிசா சொன்ன வார்த்தைகள்‌ நிறைவேறும்‌ 
என்னும்‌ நம்பிக்கை அவனிடத்தில்‌ இல்லை. 
அவன்‌ கர்த்தருடைய வார்த்தைகளை 
மனுஷப்பிரகாரமாகவும்‌, உலகப்பிரகமாகவும்‌ 
சிந்திக்கிறான்‌. ஆவிக்குரிய காரியங்களை, 
ஆவிக்குரிய ரீதியாக சிந்திக்கலேண்டும்‌. 
ஆனால்‌ ராஜாவின்‌ பிரதானியோ, 
ஆவிக்குரிய காரியங்களை உலகப்பிரகாரமாக 
சிந்தித்து, கர்த்தருடைய வார்த்தைகளை 
அசட்டைபண்ணுகிறான்‌ 





f= FTE 
TT 


அந்தப்‌ பிரதானி எலிசாவுக்கு. 
பிரதியுத்தரமாக, “இதோ, கர்த்தர்‌ வானத்திலே 
மதகுகளை உண்டாக்கினாலும்‌ இப்படி 
நடக்குமா” (இராஜா 7:2) என்று. 
கேட்கிறான்‌. இந்தப்‌ பிரதானி இஸ்ரவேலின்‌ 
ராஜாவுக்கு கைலாகு கொடுக்கிறவன்‌. 
இவன்‌ ராஜாவின்‌ நம்பிக்கைக்கு 
பாத்திரமானவன்‌. இஸ்ரவேலின்‌ ராஜா 
இந்தப்‌ பிரதானியின்மீது அதிகமாய்‌ 
அன்புகூருகிறார்‌. ராஜா இவனுடைய 
வார்த்தைக்கு முக்கியத்துவம்‌ கொடுப்பார்‌. 
ஆனால்‌ பிரதானியின்‌ வார்த்தைகளோ 
அவிசவாச வார்த்தைகளாயிருக்கிறது. 

விசுவாசிகள்‌ மத்தியிலே 
பிரதானிகளைப்போல ஒரு 
இருக்கிறார்கள்‌. கர்த்தருடைய வார்த்தைகள்‌ 
வெளிப்படும்போது, அந்த வார்த்தைகளை 
இவர்கள்‌ நம்பமாட்டார்கள்‌. 
நம்புகிறவர்களையும்‌ நம்பவிடமாட்டார்கள்‌. 
கர்த்தருடைய வார்த்தை 
ஆசீர்வாதமான. தாகமிருந்தாலும்‌, அது 
சாபமானதாகயிருந்தாலும்‌, இவர்கள்‌ அந்த 
வார்த்தைக்கு எதிர்த்து நிற்பார்கள்‌ 


ந்தப்‌ 
ப்‌ 


எலிசாவோ பிரதானியின்‌ வார்த்தையை 
ட்ட பின்பு அமைதியாமிருக்கவில்லை. 
அவனுக்கு கர்த்தருடைய 
நியாயத்தீர்ப்பின்‌ வார்த்தைகளைச்‌ 
சொல்லுகிறார்‌. எலிசா பிரதானியை நோக்கி, 
உன்னுடைய கண்களினாலே அதைக்‌ 
காண்பாய்‌ ஆனாலும்‌ அதிலே 
சாப்பிடமாட்டாய்‌" (2இராஜா என்று 


சொல்லுகிறார்‌. 


72) 


உண்டாவதை இந்தப்‌ பிரதானியும்‌ பார்ப்பான்‌. 
ஆனால்‌ இவன்‌ கர்த்தருடைய 
வார்த்தையை நம்பாததினால்‌, செழிப்பின்‌ 
ஆசீர்வாதத்தை அனுபவிக்கமாட்டான்‌. 
மிகவும்‌ குறைந்த விலையில்‌ சமாரியாவிலே 
தானியங்கள்‌ விற்கப்படும்‌. ஆனால்‌ இந்தப்‌ 
பிரதானியோ அதை வாங்கி புசிக்கமாட்டான்‌. 
இந்த அற்புதங்களை தன்னுடைய 
கண்களால்‌ பார்த்த பின்பு அதை சாப்பிடும்‌. 
முன்பாகவே, செத்துப்போவான்‌. 


2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


குஷ்ட ரோகிகனான 
2இராஜா 7:8-11 


நாலுபேர்‌ 


இராஜா 7:8. குஷ்டரோகிகளான 
நாலுபேர்‌ ஒலிமுகவாச லில்‌ 
இருத்தார்கன்‌; அவர்கள்‌ ஒருவரை 
ஒருவர்‌ நோக்கி: நாம்‌ இங்கே இருந்து 
சாகவேண்டியது என்ன? 


2இராஜா 74. பட்டணத்திற்குன்‌ 
போவோமென்றாலும்‌ பட்டணத்தில்‌ 
பஞ்சம்‌ உண்டாயிருக்கிறதினால்‌ அங்கே. 
சாவோம்‌; நாம்‌ இங்கே இருந்தாலும்‌. 
சாவோம்‌; ஆகையால்‌ இப்பொழுது 
சீரியருடைய இராணுவத்திற்குப்‌ 
போவோம்‌ வாருங்கள்‌; அவர்கள்‌ நம்மை 
உயிரோடே வைத்தால்‌ பிழைக்கிறோம்‌; 
நம்மைக்‌ கொன்றால்‌ சாகிறோம்‌ என்று 
சொல்லி, 


2இராஜா 75. சீரியருடைய 
இராணுவத்திற்குப்‌ போக இருட்டோடே, 
எழுந்திருத்து, சீரியருடைய 
பானயத்தின்‌ முன்னணியில்‌ 
வந்தார்கள்‌; அங்கே ஒருவருமில்லை; 
2இராஜா 78. ஆண்டவர்‌ சீரியரின்‌ 
இராணுவத்திற்கு. இரதங்களின்‌' 
இரைச்சலையும்‌, குதிரைகளின்‌: 
இரைச்சலையும்‌, மகா இராணுவத்தின்‌ 
இரைச்சலையும்‌ கேட்கப்‌ 
பண்ணினதினால்‌, அவர்கள்‌ ஒருவரை 
ஒருவர்‌ நோக்கி: இதோ, நம்மிடத்தில்‌ 
போருக்கு வர, இஸ்ரவேலின்‌ ராஜா 
ஏத்தியரின்‌ ராஜாக்களையும்‌ 
எகிப்தியரின்‌ ராஜாக்களையும்‌ நமக்கு. 
விரோதமாகக்‌ கூலி. பொருத்தினான்‌ 
என்று சொல்லி, 


2இராஜா 77. இருட்டோடே, 
எழுந்திருத்து ஓடிப்போய்‌, தங்கள்‌ 
கூடாரங்கனையும்‌ தங்கள்‌ 
குதிரைகளையும்‌. தங்கள்‌ 
கழுதைகளையும்‌: தங்கள்‌. 
பானயத்தையும்‌ அவைகள்‌ இருந்த 
பிரகாரமாக. விட்டு, தங்கள்‌. 
பிராணன்மாத்திரம்‌ தப்பும்படி 
ஓடிப்போனார்கள்‌. 





i FTE 
TT 


2இராஜா 77:8. அந்தக்‌ குஷ்டரோகிகன்‌ 
பானயத்தின்‌. முன்னணிமட்டும்‌ 
வந்தபோது, ஒரு கூடாரத்திற்குள்‌. 
பிரவேசித்து, புசித்துக்‌ குடித்து, அதிலி. 
குத்து வென்னியையும்‌ பொன்னையும்‌ 
வஸ்திரங்களையும்‌ எடுத்துக்‌ கொண்டு. 
போய்‌ ஒனித்துவைத்து, திரும்பிவத்து, 
வேறொரு கூடாரத்திற்குள்‌ 
பிரவேசித்து, அதிலிருந்தும்‌ அப்படியே 
எடுத்துக்கொண்டுபோய்‌ ஒளித்து 
வைத்து, 


இராஜா 7:9. பின்பு அவர்கள்‌ ஒருவரை 
ஒருவர்‌ நோக்கி: நாம்‌ செய்கிறது. 
தியாயமல்ல, இத்நான்‌ நற்செய்தி 
அறிவிக்கும்‌ நான்‌; நாம்‌ 
மவுனமாயிருந்து, யெ: 
விடியுமட்டும்‌ காத்திருந்தால்‌ குற்றம்‌ 
நம்மேல்‌ ௬ுமரும்‌ இப்போதும்‌ நாம்‌. 
போய்‌ ராஜாவின்‌ அரமனையாருக்கு. 
இதை அறிவிப்போம்‌ வாருங்கள்‌ 
என்றார்கள்‌. 


இராஜா 740. அப்படியே அவர்கள்‌ 
வந்து, பட்டணத்து வாசல்‌ 
காவலானனை நோக்கிக்‌ கூப்பிட்டு: 
நாங்கன்‌ சிரியரிண்‌ பானத்திற்குப்‌ 
போய்வந்தோம்‌; அங்கே ஒருவரும்‌ 
இல்லை, ஒரு மனுஷனுடைய சத்தமும்‌ 
இல்லை, கட்டியிருக்கிற குதிரைகளும்‌ 
கட்டியிருக்கிற கழுதைகளும்‌, 
கூடாரங்களும்‌ இருத்தயிரகாரம்‌ 
இருக்கிறது. அவர்களுக்குச்‌. 
சொன்னார்கள்‌. 


என்று 


இராஜா 7:11. அப்பொழுதூ அவன்‌ 
வாசல்காக்கிற. மற்றவர்களைக்‌: 
கூப்பிட்டான்‌; அவர்கள்‌ உன்னே போய்‌ 
ராஜாவின்‌ அரமனையாருக்கு அதை 
அறிவித்தார்கள்‌. 
சமாரியா பட்டணத்திற்கு வெளியே 
சீரியர்கள்‌ பாளயமிறங்கியிருக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ பட்டணத்தை முற்றிக்கைப்‌ 
போட்டிருக்கிறார்கள்‌. மாலைவேளையிலே 
முற்றிக்கை மும்முரமாயிருக்கிறது.. ஆனால்‌ 
இரவுவேளையிலே, சீரியரின்‌ பாளயத்தில்‌. 
மிகப்பெரிய குழப்பம்‌ உண்டாயிற்று. 


2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 

இராணுவத்திற்கு இரதங்களின்‌ 

குதிரைகளின்‌ 

இராணுவத்தின்‌ 

கேட்கப்பண்ணுகிறார்‌. 

ஒருவரை ஒருவர்‌ 

நோக்கி: “இதோ, நம்மிடத்தில்‌ போருக்கு வர, 

இஸ்ரவேலின்‌ ராஜா ஏத்தியரின்‌ 

ராஜாக்களையும்‌ எகிப்தியரின்‌ ராஜாக்களையும்‌ 

நமக்கு விரோதமாகக்‌ கூலி பொருத்தினான்‌” 

(இராஜா 7:6) என்று சொல்லி 
க்கொள்கிறார்கள்‌. 


சீரியரின்‌ பாளயத்திலே இருக்கிறவர்கள்‌ 
இருட்டோடே எழுந்திருந்து ஓடிப்போய்‌, 
தங்கள்‌ கூடாரங்களையும்‌ தங்கள்‌ 
குதிரைகளையும்‌ தங்கள்‌ கழுதைகளையும்‌ 
தங்கள்‌ பாளயத்தையும்‌ அவைகள்‌ இருந்த 
பிரகாரமாக விட்டு, தங்கள்‌ 
பிராணன்மாத்திரம்‌ தப்பும்படி 
ஒடிப்போகிறார்கள்‌ (2இராஜா 7:7). 

சீரியர்கள்‌ மாலைவேளையிலே 
சமாரியாவுக்கு விரோதமாக  முற்றிக்கை 
போட்டிருந்தார்கள்‌ இரவு வேளை 
வந்தபோதோ, தங்கள்‌ பாளயத்தை விட்டு 
விட்டு, தங்கள்‌ பிராணன்‌ தப்பும்படி 
ஓடிப்போகிறார்கள்‌. சமாரியாவுக்கு 
விரோதமாக முற்றிக்கைப்போட்டிருந்த சீரியர்‌ 
ஒருவரும்‌ பாளயத்தில்‌ இல்லை. 

இஸ்ரவேலின்‌ 
ஏற்பட்ட பஞ்சத்தைப்‌ 


ராஜா, சமாரியாவில்‌ 
பற்றிச்‌ சொன்னபோது, 
“இதோ இந்த பொல்லாப்பு கர்த்தரால்‌ 
உண்டானது" (2இராஜா 6:33) என்று 
வேதனையோடு சொன்னான்‌. சீரியர்கள்‌ 
இரவுவேளையிலே தங்கள்‌ பாளயத்தைவிட்டு 
ஓடிப்போனது ஒரு அதிசயம்‌. “இதோ இந்த 
அதிசயம்‌ கர்த்தரால்‌ உண்டானது". ஆனால்‌ 
ராஜாவுக்கு, சீரியரின்‌ 

அதிசயம்‌ 


மனுஷனாகிய எலிசா 
தரன த சீரியரின்‌ 
இராணுவத்தார்‌ அந்த நகரத்தைச்‌ சுற்றி 
வளைத்தார்கள்‌. அப்போது எலிசா கர்த்தரை 
நோக்கி விண்ணப்பம்பண்ணினார்‌. கர்த்தர்‌ 
எலிசாவுடைய வார்த்தையின்படியே 
அவர்களுக்கு கண்மயக்கம்‌ உண்டாகும்படி 
செய்தார்‌ (2இராஜா 6:18), 





i= FTE 
TT 


சமாரியாவுக்கு 
முற்றிக்கைப்போட்டவர்களில்‌ 
தோத்தானிலே கண்மயக்கத்தினால்‌ 
பாதிக்கப்பட்டவர்கள்‌. அவர்கள்‌ இப்போது 
இரதங்களின்‌ இரைச்சலையும்‌, குதிரைகளின்‌ 
இரைச்சலையும்‌ மகாஇராணுவத்தின்‌ 
இரைச்சலையும்‌ கேட்கிறார்கள்‌. 


விரோதமாக 
அநேகர்‌, 


இந்த இரைச்சல்‌ கர்த்தருடைய 

மையினால்‌ உண்டாயிற்று, ஒருவேளை 
இது கர்த்தருடைய சேனையின்‌: 
இவரச்சணகமிருக்கலாம்‌. அல்லது ஒருவேளை 
இந்த இனைச்சலின்‌ சத்தம்‌ 
இராணுவத்தாருடைய செவிகளில்‌ மத்தம்‌ 
கேட்டிருக்கலாம்‌. இந்த சத்தம்‌ எங்கேயிருந்து 
உண்டானது என்பது ளிவாகத்‌ 
தெரியவில்லை. ஆனால்‌ இந்த சத்தத்தை 
கர்த்தரே அவர்களுக்கு கேட்கப்பண்ணினார்‌ 
என்பது தெளிவாயிருக்கிறது. 


ரிசனமான உலகத்‌ நேச 
காரியங்கள்‌ நன பாகல்‌ வதி ல 
நமக்கு பயமாகவும்‌, சில ஆறுதலாகவும்‌ 
இருக்கிறது டய ந கர்த்தரோடு 
எப்படி என்பதன்‌ 
அடிப்படையிலேயே, தரிசன உலகத்தில்‌ 
மக்கு பயமும்‌ ஆறுத। உண்டாகும்‌. 
ல்‌ பப்படுகித்கள்‌ ததன்‌ 
பயப்படமாட்டார்கள்‌. கர்த்தருக்கு 
பயப்படாதவர்கள்‌ காற்று அசையும்‌ 
சத்தத்திற்குக்கூட பயப்படுவார்கள்‌. 

நாம்‌ கர்த்தரோடு நெருங்கிய 
ஐக்கியத்திலிருந்தால்‌, நமக்கு கர்த்தருடைய 
சமுகத்திலே... சமாதானம்‌ இருக்கும்‌. 
நாம்‌ கர்த்தருக்கு விரோதமாக 
கலகம்பண்ணுகிறவர்களாயிருந்தால்‌, நமக்கு 
கர்த்தரோடு யுத்தமுண்டாமிருக்கும்‌ எந்த 
மனுஷனாலும்‌ கர்த்தருக்கு விரோதமாக 
யுத்தம்பண்ண முடியாது. 


சீரியரின்‌ இராணுவத்திலிருக்கிறவர்கள்‌ 
மகாஇரைச்சலின்‌ சத்தத்தைக்‌ கேட்டு 
பயப்படுகிறார்கள்‌. இஸ்ரவேலின்‌ ராஜாவுக்கு 
ஏத்தியரின்‌ ராஜாக்களும்‌, எகிப்தியரின்‌ 
ராஜாக்களும்‌ உதவிக்கு வந்திருக்கிறார்கள்‌ 
என்று சீரியரின்‌ இராணுவத்தார்‌ 
சந்தேகப்படுகிறார்கள்‌. 


2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


சீரியரின்‌ இராணுவத்திலுள்ளவர்கள்‌, 

பயத்தோடும்‌, நடுக்கத்தோடும்‌, 

கலக்கத்தோடும்‌, ஒருவரையொருவர்‌ நோக்கி, 

ல்‌ போருக்கு வர, 

ஏத்தியரின்‌ 

ராஜாக்களையும்‌ எகிப்தியரின்‌ ராஜாக்களையும்‌ 

நமக்கு விரோதமாகக்‌ கூலி பொருத்தினான்‌” 

(இராஜா. 7:6) என்று 
சொல்லிக்கொள்கிறார்கள்‌. 


சீரியரின்‌ இராணுவத்தார்‌ 
இஸ்ரவேலருக்கு விரோதமாக மாத்திரமே 
யுத்தம்பண்ண வந்திருக்கிறார்கள்‌. 
இஸ்ரவேலரோடு  ஏத்தியரும்‌ எகிப்தியரும்‌ 
சேர்ந்துகொண்டால்‌, ர்களுக்‌ 
விரோதமாக 

முடியாது. 

வேகமாய்‌ ஓடக்கூடியவை. 

ஏத்தியரும்‌, கிப்‌ 
கொன்றுபோடுவார்கள்‌ என்று 
இராணுவத்தார்‌ பயப்படுகிறார்கள்‌. 


சீரியர்கள்‌ தங்களுடைய பிராணனைக்‌. 
காப்பாற்றிக்கொள்ளும்படியாக, தங்கள்‌ 
கூடாரங்களை விட்டு ஓடிப்போகிறார்கள்‌. 
கூடாரங்களிலே அவர்களுடைய 
கழுதைகளும்‌, குதிரைகளும்‌ இருக்கிறது. 
அங்கே அவர்களுடைய வெள்ளியும்‌, 
பொன்னும்‌, வஸ்திரங்களும்‌, போஜனங்களும்‌ 

சீரியரோ 


எழுந்து 
கர்த்தர்‌ 
பயத்தை 


க பொலற்்கள்‌ (இராஜா 7:7), 
சீரியரின்‌ மனதிலே. 


உண்டுபண்ணுகிறார்‌. 

சீரியர்‌ தங்கள்‌ ஜீவன்‌ தப்பும்படி 
இருட்டோடே எழுந்து ஓடிப்போனது, 
சமாரியாவுக்குள்ளே இருக்கிற 
இஸ்ரவேலின்‌ ராஜாவுக்கு தெரியவில்லை. 
சமாரியாவின்‌ கோட்டையிலே காவல்‌ 
காக்கிற ஜாமக்காரருக்கும்‌ தெரியவில்லை. 
சீரியர்கள்‌ ஓடிப்போனதை குஷ்டரோகிகளான 
நாலுபேர்‌ கண்டுபிடிக்கிறார்கள்‌. 





i FTE 
TT 


சமாரியாவுக்கு 
உண்டாயிற்று. சமாரியாவுக்கு விரோதமாக 
போடப்பட்டிருந்த சீரியரின்‌ முற்றிக்கை. 
விலக்கிக்கொள்ளப்பட்டது. ஆனால்‌ 
சமாரியரின்‌ ரட்சிப்பு  சமாரியருக்கே 
தெரியவில்லை. ஜாமக்காரர்‌  சீரியரின்‌: 
பாளத்தையே பார்த்துக்கொண்டிருக்கிறார்கள்‌. 
ஆனாலும்‌ சீரியர்கள்‌ இருட்டோடே 
எழுந்திருந்து ஓடிப்போனது அவர்களுக்கும்‌ 
தெரியவில்லை. சீரியர்கள்‌ ஓடிப்போகும்போது, 
தங்கள்‌ பாளயங்களை, அவைகள்‌ 
இருந்த பிரகாரமாக விட்டு 
ஒடிப்போய்விடுகிறார்கள்‌. 


இரட்சிப்பு 


விட்டு 


தெய்வீக 
சீரியர்கள்‌ 
இருட்டோடே 


கர்த்தர்‌ தம்முடைய 
சித்தத்தின்‌ பிரகாரமாக, 
பாளயத்தை விட்டு 
ஒடிப்போனதை, குஷ்டரோகிகளான 
நாலுபேருக்கு வெளிப்படுத்துகிறார்‌. 
குஷ்டரோகிகள்‌ நகரத்திற்குள்‌ பிரவேசிக்க 


இவர்கள்‌ 
ன்‌ 

நகரத்திற்குள்ளே வர குஷ்டரோகிகளுக்கு 
அனுமதியில்லை. 

யூதருடைய பாரம்பரிய வரலாற்றின்‌ 
பிரகாரம்‌, கேயாசியும்‌, அவனுடைய மூன்று 
குமாரர்களுமே, இந்த குஷ்டரோகிகளான 
நாலுபேர்‌ என்று சொல்லப்படுகிறது. 


சமாரியாவின்‌ ஒலிமுகவாசலிலே. 
இருக்கிற குஷ்டரோகிகளான நாலுபேரும்‌, 
ஒருவரையொருவர்‌ நோக்கி, “நாம்‌ இங்கே. 
இருந்து சாகவேண்டியது என்ன? 
பட்டணத்திற்குள்‌ போவோபென்றாலும்‌ 
பட்டணத்தில்‌ பஞ்சம்‌ உண்டாயிருக்கிறதினால்‌ 
அங்கே சாவோம்‌; நாம்‌ இங்கே இருந்தாலும்‌ 
சாவோம்‌; ஆகையால்‌ இப்பொழுது. 
சீரியருடைய இராணுவத்திற்குப்‌ போவோம்‌. 
வாருங்கள்‌; அவர்கள்‌ நம்மை உயிரோடே 
வைத்தால்‌ 

கொன்றால்‌ சாகிறோம்‌” 

என்று சொல்லுகிறார்கள்‌. 


2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நான்கு. குஷ்டரோகிகளும்‌ 
பட்டினியினால்‌. சாகும்‌ 
நிலமையிலிருக்கிறார்கள்‌. நகரத்திற்குள்ளே 
இருந்து யாரும்‌ வெளியே வரவில்லை. 
சமாரியாரில்‌ யாரும்‌ இவர்களுக்கு போஜனம்‌. 
கொடுக்கவில்லை. சமாரியாவுக்குள்ளே 
இருக்கிறவர்களுக்கும்‌ போஜனம்‌ 
கிடைக்கவில்லை. சமாரியாவில்‌ கொடிய 
பஞ்சம்‌ உண்டாயிருக்கிறது. 


நான்கு குஷ்டரோகிகளும்‌ சீரியருடைய 
இராணுவத்திற்கு போகலாம்‌ என்று, 
தீர்மானம்பண்ணுகிறார்கள்‌. சீரியர்கள்‌ 
இவர்களைக்‌. கொன்றுபோடுவதற்கும்‌ 
வாய்ப்புள்ளது. இவர்கள்மீது இரக்கப்பட்டு 
இவர்களை ஆதரிப்பதற்கும்‌ வாய்ப்புள்ளது. 


அவர்கள்‌ 
இராணுவத்திற்கும்‌ போக 
எழுந்திருந்து, சீரியருடைய 
முன்னணியில்‌ வருகிறார்கள்‌; 
ஒருவருமில்லை (2இராஜா 7:5). 
பாளயத்திலுள்ளவர்கள்‌ 
இருட்டோடே எழுந்திருந்து, 
பிராணன்‌ மாத்திரம்‌. 
ஒடிப்போய்விட்டார்கள்‌. அவர்களுடைய 
கூடாரங்களும்‌, குதிரைகளும்‌, 
கழுதைகளும்‌, மற்ற உடமைகளும்‌ அங்கே 
அப்படியே இருக்கிறது. 
அந்தக்‌ குஷ்டரோகிகள்‌ 
முன்னணிமட்டும்‌ 


சீரியருடைய 
இருட்டோடே 
பாளயத்தின்‌ 
அங்கே 
சீரியரின்‌ 
எல்லோரும்‌ 
தங்கள்‌ 
தப்பும்படி 


பாளயத்தின்‌ 
வந்தபோது, ஒரு 
கூடாரத்திற்குள்‌ பிரவேசிக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ அங்கே புசித்துக்‌ குடித்து, 
அதிலிருந்து வெள்ளியையும்‌ பொன்னையும்‌ 
வஸ்திரங்களையும்‌ எடுத்துக்‌ கொண்டு போய்‌ 
ஒளித்துவைக்கிறார்கள்‌. அதன்‌ பின்பு 
அந்த குஷ்டரோகிகள்‌ திரும்பிவந்து, 
வேறொரு கூடாரத்திற்குள்‌ பிரவேசித்து, 
அதிலிருந்தும்‌ அப்படியே 
எடுத்துக்கொண்டுபோய்‌. ஒளித்து. 
வைக்கிறார்கள்‌ (2இராஜா 7:8). 


, குஷ்டரோகிகள்‌ நான்கு. பேரும்‌ 

போஜனம்பண்ணுகிறார்கள்‌. 

பானம்பண்ணுகிறார்கள்‌. 

பொன்னையும்‌, 

வஸ்திரங்களையும்‌ 

கூடாரத்திலிருந்து 

எடுத்துக்கொள்கிறார்கள்‌. அவர்கள்‌. 

அதுவரையிலும்‌ சமாரியா 

பட்டணத்திற்குள்ளே இருக்கிறவர்களைப்‌ பற்றி 
நினைத்துப்‌ பார்க்கவில்லை. 





i THE 
TT 


அப்போது. குஷ்டரோகிகளுக்கு 
சமாரியா பட்டணத்திற்குள்ளே, பசியினாலும்‌ 
பட்டினியினாலும்‌ வாடிக்கொண்டிருக்கிற 
ஜனங்களைப்பற்றி நினைவு வருகிறது. 
நான்கு ராகிக்‌ ஒருவரை ஒருவர்‌ 
நோக்கி: “நாம்‌ செய்கிறது நியாயமல்ல, 
இந்நாள்‌ நற்செய்தி அறிவிக்கும்‌ நாள்‌; நாம்‌ 
மவுனமாயிருந்து), பொழுது விடியுமட்டும்‌. 
காத்திருந்தால்‌ குற்றம்‌ நம்மேல்‌ குமரும்‌; 
இப்போதும்‌ நாம்‌ போய்‌ ராஜாவின்‌ 
அரமனையாருக்கு ப்‌ 
வாருங்கள்‌" 
சொல்லுகிறார்கள்‌. 


குஷ்டரோகிகளும்‌ சமாரியர்கள்‌. 
பட்டணத்திற்குள்ளே இருக்கிறவர்களும்‌ 
சமாரியர்கள்‌.  பட்டணத்திலிருக்கிறவர்கள்‌ 
பசியினால்‌ வாடுகிறார்கள்‌. பட்டணத்திற்கு 
போஜனம்‌. இருக்கிறது. 
குஷ்டரோகிகளால்‌ 

சொல்லமுடியும்‌. ஆனால்‌ 
பட்டணத்திற்குள்ளே 

நற்செய்தியைச்‌ 
மாத்திரம்‌ 
குடிக்கிறார்கள்‌. 
பொன்னையும்‌, 
வஸ்திரங்களையும்‌ எடுத்துக்கொள்கிறார்கள்‌. 


இந்நாள்‌ நற்செய்தி அறிவிக்கும்‌ நாள்‌ 
என்று நான்கு குஷ்டரோகிகளும்‌ 
நீர்மானம்பண்ணுகிறார்கள்‌. பொழுது விடியும்‌ 
முன்பு இந்த நற்செய்தியை ராஜாவின்‌ 
அரமனையாருக்கு அறிவிக்கவேண்டுமென்று 
தீர்மானம்பண்ணுகிறார்கள்‌. நான்கு 
குஷ்டரோகிகளும்‌  இருட்டோடே எழுந்து 
புறப்பட்டு, சமாரியாவின்‌ பட்டண வாசலுக்கு 
வருகிறார்கள்‌. 


நான்கு குஷ்டரோகிகளும்‌, தாங்கள்‌ 
தீர்மானம்‌ பண்ணிய பிரகாரம்‌, வந்து. 
பட்டணத்து வாசல்‌ காவலாளனை நோக்கிக்‌ 
கூப்பிடுகிறார்கள்‌. குஷ்டரோகிகள்‌ வாசல்‌ 
காவலாளனை நோக்கி, “நாங்கள்‌ சீரியரின்‌ 
பாளத்திற்குப்‌ போய்வந்தோம்‌: அங்கே 
ஒருவரும்‌ இல்லை, ஒரு மனுஷனுடைய 
சத்தமும்‌ இல்லை, கட்டியிருக்கிற 
குதிரைகளும்‌ கட்டியிருக்கிற கழுதைகளும்‌, 
கூடாரங்களும்‌ இருந்தபிரகாரம்‌ 
இருக்கிறது” (2இராஜா 7:40) என்று 
சொல்லுகிறார்கள்‌. 


தாங்கள்‌ 


2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அப்பொழுது வாசல்‌ காக்கிறவன்‌, 

வாசல்காக்கிற. மற்றவர்களைக்‌ 

கூப்பிடுகிறான்‌: அவர்கள்‌ உள்ளே போய்‌ 

ராஜாவின்‌. அரமனையாருக்கு அதை 

அறிவிக்கிறார்கள்‌. (இராஜா 7:1). 

குஷ்டரோகிகள்‌ மூலமாக சீரியரின்‌ 

இராணுவத்தைப்பற்றி செய்தி 

சொல்லப்பட்டாலும்‌, அந்தச்‌ செய்தி 

இஸ்ரவேலருக்கு நற்செய்தியாயிருக்கிறது. 
இயேசுகிறிஸ்துவின்‌. சுவிசேஷம்‌ 

ஆத்துமாவை இரட்சிக்கும்‌ நற்செய்தி. இந்த 

வால்‌ பெற்று அனுபலிக்கிறவர்கள்‌ 

மற்றவர்க 

இகக்கக்கடாது. 

அறிவிக்கும்‌ நாள்‌. 

சுவிசேஷச்‌ செய்தியை 

ஜனங்களுக்கு, நாம்‌  இயேசுகிறிஸ்‌துவின்‌ 

சுவிசேஷத்தை அறிவிக்கவேண்டும்‌. 


சுமாரியாவிலே செழிப்பு 
2இராஜா 7:12-20. 


இராஜா 742. அப்பொழுது இராஜா 
இராத்திரியில்‌ எழுந்து, 
ஊழியக்காரரை நோக்கி: 


தெரியப்படுத்துகிறேன்‌; 
பட்டினியாயிருக்கிறோம்‌. 

அவர்கள்‌ அறிவார்கள்‌; 

நாம்‌ பட்டணத்திலிருந்து 
புறப்பட்டுப்போனால்‌ நம்மை 
உயிரோடே. பிடித்துக்கொண்டு. 
பட்டணத்திற்குள்‌ பிரவேசிக்கலாம்‌ 
என்று எண்ணி, அவர்கள்‌ பானயத்தை. 
விட்டுப்‌ புறப்பட்டு வெளியில்‌ 
ஒளித்துக்‌ கொண்டி ருக்கிறார்கள்‌ 
என்றான்‌. 


2இராஜா 7:18. அவன்‌ ஊழியக்காரரில்‌ 
ஒருவன்‌ பிரதியுத்தரமாக: இங்கே 
மீதியான குதிரைகளில்‌ ஐந்து 

குதிரைகளைக்‌ கொண்டுபோக உத்தரவு 
கொடும்‌; இதோ, இங்கே 
மீதியான 'வலின்‌: சகல 
ஏரானத்திலும்‌, மாண்டுபோன 
இஸ்ரவேலின்‌ ௪கல கூட்டத்திலும்‌, 
அவைகன்‌ மாத்திரம்‌ மீத்திருக்கிறது; 
அவைகளை நாம்‌ அனுப்பிப்பார்ப்போம்‌. 





f= FTN 
TT 


2இராஜா 7:14. அப்படியே இரண்டு 
இரதக்‌ குதிரைகளைக்‌: 
கொண்டுவத்தார்கள்‌; ராஜா 
போய்வாருங்கன்‌ என்று சொல்லி, 
சீரியமின்‌: இராணுவத்தைத்‌ 
தொடர்த்துபோகும்படி அனுப்பினான்‌... 


இராஜா 
யோர்தான்மட்டும்‌ 
பின்தொடர்த்துபோனார்கள்‌; சீரியர்‌ 
தீவிரித்து ஓடுகையில்‌, அவர்கள்‌ 
எறிந்துபோட்ட வண்திரங்கனாலும்‌ 
தட்டு முட்டுகளாதூம்‌ வழியெல்லாம்‌. 
திறைத்திருந்ததூ; அனுப்பப்பட்டவர்கன்‌ 
திரும்பிவந்து ராஜாவுக்கு அதை 
அறிவித்தார்கள்‌. 


715. அவர்கள்‌ 


அவர்களைப்‌ 


இராஜா 7:16. அப்பொழுது ஜனங்கள்‌ 
புறப்பட்டு, சிரியரின்‌ பானயத்தைக்‌. 
கொள்னையிட்டார்கள்‌; கர்த்தருடைய 
ல்‌ ப ஒரு மரக்கால்‌ 
கோதுமை ஒரு 
சேக்கலுக்கும்‌, இரண்டு மரக்கால்‌ 
வாற்கோதுமை ஒரு சேக்கதூக்கும்‌. 
விற்கப்பட்டது. 


இராஜா 717. 
கைலாகுகொடுக்கிற 
பிரதானியை 
விசாரிப்பாயிருக்கக்‌ 
கட்டனையிட்டிருந்தான்‌; 
ஒலிமுகவாசலிலே ஜனங்கள்‌ அவனை 
நெருங்கி மிதித்ததினாலே ராஜா 
தேவனுடைய மனுஷனிடத்தில்‌ 
வந்தபோது  சொல்லியிருத்தபடியே, 
அவன்‌ செத்துப்போனான்‌.. 


2இராஜா 748. இரண்டு மரக்கால்‌ 
வாற்கோதுமை ஒரு சேக்கதுக்கும்‌, ஒரு 
மரக்கால்‌ கோதுமை wr 
சேக்கலுக்கும்‌, நானை இந்நேரத்திலே. 
சமாரியாவின்‌ ஒலிமுகவாசலில்‌ விற்கும்‌ 
என்று தேவனுடைய மனுஷன்‌ 
ராஜாவோடே சொன்னதின்படியே 
நடந்தது. 


ராஜா தனக்குக்‌. 
அந்தப்‌ 


ஒலிமுகவாசகில்‌ 


2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இராஜா 7:19. அதற்கு அந்தப்‌ பிரதானி. 
தேவனுடைய மனுஷனுக்குப்‌ 
பிரதியுத்தரமாக: இதே, 
வானத்திலே 

உண்டாக்கினாலும்‌, 

வார்த்தையின்படி நடக்குமா 
சொல்ல; இவன்‌, இதோ, உன்னுடைய 
கண்கவினாலே அதைக்‌ காண்பாய்‌, 
ஆனாலும்‌ அதிலே சாப்பிடமாட்டாய்‌ 
என்றானே. 


2இராஜா 7:20. 
பிரகாரமாகத்தானே. 

நடந்தது; ஒலிமுகவாசலிலே ஜனங்கள்‌ 
அவனை நெருங்கி மிதித்ததினாலே 
அவன்‌ செத்துப்போனான்‌. 


இஸ்ரவேலின்‌ ராஜா கர்த்தர்‌ செய்த 
நம்பாமல்‌, தன்னுடைய 
யோசித்துப்‌ பார்க்கிறான்‌ 
சீரியர்கள்‌ ராஜதந்திரம்‌ பண்ணுகிறார்கள்‌ 
என்று அவர்கள்மீது சந்தேகப்படுகிறான்‌ 
அப்பொழுது இராஜா இராத்திரியில்‌ 
எழுந்து. நன்‌ ஊழியக்காரரை நோக்கி: 
“சீரியர்‌ நமக்குச்‌ செய்கிற காரியத்தை 
உங்களுக்குத்‌ தெரியப்படுத்துகிறேன்‌; நாம்‌ 
பட்டினியாயிருக்கிறோம்‌ என்று அவர்கள்‌ 
அறிவார்கள்‌; கையால்‌ நாம்‌ 
பட்டணத்திலிருந்து புறப்பட்டுப்போனால்‌. 
நம்மை உயிரோடே பிடித்துக்கொண்டு 
பட்டணத்திற்குள்‌ பிரவேசிக்கலாம்‌ என்று 
எண்ணி, அவர்கள்‌ பாளயத்தை விட்டுப்‌ 
புறப்பட்டு வெளியில்‌ ஒளித்துக்‌ 
கொண்டிருக்கிறார்கள்‌" (2இராஜா 7:12) 


என்று சொல்லுகிறான்‌. 


சீரியர்கள்‌ தங்கள்‌ பிராணனைக்‌ 
காப்பாற்ற தப்பித்து ஓடவில்லையென்றும்‌, 
அவர்கள்‌ பதிவிடையிருக்கிறார்கள்‌ என்றும்‌ 
இஸ்ரவேலின்‌ ராஜா சொல்லுகிறான்‌. 
இஸ்ரவேலர்‌ சமாரியாவின்‌. 
பட்டணத்தைவிட்டு வெளியே 
வரும்போது, அவர்களை உயிரோடு 
பிடித்துக்கொள்ள வேண்டும்‌ என்பது சீரியரின்‌ 
யுத்தவியூகம்‌ என்றும்‌ இஸ்ரவேலின்‌ ராஜா 
சொல்லுகிறான்‌. 





i THE 
TT 


இஸ்ரவேல்‌ ராஜாவின்‌ ஊழியக்காரரும்‌, 
ன்‌ ந்தேகத்தை. 


என்னும்‌ 
உண்டாயிற்று. 
பாளயத்திற்கு, 
இஸ்ரவேலர்‌ எல்லோரும்‌ போவதற்கு முன்பாக, 
அங்கே தங்களுடைய  வேவுகாரரை 
அனுப்பவேண்டுமென்று. இஸ்ரவேலர்‌ 
தீர்மானம்பண்ணுகிறார்கள்‌. 


இஸ்ரவேலரின்‌ வேவுகாரர்கள்‌ சீரியரின்‌ 
பாளயத்திற்குப்போய்‌, அவர்களுக்கு என்ன 
அவர்கள்‌ 
பாளயத்தைவிட்டு 
ஒடிப்போய்விட்டார்களா அல்லது 
பதிவிடையிருக்கிறார்களா என்பதையும்‌ 
வேவுபார்த்து வருவார்கள்‌. வேவுகாரர்கள்‌ 
வந்து தங்களுக்கு சாதகமான செய்தியை 
சொன்ன பின்பு, இஸ்ரவேலர்‌ எல்லோரும்‌ 
சீரியரின்‌ பாளயத்திற்குபோகலாம்‌ என்று 
ராஜாவின்‌ ஊழியக்காரர்‌ சொல்லுகிறார்கள்‌. 
இஸ்ரவேலின்‌ 
ஊழியக்காரரில்‌ ஒருவன்‌ 
பிரதியுத்தரமாக, ங்‌ 
குதிரைகளில்‌ ஐந்து 
கொண்டுபோக உத்தரவு கொடும்‌: 
இங்கே மீதியான இஸ்ரவேலின்‌ 
ஏராளத்திலும்‌, மாண்டுபோன இஸ்ரவேலின்‌ 
சகல கூட்டத்திலும்‌, அவைகள்‌ மாத்திரம்‌ 
மீந்திருக்கிறது: அவைகளை நாம்‌. 
அனுப்பிப்பார்ப்போம்‌' (2இராஜா 7:13) என்று 
சொல்லுகிறான்‌. 
ராஜாவுக்கு பிறியத்தாம்‌ சொல்லுகிற 
ஊழியக்காரனுக்கு, ல்‌ புத்திரரின்‌: 
பரிதாபமான நிலமை தெரிந்திருக்கிறது. 
'இஸ்ரவேலரிடத்தில்‌ ஏராளமாக குதிரைகளும்‌ 
இல்லை. ஆகையினால்‌ ஐந்து குதிரைகளை 
மாத்திரம்‌ வேவுகாரரோடு அனுப்பலாம்‌ 
என்று ஊழியக்காரன்‌ ஆலோசனை 
சொல்லுகிறான்‌. ஆனால்‌ இஸ்ரவேலின்‌ 
ராஜாவால்‌, வேவுகாரரோடு ஐந்து 
குதிரைகளைக்கூட அனுப்ப முடியவில்‌ 
ராஜாவின்‌ ஊழியக்காரர்‌ இரண்டு 
ரதக்குதிரைகளை மாத்திரம்‌ கொண்டு 
வருகிறார்கள்‌ (2இராஜா 7:14). 


2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இஸ்ரவேலின்‌ ராஜா 
வேவுகாரரிடத்தில்‌, “போய்‌ வாருங்கள்‌” என்று 
சொல்லி அனுப்புகிறான்‌. இஸ்ரவேலின்‌ ராஜா 
வேவுகாரரை. சீரியரின்‌ 
தொடர்ந்துபோகும்படி 


இஸ்ரவேல்‌. 
யோர்தான்மட்டும்‌. 
பின்தொடர்ந்துபோகிறார்கள்‌; 
ஓடுகையில்‌, அவர்கள்‌ 
வஸ்திரங்களாலும்‌ தட்டு 

வழியெல்லாம்‌. 

அனுப்பப்பட்ட 

" தடபி்த்த இஸ்ரவேல்‌ 

ராஜாவுக்கு, தாங்கள்‌ கண்டதை 


அறிவிக்கிறார்கள்‌ (2இராஜா 7:15) 


பொருது இரசக்‌. இனங்கள்‌ 
ப்பட, பாளயத்தைக்‌ 
கொள்ளையிடுகறாரகள்‌: கர்த்தருடைய 
வார்த்தையின்படியே, ஒரு மரக்கால்‌ கோதுமை 
மா ஒரு சேக்கலுக்கும்‌, இரண்டு 
மரக்கால்‌ வாற்கோதுமை ஒரு சேக்கலுக்கும்‌ 
விற்கப்படுகிறது. (2இராஜா 7:16). 


சொன்ன தந்தையின்‌ 
பிரகாரம்‌ சமாரியாவில்‌ செழிப்பு உண்டாயிற்று. 
கச்‌ சமாரியாவை முற்றிக்கைப்போட்டு, 
அழித்துப்போடவேண்டுமென்று 
திட்டமட்டிரந்தார்கள்‌ கர்த்தரோ சீரியரின்‌ 
திட்டத்தை தோல்வியடையச்‌ செய்கிறார்‌. 
சீரியர்‌ சமாரியாவை முற்றிக்கைப்போட்டது, 
சமாரியாவுக்கு நன்மையாகவும்‌, 
அநுகூலமாகவும்‌: முகிறது இஸ்ரவேல்‌ 
ஜனங்கள்‌ ரியரின்‌ பாளயத்தைக்‌ 
கை கதாகக சமாரியா பட்டணம்‌ 
சீரியரின்‌ கொள்ளைப்பொருளால்‌ 
நிரம்பியிருக்கிறது. 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌. எகிப்து 
தேசத்தில்‌ அடிமைகளாயிருந்தார்கள்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய ஜனத்தை எகிப்தின்‌ 
அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து, 
புறப்படப்பண்ணினார்‌. 
ஜனத்தார்‌ எகிப்து 
பற்ப்டபோு, 
வள்ளி 


உடமைகளையும்‌ எகிப்து நோசத்திலிரர்து 
எடுத்துக்கொண்டு வந்தார்கள்‌. அந்த 
சம்பவம்‌ போலவே, இப்போது இஸ்ரவேலர்கள்‌ 
சீரியரின்‌ பாளயத்தைக்‌ 
கொள்ளையிடுகிறார்கள்‌. 


வேவுகாரர்‌ 
அவர்களைப்‌ 


சீரியர்‌ 


ராஜாவின்‌ 





f= THE 
TT 


ஒரு மரக்கால்‌ கோதுமை மா ஒரு 
சேக்கலுக்கும்‌, இரண்டு மரக்கால்‌ 
வாற்கோதுமை ஒரு சேக்கலுக்கும்‌. 
விற்கப்படும்‌ என்று எலிசா கர்த்தருடைய 
வார்த்தையைச்‌ சொன்னார்‌. அந்த 
வார்த்தையின்‌ பிரகாரமாக  சமாரியாவின்‌ 
ஒலிமுகவாசலிலே கோதுமை மாவும்‌, 
வாற்கோதுமையும்‌ விற்கப்படுகிறது. 

சீரியரின்‌ பாளயத்தைக்‌ பன்ன 
தகன தங்களுக்கு, 
தேவையான; எடுத்துக்கொண்டு. 
பீதியனதை ௬ சமாரியாவின்‌ ஒலிமுகவாசலிலே 
விற்பனை செய்கிறார்கள்‌. சமாரியாவிலுள்ள 
ஜனங்களுக்கு பிரயோஜனம்‌ உண்டாகும்‌ 
வண்ணமாக, கோதுமை மாவையும்‌, 
வாற்கோதுமையையும்‌ குறைந்த விலையில்‌: 
விற்பனை செய்கிறார்கள்‌. 


“சேனைகளின்‌ ராஜாக்கள்‌ தத்தளித்து, 
ஓடினார்கள்‌: வீட்டிலிருந்து ஸ்திரீயானவள்‌ 
கொள்ளைப்பொருளைப்‌. பங்கிட்டாள்‌" 
(சங்‌ 68:12). 


ன்‌ கமி தளர்ந்துபோம்‌: 
பாய்மரத்தைக்‌ கெட்டிப்படுத்தவும்‌, பாயை 
விரிக்கவுங்கூடாமற்போம்‌; அப்பொழுது 
திரளான கொள்ளைபொருள்‌ பங்கிடப்படும்‌: 
சப்பாணிகளும்‌ கொள்ளையாடுவார்கள்‌" (ஏசா 
33:23) 


எலிசா கர்த்தருடைய வார்த்தையைச்‌ 

சொன்னபோது, இஸ்ரவேல்‌ ராஜாவுக்குக்‌ 

கைலாகு கொடுக்கிற பிரதானி ஒருவன்‌ 

எலிசாவுக்குப்‌ 

கர்த்தர்‌ 

வானத்திலே மதகுகளை உண்டாக்கினாலும்‌. 

இப்படி நடக்குமா" (2இராஜா 7:2) என்று 
கேட்டான்‌. 


அப்பொழுது எலிசா அவனுக்கு: 
பிரதியுத்தரமாக, “உன்னுடைய கண்களினாலே. 
அதைக்‌ காண்பாய்‌; ஆனாலும்‌ அதிலே 
சாப்பிடமாட்டாய்‌”  (2இராஜா 7:2) என்று 
சொன்னார்‌. எலிசா சொன்ன பிரகாரமாக 
ராஜாவின்‌ பிரதானி கோதுமை மாவையும்‌, 
வாற்கோதுமையையும்‌ சாப்பிடாமலேயே 
செத்துப்போகிறான்‌. 


2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


சமாரியாவின்‌ ஒலிமுக 
கோதுமை மாவும்‌ வாற்கோதுமையும்‌ குறைந்த 
விலையில்‌ விற்கப்படுகிறது. ஜனங்கள்‌ 
எல்லோரும்‌. தானியத்தையும்‌ மாவையும்‌ 
வாங்குவதற்கு ஒலிமுகவாசலிலே 
கூடிவருகிறார்கள்‌. இஸ்ரவேலின்‌ 
தனக்குக்‌ கைலாகுகொடுக்கிற 
பிரதானியை 

விசாரிப்பாயிருக்கக்‌ கட்டளையிட்டிருக்கிறான்‌ 
(2இராஜா 7:17). 


ஒலிமுகவாசலிலே ஜனங்கள்‌ அந்தப்‌ 
பிரதானியை நெருங்கி  மிதிக்கிறார்கள்‌. 
அதினாலே, ராஜா தேவனுடைய மனுஷனாகிய 
எலிசாவினிடத்தில்‌ வந்தபோது 
சொல்லிமிருந்தடியே அந்தப்‌ பிரதானி 
செத்துப்போகிறான்‌ (2இராஜா 7:17). 


சமாரியாவின்‌ ஒலிமுகவாசலிலே 
கூடிவருகிற ஜனங்கள்‌ பிரதானியை மிதித்து 
கொன்றுபோடுகிறார்கள்‌. ஜனக்கூட்டம்‌ 
ஏராளமாயிருக்கிறது. அவர்கள்‌ கூட்டமாக 
கூடிவந்ததினால்‌, இது ஒரு விபத்தாக 
நடைபெற்றதா அல்லது ஜனங்கள்‌ 
வேண்டுமென்றே அந்தப்‌ பிரதானியை 
மிதித்து கொன்றுபோட்டார்களா என்பது, 
தெரியவில்லை. 


செத்துப்போனவன்‌ 
கைலாகு கொடுக்கிற பிரதானி. 
இவனுக்கு விசேஷித்த 
கொடுத்திருக்கிறான்‌. இவன்‌ 
கட்டளைப்படி ஒலிமுகவாசலிலே 
விசாரிப்புக்காரனாயிருக்கிறான்‌. இந்தப்‌ 
பிரதானி தன்னுடைய அதிகாரத்தை தவறாகப்‌ 
ல்‌ ஜனங்கள்‌ இவன்மேல்‌ 
இவனை மிதித்து 
னு 


தேவனுடைய நியாயத்தீர்ப்பு இந்தப்‌ 
பிரதானியின்மீது வருகிறது. இந்தப்‌ பிரதானி 
கர்த்தருடைய வார்த்தையின்‌ பிரகாரமாக 
செத்துப்போகிறான்‌. எலிசாவின்‌ வார்த்தைகள்‌ 


கர்த்தருடைய நீதியும்‌ 


ராஜாவுக்கு 
ராஜா 
அதிகாரத்தைக்‌ 
ராஜாவுடைய 





ழ்‌ நள 
யாய 


சமாரியாவின்‌. 
ஒருமரக்கால்‌ 
சேக்கலுக்கும்‌, 


ஒலிமுகவாசலிலே. 
கோதுமை மா ஒரு 

இரண்டு மரக்கால்‌ 
வாற்கோதுமை ஒரு சேக்குக்கும்‌. 
விற்கப்படுவதை, ந்தப்‌ பிரதானி 
தன்னுடைய கண்களால்‌ பார்த்தான்‌. இவன்‌ 
சொன்ன பிரகாரமாக கர்த்தர்‌ வானத்திலே 
மதகுகளை உண்டாக்கவில்லை. ஆனாலும்‌ 
கர்த்தர்‌ சொன்ன பிரகாரமாக சமாரியாவில்‌ 
இந்த அற்புதம்‌ நடைபெறுகிறது. 


இஸ்ரவேல்‌ ராஜாவின்‌ பிரதானி, 
கர்த்தர்‌ சொன்ன வார்த்தைகள்‌ 
நிறைவேறுவதை தன்னுடைய கண்களாலே 
காண்கிறான்‌. ஆனாலும்‌ அவன்‌ அதிலே 
சாப்பிடவில்லை. தம்முடைய வார்த்தையை 
அசட்டைபண்ணின பிரதானியை கர்த்தர்‌ 
நியாயந்தீர்க்கிறார்‌ 


கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு 


பிரதானியின்மீது வருவது. ரிவர்‌ 
இங்கே 


எச்சரிப்பாகச்‌ 
கர்த்தருடைய 
வாக்குத்தத்தத்தையும்‌, 

பராமரிப்பையும்‌. 


நமக்கு 
சொல்லப்பட்டிருக்கிறது. நாம்‌ 
வல்லமையையும்‌, 

தெய்வீக 


அசட்டைபண்ணக்கூடாது. 


தம்‌ பிரபஞ்சத்தில்‌ 


பில்‌ 


கர்த்தருக்கு பிரியமானவர்களாயும்‌ அவருக்கு 
பிரயோஜனமானவர்களாயும்‌ ஜீவிக்கவேண்டும்‌. 


உலகசிநேகும்‌ தேவனுக்கு விரோதமான 
ம்‌ மனுஷரால்‌ வரும்‌ புகழ்ச்சியை 


பேசுவதும்‌, துணிகரமாய்‌ 
கிரியை செய்வதும்‌ மிகப்பெரிய பாவம்‌, 


2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இஸ்ரவேல்‌ ராஜாவின்‌ பிரதாளிக்கு 
திடீரென்று மரணமுண்டாயிற்று. அந்த 
மரணமும்‌ அவனுக்கு அகாலமரணமாயிற்று. 
பிரதானி இஸ்ரவேல்‌ ராஜாவுக்கு 
கைலாகு கொடுக்கிறவன்‌. ஆனால்‌ இவன்‌: 
மரிக்கும்போது. இவனுக்கு கைலாகு 
கொடுக்க ஒருவனும்‌ வரவில்லை. 


இரண்டு மரக்கால்‌ வாற்கோதுமை ஒரு 
சேக்கலுக்கும்‌, ஒரு மரக்கால்‌ கோதுமை மா 
ஒரு சேக்கலுக்கும்‌ நாளை இந்நேரத்திலே 
சமாரியாவின்‌ ஒலிமுகவாசலில்‌ விற்கும்‌ 
என்று தேவனுடைய உமனுஷனாகிய 
எலிசா. இஸ்ரவேலின்‌ ராஜாவோடே 
சொன்னதின்டியே இந்த சம்பவம்‌ 
நடைபெற்றிருக்கிறது. (ராதா 718) 


தேவனுடைய மனுஷனாகிய எலிசா 
கர்த்தருடைய வார்த்தையைச்‌ சொன்னபோது, 
அந்தப்‌ பிரதானி எலிசாவுக்கு 
பிரதியுத்தரமாக: “இதோ, கர்த்தர்‌ 
வானத்திலே மநகுகளை உண்டாக்கினாலும்‌, 
இந்த. பத்த, நடக்குமா" என்று 
ல்ல; எலிசா “இதோ, உன்னுடைய 
கண்களினாலே அதைக்‌ காண்பாய்‌, 
ஆனாலும்‌ அதிலே  சாப்பிடமாட்டாய்‌" 
(2இராஜா 719) என்றாரே. 
அந்தப்‌ பிரகாரமாகத்தானே 
ராஜாவுக்கு கைலாகு கொடுக்கிற அந்தப்‌ 
பிரதானிக்கு நடந்திருக்கிறது. ஒலிமுக வாசலி 
லே ஜனங்கள்‌ அந்தப்‌ பிரதானியை நெருங்கி 
மிதித்ததினாலே அவன்‌ செத்துப்போகிறான்‌ 


(இராஜா 7:20). 





f= a 
TT 


த. கல்‌ எழுதப்பட்டிருக்கிற 
சம்பவங்கள்‌, இதற்கு முந்தின 
அதிகாரங்களில்‌ எழுதப்பட்டுள்ள. 
சம்பவங்களோடு தொடர்புடையது. 
குனேமியாளைப்பற்றி. ஏற்கெனவே 
சொல்லப்பட்டிருக்கிறது. இவள்‌ எலிசாவுக்கு 
ஆதரவு காண்பித்தவள்‌. 
சூனேமியாள்‌ தனக்கு காண்பித்த 
நன்மைகளுக்காக, எலிசா அவளுக்கு 
பிரயோஜனமுள்ள ஆலோசனைகளைச்‌ 
சொல்லுகிறார்‌ (2இராஜா 81-6). 


ஆசகேல்‌ சீரியாவின்‌ ராஜாவாக 
அபிஷேகம்பண்ணப்படுவது பற்றி 
ஏற்கெனவே சொல்லப்பட்டிருக்கிறது. 
(இராஜா 89-15), ஆசகேல்‌ சீரியாவின்‌ 
ராஜாவாகிய பெனாதாத்தைக்‌ 
கொன்றுபோட்டு, சீரியாவுக்கு ராஜாவாகிறான்‌ 
(2இராஜா 8:7-15) 


யோசபாத்‌ மரணமடைந்த பின்பு, 
அவன்‌ குமாரனாகிய யோராம்‌ அவன்‌ 
ஸ்தானத்தில்‌  ராஜாவானான்‌ என்று 
ஏற்கெனவே சொல்லப்பட்டிருக்கிறது. 
(2இராஜா 8:22-50). இந்த அதிகாரத்தில்‌ 
யோராமின்‌ ராஜ்யபாரத்தைக்குறித்து 
சுருக்கமாகச்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
(2இராஜா 8:16-24) 


யோராமின்‌ 
அகசியாவின்‌ ராஜ்யபாரம்‌ ஆரம்பமாவது 
பற்றியும்‌ இந்த அதிகாரத்தில்‌ 
'சொல்லப்பட்டிருக்கிறது (2இராஜா 8:25-29). 


அகசியா குமாரன்‌. 


சூனேமியாள்‌ 
2இராஜா 8:-6 


2இராஜா 8:1. எலிசா தான்‌ உயிர்ப்பித்த 
மின்னையின்‌ தாயாகிய ஸ்திரீயை 
நோக்கி: நீ உன்‌ விட்டாரோடுங்கூட 
எழுத்து புறப்பட்டுப்‌ போய்‌: 
எங்கேயாகிலும்‌ சஞ்சரி; கர்த்தர்‌. 
பஞ்சத்தை வருவிப்பார்‌; அத 
ஏழுவருஷம்‌ தேசத்தில்‌ இருக்கும்‌ என்று. 
சொல்லியிருந்தான்‌.. 


2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


2இராஜா 8:2. அத்த ஸ்திரீ எழுந்து 
தேவனுடைய மனுஷன்‌ சொன்ன 
வார்த்தையின்படி செய்து, தன்‌ 
வீட்டாரோடுங்கூடப்‌ புறப்பட்டு, 
பெலிஸ்தரின்‌ தேசத்தில்‌ போய்‌, 
ஏழுவருஷம்‌ சஞ்சரித்தாள்‌. 


2 இராஜா. 83. ஷம்‌. 
சென்றபின்பு, அவன்‌ ஸ்தரின்‌' 
தேசத்தை விட்டுத்‌ திரும்ப வந்து, தன்‌ 
வீட்டுக்காகவும்‌ தன்‌ 
வயலுக்காகவும்‌ ராஜாவினிடத்தில்‌ 
முறையிடும்படி. போனான்‌. 


2இராஜா 8:4. அந்நேரத்தில்‌ ராதா, 
தேவனுடைய மனுஷ 
வேலைக்காரனாயிருந்த கேயாசியுடனே 
பேசி: எலிசா செய்த 
அதிசயங்களையெல்லாம்‌ நீ எணக்கு 
விவரமாய்ச்‌ சொல்‌ என்றான்‌. 


இராஜா 8:5. செத்துப்போனவனை 
உயிர்ப்பித்தார்‌ என்பதை அவண்‌: 
ராஜாவுக்கு அறிவிக்கிறபோது, இதோ, 
அவன்‌ உயிர்ப்பித்த பின்ணைமின்‌ 
தாயாகிய அந்த ஸ்திரீ வந்து, தன்‌: 
வீட்டுக்காகவும்‌ தன்‌ வயலுக்காகவும்‌ 
ராஜாவினிடத்தில்‌ முறையிட்டான்‌; 
அப்பொழுது கேயாசி: ராஜாவாகிய 
என்‌ ஆண்டவனே, இவன்தான்‌ அந்த. 
ஸ்திரீ; எலிசா உயிர்ப்பித்த 
இவளுடைய குமாரன்‌ இவன்தான்‌. 
என்றான்‌. 


2இராஜா 8:6. ராஜா அந்த ஸ்திரீயைக்‌ 
கேட்டதற்கு, அவண்‌: அதை 
அவனுக்கு விவரித்துச்‌ சொன்னாள்‌; 
அப்பொழுது ராஜா அவளுக்கு ஒரு 
பிரதானியை நியமித்து, அவளுக்கு 
உண்டானது எல்லாவற்றையும்‌, அவன்‌ 
தேசத்தை விட்டுப்போன நாள்முதல்‌ 
இதுவரைக்கும்‌ உண்டான அந்த 
வயலின்‌ வருமானம்‌ அணைத்தையும்‌ 
அவளுக்குக்‌ கிடைக்கும்படி செய்‌ 
என்றான்‌. 





i= THE 
TT 


இஸ்ரவேல்‌ 
கீழ்ப்படியாமல்‌ 


தேசத்தார்‌ கர்த்தருக்கு 
துன்மார்க்கமாய்‌ 
ஜீவிக்கிறார்கள்‌. அவர்களுடைய 
துன்மார்க்கத்தினிமித்தமாய்‌, கர்த்தர்‌ 
இவ்‌ தத்தி, அகன்‌ பஞ்சத்தை 
உண்டுபண்ணுகிறார்‌ க பன்‌ 
பிரகாரமாக, இஸ்ரவேலருக்கு 
தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கிறது. சீரியர்‌ 
சமாரியாவை முற்றிக்கைப்போட்டார்கள்‌. 
சீரியர்கள்‌ முற்றிக்கையை 
விலக்கிக்கொண்ட போது, சமாரியாவில்‌ 
பஞ்சமும்‌ விலகிற்று. 
கர்த்தருடைய நியாயத்தீர்பபும்‌, 
அவருடைய கோபமும்‌, அவருடைய 
கிருபையும்‌, இரக்கமும்‌ ( ஒக்‌ ஜனத்தார்‌ 
மத்தியில்‌ எந்த பாதிப்பையும்‌ 
ஏற்படுத்தவில்லை. மனுஷர்‌ அதிகமான 
வேதனைகளை அனுபவிக்கும்போது, தங்கள்‌ 
பாவங்களுக்கு மனந்திரும்பி, கர்த்தரிடத்தில்‌ 
வருவார்கள்‌. ஒரு சிலர்‌ தங்களுக்கு 
வரவிருந்த  தண்டனைகளுக்கு தப்பித்து, 
கர்த்தரிடத்தில்‌ திரும்பி வருவார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
பாவங்களுக்கு னந்தகம்ேண்டுவென்று 
கர்த்தர்‌ விரும்புகிறார்‌. அதற்காக அவர்‌ 
சத்திலே பஞ்சத்தை வரவழைக்கிறார்‌. 
பஞ்சமும்‌ சீக்கிரத்தில்‌ நீங்காமல்‌, 
ஏழுவருஷமாய்‌ நீடித்திருக்கிறது. சீரியர்‌ 
சமாரியவை முற்றிக்கைப்போட்டபோது ஏற்பட்ட 
பஞ்சத்தைப்போல, இப்போது இஸ்ரவேல்‌ 
மற்றும்‌ ஒரு கொடிய பஞ்சம்‌ 
எலிசாவின்‌ காலத்திலே. 
இந்தப்‌ பக்சமுண்டாயிற்று, 
கர்த்தருடைய ஜனம்‌ அவரைவிட்டு 
விலகி, துன்மார்க்கமாய்‌ ஜீவிக்கும்போது, 
கர்த்தருடைய கோபம்‌ அதிகரிக்கிறது. 
'சூளையிலே அக்கினியை அதிகரிப்பதுபோல, 
மனுஷருடைய பாவம்‌, கர்த்தருடைய 
கோபத்தை அதிகரிக்கச்‌ செய்கிறது. 
எலிசா சூனேம்‌ ஊருக்கு வந்தபோது, 


அதிகமான 

அந்த 

சூனேமியாளுக்கு 

வரப்போகிற பஞ்சத்தைப்பற்றி எச்சரித்துச்‌ 
சொல்லுகிறார்‌ 


2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


எலிசா தான்‌ உயிர்ப்பித்த பிள்ளையின்‌ 
தாயாகிய ஸ்திரீயை நோக்கி: “நீ உன்‌ 
வீட்டாரோடுங்கூட எழுந்து புறப்பட்டுப்‌ போய்‌ 
வ சஞ்சரி; கர்த்தர்‌ பஞ்சத்தை 

்‌ அது ஏழுவருஷம்‌ தேசத்தில்‌ 
இம்‌ ராஜா 8:1) என்று 
சொல்லியிருந்தார்‌. 


பஞ்சம்‌ ன்பே, 

ககக பம்‌ பர 

பஞ்சத்தைப்பற்றிய எச்சரிப்பின்‌ வார்த்தைகள்‌ 

சூனேமியாள்‌ 

தன்னை 

ல 

சூனேமியாளிடத்தில்‌, 

வீட்டாரோடுங்கூட 
எங்கேயாகிலும்‌ 


“நீ 
எழுந்து! பப்படடுப்ளோய்‌ 
சஞ்சரி" என்று 


வேறு  எங்கேயாகிலும்‌ 
சஞ்சரிக்கவேண்டும்‌. 
மாத்திரமே பஞ்சம்‌ 


சூனேமியாள்‌ எழுந்து, தேவனுடைய 
தன்‌ சொன்ன வார்த்தையின்படி செய்து, 
வீட்டாரோடுங்கூடப்‌ புறப்பட்டு, 
பெலிஸ்தரின்‌ தேசத்தில்‌ போய்‌, ஏழுவருஷம்‌. 
'சஞ்சரிக்கிறாள்‌ (2இராஜா 8:2). 


பராமரிப்பினால்‌, 
பெலிஸ்தரின்‌ தேசம்‌ செழித்திருக்கிறது. 


தாவீது தன்னுடைய ராஜ்யபாரத்தில்‌ 
பெலிஸ்தரை தனக்கு கீழ்ப்படுத்தியிருந்தார்‌. 
ஆனால்‌ அவர்‌ அவர்களை முற்றிலுமாய்‌ 
அழித்துப்போடவில்லை.. 





i THE 
TT 


எலிசா சொன்ன பிரகாரமாக கர்த்தர்‌ 
இஸ்ரவேல்‌ தேசத்திலே 

வருவிக்கிறார்‌. 

தேசத்தில்‌ ஏழுவருஷம்‌ இருக்கிறது. 


த்த 
பஞ்சமில்லாமல்‌. 


செழிப்பாயிருக்கிறது. 
பற்றி, தேசத்தில்‌ 
பஞ்சம்‌ ஏற்பட்டிருப்பது. 
நியாயத்தீர்ப்பாகும்‌. 


பாத்திரம்‌ 
கர்த்தருடைய 
கர்த்தருடைய கரம்‌ 
இஸ்ரவேல்‌ தேசத்திற்கு விரோதமாக 
எழும்பியிருக்கிறது. கர்த்தரே இஸ்ரவேல்‌ 
தேசத்திற்கு பஞ்சத்தை வருவித்திருக்கிறார்‌. 


சொன்ன பிரகாரமாக, 
தன்‌ வீட்டாரோடுகூட்‌ 
ன்‌ நேசத்தில்‌ போய்‌, 
ஏழுவருஷம்‌ சஞ்சரிக்கிறாள்‌. 


சழுவருஜம்‌ சென்றின்ப குனேபியான்‌ 
பெலிஸ்தரின்‌ தேசத்தை விட்டுத்‌ திரும்ப 
இஸ்ரவேல்‌ தேசத்திற்கு வருகிறாள்‌. அவள்‌ 
தன்‌ வீட்டுக்காகவும்‌ தன்‌ வயலுக்காகவும்‌ 
இஸ்ரவேலின்‌ ராஜாவினிடத்தில்‌ 
முறையிடும்படி போகிறாள்‌ (2இராஜா 8:3). 


கூனேமியாள்‌ இஸ்ரவேலின்‌ 
ராஜாவைப்போய்‌ பார்க்கும்‌ நேரம்‌ கர்த்தருக்கு 
சித்தமான நேரமாகமிருக்கிறது. சூனேமியாள்‌ 
எலிசாவுக்கு உதவிசெய்தவள்‌. பஞ்சத்திற்கு 
ன்பு எலிசா அவளுக்கு ஆலோசனை 
நத அகம்‌ அதது 
பின்பு, கர்த்தர்‌ அவளை 
வேளையில்‌ இஸ்ரவேலின்‌ ராஜாவினிடத்திறக, 
அனுப்பி உதவிசெய்கிறார்‌. 


ஏழுவருஷம்‌ சென்றபின்பு இஸ்ரவேல்‌ 
தேசத்தில்‌ பஞ்சம்‌ நீங்கிற்று சூனேமியாள்‌ 
பெலிஸ்தரின்‌ தேசத்திலிருந்து. இஸ்ரவேல்‌ 
தேசத்திற்கு திரும்பி வருகிறாள்‌. அவள்‌ 
சூனேம்‌ ஊருக்கு திரும்பி வந்தபோது. 
அவளுடைய வீட்டையும்‌, நிலத்தையும்‌ 
மற்றவர்கள்‌ ஆக்கிரமித்திருக்கிறார்கள்‌. 
ஏழுவருஷத்திற்கு முன்பு, சூனேமியாளுக்கு 
சொந்தமாயிருந்த வீடும்‌ நிலமும்‌, இப்போது. 
'வேறு யாருக்கோ சொந்தமாயிருக்கிறது. 


2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


ஒருவேளை சூனேமியாளின்‌ 
அயல்வீட்டுக்காரர்கள்‌, அவளுடைய 
வீட்டையும்‌ நிலத்தையும்‌ அபகரித்திருக்கலாம்‌. 
அல்லது அவள்‌ ஏழுவருஷமாக தன்‌: 
வீட்டைவிட்டு வெளியேறிப்போனதினால்‌, 
வன்‌ ராஜாவுக்கு அவள்‌ செலுத்த 


வரிகளை 
செஜத்தியிரக்கமாப்பான்‌ இதற்காக 
ராஜாவின்‌ ஆட்கள்‌,  சூனேமியாளின்‌ 
வீட்டையும்‌ நிலத்தையும்‌ பறிமுதல்‌ 
செய்திருக்கலாம்‌. 


சூனேமியாள்‌ தன்னுடைய ஊருக்கு 
திரும்பி வந்தபோது, அவளுக்குகென்று 
சொந்தமாக, வீடோ நிலமோ இல்லை. அவள்‌ 
தன்னுடைய வீட்டுக்காகவும்‌, தன்னுடைய 
வயலுக்காகவும்‌ முறையிடும்படிக்கு, 
இஸ்ரவேலின்‌ ராஜாவினிடத்திற்கு போகிறாள்‌. 


அந்நேரத்தில்‌ த்‌ 
தேவனுடைய 
வேலைக்காரனாயிருந்த கேயாசியுடனே | ரி 
“எலிசா செய்த அதிசயங்களையெல்லாம்‌ நீ 
எனக்கு விவரமாய்ச்‌ சொல்‌" (2இராஜா 8:4) 
என்று சொல்லுகிறான்‌. 


எலிசா செத்துப்போனவனை 
உயிர்ப்பித்தார்‌ என்பதை கேயாசி ராஜாவுக்கு 
அறிவிக்கிறான்‌. அப்போது, இதோ, எலிசா 
உயிர்ப்பித்த பிள்ளையின்‌ தாயாகிய அந்த 
ஸ்திரீ வந்து, தன்‌ வீட்டுக்காகவும்‌ தன்‌ 
வயலுக்காகவும்‌ ராஜாவினிடத்தில்‌ 
முறையிடுகிறாள்‌ (2இராஜா 8:5) 


வடம்‌ 


தன்னுடைய வீட்டைக்‌ குறித்தும்‌, 
நிலத்தைக்‌ குறித்தும்‌ ராஜாவினிடத்தில்‌ 
முறையிட, சூனேமியாள்‌ தானே நேரடியாக 
வருகிறாள்‌. அவள்‌ ராஜாவின்‌ அரமனைக்கு 
வந்தபோது. கேயாசி  ராஜாவினிடத்தில்‌, 
எலிசா. நடப்பித்த அற்புதங்களைப்பற்றிச்‌ 
சொல்லிக்கொண்டிருக்கிறான்‌. 


கேயாசி 
இயாயப்பிரொணத்தின்‌ 
நகரத்திலே, மற்ற 
வாசம்பண்ணக்கூடாது. குஷ்டரோகிகளை 
நகரத்திற்கு புறம்பே தள்ளிவிடுவார்கள்‌. 
குஷ்டரோகிகளுக்கு மற்ற ஜனங்களோடு 

அனுமதியில்லை. ஆனாலும்‌ 

மற்ற ஜனங்களோடு பேசுவதற்கு 
தடையுமில்லை. 


குஷ்டரோகி. 
ரகமா த்‌ 
ஜனங்களோடு 





i al 
TT 


இஸ்ரவேல்‌ தேசத்திலே. 
ஆசாரியருமில்லை. அவர்களெல்லோரும்‌ 
யூதாதேசத்திலிருக்கிறார்கள்‌. ஒரு 
மனுஷனுடைய குஷ்டரோகத்தை 
ஆசாரியர்தான்‌ தீர்மானம்பண்ணவேண்டும்‌. 
இது மோசேமின்‌ நியாயப்பிரமாணம்‌. 
இஸ்ரவேல்‌ தேசத்தில்‌ ஆசாரியர்கள்‌ 
இல்லாததினால்‌, இஸ்ரவேலின்‌ ராஜாவோ 
அல்லது ராஜாவால்‌ நியமிக்கப்பட்ட ஒருவரோ, 
மனுஷருடைய குஷ்டரோகத்தைக்‌ குறித்து 
தீர்மானம்‌ செய்யலாம்‌. 

ஆசாரியர்கள்‌ 
சோதித்துப்‌ பார்த்து. 
இருக்கிறதா அல்லது 
குணமடைந்துவிட்டதா என்று 
தீர்மானம்பண்ணுவார்கள்‌. ஆசாரியரின்‌ 
முடிவே இறுதியானது. ஒரு வேளை 
கேயாசி. தன்‌ குஷ்டரோகத்திலிருந்து. 
குணமடைந்திருக்கலாம்‌. 
அவனுக்கு ராஜாவின்‌ 
பேசுவதற்கு அனுமதி கிடைத்திருக்கிறது. 


கேயாசி இஸ்ரவேலின்‌ 
ராஜாவினிடத்தில்‌ எலிசாவைப்பற்றியும்‌, 
சூனேமியாளைப்பற்றியும்‌ சொல்லும்போது, 
கசூனேமியாள்‌ அங்கே வருகிறாள்‌. எலிசா 
செத்துப்போனவனை உயிர்ப்பித்தார்‌ 
செத்துப்போனவன்‌ சூனேமியாளின்‌ குமாரன்‌ 
தெய்வீக சித்தத்தினால்‌, 
இந்த சம்பவத்தை ராஜாவுக்கு 
சொல்லும்போது, அங்கே  சூனேமியாளும்‌. 
வருகிறாள்‌. 


சூனேமியாள்‌ ராஜாவினிடத்தில்‌ 
தன்னுடைய வீட்டிற்காகவும்‌, வயலுக்காகவும்‌ 
முறையிடுகிறாள்‌. சூனேமியாளோடுகூட 
அவளுடைய குமாரனும்‌ இருக்கிறான்‌. 
கேயாசிக்கு சூனேமியாளை ஏற்கெனவே. 
தெரியும்‌. சூனேமியாளே இப்போது, 
ராஜாவுக்கு முன்பாக நிற்பதினால்‌, கேயாசி 
தான்‌ சொன்ன அற்புதங்களை 

உறுதிபண்ணுகிறான்‌. 
கேயாசி இஸ்ரவேலின்‌ ராஜாவை 
நோக்கி, “ராஜாவாகிய என்‌ ஆண்டவனே, 
இவள்தான்‌ அந்த ஸ்திரீ; எலிசா உயிர்ப்பித்த 
குமாரன்‌ வன்தான்‌" 


இவள: 
(2இராஜா 8:5) என்று சொல்லுகிறான்‌. 


குஷ்டரோகியை 
குஷ்டரோகம்‌ 
குஷ்டரோகம்‌ 


2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


காரியத்தையும்‌, அவளிடத்தில்‌ விரிவாகக்‌ 
கேட்கிறான்‌. சூனேமியாளும்‌ தன்னுடைய 
வீட்டைக்‌ குறித்தும்‌, நிலத்தைக்‌ குறித்தும்‌ 
ஏற்பட்டிருக்கிற பிரச்சனைகளை ராஜாவுக்கு 
விவரித்துச்‌ சொல்லுகிறாள்‌. 


அப்பொழுது இஸ்ரவேலின்‌ ராஜா 
சூனேமியாளுக்கு ஒரு பிரதானியை 
நியமிக்கிறான்‌. ராஜா தன்‌ பிரதானியை 
நோக்கி, “அவளுக்கு உண்டானது 
எல்லாவற்றையும்‌, அவள்‌ தேசத்தை 
விட்டுப்போன நாள்முதல்‌ இதுவரைக்கும்‌. 
உண்டான அந்த வயலின்‌ 
வருமானம்‌ அனைத்தையும்‌ அவளுக்குக்‌ 
கிடைக்கும்படி செய்‌" (2இராஜா 8:6) என்று 
சொல்லுகிறான்‌. 

இஸ்ரவேலின்‌: கசூனேமியாளின்‌ 
வேண்டுகோளுக்கு செவிகொடுத்து, 
அவளுக்கு நன்மை செய்கிறான்‌. பரலோகமே 
சூனேமியாளுக்கு. நன்மை செய்கிறது. 
பரலோகம்‌ நமக்கு நன்மை செய்யும்போது, 
தப்‌ பிரபஞ்சம்‌ நமக்கு நிச்சயமாகவே 
நன்மை செய்யும்‌. கர்த்தர்‌ நம்மை 
ஆசீர்வதிக்கும்போது, அவருடைய 
ஆசீர்வாதத்தை யாராலும்‌ தடுத்து நிறுத்த 
முடியாது. 


(பஇஸ்ரவேகின்‌ ராஜா குனேமியாளுக்கு 


ம்‌ 
இதிகரத்ிிருக்கறவர்கள்‌ 

செய்யாமல்‌ இருந்தால்‌ மாத்திரம்‌ பேசாது 
அவர்கள்‌ நன்மையும்‌ செய்யவேண்டும்‌. 
அதிகாரிகள்‌ நீதிமான்களுக்கு 
ஆதரவாயிருக்கவேண்டும்‌. துன்மார்க்கரைத்‌ 
தண்டிக்கவேண்டும்‌. நீதிமான்‌ 
அநியாயமாய்த்‌ தண்டிக்கப்படக்கூடாது. 
துன்மார்க்கன்‌ தண்டனைக்கு தப்பிக்கவும்‌ 
கூடாது. 


ராஜா 





i a 
TT 


எலிசாவும்‌ பெனாதாத்தும்‌ 
2இராஜா 8:7-9 


இராஜா 8:7. சீரியாவின்‌ ராஜாவாகிய 
பெனாதாத்‌ வியாதியாருத்தான்‌; 
எலிசா தமஸ்குவுக்கு. வந்தான்‌; 
தேவனுடைய மனுஷன்‌ இவ்விடத்தில்‌ 
வந்திருக்கிறான்‌ என்று அவனுக்கு 
அறிவிக்கப்பட்டபோது, 


இராஜா 8: 


எதிர்கொண்டுபோய்‌, நான்‌ இந்த 
வியாதி நீங்கிப்‌ பிழைப்பேணா என்று 
அவனைக்‌ கொண்டு கர்த்தரிடத்தில்‌ 
விசாரிக்கச்‌ சொன்னான்‌. 


2இராஜா 8:9. ஆசகேல்‌ தமஸ்குவின்‌ 
சகல  உச்சிதங்கவிலும்‌ நாற்பது 
ஒட்டகங்களின்‌ சுமையான 
காணிக்கையை எடுத்துக்கொண்டு, 
அவனுக்கு எதிர்கொண்டு போய்‌, 
அவனுக்கு முன்பாக நின்று, சீரியாவின்‌ 
ராஜாவாகிய பெனாதாத்‌ என்னும்‌ 
உம்முடைய குமாரன்‌ என்னை 
உம்மிடத்தில்‌ அனுப்பி, இத்த வியாதி 
நீங்கிப்‌ பிழைப்பேனா. என்று. 
கேட்கச்சொன்னார்‌ என்‌ நான்‌. 


தமஸ்கு  சீரியாவின்‌ பிரதான 
பட்டணம்‌. எலிசா தமஸ்குவுக்கு வருகிறார்‌ 
குஷ்டரோகியாயிருந்த 
சொஸ்தமாகி 
தமஸ்குவிலிருக்கிறான்‌. 
நாகமானைப்‌ பார்த்து 
விசாரிப்பதற்காகவும்‌, 
ஆலிக்குரிய சத்‌ 
உபதேசம்பண்ணுவதற்காகவும்‌ தமஸ்குவக்கு 
வந்திருக்கலாம்‌. 

சீரியாவின்‌ 
பெனாதாத்திற்கு இப்போது 


அவனுக்கு 


நாகமான்‌ 
நாகமான்‌ 
விட்டு 


2 இராஜாக்கன்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நாகமான்‌ 
படைத்தலைவனாயிருந்தபோது, 
ராஜாவோடேகூட அவன்‌ 
கோவிலுக்குப்போகவேண்டும்‌. 
ரிம்மோனுக்கு முன்பாக 
நாகமானும்‌ 
பணிந்துகொள்ளவேண்டும்‌. 
நாகமானுக்கு பிடிக்கவில்லை. 
நாகமான்‌ 

விலகியிருப்பதற்கு வாய்ப்புள்ளது. 


இஸ்ரவேல்‌ தேசத்தில்‌ 
கொடிய பஞ்சம்‌ 

தப்‌ பஞ்சத்திலிருந்‌ 
காத்துக்கொள்ள 
வந்திருக்கலாம்‌. 

கர்த்தர்‌ 
ராஜாவாக 
அபிஷேகம்பண்ணுமாறு சொன்னார்‌. 
எலியாவுக்கு சொன்ன 
கீழ்ப்படிந்து, எலிசா 
வந்திருக்கலாம்‌. 

“அப்பொழுது 

பார்த்து: நீ 
வனாந்தரத்திற்குத்‌ 
ஆசகேலைச்‌ சீரியாவின்மேல்‌ ராஜாவாக 
அபிஷேகம்‌ பண்ணு” இராஜா 19:15) என்று 
சொன்னார்‌ 


பெனாதாத்தின்‌ 


ரிம்மோன்‌ 
பெனாதாத்‌ 
பணியும்போது. 


எலியாவிடம்‌ சீரியரிவின்‌ 
சகேலை 
கர்த்தர்‌ 
கட்டளைகளுக்கு 

தமஸ்குவுக்கு 


கர்த்தர்‌ 
தமஸ்குவின்‌ 


சீரியாவின்‌ ராஜாவாகிய பெனாதாத்‌ 
மிகப்பெரிய ராஜா. அவன்‌ ஐசுவரியமும்‌ 
வல்லமையும்‌ மிகுந்தவன்‌. ஆனால்‌ 
அவனோ லியாதியாயிருக்கிறான்‌. அவனுக்கு 
ஐசுவரியமும்‌, வல்லமையும்‌, மதிப்பும்‌ 
இருந்தாலும்‌, தன்னுடைய வியாதியிலிருந்து 
அவனால்‌ குணமடைய முடியவில்லை. 


மனுஷருக்கு வியாதி வருகிறது. எந்த 
வியாதியையும்‌ பணத்தினால்‌ குணப்படுத்த 
து. மருத்துவக்‌ நமக்கு மருத்துவ 

சிகிச்சை ண்ட்‌ இத்தி மருந்து 
கட்டலாம்‌. சிகிச்சை 
கொடுத்தாலும்‌. வியாதியைக்‌ 
குணப்படுத்துகிறவர்‌. 


ர்‌ 





i= FTN 
TT 


அரண்மனையில்‌ 
வாசம்பண்ணுகிறவர்களுக்கும்‌ வியாதி 
வருகிறது. சிங்காசனத்தில்‌ அமர்ந்து 
ராஜ்யபாரம்‌ பண்ணுகிறவர்களுக்கும்‌ வியாதி 
வருகிறது. சாதாரணமான குடிசை 
வீடுகளில்‌ வாசம்பண்ணுகிற 
தரித்திருக்கும்‌ வருகிறது. 
வியாதியும்‌. எல்லோருக்கும்‌. 


வியாதி 
மரணமும்‌ 
பொதுவானது 


எலிசா தமஸ்குவுக்கு வந்திருக்கிறான்‌; 
தேவனுடைய மனுஷன்‌ விடத்தில்‌. 
வந்திருக்கிறான்‌ என்று பெனாதாத்திற்கு 
அறிவிக்கப்படுகிறது. அப்போது. பெனாதாத்‌ 
ஆசகேலை நோக்கி: "நீ உன்‌ கையில்‌ ஒரு 
காணிக்கையை எடுத்துக்கொண்டு, 


என்று எலிசாவைக்‌ கொண்டு கர்த்தரிடத்தில்‌. 
விசாரிக்கச்‌ சொல்லுகிறான்‌. 


சீரியாவின்‌ ராஜா 
வியாதிப்பட்டிருக்கும்போது. எலிசாவைக்‌ 
கொண்டு கர்த்தரிடத்தில்‌ விசாரிக்குமாறு 
சொல்லுவது ஆச்சரியமான காரியம்‌. 
பெனாதாத்‌ ரிம்மோனை ஆராதிக்கிறவன்‌ 
தான்‌ செழித்திருந்தபோதும்‌, 
ஆரோக்கியமாயிருந்தபோதும்‌, 

ரிம்மோனை ஆராதித்தான்‌. தனக்கு வியாதி 
வந்திருக்கிற போதோ அவன்‌ 
கர்த்தரிடத்தில்‌ விசாரிக்கச்‌ சொல்லுகிறான்‌. 


தேவனுடைய |ஷனாகிய எலிசா 
நனக வகிக்கிறார்‌ என்னும்‌ செய்தி 
சீரியாவின்‌ ராஜாவாகிய பெனாதாத்திற்கும்‌ 
அறிவிக்கப்படுகிறது. எலிசா 
குஷ்டரோகத்தை। 
இதனால்‌ சீரிய தேசத்திலே 
பேரும்‌ புகழும்‌ உண்டாயிற்று. 

பெனாதாத்‌ தன்னுடைய வியாதியைக்‌ 
குறித்து. எலிசா மூலமாக, கர்த்தரிடத்தில்‌ 
விசாரிக்க வேண்டும்‌ என்று விரும்புகிறான்‌. 
அவன்‌ ஆரோக்கியமாயிருந்தபோது 
ரிம்மோன்‌ கோவிலிலே பணிந்துகொண்டான்‌. 
அவனுக்கு வியாதி வந்தபோது, அவன்‌ 
ரிம்மோனை நம்பவில்லை. ரிம்மோன்‌ 
தன்னுடைய வியாதியைக்‌ குணப்படுத்தும்‌ 


2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


என்னும்‌ 


இல்லை. 


நம்பிக்கையும்‌ பெனாதாத்திடம்‌. 
சீரியாலின்‌ ராஜா இஸ்ரவேலின்‌ 
தேவனாகிய கர்த்தரிடத்தில்‌, தன்னுடைய 
வியாதியைக்‌. குறித்து 
விசாரிக்கவேண்டுமென்று விரும்புகிறான்‌. 

இஸ்ரவேலின்‌ ராஜா இதற்கு முன்பு 
வியாதிப்பட்டிருந்தான்‌. அவன்‌ எக்ரோனின்‌ 
தேவனிடத்தில்‌ தன்னுடைய வியாதியைப்பற்றி 
விசாரிக்க வேலையாட்களை அனுப்பினான்‌. 
ராஜா இஸ்ரவேலிலே தேவன்‌ இல்லை என்று 
நினைத்து விட்டான்‌. 


சமாரியாவிலிருக்கிற தன்‌ 

கிராதிமின்‌ வழியாய்‌ 
விழுந்து. வியாதிப்பட்டு: இந்த வியாதி நீங்கிப்‌ 
பிழைப்பேனா என்று எக்ரோனின்‌ தேவனாகிய 
பாகால்சேபூபிடத்தில்‌ போய்‌ விசாரியுங்கள்‌ 
என்று ஆட்களை அனுப்பினான்‌" 
(2இராஜா 1:2). 


பெனாதாத்‌ 
முன்பாக, எலிசாவை 
சத்துருவாகப்‌ பாவித்தான்‌. 
எலிசா தோத்தானிலிருந்தார்‌. 
எலிசாவைப்‌ பிடிப்பதற்கு 
பலத்த இராணுவத்தையே 
அனுப்பினான்‌. 

“அப்பொழுது அவன்‌ இங்கே 
குதிரைகளையும்‌ இரதங்களையும்‌ பலத்த 
இராணுவத்தையும்‌ அனுப்பினான்‌: அவர்கள்‌ 
இராக்காலத்திலே வந்து பட்டணத்தை 
வளைந்துகொண்டார்கள்‌" (2இராஜா 614) 


வியாதிப்படுவதற்கு 
தன்னுடைய 
அப்போது 
பெனாதாத்‌ 
தன்னுடைய 
அங்கு 


இப்போது வ 
வியாதிப்பட்டிருக்கிறான்‌. 

எலிசாவைப்பற்றிச்‌ 
“தேவனுடைய என்று 
சொல்லுகிறான்‌. வெனாதாத்தின்‌ சரீரத்தில்‌ 
வியாதி வந்தபோது, அவனுக்கு புத்தியும்‌ 
வருகிறது. 


சீரியாவின்‌ 


சொல்லும்போது, 


ராஜாவாகிய 
மனுஷனாகிய எலிசாவைக்‌ 
ன்‌. எலிசா தன்னை 
வந்து பார்க்கவேண்டும்‌ என்று பெனாதாத்‌ 
உத்தரவு பிறப்பிக்கவில்லை. அதற்கு பதிலாக 
எலிசாவை. சந்திக்க ஆசகேலை 
அனுப்புகிறான்‌. 


பெனாதாத்‌, 





f= THE 
TT 


ஆசகேல்‌ 
சாதாரண 
சாதாரணமான 


சீரிய தேசத்திலே ஒரு 
மனுஷனல்ல. இவன்‌ 
நூற்றுக்கு அதிபதியல்ல. 
சீரியாவின்‌ 

இராணுவத்திற்கும்‌ 
படைத்தலைவனாயிருக்கிறவன்‌. 
பெனாதாத்தின்‌ அரண்மனையில்‌ உய! ர்க 
பதவியிலும்‌, உயர்ந்த அந்தஸ்திலும்‌ 
இருக்கிறவன்‌. பெனாதாத்‌ எலிசாவை. 
சந்திப்பதற்கு, தன்னுடைய ஈணுவத்தின்‌ 
'தலைவனையே அனுப்புகிறான்‌. 

புதிய ஏற்பாட்டுக்காலத்தில்‌ 
நூற்றுக்கு அதிபதி 
பார்க்க வந்தான்‌. இவக 
அவனுடைய வீட்டிற்கு வருவதாக சொன்னார்‌. 
கிறிஸ்துவானவர்‌ தன்னுடைய வீட்டிற்கு வர, 
தான்‌ எவ்வளவேனும்‌ பாத்திரவானல்ல 
என்று, நூற்றுக்கு அதிபதி தன்னைத்‌ 
தாழ்த்தினான்‌. அவனைப்போலவே 
பெனாதாத்தும்‌ தன்னைத்‌ தாழ்த்துகிறான்‌. 
தேவனுடைய மனுஷனாகிய எலிசா 
தன்னுடைய அரண்மனைக்கு வர, தான்‌ 
எல்வளவேனும்‌ பாத்திரவானல்ல என்று 
சீரியாவின்‌ ராஜாவாகிய பெனாதாத்‌ தன்னை 
வெகுவாய்த்‌ தாழ்த்துகிறான்‌. 


காணிக்கையை நாற்பது ர்க்க 
சுமந்துகொண்டு போகிறான்‌. எலிசா 
தமஸ்குவிற்குள்‌ பிரவேசிக்கும்போது. 
அதிகமான வரவேற்பு கொடுக்கப்படுகிறது. 


நாகமான்‌ தன்னுடைய குஷ்டரோகம்‌ 
நீங்கி சுத்தமானபோது. அவன்‌ எலிசாவுக்கு 
காணிக்கை கொடுக்க விரும்பினான்‌. 
ஆனால்‌ எலிசாவோ அப்போது நாகமானின்‌ 
காணிக்கையை ஏற்றுக்கொள்ள 
மறுத்துவிட்டார்‌. ஆனால்‌ இப்போது 
ஆசகேல்‌ கொண்டு வரும்‌ காணிக்கைகளை 
எலிசா ஏற்றுக்கொள்கிறார்‌. 


2 இராஜாக்கன்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


ஆசகேல்‌  எலிசாவக்கு முன்பாக 
பெனாதாத்தைப்பற்றி்‌ சொல்லும்போது, 
சீரியாவின்‌ ராஜாவாகிய பெனாதாத்‌ என்னும்‌ 
உம்முடைய குமாரன்‌" என்று சொல்லுகிறான்‌. 
தீர்க்கதரிசிகள்‌ ஜனங்களுக்கு ஆவிக்குரிய 
தகப்பனாகயிருக்கிறார்கள்‌. ரவேல்‌ 
தேசத்திலே, யூதர்கள்‌  தீர்க்கதரிசிகளை, 
'தகப்பன்மார்‌" என்று அழைப்பது வழக்கம்‌. 
ஆசகேலும்‌ இங்கே ஒரு யூதனைப்போல 
பேசுகிறான்‌ 


ஆசகேல்‌ 
வார்த்தைகளினால்‌ 
கனம்பண்ணுகிறான்‌. எலிசாவுக்கு 
பரலோகத்தின்‌ இரகசியங்களெல்லாம்‌ 
தெரிந்திருக்கிறது. அவருக்கு நிச்சயமாகவே 
இந்தப்‌ பிரபஞ்சத்தின்‌. இரகசியங்கள்‌ 
தெரிந்திருக்கும்‌ என்று ஆசகேல்‌ 
நம்புகிறான்‌. 

“சீரியாவின்‌ ராஜாவாகிய பெனாதாத்‌ 
இந்த வியாதி நீங்கி  பிழைப்பாரா” என்று 
ஆசகேல்‌  எலிசாவிடம்‌ கேட்கிறான்‌. 
எலிசாவுக்கு பெனாதாத்தைப்பற்றித்‌ தெரியும்‌. 
கர்த்தர்‌ பெனாதாத்தின்‌ 
காரியங்களையெல்லாம்‌. எலிசாவுக்கு 
வெளிப்படுத்தியிருக்கிறார்‌ ஆசமேல்‌ 
எலிசாவிடம்‌ நம்பிக்கையோடு 
வந்திருக்கிறான்‌. 


தன்னுடைய 
எலிசாவைக்‌ 


எலிசாவும்‌ ஆசகேலும்‌ 
2இராஜா 8:10-15 


2இராஜா 8:10. எலிசா அவனை நோக்கி: 
நீ போய்‌, வியாதி நீங்கிப்‌ பிழைப்பீர்‌ 
என்று அவனுக்குச்‌ சொல்லும்‌; 
ஆனாலும்‌ அவன்‌ சாகவே சாவான்‌ 
என்பதைக்‌ கர்த்தர்‌ எனக்குக்‌ 
காண்பித்தார்‌ என்றான்‌. 


இராஜா 8:1. பின்பு தேவனுடைய 
மனுஷன்‌: தன்‌ முகத்தைத்‌ திருப்பாமல்‌ 
அவன்‌ சலித்துப்போகுமட்டும்‌ அவனை 
நோக்கிக்‌ கொண்டே அழுதான்‌. 





i THE 
TT 


2இராஜா 8:12. அப்பொழுதூ ஆசகேல்‌: 
என்‌ ஆண்டவன்‌ அழுகிறது என்ன 
என்று கேட்டான்‌. அதற்கு அவன்‌: தீ 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்குச்‌ செய்யும்‌ 
தீங்கை நான்‌ அறித்திருக்கிறபடியினால்‌ 
அழுகிறேன்‌; அவர்கள்‌ 
கோட்டைகளை அக்கினிக்கு. 
இரையாக்கி, அவர்கள்‌ வாலிபரைப்‌ 
பட்டயத்தால்‌ கொன்று, அவர்கள்‌: 
குழத்தைகனைத்‌ தரையோடே மோதி, 
அவர்கள்‌: கர்ப்பவதிகளைக்‌. 
கீறிப்போடுவாய்‌ என்றான்‌. 


2இராஜா 8:13. அப்பொழுது ஆசகேல்‌: 
இத்தனை பெரிய காரியத்தைச்‌ 
செய்ய நாயாகிய உமது அடியான்‌ 
எம்மாத்திரம்‌ என்றான்‌. அதற்கு எலிசா 
நீ  சீரியாவின்மேல்‌ ராஜாவாவாய்‌ 
என்பதைக்‌ கர்த்தர்‌ எனக்குத்‌ 
தெரிவித்தார்‌ என்றான்‌. 


2இராஜா இவன்‌ எலி 
சாவைவிட்டுப்‌ புறப்பட்ட, தன்‌ 
ஆண்டவனிடத்தில்‌ வந்தபோது, அவன்‌: 
எலிசா உனக்கு என்ன சொன்னான்‌ 
என்று கேட்டதற்கு; இவன்‌ தீர்‌ வியாதி 
நீங்கிப்‌ பிழைப்பீர்‌ என்று எனக்குச்‌ 
சொன்னான்‌ எண்று சொல்லி, 


834. 


இராஜா 8:15. மறுநானிலே ஒரு 
சுமுக்கானத்தை எடுத்து, தண்ணீரிலே 
தோய்த்து அவன்‌ முகத்தின்மேல்‌ 
விரித்தான்‌; அதினால்‌ அவன்‌ 
செத்துப்போனான்‌; ஆசகேல்‌ 
அவனுக்குப்‌ பதிலாய்‌ ராஜாவானான்‌. 


எலிசாவுக்கும்‌ ஆசகேலுக்கும்‌ இடையே 
ஒரு சிறிய சம்பாஷணை நடைபெறுகிறது. 
ஆனாலும்‌ இது முக்கியமான 
சம்பாஷணையாயிருக்கிறது. எலிசா இங்கே 
சொல்லுகிற வார்த்தைகள்‌, சீரிய தேசத்தின்‌ 


ஏற்படுத்துகிறது. 


ஆசகேல்‌ எலிசாவிடத்தில்‌, “பெனாதாத்‌. 
இந்த வியாதி நீங்கி பிழைப்பாரா” என்று 
கேட்கிறான்‌. எலிசா ஆசகேலை நோக்கி, 
“பெனாதாத்‌ வியாதி நீங்கி பிழைப்பான்‌' 
என்று சொல்லுகிறார்‌. பெனாதாத்தின்‌ 
வியாதி அவனைக்‌ கொன்றுபோடாது. 


2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அவன்‌ இந்த வியாதியினால்‌. 
செத்துப்போகமாட்டான்‌. ஆனாலும்‌ 
அவனுக்கு மரணம்‌ நியமிக்கப்பட்டிருக்கிறது. 
பெனாதாத்‌ வியாதியினால்‌. 
செத்துப்போகாமல்‌, வேறுவிதமான 
செத்துப்போவான்‌. 


எலிசா ஆசகேலை நோக்கி: “நீ போய்‌, 
வியாதி நீங்கிப்‌ பிழைப்பீர்‌ என்று அவனுக்குச்‌ 
சொல்லும்‌; ஆனாலும்‌ அவன்‌ சாகவே 
கர்த்தர்‌ எனக்குக்‌ 

(2இராஜா 840) என்று 


ஆசசேலுக்கு கர்த்தருடைய 
ஈல்லவேண்டும்‌. அங்கே 
ஒரு தக சம்பவம்‌ நடைபெறுகிறது. 
ன்‌ மனுஷனாகிய எலிசா, நன்‌ 
திருப்பாமல்‌ அவன்‌ 
சலித்துபபோகுடட்டும்‌ ஆசகேலை. நோக்கிக்‌ 
கொண்டே அழுகிறார்‌ (2இராஜா 8:11) 


எலிசா ஏன்‌ தன்னைப்‌ பார்த்து, 
அழுகிறார்‌என்று ஆசகேலுக்கு தெரியவில்லை. 
அப்பொழுது ஆசகேல்‌ எலிசாவை நோக்கி, 
என்‌ ஆண்டவன்‌ அழுகிறது என்ன” 
(2இராஜா 812) என்று கேட்கிறான்‌. 


இஸ்ரவேலை நினைத்து 
இஸ்ரவேலுக்கு வரப்போகும்‌ 
தீங்குகளையும்‌, உபத்திரவங்களையும்‌, 
ஜீவசேதாரங்களையும்‌ நினைத்து எலிசா 
ஆசகேலை நோக்கி அழுகிறார்‌. 


எலிசா 
அழுகிறார்‌. 


எலிசா ஆசகேலை நோக்கி, 
"நீ இஸ்ரவேல்‌ புத்திரருக்குச்‌ செய்யும்‌ 
தீங்கை நான்‌ அறிந்திருக்கிறபடியினால்‌ 
அழுகிறேன்‌; நீ அவர்கள்‌ கோட்டைகளை 
அக்கினிக்கு இரையாக்கி, அவர்கள்‌ 
வாலிபரைப்‌ பட்டயத்தால்‌ கொன்று, அவர்கள்‌ 
குழந்தைகளைத்‌ தரையோடே மோதி, 
அவர்கள்‌ கர்ப்பவதிகளைக்‌ கீறிப்போடுவாய்‌" 
(இராஜா 8:12) என்று சொல்லுகிறார்‌. 
பாவத்தின்‌ சம்பளம்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ கர்த்தருக்கு 
விரோதமாய்‌ பாவம்‌ செய்கிறார்கள்‌. 
தேவனுடைய கோபம்‌ அவர்கள்மீது வருகிறது. 
கர்த்தர்‌ தம்முடைய நீதியினால்‌, இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாரை நியாயந்தீர்க்கிறார்‌. இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ தங்களுடைய பாவங்களினால்‌, 
தங்களுக்கு பேரழிவை 
வரவழைத்துக்கொள்கிறார்கள்‌. 


மரணம்‌. 





i al 
TT 


வல்‌ புத்திரருக்கு மிகப்பெரிய 

அந்தத்‌ தீங்கு ஆசகேல்‌. 

மூலமாய்‌. ம்‌. எலிசா அந்தத்‌ தீங்கை 

அறிந்திருக்கிறபடியினால்‌, அவர்‌ ஆசகேலுக்கு 

முன்பாக அழுகிறார்‌. எலிசா சொல்லுகிற 

வார்த்தைகள்‌ சகேலுக்கு 

ஆச்சரியமாயிருக்கிறது. ங்க 

காரியங்களை செய்யவேண்டும்‌ என்னும்‌ 

எண்ணம்‌ இப்போது ஆசகேலின்‌ மனதில்‌ 
இல்லை. 


ஆகையினால்‌ ஆசகேல்‌ எலிசாவைப்‌ 
பார்த்து, “இத்தனை பெரிய காரியத்தைச்‌ 
செய்ய நாயாகிய உமது அடியான்‌ 
எம்மாத்திரம்‌ _ (2இராஜா 8:13) என்று 
கேட்கிறான்‌. இவ்வளவு பெரிய காரியத்தை 
செய்யும்‌ அதிகாரம்‌ ஆசகேலிடத்தில்‌ இல்லை. 
அவன்‌ சீரிய தேசத்திற்கு ராஜா அல்ல. 
ஆசகேல்‌ பெனாதாத்தின்‌ கட்டளைக்கு. 
கீழ்ப்படிந்து யுத்தம்பண்‌ ணுகிறவன்‌. 
ஸ்ரவேல்‌  புத்திரருக்‌ 
தவன்‌ தகை 
செய்யவேண்டுமென்றால்‌, முதலாவதாக 
அவனுக்கு சீரிய peers அதிகாரம்‌ 
வரவேண்டும்‌. ரியாவின்‌ ராஜயபாரம்‌ 
'சகேலின்‌ ன்‌ வரவேண்டும்‌, அதன்‌ 


பின்பு இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு இப்படிப்பட்ட 
தீங்கை செய்யவேண்டும்‌ என்னும்‌ எண்ணம்‌. 


அவனுடைய இருதயத்தில்‌ ஏற்படவேண்டும்‌. 
ஆனால்‌ இப்போது 

அதிகாரமுமில்லை, 

இஸ்ரவேல்‌ 


நோக்கி, “நீ சீரியாவின்மேல்‌. 
ராஜாவாவாய்‌ என்பதைக்‌ கர்த்தர்‌ எனக்குத்‌ 
தெரிவித்தார்‌" (2இராஜா 83) என்று 
சொல்லுகிறார்‌. எலிசாவின்‌ வார்த்தைகள்‌ 
ஆசகேலுக்கு ஆச்சரியமாயும்‌ சந்தோஷமாயும்‌ 
இருக்கிறது. 
ஆசகேல்‌ எலிசாவைவிட்டுப்‌ புறப்பட்டு, 
தன்‌ ஆண்டவனாகிய பெனாதாத்திடத்தில்‌ 


வருகிறான்‌. அப்போது, பெனாதாத்‌ 
ஆசகேலை நோக்கி, “எலிசா உனக்கு என்ன 


சொன்னதாக 
சொல்லுகிறான்‌ (2இராஜா 8:14). 


2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆசகேல்‌ தன்‌ ஆண்டவனாகிய 
பெனாதாத்தை வஞ்சிக்கிறான்‌. 
அவனிடத்தில்‌ பொய்சொல்லுகிறான்‌. எலிசா 
பெனாதாத்தைப்பற்றிச்‌ சொன்னபோது, 
பெனாதாத்‌ வியாதி நீங்கி பிழைப்பான்‌” 
என்றது. மெய்தான்‌. ஆனாலும்‌ எலிசா 

த. வார்த்தைகளை சொன்னபோது. 
பெனாதாத்‌ சாகவே சாவான்‌" என்றும்‌. 
சொன்னார்‌. 


ஆசகேலோ பெனாதாத்தின்‌ 
மரணத்தைப்பற்றி அவனுக்கு ஒன்றும்‌. 
சொல்லவில்லை. ஆசகேல்‌ பெனாதாத்திடம்‌ 
அவனுடைய ன்‌ 
சொல்லியிருந்தால்‌, 
எச்சரிப்படைந்திருப்பான்‌. தன்னை அதிகபக 
பாதுகாத்துக்கொள்வான்‌. ஆனால்‌ ஆசகேல்‌ 
பெனதாத்தை வஞ்சித்துவிடுகிறான்‌. 


எலிசா தன்னிடத்தில்‌ சொன்னதை 
ஆசகேல்‌ பெனாதாத்திடம்‌ முழுவதுமாக 
சொல்லவில்லை. இதன்‌ மூலமாக அவன்‌ 
எலிசாவின்‌ ஊழியத்தையும்‌ தூவிக்கிறான்‌. 
“நீர்‌ வியாதி நீங்கி பிழைப்பீர்‌' என்று 
மாத்திரமே எலிசா... பெனாதாத்திற்கு 
சொன்னதுபோல ஆசகேல்‌ சொல்லுகிறான்‌. 
ஆசகேல்‌ பெனாதாத்தின்‌ மரணத்தைப்பற்றி 
ஒன்றும்‌ சொல்லவில்லை. 

கர்த்தருடைய வார்த்தையின்‌ பிரகாரம்‌ 
பெனாதாத்‌.. மரித்துப்போவான்‌. 
பெனாதாத்தோ நான்‌ 
நீங்கி பிழைக்கப்போவதாக 
நம்பிக்கொண்டருக்கிறான்‌. 
நம்பிக்கை வீணாய்ப்போகும்‌. 
பிழைத்தாலும்‌ மரித்துப்போவான்‌. 


எலிசாவை ஒரு கள்ளத்தீர்க்கதரிசி 
சொல்லுவதற்கு வாய்ப்புள்ளது. 
எலிசா சொன்ன 
நிறைவேறுகிறது. பெனாதாத்‌ 
சாவான்‌ என்று எலிசா 
ஆசகேலே. பெனாதாத்தைக்‌ 
கொன்றுபோடுகிறான்‌. மறுநாளிலே ஆசகேல்‌ 
ஒரு சமுக்காளத்தை எடுத்து, தண்ணீரிலே. 
தோய்த்து பெனாதாத்தின்‌ முகத்தின்மேல்‌. 
விரிக்கிறான்‌; அதினால்‌ பெனாதாத்‌ 
செத்துப்போகிறான்‌ (2இராஜா 8:15). 


வார்த்தை 
சாகவே 
சொன்னார்‌. 





f= FTE 
TT 


எலிசா 
சீரியாவின்மேல்‌ 
கர்த்தர்‌ 
(2இராஜா 
கர்த்தருடைய 
ஆசகேல்‌ 
ராஜாவாகிறான்‌. 


ஆசகேலைப்‌ பார்த்து, “நீ 
ராஜாவாவாய்‌ என்பதை 
எனக்கு தெரிவித்தார்‌" 
813) என்று சொன்னார்‌. 
வார்த்தையின்‌ பிரகாரமாக 
பெனாதாத்திற்கு பதிலாக 


ஆசகேல்‌ பெனாதாத்தின்‌ 
நம்பிக்கைக்குரியவன்‌. அவன்‌ பெனாதாத்தின்‌ 
உயிரைப்‌ பாதுகாக்கவேண்டியவன்‌. ஆனால்‌. 
உயிரைப்‌ பாதுகாக்கவேண்டிய ஆசகேலே, 
பெனாதாத்தைக்‌ கொன்றுபோடுகிறான்‌. ஒரு 
சமுக்காளத்தை.. தண்ணீரிலே தோய்த்து, 
அந்த ஈரசமுக்காளத்தை பெனாதாத்தின்‌ 
முகத்தின்மேல்‌ விரித்து, பெனாதாத்தை மூச்சு 
விடமுடியாதவாறு செய்து, அவனைக்‌ 
கொன்றுபோடுகிறான்‌ 


கூடமிருக்கிறான்‌. ஆகையினால்‌ 

கொலை சம்பவம்‌ யாருக்கும்‌ தெரிவதற்கு 
வாய்ப்பில்லை. சரித்திர ஆசிரியர்களால்‌ 
பெனாதாத்‌ செத்துப்போன சம்பவத்தை 
விரிவாக எழுதமுடியாது. 


சகேல்‌ தான்‌ செய்த கொலையை 
சீரிய தேசத்தாருக்கு மறைக்கலாம்‌. ஆனால்‌. 
கர்த்தருக்கு மறைவான இரகசியம்‌ எதுவுமே 

ஆசகேல்‌ சீரியாவின்‌ ராஜாவை 
இரகசியமாய்‌ கொன்றுபோட்டதை, பரிசுத்த. 
ஆவியானவர்‌, இந்த வசனப்பகுதியில்‌ 
விரிவாக வெளிப்படுத்தியிருக்கிறார்‌ 


யோராம்‌ 
2இராஜா 8:16-19 


இராஜா 818. இஸ்ரவேலின்‌ 
ராஜாவாகிய  ஆகாபின்‌ குமாரன்‌ 
யோராமுடைய ஐந்தாம்‌ வருஷத்தில்‌, 
யோசபாத்‌ வூதாவிலே இன்னும்‌: 
ராஜாவாயிருக்கையில்‌, யோசபாத்தின்‌ 
குமாரனாகிய யோராம்‌. என்னும்‌ 
யூதாவின்‌ ராஜா ராஜ்யபாரம்பண்ணத்‌ 
துவங்கினான்‌. 


இராஜா 
ராஜாவாகிறயோது 
வயதாயிருத்து, 
வருஷம்‌ 
ராஜ்யபாரம்பண்ணினான்‌.. 


817. அவன்‌. 
முப்பத்திரண்டு 
எட்டு 


எருசலேமில்‌ 


2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இராஜா 8:18. அவன்‌ இஸ்ரவேலின்‌ 
ராஜாக்களின்‌ வழியிலே நடந்து, 
ஆகாபின்‌ வீட்டார்‌ செய்ததுபோல்‌. 
செய்தான்‌;  ஆகாயீன்‌ குமாரத்தி 
அவனுக்கு மனைவியாயிருத்தான்‌; 
அவன்‌ கர்த்தரின்‌ பார்வைக்குப்‌ 
பொல்லாப்பானதைச்‌ செய்தான்‌. 


கர்த்தர்‌ உண்‌ 

எத்நாளும்‌ ஒரு 

வினக்கை உனக்குக்‌ கட்டனையிடுவேன்‌. 

என்று தம்முடைய தாசனாகிய 

தாவீதுக்குச்‌. சொன்ன தின்படியே, 

அவனிமித்தம்‌ அவர்‌ ூதாவை 
முற்றிலும்‌ கெடுக்கவில்லை. 


யோராமின்‌ வல்லம்‌ அவனுடைய 
ராஜ்யபாரமும்‌ இந்த வசனப்பகுறியில்‌ 
சுருக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது. 
யூதாவின்‌ ராஜாக்களில்‌ மிகவும்‌ மோசமான 
ராஜாவாயிருந்தவர்களில்‌ யோராமும்‌ 
ஒருவன்‌. இவன்‌ யோசபாத்தின்‌ குமாரன்‌. 
யோசபாத்‌ யூததேசத்திலே 
ராஜ்யபாரம்பண்ணின ராஜாக்களில்‌. 
ஒருவன்‌. 


நல்ல 


யூதாதேச, அவர்களுடைய 

பாவங்களின்‌ மந்தமாக தண்டிக்கப்படுகிறது. 
கர்த்தர்‌ யூதாதேசத்தை ஆசிர்வதிக்கிறார்‌. 
அவர்களுக்கு அநேக காயங்களையும்‌, 
பாக்கியங்களையும்‌ கட்டளையிடுகிறார்‌. 
ஆனால்‌. யூதாதேசத்தாரோ, கர்த்தர்‌ 
தங்களுக்கு செய்த நன்மைகளுக்கு 
உண்மையுள்ளவர்களாயில்லை. இதனால்‌. 
கர்த்தருடைய கோபம்‌ யூதாதேசத்தின்மீது 
வருகிறது. 


யோராம்‌ இஸ்ரவேல்‌ ராஜாக்களின்‌. 
வழியிலே நடக்கிறான்‌. ஆகாபின்‌ வீட்டார்‌ 
செய்ததுபோல செய்கிறான்‌. யோராமால்‌ 
இதைவிட மோசமான அக்கிரமம்‌ பண்ண 
முடியாது. யோசபாத்‌ கர்த்தருக்கு பயந்து 
ஆட்சி செய்தவன்‌. யோராம்‌ தனக்கு 
முன்மாதிரியாக, தன்னுடைய தகப்பனாரின்‌ 
வீட்டாரை பின்பற்றவில்லை. அதற்கு பதிலாக 
அவன்‌ ஆகாபின்‌ வீட்டாரை தனக்கு 
முன்மாதிரியாக பின்பற்றுகிறான்‌. இதுவே 
அவனுடைய அழிவுக்கு காரணமாயிற்று. 





f= THE 
TT 


யோராமின்‌ தகப்பனாராகிய யோசபாத்‌ 
கர்த்தருக்கு பயந்து யூதாதேசத்தை ஆட்சி 
செய்தான்‌. யோசபாத்‌ - குமாரனாகிய 
மு 


செய்திருப்பான்‌ அவனுக்கு 
காரியங்களைப்‌ போதித்து, 
நல்வழியிலே நடத்த முயற்சி செய்திருப்பான்‌. 

ஆனாலும்‌ யோசபாத்‌ தன்‌ மகன்‌ 
யோராமுக்கு, பக்தியுள்ள குடும்பத்தில்‌ 
பெண்‌ எடுக்கவில்லை. ஆகாபின்‌ குமாரத்தி 
யோராமுக்கு மனைவியாயிருக்கிறாள்‌. 
யோசபாத்‌ தன்‌ குமாரன்‌ யோராழுக்கு, 
ஆகாபின்‌ குமாரத்தியை மனைவியாகத்‌. 
தெரிந்தெடுத்து. அவன்‌ செய்த மிகப்பெரிய 
தப்பிதமாயிருக்கிறது. தவறான நுகத்திலே. 
பிணைக்கப்படுகிறவர்கள்‌, அழிவின்‌ 
பாதையை நோக்கிப்‌ போவார்கள்‌. 


உயிரோடிருக்கும்போதே, 

குமாரன்‌ ராமை. 
ராஜாவாக்குகிறான்‌. இதுவும்‌ யோசபாத்தின்‌ 
தப்பிதமாகும்‌. யோசபாத்‌ யூதாவிலே இன்னும்‌ 
ராஜாவாயிருக்கையில்‌, யோசபாத்தின்‌ 
குமாரனாகிய யோராம்‌ என்னும்‌ யூதாவின்‌ 
ராஜா ராஜ்யபாரம்பண்ணத்‌ துவங்குகிறான்‌. 
(2இராஜா 8:6) 


யோராம்‌ 
யூதாதேசத்திற்கு 
அவனுடைய 


தன்‌ வாலிப வயதிலேயே 

ராஜாவானதினால்‌, 
மனதில்‌ பெருமை 
உண்டாயிற்று, அவன்‌ தன்னுடைய 
ராஜாசன அதிகாரங்களை தப்பிதமான 
வழிகளில்‌ பயன்படுத்த ஆரம்பிக்கிறான்‌ 
யோராம்‌ தன்னுடைய வாலிப வயதிற்கு 
முக்கியத்துவம்‌ கொடுத்து. கர்த்தருக்கு. 
பயப்படாமல்‌. 'துணிகரமாய்ப்‌ பாவம்‌ 
செய்கிறான்‌. 


யோராம்‌ ராஜாவாகிறபோது. 
முப்பத்திரண்டு வயதாயிருந்து. எட்டு வருஷம்‌ 
எருசலேமில்‌ ராஜ்யபாரம்பண்‌ ணுகிறான்‌ 
(2இராஜா 8171. யூதாதேசத்திலே 
யோசபாத்தும்‌ ராஜாவாயிருக்கிறான்‌. அவன்‌ 
ராஜாவாயிருக்கையில்‌, அவனுடைய குமாரன்‌ 
யோராமும்‌ ராஜாவாயிருக்கிறான்‌. 


2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ார்‌ தங்கள்‌ பிள்ளைகளுக்கு 
சொத்துக்களைப்‌ பிரித்துக்கொடுக்கும்போது, 
மிகவும்‌ கவனமாயிருக்கவேண்டும்‌. 
பிள்ளைகளுக்கு பொறுப்பும்‌ பக்குவமும்‌ வந்த 
பின்பே அவர்களுக்கு அதிகாரத்தைப்‌ 
பகிர்ந்துகொடுக்கவேண்டும்‌. பொறுப்பில்லாத 
பிள்ளைகள்‌ அதிகாரத்தை துஷ்பிரயோகம்‌ 
பண்ணுவார்கள்‌. அவர்கள்‌ தங்களுக்கு 
பிரித்துக்கொடுக்கப்பட்ட ஐசுவரியத்தை 
ஊதாரித்தன மாய்‌ செலவுபண்ணுவார்கள்‌. 


யோராம்‌ கர்த்தரின்‌ பார்வைக்கு 
பொல்லாப்பானதை செய்தாலும்‌ கர்த்தர்‌ 
யூதாவை முற்றிலுமாய்‌ அழிக்கவில்லை, 
கர்த்தர்‌ தம்முடைய தாசனாகிய தாவீதுக்கு 
சொன்ன வாக்குத்தத்தத்தை 
நினைவுகூர்ந்து, யூதாவை அழிக்காமல்‌ 
விட்டுவிடுகிறார்‌. 


“உன்‌ குமாரருக்குள்ளே 
எந்நாளும்‌. ஒரு விளக்கை உனக்குக்‌ 
கட்டளையிடுவேன்‌" என்று தம்முடைய 
தாசனாகிய தாவீதுக்குச்‌ சொன்னதின்படியே, 
அவனிமித்தம்‌ அவர்‌ யூதாவை முற்றிலும்‌ 
கெடுக்கவில்லை (2இராஜா 8:19), 


கர்த்தர்‌: 


ஏதோமியரின்‌ கலகம்‌ 
2இராஜா 8:20-24 


இராஜா 8:20. அவன்‌ நாட்களில்‌ 
மூதாவுடைய கையின்‌ கீழிருந்த 
ஏதோமியர்‌ கலகம்பண்ணி, தங்களுக்கு 
ஒரு ராஜாவை 
ஏற்படுத்திக்கொண்டார்கள்‌. 


இராஜா ௧01. அதினாகே வோராம்‌ 

இரதங்கனோடுங்கூட்‌ 
தக்கம்‌ புறப்பட்டுப்‌ போனான்‌; 
அவன்‌ இராத்திரியில்‌ எழுந்திருந்து, 
தன்னை வணைந்துகொண்ட. 
ஏதோமியரையும்‌ இரதங்களின்‌ 
தலைவரையும்‌ முறிய அடித்தபோது, 
ஜனங்கள்‌ தங்கள்‌ கூடாரங்களுக்கு 
ஓடிப்போனார்கள்‌. 


2இராஜா 
மூதாவுடைய 
ஏதோமியர்‌, 
'இருக்கிறதுபோல, 
கலகம்பண்ணினார்கள்‌; 
தானே லிப்னா 


கலகம்பண்ணினார்கள்‌.. 


8:22. அப்படியே 
கையின்‌ கீழிருந்த 
இத்நான்வரைக்கும்‌ 
அக்காலத்தில்‌ 
பட்டணத்தாரும்‌ 





i THE 
TT 


இராஜா 8:28. யேராமின்‌ மற்ற 
வர்த்தமானங்களும்‌, அவன்‌ செய்தவை 
யாவும்‌, யூதாவுடைய ராஜாக்களின்‌ 
நாணாகமப்‌ புஸ்தகத்தில்‌ அல்லவோ 
எழுதியிருக்கிறது. 


இராஜா 854. 

பிதாக்கவோடே  தித்திரையடைத்து, 

தன்‌ பிதாக்கனிடத்திலே தாவீதின்‌ 

நகரத்தில்‌ அடக்கம்பண்ணப்பட்டான்‌; 

அவனுக்குப்‌ பதிலாக அவன்‌ 

குமாரனாகிய அகசியா ராஜாவானான்‌.. 
யோராம்‌ 


கர்த்தரின்‌ 
பொல்லாப்பானதை செய்ததினால்‌, 
அவனுடைய ராஜ்யபாரம்‌ ஆசீர்வாதமாய்‌ 
நடைபெறவில்லை. யோராமின்‌ நாட்களில்‌ 
யூதாவுடைய கையின்கீழிருந்த ஏதோமியர்‌ 
கலகம்பண்ணி, தங்களுக்கு ஒரு 
ராஜாவை ஏற்படுத்திக்கொள்கிறார்கள்‌ 
(2இராஜா 8:20). 


ஏதோமியர்‌ 
காலத்திலிருந்தே, சுமார்‌ 150 
வருஷங்களாக, யூதாவின்‌ ராஜாக்களுக்கு 
கீழ்ப்பிந்திருந்தார்கள்‌. ஆனால்‌ இப்போதோ. 
யோராமின்‌ நாட்களில்‌, ஏதோமியர்‌ 
யூறாவுக்கு விரோதமாகக்‌ 
கலகம்பண்ணுகிறார்கள்‌. 


யோராம்‌ தன்‌ 


பார்வைக்கு 


தாவீதின்‌ 


யோராம்‌  ஏதோமியரின்‌ கலகத்தை 
ஒடுக்குவதற்கு முயற்சி பண்ணுகிறான்‌. 
யோராம்‌ சகல  இரதங்களோடுங்கூடச்‌ 
சாமீருக்குப்‌ புறப்பட்டுப்‌ போகிறான்‌; அவன்‌ 
இராத்திரியில்‌ எழுந்திருந்து, தன்னை 
வளைந்துகொண்ட ம்‌ 
இரதங்களின்‌ தலைவரையும்‌ 
அடிக்கிறான்‌. அப்போது, 
தங்கள்‌ கூடாரங்களுக்கு ஓடிப்போகிறார்கள்‌ 
(2இராஜா 8:21). 

ஏதோமியரின்‌ கலகம்‌ 
ஒடுக்கப்படவில்லை. அவர்கள்‌ 
விரோதமாக 


(2இராஜா 8:22). 


2 இராஜாக்கன்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யோராமின்‌ காலத்திலே. 
யூதாவுக்கு விரோதமாக கலகத்தை 
ஆரம்பிக்கிறார்கள்‌. பிற்காலத்தில்‌ அவர்கள்‌ 
யூதர்களுக்கு மிகப்பெரிய சத்துருக்களாக 
மாறுகிறார்கள்‌. ஒபதியாவின்‌ 
தீர்க்கதரிசனத்தின்‌ மூலமாகவும்‌, சங்கீத 
புஸ்தக வாக்கியத்தின்‌ மூலமாகவும்‌, 
ஏதோமியருக்கும்‌ யூதருக்கும்‌ இடையே 
இருந்த பகை தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. 
கர்த்தாவே எருசலேமின்‌ நாளில்‌ 
ஏதோமின்‌ புத்திரரை நினையும்‌: அவர்கள்‌: 
அதை  இடித்துப்போடுங்கள்‌, அஸ்திபாரம்‌ 
மட்டும்‌ இடித்துப்போடுங்கள்‌ என்று 
சொன்னார்களே" (சங்‌ 137:7). 


அக்காலத்தில்தானே லிப்னா 
பட்டணத்தாரும்‌  கலகம்பண்ணாகிறார்கள்‌. 
லிப்னா யூதாவிலுள்ள ஒரு பட்டணம்‌. இது 
யூதா தேசத்தின்‌ மையப்பகுதியிலிருக்கிறது. 
லிப்னா ஆசாரியரின்‌ பட்டணம்‌. யோராம்‌. 
கர்த்தரின்‌ பார்வைக்கு பொல்லாப்பானதை 
செய்தான்‌. இதனால்‌ லிப்னா 
பட்டணத்திலுள்ள ஆசாரியர்கள்‌, யோராமுக்கு 
விரோதமாக. கலகம்பண்ணுகிறார்கள்‌ 
(2இராஜா 8:22). 


யூதாதேசத்திலே. ஆசாரியர்கள்‌ 
கர்த்தருடைய ஆராதனைகளை பரிசுத்தமாக 
நடத்தவேண்டுமென்று விரும்புகிறார்கள்‌. 
ஆகையினால்‌ அவர்கள்‌ கர்த்தரின்‌ 
பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்கிற 
யோராமுக்கு 'விரோதமாகக்‌ 
கலகம்பண்ணுகிறார்கள்‌. 


ஏதோமியர்‌ 


ஆ யூதாவுடைய கையின்‌ 
கருத்த. தாம்‌ இந்நாள்வரைக்கும்‌ 
இருக்கிறதுபோல, கலகம்பண்ணிப்‌ 
பிரிந்தார்கள்‌; அவன்‌ தன்‌ பிதாக்களின்‌. 
தேவனாகிய கர்த்தரை விட்டபடியினால்‌, 
அக்காலத்திலே லீப்னா பட்டணத்தாரும்‌ 
கலகம்பண்ணினார்கள்‌. அவன்‌ யூதாவுடைய 
மலைகளின்மேல்‌ மடைகளை 
உண்டாக்கி, எருசலேமின்‌ குடிகளைச்‌ 
சோரம்போகப்பண்ணி, யூதாவையும்‌ அதற்கு 
ஏவிவிட்டான்‌" (2நாளா 21:10/11. 


யோராமின்‌ ராஜ்யபாரம்‌ சிறிதுகாலம்‌ 
மாத்திரமே நடைபெறுகிறது. ராம்‌ 
ராஜாவாகிறபோது முப்பத்திரண்டு 
வயதாயிருந்து. எட்டு வருஷம்‌ எருசலேமில்‌ 
ராஜ்யபாரம்பண்ணுகிறான்‌ (2இராஜா 8:77. 





f= FTE 
TT 


கர்த்தர்‌ யோராமின்‌ ராஜ்யபாரத்தை, 
அவனுடைய நாட்களின்‌ பாதியிலேயே 
முடித்துவிடுகிறார்‌. அவன்‌. நாற்பது, 
வயதாயிருக்கிறான்‌. ஆனால்‌ எட்டு வருஷம்‌ 
மாத்திரமே ராஜ்யபாரம்பண்ணுகிறான்‌. 

யோராம்‌ கர்த்தரின்‌ பார்வைக்கு 
பொல்லாப்பானதை செய்தாலும்‌, கர்த்தர்‌ 
தாவீதின்‌ வீட்டார்மீது இன்னும்‌ கிருபையும்‌ 
இரக்கமும்‌ காண்பிக்கிறார்‌. கர்த்தர்‌ : “உன்‌ 
குமாரருக்குள்ளே எந்நாளும்‌ ஒரு விளக்கை 
உனக்குக்‌ கட்டளையிடுவேன்‌” என்று 
தம்முடைய தாசனாகிய தாவீதுக்குச்‌ 
சொன்னதின்படியே, தாவீதினிமித்தம்‌ அவர்‌ 
யூதாவை முற்றிலும்‌ கெடுக்கவில்லை 
(2இராஜா 8:19). 


யோராமின்‌ மற்ற வர்த்தமானங்களும்‌, 
அவன்‌ செய்தவை யாவும்‌, யூதாவுடைய 
ராஜாக்களின்‌ நாளாகமப்‌ புஸ்தகத்தில்‌ 
அல்லவோ எழுதியிருக்கிறது. யோராம்‌ தன்‌ 
நிதாக்களோடே  நிந்திரையடைந்து.. தன்‌ 
பிதாக்களிடத்திலே தாவீதின்‌ நகரத்தில்‌ 
அடக்கம்பண்ணப்படுகிறான்‌; அவனுக்குப்‌ 
பதிலாக அவன்‌ குமாரனாகிய அகசியா 
ராஜாவாகிறான்‌ (2இராஜா 8:23,24). 


யோராமின்‌ மற்ற வர்த்தமானங்களைப்‌ 
பற்றி வேதவாக்கியங்களில்‌ விசேஷமாக 
ஒன்றும்‌ சொல்லப்படவில்லை. யோராம்‌. 
வியாதி கண்டு செத்துப்போனான்‌ என்றும்‌, 
பின்பும்‌ அவனுக்கு 
அடக்க ஆராதனை 
என்றும்‌ யூதாவுடைய 
நாளாகம புஸ்தகத்தில்‌ எழுதப்பட்டிருக்கிறது. 


நாளுக்குநாள்‌ இருந்து, 
வருஷம்‌  முடிகிறகாலத்தில்‌ 


"அப்படி 
இரண்டு 
அவனுக்கு உண்டான நோயினால்‌ அவன்‌ 
குடல்கள்‌ சரிந்து கொடிய வியாதியினால்‌ 


செத்துப்போனான்‌ ; அவனுடைய 
பிதாக்களுக்காகக்‌ கந்தவர்க்கங்களைக்‌ 
கொளுத்தின துபோல்‌, அவனுடைய ஜனங்கள்‌ 
அவனுக்காகக்‌ கொளுத்தவில்லை"' 
(நோளா 21:19). 

ராஜாவாகிறபோது 
முப்பத்திரண்டு வயதாயிருந்து, எட்டு வருஷம்‌ 
எருசலேமில்‌ அரசாண்டு, விரும்புவாரில்லாமல்‌ 
இறந்துபோனான்‌; அவனைத்‌ தாவீதின்‌ 
நகரத்தில்‌ அடக்கம்பண்ணினார்கள்‌; 
ஆனாலும்‌ ராஜாக்களின்‌ கல்லறைகளில்‌ 
அவனை வைக்கவில்லை” (2நாளா 21:20). 


2 இராஜாக்கன்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


அகசியா 


2இராஜா 8:25-29 
2இராஜா 8:25. இஸ்ரவேலின்‌ 
ராஜாவாகிய ஆகாயிண்‌ குமாரன்‌ 
யோராமுடைய பன்னிரண்டாம்‌ 
வருஷத்திலே, யூதாவின்‌ ராஜாவாகிய 
யோராமின்‌ குமாரன்‌ அகசியா 
ராஜாவானான்‌. 


2இராஜா 8:28. 
ராஜாவாகிறபோது, 
வயதாயிருத்து, ௮! 

எருசலேமில்‌ ராஜ்யபாரம்பண்ணினான்‌; 
இஸ்ரவேலின்‌ ராஜாவாகிய ஒம்ரியின்‌ 
குமாரத்தியான அவன்‌ தாயின்‌ பேர்‌ 
அத்தாலியான்‌. 


2இராஜா 8:27. அவன்‌ ஆகாபுடைய 
வீட்டாரின்‌ வழியே நடந்து, ஆகாயின்‌ 
வீட்டாரைப்‌ போல்‌ கர்த்தரின்‌ 
பார்வைக்குப்‌ பொல்லாப்பானதைச்‌ 
செய்தான்‌; அவன்‌ ஆகாப்‌ 
னீட்டாரோடே 
சம்பத்தங்கலந்திருந்தான்‌. 


இராஜா 8:28. அவன்‌ ஆகாயின்‌ 
குமாரனாகிய யோராமோடே கூடக்‌ 
கீலேயாத்திலூன்ன ராமோத்திற்குச்‌ 
சீரியாவின்‌ ராஜாவாகிய ஆசகேலோடு 
யுத்தம்பண்ணப்போனான்‌; சீரியர்‌ 
யோராமைக்‌ காயப்படுத்தினார்கன்‌. 


அகசியா 


ரஜா 8:29. ராஜாவாகிய யோராம்‌ 

சீரியாவின்‌ ராஜாவாகிய 
கு யுத்தம்பண்ணுகையில்‌, 
சீரியர்‌ ராமாவிலே தன்னை வெட்டின 
காயங்களை ஆற்றிக்கொள்ள. 
யென்ரயேலுக்குப்‌ போயிருந்தான்‌; 
ஆகாபின்‌ குமாரனாகிய  யோராம்‌ 
வியாதியாயிருத்தபடியினால்‌, 
யூதாவின்‌ ராஜாவாகிய யேோராமின்‌ 
குமாரன்‌ அகசியா  யெஸ்ரயேலில்‌ 
இருக்கிற அவனைப்‌ பார்க்கிறதற்குப்‌ 
போனான்‌. 





f= FTN 
ETT 


னங்கள்‌ 
பிரபல்யமானவர்களும்‌ 
சாதாரணமானவர்களும்‌ 


மனுஷர்களைப்போல, 
ராஜாக்களில்‌ சிலரும்‌ சாதாரண 
ராஜாக்களாயிருப்பார்கள்‌. மற்ற 
ராஜாக்களோடு ஒப்பிட்டுப்‌ பார்க்கும்போது, 
சாதாரண ராஜாக்கள்‌ விசேஷமான பெரிய 
காரியங்கள்‌ எதுவும்‌ செய்திருக்கமாட்டார்கள்‌. 
அப்பிப்பட்டவர்களில்‌ அகசியாவும்‌ ஒருவன்‌ 
இவன்‌  யோராமின்‌ குமாரன்‌. யோராம்‌. 
மரித்த பின்பு அகசியா, 
ஸ்தானத்தில்‌ ராஜாவாகிறான்‌. 


யூதாவின்‌ சரித்திரத்தில்‌ 
அசுசியாவைப்பற்றி விசேஷமாய்‌ ஒன்றும்‌. 
சொல்லப்படவில்லை. இவன்‌ துன்மார்க்கன்‌. 
இவன்‌ ஆகாபுடைய வீட்டாரின்‌ வழியே 
நடக்கிறான்‌. அகசியா ஆகாபின்‌ வீட்டாரைப்‌ 
பார்வைக்குப்‌ 

ய்கிறான்‌ ; 

அவன்‌ வீட்டாரோடே 
சம்பந்தங்கலந்திருக்கிறான்‌ (2இராஜா 8:27). 


யோசபாத்தின்‌ 
ஆகாபின்‌ வீட்டாருக்கும்‌ 
ஒரேமாதிரியான 
'கொடுக்கப்பட்டிருக்கிறது. இரண்டு 
வீட்டாரும்‌ தங்களுடைய சம்பந்தத்தை 
உறுநிபண்ணிக்கொள்வதற்காகவம்‌ 
ஒருவரையொருவர்‌ கனம்பண்ணிக்‌ 
கொள்வதற்காகவும்‌, ங்கள்‌ 
குடும்பத்திலுள்‌ எவர்களுக்கு, 
ஒரேமாதிரியான 

'தரித்திருக்கிறார்கள்‌. 


ஆகாபுக்கு 
இருக்கிறார்கள்‌. 
இக்சியா. கவனம்‌ பெர்‌ 
யோராம்‌. இவர்கள்‌ இஸ்ரவேல்‌ தேசத்திலே 


ராஜ்யபாரம்பண்ணியவர்கள்‌. 


அவனுடைய 


வீட்டாருக்கும்‌, 
பொதுவான 
பெயரே 


இரண்டு 
ஒருவனுடைய 


குமாரர்கள்‌ 


யோசபாத்திற்கு யோராம்‌ என்னும்‌ 
பெயரில்‌ ஒரு குமாரனும்‌, அகசியா என்னும்‌ 
பெயரில்‌ ஒரு பேரனும்‌ இருக்கிறான்‌. 
இவர்கள்‌ யூதாதேசத்திலே ஒவ்வொருவராக 
ராஜ்யபாரம்பண்ணியவர்கள்‌. 


2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


இஸ்ரவேலின்‌ ராஜாவாகிய அகசியா 
இரண்டு வருஷங்கள்‌ மாத்திரமே ராஜ்யபாரம்‌ 
பண்ணினான்‌. யூதாவின்‌ ராஜாவாகிய 
அகசியாவோ ஒரு வருஷம்‌ மாத்திரமே 
ராஜ்யபாரம்பண்ணுகிறான்‌. அகசியா 
ராஜாவாகிறபோது இருபத்திரண்டு 
வயதாயிருந்து, ஒரே வருஷம்‌ எருசலேமிலே 
ராஜ்யபாரம்பண்ணுகிறான்‌ (2இராஜா 8:26). 


அகசியாவுக்கும்‌ காபின்‌ 
வீட்டாருக்கும்‌ நெருங்கிய ட்ப 
இருக்கிறது. அகசியா ஆகாபுடைய வீட்டாரின்‌ 
வழியே நடந்து, ஆகாபின்‌ வீட்டாரைப்‌ போல்‌ 
கர்த்தரின்‌ பார்வைக்குப்‌ பொல்லாப்பானதைச்‌ 
செய்கிறான்‌; அவன்‌ ஆகாப்‌ வீட்டாரோடே 
சம்பந்தங்கலந்திருக்கிறான்‌ (2இராஜா 8:27). 
அகசியாவின்‌ தாயின்‌ பெயர்‌ அத்தாலியாள்‌. 

இஸ்ரவேலின்‌ ராஜாவாகிய 


இவள்‌ 
ஒம்ரியின்‌ குமாரத்தி (2 இராஜா 8:20). 


விசுவாசிகள்‌ ங்களுக்கு 
மனைவிகளை தேர்ந்தெடுக்க து மிகவும்‌ 
கவனமாக தேர்ந்தெடுக்கவேண்டும்‌. 
தங்களுடைய மனைவிகள்‌, தங்களுடைய 
பிள்ளைகளுக்கு தாயாராயும்‌ 
இருப்பார்கள்‌ என்பதை மனதில்‌ 
நினைத்துக்கொள்ளவேண்டும்‌. 

அகசியா 


காபின்‌ மாரனாகிய 
'யோராமோடே ட்ட a 


கூடக்‌ கீலேயாத்திலுள்ள. 
ராமோத்திற்குச்‌ சீரியாவின்‌ ராஜாவாகிய 
ஆசகேலோடு யுத்தம்பண்ணப்போகிறான்‌; 
சீரியர்‌ யோராமைக்‌ காயப்படுத்துகிறார்கள்‌. 
(2இராஜா 8:28). ஆகாபின்‌ குமாரனாகிய 
யோராம்‌, அகசியாவின்‌ தாயாருடைய 
சகோதரன்‌. 


இஸ்ரவேலின்‌ ராஜாவாகிய யோராம்‌ 
தான்‌ சீரியாவின்‌ ராஜாவாகிய ஆசகேலோடு 
யுத்தம்பண்ணுகையில்‌, சீரியர்‌ ராமாவிலே 
தன்னை. வெட்டின காயங்களை 
ஆற்றிக்கொள்ள யெஸ்ரயேலுக்குப்‌ 
போயிருக்கிறான்‌: ஆகாபின்‌ குமாரனாகிய 
யோராம்‌ வியாதியாயிருந்தபடியினால்‌, 
யூதாவின்‌ ராஜாவாகிய  யோராமின்‌ 
குமாரன்‌ அகசியா யெஸ்ரயேலில்‌ இருக்கிற 
அவனைப்‌  பார்க்கிறதற்குப்‌ போகிறான்‌ 
(2இராஜா 8:29). 





ர்‌ 2 இராஜாக்கள்‌ - விரிவுரை i ர 
ரியா II KINGS - COMMENTARY PUBLISHERS 


இஸ்ரவேலின்‌ ராஜாவாகிய ஆகாபின்‌ 
குடும்பத்தாரும்‌, யூதாவின்‌ ராஜாவாகிய 


யோராமின்‌ குடும்பத்தாரும்‌ சம்பந்தம்‌ 
கலந்திருக்கிறபடியினால்‌, அவர்கள்‌ 
ஒருவருக்கொருவர்‌ தங்களுடைய ராஜ்யபார 
காரியங்களை பகிர்ந்துகொள்கிறார்கள்‌. 
இரண்டு சூடும்பத்தாருமே கர்த்தரின்‌ 
பார்வைக்கு பொல்லாப்பானதை. 
செய்கிறார்கள்‌. 





f= a 
TT 


ஆகாபின்‌ வீட்டாரை அழிப்பதற்கு: 
கர்த்தர்‌ ஆசகேலையும்‌, யெகூவையும்‌ 
தம்முடைய கருவிகளாகப்‌ பயன்படுத்துகிறார்‌. 
கர்த்தர்‌ எலியாவிடம்‌ ஆசகேலையும்‌ 
யெகூவையும்‌ அபிஷேகம்பண்ணுமாறு 
சொன்னார்‌. ஆகாப்‌ சிறுமைப்பட்டான்‌. 


ஆசகேலையும்‌ யெகூவையும்‌ 
அபிஜேகம்பண்ணும்‌ ஊழியம்‌ எலிசாவிடம்‌ 
ஒப்புக்கொடுக்கப்படுகிறது. ஆசகேல்‌ சீரிய 
தேசத்திற்கு. ராஜாவாகிறான்‌.  யெகூ 
ராஜாவாகிறான்‌. 

,சகேலின்‌ 


பட்டயத்திற்கு விடுபடுகிறவனை, 
கொன்றுபோடுகிறான்‌. 


யெகூ. 


யோராமும்‌ அசுசியாவும்‌ ஆசகேலின்‌ 
பட்டமத்திற்கு திக்கிறார்கள்‌. வெக 
அவர்களைக்‌ கொன்றுபோடவேண்டும்‌. இது 
கர்த்தருடைய திட்டம்‌. 


எலிசா தீர்க்கதரிசிகளின்‌ _புத்திரரில்‌ 
ஒருவனை அழைத்து, யெகூவக்கு 
கர்த்தருடைய செய்தியை 
சொல்லியனுப்புகிறார்‌. யெகூ ஆகாபின்‌ 
வீட்டாரை அழிக்கவேண்டும்‌. இதற்காக 
கர்த்தர்‌ யெகூவை ரவேலின்மேல்‌. 
ராஜாவாக்குகிறார்‌ (2இராஜா 931-10). 


கர்த்தர்‌ தனக்கு கொடுத்த வேலையை 
யெகூ சீக்கிரத்தில்‌ செய்து முடிக்கிறான்‌. 
யெகூ தன்னுடைய சேனாபதிகளிடத்தில்‌, 
எலிசா தனக்கு சொன்ன வார்த்தைகளைச்‌ 
சொல்லுகிறான்‌. அவர்களும்‌ யெகூவக்கு 
ஆதரவாயிருக்கிறார்கள்‌ (2இராஜா 9311-15). 


யெகூ யெஸ்ரயேலுக்கு போகிறான்‌ 
(2இராஜா 916-20). யெகுட யெஸ்ரயேலிலே 
இஸ்ரவேலின்‌ ராஜாவாகிய யோராமையும்‌: 
(2இராஜா 9:21-26), யூதாவின்‌ ராஜாவாகிய 
அகசியாவையும்‌ (2இராஜா 9:27-29), 
சபிக்கப்பட்ட ஸ்திரீயாகிய  யேசபேலையும்‌ 
(இராஜா 9:30-37) கொன்று. 
போடுகிறான்‌. 


2 இராஜாக்கன்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


யெகூ 
2இராஜா 9:1-10. 


2இராஜு 9 அப்பொழுது 
தீரக்கதரிசியாகிய சா 
தீர்க்கதரிசிகவின்‌ புத்திரரில்‌ ஒருவனை 
அழைத்து: தீ இடைகட்டிக்‌ கொண்டு, 
இந்தத்‌ தைலக்குப்பியை உன்‌ கையில்‌ 
எடுத்துக்கொண்டு, கீலேயாத்திலுன்ன. 
ராமோத்திற்குப்‌ போ. 


2இராஜா 92. நீ அங்கே சேர்ந்தபோது, 
திம்சியின்‌ மகனான யோசபாத்தின்‌ 
குமாரன்‌ யெகூ எங்கே இருக்கிறான்‌ 
என்று. பார்த்து, அங்கே 
உட்பிரவேசித்து, அவனைத்‌ தன்‌ 
சகோதரரின்‌ நடுவிலிருந்து 
க ல்‌ அவனை 
உள்ளான. அறையிலே. 
தைத்துக்‌ வெண்கடல்‌, 


2இராஜா 9:3. அ தகக்குப்பியை எடுத்து, 
அவன்‌ 'தலையின்மேல்‌ வார்த்து: 
உன்னை இஸ்ரவேலின்‌ மேல்‌ 
ராஜாவாக. அபிஷேகம்பண்ணினேன்‌. 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ என்று 
சொல்லி, கதவைத்‌ திறந்து 
தாமதியாமல்‌ ஓடிப்போ என்றான்‌. 


இராஜா 9:4. அப்படியே 
தீர்க்கதரிசியின்‌ ஊழியக்காரனாகிய 
அத்த வாலியன்‌ கீலேயாத்திலுன்ன 
ராமோத்திற்குப்‌ போனான்‌. 


இராஜா 9. அவன்‌ 
ப சேனாபதிகன்‌' 

உட்கார்த்திருத்தார்கள்‌;. 
பப்பட்‌ அவன்‌: சேனாபதியே, 
உமக்குச்‌ சொல்லவேண்டிய ஒரு, 
வார்த்தை உண்டு என்றான்‌. அதற்கு 
கூ: எங்கனெல்லாருக்குன்ளும்‌ 
யாருக்கு என்னு கேட்டதற்கு, அவன்‌, 
சேனாபதியாகிய உமக்குத்தான்‌. 
என்றான்‌. 





f= FTE 
TT 


இராஜா 8:8. 
அறைவீட்டிற்குன்‌ 

அவன்‌ அந்தத்‌ தைலத்தை அவன்‌ 
தலையின்மேல்‌ வார்த்து, அவனை 
நோக்கி: இஸ்ரவேலின்‌ தேவனாகிய 
கர்த்தர்‌ சொல்லுகிறது என்னவென்றால்‌, 
உன்னைக்‌ கர்த்தருடைய ஜனமாகிய 
இஸ்ரவேலின்‌ மேல்‌ ராஜாவாக 
அபிஷேகம்பண்ணினேன்‌. 


இராஜா 92. 
ஊழியக்காரராகிய 


இரத்தப்பழியையும்‌, 
சகல ஊழியக்காரரின்‌ 


இரத்தப்பழியையும்‌, யேசபேலின்‌ 
கையிலே வாங்கும்படிக்கு நீ உன்‌ 
ஆண்டவனாகிய ஆகாபின்‌ குடும்பத்தை 
அழித்துவிடக்கடவாய்‌. 


நான்‌ என்‌ 
தீர்க்கதரிசிகனின்‌' 
கர்த்தருடைய 


இராஜா 9:8. ஆகாபின்‌ 
குடும்பமெல்லாம்‌ அழியும்படிக்கு, நான்‌ 
ஆகாபுக்குச்‌ சுவரில்‌ நீர்‌ விடும்‌ ஒரு நாய்‌. 
முதலாய்‌ இராதபடிக்கு, இஸ்ரவேலிலே 
அவனுடையவர்களில்‌ 
அடைபட்டவனையும்‌ 
விடுபட்டவனையும்‌ கருவறுத்து, 


இராஜா 9:9. ஆகாபின்‌ குடும்பத்தை 
நேபாத்தின்‌' குமாரனாகிய 
யெரொபெயாமின்‌ குடும்பத்துக்கும்‌, 
அகியாவின்‌ குமாரணாகிய பாஷாவின்‌ 
குடும்பத்துக்கும்‌ சரியாக்குவேன்‌. 


இராஜா 910. வயேசயபேலை 
யெஸ்ரயேலின்‌ நிலத்திலே நாய்கள்‌ 
தின்றுவிடும்‌; அவனை 
அடக்கம்பண்ணுகிறவன்‌. 
'இல்லையென்கிறார்‌ என்று சொல்லி, 
கதவைத்‌ திறந்து ஓடி.ப்போனான்‌. 


இஸ்ரவேலின்‌ 
அங்கம்‌ ணும்‌ 
வசனப்பகுதியில்‌ 


ராஜாவாக யெகூ 
சம்பவம்‌ இந்த 
எழுதப்பட்டிருக்கிறது. 
இஸ்ரவேலுக்கு ராஜாவாகவேண்டும்‌. 
என்று யெகூ இதுவரையிலும்‌ 
ஆசைப்படவுமில்லை. அதற்காக அவன்‌ 
எந்த முயற்சியும்‌ மேற்கொள்ளவுமில்லை. 


2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


இந்த  வசனப்பகுதியில்‌ 
வேலின்‌ 
அபிஷேகம்பண்ணப்படுகிறான்‌. 
முன்பாகவே 
ள்‌ ராஜாவாக 
என்று 
வேதபண்டிதர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. 
கர்த்தருடைய கட்டளைப்‌ பிரகாரம்‌ 
எலியா யெகூவை இஸ்ரவேலின்‌ ராஜாவாக 
அபிஷேகம்பண்ணினார்‌. ஆனால்‌ எலியா 
எல்லா ஜனங்களுக்கும்‌ முன்பாக, 
யெகூவை ராஜாவாக அபிஷேகம்பண்ணாமல்‌, 
இரசியமான ஒரிடத்தில்‌ 
அபிஷேகம்பண்ணினார்‌ என்றும்‌ 
வேதபண்டிதர்கள்‌ கருத்து சொல்லுகிறார்கள்‌. 
கர்த்தரிடத்திலிருந்து. 
கட்டளை வரும்‌ வரையிலும்‌ 
காத்திருக்கவேண்டும்‌ 
அதுவரையிலும்‌ அவன்‌ 
வீட்டாரை அழிப்பதற்கு 
பண்ணக்கூடாது என்றும்‌ எலியா அவனுக்கு 
கட்டளையிட்டதாகவும்‌ வேதபண்டிதர்கள்‌ 
சொல்லுகிறார்கள்‌. ஆனால்‌ இப்படிப்பட்ட 
வியாக்கியானத்திற்கு வேதவசனங்களில்‌ 
ஆதாரமில்லை. 


தாவீது சமஸ்த இஸ்ரவேலின்‌: 
சிங்காசனத்திலே அமர்ந்து இஸ்ரவேலை 
ஆட்சி செய்வதற்கு முன்பாகவே, சாமுவேல்‌ 
அவரை ராஜாவாக அபிஷேகம்பண்ணினார்‌. 
இதுபோலவே எலியா யெகூவையும்‌ 
அபிஷேகம்பண்ணியிருக்கலேண்டும்‌. என்று 
வேதபண்டிதர்களில்‌ சிலர்‌ சொல்லுகிறார்கள்‌. 
இந்த வியாக்கியானத்தை ஆதாரமாக 
எடுத்துக்கொள்வோம்‌ என்றால்‌, எலியா 

சீரியாவின்மேல்‌ 


அபிஷேகம்பண்ணியிருப்பதற்கு 


யெகூவை இஸ்ரவேலின்‌ 
அபிஷேகம்பண்ண வேண்டும்‌. என்பது 
கர்த்தருடைய திட்டம்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
திட்டத்தை எலிசாவுக்கு வெளிப்படுத்துகிறார்‌. 
ஆனால்‌ எலிசா யெகூவை 
அபிஷேகம்பண்ண தானே நேரடியாகப்‌ 
போகவில்லை. எலிசா இப்போது 
முதிர்வயதிலிருக்கிறார்‌. அவருடைய சரீரம்‌ 
களைப்படைந்திருக்கிறது. அவரால்‌ நீண்ட 
தூரம்‌ பிரயாணம்பண்ண முடியாது. 


ராஜாவாக 





f= FTE 
TT 


எலிசா  மெகூவை யாருக்கும்‌ 
தெரியாமல்‌, இரகசியமாக, இஸ்ரவேலின்மேல்‌ 
ராஜாவாக அபிஷேகம்பண்ணவேண்டுமென்று 


ஜனங்களுக்கு தெரிந்துவிடும்‌. ஆகையினால்‌ 
எலிசா யெகூவை இரகசியமாக. 
அபிஷேகம்பண்‌ ணுவதற்கு வாய்ப்பில்லை. 


எலிசா தீர்க்கதரிசிகளின்‌ புத்திரரில்‌ 
ஒருவனை அழைத்து, யெகூவை. 
இஸ்ரவேலின்மேல்‌ ராஜாவாக 
அபிஷேகம்பண்ணும்‌ பொறுப்பை 
அவனிடத்தில்‌ ஒப்புவிக்கிறார்‌. 


அப்பொழுது 
எலிசா. தீர்க்கது 
ஒருவனை அழைத்து: 
கொண்டு, இந்தத்‌ 
உன்‌ கையில்‌ எடுத்துக்கொண்டு, 
கீலேயாத்திலுள்ள ராமோத்திற்குப்‌ போ” 
(2இராஜா 94) என்று சொல்லுகிறார்‌ 


எலிசா அந்த தீர்க்கதரிசியின்‌ கையில்‌ 
தைக்கும்‌ ஈடுத்தனுப்புகிறார்‌. 
அவன்‌ இந்த தைலத்தினால்‌ 
யெகூவை இஸ்ரவேலின்மேல்‌ ராஜாவாக 
அபிஷேகப்பண்ண வேண்டும்‌. எலிசா 
அந்த  தீர்க்கதரிசியினிடத்தில்‌, த. 
தைலக்குப்பியை உள்‌ கையில்‌ 
எ த்துக்கொண்டு போ" என்று சொல்லுகிறார்‌. 


சாலொமோனை ஆசரிப்புக்கூடாரத்தின்‌ 
எண்ணெயினால்‌ அபிஷேகம்பண்ணினார்கள்‌. 
ஆசாரியனாகிய சாதோக்கு 
தைலக்கொம்பைக்‌ கூடாரத்திலிருந்து 
எடுத்துக்‌ கொண்டுபோய்‌ 
அபிஷேகம்பண்ணினா. 

எக்காளம்‌ ஊதி, 

ராஜாவாகிய சாலொமோன்‌ வாழ்க என்று 
வாழ்த்தினார்கள்‌" 1இராஜா 1:39. 


எலிசாவினிடத்தில்‌ 
ஆசரிப்புக்கூடாரத்தின்‌ தைலமில்லை. 
தீர்க்கதரிசியின்‌ கையிலுள்ள 
ஆசரிப்புக்கூடாரத்திலிருந்து. 
வரப்பட்ட தலத்திற்கு 
எலிசா அந்த 
கீலேயாத்திலுள்ள ராமோத்திற்கு போகுமாறு 
சொல்லுகிறார்‌. 


தீர்க்கதரிசியாகிய 
புத்திரரில்‌. 

நீ இடைகட்டி்‌. 
தைலக்குப்பியை 


2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


எலிசா. 
மேலும்‌ சொல்லும்போது, 
சேர்ந்தபோது. நிம்சியின்‌ 
யோசபாத்தின்‌ குமாரன்‌ 
இருக்கிறான்‌ என்று பார்த்து, 
உட்பிரவேசித்து, அவனைத்‌ தன்‌ ம்தான்‌ 
நடுவிலிருந்து கப்‌ அவனை 
உள்ளான யிலே 
அழைத்துக்கொண்டுபோ" 9:2) 
என்றும்‌ சொல்லுகிறார்‌. 


தீர்க்கதரிசி, எலிசா 
கொடுத்தது தைலத்தினால்‌ யெகூவை 
என்ன செய்யவேண்டும்‌. என்றும்‌, 
மெகூவினிடத்தில்‌ என்ன சொல்லவேண்டும்‌ 
என்றும்‌, எலிசா அவனுக்கு 
சொல்லியனுப்புகிறார்‌. 


அந்த 


அறை! 
(2இராஜா 


எலிசா அந்த தீர்க்கதரிசியை நோக்கி, 

“நீ தைலக்குப்பியை எடுத்து, யெகூவினுடைய 

தலையின்மேல்‌ வார்க்கவேண்டும்‌. அந்த 

தீர்க்கதரிசி யெகூவை நோக்கி, "உன்னை 

ராஜாவாக 

என்று கர்த்தர்‌ 

என்று சொல்லவேண்டும்‌. 

அதன்‌ பின்பு அந்த தீர்க்கதரிசி கதவைத்‌ 

திறந்து தாமதியாமல்‌ ஓடிப்போகவேண்டும்‌" 
(2இராஜா 9:3) என்று சொல்லுகிறார்‌. 


அந்த தீர்க்கதரிசி யெகூவை தனியாக 
அழைத்துக்கொண்டு போகவேண்டும்‌. 
எல்லோருக்கும்‌. ன்‌ 


அறையிலே, 
இன்வேறுக்க க்‌ அபிஷேகம்பண்ண 
யெகூவோடுகூட மற்ற 
சேதிகள்‌ உட்கார்ந்திருக்கிறார்கள்‌. 
எலிசா அனுப்பின தீர்க்கதரிசி, யெகூவை 
மற்ற சேனாபதிகளிடத்திலிருந்து தனியாக 
அழைத்துக்கொண்டு போகவேண்டும்‌ என்று 
எலிசா சொல்லுகிறார்‌. 


எலிசா... அனுப்புகிற தீர்க்கதரிசி, 

யெகூவை அபிஷேகம்பண்ணுகிற விஷயத்தில்‌, 

மிகவும்‌ கவனமாயிருக்கவேண்டும்‌. யெகூவை 

ராஜாவாக 

உடனே, அவன்‌ 

உள்ளான அந்த அறையின்‌ கதவை திறந்து, 
தாமதியாமல்‌ ஓடிப்போய்விடவேண்டும்‌. 





f= THE 
TT 


கீழ்ப்ப 
தீர்க்கதரிசியின்‌. நக்கன்‌. அந்த 
வாலிபன்‌ கீலேயாத்திலள்ள ராமோத்திற்குப்‌ 
போகிறான்‌ (2இராஜா 9:4). 


ஊழியக்காரன்‌ 

ராமோத்திலே. 
உட்பிரலேசித்தபோது, அங்கே சேனாபதிகள்‌ 
உட்கார்ந்து, யுத்தவியூகங்களைப்பற்றி 
கலந்து பேசிக்கொண்டிருக்கிறார்கள்‌. 
சீரியருக்கும்‌ இஸ்ரவேலருக்கும்‌ இடையே 
யுத்தம்‌ நடைபெற்றுக்கொண்டிருக்கிறது. இந்த 
யுத்தத்திலே இஸ்ரவேலின்‌ ராஜாவாகிய 
யோராமுக்கு காயமுண்டாயிற்று. 
தன்னுடைய காயத்தை 
யெஸ்ரயேலுக்குப்‌ 
யோராமின்‌ சேனாபதிகள்‌, 
ராமோத்திலே ்‌ 
வியூகங்களைப்பற்றி 
பேசிக்கொண்டிருக்கிறார்கள்‌. 


அப்பொழுது எலிசாவின்‌ ஊழியக்காரன்‌ 
அவர்கள்‌ மத்தியிலே வந்து, “சேனாபதியே, 
உமக்குச்‌ சொல்லவேண்டிய ஒரு வார்த்தை 
உண்டு" ராஜா. 95) என்று 
சொல்லுகிறான்‌. அதற்கு யெகூ: 
“எங்களெல்லாருக்குள்ளும்‌ யாருக்கு” என்று 
கேட்கிறான்‌. அதற்கு, எலிசாவின்‌ 
ஊழியக்காரன்‌, சேனாபதியாகிய 
உமக்குத்தான்‌" என்று சொல்லுகிறான்‌. 


எலிசாவின்‌ ஊழியக்காரன்‌ தன்னை 
கர்த்தருடைய தீர்க்கதரிசியாக வெளிப்படுத்தி 
காண்பிக்கிறான்‌. யெகூவுக்கு 
சொல்லவேண்டிய கர்த்தருடைய வார்த்தை 
தன்னிடத்தில்‌ உண்டு என்று அந்த 
தீர்க்கதரிசி தைரியமாகவும்‌, 
விசுவாசத்தோடும்‌ பேசுகிறான்‌. 


அங்கே. சேனாபதிகள்‌ அநேகர்‌ 
உட்கார்ந்திருந்தாலும்‌, அவர்கள்‌ 


எல்லோருக்கும்‌ யெகூ 
தலைவனாயிருக்கிறான்‌. யெகூவுக்கே. 
இஸ்ரவேலின்‌ சேனையின்மீது அதிகமான 
அதிகாரம்‌  ஒப்புக்கொடுக்கப்பட்டிருக்கிறது. 
தீர்க்கதரிசி சேனாபதிகள்‌ உட்கார்ந்திருக்கும்‌ 
இடத்தில்‌ வந்து, “சேனாபதியே, 
சொல்லவேண்டிய ஒரு வார்த்தை உண்‌ 
என்று சொன்னபோது, அவன்‌ யெகூவைக்‌ 
குறிப்பிட்டுத்தான்‌ சொல்லுகிறான்‌. 


2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


யெகூவோ 

தீவிரமாக  ஈடுபட்டிருக்கிறான்‌. அவன்‌ 
இப்போது கர்த்தருடைய வார்த்தையை 
எதிர்பார்க்கவில்லை. ஆகையினால்‌ யெகூ 
அந்த... தீர்க்கதரிசியினிடத்தில்‌, “எங்கள்‌ 
எல்லோருக்குள்ளும்‌ யாருக்கு” என்று 
பொதுவாக கேட்கிறான்‌. 


தீர்க்கதரிசி 

'சேனாபதியாகிய 

சொன்னபோது, 

அறைவீட்டிற்குள்‌ ரவேிக்கிறான்‌ அப்போது 

அந்த தீர்க்கதரிசி, அந்தத்‌ தைலத்தை 

ல்‌ வார்க்கிறான்‌. 

நோக்கி: 

தேவனாகிய கர்த்தர்‌ 

சொல்லுகிறது என்னவென்றால்‌, உன்னைக்‌ 

கர்த்தருடைய ஜனமாகிய இஸ்ரவேலின்மேல்‌ 

ராஜாவாக அபிஷேகம்பண்ணினேன்‌"' 
(2இராஜா 9:6) என்று சொல்லுகிறான்‌. 


எலிசாவின்‌ ஊழியக்காரன்‌ மெகூக்கு 
ராஜாவுக்கு கொடுக்கவேண்டிய 
மரியாதையைக்‌ கொடுக்கிறான்‌. எலிசாவின்‌ 
ஊழியக்காரன்‌ யெகூவுக்கு கர்த்தருடைய 
வார்த்தையைச்‌ சொல்லும்போது. 
“இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
சொல்லுகிறது என்னவென்றால்‌" 
என்று சொல்லுகிறான்‌. அவன்‌ கர்த்தரை, 
"இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தர்‌” என்றும்‌, 
“இஸ்ரவேலின்‌ தேவனாகிய 

தீர்க்கதரிசி" என்றும்‌, 

ஜனமாகிய 

என்றும்‌ 


உமக்குத்த்‌' 


வின்மீது ராஜாபிஷேகம்‌ 
நபைவகத்து "இஸ்ரவேலின்‌ வனாகிய 
கர்த்தரே, தம்முடைய தெய்வீக 
அதிகாரத்தினால்‌, யெகூவை ம்முடைய 
ஜனமாகிய இஸ்ரவேலின்மேல்‌ ராஜாவாக 
அபிஷேகம்பண்ணுகிறார்‌. யெகூ தனக்குத்‌ 
தேவையான அதிகாரத்தையும்‌, 
வல்லமையையும்‌ இஸ்ரவேலின்‌ 
தேவனாகிய கர்த்தரிடத்திலிருந்து 
பெற்றுக்கொள்ளவேண்டும்‌. 





f= FTN 
TT 


யெகூ இப்போது இஸ்ரவேலின்மேல்‌ 
ராஜாவாக ம்‌ 
பண்ணப்பட்டிருக்கிறான்‌. 
தன்னுடைய ராஜாசன 
இஸ்ரவேலின்‌ தேவனாகிய 
பயன்படுத்தவேண்டும்‌. யெகூ 
கணக்கு ஒப்புவிக்கவும்‌ வேண்டும்‌. 


கர்த்தருடைய தீர்க்கதரிசி இஸ்ரவேல்‌ 
ஜனங்களைப்பற்றி்‌ சொல்லும்போது. 

ஜனமாகிய 

சொல்லுகிறார்‌. 

கர்த்தரைவிட்டு. 
விலகிப்போயிருக்கிறார்கள்‌. ஆனாலும்‌ 
அவர்கள்‌ கர்த்தருடைய பார்வையில்‌, 
அவருக்கு விசேஷித்த ஜனங்களாகவே 
இருக்கிறார்கள்‌. 


)ரவேல்‌ ஜனத்தார்‌ கர்த்தரை விட்டு 
ப சா மகிமையை 

இழந்துபோனாலும்‌, கர்த்தர்‌ 
தம்முடைய கிருபையினால்‌ இன்னும்‌ 
நினைவுகூருகிறார்‌. அவர்களுக்கு 
தம்முடைய கிருபையையும்‌ இரக்கத்தையும்‌. 
இன்னும்‌ காண்பிக்கிறார்‌ ர்களைத்‌ 


அவர்களை 


அவர்கள்‌ கர்த்தருக்குள்‌ 

பெற்றிருக்கிறவர்கள்‌. 

ஸ்ரவேல்‌ ஜனத்தாரை 

அடிமைகளைப்போல பாவித்து, அவர்களை 

குன்பப்படுத்தக்கூடாது. அவர்களை அடக்கி 
ஒடுக்கக்கூடாது. 

இஸ்ரவேலர்‌. 

ஜனமாகமிருப்பதினால்‌, 

அவர்களை கர்த்தருடைய நாமத்தினால்‌. 

பாதுகாத்து பராமரிக்கவேண்டும்‌. அவர்களை 

நியாயப்பிரமாணத்தின்படி 

செய்யவேண்டும்‌. 

யெகுட இஸ்ரவேல்‌ ஜனங்களை தன்னுடைய 


கர்த்தருடைய 
யெகூ 


2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


சுயவிருப்பத்தின்‌ பிரகாரமாகவோ, அல்லது 
குயதிட்டத்தின்‌ பிரகாரமாகவோ ஆளுகை 
செய்யாமல்‌, கர்த்தருடைய சித்தத்தின்‌ 
பிரகாரம்‌, கர்த்தருக்காக அவர்களை 
ஆளுகை செய்யவேண்டும்‌. 

ஆகாபின்‌ வீட்டாரை அழிக்கவேண்டும்‌ 
என்பது கர்த்தருடைய சித்தம்‌. யெகூ 
இஸ்ரவேலின்மேல்‌ ராஜாவாக 
அபிஷேகம்பண்ணப்பட்டிருக்கிறான்‌. அவன்‌ 
இஸ்ரவேல்‌ ங்‌ 
ராஜ்யபாரம்பண்ணும்போது, 
வீட்டாரையும்‌ அழித்துப்‌ 
கர்த்தர்‌ தம்முடைய தீர்க்கதரிசியின்‌ மூலமாக 
யெகூவுக்கு சொல்லுகிறார்‌. 


கர்த்தருடைய தீர்க்கதரிசி, யெகூவை 
நோக்கி, “நான்‌ என்‌ ஊழியக்காரராகிய 
தீர்க்கதரிசிகளின்‌ இரத்தப்பழியையும்‌, 
கர்த்தருடைய சகல  ஊழியக்காரரின்‌ 
இரத்தப்பழியையும்‌, யேசபேலின்‌ கையிலே. 
வாங்கும்படிக்கு நீ உன்‌ ஆண்டவனாகிய 
ஆகாபின்‌ குடும்பத்தை அழித்துவிடக்கடவாய்‌” 
(இராஜா 9:7) என்று கர்த்தருடைய 
வார்த்தையை சொல்லுகிறான்‌. 


யெகூ இஸ்ரவேலின்‌ ராஜாவாக 
அபிஷேகம்பண்ணப்பட்டிருக்கிறான்‌. அவன்‌: 
இஸ்ரவேலின்‌ சிங்காசனத்தில்‌ வீற்றிருந்து 
ராஜாசனம்‌ பண்ணுவதற்கு அநேக தடைகள்‌ 
வரும்‌. அந்த தடைகளை நீக்கிப்போடுவதிலே 
யெகூ கவனம்‌ செலுத்துவான்‌. தன்னுடைய 
ராஜாசனத்தை ஸ்திரப்படுத்திக்கொள்ள 
முயற்சி பண்ணுவான்‌. யெகூ தன்னுடைய 
ராஜாசனத்தை மாத்திரம்‌ கவனித்தால்‌ 
போதாது. அவன்‌ ஆகாபின்‌ வீட்டாரையும்‌ 
அழித்துப்போடவேண்டும்‌. 


கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு ஆகாபின்‌. 
வீட்டார்‌ மீது வந்திருக்கிறது. 
தீர்க்கதரிசிகளின்‌ இரத்தப்பழிகளும்‌, 
கர்த்தருடைய சகல ஊழியக்காரரின்‌ 
இரத்தப்பழிகளூம்‌ ஆகாபின்‌ வீட்டார்மீது 
விசாரிக்கப்படவேண்டும்‌. ஆகாபின்‌. 
குடும்பத்தை முற்றிலுமாய்‌ அழித்துவிட 
வேண்டும்‌ என்பது கர்த்தருடைய சித்தம்‌. 





i FTE 
TT 


நோக்கி, “ஆகாபின்‌ குடும்பத்தை நேபாத்தின்‌ 
குமாரனாகிய யெரொபெயாமின்‌ 
குடும்பத்துக்கும்‌, அகியாவின்‌ குமாரனாகிய 
பாஷாவின்‌ குடும்பத்துக்கும்‌ சரியாக்குவேன்‌. 
நிலத்‌ 


நாய்கள்‌ 


ஊழியக்காரன்‌ 
ஆலயத்‌ 
ஆண்டவனாகிய 
காப்‌" என்று சொல்லுகிறான்‌. ஆகாப்‌ 
த யெகுடவுக்கு ஆண்டவனாகவும்‌ 
எஜமானனாகவும்‌ இருக்கிறான்‌. ஆதாம்‌ 
இந்தப்‌ பிரபஞ்சத்திலே, ர்‌ 
தேசத்திற்கு ராஜா. கர்த்தரோ 
ராஜாவாகயிருக்கிறார்‌ 
சர்வலோகத்திற்கும்‌ 
இஸ்ரவேலின்‌: 
கீழ்ப்படிவதைவிட, 
ராஜாவாகிய 
மிகவும்‌ அவசியம்‌. 


'உன்‌ 


வேல்‌ 
ராஜாதி 


அவர்‌ 
அதிபதியாமிருக்கிறார்‌ 
ராஜாவாகிய ஆகாபுக்கு 

பரலோகத்தின்‌ 
கர்த்தருக்கு கீழ்ப்படிவது, 


ஆகாபை 


கழித்தப்போடவேண்டும்‌. 


பயப்படவேண்டியதில்லை. 
கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியும்போது, 
கர்த்தர்‌ யெகூவை பாதுகாப்பார்‌. அவனை 
ஆசீர்வதிப்பார்‌ 
ஆகாமின்‌ வீட்டார்‌ கர்த்தரைவிட்டு, 
விக்கிரகங்களைப்‌ 
அவர்கள்‌ 
ஆராதிக்கிறவர்களை 
ரர அழகன. | த்க்‌ 
தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால்‌. 
'கொன்றுபோட்டார்கள்‌. ஆகாபின்‌ வீட்டார்‌. 


பின்பற்றிப்போனார்கள்‌. 
கர்த்தரை 


2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


கர்த்தருடைய 
இடித்துப்போட்டார்கள்‌. ஆகாயின்‌ 
வீட்டாரிடத்தில்‌ கர்த்தருக்கு விரோதமான 
பாவங்களும்‌, துன்மார்க்கங்களும்‌ 
காணப்படுகிறது. 

எருசலேமிலே கர்த்தருக்கு விரோதமான 
பாவங்கள்‌ காணப்பட்டது. அந்தப்‌ பாவங்களே 
அதன்‌ முதலாவது அழிவுக்கு காரணமாயிற்று. 


“ஆனாலும்‌ அவர்கள்‌ தேவனுடைய 
ஸ்தானாபதிகளைப்‌ பரியாசம்பண்ணி, 
வார்த்தைகளை 
அவருடைய 
நிந்தித்தபடியால்‌, 
அவருடைய 
சகாயமில்லாமல்‌ 


உக்கிரம்‌ 
போயிற்று” (2நாளா 36:16), 


எருசலேமிலே கர்த்தருக்கு 
விரோதமான பாவங்கள்‌ தொடர்ந்து 
காணப்படுகிறது. எருசலேமின்‌ இறுதியான 
அழிவுக்கும்‌ அதன்‌ பாவமே காரணம்‌. 


'லேமே, 


“எருச। எருசலேமே, 
தீர்க்கதரிசிகளைக்‌ 


கொலைசெய்து, 
அனுப்பப்பட்டவர்களைக்‌ 


சேர்த்துக்‌ கொள்ளும்‌ வண்ணமாக நான்‌ 
எத்தனைதரமோ உன்‌ பிள்ளைகளைக்‌ கூட்டிச்‌ 
சேர்த்துக்கொள்ள 'மனதாயிருந்தேன்‌ ; 
உங்களுக்கோ மனதில்லாமற்போயிற்று. 
இதோ, உங்கள்‌ வீடு உங்களுக்குப்‌ 
பாழாக்கிவிடப்படும்‌" (மத்‌ 23:37 38). 


யேசபேல்‌ வேசித்தனத்திலும்‌, 
பில்லிசூனியத்திலும்‌ நிரம்பியிருக்கிறாள்‌. 
இவை கர்த்தருக்கு விரோதமான பாவங்கள்‌. 
அவள்‌ இதைவிட பெரிய பாவமாக, 
கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளில்‌ அநேகரைக்‌ 
கொன்றுபோட்டாள்‌. உயிருக்கு தப்பின 
தீர்க்கதரிசிகள்‌ குகைகளிலும்‌ கெபிகளிலும்‌ 
தங்களை ஒளித்துக்கொண்டார்கள்‌. 
கர்த்தருடைய ஜனத்திற்கு விரோதமாக 
யேசபேல்‌ செய்த பாவம்‌, 
கர்த்தருடைய பார்வையிலே  மகாபெரிய 
பாவமாயிருக்கிறது. 





i THEN 
TT 


“யேசபேல்‌ கர்த்தரின்‌ 
தீர்க்கதரிசிகளைச்‌ சங்கரிக்கிறபோது, ஒபதியா 
நூறு தீர்க்கதரிசிகளைச்‌ சேர்த்து, 
அவர்களைக்‌ கெபிக்கு ஐம்பது ஐம்பது பேராக 
ஒளித்துவைத்து, அவர்களுக்கு அப்பமும்‌ 
தண்ணீரும்‌ கொடுத்து, அவர்களைப்‌ 
பராமரித்துவந்தான்‌” இராஜா 18:4). 


வீட்டார்‌ கர்த்தருக்கு 
விரோதமாக பாவம்‌ செய்திருக்கிறார்கள்‌. 
ஆகையினால்‌. ஆகாபின்‌ குடும்பத்தை 
மொத்தமாய்‌ அழித்துவிடவேண்டும்‌ என்பது 
கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு. கர்த்தர்‌ 
யேசபேலுக்கு இன்னும்‌ அதிகமான 
தண்டனையைக்‌ கொடுக்கிறார்‌. “யேசபேலை 
யெஸ்ரயேலின்‌ நிலத்திலே நாய்கள்‌ 
தின்றுவிடும்‌' என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ 
(2இராஜா 9110). 


ஆகாபின்‌ 


பயெகூவும்‌ சேனாப திகளும்‌ 
2இராஜா 9:11-15 


இராஜா 9:11.  யெகூ 
ஆண்டவனுடைய 
ஊழியக்காரரிடத்துக்குத்‌ 
திரும்பிவத்தயோது, அவர்கள்‌ அவனை 
நோக்கி: சுகசெய்தியா? அந்தப்‌ 
பமித்தியக்காரன்‌ உன்னிடத்தில்‌. 
வந்தது என்ன எண்று கேட்டார்கள்‌. 
அதற்கு அவன்‌: அந்த மனுஷனையும்‌, 
அவன்‌ சொன்ன காரியத்தையும்‌ 
நீங்கள்‌ அறிவீர்கள்‌ என்‌ றான்‌. 


தன்‌ 


2இராஜா 9:12. அதற்கு அவர்கள்‌: அது 
பொய்‌, அதை எங்களுக்குச்‌ சொல்லும்‌ 
என்றார்கள்‌. அப்பொழுது அவன்‌: நான்‌ 
உன்னை இஸ்ரவேலின்மேல்‌ ராஜாவாக 
அபிஷேகம்பண்ணினேன்‌ என்று கர்த்தர்‌ 
உரைக்கிறார்‌ என்று இன்ன இன்ன 
பிரகாரமாக என்னிடத்தில்‌ சொன்னான்‌. 
என்றான்‌. 


இராஜா 9:18. அப்பொழுது அவர்கள்‌ 
தீவிரமாய்‌ அவரவர்‌ தங்கள்‌ 
வஸ்திரத்தைப்‌ படிகனின்‌ உயரத்தில்‌ 
அவன்‌ கீழே விரித்து, எக்கானம்‌ ஊதி: 
யேகூ. ராஜாவானான்‌ என்‌ நார்கள்‌. 


2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இராஜா 9:14. அப்படியே திம்சியின்‌ 
மகனாகிய யேோசயபாத்தின்‌ குமாரன்‌ 
யெகூ, என்பவன்‌ யோராமுக்கு 
விரோதமாய்க்‌. கட்டுப்பாடு, 
பண்ணினான்‌; யோராமோ இஸ்ரவேலர்‌ 
எல்லாரோடுங்கூட கீலேயாத்திலுன்ன 
ராமோத்திலே சீரியாவின்‌ ராஜாவாகிய 
ஆசகேகினிமித்தம்‌. காவல்‌ 
வைத்துவைத்தான்‌. 


2இராஜா 9:15. ஆனாலும்‌ சீரியாவின்‌ 
ராஜாவாகிய ஆசகேலோடே பண்ணின 
யுத்தத்திலே, சீரியர்‌ தன்னை வெட்டின 
காயங்களை யெஸ்ரயேலிலே 
ஆற்றிக்கொள்ளுகிறதற்கு, ராஜாவாகிய 
யோராம்‌ திரும்பிப்‌ போயிருந்தான்‌. 
யெகூ என்பவன்‌: இது உங்களுக்குச்‌ 
சம்மதியாயிரு ந்தால்‌ யெஸ்ரயேலில்‌ 
இதை  அறிவிக்கிறதற்கு ஒருவரும்‌ 
பட்டணத்திலிருத்து தப்பிப்போகும்படி, 
விடாதிருங்கள்‌ என்‌ றான்‌. 


எலிசாவின்‌ ஊழியக்காரன்‌, 
யெகூவினிடத்தில்‌ கர்த்தருடைய 
வார்த்தையை சொன்ன பின்பு, அறைவீட்டின்‌ 
கதவைத்‌ திறந்து ஒடிப்போகிறான்‌. 
அதன்பின்பு யெகூ, தன்னுடைய 
ஆண்டவனாகிய 'யோராமின்‌ 
ஊழியக்காரரிடத்திற்கு திரும்பி வருகிறான்‌. 
அவர்களெல்லோருமே சேனாபதிகள்‌. 
அவர்கள்‌ சீரியருக்கு விரோதமாக. 
யுத்தம்பண்ண, யுத்தவியூகங்களை 
வகுத்துக்கொண்டிருக்கிறார்கள்‌. 


எலிசாவின்‌ ஊழியக்காரனோடு யெகூ 
தனியாகப்போனதையும்‌, சற்று நேரத்திற்கு 
முன்பு அந்த ஊழியக்காரன்‌ கதவைத்‌ 
திறந்து ஒடிப்போனதையும்‌, மற்ற சேனாபதிகள்‌ 
பார்த்துக்‌ கொண்டிருக்கிறார்கள்‌. 
அறைவீட்டிற்குள்ளே என்ன நடந்து என்பது 
மற்ற  சேனாபதிகளுக்கு தெரியவில்லை. 
ஆனால்‌ அவர்கள்‌ அதை அறிந்துகொள்ள 
ஆவலாயிருக்கிறார்கள்‌. 

சேனாபதிகள்‌ யெகூவை நோக்கி, 
“சுகசெய்தியா? அந்தப்‌ பமித்தியக்காரன்‌ 
உன்னிடத்தில்‌ வந்தது என்ன" 
(இராஜா 941) என்று கேட்கிறார்கள்‌. 
அதற்கு யெகூ அவர்களிடத்தில்‌, “அந்த 
மனுஷனையும்‌, அவன்‌ சொன்ன 
காரியத்தையும்‌ நீங்கள்‌ அறிவீர்கள்‌” என்று 
சொல்லுகிறான்‌. 





i THE 
TT 


சேனாபதிகளின்‌ 
கர்த்தருடைய 
பயித்தியக்காரரைப்போல 
"விசாரிப்பின்‌ நாட்கள்‌ வரும்‌, 
நாட்கள்‌ வரும்‌ என்பதை 
அறிந்துகொள்வார்கள்‌; உன்‌ 
அக்கிரமத்தினாலேயும்‌, 
பகையினாலேயும்‌ தீர்க்கதரிசிகள்‌ மூடரும்‌, 
ஆவியைப்‌ பெற்ற மனுஷர்கள்‌ பித்தங்‌ 
கொண்டவர்களுமாயிருக்கிறார்கள்‌(ஒசி 9:7). 
ஆவிக்குரிய காரியங்களைப்பற்றிய 
அறிவு இல்லாதவர்களுக்கு, ஆவிக்குரிய 
உபதேசம்‌ பமித்தியமாகவே தெரியும்‌. 
அவர்கள்‌ கர்த்தருடைய ஜனத்தை 
ஏளனம்பண்ணுவார்கள்‌. விசுவாசிகளுக்கு 
புத்தியில்லை என்றுகூட சொல்லுவார்கள்‌. 
இயேசுகிறிஸ்து பிசாசு பிடித்தவர்‌” என்று 
பரிசேயர்‌ அவ தூவித்தார்கள்‌. 
உனக்கு 
என்று சொல்லி 
ரோமப்பேரரசின்‌ 


பார்வைக்கு 
தீர்க்கதரிசிகள்‌ 
தெரிகிறார்கள்‌. 
நீதி சரிக்கட்டும்‌ 


மிகுதியான 
மிகுதியான 


“அதிக 
பமித்தியமுண்டாக்குகிறது" 
அப்போஸ்தலர்‌ பவுலை 
அதிபதி தூவித்தான்‌. 


ந்தப்‌ பிற 'னத்தைவிட 
த்க்‌ க னல்‌ 
பிரதான ஞானம்‌. ஆனால்‌ இப்பிரபஞ்சத்து 
ஜனங்களுக்கு, விக்குரிய காரியங்கள்‌ 
பயித்தியமாய்த்‌ றது. தங்களைப்பற்றி 
நன்றாய்‌ அறிந்திருக்கிறவர்கள்‌ 
மற்றவர்களுக்கும்‌ மதிப்பு கொடுப்பார்கள்‌. 
தங்களைப்பற்றி அறியாதவர்கள்‌ 
மற்றவர்களுக்கு மதிப்பு கொடுக்கமாட்டார்கள்‌. 


யோராமின்‌ 

தங்களைப்பற்றியும்‌ 

குர்த்தரைப்பற்றியும்‌ 
ர்த்‌ தீர்க்கதரிசிகளைப்பற்றியும்‌ 
ஆகையினால்‌ அவர்கள்‌ 
வேலைக்காரனை 
என்று சொல்லி, 

அவனைத்‌ தூஷிக்கிறார்கள்‌. 

சேனாபதிகளின்‌ பரியாச 
வார்த்தைகளை யெகூ கடிந்துகொள்கிறான்‌. 
அவர்கள்‌ தன்னுடைய சிநேகிதராக 
யிருந்தாலும்‌, யெகூ அவர்களுடைய 
பரியாச வார்த்தைகளை அங்கிகரிக்கவில்லை. 
ப்‌ பார்த்து “அந்த 


“அந்த மனுஷன்‌ கர்த்தருடைய தீர்க்கதரிசி 
என்பதை நீங்கள்‌ அறிவீர்கள்‌"என்று பொருள்‌. 


2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யெகூ மற்ற சேனாபதிகளிடத்தில்‌, 
அவன்‌ சொன்ன காரியத்தையும்‌ 
நள்‌ அறிவீர்கள்‌” என்று சொல்லுகிறான்‌. 
த வாக்கியத்திற்கு, “அவன்‌ 
ல வார்த்தையை சொன்னான்‌ 
என்பதை நீங்கள்‌ அறிவீர்கள்‌” என்று 
பொருள்‌.  சேனாபதிகள்‌ தீர்க்கதரிசியை 
பமித்தியக்காரன்‌ என்று சொல்லுகிறார்கள்‌. 
யெகூவோ அவனை கர்த்தருடைய 
மனுஷன்‌ என்று சொல்லி, அவனைக்‌ 
கனம்பண்ணுகிறான்‌. 


யெகூ சேனாபதிகளை அமைதிப்படுத்த 
விரும்புகிறான்‌. அவர்கள்‌ தீர்க்கதரிசியைக்‌ 
குறித்தோ, அவன்‌ சொன்ன காரியத்தைக்‌ 
குறித்தோ, தன்னிடத்தில்‌ விசாரிக்குக்கூடாது 
என்று _ யெகூ எதிர்பார்க்கிறான்‌. ஆனால்‌ 
ப்‌ மெடலிகிடத்தல்‌ “அது 
ங்களுக்கு சொல்லும்‌ 
ஜோதா 91 ர என்று சொல்லுகிறார்கள்‌. 


கர்த்தருடைய மனுஷன்‌ பெகூவக்கு 
என்ன சொன்னான்‌ என்பது 
சேனாபதிகளுக்கு தெரியவில்லை. 
அவர்களால்‌ அதை தெரிந்துகொள்ளாமல்‌. 
இருக்கவும்‌ முடியவில்லை. கர்த்தருடைய 
வார்த்தை என்ன என்பதை சேனாபதிகள்‌ 
அறிந்துகொள்ள விரும்புகிறார்கள்‌. 

அப்பொழுது யெகூ சேனாபதிகளை 
நோக்கி, “நான்‌ உன்னை இஸ்ரவேலின்மேல்‌ 
ராஜாவாக. அபிஷேகம்பண்ணினேன்‌ 
என்று கர்த்தர்‌ உரைக்கிறார்‌ என்று இன்ன 
இன்ன பிரகாரமாக என்னிடத்தில்‌ 
சொன்னான்‌" (2இராஜா 912) என்று, 
சொல்லுகிறான்‌. 


தான்‌ 
உறுதிபண்ணும்‌ 
தன்னுடைய தலையை 

காண்பித்திருக்கவேண்டும்‌. 
ஊழியக்காரன்‌, அந்த 
மெகூவின்‌ தலையின்மேல்‌ வார்த்தான்‌. 
அந்த தைலம்‌ இப்போது யெகூவின்‌ 
தலையில்‌ வடிந்துகொண்டிருக்கிறது. 
சேனாபதிகள்‌ யெகூவின்‌ தலையில்‌ வடியும்‌ 
தைலத்தைப்‌ பார்த்து, யெகூ தங்களுக்கு 
சொன்னது மெய்தான்‌. என்பதை 
அறிந்துகொள்கிறார்கள்‌. 


சொன்ன வார்த்தைகளை 
வண்ணமாக, யெசூ. 
சேனாபதிகளிடம்‌ 

எலிசாவின்‌ 


தைலத்தை 





i THEN 
TT 


அப்பொழுது சேனாபதிகள்‌ தீவிரமாய்‌ 
அவரவர்‌ தங்கள்‌ ;த்தைப்‌ படிகளின்‌ 
உயரத்தில்‌ யெகூவின்‌ கீழே விரித்து. 
எக்காளம்‌ ஊதி: “யெகூ ராஜாவானான்‌" 
(2இராஜா 9:13) என்று சொல்லுகிறார்கள்‌. 


இதுவரையிலும்‌ யோராம்‌ 
அவர்களுக்கு ராஜாவாயிருந்தான்‌. இப்போது 
புதிய ராஜாவாக: 
துவரையிலும்‌ 
இப்போது அவன்‌ 
ராஜாவாக 


சேனாபதியாயிருந்தவன்‌. 
இஸ்ரவேலுக்கு 
உயர்த்தப்பட்டிருக்கிறான்‌. 
ராஜாபிஷேகத்தை 
வண்ணமாகவும்‌, அவனைக்‌ கனம்பண்ணும்‌ 
வண்ணமாகவும்‌, சேனாபதிகள்‌ எக்காளம்‌ 
ஊதி, “யெகூ ராஜாவானான்‌" என்று 
சொல்லுகிறார்கள்‌. 


சேனாபதிகள்‌ 
படிகளின்‌ உயரத்‌ 
விரிக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
பெகூவின்‌ கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவார்கள்‌ 
என்பதற்கும்‌, யெகூவின்‌ ராஜ்யபாரத்திற்கு 
உண்மையுள்‌ளவர்களாயிருப்பார்கள்‌ 

என்பதற்கும்‌ இது அடையாளமாகும்‌. க 
படிகளின்‌ உயரத்தில்‌ நிற்கிறான்‌. 
சேனாபதிகள்‌ படிகளுக்கு கீழே நிற்கிறார்கள்‌. 


கர்த்தர்‌ யெகூவை  இஸ்ரவேலின்மேல்‌ 
ராஜாவாக பர்த்வான்‌ னில்‌ 
இஸ்ரவேலின்‌ சேனாபதிகள்‌ 
ராஜாபிஷேகத்தை அங்கீகரித்து, ம்‌ 
கனம்பண்‌ ணுகிறார்கள்‌. 
நினைக்கிற காரியம்‌ 
'தடைபடுவதில்லை. 

சேனாபதிகள்‌ 
கட ராஜாவானான்‌” 
சொன்னாலும்‌, யெகூ 
காரியத்தையும்‌ கவனமாயும்‌, 


தங்கள்‌ 


எக்காளம்‌ 
என்று 


'யெஸ்ரயேலிலிருக்கிறான்‌. 
காயமுண்டாயிற்று. 
ஆற்றுவதற்காக 
போயிருக்கிறான்‌. 


2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


நற்குணமுள்ளவன்‌. 
சேனாபதிகள்‌ எல்லோரும்‌ 
மதிப்பும்‌ மரியாதையும்‌ 
யெகூவும்‌ தன்னுடைய 
மதிப்பு கொடுக்கிறான்‌. 
அவர்களுடைய ஆலோசனைகளையும்‌, 
ஒத்துழைப்பையும்‌ பெற்றுக்கொள்ளாமல்‌. 
மெகூ ஒரு காரியமும்‌ செய்வதில்லை. 
கர்த்தர்‌ யெகூவை இஸ்ரவேலின்மேல்‌ 
ராஜாவாக அபிஷேகம்பண்ணுகிறார்‌. 
யெகூவோ, இஸ்ரவேலின்‌ சிங்காசனத்திலே 
அமருவதற்கு முன்பாக, தன்னுடைய 
சேனாபதிகளின்‌ ஆதரவைப்‌ 
பெற்றுக்கொள்கிறான்‌. 


யெகூ 
இஸ்ரவேலின்‌. 
யெகூவுக்கு 
கொடுக்கிறார்கள்‌. 
சேனாபதிகளுக்கு 


(வனுடைய 
திக்க. இஸ்ரவேலின்‌ ராஜாவாகிய 
யோராமின்மீது திடிரென்று தாக்குதல்‌ 
நடத்துகிறார்கள்‌. தன்மீது எதிர்பாராத 
விதமாக தாக்குதல்‌ நடத்தப்படுவதை, 
யோராமால்‌ சந்திக்க வில்லை. 
யெகூ தனக்கு சிநேகிதனா அல்லது 
சத்துரவா என்பதுகூட  யோராமுக்கு 
தெரியவில்லை. 

நிம்சிமின்‌ மகனாகிய 
குமாரன்‌ யெகூ என்பவன்‌ யோராமுக்கு 
விரோதமாய்க்‌ கட்டுப்பாடு பண்ணுகிறான்‌ ; 
யோராமோ இஸ்ரவேலர்‌ எல்லாரோடுங்கூட 
கீலேயாத்திலுள்ள ராமோத்திலே சீரியாவின்‌ 
ராஜாவாகிய ஆசகேலினிமித்தம்‌ காவல்‌ 
வைத்துவைக்கிறான்‌ (2இராஜா 9:14) 


னாலும்‌ சீரியாவின்‌ ராஜாவாகிய 
ஆசகேனோடே பண்ணின யந்தத்திலே, 
சீரியர்‌ தன்னை வெட்டின 


காயங்களை 
யெஸ்ரயேலிலே கொள்குகிறதற்க, 
ராஜாவாகிய 


யோசபாத்தின்‌ 


ஆற்‌, 
யோராம்‌ 
போயிருக்கிறான்‌. யெகூ என்பவன்‌: து 
க்குச்‌ சம்மதியாமிருந்தால்‌ 
அறிவிக்கிறதற்கு 
ஒருவரும்‌ பட்டணத்திலிருந்து தப்பிப்போகும்படி 
விடாதிருங்கள்‌' (2இராஜா 9:15) என்று 
சொல்லுகிறான்‌. 





f= FTN 
ETT 


யெசு.. தன்னுடைய சேனாபதிகளிடத்தில்‌ 
பேசும்போது, இது உங்களுக்கு 
சம்மதியாயிருந்தால்‌” என்று சொல்லுகிறான்‌. 
தன்னுடைய திட்டம்‌ 
நிறைவேறவேண்டுமென்றால்‌, 

சேனாபதிகளின்‌ சம்மதமும்‌, ஒத்துழைப்பும்‌ 
தேவை என்பதை யெகூ. அறிந்திருக்கிறான்‌. 


யோராமின்‌ மரணம்‌ 
2இராஜா 9:16-26 


2இராஜா 9:16. அப்பொழுது யெகூ. 
இரதத்தின்மேல்‌ ஏறி, பெஸ்ரயேலுக்கு 
நேராகப்‌ போனான்‌, யோராம்‌ அங்கே 
வியாதியாய்க்‌ கிடந்தான்‌; 
யோராமைப்பார்க்க, யூதாவின்‌. 
ராஜாவாகிய அகசியாவும்‌ அங்கே. 
வந்திருந்தான்‌. 


இராஜா... 9:17... யென்ரயேலில்‌ 
கோபுரத்தின்மேல்‌ நிற்கிற 
ஜாமாக்காரன்‌, யெகூவின்‌ கூட்டம்‌. 
வருகிறதைக்‌ கண்டு: ஒரு கூட்டத்தைக்‌ 
காண்கிறேன்‌ எண்றாண்‌. அப்பொ 
யோராம்‌: நீ ஒரு குதிரைவிரனைக்‌ 
கூப்பிட்டு, அவர்களுக்கு எதிராக. 
அனுப்பிச்சமாதானமா என்று. 
கேட்கச்கொல்‌ என்றான்‌. 


இராஜா 9:18. அந்தக்‌ குதிரைவீரன்‌: 
அவனுக்கு எதிர்கொண்டுபோய்‌, 
சமாதானமா என்று ராஜா 
கேட்கச்சொன்னார்‌ எண்தான்‌. அதற்கு. 
யெகூ: சமாதானத்தைப்பற்றி உனக்கு 
என்ன? என்‌ பிறகே திரும்பிவா 
என்றான்‌. அப்பொழுது ஜாமக்காரன்‌: 
அனுப்பப்பட்டவன்‌ அவர்கள்‌ இருக்கும்‌. 
இடமட்டும்‌ போனபோதிலும்‌ 
திரும்பிவரவில்லை என்றான்‌. 


இராஜா 9:19. ஆகையால்‌ வேறொரு 
குதிரைவ்ரனை அனுப்பினான்‌, அவன்‌ 
அவர்களிடத்தில்போம்‌: சமாதானமா 
என்று ராஜா கேட்கச்சொன்னார்‌ 
என்றான்‌. அதற்கு பயக: 
சமாதான த்தைப்பற்றி உணக்கு என்ன? 
என்‌ பிறகே திரும்பிவா என்றான்‌. 


2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


2இராஜா 9:20. அப்பொழுது 
ஜாமக்காரன்‌: அவன்‌ அவர்கள்‌ இருக்கும்‌ 
இடமட்டும்‌ போனபோதிலும்‌ 
திரும்பிவரவில்லை என்றும்‌, ஓட்டுகிறது. 
நிம்சியின்‌ குமாரனாகிய  யெகூ. 
ஓட்டுகிறதுபோல. இருக்கிறது; 
அதிவேகமாய்‌ ஓட்டுகிறான்‌ என்றும்‌ 
சொன்னான்‌. 


2இராஜா 9:21. அப்பொழுது யோராம்‌: 
இரதத்தை ஆயத்தப்படுத்து என்றான்‌; 
அவனுடைய இரதத்தை ஆயத்தப்‌ 
படுத்தின போது, இஸ்ரவேலின்‌: 
ராஜாவாகிய யோராமும்‌, யூதாவின்‌ 
ராஜாவாகிய அகசியாவும்‌ அவனவன்‌ 
தன்‌ தன்‌ இரதத்தில்‌ ஏறி யெகூவுக்கு 
நேராகப்‌ புறப்பட்டு, பெஸ்ரயேலி. 
யனாகிய நாபேத்தின்‌ நிலத்திலே. 
அவனுக்கு எதிர்ப்பட்டார்கள்‌. 


2இராஜா 9:22. யோராம்‌ யெகூவைக்‌ 
கண்டவுடனே: யெகூவே, சமாதானமா 
என்றான்‌. அதற்கு யெகூ: 
தாயாகிய 

வேசித்தனங்களும்‌ அவளுடைய பில்லி. 
சூனியங்களும்‌, இத்தனை 
ஏரானமாயிருக்கையில்‌ சமாதானம்‌ ஏது 
என்றான்‌. 


இராஜா 9:28. அப்பொ 
தன்‌ இரதத்தைத்‌ திருப்பிக்கொண்டு 
ஓடிப்போய்‌, அகசியாவை நோக்கி: 
அகசியாவே, இது சதி என்றான்‌. 


து யோராம்‌ 


இராஜா 9:24. யெகூ தன்‌ கையால்‌ 
வில்லை. நாணேற்றி, அம்பு 
யோராமுடைய நெஞ்சில்‌ உருவிப்‌ 
புறப்படத்தக்கதாய்‌, அவனை அவன்‌ 
புயங்களின்‌ நடுவே எய்தான்‌; அதினால்‌ 
அவன்‌ தன்‌ இரதத்திலே கருண்டு 
விழுந்தான்‌. 

இராஜா 925. அப்பொழுது யெகூ, 
தன்‌ சேனாபதியாகிய  பித்காரை 
நோக்கி: அவனை எடுத்து, பெஸ்ரயேலி. 
யனாகிய நாபோத்தின்‌ வயல்திலத்தில்‌ 
எறித்து போடு; நானும்‌ தீயும்‌ ஒரு 
சோடாய்‌. அவன்‌ தகப்பனாகிய 
ஆகாயின்‌ பிறகே குதிரை 
ஏறிவருகிறபோது, கர்த்தர்‌ இத்த. 
ஆக்கினையை அவன்மேல்‌ சுமத்தினார்‌ 
என்பதை நினைத்துக்கொள்‌. 





i THE 
TT 


2இராஜா 9:26. நேற்று நரயோத்தின்‌ 
இரத்தத்தையும்‌, அவன்‌ குமாரமின்‌ 
இரத்தத்தையும்‌ கண்டேன்‌ அல்லவா 
என்றும்‌, இத்த நிலத்தில்‌ உனக்கு 
நீதியைச்‌ சரிக்கட்டுவேன்‌ என்றும்‌. 
அப்பொழுது கர்த்தர்‌ சொன்னாரே; 
இப்போதும்‌ 

கர்த்தருடைய 

இத்த நிலத்தில்‌ எறித்துபோடு என்றான்‌. 


ராமோத்திற்கும்‌ 

யோர்தான்‌ 

கீலேயாத்திலுள்ள 

மெஸ்ரயேலுக்கு போகவேண்டுமென்றால்‌, 
யோர்தானைக்‌ கடந்துபோகவேண்டும்‌ 


அப்பொழுது யெகூ. இரதத்தின்மேல்‌ 
ஏறி. யெஸ்ரயேலுக்கு ம்‌ போகிறான்‌, 
பராம்‌ அங்கே விதியாக கடக்கத்‌; 


கற்‌ 


யோராமைப்பார்க்க, 
அகசியாவும்‌ 
(2இராஜா 9:16). 


'யெஸ்ரயேலில்‌: 


ராஜாவாகிய 
வந்திருக்கிறான்‌ 


கோபுரத்தின்மேல்‌ 
ஜாமாக்காரன்‌ று காவல்‌ 
காத்துக்கொண்டிருக்கிறான்‌. யெகூவின்‌ 
கூட்டம்‌ வருகிறதை அந்த ஜாமக்காரன்‌ 
முதலாவதாக காண்கிறான்‌. அவன்‌ தான்‌ 
காண்பதை யோராமுக்கு சொல்லுகிறான்‌. 


ஜாமக்காரன்‌ யோராமை நோக்கி, “ஒரு 
கூட்டத்தைக்‌ காண்‌ என்று 
சொல்லுகிறான்‌. அப்பொழுது யோராம்‌: “நீ 
ஒரு குதிரைவீரனைக்‌ கூப்பிட்டு, 
அவர்களுக்கு எதிராக அனுப்பிச்சமாதானமா 
என்று கேட்கச்சொல்‌' (2இராஜா 9:17), 
என்று ஜாமக்காரனிடத்தில்‌ சொல்லுகிறான்‌. 
யெகூவும்‌, 
கூடவருகிறவர்களும்‌ 
வந்துகொண்டிருக்கிறார்கள்‌. அந்தக்‌ 
கூட்டத்தில்‌ யார்‌ வருகிறார்கள்‌ என்பது 
ஜாமக்காரனுக்கு தெரியவில்லை. 
ர்கள்‌ சிநேகிதர்களா அல்லது 
என்பதும்‌ க 
ஆகையினால்‌ ஜாமக்காரன்‌ 
ஒரு கூட்டத்தைக்‌ 
என்று பொதுவாகச்‌ 


அவனோடு 
தூரத்தில்‌ 


2 இராஜாக்கன்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அந்தக்‌ கூட்டத்தில்‌ யார்‌ வருகிறார்கள்‌ 
என்பதை அறிந்துகொள்ள யோராம்‌ 
விரும்புகிறான்‌. அந்தக்கூட்டத்தை 
வேவுபார்ப்பதற்கு யோராம்‌ முதலாவதாக 
ஒரு குதிரை வீரனை அனுப்புகிறான்‌. 
அதன்பின்பு, வேறொரு குதிரை வீரனையும்‌ 
அனுப்புகிறான்‌. 


யோராம்‌ அனுப்பின குதிரை வீரன்‌, 
யெகூவை எதிர்கொண்டுபோய்‌, அவனைப்‌ 
பார்த்து, “சமாதானமா என்று ராஜா 
கேட்கச்சொன்னார்‌' என்று சொல்லுகிறான்‌ 
அதற்கு யெகூ:  “சமாதானத்தைப்பற்றி 
உனக்கு என்ன? என்‌ பிறகே திரும்பிவா” 
என்று சொல்லி, அவனை 
சிறைப்பிடிக்கிறான்‌. 


யோராம்‌ அனுப்பின குதிரைவீரன்‌: 
திரும்பி வரவில்லை. ஜாமக்காரன்‌ அந்த 
செய்தியையும்‌ யோராமுக்கு சொல்லுகிறான்‌. 
அப்பொழுது ஜாமக்காரன்‌ யோராமைப்‌ 
பார்த்து. “அனுப்பப்பட்வன்‌ அவர்கள்‌ 
இருக்கும்‌ இடமட்டும்‌ போனபோதிலும்‌ 
திரும்பிவரவில்லை' (2இராஜா 9:18) என்று 
சொல்லுகிறான்‌ 


யோராம்‌ மறுபடியும்‌ வேறொரு 
குதிரைவீரனை அனுப்புகிறான்‌. இவன்‌ போய்‌, 
யெஸ்ரயேலை நோக்கி வருகிற கூட்டத்தை 
வேவுபார்க்கவேண்டும்‌. குதிரைவீரன்‌ அந்தக்‌ 
கூட்டத்தாரைப்பற்றிய செய்தியை, 
யோராமுக்கு சொல்லவேண்டும்‌. 


இரண்டாம்‌ குதிரைவீரனும்‌, யெகூவின்‌. 
கூட்டத்தாரிடம்‌ போகிறான்‌. அவன்‌ 
அவர்களிடத்தில்போய்‌: “சமாதானமா என்று 
ராஜா கேட்கச்சொன்னார்‌' என்று 
சொல்லுகிறான்‌. அதற்கு யெகூ, 
அந்தக்‌ குதிரை வீரனைப்‌ பார்த்து, 
“சமாதானத்தைப்பற்றி உனக்கு என்ன? 
(2இராஜா 9:19) 

அவனையும்‌ 


இரண்டாவதாக. அனுப்பப்பட்ட 
குதிரைவீரன்‌ திரும்பி வருவான்‌ என்று 
ஜாமக்காரன்‌ எதிர்பார்க்கிறான்‌. ஆனால்‌ 
ம்‌ திரும்பி வரவில்லை. அப்போது 
கூட்டத்தாரும்‌ 
அருகாமையில்‌ 

வந்துவிடுகிறார்கள்‌. 





f= FTE 
TT 


கூட்டத்தை வேவபார்க்க அனுப்பப்பட்ட 
இரண்டு குதிரைவீரர்களும்‌ திரும்பி 
வரவில்லை என்னும்‌ செய்தியை 
ஜாமக்காரன்‌ யோராமுக்கு சொல்லுகிறான்‌. 


அப்பொழுது ஜாமக்காரன்‌ யோராமிடம்‌, 
“அவன்‌ அவர்கள்‌ இருக்கும்‌ இடமட்டும்‌ 
போன போதிலும்‌ திரும்பிவரவில்லை" என்றும்‌, 
'ஒட்டுகிறது நிம்சிமின்‌ குமாரனாகிய யெகூ 
ஒட்டுகிறதுபோல இருக்கிறது. அதிவேகமாய்‌ 


தலைவனாகயிருக்கிறவன்‌ 
இருக்கிறான்‌ என்னும்‌ 

செய்தியும்‌ யோராமுக்கு அறிவிக்கப்படுகிறது. 
யெகூவைப்போல யாராலும்‌ இவ்வளவு 
வேகமாய்‌ இரதத்தை ஒட்ட முடியாது. 
கர்த்தர்‌ இஸ்ரவேலின்‌ ராஜாவாக, 
ள்ள ஒருவனை தெரிந்தெடுத்து, 
அபிஷேகம்பண்ணியிருக்கிறார்‌ 


க்களைக்‌ 
கொடுத்திருக்கிறார்‌ ்‌ 
கிருபையினாலும்‌, பெலத்தினாலும்‌, கர்த்தர்‌ 
தனக்கு சொன்ன காரியங்களை செய்து 
முடிப்பான்‌. 

சந்‌ யோராம்‌ 
புறப்பட்டுப்போகவேண்டுமென்று, 

யோராமோடு கூட 
ராஜாவாகிய அசசியாவும்‌ 
யோராம்‌ அகசியாவையும்‌: 
தன்னோடு கூட்டிக்கொண்டு யெகூவை 
சந்திக்க  புறப்பட்டுப்போகிறான்‌. இவர்கள்‌ 
இருவரும்‌ யுத்தம்பண்ண ஆயத்தமாயில்லை. 
இவர்கள்‌ சத்துருவை எதிர்பார்க்கவுமில்லை. 
யெகூ.. அதிகவேகமாய்‌ தன்னுடைய 
இரதத்தை ஓட்டி வருகிறான்‌. அந்த 
வேகத்திற்கான காரணம்‌ என்ன என்பதை 
அறிந்துகொள்ளும்‌ ஆவலில்‌, யோராமும்‌ 
அகசியாவும்‌, யெகூவை சந்திக்கப்‌ 
புறப்பட்டுப்போகிறார்கள்‌. 


நேரடியாக 
விரும்புகிறான்‌. 


இருக்கிறன்‌ 


2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


அப்பொழுது யோராம்‌ தன்னுடைய 

சேவகரிடம்‌, “இரதத்தை ஆயத்தப்படுத்து" 

்‌ சொல்லுகிறான்‌: அவனுடைய 

ஆயத்தப்படுத்தினபோது, 

ராஜாவாகிய யோராழும்‌, 

ராஜாவாகிய கசியாவும்‌. 

ன்‌ தன்‌ இரதத்தில்‌ ஏறி 

யெகூவுக்கு நேராகப்‌ புறப்பட்டு போகிறார்கள்‌. 

அவர்கள்‌ யெஸ்ரயேலியனாகிய நாபோத்தின்‌ 

நிலத்திலே யெகூவுக்கு எதிர்ப்படுகிறார்கள்‌ 

(2இராஜா 9:21). 

யோராமும்‌ யெகூவும்‌ சந்திக்கிற இடம்‌ 

கர்த்தருக்கு சித்தமான இடமாயிருக்கிறது. 

அது யெஸ்ரயேலியனாகிய நாபோத்தின்‌ நிலம்‌ 

இந்த நிலத்தைப்‌ பார்க்கும்போதே 

யோராமுக்கு பயமுண்டாகும்‌. யெகூவுக்கு 
தைரியமுண்டாகும்‌. 


இஸ்ரவேலின்‌ ராஜாவாகிய ஆகாப்‌ 
நாபோத்தைக்‌ கொன்றுபோட்டு அவனுடைய 
அபரித்துக்கொண்டான்‌. 
நாபோத்தின்‌ இரத்தப்பழி ஆகாபின்‌ 
வீட்டார்மீது இருக்கிறது; நாபோத்தின்‌ 
இரத்தம்‌ தனக்கு விரோதமாக 
யுத்தம்பண்ணுகிறது. என்னும்‌ 
குற்றவுணர்வு யோராமின்‌ 
இருதயத்திலிருக்கிறது. எலியா ஆகாபின்‌ 
வீட்டாரை சபித்திருக்கிறார்‌. 
யோராம்‌ யெகூலைக்‌ கண்டவுடனே: 
“யெகூவே, சமாதானமா" (2இராஜா 9:22) 
என்று கேட்கிறான்‌. யோராம்‌ ஏற்கெனவே 
அனுப்பின இரண்டு குதிரைவீரர்களும்‌, 
யெகூவினிடத்தில்‌, “சமாதானமா 
ராஜா. கேட்கச்‌ சொன்னார்‌" 
கேட்டார்கள்‌. அவர்கள்‌ கேட்ட 
கேள்வியை இப்போது யோராம்‌ கேட்கிறான்‌. 


யெகூ 
வந்திருக்கிறான்‌. . 
இஸ்ரவேலருக்கும்‌. 
கீலேயாத்திலுள்ள கி்‌, 
நடைபெறுகிறது. யெகூ 
வேகமாய்‌ வந்திருப்பதினால்‌, வ்‌ 
ஜெயழுண்டாயிற்றா என்பதை  யோராம்‌ 
அறிந்துகொள்ள விரும்புகிறான்‌. 


யுத்தக்களத்திலிருந்து 
சீரியருக்கும்‌. 
விரோதமாக. 

க 





i= FTN 
TT 


யெகூவின்‌ பிரதியுத்தரம்‌ யோராமுக்கு 
அதிர்ச்சியாயிருக்கிறது. அதற்கு யெகூ 
யோராமைப்‌ பார்த்து. “உன்‌ தாயாகிய 
யேசபேலின்‌ வேசித்தனங்களும்‌ அதவம 
பில்லிசூனியங்களும்‌, 

னன வலு வம்‌ து 
(இராஜா 9:22) என்று கேட்கிறான்‌. 


யெகூவினிடத்தில்‌ 
“சாமாதானமா" என்று கேள்வி கேட்டான்‌. 
பெகூவோ அவனுக்கு பிரதியுத்தரம்‌ 
சொல்லாமல்‌, அவனும்‌ கேள்வி கேட்கிறான்‌. 
“சமாதானம்‌ ஏது” என்று யெ. கேட்கிறான்‌. 


யேசபேல்‌ யோராமின்‌ தாயார்‌. 
மெசுட யேசபேலின்‌ வேசித்தனங்களையும்‌, 
அவளுடைய பில்லிசூனியங்களையும்‌ குறித்து, 
குற்றம்‌ சொல்லுகிறான்‌. யேசபேல்‌ மூலமாய்‌, 
இஸ்ரவேல்‌ தேசத்திலே ஆவிக்குரிய 
வேசித்தனமுண்டாயிற்று. ஜனங்கள்‌ 
கர்த்தரைவிட்டு விலகி விக்கிரகங்களைப்‌ 
பின்பற்றிப்போகிறார்கள்‌. யேசபேல்‌ 
இஸ்ரவேல்‌ தேசத்திலே பாகால்களின்‌ 
ஆராதனையை அறிமுகம்‌ செய்து 
வைத்திருக்கிறாள்‌. 
யேசபேலின்‌ துன்மார்க்கம்‌ 
அதிகரித்திருக்கிறது. அவளுடைய 
வேசித்தனங்களும்‌, பில்லிசூனியங்களும்‌ 
ஏராளமாயிருக்கிறது. இஸ்ரவேல்‌ தேசத்தார்‌ 
கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை 
செய்கிறார்கள்‌. கர்த்தர்‌ இஸ்ரவேலின்மேல்‌ 
கோபமாயிருக்கிறார்‌. கர்த்தருடைய 
நியாயத்தீர்ப்பு இஸ்ரவேலுக்கு விரோதமாக 


யோராம்‌ 


தேசத்தில்‌ சமாதானம்‌ இருக்காது. 


சமாதானத்தின்‌ 
கறம. இறுக! தோல்‌ 
தங்கள்‌ பாவங்களுக்கு மனந்திரும்பவில்லை. 
ஆகாபின்‌ வீட்டார்‌ கர்த்தருக்கு விரோதமாக 
துணிகரமாய்ப்‌ பாவம்‌ செய்கிறார்கள்‌. 


2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


'துன்பார்க்கருக்குச்‌. சமாதானம்‌ 

று என்‌ தேவன்‌ சொல்லுகிறார்‌' 

(ஏசா 59:21). துன்மார்க்கர்‌ தங்கள்‌ 
பாவங்களுக்கு மனந்திரும்பவேண்டும்‌. 
அவர்கள்‌ தங்கள்‌ பாவங்களை விட்டு விலகி 
கர்த்தரிடத்தில்‌ திரும்பி வரவேண்டும்‌. 
அப்போது அவர்களுக்கு சமாதானம்‌. 


உண்டாயிருக்கும்‌. 
தன்னுடைய 

மனந்திரம்பவிக்லை 

வேசித்தனங்களும்‌ 

ம்‌ ஏராளமாயிருக்கிறது. 
இஸ்ரவேல்‌ தேசத்திலே 


£ யேசபேலோ 
பாவங்களுக்கு 
அவளுடைய 
பில்லிசூனியங்க। 
ஆகையினால்‌. 
சமாதானமில்லை. 


யெகூ தன்‌ 
பேசுவான்‌ என்று, 
எதிர்பார்க்கவில்லை. 
யேசபேலைப்பற்றி உயர்வாகப்பேசாமல்‌, 
அவளுடைய வேசித்தனங்களைப்பற்றியும்‌, 
பில்லிசூனியங்களைப்பற்றியும்‌ பேசுகிறான்‌. 
தன்னுடைய தாயாரின்‌ 
அக்கிரமங்களைப்பற்றி நினைக்கும்போது, 
யோராமின்‌ இருதயம்‌ முறிந்துபோகிறது. யெகூ. 
தனக்கு சமாதான செய்தியை சொல்லுவான்‌ 
என்று யோராம்‌ எதிர்பார்த்தான்‌. ஆனால்‌ 
யெகூவோ யுத்தத்திற்கு ஏதுவான 
செய்தியை சொல்லுகிறான்‌. 


அப்பொழுது யோராம்‌ தன்‌ இரதத்தைத்‌ 
திருப்பிக்கொண்டு ஒடிப்போய்‌, அகசியாவை 
நோக்கி: “அகசியாவே இது சதி” 
(2இராஜா 9:23) என்று சொல்லுகிறான்‌. 


தாயாரை 
யோராமுக்கு 

பழிவாங்கும்‌ நாள்‌ 

எப்போது வரும்‌ என்று அவனுக்கு தெரியாது. 
இப்போது அந்த நாள்‌ வந்திருக்கிறது 
என்பதை  யோராம்‌ புரிந்துகொள்கிறான்‌. 
பாதுகாக்கவேண்டிய 

அவனோ 

என்று 


தாயாரைப்பற்றிப்‌ 
ராம்‌ 
யெகூட 


னால்‌ 
சமாதானமில்லை 





i= FTE 
TT 


யோராமோடுகூட, யூதாவின்‌ 
ராஜாவாகிய அகசியாவும்‌ இருக்கிறான்‌. 
இஸ்ரவேலின்‌ சேனை யெகூவுக்கு 
ஆதரவாயிருக்கிறார்கள்‌. யோராம்‌ 
தன்னுடைய ஜீவனைக்‌ காத்துக்கொள்ள 
வேண்டும்‌. யெகூவுக்கு தப்பிக்கவேண்டும்‌. 
யோராம்‌ அகசியாவிடம்‌, “இது சதி” என்று 
சொல்லி, தன்‌ இரதத்தில்‌ ஏறி தப்பிக்க 
முயற்சிபண்ணுகிறான்‌. யோராமோடுகூட 
அகசியாவும்‌ தன்‌ இரதத்தில்‌ ஏறி தப்பித்து 
ஒடுகிறான்‌. 


யெகூ தன்‌. கையால்‌ வில்லை 
நாணேற்றி, அம்பு யோராமுடைய நெஞ்சில்‌ 
உருவிப்‌ புறப்படத்தக்கதாய்‌, அவனை அவன்‌ 
புயங்களின்‌ நடுவே எய்கிறான்‌; அதினால்‌ 
யோராம்‌ தன்‌ இரதத்திலே சுருண்டு 
விழுகிறான்‌ (2இராஜா 9:24). யோராம்‌ தன்‌ 
இரதத்திலேயே செத்துப்போகிறான்‌. 


யெகூ தன்னுடைய கைகளினாலேயே 
யோராமைக்‌ கொன்றுபோடுகிறான்‌. 
யோராம்‌ ஒரு  குற்றவாளியைப்போல. 
செத்துப்போகிறான்‌. கர்த்தருடைய 
நியாயப்பிரமாணத்தின்‌ பிரகாரம்‌ யோராமுக்கு 
தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கிறது. யெகூ 
யோராமுக்கு கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பை. 
நிறைவேற்றுகிறான்‌. 

யோராமின்‌ பிரேதம்‌ அவனுடைய 
இரதத்தில்‌ கிடக்கிறது. அப்பொழுது யெகூ, 
தன்‌ சேனாபதியாகிய பித்காரை நோக்கி: 
“அவனை எடுத்து, யெஸ்ரயேலியனாகிய 
நாபோத்தின்‌ வயல்நிலத்தில்‌ எறிந்து போடு” 
(2இராஜா 9:25) என்று கட்டளை 
கொடுக்கிறான்‌. 


யெகூ தன்னுடைய சேனாபதியாகிய 
பித்காரிடம்‌, “நானும்‌ நீயும்‌ ஒரு சோடாய்‌ 
அவன்‌ தகப்பனாகிய ஆகாபின்‌ பிறகே. 
குதிரை ஏறிவருகிறபோது, கர்த்தர்‌ இந்த 
ஆக்கினையை அவன்மேல்‌ சுமத்தினார்‌ 
என்பதை நினைத்துக்கொள்‌" 
(2இராஜா 9:25) என்றும்‌, 


, நேற்று நாபோத்தின்‌ இரத்தத்தையும்‌, 
அவன்‌ குமாரரின்‌ இரத்தத்தையும்‌ கண்டேன்‌. 
அல்லவா என்றும்‌, இந்த நிலத்தில்‌ உனக்கு 
நீதியைச்‌  சரிக்கட்டுவேன்‌ என்றும்‌ 
அப்பொழுது கர்த்தர்‌ சொன்னாரே; 
இப்போதும்‌ அவனை எடுத்து, கர்த்தருடைய 
வார்த்தையின்படியே இந்த நிலத்தில்‌ 
எறிந்துபோடு' (2இராஜா 9:26) என்றும்‌ 
சொல்லுகிறான்‌. 


2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நாபோத்தின்‌ இரத்தத்திற்காகவும்‌ 
அவனுடைய குமாரரின்‌ இரத்தத்திற்காகவும்‌, 
கர்த்தர்‌ ஆகாபின்‌ வீட்டார்மீது தம்முடைய 
நீதியை சரிக்கட்டுகிறார்‌. ஆகாப்‌ 
நாபோத்தின்‌ நிலத்தை வஞ்சகமாக 
அபகரித்துக்கொண்டான்‌. அவன்‌ 
நாபோத்தையும்‌ அவனுடைய குமாரரையும்‌ 
வஞ்சனையினால்‌ கொன்றுபோட்டான்‌. 
இப்போது நாபோத்தின்‌ 


ல சரீரம்‌ 
எறிந்துபோடப்படுகிறது. 
குற்றமற்ற 


யோராமின்‌ 


பழிவாங்குகிறார்‌. ஆகாப்‌ 
நிலத்தை அபகரித்து, 
சந்தோஷப்பட்டான்‌. ஆனால்‌ 

சந்தோஷம்‌ நிலைக்கவில்லை. கர்த்தருடைய 
சாபம்‌ ஆகாபின்‌ வீட்டார்மீது வருகிறது. 


அகசியாவின்‌ மரணம்‌ 
2இராஜா 9:27-29 


இராஜா 9:27. 


வெட்டிப்போடுங்கள்‌' 
என்றான்‌; அவர்கன்‌ இப்லேயாம்‌ கிட்ட 
இருக்கிற கூர்மலையின்மேல்‌ ஏறுகிற 
வழியிலே அப்படிச்‌ செய்தார்கள்‌; 
அவன்‌ மெகிதோவுக்கு ஓடிப்போய்‌ 
அங்கே செத்தூப்போனான்‌. 


2இராஜா 9:28. அவனுடைய 
ஊழியக்காரர்‌ அவனை இரதத்தின்மேல்‌ 

க்குக்‌ கொண்டுபோய்‌, 
அவனைத்‌ தாவீதின்‌ நகரத்தில்‌ அவண்‌: 
பிதாக்கனோடு, அவனுடைய 
கல்லறையிலே அடக்கம்பண்ணினார்கள்‌. 


இராஜா 9:29. இத்த அகசியர, 
ஆகாபுடைய குமாரனாகிய யோராமின்‌' 
பதினோராம்‌ வருஷத்தில்‌ 
மூதாவின்மேல்‌ ராஜாவானான்‌. 





f= THE 
TT 


யெகூ யோராமைக்‌ கொன்றுபோட்டதை, 
யூதாவின்‌ ராஜாவாகிய அகசியா 
பார்க்கிறான்‌. யெகூ. இனிமேல்‌ தன்னைக்‌ 
கொன்றுபோடுவான்‌ என்று நினைத்து, 
அகசியா பயப்படுகிறான்‌. அகசியா 
தோட்டத்தின்‌ வீட்டுவழியாய்‌ ஓடிப்போகிறான்‌ ; 
யெகூ  அகசியாவைப்‌ பின்தொடர்ந்து, 
“அவனையும்‌: இரதத்திலே 
'வெட்டிப்போடுங்கள்‌” (2இராஜா 9:27) என்று 
சொல்லுகிறான்‌. 


மெகூவின்‌ ஆட்கள்‌ 
பின்தொடர்ந்து போகிறார்கள்‌. 
இப்லேயாம்‌ கிட்ட 
கூர்மலையின்மேல்‌ ஏறுகிற 
அகசியாவை அவனுடைய 
வெட்டிப்போடுகிறார்கள்‌. 
மெிதோவக்கு ஒடிப்போய்‌ 
செத்துப்போகிறான்‌ (2இராஜா 9:27). 


அகசியாவை 


யோராம்‌ செத்துப்போன சி 
நேரத்தில்‌, தக்வா செத்த போக்கான 
அகசியாவை கொல்லவேண்டும்‌ என்பது 
கர்த்தருடைய சித்தமல்ல. ஆனால்‌ 
யூதாவின்‌ ராஜாவாகிய அகசியா 
இஸ்ரவேலின்‌ ராஜாவாகிய யோராமோடு 
ஐக்கியமாயிருக்கிறான்‌. குன்மார்க்கரின்‌ 
சிநேகத்தால்‌ அழிவு வரும்‌. அகசியா 
ஆகாபின்‌ வீட்டாரோடே சம்பந்தங்கலந்து, 
அவர்களுடைய பாவங்களுக்கும்‌ 
அக்கிரமங்களுக்கும்‌ பங்காளியாயிருக்கிறான்‌. 
யெசு. யோராமைக்‌ கொன்றுபோடும்போது. 
யோராமுடைய கூட்டாளியாகிய 
அகசியாவையும்‌ கொன்‌ றுபோடுகிறான்‌. 


அகசியாவினுடைய 
அவனை  இரதத்தின்மேல்‌ எருசலேமுக்குக்‌ 
கொண்டுபோகிறார்கள்‌. அவர்கள்‌ 
அகசியாவை, தாவீதின்‌ நகரத்தில்‌ அவன்‌ 
பிதாக்களோடு அவனுடைய கல்லறையிலே 
அடக்கம்பண்ணுகிறார்கள்‌ (2இராஜா 9:: 
இந்த அகசியா, 


குமாரனாகிய  யோராமின்‌ 


வருஷத்தில்‌ யூதாவின்மேல்‌ 
(2இராஜா 9:29), 


ஊழியக்காரர்‌ 


ஆகாபுடைய 


பதினோராம்‌ 


ராஜாவானவன்‌ 


2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


பிரியப்‌ 
UBLISHERS 


பயேசபேலின்‌ மரணம்‌ 
2இராஜா 9:30-37 


2இராஜா 9:80. யெகூ யெஸ்ரயேலுக்கு, 
வத்தான்‌; அதை யேசபேல்‌ 
கேட்டபோது, தன்‌ கண்களுக்கு 
மையிட்டு, தன்‌. தலையைச்‌. 
சிங்காரித்துக்கொண்டு, 
ஜன்னல்வழியாய்‌ எட்டிப்பார்த்து, 


2இராஜா 931. யெகூ ஒலிமுகவாசலில்‌ 
வந்தபோது, அவண்‌: தண்‌ 
ஆண்டவனைக்‌ கொன்ற சிம்ரிக்ஷேமம்‌ 
அடைத்தானா என்றான்‌. 


இராஜா 9:32, அப்பொழுது அவன்‌ 
தன்‌ முகத்தை அத்த ஜன்னலுக்கு 
நேராக ஏறெடுத்து: என்‌ பட்சத்தில்‌. 
இருக்கிறது யார்‌? யார்‌? எண்று. 
கேட்டதற்கு, இரண்டு மூன்று 
பிரதானிகள்‌ அவனை 
எட்டிப்பார்த்தார்கள்‌. 


இராஜா 9:33. அப்பொழுது அவன்‌: 
அவளைக்‌ கீழே தன்ளூங்கன்‌ என்றான்‌; 
அப்படியே அவனைக்‌ கீழே 
தன்னினதினால்‌, அவளுடைய இரத்தம்‌ 
சுவரிலும்‌ குதிரைகளிலும்‌ 
தெறித்தது; அவன்‌ அவனை 
மிதித்துக்கொண்டு, 


இராஜா. 994... உன்னேயோயு, 
புசித்துக்‌ குடித்த பின்பு: தீங்கள்‌ போய்‌: 
சபிக்கப்பட்ட அந்த ஸ்திரீயைப்‌ 
பார்த்து, அவனை 
அடக்கம்பண்ணுங்கள்‌; அவன்‌ ஒரு 
ராஜகுமாரத்தி என்றான்‌. 


இராஜா 9:35. அவர்கள்‌ அவனை 
அடக்கம்பண்ணப்போகிறயோது, 
அவளுடைய தலையோட்டையும்‌ 
கால்களையும்‌. உள்ளங்கைகளையுமே 
அல்லாமல்‌ வேறொன்றையும்‌ 
காணவில்லை. 





i THE 
TT 


2இராஜா 9:96. ஆகையால்‌ அவர்கள்‌ 
திரும்பவத்து அவனுக்கு. 
அறிவித்தார்கள்‌; அப்பொழுது அவன்‌: 
இது கர்த்தர்‌ திஸ்பியனாகிய எலியா 
என்னும்‌ தம்முடைய 
ஊழியக்காரனைக்கொண்டு சொன்ன 
வார்த்தை; யெஸ்ரயேலின்‌ திலத்திலே 
நாய்கன்‌ யேசபேலின்‌ மாம்சத்தைத்‌ 
தின்னும்‌ என்றும்‌, 


இராஜா இன்னது 
யேசபேலென்று 


சொல்லக்கூடாதபடிக்கு, யேசுபேலின்‌ 
பிரேதம்‌ யெஸ்ரயேலின்‌ நிலத்திலே. 
வயல்வெளியின்மேல்‌ போடும்‌ 
எருவைப்போல்‌ ஆகும்‌ என்றும்‌ 
சொன்னாரே என்றான்‌. 


9:37. 


காமின்‌  வீட்டாரில்‌ யேசபேலின்‌ 
அழிவே மிகப்பெரிய  அழிவாயிருக்கிறது. 
யேசபேல்‌ இஸ்ரவேலிலே. பாகாலை 
அறிமுகம்‌ செய்து வைத்தாள்‌. அவள்‌ 
கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை வெட்டி 
கொன்றுபோட்டாள்‌. யேசபேல்‌ நாபோத்தைக்‌ 
கொலைபண்ணுவதற்கு சதிபண்ணினாள்‌. 


யேசபேல்‌ ஆரம்பத்தில்‌ தன்னுடைய 
புருஷனையும்‌, அதன்பின்பு. 
குமாரரையும்‌, துன்மார்க்கமான 
வழிநடத்தினாள்‌. ஆகையினால்‌ 
சபிக்கப்பட்ட ஸ்திரீ (2இராஜா 9:34) என்று 
அழைக்கப்படுகிறாள்‌. 

இஸ்ரவேலிலே மூன்று ராஜாக்கள்‌ 
ராஜ்பபாரம்பண்ணின காலத்தில்‌, யேசபேலும்‌: 
ராஜ்யபாரம்பண்ணினாள்‌. 
'யெகூவின்‌ காலத்தில்‌, 
முடிவு பெறுகிறது. யேசபேலின்‌ 
விக்கிரகாராதனைக்காரரின்‌ 
அவளுடைய அழிவு, 
தீர்க்கதரிரிகளை அன்டபநததமலாகளக்க 
வந்த அழிவாகும்‌. 


குமாரன்‌ யோராமை: 
கொன்றுபோட்டான்‌ 


தன்னுடைய 
யெகூ 
என்னும்‌ 


வேசி, 
பில்லிசூனியங்களையும்‌ பற்றி சொன்னான்‌. 


2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யெகூ யோராமைக்‌ கொன்றுபோட்டு, 


வர்த்தமானங்களையெல்லாம்‌ 
கேள்விப்படுகிறாள்‌. யேசபேலின்‌ 
இருதயத்தில்‌ யெக்ூவுக்கு விரோதமான 
கோபம்‌ பொங்கி எழும்புகிறது. 


பபமுறுத்துவதற்காகவும்‌, 


அடையாளமாகவும்‌ 
அரண்மனையில்‌ 

எட்டிப்பார்க்கிறாள்‌. 

பயமில்லை. கர்த்தருடைய 
ஆகாபின்‌ வீட்டார்மீது 
ஆனால்‌. யேசபேலோ 
குவலைப்பட்டதாக தெரியவில்லை. 


யெகூ யோராமைக்‌ கொன்றுபோட்டான்‌. 
அவன்‌ யூதாவின்‌ ராஜாவாகிய 
அகசியாவயும்‌ கொன்றுபோட்டான்‌. யெகூ 
இப்போது யெஸ்ரயேலுக்கு வந்திருக்கிறான்‌. 
அவன்‌ மேசபேலைக்‌ கொன்றுபோட முயற்சி 
பண்ணுவான்‌. ஆனால்‌ யேசபேலோ 
மெகூவக்கு பயந்து தப்பித்து ஒடவோ 
அல்லது மறைவாக தன்னை 
ஒளித்துக்கொள்ளவோ இல்லை. அவள்‌ 
துணிச்சல்காரி. யேசபேல்‌ யெகூவுக்கு 
பயப்படாமல்‌, அவன்‌ தன்‌ அரண்மனையின்‌ 
வழியாக வரும்போது, அவள்‌ ஜன்னல்‌. 
வழியாக எட்டிப்பார்க்கிறாள்‌. ஒடி ஒளிந்து, 
கொள்வதற்கு பதிலாக, தன்னை 
யெகூவுக்கு காண்பிக்கிறாள்‌. 


வந்திருக்கிறது. 
அதைப்பற்றி 


யெகூவால்‌. தன்னை ஒன்றும்‌ 
செய்யமுடியாது என்னும்‌  வீண்பெருமையும்‌ 
ஆணவமும்‌ அவளுடைய மனதிலிருக்கிறது. 
யேசபேல்‌ தன்னைத்‌ தாழ்த்தவில்லை. 
ளுடைய குமாரன்‌ யோராம்‌ 
மரித்துப்போனான்‌. ஆனால்‌ யேசபேலோ 
ன்‌ குமாரனுக்காக 
அவள்‌ தன்‌ 
தன்‌ தலையை 


தன்‌ 
துக்கங்கொண்டாடவில்லை. 
கண்களுக்கு மையிட்டு, 

சிங்காரித்துக்கொள்கிறாள்‌. 





i= FTN 
TT 


தன்னை அதிகமாய்‌ அழகுபடுத்துவது. 
வேசபேலின்‌ காலம்‌ அவள்‌ மற்றவர்களுக்கு 
முன்பாக தன்னை அலங்காரமான 
ஸ்திரீயாகவும்‌, ஆடம்பரமான ஸ்திரீயாகவும்‌ 
காண்பித்துக்கொள்ள விரும்புவாள்‌. 
மற்றவர்களின்‌ பார்வைக்கு யேசபேல்‌ 
ராஜகம்பீரத்தோடு  தோற்றமளிக்கவேண்டும்‌ 
என்று ஆசைப்படுவாள்‌. யேசபேல்‌ 
தன்னுடைய அலங்காரத்தினால்‌. 
யெகூவை மயக்குவதற்கு முயற்சி 
பண்ணுகிறாளா அல்லது தான்‌ பெகூவுக்கு 
பயப்படவில்லை என்பதை காண்பிக்க. 
விரும்புகிறாளா என்பது தெளிவாகத்‌ 
தெரியவில்லை. 
யேசபேலிட 
கர்த்தருடைய 
யேசபேலின்‌ 
செத்துப்போனான்‌. 
அடக்கம்பண்ணாமல்‌: 
வயல்நிலத்திலே. எறிந்துபோட்டார்கள்‌. 
யேசபேலோ தன்னுடைய குடும்பத்தின்‌ 


சோகத்தை நினைத்து வருத்தப்பட்டதாக 
தெரியவில்லை. 


த்தில்‌ மனத்தாழ்மையில்லை. 
நீதியான கோபத்தினால்‌, 
குமாரன்‌ யோராம்‌ 
யோராமின்‌ சரீரத்தை 

நாபோத்தின்‌ 


்‌ தயம்‌ கர்த்தருக்‌ 
ணகி தனக்கும்‌ 
அப்போது கர்த்தருடைய கிருபையும்‌ 
இரக்கமும்‌ நமக்கு கிடைக்கும்‌. நம்முடைய 
இருநயத்தில்‌ தாழ்மையில்லையென்றால்‌, 
நமக்கு சடுதியில்‌ அழிவு வரும்‌. கர்த்தருடைய 
கருவும்‌ க்கமும்‌ நமக்கு கிடைக்காது. 
இருதயத்தில்‌ பெருமையுள்ள வர்களுக்கு: 
கர்த்தர்‌ எதிர்த்து நிற்கிறார்‌ 


யேசபேல்‌ யெகூ. பாக பய 
நடுங்கவில்லை. று ன 
கோபத்தை 
கருவியாயிருக்கிறான்‌. 
வாசலுக்கு வருகிறான்‌. அவள்‌ யெகூவுக்கு 
பயப்படாமல்‌,  யெகூவை பயமுறுத்த 
நினைக்கிறாள்‌. அவனை தன்னுடைய 
வார்த்தையினால்‌ பயமுறுத்தலாம்‌ என்று 
நினைத்து, “தன்‌ ஆண்டவனைக்கொன்ற 
சிம்ரி சேஷம்‌ அடைந்தானா” 
(இராஜா 9:31) என்று கேட்கிறாள்‌. 


2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தன்னுடைய குடும்பத்திற்கு விரோதமாக 
கர்த்தருடைய கோபத்தின்‌ கரம்‌ 
நீட்டப்பட்டிருப்பதை. யேசபேல்‌ 
கவனிக்கவில்லை. கர்த்தருடைய 
கோபத்திற்கு முக்கியத்துவம்‌ 
கொடுக்கவுமில்லை. யெகூ கர்த்தருடைய 
கரத்திலிருக்கும்‌ பட்டயமாயிருக்கிறான்‌. 
னால்‌ யேசபேலோ யெகூவை 
கர்த்தருடைய கருவியாகப்‌ பார்க்கவில்லை. 
அவள்‌ அவனை அழிவுக்கு பாத்திரவானாகப்‌ 
பார்க்கிறாள்‌. 


அவள்‌ 


யெகூ இஸ்ரவேலின்‌ ராஜாவாகிய 
யோராமைக்‌ கொன்றுபோட்டான்‌.  யெகூ 
இதன்‌ மூலமாக தனக்குத்தானே அழிவை 
வரவழைத்துக்கொள்கிறான்‌ என்று யேசபேல்‌ 
நினைக்கிறாள்‌. இஸ்ரவேலின்‌ ராஜாவைக்‌ 
கொன்றுபோட்டதினால்‌. மெகூவுக்கு 
சமாதானமுண்டாகாது. என்று யேசபேல்‌ 
சந்தோஷப்படுகிறாள்‌. 


இஸ்ரவேல்‌ தேசத்தின்‌ சரித்திரத்திலே, 
இதற்கு | முன்பு நடைபெற்ற ஒரு சம்பவத்தை, 


நளையபடத்தகனள்‌ 
அடைந்தானா” என்று கேட்கிறாள்‌. சிம்ரி 
க்ஷேமம்‌ அடையவில்லை. 


சிமி சதிஆலோசனை செய்து, 
இரத்தம்‌ சிந்தி ஆட்சியைப்‌ பிடித்தான்‌. 
ஆனால்‌. அவனுடைய ஆட்சிக்காலம்‌ 
ஏழுநாட்களுக்குகூட நிலைக்கவில்லை. 
ஏழுநாட்களில்‌ அவனுடைய அரண்மனை 
அக்கினியில்‌ எரிந்துபோயிற்று. சிம்ரி 
செத்துப்போனான்‌. சிம்ரியைப்போலவே, 
யெகூவம்‌ ராஜதுரோகம்பண்ணியிருக்கிறான்‌ 
என்றும்‌, சிம்ரி சேஷம்‌ அடையாததுபோல, 
யெகூவும்‌ க்ஷேமம்‌ அடையமாட்டான்‌ என்றும்‌ 
யேசபேல்‌ சொல்லுகிறாள்‌. 


சிம்ரியின்‌ செயல்களுக்கும்‌ யெகூவின்‌ 
செயல்களுக்கும்‌. வித்தாசன்டு சிம்ரி 


நிறைவேற்றுகிறான்‌. சிம்ரி தானாகவே 
ஆட்சியைப்‌ பிடிக்க முயற்சி பண்ணினான்‌. 
யெகூவையோ தீர்க்கதரிசிகளின்‌ புத்திரரில்‌ 
ஒருவன்‌ இஸ்ரவேலின்‌ ராஜாவாக 
அபிஷேகம்பண்ணினான்‌. 





f= FTN 
TT 


சிம்ரி தன்னுடைய 

இச்சைகளுக்கு 

தன்னுடைய சுயஆசைகளை நிறை 
அழிந்துபோனான்‌. யெகூவோ பரலோகத்தின்‌ 
கட்டளைக்கு கீழ்ப்படிகிறான்‌. கர்த்தருக்கு 
கீழ்ப்படிகிறவர்கள்‌ செழித்திருப்பார்கள்‌. 
யெகூ நிச்சயமாகவே க்ஷேமம்‌ அடைவான்‌. 


'யேசபேலை அழிப்பதற்கு யெகூவுக்கு. 
உதவி தேவைப்படுகிறது. அப்பொழுது யெகூ. 
தன்‌ முகத்தை அந்த ஜன்னலுக்கு நேராக 
ஏறெடுத்து: “என்‌ பட்சத்தில்‌ இருக்கிறது. 
யார்‌? யார்‌?” என்று கேட்கிறான்‌. அப்போது 
இரண்டு மூன்று பிரதானிகள்‌ அவனை 
எட்டிப்பார்க்கிறார்கள்‌ (2இராஜா 9:32). 


யேசபேலின்‌ 
அரண்மனையிலூள்ளவர்கள்‌ எல்லோருமே 
அ பயந்‌. நடுங்குகிறவர்கள்‌. 
ரகக! தள கி 
ஒருவருக்கும்‌ தைரியமில்லை. இந்த 
சூழ்நிலையிலும்‌ யெகூவின்‌ பட்சத்தில்‌ வந்து, 
உதவிசெய்ய இரண்டு மூன்று பிரதானிகள்‌ 
முன்வருகிறார்கள்‌. 
ஸ்ரவேலை சுத்திகரிக்கிறான்‌. 
அ த்தா! மகள்‌ 
யெகூ அஸ்திபாரம்‌ 
இது கர்த்தருடைய ஊழியம்‌. 
யெகூ கர்த்தருடைய சித்தத்தை 
நிறைவேற்றுகிறான்‌. ஊழியம்‌ கர்த்தருடையது. 
யெகூ எதையும்‌ தன்னுடைய சுயமாய்ச்‌ 
செய்யவில்லை. 


யெகூ யேசபேல்‌ இருக்கிற ஜன்னலுக்கு 
நேராக தன்‌ முகத்தை ஏறெடுத்து, “என்‌ 
பட்சத்திலிருக்கிறது 


எட்டிப்பார்க்கி! ண்டு 
பதாக | சயன. 
அவளுக்கு டை 

ஆனாலும்‌ அந்தப்‌ 


பணிவிடை 


பிரதானிகள்‌ யேசபேலுக்கு 
செயல்பட 


விரோதமாக. 
ஆயத்தமாயிருக்கிறார்கள்‌. 
அவர்களும்‌ யேசபேலை பழிவாங்க 
துடிக்கிறார்கள்‌. அதற்காக சமயம்‌ 
பார்த்துக்கொண்டிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
எதிர்பார்த்த சமயமும்‌ வாய்ப்பும்‌ இப்போது 
வந்திருக்கிறது. 


2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அப்பொழுது யெகூ, ஜன்னல்‌ வழியாக 
எட்டிப்பார்க்கிற பிரதானிகளை நோக்கி, 
அவளைக்‌ கீழே தள்ளுங்கள்‌” 
(ராஜா 9:33) என்று சொல்லுகிறான்‌; 
அந்தப்‌ பிரதானிகள்‌ அப்படியே யேசபேலைக்‌ 


அவளு, த்த, 
குதிரைகளில்‌ தெறிக்கிறது. 


யேசபேல்‌ உயரமான இடத்திலிரு 
கீழே தள்ளிவிடப்படுகிறாள்‌. யேசபேலுக்கு 
கிடைத்திருக்கிற தண்டனை, 
நியாயப்பிரமாணத்தின்படி, கல்லெறிந்து 
கொல்லப்படுவதற்கு 
தண்டனையாயிருக்கிறது. 

கல்லெறிந்து கொல்லுவதற்கு 
கரணாவிருந்தால்‌ 

இரத்தப்பழி 

விசாரிக்கப்படுகிறது. 
அகாலமரணமுண்டாயிற்று, 


கர்த்தர்‌ திஸ்பியனாகிய எலியா 
என்னும்‌ தம்முடைய ஊழியக்காரனைக்‌ 
கொண்டு, யேசபேலைக்‌ குறித்து 
ஏற்கெனவே தம்முடைய வார்த்தைகளைச்‌ 
சொல்லியிருக்கிறார்‌. 

“யெஸ்ரமேலின்‌ நிலத்திலே நாய்கள்‌ 
மேசபேலின்‌ மாம்சத்தைத்‌ தின்னும்‌ 
என்றும்‌, இன்னது யேசபேலென்று 
சொல்லக்கூடாதபடிக்கு, யேசபேலின்‌ பிரேதம்‌ 
யெஸ்ரயேலின்‌ நிலத்திலே. 
வயல்வெளியின்மேல்‌ போடும்‌ எருவைப்போல்‌ 
ஆகும்‌" (2இராஜா 9:36,37) என்று கர்த்தர்‌ 
எலியாவைக்கொண்டு, யேசபேலின்‌ 
மரணத்தைக்‌ குறித்து சொல்லியிருக்கிறார்‌. 
கர்த்தர்‌ சொன்ன பிரகாரமாக யேசபேலுக்கு 
அகால மரணமுண்டாயிற்று. 


பிரதானிகள்‌ யேசபேலை 
ஜன்னலிலிருந்து கீழே தள்ளுகிறார்கள்‌. 
அவள்‌ கீழே விழுந்து செத்துப்போகிறாள்‌. 
அவளுடைய இரத்தம்‌ 
குதிரைகளிலும்‌ தெறிக்கிறது. 
அவளை மிதித்துக்கொண்டு, 
பசத்துக்குடக்கிறான்‌. அதன்‌ பின்பு 
யேசபேலின்‌ சரீரத்தை அடக்கம்பண்ணுமாறு 
சொல்லுகிறான்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


யேசபேல்‌ ஒரு ஸ்திரீயாகயிருப்பதினால்‌, 
யெகூ அவளுக்கு மரியாதை கொடுக்க 
வேண்டுமென்று நினைக்கிறான்‌. யோராமின்‌ 
சரீரத்தை நாபோத்தின்‌ நிலத்திலே. 
எறிந்துபோட்டதுபோல, யேசபேலின்‌ 
சரீரத்தை வெளியே எறியவில்லை. 


யெகூ  யேசபேலை சபிக்கப்பட்ட 
ஸ்திரீ என்று சொல்லுகிறான்‌. யெகூ தன்‌ 
சேவகரை நோக்கி, “நீங்கள்‌ போய்‌ 
சபிக்கப்பட்ட அந்த ஸ்திரீயைப்‌ பார்த்து, 
அவளை அடக்கம்பண்‌। அவள்‌ ஒரு 
ராஜகுமாரத்தி' (2இராஜா 9:34) என்று 
சொல்லுகிறான்‌. யேசபேல்‌ ஆகாப்‌ ராஜாவின்‌ 
அவள்‌  யோராம்‌ ராஜாவின்‌ 
ன்‌ தகப்பனாரும்‌ ஒரு 
ஆகையினால்‌ யெகூ யேசபேலின்‌ 
அடக்கம்பண்ணுமாறு 

சொல்லுகிறான்‌. 


உள்ளே போய்‌ 


யெகூ 
ப்தி ன்‌ 
நாய்கள்‌ 
த்க்‌ தன்றுபோடுிறத...] 
இருக்கிறது. 


கொண்டிருக்கிறது. 
அவளுடைய மாம்சத்தைத்‌ தின்று அதன்‌ 
இரத்தத்தையும்‌ குடிக்கிறது. “யெஸ்ரயேலின்‌ 


2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


QOODNENS 
UBLISHERS 


யெகூவின்‌ சேவகர்கள்‌, 
கட்டளைப்‌ பிரகாரம்‌, 
அடக்கம்பண்ண வருகிறார்கள்‌. ஆனால்‌ 
அவள்‌ விழுந்த கிடந்த இடத்திலே, 
அவளுடைய சரீரம்‌ முழுமையாயில்லை. 
யேசபேலின்‌ தலையோட்டையும்‌ கால்களையும்‌ 
உள்ளங்கைகளையுமே அல்லாமல்‌ அவர்கள்‌ 
வேறொன்றையும்‌ காணவில்லை 
(2இராஜா 9:35). 

யேசபேலின்‌ சரீரத்தின்‌ பெரும்பகுதியை 
நாய்கள்‌ தின்றுபோடுகிறது.  யெகூலின்‌ 
சேவகர்கள்‌ அவனிடத்தில்‌ வந்து, யேசபேலின்‌ 
சரீரத்தைப்பற்றிச்‌ சொல்லுகிறார்கள்‌. 
அப்பொழுது யெகூ ரத்‌ 
வார்த்தையை நினைவுகூருகிறான்‌. 
ட்ட னந்த கர்த்தர்‌ 

சொன்ன வார்த்தைகளை 


நினைவபடுத்தி சொல்லுகிறான்‌. 


யெகுட தன்‌ சேவகரிடத்தில்‌, “இது 
கர்த்தர்‌ திஸ்பியனாகிய எலியா என்னும்‌. 
தம்முடைய ஊழியக்காரனைக்கொண்டு 
சொன்ன வார்த்தை:  யெஸ்ரமேலின்‌ 
நிலத்திலே நாய்கள்‌ யேசபேலின்‌ மாம்சத்தைத்‌ 
தின்னும்‌ என்றும்‌, இன்னது யேசபேலென்று 
சொல்லக்கூடாதபடிக்கு, யேசபேலின்‌ 
பிரேதம்‌ யெஸ்ரயேலின்‌ நிலத்திலே. 
வயல்வெளியின்மேல்‌ போடும்‌ எருவைப்போல்‌. 
ஆகும்‌ என்றும்‌ சொன்னாரே 
(2இராஜா 9:36,37) என்று சொல்லுகிறான்‌. 


“யேசபேலையும்‌ குறித்துக்‌ கர்த்தர்‌: 
நாய்கள்‌ யேசபேலை யெஸ்ரயேலின்‌ மதில்‌ 


அருகே தின்னும்‌" (1இராஜா 21:23) என்று 
சொன்னார்‌. யேசபேல்‌ துன்மார்க்கமான 
ஸ்திரீ. அவள்‌ சபிக்கப்பட்ட ஸ்திரீ. 
துன்மார்க்க ஸ்திரீக்கு அகால 
மரணமுண்டாயிற்று. 


அவனுடைய 
யேசபேலை 





f= a 
TT 


காபின்‌ வீட்டாரை மொத்தமாய்‌ 
அழிப்பது யெகூவின்‌ வேலை. கர்த்தர்‌ 
தனக்கு கொடுத்திருக்கிற வேலையை யெகூ. 
தொடர்ந்து செய்து வருகிறான்‌. ஆகாபுக்கு 
எழுபது குமாரர்கள்‌ இருக்கிறார்கள்‌. யெகூ 
ஆகாபின்‌ குமாரர்‌ எல்லோரையும்‌ 
கொன்றுபோடுகிறான்‌ (1இராஜா 10:1-10) 
யெகூ ஆகாபின்‌ வீட்டார்‌ 
அனைவரையும்‌ கொன்றுபோடுகிறான்‌ 
(இராஜா 1071-14). 


ஆதாமின்‌ விக்கிரகாராதனை. யெகூ 
ஆகாபின்‌ விக்கிரகங்களுக்கு விரோதமாக 
எழும்புகிறான்‌. யெகூ. ரேகாபின்‌ குமாரனாகிய 
யோனநாபை தனக்கு சாட்சியாக 
நியமிக்கிறான்‌ (1இராஜா 109516). யெகூ 
பாகாலை ஆராதிக்கிறவர்கள்‌ அனைவரையும்‌ 
மொத்தமாக கூட்டிச்‌ சேர்க்கிறான்‌ 
(இராஜா 1048-23)... யெகூ அவர்கள்‌ 
எல்லோரையும்‌ சங்காரம்பண்ணுகிறான்‌ 
[இராஜா 10:24,25). யெகூ. பாகால்‌ கோவில்‌ 
விக்கிரகங்களை தகர்த்துப்போடுகிறான்‌. 
(இராஜா 1026-28) 


பெகூலின்‌ ராஜ்யபாரம்‌. இஸ்ரவேலின்‌ 

விக்கிரகாராதனை. பெத்தேலிலும்‌ 
நாணிலும்‌ பொன்கன்றுக்குட்டிகள்‌ 
வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகாப்‌ இந்தக்‌ 
கன்றுக்குட்டிகளை ஆராதிக்கிறான்‌ 
(இராஜா 10:29-31) 


பழைய 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்மீது தேவனுடைய 
நியாயத்தீர்ப்பு ஆசகேல்‌ மூலமாய்‌ வருகிறது. 
யெகூவின்‌ ராஜ்யபாரம்‌ முடிவு பெறுகிறது. 
(இராஜா 10:32-36). 


2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


பிரியப்‌ 
UBLISHERS 


ஆகாபின்‌ எழுபது குமாரர்‌ 
2இராஜா 10:1-10 


இராஜா 10:1. 
சமாரியாவிலே எழுபது 
இருத்தபடியினால்‌, 
சுமாரியாவிலிருக்கிற. 
யிரபுக்கனாகிய மூப்பரிடத்துக்கும்‌, 
ஆகாபுடைய பின்னைகனை 
வனர்க்கிறவர்களிடத்துக்கும்‌. 
'திருபங்களை எழுதியனுப்பினான்‌. 


அதில்‌: 


ஆகாபுக்குச்‌. 
குமாரர்‌ 
யெகூ 
யென்ரயேலின்‌ 


இராஜா 102. 
ஆண்டவனுடைய 
உங்கனோடிருக்கிறார்களே; 
இரதங்களும்‌, குதிரைகளும்‌, அரணான: 
பட்டணமும்‌ ஆயுதங்களும்‌ உங்களுக்கு 
உண்டே. 


உங்கள்‌ 
குமாரர்கள்‌: 


இராஜா 10:3. இப்போதும்‌ இந்த. 
நிருபம்‌ உங்களிடத்தில்‌ வரும்போது. 
நீங்கள்‌ உங்கள்‌ ஆண்டவனுடைய 
குமாரரில்‌. உத்தமமும்‌ 
செம்மையுமாயிருக்கிறவனைப்‌ பார்த்து, 
அவனை அவன்‌ தகப்பனுடைய 
சிங்காசனத்தின்மேல்‌ வைத்து, உங்கள்‌. 
ஆண்டவனுடைய குடும்பத்துக்காக 
யுத்தம்பண்ணுங்கள்‌ என்று 
எழுதியிருந்தது. 


2இராஜா 10:4. அவர்கள்‌ மிகவும்‌ 
பயத்த: இதோ, இரண்டு ராஜாக்கள்‌ 
அவனுக்கு முன்பாக நிற்கவில்லையே 
நாங்கள்‌ எப்படி. நிற்போம்‌ என்றார்கள்‌. 


2இராஜா 10:5. ஆகையால்‌ அரமனை 
விசாரிப்புக்காரனும்‌, நகர 
விசாரிப்புக்காரனும்‌, முப்பரும்‌ 
பின்னைகளின்‌ விசாரிப்புக்காரரும்‌: 
நாங்கள்‌ உமது அடியார்கள்‌, தீர்‌ 
எங்களுக்குச்‌ சொல்வதையெல்லாம்‌. 
செய்வோம்‌; நாங்கள்‌ ஒருவரையும்‌ 
ராஜாவாக்குவதில்லை; உமது 
பார்வைக்குச்‌ சம்மதியானதைச்‌. 
செய்யும்‌ என்று பயெகூவுக்குச்‌ 
சொல்லியனுப்பினார்கள்‌.. 





f= FTE 
TT 


இராஜா 10:6. அப்பொழுது அவன்‌: 
அவர்களுக்கு இரண்டாம்‌ திருபத்தை 
எழுதினான்‌; அதில்‌ நீங்கள்‌ என்‌ 
பட்சத்தில்‌ சேர்த்து என்‌ சொல்லைக்‌ 
கேட்பீர்களானால்‌, உங்கள்‌. 
ஆண்டவனுடைய குமாரரின்‌ தலைகளை: 
வாங்கி, நானை இந்நேரத்தில்‌ 
யெஸ்ரயேலுக்கு என்னிடத்தில்‌ 
வாருங்கள்‌ என்று எழுதியிருத்தது. 
ராஜாவின்‌ குமாரராகிய எழுபதுயேரும்‌ 
தங்களை வனர்க்கிற பட்டணத்தின்‌ 
பெரிய மனுஷரோடு இருந்தார்கள்‌. 


இராஜா 10:7. இந்த நிருபம்‌ 
அவர்களிடத்தில்‌ வந்த போது, 
அவர்கள்‌ ராஜாவின்‌ குமாரராகிய 
எழுபதுபேரையும்‌ பிடித்து வெட்டி, 
அவர்கள்‌ தலைகளைக்‌ கூடைகளில்‌ 
வைத்து, யெஸ்ரயேலிலிருக்கிற 
அவனிடத்திற்கு அனுப்பினார்கன்‌. 


2இராஜா 10:8. அனுப்பப்பட்ட ஆன்‌ 
வந்து: ராஜகுமாரரின்‌ தலைகளைக்‌: 
கொண்டுவந்தார்கள்‌ என்து அவனுக்கு. 
அறிவித்தபோது, அவன்‌ 
விடியற்காலமட்டும்‌ அவைகளை ஒலி. 
முகவாசலில்‌ இரண்டு குவியலாகக்‌. 
குவித்துவையுங்கன்‌ என்றான்‌. 


இராஜா 10:9. மறுநான்‌ காலமே அவன்‌: 
வெளியே வந்து நின்று, சகல 
ஜனங்களையும்‌ நோக்கி: நீங்கள்‌ 
தீதிமான்கனல்லவா? இதோ, நாண்‌ எண்‌: 
ஆண்டவனுக்கு விரோதமாகக்‌. 
கட்டுப்பாடுபண்ணி. அவனைக்‌ 
கொள்றுபோட்டேனே; ஆனாலும்‌ 
இவர்கன்‌ எல்லாரையும்‌ கொன்றவன்‌ 
யார்‌? 

2இராஜா 10:10. ஆதலால்‌ கர்த்தர்‌ 
ஆகாபின்‌ குடும்பத்தாருக்கு 
விரோதமாகச்‌ சொன்ன கர்த்தருடைய 
வார்த்தைகளில்‌ ஒன்றும்‌ தரையிலே 
விழவில்லை என்பதை: அறிந்து. 
கொள்ளுங்கள்‌; கர்த்தர்‌ தம்முடைய 
ஊழியக்காரனாகிய எலி 
யாவைக்கொண்டு. 
செய்தார்‌ என்றான்‌. 


சொன்னதைச்‌. 


2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


யெகூ  ஆகாபின்‌ வீட்டார்‌ 
அனைவரையும்‌ சங்காரம்பண்ணவேண்டும்‌. 
கர்த்தருடைய சித்தம்‌. ஆசாபுக்குச்‌ 


பிரபுக்களாகிய மூப்பரிடத்துக்கும்‌, ஆகாபுடைய 
பிள்ளைகளை  வளர்க்கிறவர்களிடத்துக்கும்‌ 
நிருபங்களை எழுதியனுப்புகிறான்‌ (2இராஜா 
10:1). 


சமாரியா இஸ்ரவேல்‌ தேசத்திலே. 
மிகவம்‌ முக்கியமான பட்டணம்‌. இது 
வலுவான பட்டணம்‌. ஆகாபின்‌ குமாரர்‌ 
சமாரியாவிலே வளர்க்கப்படுகிறார்கள்‌. 
இஸ்ரவேலுக்கும்‌ சீரியாவுக்கும்‌. 
யுத்தமுண்டானபோது, ஆகாப்‌ தன்னுடைய 
எழுபது குமாரரையும்‌, அவர்களுடைய 
பாதுகாப்புக்காக சமாரியாவுக்கு 
அனுப்பியிருக்கிறான்‌. 

ததன்‌ ஆாமின்‌ குடும்பத்தாரை 
த்துக்கொண்டிருக்களன்‌, பெகூவின்‌ 
கையிலிருந்து, ஆகாபின்‌ குமாரர்‌ 
தப்பிக்கவேண்டும்‌. இதற்காக ஆகாபின்‌ 
வீட்டார்‌. அவனுடைய எழுது குமாரையும்‌, 
சமாரியாவிலை பாதுகாப்பாக அனுப்பி 
வைத்திருக்கிறார்கள்‌. இந்த சம்பவம்‌ 
யெகூவுக்கு தெரியவருகிறது. 


காபின்‌ 
சமாரியாவிலிருக்கிற 
பிரபுக்களும்‌ மூப்பர்களும்‌ 
ஆதரவாயிருக்கிறார்கள்‌. ஆகாபின்‌ எழுபது 
குமாரர்களையும்‌ வளர்க்கிறவர்களும்‌ அங்கே 
இருக்கிறார்கள்‌. யெகூ அவர்கள்‌ 
எல்லோருக்கும்‌ நிருங்களை எழுதி 
அனுப்புகிறான்‌. 


யெகூவின்‌ நிருபத்தில்‌, 
ஆண்டவனுடைய 
உங்களோடிருக்கிறார்களே;: 
குதிரைகளும்‌, 

ஆயுதங்களும்‌ 

(2இராஜா 10:2) என்றும்‌, 


பிள்ளைகளுக்கு 
யெஸ்ரவேலின்‌ 





i= al 
TT 


ந்த நிருபம்‌ 
ங்களத்‌ வ வரும்போது நீங்கள்‌ உங்கள்‌ 
ஆண்டவனுடைய  குமாரரில்‌  உத்தமமும்‌ 
செம்மையுமாயிருக்கிறவனைப்‌ பார்த்து, 
அவனை அவன்‌ தகப்பனுடைய 
சிங்காசனத்தின்மேல்‌ வைத்து. உங்கள்‌ 
ஆண்டவனுடைய குடும்பத்துக்காக 
யுத்தம்பண்ணுங்கள்‌" (2இராஜா 10:3) என்றும்‌ 
எழுதியிருக்கிறது. 


மெகூ யெஸ்ரயேலிலே. 
கொன்றுபோட்ட பின்பு. 
அரண்மனையிலிருந்த 
எல்லோரும்‌ தங்கள்‌ பாதுகாப்புக்காக 
சமாரியாவுக்குப்‌. போய்விடுகிறார்கள்‌. 
அவர்கள்‌ எல்லோரும்‌ அங்கே ஒன்றாய்க்கூடி 
சேர்ந்து. யெகூவுக்கு விரோதமாக என்ன 
செய்யலாம்‌ என்று கலந்து ஆலோசனை 
பண்ணுகிறார்கள்‌. 


யேசபேலை. 
யெஸ்ரயேலின்‌ 
பிரதானிகள்‌ 


யெகூ. சமாரியாவிலிருக்கிற 
யெஸ்ரயேலின்‌ பிரபுக்களுக்கும்‌ 
மூப்பர்களுக்கும்‌ விரோதமாக உடனே 
யுத்தம்பண்ணப்போகவில்லை. யெகூ 
தன்றுடைய இராணுவத்தை சமாரியாவக்கு 


அனுப்பி அவர்களை 
அழித்துப்போடவேண்டும்‌. என்று 
நீர்மானம்பண்ணவில்லை. 


கர்த்தருடைய கரம்‌ அவருபை 
சித்தத்தை நிறைவேற்றுகிறது. பெஸ்ரபேலின்‌ 
பிரபுக்களும்‌ மூப்பர்களும்‌ 
சமாரியாவிலிருந்தாலும்‌, அவர்கள்‌ ஆகாபின்‌ 
எழுபது குமாரரையும்‌ கொன்றுபோடுவதற்கு 
உதவி செய்கிறார்கள்‌. 


'சமாரியாலிலிருக்கிற  யெஸ்ரயேலின்‌ 


வுக்கு 
சமாரியாவுக்கு ஓடிப்போனவர்கள்‌. 
யெகூவுக்கு விரோதமாக 
முடியாத கோழைகள்‌. யெகூ. அவர்களுடைய 


2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யெஸ்ரயேலின்‌. பிரபுக்களாகிய 
மூப்பர்களால்‌ கர்த்தருடைய சித்தத்திற்கு 
விரோதமாகவும்‌, அவருடைய தெய்வீக 
ஆலோசனைக்கு விரோதமாகவும்‌. 
யுத்தம்பண்ண முடியாது.  யெஸ்ரயேலின்‌ 
பிரபுக்களாகிய மூப்பர்‌, யெகூவின்‌ 
நிருபத்தைப்‌ படித்து மிகவும்‌ பயப்படுகிறார்கள்‌. 
அவர்கள்‌ யெகூவுக்கு கீழ்ப்படிகிறார்கள்‌. 
சமாரியாவிலிருக்கிற  யெஸ்ரயேலின்‌: 
பிரபுக்களாகிய மூப்பர்‌, யெகூ 
எழுதியனுப்பின நிருபத்தை வாசித்து, மிகவும்‌ 
இரண்டு ராஜாக்கள்‌ 
நிற்கவில்லையே: 
(2இராஜா 10:4) 
என்று சொல்லுகிறார்கள்‌. யெகூ 
இஸ்ரவேலின்‌ ராஜாவாகிய 
யூதாவின்‌ ராஜாவாகிய 
கொன்றுபோட்டான்‌. இரண்டு 
ராஜாக்களாலும்‌ யெகூவக்கு முன்பாக 
எதிர்த்து நின்று யுத்தம்பண்ண முடியவில்லை. 
யெஸ்ரயேலின்‌: பிரபுக்களாகிய 
மூப்பர்‌ யெகூவுக்கு கீழ்ப்படிகிறார்கள்‌. 
யெகூவை. இரண்டு ராஜாக்களாலும்‌ 
எதிர்த்து நிற்கு முடியாமல்‌ போனபோது. 
தாங்கள்‌ அவனுக்கு எதிர்த்து நிற்பது 
இயலாத காரியம்‌ என்பதை மூப்பர்கள்‌ 
புரிந்துகொள்கிறார்கள்‌. 
சமாரியாவிலிருக்கிற _ யெஸ்ரயேலின்‌ 
மூப்பர்‌ யெகூவுக்கு செய்தி சொல்லி 
அனுப்புகிறார்கள்‌. சமாரியாவிலே அரமனை 
விசாரிப்புக்காரனும்‌, நகர விசாரிப்புக்காரனும்‌, 
மூப்பரும்‌ பிள்ளைகளின்‌ விசாரிப்புக்காரரும்‌ 
இருக்கிறார்கள்‌. அவர்கள்‌, “நாங்கள்‌ உமது 
அடியார்கள்‌, நீர்‌ எங்களுக்குச்‌ 
சொல்வதையெல்லாம்‌ செய்வோம்‌; நாங்கள்‌ 
ஒருவரையும்‌ ராஜாவாக்குவதில்லை; உமது 
பார்வைக்குச்‌ சம்மதியானதைச்‌ செய்யும்‌" 
(2இராஜா 10:5) என்று யெகூவுக்குச்‌ 
சொல்லியனுப்புகிறார்கள்‌. 
யெகூ. சமாரியாவிலிருக்கிற 
மூப்பர்களுக்கு, “ஆகாபின்‌ குடும்பத்திற்காக 
யுத்தம்பண்ணுங்கள்‌" என்று 
எழுதியிருந்தாலும்‌, அவர்கள்‌ 
குடும்பத்திற்காக யுத்தம்பண்ணக்கூடாது 
என்பதே யெகூவின்‌ விருப்பம்‌. சமாரியாவின்‌ 


யோராமையும்‌, 
அகசியாவையும்‌ 


சொல்லியனுப்புகிறார்கள்‌. 





i THE 
TT 


அப்பொழுது யெகூ. சமாரியாவிலிருக்கிற 
மூப்பர்களுக்கு இரண்டாம்‌ நிருபத்தை 
எழுதுகிறான்‌. அந்த நிருபத்தில்‌, “நீங்கள்‌ 
என்‌ பட்சத்தில்‌ சேர்ந்து என்‌ சொல்லைக்‌ 
கேட்பீர்களானால்‌, உங்கள்‌ ஆண்டவனுடைய 
குமாரின்‌ தலைகளை வாங்கி, நாளை 
இந்நேரத்தில்‌ யெஸ்ரயேலுக்கு என்னிடத்தில்‌ 

10:6) என்று 


ராஜாவின்‌  குமாரராகிய 
தங்களை வளர்க்கிற 
பெரிய மனுஷரோடு 
இருக்கிறார்கள்‌. இந்த மூப்பர்கள்‌ ஆகாபின்‌ 
குமாருக்கு க்‌ 
வேண்டியவர்கள்‌. இவர்கள்‌ 
குமாரரை ஆதரித்து, வளர்க்கவேண்டும்‌. 
ஆனால்‌ சமாரியாவிலுள்ள  மூப்பர்களோ, 
ஆகாயின்‌ குமாருக்கு 
துரோகம்பண்‌ ணுகிறார்கள்‌ தாங்கள்‌ 
பாதுகாக்கவேண்டிய பிள்ளைகளை 
கொன்றுபோடுகிறார்கள்‌. 


, யெகூலின்‌ நிருபம்‌ சமாரியாவிலுள்ள 
மூப்பரிடத்தில்‌ வருகிறது. அப்பொழுது 
அவர்கள்‌ ராஜாவின்‌ குமாரராகிய 
எழுபதுபேரையும்‌ 

வெட்டிப்போடுகிறார்கள்‌ 


அனுப்புகிறார்கள்‌ (2இராஜா 10:7). 
யெஸ்ரமேலிலிருக்கிற மூப்பர்கள்‌ 
ஆகாபுக்கு நெருக்கமானவர்கள்‌. 
நாபோத்தைக்‌ கொன்றுபோடவேண்டுமென்று 
யேசபேல்‌ சொன்னபோது, யெஸ்ரயேலின்‌ 
மூப்பர்கள்‌ நாபோத்தையும்‌, அவனுடைய 
குடும்பத்தாரையும்‌ கொன்‌ றுபோட்டார்கள்‌. 


“அவன்‌ பட்டணத்திலே குடியிருக்கிற 
மூப்பரும்‌  பெரியோருமாகிய அவன்‌ 
பட்டணத்து மனுஷர்‌, யேசபேல்‌ தங்களுக்கு 
அனுப்பின நிருபங்களில்‌ எழுதிக்‌ 
கட்டளையிட்டிருந்தபடியே செய்தார்கள்‌” 


இராஜா 21:11) 


2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


யேசபேலும்‌ 
மூப்பர்களைக்குறித்து பெருமைப்பட்டாள்‌. 
அவர்கள்‌ தன்னுடைய கட்டளைக்கு 
கீழ்ப்படிந்து, நாபோத்தைக்‌ 
கொன்றுபோட்டதைக்‌ குறித்து, யேசபேல்‌ 
தப யெஸ்ரயேலின்‌ 
ஆகாபின்‌ அதிகாரத்திற்கும்‌, 
வேசபேலின்‌ அதிகாரத்திற்கும்‌ கீழ்ப்படிந்து 
நடந்தவர்கள்‌. அவர்கள்‌ நாபோத்திற்கு 
துரோகம்பண்ணினவர்கள்‌. 


யெஸ்ரயேலின்‌ மூப்பரிடத்தில்‌ 
காணப்பட்ட துரோக குணம்‌, இன்னும்‌ 
அவர்களிடத்திலிருக்கிறது. அவர்கள்‌ முன்பு 
நாபோத்திற்கு துரோகம்பண்ணினார்கள்‌. 
இப்போதோ அவர்கள்‌ ஆகாபின்‌ 
குடும்பத்தாருக்கு துரோகம்பண்ணுகிறார்கள்‌. 


யெஸ்ரமேலின்‌ மூப்பர்கள்‌ யெகூவின்‌ 

வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, ஆகாபின்‌ குமாரர்‌ 

எழுபது. பேரையும்‌ பிடித்து 

வெட்டிப்போடுகிறார்கள்‌. செத்துப்போன 

பிள்ளைகளின்‌ தலைகள்‌ கூடைகளில்‌ 

வைக்கப்பட்டு, யெஸ்ரயேலுக்கு 
ப்பப்படுகிறது. 

- சமாரியாவின்‌ மூப்பரிடத்திற்கு 
ள்‌ வந்து, "ராஜகுமாரரின்‌ 
ாண்டுவந்தார்கள்‌' என்று, 

யெகூவுக்கு அறிவிக்கிறார்கள்‌. அப்பொழுது 
யெகூ.. "விடியற்காலமட்டும்‌ அவைகளை 
ல குவியலாகக்‌ 


சொல்லுகிறான்‌. 


ஆகாபின்‌ எழுபது குமாரரையும்‌ யெகூ 
கொன்றுபோட்டான்‌. ஆனாலும்‌ இந்த 
விஷயத்தில்‌ கர்த்தருடைய கரம்‌ இருப்பதாக 
அவன்‌ இஸ்ரவேல்‌ ஜனத்தாருக்கு 
சொல்லுகிறான்‌. 


யெகூ இஸ்ரவேலின்‌ சகல 
ஜனங்களையும்‌ நோக்கி, “கர்த்தர்‌ ஆகாபின்‌ 
குடும்பத்தாருக்கு விரோதமாகச்‌ சொன்ன 
கர்த்தருடைய வார்த்தைகளில்‌ ஒன்றும்‌ 
தரையிலே விழவில்லை என்பதை அறிந்து 
கொள்ளுங்கள்‌; கர்த்தர்‌ தம்முடைய 
ஊழியக்காரனாகிய  எலியாவைக்கொண்டு 
சொன்னதைச்‌ செய்தார்‌” (2இராஜா 10:10) 
என்று சொல்லுகிறான்‌. 





f= FTE 
TT 


யெகூ இஸ்ரவேலின்‌. சகல 
ஜனங்களையும்‌ நோக்கி, தான்‌ ஆகாபின்‌ 
வீட்டாரில்‌, யோராம்‌ என்னும்‌ ஒருவனை 
மாத்திரம்‌ கொன்றுபோட்டதாக 
சொல்லுகிறான்‌. சமாரியாவிலுள்ளவர்களோ 
ஆகாபின்‌ குமாரர்‌ எழுபது பேரை 
கொன்றுபோட்டதாக, இந்தக்‌ குற்றத்தை 
அவர்கள்மீது சுமத்துகிறான்‌. 


ஆகாபின்‌ குமாரர்களுடைய தலைகள்‌, 
யெஸ்ரயேலின்‌ ஒலிமுகவாசலில்‌ இரண்டு 
குவியலாக குவித்து வைக்கப்பட்டிருக்கிறது. 
மறுநாள்‌ காலமே யெகூ வெளியே வந்து 
அங்கே நின்று, சகல ஜனங்களையும்‌ நோக்கி: 
நீங்கள்‌ நீதிமான்களல்லலா? இதோ, நான்‌ 
என்‌ ஆண்டலனுக்கு விரோதமாகக்‌ 
குட்டுப்பாடுபண்ணி அவனைக்‌ 
கொன்றுபோட்டேனே; ஆனாலும்‌ இவர்கள்‌ 
எல்லாரையும்‌ கொன்றவன்‌ யார்‌?" 
(2இராஜா 10:9) என்று கேட்கிறான்‌. 


காபின்‌ எழுபது குமாரர்‌ 
செத்துப்போனதற்கும்‌, தனக்கும்‌. 
எந்தவிதமான சம்பந்தமும்‌ இல்லாததுபோல. 
யெகூ கிறான்‌. ஆகையினால்‌ 
சமாரியாவின்‌ ஜனங்களும்‌, ஆகாபின்‌ 
வீட்டாருக்கு சிநேகிதராயிருக்கிறவர்களும்‌ 
தன்னைப்‌ பகைக்கக்கூடாது என்று யெகூ 


சொல்லுகிறான்‌. 


சமாரியாவின்‌ மூப்பர்களே ஆகாயின்‌ 
குமாரரைக்‌ கொன்றுபோட்டார்கள்‌. 
அவர்கள்‌ ஆகாபின்‌ எழுபது குமாரரையும்‌ 
பாதுகாப்பாய்‌. வளர்க்கவேண்டியவர்கள்‌. 
மூப்பர்களே அவர்களை 
பராமரிக்கவேண்டியவர்கள்‌ காபின்‌ 
குமாருக்கு பாதுகாப்பு கொடுக்கவேண்டிய 
சமாரியாவின்‌  மூப்பர்களே அவர்களைக்‌ 
கொன்றுபோட்டார்கள்‌ என்றும்‌, 
அவர்கள்‌ செத்துப்போனதற்கு தான்‌ 
காரணமல்ல என்றும்‌ யெகூ லின்‌ 
சகல ஜனங்களையும்‌ 


சொல்லுகிறான்‌. 


ஆகாமின்‌ குமாரர்‌ 
செத்துப்போனதற்கு தான்‌ காரணமல்ல. 
என்று யெகூ சொன்னாலும்‌, அவர்கள்‌ 
கர்த்தருடைய சித்தத்தின்‌ பிரகாரமாகவே 
செத்துப்போனார்கள்‌ என்றும்‌ யெகூ 
சொல்லுகிறான்‌. 


நோக்கிச்‌ 


எழுபது பேர்‌ 


2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


கர்த்தர்‌ தம்முடைய ஊழியக்காரனாகிய 
எலியாவைக்‌ கொண்டு சொன்னதை 
செய்தார்‌" என்று யெகூ. இஸ்ரவேலின்‌ சகல. 
ஜனங்களுக்கும்‌, கர்த்தருடைய சித்தத்தை 
தெளிவுபடுத்துகிறான்‌. சகலமும்‌ தேவனுடைய 
நியாயத்தீர்ப்பினால்‌ 

என்பதை யெகூ 

விளக்கமாக 


குடும்பத்தாரில்‌ 
மீதியானவர்‌ 


2இராஜா 10:11-14 
30:11. பெஸ்ரயேலிலும்‌ 


பின்‌ 

ஆகா குடும்பத்தாரில்‌ மீதியான 
யாவரையும்‌, அவனுக்கு இருந்த எல்லா 
அவனைக்சேர்ந்த. 
அவனுடைய 
அவனுக்கு 
ஒருவரையும்‌ மீதியாக வைக்காதபடிக்கு, 

யெகூ கொண்றுபோட்டான்‌. 


2இராஜா 10:12. பின்பு அவன்‌ எழுந்து 
சுமாரியாவுக்குப்‌ போகப்‌ புறப்பட்டான்‌; 
வழியிலே. அவன்‌ ஆட்டுமயிர்‌ 
கத்தரிக்கிற மேய்ப்பரின்‌ ஊர்‌ இருக்கும்‌ 
இடத்துக்கு வந்தபோது, 


இராஜா 1019. மூ தாலின்‌ ராஜாவாகிய 

அகசியாவின்‌ சகோதரரை அங்கே 
கண்டு, நீங்கள்‌ யார்‌ என்று கேட்டான்‌. 
அவர்கள்‌: நாங்கள்‌  அகசியாவின்‌' 
சகோதரர்‌; நாங்கள்‌. ராஜாவின்‌: 
பின்னைகனையும்‌ ராஜஸ்திரீயின்‌ 
பின்னைகனையும்‌ வினவுகிறதற்குப்‌ 
போகிறோம்‌ என்றார்கள்‌. 


2இராஜா 

அவன்‌: இவர்களை 
பிடியுங்கள்‌ என்றான்‌; அவர்களை 
உயிரோடே பிடித்து, நாற்பத்திரண்டு 
பேர்கனாகிய அவர்களை ஆட்டுமயிர்‌ 
கத்தரிக்கிற துரவண்டையிலே வெட்டிப்‌ 
போட்டார்கள்‌; அவர்களில்‌ 
ஒருவனையும்‌ மீதியாக 
விடவில்லை. 


10:14. அப்பொ 


உயிரே! 


அவன்‌ 





i= FTN 
TT 


ஆகாபின்‌ குடும்பத்தாரில்‌ ஒருவரும்‌ 
உயிரோடு மீதியாயிருக்கக்கூடாது என்பது. 
கர்த்தருடைய சித்தம்‌. யெஸ்ரயேலிலும்‌ 
ஆகாமின்‌ குடும்பத்தாரில்‌ மீதியான 
யாவரையும்‌, அவனுக்கு இருந்த எல்லா 
மந்திரிகளையும்‌, அவனைச்சேர்ந்த 
மனுஷரையும்‌, 
ஆசாரியர்களையும்‌, அவனுக்கு 
மீதியாக வைக்காதபடிக்கு, 
கொன்றுபோடுகிறான்‌ (2இராஜா 10:1). 


காபின்‌ 
சேர்நதவர்களையும்‌, 
முறைக்காரரையும்‌ 
கொன்றுபோடுகிறான்‌. யெகூ யெஸ்ரயேலிலே. 
ஆகாபின்‌ குடும்பத்தாரில்‌. 
மீதியானவர்களைக்‌ கொன்றுபோட்டதுபோல, 
சமாரியாவிலும்‌ கொன்றுபோடுகிறான்‌. 


யெசட சமாரியாவுக்கு வந்தபோது, 
கர்த்தர்‌ எலியாவோடே சொன்ன 
வார்த்தையின்படியே, சமாரியாவில்‌ ஆகாபுக்கு 
மீதியான யாவரையும்‌ அழித்துத்‌ 
தீருமளவும்‌ 'சங்காரஞ்செய்கிறான்‌ 
(2இராஜா 10:17 


ற்றவாளிகள்‌ தண்டிக்கப்படவேண்டும்‌. 
நாங்கள்‌ த குற்றங்களுக்கு அவர்கள்‌ 
பாடுகளையும்‌ வேதனைகளையும்‌, 
தண்டனைகளையும்‌. அனுபவிக்வேண்டும்‌. 
ஆனால்‌, குற்றவாளிகளினிமித்தமாக, 
குற்றமல்லாதவர்கள்‌ தண்டனையை 
அனுபலிக்கக்கூடாது. 

யெகூவோ ஆகாபின்‌ குடும்பத்தாருக்‌। 
விரோதமான வைக்கிறதா 
ஆகாபின்‌ மந்திரிகளையும்‌, அவனுடைய 
ஆசாரியர்களையும்‌  கொன்றுபோடுகிறான்‌. 
ஆகாபைச்‌ சேர்ந்த எல்லா மனுஷரையும்‌. 
கொன்று போடுகிறான்‌. இவர்கள்‌ ஆகாபின்‌ 
குடும்பத்தாராயில்லாவிட்டாலும்‌, இவர்கள்‌ 
ஆகாபோடு சேர்ந்திருந்ததினால்‌, இவர்களும்‌ 
'கொல்லப்படுகிறார்கள்‌. 


ஆகாபுக்கு உறவு 
யெகூ. 


யெகூ 

குெபத்தாரில்‌ 

கொன்றுபோட்ட பின்பு, 
போகப்‌ 


வருகிறான்‌ (1இராஜா 10:12). 


2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


அப்போது யெகூ 
ராஜாவாகிய  அகசியாவின்‌ சகோதரரை 
அங்கே காண்கிறான்‌. யெகூ அவர்களை 
நோக்கி, “நீங்கள்‌ யார்‌" என்று கேட்கிறான்‌. 
அவர்கள்‌: “நாங்கள்‌ அகசியாவின்‌ சகோதரர்‌; 
நாங்கள்‌ ராஜாவின்‌ பிள்ளைகளையும்‌ 
ராஜஸ்திரீயின்‌ பிள்ளைகளையும்‌ 
வினவுகிறதற்குப்‌ போகிறோம்‌" 
(2இராஜா 1093) என்று யெகூவுக்கு 
பிரதியுத்தரம்‌ சொல்லுகிறார்கள்‌. 
தன்னுடைய 
ஈடே 
என்று கட்டளையிடுகிறான்‌; 
சேவகர்கள்‌ அவர்களை 
பிடித்து, நாற்பத்திரண்டு 
அவர்களை ஆப்டுமயிர்‌ 
துரவண்டையிலே வெட்டிப்‌ 


(2இராஜா 10:14). 


யெகூ கொன்றுபோட்ட நாற்பத்திரண்டு 
பேரும்‌ ஆகாபின்‌ வம்சத்தைச்‌ சேர்ந்தவர்கள்‌. 
இவர்கள்‌ அத்தாலியாளின்‌ குடும்பத்தைச்‌ 
அத்தாலியாள்‌ யேசபேலின்‌ 
குமாரத்தி. அத்தாலியாளின்‌ 
குடும்பத்தாணையும்‌ கொன்றுபோடுவது, 
கர்த்தருடைய சித்தமாமிருக்கிறது. கர்த்தர்‌ 
எலியாவைக்கொண்டு காபின்‌ 
குடும்பத்தாருக்கு விரோதமாகச்‌ ன்ன 
வார்த்தை, அத்தாலியாளின்‌ 
குடும்பத்தார்மீ தும்‌ நிறைவேற்றப்படுகிறது. 
அத்தாலியாளின்‌ குடும்பத்தார்‌ 
யோராமின்மீதும்‌ யேசபேல்மீதும்‌ 
பாசமாயிருக்கிறார்கள்‌. இவர்களுக்குள்ளே 
நெருங்கிய குடும்ப சம்பந்தம்‌ இருக்கிறது. 
இஸ்ரவேலின்‌ ராஜாவும்‌, யூதாவின்‌ ராஜாவும்‌ 
சம்பந்தங்கலந்திருக்கிறார்கள்‌. அகசியா 
யூதாவின்‌ ராஜா. கொல்லப்பட்ட 
நாற்பத்திரண்டு பேரும்‌ அகசியாவின்‌ 
சகோதரர்‌. யெகூ ஆகாபின்‌ குடும்பத்தாரை 
முற்றிலுமாய்‌ சங்காரம்பண்ணுகிறான்‌. 


சேர்ந்தவர்கள்‌. 





i a 
ETT 
பெகூவும்‌ யோனதாபும்‌ 
2இராஜா 10:15-17 


2இராஜா 10:15. அவன்‌ 
அவ்விடம்விட்டுப்‌ புறப்பட்டபோது, 
தனக்கு எதிர்ப்பட்ட  ரேகாபின்‌ 
குமாரனாகிய யோன தாயைச்‌ சத்தித்து, 
அவனை உபசரித்து: என்‌ இருதயம்‌ 
உன்‌ இருதயத்தோடே செம்மையாய்‌ 
இருக்கிறதுபோல உன்‌ இருதயமும்‌ 
செம்மையாயிருக்கிறதா 

கேட்டான்‌. அதற்கு 

அப்படியே இருக்கிறது 
அப்படியிருக்கிற தானால்‌, 

கையைத்‌ தா என்று சொன்னான்‌; 
அவன்‌ தன்‌ கையைக்‌ கொடுத்த 
போது, அவனைத்‌ தன்னிடத்தில்‌: 
இரதத்தின்மேல்‌ ஏறிவரச்‌ சொல்லி, 
இராஜா 1006. 
கூட வந்து, 

இருக்கிற பக்திவைராக்கியத்தைப்‌ பார்‌ 
என்றான்‌; அப்படியே இவனை அவன்‌ 
இரதத்தின்மேல்‌ ஏற்றினார்கள்‌. 


இராஜா 10:17. அவன்‌ சுமாரியாவுக்கு 
வந்தபோது, கர்த்தர்‌ எலியாவோடே 
சொன்ன வார்த்தையின்‌ படியே, 
சமாரியாவில்‌ ஆகாபுக்கு மீதியான. 
யாவரையும்‌ அழித்துத்‌ தீருமனவும்‌ 
சுங்காரஞ்செய்தான்‌. 


யெகூ. 
ஆட்டுமயிர்‌ 
அகசியாவின்‌ 


சமாரியாவுக்குப்போகும்போது. 
கத்தரிக்கிற துரவண்டையிலே, 
சகோதரர்‌ நாற்பத்திரண்டு 
வெட்டிக்கொன்றுபோடுகிறான்‌ 
அல்விடம்விட்டுப்‌ புறப்பட்டபோது. 
தனக்கு எதிர்ப்பட்ட ரேகாபின்‌ குமாரனாகிய 
யோனதாபைச்‌ சந்தித்து. அவனை நன்றாய்‌ 
உபசரிக்கிறான்‌ (2இராஜா 10:15). 


ரேகாபின்‌ குமாரனாகிய யோனதாப்‌ 
ஒரு நீதிமான்‌. அவன்‌ நற்குணமுள்ளவன்‌. 
யெகூ யோனதாபின்‌ சிநேகத்தை விரும்பி 
பெற்றுக்கொள்கிறான்‌. யோனதாப்‌ 
உலகப்பிரகாரமான காரியங்களுக்கு விலகி 
ஜீவிக்கிறவன்‌. அவனிடத்தில்‌ உலக 
சிநேகமில்லை. யோனதாபின்‌ சந்ததியில்‌ 
வருகிறவர்கள்‌ பிற்காலத்தில்‌, திராட்சரசம்‌ 
பானம்பண்ண வுமில்லை. அவர்கள்‌ 
பட்டணங்களில்‌ குடியிருக்கவுமில்லை. 


2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


யோனதாபின்‌ சந்ததியார்‌ 
விரதத்தைப்போல, ஒரு 
விரதத்தில்‌ இருக்கிறார்கள்‌. 


நசரேய 
விசேவிந்த 


அதற்கு அவர்கள்‌: 
திராட்சரசம்குடிக்கிறதில்லை: ஏனென்றால்‌, 
ரேகாபின்‌ குமாரனாகிய எங்களுடைய 
தகப்பன்‌ யோனதாப்‌, நீங்கள்‌ பரதேசிகளாய்த்‌ 
தங்குகிற தேசத்தில்‌ நீடித்திருக்கும்படிக்கு,. 
நீங்களும்‌ உங்கள்‌ பிள்ளைகளும்‌ 
என்றென்றைக்கும்‌ திராட்சரசம்‌ குடியாமலும்‌, 
வீட்டைக்‌ கட்டாமலும்‌, விதையை 
விதையாமலும்‌, திராட்ச த்தோட்டத்தை 
நாட்டாமலும்‌, அதைக்‌  கையாளாமலும்‌, 
உங்களுடைய எல்லா நாட்களிலும்‌ 
கூடாரங்களிலே குடியிருப்பீர்களாக 
என்று எங்களுக்குக்‌ கட்டளையிட்டார்‌" 
(எரே 35:67). 


நாங்கள்‌ 


யோனதாப்‌ உலகப்பிரகாரமான 
காரியங்களிலிருந்து விலகி ஜீவித்தாலும்‌, 
யெகூ காபின்‌ வீட்டாரை 
சங்காரம்பண்ணியபோது, யோனதாப்‌ 
யெகூவை சந்திக்க வருகிறான்‌. ஆகாபின்‌ 
வீட்டாரை சங்காரம்பண்ணும்‌ கட்டளையைக்‌ 
கர்த்தர்‌ யெகூவுக்கு கொடுத்திருக்கிறார்‌. 
யெகூ கர்த்தருடைய கட்டளையை 
உற்சாகமாய்‌ நிறைவேற்றவேண்டும்‌ என்று, 
அவனை ஊக்கப்படுவதற்காக, யோனதாப்‌ 
யெகூவை சந்திக்க வருகிறான்‌. 


யோனதாப்‌ சாரியனோ அல்ல, 
தி்க்கதிசியோ அஸ்க கேலியே 
அல்ல. ஆனாலும்‌ இஸ்ரவேல்‌ தேசத்தார்‌ 
மத்திமலே யோனதாபுக்கு மதிப்பும்‌ 
மரியாதையும்‌ இருக்கிறது. அவன்‌ தன்‌ 
ஜீவியகாலமெல்லாம்‌. பரிசுத்தமாய்‌ 
ஜீவித்தான்‌. தன்னுடைய சுயஆசைகளுக்கும்‌, 
மாம்சத்தின்‌ இச்சைகளுக்கும்‌ 
இடங்கொடுக்காமல்‌, சுயத்தை வெறுத்து 
ஜீவித்தான்‌. யோனதாப்‌ கர்த்தருடைய 
காரியங்களில்‌ பயபக்தியோடிருந்தான்‌. 


ஒரு யுத்தவீரன்‌. யெகூவுக்கு 
காங பததி தெரிந்திருக்கிறது. அவன்‌ 
யோனதாபை கனம்பண்ணுகிறான்‌. யெ 
தன்னுடைய  இரதத்தை ஓட்டும்போது. 
வேகமாக ஓட்டிக்கொண்டு போவது வழக்கம்‌. 
ஆனாலும்‌ அவன்‌ வழியிலே யோனதாபை 
சந்தித்தபோது, தன்னுடைய இரதத்தை 
நிறுத்தி, யோனதாபை சந்தித்து, அவனை 
உபசரித்து. அவனோடு பேசுகிறான்‌. 





i= FTE 
TT 


என்னும்‌ 
யோனதாபை 

பொருள்‌. யெசூ. யோனதாபை நோக்கி, “என்‌ 
இருதயம்‌ உன்‌ இருதயத்தோடே செம்மையாய்‌ 
இருக்கிறதுபோல உன்‌ இருதயமும்‌ 
செம்மையாயிருக்கிறதா” (2இராஜா 10:15) 
என்று கேட்கிறான்‌. 


யெகூவுக்கு யோனதாயின்மீது. 
அன்பும்‌ பாசமும்‌, மதிப்பும்‌ மரியாதையும்‌ 
இருக்கிறது. யோனதாப்‌ நசரேய விரதத்தில்‌ 
உண்மையுள்ளவன்‌. கர்த்தரிடத்தில்‌ 
பத்தியுள்ளவன்‌. யெகூ யோனதாப்‌ மீது 
அன்பாயிருக்கிறான்‌. யோனதாப்‌ தன்மீது 
அன்பாயிருக்கிறானா என்பதை யெகூ 
அறிந்துகொள்ள விரும்புகிறான்‌. 
யெகூவுக்கு பிரதியுத்தரமாக, 
இருக்கிறது." என்று சொல்லுகிறான்‌. 


யெசுூட யோனதாபிடம்‌ தன்னுடைய 
சிநேகத்தை உறுதிபண்ணிக்கொள்ள 
விரும்புகிறான்‌. யெகூ அதற்கு 
அடையாளமாக  யோனதாபிடம்‌, “அப்படி 
இருக்கிறதானால்‌, உன்‌ கையை தா" என்று 
சொல்லுகிறான்‌. யோனதாபும்‌ யெகூவுக்கு, 
தன்‌ கையைக்‌ கொடுக்கிறான்‌. இருவருடைய 
சிநேகமும்‌ உறுதிபண்ணப்படுகிறது. 


யெகூ. யோனதாபை தன்னிடத்தில்‌, 
இரதந்தின்மேல்‌ ஏறிவரச்‌ சொல்லுகிறான்‌. 
மேலும்‌ யெகூ யோனதாபை நோக்கி, “நீ 
என்னோடே கூடலந்து கர்த்தருக்காக 
எனக்கு இருக்கிற பக்திவைராக்கியத்தைப்‌ 
பார்‌ (இராஜா... 1016) என்று 
சொல்லுகிறான்‌: அப்படியே யோனதாபை 
யெகூவின்‌ இரதத்தின்மேல்‌ ஏற்றுகிறார்கள்‌ 
யோனதாப்‌ யெகூவோடுகூட, அவனுடைய 
இரதத்தில்‌ ஏறிப்போகிறான்‌. 


யோனதாப்‌ 
"அப்படியே. 


பாகாலின்‌ பணிவிடைக்காரர்‌ 
2இராஜா 10:18-28 

இராஜா 1048. பின்பு யெகூ 
ஜனங்களை யெல்லாம்‌ கூட்டி, 
அவர்களை நோக்கி: ஆகாப்‌ பாகாலைச்‌. 
சேவித்தது கொஞ்சம்‌, யெகூ. அவனைச்‌. 
சேவிப்பது மிகுதி. 


2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


இராஜா 10:19. இப்போதும்‌ பாகாலின்‌ 
சகல தீர்க்கதரிசிகளையும்‌, அவனுடைய 
சகல பணிவிடைக்காரரையும்‌, 
சகல ஆசாரியரையும்‌ 
அழையப்பியுங்கள்‌; 
குறையலாகாது; நான்‌ 
பெரிய 
பலியிடப்போகிறேன்‌; வராதவன்‌ 
எவனோ அவன்‌ உயிரோடிருப்பதில்லை 
என்றான்‌; பாகாலின்‌ 
பணிவிடைக்காரரை அழிக்கும்படி. 
தத்திரமாய்ச்‌ 


அவனுடைய 
என்னிடத்தில்‌ 


10:20. பாகாலுக்குப்‌ 
பண்டிகையின்‌ ஆசரிப்பைக்‌ கூறுங்கள்‌. 
என்று யெகூ சொன்னான்‌; அப்படியே 
கூறினார்கள்‌. 


இராஜா 10:21. யெகூ இஸ்ரவேல்‌ 
தேசமெங்கும்‌ அதைச்‌ சொல்லி. 
யனுப்பின படியினால்‌, பாகாலின்‌' 
பணிவிடைக்காரர்‌ எல்லாரும்‌ 
வந்தார்கள்‌; வராதவன்‌ ஒருவனூமில்லை; 
அவர்கள்‌ பாகாலின்‌' 
கோவிலுக்குள்‌. யிரவேசித்ததினால்‌ 
பாகாலின்‌' கோவில்‌ நாற்சாரியும்‌. 
நிறைந்திருந்தது. 


2௫இராஜா 10:22. அப்பொழுது அவன்‌, 
வஸ்திரசாலை விசாரிப்புக்காரனை 
நோக்கி: பாகாலின்‌' 
பணிவிடைக்காரருக்கெல்லாம்‌ 
வஸ்திரங்களை எடுத்துக்கொண்டுவா 
என்றான்‌; அவர்களுக்கு வஸ்திரங்களை: 
எடுத்துக்கொண்டு வந்தான்‌. 


இராஜா 
ரேகாயின்‌ 


10:28. பின்பு யெகூ: 
குமாரனாகிய 
யோன தாயோடுங்கூடப்‌ பாகாலின்‌' 
கோவிலுக்குள்‌ பிரவேசித்து, பாகாலின்‌' 
பணிவிடைக்காரரை நோக்கி: பாகாலின்‌ 
ஊழியக்காரரே அல்லாமல்‌ கர்த்தரின்‌ 
ஊழியக்காரரில்‌ ஒருவரும்‌ இங்கே 
உங்களோடு இராதபடிக்குத்‌ 
திட்டமாய்ப்‌ பாருங்கள்‌ என்றான்‌. 





i THE 
TT 


2இராஜா 10:24. அவர்கள்‌ பலிகளையும்‌. 
சர்வாங்க த௲னங்களையும்‌ செலுத்த 
உட்பிரவேசித்த பின்பு யெகூ 
வெளியிலே எண்பது பேரைத்‌ தனக்கு. 
ஆயத்தமாக வைத்து: நான்‌ உங்கன்‌ 
கையில்‌  ஒப்புவிக்கிற மனுஷரில்‌ 
ஒருவனை எவன்‌ தப்பவிடுகிறானோ 
அவனுடைய ஜீவனுக்குப்‌ பதிலாக 
அவனைத்‌ தப்பவிட்டவனுடைய ஜீவன்‌ 
ஈடாயிருக்கும்‌ என்றான்‌. 


2இராஜா 10:25. சர்வாங்க 
தகனபலியிட்டுத்‌ தீர்த்தயோது, யெகூ 
சேவகரையும்‌ சேர்வைக்காரரையும்‌ 
நோக்கி: உண்னேயோய்‌, அவர்களை 
வெட்டிப்போடுங்கள்‌; ஒருவரையும்‌ 
வெளியே விடவேண்டாம்‌ என்றான்‌; 
அப்படியே பட்டயக்கருக்கினால்‌ 
சேவகரும்‌ சேர்வைக்காரரும்‌ அவர்களை 
வெட்டி  எறித்துயோட்டு, பாகால்‌ 
கோவிலைச்‌ சேர்ந்த ஸ்தலம்‌ எங்கும்‌ 
போய்‌, 


இராஜா 10:28, பாகால்‌ கோவில்‌ 
விக்கிரகங்களை வெளியே எடுத்து 


வந்து, அவைகளைத்‌ தீக்கொளுத்தி, 


இராஜா 10:27. பாகாலின்‌ சிலையைத்‌. 
தகர்த்து, பாகாலின்‌ கோவிலை இடித்து, 
அதை இந்நான்வரைக்கும்‌ 
இருக்கிறதுபோல்‌ மலஜலாதி. 
இடமாக்கினார்கன்‌. 


2இராஜா 10:28, இப்படியே பெகூ 
பாகாலை இஸ்ரவேலில்‌ இராதபடிக்கு. 
அழித்துப்போட்டான்‌.. 

இஸ்ரவேல்‌ த்தில்‌ பாகாலின்‌ 
பணிவிடைக்காரர்‌ அநேகர்‌ இருக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ எல்லோரையும்‌ 
அழித்துப்போடவேண்டுமென்று யெகூ 
தீர்மானம்பண்ணுகிறான்‌. பாகாலின்‌ 
பணிவிடைக்காரர்‌ இஸ்ரவேல்‌ தேசம்‌ 
முழுவதிலும்‌ சிதறியிருக்கிறார்கள்‌. அந்த 
தேசத்தில்‌ பாகாலுக்கு ஒரு கோவில்‌ 
இருக்கிறது. இஸ்ரவேல்‌ தேசத்திலிருக்கிற 
பாகாலின்‌ பணிவிடைக்காரர்‌ எல்லோரையும்‌, 
பாகாலின்‌ கோவிலுக்கு மொத்தமாக 
கூட்டிச்சேர்க்கவேண்டும்‌ என்று யெகூ 
திட்டமிடுகிறான்‌. 


2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பின்பு யெகூ  ஜனங்களையெல்லாம்‌ 
கூட்டி அவர்களை நோக்கி: “ஆகாப்‌ 
பாகாலைச்‌ சேவித்தது கொஞ்சம்‌, யெகூ 
அவனைச்‌ சேலிப்பது மிகுதி” 
(2இராஜா 1048) என்று சொல்லுகிறான்‌. 
ஆகாபைப்போலவே தானும்‌ பாகாலை 
சேவிக்கிறவன்‌ என்று யெகூ 
தன்னைப்பற்றிச்‌ சொல்லுகிறான்‌. இது 
யெகூவின்‌ தந்திரம்‌. பாகாலை சேவிக்கிற 
ஜனங்களை ஒரிடத்தில்‌ மொத்தமாய்க்‌ 
கூட்டிச்சேர்க்கவேண்டும்‌. என்பதற்காக, 
யெகூ இவ்வாறு தந்திரம்‌ பண்ணுகிறான்‌. 


யெசூ. ஜனங்களை 
பாகாலின்‌ சகல 
அவனுடைய சகல 
பணிவிடைக்காரரையும்‌, அவனுடைய சகல 
ஆசாரியரையும்‌. என்னிடத்தில்‌ 
அழைப்பியுங்கள்‌: ஒருவனும்‌ குறையலாகாது: 
நான்‌ பாகாலுக்குப்‌ பெரிய பலியிடப்‌ 
போகிறேன்‌; வராதவன்‌ எவனோ அவன்‌ 
உயிரோடிருப்பதில்லை'  (2இராஜா 10:19) 
என்றும்‌ சொல்லுகிறான்‌; பாகாலின்‌ 
பணிவிடைக்காரரை அழிக்கும்படி யெகூ. 
இதைத்‌ தந்திரமாய்ச்‌ செய்கிறான்‌. 


யெகூ மிகவும்‌ 
பாகாலுக்குப்‌ பண்டிகையின்‌ 

கூறுங்கள்‌" (2இராஜா 10:20) 
சொல்லுகிறான்‌. பெகூ தங்களுக்கு சொன்ன 
பிரகாரமாக, அவனுடைய சேவகர்கள்‌ 
பாகாலின்‌ பணிவிடைக்காரர்‌ எல்லோருக்கும்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 


யெகூ ரவேல்‌ மெங்கும்‌ 
அதைச்‌ சங்கிலியில்‌ 
பாகாலின்‌ பணிவிடைக்காரர்‌ எல்லாரும்‌ 
பாகாலின்‌ கோவிலுக்கு வருகிறார்கள்‌. 
வராதவன்‌  ஒருவனுமில்லை: அவர்கள்‌ 
பாகாலின்‌ கோவிலுக்குள்‌ பிரவேசித்ததினால்‌ 
பாகாலின்‌ கோவில்‌ நாற்சாரியும்‌ 
நிறைந்திருக்கிறது. 

பாகாலின்‌ கோவிலுக்குள்ளே 
கர்த்தருடைய ஊழியக்காரர்‌ யாரும்‌. 
வந்துவிடக்கூடாது என்பதில்‌ யெகூ மிகவும்‌ 
குவனமாயிருக்கிறான்‌. பாகாலின்‌ 
கோவிலுக்குள்‌ வரும்‌, பாகாலின்‌ 
பணிவிடைக்காரருக்கு விசேஷித்த 
வஸ்திரங்களைக்‌ கொடுக்கிறான்‌. அந்த 
வஸ்திரங்களை அவர்கள்‌ அணியுமாறு 
செய்து, பாகாலின்‌ பணிவிடைக்காரருக்கு 
விசேஷித்த தோற்றத்தையும்‌ ஏற்படுத்துகிறான்‌. 


இதன்‌ பின்பு 
நோக்கி, “இப்போதும்‌ 
தீர்க்கதரிசிகளையும்‌, 





f= THE 
TT 


அப்பொழுது யெகூ வஸ்திரசாலை 
விசாரிப்புக்கரனை நோக்கி: “பாகாலின்‌ 
பணிவிடைக்காரருக்கெல்லாம்‌ வஸ்திரங்களை 
எடுத்துக்கொண்டுவா”  (2இராஜா 10:22) 
என்று சொல்லுகிறான்‌: வஸ்திரசாலை. 
விசாரிப்புக்காரன்‌' அவர்களுக்கு 
வஸ்திரங்களை எடுத்துக்கொண்டு 
ன்‌ பாகாலின்‌ பணிவிடைக்காரர்‌ 
கொடுக்கப்படும்‌. 
வஸ்திரங்களை 
அணிந்துகொள்கிறார்கள்‌. 


பின்பு யெகூ, ரேகாபின்‌ குமாரனாகிய 
யோனதாபோடுங்கூடப்‌ பாகாலின்‌ 
கோவிலுக்குள்‌ பிரவேசிக்கிறான்‌. யெகூ 
பாகாலின்‌ பணிவிடைக்காரரை நோக்கி: 
'பாகாலின்‌ ஊழியக்காரரே அல்லாமல்‌: 
கர்த்தரின்‌ ஊழியக்காரரில்‌ ஒருவரும்‌ இங்கே 
உங்களோடு  இராதபடிக்குத்‌ திட்டமாய்ப்‌ 
பாருங்கள்‌" (2இராஜா 10:23) என்று 
சொல்லுகிறான்‌. யெகூ பாகாலின்‌ 
பணிவிடைக்காரரை  கனம்பண்ணுவதுபோல. 
நாடகமாடுகிறான்‌. யெகூவின்‌ 
வார்த்தைகளெல்லாமே 
தந்திரமுள்ளதாயிருக்கிறது. 


பாகாலின்‌ கோவிலிலே கூடி 
வந்திருக்கிற, பாகாலின்‌ பணிவிடைக்காரர்‌ 
எல்லோரையும்‌ கொன்றுபோட வேண்டும்‌. 
என்பது... பெகூலின்‌ திட்டம்‌. இந்தத்‌ 
திட்டத்திலே யோனதாபும்‌  யெகூவுக்கு. 
உதவியாயிருக்கிறான்‌. 


பாகாலின்‌ 
பலிகளையும்‌ சர்வாங்க: 
செலுத்த... பாகாலின்‌ 
உட்பிரவேசிக்கிறார்கள்‌. 


பணிவிடைக்காரர்‌ 
தகனங்களையும்‌ 
கோவிலுக்குள்‌ 
அதற்கு பின்பு, 


என்று சொல்லுகிறான்‌. 
சேவகர்‌ பாகாலின்‌ 
பணிவிடைக்காரரில்‌ ஒருவரையும்‌ 
தப்பவிடாமல்‌, அவர்களெல்லோரையும்‌ 
வெட்டிக்கொன்‌ றுபோடவேண்டும்‌. 


2 இராஜாக்கன்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


பிரியப்‌] 
UBLISHERS 


பாகாலின்‌ கோவிலில்‌ சர்வாங்க 
தகனபலியிட்டுத்‌ தீர்ந்தபோது, யெகூ 
சேவகரையும்‌ சேர்வைக்காரரையும்‌ நோக்கி: 
'உள்ளேபோய்‌, அவர்களை 
வெட்டிப்போடுங்கள்‌: ஒருவரையும்‌ வெளியே 
விடவேண்டாம்‌” (2இராஜா 10:25) என்று 
சொல்லுகிறான்‌; 


யெகூவின்‌ சேவகரும்‌, 
சேர்வைக்காரரும்‌, அவனுடைய வார்த்தைக்கு 
கீழ்ப்படிந்து; அவன்‌ சொன்ன பிரகாரம்‌, 
பட்டயக்கருக்கினால்‌ பாகாலின்‌ 
பணிவிடைக்காரர்‌ எல்லோரையும்‌ வெட்டி 
எறிந்துபோடுகிறார்கள்‌. 


யெகூவின்‌ 
சேர்வைக்காரரும்‌, பாகால்‌ 
சேர்ந்த ஸ்தலம்‌ எங்கும்‌ போய்‌, 
கோலில்‌ விக்கிரகங்களை 
எடுத்துவந்து, 
தீக்கொளுத்துகிறார்கள்‌. 
யெகூவின்‌ சேவகுரும்‌. 
சேர்வைக்காரரும்‌ பாகாலின்‌ சிலையைத்‌ 
தகர்த்துப்போடுகிறார்கள்‌. அவர்கள்‌ பாகாலின்‌ 
கோவிலை இடித்து, அதை இந்நாள்‌ வரைக்கும்‌ 
இருக்கிறதுபோல. மலஜலாதி 
இடமாக்குகிறார்கள்‌ (2இராஜா 10:27). 
பாகாலின்‌ 


ஸ்ரவேல்‌ சத்தில்‌ 
ப்‌ ல்‌ முழுவதுமாக 


இடித்துப்போடப்படுகிறது. அது அக்கினிக்கு 
இரையாக்கப்படுகிறது. இப்படியே யெகூ 
இஸ்ரவேலில்‌ இராதபடிக்கு 
அழித்துப்போடுகிறான்‌ (2இராஜா 10:28) 
இஸ்ரவேல்‌ தேசத்தில்‌ பாகாலின்‌ ஆராதனை 
முற்றிலுமாய்‌ அழிக்கப்படுகிறது. இவ்விதமாக 
கர்த்தர்‌ புறஜாதியாரின்‌ 
விக்கிரகங்களையெல்லாம்‌ அழித்து, 
அவற்றின்மீது வெற்றி சிறக்கிறார்‌. 


சேவகரும்‌ 
கோவிலைச்‌ 
பாகால்‌ 


பொற்கன்றுக்குட்டிகள்‌ 
இராஜா 10:29-86 


இராஜா 10:29. 
பொற்கன்றுக்குட்டிகளால்‌, 
இஸ்ரவேலைப்‌ பாவஞ்செய்யப்‌ 
பண்ணின நேபாத்தின்‌ குமாரனாகிய 
வயெரொயெயாமின்‌ பாவங்களை பெயகூ. 
விட்டு விலகவில்லை. 


ஆனாலும்‌ 
வைத்த 





i FT 
யாய 


இராஜா 10:80. 
நோக்கி: என்‌ 
செம்மையானதை 
செய்து, என்‌ 
இருத்தபடி யெல்லாம்‌ 
குடும்பத்துக்குச்‌ 

உன்‌ குமாரர்‌ 
சிங்காசன த்தின்மேல்‌ 
தலைமுறையாக 
என்றார்‌. 


இராஜா 10:31: ஆனாலும்‌ யெகூ 
இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தரின்‌ 
தியாயப்பிரமாணத்தின்படி. தன்‌ முழு 
இருதயத்தோடும்‌ நடக்கக்‌ 
கவலைப்படவில்லை; இஸ்ரவேலைப்‌. 
பாவஞ்‌ செய்யப்பண்ணின 
யெரொபெயாமின்‌ பாவங்களை விட்டு 
அவன்‌ விலகவும்‌ இல்லை. 


2இராஜா 10:92. அத்நாட்கள்முதல்‌: 
கர்த்தர்‌ இஸ்ரவேலைக்‌ குறைத்துபோகப்‌ 
பண்ணினார்‌; ஆசுகேல்‌ அவர்களை 
இஸ்ரவேலின்‌ எல்லைகளிலெல்லாம்‌. 
முறிய அடித்து, 


கர்த்தர்‌ 


2இராஜா 10:38. யோர்தான்‌ துவக்கிக்‌ 
கிழக்கிலுன்ன அர்ணோன்‌ நதிக்குச்‌. 
சும்பமான ஆரோவேர்‌ 
முதற்கொண்டிருக்கிற கீலேயாத்திலும்‌ 
பாகானிலுமுன்ன காதியர்‌, குபேனியர்‌, 
மனாசேயர்‌ இவர்களுடைய தேசமாகிய 
கீலேயாத்‌ முழுவதையும்‌ முதிய 
அடித்தான்‌. 


இராஜா 10:84. யெகூவின்‌ மற்ற 
வர்த்தமானங்களும்‌, அவன்‌ செய்தவை 
யாவும்‌, அவனுடைய எல்லா 
வல்லமையும்‌ இஸ்ரவேல்‌ ராஜாக்களின்‌ 
நானாகமப்‌ புஸ்தகத்தில்‌ அல்லவோ 
எழுதியிருக்கிறது. 


இராஜா 10:85.  யெகூ 
யிதாக்கனோடே, இத்தை த்தல்‌! 
அவனைச்‌ சுமாரியாவில்‌ 
அடக்கம்பண்ணினார்கள்‌; அவன்‌ 
ஸ்தானத்தில்‌ அவன்‌ குமாரனாகிய 
யேோவாகாஸ்‌ ராஜாவானான்‌. 


2இராஜா 10:86. பெகூ ௪மாரியாவிலே 
இஸ்ரவேலின்‌ மேல்‌ ராஜ்யபாரம்‌ 
பண்ணின நாட்கள்‌ இருபத்தெட்டு 
வருஷம்‌. 


2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யெகூலின்‌  ராஜ்யபாரத்தைப்பற்றியும்‌, 
அவனுடைய ஆவிக்குரிய 
ஜீவியத்தைப்பற்றியும்‌ இந்த வசனப்பகுதியில்‌ 
சுருக்கமாகச்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. யெசூ. 
ஆகாபின்‌ குடும்பத்தாரை சங்காரம்பண்ணி, 
கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை 
செய்தான்‌. இந்த விஷயத்தில்‌ கர்த்தர்‌ 

பெகூவை புகழ்ந்து சொல்லுகிறார்‌ 
யெகூவை நோக்கி: 
செம்மையானதை நீ 
என்‌ இருதயத்தில்‌ 
ஆகாபின்‌ 


கர்த்தர்‌ 
என்‌ பார்வைக்குச்‌ 
நன்றாய்ச்‌ செய்து, 
இருந்தபடியெல்லாம்‌. 
குடும்பத்துக்குச்‌ செய்தபடியினால்‌, உன்‌ 
குமாரர்‌ இஸ்ரவேலுடைய 
சிங்காசனத்தின்மேல்‌ நாலு தலைமுறையாக 
வீற்றிருப்பார்கள்‌" (2இராஜா 10:30) என்று 
சொல்லுகிறார்‌. 


யெகூ இஸ்ரவேல்‌ தேசத்திலே. 
பாகால்‌ கோவிலின்‌ விக்கிரகங்களை 
தீக்கொளுத்திப்போட்டான்‌. அவன்‌ 
பாகாலின்‌ சிலையைத்‌ தகர்த்து, 
பாகாலின்‌ கோவிலை இடித்துப்போட்டான்‌. 

ல்லாம்‌ கர்த்தருடைய பார்வைக்கு 
செம்மையான காரியங்கள்‌. 


யெகூ கர்த்தருடைய 
இருந்தபடியெல்லாம்‌ செய்ததினால்‌, 
அவனுக்கு 


இருதயத்தில்‌ 


கர்த்தர்‌ 
ஆசீர்வாதங்களை 
வாக்குப்பண்ணுகிறார்‌. கர்த்தர்‌ பெகூவை 
நோக்கி, “ உன்‌ குமாரர்‌ இஸ்ரவேலுடைய 
சிங்காசனத்தின்மேல்‌ நாலு தலைமுறையாக 
வீற்றிருப்பார்கள்‌" (2இராஜா 10:30) என்று 
அவனுக்கும்‌ அவனுடைய சந்ததிக்கும்‌ 
ஆசீர்வாதமான வார்த்தைகளை 


சொல்லுகிறார்‌. 


மெகூ பாகாலின்‌ விக்கிரகங்களை 

தீக்கொளுத்திப்போட்டு, பாகாலின்‌ சிலையை 

தகர்த்துப்போட்டாலும்‌, அவன்‌ இன்னும்‌ 

யெரொபெயாமின்‌ பாவங்களை விட்டு 

விலகாமலிருக்கிறான்‌. யெகூ  பாகாலின்‌ 

இடித்துப்போட்டாலும்‌, 

பாவங்களைவிட்டு 

அவண்‌ நிறுவின 
பொன்கன்றுக்குட்டிகளை ஆராதிக்கிறான்‌. 





i FTE 
TT 


பெத்தேலிலும்‌ தாணிலும்‌ 
பொற்கன்றுக்குட்டிகளால்‌, 
பாவஞ்செய்யப்பண்ணின. 
குமாரனாகிய யெரொபெயாமின்‌ பாவங்களை 
யெகூ விட்டு விலகவில்லை. 
(2இராஜா 10:29). 


யெகூ. இஸ்ரவேலின்‌ தேவனாகிய 
கர்த்தரின்‌ நியாயப்பிரமாணத்தின்படி தன்‌ 
முழு இருதயத்தோடும்‌. நடக்கக்‌. 
கவலைப்படவில்லை: இஸ்ரவேலைப்‌ பாவஞ்‌. 
செய்யப்பண்ணின யெரொபெயாமின்‌ 
பாவங்களை விட்டு அவன்‌ விலகவும்‌ இல்லை. 
(2இராஜா 10:31) 


காபின்‌ 
சங்காரம்பண்ணின 

கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை 
செய்கிறான்‌. ஆனால்‌ அவன்‌ யெரொபெயாம்‌ 
நிறுவின பொன்கள்றுக்குட்டிகளை 
ஆராதனை செய்து, கர்த்தருடைய 
பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்கிறான்‌. 
யெகூ இஸ்ரவேல்‌ தேசத்திலே ஆவிக்குரிய 
மறுமலர்ச்சியை. ஏற்படுத்துகிறான்‌. 
ஆனால்‌ தேசத்தில்‌ முழுமையான 
மறுமலர்ச்சி ஏற்படவில்லை.  யெகூலின்‌ 
ஜீவியத்திலும்‌ முழுமையான மனமாற்றம்‌ 
உண்டாகவில்லை. 


யெகூ கர்த்தருக்கு 
பாவங்களைவிட்டு 
விலகவில்லை. ஆகாபின்‌ 
ப மகான்‌ ஆனால்‌. 
அவன்‌ யெரொபெயாமின்‌ பாவங்களை விட்டு 
விலகவில்லை. யெகூ பாகாலின்‌ சிலையைத்‌ 
தகர்த்துப்போடுகிறான்‌. ஆனால்‌ அவன்‌ 
பொன்கன்றுக்குட்டிகளை ஆராதிக்கிறான்‌. 

இஸ்ரவேல்‌ 
பொன்கன்‌றுக்குட்டிகளை 
அரசியல்‌ 


விரோதமான 
முழுவதுமாக 


தேசத்திலே 
ஆராதிப்பது, 
தொடர்புள்ள 
விக்கிரகாராதனையாயிருக்கிறது. தெற்கு 
யூதாதேசத்திற்கும்‌, வடக்கு இஸ்ரவேல்‌ 
ம்‌ ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்த 
என்பதற்காக யெரெபெயாம்‌. 
தாண்‌ பெத்தேலிலும்‌ 
பொன்கன்றுக்குட்டிகளை வைத்தான்‌. 


2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


வடக்கு இஸ்ரவேல்‌ தேசத்திலுள்ள 
பத்துக்கோத்திரத்தார்‌, 

வீட்டாரிடத்திற்கு 

தடுப்பதற்காகவும்‌, 

கர்த்தரை ஆராதிப்பதற்கு எருசலேமிலுள்ள 
தேவாலயத்திற்குப்‌ போவதை 
தடுப்பதற்காகவும்‌, யெரொபெயாம்‌ இஸ்ரவேல்‌ 
தேசத்திலே கன்றுக்குட்டி ஆராதனையை 
ஆரம்பித்து வைத்தான்‌. 


கன்றுக்குட்டி ஆராதனை இஸ்ரவேல்‌. 
தேசத்தில்‌ பிரபல்யமாயிருக்கிறது. அது 
வடக்கு இஸ்ரவேல்‌ தேசத்தாருக்கு அரசியல்‌ 
அடையாளத்தைக்‌ கொடுக்கிறது. 
ஆகையினால்‌ யெகூ கன்றுக்குட்டிகளை 
ஆராதித்து, தன்னை “இஸ்ரவேலின்‌ 
அரசியலில்‌ இணைத்துக்கொள்கிறான்‌. 
உண்மையாய்‌ மனந்திரும்புகிறவர்கள்‌ 
தங்களுடைய எல்லா பாவங்களுக்கும்‌ 
மனந்திரும்புவார்கள்‌. நாம்‌ ஒரு சில 
பாவங்களுக்கு மனந்திரும்பி, வேறு சில 
பாவங்களுக்கு மனந்திருப்பாமலிருக்கக்‌ 
கூடாது. ஒரு சில பாவங்களை விட்டு 
விலகாமல்‌, அவைகளை நமக்கு 
சொந்தமாக்கிக்கொள்ளக்கூடாது. 
பரிசுத்தமாய்‌ ஜீலிக்கவேண்டும்‌ என்று 
விர்புிறவர்கள்‌, கர்த்தருக்கு விரோதமான 
எந்தப்‌ பாவத்தோடும்‌. சிநேகம்‌ 
வைத்துக்கொள்ளக்கூடாது. அவர்கள்‌ 
பாவத்திற்கு பங்காளிருக்கக்கூடாது. 


கர்த்தரைப்‌ பின்பற்ற விரும்புகிறவர்கள்‌. 
தங்களுடைய சிலுவையை சுமந்துகொண்டு 
கர்த்தருடைய அடிச்சுவடுகளைப்‌ 
பின்பற்றவேண்டும்‌. நமக்கு சோதனைகள்‌ 
வரும்போது, நம்முடைய சுயபலத்தையும்‌, 
சமுதாய பலத்தையும்‌, பணபலத்தையும்‌, 
அரசியல்‌ பலத்தையும்‌ நம்பாமல்‌, 
கர்த்தரையே நம்பி அவரை 
சார்ந்துகொள்ளவேண்டும்‌. 

யெகூ இஸ்ரவேல்‌ தேசத்திலிருந்து 
தீமையான காரியங்களை அகற்றிப்போட்டான்‌. 
ஆனால்‌ அவன்‌ நன்மை செய்யாமலிருந்து 
விட்டான்‌. யெகூ இஸ்ரவேலின்‌ தேவனாகிய 
கர்த்தரின்‌ நியாயப்பிரமாணத்தின்படி தன்‌ 
முழு இருதயத்தோடும்‌ நடக்கக்‌ 
கவலைப்படவில்லை (2இராஜா 10:31). நாம்‌ 
கர்த்தரை நம்பி நன்மை செய்யவேண்டும்‌. 
கர்த்தரை நம்பவும்‌ வேண்டும்‌. நன்மையும்‌ 
செய்யவேண்டும்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


இஸ்ரவேல்‌ தேசத்திலிருந்து பாகாலின்‌ 
ஆராதனையை நீக்கிப்போடுவதற்கு, 
யெகூட தீவிரமாமிருந்தான்‌. பாகால்‌ கோவில்‌ 
விக்கிரகங்களையெல்லாம்‌ தீக்‌ ்‌ 
போட்டான்‌. இஸ்ரவேல்‌ 
பொய்யான மார்க்க 
அகற்றிப்போட்டான்‌ 
யெகூ, மெய்யான 
தன்னை 
ஈடுபத்திக்கொள்ளவில்லை. 


கர்த்தரை ஆராதிக்கும்‌ 


குர்த்தர்மீது பக்தி வைராக்கியமில்லை. யெகூ. 
குர்த்தரையும்‌. ஆராதிக்கிறான்‌. 
பொற்கன்றுக்குட்டிகளையும்‌ ஆராதிக்கிறான்‌. 
'யெகூ இஸ்ரவேல்‌ தேசத்திலிருந்து ஆகாபின்‌ 
பாவங்களை நீக்கிப்போடுகிறான்‌.. அதே 
வேளையில்‌ அவன்‌ யெரொபெயாமின்‌ 
பாவங்களை விட்டு விலகாமல்‌, அதோடு 
ஐக்கியமாயிருக்கிறான்‌. 


பெகூவின்‌ இருதயத்தில்‌. 
குர்த்தரைப்பற்றும்‌ விசுவாசம்‌ பூரணமாயிராமல்‌, 
ஒரளவு மாத்திரமே இருந்தாலும்‌, கர்த்தர்‌ 
யெகூவை தம்முடைய கருவியாகப்‌ 
பயன்படுத்துகிறார்‌. இஸ்ரவேல்‌: 

பாகாலின்‌ ஆராதனையை 


மறுமலர்ச்சியை ஏற்படுத்துவதற்கு, 
யெகூவை தம்முடைய 
பயன்படுத்துகிறார்‌. 

ஆகாபின்‌ குடும்பத்தாரை 
அத்ய அன்த கர்த்தர்‌ 


பாவங்களை விட்டு விலகாமல்‌ போனதினால்‌. 
கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு யெகூவின்மீதும்‌, 
இஸ்ரவேல்‌ தேசத்தின்மீதும்‌ வருகிறது. 


2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அந்நாட்கள்முதல்‌. கர்த்தர்‌ 
இஸ்ரவேலைக்‌ குறைந்துபோகப்பண்‌ ணுகிறார்‌; 
ஆசகேல்‌ அவர்களை இஸ்ரவேலின்‌ 
எல்லைகளிலெல்லாம்‌ முறிய அடிக்கிறான்‌. 
ஆசகேல்‌ யோர்தான்‌ துவக்கிக்‌ கிழக்கிலுள்ள 
அர்னோன்‌ நதிக்குச்‌ சமீபமான ஆரோவேர்‌ 
முதற்கொண்டிருக்கிற கீலேயாத்திலும்‌ 
பாசானிலுமுள்ள காதியர்‌, ரூபேனியர்‌, 
மனாசேயர்‌ இவர்களுடைய தேசமாகிய 
கீலேயாத்‌ முழுவதையும்‌ முறிய அடிக்கிறான்‌ 
(2 இராஜா 10:32,33). 


பற்றிக்கொள்ளாமல்‌, 
நிறுவன பொன்கன்றுக்குட்டிகளை 
பற்றிக்கொண்டதினால்‌, கர்த்தருடைய 
தெய்வீக பாதுகாப்பு அவர்களுக்கு 
கிடைக்காமல்‌ போயிற்று. ஆகையினால்‌ 
அந்நாட்கள்‌ முதல்‌, கர்த்தர்‌ இஸ்ரவேலைக்‌ 
குறைந்துபோகப்பண்ணுகிறார்‌. 


இஸ்ரவேலை சுற்றிலுமிருக்கிற அந்நிய 
தேசத்தார்‌, இஸ்ரவேலுக்கு விரோதமாக 
யுத்தம்பண்ணி, இஸ்ரவேல்‌ தேசத்தை 
ஆக்கிரமித்துக்கொள்கிறார்கள்‌. அவர்களில்‌ 
சீரியாவின்‌ ராஜாவாகிய ஆசகேல்‌ மிகவும்‌ 
பிரதானமானவன்‌. ஆசகேல்‌ இஸ்ரவேல்‌: 
புத்திரரை, இஸ்ரவேலின்‌ 
எல்லைகளிலெல்லாம்‌ முறியடிக்கிறான்‌. 
அவன்‌ கீலேயாத்‌ தேசம்‌ முழுவதையும்‌ 
முறியடித்து தன்‌ வசமாக்கிக்கொள்கிறான்‌. 

யெகூவின்‌ மற்ற வர்த்தமானங்களும்‌, 
அவன்‌ செய்தவை யாவும்‌, அவனுடைய எல்லா 
வல்லமையும்‌ இஸ்ரவேல்‌ ராஜாக்களின்‌ 
நாளாகமப்‌ புஸ்தகத்தில்‌ அல்லவோ 
எழுதியிருக்கிறது (2இராஜா 10:34). 


யெகூ தன்‌ பிதாக்களோடே 
நித்திரையடைந்தபின்‌, அவனைச்‌ 
சமாரியாவில்‌ அடக்கம்பண்ணுகிறார்கள்‌: 
யெகூவின்‌ ஸ்தானத்தில்‌ அவன்‌ 
குமாரனாகிய யோவாகாஸ்‌ ராஜாவாகிறான்‌. 
யெகூ சமாரியாவிலே இஸ்ரவேலின்‌ மேல்‌ 
ராஜ்யபாரம்பண்ணின நாட்கள்‌ இருபத்தெட்டு 
வருஷம்‌ (2இராஜா 10:35,36). 





i FTE 
TT 


வரலாற்று 
ங்கள்‌ அதிகாரத்தில்‌ 
எழுதப்பட்டிருக்கிறது. அத்தாலியாள்‌ 
ராஜவம்சஸ்தர்‌ யாவரையும்‌ 
சங்காரம்பண்ணுகிறாள்‌  (2இராஜா 113). 
அவள்‌ யூதாதேசத்தின்மேல்‌  ஆறுவருஷம்‌ 
ராஜ்யபாரம்பண்ணுகிறாள்‌. அகசியா 
யோவாஸ்‌, 
சங்காரத்திற்கு 

தப்பிக்கிறான்‌ (2இராஜா 11:23). 


முடிந்த பின்பு, ஏழாம்‌ 
வருஷத்திலே ஓ னது வைக்கப்பட்டிருந்த 
யோவாஸ்‌, எல்லோருக்கும்‌ முன்பாக 
காண்பிக்கப்படுகிறான்‌. யூதா ஜனங்கள்‌ 
யோவாசை  ராஜாவாக்கி அபிஷேகம்‌ 
பண்ணுகிறார்கள்‌ (2இராஜா 11:4-12). 


அத்தாலியாள்‌ 
கொலைபண்ணப்படுகிறாள்‌ (2இராஜா 
1143-16). யோவாசின்‌ ஆட்சிக்காலத்தில்‌, 
யூதாதேசத்தின்‌ ஜனங்கள்‌ எல்லோரும்‌ 
மகிழ்ச்சியாமிருக்கிறார்கள்‌. எருசலேம்‌ நகரம்‌ 
அமைதலாயிற்று (2இராஜா 1127-21) 


அத்தாலியாள்‌ 
2இராஜா 11:1-8 


இராஜா 11:1. அகசியாவின்‌ தாயாகிய 
அத்தாலியான்‌ தன்‌ குமாரன்‌ 
இறந்துபோனதைக்‌ கண்டபோது, 
எழும்பி ராஜவம்சஸ்தர்‌ யாவரையும்‌ 
சங்காரம்பண்ணினான்‌.. 


இராஜா 11:2. யேராம்‌ என்னும்‌ 
ராஜாவின்‌ குமாரத்தியும்‌ அகசியாவின்‌ 
சகோதரியுமாகிய யோசேபான்‌, 
கொலையுண்ணப்படுகிற ராஜகுமாரரின்‌ 
நடுவிலிருக்கிற அகசியாவின்‌ மகனாகிய 
யேோவாசைக்‌ கனவாய்‌ எடுத்தான்‌; 
அவன்‌ கொல்லப்படாதபடி, 
அவனையும்‌ அவண்‌  தாதியையும்‌ 
அத்தாலியாளுக்குத்‌ தெரியாமல்‌ 
பன்னிஅறையில்‌ ஒனித்துவைத்தார்கன்‌. 


2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


2இராஜா 113. 
அவன்‌ ஆலுவருஷம்‌ 
ஆலயத்தில்‌ 
பட்டிருத்தான்‌; 
தேசத்தின்மேல்‌ 
பண்ணினான்‌. 


இவனோடே கூட 
கர்த்தருடைய 
ஒவித்துவைக்கப்‌ 
அத்தாலியான்‌. 
ராஜ்யபாரம்‌ 


தாவீதின்‌ குடும்பத்தார்‌ இஸ்ரவேல்‌ 
தேசத்திலே தொடர்ந்து ராஜ்மபாரம்‌ 
பண்ணுவார்கள்‌ என்று கர்த்தர்‌ அவருக்கு 
வாக்குப்பண்ணியிருக்கிறார்‌. தாவீதின்‌ குடும்ப 
விளக்கு அணைந்துபோகாது. 


தாவீதின்‌ 
சோதனையான காலம்‌ 
தாவீதின்‌ குடும்ப விளக்கு 
அணைந்துபோகக்கூடிய சூழ்நிலை. 
உண்டாயிற்று. ஆனாலும்‌ கர்த்தர்‌ அற்புதமாக, 
தாவீதின்‌ விளக்கு அணைந்துபோகாமல்‌ 
பாதுகாக்கிறார்‌. 


குடும்பத்தாருக்கு 
வந்திருக்கிறது. 


அகசியாவின்‌ தாயாகிய அத்தாலியாள்‌ 

இறந்துபோனதைக்‌ 

ராஜவம்சஸ்தர்‌ 

சங்காரம்பண்ணுகிறாள்‌ 

(2இராஜா 1111) 
யெகூ 


இலக யூதாவின்‌ ராஜாவாகிய 
அகசியாவைக்‌ 


கொன்றுபோடுகிறான்‌. 
அத்தாலியாள்‌ அகசியாலின்‌ தாயார்‌, 
தன்னுடைய குமாரன்‌ இறந்துபோன 
செய்தியை கேட்டபோது, அவள்‌ யூதா 
தேசத்தின்‌ ராஜவம்சஸ்தர்‌ அனைவரையும்‌ 
கொன்றுபோடுகிறாள்‌. இவர்கள்‌ 
எல்லோருமே  அகசியாவுக்கு பின்பு, 
யூதாவின்‌ சிங்காசனத்தில்‌ வீற்றிருந்து, 
ராஜ்யபாரம்பண்ணக்கூடியவர்கள்‌. 


அகசியா 
யூதா தேசத்தை 
பண்ணவேண்டுமென்று அத்தாலியாள்‌ 
ஆசைப்படுகிறாள்‌. அவளிடத்தில்‌ 
ராஜாசனம்பண்ணவேண்டும்‌ என்னும்‌ பதவி 
வெறி காணப்படுகிறது. அவளால்‌ 
நியாயமான முறையில்‌ யூதாவின்‌ 
ராஜாசனத்தை பெற்றுக்கொள்ள 
முடியவில்லை. ஆகையினால்‌ அத்தாலியாள்‌ 
யூதாதேசத்தின்‌ ராஜவம்சஸ்தர்‌ 
அனைவரையும்‌ சங்காரம்பண்ணி, 
யூதாவின்‌ ராஜாசனத்தைப்‌ 
பெற்றுக்கொள்கிறாள்‌. 


பின்பு, 


இறந்துபோன |, 
ராஜ்யபாரம்‌. 


நானே 





i THE 
TT 


யெகூ அகசியாவைக்‌ 
கொன்றுபோட்டான்‌. அதற்காக, 
அத்தாலியாள்‌ கர்த்தர்மீது கோபப்படுகிறாள்‌. 
கர்த்தரை 
நினைக்கிறாள்‌. 
முற்றிலுமாய்‌ 
அத்தாலியாள்‌ 
சேர்ந்தவள்‌. 
குமாரத்தி. 
குடும்பத்தாரை 
அத்தாலியாள்‌ 
அழித்துப்போட 
தீர்மானமாயிருக்கிறாள்‌. 


யேசபேல்‌ சபிக்கப்பட்ட ஸ்திர. 
யேசபேலின்‌ குமாரத்தியாகிய அத்தாலியாள்‌ 
ஒரு பொல்லாத ஸ்திரீ 


“அந்தப்‌ பொல்லாத 
அத்தாலியாளுடைய மக்கள்‌ 
ப்‌ பலவந்தமாய்த்‌ 
கர்த்தருடைய 
பிரதிஷ்டை பண்ணப்பட்டவைகளையெல்லாம்‌ 
பாகால்களுக்காகர்‌ செலவு பண்ணிப்‌ 
போட்டார்களே என்றான்‌" (நாளா 24:7). 


அழித்துப்போட்டதினால்‌, 
தாவீதின்‌ குடும்பத்தாரை 
வேண்டுமென்று 


ஸ்திரீயாகிய 
தேவனுடைய 
_ திறந்து, 
ள்ள 


தன்தன்‌. வந்தார்‌ 

அழிந்துபோகாதபடிக்கு 

இவள்‌ யோராம்‌. 
என்னும்‌ ராஜாவின்‌ குமாரத்தி. யோசேபாள்‌ 
அகசியாவின்‌ சகோதரி. இவள்‌ 
ஆசாரியனாகிய யோய்தாவின்‌ மனைவி. 


யோசேபாள்‌, கொலையுண்ணப்படுகிற 
ராஜகுமாரரின்‌ நடுவிலிருக்கிற அகசியாவின்‌ 
யோவாசைக்‌ களவாய்‌ 
யோவாஸ்‌ கொல்லப்படாதபடி, 

அவன்‌ 


கர்த்தருடைய ஆலயத்தின்‌ 
ஒளித்துவைக்கிறார்கள்‌ (2இராஜா 11:2). 
யோவாஸ்‌ 

ஆறுவருஷம்‌ 

ஆலயத்தில்‌ ஒளித்துவைக்கப்பட்டிருக்கிறான்‌ ; 
அத்தாலியாள்‌ 
ராஜ்யபாரம்‌ 

பண்ணுகிறாள்‌ (2இராஜா 11:3). 


2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பள்ளிதுறைக்கு வரவும்‌ மாட்டாள்‌. 
சோதனை போடவும்‌ 
அத்தாலியாளுக்கு கர்த்தருடைய க்‌ 
அக்கரையில்லை. கர்த்தரிடத்தில்‌ அவளுக்கு 
பத்தியுமில்லை. 


ஆசாரியனாகிய “யோய்தா, 

சில்‌ யோவாசை, கர்த்தருடைய 

இந்தப்‌ பள்ளிதுறையில்‌ 

பாதுகாக்கிறான்‌. 

பாதுகாப்பைக்‌ 

சந்த விஷயம்‌ 

அத்தாலியாளுக்கு தெரியவந்தால்‌, அவள்‌ 

யோவாசையும்‌ கொன்றுபோடுவாள்‌. அவனை 

ஒளித்து வைத்த யோய்தாவையும்‌. 
கொன்றுபோடுவாள்‌. 


ஆனாலும்‌ யோய்தா 
யோவாசை பாதுகாக்‌! 
ஒண்‌ ப வடகம்‌, 
கர்த்தருடைய ஆலயத்திலே 
மறைத்துவைக்கப்படுகிறான்‌. தாவீது 
சங்கீதத்தில்‌ சொன்ன வாக்கியம்‌ இங்கு 
நிறைவேறுகிறது. 

“தீங்குநாளில்‌ அவர்‌ என்னைத்‌ 
தம்முடைய கூடாரத்தில்‌ மறைத்து, என்னைத்‌ 
தமது கூடார மறைவிலே ஒளித்துவைத்து, 
என்னைக்‌ கன்மலையின்மேல்‌ உயர்த்துவார்‌” 
(சங்‌ 2) 


கர்த்தரை நம்பி 
மோசே 
யோவாசும்‌ 


கர்த்தருடைய 
பாழடைந்திருக்கிறது. 
சித்தத்தின்‌ பிரகாரமாகவே 
கர்த்தருடைய ஆலயத்தில்‌ 
'வைக்கப்பட்டிருக்கிறான்‌. 
ராஜாவான பின்பு 
ஆலயத்தைப்‌ பழுதுபார்க்கிறான்‌. 
கர்த்தருடையது. 
பழுதடைந்தருக்கக்கூடாது. 


இகந்ததினால்‌, 


ஆலயம்‌ 
கர்த்தருடைய 
யோவாஸ்‌, 
ஒளித்து 
யோவாஸ்‌ 


அவனுக்கு க்கல்‌ 
ஏற்பட்டிருக்கிற எல்லா பழுதுகளைப்பற்றியும்‌ 
தெரிந்திருக்கிறது. ஆலயத்தைப்‌ 
பழுதுபார்க்கவேண்டும்‌ என்னும்‌ வாஞ்சையும்‌ 
அவனுடைய மனதில்‌ உண்டாயிற்று. 





i FTE 
ETT 


தம்முடைய தெய்வீக 
சித்தத்தின்‌ பிரகாரமாக, ஒவ்வொரு 
காரியத்தையும்‌ நடைபெற செய்கிறார்‌. 
தம்முடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக, 
ர்்தர்‌ ஒவ்வொரு காரியத்தையும்‌, 
திட்டத்தின்‌ பிரகாரம்‌. 
ஆயத்தம்பண்ணுகிறார்‌. 


கர்த்தர்‌ 


யோவாகசும்‌ யோய்தாவும்‌ 
2இராஜா 11:4-12. 


இராஜா 11:4. ஏழாம்‌ வருஷத்திலே 
யோய்தா நாலு பேருக்கு. 
அதிபதிகனையும்‌ தலைவரையும்‌ 
காவலானவரையும்‌ அழைப்பித்து, 
அவர்களைத்‌ தன்னிடத்தில்‌ 
கர்த்தருடைய ஆலயத்திலே. 
வரச்சொல்லி, அவர்களோடு. 
உடன்படிக்கைபண்ணி, அவர்களைக்‌. 
கர்த்தருடைய ஆலயத்திலே 
ஆணையிடுவித்துக்‌ கொண்டு, 
அவர்களுக்கு ராஜாவின்‌ குமாரனைக்‌: 
காண்பித்து, 


2இராஜா 11:5. அவர்களை நோக்கி: 
நீங்கள்‌ செய்ய வேண்டிய காரியம்‌ 
என்னவென்றால்‌, ஓய்வுநானில்‌. 
முறைப்படி. வருகிற 
உங்களில்‌ ஒருபங்கு. 
ராஜாவின்‌ காவல்‌ 
காக்கவேண்டும்‌. 


இங்கே 
மூன்றில்‌ 
அரமனைக்‌ 


2இராஜா 11:6. மூன்றில்‌ ஒருபங்கு. 
சூர்‌ என்னும்‌ வாசலிலும்‌, மூன்றில்‌: 
ஒருபங்கு காவலானரின்‌ காவலின்‌ 
பிறகே இருக்கிற வாசலிலுமிருத்து 
ஆலயக்காவலைப்‌ யத்திரமாய்க்‌ 
காக்கவேண்டும்‌. 

1127. இப்படியே 
முறைப்படியே 
உங்களில்‌. இரண்டுபங்குபேர்‌, 
ராஜாவினிடத்தில்‌ கர்த்தருடைய 
ஆலயத்தைக்‌ காவல்‌ காக்கவேண்டும்‌. 


2இராஜா 
ஓய்வுநானில்‌ 


2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


பிரியப்‌ 
UBLISHERS 


இராஜா 11:8. நீங்கன்‌ அவரவர்‌ 
தங்கள்‌ ஆயுதங்களைக்‌ கையிலே 
பிடித்தவர்கனாய்‌, ராஜாவைக்‌. 
சுற்றிலும்‌ வரிசையாய்‌ 
'தின்றுகொண்டிருக்க. வேண்டும்‌; 
வரிசைகளுக்குன்‌ புகுந்துவருகிறவன்‌' 
கொலைசெய்யப்படக்‌ கடவன்‌; ராஜா 
வெளியே போகும்போதும்‌ உன்னே 
வரும்போதும்‌ நீங்கள்‌ அவரோடே 
இருங்கள்‌ என்றான்‌. 


2இராஜா 11:8. ஆசாரியனாகிய 
யோய்தா கட்டனையிட்டபடி யெல்லாம்‌ 
நூறுபேருக்கு அதிபதிகன்‌ செய்து, 
அவரவர்‌ ஓய்வுநானில்‌ முறைப்படி. 
வருகிறவர்களூம்‌ முறைப்படி. 
போகிறவர்களுமாகிய தங்கள்‌: 
மனுஷரைக்‌. கூட்டிக்கொண்டு, 
ஆசாரியனாகிய யோய்தாவினிடத்தில்‌ 
வந்தார்கள்‌. 


2இராஜா 11410. ஆசாரியன்‌ 
கர்த்தரின்‌ ஆலயத்தில்‌ தாவீதுராஜா 
வைத்திருந்த ஈட்டிகனையும்‌ 
கேடகங்களையும்‌ நாலுபேருக்கு 
அதியதிகளிடத்தில்‌ கொடுத்தான்‌. 


இராஜா 1141. 
தங்கள்‌. 
பிடித்தவர்களாய்‌, 
வலதுபக்கம்தொடங்கி 
இடதுபக்கமட்டும்‌, பலிபீடத்திற்கு 
எதிராகவும்‌ ஆலயத்திற்கு எதிராகவும்‌ 
ராஜாவைக்‌ சுற்றிலும்‌ தின்‌ றார்கள்‌. 


காவலானர்‌ அவரவர்‌ 


இராஜா 11:42. அப்பொழுது அவன்‌: 
ராஜகுமாரனை வெளியே 
கொண்டுவந்து, கிரீடத்தை அவன்மேல்‌ 
வைத்து, சாட்சியின்‌ ஆகமத்தை 
அவன்‌ கையிலே கொடுத்தான்‌; 
இப்படி அவனை ராஜாவாக்கி 
அபிஷேகம்‌ பண்ணி: ராஜா வாழ்க 
என்று சொல்லி கைகொட்டினார்கள்‌. 


யூதாதேசத்தின்மேல்‌ 
ராஜ்யபாரம்பண்ணுகிறாள்‌. 
பொல்லாத ஸ்திரீ. 
ராஜ்யபாரமும்‌ 
பொல்லாததாயிருக்கிறது. 





i= a 
TT 


'யெகூ இஸ்ரவேல்‌ i பாகால்‌ 
ஆராதனைமை 
பாகாலின்‌ ந்‌ 
பாகாலின்‌. 
உடைத்துப்போடுகிறான்‌. 
பாகாலின்‌ 
விடுவிக்கப்பட்டிருக்கிறது. 
யூதாதேசத்திலே பாகாலின்‌ ஆராதனையை 
ஸ்தாபிக்கிறாள்‌. 

'அந்தப்‌ பொல்லாத ஸ்திரீயாகிய 
அத்தாலியாளுடைய மக்கள்‌ 
ஆலயத்தைப்‌ i 
கர்த்தருடைய 
பிரதிஷ்டை பண்ணப்பட்டவைகளையெல்லாம்‌ 
பாகால்களுக்காகச்‌ செலவு... பண்ணிப்‌ 
போட்டார்களே என்றான்‌" (2நாளா 24:7). 


ாலியாள்‌ யூதா! 
யய ஆறுவருஷ கன்னி 
யோவாஸ்‌ கர்த்தருடைய 

ஒளித்து வைக்கப்பட்டிருக்கிறான்‌. 

யூநாலின்‌ சிங்காசனத்தில்‌ வீற்றிருந்து, 
ராஜ்யபாரம்பண்ண வேண்டியவன்‌. ஆனால்‌. 
அவனோ இப்போது தன்னுடைய 
ஜீவனைக்‌ காத்துக்கொள்ள, கர்த்தருடைய 
ஆலயத்திலே ஒளிந்துகொண்டிருக்கிறான்‌. 


சாரியனாகிய போய்தா 
பாதுகாக்கிறான்‌.  யோய்தா ஏழாம்‌ 
வருஷத்திலே யோலாசை யூதாவின்‌ 
ஜனங்களுக்கு வெளியே காண்பிக்கவேண்டும்‌. 
என்று திட்டமிட்டிருக்கிறான்‌. அத்தாலியாள்‌ 
அகசியாவின்‌  ராஜவம்சத்தார்‌ யாவரையும்‌. 
சங்காரம்பண்ணிவிடுகிறாள்‌ அவர்களில்‌. 
யோவாஸ்‌. மாத்திரமே இப்போது, 
உயிரோடிருக்கிறான்‌. னே 
பூதாதோரத்தன்‌ 

ற்றிருந்து 
வேண்டியவன்‌. 


யோவாசை 


இவ! 
சிங்காசனத்தில்‌ 
ராஜ்யபாரம்பண்ண 


யோவாசை அத்தாலியாளுக்கு 
தொன்‌ விதத்‌ அவம்‌ னன்‌ 
ஜீவனுக்கு ஆபத்து வராதவாறு. 
பாதுகாப்பதும்‌, ஆசாரியனாகிய யோய்தாவின்‌ 
பிரதான வேலையாயிருக்கிறது.  யோவாசை 
ஜனங்களுக்கு பிரத்தியட்சமாய்க்‌ 
காண்பிக்கும்‌ நல்ல நாளுக்காக யோய்தா 
காத்துக்கொண்டிருக்கிறான்‌. அவன்‌ 
ஆவலாய்‌ எதிர்பார்த்த காலம்‌ 
ஆறுவருஷத்திற்கு பின்பு வருகிறது. 


2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அத்தாலியாள்‌ 
ராஜ்யபாரம்பண்ணுகிறாள்‌. 
ராஜ்யபாரம்‌. 
கொடூரமானதாயும்‌ 
யூதாஜனங்கள்‌ 
அவளுடைய பொல்லாத 
விரும்பவில்லை. 
அத்தாலியாளுக்கு 
கலகம்பண்ண ஆயத்தமாயிருக்கிறார்கள்‌. 
யோய்தா இந்த நல்ல சந்தர்ப்பத்தை 
பயன்படுத்தி, யூதா ஜனத்தார்‌ மத்தியிலே 
யோவாசை காண்பிக்கவேண்டும்‌ என்று 


திட்டமிடுகிறான்‌. 


யோய்தா 
தேவாலயத்திற்கு. 
ஆசாரியனாயிருக்கிறான்‌. 
பிறப்பினாலும்‌, 
ஊழியப்பொறுப்பினாலும்‌, 
யூதாதேசத்திலே உயர்ந்த அந்தஸ்தும்‌ 
அதிகாரமும்‌ கிடைத்திருக்கிறது. 
யோசேபாள்‌ ஆசாரியனாகிய 
யோய்தாவின்‌ மனைவி. இவள்‌ போராம்‌. 
என்னும்‌ ராஜாவின்‌ குமாரத்தி. அகசியாவின்‌ 
சகோதரி. இதன்‌ 
ஆசாரியனாகிய 
ராஜகுடும்பத்திலும்‌ 
ஐக்கியமாயிருக்கிறான்‌. 
நாவின்‌ ப்‌ சரித்திரத்தின்படி 
பதிலாக, யோராமின்‌ 
யோசேபாளே, 
ராஜ்யபாரம்பண்ணவேண்டும்‌. 
ராஜ்யபாரம்பண்ணும்‌ 
இருக்கிறது. ஆனால்‌ 
யோசேபாளும்‌ அத்தாலியாளுக்கு பயந்து, 
யோவாசோடுகூட கர்த்தருடைய ஆலயத்தில்‌ 
ஒளிந்துகொண்டிருக்கிறாள்‌. 


ஆசாரியனாகிய யோய்தா. 


கிருபைகளும்‌. தாலந்துகளும்‌ உள்ளவன்‌. 
அவன்‌ யூதாதேசத்திற்கு நல்ல சேவை 
செய்யவேண்டுமென்று விரும்புகிறான்‌. 
ய்‌ யூதாதேசத்தின்‌ நன்மைக்காக 
ஒப்புக்கொடுத்திருக்கிறான்‌. 
ராஜ்யபாரத்திலிருந்து 

பெறவேண்‌। 


யூதாதேசத்தை 
அவளுடைய 
பொல்லாததாயும்‌, 
இருக்கிறது. 
அத்தாலியாளையும்‌, 
ராஜ்யபாரத்தையும்‌ 
ஜனங்கள்‌ 
விரோதமாக 


எருசலேமிலுள்ள 
பிரதான 


யோய்தா, 


விசேஷித்த 





i FTE 
TT 


ஆசாரியனாகிய யோய்தா மிகவும்‌ 
ஞானமாக சிந்தித்து, செயல்படுகிறான்‌. 
யோவாசை யூதாஜனங்களுக்கு 
காண்பிப்பதற்கு முன்பாக, யோவாசின்‌ 
பாதுகாப்புக்கு முக்கியத்துவம்‌ கொடுக்கிறான்‌. 
யோய்தாவைப்போன்ற நல்லவனுடைய 
பாதுகாப்பு யோவாசுக்கு கிடைத்திருப்பது 
கர்த்தருடைய கிருபை. 


ஏழாம்‌ வருஷத்திலே யோய்தா 
பேருக்கு அதிபதிகளையும்‌ 
காவலாளரையும்‌ 
அழைப்பிக்கிறான்‌. யோய்தா 
தன்னிடத்தில்‌ கர்த்தருடைய 
வரச்சொல்லுகிறான்‌. அவன்‌ அவர்களோடு 
உடன்படிக்கைபண்ணி, அவர்களைக்‌ 
கர்த்தருடைய ஆலயத்திலே. 
ஆணையிடுவித்துக்‌ கொள்கிறான்‌. அதன்‌ 
பின்பு யோய்தா அவர்களுக்கு ராஜாவின்‌ 
குமாரனாகிய யோவாசைக்‌ காண்பிக்கிறான்‌ 
(2இராஜா 11:4) 


அகசியாவின்‌ 
யோய்தாவை 


நூறு 


தலைவரையும்‌. 
தன்னிடத்தில்‌ 


ராஜகுமாரனாகிய 
உமிரோடே பார்ப்பது. 
நூறுபேருக்கு அதிபதிகளும்‌, 
தலைவர்களுக்கும்‌, காவலாளர்களுக்கும்‌ 
ஆச்சரியமாயும்‌, சந்தோஷமாயும்‌ இருக்கிறது. 
தாவீதின்‌ விளக்கு அணைந்துபோயிற்றோ 
என்று, யூதாவின்‌ அதிபதிகளும்‌, 
தலைவர்களும்‌, வ்‌. மிகுந்த 
குவலையோடிருந்தார்கள்‌. யூதாவின்‌ விளக்கு 
இன்னும்‌ அணைந்துபோகவில்லை என்பதைப்‌ 
பார்க்கும்போது, அவர்களுக்கு மிகுந்த. 
சந்தோஷமுண்டாயிற்று. 

யோய்தா கர்த்தருடைய ஆலயத்திலே 
பிரதான ஆசாரியனாயிருக்கிறான்‌. 
ஆசாரியரும்‌ லேவியரும்‌ அவனுக்கு கீழே 
சேவகம்‌ பண்ணுகிறார்கள்‌. தேவாலயத்தின்‌ 
ஒவ்வொரு பகுதியிலும்‌ காவலைப்‌ 
பலப்படுத்தவேண்டுமென்று யோய்தா 
திட்டமிடுகிறான்‌. தேவாலயத்தில்‌ பல. 
அறைகள்‌ இருக்கிறது. த்தின்‌ 
எல்லா... பகுதிகளிலும்‌ 
பலப்படுத்தவேண்டும்‌. 
'யோவாசுக்கு பாதுகாப்பு கிடைக்கும்‌. 


தன்னுடைய ராஜ்யபார 

ஆசாரியர்களை பல்வேறு. 
வகுப்புகளாக பிரித்திருந்தார்‌. ஆசாரியனாகிய 
யோய்தாவும்‌, காவலாளரை வெவ்வேறு 
பங்குகளாக பிரிக்கிறான்‌. 


2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யோய்தா நூறுபேருக்கு அதிபதிகளை 
நோக்கி, “நீங்கள்‌ செய்ய வேண்டிய காரியம்‌ 
என்னவென்றால்‌, ஒய்வுநாளில்‌ முறைப்படி 
இங்கே வருகிற உங்களில்‌ மூன்றில்‌ 
ஒருபங்கு ராஜாவின்‌ அரமனைக்‌ காவல்‌. 
காக்கவேண்டும்‌. மூன்றில்‌ ஒருபங்கு சூர்‌ 
என்னும்‌ வாசலிலும்‌, மூன்றில்‌ 
ஒருபங்கு காவலாளரின்‌ காவலின்‌ பிறகே 
இருக்கிற வாசலிலுமிருந்து ஆலயக்காவலைப்‌ 
பத்திரமாய்க்‌ காக்கவேண்டும்‌" 
(2இராஜா 11:58) என்று சொல்லுகிறான்‌. 


ஒவ்வொரு ஓய்வுநாளின்‌ காலையிலும்‌ 
சேவகரின்‌ வகுப்பு புதிதாய்‌ வந்து, 
யோலாசை காவல்‌ காக்கவேண்டும்‌. 
ஏற்கெனவே காவல்‌ காத்தவர்கள்‌, 
ஒய்வுநாளின்‌ மாலைப்பொழுது வரையிலும்‌ 
தேவாலயத்தில்‌ யோவாசக்கு 
காவலாயிருக்கவேண்டும்‌. இதனால்‌ 
ஒய்வநாளில்‌, யோவாசுக்கு இரண்டு 
மடங்கு அதிகமான பாதுகாப்பு கிடைக்கும்‌. 


ஆசாரியனாகிய யோய்தா, 
அதிபதிகளிடம்‌, 


நூற்றுக்கு 
ஒய்வுநாளின்‌ ஆலயத்தை 
முறைமையைப்பற்றி 
யோய்தா 

அவர்களை நோக்கி, “இப்படியே ஒய்வுநாளில்‌ 
முறைப்படியே உங்களில்‌ இரண்டுபங்குபேர்‌, 
ராஜாவினிடத்தில்‌ ட்‌! கர்த்தருடைய 
ஆலயத்தைக்‌ காவல்‌ காக்கவேண்டும்‌" 
(2இராஜா 117) என்று சொல்லுகிறார்‌ 


யோவாசை 
தங்கள்‌ 
பிடித்தவர்களாக 
அவர்களுக்கு 
ஆசாரியனாகிய 
லயத்தில்‌ 


காவல்‌ காக்கிறவர்கள்‌, 
கைகளில்‌ ஆயுதங்களைப்‌ 
காவல்‌ காக்கவேண்டும்‌. 
ஆயுதங்கள்‌ வேண்டும்‌. 
யோய்தா கர்த்தரின்‌ 
தாவீதுராஜா வைத்திருந்த 
ஈட்டிகளையும்‌ டகங்களையும்‌ 
நூறுபேருக்கு அதிபதிகளிடத்தில்‌ 
கொடுக்கிறான்‌ (2இராஜா 11:10). 
த (நூற்றுக்கு அதிபதிகளுக்கு 
கட்டளைகளைக்‌ 
அவையாவன 
ராஜகுமாரனாகிய யோவாசை 
காக்கவேண்டும்‌. 
கர்த்தருடைய ஆலயம்‌ 
தீட்டுப்படாதவாறு, ஆலயக்காவலை 
பத்திரமாய்க்‌ காக்கவேண்டும்‌. 





i FTE 
TT 


யோய்தா நூற்றுக்கு அதிபதிகளை 
நோக்கி, “நீங்கள்‌ அவரவர்‌ தங்கள்‌ 
ஆயுதங்களைக்‌ கையிலே பிடித்தவர்களாய்‌, 
சுற்றிலும்‌, வரிசையாய்‌ 
கொண்டிருக்கவேண்டும்‌; 
புகுந்துவருகிறவன்‌. 
கொலைசெய்யப்படக்கடவன்‌; ராஜா வெளியே 
போகும்போதும்‌ உள்ளே வரும்போதும்‌ நீங்கள்‌ 
அவரோடே இருங்கள்‌" (2இராஜா 11:8) என்று 
சொல்லுகிறான்‌. 


நூற்றுக்கு அதிபதிகளும்‌ 
யோய்தாவின்‌ கட்டளைகளுக்கு 
கீழ்ப்படிகிறார்கள்‌. ஆசாரியனாகிய யோய்தா 
கட்டளையிட்டபடியெல்லாம்‌ நூறுபேருக்கு 
அதிபதிகள்‌ செய்கிறார்கள்‌. அவரவர்‌ 
ஒய்வுநாளில்‌ முறைப்படி வருகிறவர்களும்‌: 
முறைப்படி போகிறவர்களுமாகிய தங்கள்‌ 
மனுஷரைக்‌ கூட்டிக்கொண்டு, 
ஆசாரியனாகிய யோய்தாவினிடத்தில்‌ 
வருகிறார்கள்‌ (2இராஜா 11:9). 


காவலாளர்‌ அவரவர்‌ தங்கள்‌ 
ஆயுதங்களைப்‌ பிடித்தவர்களாய்‌, ஆலயத்தின்‌ 
வலதுபக்கம்தொடங்கி அதின்‌ 
இடதுபக்கமட்டும்‌, பலிபீடத்திற்கு எதிராகவும்‌ 
ஆலயத்திற்கு எதிராகவும்‌ ராஜாவைச்‌ 
சுற்றிலும்‌ நிற்கிறார்கள்‌ (2இராஜா 1121) 


யோவாசை காவல்‌ காக்க யோய்தா 
சேலகரை க்கிறான்‌. யோய்தா 
தாமதம்பண்ணாமல்‌ யோவாசை ராஜாவாக 
அபிஷேகம்பண்ணுகிறான்‌. ராஜாபிஷேகத்தின்‌ 
சம்பிரதாய முறைமைகளெல்லாம்‌ 
பின்பற்றப்படுகிறது. 

அதன்‌ பின்பு, யோய்தா 
ராஜகுமாரனாகிய  யோவாசை வெளியே 
கொண்டு வருகிறான்‌. ராஜகிரீடத்தை 
யோவாசின்‌ மேல்‌ வைக்கிறான்‌. யோய்தா. 
சாட்சியின்‌ ஆகமத்தை யோவாசின்‌ 
கையிலே கொடுக்கிறான்‌. 


கர்த்தருடைய 
ஆலயத்திலிருக்கிறவர்கள்‌ இல்வாறாக, 
யோவாசை ராஜாவாக்கி அபிஷேகம்பண்ணி, 
ராஜா. வாழ்க” என்று சொல்லி. 
கைக்கொட்டுகிறார்கள்‌ (2இராஜா 11:12). 


யோவாஸ்‌  சிறுபையனாகயிருந்தாலும்‌, 
ராஜாவின்‌ அதிகாரம்‌ அவனுக்கு 
'கொடுக்கப்படுகிறது. அதற்கு: 
அடையாளமாக கிரீடம்‌ அவனுடைய 
'தலையின்மேல்‌ வைக்கப்படுகிறது. 


2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யோவாஸ்‌ இப்போது நதா 
ராஜாவாயிருக்கிறான்‌. 
யூதாதேசத்தாரை, 
நியாயப்பிரமாணத்திற்கு 
ராஜ்யபாரம்பண்ணவேண்டும்‌. தேவனுடைய 
வார்த்தையே  யோவாகக்கு எழுதப்பட்ட 
சட்டமாயிருக்கவேண்டும்‌. இதற்கு 
அடையாளமாக. யோவாசின்‌ கையிலே. 
சாட்சியின்‌ ஆகமம்‌ கொடுக்கப்படுகிறது. 


அவன்‌ தன்‌ சிங்காசனத்தின்மேல்‌. 
எதிர்த்து அவனுடைய இருதயம்‌. 
சகோதரர்பேரில்‌ 

மேட்டிபைகொள்ளாமலும்‌, குற்பனையை விட்டு 
வலதுபுறம்‌ இடதுபுறம்‌ சாயாமலும்‌, இந்த 
நியாயப்பிரமாணத்தின்‌ எல்லா 


நேவலுபைய 
கீழ்ப்படிந்து. 


வார்த்தைகளையும்‌, இந்தக்‌ கட்டளைகளையும்‌ 
இவைகளின்படி 
தேவனாகிய 


கைக்கொண்டு, 
செய்வதற்காகத்‌. தன்‌ 
கர்த்தருக்குப்‌ பயந்திருக்கும்படி 
கொள்ளும்பொருட்டு, 
லேலியராகிய 

லிருக்கிற நியாயப்பிரமாண 
பார்த்து. தனக்காக ஒரு பிரதிமை 
தன்னிடத்தில்‌ வைத்துக்கொண்டு, 
ஜீவனுள்ள நாளெல்லாம்‌ 
வாசிக்கக்கடவன்‌: இப்படிச்‌ 
தானும்‌ தன்‌ குமாரரும்‌ 
நடுவே தங்கள்‌ ராஜ்யத்‌ 
வாழுவார்கள்‌" (உபா 1718-20) 


யூதாதேசத்தை ராஜ்யபாரம்பண்ணுவது 
மிகப்பெரிய பொறுப்பு. இதை. ய்‌ 
செய்யவேண்டுமென்றால்‌ 
ஆலியானவருடைய 
யோவாசின்மீது தங்கியிருக்கவேண்டும்‌. 
இதற்கு அடையாளமாக யோய்தா 
யோவாசை ராஜாவாக்கி 


அபிஷேகம்பண்ணுகிறான்‌. 


யோய்தா யோவாசை 
அபிஷேகம்பண்ணினாலும்‌, யூதாதேசத்து 
ஜனங்கள்‌ யோவாசை தங்கள்‌ 
ராஜாவாக ஏற்றுக்கொள்‌ ளவேண்டும்‌. 
அவர்கள்‌ யோவாசின்‌ ஆளுகைக்கு 
கீழ்ப்படியவேண்டும்‌. யூதாஜனங்கள்‌ 
யோவாசை தங்கள்‌ ராஜாவாக 
அங்கீகரிக்கும்‌ வண்ணமாக, “ராஜா வாழ்க" 
என்று சொல்லி சந்தோஷமாய்‌ தங்கள்‌ 
கைகளைக்‌ கொட்டுகிறார்கள்‌. 


ராஜாவாக 





i FTE 
TT 


வேண்டுமென்று விரும்பி, 

என்று சொல்லி  வாழ்த்துகிறார்கள்‌. 
தேவனுடைய தெய்வீக அதிகாரத்தினால்‌, 
யோவாஸ்‌ யூதாதேசத்திற்கு ராஜாவாக 
அபிஷேகம்பண்ணப்பட்டிருக்கிறான்‌. 


இப்போது. 


சேர்ந்தவளல்ல. தாவீதின்‌ குடும்பத்து விளக்கு 
அணைந்துபோயிற்றோ என்னும்‌ கவலை. 
யூதாதேசத்து மூப்பருடைய இருதயத்தில்‌: 
காணப்பட்டது. அவர்கள்‌ யோவாசைப்‌ 
பார்த்தபோது, அவர்களுடைய மனதிலே 
உற்சாகம்‌ பிறந்திருக்கிறது. தாவீதின்‌ 
வம்சத்திலே வந்திருக்கிற ராஜா 
வாழவேண்டும்‌ என்றும்‌, தாவீதின்‌ விளக்கு 
அணைந்துபோகக்கூடாது என்றும்‌, 
யூதாஜனங்கள்‌ வாழ்த்துகிறார்கள்‌. 

யூநாஜனங்கள்‌ யோவாசை தங்கள்‌ 
ராஜாவாக அங்கீகரித்து அவனை 
வரவேற்கிறார்கள்‌. யூதாஜனங்களைப்‌ 
போலவே, நாமும்‌ நம்முடைய கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்துவை நம்முடைய இருதயத்தில்‌ 
வரவேற்கவேண்டும்‌ கிறிஸ்துவின்‌ 
ராஜ்யத்தைக்‌ குறித்து நாம்‌ சந்தோஷமாயும்‌ 
திருப்தியாயும்‌ இருக்கவேண்டும்‌. 
இயேசுகிறிஸ்துவின்‌ சிங்காசனம்‌ நம்முடைய 
இருதயத்தில்‌ ஸ்தாபிக்கப்படும்போ து. 
சாத்தானுடைய ஆளுகை நம்மைவிட்டு. 
நீங்கும்‌. 


அத்தாலியானின்‌ மரணம்‌ 
2இராஜா 11:18-16 


இராஜா 1119. ஓடிவருகிற 
ஜனங்கள்‌ செய்த ஆரவாரத்தை 
அத்தாலியான்‌ கேட்டபோது: அவன்‌ 
கர்த்தருடைய ஆலயத்திற்கு. 
ஜனங்களிடத்தில்‌ வத்து, 


2இராஜா 11:14. இதேரு ராஜா 
முறைமையின்படியே தரணண்டையிலே 
நிற்கிறதையும்‌, ராஜாவண்டையில்‌ 
நிற்கிற மிரபுக்களையும்‌, 
எக்கானம்‌ ஊதூகிறவர்களையும்‌, 


2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


தேசத்து ஜனங்கள்‌ 
சந்தோஷப்பட்டு. 
ஊதுகிறதையும்‌ கண்டவுடனே, 
அத்தாலியான்‌ தன்‌ வஸ்திரங்களைக்‌ 
கிழித்துக்கொண்டு: துரோகம்‌ துரோகம்‌ 
என்று கூவினான்‌. 


2இராஜா 


எல்லாரும்‌ 
எக்காளம்‌ 


1115.  ஆசாரியனாகிய 
யோய்தா இராணுவத்தலைவராகிய 
நூதுயேருக்கு அதியதிகளானவர்‌ 
களுக்குக்‌ கட்டளையிட்டு: இவனை 
வரிசைகளுக்குப்‌ புறம்பே 
கொண்டுபோங்கள்‌; இவனைப்‌ 
யின்பற்றுகிறவனைய்‌ பட்டயத்தாலே 
வெட்டிப்போடுங்கன்‌ என்றான்‌. 
கர்த்தருடைய ஆலயத்தில்‌ அவனைக்‌ 
கொல்லலாகாது என்று ஆசாரியன்‌ 
சொல்லியிருந்தான்‌. 


2இராஜா 
அவளுக்கு. 
ராஜாவின்‌. 


11:16. அவர்கள்‌: 
ம்‌ உண்டாக்கினபோது, 
அரமனைக்குன்‌. 
குதிரைகள்‌ பிரவேசிக்கிற 
வழியிலே அவன்‌ போகையில்‌, 
அவளைக்‌ கொன்று போட்டார்கள்‌. 


ஆசாரியனாகிய யோய்தா, 
ராஜகுமாரனாகிய யோவாசை யூதாவின்‌ 
ர்‌ அபிஷேகம்பண்‌ ணுகிற வைபவம்‌ 
ஜனங்கள்‌ 
இங்குமாக 
அத்தாலியாள்‌ 
ராஜவம்சஸ்தர்‌ 
அனைவரையும்‌ சங்காரம்பண்ணினாள்‌ என்று 
யூதாஜனங்கள்‌ இதுவரையிலும்‌ 
நினைத்தார்கள்‌. ஆனால்‌ கர்த்தருடைய 
தெய்வீக திட்டத்தின்‌ பிரகாரமாக 
ராஜகுமாரனாகிய யோவாஸ்‌ 
உயிரோடிருக்கிறான்‌. யோய்தா யோவாசை 
யூதாதேசத்திற்கு. ராஜாவாக 
அபிஷேகம்பண்ணுகிறான்‌. 


அங்கும்‌. 





i FTE 
TT 


ஓடிவருகிற ஜனங்கள்‌. செய்த 
ஆரவாரத்தை  அத்தாலியாள்‌ கேட்கிறாள்‌. 
அப்போது அவள்‌ கர்த்தருடைய ஆலயத்திற்கு 
ஜனங்களிடத்தில்‌ வருகிறாள்‌ 
(இராஜா 1193). ராஜாபிஷேக வைபவம்‌ 
முடிந்த பின்பு ஜனங்கள்‌ அத்தாலியாளை 
சந்திக்கவேண்டுமென்று தீர்மானம்‌ 
செய்திருக்கிறார்கள்‌. ராஜவம்சஸ்தரை 
அத்தாலியாள்‌  சங்காரம்பண்ணியதற்காக, 
அவளை விசாரிக்கவேண்டும்‌ என்று. 
ஜனங்கள்‌ தீர்மானம்பண்ணுகிறார்கள்‌. 
அத்தாலியாளின்‌ கொடுமையான ஆட்சிக்கு 
முடிவு பண்ணவேண்டுமென்று ஜனங்கள்‌ 
ஆர்வத்தோடிருக்கிறார்கள்‌. 

ஆனால்‌ அத்தாலியாளோ, ப்‌ 
தன்னிடத்தில்‌ வரும்‌ ப 
அரண்மனையில்‌ பொறுவயோடு 
காத்திருக்கவில்லை. யேசபேல்‌ யெகூவை. 
சந்திக்க புறப்பட்டு வந்ததுபோல, 
அத்தாலியாளும்‌ ஜனங்களை சந்திக்க 
கர்த்தருடைய ஆலயத்திற்கு வருகிறாள்‌. 
ஆலயத்திலே மிகுந்த ஆரவாரமுண்டாயிற்று. 
ஆரவாரத்திற்கான காரணத்தை 
அறிந்துகொள்ளும்‌ ஆவல்‌ 
அத்தாலியாளுக்கு உண்டாயிற்று. 


அத்தாலியாள்‌ கர்த்தருடைய 
ஆலயத்திற்கு தனிமையாக வருகிறாள்‌. ஒரு 
தேசத்தின்‌ ராணியாகயிருக்கிறவள்‌, 
இராணுவ பாதுகாப்பு இல்லாமல்‌, தனிமையில்‌ 
வருவது ஆச்சரியமான காரியம்‌. ஆனாலும்‌ 
அத்தாலியாள்‌ துணிகரமான பொல்லாத 
ஸ்திரீ. அவள்‌ யூதாதேசத்தை கொடுமையாய்‌ 
ஆட்சிசெய்கிறவள்‌. யூதாதேசத்தார்‌ 
அத்தாலியாளுக்கு நடுக்கல்‌, 
அத்தாலியாளோ யாருக்கும்‌ பயப்படமாட்டாள்‌. 
அவள்‌ கர்த்தருடைய ஆலயத்திற்கு தனியாய்‌ 
வருகிறாள்‌. அங்கே யூதாதேசத்து ஜனங்கள்‌ 
எல்லோரும்‌ கூடியிருக்கிறார்கள்‌. 

கர்த்தருடைய ஆலயத்திலே 
அத்தாலியாள்‌ கண்ட காட்சி அவளை 
அதிர்ச்சியடையச்‌ செய்கிறது. இதோ, ராஜா 
முறைமையின்படியே. 'தூணண்டையிலே. 
யோவாஸ்‌ நிற்கிறான்‌. ராஜாவண்டையில்‌ 
நிற்கிற பிரபுக்களையும்‌, எக்காளம்‌. 
ஊதுகிறவர்களையும்‌, தேசத்து ஜனங்கள்‌ 
எல்லாரும்‌ சந்தோஷப்பட்டு எக்காளம்‌ 
ஊதுகிறதையும்‌ அத்தாலியாள்‌ காண்கிறாள்‌. 
இவர்கள்‌ எல்லோரையும்‌ கண்டவுடனே, 
அத்தாலியாள்‌ தன்‌ வஸ்திரங்களைக்‌ 
கிழித்துக்கொண்டு: “துரோகம்‌ துரோகம்‌" 
(2இராஜா 11:14) என்று கூவுகிறாள்‌. 


2 இராஜாக்கன்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


துரோகம்‌" 
“வாருங்கள்‌, 
எதிராக 
வாருங்கள்‌" 
யோவாஸ்‌ 


அத்தாலியாள்‌ “துரோகம்‌, 
என்று கூவுகிற வார்த்தைக்கு, 
ந்த தேசத்துரோகிகளுக்கு 
எனக்கு உதவிசெய்ய 
என்று பொருள்‌. 
தேசத்துரோகியல்ல. யோய்தா 
துரோகம்பண்ணவில்லை. அத்தாலியாளே. 
யூதாதேசத்திற்கு துரோகியாயிருக்கிறாள்‌. 
அவளே 


யூதாஜனங்களுக்கு 
துரோகம்பண்ணுகிறாள்‌. 


அத்தாலியாள்‌ “துரோகம்‌ துரோகம்‌” 
என்று கூவும்போது அங்கே ஆசாரியனாகிய 
யோய்தா, யோவாசுக்கு அருகாமையில்‌ 
நின்றுகொண்டிருக்கிறான்‌. யோய்தா 
இராணுவத்தலைவராகிய நூறுபேருக்கு 
அதிபதிகளானவர்களுக்குக்‌ கட்டளையிட்டு: 
“இவளை வரிசைகளுக்குப்‌ புறம்பே 
கொண்டுபோங்கள்‌:: இவளைப்‌ 
பின்பற்றுகிறவனைப்‌ பட்டயத்தாலே 
வெட்டிப்போடுங்கள்‌"  (2இராஜா 1:15) 
என்று சொல்லுகிறான்‌. கர்த்தருடைய 
ஆலயத்தில்‌ அத்தாலியாளை கொல்லலாகாது 
என்று ஆசாரியனாகிய யோய்தா 
அவர்களுக்கு. ஏற்கெனவே. சொல்லி 
யிருக்கிறான்‌ 


த்தாலியாள்‌ 
செத்துப்போனால்‌ 
பின்பற்றுகிறவர்களும்‌ 
வேண்டும்‌. அவர்களை கர்த்தருடைய 
ஆலயத்திலும்‌ கொல்லக்கூடாது. பரிசுத்த 
ஆலயத்தை அத்தாலியாளைப்போன்ற 
பொல்லாத ஸ்திரீயின்‌ இரத்தத்தினால்‌ 
தீட்டுப்படுத்தலாகாது என்று ஆசாரியனாகிய 
யோய்தா தீர்மானம்‌ செய்கிறான்‌. 


மாத்திரம்‌ 
அவளைப்‌ 
செத்துப்போக 


போதாது 


ஆபத்தை 
அவள்‌ 


வருகிற 
உணருகிறாள்‌. 


தனக்கு 
அத்தாலியாள்‌ 
கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து பின்வாசல்‌ 


வழியாக... தன்னுடைய அரண்மனைக்கு 
தப்பிப்போக முயற்சி பண்ணுகிறாள்‌. 
தப்பிப்போகும்போது, 

கூடியிருக்கிறவர்கள்‌ 
இடமுண்டாக்குகிறார்கள்‌. 
இராஜாவின்‌ அரமனைக்குள்‌, 
பிரவேசிக்கிற வழியிலே. 
அப்போது, இராணுத்தலைவராகிய 
நூறுபேருக்கு அதிபதிகளாயிருக்கிறவர்களும்‌, 
அவர்களுடைய சேவகர்களும்‌ 
அத்தாலியாளைக்‌ கொன்றுபோடுகிறார்கள்‌ 
(2இராஜா 1116). 


குதிரைகள்‌ 
போகிறாள்‌. 





i= FTN 
ETT 


யோய்தாவின்‌ ஊழியம்‌ 
2இராஜா 1117-21 


2இராஜா 1117. 
யோய்தா, அவர்கள்‌. 
ஜனமாயிருக்கும்படிக்கு, 
ஜனங்களும்‌ 


அப்பொழுது 
கர்த்தருடைய 
ராஜாவும்‌ 
கர்த்தரோடே. 
உடன்படிக்கையண்ணவும்‌, ராஜாவும்‌ 
ஜனங்களும்‌ ஒருவரோடொருவர்‌: 
உடன்படிக்கையண்ணவும்‌ செய்து, 


இராஜா 11418. பின்பு தேசத்தின்‌ 
ஜனங்கன்‌ எல்லாரும்‌ பாகாலிண்‌ 
கோவிலில்‌ போய்‌, அதை இடித்து, 
அதின்‌ பலிபீடங்கனையும்‌ அதின்‌. 
விக்கிரகங்களையும்‌ முற்றிலும்‌ 
உடைத்து, பாகாலின்‌ பூஜாசாரியாகிய 
மாத்தானைப்‌ யலி. 
பீடங்களுக்கு முன்பாகக்‌ கொன்று 
போட்டார்கள்‌. ஆசாரியன்‌ 
கர்த்தருடைய ஆலயத்தை விசாரிக்கும்‌ 
உத்தியோகஸ்தரை ஏற்படுத்தினான்‌. 


நூறுபேருக்கு. 
தலைவரையும்‌. 


இராஜா 1119. 
அதியதிகனையும்‌ 
காவலாவரையும்‌ தேகத்தின்‌ 
ஜனங்களையும்‌ கூட்டி, ராஜாவைக்‌ 
கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து 
இறங்கப்பண்ணி, அவனைக்‌ 
காவலானரின்‌ வாசல்‌ வழியாய்‌ ராஜ 
அரமனைக்கு அழைத்துக்‌. 
கொண்டுபோனார்கள்‌; அங்கே அவன்‌ 
ராஜாக்களுடைய சிங்காசனத்தின்மேல்‌ 
உட்கார்ந்தான்‌. 


2இராஜா 11:20. தேசத்தின்‌ ஜனங்கள்‌ 
எல்லாரும்‌. மகிழ்ந்து, நகரம்‌ 
அமைதலாயிற்று. அத்தாலியானையோ 
ராஜாவின்‌ அரமனையண்டையில்‌ 
பட்டயத்தால்‌ கொன்றுபோட்டார்கள்‌. 


 யோவாஸ்‌ 
எழ 


இராஜா 131. 
ராஜாவாகிறபோது. 


வயதாளிருந்தான்‌. 


2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பிரதான ஆசாரியனாகிய யோய்தாவின்‌ 
ஊழியப்பொறுப்பு அதிகமாகிறது. 
அத்தாலியாள்‌ ராஜாவின்‌ அரமனை 
அண்டையில்‌ வெட்டிக்கொல்லப்பட்டாள்‌ 
யோவாஸ்‌ இப்போது யூதாதேசத்திற்கு 
ராஜாவாயிருக்கிறான்‌. அவனுக்கு ஏழுவயது 
மட்டுமே. ஆயிற்று. ராஜா 
சிறுபையனாகயிருப்பதினால்‌, அவனுடைய 
ாசனத்திற்கு ஏராளமான தடைகளும்‌, 
க்களும்‌ ம்‌. யோய்தா அந்த 
எதிர்ப்புக்களையெல்லாம்‌ நீக்கிப்போட்டு, 
யோவாசை யூதாதேசத்தின்‌ 
சிங்காசனத்தின்‌ மேல்‌ உட்காரவைக்கிறான்‌. 


அத்தாலியாள்‌ 
ராஜ்யபாரம்பண்ணி, 
கெடுத்துப்போட்டாள்‌. யூதாதேசத்தின்‌ 
அஸ்திபாரம்‌ சீர்குலைந்துபோயிற்று. 
ஆசாரியனாகிய யோய்தா, யூதாதேசத்தின்‌ 
அஸ்திபாரத்தை மறுபடியுமாக போடவேண்டும்‌. 
யூதாவின்‌ ராஜாவும்‌, யூதாதேசத்தாரரும்‌ 
கர்த்தரோடு ஒப்புரவாகவேண்டும்‌. 


யூதாதேசத்தை 


அந்த தேசத்தையே 


யோய்தா, அவர்கள்‌ 

ஜனமாயிருக்கும்படிக்கு, 

ஜனங்களும்‌ கர்த்தரோடே 

உடன்படிக்கைபண்ணவும்‌, ராஜாவும்‌ 

ஜனங்களும்‌ ஒருவரோடொருவர்‌ 

உடன்படிக்கைபண்ணவம்‌ செய்கிறான்‌ 
(2இராஜா 117). 


யூதாதேசத்து ராஜாவாகிய யோவாசும்‌, 
யூதாதேசத்து ஜனங்களும்‌ இப்போது 
கர்த்தருடைய ஆலயத்திலே இருக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ எல்லோருமாகச்‌ சேர்ந்து, 
இணைந்து, கர்த்தரிடத்திலே 
உடன்படிக்கை பண்ணவேண்டும்‌ என்றும்‌ 
அவர்கள்‌ ஒருவருக்கொருவர்‌ கர்‌ 
நாமத்தினால்‌ 

பண்ணிக்கொள்ளவேண்டும்‌. 

ஆசாரியனாகிய யோய்தா சொல்லுகிறான்‌. 


உடன்படிக்கை 
தங்களுக்கும்‌ 
இருக்கிற 
தாங்கள்‌ 
வேண்டிய 
ஜனங்கள்‌ 
அறிந்துகொள்வார்கள்‌. யூதாஜனங்களும்‌ 
ஒருவருக்கொருவர்‌ சகோதர சிநேகத்தோடு, 
கர்த்தருக்குள்‌ அன்பாயும்‌ ஆதரவாயும்‌ 
இருப்பார்கள்‌. 


இடையே 
கர்த்தருக்காக 





i THE 
TT 


யூதாதேசத்தார்‌ மத்தியிலே கர்த்தருக்கு 
பயப்படும்‌ பயம்‌ இருக்கவேண்டும்‌. அவர்கள்‌ 
கர்த்தருடைய ஜனமாயிருக்கவேண்டும்‌. 
யோய்தா இதை மனதில்‌ கொண்டு, 
ராஜாவையும்‌ ஜனங்களையும்‌ கர்த்தரோடு 
உடன்படிக்கை பண்ணச்‌ செய்கிறான்‌ 
ராஜாவும்‌ 
உடன்படிக்கை 
எல்லோருமே 
ஒரே நிலையிலும்‌ 
கர்த்தருக்கு முன்பாக 
சமம்‌. அவர்கள்‌ எல்லோருமே கர்த்தரோடு 
அன்பின்‌ கயிற்றால்‌ கட்டப்படுகிறார்கள்‌. 
யோவாஸ்‌. 
ராஜாவாயிருந்தாலும்‌, 
யூதாஜனங்களைப்போல, 
நியாயப்பிரமாணத்திற்கு 
ஜனங்கள்‌ கர்த்தரை ஆராதிப்பதுபோல, 
ராஜாவும்‌ கர்த்தரை ஆராதிக்கவேண்டும்‌. 


யூதாவின்‌ ராஜாவும்‌ யூதாஜனங்களும்‌ 
கர்த்தரோடு உடன்படிக்கை பண்ணியிருக்க 
றார்கள்‌. தாங்கள்‌ கர்த்தருடைய 
ஜனமாயிருப்போமென்று அவர்கள்‌ 
எல்லோரும்‌ ஏகமனதாக வாக்குப்பண்ணி 
யிருக்கிறார்கள்‌. கர்த்தருடைய 
ஜனமாயிருக்கிறவர்கள்‌ பாகாலின்‌ 
ஜனமாமிருக்கமாட்டார்கள்‌. 


ஜனங்களும்‌ கர்த்தரோடு 
பண்ணும்போது, அவர்கள்‌ 


அத்தாலியாள்‌ 
ஆராதனை 
நிதம்‌ அது இப்போது 


மதாதேசந்தாரில்‌ | பாகாலை 
ஆராதிக்கிறார்கள்‌. ராஜாவும்‌ ஜனங்களும்‌ 
கர்த்தரோடே பண்ணின உடன்படிக்கையின்‌ 
ஒரு பகுதியாக, யூதாதேசத்திலிருந்து பாகால்‌ 
ஆராதனையை நீக்கிப்போடுகிறார்கள்‌. 


பின்பு தேசத்தின்‌ ஜனங்கள்‌ எல்லாரும்‌. 
பாகாலின்‌ கோவிலில்‌ போய்‌, அதை 
இடித்து, அதின்‌ றத்‌ அதின்‌ 
உடைத்துப்‌ 

பாகாலின்‌. 

மாத்தானைப்‌ 


முன்பாகக்‌ கொன்று 


2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


ஆளுகையை ஏற்றுக்கொண்டவர்கள்‌. 
அவர்கள்‌ இப்போது கர்த்தரிடத்தில்‌ 
திரும்பி வந்திருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
கர்த்தருடைய ஜனமாயிருக்கும்படிக்கு, 
கர்த்தரோடு உடன்படிக்கை 
செய்திருக்கிறார்கள்‌. 


'மேலும்‌ நாங்கள்‌ நினைத்தபடிமாத்திரம்‌ 
கொடாமல்‌, தேவனுடைய  சித்தத்தினாலே 
முன்பு தங்களைத்தாமே கர்த்தருக்கும்‌, பின்பு 
எங்களுக்கும்‌ ஒப்புக்கொடுத்தார்கள்‌" 
(2கொரி 8:5). 


ஆசாரியனாகிய 
ராஜகுமாரனாகிய யோவாசை 
அபிஷேகம்பண்ணும்போது. 


யோய்தா, 
ராஜாவாக்கி 
ராஜாவும்‌ 
ஒருவரோடொருவர்‌ 
பண்ணிக்கொள்கிறார்கள்‌. 
ராஜாபிஷேகத்தின்‌ ஒரு பகுதியா 
க்கிறது. இந்த உடன்படிக்கையின்படி 
சாட்சியின்‌ ஆகமத்தின்‌ பிரகாரம்‌ 
ராஜ்யபாரம்பண்ணவேண்டும்‌. 
ராஜாசனத்நிற்கு 
பாதுகாத்து 
பராமரிக்கவேண்டும்‌. ஜனங்களும்‌ ராஜாவுக்கு 
கர்த்தருக்குள்‌ கீழ்ப்படியவேண்டும்‌. 
ராஜா ஜனங்களைப்‌ பாதுகாப்பதுபோல 
ராஜாவைப்‌ பாதுகாக்க 
ராஜா ஜனங்களுக்கு 


ஜனங்களும்‌ 
முன்வரவேண்டும்‌. 
உண்மையுள்ளவனாயிருப்பதுபோல, 
ஜனங்களும்‌ 
உண்மையுள்ளவர்களாயிருக்கவேண்டும்‌. 


ராஜாவுக்கு 


ஜனங்களுக்கு ராஜாவின்‌ கட்டளைக்கு 
கீழ்ப்படியவில்லையென்றால்‌, தேசத்திலே. 
கலகழுண்டாகும்‌. ராஜாவுக்கு ஜனங்கள்மீதும்‌, 
ஜனங்களுக்கு ராஜாமீதும்‌ நம்பிக்கை 
குறைந்துபோகும்‌. தேசத்தில்‌ சமாதானம்‌. 
இருக்காது. 


ஆசாரியனாகிய யோய்தா, 
யூதாதேசத்திற்கு, மறுபடியும்‌ அஸ்திபாரத்தைப்‌ 
போடுகிறான்‌. அஸ்திபாரத்திற்கு ஆரம்பமாக, 
ராஜாவும்‌ ஜனங்களும்‌ கர்த்தரோடு 
உடன்படிக்கை பண்ணுகிறார்கள்‌. ஜனங்கள்‌ 
தாங்கள்‌ பண்ணின உடன்படிக்கையின்‌ 
பிரகாரமாக, யூதாதேசத்திலிருந்து. 
விக்கிரகாராதனையை உடனே 
அகற்றிப்போடுகிறார்கள்‌. 

பலிபீடங்களையும்‌, 

விக்கிரகங்களையும்‌ 
உடைத்துப்போடுகிறார்கள்‌. 





i THE 
EFT 


இதுவரையிலும்‌ பாகாலை ஆராதித்து 
வந்தவர்கள்‌ எல்லோரும்‌, இப்போது 
கர்த்தரோடு உடன்படிக்கை செய்து, 
அவருடைய ஜனமாயிருக்கிறார்கள்‌. பாகாலின்‌ 
கோவிலிலே மாத்தான்‌ என்பவன்‌ பாகாலின்‌ 
பூஜாசாரியாயிருக்கிறான்‌. யூதாஜனங்கள்‌ 
பாகாலின்‌ கோவிலுக்குப்போய்‌, அதை இடித்து 
பாகாலின்‌ பூஜாசாரியாக  மாத்தானை, 
பாகாலின்‌ பலிபீடங்களுக்கு முன்பாக 
கொன்றுபோடுகிறார்கள்‌ யூதாஜனங்கள்‌ 
்‌ பாகாலை லிட்டு விலகி 


பற்றிக்கொண்டிருக்கிறான்‌. 
பாகாலின்‌ பலிபீடங்களை உடைக்கும்போது. 
பாகாலின்‌ பூஜாசாரியாகிய மாத்தானையும்‌. 
கொன்றுபோடுகிறார்கள்‌. 


புதானின்‌. ஜனங்கள்‌ யூதாதேசத்திலே 


(2இராஜா 1118), 


2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தருடைய ஆலயத்திலே ராஜாவும்‌ 
ஜனங்களும்‌. ஒருவரோடொருவர்‌ 
உடன்படிக்கை செய்திருக்கிறார்கள்‌. இந்த 
உடன்படிக்கையின்‌ பிரகாரமாக ஜனங்கள்‌, 
நூறுபேருக்கு அதிபதிகளையும்‌ தலைவரையும்‌ 
காவலாளரையும்‌ தேசத்தின்‌ ஜனங்களையும்‌ 
கர்த்தருடைய 

இறங்கப்பண்ணி, 


அழைத்துக்‌ 
; ன்‌ ராஜாவாகிய 
ராஜாக்களுடைய 
உட்காருகிறான்‌. 
(2இராஜா 11:19), 


யோவாஸ்‌ யூதாதேசத்தை 
ராஜ்யபாரம்பண்ணுகிறான்‌. யோவாசோடுகூட, 
ஆசாரியனாகிய யோய்தாவும்‌ இருக்கிறான்‌. 
யோய்தா.. மோவாசக்கு. தேவையான 
எல்லா ஆலோசனைகளையும்‌ சொல்லுகிறான்‌. 
நியாயந்தீர்ப்பது. 

ஆகிய எல்லா 

மோகாகக்கு 


கொன்றுபோட்டார்கள்‌. 
ராஜாவாகிறபோது ஏழு 
(இராஜா 11:20,21) 


வயதாயிருந்தான்‌ 





i FTE 
TT 


யோசியாவினுடைய 
ஆரம்பம்‌ 
நாற்பது வருஷம்‌ 
ராஜ்யபாரம்பண்ணினான்‌. 
ராஜாவாகிறபோது ஏழுவயதாயிருந்தான்‌. 
யோசியாவின்‌ ராஜ்யபார முடிவு மகிமை 
குறைந்து காணப்படுகிறது. யோசியாவின்‌ 
ராஜ்யபாரத்தில்‌ காணப்பட்ட சீர்கேடுகள்‌ 
எல்லாம்‌ நாளாகமம்‌ புஸ்தகத்தில்‌ விரிவாகச்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது (நாளா 24-ஆவது 
அதிகாரம்‌. 


ஆசாரியனாகிய யோய்தா யோவாசை 
போதகம்‌ பண்ணின நாளெல்லாம்‌ அவன்‌ 
கர்த்தரின்‌ பார்வைக்கு செம்மையானதை 
செய்தான்‌ (2இராஜா 121-3) 


ராஜ்யபார 


யோவாஸ்‌ 
'துபார்த்தான்‌. 
சீரியாவின்‌ ராஜாவாகிய 
எருசலேமுக்கு விரோதமாக 
முகத்தைத்திருப்பினான்‌. 
கர்த்தருடைய ஆலயத்தின்‌ பொக்கிஷங்களை 
(2இராஜா 
அவனுடைய 
கொன்றுபோட்டார்கள்‌ 


கர்த்தருடைய ஆ 


121778) 


ஊழியக்காரர்‌ 
(2இராஜா 12:19-21) 


யோவாசின்‌ ராஜ்யபாரம்‌ 
2இராஜா 12:1-8. 


121. யெக்ூவின்‌ ஏழாம்‌ 
வருஷத்தில்‌ யோவாஸ்‌ ராஜாவாகி, 
எருசலேமிலே. 'நாற்பதுவருஷம்‌ 
ராஜ்யபாரம்பண்ணினான்‌; 
பெயெர்செயா ஊரானாகிய 
அவனுடைய தாயின்‌ பேர்‌ சிபியான்‌. 


2இராஜா 


இராஜா 122.  ஆசாரியனாகிய 
யோய்தா வயோவாசைப்‌ 
போதகம்பண்ணின நானெல்லாம்‌ அவன்‌ 
கர்த்தரின்‌ பாார்வைக்குச்‌ 
செம்மையானதைச்‌ செய்தான்‌. 


2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


2இராஜா 12:3. மேடைகளைமாத்திரம்‌ 
அகற்றவில்லை; ஜனங்கள்‌ இன்னும்‌ 
மேடைகன்மேல்‌ பலியிட்டுத்‌ 
'தூயங்காட்டி.வந்தார்கள்‌. 


யோவாசின்‌ ராஜ்யபாரத்தைப்பற்றி 
இந்த வசனப்பகுதிமில்‌ பொதுவாக 
சொல்லப்பட்டிருக்கிறது. யெகூவின்‌ ஏழாம்‌. 
வருஷத்தில்‌ யோவாஸ்‌ ராஜாவானான்‌. அவன்‌ 
எருசலேமிலே. நாற்பதுவருவம்‌ 
ராஜ்யபாரம்பண்ணினான்‌:: பெயெர்செபா 
ஊராளாகிய அவனுடைய தாயின்‌ பேர்‌ 
சிபியாள்‌ (2இராஜா 12:1) 


ஆசாரியனாகிய 
ஜீவனோடிருந்த நாளெல்லாம்‌, 
போதகம்பண்ணினான்‌. 
நியாயப்பிரமாணத்தையும்‌, 
ஆகமத்தையும்‌ யோய்தா 
போதகம்பண்ணினான்‌. ஆசாரியனாகிய 
யோய்தா யோவாசைப்‌ போதகம்பண்ணின 
நாளெல்லாம்‌ அவன்‌ கர்த்தரின்‌ பார்வைக்குச்‌' 
செம்மையானதைச்‌ செய்தான்‌. 
(2இராஜா 12:2) 


யோவாசடைய 
அவன்‌ 
"அகற்றவில்லை; 
மேடைகள்மேல்‌ 
தூபங்காட்டிவருகிறார்கள்‌ (2இராஜா 12:3) 


யூதாதேசத்தன்‌ எல்லா பாகங்களிலும்‌ 

அகற்றப்படாமலிருக்கிறது. 
ரதா மேடைகளின்மேல்‌ பலியிட்டு, 
அங்கே தூபங்காட்டி வருகிறார்கள்‌. 
அவர்கள்‌. மேடைகளில்‌ பலியிட்டாலும்‌, 
இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தருக்கே. 
பலியிடுகிறார்கள்‌. 


எருசலேமிலே கர்த்தருடைய ஆலயம்‌. 
இருக்கிறது. அங்கே கர்த்தருக்கு 
பரிசுத்தமான பலிபீடமும்‌ இருக்கிறது. 
யூதாவின்‌. ஜனங்களோ, எகுசகேருக்கு வந்த, 
கர்த்தருடைய ஆலயத்திலுள்ள பலிபீடத்‌ 
பலி செலுத்தாமல்‌, பூதாதோத்தில்‌ 
அங்கங்கே கட்டப்பட்டிருக்கிற மேடைகளிலே 
கர்த்தருக்கு பலிசெலுத்துகிறார்கள்‌. 


யோய்தா 
யோவாசுக்கு 
கர்த்தருடைய 

சாட்சி 
யோவாசுக்கு 


ராஜ்யபார காலத்தில்‌ 
மேடைகளையா்திரம்‌ 
ஜனங்கள்‌ 





i= FTN 
WEFT 


யூதாதேசத்தின்‌ 
செம்மையானவனாயிருந்தால்‌, 
கர்த்தரை ஆராதிக்க 
வருகிறார்கள்‌. 
தன்மார்க்கனாயிருந்தால்‌, 
தங்கள்‌ ஊரிலுள்ள 
கர்த்தருக்கு 
ஆரம்பித்துவிடுகிறார்கள்‌. 

யூதாதேசத்தின்‌ 

நன்யரக்கனாஙிரக்கும்போலு. ஜனங்களும்‌ 
துன்மார்க்கராயிருக்கிறார்கள்‌. தேசத்தின்‌ 
ஒரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு. 
பிரயாணம்பண்ணுவது பாதுகாப்பாகயில்லை. 
யூதாதேசத்திலே. திருடர்‌ பயமும்‌, 
கொலைபாதகர்‌ பயமும்‌ அதிகமாயிருக்கிறது. 
ஜனங்கள்‌ எருசலேமுக்கு பிரயாணம்‌ பண்ண 
பயப்படுகிறார்கள்‌. அங்கே 
பிரயாணப்பட்டுப்போவது தங்களுக்கு 
பாதுகாப்பல்ல என்று நினைக்கிறார்கள்‌. 
ஆகையினால்‌. ங்கள்‌ 
எருசலேமுக்குப்போய்‌. 

டாமல்‌, தங்கள்‌ 
மேடைகளின்மேல்‌ பலியிட்டு, 
தூபங்காட்டுகிறார்கள்‌. 

எருசலேமில்‌ கட்டப்பட்டிருக்கிற 
தேவாலயமும்‌ இப்போது பரிசுத்தமாயில்லை. 
அங்கே ஆராதனைகள்‌ ஒழுங்காக 
நடைபெறவில்லை. கர்த்தருடைய ஆலயம்‌: 
எப்படியிருக்க வேண்டுமோ அப்படி இல்லை. 
இதனால்‌ யூதாஜனங்கள்‌ எருசலேமிலுள்ள 
கர்த்தருடைய ஆலயத்திற்குப்போக 


உத்தியோகஸ்தரை ஏற்படுத்துகிறான்‌. 


யோவாசின்‌ காலத்தில்‌ 
ஆலயம்‌ பழுதடைந்திருக்கிறது. 
ஆலயம்‌ சாலொமோனுடைய 
கட்டப்பட்டது. அதன்‌ 
ஆலயக்கட்டிடத்தில்‌ ல்‌ 5 

வேலைகள்‌ எதுவும்‌ 

ஆலயத்தின்‌ சுவர்களில்‌ வெடிப்பும்‌ கீரல்களும்‌ 


கர்த்தருடைய 
இந்த 
காலத்தில்‌ 


2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


விழுந்திருக்கிறது. கர்த்தருடைய ஆலயம்‌ 
பல வருஷங்களாக பராமரிக்கப்பபாமல்‌, 
பழுதுபார்க்கப்படாமல்‌ இருப்பதினால்‌, அது 
பாழடைந்திருக்கிறது. 


பழுதடைந்திருக்கும்‌ _ 
மறுபடியும்‌ பழுதுபார்த்து, 
சீர்படுத்தவேண்டுமென்று ஆசாரியனாகிய 
யோய்தா விரும்புகிறான்‌. 
கிடக்கும்‌ 
மறுபடியும்‌ 
உண்டுபண்ணவேண்டுமென்று 
முயற்சிபண் ணுகிறான்‌. 

கர்த்தருடைய ஆ 
பழுதுபார்த்து முடித்துவிட்டால்‌, ஜனங்கள்‌ 
மேடைகள்மேல்‌ பலியிடாமல்‌, எருசலேமிலுள்ள 
கர்த்தருடைய ஆலயத்திற்கு வருவார்கள்‌ 
என்று  யோய்தா  எதிர்பார்க்கிறான்‌. 
கர்த்தருடைய ஆலயத்தில்‌ தேவனுடைய 
மகிமை தங்கிமிருக்கிறது. ஆனாலும்‌ ஆலயம்‌ 
பராமரிப்பு இல்லாமல்‌ பாழாய்க்கிடக்கிறது. 


ஆலயத்தைப்‌ 
முதலாவது திட்டம்‌ 
2இராஜா 12:4-6 


பழுதுபார்க்க 


இராஜா 12:4. யோவாஸ்‌ ஆசாரியரை 

நோக்கி: பிரதிஷ்டையாக்கப்பட்ட, 

பொருள்களாகிய கர்த்தருடைய 

ஆலயத்துக்குக்‌ கொண்டுவரப்படுகிற 

எல்லாப்‌ பணங்கனையும்‌, 
இலக்கத்திற்குட்படுகிறவர்களின்‌' 

மீட்புக்காக 

ஆட்களின்‌ 

கர்த்தருடைய 

கொண்டுவரும்படி, 

மனதிலே 

எல்லாப்‌ 


2இராஜா 12:5. ஆசாரியர்கள்‌ அவரவர்‌ 
தங்களுக்கு அறிமுகமானவர்கள்‌ கையில்‌ 
வாங்கிக்‌ கொண்டு, ஆலயத்தில்‌ 
எங்கெங்கே பழுது காண்கிறதேர, 
அங்கேயெல்லாம்‌. ஆலயத்தைப்‌ 
பழுதுபார்க்கவேண்டும்‌ என்றான்‌. 





i THE 
ETT 


2இராஜா 12:6. ஆனாலும்‌ ராஜாவாகிய 
யோவாசின்‌ இருபத்துமூன்றாம்‌ 
வருஷமட்டும்‌ ஆசாரியர்கள்‌. 
ஆலயத்தைப்‌ பழுதுபாராதே. 
போன படியினால்‌, 


பொருட்களினால்‌ சாகொமோன்‌ ஆ 
கட்டினார்‌. ஆனாலும்‌ சாலொமோனுக்கு பின்‌ 
வந்த ராஜாக்கள்‌, கர்த்தருடைய ஆலயத்தை 
பராமரிக்கவில்லை. ஆலயத்திலே 
பழுதுகள்‌ காணப்படுகிறது. 

(2இராஜா 12:5). 


கர்த்தருடைய ஆலயம்‌ தேவனுடைய 
மகிமையும்‌, பிரசன்னமும்‌ விளங்கும்‌ பரிசுத்த 
ஸ்தலமாகமிருந்தாலும்‌, அங்கேயும்‌ பழுது 
காணப்படுகிறது. ஆலயத்து சுவர்களிலை. 
கீரல்களும்‌ வெடிப்புகளும்‌ உண்டாகிறது. 
கட்டிடம்‌ பழசாய்ப்போகிறது. ல்‌ 
குட்டப்பட்டிருக்கிற 

பூமிக்குரியதாயிருக்கும்‌. 


பரலோகத்திலுள்ள 
ஆலயமோ பழசாய்ப்போகாது. 
பழுதும்‌ ஏற்படாது. சாலொமோன்‌ கட்டின 
கர்த்தருடைய ஆலயம்‌, சரியாக 
பழுதுபார்க்கப்படவில்லை. அத்தாலியாளின்‌ 
குமாரர்களும்‌ கர்த்தருடைய ஆலயத்தை 
இடித்துப்போடுகிறார்கள்‌. 

அந்தப்‌ பொல்லாத. 
அத்தாலியாளுடைய மக்கள்‌ 
ஆலயத்தைப்‌  பலவந்தமாய்த்‌ 
கர்த்தருடைய ஆலமத்திள் பிரதிஷ்டை 
பண்ணப்பட்டவைகளையெல்‌. 
பாகால்களுக்காகச்‌ செல்வு பண்ணிப்‌ 
போட்டார்களே என்றான்‌" (நாளா 24:7). 


ள்‌ கிய 
நவறுடைய 
திறந்து, 


பழுதடைந்திருக்கிற ஆ 
பழுதுபார்க்க ராஜாவாகிய 


கி 
யோசியா 
முன்வருகிறான்‌. யோசியா யூதாதேசத்திற்கு 


அதிகாரத்திலிருக்கிறவர்கள்‌, 
கர்த்தரே 
அதிகாரத்தைக்‌ 


ராஜா. 
தங்களுடைய 
கர்த்தருடைய 
ஆதரவாகயிருக்கவேண்டும்‌. 
அவர்களுக்கு 
கொடுத்திருக்கிறார்‌. 


2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


அதிகாரிகள்‌ தங்களுடைய 
அதிகாரத்தைப்‌ பயன்படுத்தி சுவிசேஷ 
பிரபல்யத்திற்கு ஆதரவாகயிருக்கவேண்டும்‌. 
கர்த்தருடைய ஊழியத்தையும்‌, அவருடைய 
ஊழியக்காரரையும்‌ பராமரிப்பதற்கு உதவி 


வைக்க, 
ஊழியக்காரரின்‌: 
நிவிர்த்தி செய்து, 
அவர்களுக்கு ஆதரவாகமிருக்கவேண்டும்‌. 
யோசியா சிறுபிள்ளையாக இருந்த 
காலத்திலிருந்து, சுமார்‌ ஆறு வருஷகாலமாக, 
அவன்‌ கர்த்தருடைய ஆலயத்தில்‌ 
தங்கியிருந்தான்‌. கர்த்தருடைய ஆலயமே 
அவனுக்கு வீடாகவும்‌, பாடசாலையாகவும்‌ 
யோசியா இப்போது 
வீற்றிருந்தாலும்‌, 
பழைய அனுபவங்களை 
அவன்‌ கர்த்தர்மீது 
பக்திவைராக்கியத்தோடிருக்கிறான்‌ 
கர்த்தருடைய ஆலயத்தின்மீது அதிக 
கவனமும்‌ அக்கரையும்‌ செலுத்துகிறான்‌. 
நாம்‌ கர்த்தருடைய ஆசீர்வாதங்களைப்‌ 
பெற்றுஅனுபவிக்கும்போது, நாம்‌ கர்த்தருக்கு 
அதிக நன்றியுள்ளவர்களாயிருக்கவேண்டும்‌. 
கர்த்தருடைய ஊழியத்திற்கு ஆதரவாயிருக்க 
வேண்டும்‌. கர்த்தரிடத்திலிருந்து நாம்‌ 
பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களைப்போல, 
நம்முடைய பின்சந்ததியாரும்‌ 
ஆசீர்வாதங்களைப்‌ பெற்றுக்கொள்வதற்கு, 
நாம்‌ உதவிசெய்யவேண்டும்‌. 


ஆசீர்வாதங்கள்‌ உண்‌ 
ஊழியக்காரியங்களுக்கு 
வேண்டும்‌. சபையின்‌ 
உதவிசெய்ய முன்வரவேண்டும்‌. 


ஆதரவாகயிருக்க 
ஊழியங்களில்‌ 


கர்த்தருடைய ஆலயத்தைப்‌ 
பழுதுபார்ப்பதற்கு பணம்‌ வேண்டும்‌. 
யோசியா ஆசாரியரை நோக்கி, ஆலயத்தைப்‌ 
பழுதுபார்ப்பதற்கு பணம்‌ சேகரிக்குமாறு 
சொல்லுகிறான்‌. ஆசாரியர்களே பணத்தை 
சேகரித்து, அவர்களே ஆலயத்தைப்‌ பழுதும்‌ 
பார்க்கவேண்டுமென்று யோசியா 
ஆசாரியருக்கு சொல்லுகிறான்‌. 





i THE 
TT 
ஆசாரியரை நோக்கி: 


“பிரதிஷ்டையாக்கப்பட்ட  பொருள்களாகிய 
கர்த்தருடைய ஆலயந்துக்குக்‌ 
கொண்டுவரப்படுகிற எல்லாப்‌ பணங்களையும்‌, 
இலக்கத்திற்குட்படுகிறவர்களின்‌ பணத்தையும்‌, 
மீட்புக்காக மதிக்கப்படுகிற ஆட்களின்‌ 
பணத்தையும்‌, கர்த்தருடைய ஆலயத்துக்குக்‌ 
கொண்டுவரும்படி, அவரவர்‌ தம்தம்‌ மனதிலே 
நியமித்திருக்கும்‌ எல்லாப்‌ பணத்தையும்‌, 
ஆசாரியர்கள்‌ அவரவர்‌ தங்களுக்கு 
அறிமுகமானவர்கள்‌ கையில்‌ வாங்கிக்‌ 
கொண்டு, ஆலயத்தில்‌ எங்கெங்கே பழுது 
காண்கிறதோ, அங்கேயெல்லாம்‌ ஆலயத்தைப்‌ 
பழுதுபார்க்கவேண்டும்‌” ராஜா 12:45) 
என்று சொல்லுகிறான்‌. 


யோசியா ஆசாரியர்களுக்கு இரண்டு 
கட்டளைகளைக்‌ கொடுக்கிறான்‌ 
அவையாவன 

ஜனங்கள்‌ கை 

வாங்கவேண்டும்‌ 

எங்கேங்கே 


அங்கேயெல்லாம்‌. 

ஆலயத்தைப்‌ பழுதுபார்க்கவேண்டும்‌. 
ஆசாரியர்கள்‌ மொத்த பணமும்‌ வரும்‌ 

வரையிலும்‌ காத்திருக்கக்கூடாது. 

னம்‌ ஹூ வர லயத்தைப்‌ 

பழுதுபார்க்கவேண்டும்‌. கரிக்கும்‌. 

பணத்தை செலவுபண்ணவேண்டும்‌. 


பின்னும்‌ கர்த்தர்‌ மோசேயை நோக்கி: 
ந. இலவே “பூத்திரரை! அவர்கள்‌ 
இலக்கத்தின்படி கணக்குப்பார்க்கும்‌ 
பொருட்டு, அவர்களை எண்ணும்போது. 
அவர்களுக்குள்ளே ஒரு வாதை 
உண்டாகாதபடிக்கு, அவர்களில்‌ 
ஒவ்வொருவனும்‌ எண்ணப்படும்‌ சமயத்தில்‌ 
தன்தன்‌ ஆத்துமாவுக்காகக்‌ கர்த்தருக்கு 
மீட்கும்‌ பொருளைக்‌ கொடுக்கக்கடவன்‌" 
(யாத்‌ 30:72) என்று சொன்னார்‌. 


கர்த்தர்‌ மோசேயை 


2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நீ பரிசுத்த ஸ்தலத்தில்‌ சேக்கலாகிய ஐம்பது 
வெள்ளிச்‌ சேக்கலாகவும்‌, பெண்பிள்ளையை 

சேக்கலாகவும்‌  மதிப்பாயாக” 
(லேவி 27:1-4) என்று சொன்னார்‌. 


ஆசாரியர்கள்‌ ஆலயத்தைப்‌ 
பழுதுபார்க்க, ஜனங்களிடத்திலிருந்து, 
பணத்தை வாங்குகிறார்கள்‌. னால்‌ 
அவர்கள்‌ ஆலயத்தைப்‌ பழுது பார்க்கவில்லை. 
ராஜாவாகிய யோவாசின்‌ இருபத்துமூன்றாம்‌. 
வருஷமட்டும்‌ ஆசாரியர்கள்‌ ஆலயத்தைப்‌ 
பழுதுபாராதே போனார்கள்‌ (2இராஜா 12:6). 
ஆலயத்தைப்‌ பழுது பார்க்கும்‌ 
முதலாவது திட்டத்தை, ராஜாவாகிய 
யோவாஸ்‌ ஆசாரியருக்கு சொன்னான்‌. 
முதவாவது திட்டம்‌ வெற்றி பெறவில்லை. 
தோல்வியடைந்தது. ராஜா 
சாந்த பிரகாரமாக, ஆலயம்‌ பழுது 
பார்க்கப்படவில்லை. 
ஒருவேளை ஆசாரியர்கள்‌ ராஜாவின்‌ 
கட்டளைக்கு கீழ்ப்படியாமல்‌, அவனுடைய 
வார்த்தைகளை அசட்டை செய்திருக்கலாம்‌, 
அல்லது ஆசாரியர்கள்‌ ஜனங்களிடத்தில்‌ 
காணிக்கைகளை வாங்குவதில்‌ கவனம்‌ 
செலுத்தாமலிருந்திருக்கலாம்‌. ஜனங்கள்‌ 
கர்த்தருடைய ஆலயத்திற்கக தம்‌ தம்‌ 
மனதிலே. நியமித்திருக்கிற பணத்தை 
ஆசாரியர்கள்‌... போய்‌... வாங்கவேண்டும்‌. 
ஆசாரியர்கள்‌ சோர்ந்துபோய்‌ பணம்‌ 
வாங்கமலிருந்திருக்கலாம்‌. 


ஒருவேளை 
ஆசாரியர்மீது. 
போயிருக்கலாம்‌. 
பணத்தைக்‌ கொடுத்தால்‌, 
ஆலயத்தைப்‌ பழுது பார்ப்பார்களா என்னும்‌. 
ந்தேகம்‌ ஜனங்களுடைய மனதில்‌ 
ம்‌ ஜனங்களுக்கு 
சந்தேகம்‌ வந்தால்‌. 

காணிக்கைகளைக்‌ கொடுக்கமாட்டார்கள்‌. 


ஜனங்களுக்கு 
நம்பிக்கையில்லாமல்‌. 
ஆசாரியர்களிடம்‌. 
அவர்கள்‌ 


ஆசாரியர்கள்‌ ஆலயத்தைப்‌ 
பழுதுபார்க்க ஜனங்களிடத்திலிருந்து ஓரளவு 
பணத்தை வாங்கியிருப்பார்கள்‌. ஆனாலும்‌ 
அவர்கள்‌ ஆலயத்தை பழுதுபாராதே. 
போனார்கள்‌. ராஜாவாகிய பட்கர்‌ 

| மூன்றாம்‌ வருஷம்‌ வரையிலும்‌ 


கர்த்தருடைய ஆலயம்‌ பழுதடைந்திருக்கிறது. 





i= FTN 
TT 


கர்த்தருடைய 
பழுதுபார்ப்பதற்காக தான்‌ வகுத்த. 
முதலாவது திட்டம்‌ தோல்லியடைந்ததை 
ராஜாவாகிய யோவாஸ்‌ புரிந்துகொள்கிறான்‌. 
தன்னுடைய திட்டத்திலுள்ள தப்பிதங்களை 
சரிசெய்து, யோவாஸ்‌ ராஜா ஆலயத்தைப்‌ 
பழுதுபார்க்க இரண்டாவது திட்டம்‌ 
வகுக்கிறான்‌. 


ஆலயத்தைப்‌: 


ஆலயத்தைப்‌ பழுதுபார்க்க 


இரண்டாவது திட்டம்‌ 
2இராஜா 12:7-16 


இராஜா 12:7. ராஜாவாகிய யோவாஸ்‌ 
ஆசாரியனாகிய யோய்தாவையும்‌ மற்ற 
ஆசாரியர்கனையும்‌ அழைப்பித்து: 
நீங்கள்‌. ஆலயத்தைப்‌ 
பழுதுபாராதேயோன தென்ன? இணி 
நீங்கள்‌ உங்களுக்கு. 
அறிமுகமானவர்கள்‌ கையிலே பணத்தை 
வாங்காமல்‌, அதை ஆலயத்தைப்‌ 
பழுதுபார்க்கிறதற்காக விட்டுவிடுங்கள்‌. 
எண்றான்‌. 


இராஜா 128. அப்பெ! 
ஆசாரியர்கள்‌ ஜனத்தின்‌ கை 
பணத்தை 'வாங்கிக்கொன்னாமலும்‌, 
ஆலயத்தைப்‌ பழுதுபாராமலும்‌ 
இருக்கிறதற்குச்‌ சம்மதித்தார்கள்‌. 


இராஜா. 129. ஆசாரியனாகிய 
யோய்தா ஒரு பெட்டியை எடுத்து, 
அதின்‌ முடியிலே ஒரு துவாரமிட்டு, 
அதைப்‌: 

கர்த்தருடைய 

னங்கள்‌ 

வலதுபக்கத்தில்‌ 

வாசற்படியைக்‌ காக்கிற ஆசாரியர்கள்‌ 
கர்த்தருடைய ஆலயத்திற்குக்‌ 
கொண்டுவரப்பட்ட பணத்தையெல்லாம்‌. 
அதிலே போட்டார்கள்‌. 


இராஜா 12:10. பெட்டியிலே மிகுத்த 
பணம்‌ உண்டென்று அவர்கள்‌. 
காணும்போது, ராஜாவின்‌ சம்பிரதியும்‌. 
பிரதான ஆசாரியனும்‌ வந்து: 
கர்த்தருடைய ஆலயத்திலே 
சேகரிக்கப்பட்ட பணத்தை எண்ணி. 
முடிப்புக்கட்டி, 


2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இராஜா 12:11. எண்ணின பணத்தைக்‌ 
கர்த்தருடைய ஆலயத்திலே 
விசாரிப்புக்காரர்‌ கையிலே 
கொடுப்பார்கள்‌; அதை அவர்கள்‌ 
கர்த்தருடைய ஆலயத்தைப்‌ பழுது 
பார்க்கிற தச்சருக்கும்‌, 
சிற்பாசாரிகளுக்கும்‌, 


இராஜா 1212. 
கல்தச்சருக்கும்‌, கர்த்தருடைய 
ஆலயத்தைப்‌ பழுதுபார்க்கத்‌ 
தேவையான மரங்கனையும்‌ வெட்டின 
கொள்ளுகிறதற்கும்‌, 
பழுதூபார்க்கிறதற்குச்‌. 

செலவுக்கும்‌ 


கொரற்றருக்கும்‌, 


கர்த்தருடைய 
கொண்டுவரப்பட்ட, 
வென்னிக்‌ 
கீதவாத்தியங்களும்‌, 
கலங்களும்‌, எக்காளங்களும்‌, 
பொற்பாத்திரங்களும்‌, வெள்ளிப்‌ 
பாத்திரங்களும்‌ பண்ணப்படாமல்‌, 


இராஜா 1214. கர்த்தருடைய 
ஆலயத்தைப்‌ பழுதுபார்க்கும்பாடிக்கு 
'வேலைசெய்கிறவர்களுக்கே அதைக்‌ 
கொடுத்தார்கள்‌. 


2இராஜா 1215. 
செய்கிறவர்களுக்குக்‌ 
கொடுக்கும்படிக்கு, பணத்தை. 
வரப்பற்றிக்‌ கொண்ட மனுஷர்‌ கையிலே 
கணக்குக்‌ கேனாதிருந்தார்கன்‌; அவர்கள்‌: 
உண்மையாய்‌ அதை நடப்பித்தார்கள்‌. 


2இராஜா 12:16. குற்றப்பிராயச்சித்தப்‌ 
பணமும்‌ பாவப்பிராயச்சித்தப்‌ பணமும்‌ 
கர்த்தருடைய ஆலயத்திற்காகக்‌ 
கொண்டுவரப்படவில்லை; அது 
ஆசாரியரைச்‌ சேர்த்தது. 


கிண்ணங்களும்‌, 


வேலை 


ஆலயத்தைப்‌ 
ராஜாவாகிய  யோவாஸ்‌ 
வெற்றி 
இருபத்து 
ஆசாரியர்கள்‌ 
போனார்கள்‌. 


கர்த்தருடைய 

பழுதுபார்ப்பதற்கு. 

போட்ட  முதலவாது திட்டம்‌ 

பெறவில்லை. யோவாசின்‌ 
ன்றாம்‌ வருஷமட்டும்‌ 


அவன்‌ 
ஆலயத்தைப்‌ பழுதுபார்ப்பதற்கு இரண்டாவது 
திட்டத்தைப்போடுகிறான்‌. 





f= ETHER 
TT 


ராஜாவாகிய யோவாஸ்‌ ஆசாரியனாகிய 
போய்தாவையும்‌ னி ப ரிம்களையம்‌ 


அழைப்பித்து: 

னரா போனதென்ன? 
உங்களுக்கு அறிமுகமானவர்கள்‌ கையிலே 
பணத்தை வாங்காமல்‌, அதை ஆலயத்தைப்‌ 
பழுதுபார்க்கிறதற்காக விட்டுவிடுங்கள்‌" 
(2இராஜா 12:7) என்று சொல்லுகிறான்‌. 


ராஜாவாகிய யோவாகக்கு தேவாலயக்‌ 
குட்டிடத்தின்மீது அக்கரையிருக்கிறது. 
ஆனால்‌ தேவாலயத்தில்‌ நடைபெறவேண்டிய 
ஆராதைன்மீது அக்கரையில்லை. 
யோவாஸ்‌ ஆலயத்தைப்‌ பழுதுபார்க்க. 
வேண்டுமென்று ஆசைப்படுகிறான்‌. 
யூதாஜனத்தார்‌ மத்தியிலே, ஆவிக்குரிய 
'வியம்‌ பழுதடைந்திருப்பதை, 
பழுதுபார்க்கவேண்டும்‌ என்னும்‌ எண்ணம்‌. 
அவனுடைய மனதில்‌ ஏற்படவில்லை. 
இக்காலத்திலும்‌ 
யோவாசைப்போல 
கட்டிடத்தின்மீது 
மாமிருக்கிறார்கள்‌. 
அநன்‌ கட்டுமான 
அலங்காரம்பண்ணுவதற்கும்‌ 


சிலர்‌ 
க ்கச்சலைகன்‌ 

பக்தி வைராக்கிய 
ஆலய கட்டிடத்திற்கும்‌, 
வேலைகளுக்கும்‌, 


ஆலயத்தை 
முக்கியத்துவம்‌ கொடுக்கிறார்கள்‌ 


அவர்கள்‌ கர்த்தருக்கு ப்படும்‌ 
பயத்திற்கும்‌, தெய்வபக்திக்கும்‌ முக்கியத்துவம்‌ 
கொடுப்பதில்லை. இப்படிப்பட்டவர்கள்‌ 
கர்த்தருடைய ஆலயத்திலிருந்தாலும்‌, 
அவர்கள்‌ கர்த்தருடைய கிருணம்கும்‌ 
வல்லமைக்கும்‌. அந்நியர்களாகவே 
இருக்கிறார்கள்‌. 

யோவாஸ்‌  ஆசாரியர்களை 
“இனி நீங்கள்‌ 
அறிமுகமானவர்கள்‌ கையிலே பணத்தை 
வாங்கவேண்டாம்‌” என்று சொன்னான்‌. 
மேலும்‌ அவன்‌ அவர்களிடத்தில்‌, "பணத்தை 
ஆலயத்தைப்‌ பழுதுபார்க்கிறதற்காக 
விட்டுவிடுங்கள்‌” என்றும்‌ சொன்னான்‌. 
அப்பொழுது ஆசாரியர்கள்‌ ஜனத்தின்‌ 
கையிலே பணத்தை வாங்கிக்கொள்ளாமலும்‌, 
ஆலயத்தைப்‌ பழுதுபாராமலும்‌ இருக்கிறதற்குச்‌ 


நோக்கி, 
உங்களுக்கு 


ஆசாரியர்கள்‌ இனிமேல்‌ ஆலயத்தைப்‌ 
பழுது பார்ப்பதற்காக, ஜனங்கள்‌ கையிலே 
பணத்தையும்‌ வாங்கக்கூடாது. அவர்கள்‌ 
ஆலயத்தைப்‌ பழுதுபார்க்கிற வேலையையும்‌ 
செய்கலா ஆசாரியர்கள்‌ 
கர்த்தருக்கு ஊழியம்‌ செய்யவேண்டியவர்கள்‌. 


2 இராஜாக்கன்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தங்களுக்கு கொடுத்திருக்கும்‌. 

அவர்கள்‌ உண்மையாய்ச்‌ 
செய்யவேண்டும்‌. ஆசாரியர்கள்‌ ஆலயத்தைப்‌ 
பழுது பார்க்கிற வேலையை செய்யும்போது, 
அவர்கள்‌ ஆசாரிய ஊழியத்தை சரிவர 
செய்யாமல்‌ விட்டுவிடுகிறார்கள்‌. முடிவிலே. 
அவர்கள்‌ ஆசாரிய ஊழியத்தையும்‌ ஒழுங்காக 
செய்யவில்லை. ஆலயத்தையும்‌ 
பழுதுபார்க்கவில்லை. 

அரக்கப்‌ பரும ற்கு மனம்‌ 
தேவைப்படுகிறது. இந்தப்‌ பணத்தை 
ஜனங்கள்‌ கையிலிருந்து சேகரிக்கவேண்டும்‌. 
இதற்காக ஆசாரியனாகிய யோய்தா புதிய 
திட்டம்‌ ஒன்றை வகுக்கிறான்‌. 

ஆசாரியனாகிய  யோய்தா ஒரு 
பெட்டியை எடுத்து, அதின்‌ ந்‌ வன ஒரு 


வ 


கர்த்தருடைய 
ஆலயத்திற்குக்‌ கொண்டுவரப்பட்ட 
கதக்‌ அதிலே போடுகிறார்கள்‌ 
(2இராஜா 12:9). 
ஜனங்கள்‌ அந்தப்‌ பெட்டியிலே 
காணிக்கையைப்‌ போடுகிறார்கள்‌. பெட்டியில்‌ 
பணம்‌ நிரம்புகிறது. பெட்டியிலே மிகுந்த 
பணம்‌ உண்டென்று அவர்கள்‌ காணும்போது, 
ராஜாவின்‌ சம்பிரதியும்‌ பிரதான ஆசாரியனும்‌ 
வந்து: கர்த்தருடைய ஆலயத்திலே 
சேகரிக்கப்பட்ட பணத்தை எண்ணி 
முடிப்புக்கட்டி, எண்ணின பணத்தைக்‌ 
கர்த்தருடைய ஆலயத்திலே விசாரிப்புக்காரர்‌ 
கையிலே கொடுப்பார்கள்‌ (2இராஜா 12:01). 
இதற்கு முன்பு ஆசாரியர்கள்‌ 
தங்களுக்கு அறிமுகமானவர்கள்‌ கையிலே 
பணத்தை வாங்கினார்கள்‌. இப்போதோ 
ஜனங்கள்‌ காணிக்கைப்பெட்டியிலே 
பணத்தைப்‌ போடுகிறார்கள்‌. யோய்தா 
காணிக்கைப்‌ பெட்டியிலே ஒரு 
துவாரமிட்டிருக்கிறான்‌. காணிக்கைப்பெட்டி 
மூடப்பட்டிருக்கிறது. அதை எளிதாக 
எல்லாராலும்‌ திறக்கமுடியாது. துவாரத்தின்‌ 
வழியாக காணிக்கை போடப்படுகிறது. 
காணிக்கைப்பெட்டிக்குள்‌. போடப்பட்ட 
ஜனங்கள்‌ தங்களுக்கு 
எடுத்துக்கொள்ளக்கூடாது. 


காணிக்கைப்பெட்டியிலே. 
துவாரம்‌ போடப்பட்டிருக்கிறது. 





i= THE 
TT 


யோய்தா காணிக்கைப்பெட்டியை. 
கர்த்தருடைய ஆலயத்தின்‌ வலதுபக்கத்தில்‌ 
வைக்கிறான்‌. கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து 
காணிக்கை கொடுப்பதைப்பற்றி 
உபதேசம்பண்ணும்போது, வலது கை 
கொடுப்பதை, இடது கை அறியாதிருப்பதாக" 
என்று சொல்லியிருக்கிறார்‌. காணிக்கையை 
வலதுகையினால்‌ கொடுக்கவேண்டும்‌. 
அதற்கு ஏதுவாக, காணிக்கைப்பெட்டி 
ஆலயத்தின்‌ வலதுபக்கத்தில்‌. 
வைக்கப்பட்டிருக்கிறது. 


ஜனங்கள்‌ கர்த்தருடைய ஆலயத்தைப்‌ 
பழுதுபார்ப்பதற்கு தங்களால்‌ முடிந்த 
எல்லா பொருட்களையும்‌ காணிக்கையாக 
செலுத்துகிறார்கள்‌. கர்த்தருடைய 
சேகரிக்கப்பட்ட பணத்தை 

முடிப்பாக கட்டுகிறார்கள்‌. 

சம்பிரதியும்‌, பிரதான 
ஆசாரியனாகிய யோய்தாவம்‌, எண்ணின 
பணத்தை கர்த்தருடைய ஆலயத்திலே 
விசாரிப்புக்காரர்‌ கையிலே கொடுக்கிறார்கள்‌. 
விசாரிப்புக்காரர்கள்‌ தீற்ம்‌ பணத்தை 
கர்த்தருடைய பழுது 


பார்க்கிற தச்சருக்கும்‌ சிற்ா சிந்பாசாிகளுக்கும 
கொற்றருக்கும்‌, கல்தச்சருக்கும்‌, கர்த்தருடைய 
ஆலயத்தைப்‌ பழுதுபார்க்கத்‌ தேவையான 


மரங்களையும்‌ வெட்டின கற்களையும்‌ 
கொள்ளுகிறதற்கும்‌, ஆலயத்தைப்‌ 
பழுதுபார்க்கிறதற்குச்‌ செல்லும்‌ எல்லாச்‌ 
செலவுக்கும்‌ கொடுக்கிறார்கள்‌ (2இராஜா 
121112). 


கர்த்தருடைய 
பழுதுபார்ப்பதற்காக 
காணிக்கை, ஆலயத்தைப்‌ 
பழுதுபார்ப்பதற்காகவே செலவபண்ணப்‌. 
படுகிறது. தேவாலயத்தில்‌ ஆசாரியர்கள்‌ 
கர்த்தருக்காக ஊழியம்‌ செய்கிறார்கள்‌. 
தேவாலயம்‌ நேர்த்தியாக 
பழுதுபார்க்கப்படும்போது, ஆசாரியர்கள்‌ 
பசியோடும்‌ பட்டினியோடும்‌ இருக்க முடியாது. 
கர்த்தருக்கு ஊழியம்‌ செய்கிற ஆசாரியரையும்‌ 
பராமரிக்கவேண்டும்‌. அவர்களையும்‌ 
போவிக்கவேண்டும்‌. 


ஆலயத்தைப்‌ 
செலுத்தப்படும்‌ 


ஆலயத்தைப்‌ 
காணிக்கைப்‌ பெட்டியிலே. 
சேகரிக்கப்பட்டாலும்‌, 


கர்த்தருடைய 


2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பாவப்பிராயச்சித்தப்‌ பணமும்‌ 

ஆலயத்திற்காகக்‌ 

கொண்டுவரப்படவில்லை: அது ஆசாரியரைச்‌ 
சேருகிறது (2இராஜா 12:16). 


கர்த்தருடைய ஆலயத்தைப்‌ 
பழுதுபார்ப்பதற்காக சேகரிக்கப்பட்ட பணம்‌ 
ஆசாரியரின்‌ கைகளில்‌ கொடுக்கப்படவில்லை. 
அந்தப்‌ பணம்‌ கர்த்தருடைய ஆலயத்திலே. 
விசாரிப்புக்காரராயிருக்கிறவர்களிடத்தில்‌ 
கொடுக்கப்படுகிறது. ஆசாரியர்கள்‌ 
தேவாலயத்திலே ஊழியம்‌ 
செய்கிறார்கள்‌. ஆலயத்து 
விசாரிப்புக்காரரோ, ஆலயத்தைப்‌ 
பழுதுபார்க்கும்‌ வேலைகளை செய்கிறார்கள்‌. 
ஆலயத்திலே வேலை பார்க்கிறவர்களை 
மேற்பார்வை 
ஆசாரியர்களுக்குரிய 
ஆசாரியர்களிடத்திலும்‌, 
பழுதுபார்ப்பதற்காக சேகரிக்கப்பட 

விசாரிப்புக்காரர்‌ 


ஆசாரிய 


பழுதுபார்ப்பதற்காக 
மிகவும்‌ கவனமாக சென்னப்ப 
தேவாலயத்தை பழுதுபார்ப்பதற்கு 
தேவையான மரங்களும்‌, வெட்டின 
கற்களும்‌ இந்தப்‌ பணத்தின்‌ மூலமாய்‌ 
கிரயத்திற்கு. வாங்கப்படுகிறது. 
ஆலயத்திலே பழுதுபார்க்கும்‌ வேலைகளை 
செய்கிற தச்சருக்கும்‌ சிற்பாசாரிகளுக்கும்‌ 
இந்தப்‌ பணத்திலிருந்து சம்பளம்‌ 
கொடுக்கப்படுகிறது. 


பதும்‌ 

பணி! ஈடுபட்டிருக்கிறவர்கள்‌ 
எல்லோரும்‌ கர்த்தருக்கு உண்மையுள்ளவர்‌ 
களாயிருக்கிறார்கள்‌. அவர்களுடைய 
இருதயங்களும்‌ கைகளும்‌ கர்த்தருக்கு 
முன்பாகவும்‌, மனுஷருக்கு முன்பாகவும்‌ 
சுத்தமாயிருக்கிறது. அவர்கள்‌ தங்களுக்கு 
கொடுக்கப்படும்‌ வேலைகளை நேர்த்தியாகவும்‌ 
செய்கிறார்கள்‌. உண்மையாகவும்‌ 
செய்கிறார்கள்‌. 


பழுதுபார்க்கும்‌ 


வேலைசெய்கிறவர்களுக்குக்‌ 
கொடுக்கும்படிக்கு, பணத்தை  வரப்பற்றிக்‌ 
கொண்ட மனுஷர்‌ கையிலே கணக்குக்‌ 
கேளாதிருக்கிறார்கள்‌; அவர்கள்‌ 
உண்மையாய்‌ அதை நடப்பிக்கிறார்கள்‌. 
(2இராஜா 12:15). 





i= THE 
ETT 


கர்த்தருடைய ஆலயத்திலே 
சேகரிக்கப்பட்ட பணத்தை ராஜாவின்‌ 
சம்பிரதியும்‌, பிரதான ஆசாரியனும்‌ எண்ணி, 
அதை ஆலயத்திலே விசாரிப்புக்காரர்‌ 
கையிலேகாடுக்கிறார்கள்‌. சேகரிக்கப்பட்ட 
பணம்‌ எண்ணப்படுகிறது. 
செலவுபண்ணப்பட்ட 

எண்ணப்படவில்லை. 

பண்ணினவர்களிடம்‌ ராஜாவின்‌ சம்பிரதியும்‌, 
பிரதான ஆசாரியனும்‌ கணக்கு 
கேட்கவில்லை. கர்த்தருடைய ஆலயத்தைப்‌ 
பழுதுபார்க்கிறவர்கள்‌ தங்களுடைய 
வேலைகளை உண்மையாய்‌ செய்கிறார்கள்‌. 


ஆலயத்திலே சேகரிக்கப்பட்ட பணம்‌ 
வீணான காரியங்களுக்கோ, ஆடம்பரமான 
காரியங்களுக்கோ செலவு 
பண்ணப்படவில்லை. 


கர்த்தருடைய 
கொண்டுவரப்பட்ட 

வெள்ளிக்கிண்ணங்களும்‌, 
கீதவாத்தியங்களும்‌, கலங்களும்‌, 
எக்காளங்களும்‌, பொற்பாத்திரங்களும்‌ 
வெள்ளிப்‌ பாத்திரங்களும்‌ பண்ணப்படாமல்‌, 
கர்த்தருடைய ஆலயத்தைப்‌ பழுதுபார்க்கும்‌ 
படிக்கு. வேலைசெய்கிறவர்களுக்கே அதைக்‌ 
கொடுக்கிறார்கள்‌ (2இராஜா 12:13,4) 


ஆலயத்துக்குக்‌. 
பணத்தினாலே 


பழுதுபார்க்கும்‌ 
முக்கியத்துவம்‌ 


ஆலயத்தைப்‌ 
வேலைகளுக்கு 
கொடுக்கப்படுகிறது. 
அழகுபடுத்தும்‌ 
முக்கியத்துவம்‌ கொடுக்கப்படவில்லை. 


ஆலயத்தை 
வேலைகளுக்கு 


ஆசுகேல்‌ 
2இராஜா 12:17,18 


இராஜா 12:17.  அதற்குப்பின்பு 
சீரியாவின்‌ ராஜாவாகிய  ஆசகேல்‌ 
வந்து, காத்தூரின்மேல்‌ யுத்தம்பண்ணி. 
அதைப்‌ பிடித்தான்‌; அதின்பின்பு 
எருசலேமுக்கு விரோதமாய்ப்‌ போக. 
ஆசுகேல்‌ தன்‌ முகத்தைத்‌ திருப்பினான்‌. 


2இராஜா 12:18. அப்பொழுது யூதாவின்‌ 
ராஜாவாகிய யோவாஸ்‌, தன்‌ 
யிதாக்கனாகிய யோசபாத்‌ போரம்‌. 
அகசியா என்னும்‌ யூதாவின்‌ ராஜாக்கள்‌. 
பரிசுத்தம்பண்ணி வைத்த 
எல்லாவற்றையும்‌, தான்‌ 
பரித்தம்பண்ணிவைத்ததையும்‌, 


2 இராஜாக்கன்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தருடைய ஆலயத்திலும்‌ ராஜாவின்‌: 
அரமனையிலுமுன்ன பொக்கிஷங்களில்‌ 
அகப்பட்ட பொன்‌ 


எடுத்து சிரியாவின்‌. 


க்கு. 
அப்பொழுது அவன்‌ 
விட்டுத்‌ திரும்பிப்போனான்‌. 


யாவையும்‌ 
ராஜாவாகிய 
அனுப்பினான்‌; 
எருசலேமை 


யோவாஸ்‌ கர்த்தருடைய ஆலயத்தைப்‌ 
பழுதுபார்க்கிறான்‌. ஆனால்‌ அவன்‌ 
தன்னுடைய ஆத்துமாலைப்‌ பழுதுபார்க்க 
வில்லை. யோவாஸ்‌ கர்த்தருடைய 
கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாமல்‌, அவரை 
விட்டு விலகிப்போகிறான்‌. கர்த்தருடைய 
பிரமாணத்திற்கு விரோதமாக மீறுகிறான்‌. 
விக்கிரகங்களை ஆராதிக்கிறான்‌. 
கர்த்தருடைய பாதுகாப்பும்‌ பராமரிப்பும்‌ 
யோவாசுக்கும்‌, யூதாதேசத்தாருக்கும்‌. 
கிடையாமல்‌ போயிற்று, 

யோவாஸ்‌. கர்த்தணவிட்டு 
விலகிப்போனதினால்‌, கர்த்தருடைய கோபம்‌ 
அவன்மேல்‌ வருகிறது. அவனுடைய 
பின்நிலமை, முன்நிலமையிலும்‌ 
மோசமாயிருக்கிறது. 'யோவாசிடத்தில்‌ 
ஐசுவரியம்‌ மிகுதியாமிருக்கிறது. 
யூதாதேசத்திற்கு அருகாமையிலிருக்கிற 
பக்கத்து தேசத்துக்காரர்கள்‌, யோவாசின்‌ 
ஐசுவரியத்தை அபகரித்துக்கொள்ள 
ஆரைப்படுகிறார்கள்‌. 

சீரியாலின்‌ 
இஸ்ரவேல்‌. 


ராஜாவாகிய ஆசகேல்‌ 
ஜனத்தாரை அவர்களுடைய 
தேசத்தின்‌ எல்லைகளெல்லாம்‌. 
றியடிக்கிறான்‌. அந்நாட்களில்‌ கர்த்தர்‌ 
ஸ்ரவேலை குறைந்துபோகப்பண்ணுகிறார்‌ 
(இராஜா 10:32) 


ராஜாவாகிய ஆசகேல்‌ 
இஸ்ரவேலை முறிடியத்த பின்பு, அவன்‌ 
காத்தூரின்மேல்‌ யுத்தம்பண்ணி, அதையும்‌ 
பிடிக்கிறான்‌. காத்தூர்‌ அரணிப்பான 
பட்டணம்‌. அவன்‌ காத்தூரைப்‌ படித்ததினால்‌, 
எருசலேமையும்‌ பிடிப்பதற்கு வாய்ப்புள்ளது. 
ஆசகேல்‌ காத்தூரைப்‌ பிடித்த பின்பு 
எருசலேமுக்கு விரோதமாய்‌ தன்னுடைய 
முகத்தைத்‌ திருப்புகிறான்‌ (2இராஜா 12:17), 
சீரியாராஜாவின்‌ இராணுவத்தார்‌ 
எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம்பண்ண 
வருகிறார்கள்‌. யோவாசால்‌ அவர்களுக்கு 
விரோதமாக எதிர்த்து நின்று யுத்தம்பண்ண 
முடியாது. யோவாசினிடத்தில்‌ இராணுவ 
பலமுமில்லை. மனதில்‌ தைரியமுமில்லை. 





i= a 
TT 


யூதாவின்‌ ராஜாவாகிய யோவாஸ்‌, 
சரியாலின்‌ ராஜாவாகிய 

விரோதமாக 

யுத்தம்பண்ணாமல்‌, 

ஐசுவரியத்தைக்‌ 

சமாதான 

பண்ணிக்கொள்கிறான்‌. 


ஆசகேல்‌ தன்‌ முகத்தை எருசலேமுக்கு: 
விரோதமாக திருப்பியபோது, யூதாவின்‌ 
ராஜாவாகிய யோவாஸ்‌, தன்‌ தாக்கக்‌ 
யோசபாத்‌, யோராம்‌, அகசியா என்னும்‌ 
யூதாவின்‌ ராஜாக்கள்‌ பரிசுத்தம்பண்ணி 
வைத்த எல்லாவற்றையும்‌, தான்‌ 
பரித்தம்பண்ணிவைத்ததையும்‌, கர்த்தருடைய 
ஆலயத்திலும்‌ ராஜாவின்‌ அரமனையிலுமுள்ள 
பொக்கிஷங்களில்‌ அகப்பட்ட பொன்‌ 
யாவையும்‌ எடுத்து சீரியாவின்‌ 
ராஜாவாகிய ஆசகேலுக்கு அனுப்புகிறான்‌ 
(2இராஜா 12:18). 


எருசலேயின்மீது 
யுத்தம்பண்ணக்கூடாது. 
யோலாஸ்‌. 
வெள்ளியையும்‌, 
பொக்கிஷங்களையும்‌ லஞ்சமாகக்‌ 
கொடுக்கிறான்‌. ஆசகேல்‌ தன்‌ முகத்தை: 
ராக்கு விரோதமாகத்‌ திருப்பாமல்‌, 
திசையில்‌ திருப்புவதற்கு, 

ரத்தன்‌ 
ஆசகேலுக்கு 
கொடுக்கப்படுகிறது. 

ஆசகேலும்‌ யோவாஸ்‌ கொடுத்த 
பொக்கிஷங்களைப்‌ பெற்றுக்கொண்டு, 
அவன்‌ எருசலேமைவிட்டு, வேறு 
பாரத்‌ திரும்பிப்போகிறான்‌ 


வின்‌ 
கர்த்தரைவிட்டு 


என்பதற்காக, 
ஆசகேலுக்கு பொன்னையும்‌ 


திரளான 


ராஜாவாகிய  யோவாஸ்‌ 


கர்த்தருடைய பாதுகாப்பும்‌, 
கிடைக்கவில்லை. சீரியாவின்‌ ராஜாவாகிய 
ஆசகேல்‌,  யூதாவுக்கு விரோதமாக. 
யுத்தம்பண்ண வருகிறான்‌. யோவாசுக்கு 
இதனால்‌ பேரிழப்பு உண்டாயிற்று. 
யூதாதேசத்திலே  யோவாகு்கு 
மரியாதையும்‌ குறைந்துபோயிற்று. 
அவனுடைய இராணுவத்தின்‌ 
எண்ணிக்கையும்‌ குறைந்துபோயிற்று. 
யோவாசின்‌ குதிரைகளும்‌  இரதங்களும்‌ 
குறைந்துபோயிற்று. 


2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யோவாஸ்‌ தன்னுடைய மதிமீனத்தினால்‌ 
தனக்கும்‌, யூதாதேசத்திற்கும்‌ 
கேடுசெய்கிறான்‌. யோவாஸ்‌ தன்னுடைய 
அழிவுக்கு தானே காரணமாயிருக்கிறான்‌. 
யோவாஸ்‌  சீரியாலின்‌ ராஜாவாகிய 
ஆசகேலுக்கு திரளான பொக்கிஷத்தை 
லஞ்சமாகக்‌ கொடுத்ததினால்‌, 
ஆசகேலுக்கு யூதாதேசத்தின்‌ 
பொக்கிஷத்தின்மீது ஆசை உண்டாயிற்று. 
ஆசகேல்‌ எருசலேமுக்கு விரோதமாக 
முகத்தைத்திருப்பி, 
பொக்கிஷங்களை யெல்லாம்‌ 
திட்டமிடுகிறான்‌. 
ஆசகேல்‌ விரோதமாக. 
யுத்தம்பண்ணாம அவனுக்கு 
மிகப்பெரிய ஆதாயம்‌ கிடைத்திருக்கிறது. 


இந்த சம்பவம்‌. 
மறுவருஷத்திலே ஆசகேல்‌ 
விரோதமாக மறுபடியும்‌ 
வருகிறான்‌. 
அழித்துப்போடுகிறான்‌. 
யோவாசையும்‌ தண்டிக்கிறார்கள்‌. 


“மு த்திலே. சிரியாவின்‌ 
சேனைகள்‌ அவனுக்கு விரோதமாக 
யூதாவிலும்‌ எருசலேமிலும்‌ வந்து, ஜனத்திலி 
ருக்கிற பிரபுக்களையெல்லாம்‌ அழித்து, 
கொள்ளையிட்ட அவர்கள்‌ 
உடமைகளையெல்லாம்‌ தமஸ்குவின்‌ 
ராஜாவுக்கு அனுப்பினார்கள்‌" 
(நோளா 24:23), 


அடிக்கடி தன்னுடைய 
யூதாதேசத்தின்‌ 
அபகரித்துக்கொள்ள 
யூதாவுக்கு. 
லயே, 


நடந்த பின்பு, 
எருசலேமுக்கு 
யுத்தம்பண்ண 
எருசலேமை 
சீரியர்கள்‌ 


“சிரியாவின்‌ சேனை சிறுகூட்டமாய்‌ 
வந்திருந்தாலும்‌, அவர்கள்‌ தங்கள்‌ 
பிதாக்களின்‌ தேவனாகிய கர்த்தரை 
விட்டுவிட்டபடிமினால்‌, கர்த்தர்‌ மகா பெரிய 
சேனையை அவர்கள்‌ கையில்‌ 
ஒப்புக்கொடுத்தார்‌; அவர்கள்‌ யோவாசுக்கு 
தண்டனை செய்தார்கள்‌” (2நாளா 24:24, 


யோவாசின்‌ மரணம்‌ 
2இராஜா 12:19-21 


இராஜா 12:19. யோவாசின்‌ மற்ற 
வர்த்தமானங்களும்‌, அவன்‌ செய்தவை 
யாவும்‌ மூதாவுடைய ராஜாக்களின்‌ 
நானாகமப்‌ புஸ்தகத்தில்‌ அல்லவோ 
எழுதியிருக்கிறது. 





ழ்‌ யனா 
யாய 


இராஜா. 12:20. யோவாசின்‌ 
ஊழியக்காரர்‌ எழும்பி கட்டுப்பாடு 
பண்ணிக்கொண்டு, சில்லாவுக்குப்‌ 
போகிற வழியிலிருக்கிற மில்லோ 
வீட்டிலே அவனைக்‌ 
கொன்றுபோட்டார்கன்‌. 


இராஜா 12:21. சிமியாதின்‌ குமாரன்‌, 
யோசகார்‌ சோமேரின்‌ குமாரன்‌ 
யோசபாத்‌ என்னும்‌ 
ஊழியக்காரர்‌ 
கொன்றார்கள்‌; 
அவனைத்‌ தாவீதின்‌ 
அவனுடைய பிதாக்கனண்டையிலே 
அடக்கம்பண்ணினார்கள்‌; அவன்‌ 
குமாரனாகிய  அமத்சியா அவன்‌ 
ஸ்தானத்தில்‌ ராஜாவானான்‌.. 

யோவாஸ்‌ கர்த்தரைவிட்‌ 
விலகிப்போனதினால்‌, வன்‌ 
ஜீவனுக்கு பாதுகாப்பு இல்லாமல்‌ போயிற்று. 
யோவாசின்‌ ஊழியக்காரரே அவனைக்‌ 
கொன்றுபோடுகிறார்கள்‌. 

யோவாசின்‌ க்காரர்‌ எழும்பி 
கட்டுப்பாடு பண்ணிக்கொண்டு, சில்லாவக்குப்‌ 
போகிற வழியிலிருக்கிற மில்லோ 
வீட்டிலே அவனைக்‌ கொன்றுபோடுகிறார்கள்‌ 
(2இராஜா 12:20). 


2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யோவாசின்‌ மற்ற வர்த்தமானங்களும்‌, 
அவன்‌ செய்தவை யாவும்‌ யூதாவடைய 
ராஜாக்களின்‌ 


நாளாகமப்‌ புஸ்தகத்தில்‌ 
அல்லவோ எழுதியிருக்கிறது. 
(2இராஜா 12:19). 


யோவாசின்‌ ஊழியக்காரரே அவனைக்‌ 
கொன்றுபோடுகிறார்கள்‌. அவனைக்‌ 
கொன்றவர்களின்‌ விவரம்‌ இந்த 
வசனப்பகுதியில்‌  சொல்லப்பட்டிருக்கிறது. 
சிமியாதின்‌ குமாரன்‌, யோசகார்‌ சோமேரின்‌ 
குமாரன்‌ யோசபாத்‌ என்னும்‌ யோவாசின்‌ 

ர்‌. யோவாசைக்‌ கொன்று 


யோவாசை 

நகரத்தில்‌ 

பிதாக்களண்டையிலே. 

அடக்கம்பண்ணுகிறார்கள்‌: யோவாசின்‌ 

குமாரனாகிய அமத்சியா அவன்‌ ஸ்தானத்தில்‌ 

ராஜாவாகிறான்‌ (2இராஜா 12:21). யோவாஸ்‌ 

தன்னுடைய ஜீவியத்தை ஆவியில்‌ ஆரம்பம்‌ 

பண்ணினான்‌. ஆனால்‌ அவனுடைய 
ஜீவியம்‌ மாம்சத்தில்‌ முடிந்‌ துபோயிற்று. 





i FTE 
ETT 


இஸ்ரவேல்‌ ஈஜாக்களின்‌ 
சரித்திரத்தைப்பற்றி இந்த அதிகாரத்தில்‌ 
சுருக்கமாக எழுதப்பட்டிருக்கிறது. அவர்களில்‌ 
பெகூவின்‌ குடும்பத்தாரைப்பற்றி. 
வசனப்பகுதில்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. 
குமாரனாகிய யோவாகாஸ்‌ இஸ்ரவேலின்மேல்‌ 
சமாரியாவிலே, பதினேழு வருஷம்‌ 
ராஜ்யபாரம்பண்ணுகிறான்‌. அவன்‌ கர்த்தரின்‌ 
பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்கிறான்‌ 
(2இராஜா 1312). 


சீரியலின்‌ 
இஸ்ரவேலுக்கு 
யுத்தம்பண்ணுகிறான்‌ 
ஆசகேல்‌ யோவாகாசின்‌ 
வெகுவாய்‌ 

அவனுடைய இராணு; 
குறைந்துபோகிறது ராஜா 137) 


யோவாகாஸ்‌ கர்த்தருடைய சமுகத்தை 
நோக்கி பிரார்த்திக்கிறான்‌. கர்த்தருக்கு 
முன்பாக ய்‌ தாழ்த்துகிறான்‌ 
கர்த்தர்‌ அவனுக்கு இரக்கம்‌ 
காண்பிக்கிறார்‌ (2இராஜா 13:4.5,23) 


ராஜாவாகிய  ஆசகேல்‌ 
வின்ரதமாக 

(2இராஜா 13:3). 
இராணுவத்தை 
அக்கட க்‌ 
மிகவும்‌ 


கர்த்தர்‌ யோவாகாசக்கு 
காண்பித்தாலும்‌, 

விக்கிரகாராதனையில்‌ 

ஈடுபடுகிறான்‌ (2இராஜா 13:6). யோவாகாசின்‌ 


மரணம்‌ (2இராஜா 13:89). 


யோவாகாசின்‌. குமாரனாகிய 
யோவாஸ்‌ சமாரியாவிலே பதினாறு 
வருஷம்‌ ராஜ்பாரம்பண்ணுகிறான்‌ 
(2இராஜா 13:10-13). இவன்‌ 
பேரன்‌. 

எலிசாவின்‌ மரணத்தைப்பற்றி இந்த 
வசனப்பகுதியில்‌ சுருக்கமாகச்‌ 
'சொல்லப்பட்டிருக்கிறது. யோவாஸ்‌ எலிசாவைப்‌ 
பார்க்க வருகிறான்‌ (2இராஜா 13:14). 
இஸ்ரவேலருக்கும்‌  சீரியருக்கும்‌ இடையே 
யுத்தம்‌ நடைபெறுகிறது. எலிசா 
யோவாசுக்கு இந்த யுத்தத்தில்‌ 
ஜெயமுண்டாகும்‌ என்னும்‌ ஆறுதலான 
செய்‌; 


சொல்லுகிறார்‌ 
(2இராஜா 1315-19). 


2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


எலிசா மரணமடைகிறார்‌. அவரை 
அடக்கம்பண்ணுகிறார்கள்‌ (2இராஜா 13:20). 
மரித்துப்போன ஒரு மனுஷனுடைய பிரேதம்‌, 
எலிசாவின்‌ எலும்புகளின்மேல்‌ பட்டபோது, 
அந்த மனுஷன்‌ உமிரடைகிறான்‌ 
(2இராஜா 13:21). யோவாகக்கு சீரியர்மீது 
ஜெயமுண்டாயிற்று (2இராஜா 13:24,25) 


யோவாகாஸ்‌ 
2இராஜா 19:1-9 


இராஜா 18:1. அகசியா என்னும்‌ 
மூதாவுடைய ராஜாவின்‌ குமாரனாகிய 
யோவாகுடைய இருபத்துமூன்றாம்‌ 
வருஷத்தில்‌ யெகூவின்‌ குமாரனாகிய 
யோவாகாஸ்‌ இஸ்ரவேலின்‌ மேல்‌ 
சுமாரியாவிலே பதினேழுவருஷம்‌ 
ராஜ்யபாரம்பண்ணி, 


2இராஜா 13:2. கர்த்தரின்‌ பார்வைக்குப்‌ 
பொல்லாப்பானதைச்‌. செய்து, 
இஸ்ரவேலைப்‌ 

பாவஞ்செய்யப்பண்ணின நேபாத்தின்‌ 
குமாரனாகிய யெரொயபெயாமின்‌ 
பாவங்களைப்‌ பின்பற்றி நடந்தான்‌; 
அவைகளை விட்டு அவன்‌ விலகவில்லை. 


2இராஜா 13:3. ஆகையால்‌ கர்த்தருக்கு 
இஸ்ரவேலின்‌ மேல்‌ கோபமூண்டு, 
அவர்களைச்‌ சீரியாவின்‌ ராஜாவாகிய 
ஆசகேலின்‌ கையிலும்‌ ஆசகேகின்‌ 
குமாரனாகிய பெனாதாத்தின்‌ 
கையிலும்‌ அந்நாட்கவிலெல்லாம்‌. 
ஒப்புக்கொடுத்தார்‌. 


இராஜா 
கர்த்தருடைய 
பிரார்த்தித்தான்‌; 
இஸ்ரவேலை. 


18:4. யோவாகாஸ்‌ 
சமுகத்தை நோக்கிப்‌ 
சீரியாவின்‌ ராஜா 
ஒடுக்குகிறதினால்‌ 
அவர்கள்‌. ஒடுங்கிப்போகிறதைப்‌ 
பார்த்து: கர்த்தர்‌ அவனுக்குச்‌ 
செவிகெடுத்தார்‌. 


இராஜா 13:5. கர்த்தர்‌ இஸ்ரவேலுக்கு 
ஒரு ரட்சகனைக்‌ கொடுத்ததினால்‌, 
அவர்கள்‌ சீரியருடைய 
கையின்கீழிருத்தூ நீங்கலானார்கன்‌; 
ஆதலால்‌ இஸ்ரவேல்‌: புத்திரர்‌ 
முன்போல்‌ தங்கன்‌ கூடாரங்களிலே 
குடியிருத்தார்கன்‌.. 





i FTE 
ETT 


2இராஜா 18:6. ஆகிலூம்‌ இஸ்ரவேலைப்‌ 
பாவஞ்செய்யப்பண்ணின 
யெரொயெயாம்‌ வீட்டாரின்‌. 
பாவங்களை அவர்கள்‌ விட்டு விலகாமல்‌: 
அதிலே. நடந்தார்கள்‌; 
சுமாரியாவிலிருத்த விக்கிரகத்தோப்பும்‌ 
'திலையாயிருந்தது.. 


இராஜா 194. 

சீரியாவின்‌ 

குதிரைவீரரையும்‌, 

இரதங்களையும்‌, 

காலாட்களையுமே 

ஜனங்களில்‌ வேறொன்றும்‌ மீதியாக. 
வைக்கவில்லை; அவன்‌ அவர்களை 
அழித்துப்‌ போரடிக்கும்‌ இடத்தூத்‌ 
தாளைப்போல ஆக்கிப்போட்டான்‌. 


இராஜா 188.  யேவாகாசின்‌ 
மற்ற  வர்த்தமானங்களும்‌, அவன்‌ 
செய்தவை யாவும்‌, அவனுடைய 
வல்லமையும்‌ இஸ்ரவேல்‌ ராஜாக்களின்‌ 
நானாகமப்‌ புஸ்தகத்தில்‌ அல்லவோ 
எழுதியிருக்கிறது. 


இராஜா 199. யேவாகாஸ்‌ தன்‌: 
பிதாக்களோடே நித்திரையடைந்தயின்‌, 
அவனைச்‌. சுமாரியாவிலே 
அடக்கம்பண்ணினார்கன்‌; அவன்‌ 
குமாரனாகிய  யோவாஸ்‌ அவன்‌ 


ஸ்தானத்தில்‌ ராஜாவானான்‌.. 


யோவாகாசின்‌ ராஜ்யபாரத்தைப்பற்றி 
இந்த வனப்பகுதியில்‌ சுருக்கமாகச்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. இவன்‌ யெகூவின்‌ 
குமாரன்‌. யோவாகாஸ்‌ இஸ்ரவேலின்மேல்‌ 
பதினேழு வருஷம்‌ ராழ்மபாரம்பண்ணுகிறான்‌ 
சமாரியா ரவேலுக்கு 
ஜலைநகரமாயிரக்கிறது. யோவாகாஸ்‌. 
இஸ்ரவே: ராஜ்யம்பண்ணுகிற 
ங்கள்‌, யோவாஸ்‌ யூதாவின்மேல்‌ 
ராஜ்யபாரம்பண்ணுகிறான்‌. இந்த யோவாஸ்‌ 
அகசியாவின்‌ குமாரன்‌: யோவாகாஸ்‌ 
இஸ்ரவேலின்மேல்‌ _ராஜ்யபாரம்பண்ணுவது. 
யோவாசுடைய இருபத்து மூன்றாம்‌. 
வருஷ ராஜ்யபாரமாகும்‌. 


இஸ்ரவேலின்‌ ராஜாவாகிய யோவாகாஸ்‌ 
கர்த்தரின்‌ பார்வைக்கு பொல்லாப்பானதை 
செய்கிறான்‌. அவன்‌ இஸ்ரவேலைப்‌ 


2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பாவஞ்செய்யப்பண்ணின நேபாத்தின்‌: 
குமாரனாகிய யெரொபெயாமின்‌ பாவங்களைப்‌ 


அலைக 
(2இராஜா 13:2). 


இஸ்ரவேலின்‌ ராஜா கர்த்தருக்கு 
விரோதமான காரியங்களைச்‌ செய்யும்போது, 
கர்த்தருடைய ஆசீர்வாதம்‌ இஸ்ரவேல்‌ 
தேசத்திற்கு கிடைக்கவில்லை. இஸ்ரவேலின்‌ 
மகிமையும்‌ மேன்மையும்‌ குறைந்‌ துபோகிறது. 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌. கர்த்தருக்கு 
விசேஷமானவர்கள்‌. அவர்கள்‌ கர்த்தருடைய 
இஸ்ரவேலராயிருக்கிறார்கள்‌. கர்த்தரும்‌ 
இஸ்ரவேலின்‌ தேவனாயிருக்கிறார்‌. கர்த்தர்‌ 
மாத்திரமே மெய்யான 
அவர்‌ மாத்திரமே ஜீவனுள்ள 
ஜீவனுள்ள தேவனை 
இஸ்ரவேல்‌ ஜனத்தாருக்கு கிடைத்திருக்கிற 
மிகப்பெரிய பாக்கியம்‌. 

கர்த்தர்‌ அவர்‌ 


,வியாயிருக்கிறார்‌. 
இந்தியமானவர்‌, மை கர்த்தரை 
ஆராதிக்கிறவர்கள்‌, அவரை ஆலியோடும்‌, 
உண்மையோடும்‌ தொழுதுகொள்ளவேண்டும்‌. 
தம்முடைய சாட்சி ஆகமத்தில்‌, கர்த்தர்‌ 
வெளிப்படுத்தியிருக்கிற பிரகாரம்‌, இஸ்ரவேல்‌ 
ஜனத்தார்‌ கர்த்தரை ஆராதிக்கவேண்டும்‌. 

கர்த்தர்‌ மகிமையுள்ளவர்‌. கர்த்தருடைய 
மகிமையை விலங்குகளுக்கும்‌, ஊரும்‌ 
பிராணிகளுக்கும்‌ ஒப்பாக்கிவிடக்கூடாது. 
கர்த்தருடைய சத்தியத்தை 
அபத்தமாக்கிவிடக்கூடாது. இஸ்ரவேல்‌. 
ஜனத்தாரோ கர்த்தருக்குரிய மகிமையைக்‌ 
கொடுக்காமல்‌, அவருடைய 
மகிமையை பொன்கன்றுக்குட்டிகளுக்கு 
கொடுக்கிறார்கள்‌. 


யெரொபெயாம்‌ இஸ்ரவேல்‌ தேசத்திலே. 
இரண்டு பொன்கன்றுக்குட்டிகளை 
நிறுவுகிறான்‌. ஒன்று தாணிலும்‌, 
மற்றொன்று பெத்தேலிலும்‌ நிறுவப்படுகிறது. 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ எல்லோரும்‌ 
அந்த ஸ்தலங்களுக்குப்போய்‌, 
பொன்கன்றுக்குட்டிகளை தங்களுடைய 
தெய்வமாகப்‌ பாவித்து ஆராதிக்கிறார்கள்‌. 
இதனால்‌ இஸ்ரவேல்‌ ஜனத்தாரும்‌ 
தங்களுடைய மகிமையை 
இழந்துபோகிறார்கள்‌. அவர்கள்‌ புறஜாதி. 
தேசத்தாருக்கு ஒப்பாயிருக்கிறார்கள்‌. 





i a 
TT 


புறஜாதி ஜனத்தார்‌ விக்கிரகங்களை 
ஆராதிக்கிறவர்கள்‌. அவர்கள்‌ தங்கள்‌ 
கைகளினால்‌ விக்கிரகங்களை செய்து 
அவற்றை தங்களுடைய தெய்வங்கள்‌ 
என்று சொல்லுகிறார்கள்‌. விக்கிரகங்களுக்கு 
ஜீவனுமில்லை. வல்லமையுமில்லை. 
விக்கிரகங்களை ஆராதிப்பது 
யெரொபெயாமின்‌ பாவம்‌. இவன்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனத்தாரை பாவம்‌ 
செய்யப்பண்ணினவன்‌. யெகூவின்‌ 
குமாரனாகிய யோவாகாகம்‌. 
யெரொபெயாமின்‌ பாவங்களை பின்பற்றி 
நடக்கிறான்‌. 


இஸ்ரவேலின்‌ ராஜாவாகிய யோவாகாஸ்‌ 
யெரொபெயாமின்‌ பாவங்களை பின்பற்றி 
நடக்கும்போது. இஸ்ரவேல்‌ ஜனத்தாரும்‌. 
அந்தப்‌ பாவங்களை விட்டு விலகாமல்‌, 
அதிலே நடக்கிறார்கள்‌.  யெரொபெயாம்‌. 
வீட்டார்‌ இஸ்ரவேலை பாவம்‌ 
செய்யப்பண்ணினவர்கள்‌ (2இராஜா 13:6). 

இஸ்ரவேல்‌ 


கர்த்தருடைய 


ஜனத்தாருக்கு 
பாதுகாப்பும்‌ 
கிடைத்திருக்கிறது. 


தெய்வீக 


பராமரிப்பும்‌ 
இஸ்ரவேலருக்கு பரலோகத்தின்‌ பாதுகாப்பு 
அவர்களுக்கு 
மேன்மையான 
இஸ்ரவேலின்‌ தேவனாகிய 


இஸ்ரவேல்‌ தேசத்தாரைப்‌ 


பாதுகாக்கிறார்‌. 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ கர்த்தருக்கு, 
உண்மையுள்ளவர்களாயிருக்குவேண்டும்‌. 

அவர்கள்‌ புறஜாதியார்‌ மத்தியிலே. 

ர்்தருக்‌ 'சாட்சியாயிருக்குவேண்டும்‌. 

நாமத்தை 

ஆனால்‌ 

பார்வைக்கு 

பொல்லாப்பானதை செய்கிறார்கள்‌. அவர்கள்‌ 

கர்த்தருடைய நாமத்தைத்‌ தூஷிக்கிறார்கள்‌. 

இதனால்‌ கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ ஜனத்தாரை 


அவர்களைவிட்டு நீங்கிப்போகிறது. 


கர்த்தருக்கு இஸ்ரவேலின்மேல்‌ கோபம்‌ 
மூளுகிறது. கர்த்தருடைய தெய்வீக 
பாதுகாப்பு இஸ்ரவேலைவிட்டு 
நீங்கிப்போனதினால்‌, அயல்தேசத்தார்‌. 
இஸ்ரவேலர்மீது யுத்தம்பண்ண வருகிறார்கள்‌. 


2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


த யுத்தத்தில்‌ .. அந்நியர்களுக்கு 
ஜெயமும்‌, இஸ்ரவேலருக்கு தோல்வியும்‌ 
உண்டாயிற்று. இஸ்ரவேலருக்கு 
தோல்விகளினால்‌ அவமானமும்‌, நிந்தையும்‌, 
வேதனையும்‌ வருகிறது. 


இஸ்ரவேல்‌ ஐனத்தார்‌ கர்த்தரின்‌ 
பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ததினால்‌ 
இஸ்ரவேலின்மேல்‌ 
அவர்களைச்‌ 
'ஆசகேலின்‌ 
குமாரனாகிய 
கையிலும்‌ 
ஒப்புக்கொடுக்கிறார்‌ 
(2இராஜா 13:3). 


யோவாகாசின்‌ 
சீரியாவின்‌. 


நாட்களிலெல்லாம்‌ 
ராஜாவாகிய ஆசகேல்‌. 
இஸ்ரவேலை ஒடுக்குகிறான்‌ 
(ராஜா. 13:22), தேசங்களின்‌ 
சரித்திரத்தில்‌, இஸ்ரவேல்‌ தேசத்தைப்போல. 
அந்நிய தேசத்தாரால்‌ ஒடுக்கப்பட்ட 
தேசம்‌ வேறு ஒன்றுமே இல்லை. 

இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தரின்‌ 
பார்வைக்கு பொல்லாப்பானதை 
செய்வதற்கு முன்பாக, அவர்கள்‌ 
கர்த்தருக்கு பிரியமானவர்களாயும்‌, 
பிரயோஜனமானவர்களாயும்‌ இருந்தார்கள்‌. 
அவர்கள்‌ கர்த்தரிடத்தில்‌ ஜெபிக்கிற 
ஜனமாகயிருந்தார்கள்‌. கர்த்தரும்‌ 
அவர்களுக்கு அருகாமையிலிருந்தார்‌. 


இஸ்ரவேல்‌ தேசத்திற்கு விரோதமாக 
சீரியாவின்‌ ராஜாவாகிய ஆசதேல்‌. 
யுத்தம்பண்ண வருகிறான்‌. அவன்‌ 
இஸ்ரவேலை ஒடுக்குகிறான்‌. 
இஸ்ரவேலின்‌ ராஜாவாகிய யோவாகாசக்கும்‌, 
இஸ்ரவேல்‌ ஜனத்தாருக்கும்‌, சீரியர்‌ மூலமாக 
அநேக பாடுகளும்‌, வேதனைகளும்‌, 
உபத்திரவங்களும்‌ வருகிறது. 


யோவாகாஸ்‌ 
நோக்கிப்‌ 


ஒடுங்கிப்போகிறதைப்‌ 
கர்த்தர்‌ யோவாகாசுக்குச்‌ செவிகெடுக்கிறார்‌ 
(2இராஜா 13:4) 





i= THE 
TT 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
ஜெபம்பண்ணுவது, 
பூர்வகாலத்து மேன்மை இஸ்ரவேலர்‌ 
கர்த்தரைவிட்டு. பிரிந்துபோன பின்பு, 
அவர்கள்‌ கர்த்தரை நோக்கி பிரார்த்தனை 
பண்ணுவதை நிறுத்திவிட்டார்கள்‌. இப்போது 
யோவாகாஸ்‌, இஸ்ரவேலின்‌ பழைய 
மேன்மைக்கு திரும்புகிறான்‌. அவன்‌ 
கர்த்தருடைய சமுகத்தை நோக்கி 
பிரார்த்திக்கிறான்‌. 

இஸ்ரவேல்‌ தேசத்திற்கு 
மூலமாக பிரச்சனைகள்‌ வந்தபோது, 
யோவாகாஸ்‌ தாணிலும்‌  பெத்‌ 
நிறுவப்பட்டிருக்கிற பொன்கன்றுக்குட்டிகளை 
நோக்கி பிரார்த்திக்கவில்லை. 
பொன்கன்றுக்குட்டிகளால்‌ தனக்கு உதவி 
செய்ய முடியாது என்பதும்‌, கர்த்தரால்‌ 
மாத்திரமே தனக்கு உதவி செய்ய முடியும்‌ 
என்பதும்‌, யோவாகாசுக்கு தெரிந்திருக்கிறது. 
ஆகையினால்‌ அவன்‌ கர்த்தருடைய 
சமுகத்தை நோக்கி பிரார்த்திக்கிறான்‌. 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ ஜனத்தாருக்கு. 
அருகாமையிலிருக்கிறார்‌. இதுவும்‌ 
இஸ்ரவேலின்‌ பழைய மேன்மை. 


கர்த்தரிடத்தில்‌ 
அவர்களுடைய 


அசீரியர்‌ 


'நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம்‌. 
தொழுதுகொள்ளுகிறபோதெல்லாம்‌, அவர்‌ 
நமக்குச்‌ சமீபமாயிருக்கிறதுபோல, தேவனை 
இல்வளவு சமீபமாய்ப்‌ பெற்றிருக்கிற வேறே 
பெரிய ஜாதி எது?" (உபா 47). 


யோவாகாஸ்‌ கர்த்தருடைய சமுகத்தை 
நோக்கி பிரார்த்திக்கும்போது. கர்த்தர்‌ 
அவனுக்கு செவிகொடுக்கிறார்‌. யோவாகாஸ்‌ 
கர்த்தரின்‌ பார்வைக்கு பொல்லாப்பானதை 
செய்தவன்‌. அவன்‌ யெரொபெயாமின்‌ 
பாவங்களை பின்பற்றி நடந்தவன்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய  நீதிமினால்‌. 
யோவாகாசின்‌. பிரார்த்தனைக்கு 
செவிகொடுக்காமல்‌, அவனை 
நிராகரித்திருக்க முடியும்‌. ஆனால்‌ தனை 
தம்முடைய கிருபையினால்‌, யோவாகாசின்‌ 
பிரார்த்தனைக்கு செவிகொடுக்கிறார்‌. 


(இராஜா 13:5). 


2 இராஜாக்கன்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


'யோவாகாசின்‌ 
சீரியாவின்‌ ராஜாவாகிய 
ஆசகேல்‌ இஸ்ரவேலை ஒடுக்குகிறான்‌. 
யோவாகாசின்‌ குமாரனாகிய யோவாஸ்‌ 
இஸ்ரவேலுக்கு இரட்சகனாயிருக்கிறான்‌. 


பெற்றோரின்‌ ஜெபத்திற்கு கர்த்தர்‌ 
அவர்களுடைய பிள்ளைகள்‌ மூலமாக பதில்‌ 
கொடுக்கிறார்‌. யோவாகாஸ்‌ கர்த்தரை 
நோக்கி பிரார்த்தித்த போது. கர்த்தர்‌ 
யோவாகாசின்‌ குமாரனாகிய யோவாசை, 
இஸ்ரவேலுக்கு இரட்சகனாகக்‌ கொடுக்கிறார்‌. 


யோவாகாசின்‌ குமாரனாகிய யோவாஸ்‌, 
ஆசகேலோடே  யுத்தம்பண்ணி, தன்‌ 
தகப்பனாகிய யோவாகாசின்‌ கையிலிருந்து 
பிடித்துக்கொண்ட பட்டணங்களை, அவன்‌ 
குமாரனாகிய பெனாதாத்தின்‌ கையிலிருந்து, 
திரும்பப்‌ பிடித்துக்‌ கொள்கிறாள்‌; 
மூன்றுவிசை யோவாஸ்‌ அவனை முறிய 
அடித்து இஸ்ரவேலின்‌ "பட்டணங்களைத்‌ 
திரும்பக்‌ கட்டிக்கொள்கிறான்‌ 
(2இராஜா 13:25). 


யோவாகாஸ்‌ கர்த்தருடைய சமுகத்தை 
நோக்கி பிரார்த்தித்தபோது. கர்த்தர்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ முற்பிதாக்களோடு, 
செய்த உடன்படிக்கையை நினைவுகூருகிறார்‌. 
யோவாகாசின்‌ நாட்களிலெல்லாம்‌ சீரியாவின்‌ 
ராஜாவாகிய ஆசகேல்‌ இஸ்ரவேலை 
ஒடுக்குகிறான்‌. ஆனாலும்‌ கர்த்தர்‌ 
அவர்களுக்கு இரங்கி, ஆபிரகாம்‌ ஈசாக்கு 
யாக்கோபு என்பவர்களோடு செய்த தமது 
உடன்படிக்கையினிமித்தம்‌, அவர்களை, 
ச்‌ சித்தமாயிராமலும்‌, அவர்களை 
தம்முடைய முகத்தைவிட்டுத்‌ 
அவர்கள்மேல்‌  மனதுருகி, 
நினைத்தருளுகிறார்‌ 


தள்ளாமலும்‌ 
அவர்களை 
(இராஜா 13:22,23). 


யோவாகாசின்‌ 
உடனே பிரதியுத்தரம்‌. 
கர்த்தருடைய கிருபையும்‌ 
இரக்கமும்‌ சீக்கிரத்தில்‌ வெளிப்படுகிறது. 
கர்த்தர்‌ தம்மிடத்தில்‌ பிரார்த்தனை 
பண்ணுகிறவர்களை ஆசீர்வதிப்பதற்கு, 
காரணங்களை தேடிப்பார்க்கிறார்‌. 
இஸ்ரவேலை ஆசர்வதிப்பது கர்த்தருக்கு 
பிரியமாயிருக்கிறது. இதற்காக கர்த்தர்‌ 
இஸ்ரவேலின்‌ முற்பிதாக்களோடு செய்த 
தமது உடன்படிக்கையை நினைவுகூர்ந்து. 
இஸ்ரவேலர்மீது மனதுருகுகிறார்‌. 
அவர்களுக்கு இரக்கம்‌ காண்பிக்கிறார்‌. 


கர்த்தர்‌ 
பிரார்த்தனைக்கு 
கொடுக்கிறார்‌. 





f= FTE 
TT 


கர்த்தர்‌ மாறாதவர்‌. 


கர்த்தர்‌ தம்முடைய 
ஜனத்தோடு ம 


பண்ணின உடன்படிக்கையும்‌ 


தண்டிப்பதற்கான 
காரணங்களை தேடிப்பார்க்காமல்‌, நம்மை 
ஆசீர்வதிப்பதற்கான காரணங்களை 
நேடிப்பார்ப்பது நம்முடைய பாக்கியம்‌. 
கர்த்தருடைய கிருபைகளையும்‌ 
இரக்கங்களையும்‌ பெற்றிருக்கிற ஜனம்‌ 
பாக்கியமுள்ளது. 


யோவாஸ்‌ 
2இராஜா 1310-19 


இராஜா 18:10. யூதாவின்‌ ராஜாவாகிய 
 யோவாகுடைய முப்பத்தேழாம்‌. 
வருஷத்தில்‌  யோவாகாசின்‌ 
குமாரனாகிய யோவாஷ்‌, 
இஸ்ரவேலின்‌ மேல்‌ ராஜாவாகிய 
சமாரியாவிலே பதினாறுவருஷம்‌ 
ராஜ்யபாரம்பண்ணி, 


18411. கர்த்தரின்‌. 
பார்வைக்குப்‌ பொல்லாப்பானதைச்‌. 
செய்தான்‌; இஸ்ரவேலைப்‌ 
பாவஞ்செய்யப்பண்ணின நேபாத்தின்‌ 
குமாரனாகிய யெரொயெயாமின்‌' 
பாவங்களை விட்டு விலகாமல்‌ 
அவைகளனிலெல்லாம்‌ நடந்தான்‌. 


2இராஜா 


2இராஜா 1802. யோவாசின்‌ மற்ற 
வர்த்தமானங்களும்‌, அவன்‌ செய்தவை 
யாவும்‌, அவன்‌ யூதாவின்‌ ராஜாவாகிய 
அமத்சியாவோடு அவன்‌ 
யுத்தம்பண்ணின வல்லமையும்‌, 
இஸ்ரவேல்‌ ராஜாக்களின்‌ நாவாகமப்‌ 
புஸ்தகத்தில்‌ அல்லவோ 
எழுதியிருக்கிறது. 


இராஜா 19:18. போவாஸ்‌ தன்‌ 
யிதாக்கனோடே தித்திரையடைத்தயின்‌, 
யெரொயெயாம்‌ அவன்‌ 
சிங்காசனத்தில்‌: வீற்றிருந்தான்‌; 
யோவாஸ்‌ சமாரியாவில்‌ இஸ்ரவேலின்‌. 
ராஜாக்கனண்டையிலே 
அடக்கம்பண்ணப்பட்டான்‌.. 


2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இராஜா 
எலிசா 


13:14. அவன்‌ நாட்களில்‌ 
மரணத்துக்கு ஏதுவான 


வியாதியாய்க்‌ கிடத்தான்‌; அப்பொழுது 
இஸ்ரவேலின்‌ ராஜாவாகிய யோவாஸ்‌ 
அவனிடத்துக்குப்‌ போய்‌, அவன்மேல்‌ 


வழக, 


அழுது: என்‌ தகப்பனே, 
தகப்பனே, இஸ்ரவேலுக்கு 
குதிரைவீரருமாயிரு த்தவரே 


இராஜா 18605, எலிசா அவனைப்‌ 
பார்த்து: வில்லையும்‌ அம்புகளையும்‌. 
பீடியும்‌ என்றான்‌; அப்படியே 
வில்லையும்‌ அம்புகளையும்‌ 
பிடித்துக்கொண்டான்‌. 


இராஜா 18:16. அப்பொழுது அவன்‌ 
இஸ்ரவேலின்‌ ராஜாவை நோக்கி: 
உம்முடைய கையை வில்லிண்மேல்‌ 
வையும்‌ என்றான்‌; அவன்‌ தண்‌ 
கையை வைத்தபோது, எலிசா தன்‌ 
கைகளை ராஜாவுடைய கைகன்மேல்‌ 
வைத்து: 


இராஜா 1807. கிழக்கே இருக்கிற 
ஜன்னலைத்‌ திறவும்‌ என்றான்‌; அவன்‌: 
அதைத்‌. திறந்தபோது, எலிசா 
எய்யும்‌ என்றான்‌; இவன்‌ எய்தபோது, 
கர்த்தருடைய 

சீரியரினின்று 

ரட்சிப்பின்‌ 

ஆப்பெக்கிலே. 

அடிப்பீர்‌ 


இராஜா 1818. பின்பு அம்புகளைப்‌ 
பிடியும்‌ என்றான்‌; அவைகளைப்‌. 
பிடித்தான்‌. அப்பொழுது அவன்‌ 
இஸ்ரவேலின்‌ ராஜாவை நோக்கி: 
தரையிலே அடியும்‌ என்றான்‌; அவன்‌ 
மூன்றுதரம்‌ அடித்து தின்றான்‌. 


2இராஜா 18:19. அப்பொழுது 
தேவனுடைய மனுஷன்‌ அவன்மேல்‌ 
கோபமாகி: நீர்‌ ஜந்து ஆறுவிசை 
அடித்தீரானால்‌, அப்பொழுது 
சீரியரைத்‌ தீர அடிப்பீர்‌; 
இப்பொழுதோ சீரியரை 
மூன்றுவிசைமாத்திரம்‌ முறிய அடிப்பீர்‌ 
என்றான்‌. 


முதிய 





f= FTE 
TT 


யோலாஸ்‌ யோவாகாசின்‌ குமாரன்‌. 
பெகூவின்‌ பேரன்‌. யூதாவின்‌ 
ராஜாவாகிய யோவாகடைய முப்பத்தேழாம்‌ 
வருஷத்தில்‌ யோவாகாசின்‌ குமாரனாகிய 
போவாஸ்‌, இஸ்ரவேலின்மேல்‌ ராஜாவாகிய 
சமாரியாவிலே 
ராஜ்யபாரம்பண்ணுகிறான்‌ (' 

மெகூவின்‌ 
வீட்டாருக்கு 
காண்பிக்கிறார்கள்‌. இதற்காக 
வீட்டாருக்கு, தாவீதின்‌ வீட்டாருடைய 
பெயர்கள்‌ கொடுக்கப்பட்டிருக்கிறது. 

யோவாஸ்‌ கர்த்தரின்‌ பார்வைக்குப்‌ 
பொல்லாப்பானதைச்‌ செய்கிறான்‌: 
இஸ்ரவேலைப்‌ பாவஞ்செய்யப்பண்ணின 
நேபாத்தின்‌ குமாரனாகிய யெரொபெயாமின்‌ 
பாவங்களை விட்டு விலகாமல்‌. 
அவைகளிலெல்லாம்‌ நடக்கிறான்‌ 
(2இராஜா 131. 


யோவாசின்‌ 
மரணத்துக்கு 
கிடக்கிறார்‌; 


நாட்களில்‌ எலிசா 
ஏதுவான வியாதியாய்க்‌ 
அப்பொழுது இஸ்ரவேலின்‌ 


ராஜாவாகிய யோவாஸ்‌ எலிசாவினிடத்துக்குப்‌ 
போய்‌, அவர்மேல்‌ விழுந்து, அழுது: “என்‌ 
தகப்பனே, என்‌ தகப்பனே, இஸ்ரவேலுக்கு 


க்ருத குத்த்‌ 


1314) என்று வேதனையோடு. 


இரதமும்‌ 
ரோஜா 
புலம்புகிறான்‌. 
கர்த்தர்‌ எலிசாவை 
அபிலேகப்பண்ணி 
வருஷங்களாயிற்று. எலிசா இஸ்ரவேல்‌ 
தேசத்திற்கு இதுவரையிலும்‌: எரிகிற 
விளக்கமாயிருந்து அ செய்திருக்கிறார்‌. 
எலிசாவின்‌ _ ஸ்ரவேல்‌ 
தேசத்திற்‌ 
க்கம்‌, 
ஆசீர்வாதமாயிருந்திருக்கிறது. 


தீர்க்கதரிசியாக 
அறுபது 


இடைப்பட்ட 
காலத்தில்‌ எலிசாவைப்பற்றியோ, அவருடைய 
ஊழியத்தைப்பற்றியோ,  வேதவாக்கியங்களில்‌ 
ஒன்றும்‌ எழுதப்படவில்லை. 


2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


வருஷங்களுக்கு 
எனவ்பத்ி இந்த வசனப்பகுதியில்‌. 
சுருக்கமாகச்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்‌ 
வயது முதிர்ந்தவராயிருக்கிறார்‌. 
மரணத்திற்கேதுவான வியாதியாய்க்‌ 
கிடக்கிறார்‌. வியாதியாய்க்‌ கிடக்கிற 
எலிசாவை பார்ப்பதற்காக, இஸ்ரவேலின்‌ 
ராஜாவாகிய யோவாஸ்‌ வருகிறான்‌. அவன்‌ 
எலிசாவின்மேல்‌ விழுந்து அழுகிறான்‌. 


யோவாஸ்‌ கர்த்தரின்‌ 
பொல்லாப்பானதை செய்தாலும்‌, 
யெரொபெயாமின்‌ பாவங்களை விட்டு 
விலகாமல்‌ அவைகளில்‌ நடந்தாலும்‌, 
யோவாசிடத்தில்‌ ஒரு சில நல்ல குணங்களும்‌ 
இருக்கிறது. அவன்‌ கர்த்தருடைய 
தீர்க்கதரிசியை கனம்பண்ணுகிறான்‌. 
கர்த்தருடைய ஊழியக்காரர்மீது, 
அன்பாயிருக்கிறான்‌. 


எலிசா 
வியாதியாய்க்‌ 
செய்தியைக்‌ 
யோவாஸ்‌ 


பார்வைக்கு 
அவன்‌ 


மரணத்திற்கேதுவான 
கிடக்கிறார்‌ என்னும்‌ 
கேள்விப்பட்டவுனே, 
தாமதம்பண்ணாமல்‌ எலிசாவைப்‌ 
பார்க்க நேரடியாக வருகிறான்‌. அவன்‌ 
எலிசாவின்‌ ஆலோசனைகளையும்‌, 
ஆசீர்வாதங்களையும்‌ பெற்றுக்கொள்வதந்காக 
இங்கே வந்திருக்கிறான்‌. எலிச! 
மரணத்திற்கேதுவான க்லிபாலிருக்காத்‌ 
அவரிடத்தில்‌ கர்த்தருடைய வார்த்தை 
ஜீவனோடிருக்கிறது. 
எலியா வானத்திற்கு 
எடுத்துக்கொள்ளப்பட்டபோது, எலிசா 
அவரை நோக்கி, “என்‌ தகப்பனே, என்‌ 
தகப்பனே" என்று அழுத பிரகாரம்‌, 
யோவாசும்‌ அப்படியே எலிசாவைப்‌ பார்த்து, 
அழுகிறான்‌. 


யோவாசின்‌ தகப்பனாகிய 
யோவாகாசின்‌ நாட்களிலெல்லாம்‌ சீரியாவின்‌ 
ராஜாவாகிய ஆசகேல்‌, இஸ்ரவேலை 
ஒடுக்கினான்‌. (2இராஜா 13:22). 
யோவாகாசின்‌ குமாரனாகிய யோவாசும்‌ 
ஆசகேலோடே யுத்தம்பண்ணினான்‌. 
சீரியர்கள்‌ யோவாசின்‌ காலத்தில்‌ 
இஸ்ரவேல்‌. தேசத்திற்கு. பிரதான 
சத்துருக்களாயிருக்கிறார்கள்‌. 





i FTE 
TT 


சீரியாவுக்கு விரோதமாக தீவிரமாய்‌ 
யுத்தம்பண்ணுமாறு, எலிசா இஸ்ரவேலின்‌ 
ராஜாவாகிய யோவாசை 
உற்சாகப்படுத்துகிறார்‌. அந்த யுத்தத்தில்‌ 

வெற்றி கிடைக்கும்‌ என்று 

சொல்லுகிறார்‌. எலிசா 
மரித்துப்போனாலும்‌, கர்த்தருடைய மற்ற 
தீர்க்கதரிசிகள்‌, யோவாசக்கு கர்த்தருடைய 
வார்த்தைகளை சொல்லுவார்கள்‌. அந்த 
தீர்க்கதரிசிகள்‌ அவனுக்கு ஆவிக்குரிய 
சத்தியங்களைப்‌ போதிப்பார்கள்‌. அவர்கள்‌ 


யோவாசுக்காக ஜெபம்பண்ணுவார்கள்‌. 


சீரியருக்கு 
யுத்தம்பண்ணும்போது, 
ஜெயமுண்டாகும்‌ என்பதை 
அடையாளத்தின்‌ மூலமாக. அவனுக்கு 
விளங்கப்பண்ணுகிறார்‌. எலிசா யோவாசைப்‌ 
பார்த்து: "வில்லையும்‌ அம்புகளையும்‌ பிடியும்‌” 
என்று சொல்லுகிறார்‌: யோவாசும்‌ அப்படியே 
வில்லையும்‌ அம்புகளையும்‌ 
பிடித்துக்கொள்கிறான்‌ (2இராஜா 13:15). 


விரோதமாக 
யோவாகக்கு 
எலிசா ஒரு 


"கர்த்தர்‌ நம்மை இயக்கும்போது நாம்‌ 


கரம்‌ கர்த்தருடையது. 
நாமே கர்த்தருடைய கரத்திலள்ள கருவிகள்‌. 

அப்பொழுது எலிசா இஸ்ரவேலின்‌ 
ராஜாவாகிய யோவாசை நோக்கி: “உம்முடைய 
கையை வில்லின்மேல்‌ வையும்‌" என்று 
சொல்லுகிறார்‌: யோவாஸ்‌ தன்‌ கையை 
வைத்தபோது, எலிசா நன்‌ கைகளை 
ராஜாவுடைய  கைகள்மேல்‌ வைக்கிறார்‌ 
(2இராஜா 1346) 


எலிசா யோவாசை நோக்கி, “கிழக்கே 
இருக்கிற ஜன்னலைத்‌ திறவும்‌' என்று 
சொல்லுகிறார்‌; யோவாஸ்‌. அதைத்‌ 
திறந்தபோது, எலிசா அவனைப்‌ பார்த்து, 
“எய்யும்‌” என்று சொல்லுகிறார்‌ 
(2இராஜா 13:17). 


யோவாஸ்‌ எலிசாவின்‌ வார்த்தையின்‌ 
பிரகாரம்‌ அம்மை எய்கிறான்‌. அப்போது 
எலிசா, “அது கர்த்தருடைய ரட்சிப்பின்‌ 
அம்பும்‌, சீரியரினின்று விடுதலையாக்கும்‌ 
ரட்சிப்பின்‌ அம்புமானது: நீர்‌ ஆப்பெக்கிலே. 
சீரிரைத்‌ தீர முறிய அடிப்பீர்‌” 
(2இராஜா 1347) என்று சொல்லுகிறார்‌. 


2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


யோவாசக்கு அம்பை எய்யத்தெரியும்‌ 
அவன்‌ இஸ்ரவேல்‌ தேசத்திற்கு 
ராஜா. அவன்‌  சிறுபிள்ளையல்ல. 
ஆனாலும்‌, யோவாஸ்‌ தன்னுடைய 
கையை. வில்லின்மேல்‌ வைக்கும்போது, 
எலிசாவும்‌ தன்‌ கைகளை, யோவாசுடைய 
கைகள்மேல்‌ வைக்கிறார்‌. யோவாசுக்கு 
அம்பு எய்ய பயிற்சி கொடுப்பதுபோல, 
எலிசா தன்னுடைய கைகளை அவனுடைய 
கைகள்மேல்‌ வைக்கிறார்‌. 


யோவாஸ்‌  சீரியருக்கு விரோதமாக 
யுத்தம்பண்ணும்போது, அவன்‌ தன்னுடைய 
சுயபலத்தையோ, தன்னுடைய 
இராணுவத்தின்‌ பலத்தையோ நம்பாமல்‌, 
கர்த்தரையே நம்பவேண்டும்‌. கர்த்தருடைய 
வழிநடத்துதலையும்‌,. அவருடைய 
பெலத்தையும்‌ நோக்கிப்‌ பார்க்கவேண்டும்‌. 


எலிசா இப்போது மரணத்திற்கு 
ஏதுவான லியாதியாய்க்‌ கிடக்கிறார்‌. 
ய மைகள்‌ 
நடுங்கிக்கொண்டிருக்கிறது. எலிசாவின்‌ 
- பலவீனமாயிருக்கிறது. எலிசா 
மரித்துப்போகப்போகிற 


காத்தருடை 
பகிர்ந்துகொடுக்கிறார்‌ 


யோவாஸ்‌ தன்னுடைய சுயபலத்தினால்‌ 
அம்பை எய்யும்போது, எப்படி எய்வாரோ, 
அதைவிட இப்போது அதிக பலத்தோடு 
அம்பை எய்ய முடியும்‌. எலிசாவின்‌ 
கைகள்‌ யோவாசின்‌. கைகள்மேல்‌ 
வைக்கப்பட்டிருப்பதினால்‌, யோவாசும்கு 
கூடுதல்‌ பலம்‌ கிடைத்திருக்கிறது. எலிசாவின்‌ 
கைகள்‌ மூலமாக, கர்த்தருடைய பலம்‌, 
யோவாகக்கு கடந்து வந்திருக்கிறது. 


எலிசா கிழக்கேமிருக்கிற ஜன்னலை. 

க யோவாகக்கு சொல்லுகிறார்‌. 

அந்த ஜன்னலைத்‌ 

திறந்து, எலிசாவின்‌ கட்டளைப்படி, கிழக்கே 

ஜன்னல்‌ வழியாக, 

சீரியர்கள்‌ கிழக்கு 

திசையிலிருக்கிற தேசங்களை தங்களுக்கு 
சொந்தமாக்கிக்கொண்டிருக்கிறார்கள்‌. 





i a 
TT 


யோர்தான்‌ துவக்கிக்‌ கிழக்கிலுள்ள 
அர்னோன்‌ நதிக்குச்‌ சமீபமான ஆரோவேர்‌ 
முதற்கொண்டிருக்கிற கீலேயாத்திலும்‌ 
பாசானிலுமுள்ள  காதியர்‌, ரூபேனியர்‌, 
மனாசேயர்‌ இவர்களுடைய தேசமாகிய 
கீலேயாத்‌ முழுவதையும்‌ முறிய அடித்தான்‌" 
(2இராஜா 10:33). 

சீரியர்கள்‌ 
'திசையிலிருப்பதினால்‌, எலிசா 
கிழக்கேமிருக்கிற ஜன்னலைத்‌ திறந்து. 
அம்பை எய்யுமாறு, யோவாகக்கு 
சொல்லுகிறார்‌. கிழக்கு திசையில்‌ அம்பை 
எய்வது, சீரியருக்கு விரோதமாக. 
யுத்தம்பண்‌ ணுவதற்கு அடையாளம்‌. 


எலிசா யோவாசுக்கு கிழக்கு திசையை 
நோக்கி அம்பை எய்யுமாறு சொல்லுகிறார்‌. 
இதன்‌ மூலமாக யோவாஸ்‌ சீரியருக்கு. 
விரோதமாக யுத்தம்பண்ணவேண்டுமென்று 
எலிசா கட்டளையிடுகிறார்‌. 


யோவாஸ்‌ சீரியருக்கு விரோதமாக 
யுத்தம்பண்ணும்போது, இந்த யுத்தத்திலே, 
யோவாஸ்‌ சீரியரை முறியடிப்பான்‌ என்று. 
எலிசா கர்த்தருடைய வார்த்தையை 
அவனுக்கு சொல்லுகிறார்‌. 


போவாஸ்‌ தன்‌ கையிலுள்ள. 
எய்தபோது, ்‌ 
ரட்சிப்பின்‌ 
விடுதலையாக்கும்‌ 
நீர்‌ ஆப்பெக்கிலே சீரியரைத்‌ தீர 
அடிப்பீர்‌'  (2இராஜா 1347) 
சொல்லுகிறார்‌ 


சம்பவ; பின்பு, எலிசா 
வோக்‌ நொக்கி! அ்புகளைம்‌ மீனம்‌ 
என்று சொல்லுகிறார்‌. யோவாஸ்‌ அம்புகளைப்‌ 
பிடித்தான்‌. அப்பொழுது எலிசா 
இஸ்ரவேலின்‌ ராஜாவாகிய வயோவாசை 
நோக்கி: “தரையிலே அடியும்‌' 
சொல்லுகிறார்‌: யோவாஸ்‌ 
அம்புகளினால்‌ தரையிலே 
அடித்து நிறுத்திவிடுகிறான்‌ (2இராஜா 13:18). 


யோவாஸ்‌. சீரியருக்கு விரோதமாக 
யுத்தம்பண்ணும்போது, அந்த யு; 
யோவாசுக்கு வெற்றி கிடைக்கும்‌ என்று 
எலிசா கர்த்தருடைய நாமத்தினால்‌ உறுதி 
சொல்லுகிறார்‌. சீரியர்மீது கிடைத்த 
வெற்றிகளை  யோலாஸ்‌. எவ்வாறு 
பயன்படுத்துவான்‌ என்பதையும்‌ எலிசா 
இங்கு தெளிவபடுத்துகிறார்‌. 


கிழக்கு 


ரட்சிப்பின்‌ அம்புமானது: 


முறிய 


என்று 


2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


இஸ்ரவேலுக்கு 
ராஜாவாயிருந்தபோது. 
ராஜாவாகிய பெனாதாத்‌, அவனுடைய 
இரக்கத்திற்காக கெஞ்சி நின்றான்‌. 
ஆகாபோ  பெனாதாத்தின்மீது இரக்கப்பட்டு, 
அவனோடு சமாதான உடன்படிக்கை 
பண்ணினான்‌. யோவாசும்‌ ஆகாபைப்போல, 
சீரியரோடு சமாதான உடன்படிக்கை 
பண்ணுவானா அல்லது அவன்‌ சீரியரை 
முற்றிலுமாய்‌ சங்காரம்பண்‌ணுவானா 
என்பதை எலிசா தெளிவபடுத்துகிறார்‌. 
யோவாசின்‌ வீரத்தை 
உறுதிபண்ணுவதற்காக, எலிசா அவனை, 
தன்‌ கையிலுள்ள அம்புகளாலே தரையில்‌ 
அடிக்கச்‌ சொல்லுகிறார்‌. யோவாசோ அந்த 
அம்புகளை ஐந்து விசையோ அல்லது. 
ஆறு விசையோ தரையில்‌ அடிக்காமல்‌, 
மூன்று விசை மாத்திரம்‌ அடிக்கிறான்‌. 
இதனால்‌ எலிசாவுக்கு யோவாஸ்‌ மீது 
கோபமுண்டாயிற்று, 
எலிசா யோவாசை நோக்கி, “நீர்‌ ஐந்து 
றுவிசை அடித்தீரானால்‌, அப்பொழுது 
சீரியரைத்‌ தீர முறிய அடிப்பீர்‌: 
இப்பொழுதோ சீரியரை மூன்றுவிசையாத்திரம்‌ 
(2இராஜா 13:19) என்று 


ஆகாப்‌ 
சீரியாவின்‌ 


கர்த்தர்‌ சீரியரை 
ராஜாவாகிய  யோவாசின்‌ 
ஒப்புக்கொடுக்கும்போது, 
அவர்களை என்ன செய்வான்‌ 
இந்த அடையாளத்தின்‌ 

பண்ணப்படுகிறது. 
எதிர்பார்க்கிற வீரமும்‌ 
யோவாசிடத்தில்‌ காணப்படவில்லை. 
சீரியரை யோவாசின்‌ 
ஒப்புக்கொடுக்கும்போது, அவன்‌ அவர்களை 
முற்றிலுமாய்‌ சங்காரம்பண்ணவேண்டும்‌ 
என்று கர்த்தர்‌ எதிர்பார்க்கிறார்‌. 


இஸ்ரவேலின்‌ 
கையிலே 
யோவாஸ்‌ 
என்பது 


யோவாஸ்‌ தன்‌ கையிலுள்ள 
அம்புகளை ஐந்து விசையோ அல்லது 
ஆறு விசையோ தரையிலே அடித்திருந்தால்‌, 
அவன்‌ சீரியரை தீரமுறியடிப்பான்‌ என்பதற்கு 
அது அடையாளம்‌. ஆனால்‌ யோவாசோ 
மூன்று தரம்‌ மாத்திரமே அடிக்கிறான்‌. 

மினால்‌ அவன்‌ சீரியரை மூன்று 
விசை மாத்திரமே முறியடிப்பான்‌. 





f= THE 
ETT 


எலிசா மரணத்திற்கேதுவான 
வியாதிமில்‌ கிடக்கும்போது, அவருடைய 
சரீரம்‌ பலவீனமாமிருக்கிறது. ஆனாலும்‌ 
எலிசாவின்‌ மனது கர்த்தருக்குள்‌ 
திடமுள்ளதாயும்‌, தாயும்‌ 
இருக்கிறது. சீரியரை தீரமுறியடிக்கவேண்டும்‌ 
என்னும்‌ வைராக்கியம்‌ வயதான. 
எலிசாவிடத்தில்‌ காணப்படுகிறது. னால்‌ 
யோவாசிடத்தில்‌ அப்படிப்பட்ட வைராக்கியம்‌ 
காணப்படவில்லை. இதனால்‌  எலிசாவுக்கு 
யோவாஸ்மீது கோபமுண்டாயிற்று. 


அதிகமாய்‌. 
அவருடைய 


கர்த்தர்‌ நம்மை 

ஆசீர்வதிக்கும்போது. 
சீர்வாதங்களை நாம்‌ 

மட்டுப்படுத்தக்கூடாது. கர்த்தர்‌ தம்முடைய 

வல்லமையினாலும்‌, வாக்குத்தத்தத்தினாலும்‌ 

நம்மை அதிகமாய்‌ 

சித்தங்கொண்டிருக்கும்போது, 

கர்த்தருடைய 

தடைபண்ணக்கூடாது. 

எதிர்பார்ப்புக்கு 

ஒப்புக்கொடுக்கவேண்டும்‌. கர்த்தரால்‌ ஆகும்‌ 

என்று நாம்‌ விசுவாசிக்கவேண்டும்‌. 


நம்முடைய அவிசுவாசம்‌, கர்த்தருடைய 
ஆசீர்வாதங்களை நாம்‌ பூரணமாய்ப்‌ 
பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு 
தடையாயிருக்கக்கூடாது. கர்த்தருடைய 
விருப்பமும்‌ சித்தமும்‌, நம்முடைய 
விருப்பமாயும்‌, சித்தமாயும்‌ இருக்கவேண்டும்‌ 
கர்த்தர்‌ பெரியவர்‌ அவருடைய 
கிருபையும்‌ இரக்கமும்‌ பெரியது. அவருடைய 
வல்லமையும்‌ பெரியது. கர்த்தர்‌ பெரிய 
காரியங்களை செய்கிறவர்‌. ம்‌ 
விசுவாசக்குறைவினால்‌, 
விரும்பும்‌ பெரிய 
'சிறிய காரியங்களாக்கிவிடக்கூடாது. 


எலிசாவின்‌ கல்லறை. 
2இராஜா 13:20,21 

18:20. எலிசா 
அவனை 


2இராஜா 
மரணமடைந்தான்‌; 
அடக்கம்பண்ணினார்கள்‌; 
மறுவருஷத்திலே 'மோவாபியமின்‌. 
தண்டுகள்‌ தேசத்திலே வந்தது. 


2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


2இராஜா 1921. அப்பொழுது அவர்கள்‌, 

மனுஷனை  அடக்கம்பண்ணப்‌ 
போகையில்‌, அத்தத்‌ தண்டைக்‌ கண்டு, 
அத்த னை லிசாவின்‌ 
கல்லறையில்‌. போட்டார்கள்‌; 
அத்த மனுஷனின்‌ பிரேதம்‌ அதிலே 
விழுந்து எலிசாவின்‌ எஜும்புகளின்மேல்‌ 
பட்டபோது, அத்த மனுஷன்‌ 
உயிரடைத்து தன்‌ கால்களை ஊன்றி 
எழுத்திருந்தான்‌.. 


எலிசா. 
மரணமடைகிறார்‌. 
கல்லறையிலே அடக்கம்பண்ணுகிறார்கள்‌. 
எலிசா மரித்த பின்பு மோவாபியரின்‌ 
தண்டுகள்‌ இஸ்ரவேல்‌ தேசத்திற்கு 
விரோதமாக வருகிறார்கள்‌. மோவாபியர்கள்‌ 
இஸ்ரவேலர்மீது திடீரென்று வந்து, 
அவர்கள்மீது தாக்குதல்‌ நடத்துகிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ மனுஷரை 
சங்காரம்பண்ணுகிறார்கள்‌. இஸ்ரவேலரின்‌ 
பொக்கிஷங்களைக்‌ கொள்ளையிடுகிறார்கள்‌. 


இதுவரையிலும்‌ இஸ்ரவேல்‌ தேசத்திற்கு 
சீரியர்‌ மூலமாக மாத்திரமே ஆபத்து 
உண்டாயிற்று, ஆனால்‌ இப்போதோ 
சீரியரோடு, மோவாபியரும்‌, இஸ்ரவேல்‌ 
தேசத்திற்கு விரோதமாக வருகிறார்கள்‌. 
இஸ்ரவேலருக்கு இவ்விரண்டு 
தேசங்களிலிருந்தும்‌ ஆபத்து வருகிறது. 

எலிசா 
அடக்கம்பண்ணப்பட்ட 
மோவாபியரின்‌ தண்டுகள்‌, இஸ்ரவேல்‌ 
தேசத்திற்கு விரோதமாக வருகிறர்கள்‌. 
அப்பொழுது சமாரியாவிலே ஒரு மனுஷன்‌ 
செத்துப்போகிறான்‌. அவனை 
அடக்கம்பண்ணுவதற்காக, அவனை 
பாடையிலே தூக்கிக்கொண்டு போகிறார்கள்‌ 


தன்னுடைய 
அவரை 


மரணமடைந்து 
மறுவருஷத்திலே 


போகிறவர்கள்‌, 
தண்டைக்கண்டு 
தாங்கள்‌ 
பிரேதத்தை 
கல்லறையிலே 
ஜீவன்‌ தப்பிக்க 


பயப்படுகிறார்கள்‌. 
தூக்கிக்கொண்டு. 
எலிசாவின்‌ 
போட்டுவிட்டு, தங்கள்‌ 
ஓடிப்போகிறார்கள்‌. 


போகும்‌ 





f= THE 
ETT 


எலிசாவின்‌ 
சரீரத்திலிருந்து, 


எலிசாவின்‌ 
அந்தப்‌ 

எலும்புகளின்‌ மேல்பட்டபோது, அந்த மனுஷன்‌ 
உயிரடைந்து தன்‌ கால்களை ஊன்றி 
எழுந்திருக்கிறான்‌ (2இராஜா 13:21. 


மரித்துப்போன பின்பும்‌, மற்றொரு 
ஜீவன்‌ உண்டு என்பதற்கு அடையாளமாக, 
இந்த அற்புத சம்பவம்‌ நடைபெறுகிறது. 
செத்துப்போன மனுஷனுடைய உற்றார்‌ 
உறவினர்கள்‌, அவனுடைய பிரேதத்தை 
அடக்கம்பண்ணுவதற்கு கொண்டு. 
போகிறார்கள்‌. ஆனாலும்‌ அவர்கள்‌: 
மோவாபியரின்‌ இராணுவத்தைப்‌ பார்த்து 
பயப்படுகிறார்கள்‌. 

பு 

கதம்‌ ப 
கொள்ளையிட்டதையும்‌, சங்காரம்‌ 
பண்ணியதையும்‌ பார்த்திருக்கவேண்டும்‌. 
ஆகையினால்‌ மோவாபியரின்‌ தண்டுகளைப்‌ 
பார்த்தபோது இவர்களுக்கு மிகுந்த 
பயமும்‌ நடுக்கமும்‌ உண்டாயிற்று, 

மோவாபியரின்‌ தண்டுகள்‌ 
வரும்போதே, 
ஆரவாரங்களை, 
அடக்கம்பண்ணப்போன 
கேட்கிறார்கள்‌. 
அடக்கம்பண்ணவேண்டிய 
அருகாமையில்‌ இவர்கள்‌ 
இன்னும்‌ அடக்கம்பண்ணவில்லை. 
ஆனாலும்‌. அவர்கள்‌ மோவாபியரின்‌ 
தண்டுகளைப்‌ பார்த்து. தாங்கள்‌ 
சுமந்து செல்லும்‌ பிரேதத்தை, 
எலிசாவின்‌ கல்லறையின்மீது வைக்கிறார்கள்‌. 


மனுஷர்‌, 


ந்த 
ம்‌ 


_தூரத்தில்‌ 


பிரேதத்தை சுமந்து வந்தவர்களுக்கு 
மோவாபியரின்‌ தண்டுகளைப்‌ பார்த்து, 
பயமுண்டானதினால்‌, அவர்கள்‌ அந்த 
பிரேதத்தை அப்படியே போட்டுவிட்டு, 
தங்கள்‌ வீடுகளுக்கு பாதுகாப்பாக 
ஒடிப்போய்விடுகிறார்கள்‌. 


2 இராஜாக்கன்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


செத்துப்போன மனுஷனின்‌ பிரேதம்‌ 
எலிசாவின்‌ கல்லறையின்மேல்‌ விழுகிறது. 
அவனுடைய பிரேதம்‌ எலிசாவின்‌ 
எலும்புகள்மேல்‌ படுகிறது. அப்போது, 
செத்துப்போன ன்‌ ம்‌ 
உயிர்பெறுகிறான்‌. 


இந்தப்‌ பூமியிலிருந்து 

புறப்பட்டுப்போன போது 

எலிசாவோ இந்தப்‌ 

பூலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு 

கிறார்‌. கர்த்தர்‌ தமக்கு 

சித்மான வேளைகளில்‌ தம்முடைய 
ஊழியக்காரரைக்‌ கனம்பண்ணுகிறார்‌ 


யோவாசும்‌ சீரியரும்‌ 
2இராஜா 13:22-25 


யோவாகாசின்‌ 

சீரியாவின்‌' 

ராஜாவாகிய ஆசகேல்‌ இஸ்ரவேலை 
ஓடுக்கினான்‌. 


இராஜா 1928. ஆனாலும்‌ கர்த்தர்‌ 
அவர்களுக்கு இரங்கி, ஆபிரகாம்‌ 
ஈசாக்கு யாக்கோபு என்பவர்களோடு 
செய்த தமது. 
உடன்படிக்கையினிமித்தம்‌, அவர்களை 
அழிக்கச்‌. சித்தமாயிராமலும்‌, 
அவர்களை இன்னும்‌ தம்முடைய 
முகத்தைவிட்டுத்‌ தள்ளாமலும்‌ 
அவர்கள்மேல்‌ மனதுருகி, அவர்களை 
நினைத்தருளினார்‌. 


2இராஜா 18:24. சீரியாவின்‌ 
ராஜாவாகிய ஆசகேல்‌ இறந்துபோய்‌, 
அவன்‌ குமாரனாகிய பெனாதாத்‌ அவன்‌ 
ஸ்தானத்திலே ராஜாவான பின்பு, 


இராஜா 1925,  யோவாகாசின்‌. 
குமாரனாகிய யோவாஸ்‌, 
ஆசகேலோடே யுத்தம்பண்ணி, தன்‌ 
தகப்பனாகிய யோவாகாசின்‌ கையிலி. 
குத்த பிடித்துக்கொண்ட. 
பட்டணங்கனை அவன்‌ குமாரனாகிய 
பெனாதாத்தின்‌ கையிலிருந்து திரும்பப்‌ 
மடித்துக்‌ கொண்டான்‌; மூன்றுவிசை 
யோவாஸ்‌ அவனை முறிய அடித்து 
இஸ்ரவேலின்‌ பட்டணங்களைத்‌ 
திரும்பக்‌ கட்டிக்கொண்டான்‌. 





ட்ட 2 இராஜாக்கள்‌ - விரிவுரை COODNENS 
ரியா II KINGS - COMMENTARY PUBLISHERS 


இஸ்ரலேலின்‌ ராஜாவாகிய 
யோவாசின்‌ பட்டயம்‌ சீரியருக்கு விரோதமாக 
எலிசா  யோவாசின்‌ 

கர்த்தருடைய 

ரது ராஜாவாகிய ஆசகேல்‌ 

சிப்பின்‌ | இறந்துபோய்‌ + மாரனாகிய 

ண்‌ 1317) என்று 5 ்‌ ஸதானத்ககே 
ராஜாவாகிறான்‌. அப்போது யோவாகாசின்‌ 
குமாரனாகிய யோலால்‌, 
இட்ஸ்‌ ரகு இரங்குக்றார்‌. | ஆசகேனோடே யுத்தம்பண்ணுகிறான்‌. 
யோவாஸ்‌ தன்‌ தகப்பனாகிய 


என்பவர்களோடு செய்த தமது ்‌ 
உடன்படிக்கையினிமித்தம்‌, அவர்களை | யோவாகாசின்‌ கையிலிருந்து 


பிடித்துக்கொண்ட பட்டணங்களை, 
அழிக்கச்‌ சித்தமாயிராமலும்‌. அவர்களை [| சதேலின்‌ குமாரனாகிய பெனாதாத்தின்‌ 
யிலிருந்து. நிரம்ப. பிடித்துக்‌ 
்‌ ஈள்கிறான்‌; மூன்றுவிசை வாஸ்‌ 
அவர்களை ni 
(2இராஜா 13:23) பெனாதாத்தை முறிய அடித்து 
இஸ்ரவேலின்‌ பட்டணங்களைத்‌ திரும்பக்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ குர்த்தரைவிட்டு | சட்டிக்கொள்கிறான்‌ (2இராஜா 13:25) 
விலகிப்போனா! கர்‌ ர்களை த்‌ ன்‌ 
அழிக்காமல்‌, கள்ல தத்தை எலிசா இஸ்ரவேலின்‌ ராஜாவாகிய 
தமது கிருபையினால்‌ அவர்களை | மோவாசை நோக்கி, “அம்புகளை 
நினைத்தருளுகிறார்‌. இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ | தரையிலே அடியும்‌” என்று சொன்னார்‌. 
தங்கள்‌ பாவங்களுக்கு மனந்திரும்பவேண்டும்‌ | போவாஸ்‌ பத்ர்‌ க்‌ 
எனது க்தகுளபய ஸ்தவம்‌ எலியா யோவாசை நோக்கி 
'யோவாகாசின்‌ ட்‌ ல்லாம்‌ | “சீரியரை _ மூன்றுவிசை மாத்திரம்‌ 
சீரியாவின்‌ ல்‌ | முறியடிப்பீர்‌” (2இராஜா 131819) என்று 
இஸ்ரவேலை க சொன்னார்‌. எலிசா சொன்ன பிரகாரமாக, 
(2இராஜா 13:22). ம்‌ ர்த்தர்‌ | யோவாஸ்‌ மூன்றுவிசை, சீரியாவின்‌ 
இஸ்ரவேலரை சீரிய ராஜாவின்‌ கையிலே | ராஜாவாகிய பெனாதாத்தை முறியடிக்கிறான்‌. 





i FTE 
TT 


யூதாதேசத்திலும்‌, இஸ்ரவேல்‌ 
'த்திலும்‌ ராஜ்யபாரம்பண்ணின. 
சரித்திரத்தைப்பற்றி இந்த 
சுருக்கமாகச்‌ 


தேச; 
ராஜாக்களின்‌ 
அதிகாரத்தில்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. 


யூதாவின்‌ ராஜாவாகிய அமத்சியாவின்‌ 
ராஜ்யபாரம்‌. இவன்‌ கர்த்தரின்‌ பார்வைக்கு 
செம்மையானதை செய்தவன்‌ 
(2இராஜா 14:1-4) அமத்சியா யோவாசின்‌ 
குமாரன்‌. தன்னுடைய ப்‌ 
கொன்றுபோட்டவர்களை 
கொன்றுபோடுகிறான்‌ (2இராஜா 14:56) 


அமத்சியாவுக்கு ஏதோமியர்மீது 
ஜெயமுண்டாயிற்று (2இராஜா 14:7). 
அமத்சியா, இஸ்ரவேலின்‌ ராஜாவாகிய 
யோவாசோடு யுத்தம்பண்ணுகிறான்‌. இந்த 
்தில அமத்சியாவுக்கு தோல்வி 
149-140. 

அவனுக்கு. 

விரோதமாக கட்டுப்பாடுபண்ணி அவனைக்‌ 
கொன்றுபோடுகிறார்கள்‌ (2இராஜா 14:17-20). 


அமத்சியாவின்‌ 
அசரியாவின்‌ ராஜ்யபாரம்‌ 
(2இராஜா 14:2122). 


குமாரனாகிய 
ஆரம்பமாகிறது 


இஸ்ரவேலின்‌ ராஜவாகிய யோவாசின்‌ 
ராஜ்யபாரம்‌ முடிவு பெறுகிறது. 
(2இராஜா 14156). யோவாசின்‌ குமாரனாகிய 
யெரொபெயாமின்‌ ராஜ்யபாரம்‌ 
(இராஜா 14:23-29), 


அமத்சியா 
2இராஜா 1441-7 


இராஜா 1441. இஸ்ரவேலின்‌ 
ராஜாவாகிய யேவாகாசின்‌ குமாரன்‌ 
யோவாகடைய இரண்டாம்‌ 
வருஷத்திலே யூதாவின்‌ ராஜாவாகிய 
யோவாசின்‌ குமாரன்‌ அமத்சியா 
ராஜாவானான்‌. 


2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இராஜா 14:2. அவன்‌ 
ராஜாவாகிறபோது. இருபத்தைத்து 
வயதாயிருத்து, எருசலேமிலே. 
இருபத்தொன்பது வருஷம்‌ ராஜ்யபாரம்‌. 
பண்ணினான்‌; எருசலேம்‌ நகரத்தானான 
அவன்‌ தாயின்பேர்‌ யொவதானான்‌. 


இராஜா 
பார்வைக்குச்‌. 


14:8. அவன்‌ கர்த்தரின்‌ 
செம்மையானதைச்‌. 
செய்தான்‌; ஆனாலும்‌ தன்‌ 
தகப்பனாகிய தாவிதைப்போலல்ல; 
தன்‌ தகப்பனாகிய யோவாஸ்‌. 
செய்தபடி. யெல்லாம்‌ செய்தான்‌. 


இராஜா 14:4. மேடைகள்மாத்திரம்‌ 
அகற்றப்படவில்லை; ஜனங்கள்‌ இன்னும்‌ 
மேடைகளின்‌ மேல்‌ பலியிட்டுத்‌ 
தாபங்காட்டிவந்தார்கள்‌. 


145. ராஜ்யயாரம்‌ அவர்‌ 
ஸ்திரப்பட்டபோது, 
அவனுடைய தகப்பனாகிய ராஜாவைக்‌ 
 கொன்றுபோட்ட தன்‌ ஊழியக்காரரைக்‌ 
கொன்றுபோட்டான்‌. 


இராஜா. 1448. 
பின்னைகளினிமித்தம்‌ 
கொலைசெய்யப்படாமலும்‌. 
பிதாக்கவினிமித்தம்‌ யின்னைகள்‌ 
கொலைசெய்யப்படாமலும்‌, அவனவன்‌ 
செய்த பாவத்தினிமித்தம்‌ அவனவன்‌ 
கொலைசெய்யப்படவேண்டும்‌ என்று 
மோசேயின்‌ தியாயப்பிரமாண 
புஸ்தகத்தில்‌ எழுதியிருக்கிறபடி, 
கர்த்தர்‌ கட்டனையிட்ட பிரகாரம்‌ 
' கொலைசெய்தவர்களின்‌ பிள்ளைகளை 
அவன்‌ கொல்லாதிருத்தான்‌. 


2இராஜா 1447. அவன்‌ 
உப்புப்பன்னத்தாக்கிலே ஏதேரமியரில்‌ 
பதினாயிரம்பேரை மடங்கடித்து, 
யுத்தஞ்செய்து சேலாவைப்‌ பிடித்து, 
அதற்கு இந்நான்வரைக்கும்‌ 
இருக்கிற யொக்தியேல்‌ என்னும்‌ 
பேரைத்‌ தரித்தான்‌. 
இஸ்ரவேலின்‌ 
யோவாகாசின்‌ குமாரன்‌ 
இரண்டாம்‌ வருஷத்திலே 
ராஜாவாகிய யோவாசின்‌ 
அமத்சியா ராஜாவாகிறான்‌. 


இராஜா 
கையிலே 


ஆனாலும்‌ 
பிதாக்கள்‌. 


ராஜாவாகிய 
யோவாசுடைய 
யூதாவின்‌ 
குமாரன்‌ 





i= THE 
TT 
ராஜாவாகிறபோது 


இருபத்தைந்து வயதாயிருந்து, எருசலேமிலே 
இருபத்தொன்பது வருஷம்‌ ராஜ்யபாரம்‌ 
பண்ணுகிறான்‌; எருசலேம்‌ நகரத்தாளான 
அவன்‌ தாயின்பேர்‌ யொவதானாள்‌. 

அமத்சியா கர்த்தரின்‌ பார்வைக்குச்‌ 
செம்மையானதைச்‌ செய்கிறான்‌; ஆனாலும்‌ 
தன்‌ தகப்பனாகிய தாவீதைப்போல்‌ 
அமத்சியாசெம்மையானதை செய்யவில்லை. 
அமத்சியா தன்‌ தகப்பனாகிய யோவாஸ்‌ 
செய்தபடியெல்லாம்‌ செய்கிறான்‌ 
(2இராஜா 14:1-3) 


யோவாசின்‌ காலத்தில்‌ 
ஆலயம்‌ பழுதுபட்டிருந்தது. 
ஆலயத்தைப்‌ பழுதுபார்த்தான்‌. 
அமத்சியாவும்‌ கர்த்தருடைய 
ஒரு சில திருப்பணிகளை செய்கிறான்‌. 
ஆனாலும்‌ தாவீதைப்போல,  அமத்சியா 
கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை 
செய்யவில்லை. 


அமத்சியாவினுடைய  ராஜ்யபாரத்தின்‌ 
ஆரம்பம்‌ நன்றாயிருக்கிறது. 
ஆரம்பகாலத்தில்‌ 
செம்மையானதை செய்கிறான்‌. 
அவன்‌ கர்த்தருக்கு 
தொடர்ந்து செய்யவில்லை. 
அமத்சியாவின்‌ காலத்தில்‌ மேடைகள்‌ 
மாத்திரம்‌ அகற்றப்படவில்லை: ஜனங்கள்‌ 
இன்னும்‌ மேடைகளின்‌ மேல்‌ பலியிட்டுத்‌. 
தூபங்காட்டிவருகிறார்கள்‌ (2இராஜா 14:4). 
நம்முடைய பக்தியுள்ள முன்னோர்கள்‌ 
ய்த செம்மையான காரியங்களை நாம்‌ 


“மாத்திரம்‌ போதாது. அவர்கள்‌ 
செய்யவேண்டும்‌. 


கர்த்தருடைய 
யோவாஸ்‌ 


அதுபோலவே 
ஆலயத்தில்‌ 


கத்தம்‌ 


யூதாதேசத்திலே, எருசலேமிலுள்ள 
தேவாலயத்தில்‌ கர்த்தருடைய 
ஆராதனையும்‌ நடைபெறுகிறது. அதே 
வேளையில்‌ ஜனங்கள்‌ மேடைகளின்மேலும்‌ 


தூபங்காட்டி வருகிறார்கள்‌ 


2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யோவாஸ்‌ அமத்சியாவின்‌ தகப்பன்‌. 
யோவாசை அவனுடைய ஊழியக்காரர்‌ 
கட்டுப்படு பண்ணி கொன்றுபோட்டார்கள்‌. 
அமத்சியா தன்‌ 'தகப்பனாரைக்‌ 
கொன்றுபோட்டவர்களை பழிவாங்குகிறான்‌. 

அமத்சியா யூதாதேசத்திற்கு ராஜாவாக 
ஆனவுடனே, தன்னுடைய தகப்பனாரைக்‌ 
கொன்றவர்களை  பழிவாங்கிவிடவில்லை. 
அப்போதே அவர்களைக்‌ கொன்றுபோட்டால்‌, 

தேசத்தில்‌ குழப்பம்‌ ஏற்படும்‌. 
கொலைகாரர்களை பழிவாங்கும்‌ 
காலத்திற்காக அமத்சியா பொறுமையோடு. 
காத்திருக்கிறான்‌. 

அமத்சியாவின்‌ ராஜ்யபாரம்‌ அவன்‌ 
கையிலே ஸ்திரப்பட்டபோது, அவனுடைய 
தகப்பனாகிய ராஜாவைக்‌ கொன்றுபோட்ட 
தன்‌ ஊழியக்காரரைக்‌ கொன்றுபோடுகிறான்‌ 
(2இராஜா 14:5). 


அமத்சியா தன்னுடைய தகப்பனாரை 
கொன்றுபோட்டவர்களை மாத்திரம்‌ 
கொன்றுபோடுகிறான்‌ அமத்சியா 
அவர்களுடைய பிள்ளைகளை 
கொன்றுபோடவில்லை, 


பிள்ளைகளினிமித்தம்‌. 
பிதாக்கள்‌ கொலைசெய்யப்படாமலும்‌ 
பிதாக்களினிமித்தம்‌. பிள்ளைகள்‌ 
கொலைசெய்யப்படாமலும்‌, அவனவன்‌ செய்த 
பாவத்தினிமித்தம்‌ அவனவன்‌. 
கொலைசெய்யப்படவேண்டும்‌. என்று 
மோசேயின்‌ நியாயப்பிரமாண புஸ்தகத்தில்‌ 
எழுதியிருக்கிறது. அமத்சியா மோசேயின்‌ 
நியாயப்பிரமாணத்தில்‌, கர்த்தர்‌ கட்டளையிட்ட 
பிரகாரம்‌. கொலைசெய்தவர்களின்‌ 
பிள்ளைகளை அவன்‌ கொல்லாதிருக்கிறான்‌ 
(2இராஜா 14:6). 


“அப்டியே யூதாவடைய கையின்‌ 
கீழிருந்த ஏதோமியர்‌, இந்நாள்வரைக்கும்‌ 
இருக்கிறதுபோல,  கலகம்பண்ணினார்கள்‌; 
அக்காலத்தில்தானே லிப்னா 
பட்டணத்தாரும்‌ கலகம்பண்ணினார்கள்‌" 
(2இராஜா 8:22) 


ஏதோமியர்மீது 

இந்த யுத்தத்திலே 
ஜெயமுண்டாயிற்று. 
விரோதமாக 
அமத்சியா 
மீண்டும்‌. 


அமத்சியா 
யுத்தம்பண்ணுகிறான்‌. 
அமத்சியாவக்கு 
யூதாதேசத்திற்கு 
கலகம்பண்ணின ஏதோமியரை, 


ஒடுக்கி, அவர்களை 
யூதாதேசத்தற்கு கீழப்படுததுகிறான்‌. 





f= FTN 
TT 


அமத்சியா ஏதோமியருக்கு விரோதமாக 
பண்ணின யுத்தம்‌ 2நாளாகமம்‌. 
புஸ்தகத்தில்‌ விரிவாக எழுதப்பட்டிருக்கிறது. 
(நாளா 25:5-14). 


யூதா. மனுஷரைக்‌ 


'அமத்சியா யூத 
கூடிவரச்செய்து, அவர்கள்‌ பிதாக்களுடைய 


மேற்பட்டவர்களை 

யுத்தத்திற்குப்‌ 

கேடகத்தையும்‌ 
மூன்றுலட்சம்‌ 


புறப்படவும்‌, 


(நோளா 25:56) 


'தேவனுடைய மனுஷன்‌ ஒருவன்‌ 
அவனிடத்தில்‌ வந்து: ராஜாவே. இஸ்ரவேலின்‌ 
சே 


உம்முடனே வரலாகாது: 
எப்பிராமீமின்‌ சகல புத்திரராகிய 
இருக்கவில்லை. 
போக மனதானால்‌ நீர்‌ போம்‌, காரியத்தை 
நடத்தும்‌; யுத்தத்திற்குத்‌ திடன்கொண்டு 
நில்லும்‌: தேவன்‌ உம்மைச்‌ சத்துருவக்கு 
பாக... விழப்பண்ணுவார்‌:; ஒத்தாசை 
ய்யவும்‌ விழப்பண்ணவும்‌ தேவனாலே. 
கூடும்‌ என்றான்‌" (2நாளா 25:7 8). 


நான்‌ இன்‌ சேனை, ணக்கம்‌ ம கொடுத்த 


நூறு தாலந்திற்காகச்‌ செய்வேன்‌ டுவது 

என்ன என்று தேவனுடைய 

மனுஷனைக்‌ கேட்டான்‌. அதற்கு. 

தேவனுடைய மனுஷன்‌: அதைப்பார்க்கிலும்‌ 
மாய்க்‌ கர்த்தர்‌ உமக்கு 

கொடுக்கக்கூடும்‌ என்றான்‌. அப்பொழுது 

அமத்சியா எப்பிராமீமரில்‌ தன்னிடத்துக்கு 

வந்த சேனை தங்கள்‌ 

வீட்டிற்குப்‌ போய்விடப்‌ பிரித்து விட்டான்‌: 

அதினால்‌ அவர்களுக்கு 

மிகுந்த கோபமூண்டு, 

எரிச்சலோடே 

திரும்பிப்போனார்கள்‌” (2நாளா 25510). 


2 இராஜாக்கன்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


'அமத்சியாவோ திடன்கொண்டு, தன்‌ 
ஜனத்தைக்‌ கூட்டி, உப்புப்‌ பள்ளத்தாக்குக்குக்‌ 
போய்‌, சேயீர்‌ புத்திரரில்‌ பதினாயிரம்பேரை 
வெட்டினான்‌. 

பதினாயிரம்பேரை 

ஒரு 

கொண்டுபோய்‌, 

நொறுங்கிப்போகத்தக்கதாய்‌. 
கன்மலையுச்சியிலிருந்து 

தள்ளிவிட்டார்கள்‌" (2நாளா 259112). 


'தன்னோடுகூட யுத்தத்திற்கு 
வாதிக்கு, அமத்சியா திருப்பிவிட்ட யுத்த 
புருஷர்‌, சமாரியா துவக்கிப்‌ 
பெத்தொரோன்மட்டுமுள்ள யூதா 
பட்டணங்களின்‌ மேல்‌ விழுந்து, அவைகளில்‌ 
மூவாயிரம்‌ பேரை வெட்டி, திரளாய்க்‌ 
கொள்ளையிட்டார்கள்‌. த்‌ 


அவைகளுக்கு 
அவைகளுக்குத்‌ தூபங்காட்டினான்‌ 
(நோளா 2511314). 


யோவாஸ்‌ 
2இராஜா 14:8-14 


2இராஜா 14:8. அப்பொழுது அமத்சியா 
யெகூவின்‌' குமாரனாகிய 
யோவாகாசின்‌ குமாரன்‌ யோவாஸ்‌. 
என்னும்‌ இஸ்ரவேலின்‌ ராஜாவிடத்தில்‌ 
ஸ்தானாபதிகளை அனுப்பி: நம்முடைய 
சாமர்த்தியத்தைப்‌ பார்ப்போம்‌ வா 
என்று சொல்லச்சொன்னான்‌. 


இராஜா 14:9. அதற்கு இஸ்ரவேலின்‌ 
ராஜாவாகிய யோவாஸ்‌ யூதாவின்‌ 
ராஜாவாகிய அமத்சியாவுக்கு ஆன்‌ 
அனுப்பி: வீபனோனிலுன்ன 
முட்செடியானது,  லீபனோனிலுன்ன 
கேதுருமரத்தை நோக்கி, நீ உன்‌ மகனை 


அந்த வழி போகையில்‌ ஓடி அந்த. 
முட்செடியை மிதித்துப்போட்டது. 





i FT 
TT 


2இராஜா 14410. தீ ஏதோமியரை 
முறிய அடித்ததினால்‌ உன்‌ 
இருதயம்‌ உன்னைக்‌ 
கர்வங்கொன்னப்பண்ணின து; 
பெருமைபாராட்டிக்‌ கொண்டு உன்‌ 
வீட்டிலே இரு; நீயும்‌ உன்னோடேகூட 
யூதாவும்‌ விழும்படிக்கு, பொல்லாப்பைத்‌: 
தேடிக்கொள்வானேன்‌. என்று 
கொல்லச்சொன்னான்‌.. 


இராஜா 141. ஆனாலும்‌ அமத்சியா 
செவிகொடாதேயபோனான்‌; ஆகையால்‌ 
இஸ்ரவேலின்‌ ராஜாவாகிய யேோவாஸ்‌ 
வந்தான்‌; யூதாவிலூன்ன 
பெத்ஷிமேசிலே அவனும்‌, யூதாவின்‌ 
ராஜா அமத்சியாவும்‌, தங்கள்‌ 
சாமர்த்தியத்தைப்‌ பார்க்கிறபோது, 


இராஜா 1442. யூதா ஜனங்கள்‌. 
இஸ்ரவேலருக்கு முன்பாக முறித்து 
அவரவர்‌ தங்கள்‌ கூடாரங்களுக்கு 
ஓடிப்போனார்கன்‌. 


2இராஜா 1418. அகசியாவின்‌. 
குமாரனாகிய யேவாசின்‌ குமாரன்‌ 
அமத்சியா என்னும்‌ 

ராஜாவையோ, 

ராஜாவாகிய யோவாஸ்‌ பெத்ஷிமேசிலே. 
பிடித்து, எருசலேமுக்கு வந்து, 
எருசலேமின்‌ அலங்கத்திலே எப்பிராயிம்‌ 
வாசல்‌ தொடங்கி மூலைவாசல்மட்டும்‌. 
நானூறு முழ நீளம்‌ இடி.த்துப்போட்டு, 


2இராஜா. 14414. கர்த்தருடைய 
ஆலயத்திலும்‌ ராஜாவுடைய 
அரமனணைய்‌ பொக்கிஷங்களிலும்‌ 
அகப்பட்ட பொன்‌ வென்னி யாவையும்‌, 
சகல்‌ பணிமுட்டுகனையும்‌, 
கிரியிருப்பவர்கனையும்‌ 
பிடித்துக்கொண்டு. 
திரும்பிப்போனான்‌.. 


தாதேசத்திலே போலாசின்‌ குமாரன்‌ 

ராஜ்யபாரம்பண்ணும்போது, 

இஸ்ரவேல்‌ தேசத்திலே யோவாகாசின்‌. 

குமாரன்‌, யோவாஸ்‌ ராஜ்யபாரம்‌ 
பண்ணுகிறான்‌ 


சுமாரியாவுக்குத்‌. 


2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தாவீது. சாலொமோன்‌ ஆகியோருடைய 
காலங்களில்‌ இஸ்ரவேல்‌ தேசம்‌, 
பிளவுபடாமல்‌ சமஸ்த இஸ்ரவேல்‌ 
தேசமாகயிருந்தது. அதன்‌ பின்பு அந்த 
தேசம்‌, வடக்கு இஸ்ரவேல்‌ தேசம்‌ என்றும்‌, 
தெற்கு யூதாதேசம்‌ என்றும்‌ இரண்டாய்‌ 
பிரிந்தது. 
இஸ்ரவேலின்‌ 
யூதாதேசமும்‌, 
ஒருவருக்கொருவர்‌ விரோதமாக 
யுத்தம்‌ செய்துகொண்டார்கள்‌. இதனால்‌ 
அவர்கள்‌ அநேக பாடுகளையும்‌, 
வேதனைகளையும்‌,  உபத்திரவங்களையும்‌ 
அனுபவித்தார்கள்‌. 
சாவின்‌ 
இஸ்ரவேல்‌ 
ராஜகுடும்பத்தாருக்கும்‌, 
ராஜகுடும்பத்தாருக்கும்‌' 
அவர்கள்‌ 
அவர்களுடைய 
சம்பந்தத்தினாலும்‌, 
தேசங்களுக்கும்‌ 
பிரச்சனைகளும்‌, 
வேதனைகளையும்‌ உண்டாயிற்று. 


யூதாவின்‌ 
குமாரன்‌ அழத்‌ 


சரித்திரத்திலே, 
இஸ்ரவேல்‌ தேசமும்‌ 
எழும்பி, 


ந்தின்‌ 
யூதாதேசத்தின்‌ 
சிநேகமுண்டாயிற்று. 
சம்பந்தங்கவந்தர்கள்‌ 
சிநேகத்தினாலும்‌, 
இவ்விரண்டு 
ஏராளமான 
பாடுகளும்‌ 


ராஜாவாகிய யோவாசின்‌ 
சியாவின்‌ காலத்திலே, 
யூதாதேசத்திற்கும்‌, இஸ்ரவேல்‌ தேசத்திற்கும்‌ 
பகை உண்டாயிற்று அமத்சியா 
ஏதோமியருக்கு விரோதமாக யுத்தம்பண்ணி 
ஜெயம்‌ பெறுகிறான்‌. இதனால்‌ அவனுக்கு 
பெருமை உண்டாயிற்று. 


அமத்சியா யூதாதேசத்திற்கு 
ராஜாவாயிருக்கும்போது. 'யோவாஸ்‌ 
இஸ்ரவேல்‌ தேசத்திற்கு ராஜாவாயிருக்கிறள்‌. 
அப்பொழுது அமத்சியா 
குமாரனாகிய  யோவாகாசின்‌ 
யோவாஸ்‌ என்னும்‌ 
ராஜாவிடத்தில்‌ 

ப “நம்முடைய 
பார்ப்போம்‌ வா” (2இராஜா 
சொல்லச்சொல்லுகிறான்‌. 


ன்‌ 
இஸ்ரவேலின்‌ 
ஸ்தானாபதிகளை 
சாமர்த்தியத்தைப்‌ 

1438) என்று 





f= ராண 
யாய 


யோவாஸ்‌. 
யுத்தம்பண்ண 
யூதாதேசத்தார்‌ 


யூதாவுக்கு விரோதமாக 
வரவில்லை. அவன்‌ 
கோபப்படும்படியாக ஒன்றும்‌: 
செய்யவுமில்லை. ஆனாலும்‌ அமத்சியா 
யோவாசை தன்னோடு யுத்தம்பண்ண 
வருமாறு அழைக்கிறான்‌. அமத்சியாவுக்கு 
ஏதோமியர்மீது ஜெயம்‌ கிடைத்ததினால்‌. 
அவன்‌ இஸ்ரவேல்‌ 

யுத்தம்பண்ண 


ஆசைப்படுகிறான்‌. 

என்ன்‌ ராஜாவாகிய அமத்சியா, 
இஸ்ரவேல்‌ தேசத்தை யூதாவோடு 
இணைக்கவேண்டுமென்று  நினைத்தானா 
அல்லது இஸ்ரவேல்‌ தேசம்‌ 
யூதாதேசத்திற்கு கட்டுப்பட்டிருக்கவேண்டும்‌ 
என்று நினைத்தானா என்பது தெரியவில்லை. 
ஆனாலும்‌ அமு யோவாசிடம்‌, 
“நம்முடைய சாமர்த்தியத்தை பார்ப்போம்‌ வா” 
என்று சொல்லுகிறான்‌. 


இஸ்ரவேலின்‌ ராஜாவாகிய 
யோவாசுக்கு, யூதாதேசத்திற்கு விரோதமாக 
யுத்தம்பண்ண விருப்பமில்லை. இஸ்ரவேல்‌ 
தேசம்‌ அமைதியாகமிருக்கிறது. யோவாஸ்‌ 
தன்‌ தேசத்தின்‌ அமைதியைக்‌ 
காத்துக்கொள்ள விரும்புகிறான்‌. ஒரு 

த்திற்கு விரோதமாக யுத்தம்பண்ணினால்‌ 
உயிர்ச்சேதமும்‌, பொருள்‌ சேதழும்‌உண்டாகும்‌. 
இஸ்ரவேலின்‌ ராஜா யுத்தத்திலே சேதப்பட 
விரும்பவில்லை. 

யோவாஸ்‌ 
விரோதமாக _ யுத்தம்பண்ணாமல்‌, 
தவிர்த்துவிடவேண்டும்‌ என்றும்‌, 
சமாதானமாயிருக்கவேண்டும்‌ 
விரும்புகிறான்‌. இதற்காக 
ராஜாவாகிய யோவாஸ்‌, 
ராஜாவாகிய அமத்சியாவுக்கு, 


அமத்சியாவுக்கு 


யுத்தத்தை 
அவனோடு 
என்றும்‌ 
இஸ்ரவேலின்‌ 
யூதாவின்‌ 
தன்னுடைய 
தூதுவராக 


யூதாவின்‌ ராஜா இஸ்ரவேலின்‌ 
ராஜாவினிடத்தில்‌, “நம்முடைய 
சமார்த்தியத்தை பார்ப்போம்‌ வா” என்று 
சொல்லச்சொன்னபோது. அதற்கு 
இஸ்ரவேலின்‌ ராஜாவாகிய யோவாஸ்‌. 
யூதாவின்‌ ராஜாவாகிய அமத்சியாவுக்கு. 
ஆள்‌ அனுப்பி: 


2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


'லீபனோனிலுள்ள  முட்செடியானது. 
லீபனோனிலுள்ள கேதுருமரத்தை நோக்கி, 
நீ உன்‌ மகளை என்‌ மகனுக்கு 
மனைவியாக விவாகஞ்‌ செய்துசொடு 
என்று ல 
கியம்‌ 


லீபனோனிலுள்ள 
அந்த வழி போகையில்‌ ஒடி அந்த 
முட்செடியை மிதித்துப்போட்டது' 
(2இராஜா 14:9) என்றும்‌, 


ஏதோமியரை முறிய 
உன்‌ இருதயம்‌ 
கர்வங்கொள்ளப்பண்ணினது; 
கொண்டு உன்‌ 
உள்னோடேகூட 


த்திக்‌ 
உன்னைக்‌ 
நீ பெருமைபாராட்டிக்‌ 
வீட்டிலே இரு: நீயும்‌ 
யூதாவும்‌ விழும்படிக்கு, பொல்லாப்பைத்‌ 
தேடிக்கொள்வானேன்‌" (2இராஜா 14:10) 
என்றும்‌ சொல்லச்சொல்லுகிறான்‌. 


யோவாஸ்‌ அமத்சியாவின்‌ 
பெருமையைக்‌ கடிந்துகொள்கிறான்‌. 
யுத்தம்பண்ணாமல்‌ அமைதியாயிருக்குமாறு, 
யோவாஸ்‌ அமத்சியாவுக்கு ஆலோசனை 
சொல்லுகிறான்‌. தன்னுடைய நியாயத்தை: 
எடுத்துச்‌ சொல்லுவதற்கு, யோவாஸ்‌ 
ஒரு உவமையைச்‌ சொல்லுகிறான்‌. இந்த 
உவமையில்‌ யூதாவின்‌ ராஜாவாகிய 
அமத்சியா லீபனோனிலுள்ள 
முட்செடியாகவும்‌, இஸ்ரவேலின்‌ ராஜாவாகிய 
யோவாஸ்‌, லீபனோனிலுள்ள கேதுரு 
மரமாகவும்‌ விவரிக்கப்பட்டிருக்கிறார்கள்‌ 


கேதுரு மரம்‌ 
அது எல்லோருக்கும்‌ 
ன்ட்‌ ஒரு 

தீயிலே கருகி 
தாலின்‌ ராஜாவாகிய 
முட்டிசெடியைப்போல. 
பிரயோஜனமில்லாதவன்‌. 
எரியும்போது ஆரவாரத்தோடு 
ஆனாலும்‌ அது சீக்கிரத்தில்‌ 
அணைந்துபோகும்‌. அமத்சியாவும்‌ 
முட்செடியைப்போல ஆரவாரம்பண்ணுகிறான்‌. 
ஆனால்‌. அவனுடைய ஆரவாரம்‌. 
நிலைத்திருக்காது. அது சீக்கிரத்தில்‌. 
முடிந்துபோகும்‌. 


கெம்பீரமாய்‌ வளரும்‌. 
'பிரயோஜனமானது. 
ம்‌ ல்லை. 


சாம்பலாகிவிடும்‌. 
அமத்சியா 
ஒன்றுக்கும்‌ 
முட்செடி 
எரியும்‌. 





f= THE 
TT 


முட்செடி கேதுரு மரத்தோடு 
சம்பந்தம்ண்ண விரும்புகிறது. ஆனால்‌ 
கேதுரு மரத்திற்கு முட்செடியோடு 
சம்பந்தம்பண்ண விருப்பமில்லை. அப்போது 
ஒரு காட்டு மிருகம்‌ முட்செடியை 
மிதித்துப்போடுகிறது. யோவாசின்‌ 
இராணுவம்‌ காட்டுமிருகத்திற்கு 
சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள்‌ 
அமத்சியாவை மிதித்து 
அழித்துப்போடுவார்கள்‌. 
ராஜாவாகிய 
ராஜாவாகிய 


வீட்டைச்‌ சேர்ந்தவன்‌. ஆனாலும்‌ 
வீட்டாரிடத்தில்‌, பூர்வகாலத்து மகிமை 
காணப்படவில்லை. அமத்சியாவோ 
தன்னுடைய பழைய பெருமையை நினைத்து, 
தன்னுடைய மனதிலே 
கர்வங்கொண்டிருக்கிறான்‌. தன்னைக்‌ 
குறித்து பெருமை பாராட்டுகிறான்‌. 
அமத்சியா ஏதோமியரை முறியடித்தநினால்‌ 
அவனுடைய கர்வமும்‌, பெருமையும்‌ 
அதிகரித்திருக்கிறது. 


அமத்சியா யோவாகக்கு ன்‌ 
யுத்தம்பண்ணினால்‌, 
தொத்று பினால்‌! | அனத மயல்‌ 
சொல்லுகிறான்‌. காட்டு மிருகம்‌ முட்செடியை 
மிதித்துப்போட்டதுபோல, இஸ்ரவேலின்‌ 
சேனை, அமத்சியாவை மிதித்துப்போடும்‌. 
என்று, யோவாஸ்‌ தன்னுடைய உவமையின்‌ 
மூலமாக அமத்சியாவை எச்சரிக்கிறான்‌. 


ஏதோமியரை 


முடியும்‌ 
தன்னுடைய 

இருதயத்தில்‌ கர்வங்கொண்டிருக்கிறான்‌. 

ஏதோமியரைப்போல எல்லா. தேசத்தாரும்‌ 

'தோற்றுப்போகமாட்டார்கள்‌. 

இஸ்ரவேலுக்கு 

பத்த றின 


னோட 
என்று யோவாஸ்‌ சொல்லுகிறான்‌. 


2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


அமத்சியாவுக்கு 
மனம்‌ வேண்டும்‌. 0 6 
முறியடித்தது. அமத்சியாவுக்கு 
கிடைத்திருக்கிற பெருமை. அவன்‌ அந்த 
பெருமையில்‌ திருப்தியடைந்து, மற்ற 
தேசத்திற்கு விரோதமாக யுத்தம்பண்ண 
பண்ணக்கூடாது. பேராசை 


முயற்சி 
பெருநஷ்டமாகிவிடும்‌. 


போதும்‌ என்கிற 
ஏதோமியரை 


விரோதமாக. 
ஆயத்தமாகிறான்‌. 


ஆகையால்‌ இஸ்ரவேலின்‌ ராஜாவாகிய 
யோலாஸ்‌ அமத்சியாவுக்கு விரோதமாக. 
வருகிறான்‌: யூதாலிலுள்ள பெத்ஷிமேசிலே. 
அவனும்‌, யூதாவின்‌ ராஜா அமத்சியாவும்‌, 
தங்கள்‌ சாமர்த்தியத்தைப்‌ பார்க்கிறார்கள்‌. 
அப்போது, யூதா ஜனங்கள்‌ இஸ்ரவேலருக்கு 
முன்பாக முறிந்து அவரவர்‌ தங்கள்‌ 
கூடாரங்களுக்கு ஒடிப்போகிறார்கள்‌ 
(2இராஜா 14:11,12). 

நாவின்‌: இராணுவத்தால்‌, 
இல்ரவேகின்‌ | இராணுவத்திற்கு விரோதமாக 
யுத்தம்பண்ண முடியவில்லை யூதா 
ஜனங்கள்‌ இஸ்ரவேலருக்கு முன்பாக 
முறிந்து ஓடுகிறார்கள்‌. அவர்கள்‌ 
தோற்று  ஓடிப்போகிறார்கள்‌. யுத்தம்‌ 
பெத்ஷிமேசில்‌ நடைபெறுகிறது. யூதாவின்‌ 
இராணுவத்தாரால்‌, யுத்தக்களத்தில்‌ 
நிற்கமுடியவில்லை. அவர்கள்‌ தங்கள்‌ 
கூடாரங்களுக்கு ஓடிப்போகிறார்கள்‌. 


பெத்ஷிமேசிலே 


ராஜாவாகிய 
அவனுடைய இராணுவமும்‌ 
வந்து, எருசலேமின்‌ 
எப்பிராயீம்‌ வாசல்‌. 
மூலைவாசல்மட்டும்‌ நானூறு முழ நீளம்‌ 
இடித்துப்போடுகிறார்கள்‌ (2இராஜா 14:13). 





i FTN 
TT 


இஸ்ரவேலின்‌ ராஜாவாகிய யோவாஸ்‌, 

எருசலேமிலுள்ள கர்த்தருடைய ஆலயத்திலும்‌, 

அரமனைப்‌ 

பொன்‌ 

சகல 

பணிமுட்டுகளையும்‌, கிரியிருப்பவர்களையும்‌ 

பிடித்துக்கொண்டு சமாரியாவுக்குத்‌ 
திரும்பிப்போகிறான்‌ (2இராஜா 14:4). 


எருசலேமைப்‌ பாதுகாக்க 
அமத்சியாவின்‌ இராணுவத்தார்‌ ஒருவர்கூட 
அங்கே இல்லை. இஸ்ரவேலின்‌ ராஜாவாகிய 
யோவாசுக்கு எருசலேம்‌ எதிர்ப்பாரில்லாமல்‌ 
திறந்திருக்கிறது. யோவாஸ்‌ எருசலேமைக்‌ 
கொள்ளையிடுகிறான்‌. எருசலேமினுடைய 
அலங்கத்தின்‌ பகுதியையும்‌ 
இடித்துப்போடுகிறான்‌.  அமத்சியாவையும்‌ 
யூதாதேசத்தாரை அவமானப்படுத்தும்‌ 
வண்ணமாக, எருசலேமின்‌ அலங்கம்‌ 


ஒரு 


நானூறு முழ நீளத்திற்கு இடிக்கப்படுகிறது. 
ங்கத்தின்‌ 


கம்பீரமாய்‌ 
யூதாவின்‌ ராஜாவாகிய அமத்சியாவுக்கும்‌, 
எருசலேம்‌ நகரத்தாருக்கும்‌ மிகப்பெரிய 
அவமானமாகும்‌. 


அமத்சியாவுக்கு, 
பேரிழப்பும்‌ உண்டாயிற்று. 
கர்த்தருடைய 
அமத்சியாவினுடைய 
எல்லா 
எடுத்துக்கொண்டு, 
திரும்பிப்போகிறான்‌. 


அமத்சியா 


அவமானத்தோடு 
யோவாஸ்‌ 
ஆலயத்திலும்‌ 
அரண்மனையிலும்‌ 
பொக்கிஷங்களையும்‌ 
சமாரியாவுக்கு. 


யோவாசிடம்‌, “நம்முடைய 
சமார்த்தியத்தைப்‌ பார்ப்போம்‌ வா" என்று 
சொல்லாமல்‌, அமைதியாகயிருந்திருந்தால்‌, 
அவனுக்கு இவ்வளவு பெரிய பேரிழப்பு 
ஏற்பட்டிருக்காது. யோவாசின்‌ 
ஆலோசனைகளைக்‌ கேட்டு, இஸ்ரவேலுக்கு 
விரோதமாக யுத்தம்பண்ணாமல்‌, 
எருசலேமிலேயே தங்கியிருந்தால்‌, 
அமத்சியாவுக்கு இவ்வளவு பெரிய 
அவமானமும்‌ ஏற்பட்டிருக்காது. 

யோவாஸ்‌ சொன்ன பிரகாரமாக 
அமத்சியாவும்‌. தன்னோடேகூட யூதாவும்‌ 
விழும்படிக்கு பொல்லாப்பைத்‌ 
தேடிக்கொள்கிறான்‌ (2இராஜா 14:10) 


2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


அசமியா 
2இராஜா 14:15-22 


இராஜா 14:15. யோவாஸ்‌ செய்த மற்ற 
வர்த்தமானங்களும்‌, அவனுடைய 
வல்லமையும்‌, அவன்‌ யூதாவின்‌ 
ராஜாவாகிய அமத்சியாவோடு, 
யுத்தம்பண்ணின விதமும்‌, இஸ்ரவேல்‌ 
ராஜாக்களின்‌ நானாகமப்‌ புஸ்தகத்தில்‌ 
அல்லவோ எழுதியிருக்கிறது. 


இராஜா 1448. யோவாஸ்‌ தன்‌ 
மிதாக்கனோடே தித்திரையடைத்தபின்‌, 
சுமாரியாவில்‌ இஸ்ரவேலின்‌ 
ராஜாக்கனண்டையிலே அடக்கம்‌ 
பண்ணப்பட்டான்‌; அவன்‌ குமாரனாகிய 
பயெரொபெயாம்‌ அவன்‌ ஸ்தானத்தில்‌ 
ராஜாவானான்‌. 


2இராஜா 1417. இஸ்ரவேலின்‌ 
ராஜாவாகிய யோவாகாசின்‌ குமாரன்‌ 


 யோவாஸ்‌ மரணமடை ந்தயின்‌, 
யூதாவின்‌ ராஜாவாகிய யோவாசின்‌ 
குமாரன்‌ அமத்சியா பதினைத்துவருஷம்‌ 
உயிரோடிருத்‌ தான்‌. 


இராஜா 14:18. அமத்சியாவின்‌ மற்ற 
வர்த்தமானங்கன்‌ மூதாவுடைய 
ராஜாக்களின்‌ நானாகமப்‌ புஸ்தகத்தில்‌ 
அல்லவோ எழுதியிருக்கிறது. 


இராஜா 1449. எருசலேமிலே. 
அவனுக்கு விரோதமாகக்‌ கட்டுப்பாடு, 
பண்ணினார்கள்‌; அப்பொழுது 
லாகீசுக்கு ஓடிப்போனான்‌; ஆனாலும்‌ 
அவர்கன்‌ அவன்‌ பிறகே லாகீசுக்கு 
மனுஷரை அனுப்பி, அங்கே அவனைக்‌ 
கொன்றுபோட்டு, 


இராஜா 14:20. குதிரைகன்மேல்‌ 
அவனை எடுத்துக்‌ கொண்டுவந்தார்கள்‌; 
அவன்‌ எருசலேமில்‌ இருக்கிற தாவீதின்‌: 
நகரத்திலே தன்‌ பிதாக்கனண்டையிலே. 
அடக்கம்பண்ணப்பட்டான்‌.. 


இராஜா 14:21. யூதா ஜனங்கள்‌ 
யாவரும்‌ பதினாறு வயதுன்ன 
அசரியாவை அழைத்துவத்து அவனை 
அவன்‌ தகப்பனாகிய அமத்சியாவின்‌ 
ஸ்தானத்தில்‌ ராஜாவாக்கினார்கள்‌.. 





f= al 
TT 


2இராஜா 14:22. ராஜா 
தன்‌ பிதாக்கனோடே 
தித்திரையடைந்தபின்பு, இவன்‌ 
ஏலாதைக்கட்டி, அதைத்‌ திரும்ப 
மூதாவின்‌ வசமாக்கிக்‌ கொண்டான்‌. 


த. வசனப்பகுதியில்‌. மூன்று 
ராஜாக்களின்‌ மரணத்தைப்பற்றி சுருக்கமாகச்‌ 
'சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களின்‌ விவரம்‌ 
வருமாறு : 1. இஸ்ரவேலின்‌ ராஜாவாகிய 
யோவாஸ்‌. 2. யூதாவின்‌ ராஜாவாகிய 
அமத்சியா. 3. அமத்சியாவுக்கு பின்பு வந்த 
அசரியா. 

யோவாஸ்‌. செய்த மற்ற 
க அவனுடைய வல்லமையும்‌, 
யூதாவின்‌. ராஜாவாகிய 
அமத்சியாவோடு யுத்தம்பண்ணின விதமும்‌, 
இஸ்ரவேல்‌ ராஜாக்களின்‌ நாளாகமப்‌ 
புஸ்தகத்தில்‌ அல்லவோ எழுதியிருக்கிறது 
(2இராஜா 14:15). 
யோவாஸ்‌ தன்‌ 
நித்திரையடைந்தபின்‌, 
இஸ்ரவேலின்‌ ராஜாக்களண்டையிலே 
அடக்கம்‌ பண்ணப்படுகிறான்‌: அவன்‌ 
குமாரனாகிய யெரொபெயாம்‌ அவன்‌ 
ஸ்தானத்தில்‌. ராஜாவாகிறான்‌ 
(2இராஜா 14:16). 
இஸ்ரவேலின்‌ 
யோவாகாசின்‌ குமாரன்‌ 
மரணமடைந்தபின்‌, யூதாவின்‌ 
யோவாசின்‌ குமாரன்‌ அமத்சியா 
பதினைந்துவருஷம்‌: உயிரோடிருக்கிறான்‌. 
அமத்சியாவின்‌ மற்ற வர்த்தமானங்கள்‌ 
யூதாவுடைய ராஜாக்களின்‌ நாளாகமப்‌ 
புஸ்தகத்தில்‌ அல்லவோ எழுதியிருக்கிறது. 
(2இராஜா 14:17]8). 
அமத்சியாவின்‌ வீண்பெருமையினால்‌. 
எருசலேம்‌ நகரத்திற்கு பேரழிவு உண்டாயிற்று. 
ம்‌ நானூறு முழ 
இது 
பெருத்த 
அவனமானமாயிருக்கிறது. இதனால்‌ 
எருசலேமின்‌ மனுஷர்‌  அமத்சியாவக்கு 
விரோதமாக கட்டுப்பாடு பண்ணுகிறார்கள்‌; 


லாகீகக்கு 


பிதாக்களோடே 
'சமாரியாவில்‌ 


ராஜாவாகிய 
யோவாஸ்‌ 
ராஜாவாகிய 


அனுப்பி, 
கொள்‌ போடுகிறார்கள்‌ 


(இராஜா 14:19). 


2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அமத்சியா  யூதாதேசத்தின்‌ 
அவனை எருசலேமின்‌ மனுஷர்‌ 
லாகீசிலே கொன்றுபோட்டாலும்‌, அவனுடைய 
பிரேதத்தை அங்கேயே விட்டுவிடவில்லை. 
அவர்கள்‌ அமத்சியாவின்‌ பிரேதத்தை 
குதிரைகள்மேல்‌ ஏற்றி எருசலேமுக்கு 
எடுத்துக்கொண்டு வருகிறார்கள்‌. அமத்சியா 
எருசலேமில்‌ இருக்கிற தாவீதின்‌ 
நகரத்திலே தன்‌ பிதாக்களண்டையிலே. 
அடக்கம்பண்ணப்படுகிறான்‌ (2இராஜா 14:20) 


யூதா ஜனங்கள்‌ யாவரும்‌ பதினாறு 
வயதுள்ள அசரியாவை அழைத்துவந்து 
அவனை அவன்‌ தகப்பனாகிய அமத்சியாவின்‌ 
ஸ்தானத்தில்‌. ராஜாவாக்குகிறார்கள்‌ 
(இராஜா 14:21) 'அமத்சியா 
மரிக்கும்போது அசரியாவுக்கு நான்கு 
வயதுதான்‌ ஆயிற்று என்றும்‌, அமத்சியா 
மரித்து பன்னிரண்டு வருஷங்களுக்கு 
பின்பு, யூநாஜனங்கள்‌ அவனை 
ராஜாவாக்குகிறார்கள்‌ என்றும்‌ சரித்திர 
ஆசிரியர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌ 


அமத்சியா மரித்துப்போனபின்பு. 
பூதாதேசத்தை மூப்பர்களும்‌, பிரதானிகளும்‌ 
பன்னிரண்டு வருஷங்களாக ஆளுகை 
செய்கிறார்கள்‌. அசரியா ராஜாவாகிறபோது 
பதினாறு வயதாயிருக்கிறான்‌. 
ஐம்பத்திரண்டு வருஷம்‌ 

அரசாளுகிறான்‌. எருசலேம்‌ நகரத்தாளான 
அவன்‌ தாயின்‌ பெயர்‌ எக்கோலியாள்‌ 
(2இராஜா 15:2). 


அசரியா யூதாதேசத்திலே அநேக 
வருஷங்களாக “ஆட்சி செய்தாலும்‌ 
அவன்‌ அந்த தேசத்தில்‌ விசேஷமாய்‌ 
ஒன்றும்‌ செய்யவில்லை. அசரியா ஏலாவைக்‌ 
த்‌ திரும்ப 
வசமாக்கிக்கொள்கிறான்‌. 

யிலும்‌ ஏதோமியர்‌ 

(2இராஜா 14:22). 
வர்த்தமானங்களைப்பற்றி 
ல்‌ விரிவாக 


ராஜா. 





i= FTE 
TT 


யெரொபெயாம்‌ 
2இராஜா 1423-29 


இராஜா 14428, யூதாவின்‌ 
ராஜாவாகிய யேவாசின்‌ குமாரன்‌ 
அமத்சியாவின்‌. பதினைத்தாம்‌ 
வருஷத்தில்‌, இஸ்ரவேலின்‌: 
ராஜாவாகிய யேவாசின்‌ குமாரன்‌ 
யெரொயபெயாம்‌ ராஜாவாகி 
சமாரியாவில்‌ நாற்பத்தொரு வருஷம்‌ 
அரசாண்டு, 
2இராஜா 14224. கர்த்தரின்‌ 
பார்வைக்குப்‌ பொல்லாப்பானதைதச்‌. 
செய்தான்‌; இண்ரவேலைப்‌ 
பாவஞ்செய்யப்பண்ணின நேபாத்தின்‌ 
குமாரனாகிய யெரொயெயாமின்‌' 
பாவங்கன்‌ ஒன்றையும்‌ அவன்‌ விட்டு 
விலகவில்லை. 


இராஜா 1455. காத்தேப்பேர்‌ 
ஊரானாகிய அமித்தாய்‌ என்னும்‌ 
தீர்க்கதரிசியின்‌ குமாரன்‌ யோனா 
என்னும்‌ தம்முடைய 
ஊழியக்காரனைக்கொண்டு இஸ்ரவேலி. 
ன்‌ தேவனாகிய கர்த்தர்‌ சொல்லி. 
யிருந்த வார்த்தையின்‌ படியே, 
அவன்‌ ஆமாத்தின்‌' எல்லை 
முதற்கொண்டு சுமபூமியின்‌ 
கடல்மட்டுமுன்ன இஸ்ரவேலின்‌ 
எல்லைகளைத்‌ திரும்பச்‌ 
சேர்த்துக்கொண்டான்‌.. 


14:98. இஸ்ரவேலின்‌ 
உபத்திரவம்‌ மிகவும்‌ கொடிது 
என்னும்‌, அடைபட்டவனுமில்லை, 
விடுபட்டவனுமில்லை, இஸ்ரவேலுக்கு. 
ஒத்தாசை. செய்கிறவனுமில்லை என்றும்‌ 
கர்த்தர்‌ பார்த்தார்‌. 


இராஜா 14:27. இஸ்ரவேலின்‌ பேரை 
வானத்தின்‌: கீழிருந்து 
கொலைத்துப்போடுவேன்‌. எண்று. 
கர்த்தர்‌ சொல்லாமல்‌, யோவாசின்‌. 
குமாரனாகிய வயெரொயெயாமின்‌ 
கையால்‌ அவர்களை ரட்சித்தார்‌. 


இராஜா 


2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இராஜா 14:28. வெரொபெயாமின்‌ 
மற்ற வர்த்தமானங்களும்‌, அவன்‌ 
செய்தவை யாவும்‌, அவன்‌ 
யுத்தம்பண்ணி, யூதாவுக்கு இருத்த 
'தமஸ்குவையும்‌ ஆமாத்தையும்‌ 
'இஸ்ரவேலுக்காகத்‌ திரும்பச்‌ 
சேர்த்துக்கொண்ட. அவனுடைய 
வல்லமையும்‌, இஸ்ரவேல்‌ ராஜாக்களின்‌: 
நானாகமப்‌ புஸ்தகத்தில்‌ அல்லவோ 
எழுதியிருக்கிறது. 


14:29,  யெரொபெயாம்‌ 
ராஜாக்களாகிய தன்‌ 
பிதாக்கவோடே தித்திரையடைந்தபின்‌, 
அவன்‌ குமாரனாகிய சகரியா அவன்‌ 
ஸ்தானத்தில்‌ ராஜாவானான்‌. 


யோவாசின்‌ குமாரன்‌ யெரொபெயாமின்‌ 
ராஜ்யபாரத்தைப்பற்றி இந்த வசனப்பகுதியில்‌ 
எழுதப்பட்டிருக்கிறது. வேதபண்டிதர்கள்‌ 

இரண்டாம்‌ யெரொபெயாம்‌ என்றும்‌ 
அழைக்கிறார்கள்‌. 


யூதாவின்‌ ராஜாவாகிய யோவாசின்‌ 
குமாரன்‌ அமத்சியாவின்‌ பதினைந்தாம்‌ 
வருஷத்தில்‌, இஸ்ரவேலின்‌ ராஜாவாகிய 
யோவாசின்‌ குமாரன்‌ யெரொயெயாம்‌ 
பண்னு சமாரியாவில்‌ நாற்பத்தொரு 

அரசாட்சி செய்கிறான்‌ 
ராஜா 14:23). 


இஸ்ரவேல்‌. 
ராஜ்யபாரம்பண்ணின 
இரண்டாம்‌ யெரொபெயாமே 


நேசத்தை 
ராஜாக்களில்‌, 
அதிகமான 
சமாரியாவை 
வருஷங்கள்‌ 


வருஷங்கள்‌ 
ராஜ்யபாரம்பண்ணுகிறான்‌. 


சமாரியாவில்‌ நாற்பத்தொரு 
அரசாட்சி செய்கிறான்‌. இவனுடைய 
ராஜ்யபார காலத்தில்‌ யூதாதேசத்திலே 
அசரியா ராஜ்யபாரம்பண்ணுகிறான்‌. அவனும்‌ 
ஐம்பத்திரண்டு வருஷங்களாக  யூதாவிலே 
ராஜ்யபாரம்பண்ணுகிறான்‌. 


யெரொபெயாம்‌ கர்த்தரின்‌ பார்வைக்குப்‌ 
பொல்லாப்பானதைச்‌ செய்கிறான்‌: 
இஸ்ரவேலைப்‌ பாவஞ்செய்யப்பண்ணின. 
நேபாத்தின்‌ குமாரனாகிய யெரொபெயாமின்‌ 
பாவங்கள்‌ ஒன்றையும்‌ அவன்‌ விட்டு 
விலகவில்லை (2இராஜா 14:24). 





i FTE 
ETT 


யெரெபெயாமும்‌  ஆசாவைப்போலவே 
அநேக வருஷங்கள்‌ இஸ்ரவேல்‌ தேசத்தை 
ராஜ்யபாரம்பண்ணுகிறான்‌. 
இஸ்ரவேலின்‌ 
யெரொபெயாமின்‌ இருபதாம்‌ 


ராஜாவாகிய 
வருஷத்திலே 
ராஜாவாகி, 


செய்தவன்‌. மற்றவன்‌ கர்த்தரின்‌ பார்வைக்கு 
பொல்லாப்பானதை செய்தவன்‌. ஆனாலும்‌ 
இல்லிரண்டு ராஜாக்களும்‌ இஸ்ரவேல்‌ 
தேசத்திலே. அநேக வருஷங்களாக 
ராஜ்யபாரம்பண்ணியிருக்கிறார்கள்‌. 


மனுஷன்‌ எத்தனை வருஷம்‌: 
ஜ்வகோரிருப்பண்‌ என்பதை, அவனுடைய 
குணாதிசயங்களை வைத்து தீர்மானம்பண்ண 
முடியாது. நாம்‌ அனுபவிக்கும்‌. 
உலகப்பிரகாரமான ஐசுவரியங்களுக்கும்‌, 
நம்முடைய  ஆயுசுகாலத்தின்‌ அளவுக்கும்‌. 
சம்பந்தமில்லை. ஐசுவரியவான்கள்‌ 
சீக்கிரத்தில்‌ மரித்துப்போவதுமுண்டு, 
தரித்திரர்‌ அநேக வருஷங்கள்‌ 
உயிரோடிருப்பதுழுண்டு. சில கன்‌ 
ஐசுவரியவான்‌௧ள்‌ அதிகமான 
இலிக்கிறார்கள்‌. ஐரித்திரரோ சீக்கிரத்தில்‌ 
மரித்துப்போகிறார்கள்‌ 


இஸ்ரவேலின்‌ ராஜாக்கள்‌ எல்லோருமே. 
பொதுவாக கர்த்தரின்‌ பார்வைக்கு 
பொல்லாப்பானதை செய்தவர்கள்‌. 
யெரொபெயாழும்‌. ர்‌ 
ராஜாக்களைப்போலவே, 


மற்ற. 
கர்த்தரின்‌ 
பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்கிறான்‌. 


யெரெபெயாம்‌ 
பாவஞ்செய்யப்பண்ணின 
நேபாத்தின்‌ குமாரனாகிய முதலாம்‌. 
யெரொபெயாமின்‌ பாவங்கள்‌ ஒன்றையும்‌ 
விட்டு விலகவில்லை (2இராஜா 14:24), 
முதலாம்‌ யெரெயொம்‌ 
பொன்கன்றுக்குட்டிகளை நிறுவி 
அதை ஆராதித்தான்‌. அவனைப்போலவே 
இரண்டாம்‌ யெரொபெயாழும்‌, தாணிலும்‌ 
பெத்தேலிலும்‌ நிறுவப்பட்டிருக்கிற, 
'பொன்கன்றுக்குட்டிகளை ஆராதிக்கிறான்‌. 


எனனம 
ரவேலைப்‌ 


2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


பாவம்‌ 
நம்முடைய 
பாரம்பரியங்கள்‌ 
விரோதமான 
நாம்‌ அந்த 
விலகி 


கர்த்தருடைய பார்வையில்‌ 
பாவமாகவே இருக்கும்‌. 
முன்னோர்களின்‌ 
கர்த்தருக்கு 
பாவமாகயிருக்குமென்றால்‌, 
பாரம்பரியங்களை விட்டு 
வரவேண்டும்‌. முன்னோர்களின்‌ 
பாரம்பரியத்திற்கு முக்கியத்துவம்‌ 
கொடுக்கவேண்டும்‌ என்று தீர்மானித்து, 
கர்த்தருக்கு விரோதமான பாவங்களில்‌ 
விழுந்துவிடக்கூடாது. 


யெரெபெயாம்‌ கர்த்தரின்‌ பார்வைக்கு 
பொல்லாப்பானதை செய்தான்‌. ஆனாலும்‌ 
இஸ்ரவேலின்‌ மற்ற  ராஜாக்களைவிட, 
யெரொபெயாம்‌ அதிகமாய்‌ செழித்திருந்தான்‌. 
அவன்‌ இஸ்ரவேல்‌ தேசத்திலே ஒரு. 
சில காரியங்களில்‌ நன்மை செய்தான்‌. 
ஆனாலும்‌ மற்ற காரியங்களில்‌, அவன்‌ 
கர்த்தருடைய பார்வைக்கு, 
பொல்லாப்பானதையே செய்தான்‌. 


யெரொபெயாம்‌ செய்த நன்மையான 
காரியங்களை கர்த்தர்‌ நினைவுகூருகிறார்‌. 
நம்மைத்‌  தண்டிக்கவேண்டும்‌ என்பது, 
கர்த்தருடைய  விருப்பமல்ல. நம்மை 
சீர்வதிக்கவேண்டும்‌ என்பதே கர்த்தருடைய 
ப்பம்‌ நம்மை தண்டிப்பதற்கான 
காரணங்களை கர்த்தர்‌ தேடிப்பார்ப்பதில்லை. 
நம்மை ஆசீர்வதிப்பதற்கான 
காரணங்களையே கர்த்தர்‌ தேடிப்பார்க்கிறார்‌. 
கர்த்தர்‌ யெரொபெயாமையும்‌ 
இஸ்ரவேலையும்‌ ஆசீர்வதிக்கவேண்டுமென்று 
விரும்புகிறார்‌. யெரொபெயாமை 
ஆசீர்வதிப்பதற்காக, அவனிடத்தில்‌ 
ஏதாவது செம்மையான காரியம்‌ 
காணப்படுகிறதா என்று கர்த்தர்‌ 
தேடிப்பார்க்கிறார்‌. அவன்‌ பொதுவாக 
கர்த்தருடைய பார்வைக்கு, 
பொல்லாப்பானதை. செய்தாலும்‌, 
அவனிடத்திலும்‌ ஒரு சில செம்மையான 
காரியங்கள்‌ காணப்படுகிறது. இதன்‌ 
நிமித்தமாக கர்த்தர்‌, யெரொபெயாமையும்‌, 
இஸ்ரவேல்‌ தேசத்தையும்‌ ஆசீர்வதிக்கிறார்‌. 





f= FTE 
TT 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
யோனா என்னும்‌ 
எழுப்புகிறார்‌. 
ஊரானாகிய 
தீர்க்கதரிசியின்‌ குமாரன்‌ (2இராஜா 14:25). 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
தம்முடைய தீர்க்கதரிசியை 
எழுப்பியிருப்பது, அவர்‌ இன்னும்‌ இஸ்ரவேல்‌ 
நேசத்தை புறக்கணித்துவிடவில்லை. 
என்பதற்கு அடையாளம்‌. 


தேசத்திலே 


தீர்க்கதரிசியாகிய 
யோவாசின்‌ கரங்களை 
யெரொபெயாம்‌ 
யெரொபெயாமை 
கர்த்தர்‌ 


யோலாசின்‌ குமாரன்‌. 
உற்சாகப்படுத்துவதற்காக, 
'யோனாவை அனுப்புகிறார்‌. 
யோனா வாலிபளாகமிரந்த காத்தல்‌ 
கர்த்தர்‌ அவரை நினிவேக்கு அனுப்பினார்‌ 
ஆனால்‌ யோனாவோ, அப்போது 
கர்த்தருக்கு கீழ்ப்படியவில்லை. அவர்‌ 
நினிவேக்குப்போகாமல்‌, தர்ஷீசுக்குப்போகும்‌ 
கப்பலிலே ஏறிப்போனார்‌. அதன்‌ பின்பு 
யோனா மறுபடியும்‌ மனந்திரும்பி, 
நினிவே ஜனத்தார்‌ மத்தியிலே, 
கர்த்தருடைய வார்த்தையை அறிவித்தார்‌ 
கர்த்தர்‌ யோனாவின்‌ தப்பிதங்களையும்‌, 
கீழ்ப்பியாமையையும்‌ மன்னிக்கிறார்‌. 
கர்த்தர்‌ மோனாவை தம்முடைய ஊழியத்திலே 


இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
சொல்லியிருந்த வார்த்தையின்படியே, 
யெரொபெயாம்‌ ஆமாத்தின்‌ எல்லை. 
முதற்கொண்டு சமபூமியின்‌ கடல்மட்டுமுள்ள 
இஸ்ரவேலின்‌ எல்லைகளைத்‌ திரும்பச்‌ 
சேர்த்துக்கொள்கிறான்‌. 


2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


QODNENS 
PUBLISHERS 


யெரொபெயாம்‌. தன்னுடைய 
கின்‌ இஸ்ரவேலின்‌ எல்லைகளை 

ம்ப சேர்த்துக்கொள்ளவில்லை. 
ழகை வார்த்தையின்படியே இந்த 
சம்பவம்‌ நடைபெறுகிறது. யுத்தம்‌ 
கர்த்தருடையது. கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனத்திற்காக யுத்தம்பண்ணுகிறார்‌. கர்த்தரே 
யெரொபெயாமின்‌ கைகளை பலப்படுத்துகிறார்‌. 

கர்த்தர்‌ யெரெபெயாமுக்கு 
ஜெயத்தைக்‌ கட்டளையிடுகிறார்‌. இதற்கு 
இரண்டு காரணங்கள்‌ உள்ளன. 
அவையாவன : 1. இஸ்ரவேலின்‌ 
உபத்திரவம்‌ மிகவும்‌ கொடிதாயிருக்கிறது. 
கர்த்தர்‌ அவர்களுடைய உபத்திரவங்களைப்‌ 
பார்த்து அவர்கள்மேல்‌ மனதுருகுகிறார்‌ 
(2இராஜா 14:26). 2. கர்த்தர்‌ இஸ்ரவேலின்‌ 
பேரை வானத்தின்‌ கீழிருந்து 
குலைத்துப்போடுவேன்‌ என்று சொல்லவில்லை 
(2இராஜா 14:27. 

இஸ்ரவேலின்‌ உபத்திரவம்‌ மிகவும்‌ 
கொடிது என்றும்‌, அடைபட்டவனுமில்லை, 
விடுபட்டவனுமில்லை, இஸ்ரவேலுக்கு 
ஒத்தாசை. செய்கிறவனுமில்லை என்றும்‌ 
கர்த்தர்‌ பார்க்கிறார்‌ (2இராஜா 14:26) 
இஸ்ரவேல்‌ புத்திரரை அந்நிய தேசத்தார்‌ 
அடக்கி ஒடுக்குகிறார்கள்‌. கர்த்தருக்கு 
விசேஷ ஜனமாமிருக்கவேண்டிய இஸ்ரவேல்‌ 
ஜனத்தார்‌, அந்நிய 
அடிமைகளாயிருக்கிறார்கள்‌. 
சத்துருக்கள்‌, 1 
அடிக்கடி யுத்தம்பண்ணி, 
கொள்ளையிடுகிறார்கள்‌. 


இஸ்ரவேலின்‌ 

கொடியது என்பதை கர்த்தர்‌ பார்க்கிறார்‌. 
தேவனுடைய தெய்வீக இரக்கமும்‌ 
மனதுருக்கமும்‌ அவர்களுக்கு கிடைக்கிறது. 

பரலோகத்திலிருந்து 
பரிசுத்தமும்‌ மகிமையுமுள்ள 
உம்முடைய  வாசஸ்தலத்திலிருந்து பாரும்‌, 
உம்முடைய வைராக்கியமும்‌, உம்முடைய 
வல்லமையும்‌ எங்கே? உம்முடைய உள்ள; 
கொதிப்பையும்‌, உம்முடைய 
மனஉருக்கத்தையும்‌ எனக்கு முன்பாக 
அடக்கிக்கொள்ளுகிறீரோ?" (ஏசா 63:15). 


“தேவரீர்‌ 
கண்ணோக்கி.. 





f= FTE 
TT 


“எப்பிராயீம்‌ எனக்கு அருமையான 
குமாரன்‌ அல்லவோ? அவன்‌ எனக்குப்‌ 
பிரியமான பிள்ளையல்லவோ? அவனுக்கு 
விரோதமாய்ப்‌ பேசினது முதல்‌ அவனை 
நினைத்துக்கொண்டே 

ஆகையால்‌ என்‌ உள்ளம்‌ அவனுக்காகக்‌ 
கொதிக்கிறது: அவனுக்கு உருக்கமாய்‌ 
இரங்குவேன்‌ என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ 
(எரே 31:20). 


பூ கிரு 
சத்தியமுமுள்ள தேவன்‌" (சங்‌ 86.15). 
இஸ்ரவேலின்‌ பேரை வானத்தின்‌ 
கீழிருந்து கொலைத்துப்போடுவேன்‌ 
என்று கர்த்தர்‌ சொல்லாமல்‌, 
யோவாசின்‌ குமாரனாகிய யெரொபெயாமின்‌ 
கையால்‌ அவர்களை ரட்சிக்கிறார்‌ 
(2இராஜா 14:27). 


வடக்கு ஸ்ரவேல்‌ தேசத்தின்‌ 
பததக்கோத்றாத்ா. "அந்நிய தேசத்திற்கு 
சிறைப்பட்டுப்போகிறார்கள்‌. கர்த்தரோ, 
இஸ்ரவேலின்‌ பேரை வானத்தின்‌ கீழிருந்து 
கொலைத்துப்போடுவேன்‌' என்று 
சொல்லவில்லை. ஆனால்‌ இஸ்ரவேல்‌. 
ஜனத்தார்‌, தங்கள்‌ தேசத்தைவிட்டு சிதறி 
ஒடிப்போகிறார்கள்‌. 


சிறைப்பட்டுப்போனார்கள்‌. 
கர்த்தருடைய சபையாருக்கு, 
பாதுகாப்பும்‌ பராமரிப்பும்‌ 
எப்போதும்‌ கிடைக்கும்‌. கர்த்தர்‌ 
ஜனமாகிய, 
பேரை" வானத்தின்‌ 
கொலைத்துப்போடமாட்டார்‌. 
அவர்களை ஸ்தாபிப்பார்‌. 
ஊன்றக்கட்டுவார்‌. 


2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யெரொபெயாமின்‌ 
ராஜ்யபாரத்தைப்பற்றியும்‌, 
வர்த்தமானங்களைப்பற்றியும்‌ 
வனப்பகுதியில்‌ 
எழுதப்பட்டிருக்கிறது. 


யெரொபெயாமின்‌ மற்ற 
வர்த்தமானங்களும்‌, அவன்‌ செய்தவை 
யாவும்‌, அவன்‌ யுத்தம்பண்ணி, யூதாவுக்கு 
இருந்த தமஸ்குவையும்‌ ஆமாத்தையும்‌ 
இஸ்ரவேலுக்காகத்‌ திரும்பச்‌ 
சேர்த்துக்கொண்ட அவனுடைய வல்லமையும்‌, 
இஸ்ரவேல்‌ ராஜாக்களின்‌ நாளாகமப்‌ 
புஸ்தகத்தில்‌ அல்லவோ எழுதியிருக்கிறது 
(2இராஜா 14:28). 


யெரொபெயாம்‌. இஸ்ரவேலின்‌ 
ராஜாக்களாகிய தன்‌ பிதாக்களோடே 
நித்திரையடைந்தபின்‌, அவன்‌ குமாரனாகிய 
சகரியா அவன்‌ ஸ்தானத்தில்‌ ராஜாவாகிறான்‌ 
(இராஜா 14:29). 


ரவேல்‌ கர்த்தருடைய 
தங்கிக்‌! அம்‌ எனறும்‌ 
செய்திருக்கிறார்கள்‌. ஆனாலும்‌ அவர்களில்‌ 
அநேகர்‌, நாங்கள்‌ சொன்ன தீர்க்கதரிசன 
வாக்கியங்களை , ஆவணங்களாக 
எழுதவில்லை. கர்த்தருக்கு சித்தமான வேளை 
வரும்போது, அவர்கள்‌ தீர்க்கதரிசன. 
ஆகமங்களை எழுதுகிறார்கள்‌. 
அவர்களுடைய ஆகமங்கள்‌ பரிசுத்த 
வேதாகமத்தில்‌ சேர்க்கப்பட்டிருக்கிறது. 


யெரொபெயாமின்‌ காலத்தில்‌ ஓசியா 
தீர்க்கதரிசனம்‌ சொல்ல ஆரம்பித்தார்‌. 
இவரே முதன்‌ முதலாக தன்னுடைய 
தீர்க்கதரிசன வார்த்தைகளை  ஆகமமாக 
எழுதினவர்‌. ஆகையினால்‌ இவருடைய 
தீர்க்கதரிசன. ஆகமத்தில்‌, “கர்த்தர்‌ 
ஓசியாவைக்கொண்டு' உரைக்கத்‌ 
தொடங்கினபோது” என்று 
எழுதப்பட்டிருக்கிறது. 


ஓசியாவின்‌ காலத்தில்‌ ஆமோஸ்‌ 

தீர்க்கதரிசனம்‌ சொன்னார்‌. இவரும்‌ தான்‌ 

தீர்க்கதரிசன வார்த்தைகளை, 

ர்‌. இதன்‌ பின்பு 

ஆகியோரின்‌ 

ஏசாயா ஆகியோர்‌ 

தீர்க்கதரிசனம்‌ சொன்னார்கள்‌. கர்த்தருடைய 

ஊழியம்‌ தடையில்லாமல்‌ தொடர்ந்து 
நடைபெற்று வருகிறது. 


அவனுடைய 
இந்த 


சுருக்கமாக 


(ஓசி 12) 





i al 
WEFT 


யூதாவின்‌ 
ராஜாக்களைப்பற்றிய 

வசனப்பகுதியில்‌ 

சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களின்‌ விவரம்‌ 
வருமாறு 1. அசரியா அல்லது உசியா 
(2இராஜா 159-7). 2. உசியாவின்‌ குமாரன்‌ 
யோதாம்‌ (2இராஜா 15:32-38). 


த ஆட்சிக்காலத்தில்‌, இஸ்ரவேல்‌ 
தேசத்தில்‌ ராஜ்யபாரம்பண்ணின 

ராஜாக்களைப்‌ பற்றி ப்‌ ல்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களின்‌ விவரம்‌ 


ராஜ்யபாரம்பண்ணினான்‌. சல்லூம்‌ இவனைக்‌ 
கொன்றுபோட்டு, இவனுடைய ஸ்தானத்தில்‌ 
ராஜாவானான்‌ (2இராஜா 15:8-12). 


2, சல்லூம்‌. இவன்‌ ஒரு மாதம்‌ 
மாத்திரமே ராஜ்யபாரம்பண்னினான்‌. இவனை 
மெனாகேம்‌ என்பவன்‌ கொன்றுபோட்டு, 
அவன்‌ ஸ்தானத்தில்‌ ராஜாவானான்‌ 
(2இராஜா 1513-15) 

3. மெனாகேம்‌. இவன்‌ பத்து 
வருஷங்கள்‌ ராஜ்யபாரம்பண்ணினான்‌. 
இவன்‌ ஜனங்களைக்‌ கொடுமையாக 
நடத்தினான்‌. இவன்‌ வியாதிப்படுக்கையில்‌ 
மரித்துப்போனான்‌ (2இராஜா 1516-22. 

4, மெனாகேமுக்கு பின்பு அவனுடைய 
குமாரன்‌  பெக்காகியா ராஜாவானான்‌. 
இவன்‌ இரண்டு வருஷங்கள்‌ ராஜ்யபாரம்‌ 
பண்ணினான்‌. பெக்கா ன்‌ பவன்‌ 
இவனைக்‌ கொன்றுபோட்டு, 
ஸ்தானத்தில்‌. 

(2இராஜா 15:23-36). 


ராஜாவானான்‌ 


5. பெக்கா இஸ்ரவேல்‌ தேசத்தில்‌ 
இருபது வருஷங்கள்‌ ராஜ்யபாரம்பண்ணினான்‌. 
ஒசெயா என்பவன்‌ இவனைக்‌ 
கொன்றுபோட்டு வன்‌ ஸ்தானத்தில்‌ 
ராஜாவானான்‌. இஸ்ரவேலின்‌ ராஜாக்களில்‌ 
இவனே கடைசி ராஜா. இஸ்ரவேல்‌ தேசம்‌ 
முற்றிலுமாய்‌ அழிந்துபோகும்‌ 
காலத்திலிருக்கிறது. 


2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


அசமியா 
2இராஜா 15:1-7. 


இராஜா 15:1. இஸ்ரவேலின்‌ 
ராஜாவாகிய வெயெரொயெயாமின்‌ 
இருபத்தேழாம்‌ வருஷத்தில்‌, யூதாவின்‌ 
ராஜாவாகிய அமத்சியாவின்‌ குமாரன்‌ 
அசரியா ராஜாவானான்‌. 


2இராஜா அவன்‌: 
ராஜாவாகிறயோது பதினாறு 
வயதாயிருத்து, ஐம்பத்திரண்டு வருஷம்‌ 
எருசலேமிலே அரசாண்டான்‌; எருசலேம்‌ 
நகரத்தானான அவன்‌ தாயின்‌ பேர்‌ 
எக்கோலியான்‌. 


15:2. 


15:3, அவன்‌ தன்‌ 
அமத்சியா 
கர்த்தரின்‌ 
செம்மையானதைச்‌. 


2இராஜா 
தகப்பனாகிய 
செய்தபடி. யெல்லாம்‌. 
பார்வைக்குச்‌. 
செய்தான்‌. 


இராஜா 15:4. மேடைகள்மாத்திரம்‌ 
அகற்றப்படவில்லை; ஜனங்கள்‌ இன்னும்‌ 
மேடைகள்‌ மேல்‌ யலியிட்டுத்‌ 
தூபங்காட்டி வந்தார்கள்‌. 


2இராஜா 15:5. கர்த்தர்‌ இத்த ராஜாவை 
வாதித்ததினால்‌, அவன்‌ தன்‌ 


மரண நான்மட்டும்‌ 
குஷ்டரோகியாயிருந்து, தனித்து ஒரு 
வீட்டிலே வாசம்பண்ணிணான்‌; 
ராஜாவின்‌ குமாரனாகிய யோரதாம்‌. 
அரமனை விசாரிப்புக்காரனாயிருந்து,. 
தேசத்தின்‌ ஜனங்களை நியாயம்‌. 
விசாரித்தான்‌. 


இராஜா 15:6. அசரியாவின்‌ மற்ற 
வர்த்தமானங்களும்‌, அவன்‌ செய்தவை 
யாவும்‌, யூதாவுடைய ராஜாக்களின்‌ 
நானாகமப்‌ புஸ்தகத்தில்‌ அல்லவோ 
எழுதியிருக்கிறது. 


இராஜா 15:7. அசரியா 
பிதாக்கனோடே தித்திரையடைத்தயின்‌, 
அவனைத்‌ தாவீதின்‌ நகரத்திலே 
அவன்‌ பிதாக்களண்டையிலே 
அடக்கம்பண்ணினார்கன்‌; அவன்‌ 
குமாரனாகிய  யேோதாம்‌ அவன்‌ 
ஸ்தானத்தில்‌ ராஜாவானான்‌. 





i a 
TT 


வயதாயிருந்து, ஐம்பத்திரண்டு 
எருசலேமிலே  அரசாளுகிறான்‌; 
நகரத்தாளான அவன்‌ 
பேர்‌ எக்கோலியாள்‌ 

(2இராஜா 1512). 


அசரியா தன்னுடைய வாலிபவயதில்‌ 
யூதாதேசத்திற்கு ராஜாவாகிறான்‌. அநேக 
ங்கள்‌ ராஜ்யபாரம்பண்‌ ணுகிறான்‌. 
தன்‌ தகப்பனாகிய அமத்சியா 
செய்தபடியெல்லாம்‌ கர்த்தரின்‌ பார்வைக்குச்‌ 
செம்மையானதைச்‌ செய்கிறான்‌ 
(2இராஜா 15:3). 


ராஜ்யபார காலத்திலும்‌ 


'தூபங்காட்டிவருகிறார்கள்‌ 
(2இராஜா 15:4). 


கர்த்தர்‌ அசரியாவை வாதிக்கிறார்‌ 
அசரியாவுக்கு குஷ்பரரகள்‌ உண்பாவித்று 
இந்த சம்பவம்‌ 2நாளாகமம்‌ புஸ்தகத்தில்‌ 
விரிவாக எழுதப்பட்டிருக்கிறது. 


“அவன்‌. பலப்பட்டபோது, தனக்குக்‌ 
கேடுண்டாகுமட்டும்‌. அவனுடைய மனம்‌ 
மேட்டிமையாகி, தன்‌ தேவனாகிய கர்த்தருக்கு. 
விரோதமாக மீறுதல்‌ செய்து, 
தூபபீடத்தின்மேல்‌ தூபங்காட்ட கர்த்தருடைய 
ஆலயத்திற்குள்‌ பிரவேசித்தான்‌" 
(நாளா 26116). 


“ஆசாரியனாகிய 
அவனோடேகூடக்‌ கர்த்தரின்‌ ஆசாரியரான 
பராக்கிரமசாலிகளாகிய எண்பதுபேரும்‌, 
அவன்‌ பிறகே உட்பிரவேசித்து, ராஜாவாகிய 
உசியாவோடு எதிர்த்து நின்று: உசியாவே, 
கர்த்தருக்குத்‌ 'தூபங்காட்டுகிறது 
உமக்கு அடுத்தநல்ல: தூபங்காட்டுகிறது 
பரிசுத்தமாக்கப்பட்ட ஆரோனின்‌ 
குமாரராகிய ஆசாரியருக்கே அடுக்கும்‌: 
பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு வெளியே போம்‌: 
மீறுதல்‌ செய்தீர்‌: இது தேவனாகிய 
கர்த்தராலே உமக்கு மேன்மையாக லபியாது 
என்றார்கள்‌” (நாளா 26:17,18). 


அசரியாவும்‌, 


2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


உசியா 
தூபகலசத்தைத்‌ 
ஆசாரியரோடே 
ஆசாரியருக்கு 
ஆலயத்திலே 
அவனுடைய 
தோன்றிற்று" 


அப்பொழுது: 
கோபங்கொண்டான்‌; அவன்‌ 
ன்‌ கையிலே பிடித்து, 
கோபமாய்ப்‌ பேசுகிறபோது, 
முன்பாகக்‌ கர்த்தருடைய 
தூபபீடத்தின்‌ முன்நிற்க. 
நெற்றியிலே குஷ்டரோகம்‌ 
(நோளா 2679). 


பிரதான ஆசாரியனாகிய அசரியாவும்‌ 
சகல ஆசாரியரும்‌ அவனைப்‌ பார்க்கும்போது, 


தன்னை அடித்ததினால்‌ அவன்‌ தானும்‌ 
வெளியே போகத்‌  தீலிரப்பட்டான்‌” 
(நாளா 26:20). 


ராஜாவாகிய உசியா 
மரணநாள்மட்டும்‌ குஞ்டராகியாமிதந்து 
கர்த்தருடைய ஆலயத்துக்குப்‌ புறம்பாக்கப்பட்ட 
படியினால்‌, ஒரு தனித்த வீட்டிலே. 
குஷ்டரோகியாய்‌ வாசம்பண்ணினான்‌; அவன்‌ 
குமாரனாகிய யோதாம்‌ ராஜாவின்‌ அரமனை 
விசாரிப்புக்காரனாயிருந்து, தேசத்தின்‌ 
ஜனங்களை நியாயம்‌ விசாரித்தான்‌" 
(நோளா 26:21). 


அசரியா 
(தரன்‌ 
அன்த்த பல்‌ 
அவனுடைய ராஜ்யபாரத்தின்‌ 
காலமோ, அவனுக்கு கேடுள்ளதாயிருக்கிறது. 
ம அசரியாவை வாதிக்கிறார்‌. அவன்‌ 

(னுடைய மரணநாள்‌ மட்டும்‌ 
குன்டரோகியாமிரக்கிறான்‌ அசரியா 
கர்த்தருடைய பிரமாணத்தை மீறினான்‌. 
இதனால்‌ கர்த்தருடைய வாதை அவன்மீது 
வந்தது. 

அசரியா தன்‌ மரணநாள்‌ மட்டும்‌ 

குஷ்டரோகியாயிருக்கிறான்‌. அவன்‌ 
தன்னுடைய பாவத்திற்கு மனந்திரும்பினான்‌. 
அவனுடைய பாவம்‌ மன்னிக்கப்பட்டிருக்கிறது. 
ஆனாலும்‌ அசரியா தன்‌ மரணநாள்‌ மட்டும்‌ 
குஷ்டரோகியாயிருக்கிறான்‌. மற்றவர்களுக்கு 
எச்சரிப்பு உண்டாகும்‌ வண்ணமாக, கர்த்தர்‌ 
அசரியாவின்‌ பாவத்தை மன்னித்தாலும்‌, 


அவனுடைய குஷ்டரோகத்தை 
குணமாக்காமலிருக்கிறார்‌. அசரியாவின்‌: 
குஷ்டரோகம்‌ கர்த்தருடைய 
கோபத்திற்கு அடையாளமாயிருக்கிறது. 





f= THE 
TT 
னுடைய மரணநாள்‌. 


மும்‌ "க சோகியாமிுந்து. தனித்து. 
ஒரு வீட்டிலே 
நியாயப்பிரமாணத்தின்படி 

அசுத்தமானவன்‌. 

ராஜாவாயிருந்தாலும்‌, 
நியாயப்பிரமாணத்திற்கு 

குஷ்டரோகிகள்‌ 

ஐக்கியமாயிருக்க முட 

அசரியா தனித்து 

வாசம்பண்ணுகிறான்‌. 

மட்டும்‌ குஷ்டரோகியாயிருந்ததினால்‌, தான்‌ 
வாசம்பண்ணின வீட்டிலேயே 
செத்துப்போகிறான்‌. 


அசரியா குஷ்டரோகியாயிருந்து, 
தனித்து ஒரு எடுங்க சசயண்ுங்போது 
ராஜாவின்‌ குமாரனாகிய யோதாம்‌ அரமனை 
விசாரிபபுக்காரனாமிருந்து, 

ஜனங்களை நியாயம்‌ 

(2இராஜா 15:5). 


தன்னுடைய குமாரனாகிய யோதாம்‌ 
தேசத்தின்‌ ஜனங்களை நியாயம்‌ விசாரிப்பது. 
அசரியாவுக்கு ஆறுதலாயிருக்கிறது. 
யோதாம்‌. யம்‌ விசாரிப்பது, 
யூதாதேசத்திற்கும்‌ ஆசீர்வாதமாயிருக்கிறது. 
பெற்றோரின்‌ கடமைகளை பிள்ளைகள்‌ 
நிறைவேற்றுவது குடும்பத்திற்கு ஆசீர்வாதம்‌. 


அசரியாவின்‌ மற்ற வர்த்தமானங்களும்‌, 
அவன்‌ செய்தவை யாவும்‌, யூதாவடைய 
ராஜாக்களின்‌ நாளாகமப்‌ புஸ்தகத்தில்‌ 
அல்லவோ எழுதியிருக்கிறது (2இராஜா 15:6). 


பிநாக்களோடே 
அவனைத்‌ தாவீதின்‌ 
நகரத்திலே அவன்‌ பிதாக்களண்டையிலே 
அடக்கம்பண்ணுகிறார்கள்‌: அவன்‌ 
குமாரனாகிய யோதாம்‌ அவன்‌ ஸ்தானத்தில்‌ 
ராஜாவாகிறான்‌ (2இராஜா 15:7). 


ரியா 


இஸ்ரவேலின்‌ ராஜாக்கள்‌ 
2இராஜா 15:8-91 


பெகூவின்‌ குடும்பத்தார்‌ இஸ்ரவேல்‌ 
தேசத்தை ராஜ்யபாரம்பண்ணின காலம்‌, 
இஸ்ரவேல்‌ தேசத்தாருக்கு ஆசீர்வாதமான 
காலமாயிருக்கிறது. யெகூவின்‌ ராஜ்‌ 


காலத்திலும்‌, 


2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


ராஜ்யபார காலத்திலும்‌, 
சேத்த அநேக சீர்கேடுகள்‌ காணப்பட்டன. 
ரவேல்‌ கத்தக்‌. மிகுந்த 
ல்‌! ரவங்களும்‌ 
உண்டாயிற்று. 
ஆனாலும்‌ யெகூலின்‌ சந்ததியார்‌, 
இஸ்ரவேலின்‌ ராஜாசனத்தில்‌ வீற்றிருந்து, 
தொடர்ந்து ராஜ்யபாரம்பண்ணி வருகிறார்கள்‌. 
இஸ்ரவேலின்‌ ராஜாசனம்‌. யெகூவின்‌ 
சந்ததியாருக்கு கடந்து வருகிறது. 
ராஜாக்களும்‌ தங்களுடைய முதிர்வயதிலே, 
மரணமடைகிறார்கள்‌. அவர்கள்‌ 
தங்களுடைய ராஜ்யபார காலத்தில்‌, 
இஸ்ரவேல்‌ தேசத்திலே, தங்களால்‌ முடிந்த 
நன்மைகளை செய்கிறார்கள்‌. 


யெகூலின்‌ குடும்பத்தார்‌ இஸ்ரவேல்‌. 
தேசத்தை ராஜ்யபாரம்‌ பண்ணின பின்பு, 
தேசத்தில்‌ குழப்பங்களும்‌ பிரச்சனைகளும்‌ 
உண்டாயிற்று. இஸ்ரவேல்‌ தேசத்தின்‌ 
சரித்திரத்திலே இவ்வளவு பெரிதான 
குழப்பங்கள்‌. இதற்கு முன்பு 
நடைபெற்றதில்லை. குழப்பங்களும்‌ 
சீக்கிரத்தில்‌. முடிவு பெறவில்லை. 
சுமார்‌ முப்பத்து மூன்று வருஷங்களாக, 
இஸ்ரவேல்‌ தேசத்தில்‌ பிரச்சனைகள்‌ 
தொடருகிறது. 

மெகூலின்‌ குடும்பத்தார்‌ 
தேசத்தை  ராஜ்யபாரம்பண்ணின. 
இஸ்ரவேல்‌ தேசத்திலே. 
விரோதமான கலகங்கள்‌ உண்டாயிற்று, 
ஜனங்களும்‌ கர்த்தருடைய பார்வையிலே 
பொல்லாப்பான காரியங்களை செய்கிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ 
பின்பு, 
ராஜாவுக்கு 


ஜனத்தாரை 


பல சமயங்களில்‌ கர்த்தர்‌ 
அவர்களை அழித்துப்போடாமல்‌, தம்முடைய 
கிருபைகளையும்‌ இரக்கங்களையும்‌ 
அவர்களுக்கு காண்பிக்கிறார்‌ 
தீர்க்கதரிசிகள்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனத்தார்‌ மத்தியில்‌ ஊழியம்‌ செய்கிறார்கள்‌. 
ஆனால்‌ இஸ்ரவேல்‌ ஜனத்தாரோ, 
தொடர்ந்து, கர்த்தருக்கு விரோதமான 
பாவங்களை செய்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
தங்கள்‌ பாவங்களுக்கு மனந்திரும்ப 
மறுக்கிறார்கள்‌. 





i FTE 
TT 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ கர்த்தரை விட்டு 
விலகிப்போய்விடுகிறார்கள்‌. கர்த்தரும்‌ 
அவர்களை விட்டு விலகிப்போய்விடுகிறார்‌. 
கர்த்தருடைய கோபமும்‌ நியாயத்தீர்பபும்‌. 
அவர்கள்மீது வருகிறது. ரவேல்‌ 
ஜனத்தார்மீது தீங்குகளும்‌, 
'பொல்லாப்புகளும்‌, உபத்திரவங்களும்‌ 
வருவதற்கு கர்த்தர்‌ அனுமதி கொடுக்கிறார்‌. 

கர்த்தர்‌ யெகூவுக்கு சொன்ன 
வார்த்தையின்‌ பிரகாரமாக, அவனுடைய 
குமாரரில்‌ நான்கு சந்ததியார்‌, ரவேல்‌ 
தேசத்தின்‌ சிங்காசனத்திலே வீற்றிருந்து 
ராஜ்யபாரம்பண்ணுகிறார்கள்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய வார்த்தையில்‌ உண்மையுள்ளவர்‌. 


யெகூவின்‌ பின்சந்தியார்‌ 
நான்குபேரும்‌, கர்த்தருடைய பார்வைக்கு 
பொல்லாப்பானதை செய்தாலும்‌, கர்த்தர்‌ 
அவர்களுக்கு தம்முடைய கிருபையையும்‌. 
இரக்கத்தையும்‌ காண்பிக்கிறார்‌. 
அவர்களுடைய ராஜ்யபாரமும்‌. 
அழிந்துபோகாமலிருக்கிறது. 
யெகூ இஸ்ரவேல்‌ 
பாகால்‌ ஆராதனையையும்‌, ஆகாபின்‌ 
வீட்டாரையும்‌ அழித்துப்போட்டான்‌. யெகூ 
செய்த நன்மையான காரியத்திற்கு 
வெகுமதியாக, கர்த்தர்‌ அவனையும்‌, 
அவனுடைய பின்சந்ததியார்‌ நான்கு 
பேரையும்‌ ஆசீர்வதிக்கிறார்‌. 
யெகூவின்‌ பின்சந்தியார்‌ 
கீழ்ப்படிந்து. 
களாயிருந்து. 


தேசத்திலே 


கர்த்தருக்கு 
கர்த்தருக்கு உண்மையுள்ளவர்‌ 
கர்த்தருக்கு பிரியமான 
வழியிலே நடந்திருப்பார்களென்றால்‌, 
கர்த்தர்‌ அவர்களையும்‌, அவர்களுடைய 
பின்சந்ததியாரையும்‌ ஆசிர்வதித்திருப்பார்‌. 
னால்‌ அவர்களோ ர்த்தருக்‌ 
்ர்தமாக. 'துணிகரமாய்ப்‌ 
செய்கிறார்கள்‌. அவர்களுடைய 
அக்கிரமங்களின்‌ அளவு அதிகரிக்கிறது. 
கர்த்தர்‌ யெகூவின்‌ வம்சத்தாரிடத்திலே 


வன்‌ இரத்தப்பழியை 
அப்பொழுது கர்த்தர்‌ 


2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


வம்சத்தாரின்‌ 
ன்‌" (ஓசி 1:4) என்று 


சொல்லுகிறார்‌. 


யெகூவின்‌ வம்சத்தார்‌ எல்லோருமே, 
தங்கள்‌ பிதாக்கள்‌ செய்ததுபோல, கர்த்தரின்‌ 
பார்வைக்கு பொல்லாப்பானதை 
செய்கிறார்கள்‌. அவர்கள்‌ இஸ்ரவேலை 
பாவம்‌ செய்யப்பண்ணின, நேபாத்தின்‌ 
குமாரனாகிய யெரொபெயாமின்‌ 
பாவங்களைவிட்டு விலகவில்லை. 

மெகூவின்‌ வம்சத்தார்‌ மத்தியிலே ஒரு 
சில வேறுபாடுகள்‌ காணப்படுகிறது. 
ஆனாலும்‌... கர்த்தரின்‌ பார்வைக்கு, 
பொல்லாப்பானதை செய்யும்‌ காரியத்திலும்‌, 
யெரொபெயாமின்‌ பாவங்களைவிட்டு 
விலகாதிருக்கும்‌ காரியத்திலும்‌, 
வை ஒத்துப்போகிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ தேசத்தில்‌ விக்கிரகாராதனை 
நடைபெறுகிறது. இஸ்ரவேல்‌ ஜனங்களும்‌ 
தங்கள்‌ மனவிருப்பத்தோடு விக்கிரகங்களை 
ஆராதிக்கிறார்கள்‌. 


யெகூவின்‌ வம்சத்தாருக்குப்‌ பின்பு, 
இஸ்ரவேல்‌ தேசத்தை ராஜ்யபாரம்பண்ணின 
ராஜாக்களின்‌ ராஜாசனம்‌ 
நிலைத்திருக்கவில்லை. அந்த ராஜாக்களும்‌ 
பூரண ஆயுசோடு இல்லை. இஸ்ரவேலின்‌ 
ராஜாக்களுக்கு விரோதமாக யாராவது 
ஒருவன்‌ கலகம்பண்ணி, கட்டுப்பாடு 
பண்ணி, ராஜாவைக்‌ கொன்றுபோட்டு, 
அவன்‌ ஸ்தானத்தில்‌ ராஜாவாகிறான்‌. 


இஸ்ரவேலின்‌ ராஜாக்களாகிய 
சல்லூம்‌ மெனாகேம்‌, பெக்கா, ஒசெயா 
ஆகியோர்‌ தங்களுக்கு முன்பு 
ராஜ்யபாரம்பண்ணின ராஜாக்களை 
கட்டுப்பாடு பண்ணி கொன்றுபோட்டவர்கள்‌. 
இவர்களுக்கு விரோதமாகவும்‌, 
மற்றவர்கள்‌ கட்டுப்பாடு பண்ணி 
இவர்களைக்‌ கொன்றுபோடுகிறார்கள்‌. 


துன்மார்க்கன்‌ 
துன்மார்க்கத்தினால்‌ 
அழித்துக்கொள்கிறான்‌. 
மற்றொரு பாவத்திற்கு 
கொடுக்கும்‌. 
சமாதானமில்லை. 


தன்னுடைய 
தன்னைத்தானே 
ஒரு பாவம்‌ 
வடவர்‌. சத்து 
துன்மார்க்கனுக்கு 





i FTE 
TT 


இஸ்ரவேலின்‌ ராஜாக்கள்‌ பேராசை 
பிடித்தவர்களாயிருக்கிறார்கள்‌. இதனால்‌ 
இஸ்ரவேல்‌ தேசத்திற்கு பெருத்த துன்பமும்‌, 
வேதனையும்‌, கஷ்டமும்‌ உண்டாயிற்று. 
மெனாகேம்‌. 
பேராசைக்காரனாயிருக்கிறான்‌. 
இஸ்ரவேலின்‌ சதர்ன்‌ ர்‌ 
இஸ்ரவேல்‌ தேசத்திலுள்ள 
பட்டணங்களில்‌ ஒன்றாகிய 
பட்டணத்தையும்‌, அதிலுள்ள 
திர்சாதொடங்கி அதின்‌ 
முறிய அடிக்கிறா 
வாசலைத்‌ நிறக்கவில்லை என்று அவர்களை 
வெட்டி, அவர்களுடைய 
கர்பதிகளையெல்லாம்‌ கீறிபபோடுக்றான்‌ 
(2இராஜா 15:16), 
இஸ்ரவேல்‌ தேசத்தில்‌ 


ராஜ்யபாரம்‌ நடக்கவில்லை. 


உறுதியாக ல 
இஸ்ரவேல்‌ தேசத்திலே பிரச்சனைகளும்‌, 
குழப்பங்களும்‌, பிரிவினைகளும்‌ 
உண்டாயிற்று. அசீரியாவின்‌ ராஜாவாகிய பூல்‌ 
என்பவன்‌ இஸ்ரவேல்‌ தேசத்திற்கு 
விரோதமாக வருகிறான்‌ (2இராஜா 1549) 


அதன்பின்பு, இஸ்ரவேலின்‌ ராஜாவாகிய 
ன்‌ நாட்களில்‌, அசீரியாவின்‌ 
திகிலாத்ரிலேசர்‌ என்பவன்‌ 
தேசத்திற்கு விரோதமாக 

வருகிறான்‌ (2இராஜா 15:29) 


இஸ்ரவேல்‌ தேசம்‌ 
பலவீனப்பட்டுப்போயிற்று. அது முற்றிலுமாய்‌ 
அழிந்துபோவதற்கு ரர“. பந்தமாயிருக்கிறது. 
அசிரியா தேசத்து இஸ்ரவேல்‌ 
தேசத்து குடிகளை தைக்‌ பிடித்து. 
தங்கள்‌ தேசத்திற்கு கொண்டு போகிறார்கள்‌. 


பெக்காவின்‌ காலத்திலே அசிரியர்‌ 
மூலமாக மிகப்பெரிய பிரச்சனைகள்‌ 
ஆரம்பமாயிற்று... ஓசெயாவின்‌ ஒன்பதாம்‌ 
வருஷ ஆட்சிக்காலத்தில்‌, வடக்கு 
இஸ்ரவேல்‌ தேசம்‌ பேரழிவை சந்தித்தது. 


இந்த இடைப்பட்ட காலத்தில்‌, 
இஸ்ரவேல்‌ தேசத்தார்‌, தங்களைத்‌ தாழ்த்தி, 
ங்‌ வருந்தி, 


நிலையான 
ராஜாசனமும்‌ 
ஸ்தாபிக்கப்படவில்லை. 


2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


QODNENS 
PUBLISHERS 


அவர்கள்‌ 
செக்கற்தையத்‌ 
தங்களுக்கு வந்த 
தப்பித்துக்கொள்ளலாம்‌. 


ஆனால்‌ இஸ்ரவேல்‌ ஜனத்தாரோ 
கர்த்தருடைய கிருபையையும்‌, இரக்கத்தையும்‌ 
அசட்டைபண்ணி, கர்த்தருக்கு விரோதமான 
பாவங்களை துணிகரமாய்ச்‌ செய்தார்கள்‌. 
தங்களுடைய அழிவை தாங்களே 
தேடிக்கொண்டார்கள்‌. 


கிருபையையும்‌ 
பெற்றிருக்கலாம்‌. 
பேராபத்திலிருந்தும்‌ 


கர்த்தருடைய 


சகரியா 
2இராஜா 15:8-12 


2இராஜா 15:8. யூதாவின்‌ ராஜாவாகிய 
அசுரியாவின்‌ முப்பத்தெட்டாம்‌. 
வருஷத்திலே பயெரொயெயாமின்‌' 
குமாரனாகிய சகரியா இஸ்ரவேலி. 
ன்மேல்‌ சமாரியாவிலே ஆறுமாதம்‌ 
ராஜ்யபாரம்‌ பண்ணி, 


இராஜா... 1559. தன்‌ பிதாக்கள்‌ 
செய்ததுபோல, கர்த்தரின்‌ பார்வைக்குப்‌ 
பொல்லாப்பானதைச்‌ செய்தான்‌; 
இஸ்ரவேலைய்‌ 

பாவஞ்செய்யப்பண்ணின நேபாத்தின்‌ 
குமாரனாகிய யெரொயபெயாமின்‌ 
பாவங்களை அவன்‌ விட்டு 
விலகவில்லை, 


2௫இராஜா 15:10. 
குமாரனாகிய சல்தூம்‌ அவனுக்கு 
விரோதமாகக்‌ கட்டுப்பாடு பண்ணி, 
ஜனத்தின்‌ முன்பாக அவனை வெட்டிக்‌ 
கொன்றுபோட்டு, அவன்‌ ஸ்தானத்தில்‌ 
ராஜாவானான்‌. 


இராஜா 1541. சகரியாவின்‌ மற்ற 
வர்த்தமானங்கள்‌ இஸ்ரவேல்‌ 
ராஜாக்களின்‌ நானாகமப்‌ புஸ்தகத்தில்‌ 
அல்லவோ எழுதியிருக்கிறது. 


2இராஜா 15:12. உன்‌ குமாரர்‌ நாலாம்‌. 
தலைமுறைமட்டும்‌ இஸ்ரவேலுடைய 
சிங்காசனத்தின்மேல்‌ வீற்றிருப்பார்கள்‌ 
என்று. கர்த்தர்‌ யெகூவோடே. 
சொன்ன வார்த்தை இதுதான்‌; 
அப்படியே ஆயிற்று. 


யாயேசின்‌ 





i FTE 
TT 


யூதாவின்‌ ராஜாவாகிய 
முப்பத்தெட்டாம்‌ 

யெரொபெயாமின்‌ 
இஸ்ரவேலின்மேல்‌ 
ஆறுமாதம்‌ ராஜ்யபாரம்‌ 
(2இராஜா 15:8). 


யெரொபெயாமின்‌ 
ஆட்சிக்காலத்திற்கும்‌, 
குமாரனாகிய சகரியாவின்‌ 
ஆட்சிக்காலத்திற்கும்‌ இடையே, சுமார்‌ 
இருபத்திரண்டு வருஷங்களாக, இஸ்ரவேல்‌ 
தேசத்தை யாரும்‌ ராஜ்யபாரம்பண்ணவில்லை 
என்றும்‌, இக்காலத்தில்‌ இஸ்ரவேலின்‌ 
ராஜாசனம்‌. ராஜா இல்லாமல்‌ 
வெறுமையாயிருந்தது என்றும்‌ சரித்திர 
ஆசிரியர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. 


குமாரனாகிய 
சமாரியாவிலே 
பண்ணுகிறான்‌ 


அவனுடைய 


சகரியா ஆட்சிக்கு வந்த உடனேயே, 
அவன்‌ செத்துப்போகிறான்‌. சகரியா 
இஸ்ரலேலின்மேல்‌ சமாரியாவிலே ஆறு 
மாதங்கள்‌ மாத்திரமே ஆட்சி செய்கிறான்‌. 
யாபேசின்‌ குமாரனாகிய சல்லூம்‌ அவனுக்கு 
விரோதமாகக்‌ 


ஜனத்தின்‌ | 
கொன்றுபோட்டு, 
ராஜாவாகிறான்‌ (2இராஜா 15:10). 


சல்லூம்‌ _ சகரியாவை த்தின்‌ 
பாக்‌ வெப்பக்கொன்றுபோட்‌ட தனால்‌ 
இஸ்ரவேல்‌ தேசத்தில்‌ கலகமோ அல்லது 
குழப்பமோ ஏற்படவில்லை. இஸ்ரவேல்‌ 
ஜனங்கள்‌  சகரியாவின்‌ மரணத்தை 
விரும்புகிறார்கள்‌ என்றும்‌, ன 
சீக்கிரத்தில்‌ 
ஆசிரியர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. 
ஒரு துன்மார்க்கன்‌. அவன்‌ 
ஒரு நன்மையும்‌ செய்யாமல்‌, 
தீங்குகளை செய்தவன்‌. 


சகரியா தன்‌ பிதாக்கள்‌ செய்ததுபோல, 
கர்த்தரின்‌ பார்வைக்குப்‌ பொல்லாப்பானதைச்‌ 
செய்கிறான்‌; 
பாவஞ்செய்யப்பண்ணின 
குமாரனாகிய யெரொபெயாமின்‌ பாவங்களை 
விட்டு சகரியா விலகவில்லை. 
(2இராஜா 15:9). 

சகரியாவின்‌ மற்ற வர்த்தமானங்கள்‌ 
இஸ்ரவேல்‌ ராஜாக்களின்‌ நாளாகமப்‌ 
புஸ்தகத்தில்‌ அல்லவோ எழுதியிருக்கிறது 
(2இராஜா 1541). 


2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ யெகூவோடே, “உன்‌ குமாரர்‌ 
நாலாம்‌ தலைமுறைமட்டும்‌ இஸ்ரலேலுடைய 
சிங்காசனத்தின்‌ மேல்‌ வீற்றிருப்பார்கள்‌” என்று 
சொன்னார்‌. கர்த்தர்‌ சொன்ன வார்த்தை 
அப்படியே நிறைவேறிற்று (2இராஜா 15:12). 
யெகூவின்‌ வம்சத்தாரில்‌ சகரியா நான்காம்‌ 
தலைமுறையை சேர்ந்தவன்‌. இவனோடு 
யெகூவின்‌ தலைமுறையார்‌ இஸ்ரவேல்‌ 
தேசத்தை ராஜ்யபாரம்பண்ணியது முடிவு 
பெறுகிறது. 


சல்லூம்‌ 
2இராஜா 15:18-15 


2இராஜா 15:19. யூதாவின்‌ ராஜாவாகிய 
உசியாவின்‌' முப்பத்தொன்பதாம்‌ 
வருஷத்தில்‌ யாபேசின்‌ குமாரனாகிய 
சல்தூம்‌ ராஜாவாகி, சமாரியாவில்‌ ஒரு 
மாதம்‌ அரசாண்டான்‌. 


இராஜா. 15:14. காதியின்‌ 
குமாரனாகிய மெனாகேம்‌ திர்சாவிலி. 
குத்து சமாரியாவுக்கு வந்து, 
யாயேசின்‌ குமாரனாகிய சுல்ஜரமைச்‌. 
சமாரியாவிலே. வெட்டிக்‌ 
கொள்றுபோட்டு, அவன்‌ ஸ்தானத்தில்‌ 
ராஜாவானான்‌. 


இராஜா 1545. சல்தூமின்‌ மற்ற 
வர்த்தமானங்களும்‌, அவன்‌ செய்த. 
கட்டுப்பாடும்‌, இஸ்ரவேல்‌ 
ராஜாக்களின்‌ 'நானாகமப்‌ 
புஸ்தகத்தில்‌ அல்லவோ 
எழுதியிருக்கிறது. 

சல்லூம்‌ யாபேசின்‌ குமாரன்‌. சல்லூம்‌ 
இஸ்ரவேலின்‌ ராஜாவாகிய  சகரியாவுக்கு 
விரோதமாக கட்டுப்பாடுபண்ணி, அவனை 
வெட்டிக்கொன்‌ றுபோட்டு, அவனுடைய 
ஸ்தானத்தில்‌ ராஜாவானவன்‌. சல்லூமின்‌ 
ஆப்சிக்காலமும்‌ நிலைக்கவில்லை. 
சல்லூம்‌ சமாரியாவிலே ஒரு மாதம்‌ 
மாத்திரமே. ஆட்சி செய்கிறான்‌. 
சல்லூமை மெனாகேம்‌ என்பவன்‌ 
வெட்டிக்கொன்‌ றுபோடுகிறான்‌. 

காதிமின்‌ குமாரனாகிய 
திர்சாவிலிருந்து சமாரியாவக்கு 
யாபேசின்‌ குமாரனாகிய சல்‌ 
சமாரியாவிலே வெட்டிக்‌ கொன்றுபோட்டு, 
அவன்‌ ஸ்தானத்தில்‌ ராஜாவாகிறான்‌. 
(2இராஜா 1594) 


மெனாகேம்‌ 
வந்து 





i THE 
TT 


யூதாவின்‌ ராஜாவாகிய உசியாவின்‌ 
முப்பத்தொன்பதாம்‌ வருஷத்தில்‌ யாபேசின்‌ 
குமாரனாகிய சல்லூம்‌ ராஜாவானவன்‌ 
(இராஜா 1513). சல்லூமின்‌ மற்ற 
வர்த்தமானங்களும்‌, அவன்‌ செய்த 
கட்டுப்பாடும்‌, இஸ்ரவேல்‌ ராஜாக்களின்‌ 
நாளாகமப்‌ புஸ்தகத்தில்‌ அல்லவோ 
எழுதியிருக்கிறது (2இராஜா 1515). 


பமெனாகேம்‌ 
2இராஜா 15:16-21 


2இராஜா 15:16. அப்பொழுது 
மெனாகேம்‌ திப்சா பட்டணத்தையும்‌, 
அதிலுன்ன யாவையும்‌, 
திர்காதொடங்கி அதின்‌ 
எல்லைகளையும்‌ முறிய அடித்தான்‌; 


கர்ப்பவதிகளையெல்லாம்‌ 
கீறிப்போட்டான்‌. 


இராஜா 15:17. யூதாவின்‌ ராஜாவாகிய 
அசுரியாவின்‌ முப்பத்தொன்‌ பதாம்‌ 
வருஷத்தில்‌, காதியின்‌ குமாரனாகிய 
மெனாகேம்‌ இஸ்ரவேல்மேல்‌ 
ராஜாவாகி சுமாரியாவிலே 
பத்துவருஷம்‌ ராஜ்யபாரம்பண்ணி, 
அவன்‌: தன்‌ நாட்கனிலெல்லாம்‌. 
கர்த்தரின்‌ பார்வைக்குப்‌ 
பொல்லாப்பானதைச்‌ செய்தான்‌. 


2இராஜா 1518. இஸ்ரவேலைப்‌ 
பாவஞ்செய்யப்பண்ணின நேயத்தின்‌ 
குமாரனாகிய வயெரொயெயாமின்‌ 
பாவங்களை விட்டு விலகாதிரு த்தான்‌. 


2இராஜா 15:19. அசீரியாவின்‌ 
ராஜாவாகிய பூல்‌, தேசத்திற்கு 
விரோதமாய்‌ வந்தான்‌; அப்பொழு, 
மெனாகேம்‌ பூலின்‌ உதவியினால்‌ 
ராஜ்யபாரத்தை தன்‌ கையில்‌ 
பலப்படுத்தும்பொருட்டு, அவனுக்கு. 
ஆயிரம்‌ தாலந்து வென்னி 
கொடுத்தான்‌. 


2 இராஜாக்கன்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இராஜா 15:20. இத்தப்‌ பணத்தை 
அசீரியாவின்‌' ராஜாவுக்குக்‌ 
கொடுக்கும்படி, மெனாகேம்‌ இஸ்ரவேலி. 
ல்‌ பலத்த ஐசுவரியவான்களிடத்தில்‌ 
ஆன்‌ ஒன்றிற்கு ஐம்பது வெள்ளிச்‌ 
சேக்கல்‌ தண்டினான்‌; அப்படியே 
அசீரியாவின்‌ ராஜா தேசத்திலே 
இிற்காமல்‌ திரும்பிப்போனான்‌. 


2இராஜா 15:21. மெனாகேமின்‌ மற்ற 
வர்த்தமானங்களும்‌, அவன்‌ செய்தவை 
யாவும்‌, இஸ்ரவேல்‌ ராஜாக்கவின்‌ 
நானாகமப்‌ புஸ்தகத்தில்‌ அல்லவோ 
எழுதியிருக்கிறது. 


நாவின்‌ ராஜாவாகிய அசரியாவின்‌ 
'தான்பதாம்‌ வருஷத்தில்‌, காதியின்‌ 
குமாரனாகிய மெனாகேம்‌ இஸ்ரவேல்மேல்‌ 
ராஜாவாகி  சமாரியாவிலே  பத்துவரு 
ராஜ்யபாரம்பண்ணுகிறான்‌ (2இராஜா 1517) 


மெனாகேம்‌ தன்‌ நாட்களிலெல்லாம்‌ 
கர்த்தரின்‌ பார்வைக்குப்‌ பொல்லாப்பானதைச்‌ 
செய்கிறான்‌. இஸ்ரவேலைப்‌ 
பாவஞ்செய்யப்பண்ணின நேபாத்தின்‌ 
குமாரனாகிய யெரொபெயாமின்‌ 
பாவங்களை விட்டு மெனாகேம்‌ 
விலகாதிருக்கிறான்‌ (2இராஜா 151718), 


மெனாகேம்‌ சமாரியாவிலே பத்து 
வருவம்‌ ராஜ்யபாரம்பண்ணினாலும்‌, அவன்‌ 
ஜனங்களுக்கு தீங்குகளை மாத்திரமே 
செய்கிறான்‌. அவன்‌ ஒரு துன்மார்க்கன்‌. 
அவன்‌ பேராசை பிடித்தவன்‌. மெனாகேம்‌ 
தனக்கு கீழ்ப்படியாத இஸ்ரவேல்‌ 
ஜனங்களையும்‌, அவர்களுடைய 
பட்டணங்களையும்‌ அழித்துப்போடுகிறான்‌. 


திப்சா பட்டணத்தார்‌ மெனாகேமுக்கு 
கீழ்ப்டியலில்லை. அப்பொழுது மெனாகேம்‌ 


தனக்கு வாசலைத்‌ 
என்று அவர்களை 
அவர்களுடைய 
கீறிப்போடுகிறான்‌ 
(2இராஜா 1516). 





i THE 
TT 


மெனாகேம்‌ திப்சா பட்டணத்தாருக்கு 
மிகவும்‌ கடினமான தண்டனைகளைக்‌ 
கொடுக்கிறான்‌. இந்தத்‌. தண்டனைகளைப்‌ 
பார்த்து, இஸ்ரவேல்‌ தேசத்திலுள்ள 
மற்ற பட்டணத்தார்‌ தனக்கு 
பயப்படுவார்கள்‌ என்றும்‌, தன்னுடைய 
கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவார்கள்‌ 
என்றும்‌ மெனாகேம்‌ எதிர்பார்க்கிறான்‌. 
தன்னுடைய கொடுமையான ஆட்சியினால்‌: 
மெனாகேம்‌ இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
எல்லோரையும்‌ பயமுறுத்துகிறான்‌. 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ மெனாகேமுக்கு 
பயப்படுகிறார்கள்‌. இஸ்ரவேலுக்கு 
அருகாமையில்‌ அசிரியா தேசம்‌ இருக்கிறது. 
அசிரியாவின்‌ ராஜாவாகிய பூல்‌ என்பவன்‌ 
'மெனாகேமுக்கு பயப்படவில்லை. பூல்‌ 
இஸ்ரவேல்‌ தேசத்திற்கு விரோதமாக 
யுத்தம்பண்ண வருகிறான்‌. இஸ்ரவேல்‌ 
நேசத்தாரும்‌ மெனாகேமுக்கு, 
ஆதரவாகமில்லை, மெனாகேம்‌ தன்‌ 
தேசத்து ஜனங்களின்‌ நம்பிக்கையை 
இழந்துவிடுகிறான்‌. 


மெனாகேமால்‌ அசீரியாவின்‌. 
ராஜாவாகிய பூலுக்கு விரோதமாக எதிர்த்து 
நின்று யுத்தம்பண்ண முடியவில்லை. 
மெனாகேம்‌ பூலோடு சமாதானம்‌ செய்து 
கொள்ள விரும்புகிறான்‌. இதற்காக அவன்‌ 
அசீரியாவின்‌ ராஜாவுக்கு மிகப்பெரிய 
தொகையை காணிக்கையாகக்‌ 
கொடுக்கிறான்‌. 


மெனாகேம்‌ 
ராஜ்யபாரத்தை 
பலப்படுத்தும்பொருட்டு, தவறுக்கு ஆயிரம்‌ 
தாலந்து வெள்ளி கொடுக்கிறான்‌. 
(2இராஜா 159), இஸ்ரவேலின்‌ மூப்பர்களும்‌, 
ஐசுவரியவான்களும்‌. 'மெனாகேருக்கு 
விரோதமாக கலகம்பண்ணுகிறார்கள்‌. 
மெனாகேம்‌ அவர்களுடைய கலகத்தை 
ஒடுக்கி, ராஜ்யபாரத்தை தன்‌ கையில்‌: 
பலப்படுத்த விரும்புகிறான்‌. 


மென 


த 


உதவியினால்‌ 
கையில்‌ 


க்கு அசீரியாவின்‌ 
ராஜாவாகிய பூலின்‌ உதவி தேவைப்படுகிறது. 
மெனாகேம்‌ தக்க ஆயிரம்‌ தாலந்து 
வெள்ளி கொடுக்கிறான்‌ 

அசீரியாவின்‌ ராஜாவுக்குக்‌ கொடுக்கும்படி. 
மெனாகேம்‌ 


2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஐம்பது வெள்ளிச்‌ சேக்கல்‌ தண்டுகிறான்‌; 
அப்படியே அசீரியாவின்‌ ராஜாவாகிய பூல்‌, 
இஸ்ரவேல்‌. தேசத்திலே. நிற்காமல்‌ 
திரும்பிப்போகிறான்‌ (2இராஜா 15:20). 


அசீரியாவின்‌ 
இஸ்ரவேலுக்கு 
யுத்தம்பண்ணாமலேயே ஆயிரம்‌ தாலந்து 
வெள்ளியோடு தன்னுடைய தேசத்திற்கு 
திரும்பிப்போகிறான்‌. இது அசீரியருக்கு 
எளிதாய்க்‌ கிடைத்திருக்கிற வருமானம்‌. 
அசீரியாவின்‌ இராணுவத்திலுள்‌ எவர்கள்‌ 
இந்த வெள்ளியினால்‌ 
ஐசவரியவான்களாகிறார்கள்‌.  அசிரியர்கள்‌ 
தங்களுக்கு எப்போதெல்லாம்‌ ஐசுவரியம்‌: 
தேவைப்படுகிறதோ, அப்போதெல்லாம்‌ 
சமாரியாவுக்கு விரோதமாக யுத்தம்பண்ண 
வருகிறார்கள்‌. 


ராஜாவாகிய பூல்‌ 
விரோதமாக 


இஸ்ரவேலின்‌ ராஜாவாகிய 
மெனாகேமும்‌, அசீரியருக்கு விரோதமாய்‌ 
யுத்தம்பண்ணாமல்‌, அவர்களுக்கு மேலும்‌ 
பொக்கிஷங்களைக்‌ கொடுக்கிறான்‌. 
அசீரியருக்கு கொடுக்க 
தேசத்தில்‌ பொக்கிஷமில்லை. 
இஸ்ரவேல்‌ தேசத்தை 
முற்றிலுமாய்‌ அழித்துப்போடுகிறார்கள்‌. 
மெனாகேமின்‌ 
வர்த்தமானங்களும்‌, 
யாவும்‌, இஸ்ரவேல்‌ 
நாளாகமப்‌ புஸ்தகத்தில்‌ 
எழுதியிருக்கிறது (2இராஜா 15:21, 


பெக்காகியா 
2இராஜா 15:22-26 


இராஜா 19:22. மெனாகேம்‌ தன்‌ 
பிதாக்களோடு நித்திரையடைந்தயின்‌, 
அவன்‌ குமாரனாகிய பெக்காகியா 
அவன்‌ ஸ்தானத்தில்‌ ராஜாவானான்‌. 


2இராஜா 15:28. யூதாவின்‌ 
ராஜாவாகிய அசரியாவின்‌ ஐம்பதாம்‌ 
வருஷத்தில்‌, மெனாகேமின்‌' 
குமாரனாகிய இெக்காகியா 
இஸ்ரவேலின்‌ மேல்‌ ராஜாவாகி 
சமாரியாவிலே. இரண்டு வருஷம்‌ 
ராஜ்யபாரம்பண்ணி, 





i FTE 
TT 


இராஜா 15:24. கர்த்தரின்‌ 
பார்வைக்குப்‌ பொல்லாப்பானதைச்‌: 
செய்தான்‌. அவன்‌  இண்ரவேலைப்‌ 
பாவஞ்செய்யப்பண்ணின நேயத்தின்‌ 
குமாரனாகிய யெரொயெயாமின்‌. 


பாவங்களை விட்டு விலகவில்லை. 


இராஜா 15:25. ஆனாலும்‌ ரெமலி. 
யாவின்‌ குமாரனாகிய பெக்கா என்னும்‌ 
அவனுடைய சேர்வைக்காரன்‌ அவனுக்கு. 
விரோதமாய்க்‌ கட்டுப்பாடுபண்ணி, 
கீலேயாத்‌ புத்திரரில்‌ ஓம்பதுபேரைக்‌ 
கூட்டிக்கொண்டு, அவனையும்‌ 
அர்கோபையும்‌ ஆரியேயையும்‌ 
ராஜாவின்‌ விடாகிய அரமனையிலே 
சுமாரியாவில்‌ வெட்டிக்‌ 
கொன்றுபோட்டு, அவன்‌ ஸ்தானத்தில்‌ 
ராஜாவானான்‌. 


இராஜா 15:26. பெக்காகியாவின்‌ மற்ற 
வர்த்தமானங்களும்‌, அவன்‌ செய்தவை 
யாவும்‌, இஸ்ரவேல்‌ ராஜாக்களின்‌ 
நானாகமப்‌ புஸ்தகத்தில்‌ அல்லவோ 
எழுதியிருக்கிறது. 


மெனாகேம்‌ தன்‌ பிதாக்களோடு 
நித்திரையடைந்தபின்‌, அவன்‌ குமாரனாகிய 
பெக்காகியா அவன்‌ ஸ்தானத்தில்‌ 
ராஜாவாகிறான்‌. யூதாவின்‌ ராஜாவாகிய 
அசரியாவின்‌ ஐம்பதாம்‌. வருஷத்தில்‌, 
மெனாகேமின்‌ குமாரனாகிய பெக்காகியா 
இஸ்ரவேலின்‌ மேல்‌ ராஜாவாகி சமாரியாவிலே. 
இரண்டு வருஷம்‌ ராஜ்யபாரம்பண்ணுகிறான்‌. 
(2இராஜா 15:22,23). 


பெக்காகியா கர்த்தரின்‌ பார்வைக்குப்‌ 
பொல்லாப்பானதைச்‌ செய்கிறான்‌. அவன்‌ 
இஸ்ரவேலைப்‌ பாவஞ்செய்யப்பண்ணின 
நேபாத்தின்‌ குமாரனாகிய யெரொபெயாமின்‌ 
பாவங்களை விட்டு விலகவில்லை 
(2இராஜா 15:24). 

பெக்காகியா கர்த்தரின்‌ பார்வைக்கு 
பொல்லாப்பானதை. செய்தபடியினால்‌, 
கர்த்தருடைய கிருபையும்‌, பாதுகாப்பும்‌ 
பராமரிப்பும்‌ அவனுக்கு கிடைக்கவில்லை. 
பெக்காகியாவின்‌ சேர்வைக்காரனாகிய 
பெக்கா என்பவனே அவனைக்‌ 
கொன்றுபோடுகிறான்‌. 


2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ரெமலியாவின்‌ குமாரனாகிய பெக்கா 
என்னும்‌ பெக்காகியாவின்‌ சேர்வைக்காரன்‌ 
அவனுக்கு 'விரோதமாய்க்‌ 
கட்டுப்பாடுபண்ணுகிறான்‌. பெக்கா கீலேயாத்‌ 
புத்திரரில்‌ ஐம்பதுபேரைக்‌ கூட்டிக்கொண்டு, 
பெக்காகியாவையும்‌ அர்கோணயும்‌ 
ஆரியேயையும்‌ ராஜாவின்‌ வீடாகிய 
அரமனையிலே  சமாரியாவில்‌ வெட்டிக்‌ 
கொன்றுபோட்டு, அவன்‌ ஸ்தானத்தில்‌ 
ராஜாவாகிறான்‌ (2இராஜா 15:25), 


பெக்காகியாவின்‌ மற்ற 
வர்த்தமானங்களும்‌, அவன்‌ செய்தவை 
யாவும்‌, இஸ்ரவேல்‌ ராஜாக்களின்‌ நாளாகமப்‌ 
புஸ்தகத்தில்‌ அல்லவோ எழுதியிருக்கிறது 
(இராஜா 15:26). 


பெக்கா 
2இராஜா 15:27-81 


2இராஜா 15:27. யூதாவின்‌ 
ராஜாவாகிய அசரியாவின்‌. 
இம்பத்திரண்டாம்‌ வருஷத்தில்‌, ரெமலி. 
பெக்கா 


ராஜ்யபாரம்பண்ணி, 
இராஜா 15:98. கர்த்தரின்‌ 
பார்வைக்குப்‌ பொல்லாப்பானதைச்‌ 
செய்தான்‌; இஸ்ரவேலைப்‌ 
பாவஞ்செய்யப்பண்ணின நேபாத்தின்‌ 
குமாரனாகிய யெரொபெயாமின்‌ 
பாவங்களை அவன்‌ விட்டு 
விலகவில்லை, 


இராஜா 15:29, இஸ்ரவேலின்‌: 
ராஜாவாகிய பெக்காவின்‌ நாட்களில்‌ 
அசீரியாவின்‌. ராஜாவாகிய 
திகிலாத்பிலேசர்‌ வந்து, ஈயோனையும்‌, 
பெத்மாக்கா என்னும்‌ ஆயேலையும்‌, 
யனோவாகையும்‌, கேதேசையும்‌, 
ஆத்சோரையும்‌, கீலேயாத்தையும்‌, 
கலிலேயாவாகிய நப்தலி. 
தேசமனைத்தையும்‌ பிடித்து, 
குடிகனைச்‌ சிறையாக அசீரியாவுக்குக்‌ 
 கொண்டுபோனான்‌. 





i THE 
TT 


2இராஜா 15:30. ஏலாவின்‌ 
குமாரனாகிய ஓசெயா ரெமலியாவின்‌. 
குமாரனாகிய பெக்காவுக்கு. 
விரோதமாய்‌ கட்டுப்பாடு பண்ணி, 
அவனை உசியாவின்‌ குமாரனாகிய 
யோதாமின்‌ இருபதாம்‌ வருஷத்தில்‌ 
வெட்டிக்கொன்றுபோட்டு, அவன்‌ 
ஸ்தானத்தில்‌ ராஜாவானான்‌.. 


இராஜா 15:31. பெக்காவின்‌ மற்ற 
வர்த்தமானங்களும்‌, அவன்‌ செய்தவை 
யாவும்‌, இஸ்ரவேல்‌ ராஜாக்களின்‌. 
நானாகமப்‌ புஸ்தகத்தில்‌ அல்லவோ 
எழுதியிருக்கிறது. 


பெக்கா ரெமலியாவின்‌ குமாரன்‌. இவன்‌ 
பெக்காகியா ராஜாவுக்கு சேர்வைக்காரனாக 
பணிபுரிந்தவன்‌. ஆனாலும்‌ பெக்கா, 
ராஜாவாகிய பெக்காகியாவக்கு 
விரோதமாக கட்டுப்பாடுபண்ணி, ராஜாவைக்‌. 
கொன்றுபோடுகிறான்‌. பெக்கா அவனுடைய 
ஸ்தானத்தில்‌ ராஜாவாகிறான்‌. ஆனாலும்‌ 
பெக்கா ர! 
சமாரியாவிலே 


ராஜ்யபாரம்‌ பண்ணுகிறான்‌. 


யூதாவின்‌ ராஜாவாகிய அசரியாவின்‌ 
ஜம்பத்திரண்டாம்‌ வருஷத்தில்‌, ரெமலியாவின்‌ 
குமாரனாகிய பெக்கா இஸ்ரவேலின்மேல்‌ 
ராஜாவாகிறான்‌ (2இராஜா 15:27). பெக்கா 
அநியாயமாக ஆட்சியைப்‌ பிடித்தாலும்‌, 
அவனுடைய ஆட்சிக்காலம்‌ இருபது 
வருஷத்திற்கு நீடித்திருக்கிறது. 
அவனுடைய ஜீவனுக்கு சீக்கிரத்திலே ஆபத்து 
வரவில்லை. 


பெக்கா ராஜாவாகிய 
பெக்காகியாவுக்கு விரோதமாக கட்டுப்பாடு 
பண்ணி, அவனைக்‌ கொன்றுபோட்டதுபோல, 
ஏலாவின்‌ குமாரனாகிய ஒசெயா 
ரெமலியாவின்‌ குமாரனாகிய பெக்காவக்கு 
விரோதமாய்‌ கட்டுப்பாடுபண்ணி, அவனை 
உசியாவின்‌ குமாரனாகிய  யோதாமின்‌ 

ம்‌ வருஷத்தில்‌ 

அவன்‌ 
ராஜாவாகிறான்‌ 


இருபதாம்‌ 
வெட்டிக்கொன்றுபோட்டு, 
ஸ்தானத்தில்‌ 

(2இராஜா 15:30). 


2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அவன்‌ 
ராதா 15:28). 
யூதாதேசத்திற்கு விரோதமாகவும்‌ தீங்கு 
செய்கிறான்‌. 


'உசியாவினுடைய மாரனாகிய 
வோதாமின்‌. குமாரன்‌ ஆகாஸ்‌. என்னும்‌ 
யூதாதேசத்து ராஜாவின்‌ நாட்களிலே, 
ரேத்சீன்‌ என்னும்‌ சீரியாவின்‌ ராஜாவும்‌, 
ரெமலியாவின்‌ குமாரனாகிய பெக்கா என்னும்‌ 
இஸ்ரவேலின்‌ ராஜாவும்‌ எருசலேமின்மேல்‌: 
யுத்த்பண்ண வந்தார்கள்‌, அவர்களால்‌ 
அதைப்‌ பிடிக்கக்கூடாமற்போயிற்று. சீரியர்‌ 
எப்பிராமீமைச்‌ சார்ந்திருக்கிறார்களென்று 
தாவீதின்‌ குடும்பத்துக்கு 
அறிவிக்கப்பட்டபோது, ராஜாவின்‌ இருதயமும்‌ 
அவன்‌ ஜனத்தின்‌ இருதயமும்‌ காட்டிலுள்ள 
மரங்கள்‌ காற்றினால்‌ அசைகிறதுபோல்‌ 
அசைந்தது" (ஏசா 7:12). 


இஸ்ரவேலின்‌ ராஜாவாகிய பெக்கா 
யூதாதேசத்திற்கும்‌, எருசலேமுக்கும்‌ தீங்கு 
செய்கிறான்‌. இதனால்‌ கர்த்தருடைய 
கோபமும்‌ நியாயத்தீர்ப்பும்‌ பெக்காவின்மீது, 
வருகிறது. 


இஸ்ரவேலின்‌ ராஜாவாகிய பெக்காலின்‌ 
நாட்களில்‌. அசீரியாவின்‌ ராஜாவாகிய 
திகிலாத்பிலேசர்‌ வந்து, ஈயோனையும்‌, 
பெத்மாக்கா என்னும்‌ 
யனோவாகையும்‌, 
ஆத்சோரையும்‌, கீலேயாத்தையும்‌, 
கலிலேயாவாகிய நப்தலி தேசமனைத்தையும்‌ 
பிடித்து. குடிகளைச்‌ சிறையாக 
அசீரியாவுக்குக்‌ கொண்டுபோகிறான்‌ 
(2இராஜா 15:29). 


பெக்காவுக்கு இஸ்ரவேல்‌ தேசத்து, 

ஜனங்கள்‌ மத்தியிலே மதிப்பும்‌ மரியாதையும்‌ 

தேசத்திலே. 

ராஜாவாகிய 

கட்டுப்பாடு 

பெக்காவால்‌ 

விரோதமாக 

எதிர்த்து நின்று யுத்தம்பண்ண முடியவில்லை. 

பெக்காவால்‌ இஸ்ரவேல்‌ தேசத்து, 
ஜனங்களையும்‌ பாதுகாக்க முடியவில்லை. 





i FTE 
TT 


இதனால்‌. 
ஜனங்களே 
எழும்புகிறார்கள்‌. 


ஸ்ரலேல்‌ தேசத்து 
பெக்காவுக்கு விரோதமாக 

அக்காலத்தில்‌ ஏலாவின்‌ 
குமாரனாகிய  ஒசெயா ரெமலியாவின்‌. 
குமாரனாகிய பெக்காவுக்கு விரோதமாய்‌ 
கட்டுப்பாடுபண்ணி, அவனை உசியாவின்‌ 
குமாரனாகிய யோதாமின்‌ இருபதாம்‌ 
வருஷத்தில்‌. வெட்டிக்கொன்றுபோட்டு, 
அவன்‌ ஸ்தானத்தில்‌ ராஜாவாகிறான்‌. 
(2இராஜா 15:30). 


ஒசெயாவும்‌ பேராசை 
பிடித்தவனாயிருக்கிறான்‌ இஸ்ரவேலின்‌ 
சிங்காசனத்திலே நியாயமான முறையிலும்‌, 
நீதியான முறையிலும்‌ வந்து அமராமல்‌, 
குறுக்கு வழியிலே வந்து சிங்காசனத்திலே 
உட்காருகிறான்‌. ஓசெயா பெக்காவை 
வெட்டிக்கொன்றுபோட்டு, அவன்‌ 
ஸ்தானத்தில்‌ ராஜாவாகிறான்‌. இதனால்‌ 
பிற்காலத்தில்‌ ஒசெயாவுக்கு மிகப்பெரிய 
தண்டனை கொடுக்கப்படுகிறது. 


பெக்காவின்‌ மற்ற வர்த்தமானங்களும்‌ 

செய்தவை யாவும்‌, 
ராஜாக்களின்‌ நாளாகமப்‌ 
எழுதியிருக்கிறது. 


அவன்‌ 
இஸ்ரவேல்‌. 
புஸ்தகத்தில்‌ அல்லவோ 
(2இராஜா 15:31). 


யோதாம்‌ 
2இராஜா 15:32-38 


15:32, இஸ்ரவேலின்‌ 
ரெமலியாவின்‌ குமாரன்‌: 
இரண்டாம்‌. 

மூதாவின்‌ ராஜாவாகிய 
குமாரன்‌ யோதாம்‌. 


இராஜா 
ராஜாவாகிய 
பெக்காவின்‌. 
வருஷத்தில்‌, 
உசியாவின்‌ 
ராஜாவானான்‌. 


அவன்‌ 
இருபத்தைந்து 


இராஜா 15:88, 
ராஜாவாகிறபோது, 
வயதாயிருத்து, எருசலேமிலே 
பதினாறுவருஷம்‌ அரசாண்டான்‌; 
சாதோக்கின்‌ குமாரத்தியாகிய அவன்‌ 
தாயின்‌ பேர்‌ எருகான்‌. 


இராஜா 15:84. 
பார்வைக்குச்‌. 
செய்தான்‌; 
உசியா 
செய்தான்‌. 


அவன்‌ கர்த்தரின்‌ 
செம்மையானதைச்‌: 
தன்‌ தகப்பனாகிய 
செய்தபடியெல்லாம்‌ 


2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இராஜா 15:35. மேடைகன்மாத்திரம்‌ 
அகற்றப்படவில்லை; ஜனங்கள்‌ இன்னும்‌ 
மேடைகவின்மேல்‌ பலியிட்டுத்‌ 
தூபங்காட்டி வந்தார்கள்‌; இவன்‌ 
கர்த்தருடைய ஆலயத்தின்‌ உயர்த்த 
வாசலைக்‌ கட்டினான்‌. 


2இராஜா 15:36. யேதாமின்‌ மற்ற 
வர்த்தமானங்களும்‌, அவன்‌ செய்தவை 
யாவும்‌, யூதாவுடைய ராஜாக்களின்‌ 
தானாகமப்‌ புஸ்தகத்தில்‌ அல்லவோ 


எழுதியிருக்கிறது. 
2இராஜா 15:87. 
கர்த்தர்‌ சீரியாவின்‌ 
ரேத்சீனையும்‌, 
குமாரனாகிய 
மூதாவுக்கு. 
அனுப்பத்தொடங்கினார்‌. 


அத்நாட்களிலே. 
ராஜாவாகிய 
ரெமலியாவின்‌ 
பெக்காவையும்‌ 
விரோதமாக. 


2இராஜா 15:38. யேோதாம்‌ தன்‌ 
மிதாக்கனோடே நித்திரையடைத்தபின்‌, 
தன்‌ தகப்பனாகிய தாவீதின்‌ 
பட்டணத்திலே 

பிதாக்களண்டையில்‌. 
அடக்கம்பண்ணப்பட்டான்‌; 
குமாரனாகிய ஆகாஸ்‌ 


ஸ்தானத்தில்‌ ராஜாவானான்‌. 


யூதாவின்‌ ராஜாவாகிய யோதாமின்‌ 
ராஜ்மபாரத்தைப்பற்றி இந்த வசனப்பகுதியில்‌ 
சுருக்கமாகச்‌ சொல்லப்பட்டருக்கிறது 
யோதாம்‌ கர்த்தரின்‌ பார்வைம்குச்‌ 
செம்மையானதைச்‌ செய்கிறான்‌. 

இஸ்ரவேலின்‌ 
ரெமலியாவின்‌ குமாரன்‌ பெக்காவின்‌ 
இரண்டாம்‌ வருஷத்தில்‌, யூதாவின்‌ 
ராஜாவாகிய உசியாவின்‌ குமாரன்‌ பதாம்‌ 
ராஜாவாகிறான்‌. யோதாம்‌ தன்‌ தகப்பனாகிய 
உசியா செய்தபடியெல்லாம்‌ செய்கிறான்‌. 


ராஜாவாகிய 


யோசபஸ்‌ என்னும்‌ சரித்திர ஆசிரியர்‌, 
யோதாமைப்பற்றி உயர்வாக எழுதியிருக்கிறார்‌. 
யோதாம்‌ கர்த்தரிடத்தில்‌ பக்தியுள்ளவன்‌. 
டய ராஜ்யபாரம்‌ 
நீதியுள்ளதாயிருக்கிறது. இவன்‌ 
ஜனங்களுடைய வழக்குகளை நீதியாய்‌ 
நியாயம்‌ விசாரிக்கிறான்‌. யூதாதேசத்தாருக்கு 
நன்மை செய்யவேண்டும்‌. என்பதே 
இவனுடைய பிரதான நோக்கம்‌. 





i ராண 
யாய 


யோதாம்‌ கர்த்தரின்‌ 
செம்மையானதை செய்தாலும்‌, 
ஆட்சிக்காலத்தில்‌, 

மேடைகள்மாத்திரம்‌ 
ஜனங்கள்‌ இன்னும்‌ 
பலியிட்டுத்‌ தூபங்காட்டி 
(2இராஜா 15:35). 


பார்வைக்கு 

இவனுடைய 
யூதாதேசத்தில்‌ 
அகற்றப்படவில்லை; 
மேடைகளின்‌ மேல்‌. 
வருகிறார்கள்‌ 


யூநாவின்‌ மனுஷர்‌ மேடைகளின்மேல்‌ 
பலியிட்டு தூபங்காட்டி வருவதை யோதாமல்‌ 
தடுத்து, நிறுத்த முடியவில்லை. ஆனாலும்‌ 
யூதாவின்‌  மனுஷரை 

பசந்த ஸ்தலத்திற்கு 

முயற்சி பண்ணுகிறான்‌. 

யோதாம்‌ கர்த்தருடைய 


உயர்ந்த 

அழிக்க 
ஆனாலும்‌ அவன்‌ கர்த்தருடைய ஆலயத்தின்‌ 
உயர்ந்த கதவைக்‌ கட்டி அதை 
அழகுபடுத்துகிறான்‌. 


யோதாம்‌ ராஜாவாகிறபோது, 
io | வயதாயிருந்து, எருசலேமிலே 

அரசாளுகிறான்‌; 
தாக்கின்‌ னு குமாரத்தியாகிய அவன்‌ தாயின்‌ 
பேர்‌ எருசாள்‌ (2இராஜா 15:33). 


யோ; ர்வயதாகும்‌ முன்பாகவே. 
டம்‌. அறு 
ராஜாவாகிய தாவீது, 

வரையிலும்‌ உயிரோடிருந்தார்‌. 

ராஜாக்களில்‌ ஒருவர்கூட, 

வயது வரையிலும்‌ உயிரோடிருக்கவில்லை. 


2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆசா எத்தனை வருஷம்‌ 
உயிரோடிருந்தான்‌ என்பது தெரியவில்லை. 
உசியா அறுபத்தெட்டு வயது வரையிலும்‌, 
மனாசே அறுபத்தேழு வயது வரையிலும்‌, 
யோசபாத்‌ அறுபது வயது வரையிலும்‌ 
உயிரோடிருந்தார்கள்‌. இவர்களே அதிக 
வருஷங்களுக்கு உயிரோடிருந்தவர்கள்‌. மற்ற 
ராஜாக்கள்‌ எல்லோரும்‌ ஐம்பது வயது ஆகும்‌ 
ன்பே மரித்துப்போனார்கள்‌. 'யோதாம்‌ 

நாற்பத்து ஒன்றாம்‌ வயதில்‌ 


யோதாமின்‌ மற்ற வர்த்தமானங்களும்‌, 
அவன்‌ செய்தவை யாவும்‌, யூதாவடைய 
ராஜாக்களின்‌ நாளாகமப்‌ புஸ்தகத்தில்‌ 
அல்லவோ எழுதியிருக்கிறது 
(2இராஜா 15:36). 
யோதாம்‌. தேச, 
ராகா... அடச்‌ 
கர்த்தர்‌ சீரியாவின்‌ ராஜாவாகிய 
ரேத்சினையும்‌, ரெமலியாவின்‌ குமாரனாகிய 
பெக்காவையும்‌ யூதாவுக்கு விரோதமாக 
அனுப்பத்தொடங்குகிறார்‌ (2இராஜா 15:37). 


யோதாம்‌ தன்‌ பிதாக்களோடே 
நித்திரையடைந்தபின்‌, ன்‌ 
தகப்பனாகிய தாவீதின்‌: 

தன்‌ பிதாக்களண்டையில்‌ அடக்கம்பண்ணப்‌ 
படுகிறான்‌; அவன்‌ குமாரனாகிய ஆகாஸ்‌ 
அவன்‌ ஸ்தானத்தில்‌ ராஜாவாகிறான்‌ 
(2இராஜா 15:38). 


ஆகாசின்‌ நாட்களிலே சீரியாவின்‌ 
ராஜாவும்‌, இஸ்ரவேலின்‌ ராஜாவும்‌ 
யூதாவுக்கு விரோதமாக வருகிறார்கள்‌. 
அப்போது யூதாவின்‌ ராஜாவாகிய ஆகாசின்‌ 
இருதயமும்‌, யூதாஜனத்தாரின்‌ இருதயமும்‌ 
கலங்குகிறது. 

“சீரியர்‌. எப்பிராயீமைச்‌ 
சார்ந்திருக்கிறார்களென்று. தாவீதின்‌ 
குடும்பத்துக்கு - அறிலிக்கப்பட்டபோது, 
ராஜாவின்‌ இருதயமும்‌ அவன்‌ ஜனத்தின்‌ 
இருதயமும்‌: காட்டிலுள்ள மரங்கள்‌. 
காற்றினால்‌ அசைகிறதுபோல்‌ அசைந்தது” 
(ஏசா 7:2). 





i THEN 
TT 


யூதாவின்‌ ராஜாவாகிய ஆகாசின்‌ 
ராஜ்பபாரத்தைப்ற்றி த அதிகாரத்தில்‌. 
சுருக்கமாகச்‌ ல்லப்பட்டிருக்கிறது. 
ஆகாஸ்‌ ஒரு ன்னா களைகள்‌ 
(2இராஜா 1641-4). 
ஆகாஸ்‌ அசிரியாலின்‌ ராஜாவக்கு 
அரமனையின்‌ 
கர்த்தருடைய 
ஆலயத்தின்‌ பொக்கிஷங்களையும்‌ 
காணிக்கையாக : அனுப்புகிறான்‌ சீரியாவுக்கு 
இஸ்ரவேலுக்கு 
_ யுத்தம்பண்ணுவதற்காக, 
பொக்கிஷங்களை. 
ராஜாவுக்கு கொடுக்கிறான்‌ 
(2இராஜா 16:5-9) 


ஆகாஸ்‌ தமஸ்குவுக்குப்‌ போனபோது. 
அங்கே ஒரு விக்கிரகத்தின்‌ பலிபீடத்தைப்‌ 
பார்த்து. அதே போன்ற பலிபீடத்தை 
செய்து எருசலேமிலுள்ள கர்த்தருடைய 
ஆலயத்தில்‌ வைக்கிறான்‌ (2இராஜா 16:10-16/ 
ஆகாஸ்‌ கர்த்தருடைய 
ஆலயத்திலுள்ள பணிழுட்டுக்களையெல்லாம்‌. 
பரிசுத்தக்குலைச்சலாக்குகிறான்‌ 
(2இராஜா 161718). 


ஆகாஸ்‌ 
2இராஜா 16:1-4. 


இராஜா... 180). ரெமலியாவின்‌. 
குமாரனாகிய பெக்காவின்‌ பதினேழாம்‌. 
வருஷத்தில்‌ யூதாவின்‌ ராஜாவாகிய 
யோதாமின்‌ குமாரன்‌ ஆகாஸ்‌ 
ராஜாவானான்‌. 


2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


இராஜா 162. 
ராஜாவாகிறபோது. 

வயதாயிருத்து, எருசலேமிலே ர்‌ 
வருஷம்‌ அரசாண்டான்‌; அவன்‌ தன்‌ 
தகப்பனாகிய தான்தைப்போல்‌ தன்‌ 
தேவனாகிய கர்த்தரின்‌ பார்வைக்குக்‌ 
'செம்மையானதைச்‌ செய்யாமல்‌, 


2இராஜா 16:8. இஸ்ரவேல்‌ 
ராஜாக்களின்‌ வழியிலே நடத்து, 
கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு. 
முன்பாகத்‌ துரத்தின ஜாதிகளுடைய 
அருவருப்புகளின்‌ படியே 
குமாரனை 

தீக்கடக்கப்பண்ணினான்‌. 


ன 


தன்‌ 
முதலாய்த்‌ 


2இராஜா 16:4. மேடைகளிலும்‌ 
மலைகவின்மேலும்‌ பச்சையான சகல 
மரத்தின்கீழும்‌ யலியிட்டுத்‌ 
தூபங்காட்டி.வந்தான்‌. 


ராஜாவாகிய 
ஆரன்‌ ரா த்க்‌ இந்த 
வசனப்பகுதியில்‌ ்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. 
ரெமலியாவின்‌ 
பெக்காவின்‌ பதினேழா வருஷத்தில்‌ 
யூதாவின்‌ ராஜாவாகிய த்க்‌ ய குமாரன்‌ 
ஆகாஸ்‌ ராஜாவாகிறான்‌ 


குமாரனாகிய 


காஸ்‌ ராஜாவாகிறபோது இருபது 
வயதாயிருந்து, எருசலேமிலே பதினாறு 
வருஷம்‌ அரசாளுகிறான்‌; அவன்‌ தன்‌ 

தாவீதைப்போல்‌ ர்‌ 


(2இராஜா 1612). 

ஆகாசுக்கு கர்த்தர்மீது பக்தியுமில்லை. 
அவனுக்கு கர்த்தருடைய ஆலயத்தைப்‌ 
பராமரிக்கவேண்டும்‌. என்னும்‌. 
எண்ணமுமில்லை. கர்த்தருக்காக ஊழியம்‌ 
செய்யவேண்டும்‌ என்னும்‌ ஆர்வமும்‌ 
அவனிடத்தில்‌ இல்லை. ஆகாஸ்‌ கர்த்தருடைய 
நியாயப்பிரமாணத்தையும்‌ மதிக்கவில்லை, 
ஆகாசின்‌ மனச்சாட்சி கர்த்தருக்கு முன்பாக 
செம்மையாயில்லை. 





f= THEN 
TT 


விசேஷமானவர்கள்‌. 
குடும்பத்தாருக்கு 
பெயரை 

'கெடுத்துப்போடுகிறான்‌. 


ஆகாஸ்‌ தாவீதின்‌ வழியிலே. 
நடக்காமல்‌, இஸ்ரவேல்‌ ராஜாக்களின்‌ 
வழியிலே நடக்கிறான்‌. இஸ்ரவேல்‌ ராஜாக்கள்‌ 
பொற்கன்றுக்குட்டிகளை ஆராதிக்கிறார்கள்‌. 
ஆகாசம்‌ அவர்களைப்போலவே 
கன்றுக்குட்டிகளை ஆராதிக்கிறான்‌. 
வக்க இஸ்ரவேல்‌ தேசத்து, 
ராஜாக்களுக்கு, கன்றுக்குட்டிகளை 
ஆராதிப்பது அரசியல்‌ சம்பந்தப்பட்ட 
க்கிரகாராதனையாயிருக்கிறது. தெற்கு 
யூதாதேசத்திலோ அப்படிப்பட்ட அரசியல்‌ 
சம்பந்தமான விக்கிரகாராதனை எதுவுமில்லை. 
யூதாதேசத்தார்‌ கர்த்தரையே 
ஆராதிக்கிறார்கள்‌. ஆனால்‌ ஆகாசோ. 
கர்த்தரை ஆராதியாமல்‌,  கன்றுக்குட்டிகளை 
ஆராதிக்கிறான்‌. 
வடக்கு 
ஆகாசுக்கு 
இஸ்ரவேல்‌ 


வடக்கு 


ங்ரவேல்‌ த்தார்‌, 
சகிக்க 
தேசத்தாரின்‌ 
விக்கிரகாராதனையும்‌, யூதாதேசத்தாருக்கு 
விரோதமாயிருக்கிறது. ல (தனை 
கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம்‌. 
ஆகாசோ, கர்த்தருடைய வழியில்‌ நடவாமல்‌, 
இஸ்ரவேல்‌ ராஜாக்களின்‌ வழியிலே 
நடக்கிறான்‌. 


கர்த்தர்‌ ஸ்ரவேல்‌ 
முன்பாகத்‌ துரத்தின ஜாதிகளுடைய 
அருவருப்புகளின்டியே ஆகாஸ்‌ தன்‌ 
குமாரனை முதலாய்த்‌ 
தீக்கடக்கப்பண்ணுகிறான்‌ (2இராஜா 16:3). 
ஆகாஸ்‌ விக்கிரகங்களை 
ஆராதிக்கிறான்‌. விக்கிரகாராதனையின்‌ ஒரு 
பகுதியாக ஆகாஸ்‌ தன்‌ குமாரனை 
தீக்கடக்கப்பண்ணுகிறான்‌ அவர்களை 
அக்கினியில்‌ தகனிக்கிறான்‌. யூதாதேசத்தின்‌ 
ராஜாவே தன்னுடைய குமாரனை 
அக்கினியில்‌ தீக்கடக்கப்பண்ணும்போது, 
யூதாதேசத்தாரும்‌ அவனுடைய 
விக்கிரகாராதனையை. பின்பற்றி. 
தங்களுடைய குமாரரை 
தீக்கடக்கப்பண்ணுகிறார்கள்‌. 


புத்திரருக்கு. 


2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யூதாவின்‌ 
யூதாதேசத்தாரும்‌ 
விக்கிரகங்களுக்கு 
வண்ணமாக, அவற்றை 
தகனிக்கிறார்கள்‌. 


ராஜாவாகிய ஆகாசம்‌, 
தங்கள்‌ குமாரரை 
பிரதிஷ்டைபண்ணும்‌ 
அக்கினியில்‌ 


அவன்‌ இன்னோம்‌ குமாரின்‌ 
பள்ளத்தாக்கிலே தூபங்காட்டி, கர்த்தர்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு முன்பாகத்‌ துரத்தின 
ல்‌ ல்லை அருவருப்புகளின்படியே 
குமாரை அக்கினியிலே 
தகித்துப்போட்டு, மேடைகளிலும்‌, 
மலைகளிலும்‌, பச்சையான சகல மரங்களின்‌ 
கீழும்‌ பலியிட்டுத்‌ தூபங்காட்டி வந்தான்‌' 
(நாளா 28:34). 


பிள்ளைகளை 
அவர்களை 
கர்த்தருக்கு 


பெற்றோர்‌ தங்கள்‌ 
தீக்கடக்கப்பண்ணுவதும்‌, 
அக்கினியில்‌ தகளிப்பும்‌ 
விரோதமான காரியம்‌. கர்த்தர்‌ 
விக்கிரகங்களையும்‌, விக்கிரங்களுக்கு 
தங்கள்‌ பிள்ளைகளை பலியிடுகிறவர்களையும்‌ 
அருவருக்கிறார்‌. கர்த்தர்‌ இப்படிப்பட்ட 
புறஜாதியாரையும்‌, i 
அருவருப்புக்களையும்‌ 
புத்திரருக்கு முன்பாக துரத்திவிட்டார்‌. 
யூதாவின்‌ ராஜாவாகிய 
புறஜாதிகளுடைய 
தன்‌ குமாரனை 
தீக்கடக்கப்பண்ணுகிறான்‌. ஆகாஸ்‌ 
மேடைகளிலும்‌ மலைகளின்மேலும்‌ பச்சையான 
சகல. மரத்தின்கீழும்‌ பலியிட்டுத்‌. 
தூபங்காட்டிவருகிறான்‌ (2இராஜா 16:4). 


காசின்‌ தகப்பனாகிய யோதாம்‌ 
கர்த்தரின்‌ பார்வைக்கு செம்மையானதை 
செய்தான்‌. ஆனாலும்‌ அவனுடைய 
ட்சிக்காலத்தில்‌, யூதாதேசத்தில்‌ மேடைகள்‌ 
மாத்திரம்‌ அகற்றப்படவில்லை. 
யூதாஜனங்கள்‌ இன்னும்‌ மேடைகளின்மேல்‌ 
தூபங்காட்டி வருகிறார்கள்‌. 

(2இராஜா 15:34,35). 


பெற்றோர்‌ செய்கிற பாவங்களுக்கு 
பிள்ளைகளும்‌ அடிமைகளாகிவிடுகிறார்கள்‌. 
யோதாம்‌ தன்னுடைய ராஜ்யபார காலத்தில்‌, 
யூதாதேசத்திலிருந்து மேடைகளை 
அகற்றிப்போட்டிருக்கவேண்டும்‌. மேடைகளில்‌ 
தூபங்காட்டும்‌ பாவமான பழக்கங்களை 
யூதாதேசத்தைவிட்டு நீக்கிப்போட்டிருக்க 

டும்‌. ஆனால்‌ யோதாமோ 
யூதாதேசத்தை சுத்திகரிக்கவில்லை. 





i= THE 
TT 


யோதாமைப்போலவே, 
குமாரனும்‌ 
அகற்றிப்போடலில்லை. 
மேடைகளிலும்‌, 


தூபங்காட்டி 
தகப்பனார்‌ யோதாம்‌ 
ஆகாசும்‌ தொடர்ந்து செய்கிறான்‌. 
பெற்றோர்‌ 
அவர்களுடைய 
கண்ணியாயிருக்கும்‌. 
செய்கிறவர்களின்‌ 
அவர்களுடைய 


பாவங்கள்‌, 
பிள்ளைகளுக்கு 

பாவம்‌ 
பின்சந்ததியார்‌. 
முன்னோர்களின்‌ 
பாவக்கண்ணிகளில்‌  சிக்கிக்கொள்வதற்கு 
வாய்ப்புள்ளது. ஆகையினால்‌ பெற்றோர்‌ 
மிகவும்‌ எச்சரிப்பாகமிருந்து, பாவங்களுக்கு 
விலகி ஜீவிக்கவேண்டும்‌. 


செய்கிற 


சிரியா, அசீமியா 
2இராஜா 16:5-9 


2இராஜா 16:5. அப்பொழுது சீரியாவின்‌ 
ராஜாவாகிய ரேத்சினும்‌, 
இஸ்ரவேலின்‌: ராஜாவாகிய 
ரெமலியாவின்‌ குமாரன்‌ பெக்காவும்‌, 
எருகலேமின்மேல்‌ யுத்தம்பண்ண வந்து 
ஆகாசை முற்றிக்கை போட்டார்கள்‌; 
ஆனாலும்‌ ஜெயிக்கமாட்டாதே. 
போனார்கள்‌. 


2இராஜா 16:6. அக்காலத்திலே. 
சீரியாவின்‌ ராஜாவாகிய ரேத்சீண்‌ 
ஏலாத்தைத்‌ திரும்பச்‌ சீரியாவோடே 
சேர்த்துக்கொண்டு, மூதரை 
ஏலாத்திலிருந்து துரத்தினான்‌; 
சீரியர்‌ ஏலாத்திற்கு வத்து இத்தான்‌ 
வரைக்கும்‌ அவ்விடத்திலே. 
குடியாயிருக்கிறார்கன்‌. 


2இராஜா 16:7. ஆகாஸ்‌ அசீரியாவின்‌. 
ராஜாவாகிய திகிலாத்பிலேசமிடத்திற்கு. 
ஸ்தானாபதிகளை அனுப்பி: நாண்‌ 
உம்முடைய அடியானும்‌ உம்முடைய 
குமாரனுமாயிருக்கிறேன்‌; தீர்‌ வத்து, 
எனக்கு விரோதமாயெழும்பின சீரியா 
ராஜாவின்‌ கைக்கும்‌, இஸ்ரவேல்‌ 
ராஜாவின்‌ கைக்கும்‌ என்னை 
நீங்கலாக்கிவிடும்‌ என்று 
சொல்லச்சொல்லி, 


2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


2இராஜா 16: கர்த்தருடைய 
ஆலயத்திலும்‌ ராஜாவின்‌ அரமனைப்‌ 
பொக்கிஷங்களிலும்‌ அகப்பட்ட 
வெள்ளியையும்‌ பொன்னையும்‌ 
எடுத்து, அசீரியாவின்‌ ராஜாவுக்குக்‌ 


காணிக்கையாக அனுப்பினான்‌. 
2இராஜா 
அவனு. 


169. அசீரியா ராஜா 
க்குச்‌ செவிகொடுத்து, 
தமஸ்குவுக்குப்போய்‌ அதைப்பிடித்து, 
குடிகளைக்‌ 
சிறைபிடித்துக்‌. 
ரேத்சீனைக்‌: 


ஆகாஸ்‌ யூதாதேசத்திற்கு 
ராஜாவாயிருக்கும்போது, சீரிய தேசத்திற்கும்‌, 
வடக்கு இஸ்ரவேல்‌ தேசத்திற்கும்‌ சமாதான 
உடன்படிக்கை ஏற்பட்டிருக்கிறது. 
அவ்விரண்டு தேசங்களின்‌ ராஜாக்களும்‌ 
யூதாதேசத்திற்கு விரோதமாக யுத்தம்பண்ண 
வருகிறார்கள்‌. 


ஆசின்‌ ஆட்சிக்காலத்தில்‌ 
சீரியாவின்‌ ராஜாவாகிய ரேத்சீனும்‌, 
இஸ்ரவேலின்‌ ராஜாவாகிய ரெமலியாவின்‌ 
குமாரன்‌ பெக்காவும்‌, எருசலேமின்மேல்‌: 
யுத்தம்பண்ண வந்து ஆகாசை முற்றிக்கை 
போடுகிறார்கள்‌ ஆனாலும்‌ 
ஜெயிக்கமாட்டாதே போகிறார்கள்‌ 
(2இராஜா 16:5) 


சீரியருக்கும்‌ 
எருசலேமை 
ஆசை 
தங்களுக்கு, 
நகரமாயிருக்கவேண்டும்‌ 
தங்களுக்கு dL ஒரு ராஜாவை 
எருசலேமிலே வைக்கவேண்டும்‌ என்றும்‌ 
சீரியாவின்‌ ராஜாவும்‌, இஸ்ரவேலின்‌ 
ராஜாவும்‌ ஆசைப்படுகிறார்கள்‌. 


இஸ்ரவேலருக்கும்‌ 
பிடிக்கவேண்டும்‌ என்னும்‌ 
உண்டாயிற்று, எருசலேம்‌ 
சொந்தமான 

என்றும்‌, 


நீ பயப்படாமல்‌ அமர்ந்திருக்கப்பார்‌;: 
இந்த இரண்டு புகைகிற 

ஈள்ளிக்கட்டைகளாகிய சீரியரோடே 
வந்த ரேத்சீனும்‌, ரெமலியாவின்‌ மகனும்‌ 
கொண்ட உக்கிரக்கோபத்தினிமித்தம்‌. 
உன்‌ இருதயம்‌ துவள வேண்டாம்‌" (ஏசா 7:6). 





f= al 
TT 


இந்த யுத்தத்தில்‌ சீரியருக்கும்‌, வடக்கு. 
இஸ்ரவேல்‌  தேசத்தாருக்கும்‌ வெற்றி 
கிடைக்கவில்லை. ஆனாலும்‌ சீரியாவின்‌ 
ராஜாவாகிய ரேத்சீன்‌ ஏலாத்தைத்‌ திரும்பச்‌ 
சீரியாவோடே சேர்த்துக்கொண்டு, யூதரை 
ஏலாத்திலிருந்து துரத்துகிறான்‌; சீரியர்‌ 
ஏலாத்திற்கு வந்து இந்நாள்‌ வரைக்கும்‌ 
அல்விடத்திலே குடியாயிருக்கிறார்கள்‌ 
(2இராஜா 16:6. 


த ஏலாத்தை. அமத்சியா 


சீரிய டமிருந்து பிடித்து வைத்திருந்தான்‌ 
14:22). 
வைத்திருந்த 
சீரியர்‌ தங்கள்‌ 


சத்துருக்களுக்கு விரோதமாக 
நின்று யுத்தம்பண்ணும்‌ 
ஆகாசுக்கு இல்லை. 


சீரியாவின்‌ ராஜாவும்‌, இஸ்ரவேலின்‌ 
ராஜாவும்‌ தனக்கு விரோதமாக: 
முற்றிக்கையிட்டிருக்கும்போ து. ஆகாஸ்‌ 
கர்த்தரைத்‌ தேடாமல்‌ அசீரியா ராஜாவின்‌ 
உதவியைத்‌ தேடுகிறான்‌. 


ஆகாஸ்‌ அசீரியாவின்‌ ராஜாவாகிய 
'திகிலாத்பிலேசரிடத்திற்கு ஸ்தானாபதிகளை 
அனுப்பி: “நான்‌ உம்முடைய அடியானும்‌ 
உம்முடைய குமாரனுமாயிருக்கிறேன்‌ : 
நர வந்து, எனக்கு விரோதமாயெழும்பின 
ராஜாவின்‌ கைக்கும்‌, 
இஸ்ரவேல்‌ ராஜாவின்‌ கைக்கும்‌ என்னை 
நீங்கலாக்கிவிடும்‌” (2இராஜா 16:7) என்று 
சொல்லச்சொல்லுகிறான்‌ 


ஆகாஸ்‌ கர்த்தருடைய உதவியை 
நாடாமல்‌, அசீரிய ராஜாவின்‌ உதவியை 
நாடுவது அவனுடைய பாவமாயிருக்கிறது. 
இந்தப்‌ பாவத்திற்கு அவனுக்கு கடுமையான 
தண்டனை கிடைக்கிறது. அசீரிய ராஜா 
ஆகாசுக்கு இலவசமாக உதவி 
செய்யமாட்டான்‌. அவன்‌ ஆகாசிடமிருந்து 
வெகுமதிகளையும்‌, காணிக்கைகளையும்‌ 
எதிர்பார்ப்பான்‌. 


2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


ஆகாசுக்கு அசீரியா 
எதிர்பார்ப்பு தெரிந்திருக்கிறது. 
பிரகாரமாக, ஆகாஸ்‌ கர்த்தருடைய 
ஆலயத்திலும்‌ ராஜாவின்‌ அரமனைப்‌ 
பொக்கிஷங்களிலும்‌ அகப்பட்ட வெள்ளியையும்‌ 
பொன்னையும்‌ எடுத்து, அசீரியாவின்‌ 
ராஜாவுக்குக்‌ காணிக்கையாக அனுப்புகிறான்‌ 
(2இராஜா 16:8). 
கர்த்தர்‌ நம்முடைய பொன்னையோ, 
வெள்ளியையோ, பொக்கிஷங்களையோ 
எதிர்பார்க்கவில்லை. அவர்‌ நம்முடைய 
இருதயங்களில்‌ வாசம்பண்ணவேண்டுமென்று, 
விரும்புகிறார்‌. தம்முடைய வார்த்தைக்கு 
நாம்‌ கீழ்ப்படியவேண்டும்‌ என்று மாத்திரமே 
கர்த்தர்‌ நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார்‌. 
அசீரியாவின்‌ ராஜாவோ ஆகாசின்‌ 
பொக்கிஷங்களை எதிர்பார்க்கிறான்‌. 
ராஜா, காஸ்‌ 
காணிக்கைகளைப்‌ 
அவனுக்கு 
அசீரியா ராஜா 
தமஸ்குவுக்குப்போய்‌ அதைப்பிடித்து, அதின்‌ 
குடிகளைக்‌ கீர்பட்டணத்திற்குச்‌ 
சிறைபிடித்துக்கொண்டுபோய்‌, ரேத்சீனைக்‌ 
கொன்றுபோடுகிறான்‌ (2இராஜா 16:9). 


. இசீரியாவின்‌ ராஜா சீரியர்களை 
தன்னுடைய த்திற்கு சிறைப்பிடித்து, 
கொண்டு போகிறான்‌. இது ஆசகாசுக்கு 
வெற்றி கிடைத்ததுபோல தெரிகிறது. 
ஆனால்‌ ஆகாசோ, தன்னையே 
அறியாமல்‌, சீரியாவின்‌ ராஜாவுக்கு. 
அடியையாகிவிடுகிறான்‌. 


ஆகாஸ்‌. சீரியாவின்‌ ராஜாவாகிய 
திகிலாத்பிலேசரிடத்திற்கு தன்னுடைய 
ஸ்தானாபதிகளை அனுப்பியபோது, ன்‌ 
உம்முடைய  அடியானும்‌, 
குமாரனுமாயிருக்கிறேன்‌” (2இராஜா 167) 
என்று சொல்லச்சொன்னான்‌. 
ஆகாஸ்‌ தன்னுடைய வார்த்தையின்‌ 
பிரகாரமாக, அசீரியாவின்‌ ராஜாவுக்கு 
அடிமையாகிவிடுகிறான்‌.. 


ஆகாசுக்கு அசீரியா ராஜாவின்‌ உதவி 
கிடைத்திருக்கிறது. அதேவேளையில்‌ 
ராஜாவின்‌ அரமனை பொக்கிஷங்களிலும்‌, 
கர்த்தருடைய ஆலயத்து பொக்கிஷங்களிலும்‌ 

ப்பு உண்டாயிற்று. யூதாதேசத்தின்‌ 


வெள்ளியும்‌ அசீரியா 


தேசத்திற்கு சொந்தமாயிற்று. 





i= THE 
TT 


ஆலயத்திலுள்ள 
ராஜாவுக்கு 

அது கர்த்தருடைய 

ஆலயத்தின்‌ பொக்கிஷம்‌ 
மாத்திரமே சொந்தமானது. 
யாருடைய 


கர்த்தருடைய 
பொக்கிஷம்‌ 
சொந்தமானதல்ல. 
பொக்கிஷம்‌. 
கர்த்தருக்கு 


ஆகாஸ்‌ 


ரபாண த்தல்‌ 
கொடுத்தனுப்புகிறான்‌. ஆகாஸ்‌ செய்த ஒரு 
பாவம்‌, அவனை மற்ற பாவங்களை செய்ய 


வழிநடத்துகிறது. 


ஆகாசின்‌ பலிபீடம்‌ 
2இராஜா 16:10-16 


2இராஜா 16:10. அப்பொழுது 
ராஜாவாகிய ஆகாஸ்‌ தமஸ்குவிலுன்ன 
அசீரியாவின்‌ ராஜாவாகிய 
திகிலாத்பிலேசருக்கு 
எதிர்கொண்டுபோய்த்‌ தமஸ்குவிலுன்ன 
பலிபீடத்தைக்‌ கண்டான்‌. ராஜாவாகிய 
ஆகாஸ்‌ அந்தப்‌ பலிபீடத்தின்‌. 
சாயலையும்‌, அதினுடைய ௪௧௨. 
வேலைப்பாடாகிய அதின்‌ 
மாதிரியையும்‌ ஆசாரியனாகிய 
உரியாவுக்கு அனுப்பினான்‌. 


இராஜா 1641. 
தமஸ்குவிலிருத்து 
ஆசாரியனாகிய 
அப்படிக்கொத்த 
ராஜாவாகிய 
ருந்து 
கட்டனையின்படி. யெல்லாம்‌ செய்தான்‌. 


இராஜா 16:12. ராஜா தமஸ்குவிலிருத்து 
வந்தபோது, அவன்‌ அத்தப்‌ 
யலிபீடத்தைப்பார்த்து, அந்தப்‌ 
பலிபீடத்தண்டையில்‌ சேர்ந்து, 
அதின்மேல்‌ பலியிட்டு, 


இராஜா 


ராஜாவாகிய ஆகாஸ்‌ 


16418. 


யையும்‌ 
பானப்லியை 
சமாதானபலிகளின்‌ 


அத்தப்‌ பலிபீடத்தின்மேல்‌ தெளித்தான்‌. 


2 இராஜாக்கன்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இராஜா 16:14. கர்த்தரின்‌ சத்திதியில்‌ 
இருந்த வெண்கலப்‌ பலிபீடத்தை 
அவன்‌ தன்‌ பலிபீடத்திற்கும்‌ கர்த்தரின்‌ 
ஆலயத்திற்கும்‌ நடுவே ஆலயத்தின்‌ 


2இராஜா 16:15. ராஜாவாகிய ஆகாஸ்‌ 
ஆசாரியனாகிய உரியாவை நோக்கி: 
இந்தப்‌ பெரிய பலிபீடத்தின்மேல்‌ நீ 
காலைச்‌ சர்வாங்க த௲னபலியையும்‌, 
மாலைப்போஜனபலியையும்‌, ராஜாவின்‌ 
சர்வாங்க தகனபலியையும்‌, அவருடைய 
போஜனபலியையும்‌, தேசத்தினுடைய 
சகல ஜனத்தின்‌ சர்வாங்க தகனபலி. 
யையும்‌, அவர்கள்‌ போஜனபலியையும்‌, 
அவர்கள்‌ பானபலிகளையும்‌ செலுத்தி, 
அதின்மேல்‌ சர்வாங்க தகனங்கவின்‌' 
௪௧௮. இரத்தத்தையும்‌, பலிகளின்‌ 
சகல இரத்தத்தையும்‌ தெனிப்பாயாக; 
அந்த வெண்கலப்‌ பலிபீடமோ, நான்‌ 
சன்னதம்‌ கேட்கிறதற்கு உதவும்‌ 
என்றான்‌. 


இராஜா. 16:16. ராஜாவாகிய 
ஆகாஸ்‌  கட்டளையிட்டபடியெல்லாம்‌ 
ஆசாரியனாகிய உரியா செய்தான்‌. 


ஆகாஸ்‌ மேடைகளிலும்‌, மலைகளின்‌ 

பச்சையான சகல மரத்தின்கீழும்‌ 
பலியிட்டு தூபங்காட்டி வருகிறான்‌. ஆனாலும்‌ 
இதுவரையிலும்‌ கர்த்தருடைய பலிபீடத்திற்கு 
ஒரு சேதமும்‌ வரவில்லை. கர்த்தருடைய 
ஆலயத்தில்‌ அவருடைய பலிபீடம்‌ 
இருக்கிறது. பக்தியுள்ள யூதர்கள்‌ 
கர்த்தருடைய ஆலயத்திற்குப்போய்‌, அங்கே 


ஆட்சிக்காலத்தில்‌ 
மாற்றப்படுகிறது. 

கர்த்தருடைய ஆலயத்திலுள்ள 

பலிபீடத்தை நீக்கிப்போட்டு, அங்‌ 

புதிய பலிபீடத்தை நிறுவுகிறான்‌. 

விக்கிரகாராதனையின்‌ 

கர்த்தருடைய பரிசுத்தமான 

விக்கிரகங்களுக்கோ, ்‌ 

பலிபீடத்திற்கோ இப 

ஆகாசோ கர்த்தருடைய 

விக்கிரகத்தின்‌ 

அதற்கு அங்கே இடம்‌ கொடுக்கிறான்‌. 





i= THE 
TT 


பலிபீடத்தைப்‌ பார்த்தான்‌. 


அசீரியாவின்‌ 
லியோன்‌ 
ரேற்சீனைக்‌ 
ராஜாவாகிய ஆகாஸ்‌. 
அசீரியாவின்‌ 
'திகிலாத்பிலேசருக்கு எதிர்கொண்டுபோய்த்‌ 
'தமஸ்குவிலுள்ள பலிபீடத்தைக்‌ காண்கிறான்‌. 
ராஜாவாகிய ஆகாஸ்‌ அந்தப்‌ பலிபீடத்தின்‌ 
ம்‌ அதினுடைய சகல. 
அதின்‌  மாதிரியையும்‌ 
ஆசாரியனாகிய உரியாவுக்கு அனுப்புகிறான்‌ 
(2இராஜா 1610), 


ராஜாவாகிய 


சீரியாவின்‌ ராஜாவாகிய 


யூதாவின்‌ ராஜாவாகிய ஆகாஸ்‌ 
அசீரியாவின்‌ ராஜாவுக்கு நன்றி 
சொல்லுவதற்காக தமஸ்குவுக்குப்‌ போனான்‌. 
அசீரியா... ராஜாவின்‌ கட்டளைகளைப்‌ 
பெற்றுக்கொள்ளவும்‌, அவனுக்கு கீழ்ப்படிந்து 
நடப்பதை உறுதிபண்ணுவதற்கும்‌ ஆகாஸ்‌ 
அசீரியாவின்‌ ராஜாவைப்‌ பார்க்கப்போகிறான்‌. 


காஸ்‌ _ அசீரியாவின்‌ ராஜாவை 
பாரக்கப்போன இடத்தி ஒரு பலிபீடத்தை 
பார்க்கிறான்‌. தமஸ்குவிலள்ள தப்‌ 
பலிபீடம்‌ ஆகாசின்‌ கண்களுக்கு 
பிரியமாயிருக்கிறது. அந்தப்‌ பலிபீடம்‌ 
விநோதமாக செய்யப்பட்டிருக்கிறது. 
அதிலே வேலைப்பாடுகளும்‌ அதிகமாய்‌ 
இடம்பெற்றிருக்கிறது. தமஸ்குவிலுள்ள 
பலிபீடத்தின்‌ சாயலுக்கொத்த. ஒரு 
பலிபீடம்‌ தன்னுடைய தேசத்திலும்‌ 
இருக்கவேண்டுமென்று ஆகாஸ்‌ 
ஆசைப்படுகிறான்‌. 

யூதாதேசத்திலே ஆகாஸ்‌ 
ராஜாவாயிருக்கும்போது. உரியா என்பவன்‌ 
பிரதான ஆசாரியனாயிருக்கிறான்‌. 
ராஜாவாகிய ஆகாஸ்‌ அந்தப்‌ பலிபீடத்தின்‌ 
சாயலையும்‌, அதினுடைய சகல 
வேலைப்பாடாகிய அதின்‌ மாதிரியையும்‌ 
ஆசாரியனாகிய உரியாவுக்கு அனுப்புகிறான்‌. 
அந்தப்‌ பலிபீடத்திற்கொத்த பலிபீடத்தை 
கட்டுமாறு ராஜாவாகிய ஆகாஸ்‌, 
ஆசாரியனாகிய உரியாவுக்கு 
கட்டளைகொடுக்கிறான்‌. 


2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


ராஜாவாகிய 
'தமஸ்குவிலிருந்து 
ஆசாரியனாகிய 
பலிபீடத்தைக்கட்டி 
ஆசாரியனாகிய உரியா 
காஸ்‌ தமஸ்குவிலிருந்து 
கட்டளையின்படியெல்லாம்‌ 
(2இராஜா 16:11) 

கர்த்தருடைய 
செய்கிற பிரதான 
தமஸ்குவிலுள்ள விக்கிரகத்தின்‌ 
பலிபீடத்தைப்போன்ற ஒரு பலிபீடத்தைக்‌. 
கட்டுவது மிகப்பெரிய பாவம்‌. இது ஒரு 
துன்மார்க்கமான செயல்‌. யூதாவின்‌ 
ராஜாவும்‌ விக்கிரகாராதனைக்காரன்‌. 
யூதாதேசத்திலுள்ள பிரதான ஆசாரியனும்‌ 
விக்கிரகாராதனைக்காரன்‌. 


பிரதான  ஆசாரியனாகிய உரியா 
தன்னுடைய அதிகாரத்தை தப்பிதமாகப்‌ 
பயன்படுத்துகிறான்‌. தன்னுடைய ஆசாரிய 
ஊழியத்தையே தீட்டுப்படுத்துகிறான்‌. 
கர்த்தருக்கு ஊழியம்‌ செய்ய வேண்டிய 
உரியா, விக்கிரகத்திற்கு ஊழியம்‌ 
செய்கிறான்‌. கர்த்தருடைய பிரமாணத்திற்கு 
கீழ்ப்படிய வேண்டிய ஆசாரியன்‌, இப்போது, 
மனுஷருடைய இச்சைகளுக்கு கீழ்ப்படிகிறான்‌. 
மாம்சத்தின்‌ இச்சைகளுக்கு 
ஆசாரியனாயிருக்கிறான்‌. அவன்‌ 
விக்குரிய வேசித்தனம்‌ பண்ணுகிறான்‌. 
கர்த்தர்‌ தன்னை நம்பி 
ஒப்படைத்திருக்கிற த்திற்கு 
உண்மையுள்ளவனாகயிராமல்‌, 


வஞ்சிக்கிறான்‌. 


வருகிறதற்குள்‌ 
அப்படிக்கொத்த 
முடிக்கிறான்‌. 
ராஜாவாகிய 
அனுப்பின 
செய்கிறான்‌ 


உரியா 


ஊழியத்தை 
வன்‌ 


உரியா 
கர்த்தரை 


கர்த்தருடைய ஆலயத்திலே 
வெண்கல பலிபீடம்‌ இருக்கிறது. உரியாவோ 
ஆகாசின்‌ பலிபீடத்தை, கர்த்தருடைய 
வெண்கல  பலிடீடத்திற்கு அருகாமையில்‌ 
வைக்கிறான்‌. 


ராஜா தமஸ்குவிலிருந்து வந்தபோது, 
அவன்‌ அந்தப்‌ 
பலிபீடத்தண்டையில்‌ சேர்ந்து, 


பலியிடுகிறான்‌. ஆகாஸ்‌ தன்‌ 
தகனபலியையும்‌ தன்போஜனபலியையும்‌ 
தகனித்து, தன்‌ பானபலியை வார்த்து, தன்‌ 
சமாதானபலிகளின்‌ 

பலிபீடத்தின்மேல்‌: 

(இராஜா 16:12,13) 





i al 
TT 


கர்த்தருடைய மவத்திலே 
தன்னுடைய பலிபீடத்‌ 


இடத்தைக்‌ கொடுத்ற 
வெண்கல பலிபீடத்தை 


மாற்றுகிறான்‌. 


ஆகாஸ்‌ 
மான 
கர்த்தருடைய 
வேறு இடத்திற்கு. 


கர்த்தரின்‌ சந்நிதியில்‌ இருந்த 
வெண்கலப்‌ பலிபீடத்தை ஆகாஸ்‌ தன்‌ 
பலிபீடத்திற்கும்‌ கர்த்தரின்‌ ஆலயத்திற்கும்‌ 
நடுவே ஆலயத்தின்‌ முகப்பிலிருந்து, 
எடுத்து, அதைத்‌ தன்‌ பலிபீடத்திற்கு 
வடபுறமாய்‌ வைக்கிறான்‌ (2இராஜா 16:14. 


ஆகாசின்‌ பலிபீடம்‌ வடிவத்தில்‌: 
பெரியதாயிருக்கிறது. ராஜாவாகிய ஆகாஸ்‌ 
ஆசாரியனாகிய உரியாவை நோக்கி: “இந்தப்‌ 
பெரிய பலிபீடத்தின்மேல்‌ நீ ச்‌ 
சர்வாங்க 

மாலைப்போஜனபலியையும்‌, 

சர்வாங்க த௲னபலியையும்‌, அவருடைய 
போஜனபலியையும்‌, தேசத்தினுடைய சகல 
ஜனத்தின்‌ சர்வாங்க தகனபலியையும்‌, 
அவர்கள்‌ போஜனபலியையும்‌, அவர்கள்‌ 
பானபலிகளையும்‌ செலுத்தி, 


றத! 
(2இராஜா 1645) என்று சொல்லுகிறான்‌. 


கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள்‌, 
கர்த்தரே போதும்‌ 
திருப்தியோடிருக்கவேண்டும்‌. 
திருப்தியில்லாமல்‌, 

தேடிப்போகிறவர்களுக்கு, ஒரு ஆதாயமும்‌ 
கிடைக்காது. அவர்களுடைய பிரயாசங்கள்‌ 
வீணாய்ப்போகும்‌. 


2 இராஜாக்கன்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தருடைய 

ஒரு புதிய நன்மை உண்டாகவேண்டுமென்று 
ஆசைப்படுகிறான்‌. கர்த்தருடைய. 
பலிபீடம்‌ “சன்னதம்‌ கேட்கிறதற்கு உதவும்‌" 
என்று சொல்லுகிறான்‌. 


சன்னதம்‌ கேட்பதற்காக கர்த்தர்‌ 
தம்முடைய பலிபீடத்தை ஆலயத்திலே 
கட்ட சொல்லவில்லை. வெண்கல 
பலிபீடத்தின்மீது சர்வாங்க தகனபலிகளை 
செலுத்தவேண்டும்‌. ஆனால்‌ ஆகாசோ, 
தான்‌ நிறுவின, புதிய பலிபீடத்திலே. 
சர்வாங்க த௲னபலியை செலுத்துகிறான்‌. 
கர்த்தருடைய வெண்கல பலிபீடத்தில்‌, 
சன்னதம்‌ கேட்க ஆசைப்படுகிறான்‌. 
கர்த்தருடைய பலிபீடம்‌ சன்னதம்‌ சொல்லாது. 


யூதருடைய பாரம்பரிய சரித்திரத்தின்‌ 
பிரகாரம்‌, ஆகாஸ்‌ பிற்காலத்தில்‌, 
கர்த்தருடைய வெண்கல பலிபீடத்தினால்‌, 
ஒரு சூரிய கடிகாரத்தை செய்தான்‌ என்று 
சொல்லுகிறார்கள்‌. 


பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி 
கந்தன்‌ தி கூப்பிடுகையில்‌, அவர்‌ 
ஆகாசுடைய சூரிய கடியாரத்தில்‌ பாகைக்குப்‌ 
பாகை முன்போன சாயை பத்துப்பாகை 
பின்னிட்டுத்‌ திரும்பும்டி செய்தார்‌" 
(2இராஜா 20:1). 


ஆகாசின்‌ வர்த்தமானங்கள்‌' 
2இராஜா 16:17-20 


2இராஜா 16:17. பின்னும்‌ ராஜாவாகிய 
ஆகாஸ்‌ ஆதாரங்களின்‌ ௪வுக்கைகனை 
அறுத்துவிட்டு, அவைகளின்‌ மேலிருந்த 
 கொப்பரைகனை 
கடல்தொட்டியைக்‌ 
வெண்கல நிஷபங்களின்‌ 

அதைக்‌ 
தனவரிசையிலே வைத்து, 





i FTN 
ETT 


2இராஜா 16:18. ஆலயத்தின்‌. 
அருகே கட்டியிருந்த ஓய்வுநானின்‌ 
மண்டபத்தையும்‌, ராஜா பிரவேசிக்கும்‌. 
மண்டபத்தையும்‌, அசீரியருடைய 
ராஜாவினிமித்தம்‌ கர்த்தநுடைய 
ஆலயத்திலிருந்து 
அப்புறப்படுத்தினான்‌. 

இராஜா 16:18. ஆகாஸ்‌ செய்த மற்ற 
வர்த்தமானங்கன்‌' யூதாவுடைய 
ராஜாக்களின்‌ நானாகமப்‌ புஸ்தகத்தில்‌ 
அல்லவோ எழுதியிருக்கிறது. 


இராஜா 16:20. ஆகாஸ்‌ தன்‌ 
யிதாக்கனோடே, நித்திரையடைத்தபின்‌, 
அவன்‌ தாவீதின்‌. நகரத்தில்‌. 
தன்‌ பிதாக்களண்டையிலே 
அடக்கம்பண்ணப்பட்டான்‌; அவன்‌ 
குமாரனாகிய எசேக்கியா அவன்‌ 
ஸ்தானத்தில்‌ ராஜாவானான்‌.. 


கர்த்தருடைய ஆலயம்‌ பரிசுத்தமானது. 
ஆகாசோ கர்த்தருடைய ஆலயத்தை 
பரிசுத்தகுலைச்சலாக்குகிறான்‌ அவன்‌ 
ஒன்றும்‌ 

ஆனாலும்‌ 

பணிமுட்டுக்களை 


சட்டங்களின்‌ 

சட்டங்களுக்கு நடுவே இருக்கிற அந்தச்‌ 
சவுக்கைகளில்‌ ங்களும்‌, 
காளைகளும்‌, கேருபீன்களும்‌, பக்கத்த 
மேலாக ஒரு திரணையும்‌, 
சிங்கங்களுக்கும்‌ காளைகளுக்கும்‌ கீழாக 


சாய்வான வேலைப்பாடுள்ள ஜலதாரைகளும்‌ 

'அதனோடே இருந்தது" (1இராஜா 7:28,29). 
ராஜாவாகிய ஆகாஸ்‌ ஆதாரங்களின்‌ 

சவுக்கைகளை அறுத்துவிட்டு, ன்‌ 


வைக்கிறான்‌ (2இராஜா 167). 


2 இராஜாக்கன்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தருடைய ஆலயத்திற்கு அருகே 
ஓய்வுநாள்‌ மண்டபம்‌ கட்டப்பட்டிருக்கிறது. 
ஓய்வுநாள்‌ பிரமாணத்தை 
கனம்பண்ணும்‌ வண்ணமாகவும்‌, 
ஆசாரியருக்கு ஆசீர்வாதமாயிருக்கவேண்டும்‌. 
இந்த மண்டபம்‌. 


கர்த்தருடைய ஆலயத்திலே சாதாரண 
நாட்களில்‌ ம்‌ 


அவர்களுக்கு 
மண்டபம்‌ கட்டப்பட்டிருக்கிறது. 
ஆகாஸ்‌ ராஜாவோ ஆலயத்தின்‌ அருகே 
கட்டியிருந்த ஓய்வுநாள்‌ மண்டபத்தை, 
ஆலயத்திலிருந்து அப்புறப்படுத்துகிறான்‌. 


ராஜகுடும்பத்தார்‌ கர்த்தருடைய 
ஆலயத்திற்குள்‌ பிரவேசிப்பதற்கு வசதியாக, 
ராஜா பிரவேசிக்கும்‌ மண்டபம்‌ 
கட்டப்பட்ிருக்கிறது. சாலொமோன்‌ இந்த 
மண்டபத்தைக்‌ கட்டினார்‌. சேபாவின்‌ 
ராஜஸ்திரீ இந்த மண்டபதைப்‌ பார்த்து 
ஆச்சரியப்பட்டாள்‌. 


“சேபாவின்‌ 
சாலொமோனுடைய ஞானத்தையும்‌, 
அவன்‌ கட்டின அரமனையையும்‌, 
அவன்‌ பத்தியின்‌ போஜனபதார்த்தங்களையும்‌, 
அவன்‌  ஊழியக்காரரின்‌ வீடுகளையும்‌, 
அவன்‌ உத்தியோகஸ்தரின்‌ வரிசையையும்‌, 
அவர்கள்‌ வஸ்திரங்களையும்‌, அவனுடைய 
பானபாத்திரக்காரரையும்‌, அவன்‌ 
கர்த்தருடைய ஆலயத்துக்குள்‌ பிரவேசிக்கும்‌ 
நடைமண்டபத்தையும்‌ கண்டபோது 
அவள்‌ ஆச்சரியத்தால்‌ பிரமைகொண்டாள்‌ 
இராஜா 10:4,5). 


ஆகாஸ்‌ ராஜா. கர்த்தருடைய 
ஆலயத்திற்குள்‌ அடிக்கடி பிரவேசிப்பதில்லை. 
இதை உறுதிபண்ணும்‌ வண்ணமாக ராஜா 
பிரவேசிக்கும்‌. மண்டபத்தை 
அகற்றிப்போடுகிறான்‌. தான்‌ கர்த்தருடைய 

த்திற்குள்‌ பிரவேசிக்கவில்லை. 
அசீரியாவின்‌ ராஜா 


ராஜஸ்திரீ 
சகல 


ஆலயத்திற்கு: 
என்பதைக்கண்டு 
தன்மீது பிரியமாமிருப்பான்‌ என்று ஆகாஸ்‌ 
எதிர்பார்க்கிறான்‌. 





ட்ட 2 இராஜாக்கள்‌ - விரிவுரை மறவா 
ரியா II KINGS - COMMENTARY PUBLISHERS 


ஆகாஸ்‌ தன்னுடைய 
முப்பத்தாறாவது வயதில்‌ மரித்துப்போகிறான்‌. 
ஆகாஸ்‌ கர்த்தருடைய | ஆகாஸ்‌ தன்‌ பிதாக்களோடே 
ஆலயத்திற்குப்போனால்‌ கர்த்தர்‌ அவன்மீது | நித்திரையடைந்தபின்‌, அவன்‌ தாவீதின்‌ 
பிரியமாயிருப்பார்‌. ஆலயத்திற்குப்‌ | நகரத்தில்‌ தன்‌  பிதாக்களண்டையிலே. 
போகாவிட்டால்‌. அசீரியாலின்‌ ராஜா | அடக்கம்பண்ணப்படுகிறான்‌. 
அவன்மீது பிரியமாமிருப்பான்‌. ஆனால்‌ 
ஆகாசோ கர்த்தருடைய பிரியத்தைவிட, லல குமாரனாகிய எசேக்கியா 
அசீரியா ராஜாவின்‌ பிரியத்தை ஸ்தானத்தில்‌ ராஜாவாகிறான்‌ 
விரும்புகிறான்‌. த 16:20). ஆகாஸ்‌ கர்த்தருடைய 
தவல பல்‌ அலது ட எந்த அளவுக்கு 
ஆகாஸ்‌ செய்த மற்ற வர்த்தமானங்கள்‌ நட்டுப்புத்தினாளோ, அந்த அளவுக்கு 
யூதாவுடைய ராஜாக்களின்‌ நாளாகமப்‌ | ஆகாசின்‌ குமாரனாகிய எசேக்கியா, 
புஸ்தகத்தில்‌ அல்லவோ எழுதியிருக்கிறது | கர்த்தருடைய ஆலயத்தைப்‌ 
(இராஜா 16:19). பரிசுத்தப்படுத்துகிறான்‌. 





i THE 
TT 


சிறையிருப்புக்குப்போன 
புத்திரர்‌, அங்கே 
சிறையிருப்பிலிருக்கிறார்கள்‌. 


ஸ்ரவேல்‌ 
க்க கத (2இராஜா 1711-6). வடக்கு 
இஸ்ரவேல்‌ தேசத்தாரின்‌ பாவங்கள்‌ (2இராஜா 
17.7-23).. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ அந்நிய 
தேசத்திற்கு சிறைப்பட்டுப்போன பின்பு 
சமாரியாவிலே அந்நிய தேசத்தார்‌ வந்து 
குடியேறுகிறார்கள்‌ 
(2இராஜா 17:24-41) 


ஓசெயா 
2இராஜா 17:1-6 


2இராஜா 170. யூதாவின்‌ ராஜாவாகிய 
ஆகாசின்‌ பன்னிரண்டாம்‌ வருஷத்தில்‌, 
ஏலாவின்‌ குமாரனாகிய 
இஸ்ரவேலின்‌ மேல்‌ 

சுமாரியாவிலே. 

ராஜ்யபாரம்பண்ணி, 


2இராஜா 17:2. கர்த்தரின்‌ பார்வைக்குப்‌ 
பொல்லாப்பானதைக்‌: செய்தான்‌; 
ஆனாலும்‌ தனக்கு முன்னிருத்த 
இஸ்ரவேலின்‌: ராஜாக்கனைப்போல்‌ 
செய்யவில்லை. 


2இராஜா 17:8. அவனுக்கு விரோதமாக 
அசீரியாவின்‌ ராஜாவாகிய சல்மனாசார்‌. 
வந்தான்‌; அப்பொழுது ஓசெயா 
அவனைச்‌ சேவிக்கிறவனாகி, 
அவனுக்குப்‌ பகுதிகட்டினான்‌.. 


2 இராஜாக்கன்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


இராஜா 17:4. ஓசெயா எகிப்தின்‌ 
ராஜாவாகிய சோ என்பவனிடத்துக்கு 
ஸ்தானாபதிகளை அனுப்பீனதும்‌, 


தனக்கு. 
செய்ததுபோல்‌, 


அசீரியாவின்‌' 
ஓசெயாவினிடத்திலே. 
அவனைப்‌ 


கட்டிச்சிறைச்சாலையிலே வைத்தான்‌. 


2இராஜா 17:5. அசீரியா ராஜா 
தேசம்‌ எங்கும்போய்‌, சமாரியாவுக்கும்‌ 
வந்து அதை மூன்று வருஷம்‌ 
முற்றிக்கைபோட்டிருத்தான்‌. 


2இராலா 17:6. ஓசெயாவின்‌ ஒன்பதாம்‌ 
வருஷத்தில்‌ அசீரியா ராஜா 
சுமாரியாவைப்‌ பிடித்து, 
இஸ்ரவேலை அசிரியாவுக்குச்‌. 
சிறையாகக்கொண்டுபோய்‌, 
அவர்களைக்‌ கோசோன்‌ நதி ஓரமான 
ஆலாகிலும்‌ ஆபோரிலும்‌ மேதியமின்‌ 
பட்டணங்களிலும்‌ குடியேற்றினான்‌. 


செயா ஏலாவின்‌ 
ஒசெயா  இஸ்ரவேலின்மேல்‌ 
சமாரியாவிலே 
ராஜ்யபாரம்பண்ணுகிறான்‌. 
இஸ்ரவேலின்‌ 

கடைசியானவன்‌. 


குமாரன்‌. 
ராஜாவாகி, 
ஒன்பதுவருஷம்‌ 
ஒசெயாவே 
ராஜாக்களில்‌ 


இஸ்ரவேல்‌ 
என்பவன்‌ 
ஒசெயா 
அவன்‌ 


செயாவுக்‌ ன்பு, 
த்தில்‌ பெக்கா 
ராஜ்யபாரம்பண்ணினான்‌. 
பெக்காவைக்‌ கொன்றுபோட்டு 
ஸ்தானத்தில்‌ ராஜாவானான்‌. 


“ஏலாவின்‌ குமாரனாகிய 
ரெமலியாவின்‌ குமாரனாகிய 
விரோதமாய்‌. 
அவனை உசியாவின்‌ 
யோதாமின்‌ இருபதாம்‌ 
வெட்டிக்கொன்றுபோட்டு, 
ஸ்தானத்தில்‌ 
(2இராஜா 15:30). 


ஒசெயா 
பெக்காவுக்கு 
கட்டுப்பாடுபண்ணி, 
குமாரனாகிய 
வருஷத்தில்‌: 
அவன்‌ 
ராஜாவானான்‌" 





i al 
TT 


ஒசெயா பெக்காவைக்‌ 
கொன்றுபோட்டாலும்‌, அவனால்‌ இஸ்ரவேல்‌ 
தேசத்திற்கு உடனே ராஜாவாக முடியவில்லை. 


ராஜாவாகிறான்‌. ஒசெயா இஸ்ரவேலின்மேல்‌ 
ராஜாவாகும்‌ காலம்‌, யூதாவின்‌ 
ராஜாவாகிய  ஆகாசின்‌ பன்னிரண்டாம்‌ 
வருஷமாகும்‌. 

ஒசெயா கர்த்தரின்‌ பார்வைக்குப்‌ 
பொல்லாப்பானதைச்‌ செய்கிறான்‌: ஆனாலும்‌ 
அவன்‌ தனக்கு முன்னிருந்த இஸ்ரவேலின்‌ 
ராஜாக்களைப்போல்‌ செய்யவில்லை 
(2இராஜா 17:2). ஓசெயாவுக்கு முன்பு, 
இஸ்ரவேலை. ராஜ்யபாரம்‌ பண்ணின 
ராஜாக்கள்‌, யெரொபெயாம்‌ நிறுவின 
பொற்கன்றுக்குட்டிகளை ஆராதனை 
செய்தார்கள்‌. ஒசெயாவோ அவர்களைப்போல. 
பொற்கன்றுக்குட்டிகளை ஆராதிக்கவில்லை. 


இஸ்ரவேல்‌ தேசத்தார்‌ எருசலேமுக்குப்‌ 
போகக்கூடாது என்று, தேசம்‌ முழுவதிலும்‌ 
ஒரு தடை விதிக்கப்பட்டிருந்தது. இந்தத்‌ 
தடை யெரொபெயாமின்‌ காலத்திலே 
உண்டாயிற்று. சமாரியர்கள்‌ கர்த்தரை 
ஆராதிப்பதற்காக எருசலேமுக்கு 
போகமாட்டார்கள்‌. அவர்கள்‌ 
எருசலேமுக்கு போகவேண்டும்‌ என்று, 
விரும்பினாலும்‌, அவர்களுக்கு அனுமதி 
கொடுக்கப்படவில்லை. 

ஒசெயா 
ராஜாவானபோது, 
எருசலேமுக்குப்போவதற்கு - 
நீக்கிப்போட்டான்‌. 
விரும்பினால்‌, அவர்கள்‌ க்கக்‌ 
கர்த்தரை ஆராதிக்கலாம்‌ என்று அனுமதி 
கொடுத்தான்‌ 


ஆனால்‌ இஸ்ரவேல்‌ ஜனங்களோ, 
எருசலேமுக்குப்போய்‌ கர்த்தரை ஆராதிக்க 
விரும்பவில்லை. அவர்கள்‌ சமாரியாவிலே. 
தங்கியிருந்து விக்கிரகங்களை 
ஆராதிக்கிறார்கள்‌. இஸ்ரவேல்‌ தேசத்தின்‌ 
ஒசெயாவின்‌ 

இஸ்ரவேல்‌: 

ஆராதிக்கும்‌ 


2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


இஸ்ரவேலின்‌ மற்ற ராஜாக்களின்‌ 
ஆட்சிக்காலத்தில்‌, கிடைக்காத ஆவிக்குரிய 
சகாயங்கள்‌, ஒசெயாவின்‌ காலத்தில்‌ 
இஸ்ரவேல்‌. ஜனத்தாருக்கு 
கிடைத்திருக்கிறது. ஆனாலும்‌ ஒசெயாவின்‌ 
ஆட்சிக்காலத்திலே இஸ்ரவேல்‌ தேசம்‌. 
அழிந்துபோகிறது. 


செயா க்‌ ன்னிருந்‌ 
ரகக வானக்‌ ன்‌ 
பொல்லாப்பானதை செய்யவில்லை. ஆனால்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனங்களோ, தங்களுக்கு 
முன்னிருந்த ஜனங்களைவிட, அதிகமான 
பொல்லாப்பு செய்கிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌. 
எருசலேமுக்குப்போய்‌ 
ஆராதிப்பதற்கு, ஒசெயா அனுமதி 
கொடுக்கிறான்‌. அவர்கள்‌ நன்மையான 
காரியங்களை செய்யவேண்டுமென்று ராஜா 
விரும்புகிறான்‌. ஆனால்‌. இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாரோ, இதற்கு முன்பு செய்ததுபோல, 
காத்தான்‌ பார்வைக்கு பொல்லாப்பானதையே 


ஜனத்தார்‌ 
கர்த்தரை 


தேசத்நாரின்‌ 
அவர்களுடைய தேசம்‌ 
காரணமாயிற்று, 
தங்களுடைய 
தங்களுக்குத்‌ 
தீங்குகளையும்‌, அழிவுகளையும்‌ 
வரவழைத்துக்கொள்கிறார்கள்‌. 
வடக்கு இஸ்ரவேல்‌ தேசம்‌ ஒரே 
நாளில்‌ அழிந்துபோகவில்லை. அவர்கள்மீது 
கொஞ்சம்‌ கொஞ்சமாக அழிவு வருகிறது, 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ தங்கள்‌ பாவங்களுக்கு 
மனந்திரும்ப, கர்த்தர்‌ அவர்களுக்கு 
காலஅவகாசங்களையும்‌, வாய்ப்புக்களையும்‌ 
கொடுக்கிறார்‌. ஆனால்‌ அவர்களோ 
கர்த்தருடைய கிருபைகளை 
அசட்டைபண்ணுகிறார்கள்‌. அவர்கள்‌ 
கர்த்தருக்கு விரோதமாய்‌ துணிகரமான 
பாவங்களை செய்கிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தரைவிட்டு. 
விலகிப்போகிறார்கள்‌. கர்த்தரும்‌ தம்முடைய 
நீதியினால்‌ அவர்களை விட்டு 
விலகிப்போகிறார்‌. கர்த்தருடைய கோபமும்‌, 
நியாயத்தீர்ப்பும்‌ இஸ்ரவேல்‌ 
தேசத்தின்மீது வருகிறது. 





BALWETHER 
பிய 


விரோதமாக. 
சல்மனாசார்‌ 
வருகிறான்‌; அப்பொழுது ஒசெயா அவனைச்‌ 
சேவிக்கிறவனாகி,, அவனுக்குப்‌ 
பகுதிகட்டுகிறான்‌ (2இராஜா 17:3). 


ஒசெயாவோ அசிரியாவின்‌ ராஜாவுக்கு 
கீழ்ப்படியவிரும்பவில்லை. ஒசெயா அவனுக்கு 
பகுதி அனுப்பவும்‌ 

அசீரியாவின்‌ 

ராஜாவாகிய சல்மானாசருக்கு விரோதமாக. 
கலகம்பண்ணவேண்டுமென்று ஒசெயா 


சதிபண்ணுகிறான்‌. 


இஸ்ரவேலின்‌ 
ஜனங்களும்‌, 
தங்களுடைய 
முறையிடவேண்டும்‌ 
தங்களைத்‌ 
கர்த்தர்‌ 
சமாதானத்தையும்‌, 
கட்டளையிடுவார்‌. 


ராஜாவும்‌, இஸ்ரவேல்‌ 


கர்த்தருக்கு முன்பாக 
தாழ்த்தவேண்டும்‌. அப்போது 
இஸ்ரவேல்‌ தேசத்திலே 
கேஷேமத்தையும்‌ 


ஒசெயாவின்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனத்தாருக்கு 
அனுமதி 


சொல்லியிருக்கவேண்டும்‌. 
அவர்களோ கர்த்தரை 
அவரை நாடவுமில்லை. 


ராஜாவாகிய சோ 
நாடுகிறான்‌. 
எகிப்தின்‌ ராஜாவினிடத்திற்கு ஒசெயா 
தன்னுடைய ஸ்தானாபதிகளை அனுப்புகிறான்‌. 
அசீரியாவின்‌ ராஜாவுக்கு வருஷந்தோறும்‌ 
பகுதி அனுப்புவதையும்‌ நிறுத்திவிடுகிறான்‌. 
எகிப்தின்‌ ராஜாவாகிய சோ தனக்கு 
உதவிசெய்வான்‌ என்று ஒசெயா நம்புகிறான்‌. 
அசீரியாவின்‌ ராஜாவுக்கு விரோதமாக தான்‌ 
பண்ணும்‌ கலகத்திலே, எகிப்தியரின்‌ உதவி 
தனக்கு கிடைக்கும்‌ என்று ஒசெயா 
எதிர்பார்க்கிறான்‌. ஆனால்‌  எகிப்தியரோ 
முறிந்த 'நாணற்கோலைப்போல. 
பலமில்லாதவர்களாயிருக்கிறார்கள்‌. 


2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அசீரியாவின்‌ ராஜாலாகிய 
சல்மானாசருக்கு ஒசெயாவின்‌ கலக 
ஆலோசனை தெரியவருகிறது. சல்மானாசர்‌, 
இஸ்ரவேலின்‌ ராஜாவாகிய ஒசெயாவின்‌. 

யோசனையை அடக்கி 
ஒடுக்கவேண்டுமென்று  தீர்மானிக்கிறான்‌. 
அசீரியாவின்‌ ராஜாவாகிய சல்மானாசர்‌, 
இஸ்ரவேலின்‌ ராஜாவாகிய ஓசெயாவைப்‌ 
பிடித்து கட்டி அவனை சிறைச்சாலையில்‌ 
வைக்கிறான்‌ (2இராஜா 17:4). 


ஒசெயாலின்‌  கீழ்ப்படியாமையினாலும்‌. 
கலகயோசனையினாகும்‌, அலனுக்கும்‌ 
இஸ்ரவேல்‌ தேசத்திற்கும்‌ மிகப்பெரிய 
தீங்குகள்‌ உண்டாமிற்று சல்மனாசர்‌ 
ஒசெயாவைப்‌ பிடித்து கட்டி சிறைச்சாலையில்‌ 
வைக்கிறான்‌. அசீரியாவின்‌ ராஜா 
இஸ்ரவேல்‌. தேசத்தையும்‌ 
நிர்மூலம்பண்ணுகிறான்‌. 

அசீரியா 
சமாரியாவுக்கும்‌ 


வருஷம்‌ 
(2இராஜா 17:5) 


அசீரியா 
இராணுவத்தாருடைய 
இஸ்ரவேல்‌ தேசத்தார்‌ எல்லோரும்‌. 
கலகக்காரர்களாகவும்‌,  துரோகிகளாகவும்‌ 
அசீரியாவின்‌ ராஜா 
ஜனங்களை 
பட்டயத்தினால்‌ தண்டிக்கவேண்டும்‌ என்று 
தீர்மானம்பண்ணுகிறான்‌. 
ராஜா... சமாரியாவுக்கு 
மூன்று வருஷம்‌ முற்றிக்கைப்‌ 
சமாரியாவுக்குள்ளேயும்‌, 
சமாரியாவிலிருந்து வெளியேயும்‌ ஒருவராலும்‌ 
போகமுடியவில்லை. சமாரியாவுக்குள்‌ 
மிகப்பெரிய பஞ்சமுண்டாயிற்று. 
அசிரியர்‌ சமாரியாவின்மீது இன்னும்‌ 
யுத்தம்பண்ணவில்லை. ஆனால்‌, 
சமாரியாவுக்குள்ளே இருக்கிறவர்களோ, 
யுத்தத்திலே தோற்றுப்போனவர்களைப்போல, 
வேதனைகளை அனுபவிக்கிறார்கள்‌. 


ஓசெயாவின்‌ ஒன்பதாம்‌ வருஷத்தில்‌ 
அசீரியா ராஜா சமாரியாவைப்‌ பிடித்து, 
இஸ்ரவேலை அசீரியாவுக்குச்‌ சிறையாகக்‌ 
கொண்டுபோகிறான்‌. அசீரியாவின்‌ ராஜா 
அவர்களைக்‌ கோசோன்‌ 

ஆலாகிலும்‌ 

பட்டணங்களிலும்‌ 

(2இராஜா 17:6). 


ராஜா தேசம்‌ எங்கும்போய்‌, 
வந்து அதை மூன்று 
முற்றிக்கைபோட்டிருக்கிறாள்‌ 


ராஜாவின்‌ 
பார்வையிலே, 





2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ கர்த்தருடைய 
பிரமாணத்திற்கு கீழ்ப்படியவில்லை. ஆனால்‌ 
அவர்கள்‌ இப்போது அசீரியாவின்‌ ராஜாவுக்கு 
அடிமைகளாயிருக்கிறார்கள்‌. 

வழக்கத்தின்‌ பிரகாரமாக, 

ராஜா, சமாரியாவிலுள்ளவர்களை , 
தன்னுடைய தேசத்திற்கு சிறையாகக்‌ 
கொண்டுபோகிறான்‌. அங்கே அவர்களை 
அடிமை வேலைகளை செய்வதற்கு. 
பயன்படுத்துகிறான்‌. 


நாம்‌ கர்த்தரை மறந்துவிடும்போது, 
கர்த்தரும்‌ நம்மை மறந்துவிடுகிறார்‌. நாம்‌ 
கர்த்தரை விட்டு ம்‌ 
கர்த்தரும்‌ நம்மை 
விலகிப்போய்விடுகிறார்‌. 
கிருபையையும்‌, 
பாதுகாப்பையும்‌, பராமரிப்பையும்‌ அசட்டை 
பண்ணும்போது, கர்த்தருடைய 
சிலாக்கியங்கள்‌ கிடைக்காமல்‌ 
போகிறது. 

அசீரியாவின்‌ ராஜா சமாரியாவைப்‌ 
பிடித்து, இஸ்ரவேலை  அசீரியாவுக்கு 
சிறையாகக்‌ கொண்டு போகிறான்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரரில்‌ 
நோய்வாய்ப்பட்டவர்களையும்‌ வயதான 
முதியவர்களையும்‌ வர்களையும்‌ 


இஸ்ரவேல்‌ தேசத்திலேயே லிட்டுிடுகிறான்‌ 


அசீரியா 
தனால்‌ 


நமக்கு. 


தேசத்திற 
"அசிரியாவின்‌ 


அழைக்கப்படுகிறார்கள்‌. 
கர்த்தர்‌ (வேல்‌ ஜனத்தாரை 
மா எ வடடசசதத தர இணக்க 
்‌ சரித்திரம்‌ இத்துடன்‌ 
கூட்டிச்சேர்க்கப்பட்ட 
“ஒன்றுமில்லாமல்‌ 
இப்போது. 
'லோதம்மீ" யாகவும்‌, “லோருகாமா” வாகவும்‌. 
இருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ ஒரு 
ஜனமாகயில்லை. அவர்கள்‌ இரக்கம்‌ 
காண்பிக்கப்படாதவர்களாயிருக்கிறார்கள்‌. 


எழுதுகிறதாவது" (யாக்‌ 13). 

அப்போஸ்தலர்‌ பவலும்‌ சிதறிப்போன 
இஸ்ரவேலரைப்பற்றி தன்னுடைய நிருபத்தில்‌ 
குறிப்பிட்டிருக்கிறார்‌. 

“இரவும்‌ பகலும்‌ இடைவிடாமல்‌ 
ஆராதனை. செய்துவருகிற நம்முடைய 
பன்னிரண்டு கோத்திரத்தாரும்‌ அந்த 
வாக்குத்தத்தம்‌ நிறைவேறுமென்று 
நம்பியிருக்கிறார்கள்‌. அகிரிப்பா 
ராஜாவே. அந்த நம்பிக்கையினிமித்தமே 
யூதர்கள்‌ என்மேல்‌ குற்றஞ்சாட்டுகிறார்கள்‌" 
(அப்‌ 26:7), 


காணாமல்போய்விட்டார்கள்‌. 
அவர்களைப்பற்றிய சரித்திர சம்பவம்‌ நமக்கு 
எதுவம்‌ கிடைக்கவில்லை. ஆனாலும்‌ 
கர்த்தருடைய கிருபையினால்‌, அசீரியாவுக்கு 
சிறைப்பட்டுப்போனவர்களில்‌, ஒரு சிஸ்‌ 
மீந்திருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ இஸ்ரவேல்‌ 
என்னும்‌ நாமத்திற்கு சாட்சியாக இன்றும்‌ 
இருக்கிறார்கள்‌. 


| இக்காலத்தில்‌ “இஸ்ரவேல்‌' என்னும்‌ 
சுவிசேஷ சபையைக்‌ குறிக்கிறது. 


கர்த்தருடைய பிள்ளைகள்‌ எல்லோரும்‌. 
ஆவிக்குரிய. இஸ்ரவேலராயிருக்கிறார்கள்‌. 
வடக்கு ஸ்ரவேல்‌ தேசம்‌ 
அழிந்துபோனாலும்‌, ஆவிக்குரிய இஸ்ரவேல்‌ 
என்றும்‌ நிலைத்திருக்கிறது. 

“இந்தப்‌ பிரமாணத்தின்படி 
நடந்து வருகிறவர்கள்‌ எவர்களோ, 
அவர்களுக்கும்‌, தேவனுடைய 
இஸ்ரவேலருக்கும்‌, சமாதானமும்‌ இரக்கமும்‌ 
உண்டாமிருப்பதாக" (கலா 6:16). 





HLMETHER 
RAAT IMAL 


இஸ்ரவேல்‌ தேசம்‌ அழிந்தது 
2இராஜா 17:7-23 


2இராஜா 17:7. எகிப்தின்‌ ராஜாவாகிய 
பார்வோனுடைய கையின்க்ழிருத்த 
தங்களை எகிப்து தேசத்திலிருந்து 
வரப்பண்ணின தங்கள்‌ தேவனாகிய 
கர்த்தருக்கு விரோதமாக இஸ்ரவேல்‌. 
புத்திரர்‌ பாவஞ்செய்து, அந்திய 
தேவர்களுக்குப்‌ பயத்துநடத்து, 


இராஜா 17:8. கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌. 
புத்திரருக்கு முன்பாகத்‌ துரத்தின 
ஜாதிகளின்‌ வழிபாடுகளிலும்‌ 
இஸ்ரவேல்‌ ராஜாக்களின்‌. 
வழிபாடுகளிலும்‌ 
நடத்துகொண்டிருத்தார்கன்‌. 


இராஜா 170,  செய்யத்தகாத 
காரியங்களை இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
தங்கள்‌ தேவனாகிய கர்த்தருக்கு. 
விரோதமாக இரகசியத்தில்‌ 
செய்ததுமன் றி, காவல்காக்கிற 
கோபுரங்கள்‌ தொடங்கி அரணான 
பட்டணங்கன்மட்டுமுன்ன தங்கள்‌ 
ஊர்களிலெல்லாம்‌ தங்களுக்கு 
மேடைகனையும்‌ கட்டி, 


2இராஜா 17:10. உயரமான சகல 
மேட்டின்மேலும்‌ பச்சையான சகல 
மரத்தின்கீழும்‌ தங்களுக்குச்‌. 
சிலைகளையும்‌ விக்கிரகத்‌. 
தோப்புகளையும்‌ திறுத்தி, 


2இராஜா கர்த்தர்‌ தங்களை 
விட்டுக்‌ குடிவிலக்கின 
ஜாதிகனைப்போல, ௪கல மேடைகளிலும்‌ 
தூபங்காட்டி, கர்த்தருக்குக்‌ 
கோபமுண்டாகத்‌ துர்க்கிரியைகளைச்‌. 
செய்து, 


இராஜா 
செய்யத்தகாது. 
தங்களுக்குச்‌. 
நரகலான 
சேவித்துவந்தார்கள்‌.. 


1711. 


1712. இப்படிச்‌ 
என்று கர்த்தர்‌ 
சொல்லியிருந்தும்‌, 
விக்கிரகங்களைச்‌. 


2 இராஜாக்கன்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


பிரியப்‌ 
UBLISHERS 


2இராஜா 17:18. நீங்கன்‌ உங்கள்‌ 
பொல்லாத வழிகளை விட்டுத்‌ திரும்பி, 
நான்‌ உங்கள்‌ யிதாக்களுக்குக்‌. 
கட்டனையிட்டதும்‌, என்‌ 
ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகனைக்‌ 
கொண்டு உங்களுக்குச்‌. 
சொல்லியனுப்பினதுமான 
'தியாயப்பிரமாண த்தின்‌ படியெல்லாம்‌ 
என்‌ கற்பனைகளையும்‌. என்‌ 
கட்டளைகளையும்‌ கைக்கொள்ளுங்கள்‌ 
என்று கர்த்தர்‌ தீர்க்கதரிசிகள்‌ 
ஞானதிருஷ்டிக்காரர்‌ 
எல்லாரையுங்கொண்டு இஸ்ரவேலுக்கும்‌ 
மூதாவுக்கும்‌ திடச்சாட்சியாய்‌ 
எச்சரித்துக்கொண்டிருந்தும்‌, 


2இராஜா 1714. அவர்கள்‌ 
செவிகொடாமல்‌, தங்கள்‌ தேவனாகிய 
கர்த்தர்மேல்‌ விசுவாசியாமற்போன 
கடினக்‌ துன்ன தங்கள்‌. 
பிதாக்களைப்போல்‌, தங்கள்‌ கழுத்தைக்‌ 
கடினப்படுத்தி, 


இராஜா 1745. அவருடைய 
கட்டளைகளையும்‌, அவர்‌ தங்கள்‌ 
பிதாக்கனோடே பண்ணின அவருடைய 
உடன்படிக்கையையும்‌, அவர்‌ 
தங்களுக்குத்‌ திடச்சாட்சியாய்க்‌ 
காண்பித்த. அவருடைய 
சாட்சிகளையும்‌. வெறுத்துவிட்டு, 
வீணான விக்கிரகங்கனைப்‌ பின்பற்றி 
வீணராகி, அவர்களைச்‌. ௯ற்றிலும்‌ 
இருக்கிறவர்களைப்போல, 
செய்யவேண்டாமென்று. கர்த்தர்‌ 
தங்களுக்குக்‌ கட்டனையிட்டு 
விலக்கியிருந்த ஜாதிகளுக்குப்‌ 
பின்சென்று, 


இராஜா 17:16. தங்கள்‌ தேவனாகிய 
கர்த்தரின்‌. கற்பனைகளையெல்லாம்‌ 
விட்டுவிட்டு, இரண்டு. 
கன்றுக்குட்டிகளாகிய வார்ப்பித்த 
விக்கிரகங்கனைத்‌. தங்களுக்கு 





BALWETHER 
பிய 


இராஜா 1947. அவர்கள்‌ தங்கள்‌ 
குமாரரையும்‌ தங்கள்‌. 
குமாரத்திகளையும்‌ தீக்கடக்கப்பண்ணி, 
குறிகேட்டு நிமித்தங்கள்‌ பார்த்து, 
கர்த்தருக்குக்‌ கோபமுண்டாக்க அவர்‌ 
பார்வைக்குப்‌ பொல்லாப்பானதைச்‌. 
செய்கிறதற்குத்‌ தங்களை 
விற்றுப்போட்டார்கள்‌. 


இராஜா 17:18. ஆகையால்‌ கர்த்தர்‌ 
இஸ்ரவேலின்‌. மேல்‌ மிகவும்‌ 
கோபமடைந்து, அவர்களைத்‌ 
தம்முடைய முகத்தைவிட்டு 
அகற்றினார்‌, யூதாகோத்திரமாத்திரமே 
மீதியாயிற்று. 


இராஜா 1749. 
தங்கள்‌. 


மூதா ஜனங்களும்‌ 
தேவனாகிய கர்த்தரின்‌ 
கற்பனைகளைக்‌ கைக்கொன்வாமல்‌ 
இஸ்ரவேல்‌ உண்டாக்கின 
வழிபாடுகளில்‌ நடந்தார்கள்‌. 


இராஜா 17:20. ஆகையால்‌ கர்த்தர்‌ 
இஸ்ரவேல்‌ சுந்ததியாரையெல்லாம்‌ 
புறக்கணித்து, அவர்களைத்‌ தமது 
முகத்தைவிட்டுத்‌ தன்ளுமட்டாக ஒடுக்கி, 
அவர்களைக்‌ கொன்ளைக்காரர்‌ கையில்‌ 
ஒப்புக்கொடுத்தார்‌. 


இராஜா 1721. இஸ்ரவேலர்‌ தாவிது 
வம்சத்தை விட்டுப்பிரிந்து, நேபாத்தின்‌ 
குமாரனாகிய யெரொயெயாமை 
ராஜாவாக்கினார்கன்‌; அப்பொ 
யெரொபெயாம்‌ இஸ்ரவேலைக்‌. 
கர்த்தரை விட்டுப்‌ பின்வாங்கவும்‌, 
பெரிய பாவத்தைச்‌ 
செய்யவும்பண்ணினான்‌. 


இராஜா 1722. அப்படியே 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ யெரொயெயாம்‌ 
செய்த எல்லாப்‌ பாவங்களிலும்‌ நடத்து, 


2இராஜா 17:28. கர்த்தர்‌ 
தீர்க்கதரிசிகனாகிய தம்முடைய 
ஊழியக்காரர்‌ எல்லாரையும்‌ கொண்டு 
சொல்லியிருத்தபடி, அவர்களைத்‌ தமது 
சமுகத்தைவிட்டு அகற்றுகிறவரைக்கும்‌, 
அவைகளை விட்டு விலகாதிருத்தார்கன்‌; 
இப்படியே இஸ்ரவேலர்‌ தங்கள்‌ 
தேசுத்தினின்று அசீரியாவுக்குக்‌ 
கொண்டுபோகப்பட்டு. 
இத்நான்வரைக்கும்‌ இருக்கிறார்கள்‌. 


2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


பத்துக்கோத்திரத்தாரின்‌ இஸ்ரவேல்‌ 
அழிந்துபோயிற்று. இஸ்ரவேல்‌ தேசம்‌ 
இரண்டு 

அ பக்‌ 


இஸ்ரவேலின்மேல்‌ மிகவும்‌ 
அவர்களை தம்முடைய 
அகற்றிவிடுகிறார்‌ 

(2இராஜா 17:18), 

2. இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ கர்த்தருக்கு. 
கோபமுண்டாக்க, அவருடைய பார்வைக்கு 
பொல்லாப்பானதை செய்கிறதற்கு தங்களை 
விற்றுப்போடுகிறார்கள்‌ (2இராஜா 17:17). 


அசீரியாவின்‌ ராஜா சமாரியாவைப்‌ 
பிடித்து, இஸ்ரவேலை அதீரியாவக்கு 
சிறையாகக்‌ கொண்டு போகிறான்‌. கர்‌ 
அசீரியாவின்‌ ராஜாவை, 

ஜனத்தரை தண்டிக்கும்‌ 
பயன்படுத்துகிறார்‌. அசீரியாவின்‌ ராஜா 
இஸ்ரவேலரை அழித்தாலும்‌, கர்த்தரே 
இஸ்ரவேல்‌ ஜனத்தாரை அழிக்கிறார்‌. அசீரியர்‌ 
கர்த்தருடைய கோபத்தின்‌ 
கோலாகயிருக்கிறார்கள்‌. அசீரியரின்‌ கையில்‌ 
ர்த்‌ தண்டாயுதம்‌ 


கோலாகிய 
அவன்‌ 
சினத்தின்‌ 
தண்டாயுதம்‌. அவபக்தியான ஜனங்களுக்கு 
விரோதமாய்‌ நான்‌ அவனை அனுப்பி, 
எனக்குக்‌ கோபமூட்டன  ஜனத்தைக்‌ 
கொள்ளையிடவும்‌, சூறையாடவும்‌, அதை 
வீதிகளின்‌ சேற்றைப்போல்‌ மிதித்துப்போடவும்‌. 
அவனுக்குக்‌. கட்டளை கொடுப்பேன்‌" 
(ஏசா 10:58). 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ கர்த்தருக்கு 
பிரியமானவர்கள்‌. “அவர்கள்‌ கர்த்தருக்கு 
விசேஷமானவர்கள்‌. கர்த்தரே இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாரை ஒரு தேசமாகக்‌ கூட்டிச்‌ 
சேர்த்தார்‌. கர்த்தர்‌ அவர்கள்‌ மத்தியிலே 
அற்புதங்களையும்‌ அடையாளங்களையும்‌ 
செய்து... தம்முடைய நாமத்தை 
மகிமைப்படுத்தினார்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
பிரமாணங்களையும்‌ அவர்களுக்கு 


கொடுத்தார்‌. 





2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


இஸ்ரவேல்‌ 
பிரியமானவர்களாய்‌. 
கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
அழித்துப்போடுகிறார்‌ கர்த்தர்‌ 
சர்லவல்லமையும்‌, சர்வஆளுகையுமுள்ளவர்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய சித்தத்தின்‌ பிரகாரமாக 
ஒவ்வொரு கிரியைகளையும்‌ நடப்பிக்கிறார்‌. 
கர்த்தருடைய கிரியைகளெல்லாமே நீதியும்‌ 
நியாயமுமானவை. கர்த்தர்‌ தம்முடைய 
நீதியின்‌ பிரகாரமாக, இஸ்ரவேல்‌ புத்திரரை 
அழித்துப்போடுகிறார்‌ 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ கர்த்தருக்கு, 
கோபமுண்டாக்குகிறார்கள்‌. அவர்கள்‌ 
கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை 
செய்கிறார்கள்‌. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
கர்த்தருக்கு விரோதமாக பாவம்‌ செய்து, 
தங்களுடைய அழிவுக்கு ங்‌ 
காரணமாகயிருக்கிறார்கள்‌. 
பாவங்களும்‌, 
அவர்களுடைய அழிவுக்கு காரணம்‌. 


இஸ்ரவேல்‌ க்‌ பாங்கு 
கர்த்தர்‌ இஸ்ரவேலின்‌! 

கோபமடைந்து, ன்ன த்‌ 
முகத்தை விட்டு அகற்றிப்போட்டது முக்கிய 
காரணம்‌. கர்த்தர்‌ இஸ்ரவேலின்மேல்‌ 
கோபமடைந்ததற்கு அவர்கள்‌ கர்த்தரின்‌ 
பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ததே 
காரணம்‌. இஸ்ரவேல்‌ புத்திரரே தங்களுடைய 
பாவங்களினிமித்தமாக. கர்த்தருக்கு 
கோபமுண்டாக்கினார்கள்‌. கர்த்தர்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனத்தாரை அழித்துப்போட்டாலும்‌, 
அவர்களுடைய அழிவுக்கு, அவர்களுடைய 
பொல்லாப்புகளே காரண மாயிருக்கிறது. 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ ருக்‌ 
oT por] 

ந்தர்‌ தங்களுக்கு செய்த நன்மைகளை 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ நினைவுகூர்ந்து. 
அவர்கள்‌ கர்த்தரையே ஆராதிக்கவேண்டும்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ பூர்வகாலங்களில்‌ 
எகிப்து தேசத்தின்‌ 
அடிமைத்தனத்திலிருந்தார்கள்‌. அவர்கள்‌ 
எகிப்தின்‌ ராஜாவாகிய பார்வோனுடைய 
கையின்‌ கீழிருந்தார்கள்‌. 


கர்த்தருக்கு, 
இருந்தாலும்‌, 
தேசத்தையே 


ஜனத்தார்‌. 


கர்த்தரோ 
பார்வோனின்‌ 
விடுதலைபண்ணினார்‌. ௮ 
தேசத்திலிருந்து 
கானான்‌ தேசத்திற்கு அழைத்துக்கொண்டு 
வந்தார்‌. தங்களை எகிப்தின்‌ 
அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பண்ணின 
கர்த்தரை, இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
நன்றியுள்ள இருதயத்தோடு 
ஆராதிக்கவேண்டும்‌. 

புத்திரரோ, 


இஸ்ரவேல்‌ 
பார்வோனுடைய 
கையின்கீழிருந்த தங்களை எகிப்து தேசத்திலி 
ருந்து வரப்பண்ணின தங்கள்‌ தேவனாகிய 
கர்த்தருக்கு விரோதமாக பாவத்செய்து, 
அந்நிய தேவர்களுக்குப்‌ பயந்துநடந்தார்கள்‌. 
(2இராஜா 17:7). 
ர்‌ பூர்வகாலத்திலே, இஸ்ரவேல்‌ 
எகிப்தின்‌ ராஜாவாகிய 


ஜனத்தாரை, 
பார்வோனுடைய 


கையிலிருந்து 
விடுதலைபண்ணினார்‌. ஆனால்‌ இப்போதோ 


கையிலிருந்‌ 
கர்த்தருடைய அதே கரமே 
இஸ்ரவேல்‌ ஜனங்களை 
அசீரியாவின்‌ ராஜாவாகிய சல்மனாசாரின்‌. 
கையிலே ஒப்புக்கொடுக்கிறது. 
எகிப்தின்‌ அடிமைத்தனத்திலிருந்து 
தங்களை விடுதலை பண்ணின கர்த்தரை 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ மறந்துவிடுகிறார்கள்‌. 
அவர்கள்‌ தங்கள்‌ தேவனாகிய கர்த்தருக்கு 
விரோதமாகப்‌ பாவம்‌ செய்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்கவேண்டும்‌. 
கர்த்தருக்கு பயப்படும்‌ பயமே ஞானத்தின்‌ 
ஆரம்பம்‌. இஸ்ரவேல்‌ ஜனத்தாரோ 
கர்த்தருக்கு பயப்படாமல்‌, அந்நிய 
தேவர்களுக்கு பயந்து நடக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ கர்த்தரின்‌ பார்வைக்கு 
பொல்லாப்பானதை செய்கிறதற்கு தங்களை 
விற்றுப்போடுகிறார்கள்‌. 





2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ ஐனத்தாருக்கு 
தம்முடைய நியாயப்பிரமாணத்தைக்‌ 
கொடுத்திருக்கிறார்‌. 


இஸ்ரவேலின்‌ 
தேவனாகிய கர்த்தரே, இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாருக்கு ராஜாதி ராஜாவாகவும்‌, 
கர்த்தாதி கர்த்தாவாகவும்‌ இருக்கிறார்‌. 
கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ ப்தரக்கு தம்முடைய 
சத்தியங்களைப்‌ போதித்திருக்கிறார்‌. 
அவர்களுக்கு நன்மையானது எது என்றும்‌, 
தீமையானது. எது என்றும்‌ தெரியும்‌. 
அவர்களுக்கு பாவத்தைக்‌ குறித்தும்‌, 
தங்களுடைய கடமைகளைக்‌ குறித்தும்‌: 
போதிக்கப்பட்டிருக்கிறது. 
கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
முன்பாகத்‌ துரத்தின. 
வழிபாடுகளிலும்‌, இஸ்ரவேல்‌ 
ராஜாக்களின்‌ வழிபாடுகளிலும்‌ நடந்து 
கொண்டிருக்கிறார்கள்‌ (2இராஜா 17:5). 


பத்திரருக்‌ 
ஜாதிகளின்‌: 


கர்த்தர்‌ புறஜாதிகளின்‌ 
விக்கிரகாராதனையை வேல்‌ 
தேசத்திலிருந்து துரத்தியிருக்கிறார்‌. 
ஆனால்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரோ, தங்கள்‌ 
நேசத்தில்‌, மறுபடியும்‌ விக்கிரகாராதனையைக்‌ 
கொண்டு வருகிறார்கள்‌. 
ஸ்ரவேல்‌. 
ஆரா; ல்‌ 
ஆராதிக்கிறார்கள்‌. கர்த்தர்‌ 
தீர்க்கதரிசிகள்‌ மூலமாக, 
பலமுறை எச்சரித்திருக்கிறார்‌ 
அவர்கள்‌ தங்கள்‌ விக்கிரகாராதனையை 
தொடருகிறார்கள்‌. கர்த்தர்‌ இதற்கு முன்பு 
புறஜாதியாரின்‌ விக்கிரகாராதனையை, 
ல்‌ தேசத்திலிருந்து துரத்தினார்‌. 


ஆராதிக்கிற இஸ்ரவேல்‌ ஜனத்தாரையே, 
இஸ்ரவேல்‌ தேசத்திலிருந்து துரத்திவிடுகிறார்‌. 
1 'ங்களைப்போல, 
இதில்‌! தனத்தால்‌! னககள்‌ 
ஆராதிக்கக்கூடாது. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
விக்கிரகங்களை ஆராதித்தபோது. கர்த்தர்‌ 
அவர்களை பலவழிகளில்‌ எச்சரித்தார்‌. 
ஆனால்‌ அவர்களோ கர்த்தருடைய 
எச்சரிப்பின்‌ வார்த்தைகளுக்கு. 
'செவிகொடாதே போனார்கள்‌. 


ஸ்ரவேல்‌ புத்திரர்‌ தங்கள்‌ 
தேவனாகிய கர்த்தரின்‌ 
கற்பனைகளையெல்லாம்‌ விட்டுவிட்டு, 
இரண்டு கன்றுக்குட்டிகளாகிய வார்ப்பித்த 
விக்கிரகங்களைத்‌ தங்களுக்கு உண்டாக்கி, 
விக்கிரகத்‌ தோப்புகளை நாட்டி, 
வானத்தின்‌ சேனைகளையெல்லாம்‌ 
பணிந்துகொண்டு, பாகாலைச்‌ சேவித்தார்கள்‌ 
(இராஜா 17:16). 

இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக 
செய்யத்தகாத காரியங்களை இரகசியத்நில்‌ 
செய்ததுமன்றி, காவல்காக்கிற கோபுரங்கள்‌ 
தொடங்கி அரணான பட்டணங்கள்‌ 
மட்டுமுள்ள நங்கள்‌ ஊர்களிலெல்லாம்‌. 
தங்களுக்கு மேடைகளையும்‌ கட்டினார்கள்‌ 
(2இராஜா 175). 


அவர்கள்‌ உயரமான சகல 
மேட்டிள்மேலும்‌ பச்சையான சகல. 
மரத்தின்கீழும்‌ தங்களுக்குச்‌ சிலைகளையும்‌ 
விக்கிரகத்‌ தோப்புகளையும்‌ நிறுத்தினார்கள்‌ 
(2இராஜா 17:10). 


கர்த்தர்‌ தங்களை விட்டுக்‌ 
குடிவிலக்‌ ஜாதிகளைப்போல, சகல 
மேடைகளிலும்‌ தூபங்காட்டி கர்த்தருக்குக்‌ 
கோபமுண்டாகத்‌ துர்க்கிரியைகளைச்‌ செய்து, 
இப்படிச்‌ செய்யத்தகாது என்று கர்த்தர்‌ 
தங்களுக்குச்‌ சொல்லியிருந்தும்‌, நரகலான 
விக்கிரகங்களைச்‌ சேவித்துவந்தார்கள்‌. 
(2இராஜா 171112). 

இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ தங்கள்‌ 
தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக 
பாவம்‌ செய்தார்கள்‌ (2இராஜா 17:7). 
அவர்கள்‌ கர்த்தருக்கு விரோதமாக 
செய்யத்தகாத காரியங்களை செய்தார்கள்‌. 
(2இராஜா 179). அவர்கள்‌ கர்த்தருக்கு 
விரோதமான காரியங்களை இரகசியத்தில்‌ 
செய்தார்கள்‌. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
கர்த்தருக்கு கோபமுண்டாக்க கர்த்தருடைய 
பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்கிறதற்கு 
தங்களை விற்றுப்போட்டார்கள்‌. 


தங்கள்‌ 





2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


அடிமைப்படுத்துகிறார்கள்‌. அவர்கள்‌ தங்கள்‌ 
இருதயங்களைக்‌  கடினப்படுத்துகிறார்கள்‌. 
தங்களுடைய விக்கிரகாராதனையின்‌ 
அடிமைத்தனத்திலிருந்து அவர்களால்‌. 
விடுதலை பெறமுடியவில்லை. பாவத்தின்‌: 
கண்ணியிலே  சிக்கிக்கொண்டவர்களைப்‌ 
போல, பாவத்திலிருந்து விடுதலைபெற. 
முடியாமலிருக்கிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ 
கர்த்தருக்கு விரோதமான 
பொல்லாப்புகளும்‌ 
காணப்படுகிறது. அவர்கள்‌ 
பிரமாணங்களில்‌ 


ஜனத்தாரிடத்தில்‌ 
பாவங்களும்‌ 
ஏராளமாய்க்‌ 
கர்த்தருடைய 
ஏராளமானவற்றை 
மீறிமிருக்கிறார்கள்‌. ஆனாலும்‌ இந்த 
வனப்பகுதியில்‌, இஸ்ரவேல்‌ பு்திரரின்‌, 
விக்கிரகாராதனையைப்பற்றி விசேஷமாய்ச்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. 
ஸ்ரவேல்‌ புத்திரர்‌ மற்ற பாவங்களுக்‌। 
அளம்‌. பிக்கள்‌ 
என்னும்‌ பாவத்திற்கு, சீக்கிரத்தில்‌ 
அடிமைகளாகிவிடுகிறார்கள்‌. எல்லா 
பாவங்களுமே கர்த்தருடைய பார்வைக்கு 
பொல்லாப்பானதாமிருக்கிறது. ஆனாலும்‌ 
விக்கிரகாராதனை என்னும்‌ பாவம்‌, 
கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானது 
மாத்திரமல்ல, அது கர்த்தருக்கு கோபத்தையும்‌ 
உண்டுபண்ணுகிறது. 


விக்கிரகாராதனை என்பது ஆவிக்குரிய 


வேசித்தனம்‌. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தரோடு 
உடன்படிக்கையிலிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
விக்கிரகங்களை ஆராதிப்பதினால்‌, 
கர்த்தரோடு ்துகொண்ட 


விக்கிரகங்களை ஆராதித்து. ஆவிக்குரிய 
வேசித்தனம்‌ பண்ணுகிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ விக்கிரகங்களை 
ஆராதிக்கும்போது. மற்ற 
துன்மார்க்கங்களெல்லம்‌ அவர்களுக்குள்‌ 
எளிதாக பிரவேசித்து விடுகிறது. ஒரு 
பாவம்‌ மற்ற பாவங்களுக்கு வழியை 
திறந்துகொடுக்கிறது. 


இஸ்ரவேல்‌. 
விரோதமாகப்‌ 
தேவர்களுக்கு 
(2இராஜா 17:7). 
ஆராதிக்கும்போது. 
நடுக்கத்தோடும்‌ 
விக்கிரகங்கள்‌ 
கோபமாமிருக்குமோ என்றும்‌, 
தங்களை சபித்துவிடுமோ 
பயப்படுகிறார்கள்‌. 
ரவேல்‌ ஜனத்தார்‌ 
கேயாங்கச்‌ டக்க 
பட்டணங்கள்மட்டுமுள்ள 
ஊர்களிலெல்லாம்‌ 
மேடைகளையும்‌ 
(2இராஜூ 17:9). 


பட்டணங்களுக்கு அரண்கள்‌ 
றால்‌, அந்தப்‌ பட்டணத்தை 
காவல்‌ காப்பதற்கு காவல்‌ காக்கிற 
கோபுரங்கள்‌ கட்டப்பட்டிருக்கும்‌. அந்தப்‌ 
பட்டணத்திற்கு சத்துருக்கள்‌ மூலமாக 
ஆபத்து வரும்போது, காவல்காக்கிறவர்கள்‌ 
இந்தக்‌ கோபுரத்தின்மீது தங்கியிருந்து, 
சத்துருக்கள்‌ வருவதை பட்டணத்தாருக்கு, 
சொல்லுவார்கள்‌. ஆனால்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாரோ காவல்காக்கிற கோபுரங்களிலும்‌ 
தங்களுக்கு மேடைகளைக்‌ கட்டுகிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ பட்டன 
அரணான பட்டணங்களாக 
இருக்குமென்றால்‌, அந்தப்‌ பட்டணங்களைச்‌ 
சுற்றிலும்‌ உயர்ந்த மேடைகளைக்கட்டி, அதை 
தங்களுடைய விக்கிரகாராதனைக்கு 
பயன்படுத்துகிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ ஜனத்தூர்‌ உயரமான சகல 
மேட்டின்மேலும்‌ பச்சையான சகல. 
மரத்தின்கீழும்‌ தங்களுக்குச்‌ சிலைகளையும்‌ 
விக்கிரகத்‌ தோப்புகளையும்‌ நிறுத்துகிறார்கள்‌ 
(இராஜா 1740)... “ஆஷரிம்‌" என்னும்‌ 
எபிரெய வார்த்தை, “விக்கிரகத்தோப்பு" என்று 
தமிழில்‌ மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. இந்த 
வார்த்தைக்கு “மரத்தினால்‌ செய்யப்பட்ட 
விக்கிரகங்கள்‌” என்று பொருள்‌ 
விக்கிரகத்தை மரத்தினால்‌ செய்தாலும்‌, 
அதைக்‌ கல்லால்‌ செய்தாலும்‌ அல்லது 
உலோகத்தால்‌. செய்தாலும்‌, 
விக்கிரகாராதனை கர்த்தருக்கு விரோதமான 
பாவம்‌. 


பத்தர்‌ கர்த்தருக்கு 
பாவம்‌ செய்து, அந்நிய 
பயந்து நடக்கிறார்கள்‌ 
அவர்கள்‌ விக்கிரகங்களை 
பயத்தோடும்‌ 
ஆராதிக்கிறார்கள்‌. 
தங்கள்மீது 
அவை 
என்றும்‌. 


காவல்காக்கிற 
அரணான 
தங்கள்‌ 
தங்களுக்கு 
கட்டுகிறார்கள்‌. 


பட்டணங்கள்‌ 





2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


புறஜாதி ஜனங்கள்‌ 
அக்கன்‌ 

கிரகாராதனைக்காரரை 
தேசத்தைவிட்டே குடிவிலக்கிவிட்டார்‌. 
அவர்களை இஸ்ரவேல்‌ தேசத்தை விட்டு 
அகற்றிப்போட்டார்‌. இப்போது இஸ்ரவேல்‌ 
புத்திரரும்‌, புறஜாதி ஜனங்களைப்போல சகல 
மேடைகளிலும்‌ தூபங்காட்டி, கர்த்தருக்குக்‌ 
கோபமுண்டாகத்‌ துர்க்கிரியைகளைச்‌ செய்து. 
இப்படிச்‌ செய்யத்தகாது. என்று கர்த்தர்‌ 
தங்களுக்குச்‌ சொல்லியிருந்தும்‌, நரகலான 
விக்கிரகங்களைச்‌  சேவித்துவருகிறார்கள்‌. 
(2இராஜா 17:1112/. 


விக்கிரகங்கள்‌ மனுஷருடைய கைகளின்‌ 
கரிபைகளாயிருக்கிறது... மனுஷனே 
விக்கிரகத்தை உண்டுபண்ணுகிறான்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ தங்களுக்கு 
விக்கிரகங்களை செய்து, அந்த நரகலான 
விக்கிரகங்களை, தங்களுடைய தெய்வங்கள்‌ 
என்று நம்பி, அவற்றை சேவித்து 
ண்‌ இதன்‌ மூலமாக அவர்கள்‌ 
ய்வங்களை கனம்பண்ணுகிறார்கள்‌. 
விக்கரகாராதனை செய்கிற இஸ்ரவேல்‌ 
ஜனத்தார்‌, தங்கள்‌ தேவனாகிய 
கர்த்தரை கனவீனம்பண்ணுகிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌: புத்திரர்‌ 
தேவனாகிய 
கற்பனைகளையெல்லாம்‌ 


தங்கள்‌ 
கர்த்தரின்‌ 
விட்டுவிட்டு, 
இரண்டு கன்றுக்குட்டிகளாகிய வார்ப்பித்த 
விக்கிரகங்களைத்‌ தங்களுக்கு உண்டாக்கி, 
விக்கிரகத்‌ தோப்புகளை நாட்டி, வானத்தின்‌ 


சேனைகளையெல்லாம்‌ பணிந்துகொண்டு, 
பாகாலைச்‌ சேவிக்கிறார்கள்‌2இராஜா 1711). 


சந்திரன்‌, சூரியன்‌, நட்சத்‌ 
ஆகிய வானத்திலுள்ள வறை மம்‌. 
கர்த்தரே சிருஷ்டித்தார்‌. ஆனால்‌ இஸ்ரேல்‌ 
ஜனத்தாரோ, வானத்திலுள்ள கிரகங்களை, 
தெய்வங்களாகப்‌ 
வானத்தின்‌ 
பணிந்துகொள்கிறார்கள்‌. அவர்கள்‌ தங்கள்‌ 
குமாரரையும்‌ தங்கள்‌ குமாரத்திகளையும்‌: 
தீக்கடக்கப்பண்ணி, குறிகேட்டு நிமித்தங்கள்‌ 
பார்க்கிறார்கள்‌ (2இராஜா 1717). 


ஜனத்தாரை 
தீர்க்கதரிசிகள்‌, 
ஞானதிருஷ்டிக்காரர்‌ எல்லாரையுங்கொண்டு 
இஸ்ரவேலுக்கும்‌ யூதாவுக்கும்‌ திடச்சாட்சியாய்‌ 
எச்சரித்துக்கொண்டிருந்தார்‌. 
கர்த்தர்‌ 
மூலமாக, 
நோக்கி, 
வழிகளை 
உங்கள்‌ 
கட்டளையிட்டதும்‌, 
ஊழியக்காரராகிய 
கொண்டு 
சொல்லியனுப்பினதுமான 
நியாயப்பிரமாணத்தின்படியெல்லாம்‌ என்‌ 
கற்பனைகளையும்‌ என்‌ கட்டளைகளையும்‌ 
கைக்கொள்ளுங்கள்‌'  (2இராஜா 17:13) 
என்று எச்சரித்து சொன்னார்‌. 
ஸ்ரவேல்‌ 
விக்வினராதனையில்‌ 
போயிருக்கிறார்கள்‌. 
கர்த்தரைவிட்டு 
கர்த்தரையே 


தம்முடைய ஊழியக்காரர்கள்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனத்தாரை 
“நீங்கள்‌ உங்கள்‌ பொல்லாத 
விட்டுத்‌ திரும்பி, நான்‌ 
பிதாக்களுக்குக்‌ 

என்‌ 


தீர்க்கதரிசிகளைக்‌ 
உங்களுக்குச்‌ 


மறந்துவிட்டார்கள்‌. 
விக்கிரகாராதனையினால்‌ அவர்களுக்கு, 
ஒரு பிரயோஜனமும்‌ உண்டாகவில்லை. 
கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரை அவர்களுடைய 
விக்கிரகாராதனையிலிருந்து விடுவித்து, 
அவர்களை மறுபடியும்‌ தம்மிடத்தில்‌ 
அழைத்து வரவேண்டுமென்று விரும்புகிறார்‌. 


இஸ்ரவேல்‌  ஜனத்தாரை 
ஊழியக்காரர்‌ மூலமாக 
எச்சரிக்கிறார்‌. ஆனால்‌ அவர்களோ 
கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை 
அசட்டைபண்ணிவிடுகிறார்கள்‌. அவர்கள்‌ 
கர்த்தருடைய ஆசாரியர்களுக்கும்‌ மதிப்பு 
கொடுப்பதில்லை. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
கர்த்தரை விட்டு விலகிப்போனாலும்‌, 
அவர்கள்‌ கர்த்தரை  ஆராதியாமல்‌, 
விக்கிரகங்களை ஆராதித்தாலும்‌, 
மத்தியிலே. 
தொடர்ந்து அனுப்பி, 
திடசாட்சியாய்‌ 
எச்சரித்துக்கொண்டிருக்கிறார்‌. 


கர்த்தர்‌ 
தம்முடைய 





(யய 
பிய 


ஆனால்‌ இஸ்ரவேல்‌ ஜனத்தாரோ 
கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளுக்கு 
செவிகொடுக்கவில்லை. அவர்கள்‌ தங்கள்‌ 
தேவனாகிய கர்த்தர்மேல்‌ 
விசுவாசியாமற்போன கடினக்‌ கழுத்துள்ள 
தங்கள்‌ பிதாக்களைப்போல்‌, தங்கள்‌ 
கழுத்தைக்‌ கடினப்படுத்துகிறார்கள்‌ 
(2இராஜா 17:14). 

இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ கர்த்தருக்கும்‌ 
கீழ்ப்படியவில்லை, அவருடைய 
வார்த்தைகளுக்கும்‌ செவிகொடுக்கவில்லை. 
அவர்கள்‌ கர்த்தருடைய கட்டளைகளையும்‌, 
அவர்‌ தங்கள்‌ பிதாக்களோடே பண்ணின 
அவருடைய உடன்படிக்கையையும்‌, 
அவர்‌. தங்களுக்குத்‌ திடச்சாட்சியாய்க்‌ 
காண்பித்த அவருடைய சாட்சிகளையும்‌ 
வெறுத்துவிட்டு, வீணான விக்கிரகங்களைப்‌ 
பின்பற்றி வீணராகி, அவர்களைச்‌ 
சுற்றிலும்‌ இருக்கிறவர்களைப்போல, 
செய்யவேண்டாமென்று கர்த்தர்‌ தங்களுக்குக்‌ 
கட்டளையிட்டு விலக்கியிருந்த ஜாதிகளுக்குப்‌ 
பின்செல்கிறார்கள்‌ (2இராஜா 17:15) 


ஆகையால்‌ கர்த்தர்‌ இஸ்ரவேலின்‌ மேல்‌ 
மிகவும்‌ கோபமடைந்து, அவர்களைத்‌ 
தம்முடைய முகத்தைவிட்டு அகற்றுகிறார்‌ 
(2இராஜா 17:8). கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
சந்ததியாரையெல்லாம்‌ புறக்கணித்து, 
அவர்களைத்‌ தமது முகத்தைவிட்டுத்‌. 
தள்ளுமட்டாக ஒடுக்கி, அவர்களைக்‌ 
கொள்ளைக்காரர்‌ கையில்‌ 
ஒப்புக்கொடுக்கிறார்‌ (2இராஜா 17:20). 


ஸ்ரவேல்‌ ரர்‌ 
நியாய்தியறிகளின்‌ காலத்திலும்‌, ன்‌ 
காலத்திலும்‌, அதற்கு பின்பு ராஜாக்களின்‌ 
காலத்திலும்‌, கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு, 
செவிகொடுக்காமல்‌, கர்த்தர்மேல்‌. 
விசுவாசம்‌ வைக்காமல்‌ தங்கள்‌ கழுத்தை 
கடினப்படுத்தினார்கள்‌. கீழ்ப்படியாத 
தம்முடைய ஜனத்தை திருத்துவதற்காக, 
கர்த்தர்‌ அவர்களை உபாதிக்கிறவர்களின்‌ 
கைகளில்‌ ஒப்புக்கொடுக்கிறார்‌. 
இஸ்ரவேலர்‌ 
விட்டுப்பிரிந்து. 


தாவீது வம்சத்தை 
நேபாத்தின்‌ குமாரனாகிய 
யெரொபெயாமை ராஜாவாக்கினார்கள்‌; 
அப்பொழுது யெரொபெயாம்‌ இஸ்ரவேலைக்‌ 
கர்த்தரை விட்டுப்‌ பின்வாங்கவும்‌, பெரிய 
பாவத்தைச்‌ செய்யவும்பண்ணினான்‌. 
(2இராஜா 17:21). 


2 இராஜாக்கன்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


ஊழியக்காரர்‌ 
சொல்லியிருந்தபடி, 
ர்‌ , தமது சமுகத்தைவிட்டு 
அகற்றுகிறவரைக்கும்‌, அவைகளை விட்டு 
விலகாதிருந்தார்கள்‌; இப்படியே இஸ்ரவேலர்‌ 
தங்கள்‌ தேசத்தினின்று அசீரியாவுக்குக்‌ 
கொண்டுபோகப்பட்டு. இந்நாள்வரைக்கும்‌ 
இருக்கிறார்கள்‌ (2இராஜா 17:22,23). 


இஸ்ரவேல்‌. 
தம்முடைய 
சொல்லும்போது, 
யூதாதேசத்தைப்பற்றியும்‌ 
“யூதாகோத்திரமாத்திரமே 


கர்த்தர்‌ வடக்கு 
தேசத்திற்கு விரோதமாக 


குற்றச்சாட்டுக்களைச்‌ 


கைக்கொள்ளாமல்‌ இஸ்ரவேல்‌ உண்டாக்கின 
வழிபாடுகளில்‌ நடந்தார்கள்‌" 
(2இராஜா 17:18,19), 


யூதாஜனத்தார்‌, இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாரைப்போல, கர்த்தருடைய 
பார்வைக்கு அதிக  பொல்லாப்பானதை 
செய்யவில்லை. ஆனாலும்‌ இஸ்ரவேலின்‌ 
பாவம்‌ யூதாவிலும்‌ பிரவேசித்திருக்கிறது. 
இஸ்ரவேலுக்கு அழிவு வருவதுபோல, 
யூதாவுக்கும்‌. அழிவு. வருவதற்கு 
வாய்ப்பது. பூதா ஜனத்தார்‌, இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாரின்‌ அழிவைப்‌ பார்த்து, 
எச்சரிப்படையவேண்டும்‌. கர்த்தருக்கு பயந்து, 
அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து 
ஜீவிக்கவேண்டும்‌. 


இஸ்ரவேல்‌ 
குடியேறியவர்கள்‌ 
2இராஜா 17:24-41 


தேசத்தில்‌ 


இராஜா 17:94. 
பாபிலோனிலும்‌, கூத்தாவிலும்‌, 
ஆபாவிலும்‌, ஆமாத்திலும்‌, 
செப்பர்வாயிமிலும்‌ இருந்து மனுஷரை 
வரப்பண்ணி, அவர்களை இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்குப்‌ பதிலாகச்‌ சமாரியாவின்‌' 
பட்டணங்களிலே  குடியேற்றினான்‌; 
இவர்கள்‌ சமாரியாவைச்‌ சொத்தமாய்க்‌ 
கட்டிக்கொண்டு. அதின்‌ 
பட்டணங்களிலே குடியிருத்தார்கன்‌. 


அசீரியா ராஜர, 





HLMETHER 
RAAT IMAL 


2இராஜா 17:25. அவர்கன்‌ அங்கே 
குடியேறினதுமுதல்‌, கர்த்தருக்குப்‌ 
பயப்படாததினால்‌, கர்த்தர்‌ 
அவர்களுக்குள்ளே சிங்கங்களை 
அனுப்பினார்‌; அவைகள்‌ அவர்களில்‌: 
சிலரைக்‌ கொன்றுபோட்டது. 


இராஜா 17:26. அப்பெ. ஜனங்கள்‌ 
அசீரியா ராஜாவை நாக்கி: தீர்‌ 
இங்கேயிருந்து அனுப்பி, சமாரியாவின்‌ 
பட்டணங்கவிலே குடியேற்றுவித்த 
ஜாதிகள்‌ அந்த தேசத்து தேவனுடைய 
காரியத்தை அறியாதபடியினால்‌, அவர்‌ 
அவர்களுக்குள்ளே சிங்கங்களை 
அனுப்பினார்‌; அத்த தேசத்து 
தேவனுடைய காரியத்தை அவர்கள்‌ 
அறியாதபடியினால்‌, அவைகள்‌. 
அவர்களைக்‌: கொன்றுபோடுகிறது. 
என்று சொன்னார்கள்‌. 


17:27. அதற்கு அசீரியா 
அங்கேயிருந்து 
ஆசாரியர்கவில்‌ 

ஒருவனை அங்கே அழைத்துக்கொண்டு. 

பாங்கன்‌; அவர்கள்‌ அங்கே 

குடியிருக்கும்படிக்கு, அவன்‌ 
அவர்களுக்கு அத்த தேசத்து 
தேவனுடைய காரியத்தைப்‌ 
போதிக்கக்கடவன்‌ என்று. 
கட்டளையிட்டான்‌. 


இராஜா 


இராஜா 17:28. அப்படியே அவர்கள்‌ 
சமாரியாவிலிருந்தூ 
கொண்டுபோமிருந்த ஆசாரியர்களில்‌ 
ஒருவன்‌ வந்து, 

குடியிருந்து, கர்த்தருக்குப்‌ 
நடக்கவேண்டிய 

அவர்களுக்குப்‌ போதித்தான்‌.. 


2இராஜா 17:29. ஆனாலும்‌ அந்தந்த 
ஜாதி தங்கள்‌ தங்கன்‌ தேவர்களைத்‌ 
தங்களுக்கு உண்டுபண்ணி, அந்தந்த 
ஜாதியார்‌ குடியேதின தங்கள்‌ தங்கள்‌ 
பட்டணங்களில்‌ சமாரியர்‌ 
உண்டுபண்ணின மேடைகளின்‌ 
கோவில்களில்‌ வைத்தார்கள்‌. 


இராஜா 17:80. பாபிலோனின்‌ மனுஷர்‌ 
சுக்கோத்‌ பெனோத்தையும்‌, கூத்தின்‌ 
மனுஷர்‌ நேர்காலையும்‌, ஆமாத்தின்‌ 
மனுஷர்‌ அசிமாவையும்‌, 


2 இராஜாக்கன்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


பிரியப்‌ 
UBLISHERS 


1731. ஆவியர்‌ 


தர்தாக்கையும்‌ 


2இராஜா 
'தியேகாகையும்‌ 
உண்டாக்கினார்கள்‌, செப்பர்வியர்‌ 
செப்பர்வாயிமின்‌ தேவர்கனாகிய 
அத்ரமலேக்குக்கும்‌ அன்னமகேக்குக்கும்‌ 
தங்கன்‌ பின்னைகளை அக்கினியில்‌ 
தகனித்து வந்தார்கள்‌. 


2இராஜா 17:32. அவர்கள்‌ கர்த்தருக்குப்‌ 
பயத்ததுமன்‌ றி, மேடைகவிலுள்ள 
கோவில்களில்‌ தங்களுக்காக ஆராதனை 
செய்கிறதற்கு, தங்களுக்குள்‌. 
ஈனமானவர்கனை ஆசாரியர்கவாகவும்‌ 
எற்படுத்தினார்கள்‌. 


17:33. அப்படியே 
பயந்தும்‌, தாங்கள்‌. 
விட்டுவந்த ஜாதிகளுடைய 
முறைமையின்படியே தங்கள்‌. 
தேவர்களைச்‌ சேவித்தும்‌ வந்தார்கள்‌. 


2இராஜா. 
கர்த்தருக்குப்‌ 


2இராஜா 17:84. இந்நான்வரைக்கும்‌ 
அவர்கள்‌. தங்கள்‌ முந்தின 
முறைகளின்‌ படியே. செய்து 
வருகிறார்கள்‌; அவர்கள்‌ கர்த்தருக்குப்‌ 
பயத்து நடக்கிறதுமில்லை; தங்கள்‌. 
சுயதிட்டங்கள்‌ 
முறைமைகளின்படியாகிலும்‌, கர்த்தர்‌ 
இஸ்ரவேல்‌. என்று பேரிட்ட 
யாக்கோபின்‌ புத்திரருக்குக்‌ கற்பித்த 
தியாயப்பிரமாண த்திற்கும்‌ 
கற்பனைக்கும்‌ ஒத்தபடியாகிலும்‌ 
செய்கிறதுமில்லை. 


2இராஜா 17:85. கர்த்தர்‌ இவர்கனோடே, 
உடன்படிக்கையண்ணி, இவர்களுக்குக்‌ 
கற்பித்தது என்னவென்றால்‌: நீங்கள்‌. 
அத்திய தேவர்களுக்குப்‌ 
பயப்படாமலும்‌, அவர்களைப்‌ 
பணித்துகொன்னாமலும்‌, சேவியாமலும்‌, 
அவர்களுக்குப்‌ பலி 
யிடாமலும்‌, 


இராஜா 17:96. மகா 
'வல்லமையினாலும்‌. ஓங்கிய 
புயத்தினாலும்‌ எகிப்துதேசத்திலிருத்து 
வரப்பண்ணின கர்த்தருக்கே பயந்து, 
அவரையே பணித்துகொண்டு, 
அவருக்கே பலியிட்டு, 


உங்களை 





2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


2இராஜா 17:87. அவர்‌ உங்களுக்கு 
எழுதிக்கொடுத்த திட்டங்களின்‌ படியும்‌, 
முறைமைகளின்படியும்‌, 
'தியாயப்பிராமண த்தின்‌ படியும்‌, 
கற்பனைகளின்படியும்‌, நீங்கள்‌ சகல. 
நாளும்‌ செய்கிறதற்குக்‌. 
கவனமாயிருத்து அத்திய 
தேவர்களுக்குப்‌ பயப்படாதிருங்கன்‌.. 


இராஜா 17:38, நான்‌ உங்கனோடே. 
பண்ணின உடன்படிக்கையை நீங்கள்‌ 
மறவாமலும்‌, அத்திய தேவர்களுக்குப்‌ 
பயப்படாமலும்‌, 


2இராஜா 17:39. உங்கன்‌ தேவனாகிய 
கர்த்தருக்கே பயந்து நடப்பீர்கனாக; 
அப்பொழுது அவர்‌ உங்கன்‌ எல்லாச்‌ 
சத்துருக்களின்‌ கைக்கும்‌ உங்களைத்‌ 
தப்புவிப்பார்‌ என்று அவர்களுக்குச்‌. 
சொல்லியிருந்தார்‌. 


இராஜா 17:40. ஆனாலும்‌ அவர்கள்‌ 
செவிகொடாமல்‌ தங்கன்‌ முந்தின 
முறைமைகளின்படியே செய்தார்கள்‌. 


2இராஜா 17:41. அப்படியே அந்த 
ஜாதிகள்‌ கர்த்தருக்குப்‌ பயந்தும்‌, 
தங்கண்‌ விக்கிரகங்களைச்‌ சேவித்தும்‌ 
வந்தார்கள்‌; அவர்கள்‌ பின்னைகளும்‌ 
அவர்கள்‌ பின்னைகளின்‌ பின்னைகளும்‌ 
தங்கள்‌. மிதாக்கன்செய்தபடியே 
இத்நான்‌ வரைக்கும்‌. 

செய்துவருகிறார்கள்‌. 


சமாரியாவிலே குடியிருந்த 
ர்‌, இப்போது அந்த 
'வெளியேற்றப்படுகிறார்கள்‌. 
சமாரியாவிலே குடியிருப்பார்‌ ஒருவருமில்லை. 


நேசத்நைவிட்டு 


சமாரியாவின்‌ 
இஸ்ரவேல்‌ 
தேசத்து 


அசீரியாவின்‌ ராஜா. 
பட்டணங்களில்‌ குடியிருந்த 
புத்திரருக்கு பதிலாக வேறு 

ஜனங்களை அங்கே குடியேற்றுகிறான்‌. 


அசீரியா ராஜா, பாபிலோனிலும்‌, 
கூத்தாவிலும்‌, ஆபாவிலும்‌, ஆமாத்திலும்‌, 
செப்பர்வாயிமிலும்‌ இருந்து மனுஷரை 
வரப்பண்ணி, அவர்களை இஸ்ரவேல்‌: 
புத்திரருக்குப்‌ பதிலாகச்‌ சமாரியாவின்‌. 
பட்டணங்களிலே குடியேற்றுகிறான்‌; இவர்கள்‌ 
சமாரியாவைச்‌ சொந்தமாய்க்‌ கட்டிக்கொண்டு 
அதின்‌ பட்டணங்களிலே குடியிருக்கிறார்கள்‌. 
(2இராஜா 17:24). 


அசீரியாவின்‌ ராஜா பல தேசங்களுக்கு 
விரோதமாக யுத்தம்பண்ணுகிறான்‌. அந்த 
தேசங்களைப்‌ பிடித்து, அந்த தேசத்து 
ஜனங்களை அசீரிய தேசத்திற்கு 
சிறைப்பிடித்து கொண்டு வருகிறான்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரரைப்போல இன்னும்‌ பல 
தேசத்து ஜனங்கள்‌, அசீரியாவிலே 
சிறையாகக்‌ கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள்‌. 
அசீரியாவில்‌ ஜனக்கூட்டம்‌ 

அதிகமாயிருக்கிறது. அசீரியாவின்‌ ராஜா, 
தன்னுடைய தேசத்திற்கு சிறைப்பிடித்து 
கொண்டு வரப்பட்டிருக்கிற அந்நிய தேசத்து 
ஜனங்களை, பல்வேறு தேசங்களிலே. 
குடியேற்றுகிறான்‌. 


அசீரியாவின்‌ ராஜா 
பட்டணங்களிலே குடியேற்றிய அந்நிய 
ஜனங்களைப்பற்றி, இந்த  வசனப்பகுதியில்‌ 
க்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
பல தேசத்து 
ஜனங்களாகயிருந்தாலும்‌, இப்போது 
சமாரியாவை சொந்தமாய்க்‌ கட்டிக்கொண்டு, 
அதின்‌ பட்டணங்களிலே குடியிருக்கிறார்கள்‌. 
இதுவரையிலும்‌ சமாரியாவிலே குடியிருந்த 
இஸ்ரவேல்‌ புத்திரரில்‌ அநேகர்‌ அசீரியா 
அடிமைகளாகயிருக்கிறார்கள்‌. 
பலர்‌ அந்நிய தேசங்களிலே 
குடியேற்றப்பட்டிருக்கிறார்கள்‌. 


சமாரியாவின்‌ 


சமாரியாவின்‌ 


பட்டணங்களில்‌ 
குடியேறின புறஜாதி ஜனங்கள்‌ கர்த்தருக்கு 
பயப்படவில்லை. அவர்கள்‌ அங்கே 
குடியேறினதுமுதல்‌, கர்த்தருக்குப்‌ 
பயப்படாததினால்‌, கர்த்தர்‌ அவர்களுக்குள்ளே 
சிங்கங்களை அனுப்புகிறார்‌; அவைகள்‌ 
அவர்களில்‌ சிலரைக்‌ கொன்றுபோடுகிறது 
(2இராஜா 17:25). 





2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


சமாரியாவின்‌ பட்டணங்களில்‌ 
குடியேறிய அந்நிய ஜாதியாரின்‌ தொகை 
குறைவாகயிருக்கிறது. ஆகையினால்‌ 
காட்டுமிருகங்கள்‌ சமாரியாவின்‌ 
பட்டணங்களிலே தாராளமாய்‌ நடமாடுகிறது. 


“தேசம்‌ பாழாய்ப்போகாமலும்‌ 
காட்டுமிருகங்கள்‌ உனக்கு விரோதமாய்ப்‌ 
பெருகாமலும்‌ இருக்கும்படி, நான்‌ அவர்களை 
ஒரே வருஷத்திற்குள்ளே உன்‌ முன்னின்று 
'துரத்திவிடாமல்‌, நீ விருத்தியடைந்து, 
தேசத்தைச்‌ சுதந்தரித்துக்கொள்ளும்‌ 
வரைக்கும்‌, க்‌ கொஞ்சம்‌. 
கொஞ்சமாய்‌ முன்னின்று 

துரத்திவிடுவேன்‌"' த்‌ ்‌ 23:29, 30). 


இயற்கையின்‌ பிரமாணத்தினால்‌ 
சிங்கங்கள்‌ சமாரியாவின்‌ பட்டணத்திற்குள்ளே 
வருகிறது. அதே வேளையில்‌ கர்த்தருடைய 
சித்தத்தின்‌ பிரகாரமாகவும்‌, 
நியாயத்தீர்ப்பினாலும்‌, 
சமாரியாவின்‌ பட்டணத்திற்குள்ளே வந்து, 
அங்கே குடியிருக்கிற ஜனங்களில்‌ சிலரைக்‌ 
கொன்றுபோடுகிறது. 
சமாரியாவின்‌ பட்டணங்களில்‌ 
குடியிருக்கிற அந்நிய தேசத்தார்‌ கர்த்தருக்கு 
அவர்கள்‌ தங்கள்‌ 
பெருமையோடிருக்கிறார்கள்‌. 
மனத்தாழ்மையில்லை. 
பெருமைகளை 
தாழ்த்தும்‌ வண்ணமாக, அவர்கள்‌ 
மத்தியிலே சிங்கங்களை அனுப்புகிறார்‌ 
சமாரியாவின்‌ 
குடியிருக்கிற ஜனங்கள்‌, 
பிரச்சனைகளை அசீரியாவின்‌ 
சொல்லியனுப்புகிறார்கள்‌. 


பட்டணங்களில்‌ 
தங்களுடைய 
ராஜாவுக்கு 


அப்பொழுது ஜனங்கள்‌ அசீரியா 
ராஜாவை நோக்கி: “நீர்‌ இங்கேயிருந்து 
அனுப்பி, சமாரியாவின்‌ பட்டணங்களிலே. 
குடியேற்றுவித்த ஜாதிகள்‌ அந்த தேசத்து 
'தேவனுடைய காரியத்தை அறியாதபடியினால்‌, 
அவர்‌ அவர்களுக்குள்ளே சிங்கங்களை 
அனுப்பினார்‌; அந்த தேசத்து தேவனுடைய 
காரியத்தை அவர்கள்‌ அறியாதபடியினால்‌, 
அவைகள்‌ அவர்களைக்‌ கொன்றுபோடுகிறது” 
(2இராஜா 17:26) என்று சொல்லுகிறார்கள்‌. 


QOODNENS 
PUBLISHERS 


சமாரியாவின்‌ 
குடியிருக்கிறவர்கள்‌ அனுதினமும்‌ 
பயத்தோடும்‌, நடுக்கத்தோடும்‌, திகிலோடும்‌ 
குடியிருக்கிறார்கள்‌. எப்போது சிங்கம்‌ 
வருமென்றும்‌, எப்போதும்‌ அந்த சிங்கம்‌ 
தங்களைக்‌ கொன்றுபோடும்‌ என்றும்‌ 
தெரியாமல்‌, ஒவ்வொரு நிமிஷமும்‌ அவர்கள்‌ 
பயத்தினால்‌ நடுங்குகிறார்கள்‌. சிங்கங்கள்‌ 
அந்த ஜனங்களில்‌: அநேகரைக்‌ 
கொன்றுபோட்டால்‌, சமாரியாவின்‌. 
பட்டணங்கள்‌ வனாந்தரம்‌ போல்‌ ஆகிவிடும்‌. 
அது சிங்கங்களின்‌ தாபரமாகிவிடும்‌. 


சமாரியாவின்‌ 
குடியிருக்கிற ஜனங்கள்‌, ளுடைய 
பிரச்சனைகளை கர்த்தரோடு 
தொடர்புபடுத்துகிறார்கள்‌. சமாரியாலின்‌ 
பட்டணங்களில்‌ இதுவரையிலும்‌ குடியிருந்த 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தரை 
ஆராதித்தார்கள்‌. ஆனால்‌ இப்போது அங்கே 
குடியிருக்கிற ஜனங்களுக்கு 
கர்த்தரைப்பற்றித்‌ தெரியவில்லை. “அந்த 
தேசத்து தேவனுடைய காரியத்தை தாங்கள்‌ 
அறியாததினால்‌, சிங்கங்கள்‌ தங்களைக்‌ 
கொன்றுபோடுகிறது' என்று அவர்கள்‌ 
அசீரியாவின்‌ ராஜாவிடத்தில்‌ செய்தி 
சொல்லியனுப்புகிறார்கள்‌. 
சமாரியாவின்‌ 
குடியிருக்கிற ஜனங்கள்‌. 
தேவனுடைய காரியத்தைப்பற்றி 
அறிந்திருக்கவில்லை. ஆகையினால்‌ 
அவர்களால்‌ அந்த தேவனை ஆராதிக்க 
முடியாது. இவர்கள்‌ சொல்லுகிற 
வார்த்தைகள்‌, இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
அவமானத்தையும்‌, வெட்கத்தையும்‌ 
கொடுக்கும்‌ வார்த்தைகளாயிருக்கிறது. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ தங்கள்‌ 
தேவனாகிய கர்த்தரை அறிந்திருந்தார்கள்‌. 
கர்த்தரை 
கர்த்தருடைய 
வார்த்தைகளுக்கும்‌ 
செவிகொடுக்கவில்லை. 
இப்போதோ,  சமாரியாவின்‌ 
குடியிருக்கிற  புறஜாதி 

கர்த்தரு 


பட்டணங்களிலே. 


பட்டணங்களில்‌ 
தங்க 


பட்டணங்களில்‌ 
அந்த தேசத்து 





2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌. 
அறிந்துகொள்ள விரும்பவில்லை. 
கர்த்தருடைய காரியத்தைக்குறித்து 
தங்களுக்கு தீர்க்கதரிசிகள்‌ போதித்தாலும்‌, 


கர்த்தரைப்பற்றி 


விரும்பவில்லை. ஆனால்‌ 
பட்டணங்களிலே 
புறஜாதி  ஜனங்களோ, 
காரியங்களில்‌ 
வேண்டுமென்று விரும்புகிறார்கள்‌. 
சமாரியாவின்‌ பட்டணங்களில்‌ 
குடியிருக்கிற ஜனங்கள்‌, அசீரியாவின்‌ 
ராஜாவுக்கு, தங்களுடைய பிரச்சனைகளை 
கபக்‌ அதற்கு அசீரியா 
ராஜா: அங்கேயிருந்து 
கொண்டுவந்த க்களில்‌ ஒருவனை 
அழைத்துக்கொண்டு போங்கள்‌; 
அவர்கள்‌ அங்கே குடியிருக்கும்படிக்கு, அவன்‌ 
அவர்களுக்கு அந்த தேசத்து தேவனுடைய 
காரியத்தைப்‌ போதிக்கக்கடவன்‌" (2இராஜா 
17:27) என்று கட்டளையிடுகிறான்‌. 


சமாரியாவின்‌ பட்டணங்களில்‌ 
குடியிருக்கிற ஜனங்களுக்கு, இஸ்ரவேலின்‌ 
தேவனாகிய கர்த்தருடைய காரியங்களைக்‌. 
குறித்து போதிக்கவேண்டும்‌ என்று. 
அசீரியாவின்‌ ராஜா 
கரிசனையோடிருக்கிறான்‌. அவனுக்கு அந்த 
ஜனங்கள்மீது அன்பு இல்லை. ஆனாலும்‌ 
சமாரியாவின்‌ பட்டணங்களில்‌ குடியிருக்கிற 
ஜனங்களை சிங்கங்கள்‌ 
கொன்றுபோடக்கூடாது. என்று 
எதிர்பார்க்கிறான்‌. 'சமாரியாவில்‌: 
குடியிருக்கிறவர்கள்‌ அசீரியா ராஜாவின்‌. 
அடிமைகள்‌. அடிமைகள்‌ செத்துப்போனால்‌, 
ராஜாவுக்கு நஷ்டம்‌. 

சமாரியாவின்‌ பட்டணங்களில்‌. 
குடியிருக்கிற ஜனங்களை சிங்கங்கள்‌: 
கொன்றுபோடக்கூடாது என்று நினைத்து. 
அசீரியாவின்‌ ராஜா, 
சமாரியாவிலிருந்து. 


த 
கர்த்தருடைய. பன்‌ 
பொற்கன்றுக்குட்டிகளுக்கு. 


QOODNENS 
PUBLISHERS 


அசீரியாவின்‌ ராஜா கட்டளையிட்ட 
பிரகாரமாக, அசீரியர்கள்‌ சமாரியாவிலிருந்து 
கொண்டுபோயிருந்த ஆசாரியர்களில்‌ ஒருவன்‌ 
வந்து, பெத்தேலிலே. குடியிருந்து, 
கர்த்தருக்குப்‌ பயந்து நடக்கவேண்டிய 
விதத்தை அவர்களுக்குப்‌ போதிக்கிறான்‌ 
(இராஜா 17:28). இந்த ஆசாரியன்‌ 
இப்படிப்பட்ட உபதேசங்களை, இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌, தங்கள்‌ தேசத்திலிருந்தபோது 
போதித்திருக்கவேண்டும்‌. காலம்‌ கடந்து 
ஊழியம்‌ செய்கிறான்‌. 

ஆசாரியன்‌ சமாரியாவின்‌ 
பட்டணங்களிலே குடியிருக்கிற அந்நிய 
தேசத்து ஜனங்களுக்கு, கர்த்தருக்கு 
நடக்கவேண்டிய விதத்தைப்‌ போதிக்கிறான்‌. 
அவர்கள்‌ எல்லோரும்‌ ஏற்கெனவே 
விக்கிரகங்களை ஆராதித்து வருகிறவர்கள்‌. 
அவர்கள்‌ பல தேசங்களிலிருந்து 
சமாரியாவுக்கு வந்து குடியிருக்கிறார்கள்‌. 


குடியிருக்கிற ஜனங்களுடைய இருதயத்திலே 
விக்கிரகாராதனையும்‌ இருக்கிறது. 
இப்போது புதிதாக, கர்த்தருக்கு பயந்து 
நடக்க வேண்டிய விதமும்‌ இருக்கிறது. 
இதனால்‌ சமாரியாவிலே குடியிருக்கிற 
புறதாதி ஜனங்கள்‌ மத்தியிலே, ஒரு பதிய 
மார்க்கமுண்டாயிற்று. இந்த மார்க்கத்தின்‌ 
பிரகாரமாக ஜனங்கள்‌ விக்கிரகங்களையும்‌ 
ஆராதிக்கிறார்கள்‌. கர்த்தருக்கும்‌. 
பயப்படுகிறார்கள்‌. 


அவர்கள்‌ கர்த்தருக்குப்‌. பயந்ததுமன்றி, 
மேடைகளிலுள்ள 
தங்களுக்காக 

தங்களுக்குள்‌ 

ஆசாரியர்களாகவும்‌ 
அவர்கள்‌ அப்டியே கர்த்தருக்குப்‌ 
பயந்தும்‌, தாங்கள்‌ விட்டுவந்த 
ஜாதிகளுடைய முறைமையின்படியே தங்கள்‌ 
தேவர்களைச்‌ சேவித்தும்‌ வருகிறார்கள்‌ 
(இராஜா 17:32,33). 


ஆராதனை சொகத்த 
ஈனமானவர்களை 


ஏற்படுத்துகிறார்கள்‌. 


விக்கிரகங்களை சேவிக்கிறார்கள்‌. 





2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


சமாரியாவின்‌. பட்டணங்களில்‌ 
குடியிருக்கிற அந்தந்த ஜாதி தங்கள்‌ நங்கள்‌ 


அந்தந்த ஜாதியார்‌ 

தங்கள்‌ பட்டணங்களில்‌ 
உண்டுபண்ணின 
கோவில்களில்‌ 

(2இராஜா 17:29), 


ஆமாத்தின்‌ மனுஷர்‌ 
ண்‌ ஆலியர்‌ நிபேகாசையும்‌ 
தர்தாக்கையும்‌ உண்டாக்குகிறார்கள்‌, 
செப்பர்வியர்‌ செப்பர்வாயிமின்‌ தேவர்களாகிய 
அத்ரமலேக்குக்கும்‌  அன்னமலேக்குக்கும்‌. 
தங்கள்‌ பிள்ளைகளை அக்கினியில்‌ தகனித்து 
வருகிறார்கள்‌ (2இராஜா 17:30,31) 


அப்படியே அந்த ஜாதிகள்‌ கர்த்தருக்குப்‌ 
பயந்தும்‌, தங்கள்‌ ரகங்களைச்‌ 
சேவித்தும்‌ வருகிறார்கள்‌: அவர்கள்‌ 
பிள்ளைக அவர்கள்‌ பிள்ளைகளின்‌ 
பிள்ளைகளும்‌ தங்கள்‌ பிதாக்கள்‌ செய்தபடியே 
இந்நாள்வரைக்கும்‌ செய்துவருகிறார்கள்‌ 
(2இராஜா 17:41). 
ராஜாக்களின்‌ இரண்டாம்‌ புஸ்தகம்‌. 
எழுதப்பட்ட காலம்‌ வரையிலும்‌, அதற்கு பின்பு 
சுமார்‌ முந்நூறு வருஷ காலம்‌ வரையிலும்‌, 
சமாரியாவின்‌ பட்டணங்களில்‌ குடியிருக்கிற 
புறஜாதி ஜனங்கள்‌ கர்த்தருக்கு பயந்தும்‌, 
தங்கள்‌ விக்கிரகங்களை  சேவித்தும்‌: 
வருகிறார்கள்‌. 
சமாரியாவின்‌ பட்டணங்களில்‌ 
குழயிருந்த வா்‌ 
பத்துக்கோத்திரத்தாரோ அசீரியா தேசத்திற்கு 
சிறைப்பிடித்து. கொண்டுபோகப்பட்டார்கள்‌. 
இதன்‌ பின்பு தெற்கு யூதாதேசத்திலிருந்த, 
கோத்திரத்தாரும்‌ பாபிலோன்‌ 
சிறைப்பிடித்து 


தற்கு 
கொண்டுபோகப்படுகிறார்கள்‌. 


பாபிலோன்‌ 
தேசத்து ப ள்ல காலத்தில்‌, 
விக்கிரகாராதனையைவிட்டு 

வருகிறார்கள்‌. 


கர்த்தரிடத்திற்கு 
திரும்பி வருகிறார்கள்‌. ஆகையினால்‌ கர்த்தர்‌ 


இரக்கம்‌ 
தேசத்து 


மறுபடியும்‌ 
பாபிலோன்‌ 


அவர்களுக்கு 
காண்பிக்கிறார்‌. 
சிறையிருப்பிலிருந்த, இரண்டு 
கோத்திரத்தாரும்‌, எழுபது வருஷங்களுக்கு 
பின்பு, யூதாதேசத்திற்கு சந்தோஷத்தோடு 
திரும்பி வருகிறார்கள்‌. 

வடக்கு இஸ்ரவேல்‌ தேசத்தைச்‌ சேர்ந்த 
பத்துக்கோத்திரத்தாரோ, அந்நிய தேசத்து 
சிறையிருப்பிலிருந்தாலும்‌, அவர்கள்‌ 
கர்த்தருக்கு தங்கள்‌ இருதயத்தை. 
ஒப்புக்கொடுக்கவில்லை. அவர்கள்‌ 
கர்த்தருக்கு விரோதமாக, தங்கள்‌ 
இருதயத்தைக்‌ கடினப்படுத்தினார்கள்‌. 
இதனால்‌ அவர்கள்‌ அந்நிய தேசங்களிலே 
அழிந்துபோனார்கள்‌. 


அசீரியா தேசத்திலே 
கொண்டுவரப்பட்ட வடக்கு இஸ்ரவேல்‌ 
தேசத்தார்‌, இந்நாள்வரைக்கும்‌ அவர்கள்‌ 
தங்கள்‌ முந்தின முறைகளின்படியே செய்து 
வருகிறார்கள்‌; அவர்கள்‌ கர்த்தருக்குப்‌ பயந்து, 
நடக்கிறதுமில்லை: தங்கள்‌ சுயதிட்டங்கள்‌ 


ளின்படியாகிலும்‌, கர்த்தர்‌ 
இஸ்ரவேல்‌ என்று பெட்ட யாக்கோபின்‌ 
பத்திருக்குக்‌ கற்பித்த 
நியாயப்பிரமாணத்திற்கும்‌ கற்பனைக்கும்‌ 
ஒத்தபடியாகிலும்‌ செய்கிறதுமில்லை (2இராஜா 
17:34). 


சிறைப்பிடித்து 


கர்த்தர்‌ இவர்களோடே 
உடன்படிக்கைபண்ணி, இவர்களுக்குக்‌. 
கற்பித்தது என்னவென்றால்‌: “நீங்கள்‌ அந்நிய 
தேவர்களுக்குப்‌ பயப்படாமலும்‌, அவர்களைப்‌ 
பணிந்துகொள்ளாமலும்‌, சேவியாமலும்‌, 
அவர்களுக்குப்‌ பலியிடாமலும்‌, உங்களை 
மகா 'வல்லமையினாலும்‌ ஒங்கிய 
புயத்தினாலும்‌ எகிப்துதேசத்திலிருந்து 
வரப்பண்ணின கர்த்தருக்கே பயந்து, 
பணிந்துகொண்டு, அவருக்கே 

அவர்‌ உங்களுக்கு 

திட்டங்களின்‌ படியும்‌, 


முறைமைக। 
நியாயப்பிராமணத்தின்படியும்‌, 
கற்பனைகளின்படியும்‌, நீங்கள்‌ சகல நாளும்‌ 
செய்கிறதற்குக்‌ கவனமாமிருந்து அந்நிய 
தேவர்களுக்குப்‌ பயப்படாதிருங்கள்‌" 
(2இராஜா 17:35-37) என்றும்‌, 





BALWETHER 
பிய 


"நான்‌. உங்களோடே பண்ணின. 
உடன்படிக்கையை நீங்கள்‌ மறவாமலும்‌, 
அந்நிய தேவர்களுக்குப்‌ பயப்பபாமலும்‌, 
உங்கள்‌ தேவனாகிய கர்த்தருக்கே பயந்து 
நடப்பீர்களாக: அப்பொழுது அவர்‌ உங்கள்‌ 
எல்லாச்‌ சத்துருக்களின்‌ கைக்கும்‌ உங்களைத்‌ 
தப்புவிப்பார்‌” ராஜா 17:38,39) 
என்றும்‌, அவர்களுக்குச்‌ சொல்லியிருந்தார்‌. 


ஒத்தாசையும்‌ தேவைப்படுகிறது. 


2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


விடுவிக்கவேண்டுமென்றால்‌, 
கர்த்தருடைய 
செவிகொடுக்கவேண்டும்‌. 
பிரமாணங்களுக்கு கீழ்ப்பியவேண்டம்‌. 


அசீரியாவின்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரரோ, 
வார்த்தைகளுக்கு 
மறைமைகளின்படியே கள்‌ 
படி ர்கள்‌ 
(இராஜா 17:40). இதனால்‌. கர்த்தருடைய 
அநுகூலமும்‌, ஆதரவும்‌ அவர்களுக்கு 
கிடையாமற்போயிற்று. வடக்கு இஸ்ரவேல்‌ 
சரித்திரத்திலே 


ப்‌ 
சிறையிருப்பிலிருந்த 
கர்த்தருடைய 
செவிகொடாமல்‌, 





HLWETHER 
RAAT IMAL 


கர்த்தருடைய 
எப்பிராயீமை 
பொய்களுக்காகவும்‌ 
சுடிந்துகொள்கிறார்‌. 
யூதா 


தீர்க்கதரிசி 

அவனுடைய 
வஞ்சகத்திற்காகவும்‌ 

ஆனாலும்‌ 

தேவனோடு 
அரசாண்டு ிகத்தவான்‌௧ளோடு 
உண்மையாயிருக்கிறான்‌ என்று சொல்லி 
தீர்க்கதரிசி தன்னைத்தானே ஆறுதல்‌ 
படுத்திக்கொள்கிறார்‌ 


“எப்பிராயீமர்‌ பொய்களினாலும்‌, 
இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌ வஞ்சகத்தினாலும்‌ 
என்னைச்‌ சூழ்ந்துகொண்டிருக்கிறார்கள்‌: 
யூநாவோவெனில்‌ இன்னும்‌ தேவனோடே 
அரசாண்டு, பரிசுத்தவான்‌௧ளோடே 
உண்மையாயிருக்கிறான்‌" (ஓசி 11.2). 


ந்த்‌ ரத்தில்‌ தாவின்‌ 
நதங்றிங்களாயனி! எனப்ப கக்கத்‌ 
கர்த்தர்‌ ஆபிரகாமின்‌ சந்ததியை இன்னும்‌ 
தள்ளிவிடாததுபோல தெரிகிறது. 
இப்டமிரக்கு, தேவன்‌ நம்முடைய 
ஜனங்களைத்‌  தள்ளிலிட்டாரோ என்று 
கேட்கிறேன்‌, தள்ளிவிடவில்லையே: நானும்‌ 
ஆபிரகாமின்‌  சந்ததியிலும்‌ பென்யமீன்‌ 
கோத்திரத்திலும்‌ பிறந்த இஸ்ரவேலன்‌” 
(ரோம 11:1). 
எசேக்கியா 
ராஜ்யபாரம்பண்ணுகிறான்‌. 


யூதாதேசத்தை 

அவன்‌ 
யூதாதேசத்தில்‌ ஆவிக்குரிய மறுமலர்ச்சியை 
ஏற்படுத்துகிறான்‌ (2இராஜா 1841-6). கர்த்தர்‌ 


எசேக்கியாவோடு இருக்கிறார்‌. 
எசேக்கியாவின்‌ காரியங்கள்‌ 
ஆசீர்வாதமாயிருக்கிறது (2இராஜா 18:7 8). 


இக்காலத்தில்‌, வடக்கு இஸ்ரவேல்‌. 
தேசத்தின்‌ பத்துக்கோத்திரத்தார்‌, அசீரியா 
தேசத்தின்‌  சிறையிருப்புக்குப்போகிறார்கள்‌ 
(2இராஜா 18:9-12). 


2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


பிரியப்‌ 
UBLISHERS 


அசீரியாவின்‌ ராஜாவாகிய சனகெரிப்‌ 
யூதாதேசத்திற்கு விரோதமாக யுத்தம்பண்ண 
வருகிறான்‌ (2இராஜா 18:13). அசீரியாவின்‌ 
ராஜா யூதாவின்‌ ராஜாவாகிய 
எசேக்கியாவின்மேல்‌ முந்நூறு தாலந்து 
வெள்ளியையும்‌, முப்பது ந 
பொன்னையும்‌ தண்டமாக 
(2இராஜா 18:14-16). 


அசீரியாவின்‌ பெரிய சேனை எருசலேம்‌ 
நகரத்தை முற்றிக்கையிடுகிறது 
(2இராஜா 18:17). அசீரியாவின்‌ தளபதிகளில்‌ 
ஒருவனாகிய ரப்சாக்கே என்பவன்‌ 
கர்த்தரைத்‌ தூஷிக்கிறான்‌. யூதா ஜனங்கள்‌ 
தன்னிடத்தில்‌ சரணடையவேண்டுமென்று 
சொல்லுகிறான்‌ (2இராஜா 18:18-47) 
எசேக்கியா கர்த்தரை நம்புகிறான்‌. கர்த்தர்‌ 
எசேக்கியாவையும்‌ யூதாதேசத்தாரையும்‌ 
அசீரியாவின்‌ பெரிய சேனையிபமிருந்து 
பாதுகாக்கிறார்‌. 


எசேக்கியா 
2இராஜா 18:1-8 


2இராஜா 1841. 
ராஜாவாகிய ஏலாவிண்‌: 
ஓசெயாவின்‌ மூன்றாம்‌ வருஷத்திலே 
ஆகாஸ்‌ என்னும்‌ மூதாவுடைய 
ராஜாவின்‌ குமாரனாகிய எசேக்கியா 
ராஜாவானான்‌.. 


இராஜா. 
ராஜாவாகிறபோது, 
வயதாயிருத்து, 
இருபத்தொன்பது வருஷம்‌ 
அரசாண்டான்‌; சுகரியாவின்‌' 
குமாரத்தியாகிய அவன்‌ தாயின்பேர்‌ 
ஆடி. 


இராஜா 
தகப்பனாகிய 
செய்தபடி. யெல்லாம்‌ 
க்கத்‌ 
செய்தான்‌. 


இஸ்ரவேலின்‌ 
குமாரன்‌ 


18:2. அவன்‌ 
இருபத்தைந்து 
எருசலேமிலே 


18:3. அவன்‌. தன்‌ 


தாவீது 
கர்த்தரின்‌ 
செம்மையானதைச்‌ 





BALWETHER 
பிய 


இராஜா 18:4. அவன்‌ மேடைகளை 
அகற்றி, சிலைகளைத்‌ தகர்த்து, 
விக்கிரகத்தோப்புகனைவெட்டி, மோசே: 
பண்ணியிருந்த வெண்கலச்‌ சர்ப்பத்தை 
உடைத்தூப்போட்டான்‌; 

அத்நாட்கள்மட்டும்‌ இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
அதற்குத்‌ தூபங்காட்டி வந்தார்கள்‌; 
அதற்கு திகுஸ்தான்‌ என்று பேரிட்டான்‌. 


இராஜா 18:5, அவன்‌ இஸ்ரவேலின்‌: 
தேவனாகிய கர்த்தரின்மேல்‌ வைத்த 
நம்பிக்கையிலே, அவனுக்குப்‌ பின்னும்‌ 
அவனுக்கு முன்னும்‌ இருத்த யூதாவின்‌ 
ராஜாக்கவிலெல்லாம்‌ அவணைப்போல்‌ 
ஒருவனும்‌ இருந்ததில்லை. 


18:8. அவன்‌ கர்த்தரை 
விட்டுப்‌ பின்வாங்காமல்‌ அவரைச்‌. 
கார்த்திருந்து, கர்த்தர்‌ மோசேக்குக்‌. 
கற்பித்த அவருடைய கற்பனைகளைக்‌ 
கைக்கொண்டு நடந்தான்‌. 


2இராஜா 


இராஜா 18:7. 
அவனோடி ருந்தார்‌; 
இடம்‌ எங்கும்‌ அவனுக்கு. 
அநுகூலமாயிற்று; அவன்‌ அசீரியா 
ராஜாவைச்‌  சேவிக்காமல்‌, அவன்‌ 
அதிகாரத்தைத்‌ தன்னிவிட்டான்‌. 


ஆகையால்‌ கர்த்தர்‌ 
அவன்‌ போகிற. 


இராஜா 18:8. அவன்‌ பெலிஸ்தரைக்‌ 
எல்லைகள்‌. 


காகாமட்டும்‌ அதின்‌. 
பரியந்தமும்‌, காவலானர்‌ காக்கிற 
கோபுரங்கள்‌ தொடங்கி அரணான 
நகரங்கள்பரியத்‌ தமும்முறிய அடி. த்தான்‌. 
இஸ்ரலேலின்‌ ராஜாவாகிய ஏலாவின்‌ 
குமாரன்‌ ஓசெயாவின்‌ மூன்றாம்‌ வருஷத்திலே 
ஆகாஸ்‌ என்னும்‌ யூதாவுடைய ராஜாவின்‌ 
குமாரனாகிய எசேக்கியா ராஜாவாகிறான்‌. 
அவன்‌ ராஜாவாகிறபோது, இருபத்தைந்து 
வயதாயிருந்து. எருசலேமிலே 
இருபத்தொன்பது வருஷம்‌ அரசாளுகிறான்‌;: 
சகரியாவின்‌ குமாரத்தியாகிய அவன்‌ 
தாயின்பேர்‌ ஆபி (2இராஜா 18:12). 
எசேக்கியா கர்த்தரிடத்தில்‌ 
பக்தியுள்ளவன்‌. எசேக்கியாவின்‌ தகப்பனாகிய 
ஆகாஸ்‌, யூதாவின்‌ ராஜாக்களில்‌ மிகப்பெரிய 
துன்மார்க்கன்‌. அவன்‌ கர்த்தருடைய 
பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தவன்‌. 
ஆகாஸ்‌ ஒரு விக்கிரகாராதனைக்காரன்‌. 
ஆனாலும்‌ ஆகாசின்‌ குமாரனாகிய. 
எசேக்கியா கர்த்தருக்குப்‌ பயந்து, அவருடைய 
வழியில்‌ நடக்கிறான்‌. 


2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எசேக்கியா தன்‌ தகப்பனாகிய தாவீது 
செய்தபடியெல்லாம்‌ கர்த்தரின்‌ பார்வைக்குச்‌ 
செம்மையானதைச்‌ செய்கிறான்‌ 
(2இராஜா 18:3). 

'சுபாவத்தின்படி. 
மரத்திலிருந்து நீ வெட்டப்பட்டு, 
சுபாவத்திற்கு விரோதமாய்‌ நல்ல ஒலி 
மரத்திலே ஒட்டவைக்கப்பட்டிருந்தால்‌, 
சபாவக்கிளைகளாகிய அவர்கள்‌ தங்கள்‌ சுய 
ஒலிவமரத்திலே ஒட்டவைக்கப்படுவது அதிக 
நிச்சயமல்லவா?” (ரோம 11:24). 

எசேக்கியா தன்‌ சுபாவத்தின்படி 
காட்டொலிமரத்திலிருந்து வெட்டப்பட்டவன்‌. 
எசேக்கியாவின்‌ தகப்பனாகிய ஆகாஸ்‌ 
ஒரு துன்மார்க்கன்‌. ஆனாலும்‌ எசேக்கியா 
நல்ல ஒலிவமரத்திலே ஒட்டவைக்கப்பட்டு, 
நற்கனிகளைக்‌ கொடுக்கிறான்‌. காஸ்‌ 
துன்மார்க்கனாயிருந்தாலும்‌, எசேக்கியா 
நீதிமானாயிருக்கிறான்‌. ஆகாஸ்‌ 
விக்கிரகங்களை ஆராதித்தாலும்‌, எசேக்கியா 
கர்த்தரை மாத்திரமே ஆராதிக்கிறான்‌. 

கர்த்தருடைய 
இரக்கமும்‌ 
தங்கிமிருக்கிறது. 
அரண்மனையில்‌ 
எசேக்கியாவக்கு 
நடக்கவில்லை. 
முன்மாதிரியைப்‌ 


காட்டொலிவ. 


கிருபையும்‌. 
எசேக்கியாவின்மீது 
எசேக்கியா. ஆகாசின்‌ 
வளர்ந்தவன்‌. ஆகாஸ்‌ 
முன்பாக நீதிமானாய்‌ 
எசேக்கியா. ஆகாசின்‌ 
பின்பற்றியிருந்தால்‌, 
அவனும்‌ ஆகாசைப்போலவே 
சீர்கெட்டுப்போயிருப்பான்‌. 
ஆகாஸ்‌ தன்‌ குமாரன்‌ எசேக்கியாவுக்கு 
நல்ல கல்வியையும்‌, நல்லொழுக்கத்தையும்‌ 
கற்றுக்கொடுக்கவில்லை. அவன்‌ 
தன்னுடைய குமாரனுக்கு முன்பாக நல்ல 
முன்மாதிரியாகவும்‌ ஜீவிக்கவில்லை. 
ஆனாலும்‌ எசேக்கியா 
நல்லொழுக்கமுள்ளவனாயிருக்கிறான்‌. 
யூதாதேசத்திலே. 
உரியா 


உரியாவும்‌ 


ஆகாஸ்‌ 
ராஜ்யபாரம்பண்ணும்போது, 
ஆசாரியனாயிருக்கிறான்‌. 
ஆகாசின்‌ கட்டளைக்கு கீழ்ப்படிந்து, 
தமஸ்குவிலிருந்து கொண்டு வரப்பட்ட 
மாதிரியின்படியே, லிக்கிரகத்திற்கு ஒரு 
பலிபீடத்தை செய்தவன்‌. ஆகையினால்‌ 
உரியாவும்‌, எசேக்கியாவுக்கு கர்த்தருடைய 
நியாயப்பிரமாணங்களை போதித்திருப்பதற்கு 
வாய்ப்பில்லை. ஆகாசின்‌ 
அரண்மனையிலிருக்கிறவர்கள்‌ எல்லோருமே. 
விக்கிரகாராதனைக்காரராயிருக்கிறார்கள்‌. 





2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


இப்படிப்பட்ட துன்மார்க்க குணமுள்ள 
கூட்டத்தாருக்கு மத்தியிலே எசேக்கியா 
வருகிறான்‌. எசேக்கியாவினிடத்தில்‌ 
துன்மார்க்கமில்லை. அவன்‌ நீதிமானாக. 
இருக்கிறான்‌. எசேக்கியா கர்த்தருடைய 
பார்வைக்கு செம்மையானதை செய்கிறான்‌. 
கர்த்தர்‌ எசேக்கியாவோடு 
கூடயிருக்கும்போது, சத்துருவின்‌ அந்தகார 
கிரியைகள்‌ எதுவும்‌ அவனைப்‌ 
பாதிக்கவில்லை. நமக்குள்ளே கர்த்தருடைய 
கிருபை கிரியை செய்யும்போது. அதற்கு 
விரோதமாக கிரியை செய்யும்‌ வல்லமை 
எந்த அந்தகார சக்திக்கும்‌ இல்லை. 
கர்த்தருடைய கிருபையை எந்த 
வல்லமையாலும்‌ தடைபண்ண முடியாது. 


எசேக்கியா தன்‌ தகப்பனாகிய தாவீது 
செய்தபடியெல்லாம்‌ கர்த்தரின்‌ பார்வைக்குச்‌ 
செம்மையானதைச்‌ செய்கிறான்‌ 
(2இராஜா 18:3), எசேக்கியா இரண்டாம்‌ 
தாவீதைப்போல இருக்கிறான்‌. தாவீது 
கர்த்தருடைய வார்த்தையின்மீதும்‌, 
கர்த்தருடைய ஆஸத்தின்மீதும்‌ 
மிரியமாமிருந்தார்‌ அதுபோலவே 
எசேக்கியாவும்‌ அவற்றின்மீது 
மிரியமாயிருக்கிறான்‌ 


தாவீதின்‌ சந்ததியில்‌ வந்தவர்களில்‌ 
அநேகர்‌ கர்த்தரைவிட்டு விலகிப்போனார்கள்‌ 
யூதாதேசத்திலே கர்த்தருக்கு பயப்படும்‌ பயம்‌ 
குறைந்துபோயிற்று. ஜனங்கள்‌ கர்த்தரை 
ஆராதியாமல்‌, க்கிரகங்களை 
ஆரதிக்கிறார்கள்‌ யூதாதேசத்தின்‌ 
ஆவிக்குரிய நிலமை மிகவும்‌ 
மோசமாயிருக்கிறது. ஆனாலும்‌ கர்த்தர்‌ 
தமது கிருபையினால்‌, தமக்கு ஏற்ற 
காலத்திலே, எசேக்கியாவைப்போன்ற 
மனுஷரை எழுப்புகிறார்‌ 


யூதாதேசத்தில்‌ 
நிலமை வர வர 


வருகிறது. யூதாதேசத்தார்‌ 


விக்குரிய 
மோசமாகிக்கொண்டே 
எல்லோருமே 
கர்த்தரை விட்டு விட்டு, விக்கிரகங்களை 


பின்பற்றிப்போகும்‌ சூழ்நிலை உருவாயிற்று. 
ராஜாக்களும்‌ துன்மார்க்கராயிருக்கிறார்கள்‌. 
கர்த்தரோ தமது கிருபையினால்‌. 
தாவீதைப்போன்ற நற்குணமுள்ள, 
எசேக்கியாவை, யூதாதேசத்திற்கு ராஜாவாக 
எழுப்புகிறார்‌ 


QOODNENS 
PUBLISHERS 


எசேக்கியா யூதாதேசத்திலே. 
ஆவிக்குரிய மறுமலர்ச்சியை 
ஏற்படுத்துகிறான்‌. எசேக்கியா தன்‌ 
ராஜ்யபாரத்தின்‌ முதலாம்‌ வருஷம்‌ முதலாம்‌ 
மாதத்தில்‌ கர்த்தருடைய ஆலயத்தின்‌ 
கதவுகளைத்‌ திறந்து. அவைகளைப்‌ 
பழுதுபார்க்கிறான்‌ (நாளா 29:3). 


எசேக்கியாவின்‌ 
யூதாதேசம்‌ 
யூதாதேசத்தார்‌ 


காலத்தில்‌ 
சரமெட்டுபபோிரககிறது 
கர்த்தரைவிட்டு 
தூரமாய்‌ விலகிப்போயிருக்கிறார்கள்‌. 
யூதாதேசமெங்கும்‌ மேடைகளும்‌, 
விக்கிரகதோப்புகளும்‌ நிரம்பியிருக்கிறது. 
மேடைகளை அகற்றி, 
தகர்த்து, 
விக்கிரகத்தோப்புகளை வெட்டுகிறான்‌. அவன்‌ 
மோசே பண்ணியிருந்த வெண்கலச்‌ 
சர்ப்பத்தை உடைத்துப்போடுகிறான்‌ ; 
அந்நாட்கள்மட்டும்‌ இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
அதற்குத்‌ தூபங்காட்டி வந்தார்கள்‌; 
எசேக்கியா அதற்கு நிகுஸ்தான்‌ என்று 
பேரிடுகிறான்‌ (2இராஜா 18:4). 
நாதேசத்திலே 
விக்கிரகதோப்புகளும்‌ 
மேடைகளில்‌ 
தூபங்காட்டுவதும்‌ 
யூதாதேசத்தார்‌ 
விக்கிரகங்களை ஆராதித்து வருகிறவர்கள்‌. 
ஆனாலும்‌ ஆகாசின்‌ ஆட்சிக்காலத்தில்‌, 
யூதாதேசத்திலே, விக்கிரகாராதனை 
அதிகமாக வளர்ச்சி பெறுகிறது. 
எசேக்கியா யூதாதேசத்தில்‌ 
காணப்படுகிற விக்கிரகாராதனைகளைப்‌ 
பார்த்து, கர்த்தரிடத்தில்‌ பக்தி 
வைராக்கியமாயிருக்கிறான்‌. கர்த்தருடைய 
ஆவியானவர்‌. விக்கிரகாராதனைக்கு, 
விரோதமாக எசேக்கியாவை எழுப்புகிறார்‌. 
எசேக்கியா யூதாதேசத்திற்கு 
ராஜாவானவுடன்‌, அவன்‌ தன்னுடைய 
ட்‌ அதிகாரத்தைப்‌ பயன்படுத்தி, 
மேடைகளை அகற்றிப்‌ 
சிலைகளை  தகர்த்துப்‌ 
விக்கிரகத்தோப்புகளை 





i THE 
TT 


ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. 
யூதாதேசத்திலிருந்து விக்கிரகாராதனையை 
முற்றிலுமாய்‌ அழித்துப்போடவேண்டும்‌ என்று 
தீர்மானமாயிருக்கிறான்‌. 


org 
விக்கிரகாராதனைக்கும்‌ 

பத்ரில்‌ சில விசே 
சந்தர்ப்பங்களிலே 
தீர்க்கதரிசிகளும்‌ 
பயன்படுத்துகிறார்கள்‌. 
யூதாதேசத்திலே மேடைகள்‌ 
விக்கிரகராதனைக்கு ஆதரவாயிருக்கும்‌ 
என்று நினைத்து, எசேக்கியா மேடைகளை 
அகற்றிப்போடுகிறான்‌. 

எசேக்கியாவுக்கு 
நியாயப்பிரமாணமே 


வழிகளிலே நடக்கிறான்‌. 
பிரமாணம்‌ 


கர்த்தருடைய 
விக்கிரகாராதனைக்கு 
விரோதமாயிருக்கிறது. எசேக்கியா 
கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, 
யூதாதேசத்திலிருந்து, விக்கிரகாராதனையை 
முற்றிலுமாய்‌ நீக்கிப்போடுகிறான்‌. 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ சந்தாத்றமே 
பிரயாணம்பண்ணியபோது, மோசே 
'வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கினார்‌ 


“அப்பொழுது கர்த்தர்‌ கொள்ளிவாய்ச்‌ 
சர்ப்பங்களை ஜனங்களுக்குள்ளே 


அனுப்பினார்‌: அவைகள்‌ ஜனங்களைக்‌ 
குடித்ததினால்‌ இஸ்ரவேலருக்குள்ளே அநேக 
ஜனங்கள்‌ செத்தார்கள்‌. அதினால்‌ ஜனங்கள்‌ 
மோசேயினிடத்தில்‌ போய்‌: நாங்கள்‌ 
கர்த்தருக்கும்‌ உமக்கும்‌ விரோதமாய்ப்‌ 
பேசினதினால்‌ பாவஞ்‌ செய்தோம்‌: சர்ப்பங்கள்‌ 
எங்களைவிட்டு நீங்கும்படி கர்த்தரை நோக்கி 
விண்ணப்பம்‌ பண்ணவேண்டும்‌. என்றார்கள்‌; 
மோசே ஜனங்களுக்காக விண்ணப்பம்‌. 
பண்ணினான்‌” (எண்‌ 21:67). 


“அப்பொழுது கர்த்தர்‌ மோசேயை 
நோக்கி: நீ ஒரு கொள்ளிவாய்ச்‌ சர்ப்பத்தின்‌ 
உருவத்தைச்‌ செய்து, அதை ஒரு 
கம்பத்தின்மேல்‌ தூக்கிவை; கடிக்கப்பட்டவன்‌ 
எவனோ அவன்‌ அதை நோக்கிப்பார்த்தால்‌ 
பிழைப்பான்‌ என்றார்‌” (எண்‌ 21:8). 


2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அப்படியே மோசே ஒரு வெண்கலச்‌ 
சர்ப்த்தை உண்டாக்கி, அதை ஒரு 
கம்பத்தின்மேல்‌ தூக்கிவைத்தான்‌; சர்ப்பம்‌ 
ஒருவனைக்‌ கடித்தபோது, அவன்‌ அந்த 
வெண்கலச்‌ சர்ப்பத்தை நோக்கிப்பார்த்துப்‌ 
பிழைப்பான்‌” (எண்‌ 21:5). 

ஆரம்பத்திலே, கர்த்தருடைய 
கட்டளையின்‌ பிரகாரமாக, மோசே 
வெண்கல சர்ப்பத்தை செய்தார்‌. ஆனால்‌ 
பிற்காலத்தில்‌, அந்த வெண்கல சர்ப்பமே 
இஸ்ரவேலருக்கு ஒரு விக்கிரகமாயிற்று, 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ வெண்கல சர்ப்பத்திற்கு 
தூபங்காட்ட ஆரம்பித்துவிடுகிறார்கள்‌. 
இதுவும்‌ ஒரு விக்கிரகாராதனையாயிற்று. 
மோசே 
சர்ப்பத்தை 
இஸ்ரவேல்‌ 
சர்ப்பத்தை 


எசேக்கியாவோ 

பண்ணியிருந்த வெண்கல 
உடைத்துப்போடுகிறான்‌. 

ஜனத்தார்‌ இந்த வெண்கல 
இதுவரையிலும்‌ பாதுகாப்பாக பராமரித்து 
வந்தார்கள்‌. கர்த்தர்‌ வனாந்தரத்திலே. 
தங்கள்‌ முற்பிதாக்களுக்கு செய்த நன்மையை 
நினைவுகூரும்‌ வண்ணமாக, இஸ்ரவேல்‌ 
புத்திர்‌ வெண்கல சர்ப்த்தை ஒரு 
சாட்சியாகவும்‌, அடையாளமாகவும்‌ 
பாதுகாத்து பராமரித்து வந்தார்கள்‌. 


லத்தில்‌, ரவேல்‌ ர்‌, 
செக பண்ணின்‌ பெண்க சப்‌ 
ஒரு விக்கிரகமாக ஆராதிக்க 
ஆரம்பித்துவிட்டார்கள்‌. அவர்கள்‌ 
சிருஷ்டிகரை தொழுதுகொள்ளாமல்‌, 
சிருஷ்டியை தொழுதுகொள்கிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ விக்கிரகாராதனை 
ளை புறஜாதியாரிடமிருந்து 
குற்றுக்கொள்கிறார்கள்‌. மற்ற 
ஆராதிப்பதுபோல, 
புத்திரர்‌ வெண்கல 
ம தூபங்காட்டி அதை 
ஆராதிக்கிறார்கள்‌. மோசே கர்த்தருடைய 
கட்டளையின்‌ பிரகாரம்‌ வெண்கல சர்ப்பத்தை 
செய்தார்‌. ஆகையினால்‌ இஸ்ரலேல்‌ புத்திரர்‌ 
மத்தியிலே அந்த வெண்கல சர்ப்பத்திற்கு 
அதிக முக்கியத்துவம்‌ உண்டாயிற்று. 
வெண்கல சர்ப்பம்‌, வனாந்தரத்திலே 
இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ முற்பிதாக்களுக்கு, 
நன்மை செய்தது. அதே வெண்கல சர்ப்பம்‌ 
இப்போது, தங்களுக்கும்‌ நன்மை செய்யும்‌ 
என்று யூதாவின்‌ மனுஷர்‌ நம்பி, அதற்கு 
தூபங்காட்டி, அதை ஆராதிக்கிறார்கள்‌. 





i al 
TT 


எசேக்கியா 
பக்திவைராக்கியமாயிருக்கிறான்‌. 
கர்த்தருடைய நாமம்‌ மகிமையுள்ளது. 
கர்த்தருடைய மகிமையை வெண்கல 
சர்ப்பத்திற்கு ஒப்பாக்கக்கூடாது. யூதாவின்‌ 
மனுஷர்‌ வெண்கல சர்ப்பத்திற்கு தூபங்காட்டி, 
கர்த்தருடைய நாமத்தையும்‌, அவருடைய 
மகிமையையும்‌ தூவிக்கிறார்கள்‌. 


எசேக்கியா மோசே பண்ணியிருந்த. 

வெண்கல சர்ப்பத்தை உடைத்துப்போட்டு 
ன்‌” என்று பேரிடுகிறான்‌. 

ன்‌ என்னும்‌ பெயருக்கு க்‌ 
உலோகம்‌" என்று பொருள்‌. 
சர்ப்பமானது ஒரு. ட வன்‌ 
சாதாரண உலோகம்தான்‌ 
தெளிவுபடுத்தும்‌ வண்ணமாக, 
நிகுஸ்தான்‌ என்று பேரிடப்படுகிறது. 


சாதாரண வெண்கல உலோகத்திற்கு 
யாரும்‌ தூபங்காட்ட மாட்டார்கள்‌. 
வெண்கலத்தை தங்கள்‌ தெய்வமாக 
ஆராதிக்கவும்‌ மாட்டார்கள்‌. நம்முடைய 
கர்த்தராகிய இயேசகிறிஸ்துவும்‌, 
மோசேயினால்‌ உயர்த்தப்பட்ட சர்ப்பத்தை, 
ஒரு அடையாளமாகச்‌ சொல்லியிருக்கிறார்‌. 


கர்த்தர்மீது 


ந அது 
என்பதை 
அதற்கு. 


'சர்ப்பமானது மோசேயினால்‌ 
வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல 
மனுஷகுமாரனும்‌ தன்னை விசுவாசிக்கிறவன்‌ 
எவனோ அவன்‌ கெட்டுப்‌ போகாமல்‌: 
நித்திய ஜீவனை அடையும்படிக்கு, 
உயர்த்தப்படவேண்டும்‌" (யோவா 31415) 


வின்‌ 

சர்பபத்திற்ு தூபங்காட்டி 
ஆராதித்ததுபோல, நாமும்‌ 
ஆராதித்து விடக்கூடாது. நாம்‌ 
மாத்திரமே ஆராதிக்கவேண்டும்‌. கர்த்தரைத்‌ 
தொழுதுகொள்கிறவர்கள்‌ அவரை 
ஆலியோடும்‌, உண்மையோடும்‌. 
தொழுதுகொள்ளவேண்டும்‌. கர்த்தரை 
மாத்திரம்‌ தொழுதுகொள்ளவேண்டும்‌. 

எசேக்கியா இஸ்ரவேலின்‌ தேவனாகிய 
கர்த்தரின்மேல்‌ வைத்த நம்பிக்கையிலே, 
அவனுக்குப்‌ பின்னும்‌ அவனுக்கு முன்னும்‌ 
இருந்த யூதாவின்‌ ராஜாக்களிலெல்லாம்‌ 
அவனைப்போல்‌ ஒருவனும்‌ இருந்ததில்லை. 
எசேக்கியா கர்த்தரை விட்டுப்‌ பின்வாங்காமல்‌ 
அவரைச்‌ சார்ந்திருந்து. கர்த்தர்‌ மோசேக்குக்‌. 
கற்பித்த அவருடைய கற்பனைகளைக்‌. 
கைக்கொண்டு நடக்கிறான்‌ 
(2இராஜா 18:56). 


மனுஷர்‌ . வெண்கல 


2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


எசேக்கியா 
தைரியமாகவும்‌ இருக்கிறான்‌. அவர்மீது 
நம்பிக்கையும்‌ வைத்திருக்கிறான்‌. எசேக்கியா 
கர்த்தரை நம்பி நன்மை செய்கிறான்‌. 
எசேக்கியா யூதாதேசத்திலே 
விக்கிரகாரதனையை ஒழிக்கும்போது, 
யூதாதேசத்தார்‌ எசேக்கியாவுக்கு விரோதமாக 
எழும்புவதற்கு வாய்ப்புள்ளது. 

எசேக்கியா 
மேடைகளை 
தகர்த்து, 


யூதாதேசத்திலே 


நவக்‌ 
வெட்டிப்போட்டதினால்‌, யூதாதேசத்தார்‌ 
எசேக்கியா ராஜாவின்‌ கட்டளைக்கு 
கீழ்ப்படியாமல்‌, அவனுக்கு விரோதமாக 
குலகம்பண்ணுவதற்கும்‌ வாய்ப்புள்ளது. 
ஆனால்‌ எசேக்கியாவோ இஸ்ரவேலின்‌ 
தேவனாகிய கர்த்தரின்மேல்‌ நம்பிக்கை. 
வைத்திருக்கிறான்‌. அவன்‌ கர்த்தரைவிட்டுப்‌ 
பின்வாங்காமல்‌, அவரையே 
சார்ந்திருக்கிறான்‌. கர்த்தர்‌ தன்னை எல்லா 
தீங்குகளுக்கும்‌ விலக்கிப்‌ பாதுகாப்பார்‌ 

எசேக்கியா கர்த்தருக்குள்‌ 


அதற்‌ 


தன்னுடைய ஆவிக்குரிய 
கடமைகளை "தொடரந்து நிறைவேற்றுகிறான்‌. 
ட தனக்கு நியமித்திருக்கிற 
நோக்கி எசேக்கியா 
மன்ன்றவா்றன்‌ அவன்‌ ஒருபோதும்‌ 
ன்னிட்டுத்‌ திரும்பிப்பார்க்கவுபில்லை. 
பின்வாங்கிப்போகவமில்லை. கர்த்தர்‌ தனக்கு 
கொடுத்த ஊழியத்தை எசேக்கியா, 
தொய்வில்லாமல்‌, தொடர்ந்‌ துசெய்கிறான்‌. 
கர்த்தர்‌ 
எசேக்கியா 
அவனுக்கு 
அசீரியா 
அவன்‌ 


எங்கும்‌ 
எசேக்கியா 
சேவிக்காமல்‌, 
தள்ளிவிடுகிறான்‌ 


(2இராஜா 18:7). 


எசேக்கியா 
கூடமிருக்கிறான்‌. 
எசேக்கியாவோடு கூடமிருக்கிறார்‌. 
எசேக்கியாவின்‌ காரியங்களெல்லாமே. 
அவனுக்கு அநுகூலமாக நடைபெறுகிறது. 


கர்த்தரோடு 
கர்த்தரும்‌ 





i= THE 
ETT 


எசேக்கியா கர்த்தர்மீது நம்பிக்கை 
வைத்து, யூதாதேசத்திலிருந்து மேடைகளை 
அகற்றுகிறான்‌. சிலைகளை தகர்க்கிறான்‌. 
விக்கிரகத்தோப்புகளை வெட்டுகிறான்‌. 
விக்கிரகாராதனையை  நீக்கிப்போடுகிறான்‌. 
எசேக்கியா ஆவிக்குரிய காரியங்களில்‌: 
கர்த்தருக்கு பிரியமானதை செய்கிறான்‌. 
எசேக்கியா யூதாதேசத்திலிருந்து. 
விக்கிரகாராதனையை நீக்கிப்போட்டதினால்‌, 
கர்த்தர்‌ யூதாதேசத்தின்மீது சுமத்தப்பட்டிருந்த 
அசீரியா ராஜாவின்‌ நுகத்தை 
நீக்கிப்போடுகிறார்‌. 

எசேக்கியா பெலிஸ்தரைக்‌ காசாமட்டும்‌ 
அதின்‌ எல்லைகள்‌ பரியந்தமும்‌, காவலாளர்‌ 
காக்கிற கோபுரங்கள்‌ தொடங்கி அரணான 
நகரங்கள்‌ பரியந்தமும்‌ முறியடிக்கிறான்‌. 
(2இராஜா 18:8). 


அசீரியா 
சல்மணாசார்‌ 
2இராஜா 18:9-12 


ராஜாவாகிய 


இராஜா... 189... இஸ்ரவேலின்‌ 
ராஜாவாகிய ஏலாவின்‌. குமாரன்‌ 
ஏசெயாவின்‌ ஏழாம்‌ வருஷத்திற்குச்‌ 
சரியான எசேக்கியா ராஜாவின்‌ நாலாம்‌ 
வருஷத்திலே அசீரியா ராஜாவாகிய 
சல்மனாசார்‌ சுமாரியாவுக்கு. 
விரோதமாய்‌ வந்து அதை முற்றிக்கை 
போட்டான்‌. 


இராஜா 18:10. மூன்று வருஷம்‌ 
சென்றபின்பு, அவர்கள்‌ அதைப்‌ 
பிடித்தார்கள்‌; எசேக்கியாவின்‌ ஆறாம்‌. 
வருஷத்திலும்‌, இஸ்ரவேலின்‌ 
ராஜாவாகிய ஓசெயாவின்‌ ஒன்பதாம்‌ 


வருஷத்திலூம்‌ சமாரியா பிடிபட்டது. 


18:41. அசீரியா ராஜா 
அசீரியாவுக்குச்‌ 
சிறையிடித்துக்கொண்டுபோய்‌, 

கோசான்‌ நதியோரமான ஆலாகிலும்‌ 
ஆபோரிலூம்‌ மேதியரின்‌ 


பட்டணங்களிலும்‌ குடியேற்றினான்‌.. 


2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இராஜா 18:12. அவர்கள்‌ தங்கள்‌ 
தேவனாகிய கர்த்தருடைய சத்ததிற்குச்‌ 
'செவிகொடாமல்‌, அவருடைய 
உடன்படிக்கையையும்‌ கர்த்தரின்‌. 
தாசனாகிய மோசே. கற்பித்த 
யாவற்றையும்‌ மீறி, அதற்குச்‌. 
செவிகொடாமலும்‌ அதின்படி 
செய்யாமலும்‌ போனார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ தேசத்தை ஓசெயா 
ஆட்சிசெய்கிற காலத்தில்‌, அசீரியா தேசம்‌ 
வல்லமையுள்ளதாய்‌ விளங்கிற்று. 
அசீரியாவின்‌ ராஜாவாகிய சல்மனாசார்‌, 
சமாரியாவுக்கு விரோதமாக வந்து அதை 
முற்றிக்கைப்போடுகிறான்‌. இந்த சம்பவம்‌. 
இஸ்ரவேலின்‌ ராஜாவாகிய  ஏலாவின்‌ 
குமாரன்‌ ஒசெயாவின்‌ ஏழாம்‌ வருஷத்திற்குச்‌ 
சரியான எசேக்கியா ராஜாவின்‌ நாலாம்‌. 
வருஷத்திலே. நடைபெறுகிறது 
(2இராஜா 18:9). 
சமாரியாவின்‌ இரா; ரர்‌, 
வத்‌ எசன்தனம சன்மானம்‌ 
பிடிக்கிறார்கள்‌: எசேக்கியாவின்‌ ஆறாம்‌. 

வருஷத்திலும்‌, இஸ்ரவேலின்‌ ராஜாவாகிய 
கனகன்‌. கக்கம்‌. அதிததும்‌ 
சமாரியா பிடிபடுகிறது (2இராஜா 18:10) 


அசீரியாவின்‌ ராஜாவாகிய 
சல்மனாசார்‌ இஸ்ரவேலை அசீரியாவக்குச்‌ 
சிறைபிடித்துக்கொண்டுபோய்‌, கோசான்‌ 
நதியோரமான  ஆலாகிலும்‌  ஆபோரிலும்‌ 
மேதியரின்‌ பட்டணங்களிலும்‌ 
குடியேற்றுகிறான்‌ (2இராஜா 18.11). 


கர்த்தருடைய நீதியான நியாயத்தீர்ப்பு 
இஸ்ரவேல்‌  ஜனத்தார்மீது வருகிறது. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ தங்கள்‌ தேவனாகிய 
கர்த்தருடைய சத்ததிற்குச்‌ செவிகொடாமல்‌, 
அவருடைய உடன்படிக்கையையும்‌, கர்த்தரின்‌ 
தாசனாகிய மோசே கற்பித்த யாவற்றையும்‌ 
மீறி, அதற்குச்‌ செவிகொடாமலும்‌ அதின்படி 
செய்யாமலும்‌ போகிறார்கள்‌ (2இராஜா 18:12) 
கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரர்மீது, 
கோபங்கொண்டு அவர்களை 
நியாயந்தீர்க்கிறார்‌.  அசீரியாவின்‌ ராஜா 
சமாரியாவைப்‌ பிடித்து, இஸ்ரவேலை. 
அசீரியாவுக்கு சிறைப்பிடித்து கொண்டு 
போகிறான்‌. 





ழி ராண 
யாய 


இந்த சம்பவம்‌ 2இராஜா 
அதிகாரத்திலும்‌ 
அதே சம்பவம்‌ 
மறுபடியும்‌ 
சமாரியாவுக்கு 
யூதாதேசத்தாரும்‌ பார்க்கிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ தேசத்தைப்போலவே, 
யூதாதேசத்திலும்‌ விக்கிரகாராதனை 
நிரம்பியிருக்கிறது. எசேக்கியாவின்‌ 
தகப்பனாகிய காஸ்‌ கர்த்தருடைய 
ஆலயத்திலேயே, விக்கிரகத்திற்கு ஒரு 
பலிபீடத்தை வைக்கிறான்‌. எசேக்கியா 
சமாரியாவுக்கு வந்த அழிவைப்‌ பார்த்து, 
யூதாதேசத்திலிருந்து விக்கிரகாராதனையை 
நீக்கிப்போட்டு, தேசத்தை சுத்திகரிக்கிறான்‌. 
இஸ்ரவேலுக்கு: வந்த அழிவு 
தங்கள்‌ தேசத்தின்மீதும்‌ வரும்‌ என்று. 
நினைத்து, எசேக்கியா எச்சரிப்படைகிறான்‌. 


17-ஆவது. 
எழுதப்பட்டிருக்கிறது. 
இந்த அதிகாரத்தில்‌ 


ராஜா. சமாரியாவைப்‌ 


கொண்டுபோகிறான்‌. 
சோகசம்பவத்தைப்‌ பார்த்து 
மனங்கசந்து அழுகிறான்‌. ஆனால்‌ 
எசேக்கியாவால்‌ அசீரியாவின்‌ ராஜாவாகிய 
சல்மனாசாருக்கு விரோதமாக எதிர்த்து 
நின்று யுத்தம்பண்ண வில்லை. 
அசீரியரின்‌ சேனை மிகவும்‌ பெரியது. 
அவர்கள்‌ அதிக பலமுள்ளவர்கள்‌. அசீரியரை 
தடுத்து நிறுத்தும்‌ பெலன்‌ எசேக்கியாவக்கு 
இல்லை. 


வடக்கு இஸ்ரவேல்‌ தேசத்தின்‌ 
பத்துக்கோத்திரத்தார்‌ தாவீதின்‌ வீட்டாருக்கு 
எதிராக கலகம்பண்ணி தனியாகப்‌ 
பிரிந்துபோனார்கள்‌. வடக்கு இஸ்ரவேல்‌. 
தேசம்‌, தனியாகப்‌ பிரிந்திருந்தாலும்‌ 
அவர்களும்‌ கர்த்தருடைய 

இருக்கிறார்கள்‌. வடக்கு ல்‌ 
தேசத்தாருக்கு துன்பம்‌ வரும்போது, 1 
இஸ்ரவேல்‌ தேசத்தாரால்‌, அதைப்‌ பார்த்து 
சந்தோஷமாயிருக்க முடியவில்லை. 


2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


அசீரியாவின்‌ 
சல்மனாசார்‌ சமாரியாவைப்‌ “பிடித்து, 
இஸ்ரவேலை தன்னுடைய தேசத்திற்கு 
சிறைப்பிடித்து, கொண்டுபோனான்‌. 
சல்மனாசாருக்கு பின்பு சனகெரிப்‌ என்பவன்‌ 
அசீரியாவின்‌ ராஜாவானான்‌. சனகெரிப்புக்கு 
தெற்கு யூதாதேசத்தைப்‌ பிடித்து, அந்த 
தேசத்திலுள்ளவர்களை தன்னுடைய 
தேசத்திற்கு , சிறைப்பிடித்து 
கொண்டுபோகவேண்டும்‌ என்னும்‌ ஆசை 
உண்டாயிற்று, தெற்கு யூதாதேசத்தாரால்‌ 
அசீரியருக்கு விரோதமாக எதிர்த்து நின்று 
யுத்தம்பண்ண முடியவில்லை. 


ராஜாவாகிய 


அசீரியா 
சனகெரிப்‌ 
2இராஜா 18:18-16 


ராஜாவாகிய 


இராஜா 18:18. யூதாவின்‌ ராஜாவாகிய 
எசேக்கியாவின்‌ பதினாலாம்‌. 
வருஷத்திலே அசீரியா ராஜாவாகிய 
சனகெரிப்‌ யூதாவிலிருக்கிற அரணான 
சகல பட்டணங்களுக்கும்‌ விரதோமாய்‌ 
வந்து அவைகளைப்‌ பிடித்தான்‌. 


2இராஜா 18:14. அப்பொழுது, பதானி 
ராஜாவாகிய எசேக்கியா லா னை 
அசீரியா ராஜாவுக்கு ஆன்‌ அனுப்பி: 
நான்‌ குற்றஞ்செய்தேன்‌; 
என்னைவிட்டுத்‌ திரும்பிப்போம்‌; நீர்‌ 
என்மேல்‌ சுமத்துவதைச்‌ சுமப்பேன்‌ 
என்று. சொன்னான்‌; அப்படியே 
அசீரியா ராஜா யூதாவின்‌ ராஜாவாகிய 
எசேக்கியாவின்மேல்‌ முத்நூறு தாலந்து 
வென்னியையும்‌ முப்பது தாலந்து 
பொன்னையும்‌ சுமத்தினான்‌. 


இராஜா 18:15. ஆதலால்‌ எசேக்கியா 
கர்த்தரின்‌ ஆலயத்திலும்‌ ராஜாவுடைய 
பொக்கிஷகங்களிலும்‌ 

வெள்ளியையும்‌ 


18:16. அக்காலத்திலே. 

ராஜாவாகிய எசேக்கியா 

ஆலயக்கதவுகளிலும்‌: 

ர்‌ அழுத்தியிருந்த 

பொன்‌ தகடுகளைக்‌ கழற்றி அவைகளை 
அசீரியா ராஜாவுக்குக்‌ கொடுத்தான்‌. 





i= FTE 
TT 


அசீரியா ராஜாவாகிய சனகெரிப்‌ 
யூதாதேசத்திற்கு விரோதமாக யுத்தம்பண்ண 
வருகிறான்‌. யூதாவின்‌ ராஜாவாகிய 
எசேக்கியாவின்‌ பதினாலாம்‌ வருஷத்திலே. 
அசீரியா ராஜாவாகிய சனகெரிப்‌ யூதாவிலி 
ருக்கிற அரணான சகல பட்டணங்களுக்கும்‌. 
விரதோமாய்‌ வந்து அவைகளைப்‌ பிடிக்கிறான்‌ 
(2இராஜா 18:13). 


எசேக்கியா கர்த்தருடைய பார்வையிலே 
செம்மையான வளாமிருக்கிறான்‌. 
யூதாதேசத்திலிருந்து விக்கிரகாராதனை 
நீக்கப்பட்டிருக்கிறது. யூதாதேசம்‌ 
சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும்‌ 
அசிரியாவின்‌ ராஜா யூதாவுக்கு 
விரோதமாக வந்து, அதன்‌ 
பட்டணங்களையெல்லாம்‌ பிடித்துக்‌ 
கொள்கிறான்‌. இது  எசேக்கியாவுக்கு 
சோதனைக்காலமாயிருக்கிறது. 


விசுவாசத்தை சோதிக்கிறார்‌ 


நாத்தான்‌ | ந்த்‌ 
இக்க லகளை தகர்த்து, 
வெட்டிப்போட்டான்‌. 
யூதாதேசத்திலிருந்து விக்கிரகாராதனையை 
நீக்கிப்போட்டான்‌. 


மாள்‌ பகி 


ஆனால்‌ யூதாஜனத்தாரோ 
மனப்பூர்வமாக விக்கிரகாராதனையை விட்டு 
விலகிவரவில்லை. அவர்களுடைய 
இருதயங்களில்‌ இன்னும்‌ புறஜாதியாரின்‌. 
விக்கிரகங்கள்‌ குடியிருக்கிறது. இதனால்‌ 
கர்த்தருடைய கோபம்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனத்தார்மீது வந்திருக்கிறது. கர்த்தர்‌ 
அசீரியா ராஜாவின்‌ மூலமாக 
யூதாதேசத்தாரை சிட்சிக்கிறார்‌. 


யூதாதேசத்திலே 
மறுமலர்ச்சி உண்டாயிற்று. 


ராஜா மூலமாக 
உண்டாயிற்று. இதனால்‌ யூதாஜனத்தார்‌. 
எசேக்கியாவின்மீது குற்றம்‌ 
சொல்லுகிறார்கள்‌. எசேக்கியா மறுமலர்ச்சிக்கு 
காரணமானவராகமிருந்தாலும்‌, 
யூதாதேசத்தில்‌ 

பிரச்சனைகளுக்கும்‌ 
யூதாஜனத்தார்‌ 
தவிக்கிறார்கள்‌. 


ஏற்பட்டிருக்கும்‌. 
அவரே காரணமென்று 
எசேக்கியாவைத்‌ 


2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


அசீரியா ராஜா 
விரோதமாக  யுத்தம்பண்ண வந்ததினால்‌, 
எசேக்கியாவுக்கும்‌ பேரிழப்பு உண்டாயிற்று. 
எசேக்கியா யூதாதேசத்தின்‌ பெரும்பகுதியை 
இழந்துவிடுகிறான்‌. அசீரியாவின்‌ ராஜாவாகிய 
சனகெரிப்‌ யூதாவிலிருக்கிற அரணான 
சகல பட்டணங்களுக்கும்‌ விரோதமாக வந்து 

பிடிக்கிறான்‌. 

முக்கியமான 

இப்போது. 


யூதாவுக்கு 


சனகெரிப்பின்‌ கையிலிருக்கிறது. 


நுறாதோசத்திலே 
ஏற்படவேண்டுமென்று 
விரும்புகிறான்‌. சமாதானம்‌ 
வராது. பிரச்சனை 
வந்திருக்கிறது. 
நிபந்தனைகளுக்கு 
மாத்திரமே  யூதாதேசத்திற்கு 
திரும்பும்‌. 

நாவின்‌ ராஜாவாகிய எசேக்கியாவோ, 
தேசத்‌ சமாதானம்‌ நிலைத்திருப்பதற்கு 
எந்தக்‌ கிரயத்தையும்‌ 
ஆயத்தமாயிருக்கிறான்‌. அசீரியர்‌ 
நகரத்தையும்‌ பிடிக்கக்கூடிய 
நிலமையிலிருக்கிறார்கள்‌.  எருசலேமுக்கும்‌ 
ஆபத்து வந்திருக்கிறது. எருசலேம்‌ 
கர்த்தருடைய பரிசுத்த நகரம்‌. 
எருசலேமின்‌ பாதுகாப்புக்காக, எசேக்கியா 
எந்தக்‌ கிரயமும்‌ செலுத்த. 
ஆயத்தமாயிருக்கிறான்‌ 

அப்பொழுது யூதாவின்‌ ராஜாவாகிய 
எசேக்கியா லாகீசிலுள்ள அசீரியா 
ராஜாவாகிய சனகெரிப்புக்கு ஆள்‌ அனுப்பி: 
“நான்‌ குற்றஞ்செய்தேன்‌: என்னைவிட்டுத்‌ 
திரும்பிப்போம்‌; நீர்‌ என்மேல்‌ சுமத்துவதைச்‌ 
சுமப்பேன்‌” (2இராஜா 1844) என்று 
சொல்லுகிறான்‌. 


அசீரியா ராஜாவாகிய  சனகெரிப்‌ 
யூதாவின்‌ ராஜாவாகிய எசேக்கியாவின்‌ மேல்‌ 
முந்நூறு தாலந்து வெள்ளியையும்‌ முப்பது 
தாலந்து பொன்னையும்‌ சுமத்துகிறான்‌. 
எசேக்கியா இவ்வளவு வெள்ளியையும்‌, 
பொன்னையும்‌ சனகெரிப்புக்கு 
கொடுக்கவேண்டும்‌. அப்போதுதான்‌ 
யூதாதேசத்திலே சமாதானம்‌ இருக்கும்‌. 


சமாதானம்‌ 
எசேக்கியா 
இலவசமாக 
'சனகெரிப்‌ மூலமாக 
சனகெரிப்பின்‌ 
கீழ்ப்படிந்தால்‌ 
சமாதானம்‌ 





i FTN 
ETT 


எசேக்கியா கர்த்தரை நம்புகிறான்‌. 
கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள்‌ மனுஷருக்கு, 
பயப்படமாட்டார்கள்‌. ஆனால்‌ எசேக்கியாவோ 
இப்போது கர்த்தருக்கும்‌ பயப்படுகிறான்‌. 
அசீரியா ராஜாவுக்கும்‌ பயப்படுகிறான்‌. 
எசேக்கியா அசீரியாவின்‌ ராஜாவாகிய 
சனகெரிப்புக்கு முந்நூறு தாலந்து 
வெள்ளியையும்‌, முப்பது தாலந்து 
பொன்னையும்‌ தண்டமாகக்‌ கொடுப்பதற்கு 
சம்மதிக்கிறான்‌. 


எசேக்கியாவினிடத்தில்‌ இல்வளவு 
வெள்ளியும்‌, பொன்னும்‌ இல்லை. 
அலனுடைய  அரமனையிலுள்ள எல்லா 
பொக்கிஷங்களையும்‌ கூட்டிச்சேர்த்தாலும்‌, 
அவனிடத்தில்‌ இவ்வளவு வெள்ளியும்‌ 
பொன்னும்‌ சேராது. ஆதலால்‌ எசேக்கியா 
கர்த்தரின்‌ ஆலயத்திலும்‌ ராஜாவுடைய 
அரமனை பொக்கிஷகங்களிலும்‌ அகப்பட்ட 
எல்லா வெள்ளியையும்‌ கொடுக்கிறான்‌ 
(2இராஜா 18:15). 


அரமனையின்‌ பொக்கிஷங்களும்‌, 

ராஜாவுக்கு 
தன தாக்கை 
அக்காலத்திலே யூதாவின்‌ 
எசேக்கியா 
ஆலயக்கதவுகளிலும்‌ 
தான்‌ ரகத்‌ 
தகடுகளைக்‌ கழற்றி 
அசீரியா ராஜாவுக்குக்‌ 
(2இராஜா 18:16) 


கொடுக்கிறான்‌ 


ஆபத்தான 

தாவீது 

பொன்னை சேகரித்தார்‌. 

தாவீதைப்போல தன்னாலும்‌ தேவாலயத்திற்கு 

பொன்னை சேகரிக்க முடியும்‌ என்று. 
எசேக்கியா நினைக்கிறான்‌. 


இப்போது. 
தேவைப்படும்போது, 
தேவாலயத்தின்‌ 
அசீரியாவின்‌ 
கொடுக்கிறான்‌. 
இருக்கும்போது, 
பொக்கிஷத்தை அசீரியாவின்‌ ராஜாவக்கு 
கொடுப்பதினால்‌ தப்பிதம்‌ ஒன்றும்‌ இல்லை 
என்று எசேக்கியா நினைக்கிறான்‌. 


2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எசேக்கியாவின்‌ தகப்பனாகிய ஆகாசம்‌, 
தேவாலயத்தின்‌ பொக்கிஷத்தை எடுத்து 
அசீரியாவின்‌ ராஜாவாகிய 
தில்காத்பில்நேசருக்கு கொடுத்தான்‌. 
.அசீரியாவின்‌ ராஜாவாகிய 
தில்காத்பில்நேசர்‌ அவனிடத்தில்‌ வந்தான்‌; 
நெருக்கினானே அல்லாமல்‌ 
பலப்படுத்தவில்லை. ஆகாஸ்‌ 
ஆலயத்தில்‌ ஒரு பங்கும்‌, 
ஒரு பங்கும்‌, 
பிரபுக்களின்‌ கையில்‌ ஒரு பங்கும்‌ எடுத்து, 
அசீரியாலின்‌ ராஜாவுக்குக்‌ கொடுத்தும்‌, 
அவனுக்கு உதவிகிடைக்கவில்லை" 
(நோளா 28:20,21). 


பணிழுப்ந்களைர்‌ 
ஆலயத்தின்‌ களைச்‌ 
துண்டாக்கி, கர்த்தருடைய 
கதவுகளைப்‌ பூட்டிப்போட்டு, 
மூலைக்குமூலை 
உண்டுபண்ணினான்‌" (2நாளா 28:24). 


கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து 
தன்னுடைய தகப்பனாகிய ஆகாஸ்‌ எடுத்துக்‌ 
க, பொக்கிஷத்தை, எசேக்கியா 


செலுத்தினான்‌ 
எசேக்கியாவே, 

பொக்கிஷத்திலிருந்து, 
அசீரியாவின்‌ ராஜாவாகிய 
கையிலே கொடுக்கிறான்‌. 


ஆனால்‌ 


ரப்சாக்கேயின்‌ 
வார்த்தைகள்‌ 
2இராஜா 1817-87 


இராஜா 18:17. ஆகிலும்‌ அசீரியா 
ராஜா லாகீசிலிருந்து தர்தாணையும்‌ 
ரப்சாரீசையும்‌ ரப்சாக்கேயையும்‌ 
பெரிய சேனையோடே எருசலேமுக்கு 
எசேக்கியா ராஜாவினிடத்தில்‌ 
அனுப்பினான்‌; அவர்கன்‌ எருசலேமுக்கு. 
வந்து, வண்ணார்‌. துறையின்‌ 
வழியிலுன்ன. மேல்குள த்துச்‌. 
சாலகத்தண்டையிலே தின்று, 





BALWETHER 
பிய 


இராஜா 3818. 
அறைப்பித்தார்கள்‌; 
இலக்கியாவின்‌ குமாரனாகிய 
எலியாக்கீம்‌ என்னும்‌ அரமனை 
விசாரிப்புக்காரனும்‌, செய்னா என்னும்‌: 
சம்பிரதியும்‌, ஆசாப்பின்‌ குமாரனாகிய 
யோவாக்‌ என்னும்‌ கணக்கனும்‌ 
அவர்கனிடத்திற்குப்‌ 
புறப்பட்டுப்போனார்கள்‌.. 


ராஜாவை 
அப்பொழுது 


இராஜா 18:19. ரப்சாக்கே அவர்களை: 
நோக்கி: அசீரியா ராஜாவாகிய மகா 
ராஜாவானவர்‌ உரைக்கிறதும்‌, தீங்கள்‌ 
எசேக்கியாவுக்குச்‌ செொல்லவேண்டியதும்‌ 
என்னவென்றால்‌ தீ நம்பியிருக்கிற 
இத்த நம்பிக்கை என்ன? 


2இராஜா 18:20. யுத்தத்திற்கு. 
மத்திராலோசனையும்‌ வல்லமையும்‌ 
உண்டென்று நீ சொல்லுகிறாயே, அது 
வாய்ப்பேச்சேயன்றி வேறல்ல; தீ 
என்னை விரோதிக்கும்படி யார்மேல்‌ 
'நம்பிக்கைவைத்திருக்கிறாய்‌?' 


இராஜா 1821. இதே, 
'நாணல்கோலாகிய அத்த 
நம்புகிறாம்‌; அதின்மேல்‌ ஒருவன்‌ 
காய்ந்தால்‌, அது அவன்‌ 
உன்னங்கையில்‌ பட்டு உருவிப்போம்‌; 
எகிப்தின்‌ ராஜாவாகிய பார்வோன்‌. 
தன்னை நம்புகிற யாவருக்கும்‌ 
இப்படியே இருப்பான்‌. 


2இராஜா 18:22. நீங்கள்‌ என்னிடத்தில்‌: 
எங்கள்‌ தேவனாகிய கர்த்தரை 
நம்புகிறோம்‌. 

சொல்லுவீர்கனாகில்‌, 

மேடைகளையும்‌ 

பலிபீடங்களையும்‌ 

எசேக்கியா அகற்றி, 

எருசலேமையும்‌. 

எருசலேமிலிருக்கிற. 

யலிபீடத்தின்முன்‌' 


என்றானே. 


இராஜா 1828. 
இரண்டாயிரம்‌ 
கொடுப்பேன்‌; நீ  அவைகண்மேல்‌ 
ஏறத்தக்கவர்களைச்‌. சம்பாதிக்கக்‌. 
கூடுமானால்‌ அசீரியா ராஜாவாகிய என்‌ 
ஆண்டவனோடே சபதங்கூறு.. 


நெரிந்த 
எகிப்தை 


நான்‌ 
குதிரைகளைக்‌: 


2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இராஜா 18:24. கூறாதேயோனால்‌, நீ 
என்‌ ஆண்டவனுடைய ஊழியக்காரரில்‌ 
ஒரே ஒரு சிறிய தலைவனின்‌ முகத்தை 
எப்படித்‌ திருப்புவாய்‌? இரதங்களோடு 
குதிரைவீரரும்‌ வருவார்கள்‌ என்று 
எகிப்தையா நம்புகிறாய்‌? 


இராஜா 1825. இப்போதும்‌ 
கர்த்தருடைய கட்டனையில்லாமல்‌ 
இத்த ஸ்தலத்தை அழிக்கவத்தேனோ? 
இத்த தேசத்திற்கு விரோதமாய்ப்‌ 
போய்‌ அதை அழித்தூப்போடு என்று 
கர்த்தர்‌ என்னோடே சொன்னாரே 
என்றான்‌. 


இராஜா 18:28, அப்பொழுது 
இல்க்கியாவின்‌ குமாரன்‌ எலியாக்கீமும்‌ 
செய்னாவும்‌ யோவாகும்‌ 
ரப்சாக்கேயைப்‌ பார்த்து: உமது 
அடியாரோடே. சீரியபாஷையிலே 
பேசும்‌, அது எங்களுக்குத்‌ தெரியும்‌ 
அலங்கத்திலிருக்கிற ஜனத்தின்‌: 
செவிகள்‌ கேட்க எங்களோடே 
மூதபாஷையிலே பேசவேண்டாம்‌ 
என்றார்கள்‌. 


ராஜா 1837. அதற்கு ரப்சாக்கே 
உங்‌. ஈடுங்கூடத்‌ தங்கள்‌ மலத்தைத்‌ 
தின்னவும்‌ தங்கள்‌ நீரைக்‌ குடிக்கவும்‌ 
அலங்கத்திலே தங்கியிருக்கிற 
மனுஷரண்டைக்கே அல்லாமல்‌, உண்‌ 
ஆண்டவனண்டைக்கும்‌ 
உன்னண்டைக்குமா என்‌ ஆண்டவன்‌ 
இந்த வார்த்தைகளைப்‌ பேசு என்னை 
அனுப்பினார்‌ என்று சொல்லி, 


இராஜா 18:98. ரப்காக்கே 
நின்றுகொண்டு மூதபாஷையிலே 
உரத்தசத்தமாம்‌: அசீரியா ராஜாவாகிய 
மகாராஜாவுடைய வார்த்தையைக்‌ 
கேளுங்கன்‌. 


2இராஜா 18:29. எசேக்கியா உங்களை: 
வஞ்சியாதபடி பாருங்கள்‌; அவன்‌ 
உங்களை என்‌ கையிலிருந்து 
தப்புவிக்கமாட்டான்‌.. 





HLMETHER 
RAAT IMAL 


இராஜா 18:30. 
திச்சயமாய்த்‌ தப்புவிப்பார்‌ இத்த 
நகரம்‌ அசீரியா ராஜாவின்‌ கையில்‌ 
ஒப்புக்கொடுக்கப்படுவதில்லை என்று 
சொல்லி, எசேக்கியா உங்களைக்‌ 
கர்த்தரை நம்பப்பண்ணுவான்‌; அதற்கு. 
இடங்கொடாதிருங்கள்‌ என்று ராஜா 
சொல்லுகிறார்‌. 


இராஜா 1831.  எசேக்கியாவின்‌ 
சொல்லைக்‌ கேனாதிருங்கன்‌; அசீரியா 
ராஜா  சொல்லுகிறதாவது: நீங்கள்‌ 
என்னோடே. ராசியாகி, 
காணிக்கையோடே, என்னிடத்தில்‌ 
வாருங்கள்‌; நான்‌ வத்து, உங்களை 
உங்கள்‌ தேசத்துக்கு ஒப்பான 
தானியமும்‌ திராட்சதோட்டமுமுன்ன 
தேசமும்‌, அப்பமும்‌ திராட்சரசமுழுன்ன 
தேசமும்‌, ஒலிவஎண்ணெயும்‌ 
தேனுமுன்ன 'தேசமுமாகிய 
சீமைக்கு. அழைத்துக்கொண்டு. 
போகுமளவும்‌, 


கர்த்தர்‌ நம்மை 


இராஜா 18:32. அவனவன்‌ தன்தன்‌ 
திராட்சச்செடியின்‌' கனியையும்‌ 
தன்தன்‌ அத்திமரத்தின்‌ கனியையும்‌ 
புசித்து, அவனவன்‌ தன்தன்‌ கிணற்றின்‌: 
தண்ணீரைக்‌ குடியுங்கள்‌; இவ்விதமாய்‌ 
நீங்கள்‌ சாகாமால்‌ பிழைப்பீர்கள்‌; 
கர்த்தர்‌ நம்மைத்‌ தப்புவிப்பார்‌ என்று 
உங்களைப்‌: போதனைசெய்ய 
எசேக்கியாவுக்குச்‌. 
செவிகொடாதிருங்கன்‌. 


இராஜா 1888. ஜாதிகளுடைய 
தேவர்களில்‌ யாராவது தங்கள்‌ 
தேசத்தை அசீரியா ராஜாவின்‌ கைக்குத்‌ 
தப்புவித்ததுண்டோ? 


இராஜா 18:4. ஆமாத்‌, 
பட்டணங்கவின்‌ தேவர்கள்‌. 
செப்பர்வாயிம்‌, ஏனா, 

பட்டணங்கவின்‌ தேவர்கள்‌. 
அவர்கள்‌ சமாரியாவை எண்‌: 
தப்புவித்ததுண்டோ? 


அப்பாத்‌ 
எங்கே? 
சுவாப்‌. 
எங்கே? 
கைக்குத்‌ 


2 இராஜாக்கன்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


பிரியப்‌ 
UBLISHERS 


இராஜா 18:35. கர்த்தர்‌ எருசலேமை 
என்‌ கைக்குத்‌ தப்புவிப்பார்‌ என்பதற்கு, 
அத்த தேசங்களுடைய எல்லா 
தேவர்களுக்குள்ளூம்‌ தங்கள்‌ தேசத்தை 
என்‌ கைக்குத்‌ தப்புவித்தவன்‌ யார்‌ 
என்கிறார்‌ என்று சொன்னான்‌. 


2இராஜா 18:96. ஆனாலும்‌ ஜனங்கள்‌ 
அவனுக்கு ஒரு வார்த்தையும்‌ 
யிரதியுத்தரமாகச்‌. சொல்லாமல்‌ 
மவுன மாயிரு ந்தார்கள்‌; அவனுக்கு 
மறுஉத்தரவு சொல்லவேண்டாம்‌ என்று 
ராஜா கட்டனையிட்டிருத்தான்‌. 


2இராஜா 18:37. அப்பொழுது 
இல்க்கியாவின்‌ குமாரானாகிய எலி. 
யாக்கீம்‌ என்னும்‌ அரமனை 
விசாரிப்புக்காரனும்‌, செப்னா என்னும்‌ 
சம்பிரதியும்‌, ஆசாப்பின்‌ குமாரன்‌ 
யோவாக்‌ என்னும்‌ கணக்கனும்‌ 
வஸ்திரங்களைக்‌ கிழித்துக்கொண்டு, 
எசேக்கியாவினிடத்தில்‌ வந்து, 
ரப்சாக்கேயின்‌' வார்த்தைகளை: 
அவனுக்குத்‌ தெரிவித்தார்கள்‌. 


சனகெரிப்பின்‌ சேனை எருசலேமை 

முற்றிக்கையிடுகிறார்கள்‌. அசீரியா ராஜா 

லாகீசிலிருந்து தர்தானையும்‌, ரப்சாரீசையும்‌, 

ரப்சாக்கேயையும்‌ பெரிய சேனையோடே 

எருசலேமுக்கு எசேக்கியா ராஜாவினிடத்தில்‌ 

அவர்கள்‌ எருசலேமுக்கு, 

துறையின்‌ வழியிலுள்ள 

சாலகத்தண்டையிலே. 

ராஜாவை அழைப்பிக்கிறார்கள்‌ 
(2இராஜா 18:17). 


முற்றிக்கையில்‌ சனகெரிப்‌ 
நேரடியாக வரவில்லை. அவன்‌ தன்னுடைய 
சேனைத்தளபதிகளில்‌ மூன்றுபேரை 
எருசலேமுக்கு விரோதமாக அனுப்புகிறான்‌. 
எருசலேமைச்‌ சுற்றிலும்‌ அசீரியரின்‌ பெரிய 
சேனை பாளயமிறங்கியிருக்கிறார்கள்‌. 


எசேக்கியா யூதாதேசத்தை 
ராஜ்யபாரம்பண்ணுகிற காலத்தில்‌, அசீரியா 
தேசம்‌ மிகப்பெரிய வல்லரசாகமிருக்கிறது. 
அசீரியாவின்ராஜாவாகிய சனகெரிப்பும்‌ அதிக 
முக்கியத்துவமுள்ள வனாகயிருக்கிறான்‌. 
ஆனாலும்‌ சனகெரிப்பிடம்‌ உண்மையில்லை. 





2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


ராஜா 
தாலந்து 
தாலந்து 
சுமத்தினான்‌. 


முந்நூறு 

முப்பது 
பொன்னையும்‌ தண்டகமாக 
எசேக்கியாவும்‌, சனகெரிப்‌ 
கேட்டுக்கொண்டபிரகாரம்‌ அவனுக்கு 
பொன்னையும்‌ வெள்ளியையும்‌ கொடுத்தான்‌. 
அசீரியாவின்‌ ராஜா யூதாதேசத்தை 
விட்டுப்புறப்பட்டுப்போனான்‌. ஆனாலும்‌ 
புறப்பட்டுப்போன  சனகெரிப்‌, மறுபடியும்‌ 
அசீரியாவின்‌ சேனையை எருசலேமுக்கு 
விரோதமாக அனுப்புகிறான்‌. 


சனகெரிப்‌ எசேக்கியாவின்‌ 

கையிலிருந்து வெள்ளியையும்‌ பொன்னையும்‌ 

வாங்கிக்கொண்டு, யூதாதேசத்தைவிட்டு 

புறப்பட்டுப்போய்விடலேண்டும்‌. அசீரியரின்‌ 

யூதாதேசத்திற்கு விரோதமாக 

என்னும்‌ ஒப்பந்தத்தின்‌ 

எசேக்கியா 

ச்கொப்பக்கு “ இவ்வளவு வெள்ளியையும்‌ 

பொன்னையும்‌ கொடுத்தான்‌. 

ஆனால்‌. சனகெரிப்போ தா 
விலகிப்போவது! 

மறுபடியும்‌ திரும்பி யூதாவின்‌ 


தேசத்தைவிட்டு 
போய்விட்டு, 
தலைநகரமான எருசலேமுக்கு விரோதமாக 
வருகிறான்‌. 


அசீரியாவின்‌ சேனை இதற்கு முன்பு 
யூதாவிலிருக்கிற அரணான சகல 
பட்டணங்களுக்கும்‌ விரோதமாக வந்தபோது, 
அசிரியாவின்‌ ராஜாவாகிய சனகெரிப்பே, 
அந்த சேனையில்‌ அவர்களோடு கூடவந்தான்‌. 
ஆனால்‌ இப்போது 

விரோதமாக வந்திருக்கிற 

சேனையில்‌, சனகெரிப்‌ 

அவன்‌ தன்னுடைய 

முக்கியமான மூன்று பேரை அனுப்புகிறான்‌. 


சனகெரிப்பின்‌ 
சேனைத்தலைவர்களாகிய தர்தான்‌, 
ரப்சாரீஸ்‌, ரப்சாக்கே ஆகிய மூன்று பேரில்‌ 
ரப்சாக்கே முக்கியமான வனாகயிருக்கிறான்‌. 
ன்‌ சாதுரியமாகவும்‌, கோபமாகவும்‌ 
ன்‌. யூதாவின்‌ ராஜாவாகிய 

சொல்ல வேண்டிய 

சனகெரிப்‌ ரப்சாக்கே 


ரப்சாக்கே தன்னுடைய தூஷண 
வார்த்தைகளின்‌ மூலமாக எசேக்கியாவுக்கு 
கோபத்தை உண்டுபண்ணவேண்டும்‌. 
எசேக்கியா கோபப்பட்டு அசீரியருக்கு 
விரோதமாக யுத்தம்பண்ண வரவேண்டும்‌. 
அல்லது,  ரப்சாக்கேயின்‌ கோபமான 
வார்த்தைகளைக்‌ கேட்டு எசேக்கியா 
பயந்து, அசீரியரிடம்‌ சரணடையவேண்டும்‌. 
இதுவே ரப்சாக்கேயின்‌ திட்டம்‌. 
ராஜாவாகிய சனகெரிப்‌, 
ராஜாவாகிய 
ஏற்கெனவே 
வெள்ளியையும்‌ 
வாங்கிமிருக்கிறான்‌. தன்னுடைய சேனையை 
யூதாதேசத்தைவிட்டு விலக்கியிருக்கிறான்‌. 
ஆகையினால்‌ அசீரியரின்‌ சேனை 
இப்போது எருசலேமுக்கு விரோதமாக 
உடனே யுத்தம்பண்ணவில்லை. ஆனாலும்‌ 
எருசலேமைப்‌ பிடிக்கவேண்டும்‌ என்னும்‌. 
ஆசை அசிரியரிடத்திலிருக்கிறது. 


ரப்சாக்கே யூதாவின்‌: 
எசேக்கியாவுக்கு 


ராஜாவாகிய 
சாதுரியமான 
கோபமான 
வார்த்தைகளையும்‌ சொல்லி, அவனைக்‌ 
கலங்கப்பண்ணுகிறான்‌. எசேக்கியா 
தன்னிடத்தில்‌ சரணடைந்துவிடுவான்‌ என்று 
ரப்சாக்கே எதிர்பார்க்கிறான்‌. 

அசீரியரின்‌ சேனை மிகவும்‌ 
பெரிதாயிருக்கிறது. அவர்கள்‌ எருசலேம்‌ 
நகரத்தை முற்றிக்கையிட்டிருக்கிறார்கள்‌. 
எசேக்கியா அசீரியரிடம்‌. 
'சரணடையவில்லையென்றால்‌,  அசீரியரின்‌ 
சேனை எருசலேமுக்கு விரோதமாக 
யுத்தம்பண்ணி, அதை முற்றிலுமாய்‌ 
அழித்துப்போட ஆயத்தமாயிருக்கிறார்கள்‌. 

அசீரியாவின்‌ ராஜாவாகிய சனகெரிப்‌, 
தன்னுடைய மூன்று தளபதிகளையும்‌, 
எசேக்கியா ராஜாவினிடத்தில்‌ 
அனுப்பியிருக்கிறான்‌. அவர்கள்‌ எசேக்கியா 
ராஜாவை. நேரடியாகப்‌ பார்த்து, 
அவனிடத்தில்‌ சனகெரிப்‌ சொல்லியனுப்பின 
செய்தியை சொல்லவேண்டும்‌. 





BALWETHER 
பிய 


எசேக்கியா ராஜாவை போய்ப்பார்க்கலாம்‌ 


என்று நினைக்கிறார்கள்‌. 


எசேக்கியாவோ அசீரியா ராஜாவின்‌ 
தளபதிகளை நேரடியாக 
தவிர்த்துவிடுகிறான்‌ 
அவர்களோடு சமாதான உடன்படிக்கை 
பண்ணாமல்‌, தன்னுடைய 
அரண்மனையிலேயே இருந்துவிடுகிறான்‌. 
அசீரியா ராஜாவின்‌ தளபதிகள்‌ தன்னைப்‌ 
பார்க்க வந்திருந்தாலும்‌, எசேக்கியா 
அவர்களைப்‌ பார்க்கப்போகாமல்‌, தன்னுடைய 
அரமனை விசாரிப்புக்காரனையும்‌, 
சம்பிரதியையும்‌, கணக்கனையும்‌ 
அவர்களிடத்திற்கு அனுப்புகிறான்‌. 
அசீரியரின்‌  சேனைத்தலைவர்கள்‌. என்ன 
சொல்லுகிறார்கள்‌ என்பதையும்‌ எசேக்கியா 
கேட்கவேண்டும்‌. 

அப்பொழுது இல்க்கியாவின்‌ 
குமாரனாகிய எலியாக்கீம்‌ என்னும்‌ அரமனை 
விசாரிப்புக்காரனும்‌, செய்னா என்னும்‌: 
சம்பிரதியும்‌, ஆசாப்பின்‌ குமாரனாகிய 
யோவாக்‌ என்னும்‌ கணக்கனும்‌ 
அவர்களிடத்திற்குப்‌ புறப்பட்டுப்போகிறார்கள்‌ 
(2இராஜா 18:18) 


பாஷையைப்‌ பேசுகிறவர்கள்‌. 

சீரியரின்‌ படைத்தலைவனாகிய ரப்சாக்கே 

யூதபாஷையிலே அவர்களோடு பேசுகிறான்‌. 
பாஷையும்‌ 


அப்பொழு; 
எலியாக்கீமும்‌, செப்னாவும்‌, 
ரப்சாக்கேயைப்‌ பார்த்து: “உமது அடியாரோடே 
சீரியயாஷையிலே பேசும்‌, அது 
எங்களுக்குத்‌ தெரியும்‌; அலங்கத்திலிருக்கிற 


யோவாகும்‌ 


ஜனத்தின்‌ செவிகஃ எங்களோடே 
யூதபாஷையிலே. பேசவேண்டாம்‌” 
(இராஜா 18:26) என்று சொல்லுகிறார்கள்‌. 


ள்‌ கேட்க 


2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆனால்‌ ரப்சாக்கேயோ 
அவர்களுடைய வேண்டுகோளை. 
ஏற்றுக்கொள்ள மறுத்துவிடுகிறான்‌. 
ரப்சாக்கே நின்றுகொண்டு யூதபாஷையிலே 
உரத்த சத்தமாய்ப்‌ பேசுகிறான்‌ 
(2இராஜா 18:28). 

எசேக்கியா ராஜா அனுப்பின 
தூதுவர்களுக்கு எபிரெய பாஷையும்‌ தெரியும்‌. 
சீரியா பாஷையும்‌ தெரியும்‌. ரப்சாக்கே 
எசேக்கியா ராஜாவுக்குத்தான்‌. 
செய்தி சொல்லுகிறான்‌. ஆனால்‌ 
அவன்‌  தூஷணமான வார்த்தைகளைப்‌ 
பேசுகிறான்‌. 


ரப்சாக்கே 
தூஷணவார்த்தைகளைப்‌ 
அவன்‌ 


யூதபாஷையிலே 


இருக்கிற யூதர்கள்‌ எல்லோருக்கும்‌ புரிகிறது. 
அவர்கள்‌ ரப்சாக்கேயின்‌ வார்த்தைகளைக்‌ 
கேட்டு பயப்படுகிறார்கள்‌. 
எருசலேம்‌ நகரத்திற்குள்ளே கலக்கமும்‌ 
திகிலும்‌ உண்டாகிறது. ஆகையினால்‌ 
ரப்சாக்கேமின்‌ யூதபாஷை எருசலேம்‌ 
நகரத்தாரை கலங்கப்பண்ணக்கூடாது என்று 
எசேக்கியா ராஜாவின்‌ தூதுவர்கள்‌ 
விரும்புகிறார்கள்‌. 

அதற்கு 
“உங்களோடுங்கூடத்‌ 
தின்னவும்‌ தங்கள்‌ 

ப த்திலே, 


ரப்சாக்கே: 
பல்வ 
குடிக்கவும்‌ 
தங்கியிருக்கிற 
மனுஷரண்டைக்கே அல்லாமல்‌, உன்‌ 
ஆண்டவனண்டைக்கும்‌ உன்னண்டைக்குமா 
ஈர்த்தைகளைப்‌ பேச 

(2இராஜா 18:27) 


தங்கள்‌ 
நீரைக்‌ 


என்று சொல்லுகிறான்‌. 

ரப்சாக்கேயின்‌ 
கண்ணியமில்லை. அவன்‌ எருசலேம்‌. 
நகரத்தாருக்கு விரோதமாகவும்‌, யூதாவின்‌ 
ராஜாவாகிய எசேக்கியாவுக்கு 
விரோதமாகவும்‌ தூஷண வார்த்தைகளைப்‌ 
பேசுகிறான்‌. ரப்சாக்கே  மனுஷரைத்‌ 
தூஷிப்பதோடு, இஸ்ரவேலின்‌ தேவனாகிய 
கர்த்தரையும்‌ தூஷிக்கிறான்‌. 


வார்த்தையில்‌ 





2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


ந யுத்த தர்மங்களுக்கு 
கட்டுப்பட்டு. யுத்தம்பண்ணுவது வழக்கம்‌. 
னால்‌ ரப்சாக்கேயோ, 

றகள்‌ 
மீறிவிடுகிறான்‌. 
நகரத்திலுள்ளவர்கள்‌ எசேக்கியா ராஜாவுக்கு 
விரோதமாகக்‌ கலகம்பண்ண வேண்டுமென்று 
ரப்சாக்கே கலகத்தைத்‌ தூண்டும்‌. 
வார்த்தைகளைப்‌ பேசுகிறான்‌. 

ரப்சாக்கே தன்னுடைய 
வார்த்தைகளினால்‌ யூதாவின்‌ 
சேனையிலுள்ளவர்களை பயமுறுத்துகிறான்‌. 
அவர்கள்‌ தன்னிடத்தில்‌ சரணடையவேண்டும்‌. 
என்றும்‌, அதுவரையிலும்‌ எருசலேமுக்கு 
விரோதமான முற்றிக்கை தொடரும்‌ என்றும்‌. 
பயமுறுத்துகிறான்‌. முற்றிக்கை தொடர்ந்தால்‌ 
எருசலேமில்‌ பஞ்சமுண்டாகும்‌. 

ரப்சாக்கே எசேக்கியா 
தூதுவரிடத்தில்‌ பேசும்போது, 
தேசத்து ராஜாவாகிய சனகெரிப்பை 
உயர்வாகப்‌ பேசுகிறான்‌. ரப்சாக்கே 
அவர்களை நோக்கி "அசீரியா ராஜாவாகிய 
மகாராஜாவானவர்‌ உரைக்கிறது". 
(2இராஜா 189) என்றும்‌ “அசீரியா 
ராஜாவாகிய மகாராஜாவுடைய வார்த்தையை 
கேளுங்கள்‌”  (2இராஜா 19:28) என்றும்‌ 
சொல்லுகிறான்‌. 


அசீரியாவின்‌ ராஜாவாகிய 
சனகெரிப்பைவிட, இஸ்ரவேலின்‌ 
தேவனாகிய கர்த்தரே மிகவும்‌ பெரியவர்‌. 
அவர்‌ ராஜாதி ராஜாவாகவும்‌, கர்த்தாதி 
கர்த்தாவாகவும்‌ இருக்கிறார்‌. சனகெரிப்‌ 
அசீரியா தேசத்திற்கு மாத்திரமே ராஜா. 
கர்த்தரோ சர்வலோகத்திற்கும்‌ 
ராஜாவாயிருக்கிறார்‌. அவர்‌ வானத்திற்கும்‌ 
பூமிக்கும்‌ தேவனாயிருக்கிறார்‌. 


நீங்கள்‌ தேவர்கள்‌ என்றும்‌, 
நீங்களெல்லாரும்‌ உன்னதமானவரின்‌ மக்கள்‌ 
என்றும்‌ நான்‌ சொல்லியிருந்தேன்‌. ஆனாலும்‌ 
நீங்கள்‌  மனுஷரைப்போலச்‌ செத்து. 
லோகப்பிரபுக்களில்‌ ஒருவனைப்போல 
விழுந்துபோவீர்கள்‌" (சங்‌ 82:67). 


ராஜாவின்‌ 
தன்னுடைய 


இந்தப்‌ பூமிக்குரிய ராஜாக்களை 
நம்முடைய மாம்சக்கண்களால்‌ பார்க்கிறோம்‌. 
ராஜாதி ராஜாவாகிய  கர்த்தரையோ, 
நம்முடைய மனக்கண்களாலும்‌, விசுவாச 
பார்க்கவேண்டும்‌. 
கர்த்தருடைய 


எருசலேம்‌ நகரத்தார்‌ 
சரணடைவது, 
நல்லது என்று 


அசிரியரிடத்தில்‌ 
எருசலேமிலுள்‌ எவர்களுக்கு 
ரப்சாக்கே சொல்லுகிறான்‌. 
இதனால்‌ எருசலேமுக்கு நன்மை 
உண்டாகும்‌ என்றும்‌ அவன்‌ 
தூஷணவார்த்தைகளைப்‌ பேசுகிறான்‌. 


ரப்சாக்கே எருசலேம்‌ நகரத்தாரை 
நோக்கி,  “எசேக்கியாவின்‌ சொல்லைக்‌ 
கேளாதிருங்கள்‌; அசீரியா ராஜா 
சொல்லுகிறதாவது: நீங்கள்‌ என்னோடே 
ராசியாகி, காணிக்கையோடே என்னிடத்தில்‌ 
வாருங்கள்‌" என்றும்‌, 


அன்‌ 


வந்து, உங்கள்‌ 
தேசத்துக்‌ ஒப்பான தானியமும்‌ 
தளப்சதோட்டடமுள்ள சமும்‌, அப்பம்‌ 
திராட்சரசமுமுள்ளதேசமும்‌, ஒலிவ 
எண்ணெயும்‌. னம்‌ தேசமுமாகிய 
சீமைக்கு அழைத்துக்கொண்டுபோகுமளவும்‌, 
அவனவன்‌ தன்தன்‌ திராட்சச்செடியின்‌ 


உங்களை 


நீங்கள்‌ சாகாமால்‌ 
கர்த்தர்‌ நம்மைத்‌ தப்புவிப்பார்‌ 
உங்களைப்‌ போதனைசெய்ய 
எேகியாலக்கச்‌ செவிகொடாதிருங்கள்‌" 
(இராஜா 18:31,32) என்றும்‌ 
சொல்லுகிறான்‌. 


எருசலேம்‌ நகரத்தார்‌ அசீரியரிடத்தில்‌ 
'சரணடையும்போது, அவர்களுடைய 
திராட்சத்தோட்டம்‌ அதீரியருக்கு 
சொந்தமாகும்‌. ஆனாலும்‌ எருசலேம்‌ 
நகரத்தார்‌ தங்கள்‌ தோட்டத்தில்‌ பயிரிட்டு 
அதன்‌ பலனைப்‌ புசிக்கலாம்‌ என்றும்‌. 
ரப்சாக்கே சொல்லுகிறான்‌. 





2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


எருசலேமிலுள்ள திராட்சத்தோட்டம்‌. 

இப்போது எருசலேம்‌ நகரத்தாருக்கு. 

சொந்தமானது. அது அசீரியருக்கு 

சொந்தமாகிவிட்டால்‌, அதன்பின்பு 

எருசலேம்‌... நகரத்தாருக்கு அந்தத்‌ 

பங்கும்‌ இருக்காது, 

இருக்காது. ரப்சாக்கே 

தன்னுடைய சாதுரியமான வார்த்தைகளினால்‌ 
எருசலேம்‌ நகரத்தாரை வஜ்சிக்கிறான்‌. 


ரப்சாக்கே எருசலேம்‌ நகரத்தாருடைய 
நம்பிக்கையை பலவீனப்படுத்தும்‌ முயற்சியில்‌ 
இறங்குகிறான்‌. ரப்சாக்கே அவர்களை 
நோக்கி: “அசீரியா ராஜாவாகிய மகா 
ராஜாவானவர்‌ உரைக்கிறதும்‌, நீங்கள்‌ 
எசேக்கியாவுக்குச்‌ சொல்லவேண்டியதும்‌ 
என்னவென்றால்‌: நீ நம்பிமிருக்கிற இந்த 
நம்பிக்கை என்ன?" (2இராஜா 18:19) என்றும்‌ 

“எசேக்கியா உங்களை வஞ்சியாதபடி 
பாருங்கள்‌; அவன்‌ உங்களை என்‌ 
கையிலிருந்து தப்புவிக்கமாட்டான்‌” 
(2இராஜா 18:29) என்றும்‌ சொல்லுகிறான்‌. 


எருசலேம்‌... நகரத்தார்‌ 
கழ்ப்டியவேண்டும்‌... ட்‌ 
அவர்கள்‌ அழிந்துபோவார்கள்‌ 
ரப்சாக்கே அவர்களை எச்‌ 
அவர்கள்‌ 

ஒடிந்துபோவார்கள்‌ 

அவர்களை த்க்‌ 


ரப்சாக்கே எருசலேம்‌ நகரத்தாரிடம்‌ 
பேசும்போது. யூதாவின்‌ ராஜாவாகிய 
எசேக்கியாவுக்கு விரோதமாகவும்‌ தூஷண 
வார்த்தைகளைப்‌ பேசுகிறான்‌. எசேக்கியா 
எதையெல்லாம்‌ நம்புகிறானோ. அவை 
அவனுக்கு சித்திக்காது என்று ரப்சாக்கே 


இராணுவபலம்‌. 2. எசேக்கியா 
பண்ணியிருக்கிற 
3. எசேக்கியா நம்புகிற கர்த்தர்‌. 


எகிப்தியரோடு 


உடன்படிக்கை. 


அசீரியரின்‌ இராணுவம்‌ மிகவும்‌ 
பெரியது. அசீரியரின்‌ இராணுவத்தோடு 
ஒப்பிடும்போது. எசேக்கியாவின்‌ 
இராணுவம்‌ மிகவும்‌ சிறியது. ரப்சாக்கேயின்‌ 
பார்வையில்‌ எசேக்கியாவின்‌ இராணுவம்‌ 
சிறிய கூட்டமாகத்‌ தெரிகிறது. 
எசேக்கியாவினிடத்தில்‌ கனகம்‌ இல்லை, 
குதிரைவீரர்களும்‌ இல்லை என்று 
ரப்சாக்கே ஏளனமாய்ப்‌ பேசுகிறான்‌. 


ரப்சாக்கே எசேக்கியாலின்‌ 
தூதுவர்களை நோக்கி, “நான்‌ உனக்கு 
இரண்டாயிரம்‌ குதிரைகளைக்‌ கொடுப்பேன்‌; 
நீ இவைகள்மேல்‌ ஏறத்தக்கவர்களைச்‌. 
சய்பாதிக்கக்கூடுமானால்‌ அசீரியா 
ராஜாவாகிய என்‌ ஆண்டவனோடே 
சபதங்கூறு" (2இராஜா 18:23) என்றும்‌, 


“கூறாதேபோனால்‌, நீ 
ஆண்டவனுடைய ஊழியக்காரரில்‌ ஒரே ஒர 
சிறிய தலைவனின்‌ முகத்தை எப்படித்‌ 
திருப்புவாய்‌? இரதங்களோடு குதிரைவீரரும்‌ 
வருவார்கள்‌ என்று எகிப்தையா நம்புகிறாய்‌?” 
(2இராஜா 18:24) என்றும்‌ சொல்லுகிறான்‌. 


அசீரியரின்‌ 
திக்கிப்‌ ர்கள்‌ 
எசேக்கியாவும்‌ அவனுடைய சேனையும்‌ 
நகரத்திற்குள்ளே இருக்கிறார்கள்‌. 
அசீரியாலின்‌ சேனை பலமுள்ளதாயிருக்கிறது. 
த சூழ்நிலையில்‌ எசேக்கியா யாரை 
நம்புகிறான்‌ என்று ரப்சாக்கேக்கு 
தெரியவில்லை. 


ரப்சாக்கே எசேக்கியாலின்‌ தூதுவரிடம்‌, 
எசேக்கியா ராஜாவின்‌  நம்பிக்கையைப்பற்றி 
கேட்டுத்‌ தெரிந்துகொள்ள விரும்புகிறான்‌. 
ரப்சாக்கே அவர்களிடம்‌, “நீ நம்பியிருக்கிற 
இந்த நம்பிக்கை என்ன? யுத்தத்திற்கு 
மந்திராலோசனையும்‌ வல்லமையும்‌ 
உண்டென்று நீ சொல்லுகிறாயே அது 
வாய்ப்பேச்சேயன்றி வேறல்ல; நீ என்னை 
விரோதிக்கும்படி யார்மேல்‌ நம்பிக்கை 
வைத்திருக்கிறாய்‌?  (2இராஜா 18:19,20) 
என்று கேட்கிறான்‌. 





2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


“சனகெரிப்‌ வந்து, 


எருசலேமின்மேல்‌ 


நகரத்திற்குப்‌ 
ஊற்றுகளைத்‌ 
பிரபுக்களோடும்‌. 
பராக்கிரமசாலிகளோடும்‌. 
ஆலோசனைபண்ணினான்‌; அதற்கு அவர்கள்‌ 
உதவியாயிருந்தார்கள்‌" (நாளா 32:23). 
எசேக்கியா தன்‌ 
பராக்கிரமசாலிகளோடு ஆலோசனை 
பண்ணுவதை, ரப்சாக்கே மந்திராலோசனை 
என்று ஏளனமாய்ப்‌ பேசுகிறான்‌. 
எகிப்து, 
உடன்படிக்கை 
எருசலேமுக்கு 
எகிப்தியர்கள்‌ 
வருவார்கள்‌. 


எகிப்தியரையும்‌ 


யூதாதேசத்திற்கும்‌, 
தேசத்திற்கும்‌ சமாதான 
பண்ணப்பட்டிருக்கிறது. 
ஆபத்து வரும்போது, 
இவர்களுடைய உதவிக்கு 
ரப்சாக்கேயோ, 
ஏளனம்பண்ணுகிறான்‌. 
ரப்சாக்கே 
தூதுவர்களிடம்‌, 
சொல்லும்போது, 
நாணல்கோலாகிய அந்த 
நம்புகிறாய்‌: அதின்மேல்‌ ஒருவன்‌ சாய்ந்தால்‌, 
உள்ளங்கையில்‌ 
எகிப்தின்‌ 
பார்வோன்‌ தன்னை நம்புகிற யாவருக்கும்‌. 
இப்படியே இருப்பான்‌" (2இராஜா 18:21) என்று 


எகிப்தையா 


18:24) என்று ரப்சாக்கே 


கிப்தியர்கள்‌ இப்போது நெரிந்த 
நாணல்கோலைப்போல. இருக்கிறார்கள்‌. 
அதன்மீது ஒருவன்‌ சாய்ந்தால்‌, நெரிந்த 
நாணல்கோல்‌ முறிந்துபோகும்‌ முறிந்துபோன 
அந்தக்கோல்‌, அதன்மேல்‌ சாய்கிறவனுடைய 
சரீரத்தைக்‌ கிழித்துவிடும்‌. 


QOODNENS 
PUBLISHERS 


அப்பொழுது: எகிப்துதேசத்தின்‌ 
குடிகளெல்லாரும்‌ நான்‌ கர்த்தர்‌ என்று 
அறிந்துகொள்வார்கள்‌: அவர்கள்‌ இஸ்ரவேல்‌ 
வம்சத்தாருக்கு நாணற்கோலாயிருந்தார்களே. 
அவர்கள்‌ உன்னைக்‌ கையிலே 
தாது நீ ஒடிந்துபோய்‌, அவர்கள்‌ 
லாம்‌ பிளப்பாய்‌; அவர்கள்‌ 
கண்க சாயும்போது, நீ முறிந்து, அவர்கள்‌ 
இடுப்பு முழுவதையும்‌ 
மரத்துப்போகப்பண்ணுவாய்‌” (எசே 29:67 


எசேக்கியா இஸ்ரவேலின்‌ தேவனாகிய 
கர்த்தரை நம்புகிறான்‌ என்று ரப்சாக்கே 
ஏளனம்பண்ணுகிறான்‌. அவன்‌ எசேக்கியா 
ராஜாவின்‌ தூதுவரிடத்தில்‌, “நீங்கள்‌ 
என்னிடத்தில்‌: எங்கள்‌ தேவனாகிய கர்த்தரை 
நம்புகிறோம்‌ என்று சொல்லுவீர்களாகில்‌, 
அவருடைய மேடைகளையும்‌ அவருடைய 
பலிபீடங்களையும்‌ அல்லவோ எசேக்கியா 
அகற்றி, யூதாவையும்‌ எருசலேமையும்‌ நோக்கி: 
எருசலேமிலிருக்கிற இந்தப்‌ பலி 
பீடத்தின்முன்‌ பணியுங்கள்‌ என்றானே” 
(2இராஜா 18:22) என்று சொல்லுகிறான்‌. 


எசேக்கியா கர்த்தருடைய 
வார்த்தையையும்‌, அவருடைய வல்லமையையும்‌ 
நம்புகிறான்‌. தான்‌ கர்த்தரை நம்புவது, 
மாத்திரமல்ல, எருசலேம்‌ நகரத்தாரும்‌ 
கர்த்தரை நம்பவேண்டுமென்று எசேக்கியா 
சொல்லுகிறான்‌. 


எசேக்கியா 


எருசலேம்‌ நகரத்தாரை 
நோக்கி, “கர்த்தர்‌ 


நம்மை நிச்சயமாய்த்‌ 
தப்புவிப்பார்‌: இந்த நகரம்‌ 
அசீரியா ராஜாவின்‌ கையில்‌ 
ஒப்புக்கொடுக்கப்படுவதில்லை' 

(2இராஜா 18:30) என்றும்‌, 


அவனவன்‌ தன்‌; 
கனியையும்‌ தன்தன்‌  அத்திமரத்தின்‌ 
கனியையும்‌ புசித்து, அவனவன்‌ தன்தன்‌ 
தண்ணீரைக்‌ குடியுங்கள்‌: 

நீங்கள்‌ சாகாமால்‌ 

ள்‌; கர்த்தர்‌ நம்மைத்‌ தப்புவிப்பார்‌" 
(இராஜா 18:32) என்றும்‌ சொல்லுகிறான்‌. 


எசேக்கியா ராஜாவுக்கு. 
அவனுடைய நம்பிக்கைக்கு 
பேசுகிறான்‌. தாவீதின்‌ 
சத்துருக்கள்‌, கர்த்தர்மீது அவர்‌ 
வைத்திருக்கும்‌. நம்பிக்கையை 
பலவீனப்படுத்தும்‌ வண்ணமாக, தூஷணமான 
வார்த்தைகளைப்‌ பேசினார்கள்‌. 


திராட்சச்செடியின்‌ 


ரப்சாக்கே 
விரோதமாகவும்‌, 
விரோதமாகவும்‌ 





BALWETHER 
பிய 
என்‌ 


கர்த்தாவே, சத்துருக்கள்‌ 


எல்வளவாய்ப்‌ பெருகியிருக்கிறார்கள்‌! எனக்கு 
அநேகர்‌. 
தட்ப 
ஆத்துமாலைக்‌ 
குறித்துச்‌ சொல்லுகிறவர்கள்‌ 
அநேகராயிருக்கிறார்கள்‌" (சங்‌ 3:12). 


விரோதமாய்‌ எழும்புகிறவர்கள்‌ 
தேவனிடத்தில்‌ அவனுக்கு 
இல்லையென்று. என்‌ 


“நான்‌ கர்த்தரை நம்பியிருக்கிறேன்‌:: 
பின்னை ஏன்‌ நீங்கள்‌ என்‌ ஆத்துமாவை 
நோக்கி: பட்சியைப்போல உன்‌ மலைக்குப்‌ 
பறந்துபோ என்று சன்டை ப்‌ இதோ, 
துன்மார்க்கர்‌ வளைத்து, 
செம்மையான இந்த்த்‌ மேல்‌ 
அந்தகாரத்தில்‌ எய்யும்படி தங்கள்‌ 
அம்புகளை நாணிலே தொடுக்கிறார்கள்‌"' 
(சங்‌ 11:12). 


இயேசுகிறிஸ்துவின்‌ சத்துருக்கள்‌ 
அவருக்கு விரோதமாக இதுபோன்ற 
தூஷண வார்த்தைகளைச்‌ சொன்னார்கள்‌. 

“தன்னை தேவனுடைய 
குமாரனென்று சொல்லி, a 
நம்பிக்கையாயிருந்தானே ; வர்‌ 
இவன்மேல்‌ பிரியமாமிருந்தால்‌ இப்பொழுது 
இவனை. இரட்சிக்கட்டும்‌ என்றார்கள்‌" 
(மத்‌ 27:43) 


எருசலேம்‌ 
நம்பிக்கை 


நகரத்தார்‌ கர்த்தர்மீது 

வைத்திருக்கிறார்கள்‌. 
அவர்களுடைய விசுவாசத்தை 
பலவீனப்படுத்தும்‌ வண்ணமாக ராப்சாக்கே 
மூன்று காரியங்களை சொல்லுகிறான்‌ 
அவையாவன : 1. எசேக்கியா கர்த்தருடைய 
'மேடைகளையும்‌ அவருடைய பலிபீடங்களையும்‌ 
அகற்றிப்போட்டான்‌. 2. ரப்சாக்கே 
கர்த்தருடைய கட்டளையின்‌ பிரகாரம்‌: 
எருசலேமை அழிக்க வந்திருக்கிறான்‌. 3. 
கர்த்தருடைய வல்லமையைவிட, அசீரியா 
ராஜாவாகிய சனகெரிப்பின்‌ வல்லமை 
மிகவும்‌ அதிகம்‌. 

எசேக்கியாவுக்கு கர்த்தருடைய 
பாதுகாப்பு கிடைக்காது என்று ரப்சாக்கே 
சொல்லுகிறான்‌. ரப்சாக்கே, எசேக்கியா 
அனுப்பின தூதுவர்களை நோக்கி, “நீங்கள்‌ 
என்னிடத்தில்‌: எங்கள்‌ தேவனாகிய கர்த்தரை 
நம்புகிறோம்‌ என்று சொல்லுவீர்களாகில்‌, 
அவருடைய மேடைகளையும்‌ அவருடைய 
பலிபீடங்களையும்‌ அல்லவோ எசேக்கியா 
அகற்றி, யூதாவையும்‌ எருசலேமையும்‌ நோக்கி: 
எருசலேமிலிருக்கிற இந்தப்‌ பலிபீடத்தின்முன்‌ 
பணியுங்கள்‌ என்றானே” (2இராஜா 18:22) 
என்று சொல்லுகிறான்‌. 


2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ரப்சாக்கேக்கு, இஸ்ரவேலின்‌ 
தேவனாகிய கர்த்தருக்கும்‌, புறஜாதி 
தெய்வங்களுக்கும்‌ இடையுள்ள வித்தியாசம்‌ 
தெரியவில்லை. புறஜாதி தெய்வங்களை 
ஆராதிக்கிறவர்கள்‌ அவற்றிற்கு ஏராளமான 
மேடைகளையும்‌, பலிபீடங்களையும்‌ 
உண்டுபண்ணுகிறார்கள்‌. பலிபீடங்களின்‌ 
எண்ணிக்கை அதிகமாயிருப்பது 
விக்கிரகங்களுக்கு பெருமை. 


இஸ்ரவேலின்‌ தேவனாகிய 
கர்த்தருக்கு எருசலேமிலுள்ள தேவாலயத்தில்‌ 
ஒரே ஒரு வெண்கல பலிபீடம்‌ மாத்திரமே 
இருக்கிறது. 


எசேக்கியா ராஜா 
யூதாதேசத்திலுள்ள மேடைகளையும்‌, 
விக்கிரகங்களின்‌ பலிபீடங்களையும்‌ 
இடித்துப்போட்டான்‌. இந்தப்‌ பலிபீடங்கள்‌ 
கர்த்தருடைய பலிபீடங்களல்ல. ரப்சாக்கேக்கு 
இந்த வித்தியாசம்‌ தெரியவில்லை. எசேக்கியா 
கர்த்தருடைய பலிபீடத்தை 
இடித்துப்போட்டதாக, ரப்சாக்கே எருசலேம்‌ 
நகரத்தாருக்கு சொல்லுகிறான்‌. 

கர்த்தர்‌ 
நேசிக்கவில்லை 


எசேக்கியாவை 
என்றும்‌, தானே 
கர்த்தருடைய உண்மையான ஊழியக்காரன்‌ 
என்றும்‌  ரப்சாக்கே சொல்லுகிறான்‌. 
எருசலேமை அழிப்பது கர்த்தருடைய சித்தம்‌. 
என்றும்‌, அந்த நகரத்தை அழிப்பதற்கு 
கர்த்தரே தன்னை அனுப்பியிருப்பதாகவும்‌, 
ரப்சாக்கே எருசலேம்‌ நகரத்தாருக்கு 
தூஷணவார்த்தைகளைச்‌ சொல்லுகிறான்‌. 

ரப்சாக்கே எசேக்கியா அனுப்பின 
தூதுவர்களை நோக்கி, இப்போதும்‌ 
கர்த்தருடைய  கட்டளையில்லாமல்‌ இந்த 
ஸ்தலத்தை  அழிக்கவந்தேனோ? இந்த 
தேசத்திற்கு விரோதமாய்ப்‌ போய்‌ அதை 
அழித்துப்போடு என்று கர்த்தர்‌ என்னோடே 
சொன்னாரே” (2இராஜா 18:25) என்று 


ஜனங்கள்‌, 
கேட்டுக்‌ 
கொண்டிருக்கிறார்கள்‌ அந்த ஜனங்களை 
பயமுறுத்தும்‌ வண்ணமாக, ரப்சாக்கே 
பொய்வார்த்தைகளைப்‌ பேசுகிறான்‌. 





ய்ய 2 இராஜாக்கள்‌ - விரிவுரை COODNENS 
ERNATIOMAL II KINGS - COMMENTARY PUBLISHERS 


ரப்சாக்கே இஸ்ரவேலின்‌ தேவனாகிய ரப்சாக்கேக்கு இஸ்ரவேலின்‌ 
கர்த்தரையும்‌, அசீரியாவின்‌ ராஜாவாகிய | தேவனாகிய கர்த்தரைப்பற்றிய சத்தியங்கள்‌ 
சனகெரிப்பையும்‌ ஒப்பிட்டு பேசுகிறான்‌. | தெளிவாகத்‌ தெரியவில்லை: அவன்‌ 
சனகெரிப்பே பெரியவர்‌ என்றும்‌, அவரே | யூதமார்க்கத்தைப்‌ பிடிக்காமல்‌, அதைவிட்டு 
வல்லமையுள்ளவர்‌ என்றும்‌, அவருடைய | விலகிப்போனதினால்‌, அவனுக்கு 
வல்லமைக்கு முன்பாக இஸ்ரவேலின்‌ | யூதர்கள்மீதும்‌, யூதாதேசத்தின்மீதும்‌ அதிக 
தேவனால்‌ எதிர்த்து நிற்க முடியாது [ கோபம்‌ வந்திருக்கிறது. 
என்றும்‌ ரப்சாக்கே தூஷண வார்த்தைகளைப்‌ 
பேசுகிறான்‌ அசீரியாவின்‌ படைத்தளபதியாகிய 
ரப்சாக்கே தூஷணமான வார்த்தைகளையும்‌, 
ரப்சாக்கே எசேக்கியா ராஜா அனுப்பின | அவமானப்படுத்துகிற வார்த்தைகளையும்‌ 
தூதுவர்களை நோக்கி, “ஜாதிகளுடைய ல்‌ ன 
தேவர்களில்‌ யாராவது தங்கள்‌ தேசத்தை 
அசீரியா ராஜாவின்‌ கைக்குத்‌ 
தப்புவித்ததுண்டோ?"  (2இராஜா 18:33) [ மவுனமாமிருக்கிறார்கள்‌;: 
ன்றும்‌ மறுஉத்தரவு சொல்லவேண்டாம்‌ என்று ராஜா 
கட்டளையிட்டிருந்தான்‌ (2இராஜா 18:36). 


ப்‌ ரப்சாக்கே வ, ம்‌ 
ஈவாப்‌ பட்டணங்களின்‌ தேவிகள்‌ எங்கே? | சொல்லுகிறான்‌. கங்கன்‌ ன்‌ 
அவர்கள்‌ சமாரியாவை என்‌ கைக்குத்‌ | வார்த்தைகளைக்‌ கேட்டு எருசலேம்‌ நகரத்தார்‌ 
தப்புவித்ததுண்டோ?'  (2இராஜா 18:34) | தங்களுடைய வஸ்திரங்களைக்‌ 
ன்றும்‌ கிழித்துக்கொள்கிறார்கள்‌.  ரப்சாக்கேயின்‌ 
வார்த்தைகள்‌ யூதாவின்‌ மனுஷருக்கு 
எருசலேமை என்‌ கைக்குத்‌ | மிகுந்த வேதனையாகவும்‌, மிகுந்த 
என்பதற்கு, அந்த | பாரமாகவும்‌ இருக்கிறது. 
த்க்‌ எல்லா தேவர்களுக்குள்ளும்‌ 
தங்கள்‌ தேசத்தை என்‌ கைக்குத்‌ அப்பொழுது இல்க்கியாவின்‌. 
தப்புவித்தவன்‌ யார்‌ என்கிறார்‌" | குமாரானாகிய  எலியாக்கீம்‌ என்னும்‌. 
(2இராஜா 18:35) என்றும்‌ சொல்லுகிறான்‌. அரமனை  விசாரிப்புக்காரனும்‌, செப்னா 
என்னும்‌ சம்பிரதியும்‌, ஆசாப்பின்‌ குமாரன்‌ 
ரப்சாக்கே மெத்த | யோவாக்‌ என்னும்‌ கணக்கனும்‌ 
பெருமைக்காரனாயிருக்கிறான்‌. அவனுடைய | வஸ்திரங்களைக்‌ கிழித்துக்கொண்டு, 
மனதில்‌ ஆணவம்‌ இருக்கிறது. ஒரு | எசேக்கியாவினிடத்தில்‌ வந்து, ரப்சாக்கேயின்‌ 
பட்டணத்தைப்‌ பிடிக்கும்போது. அந்தப்‌ | வார்த்தைகளை அவனுக்குத்‌ 
பட்டணத்திலுள்ள தெய்வங்களையும்‌ | தெரிவிக்கிறார்கள்‌ (2இராஜா 18:37). 
பிடித்துக்கொண்டதாக. ரப்சாக்கே 
சொல்லுகிறான்‌. ராஜாவாகிய எசேக்கியா அவர்கள்‌ 
சொன்ன வார்த்தைகளைக்‌ கேட்டபோது 
ரப்சாக்கே சொல்லுகிறபடி, கர்த்தர்‌ | அவனும்‌ தன்‌ வஸ்திரங்களைக்‌ 
எருசலேமுக்கு மாத்திரம்‌ , அவர்‌ | கிழித்துக்கொள்கிறான்‌ (2இராஜா 19:1) 
சர்வலோகத்திற்கும்‌ 





i FTE 
TT 


அசீரியரின்‌ சேனை எருசலேம்‌. 
நகரத்தை  முற்றிக்கைப்போட்டிருக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ எருசலேமை 
முற்றிலுமாய்‌. அழித்துப்போடுவதற்கு 
ஆயத்தமாயிருக்கிறார்கள்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய கிருபையினால்‌ எருசலேம்‌ 
நகரத்தை சத்துருக்களிடமிருந்து 
விடுவிக்கிறார்‌. பட்டயத்தினாலும்‌ 
அம்பினாலும்‌ யுத்தம்‌ நடைபெறவில்லை. 
ஜெபத்தினாலும்‌,  தீர்க்கதரிசனத்தினாலும்‌, 
கர்த்தருடைய தூதனானவரின்‌ கரத்தினாலும்‌ 
எருசலேம்‌ தப்புவிக்கப்படுகிறது. 

ரப்சாக்கேயின்‌ (ஷண 
வார்த்தைகளைக்‌ கேட்டு எசேக்கியா 
கலங்குகிறான்‌. அவன்‌ தன்னுடைய 
பிரதானிகளை ஏசாயா தீர்க்கதரிசியினிடத்தில்‌ 
அனுப்பி, அவரை தாதேசத்திற்காக 
ஜெபம்பண்ணுமாறு வேண்டிக்கொள்கிறான்‌ 
(ரோஜா 1951-5). ஏசாயா தீர்க்கதரிசி 

யா ராஜாவுக்கு சமாதானமான 
கால்‌ சொல்லியனுப்புகிறார்‌ 
(2இராஜா 19:67). 


அசீரியாவின்‌ ராஜாவாகிய சனகெரிப்‌ 
எசேக்கியாவுக்கு ஒரு நிருபத்தை எழுதி 
அனுப்புகிறான்‌. எசேக்கியா தன்னிடத்தில்‌ 
சரணடையவேண்டுமென்று பயமுறுத்தி, 
அந்த நிருபத்தில்‌ எழுதப்பட்டிருக்கிறது. 
(2இராஜா 19:8-13) எசேக்கியா 
அசீரியா ராஜாவின்‌ நிருபத்தையும்‌, 
தன்னுடைய பரிதாபமான நிலமையையும்‌ 
கர்த்தரிடத்தில்‌ சொல்லி 
ஜெபம்பண்ணுகிறான்‌. கர்த்தரே நீதியுள்ள 
நியாயாதிபதி. எசேக்கியா கர்த்தருடைய 
உதவிக்காகவும்‌. ஒத்தாசைக்காகவும்‌ 
கெஞ்சி மன்றாடுகிறான்‌ (2இராஜா 19:14-19). 


ஏசாயா தீர்க்கதரிசியின்‌ 
எசேக்கியாவுக்கு ஆறுதலான 
சொல்லுகிறார்‌. எருசலேம்‌ 
பரிசுத்த நகரம்‌. 
பாதுகாப்பார்‌. 
மூலமாக எருசலேமுக்கு: 

தீங்கு வராது (2 இராஜா 19:20-34 


மான. 


2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


கர்த்தருடைய தூதனானவர்‌ அசீரியரின்‌ 
சேனையை சங்காரம்பண்ணுகிறார்‌. 
அசீரியாவின்‌ ராஜாவாகிய சனகெரிப்பை 
அவனுடைய சொந்தக்‌ குமாரரே 
கொன்றுபோடுகிறார்கள்‌ 

(2இராஜா 19:35-37). 


கர்த்தர்‌... தம்முடைய நாமத்தை 
மகிமைப்படுத்துகிறார்‌. தம்முடைய ஜனத்தை 
இரட்சிக்கிறார்‌. கர்த்தரை நம்புகிறவர்கள்‌ 
ஒருபோதும்‌ வெட்கப்பட்டுப்போகமாட்டார்கள்‌. 


ஏசாயா 
2இராஜா 19:1-7 


2இராஜா 1951. 
எசேக்கியா அதைக்கேட்டபோது, தன்‌ 
வஸ்திரங்களைக்‌ கிழித்து, இரட்டு, 
உடுத்திக்கொண்டு, கர்த்தருடைய 
ஆலயத்தில்‌ பிரவேசித்து, 


2இராஜா 19:2. 
விசாரிப்புக்காரனாகிய 
யாக்கீமையும்‌, 
செப்னாவையும்‌, 
மூப்பரையும்‌, 
குமாரனாகிய ஏசாயா 
தீர்க்கதரிசியினிடத்துக்கு 
உடுத்திக்கொண்டவர்கனாக. 
அனுப்பினான்‌. 


இராஜா 199. இவர்கள்‌ அவனை 
நோக்கி: இத்த நான்‌ நெருக்கமும்‌ 
கண்டிதமும்‌ தூஷணமும்‌ அநுயவிக்கிற 
நான்‌; பின்னையேறு நோக்கியிருக்கிறது, 
பெறவோ பெலனில்லை. 


இராஜா 18:4. ஜீவனுன்ன தேவனை 
நித்திக்கும்படி அசீரியா ராஜாவாகிய 
தன்‌ ஆண்டவனால்‌ அனுப்பப்பட்ட 
ரப்சாக்கே. சொன்ன 
வார்த்தைகளையெல்லாம்‌. உமது 
தேவனாகிய கர்த்தர்‌ கேட்டிருக்கிறார்‌; 
தேவனாகிய கர்த்தர்‌ 
வார்த்தைகளினிமித்தம்‌ 
ர ஆகையால்‌ 
இன்னும்‌ மீதியாயிருக்கிறவர்களுக்காக 
விண்ணப்பஞ்செய்வீராக என்று 
எசேக்கியா சொல்லச்‌ சொன்னார்‌ 
என்றார்கள்‌. 


ராஜாவாகிய 


அரமனை 
எலி. 


சம்பிரதியாகிய 
ஆசாரியர்களின்‌ 
ஆமோத்தின்‌' 
என்னும்‌ 
இரட்டு 





i THEN 
TT 


2இராஜா 1955. இவ்விதமாய்‌. 
எசேக்கியா ராஜாவின்‌ ஊழியக்காரர்‌ 
ஏசாயாவினிடத்தில்‌ வத்து 
சொன்னார்கள்‌. 


இராஜா 19:9. அப்பொழுது ஏசாயா 
அக்கன்‌ தேக்கி அதிரி 
ராஜாவின்‌ ஊழியக்காரர்‌ என்னைத்‌ 
தூஷித்ததும்‌ தீர்‌ கேட்டதுமான 
வார்த்தைகனினாலே பயப்படாதேயும்‌. 


2இராஜா 19:7. இதே, அவன்‌ ஒரு 

செய்தியைக்கேட்டு, தன்‌ தேசத்துக்குத்‌ 

திரும்புவதற்கான ஆவியை நாண்‌. 

அவனுக்குள்‌ அனுப்பி, அவனை அவன்‌ 

தேசத்திலே 

விழப்பண்ணுவேன்‌. 

உரைக்கிறார்‌ என்பதை. 

ஆண்டவனிடத்தில்‌ 

என்றான்‌. 
ரப்சாக்கே 

வார்த்தைகளை, 

ஊழியக்காரர்‌ 


சொன்ன தூஷண 
எசேக்கியாவின்‌ 
அவனிடத்தில்‌ வந்து 
சொல்லுகிறார்கள்‌. ரப்சாக்கே இஸ்ரவேலின்‌ 
தேவனாகிய கர்த்தரைத்‌ தூஷித்தான்‌. 
அவன்‌ சொன்ன தூஷணமான வார்த்தைகள்‌ 
எசேக்கியாவுக்கு மிகுந்த மனவருத்தத்தையும்‌, 
வேதனையையும்‌ கொடுக்கிறது. 
ராஜாவாகிய எசேக்கியா 
அதைக்கேட்டபோது, தன்‌ வஸ்திரங்களைக்‌. 
கிழித்து. இரட்டு உடுத்திக்கொள்கிறான்‌ 
(2இராஜா 19:1). ராஜவஸ்திரங்களை. 
கிழித்துப்போடுவது  அல்வளவு எளிதான 
காரியமல்ல. அதுபோலவே ராஜாவின்‌ 
சரீரத்தை உடையவர்கள்‌. 
இரட்டுடுத்திக்கொள்வதும்‌ அவ்வளவு, 
எளிதான காரியமல்ல. 
ரப்சாக்கே கர்த்தருடைய 
தூவித்திருக்கிறான்‌. 
நகரத்தை 


க்‌ 


அத்தன்‌ 
பயமுறுத்தியிருக்கிறான்‌. எசேக்கியா 
ரப்சாக்கேமின்‌ வார்த்தைகளைக்‌ கேட்டு, 
பயத்தினாலும்‌, நடுக்கத்தினாலும்‌ 
திகைத்துப்போயிருக்கிறான்‌. மிகுந்த 
வேதனையிலும்‌ துக்கத்திலும்‌ இருக்கிறான்‌. 


2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


எருசலேம்‌ நகரத்தாரில்‌ அநேகர்‌ 
இரட்டுடுத்தவில்லை. அவர்கள்‌ தங்கள்‌ 
வஸ்திரங்களைக்‌ கிழித்துக்கொள்ளவுமில்லை. 
அவர்களெல்லோரும்‌ நேர்த்தியான 
வஸ்திரங்களை உடுத்தியிருக்கும்போது, 
அவர்களுடைய ராஜா 
வஸ்திரங்களைக்‌ 


இரட்டுடுத்திக்கொள்கிறான்‌. 
இரட்டுடுத்திக்கொண்டு 
ஆலயத்தில்‌ 


பிரச்சனைகளையும்‌ 

முறையிடுவதற்காகவும்‌, கர்த்தரை நோக்கி 
ஜெபம்பண்ணுவதற்காகவும்‌ எசேக்கியா 
கர்த்தருடைய ஆலயத்திற்கு வருகிறான்‌. 


ரப்சாக்கே சொன்ன தூஷண 
வார்த்தைகளுக்கு எப்படிப்பட்ட பிரதியுத்தரம்‌ 
சொல்லவேண்டும்‌ என்பது எசேக்கியாவுக்கு 
கையினால்‌ 

பிரச்சனைகளை 


தேவரீர்‌ தாமே தனக்காக பிரதியுத்தரம்‌ 
சொல்லவேண்டுமென்று எசேக்கியா 
கர்த்தரிடத்தில்‌ ஜெபம்பண்ணுகிறான்‌. 

எசேக்கியாவின்‌ காலத்தில்‌, 
எருசலேமிலே ஏசாயா 
தீர்க்கதரிசியாயிருக்கிறார்‌ இவர்‌ 
ஆமோத்தின்‌ குமாரன்‌. தான்‌ கர்த்தரிடத்தில்‌ 
ஜெபம்பண்ணினாலும்‌, ஏசாயாவும்‌ 
தனக்காக  ஜெபம்பண்ணவேண்டுமென்று, 
எசேக்கியா விரும்புகிறான்‌. 


எசேக்கியா தன்னுடைய ஊழியக்காரரை 
ஏசாயாவினிடத்திற்கு அனுப்புகிறான்‌. 
எலியாக்கீமும்‌, செப்னாவும்‌ ரப்சாக்கே 
சொன்ன தூஷண வார்த்தைகளை தங்கள்‌ 
செவிகளால்‌ கேட்டவர்கள்‌. அவர்களால்‌ 
ரப்சாக்கே சொன்ன தூஷண 
வார்த்தைகளை ஏசாயாவக்கு தெளிவாகச்‌ 
சொல்ல முடியும்‌. ஆகையினால்‌. 
எசேக்கியா அவர்களையும்‌, 
அவர்களோடுகூட ஆசாரியர்களின்‌ 
மூப்பர்களையும்‌ ஏசாயாவினிடத்திற்கு 
அனுப்புகிறான்‌. 





i FTE 
TT 


எசேக்கியா 
விசாரிப்புக்காரனாகிய எலியாக்கீமையும்‌, 
சம்பிரதியாகிய செப்னாவையும்‌, 
ஆசாரியர்களின்‌ மூப்பரையும்‌, ஆமோத்தின்‌ 
குமாரனாகிய ஏசாயா என்னும்‌ 
தீர்க்கதரிசியினிடத்துக்கு இரட்டு 
உடுத்திக்கொண்டவர்களாக அனுப்புகிறான்‌ 
(2இராஜா 19:2). 


அரமனை 


ராஜாவின்‌ ஊழியக்காரர்‌, ராஜாவின்‌ 
சார்பாக, ஏசாவாலை சந்தக்கப்போகிறார்‌ ர்கள்‌. 
ஆகையினால்‌ 
ராஜாவாகிய 
இரட்டுடுத்திக்கொண்டவர்களாய்‌, 
ஏசாயாவினிடத்திற்குப்போகிறார்கள்‌. 


எசேக்கியா ராஜாவின்‌ ஊழியக்காரர்‌, 
ஏசாயா தீர்க்கதரிசியை நோக்கி, 
'இன்னும்‌. மீதயாமிருக்கிறவர்களுக்காக 
விண்ணப்பஞ்செய்வீராக என்று எசேக்கியா 
'சொல்லச்சொன்னார்‌' (2இராஜா 19:4) என்று 
சொல்லுகிறார்கள்‌. 


இஸ்ரவேலின்‌ பத்துக்கோத்திரத்தார்‌ 
ஏற்கெனவே அந்நிய தேசத்து. 
சிறையிருப்புக்குப்போய்விட்டார்கள்‌. 
யூதாதேசத்தார்‌ மாத்திரமே இன்னும்‌ 
மீதியாயிருக்கிறார்கள்‌. 


அசீரியாவின்‌ ராஜா யூதாதேசத்‌ 
அரணிப்பான பணங்களை வொணம்‌ 
பிடித்துக்கொண்டான்‌. இன்னும்‌ எருசலேம்‌ 
மாத்திரமே மீதியாயிருக்கிறது. “இன்னும்‌ 
மீதியாமிருக்கிறவர்களுக்காக விண்ணப்பம்‌ 
செய்வீராக" என்னும்‌ வாக்கியம்‌ எருசலேம்‌ 
நகரத்தாரைக்‌ குறிக்கிறது. 


ஏசாயா... தீர்க்கதரிசி 
ஜெபம்பண்ணினாலும்‌, 
நமக்காக 


ஜெபம்பண்ணுகிறான்‌. 
வகர தப்ப ணை கர நால்‌ 
ஜெபம்பண்ணாமல்‌ சும்மாயிருந்துவிடக்‌ 
கூடாது. மற்றவர்கள்‌ நமக்காக 
ஜெபம்பண்ணினாலும்‌, நாமும்‌ நமக்காக 
ஜெம்பண்ணவேண்டும்‌. 


கர்த்தரிடத்தில்‌ 
எசேக்கியாவம்‌ 


எசேக்கியா தன்னுடைய ஊழியக்காரரை 
ஏசாயாவினிடத்திற்கு அனுப்பி, அவரை 
ஜெபம்பண்ண சொல்லுகிறான்‌. அதே 
வேளையில்‌ எசேக்கியாவும்‌ கர்த்தருடைய 
ஆலயத்தில்‌ பிரவேசித்து, கர்த்தரிடத்தில்‌ 
ஜெபிக்கிறான்‌. 


2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தருடைய ஊழியத்திற்கும்‌. 
அவருடைய சபைக்கும்‌, விசுவாசிகளுக்கும்‌ 
அதிகமான பிரச்சனைகள்‌ வரும்போது. 
நாம்‌ கர்த்தரை நோக்கி விண்ணப்பம்பண்ண 
வேண்டும்‌. விசுவாசிகளில்‌ அநேகர்‌ 
பின்வாங்கிப்போனாலும்‌, இன்னும்‌ கர்த்தரை 
நம்புகிற மீதமானவர்களுக்காக நாம்‌. 
ஜெபம்பண்ணவேண்டும்‌. கர்த்தருக்கு 
மீதமானவர்கள்‌ எல்லா காலங்களிலும்‌, 
எல்லா தேசங்களிலும்‌ இருப்பார்கள்‌. 

எசேக்கியாவின்‌ ஊழியக்காரர்‌ 
ஏசாயாவை நோக்கி, “இந்த நாள்‌ 
நெருக்கமும்‌ கண்டிதமும்‌ தூஷணாமும்‌ 
அநுபவிக்கிற நாள்‌; பிள்ளைபேறு 
நோக்கியிருக்கிறது. பெறவோ பெலனில்லை' 
(2இராஜா 19:3) என்று தாக்‌ 


நகரத்தார்‌ 

ப பபடகா்கள்‌ 

ஆபத்தான 

கர்த்தருடைய 

இரக்கமுமே தங்களுக்கு 

உதவியாயிருக்கும்‌ என்று எதிர்பார்க்கிறார்கள்‌. 

எருசலேம்‌... நகரத்தார்‌. கர்த்தர்மீது 

நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 

கர்த்தரை நம்பி ஜீவிக்கிறவர்கள்‌. 

தங்களுக்கு ஆபத்து வரும்போது அவர்கள்‌ 

கர்த்தரை நோக்கிப்‌ பார்க்கிறார்கள்‌. கர்த்தர்‌ 

தங்களைப்‌ பாதுகாக்க முன்வருவார்‌ என்று 
அவர்கள்‌ எதிர்பார்க்கிறார்கள்‌. 


ரப்சாக்கே கர்த்தருக்கு விரோதமான 
தூஷண வார்த்தைகளைப்‌ பேசியபோது. 
இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தரும்‌, 
அந்தத்‌ தூஷணவார்த்தைகளை தம்முடைய 
செவிகளினால்‌ கேட்டிருப்பார்‌. ரப்சாக்கேயின்‌ 
தூஷணவார்த்தைகள்‌ கர்த்தருக்கும்‌ 
தெரியும்‌. ரப்சாக்கே சொன்ன 
வார்த்தைகளின்‌ பிரகாரம்‌, கர்த்தர்‌ அவனைத்‌ 
தண்டிப்பார்‌. 
எசேக்கியாவின்‌ ஊழியக்காரர்‌ 
கர்த்தரை நம்புகிறார்கள்‌. அவர்கள்‌ ஏசாயா 
தீர்க்கதரிசியிடம்‌ வந்து; அவரை நோக்கி, 
“ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படி அசீரியா 
ராஜாவாகிய தன்‌ ஆண்டவனால்‌ 
அனுப்பப்பட்ட ரப்சாக்கே சொன்ன 
வார்த்தைகளையெல்லாம்‌ உமது தேவனாகிய 
கர்த்தர்‌ கேட்டிருக்கிறார்‌; உமது தேவனாகிய 
கர்த்தர்‌ கேட்டிருக்கிற வார்த்தைகளினிமித்தம்‌ 
தண்டனைசெய்வார்‌”  (2இராஜா 19:4) 
என்று சொல்லுகிறார்கள்‌. 





i= THE 
TT 


அப்பொழுது ஏசாயா அவர்களை 
நோக்கி: “அதீரிலா ராஜாவின்‌. ஊழியக்காரர்‌ 
என்னைத்‌ தூவித்ததும்‌ நீர்‌ கேட்டதுமான 
வார்த்தைகளினாலே பயப்படாதேயும்‌" 
(2இராஜா 19:6) என்று சொல்லுகிறார்‌ 


அழிந்துபோவார்கள்‌. 

கர்த்தர்‌ தம்முடைய 
நாமத்தை மகிமைப்படுத்துவார்‌. எருசலேம்‌ 
நகரத்திலே, என்னென்ன சம்பவங்கள்‌ 
நடைபெறும்‌ என்று விசாரிப்பதற்காக, 
எசேக்கியா தன்னுடைய ஊழியக்காரரை 
ஏசாயாவினிடத்திற்கு அனுப்பவில்லை. 


எசேக்கியா தன்னுடைய 
நிறைவேற்ற விரும்புகிறான்‌. கர்த்தருடைய 
சித்தத்தை ஏற்றுக்கொண்டு அவருக்கு 
கீழ்ப்படிய விரும்புகிறான்‌. இந்த விஷயத்தில்‌ 
எசேக்கியாவுக்கு ஏசாயா தீர்க்கதரிசியின்‌ 
உதவி தேவைப்படுகிறது; எசேக்கியா 
இப்போது மிகுந்த மனவருத்தத்திலும்‌, 
மனவேதனையிலும்‌ இருக்கிறான்‌. 


ஏசாயா எசேக்கியாவுக்கு ஆறுதலான 
வார்த்தைகளைச்‌ சொல்லுகிறார்‌. எசேக்கியா 
ரப்சாக்கேயின்‌ தூஷணவரர்த்தைகளைக்‌ 
கேட்டு பயப்படுகிறான்‌. 
எசேக்கியாவை ஆறுதல்‌ 
வண்ணமாக, நீர்‌ 
வார்த்தைகளினாலே பயப்படாதேயும்‌" 
சொல்லுகிறார்‌. 


ரப்சாக்கே சொன்ன 
உண்மையில்லை. அவனிடத்தில்‌ 
வீண்பெருமை இருப்பதுபோல, அவனுடைய 
வார்த்தைகளிலும்‌ வீண்பெருமை இருக்கிறது. 
அவனுடைய வார்த்தைகள்‌ சித்திக்காது. 
அவை காற்றோடு கரைந்துபோகும்‌. 


கடமையை 


வார்த்தைகளில்‌. 


2 இராஜாக்கன்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ரப்சாக்கே தன்னுடைய 
தூஷணவார்த்தைகளினால்‌  எசேக்கியாவை 
பயமுறுத்தினான்‌. கர்த்தரோ தம்முடைய 
வல்லமையினால்‌ அசீரியாவின்‌ ராஜாவை 
பயமுறுத்தப்போகிறார்‌. அசீரியா 
ராஜாவின்‌ பயம்‌, எசேக்கியா ராஜாவின்‌ 
பயத்தைவிட அதிகமாயிருக்கிறது. 


கர்த்தருடைய வார்த்தை 
மூலமாய்‌ உண்டாயிற்று. 
எசேக்கியாவின்‌ ஊழியக்காரரை நோக்கி, 
இதோ, அசீரியாவின்‌ ராஜா ஒரு 
செய்தியைக்கேட்டு, ர தேசத்துக்குத்‌ 
திரும்புவதற்கான ஆவியை நான்‌ 
அவனுக்குள்‌ அனுப்பி, அவனை அவன்‌ 
தேசத்திலே பட்டயத்தால்‌ விழப்பண்ணுவேன்‌ 
உரைக்கிறார்‌ 

ஆண்டவனிடத்தில்‌ 

(2இராஜா 19:7) என்று 


ஏசாயா 
ஏசாயா 


ரன்‌ (வனுக்குள்‌ 
ன்னும்‌ வாக்கியத்திற்கு 
பன்‌ ம 
கொல்ககஜ்கள்‌ ஆலியை அனுப்புவார்‌" 
என்று பொருள்‌. அசீரியருடைய 
சேனையின்மீது கொள்ளைநோய்‌ வரும்‌. 
அந்த நோய்‌ அவர்களெல்லோரையும்‌ 
கொன்றுபோடும்‌. 


சனகெரிப்பின்‌ நிருபம்‌ 
2இராஜா 19:8-18 


2இராஜா 19:8. அசீரியா ராஜா 
லாகீசைவிட்டுப்‌ புறப்பட்டான்‌ என்று 
கேள்விப்பட்டு, ரப்காக்கே 
திரும்பிப்போய்‌, அவன்‌ வி 
ப்னாவின்மேல்‌ யுத்தம்பண்ணுகிறதைக்‌ 
கண்டான்‌. 


2இராஜா 
எத்தியோப்பியா 
தீராக்கா உம்மோடு 
யுத்தம்பண்ணப்‌ புறப்பட்டான்‌. 
என்று. சொல்லக்கேள்விப்பட்டான்‌;; 
அப்பொழுது அவன்‌ திரும்ப 
எசேக்கியாவினிடத்துக்கு 
ஸ்தானாபதிகளை அனுப்பி: 


192. இதோ, 


ராஜாவாகிய 





i THEN 
ETT 


2இராஜா 19:10. தீங்கன்‌ யூதாவின்‌ 
ராஜாவாகிய எசேக்கியாவுக்குச்‌. 
சொல்லவேண்டியது என்னவென்றால்‌, 
எருசலேம்‌ அசீரியா ராஜாவின்‌ கையில்‌, 
ஒப்புக்கொடுக்கப்படுவதில்லையென்று. 
தீ நம்பியிருக்கிற உன்‌ தேவன்‌ உன்னை 
எத்த ஓட்டாதே.. 


இராஜா 1911. 
ராஜாக்கள்‌. 
சங்கமித்த 
கேட்டிருக்கிறாயே, நீ தப்புவாயோ? 


இதே, அசீரியா 


இராஜா 1912. 
அழித்துவிட்ட 
ஆரானையும்‌ 


என்‌ பிதாக்கள்‌ 
கோசேனையும்‌ 
ரேத்சேப்பையும்‌, 
தெராசாரிலிருந்த ஏதேனின்‌. 
புத்திரரையும்‌ அவர்களுடைய 
தேவர்கள்‌ தப்புவித்ததுண்டோ?. 


இராஜா 19418. ஆமாத்தின்‌: 
ராஜாவும்‌, அர்பாத்தின்‌ ராஜாவும்‌, 
செப்பர்வாயிம்‌ ஏனா ஈவா 
பட்டணங்களின்‌ ராஜாவும்‌ எங்கே? 


என்று சொல்லுங்கள்‌ என்றான்‌. 


எசேக்கியாவின்‌ 
ராஜா 


எசேக்கியா 
ராஜாவினிடத்திலிருந்து ரப்சாக்கேக்கு 
இதுவரையிலும்‌ ஒரு பிரதியுத்தரமும்‌ 
வரவில்லை. அசீரியாவின்‌ சேனை 
எருசலேமை முற்றிக்கையிட்டிருக்கிறார்கள்‌. 


ரசலேமுக்கு விரோதமாக என்ன 
செய்யவேண்டும்‌ னது" சனகொப்பின்‌ 
கட்டளையைப்‌. பெற்றுக்கொள்வதற்காக, 
ரப்சாக்கே அசீரியாவின்‌ ராஜாவைப்‌ 
பார்க்கப்போகிறான்‌. அசீரியாவின்‌ 
இராணுவம்‌ எருசலேமுக்கு விரோதமாக 
முற்றிக்கையிட்டிருக்கிறார்கள்‌. 
நிர்வாகம்பண்ணும்‌ 

தன்னோடு 
தளபதிகளிடமும்‌ 


ரப்சாக்கே 


ஊழியக்காரரிடத்தில்‌ 


ஆனால்‌. 


இரண்டு 


ரப்சாக்கே அசீரியாவின்‌ ராஜாவாகிய 
சனகெரிப்பைப்‌ பார்க்கப்போகும்போது, அவன்‌ 
லிப்னாவை முற்றிக்கையிட்டிருக்கிறான்‌. 
லிப்னா பட்டணத்தார்‌ யூதாவுக்கு 
விரோதமாகக்‌ கலகம்பண்ணியவர்கள்‌. 


2 இராஜாக்கன்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யூதாவுடைய கையின்‌ 

ந தோய்ந்த வணக்கம்‌ 

கலகம்பண்ணினார்கள்‌; 

லிப்னா 

பட்டணத்தாரும்‌ கலகம்பண்ணினார்கள்‌"' 
(இராஜா 8:22), 


அசீரியாவின்‌ 


ராஜா... லிப்னாவுக்கு. 
விரோதமாக 


முற்றிக்கையிட்டிருக்கும்போது, 
கூஷியரின்‌ ராஜா அசீரியருக்கு 
விரோதமாக. பெரும்‌ சேனையோடு 
யுத்தம்பண்ண வருகிறான்‌ என்று சனகெரிப்‌ 
கேள்விப்படுகிறான்‌. கூஷியர்கள்‌ அரபு 
தேசத்திற்கு அருகாமையிலிருக்கிறவர்கள்‌. 


அசீரியா லாகீசைவிட்டுப்‌ 
புறப்பட்டான்‌ என்று கேள்விப்பட்டு, 
ரப்சாக்கே திரும்பிப்போய்‌, அவன்‌ 
லிப்னாவின்மேல்‌ யுத்தம்பண்ணுகிறதைக்‌ 
கண்டான்‌. இதோ, எத்தியோப்பியா 
ராஜாவாகிய தீராக்கா உம்மோடு 
யுத்தம்பண்ணப்‌ புறப்பட்டான்‌ என்று, 
சொல்லக்கேள்விப்பட்டான்‌" (2இராஜா 19:89). 


அசீரியாவின்‌ ராஜா எருசலேமுக்கு, 
விரோதமான யுத்தத்தை விரைவுபடுத்த. 
வேண்டுமென்று விரும்புகிறான்‌. அசீரியரின்‌ 
சேனை எருசலேமுக்கு விரோதமாக. 
முற்றிக்கையிட்டிருக்கிறார்கள்‌. னால்‌ 
எசேக்கியா ராஜாவோ ரப்சாக்கேக்கு 
மறுஉத்தரவு "கொடுக்காமல்‌ 
அமைதியாயிருக்கிறான்‌. அவன்‌ 


ராஜா 


சரணடைவான்‌ 
எதிர்பார்க்கிறான்‌. ஆனால்‌ எசேக்கியாவோ 
அசீரியரிடத்தில்‌ சரணடையாமல்‌, 
கர்த்தருடைய ஆலயத்திற்குப்போய்‌, அங்கே 
கர்த்தரிடத்தில்‌ சரணடைகிறான்‌. 


ரியருக்கு எத்தியோப்பியா 
மூலமாகவும்‌ பிரச்சனை 
வருகிறது. ஆகையினால்‌ 
எருசலேமோடு சீக்கிரத்தில்‌. 
யுத்தம்பண்ணி, அதைக்கைப்பற்றிக்கொண்டு, 
எத்தியோப்பியருக்கு விரோதமாக 
யுத்தம்பண்ணப்போகலாம்‌ என்று 
அசீரியாவின்‌ ராஜா தீர்மானம்பண்ணுகிறான்‌. 


என்று 


அசி 
ராஜாவின்‌ 





i= FTE 
TT 


எருசலேம்‌ நகரத்திற்கு விரோதமாக 
தன்னுடைய முழுசேனையையும்‌ 
எருசலேமைப்‌ பிடிக்கவேண்டும்‌ 
சனகெரிப்பின்‌ திட்டம்‌. ஆனாலும்‌ 
எருசலேமுக்கு விரோதமாக. 
யுத்தம்பண்ணினால்‌, அசீரியருக்கும்‌ பொருள்‌ 
சேதமும்‌ ஆள்‌ சேதமும்‌ உண்டாகும்‌. 
தனக்கு. ப்‌ வருவதை 
தவிர்க்கவேண்டும்‌ சனகெரிப்‌ 
விரும்புகிறான்‌. 


இதற்காக சனகெரிப்‌ வேறு ஒரு திட்டம்‌ 
வகுக்கிறான்‌. எசேக்கியா ராஜாவுக்கு 
ஒரு  நிருபத்தை எழுதி, அந்த 
நிருபத்தின்‌ மூலமாக அவனைப்‌ 
பயமுறுத்தவேண்டும்‌ என்பது சனகெரிப்பின்‌ 
திட்டம்‌. எசேக்கியா ராஜா அந்த 
நிருபத்தை டித்து பயந்துபோய்‌, 
தன்னிடத்தில்‌  சரணடைவான்‌ என்று 
சனகெரிப்‌ எதிர்பார்க்கிறான்‌. 


சனகெரிப்‌  எசேக்கியாவுக்கு. 
நிருபத்தை அனுப்புகிறான்‌. சனகெரிப்‌ 
அதிகாரிகள்‌ இந்த நிருபத்தை 
இந்த 
வார்த்தைகள்‌ 
எசேக்கியா 
சனகெரிப்‌ 


என்பது 


என்று 


எசேக்கியாவுக்கு கொடுக்கவேண்டும்‌. 
நிரு. 


பத்தில்‌ தூஷணமான 
எழுதப்பட்டிருக்கிறது. 

சரணடையவேண்டும்‌ என்றும்‌ 
அவனைப்‌ பயமுறுத்துகிறான்‌. 


எருசலேம்‌ அசீரியா ராஜாவின்‌ 
கையில்‌, ஒப்புக்கொடுக்கப்படுவதில்லை. 
யென்று நீ நம்பியிருக்கிற உன்‌ தேவன்‌ 
உன்னை எத்த ஒட்டாதே” (2இராஜா 19:10) 
என்று ப 


அதை 
கொடுத்தனுப்புகிறான்‌. 
சனகெரிப்பைப்பற்றி உயர்வான வார்த்தைகள்‌ 
எழுதப்பட்டிருக்கிறது. சனகெரிப்பின்‌ 
சாகசங்களைப்பற்றியும்‌ அதிகமாக. 
எழுதப்பட்டிருக்கிறது. இவையெல்லாமே 
எசேக்கியாவை பயமுறுத்துவதற்காக 
எழுதப்பட்டிருக்கிறது. 

அசீரியாவின்‌ ராஜாவாகிய சனகெரிப்‌ 
யூதாவின்‌ ராஜாவாகிய எசேக்கியாவுக்கு. 
எழுதின நிருபத்தில்‌, “இதோ, அசீரியா 
ராஜாக்கள்‌ சகல தேசங்களையும்‌ 
சங்கரித்த செய்தியை நீ கேட்டிருக்கிறாயே, 
நீ தப்புவாயோ?” (2இராஜா 19:11) என்றும்‌, 


2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


என்‌ பிதாக்கள்‌ அழித்துவிட்ட 
கோசேனையும்‌ ஆரானையும்‌ ரேத்சேப்பையும்‌, 
தெலாசாரிலிருந்த ஏதேனின்‌ புத்திரரையும்‌ 
அவர்களுடைய தேவர்கள்‌ 
தப்புவித்ததுண்டோ?' (ராஜா 19:12) 
என்றும்‌, 


'ஆமாத்தின்‌ ராஜாவும்‌, அர்பாத்தின்‌ 
ராஜாவும்‌, செப்பர்வாயிம்‌ ஏனா ஈவா 
பட்டணங்களின்‌ ராஜாவும்‌ எங்கே?" (2இராஜா 
1943) என்றும்‌ எழுதப்பட்டிருக்கிறது. 


அசீரியா ராஜா சகல தேசங்களையும்‌ 
சங்கரித்திருக்கிறான்‌. எல்லா தேசங்களின்‌ 
ராஜாக்களும்‌ அசீரியா ராஜாவின்‌ பெயரைக்‌ 
கேட்டு பயப்படுகிறார்கள்‌. 


அசீரியாவின்‌ ராஜா சகல 
தேசங்களையும்‌ சங்கரித்ததுபோல, சகல. 
தேவர்களையும்‌ சங்கரித்திருக்கிறான்‌. 
சனகெரிப்‌ தன்னை மற்ற தேசத்து 
ராஜாக்களை விடவும்‌, அவர்களுடைய 
தேவர்களைவிடவும்‌ பெரியவனாக 
உயர்த்துகிறான்‌. இந்த நிருபத்தைப்‌ பார்த்து, 
எசேக்கியா பயப்படுவான்‌ என்றும்‌, 
தன்னிடத்தில்‌ சரணடைவான்‌ என்றும்‌ 
சனகெரிப்‌ எதிர்பார்க்கிறான்‌. 


எசேக்கியாவின்‌ ஜெபம்‌. 
இராஜா 19:14-19 


இராஜா 19514. எசேக்கியா 
ஸ்தானாபதிகளின்‌ கையிலிருந்து 
நிருபத்தை வாங்கி வாசித்தபின்பு, 
அவன்‌ கர்த்தரின்‌ ஆலயத்திற்குப்போய்‌, 


அதைக்‌ கர்த்தருக்கு முன்பாக விரித்து, 


இராஜா 19:15. கர்த்தரை 
'கேருபின்களின்‌: மத்தியில்‌ 
வாசம்பண்ணுகிற. இஸ்ரவேலின்‌: 
தேவனாகிய கர்த்தாவே, நீர்‌ ஒருவரே 
பூமியின்‌ ராஜ்யங்களுக்கெல்லாம்‌ 
தேவனானவற்‌; நீர்‌ வாணத்தையும்‌ 
பூமியையும்‌ உண்டாக்கினீர்‌. 


இராஜா 19:16. கர்த்தாவே, உமது 
செவியைச்சாய்த்துக்‌ கேளும்‌; 
கர்த்தாவே, தீர்‌ உமது கண்களைத்‌ 
திறத்துபாரும்‌; சனகெரிப்‌ ஜீவனுன்ன 
தேவனை தித்திக்கும்படிக்குச்‌ சொல்லி. 
யனுப்பின வார்த்தைகளைக்கேளும்‌. 


நோக்கி: 





i FTE 
TT 


2இராஜா 19:17. கர்த்தாவே, அசீரியா 
ராஜாக்கள்‌ அத்த ஜாதிகளையும்‌ 
அவர்கள்‌ தேசத்தையும்‌ நாசமாக்கி, 


2இராஜா அவர்களுடைய 
தேவர்களை: நெருப்பிலே. 
போட்டுவிட்டது மெய்தான்‌; அவைகள்‌ 
தேவர்கள்‌. அல்லவே, மனுஷர்‌ 
கைவேலையான மரமும்‌ கல்லூம்தானே; 
ஆகையால்‌ அவைகளை: 
நிர்த்தானியாக்கினார்கள்‌. 


இராஜா 19:19. இப்போதும்‌ எங்கள்‌. 
தேவனாகிய கர்த்தாவே, நீர்‌ ஒருவரே 
தேவனாகிய கர்த்தர்‌ எண்று பூமியின்‌ 
ராஜ்யங்கன்‌ எல்லாம்‌ அறியும்படிக்கு, 
எங்களை அவன்‌ கைக்கு 
நீங்கலாக்கி இரட்சியும்‌ என்று. 
விண்ணப்பம்பண்ணினான்‌.. 


19:18. 


எசேக்கியா சனகெரிப்பின்‌ 
நிருபற்தை்‌ பெற்றுக்கொள்கிறான்‌.... அவன்‌ 
சிறிதும்‌ பதட்டப்படவில்லை. சனகெரிபபக்க 
பிரதியுத்தரம்‌ சொல்லவேண்டும்‌ என்னும்‌. 
ஆர்வமும்‌ அவனிடத்தில்‌ காணப்படவில்லை. 
இதற்கு முன்பு ரப்சாக்கே இஸ்ரவேலின்‌ 
கர்த்தரை தூஷித்ததுபோல, இப்போது 
சனகெரிப்பும்‌ கர்த்தரை தூஷித்து இந்த 
நிருபத்தில்‌ எழுதியிருக்கிறான்‌. 


எசேக்கியா ஸ்தானாபதிகளின்‌ 
கையிலிருந்து நிருபத்தை 
வாசித்தபின்பு, அவன்‌ 
ஆலயத்திற்குப்போய்‌, அதைக்‌ 
முன்பாக விரிக்கிறான்‌ (2இராஜா 19:14) 

"கர்த்தருக்கு முன்பாக சனகெரிப்பின்‌ 
நிருபத்தை। த்து  காண்பித்தால்தான்‌, 
கர்த்தரால்‌ அந்த நிருபத்தை படிக்க முடியும்‌ 
என்பதல்ல. கர்த்தருக்கு தெரியாக இரகசியம்‌ 
எதுவுமில்லை. எசேக்கியாவின்‌ கையிலே. 
நிருபம்‌ வருவதற்கு முன்பாகவே, அந்த 
நிருபத்தில்‌ எழுதப்பட்டிருக்கும்‌ வார்த்தைகளை 
கர்த்தர்‌ அறிந்திருக்கிறார்‌. 

எசேக்கியா சனகெரிப்பின்‌ நிருபத்தை 
கர்த்தருக்கு முன்பாக விரிக்கிறான்‌. அவன்‌ 
தன்னுடைய வழிகளிலெல்லாம்‌ கர்த்தரை 
அங்கீகரிக்கிறான்‌ என்பதற்கு இதுவும்‌ ஒரு 
அடையாளம்‌. சனகெரிப்‌ கர்த்தரை 
தூஷித்தான்‌. எசேக்கியாவோ. கர்த்தரை 


துதிக்கிறான்‌. 


2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எசேக்கியா கர்த்தரை நோக்கி: 
கேருபீன்களின்‌ மத்தியில்‌ வாசம்பண்ணுகிற 
இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தாவே, நீர்‌ 
ஒருவரே பூமியின்‌ ராஜ்யங்களுக்கெல்லாம்‌ 
தேவனானவர்‌; நீர்‌ வானத்தையும்‌ பூமியையும்‌ 
உண்டாக்கினீர்‌” (2இராஜா 19:15) என்று 
சொல்லி கர்த்தரைப்‌ போற்றிப்‌ புகழுகிறான்‌. 


எசேக்கியா 


சொல்லும்போது அவரை, 
தேவனாகிய கர்த்தாவே” 
சொல்லுகிறான்‌. இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
கர்த்தருக்கு விசேஷமானவர்கள்‌. கர்த்தர்‌ 
கேருபீன்களின்‌ மத்தியில்‌ வாசம்பண்ணுகிறார்‌. 
அந்த பரிசுத்த ஸ்தலமே இந்தப்‌ பூமியின்மீது 
கர்த்தருடைய மகிமை தங்கியிருக்கும்‌ 
வாசஸ்தலமாகும்‌. 


கர்த்தரைப்பற்றிச்‌ 
“இஸ்ரவேலின்‌ 
என்று 


கர்த்தர்‌ இஸ்ரவேலின்‌ 
தேவனாகமிருந்தாலும்‌, அவர்‌ ஒருவரே 
பூமியின்‌ ராஜாக்களுக்கெல்லாம்‌. 
தேவனாயிருக்கிறார்‌. எசேக்கியா ராஜா 
கர்த்தரைப்பற்றிச்‌ சொல்லும்போது, அவரை 
இஸ்ரவேலின்‌ தேவனாகப்‌ பாவித்து, 
சொல்லுகிறான்‌. கர்த்தர்‌ எருசலேமிலுள்ள. 
ஆலயத்தில்‌ மாத்திரமே இருக்கிறார்‌ என்று 
சனகெரிப்‌ நினைக்கிறான்‌. கர்த்தர்‌ 
சர்வலியாபகர்‌ அவரே வானத்தையும்‌ 
பூமியையும்‌ உண்டாக்கினவர்‌. அவர்‌ ஒரே 
நேரத்தில்‌ சர்வலோகத்திலும்‌ இருக்கிறவர்‌ 


எசேக்கியா கர்த்தரிடத்தில்‌ 
ஜெபம்பண்ணும்போது, சன்‌ நயனை 
நிந்தித்து சொன்ன வார்த்தைகளைப்பற்றியும்‌ 
கர்த்தரிடத்தில்‌ முறையிடுகிறான்‌. எசேக்கியா 
தன்னுடைய ஜெபத்தில்‌, “கர்த்தாவே, உமது, 
செவியைச்சாய்த்துக்‌ கேளும்‌; கர்த்தாவே, நீர்‌ 
உமது கண்களைத்‌ திறந்துபாரும்‌; சனகெரிப்‌ 
ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படிக்குச்‌. 
சொல்லியனுப்பின வார்த்தைகளைக்கேளும்‌” 
(இராஜா 1916) என்று சொல்லி 
ஜெபம்பண்ணுகிறான்‌. 


அசீரியாவின்‌ ராஜாவாகிய 

சனகெரிப்புக்கு பல தேசங்களின்மீது வெற்றி 

த்‌ இதை எசேக்கியாவும்‌ 

சனகெரிப்‌ அந்நிய 

'போட்டதையும்‌ 

எசேக்கியா அங்கீகரிக்கிறான்‌. ஆனாலும்‌ 

எசேக்கியாவின்‌ பார்வையிலே. அந்நிய 

தெய்வங்கள்‌ மெய்யான தெய்வங்களாகத்‌ 

தெரியவில்லை. கர்த்தர்‌ ஒருவர்‌ மாத்திரமே 
மெய்யான தேவன்‌. 





i THE 
TT 


எசேக்கியா அந்நிய 
ராஜாக்களையும்‌, அவர்களுடைய 
தேவர்களையும்‌ பற்றிச்‌ சொல்லும்போது, 
கர்த்தாவே, அசீரியா ராஜாக்கள்‌ அந்த 
ஜாதிகளையும்‌ அவர்கள்‌ தேசத்தையும்‌ 
நாசமாக்கினார்கள்‌” (2இராஜா 19:17) 
என்றும்‌, 


தேசத்து 


வர்களுடைய தேவர்களை 
நெருப்பிலே போட்டுவிட்டது மெய்தான்‌; 
அவைகள்‌ தேவர்கள்‌ அல்லவே, மனுஷர்‌ 
கைவேலையான மரமும்‌ கல்லும்தானே: 
ஆகையால்‌ அவைகளை 
நிர்த்தூளியாக்கினார்கள்‌" (ராஜா 19:18) 
என்றும்‌ சொல்லுகிறான்‌. 
எசேக்கியா கர்த்தரை மகிமைப்படுத்திய 
பின்பு. 
தன்னுடைய 
ஏறெடுக்கிறான்‌. 
தேவனாகிய 
தேவனாகிய கர்த்தர்‌ 
ராஜ்யங்கள்‌ எல்லாம்‌ அறியும்படிக்கு, எங்களை 
அவன்‌ கைக்கு நீங்கலாக்கி இரட்சியும்‌” 
(2இராஜா 19:19) என்று எசேக்கியா 
கர்த்தரிடத்தில்‌ விண்ணப்பம்பண்ணுகிறான்‌. 
'சனகெரிப்‌ ராஜா கர்த்தரைப்‌ பார்த்து, 
நீரே மெய்யான தேவன்‌" என்று அறிக்கை 
செய்யவேண்டும்‌. "கர்த்தர்‌ மாத்திரமே 
பரிசுத்தர்‌" என்றும்‌, அந்நிய தேவர்களெல்லாம்‌ 


பொய்யும்‌ மாயையுமாயிருக்கிறது. 
என்‌, சனகெரிப்‌ அறிக்கை 


செய்யவேண்டும்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
மகிமையை வெளிப்படுத்தும்போது. 
மனுஷருடைய நாவுகளெல்லாம்‌ அவரைத்‌ 
துதிக்கும்‌. 


சனகெரிப்புக்கு 
கர்த்தருடைய வார்த்தை 
2இராஜா 19:20-28 


எதிரான 


2இராஜா 19:20. அப்பொழுது 
ஆமோத்சின்‌ குமாரனாகிய ஏசாயா 
எசேக்கியாவுக்குச்‌ சொல்லியனுப்பினது: 
இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
உரைக்கிறது என்னவென்றால்‌, 
அசீரியா ராஜாவாகிய 
சுனகெரிப்பின்திமித்தம்‌ நீ என்னை 
நோக்கிப்பண்ணின விண்ணப்பத்தைக்‌ 
கேட்டேன்‌. 


2 இராஜாக்கன்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இராஜா 
கர்த்தர்‌ 
சீயோன்‌. 


19:21. அவனைக்குறித்துக்‌ 
சொல்லுகிற வசனமாவது: 
குமாரத்தியாகிய 
கன்னியாஸ்திரீ உன்னை இகழ்ந்து, 
உன்னைப்‌  பரிகாசம்பண்ணுகிறான்‌; 
எருசலேம்‌ குமாரத்தி உன்‌ பின்னாலே 
'தலையைத்துலுக்குகிறான்‌. 


இராஜா 19:22. யாரை நித்தித்துத்‌ 
தூஷித்தாய்‌? யாருக்கு விரோதமாய்‌ 
உன்‌ சத்தத்தை உயர்த்தினாய்‌? தீ 
இஸ்ரவேலின்‌ பரிசுத்தருக்கு. 
விரரோதமாயல்லவோ உன்‌ கண்களை 
மேட்டிமையாக ஏறெடுத்தாய்‌?' 


2இராஜா 19:28. உன்‌ 
ஸ்தானாபதிகளைக்கொண்டு. ந 
ஆண்டவரை தித்தித்து: என்‌ 
இரதங்களின்‌ திரனினாலே நான்‌ 
மலைகளின்‌. கொடுமுடிகளுக்கும்‌. 
லீபனோனின்‌ சிகரங்களுக்கும்‌ வந்து 
ஏறினேன்‌; அதின்‌ உயரமான 
கேதுருமரங்களையும்‌, உச்சிதமான 
தேவதாரி. விருட்சங்களையும்‌ 
நான்‌ வெட்டி, அதின்‌ கடையாந்தரத்‌ 
தாபரமட்டும்‌, அதின்‌ செழுமையான 
வனமட்டும்‌ வருவேன்‌ என்றும்‌, 


2இராஜா 19:24. 
அத்தியதேசங்களில்‌ 
தண்ணீர்‌ 
உன்னங்கால்களினால்‌ 
இடங்களின்‌ அகழிகளையெல்லாம்‌. 
வறனவும்‌ பண்ணினேன்‌ என்றும்‌. 
சொன்னாய்‌. 


நான்‌ 


இராஜா 19:95, நான்‌ 
வெகுகாலத்திற்குமுன்‌ அதைதியமித்து, 
பூர்வநாட்கன்முதல்‌. அதைத்‌ 
திட்டம்பண்ணினேன்‌ என்பதை நீ 
கேட்டதில்லையோ? இப்பொழுது நீ 
அரணான பட்டணங்களைப்‌ பாழான 
மண்மேடுகள்‌ ஆக்கும்படிக்கு நானே 
அதைச்‌ சம்பவிக்கப்பண்ணினேன்‌. 
2இராஜா 19:98. அதினாலே 
அவைகளின்‌ குடிகள்‌. 
கைமினைத்தவர்களாகி, கலங்கி. 
வெட்கப்பட்டு, வெளியின்‌ பூண்டுக்கும்‌, 
பச்சிலைக்கும்‌, வீடுகளின்‌ மேல்‌ 
முளைக்கும்‌ புல்லுக்கும்‌, ஓங்கிவனருமுன்‌ 
தீய்த்துபோன: பயிருக்கும்‌ 
சுமானமானார்கள்‌. 





i al 
TT 


2இராஜா 19:27. உன்‌ இருப்பையும்‌, 
உன்‌ போக்கையும்‌, உன்‌ வரவையும்‌, 
ந எனக்கு. விரோதமாய்க்‌ 
கொத்தளிக்கிறதையும்‌ அறிவேன்‌. 


இராஜா 1928, தீ எனக்கு 
விரோதமாய்க்‌ கொத்தனித்து, வீரியம்‌. 
பேசினது. என்‌ செவிகளில்‌ 

ஏறினபடியினால்‌, நான்‌ என்‌ தூறட்டை. 
உன்‌ மூக்கிலும்‌ என்‌ கடிவானத்தை உன்‌ 
வாயிலும்‌ போட்டு, நீ வந்தவழியே: 
உன்னைத்‌ திருப்பிக்கொண்டு போவேன்‌. 
என்று அவனைக்குநித்துச்‌ 
சொல்லுகிறார்‌. 


எசேக்கியா கர்த்தருடைய 
ஆஃயத்திற்குப்போய்‌, சனகெரிப்பின்‌ 
நிருபத்தை கர்த்தருக்கு முன்பாக விரித்து, 
கர்த்தரிடத்தில்‌ 

கர்த்தர்‌ 

எசேக்கியாவின்‌ 

கொடுக்கிறார்‌. எசேக்கியா 

ராஜாவாகிய சனகெரிப்பினிமித்தம்‌ 
நோக்கி பண்ணின விண்ணப்பத்தை கர்த்தர்‌ 
கேட்டிருக்கிறார்‌ 


கர்த்தருடைய வார்த்தை 
எசேக்கியாவுக்கு, ஏசாயா தீர்க்கதரிசியின்‌ 
மூலமாய்‌ உண்டாயிற்று. சனகெரிப்புக்கும்‌. 
அவனுடைய சேனைக்கும்‌ குழப்பமும்‌ 
அவமானமும்‌ உண்டாகும்‌. சனகெரிப்பின்‌ 
சேனை. முறிந்துபோகும்‌ அவன்‌ 
தாழ்த்தப்படுவான்‌. கர்த்தர்‌ அசீரியாவின்‌ 
ராஜாவாகிய சனகெரிப்பைக்‌ குறித்து 
ம்‌ தீர்க்கதரிசியாகிய ஏசாயா 

தம்முடைய வசனத்தைச்‌ 


ராஜா சீயோன்‌ 

பயமுறுத்தலாம்‌ என்று 

கர்த்தர்‌ எருசலேமைக்‌ 

சனகெரிப்பைக்‌ குறித்தும்‌ 

சொல்லும்போது, “சீயோன்‌ குமாரத்தியாகிய 

கன்னியாஸ்திரீ உன்னை இகழ்ந்து, 

உன்னைப்‌ பரிகாசம்பண்ணுகிறாள்‌:: 

எருசலேம்‌ குமாரத்தி உன்‌ பின்னாலே 

'தலையைத்துலுக்குகிறாள்‌” (2இராஜா 19:21) 
என்று சொல்லுகிறார்‌. 


2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சீயோன்‌ 
கன்னியாஸ்திரீயாயிருக்கிறாள்‌. 
சனகெரிப்போ அவளை பயமுறுத்தி, தனக்கு 
கீழ்ப்டியபண்ணலாம்‌ என்று நினைக்கிறான்‌. 
சீயோன்‌ குமாரத்தி தனியாகமில்லை. அவள்‌ 
தன்னுடைய பிதாவின்‌ வீட்டில்‌ பிதாவின்‌ 
பாதுகாப்பிலிருக்கிறாள்‌. 


சீயோன்‌ 

கன்னியாஸ்திரீ, தன்னை 
அசீரியாவின்‌ ராஜாவாகிய சனகெரிப்பை 
இகழுகிறாள்‌. அவனைப்‌ 
பரியாசம்பண்ணுகிறாள்‌. எருசலேம்‌ குமாரத்தி 
அவன்‌ பின்னாலே தன்னுடைய தலையை 
துலுக்குகிறாள்‌. அவனை 
அவமானப்படுத்துகிறாள்‌. 


சனகெரிப்‌ அசீரியா தேசத்திற்கு 
ராஜாவாயிருந்தாலும்‌, அவன்‌ கர்த்தருடைய 
சிங்காசனத்திற்கு முன்பாக 
பலமற்றவனாகயிருக்கிறான்‌. பரலோகத்தில்‌ 
வீற்றிருக்கிறவர்‌. சனகெரிப்பைப்‌ பார்த்து, 
நகைக்கிறார்‌. கர்த்தர்‌ அவனைப்‌ பார்த்து, 
நகைக்கும்போது, அவருடைய நிழலில்‌ 
அமர்ந்திருக்கிற அவருடைய ஜனத்தாரும்‌, 
'சனகெரிப்பைப்‌ பார்த்து நகைப்பார்கள்‌. 


குமாத்திர 


குமாரத்தியாகிய 
பயமுறுத்துகிற 


எசேக்கியாவும்‌, எருசலேம்‌ நகரத்தாரும்‌ 
ரப்சாக்கேமின்‌ வார்த்தைகளைக்‌ கேட்டும்‌, 
சனகெரிப்பின்‌ நிருபத்தை வாசித்தும்‌ 
பயப்படுகிறார்கள்‌, அவர்களுடைய பயத்தை 
நீக்கும்‌ வண்ணமாக, கர்த்தர்‌. இங்கே 
ஆறுதலான வார்த்தைகளைச்‌ சொல்லுகிறார்‌. 


சனகெரிப்‌ கர்த்தருடைய 
சத்துருவாிருக்கிறான்‌. அவன்‌ ஜீவனுள்ள 
தேவனை நிந்திக்கும்படிக்கு இந்த நிருபத்தை 
எழுதியிருக்கிறான்‌. சனகெரிப்‌ 
எசேக்கியாவையும்‌ எருசலேம்‌ நகரத்தாரையும்‌ 
தூஷித்ததாக நினைத்தான்‌. கர்த்தரோ 
சனகெரிப்‌ தன்னையே தூவித்தநாக 
சொல்லுகிறார்‌. 
கர்த்தருடைய 
தொடுகிறவர்கள்‌ 
தொடுகிறார்கள்‌. 
தூலிக்கிறவர்கள்‌ 
தூவிக்கிறார்கள்‌. 
விரோதமாக 
கர்த்தருக்கு 
யுத்தம்பண்ணுகிறார்கள்‌. 


பிள்ளைகளைத்‌ 


கர்த்தருடைய ஜனத்திற்கு 
யுத்தம்பண்ணுகிறவர்கள்‌ 
விரோதமாக 





f= THE 
TT 


இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
சனகெரிப்புக்கு விரோதமாக தம்முடைய 
கோபமான வார்த்தைகளை சொல்லுகிறார்‌. 
கர்த்தர்‌ சனகெரிப்பை நோக்கி, “யாரை 
நிந்தித்துத்‌ தூவித்தாய்‌? யாருக்கு 
விரோதமாய்‌ உன்‌ சத்தத்தை உயர்த்தினாய்‌? 
நீ இஸ்ரவேலின்‌: பரிசுத்தருக்கு 
விரரோதமாயல்லவோ கண்களை 
மேட்டிமையாக ஏறெடுத்தாய்‌?” 
(2இராஜா 19:22) என்று கேட்கிறார்‌. 


உன்‌ 


கர்த்தர்‌ மகிமையுள்ளவர்‌. 

சர்வவல்லமையுள்ள தேவன்‌. 

விக்கிரகங்களுக்கு ஜீவனுமில்லை. 

பெலனுமில்லை. அவற்றிற்கு மகிமையுமில்லை. 

பெலமுமில்லை. சனகெரிப்புக்கு ஜீவனுள்ள 
னுக்கும்‌, 

விக்கிரகங்களுக்கும்‌ 

தெரியவில்லை. 


சனகெரிப்‌ 
சுயபெருமைக்காரனாயிருக்கிறான்‌ 
மனமேட்டிமையாய்ப்‌ பேசுகிறான்‌. 
சனகெரிப்பின்‌ மேட்டிமையான 
வார்த்தைகளும்‌, நிந்தையான வார்த்தைகளும்‌ 
கர்த்தரைத்‌ தூஷிக்கும்‌. 
வார்த்தைகளாயிருக்கிறது. சனகெரிப்‌ 
தன்னுடைய ஸ்தானாபதிகளைக்கொண்டு. 
இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தரை 
நிந்தித்தான்‌. 

சனகெரிப்‌ தன்னுடைய 
பெருமையைப்பற்றி மேட்டிமையாய்ப்‌ 
பேசும்போது, “என்‌ இரதங்களின்‌ திரளினாலே 


அவர்‌ 


அவன்‌ 


கேதுருமரங்களையும்‌, உச்சிதமான தேவதாரி 
விருட்சங்களையும்‌ நான்‌ வெட்டி, அதின்‌ 
கடையாந்தரத்‌ தாபரமட்டும்‌, அதின்‌ 
'முமையான  வனமட்டும்‌ வருவேன்‌" 
(2இராஜா 19:23) என்றும்‌, 
குடித்தேன்‌; என்‌ 
அரணிப்பான 
அகழிகளையெல்லாம்‌ 
(2இராஜா 19:24) 


வண்‌ 
கிணறுவெட்டி தண்ணீர்‌ 
உள்ளங்கால்களினால்‌ 
இடங்களின்‌ 

வறளவும்‌ பண்ணினேன்‌” 
என்றும்‌ சொல்லுகிறான்‌. 


2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சனகெரிப்‌ தன்னைப்பற்றி 
பெருமையாகப்‌ பேசுகிறான்‌. 
தன்னுடைய இரதங்களில்‌ ஏறி 
கொடுமுடிகளுக்கும்‌, சிகரங்களுக்கும்‌ 
ஏறிப்போனதாக சொல்லுகிறான்‌. தனக்கு 
ஏற்பட்ட எல்லா தடைகளையும்‌ 
முறித்துப்போட்டதாகவும்‌ சனகெரிப்‌ 
பெருமையோடு சொல்லுகிறான்‌. 


கர்த்தருடைய காரியங்களையெல்லாம்‌, 
சனகெரிப்‌ தன்னுடைய காரியங்கள்‌ என்று 
சொல்லுகிறான்‌. கர்த்தர்‌... செய்த 
கிரியைகளை, சனகெரிப்‌ தன்னுடைய 
கிரியைகள்‌ என்று சொல்லுகிறான்‌. கர்த்தர்‌ 
சனகெரிப்புக்கு தம்முடைய கையின்‌ 
கிரியைகளை தெளிவுடடுத்துகிறார்‌. 
சனகெரிப்பை நோக்கி, 
அதை 
பூர்வநாட்கள்முதல்‌ 
த்திட்டம்பண்‌ ன்‌ என்பதை நீ 
கேட்டதில்லையா? இப்பொழுது நீ அரணான 
பட்டணங்களைப்‌ பாழான  மண்மேடுகள்‌ 
ஆக்கும்டடிக்கு நானே ்‌ 
சம்பவிக்கப்பண்ணினேன்‌' (2இராஜா 
என்று சொல்லுகிறார்‌. 


கர்த்தருடைய கிரியைகளினால்‌ 
அரணான  பட்டணங்களின்‌ குடிகள்‌ 
கையிளைத்தவர்களாகி, கலங்கி வெட்கப்பட்டு, 
வெளியின்‌ பூண்டுக்கும்‌, பச்சிலைக்கும்‌, 
வீடுகளின்மேல்‌ முளைக்கும்‌ புல்லுக்கும்‌, 
ஓங்கிவளருமுன்‌ தீய்ந்துபோன பயிருக்கும்‌ 
'சமானமானார்கள்‌ (2இராஜா 19:26) 
இஸ்ரவேல்‌ 
தங்கள்‌ 
போனார்கள்‌. 
தெற்கு. யூதாதேசத்தாரையும்‌ 
சிறைப்பிடிப்பதற்காக வந்திருக்கிறார்கள்‌. 
தங்களுடைய சுயவல்லமையினாலும்‌, 
சுயபலத்தினாலும்‌ தங்களுக்கு யுத்தங்களில்‌ 
வெற்றி கிடைக்கிறது என்று அசீரியர்கள்‌ 
நினைக்கிறார்கள்‌. கர்த்தரே அவர்களுக்கு 
ஜெயத்தைக்‌ கொடுக்கிறவர்‌. கர்த்தர்‌ 
அசீரியரை தம்முடைய கருவியாகப்‌ 
பயன்படுத்துகிறார்‌. கர்த்தருடைய 
அனுமதியில்லாமல்‌ அசீரியரால்‌ ஒன்றும்‌ 
செய்யமுடியாது. 


ச்‌. 
19:25) 


வடக்கு 





f= THE 
ETT 


“அவன்‌ என்‌ கையின்‌ பெலத்தினாலும்‌, 
என்‌ ஞானத்தினாலும்‌ இதைச்‌ செய்தேன்‌; 
நான்‌ புத்திமான்‌, நான்‌ ஜனங்களின்‌ 
எல்லைகளை மாற்றி, அவர்கள்‌ 
பண்டகசாலைகளைக்‌ கொள்ளையிட்டு 
'வல்லவனைப்போல்‌ குடிகளைத்‌ தாழ்த்தினேன்‌"' 
(ஏசா 10:13) 

ருவிக்கூட்டைக்‌ 
கண்டுபீடிக்கிறதுபோல்‌ என்‌ ட ம்னு 
ஆஸ்தியைக்‌ 
விடப்பட்ட 
வாரிக்கொள்வதுபோல்‌ பூமியையெல்லாம்‌ நான்‌ 
வாரிக்கொண்டேன்‌; ஒருவரும்‌ செட்டையை 
அசைத்ததுமில்லை, வாயைத்‌ திறந்ததுமில்லை. 
கீச்சென்று சத்தமிட்டதுமில்லை என்று. 
சொல்லுகிறான்‌" (ஏசா 10:14). 


கோடரியானது 
வெட்டுகிறவனுக்கு விரோதமாய்‌ 
பாராட்டலாமோ? வாளானது. 
கையாடுகிறவனுக்கு, 
பெருமைபாராட்டலாமோ? 
நடியானது தன்னைப்‌ 
மிரட்டினாற்போலவும்‌, 

நான்‌ 
எழும்பினாற்போலவும்‌ 
(ஏசா 10:15). 


சனகெரிப்‌ இஸ்ரவேலின்‌ தேவனுக்கு 
விரோதமாகத்‌ தூஷணவார்த்தைகளைப்‌ 
பேசினான்‌. கர்த்தர்‌ சனகெரிப்பை கடிந்து 
கொள்கிறார்‌. கர்த்தர்‌ அவனைப்‌ 


தன்னால்‌ 
மேன்மை 
தன்னைக்‌ 
விரோதமாய்ப்‌ 
பாராட்டினால்‌, 
பிடித்தவனை. 
கோலானது 
மரக்கட்டையல்லவென்று. 
இருக்குமே" 


அறி! 
(2இராஜா 19:27) என்று சொல்லுகிறார்‌ 


கர்த்தர்‌ சர்வவல்லமையுள்ளவர்‌. 
சகலமும்‌ தேவனுடைய தெய்வீக சித்தத்தின்‌ 
பிரகாரமாகவே நடைபெறும்‌. கர்த்தர்‌ 
'சனகெரிப்பைக்‌ குறித்து சொல்லும்போது, 
நீ எனக்கு விரோதமாய்க்‌ கொந்தளித்து. 
வீரியம்‌ பேசினது. என்‌ செவிகளில்‌. 
ஏறினபடியினால்‌, நான்‌ என்‌ துறட்டை 
உன்‌ மூக்கிலும்‌ என்‌ கடிவாளத்தை 
உன்‌ வாமிலும்‌ போட்டு, நீ வந்தவழியே 
உன்னைத்‌ திருப்பிக்கொண்டு போவேன்‌" 
(2இராஜா 19:28) என்று சொல்லுகிறார்‌. 


2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


'லிவியாதானை 

பிடிக்கக்கூடுமோ? அதின்‌ 

விடுகிற கமிற்றினாலே பிடிக்குக்கூடுமோ? 
அதின்‌ மூக்கை நார்க்குமிறுபோட்டுக்‌ 
கட்டக்கூடுமோ? குறட்டினால்‌ அதின்‌ 
தாடையை உருவக்‌ குத்தக்கூடுமோ?" 
(யோபு 41:12). 


தன்னை யாராலும்‌ அடக்கவும்‌ 
முடியாது. ஆளுகை செய்யவும்‌ முடியாது 
என்று சனகெரிப்‌ பெருமையோடு 
சொல்லுகிறான்‌. கர்த்தர்‌ அவனை 
அடக்குவர்‌. அவனை ஆளுகை 
செய்வார்‌. கர்த்தர்‌ தம்முடைய துறட்டை 
சனகெரிப்பின்‌ மூக்கிலே போடுவார்‌. அவர்‌ 
தம்முடைய கடிவாளத்தை அவனுடைய 
வாயிலே போட்டு, அவனை அடக்கி 
ஆளுகை செய்வார்‌ 


யூதாமனுஷருக்கு கர்த்தருடைய 
ஆதரவான வார்த்தை 
2இராஜா 19:29-84 


இராஜா. 19:29. 
அடையானமாயிருப்பது 
என்னவென்றால்‌: இத்த வருஷத்திலே 
தப்பிப்‌ பயிராகிறதையும்‌, இரண்டாம்‌ 
வருஷத்திலே தானாய்‌ வினைகிறதையும்‌ 
சாப்பிடு வீர்கள்‌; மூன்றாம்‌ 
வருஷத்திலோ விதைத்து அறுத்து, 
திராட்சத்தோட்டங்களை நாட்டி, 
அவைகளின்‌ கனிகளைப்புசிப்பீர்கள்‌. 


உனக்கு. 


இராஜா 19:80. யூதா வம்சுத்தாரில்‌ 

a மீத்திருக்கிறவர்கள்‌ மறுபடியும்‌ 
வேர்பற்றி மேலே 

ல்‌ 


இராஜா 19:31. மீதியாயிருக்கிறவர்கள்‌. 
எருசலேமிலும்‌, தப்பினவர்கள்‌ சீயோன்‌ 
மலையிலும்‌ இருந்து புறப்படுவார்கள்‌; 
சேனைகளுடைய கர்த்தரின்‌ 
வைராக்கியம்‌ இதைச்‌ செய்யும்‌. 


இராஜா 19:92. ஆகையால்‌ கர்த்தர்‌ 
அசீரியா ராஜாவைக்குறித்து: அவன்‌ 
இந்த நகரத்திற்குன்‌ பிரவேப்பதில்லை; 
இதின்மேல்‌ அம்பு எய்வதுமில்லை; 
இதற்குமுன்‌. கேடகத்தோடே 
வருவதூமில்லை; இதற்கு எதிராகக்‌ 
கொத்தனம்‌ போடு வதூமில்லை. 





i THEN 
TT 


இராஜா 19:33. அவன்‌ இந்த 
நகரத்திற்குக்‌ பிரவேசியாமல்‌, தான்‌ 
வத்தவழியே திரும்பிப்போவான்‌. 


இராஜா 19:84. என்‌ திமித்தமும்‌ 
என்‌ தாசனாகிய தாவீதின்‌ திமித்தமும்‌ 
நான்‌: இத்த நகரத்தை 
இரட்சிக்கும்படிக்கு, இதற்கு. 
ஆதரவாயிருப்பேன்‌ என்பதைக்‌ கர்த்தர்‌ 
உரைக்கிறார்‌ என்று சொல்லி. 
யனுப்பினான்‌. 


எசேக்கியாவுக்கும்‌ 
நகரத்தாருக்கும்‌ கர்த்தர்‌ ஆறுதலான 
வார்த்தைகளைச்‌ சொல்லுகிறார்‌. 
அவர்களுக்கு தம்முடைய இரட்சிப்பையும்‌ 
சந்தோஷத்தையும்‌ கட்டளையிடுகிறார்‌. 
அவர்களுக்கு கர்த்தருடைய கிருபையும்‌, 
சிலாக்கியமும்‌ 


எருசலேம்‌ 


கர்த்தர்‌ அவர்களோடு 


ஒப்புரவாகியிருக்கிறார்‌. 


கர்‌ இப்போது வின்‌ 
புவிக்கு! வளக்க! வெய்ன்‌ 
கர்த்தருடைய கோபம்‌ இப்போது. 
நேசமாக மாறியிருக்கிறது. ஆகையினால்‌ 
யூதா மனுஷருடைய துக்கம்‌ இனிமேல்‌ 
சந்தோஷமாய்‌ மாறும்‌. அவர்களுடைய 
கண்ணீர்கள்‌ யாவும்‌  துடைக்கப்படும்‌. 
அவர்களுக்கு சந்தோஷமும்‌ சமாதானமும்‌ 
உண்டாகும்‌. 

"அக்காலத்திலே 
கர்த்தாவே, நான்‌ உம்மைத்‌ 
என்மேல்‌ த்தி 
உம்முடைய 
என்னைத்‌ சேற்றுக்‌ ஓரா தேவனே என்‌ 
இரட்சிப்பு: நான்‌ பயப்படாமல்‌. 
நம்பிக்கையாயிருப்பேன்‌: கர்த்தராகிய 
யேகோவா என்‌ பெலனும்‌, என்‌ 
கீதமுமானவர்‌;: அவரே எனக்கு. 
இரட்சிப்புமானவர்‌” (ஏசா 12:12). 

அசீரியரின்‌ சேனை 
நகரத்திற்கு விரோதமாக 
போட்டிருக்கிறார்கள்‌. 
தண்ணீருக்கும்‌ 
பஞ்சமுண்டாயிற்று. 


எருசலேம்‌ 
முற்றிக்கைப்‌ 
நகரத்திலே. 


உணவுக்கும்‌ 


2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


'சுகஜீவிகளாகிய ஸ்திரீகளே, 
எழுந்திருந்து. என்‌ வார்த்தைகளைக்‌ 
கேளுங்கள்‌; நிர்விசாரமான குமாரத்திகளே, 
என்‌ வசனத்துக்குச்‌ செவிகொடுங்கள்‌. 
நிர்விசாரிகளே, ஒரு வருஷமும்‌ சில 
நாட்களுமாய்த்‌ தத்தளிப்பீர்கள்‌; 
திராட்சப்பலன்‌ அற்றுப்போம்‌: அறுப்புக்காலம்‌ 
வராது” (ஏசா 32:9]0). 


சேனையிலுள்ளவர்கள்‌ 
கனிகளையெல்லாம்‌. 
பட்சித்துப்போடுகிறார்கள்‌. எருசலேம்‌ 
நகரத்திற்குள்ளே இருக்கிறவர்களுக்கு 
போஜனம்‌ கிடைக்கவில்லை. 
அசீரியரின்‌ சேனை எருசலேம்‌ 
நகரத்தாரை முற்றிக்கையிட்டிருந்தாலும்‌, 
கர்த்தர்‌ எருசலேம்‌ நகரத்தாரை 
ஆசீர்வதிப்பதாக வாக்குப்பண்ணுகிறார்‌. 
கர்த்தர்‌... அவர்களை சத்துருக்களின்‌ 
கைகளிலிருந்து விலக்கி இரட்சிப்பார்‌ 


வார்த்தை நிச்சயம்‌ 

கர்த்தர்‌ தம்முடைய 

அடையாளத்தையும்‌: 

ர்‌. கர்த்தர்‌ யூதாவின்‌ மனுஷரைப்‌ 

னக்கு அடையாளமாயிருப்பது 

மண்ணால்‌ இந்த வருஷத்திலே தப்பிப்‌ 
பமிராகிறதையும்‌, இரண்டாம்‌ வருஷத்திலே 
தானாய்‌ விளைகிறதையும்‌ சாப்பிடுவீர்கள்‌;: 

மூன்றாம்‌ வருஷத்திலோ விதைத்து அறுத்து, 

திராட்சத்தோட்டங்களை நாட்டி, அவைகளின்‌ 

கனிகளைப்புசிப்பீர்கள்‌" (2இராஜா 19:29) 


என்று சொல்லுகிறார்‌. 

வின்‌ 
த னை பபச நந்த 
வருஷத்தில்‌ தாங்கள்‌ விதைக்காததை 
புசிப்பார்கள்‌. இவை தானாய்‌ வளர்ந்தவை. 
இவற்றை இவர்கள்‌ விதைக்காவிட்டாலும்‌, 
இந்த வருஷத்தில்‌ இவர்கள்‌ புசிப்பார்கள்‌. 


அடுத்த வருஷம்‌ ஓய்வு வருஷம்‌, 
யூதர்கள்‌ ஒய்வு வருஷத்தில்‌ 
விதைக்கமாட்டார்கள்‌. ஆகையினால்‌ 
இரண்டாம்‌ வருஷமாகிய ஒய்வு வருஷத்திலே. 
அவர்கள்‌, விதைக்கவுமாட்டார்கள்‌, 
அறுவடை செய்யவுமாட்டார்கள்‌. நிலத்தில்‌ 
ஒன்றும்‌. பமிரிடாமல்‌ சும்மா 
விட்டுவிடுவார்கள்‌. ஓய்வு வருஷத்தில்‌: 
யூதர்களுக்கு போஜனம்‌ வேண்டும்‌. கர்த்தரே 
அவர்களுக்கு போஜனம்‌ கொடுப்பார்‌. 





i= FTE 
TT 


விவசாயம்பண்‌ ணுகிறவர்கள்‌ தங்கள்‌ 
நிலத்திற்கு வருவார்கள்‌. அவர்கள்‌ 
விதைத்து அறுத்து, திராட்சத்தோட்டங்களை 
நாட்டி, அவைகளின்‌ கனிகளைப்‌ புசிப்பார்கள்‌. 
அவர்கள்‌ இதுவரையிலும்‌ செய்து வந்த 
பிரகாரமாக, மூன்றாம்‌ வருஷத்திலும்‌ 
விதைத்து அறுப்பார்கள்‌. 

'ரியர்கள்‌ 
பட்டணங்களைப்‌ பிடித்து 
பாழாக்கிப்போட்டார்கள்‌ 
குடும்பங்களெல்லாம்‌. 
உயிரோடிருக்கிறவர்கள்‌ சிதறிப்போனார்கள்‌. 
யூதாதேசம்‌ முழுவதும்‌ குழப்பமுண்டாயிற்று. 
அசியரின்‌ சேனை யூதாதேசத்திற்குள்ளே 
பிரவேசித்து, எல்லாவற்றையும்‌ 
நிர்மூலம்பண்ணிற்று. அங்கே 
சர்வமோசமும்‌, சர்வநாசமும்‌, சர்வசங்காரமும்‌. 
உண்டாயிற்று 
ப்பட்ட 
கர்த்தர்‌ 
அவர்களுக்கு 
வாக்குத்தத்த 


த்‌ 
பான நனை ஏற்பட்டாலும்‌ 
இந்த சூழ்நிலையிலும்‌ 
ஆசீர்வாதமான 
சொல்லுகிறார்‌. 


கர்த்தர்‌. மூதாலின்‌ மனுஷன்‌ 
பார்த்து “யூதா த்தாரில்‌ தப்பி 
மந்திரங்கள்‌ மறுப்‌ கதே கேன 
மேலே கனிகொடுப்பார்கள்‌" (2இராஜா 19:30) 
என்று சொல்லுகிறார்‌ 


ட்டி எனற ந 
மீந்திருக்கிறவர்கள்‌ 


மறுபடியும்‌ விதைத்து. 
திராட்சத்தோட்டங்களை 

அவைகளின்‌ கனிகளைப்‌ 

கர்த்தர்‌ யூதாவம்சத்தாரின்‌ 
ஆசீர்வாதத்தைப்பற்றிச்‌ சொல்லும்போது, 
அவர்கள்‌ மறுபடியும்‌, “கீழே வேர்பற்றி மேலே 
கனிகொடுப்பார்கள்‌” என்று சொல்லுகிறார்‌. 


இந்த வாக்கியம்‌ அவர்களுடைய 
ஆத்துமாவின்‌ ஆசீர்வாதத்தையும்‌, 
செழிப்பையும்‌ விவரிக்கிறது. 

ஆத்துமா இயேசுகிறிஸ்துவில்‌ 
விசுவாசத்தினால்‌ வேர்பற்றி, கர்த்‌ 
உறுதியாயிருக்கிறது. 

நம்முடைய ஜீவியத்திலே 

கனிகள்‌ வெளிப்படுகிறது. 


2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அசியரின்‌ சேனை எருசலேம்‌ 
முற்றிக்கையிட்டிருக்கிறார்கள்‌. 
நகரம்‌ அசிரியருக்கும்‌. 
அடைக்கப்பட்டிருக்கிறது. எருசலேம்‌ 
நகரத்தாருக்கும்‌  அடைக்கப்பட்டிருக்கிறது. 
நகரத்திற்குள்ளே 
வெளியேறிப்போக வில்‌ 
அதுபோலவே நகரத்திற்கு வெளியே இருந்து 
ஒருவராலும்‌ உள்ளே பிரவேசிக்கவும்‌ 
முடியவில்லை. 


இப்படிப்பட்ட சூழ்நிலை மாறும்‌ என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. கர்த்தர்‌ 


கர்த்தரின்‌ வைராக்கியம்‌ 
" (2இராஜா 19:31) என்று 


எருச! நகரத்தார்‌... எல்லா 
இடங்களுக்கும்‌ தாராளமாகப்‌ புறப்பட்டுப்‌ 
போவார்கள்‌. அவர்களை தடைபண்ணு 
கிறவர்களோ, பயமுறுத்துகிறவர்களோ 


ஒருவரும்‌ இருக்கமாட்டார்கள்‌ 


அசீரியர்‌ மூலமாக யூதாதேசத்திலும்‌, 
எருசலேம்‌ நகரத்திலும்‌ பேரழிவு உண்டாயிற்று. 
ஆனாலும்‌ இந்த அழிவுக்கு தப்பினவர்கள்‌ 
இருப்பார்கள்‌. கர்த்தர்‌ இவர்களை, 
"யூதாவம்சத்தாரில்‌ தப்பி மீந்திருக்கிறவர்கள்‌" 
என்றும்‌, “மீதியாயிருக்கிறவர்கள்‌, 
தப்பினவர்கள்‌" என்றும்‌ சொல்லுகிறார்‌ 


"இஸ்ரவேலை, உன்‌ ஜனங்கள்‌ 

சமுத்திரத்தின்‌ மணலத்தனையாயிருந்தாலும்‌, 

ல்‌. மீதியாமிருப்பவர்கள்மாத்திரம்‌ 

தீர்மானிக்கப்பட்ட அழிவு 

நீதியோடே புரண்டுவரும்‌. 

கர்த்தராகிய ஆண்டவர்‌ 

தேசத்துக்குள்ளெங்கும்‌  தீர்மானிக்கப்பட்ட 
அழிவை வரச்செய்வார்‌" (ஏசா 10:22,23) 


“அல்லாமலும்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருடைய 
இலக்கம்‌ சமுத்திரத்தின்‌. மணலத்தனை 
யாயிருந்தாலும்‌, மீதியாயிருப்பவர்கள்‌ 
மாத்திரம்‌ இரட்சிக்கப்படுவார்கள்‌ என்றும்‌; 
அவர்‌ நீதியோடே சீக்கிரமாய்த்‌ தம்முடைய 
காரியத்தை நிறைவேற்றுவார்‌: கர்த்தர்‌ 
பூமியிலே சீக்கிரமாகவே காரியத்தை 
நிறைவேற்றி முடிப்பார்‌ என்றும்‌ ஏசாயா 
இஸ்ரவேலரைக்குறித்துச்‌ சொல்லுகிறான்‌" 
(ரோம 9:27 28). 





i FTE 
TT 


அசீரியரின்‌ கைகளிலே 
சூழ்நிலை வந்திருக்கிறது. 
எருசலேம்‌ நகரத்திற்கு 
முற்றிக்கைப்போட்டிருக்கிறார்கள்‌. 
அசிரியர்கள்‌ எருசலேம்‌ 
பிரவேசிக்கமாட்டார்கள்‌ என்று 


அசீரியர்கள்‌ 
விரோதமாக. 
ஆனாலும்‌ 
நகரத்திற்குள்‌ 
கர்த்தர்‌ 


நகரத்திற்குள்‌ பிரவேப்பதில்லை; இதன்மேல்‌ 
அம்பு. எய்வதுமில்லை:: இதற்குமுன்‌ 
கேடகத்தோடே வருவதுமில்லை; இதற்கு 
எதிராகக்‌ கொத்தளம்‌ போடுவதுமில்லை. 
அவன்‌ இந்த நகரத்திற்குள்‌ பிரவேசியாமல்‌, 
தான்‌ வந்தவழியே திரும்பிப்போவான்‌" 
(2இராஜா 19:32,33) என்று சொல்லுகிறார்‌. 


இந்தக்‌ | காரியங்களெல்லாம்‌. பூதா 

தேசத்தாருடைய பலத்தினா 

பராக்கிரமத்தினாலோ நடைபெறாது. 
கர்த்தரின்‌ வைராக்கியம்‌ 


கர்த்தருடைய கனமும்‌, 
சத்தியமும்‌ இந்தக்‌ 

காரியங்களை நிறைவேற்றும்‌ 

கர்த்தரின்‌ வைராக்கியம்‌ டய 
த்து! பரன்‌ பதவில 
செய்கிறது. கர்த்தர்‌ தம்முடைய நித்திய 
நாமத்தின்‌ மகிமைக்காக, அற்புதங்களையும்‌ 
அடையாளங்களையும்‌ செய்கிறார்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய மகிமைக்காகவே மனுஷருக்கு 
கிருபையையும்‌ இரக்கத்தையும்‌ 
காண்பிக்கிறார்‌ 

கர்த்தர்‌ தம்முடைய மகிமையான 
கிரியைகளைப்பற்றிச்‌ சொல்லும்போது, “என்‌ 
நிமித்தமும்‌ என்‌ தாசனாகிய தாவீதின்‌ 
நிமித்தமும்‌ நான்‌ இந்த நகரத்தை. 
இரட்சிக்கும்படிக்கு, இத! 
ஆதரவாயிருப்பேன்‌"  (2இராஜா 
என்று சொல்லுகிறார்‌. 
தாவீதின்‌ நாமமகிமைக்காக 
எருசலேம்‌ நகரத்தை இரட்சிக்கவில்லை. 
கர்த்தர்‌ தம்முடைய நாமமகிமைக்காகவே 
எருசலேம்‌ நகரத்தை இரட்சிக்கிறார்‌. கர்த்தர்‌ 
தாவீதுக்கு வாக்குப்பண்ணிய பிரகாரம்‌, 
அவர்‌ தாவீதோடு உடன்படிக்கை. 
பண்ணிய பிரகாரம்‌, எருசலேம்‌ நகரத்தை 
இரட்சிக்கிறார்‌. 


ற்கு 
19:34) 


கர்த்தர்‌ 


2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


கர்த்தர்‌ மகிமையான காரியங்களை 
செய்யும்போது அந்த மகிமையில்‌ நாமும்‌ 
பங்குபெறவேண்டும்‌ என்று 
நினைக்கக்கூடாது. மகிமை கர்த்தருக்கு 
மாத்திரமே உரியது. 


அசீரியரின்‌ சங்காரம்‌ 
2இராஜா 19:85-97 


2இராஜா 19:85. அன்று இராத்திரியில்‌ 
சம்பவித்தது. என்னவென்றால்‌: 
கர்த்தருடைய தாதன்‌ புறப்பட்டு, 
அசீரியரின்‌ பானயத்தில்‌ 
லட்சத்தெண்பத்தையாயிரம்பேரைச்‌. 
சங்கரித்தான்‌; அதிகாலமே 
ற்ப இதோ, 
எல்லாரும்‌ செத்த. 
mr கிடந்தார்கள்‌. 


இராஜா 19:96. 
அசீரியா ராஜாவாகிய சனகெரிப்‌ 
மிரயாணப்பட்டு, திரும்பிப்போய்‌ 
நினிவேயில்‌ இரு த்துவிட்டான்‌. 


இராஜா 1937. அவன்‌ தன்‌ 
தேவனாகிய திஸ்ரோகின்‌ கோவிலிலே 
பணித்துகொள்ளுகிறபோது, அவண்‌: 
குமாரராகிய 

சுரேத்சேரும்‌ 

பட்டயத்தினால்‌ 

அரராத்‌ தேசத்திற்குத்‌ 
ஓடிப்போனார்கள்‌; 

குமாரனாகிய எசரேத்தோன்‌ அவன்‌ 
பட்டயத்திற்கு வந்து அரசாண்டான்‌. 


அப்பொ 


கர்த்தர்‌ சொன்ன வார்த்தை சீக்கிரமாய்‌ 
நிறைவேறுகிறது. அசீரியரின்‌ சேனை 
முற்றிலுமாக அழிக்கப்படுகிறது. அசீரியருக்கு 
விரோதமாக. எதிர்த்து, நின்று 
யுத்தம்பண்ண, எசேக்கியா ராஜாவினிடத்தில்‌ 
போதுமான எண்ணிக்கையில்‌ இராணுவ 
வீரர்களும்‌ இல்லை, போதுமான அளவு 
யத்த ஆயுதங்களும்‌ இல்லை. 
கர்த்தர்‌ பட்டயத்தினாலும்‌ அம்பினாலும்‌ 
யுத்தம்பண்ணாமல்‌, தம்முடைய 
வல்லமையினால்‌ யுத்தம்பண்ணுகிறார்‌. 





f= al 
TT 


எழுந்திருக்கும்போது, 
எல்லாரும்‌ செத்த 
கிடக்கிறார்கள்‌ (2இராஜா 19:35) 


"அப்பொழுது வீரனுடைய பட்டயம்‌ 
அல்லாத பட்டயத்தாலே அசீரியன்‌ விழுவான்‌; 
நீசனுடைய பட்டயம்‌ அல்லாத பட்டயமே 
அவனைப்‌ பட்சிக்கும்‌; அவன்‌ பட்டயத்துக்குத்‌ 
தப்ப ஓடுவான்‌ அவன்‌ வாலிபர்‌ 
கலைந்துபோவார்கள்‌" (ஏசா 31:8). 


ய சேனையிலே கர்த்தர்‌ 
நாயை அனுப்பினார்‌ என்று 
beri ya இந்த வாக்கியத்திற்கு 
விளக்கம்‌ சொல்லுகிறார்கள்‌. இந்தக்‌ 
கொள்ளை நோயினால்‌ ஆசிரியரின்‌ 
சேனையிலுள்ளவர்களுக்கு உடனடியான 
மரணமுண்டாயிற்று. அன்று இராத்திரியில்‌: 
மாத்திரம்‌ 185,000 அசீரிய வீரர்கள்‌ 
செத்துப்போனார்கள்‌. அவர்களில்‌ 
ரப்சாக்கேயும்‌ செத்துப்போனான்‌ என்று 
வேதபண்டிதர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. 

இந்த சந்தர்ப்பத்தில்‌ 
சங்கீதம்‌ எழுதப்பட்டிருக்கலாம்‌ 
வேதபண்டிதர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. 


கொள்ளை 


76-ஆவது 
என்று 


ன நெஞ்சுள்ளவர்கள்‌ 
கொள்ளையிடப்பட்டு, நித்திரையடைந்து 
அசர்ந்தார்கள்‌; வல்லமையுள்ள எல்லா 
மனுஷருடைய கைகளும்‌ அவர்களுக்கு 
உதவாமற்போயிற்று" (சங்‌ 76:5). 


அசீரியாவின்‌ ராஜாவாகிய 
சனகெரிப்புக்கு மிகுந்த குழப்பமும்‌ 
அவனமானமும்‌ உண்டாயிற்று. அவனுடைய 
பெருமையெல்லாம்‌ அவனை விட்டு 
நீங்கிப்போயிற்று சனகெரிப்‌ தோற்றுப்‌ 
போனவனாகவும்‌, செயலிழந்தவனாகவும்‌ 
இருக்கிறான்‌. அவனுடைய சேனையில்‌. 
இருந்தவர்கள்‌ எல்லோரும்‌ இப்போது. 
செத்தப்‌ பிரேதங்களாய்க்‌ கிடக்கிறார்கள்‌. 


அப்பொழுது அசீரியா 
சனகெரிப்‌ பிரயாணப்பட்டு, 


யில்‌ இருந்துவிடுகிறான்‌ 
(2இராஜா 19:36). 


ராஜாவாகிய 
ப்போய்‌ 


2 இராஜாக்கன்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சனகெரிப்பின்‌  சொந்தக்குமாரர்களே. 
அவனை  வெட்டிக்கொன்றுபோடுகிறார்கள்‌. 
தேவனாகிய கர்த்தர்‌ 

மெய்யான தேவன்‌. இந்த 

கர்த்தர்‌ சனகெரிப்புக்கு 
த்ிகுக்கிறா்‌ சனகெரிப்‌ கர்த்தரை 
மாத்திரமே ஆராதிக்கவேண்டும்‌. ஆனால்‌ 
அவனோ... இன்னும்‌ விக்கிகரங்களை 
க்கிறான்‌ சர்வவல்லமையுள்ள 
விரோதமாக சனகெரிப்‌ 
இருதயத்தைக்‌ 


தேவனாகிய 
கோவிலிலே. 

அவன்‌ 
சரேத்சேரும்‌ 
அவனைப்‌ பட்டயத்தினால்‌ 
வெட்டிப்போடுகிறார்கள்‌ (2இராஜா 19:37). 


தேவனாகிய நிஸ்ரோகு 
கொடுக்கும்‌ என்று 
நிஸ்ரோகின்‌ 
சனகெரிப்புக்கு, 
சனகெரிப்‌ தன்னுடைய 
இரண்டு  குமாரர்களையும்‌, நிஸ்ரோகின்‌ 
கோவிலிலே தகனபலியாக செலுத்த 
வேண்டுமென்று, தீர்மானித்திருந்ததாக 
சரித்திர ஆசிரியர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. 


சனகெரிப்‌ தன்னுடைய இரண்டு 

அத்ரமலேக்கையும்‌ 

சர்வாங்க தகனமாக 

ற்‌ முன்பாக, அவனுடைய 

குமாரர்கள்‌ முந்திக்கொண்டு, சனகெரிப்பை 

பட்டயத்தினால்‌ வெட்டிப்போடுகிறார்கள்‌ 

சனகெரிப்பின்‌ இரண்டு குமாரரும்‌ அரராத்‌ 
தேசத்திற்கு தப்பி ஓடிப்போகிறார்கள்‌. 


சனகெரிப்புக்கு மேலும்‌ ஒரு குமாரன்‌ 
இருக்கிறான்‌. 

எசரேத்தோன்‌. 

குமாரனாகிய 

பட்டத்திற்கு. ந அரசாளுகிறான்‌ 
எசரேத்தோன்‌ சனகெரிப்பைப்போல, அந்நிய 
தேசங்கள்மீது யுத்தம்பண்ணி, தன்னுடைய 
தேசத்தின்‌ எல்லைகளை  விஸ்தாரம்பண்ண 
வேண்டுமென்று ஆசைப்படவில்லை. அவன்‌ 
அசீரிய தேசத்தை வளப்படுத்தி மேம்படுத்தும்‌ 
காரியங்களை செய்கிறான்‌. சமாரியா 
தேசத்திலே குடியிருப்பதற்காக எசரேத்தோன்‌ 
அசீரியரை அனுப்பினான்‌. 


பணிந்துகொள்ளுகிறபோது. 
குமாரராகிய அத்ரமலேக்கும்‌ 


ப தன்னுடைய . 
தனக்கு பாதுகாப்பு 
நினைக்கிறான்‌. ஆனால்‌ 
கோவிலிலே. 
மரணமுண்டாயிற்று. 





JE 2 இராஜாக்கள்‌ - விரிவுரை COODNENS 
ரியா II KINGS - COMMENTARY PUBLISHERS 


“சிறையிருப்பிலிருந்து வந்த ஜனங்கள்‌ | உங்களைப்போல நாங்களும்‌ உங்கள்‌ 
இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தருக்கு | தேவனை நாடுவோம்‌; இவ்விடத்துக்கு, 
த்தைக்‌ கட்டுகிறார்கள்‌ என்று | எங்களை வரப்பண்ணின  அசீரியாவின்‌ 


யூதாவுக்கும்‌ பென்யமீனுக்கும்‌ இருந்த எசரத்தோன்‌ நாட்கள்‌ 


சத்துருக்கள்‌ கேள்விப்பட்டபோது. அவர்கள்‌ 
செருபாபேலிடத்துக்கும்‌ தலைவரான 
பிதாக்களிடத்துக்கும்‌ வந்து: 
உங்களோடேகூட நாங்களும்‌ கட்டுவோம்‌; | (எஸ்றா 4:12). 


அவருக்கு 
ம்‌ 





2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்திற்கு 
ஏதுவாயிருக்கிறான்‌. அவன்‌ கர்த்தரை 
நோக்கி விண்ணப்பம்பண்ணினபோது. 
அவனுடைய வியாதி குணமாகிறது. 
எசேக்கியா வியாதி நீங்கி பிழைப்பான்‌ 
என்பதை உறுதிபண்ணுவதற்காக, அவனுக்கு 
ஒரு அடையாளம்‌ கொடுக்கப்படுகிறது. 
(2இராஜா 20:11) 


எசேக்கியாவின்‌ பாவமும்‌, அவன்‌ தன்‌ 


பாவத்திலிருந்து 

(2இராஜா 20:12-19), 
காலத்தில்‌ ஏசாயா 
தீர்க்கதரிசியாக ஊழியம்‌ 
எசேக்கியாவினுடைய ராஜ்பாரத்தின்‌ முடிவு 
(2இராஜா 20:20.21) 


எசேக்கியாவின்‌ வியாதி 
2இராஜா 20:1-3 


இராஜா 201. அத்நாட்கனில்‌: 


எசேக்கியா 

மரணத்துக்கு 

அப்பொழுது 

குமாரனாகிய 

தீர்க்கதரிசி அவனிடத்தில்‌ 

அவனை நோக்கி: நீர்‌ 
வீட்டுக்காரியத்தை ஒழுங்குபடுத்தும்‌; 
தீர்‌ பிழைக்கமாட்டீர்‌, மரித்துப்போவீர்‌ 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ என்றான்‌. 
2இராஜா 20:2. 
எசேக்கியா 
சுவர்ப்புறமாகத்‌ 
கர்த்தரை நோக்கி: 


அப்பொழுது 
தன்‌ முகத்தைச்‌. 
திருப்பிக்கொண்டு, 


2இராஜா 20:3. ஆ கர்த்தாவே, நான்‌ 
உமக்கு முன்பாக உண்மையும்‌ மன 
உத்தமமுமாய்‌ நடத்து, உமது 
பார்வைக்கு நலமானதைச்‌ செய்தேன்‌ 
என்பதை நினைத்தருளும்‌ என்று. 
விண்ணப்பம்பண்ணினான்‌. எசேக்கியா 
மிகவும்‌ அழுதான்‌. 


அசீரியாவின்‌ ராஜாவாகிய சனகெரிப்‌ 
கர்த்தருடைய பரிசுத்‌ நாமத்தைத்‌ 
தூவித்தான்‌. இதன! அவன்‌ 
ஜீவனுக்கேதுவாயிருக்கும்போது, அவனுக்கு 
மரணமுண்டாயிற்று. 
யூதாவின்‌ 


ராஜாவாகிய எசேக்கியா 


மரணத்திற்கு ஏதுவாகயிருந்தாலும்‌, 
நீங்கி பிழைத்துக்கொள்கிறான்‌ 
வியாதியைப்பற்றி 
சுருக்கமாகச்‌ 
இந்த வியாதி 
வந்திருக்கிறது. 


சொல்லப்பட்டிருக்கிறது. 

அவனுக்கு “அந்நாட்களில்‌” 
'அந்நாட்களில்‌' என்னும்‌ வார்த்தைக்கு, 
'அசீரியாவின்‌ ராஜா எருசலேம்‌ நகரத்தை 
முற்றிக்கையிட்ட வருஷத்தில்‌" என்று பொருள்‌. 


அசீரியரின்‌ சேனை எருசலேம்‌ 
நகரத்தை முற்றிக்கையிட்டபோதோ அல்லது, 
அவர்கள்‌ நகரத்தை  முற்றிக்கையிடுவதற்கு 
ஆயத்தம்பண்ணியபோதோ, எசேக்கியா 
வியாதிப்பட்டு மரணத்திற்கேதுவாயிருந்தான்‌ 
என்றும்‌ சரித்திர ஆசிரியர்களில்‌ சிலர்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 

அசீரியரின்‌ சேனை எருசலேம்‌. 
நகரத்தை முற்றிக்கையிட்டபோது, 
கர்த்தருடைய தூதனானவர்‌ அவர்களை 
அடித்தார்‌. அவர்களில்‌ 1,85,000 பேர்‌ ஒரே 
இராத்திரிமலே செத்த பிரேதங்களாகக்‌ 
கிடக்கிறார்கள்‌. சனகெரிப்‌ எருசலேமுக்கு 
விரோதமாக யுத்தம்பணண முடியாமல்‌, 
தோற்றுப்போய்‌, அவமானத்தோடு 
திரும்பிப்போகிறான்‌. சந்தர்ப்பத்தில்‌. 
எசேக்கியா வியாதிப்பட்டு 
மரணத்திற்கேதுவாயிருக்கிறான்‌ என்றும்‌ 
சரித்திர ஆசிரியர்களில்‌ சிலர்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 

அசீரியரின்‌ 


கொள்ளைநோய்‌ 
கொள்ளையின்‌ 


இந்த 


ல டம்‌ 
வந்தது. இந்தக்‌ 
பாதிப்பு எசேக்கியா 
ராஜாவுக்கும்‌, எருசலேம்‌ நகரத்திலுள்ள 
பலருக்கும்‌ வந்திருக்கவேண்டும்‌ என்றும்‌ 
சரித்திர ஆசிரியர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. 
எசேக்கியாவின்‌ சரீரத்தில்‌ பிளவை 
ஏற்பட்டிருக்கிறது. இதே வியாதியே, 
அசிரியரின்‌ சேனையில்‌ 185,000 பேரைக்‌ 
கொன்றுபோட்டது. 





2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


எசேக்கியா பரலோகத்தின்‌ தேவனாகிய 
கர்த்தர்மீது நம்பிக்கையாயிருக்கிறான்‌. 
அவன்‌ கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்கிறான்‌. 
ஆனாலும்‌  எசேக்கியாவுக்கு வியாதி 
வந்திருக்கிறது. இந்த வியாதியும்‌ சாதாரண 

வியாதியாயிராமல்‌, அவனுடைய 
மரணத்திற்கு ஏதுவான வியாதியாயிருக்கிறது. 

அந்நாட்களில்‌ எசேக்கியா வியாதிப்பட்டு 
மரணத்துக்கு ஏ துவாயிருக்கிறான்‌ ; 
அப்பொழுது ஆமோத்சின்‌ குமாரனாகிய 
ஏசாயா என்னும்‌ தீர்க்கதரிசி அவனிடத்தில்‌ 
வந்து, அவனை நோக்கி: “நீர்‌ உமது 
வீட்டுக்காரியத்தை ஒழுங்குபடுத்தும்‌; நீர்‌ 
நல்ல்‌. மரித்துப்போவீர்‌ என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌" என்கிறார்‌ 
(2இராஜா 20:1). 


ஏசாயா 
எசேக்கியாவினிடத்தில்‌ 
எசேக்கியாவுக்கு வந்திருக்கிற 
மிகவும்‌ கொடிய வியாதி என்றும்‌, 


அவனுடைய மரணத்திற்கு ஏதுவான வியாதி 


பிழைக்கமாட்டான்‌. அவன்‌ மரித்துப்போவான்‌. 


ஏசாயா தீர்க்கதரிசி எசேக்கியாவைப்‌ 
பார்த்து, “நீர்‌ உமது வீட்டுக்காரியத்தை 
ஒழுங்குபடுத்தும்‌: நீர்‌  பிழைக்கமாட்டீர்‌ 
மரித்துப்போவீர்‌ என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌" என்று சொல்லுகிறார்‌. 
எசேக்கியா மரித்துப்போக 
ஆயத்தமாயிருக்கவேண்டும்‌. 

ஏசாயா எசேக்கியாவின்‌ 
மரண ஆயத்தத்தைப்பற்றிச்‌ சொல்லும்போது, 
நீர்‌ உமது வீட்டுக்காரியத்தை 
ஒழுங்குபடுத்தும்‌" என்றும்‌ சொல்லுகிறார்‌. 
இந்த வாக்கியத்திற்கு, “நீர்‌ உம்முடைய 
பாவங்களுக்கு மனந்திரும்பி, கர்த்தருடைய 
பாவமன்னிப்பைப்‌ பெற்றுக்கொண்டு, 
மரிப்பதற்கு ஆயத்தமாயிரும்‌" என்று பொருள்‌. 


எசேக்கியாவின்‌ இருதயம்‌ கர்த்தருக்கு. 
முன்பாக செம்மையானதாயிருக்கவேண்டும்‌. 
அவனுடைய இருதயத்தில்‌ அகசத்தங்கள்‌ 
டல அந்த அசுத்தங்கள்‌ 
நீக்கப்பட்டு, (வருடைய இருதயம்‌ 
சத்திகரிக்கப்படவேண்டும்‌. எசேக்கியா 
தன்னுடைய பாவங்களுக்கு 
மனந்திரும்பவேண்டும்‌. அவனுடைய இருதயம்‌ 
புதுப்பிக்கப்படவேண்டும்‌. 


எசேக்கியா 
விசுவாசத்தினாலும்‌, 
ஐக்கியமாயிருப்பதினாலும்‌, 
மரணத்தை சந்திக்க 
ஆயத்தமாயிருக்கவேண்டும்‌. கர்த்தரிடத்தில்‌ 
ஐக்கியமாமிருக்கிறவர்கள்‌ இந்த உலகத்தை. 
விட்டுப்பிரிந்துபோக எப்போதுமே 
ஆயத்தமாயிருப்பார்கள்‌. 

கர்த்தருடைய பிள்ளைகள்‌ இந்த 
உலகத்தை விட்டுப்‌ பிரிந்துபோகும்போது, 
மிகவும்‌ சந்தோஷமாகப்‌ பிரிந்துபோவார்கள்‌. 
அவர்கள்‌ இந்தப்‌ பிரபஞ்சத்தைவிட அதிக 
மகிமையான 


பரலோகத்திலே 
பிரவேசிக்கப்போகிறார்கள்‌. 
எசேக்கியா பரலோகுத்திற்குப்போகும்‌ 


சந்தோஷத்திலே, தன்னுடைய 
வீட்டுக்காரியத்தை வதன்‌." 


கர்த்தரைப்பற்றும்‌ 
கர்த்தரோடு 
தன்னுடைய 


தன்னுடைய 
சொல்லவேண்டும்‌. 
தன்னுடைய 
சொத்துக்களையும்‌ 
வாரிசுகளுக்கு 


பின்சந்ததியாருக்கு 
எசேக்கியா 

பொக்கிஷங்களையும்‌, 
தன்னுடைய 
பிரித்துக்கொடுக்கவேண்டும்‌. 

எசேக்கியா தன்‌, 

வீட்டுக்காரியங்களை  ஒழுங்குபடுத்‌ 

அவன்‌ செத்த பின்பு, 

பின்சந்ததியார்‌ 

குழப்பம்‌ இருக்காது. 

ள்‌ வீட்டுக்காரியங்களை 

ஒழுங்குடுத்தாமலேயே 


செத்துப்போனால்‌, 
ஒழுங்குபடத்துவதில்‌, அவனுடைய 


(டைய 


வீட்டுக்காரியங்களை 
வீட்டார்‌ 





2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


எசேக்கியா கர்த்தருடைய வார்த்தையை 
கேட்டபோது, தன்‌ முகத்தை சுவர்புறமாகத்‌ 
திருப்பிக்கொண்டு, கர்த்தரை நோக்கி 
'ஜெபம்பண்ணுகிறான்‌. நாம்‌ 
வியாதியாயிருக்கும்போது கர்த்தரிடத்தில்‌ 
ஜெபம்பண்ணவேண்டும்‌. 

எசேக்கியாவுக்கு இதற்கு முன்பு 
பல பிரச்சனைகள்‌ வந்திருக்கிறது. 
அப்போதெல்லாம்‌ எசேக்கியா கர்த்தரிடத்தில்‌ 
ஜெபம்பண்ணுவது வழக்கம்‌. கர்த்தர்‌ 
எசேக்கியாவின்‌ விண்ணப்பத்திற்கு பதில்‌ 
கொடுப்பார்‌. அவனுக்கு சமாதானமும்‌, 
ஆறுதலும்‌ உண்டாகும்‌. 

ப்போதோ கர்த்தருடைய 
வார்த்தை எசேக்கியாவுக்கு விரோதமாக 
வந்திருக்கிறது. ஏசாயா எசேக்கியாவைப்‌ 
பார்த்து, “நீர்‌ பிழைக்குமாட்டீர்‌, மரித்துப்போவீர்‌ 


கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு மாறும்‌ என்று 
எசேக்கியா நம்புகிறான்‌. 
ஒருவேளை தம்முடைய 
மாற்றாவிட்டாலும்‌, 
எசேக்கியா கர்த்தரிடத்தில்‌ ஜெபம்பண்ணி, 
மரணத்தை சந்திக்கு ஆயத்தமாகிறான்‌ 
நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில்‌ ஜெயம்‌ 
மிகவம்‌ முக்கியமானது. ஜெபிக்கிறவர்களால்‌ 
மாத்திரமே கர்த்தருடைய சித்தத்தை 
சந்தோஷமாய்‌ ஏற்றுக்கொள்ள முடியும்‌ 


த்‌ 
நியாயத்தீர்ப்பை 


தனக்கு நியமித்திருக்கிற ஒட்டத்தை: ஓடி 
கர்த்தரே நனக்கு உதவி 
ம்‌ எசேக்கியா. 


படுக்கையில்‌ படுத்தபடி ஜெபித்திருக்கலாம்‌. 


QOODNENS 
PUBLISHERS 


எசேக்கியா இப்போது வியாதிப்பட்டு 
மரணத்திற்கேதுவாகப்‌ படுத்திருக்கிறான்‌. 
அவன்‌ மரணப்படுக்கையிலிருக்கும்போது, 
அவனால்‌ கர்த்தருடைய ஆலயத்திற்குப்போய்‌, 
அங்கே கர்த்தரிடத்தில்‌ ஜெபம்பண்ண 
முடியாது. ஆகையினால்‌ எசேக்கியா, தான்‌ 
வியாதிப்பட்டு படுத்திருக்கும்‌ கட்டிலில்‌ 
படுத்திருந்தவாறே, கர்த்தரை நோக்கி 
ஜெபிக்கிறான்‌. 


எசேக்கியா தன்னுடைய படுக்கையில்‌ 
வியாதியாய்‌ படுத்திருக்கும்போது, 
அவனுக்கு மருத்துவ சிகிச்சை செய்யவும்‌, 
சேவை செய்யவும்‌ ஒரு சிலர்‌ 
அமர்த்தப்பட்டிருப்பார்கள்‌.  எசேக்கியாவோ 
அவர்களை வெளியே அனுப்பிவிட்டு, அந்த 
அறையிலே தனியாகயிருந்து, கர்த்தரிடத்தில்‌ 
ஜெபப்பண்ணுகிறான்‌. 


எசேக்கியா, நன்‌ முகத்தை 
சுவர்புறமாக திருப்பிக்கொண்டு" 
ணினான்‌ என்னும்‌ வார்த்தைக்கு, 
அவன்‌ “தன்‌ முகத்தை கர்த்தருடைய 
ஆலயத்தின்‌ பக்கமாய்த்‌ திருப்பிக்கொண்டு" 
ணினான்‌ என்று வேதபண்டிதர்கள்‌ 


விளக்கம்‌ சொல்லுகிறார்கள்‌. 


எசேக்கியாவுக்கு... நல்ல சரீர 
ஆரோக்கியம்‌ இருந்திருந்தால்‌, அவன்‌ 
நிச்சயமாகவே கர்த்தருடைய 

ஆலமத்திற்குப்போய்‌ அங்கே 
ஜெபித்திருப்பான்‌. இதற்கு முன்பு எசேக்கியா 
கர்த்தருடைய ஆலயத்திலேபோய்‌, பலதரம்‌ 
ஜெபித்திருக்கிறான்‌. 


“ராஜவாகிய எசேக்கியா 
அதைக்கேட்டபோது, தன்‌ வஸ்திரங்களைக்‌ 
கிழித்து, இரட்டு உடுத்திக்கொண்டு, 
கர்த்தருடைய ஆலயத்தில்‌ பிரவேசித்தான்‌"' 
(இராஜா 19:1) 


“எசேக்கியா 
கையிலிருந்து 


ஸ்தானாபதிகளின்‌ 
நிருபத்தை வாங்கி 
வாசித்தபின்பு, அவன்‌ கர்த்தரின்‌ 
ஆலயத்திற்குப்போய்‌, அதைக்‌ கர்த்தருக்கு 
முன்பாக விரித்தான்‌” (2இராஜா 19:14), 





BALWETHER 
பிய 


எசேக்கியா 
வியாதிப்பட்டு மரணத்திற்கு 
ஏதுவாயிருக்கிறான்‌. அவனால்‌. 
ஆலயத்திற்குப்போய்‌ ஜெபிக்க முடியவில்லை. 
ஆகையினால்‌ தான்‌ வியாதிப்படுக்கையாக 
படுத்திருக்கும்‌ கட்டிலில்‌ படுத்துக்கொண்டு. 
கர்த்தரிடத்தில்‌ ஜெபிக்கிறான்‌. 


ஆனால்‌ 


இப்போதோ 


என்பதுபோல தெரிகிறது. இது மனுஷருடைய 
பொதுவான சுபாவம்‌. மரணம்‌ என்பது 
மனுஷனுடைய  ஆத்துமாவும்‌ சரீரமும்‌ 
பிரியும்‌ நிலமை. இந்த பிரிவை அதாவது. 
சரீர மரணத்தை மனுஷர்‌ பொதுவாக 
விரும்புவதில்லை. 


ஏசாயா எசேக்கியாவைப்‌ பார்த்து, “நீர்‌ 
பிழைக்கமாட்டீர்‌, மரித்துப்போவீர்‌ என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌” என்று சொல்லுகிறார்‌ 
ஏசாயா இந்த வார்த்தைகளை 
எசேக்கியாவுக்கு சொல்லும்போது. 
எசேக்கியா தன்னுடைய ஜீவியத்தின்‌ 
முக்கியமான பகுதியிலிருக்கிறான்‌. அவன்‌ 
யூதாதேசத்திலே ஆவிக்குரிய மறுமலர்ச்சியை 
ஆரம்பித்திருக்கிறான்‌. எசேக்கியா 
ஆரம்பித்த நல்ல காரியங்கள்‌ இன்னும்‌ 
முடிவு பெறவில்லை. எல்லாம்‌ பாதியிலே. 
இருக்கிறது. 


இந்த சந்தர்ப்பத்தில்‌, தான்‌ 
மரித்துப்போனால்‌, தான்‌ ஆரம்பித்த ஊழியம்‌ 
பாதியிலேயே நின்றுவிடுமோ என்று. 
எசேக்கியா வேதனையோடு நினைத்துப்‌ 
பார்க்கிறான்‌. ஜனங்கள்‌ 
விக்கிரகாராதனையிலும்‌, துன்மார்க்கத்திலும்‌ 
நிலைத்திருப்பார்களோ என்னும்‌ சந்தேகமும்‌ 
எசேக்கியாவுக்கு எவ்ள எசேக்கியா 
 பதாதேரத்தார்‌ 

நன்‌ தி ல்‌ 


தன்னுடைய 
நினைத்து, மிகவும்‌ அழுகிறான்‌. 


மரணத்தை 


2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எசேக்கியாவுக்கு மரணத்தைக்‌ 
குறித்து பயமில்லை. யூதாஜனங்கள்‌ தங்கள்‌ 
பாவங்களுக்கு மனந்திரும்பாமல்‌ 
போய்விடுவார்களோ என்னும்‌ பயமே 
அவனுடைய மனதிலிருக்கிறது. 


எசேக்கியா கர்த்தரிடத்தில்‌ 
விண்ணப்பம்பண்ணும்போது “ஆ கர்த்தாவே, 
நான்‌ உமக்கு முன்பாக உண்மையும்‌ 
மன உத்தமமுமாய்‌ நடந்து, உமது பார்வைக்கு 
நலமானதைச்‌ செய்தேன்‌ என்பதை 
நினைத்தருளும்‌" (2இராஜா என்று 
விண்ணப்பம்பண்ணுகிறான்‌. 


20:3) 


ஜீவனைக்‌ 

எசேக்கியா கர்த்தருடைய 

நடக்க விரும்புகிறான்‌. 

தான்‌ ஆரம்பித்து வைத்த 

மறுமலர்ச்சியின்‌ ஊழியங்களை தொடர்ந்து 

செய்யவேண்டுமென்று விரும்புகிறான்‌. 

கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை தொடர்ந்து, 
மகிமைப்படுத்த விரும்புகிறான்‌. 


எசேக்கியா கர்த்தரிடத்தில்‌ 
ஜெபம்பண்ணும்போது, “கர்த்தாவே என்னை 
மரணத்திற்கு ஒப்புக்கொடாதேயும்‌' என்றோ, 
அல்லது “கர்த்தாவே என்னுடைய ஜீவனை 
எடுத்துக்கொள்ளும்‌' என்றோ, அல்லது, 
“கர்த்தாவே, உம்முடைய சித்தம்‌ 
ஆகக்கடவது'என்றோ ஜெபம்பண்ணவில்லை. 
எசேக்கியா இதுபோல ஜெபம்பண்ணாமல்‌, 
“கர்த்தாவே என்னை நினைத்தருளும்‌" 
என்றும்‌, “நான்‌ ஜீவனோடிருக்க வேண்டுமா 
அல்லது நான்‌ மரிக்கவேண்டுமா என்பதே 
நீர்‌ தீர்மானம்பண்ணும்‌" என்றும்‌, “நான்‌ 
மரித்தாலும்‌ ஜீவனோடிருந்தாலும்‌, நான்‌ 
உம்முடையவனாகவே இருப்பேன்‌" என்றும்‌ 
ஜெபம்பண்ணுகிறான்‌. 


தனக்கு. 


கர்த்தருடைய வார்த்தை 
2இராஜா 20:4-7 


இராஜா 20%. 
முற்றத்தைவிட்டு அப்புறம்‌ 
போகிறதற்குமுன்னே, கர்த்தருடைய 
வார்த்தை அவனுக்கு உண்டாகி, அவர்‌ 
சொன்னது: 


ஏசாயா 


பாதி 





2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


2இராஜா 20. நீ திரும்பிப்போய்‌, என்‌ 
ஜனத்தின்‌ அதியதியாகிய 
எசேக்கியாவை நோக்கி: உன்‌ 
தகப்பனாகிய தாவீதின்‌ 
தேவனாயிருக்கிற கர்த்தர்‌ 
சொல்லுகிறது என்னவென்றால்‌: உன்‌ 
விண்ணப்பத்தைக்‌ கேட்டேன்‌, உன்‌ 
கண்ணீரைக்‌ கண்டேன்‌; இதோ, நான்‌. 
உன்னைக்‌ குணமாக்குவேன்‌; மூன்றாம்‌. 
நாளிலே தீ கர்த்தருடைய 
ஆலயத்துக்குப்‌ போவாய்‌. 


இராஜா 20:6. உன்‌ நாட்கனோடே. 
பதினைத்து வருஷங்கணைக்‌. 
கட்டுவேன்‌; உன்னையும்‌ இத்த 
நகரத்தையும்‌ அசீரியா ராஜாவின்‌ 
கைக்குத்‌ தப்புவித்து, என்திமித்தமும்‌ 
என்‌ தாசானாகிய தாவீதின்திமித்தமும்‌ 
இந்த நகரத்துக்கு. ஆதரவாய்‌ 
இருப்பேன்‌ எண்று சொல்‌ என்றார்‌. 

யின்பு ஏசாயா 
அடையையக்‌ 
கொண்டுவாருங்கள்‌ என்றான்‌; அதை 
அவர்கள்‌ கொண்டுவந்து, 
பினவையின்மேல்‌ பற்றுப்போட்டபோது 
அவன்‌ பிழைத்தான்‌. 


எசேக்கியாவின்‌ ஜெபத்திற்கு கர்த்தர்‌ 
உடனே பதில்‌ கொடுக்கிறார்‌. ஏசாயா 
எசேக்கியாவக்கு கர்த்தருடைய 
வார்த்தையைச்‌ சொல்லிவிட்டு, பாதி 
முற்றத்தை விட்டு அப்புறம்‌ போகிறதற்கு 

னே, கர்த்தருடைய வார்த்தை 
ஏசாயாவுக்கு உண்டாயிற்று. இந்த வார்த்தை 
ஏசாயா எசேக்கியாவுக்கு சொல்ல வேண்டிய 
வார்த்தை (இராஜா 20:4). 


கர்த்தர்‌ ஏசாயாவை நோக்கி, “நீ 
திரும்பிப்போய்‌, என்‌ ஜனத்தின்‌ அதிபதியாகிய 
எசேக்கியாவை நோக்கி: உன்‌ தகப்பனாகிய 
தாவீதின்‌ தேவனாயிருக்கிற கர்த்தர்‌ 
சொல்லுகிறது என்னவென்றால்‌: உன்‌ 
விண்ணப்பத்தைக்‌ கேட்டேன்‌, உன்‌ 
கண்ணீரைக்‌ கண்டேன்‌; இதோ, நான்‌ 
உன்னைக்‌ குணமாக்குவேன்‌: மூன்றாம்‌. 
நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்குப்‌ 
போவாய்‌" (2இராஜா 20:5) என்றும்‌, 


QOODNENS 
PUBLISHERS 


உன்‌ நாப்களோடே 
கூட்டுவேன்‌: உன்னையும்‌ 
த நகரத்தையும்‌ அசீரியா ராஜாவின்‌ 

கைக்குத்‌ தப்புவித்து,  என்நிமித்தமும்‌ 
என்‌ தாசானாகிய தாவீதின்‌ நிமித்தமும்‌ 
ஆதரவாய்‌ 

என்கிறார்‌ 


பதினைந்து 


(2இராஜா 20:6). 


எசேக்கியா 
ஜெபம்பண்ணியபோது. 
தம்முடைய கிருபையான 
சொல்லுகிறார்‌. எசேக்கியா 
ஜெபம்பண்ணவில்லையென்‌, 
கர்த்தருடைய கிருபை க ததநக்ளது 


கர்த்தர்‌ ரந்த  வரனப்பகுதியில்‌ 
எசேக்கியாவைப்பற்றிச்‌ சொல்லும்போது, "என்‌ 
ஜனத்தின்‌ அதிபதியாகிய எசேக்கியா” 
என்று சொல்லுகிறார்‌. எசேக்கியா 
கர்த்தருடைய நாமத்தினால்‌, கர்த்தருடைய 
ஜனங்களை ஆளுகை செய்கிறான்‌. அவன்‌ 
கர்த்தருக்காக ஆளுகை செய்கிறான்‌ 


கர்த்தரை 
கர்த்தர்‌ 


கர்த்தர்‌ இந்த வனப்பகுதியில்‌ 
தன்னைப்பற்றிச்‌ சொல்லும்போது, “தாவீதின்‌ 


வந்திருக்கிற எல்லோருக்கும்‌ உரியது. 


எசேக்கியாவின்‌ ஜெபத்தை 
கனம்பண்ணுகிறார்‌ 
தம்மிடத்தில்‌ 
ஜெபம்பண்ணியதைப்பற்றி கர்த்தர்‌ 
சொல்லும்போது, “உன்‌ விண்ணப்பத்தைக்‌ 
கேட்டேன்‌, உன்‌ கண்ணீரைக்‌ கண்டேன்‌" 
என்று சொல்லுகிறார்‌. 


கர்த்தர்‌ 
அங்கீகரித்து 
எசேக்கியா 


கர்த்தரிடத்தில்‌ 
என்னை 

மாத்திரமே 

கர்த்தரோ 

அவன்‌ வேண்டிக்கொண்டதற்கும்‌ அதிகமாக 


அவனுக்கு நன்மைகளை செய்கிறார்‌. 
எசேக்கியா தமக்கு முன்பாக உண்மையும்‌ 
மனஉத்தமமுமாய்‌ நடந்ததையும்‌, தமது 
பார்வைக்கு அவன்‌ நலமானதை 
செய்ததையும்‌ கர்த்தர்‌ நினைவுகூருகிறார்‌ 
அதோடு தம்முடைய ஆசீர்வாதமான நான்கு 
வாக்குத்தத்தங்களையும்‌ அவனுக்கு 
சொல்லுகிறார்‌. அவையாவன : 





2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


1. கர்த்தர்‌ எசேக்கியாவை நோக்கி, 
இதோ, நான்‌ உன்னைக்‌ குணமாக்குவேன்‌" 
என்று சொல்லுகிறார்‌. 


2... எசேக்கியாவின்‌ ஆரோக்கியம்‌ 
அவனுக்கு திரும்ப கொடுக்கப்படும்‌. கர்த்தர்‌ 
அவனை நோக்கி, “மூன்றாம்‌ நாளிலே, நீ 
கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவாய்‌” 
என்று சொல்லுகிறார்‌. 


3. கர்த்தர்‌ எசேக்கியாவின்‌ 
ஆயுசுவருஷங்களைக்‌ சூட்டுகிறார்‌. கர்த்தர்‌ 
எசேக்கியாவை நோக்கி, “உன்‌ நாட்களோடே 
பதினைந்து வருஷங்களைக்‌ கூட்டுவேன்‌” 
என்று சொல்லுகிறார்‌ 


4. எசேக்கியா எருசலேம்‌ நகரத்தை 
அசிரியாவின்‌ கைகளுக்கு தப்புவிப்பான்‌. 
கர்த்தரிடத்தில்‌ 
ஜெபம்பண்ணியபோது, இந்தக்‌ 
காரியங்களெல்லாம்‌ அவனுடைய 
இருதயத்திலிருந்தது. தான்‌ மரித்துப்போனால்‌, 
இந்தக்‌ காரியங்களை தன்னால்‌ நிறைவேற்ற 
முடியாது என்னும்‌ ஏக்கமும்‌ அவனுக்குள்‌ 
காணப்பட்டது. கர்த்தர்‌ எசேக்கியாவின்‌ 
'மனவிருப்பத்தை நிறைவேற்றுகிறார்‌. 


ஏசாயா தீர்க்கதரிசி எசேக்கியாவைக்‌ 
குணப்படுத்துவதற்கு அத்திப்பழத்து. 
அடையைப்‌ பயன்படுத்துகிறார்‌. ஏசாயாவே 
எசேக்கியாவின்‌ மருத்துவர்‌. ஏசாயா 
எசேக்கியா ராஜாவின்‌  ஊழியக்காரரைப்‌ 
பார்த்து, அத்திப்பழத்து அடையைக்‌ 
கொண்டுவாருங்கள்‌” என்று சொல்லுகிறார்‌; 
அதை அவர்கள்‌ கொண்டுவந்து, 
பிளவையின்மேல்‌ பற்றுப்போட்டபோது 
எசேக்கியா பிழைக்கிறான்‌ (2இராஜா 20.7) 


நாம்‌ வியாதியிலிருக்கும்போது, 
இயற்கையிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும்‌ 
மருந்துகளைப்‌ பயன்படுத்துவது தவறல்ல. 
நாம்‌ கர்த்தரை சோதிக்கக்கூடாது. கர்த்தரே 
நம்மைக்‌ குணப்படுத்துகிறவர்‌. அவரே 
நம்முடைய  பரமவைத்தியர்‌. கர்த்தர்‌ 
மனுஷருடைய வியாதிகளை 
முணமக்குஷ்க ற மருந்துகளையும்‌ 
மருத்துவ சிகிச்சைகளையும்‌ ஏற்படுத்தி 
கொடுத்திருக்கிறார்‌. 


எசேக்கியா 


QOODNENS 
PUBLISHERS 


மனுக்குலத்திற்கு 
கொடுக்கப்பட்டிருக்கிற 
சிகிச்சைகளை நாம்‌ 
கொள்ளலாம்‌. நாம்‌ 
எடுத்துக்கொண்டாலும்‌, 
சிகிச்சைகளைப்‌ பெற்றுக்கொண்டாலும்‌, 
கர்த்தரே நம்மைக்‌ குணப்படுத்துகிறவர்‌ 
என்னும்‌ சத்தியத்தை மறந்துவிடக்கூடாது. 


கிருபையாகக்‌ 
மருத்துவ 
பயன்படுத்திக்‌ 
மருந்துகளை 
மருத்துவ 


அடையாளம்‌ 
2இராஜா 20:8-11 


இராஜா 20:8. எசேக்கியா ஏசாயாவை 
நோக்கி: கர்த்தர்‌ என்னைக்‌ 
குணமாக்குவதற்கும்‌, மூன்றாம்நானிலே 
நான்‌ கர்த்தருடைய ஆலயத்திற்குப்‌ 
போவதற்கும்‌ அடையானம்‌ என்ன 
என்றான்‌. 


இராஜா 20:9. அதற்கு ஏசாயா 
கர்த்தர்‌ தாம்‌ சொன்ன 
வார்த்தையின்படியே 
செய்வாரென்பதற்கு, கர்த்தரால்‌ 
உனக்கு உண்டாகும்‌ அடையானமாகச்‌. 
சாயை பத்துப்பாகை முன்னிட்டுப்‌ 
போகவேண்டுமோ, யத்துப்பாகை 
மின்னிட்டுத்‌ திரும்பவேண்டுமோ என்று 
கேட்டான்‌. 


இராஜா 20:10. அதற்கு எசேக்கியா 
சாயை யத்துப்பாகை 
முன்னிட்டுப்போகிறது லேகானகாரியம்‌; 
அப்படி வேண்டாம்‌; சாயை 
யத்துப்பாகை யின்னிட்டுத்‌ 
திரும்பவேண்டும்‌ என்றான்‌. 


இராஜா 20:11. அப்பொழுது ஏசாயா 
தீர்க்கதரிசி. நோக்கிக்‌ 


ஆகாகடைய 

சூரிய கடியாரத்தில்‌ பாகைக்குப்‌ பாகை 

பான சாயை பத்துப்பாகை 
நின்னிட்டுத்‌ திரும்பும்படி செய்தார்‌. 

எசேக்கியா ஏசாயாவை நோக்கி: 

த்தர்‌ என்‌ குணமாக்குவதற்கும்‌, 


ஆ 
என்ன” (2இராஜா 20:8) என்று கேட்கிறான்‌. 





2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


வல்லமையையும்‌ 


அவள்‌ 

நம்புகிறான்‌. எசேக்கியா நிணைத்ததற்கும்‌, 
வேண்டிக்கொண்ட தற்கும்‌ 

கர்த்தர்‌ அவனுக்கு 
கொடுத்திருக்கிறார்‌. 

நன்மைகளைப்‌ பெற்றுக்கொள்வதற்கு, தான்‌ 
எவ்வளவேனும்‌ பாத்திரனல்ல என்று 
எசேக்கியா. தன்னைக்குறித்து மிகுந்த 
மனத்தாழ்மையோடு நினைக்கிறான்‌. 


தனக்கு சொல்லப்பட்ட கர்த்தருடைய 
வாக்குத்தத்தங்கள்‌ நிச்சயமாய்‌ நிறைவேறும்‌ 
என்பதை எசேக்கியா நம்புகிறான்‌ 
ஆனாலும்‌ அதை ஒரு அடையாளத்தின்‌ 
மூலமாய்‌ உறுதிபண்ணிக்கொள்ள 
விரும்புகிறான்‌. அவன்‌ ஏசாயாவிடம்‌, 
“கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும்‌: 
என்பதற்கு அடையாளம்‌ என்ன” என்று. 
கேட்கிறான்‌. 


"கர்த்தருடைய ர்ப்பின்‌ 
சிங்காசனத்திற்கு நான்‌ போண்‌ என்பதற்கு 
என்ன அடையாளம்‌" என்றோ அல்லது 
'எருசலேம்‌ நகரத்தின்‌ வாசலுக்கு நான்‌ 
போவேன்‌ என்பதற்கு என்ன அடையாளம்‌" 
என்றோ எசேக்கியா கேட்கவில்லை. 
அதற்கு பதிலாக, “மூன்றாம்‌ நாளிலே நான்‌ 
கர்த்தருடைய ஆலயத்திற்குப்போலேன்‌ 
என்பதற்கு அடையாளம்‌ என்ன” என்று 
எசேக்கியா கேட்கிறான்‌. 


தான்‌ வியாதி நீங்கி பிழைக்கும்போது. 
எசேக்கியா கர்த்தரை மகிமைப்படுத்த 
விரும்புகிறான்‌. எசேக்கியா சீயோன்‌ 
குமாரத்தியின்‌ வாசல்களிலே, கர்த்தரை 
ஆராதிக்க ம்‌ 
பயத்தல்‌ 
கர்த்தரை 
கர்த்தரை ஆராதிக்கவேண்டும்‌. 
'நோக்கமில்லாமல்‌, வேறு 
நோக்கத்திற்காகவும்‌, நாம்‌ 

ஜீ ரல்‌, 


QOODNENS 
PUBLISHERS 


எசேக்கியா. 

அடையாளத்தைக்‌ 
அவனை நோக்கி, 
வார்த்தையின்படியே 
கர்த்தரால்‌ உனக்கு உண்டாகும்‌ 
அடையாளமாகச்‌ சாமை புத்துப்பாகை 
முன்னிட்டுப்‌ போகவேண்டுமோ, பத்துப்பாகை 
பின்னிட்டுத்‌ திரும்பவேண்டுமோ” 
(2இராஜா 20:9) என்று கேட்கிறார்‌. 


ஏசாயாவினிடத்தில்‌ 
கேட்கிறான்‌. ஏசாயா 
ர்த்தர்‌ தாம்‌ சொன்ன 
செய்வாரென்பதற்கு, 


- சூரியகடிகாரத்தின்‌ சாயை அரைமணி 

ஒரு 
இந்தப்‌ 
முன்னிட்டுப்போகவேண்டுமா 
திரும்பவேண்டுமா 
ட்கிறார்‌. 


பாகை 
பாகை 
அல்லது 
பின்னிட்டுத்‌ என்று 
ஏசாயா ஏசாயா 
எசேக்கியாவினிடத்தில்‌ இந்தக்‌ கேள்வியைக்‌ 
கேட்கும்போது, அது மதியவேளை என்று 
வேதபண்டிதர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. 
இப்போது நேரம்‌ நடுப்பகல்‌ பன்னிரண்டு 
மணியாயிருக்கிறது. 


தரம்‌, 


சாயை பத்துப்பாகை 
முன்னிட்டுப்போனால்‌, அப்போது நேரம்‌ 
மாலை ஐந்து மணியாகமிருக்கும்‌. சாயை 
பத்துப்பாகை பின்னிட்டுப்போனால்‌, அப்போது, 
நேரம்‌ காலை ஏழு மணியாக இருக்கும்‌. 


ஏசாயா தீர்க்கதரிசியை 

“சாயை பத்துப்பாகை 

முன்னிட்டுப்போகிறது லேசானகாரியம்‌: அப்படி 

வேண்டாம்‌: சாயை பத்துப்பாகை பின்னிட்டுத்‌ 

திரும்பவேண்டும்‌” (2இராஜா 20:10) 
என்று கேட்கிறான்‌. 


சாயை 
முன்னிட்டுப்போவதும்‌, 
பின்னிட்டுத்‌ திரும்பவுதும்‌ அற்புதமான 
காரியம்தான்‌. பாகை முன்னிட்டுப்போவது, 
இயற்கையில்‌ நடைபெறுகிற சாதாரண 
விஷயம்‌. பாகை பின்னிட்டுப்போவதோ 
மிகவும்‌ அசாதாரண காரியம்‌. 


பத்துப்பாகை 
அது பத்துப்பகை 


சாயை 
கபக்‌. 
குறைந்து, அவன்‌ 
பலத்தைப்‌ 
எசேக்கியாவின்‌ 
அதிகரிக்கும்‌. 


பத்துப்பாகை பின்னிட்டுத்‌ 
எசேக்கியாவின்‌ 
வாலிபத்தின்‌ 
பெற்றுக்கொள்வான்‌. 

ஆயுசு காலமும்‌ 





2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


“தப்‌ அவன்‌ மாம்சம்‌ 
வாலிபத்தில்‌. இருந்ததைப்பார்க்கிலும்‌ 
ஆரோக்கியமடையும்‌: தன்‌ வாலவயது 
நாட்களுக்குத்‌ திரும்புவான்‌" (யோபு 33:25). 

எசேக்கியா கேட்டுக்கொண்ட 
பிரகாரமே கர்த்தர்‌ அற்புதம்‌ செய்கிறார்‌. 
ஏசாயா தீர்க்கதரிசி கர்த்தரை நோக்கி 
கூப்பிடுகையில்‌, த அற்புதம்‌ 
நடைபெறுகிறது. 

ஏசாயா தீர்க்கதரிசி கர்த்தரை 
நோக்கிக்‌ கூப்பிடுகையில்‌, அவர்‌ ஆகாசுடைய 
சூரிய கடியாரத்தில்‌ பாகைக்குப்‌ பாகை 
முன்போன சாயை பத்துப்பாகை பின்னிட்டுத்‌ 
திரும்பும்டி செய்கிறார்‌ (2இராஜா 20:11/. 


எசேக்கியா இப்போது 
படுத்திருக்கிறான்‌. பத்துப்பாகை. 
போவதை, எசேக்கியா தான்‌ படுத்திருக்கும்‌ 
அறையின்‌ ஜன்னலிலிருந்து பார்க்கிறான்‌. 
எருசலேமில்‌ வைக்கப்பட்டிருக்கிற ஆகாசின்‌ 
சூரிய கடிகாரத்தின்‌ சாயை பத்துப்பாகை 
பின்னிட்டுத்‌ திரும்புகிறது. 

எருசலேமிலே மதியம்‌ பன்னிரண்டு 
மணியாக இருந்தது. காலை எழு 
மணியாயிற்று. இதுபோன்ற நேரமாற்றம்‌ 
பூமி முழுவதும்‌ உண்டாயிற்று. பாபிலோன்‌ 
'தேசத்திலுள்ளவர்களும்‌, இந்த மாற்றத்தை 
உணருகிறார்கள்‌. அந்த தேசத்திலும்‌ மதியம்‌ 
பன்னிரண்டு மணியாகயிருந்தது, 
ஏழு மணியாயிற்று. 


'எசேக்கியாவின்‌ 
வர்த்தமானங்களும்‌, செய்த 
நன்மைகளும்‌ ஆ போத்சின்‌ க்‌ 
ஏசாயா தீர்க்கதரிசியின்‌ புஸ்தகத்திலும்‌, யூதா 
இஸ்ரவேல்‌ ராஜாக்களின்‌ புஸ்தகத்திலும்‌ 
எழுதியிருக்கிறது" (நாளா 32:31). 


அப்பொழுது 


காலை 


இருந்த சூரியன்‌ 
பன்னிட்ட திரும்பியதா 


நடுவானத்‌ 
சிறிது சிறிதாக 


நேரம்‌ அப்படியே இருந்துவிட்டு, 
நேரத்திற்கு பின்பு, மறுபடியும்‌ மொத்தமாக 
பத்துப்பாகை முன்னிட்டுப்போனதா என்பதும்‌ 
நமக்கு சொல்லப்படவில்லை. 


பாபிலோனின்‌ ராஜா 
2இராஜா 20:12,18 


௮0:12. அக்காலத்திலே 


குமாரனாகிய 
என்னும்‌ 


2இராஜா 
பலாதானின்‌ 
பெரோதாக்பலாதான்‌ 
பாபிலோனின்‌ ராஜா எசேக்கியா 
வியாதிப்பட்டிருக்கிறதைக்‌ கேட்டு, 
அவனிடத்துக்கு நிருபங்கனையும்‌ 
வெகுமானத்தையும்‌ அனுப்பினான்‌. 


2இராஜா 20:18. எசேக்கியா அவர்களை 
அங்கிகரித்து, பின்பு அவர்களுக்குத்‌ 
தன்‌ பொக்கிஷசாலை அனைத்தையும்‌, 
வெள்ளியையும்‌, பொன்னையும்‌, 
கந்தவர்க்கங்களையும்‌, 
நல்லபரிமனதைலத்தையும்‌, தன்‌: 
ஆயுதசாலை அணைத்தையும்‌ தன்‌: 
பொக்கிஷசாலைகளிலுள்ன 
எல்லாவற்றையும்‌ காண்பித்தான்‌; தன்‌: 
ராஜ்யத்தில்‌ 
அவர்களுக்குக்‌ 
காண்பியாத பொருள்‌ ஒன்றும்‌ இல்லை. 


ராஜா வியாதிப்பட்டு 
ஏதுவாயிருந்த காலத்திலும்‌, 
அவனை 
காலத்திலும்‌ பலாதானின்‌ 
குமாரனாகிய பெரோதாக்பலாதான்‌ என்பவன்‌ 
பாபிலோன்‌ தேசத்து ராஜாவாயிருக்கிறான்‌. 
இவன்‌ எசேக்கியா வியாதிப்பட்டிருக்கிறதைக்‌ 
கேட்டு, அவனிடத்துக்கு நிருபங்களையும்‌. 
வெகுமானத்தையும்‌ அனுப்புகிறான்‌. 
(2இராஜா 20:12). 


பாபிலோனின்‌. ராஜாக்கள்‌ 
இதுவரையிலும்‌ அசீரியாவின்‌ ராஜாக்களுக்கு 
கப்பம்‌ கட்டி வந்தார்கள்‌. நினிவே 
பாபிலோன்‌ நேசத்தின்‌ 
பட்டணமாயிருக்கிறது. அசீரியாவின்‌ 
ராஜாவுக்கு பாபிலோனியர்‌ கீழ்ப்படிந்து, 
கட்டுப்பட்டு அடிமைகளாயிருந்தார்கள்‌. 


அசீரியா ராஜா, பாபிலோனிலும்‌, 
கூத்தாவிலும்‌, ஆபாவிலும்‌, ஆமாத்திலும்‌, 
செப்பர்வாயிமிலும்‌ இருந்து மனுஷரை 
வரப்பண்ணி, அவர்களை இஸ்ரவேல்‌. 
புத்திரருக்குப்‌ பதிலாகச்‌ சமாரியாவின்‌ 
பட்டணங்களிலே குடியேற்றினான்‌; இவர்கள்‌ 
சமாரியாவைச்‌ சொந்தமாய்க்‌ கட்டிக்கொண்டு 
அதின்‌ பட்டணங்களிலே குடியிருந்தார்கள்‌” 
(2இராஜா 17:24). 


எசேக்கியா 
மரணத்திற்கு 


ராஜதானி, 





BALWETHER 
பிய 


பத்துப்ாகை  பின்னிட்டுத்‌ 
இக்காலத்தில்‌ ஒரு சில 
உண்டாயிற்று, 

ன்‌ ராஜாக்கள்‌ 
கீழ்ப்படிந்திருந்தார்கள்‌. 
அசீரியர்கள்‌ பாபிலோனின்‌ 


ராஜாவாகிய எசேக்கியா 

குணமடைந்திருக்கிறான்‌. 
அவன்‌ வியாதிப்பட்டிருக்கிறதைக்‌ கேட்டு, 
பாபிலோன்‌ ராஜா அவனுக்கு 
நிருபங்களையும்‌ வெகுமதிகளையும்‌ 
அனுப்புகிறான்‌. பாபிலோன்‌ ராஜா 
எசேக்கியாமீது பிரியமாமிருப்பதற்கு இரண்டு 
காரணங்கள்‌ உண்டு. அவையாவன: 
1 மார்க்கப்பிரகாரமான காரணம்‌. 
2, அரசியல்‌ ரீதியான காரணம்‌. 


பாபிலோனியர்‌ சூரியனை தங்கள்‌ 
தெய்வமாக நம்புகிறார்கள்‌. எசேக்கியா தன்‌ 
வியாதி நீங்கி குணமடையும்போது, கர்த்தர்‌ 
சூரியனின்‌ பாகையிலே ஒரு மாற்றத்தை 
உண்டுபண்ணுகிறார்‌. எசேக்கியாவின்‌ 
நிமித்தமாக, சாயை  பத்துப்பாகை 
பின்னிட்டுத்‌ திரும்புகிறது. எசேக்கியாவுக்கு, 
பாபிலோன்‌ தேசத்தாரின்‌ தெய்வமாகிய 
சூரியன்மீது அதிகாரம்‌ இருக்கிறது என்று 
பாபிலோன்‌ ராஜா நினைக்கிறான்‌. இதற்காக 
பாபிலோன்‌ ராஜா எசேக்கியாவைக்‌ 
கனம்பண்ண விரும்பி, அவனுக்கு 
நிருபங்களையும்‌ வெகுமானத்தையும்‌ 
அனுப்புகிறான்‌. 

இக்காலத்தில்‌ பாபிலோன்‌ தேசத்தார்‌ 
அசீரியா தேசத்திற்கு விரோதமாகக்‌ 
கலகம்பண்ணுகிறார்கள்‌. இதுவரையிலும்‌ 
பாபிலோனியர்‌ அசீரியாவின்‌ ராஜாவுக்கு 
கீழ்ப்படிந்து, அவனுக்கு கப்பம்‌ கட்டி 
வருகிறார்கள்‌. இப்போதோ பாபிலோனியர்‌ 
அசீரியருக்கு கப்பம்‌ கட்டுவதை. 
நிறுத்திவிட்டு, கலகம்பண்ணுகிறார்கள்‌. 


தாங்கள்‌ அசீரியா தேசத்திற்கு 


அதிகமாயிருக்கும்‌ என்று பாபிலோன்‌ ராஜா 
நினைக்கிறான்‌. இதற்காக பாபிலோன்‌ ராஜா 
எசேக்கியாவின்‌: சிநேகத்தைப்‌ 
பெற்றுக்கொள்ளும்‌ வண்ணமாக, அவனுக்கு 
நிருபங்களையும்‌ வெகுமதிகளையும்‌ 
அனுப்புகிறான்‌. 


2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அசீயரின்‌ சேனைகள்‌ 
விரோதமாக 


எருசலேமுக்கு 
முற்றிக்கைப்போட்டிருந்தபோ து. 
எசேக்கியாவின்‌ தேவனாகிய 
கர்த்தர்‌, தம்முடைய தூதனை அனுப்பி, 
அசீரியரின்‌ சேனையை சங்காரம்பண்ணினார்‌. 

த அற்புத சம்பவத்தை பாபிலோன்‌ 
ராஜாவும்‌ கேள்விப்பட்டிருக்கிறான்‌. 
எசேக்கியாவிடம்‌ தெய்வீக 
வல்லமையிருக்கிறது என்றும்‌, இஸ்ரவேலின்‌: 
தேவனாகிய கர்த்தர்‌ எசேக்கியாவுக்கு உதவி 
செய்கிறார்‌ என்றும்‌ பாபிலோன்‌ ராஜா 
நம்புகிறான்‌. 

தெய்வீக வல்லமையைப்‌ பெற்றிருக்கிற 
எசேக்கியா, தன்னோடுகூடச்‌ 
சேர்ந்துகொண்டால்‌, அது தன்னுடைய 
இராணுவத்திற்கு மிகப்பெரிய பலமாயிருக்கும்‌ 
என்று பாபிலோன்‌ ராஜா எதிர்பார்க்கிறான்‌. 
யூதாவின்‌ ராஜாவாகிய எசேக்கியா 
தங்களோடு சேர்ந்து, அசிரியாவுக்கு 
விரோதமாக யுத்தம்பண்ணும்போது, 
வானமண்டலத்தின்‌ சேனைகள்‌ தங்களுக்கு 
ஆதரவாக வரும்‌ என்று பாபிலோன்‌ ராஜா 
நம்புகிறான்‌. இதன்நிமித்மாகவே அவன்‌ 
எசேக்கியாவுக்கு நிருபங்களையும்‌ 
வெகுமதிகளையும்‌ கொடுத்தனுப்புகிறான்‌. 


பாபிலோன்‌ ராஜாவின்‌ தூதுவர்கள்‌ 
எசேக்கியா ராஜாவை சந்தித்து, தங்கள்‌ 
ராஜா கொடுத்தனுப்பின நிருபங்களையும்‌, 
வெகுமானத்தையும்‌ கொடுக்கிறார்கள்‌. 
எசேக்கியா அவர்கள்‌ கொண்டு வந்த 
நிருபங்களையும்‌, வெகுமானங்களையும்‌ 
சந்தோஷமாய்ப்‌ பெற்றுக்கொள்கிறான்‌. 

எசேக்கியா அவர்களை அங்கிகரித்து, 
பின்பு அவர்களுக்குத்‌ தன்‌ பொக்கிஷசாலை 
அனைத்தையும்‌, வெள்ளியையும்‌, 
பொன்னையும்‌, shui 
நல்லபரிமளதைலத்தையும்‌, 
ஆயுதசாலை அனைத்தையும்‌ தள்‌ 
பொக்கிஷசாலைகளிலுள்ள எல்லாவற்றையும்‌ 
காண்பிக்கிறான்‌; தன்‌ அரமனையிலும்‌ தன்‌ 
ராஜ்யத்தில்‌ எங்கும்‌ எசேக்கியா 
அவர்களுக்குக்‌ காண்பியாத பொருள்‌ 
ஒன்றும்‌ இல்லை (2இராஜா 20:13). 





2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


தேசத்தார்‌ 
விக்கிரகாராதனைக்காரர்கள்‌. னாலும்‌ 
எசேக்கியா அவர்களை அங்கீகரிக்கிறான்‌. 
அவர்கள்மீது மிகவும்‌ பிரியமாயும்‌, 
கரிசனையாயும்‌ இருக்கிறான்‌. பாபிலோன்‌ 
ராஜாவாகிய பெரோதாக்பலாதானுடன்‌. 
எசேக்கியா சமாதான ஒப்பந்தமும்‌, 
இராணுவ ஒப்பந்தமும்‌ செய்ய 
ஆயத்தமாயிருக்கிறான்‌. 


எசேக்கியாவின்‌ காலத்தில்‌ பாபிலோன்‌ 
தேசம்‌ மிகப்பெரிய பேரரசாக விளங்கிற்று. 
பாபிலோன்‌ ராஜாவும்‌ அக்காலத்தில்‌ மிகவும்‌ 
பிரபல்யமானவனாகயிருக்கிறான்‌ 

பாபிலோன்‌ ராஜாவைப்போல தானும்‌ 
முக்கியமானவன்‌ என்பதையும்‌, 
தன்னிடத்திலும்‌ ஏராளமான பொக்கிஷங்கள்‌ 
இருக்கிறது. என்பதையும்‌ எசேக்கியா 
பாபிலோன்‌ ராஜாவின்‌ தூதுவர்களுக்கு 
காண்பிக்க விரும்புகிறான்‌. 


பாபிலோன்‌ ராஜாவின்‌ 
சேனைகளைப்போலவே, தன்னுடைய 
சேனையும்‌ பெரியது என்பதை காண்பிக்கும்‌ 
வண்ணமாக எசேக்கியா அவர்களுக்கு, 
நன்‌ ஆயுதசாலை அனைத்தையும்‌ 
காண்டிக்கிறான்‌. பாபிலோன்‌ ராஜாவின்‌ 
தூதுவர்கள்‌ தன்னுடைய 
ராஜாவின்‌ பொக்கிஷசாலைகளையும்‌ 
யுதசாலைகளையும்‌ பார்த்து, அதைப்பற்றிய 
டங்களை. அவர்கள்‌ பாபிலோன்‌ 
ராஜாவுக்கு எடுத்து சொல்லவேண்டுமென்று, 
எசேக்கியா எதிர்பார்க்கிறான்‌. 


ஏசாயா 
2இராஜா 20:14-19 


இராஜா 20:14. அப்பொழுது ஏசாயா 
தீர்க்கதரிசி எசேக்கியா. 
ராஜாவினிடத்தில்‌ வத்து: அத்த மனுஷர்‌ 
என்ன சொன்னார்கள்‌, எங்கேயிருந்து 
உம்மிடத்தில்‌ வந்தார்கள்‌ எண்று 
கேட்டான்‌. அதற்கு எசேக்கியா 
பாபிலோன்‌. என்னும்‌. 
தூரதேசத்திலிருத்து வந்தார்கள்‌. 
என்றான்‌. 


QOODNENS 
PUBLISHERS 


இராஜா 20:15. அப்பொழுது அவன்‌: 
உம்முடைய விட்டில்‌ என்னத்தைப்‌ 
பார்த்தார்கன்‌ என்று கேட்டான்‌. அதற்கு. 
எசேக்கியா: என்‌ வீட்டிலுள்ள. 
எல்லாவற்றையும்‌ பார்த்தார்கள்‌; என்‌ 
பொக்கிஷங்களில்‌ நான்‌ அவர்களுக்குக்‌ 
காண்பியாத பொருன்‌ ஒன்றும்‌ இல்லை 
என்றான்‌. 


2இராஜா 20-16. அப்பொழுது ஏசாயா 
எசேக்கியாவை நோக்கி: கர்த்தருடைய 
வார்த்தையைக்‌ கேளும்‌. 


2இராஜா 20:17, இதோ, நாட்கள்‌ வரும்‌; 
அப்பொழுது உமது வீட்டில்‌ 
உன்னதிலும்‌, உமது பிதாக்கள்‌. 
இத்நான்‌ வரைக்கும்‌. சேர்த்ததிலும்‌ 
ஒன்றும்‌ மீதியாக வைக்கப்படாமல்‌ 
எல்லாம்‌. பாபிலோனுக்குக்‌ 
கொண்டுபோகப்படும்‌. 


இராஜா 20:18. நீர்‌ பெறப்போகிற 
உமது சந்தானமாகிய உமது 
குமாரர்கனிலும்‌ சிலர்‌ பாபிலோன்‌ 
ராஜாவின்‌ அரமனையிலே அரமனை 
வேலைக்காரராயிருப்பார்கள்‌. என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ என்றான்‌. 


20:19. அப்பொ 
யா ஏகாயாவை நோக்கி: நீர்‌ 
சொன்ன கர்த்தருடைய வார்த்தை: 
நல்லதுதான்‌ என்று சொல்லி, எண்‌: 
நாட்கவிலாவது சமாதானமும்‌ 
உண்மையும்‌ இருக்குமே என்றான்‌. 


ஏசாயா 
எசேக்கியாவக்கு 
மாத்திரமே சொல்லி 
அவர்‌ இப்போது. 
கடந்துகொள்ளும்‌ 
அவனுக்கு சொல்லுகிறார்‌. 


அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி 
எசேக்கியா ராஜாவினிடத்தில்‌ வந்து: “அந்த 
மனுஷர்‌ என்ன சொன்னார்கள்‌, 
எங்கேயிருந்து உம்மிடத்தில்‌ வந்தார்கள்‌” 
(இராஜா 20:14) என்று கேட்கிறார்‌. 


இதுவரையிலும்‌ 
றுதலான செய்திகளை 
க்கிறார்‌. ஆனால்‌ 
எசேக்கியாவை 
வார்த்தைகளை 


எசேக்கியா ஏசாயா தீர்க்கதரிசியின்‌ 
வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து. அவருடைய 
கேள்விகளுக்கு பிரதியுத்தரம்‌ சொல்லுகிறான்‌ 





2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


ஏசாயா எசேக்கியாவிடம்‌ மேலும்‌ ஒரு 
கேள்வியைக்‌ கேட்கிறார்‌. “உம்முடைய வீட்டில்‌ 
என்னத்தைப்‌ பார்த்தார்கள்‌” என்று ஏசாயா 


என்‌ பொக்கிஷங்களில்‌ நான்‌ அவர்களுக்குக்‌ 
காண்பியாத பொருள்‌ ஒன்றும்‌ இல்லை” 
(இராஜா 20:15) என்று சபிரதியுத்தரம்‌: 
சொல்லுகிறான்‌. 


எசேக்கியா ஏசாயாவுக்கு ஒன்றையும்‌ 
மறைக்கவில்லை. எசேக்கியா 
வெளிப்படையாகப்‌ பேசுகிறான்‌. தன்னுடைய 
அரண்மனையின்‌ பொக்கிஷ சாலைகளையும்‌, 
ஆயுதசாலைகளையும்‌ பாபிலோன்‌ ராஜாவின்‌ 
தூதுவர்களுக்கு காண்பித்ததினால்‌ தப்பிதம்‌ 
ஒன்றும்‌ இல்லை என்று எசேக்கியா 
நினைக்கிறான்‌. 


பாபிலோன்‌ ராஜாவின்‌ ர்கள்‌ 
எரக்கியாலைய்‌... பார்க்க. வந்தபோது 
எசேக்கியா அவர்களை அங்கிகரிக்கிறான்‌ 
னால்‌ எசேக்கியாவோ அவர்களை ஏசாயா 
தீர்க்கதரிசியினிடத்தில்‌ அழைத்துக்கொண்டு 
போகவில்லை. ஏசாயா எசேக்கியாவுக்காக: 
ஜெபம்பண்ணியதன்‌. நிமித்தமாகவே. 
கர்த்தருடைய கிருபை எசேக்கியாவுக்கு: 
கிடைத்திருக்கிறது. தனக்கு உதவி 
தேவைப்படும்போது எசேக்கியா ஏசாயாவுக்கு 
முக்கியத்துவம்‌ கொடுக்கிறான்‌. தனக்கு 
உதவி தேவைப்படாதபோது. அவன்‌ 
ஏசாயாவை அசட்டைபண்ணிவிடுகிறான்‌. 
ஏசாயா தீர்க்கதரிசி கர்த்தரை 
நோக்கிக்‌ கூப்பிடுகையில்‌, அவர்‌ ஆகாசடைய 


சூரிய கடியாரத்தில்‌ பாகைக்குப்‌ பாகை 
முன்போன சாயை பத்துப்பாகை பின்னிட்டுத்‌. 


மறந்துவிடுகிறான்‌. 

நடைபெற்றதற்கு ஏசாயாவின்‌ ஜெபமும்‌ ஒரு 
காரணம்‌ என்பதை எசேக்கியா 
உணர்ந்துகொள்ளவில்லை. 


எசேக்கியாவின்‌ மனதில்‌ இப்போது 
பெருமை நிரம்பியிருக்கிறது. கர்த்தர்‌ 
பெருமையுள்ளவனுக்கு எதிர்த்து நிற்கிறார்‌. 
எசேக்கியா இதுவரையிலும்‌ 
மனத்தாழ்மையோடிருந்தான்‌. அப்போது. 
கர்த்தர்‌ அவனுக்கு ஆதரவாகயிருந்தார்‌ 
எசேக்கியா இதுவரையிலும்‌ கர்த்தரை 
நம்பினான்‌. ஆனால்‌ இப்போதோ அவன்‌ 
மாயையான 

ஆயுதங்களையும்‌ நம்புகிறான்‌. 
நிமித்தமாக கர்த்தருடைய 
எசேக்கியாவின்‌ மீது வருகிறது. 


எசேக்கியாவை 
வார்த்தையைக்‌ 
வரும்‌; 
அப்பொழுது உமது வீட்டில்‌ உள்ளதிலும்‌, 
உமது 
சேர்‌ 


அப்பொழுது ஏசாயா 


பிதாக்கள்‌ இந்நாள்வணரக்கும்‌ 
திலும்‌ ஒன்றும்‌ மீதியாக 
வைக்கப்படாமல்‌ எல்லாம்‌ பாபிலோனுக்குக்‌ 
கொண்டுபோகப்படும்‌' (2இராஜா 20:16,17) 
என்றும்‌, 

“நீர பெறப்போகிற உமது சந்தானமாகிய 
உமது குமாரர்களிலும்‌ பாபிலோன்‌. 
ராஜாவின்‌ த்த அரமனை 
வேலைக்காரராயிருப்பார்கள்‌ என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌” (2இராஜா 20:18) என்றும்‌ 
சொல்லுகிறார்‌. 


பாபிலோன்‌ ராஜாவின்‌ தூதுவர்கள்‌ 
எசேக்கியாலின்‌ வீட்டிலுள்ள எல்லா 
பொக்கிஷங்களையும்‌ பார்த்தார்கள்‌. அந்தப்‌ 
பொக்கிஷங்களெல்லாம்‌ பாபிலோனுக்கு 
கொண்டு  போகப்படும்‌. எசேக்கியா 
தன்னுடைய பொக்கிஷத்தை எண்ணிப்பார்த்து, 
பெருமைப்பட்டான்‌. ஆனால்‌ அவனுடைய 
பெருமைக்கு காரணமாயிருந்த 
பொக்கிஷங்களை பாபிலோன்‌ தேசத்தார்‌ 
கொள்ளையிடுவார்கள்‌. 


எசேக்கியா 
இராணுவ 
சமாதான 
பண்ணிக்கொள்ள 
வேண்டுமென்று ஆசைப்பட்டான்‌. ஆனால்‌ 
பாபிலோனியர்கள்‌ எசேக்கியாவுக்கு 
சிநேகிதராயிருக்காமல்‌, அவனுக்கு 
சத்துருக்களாயிருப்பார்கள்‌. அவர்கள்‌ 
எசேக்கியாவையும்‌ அவனுடைய 
குடும்பத்தாரையும்‌ பட்சித்துப்போடுவார்கள்‌. 


யூதாவின்‌ ராஜாவாகிய 
பாபிலோன்‌ ராஜாவோடு 





2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


மனாசே விக்கிரங்களை ஆராதித்தான்‌. 
அவன்‌ ஒரு கொலைப்பாதகனாயிருந்தான்‌. 
அவனுடைய விக்கிரகாராதனையும்‌, 
கொலைப்பாதகங்களும்‌, அவனுடைய 
அழிவுக்கு காரணமாயிருந்தது. 
எசேக்கியாவுக்கோ அவனுடைய மதியீனமும்‌, 
அவனுடைய பெருமையும்‌, அவனுடைய 
அழிவுக்கு காரணமாயிருக்கிறது. 

பாபிலோன்‌ தேசம்‌ உயர்வதற்கும்‌ 
அது அதிக வல்லமையுள்ள பேரரசாக 
வளருவதற்கும்‌ எசேக்கியா உதவி செய்ய 
விரும்புகிறான்‌. அசீரியாவின்‌ ராஜாவுக்கு 
விரோதமாகக்‌ 
எசேக்கியா 
இராணுவ 
வேண்டுமென்று 
எசேக்கியா 


கலகம்பண்ணுவதற்கு, 
ராஜாவுக்கு 
செய்ய 


பாபிலோன்‌ 
உதவிகளை 
ஆசைப்படுகிறான்‌. 
பாபிலோன்‌ ராஜாவுக்கு 
உதவிசெய்தாலும்‌, எசேக்கியா தனக்கு 
செய்த உதவிகளை பாபிலோன்‌ ராஜா 
மறந்துவிடுவான்‌. அவன்‌ எசேக்கியாவுக்கும்‌, 
அவனுடைய  குடும்பத்தாருக்கும்‌ தீங்கு 
செய்வான்‌. எசேக்கியாவின்‌ குமாரர்களில்‌ 
சிலர்‌ பாபிலோன்‌ ராஜாவின்‌ 
அரண்மனையிலே, அரண்மனை 
வேலைக்காரராயிருப்பார்கள்‌. 


பாபிலோனை யாரெல்லாம்‌. 
நேசிக்கிறார்களோ அவர்களுக்கு பாபிலோன்‌ 
மூலமாக அழிவு வரும்‌. அவர்களுடைய 
அழிவுக்கு பாரிலோனே காரணமாயிருக்கும்‌ 


எசேக்கியா 
வார்த்தைகளைக்‌ 
தப்பிதத்தை 
தன்னுடைய 
புரிந்துகொள்கிறான்‌. அவன்‌ 'த்தருக்கு 
முன்பாகத்‌ தன்னைத்‌ தாழ்த்துகிறான்‌. 
தன்னுடைய பாவங்களுக்கு மனம்‌ 
வருந்துகிறான்‌. கர்த்தர்‌ தனக்கு 
கொடுக்கும்‌ நியாயத்தீர்ப்பை பணிவோடு 
ஏற்றுக்கொள்கிறான்‌. 

எசேக்கியா ஏசாயாவை 


நோக்கி. அதிக்‌ சொன்ன கர்த்தருடைய 
வார்த்தை நல்லதுதான்‌ என்று சொல்லி, என்‌ 
நாட்களிலாவது சமாதானமும்‌ உண்மையும்‌ 
இருக்குமே!  (2இராஜா 2049) என்று. 
சொல்லுகிறான்‌. 


ஏசாயாவின்‌ 

கேட்டு தன்னுடைய 
உணர்ந்துகொள்கிறான்‌. 
மதியீனத்தைப்‌ 


தனக்கு நன்மை செய்வார்‌ என்று 
எசேக்கியா நம்புகிறான்‌. 


எசேக்கியாவின்‌ 
வர்த்தமானங்கள்‌ 
2இராஜா 20:20,21 


2இராஜா 20:20. எசேக்கியாவின்‌ மற்ற 
வர்த்தமானங்களும்‌, அவனுடைய எல்லா 
வல்லமையும்‌, அவன்‌ ஒரு குனத்தையும்‌ 
சாலகத்தையும்‌ உண்டாக்கின தினாலே. 
தண்ணீரை நகரத்திற்குள்னே. 
வரப்பண்ணினதும்‌, மூதாவுடைய 
ராஜாக்களின்‌ நானாகமப்‌ புஸ்தகத்தில்‌ 
அல்லவோ எழுதியிருக்கிறது. 


இராஜா 20:21. எசேக்கியா தன்‌ 
பிதாக்கனோடே நித்திரையடைந்தபின்‌, 
அவன்‌ குமாரனாகிய மனாசே அவண்‌: 
ஸ்தானத்தில்‌ ராஜாவானான்‌. 


லாமல்‌ 

௪ 

எசேக்கியாவின்‌. 
29-32 

விரிவாக 


வர்த்தமானங்களைப்பற்றி 2நாளா 
ஆகிய அதிகாரங்களில்‌ 
எழுதப்பட்டிருக்கிறது. 

எசேக்கியா எருசலேமுக்கு அநேக 
செய்திருக்கிறான்‌. 
குளத்தையும்‌ 


தன்‌ பிதாக்களோடே 
நித்திரையடைந்தபின்‌, அவன்‌ குமாரனாகிய 
மனாசே அவன்‌ ஸ்தானத்தில்‌ ராஜாவாகிறான்‌ 
(2இராஜா 20:21). 


எசேக்கியாவின்‌ தகப்பனாகிய ஆகாஸ்‌ 
ஒரு துன்மார்க்கன்‌. துன்மார்க்கனுக்கு 
பிறந்த எசேக்கியா 
பக்தியுள்ளவனாயிருக்கிறான்‌. 

எசேக்கியாவின்‌ குமாரனாகிய மனாசே ஒரு 
துன்மார்க்கன்‌. எசேக்கியாவின்‌ தகப்பனாகிய 
ஆகாகம்‌, குமாரனாகிய  மனாசேயும்‌ 
துன்மார்க்கராயிருக்கிறார்கள்‌. 





BALWETHER 
பிய 


பெற்றோர்‌ 
கர்த்தருக்கு. 
பயப்படாதவர்களாயும்‌ ஜீவித்தாலும்‌, நாம்‌ 
ர்த்ருக்‌ பயந்து. ஜிலிப்பதற்கு 

நாம்‌ கர்த்தருடைய 
கிருபையைப்‌ பெற்றுக்கொண்டு, அவருடைய 
வழியிலே நடக்கவேண்டும்‌. 


நம்முடைய 
அலிசுவாசிகளாகவும்‌, 


2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நாம்‌ கர்த்தருக்கு பயந்து ஜீலித்தாலும்‌, 
நம்முடைய பிள்ளைகள்‌ கர்த்தரை நம்பாமல்‌ 
துன்மார்க்கமாய்‌ ஜீவிப்பதற்கு வாய்ப்புள்ளது. 
ஆகையால்‌ நம்முடைய பிள்ளைகளுக்காக 
ம்‌ கருத்தாய்‌ 
அவர்களை 
கர்த்தருக்கு பயந்து வளர்க்க வேண்டிய 
பிரகாரமாக வளர்க்கவேண்டும்‌. 





f= a 
TT 


வசனப்பகுதியில்‌, 
ராஜாக்களாகிய மனாசே, 
ஆகிய இரண்டு 
ராஜ்யபாரங்களைப்பற்றி 
எழுதப்பட்டிருக்கிறது. 


யூதாவின்‌ 
ஆமோஸ்‌ 
ராஜாக்களின்‌ 
சுருக்கமாக 


இந்த 


மனாசே கர்த்தரின்‌ பார்வைக்கு 
பொல்லாப்பானதை செய்கிறான்‌. அவன்‌ 
விக்கிரகங்களை ஆராதிக்கிறான்‌. 
யூதாதேசத்திலே குற்றமற்றவர்களின்‌ 
இரத்தத்தை சிந்துகிறான்‌(2இராஜா 21:1-9,16. 


மனாசேயின்‌ பாலத்தினிமித்தமாக 

கர்த்தர்‌ எருச! அழிவுக்கு 

ஒபுக்கொடுக்கிறார்‌. ன்‌ 2140-18) 

மனாசே தன்னுடைய பாவங்களுக்கு 

மனந்திரும்பினான்‌ என்று நாளாகமம்‌ 

புஸ்தகத்தில்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
மனாசேயின்‌ குமாரனாகிய ஆமோன்‌ 

தன்‌ தகப்பனைப்போல, கர்த்தரின்‌ பார்வைக்கு. 

பொல்லாப்பான 

(2இராஜா 2119-22), 

ஊழியக்காரர்‌ அவனுக்கு 

கட்டுப்பாடுபண்ணி,, 

வெட்டிக்கொன்‌ றுபோடுகிறார்கள்‌ 

(2இராஜா 21:23-26), 
ஆமோனுக்கு பின்பு 

குமாரன்‌ யோசியா 

ராஜாவாகிறான்‌. 


அவனுடைய 
யூதாதேசத்திற்கு 


மனாசே, ஆமோன்‌ ஆகிய இரண்டு 
ராஜாக்களின்‌ ஆட்சிக்காலத்திலும்‌ எருசலேம்‌ 
மிகுந்த வேதனைகளையும்‌, துன்பங்களையும்‌ 
அனுபவிக்கிறது. 
மனாசே: 
2இராஜா 21:1-9 


2இராஜா இ. மனாசே. 
ராஜாவாகிறயோது. பன்னிரண்டு. 
வயதாயிருத்து, ஐம்பத்தைந்து வருஷம்‌ 
எருசலேமில்‌ அரசாண்டான்‌; அவன்‌ 
தாயின்பேர்‌ எப்சிபான்‌. 


2 இராஜாக்கன்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இராஜா ௮1:2. கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌. 
புத்திரருக்கு முன்பாகத்‌ துரத்தின 
ஜாதிகளுடைய அருவருப்புகவின்‌ 
படியே, அவன்‌ கர்த்தரின்‌ பார்வைக்குப்‌ 
பொல்லாப்பானதைச்‌ செய்து, 


ராஜா 2189. தன்‌ தகப்பனாகிய 
எசேக்கிய! ப்போட்‌ 


எடுப்பித்த, இஸ்ரவேலின்‌ ராஜாவாகிய 
செய்ததுபோல 

உண்டாக்கி, 

சேனைகனையெல்லாம்‌ 


2124. எருசலேமிலே என்‌ 
வினங்கப்பண்ணுவேன்‌ 
கர்த்தர்‌ சொல்லிக்குறித்த 
கர்த்தருடைய ஆலயத்திலே அவன்‌: பலி. 
பிடங்களைக்‌ கட்டி, 
2இராஜா அக. கர்த்தருடைய 
ஆலயத்தின்‌ இரண்டு. 
பிராகாரங்களிலும்‌ வானத்தின்‌ 
சேனைகளுக்கெல்லாம்‌ பலிபீடங்களைக்‌: 
கட்டி, 


இராஜா 21:6. தன்‌ குமாரனைத்‌ 
தீமிதிக்கப்பண்ணி, நான்பார்க்கிறவனும்‌ 
திமித்தம்பார்க்கிறவனுமாயிருந்து, 
அஞ்சனம்‌ பார்க்கிறவர்கனையும்‌ 
குறிசொல்லுகிறவர்களையும்‌ வைத்து, 
கர்த்தருக்குக்‌ கோபமுண்டாக அவர்‌ 
பார்வைக்குப்‌ பொல்லாப்பானதை. 
மிகுதியாய்ச்‌ செய்தான்‌. 


இராஜா 21:7. இந்த ஆலயத்திலும்‌, 
நாண்‌: இஸ்ரவேலின்‌ சகல்‌ 
கோத்திரங்களிலுமிருந்து. 
a எருசலேமிலும்‌, எண்‌: 
"நாமத்‌ என்றைக்கும்‌ 
னங்்பஸ்னா்லல்‌: என்று கர்த்தர்‌ 
தான்தோடும்‌ அவன்‌ குமாரனாகிய 
சாலொமோனோடும்‌ சொல்லிக்‌ குறித்த 
ஆலயத்திலே அவன்‌ பண்ணின 
தோப்புவிக்கிரகத்தை வைத்தான்‌. 





i THEN 
TT 


இராஜா 21:8. நான்‌ அவர்களுக்குக்‌. 
கற்பித்த வனர நால்‌ 
என்‌ தாசனாகிய 
அவர்களுக்குக்‌ கற்பித்த க 
தியாயப்பிரமாணத்தின்‌ படியேயும்‌, 
செய்ய 

இருந்தார்கனேயானால்‌, 

இனி. இஸ்ரவேலின்‌ 

அவர்கள்‌. 

கொடுத்த 

அலையப்பண்ணுவதில்லை 
சொல்லியிருந்தார்‌. 


இராஜா. 219. ஆனாலும்‌ அவர்கள்‌: 
கேளாதேபோனார்கன்‌; கர்த்தர்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு முன்பாக. 
அழித்த ஜாதிகள்‌: செய்த 
பொல்லாப்பைப்‌ பார்க்கிலும்‌ 
அதிகமாய்ச்‌. செய்ய மனாசே. 
அவர்களை ஏவிவிட்டான்‌.. 


எருசலேமின்‌ மகிமை மங்கிப்போயிற்று. 
அதன்‌ சமாதானமும்‌ சந்தோஷமும்‌ 
அதைவிட்டு விலகிப்போயிற்று. எருசலேம்‌ 
எவ்வாறு அழிந்துபோனது என்னும்‌ சரித்திர 
சம்பவம்‌ இந்த வசனப்பகுதியில்‌ சுருக்கமாகச்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. 


எசேக்கியா தன்‌ மிதாக்களோடே 
நித்திரையடைந்தபின்‌, அவன்‌ குமாரனாகிய 
மனாசே அவன்‌ ஸ்தானத்தில்‌ 
ராஜாவாகிறான்‌. மனாசே ராஜாவாகிறபோது 
பன்னிரண்டு வயதாயிருந்து, ஐம்பத்தைந்து 
வருஷம்‌ எருசலேமில்‌ அரசாளுகிறான்‌; அவன்‌ 
தாயின்பேர்‌ எப்சிபாள்‌ (2இராஜா 213). 


மனாசே பிறந்தபோது, அவனுடைய 
தகப்பனாகிய  எசேக்கியாவுக்கு 


நாற்பத்திரண்டு வயதாகிறது. 
வியாதிப்பட்டு. 
மூன்று வருஷங்களுக்கு பின்பு, மனாசே 
பிறக்கிறான்‌. 

மனாசே  வாலிபனாகயிருக்கும்போதே 
அவன்‌ யூதாதேசத்திற்கு ராஜாவாகிறான்‌. 
அப்போது அவனுக்கு வயது 
பன்னிரண்டு. வாலிபவயதில்‌ அவனுக்கு. 
உயர்வும்‌, மேன்மையும்‌, அதிகாரமும்‌ 
கிடைத்திருக்கிறது. மனாசே 
சுயபெருமைக்காரனாயிருந்து. தன்னை 
எல்லோருக்கும்‌ மேலாக உயர்த்துகிறான்‌. 


2 இராஜாக்கன்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எல்லோரையும்விட தனக்கு அதிக ஞானம்‌ 
இருப்பதாகவும்‌, தன்னுடைய தகப்பனாகிய 
எசேக்கியா செய்ததைவிட, தன்னால்‌ 
அதிகமான காரியங்களையும்‌, நூதனமான 


பெருமையோடு நினைக்கிறான்‌. 


மனாசே ராஜாவாகிறபோது 
சிம்‌ வயதாயிருக்கிறான்‌. அவனைச்‌ 

வாலிபரின்‌ கூட்டம்‌ 
கழந்திருக்கலார்கள்‌. மனாசே 
வாலிபனாகமிருப்பதினால்‌, எருசலேமிலுள்ள 
துன்மார்க்கர்‌ அவனை எளிதாக வஞ்சித்து, 
விடுகிறார்கள்‌. 


எசேக்கியா எருசலேமிலே ஆவிக்குரிய 
மறுமலர்ச்சியை ஏற்படுத்தினான்‌. ஆனால்‌ 
எருசலேம்‌ நகரத்தாரோ 
விக்கிரகாராதனைக்காரர்கள்‌. அவர்களுக்கு 
எசேக்கியா உண்டுபண்ணின ஆவிக்குரிய 
மறுமலர்ச்சி பிடிக்கவில்லை. எசேக்கியாவின்‌ 
சத்துருக்கள்‌ எல்லோரும்‌ இப்போது, 
அவனுடைய குமாரனாகிய  மனாசேயோடு 
சேர்ந்து கொள்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
மனாசேயை வஞ்சித்து, அவனையும்‌ 
விக்கிரகாராதனைக்காரனாக்கிவிடுகிறார்கள்‌. 

விக்கிரகங்களை ராதிக்கிறவர்கள்‌ 
மனாசேயோடு நெருங்கி அவனுடைய 
அதிகாரங்களை தங்களுக்கு சாதகமாகப்‌ 
பயன்படுத்துகிறார்கள்‌. எருசலேம்‌ நகரத்திலே. 
மனாசேயின்‌ ஆட்சி நடைபெறுகிறது என்று, 
சொல்லுவதற்கு த பதிலாக, 
விக்கிரகாராதனைக்காரரின்‌ ஆட்சி 
நடைபெறுகிறது என்று சொல்லுவதுபோல. 
உள்ளது. 

மனாசே கர்த்தரின்‌ பார்வைக்கு 
பொல்லாப்பானதை செய்கிறான்‌. அவன்‌ 
விக்கிரகங்களை ஆராதிக்கிறான்‌. 
வானத்தின்‌: சேனைகளையெல்லாம்‌. 
பணிந்துகொள்கிறான்‌. ஆனாலும்‌ அவன்‌ 
ஐம்பத்தைந்து வருஷம்‌ எருசலேமிலே. 
அரசாளுகிறான்‌. யூதாவின்‌ ராஜாக்களில்‌ 
மனாசேயே. அதிகமான வருஷங்கள்‌ 
ஆளுகை செய்தவன்‌. 


மனாசேயின்‌  ஆட்சிக்காலத்தில்தான்‌, 


யூதாதேசத்திலே, அதிகமான வருஷங்களுக்கு, 
துன்மார்க்கமான ஆட்சி நடைபெறுகிறது. 





f= FTE 
TT 


விக்கிரகாராதனைக்காரர்‌ 
வஞ்சிக்கிறார்கள்‌. மனாசே 

பொல்லாப்பானதை செய்ய 

அதன்‌ பின்பு மனாசே 

பாவங்களுக்கு 

எருசலேமிலே 

கர்த்தரை ஆராதிக்கும்‌ ஆராதனை மறுபடியும்‌ 

உயிர்பெறுகிறது. திரும்பவும்‌ 
ஆவிக்குரிய மறுமலர்ச்சி உண்டாகிறது. 


மனாசே ஐம்பத்தைந்து. வருஷம்‌ 
எருசலேமிலே அரசாட்சி செய்தாலும்‌, அவன்‌ 
ஒரு சில வருஷங்கள்‌ பாபிலோன்‌ தேசத்து 
சிறையிருப்பிலிருக்கிறான்‌. 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
முன்பாகத்‌ துரத்தின 
அருவருபபுகளின்டியே, மனாசே கர்த்தரின்‌ 


பார்வைக்குப்‌ பொல்லாப்பானதைச்‌ 
செய்கிறான்‌ (2இராஜா 21:2). 


மனாசே தன்‌ தகப்பனாகிய எசேக்கியா 
இடிற்துப்போட்ட மேடைகளைத்‌ திருப்பவும்‌ 
குட்டி, பாகாலுக்குப்‌ பலிபீடங்களை எடுப்பித்து. 
ன்‌ ராஜாவாகிய ஆகாப்‌ 
விக்கிரகத்தோப்பை 

வானத்தின்‌ 

சேனைகளையெல்லாம்‌  பணிந்துகொண்டு. 
அவைகளைச்‌ சேவிக்கிறான்‌ (2இராஜா 21:3) 


மனாசே பாகா; 
கட்டுகிறான்‌. ட்ப 


உண்டுபண்ணுகிறான்‌. 

என்னும்‌ வாக்கியம்‌ “அஸ்தரோத்‌' 
புறஜாதி தெய்வத்தைக்‌ 
சந்திரன்‌, சூரியன்‌, நட்சத்திரங்கள்‌ 
ஆகியவையெல்லாமே வானத்தின்‌ 
சேனைகள்‌" என்று அழைக்கப்படுகிறது. 


மனாசே எல்லாவிதமான 
விக்கிரகங்களையும்‌ ஆராதிக்கிறான்‌. 
அவையெல்லாவற்றையும்‌ பணிந்துகொண்டு, 
அவற்றிற்கு தூபங்காட்டுகிறான்‌. மனாசே 
கர்த்தருடைய 

பிராகாரங்களிலும்‌ 

சேனைகளுக்கெல்லாம்‌ 

கட்டுகிறான்‌ (2இராஜா 21:5). 


புத்திரருக்கு 
ஜாதிகளுடைய 


என்னும்‌ 
குறிக்கிறது. 


2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


மனாசே பாகாலுக்கு பலிபீடங்களையும்‌, 
அஸ்தரோத்திற்கு விக்கிரகதோப்புகளையும்‌. 
உண்டுபண்ணி, அவற்றின்‌ பலிபீடங்களிலே 
பலிகளையும்‌ செலுத்துகிறான்‌. மனாசே தன்‌ 
குமாரனைத்‌ தீமிதிக்கப்பண்ணுகிறான்‌ 
(2இராஜா 21:6). 


மனாசே தன்னுடைய பிள்ளைகளை 
மோளேகுக்கு அக்கினியிலே தகனிக்கிறான்‌. 
மனாசேயின்‌ பிள்ளைகள்‌ விருத்தசேதனம்‌ 
செய்யப்பட்டவர்கள்‌. அவர்கள்‌ கர்த்தருக்கு 
பிரதிஷ்டைபண்ணப்பட்டவர்கள்‌. னால்‌ 
மனாசேயோ, விருத்தசேதனத்தின்‌ 
மூலமாக, கர்த்தரோடு செய்து கொண்ட 
உடன்படிக்கையைமீறி, தன்‌ குமாரனை தீ 
மிதிக்கப்பண்ணுகிறான்‌. 


மனசே நாள்பார்க்கிறவனும்‌ 
நிமித்தம்பார்க்கிறவனுமாயிருந்து,. 
அஞ்சனம்‌ பார்க்கிறவர்களையும்‌ 
குறிசொல்லுகிறவர்களையும்‌ வைத்து, 
கர்த்தருக்குக்‌ கோபமுண்டாக அவர்‌ 
பார்வைக்குப்‌ பொல்லாப்பானதை மிகுதியாய்ச்‌ 
செய்கிறான்‌ (2இராஜா 21:6). 


சவுல்‌ அஞ்சனம்‌ பார்க்கிறவர்களைத்‌ 
நேடிப்போனார்‌. மனாசேயும்‌ சவுலின்‌ 
வழிகளில்‌: நடக்கிறான்‌. மனாசே 
குறிசொல்லுகிறவர்களை வைத்து, 
தன்னுடைய அதிர்ஷ்டத்தை 
தீர்மானம்பண்ணுகிறான்‌. ராசியான 
நாட்களையும்‌, ராசியில்லாத நாட்களையும்‌ 
குறிசொல்லுகிறவர்கள்‌ மூலமாக 
வேறுபிரிக்கிறான்‌. சகுனம்‌ பார்க்கிறான்‌. 

மனாசே விக்கிரகங்களை 
ஆராதிப்பதோடு, எருசலேம்‌ நகரத்திலே 
குற்றமில்லாத இரத்தத்தையும்‌ சிந்துகிறான்‌. 
கர்த்தரின்‌ பார்வைக்குப்‌ பொல்லாப்பானதைச்‌ 
செய்யும்பியாக, மனாசே யூதாவைப்‌ 
பாவஞ்செய்யப்பண்ணின அந்தப்‌ பாவமும்‌. 
தவிர, அவன்‌ எருசலேமை நாலு 
மூலைவரையும்‌ க்கா 
நிரப்பத்தக்கதாய்‌, ற்றமில்லாத. 
இரத்தத்தையும்‌. மிகுதியாகச்‌ சிந்துகிறாள்‌ 
(2இராஜா 21:16). 





1 
INTERNATICHAL 
மனாசேயின்‌ காலத்தில்‌, 
தீர்க்கதரிசிகளின்‌ ரத்தம்‌ 
சிந்தப்படுகிறது. மனாசே 
தீர்க்கதரிசிகளில்‌ 
'கொன்றுபோட்டான்‌. 
'தீர்க்கதரிசியாகிய ஏசாயாவை வாளால்‌. 
அறுத்து கொலைசெய்தான்‌ என்றும்‌ 
யூதருடைய பாரம்பரியவரலாறு சொல்லுகிறது. 
நிருபம்‌ எழுதின 


ஆ காலத்தில்‌ 
கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளுக்கு ஏற்பட்ட 
உபத்திரவங்களை எழுதியிருக்கிறார்‌ 
என்று வேதபண்டிதர்கள்‌ விளக்கம்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 
“வேறு 

அடிகளையும்‌ 
அநுபவித்தார்கள்‌; 


எருசலேமிலே, 
அதிகமாக 
கர்த்தருடைய 
அநேகரைக்‌ 
என்றும்‌, 


சிலர்‌ நிந்தைகளையும்‌. 
கட்டுகளையும்‌ காவலையும்‌ 
கல்லெறியுண்டார்கள்‌, 
வாளால்‌ அறுப்புண்டார்கள்‌, 
பரீட்சைபார்க்கப்பட்டார்கள்‌, பட்டயத்தினாலே. 
வெட்டப்பட்டு மரித்தார்கள்‌, செம்மறியாட்டுத்‌ 
தோல்களையும்‌ வெள்ளாட்டுத்‌ தோல்களையும்‌ 
போர்த்துக்கொண்டு திரிந்து, குறைவையும்‌ 
உபத்திரவத்தையும்‌ துன்பத்தையும்‌ 
அநுபவித்தார்கள்‌" (எபி 11:36,37), 
மனாசேயின்‌ 
விக்கிரகாராதனையைப்பற்றி 
வசனப்பகுதியில்‌ 
எழுதப்பட்டிருக்கிறது. 
விக்கிரகாராதனையைக்குறித்து. 
காரியங்கள்‌ இங்கு 
சொல்லப்பட்டிருக்கிறது. அவையானவன : 


1. “எருசலேமிலே என்‌ நாமத்தை. 
விளங்கப்பண்ணுவேன்‌ என்று கர்த்தர்‌ 
சொல்லிக்குறித்த கர்த்தருடைய ஆலயத்திலே 
அவன்‌ பலிபீடங்களைக்‌ கட்டினான்‌” 
(2இராஜா 21:4). 

2. “கர்த்தருடைய ஆலயத்தின்‌ இரண்டு 
பிராகாரங்களிலும்‌ த்தின்‌ 
சேனைகளுக்கெல்லாம்‌ 
கட்டினான்‌" (2இராஜா 21:5). 


3. “இந்த ஆலயத்திலும்‌, நான்‌ 
இஸ்ரவேலின்‌ சகல கோத்திரங்களிலுமிருந்து 
தெரிந்துகொண்ட எருசலேமிலும்‌. என்‌ 
நாமத்தை என்றைக்கும்‌ விளங்கப்‌ 
பண்ணுவேன்‌ என்று கர்த்தர்‌ தாவீதோடும்‌ 
அவன்‌ குமாரனாகிய சாலொமோனோடும்‌. 
சொல்லிக்‌ குறித்த ஆலயத்திலே அவன்‌ 
பண்ணின தோப்புவிக்கிரகத்தை வைத்தான்‌" 
(2இராஜா 21:7). 


2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


மனாசே விக்கிரகங்களை ஆராதனை 
செய்து கர்த்தருடைய வார்த்தைகளை 
அசட்டைபண்ணுகிறான்‌. கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
உடன்படிக்கை 
மனாசேயோ அந்த 
கீழ்ப்படியாமல்‌, 
கர்த்தருக்கு விரோதமாகப்‌ 

பாவம்‌ செய்கிறான்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
வாக்குத்தத்தத்தை 
“நான்‌ அவர்களுக்குக்‌ 
க்த்ன்ப்‌ என்‌ 
தாசனாகிய மோசே அவர்களுக்குக்‌ கற்பித்த 
எல்லா நியாயப்பிரமாண த்தின்‌ படி யேயும்‌, 
செய்ய ஜாக்கிரதையாய்‌ 
இரந்தார்களேயானால்‌, நான்‌ இனி 
இஸ்ரவேலி காலை அவர்கள்‌ 
பிதாக்களுக்குக்‌ கொடுத்த நேசத்தைவிட்டு 
அலையப்பண்ணுவதில்லை' (2இராஜா 21:8) 
என்று கர்த்தர்‌ சொல்லியிருந்தார்‌. 
அவர்கள்‌ கர்த்தருடைய 
கத்த கேளாதேபோக்றார்கள்‌! கர்த்தர்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு முன்பாக அழித்த 
ஜாதிகள்‌ செய்த பொல்லாப்பைப்‌ பார்க்கிலும்‌ 
அதிகமாய்ச்‌ செய்ய மனாசே அவர்களை 


ஏவிவிடுகிறான்‌ (2இராஜா 21:9) 


கர்த்தருடைய வார்த்தை 
2இராஜா 21:10-18 


இராஜா 21:10. ஆகையால்‌ கர்த்தர்‌ 
தீர்க்கதரிசிகனாகிய தம்முடைய 
ஊழியக்காரரைக்‌ கொண்டு, 
உரைத்தது: 


இராஜா 21:11. யூதாவின்‌ ராஜாவாகிய 
மனாசே. தனக்கு. முன்னிருந்த 
எமோரியர்‌ செய்த 
எல்லாவற்றைய்பார்க்கிலும்‌ கேடாக. 
இத்த அருவருப்புகளைச்‌ செய்து, தன்‌ 
'நரகலான விக்கிரகங்கனால்‌ 
மூதாவையும்‌ 
பாவஞ்செய்யப்பண்ணின படியினால்‌, 





i FTN 
ETT 


இராஜா 2112. 
தேவனாகிய கர்த்தர்‌ சொல்லுகிறது 
என்னவென்றால்‌: இதோ, 
கேட்கப்போகிற யாவருடைய இரண்டு 
காதுகளிலும்‌ அது தொனித்துக்‌ 
கொண்டிருக்கும்படி யான பொல்லாப்யை 
நான்‌ எருசலேமின்மேலும்‌. 
மூதாவின்மேலும்‌ வரப்பண்ணி, 


இராஜா 21:19. எருசலேமின்மேல்‌ 
சுமாரியாவின்‌ மட்டநூலையும்‌ ஆகாப்‌ 
வீட்டின்‌ தூக்குநூலையும்‌ பிடிப்பேன்‌; 
ஒருவன்‌ ஒரு தாலத்தைத்‌ துடைத்துப்‌ 
பின்பு அதைக்‌ கவிழ்த்துவைக்கிறது 
போலஎருசலேமைத்துடைத்துவிடுவேன்‌.. 


இஸ்ரவேலின்‌. 


இராஜா 2104. அவர்கள்‌ தங்கள்‌ 
பிதாக்கள்‌ எகிப்திலிருந்து புறப்பட்ட 
நான்முதற்கொண்டு இத்நான்‌ வரைக்கும்‌ 
என்‌ பார்வைக்குப்‌ பொல்லாப்பானதைச்‌. 
செய்து, எனக்குக்‌ கோபம்‌ 
முட்டிவத்தபடியினால்‌, என்‌ 
சதந்தரத்தில்‌ மீதியானதைக்‌ கைவிட்டு, 
அவர்கள்‌ பகைஞரின்‌ கையில்‌. 
அவர்களை ஒப்புக்கொடுப்பேன்‌.. 


இராஜா 21:15. தங்கள்‌ 
பகைஞருக்கெல்லாம்‌ கொள்ளையும்‌ 
சூறையுமாய்ப்‌ போவார்கள்‌ என்றார்‌. 


2இராஜா 21:16. கர்த்தரின்‌ பார்வைக்குப்‌ 
பொல்லாப்பானதைச்‌ செய்யும்படியாக, 


மனாசே. மூதாவைப்‌ 
பாவஞ்செய்யப்பண்ணின அந்தப்‌: 
பாவமும்‌ தவிர, அவன்‌ எருசலேமை 
நாலு மூலைவரையும்‌ இரத்தப்பழிகனால்‌ 
திரப்பத்தக்கதாய்‌, குற்றமில்லாத 
இரத்தத்தையும்மிகுதியாகச்சி த்தினான்‌.. 


2இராஜா 21:17. மனாசேயின்‌ மற்ற 
வர்த்தமானங்களும்‌, அவன்‌ செய்தவை 
யாவும்‌, அவன்‌ செய்த பாவமும்‌, 
முதாவுடைய ராஜாக்களின்‌ நானாகமப்‌. 
புஸ்தகத்தில்‌ அல்லவோ 
எழுதியிருக்கிறது. 


இராஜா ௮8. மனாசே தன்‌ 
யிதாக்கவோடே தித்திரையடைத்தயின்‌, 
அவன்‌ ஊசாவின்‌ தோட்டமாகிய தண்‌ 
அரமனைத்‌ தோட்டத்தில்‌ 
அடக்கம்பண்ணப்பட்டான்‌; அவன்‌ 
ஸ்தானத்திலே அவன்‌ குமாரனாகிய 
ஆமோன்‌ ராஜாவானான்‌.. 


2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யூதாவக்கும்‌, எருசலேமுக்கும்‌ 
நியமிக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர்‌ 
யூதா மனுஷர்‌ மத்தியிலே தம்முடைய 
தீர்க்கதரிசிகளை அனுப்புகிறார்‌. அவர்கள்‌ 
எருசலேம்‌ நகரத்தாருக்கு கர்த்தரைப்பற்றிய 
சத்தியங்களையும்‌, அறிவையும்‌, 
ஞானத்தையும்‌ போதிக்கிறார்கள்‌. கர்த்தர்‌ 
அவர்களுக்கு நியமித்திருக்கிற ஆவிக்குரிய 
கடமைகளை, கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள்‌ 
அவர்களுக்கு நினைவுபடுத்துகிறார்கள்‌. 


யூதாவின்‌ மனுஷர்‌ கர்த்தருடைய 
வார்த்தையைக்‌ கேட்டு அதற்கு கீழ்ப்படிய 
வேண்டும்‌. கீழ்ப்படியவில்லையென்றால்‌, 
அவர்களுடைய பாவங்களினிமித்தமாக 
அவர்களுக்கு அழிவு வரும்‌. கர்த்தருடைய 
தீர்க்கதரிசிகள்‌ பாவிகளுக்கு எச்சரிப்பின்‌ 
வார்த்தைகளைச்‌ சொல்லுவார்கள்‌. பாவிகள்‌ 
தங்கள்‌ பாவங்களுக்கு மனந்திரும்பவேண்டும்‌. 
அப்போது அவர்கள்‌ தங்களுக்கு 
நியமிக்கப்பட்டிருக்கிற அழிவுக்கு. 
தப்பித்துக்கொள்ளலாம்‌. 


பாவிகள்‌ கர்த்தருக்கு, 
தங்களைத்‌ தாழ்த்தாமல்‌ 
பாவங்களுக்கு மனந்திரும்பாமல்‌, 
கர்த்தருக்கு விரோதமாக துணிகரமாய்ப்‌ 
பாவம்‌ செய்தால்‌ கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு 
அவர்கள்மீது வரும்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
தீர்க்கதரிசிகளை அவர்கள்‌ 
மத்தியிலே அனுப்பி, தம்முடைய 
நியாயத்தீர்ப்பின்‌ வார்த்தைகளை 
அவர்களுக்கு சொல்லுவார்‌. 
தீர்க்கதரிசிகளும்‌ பாவிகளுக்கு 
வரப்போகும்‌ அழிவை தீர்க்கதரிசனமாகச்‌ 
சொல்லுவார்கள்‌. பாவிகள்‌ தங்களுக்கு 
ல்லப்படும்‌ நியாயத்தீர்ப்பின்‌ 
கேட்டு, தங்கள்‌ 
மனந்திரும்பவேண்டும்‌. 
பாவங்களைவிட்டு. விலகி 
ல்‌ திரும்பி வரவேண்டும்‌. 


அவர்களுக்கு, கர்த்தருடைய 
இரக்கமும்‌ கிடைக்கும்‌. அவர்கள்‌ அவர்கள்‌ 
கர்த்தரிடத்தில்‌ திரும்பி வராமல்‌, கர்த்தருக்கு 
விரோதமாக துணிகரமாய்ப்‌ பாவம்‌ செய்தால்‌, 
அவர்களுக்கு அழிவு வரும்‌. 


முன்பாக 
தங்களுடைய 


கிருபையும்‌ 





i THE 
TT 


கர்த்தருக்கு 
பாவம்‌ 
கர்த்தர்‌ 


எருசலேம்‌ நகரத்தார்‌ 
விரோதமாக தொடர்ந்து 
செய்கிறார்கள்‌... ஆகையால்‌ 
தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய 
ஊழியக்காரரைக்‌ கொண்டு, அவர்களுக்கு 
தம்முடைய நியாயத்தீர்ப்பின்‌ வார்த்தைகளை 
உரைக்கிறார்‌ (2இராஜா 12:10) 


பாவங்களை அவனுக்கு சொல்லுகிறார்‌. 


“யூதாவின்‌ ராஜாவாகிய மனாசே 
தனக்கு முன்னிருந்த எமோரியர்‌ செய்த 
எல்லாவற்றைப்பார்க்கிலும்‌ கேடாக இந்த. 
அருவருப்புகளைச்‌ ன்‌ 
நரகலான 

யூதாவையும்‌ 
ராஜா 
சொல்லுகிறார்‌. 


மனாசே யூதாவைப்‌ பாவம்‌. 
செய்யப்பண்ணினபடயினால்‌, கர்த்தகுடைய 
நியாயத்தீர்ப்பு அவன்மீதும்‌, அவன்‌ 
வீட்டார்மீதும்‌, எருசலேமின்மீதும்‌ வருகிறது. 
கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள்‌ மனாசேக்கும்‌, 
எருசலேம்‌ நகரத்தாருக்கும்‌, 
கர்த்தருடைய நீதியான நியாயத்தீர்ப்பை 
சொல்லுகிறார்கள்‌. 


இஸ்ரவேலின்‌ தேவனாகிய 
கர்த்தர்‌ சொல்லுகிறது என்னவென்றால்‌: 
“இதோ, கேட்கப்போகிற யாவருடைய இரண்டு 
காதுகளிலும்‌ அது 
தொனித்துக்கொண்டிருக்கும்படியான. 
பொல்லாப்பை நான்‌ எருசலேமின்மேலும்‌: 
யூதாவின்மேலும்‌ வரப்பண்ணுவேன்‌" 
(2இராஜா 21:12) என்றும்‌, 

“எருசலேமின்மேல்‌ 
மட்டநூலையும்‌ ஆகாப்‌ 
நூக்குநூலையும்‌ பிடிப்பேன்‌; ஒருவன்‌ ஒரு 
தாலத்தைத்‌ துடைத்துப்‌ பின்பு அதைக்‌ 
கவிழ்த்துவைக்கிறதுபோல எருசலேமைத்‌ 
துடைத்துவிடுவேன்‌"  (2இராஜா 2143) 
என்றும்‌, 


பாவஞ்செய்யப்பண்ணுகிறான்‌ 
௮: என்று கர்த்தர்‌ 


2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


அவர்கள்‌ தங்கள்‌ பிதாக்கள்‌ 
எகிப்திலிருந்து புறப்பட்ட நாள்முதற்கொண்டு 
நாள்வரைக்கும்‌ என்‌: 
பொல்லாப்பானதைச்‌ செய்து, 
கோபம்‌  மூட்டிவந்தபடியினால்‌, 
சுதந்தரத்தில்‌ மீதியானதைக்‌ 
அவர்கள்‌ பகைஞரின்‌ கையில்‌ அவர்களை 
ஒப்புக்கொடுப்பேன்‌. 
பகைஞருக்கெல்லாம்‌ 
சூறையுமாய்ப்‌ 
(இராஜா 211415) என்றும்‌ 
தம்முடைய தீர்க்கதரிசிகள்‌ 
அவர்களுக்கு சொல்லுகிறார்‌. 
கர்த்தர்‌ எருசலேம்‌. 
அவர்களுடைய பகைஞர்‌ 
ஒப்புக்கொடுக்கும்போது, இந்த. 
ஜனங்கள்‌ எல்லோரும்‌ 
பற்றியே 


போவார்கள்‌" 
கர்த்தர்‌ 
மூலமாக. 


நகரத்தை 
கையில்‌ 
உலகத்து 
அந்த சம்பவத்தைப்‌ 
பேசிக்கொண்டிருப்பார்கள்‌. 
இந்த சம்பவம்‌ கேட்கப்போகிற 
யாவருடைய இரண்டு காதுகளிலும்‌ 
தொனித்துக்கொண்டிருக்கும்‌. கர்த்தர்‌ 
எருசலேமின்‌ மேலும்‌, யூதாவின்மேலும்‌ 
பொல்லாப்பை வரப்பண்ணுவார்‌. 

கர்த்தர்‌ எருசலேமின்மேல்‌ 
சமாரியாவின்‌ மட்டநூலையும்‌, ஆகாப்‌ வீட்டின்‌ 
தூக்குநூலையும்‌ பிடிப்பார்‌ ஆகாபின்‌ 
வீட்டார்‌ அழிவுக்கு. 
நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள்‌. 


“நான்‌ நியாயத்தை நூலும்‌, நீதியைத்‌ 
தூக்கு நூலுமாக வைப்பேன்‌; பொய்‌ என்னும்‌ 
அடைக்கலத்தைக்‌ கல்மழை அழித்துவிடும்‌: 
மறைவிடத்தை: ஜலப்பிரவாகம்‌. 
ப்த்தககொண்டு போகும்‌" (ஏசா 28:17). 


கர்த்தர்‌ எருசலேமை ஒரு தாலந்தை 
இடைத்துப்போடுவது. 

துடைத்துப்போடுவார்‌. ன்றன 
அகத்தங்களெல்லாம்‌ நீக்கப்பட்ட பின்பு, 
அதிலுள்ள அசுத்தங்கள்‌ வெளியே 
கொட்டப்பட்ட பின்பு, அந்த தாலம்‌ கழுவி 
சுத்தப்படுத்தப்படும்‌. கர்த்தர்‌ அதுபோல 
எருசலேமைத்‌ துடைத்துப்போடுவார்‌. 





i= FTE 
ETT 


கர்த்தர்‌ 
அவர்களுடைய 
ஒப்புக்கொடுப்பார்‌. 
தேசத்து. 
அவர்கள்‌ 
கொள்ளையும்‌ 
எருசலேம்‌ 
இருக்கமாட்டார்கள்‌. 
முநாதோரும்‌ 
அனுபவிக்கும்‌. 


எருசலேம்‌ நகரத்தாரை 
பகைஞரின்‌ கையில்‌ 

அவர்கள்‌ அந்நிய 
சிறையிருப்புக்குப்போவார்கள்‌. 
தங்கள்‌ பகைஞருக்கெல்லாம்‌. 
குறையுமாய்ப்போவார்கள்‌. 
நகரத்தில்‌ யாரும்‌ 
எருசலேம்‌ நகரமும்‌, 
ஒய்வு வருஷங்களை 


தாலத்தை துடைத்து, அதை கவிழ்த்து 
வைப்பது என்பது, அந்த தாலந்தை: 
சுத்திகரிப்பதற்கு அடையாளம்‌. தாலத்தை 
துடைக்கும்போது அதை யாரும்‌ 
உடைத்துப்போடமாட்டார்கள்‌ கர்த்தர்‌ 
எருசலேமை அழித்துப்போடால்‌ துடைத்துப்‌ 
போடுகிறார்‌ எருசலேமிலுள்ளவர்கள்‌ 
எல்லோரும்‌ கர்த்தருடைய பார்வையிலே. 
அசுத்தமான வர்களாகயிருக்கிறார்கள்‌. 
கர்த்தர்‌ எருசலேம்‌ நகரத்தைவிட்டு 
அவர்களை வெளியேற்றுகிறார்‌. 
எருசலேம்‌ 
நகரத்தாரும்‌ அந்‌; தேசத்து 
சிறையிருப்புக்குப்போகிறார்கள்‌. 
அவர்களுக்கு மிகுந்த வேதனைகளும்‌, 
துன்பங்களும்‌, உபத்திரவங்களும்‌ 
உண்டாயிற்று. அவர்களுடைய பாவங்களே 
அவர்களுடைய துன்பங்களுக்கு காரணம்‌. 
மனுஷருடைய பாவமே. அவர்களுடைய 
துன்பங்களுக்கு ஆல்பாவாகவும்‌, 
ஒமெகாவாகவும்‌ இருக்கிறது. 


யூதாதேசத்தாரும்‌, 
நிய 


மனாசேயின்‌ ர்த்தானல்ககைப்பத்றி 
இந்த  வசனப்பகுதிமில்‌ சுருக்கமாகச்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. மனாசேயின்‌ மற்ற 
அவன்‌ செய்தவை 

பாவமும்‌, 


ல்‌ 21:17). 


மனாசே தன்‌ பிதாக்களோடே 
நித்திரையடைந்தபின்‌, அவன்‌ ஊசாவின்‌ 
தோட்டமாகிய தன்‌ அரமனைத்‌ தோட்டத்தில்‌ 
அடக்கம்பண்ணப்படுகிறான்‌; அவன்‌ 
ஸ்தானத்திலே அவன்‌ குமாரனாகிய 
ஆமோன்‌ ராஜாவாகிறான்‌ (2இராஜா 21:18). 


2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


மனாசே தன்‌ 
மனந்திரும்பினான்‌ என்று நாளாகமம்‌ 
புஸ்தகத்தில்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. அவன்‌ 
மறுபடியும்‌ கர்த்தரிடத்தில்‌ 
ஐக்கியமாகமிருக்கிறான்‌. கர்த்தரும்‌ அவனை 
அங்கீகரிக்கிறார்‌. மனாசே மரித்த பின்பு, 
அவனை ராஜாக்களின்‌ கல்லறையில்‌. 
அடக்கம்பண்ணாமல்‌, அவனுடைய அரமனை 
தோட்டத்தில்‌ அடக்கம்பண்ணுகிறார்கள்‌. 
மனாசே 
பாவங்களினிமித்தமாக 
தாழ்த்துகிறான்‌. தன்னை 
குமாரன்‌ என்று சொல்லிக்கொள்வதற்கு, 
தன்னிடத்தில்‌ எந்த தகுதியும்‌ இல்லை 
என்று சொல்லி தன்னை வெகுவாகத்‌ 
தாழ்த்துகிறான்‌. ஆகையினால்‌ தான்‌ 
மரித்த பின்பு தன்னை தன்னுடைய 
பிதாக்களின்‌ கல்லறைகளில்‌ 
அடக்கம்பண்ண வேண்டாம்‌ என்று 
சொல்லிவிட்டதாக யூதர்களுடைய பரப்ப 
வரலாறு சொல்லுகிறது. 


பாவி. மனந்திரும்பாமல்‌, 
ராஜாக்களின்‌ னான்‌ 
ஆடம்பரமாகவும்‌, அலங்காரமாகவும்‌ 
அடக்கம்பண்ணப்படுவதைவிட, 

மனந்திரும்பிய பாவியாக, ஒரு தோட்டத்திலே. 
சாதாரணமாக அடக்கம்பண்ணப்படுவது 
மிகவும்‌ மேன்மையானது. 


ஆமோன்‌ 
2இராஜா 21:19-26. 


2இராஜா 2109. ஆமோன்‌. 
ராஜாவான போது இருபத்திரண்டு 
வயதாயிருத்து, இரண்டு வருஷம்‌ 
எருசலேமில்‌ அரசாண்டான்‌; யோத்பா 
ஊரானாகிய ஆகுத்சின்‌' 
குமாரத்தியான அவன்‌ தாயின்பேர்‌ 


மெசுல்லேமேத்‌. 


இராஜா 21:20. அவன்‌ தண்‌ 
தகப்பனாகிய மனாசே. செய்ததுபோல, 


கர்த்தரின்‌. பார்வைக்குப்‌ 
பொல்லாப்பானதைச்‌ செய்து, 





i FTE 
ETT 


2இராஜா 21:21. தன்‌ தகப்பன்‌ நடத்த 
எல்லா வழியிலும்‌ நடத்து, தன்‌ தகப்பன்‌ 
சேவித்த நரகலான விக்கிரகங்களைச்‌. 
சேவித்து அவைகளைப்‌. 
பணித்துகொண்டு, 


இராஜா 21:22. கர்த்தரின்‌ வழியிலே. 
"நடவாமல்‌, தன்‌ பிதாக்களின்‌ 
தேவனாகிய கர்த்தரை விட்டுவிட்டான்‌. 


இராஜா 21.23. ஆமோனின்‌ 
ஊழியக்காரர்‌ அவனுக்கு விரோதமாய்க்‌ 
கட்டுப்பாடுபண்ணி, ராஜாவை அவன்‌ 
அரமனையிலே கொன்றுபோட்டார்களன்‌.. 


21:24. 
ஜனங்கள்‌ 


அதினால்‌ 
தேசத்து ராஜாவாகிய 
ஆமோனுக்கு விரோதமாய்க்‌ 
கட்டுப்பாடுபண்ணின வர்கனை யெல்லாம்‌ 
வெட்டிப்போட்டு, அவன்‌ குமாரனாகிய 
யோசியாவை அவண்‌ ஸ்தானத்தில்‌. 
ராஜாவாக்கினார்கள்‌. 


இராஜா 


2இராஜா 21:25. ஆமோன்‌ செய்த மற்ற 
வர்த்தமானங்கள்‌ மூதாவுடைய 
ராஜாக்களின்‌ நானாகமப்‌ புஸ்தகத்தில்‌ 
அல்லவோ எழுதியிருக்கிறது. 


இராஜா 21:28. அவன்‌ ஊசாவின்‌ 
தோட்டத்திலுன்ன அவனுடைய 
கல்லறையில்‌ அடக்கம்பண்ணப்பட்டான்‌; 
அவன்‌ ஸ்தானத்திலே அவன்‌ 
குமாரனாகிய யோசியா ராஜாவானான்‌.. 


யூதாவின்‌ ராஜாவாகிய ஆமோனின்‌ 
ராஜ்யபாரத்தைப்பற்றி இந்த வசனப்பகுதியில்‌ 
சுருக்கமாக எழுதப்பட்டிருக்கிறது. இவன்‌ 
மனாசேயின்‌ குமாரன்‌. மனாகேக்கு 
நாற்பத்தைந்து வயது ஆனபோது. 
அவனுடைய குமாரன்‌ ஆமோன்‌ பிறக்கிறான்‌. 
மனாசே. தன்‌ பிதாக்களோடே 
நித்திரையடைந்த பின்‌, அவன்‌ குமாரனாகிய 
ஆமோன்‌, யூதாதேசத்திற்கு ராஜாவாகிறான்‌. 


ஆமோன்‌ ராஜாவானபோது. 
இருபத்திரண்டு வயதாயிருந்து, இரண்டு 
எருசலேமில்‌  அரசாளுகிறான்‌; 
ஊரானாகிய ஆருத்சின்‌ 
வன்‌ தாயின்பேர்‌ 

மெசல்லேமேத்‌ (2இராஜா 21:19). 


2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆமோன்‌ தன்‌ தகப்பனாகிய மனாசே. 
செய்ததுபோல, கர்த்தரின்‌ பார்வைக்குப்‌ 
பொல்லாப்பானதைச்‌ செய்கிறான்‌. ஆமோன்‌ 
தன்‌ தகப்பன்‌ நடந்த எல்லா வழியிலும்‌ 
நடந்து, தன்‌ தகப்பன்‌ சேவித்த நரகலான 
விக்கிரகங்களைச்‌ சேவித்து அவைகளைப்‌ 
பணிந்துகொள்கிறான்‌. ஆமோன்‌ கர்த்தரின்‌ 
வழியிலே நடவாமல்‌, தன்‌ பிதாக்களின்‌ 
தேவனாகிய கர்த்தரை விட்டுவிடுகிறான்‌. 
(2இராஜா 21:20-22). 


ஆமோனின்‌ ஜீவியம்‌ மிகவும்‌ 
பரிதாபமாக முடிவு பெறுகிறது. ஆமோன்‌ 
ர்த்தருக்‌ 'விரோதமாகக்‌ 
ஆமோனுடைய 
ரத்‌ 


கொண்றுபோடுகிறார்கள்‌ 
ஆமோன்‌ இரண்டு 
மாத்திரமே எருசலேமில்‌ 


(2இராஜா 21:23) 


வருஷம்‌: 
அரசாளுகிறான்‌. 
ஆமோன்‌ கர்த்தரின்‌ 
பொல்லாப்பானதை செய்தாலும்‌, அவன்‌ 
நரகலான விக்கிரகங்களை சேவித்து, 
அவைகளைப்‌ பணிந்துகொண்டாலும்‌, 
'நாதேசத்து ஜனங்கள்‌ அவனுக்காக 
இரண்டு! காரியங்கள்‌ செய்கிறார்கள்‌ 
(2இராஜா 21:24). அவையாவன : 


1. யூதாதேசத்து ஜனங்கள்‌ ராஜாவாகிய 
ஆமோனுக்கு 'விரோதமாய்க்‌ 
கட்டுப்பாடுபண்ணினவர்களையெல்லாம்‌. 
வெட்டிப்போடுகிறார்கள்‌. 


பார்வைக்கு, 


2. அவர்கள்‌ ஆமோனின்‌ குமாரனாகிய 
யோசியாவை அவன்‌ ஸ்தானத்தில்‌ 
ராஜாவாக்குகிறார்கள்‌. 


ஆமோன்‌ துன்மார்க்கனாகமிருந்தாலும்‌, 

யூதாதேசத்து, ஜனங்கள்‌ அவனை 
தங்களுடைய ராஜாவாக அங்கீகரிக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ மோனைக்‌ 
கொன்றுபோட்டவர்களை வெட்டிப்போட்டு 
பழிவாங்குகிறார்கள்‌. 





ழ்‌ நயன 
யாய 


ஆமோன்‌ மரித்த பின்பு. யூதாதேசத்து 
ஜனங்கள்‌, தங்களுக்கு வேறு யாரையும்‌ 
ராஜாவாக தெரிந்தெடுக்காமல்‌, ஆமோனின்‌ 
குமாரனாகிய யோசியாவையே அவன்‌ 
ஸ்தானத்தில்‌ ராஜாவாக்குகிறார்கள்‌. யோசியா 
கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை 
செய்கிறான்‌. ஆமோனின்‌ 
யூநாதேசம்‌ ஆவிக்குரிய 
அழிவின்‌ பாதையை 
போய்க்கொண்டிருந்தது. 
காலத்திலோ,  யூதாதேசத்திலே, 
ஆலிக்குரிய மறுமலர்ச்சி உண்டாயிற்று. 
ராஜ்யபாரத்தைப்பற்றியும்‌, 
வர்த்தமானங்களைப்பற்றியும்‌ 
வசனப்பகுதியில்‌ சுருக்கமாக 
எழுதப்பட்டிருக்கிறது. ஆமோன்‌ செய்த மற்ற 
வர்த்தமானங்கள்‌ யூதாவுடைய ராஜாக்களின்‌ 
நாளாகமப்‌ புஸ்தக, அல்லவோ 
எழுதியிருக்கிறது (2இராஜா 21:25). 


2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆமோன்‌ ஊசாலின்‌ தோட்டத்திலுள்ள 
அவனுடைய கல்லறையில்‌ 
அடக்கம்பண்ணப்படுகிறான்‌: ஆமோன்‌ 
ஸ்தானத்திலே அவன்‌ குமாரனாகிய யோசியா 
ராஜாவாகிறான்‌ (2இராஜா 21:26). 


ஆமோன்‌ யூதாவின்‌ ராஜாக்களில்‌ 
மிகவும்‌ பொல்லாதவனாயிருக்கிறான்‌ 
ஆமோனின்‌ குமாரனாகிய யோசியாவோ 
யூதாவின்‌ ராஜாக்களில்‌ மிகவும்‌ 
செம்மையான வனாயிருக்கிறான்‌. 





f= a 
TT 


யூதாவின்‌ ராஜாவாகிய யோசியாவின்‌ 
ராஜ்யபாரத்தைப்பற்றி வசனப்பகுதியில்‌ 
சுருக்கமாகச்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 


யோசியாவின்‌ குணாதிசயம்‌(2இராஜா 22:12). 


யோசியா கர்த்தருடைய ஆலயத்தின்மீது 
பத்திவைராக்கியமாயிருந்து. அதைப்‌ பழுது 
பார்க்கிறான்‌ (2இராஜா 22:3-7). 
யோசியா நியாயப்பிரமாண 
புஸ்தகத்தை கர்த்தரோடு 
உடன்படிக்கை பண்ணுகிறான்‌ 
(2இராஜா 22:81). 


கர்த்தருடைய 
வாசித்து, 


கர்த்தருடைய வார்த்தையைக்‌ குறித்து 
விசாரிக்க, உல்நாள்‌ என்னும்‌ 
தீர்க்கதரிசியினிடத்தில்‌ விசாரிக்க, யோசியா 
நன்னுடைய ஊழியக்காரரை அனுப்புகிறான்‌ 
(இராஜா 2212-14). உல்தாள்‌ எருசலேமுக்கு 
வரப்போகும்‌ ஆபத்தைக்‌ குறித்து 
யோசியாவுக்கு கர்த்தருடைய 
வார்த்தையைச்‌ சொல்லியனுப்புகிறாள்‌ 
(இராஜா 22:15-17). யோசியாவுக்கு. 
கர்த்தருடைய கண்களில்‌ கிருபை 
கிடைத்திருக்கிறது (2இராஜா 22:18-20). 


யூதாதேசத்திலும்‌, எருசலேமிலும்‌ 
யோசியா மேற்கொண்ட ஆவிக்குரிய 
மறுமலர்ச்சிகளைப்பற்றியும்‌, அவன்‌ 
எருசலேமையும்‌, தேவாலயத்தையும்‌, 
சமாரியாவையும்‌  சுத்திகரித்த சம்பவங்கள்‌ 
பற்றியும்‌, அடுத்த அதிகாரத்தில்‌ விரிவாக 
எழுதப்பட்டிருக்கிறது. 


யோசியா 
2இராஜா 22:1,2 


2இராஜா ௮1. 
ராஜாவாகிறயோது, 

வயதாயிருத்து, முப்பத்தொரு வருஷம்‌ 
எருசலேமில்‌ அரசாண்டான்‌; போஸ்காத்‌ 
ஊரானாகிய அதாயாவின்‌ 
குமாரத்தியான அவன்‌ தாயின்பேர்‌ 
எதிதான்‌. 


2 இராஜாக்கன்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


இராஜா 222. அவன்‌ கர்த்தரின்‌ 
பார்வைக்குப்‌ செம்மையானதைச்‌. 
செய்து, தன்‌ தகப்பனாகிய தாவீதின்‌ 
வழியிலெல்லாம்‌ வலது இடதுபுறம்‌ 
விலகாமல்‌ நடந்தான்‌. 


யோசியா 
எட்டுதாயிருக்கிறான்‌. 
தகப்பனாகிய  ஆமோனும்‌, 
தகப்பனாகிய 
துன்மார்க்கராயிருந்தார்கள்‌. யோசியா 
சிறுபிள்ளையாகயிருந்தாலும்‌, அவனுடைய 
முன்னோர்களின்‌ தீயசுபாவங்கள்‌ அவனை 
சிறிதும்‌ பாதிக்கவில்லை. 

யோசியா 
வழியையும்‌, 
பின்பற்றவில்லை. 
முன்னோர்களிடத்தில்‌ 
தப்பிதங்களைப்‌ பார்த்து. எச்சரிப்படைகிறான்‌. 
யோசியா கர்த்தருடைய வழியில்‌ 
நடக்கவேண்டுமென்று, 
தீர்மானம்பண்ணுகிறான்‌. 


“பின்‌, இதோ, அவனுக்கு ஒரு 
குமாரன்‌ பிறந்து அவன்‌ தன்‌ தகப்பன்‌ 
செய்த எல்லாப்‌ பாவங்களையும்‌ கண்டு, தான்‌ 
அவைகளின்படி செய்யாதபடிக்கு 
எச்சரிக்கையாயிருந்து, மலைகளின்மேல்‌ 
சாப்பிடாமலும்‌, இஸ்ரவேல்‌ வம்சத்நாரின்‌ 
நரகலான விக்கிரகங்களுக்கு நேராகத்‌ தன்‌ 
கண்களை ஏறெடுக்காமலும்‌, தன்‌ 
அயலானுடைய மனைவியைத்‌ 
தீட்டுப்படுத்தாமலும்‌" 


“ஒருவனையும்‌ ஒடுக்காமலும்‌, 
அடைமானத்தை  வைத்துக்கொண்டிராமலும்‌, 
கொள்ளையிடாமலும்‌, தன்‌ அப்பத்தைப்‌ 
பசித்தவனுக்குப்‌ பங்கிட்டு, 
வஸ்திரமில்லாதவனுக்கு  வஸ்திரந்தரிப்பித்து, 
சிறுமையானவனுக்கு நோவுண்டாக்காதபடித்‌ 
தன்‌ கையை விலக்கி, வட்டியும்‌ பொலிசையும்‌ 
வாங்காமலிருந்து என்‌ நியாயங்களின்படி 
செய்து. என்‌ கட்டளைகளில்‌ நடந்தால்‌, 
அவன்‌ தன்‌ தகப்பனுடைய 
அக்கிரமத்தினிமித்தம்‌ சாகாமல்‌ பிழைக்கவே 
பிழைப்பான்‌” (எசே 18:14-17). 


ராஜாவாகிறபோது 
'யோசியாவின்‌ 
ஆமோனின்‌. 
மனாசேயும்‌ 


தன்னுடைய 
தாத்தாவின்‌: 





f= FTE 
TT 


யோசியா ராஜாவாகிறபோது, 
வயதாயிருந்து. முப்பத்தொரு வருஷம்‌ 
எருசலேமில்‌ அரசாளுகிறான்‌: போஸ்காத்‌ 
ஊரானாகிய அதாயாவின்‌ குமாரத்தியான 
அவன்‌ தாயின்பேர்‌ எதிதாள்‌. யோசியா 
கர்த்தரின்‌ பார்வைக்குப்‌ செம்மையானதைச்‌ 
செய்து, தன்‌ 


எட்டு 


நடக்கிறான்‌ (2இராஜா 2232). 
கர்த்தருடைய ட்ட. இரக்கமும்‌ 
யோசியாவுக்கு, கிடைத்திருக்கிறது. 
யோசியாவின்‌ தகப்பனாகிய ஆமோன்‌ 
தன்னுடைய பாவத்தினால்‌ அழிந்துபோனான்‌. 
ஆனால்‌ யோசியாவோ கர்த்தர்‌ 
தெரிந்துகொண்ட பாத்திரமாயிருக்கிறான்‌. 


கர்த்தருடைய கிருபையினால்‌ செய்ய 
மூவாத காரியம்‌ என்று எதுவுமே இல்லை. 

ஈசியா, ஆமோனைப்போல ஒரு சில 
தப்பிதங்களை செய்தாலும்‌, அவன்‌ பாவத்தில்‌ 


எச்சரிப்பாயிருந்து. கர்த்தருடைய நாமத்தை 
தூஷிக்காமல்‌, அவருடைய நாமத்தை 
மகிமைப்படுத்துகிறான்‌. 


கர்த்தருடைய ஆலயம்‌ 
2இராஜா 22:8-7 


2௨3. ராஜாவாகிய 
யோசியாவின்‌. பதினெட்டாம்‌ 
வருஷத்திலே, ராஜா மெசுல்லாமின்‌ 
குமாரனாகிய அத்சலியாவின்‌ மகன்‌ 
காப்பான்‌ என்னும்‌ சம்பிரதியைக்‌. 


கர்த்தரின்‌ ஆலயத்துக்கு அனுப்பி: 


இராஜா 22% நீ பிரதான 

ஆசாரியனாகிய இல்க்கியாவினிடத்தில்‌ 
போய்‌, கர்த்தருடைய 
ஆலயத்துக்குக்‌ கொண்டுவரப்பட்டதும்‌ 
வாசல்காக்கிறவர்கள்‌. ஜனத்தின்‌. 
கையிலே வாங்கப்பட்டதுமான. 
பணத்தை அவன்‌ தொகைபார்த்து, 


2இராஜா 


2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


இராஜா 22:5. பிற்பாடு அவர்கள்‌: 
அதைக்‌ கர்த்தருடைய ஆலயத்தின்‌ 
வேலையை விசாரிக்கிறவர்கன்‌ கையிலே 
கொடுத்து, அவர்கள்‌ அதைக்‌ கர்த்தரின்‌ 
ஆலயத்தைப்‌ பழுது பார்க்கிறதற்காக 
அதிலிருக்கிற வேலைக்காரராகிய, 


2 இராஜா. 226. தச்சருக்கும்‌, 
சிற்பாசாரிகளுக்கும்‌, கொற்றருக்கும்‌, 
ஆலயத்தைப்‌ பழுது பார்க்கும்படி, 
வேண்டிய மரங்களையும்‌ வெட்டின 
கற்களையும்‌. வாங்குகிறதற்கும்‌. 
'செலவழிக்கவேண்டும்‌. 


இராஜா ஆகிலும்‌ அந்தப்‌ 
பணத்தைத்‌ தங்கள்‌ கையில்‌ 
ஒப்புவித்துக்கொள்ளுகிறவர்களோ 
காரியத்தை உண்மையாய்‌ 
நடப்பிக்கிறபடியினால்‌, 
அவர்களிடத்தில்‌ அதின்‌ கணக்கைக்‌ 
'கேட்கவேண்டியதில்லை என்று சொல்‌ 
என்றான்‌. 


2௨7. 


யோசியா 
rye 
கர்த்தருடைய 
ஆரம்பிக்கிறான்‌. 


தன்னுடைய பதினெட்டாம்‌ 
ராஜ்யபாரத்தின்‌ போது, 
ஆத்தை பழுதுபார்க்க 


“யோசியா தேசத்தையும்‌ 
ஆலயத்தையும்‌ குத்திகரித்தபின்பு, அவன்‌ 
தன்‌ ராஜ்யபாரத்தின்‌ பதினெட்டாம்‌ 
வருஷத்திலே, அத்சலியாவின்‌ குமாரனாகிய 
சாப்பானையும்‌, நகரத்தலைவனாகிய 
மாசெயாவையும்‌, யோவாகாசின்‌ குமாரனாகிய 
யோலாக்‌ என்னும்‌ மந்திரியையும்‌, தன்‌ 
தேவனாகிய கர்த்தரின்‌ ஆலயத்தைப்‌ 
பழுதுபார்க்கும்படிக்கு அனுப்பினான்‌" 
(நோளா 34:8). 


யோசியா கர்த்தருடைய ஆவ்வ்‌ 
பழுதுபார்ப்பதற்கு முன்பாகவே, 
தேட அம்பது விடுகள்‌, 
தன்‌ ராஜ்யபாரத்தின்‌ எட்டாம்‌. 
ல தான்‌ இன்னும்‌ 
இளவயதாயிருக்கையில்‌, தன்‌ தகப்பனாகிய 
தாவீதின்‌ தேவனைத்‌ நேட ஆரம்பித்து, 
பன்னிரண்டாம்‌ வருஷத்தில்‌ மேடைகள்‌ 
தோப்புகள்‌ ரூபங்கள்‌ விக்கிரகங்கள்‌ ஆகிய 
அற்றுப்போகும்படி, 
எருசலேமையும்‌ 
தொடங்கினான்‌" (2நாளா 34:3). 





i= FTE 
TT 


யோசியாவின்‌ மனதில்‌, கர்த்தருடைய 
ஆலயத்தைப்‌ பழுதுபார்க்கவேண்டும்‌ என்னும்‌ 
ஆர்வம்‌ இருந்தது. ஆனாலும்‌, 

ஆரம்பத்தில்‌ அந்த வேலையை செய்வதற்கு 
அவனுக்கு அநேக தடைகள்‌ உண்டாயிற்று. 


யோசியாவின்‌ 
சாப்பான்‌ என்பவன்‌ 
இல்க்கியா என்பவன்‌ 
இருக்கிறார்கள்‌. 


ராஜாவாகிய யோசியாவின்‌ 
பதினெட்டாம்‌ வருஷத்திலே, ராஜா 
மெசல்லாமின்‌ குமாரனாகிய அத்சலியாவின்‌ 
மகன்‌ சாப்பான்‌ என்னும்‌ சம்பிரதியைக்‌: 
கர்த்தரின்‌ ஆலயத்துக்கு அனுப்புகிறான்‌. 
(2இராஜா 22:3). 

யோசியா தன்னுடைய சம்பிரதியாகிய 
சாப்பனை நோக்கி, “நீ பிரதான 
ஆசாரியனாகிய இல்க்கியாவினிடத்தில்‌ போய்‌, 
கர்த்தருடைய ஆலயத்துக்குக்‌ 
கொண்டுவரப்பட்டதும்‌ வாசல்காக்கிறவர்கள்‌ 
ஜனத்தின்‌ கையிலே வாங்கப்பட்டதுமான 
பணத்தை அவன்‌ தொகைபார்க்கவேண்டும்‌" 
(2இராஜா 22:4) என்றும்‌, 


“பிற்பாடு அவர்கள்‌ 
கர்த்தருடைய ஆலயத்தின்‌ வேலையை 
விசாரிக்கிறவர்கள்‌ கையிலே கொடுத்து, 
அவர்கள்‌ அதைக்‌ கர்த்தரின்‌ ஆலயத்தைப்‌ 
பழுது பார்க்கிறதற்காக அதிலிருக்கிற 
வேலைக்காரராகிய, தச்சருக்கும்‌, 
சிற்பாசாரிகளுக்கும்‌, கொற்றருக்கும்‌, 
ஆலயத்தைப்‌ பழுது பார்க்கும்படி வேண்டிய 
மரங்களையும்‌ வெட்டின கற்களையும்‌ 
வாங்குகிறதற்கும்‌ செலவழிக்கவேண்டும்‌” 
(2இராஜா22:55) என்றும்‌ சொல்லுகிறான்‌. 


ராஜ்யபாரத்தின்போது, 
'சம்பிரதியாகவும்‌, 
ஆசாரியனாகவும்‌. 


அதைக்‌ 


வாசல்காக்கிறவர்கள்‌ ஜனத்தின்‌ கைகளில்‌ 
வாங்கியிருக்கிறார்கள்‌. இப்போது. 
ஆலயத்தைப்‌ பழுதுபார்ப்பதற்கு 
போதுமான அளவு பணம்‌ க 
அந்தப்‌. பணத்தை 


2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யோசியா. கர்த்தருடைய ஆலயத்தைப்‌ 
பழுதுபார்ப்பதற்காக 

சேகரிப்பதுபோலவே, அவனுடைய 
முன்னோர்களில்‌ ஒருவனாகிய யோவாஸ்‌ 
என்னும்‌ ராஜாவும்‌ பணம்‌ சேகரித்தான்‌. 


'ஆசாரியனாகிய  யோய்தா ஒரு 
பெட்டியை எடுத்து, அதின்‌ மூடியிலே ஒரு 
துவாரமிட்டு, அதைப்‌ பலிபீடத்தண்டையிலே. 
கர்த்தருடைய ஆலயத்தில்‌ ஜனங்கள்‌ 
உட்பிரவேசிக்கும்‌ வதுபங்கத்தில்‌ வந்தான்‌; 
வாசற்டியைக்‌ காக்கிற ஆசாரியர்கள்‌ 
கர்த்தருடைய ஆலயத்திற்குக்‌. 
கொண்டுவரப்பட்ட பணத்தையெல்லாம்‌ 
அதிலே போட்டார்கள்‌" (2இராஜா 12:9). 


கர்த்தருடைய ஆலயத்தைப்‌ 
பழுதுபார்ப்பதற்காக சேகரிக்கப்பட்ட 
பணத்தை, வேறு எந்தக்‌ காரியத்திற்கும்‌. 
செலவு பண்ணக்கூடாது என்பதில்‌ யோசியா 
வப கவனமாயிருக்கிறான்‌. அந்தப்‌ 

எப்படியெல்லாம்‌ 
செலவ்க்க வேண்டும்‌ என்று யோசியா 
தன்னுடைய  சம்பிரதியாகிய  சாப்பான்‌ 
மூலமாக ஆசாரியனாகிய இல்க்கியாவுக்கு 
கட்டளை கொடுக்கிறான்‌. 


“ஆலயத்தைப்‌ 
கர்த்தருக்கு 
உண்மையுள்‌எவர்களாயிருக்கிறார்கள்‌. 

கர்த்தருடைய 

தப்பிதமான 
செலவுப்‌ ணபாட்டார்கள்‌. ராஜா அவர்களை 
நம்புகிறான்‌. ப்‌ 
பழுதுபார்க்கிறவர்கள்‌ 
பாத்திரவான்களாகவும்‌, 
வர்களாகவும்‌ நடந்துகொள்கிறார்கள்‌ 
யோவாஸ்‌ ராஜாவின்‌ ஆட்சிக்காலத்திலும்‌, 
ஆலயத்தைப்‌ பழு - 
உண்மையுள்ளவர்களாகயிருந்தார்கள்‌. 


பழுதுபார்க்கிறவர்கள்‌ 
ன்பாக 


வேலையை செய்‌ ப்பதற்‌ 
உண்மையுள்ள வேலைக்காரர்கள்‌ வேண்டும்‌. 
இதுவும்‌ கர்த்தருடைய கிருபை யோசியா 
ராஜாவின்‌ காலத்தில்‌, கர்த்தருடைய 
ஆலயத்தைப்‌ பழுதுபார்க்க, அவனுக்கு 
உண்மையுள்ள வேலைக்காரர்கள்‌ 
கிடைத்திருக்கிறார்கள்‌. 
யோசியா தன்னுடைய சம்பிரதியிடம்‌, 
கர்த்தருடைய ஆலய வேலையை 
செங்கிறுலர்களிடந்தில்‌ கணக்கு கேட்க 
வேண்டியதில்லை என்று சொல்லுகிறான்‌. 





i= FTE 
TT 


கர்த்தருடைய ஆலயத்திற்காக 
கொண்டு வரப்பட்ட பணத்தை, அந்த 
ஆலயத்தின்‌ வேலையை விசாரிக்கிறவர்கள்‌ 
கையில்‌ கொடுக்கவேண்டும்‌ என்றும்‌, அதை 
அவர்கள்‌ கர்த்தருடைய ஆலயத்தைப்‌ 
பழுதுபார்க்கும்‌ வேலைக்காரருடைய கைகளில்‌ 
கொடுத்து செலவழிக்கவேண்டும்‌ என்றும்‌ 
யோசியா கட்டளையிடுகிறான்‌. 


மேலும்‌ யோசியா, 
சம்பிரதியாகிய  சாப்பானைப்‌ பார்த்து, 
ஆகிலும்‌ அந்தப்‌ பணத்தைத்‌ தங்கள்‌ 
கையில்‌ ஒப்புவித்துக்கொள்ளுகிறவர்களோ 
காரியத்தை உண்மையாய்‌. 
நடப்பிக்கிறபடியினால்‌, அவர்களிடத்தில்‌ 
அதின்‌ கணக்கைக்‌ கேட்கவேண்டியதில்லை' 
(2இராஜா 22:7) என்று ஆசாரியனாகிய 
இல்க்கியாவிடம்‌ சொல்லுமாறு கட்டளை 
கொடுக்கிறான்‌. 


தன்னுடைய 


நியாயப்பிரமாண புஸ்தகம்‌ 
2இராஜா 22:8-10 


இராஜா 22:8. அப்பொழுது. பிரதான 
ஆசாரியனாகிய இல்க்கி। 
சம்பிரதியாகிய சாப்பானை நோக்கி 


நாண்‌ கர்த்தரின்‌ ஆலயத்திலே 
'இியாயப்பிரமாண புஸ்தகத்தைக்‌ கண்டு 
பிடித்தேன்‌ என்று சொல்லி, அந்தப்‌ 
புஸ்தகத்தைச்‌. ப்‌ 
கொடுத்தான்‌; 
வாசித்தான்‌. 


அவன்‌ 


2இராஜா 2௨9, 
சம்பிரதியாகிய 

ராஜாவினிடத்தில்‌ வத்து, 
மறுஉத்தரவு 

ஆலயத்திலே தொகையிட்டுக்‌ கண்ட 
பணத்தை உமது அடியார்‌ சேர்த்துக்‌ 
கட்டி, அதைக்‌ கர்த்தருடைய 
ஆலயத்தின்‌ வேலையை 
விசாரிக்கிறவர்கள்‌. கையிலே 
கொடுத்தார்கள்‌ என்று சொன்னான்‌. 


இராஜா 2210. சம்பிரதியாகிய 
காப்பான்‌ பின்னையும்‌ ராஜாவை 
நோக்கி: ஆசாரியனாகிய இலக்கியா. 
என்னிடத்தில்‌ ஒரு புஸ்தகத்தைக்‌ 
கொடுத்தான்‌ என்று அறிவித்து, அதை 
ராஜாவுக்கு முன்பாக வாசித்தான்‌. 


2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆசாரியனாகிய இல்க்கியாவின்‌ 
மேற்பார்வையிலே கர்த்தருடைய ஆலயத்தைப்‌ 
பழுதுபார்க்கும்‌ வேலை நடைபெறுகிறது. 
அப்போது இல்க்கியா கர்த்தருடைய 
ஆலயத்திலே நியாயப்பிரமாண புஸ்தகத்தை 
கண்டுபிடிக்கிறான்‌. அவன்‌ அந்தப்‌ 
புஸ்தகத்தை சாப்பானிடத்தில்‌ 
கொடுக்கிறான்‌. சாப்பான்‌ நியாயப்பிரமாண 
புஸ்தகத்தை வாசிக்கிறான்‌. 


கர்த்தருடைய ஆலயத்தில்‌ இல்க்கியா 
கண்டுபிடித்த புஸ்தகம்‌, மோசேயின்‌ 
பஞ்சாகம புஸ்தகம்‌ என்று வேதபண்டிதர்கள்‌ 
சொல்லுகிறார்கள்‌. ஆதியாகமம்‌ முதல்‌. 
உபாகமம்‌ வரையிலுள்ள முதல்‌ ஐந்து 
புஸ்தகங்களும்‌  “பஞ்சாகமம்‌' என்று 
அழைக்கப்படுகிறது. மோசே இந்தப்‌ 
புஸ்தகத்தை தன்னுடைய கைப்பட 
எழுதினார்‌ என்றும்‌ வேதபண்டிதர்கள்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 


லயத்திலே 
வரிக்‌ 1 இல்க்கியா வத்‌ , 
மோசேயின்‌ பஞ்சாகம புஸ்தகமே, மிகவும்‌ 
பழமையானது என்றும்‌, அதுவே 
அதிகாரப்பூர்வமானது. என்றம்‌ சரித்திர 
ஆசிரியர்களும்‌, வேதபண்டிதர்களும்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 


நியாயப்பிரமாண புஸ்தகம்‌ காணாமல்‌ 
போய்விட்டது. ஒருவேளை யூதமார்க்கத்தின்‌ 
முற்பிதாக்கள்‌ நியாயப்பிரமாண பதத 
சரியாக. பராமரிக்காமல்‌, 
கவனக்குறைவாக ஏதோ ஒரு இடத்தில்‌ 
வைத்துவிட்டதற்கும்‌ வாய்ப்புள்ளது. 
ஒருவேளை நியாயப்பிரமாண புஸ்தகத்தின்‌ 
முக்கியத்துவம்‌ தெரியாமல்‌, அவர்கள்‌ அதைப்‌ 
புறக்கணித்திருக்கலாம்‌. நியாயப்பிரமாண 
புஸ்தகம்‌ தங்களுக்கு தேவையில்லை என்று 
நினைத்து, அவர்கள்‌ அதை மூலையிலே 
தூக்கி எரிந்திருக்கலாம்‌. 
கர்த்தருடைய வார்த்தையின்‌ 
முக்கியத்துவத்தை ..... அறியாதவர்கள்‌ 
அதைக்‌ கனம்பண்ணபாட்டார்கள்‌. 
அசட்டைபண்ணுவார்கள்‌. அப்படிப்பட்டவர்கள்‌ 
கர்த்தருடைய வார்த்தையை நினைவில்‌ 
வைத்திருக்காமல்‌ மறந்துவிடுவார்கள்‌. 





f= THE 
TT 


விக்கிரகாராதனைக்காரராயும்‌ இருந்தார்கள்‌. 
அப்படிப்பட்ட ராஜாக்கள்‌, 
நியாயப்பிரமாண புஸ்தகத்தை ஜனங்களுக்கு. 
காண்பிக்கக்கூடாது என்றும்‌, 
மறைத்துவிடவேண்டும்‌ 


ண்‌ வேதத்தின்‌ வெளிச்சம்‌ இனிமேல்‌ 
வெளியே தெரியாது என்றுகூட அவர்கள்‌ 
நினைத்திருக்கலாம்‌. 


ர்க, டய னோர்‌ 
கர்த்தருடைய நினவ்பறனான ச 
மிகவும்‌ பாதுகாப்பாக, சில. 
பரக்த்தணன்களிடத்தில்‌...... பபித்திகுக்க 
வேண்டும்‌. அது எப்படியோ சத்துருக்களின்‌ 
கைகளில்‌ கிடைத்திருக்கவேண்டும்‌ என்றும்‌. 
ஒரு கருத்து உள்ளது. 


கர்த்தர்‌ தம்முடைய பரிசுத்த 
வேதாகமந்தைப்‌ பாதுகாக்கிறார்‌ 
சரித்திரத்திலே, கர்த்தருடைய 
நியாயப்பிரமாண புஸ்தகத்தை யாரெல்லாம்‌. 
பாதுகாத்தார்களோ, அவர்கள்‌எல்லோர்மேலும்‌ 
கர்த்தருடைய கரம்‌ அமர்ந்திருந்தது. 

யோசியாவின்‌ காலத்திலே, 
கர்த்தருடைய ஆலயத்தைப்‌ 
பழுதுபார்க்கும்போது. அங்கே 
நியாயப்பிரமாண புஸ்தகம்‌ 
கண்டுபிடிக்கப்படுகிறது. பஞ்சாகம 
புஸ்தகத்தின்‌ அதிகாரப்பூர்வமான ஒரே பிரதி 
இந்தப்‌ புஸ்தகம்‌ தான்‌ என்றால்‌, கர்த்தர்‌ 
நமக்கு... இந்தப்‌ புஸ்தகத்தைக்‌ 
கொடுத்ததற்காக, நாம்‌ கர்த்தருக்கு 
நன்றியுள்ளவர்களாயிருக்கவேண்டும்‌. 

சாரியனாகிய 
நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கண்டுக்க 
வேண்டும்‌ என்று தேடிப்பார்க்கவில்லை. 
அவன்‌ கர்த்தருடைய ஆலயத்தைப்‌ 
பழுதுபார்க்கும்‌ வேலையை 
செய்துகொண்டிருந்தான்‌. கர்த்தரோ 
தம்முடைய கிருபையினால்‌, தம்முடைய 
நியாயப்பிரமாண ஸ்தகத்தைக்‌ 
கண்டுபிடிக்கும்‌ 
இல்க்கியாவுக்கு கொடுக்கிறார்‌. 
தேடாதவர்களாலே 
கண்டறியப்படுகிறார்‌. 


2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


என்னைக்குறித்து, விசாரித்துக்‌ 
கேளாதிருந்தவர்களாலே. தேடப்பட்டேன்‌; 
என்னைத்‌ தேடாதிருந்தவர்களாலே 
கண்டறியப்பட்டேன்‌: என்னுடைய நாமம்‌ 
விளங்காதிருந்த ஜாதியை நோக்கி: இதோ, 
இங்கே இருக்கிறேன்‌ என்றேன்‌” 
(ஏசா 6511). 


இஸ்ரவேலின்‌ 

மிகுந்த கவனத்தோடு 

வேதாகமத்தை பாதுகாத்து பராமரிக்கிறார்‌. 

தம்முடைய வார்த்தையில்‌ கர்த்தருக்கு. 
மிகுந்த கவனமும்‌ அக்கரையுமுள்ளது. 

யோசியாவின்‌ காலத்திலே 

கண்டுபிடிக்கப்பட்ட நியாயப்பிரமாண 

அதிகாரப்பூர்வமான பிரதியா, 

தெளிவாகத்‌ 

இந்த 

புஸ்தகத்தில்‌: 

எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகள்‌, யோசியா 

ராஜாவுக்கும்‌, பிரதான ஆசாரியனுக்கும்‌ 

புதிதாயிருக்கிறது. 


யோசியா ராஜா நியாயப்பிரமாணா 
புஸ்தகத்தின்‌ வார்த்தைகளைக்‌ கேட்டபோது, 
தன்‌ வஸ்திரங்களைக்‌ கிழித்துக்கொள்கிறான்‌ 
(2இராஜா 22:11) 


நியாயப்பிரமாண 
தொலைந்துபோயிருக்குமென்றால்‌, யோசியா 
ராஜாவால்‌. கர்த்தருடைய சித்தத்தின்‌ 


பிராகரமாக யூதாதேசத்தை ஆளுகை செய்ய 

முடியாது. கர்த்தருடைய பார்வையிலே. 

எது சரியானது என்பதையும்‌ 

அவனால்‌ அறிந்துகொள்ள முடியாது. 

ஆசாரியர்களுக்கும்‌ ஜனங்களுக்கும்‌ 

_ பிரமாணத்தைப்பற்றித்‌ 

அவர்களால்‌. 

கர்த்தருடைய சித்தத்தின்‌ பிரகாரம்‌ அவரை 
ஆராதிக்கவும்‌ முடியாது. 


நியாயப்பிரமாண புஸ்தகம்‌ 
கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்பு, யூதர்கள்‌ 
அந்தப்‌ புஸ்தகத்தில்‌ எழுதப்பட்டிருந்த ஒரு 
சில சம்பவங்களை மாத்திரம்‌ வாசித்து, அதன்‌ 
பிரகாரமாக கர்த்தரை ஆராதித்தார்கள்‌. 
அவர்கள்‌ நியாயப்பிரமாணத்தை 
முழுவதுமாகப்‌ 
நியாயப்பிரமாணத்தின்‌ 
பின்பற்றினார்கள்‌. 


தேவனாகிய கர்த்தர்‌ 
தம்முடைய பரிசுத்த 


புஸ்தகம்‌ 





f= FTN 
TT 


நியாயப்பிரமாண புஸ்தகத்திலே. 
கர்த்தர்‌ தங்களுக்கு சொல்லியிருக்கும்‌ 
ஆசீர்வாதமான வாக்குத்தத்தங்களுக்கு 


கொடுத்தார்கள்‌. 

புஸ்தகத்திலே 

சொல்லியிருக்கும்‌ 

வார்த்தைகளுக்கு செவிகொடுக்காமல்‌, அதை 
அசட்டைபணணி மறந்துவிட்டார்கள்‌ 
(லேவி 26; உபா 28 ஆகிய அதிகாரங்கள்‌). 


யோசியா கர்த்தருடைய 
நியாயப்பிரமாண புஸ்தகத்தை வாசித்தபோது, 
அதில்‌ எழுதப்பட்டிருக்கும்‌ எச்சரிப்பின்‌ 
வார்த்தைகளை வாசித்து, தன்னுடைய 
இருதயத்தில்‌. உணர்வடைகிறான்‌ 
ஆசீர்வாதமான வார்த்தைகளைவிட 
எச்சரிப்பின்‌ வார்த்தைகளே  யோசியாவின்‌ 
இருதயத்தை அதிகமாக பாதித்திருக்கிறது. 
அவன்‌ இதுவரையிலும்‌ கர்த்தருடைய 
ஆசீர்வாதமான வார்த்தைகளை மாத்திரமே. 
கேள்விப்பட்டிருக்கிறான்‌. ப்போதோ 
கர்த்தருடைய எச்சரிப்பின்‌ வார்த்தைகளை 
நியாயப்பிரமாண புஸ்தகத்தில்‌ வாசித்து 
அறிந்துகொள்கிறான்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
ஜனத்தின்மீது கோபமாயிருப்பார்‌ என்னும்‌ 
சத்தியமே அவனுக்கு புதியதாயிருக்கிறது. 


“கண்டெடுக்கப்பட்ட இந்தப்‌ 
புஸ்தகத்தின்‌ வார்த்தைகளினிமித்தம்‌ நீங்கள்‌ 
போய்‌, எனக்காகவும்‌ ஜனத்திற்காகவும்‌ 
யூதாவனைத்திற்காகவும்‌ கர்த்தரிடத்தில்‌. 
விசாரியுங்கள்‌: நமக்காக எழுதியிருக்கிற 
தல செய்ய நம்முடைய 
பிதாக்கள்‌ புஸ்தகத்தின்‌ 
வார்த்தைகளுக்குச்‌' செவ்வக ததன்‌ 
நம்மேல்‌ பற்றியெரிந்த கர்த்தருடைய உக்கிரம்‌ 
பெரியது” (2இராஜா 2243) என்று யோசியா 
சொல்லுகிறான்‌. 


நாம்‌ பரிசுத்தவேதாகமத்தில்‌ 

எழுதப்பட்டிருக்கிற எல்லா வசனங்களையும்‌ 

வாசித்‌ அவற்றை கருத்தாய்த்‌ 

தியானிக்கவேண்டும்‌. வேதாகமத்தில்‌. 

இங்கும்‌ அங்குமாக ஒரு சில வசனங்கள்‌ 

மாத்திரம்‌ வாசிப்பது நல்ல பழக்கமல்ல. 

வேதாகம சுருக்கங்கள்‌, வேதாகம கதைகள்‌, 

க ஓரளவு 

ஆனாலும்‌ 

பூரணமாய்‌ 

அறிந்துகொள்வதற்கு சுருக்கவரைகளும்‌, 
கதைகளும்‌ போதுமானவையல்ல. 


2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தரைப்பற்றிய சத்தியம்‌ 
முழுவேதாகமத்திலும்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
கர்த்தருடைய சித்தமானது 
முழுவேதாகமத்திலும்‌ வெளிப்படுத்தப்‌ 
பட்டிருக்கிறது. நாம்‌ வேதாகமத்தை அரையும்‌ 
வாசிப்போமென்றால்‌, 
அவருடைய 
பூரணமாய்‌ 
அரையும்‌ 

குறையுமாகவே அறிந்துகொள்வோம்‌. 


கர்த்தர்‌ தம்முடைய நியாயப்பிரமாண 
புஸ்தகத்தை கண்டுபிடிக்க வைத்து, 
தம்முடைய கிருபையையும்‌, இரக்கத்தையும்‌, 
தயவையும்‌ யோசியா எஜாகத்கும்‌ தம்முடைய 
ஜனத்திற்கும்‌ ளிப்படுத்துகிறார்‌. 
நியாயப்பிரமாண டனர்‌ கர்த்தருக்கு 
சித்தமான, ஏற்ற காலத்தில்‌ 
கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. 


யோசியா யூதாதேசந்திலே 
ஆலிக்குரிய மறுமலர்ச்சியை 
ஆரம்பித்திருக்கிறான்‌. இந்த மறுமலர்ச்சியின்‌ 
ஊழியம்‌ துரிதமாய்‌ நடைபெறவேண்டும்‌ 
என்பதற்காகவும்‌, அது ஜனங்களுக்கு 
ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களைக்‌ 
கொடுக்கவேண்டும்‌ என்பதற்காகவும்‌, கர்த்தர்‌ 
இந்தக்‌ காலத்திலே நியாயப்பிரமாண 
புஸ்தகத்தை, அவர்களுக்கு 
வெளிப்படுத்தியிருக்கிறார்‌. 


ஆசாரியனாகிய ல்க்கியாவும்‌, 
அவனோடுகூட வேலை. செய்கிறவர்களும்‌ 
கர்த்தருடைய ஆலயத்தைப்‌ 
பழுதுபார்த்துக்கொண்டிருக்கிறார்கள்‌. 
அப்போது இல்க்கியா ஆலயத்திலே 
நியாயப்பிரமாண புஸ்தகத்தைக்‌ 
கண்டுபிடிக்கிறான்‌. 
இல்க்கியா தனக்கு கொடுக்கப்பட்ட 
மணன்‌ உண்மையாய்ச்‌ செய்கிறான்‌. 
லயத்தைப்‌ பழுதுபார்க்கவேண்டும்‌. இதுவே 
இல்க்கியாலின்‌ வேலை. இலக்கியா 
கர்த்தருடைய உண்மையாய்ச்‌ 
செய்யும்போது. அவனுக்கு 
புஸ்தகத்தை 
அவனை ஆசிர்வதிக்கிறார்‌. 


வேலையை 
கர்த்தர்‌ 


இல்க்கியாவைப்போலவே, 
செய்கிறவர்களுக்கு, 
விசேஷித்த ஆசீர்வாதங்கள்‌ கிடைக்கும்‌. 





i THE 
TT 


இல்க்கியா அந்தப்‌ 
சம்பிரதியாகிய 


புஸ்தகத்தை 
சாப்பானிடத்தில்‌, 
கொடுக்கிறான்‌. சாப்பான்‌ அந்தப்‌ 
புஸ்தகத்தைப்‌ பெற்றுக்கொண்டு யோசியா 
ராஜாவினிடத்தில்‌ வருகிறான்‌. அவன்‌ 
ராஜாவினிடத்தில்‌ நியாயப்பிரமாண 
புஸ்தகத்தைப்பற்றி முதலாவதாக 
சொல்லாமல்‌, ஆலயத்தைப்‌ பழுதுபார்க்கும்‌ 
'வேலையைப்பற்றி முதலாவதாக. 
சொல்லுகிறான்‌. 


அப்பொழுது சம்பிரதியாகிய சாப்பான்‌ 
ராஜாவினிடத்‌ வந்து, ராஜாவுக்கு 
மறுஉத்தரவு சொல்லி, “ஆலயத்திலே 
தொகையிட்டுக்‌ கண்ட பணத்தை உமது 
அடியார்‌ பர்க்‌ குட்டி, அதைக்‌ 
கர்த்தருடைய லயத்தின்‌ வேலையை 
விசாரிக்கிதவர்கள்‌ கையிலே கொடுத்தார்கள்‌” 
(2இராஜா 22:9) என்று சொல்லுகிறான்‌ 


சாப்பான்‌ யோசியாவிடம்‌ ஆலயத்தைப்‌ 
பழுதுபார்க்கிற வேலையைப்பற்றிச்‌ 
சொல்லும்போது. அவனுடைய கையிலே. 
நியாயப்பிரமாண புஸ்தகம்‌ இருக்கிறது. 
சாப்பான்‌ அந்தப்‌ புஸ்தகத்தைப்பற்றியும்‌. 
யோசியா ராஜாவிடம்‌ சொல்லுகிறான்‌. 

சம்பிரதியாகிய சாப்பான்‌ ராஜாவை 
நோக்கி: “ஆசாரியனாகிய இல்க்கியா 
என்னிடத்தில்‌ ஒரு புஸ்தகத்தைக்‌ 
கொடுத்தான்‌" என்று அறிவித்து, அதை. 
ராஜாவுக்கு முன்பாக வாசிக்கிறான்‌ 
(2இராஜா 22:10). 


யோசியாவின்‌ பணிவு 
2இராஜா 22:11-18 


221. ராஜா 
'நியாயப்பிரமாண புஸ்தகத்தின்‌ 
வார்த்தைகளைக்‌ கேட்டபோது, தன்‌ 
வஸ்திரங்களைக்‌ கிழித்துக்கொண்டு, 


இராஜா 2212. 
இல்க்கியாவுக்கும்‌, 
குமாரனாகிய 
மிகாயாவின்‌ 
அக்போருக்கும்‌, 
காப்பானுக்கும்‌, 
ஊழியக்காரனாகிய 
ராஜா கட்டளையிட்டது. 


2இராஜா 


ஆசாியனாகிய 
சாப்பானின்‌ 
அதீக்காமுக்கும்‌, 
குமாரனாகிய 
சும்பிரதியாகிய 
ராஜாவின்‌ 
அசாயாவுக்கும்‌. 


2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இராஜா 2218. கண்டெடுக்கப்பட்ட 

இத்தய்‌ புஸ்தகத்தின்‌ 

வார்த்தைகளினிமித்தம்‌ நீங்கள்‌ போய்‌, 
ஜனத்திற்காகவும்‌ 

மூதாவனைத்திற்காகவும்‌ 

கர்த்தரிடத்தில்‌ 

தமக்காக 

எல்லாவற்றின்படியேயும்‌ 

நம்முடைய பிதாக்கள்‌ 

புஸ்தகத்தின்‌' வார்த்தைகளுக்குச்‌. 

செவிகொடாதபடியினால்‌, நம்மேல்‌ 

பற்றியெரித்த கர்த்தருடைய உக்கிரம்‌ 

பெரியது என்றான்‌. 


சம்பிரதியாகிய சாப்பான்‌, யோசியா 
ராஜாவுக்கு முன்பாக நியாயப்பிரமாண 
புஸ்தகத்தை வாசிக்கிறான்‌. கர்த்தருடைய 
ஆலயத்திலே. கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிற 
நியாயப்பிரமாண புஸ்தகம்‌ மிகவும்‌ 
முக்கியமான புஸ்தகம்‌. இது பழங்காலத்து, 
புதை பொருள்‌ என்று நினைத்து, அதை 
அருங்காட்சி சாலை! பூட்டி 
வைத்துவிடக்கூடாது. 


நியாயப்பிரமாண _ புஸ்தகம்‌ 
விலைமதிப்புள்ள பொக்கிஷம்‌: 
நினைத்து, அதைப்‌ பாதுகாப்பாக 
பொக்கிஷசாலையில்‌ பூட்டி வைத்துவிடவும்‌ 
கூடாது. கர்த்தருடைய நியாயப்பிரமாண 
புஸ்தகத்தை நாம்‌ வாசிக்கவேண்டும்‌. இதை 
வாசித்து கர்த்தருடைய சித்தத்தைப்‌ 
புரிந்துகொள்ளவேண்டும்‌. கர்த்தருடைய 
வார்த்தைக்கு கீழ்ப்படியவேண்டும்‌. 
இதற்காகவே கர்த்தர்‌, தமக்கு சித்தமான 
காலத்திலே, நியாயப்பிரமாண புஸ்தகத்தைக்‌ 
கொடுத்திருக்கிறார்‌. 

சம்பிரதியாகிய சாப்பானும்‌ கர்த்தருடைய 
நியாயப்பிரமாண புஸ்தகத்தை யோசியா 
ராஜாவுக்கு முன்பாக வாசிக்கிறான்‌. 
கர்த்தருடைய பரிசுத்த வேதாகமத்தை நாம்‌. 
கனம்பண்ணவேண்டுமென்று விரும்பினால்‌, 
நாமும்‌ வேதாகமத்திலுள்ள வசனங்களை 
வாசிக்கவேண்டும்‌. தியானிக்கவேண்டும்‌. 
கர்த்தருடைய வார்த்தைகள்‌ அநுதினமும்‌. 
நம்மோடு பேசவேண்டும்‌. வேதவசனம்‌. 
நமக்கு ஆவிக்குரிய னிக்கு 
வேண்டும்‌. நம்மு அன்றாட 
ஜீவியத்தில்‌ நாம்‌ தத்தன்‌ வெளிசாரதில 
நடக்கவேண்டும்‌. 


அதிக 


என்று 





i THE 
TT 


யோசியா ராஜா நியாயப்பிரமாண 

புஸ்தகத்தின்‌ வார்த்தைகளைக்‌ கேட்டபோது, 

தன்‌ வஸ்திரங்களைக்‌ கிழித்துக்கொள்கிறான்‌ 
221). யோசியா 


அதிகமாயிருக்கிறது. ஜனங்கள்‌ 

ஆராதியாமல்‌, விக்கிரகங்களை 
ஆராதிக்கிறார்கள்‌. யூதாஜனத்தார்‌ 
மத்தியிலே கர்த்தருக்கு பயப்படும்‌ பயம்‌: 


யோசியா நியாயப்பிரமாண 
புஸ்தகத்தின்‌ வார்த்தைகளைக்‌ கேட்பதற்கு 
முன்பாக, அவனுக்கு கர்த்தருடைய 
கோபத்தைப்பற்றி ஒன்றும்‌ தெரியவில்லை. 
இப்போதோ, நியாயப்பிரமாண புஸ்தகம்‌. 
யோசியாவுக்கு முன்பாக வாசிக்கப்படுகிறது. 


யோசியா நியாயப்பிரமாண புஸ்தகத்தின்‌ 
வார்த்தைகளைக்‌ கேட்டு, தன்னுடைய 
ஸ்திரங்களைக்‌ கிழித்துக்கொண்டு, 

நம்முடைய பிதாக்கள்‌ இந்தப்‌ புஸ்தகத்தின்‌ 
வார்த்தைகளுக்கு செவிகொடாதபடியினால்‌, 
நம்மேல்‌ பற்றியெரிந்த கர்த்தருடைய உக்கிரம்‌. 
பெரியது' (2இராஜா 2213) என்று, 
சொல்லுகிறான்‌. 


யூதாதேசம்‌ இதுவரையிலும்‌ அநேக 
பாடுகளையும்‌, பிரச்சனைகளையும்‌, 
உபத்திரவங்களையும்‌, 'சாபங்களையும்‌ 
சந்தித்து வருவதற்கு, கர்த்தருடைய கோபம்‌ 
பெரிதாயிருப்பதே காரணம்‌ என்பதை 
யோசியா அறிந்துகொள்கிறான்‌. கர்த்தருடைய 
கோபத்திற்கு யூதாஜனத்தாரின்‌ முற்பிதாக்கள்‌ 
கர்த்தருடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தில்‌: 
எழுதப்பட்டிருக்கி வார்த்தைகளுக்கு 
செலிகொடாயல்‌. போனதே காரணம்‌ 
என்பதையும்‌ யோசியா அறிந்துகொள்கிறான்‌. 

கர்த்தர்‌ யோசியாவின்‌ 
மனக்கண்களைத்‌ திறக்கிறார்‌. கர்த்தருடைய 
வார்த்தைகளைக்‌ கேட்டபோது யோசியா 
தன்னுடைய வஸ்திரங்களைக்‌ 
கிழித்துக்கொள்கிறான்‌. இது, யோசியா 
தன்னுடைய இருதயத்தைக்‌ 
கிழித்துக்கொள்வதற்கு அடையாளம்‌. 


2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யோசியா ராஜா நியாயப்பிரமாண 
புஸ்தகத்தின்‌ வார்த்தைகளைக்‌ கேட்டபோது 
தன்‌ வஸ்திரங்களைக்‌ கிழித்துக்கொள்கிறான்‌. 
:த சம்பவத்திலிருந்து நாம்‌ இரண்டு 
அறிந்துகொள்ளவேண்டும்‌. 

அவையாவன: 


1. கர்த்தருடைய கோபம்‌ நமக்கு 
விரோதமாக எழும்பியிருக்கும்போது, 
அவருடைய கோபத்தை நிறுத்துவதற்கு நாம்‌ 
என்ன செய்யவேண்டும்‌ என்பதை நாம்‌ 
அறிந்துகொள்ளவேண்டும்‌. நம்முடைய 
பாவங்களினாலே i நியாயத்தீர்ப்பு 
நம்மீது வருகிறது. 
நியாயத்தீர்ப்பு நம்மீது வராமலிருப்பதற்கு நாம்‌ 
என்ன செய்யவேண்டும்‌ என்பதையும்‌ நாம்‌ 
அறிந்திருக்கவேண்டும்‌. 


2. நாம்‌ பாவம்‌ செய்தால்‌ நமக்கு 
என்ன சம்பவிக்கும்‌ என்பதையும்‌, நம்முடைய 
சாபத்திற்கும்‌, வேதனைகளுக்கும்‌ என்ன 
காரணம்‌ என்பதையும்‌ நாம்‌ 
அறிந்திருக்கவேண்டும்‌. 

யோசியா ராஜா நியாயப்பிரமாணா 
புஸ்தகத்தின்‌ வார்த்தைகளைக்‌ கேட்டபோது, 
“நமக்காக எழுதியிருக்கிற 
எல்லாவற்றின்படியேயும்‌ செய்ய நம்முடைய 
பிதாக்கள்‌ இந்தப்‌ புஸ்தகத்தின்‌ 
வார்த்தைகளுக்குச்‌ செலிகொடாதபடியினால்‌, 
நம்மேல்‌ பற்றியெரிந்த கர்த்தருடைய உக்கிரம்‌ 
பெரியது” (2இராஜா 2213) என்று. 
சொல்லுகிறான்‌ 


நியாயப்பிரமாண புஸ்தகம்‌ 
கர்த்தருடைய வார்த்தை. அது சரியானது. 
கர்த்தருடைய வார்த்தை பொய்சொல்லாது. 
யூதர்களுடைய முன்னோர்கள்‌ 
கர்த்தருடைய வார்த்தைக்கு 
செவிகொடுக்கவில்லை. அவர்கள்‌ 
கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை. 
இதனால்‌ கர்த்தருடைய கோபம்‌ யூதர்களுக்கு 
விரோதமாக வந்திருக்கிறது. 

யோசியா 
நியாயப்பிரமாண 
வார்த்தைகளை 


ராஜா 


கேள்விப்பட்டதே இல்லை. 
அந்த வார்த்தைகளைக்‌ கேட்டபோது, 
யோசியா தன்னுடைய வஸ்திரங்களைக்‌ 
கிழித்துக்கொண்டாலும்‌, அதற்குமேல்‌ என்ன 
செய்யவேண்டும்‌ என்று அவனுக்கு 
தெரியவில்லை. 





i FTE 
TT 


ஆசாரியனாகிய இல்க்கியாவாலும்‌ 
யோசியா ராஜாவுக்கு தேவையான 
ஆலோசனைகளை சொல்ல முடியவில்லை. 
ஆகையினால்‌ யோவாஸ்‌ நியாயப்பிரமாண 
புஸ்தகத்தில்‌ எழுதப்பட்டிருக்கிற 
வார்த்தைகளைக்‌ குறித்து கர்த்தரிடத்தில்‌ 
விசாரிக்குமாறு சொல்லுகிறான்‌. 
கர்த்தரிடத்தில்‌ 
யோசியா ராஜா 
முக்கியஸ்தர்களை தெரிந்தெடுக்கிறான்‌ 
அவர்களைப்பற்றிய விவரம்‌ இந்த 
வசனப்பகுதியில்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
ஆசாரியனாகிய  இல்க்கியாவுக்கும்‌, 
சாப்பானின்‌ குமாரனாகிய அகீக்காமுக்கும்‌, 
மிகாயாவின்‌ குமாரனாகிய அக்போருக்கும்‌, 
சம்பிரதியாகிய சாப்பானுக்கும்‌, ராஜாவின்‌ 
ஊழியக்காரனாகிய அசாயாவுக்கும்‌ ராஜா 
கட்டளையிட்டது" (2இராஜா 22:12). 


யோசியா ராஜா 
கண்டெடுக்கப்பட்ட 
வார்த்தைகளினிமித்தம்‌ 
எனக்காகவும்‌ 
யூதாவனைத்திற்காகவும்‌ 
விசாரியுங்கள்‌" (2 இராஜா 
சொல்லுகிறான்‌. 


அவர்களை நோக்கி, 
இந்தப்‌ புஸ்தகத்தின்‌ 
நீங்கள்‌ போய்‌, 
ஜனத்திற்காகவும்‌ 
கர்த்தரிடத்தில்‌. 
22:13) என்று 


உல்தாள்‌ 
2இராஜா 22:14-20. 


இராஜா ஐக்‌. அப்பொழுது 
ஆசாரியனாகிய இல்க்கியாவும்‌, 
அகீக்காமும்‌, அக்போரும்‌, சாப்பானும்‌, 
அசாயாவும்‌, அர்காசின்‌ குமாரனாகிய 
திக்வாவின்‌ மகணான சல்லூம்‌ என்னும்‌ 
வஸ்திரசாலை. விசாரிப்புக்காரன்‌ 
மனைவியாகிய உல்தான்‌ என்னும்‌ 
தீர்க்கதரிசியானவளிடத்திற்குப்‌ போய்‌ 
அவனோடே பேசினார்கள்‌; அவன்‌ 
எருசலேமின்‌ இரண்டாம்‌ வகுப்பிலே 


குடியிருத்தான்‌.. 


இராஜா 2௮15. 
நோக்கி: உங்களை 
அனுப்பினவர்களிடத்தில்‌ நீங்கள்‌ 
போய்‌ இஸ்ரவேலின்‌ தேவனாகிய 
கர்த்தர்‌ உரைக்கிறது என்னவென்றால்‌: 


அவன்‌ அவர்கணை 
என்னிடத்தில்‌: 


2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


இராஜா 22:16. இதோ, யூதாவின்‌ 
ராஜா வாசித்த புஸ்தகத்தின்‌ 
வார்த்தைகனிலெல்லாம்‌ காட்டியிருக்கிற 
 பொல்லாப்யை நான்‌ இந்த 
ஸ்தலத்தின்மேலும்‌, அதின்‌ 
குடிகவின்‌ மேலும்‌ வரப்பண்ணுவேன்‌. 


2 இராஜா. 2௮17. அவர்கள்‌ 
என்னைவிட்டு, தங்கள்‌ கைகளின்‌ 
கிரியைகள்‌ எல்லாவற்றிலும்‌ எனக்குக்‌ 
கோபமுண்டாக்க வேறே 
தேவர்களுக்குத்‌. தூபங்காட்டின 
படியினால்‌, என்‌ உக்கிரம்‌ இத்த 
ஸ்தலத்தின்‌ மேல்‌ பற்றியெரியும்‌; அது 
அவித்து போவது இல்லையென்று, 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ என்று 
சொல்லுங்கள்‌. 


2இராஜா 2௨18. கர்த்தரிடத்தில்‌ 
விசாரிக்கிறதற்கு உங்களை அனுப்பின 
யூதாவின்‌ ராஜாவினிடத்தில்‌ நீங்கள்‌ 
போம்‌: தீர்‌ கேட்ட வார்த்தைகளைக்‌. 
குறித்து இஸ்ரவேலின்‌ தேவனாகிய 
கர்த்தர்‌ சொல்லுகிறது என்ன வென்‌ றால்‌: 


இராஜா 2௮19. நான்‌ இந்த 

ஸ்தலத்திற்கும்‌ அதின்‌ குடிகளுக்கும்‌ 

விரோதமாக, அவர்கள்‌ பாழும்‌ 

சாபமுமாவார்கள்‌ என்று சொன்னதை நீ. 

கேட்டபோது, உன்‌ இருதயம்‌ இனகி, நீ 

முன்பாக உன்னைத்‌ 

உன்‌ வஸ்திரங்களைக்‌ 

அழிக்கக்‌ கொண்டு, எனக்குமுன்பாக 

யினால்‌ நானும்‌ உன்‌ 
விண்ணப்பத்தைக்‌ கேட்டேன்‌. 


ரஜா 52:20. ஆகையால்‌, இதோ, 
உன்னை 

தக்‌ வட கொத்துக்‌ 
கொள்ளுவேன்‌; நீ சமாதானத்தோடே, 
உன்‌ கல்லறையில்‌ சேர்வாய்‌; நான்‌ 
இந்த ஸ்தலத்தின்மேல்‌ வரப்பண்ணும்‌ 
சகல பொல்லாப்பையும்‌ உன்‌ கண்கள்‌: 
காண்பதில்லை என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌ என்பதைச்‌. 
சொல்லுங்கள்‌. என்றான்‌; இந்த 
மதுஉத்தரவை அவர்க, போய்‌ 
ராஜாவுக்குச்‌ சொன்னார்கள்‌. 





i THE 
TT 


விசாரிப்பதற்காக, 
க்கியஸ்தர்கள்‌ 

2இராஜா 2212 

ம்‌, 2இராஜா 2214 
வசனத்திலும்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 


யோசியா 


ஆவது 
ஆவது 


ராஜா 
ஐந்துபேரும்‌ உல்தாள்‌ 

தீரக்கதரிசிமானவளிடத்தத்கு 

இவள்‌ அர்காசின்‌ குமாரனாகிய திக்வாவின்‌ 

மகனான சல்லூம்‌ என்னும்‌ வஸ்திரசாலை 

விசாரிப்புக்காரனுடைய மனைவி. 


பழைய ஏற்பாட்டுக்காலத்திலும்‌, புதிய 
ஏற்பாட்டுக்காலத்திலும்‌ ஒரு சில ஸ்திரீகள்‌ 
கர்த்தருக்காக ஊழியம்‌ செய்திருக்கிறார்கள்‌. 
மீரியாம்‌ இஸ்ரலேல்‌ ஜனங்களை எகிப்து 
தேசத்திலிருந்து வழிநடத்துவதற்கு 
உதவியாயிருந்தாள்‌. 

"நான்‌ உன்னை எகிப்துதேசத்திலிருந்து, 
வரப்பண்ணி, அடிமைத்தன... வீட்டிலிருந்த 
உன்னை மீட்டுக்கொண்டு, மோசே ஆரோன்‌ 
மீரியாம்‌ என்பவர்களை உனக்கு முன்பாக 
அனுப்பினேன்‌" (மீகா 6:4) 


தெபொராள்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரை 
நியாயம்‌ விசாரித்தாள்‌. இப்போது உல்தாள்‌ 
யோசியா ராஜா அனுப்பின பிரதானிகளுக்கு 
கர்த்தருடைய வார்த்தைகளைச்‌ 
சொல்லுகிறாள்‌. இவள்‌ சல்லூம்‌ 
என்பவனுடைய மனைவி. இவள்‌ ஒருவனுக்கு 
'மனைவியாகயிருப்பதினால்‌, கர்த்தருடைய 
தீர்க்கதரிசியாகயிருப்பதில்‌ 
எதுவுமில்லை. விவாகம்‌ 
ந க்‌ 


யாவருக்குள்ளும்‌ 


தம்முடைய ஜனத்தின்மீது 
கங்கன்‌ பகவ கக்கத்‌ 
பரிசுத்தவேதாகமம்‌ ஜனங்களுக்கு கிடையாத 
காலத்திலே, கர்த்தர்‌ தம்முடைய 
ஜனத்தின்மீது இரங்கி, அவர்கள்‌ மத்தியிலே 
தீர்க்கதரிசிகள்‌ அநேகரை 
்‌ தீர்க்கதரிசனம்‌ 
கன வாது, கர்த்தர்‌ தம்முடைய 
ஜனங்களுக்கு பரிசுத்த வேதாகமத்தை 
தாராளமாய்க்‌ கிடைக்கப்‌ பண்ணுகிறார்‌. 


2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யோசியா ராஜாவுக்கும்‌, 
அமணைய்ல்குக்கை ல்‌: 
உல்தாளைப்பற்றித்‌ தெரிந்திருக்கிறது. 
உல்தாளின்‌ புருஷன்‌ சல்லூம்‌ என்பவன்‌ 
யோசியாவின்‌ அரமனையிலே வேலை 
பார்க்கிறவன்‌. அவன்‌ வஸ்திர சாலைக்கு 
விசாரிப்புக்காரனாயிருக்கிறான்‌. 


அவனுடைய 
பிரதானிகளுக்கும்‌ 


ஓசியா 


ராஜாவின்‌ பிரதானிகள்‌ 
உல்தாளின்‌ 


வார்த்தைகளை நம்புகிறார்கள்‌. 
அவளுடைய வாயிலிருந்து. சத்தியமான 
வார்த்தைகள்‌ புறப்பட்டு வரும்‌ என்று 
விசுவாசிக்கிறார்கள்‌. கர்த்தருடைய 
வார்த்தை உல்தாளின்‌ வாயிலிருக்கிறது. 
என்று நம்பி அவர்கள்‌ அவளிடத்தில்‌ 
வந்திருக்கிறார்கள்‌. 


உல்தாள்‌ யோசியா ராஜாவுக்கு 
அருகாமையிலிருக்கிறாள்‌. அவள்‌ எருசலேமின்‌ 
இரண்டாம்‌ வகுப்பிலே குடியிருக்கிறாள்‌. 
இந்தக்‌ குடியிருப்பு பகுதி யோசியா ராஜாவின்‌ 
அரமனைக்கு 'அருகாமையிலிருக்கிறது. 
உல்தாள்‌ ஸ்திரீகள்‌ மத்தியிலே கர்த்தருடைய 
வார்த்தைகளை தீர்க்கதரிசனமாய்ச்‌ சொல்லி 
ஊழியம்‌ செய்து வந்தாள்‌ என்று 
யூதருடைய பாரம்பரிய சரித்திரம்‌ 
சொல்லுகிறது. 


உல்தாள்‌ எருசலேமின்‌ இரண்டாம்‌ 
வகுப்பிலே, அரமனைக்கு அருகாமையிலேயே 
குடிமிருப்பதினால்‌, அவள்‌ அரமனையிலுள்ள 
ஸ்திரீகள்‌ மத்தியிலே கர்த்தருடைய 
ஊழியத்தை அதிகமாய்‌ செய்து வருகிறாள்‌. 
யோசியா ராஜா அனுப்பின 
பிரதானிகள்‌ உல்தாளை சந்தித்து, 
அவளிடத்தில்‌ நியாயப்பிரமாண புஸ்தகம்‌ 
கண்டுபிடிக்கப்பட்டது பற்றி பேசுகிறார்கள்‌. 
அப்போது உல்தாளுக்கு கர்த்தருடைய 
வார்த்தை உண்டாயிற்று. 
உல்தாள்‌ நோக்கி. 
“உங்களை என்னிடத்தில்‌ 
அனுப்பினவர்களிடத்தில்‌ நீங்கள்‌ போய்‌. 
ன்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
என்னவென்றால்‌" 
இராஜா 2245) என்று சொல்லி 
அவர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை 
அறிவிக்கிறாள்‌. 


அவர்களை 





i al 
TT 


உல்தாள்‌ தீர்க்கதரிசியின்‌ பாஷையில்‌ 
பேசுகிறாள்‌. தீர்க்கதரிசிகள்‌  சுயமாய்ப்‌ 
பேசாமல்‌ கர்த்தருடைய வார்த்தைகளை 
பேசுவார்கள்‌. உல்தாளும்‌, யோசியா 
ராஜாவின்‌ பிரதானிகளை நோக்கி, 
“இஸ்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
உரைக்கிறது என்னவென்றா: என்று 
சொல்லி, கர்த்தருடைய வார்த்தைகளை 
அவர்களுக்கு சொல்லுகிறாள்‌. 

கர்த்தருக்கு முன்பாக யூதாதேசத்தின்‌ 
ராஜாவாகிய யோசியாவும்‌ சாதாரண 
மனுஷனாகவே இருக்கிறான்‌. உல்தாள்‌ 
கர்த்தருடைய வார்த்தைகளை 
சொல்லும்போது, ராஜாவின்‌ பிரதிநிதிகளை 
நோக்கி, உங்களை என்னிடத்தில்‌ 
அனுப்பினவரிடத்தில்‌ நீங்கள்போய்‌ 
சொல்லுங்கள்‌" என்று சொல்லுகிறாள்‌. 


கர்த்தர்‌ யூதாதேசத்திற்கும்‌, 
நகரத்திற்கும்‌ நியாயத்தீர்ப்பை 


இந்த ஸ்தலத்தின்மேல்‌ பற்றியெரியும்‌" என்று. 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 

உல்தாள்‌ ராஜாவின்‌ பிரதானிகளிடம்‌ 
கர்த்தருடைய வார்த்தையைச்‌ சொல்லும்போது. 
“இதோ, யூதாவின்‌ ராஜா 
வாசித்தபுஸ்தகத்தின்‌' பில்ட்‌ 
கட்டியிருக்கிற பொல்லாப்பை நான்‌ 
ஸ்தலத்தின்மேலும்‌, அதின்‌ 
மேலும்‌ வரப்பண்ணுவேன்‌ ரான்‌ 
என்றும்‌, 


களின்‌ 
22:16) 


“அவர்கள்‌ என்னைவிட்டு, 

கைகளின்‌ கிரியைகள்‌ 

எனக்குக்‌ 

தேவர்களுக்‌। 

என்‌ உக்கிரம்‌ 

பற்றியெரியும்‌ அது அவிந்து போவது 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌" 

(2இராஜா 2237) என்றும்‌ யோசியா 

ராஜாவுக்கு சொல்லச்சொல்லுகிறாள்‌. 


கர்த்தருடைய உக்கிரம்‌ யூதாதேசத்தின்‌ 
மீதும்‌  எருசலே நகரத்தின்மீதும்‌ 
பற்றியெரிந்தாலும்‌, டி கிருபையும்‌ 


2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


இரக்கமும்‌ யோசியா 
தங்கியிருக்கும்‌. கர்த்தர்‌ 
உக்கிர 


ராஜாவின்மீது வந்து 
யூதாதேசத்திற்கு 
கோபத்தை 
தம்முடைய 
யோசியா 
ராஜாவுக்கு வெளிப்படுத்துகிறார்‌. 


உல்தாள்‌ ராஜாவின்‌ பிரதானிகளை 
கர்த்தரிடத்தில்‌ விசாரிக்கிறதற்கு, 
அனுப்பின. யூதாவின்‌ 
ராஜாவினிடத்தில்‌ நீங்கள்‌ போய்‌: நீர்‌ கேட்ட 
வார்த்தைகளைக்‌ குறித்து இஸ்ரவேலின்‌ 
தேவனாகிய கர்த்தர்‌ சொல்லுகிறது 
என்னவென்றால்‌" (2இராஜா 2218) என்று 
சொல்லி, யோசியா ராஜாவுக்கு 
சொல்லவேண்டிய கர்த்தருடைய 
வார்த்தைகளை, அவர்களுக்கு, 
சொல்லுகிறாள்‌. 


கர்த்தருடைய நியாயப்பிரமாண 
புஸ்தகத்தின்‌ வார்த்தைகளைக்‌ கேட்டபோது, 
யோசியா ராஜாவின்‌ இருதயம்‌ இளகிற்று, 
அவன்‌ கர்த்தருக்கு முன்பாகத்‌ தன்னைத்‌ 
தாழ்த்தினான்‌. கர்த்தர்‌ யோசியாவின்‌ 
ஒவ்வொரு காரியங்களையும்‌ அறிந்து, 
வைத்திருக்கிறார்‌. 


“நான்‌. இந்த ஸ்தலத்திற்கும்‌ அதின்‌ 
குடிகளுக்கும்‌ விரோதமாக, அவர்கள்‌ பாழும்‌ 
சாபமுமாவார்கள்‌ என்று சொன்னதை நீ 
கேட்டபோது, உன்‌ இருநயம்‌ இளகி, நீ 
கர்த்தருக்கு முன்பாக உன்னைத்‌ தாழ்த்தி, 
உன்‌ வஸ்திரங்களைக்‌ கிழித்துக்‌ கொண்டு, 
எனக்குழுன்பாக அழுதடிமினால்‌ நாலும்‌ 
உன்‌ விண்ணப்பத்தைக்‌, ட்டேன்‌" 
(2இராஜா 2249) என்று கர்த்தர்‌ உல்தாள்‌ 
மூலமாக,  யோசியாவுக்கு தம்முடைய 
செய்தியை சொல்லுகிறார்‌. 


உல்தாள்‌ யோசியா ராஜாவின்‌. 
பிரதானிகளை நோக்கி, “ஆகையால்‌, இதோ, 
நான்‌ உன்னை உன்‌ பிதாக்களண்டையிலே. 
சேர்த்துக்‌ கொள்ளுவேன்‌; நீ 
சமாதானத்தோடே உன்‌ கல்லறையில்‌ 
சேர்வாய்‌; நான்‌ இந்த ஸ்தலத்தின்மேல்‌ 
வரப்பண்ணும்‌ சகல பொல்லாப்பையும்‌ உன்‌ 
கண்கள்‌ காண்பதில்லை என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌ என்பதைச்‌ சொல்லுங்கள்‌" 
(இராஜா 22:20) என்று சொல்லுகிறாள்‌. 





ழ்‌ நள 
யாய 


கர்த்தருடைய நியாயப்பிரமாண 
புஸ்தத்தின்‌ வார்த்தைகளைக்‌ கேட்டபோது 
யோசியா ராஜாவுக்கு பயமும்‌ திகிலும்‌ 
உண்டாயிற்று. அவனுடைய இருதயம்‌ 
நடுங்கிற்று. யோசியா கர்த்தருடைய 
சித்தத்திற்கு நன்ன ஒப்பக்கொடுககிறாள்‌ 
அவன்‌ கர்த்தருக்கு முன்பாக தன்னைத்‌ 
தாழ்த்துகிறான்‌. கர்த்தருடைய கோபத்திற்கு 
வெகுவாகப்‌ பயப்படுகிறவர்கள்‌, அவருடைய 
கோபத்தின்‌ உக்கிரத்தை அதிகமாய்‌ 
உணரமாட்டார்கள்‌. கர்த்தருடைய 
உக்கிரத்திற்கு பயப்படுகிறவர்கள்‌, 
அவருக்கு முன்பாக தங்களைத்‌ 
தாழ்த்துவார்கள்‌. கர்த்தருக்கு முன்பாக 
தங்களைத்‌ தாழ்த்துகிறவர்கள்‌, கர்த்தருடைய 
ன்‌ ன்‌ த்தைன] 
மனதுருக்கத்தையும்‌ பெற்றுக்கொள்வார்கள்‌. 


கர்த்தருடைய கோபம்‌ 
யூதாதேசத்தின்மீதும்‌, எருசலேம்‌ 
நகரத்தின்மீதும்‌ * கந்தருக்கிறது. கர்த்தர்‌ 
எருசலேம்‌ நகரத்தை வெறுத்துவிடுவேன்‌ 
என்று சொல்லுகிறார்‌. கர்த்தர்‌ இஸ்ரவேலைத்‌ 
தள்ளிவிட்டதுபோல. யூதாவையும்‌ 
தள்ளிவிடுவேன்‌ என்று ணக 
கர்த்தருடைய உக்கிரம்‌ யூதாதேசத்தின்மீ, 

எய்‌. நனததினம்து பற்றியன. 
அது அவிந்துபோவதில்லை என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 


கர்த்தருடைய 
நிறைவேறும்‌. 
'யோசியாவுக்கு 
வெளிப்படுத்துகிறார்‌. 
ஸ்துதி 


நியாயத்தீர்ப்பு 
ஆனாலும்‌ கர்த்தர்‌ 
தம்முடைய கிருபையை 
'நான்‌ இந்த 
வரப்பண்ணும்‌ சகல 
'பொல்லாப்பையும்‌ உன்‌ கண்கள்‌ 
காண்பதில்லை" (2இராஜா 22:20) என்று 
கர்த்தர்‌ யோசியாவுக்கு சொல்லுகிறார்‌. 


2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எருசலேம்‌ அழிந்துபோவதற்கு முன்பு, 
யோசியா மரித்துப்போவான்‌. எருசலேம்‌ 
நகரத்தின்‌ அழிவை யோசியாவின்‌ கண்கள்‌ 
காண்பதில்லை. கர்த்தருடைய கோபத்தினாலே. 
எருசலேம்‌ நகரத்திற்கு பொல்லாப்பு 
வரும்போது, யோசியாவோ கர்த்தருடைய 
கிருபையினாலேயே பரலோகத்திலே 
வாசம்பண்ணுவான்‌. அங்கே அவன்‌ 
கர்த்தருடைய மகிமையைக்‌ காண்பான்‌. 


“தாங்கள்‌ விட்டுவந்த 
நினைத்தார்களானால்‌, அதற்குத்‌ திரும்பிப்‌ 
போவதற்கு அவர்களுக்குச்‌ 
'சமயங்கிடைத்திருக்குமே. அதையல்ல, அதிலும்‌ 
மேன்மையான பரமதேசத்தையே 
விரும்பினார்கள்‌; ஆகையால்‌ நேவன்‌ 
அவர்களுடைய தேவனென்னப்பட 
வெட்கப்படுகிறதில்லை; அவர்களுக்கு ஒரு 
நகரத்தை ஆயத்தம்பண்ணினாரே" 
(எபி 111536) 


யோசியா சமாதானத்தோடே 
தன்னுடைய கல்லறையில்‌ சேருவான்‌ என்று 
கர்த்தர்‌ வாக்குப்பண்ணுகிறார்‌. கர்த்தர்‌ 
யோசியாவை. அவனுடைய 
பிதாக்களண்டையிலே. சேர்த்துக்‌ 
கொள்வதாகவும்‌ வாக்குப்பண்ணுகிறார்‌. 


தேசத்தை 


உல்தாள்‌ யூதாதேசத்தைக்‌ குறித்தும்‌, 
எருசலேம்‌ நகரத்தைக்‌ குறித்தும்‌ யோசியா 
ராஜாவைக்‌ குறித்தும்‌, கர்த்தருடைய 
வார்த்தைகளை ராஜாவின்‌ 
பிரதானிகளிடத்தில்‌ சொல்லுகிறாள்‌. அவர்கள்‌ 
யோசியா ராஜாவினிடத்தில்‌ 
உல்தாள்‌ தங்களிடத்தில்‌ 
கர்த்தருடைய 
சொல்லுகிறார்கள்‌. 





f= a 
TT 


'யோசியாவின்‌ நல்ல ஆட்சி 
யூதாதேசத்திலே நடைபெறுகிறது. அவன்‌ 
பூதாதேசத்தில்‌ ஆவிக்குரிய மறுமலர்ச்சியை 
துவக்குகிறான்‌. அதன்‌ ஆரம்பமாக, 
யோசியா உடன்படிக்கை புஸ்தகத்தின்‌ 
வார்த்தைகளையெல்லாம்‌ ஜனங்களுக்கு 
வாசிக்கிறான்‌ (2இராஜா 2312). 
யோசியாவும்‌ யூதாஜனங்களும்‌ கர்த்தருடைய 
சந்நிதியில்‌ கர்த்தரோடு உடன்படிக்கை 
பண்ணுகிறார்கள்‌ (2இராஜா 23:3). 

யோசியா ௧: 
சுத்தம்பண்‌ ணுகிறான்‌ 
யூதாதேசத்திலும்‌, 
நிறுவப்பட்டிருக்கிற 
விக்கிரகங்களையும்‌ 
சுட்டெரிக்கிறான்‌ (2இராஜா 23:5-20). 


யோசியாவும்‌ 
பஸ்காவை றார்கள்‌ 
(2இராஜா 2321-23). யோசியா 
யூதாதேசத்திலுள்ள  அஞ்சனக்காரரையும்‌ 
குறிசொல்லுகிறவர்களையும்‌. 
விக்கிரகாராதனைக்காரரையும்‌ 
நிர்மூலம்பண்ணுகிறான்‌ (2இராஜா 23:24) 
யோசியா தன்‌ முழுஇருதயத்தோடும்‌, 
முழுஆத்துமாவோடும்‌, முழுபலத்தோடும்‌ 
மோசேயின்‌ நியாயப்பிரமாணத்திற்கு 
ஏற்றபடியெல்லாம்‌ செய்ய மனதை 
சாய்க்கிறான்‌ (2இராஜா 23:25) 


'த்தருடைய ஆலயத்தை 
(2இராஜா 23:4) 
சமாரியாவிலும்‌ 


முநாஜனங்களும்‌ 


கர்த்தருடைய கோபம்‌ எருசலேமின்மீது 
வந்திருக்கிறது. இதற்கு அடையாளமாக 
யோசியா தன்னுடைய ஆயுசுகாலத்தின்‌ 
மத்திய பகுதியில்‌ மரித்துப்போகிறான்‌ 
(2இராஜா 23:26-30), யோசியா 
மரித்துப்போன பின்பு, அவனுடைய 
குமாரர்களாகிய யோவாகாகம்‌, 
யோயாகீமும்‌. யூதாதேசத்திற்கு 
ராஜாவாகிறார்கள்‌. இவர்கள்‌ இருவரும்‌ 
கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை 
செய்கிறார்கள்‌ (2இராஜா 23:31-37). 


2 இராஜாக்கன்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


யோசியாவின்‌ உடன்படிக்கை 
2இராஜா 2311-3 


2இராஜா 23:1. அப்பொழுது ராஜா 
மூதாவிலும்‌ எருசலேமிலும்‌ இருந்த. 
முப்பரையெல்லாம்‌ அறைப்பித்தான்‌; 
அவர்கள்‌ அவனிடத்தில்‌ கூடினயோது, 


இராஜா 23:2. ராஜாவும்‌, அவனோடு. 
தாவி, யாவரும்‌ 
அனைவரும்‌, 
'தீர்க்கதரிசிகளும்‌, 

சிறியோர்துவக்கிப்‌ 


பெரியோர்மட்டுமுன்ன சகலரும்‌. 
கர்த்தரின்‌ ஆயைத்துக்குப்‌ போனார்கள்‌; 
கர்த்தருடைய ஆலயத்திலே 
கண்டெடுக்கப்பட்ட உடன்படிக்கை. 
புஸ்தகத்தின்‌ வார்த்தைகனையெல்லாம்‌ 
அவர்கள்‌ காதுகள்‌ கேட்க வாசித்தான்‌. 


இராஜா 293. அப்பொழுது 
தூண்‌ அருகே நின்று, 
பின்பற்றி, நடக்கவும்‌, 
கற்பனைகளையும்‌. 
சாட்சிகளையும்‌ 
கட்டளைகளையும்‌ முழு 
இருதயத்தோடும்‌ முழு 
ஆத்தூமாவோடும்‌ கைக்கொள்ளவும்‌, 
அத்தப்‌ புஸ்தகத்தில்‌ எழுதியிருக்கிற 
உடன்படிக்கையின்‌ 
நிறைவேற்றவும்‌ 
சந்நிதியில்‌ 
உடன்படிக்கைபண்ணினான்‌;; 
ஜனங்கள்‌ எல்லாரும்‌ உடன்படிக்கைக்கு 
உட்பட்டார்கள்‌.. 


ராஜா, 

கர்த்தரைப்‌ 
அவருடைய 
அவருடைய 
அவருடைய 


உக்கிரம்‌ 


கர்த்தருடைய 
எருசலேம்‌ 


தத்தும்‌ வ க்‌ 
நகரத்தின்மீதும்‌ பற்றியெரியும்‌ என்றும்‌, 
அது அவிந்துபோவதில்லை என்றும்‌, 
கர்த்தர்‌ உல்தாள்‌ மூலமாக யோசியாவுக்கு 
சொல்லுகிறார்‌. எருசலேம்‌ நிச்சயமாக அழியும்‌ 
ம்‌. அதன்‌ அழிவைத்‌ தடுப்பதற்கு 
வழி எதுவுமில்லை என்றும்‌ 
யோசியாவுக்கு அறிவிக்கப்படுகிறது. 





i FTE 
ETT 


கர்த்தருடைய 
வார்த்தைகளைக்‌ கேட்டு, யோசியா 
செயலிழந்துபோய்‌, ஒன்றும்‌ செய்யாமல்‌ 
சும்மாயிருந்‌துவிடவில்லை. அவன்‌ 
யூதாதேசத்திலே ஆவிக்குரிய மறுமலர்ச்சி 
ஏற்படுவதற்கு ஆயத்த வேலைகளை 
செய்கிறான்‌. 


அப்பொழுது யோசியா ராஜா 
எருசலேமிலும்‌ இருந்த 
மூய்பரையெல்லாம்‌ அழைப்பிக்கிறான்‌:: 
அவர்கள்‌ எல்லோரும்‌ ராஜாவினிடத்தில்‌: 
கூடிவருகிறார்கள்‌ (2இராஜா 23:1). 


யோசியா ராஜாவும்‌, 
யூதாவின்‌ மனுஷர்‌ யாவரும்‌ 
குடிகள்‌ அனைவரும்‌, 
தீர்க்கதரிசிகளும்‌, 
பெரியோர்மட்டுமுள்ள சகலரும்‌ கர்த்தரின்‌ 
ஆலயத்துக்குப்‌ போகிறார்கள்‌(2இராஜா 23:2) 


கோபமான 


ல்ல 


அவனோடு 

எருசலேமின்‌ 

சாரியர்களும்‌, 
து 


ராஜாவும்‌, 


கர்த்தருடைய ஆலயத்திலே 
எல்லோரும்‌ 
அங்கே 


யூதாவின்‌ மனுஷர்‌ 
கூடிவந்திருக்கிறார்கள்‌. 
கர்த்தருடைய ஊழியக்காரர்களும்‌ 
வந்திருக்கிறார்கள்‌. யூதாதேசத்திலுள்ள 
சாதாரண ஜனங்களும்‌ 
கூடிவந்திருக்கிறார்கள்‌. சிறியோரும்‌. 
பெரியோரும்‌ அங்கே கூடிவந்திருக்கிறார்கள்‌. 
யோசியா யூதாதேசத்தார்‌ எல்லோரையும்‌ 
கர்த்தருடைய ஆலயத்திலே. 
கூட்டிச்சேர்க்கிறான்‌. 


யூதாஜனத்தார்‌ எல்லோரும்‌ 
கர்த்தருடைய ஆலயத்திலே 
கூடிவந்ிருக்கும்போது, யோசியா அவர்கள்‌ 
மத்தியிலே பெரிய பிரசங்கம்‌ ஒன்றும்‌. 
பண்ணவில்லை. யோசியா ஜனங்களுக்கு: 
பிரசங்கம்பண்ணாமல்‌, கர்த்தருடைய 
ஆலயத்திலே கண்டெடுக்கப்பட்ட 
உடன்படிக்கை புஸ்தகத்தின்‌ 
வார்த்தைகளையெல்லாம்‌ அவர்கள்‌ காதுகள்‌ 
கேட்க வாசிக்கிறான்‌ (2இராஜா 23:2). 


உடன்படிக்கை 
புஸ்தகத்தின்‌ வார்த்தைகளை யாராவது. 
ஒருவர்‌ வாசிக்கட்டும்‌, தான்‌ அதை 
உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருக்கலாம்‌ என்று 
யோசியா நினைக்கவில்லை. யோசியாவே 

வார்த்தைகளை 


கர்த்தருடைய 


காதுகள்‌ கேட்க வாசிக்கிறான்‌. 


2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ராஜாவே கர்த்தருடைய வார்த்தைகளை 
வாசிக்கும்போது. ஜனங்கள்‌ அதை 
செவிகொடுத்து கேட்பார்கள்‌. கர்த்தருடைய 
வார்த்தையை தாங்களும்‌ வாசிக்கவேண்டும்‌. 
என்னும்‌ ஆர்வம்‌ அவர்களுக்கு உண்டாகும்‌. 

கர்த்தருடைய ஆலயத்திலே 
யூதாவின்‌ மூப்பரும்‌, ஆசாரியர்களும்‌ 
தீர்க்கதரிசிகளும்‌ கூடிவந்திருக்கிறார்கள்‌. 
அவர்களோடு யூதாவின்‌ மனுஷர்‌ யாவரும்‌, 
எருசலேமின்‌ குடிகள்‌ அனைவரும்‌ அங்கே 
கூடிவந்திருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ எல்லோரும்‌ 
உடன்படிக்கை புஸ்தகத்தின்‌ வார்த்தைகள்‌ 
வாசிக்கப்படும்போது, அதைக்‌ கேட்பதற்காக 
அங்கே கூடிவந்திருக்கிறார்கள்‌. 

கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்திற்கு 
கீழ்ப்படியவேண்டுமென்று யூதாவின்‌ மனுஷர்‌ 
எல்லோரும்‌ ஒருமனதாக 
தீர்மானம்பண்ணவேண்டும்‌. அவர்களுடைய 
தீர்மானத்தில்‌ உறுதிமிருக்கவேண்டும்‌. 
கர்த்தருடைய நியாயப்பிரமாணம்‌ தங்களை 
ஆளுகை செய்யவேண்டுமென்று, யூதாவின்‌ 
ஜனத்தார்‌ எல்லோரும்‌, கர்த்தருக்கு முன்பாக 
தங்களை ஒப்புக்கொடுக்கவேண்டும்‌. 
அப்போது. யூதாதேசத்திலே சேஷம்‌ 
உண்டாகும்‌. ஜனங்கள்‌ மத்தியிலே 
சந்தோஷமும்‌ சமாதானமும்‌ நிரம்பியிருக்கும்‌. 


யோசியா யூதாவின்‌ ஜனங்களுக்கு, 
ஆவிக்குரிய புத்திமதி எதையும்‌ 
சொல்லவில்லை. யோசியா அவர்களுக்கு, 
ஆசீர்வாதமான வார்த்தைகளையோ அல்லது 
சாபமான வார்த்தைகளையோ சொல்லவில்லை. 
யோசியா ஜனங்களுக்கு 
உபதேசம்பண்ணுவதற்கு பதிலாக, அவன்‌ 
கர்த்தரோடு உடன்படிக்கை பண்ணுகிறான்‌. 


யோசியா கர்த்தருடைய ஆலயத்திலே 
கூடிமிருக்கற ஜனங்களுக்கு முன்பாக, 
நியாயப்பிரமாண புஸ்தகத்தின்‌ வார்த்தை 
களையெல்லாம்‌ வாசித்து முடிக்கிறான்‌. 

அதன்‌ பின்பு யோசியா ராஜா தூண்‌ 
அருகே நின்று, கர்த்தரைப்‌ பின்பற்றி, 
நடக்கவும்‌, அவருடைய கற்பனைகளையும்‌ 
அவருடைய சாட்சிகளையும்‌ அவருடைய 
கட்டளைகளையும்‌ முழு இருதயத்தோடும்‌ முழு 
ஆத்துமாவோடும்‌ கைக்கொள்ளவும்‌, அந்தப்‌ 
புஸ்தகத்தில்‌ எழுதியிருக்கிற அந்த 
உடன்படிக்கையின்‌ வார்த்தைகளை 
நிறைவேற்றவும்‌ கர்த்தருடைய 
சந்நிதியில்‌ உடன்படிக்கைபண்ணுகிறான்‌ 
(2இராஜா 23:3). 





i FTE 
TT 


ராஜா மாத்திரம்‌ கர்த்தரோடு 
உடன்படிக்கை பண்ணினால்‌ போதாது. யூதா 
ஜனங்கள்‌ எல்லோரும்‌ கர்த்தரோடு 
உடன்படிக்கை பண்ணவேண்டும்‌. 
அப்போதுதான்‌ தேசம்‌ முழுவதிலும்‌ க்ஷேமம்‌ 
உண்டாகும்‌. யோசியா ராஜா, 
உடன்படிக்கையின்‌ வார்த்தைகளை 
நிறைவேற்றுவதாக, கர்த்தருடைய சந்நிதியில்‌ 
உடன்படிக்கை பண்ணியபோது, அங்கே 
கூடியிருக்கிற ஜனங்கள்‌ எல்லோரும்‌ அந்த 
உடன்படிக்கைக்குட்படுகிறார்கள்‌ 
(2இராஜா 23:3). 


நியாயப்பிரமாண புஸ்தகம்‌, 
உடன்படிக்கை புஸ்தகமாகவும்‌ இருக்கிறது. 
யூதாவின்‌ மனுஷர்‌ கர்த்தருடைய 
ஜனமாகயிருக்கவேண்டுமென்றால்‌, கர்த்தர்‌ 
அவர்களுடைய தேவனாகவுமிருக்கவேண்டும்‌. 
கர்த்தர்‌ தங்களுக்கு கொடுக்கும்‌. 
கட்டளைகளுக்கு அவர்கள்‌ 
கீழ்ப்படியவேண்டும்‌. யூதாஜனங்கள்‌ தாங்கள்‌ 
செய்யவேண்டிய கடமைகளை செய்யும்போது, 
கர்த்தர்‌ தாம்‌ செய்யவேண்டிய காரியங்களை 
நிச்சயமாய்ச்‌ செய்து முடிப்பார்‌ 


ராஜாவும்‌ 
ராஜா 
இதுவே 


ராஜாவும்‌ 


கர்த்தருடைய ஆலயத்தில்‌, 
ஜனங்களும்‌ கூடிவந்திருக்கும்போது, 
தூணண்டையில்‌ நிற்கவேண்டும்‌ 
ராஜாவின்‌ முறைமை. யோசியா 
ராஜாவின்‌ முறைமையின்‌ பிரகாரமாக, 
தூண்‌ அருகே நின்று கர்த்தருடைய 
சந்நிதியில்‌ உடன்படிக்கை பண்ணுகிறான்‌ 
ராஜா கர்த்தருடைய சந்நிதியில்‌ 
உடன்படிக்கை பண்ணும்போது, 
ஜனங்கள்‌ எல்லோரும்‌. 
உடன்படிக்கைக்குட்படுகிறார்கள்‌. 


இதோ, முறைமையின்‌ படியே 
தூணண்டையிலே நிற்கிறதையும்‌, 
ராஜாவண்டையில்‌ நிற்கிற பிரபுக்களையும்‌, 
எக்காளம்‌ ஊதுகிறவர்களையும்‌, தேசத்து 
ஜனங்கள்‌ எல்லாரும்‌ சந்தோஷப்பட்டு 


ராஜா 


என்று கூவினாள்‌" (2இராஜா 11:14). 


2 இராஜாக்கன்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


யூதாவில்‌ சுத்திகரிப்பு 
2இராஜா 23:4-14 
இராஜா 295. பின்பு ராஜு 
பாகாலுக்கும்‌ விக்கிரகத்தோப்புக்கும்‌ 
வானத்தில்‌ சகல சேனைகளுக்கும்‌ 
பண்ணப்பட்டிருத்த சகல்‌ 
பணிமுட்டுகணையும்‌ கர்த்தருடைய 
ஆலயத்திலிருந்து புறம்பாக்க, பிரதான 
ஆசாரியனாகிய இல்க்கியாவுக்கும்‌ 
இரண்டாம்‌ வகுப்பிஜுன்ன 
ஆசாரியர்களுக்கும்‌ வாசல்‌ 
காக்கிறவர்களுக்கும்‌ கட்டளையிட்டு, 
அவைகளை எருசலேமுக்குப்‌ புறம்பாய்க்‌ 
கீதரோன்‌ வெளிகளில்‌ சுட்டெரித்து, 
அவைகளின்‌. சாம்பலைப்‌ 
பெத்தேலுக்குக்‌ கொண்டுபோகப்‌ 
பண்ணினான்‌. 


2இராஜா 285. 
பட்டணங்களிலும்‌ 
சுற்றிலும்‌ 
தூபங்காட்ட, 
வைத்த 
பாகாலுக்கும்‌ 


யூதாவின்‌ 
எருசலேமைச்‌. 
மேடைகளின்மேல்‌. 
யூதாவின்‌ ராஜாக்கள்‌ 
பூஜாசாரிகளையும்‌, 
சூரியனுக்கும்‌. 
சந்திரனுக்கும்‌ கிரகங்களுக்கும்‌. 
வானத்தின்‌ சகல சேனைகளுக்கும்‌ 
தூபங்காட்டினவர்கனையும்‌ 
அகற்றிவிட்டான்‌. 


இராஜா 28:8. தோப்பு விக்கிரகத்தை 
கர்த்தரின்‌. ஆலயத்திலிருந்து: 
எருசலேமுக்குப்‌ புறம்பே கீதரோன்‌ 
ஆற்றிற்குக்‌ கொண்டுபோய்‌, அதைத்‌ 
கீதரோன்‌ அற்று ஓரத்திலே 
சுட்டெரித்து, அதைத்‌ தூளாக்கி, 
அந்தத்‌ தூனை ஜனயுத்திரருடைய 
மிரேதக்‌ குழிகனின்மேல்‌ போடுவித்தான்‌. 


2இராஜா 28:7. கர்த்தரின்‌. 
ஆலயத்திற்கு அருகே ஸ்திரீகள்‌ தோப்பு 
விக்கிரகத்துக்குக்‌ கூடாரங்களை 
நெய்த இடத்திலுன்ன இலச்சையான 
புணர்ச்சிக்காரரின்‌ வீடுகளை 
'இடித்தூப்போட்டான்‌.. 





i THE 
ETT 


இராஜா 28:8. 
பட்டணங்களிலுன்ன 
ஆசாரியரையும்‌ 
கேபாமுதல்‌. 
ஆசாரியர்கள்‌ 
மேடைகளைத்‌ 
முகவாசல்கவின்‌ 


அவன்‌ மூதாவின்‌ 
எல்லா 
வரச்சொல்லி, 
பெயெர்செயாமட்டும்‌ 
தூபங்காட்டியிருந்த 
தீட்டாக்கி, ஓலி 
மேடைகளையும்‌, 
வாசலுக்குப்‌ போகும்‌ 
இடதுபுறமாயிருக்கிற 
பட்டணத்தலைவனாகிய யோசுவாவின்‌ 
வாசற்படியில்‌ இருத்த மேடையையும்‌ 
இடித்துப்போட்டான்‌. 


2இராஜா 
ஆசாரியர்கள்‌ 
கர்த்தருடைய 
பலியிடாமல்‌, 
சகோதரருக்குன்னே. 

அப்பங்களைப்‌ புசிக்கிறதற்குமாத்திரம்‌ 
உத்தாரம்பெற்றார்கள்‌. 


23:9. 


2இராஜா 2310. 
மோனேசுக்கென்று. 
குமாரனையாகிலும்‌ 
குமாரத்தியையாகிலும்‌ 
தீக்கடக்கப்பண்ணாதபடிக்கு, 
இன்னோம்‌ புத்திரரின்‌ பன்னத்தாக்கிலி. 
ருக்கிற தோப்பேத்‌ என்னும்‌. 
ஸ்தலத்தையும்‌ அவன்‌ தீட்டாக்கி, 


கர்த்தரின்‌ 

போகிற. 
இடத்தொடங்கி, பட்டணத்துக்குப்‌ 
புறம்பே இருக்கிற நாத்தான்‌ மெலெக்‌ 
என்னும்‌ பிரதானியின்‌ அறைவீடுமட்டும்‌ 
யூதாவின்‌ ராஜாக்கள்‌ சரியனுக்கென்று. 
வைத்திருந்த குதிரைகளை அகற்றி, 
சூரியனின்‌ இரதங்களை அக்கினியில்‌ 
சுட்டெரித்தான்‌. 


ஒருவனும்‌ 
தன்‌ 
தன்‌ 


2311. 


2இராஜா 29:12. யூதாவின்‌ ராஜாக்கள்‌ 
உண்டாக்கினதும்‌, ஆகாகுடைய 
மேல்வீட்டில்‌ இருந்ததுமான பலி. 
பீடங்கனையும்‌, மணாசே கர்த்தருடைய 
ஆலயத்தின்‌ இரண்டு. 
பிராகாரங்களிலும்‌ உண்டாக்கின 
பலிபீடங்களையும்‌ ராஜா இடித்து, 
அவைகளின்‌ தானை அங்கேயிருத்த 
எடுத்துக்‌ கீதரோன்‌ ஆத்தில்‌ 
கொட்டினான்‌. 


2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


இராஜா 28:18. எருசலேமுக்கு எதிரே 

இருக்கிற நாசமலையின்‌ வலதுபுறத்தில்‌ 

வலின்‌ ராஜாவாகிய 

சீதோனியபின்‌ 

அஸ்தரோத்திற்கும்‌, 

அருவருப்பாகிய 

காமோசுக்கும்‌, அம்மோன்‌ புத்திரரின்‌ 

அருவருப்பாகிய மில்கோமுக்கும்‌ 

கட்டியிருந்த மேடைகளையும்‌ ராஜா 
தீட்டாக்கி, 


2இராஜா 29:14. சிலைகளை உடைத்து, 
விக்கிரகத்தோப்புகளை நிர்மூலமாக்கி, 
அவைகளின்‌ ஸ்தலத்தை மனுஷரின்‌ 
எதும்புகனால்‌ நிரப்பினான்‌. 


யூதாதேசத்திலே 
மறுமலர்ச்சி ஏற்படுகிறது. இந்த 
சம்பவத்தைப்பற்றி இந்த வோளப்பகுதிஙில்‌ 
சுருக்கமாக விவரிக்கப்பட்டிருக்கிறது. மூதா 
ராஜாக்களுடைய சரித்திரத்தில்‌ இதுபோன்ற 
ஆவிக்குரிய மறுமலர்ச்சி இதுவரையிலும்‌ 
நடைபெறவில்லை. 


ஆலிக்குரிய 


யூதாதேசம்‌ 
விக்கிரகாரதனைகளும்‌, 


நிரம்பியிருக்கிறது. 


முழுவதும்‌ 
அசுத்தங்களும்‌ 
கர்த்தருடைய மகிமை 
யூதாதேசத்திலே தங்கவேண்டுமென்றால்‌, 
முதலாவதாக, கர்த்தருக்கு அருவருப்பான 
காரியங்களையெல்லாம்‌ யூதாதேசத்தைவிட்டு 
நீக்கிப்போடவேண்டும்‌. 


எருசலேமின்‌ 
விக்கிரகங்களை 
ஆராதிக்கிறார்கள்‌. மேடைகளிலே 
தூபங்காட்டுகிறார்கள்‌. யோசியா ராஜாவும்‌, 
யூதாவின்‌ ஜனங்களும்‌ கர்த்தருடைய 
சந்நிதியில்‌ உடன்படிக்கை பண்ணினாலும்‌, 
ராஜா மாத்திரமே இந்த உடன்படிக்கைக்கு 
உண்மையுள்ளவனாயிருக்கிறான்‌. யூதா 
மனுஷரில்‌ அநேகர்‌, மனந்திரும்புவதையும்‌, 
தங்கள்‌ இருதயத்தில்‌ ஆவிக்குரிய 
மறுமலர்ச்சி ஏற்படுவதையும்‌ வெறுக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ இன்னும்‌ விக்கிரகங்களையே 
ஆராதிக்கவேண்டும்‌ என்று விரும்புகிறார்கள்‌. 


யூதாவின்‌ மனுஷரும்‌, 
குடிகளும்‌. 





i THE 
TT 


யூதாதேசத்திலும்‌, எருசலேம்‌ 
நகரத்திலும்‌ துன்மார்க்கம்‌ நிரம்பியிருக்கிறது. 
கர்த்தருடைய ஆலயத்தில்கூட அசுத்தமும்‌ 
தீட்டும்‌ இருக்கிறது. சமஸ்த இஸ்ரவேலின்‌ 
ராஜாவாகிய சாலொமோன்‌ கர்த்தருக்கு 
பரிசுத்தமான ஆலயத்தைக்‌ கட்டினார்‌. 
சாலொமோன்‌ கர்த்தருடைய 
நாமமகிமைக்காகவும்‌, இஸ்ரவேலின்‌ 
தேவனாகிய கர்த்தரை ஆராதிக்கும்‌ பரிசுத்த 
ஸ்தலமாகவும்‌ பரிசுத்த ஆலயத்தை 
பிரதிஷ்டைபண்ணினார்‌. 
ஆனால்‌ சாலொமோனுக்கு பின்‌ வந்த 
ராஜாக்களோ கர்த்தருடைய ஆலயத்தைத்‌ 
தீட்டுப்படுத்துகிறார்கள்‌. சாலொமோன்‌ 
கட்டின தேவாலயத்தில்‌ விக்கிரகங்களின்‌ 
காணப்படுகிறது. 
பரிசுத்த பணிமுட்டுக்கள்‌ 
இடத்திலே, 
விக்கிரகதோப்புக்கும்‌, 
சேனைகளுக்கும்‌ 
பணிமுட்டுக்கள்‌ 


பணிமுட்டுக்கள்‌ 
கர்த்தருடைய 


சகல 
பண்ணப்பட்டிருக்கிற 
நிரம்பியிருக்கிறது. 
டன்ன 
பயன்படுத்தப்பட்டு. 
பணிமுட்டுக்களையெல்லாம்‌, 
ராஜா கர்த்தருடைய 
புறம்பாக்குவதற்கு கட்டளையிடுகிறான்‌. 
யோசியா ராஜா:  பாகாலுக்கும்‌ 
விக்கிரகுத்தோப்புக்கும்‌ வானத்தில்‌ சகல 
சேனைகளுக்கும்‌ பண்ணப்பட்டிருந்த 


காக்கிறவர்களுக்கும்‌ 
(2இராஜா 23:4). 
விக்கிரகங்களின்‌ 
எருசலேமு்குப்‌ 
வெளிகளில்‌ 
சாம்பலைப்‌ 
கொண்டுபோகப்பண்ணுகிறான்‌. 


யூதாதேசத்திலே 
ஒடுக்குகிறான்‌. 
விக்கிரகங்களை 
விக்கிரகங்களுக்கு 
பணிமுட்டுக்களை 


பணிமுட்டுக்களை 

புறம்பாய்க்‌  கீதரோன்‌ 
சுட்டெரித்து, அவைகளின்‌ 
பெத்தேலுக்குக்‌ 


யோசியா 
விக்கிரகாராதனையை. 
ஆனாலும்‌ 
ஆராதிக்கிறவர்கள்‌, 
பயன்படுத்தப்படும்‌ 
பத்திரமாக பாதுகாத்து வைக்கிறார்கள்‌. 
அந்த பணிமுட்டுக்களை அவர்கள்‌ 
கர்த்தருடைய ஆலயத்திலேயே பத்திரப்படுத்தி 
வைத்திருக்கிறார்கள்‌. 


2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆலயத்திற்குள்‌ 
பட்டணத்துக்குப்‌ 
நாத்தான்மெலெக்‌ 
பிரதானியின்‌ அறைவீடுமட்டும்‌. 
ராஜாக்கள்‌ 
வைத்திருக்கிற 
(2இராஜா 23:11) 


ந்தக்‌ குதிரைகளை அகற்றி, 
ரதங்களை அக்கினி 
க்கிறான்‌ வல்வை 
ராதிக்கிறவர்களுக்கு), இந்தக்‌ குதிரை 
விக்கிரகங்களும்‌ முக்கியமானதாகயிருக்கிறது. 
விக்கிரகங்கள்‌ குதிரைகள்மீது 
ஏறிப்போகும்‌ என்று 
விக்கிரகாராதனைக்காரர்கள்‌ நம்புகிறார்கள்‌. 


போகிற 
புறம்பே 
என்னும்‌ 
யூதாவின்‌ 
னுக்கென்று 
"இருக்கிறது 


கர்த்தரின்‌ 


குதிரைகள்‌ 


இந்தக்‌ 


யிலிருந்து, 

தக்‌ வப எர 

பராக்கிரமசாலியைப்போல்‌ தன்‌ பாதையில்‌ ஒட 
மகிழ்ச்சியாமிருக்கிறது" (சங்‌ 19:5) 


கர்த்தருடைய ஐயத்திலே 
விக்கிரகக்களுக்கு பணிுப்டக்கள்‌ 
இருப்பதோடு, தோப்பு விக்கிரகங்களும்‌. 
அங்கே இருக்கிறது. யோசியா தோப்பு 
விக்கிரகத்தை கர்த்தரின்‌ ஆலயத்திலிருந்து 
எருசலேமுக்குப்‌ புறம்பே கீதரோன்‌ 
ஆற்றிற்குக்‌ கொண்டுபோய்‌, அதைத்‌ 
கீதரோன்‌ ஆற்று. or சுட்டெரித்து, 


போடுவிக்கிறான்‌. 
(2இராஜா 23:6). 


கர்த்தருடைய ஆலயத்திற்கு அருகே 
இலர்சையான புணர்ச்சிக்காரர்‌ 
ர்கள்‌ இவர்கள்‌ எல்லாவித 
காமவிகாரங்களையும்‌ 
இயற்கையான 


புறம்பான காரியங்களில்‌ 


வேசித்தனம்பண்ணுவதாக இந்த ஸ்திரீகள்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 





i= FTE 
TT 


ஒருவரோடொருவர்‌ தங்கள்‌ 
அவமானப்படுத்தத்தக்கதாக, 
அவர்களை அ 
ஒப்புக்கொடுத்தார்‌” (ரோம 1:24). 


கர்த்தரின்‌ ஆலயத்திற்கு அருகே 
ஸ்திரீகள்‌ தோப்பு விக்கிரகத்துக்குக்‌ 
கூடாரங்களை நெய்த இடத்தில்‌, 
இலச்சையான புணர்ச்சிக்காரரின்‌ வீடுகள்‌ 
இடிக்கிறது. யோசியா இவர்களுடைய 
வீடுகளையெல்லாம்‌. டித்துப்போடுகிறான்‌ 
(2இராஜா 23:7). 

இலச்சையான புணர்ச்சிக்காரர்‌, 
வீனஸ்‌ என்னும்‌ விக்கிரக தெய்வத்திற்கு 
கூடாரங்களை  நெய்கிறார்கள்‌. இவர்கள்‌ 
எல்லாவிதமான அசுத்தங்களையும்‌ 
நடப்பிக்கிறார்கள்‌. தங்களுடைய 
அசுத்தங்களை அவர்கள்‌ கர்த்தரின்‌ 
ஆலயத்திற்கு அருகே நடப்பிக்கிறார்கள்‌. 

யோசியா ராஜா யூதாவின்‌ 
பட்டணங்களிலுள்ள எல்லா ஆசாரியரையும்‌ 
வரச்சொல்லி, கேபாமுதல்‌ பெயெர்செபாயட்டும்‌ 
ஆசாரியர்கள்‌ தூபங்காட்டியிருந்த 
மேடைகளைத்‌ தீட்டாக்குகிறான்‌. 
அவன்‌ ஒலிமுகவாசல்களின்‌ மேடைகளையும்‌, 
பட்டணத்து வாசலுக்குப்போகும்‌ வழிக்கு. 
இடதுபுறமாயிருக்கிற பட்டணத்தலைவனாகிய 
யோசுவாவின்‌ வாசற்படியில்‌ இருந்த. 
மேடையையும்‌ இடித்துப்போடுகிறான்‌. 

யோசியா. யூதாவின்‌ ராஜாக்கள்‌ 
உண்டாக்கினதும்‌, ஆகாசுடைய மேல்வீட்டில்‌ 
இருந்ததுமான பலிபீடங்களையும்‌, மனாசே 
கர்த்தருடைய 
பிராகாரங்களிலும்‌ 


எடுத்துக்‌ கீதரோன்‌ ஆற்றில்‌ கொட்டுகிறான்‌. 
(2இராஜா 23:12). 


ஆகாஸ்‌ தன்னுடைய வீட்டு 
ன்‌ கூரையிலேயே. 


பலிபீடத்தை 


2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எந்த வீடுகளின்மேல்‌ 
சகல சேனைக்கும்‌ 
தேவர்களுக்குப்‌ 
வார்த்தார்களோ, அந்த  வீடுகளாகிய 
எருசேலமின்‌ வீடுகளும்‌ யூதாவுடைய 
ராஜாவின்‌ வீடுகளும்‌ தோப்பேத்‌ என்கிற 
ஸ்தலத்தைப்போல்‌  தீட்டுப்பட்டவைகளாய்‌ 
இருக்குமென்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ என்று 
சொல்‌ என்றார்‌" (எரே 19:13, 

'வீடுகளின்மேல்‌ 
பணிகிறவர்களையும்‌, 
ஆணையிட்டு, 
ஆணையிட்டுப்‌ பணிகிறவர்களையும்‌, 
கர்த்தரைவிட்டுப்‌ பின்வாங்குகிறவர்களையும்‌, 
கர்த்தரைத்‌ தேடாமலும்‌, அவரைக்குறித்து, 
விசாரியாமலுமிருக்கிறவர்களையும்‌, 
இவ்விடத்தில்‌, இராதபடிக்குச்‌ 


சங்காரம்பண்ணுவேன்‌” (செப்‌ 1:56). 


மல்‌. வானத்தின்‌ 
தூபங்காட்டி, அந்நிய 
பானபலிகளை 


மல்காமின்‌ 


இன்னோம்‌ புத்திரரின்‌ பள்ளத்தாக்கில்‌ 
தோப்பேத்‌ என்னும்‌ ஸ்தலம்‌ இருக்கிறது. 


பயங்கரமாகமிருக்கும்‌. 
ஆராதிக்கிறவர்கள்‌ தங்கள்‌ பிள்ளைகளை, 
மோளேகுக்கு அக்கினியில்‌ தகனிப்பார்கள்‌. 


மோளேகை ஆராதிக்கிறவர்கள்‌ தங்கள்‌ 
குமாரரையும்‌ குமாரத்திகளையும்‌ 
தீக்கடக்கப்பண்ணுவார்கள்‌. வேறு சிலரோ 
்‌ மோளேக்கு, 
தகனபலியாக 


; ஜனங்கள்‌ அக்கினிக்கு 
ரா உழைத்து, ஜனங்கள்‌ விருதாவாக 
இளைத்துப்போகிறது கர்த்தருடைய செயல்‌ 
அல்லவோ?" (ஆப 2:13). 


தோப்பேத்‌ என்னும்‌ பெயர்‌ “தோப்‌” 
என்னும்‌ பெயரிலிருந்து உருவாயிற்று. தோப்‌ 
என்னும்‌ வார்த்தைக்கு “மேளம்‌” என்று 
பொருள்‌. இது ஒரு வாத்தியக்கருலி. 
மோளேகை ஆராதிக்கிறவர்கள்‌, தங்கள்‌ 
பிள்ளைகளை மோளேகுக்கு முன்பாக 
அக்கினியிலே தகனிக்கும்போது, அந்த 
சிறுபிள்ளைகள்‌ வேதனை தாங்கமுடியாமல்‌ 
கதறி அழும்‌. பிள்ளைகளின்‌ அழுகை 
சத்தத்தைக்‌ கேட்பதற்கே 
பயங்கரமாகயிருக்கும்‌. 





f= THE 
TT 


அக்கினியில்‌ தகனிக்கப்படுகிற 
பிள்ளைகளின்‌ அழுகை சத்தம்‌ தங்கள்‌ 
செவிகளில்‌ கேட்கக்கூடாது என்பதற்காக, 
ஏராளமான மேளவாத்தியங்களை பலமாக 
தட்டுவார்கள்‌. மேளத்தின்‌ சத்தத்தில்‌, 
பிள்ளைகளின்‌ அழுகை குரல்‌ ஜனங்களுக்கு 


மோளேகுக்கென்று 


பள்ளத்தாக்கிலிருக்கிற தோப்பேத்‌ என்னும்‌ 
ஸ்தலத்தையும்‌ யோசியா தீட்டாக்குகிறான்‌. 
(2இராஜா 23:10). 

சாலொமோன்‌ 
ஆட்சிக்காலத்திலே, 


தன்னுடைய 
கர்த்தருக்கு 
ஆலயத்தைக்‌ கட்டினதோடு, 
விக்கிரகங்களுக்கு மேடைகளையும்‌ கட்டினார்‌. 


ருசலேமுக்கு எதிரே இருக்கிற 
நாசம்‌ வது த்தல்‌. இகல்‌ 
ராஜாவாகிய சாலொமோன்‌ சீதோனியரின்‌ 
அருவருப்பாகிய அஸ்தரோத்திற்கும்‌, 
மோவாபியரின்‌ அருவருப்பாகிய 
காமோசுக்கும்‌, புத்திரரின்‌ 
அருவருப்பாகிய மில்கோழுக்கும்‌ கட்டினார்‌ 
யோசியா சாலொமோன்‌ கட்டின 
மேடைகளையெல்லாம்‌ தீட்டாக்குகிறான்‌ 
(2இராஜா 23:13) 


யூதாதேசத்திலே சாலொமோன்‌ 
கட்டின. மேடைகளை தவிர, கேபாமுதல்‌ 
பெயெர்செபாடட்டும்‌ சாரியர்கள்‌ 
'தூபங்காட்டியிருந்த டகளும்‌, 
ஒலிமுகவாசல்களின்‌ மேடைகளும்‌ 
பட்டணத்து வாசலுக்குப்போகும்‌ வழிக்கு 
இடதுபுறமாயிருக்கிற பட்டணத்தலைவனாகிய 
யோசுவாவின்‌ வாசற்படியில்‌ இருந்த 
இருந்தது. யோசியா இந்த 
எல்லாவற்றையும்‌ 

இடித்துப்போடுகிறான்‌ (2இராஜா 23:8) 


அம்மோன்‌ 


வைத்திருந்தார்கள்‌. 
யூதாவிலே பாகாலுக்கும்‌. 
சூரியனுக்கும்‌ சந்திரனுக்கும்‌ கிரகங்களுக்கும்‌ 
வானத்தின்‌ சகல சேனைகளுக்கும்‌ 
தூபங்காட்டினவர்களும்‌ இருந்தார்கள்‌. 
யோசியா 'வர்களெல்லோரையும்‌ 
அகற்றிவிடுகிறான்‌ (2இராஜா 23:5) 


2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


யூதாவின்மேலும்‌, 

எல்லாக்‌ 

என்‌ கையை நீட்டி, 

மீதியாயிருக்கிறதையும்‌, 
ஆசாரியர்களோடேகூட 


என்பவர்களின்‌ பேரையும்‌, 
வானசேனையைப்‌ 
கர்த்தர்பேரில்‌ ஆணையிட்டு, மல்காமின்‌ 
பேரிலும்‌ ஆணையிட்டுப்‌ பணிகிறவர்களையும்‌, 
கர்த்தரை விட்டுப்‌ பின்வாங்குகிறவர்களையும்‌, 
கர்த்தரைத்‌ தேடாமலும்‌, அவரைக்குறித்து 
விசாரியாமலுமிருக்கிறவர்களையும்‌, 
இவ்விடத்தில்‌. இராதபடிக்குச்‌ 
'சங்காரம்பண்‌ணுவேன்‌"' (செப்‌ 1:4-6), 
“என்னைக்‌ கர்த்தருடைய 
க்கு வாசலின்‌ நடையிலே 
கொண்டுபோனார்‌; இதோ, அங்கே 
தம்மூசுக்காக அழுதுகொண்டிருக்கிற 
ஸ்திரீகள்‌ உட்கார்ந்திருந்தார்கள்‌" 
(எசே 814). 


ஆலயத்து 


தம்மூசக்காக அழுகிறவர்கள்‌, 
கறுப்புநிற வஸ்திரம்‌ தரித்து ஒப்பாரி 
பாடுவார்கள்‌. தம்மூசின்‌ கோவிலிலே. 
எப்போதும்‌ அழுகை குரல்‌ கேட்டுக்கொண்டே 
இவர்களைத்‌ தவிர 
அஞ்சனக்காரரும்‌, 
குறிசொல்லுகிறவர்களும்‌ ஏராளமானோர்‌ 
இருக்கிறார்கள்‌. 


ஆசாரியனாகிய 
கர்த்தருடைய ஆலயத்தில்‌: 


புஸ்தகத்தில்‌ 
நியாயப்பிரமாணத்தின்‌ 
நிறைவேற்றும்படிக்கு, 
அஞ்சனக்காரரையும்‌, 
குறிசொல்லுகிறவர்களையும்‌, சுரூபங்களையும்‌ 
நரகலான. விக்கிரகங்களையும்‌, 
யூதாதேசத்திலும்‌ எருசலேமிலும்‌ காணப்பட்ட 
அருவருப்புகளையும்‌ 
பகம்‌ (இராஜா 23:24). 


யூதாதேசத்திலே விக்கிரகாராதனையின்‌ 
அடையாளங்கள்‌ எதுவும்‌ இல்லாதபடிக்கு, 
யோசியா அவற்றை 

யூதாதேசத்தை 

பிரதான ஆசாரியனாகிய இல்க்கியாவும்‌, 
மற்ற ஆசாரியர்களும்‌, யோசியா ராஜாவின்‌ 
கட்டளைப்‌ ப தேவாலயத்தை 


சுத்திகரிக்கிறார்க, 


இலக்கியா 
கண்டெடுத்த 
எழுதியிருக்கிற 
வார்த்தைகளை 
யோசியா 





f= THEN 
TT 


பாகாலுக்கும்‌ விக்கிரகத்தோப்புக்கும்‌ 
வானத்தில்‌ சகல  சேனைகளுக்கும்‌ 
பண்ணப்பட்டிருந்த சகல பணிமுட்டுகளையும்‌ 
கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து புறப்பாக்க, 
பிரதான ஆசாரியனாகிய இல்க்கியாவுக்கும்‌ 
இரண்டாம்வகுப்பிலுள்ள ஆசாரியர்களுக்கும்‌ 
வாசல்‌ காக்கிறவர்களுக்கும்‌ யோசியா ராஜா 
கட்டளையிடுகிறான்‌. அவர்கள்‌ 
விக்கிரகங்களின்‌ பணிழுட்டுக்களை 
எருசலேமுக்குப்‌ புறம்பாய்க்‌ கீதரோன்‌ 
வெளிகளில்‌ சுட்டெரித்த, அவைகளின்‌ 
சாம்பலைப்‌ பெத்தேலுக்குக்‌. 
கொண்டுபோகிறார்கள்‌ (2இராஜா 23:4). 

விக்கிரகங்களை 
ஆசாரியர்களையெல்லாம்‌. 
அகற்றிப்போடுகிறான்‌. 
சந்ததியில்‌ வராதவர்கள்‌, 
ஆசாரியர்கள்‌ என்று சொல்லிக்கொண்டு, 
வானத்தின்‌ சகல சேனைகளுக்கும்‌, 
பாகாலுக்கும்‌ தூபங்காட்டுகிறார்கள்‌. 
யோசியா இவர்களெல்லோரையும்‌ 
நிர்மூலம்பண்‌ ணுகிறான்‌. 


ஆரோனின்‌ சந்ததியில்‌ வந்தவர்களில்‌ 
சிலர்‌ மேடைகளின்‌ 


ஆசாரியர்களாயிருக்கிறார்கள்‌ 
எருசலேமிருக்கிற கர்த்தரு। 
பலிபீடத்தின்மேல்‌ பலியிடாமல்‌, மேடைகளிலே. 
தூபங்காட்டுகிறார்கள்‌. யோசியா 
இவர்களுக்கு போஜன ஆதாரத்தைக்‌ 
கொடுக்கிறான்‌. 
சகோதரருக்குள்ளே 
அப்பங்களைப்‌ 
உத்தாரம்பெற்றுக்கொள்கிறார்கள்‌ 
(இராஜா 23:9), 
ஆரோனின்‌ சந்ததியில்‌ வந்திருக்கிற 
ஆசாரியர்களை யோசியா விரும்புகிறான்‌. 
ஆனால்‌ இவர்களோ கர்த்தருடைய 
பலிபீடத்தின்மேல்‌ பலியிடாமல்‌, மேடைகளில்‌ 
பலியிடுகிறார்கள்‌. பாகாலுக்கு மேடைகளில்‌ 
பலியிட்ட ஆசாரியர்களை யோசியா 
கொன்றுபோடுகிறான்‌ 
ஆரோனின்‌ சந்ததியில்‌ வந்திருக்கிற 
ஆசாரியர்கள்‌, மேடைகளில்‌. 


அங்கே விக்கிரகங்களுக்கு 
கர்த்தருக்கே பலியிடுகிறார்கள்‌. 


இந்த 
பலியிட்டாலும்‌, 
பலியிடாமல்‌, 


2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தருடைய ஆசாரியர்கள்‌ 
எருசலேமிலிருக்கிற கர்த்தருடைய 
பலிபீடத்தின்மேல்‌ பலியிடவேண்டும்‌. ஆனால்‌ 
ஆசாரியர்களோ மோசேயின்‌ 
மாணத்தைமீறி, மேடைகளின்பேல்‌ 
கர்த்தருக்கு பலியிடுகிறார்கள்‌. 


யோசியா இந்த 
கொன்றுபோடவுமில்லை. 
அதிகமான 

அவர்களுக்கு 


ஆசாரியர்களைக்‌ 

அவர்களுக்கு 
சகாயம்பண்ணவுமில்லை. 
போஜனம்‌ மட்டும்‌ 
கிடைப்பதற்கு உத்தரவு கொடுக்கிறான்‌. 
அவர்களுக்கு நேர்த்தியான  போஜனமும்‌ 
க அவர்களுக்கு 
புளிப்பில்லா; மாத்திரமே 
சொடுக்கட்படுகறது கல்லாத அப்பம்‌ 
சுவையற்றது. அது ருசியில்லாதது. 


யோசியா தேச; 
விக்குகங்கையெல்னம்‌ த்‌ 
போடுகிறான்‌. preg ர்‌ 
விக்கிரகத்தை கர்த்தரின்‌ ஆலயத்திலிருந்து 
எருசலேமுக்குப்‌ புறம்பே கீதரோன்‌ 
ஆற்றிற்குக்‌ கொண்டுபோய்‌, அதைத்‌ 
கீதரோன்‌ ஆற்று ஓரத்திலே சுட்டெரித்து, 
அதைத்‌ தூளாக்கி, அந்தத்‌ தூளை 
ஜனபுத்திரருடைய பிரேதக்‌ 
குழிகளின்மேல்போடுகிறான்‌ (2இராஜா 23:6). 


கீதரோன்‌ எருசலேமுக்கு புறம்பே 
இருக்கிறது. குக்‌ நகரத்திலே 
மரித்துப்போனவர்களை, கீதரோன்‌ 
ஆற்றண்டையிலே. அடக்கம்பண்ணுவது 
வழக்கம்‌. யூதருடைய பிரமாணத்தின்படி, 
மரித்துப்போனவர்களையும்‌, அவர்கள்‌ 
அடக்கம்பண்ணப்பட்டிருக்கிற 
கல்லறைகளையும்‌ தொடுவது 
கீதரோன்‌ ஆற்றண்டையிலே தீட்டானதை 
கொண்டு வந்து சேர்ப்பது வழக்கம்‌. 
யோசியா தோப்பு விக்கிரகங்களை கீதரோன்‌ 
ஆற்றண்டைக்கு கொண்டு வந்து, அங்கே 
அவற்றை... சுட்பெரிக்கிறான்‌. தோப்பு 
விக்கிரகங்களெல்லாம்‌ தீட்டானவை. 


தீட்டானது. 


கீதரோன்‌ 
செத்துப்போன 
குட்டெரிக்கப்படும்‌. 


ஆற்றண்டையிலே. 
மனுஷருடைய எலும்புகள்‌ 
'மனுஷாலும்புகளின்‌ 
சாம்பலும்‌, தோப்பு விக்கிரகங்களின்‌ 
சாம்பலும்‌ ஒன்றாய்க்‌ கலக்கப்பட்டு, 
பிரேதக்குழிகளின்மேல்‌ போடப்படுகிறது. 





f= FTN 
ETT 


யூதாவின்‌ ராஜாக்கள்‌ கண்டங்கள்‌ 
பலிபீடங்களை யோசியா 

அவைகளின்‌ தூளை, அங்கேயிருந்து எடுத்த, 
மனுஷருடைய பிரேதங்களை 
அடக்கம்பண்ணும்‌ இடமாகிய, 
கீதரோன்‌ ஆற்றிலே கொட்டுகிறான்‌. 
(2இராஜா 23:12). 


இஸ்ரவேலின்‌ ராஜாவாகிய 
சாலொமோன்‌ கட்டியிருந்த மேடைகளையும்‌, 
சிலைகளையும்‌, விக்கிரகத்தோப்புகளையும்‌, 
யோசியா உடைத்து, அவற்றை நிர்மூலமாக்கி, 
அவைகளின்‌ ஸ்தலத்தை மனுஷரின்‌ 
எலும்புகளால்‌ நிரப்புகிறான்‌ (2இராஜா 2314 
விக்கிரகங்கள்‌ வைக்கப்பட்டிருந்த இடத்தில்‌ 
இப்போது மனுஷருடைய எலும்புகள்‌ 
நிரப்பப்பட்டிருக்கிறது. இந்த இடம்‌ 
தீட்டாக்கப்படுகிறது. விக்கிரகங்களை 
ஆராதித்த இடம்‌, இப்போது எந்த 
ஆராதனையும்‌ நடத்த முடியாதபடி, தீட்டான 
இடமாயிருக்கிறது. 


நாதேசத்திலிருந்த. 
புணர்ச்சிக்காரர்களின்‌. “ டுகளையெல்வாம்‌ 
யோசியா இடித்துப்போடுகிறான்‌. இவர்கள்‌ 
விக்கிரகங்களை ஆராதிக்கிறவர்கள்‌. 
இவர்கள்‌ ஆண்பணர்சிக்காராயிருக்கறார்க 
ள்‌. யோசியா புணர்ச்சிக்காரர்களின்‌ 
வீடுகளை இடித்துப்போட்டதுபோல, 
விக்கிரகங்களின்‌ மேடைகளையும்‌ 
இடித்துப்போடுகிறான்‌ (2இராஜா 23:8). 


யோசியா இன்னோம்‌ புத்திரரின்‌ 
பள்ளத்தாக்கிலிருக்கிற தோப்பேத்‌ என்னும்‌ 
ஸ்தலத்தையும்‌ தீட்டாக்குகிறான்‌. இந்த 
இடமும்‌ மரித்தோரை அடக்கம்பண்ணும்‌: 
இடமாக மாற்றப்படுகிறது. 


கர்த்தர்‌ சொன்னது: நீ போய்க்‌ 
குயவன்‌ வேலையான ஒரு கலசத்தைக்‌ 
கொண்டு, ஜனத்தின்‌ 
ஆசாரியர்களின்‌.. மூப்பரிலும்‌ 


பள்ளத்தாக்கிலே  புறப்பட்டுப்போய்‌, 
உன்னோடே சொல்லும்‌ ர்த்‌ 


அங்கே பிரசித்தப்படுத்து” (எரே 19:12). 


2 இராஜாக்கன்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


எருசலேம்‌ நகரத்தார்‌ தங்கள்‌ 
பாவங்களுக்கு மனந்திரும்பவில்லையென்றால்‌, 
எருசலேம்‌ நகரம்‌ முழுவதும்‌ தோப்பேத்‌ 
என்னும்‌ தீட்டன ஸ்தலத்தைப்போல 
மாற்றப்படும்‌. எருசலேம்‌ நகரம்‌ மனுஷருடைய 
எலும்புகளால்‌ நிரப்பப்படும்‌. 


அக்கினியிலே. 
ராஜா 23:1). 


யோசியா அஞ்சனக்காரரையும்‌, 
குறிசொல்லுகிறவர்களையும்‌, சுரூபங்களையும்‌ 
நரகலான விக்கிரகங்களையும்‌, 
யூதாதேசத்திலும்‌ எருசலேமிலும்‌ காணப்பட்ட 
எல்லா அருவருப்புகளையும்‌ 
நிர்மூலமாக்குகிறான்‌ (2இராஜா 23:24) 


சமாரியாவில்‌ சுத்திகரிப்பு 
2இராஜா 29:15-20. 


இராஜா 29:15. இஸ்ரவேலைப்‌ 
பாவஞ்செய்யப்பண்ணின நேபாத்தின்‌ 
குமாரனாகிய யெரொபெயாம்‌ 
பெத்தேலில்‌ உண்டாக்கியிருந்த 
பலிபீடமும்‌ மேடையும்‌ ஆகிய 
அவ்விரண்டையும்‌ அவன்‌ இடித்து, 
அத்த மேடையைச்‌ ௬ுட்டெரித்துத்‌ 
தூனாக்கி, விக்கிரகத்தோப்பையும்‌ 
ச௬ட்டெரித்தான்‌. 


2௫இராஜா 2316. யோசியா 
திரும்பிப்பார்க்கிறயோது அங்கே அந்த 
கல்லறைகனைக்‌. 
ஆட்களை அனுப்பி, அந்தக்‌. 
கல்லறைகளிலுன்ன எலும்புகளை 
எடுத்து வரச்செய்து, இப்படி, நடக்கும்‌ 
என்று தேவனுடைய மனுஷன்‌ கூறின 
கர்த்தருடைய  வார்த்தையின்படியோ, 
அவைகளை அத்தப்‌ பலிபீடத்தின்மேல்‌ 
சுட்டெரித்து அதைத்‌ தீட்டாக்கினான்‌. 





i FTE 
யாய 


இராஜா 8807, அபொழுது அவன்‌: 
நான்‌ காண்கிற அத்தக்‌ 
குறிப்படையானம்‌ என்ன என்று 
கேட்டதற்கு, அத்தப்‌ பட்டணத்து 
மனுஷர்‌: அது மூதாவிலிருத்து 
வத்து, நீர்‌ செய்த இந்தக்‌ 
கிரியைகனைப்‌ பெத்தேலின்‌ 
பலிப்டத்திற்கு விரோதமாய்க்‌ கூறி, 
அறிவித்த தேவனுடைய மனுஷனின்‌ 
கல்லறை என்றார்கள்‌. 


இராஜா... 2918. 
இருக்கட்டும்‌, 
எலும்புகளைத்‌ தொடவேண்டாம்‌. 
என்றான்‌; அப்படியே அவன்‌ 
எலும்புகளைச்‌ சமாரியாவிலிருத்து வத்த 
தீர்க்கதரிசியின்‌ எலும்புகளோடு 
விட்டுவிட்டார்கள்‌. 


இராஜா... 8919. 
கோபமுண்டாக்க 
ராஜாக்கள்‌ 


அதற்கு அவன்‌: 
ஒருவனும்‌. அவண்‌: 


கர்த்தருக்குக்‌ 
இஸ்ரவேலின்‌ 
சமாரியாவின்‌. 
பட்டணங்களில்‌  உண்டாக்கியிருந்த 
மேடைகளின்‌ கோவில்களையெல்லாம்‌. 
யோசியா தகர்த்து, பெத்தேலிலே தான்‌ 
செய்த செய்கைகளின்‌ படியே 
அவைகளுக்குச்‌ செய்து, 


2இராஜா 23:20. அவ்விடங்களில்‌ 
இருக்கிற மேடைகவின்‌ ஆசாரியர்களை 
யெல்லாம்‌ பலிபீடங்களின்மேல்‌ 
கொன்றுபோட்டு, அவைகளின்‌ மேல்‌ 
மனுஷரின்‌ எலும்புகளைச்‌ சுட்டெரித்து, 
எருகலேமுக்குத்‌ திரும்பினான்‌. 


யோசியா தெற்கு யூதாதேசத்திற்கு 
ராஜாவாயிருக்கிறான்‌. இவன்‌ 
யூதாதேசத்தைச்‌ சுத்திகரிப்பதோடு, வடக்கு 
இஸ்ரவேல்‌ தேசத்தையும்‌ சுத்திகரிக்கிறான்‌. 
வடக்கு இஸ்ரவேலின்‌ பத்துக்கோத்திரத்தாரை 
அசீரியர்கள்‌ சிறைப்பிடித்து கொண்டு 
போய்விட்டார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ சிறைப்பட்டுப்போன. 
பின்பு, வடக்கு இஸ்ரவேல்‌ தேசம்‌ 
குடியிருப்பாரில்லாமல்‌. க்‌ 
இருக்கிறது.  அசீரியர்கள்‌ 
தேசங்களிலிருந்து  சிறைப்படித்தக்கொண்டு 
வந்தவர்களை, வடக்கு இஸ்ரவேல்‌ தேசத்தின்‌ 
பட்டணங்களிலே குடியேற்றுகிறார்கள்‌. 
ஆனாலும்‌ குடியேறுகிறவர்களின்‌ 
எண்ணிக்கை போதுமானதாயில்லை. வடக்கு 
இஸ்ரவேல்‌ தேசத்திலே இன்னும்‌ அநேக 
பட்டணங்கள்‌ குடியிருப்பாரில்லாமல்‌ 
'வெறுமையாயிருக்கிறது. 


2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இஸ்ரவேல்‌. தேசத்தின்‌ யல 
பட்டணங்களிலே, சொற்ப எண்ணிக்கை 
ஜனங்கள்‌ இருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
தங்களுடைய பாதுகாப்புக்கும்‌, பராமரிப்புக்கும்‌ 
யூதாதேசத்து ராஜாவாகிய யோசியாவின்‌ 
உதவியை நாடுகிறார்கள்‌. 


அதன்பின்பு இஸ்ரவேலின்‌ தேவனாகிய 
கர்த்தருக்குப்‌ பஸ்காவை  ஆசரிக்கும்படி, 
எருசலேமில்‌ இருக்கிற கர்த்தருடைய 
ஆலயத்திற்கு வாருங்கள்‌ என்று எசேக்கியா 
இஸ்ரவேல்‌ யூதா எங்கும்‌ ஆட்களை 
அனுப்பினதும்‌ அன்றி, எப்பிராயீம்‌ மனாசே 
கோத்திரங்களுக்கும்‌. நிருபங்களை 
எழுதியனுப்பினான்‌" (2நாளா 30:1) 


ஈசாரிகளின்‌: எலும்புகளை 
அவர்களுடைய பிடங்களின்மேல்‌ சுட்டெரித்த, 
இவ்விதமாய்‌ யூதாவையும்‌ எருசலேமையும்‌ 
குத்திகரித்தான்‌. அப்படியே அவன்‌ மனாசே 
எப்பிராயீம்‌ சிமியோன்‌ என்னும்‌ 
பட்டணங்களிலும்‌, நப்தலிமட்டும்‌, பாழான 
அலைகளின்‌ சுற்றுப்புறங்களிலும்‌ செய்தான்‌" 
(நோளா 34:5). 


யோசியா, 


யூதாவின்‌ ராஜாவாகிய 
தேசத்தின்‌ 


வடக்கு இஸ்ரவேல்‌ 
பட்டணங்களுக்குப்‌ போகும்போது, அந்தப்‌ 
பட்டணங்களிலிருக்கிற _ விக்கிரகங்களையும்‌ 
சிலைகளையும்‌ நிர்மூலம்பண்ணி, அந்தப்‌ 
பட்டணங்களையும்‌ சுத்திகரிக்கிறான்‌. 


இஸ்ரவேலைப்‌ பாவஞ்செய்யப்பண்ணின 
நேபாத்தின்‌ குமாரனாகிய பெரொபெயாம்‌ 

பெத்தேலில்‌ உண்டாக்கியிருந்த பலிபீடமும்‌ 
மேடையும்‌ ஆகிய அவ்விரண்டையும்‌ அவன்‌ 
இடித்து, அந்த மேடையைச்‌ சுட்டெரித்துத்‌ 
தூளாக்கி, விக்கிரகத்தோப்பையும்‌ 
சுட்டெரிக்கிறான்‌ (2இராஜா 2315) 


யெரொபெயாம்‌ பெத்தேலிலும்‌, 
தாணிலும்‌ பொற்கன்றுக்குட்டிகளை 
நிறுவியிருந்தான்‌. யோசியா 
பெத்தேலுக்குப்போகும்போது அங்கே 
பொன்கன்றுக்குட்டி இல்லை. ஒருவேளை 
அசீரியர்கள்‌ அந்த பொன்கன்றுக்குட்டியை 
தங்கள்‌ தேசத்திற்கு தூக்கிக்கொண்டு 
போயிருக்கலாம்‌. பெத்தேலில்‌ கன்றுக்குட்டி 
இல்லாவிட்டாலும்‌, யெரொபெயாம்‌ அங்கே 
உண்டாக்கியிருந்த பலிபீடமும்‌ மேடையும்‌ 
இருக்கிறது. யோசியா இவற்றை 
இடித்துப்போடுகிறான்‌. 





i THE 
TT 


வடக்கு 
விக்கிரகாராதனை 


இஸ்ரவேல்‌ தேசத்திலே. 
தீவிரமாகயிருந்தது. 
கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள்‌ 
விக்கிரகாராதனைக்கு விரோதமாக 
எச்சரிப்பின்‌ வார்த்தைகளைச்‌ சொன்னார்கள்‌. 
ஆனால்‌ இஸ்ரவேல்‌ 
ராஜ்யபாரம்பண்ணின 
கர்த்தருடைய 


கொன்றுபோட்டார்கள்‌ 

வடக்கு இஸ்ரவேல்‌ தேசத்திலே 
விக்கிரகங்களை ஆராதிக்கிற 
ஆசாரியர்களுக்கு மாத்திரமே முக்கியத்துவம்‌ 
கொடுக்கப்படுகிறது. அவர்களுக்கென்று 
விசேஷித்த கல்லறைகளும்‌ 
ஒதுக்கப்பட்டி ருக்கிறது. 


யோசியா  பெத்தேலுக்குப்போனபோது. 
அந்த மலையிலிருக்கிற கல்லறைகளைக்‌ 
கண்டு, ஆட்களை அனுப்பி, அந்தக்‌ 
கல்லறைகளிலுள்ள எலும்புகளை எடுத்து, 
வரச்செய்து, இப்படி நடக்கும்‌ என்று 
'தேவனுடைய மனுஷன்‌ கூறின கர்த்தருடைய 
வார்த்தையின்படியே, அவைகளை அந்தப்‌ பலி 
பீடத்தின்மேல்‌ சுட்டெரித்து அதைத்‌ 
தீட்டாக்குகிறான்‌ (2இராஜா 24:16) 

யோசியா அவ்விடங்களில்‌ இருக்கிற 
மேடைகளின்‌ ஆசாரியர்களையெல்லாம்‌ 
பலிபீடங்களின்மேல்‌: கொன்றுபோட்டு, 
அவைகளின்மேல்‌ மனுஷரின்‌ எலும்புகளைச்‌ 
சுட்டெரித்து, எருசலேமுக்குத்‌ திரும்புகிறான்‌ 
(2இராஜா 23:20). 

கர்த்தருக்குக்‌ கோபமுண்டாக்க 
இஸ்ரவேலின்‌. ரணகள 'சமாரியாவின்‌ 
பட்டணங்களில்‌ உண்டாக்கியிருந்த 
மேடைகளின்‌ கோவில்களையெல்லாம்‌. 
யோசியா தகர்த்துப்போடுகிறான்‌ 
(2இராஜா 23:19). 

யோசியா 
அருகாமையிலுள்ள 
பார்த்தபோது. 
குறிப்படையாளம்‌ 
அப்பொழுது யோசியா, 


தீர்க்கதரிசிகளைக்‌ 


அந்தப்‌ பட்டணத்து 
காண்கிற அந்தக்‌ 
என்று கேட்கிறான்‌. 
அதற்கு, அந்தப்‌ பட்டணத்து மனுஷர்‌: “அது. 
யூதாவிலிருந்து வந்து. நீர்‌ செய்த 
இந்தக்‌ கிரியைகளைப்‌. பெத்தேலின்‌ பலி 
பீடத்திற்கு விரோதமாய்க்‌ கூறி, அறிவித்த. 
டய மனுஷனின்‌ கல்லறை” 
(2இராஜா 23:17) என்று சொல்லுகிறார்கள்‌. 


2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அதற்கு யோசியா அந்தப்‌ பட்டணத்து 
மனுஷரை நோக்கி, “இருக்கட்டும்‌, ஒருவனும்‌ 
அவன்‌ எலும்புகளைத்‌ தொடவேண்டாம்‌” 
(2இராஜா 23:18) என்று சொல்லுகிறான்‌; 
அப்படியே அவன்‌ எலும்புகளைச்‌ சமாரியாவிலி 
ருந்து வந்த தீர்க்கதரிசியின்‌ எலும்புகளோடு 
விட்டுவிடுகிறார்கள்‌. 


இந்தத்‌ தீர்க்கதரிசியை ஒரு சிங்கம்‌ 
கொன்றுபோட்டது. இவன்‌ கர்த்தருடைய 
வார்த்தையைச்‌ சொன்ன போதிலும்‌, 
கர்த்தருடைய கட்டளைக்கு விரோதமாக, 
வமதான ஒரு தீர்க்கதரிசியின்‌ 
வீட்டிற்குப்போய்‌  போஜனம்பண்ணினான்‌. 
கர்த்தருடைய கோபத்தினால்‌ இவனுக்கு 
மரணமுண்டாயிற்று ஆனாலும்‌ அந்தத்‌ 
தீர்க்கதரிசியின்‌: எலும்புகள்‌ 
பாதுகாப்பாயிருக்கிறது. 
பஸ்கா 
2இராஜா 23:21-24 


2இராஜா 29:21. பின்பு ராஜு இந்த 
உடன்படிக்கையின்‌ புஸ்தகத்தில்‌ 
எழுதியிருக்கிறபடியே உங்கள்‌. 
தேவனாகிய கர்த்தருக்குப்‌ பஸ்காவை 
ஆசரியுங்கள்‌ என்று சகல்‌ 
ஜனங்களுக்கும்‌ கட்டளையிட்டான்‌. 


இராஜா 23:22. இஸ்ரவேலை நியாயம்‌ 
விசாரித்த நியாயாதிபதிகளின்‌ 
நாட்கள்‌ தொடங்கி, இஸ்ரவேலின்‌ 


போல்‌ பஸ்கா ஆசரிக்கப்படவில்லை. 


இராஜா. ராஜாவாகிய 
யோசியாவின்‌ பதினெட்டாம்‌. 


வருஷத்திலே கர்த்தருக்கு இந்தப்‌ 
பஸ்கா எருசலேமிலே ஆசரிக்கப்பட்டது. 


இராஜா 2924. ஆசாரியனாகிய 
இல்க்கியா கர்த்தருடைய ஆலயத்தில்‌ 
கண்டெடுத்த புஸ்தகத்தில்‌ 
எழுதியிருக்கிற நியாயப்பிரமாணத்தின்‌ 
வார்த்தைகளை நிறைவேற்றும்படிக்கு, 
யோசியா அஞ்சனக்காரரையும்‌, 
குதிசொல்லுகிறவர்களையும்‌, 

சுகுபங்கனையும்‌ நரகலான 
விக்கிரகங்கனையும்‌, மூதாதேசத்திலும்‌ 
எருசலேமிலும்‌. காணப்பட்ட. எல்லா 
அருவருப்புகளையும்திர்முலமாக்கினான்‌. 


28:28. 





i= FTE 
TT 


யூதாதேசத்தையும்‌, 


பழைய 

வலிக்கத்‌. 

பழைய அப்பம்‌ 

யூதாவின்‌ ஜனங்கள்‌ 

எல்லோரும்‌ தங்கள்‌ தேவனாகிய கர்த்தருக்கு 
பஸ்காவை ஆசரிக்கிறார்கள்‌ 


பின்பு யோசியா 
உடன்படிக்கையின்‌ 
எழுதியிருக்கிறபடியே உங்கள்‌ 
கர்த்தருக்குப்‌ பஸ்காவை 
(இராஜா 2321) 
ஜனங்களுக்கும்‌ கட்டளையிடுகிறான்‌. 
எசேக்கியாவின்‌ காலத்திலும்‌ பஸ்கா 
ஆசரிக்கப்படுகிறது. இந்த சம்பவம்‌ 
நோளா 30-ஆவது அதிகாரத்தில்‌ விரிவாக 
சொல்லப்பட்டிருக்கிறது. 


யோசியாவின்காலத்தில்‌ ஆசரிக்கப்பட்ட 
பஸ்காவைப்பற்றி அதிகமாக 
சொல்லப்பபாவிட்டாலும்‌, இந்தப்‌ பஸ்காவே 
சிறந்த பஸ்காவாயிருக்கிறது என்று இந்த 
வசனப்பகுதியில்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 


இஸ்ரவேலை நியாயம்‌ விசாரித்த 
நியாயாதிபதிகளின்‌ நாட்கள்‌ தொடங்கி, 
இஸ்ரவேலின்‌ ராஜாக்கள்‌ யூதாவின்‌ 
ராஜாக்கள்‌ ஆகிய அவர்களுடைய சகல. 
நாட்களிலும்‌ இந்தப்‌ பஸ்காவைப்போல்‌ பஸ்கா 
ஆசரிக்கப்படவில்லை (2இராஜா 23:22). 


நியாயப்பிரமாண 
சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையின்‌ 
பிரகாரமாக யோசியா தேவனாகிய 
கர்த்தருக்கு பஸ்காவை  ஆசரிக்கிறான்‌. 
ராஜாவாகிய யோசியாவின்‌ பதினெட்டாம்‌. 
வருஷத்திலே கர்த்தருக்கு இந்தப்‌ பஸ்கா 
எருசவேமிலே ஆசரிக்கப்படுகிறது. 
(2இராஜா 23:23). 


புஸ்தகத்தில்‌ 


யோசியாவும்‌, ஆசாரியரும்‌ 
எருசலேயிலிருக்கிற விக்கிரகங்களை 
அகற்றிப்போடுகிறார்கள்‌. அஞ்சனக்காரரையும்‌. 
குறிசொல்லுகிறவர்களையும்‌ 

நிர்மூலம்பண்ணுகிறார்கள்‌. கர்த்தருடைய 
ஆலயத்தில்‌ கண்டெடுத்த புஸ்தகத்தில்‌ 
எழுதியிருக்கிற நியாயப்பிரமாண 
வார்த்தைகளை யோசியா நிறைவேற்றுகிறான்‌. 


2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நியாயப்பிரமாண 
எழுதியிருக்கிற வார்த்தையின்‌ பிரகாரம்‌ 
யோசியா அஞ்சனக்காரரையும்‌, 
குறிசொல்லுகிறவர்களையும்‌, சுரூபங்களையும்‌ 
நரகலான விக்கிரகங்களையும்‌, 
யூதாதேசத்திலும்‌ எருசலேமிலும்‌ காணப்பட்ட 
எல்லா அருவருப்புகளையும்‌ 
நிர்மூலமாக்குகிறான்‌. 


அதுபோலவே, யோசியா அந்த 
நியாயப்பிரமாண புஸ்தகத்தில்‌ எழுதியிருக்கிற 
வார்த்தையின்‌ பிரகாரம்‌, எருசலேமிலே 
கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரிக்கிறான்‌. 
இந்தப்‌ பஸ்கா இஸ்ரவேலின்‌ சரித்திரத்திலே. 
மிகவும்‌ பிரசித்திப்பெற்ற விசேஷித்த 
பஸ்காவாயிருக்கிறது. 


புஸ்தகத்திலே 


யோசியாவின்‌ வர்த்தமானங்கள்‌' 
2இராஜா 23:25-30 


2இராஜா 23:25. கர்த்தரிடத்துக்குத்‌ 
தன்‌ முழு இருதயத்தோடும்‌ தன்‌ முழு 
ஆத்துமாவோடும்‌ தன்‌ முழு 
பலத்தோடும்‌. மோசேயின்‌ 
தியாயப்பிரமாணத்திற்கு 

ஏற்றபடி. யெல்லாம்‌ செய்ய மனதைச்‌. 
சாய்த்தான்‌; அவனைப்‌ போலொத்த. 
ராஜா அவனுக்குமுன்‌ இருந்ததுமில்லை, 
அவனுக்குப்பின்‌ எழும்பினதுமில்லை. 


இராஜா 29:26. ஆகிலும்‌, மனாசே. 
கர்த்தருக்குக்‌ கோபமுண்டாக்கின ௪௧௨. 
காரியங்களினிமித்தமும்‌ அவர்‌ 
மூதாவின்மேல்கொண்ட தம்முடைய 
மகா கோபத்தின்‌ உக்கிரத்தை விட்டுத்‌ 
திரும்பாமல்‌: 


இராஜா 29:27. நான்‌ இஸ்ரவேலைத்‌ 
தன்னிவிட்டதுபோல யூதாவையும்‌ என்‌: 
முகத்தை விட்டுத்‌ தன்னி, நான்‌ 
தெரிந்துகொண்ட இந்த எருசலேம்‌ 
நகரத்தையும்‌, என்‌ நாமம்‌ வினங்கும்‌ 
என்று நான்‌ சொன்ன ஆலயத்தையும்‌ 
வெறுத்துவிடுவேன்‌ எண்று கர்த்தர்‌ 
சொன்னார்‌. 


இராஜா 28:28. யோசியாவின்‌ மற்ற 
வர்த்தமானங்களும்‌, அவன்‌ செய்தவை 
யாவும்‌, யூதாவுடைய ராஜாக்களின்‌ 
நானாகமப்‌ புஸ்தகத்தில்‌ அல்லவோ 
எழுதியிருக்கிறது. 





i THEN 
TT 


இராஜா 28:29. அவன்‌ நாட்களில்‌ 
எகிப்தின்‌ ராஜாவாகிய 
பார்வோன்நேகோ அசீரியா ராஜாவுக்கு. 
விரோதமாய்‌ ஐபிராத்து நதிக்கு 
போகிறபோது ராஜாவாகிய யோசியா 
அவனுக்கு எதிராகப்‌ புறப்பட்டான்‌; 
பார்வோன்நேகோ அவனை 
மெகிதோவிலே கண்டபோது, 
அவனைக்கொன்றுபோட்டான்‌. 


இராஜா 28:50. மரணமடைந்த 
அவனை அவனுடைய ஊழியக்காரர்‌ 
ரதத்தின்மேல்‌ ஏற்றி, 
மெகிதோவிலிருத்து எருசலேமுக்குக்‌ 
கொண்டுவந்து, அவனை அவன்‌ 
கல்லறையில்‌ அடக்கம்பண்ணினார்கள்‌; 
அப்பொழுது தேசத்தின்‌ ஜனங்கள்‌ 
யோசியாவின்‌ குமாரனாகிய 
யோவாகாசை அழைத்து, அவனை 
அபிஷேகம்பண்ணி, அவன்‌ தகப்பன்‌. 
ஸ்தானத்தில்‌ அவனை 
ராஜாவாக்கினார்கள்‌. 


யோசியாவின்‌ 
சுபாவங்களைப்பற்றி இந்த கங்குலி 
மேன்மையாக எழுதப்பட்டிருக்கிறது. இ 
கர்த்தரிடத்துக்குத்‌ தன்‌ 
ப்ள தன்‌ முழு பத்தனம்‌ 

பலத்தோடும்‌ மோசேயின்‌ 
யத, ஏற்றபடியெல்லாம்‌. 
செய்ய சாய்த்தான்‌;: 
வ! நாகத்‌ கொத்த ராஜா 
அவனுக்குமுன்‌ இருந்ததுமில்லை, 
அவனுக்குப்பின்‌ எழும்பினதுமில்லை. 
(2இராஜா 23:25). 

'எசேக்கியா இஸ்ரவேலின்‌ தேவனாகிய 
கர்த்தரின்மேல்‌ வைத்த நம்பிக்கையில, 
அவனுக்குப்‌ பின்னும்‌ அவனுக்கு முன்னும்‌ 
இருந்த யூதாவின்‌ ராஜாக்களிலெல்லாம்‌. 
அவனைப்போல்‌ ஒருவனும்‌ இருந்ததில்லை” 
(2இராஜா 18:5). 

எசேக்கியா கர்த்தர்மேல்‌ நம்பிக்கை. 
வைத்தான்‌. யோசியா யூதாதேசத்தையும்‌: 
எருசலேமையும்‌ சுத்திகரித்து கர்த்தருக்காக 
ஊழியம்‌ செய்தான்‌. 


2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யோசியாவின்‌ 
கர்த்தருக்கு 


முன்னோர்கள்‌ 
விரோதமாகக்‌ 
கலகம்பண்ணினார்கள்‌. ஆனால்‌ 
யோசியாவோ கர்த்தருக்கு பிரியமான 
காரியங்களை மாத்திரம்‌ செய்தான்‌. தான்‌ 
கர்த்தரிடத்தில்‌ திரும்பி வந்ததோடு, 
யூதாதேசத்தையும்‌ கர்த்தரிடத்தில்‌ திரும்பி 
வரச்செய்தான்‌. 
யோசியா கர்த்தரிடத்தில்‌ 
முழுஇருதயத்தோடும்‌, 
முழுஆத்துமாவோடும்‌, தன்‌ முழுபலத்தோடும்‌ 
உண்மையுள்ளவனாயிருந்தான்‌. அவன்‌ 
கர்த்தருக்காக செய்த எல்லா 
ஊழியங்களையும்‌ மனஉத்தமமாய்‌ மசய்தான்‌, 
யோசியா சேயின்‌ 
நியாயப்பிரமாணத்திற்கு வறன்‌ 
செய்தான்‌. 


யோசியா 
உண்மையுள்‌ளவனாயிருந்தான்‌. 
செம்மையானதை செய்தான்‌. 
அவன்‌ பூரண 
ஜீவனோடிருக்கவில்லை. 
ஆயுசுகாலத்தின்‌ 
மரித்துப்போகிறான்‌. 
வருஷங்களுக்கு 
அழிந்துபோகிறது. 
யூதாதேசத்திலே ஆவிக்குரிய 
மறன எற்பட்பதினால்‌. அத்த: தோம்‌ 
எல்லா வகையிலும்‌ செழித்திருக்கும்‌ என்று 
எல்லோரும்‌ எதிர்பார்த்தார்கள்‌. ஆனால்‌ 
யூதாதேசத்திற்கு செழிப்புக்கு பதிலாக அழிவு 


கர்த்தரிடத்தில்‌ 
கர்த்தருக்கு 
ஆனாலும்‌ 
ஆயுசவரையிலும்‌ 
யோசியா தன்‌ 
பாதியிலேயே 

அவன்‌ மரித்து சில 
பின்பு, யூதாதோம்‌. 


போய்க்கொண்டிருக்கிறது. 
யூதாவின்மேல்‌ கொண்ட. 


அறங்கள்‌ கர்த்தருடைய கோபம்‌ 
யூதாவின்மீது நிலைத்திருக்கிறது. 
யூதாவின்மேல்கொண்ட தம்முடைய 
கோபத்தின்‌ உக்கிரத்தை 
திரும்பவில்லை. 





f= THE 
TT 


நான்‌ 
தள்ளிலிட்டதுபோல 


நகரத்தையும்‌, என்‌. நாமம்‌ விளங்கும்‌ என்று 
நான்‌ 


'வெறுத்துவிடுவேன்‌' 


கர்த்தர்‌ சொன்னார்‌. 


ஆலயத்தையும்‌ 
ணன 23:27) என்று 


கர்த்தர்‌ எரேமியா தீர்க்கதரிசியின்‌: 
மூலமாக, தம்முடைய கோபமான 
வார்த்தைகளை வெளிப்படுத்தியிருக்கிறார்‌. 

'பிடுங்குவேன்‌, இடிப்பேன்‌, அழிப்பேன்‌ 
என்று நான்‌ ஒரு ஜாதிக்கு விரோதமாகவும்‌, 
ஒரு ராஜ்யத்துக்கு விரோதமாகவும்‌ 
'சொன்னமாத்திரத்தில்‌, நான்‌ விரோதமாய்ப்‌ 
பேசின அந்தஜாதியார்‌ தங்கள்‌ தீங்கைவிட்டுத்‌ 
திரும்பினால்‌, நானும்‌ அவர்களுக்குச்‌ செய்ய 
நினைத்த  தீங்கைச்‌  செய்யாதபடிக்கு, 
மனம்‌ மாறுவேன்‌" (எரே 18:7 8). 


ஒரு தேசம்‌ 
நியமிக்கப்பட்டிருந்தாலும்‌, அந்த தேசத்து 
ஜனங்கள்‌ ள்‌. பாவங்களைவிட்டு 


திரும்பவேண்டும்‌. த! கர்த்தரும்‌ 
அவர்களைத்‌ தண்டிக்கவேண்டும்‌ என்னும்‌ 
தம்முடைய மனதை மாற்றிக்கொள்வார்‌. 
யோசியாவின்‌ காலத்திலே, 
யூதாஜனங்கள்‌ ராஜாவின்‌ அதிகாரத்திற்கு 
கீழ்ப்படிகிறார்கள்‌. யோசியா யூதாதேசத்திலும்‌ 
எருசலேமிலும்‌ ஆவிக்குரிய மறுமலர்ச்சியை. 
ஏற்படுத்தும்போது, யூதாவின்‌ ஜனங்கள்‌ 
அந்த மறுமலர்ச்சியை மனப்பூர்வமாய்‌ 
ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள்‌ 
ராஜாவின்‌ கட்டளைக்கு பயத்தினால்‌. 
கீழ்ப்டிந்தார்களேயல்லாமல்‌, நியாயப்பிரமாண 
வார்த்தைக்கு கர்த்தர்மீதுள்ள அன்பினாலும்‌ 
பத்தியினாலும்‌ கீழ்ப்படியவில்லை. 


யோசியா பூதாதேசத்தையம்‌, 


அழிவுக்கு 


ராஜா 


பின்பற்றிப்போகிறது. 
விக்கிரகங்கள்‌ 

யூதாதேசத்தாரின்‌ இருதயங்களில்‌ அந்த 
விக்கிரகங்கள்‌ வாசம்பண்‌ ணுகிறது. 


2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பார்க்கிறான்‌. 
இருதயத்தைப்‌ 
யூதாதேசத்தாரைப்‌ 
அவர்களுடைய 
வாசம்பண்ணுகிற 
அவர்கள்‌ 


க்‌ 
மனுஷருடைய 
கர்த்தர்‌ 


கர்த்தரோ 
பார்க்கிறார்‌. 
பார்க்கும்போது. 
இருதயங்களில்‌ 
விக்கிரகங்களையும்‌, 
விக்கிரங்கள்மீது 
வைராக்கியமாயிருப்பதையும்‌ பார்க்கிறார்‌. 


ஆகையினால்‌ கர்த்தர்‌, “நான்‌ 
இஸ்ரவேலைத்‌ தள்ளிவிட்டது போல. 
யூதாவையும்‌ என்‌ முகத்தை விட்டுத்‌ தள்ளி, 
நான்‌ தெரிந்துகொண்ட இந்த எருசலேம்‌ 
நகரத்தையும்‌, என்‌ நாமம்‌ விளங்கும்‌ என்று 
நான்‌ சொன்ன ஆலயத்தையும்‌ 
வெறுத்துவிடுவேன்‌" என்று சொல்லுகிறார்‌. 


யூதாதேசத்திற்கு அழிவு 
நியமிக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள்‌ தங்கள்‌ 
க விட்டு விலகிவரவேண்டும்‌. 
அவர்களுடைய ங்கள்‌ 
புிக்கப்படவேண்டும்‌ 


மறுமலர்ச்சி 
கர்த்தர்‌ சித்தமுள்ள வராயிருக்கிறார்‌ 


யூதாஜனத்தார்‌ தங்களுக்கு 
வரப்போகும்‌ அழிவைப்‌ பார்த்து 
எச்சரிப்படையவேண்டும்‌. தங்கள்‌ 
பாவங்களுக்கு மனந்திரும்பவேண்டும்‌. 
அவர்கள்‌ விக்கிரகங்களை விட்டு விலகி, 
மறுபடியும்‌. கர்த்தரைப்பற்றிக்கொள்ள 

வேண்டும்‌. 
தம்முடைய 


ல்‌, 

த்‌ தள்ளிவிட்டாலும்‌, 
எருசலேம்‌ நகரத்தை வெறுத்துவிட்டாலும்‌, 
கர்த்தர்‌ யோசியாவக்கு தம்முடைய 
கிருபையை வெளிப்படுத்துகிறார்‌. கர்த்தர்‌ 
யோசியாவுக்கு தம்முடைய வார்த்தையை 
சொன்னபோது, “நான்‌ இந்த ஸ்தலத்தின்மேல்‌ 
வரப்பண்ணும்‌ சகல பொல்லாப்பையும்‌ உன்‌ 
கண்கள்‌ காண்பதில்லை" (2இராஜா 22:20) 
என்று சொன்னார்‌. 


யூதாவை 


சொன்ன பிரகாரம்‌, 
யூதாதேசம்‌ அழிவதற்கு முன்பாகவே, 
யோசியாவுக்கு மரணமுண்டாயிற்று. 
தன்னுடைய தேசம்‌  அழிந்துபோவதை 
காணாமலேயே யோசியா மரித்துப்போகிறான்‌. 


கர்த்தர்‌ 





i= THE 
ETT 


யோசியாவின்‌ நாட்களில்‌ எகிப்தின்‌ 
ராஜாவாகிய பார்வோன்நேகோ அசீரியா 
ராஜாவுக்கு விரோதமாய்‌ ஐபிராத்து நதிக்கு 
ணன்‌ அப்போது ராஜாவாகிய யோசியா 
(வனுக்கு. எதிராகப்‌ புறப்படுகிறான்‌ : 
மர்வோன்நேகோ யோசியாவை. 
மெகிதோவிலே கண்டபோது, அவனைக்‌ 
கொன்றுபோடுகிறான்‌ (2இராஜா 23:29). 


யோசியாவின்‌ நாட்களிலே எகிப்தின்‌ 
ராஜாவுக்கும்‌ அசீரியாவின்‌ ராஜாவுக்கும்‌. 
யுத்தம்‌ நடைபெறுகிறது. இந்த வசனத்தில்‌ 
பாபிலோன்‌ தேசத்து ராஜா, அசீரியாவின்‌ 
ராஜா என்று அழைக்கப்படுகிறான்‌. 
பூதாநதசம்‌ எகிப்து தோத்தற்கம்‌. அசரிய 
'தசத்திற்கும்‌ நடுவிலிருக்கிறது. இப்படிப்பட்ட 
சூழ்நிலையில்‌ தேசத்தார்‌ 
தன்னுடைய வழியாக. 
பிரவேசிக்கக்கூடாது யோசியா 
தீர்மானம்பண்ணுகிறான்‌. 

யோசியா, எகிப்தின்‌ ராஜாவுக்கு 
முன்பாக தன்னுடைய வல்லமையைக்‌ 
காண்பிக்க விரும்புகிறான்‌. எகிப்தின்‌ ராஜா 
ஜபிராத்து நதிக்குப்போகிறபோது. யோசியா 
அவனுக்கு விரோதமாகப்‌ போகிறான்‌. 
ஆனால்‌ எகிப்தின்‌ ராஜா யோசியாவைக்‌ 
கொன்றுபோடுகிறான்‌. 


மரணமடைந்த. 
அவனுடைய ஊழியக்காரர்‌ 
ஏற்றி, மெகிதோவிலிருந்து 
கொண்டுவந்து, 
கல்லறையில்‌ 
(2இராஜா 23:30). 


எகிப்து 
ன்‌ 


என்று 


யோசியாவை, 

ரதத்தின்மேல்‌ 
எருசலேமுக்குக்‌. 
அவனை அவன்‌ 
அடக்கம்பண்ணுகிறார்கள்‌ 


யோசியாவின்‌ மரணத்திற்காக 
யூதாவின்‌ ஜனங்கள்‌ அழுது புலம்புகிறார்கள்‌. 

ராசியாவுக்காக அழுது புலம்புமாறு எரேமியா 
தீர்க்கதரிசியும்‌ யூதாஜனங்களுக்கு. 
சொல்லுகிறார்‌. 


“எரேமியா யோசியாவின்மேல்‌ புலம்பல்‌ 
பாடினான்‌; சகல பாடகரும்‌ பாடகிகளும்‌ 
இந்நாள்‌ வரைக்கும்‌ தங்கள்‌ புலம்பல்களில்‌ 
'யோசியாவின்மேல்‌ பாடுகிறார்கள்‌: அவைகள்‌ 
இந்நாள்வரைக்கும்‌ இஸ்ரவேலிலே. 
வழங்கிவருகிறது: அவைகள்‌ புலம்பலின்‌ 
புஸ்தகத்தில்‌ எழுதியிருக்கிறது" 
(நோளா 35:25). 


2 இராஜாக்கன்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யோசியாவின்‌ மற்ற வர்த்தமானங்களும்‌, 
அவன்‌ செய்தவை யாவும்‌, யூதாவுடைய 
ராஜாக்களின்‌ நாளாகமப்‌ புஸ்தகத்தில்‌ 
அல்லவோ எழுதியிருக்கிறது. 
(2இராஜா 23:28). 


யோசியா மரித்துப்போன பின்பு 
யூதாதேசத்தின்‌ ஜனங்கள்‌ யோசியாவின்‌ 
குமாரனாகிய யோவாகாசை அழைத்து, 
அவனை அபிஷேகம்பண்ணி, அவன்‌ தகப்பன்‌ 
ஸ்தானத்தில்‌ அவனை ராஜாவாக்குகிறார்கள்‌ 
(2இராஜா 23:30). 


யோவாகாஸ்‌ 
2இராஜா 23:31,32 


இராஜா 9841. 
ராஜாவாகிறபோது இருபத்துமூன்று 
வயதாயிருந்து, மூன்று மாதம்‌ 
எருசலேமில்‌ அரசாண்டான்‌; லீப்னா 
ஊரானாகிய எரேமியாவின்‌' 
குமாரத்தியான அவன்‌ தாயின்பேர்‌ 


அழுத்தான்‌. 


2இராஜா 29:82. அவன்‌ தன்‌ பிதாக்கள்‌ 
செய்தபடி. யெல்லாம்‌ கர்த்தரின்‌ 
பார்வைக்குப்‌ பொல்லாப்பானதைச்‌ 
செய்தான்‌. 


யோவாகாஸ்‌ 


யோசியாவின்‌ மரணத்திற்கு பின்பு. 
எருசலேமிலே. பிரச்சனைகளுக்குமேல்‌ 
பிரச்சனைகள்‌ வருகிறது. யோசியா மரித்து, 
இருபத்திரண்டு வருஷங்களுக்கு பின்பு, 
எருசலேம்‌ நகரம்‌ முற்றிலுமாய்‌ 
அழிக்கப்படுகிறது. 

யோசியாவுக்‌। (ண்டு குமாரர்கள்‌ 
இருக்கிறார்கள்‌. ம big பெயர்‌ 
யோவாகாஸ்‌, எலியாக்கீம்‌ என்பதாகும்‌. 
யோசியாவின்‌ இரண்டு குமாரரும்‌ 
கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை 
செய்கிறார்கள்‌. யோவாகாஸ்‌ எகிப்து 

த்‌ வைக்கப்பட்டிருக்கிறான்‌.. 
எகிப்தின்‌ ராஜாவுக்கு 
வெள்ளியையும்‌ பகுதி 


தேசத்திலே. 
எலியாக்கீமோ 
பொன்னையும்‌ 
கட்டுகிறான்‌. 





f= FTE 
TT 


யோசியா மரித்த பின்பு யோவாகாஸ்‌ 
யூதாதேசத்திற்கு ராஜாவாகிறான்‌. 
மரணமடைந்த யோசியாவை அவனுடைய 
ஊழியக்காரர்‌... ரதத்தின்மேல்‌ ஏற்றி, 
மெகிதோவிலிருந்து எருசலேமுக்குக்‌. 
கொண்டுவந்து, அவனை அவன்‌ 
கல்லறையில்‌ அடக்கம்பண்ணுகிறார்கள்‌:: 
அப்பொழுது தேசத்தின்‌ ஜனங்கள்‌ 
யோசியாவின்‌ குமாரனாகிய யோவாகாசை 
அழைத்து, அவனை அபிஜேகம்பண்ணி, 
அவன்‌ தகப்பன்‌ ஸ்தானத்தில்‌ அவனை 
ராஜாவாக்குகிறார்கள்‌. 


யோவாகாஸ்‌ ராஜாவாகிறபோது 
இருபத்துமூன்று வயதாயிருந்து, மூன்று 
மாதம்‌ எருசலேமில்‌ அரசாளுகிறான்‌; லீப்னா 
ஊரானாகிய எரேமியாவின்‌ குமாரத்தியான 
அவன்‌ தாயின்பேர்‌ அழுத்தாள்‌. யோவாகாஸ்‌ 
தன்‌ பிதாக்கள்‌ செய்தபடியெல்லாம்‌ கர்த்தரின்‌ 
பார்வைக்குப்‌ பொல்லாப்பானதைச்‌ 
செய்கிறான்‌ (2இராஜா 23:31,32) 


கிப்தின்‌ ராஜாவாகிய பார்வோன்‌ 
நோகோ யோசியாவைக்‌ கொன்றுபோடுகிறான்‌. 
அதன்‌ பின்பு எகிப்தின்‌ மொத்த சேனையும்‌. 
யோசியாவின்‌ 
யூதாதேசத்திற்கும்‌ 
வருக்தார்கள்‌. அக்‌ யூநா தேசத்தாரை 
ஒடுக்குகிறார்கள்‌. 

யோசியாவின்‌ 
இவன்‌ யூதாதேசத்திற்கு 

ராஜாவாகிறான்‌. 
யோசியாவின்‌ 
யோவாகாசை 


யோவாகாஸ்‌ 
இணையகுமாரன்‌. 
முதலாவதாக 

,தாதேசத்து ஜனங்கள்‌. 
'யகுமாரனாகிய 

ராஜாவாக. அபிஷேகம்பண்ணி, 
யோசியாவின்‌ ஸ்தானத்திலே அவனை 
ராஜாவாக்குகிறார்கள்‌. 


யோவாகாசுக்கு 
சகோதரனாகமிருந்தாலும்‌ 


எலியாக்கீம்‌ மூத்த 
யூதாவின்‌ 
தங்களுக்கு ராஜாவாக 
தெரிந்தெடுக்கிறார்கள்‌. 
யுத்தம்பண்ணுகிற 
சபாவமுள்ளவன்‌. இவன்‌ தன்‌ தகப்பன்‌ 
யோசியாவைக்‌ கொன்றுபோட்ட எகிப்தியரை 
பழிவாங்குவான்‌ என்றும்‌, எகிப்தின்‌ 
ராஜாவுக்கு விரோதமாக வயுத்தம்பண்ணி 
அவனைக்‌ கொன்றுபோடுவான்‌ என்றும்‌, 
யூதாவின்‌ ஜனங்கள்‌ எதிர்பார்த்து, அவனை 
ராஜாவாக்குகிறார்கள்‌. 


2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யோவாகாஸ்‌ 
பராக்கிரமசாலியாயிருந்தாலும்‌, அவன்‌ தன்‌ 
பிதாக்கள்‌ செய்தபடியெல்லாம்‌ கர்த்தரின்‌ 
பார்வைக்குப்‌ பொல்லாப்பானதைச்‌ 
செய்கிறான்‌ (2இராஜா 23:32), யோவாகாஸ்‌ 
மூன்று மாதம்‌ மாத்திரமே எருசலேமிலே. 
அரசாளுகிறான்‌. 


யோவாகாஸ்‌ எருசலேமில்‌ 
அரசாளாதபடிக்கு, எகிப்தின்‌ ராஜாவாகிய 
பார்வோன்நேகோ அவனை ஆமாத்‌ தேசமான 
ரிப்லாவிலே பிடித்துக்‌ கட்டுவிக்கிறான்‌. அதன்‌ 
பின்பு எகிப்தின்‌ ராஜா யோவாகாசை, 
தன்னுடைய தேசத்திற்கு கொண்டு 
போகிறான்‌. யோவாகாஸ்‌ எகிப்து 
தேசத்திலே போய்‌ அங்கே மரணமடைகிறான்‌. 


எகிப்தின்‌ ராஜாவாகிய பார்வோன்‌ 
நேகோ யூதாதேசத்தின்மேல்‌ நூறு தாலந்து 
வெள்ளியையும்‌, ஒரு தாலந்து பொன்னையும்‌ 
அபதாரமாக சுமத்துகிறான்‌. எகிப்தின்‌ ராஜா, 
யோசியாவின்‌ குமாரனாகிய எலியாக்கீமை 
அவன்‌ தகப்பனாகிய மோசியாவின்‌ 
ஸ்தானத்தில்‌ ராஜாவாக வைத்து, அவன்‌ 
பேரை யோயாக்கீம்‌ என்று மாற்றுகிறான்‌ 
(2இராஜா 23:34). 


எலியாக்கீம்‌ 
யோயாக்கீம்‌ 
2இராஜா 29:38-87 


அல்லது. 


இராஜா 28:39. அவன்‌ எருசலேமில்‌: 
அரசானாதபடிக்கு, பார்வோன்நேகோ 
அவனை ஆமாத்‌ தேசமான ரிப்லாவிலே. 
பிடித்துக்‌ கட்டுவித்து, தேசத்தின்மேல்‌ 
நாறு தாலந்து வெள்ளியையும்‌ ஒரு 
தாலந்து பொன்னையும்‌ அபராதமாகச்‌. 
சுமத்தி, 


2இராஜா 28:34. யோசியாவிண்‌ 
குமாரனாகிய எலியாக்கீமை அவன்‌ 
தகப்பனாகிய யோசியாவின்‌ 
ஸ்தானத்தில்‌ ராஜாவாக வைத்து, அவன்‌ 
பேரை யோயாக்கீம்‌ எண்று மாற்றி, 
யோவாகாசைக்‌ கொண்டுபோய்‌ 
விட்டான்‌; இவன்‌ எகிப்திலே போய்‌ 
அங்கே மரணமடைந்தான்‌. 





f= FTE 
TT 


2இராஜா 29:85. அத்த வெள்ளியையும்‌ 
பொன்னையும்‌  யோயாக்கம்‌ 
பார்வோனுக்குக்‌. கொடுத்தான்‌; 
ஆனாலும்‌ பார்வோனுடைய 
கட்டனையின்படி அத்தப்‌ பணத்தைக்‌ 
கொடுக்கும்படி அவன்‌ தேசத்தை 
மதிப்பிட்டு, அவரவர்‌ மதிப்பின்படி. 
அத்த வென்னியையும்‌, பொன்னையும்‌ 
பார்வோன்‌ நேகோவுக்குக்‌ 
கொடுக்கத்தக்கதாக. தேசத்து 
ஜனங்களின்‌ கையிலே தண்டினான்‌.. 


இராஜா 29:36,  யேயாக்கிம்‌ 
ராஜாவாகிறபோது இருபத்தைந்து 
வயதாயிருத்து, பதினொரு வருஷம்‌ 
எருசலேமில்‌ அரசாண்டான்‌; குமா 
ஊரானாகிய பெதாயாமின்‌ 
குமாரத்தியாகிய அவன்‌ தாமின்பேர்‌ 
செயுதான்‌. 


2இராஜா 23:37. அவன்‌ தன்‌ பிதாக்கள்‌ 
செய்தபடி. யெல்லாம்‌ கர்த்தரின்‌. 
பார்வைக்குப்‌ பொல்லாப்பானதைச்‌. 
செய்தான்‌. 


எகிப்தின்‌ ராஜாவாகிய 
பார்வோன்நேகோ யோசியாவின்‌ குமாரனாகிய 
எலியாக்கீமை அவன்‌ தகப்பனாகிய 
யோசியாவின்‌ ஸ்தானத்தில்‌ ராஜாவாக 
வைக்கிறான்‌. யூதாவின்‌ ராஜாசனம்‌ 
இதுவரையிலும்‌, _ தகப்பனிடத்திலிருந்து, 
அவனுடைய குமாரனுக்கு கடந்து வந்தது. 
ஆனால்‌ இப்போதோ அந்த ராஜாசனம்‌, 
ஒரு சகோதரனிடத்திலிருந்து. அவனுடைய 
மற்றொரு சகோதரனுக்கு கடந்து வருகிறது. 


எகிப்தின்‌ ராஜாவாகிய 
பார்வோன்நேகோ தன்னுடைய அதிகாரத்தைப்‌ 


பயன்படுத்தி எலியாக்கீமை, அவன்‌ 
தகப்பனாகிய யோசியாவின்‌ ஸ்தானத்தில்‌ 
ராஜாவாக வைக்கிறான்‌. எகிப்தின்‌ ராஜா 
எலியாக்கீம்‌ என்னும்‌ பெயரை யோயாக்கீம்‌ 
என்று மாற்றுகிறான்‌. 

யோசியா மரித்த பின்பு, யூதாதேசத்தின்‌ 
ஜனங்கள்‌ யோசியாவின்‌ குமாரனாகிய 
யோவாகாசை, அவன்‌ தகப்பன்‌ ஸ்தானத்தில்‌ 
ராஜாவாக்கினார்கள்‌. எகிப்தின்‌ ராஜாவோ 
யோவாகாசை ரிப்லாவிலே பிடித்து கட்டி 
வைத்து, யோவாகாசின்‌ மூத்த சகோதரன்‌ 
எலியாக்கீமை ராஜாவாக்குகிறான்‌. 
யூதாதேசத்து ஜனங்களால்‌ எகிப்தின்‌ 
ராஜாவுக்கு விரோதமாக ஒன்றும்‌ செய்ய 
முடியவில்லை. 


2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


யூதாதேசத்திலே ஓரளவு செல்வம்‌ 
இருக்கிறது. ராஜாவின்‌ அரமனையிலே 
ஓரளவு பொன்னும்‌ வெள்ளியும்‌ இருக்கிறது. 
ஆனால்‌, எகிப்தின்‌ ராஜாவாகிய 
பார்வோன்நேகோ யூதாதேசத்தின்மேல்‌ நூறு 
தாலந்து வெள்ளியையும்‌ ஒரு தாலந்து 
பொன்னையும்‌ அபராதமாகச்‌ சுமத்துகிறான்‌. 
யூதாவின்‌ ராஜா எகிப்தின்‌ ராஜாவுக்கு 

த... தண்டத்தை செலுத்தும்போது, 
யூதாதேசத்தின்‌ பொக்கிஷம்‌ ஒன்றுமில்லாமல்‌ 
போய்விடும்‌. தேசமே தரித்திர தேசமாக. 
மாறிவிடும்‌. 


எகிப்தின்‌ ராஜா யூதாதேசத்தின்மீது, 
சுமத்திய அந்த வெள்ளியையும்‌ பொன்னையும்‌ 
யோயாக்கீம்‌ பார்வோனுக்குக்‌ கொடுக்கிறான்‌; 
ஆனாலும்‌ பார்வோனுடைய கட்டளையின்படி 
அந்தப்‌. பணத்தைக்‌ கொடுக்கும்படி 
யோயாக்கீம்‌ தேசத்தை மதிப்பிட்டு, அவரவர்‌ 
மதிப்பின்டி அந்த வெள்ளியையும்‌, 
பொன்னையும்‌ பார்வோன்‌ நேகோவுக்குக்‌ 
கொடுக்கத்தக்கதாக தேசத்து ஜனங்களின்‌ 
கையிலே தண்டுகிறான்‌ (2இராஜா 23:35) 


பார்வோனுக்கு பகுதிப்பணம்‌. 
யோயாக்கீமின்‌ அரமனையிலே 
பொன்னுமில்லை வெள்ளியுமில்லை. எகிப்தின்‌ 
ராஜாவுக்கு கொடுக்கவேண்டிய 
யூதாதேசத்து ஜனங்களின்‌ 

கட்டாயமாக வாங்குகிறான்‌. 


யோயாக்கீம்‌ ராஜாவாகிறபோது 
இருபத்தைந்து வயதாமிருந்து, பதினொரு 
வருஷம்‌ எருசலேமில்‌ அரசாளுகிறான்‌; ரூமா 
ஊரானாகிய பெதாயாமின்‌ குமாரத்தியாகிய 
அவன்‌ தாயின்பேர்‌ செய்தாள்‌. யோயாக்கீம்‌ 
தன்‌ பிதாக்கள்‌ செய்தபடியெல்லாம்‌ ௧ 
பார்வைக்குப்‌ பொல்லாப்பானதைச்‌ செய்தான்‌ 
(இராஜா 23:36,37). 


ஈதேசத்தின்‌  பொக்கிஷமெல்லாம்‌ 
எகிப்து தேசத்தற்குப்போகிறது. பாலும்‌ தேனும்‌ 
ஓடின கானான்‌ தேசம்‌ இப்போது தரித்திர 
தேசமாகயிருக்கிறது. னன 
பொன்னுமில்லை. வெள்ளியுமில்லை. 
யூதாதேசத்தார்‌ ஒடுக்கப்படுகிறார்கள்‌. இந்த 
சூழ்நிலையில்கூட யோயாக்கீம்‌ கர்த்தரைத்‌ 
தேடவில்லை. அவன்‌ தன்‌ பிதாக்கள்‌ 
செய்தபடியெல்லாம்‌ கர்த்தரின்‌ பார்வைக்கு 
பொல்லாப்பானதை செய்கிறான்‌. 





f= a 
TT 


யூதாதேசமும்‌, எருசலேம்‌ நகரமும்‌ 
அழிவுக்கு நேராக  விரைந்துபோய்க்‌ 
கொண்டிருக்கிறது. எகிப்தின்‌ ராஜாவாகிய 
பார்வோன்நேகோ, யூதாதேசத்திலே 
எலியாக்கீம்‌ என்பவனை ராஜாவாக 
வைக்கிறான்‌. அவன்‌ எலியாக்கீமின்‌ 
பெயரை யோயாக்கீம்‌ என்று 
மாற்றிவிடுகிறான்‌. 

யோயாக்கீமின்‌ ராஜ்யபாரத்தில்‌ 
மிகப்பெரிய பிரச்சனைகள்‌ வருகிறது. 
பாபிலோன்‌ ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார்‌ 
யோயாக்கீமை தனக்கு கீழ்ப்படுத்துகிறான்‌ 
(2இராஜா 241-6). பாபிலோன்‌ ராஜா எகிப்து 
தேசத்தையும்‌ கீழ்ப்படுத்துகிறான்‌ 
(2இராஜா 24:7) 


யோயாக்கீம்‌ மரித்த பின்பு யோயாக்கீன்‌ 
அவன்‌ ஸ்தானத்திலே ராஜாவாகிறான்‌. 
இவன்‌ மூன்று மாதங்கள்‌ மாத்திரமே ஆட்சி 
செய்கிறான்‌. அதன்‌ பின்பு இவனும்‌, 
இவனுடைய ராஜகுடும்பத்தாரும்‌, 
யூதாதேசத்திலுள்ள பிரதானிகளும்‌ 
பாபிலோன்‌ தேசத்தாரிடம்‌ 
சரணடைகிறார்கள்‌. இவர்கள்‌ எல்லோரும்‌ 
பாபிலோனுக்கு சிறைப்பட்டுப்போகிறார்கள்‌ 
(2இராஜா 24:8-16). 


பாபிலோன்‌ ராஜா மத்தனியா 
என்பவனை யூதாதேசத்திற்கு ராஜாவாக 
வைக்கிறான்‌. அவனுக்கு  சிதேக்கியா 
என்று மறுபெயரிடுகிறான்‌. இவனுடைய 
ஆட்சிக்காலத்தில்‌, எருசலேம்‌ நகரம்‌ 
முற்றிலுமாய்‌ அழிந்து போவதற்கு 
ஆயத்தமாயிருக்கிறது (2இராஜா 24:17-20). 


யோயாக்கிம்‌ 
2இராஜா 2441-7 


இத. அவன்‌ நாட்களிலே. 
பாபிலோன்‌ ராஜாவாகிய 
நேபுகாத்நேச்சார்‌. வந்தான்‌; 
யோயாக்கீம்‌ மூன்று வருஷம்‌ அவனைச்‌: 
சேவித்து, பின்பு அவனுக்கு. 
விரோதமாகக்‌ கலகம்பண்ணினான்‌.. 


இராஜா 


2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இராஜா 24:2. அப்பொழுது கர்த்தர்‌ 
கல்தேயரின்‌ தண்டுகளையும்‌, சீரியரின்‌' 
தண்டுகளையும்‌, மோவாயியரின்‌ 
தண்டுகளையும்‌, அம்மோன்‌ புத்திரரின்‌: 
தண்டுகளையும்‌ அவன்‌ மேல்‌ 
வரவிட்டார்‌; தீர்க்கதரிசிகனாகிய 
தம்முடைய ஊழியக்காரரைக்கொண்டு. 
கர்த்தர்‌ சொன்ன வார்த்தையின்‌ படியே 
அவர்‌ அவைகளை மூதாவை 
அழிக்கும்படிக்கு வரவிட்டார்‌. 


2இராஜா 24:3. மனாசே தன்‌ எல்லாச்‌. 
செய்கைகளினாலும்‌ செய்த 
பாவங்களினிமித்தம்‌ யூதாவைத்‌ தமது 
சமுகத்தை விட்டு அகற்றும்படி, 
கர்த்தருடைய கட்டனையினால்‌ அப்படி. 
நடந்தது. 


24:4. அவண்‌ 


இராஜா 
குற்றமற்ற 
எருசலேமைக்‌ குற்றமற்ற இரத்தத்தால்‌ 
திரப்பினதற்காகவும்‌ கர்த்தர்‌ மன்னிக்கச்‌. 


சித்தமில்லாதிருந்தார்‌. 


இராஜா 24:5. யோயாக்கீமின்‌ மற்ற 
வர்த்தமானங்களும்‌, அவன்‌ செய்தவை 
யாவும்‌, யூதாவுடைய ராஜாக்களின்‌ 
நானாகமப்‌ புஸ்தகத்தில்‌ அல்லவோ 


எழுதியிருக்கிறது. 


இராஜா 24:6. யோயாக்கீம்‌ தண்‌: 
மிதாக்கனோடே தித்திரையடைத்தபின்‌,, 
அவன்‌ குமாரனாகிய யேயாக்கீன்‌ 
அவன்‌ ஸ்தானத்தில்‌ ராஜாவானான்‌. 


2இராஜா 
அப்புறம்‌ 
புறப்பட்டு 
'நதிதுவக்கி 
எகிப்தின்‌: 
யாவையும்‌ 
பிடித்திருத்தான்‌.. 


இந்த 
ராஜாவாகிய 


247. 
தன்‌ 
வரவில்லை; 

ஜபிராத்து 
ராஜாவுக்கு 
பாபிலோன்‌ 


எகிப்தின்‌ ராஜா 
தேசத்திலிருந்து 
எகிப்தின்‌ 
நதிமட்டும்‌ 
இருந்த 
ராஜா 


வசனப்பகுதியில்‌ பாபிலோன்‌. 
நேபுகாத்நேச்சாணைப்பற்றி 
முதன்முறையாக சொல்லப்பட்டிருக்கிறது. 
இவன்‌ அதிக வல்லமையுள்ளவன்‌. மிகவும்‌ 
பயங்கரமானவன்‌. சரித்திரத்திலே இவன்‌ 
அதிகமாய்ப்‌ பெயர்‌ பெற்றவன்‌. பரிசுத்த 
வேதாகமத்தில்‌ நேபுகாத்நேச்சாருக்கு அதிக 
முக்கியத்துவம்‌ கொடுக்கப்படவில்லை. 





i FTE 
TT 


கர்த்தர்‌ எருசலேமை அழிப்பதற்கும்‌, 
யூதாவின்‌ மனுஷரை சிறைப்பிடிப்பதற்கும்‌ 
த்தான்‌ தம்முடைய கருவியாகப்‌ 
பயன்படுத்துகிறார்‌. 


யூதாதேசத்திலே 
ராஜாவாயிருக்கும்போது, 
ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார்‌ அவனுக்கு 
விரோதமாக வந்து, அவனை தனக்கு 
கீழ்ப்படுத்துகிறான்‌. யோயாக்கீம்‌ பாபிலோன்‌ 
ராஜாவுக்கு பகுதி கட்டுகிறான்‌. ஆனாலும்‌ 
யோயாக்கீம்‌ நேபுகாத்நேச்சாருக்கு 
தொடர்ந்து கீழ்ப்படியவில்லை.  யோயாக்கீம்‌. 
மூன்று வருஷம்‌ 
நேபுகாத்நேச்சாரை 
அதன்பின்பு யோயாக்கீம்‌, 
ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாருக்கு 
விரோதமாகக்‌ கலகம்பண்ணுகிறான்‌. 


யோயாக்கீம்‌: 
பாபிலோன்‌ 


யோயாக்கீமின்‌ நான்காம்‌ வருஷ. 
ராஜ்யபாரத்தின்போது, நேபுகாத்நேச்சார்‌ 
யூதாதேசத்தை ராஜ்யபாரம்பண்ண 
ஆரம்பிக்கிறான்‌. அவனுடைய எட்டாம்‌ வருஷ. 
ராஜ்யபாரத்தின்போது, நேபுகாத்நேச்சார்‌ 
யோயாக்கீமை 

அதன்பின்பு 

ராஜாவுக்கு கீழ்ப்படிவதாகவும்‌, 
கட்டுவதாகவும்‌ ஒப்புக்கொள்கிறான்‌. 
பாபிலோன்‌ ராஜா யோயாக்கீமை விடுவித்து. 
அவனை. மறுபடியும்‌ யூதாதேசத்திற்கு: 
ராஜாவாயிருக்க அனுமதிக்கிறான்‌. 


யோயாக்கீமோ பாபிலோன்‌ ராஜாவுக்கு 
மூன்று வருஷங்கள்‌ மாத்திரமே 
உண்மையுள்ளவனாயிருக்கிறான்‌. அதன்‌ 
பின்பு யோயாக்கீம்‌ தான்‌ சொன்ன 
வார்த்தைகளை மீறி, பாபிலோன்‌ ராஜாவுக்கு 
விரோதமாகக்‌ கலகம்பண்ணுகிறான்‌. தனக்கு 
ராஜாவாகிய பார்வோன்‌. 
நேகோவினிடத்திிருந்து உதவி வரும்‌ என்று 
நம்பி, யோயாக்கீம்‌ பாபிலோன்‌ ராஜாவுக்கு 
விரோதமாகக்‌ கலகம்பண்ணுகிறான்‌. 


யூதாவின்‌ ராஜாவாகிய யோயாக்கீம்‌. 
தனக்கு விரோதமாக  கலகம்பண்ணுவதைக்‌. 
கண்டு கோபமடைந்த, நேபுகாத்நேச்சார்‌. 
யூதாதேசத்தை மொத்தமாக அழிப்பதற்கு 

அங்கே 


2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


கல்தேயர்‌ யூதாதேசத்திற்கு 
விரோதமாக யுத்தம்பண்ண வரும்போது, 
கர்த்தர்‌ மேலும்‌ சில சத்துருக்களையும்‌ 
யூதாதேசத்திறகு விரோதமாக வர 
அனுமதிக்கிறார்‌. “கர்த்தர்‌ கல்தேயரின்‌ 
தண்டுகளையும்‌, சீரியரின்‌ தண்டுகளையும்‌, 
மோவாபியரின்‌ தண்டுகளையும்‌, அம்மோன்‌ 
புத்திரரின்‌ தண்டுகளையும்‌ அவன்‌ மேல்‌ 
வரவிடுகிறார்‌” (2இராஜா 24:2) 


தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய 
ஊழியக்காரரைக்கொண்டு கர்த்தர்‌ சொன்ன 
வார்த்தையின்படியே அவர்‌ அவைகளை 
யூதாவை அழிக்கும்பிக்கு வரவிடுகிறார்‌. 
இந்த சத்துருக்கள்‌ எல்லோரும்‌ பாபிலோன்‌ 
ராஜாவை சேவிக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
நேபுகாத்நேச்சாருக்கு கீழ்ப்படிந்து, அவனுக்கு 
பகுதி கட்டுகிறார்கள்‌. 


கல்தேயரின்‌ 
யூதாதேசத்திற்கு விரோதமாக வரும்போது, 
அவர்களோடுகூட சீரியரின்‌ தண்டுகளும்‌, 
மோவாபியரின்‌ தண்டுகளும்‌, அம்மோன்‌ 
புத்திரின்‌ தண்டுகளும்‌ வருகிறார்கள்‌. 
டன்‌ எல்லோரும்‌. இஸ்ரவேல்‌ 
பூர்வகாலத்திலிருந்தே 
சதரக்களாமிக்கிறவகள்‌ இவர்களுக்கும்‌. 
இஸ்ரவேலி. தேவனாகிய 
கர்த்தரக்குமிடையே பகை இருக்கிறது. 


கர்த்தருடைய சித்தத்தின்‌ 
பிரகாரமாகவே, சத்துருக்கள்‌ 
யூதாதேசத்திற்கு விரோதமாக வருகிறார்கள்‌. 
கர்த்தர்‌ அனுமதிப்பதினால்தான்‌ அவர்கள்‌ 
யூதாதேசத்தாரை ஒடுக்குகிறார்கள்‌. 
கர்த்தர்‌ யூதாவை 
சித்தமுள்ளவராயிருக்கிறார்‌. 
கோபத்திற்கு யூதாவின்‌ 
மனாசேயின்‌ பாவம்‌ ரணை சா ட்ககக்தது 


தண்டுகள்‌ 


மனாசே 
செய்கைகளினாலும்‌ செய்த 
பாவங்களினிமித்தம்‌ யூதாலைத்‌ தமது 
சமுகத்தை விட்டு அகற்றும்படி கர்த்தருடைய 
கட்டளையினால்‌ அப்படி நடக்கிறது. அவன்‌ 
சிந்தின குற்றமற்ற இரத்தத்திற்காகவும்‌ 
எருசலேமைக்‌ குற்றமற்ற இரத்தத்தால்‌ 
நிரப்பினதற்காகவும்‌ கர்த்தர்‌ மன்னிக்கச்‌ 
சித்தமில்லாதிருக்கிறார்‌" (2இராஜா 24:3,4) 


எல்லாச்‌. 





i= a 
TT 


கர்த்தர்‌ பிதாக்களின்‌ பாவங்களையும்‌ 
அக்கிரமங்களையும்‌, அவர்களுடைய 
மூன்றாம்‌, நான்காம்‌ தலைமுறை மட்டும்‌ 
விசாரிக்கிறவராயிருக்கிறார்‌. மனாசே 
கர்த்தருக்கு விரோதமாகப்‌ பாவம்‌ செய்தான்‌. 
அவன்‌ குற்றமற்ற இரத்தத்தை சிந்தினான்‌. 
யூதாதேசத்தார்‌ தங்கள்‌ பாவங்களுக்கு 
என்று கர்த்தர்‌ 
பொறுமையோடு 
காத்திருக்கிறார்‌. ஆனால்‌ அவர்களோ 
தங்கள்‌ பாவங்களுக்கு மனந்திரும்பாமல்‌, 
கர்த்தருக்கு விரோதமாக தொடர்ந்து 
பாவங்களையும்‌ அக்கிரமங்களையும்‌ 
செய்கிறார்கள்‌. 


மனாசே தன்னுடைய பாவங்களுக்கு 
மனந்திரும்பினான்‌ என்று நாளாகமம்‌: 
சொல்லப்பட்டிருக்கிறது. 


ஆனாலும்‌ 
அவனுடைய தனிப்பட்ட பாவமாயிருப்பதோடு, 
அவை யூதாதேசத்தாரின்‌ மொத்த 
பாவமாகவும்‌ இருக்கிறது. 


, மனாசே யூதாதேசத்தை குற்றமற்ற 
இரத்தத்தினால்‌ நிரப்பினான்‌. அவனுடைய 
பாவங்களில்‌ யூநாஜனத்தாருக்கும்‌ பங்‌ 
இருக்கிறது. க 
மனாசேயின்‌ பாவங்கள்‌ 
விசாரிக்கிறார்‌. 
பாவங்களுக்கு 
யூதாதேசத்தார்‌ 
மனந்திரும்பாமல்‌ போனபடியினால்‌, 
யூதாதேசத்தின்மீது தம்முடைய 
நியாயத்தீர்ப்பைக்‌ கொடுக்கிறார்‌. 

மனாசே எருசலேமிலே 
இரத்தத்தை  சிந்தியபோது. 
அநேகர்‌ உதவிசெய்தார்கள்‌. 
யோயாக்கீமின்‌ காலத்தில்‌ 
ஆனாலும்‌ கர்த்தர்‌ 
பாவங்களை, 
பின்சந்ததியாரிடத்தில்‌ விசாரிக்கிறார்‌. 


2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பாபிலோன்‌ 
நேபுகாத்நேச்சார்‌ யூதாவின்‌ 
யோயாக்கீமை ஒடுக்கியதுபோல, எகிப்தின்‌ 
ராஜாவையும்‌ ஒடுக்குகிறான்‌. எகிப்தின்‌ 
நதிதுவக்கி ஐபிராத்து நதிமட்டும்‌ எகிப்தின்‌ 
ராஜாவுக்கு இருந்த யாவையும்‌ பாபிலோன்‌ 
ராஜா. பிடித்துக்கொள்கிறான்‌. எகிப்து 
தேசத்‌ பெரும்பகுதி இப்போது. 
பாபிலோன்‌ ராஜாவின்‌. 
ஆளுகைக்குட்பட்டிருக்கிறது. இதனால்‌ 
எகிப்தின்‌ ராஜா பலவீனப்பட்டுப்போகிறான்‌. 


எகிப்தின்‌ ராஜா, 
யோயாக்கீமுக்கு 
வாய்ப்பு இருந்தது. 
பாபிலோன்‌ ராஜா எகிப்தின்‌ ராஜாவை 
ஒடுக்கின பின்பு, எகிப்தின்‌ ராஜா அப்புறம்‌ 
தன்‌ தேசத்திலிருந்து புறப்பட்டு வரவில்லை. 
(2இராஜா 24:7). 
ந்த சம்பவத்திற்கு பின்பு எகிப்தின்‌ 
ராஜா சிதேக்கியாவுக்கும்‌ உதவி செய்ய 
முன்வந்தான்‌. அதன்‌ பின்பு சரித்திரத்திலே. 
எகிப்தின்‌ ராஜாவைப்பற்றி ஒன்றும்‌ 
சொல்லப்படவில்லை. 


ராஜாவாகிய 
ராஜாவாகிய 


அதுவரையிலும்‌ 
யூதாவின்‌ ராஜாவாகிய 
உதவி செய்யும்‌ 


“இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
உரைக்கிறது என்னவென்றால்‌, என்னிடத்தில்‌ 
விசாரிக்கும்டி உங்களை என்னிடத்துக்கு, 
அனுப்பின யூதாவின்‌ ராஜாவை நீங்கள்‌ 
நோக்கி: இதோ, உங்களுக்கு ஒத்தாசையாகப்‌ 

பார்வோனின்‌ சேனை தன்‌ 
எகிப்துக்குத்‌ திரும்பிப்போகும்‌" 


புறப்பட்ட 
தேசமாகிய 
(எரே 37:7). 
பாபிலோன்‌ ராஜாவாகிய 
நேபுகாத்நேச்சார்‌ யூதாதேசத்தை 
நிர்மூலம்பண்ணுகிறான்‌. இதைப்‌ பார்த்து 
யோயாக்கீமின்‌ இருதயம்‌ உடைந்துபோகிறது. 
நேபுகாத்நேச்சார்‌ யோயாக்கீமையும்‌ 
சிறைப்பிடிக்கும்‌ நிலமை உண்டாயிற்று. 
இதனால்‌ மனமுடைந்துபோன யோயாக்கீம்‌, 
வருத்தத்தோடே செத்துப்போகிறான்‌. அவன்‌ 
பூரண வயசு வரையிலும்‌ வாழவில்லை. 
யோயாக்கீம்‌ தன்னுடைய ஆயுசுகாலத்தின்‌ 
பாதியிலேயே மரித்துப்போகிறான்‌. 





i ராண 
யாய 


கர்த்தர்‌ பிதாக்களின்‌ பாவங்களையும்‌ 
அக்கிரமங்களையும்‌, அவர்களுடைய 
மூன்றாம்‌, நான்காம்‌ தலைமுறை மட்டும்‌. 
விசாரிக்கிறவராயிருக்கிறார்‌. மனாசே 
கர்த்தருக்கு விரோதமாகப்‌ பாவம்‌ செய்தான்‌. 
அவன்‌ குற்றமற்ற இரத்தத்தை சிந்தினான்‌. 
யூதாதேசத்தார்‌ தங்கள்‌ பாவங்களுக்கு. 
மனந்‌; என்று கர்த்தர்‌ 
இதுவரையிலும்‌ பொறுமையோடு 
காத்திருக்கிறார்‌. ஆனால்‌ அவர்களோ 
தங்கள்‌ பாவங்களுக்கு மனந்திரும்பாமல்‌, 
கர்த்தருக்கு விரோதமாக. தொடர்ந்து 
பாவங்களையும்‌ அக்கிரமங்களையும்‌ 
செய்கிறார்கள்‌. 


ர்கள்‌ 


மனாசே தன்னுடைய பாவங்களுக்கு 
மனந்திரும்பினான்‌ என்று நாளாகமம்‌ 
புஸ்தகத்தில்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
ஆகையினால்‌ அவனுடைய 
கொலைப்பாதகங்களும்‌, குற்றங்களும்‌, 
மன்னிக்கப்படுவதற்கு வாய்ப்புள்ளது. 
ஆனாலும்‌ பாவங்கள்‌ 
அவனுடைய தனிப்பட்ட ல்‌ 
அவை யூதாதேசத்தாரின்‌ 

பாவமாகவும்‌ இருக்கிறது. 


மனாசே 
இரத்தத்தினால்‌ 
பாவங்களில்‌ யூநாஜனத்தாருக்கும்‌ பங்கு. 
இருக்கிறது. ஆகையினால்‌ கர்த்தர்‌ 
மனாசேயின்‌ பாவங்கள்‌ யூதாதேசத்தாரிடம்‌. 
விசாரிக்கிறார்‌. மனாசே தன்னுடைய 
பாவங்களுக்கு மனந்திரும்பினாலும்‌, 
யூநாதேசத்தார்‌ தங்கள்‌ பாவங்களுக்கு, 
மனந்திருப்பாமல்‌ போனபடியினால்‌, கர்த்தர்‌ 
யூதாதேசத்தின்மீது தம்முடைய நீதியான 
நியாயத்தீர்ப்பைக்‌ கொடுக்கிறார்‌. 


மனாசே  எருசலேமிலே. 
இரத்தத்தை சிந்தியபோது. 
அநேகர்‌ உதவிசெய்தார்கள்‌. 
யோயாக்கீமின்‌ காலத்தில்‌ 


பத த்தை குற்றமற்ற 
ரப்பினான்‌. அவனுடைய 


குற்றமற்ற 
அவனுக்கு 
அவர்கள்‌ 
உயிரோடில்லை. 
அவர்களுடைய 
ங்‌ அவர்களுடைய 
பின்சந்ததியாரிடத்தில்‌ விசாரிக்கிறார்‌. 
பாபிலோன்‌ 
நேபுகாத்நேச்சார்‌ யூதாவின்‌ 
யோயாக்கீமை ஒடுக்கியதுபோல, எகிப்தின்‌ 
ராஜாவையும்‌ ஒடுக்குகிறான்‌. எகிப்தின்‌ 
நதிதுவக்கி ஐபிராத்து நதிமட்டும்‌ எகிப்தின்‌ 


ராஜாவாகிய 
ராஜாவாகிய 


2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


ராஜாவுக்கு இருந்த யாவையும்‌ பாபிலோன்‌ 
ராஜா... பிடித்துக்கொள்கிறான்‌. எகிப்து 
தேசத்தின்‌ பெரும்பகுதி. இப்போது 
பாபிலோன்‌ ராஜாவின்‌ 
ஆளுகைக்குட்பட்டிருக்கிறது. இதனால்‌. 
எகிப்தின்‌ ராஜா பலவீனப்பட்டுப்போகிறான்‌. 


எகிப்தின்‌ ராஜா, 

யோயாக்கீமுக்கு 
வாய்ப்பு இருந்தது. 
பாபிலோன்‌ ராஜா எகிப்தின்‌ ராஜாவை 
ஒடுக்கின பின்பு, எகிப்தின்‌ ராஜா அப்புறம்‌ 
தன்‌ தேசத்திலிருந்து புறப்பட்டு வரவில்லை. 
(2இராஜா 24:7). 


இந்த சம்பவத்திற்கு பின்பு எகிப்தின்‌ 
ராஜா... சிதேக்கியாவுக்கும்‌ உதவி செய்ய 
முன்வந்தான்‌. அதன்‌ பின்பு சரித்திரத்திலே 
எகிப்தின்‌ ராஜாவைப்பற்றி ஒன்றும்‌. 
சொல்லப்படவில்லை. 


அதுவரையிலும்‌ 
யூதாவின்‌ ராஜாவாகிய 
உதவி செய்யும்‌ 


“இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
உரைக்கிறது என்னவென்றால்‌, என்னிடத்தில்‌ 
விசாரிக்கும்டி உங்களை என்னிடத்துக்கு, 
அனுப்பின யூதாவின்‌ ராஜாவை நீங்கள்‌ 
நோக்கி: இதோ, உங்களுக்கு ஒத்தாசையாகப்‌ 

பார்வோனின்‌ சேனை தன்‌ 
எகிப்துக்குத்‌ திரும்பிப்போகும்‌" 


புறப்பட்ட 
தேசமாகிய 
(எரே 37:7). 
பாபிலோன்‌ ராஜாவாகிய 
நேபுகாத்நேச்சார்‌ யூதாதேசத்தை 
நிர்மூலம்பண்ணுகிறான்‌. இதைப்‌ பார்த்து 
யோயாக்கீமின்‌ இருதயம்‌ உடைந்துபோகிறது. 
நேபுகாத்நேச்சார்‌ யோயாக்கீமையும்‌. 
சிறைப்பிடிக்கும்‌ நிலமை உண்டாயிற்று. 
இதனால்‌ மனமுடைந்துபோன யோயாக்கீம்‌, 
வருத்தத்தோடே செத்துப்போகிறான்‌. அவன்‌ 
பூரண வயசு வரையிலும்‌ வாழவில்லை. 
யோயாக்கீம்‌ தன்னுடைய ஆயுசுகாலத்தின்‌ 
பாதியிலேயே மரித்துப்போகிறான்‌.. 


யோயாக்கீமின்‌ மற்ற 
வர்த்தமானங்களும்‌, அவன்‌ செய்தவை 
யாவும்‌, யூதாவுடைய ராஜாக்களின்‌ நாளாகமப்‌ 
புஸ்தகத்தில்‌ அல்லவோ எழுதியிருக்கிறது. 
யோயாக்கீம்‌ தன்‌ பிதாக்களோடே 
நித்திரையடைந்தபின்‌, அவன்‌ குமாரனாகிய 
யோயாக்கீன்‌ வன்‌ ஸ்தானத்தில்‌ 
ராஜாவாகிறான்‌ (2இராஜா 24:5 6). 





i THEN 
TT 


யோயாக்கீன்‌ 
2இராஜா 24:8-16 


2இராஜா 2448. யேோயாக்கீன்‌ 
ராஜாவாகிறபோது பதினெட்டு 
வயதாயிருத்து, எருசலேமிலே மூன்று. 
மாதம்‌ அரசாண்டான்‌; எருசலேம்‌. 
ஊரானாகிய எல்நாத்தானின்‌ 
குமாரத்தியான அவன்‌ தாயின்பேர்‌. 
நெகுஸ்தான்‌. 


இராஜா 24:9. அவன்‌ தன்‌ தகப்பன்‌ 
செய்தபடி யெல்லாம்‌ கர்த்தரின்‌ 
பார்வைக்குப்‌ பொல்லாப்பானதைச்‌. 
செய்தான்‌. 


2410. அக்காலத்திலே. 
பாபிலோன்‌. ராஜாவாகிய 
நேபுகாத்நேக்காரின்‌ சேவகர்‌ 
எருசலேமுக்கு வந்தார்கள்‌; நகரம்‌ 
முற்றிக்கை போடப்பட்டது. 


2இராஜா 


2411. பாபிலோன்‌ 
நேபுகாத்நேச்சாருடைய 
சேவகர்‌ நகரத்தை முற்றிக்கை. 
போடுகையில்‌ அவன்‌ தானும்‌ 
அதற்கு விரோதமாய்‌ வந்தான்‌. 


2இராஜா 
ராஜாவாகிய 


இராஜா 212. அப்பொழுது. 
யூதாவின்‌ ராஜாவாகிய யோயாக்கீனும்‌, 
அவன்‌ தாயும்‌, அவன்‌ ஊழியக்காரரும்‌, 
அவன்‌ பிரபுக்களும்‌, பிரதானிகளும்‌ 
பாபிலோன்‌ ராஜாவினிடத்திற்குப்‌ 
புறப்பட்டுப்போனார்கன்‌; அவனைப்‌ 
பாபிலோன்‌ ராஜா தன்‌ ஆளுகையின்‌ 
எட்டாம்‌ வருஷத்திலே பிடித்துக்‌ 
கொண்டான்‌. 


இராஜா 2408. அங்கேயிருந்து 
கர்த்தருடைய ஆலயத்தின்‌ சகல்‌ 
பொக்கிஷங்களையும்‌, ராஜாவுடைய 
அரமனணையின்‌ 
எடுத்துக்கொண்டு, 
ராஜாவாகிய 
கர்த்தருடைய 
உண்டாக்கியிருந்த 
பணிமுட்டுகளை யெல்லாம்‌, 
சொல்லியிருந்தபடியே 
உடைத்துப்போட்டு, 


கர்த்தர்‌ 


2 இராஜாக்கன்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இராஜா 22௭5... எருசலேமியர்‌ 
அனைவரும்‌ சகல்‌ பிரபுக்களும்‌ ௪௧. 
பராக்கிரமசாலிகளுமாகிய 
யதினாயிரம்பேரையும்‌, 

தச்சரையும்‌ கொல்கரையும்‌. 
சிறைபிடித்துக்‌. கொண்டுபோனான்‌;; 
தேசத்தில்‌ ஏழை ஜனங்களே அல்லாமல்‌ 
வேறொருவரும்‌ மீதியாயிருக்கவில்லை. 


2இராஜா ஐது, அவன்‌: 
யோயாக்கீளையும்‌, ராஜாவின்‌ 
தாயையும்‌, ராஜாவின்‌ ஸ்திரீகனையும்‌, 
அவன்‌ பிரதானிகளையும்‌, தேசத்தின்‌ 
பராக்கிரமசாலிகனையும்‌ எருசலேமிலி 
குத்த பாபிலோனுக்குக்‌ 
சிறைபிடித்துக்கொண்டுபோனாள்‌. 


சகல 


2இராஜா 24:16. இப்படியே பாபிலோன்‌ 

'பராக்கிரமகாலிகளான 

ஏழாயிரம்பேரையும்‌, 

கொல்லருமாகிய 

ஆயிரம்பேரையும்‌, யுத்தம்பண்ணத்தக்க 

பலசாலிகளையும்‌ பாபிலோனுக்குச்‌. 
சிறைபிடித்துக்‌ கொண்டுபோனான்‌. 


யோயாக்கீனின்‌  சிறையிருப்பைப்பற்றி 
இந்த வசனப்பகுதியில்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
யோயாக்கீன்‌ யூதாதேசத்நிற்கு 
ராஜாவானதினால்‌ அவனுக்கு 
மேன்மையோ, மகிமையோ உண்டாகவில்லை. 
அவன்‌ மிகுந்த  அவமானத்தோடு 
தன்னுடைய ராஜ்யபாரத்தை 
இழந்துவிடுகிறான்‌. 

முப்பதாம்‌ வருஷம்‌ நாலாம்‌ மாசம்‌ 
ஐந்தாந்தேதியிலே, நான்‌ கேபார்‌ 
நதியண்டையிலே சிறைப்பட்டவர்கள்‌ நடுவில்‌ 
இருக்கும்போது, சம்பவித்தது. 
என்னவென்றால்‌, வானங்கள்‌ திறக்கப்பட, 
நான்‌ தேவதரிசனங்களைக்‌ கண்டேன்‌. அது 
யோயாக்கீன்‌ ராஜாவுடைய சிறையிருப்பின்‌ 
ஐந்தாம்‌ வருஷமாயிருந்தது” (எசே 1:1,2). 


யோயாக்கீன்‌ எருசலேமிலே 
மாத்திரமே அரசாளுகிறான்‌. 
ராஜ்யபார காலம்‌ மிகவும்‌ 
குறுகியது. அதன்‌ பின்பு பாபிலோன்‌ ராஜா 
யோயாக்கீனை தன்னுடைய தேசத்திற்கு 
சிறைப்பிடித்து கொண்டு போகிறான்‌. 





i= THE 
TT 


யோயாக்கீன்‌ ராஜாவாகிறபோது 
பதினெட்டு வயதாயிருந்து எருசலேமிலே. 
மூன்று மாதம்‌ அரசாளுகிறான்‌:: 
எருசலேம்‌ ஊரானாகிய எல்நாத்தானின்‌ 
குமாரத்தியான அவன்‌ தாயின்பேர்‌ 
நெகுஸ்தாள்‌. அவன்‌ தன்‌ தகப்பன்‌ 
செய்தபடியெல்லாம்‌. கர்த்தரின்‌ பார்வைக்குப்‌ 
பொல்லாப்பானதைச்‌ ய்கிறான்‌ 
(2இராஜா 24:89). 


பிரச்சனைகள்‌ ஆரம்பமாயிற்று 


அக்காலத்திலே பாபிலோன்‌ ராஜாவாகிய 

நேபுகாத்நேச்சாரின்‌ சேவகர்‌ 

வருகிறார்கள்‌; நகரம்‌ 

போடப்படுகிறது. பாபிலோன்‌ 

நேபுகாத்நேச்சாருடைய சேவகர்‌ 

ந போடுகையில்‌ அவன்‌ 
விரோதமாய்‌ 

ராதா 2410/1. 


பாபிலோன்‌ ராஜாவின்‌ சேவகர்கள்‌ 
எருசலேமுக்கு விரோதமாக முற்றிக்கைப்‌ 
போடும்போது, யூதாவின்‌ ராஜாவாகிய 
யோயாக்கீன்‌, நேபுகாத்நேச்சாருக்கு 
விரோதமாக முத்தம்பண்ண ஒரு முயற்சியும்‌ 
மேற்கொள்ளவில்லை. சத்துருவுக்கு 
விரோதமாக யுத்தம்பண்ணாமல்‌ யோயாக்கீன்‌ 
பாபிலோன்‌ ராஜாவினிடத்தில்‌ 
சரணடைகிறான்‌. 


யோயாக்கீன்‌ யூதாதேசத்திற்கு ராஜா. 
யூதாவிலே எருசலேம்‌ நகரம்‌ இருக்கிறது. 
இது கர்த்தருடைய பரிசுத்த நகரம்‌. 
எருசலேம்‌ நகரத்திலே கர்த்தருடைய ஆலயம்‌ 
இருக்கிறது. இஸ்ரவேலின்‌ தேவனாகிய 
கர்த்தர்‌ தம்முடைய பரிசுத்த ஆலயத்திலே. 
வாசம்பண்ணுகிறார்‌. இஸ்ரவேலர்கள்‌ 
தங்கள்‌ தேவனாகிய கர்த்தரிடத்தில்‌ 
பயபக்தியோடிருக்கவேண்டும்‌. கர்த்தரை 
சேவிக்கவேண்டும்‌. யோயாக்கீன்‌ 
ராஜாவுக்கோ கர்த்தர்மீது நம்பிக்கையில்லை. 


2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


யூதாவின்‌ ராஜாவாக 
இருக்கிறவர்கள்‌ தைரியமுள்ளவர்களாகவும்‌, 
பரராக்கிரமசாலிகளாகவும்‌, சத்துருக்களுக்கு 
விரோதமாக எதிர்த்து நின்று யுத்தம்‌ 
பண்ணுகிறவர்களாகவும்‌ இருக்கவேண்டும்‌. 
ஆனால்‌ யோயாக்கீனிடத்திலோ, 
கர்த்தரிடத்தில்‌ பக்தியுமில்லை. அவனிடத்தில்‌ 
வீரமுமில்லை. யோயாக்கீன்‌. 
நேபுகாத்நேச்சாருக்கு விரோதமாக 
யுத்தம்பண்ணாமலேயே, அவனிடத்தில்‌ 
சரணடைந்துவிடுகிறான்‌. 


நேபுகாத்நேச்சார்‌ எருசலேம்‌ நகரத்தை 
முற்றிக்கையிட்டிருக்கிறபொழுது, யூதாவின்‌ 
ராஜாவாகிய யோயாக்கீனும்‌, அவன்‌ தாயும்‌, 
அவன்‌ ஊழியக்காரரும்‌, அவள்‌ 
பிரபுக்களும்‌, பிரதானிகளும்‌ 
பாபிலோன்‌ ராஜாவினிடத்திற்குப்‌ 
புறப்பட்டுப்போகிறார்கள்‌; அவனைப்‌ 
பாபிலோன்‌ ராஜா தன்‌ ஆளுகையின்‌ எட்டாம்‌. 
வருஷத்திலே பிடித்துக்‌ கொள்கிறான்‌ 
(2இராஜா 24:12). 


Ol ராஜாவாக 
கொண்கன்‌. “ல்காலட அப்பன்‌ 
ராஜாவின்‌ சிைக்கைதிய்கிகக்க வாள்‌, 
பாபிலோன்‌ ராஜா யோயாக்கீனை 
சிறைப்பிடித்து. கர்த்தருடைய ஆலயத்தைக்‌ 
கொள்ளையிடுகிறான்‌. எருசலேம்‌ நகரத்திலே, 
நேபுகாத்நேச்சாரை எதிர்ப்பதற்கு 
ஒருவனுமில்லை. 


பாபிலோன்‌ ராஜாவாகிய 
கேபதாத்நேச்சார்‌ கர்த்தருடைய ஆலயத்தின்‌ 
சகல  பொக்கிஷங்களையும்‌, ராஜாவுடைய 
அரமனையின்‌ 'பொக்கிஷங்களையும்‌ 
எடுத்துக்கொள்கிறான்‌. இஸ்ரவேலின்‌ 
ராஜாவாகிய சாலொமோன்‌ கர்த்தருடைய 
ஆலயத்தில்‌ உண்டாக்கியிருந்த பொன்‌ 
பணிமுட்டுகளையெல்லாம்‌, நேபுகாத்நேச்சார்‌ 
உடைத்துப்போடுகிறான்‌ (2இராஜா 24:13). 


இந்த சம்பவங்களெல்லாம்‌ கர்த்தர்‌ 
சொல்லியிருந்தபடியே நடைபெறுகிறது. 
“இதோ, நாட்கள்‌ வரும்‌; அப்பொழுது உமது 
வீட்டில்‌ உள்ளதிலும்‌, உமது பிதாக்கள்‌ 
இந்நாள்வரைக்கும்‌ சேர்த்ததிலும்‌ ஒன்றும்‌ 
மீதியாக வைக்கப்படாமல்‌ எல்லாம்‌ 
பாபிலோனுக்குக்‌ கொண்டுபோகப்படும்‌" 
(2இராஜா 20:17). 





i FTE 
TT 


நேபுகாத்நேச்சார்‌ கர்த்தருடைய 
ஆலயத்தைக்‌ கொள்ளையிடும்போது. 
எருசலேம்‌ நகரத்திலே ஏராளமான ஜனங்கள்‌ 
இருக்கிறார்கள்‌. நேபுகாத்நேச்சார்‌ 
ராஜ்யபாரம்பண்ணின முதலாம்‌ வருஷத்திலே, 
எருசலேமுக்கு விரோதமாக வந்து, எருசலேம்‌ 
ஜனத்தாரில்‌ அநேகரை பாபிலோன்‌ 
தேசத்திற்கு சிறைப்பிடித்துக்‌ 
கொண்டுபோனான்‌. இந்த சம்பவம்‌ எட்டு 
ங்களுக்‌ நடைபெற்றது. 
ராஜாவுடைய 
மூன்றாம்‌ வருஷ ஆட்சிக்காலமாயிருந்தது. 
இதற்கு எட்டு வருஷங்களுக்கு முன்பு 
நடைபெற்ற ப்‌ வேதபண்டிதர்கள்‌, 
"முதலாம்‌. சிறையிருப்பு என்று 
சொல்லுகிறார்கள்‌. அப்போது தானியேல்‌. 
போன்ற முக்கியமானவர்கள்‌ எல்லோரும்‌ 
பாபிலோன்‌ தேசத்திற்கு சிறைப்பிடித்து 
கொண்டுபோகப்பட்டார்கள்‌. 
“யூதாவின்‌ 
அரசாண்ட 


ராஜாவாகிய யோயாக்கீம்‌ 
மூன்றாம்‌ வருஷத்திலே. 


பாபிலோனின்‌ ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார்‌ 


எருசலேமுக்கு “த 


போட்டான்‌. 

புத்திரராகிய 

மீஷாவேல்‌, 

இருந்தார்கள்‌" (தானி 1:18). 


பாபிலோன்‌ ராஜாவாகிய 
நேபுகாத்நேச்சார்‌, யோயாக்கீன்‌ 
ராஜ்யபாரம்பண்ணும்‌ காலத்திலும்‌ 
எருசலேமுக்கு விரோதமாக வந்து, அந்த 
நகரத்திலுள்ள அநேகரை ப்‌ 
பாபிலோனுக்கு கொண்டு 
வேதபண்டிதர்கள்‌ இந்த. 

இரண்டாம்‌. சிறையிருப்பு 
சொல்லுகிறார்கள்‌. 


பாபிலோன்‌ 
நேபுகாத்நேச்சார்‌, 


ராஜாவாகிய 
யோயாக்கீனையும்‌, 
தாயையும்‌, ராஜாவின்‌ 
அவன்‌ பிரதானிகளையும்‌, 
பராக்கிரமசாலிகளையும்‌ 
பாபிலோனுக்குச்‌ 
சிறைபிடித்துக்கொண்டுபோகிறான்‌ 
(2இராஜா 24115). 


பாபிலோன்‌ தேசத்து. 
சிறையிருப்புக்குப்போன யோயாக்கீன்‌, 
அங்கே முப்பத்தேழு வருஷங்கள்‌ 
சிறையிருப்பிலிருக்கிறான்‌. 


2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யூதாவின்‌: ராஜாவாகிய 
யோயாக்கீனுடைய சிறையிருபபி்‌ 
முப்பத்தேழாம்‌ வருஷம்‌ பன்னிரண்டாம்‌ மாதம்‌ 
இருபத்தேழாந்தேதியிலே, ஏவில்‌ மெரொதாக்‌ 
என்னும்‌ பாபிலோன்‌ ராஜா, தான்‌ ராஜாவான 
வருஷத்திலே. யூதாவின்‌ ராஜாவாகிய 
யோயாக்கீனைச்‌ சிறைச்சாலையிருந்து 
புறப்படப்பண்ணி, அவன்‌ தலையை 
உயர்த்துகிறான்‌” 


'ஏவில்‌ மெரொதாக்‌ 
அன்பாய்ப்‌ பேசி, 
சிங்காசனத்தைத்‌ 
பாபிலோனிலிருந்து 
சிங்காசனங்களுக்கு உயரமாக வைத்து, 
அவனுடைய சிறைச்சாலை வஸ்திரங்களை 
மாற்றினான்‌: அவன்‌ உயிரோடிருந்த சகல 
நாளம்‌ நித்தம்‌ தனக்கு முன்பாகப்‌ 
போஜனம்பண்ணும்படி செய்தான்‌” 
(2இராஜா 25;27-29). 


அவனோடே 
அவனுடைய 
தன்னோடே 
ராஜாக்களின்‌ 


யோயாக்கீன்‌ 
ராஜகுடும்பத்தாரையும்‌ 
கொண்டதோடு, 
முக்கியமானவர்கள்‌ 
எல்லோரையும்‌ சிறைப்பிடிக்கிறான்‌. 


நேபுகாத்நேச்சார்‌ 


ராஜா  எருசலேமியர்‌ 
சகல. பிரபுக்களும்‌ 
பராக்கிரமசாலிகளுமாகிய 
சகல நச்சரையும்‌ 
_ சிறைபிடித்துக்‌ 
தேசத்தில்‌ ஏழை 
வேறொருவரும்‌. 


கொண்டுபோகிறான்‌; 
ஜனங்களே அல்லாமல்‌: 
மீதியாமிருக்கவில்லை (2இராஜா 24:14) 
இவர்கள்‌ எல்லோரும்‌ யுத்தஆயுதங்களை 
செய்யக்கூடிய திறமையுள்ளவர்கள்‌. 


பாபிலோன்‌ ராஜா 
பராக்கிரமசாலிகளையும்‌, 
சிறைப்பிடிக்கிறான்‌. அவன்‌ 
பராக்கிரமசாலிகளான மனுஷராகிய 
ஏழாயிரம்பேரையும்‌, தச்சரும்‌ கொல்லருமாகிய 
ஆயிரம்பேரையும்‌, யுத்தம்பண்ணத்தக்க 
பலசாலிகளையும்‌ பாபிலோனுக்குச்‌ 
சிறைபிடித்துக்கொண்டுபோகிறான்‌ 

(இராஜா 24:16). 


எருசலேமிலுள்ள 
பலசாலிகளையும்‌ 


சிறையிருப்பின்போது 
தீர்க்கதரிசியும்‌ 
சிறைப்பட்டுப்போகிறார்‌. 





i ராண 
யாய 


| "முப்பதாம்‌ வருஷம்‌ நாலாம்‌ மாசம்‌ 
ஐந்தாந்தேதியிலே, நான்‌ கேபார்‌ 
நதியண்டையிலே சிறைப்பட்டவர்கள்‌ நடுவில்‌ 
இருக்கும்போது, சம்பவித்தது. 
என்னவென்றால்‌, வானங்கள்‌ திறக்கப்பட. 
ந தேவதரிசனங்களைக்‌ கண்டேன்‌. 

யோயாக்கீன்‌ ராஜாவுடைய 
குறையிருப்பின்‌ ஐந்தாம்‌ வருஷமாயிருந்தது" 
(எசே 112). 


மத்தனியா அல்லது சிதேக்கியா 
2இராஜா 24:17-20 


2இராஜா 24:17. அவனுக்குப்‌ மம்‌ 
பாபிலோன்‌ ராஜா 
சிறியதகப்பனாகிய 

ராஜாவாக. வைத்து, 

சிதேக்கியா என்று மறுபேரிட்டான்‌. 
2இராஜா 2418. சிதேக்கியா 
ராஜாவாகிறபோது இருபத்தொரு 
வயதாயிருந்து, பதினொரு வருஷம்‌ 
எருசலேமிலே அரசாண்டான்‌; லீப்னா 
ஊரானாகிய எரேமியாவின்‌ 
குமாரத்தியான அவண்‌ தாயின்பேர்‌. 
அழுத்தான்‌. 


2இராஜா 24419. 
செய்தபடி. யெல்லாம்‌ னும்‌ 
கர்த்தருடைய பார்வைக்குப்‌ 
பொல்லாப்பானதைச்‌ செய்தான்‌. 


இராஜா 24:20. எருசலேமையும்‌ 
யூதாவையும்‌ கர்த்தர்‌ தம்முடைய 
சமுகத்தைவிட்டு அகற்றித்‌ தீருமனவும்‌, 
அவைகளின்மேலுன்ன அவருடைய 
கோபத்தினால்‌ இப்படி நடந்ததும்‌ 
அல்லாமல்‌, சிதேக்கியா பாபிலோனிலே. 
ராஜாவுக்கு விரோதமாகக்‌ 
கலகமும்பண்ணினான்‌.. 


யோயாக்கீம்‌ 


2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


பாபிலோன்‌ ராஜாவாகிய 
நேபுகாத்நேச்சார்‌, யோயாக்கீனுக்கு பதிலாக, 
அவன்‌ சிறிய தகப்பனாகிய மத்தனியாவை 
ராஜாவாக வைக்கிறான்‌. பாபிலோன்‌ ராஜா 
மத்தனியாவுக்கு சிதேக்கியா என்று 
மறுபெயரிடுகிறான்‌ (2இராஜா 24117). 
மத்தனியா யோசியாவின்‌ குமாரன்‌. 


சிதேக்கியாவே யூதாவின்‌ 
கடைசியானவன்‌. 


சிதேக்கியா ராஜாவாகிறபோது, 
இருபத்தொரு வயதாயிருந்து பதினொரு 
வருஷம்‌ எருசலேமிலே அரசாளுகிறான்‌; 
லிப்னா  ஊரானாகிய  எரேமியாலின்‌. 
குமாரத்தியான அவன்‌ தாயின்பேர்‌ 
அழுத்தாள்‌ (2இராஜா 2418), 
யோயாக்கீம்‌ செய்தபடியெல்லாம்‌ 
சிதேக்கியாவும்‌ கர்த்தருடைய பார்வைக்குப்‌ 
பொல்லாப்பானதைச்‌ செய்கிறான்‌. 
எருசலேமையும்‌ கர்த்தர்‌ 
அகற்றித்‌ 
அவைகளின்‌ மேலுள்ள 
அவருடைய கோபத்தினால்‌ இப்படி நடந்ததும்‌ 
அல்லாமல்‌, சிதேக்கியா பாமிலோனிலே 
ராஜாவுக்கு விரோதமாகக்‌ கலகமும்‌ 
பண்ணுகிறான்‌” (2இராஜா 24:19,20). 
சிதேக்கியா ராஜா பாபிலோன்‌ 
ராஜாவுக்கு விரோதமாக  கலகம்பண்ணியது 
அவனுடைய மதியீனம்‌. இதனால்‌ 
யூதாதேசத்திற்கு நியமிக்கப்பட்ட அழிவு 
விரைந்துவருகிறது. 


ராஜாக்களில்‌ 


யூதாவையும்‌ 





f= a 
TT 


கல்தேயர்கள்‌ எருசலேம்‌ 

முற்றிக்கையிட்டு , அதை 
அழித்துப்போடுகிறார்கள்‌ (2இராஜா 254-4). 
அவர்கள்‌ எருசலேமிலுள்ள எல்லா 
கட்டிடங்களையும்‌ சுட்டெரித்துப்‌ 
போடுகிறார்கள்‌ (2இராஜா 25:89). கல்தேயர்‌ 
எருசலேமைச்‌ சுற்றிலுமிருந்த அலங்கங்களை 
இடித்துப்போடுகிறார்கள்‌ (2இராஜா 25:10. 
அவர்கள்‌ எருசலேம்‌ நகரத்தில்‌ மீதியான 
ஜனத்தை பாபிலோன்‌ தேசத்திற்கு 
சிறைப்பிடித்து கொண்டு போகிறார்கள்‌ 
(2இராஜா 255112). 


எருசலேம்‌ நகரம்‌ யூதாதேசத்தின்‌ 
தகரம்‌? எருக்கம்‌: நகத்தின்‌, மகிமை 
அதைவிட்டு நீங்கிற்று. யூதாதேசத்தின்‌ ராஜா 
சிறைக்கைதியாகப்‌, பிடிக்கப்படுகிறான்‌. 
ராஜகுடும்பத்தார்‌ அழிக்கப்படுகிறார்கள்‌ 
(2இராஜா 25:5-7). யூதாதேசத்தின்‌ 
முக்கியமான பிரதானிகளும்‌, அதிகாரிகளும்‌ 
கொல்லப்படுகிறார்கள்‌ (2இராஜா 2518-21) 


எருசலேம்‌ நகரம்‌ கர்த்தருக்கு 
பரிசுத்தமான நகரம்‌. இது இஸ்ரவேலுக்கு 
சாட்சியாய்‌ விளங்கிற்று ஆனால்‌ எருசலேம்‌ 
நகரத்தின்‌ மகிமை அதைவிட்டு நீங்கிற்று. 
சாலொமோன்‌ கட்டின தேவாலயம்‌ 
அக்கினியால்‌ சுட்டெரிக்கப்படுகிறது. 
(2இராஜா 259). கல்தேயர்கள்‌ 
தேவாலயத்தில்‌ மீதியாமிருக்கிற பரிசுத்த 
பணிமுட்டுக்களை பாபிலோன்‌ தேசத்திற்கு 
எடுத்துக்கொண்டு போய்விடுகிறார்கள்‌ 
(2இராஜா 2: 


நேபுகாத்நேச்சார்‌ யூதாதேசத்தில்‌ 
மீதியாகமிருக்கிற ஜனத்தின்மேல்‌ கெதலியா 
என்பவனை அதிகாரியாக நியமிக்கிறான்‌. 
இஸ்மவேல்‌ என்பவன்‌ கெதலியாவைக்‌ 
கொன்றுபோடுகிறான்‌. யூதாதேசத்திலே 
மீதமாயிருக்கிற ஜனங்கள்‌, கல்தேயருக்கு 
பயந்து, எகிப்து தேசத்திற்கு. 
போய்விடுகிறார்கள்‌ (2இராஜா 25:22-26). 


2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ராஜாவாகிய யோயாக்கீன்‌ 

வருஷங்களாக பாபிலோன்‌ 

சிறைவைக்கப்பட்டிருக்கிறான்‌. 

அவன்‌ விடுவிக்கப்பட்டு 
உயர்த்தப்படுகிறான்‌ (2இராஜா 25:27-30), 


சிதேக்கியா 
2இராஜா 251-7 


2இராஜா 251. 
ராஜ்யபாரம்பண்ணும்‌. 
வருஷம்‌ பத்தாம்‌ 
யத்தாத்தேதியிலே 

ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரும்‌ 
அவனுடைய எல்லா இராணுவமும்‌ 
எருசலேமுக்கு விரோதமாய்‌ வந்து, 
அதற்கு எதிரே பானயமிறங்கி, 
௬ற்றிலும்‌ அதற்கு எதிராகக்‌ 
'கொத்தனங்களைக்‌ கட்டினார்கள்‌. 


2இராஜா 


அவண்‌: 
ஒன்பதாம்‌ 
மாதம்‌ 
பாபிலோன்‌ 


2:௨. அப்படியே 
சிதேக்கியா ராஜாவின்‌ பதினோராம்‌ 
வருஷமட்டும்‌ நகரம்‌ முற்றிக்கை 
போடப்பட்டிருந்தது. 


2இராஜா 255. 
ஒன்பதாந்தேதியிலே 
நகரத்திலே அதிகரித்து, தேசத்தின்‌ 
ஜனத்திற்கு. ஆகாரம்‌ இல்லாமற்‌ 
போயிற்று; நகரத்தின்‌ மதிலில்‌ திறப்பு 
கண்டது. 


நாலாம்‌ மாதம்‌ 


பஞ்சம்‌ 


இராஜா 25:4. அப்பொழுது 
நகரத்தைச்‌. 
எல்லாரும்‌ 


யுத்தமனுஷர்‌ 

இராத்திரிகாலத்தில்‌ ராஜாவுடைய 
தோட்டத்தின்‌ வழியாய்‌ இரண்டு 
மதில்களுக்கு நடுவான வாசலால்‌ தப்பி, 
அவர்களும்‌ ராஜாவுமாய்‌ சமனான 
பூமியை நோக்கி ஓடிப்போனார்கள்‌. 


இராஜா கல்தேயரின்‌ 
இராணுவத்தார்‌ ராஜாவைப்‌: 
மீன்தொடர்த்து எரிகோவின்‌ சமனான 
பூமியில்‌ அவனைப்‌ பிடித்தார்கள்‌; 
அப்பொழுது அவனுடைய 
இராணுவமெல்லாம்‌ அவணை விட்டுப்‌ 
சிதறிப்போயிற்று. 


கல்தேயர்‌ 
கழ்ந்திருக்கையில்‌, 


ஊக. 





i a 
TT 


2இராஜா 25:8. அவர்கள்‌ ராஜாவைப்‌ 
அவனை ரிப்லாவிலிருக்கிற 
ராஜாவினிடத்துக்குக்‌ 
அவனை 


பிடித்து, 

பாபிலோன்‌ 
கொண்டுபோய்‌, 
தியாயத்தீர்த்து, 


குருடாக்கி, அவனுக்கு 
வெண்கல விலங்குகளைப்‌ 
அவனைப்‌. 
கொண்டுபோனார்கள்‌.. 


சிதேக்கியா 


பாபிலோன்‌ ராஜாவுக்கு 
விரோதமாகக்‌ 


கலகம்பண்ணுகிறான்‌. 
பாபிலோன்‌ தேசத்து ஆளுகையிலிருந்து 
விடுதலை. பெறவேண்டும்‌ என்பது. 
சிதேக்கியாவின்‌ விருப்பம்‌. பாபிலோன்‌ 
ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரோ, 
சிதேக்கியாவின்‌ கலகத்தை அடக்கு, 
அவனுக்கு விரோதமாக யுத்தம்பண்ண 
வருகிறான்‌. 


சிதேக்கியா ராஜ்யபாரம்பண்ணும்‌ 
ஒன்பதாம்‌ வருஷம்‌ பத்தாம்‌ மாதம்‌. 
பத்தாந்தேதியிலே பாபிலோன்‌ ராஜாவாகிய 
நேபுதாத்நேச்சாரும்‌ அவனுடைய எல்லா 
இர 


கொத்தளங்களைக்‌ 
(2இராஜா 254) 


அப்படியே சிதேக்கியா ராஜாவின்‌ 
பதினோராம்‌ வருஷமட்டும்‌ நகரம்‌ முற்றிக்கை 
போடப்பட்டிருக்கிறது (2இராஜா 25:2) 
கல்தேயர்கள்‌ இரண்டு வருஷங்களாக 
எருசலேமுக்கு விரோதமாக 
முற்றிக்கைப்போடுகிறார்கள்‌. எகிப்தின்‌ 
ராஜாவாகிய பார்வோன்‌ தங்களுக்கு 
விரோதமாக _யுத்தம்பண்ண வருகிறான்‌ 
என்னும்‌ செய்தியைக்‌ கேட்டு, கல்தேயர்கள்‌ 
எருசலேமுக்கு விரோதமான முற்றிக்கையை 
விலக்கிக்கொள்கிறார்கள்‌. 

பார்வோனின்‌ சேனை வருகிறதென்று. 
கல்தேயருடைய சேனை எருசலேமைவிட்டுப்‌ 
போனது” (எரே 37:1). தாங்கள்‌ பயந்த 
பிரகாரம்‌, எகிப்தியர்கள்‌ 
பலமுள்ளவர்களாயில்லை என்பதை 


2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அறிந்துகொண்டு, கல்தேயர்கள்‌ மறுபடியும்‌ 
ம்‌ வந்து, அந்த 

விரோதமாக. 
முற்றிக்கைப்போடுகிறார்கள்‌. 

கல்தேயர்கள்‌ 

விரோதமாக. "முற்றிக்கைப்போடும்போது, 
நகரத்திலே பஞ்சம்‌ அதிகரிக்கிறது. 
நாலாம்‌ மாதம்‌ ஒன்பதாந்தேதிமிலே பஞ்சம்‌ 
நகரத்திலே. அதிகரித்து, தேசத்தின்‌. 
ஜனத்திற்கு ஆகாரம்‌ இல்லாமற்‌ போயிற்று: 
நகரத்தின்‌ மதிலில்‌ திறப்பு உண்டாயிற்று 
(2இராஜா 25:3) 


கல்தேயர்கள்‌ எருசலேமின்‌ 
அலங்கங்களை உடைத்து, நரகத்திற்குள்ளே 
பிரவேசிக்கிறார்கள்‌. அவர்கள்‌ நகரத்தின்‌ 
மதிலிலே திறப்பை உண்டுபண்ணுகிறார்கள்‌ 
அப்பொழுது... கல்தேயர்‌ நகரத்தைச்‌ 
சூழ்ந்திருக்கையில்‌, யுத்தமனுஷர்‌ 
எல்லாரும்‌ இராத்திரிகாலத்தில்‌ 
ராஜாவுடைய தோட்டத்தின்‌ வழியாய்‌ இரண்டு 
மதில்களுக்கு நடுவான வாசலால்‌ தப்பி, 
அவர்களும்‌ ராஜாவுமாய்‌ சமனான பூமியை 
நோக்கி ஓடிப்போகிறார்கள்‌ (2இராஜா 25:4) 


எருசலேமுக்கு 


யூதாவின்‌ ராஜாவாகிய சிதேக்கியாவும்‌ 
அவனுடைய குடும்பத்தாரும்‌, ராஜாவின்‌ 
அரமணையிலுள்ள பிரதானிகளும்‌, 
இரவு வேளையிலே தப்பி ஓடுகிறார்கள்‌. 
அவர்கள்‌ தப்பிப்போவது கல்தேயருக்கு 
தெரியவருகிறது. 


கல்தேயரின்‌ இராணுவத்தார்‌ ராஜாவைப்‌ 
எரிகோவின்‌ சமனான 
பிடிக்கிறார்கள்‌; 
சிதேக்கியாவின்‌ 
அவனை விட்டுப்‌ 
சிதறிப்போயிற்று (2இராஜா 25:5), 


யரின்‌. இராணுவத்தார்‌ 
சிதேக்கியாவை பிடித்து, அவனை ரிப்லாவிலி' 
௬ுக்கிற பாபிலோன்‌ ராஜாவினிடத்துக்குக்‌ 
கொண்டுபோய்‌, அவனை 
நியாயந்தீர்க்கிறார்கள்‌ (2இராஜா 25:6). 


அவர்கள்‌ சிதேக்கியாவின்‌ குமாரரை 
அவன்‌ கண்களுக்கு முன்பாக வெட்டி, 
சிதேக்கியாவின்‌ கண்களைக்‌ குருடாக்கி, 
அவனுக்கு இரண்டு வெண்கல 
விலங்குகளைப்‌ போட்டு, அவனைப்‌ 
பாபிலோனுக்குக்‌ கொண்டுபோகிறார்கள்‌ 
(2இராஜா 25:7). 





i FTN 
TT 


தன்னுடைய 

வெட்டிக்கொல்லப்படுவதை 

தன்னுடைய கண்களால்‌ 

அதன்‌ பின்பு சிதேக்கியாவால்‌ 

பார்க்க முடியாதடிக்கு, 

அவனுடைய கண்களைப்‌ 
விடுகிறார்கள்‌. குருடனாகமிருக்கிற 
சிதேக்கியாவை, கல்தேயர்‌ பாபிலோனுக்கு 
கொண்டு போகிறார்கள்‌. 


சிதேக்கியா 
கொண்டுபோகப்படுவான்‌ என்று 
தீர்க்கதரிசனமாய்ச்‌ சொன்னார்‌. 


பாபிலோனுக்கு 
எரேமியா 


சிதேக்கியாவைப்‌ 

பாபிலோருக்குக்‌ கொண்டுபோவான்‌; நான்‌ 

அவனைச்‌ சந்திக்குமட்டும்‌ அங்கே அவன்‌ 

குல்தேயரோடே 

உங்களுக்கு 

ன்‌ கர்த்தர்‌ 

சொல்லுகிறாரென்றும்‌, நீ தீர்க்கதரிசனஞ்‌ 
சொல்லவேண்டியது என்ன என்று சொல்லி, 

யூதாவின்‌ ராஜாவாகிய சிதேக்கியா அங்கே 

அவனை அடைத்து வைத்தான்‌" (எரே 32:5) 


“நீ 
நிச்சயமாய்ப்‌ பிடிபட்டு, 
ஒப்புக்கொடுக்கப்படுவாய்‌: 
பாபிலோன்‌ ராஜாவின்‌ கண்களைக்‌ காணும்‌: 
அவன்‌ வாய்‌ உன்வாயோடே பேசும்‌; நீ 
பாபிலோனுக்குப்‌ போவாய்‌ என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌" (எரே 34:3/ 


சிதேக்கியா 
காணமாட்டான்‌ 
தீர்க்கதரிசனமாய்ச்‌: சொன்னார்‌. 
சிதேக்கியாவின்‌ கண்கள்‌ பிடுங்கப்பட்டு 
அவன்‌ குருடனாயிருக்கிறான்‌. ஆகையினால்‌ 
அவன்‌ பாபிலோனுக்கு 
கொண்டுபோகப்பட்டாலும்‌, அவனால்‌ 
பாபிலோனை பார்க்க முடியவில்லை. 


பாபிலோனைக்‌. 


என்று எசேக்கியேல்‌ 


“நான்‌ என்‌ வலையை அவன்மேல்‌ 
வீசுவேன்‌, அவன்‌ என்‌ கண்ணியிலே 
பிடிபடுவான்‌: அவனைக்‌ கல்தேயர்‌ தேசமாகிய 
பாபிலோனுக்குக்‌ கொண்டுபோவேன்‌ ; அங்கே 

ப ம்‌ அதைக்‌ 


2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


கல்தேயரின்‌ இராணுவத்தார்‌ 
சிதேக்கியாவுக்கு இரண்டு வெண்கல 
விலங்குகளைப்போட்டு, அவனை 
பாபிலோனுக்கு கொண்டு போகிறார்கள்‌. 
சிதேக்கியா கண்கள்‌ பிடுங்கப்பட்ட 
குருடனாயிருக்கிறான்‌. அவனால்‌ தப்பித்து 
ஒடமுடியாது. ஆனாலும்‌ கல்தேயரின்‌ 
இராணுவத்தார்‌ அவனுக்கு இரண்டு 
வெண்கல விலங்குகளைப்போட்டு, அவனை 
அதிகமாய்‌ அவமானப்படுத்துகிறார்கள்‌. 


எருசலேமின்‌ அழிவு 
2இராஜா 25:8-21 


ஜந்தாம்‌ மாதம்‌ 
க்கொக 
ராஜாவின்‌ 
வருஷத்திலே, 
ராஜாவின்‌: 
நெபுசராதான்‌ 
சேனாபதி 


2இராஜா 
ஏழாந்தேதியிலே. 


ஊழியக்காரனாகிய 
என்னும்‌ காவல்‌ 


எருசலேமுக்கு வந்து, 


இராஜா 25. 
ஆலயத்தையும்‌, 
அரமனையையும்‌, 
கட்டடங்களையும்‌, 
எல்லாவற்றையும்‌. 
சுட்டெரித்து விட்டான்‌. 


கர்த்தருடைய 
ராஜாவின்‌ 
எருசலேமின்‌ ௪௧ல. 
பெரிய வீடுகள்‌ 
அக்கினியால்‌ 


காவல்‌ 
கல்தேயமின்‌ 


இராஜா 2510. 
சேனாபதியோடிருந்த 

இராணுவத்தாரெல்லாரும்‌ 
எருசுலேமைச்‌சுற்றிலும்‌ இருந்த 
அலங்கங்களை இடி. த்துப்பேோட்டார்கள்‌. 


இராஜா 251. 
மற்ற ஜனத்தையும்‌, 
ராஜாவின்‌ 
ஓடிவந்துவிட்டவர்களையும்‌, 
ஜனக்கூட்டத்தையும்‌, 
சேனாபதியாகிய நெபுசராதான்‌' 
சிறைகனாகக்‌ கொண்டு போனான்‌. 


நகரத்தில்‌ மீதியான 
பாபிலோன்‌ 
வசமாக. 


இராஜா 25:12. தேசத்தில்‌ ஏழையான 
சிலரைத்‌ திராட்சத்தோட்டக்காரராகவும்‌ 
'பயிரிடுங்குடி.கனாகவும்‌ விட்டிருந்தான்‌. 





i THE 
TT 


2இராஜா 25:18. 
ஆலயத்திலிருத்த 
தூண்களையும்‌, 
ஆதாரங்களையும்‌, 
ஆலயத்திலிருத்த. 
கடல்தொட்டியையும்‌, 
உடைத்துப்போட்டு, அவைகளின்‌ 
வெண்கலத்தைப்‌ பாபிலோனுக்கு 
எடுத்துக்கொண்டுபோனார்கன்‌. 


கர்த்தருடைய 
வெண்கலத்‌ 
அதிலிருத்த 
கர்த்தநுடைய 
வெண்கலக்‌. 
கல்தேயர்‌ 


2இராஜா 25:14. செப்புச்சட்டிகளையும்‌, 
சாம்பல்‌. பாத்திரங்களையும்‌, 
கத்திகளையும்‌, தூபகலசங்களையும்‌, 
ஆராதனைக்கடுத்த சகல 
வெண்கலப்‌ பணிமுட்டுகளையும்‌ 
எடுத்துக்கொண்டார்கன்‌. 

2இராஜா 25:15. சுத்தப்‌ பொன்னும்‌. 
சுத்த வெள்னியுமான 
'தூபகலசங்களையும்‌ கலங்கணையும்‌ 
காவல்‌ சேனாபதி எடுத்துக்கொண்டான்‌. 


இராஜா சாலொமோன்‌. 
கர்த்தருடைய ஆலயத்துக்காகப்‌ 
பண்ணுவித்த இரண்டு தூண்களும்‌, ஒரு. 
கடல்தொட்டியும்‌ ஆதாரங்களுமாகிய 
அந்தச்‌ சகல்‌ பணிமுட்டுகளுடைய 
வெண்கலத்திற்கும்‌ நிறையில்லை. 


2516. 


2இராஜா 25:17. ஒரு தூணின்‌ உயரம்‌ 
பதினெட்டு, முழமாயிருந்ததூ; 
அதின்மேல்‌ அதற்கு மூன்றுமுழ 
உயரமான  வெண்கலத்‌ தலைப்பும்‌ 
உண்டாயிருத்தது; குமிழிலே சுற்றிலும்‌ 
செய்யப்பட்டிருந்த. பின்னலும்‌ 
மாதனம்பழங்களும்‌ எல்லாம்‌. 
வெண்கலமாயிருந்தது; மற்றத்‌ தூணும்‌ 
அதின்‌ மின்னலும்‌ அதைப்போல்‌ 
இருத்தது. 


2இராஜா 25:18. காவல்‌ சேனாபதி 
பிரதான ஆசாரியனாகிய 
செராயாவையும்‌, இரண்டாம்‌ 
ஆசாரியனாகிய செப்பனியாவையும்‌, 
வாசல்காக்கும்‌ மூன்று காவற்காரரையும்‌ 
பிடித்தான்‌. 


2 இராஜாக்கன்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இராஜா 25:19. நகரத்திலே அவன்‌ 
யுத்த மனுஷரின்‌ விசாரிப்புக்காரணாகிய 
பிரதானி ஒருவனையும்‌, ராஜாவின்‌ 
மந்திரிகளிலே நகரத்தில்‌ அகப்பட்ட 
தேசத்தின்‌ 
எழுதுகிற 
இஜாணுவர்‌. 
தேசஜனத்திலே 
தகரத்தில்‌ அகப்பட்ட அறுபதுபேரையும்‌ 
பிடித்தான்‌. 


இராஜா 25:20, அவர்களைக்‌ காவல்‌ 
சேனாபதியாகிய நெபுசராதான்‌. 
பிடித்து, ரிய்லாவில்‌ இருக்கிற 
பாபிலோன்‌ ராஜாவினிடத்துக்குக்‌ 
கொண்டுபோனான்‌. 


சேவகம்‌ 


2இராஜா 25:21. அவர்களைப்‌ 
பாபிலோன்‌ ராஜா ஆமாத்‌ தேகத்தின்‌ 
பட்டணமான நிப்லாவிலே வெட்டிக்‌ 
கொன்றுபோட்டான்‌; இப்படியே யூதா 
ஜனங்கள்‌ தங்கள்‌ தேசத்திலிருந்து 
சிறையிருப்புக்குக்‌ 
'கொண்டுபோகப்பட்டார்கள்‌.. 

கல்தேயரின்‌ இராணுவத்தார்‌ 
சிதேக்கியாவை பாபிலோனுக்கு கொண்டு 
போய்‌ ஒரு மாதமாயிற்று. அதன்‌ பின்பு 
பாபிலோன்‌ ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார்‌ 
தன்னுடைய காவல்‌ சேனாபதியாகிய 
நெபுசராதான்‌ என்பவனை எருசலேமுக்கு 
அனுப்புகிறான்‌. எருசலேமை முற்றிலுமாக 
அழித்துவிடவேண்டுமென்று பாபிலோனின்‌ 
ராஜா நெபுசராதானுக்கு கட்டளை கொடுத்து, 
அனுப்பியிருக்கிறான்‌. 


ஜந்தாம்‌. மாதம்‌ 
நேபுகாத்தேச்சார்‌ என்னும்‌ பாபிகோள்‌ 
ராஜாவின்‌ பத்தொன்பதாம்‌ வருஷத்திலே, 
பாபிலோன்‌ ராஜாவின்‌ ஊழியக்காரனாகிய 
நெபுசராதான்‌ என்னும்‌ காவல்‌ சேனாபதி 
எருசலேமுக்கு வருகிறான்‌ (2இராஜா 25:8) 

கல்தேயரின்‌ இராணுவத்தார்‌ 
ஏற்கெனவே எருசலேம்‌ நகரத்திற்கு. 
விரோதமாக முற்றிக்கைப்போட்டிருந்தார்கள்‌. 
அப்போது அவர்கள்‌ எருசலேம்‌ நகரத்தின்‌ 
மதிலிலே திறப்பு உண்டாக்கி, நகரத்திற்குள்‌ 
பிரவேசித்தார்கள்‌. 


ஏழாந்தேதியிலே 





i= THEN 
ETT 


“நாலாம்‌ மாதம்‌ ஒன்பதாந்தேதிமிலே 
பஞ்சம்‌ நகரத்திலே அதிகரித்து, தேசத்தின்‌ 
ஜனத்திற்கு ஆகாரம்‌ இல்லாமற்‌ போயிற்று: 
நகரத்தின்‌ மதிலில்‌ திறப்பு கண்டது” 
(2இராஜா 25:3). 


. எருசலேம்‌ நகரத்து மதிலிலே திறப்பு 
கண்டதற்கும்‌, நெபுசராதான்‌ எருசலேமுக்கு 
விரோதமாக வந்ததற்கும்‌ இடையில்‌ 
ஒருமாதம்‌ இடைவெளி இருக்கிறது. கர்த்தர்‌ 


வந்திருக்கவேண்டும்‌. 


யூதாவின்‌ ஜனங்களும்‌, எருசலேமின்‌ 
குடிகளும்‌ மனந்திரும்புவார்கள்‌ என்று கர்த்தர்‌ 
இதுவரையிலும்‌ நீடிய பொறுமையோடு 
காத்திருந்தார்‌. ஆனால்‌ எருசலேமின்‌ 
குடிகளோ கர்த்தருடைய பொறுமையை 
அசட்டைபண்ணுகிறார்கள்‌ 


எல்லாவற்றையும்‌ அக்கினியால்‌ சுட்டெரித்து 
விடுகிறான்‌ (2இராஜா 25:9), 


தாவீது ராஜா எருசலேமிலுள்ள 
ராஜாவின்‌ அரமனையைக்‌ கட்டினார்‌. அதன்‌ 
பின்பு சாலொமோன்‌ ராஜாவும்‌ எருசலேமிலே 
பெரிய கட்டிடங்களைக்‌ கட்டினார்‌. 
சாலொமோன்‌ கர்த்தருக்கு ஆலயத்தைக்‌ 
கட்டினார்‌. கர்த்தருடைய கண்களும்‌, 
அவருடைய இருதயமும்‌ எந்நாளும்‌ அங்கே 
இருக்கும்‌. நெபுசராதான்‌ 
கர்த்தருடைய 

சுட்டெரித்துவிடுகிறான்‌. 


“கர்த்தர்‌ அவனை நோக்கி: நீ என்‌ 
சமுகத்தில்‌ செய்த உன்‌ விண்ணப்பத்தையும்‌ 
உன்‌ வேண்டுதலையும்‌ கேட்டேன்‌; நீ கட்டின 
இந்த ஆலயத்தில்‌ என்‌ 
என்றைக்கும்‌ விளங்கத்தக்கதாக, 
பரிசுத்தமாக்கினேன்‌; என்‌ 

இருதயமும்‌ எந்நாளும்‌ 

இராஜா 9:3) 


2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


தொழுதுகொள்கிறவர்கள்‌ 
உண்மையோடும்‌ 
'யூதாஜனங்கள்‌ 
உண்மையான 


கர்த்தரைத்‌ 
ஆவியோடும்‌. 
தொழுதுகொள்ளவேண்டும்‌. 
மத்தியிலே 


தெய்வபக்தியில்லை. அவர்கள்‌ கர்த்தரைப்‌ 
புறக்கணித்துவிடுகிறார்கள்‌. ஆகையினால்‌ 
கர்த்தரும்‌ யூதாஜனங்களையும்‌, எருசலேமிலே 
கட்டப்பட்டிருக்கிற ஆலயத்தையும்‌ 
புறக்கணித்துவிடுகிறார்‌ 

எருசலேமின்‌ குடிகள்‌ கர்த்தரை 
நம்பாமல்‌ கர்த்தருடைய ஆலயத்தை 
நம்பினார்கள்‌. தாங்கள்‌ பாவம்‌ செய்தாலும்‌, 
கர்த்தருடைய ஆலயம்‌. தங்களைப்‌ 
பாதுகாக்கும்‌ என்று நினைத்தார்கள்‌. 
ஆனால்‌ ஆலயம்‌ அவர்களைப்‌ 
பாதுகாக்கவில்லை. கர்த்தர்‌ அவர்களை 
அழிவுக்கு. ஒப்புக்கொடுத்துவிடுகிறார்‌. 
கர்த்தர்‌ நம்மைப்‌ பாதுகாக்கவில்லையென்றால்‌, 
நமக்கு பாதுகாப்பு இல்லை. 


ரின்‌. ஆலயம்‌, கர்த்தரின்‌ 
ஆலயம்‌, "கர்த்தரின்‌ ஆலயம்‌ இதுவே என்று 
சொல்லி, பொய்வார்த்தைகளை 
நம்பிக்கொள்ளாதிருங்கள்‌" (எரே 7:4). 


கல்தேயர்கள்‌ கர்த்தருடைய ஆலயத்தை 
சுட்டெரித்த பின்பு, எஸ்றா, நெகேமியா, 
ல்‌ ன்‌ காலத்திலே. 
மறுபடியும்‌ 

இரண்டாவது. 


கல்தேயர்கள்‌ முதலாவது ஆலயத்தை 
எந்த மாதத்தில்‌, தேதியில்‌ 
சுட்டெரித்தார்களோ, அ 

தேதியில்‌ ரோமாபுரியார்‌ இரண்டாவது. 
தேவாலயத்தை சுட்டெரித்தார்கள்‌ என்று 
சரித்திர ஆசிரியர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. 
இரண்டாவது தேவாலயம்‌ ஆகஸ்ட்‌ மாதம்‌ 
பத்தாம்‌ தேதியிலே சுட்டெரிக்கப்பட்டது. 





i THEN 
TT 


காவல்‌ சேனாபதியோடிருந்த 
கல்தேயரின்‌ இராணுவத்தாரெல்லாரும்‌. 
எருசலேமைச்சுற்றிலும்‌ இருந்த அலங்கங்களை 
இடித்துப்போடுகிறார்கள்‌ (2இராஜா 2510) 
கல்தேயருக்கு எருசலேமின்‌ குடிகள்மீது 
கோபம்‌ இருப்பதுபோலவே, எருசலேமின்‌: 
அலங்கத்தின்மீதும்‌ கோபம்‌ இருக்கிறது. 


கட்டப்படுகிறது. 
இடித்துப்போடப்பட்ட அலங்கங்கள்‌ 
நிலமையிலேயே இருக்கிறது. 


நெபுசராதான்‌ '௬ுசலேமுக்கு 
வரும்போது, நகரத்திலே இன்னும்‌ | மீதியான 
ஜனங்கள்‌ இருக்கிறார்கள்‌. த்தில்‌ 
மீதியான மற்ற ஜனத்தையும்‌, 
ராஜாவின்‌ 
ஒடிவந்துவிட்டவர்களையும்‌, மற்ற 
ஜனக்கூட்டத்தையும்‌, காவல்‌ சேனாபதியாகிய 
நெபுசராதான்‌ சிறைகளாகக்‌ கொண்டு 
போகிறான்‌ (2இராஜா 25:11) 


தேச; ஏழையான 
சிலரைத்‌ திராட்சத்தோட்டக்காரராகவும்‌ 
பமிரிடுங்குடிகளாகவும்‌ விட்டிருக்கிறான்‌ 
(2இராஜா 2542). யூதாதேசம்‌ 


இப்போது 

சொந்தமானதாயிருக்கிறது. தோட்டங்களிலை. 
பமிரிடுவதற்கும்‌, தோட்ட வேலைகளை 
பார்ப்பதற்கும்‌ கல்தேயருக்கு வேலையாட்கள்‌ 
வேண்டும்‌. நெபுசராதான்‌ 

ஏழையான சிலரை 

செய்வதற்காக அங்கேயே விட்டுவிடுகிறான்‌. 
அவர்கள்‌ தரித்திரராக இருப்பதினால்‌, 
பாபிலோன்‌ தேசத்து சிறையிருப்புக்குப்‌ 
போகாமல்‌ தப்பித்துக்கொள்கிறார்கள்‌. 


2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


சில சமயங்களில்‌ 
தரித்திரம்கூட 
பாதுகாப்பைத்தரும்‌. 
எல்லாவற்றையும்‌ 
வெறுமையாயிருக்கிறவர்கள்‌. 


மனுஷருடைய 
அவர்களுக்கு 
தரித்திரர்கள்‌ 
இழந்துவிட்டு 
அவர்களுக்கு 


நெபுசராதான்‌ 
தரித்திரரை 
கொன்றுபோடாமல்‌ ஜீவனோடு 


விட்டுவிடுகிறான்‌. 


நெபுசராதான்‌ கர்த்தருடைய 
ஆந்தை அக்கினியால்‌ சுட்டெரிக்கிறான்‌. 
அவன்‌ ஆவத்ிற்கள்‌ பிரவேசித்தபோது, 
'லண்கல தூண்களும்‌, அதின்‌ 
ங்கம்‌ வெண்கல  கடல்தொட்டியும்‌ 
இருக்கிறதைப்‌ பார்க்கிறான்‌. இவை போக 
அங்கே ஒரு சில பணிமுட்டுக்களும்‌ 
இருக்கிறது. 
... கல்தேயருடைய 
கர்த்தருடைய 
வெண்கலத்‌ தூண்களையும்‌, 
ஆதாரங்களையும்‌, 


இராணுவத்தார்‌ 


ட 
எடுத்துக்கொண்டுபோகிறார்கள்‌. 
(2இராஜா 2513). 


செப்புச்சட்டிகளையும்‌, 

பாத்திரங்களையும்‌, 

தூபகலசங்களையும்‌, 

சகல. வெண்கலப்‌ 

ட்டுகளையும்‌ எடுத்துக்கொள்கிறார்கள்‌ 
(2இராஜா 25114). 


காவல்‌ சேனாபதியாகிய நெபுசராதான்‌, 
ந்த சுத்தப்‌ 
வெள்ளியுமான. 
கலங்களையும்‌. 

எடுத்துக்கொள்கிறான்‌ (2இராஜா 25:13) 

தேவாலயத்திலிருந்த 

வெள்ளியையும்‌ 

ஏற்கெனவே பாபிலோன்‌ 

கொண்டு போய்விட்டான்‌. 


பொன்னையும்‌ 
நேபுகாத்நேச்சார்‌ 
தேசத்திற்கு 





i FTE 
TT 


“பாபிலோன்‌ ராஜா 
ஆலயத்தின்‌ சகல 


கர்த்தருடைய 
பொக்கிஷங்களையும்‌, 
ராஜாவுடைய அரமனையின்‌ 
பொக்கிஜங்களையும்‌ எடுத்துக்கொண்டு, 
இஸ்ரவேலின்‌ ராஜாவாகிய சாலொமோன்‌ 
கர்த்தருடைய ஆலயத்தில்‌ உண்டாக்கியிருந்த 
பொன்‌ பணிமுட்டுகளையெல்லாம்‌, 
எடுத்துக்கொண்டு. போய்விடுகிறான்‌" 
(2இராஜா 24:13) 


கர்த்தருடைய 
வெண்கல ்‌ 


அடையாளம்‌. கல்தேயருடைய இராணுத்தாரோ 
கர்த்தருடைய ஆலயத்தின்‌  பெலத்திற்கு 
அடையாளமாகயிருக்கிற. 
வெண்கலத்தூண்களை  உடைத்துப்போட்டு, 
அவைகளின்‌ வெண்கலத்தை பாபிலோனுக்கு 
எடுத்துக்கொண்டு போகிறார்கள்‌ 


சாலொமோன்‌ 
ஆலயத்துக்காகப்‌ பண்ணுவித்த இரண்டு 
தூண்களும்‌, ஒரு கடல்தொட்டியும்‌ 
ஆதாரங்களுமாகிய ந்த்‌ 


பணிமுட்டுகளுடைய 
நிறையில்லை (2இராஜா 2516) 


ஒரு தூணின்‌ உயரம்‌ பதினெட்டு 
முழமாயிருந்தது: அதின்மேல்‌ அதற்கு 
மூன்றுமுழ உயரமான வெண்கலத்‌ தலைப்பும்‌ 
உண்டாயிருந்தது:  குமிழிலே க்‌ 
செய்யப்பட்டிருந்த பின்னலும்‌ 
மாதளம்பழங்களும்‌ எல்லாம்‌ 
வெண்கலமாயிருந்தது: மற்றத்‌ தூணும்‌ 
அதின்‌ பின்னலும்‌ அதைப்போல்‌ இருந்தது 
(2இராஜா 25:17). 


காவல்‌ சேனாபதியாகிய நெபுசராதான்‌ 
எருசலேம்‌ நகரத்திற்குள்ளே பிரவேசித்தபோது, 

பிரதான  ஆசாரியரையும்‌, 
பிரதானிகளையும்‌, மந்திரிகளையும்‌ 
பார்க்கிறான்‌. நெயுசராதான்‌ நகரத்தில்‌ 
அகப்பட்ட அவர்களை உயிரோடு பிடித்து. 
பாபிலோன்‌ ராஜாவாகிய 
நேபுகாத்நேச்சாரிடத்திற்கு கொண்டு 
போகிறான்‌. 


கர்த்தருடைய 


2 இராஜாக்கன்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


காவல்‌ சேனாபதி பிரதான 
ஆசாரியனாகிய செராயாவையும்‌, இரண்டாம்‌ 
ஆசாரியனாகிய செப்பனியாவையும்‌, 
வாசல்காக்கும்‌ மூன்று காவற்காரரையும்‌ 
பிடிக்கிறான்‌ (2இராஜா 2548), 


நெபுசராதான்‌ நகரத்திலே. 
ன்‌ விசாரிப்புக்காரனாகிய தனி 
ராஜாவின்‌ மந்திரிகளிலே 
நகரத்தில்‌. அடிப்பட்ட ஐந்துபேரையும்‌, 
தேசத்தின்‌ ஜனத்தைச்‌ சேவகம்‌ எழுதுகிற 
தலைவனான இராணுவச்சம்பிரதியையும்‌, 
தேசஜனத்திலே நகரத்தில்‌ அகப்பட்ட 
அறுபதுபேரையும்‌ பிடிக்கிறான்‌ 
(2இராஜா 25:19). 


ஒருவனையும்‌, 


அவர்களைக்‌ காவல்‌ கல்‌ 
தெயசர்தான்‌ பிடித்து, ரிப்ாலில்‌ இருக்கிற 
பாபிலோன்‌. ராஜாவினிடத்துக்குக்‌ 
கொண்டுபோகிறான்‌ (2இராஜா 25:20). 


பாபிலோன்‌ ராஜா அவர்களை ஆமாத்‌ 
தேசத்தின்‌ பட்டணமான ரிப்லாவிலே வெட்டிக்‌ 
கொன்றுபோடுகிறான்‌ ; ப்‌ 
ஜனங்கள்‌ தங்கள்‌ 
பாபிலோன்‌ தேசத்து 
கொண்டுபோகப்படுகிறார்கள்‌ 
(2இராஜா 25:21). 


யோசுவா 


சிறையிருப்புக்குக்‌ 


யே கானான்‌, தேசத்தை 
சுதந்தரித்து 860 வருஷங்களுக்கு 
இந்த சம்பவம்‌ நடைபெறுகிறது. எகிப்து 
தேசத்திலிருந்து விடுவிக்கப்பட்ட இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌, பாவம்‌ செய்தபடியினால்‌, அவர்கள்‌ 
கானான்‌ தேசத்திற்கு வெளியே, நாற்பது 
ங்களாக வனாந்தரத்திலே சுற்றி 
அலைந்தார்கள்‌. இப்போதோ யூதாஜனங்கள்‌, 
ங்கள்‌ பாவங்களினிமித்தமாக, 
தேசத்திலிருந்து அந்நிய 
சிறையிருப்புக்கு கொண்டு 
போகப்படுகிறார்கள்‌. 


கெதலியா 
2இராஜா 25:22-26 
2இராஜா 2:௨. பாபிலோன்‌ 
ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார்‌, 
மூதேயாதேசத்தில்‌ மீதியாக வைத்த 
ஜனத்தின்மேல்‌, காப்பானின்‌. 
குமாரனாகிய  அகீக்காமின்‌ மகன்‌ 
கெதலியாவை அதிகாரியாக 
வைத்தான்‌. 





i al 
ETT 


இராஜா 25:28. பாபிலோன்‌ ராஜா 
கெதலியாவை அதிகாரியாக. 
வைத்ததை, இராணுவச்‌ 
சேர்வைக்காரரும்‌ அவர்களுடைய 
மனுஷரும்‌ கேட்டபோது, அவர்கள்‌ 
மிஸ்பாவில்‌ இருக்கிற 
கெதலியாவினிடத்தில்‌ வந்தார்கள்‌; 
அவர்கள்‌ யாரெனில்‌, நெத்தனியாவின்‌ 
குமாரன்‌ இஸ்மவேதூம்‌, கரேயாவின்‌ 
குமாரன்‌ யோகனானும்‌, 
நெத்தோப்பாத்தியனாகிய 
தன்கூமேத்தின்‌ குமாரன்‌ செராயாவும்‌, 
மகாத்தியனான ஒருவனுடைய குமாரன்‌ 
யசனியாவும்‌ அவர்கள்‌ மனுஷருமே. 


இராஜா... 2925... அப்பெ 
கெதலியா அவர்களுக்கும்‌ அவர்கள்‌ 
மனுஷருக்கும்‌ ஆணையிட்டு: நீங்கள்‌. 
கல்தேயரைச்‌ சேவிக்கப்‌ பயப்பட 
வேண்டாம்‌; தேசத்திலிருந்து. 
பாபிலோன்‌ ராஜாவைச்‌ சேவியுங்கன்‌; 


அப்பொழுது உங்களூக்கு நன்மை 
உண்டாகும்‌ என்றான்‌. 


சகல 


2இராஜா 25:25. ஏழாம்‌ மாதத்திலே, 
ராஜவம்சத்திலே பிறந்த எலிசாமாவின்‌ 
குமாரனாகிய நெத்தனியாவின்‌ 
குமாரன்‌ இண்மவேல்‌. யத்து 
மனுஷூரோடே கூட வத்து, 
கெதலியாவையும்‌, அவனோடே 
மிஸ்பாவிலிருந்த யூதரையும்‌, 
கல்தேயரையும்‌ வெட்டிக்‌. 
கொன்றுபோட்டான்‌.. 

இராஜா... 29:26.  அப்பெ: 
சிறியோரும்‌ பெரியோருமாகிய 
ஜனங்கள்‌ யாவரும்‌ சேனாபதிகளும்‌ 
கல்தேயருக்குப்‌ பயத்ததினாலே எழுத்து 
புறப்பட்டு எகிப்திற்குப்‌ போனார்கள்‌. 


பாபிலோன்‌ தேசத்தார்‌. 
யூதாதேசத்தையும்‌, எருசலேம்‌ நகரத்தையும்‌ 
நிர்மூலம்பண்ணுகிறார்கள்‌. யூதாஜனங்கள்‌ 
தங்கள்‌ தேசத்திலிருந்து பாபிலோன்‌ 
தேசத்து சிறையிருப்ுக்கு 
போகப்படுகிறார்கள்‌. 
போனவர்கள்போக, யூதாதேசத்திலே 
ஒரு சிலர்‌ மீதியாகமிருக்கிறார்கள்‌. 
அவர்களை செய்வதற்காகவும்‌, 
யூதாதேசத்தை நிர்வாகம்பண்ணுவதற்காகவும்‌ 
பாபிலோன்‌ ராஜா, ஒரு அதிகாரியை 
நியமிக்கிறான்‌. 


2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


பாபிலோன்‌ 
நேபுகாத்நேச்சார்‌, 
வைத்தஜனத்தின்மேல்‌, 
குமாரனாகிய அகீக்காமின்‌ 
கெதலியாவை அதிகாரியாக 
(2இராஜா 25:22). 


ராஜாவாகிய 
பபுதேயாதேசத்தில்‌ மீதியாக 
சாப்பானின்‌. 
மகன்‌ 
வைக்கிறான்‌ 


கெதலியா யூதாதேசத்தைச்‌ 
சேர்ந்தவன்‌. இவன்‌ பாபிலோன்‌ ராஜாவுடைய 
யூதாதேசத்தை 
இவன்‌ 


ஆளுகைக்கு கீழ்ப்படிந்து, 
நிர்வாகம்பண்ண வேண்டும்‌, 
நற்குணமுள்ளவன்‌. 


எரேமியாவைக்‌ 
கொன்றுபோடவேண்டுமென்று 
தீர்மானமாமிருந்தான்‌. 
எரேமியாவைப்‌ 


அதீக்காமும்‌ ஒருவன்‌ 


கிலும்‌ எரேமியாவைக்‌ கொல்ல 
ஜனங்களின்‌. கையில்‌, ஒய்புக்கொடாநபத, 
சாப்பானுடைய குமாரனாகிய  அகீக்காம்‌ 
அவனுக்குச்‌ சகாயமாயிருந்தான்‌" 
(எரே 26:24). 


யோயாக்கீம்‌ 
அப்போது 
பாதுகாத்தவர்களில்‌ 


யூதாஜனங்கள்‌ பாபிலோன்‌. 
தேசத்து, சிறையிருப்புக்குப்போனபோது. 
எரேமியாலின்‌ ஆலோசனைக்கு கீழ்ப்படிந்து, 
கெதலியாவும்‌. பாபிலோன்‌ தேசத்து, 
சிறையிருப்புக்குப்போகிறான்‌. அவன்‌ 
பாபிலோன்‌ தேசத்திலிருந்த நாட்களில்‌ 
தன்னுடைய நற்குணத்தை 
வெளிப்படுத்துகிறான்‌. பாபிலோன்‌ 
க நேபுகாத்நேச்சார்‌, கெதலியாவின்‌ 
சுபாவங்களையும்‌, அவனுடைய 
விசேஷித்த திறமைகளையும்‌ பார்த்து, 
அவனை யூதேயா தேசத்தில்‌ மீதியாக வைத்த 
ஜனத்தின்மேல்‌ அதிகாரியாக வைக்கிறான்‌. 


கெதலியா எருசலேம்‌ நகரத்திலிருந்து 
யூதாதேசத்தை ஆளுகை செய்யவில்லை. 
அவன்‌ மிஸ்பாவில்‌ தங்கியிருந்து 
யூதாதேசத்தை நிர்வாகம்பண்ணுகிறான்‌. 
மிஸ்பா... பென்யமீன்‌ கோத்திரத்தாரின்‌ 
சதத்தாத்தின னத்‌ சாமுவேலின்‌ காலத்தில்‌. 
மிஸ்பா மிகவும்‌ முக்கியமான நகரமாய்‌ 
விளங்கிற்று. 





i= FTE 
TT 


பாபிலோன்‌ 
ஊழியக்காரனாகிய 
எருசலேமுக்கு வந்து, 
ஜனங்களையெல்லாம்‌ 
கொண்டுபோனான்‌. அப்போது யூதாவின்‌ 
மனுஷரில்‌ சிலர்‌ நெபுசராதானுக்கு தப்பி 
ஓடிவிட்டார்கள்‌. அவர்கள்‌ எல்லோரும்‌ 
இப்போது, கெதலியாவினிடத்திற்கு திரும்பி 
வருகிறார்கள்‌. 


ராஜாவின்‌ 
நெப்சராதான்‌ 


பாபிலோன்‌ ராஜா கெதலியாவை 
அதிகாரியாக வைத்ததை, சகல இராணுவச்‌ 
சேர்வைக்காரரும்‌ அவர்களுடைய மனுஷரும்‌ 
கேட்டபோது, அவர்கள்‌ மிஸ்பாவில்‌ இருக்கிற 
கெதலியாவினிடத்தில்‌ வருகிறார்கள்‌; 
அவர்கள்‌ யாரெனில்‌, நெத்தனியாவின்‌. 
குமாரன்‌ இஸ்மவேலும்‌, கரேயாவின்‌ குமாரன்‌ 
யோகனானும்‌, நெத்தோப்பாத்தியனாகிய 
தன்கூமேத்தின்‌ குமாரன்‌ செராயாவும்‌, 
மகாத்தியனான ஒருவனுடைய குமாரன்‌ 
யசனியாவும்‌ அவர்கள்‌ மனுஷருமே 
(2இராஜா 25:23). 


பமநாதேசத்தின்‌ 

ராஜாக்களைப்போல,  கெதலியா அந்த 
தேசத்திற்கு ராஜா அல்ல. ராஜாக்களிடம்‌ 
காணப்பட்ட ஆடம்பரமும்‌ அதிகாரமும்‌ 
கெதலியாவிடம்‌ காணப்படவில்லை. ஆனாலும்‌ 
யூதாதேசத்தின்‌ மற்ற ராஜாக்களைவிட 
யூதாதேசத்திற்கு அதிகாரியாக. 
நியமிக்கப்பட்டிருக்கிற கெதலியா, யூதாவின்‌ 
மனுஷருக்கு அநேக நன்மைகளை 
செய்கிறான்‌. கெதலியா யூதாஜனத்தாருக்கு 
ஆசீர்வாதமாயிருக்கிறான்‌ 


, அப்பொழுது கெதலியா நல்ல்‌ 


மற்ற 


ராஜாவைர்‌ 


உங்களுக்கு 
(2இராஜா 25:24) என்றான்‌. 


கெதலியா 
நிர்வாகம்பண்ணும்போது. 

எருசலேம்‌. நகரமும்‌ 

சீரடைவதற்கு 

ஆனால்‌ எருசலேம்‌ நகரம்‌ புதுப்பிக்கப்படும்‌. 
வாய்ப்பு முறிந்துபோமிற்று. கல்தேயர்கள்‌ 
கெதலியாவுக்கு விரோதமாக எழும்பவில்லை. 
யூதாவின்‌ மனுஷரில்‌ சிலரே, கெதலியாவுக்கு 
விரோதமாக எழும்புகிறார்கள்‌. 


2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


குமாரனாகிய 
நெத்தனியாவின்‌ குமாரன்‌ இஸ்மவேல்‌ பத்து 
மனுஷரோடேகூட வந்து, கெதலியாவையும்‌, 
அவனோடே  மிஸ்பாவிலிருந்த யூதரையும்‌, 

யும்‌ வெட்டிக்கொன்றுபோடுகிறான்‌ 
(இராஜா 25:25). 


கெதலியாவின்‌ நல்ல நிர்வாகத்தைக்‌. 
கண்டு இஸ்மவேல்‌ அவன்மீது 
பொறாமைப்படுகிறான்‌. கெதலியாவின்‌ 
நிர்வாகத்தில்‌, யூதாவின்‌ மனுஷர்‌ ஆறுதல்‌ 
பெற்றிருக்கிறார்கள்‌. தேசத்தில்‌ சமாதானம்‌ 
உண்டாயிற்று... ஆனால்‌ யூதாவின்‌ 
ராஜவம்சத்திலே பிறந்த இஸ்மவேல்‌ என்பவன்‌ 
கெதலியாவின்மீது பொறாமைப்படுகிறான்‌. 
இஸ்மவேல்‌ கெதலியாவை 
வெட்டிக்கொன்று போட்டதோடு, 
கெதலியாலோடு கூடமிருந்த யூதரையும்‌, 
கல்தேயரையும்‌ வெட்டிக்கொன்றுபோடுகிறான்‌. 
கெதலியா பாபிலோன்‌ ராஜாவாகிய 
நேபுகாத்நேச்சாருடைய 
பாத்திரமானவன்‌. 
கெதலியாவைக்‌ கொன்றுபோட்டதினால்‌ 
கல்நேயர்கள்‌ யூதாதேசத்திற்கு விரோதமாக 
தங்கள்‌ இராணுவத்தை அனுப்புவதற்கு 
வாய்ப்புள்ளது. பாபிலோன்‌ ராஜா யூதாவின்‌ 
மனுஷர்‌ எல்லோரையும்‌ தண்டிப்பான்‌ என்று 
யூதர்கள்‌ பயப்படுகிறார்கள்‌. 
இஸ்மவேல்‌ 
வெட்டிக்கொன்‌ றுபோட்டபின்பு, 
ஒடிப்போகிறான்‌. இந்தக்‌. 
யூதாதேச, மீதியாக வைத்த 
ஜனத்திற்கும்‌ சம்பந்தமில்லை. ஆனால்‌ 
பாபிலோன்‌ ராஜா யூதாதேசத்திற்கு 
விரோதமாக வந்து எல்லோரையும்‌ 
தண்டிப்பான்‌ என்று ஜனங்கள்‌ 


பயப்படுகிறார்கள்‌. 


கெதலியாவை 
தப்பித்து 
கொலைக்கும்‌, 


அப்பொழுது 
பெரியோருமாகிய 
சேனாபதிகளும்‌ 


சிறியோரும்‌ 
யாவரும்‌ 


ஜனங்கள்‌ 
கல்தேயருக்குப்‌ 

பயந்ததினாலே எழுந்து புறப்பட்டு எகிப்திற்குப்‌ 

போகிறார்கள்‌ (2இராஜா 25:26). 





i= THE 
TT 


இக்காலத்தில்‌, 

எரேமியா, யூதாவின்‌ 
ஆலோசனை சொல்லுகிறார்‌. பாபிலோன்‌ 
ராஜாவை சேலிப்பது நல்லது என்றும்‌, 
எகிப்து தேசத்திற்குப்போக வேண்டாம்‌ என்றும்‌ 
எரேமியா யூதாஜனங்களுக்கு சொல்லுகிறார்‌. 
ஆனால்‌ யூதாவின்‌ ஜனங்களோ, 
எரேமியாவின்‌ ஆலோசனைக்கு 
செலிகொடுக்காமல்‌, எகிப்து தேசத்திற்கு 
ஒடிப்போய்விடுகிறார்கள்‌. 


எகிப்து தேசத்திற்கு தப்பி ஓடிப்போன 
யூதர்களைப்பற்றிய சரித்திரம்‌ நமக்கு 
கிடைக்கவில்லை. அவர்கள்‌ எகிப்தியரோடு 
கலந்துவிடுகிறார்கள்‌. நந்த சம்பவத்திற்கு 
பின்பு எகிப்திற்கு ஓடிப்போன யூதர்கள்‌, 
'இஸ்ரவேலர்‌” என்னும்‌ 
தன்மையை இழந்து, 
ஒன்றாய்க்‌ கலந்துவிடுகிறார்கள்‌ 
ர்கள்‌ எகிப்‌ ப்போன 
மும்‌, எரே வ தரிசி 
அவர்களுக்கு சொன்ன ஆலோசனைகளும்‌, 
எரே 40-45 ஆகிய அதிகாரங்களில்‌: 
விரிவாக எழுதப்பட்டிருக்கிறது. 


யூதேயா தேசத்திலே மீதியாக வைத்த 
ஜனங்களுக்கு எரேமியா மூலமாய்‌ 
கர்த்தருடைய வார்த்தை "உண்டாயிற்று 
ஆனால்‌. ஜனங்களோ கர்த்தருடைய 
வார்த்தைக்கு செவிகொடுக்காமல்‌, 
கல்தேயருக்கு பயந்து, எகிப்து தேசத்திற்கு 
போய்விடுகிறார்கள்‌. யூதர்கள்‌ மறுபடியும்‌ 
எகிப்து (தேசத்திற்குப்போனதினால்‌, கர்த்தர்‌ 
ஏற்கெனவே சொன்ன வார்த்தை 
நிறைவேறிற்று. 


காணாதிருப்பாய்‌ என்று நான்‌ 

சொன்னவழியாய்‌, கர்த்தர்‌ 

கப்பல்களிலே  எகிப்திற்குத்‌. 

கொண்டுபோகப்பண்ணுவார்‌;: 

உங்கள்‌ சத்துருக்களுக்கு 

வேலைக்காரராகவும்‌ வேலைக்காரிகளாகவும்‌ 

விற்கப்படுவீர்க: உங்களைக்‌ 

கொள்வாரும்‌ இல்லாதிருப்பார்கள்‌ என்றான்‌” 
(உபா 28:68). 


தீர்க்கதரிசியாகிய 
மனுஷருக்கு: 


விசேஷித்த. 
எகிப்தியரோடு 


2 இராஜாக்கன்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


யோயாக்கீன்‌ 
2இராஜா 25:27-30 


2இராஜா 25:27. மூதாவின்‌ 
ராஜாவாகிய யோயாக்கீனுடைய 
சிறையிருப்பின்‌ முப்பத்தேழாம்‌ வருஷம்‌ 
பன்னிரண்டாம்‌. மாதம்‌ 
இருபத்தேழாத்தேதியிலே, ஏவில்‌ 
மெரொதாக்‌ என்னும்‌ பாபிலோன்‌ ராஜா, 
தான்‌ ராஜாவான வருஷத்திலே, 
யூதாவின்‌ ராஜாவாகிய 
யோயாக்கீனைச்‌ சிறைச்சாலையிருந்து 
புறப்படப்பண்ணி, அவன்‌ தலையை 
உயர்த்தி, 


இராஜா 26:26, 
அன்பாய்ப்‌ பேசி, 
சிங்காசனத்தைத்‌ தன்னோடே 
பாபிலோனிலிருத்த ராஜாக்களின்‌ 
சிங்காசனங்களுக்கு உயரமாக வைத்து, 


2இராஜா 


அவனோடே 
அவனுடைய 


20:29. அவனுடைய 
சிறைச்சாலை வஸ்திரங்களை: 
மாற்றினான்‌; அவன்‌ உயிரோடிருந்த 
சகல நாளும்‌ நித்தம்‌ தனக்கு முன்பாகப்‌ 
போஜனம்பண்ணும்படி செய்தான்‌. 


இராஜா 25:30. அவன்‌ உயிரோடிருந்த 
நானெல்லாம்‌ அவனுடைய செலவுக்காக, 
ராஜாவினால்‌ கட்டனையான அதுதினத்‌ 
திட்டத்தின்படி, அநுதினமும்‌ 
கொடுக்கப்பட்டுவந்தது. 


யூதாவின்‌ ராஜாவாகிய யோயாக்கீனும்‌, 
அவன்‌ தாயும்‌, அவன்‌ ஊழியக்காரரும்‌, 
அவன்‌. பிரபுக்களும்‌, பிரதானிகளும்‌ 
பாபிலோன்‌ ராஜாவினிடத்திற்குப்‌ 
புறப்பட்டுப்போனார்கள்‌; அவனைப்‌ பாபிலோன்‌ 
ராஜா ர்‌ எட்டாம்‌. 
வருஷத்‌ பிடித்துக்‌ கொண்டான்‌ 
(2இராஜா 2412) 
நேபுகாத்நேச்சார்‌ யோயாக்கீனையும்‌, 
ன்‌ தாயையும்‌, ராஜாவின்‌ 
அவன்‌ பிரதானிகளையும்‌, 
பராக்கிரமசாலிகளையும்‌ 
பாபிலோனுக்குச்‌ 
சிறைபிடித்துக்கொண்டுபோனான்‌. 
(2 இராஜா 2415). 





f= ராண 
யாய 


யோயாக்கீன்‌ முப்பத்தேழு வருஷமாக 
பாபிலோன்‌ 

சிறையிருப்பிலிருக்கிறான்‌. 

பாபிலோன்‌ ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார்‌. 
மரித்துப்போகிறான்‌. நேபுகாத்நேச்சாரின்‌ 
குமாரனாகிய ஏவில்மெரொதாக்‌ 
என்பவன்‌ தேசத்திற்கு 
ராஜாவாகிறான்‌. 


பாபிலோன்‌ 


முப்பத்தேழு வருஷமாக. 
சிறையிலிருக்கும்‌ யோயாக்கீனை, 
பாபிலோன்‌ ராஜாவாகிய ஏவில்மெரொதாக்‌ 
சிறையிருப்பிலிருந்து விடுதலை 
பண்ணுகிறான்‌. 

யூதாவின்‌ ராஜாவாகிய 
யோயாக்கீனுடைய சிறையிருப்பின்‌ 
முப்பத்தேழாம்‌ வருஷம்‌ பன்னிரண்டாம்‌ மாதம்‌ 
இருபத்தேழாந்தேதியிலே, ஏவில்‌ மெரொதாக்‌ 
என்னும்‌ பாபிலோன்‌ ராஜா, தான்‌ ராஜாவான 
வருஷத்திலே, யூதாவின்‌ ராஜாவாகிய 
யோயாக்கீனைச்‌ சிறைச்சாலையிருந்து. 
புறப்படப்பண்ணி, அவன்‌ தலையை 
உயர்த்துகிறான்‌ (2இராஜா 25:27). 


ஏவில்மெரொதாக்‌ யோயாக்கீனோடே 
அன்பாய்ப்‌ பேசுகிறான்‌. யோயாக்கீனுடைய 
சிங்காசனத்தைத்‌ தன்னோடே 
பாபிலோனிலிருந்த ராஜாக்களின்‌ 
சிங்காசனங்களுக்கு உயரமாக வைக்கிறான்‌. 
ஏவில்மெரொதாக்‌ யோயாக்கீனுடைய 
சிறைச்சாலை வஸ்திரங்களை மாற்றுகிறான்‌; 
யோயாக்கீன்‌ உமிரோடிருந்த சகல நாளும்‌ 
முன்பாகப்‌ 
எஙிக்மெரொதாக்‌ 
செய்கிறான்‌ (2இராஜா 25:29), 
'யோயாக்கீன்‌ உயிரோடிருந்‌ 
நாளெல்லாம்‌... அவனுடைய செலவுக்காக, 
ராஜாவினால்‌ கட்டளையான அநுதினத்‌ 
திட்டத்தின்படி அநுதினமும்‌ 
கொடுக்கப்பட்டுவருகிறது (2இராஜா 25:30). 


யோயாக்கீன்‌ 
வருஷங்களாக 
சிறையிருப்பிலிருந்தவன்‌ 
ராஜாவாகிற ஏவில்மெரொதாக்‌ 
சகாயம்‌ காண்பிக்கிறான்‌. 
நீண்டகாலமாக 


அனுபவித்தவன்‌. அவனு; 
இப்போது சந்தோஷமாக மாறியிருக்கிறது. 


2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


யோயாக்கீனைப்போல, 

ஜீலியத்திலும்‌ நீண்டகால 
இருந்தாலும்‌, கர்த்தர்‌ 
கிருபையினால்‌ நம்முடைய 
சந்தோஷமாய்‌ மாற்றுவார்‌. கர்த்தரால்‌ 
கூடாத காரியம்‌ ஒன்றுமில்லை. கர்த்தர்‌ 
செய்ய நினைக்கிற காரியம்‌ ஒருபோதும்‌ 
தடைபடாது. 


தேவரீர்‌ எங்களைச்‌ சிறுமைப்படுத்தின 
நாட்களுக்கும்‌, நாங்கள்‌ துன்பத்தைக்‌ கண்ட 
வருஷங்களுக்கும்‌ சரியாய்‌ எங்களை 
மகிழ்ச்சியாக்கும்‌" (சங்‌ 90:15) 


நம்முடைய 

துக்கம்‌ 
தம்முடைய 
துக்கங்களை 


மரணம்‌ 
பார்வைக்கு 
நாம்‌ இந்தப்‌ 
பாடுகளையும்‌, 
அனுபவிக்கலாம்‌. 
உபத்திரவங்களும்‌ 
முடிவுபெறாமல்‌, 
தொடருவதுபோல 
இருக்கலாம்‌. ஆனாலும்‌ நம்முடைய சரீர 
மரணம்‌, நம்முடைய உபத்திரவங்களிலிருந்து 
நம்மை முற்றிலுமாய்‌ விடுவிக்கிறது. 
யோயாக்கீன்‌ 
சிறைச்சாலையிலிருந்து, 
பாபிலோன்‌ 
ஏலில்மெரொதாக்கின்‌ 
போஜனம்பண்ணியதுபோல, 
விசுவாசிகளாகிய நாமும்‌ 
நம்முடைய தேவனாகிய  கர்த்தரோடு 
பந்தியிலிருப்போம்‌. கர்த்தருடைய 
பிள்ளைகள்‌ மரிக்கும்போது, அவர்களுக்கு 
இந்தப்‌ பிரபஞ்சத்திலிருந்து மகிமையான 
விடுதலை உண்டாகும்‌. 
ஏவில்மெரொதாக்‌ 
நேபுகாத்நேச்சாருடைய குமாரன்‌. 
த்‌ தன்னுடைய தேசத்திலே 
வந்திருக்கிறவர்களை 
அதில்‌ துன்பப்படுத்தினான்‌. தன்னுடைய 
தகப்பன்‌ சிறைப்பட்டிருக்கிறவர்களை 
அதிகமாய்த்‌ தன்பப்படுத்துவதைப்‌ 
ஏவில்மெரொதாக்‌ மனம்‌: 
யோயாக்கீன்‌. 
விடுதலைபண்ணினான்‌ 
ஆசிரியர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. 


பரிசுத்தவான்களின்‌ 
கர்த்தருடைய 

அருமையானதாகயிருக்கிறது. 
பிரபஞ்சத்தில்‌, கர்த்தருக்காக 


ராஜா 
விடுவிக்கப்பட்டு, 
ராஜாவாகிய 
பந்தியிலே. 


பரலோகத்திலே, 





ழ்‌ நள 
யாய 


பாபிலோன்‌. ராஜாவாகிய 
நேபுகாத்நேச்சாரே தன்னுடைய குமாரன்‌ 
ஏலில்மெரொதாக்கை சிறைச்சாலையில்‌ 
அடைத்துவைத்தான்‌ என்று யூதருடைய 
பாரம்பரிய சரித்திரம்‌ சொல்லுகிறது. 
ஏலில்மொரொதாக்‌ சிறைச்சாலையில்‌ 
அடைக்கப்பட்டிருந்தபோது, அங்கே 
ஏற்கெனவே. 'சிறைச்சாலையிலிருந்த 
யோயாக்கீனுக்கும்‌ ஏவில்மொரொதாக்குக்கும்‌. 
சிநேகமுண்டாயிற்று என்று 
யூதர்களுடைய சரித்திரம்‌ 
சொல்லுகிறது. 


பாரம்பரிய 


2 இராஜாக்கள்‌ - விரிவுரை 
II KINGS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஏவில்மொரொதாக்‌. பாபிலோன்‌ 
தேசத்திற்கு ராஜாவானபோது, ராஜாவாகிய 
யோயாக்கீனை 'சிறைச்சாலையிலிருந்து, 
புறப்படப்பண்ணி, அவன்‌ தலையை 
உயர்த்தினான்‌ என்றும்‌ யூதர்களுடைய 
பாரம்பரிய சரித்திரம்‌ சொல்லுகிறது. 

பாபிலோன்‌ தேசத்திலே ஏராளமான 
யூதர்கள்‌. சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள்‌. 
அவர்களில்‌ தானியேல்‌ தீர்க்கதரிசியும்‌ 
ஏலில்மொரொதாக்‌ 
தீர்க்கதரிசியிடமிருந்து 





i FTE 
TT 


பரிசுத்த வேதாகமத்தில்‌ 
எழுதப்பட்டிருக்கிற சரித்திர 
நாளாகமம்‌ புஸ்தகத்தில்‌ 
எழுதப்பட்டிருக்கிறது. 
எழுதப்பட்டிருப்பது. 
எழுதப்பட்டிருப்பதினால்‌, நாளாகமம்‌ 
புஸ்தகத்திலுள்ள வார்த்தைகளை 
தேவையற்ற வார்த்தைகள்‌ என்று ஒதுக்கி 
தள்ளிவிட முடியாது. 


ஏற்கெனவே 
சம்பவங்கள்‌, 
மறுபடியுமாய்‌ 
ஏற்கெனவே. 

மறுபடியும்‌ 


பரிசுத்த வேதாகமத்தில்‌, 
புஸ்தகங்களில்‌ எழுதப்பட்டிராத விசேஷித்த. 
சம்பவங்கள்‌, நாளாகமம்‌ புஸ்தகத்தில்‌ 
பிரத்தியேகமாக எழுதப்பட்டிருக்கிறது. 
தேவனுடைய தெய்வீக மகத்துவங்களையும்‌, 
அவருடைய சத்தியங்களையும்‌, அவருடைய 
பிரமாணங்களையும்‌ புரிந்துகொள்வதற்கு, 
நாளாகமம்‌ புஸ்தகம்‌ மிகவும்‌ 
பிரயோஜனமாயிருக்கிறது. 


மற்ற 


இரண்டு மூன்று சாட்சிகளுடைய 
வாக்கினாலே காரியம்‌ நிலைவரப்பட 
வேண்டும்‌ (பா 19:19. நாளாகமம்‌ 
புஸ்தகத்தில்‌ மறுபடியுமாக எழுதப்பட்டிருக்கிற 
வார்த்தைகள்‌, சத்தியத்தை 
உறுதிபண்ணுவதற்கு உதவியாயிருக்கிறது. 


நாளாகமம்‌ 
எஸ்றா “இந்த. 


நியாயப்பிரமாணத்திலே. 
தேவபாரகனாயிருந்தான்‌"' (எஸ்றா 7:6). 


நாளாகமம்‌ புஸ்தகம்‌ எபிரெய 


பிரகாரமாக, 
அதிகாரப்பூர்வமாக 
எழுதப்பட்டிருக்கிறது. 
சிறையிருப்புக்கு 
எழுதப்பட்டவையாகும்‌. 


1 நானாகமம்‌ - விரிவுரை 
ICHRONICLES - COMMENTARY 


செப்துவஜிந்த்‌ 
நாளாகமம்‌ புஸ்தகம்‌, 
எடுத்துக்கொள்ளப்படாத 
பொருள்படுமாறு 
வரலாற்று ஆசிரியர்கள்‌ 
புஸ்தகத்தில்‌ எழுதப்பட்டிருக்கிற 
சரித்திர சம்பவங்களை, கவனத்தில்‌ 
எடுத்துக்கொள்ளாமல்‌, அதை ஒதுக்கி 
தள்ளிவைத்துவிட்டார்கள்‌. 


“கவனத்தில்‌ 
புஸ்தகம்‌" என்று 
அழைக்கப்படுகிறது. 

நாளாகமம்‌ 


நாளாகத்தின்‌ கம்‌ புஸ்தகத்தில்‌ 
ஆதாம்‌ தாவீது 
வரிகிமுன்ள க்களின்‌. வம்சவரலாறுகள்‌ 
வரிசையாக எழுதப்பட்டிருக்கிறது. இந்த 
வம்சவரலாறு கர்த்தராகிய 
இயேசகிறிஸ்துவில்‌ முடிவு பெறுகிறது (நாளா 
அதிகாரங்கள்‌) பரிசுத்த 
மற்ற புஸ்தகங்களில்‌ 
எழுதப்பட்டிராத சரித்திர சம்பவங்கள்‌ சில, 
நாளாகமத்தின்‌ முதலாம்‌ புஸ்தகத்தில்‌ 
அங்கங்கே கோர்க்கப்பட்டிருக்கிறது. 
சவுலின்‌ ராஜ்யபாரம்‌ தாவீதின்‌ கையில்‌: 
மாறும்‌ சரித்திர சம்பவம்‌ இந்தப்‌ புஸ்தகத்தில்‌ 
மறுடியுமாகச்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
இத்துடன்‌ தாவீதினுடைய ராஜ்யபாரத்தின்‌ 
மேன்மைகளும்‌, ஜெயங்களும்‌ இந்தப்‌ 
புஸ்தகத்தில்‌ விரிவாக எழுதப்பட்டிருக்கிறது. 
நாளா 10-21 ர அதிகாரங்கள்‌), 


ச்‌ 
கர்த்தருடைய ஆராதனையை க்கத்‌ 
ஆசாரிய வகுப்புகளையும்‌, லேவியரின்‌ 
வகுப்புகளையும்‌ முறைப்படுத்துகிறார்‌. 
நாளா 22-29 ஆகிய அதிகாரங்கள்‌). 





i FTE 
TT 


யூதர்கள்‌ பாபிலோன்‌ 
சிறையிருப்பிலிருந்து தங்கள்‌ 
தேசத்திற்கு திரும்பி வருகிறார்கள்‌. 

சிறையிருப்பினால்‌ யூதர்கள்‌ மத்தியிலே 
மிகப்பெரிய குழப்பங்கள்‌ உண்டாயிற்று. 
யூதர்கள்‌ யூதாதேசத்திலிருந்து. 
சிதறிப்போனதினால்‌, அவர்களுடைய 
பூர்வோத்திரங்களை, அவர்களால்‌ சொல்ல 
முடியவில்லை. சிறையிருப்பிலிருந்து திரும்பி 
வந்த யூதர்களுக்கு, தாங்கள்‌ எந்தக்‌ 
கோத்திரத்தைச்‌ சேர்ந்தவர்கள்‌ என்பதும்‌, 
எந்தக்‌ குடும்பத்தை சேர்ந்தவர்கள்‌ என்பதும்‌ 
அவர்களுக்குத்‌ தெரியவில்லை. 

பாபிலோன்‌. 
சிறையிருப்பிலிருந்து 
யூதர்களுடைய 
புஸ்தகம்‌ கிடைத்திருக்கிறத. இது கர்த்தர்‌ 
அவர்களுக்கு காண்பித்திருக்கிற மிகப்பெரிய 
கிருபை இதன்‌ மூலமாக, யூதர்கள்‌ 
தங்களுடைய பூர்வோத்திரங்களை 
ஆராய்ந்து பார்த்து, தங்களுடைய 
வம்சவரலாற்றை அறிந்துகொள்கிறார்கள்‌. 

புஸ்தகத்தில்‌, 
ம்‌ இயேசுகிறிஸ்‌ துவின்‌ 
brent எழுதப்பட்டிருக்கிறது. 
கிறிஸ்துவானவர்‌ இந்தப்‌ பூமியிலே 
பிறப்பதற்கு முன்பாகவே, அவரைப்பற்றிய 
வம்சவரலாறு, தீர்க்கதரிசனமாக. 
வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. 
கிறிஸ்துவானவர்‌ தாவீதின்‌ குமாரனாகவும்‌, 
யூதாவின்‌ குமாரனாகவும்‌, ஆபிரகாமின்‌ 
குமாரனாகவும்‌, ஆதாமின்‌ குமாரனாகவும்‌ 


இருக்கிறார்‌. 
7நாளாகமம்‌ முதலாம்‌ அதிகாரத்தில்‌, 


தேசத்து 
ல 


நாளாகமம்‌ 
கர்த்தராகிய 


ஆதாமின்‌ சந்ததிமிலிருந்து நோவாவின்‌ 
சந்ததி வரையிலும்‌ வந்தவர்களும்‌, 
அவர்களுடைய குமாரர்களின்‌ விவரங்களும்‌ 


(ஆதி 5-ஆவது அதிகாரம்‌) - நாளா 1:1-4). 


1 நானாகமம்‌ - விரிவுரை 
ICHRONICLES - COMMENTARY 


சந்ததியாரால்‌ 
பெருகுகிறது. 
அதிகாரம்‌! 
நாளா 15-23) 


... சேமின்‌ சந்தியார்‌ முதல்‌ ஆபிரகாமின்‌ 
சந்ததி வரையிலும்‌ (ஆதி 11-ஆவது 
அதிகாரம்‌) - (நாளா 1:24-28) 

இஸ்மவேலின்‌: சந்ததியாரும்‌, 
ஆபிரகாமுக்கு கேத்தூராள்‌ மூலமாக பிறந்த 
குமாரர்களும்‌ (ஆதி 25-ஆவது அதிகாரம்‌) 
- நாளா 1:29-35) 

ஏசாவின்‌ சந்ததியார்‌ (ஆதி 36 
-ஆவது அதிகாரம்‌) - (நாளா 1:36-43), 


ஆதாம்‌ - நோவா 
நாணா 1:1-4 
1நானா 1:1. ஆதாம்‌, சேத்‌, ஏனோஸ்‌, 


நானா 1:2. கேனான்‌, மகலாலெயேல்‌, 
யாரேத்‌, 


1தானா 1:8. ஏனோக்கு, மெத்தாசலா, 
லாமேக்கு, 


நதானா 1:4. 
யாப்யேத்‌, 


நோவா, சேம்‌, காம்‌, 


ரநாளா 14-27 ஆகிய வசனங்களில்‌ 
ஆதாமின்‌ வம்ச வரலாற்றிலிருந்து, 
ஆதிரகாரயின்‌ வம்ச வரலாறு வரையிலும்‌ 

வாக எழுதப்பட்டிருக்கிறது. முதலாம்‌ 
வசனத்தின்‌ முதல்‌ வார்த்தை “ஆதாம்‌ 
என்று ஆரம்பமாகிறது.  27-ஆவது 
வசனத்தின்‌ கடைசி வார்த்தை “ஆபிரகாம்‌' 
என்று முடிவு பெறுகிறது. 


மாம்சத்‌ தாமே 
பிதாவாக இருக்கிறார்‌ 
நம்முடைய மாம்சப்பிரகாரமான 

அழைக்கலாம்‌. 


ஆபிரகாமை ஆவிக்குரிய வால்‌ 
அழைக்கலாம்‌. 


என்று 





i THE 
TT 


கர்த்தர்‌ ஆபிரகாமோடு 
கிருபையின்‌ உடன்படிக்கையை பண்ணினார்‌. 
இதன்‌ மூலமாக ஆபிரகாமின்‌ சந்ததியில்‌ 
வந்திருக்கிற நமக்கு சந்தோஷமும்‌ 
சமாதானமும்‌ உண்டாயிருக்கிறது. 

நாம்‌ சுயாவத்தின்‌ பிரகாரமாக 
ஆதாமின்‌ சந்ததியில்‌ வந்தவர்கள்‌. காட்டு 
ஒலிவயரத்நின்‌ கிளைகளாக இருக்கிறவர்கள்‌. 
நம்முடைய விசுவாசத்தினால்‌, நாம்‌ 
ஆபிரகாமின்‌ சந்ததியாராயிருக்கிறோம்‌.. 
காட்டு ஒலிவமரத்தின்‌ கிளைகளாகமிருந்த 
நாம்‌, நல்ல ஒலிவமரத்தோடு ஒட்ட 
அவபப்டக்க கத இதனால்‌ நாம்‌ 
நல்ல  ஒலிவமரத்தின்‌ சுபாவங்களுக்கு 
பங்காளிகளாயிருக்கிறோம்‌. 


விருத்தசேதனமில்லாத 
விசுவாசத்தினாலே 
முத்திரையாக 
அடையாளத்தைப்‌ 


யாவருக்கும்‌ நீதி 
எண்ணப்படும்பொருட்டாக அவர்களுக்கு 
அவன்‌ தகப்பனாயிருக்கும்படிக்கும்‌, 
(ரோம 411) 


விருத்தசேதனத்தைப்‌ பெற்றவர்களாய்‌. 
மாத்திரமல்ல, நம்முடைய தகப்பனாகிய 
ஆபிரகாம்‌ விருத்தசேதனமில்லாத காலத்தில்‌ 
அடைந்த விசுவாசமாகிய அடிச்சுவடுகளில்‌ 
நடக்கிறவர்களாயுமிருக்கிறவர்களுக்குத்‌. 
'தகப்பனாயிருக்கும்படிக்கும்‌ அந்த 
அடையாளத்தைப்‌ பெற்றான்‌" (ரோம 4:12) 


நாளாகமம்‌ புஸ்தகத்தின்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ 
ஆதாமிலிருந்து ஆரம்பிக்கிறார்‌. இந்த 
புஸ்தகத்தை வாசிக்கிறவர்களுக்கு 
ஆதியாகமத்தின்‌ வரலாறு நன்றாகத்‌ 
தெரிந்திருக்கும்‌ என்று நினைத்து ஆசிரியர்‌ 
று எழுதிமிருக்க வேண்டும்‌. 
(ஆதி 1:26-31; ஆதி 2:7). 


ஆதாமிலிருந்து நோவா வரையிலும்‌: 
அதாவது ஜலப்பிரளயம்‌ வரையிலும்‌ பத்துச்‌ 
சந்ததிகள்‌ ஆவார்கள்‌ (ஆதி 5). 


1 நானாகமம்‌ - விரிவுரை 
ICHRONICLES - COMMENTARY 


பல குமாரர்களின்‌ பெயர்கள்‌ இந்த 
இடைப்பட்ட காலத்தில்‌ வந்திருந்தாலும்‌ 
அவர்களில்‌ முக்கியமானவர்களின்‌ பெயரே 
இங்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. யாப்பேத்‌, 
காம்‌ ஆகியோரின்‌ பெயருக்கு முன்பாக 
பெயர்‌ வந்திருக்கிறது. சேமின்‌ 

ல்‌ வருவதினால்‌ 
பெயர்‌ ங்‌ 


கூறப்பட்டிருக்கிறது. 
நாளா 15-23) 


நாளா 19-4 ஆகிய வசனங்களும்‌, 
[நாளா 19-24-27 ஆகிய வசனங்களும்‌ 
சேமினால்‌. இணைக்கப்பட்டிருக்கிறது. 
நாளா 14-27 ஆகிய  வசனப்பகுதியில்‌ 
இயேசுகிறிஸ்துவின்‌ வம்சவரலாறு, 
ஆதாமிலிருந்து ஆபிரகாம்‌ வரையிலும்‌ 
வருவதைப்பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. 


"யாக்கோபு... ஈசாக்கின்‌ குமாரன்‌; 

ஈசாக்கு ஆபிரகாமின்‌ குமாரன்‌: ஆபிரகாம்‌. 

நேரின்‌ கண்ட தோர்‌, நாமல்‌ 
ன்‌. நாகோர்‌ 


(லூக்‌ 3:34,35) 


காமினானின்‌ 
காமினான்‌ இர்ப்பகசாத்தின்‌ 
அர்ப்பகசாத்‌ சேமின்‌ குமாரன்‌; 
நோவாவின்‌ குமாரன்‌: நோவா லாமேக்கின்‌ 
குமாரன்‌.  லாமேக்கு மெத்தூசலாவின்‌ 
குமாரன்‌: மெத்தூசலா ஏனோக்கின்‌ குமாரன்‌ ; 
ஏனோக்கு யாரேதின்‌ குமாரன்‌; யாரேத்‌ 
மகலாலெயேலின்‌ குமாரன்‌; மகலாலெயேல்‌ 
கேனானின்‌ குமாரன்‌: கேனான்‌ ஏனோசின்‌. 
குமாரன்‌. ஏனோஸ்‌ சேத்தின்‌ குமாரன்‌; சேத்‌ 
ஆதாமின்‌ குமாரன்‌: ஆதாம்‌ தேவனால்‌ 
உண்டானவன்‌” (லூக்‌ 3:36-38). 


லூக்கா. எழுதின சுவிசேஷத்தில்‌, 
ஆதாமின்‌ பெயர்‌ கடைசியாக வருகிறது. 
நாளாகமம்‌ புஸ்தகத்திலோ ஆதாமின்‌ பெயர்‌ 
முதலாவதாக வருகிறது. 


சாலா குமாரன்‌; 





i= FTE 
TT 


யாப்பேத்தின்‌ குமாரர்‌ 
1நானா 1:5-7 


நானா யாப்பேத்தின்‌ குமாரர்‌, 
கோமர்‌, மாகோகு, மாதாய்‌, யாவான்‌, 
தூபால்‌, மேசேக்கு, தீராஸ்‌ என்பவர்கள்‌. 


நநானா 18. கோமரின்‌ குமாரர்‌, 
அஸ்கினாஸ்‌, ரீப்பாத்து, தொகர்மா 
என்பவர்கள்‌. 


ந்நானா 1:7. யாவானின்‌ குமாரர்‌, 
எலீசா, தர்ஷீஸ்‌, கீத்தீம்‌, தொதானிம்‌ 
என்பவர்கள்‌. 


இந்த  வசனப்பகுதியில்‌ 
சந்ததியாரைப்பற்றி 
சொல்லப்பட்டிருக்கிறது. 
பின்பு, நோவாவின்‌ குமாரர்‌, 
பூமிமிலிலே பலுகிக்பெருகுகிறார்கள்‌. 
ஆசிரியர்கள்‌ முதலாவதாக யாப்‌ 
குமாரரைப்பற்றிச்‌ சொல்லுகிறார்கள்‌. 


யாப்பே மாரர்‌ 
வானத்தில்‌! அறு பபட்கல்‌ 
கூறப்பட்டிருக்கிறது. யாப்பேற்தின்‌ ஏழு 
குமாரும்‌ ஏழு பெளத்திரகும்‌ ஆதி 102-5 

கிய வசனங்களில்‌ கூறப்பட்டுள்ளனர்‌ 
இவற்றில்‌ மாற்றம்‌ எதுவுமில்லை. 


யாப்பேத்தின்‌ குமாரர்‌ 
தீவுகளிலே குடியேறினார்கள்‌. இது இந்தப்‌ 
பிரபஞ்சத்தின்‌ மேற்கத்திய நேசம்‌ என்று 
அழைக்கப்படுகிறது. இவர்கள்‌ இக்காலத்து 
ஐரோப்பிய நாடுகளில்‌ குடியேறினார்கள்‌. 


நோவாவின்‌ 
விரிவாக 
ஜலப்பிரளத்திற்கு 
இந்தப்‌ 
சரித்திர 
ப்பேத்தின்‌ 


என்று இந்த 
கள 


பறஜாதி 


காமின்‌ குமாரர்‌ 
1நானா 1:8-16 


நோனா 1:8. காமின்‌ குமாரர்‌, கூஷ்‌, 
மிஸ்ராயிம்‌, பூத்‌, காணான்‌ என்பவர்கன்‌. 


நநானா 1:9. கூஷின்‌ குமாரர்‌, சேயா, 
ஆவிரை ௪ப்தா, ராமா, சப்திகா 
என்பவர்கள்‌; ராமாவின்‌ குமாரர்‌, சேயா, 
தீதான்‌ என்பவர்கள்‌. 

நானா 1:10. கூஷ்‌ திம்ரோதைப்‌ 
பெற்றான்‌; இவன்‌ பூமியிலே 
பராக்கிரமகாலியானான்‌.. 


1 நானாகமம்‌ - விரிவுரை 
ICHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


தானா மிஸ்ராயிம்‌ 
லூதீமியரையும்‌, ஆனாமியரையும்‌, 
லெகாயியரையும்‌, நப்தூகியரையும்‌, 


111. 


நோனா 1:12. பத்குசியரையும்‌, பெலி 
ஸ்தரைப்‌ பெற்ற கண்ஜூகியரையும்‌, 
கப்தோரியரையும்‌ பெற்றான்‌. 


1நானா 1:18. 
மூத்தமகனாகிய 
கேத்தையும்‌, 


1தானா 114. எயூசியரையும்‌, 
எமோரியரையும்‌, கிர்காசியரையும்‌, 


1தானா 115. ஏவியரையும்‌, 
அர்கீயரையும்‌, சீனியரையும்‌, 


கானான்‌. 
தைம்‌ 


தானா 116. 
செமாரியரையும்‌, 
பெற்றான்‌. 


அர்வாதியரையும்‌, 
காமாத்தியரையும்‌ 


நாளாகமம்‌ புஸ்தகத்தில்‌, யாப்பேத்‌ 
குமாரருக்குப்‌ பின்பு காமின்‌ குமாரரைப்பற்றிச்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. 


காமின்‌ 
சந்ததியாரும்‌ 
வசனங்களில்‌. 
கூறப்பட்டிருக்கிறார்கள்‌. 


குமாரரும்‌, 26 
10:6-21 ஆகிய 
விரிவாகக்‌ 


நான்கு 
ஆதி 


காமின்‌ குமாரர்‌ 
பிரயாணம்‌ செய்து 
கண்டத்திலும்‌, ஆசியா 
குடியேறினார்கள்‌ 


தெற்கு திசையில்‌ 
ஆப்பிரிக்கா 
கண்டத்திலும்‌ 


சேமின்‌ குமாரர்‌ 
தானா 1117-28 


நீதானா 1:17. சேமின்‌ குமாரர்‌, ஏலாம்‌, 
அசர்‌, அர்பக்சாத்‌, தூத்‌, ஆராம்‌, 
ஊத்ஸ்‌, கூல்‌, கேத்தெர்‌, மேசக்‌ 
என்பவர்கள்‌. 


நோனா. 118. அர்பக்சாத்‌ 
சாலாவைப்‌ பெற்றான்‌; சாலா ஏபேரைப்‌: 
பெற்றான்‌. 


நதானா 1:19. ஏயேருக்கு இரண்டு 
குமாரர்‌ பிறந்தார்கள்‌; ஒருவன்‌ பேர்‌ 

ஏனெனில்‌ அவன்‌ நாட்களில்‌ 
பூமி பகுக்கப்பட்டது; அவன்‌ சகோதரன்‌: 
பேர்‌ யொக்தான்‌.. 





i FTE 
TT 


நானா 1:20. யொக்தான்‌. 
அல்மோதாதையும்‌,  சாலேப்பையும்‌, 
ஆசர்மாவேத்தையும்‌, யேராகையும்‌, 


நோனா 191) அதோராமையும்‌, 
ஊசாலையும்‌, திக்லாவையும்‌, 


நோனா 122. ஏபாலையும்‌, 
அபிமாவேலையும்‌, சேபாவையும்‌, 


1நானா 

ஆவிலாவையும்‌, 

பெற்றான்‌; 

யொக்தானின்‌ குமாரர்‌. 
சேமின்‌ 


சந்ததியார்‌ 
குடியேறினார்கள்‌ ல 
கிழக்கு திசையிலே பிரயாணப்பட்டார்கள்‌. 
என்று சரித்திர ஆசிரியர்கள்‌ 
சொல்லுகிறார்கள்‌. அசிரியர்‌ சீரியர்‌, கல்தேயர்‌, 
பெர்சியர்‌, அரபியர்‌ ஆகியோர்‌ சேமின்‌ 
சந்ததியைச்‌ சேர்ந்தவர்கள்‌. 
9 குமாரரும்‌, 16 சந்ததியாரும்‌ 
வசனப்பகுதியில்‌ 
கூறப்பட்டிருக்கிறார்கள்‌. (ஆதி 10:22-32) 
னால்‌ சேமுக்கு 6 குமாரர்கள்‌ மட்டுமே 
க்கிறார்கள்‌. ஊத்ஸ்‌, கூல்‌, கேத்தெர்‌, 
மேசக்‌ ஆகியோர்‌ சேமின்‌ பெளத்திரர்கள்‌ 
ஆவார்கள்‌. யூதருடைய வம்ச வரலாற்றில்‌ 
பொத்திரரும்‌ குமாரராகக்‌ கூறப்படுவது 
வழக்கம்‌. லாபான்‌ 
மேலிபோசேத்‌ சோமு 19:24) 
யூதா (நாளா 41-4), நாளாகமம்‌ புஸ்தகத்தில்‌ 
வம்சவரலாறு ஒரளவு கூறப்பட்டாலும்‌, இதன்‌ 
முழுமையான விவரம்‌ ஆதியாகமம்‌ 
புஸ்தகத்திலேயே காணப்படுகிறது. 


எல்லாரும்‌ 


ஆசியாவிலே. 
பின்பு. அவர்கள்‌ 


ரே , ன்‌ 
கூடியிருந்தார்கள்‌. அவர்களுடைய ஜனத்தின்‌ 
எண்ணிக்கை அதிகரித்தபோது. அவர்கள்‌ 


வெவ்வேறு 
பிரிந்துபோனார்கள்‌. 


குடிமிருப்புக்களாக 


இவர்களுடைய காலத்தில்‌ 
சேமின்‌ சந்ததியாரில்‌ அநேகர்‌ அந்நிய 
தேசத்துக்கு சிறைப்பட்டுப்போனார்கள்‌. 
தேசங்கள்‌ மத்தியிலே. 
வியாபாரங்கள்‌ நடைபெற்றது. வெளிநாட்டு 
வியாபாரங்கள்‌ நிமித்தமாகவம்‌ ஜனங்கள்‌ 
பிரிந்தார்கள்‌. 


1 நானாகமம்‌ - விரிவுரை 
ICHRONICLES - COMMENTARY 


ஒரு காலத்தில்‌ இந்தப்‌ பூமி 
கண்டங்களாகப்‌ பிரிக்கப்பாமல்‌ ஒன்று 
சேர்ந்திருந்தது. 4000 வருஷங்களுக்கு 
முன்பு இந்தப்‌ பூமி இருந்த விதத்தைப்‌ 
பற்றி வேதாகமம்‌. கூறுகிறது. 
பேலேகுவின்‌ வ்‌ பூமி பகுக்கப்பட்டது. 
ஜனங்கள்‌: கோபுரத்தைக்‌ 
கட்டினார்கள்‌. அவர்களுடைய 
பாஞைகளைத்‌ தாறுமாறாக்கினார்‌. 
இதனால்‌ அவர்கள்‌ பூமி எங்கிலும்‌ சிதறி 
னார்கள்‌. இதன்‌ பின்பு பூமி 
பகுக்கப்பட்டது. (ஆதி 10:25: ஆதி 17-9) 


த்தர 


சேம்‌ - ஆபிரகாம்‌ 
1நானா 1:24-27 


1தானா 1:24. சேம்‌, அர்பக்சாத்‌, சாலா, 
1தானா 1:25, ஏபேர்‌, பேலேகு, ரெகூ, 

1தானா 1:28, செகுகு, நாகோர்‌, தேராகு, 

1தானா 1:27. ஆபிராமாகிய ஆபிரகாம்‌. 

வசனப்பகுதியில்‌ சேம்‌ 

ஆபிரகாம்‌. வரையிலும்‌ 

இவர்கள்‌ 


வரலாற்றை 


சேம்‌ வரையிலும்‌, அதன்‌ பின்பு சேமிலிருந்து 
ஏபேர்‌ வரையிலும்‌ இந்த வசனப்பகுதியில்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. 


ன்‌ யின்‌! ஏபேரி 
ஆனின்‌ வயிறும்‌ | இயேசகறில்குளன்‌ 
வம்சவரலாற்றை 
சொல்லப்பட்டிருக்கிறது. 
சந்ததியார்‌ எபிரெய 
பெருகுகிறார்கள்‌. கர்த்தர்‌ எல்லா தேசங்கள்‌ 
மத்தியிலே, எபிரெய தேசத்தை, தமக்கு 
விசேஷித்த தேசமாகத்‌ தெரிந்தெடுக்கிறார்‌ 
ரத்‌ பரிசுத்தமான. 
ஆபிரகாமின்‌: 
நம்பி 
ஒப்புக்கொடுக்கிறார்‌. ஆபிரகாமின்‌ சந்ததியில்‌, 
அனால்‌ இயேசுகிறிஸ்து வரவேண்டும்‌. 
தேவனுடைய தெய்வீக 
திட்பசான்கக்கிறது 





i THE 
TT 


நாளாகமம்‌ 


இரண்டாம்‌ பகுதியில்‌ சேம்‌ முதல்‌ ஆபிரகாம்‌. 
வரையிலுமுள்ள 10 சந்ததியாரைப்‌ பற்றி 
[நாளா  1:24-27 ஆகிய வசனங்களில்‌. 
கூறப்பட்டிருக்கிறது. ஆதாம்‌ முதல்‌ ஆபிரகாம்‌ 
வரையிலும்‌ இடையிலுள்ள காலம்‌ 2,083 
வருஷங்களாகும்‌. ஆபிரகாமின்‌ 75 ஆவது. 


நோவோவின்‌ 


வருஷம்‌ 
கணக்கிடப்பட்டிருக்கிறார்கள்‌. 


முதல்‌ 


ஆபிரகாமின்‌ குமாரர்கள்‌ 
1நானா 1:28 


நானா 1:28. ஆபிரகாமின்‌ குமாரர்‌, 
ஈசாக்கு, இஸ்மவேல்‌ என்பவர்கள்‌. 
பிராமின்‌ சந்ததியாரைத்‌ தவிர 
ட்‌ சததம 
இங்ககிறல்துின்‌ வம்ச வரலாற்றிலிருந்து. 
நீக்கப்படுகிறார்கள்‌. 
அவருடைய 
தகதய க்காக 
பிரபஞ்சத்தில்‌ ஏராளமான 
இருந்தாலும்‌, ஆபிரகாமின்‌. 
கர்த்தருக்கு 
சந்ததியாராயிருக்கிறார்கள்‌. 


கர்த்தர்‌ ஆபிரகாமோடு உடன்படிக்கை 


சந்ததியாரே 
விசேஷித்த: 


ம்முபை சொந்த 
அங்கீகரித்திருக்கிறார்‌ 
தம்முடையவர்களை 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌. கர்த்தரால்‌ 
தெரிந்துகொள்ளப்பட்டவர்கள்‌. இஸ்ரவேல்‌ 
தேசம்‌ கர்த்தருக்கு விசேஷித்த தேசம்‌ 
ஆபிரகாமின்‌ குமாரர்‌ ஈசாக்கு 
இஸ்மவேல்‌ என்பவர்கள்‌. இஸ்மலேலைவிட 
ஈசாக்கு. இளையவனாக. ந்‌ 
இளையவனின்‌ பெயரே இந்‌ 
முதலாவதாகக்‌ 


1 நானாகமம்‌ - விரிவுரை 
ICHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


ஆபிரகாமின்‌ மனைவி 
சாராளின்‌ குமாரன்‌. ஆகையினால்‌ 
ஈசாக்கின்‌ பெயர்‌ முதலில்‌ வருகிறது. 
ஆனால்‌ வம்சவரலாற்றில்‌ இஸ்மவேலின்‌ 
குமாரரும்‌, ஆபிரகாமின்‌ இரண்டாவது 
மனைவியும்‌ முதலாவதாகக்‌ 
கூறப்பட்டிருக்கிறார்கள்‌. மேசியாவின்‌ வம்ச 
வரலாறு விரிவாகக்‌ கூறப்பட்டிருக்கிறது. 
நாளா 1:29-33). 


சாராள்‌. ஈசாக்கு 


இஸ்மவேலின்‌ குமாரர்‌ 
1தானா 1:29-81 


குமாரனாகிய நெபாயோத்‌, 
அத்பியேல்‌, மிப்சாம்‌, 


கேதார்‌, 


1தானா 1:80. 
ஆதாத்‌, தேமா, 


1தானா 1:81. யெத்தூர்‌, நாபீஸ்‌, கேத்மா 
என்பவர்கள்‌; இவர்கள்‌ இஸ்மவேலின்‌ 


குமாரர்‌. 


பரிசுத்த வேதாகமத்தில்‌ இஸ்மவேலின்‌ 
சந்ததியாரைப்பற்றி மிகவும்‌ சுருக்கமாகவே 
சொல்லப்பட்டிருக்கிறது. இவர்கள்‌ 
அடிமைப்பெண்ணாகிய ஆகாரின்‌ 
வம்சத்தைச்‌ சேர்ந்தவர்கள்‌. இவர்கள்‌ 
தேவனுடைய வாக்குத்தத்தத்தின்‌ 
பிள்ளைகளல்ல. ஆனாலும்‌ இஸ்மவேலின்‌ 
பன்னிரண்டு  குமாரர்களைப்பற்றி இந்த 
வசனப்பகுதியில்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 


மிஷ்மா, தூமா, மாசா, 


"இஸ்மவேலுக்காகவும்‌ நீ செய்த 
விண்ணப்பத்தைக்‌ கேட்டேன்‌; நான்‌ அவனை 
ஆசிர்வதித்து, அவனை மிகவும்‌ அதிகமாகப்‌ 


அவனைப்‌ 
(ஆதி 17:20), 


யாக்கோபைப்போல இஸ்மவேலுக்கும்‌ 12 
குமாரர்கள்‌ இருக்கிறார்கள்‌. ஆபிரகாமின்‌ 
இரண்டு குமாரர்‌ மூலமாக 24 கோத்திரங்கள்‌ 
உண்டாகின்றன. இவர்கள்‌ தவிர, 
ஆபிரகாமின்‌ இரண்டாவது மனைவியாகிய 
கெத்தூராள்‌ மூலமாக மேலும்‌ 6 குமாரர்கள்‌ 
பிறக்கிறார்கள்‌. இவர்கள்‌ ஆபிரகாமிற்கு 100 
வயது. ஆனபின்பு பிறந்தார்கள்‌. 
நாளா 1:32-33). 





i THE 
WEFT 


கெத்தூராளின்‌ குமாரர்கள்‌ மூலமாக 
எத்தனை சந்ததியார்‌ உண்டானார்கள்‌ என்று 
தெரியவில்லை. 

சந்ததியாரும்‌ அரபு 
குடியேறினார்கள்‌. கர்த்தர்‌ 

கூறிய வாக்குத்தத்தத்தை 
நிறைவேற்றினார்கள்‌ (ஆதி 

ஆதி 25:12-18). 


மீதியானின்‌ குமாரர்‌ 
1தானா 1:32,33 


1நானா 182 
மறுமனையாட்டியாகிய 
பெற்ற குமாரர்‌, சிம்ரான்‌, 
மேதான்‌, மீதியான்‌, இஸ்பாக்‌, சவா 
என்பவர்கள்‌; யக்ஷானின்‌ குமாரர்‌ 
சேயா, தேதான்‌ என்பவர்கள்‌. 


ஆபிரகாமின்‌. 
கேத்தாரான்‌. 


யக்ஷான்‌, 


நோனா 1:88. மீதியானின்‌ குமாரர்‌, 
ஏப்பா, ஏப்பேர்‌, ஆனோக்கு, அபீதா, 
எல்தாகா என்பவர்கள்‌; இவர்கள்‌ 
எல்லாரும்‌ கேத்தூரானின்‌ குமாரர்‌. 


மீதியானியரைப்பற்றி 
வசனப்பகுதியில்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. 


த 
சுருக்கமாகச்‌ 
இவர்கள்‌ 
மறுமனையாட்டியாகிய 
ர்‌. இவர்கள்‌ 
என்றும்‌ 
அழைக்கப்படுகிறார்கள்‌. 
ஆபிரகாமின்‌ குமாரனாகிய ஈசாக்கின்‌ 
சந்தியாரிடமிருந்து. மீதியானின்‌ குமாரர்‌ 
'வேறுபிரிக்கப்படுகிறார்கள்‌. இதனால்‌. 
மீதியானியருக்கும்‌ கர்த்தருடைய 
உடன்படிக்கைக்கும்‌ பங்கு இல்லை. 
ஆபிரகாமுக்கு இருந்த 
மறுமனையாட்டிகளின்‌ பிள்ளைகளுக்கோ 
ஆபிரகாம்‌ நன்கொடைகளைக்‌ கொடுத்து. 
தான்‌ உயிரோடிருக்கும்போதே அவர்களைத்‌ 
தன்‌ குமாரனாகிய ஈசாக்கைவிட்டுக்‌. 
கிழக்கேபோகக்‌ கீழ்தேசத்துக்கு 
அனுப்பிவிட்டான்‌” (ஆதி 25:6). 


1 நானாகமம்‌ - விரிவுரை 
ICHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


ஆபிரகாமின்‌ பல மறுமனையாட்டிகளில்‌ 
கேத்தூராளும்‌ ஒருவள்‌. (ஆதி 25). மற்ற 
மறுமனையாட்டிகள்‌ மூலமாக ஆபிரகாமிற்கு 
எத்தனை குமாரர்கள்‌ பிறந்தார்கள்‌ என்று 
தெரியவில்லை. ஆபிரகாம்‌ அவர்களைக்‌ 
கிழக்கு தேசத்திற்கு அனுப்பினார்‌ என்று 
மட்டுமே வேதாகமம்‌ கூறுகிறது. 
(ஆதி 25:6). இவர்கள்‌ கேத்தூராளின்‌ 
குமாரரும்‌, பெளத்திரரும்‌ ஆவார்கள்‌. 


ஈசாக்கு, 
1தானா 1:84 


நதானா 1:84. ஆபிரகாம்‌ ஈசாக்கைப்‌: 
பெற்றான்‌; ஈசாக்கின்‌ குமாரர்‌, ஏசா, 
இஸ்ரவேல்‌ என்பவர்கள்‌. 


நாளாகமம்‌ புஸ்தகத்தின்‌: 
மறுபடியுமாக  ஈசாக்கையும்‌, அவருடைய 
சந்ததியாகிய ஏசாவையும்‌, யாக்கோபையும்‌ 
விவரித்துக்‌ கூறுகிறார்‌. ஏசாவின்‌ சந்தறியைப்‌ 
பற்றி சுருக்கமாகக்‌ கூறிய பின்பு, இந்த 
நூலாசிரியர்‌ யாக்கோபின்‌ சந்ததியாரை 
விரிவாகக்‌ கூறுகிறார்‌. (நாளா 1:35-54) 
இதன்‌ பின்பு, நூலாசிரியர்‌ யாக்கோபினுடைய 
குமாரின்‌ சந்ததியைச்‌: சவுல்‌, 
தாவீது ஆகியோரின்‌ காலம்‌ வரைக்கும்‌. 
பத்து அதிகாரங்களில்‌ விவரிக்கிறார்‌. 
நாளா 2:1-12:40). 


ஆசிரியர்‌ 


ஏசாவின்‌ குமாரர்‌ 
நானா 1:35-42 


நானா 1: ஏசாவின்‌ குமாரர்‌, 
எலீப்பாஸ்‌, ரெகுவேல்‌, எயூஷ்‌, யாலாம்‌, 
'கோராகு என்பவர்கள்‌. 


நோரனா 1:36. எலீப்பாசின்‌ குமாரர்‌, 
தேமான்‌, ஓமார்‌, செப்பி, கத்தாம்‌, 
கேனாஸ்‌, திம்னா, அமலேக்கு 


1நானா 
நகாத்‌, சேராது, 


1:87. ரெகுவேலின்‌ குமாரர்‌, 
சும்ம, மீசா 


நநானா. 1:88. சேயீரின்‌ குமாரர்‌, 
லோத்தான்‌, சேோயால்‌, சிபியோண்‌; 
ஆனா, தீசோன்‌, எத்சேர்‌, தீகாண்‌ 





f= THE 
TT 


நானா 1:89, லோத்தானின்‌ குமாரர்‌, 
ஓரி, ஓமாம்‌ என்பவர்கள்‌; லோத்தானின்‌ 
சகோதரி திம்னான்‌ என்பவன்‌. 


நநானா 1:40. சேயாலின்‌ குமாரர்‌, 
அல்வான்‌, மானகாத்‌, ஏபால்‌, செப்பி, 
ஏனாம்‌ என்பவர்கள்‌; சிபியோனின்‌ 
குமாரர்‌, அயர, ஆனாகு என்பவர்கள்‌. 


நோனா 1:41. 
ஒருவன்‌ 
'திஷோனின்‌ 
எஸ்பான்‌, 
என்பவர்கள்‌. 


ஆனாகியன்‌ குமாரரில்‌ 
'திஷோன்‌ என்பவன்‌; 
குமாரர்‌, அம்ராம்‌, 
இத்தரான்‌, கெரான்‌ 


நநானா 1:42, ஏத்சேரின்‌ குமாரர்‌, 
பில்கான்‌,  சுகவான்‌, யாக்கான்‌. 
என்பவர்கள்‌; திஷானின்‌ குமாரர்‌, 


ஊத்ஸ்‌, அரான்‌ என்பவர்கள்‌. 


ஏதோமியரைப்பற்றி இந்த 
வனப்பகுதியில்‌ அதிகமாக: 
சொல்லப்படவில்லை. இவர்கள்‌ பூர்வகாலம்‌ 
முதலே தேவனுடைய இஸ்ரவேலருக்கு: 
சத்துருக்களாயிருந்தவர்கள்‌. 


பிரபல்யமானவர்களைப்பற்றிச்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. 


எலீப்பாஸ்‌ என்பவன்‌ யோபுவின்‌ 
புஸ்தகத்தில்‌ கூறப்பட்டிருக்கும்‌ தேமானியன்‌ 
[நாளா 1:35-36: ஆதி 36:4-16; யோபு 211: 
யோபு 41; யோபு யோபு 221; 
யோபு 42:79) 


அமலேக்கியர்கள்‌. 
விரோதிகளாக 
வர்ணிக்கப்பட்டிருக்கிறார்கள்‌. 


இஸ்ரவேலின்‌ 
வேதாகமத்தில்‌ 
இஸ்ரவேல்‌ 
தேசத்திலிருந்து 
போது  அமலேக்கியரே 
முதலாவதாக யுத்தம்‌ 
(யாத்‌ 17:86), இனாம்‌, 

அவர்களுடைய சந்ததியில்‌ 
உண்டாகும்‌ என்றும்‌, இறுதியில்‌ அமலேக்கியர 
அழிக்கப்படுவார்கள்‌ என்றும்‌ கர்த்தர்‌ 

ஆணையிட்டார்‌. 


1 நானாகமம்‌ - விரிவுரை 
ICHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


அமலேக்கியரில்‌ அவர்களில்‌ அநேகரைச்‌ 
சவுல்‌ அழித்துப்போட்டார்‌. ஆனாலும்‌ அவர்‌ 
அமலேக்கியரை முழுவதுமாக அழிக்கவில்லை. 
சவல்‌  அமலேக்கிரை முழுவதுமாக 
அழிக்காமல்‌ அவர்களைத்‌ தப்பவைத்ததற்காக 
சவுலின்‌ ராஜ்யபாரம்‌ அவரை விட்டு நீங்கிற்று. 
ரிசாமு 15, எண்‌ 24:20; உபா 2517-19; நியா 
343; நியா 5:14; சங்‌ 83:7) 


சேயீரின்‌ குமாரர்‌ ஒரியர்‌ ஆவர்கள்‌. 
ஏதோமில்‌ ஏசாவுக்கு முன்பாக இவர்கள்‌ 
குடியிருந்தார்கள்‌. (ஆதி 36:20), இவர்கள்‌ 
இங்கு ஏசாவின்‌ சந்ததியாராக 
கூறப்பட்டிருக்கிறார்கள்‌. இவர்களுக்குள்‌. 
கலப்பு விவாகம்‌ நடைபெற்ற படியினால்‌ இங்கு 
சேயீரின்‌ குமாரர்‌ என்று ஒரே ஜாதியாக 
இவர்களைப்‌ பற்றிக்‌ கூறப்பட்டிருக்கிறது. 


ஏதோமின்‌ ராஜாக்கள்‌ 
நாணா 1:48-50 


1தானா 1:48. இஸ்ரவேல்‌ புத்திரரை ஒரு 
ராஜா ஆனாததற்குமுன்னே, ஏதோம்‌ 
தேசத்தில்‌ அரசாண்ட, 
ராஜாக்களானவர்களன்‌:. பேயோரின்‌ 
குமாரன்‌ பேலா எண்பவன்‌; இவன்‌ 
பட்டணத்தின்‌ பேர்‌ தின்காபா. 


நோனா 154௧. பேலா மரித்தமிண்‌ 
போஸ்ரா ஊரானாகிய சேராகின்‌ 
குமாரன்‌ யோபாப்‌ அவன்‌ ஸ்தானத்தில்‌ 
ராஜாவானான்‌. 


நநானா 1:45. யோபாப்‌ மரித்தயின்‌, 
தேமானியமின்‌ தேசத்தானாகிய ஊகாம்‌ 
அவன்‌ ஸ்தானத்தில்‌ ராஜாவானான்‌. 


நோனா 1:46. ஊசாம்‌ மரித்தயின்‌, 
பேதாதின்‌ குமாரன்‌ ஆதாத்‌ அவன்‌ 
ஸ்தானத்தில்‌ ராஜாவானான்‌, இவண்‌: 
மீதியானியரை மோவாபின்‌ நாட்டிலே 
முதிய அடித்தவன்‌; இவன்‌: 
பட்டணத்தின்பேர்‌ ஆவித்‌. 


நோனா 1:47. ஆதாத்‌ மரித்தயின்‌, 
மஸ்ரேக்கா ஊரானாகிய சம்லா அவன்‌ 


ஸ்தானத்தில்‌ ராஜாவானான்‌. 

நானா 1:48. சம்ரை மரித்தயின்‌, 
நதியோரமாண ரேகோபோத்தானாகிய 
சவுல்‌ அவன்‌ ஸ்தானத்தில்‌ 
ராஜாவானான்‌. 





i FTE 
TT 


நானா 1:49. சவுல்‌ மரித்தபின்‌, 
அக்போரின்‌ குமாரன்‌ பாகாலானான்‌ 
அவன்‌ ஸ்தானத்தில்‌ ராஜாவானான்‌.. 


1நானா 1:50. பாகாலானான்‌ 
மரித்தபின்‌, ஆதாத்‌ அவன்‌ ஸ்தானத்தில்‌ 
ராஜாவானான்‌; இவன்‌ 
பட்டணத்தின்பேர்‌ பாகி; மேசுகாபின்‌ 
குமாரத்தியாகிய மாத்திரேத்தின்‌' 
மகனான அவன்‌ மனைவியின்‌ பேர்‌ 
மெகேதபேல்‌, 


இஸ்ரவேல்‌ புத்திரரை ஒரு ராஜா 
ஆளாததற்கு முன்னே, ஏதோம்‌ தேசத்திலே 
ஒரு சில ராஜாக்கள்‌ அரசாண்டார்கள்‌. 


நாளாகமம்‌ புஸ்தகம்‌ 
ராஜாக்கள்‌ காலத்திற்குப்‌ பின்பே 
எழுதப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல்‌ 
கோத்திரத்தாரின்‌ வரலாற்றை எழுதும்போது 
நூலாசிரியர்‌ ஏதோமின்‌ ராஜாக்களைப்‌ 
பற்றியும்‌ குறிப்பிடுகிறார்‌. (ஆதி 36:31) 
அவர்களில்‌ எட்டு ராஜாக்களின்‌ 
பெயர்கள்‌ இந்த வசனப்பகுதியில்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களின்‌ விவரம்‌ 
வருமாறு : 
1. பேலா ங்‌ 
நாளா 1:43) 


இஸ்ரவேலின்‌ 


பேயோரின்‌ குமாரன்‌ 


யோபாப்‌. ன்‌ 
நாளா 1:44) 


சேராகின்‌ குமாரன்‌ 


3, ஊசாம்‌ - தேமானியன்‌ (நாளா 1:45) 


ஆதாத்‌. - ஆவீர்‌ ஊரானாகிய 
பேதாதின்‌ குமாரன்‌ (1நாளா 1:46) 

சம்லா. - 
நாளா 1:47) 


மஸ்ரேக்கா ஊரான்‌ 


சவுல்‌ ப்‌ 
நாளா 1:48) 


ரேகோபோத்தான்‌ 


பாகாலானான்‌ - அக்போரின்‌ குமாரன்‌ 
நாளா 1:49) 


8. பாகி ஊரானாகிய ஆதாத்‌. 
நாளா 1:50) 


1 நானாகமம்‌ - விரிவுரை 
ICHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


இந்த எட்டு ராஜாக்களும்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரருடைய வனாந்தர யாத்திரையின்‌ 
முடிவிலும்‌. அவர்கள்‌ கானான்‌ தேசத்திற்குள்‌ 
பிரவேசித்தபோதும்‌ ஏதோமின்மீது ஆட்சி 
புரிந்தவர்கள்‌. 
பேயோர்‌ என்பவன்‌ பிலேயாமின்‌. 
தகப்பன்‌. இவன்‌ ஏதோமின்‌ முதலாவது 
ராஜாவும்‌, தீர்க்கதரிசியுமாவான்‌ (ஆதி 36:32; 
ப 31:8; 
யோசு 24:9; 
மீகா 6:5). 


ஏதோமின்‌ பிரபுக்கள்‌ 
1தானா 1:51-54 
நதானா 151. 
ஏதோமில்‌ 
பிரபுக்கனானவர்கள்‌; திம்னா 
அல்யா பிரபு, எதேத்‌ பிரபு, 


ஆதாத்‌ மரித்தயின்‌, 
ஏற்பட்ட 
யீரபூ, 


1தானர 1:52, அகோலியாமா பிரபு, ஏலா 
பிரபு, பினோன்‌ பிரபு, 


1நானா 1:59. கேனாஸ்‌ பிரபு, தேமான்‌ 
பிரபு, மிப்சார்‌ பிரபு, 


1தானா 1:54. மக்தியேல்‌ பிரபு, ஈராம்‌ 
பிரபு, இவர்களே ஏதோமின்‌ பிரபுக்கள்‌. 


வனப்பகுதியில்‌ ஏதோமின்‌ 
பிரபுக்களைப்பற்றிச்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களின்‌ விவரம்‌ 
வருமாறு: 
1. திம்னா பிரபு 


2. அல்யா பிரபு 
எதேத்‌ பிரபு 
அகோலிபாமா பிரபு 

5. ஏலா பிரபு 
பினோன்‌ பிரபு 
கேனாஸ்‌ பிரபு 
தேமான்‌ பிரபு 
மிப்சார்‌ பிரபு 


10. மக்தியேல்‌ பிரபு 
11. ஈராம்‌ பிரபு 





ழ்‌ பி 1 நானாகமம்‌ - விரிவுரை 
NOI ICHRONICLES - COMMENTARY 


இந்த வசனத்தில்‌ பிரபுக்கள்‌ என்பது 
கோற்திரத்தலைவர்களைக்‌ 
இவர்கள்‌ ராஜாக்க 
ராஜாவைவிட பிரப்‌ 


யோசு 13:21) 
பிரபுக்களைப்‌ பற்றிக்‌ கூறப்பட்டிருக்கிறது. 
(நாளா 1:51- 54, ஆதி 3645-43). 


i 


QOODNENS 
PUBLISHERS 





i FTN 
TT 


அதிகாரத்தில்‌ 
பன்னிரண்டு 


சொல்லப்பட்டிருக்கிறது. 

கர்த்தருக்கு 

கர்த்தருடைய ஜனம்‌ புறஜாதி ஜனத்தாரோடு 

கலக்காமல்‌, அவர்களிடமிருந்து வேறு பிரிந்து 

தனியாக வாசம்பண்ணவேண்டும்‌. 
இஸ்ரவேலின்‌ புத்தருடைய பெயர்கள்‌ 

(நாளா 212). யூதாவின்‌ சந்ததியார்கள்‌. 


யூதாவின்‌ 
வந்திருக்கிறவர்கள்‌. 
நம்முடைய கர்த்தர்‌ யூதாகோத்திரத்தில்‌ 
தோன்றினாரென்பது பிரசித்தமாமிருக்கிறது" 
(எபி 7:14). 
யூதாவின்‌ சந்ததியார்கள்‌ ஈசாய்‌ 
வரையிலும்‌ (நாளா 2:342), ஈசாமின்‌ 
குமாரர்கள்‌ (நாளா 2:13-17). எஸ்ரோனின்‌ 
சந்ததியார்‌ - காலேபின்‌ சந்ததியார்‌ 
[நாளா 2:18-20). செகூப்‌ (நாளா 2:21-24). 
யெர்மேயேல்‌ (நாளா 2:25-33/41). காலேபின்‌ 
மற்ற சந்ததியார்‌ (1நாளா 242-55) 


இஸ்ரவேலின்‌ குமாரர்‌ 
1நானா 21,2 


நோனா 2. இஸ்ரவேலின்‌ குமாரர்‌, 
கூபன்‌,; சிமியோன்‌, லேவி, யூதா, 
இசக்கார்‌, செயுலோன்‌, 


நோனா 22. தாண்‌, 
பென்யமீன்‌, நப்தலி, 
என்பவர்கள்‌. 


யோசேப்பு, 
காத்‌, ஆசேர்‌ 


யாக்கோபு இஸ்ரவேல்‌ 
அழைக்கப்படுகிறார்‌. இஸ்ரே 
பன்னிரண்டு குமாரருடைய பெயர்கள்‌ இந்த 
வசனப்பகுதியில்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
இவர்கள்‌ இஸ்ரவேலின்‌ கோத்திரத்தார்‌ என்று 
அழைக்கப்படுகிறார்கள்‌. பரிசுத்த வேதாகமம்‌ 
முழுவதிலும்‌ இஸ்ரவேலின்‌ பன்னிரண்டு 
கோத்திரத்தாரைப்பற்றி விசேஷமாய்ச்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. 


என்று 
வலின்‌ 


1 நானாகமம்‌ - விரிவுரை 
ICHRONICLES - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பன்னிரண்டு  கோத்திரத்தாருக்கும்‌, 
பன்னிரண்டு முற்பிதாக்கள்‌ இருக்கிறார்கள்‌. 
இவர்களுடைய தனிப்பட்ட சுபாவங்கள்‌ 
கர்த்தருக்கு பிரியமானதாயில்லை. இவர்கள்‌ 
எல்லோருமே கர்த்தருடைய பார்வையில்‌ 
நீதிமான்கள்‌ என்று சொல்ல முடியாது. 
ஆனாலும்‌... கர்த்தர்‌ இஸ்ரவேலோடு 
உடன்படிக்கை செய்திருக்கிறார்‌. இது 
கர்த்தருடைய கிருபையின்‌ உடன்படிக்கை. 
கர்த்தருடைய உடன்படிக்கையில்‌ 
இஸ்ரவேல்‌ சந்ததியார்‌ எல்லோருமே 
பங்குபெறுகிறார்கள்‌. 


யாக்கோபை சிநேசிக்கிறார்‌. 
யாக்கோபின்‌ கிரியைகளினிமித்தமாக 
கர்த்தர்‌ அவரை நேசிக்கவில்லை. கர்த்தர்‌ 
தம்முடைய கிருபையினாலேயே யாக்கோபை 
நேசிக்கிறார்‌. ஆகையினால்‌ எந்த ஒரு 
மனுஷனும்‌ தன்னுடைய  கிரியைகளைக்‌ 
குறித்து கர்த்தருக்கு முன்பாக பெருமை 
பாராட்ட முடியாது. 

இஸ்ரவேலின்‌ 
நாமங்களாவன: 


கர்த்தர்‌ 


பன்னிரண்டு குமாரின்‌ 


1. ரூபன்‌ நாளா 2:1: ஆதி 29:32) 
2. சிமியோன்‌ (நாளா 24; ஆதி 29:33) 
3. லேவி நாளா 21; ஆதி 29:34) 

4. யூதா நாளா 21; ஆதி 29:35) 

5. இசக்கார்‌ (நாளா 2:1; ஆதி 30:18) 
6. செபுலோன்‌ (நாளா 29; ஆதி 30:20) 
7. தாண்‌ (1நாளா 2:2; ஆதி 30:6) 

8. யோசேப்பு (நாளா 2:2; ஆதி 30:24) 


9. பென்யமீன்‌ 
ஆதி 3516-20) 


10. நப்தலி (நாளா 2:2; ஆதி 30:8) 
11. காத்‌ நாளா 2:2; ஆதி 30:1) 


நாளா 2:2; 


12. ஆசேர்‌ (நாளா 2:2; ஆதி 30:13) 





i FTE 
TT 


குமாரர்‌ பிறப்பின்‌ 

இங்கு. 
அட்டவணைப்படுத்தப்படவில்லை. லேயாளின்‌ 
ஆறு குமாரர்‌ முதலாவதாகக்‌ 
கூறப்பட்டிருக்கிறார்கள்‌. அதன்‌ பின்பு 
ராகேலின்‌ நான்கு குமாரரும்‌ 
கூறப்ட்டிருக்கிறார்கள்‌. இவ்வாறு பிறப்பின்‌ 
வரிசை மாறிக்‌ கூறப்பட்டிருப்பதற்கான 
காரணம்‌ தெரியவில்லை. 


யூதாவின்‌ குமாரர்‌ 
1நானா 2:3-12 


நோனா 2:8. யூதாவின்‌ குமாரர்‌, ஏர்‌, 
ஒனான்‌, சேலா என்பவர்கள்‌; இத்த 
மூன்று குமாரர்‌ சூவாவின்‌ மகனான 
கானான்‌ ஸ்திரீயினிடத்தில்‌ அவனுக்குப்‌ 
பிறந்தவர்கள்‌; ஏர்‌ என்னும்‌ யூதாவின்‌ 
மூத்த குமாரன்‌ கர்த்தரின்‌ பார்வைக்குப்‌ 
பொல்லாதவனான படியால்‌ அவர்‌ 
அவனைக்‌ கொன்றுபோட்டார்‌. 


நோனா 24. அவன்‌ மருமகனாகிய 
தாமார்‌ அவனுக்குப்‌ பாரேசையும்‌ 
சேராவையும்‌ பெற்றான்‌; யூதாவின்‌ 
குமாரர்‌ எல்லாரும்‌ ஐந்து பேர்‌. 


நோனா 25, பாரேசின்‌ குமாரர்‌, 
எஸ்ரோன்‌, ஆமூல்‌ என்பவர்கள்‌. 


நோனா 2:6. சேராவின்‌ குமாரர்‌ 
எல்லாரும்‌, சிம்ரி, ஏத்தான்‌, ஏமான்‌, 
கல்கோல்‌, தாரா என்னும்‌ ஐந்துபேர்‌. 


நோனா 2:7. சாபத்திடான விஷயத்திலே 
துரோகம்பண்ணி. 'இஸ்ரவேலைக்‌ 
கலங்கப்பண்ணின ஆகார்‌ என்பவன்‌, 
கர்மீ புத்திரரில்‌ ஒருவன்‌. 


நோனா 2:8. ஏத்தானின்‌ குமாரர்‌ 
அசுரியா முதலானவர்கள்‌. 


1நானா 2:9. எஸ்ரோனுக்குப்‌ பிறந்த 
குமாரர்‌, பெர்மெயேல்‌, ராம்‌, கெலுபா 
என்பவர்கள்‌. 
ந்நானா 2:10. 
பெற்றான்‌; 
புத்திரரின்‌ பிரபுவாகிய 
பெற்றான்‌. 


ராம்‌ அம்மினதாயைப்‌ 
அம்மினதாப்‌ மூதா 
'நகசேோனைப்‌ 


1 நானாகமம்‌ - விரிவுரை 
ICHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


1தானா 2411. 
பெற்றான்‌; 
பெற்றான்‌. 


நகசோன்‌ ௪ல்மாவைப்‌ 
சல்மா  போவாசைய்‌ 


நதானா 212. போவாஸ்‌ ஓயேதைப்‌ 
பெற்றான்‌; ஓயேத்‌ சசாயைப்‌ பெற்றான்‌. 


யூதா” என்னும்‌ பெயருக்கு “துதி” 
என்று பொருள்‌. யாக்கோபு என்னும்‌ 
இஸ்ரவேலின்‌. 12 குமாரரையும்‌. 
அட்டவணைப்படுத்திய பின்பு, நாளாகமத்தின்‌ 
ஆசிரியர்‌ யூதாவின்‌ குமாரரையும்‌, 
அவருடைய சந்ததியாரையும்‌. பற்றி 
குறிப்பிடுகிறார்‌ யாக்கோபுக்கும்‌, 
லேயாளுக்கும்‌ பிறந்த நான்காவது குமாரன்‌ 
யூதா ஆவான்‌. (நாளா 2:3-4:23) 

யூதா கோத்திரம்‌ பன்னிரண்டு 
கோத்திரங்களில்‌ 
கோத்திரமாகும்‌. 
கோத்திரத்திலிருந்து 
ஆகையினால்‌ யூதா 
முதலாவதாகக்‌ கூறப்பட்டிருக்கிறது. 
(ஆதி 49:82: லூக்கா 3:23-38; எபி 7:14; 
வெளி 5:5). 


யூதாவின்‌ குமாரருடைய 
நாமங்களாவன: 
1. ஏர்‌ நாளா 2:3; ஆதி 38:3) 


2, ஒனான்‌ [நாளா 2:3; ஆதி 38:4) 


சேலா (நாளா 2:3; ஆதி 38:5) 
பாரேஸ்‌ (நாளா 2:4; ஆதி 38:29) 


5. சேரா (நாளா 2:4; ஆதி 38:30) 
சந்ததியைப்பற்றி இந்த 


சுருக்கமாய்ச்‌ 
கர்த்தர்‌ 


யூதாவின்‌. 


ஆசீர்வதித்திருக்கிறார்‌. 
கோத்திரத்தாரைவிட, 
எண்ணிக்கையில்‌ அதிகமாக 
பலுகிப்பெருகியிருக்கிறார்கள்‌. ஆகையினால்‌. 
யூதாகோத்திரத்தாரின்‌ வம்ச அட்டவணை 
முதலாவதாக. சொல்லப்பட்டிருக்கிறது. 
மற்ற கோத்திரத்தாரின்‌ வம்சவரலாற்றை விட, 
யூதாகோத்திரத்தாரின்‌ வம்சவரலாறு 
மிகவும்‌ பெரியதாகும்‌. 


யூதாகோத்திரத்தார்‌ 





i= FT 
ETT 


கர்த்தராகிய 
யூதாகோத்திரத்தைச்‌ 
கிறிஸ்துவானவரே 


இயேசுகிறிஸ்து 
சேர்ந்தவர்‌. 
யூதாகோத்திரத்தாரில்‌ 
பிரதானமானவர்‌. ஆனாலும்‌ 
யூதாகோத்திரத்தாரில்‌ சிலர்‌ மிகவும்‌ 
மோசமானவர்களாகயிருக்கிறார்கள்‌. ஏர்‌ 
என்னும்‌ யூதாவின்‌ மூத்த குமாரன்‌ 
கர்த்தரின்‌ பார்வைக்கு பொல்லாப்பானதை 
செய்கிறான்‌. ஆகையினால்‌ கர்த்தர்‌ 
அவனைக்‌ கொன்றுபோடுகிறார்‌. 


ஏர்‌ என்றும்‌ முதாலின்‌ 
குமாரன்‌ கர்த்தரின்‌ பார்வைக்குப்‌ 
பொல்லாதவனாயிருக்கிறான்‌. ஏர்‌ செய்த. 
பொல்லாப்பு என்ன என்று வேதாகமத்தில்‌. 
குறிப்பிடப்படவில்லை. ஒருவேளை இவனும்‌ 
ஒனானைப்போல “தன்‌ தமையனுக்குச்‌ சந்ததி 
உண்டாகாதபடிக்குத்‌ தன்‌ வித்தை தரையிலே. 
விழவிட்டு' கெடுத்திருக்க வேண்டும்‌. 
(ஆதி 38:80). வேதாகமத்தில்‌ இந்தப்‌ 
பாலத்தைப்‌ பற்றி இந்த வசனத்தில்‌ முதன்‌ 
முறையாகக்‌ கூறப்பட்டிருக்கிறது. 


யூதாவின்‌ சந்ததியில்‌ வந்த ஒனானும்‌ 
கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை 
செய்தான்‌. இந்தப்‌ பாவத்தைச்‌ செய்த: 
ஒனானைக்‌ கர்த்தர்‌ கொன்று போட்டார்‌. 
மனுஷர்‌ பூமியில்‌ பலுகிப்‌ 
கட்டளை, கர்த்தருடைய  சாயலாகவும்‌, 
கர்த்தருடைய ரூபத்தின்‌ பிரகாரமாகவும்‌ 
இருக்கும்‌ மனுஷ சந்ததியாரை உலகத்தில்‌ 
வரவிடாமல்‌ தடுக்கக்கூடாது. 


யூதா தன்‌ மருமகளாகிய தாமாரோடு 
வேசித்தனம்பண்ணினான்‌. 

த்‌ வந்த ஆகார்‌ 
சாபத்தீபான விஷயத்திலே துரோகம்பண்ணி 


கர்த்தருடைய 


யூதாகோத்திரத்தாரில்‌ 
பிரியமானவர்களும்‌ இருக்கிறார்கள்‌. ஏமான்‌, 

ன்‌, கல்கோல்‌, 
மிரியமானவர்களாயும்‌, 


ஞானமுள்ளவர்களாயும்‌ இருந்தார்கள்‌. 


1 நானாகமம்‌ - விரிவுரை 
ICHRONICLES - COMMENTARY 


'ஏத்தான்‌” என்னும்‌ பெயருக்கு 
'உறுதி', “நிலைத்திருப்பது' என்று பொருள்‌. 


என்னும்‌ பெயருக்கு “தாங்குகிறவன்‌" என்று 
பொருள்‌ (நாளா 2:6). 
ஏமான்‌, ஏத்தான்‌, கல்கோல்‌, தாரா 
ஆகியோர்‌ சேராவின்‌ குமாரர்களல்ல என்றும்‌, 
சேராலின்‌  சந்ததியைச்‌ 
என்றும்‌ வேதபண்டிதர்கள்‌ 
சொல்லுகிறார்கள்‌. ஆனாலும்‌ 
இவர்களுடைய பெயர்களும்‌ இந்த 
வம்ச அட்டவணையில்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
இவர்கள்‌ தங்கள்‌ பிதாவின்‌ வீட்டாருக்கு 
கீர்த்தியுள்ளவர்களாயிருக்கிறார்கள்‌. 

“அவன்‌ எஸ்ராகியனாகிய ஏத்தானிலும்‌, 
ஏமான்‌, கல்கோல்‌, தர்தா என்னும்‌ மாகோலி 
ன்‌ குமாரரிலும்‌, மற்ற எல்லா மனுஷரிலும்‌ 
ஞானவானாயிருந்தான்‌; சுற்றிலும்‌ இருந்த 
சகல ஜாதிகளிலும்‌ அவன்‌ கீர்த்தி 
பிரபலமாயிருந்தது'' (1 இராஜா 4:31) 


இந்த வசனப்பகுதியில்‌ 
நகசோனைப்பற்றியும்‌, சல்மாவைப்பற்றியும்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. எகிப்திலிருந்து, 
இஸ்ரவேல்‌. புத்திரர்‌ வெளியேறி 
வனாந்தரத்தில்‌ பிரயாணம்‌ பண்ணிய போது 
நகசோன்‌ யூதா கோத்திரத்தாரை வழிநடத்திச்‌ 
சென்றான்‌. (எண்‌ 2:39). “சல்மா” 
என்பவனின்‌ மறுபெயர்‌ சல்மோன்‌. இவன்‌ 
எரிகோவிலிருந்த ராகாபை விவாகம்‌ 
பண்ணியவன்‌. 421; மத்‌ 15; 
லூக்கா 3:32) 


(ரூத்‌ 


மேசியாவின்‌ வம்ச வரலாறு பாரேசின்‌. 
மூலமாக வருகிறது. (நாளா 9-12; 
ரூத்‌ 418; லூக்கா 323-38). 
ராஜவம்சமும்‌  பாரேசின்‌ மூலமாகவே 
வருகிறது (மத்‌ 11-17). 


மேசியாவின்‌ வம்ச வரலாறு எஸ்ரோன்‌ 
மூலமாக வருகிறது. நாளா 12; 
ரூத்‌ 418; லூக்கா 3:23-38). ராஜவம்சமும்‌ 
எஸ்ரோனின்‌ மூலமாகவே வருகிறது 
(மத்‌ 14-17). 





f= a 
TT 


என்னும்‌ பெயருக்கு 
இசை" "பாதுகாப்பு" என்று பொருள்‌. 
பெயருக்கு “மலையாடு” 
கூறுகிறார்கள்‌. “ராம்‌' 
எஸ்ரோனின்‌ பெளத்திரன்‌ (நாளா 235,253) 

கர்மீ” னும்‌ பெயருக்‌ 
களைகழிக்கிறவன்‌"' “என்று பொருள்‌, கரம்‌ 
யாருடைய குமாரன்‌ என்று கூறப்படவில்லை. 

சேராவின்‌ குமாரரோடு 

கூறப்பட்டிருக்கிறான்‌. அவனுடைய 
குமாரனாகிய ஆகாரைப்‌ பற்றி மட்டுமே இந்த 
வசனத்தில்‌ கூறப்பட்டிருக்கிறது. 
யோசு 716-18 ஆகிய வசனங்களில்‌ 
பிரகாரம்‌ இவன்‌ சேராகியரின்‌ வம்சத்தில்‌ 
வருகிறான்‌. இந்தப்‌ பெயர்‌ 1நாளா 2:6 
ஆவது வசனத்திலுள்ள  சேராவோடு 
தொடர்புடையது. 


ஈசாயின்‌ குமாரர்‌ 
நாணா 2:18-17 


நானா 2:18. ஈசாய்‌ தன்‌ மூத்தகுமாரன்‌ 
எலியாபையும்‌, அமினதாப்‌ என்னும்‌. 
இரண்டாம்‌ குமாரனையும்‌, சிம்மா 
என்னும்‌ மூன்றாம்‌ குமாரனையும்‌, 


1நானா 2:14. நெதனெயேல்‌ என்னும்‌. 
நாலாம்‌ குமாரனையும்‌, ரதாயி என்னும்‌: 
இத்தாம்‌ குமாரனையும்‌, 


1நானா 2:15. ஓத்சேம்‌ என்னும்‌ ஆறாம்‌. 
குமாரனையும்‌, தாவீது என்னும்‌ ஏழாம்‌ 
குமாரணையும்‌ பெற்றான்‌. 


நானா 2:16. அவர்கள்‌ 
செருயான்‌, அபிகாயில்‌ 
செருயானின்‌ குமாரர்‌, 
யோவாரப்‌, ஆசுகேல்‌ 
மூன்றுபேர்‌. 


சகோதரிகள்‌. 
என்பவர்கள்‌; 
அமீசாய்‌, 
என்னும்‌ 


1 நானாகமம்‌ - விரிவுரை 
ICHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


1நானா 2:17. அபிகாயில்‌ அமாகாவைப்‌ 
பெற்றான்‌; அமாசாவின்‌ தகப்பன்‌ 
இண்மவேலியனாகிய யெத்தேர்‌ 
என்பவன்‌. 


இஸ்ரவேல்‌ 
வம்ச அட்டவணையில்‌ 
குடும்பத்தாரைப்பற்றியும்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. 
நிமித்தமாகவும்‌, தாவீதின்‌ குமாரனாகிய 
இயேசுகிறிஸ்துவின்‌: நிமித்தமாகவும்‌, 
ஈசாயின்‌ பெயர்‌ இங்கு சேர்க்கப்பட்டிருக்கிறது. 


கோத்திரத்தாரின்‌ 
er 


வர்தன்‌ 


அரசாயென்னும்‌ அடிமரத்திலிருந்து ஒரு 
குளிர்‌ தோன்றி, அவன்‌ வேர்களிலிருந்து ஒரு 
கிளை எழும்பிச்‌ செழிக்கும்‌" (ஏசா 113). 


ஈசாய்க்கு 8 குமாரர்கள்‌ இருந்தார்கள்‌. 
சாமு 16:6-11: சாமு 17:12-14) ஆனால்‌ ஏழு 
குமாரின்‌: பெயர்களே இங்கு 
கூறப்பட்டிருக்கிறது. தாவீது இளையவன்‌. 
சாமு 1641) ஈசாயின்‌ எட்டாவது குமாரன்‌ 
இளமையிலேயே மரித்துப்‌ போயிருக்க 
வேண்டும்‌. அவனுக்குப்‌ 
புத்திரர்கள்‌ போயிருக்க 
வேண்டும்‌. 


ட. 
பிறந்திருக்காமல்‌ 


தாவீதுக்கு இரண்டு சகோதரிகள்‌ 
இருக்கிறார்கள்‌. அவர்களுடைய பெயர்‌ 
செருயாள்‌, அபிகாயில்‌ என்பனவாகும்‌. 
(சோமு 17:25) 


அபிசாய்‌, யோவாப்‌, ஆசகேல்‌ ஆகிய 
இம்மூவரும்‌ தாவீதின்‌ உறவினர்கள்‌. 
தாவீதின்‌ ராஜ்யபாரத்தில்‌ இவர்கள்‌ முக்கிய 
பங்கு வகித்தார்கள்‌. தாவீது மரிக்கும்‌ காலம்‌ 
வரையிலும்‌ மோல்‌ த்தும்‌ 
படைத்தளபதியாக இருந்தான்‌. யெத்தேரின்‌ 
மறுபெயர்‌ எத்திரா (சோமு 17:25). 


காலேபின்‌ குமாரர்‌ 
நானா 2:18-20 


நோனா 2:18. எஸ்ரோனின்‌ குமாரன்‌ 
காலேப்‌ எரீயோத்‌ என்னப்பட்ட தன்‌ 
பெண்ஜாதியாகிய அசுபாணாலே பெற்ற 
குமாரம்‌, ஏசேர்‌, சோபாப்‌, அர்தோன்‌ 
என்பவர்கள்‌. 





i FT 
TT 


நானா 2:19. அசுபான்‌ சென்றுபோன 
யின்‌ காலேப்‌ எப்ராத்தை 
விவாகம்பண்ணினான்‌; 

அவனுக்கு ஊரைப்‌ பெற்றான்‌. 


220. 
ஊரி 


நானா 
பெற்றான்‌; 
பெற்றான்‌. 


ஊர்‌ ஊரியைப்‌ 
பெசலெயேலைப்‌ 


எப்புன்னேயின்‌ குமாரனாகிய காலேபின்‌ 
முன்னோர்‌. இவன்‌ எஸ்ரோனின்‌ குமாரன்‌. 
(எண்‌ 13:6, எண்‌ 14:624; எண்‌ 32:12; 
எண்‌ 3419; யோசு 149/14) நாளா 
ஆவது வசனத்தில்‌  கூறப்பட்டிருக்கும்‌ 
காலேபும்‌, இவனும்‌ வெவ்வேறு நபர்கள்‌ 


காலேபுக்கு எரீயோத்‌ மூலமாகவும்‌, 
அசபாளால்‌ மூலமாகவும்‌ பிள்ளைகள்‌ 
பிறக்கிறார்கள்‌. அசுபாளின்‌ பிள்ளைகளுடைய 
பெயர்கள்‌ மட்டுமே இங்கு கூறப்பட்டிருக்கிறது. 
எரீயோத்‌ ஒருவேளை காலேபின்‌ 
மறுமனையாட்டியாக இருக்கலாம்‌. 
ழம்கையாட்தன்‌. குமாரகுபைம்‌ பெர்‌ 
வரலாற்று அட்டவணையில்‌ 
குறிபபிடப்படுவதில்லை. 


எப்ராத்தின்‌ மறுபெயர்‌ எப்ராத்தா 

என்பதாகும்‌ நாளா 2:50, நாளா 4:4). 
பெசலெயேல்‌ 

ஆரத்‌ கூடாரத்தைக்‌ 


என்பவன்‌ 
கட்டுவதற்கு. 


யாத்‌ 35:0; யாத்‌ 261 
218 ஆவது வசனத்தில்‌ கூறப்பட்டிருக்கும்‌ 
காலேபும்‌, எப்புன்னேமின்‌ குமாரனாகிய 
காலேபும்‌ ஒரே நபரல்ல, வெவ்வேறு நபர்கள்‌. 


“பின்னும்‌ கர்த்தர்‌ மோசேயை 
நோக்‌ நான்‌ பத்க்‌ கோத்திரத்தில்‌ 
ஊருடைய மகனான ஊரிமின்‌ குமாரன்‌ 
பெசலெயேலைப்‌ பேர்சொல்லி அழைத்து, 
விநோதமான வேலைகளை 
யோசித்துச்‌ செய்கிறதற்கும்‌, 
வெள்ளியிலும்‌ 
வேலைசெய்கிறதற்கும்‌, 
முத்திரைவெட்டாக வெட்டிப்‌ பதிக்கிறதற்கும்‌, 
மரத்தில்‌ சித்திரவேலைகளைச்‌ 
செய்கிறதற்கும்‌, மற்றும்‌ சகலவித 
வேலைகளையும்‌ யூகித்துச்‌ செய்கிறதற்கும்‌ 
வேண்டிய ஞானமும்‌ புத்தியும்‌ 
அவனுக்கு உண்டாக, அவனை 
ஆலிமினால்‌ நிரப்பினேன்‌” (யாத்‌ 
என்றார்‌. 


1 நாளாகமம்‌ - விரிவுரை 
ICHRONICLES - 


COMMENTARY 


எஸ்ரோனின்‌ குமாரர்‌ 
நாணா 2:21-24 


நநானா 2:21. பிற்பாடு, எஸ்ரோன்‌ 
அறுபது வயதானபோது கிலெயாத்தின்‌ 
தகப்பனாகிய மாகீரின்‌ குமாரத்தியை 
விவாகம்பண்ணி, அவளிடத்தில்‌ 
பிரவேசித்தான்‌; இவன்‌ அவனுக்குச்‌. 
செகூபைப்‌ பெத்தான்‌. 


நதானா 22௨ செகூப்‌ யாவீரைப்‌ 
பெற்றான்‌; இவனுக்குக்‌ கீலேயாத்‌ 
தேசத்தில்‌ இருபத்து மூன்று ஊர்கள்‌. 
இருந்தது. 


1தானா 2:23. கேசூரையும்‌ ஆராமையும்‌ 

கிராமங்களையும்‌, 

கிராமங்களாகிய 

அவர்கள்‌ 

கையிலே வாங்கினார்கள்‌; இவர்கள்‌. 

எல்லாரும்‌ கிலெயாத்தின்‌ தகப்பனாகிய 
மாகீரின்‌ குமாரர்‌. 


நதானா 2:24. 
எப்ராத்தாவில்‌ 

இறந்து போனபின்‌, 
பெண்ஜாதியாகிய அபியான்‌ 


அவனுக்குத்‌ தெக்கொவாவின்‌ 
தகப்பனாகிய அசூரைப்‌ பெற்றான்‌. 


யாக்கோபு எகிப்து தேசத்திற்குப்‌ 
போனபோது அவரோடு கூடப்போன எழுபது 
பேரில்‌ எஸ்ரோனும்‌ ஒருவர்‌. 


காலேபின்‌ ஊரான 
எஸ்ரோன்‌ 
எஸ்ரோனின்‌: 


தாவிதுடைய குமார்‌ ஏர்‌, ஒனான்‌, 
ண. வட்டு சேரா என்பவர்கள்‌; 
அவர்களில்‌. ஏரும்‌. ஒனானும்‌. 
கானான்தேசத்தில்‌ இறந்துபோனார்கள்‌; 
பாரேசுடைய குமாரர்‌ எஸ்ரோன்‌, ஆமூல்‌ 
என்பவர்கள்‌" (ஆதி 4612) 


எஸ்ரோனின்‌ மனைவியாகிய அசுபாள்‌ 
மரித்துப்‌ போனாள்‌. அதன்‌ பின்பு, எஸ்ரோன்‌ 
மாகீரின்‌ குமாரத்தியை விவாகம்‌ 
பண்ணினான்‌. அப்போது எஸ்ரோனுக்கு. 

வயதாயிற்றுற இவள்‌ செகூபைப்‌ 
பெற்றாள்‌. செகூப்‌ யாவீரைப்‌ பெற்றான்‌; 
நாளா 2:21-22). 





i al 
TT 


கீலேயாத்‌ தேசத்தில்‌ இருபத்து மூன்று 
ஊர்கள்‌ என்று கூறப்பட்டிருப்பது பின்பு 30 
ஊர்களாயிற்று. (நியா 10:4). இவன்‌ 
கேசூரையும்‌, ஆராமையும்‌, கேனாத்திலுள்ள 
கிராமங்களாகிய அறுபது ஊர்களையும்‌ 
கெசூரியர்‌ கையிலும்‌, சீரியர்‌ கையிலும்‌ 
வாங்கினான்‌. 


மனாசே கோத்திரத்தாரிடமிருந்து 
கெசூரியரும்‌, சீரியரும்‌ இந்த ஊர்களைப்‌ 
பெற்றிருக்க வேண்டும்‌. இதன்‌ பின்பு, செகூப்‌ 
இந்த ஊர்களை இஸ்ரவேலுக்காகத்‌ திரும்பப்‌. 
பெற்றுக்‌ கொண்டான்‌ (!நாளா 2:23). 


வெர்மெயேலின்‌ குமாரர்‌ 
நாணா 2:25-98. 


நோனா 225. எஸ்ரோனுக்கு. 
முதற்பிறந்த யெர்மெயேலின்‌ குமாரர்‌, 
ராம்‌ என்னும்‌ மூத்தவனும்‌, பூனா, 
ஒரென்‌, ஓத்சேம்‌, அகியா 
என்பவர்களுமே. 


நானா 228, அத்தாரான்‌ என்னும்‌ 
பேருன்ன வேறொரு மனைவியும்‌: 
யெர்மெயேலுக்கு இருந்தான்‌; இவன்‌: 
ஒனாமின்‌ தாய்‌. 


நோனா 227.  பெயர்மெயேலுக்கு. 
முதற்பிறந்த ராமின்‌ குமாரர்‌, மாஸ்‌, 
யாமின்‌, எக்கேர்‌ எண்பவர்கள்‌.. 


1நானா 2:28. ஓனாமின்‌ குமாரர்‌, 
சும்மாய்‌, யாதா என்பவர்கள்‌; 
சம்மாயின்‌ குமாரர்‌, நாதாப்‌, அபிசூர்‌ 
என்பவர்கள்‌. 


நோனா ௨, அபிசூருடைய 
மனைவியின்‌ பேர்‌ அபியாயேல்‌; அவன்‌ 
அவனுக்கு அக்பானையும்‌ 
மோனிதையும்‌ பெற்றான்‌. 


நானா 2:30. நாதாமின்‌ குமாரர்‌, 
சேலேத்‌, அப்பாயீம்‌ என்பவர்கள்‌; 
சேலேத்‌ புத்திரரில்லாமல்‌ மரித்தான்‌. 
நானா 2:31. அப்பாயிமின்‌ குமாரர்‌ 
இஷி முதலானவர்கள்‌; இஷியின்‌ 
குமாரர்‌ சேசான்‌ முதலானவர்கள்‌; 
சேசானின்‌ குமாரத்தி அக்லாய்‌.. 


1 நானாகமம்‌ - விரிவுரை 
ICHRONICLES - 


COMMENTARY 


1தானா 282. 
சகோதரனாகிய யாதாவின்‌ குமாரர்‌, 
யெதத்தெர்‌, யோனத்தான்‌ என்பவர்கள்‌; 
யெத்தெர்‌ குமாரரில்லாமல்‌ மரித்தான்‌. 


1தானா 2:33. யோனத்தானின்‌ குமாரர்‌, 
பேலேத்‌, காசா என்பவர்கள்‌; இவர்கள்‌: 
யெர்மெயேலின்‌ புத்திரர்‌. 


யெர்மெயேலின்‌ குமாரர்‌ 


ன்‌ A ஆறு பேர்‌ 
இவர்களுடைய நாமங்களாவன:: 


1. ராம்‌ 
பூனா 
ஒரென்‌ 
ஒத்சேம்‌. 

5. அகியா 
ஒனாம்‌ - இவன்‌ யெர்மெயேலுக்கும்‌, 
அத்தாராளூக்கும்‌ பிறந்தவன்‌. 
நாளா 2:26) 


இந்த ஆறு குமாரர்‌ 
[நாளா 2:27-33 ஆகிய 
கூறப்பட்டிருக்கும்‌. 18 சந்ததியார்‌ 
வருகிறார்கள்‌. இவர்கள்‌ யெர்மெயேலின்‌ 
புத்திரர்‌ என்று அழைக்கப்படுகிறார்கள்‌. 
புத்திரர்‌ என்னும்‌ வார்த்தை சந்ததியாரைக்‌ 
குறிப்பதற்கும்‌ பயன்படுத்தப்படுகிறது. 


மூலமாக 
வசனங்களில்‌. 


சேசானின்‌ சந்ததியார்‌ 
1நானா 2:84-41 


1நானா 284. 
குமாரத்திகவேயன்றி 
இல்லை; சேசானுக்கு 
பேருன்ன எகிப்திய 
ஒருவன்‌ இருத்தான்‌. 


தானா 2:85. 
குமாரத்தியைத்‌ 
வேலைக்காரனாகிய 
கொடுத்தான்‌; அவன்‌ 
அத்தாயியைப்‌ பெற்றான்‌. 


சேசானுக்குக்‌ 
குமாரர்கள்‌ 
யர்கா என்னும்‌ 
வேலைக்காரன்‌: 


சேசான்‌ தண்‌ 
தன்‌ 
யாகாவுக்குக்‌ 

அவனுக்கு. 





i FTE 
ETT 


நோனா 2:96. அத்தாமி. 
பெற்றான்‌. 'நாதான்‌' 
பெற்றான்‌. 


'நாதானைய்‌ 
சாபாதைப்‌ 


நோனா 2:37. 
பெற்றான்‌; 
பெற்றான்‌. 


எப்லாலைப்‌ 


சாபாத்‌ 
ப்‌ ஓபேதைய்‌ 


எப்லால்‌ 


நநானா 2:38, 
பெற்றான்‌; 


பெற்றான்‌. 


ஓபேத்‌ ஏகூவைப்‌ 
ஏகூ அசுரியாவைப்‌ 


நோனா 
பெற்றான்‌; 
பெற்றான்‌. 


௮:9. அசரியா ஏலேத்சைய்‌ 
ஏலேத்ஸ்‌ எலெயாசாவைப்‌ 


நோனா 2:40. எலெயாசா சிஸ்மாயைப்‌ 
பெற்றான்‌; சிஸ்மாய்‌ சல்லூமைப்‌ 
பெற்றான்‌. 


நநானா 2:41. சல்லூம்‌ எக்கமியாவைப்‌ 
பெற்றான்‌; எக்கமியா எலிசாமாவைப்‌ 
பெற்றான்‌. 


சேசானுக்கு யர்கா என்னும்‌ பேருள்ள 
எகிப்திய வேலைக்காரன்‌ ஒருவன்‌ இருந்தான்‌ 
இந்த எகிப்தியன்‌ சேசானின்‌ குமாரத்தியை 
விவாகம்‌ பண்ணினான்‌. இவனுக்கு அத்தாயி 
என்னும்‌ குமாரன்‌ பிறந்தான்‌. குமாரத்திகள்‌ 
தங்கள்‌ பிதாவின்‌ கோத்திர வம்சத்தாரில்‌ 
விவாகம்‌. பண்ணினால்‌ அவர்கள்‌ 
சுதந்தரத்தில்‌ நிலைத்திருப்பார்கள்‌. 
(எண்‌ 36%). இதன்‌ பிரகாரம்‌ இந்த 
எகிப்தியன்‌ யூதா கோத்திரத்திற்குச்‌ சுவிகாரப்‌ 
புத்திரனாகிறான்‌. (1நாளா 2:34-41). 


காலேபின்‌ குமாரர்‌ 
தானா 2:42-49 


நநானா 242.  யெர்மெயேலின்‌ 
சகோதரனாகிய காலேபின்‌ குமாரர்‌, 
சீப்பின்‌ தகப்பனாகிய மேசா என்னும்‌ 
முதற்பிறத்தவனும்‌, எப்ரோனின்‌. 
தகப்பனாகிய மெரேசாவின்‌ 
குமாரருமே. 


1நானா 
கோராகு, தப்புவா, 


என்பவர்கள்‌. 


243. எப்ரோனின்‌ குமாரர்‌, 
ரெக்கேம்‌, செமா 


1 நானாகமம்‌ - விரிவுரை 
ICHRONICLES - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தானா 2:44. செமா யோர்க்கேயாமின்‌ 
தகப்பனாகிய ரெக்கேமைப்‌ பெற்றான்‌; 
ரெக்கேம்‌ சம்மாயைப்‌ பெற்றான்‌. 
நதானா 2:49. சம்மாயின்‌ குமாரன்‌ 
மாகோன்‌;  மாகோன்‌ பெத்சூரின்‌ 
தகப்பன்‌. 

காலேபின்‌ 
எப்பான்‌ 


ந்தானா. 946. 
மறுமனையாட்டி யாகிய 
ஆரானையும்‌, மோசாவையும்‌, 
காசேசையும்‌ பெற்றான்‌; ஆரான்‌ 
காசேசைப்‌ பெற்றான்‌. 


நதானா 247, யாதாயின்‌ குமாரர்‌, 
ரேகேம்‌, யோதாம்‌, கேசாம்‌, பேலேத்‌, 
எப்பா, சாகாப்‌ என்பவர்கள்‌. 


1தானா 2:48. காலேபின்‌: 
மறுமனையாட்டி யாகிய மாகான்‌ 
சேபேரையும்‌ திர்காணாவையும்‌ 
பெற்றான்‌. 


நநானா 2:49. 
தகப்பனாகிய 
மக்பேனாவுக்கும்‌ 
தகப்பனாகிய 
பெற்றான்‌; காலேபின்‌. 
அக்சான்‌ என்பவன்‌. 


அவன்‌ மத்மன்னாவின்‌' 
காகாயையும்‌, 
கீபேயாவுக்கும்‌ 
சேவாவையும்‌ 
குமாரத்தி 


காலேபு எஸ்ரோனின்‌ குமாரன்‌ 
நாளா 2:18,42). இவன்‌ யெர்மெயேலின்‌ 
சகோதரன்‌. (1நாளா 2:25-33) 


எப்ரோன்‌, மெரேசா, தப்புவா, ரெக்கேம்‌. 

ற்றின்‌ பெயரில்‌ பட்டணங்களும்‌. 

ஆதி 23279: 

எப்ரோனும்‌, மெரேசாவும்‌ 

காலேபுக்குக்‌ கொடுக்கப்பட்டது. இவன்‌ 

கானான்‌ தேசத்திற்குள்‌ வேவுயார்க்கப்‌ 

போனவர்களில்‌ ஒருவன்‌. (யோசு 14:13) 

தப்புவா யூதாவிலும்‌ (யோசு 15:34), 

ரெக்கேம்‌  பென்யமீனிலும்‌ உள்ளது. 
(யோசு 18:27). 

“மாகோன்‌” என்னும்‌ பெயரில்‌ யூதாவில்‌ 

ஒரு பட்டணமும்‌ உள்ளது. (யோசு 15:55; 
[சாமு 23:24) 





i FTE 
ETT 


காலேபுக்கு மாகாள்‌ 
ஒரு மறுமனையாட்டியும்‌ 
மறுமனையாட்டிகளுடைய குமாரின்‌: 
பெயர்கள்‌ ஒருசில இடங்களில்‌ கூறப்‌ 
பட்டிருந்தாலும்‌ எல்லா இடங்களிலும்‌ 
மறுமனையாட்டிகளின்‌ குமாரர்களுடைய 
பெயர்கள்‌ குறிப்பிடப்படுவதில்லை. 
ரீநாளா.. 2:46). இதற்கான காரணமும்‌. 
தெளிவாக இல்லை. 
எப்புன்னேயின்‌ 

காலேபுக்கும்‌, அக்சாள்‌ 
ஒரு குமாரத்தி இருக்கிறாள்‌. 
(யோசு 1516-17; நியா 1:12-15) இதனால்‌ 
எப்புன்னேயின்‌ குமாரனாகிய காலேயையும்‌. 
எஸ்ரோனின்‌ குமாரனாகிய காலேபையும்‌ 
சரித்திர ஆசிரியர்கள்‌ ஒரே நபராகக்‌ 
குறிப்பிடுகிறார்கள்‌. 


என்னும்‌ பெயரில்‌ 
இருக்கிறாள்‌. 


குமாரனாகிய 
என்னும்‌ பெயரில்‌ 


காலேபின்‌ சந்ததியார்‌ 
1நானா 2:50-55 


நோனா 250. எப்ராத்தானிடத்தில்‌ 
முதற்பிறத்த ஊருடைய குமாரனாகிய 
கா குமாரர்‌, கீரியாத்யாரீமின்‌ 
மூப்பணான சோபாலும்‌, 


நோனா ஆக பெத்லெகேமின்‌ 
மூப்பணாண சல்மாவும்‌, பெத்காதேரின்‌ 


மூப்பணான ஆரேப்புமே. 

2௨. கீரியாத்யாரிமின்‌ 
சோபாலின்‌ குமாரர்‌, 
ஆசியம்‌  மெனுகோத்‌ 


1நானா 
முப்பனான 
ஆரோவே, 

என்பவர்கள்‌. 


நானா 
வம்சங்கள்‌, 


2௧8. கீரியாத்யாரிமிலிருந்த 
எத்திரியரும்‌ பூகியரும்‌ 
சுமாத்தியரும்‌ மிஸ்ராவியருமே; 
இவர்களிடத்தில்‌ சோராத்தியரும்‌, 
எஸ்தவோலியரும்‌ பிறந்தார்கள்‌. 


நோனா 2:54. சல்மாவின்‌ சத்ததிகன்‌, 
பெத்லெகேமியரும்‌, 
நேத்தோப்பாத்தியரும்‌, பெத்‌ யோவாப்‌ 
என்னும்‌ அதரோத்‌ ஊராரும்‌, 
மனாத்தியரிலும்‌ சேரியரிலும்‌ பாதி 
ஜனங்களுமே. 


1 நானாகமம்‌ - விரிவுரை 
ICHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


1நானா 2:55. யாபேசில்‌ குடியிருந்த 
கணக்கின்‌ வம்சங்கள்‌, திராத்தியரும்‌ 
சிமாத்தியரும்‌ சுக்காத்தியருமே; ரேகாப்‌ 
வீட்டாரின்‌ தகப்பனாகிய அம்மாத்தின்‌' 
சுந்ததியாரான கேனியர்‌ இவர்களே. 


ஊருடைய குமாரனாகிய காலேப்‌” 
என்பவன்‌ எப்புன்னேயின்‌ குமாரனாக 
இருக்கலாம்‌. (எண்‌: 13:6) எப்புன்னே என்பது, 
ஊருடைய பட்டப்‌ பெயராகும்‌. (யாத்‌ 17:10; 
யாத்‌ 24:14; யாத்‌ 3:2; யாத்‌ 35:30) 


எப்ராத்தாள்‌ என்பவள்‌ 
நாளா  2:18-20 ஆகிய வசனங்களில்‌ 
கூறப்பட்டிருக்கும்‌ காலேபின்‌ மனைவி. 


கீரியாத்யாரீம்‌ என்பது கிபியோனியரின்‌ 
பழங்காலத்து பட்டணம்‌, (யோசு 9:17 
யோசு 1560) இங்கு கர்த்தருடைய 
உடன்படிக்கைப்‌ பெட்டி நீண்டகாலமாக 
இருந்தது. தாவீது இந்தப்‌ பெட்டியை 
இங்கிருந்து சீயோனுக்கு எடுத்து வந்தார்‌, 
சாமு 6:21; சாமு 7:2; சோமு 6:2; 
நாளா 13:5-6), 


கீரியாத்யாரீம்‌, பெத்லகேம்‌ 
பட்டணங்கள்‌ பிற்காலத்தில்‌ 
பட்டணங்களாயிற்று, 


ல்‌ 
தாவீதின்‌ 


சல்மா என்பவன்‌ பெத்லெகேமின்‌ 
மூப்பன்‌. சல்மா என்னும்‌ பெயருக்கு “வலிமை” 
என்று பொருள்‌. இலன்‌ “பெற்லகேமின்‌. 
தகப்பன்‌” நாளா 2:51,54). இந்த சல்மா 
தவிர, வேறொரு சல்மாவும்‌ இருக்கிறான்‌. 
இவன்‌ போவாசின்‌ தகப்பன்‌. (நாளா 2:11; 
ரூத்‌ 4:20-21; மத்‌ 1:4-5; லூக்கா 3:32) 


ஆரியம்‌  மெனுகோத்‌' என்னும்‌ 
பெயரிலுள்ள “ஆசியம்‌" என்பதற்கு “பாதி” 
என்று பொருள்‌. மெனுகோத்தின்‌ மற்றொரு 
பாதியைப்‌ பற்றி 1நாளா 2:54 ஆவது, 
வசனத்தில்கூறப்பட்டிருக்கிறது. 


tl அகக்‌ orale 
வம்சங்களைப்பற்றி இந்த  வசனப்பகுதியில்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. யாபேஸ்‌ இதை 
ஸ்தாபித்திருக்க வேண்டும்‌. (1நாளா 4:9-10) 





i 1 நாளாகமம்‌ - விரிவுரை i 
ய்ய ICHRONICLES - COMMENTARY PUBLISHERS 


கேனியர்‌ என்பவர்கள்‌ அம்மாத்தின்‌ 
சந்ததியார்‌. இந்தக்‌ கேனியர்‌ மோசேயின்‌ 
மாமனாகிய எத்திரோவின்‌ சந்ததியார்‌ ஆவர்‌ 
(நியா 146; நியா 49147; நியா 524; 
1சாமு 15:6; 1சாமு 27:10; 1சாமு 30: 
இவர்க தங்களுடைய சுதந்தர 
வீதத்தில்‌ யூதா  கோத்திரத்தாரோடு 
சேர்ந்திருக்கிறார்கள்‌. 

வருஷங்களாக 

கோத்திரத்தாரும்‌ கலந்திருக்கிறார்கள்‌. 





i FTE 
TT 


இஸ்ரவேலின்‌ குடும்பத்தாரில்‌, 
தாவீதின்‌ குடும்பத்தாரே மிகவும்‌ பிரசித்திப்‌ 
பெற்றவர்களாயிருக்கிறார்கள்‌. 
குடும்பத்தைப்பற்றி 1நாளா 
வசனத்தில்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. 
தாவீதின்‌ குடும்பத்தைப்பற்றி விரிவாகச்‌ 
'சொல்லப்பட்டிருக்கிறது. 


தாவீதின்‌ குமாரர்‌ (நாளா 3:1-9), 
தாவீதின்‌ குடும்பத்தில்‌ வந்த ராஜவம்சத்தார்‌ 
(நாளா 30-16).  சிறையிருப்பின்போதும்‌, 
சிறையிருப்புக்குப்‌ பின்பும்‌, தாவீதின்‌ 
குடும்பத்தில்‌ மீதியாயிருந்தவர்கள்‌ 
நாளா 317-24) 


தாவீதின்‌ குமாரர்‌ 
நாளா 8:1-9 


நோனா 844. தாவீதுக்கு எப்ரோனிலே. 
பிறந்த குமாரர்‌ யெஸ்ரெயேல்‌. 
ஊரானான அகிநோவாமிடத்தில்‌ பிறந்த 
அம்னோன்‌ முதற்பேறானவன்‌; கர்மேலி. 
ண்‌ ஊராணான அபிகாயேலிடத்தில்‌: 
பிறந்த தானியேல்‌ இரண்டாம்‌ குமாரன்‌. 


நநானா 82. கேசூரின்‌ ராஜாவாகிய 
தல்மாயின்‌ குமாரத்தி மாக்கான்‌ பெற்ற 
அப்சலோம்‌ மூன்றாம்‌ குமாரன்‌; ஆகீத்‌ 
பெற்ற அதோனியா நாலாம்‌ குமாரன்‌. 
நானா 83. அயித்தான்‌ பெற்ற 
செப்பத்தியா ஐந்தாம்‌ குமாரன்‌; அவன்‌ 
பெண்ஜாதியாகிய எக்லான்‌ பெற்ற 
இத்ரேயாம்‌ ஆறாம்‌ குமாரன்‌... 

நீநானா 3:4. இத்த ஆறு குமாரர்‌ 
அவனுக்கு எப்ரோனிலே பிறத்தார்கள்‌; 
அங்கே ஏழுவருஷமும்‌ ஆறுமாதமும்‌. 
அரசாண்டான்‌; எருசலேமிலோ 
முப்பத்துமூன்று வருஷம்‌ அரசாண்டான்‌. 


1 நானாகமம்‌ - விரிவுரை 
ICHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


1தானா 3:5. எருசலேமில்‌ அவனுக்குப்‌ 
பிறந்தவர்கள்‌; அம்மியேலின்‌ 
குமார த்தியாகிய பத்சுவாளிடத்தில்‌ 
சிமீயா, சோபாப்‌, நாத்தான்‌, 
சாலொமோன்‌ என்னும்‌ நாலு பேரும்‌, 

நானா 3:6. 
எலிப்பெலேத்‌, 


இப்கார்‌, எலிசாமர, 


தானா 3:7. நேகா, நேயேக்‌, யப்பியா, 


நதானா 58, எலிசாமா, எலியாதா, 
எலியேலேத்‌ என்னும்‌ ஒன்‌ பதுபேருமே. 


நதானா 32, மறுமனையாட்டிகளின்‌ 
குமாரரையும்‌ இவர்கள்‌ சகோதரியாகிய 
தாமாரையும்‌ தவிர, இவர்கனெல்லாரும்‌ 
தாவீதின்‌ குமாரர்‌. 


தாவீதின்‌ குமாரரைப்பற்றி 
3-ஆவது அதிகாரத்தில்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. 


சோழு 
விரிவாக 


எப்ரோனிலே. தாவீதுக்குப்‌ 
குமாரர்‌ யெஸ்ரயேல்‌ 
அகினோவாமிடத்தில்‌ பிறந்த 
அவனுக்கு முதல்‌ பிறந்தவன்‌. 
மனையியாயிருந்த கர்மேல்‌ ஊராளான 
அபிகாயிலிபத்திலே பிறந்த  கீலேயாப்‌ 
அவனுடைய இரண்டாம்‌ குமாரன்‌; மூன்றாம்‌ 
குமாரன்‌ கேசூரின்‌ ராஜாவான தல்மாய்‌ 
குமாரத்தியாகிய மாக்காள்‌ பெற்ற அப்சலோம்‌. 
என்பவன்‌ 


பிறந்த 
ஊராளான 
அம்னோன்‌ 
நாபாலின்‌ 


நாலாம்‌ குமாரன்‌ ஆகீத்‌ பெற்ற 
அதொனியா என்பவன்‌; ஐந்தாம்‌ குமாரன்‌ 
அபித்தால்‌ பெற்ற செப்பத்தியா என்பவன்‌ 
ஆறாம்‌ குமாரன்‌ தாவீதின்‌ மனைவியாகிய 
எக்லாளிடத்தில்‌ பிறந்த இத்ரேயாம்‌ என்பவன்‌: 
இவர்கள்‌ எப்ரோனிலே தாவீதுக்குப்‌ 
பிறந்தவர்கள்‌ (சாமு 3:2-5). 


'அவன்‌ எப்ரோனிலிருந்து வந்த பின்பு, 
எருசலேமில்‌ இன்னும்‌. அதிகமான 
மறுமனையாட்டிகளையும்‌: ஸ்திரீகளையும்‌ 
கொண்டான்‌; இன்னும்‌ அதிக குமாரரும்‌ 
குமாரத்திகளும்‌ தாவீதுக்குப்‌ பிறந்தார்கள்‌. 
எருசலேமில்‌ அவனுக்குச்‌  சம்முலா, 
சோபாப்‌, நாத்தான்‌, சாலொமோன்‌, இப்பார்‌, 
எலிசூவா, நெப்பேக்‌, யப்பியா, எலிஷாமா, 
எலியாதா, எலிப்பேலேத்‌ என்னும்‌ 
பேர்களையுடைய குமாரர்‌ பிறந்தார்கள்‌” 
(சோமு 513-16). 





i THE 
TT 


தாவீதின்‌ குமாரர்கள்‌ சிலர்‌ 
அவருக்கு சந்தோஷத்தைக்‌ கொடுக்காமல்‌, 
துக்கத்தையும்‌ கஷ்டத்தையும்‌ கொடுத்தார்கள்‌. 
அம்னோன்‌, அதோனியா, அப்சலோம்‌ 
ஆகியோர்‌ தாவீதை துக்கப்படுத்தினார்கள்‌. 


தாவீது கர்த்தரிடத்தில்‌ 
பயபக்தியாயிருந்தார்‌. தாவீதின்‌ குமாரனாகிய 
சாலொமோனைத்‌ தவிர, அவருடைய மற்ற 
குமாரர்களிடத்தில்‌, தெய்வபக்தி குறைவாகவே 
காணப்பட்டது. 


தாவீது பத்சேபாளிடத்தில்‌ விபசாரம்‌: 
பண்ணினார்‌. தீர்க்கதரிசியாகிய நாத்தான்‌ 
தாவீதின்‌ பாவத்தைக்‌ கடிந்துகொண்டார்‌. 
தாவீது தன்னுடைய பாவத்திற்கு 
மனந்திரும்பினார்‌. தாவீது ஜீவனோடிருந்த 
நாளெல்லாம்‌, நாத்தானை சிநேகித்தார்‌, 
நம்முடைய ஆ விக்குரிய ஜீவியத்தில்‌, நமக்கும்‌ 
நாத்தானை! நல்ல சிநேகிதர்கள்‌ 
இருக்கவேண்டும்‌. 

வம்சத்தில்‌, 

நக்கினா 

குமாரன்‌; 


தாவீதின்‌ 
இயேசகிறின்து 
மெலெயாவின்‌ 
மயினானின்‌. குமாரன்‌; 
மாத்தாத்தாவின்‌ குமாரன்‌; 

நாத்தானின்‌ குமாரன்‌; நாத்தான்‌ தாவீதின்‌ 
குமாரன்‌" (லூக்‌ 3:31). 


அட்டவணையாகக்‌ க்ப்‌ கக்‌ 
அவர்களின்‌ விவரம்‌ வருமாறு : 


1. தாவீதுக்கு எப்ரோனிலே பிறந்த குமாரர்‌ 
(சோமு 3:2-5) 


0) அம்னோன்‌ 
(2) கீலேயாப்‌ 

(3) அப்சலோம்‌ 
(4) அதோனியா 
(5) செப்பத்தியா 
(6) இத்ரேயாம்‌ 


1 நானாகமம்‌ - விரிவுரை 
ICHRONICLES - COMMENTARY 


2. தாவீதுக்கு எப்ரோனிலே பிறந்த குமாரர்‌ 
நாளா 31-4) 


1) அம்னோன்‌ 
(2) தானியேல்‌ 
(3) அப்சலோம்‌ 
(4) அதோனியா 
(5) செப்பத்தியா 
(6) இத்ரேயாம்‌ 


3. தாவீதுக்கு எருசலேமிலே பிறந்த 
குமாரர்‌ (2சாமு 5:14- 16) 


0) சம்முவா 

(2) சோபாப்‌ 

(3) நாத்தான்‌ 
(4) சாலொமோன்‌ 
(5) இப்பார்‌ 

(6) எலிசூவா 
(7) நெப்பேக்‌ 
(8) யப்பியா 

9) எலிஷாமா 
00) எலியாதா 
(11) எலிப்பேலேத்‌ 


4. தாவீதுக்கு எருசலேமிலே 
குமாரர்‌ (நாளா 31-8): 


1) சிமீயா 

(2) சோபாப்‌ 

(3) நாத்தான்‌. 

(4) சாலொமோன்‌ 
(5) இப்கார்‌ 

(6) எலிசாமா 





i= FTE 
TT 


(7) எலிப்பெலேத்‌ 
(8) நோகா 

(9) நேபேக்‌ 

(10) யப்பியா 
11) எலிசாமா 
(12)எலியாதா 
13) எலிபேலேத்‌ 


5, தாவீதுக்கு எருசலேமிலே 
குமாரர்‌ (நாளா 14:4- 7) 


பிறந்த 


(1) சம்முவா 

(2) சோபாப்‌ 

(3) நாத்தான்‌ 

(4) சாலொமோன்‌ 

(5) இப்கார்‌ 

(6) எலிசூவா 

(7) எலிப்பெலேத்‌ 

(8) நோகா 

(9) நெப்பேக்‌ 

(10) யப்பியா 

(11) எலிஷாமா 

(12) பெலியதா 

(13) எலிப்பேலேத்‌ 

அம்னோன்‌ என்பவன்‌ 

சகோதரியாகிய தாமாரோடு பாவம்‌ செய்தான்‌, 
தாமாரின்‌ சகோதரன்‌ அப்சலோம்‌ 


அம்னோனைக்‌ கொன்று போட்டான்‌. 
சோமு 13) 


தானியேல்‌ என்னும்‌ பெயருக்கு “தேவன்‌ 


என்‌ நியாயாதிபதியாயிருக்கிறார்‌' என்று 
பொருள்‌. 


1 நானாகமம்‌ - விரிவுரை 
ICHRONICLES - COMMENTARY 


அப்சலோம்‌ என்பவன்‌ அம்னோனைக்‌ 
கொன்றவன்‌. சோமு 13) தாவீதுக்கு 
விரோதமாகக்‌ கலகம்‌ பண்ணியவன்‌. 
(2இராஜா 15- 18). 

ஈவீதின்‌ பெண்ஜாதியாக இங்கு 
ற்கான. க்‌்‌ பெயர மட்டுமே 
கூறப்பட்டிருக்கிறது. இவள்‌ ஒரு வேளை 
தாவீதின்‌ மூத்த பெண்ஜாதியாக 
இருக்கலாம்‌. 
நாத்தான்‌. 
3:23-38), 


மரியாளுடைய 
மூலமாக வருகிறது. (லூக்கா 
யோசேப்பு சாலொமோனின்‌ 
பிறந்தவர்‌. (மத்‌ 1:1-17). 


வம்சவழி 


பத்சேபாள்‌ 
மறுபெயர்‌ 


பத்சுவாளின்‌ மறுபெயர்‌ 
(சோமு 11-12). அம்ப ன்‌ 
எலியாம்‌ (சோமு 11:3. 


தாவீதுக்கு எருசலேமில்‌ பிறந்தவர்கள்‌ 
ஒன்பதுபேர்‌ (நாளா 38) என்று 
சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால்‌ 
சோமு 5:14-16 ஆகிய வசனங்களில்‌ 
பதினொரு பேராக்‌ கூறப்பட்டிருக்கிறது. 
ஒருவேளை அவர்களில்‌ இருவர்‌ இளவயதில்‌ 
மரித்துப்போயிருக்க வேண்டும்‌. 


துக்கு பத்தொன்பது குமாரர்‌ 
இருக்கிறாள்‌ தாவீதின்‌ ராஜகுடும்பத்தைச்‌ 
சேர்ந்தவர்கள்‌ அநேகர்‌ இருந்தாலும்‌, 
அவர்களில்‌ சிலரைப்பற்றி சரித்திரத்தில்‌ 
ஒன்றும்‌ சொல்லப்படவில்லை. தாவீதின்‌ 
ராஜகுடுப்பத்தாரில்‌, சாலொமோனுடைய 
ராஜவம்சத்தைச்‌ சேர்ந்தவர்‌ மாத்திரமே 
இங்கு சொல்லப்பட்டிருக்கிறார்கள்‌. 

தாவீதின்‌ வம்ச அட்டவணை, 
தாவீதின்‌ காலத்திலிருந்து, இஸ்ரவேல்‌ 
ஜனத்தார்‌ சிறையிருப்புக்குப்போகும்‌ 
காலம்‌ வரையிலும்‌ வரிசையாகச்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. 


சாலொமோனின்‌ ராஜவம்சத்தார்‌ 
1தாணரா 8:10-16 


நோனா 9:10. சாலொமோனின்‌ குமாரன்‌ 
ரெகொபெயாம்‌; இவனுடைய குமாரன்‌ 
அழியா; இவனுடைய குமாரன்‌ ஆசா; 
இவனுடைய குமாரன்‌ யோசபாத்‌. 





i= THEN 
TT 


நானா 3:11. இவனுடைய 
யோராம்‌; இவனுடைய 
அகசியா; இவனுடைய 
போவாஸ்‌. 


1நானா 8:42. இவனுடைய 
அமத்சியா; இவனுடைய 
அசரியரு. இவனுடைய 
யோதாம்‌. 


1நானா 8:48. இவனுடைய 
ஆகாஸ்‌; இவனுடைய 

எசேக்கியா; இவனுடைய 
மனாசே. 


நநானா 8:14. 
ஆமோன்‌; 
யோசியா. 


இவனுடைய 
இவனுடைய 


குமாரன்‌ 
குமாரன்‌ 


நீநானா 815. யோசியாவின்‌ குமாரர்‌, 
முதல்‌ பிறந்த.  யோகனானும்‌, 
யோயாக்கீம்‌ என்னும்‌ இரண்டாம்‌. 
குமாரனும்‌, சிதேக்கியா என்னும்‌: 
மூன்றாம்‌ குமாரனும்‌, சல்தரம்‌ என்னும்‌ 
நாலாம்‌ குமாரனுமே. 

நநானா 806. யோயாக்கீமின்‌ குமாரர்‌ 


எகோனியா முதலானவர்கள்‌; இவனுக்கு. 
மகனானவன்‌ சிதேக்கியா. 


சாலொமோனின்‌ 
ராஜவம்சத்தாரைப்பற்றிய அட்டவணை 
ரெகொபெயாம்‌ முதல்‌ சிதேக்கியா வரையிலும்‌, 
இந்த வசனப்பகுதியில்‌ விரிவாக 
கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய 
பெயர்களின்‌ விவரம்‌ வருமாறு: 
1. ரெகொபெயாம்‌ 
1இராஜா 14:21) 


அபியா  (அமியாம்‌) 
1இராஜா 15:2) 


ஆசா (நாளா 3:10; இராஜா 1520) 


நாளா 3:10; 


நாளா 3:10; 


யோசபாத்‌ நாளா 310; 


1இராஜா 22:41-42) 


5. யோராம்‌ 
2இராஜா 8116-17) 


நாளா 


1 நானாகமம்‌ - விரிவுரை 
ICHRONICLES - COMMENTARY 


பிரியப்‌] 
UBLISHERS 


6. அகசியா 
2இராஜா 8:25-26) 


நாளா ச; 


7. யோவாஸ்‌ நாளா 3:11; 2இராஜா 12:1) 


8. அமத்சியா 
இராஜா 1411-2) 


9. அசரியா (உசியா) 
2இராஜா 151-2) 


10. யோதாம்‌. 
2இராஜா 15:32) 


1. ஆகாஸ்‌ 
ராஜா 164-2) 


12. எசேக்கியா 
2இராஜா 1831-2) 


13. மனாசே (நாளா 313; 2இராஜா 21:1) 


நாளா 372 
நாளா 32; 
நாளா 313; 
நாளா 

நாளா 343; 
14. ஆமோன்‌ 


2இராஜா 21:19) 


15. யோசியா 
2இராஜா 22:1) 


16. யோகனான்‌ (நாளா 315) 


நாளா 3114; 


(நாளா 344; 


17. யோவாகாஸ்‌ (சல்லூம்‌! ( 1நாளா 315; 
2இராஜா 23:31-33) 


18. சிதேக்கியா (நாளா 3:15) 


19. யோயாக்கீம்‌ 
2இராஜா 23:36) 


20. எகோனியா 
2இராஜா 24:6-16) 


21. சிதேக்கியா 
2இராஜா 24:18) 


யூதாவை 
துன்மார்க்கமாய்‌ 
அத்தாலியாளின்‌ 
அட்டவணையில்‌ 
இவள்‌  அகசியாவின்‌ 
யோவாசின்‌ காலத்திற்கும்‌ இடையில்‌ ஆட்சி 
புரிந்தாள்‌. யோகனான்‌ ஒருபோதும்‌ ராஜாவாக 
இல்லை. ஆகையினால்‌ அவனைப்‌ பற்றிய 
விவரம்‌ அதிகமாகத்‌ தெரியவில்லை. 


நாளா 315; 
(நாளா 3:16; 
நாளா 3:15-6; 


ஆறு 
ஆட்சி 
பெயர்‌ 





i THE 
TT 


யோகனான்‌ என்பவன்‌ யோசியாவின்‌ 
முதலாவது குமாரன்‌. யோவாகாகம்‌, 
யோயாக்கீமும்‌ யூதாவின்‌ ராஜாக்களாக 
ஆக்கப்பட்ட நிகழ்ச்சிகளுக்கு முன்பாக 
யோகனான்‌ மரித்துப்போயிருக்க வேண்டும்‌. 
(2இராஜா 23:31-37). 


யோயாக்கீமின்‌ மறுபெயர்‌ எலியாக்கீம்‌ 
என்பதாகும்‌ (2இராஜா 23:34). சல்லூமின்‌ 
மறுபெயர்‌ யோலாகாஸ்‌ என்பதாகும்‌. 
(2இராஜா 23:31-33). எகோனியாவின்‌ 
மறுபெயர்கள்‌ யோயாக்கீன்‌, (2இராஜா 24:6), 
கோனியா, என்பனவாகும்‌ (எரே 22:24-28). 


என்பவன்‌ யூதாவின்‌ 


இ யோயாக்கீமின்‌ 
சகோதரன்‌. டன 241748). 


எகோனியாவின்‌ குமாரர்‌ 
நாளா 8117-24 


நோனா 817. கட்டுண்ட 
எகோனியாவின்‌ குமாரர்‌ சலாத்தியேல்‌. 


நோனா 3:18. மல்கீராம்‌, பெதாயா, 
சேனாசார்‌,  யெகமியா, ஒசாமா, 
நெதபியா என்பவர்கள்‌. 


நோனா 8:19. பெதாயாவின்‌ குமாரர்‌, 
செருபாபேல்‌, சிமேயி என்பவர்கள்‌; 
செருபாபேலின்‌ குமாரர்‌, மெசுல்லாம்‌, 
அனனியா எண்பவர்கன்‌; இவர்கள்‌ 
சகோதரி செலோமீத்‌ என்பவன்‌. 


நநானா 920. அயர, ஓகேல்‌, 
பெரகியா, அசதியரு, ஊசாபேசேத்‌ 
என்னும்‌ ஐந்து பேருமே. 

நானா 921. 
பெலத்தியா, 
இவனுடைய 


அனனியாவின்‌ குமாரர்‌, 
எசாயா என்பவர்கன்‌; 
குமாரன்‌  ரெபாயா 
இவனுடைய குமாரன்‌ அர்ணான்‌; 
இவனுடைய குமாரன்‌ ஓயதியரு 
இவனுடைய குமாரன்‌ செக்கனியா.. 


1 நானாகமம்‌ - விரிவுரை 
ICHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


1தானா 9:22. செக்கனியாவின்‌ குமாரர்‌, 
செமாயா முதலானவர்கள்‌; 
செமாயாவின்‌ குமாரர்‌, அத்தூஸ்‌, 
எகெயால்‌, பாரியா,  நெயாரியா, 
செப்பாத்‌ என்னும்‌ ஆறுபேர்‌. 


1தானா 8:29. நெயாரியாவின்‌ குமாரர்‌, 
எலியோனாய்‌, எசேக்கியா, அஸ்ரீக்காம்‌ 
என்னும்‌ மூன்றுபேர்‌. 


1தானா 9:24. எலியோனாயின்‌ குமாரர்‌, 
ஒதாயா, எலியாசிப்‌, பெலாயா, 
அக்கூப்‌, யோகனான்‌, தெலாயா, 
ஆனானி என்னும்‌ ஏழுபேர்‌. 


எகோனியாவிற்கு எட்டு குமாரர்கள்‌ 
இருந்தார்கள்‌. ஆனால்‌ அவர்களில்‌ ஒருவரும்‌ 
அல்லது அவர்களுடைய சந்ததியில்‌ வந்த 


தையல்‌ 
காலத்திற்கும்‌. சபித்துவிட்டார்‌ 
(எரே 22:24-30). 
சகோளிலாிற்துப்‌ பின்பு சிதேக்கயா 
யூதாவின்‌ ராஜாவானான்‌. இயேசு கிறிஸ்து 
எகோனியாவின்‌ வம்சத்தில்‌ வரவில்லை. 
மரியாளின்‌ மூலமாகத்‌ தாவீதின்‌ 
உடன்படிக்கை நிறைவேறிற்று. தாவீதின்‌ 
குமாரனாகிய  நாத்தானின்‌ சந்ததியில்‌ 
மரியாளும்‌ (லூக்கா ௩23-38), 
சாலொமோனின்‌ சந்ததியில்‌ யோசேப்பும்‌ 
வருகிறார்கள்‌. (மத்‌ 11-17) 


யோசேப்பு, மரியாள்‌ ஆகியோரின்‌ 
முதற்பேறானவராக இயேசு கிறிஸ்து 
கூறப்பட்டிருக்கிறார்‌. ஆகையினால்‌ தாவீதின்‌ 
சிம்மாசனத்தில்‌ ராஜ்யபாரம்‌ பண்ணுவதற்கு 
இயேசு கிறிஸ்து பூரண உரிமை 
பெற்றிருக்கிறார்‌. 

நாளா  3:7-ஆவது 
"கட்டுண்ட  எக்கோனியா" என்று 
சொல்லப்பட்டிருக்கிறது. “கட்டுண்ட” 
என்பதற்கான எபிரெய வார்த்தை “ஆசீர்‌” 
என்பதாகும்‌. இதற்கு “கட்டுண்டவன்‌ அல்லது 
சிறையிருப்புக்கு உட்பட்டவன்‌” என்று பொருள்‌. 


வசனத்தில்‌ 





ழ்‌ நயனா 
யாய 


இவன்‌ உண்மையான நபர்‌ அல்ல 
என்றும்‌, கட்டுண்டவன்‌ என்பது ஒரு பண்புப்‌ 
பெயர்‌ என்றும்‌ வேதபண்டிதர்கள்‌ 
வியாக்கியானம்‌ கூறுகிறார்கள்‌. 
இவன்‌ சந்ததியில்லாமல்‌ மரித்திருக்க 
வேண்டும்‌. அல்லது பாபிலோனில்‌ இவன்‌ 
அரவாணியாக பணிபுரிந்திருக்க வேண்டும்‌. 
மேசியாவின்‌ வம்சத்தில்‌ அடுத்தபடியாக 
சலாத்தியேலைப்‌ பற்றிக்‌ கூறப்பட்டிருக்கிறது. 
நாளா 317; மத்‌ 1:12). 


சலாத்தியேல்‌ என்பவன்‌ 
யோயாக்கீனின்‌ குமாரன்‌. (மத்‌ 12) 
இவன்‌ நேரின்‌ குமாரன்‌ என்று லூக்கா 3:27 
ஆவது. வசனத்தில்‌ கூறப்பட்டிருக்கிறது. 
இவன்‌ நேரின்‌ மருமகனாகவும்‌ இருக்கலாம்‌. 
(லூக்கா 3:27) 


சிறையிருப்பிலிருந்து திரும்பி 
வந்தவர்களில்‌, தாவீதின்‌ குடும்பத்தாரில்‌ 
செருபாபேல்‌ மாத்திரமே முக்கியமானவராக. 
இருக்கிறார்‌. 1நாளா 3:17-ஆவது வசனத்தில்‌: 
சலாத்தியேல்‌ என்பவன்‌  எகோனியாவின்‌ 
குமாரன்‌ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 
சலாத்தியேல்‌ எகோனியாவின்‌ வளர்ப்பு மகன்‌ 
என்றும்‌ சரித்திர ஆசிரியர்கள்‌ விளக்கம்‌ 
சொல்லுகிறார்கள்‌. எகோனியாவுக்கு குமாரர்‌ 
இல்லை என்பது சரித்திர ஆசிரியரின்‌ 
விளக்கம்‌. 


“யூதாவின்‌ ராஜாவாகிய யோயாக்கீமின்‌: 
குமாரன்‌ கோனியா, என்‌ வலது கையின்‌ 


மே! 
ப அகலா! தள்‌ 
எறிந்துபோடுவேள்‌ 


என்று என்‌ 
ஜீவனைக்கொண்டு சொல்லுகிறேன்‌ என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌” (எரே 22:24). 


1 நாணாகமம்‌ - விரிவுரை 
ICHRONICLES - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எகோனியாவின்‌ 
செருபாபேல்‌ ராஜாவாக 
என்றும்‌ வேதபண்டிதர்கள்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 

சேனைகளின்‌ கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌: செயல்த்தியேலின்‌ 
குமாரனாகிய செருபாபேல்‌ என்னும்‌ என்‌ 
ஊழியக்காரனே, உன்னை நான்‌ அந்நாளிலே. 
சேர்த்துக்கொண்டு, உன்னை முத்திரை 
மோதிரமாக வைப்பேன்‌ என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌: நான்‌ உன்னைத்‌ தெரிந்து 
கொண்டேன்‌ என்று சேனைகளின்‌ கர்த்தர்‌ 
உரைக்கிறார்‌ என்று சொல்‌ என்றார்‌" 
(ஆகா 2:23) 


ஸ்தானத்தில்‌, 
நியமிக்கப்பட்டார்‌ 
விளக்கம்‌ 


செருபாபேலின்‌ பின்சந்ததியாருடைய 
பெயர்கள்‌, நாளாகமம்‌ புஸ்தகத்திலும்‌, 
மத்தேயு, லூக்கா ஆகிய சுவிசேஷங்களிலும்‌ 


மத்‌ 112 ஆவது வசனத்தில்‌ 
கூறப்பட்டிருக்கும்‌ சலாத்தியேலின்‌ குமாரனும்‌ 
வெவ்வேறு நபர்களாக இருக்கலாம்‌. இவ்வாறு 
பொருள்‌ கூறினால்‌, இயேசு கிறிஸ்துவின்‌ 
வம்ச வரலாற்றில்‌ காணப்படும்‌ வியாக்கியான 
குழப்பங்களைத்‌ தவிர்க்க முடியும்‌. ஒரே 
பெயரில்‌ இரண்டு குடும்பத்தார்கள்‌ 
இருப்பதினால்‌ இந்தக்‌ குழப்பம்‌ உண்டாயிற்று. 





i FTE 
TT 


யூதாகோத்திரத்தாரின்‌ வம்சவரலாறு 
இந்த அதிகாரத்திலும்‌ விரிவாகச்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலின்‌ மற்ற 
கோத்திரத்தாரைவிட, பயூதாகோத்திரத்தார்‌ 
எண்ணிக்கையில்‌ அதிகமானவர்கள்‌. 
அவர்கள்‌ மிகவும்‌ விசேஷித்தவர்கள்‌. 


ஊரின்‌ 


சந்ததியார்‌ 


குமாரனாகிய சோபாலின்‌ 
நாளா 41-4).  அசூரின்‌ 
குடும்பமும்‌, யாபேசைப்பற்றிய விவரமும்‌ 
நாளா 4540) அசூரைப்பற்றி: 
[நாளா 2:24-ஆவது வசனத்திலும்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. 


காலேபின்‌ ஊரான 
எஸ்ரோன்‌ இறந்துபோனபின்‌ 
பெண்ஜாதியாகிய அடியாள்‌ 
தெக்கொவாவின்‌ தகப்பனாகிய 
பெற்றாள்‌" (நாளா 2:24). 


எப்ராத்தாவில்‌ 
எஸ்ரோனின்‌ 
அவனுக்குத்‌ 

அசூரைப்‌ 


கேலூப்‌ ஆகியோரின்‌ 
நாளா எ 420). சேலாகின்‌ 
நாளா 4;21-23), 


வம்சத்தார்‌ 


புத்திரர்‌ 


சிமியோனின்‌ குடிகள்‌. சிமியோனின்‌ 
புத்திரர்‌ சேயீர்‌ மலையிலே அமலேக்கியரை 
முறியடித்த சம்பவம்‌ (நாளா 4:24-43). 


ஸ்தாவின்‌ குமாரர்‌ 
1நானா 4:1-4 


நோனா 4:1. யூதாவின்‌ குமாரர்‌, பாரேஸ்‌ 
எஸ்ரோன்‌, கர்மீ, ஊர்‌, கோபால்‌. 
என்பவர்கள்‌. 


1நானா 4:2. கோபாலின்‌ குமாரன்‌ ராயா 
யாகாத்தைப்‌ பெற்றான்‌; யாகாத்‌ 
அகுமாமியையும்‌, லாகாதையும்‌ 
பெற்றான்‌; சோராத்தியரின்‌ வம்சங்கள்‌ 
இவைகளே. 


1 நானாகமம்‌ - விரிவுரை 
ICHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


நோனா 4:3. ஏதாம்‌ என்னும்‌ மூப்பனின்‌ 
சந்ததியார்‌, யெஸ்ரெயேல்‌, இஷ்மா, 
இத்பாஸ்‌ என்பவர்கன்‌; இவர்களுடைய 
சகோதரியின்‌ பேர்‌ அத்செலெல்போனி;; 


1தானா 4:4. கோதோருக்கு மூப்பனான 
பெனுவெல்‌, உஷாவுக்கு மூப்பனான 
எசேர்‌ என்பவர்கள்‌; இவர்கள்‌: 
பெத்லெகேமுக்கு மூப்பனான 
எப்ராத்தாவுக்கு முதற்பிறத்த ஊரின்‌ 
குமாரர்‌. 


1நாளா 2-3 ஆகிய அதிகாரங்களில்‌ 
யூதாவின்‌ சந்ததியாரைப்‌ பற்றி விரிவாகக்‌ 
கூறப்பட்டிருக்கிறது. யூதாவில்‌ ஆரம்பமாகி, 
எகோனியா வரையிலும்‌ இந்தச்‌ சந்ததியார்‌ 
அட்டவணைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள்‌. 
தாவீதின்‌ வம்சத்தில்‌ எகோனியா யூதாவின்‌ 
கடைசி ராஜாவாக இருக்கிறான்‌. 


நாளாகமம்‌ புஸ்தகத்தின்‌ ஆசிரியர்‌ 
மறுடியுமாக யூதாவின்‌ சந்ததியாரைப பற்றி 
எழுதுகிறார்‌. ஊர்‌, சோபால்‌, 

கேனாஸ்‌, காலேப்‌, சேலா ஆகி 

யூதாவின்‌ வம்ச என்தை விரிவாக 
விளக்குகிறார்‌. (நாளா 4:-23) இதன்‌ 
பின்பு, நூலாசிரியர்‌ சிமியோனின்‌ 
வம்சவரலாற்றைப்‌ பற்றிக்‌ குறிப்பிடுகிறார்‌. 
ரிநாளா 4:24-43) 


அசூர்‌ 
1நானா 4:5-8 


நோனா. கக. தெக்கோவாவுக்கு 
மூப்பணான அசூருக்கு ஏலான்‌, நாரான்‌' 
என்னும்‌ இரண்டு பெண்ஜாதிகள்‌. 
இருந்தார்கள்‌. 


நானா 48. 
அகுசாமையும்‌, எப்பேரையும்‌, 
தெமனியையும்‌,  ஆகாஸ்தாரியையும்‌ 
பெற்றான்‌; நாரானின்‌ குமாரர்கள்‌ 
இவர்களே. 


நாரான்‌ அவனுக்கு, 


நானா 4:7. ஏலானின்‌ குமாரர்‌, சேரேத்‌, 
எத்சோகார்‌, எத்னான்‌ என்பவர்கள்‌. 


நானா 48. கோஸ்‌ என்பவன்‌ 
அனூபையும்‌, சோபேபாகையும்‌, 
ஆருமின்‌ குமாரணாகிய அகர்கேலின்‌ 
வம்சங்கனையும்‌ பெற்றான்‌. 





f= THE 
TT 


அசூர்‌ எஸ்ரோனின்‌ குமாரன்‌ 
ரிநாளா 2:24). அசூருக்கு ஏலாள்‌, நாராள்‌ 
என்னும்‌ இரண்டு பெண்ஜாதிகள்‌ 
இருந்தார்கள்‌. யூதருடைய வம்ச வரலாற்றில்‌ 
பெண்ஜாதிகளின்‌ பெயர்கள்‌ பொதுவாகக்‌ 
கூறப்படுவதில்லை. ஏதாவது விசேஷித்த 
காரணங்களுக்காக இவர்களைப்‌ பற்றிக்‌ 
கூறப்பட்டிருக்கலாம்‌. அல்லது இந்தப்‌ பெயர்‌ 
எப்ராத்தாவைப்‌ போல முக்கியமான 
ஸ்தலத்தின்‌ பெயராக இருக்கலாம்‌. 
நாளா 4:4; [நாளா 2:50). 


யூதருடைய குடும்பத்‌ தலைவருக்குப்‌ 
பொதுவாக ஒரு மனைவியும்‌, பல 
மறுமனையாட்டிகளும்‌ இருப்பதற்கு 
வாய்ப்புள்ளது. இரண்டு ஸ்திரீகளுக்கு 
மனைவிகளின்‌ சமதுந்தஸ்து கொடுக்கப்‌ 
பட்டிருந்தால்‌, அது விசேஷமாக 
வேதாகமத்தில்‌ கூறப்பட்டிருக்கும்‌. 


யாபேஸ்‌ 
நாளா 4:9,10 


1தானா 449, யாயேஸ்‌ தன்‌ சகோதரரைப்‌ 
பார்க்கிலும்‌ 
கனம்பெற்றவனாயிருந்தான்‌. அவன்‌ 
தாய்‌: நான்‌ தூக்கத்தோடே அவனைப்‌ 
பெற்றேன்‌ என்று சொல்லி. அவனுக்கு 
யாயேஸ்‌ என்று பேரிட்டான்‌. 


நோனா 4:10. யாபேஸ்‌ இஸ்ரவேலின்‌ 
தேவனை நோக்கி: தேவரீர்‌ என்னை 
ஆசீர்வதித்து, எண்‌: எல்லையைப்‌ 
பெரிதாக்கி, உமது கரம்‌ 
என்னோடிருந்து, தீங்கு என்னைத்‌ 
துக்கப்படுத்தாதபடிக்கு. அதற்கு 
என்னை விலக்கிக்‌ காத்தருளும்‌. என்று 
வேண்டிக்கொண்டான்‌; 
வேண்டிக்கொண்டதை: 
அருவினார்‌. 


பத்க்‌ 


யாபேஸ்‌ என்னும்‌ பெயருக்கு “துக்கம்‌” 
என்று பொருள்‌. இவன்‌ யூதாவின்‌ மனுஷன்‌. 
ஆனாலும்‌ எந்தவிதமான குடும்பத்தொடர்பும்‌ 


நோக்கிக்‌ கூப்பிட்டான்‌. 
செவி கொடுத்தார்‌. 
நாளா 49-10) 


1 நானாகமம்‌ - விரிவுரை 
ICHRONICLES - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யூதாவின்‌ கோத்திரத்தாரின்‌ பெயர்கள்‌ 
வரிசையாகக்‌ கூறப்பட்டிருக்கும்போது, 
யாபேசின்‌ பெயரும்‌ ங்கு 
கூறப்பட்டிருக்கிறது. யூதாவிலுள்ள யாபேஸ்‌ 
பட்டணத்திற்கு. இவனுடைய 
கொடுத்திருக்கிறார்கள்‌. 

நாளா 2:55) 


யாபேஸ்‌ 
காரியங்களை 
அவையாவன: 


1. தேவரீர்‌ என்னை ஆசீர்வதியும்‌. 


2. என்‌ எல்லையைப்‌ பெரிதாக்கும்‌. 


கர்த்தரிடத்தில்‌ நான்கு 
லிண்ணப்பம்பண்‌ ணுகிறான்‌. 


3. உமது கரம்‌ என்னோடிருப்பதாக, 


என்னைத்‌ 
அதற்கு 


டன 
துக்கப்படுத்தாதபடிக்கு 
என்னை விலக்கிக்‌ காத்தருளும்‌. 
யாபேசின்‌ விண்ணப்பம்‌ பொதுவானது. 
ஆனாலும்‌ அவன்‌ வேண்டிக்கொண்டதைத்‌ 
தேவன்‌ அருளினார்‌. இருதயத்திலிருந்து நாம்‌ 
ஜெபிக்கும்போது கர்த்தர்‌ நமக்குப்‌ 
பதிலளிப்பார்‌. கர்த்தர்‌ பாரபட்சமில்லாதவர்‌. 
(ரோமர்‌ 2:11). 


நாளாகமம்‌ புஸ்தகத்தின்‌ ஆசிரியராகிய 
எஸ்றா, யூதாகோத்திரத்தாரின்‌ 
வம்சவரலாற்றைப்பற்றி இங்கே விசேஷமாக 
எழுதுகிறார்‌. யூதா தேசத்திலே சிமியோன்‌, 
பென்யமீன்‌, லேவி ஆகிய கோத்திரத்தார்‌ 
சேர்ந்திருக்கிறார்கள்‌. 

எஸ்றா நாளாகமம்‌ புஸ்தகத்தை 
எழுதியபோது, பாபிலோன்‌ 
சிறையிருப்புக்குப்போன யூதர்கள்‌, 
சொந்த தேசத்திற்கு 
வந்திருக்கிறார்கள்‌. 
ப்‌ யூதர்களில்‌ peri 

தேசத்திலேயே தங்கிவிடுகிறார்கள்‌. 
கிக்‌ அநேகருடைய பூர்வோத்திரங்கள்‌ 
காணாமல்‌ போயிற்று. அவர்களுடைய 
வம்சவரலாற்றைப்பற்றிய விவரம்‌ எதுவும்‌ 
தெரியவில்லை. 

எஸ்றா இந்த வசனப்பகுதியிலே. 
யாபேசைப்பற்றி விசேஷமாய்ச்‌ சொல்லுகிறார்‌. 
யாபேஸ்‌  அகர்கேலின்‌ வம்சத்தை 
ஸ்தாபித்தவர்‌ (நாளா 4:8). 





f= a 
TT 


யாபேசின்‌ தாய்‌, 
துக்கத்தோடே பெற்றாள்‌. 

தான்‌ பெற்ற பிள்ளைக்கு யாபேசு என்று 
பேரிட்டாள்‌. யாபேஸ்‌ என்னும்‌ பெயருக்கு 
“துக்கம்‌! என்று பொருள்‌. ஒரு தாய்‌ 
தன்னுடைய பிள்ளையை 
பெற்றெடுக்கும்போது. அது அவளுக்கு 
வேதனை நிரம்பிய அனுபவமாயிருக்கும்‌. 
ஆனாலும்‌ பிள்ளையைப்‌ பெற்ற பின்போ 
அவள்‌ தன்‌ துக்கத்தை மறந்துவிடுவாள்‌. 
தாய்‌ தன்‌ பிள்ளையைப்‌ பார்க்கும்போது. 
அவளுடைய துக்கம்‌ சந்தோஷமாய்‌ மாறும்‌. 


யாபேசின்‌ தாயோ, 
மகனுக்கு. துக்கம்‌ 

என்று பொருள்படும்‌ “யாபேஸ்‌” என்று 
பேரிடுகிறாள்‌. யாபேஸ்‌ பிறந்த பின்பும்‌ 
அவளுடைய துக்கம்‌ மாறவில்லை. 
யாபேசுக்கு, விருத்தசேதனம்‌. 
பண்ணும்போதும்‌, பிள்ளையின்‌ தாய்‌ 
துக்கத்தோடிருக்கிறாள்‌. 

யூதர்கள்‌ தங்கள்‌ ஆண்பிள்ளைகளுக்கு 
விருத்தசேதனம்‌ பண்ணி, கர்த்தரோடு 
உடன்படிக்கை. பண்ணிக்கொள்கிறார்கள்‌. 
விருத்தசேதனம்‌ ள்படிக்கைக்‌ 
அடையாளம்‌. 
பிள்ளைகளை கர்த்தரிடத்தில்‌ பயபக்தியாய்‌. 
வளர்க்கவேண்டும்‌. அந்தப்‌ 
பிள்ளை உயிரோடிருக்கும்‌ 
ஜீவியகாலமெல்லாம்‌, உடன்படிக்கைக்கு 
உண்மையுள்ளவனாயிருக்கவேண்டும்‌. 


யாபேசின்‌ 
கர்த்தருக்கு 


தாயாருக்கு பிள்ளையை 
பிரியமான வழியில்‌. 
வளர்க்கும்‌. பொறுப்பு இருக்கிறது. 
யாபேஸ்‌ கர்த்தரிடத்தில்‌  பயபக்தியாய்‌ 
வளர்க்கப்படவேண்டுமென்று அவருடைய 
தாயார்‌ அக்கரையோடிருக்கிறாள்‌. இதன்‌ 
நிமித்தமாக அவளுக்கு பிள்ளையைக்‌ குறித்த 
துக்கமுண்டாயிற்று. 

கர்த்தர்‌ 
யாபேசை 


யாபேசின்‌ தாயாருக்கு, 
ஈவாகக்‌ கொடுத்திருக்கிறார்‌. 
பெற்ற பிள்ளைக்காக யாபேசின்‌ 
கர்த்தருக்கு 


பிள்ளையை கர்த்தருக்கு பிரியமான வழியில்‌ 


1 நானாகமம்‌ - விரிவுரை 
ICHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


வளர்க்கவேண்டுமே என்னும்‌ 
அவளிடத்தில்‌ காணப்படுகிறது. 
அக்கரையே அவளுக்கு 

துக்கமாகவும்‌ இருக்கிறது. 


அக்கரை 
இந்த 


பாரமாகவும்‌ 


யாபேஸ்‌ பிறந்த பொழுது, 
மத்தியிலே ஆவிக்குரிய 
சாழந்துபோயிற்று யூதர்கள்‌ மத்தியிலே 
கர்த்தருக்கு பயப்படும்‌ பயமில்லை. 
அவர்களுக்கு கர்த்தரிடத்தில்‌ பக்தியுமில்லை. 
தப்‌ பிரபஞ்சத்தில்‌ பாவமும்‌, அக்கிரமமும்‌, 
துன்மார்க்கமும்‌ நிரம்பியிருக்கிறது. 
பொல்லாத உலகத்தார்‌ 
மத்தியிலே, தன்னுடைய குமாரனை 
கர்த்தருக்கு பிரியமுள்ளவனாகவும்‌, 
பிரயோஜனமுள்ளவனாகவும்‌ வளர்க்க 
வேண்டுமே என்னும்‌ பாரம்‌ யாபேசின்‌ 
தாயாருக்கு உண்டாயிற்று. 


யூதர்கள்‌ 
நிலமை 


யாபேஸ்‌ வளரும்போது, 
துன்மார்க்கர்‌ மத்தியிலே வளரவேண்டும்‌. 
ஆனாலும்‌ அவர்‌ துன்மார்க்கருடைய 
பாவங்களிலே  பங்காளியாகிலிடக்கூடாது. 
கர்த்தருக்கு பரிசுத்தமானவராய்‌ 
யாபேசுக்கு 

உபத்திரவங்களும்‌ 

கண்ணீர்‌ பள்ளத்தாக்கின்‌ 
கடந்துபோகவேண்டியதும்‌ வரலாம்‌. 


அவர்‌ 


வழியாக 
இதையெல்லாம்‌ நினைத்துப்‌ பார்த்து அவள்‌ 


தன்‌ “யாபேஸ்‌" 
பேரிடுகிறா। 


குமாருக்கு என்று 


யாபேஸ்‌ 
நேசிக்கவேண்டும்‌. 
கனம்பண்ண வேண்டும்‌. 
மிகுந்த வருத்தத்தோடும்‌ பாரத்தோடும்‌ 
தன்னுடைய பிள்ளையை வளர்த்து 
ஆளாக்கியிருக்கிறாள்‌. தன்னுடைய தாயார்‌ 
நன்மைகளையும்‌, 
தியாகங்களையும்‌ 
மறந்துவிடக்கூடாது. 
தன்னுடைய ஒவ்வொரு 
கிரியையிலும்‌ தன்னுடைய 
நன்றியுள்ளவராயிருக்க 
யாபேஸ்‌ தன்‌ தாயாருக்கு 
ஆறுதலாயிருக்கவேண்டும்‌. 
யாபேஸ்‌ தன்‌ சகோதரரைப்பார்க்கிலும்‌ 
கனம்பெற்றவராயிருக்கிறார்‌ 
வேதப்பிரமாணங்களைக்‌ 
அறிந்திருக்கிறார்‌. 
பக்தியுள்ளவராயிருக்கிறார்‌. 
மத்தியிலே நீதிமானாய்‌ ஜீவிக்கிறார்‌. 


தன்‌ தாயாரை 
அவளை 


யாபேசின்‌ தாயார்‌ 





i THE 
TT 


“யாபேசில்‌ குடியிருந்த கணக்கரின்‌ 
வம்சங்கள்‌" நாளா 2:55) என்று யாபேசின்‌ 
பட்டணத்தைப்பற்றிச்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
இந்தப்‌ பட்டணம்‌ யாபேசின்‌ பெயரால்‌ 
'பெயரிடப்பட்டிருக்கிறது. இந்தப்‌ பட்டணத்தில்‌ 
கல்வியறிவு மிகுந்த கணக்கர்கள்‌ 
குடியிருக்கிறார்கள்‌. ர்‌ ர்த்தரு 
பிரமாணத்தையும்‌ கற்று தேர்ச்சி பெற்றவர்கள்‌. 
யாபேஸ்‌ கர்த்தரிடத்தில்‌ 
பக்தியுள்ளவராயிருக்கிறார்‌. அவர்‌ தேவனை 
நோக்கி விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 
யாபேசுக்கு பல பிரச்சனைகளும்‌, பல. 
தேவைகளும்‌ இருந்தாலும்‌, அதை அவர்‌ 
மனுஷரிடத்தில்‌ சொல்லாமல்‌ கர்த்தரிடத்தில்‌ 


தன்னுடைய 
கர்த்தரை 
தேவனுடைய தெய்வீக 


தன்னை ஒப்புக்கொடுக்கிறார்‌. 
தெய்வீக ஆசீர்வாதம்‌ மாபேசிண்ீது 
தங்கியிருக்கிறது. கர்த்தருடைய 
கிருபையினால்‌ யாபேஸ்‌ செழித்திருக்கிறார்‌. 


யாபேஸ்‌ 
நோக்கி வேண்டிக்கொ 
தேவனாகிய கர்த்தர்‌ 


படி 
பண்ணியிருக்கிறார்‌. யாக்கோபு கர்த்தரோடு 
போராடி ஜெபித்து ஜெயம்‌ பெற்றார்‌. 
அதன்பின்பு யாக்கோபு இஸ்ரவேல்‌ என்று 
அழைக்கப்பட்டார்‌ 

யாபேசின்‌: ஜெபம்‌ மிகவும்‌ 
சுருக்கமானது.  யாபேஸ்‌ இஸ்ரவேலின்‌ 
தேவனை நோக்கி, “தேவரீர்‌. என்னை 
ஆசீர்வதியும்‌" என்று வேண்டிக்கொள்கிறார்‌. 


சொல்லுகிற 
ஒரு பொருத்தனையின்‌ 
வார்த்தைகளாகும்‌. யாபேஸ்‌ தேவனை 
நோக்கி, "தேவரீர்‌ என்னை ஆசீர்வதித்தால்‌” 
என்று நிபந்தனையோடு ஜெபம்பண்ணுகிறார்‌. 
“தேவரீர்‌ என்னை ஆசீர்வதித்தால்‌, 
அப்போது நீர்‌ என்‌ தேவனாயிருப்பீர்‌” என்று 
பொருள்படுமாறு யாபேஸ்‌ கர்த்தரிடத்தில்‌ 
வேண்டிக்கொள்கிறார்‌. 


BARS. 
ஜெபவார்த்தைகள்‌, 


1 நானாகமம்‌ - விரிவுரை 
ICHRONICLES - COMMENTARY 


கர்த்தர்‌ 
தேவனாயிருக்கும்போது, அவர்‌ தமக்கு 
சித்தமானதை யாபேசுக்கு செய்வார்‌. 
தேவனுடைய சித்தமும்‌, திட்டமும்‌ யாபேசின்‌ 
ஜீவியத்தில்‌ நிறைவேறும்‌. கர்த்தர்‌ தமக்கு 
பிரியமானதை யாபேசுக்கு செய்வார்‌. 


யாபேஸ்‌ தேவனை நோக்கி, “நேவார்‌ 
என்னை ஆசீர்வதியும்‌" 
வேண்டிக்கொள்ளும்போது, "தேவரீர்‌. 
என்னை ஆசிர்வதித்தால்‌, நீர்‌ என்னைப்‌ 
பாதுகாத்துக்கொண்டால்‌, உமக்கு 
சித்தமானதையும்‌, பிரியமானதையும்‌ எனக்குச்‌ 
செய்யும்‌. நான்‌ உம்முடைய கட்டளைக்கு 
எப்போதும்‌ கீழ்ப்படிந்திருப்பேன்‌" என்று 
பொருள்படுமாறு வேண்டிக்கொள்கிறார்‌. 


யாபேஸ்‌ தேவனை நோக்கி 
“தேவரீர்‌ என்னை ஆசீர்வதியும்‌" என்று 
வேண்டிக்கொள்ளும்போது,  யாபேசுக்கும்‌ 
தேது இடையேயுள்ள நெருக்கமும்‌, 

க்கியமும்‌ நேசமும்‌ வெளிப்படுகிறது 
யாபேஸ்‌ தன்னுடைய வாஞ்சையையும்‌, 
இருதயத்தின்‌ விருப்பத்தையும்‌ தேவனிடத்தில்‌ 
பணிவோடு சொல்லுகிறார்‌. 


கர்த்தரிடத்தில்‌ நான்கு 
வேண்டிக்கொள்கிறார்‌ 
“தேவரீர்‌ என்னை 
வாக்கியத்திற்கு, 
என்னை உம்முடைய 
ஆசீர்வாதங்களினால்‌ நிரப்பும்‌ என்றும்‌, 
“என்னைப்‌ பலமடங்கு ஆசீர்வதியும்‌" என்றும்‌, 
“உம்முடைய திரளான ஆசீர்வாதங்களினால்‌ 
என்னை நிரப்பும்‌" என்றும்‌ பொருள்‌ 
சொல்லலாம்‌. 


யாபேஸ்‌ 
ள 


இந்த 


யாபேஸ்‌ தேவனை நோக்கி, “என்‌ 
எல்லையை பெரிதாக்கும்‌ என்று 
வேண்டிக்கொள்கிறார்‌. யாபேசின்‌ பெயருக்கு 
சீட்டுப்போடப்பட்டு அவருக்கு சுதந்தரம்‌ 
கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுவே யாபேசின்‌ 
சுதந்தரவீதம்‌. அதற்கு எல்லைகளும்‌ 
தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. 





i= THE 
TT 


யாபேஸ்‌ தன்னுடைய சுதந்தரவீதத்தின்‌ 
எல்லையை பெரிதாக்குமாறு தேவனிடத்தில்‌ 
வேண்டிக்கொள்கிறார்‌. கடினமான 
உழைப்பின்‌ மூலமாகவோ. அல்லது 
சத்துருக்களுக்கு விரோதமாக யுத்தம்‌ 
செய்தோ, தன்னுடைய சுதந்தரத்தின்‌ எல்லை 
பெரிதாகவேண்டுமென்று யாபேஸ்‌ 
விரும்புகிறார்‌. கர்த்தர்‌ தன்னுடைய கைகளின்‌ 
கிரியைகளை ஆசீர்வதிக்கவேண்டும்‌ என்பது. 
யாபேசின்‌ விருப்பம்‌. 


யாபேஸ்‌ தேவனை நோக்கி, “உமது 
கரம்‌ என்னோடிருப்பதாக" என்று 
வேண்டிக்கொள்கிறார்‌. கர்த்தருடைய கரம்‌ 
நம்மோடு கூடமிருக்கும்போது, அவருடைய 
கரம்‌ நம்மை வழிநடத்தும்‌, நம்மைப்‌ 
பாதுகாக்கும்‌, நம்மைப்‌ பலப்படுத்தும்‌ 
கர்த்தருடைய கரம்‌ நமக்காகவும்‌, 
நமக்குள்ளும்‌ எல்லா கிரியைகளையும்‌ 
செய்யும்‌. கர்த்தருடைய கரம்‌ நமக்குப்‌ 
போதுமானதாயிருக்கும்‌. 


யாபேஸ்‌ தேவனை நோக்கி, "தீங்கு 
என்னைத்‌ துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு 
என்னை விலக்கி! 
'வேண்டிக்கொள்கிறார்‌. 
பாலத்தின்‌ தீங்கு, சத்துருக்கள்‌ மூலமாக 
வரும்‌ தீங்கு, சத்துருக்களின்‌ 
சதிஆலோசனைகள்‌ மூலமாகவும்‌, 
சதித்திட்டங்கள்‌ மூலமாகவும்‌ வரும்‌ தீங்கு 
என்று பொருள்‌ சொல்லலாம்‌. இந்தத்‌ 
தீங்குகள்‌ எல்லாம்‌ யாபேசை சேதப்படுத்தும்‌ 
அவரைத்‌ துக்கப்படுத்தும்‌. ஆகையினால்‌ 
தீங்கு தன்னைத்‌ துக்கப்படுத்தாதபூடிக்கு, 
தேவன்‌ தாமே ட தீங்குகளுக்கு 
தன்னை கிக்‌ காத்தருள 
வேண்டுமென்று, oer தேவனிடத்தில்‌ 
வேண்டிக்கொள்கிறார்‌. 

யாபேஸ்‌ இஸ்ரவேலின்‌ தேவனை 
நோக்கி வேண்டிக்கொண்டதை, தேவன்‌ 
அவருக்கு அருளுகிறார்‌. தேவன்‌ யாபேசை 
ஆசீர்வதிக்கிறார்‌. அவருடைய எல்லையைப்‌ 
பெரிதாக்குகிறார்‌. யாபேஸ்‌ அதிகமாக 
செழித்திருக்கிறார்‌. யாபேசின்‌ பிரயாசங்களில்‌ 
எல்லாம்‌ அவருக்கு ஜெயழுண்டாயிற்று. 
ஆவிக்குரிய காரியங்களிலும்‌, 
உலகப்பிரகாரமான காரியங்களிலும்‌ யாபேஸ்‌: 
செழித்திருக்கிறார்‌. 


1 நானாகமம்‌ - விரிவுரை 
ICHRONICLES - COMMENTARY 


கர்த்தருடைய வார்த்தைகளைப்பற்றிய 
அறிவு யாபேசிடத்தில்‌ அதிகமாய்க்‌ 
காணப்படுகிறது. யாபேஸ்‌ கானானியருக்கு 
விரோதமாக யுத்தம்பண்ணினார்‌. இந்த 
யுத்தத்திலே தேவன்‌ யாபேசுக்கு ஜெயத்தைக்‌ 
கட்டளையிட்டார்‌. யாபேஸ்‌ கானானியரை 


முறியடித்தார்‌ 


காலேப்‌ 
1தானா 4111-20 


1தானா 4:11. சூகாவின்‌ சகோதரனாகிய 
ப்‌ மேகீரைப்‌ பெற்றான்‌; இவன்‌: 
எஸ்தோனின்‌ தகப்பன்‌. 


1தானா 42. 
பெத்ராபாவையும்‌, பசேயாகையும்‌, 
இர்நாகாஷின்‌ தகப்பனாகிய 
தெகினாகையும்‌ பெற்றான்‌; இவர்கள்‌: 
ரேகாவூர்‌ மனுஷர்‌. 


எஸ்தோன்‌ 


நதானா 449. கேனாசின்‌ குமாரர்‌, 
ஒத்னியேல்‌, செராயா என்பவர்கள்‌; 
ஒத்னியேலின்‌ குமாரரில்‌ ஒருவன்‌ 
ஆத்தாத்‌. 


கபக்‌.  மெயோனத்தாய்‌ 
பெற்றான்‌; செராயா 
பன்னத்தாக்குக்கு 
மூப்பணாகிய யோவாயைப்‌ பெற்றான்‌; 
அவர்கள்‌ 
தொழிலாளிகளாயிருந்தார்கள்‌. 


நோனா க, எப்புன்னேயின்‌' 
குமாரனாகிய காலேயின்‌ குமாரர்‌, எரு, 
ஏலா, நாகாம்‌; ஏலாவின்‌ குமாரரில்‌ 
ஒருவன்‌ கேனாஸ்‌. 


தானா &:16. எகலெலேலின்‌ குமாரர்‌, 
சீப்‌, சீப்பா, திரியா, அசாரெயேல்‌. 


நோனா 4:17. எஸ்றாவின்‌ குமாரர்‌, 
யெத்தேர்‌ மேரேத்‌, ஏப்பேர்‌, 
யாலோன்‌; மேரேத்தின்‌ பெண்ஜாதி 
மிரியாமையும்‌, சும்மாயியையும்‌, 
எஸ்தெமோவா ஊருக்கு மூப்பணான 
'இஸ்பாவையும்‌ பெற்றான்‌. 





i FTE 
TT 


1நானா 4:18. அவன்‌ பெண்ஜாதியாகிய 
எகுதியான்‌, கேதோரின்‌ தகப்பனாகிய 
யாரேதையும்‌, சோக்கோவின்‌ 
தகப்பனாகிய ஏபேரையும்‌, 
சுனோவாவின்‌. தகப்பனாகிய 
எக்குத்தியேலையும்‌ பெற்றான்‌; மேரேத்‌ 
விவாகம்‌ பண்ணின பார்வோனின்‌ 
குமார த்தியாகிய பித்தியானின்‌ குமாரர்‌ 
இவர்களே. 


நோனா 4:29. நாகாமின்‌ சகோதரியாகிய 
ஒதியாவினுடைய பெண்ஜாதியின்‌. 
குமாரர்‌, கர்மியனாகிய 
ஆபிகேயிலாவும்‌, மாகாத்தியனாகிய 
எஸ்தேமோவாவுமே. 

நநானா 420. ஷீமோனின்‌ குமாரர்‌, 
அம்னோன்‌, ரின்னா, பென்கானான்‌, 
'தீலோன்‌ என்பவர்கன்‌, இஷியின்‌ 
குமாரர்‌, சோகேதும்‌ பென்சோகேதுமே. 


வேவுகாரராகப்‌ 
போன பன்னிரண்டு பேரில்‌ காலேபும்‌ ஒருவர்‌. 
காலேபினுடைய வம்சத்தில்‌ 37 சந்ததியாரைப்‌ 
பற்றி கூறப்பட்டிருக்கிறது. 
ரிநாளா 415-20). 


“எகுதியாள்‌ என்பவள்‌ 
வரலாற்றில்‌ கூறப்பட்டிருக்கும்‌ 


யூதமார்க்கத்திற்கு இவள்‌ 
பித்தியாள்‌ என்னும்‌ பெயருக்கு “கர்த்தருடைய 
குமாரத்தி” என்று பொருள்‌. எகுதியாள்‌ 
என்றும்‌ பெயருக்கு “யூதஸ்திர்‌” என்று 
பொருள்‌. எகிப்து தேசத்தில்‌ பிறந்தவள்‌ 
கர்த்தரை ஆராதிக்கிறாள்‌. 

மேரேத்‌ என்பவன்‌ பார்வோனின்‌ 
குமாரத்தியை விவாகம்‌ பண்ணியதினால்‌ 
அக்காலத்தில்‌ இவனும்‌ பிரபல்யமானவனாக. 
இருந்திருக்க வேண்டும்‌. 

காலேபின்‌ சந்ததியார்‌. 
தொழிலாளிகளாயிருக்கிறார்கள்‌. 
தேசங்களில்‌ தொழிலாளர்கள்‌ 
காலேபின்‌ சந்தியில்‌ 
எல்லா. தொழில்களிலும்‌ மிகுந்த 
திறமையுள்ளவர்களாகவும்‌, நிபுணர்களாகவும்‌ 
இருக்கிறார்கள்‌. கேனாஸ்‌ என்னும்‌ பெயருக்கு 
'வேட்டையாடுதல்‌" என்று பொருள்‌. 


எல்லோரும்‌ 


கா்‌ 
இருந்தாலும்‌, 
வந்திருக்கிறவர்கள்‌. 


1 நானாகமம்‌ - விரிவுரை 
ICHRONICLES - 


COMMENTARY 


கேனாசின்‌ குமாரர்‌ எல்லோருமே 
தொழிலாளிகள்‌. இவர்கள்‌ தொழிலாளிகளின்‌ 
பள்ளத்தாக்கில்‌ குடியிருந்தார்கள்‌. 


சேலாகு 
1தானா 4:21-28 


1தானா 4:21. யூதாவின்‌ குமாரனாகிய 
சேலாகின்‌ புத்திரர்‌  லேக்காவூர்‌ 
முப்பனான ஏரும்‌, மரேசாவூர்‌ 
மூப்பணான லாதாகும்‌, மெல்லிய புடவை 
நெய்த அஸ்பெயா வீட்டு வம்சங்களும்‌, 


என்பவர்களும்‌, 
இவைகள்‌ 
பூர்வகாலத்தின்‌ செய்திகள்‌. 


1தானா 428. 
குயவராயிருந்து, நெத்தாயிமிலும்‌ 
கெதேராவிலும்‌ குடியிருத்தார்கன்‌; 
ராஜாவின்‌ வேலையை விசாரிக்கிறதற்கு 
அங்கே வாச ம்பண்ணினார்கன்‌. 


இவர்கள்‌ 


சேலாகின்‌ புத்திரர்‌ மெல்லிய புடலையை 
நெய்யக்கூடிய திறமையுள்ளவர்கள்‌. 
யூதாதேசத்திலே... அஸ்பெயா வீட்டு 
வம்சத்தைச்‌ சேர்ந்தவர்களே மெல்லிய 
புடவையை நெய்யக்கூடிய 
திறமைசாலிகளாயிருந்தார்கள்‌. இவர்கள்‌ 
இந்தத்‌ தொழில்‌ திறமையை தங்கள்‌ 
பிள்ளைகளுக்கு கற்றுக்கொடுத்தார்கள்‌. 
அஸ்பெயாவின்‌ வீட்டு வம்சத்தார்‌, சந்ததி 
பரம்பரையாக மெல்லிய புடவையை நெய்யும்‌ 
தொழிலை செய்து வருகிறவர்கள்‌. 


அஸ்பெயா வீட்டு வம்சத்தார்‌ மரேசா 
ஊரிலே வாசம்பண்ணினார்கள்‌. இவர்கள்‌ 
ராஜாக்களுக்கும்‌, ஆசாரியர்களுக்கும்‌. 
தேவையான மெல்லிய வஸ்திரங்களை 
நெய்து கொடுத்தார்கள்‌. 


சேலாகின்‌ சந்ததியைச்‌ சேர்ந்தவர்களில்‌. 
ர்‌ குயவராமிருந்து, ஜனங்களுக்குத்‌ 
மண்பாண்டங்களை செய்து, 
இவர்களெல்லோரும்‌. 

இப்‌! பாபிலோன்‌. தேசத்து, 
சிறையிருப்பிலிருக்கிறார்கள்‌. 





i al 
TT 


தாவீதின்‌ காலத்திலே இவர்கள்‌ 
மோவாபியரை அடக்கி அவர்களை ஆளுகை 
செய்தார்கள்‌. சேலாகின்‌ சந்ததியார்‌ 
மோவாபியரை துரத்திவிட்டு, அந்த 
ஸ்தலங்களிலே குடியேறினார்கள்‌. னால்‌ 
சேலாகின்‌ சந்ததியார்‌ இப்போது பாபி! 
தேசத்து சிறையிருப்பிலே. இருக்கிறார்கள்‌. 
பாபிலோன்‌. தேசத்தில்‌ 
குயவர்களாகவும்‌, தோட்ட 
செய்கிறவர்களாகவும்‌. 

இவர்கள்‌ பாபிலோன்‌ தேசத்து ராஜாவின்‌ 
வேலையை விசாரிக்கிறதற்கு அங்கே 
வாசம்பண்ணுகிறார்கள்‌. 


சேலாகின்‌ வம்சத்தார்‌ பாபிலோன்‌ 
தேசத்திலே அடிமைகளாகமிருந்தாலும்‌, 
அவர்கள்‌ அங்கே 
வசதியுள்ளவர்களாயிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
பாபிலோன்‌ தேசத்து ராஜாவின்‌ வேலையை 
விசாரிப்பதினால்‌, 
அவர்களுக்கு 
'அதிகமாயிருக்கிறது. 
முக்கியத்துவமும்‌ இருக்கிறது ஆகான்‌ 
ந்ததியார்‌ பாபிலோன்‌ 
தேசத்து சிறையிருப்பிலிருந்து, தங்கள்‌ 
சொந்த தேசத்திற்கு திரும்பி வரவில்லை. 
அவர்கள்‌ பாபிலோன்‌ தேசத்திலேயே 
தங்கிவிடுகிறார்கள்‌. 


சிமியோனின்‌ குமாரர்‌ 
1நானா 4:24-83 


நோனா 44. சிமியோனின்‌ குமாரர்‌, 
நெமுவேல்‌, யாமின்‌, யாரீப்‌, சேரா, 
சவுல்‌ என்பவர்கள்‌. 


நானா 4:25. இவன்‌ குமாரன்‌ சல்தாம்‌; 
இவன்‌ குமாரன்‌ மிப்சாம்‌; இவன்‌ 
குமாரன்‌ மிஸ்மா. 


நானா 4:28. மிஸ்மாவின்‌ குமாரரில்‌ 
ஒருவன்‌ அம்முவேல்‌; இவன்‌ குமாரன்‌ 
சுக்கூர்‌; இவன்‌ குமாரன்‌ சீமேஸி.. 


நானா 4:27. சீமேயிக்குப்‌ பதினாறு 
குமாரரும்‌ ஆறு குமாரத்திகளும்‌ 
இருந்தார்கள்‌; அவன்‌ சகோதருக்கு. 
அநேகம்‌ பின்னைகள்‌ இருந்ததில்லை; 
அவர்கள்‌ வம்சமெல்லாம்‌ யூதாவின்‌ 
புத்திரரைப்யோலப்‌ பெருகினதூமில்லை.. 


1 நானாகமம்‌ - விரிவுரை 
ICHRONICLES - 


COMMENTARY 


1நானா 4:28. அவர்கள்‌: 
பெயெர்செயாவிலும்‌, மெலாதாவிலும்‌, 
ஆத்சார்சூவாவிலும்‌, 


நானா 4:29. 
ஏத்காமிலூம்‌, தோலாதிலும்‌, 


நானா 4:80.  பெத்தூவேலிலும்‌, 
ஒர்மாவிலும்‌, சிக்லாகிலும்‌, 


நீதானா 4:81. பெத்மர்காயோத்திலும்‌ 
ஆத்சார்‌ சூசிமிலும்‌, பெத்பிமியிலும்‌, 
சாராயிமிலும்‌ குடியிருத்தார்கன்‌; தாவீது 
ராஜாவாகு மட்டும்‌ இவைகள்‌ அவர்கள்‌: 
பட்டணங்களாயிரு ந்தது. 


பில்லாவிலும்‌, 


1தானா 4௨ அவர்களுடைய 
பேட்டைகன்‌, ஏத்தாம்‌, ஆயின்‌, 
நிம்மோன்‌, தோகேன்‌, ஆசான்‌ என்னும்‌ 
இந்து பட்டணங்கள்‌. 


1தானா 4:93. அந்தப்‌ பட்டணங்களைச்‌. 
சுற்றிலும்‌, பாகால்மட்டுமுள்ன. 
அவர்களுடைய எல்லாப்‌ பேட்டைகளும்‌, 
அவர்கள்‌ வாசஸ்தலங்களும்‌, 
அவர்களுடைய வம்ச அட்டவணையும்‌ 


என்னும்‌ 
A பொருள்‌. 
யாக்கோபுக்கும்‌. லேயாளுக்கும்‌ 
இரண்டாவது குமாரன்‌ 


யூதாவின்‌ தென்பகுதியில்‌ சிமியோன்‌ 

சுதந்தர வீதத்தைப்‌ பெற்றுக்‌ 
கொண்டான்‌. சிமியோனின்‌ குமாரரைப்‌ 
பற்றி 20 வசனங்களில்‌ விளக்கிக்‌ 
கூறப்பட்டிருக்கிறது. "நாளா 4:24-43) 
ஆனால்‌ யூதாவின்‌ குமாரரைப்‌ பற்றியோ 100 
வசனங்களில்‌ விளக்கிக்‌ கூறப்பட்டிருக்கிறது. 
(நாளா 2:3- 4:23). 


பெயருக்கு 
இவன்‌ 
பிறந்த 


சீமேயிக்குப்‌ பதினாறு குமாரரும்‌ ஆறு 
குமாரத்திகளும்‌ இருந்தார்கள்‌. சீமேயிக்கு 
மொத்தம்‌ 22 பிள்ளைகள்‌. இவனுடைய மற்ற 
சகோதரரைவிட இவனுக்கு அதிகம்‌. 
பிள்ளைகள்‌ பிறந்திருக்கிறார்கள்‌. ஆனாலும்‌ 
சிமியோன்‌ புத்திரர்‌ யூதாவின்‌ புத்திரரைப்‌ 
போல அதிகமாகப்‌ பலுகிப்பெருகவில்லை. 





i= FTE 
TT 


தாவீது ராஜாவாகுமட்டும்‌' என்று 
நாளா 4:31-ஆவது வசனத்தில்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தில்‌ 
மட்டுமே நாளா 4:24-33 ஆகிய 
வசனங்களின்‌ காலஅளவு குறிப்பிடப்‌ 
பட்டிருக்கிறது. இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கும்‌ 
நபர்களெல்லாம்‌ தாவீதின்‌ காலத்துக்கு 
முந்தினோரும்‌ அல்லது, தாவீதின்‌ 
காலத்தவரும்‌ ஆவார்கள்‌. 

சிமியோன்‌ வம்சத்தார்‌ 
பலுகிப்பெருகினார்கள்‌. ஆனாலும்‌ அவர்கள்‌ 
யூதாவின்‌ புத்திரரைப்போல. 
ுவ்பெருகளில்கை சிமியோன்‌ 
புத்திரருக்கு பங்குவீதமாகக்‌ கொடுக்கப்பட்ட 
பட்டணங்களைப்பற்றியும்‌ இந்த 
வசனப்பகுதியில்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 

“இரண்டாம்‌ 
விழுந்த; 
கோத்திரத்திற்கு அவர்கள்‌ வம்சங்களின்படி 
கிடைத்த சுதந்தரம்‌, யூதா புத்திரருடைய 
சுதந்தரத்தின்‌ வே இருக்கிறது” 
(யோக 19:1) 


சீட்டு சிமியோ, 
மியோன்‌ த்‌ 


சமஸ்த 
ராஜாவாயிருந்த 
சிமியோன்‌ புத்திரர்‌ 


வீ; ஸ்ரவேல்‌ 
நோத்திற்றம்‌ க 
வரையிலும்‌, இந்தப்‌ 
பட்டணங்களில்‌ குடியிருந்தார்கள்‌ 
பத்துக்கோத்திரத்தார்‌ தாவீதின்‌ வீட்டாருக்கு 
விரோதமாகக்‌ கலகம்பண்ணி பிரிந்து 
சென்றபோது, சிமியோன்‌ புத்திரர்‌ தங்கள்‌ 
பட்டணங்களை விட்டு வெளியேறி 
விட்டார்கள்‌. இந்தப்‌ பட்டணங்களெல்லாம்‌ 
தெற்கு யூதாதேசத்தின்‌ எல்லைக்குட்பட்ட 
நிலத்திலிருக்கிறது. 


சிமியோனின்‌ பிரபுக்கள்‌ 
நாணா 4:84-48 


நோனா 4:34. மெசோபாயும்‌, யம்லேகும்‌, 
அமத்சியாவின்‌ குமாரன்‌ யோஷாவும்‌, 


நீநானா 4385. யோவேதூம்‌, ஆசியேலின்‌ 
மகன்‌ செராயாவுக்குப்‌ பிறந்த 
யோசிபியாவின்‌ குமாரன்‌ ஏகூவும்‌, 
நானா 4:38. எலியோனாயும்‌, 
யாக்கோபாவும்‌, யெசொகாயாவும்‌, 
அசாயாவும்‌, ஆதியேதும்‌, 
யெசிமியேலும்‌, பெனாயாவும்‌, 


1 நாணாகமம்‌ - விரிவுரை 
ICHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


4:37. செமாயா பெற்ற 
ன்‌ மகன்‌  யெதாயாவுக்குப்‌ 
நிறத்த அல்லோனின்‌ புத்திரனாகிய 
சீப்பியின்‌ குமாரன்‌ சீசாவும்‌ என்று, 


தானா 
சிம்ரியி்‌ 


1தானா 4:38. பேர்பேராய்‌. 
எழுதியிருக்கிற இவர்கள்‌ தங்கள்‌ 
வம்சங்களில்‌ மிரபுக்கனாயிருத்தார்கள்‌; 
இவர்கள்‌ பிதாக்களின்‌ வீட்டார்‌ 
ஏரானமாய்ப்‌ பரம்பினார்கள்‌. 


நானா 4: தங்கள்‌ ஆடுகளுக்கு 
மேய்ச்சலைத்‌ தேடும்படிக்கு தேதோரின்‌' 
எல்லையாகிய பன்னத்தாக்கின்‌ 
கீழ்ப்புறமட்டும்‌ போய்‌, 


1நானா 4:40. 
மேய்ச்சலையும்‌, 
சுகமுமுன்ன விஸ்தாரமான 
தேசத்தையும்‌ கண்டுபிடி த் தார்கள்‌; 
பூர்வத்திலே காமின்‌ சந்ததியார்‌ அங்கே 
குடியிருத்தார்கன்‌. 


தானா 4:41. பேர்பேராய்‌. 
எழுதியிருக்கிற இவர்கள்‌ யூதாவின்‌ 
ராஜாவாகிய எசேக்கியாவின்‌. 
நாட்களிலே அங்கே போய்‌, அங்கே 
கண்டுபிடித்தவர்களின்‌ 
கூடாரங்களையும்‌ 
அழித்து, 
இருக்கிறதுபோல, 
சங்காரம்பண்ணி, 


நல்ல. செழிப்பான 
அமரிக்கையும்‌, 


தாபரங்களையும்‌ 
இந்நானிலே 
அவர்களைச்‌. 
அங்கே தங்கள்‌. 
மேய்ச்சல்‌ 
அவர்கள்‌ அந்த. 


ஆடுகளுக்கு 
இருத்தபடியினால்‌, 
ஸ்தலத்திலே குடியேறினார்கள்‌. 


1தானா 
புத்திரராகிய 
மனுஷரும்‌, 
'தலைமைக்காரராகிய 
குமாரரான 
நெகரியாவும்‌, 
ஊசியேலும்‌, 
மலைத்தேசத்திற்குப்‌ போய்‌, 


1நானா 4:48. அமலேக்கியரில்‌ தப்பி. 
மீதியாயிருத்தவர்கனை மடங்கடித்து, 
இந்நான்‌ வரைக்கும்‌ இருக்கிறபடி 
அங்கே குடியேறினார்கள்‌. 


42. சிமியோனின்‌ 
இவர்களில்‌ ஐந்தாறு. 
அவர்கள்‌ 
இஷியின்‌ 
பெலத்தியாவும்‌, 
ரெப்பாயாவும்‌, 
சேயீர்‌ 





ழ்‌ ளன 
யாய 


சிமியோனின்‌ 
இருபத்திரண்டு 
வனப்பகுதியில்‌ 


பிரபுக்களைப்பற்றி' 

சொல்லப்பட்டிருக்கிறது. 
இவர்கள்‌ எல்லோரும்‌ யூதாவின்‌ 
ராஜாவாகிய எசேக்கியாவின்‌ நாட்களிலே. 
செழிப்படைந்தார்கள்‌. 

1நாளா 4:34-43 ஆகிய வசனங்களில்‌ 
கூறப்பட்டிருக்கிறவர்கள்‌ தாவீதிற்குப்‌ பின்பு 
வந்த சந்ததியாராவர்‌. (நாளா 4:3141) 


பேர்பேராய்‌ எழுதியிருக்கிற இவர்கள்‌ 
தங்கள்‌ வம்சங்களில்‌ பிரபுக்களாயிருந்தார்கள்‌: 
இவர்களுடைய பிதாக்களின்‌ வீட்டார்‌ 
ஏராளமாய்ப்‌ பரம்பினார்கள்‌. க 
ஆடுகளுக்கு மேய்ச்சலைத்‌ 

தேதோரின்‌ எல்லையாகிய 

கீழ்ப்புறமட்டும்‌ போய்‌, நல்‌ 


மேய்ச்சலையும்‌, அமரிக்கையும்‌, 
விஸ்தாரமான 
கண்டுபிடித்தார்க 


சந்ததியார்‌ குடியிருந்தார்கள்‌ 


நாளா 4:38-40). 
எசேக்கியா ராஜாவின்‌. 

சிமியோன்‌ புத்திரர்‌ மறுப 

இவர்களில்‌ அநேகர்‌ 


காலத்திலே, 
றுடியும்‌ பலப்பட்டார்கள்‌. 
அரபியா தேசத்‌ 


அழைத்துக்கொண்டார்கள்‌. எசேக்கியா 
கர்த்தரிடத்தில்‌ பத்தியுள்ளவனாயிருந்தான்‌. 
அவனுடைய தேசம்‌ செழித்திருந்தது. 


பேர்பேராய்‌ எழுதியிருக்கிற இவர்கள்‌ 
யூதாவின்‌ ராஜாவாகிய  எசேக்கியாவின்‌. 
நாட்களிலே அங்கே. 
கண்டுபிடித்தவர்களின்‌ 
தாபரங்களையும்‌ அழித்து, 
இருக்கிறதுபோல, 

சங்காரம்பண்ணி, 

ஆடுகளுக்கு மேய்ச்சல்‌ 
அவர்கள்‌ அந்த 
குடியேறினார்கள்‌ நாளா 4:41) 


போய்‌, அங்கே 
கூடாரங்களையும்‌ 
இந்நாளிலே. 
அவர்களைச்‌ 

தங்கள்‌ 
“இந்தடியினால்‌ 

ஸ்தலத்திலே. 


1 நானாகமம்‌ - விரிவுரை 
ICHRONICLES - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பூர்வகாலத்தில்‌ காமின்‌ சந்ததியார்‌ 
அங்கே குடியிருந்தார்கள்‌” (நாளா 4:40) 
என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 
இடத்திலிருந்து இவர்களை யார்‌, எப்போது 
தூத்தினார்கள்‌ என்று தெரியவில்லை. 
இக்காலத்திலிருந்து இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
கானானைச்‌ சுதந்தரித்த காலம்‌ வரையிலும்‌ 
இந்தப்‌ பகுதியில்‌. இராட்சதர்கள்‌ 
குடியிருந்தார்கள்‌. 

ஒருவேளை இந்த இராட்சதரே காமின்‌ 
தேசத்தைவிட்டு 
இங்கே தங்கள்‌ 
ஆடுகளுக்கு மேய்ச்சல்‌ இருந்தபடியினால்‌, 
சிமியோனியர்‌ அந்த ஸ்தலத்திலே 

குடியேறினார்கள்‌. (1நாளா 4:41) 
எசேக்கியாவின்‌: நாட்களில்‌ 
சிமியோனியர்‌ அங்கு போய்‌ குடியேறினார்கள்‌. 
அவர்கள்‌ “இந்நாளில்‌ இருக்கிறதுபோல" 

அங்கு இருக்கிறார்கள்‌ 

கூறப்பட்டிருக்கிறது. இதனால்‌ 

எசேக்கியாவின்‌. 
எழுதப்பட்டிருக்கவேண்டும்‌ 
நாளா 4:41-43) 


சிமியோனின்‌ புத்திரராகிய ஐநூறு 
ப இந்த  வசனப்பகுதியில்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. இவர்கள்‌ 
அமலைக்கியரில்‌ தப்பி மீதியாயிருந்தவர்களை 
மடங்கடித்தார்கள்‌. அமலேக்கியரை 
முழுவதுமாகச்‌ சங்காரம்‌ பண்ணவேண்டும்‌. 
ஆனாலும்‌ அவர்களில்‌ சிலர்‌ தப்பித்துக்‌ 
கொண்டார்கள்‌. "சாமு ஆவது 
அதிகாரத்தின்‌ காலத்தில்‌ அமலேக்கியர்‌ 
முழுவதுமாக அழிக்கப்படவில்லை. 
சாமு 27:8; 1சாமு 30:1; 2சாமு 8:12; 
எஸ்‌ 31). 





i FTE 
ETT 


யோர்தானுக்கு அக்கரையிலே. 
இஸ்ரவேலின்‌ இரண்டரைக்‌ கோத்திரத்தார்‌ 
வாசம்பண்ணுகிறார்கள்‌. ரூபன்‌ கோத்திரத்தார்‌ 
நாளா 51-10). காத்‌ கோத்திரத்தார்‌ 

5001-17). மனாசேயின்‌ பாதிக்கோத்திரத்தார்‌. 
நாளா 5:23,24), 


தாது வான்‌ 
குடியிருக்கிற, இஸ்ரவேலின்‌ 
கோத்திரத்தாரும்‌ கூட்டாக 
ஆகாபியரை 
ரிநாளா 58-22), 

இரண்டரைக்‌ கோத்திரத்தாரும்‌ 
கர்த்தரைவிட்டு விலகிப்போய்விடுகிறார்கள்‌. 
அசீரியாவின்‌ ராஜா அவர்களைச்‌ 
சிறைப்பிடித்து, தன்னுடைய த்‌ 
கொண்டு போகிறான்‌ (நாளா 5:25. 


குபன்‌ 
1நானா 5:1,2 


நீநானா 54. குயன்‌ இஸ்ரவேலுக்கு 
முதற்பிறந்த சேஷ்டபுத்திரன்‌; ஆனாலும்‌ 
அவன்‌ தன்‌ தகப்பனுடைய மஞ்சத்தைத்‌ 
தீட்டுப்படுத்தினபடியினால்‌, 
கோத்திரத்து அட்டவணையிலே அவன்‌ 
முதற்‌ பிறந்தவனாக எண்ணப்படாமல்‌, 
அவனுடைய சேஷ்டபுத்திர சுதந்தரம்‌ 
குமாரனாகிய 
குமாரருக்குக்‌ 
கொடுக்கப்பட்டது. 
நீநானா 5:2. யூதா தன்‌ சகோதரரிலே. 
பலத்ததினால்‌ ராஜாதிபத்தியம்‌ அவன்‌ 
சந்ததியில்‌ உண்டானது; ஆகிலும்‌ 
சேஷ்டயுத்திர சுதந்தரம்‌. 
யோசேப்புடையதாயிற்று. 


பெயருக்கு “ஒரு 
என்று பொருள்‌. 


ரூபன்‌ என்னும்‌ 
குமாரனைப்‌ பெற்றேன்‌” 
யாக்கோபு,  லேயாள்‌ ஆகியோருக்கு 
முதற்பிறந்த சேஷ்டபுத்திரன்‌. (ஆதி 29:32). 
வேதாகமத்தில்‌ 74 இடங்களில்‌ ரூபனைப்‌ 
பற்றிக்‌ கூறப்பட்டிருக்கிறது. 


சேஷ்டபுத்திரனாக 


அவனுடைய சேஷ்டபுத்திர 
கிடைக்கவில்லை. 


ரூபன்‌ 
இருந்தபோதிலும்‌ 
சுதந்தரம்‌ அவனுக்குக்‌ 


முதலாவதாகக்‌ கூறப்படவில்லை. 


1 நானாகமம்‌ - விரிவுரை 
ICHRONICLES - 


COMMENTARY 


யூதா. ராஜ்யபாரம்‌ பண்‌; 
உரிமையைச்‌ சுதந்தரிக்கிறது. (நாளா 5:2; 
ஆதி 49:10) சேஷ்டபுத்திர ஆசீர்வாதங்களை 
யோசேப்பு பெற்றுக்‌ கொள்கிறான்‌ 
நாளா 5:2). 

ரூபனின்‌ குமாரரைப்‌ பற்றி 10. 
வசனங்களில்‌ கூறப்பட்டிருக்கிறது. யூதாவின்‌ 
குமாரரைப்‌ பற்றி 100 வசனங்களிலும்‌, 
நாளா 2:3-4:23) சிமியோன்‌ குமாரரைப்‌ 
பற்றி 22 வசனங்களிலும்‌ (நாளா 4:24-43) 
கூறப்பட்டிருக்கிறது. 

ரூபன்‌ இஸ்ரவேலுக்கு 
சேஷ்டபுத்திரன்‌. இவன்‌: 
மஞ்சத்தைத்‌. தீட்டுப்படுத்தினான்‌. 
ஆகையினால்‌ இவனுக்கு சேஷ்பபுத்திர 
ஆசீர்வாதம்‌ கொடுக்கப்படவில்லை. 

'தண்ணீரைப்போல தளம்பினவனே, நீ 
மேன்மை அடையமாட்டாய்‌;: உன்‌ 
தகப்பனுடைய மஞ்சத்தின்மேல்‌ ஏறினாய்‌; நீ 
அதைத்‌ தீட்டுப்படுத்தினாய்‌; என்‌ 
படுக்கையின்மேல்‌ ஏறினானே" (ஆதி 49:4) 


சேஷ்டபுத்திர ஆசிர்வாதத்தின்படி 
இப்ன பங்கு கிடைக்கும்‌. ஆனால்‌ 

இரட்டிப்பான பங்கு 
கிணக்களில்லை  சேன்பபுத்திற பந்தார்‌ 
யோசேப்புடையதாயிற்று, எப்பிராயீம்‌, 
மனாசே ஆகிய இரண்டு கோத்திரத்தாரும்‌, 
யோசேப்பின்‌ சந்ததியிலிருந்து வருகிறார்கள்‌. 
விசுவாசத்தினால்‌. 
'மனாசேயையும்‌ 


,. முதற்பிறந்த 
தன்‌ தகப்பனுடைய 


யாக்கோபு 
எப்பிராமீமையும்‌, 
ஆசீர்வதிக்கிறார்‌. 

"விசுவாசத்தினாலே யாக்கோபு தன்‌ 
மரணகாலத்தில்‌ யோசேப்பினுடைய குமாரர்‌ 
இருவரையும்‌ ஆசீர்வதித்து, தன்கோலின்‌ 
முனையிலே சாய்ந்து தொழுதுகொண்டான்‌" 
(எபி 1:21) 

“அவன்‌ யோசேப்பை ஆசீர்வதித்து: என்‌ 
பிதாக்களாகிய ஆபிரகாமும்‌ ஈசாக்கும்‌. 
வழிபட்டு வணங்கிய தேவனும்‌, நான்‌ பிறந்த 
நாள்முதல்‌ இந்நாள்வரைக்கும்‌ என்னை 
ஆதரித்துவந்த தேவனும்‌, எல்லாத்‌ 
தீமைக்கும்‌ நீங்கலாக்கி என்னை மீட்ட 
இந்தப்‌ பிள்ளைகளை 
என்‌ பேரும்‌ என்‌ 
ஆபிரகாம்‌ ஈசாக்கு. 
என்பவர்களின்‌ பேரும்‌ இவர்களுக்கு 
இடக்கு லத பூமியில்‌ இவர்கள்‌ 


பெருகக்கடவர்கள்‌ என்றான்‌” 


ஆசீர்வதிப்பாராக, 
பிதாக்களாகிய 





i FTE 
TT 


யோர்தானுக்கு அக்கரையிலே. 
இஸ்ரவேலின்‌ இரண்டரைக்‌ கோத்திரத்தார்‌ 
வாசம்பண்ணுகிறார்கள்‌. ரூபன்‌ கோத்திரத்தார்‌ 
(நாளா 51-10). காத்‌ கோத்திரத்தார்‌ (நாளா 
501-7). மனாசேயின்‌ பாதிக்கோத்திரத்தார்‌. 
நாளா 5:23,24). 


யோர்தானுக்கு அக்கரையிலே 
குடியிருக்கிற, இஸ்ரவேலின்‌ இரண்டரைக்‌ 
கோத்திரத்தாரும்‌ கூட்டாக இணைந்து 
ஆகாபியரை முறியடிக்கிறார்கள்‌ 
நாளா 58-22), 


இரண்டரைக்‌ கோத்திரத்தாரும்‌ 
கர்த்தரைவிட்டு விலதிப்போய்விடுகிறார்கள்‌ 


அசீரியாவின்‌ ராஜா அவர்களைச்‌ 
சிறைப்பிடித்து, தன்னுடைய தேசத்திற்கு 
கொண்டு போகிறான்‌ (நாளா 5:25.26). 
குபன்‌ 

1நானா 5:1,2 


1நானா 54. சுபன்‌ இஸ்ரவேலுக்கு. 
முதற்பிறந்த சேஷ்டபுத்திரன்‌; ஆனாலும்‌ 
அவன்‌ தன்‌ தகப்பனுடைய மஞ்சத்தைத்‌ 
தீட்டுப்படுத்தினபடியினால்‌, 
கோத்திரத்து அட்டவணையிலே அவன்‌ 
முதற்‌ பிறந்தவனாக எண்ணப்படாமல்‌, 
அவனுடைய சேஷ்டபுத்திர சுதந்தரம்‌ 
இஸ்ரவேலின்‌ குமாரனாகிய 
யோசேப்பின்‌ குமாரருக்குக்‌ 
கொடுக்கப்பட்டது. 

1நானா 5:2. யூதா தன்‌ சகோதரரிலே. 
பலத்ததினால்‌ ராஜாதிபத்தியம்‌ அவன்‌ 
சந்ததியில்‌ உண்டானது; ஆகிலும்‌ 
சேஷ்டயுத்திர சுதந்தரம்‌. 
யோசேப்புடையதாயிற்று. 


ரூபன்‌ என்னும்‌ பெயருக்கு “ஒரு குமாரனைப்‌ 
பெற்றேன்‌” என்று பொருள்‌. யாக்கோபு, 
லேயாள்‌ ஆகியோருக்கு  முதற்பிறந்த 
சேஷ்டபுத்திரன்‌. (ஆதி 29:32). 
வேதாகமத்தில்‌ 74 இடங்களில்‌ ரூபனைப்‌ 
பற்றிக்‌ கூறப்பட்டிருக்கிறது. 


1 நானாகமம்‌ - விரிவுரை 
ICHRONICLES - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ரூபன்‌ சேஷ்டபுத்திரனாக 
இருந்தபோதிலும்‌ அவனுடைய சேஷ்டபுத்திர 
சுதந்தரம்‌ அவனுக்குக்‌ கிடைக்கவில்லை. 
இதற்கு ரூபனின்‌ பாவமே காரணம்‌. 
நாளாகமம்‌ புஸ்தகத்தில்‌ கூறப்பட்டிருக்கும்‌ 
வம்சவரலாற்றில்‌ ரூபனைப்‌ பற்றி 
முதலாவதாகக்‌ கூறப்படவில்லை. 


யூதா ஜ்யபாரம்‌ பண்ணும்‌ 
உரம்‌ சதந்தாக்கிதது. (நாளா 22 
ஆதி 4910) சேஷ்டபுத்திர ஆசீர்வாதங்களை 
யோசேப்பு பெற்றுக்‌. கொள்கிறான்‌ 
நாளா 5:2). 


ரூபனின்‌ குமாரரைப்‌ பற்றி 10. 
வசனங்களில்‌ கூறப்பட்டிருக்கிறது. யூதாவின்‌ 
குமாரரைப்‌ பற்றி 100 வசனங்களிலும்‌, 
நாளா 2:3-4:23) சிமியோன்‌ குமாரரைப்‌ 
பற்றி 22 வசனங்களிலும்‌ நாளா 4:24-43) 
கூறப்பட்டிருக்கிறது. 


ரூபன்‌ இஸ்ரவேலுக்கு முதற்பிறந்த 
சேஷ்டபுத்திரன்‌. இவன்‌ தன்‌ தகப்பனுடைய 
மஞ்சத்தைத்‌ தீட்டுப்படுத்தினான்‌. 
ஆகையினால்‌ இவனுக்கு சேஷ்பபுத்திர 
ஆசீர்வாதம்‌ கொடுக்கப்படவில்லை. 


"தண்ணிகரப்போல தளம்பினவனே, நீ 
மேன்மை அடையமாட்டாய்‌; 
தருனம்‌ மாந்தன்‌ எறனாட்ப நீ 
அதைத்‌. தீட்டுப்படுத்தினாய்‌; என்‌ 
படுக்கையின்மேல்‌ ஏறினானே"' (ஆதி 49:4) 


சேஷ்டபுத்திர ஆசிர்வாதத்தின்படி 
இரட்டிப்பான பங்கு கிடைக்கும்‌. ஆனால்‌ 
ரூபனுக்கு டிப்பான பங்கு 
கண்களில்லை. சேன்ட்ப்ததித. சந்தம்‌ 
யோசேப்புடையதாயிற்று. எப்பிராயீம்‌, 
மனாசே ஆகிய இரண்டு கோத்திரத்தாரும்‌, 
யோசேப்பின்‌ சந்ததியிலிருந்து வருகிறார்கள்‌. 

யாக்கோபு 
எப்பிராமீமையும்‌, 
ஆசீர்வதிக்கிறார்‌. 

விசுவாசத்தினாலே யாக்கோபு தன்‌ 
மரணகாலத்தில்‌ யோசேப்பினுடைய குமாரர்‌ 
இருவரையும்‌ ஆசீர்வதித்து, தன்கோலின்‌ 
முனையிலே சாய்ந்து தொழுதுகொண்டான்‌"' 
(எபி 11:21). 


விசுவாசத்தினால்‌ 
மனாசேயையும்‌ 





i FTE 
TT 


'அவன்‌ யோசேப்பை ஆசீர்வதித்து: என்‌ 
பிதாக்களாகிய ஆபிரகாமும்‌ ஈசாக்கும்‌ 
வழிபட்டு வணங்கிய தேவனும்‌, நான்‌ பிறந்த 


ஆசீர்வதிப்பாராக, 
பிதாக்களாகிய 
என்பவர்களின்‌ பேரும்‌ 

இடப்படக்கடவது: பூமியில்‌ 
மிகுதியாய்ப்‌ பெருகக்கடவர்கள்‌ 
(ஆதி 48156 


ஆபிரகாம்‌ 


“பின்பு இஸ்ரவேல்‌ யோசேப்பை 
நோக்கி: இதோ, நான்‌ மரணமடையப்‌ 
போகிறேன்‌; தேவன்‌ உங்களோடே இருப்பார்‌; 
அவர்‌ உங்கள்‌ பிதாக்களின்‌ தேசத்துக்கு 
உங்களைத்‌ திரும்பவும்‌ போகப்பண்ணுவார்‌ 
என்றும்‌, உன்‌ சகோதாருக்குக்‌ 
கொடுத்ததைப்பார்க்கிலும்‌ நான்‌ என்‌ 
பட்டயத்தாலும்‌, என்‌ வில்லினாலும்‌, எமோரியர்‌ 
கையிலிருந்து சம்பாதித்த ஒரு நிலத்தை 
உனக்கு அதிகமான பங்காகக்‌ கொடுத்தேன்‌ 
என்றும்‌ சொன்னா: (ஆதி 48.2122). 


தன்‌ சகோதரரிலே பலத்ததினால்‌ 
அவன்‌ சந்ததியில்‌ 


தா பாலசிங்கம்‌, நீ 
சுவர்ந்துகொண்டு ஏறிப்போனாய்‌: என்‌ 
மகனே, சிங்கம்போலும்‌ கிழச்சிங்கம்போலும்‌ 
மங்கிப்‌ படுத்தான்‌; அவனை எழுப்புகிறவன்‌ 
யார்‌? சமாதான கர்த்தர்‌ வருமளவும்‌ 
செங்கோல்‌ யூதாவைவிட்டு நீங்குவதும்‌ 
இல்லை,  நியாயப்பிரமாணிக்கள்‌ அவன்‌ 
பாதங்களை விட்டு ஒழிவதும்‌ இல்லை; 
ஜனங்கள்‌ அவரிடத்தில்‌ சேருவார்கள்‌” 
(ஆதி 49970) 


யூதாகோத்திரத்திலே இது வ ராஜாவும்‌ 
அதன்‌ பின்பு காலம்‌ 
யூதராஜசிங்கமாகிய 
இயேசுகிறிஸ்துவும்‌ வருகிறார்கள்‌. 
“எப்பிராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே, 
நீ யூதேயாவிலுள்ள ஆயிரங்களுக்குள்ளே 
சிறியதாயிருந்தும்‌, இஸ்ரவேலை 
ஆளப்போகிறவர்‌ உன்னிடத்திலிருந்து, 
புறப்பட்டு என்னிடத்தில்‌ வருவார்‌; அவருடைய 
புறப்படுத: அநாதி நாட்களாகிய 
ர்வத்தினுடையது” (மீகா 5:2). 


ப அதனால்‌ 


1 நானாகமம்‌ - விரிவுரை 
ICHRONICLES - 


COMMENTARY 


குபனின்‌ கோத்திரங்கள்‌ 
நோனா 5:8-8 


நானா 55. இஸ்ரவேலின்‌ 
முதற்பேறான சூபனின்‌ குமாரன்‌ 
ஆனோக்கு, பல்தூ, எஸ்ரோன்‌, கர்ம 
என்பவர்கள்‌. 


நதானா 5:4. யோவேலின்‌ குமாரரில்‌ 
ஒருவன்‌ செமாயா, இவன்‌ குமாரன்‌ 


கோக்‌; இவன்‌ குமாரன்‌ சிமேய்‌. 


நதானா 55. இவன்‌ குமாரன்‌ மீகா; 
இவன்‌ குமாரன்‌ ராயா; இவன்‌ குமாரன்‌ 
பாகால்‌, 


ந்தானா 5:6, 
குபனியரின்‌' 
ஆசீரியா 
தில்காத்பில்நேசர்‌ 
போனான்‌. 


இவன்‌ குமாரன்‌ பேரா 
பிரபுவான இவனை 
ராஜாவாகிய 
சிறைபிடித்துப்‌ 


1தானா 57. தங்கள்‌. 
சத்ததிகளின்படியே தங்கள்‌ வம்ச 
அட்டவணைகளில்‌ எழுதப்பட்ட அவன்‌: 
சுகோதரரில்‌ தலைவர்‌ ஏயேதும்‌, 
சகரியாவும்‌, 


நீதானா 5:8. யோவேலின்‌ மகனாகிய 
சேமாவுக்குப்‌ பிறந்த ஆசாசின்‌ குமாரன்‌ 
போலவும்‌; இவன்‌ சந்ததியார்‌ 
ஆரோவேரிலும்‌, நேபோமட்டும்‌, 
பாகால்மெயோன்‌' மட்டும்‌ 
வாசம்பண்ணினார்கள்‌. 


ரூபனின்‌ கோத்திரங்களில்‌ 


பிக்களைப்பற்றி இந்த 
சுருக்கமாகச்‌ 


வந்த 
வசனப்பகு, 
பக்க அதர்கதது. 


ரூபனின்‌ குமாரனாகிய ஆனோக்கு 
முதல்‌, ரூபனின்‌ சந்ததியில்‌ வந்த 
பதினேழு. கோத்திரங்களைப்ப்றி இந்த 
வசனப்பகுதியில்‌ 

சொல்லப்பட்டிருக்கிறது. 


கடைசியாக பாகாலின்‌ குமாரன்‌ 
என்பவன்‌ பிரபுவாக வருகிறான்‌. 





i= FTE 
TT 


ரூபனியரின்‌ பிரபுவான பேரவை, 
அசீரியா ராஜாவாகிய தில்காத்பில்நேசர்‌ 
தன்‌ தேசத்திற்கு சிறைப்பிடித்து கொண்டு 
போகிறான்‌. 
இந்தச்‌ சிறையிருப்பு 
கோத்திரத்தாரின்‌ 
சிறையிருப்பாகும்‌.  (2இராஜா 
ஏசா 9:1) இந்த வசனத்திற்கு முன்பாகக்‌ 
கூறப்பட்டிருக்கும்‌ வசனங்கள்‌ இந்தச்‌ 
சிறையிருப்புக்கு முன்பு நடைபெற்றிருக்க 
வேண்டும்‌. 


குபன்‌ புத்திரரின்‌ வெற்றிகள்‌ 
நாணா 5910 


நோனா. 5. 
'நதிதொடங்கி 


கிழக்கே ஜபிராத்து 

வனாத்தரத்தின்‌. 
எல்மைமட்டும்‌ அவர்கள்‌ 
வாசம்பண்ணினார்களன்‌; அவர்கள்‌. 
ஆடுமாடுகள்‌ கீலேயாத்தேச த்தில்‌. 
மிருதியாயிற்று. 


நநானா 510. 
ஆகாரியரோடு 
யுத்தம்பண்ணி, தங்கள்‌ 
அவர்கள்‌ விழுந்தபின்‌, அவர்கள்‌ 
கூடாரங்களிலே கீலேயாத்தின்‌ 
கீழ்ப்புறமெல்லாம்‌ குடியேறினார்கள்‌. 


ரூபன்‌ கோத்திரத்தார்‌ தங்கள்‌ 
எல்லைகளை விரிவு பண்ணுகிறார்கள்‌ 
அவர்கள்‌ திரளாய்‌ பலுகிப்‌ பெருகுகிறார்கள்‌. 
ரூபன்‌ கோத்திரத்தார்‌ பலுகிப்‌ பெருகுவதோடு, 
அவர்களுடைய ஆடுமாடுகளும்‌ 
மிகுதியாயிற்று. ரூபன்புத்திரர்‌ கிழக்கே 
ஐபிராத்து நதிதொடங்கி வனாந்தரத்தின்‌ 
எல்லைமட்டும்‌ வாசம்‌ பண்ணுகிறார்கள்‌. 


சவுலின்‌ நாட்களில்‌ 
அவர்கள்‌: 
கையால்‌ 


ரூபன்‌ கோத்திரத்தார்‌ சவுலின்‌ 
நாட்களில்‌ ஆகாகியரோடு 


யுத்தம்பண்‌ ணுகிறார்கள்‌ 
ஆகாரியர்‌ என்பவர்கள்‌ ஆகாரின்‌ 

சந்ததியார்‌ ஆவார்கள்‌. இஸ்மவேல்‌ மூலமாக 

இந்தச்‌ சந்ததியார்‌ 

(நாளா 51019; ஆதி 16; 

இவர்களுடைய 

நாளா 5248-22 ஆகிய 

கூறப்பட்டிருக்கிறது. 


1 நானாகமம்‌ - விரிவுரை 
ICHRONICLES - COMMENTARY 


ஆகாகியர்‌ கீலேயாத்‌ தேசத்திற்கு 
அருகாமையிலே குடியிருக்கிறார்கள்‌. ரூபன்‌ 
புத்திரர்‌ ஆகாகியரை முறியடித்து, 
அவர்களுடைய தேசத்திலே. 
குடிமிருக்கிறார்கள்‌. புத்திரரின்‌ 
எல்லை விரிவடைகிறது. 


ரூபன்‌ 


காத்தின்‌ புத்திரர்‌ 
நாணா 5:11-17 


காத்தின்‌ புத்திரர்‌ 
எதிரே 
சல்காமட்டும்‌ 

வாசம்பண்ணினார்கள்‌. 


ந்தானா 502. அவர்களில்‌ யோவேல்‌. 
தலைவனும்‌, சாப்பாம்‌ அவனுக்கு 
இரண்டாவதுமாயிரு ந்தான்‌; யானாயும்‌ 
சாப்பாத்தும்‌ பாசானில்‌ இருந்தார்கள்‌. 


நீதானா 5:18. அவர்கன்‌ பிதாக்களின்‌ 
வீட்டாராகிய அவர்கன்‌ சகோதரர்‌, 
மிகாவேல்‌, மெல்லாம்‌, சேயா, 
யோராயி, யாக்கான்‌, சீகா, ஏபேர்‌ 
என்னும்‌ ஏழுபேர்‌. 


நோனா 5:44. இவர்கள்‌ ஊரிக்குப்‌ 
பிறந்த அபியேலின்‌ குமாரர்‌ ஊரி 
என்பவன்‌ யெரொவாவுக்கும்‌, 
யெரொவர கீலேயாத்துக்கும்‌, கீலேயாத்‌ 
மிகாவேதுக்கும்‌, மிகாவேல்‌ 
எசிசாயிக்கும்‌, எசிகாயி யாதோவுக்கும்‌, 
யாதோ பூசுக்கும்‌ 
குமாரராயிரு த்தவர்கன்‌. 

1நானா 5:15. கூனியின்‌ குமாரனாகிய 
அப்தியேலின்‌ மகன்‌ அகி, அவர்கள்‌ 
யிதாக்கவின்‌ வீட்டுத்‌ 
தலைவனாயிருந்தான்‌. 


நானா 518. அவர்கள்‌ 
கச தித்த பாசானிலும்‌, 
அதின்‌ வெளிதிலங்களிலும்‌, 
சாரோனின்‌ எல்லாப்‌ பேட்டைகளிலும்‌. 
அவைகளின்‌ கடையந்தரங்கள்மட்டும்‌ 
வாசம்பண்ணினார்கள்‌.. 





f= FTE 
TT 


நானா 5:07.  இவர்களெல்லாரும்‌. 
யூதாவின்‌ ராஜாவாகிய யோதாமின்‌ 
நாட்களிலும்‌, 

ராஜாவாகிய 

நாட்களிலூம்‌ 

அட்டவணைப்படி. 

ஏற்றப்பட்டார்கள்‌. 


காத்‌ என்னும்‌ பெயருக்கு “சேனை” 
என்று பொருள்‌. யாக்கோபின்‌ ஏழாவது. 
குமாரன்‌. (ஆதி 30:11). காத்தைப்‌ பற்றி 
வேதாகமத்தில்‌ 3 இடங்களில்‌ 
கூறப்பட்டிருக்கிறது. 


தாவீதின்‌ காலத்தில்‌ காத்‌ என்னும்‌: 
ல்‌ ஒரு தீர்க்கதரிசி இருந்தான்‌. 
219-109: 1நாளா 29:29; 
சோழு 241-19; 2நாளா 29:25) 
காத்தின்‌ பெயரில்‌ ஒரு நதியும்‌ 
உள்ளது. (சாமு 24:5). 
இந்த  வசனப்பகுதியில்‌ காத்தின்‌ 
சந்ததியாரைப்பற்றி குருக்கமாகச்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. யாக்கோபின்‌ 
குமாரனாகிய காத்திலிருந்து. யூதாவின்‌ 
ராஜாவாகிய யோதாம்‌ வரையிலும்‌ 
உள்ளவர்களைப்பற்றி இந்த வசனப்பகுதி 
வரிசையாகச்‌ சொல்லுகிறது. 


காத்தின்‌ மாரரில்‌ ஏழுபேர்‌ 
அதிரி! கனல நாண்‌. வல்‌ 
இவர்களுடைய வம்சவரலாறு, 
குமாரனிலிருந்து, அவனுடைய தகப்பனார்‌ 
வரையிலும்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
[நாளா 5:45 ஆகிய வசனங்களில்‌, 
வம்சவரலாறு தகப்பனிலிருந்து, 
அவனுடைய. குமாரன்‌ வரையிலும்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. 

ந்த அட்டவணையில்‌ 
குறிப்பிடப்பட்டிருக்கிற நபர்கள்‌ அனைவரும்‌. 
யோதாமின்‌ நாட்களுக்கும்‌, யெரொபெயாமின்‌ 
நாட்களுக்கும்‌ முந்தியோர்‌ ஆவர்‌. 


1 நானாகமம்‌ - விரிவுரை 
ICHRONICLES - COMMENTARY 


இஸ்ரவேலின்‌ 
கோத்திரத்தார்‌ 
நாணா 5:18-22 


இரண்டரைக்‌ 


நானா 5:18. 
காத்தியரிலும்‌, 
பாதிக்கோத்திரத்தாரிலும்‌ 
பட்டயமும்‌ எடுத்து, 
யுத்தத்திற்குப்‌ பழகி, 
போகத்தக்க. 
நாற்பத்துதாலாயிரத்து 
அறுபதுயேராயிரு த்தார்கன்‌. 


குபன்‌ புத்திரரிலும்‌, 
மனாசேயின்‌. 
கேடகமும்‌ 
வில்லெய்து, 
படைக்குப்‌ 
சேவகர்‌ 
எழுநூற்று. 


தானா 6:19. அவர்கள்‌ 
ஆகாரியரோடும்‌, யெத்தூர்‌ நாப்பீஸ்‌ 
நோதாப்‌. என்பவர்களோடும்‌. 
யுத்தம்பண்ணுகிறபோது, 


1தானா 5:20. அவர்களோடே எதிர்க்கத்‌ 
துணை யெற்றபடியினால்‌, ஆகாரியரும்‌ 
இவர்கனோடிருக்கிற யாவரும்‌ அவர்கள்‌ 
கையில்‌ ஒப்புக்கொடுக்கப்பட்டார்கள்‌; 
அவர்கள்‌ யுத்தத்திலே தேவனை 
நோக்கிக்‌ கூப்பிட்ட, அவர்மேல்‌ 
நம்பிக்கைவைத்தபடியினால்‌ அவர்கள்‌ 
விண்ணப்பத்தைக்‌ கேட்டருவினார்‌. 


நோனா 5:21. அவர்கள்‌ இவர்களுக்கு 
மிருகஜீவன்களாகிய 
ஒட்டகங்களையும்‌, 
ஓம்பதினாயிரம்‌ 
இரண்டாயிரம்‌ 
மனுஷரில்‌ 
லட்சம்பேர்களையும்‌ பிடித்தார்கள்‌. 


நோனா 5:22. யுத்தம்‌ தேவனால்‌ 
நடந்தபடியினால்‌ அநேகர்‌ வெட்டுண்டு. 
விழுந்தார்கள்‌; தாங்கள்‌. 
சிறைப்பட்டுப்போகுமட்டும்‌. 
இவர்களுடைய 
குடியிருத்தார்கள்‌. 

இஸ்ரவேலின்‌ 
கோத்திரத்தார்‌ 
இக்கரையிலே, கீலேயாத்‌ தேசத்திலே 
குடியிருக்கிறார்கள்‌. ரூபன்‌ கோத்திரத்தார்‌, 
காத்‌ கோத்திரத்தார்‌, மனாசேயின்‌ 
பாதிக்கோத்திரத்தார்‌ ஆகியோர்‌ கீலேயாத்‌ 
தேசத்தில்‌ குடியிருக்கிறவர்கள்‌. 


ஸ்தலத்திலே 


இரண்டரைக்‌ 
யோர்தானுக்கு 





i FTE 
TT 


இவர்களுடைய சுதந்தரவீதம்‌ 
ஆரம்பத்தில்‌ பாசான்‌ வரையில்‌ மாத்திரமே 
இருந்தது. அதன்‌ பின்பு 


ஆகாரின்‌ வழியில்‌ வந்தவர்கள்‌. 


கீலேயாத்‌ தேசத்தில்‌ குடியிருக்கிற. 
இஸ்ரவேலின்‌ இரண்டரைக்‌ கோத்திரத்தாரும்‌, 
ஆகாகியருக்கு "விரோதமாக 
யுத்தப்பண்ணியபோது, அவர்கள்‌ தேவனை 
நோக்கிக்‌ கூப்பிட்டார்கள்‌. அவர்கள்‌ 
நேவன்மேல்‌ நம்பிக்கை வைத்தார்கள்‌. 
கர்த்தர்‌ அவர்களுடைய விண்ணப்பத்தைக்‌ 
கேட்டருளினார்‌. ்‌ 
இரண்டரைக்கோத்திரத்தார்‌ 
முறியடிற்தார்கள்‌ 
மிருகஜீவன்களை 
சொந்தமாக்கிக்கொண்டார்கள்‌. 

ரூபன்‌ புத்திரரிலும்‌, காத்தியரிலும்‌, 
மனாசேயின்‌ பாதிக்கோத்திரத்தாரிலும்‌ 
கேடகமும்‌ பட்டயமும்‌ எடுத்து. வில்லெய்து, 
யுத்தத்திற்குப்‌. பழகி, படைக்குப்‌ 
போகத்தக்க சேவகர்‌ நாற்பத்துநாலாயிரத்து 
எழுநூற்று அறுபதுபேராயிருந்தார்கள்‌. 
இரண்டரைக்கோத்திரத்தாரின்‌ சேனை 

'தாகயிருந்தாலும்‌, அவர்கள்‌ 

கர்த்தர்மீது நம்பிக்கை வைத்தார்கள்‌. 
அவர்கள்‌ தங்கள்‌ சுயபலத்தை 
சார்ந்துகொள்ளாமல்‌, கர்த்தருடைய தெய்வீக 
பலத்தை சார்ந்துகொண்டார்கள்‌. 

யூதா ஜனங்கள்‌: 
திரும்பிப்பார்க்கிறபோது, முன்னும்‌ பின்னும்‌ 
யுத்தம்‌ நடக்கிறதைக்‌ கண்டு, கர்த்தரை 
நோக்கிக்‌ கூப்பிட்டார்கள்‌: ஆசாரியர்கள்‌ 
பூரிகைகளை முழக்கினார்கள்‌" 
(நோளா 13:14). 


1 நானாகமம்‌ - விரிவுரை 
ICHRONICLES - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


விசுவாசிகளாகிய நமக்கு ஆலிக்குரிய 
போராட்டங்கள்‌ உண்டு. நம்முடைய 
சுயபலத்தின்மேல்‌ நாம்‌ சார்ந்திருக்கக்கூடாது. 
நாம்‌. பரலோகத்தின்‌ தேவனாகிய கர்த்தரை 
நோக்கிப்‌ பார்த்து, அவருடைய தெய்வீக 

சார்ந்துகொள்ள வேண்டும்‌. 


ஜெயம்‌ கிடைக்கும்‌. ஜெபமே ஜெயம்‌. 


இஸ்ரவேலின்‌ 
இரண்டரைக்கோத்திரத்தார்‌ 
யுத்தம்பண்ணியபோது, 
நம்பிக்கை வைத்திருந்தார்கள்‌. 
வெற்றி கிடைத்த பின்பு அவர்கள்‌ கர்த்தரை 
மறந்துவிட்டார்கள்‌. கர்த்தருடைய 
வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல்‌ போனார்கள்‌. 
ல்‌. இசிரியாவின்‌ ராஜாவாகிய 


அவர்களை 
சிறைப்பிடித்து, தன்னுடைய தேசத்திற்கு 
கொண்டு போனான்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தருடைய 
வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திருப்பார்களென்றால்‌, 
அவர்கள்‌ அந்நிய தேசத்தின்‌ 
சிறையிருப்புக்கு போயிருந்திருக்கமாட்டார்கள்‌ 
நாளா 5:20,21). ஆனால்‌ இஸ்ரவேல்‌. 
ஜனத்தாரோ கர்த்தருக்கு 
கீழ்ப்படியாமல்‌ போனார்கள்‌. இதனால்‌ 
அவர்கள்‌ அந்நிய தேசத்து, 
சிறையிருப்புக்குட்பட்டார்கள்‌. 

கீலேயாத்‌ தேசத்தில்‌ குடியிருந்த, 
இஸ்ரவேலின்‌ இரண்டரைக்கோத்திரத்தார்‌, 
தில்காத்பில்நேசர்‌ அவர்களை சிறைப்பிடித்து 
செல்லுமட்டும்‌, தங்களுடைய ஸ்தலத்தில்‌: 
குடியிருந்தார்கள்‌. 

“இஸ்ரவேலின்‌ ராஜாவாகிய 
பெக்காவின்‌ நாட்களில்‌ அசிரியாவின்‌ 
ராஜாவாகிய திகிலாத்பிலேசர்‌ வந்து, 
ஈயோனையும்‌,  பெத்மாக்கா என்னும்‌ 
ஆபேலையும்‌, யனோவாகையும்‌, கேதேசையும்‌, 
ஆத்சோரையும்‌,  கீலேயாத்தையும்‌, கலி 
லேயாவாகிய நப்தலி தேசமனைத்தையும்‌ 
பிடித்து, குடிகளைச்‌ சிறையாக 
அசீரியாவுக்குக்‌ கொண்டுபோனான்‌" 
(2இராஜா 15:29). 


ஆகாரியரோடு 
கர்த்தர்மேல்‌ 





i THE 
TT 


யோர்தானுக்கு 
குடியிருந்த யூதர்கள்‌, 
புத்திரருக்கு முன்பாக 
செல்லப்பட்டார்கள்‌. 


கிழக்கு 


'அப்பொழுது 
அசீரியா ராஜாவை 


அவர்களுக்குள்ளே 

அனுப்பினார்‌; அந்த தேசத்து தேவனுடைய 
காரியத்தை அவர்கள்‌ அறியாதபடிமினால்‌, 
அவைகள்‌ அவர்களைக்‌ கொன்‌ றுபோடுகிறது. 
என்று சொன்னார்கள்‌" (2இராஜா 17:26). 


மனாசேயின்‌ பராக்கிரமசாலிகள்‌ 
1நானா 5:23,24 


1நானா 5:28, மனாசேயின்‌ 
பாதிக்கோத்திரத்துப்‌ புத்திரரும்‌ அத்த 
தேகத்தில்‌ குடியிருந்து, 
பாகான்‌ தொடங்கிப்‌ பாகால்‌ எர்மோன்‌ 
மட்டும்‌, செனீர்மட்டும்‌, எர்மோன்‌' 
பர்வதமட்டும்‌ பெருகியிருந்தார்கள்‌.. 


நானா 5:25. அவர்கள்‌ தங்கள்‌ 
பிதாக்களின்‌ வீட்டுத்‌ தலைவராகிய 
ஏப்பேர்‌, இஷி, ஏலியேல்‌, அஸரியேல்‌, 
எரேமியா, ஒதாவியர, யாதியேல்‌ 
என்பவர்கள்‌ பராக்கிரம வீரரான 
மனுஷரும்‌ பேர்பெற்ற. 
தலைவருமாயிருந்தார்கள்‌.. 

மனாசே என்னும்‌ பெயருக்கு “மறக்க 

வைப்பது" என்று பொருள்‌. வேதாகமத்தில்‌: 
மனாசேயைப்‌ பற்றி 11 இடங்களில்‌ 
கூறப்பட்டிருக்கிறது. 

' யோர்தானின்‌ கிழக்குப்‌ பகுதியில்‌ 
மனாசேயின்‌ பாதிக்‌ 
பராக்கிரமசாலிகளைப்பற்றி 

ஆகிய வசனங்களில்‌ 
கூறப்பட்டிருக்கிறது. 


1 நானாகமம்‌ - விரிவுரை 
ICHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


முதலாவது சிறையிருப்பு 
1நாணா 5:25,26 


1நானா 5:25. அவர்கள்‌ தங்கள்‌ 
பிதாக்களின்‌ தேவனுக்குத்‌ 
துரோகம்பண்ணி, தேவன்‌ அவர்களுக்கு 
முன்பாக அழித்திருத்த 
தேசஜனங்களின்‌' தேவர்களைப்‌: 
பின்பற்றிச்‌ சோரம்போனார்கள்‌. 


1தானா 5:26, ஆகையால்‌ இஸ்ரவேலின்‌ 
தேவன்‌ அசீரியா ராஜாவாகிய பூலின்‌ 
ஆவியையும்‌, அசீரியா ராஜாவாகிய 
தில்காத்பில்நேசரின்‌ ஆவியையும்‌ 
எழுப்பினதினாலே, அவன்‌ ருபனியரும்‌ 
காத்தியரும்‌. மனாசேயின்‌ 
பாதிக்கோத்திரத்தாருமாகிய 
அவர்களைச்‌. சிறைபிடித்து, 
இத்நான்வரைக்கும்‌ இருக்கிறதுபோல, 
ஆலாவுக்கும்‌ ஆபோருக்கும்‌. 
ஆரோவுக்கும்‌ கோசான்‌ 
ஆற்றங்கரைக்கும்‌ கொண்டுபோனான்‌. 


யோர்தானின்‌ அக்கரையிலே, கீலேயாத்‌. 
தேசத்தில்‌ குடியிருக்கிற, இஸ்ரவேலின்‌ 
இரண்டரைக்கோத்திரத்தார்‌ கர்த்தரை 
விட்டுப்பின்வாங்கிப்போகிறார்கள்‌. 
விக்கிரகங்களைப்‌ பின்பற்றி 
பணிந்துகொள்கிறார்கள்‌ 


அவற்றை 


அவர்கள்‌ 
தேவனுக்குத்‌ 


தங்கள்‌ பிதாக்களின்‌ 
துரோகம்பண்ணுகிறார்கள்‌. 
இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
அவர்களுக்கு முன்பாக அழித்திருந்த 
தேசஜனங்களின்‌ தேவர்களைப்‌ பின்பற்றிச்‌ 
சோரம்போகிறார்கள்‌. 


கீலேயாத்‌. நேசத்திலுள்ளவர்கள்‌, 
தங்கள்‌ தேசத்திற்கு அருகாமையிலிருக்கிற 
அந்நிய தேசத்தாரோடு 
ஐக்கியமாயிருக்கிறார்கள்‌. அந்த தேசங்களில்‌ 
விக்கிரகாராதனை  பிரபல்யமாயிருக்கிறது. 
கீலேயாத்‌ தேசத்திலுள்ள இஸ்ரவேலின்‌ 
இரண்டரைக்‌ கோத்திரத்தாரும்‌ 
புறஜாதியாரின்‌. விக்கிரகாராதனையைப்‌ 
பின்பற்றுகிறார்கள்‌. 





ழ்‌ நள 
யாய 


விக்கிரகாராதனை 
தேசத்திலே பிரபல்யமாயிற்று அவர்கள்‌ 
மூலமாக இஸ்ரவேலின்‌ மற்ற 
கோத்திரத்தாருக்கும்‌. ப்‌ 
பரவிற்று, இஸ்ர 
கோத்திரத்தாரைவிட, யாத்‌ தேசத்தில்‌ 
குடியிருக்கிற, இரண்டரைக்‌ கோத்திரத்தார்‌, 
புறஜாதி ஜனங்களுக்கு 
அருகாமையிலிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
தங்கள்‌ ஆலிக்குரிய ஜீவியத்தைக்‌ 
காத்துக்கொள்ளவில்லை. இதனால்‌ அவர்கள்‌ 
சீக்கிரத்தில்‌ கர்த்தரைவிட்டு விலகி, அந்நிய 
தேசத்தாரின்‌ விக்கிரகங்களைப்‌ 
பின்பற்றிப்போகிறார்கள்‌. 


கீலேயாத்‌ 


1 நாணாகமம்‌ - விரிவுரை 
ICHRONICLES - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


விலகிப்போகிறார்‌. இஸ்ரவேல்‌ ஜனத்தாருக்கு 

கர்த்தருடைய பாதுகாப்பு கிடைக்கவில்லை. 
க்‌ வன்‌ 

ராஜாவாகிய 

அசீரியா ரல எ காத்தேன்‌ 

ஆவியையும்‌ எழுப்புகிறார்‌. 


அசீரியாவின்‌ 
தில்காத்பில்நேசர்‌ ரூபனியரும்‌ காத்தியரும்‌ 
மனாசேயின்‌ பாதிக்கோத்திரத்தாருமாகிய 
அவர்களைச்‌ சிறைபிடித்து, இந்நாள்வரைக்கும்‌ 
இருக்கிறதுபோல, ஆலாவுக்கும்‌ ஆபோருக்கும்‌ 
ஆரோவுக்கும்‌ கோசான்‌ ஆற்றங்கரைக்கும்‌ 
கொண்டுபோகிறான்‌. 


ராஜாவாகிய 





i FTN 
TT 


இஸ்ரவேலின்‌ 
கோத்திரத்தார்களுக்குள்ளே, 
கோத்திரத்தாருக்கு 
முக்கியத்துவமும்‌... கணமும்‌ 
ஈடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர்‌ 
கோத்திரத்தாருக்கு ஆசாரிய த்தை 
ஒப்புக்கொடுத்திருக்கிறார்‌. 
லேலியரை தமக்காக வேறுபிரிததருக்கிறார்‌ 


மோசே கோத்திரத்தைச்‌ 
சேர்ந்தவர்‌, கர்த்தர்‌ மோசேயினிமித்தமாக, 
'லேவிகோத்திரத்தாருக்கு, விசேஷித்த 
மேன்மைகளையும்‌, சிலாக்கியங்களையும்‌ 


கொடுத்திருக்கலாம்‌. 


லேவி கோத்திரத்தார்‌ நாளா 69-3) 
ஆரோனிலிருந்து  சிறையிருப்புக்குப்போகும்‌. 
காலம்‌ வரையிலும்‌, ஆசாரியரின்‌ வம்சவழி 
நாளா 64-15), லேவிகோத்திரத்தாரின்‌ மற்ற 
குடும்பத்தார்‌ (நாளா 66-30). 

லேவியரின்‌ ஊழியம்‌ (நாளா 
ஆசாரியரின்‌ ஊழியம்‌ (நாளா 
கானான்‌ தேசத்திலே 
சுதந்தரமாகக்‌ கொடுக்கப்பட்ட பட்டணங்கள்‌ 
நாளா 6;54-81) 


லேவியின்‌ குமாரர்‌ 
தானா 6:1-8 


நோனா 8:1. 
கெர்சோன்‌, 
என்பவர்கள்‌. 


லேவியின்‌ குமாரர்‌, 
கோகாத்‌,  மெராரி 


நோனா 6:2. கோகாத்தின்‌ குமாரம்‌, 
அமராம்‌, இத்சார்‌, எப்ரோன்‌, ஊசியேல்‌ 
என்பவர்கள்‌. 


நானா 6:8. அம்ராமின்‌ பின்னைகள்‌, 
ஆரோன்‌, மோசே, மிரியாம்‌ 
என்பவர்கள்‌; ஆரோனின்‌ குமாரர்‌, 
நாதாப்‌, அமியூ, எலெயாசார்‌, 
இத்தாமார்‌ என்பவர்கள்‌. 


1 நானாகமம்‌ - விரிவுரை 
ICHRONICLES - COMMENTARY 


லேவி 
இணைந்தது" 
யாக்கோபுக்கும்‌, 


என்னும்‌ 
என்று பொருள்‌. 
லேயாளுக்கும்‌ 


கோத்திரத்தாரைக்‌ 
குறிக்கும்‌ இந்த வார்த்தை வேதாகமத்தில்‌ 
293 தடவைகள்‌ வந்திருக்கிறது. 


லேவியின்‌ குமாரரைப்பற்றி நாளா 
6-ஆவது அதிகாரம்‌ முழுவதிலுமுள்ள 81 
வசனங்களிலும்‌ விரிவாகச்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. லேலியரில்‌ மூன்று 
பெரும்பிரிவுகள்‌ இருக்கிறார்கள்‌. 
அவர்களுடைய விவரம்‌ வருமாறு : 

1. கெர்சோனியர்‌ 
எண்‌ 3:21-4:27) 


நாளா 6420-21; 


2, கோகாத்தியர்‌ 
எண்‌ 3:27-4:37) 


(நாளா 6122-28; 


3. மெராரியர்‌ (நாளா 6929-30; 


எண்‌ 3:17-4:45; எண்‌ 26:57) 


என்னும்‌ பெயருக்கு 

என்று பொருள்‌. 

இவன்‌ ஆ! மோசே, மிரியாம்‌. 
ஆகியோரின்‌ தகப்பன்‌ (1நாளா 6:2-3) 
நாதாப்‌, எலெயாசார்‌, 


பியூ. 

கமா. ஆகியோர்‌... அரோனன்‌ 
குமாரராவர்‌. இவர்களில்‌ நாதாபும்‌, அபியூவும்‌ 
சீனாய்‌ மலையில்‌ கர்த்தர்‌ அனுப்பிய 
வாதையினால்‌ மரித்துப்‌ போனார்கள்‌. 
(லேவி 10). 


இஸ்ரவேல்‌ புத்திர்‌ மத்‌ 

ஆசாரியரும்‌ லேலியரும்‌ மிகவும்‌ 
விசேஷமானவர்கள்‌. இவர்கள்‌ தங்களுடைய 
வம்சவழி அட்டவணையையும்‌, 
பூர்வோத்திரத்தையும்‌ தெளிவாக 
அறிந்திருக்கவேண்டும்‌. இவர்களால்‌ 
தங்களுடைய பூர்வோத்திரத்தை நிரூபிக்க 
முடியவேண்டும்‌. 





i= FTE 
TT 


லேவி கோத்திரத்தாருக்கு 
மேன்மைகளையும்‌, 
சிலாக்கியங்களையும்‌ 


லேவிகோத்திரத்தாருக்கு 
பிரத்தியேகமாக உரியது. 
லேவிகோத்திரத்தார்‌ 
வம்சாவழியில்‌ கலப்பு 
எதுவுமில்லாமல்‌ சுத்தமாயிருக்கவேண்டும்‌. 


இந்த வசனப்பகுதியில்‌ 
லேவிகோத்திரத்தாரைப்பற்றி மிகவும்‌ 
சுருக்கமாகவே சொல்லப்பட்டிருக்கிறது. 
லேவிகோத்திரத்தாரின்‌ முற்பிதாக்களைப்பற்றி, 
இந்த அதிகாரத்தின்‌ இரண்டு வசனங்கள்‌ 
தெளிவுபடுத்துகிறது. 


'லேலியின்‌ குமா கெர்சோன்‌. 
கோகாத்‌, மெராரி என்பவர்கள்‌" ("நாளா 641 

குமாரர்‌, கெர்சோம்‌, கோகாத்‌, 
மெராரி என்பவர்களே" (நாளா 676, 


கெர்சோன்‌, 
என்பவர்களைப்பற்றி எண்ணாகமம்‌ 
புஸ்தகத்தில்‌ அதிகமாய்ச்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. ஆரோன்‌, மோசே 
மிரியாம்‌ ஆகியோர்‌ லேலிகோத்திரத்தைச்‌ 
சேர்ந்தவர்கள்‌. இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ எகிப்து, 
தேசத்தில்‌ அடிமைகளாயிருந்தார்கள்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய ஜனத்தை எகிப்தின்‌ 
அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை 
பண்ணினார்‌. கர்த்தர்‌ இஸ்ரவேலரை 
விடுதலைபண்‌ ணுவதற்கு, ஆரோன்‌. 
மோசே, மிரியாம்‌ ஆகியோரை தம்முடைய 
கருவிகளாகப்‌ பயன்படுத்தினார்‌. 


கோகாத்‌,  மெராரி 


தீர்க்கதரிசி. 

ஆசாரியன்‌. 

நாதாப்‌, ல்‌ ஆகியோரைப்பற்றியும்‌ இந்த 

வசனப்பகுதியில்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 

இவர்கள்‌ தேவனுடைய நியாயத்தீர்ப்புக்கும்‌, 

அவருடைய பயங்கரத்திற்கும்‌ 
அடையாளமாயிருக்கிறார்கள்‌. 


எலெயாசாரின்‌ சந்ததி 
ந்நாணா 6:4-15 


நநானா 6:4, எலெயாசார்‌ பினெகாசைப்‌: 
பினெகாஸ்‌ அபிசுவாவைப்‌ 


1 நானாகமம்‌ - விரிவுரை 
ICHRONICLES - 


COMMENTARY 


1தானா அமிசுவா புக்கியைப்‌ 
பெற்றான்‌; புக்கி ஊசியைப்‌ பெற்றான்‌. 


நோனா 6:6. ஊசி செராகியாவைப்‌ 
பெற்றான்‌; செராகியா மெராயோதைப்‌ 
பெற்றான்‌. 


1தானா 6:7. மெராயோத்‌ அமரியாவைப்‌ 
பெற்றான்‌; அமரியா அகிதூமைப்‌ 
பெற்றான்‌. 


நதானா 6:8. அகிதூப்‌ சாதோக்கைப்‌ 
பெற்றான்‌; சாதோக்‌ அகிமாசைப்‌: 
பெற்றான்‌. 


நதானா 6:9, அகிமாஸ்‌ அசரியாவைப்‌ 
பெற்றான்‌; அசரியா யேோகனானைப்‌ 
பெற்றான்‌. 


610. யோகனான்‌ 
பெற்றான்‌; 
கட்டின 
ஆசாரிய 
செய்தவன்‌ 


1தானா 
அசரியாவைப்‌ 
சாலொமோன்‌ எருசலேமில்‌: 
ஆலயத்திலே 
பணிவிடையைச்‌. 

இவன்‌ தான்‌. 


நோனா 6:11. 
பெற்றான்‌; 
பெற்றான்‌. 


அசரியா அமரியாவைப்‌ 
அமரியா அகிதூபைப்‌: 


நீநானா 8:12. அகிதூப்‌ சாதோக்கைப்‌ 
பெற்றான்‌; சகாதோக்‌ சல்தூமைப்‌: 
பெற்றான்‌. 


நோனா 6:18. சல்தூம்‌ இல்க்கியாவைப்‌ 
பெற்றான்‌; இல்க்கியா அசரியாவைப்‌ 
பெற்றான்‌. 


நதானா 6:14. அசுரியா செராயாவைப்‌ 
பெற்றான்‌; செராயா யோசதாக்கைப்‌ 
பெற்றான்‌. 


நோனா 65. கர்த்தர்‌ 
நேபுகாத்நேச்சாரைக்‌ கொண்டு யூதா 
ஜனங்களையும்‌ எருசலேமியரையும்‌ 
சிறையிடித்துக்கொண்டு, போகச்‌. 
செய்தபோது யோசதாக்கும்‌ 
சிறைப்பட்டுப்போனான்‌. 





i= THE 
TT 


எலெயாசார்‌ ஆரோனின்‌ குமாரன்‌. 
ஆரோனுக்கு பின்பு, அவனுடைய குமாரன்‌ 
எலெயாசார்‌ ஆசாரிய ஊழியம்‌ செய்கிறார்‌. 


புத்திரர்‌ அந்நிய 
சிறையிருப்புக்குப்போகும்‌ 
ஆசாரியருடைய 
அட்டவணை இந்த 
சொல்லப்பட்டிருக்கிறது. 


நாளாகமம்‌ புஸ்தகத்தின்‌ ஆ; 
ஆரோனிலிருந்து பாபிலோனிய சிக 
வரையிலுமுள்ள 22 ஆசாரிய வம்சங்களை 
நாளா 6:445 ஆகிய வசனங்களில்‌. 
விரிவாகக்‌ குறிப்பிடுகிறார்‌. ஆனாலும்‌ இது 
ஆசாரியரின்‌ முழுமையான அட்டவணை 
அல்ல. இங்கு சொல்லப்பட்டிருப்போரைத்தவிர, 
ராஜாக்கள்‌ புஸ்தகத்திலும்‌ 

மறற வேதப்பகுதியிலும்‌ 

ஆசாரியர்களின்‌ 

சொக்கத்‌! 


இந்த 


யோசதாக்கின்‌ 
பிரதானமானவர்கள்‌. 

பிரதான ஆசாரியருடைய னோடு 
ஒரளவு ஒத்துப்‌ போகிறது. (நாளா 6318), 
எஸ்றா 71-5 வசனங்களிலும்‌, 
இந்த ஆசாரியரின்‌ பெயர்‌ அட்டவணையின்‌ 
ஒரு பகுதி காணப்படுகிறது. 


பிரதான  ஆசாரியர்களில்‌ மோசே 
முதன்மையானவர்‌... (சங்‌ 99) ஆனால்‌ 

சேயின்‌ பெயர்‌ இந்த அட்டவணையில்‌. 
இடம்‌ பெறவில்லை. லேவியரின்‌ 
ஆசாரியத்துல ந] 
ஆரம்பிக்கப்படுவதற்கு முன்பாக அவர்‌ 
அரசாங்கக்‌ காரியங்களில்‌. 
ஈடுபட்டிருந்ததினால்‌ மோசே ஓர்‌ ஆசாரியராக 
இங்கு கருதப்படவில்லை. 


இந்த வசனப்பகுதியில்‌ ஆசாரியரின்‌ 
அட்டவணை எலெயாசாரிலிருந்து. 
ஆரம்பமாகிறது. இவன்‌ எகிப்து தேசத்தின்‌ 
அடிமைத்தனத்திலிருந்து விடுதலைபெற்று 
வெளியேறி வந்தவன்‌. இந்த அட்டவணையின்‌ 
முடிவில்‌ 'யோசபாத்தைப்பற்றி 
'சொல்லப்பட்டிருக்கிறது. 


1 நாணாகமம்‌ - விரிவுரை 
ICHRONICLES - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நேபுகாத்நேச்சார்‌ செராயாவைக்‌ 
கொன்றபின்பு, அவனுடைய ஸ்தானத்தில்‌ 
யோசதாக்‌ பிரதான ஆசாரியனானான்‌. 
இவனும்‌ சிறைப்பட்டுப்‌ போனான்‌. இவனுடைய 
குமாரன்‌ யோசுவா இவனுக்குப்‌ பின்பு, 
பிரதான ஆசாரியனாக இருந்தான்‌. இவன்‌ 
சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்தான்‌. 
(எஸ்றா 3:2; எஸ்றா நெகே 
12:26; ஆகாய்‌ 11,12; 


இந்த அட்டவணையில்‌ இருபத்திரண்டு 
ஆசாரிய வம்சங்களைப்பற்றிச்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. இவர்கள்‌ 
எல்லோருமே பிரதான ஆசாரியர்கள்‌ என்று 
சொல்கி முடியாது... பொயாதிபத்களின்‌ 
காலத்தில்‌ இத்தாமாரின்‌ குடும்பத்திற்கு 
முக்கியத்துவம்‌ வருகிறது. ஆசாரியனாகிய 
ஏலி இத்தமாரின்‌ குடும்பத்தைச்‌ சேர்ந்தவர்‌ 
ற்கு பின்பு 
ரியராகயிருக்கிறார்‌. 
க்‌்‌ குடும்பத்தைச்‌ ர்க்‌ 
ஆசாரியரின்‌ அட்டவணையில்‌ 
அசரியாவைப்பற்றி விசேஷமாகச்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. 'யோகனான்‌. 
அசரியாவைப்‌ பெற்றான்‌; சாலொமோன்‌ 
எருசலேமில்‌ கட்டின ஆலயத்திலே. ஆசாரிய 
பணிவிடையைச்‌ செய்தவன்‌ இவன்நான்‌" 
நாளா 60). 


சாதோக்கு 
வர்‌ 


உசியா ராஜா ஆசாரிய 
தலையிட்டான்‌. 

ஆசாரியனாகிய அசரியா, 
ராஜாவைக்‌ கடிந்துகொண்டான்‌. 


ஊழியத்திலே 
நிமித்தமாக 
உசியா 


“ஆசாரியனாகிய அசரியாவும்‌, 
அவனோடேகூடக்‌ கர்த்தரின்‌ ஆசாரியரான 
பராக்கிரமசாலிகளாகிய எண்பதுபேரும்‌, 
அவன்‌ பிறகே உட்பிரவேசித்து, ராஜாவாகிய 
உசியாவோடு எதிர்த்து நின்று: உசியாவே, 
கர்த்தருக்குத்‌ தூபங்காட்டுகிறது உமக்கு 
அடுத்ததல்ல; தூபங்காட்டுகிறது 
பரிசுத்தமாக்கப்பட்ட ஆரோனின்‌ குமாரராகிய 
ஆசாரியருக்கே அடுக்கும்‌; பரிசுத்த 
ஸ்தலத்தை விட்டு வெளியே போம்‌; மீறுதல்‌ 
செய்தீர்‌: இது தேவனாகிய கர்த்தராலே 
உமக்கு மேன்மையாக லபியாது என்றார்கள்‌” 
(2நாளா 267,18). ஆசாரியர்கள்‌ கர்த்தருக்கு 
பக்தி வைராக்கியமாக ஊழியம்‌ செய்தார்கள்‌. 





i THE 
TT 


ஊசியின்‌ நாட்களில்‌ பிரதான 
ஆசாரியரின்‌ வரிசை  எலெயாசாரின்‌. 
வம்சத்திலிருந்து இத்தாமாரின்‌ வம்சத்திற்கு 
மாறுகிறது. இந்த மாற்றத்திற்கான காரணம்‌ 
தெரியவில்லை. ஆனாலும்‌ பல சந்ததியாக 
இந்த மாற்றம்‌ தொடர்கிறது. 


யோசியாவின்‌ ஆட்சிக்‌ காலத்தில்‌ 
இல்க்கியா என்பவன்‌ பிரதான ஆசாரியனாய்‌. 
ஊழியம்‌ செய்கிறான்‌ (2இ! 22347 
நோளா 34:9), 


செராயா 
பண்ணியதினால்‌ 
இவனை  ரிப்லாவில்‌ 
(2இராஜா 25:18,21). 


கலகம்‌ 
நேபுகாத்நேச்சார்‌ 
கொன்றுபோட்டான்‌. 


என்பவன்‌ 


லேவி கோத்திரத்தார்‌ 
நாணா 6:16-80 


நநானா 616. 
கெர்சோம்‌, 
என்பவர்களே. 


லேவியின்‌ குமாரர்‌, 
கோகாத்‌, மெராரி 


நோனா 607. 
குமாரரின்‌ நாமங்கள்‌, 
சிமேயி என்பவைகள்‌. 


கெர்சோமுடைய 
லிப்னி, 


நோனா 6:18. கோகாத்தின்‌ குமாரர்‌, 
அம்ராம்‌, இத்சார்‌, எப்ரோன்‌, ஊசியேல்‌ 
என்பவர்கள்‌. 


நோனா 9:19. மெராரியின்‌ குமாரர்‌, 
மகேலி, மூசி, என்பவர்கள்‌. லேவியருக்கு 
அவர்கள்‌. பிதாக்கள்‌. வழியாய்‌. 
உண்டான வம்சங்கள்‌: 


நோனா 6:20. கெர்சோமின்‌ குமாரன்‌ லி. 
ய்னி; இவன்‌ குமாரன்‌ யாகாத்‌; இவன்‌ 
குமாரன்‌ சிம்மா. 

1நானா 6:21. இவன்‌ குமாரன்‌ யோவா 
இவன்‌ குமாரன்‌ இத்தோ; இவன்‌ 
குமாரன்‌ சேரா; இவன்‌ குமாரன்‌ 
யாத்திராயி. 


நநானா 6:22, கோகாத்தின்‌ குமாரரில்‌ 
ஒருவன்‌ அம்மினதாப்‌, இவன்‌ குமாரன்‌ 
கோராகு; இவன்‌ குமாரன்‌ ஆசி! 


1 நானாகமம்‌ - விரிவுரை 
ICHRONICLES - 


COMMENTARY 


நோனா 6:28. இவன்‌ குமாரன்‌ 
எல்க்கானா; இவன்‌ குமாரன்‌ 


அயியாசாப்‌; இவன்‌ குமாரன்‌ ஆசீர்‌. 


நானா 624. இவன்‌ குமாரன்‌ 
எல்க்கானா; இவன்‌ குமாரன்‌ ஊரியேல்‌; 
இவன்‌ குமாரன்‌ ஊசியா; இவன்‌ 
குமாரன்‌ சவுல்‌. 


நதானா 6:25. எல்க்கானாவின்‌ குமாரர்‌, 
அமாசாயி, ஆகிமோத்‌ என்பவர்கள்‌. 


1தானா 6:26. எல்க்கானாவின்‌ குமாரரில்‌ 
ஒருவன்‌ சோபாய்‌; இவன்‌ குமாரன்‌ 
நாகத்‌. 


1தானா 6:27. இவன்‌ குமாரன்‌ எலியாப்‌; 
இவன்‌ குமாரன்‌ எரோகாம்‌; இவன்‌ 
குமாரன்‌ எல்க்கானா. 


1நானா 6:28. சாமுவேலின்‌ குமாரர்‌, 
அவனுடைய முதற்பேறோன  வஷ்ணீ 
அபியா என்பவர்கள்‌. 


நநானா 6:29. மெராரியின்‌ குமாரரில்‌ 
ஒருவன்‌ மகேலி; இவன்‌ குமாரன்‌ லிப்ணிர 
இவன்‌ குமாரன்‌ சிமேயி; இவன்‌ 
குமாரன்‌ ஊசா. 

நநானா 6:80. இவன்‌ குமாரன்‌ சிமெயா; 


இவன்‌ குமாரன்‌ அகியா; இவன்‌ 
குமாரன்‌ அசாயா. 


லேலிகோத்திரத்தாரில்‌ மூன்று 
முக்கியமான பிரிவுகள்‌ இருக்கிறார்கள்‌. 
அவர்களின்‌ விவரம்‌ வருமாறு : 

1. கெர்சோமின்‌ குமாரர்கள்‌ 

2. கோகாத்தின்‌ குமாரர்‌ 

3. மெராரியின்‌ குமாரர்‌ 

லேவி 
பிரிவுகளின்‌ 


அவர்களுடைய 
வரிசையாக 


இந்த  வசனப்பகுதியில்‌: 
கோத்திரத்தாரின்‌ மூன்று 
தலைவர்களைப்பற்றியும்‌, 
குமாரரைப்பற்றியும்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. 





i= THE 
TT 


எல்க்கானா 
தகப்பன்‌. ஆனாலும்‌ 


என்பவன்‌ சாமுவேலின்‌ 
இந்த உறவு இங்கு 
குறிப்பிடப்படவில்லை. சாமு 1-2) 
சாமுவேலின்‌ குமாரரைப்‌ பற்றிய வம்ச 
வரலாற்று அட்டவணை கூறப்படும்போது, 
சாமுலேலின்‌ பெயரும்‌ வருகிறது. இந்த 
விவரம்‌ தவிர இந்த அட்டவணையில்‌ 
சாமுவேலைப்‌ பற்றி வேறு எதுவும்‌ 
கூறப்படவில்லை (1நாளா 6:26-27). 


நாளா  6:28-ஆவது வசனத்தில்‌ 
வஷ்னீயைப்பற்றிச்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
சாமு 8:2 ஆவது வசனத்தில்‌ இவனுடைய 
பெயர்‌ யோவேல்‌ என்றுள்ளது. ஒருவேளை 
இதுவே அவனுடைய மறுபெயராக 
இருக்கலாம்‌. 
சங்கீத சேவை 
நடத்துகிறவர்கள்‌ 
நாணா 6:81-47 


ந்நானா 6:81. கர்த்தருடைய பெட்டி 
திலைபெற்றபோது, தாவீது 
கர்த்தருடைய ஆலயத்தில்‌ சங்கீத 
சேவையை நடத்துகிறதற்கு. 
ஸ்தாபித்தவர்களும்‌, 


632, சாலொமோன்‌ 
கர்த்தருடைய 
கட்டித்‌ தீருமட்டும்‌ 
ஆசரிப்புக்கூடார வாசஸ்தலத்திற்கு. 
முன்பாக சங்கீத சேவணையுடன்‌ 
தங்கள்‌ முறைமையின்படியே 
பணிவிடை செய்துவந்தவர்களுமாகிய 
மனுஷரும்‌ அவர்கள்‌ 
குமாரருமானவர்கள்‌. 


ந்நானா 
எருசலேமிலே 
ஆலயத்தைக்‌ 


நோனா 6:38. கோகாத்தியமிண்‌ 
குமாரரில்‌ ஏமான்‌ என்னும்‌ பாடகன்‌; 
இவன்‌ யோவேலின்‌ குமாரன்‌; 
இவன்‌ சாமுவேலின்‌ குமாரன்‌. 


நானா 6:84. இவன்‌ எல்க்கானாவின்‌ 
குமாரன்‌; இவன்‌  யெரொகாமின்‌ 
குமாரன்‌; இவன்‌ எலியேலின்‌ குமாரன்‌; 
இவன்‌ தோவாகின்‌ குமாரன்‌. 


நீதானா 6:85. இவண்‌ ஆப்பின்‌ குமாரன்‌; 
இவன்‌: 


இல்க்கானாவின்‌ 
இவன்‌ மாகாத்தின்‌ குமாரன்‌; 
அமாசாயின்‌ குமாரன்‌. 


குமாரன்‌; 


இவன்‌ 


1 நானாகமம்‌ - விரிவுரை 
I CHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


1தானா 6:36. இவன்‌ எல்க்கானாவின்‌ 
குமாரன்‌; இவன்‌ யோவேலின்‌ குமாரன்‌; 
இவன்‌ அசரியாவின்‌ குமாரன்‌; இவன்‌ 
செப்பனியாவின்‌ குமாரன்‌. 


நானா 847. இவன்‌ தாகாதின்‌ 
குமாரன்‌; இவன்‌ ஆசீரின்‌ குமாரன்‌; 
இவன்‌ எபியாசாப்பின்‌ குமாரன்‌; இவன்‌ 
கோராகின்‌ குமாரன்‌. 


தானா 6:38. இவன்‌ இத்சாரின்‌ 
குமாரன்‌; இவன்‌ கோகாத்தின்‌ குமாரன்‌; 
இவன்‌ இஸ்ரவேலின்‌ குமாரனாகிய 
லேவியின்‌ குமாரன்‌. 


1தானா 6:39. இவன்‌ சகோதரனாகிய 
ஆசாப்‌ இவன்‌ வலதுபக்கத்திலே. 
நிற்பான்‌; ஆகாப்‌ பெரகியாவின்‌ 
குமாரன்‌; இவன்‌ சிமேயாவின்‌ குமாரன்‌. 


நநானா 6:40. இவன்‌ மிகாவேலின்‌ 
குமாரன்‌; இவன்‌ பாசெயாவின்‌ 
குமாரன்‌; இவன்‌ மல்கியாவின்‌ குமாரன்‌. 


1நானா 6241. இவன்‌ எத்ணியின்‌ 
குமாரன்‌; இவன்‌ சேராவின்‌ குமாரன்‌; 
இவன்‌ அதாயாவின்‌ குமாரன்‌. 


தானா 6:42. இவன்‌ ஏத்தானின்‌ 
குமாரன்‌; இவன்‌ சிம்மாவின்‌ குமாரன்‌; 
இவன்‌ சீமேயின்‌ குமாரன்‌. 


நோனா 6:48. இவன்‌ யாகாதின்‌ 
குமாரன்‌; இவன்‌ கெர்சோமின்‌ குமாரன்‌; 
இவன்‌ லேவியின்‌ குமாரன்‌. 


நீதானா 6:44. மெராரியின்‌ புத்திரராகிய 
இவர்களுடைய சகோதரர்‌ 
இடதுபக்கத்திலே நிற்பார்கள்‌; 
அவர்களில்‌ ஏதான்‌ என்பவன்‌ கிஷியின்‌' 
குமாரன்‌; இவன்‌ அப்தியின்‌ குமாரன்‌; 
இவன்‌ மல்லூகின்‌ குமாரன்‌. 


நோனா 6:45. இவன்‌ அஸபியாவின்‌ 
குமாரன்‌; இவன்‌  அமத்சியாவின்‌ 
குமாரன்‌; இவன்‌  இல்க்கியாவின்‌ 
குமாரன்‌. 

தானா 6:46. இவன்‌ அம்சிமிண்‌ 
குமாரன்‌; இவன்‌ பானியின்‌ குமாரன்‌; 
இவன்‌ சாமேரின்‌ குமாரன்‌. 





i FTE 
TT 


நானா 6:47. இவன்‌ மகேலியின்‌ 
குமாரன்‌; இவன்‌ மூசியின்‌ குமாரன்‌; 
இவன்‌ மெராரியின்‌ குமாரன்‌; இவன்‌ 
லேவியின்‌ குமாரன்‌. 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
பிரயாணம்‌ பண்ணியபோது. 
லேவியர்களை ஆசாரிய 
பிரதிஷ்டைபண்ணினார்‌. 
லேலியர்களுக்கு 
ஊழியப்பொறுப்புக்கள்‌ 
லேவியர்கள்‌ 
ஒரிடத்திலிருந்து 
சுமந்துசெல்லவேண்டும்‌. 
ஆசரிப்புக்கூடாரத்தைப்‌ பாதுகாக்கவேண்டும்‌. 
ஆசாரிப்புக்கூடாரத்தில்‌ பயன்படுத்தப்படும்‌ 
பரிசுத்த. பணிமுட்டுகளெல்லாவற்றையும்‌ 
இவர்கள்‌ தங்கள்‌ பொறுப்பில்‌ 
வைத்திருக்கவேண்டும்‌. இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
வனாந்தரத்தில்‌ பிரயாணம்பண்ணிய 
காலத்தில்‌, இதுவே  லேலியருடைய 
பிரதான ஊழியமாயிருந்தது. 

தாவீதின்‌ காலத்திலே லேவியரின்‌ 
எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது. 
லேலியர்கள்‌ சமஸ்த இஸ்ரவேல்‌ 
தேசமெங்கும்‌ சுற்றித்திரிந்து. இஸ்ரவேல்‌ 


வனாந்தரத்தில்‌ 
மோசே 


பிரமாணங்களையும்‌ 
புத்திரருக்கு போதிக்கவேண்டும்‌. 


நியமிக்கப்பட்டிருக்கிறது. 
இஸ்ரவேலுக்கும்‌ ராஜாவாயிருக்கிற தாவீது, 
தேவனுடைய தெய்வீக 
பிரம்‌ தெய்வீக 


1 நானாகமம்‌ - விரிவுரை 
I CHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


கர்த்தருடைய பெட்டி நிலைப்பெற்றபோது 
தாவீது கர்த்தருடைய ஆலயத்தில்‌ சங்கீத 
சேவையை நடத்துகிறதற்கு. லேவியரை 
ஸ்தாபிக்கிறார்‌. சாலொமோன்‌ எருசலேமிலே 
கர்த்தருடைய ஆலயத்தைக்‌ கட்டித்தீருமட்டும்‌, 
ஆசரிப்புக்கூடார வாசஸ்தலத்திற்கு முன்பாக, 
லேவியர்கள்‌ தங்கள்‌ முறைமையின்படியே 
சங்கீத சேவனையுடன்‌ பணிவிடை செய்து 
வருகிறார்கள்‌ நாளா 6:31,32) 


சமஸ்த இஸ்ரவேலின்‌ ராஜாவாகிய 
தாவீதும்‌ ஒரு சங்கீதக்காரர்‌. “மேன்மையாய்‌ 
உயர்த்தப்பட்டு, யாக்கோபுடைய தேவனால்‌ 
அபிஷேகம்‌ பெற்று. இஸ்ரவேலின்‌ 
சங்கீதங்களை இன்பமாய்ப்‌ பாடின ஈசாயின்‌ 
குமாரனாகிய தாவீது என்னும்‌ புருஷன்‌" 
(சோமு 231) என்று தாவீது தன்னைப்பற்றிர்‌ 
சொல்லுகிறார்‌. 


நடத்துகிறதற்கு லேவியரையும்‌ நியமிக்கிறார்‌. 
கர்த்தருடைய பெட்டி நிலைபெற்றபோது 
தாவீது லேவியரை சங்கீத சேவையை 
நடத்துகிறதற்கு நியமிக்கிறார்‌. 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ அந்நிய 
தேசத்து. சறையிருப்பிலிருந்த போது, 
அவர்கள்‌ தங்கள்‌ மனதில்‌ அமைதியில்லாமல்‌, 
வேதனைகளையும்‌, துக்கங்களையும்‌, 
உபத்திரவங்களையும்‌ அனுபவித்து வந்தார்கள்‌. 
ர்கள்‌ தங்களுடைய 
அலரிச்செடிகளில்‌ 

வேதனை போடிருந்தார்கள்‌. 
சிறையிருப்பிலிருந்த காலத்தில்‌ 


சிறையிருப்பிலிருந்த யூதர்களின்‌ 
வாயிலிருந்து கர்த்தரைத்‌ துதிக்கும்‌ 
துதியின்‌ கீதங்கள்‌ புறப்பட்டு வரவில்லை. 
ஆனாலும்‌ அவர்கள்‌ தங்களுடைய 
வாத்தியக்கருவிகளைப்‌ பாதுகாப்பாக 
வைத்திருந்தார்கள்‌. கர்த்தருடைய பெட்டி 
நிலைப்பெற்றபோதோ, அவர்கள்‌ கர்த்தரைத்‌. 
துதிக்கும்‌ பாடல்களை, மறுபடியும்‌ 
துதித்துப்பாட ஆரம்பித்துவிடுகிறார்கள்‌. 





i= FTE 

TT 
லேவியர்கள்‌ 

துதிக்கவேண்டும்‌. 


எப்போதும்‌ கர்த்தரைத்‌ 
அவர்கள்‌ ஒருபோதும்‌ 
சும்மாயிருக்கக்கூடாது. லேவியர்கள்‌ 
கர்த்தரைத்‌ துதிக்காமல்‌, உலகப்பிரகாரமான 
வேலைகளில்‌ தங்களை ஈடுபடுத்தும்போது. 
அவர்களுக்கு பிரச்சனைகளும்‌ 
வேதனைகளும்‌ அதிகரிக்கிறது. 
தாவீது கர்த்தருடைய 
சங்கீத சேவையை 
லேலியரை நியமிக்கிறார்‌. 
காலத்தில்‌ ஆலயம்‌ 
ஆசரிப்புக்கூடாரம்‌ 
ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. சாலொமோன்‌ 
எருசலேமிலே கர்த்தருடைய ஆலயத்தை 
கட்டித்‌ தீர்க்கிறார்‌. அதுவரையிலும்‌ தாவீது 
ஸ்தாபித்த லேவியர்கள்‌, ஆசாரிப்புக்கூடார 
வாசஸ்தலத்திற்கு முன்பாக, சங்கீத 
சேலையை நங்கள்‌ முறைமையின்படியே 
த 
கர்த்தருடைய ஆலயத்தில்‌: 
சங்கீத ( டன்‌ நடத்துகிறதற்கு மூன்று. 
மனுஷரையும்‌ அவர்களுடைய 
குமாரர்களையும்‌ நியமிக்கிறார்‌. அவர்களின்‌ 
விவரம்‌ வருமாறு : 
1. ஏமான்‌ - கோகாத்தியன்‌ நாளா 6:33) 


2. ஆசாப்‌ கெர்சோனியன்‌ (நாளா 6:39) 


ஆலயத்திலே 
நடத்துகிறதற்கு 
தாவீதின்‌ 
கட்டப்படவில்லை. 


மாத்திரமே 


3. ஏதான்‌ - மெராரியன்‌ (1நாளா 6:44) 


ஏமான்‌, ஆசாப்‌, ஏதான்‌ ஆகியோரும்‌, 
அவர்களுடைய புத்திரரும்‌, கர்த்தருடைய 
ஆலயத்திலே சங்கீத சேவையை 
நடத்துகிறார்கள்‌. இவர்கள்‌ மூன்றுபேரும்‌ 
லேவியரின்‌ மூன்று குடும்பங்களை 
சேர்ந்தவர்கள்‌. 

“கோகாத்தியரின்‌ குமாரரில்‌ ஏமான்‌ 
என்னும்‌ பாடகன்‌; இவன்‌ யோவேலின்‌ 
குமாரன்‌: இவன்‌ சாமுவேலின்‌ குமாரன்‌” 
நாளா 6:33). 


ஏமான்‌ எப்போதும்‌ 
துக்கமுகத்தோடிருப்பான்‌. இவனுடைய 
துக்கம்‌ உலகப்பிரகாரமான துக்கமோ 
அல்லது. மாம்சப்பிரகாரமான துக்கமோ 
அல்ல. ஏமான்‌ எப்போதும்‌ ஆவிக்குரிய 
துக்கத்தோடிருக்கிறான்‌. ஏமான்‌ 88-, “ஆவது 
சங்கீதத்தை  இயற்றியவன்‌. 

பத்‌ திம்‌ ன்‌ 
சங்கீதத்தை ராகத்தோடு பாடுகிறவனாகவும்‌. 
இருக்கிறான்‌. 


1 நானாகமம்‌ - விரிவுரை 
I CHRONICLES - 


COMMENTARY 


ஏமான்‌ தீர்க்கதரிசியாகிய சாமுவேலின்‌ 

இவன்‌ யோவேலின்‌ குமாரன்‌. 
யோவேல்‌ சாமுவேலின்‌ வழிகளில்‌ 
நடக்கவில்லை. சாமுவேலின்‌ குமாரன்‌ 
அவருடைய வழியில்‌ நடக்கவில்லை. 
ஆனாலும்‌ சாமுவேலின்‌ பேரன்‌ அவருடைய 
வழியில்‌ நடக்கிறான்‌. 


ய மூத்தகுமாரனுக்குப்‌ பெயர்‌ 
போயேன்‌ நண்பு யர்‌ அபின்‌ 
அவர்கள்‌ பெயெர்‌ செபாவிலே 
நியாயாதிபதிகளாயிருந்தார்கள்‌. ஆனாலும்‌ 
அவனுடைய குமாரர்‌ அவன்‌ வழிகளில்‌ 
நடவாமல்‌, பொருளாசைக்குச்‌ பந 
பரிதானம்‌ வாங்கி 

புரட்டினார்கள்‌" (1சாமு 8:23). 


பேன்‌. 


இந்த வசனப்பகுதியில்‌ 
கெர்சோனியரின்‌ புத்திரரைப்பற்றியும்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. 1நாளா 6:29-ஆவது 
வசனத்தில்‌ "இவன்‌ சகோதரனாகிய ஆசாப்‌” 
என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 
இலன்‌ சகோதரன்‌? என்பது, மேனியின்‌ 
கோத்திரத்தை! குறிக்கும்‌. 
ஒரே பெற்றோருக்கும்‌ பிறந்த 
அல்ல. யாக்கோபின்‌ 
குமாரனாகிய வேவியிகிருந்ு சாப்‌ 
வரையிலும்‌ உள்ள 15 சந்ததியார்‌ 
நாளா  6:39-43 ஆகிய வசனங்களில்‌ 
வரிசைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள்‌. 
இவர்கள்‌ எல்லோருமே 
கோத்திரத்தைச்‌ சேர்ந்தவர்கள்‌. 
ஊழியத்தை செய்கிறவர்கள்‌. 
இவர்கள்‌ வெவ்வேறு 
சேர்ந்தவர்களாயிருந்தாலும்‌, 
"சகோதரர்கள்‌" 
அழைக்கப்படுகிறார்கள்‌. 


ஒரே 
ஒரே 
ஆகையினால்‌ 
குடும்பத்தைச்‌ 
இவர்கள்‌ 

என்று 


ஆசாப்‌ ஏமானுக்கு வலது பக்கத்திலே. 
நின்று சங்கீதம்‌ பாடுவான்‌. ஆசாப்‌ பல 
சங்கீதங்களை இயற்றியிருக்கிறான்‌. பல 
சங்கீதங்களின்‌ தலைப்புக்களில்‌ ஆசாபின்‌ 
பெயரும்‌ எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தரை 
ஆராதிக்கிறவர்கள்‌ தாவீதின்‌ 
வார்த்தைகளினாலும்‌, ஆசாபின்‌ 
வார்த்தைகளினாலும்‌, கர்த்தரைத்‌ துதித்துப்‌ 
பாடுகிறார்கள்‌. 





i= THE 
TT 


ஒரு நல்ல பாடகனாகவும்‌, 

தரிசனக்காரனாகவும்‌ 
இருக்கிறான்‌. “பின்பு எசேக்கியா ராஜாவும்‌ 
பிரபுக்களும்‌ லேவியரை: நோக்கி: 
நீங்கள்‌ தாவீதும்‌ ஞானதிருஷ்டிக்காரனாகிய 
ஆசாபும்‌ பாடின வார்த்தைகளினால்‌ 
கர்த்தரைத்‌ துதியுங்கள்‌ என்றார்கள்‌; 
அப்பொழுது மகிழ்ச்சியோடே துதிசெய்து 
தலைகுனிந்து பணிந்துகொண்டார்கள்‌" 
(நொளா 29:30). 


ஆசாப்‌ 
சிறந்த 


[நாளா 6:39-43 ஆகிய வசனங்களில்‌. 
ஆசாமின்‌  வம்சவரலாற்றை பற்றிச்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. லேலியின்‌ 
வம்சவரலாற்றைப்போலவே ஆசாபின்‌ 
வம்சவரலாறும்‌ மிகவும்‌ பெரியதாயிருக்கிறது. 


(நாளா 6:44-47 ஆகிய வசனங்களில்‌. 
மொராரியி்‌ புத்திரரைப்பற்றிச்‌ 
சொக்கப்பட்டரக்கறது மெராரியின்‌ புத்திரரும்‌. 
கோகாத்தியரின்‌ குமாருக்கும்‌, 
கெர்சோமியரின்‌ க்கும்‌ 
சகோதரராயிருக்கிறார்கள்‌. 
எல்லோரும்‌ ஒரே 
சேர்ந்தவர்கள்‌. இவர்கள்‌ அனைவருமே 
கர்த்தருடைய ஆலயத்திலே சங்கீத சேவையை 
நடத்துகிறார்கள்‌. கெர்சோமியரின்‌ புத்திரர்‌ 
வலது பக்கத்திலும்‌, மெராரியின்‌ புத்திரர்‌ 
இடது பக்கத்திலும்‌ நின்று சங்கீத சேவையை 
நடத்துவார்கள்‌. 

மெராரிமின்‌ புத்திரரில்‌ ஏதான்‌ 
பிரதானமானவன்‌. இவன்‌ ஆசாபுக்கு 
இடதுபக்கத்திலே நின்று சங்கீத சேவனையை 
நடத்துவான்‌. ஏதானின்‌ மறுபெயர்‌ 
எதுத்தூன்‌ (1நாளா 9:16; 1நாளா 16:41: 
1நாளா 254; நோளா 3515). ஏதான்‌ என்னும்‌ 
பெயர்‌ 1நாளா 15:19 ஆவது வசனம்‌ 

வரையிலும்‌ பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதன்‌ 
பின்பு எதுத்தூண்‌ என்னும்‌ பெயரே 
பயன்படுத்தப்‌ பட்டிருக்கிறது. 'ஏதான்‌" 
என்னும்‌ பெயருக்கு "உறுதி" என்று பொருள்‌. 
எதுத்தூண்‌” என்னும்‌ பெயருக்கு 
'துதிக்கப்பட வேண்டியவர்‌” என்று பொருள்‌. 


யாக்கோபின்‌ குமாரனாகிய 
லேவியிலிருந்து ஏதான்‌ வரையிலுமுள்ள 14 
சந்ததியார்‌ நாளா 6:44-47 ஆகிய 
வசனங்களில்‌ சொல்லப்பட்டிருக்கிறார்கள்‌. 


1 நானாகமம்‌ - விரிவுரை 
I CHRONICLES - 


COMMENTARY 


லேவியரின்‌ பணிவிடைகள்‌ 
1தாணா 6:48 


1தானா 6:48. அவர்கள்‌ சகோதரராகிய 
தேவனுடைய 
வாசஸ்தலத்தின்‌' 
பணிவிடைக்கெல்லாம்‌ 
வைக்கப்பட்டிருத்தார்கள்‌. 


தாவீது கர்த்தருடைய ஆலயத்தில்‌: 
சங்கீத சேவையை நடத்துகிறதற்கு 
லேலியரை ஸ்தாபித்தார்‌. சங்கீத 
சேவை தவிர லேலியருக்கு மற்ற 
பணிவிடைகளும்‌  ஒப்புவிக்கப்பட்டிருந்தது. 
ஆரரிபு்கூயாரத்திலே ஏராளமான 

பணிவிடை வேலைகள்‌: உள்ளன. 
சுத்திகரிப்பதற்கு தேவையான தண்ணீரைக்‌ 
கொண்டு வரவேண்டும்‌. சர்வாங்க 
தனங்களை செலுத்துவதற்கு விறகுகளை 
கொண்டு வரவேண்டும்‌. 
ஆசரிப்புக்கூடாரத்தை கூட்டி பெருக்கி 
கத்தம்பண்ணவேண்டும்‌. சாம்பல்களை கூட்டி 
அள்ளி வெளியேற்றவேண்டும்‌. 


ஆசரிப்புக்கூடாரத்தின்‌ 
பணிவிடைகளுக்கும்‌, 
அவர்களுடைய 
நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள்‌. 


சங்கீத சேவையை நடத்த 

தெரியாதவர்கள்‌, ஆசாரிப்புக்கூடாரத்தில்‌ 

இதுபோன்ற பணிவிடைகளை செய்வார்கள்‌. 

டன்‌ இந்த லேலியரின்‌ குரல்‌ வளம்‌. 
இல்‌ 


ஆனாதம்‌. 
பேசப்பக்கடாத்தன்‌ 
கர்த்தரிடத்திலிருந்து 
வரங்களையும்‌ 
எல்லோரும்‌, 
செய்யவேண்டும்‌. 


பெற்றுக்கொண்டவர்கள்‌ 


கர்த்தருக்கு ஊழியம்‌ 





f= FT 
ETT 


ஆசாரியரின்‌ பணிவிடை 
1நானா 6:49-53 


1நானா 

குமாரரும்‌ 

பீடத்தின்மேல்‌ 

தூபங்காட்டும்‌ 

தூபங்காட்டி, மகா பரிசுத்த ஸ்தலத்தின்‌ 

தேவனுடைய 
மோசே. 


எல்லா வேலைக்கும்‌, 
தாசனாகிய 
கற்பித்தபடியெல்லாம்‌. 
இஸ்ரவேலுக்காகப்‌ 
பாவதிவிர்த்தியுண்டாக்குகிறதற்கும்‌ 
வைக்கப்பட்டிருத்தார்கன்‌. 


நநானா 6:50. ஆரோனின்‌ குமாரரில்‌ 
எலெயாசார்‌ என்பவனுடைய குமாரன்‌: 
பினேகாஸ்‌; இவன்‌ குமாரன்‌ அபிசுவா. 


நநானா 6:51. இவன்‌ குமாரன்‌ புக்கி; 
இவன்‌ குமாரன்‌ ஊசி; இவன்‌ குமாரன்‌ 
செராகியா. 


நநானா 652. இவன்‌ குமாரன்‌ 
மெராயோத்‌; இவன்‌ குமாரன்‌ அமரியா; 
இவன்‌ குமாரன்‌ அகித்தூப்‌. 


நோனா 6:58. இவன்‌ குமாரன்‌ சாதோக்‌; 
இவன்‌ குமாரன்‌ அகிமாஸ்‌. 


சர்வாங்க தகனபலிபீடத்தின்மேல்‌ 
பலியிடுவதும்‌, தூபங்காட்டும்‌ பீடத்தின்மேல்‌: 
தூபங்காட்டுவதும்‌ ஆசாரியருடைய 
பிரத்தியேகமான பணிவிடைகளாகும்‌. 
ஆசாரியர்கள்‌ மாத்திரமே பலிபீடத்தின்மீது. 
பலிசெலுத்தப்பட்ட மிருகத்தின்‌ இரத்தத்தை 
தெளிக்கவேண்டும்‌. 


மகாபரிசுத்த ஸ்தலத்தில்‌, பிரதான 
ஆசாரியர்‌ மாத்திரமே ஊழியம்‌ 
செய்யவேண்டும்‌. ஒவ்வொரு ஆசாரியருக்கும்‌ 
கர்த்தருடைய ஆலயத்திலே பணிவிடை 
நியமிக்கப்பட்டிருக்கிறது. 

ஒருவருக்கொருவர்‌ 
கர்த்தருடைய 
நிறைவேற்றவேண்டும்‌ 
லயத்தில்‌ எல்லா ஆசாரியருடைய 


1 நானாகமம்‌ - விரிவுரை 
I CHRONICLES - 


பிரியப்‌ 


COMMENTARY UEUSHERS 


ஆசாரியர்கள்‌ இஸ்ரவேலுக்காக 
பாவநிவர்த்தி உண்டாக்கவேண்டும்‌. 
அவர்கள்‌  கர்த்தருக்கும்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனங்களுக்கும்‌ நடுவாக நின்று மத்தியஸ்த 
ஊழியம்‌ செய்யவேண்டும்‌. ஆசாரியர்கள்‌ 

க்‌ த்‌ தாங்களே 


செய்யக்கூடாது. 


ஆசாரியர்கள்‌ 
சுயலாபத்திற்காக கர்த்தருடைய ஊழியத்தை 
செய்யக்கூடாது. ஏராளமான ஐசுவரியத்தை 
சம்பாதிக்கவேண்டும்‌ என்பது ஆசாாயரின்‌ 
நோக்கமாயிருக்கக்கூடாது. அவர்கள்‌ 
கர்த்தருக்கு ஊழியம்‌ செய்யவேண்டும்‌. 
ஜனங்களுக்கு உதவியாயிருக்கவேண்டும்‌. 


சாரியர்கள்‌ 

ஆலயத்திலே, 

நியமிக்கப்பட்டிருக்கிற 

செய்யவேண்டும்‌. கர்த்தரே ஆசாரியருக்கு 
ஊழியத்தைக்‌ கொடுத்திருக்கிறார்‌. ஒவ்வொரு 
ஆசாரியரும்‌ தன்னுடைய ஊழியத்தில்‌ 
உண்மையுள்ளவராயிருக்க வேண்டும்‌. 


ரோனும்‌ அவன்‌ குமாரரும்‌ சர்வாங்க 
தகன। டத்தின்யேல்‌ 2 வேண்டும்‌. 
தூபங்காட்டும்‌ பீடத்தின்மேல்‌ தூபங்காட்ட 
வேண்டும்‌. மகா பரிசுத்த ஸ்தலத்தின்‌ எல்லா 
வேலைகளையும்‌ செய்ய வேண்டும்‌. இவற்றை 
தேவனுடைய தாசனாகிய மோசே கற்பித்த 
படியெல்லாம்‌ செய்ய வேண்டும்‌. ஆசாரியர்‌ 
மட்டுமே இந்தப்‌ பணிவிடைகளைச்‌ 
செய்வதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள்‌. 
ஆசாரியரைத்‌: தவிர, ராஜாக்களோ 
அல்லது. தீர்க்கதரிசிகளோ  ஆசாரியரின்‌ 
பணிவிடைகளைச்‌ செய்யக்கூடாது. 


ஆனாலும்‌ அவர்கள்‌ லேவி 
கோத்திரத்தைச்‌ சேர்ந்தவர்களாக இருந்தால்‌. 
ஆசாரியரின்‌ பணிவிடைகளைச்‌ செய்யலாம்‌. 





ழ்‌ நவள 
யாய 


லேவியரின்‌ பட்டணங்கள்‌ 
நானா 6:54-81 


ந்நானா 8254. 
பேட்டைகளின்படியே அவர்கள்‌ 
எல்லைக்குன்னான. அவர்கள்‌ 
வாசஸ்தலங்களாவன: கோகாத்தியரின்‌ 
வம்சமான ஆரோனின்‌ புத்திரருக்கு. 
விழுந்த சிட்டின்படியே, 


நநானா 6:55. யூதாதேசத்திலிருக்கிற 
அதைச்‌ 


எப்ரோனையும்‌ 
சுற்றியிருக்கிற வெளிதிலங்கனையும்‌ 


கொடுத்தார்கள்‌. 


அவர்கள்‌: 


நோனா 6:56. அந்தப்‌ பட்டணத்தின்‌ 
வயல்களையும்‌ அதின்‌ பட்டிகளையும்‌. 
எப்புன்னேயின்‌ குமாரனாகிய 
காலேபுக்குக்‌ கொடுத்தார்கள்‌. 


நீநானா 6:57. இப்படியே ஆரோனின்‌ 
புத்திரருக்கு எப்ரோன்‌ என்னும்‌: 
அடைக்கலப்பட்டணங்களில்‌ 
ஒன்றையும்‌, லிப்னாவையும்‌ அதின்‌ 
வெளிநிலங்களையும்‌, யாத்தீரையும்‌ 
எஸ்தமோவாவையும்‌ அவற்றின்‌ 
வெளிநிலங்களையும்‌, 


நோனா 6:58. ஈலேனையும்‌ அதின்‌ 
வெவிதிலங்கனையும்‌, தெபீரையும்‌ 
அதின்‌ வெவிநிலங்களையும்‌, 


1நானா 6:59. ஆசானையும்‌ அதின்‌ 
வெளிநிலங்களையும்‌, 
பெத்சேமேசையும்‌ 

வெளிநிலங்களையும்‌, 


அதின்‌ 


1நானா 6:60. பென்யமீன்‌ 
கோத்திரத்திலே கேபாவையும்‌ அதின்‌ 
வெளிதிலங்கனையும்‌, 
அலெமேத்தையும்‌ 

வெளிதிலங்கனையும்‌, 
ஆனதோத்தையும்‌ அதின்‌ 
வெளிதிலங்கனையும்‌ கொடுத்தார்கள்‌; 
இவர்கன்‌ வம்சங்களுக்குக்‌ கொடுத்த 
இவர்கள்‌ பட்டணங்களெல்லாம்‌ 


பதின்மூன்று. 


அதின்‌ 


1 நாணாகமம்‌ - விரிவுரை 
I CHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


நீதானா 6:61. 
புத்திரருக்கு 


கோகாத்தின்‌ மற்றப்‌ 
வேறொரு கோத்திர 
வம்சத்திலும்‌, பாதிக்கோத்திரமாகிய 
மனாசேயின்‌ பாதியிலும்‌ விழுந்த 
சீட்டின்படியே பத்துப்‌ பட்டணங்கள்‌. 
இருந்தது. 


1தானா 6:62. கெர்சோமின்‌ புத்திரருக்கு 
அவர்கள்‌. வம்சங்களின்‌ படியே, 
இசக்கார்‌ கோத்திரத்திலும்‌, ஆசேர்‌ 
கோத்திரத்திலும்‌, 

கோத்திரத்திலும்‌ 

பட்டணங்கள்‌ இருந்தது. 


1தானா 6:88. மெராரியின்‌ புத்திரருக்கு 
அவர்கள்‌ வம்சங்களின்‌ படியே, ரூபன்‌ 
கோத்திரத்திலும்‌, காத்‌ 
கோத்திரத்திலும்‌, செயுலோன்‌ 
கோத்திரத்திலும்‌ விழுந்த சீட்டின்படி, 
பன்னிரண்டு பட்டணங்கள்‌ இருந்தது. 


நநானா 6:64. அப்படியே இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ லேவியருக்குக்‌ கொடுத்த. 
பட்டணங்களும்‌ அவைகளின்‌. 
வெளிதிலங்களும்‌ என்னவென்றால்‌, 


நானா 6:65. சீட்டுப்போட்டு, சிலருக்கு 
யூதா புத்திரரின்‌ கோத்திரத்திலும்‌, 
சிமியோன்‌ புத்திரரின்‌ 
கோத்திரத்திலும்‌, பென்யமீன்‌ 
புத்திரரின்‌ கோத்திரத்திலும்‌, 
பேர்பேராகச்‌ சொல்லப்பட்ட அந்தப்‌ 
பட்டணங்களைக்‌ கொடுத்தார்கள்‌. 


நீதானா 6:86. கோகாத்‌ புத்திரரில்‌ மற்ற 
வம்சங்களூக்கு அவர்கன்‌ எல்லையான 
பட்டணங்கள்‌ அவர்களுக்கு எப்பிராயீம்‌ 


கோத்திரத்திலே இருந்தது. 


1நானா 6:87. எவையெயனில்‌, 
அடைக்கலப்பட்டணங்களில்‌ 
அவர்களுக்கு எப்பிராயீம்‌ மலைத்‌ 
தேசத்திலிருக்கிற சிகேமையும்‌ அதின்‌ 
வெளிதிலங்கனையும்‌, கேசேரையும்‌ 
அதின்‌ வெளிதிலங்களையும்‌, 
6:88. ோக்மேயாமையும்‌ 
வெளிதிலங்கனையும்‌, 
அதின்‌ 


1நானா 
அதின்‌ 
'பேத்‌ஓரோனையும்‌. 

'வெளிதிலங்களையும்‌, 





ழ்‌ நவள 
யாய 


1நானா 6:89. ஆயலோனையும்‌ அதின்‌ 
வெளிதிலங்களையும்‌, 
காத்ரிம்மோனையும்‌ 

வெளிதிலங்கனையும்‌, 


அதின்‌ 


நானா 6:70. மனாசேயின்‌ 
பாதிக்கோத்திரத்திலே ஆனேரையும்‌ 
அதின்‌ வெனிதிலங்களையும்‌, பீலி. 
யாமையும்‌ அதின்‌ வெனிதிலங்கனையும்‌ 
கொடுத்தார்கள்‌; இவைகள்‌ காகாத்‌ 
புத்திரரிலுன்ன மற்ற வம்சங்களுக்கு 
இருந்தது. 


நீதானா 6:71. கெர்சோம்‌ புத்திரருக்கு, 
மனாசேயின்‌ பாதிக்கோத்திர 
வம்சத்திலே பாசானிலிருக்கிற 
கோலானும்‌ அதின்‌ வெவிதிலங்களும்‌, 
அஸ்தரோத்தும்‌ அதின்‌ 
வெவிதிலங்களும்‌, 


1நானர 6:72. இசக்கார்‌ கோத்திரத்திலே 
கேதேசும்‌ அதின்‌ வெளிதிலங்களும்‌, 
தாபிராத்தும்‌ அதின்‌ வெளிதிலங்களும்‌, 


நோனா 6:78. ராமோத்தும்‌ அதின்‌ 
வெளிநிலங்களும்‌, ஆனேமும்‌ அதின்‌ 
வெளிதிலங்களும்‌, 


நீநானா 6:74. ஆசேர்‌ கோத்திரத்திலே. 
மாஷாதூம்‌ அதின்‌ வெளிநிலங்களும்‌, 
அப்தோனும்‌ அதின்‌ வெளிதிலங்களும்‌, 


நானா 6:75. உக்கோக்கும்‌ அதின்‌ 
வெளிநிலங்களும்‌, ரேகோபும்‌ அதின்‌ 
வெளிதிலங்களும்‌, 


1நானா 6:76. நப்தலி. கோத்திரத்திலே. 
கலிலேயாவிலிருக்கிற கேதேசும்‌ அதின்‌ 
வெளிநிலங்களும்‌, அம்மோனும்‌ அதின்‌: 
வெளிநிலங்களும்‌, கீரியாத்தாயிமும்‌ 
அதின்‌ வெளிதிலங்களும்‌ இருத்தது. 


நானா 6:77. மெராரியின்‌ மற்றப்‌ 
புத்திரருக்கு செபுலோன்‌ 
கோத்திரத்திலே நிம்மோனும்‌ அதின்‌ 
வெனிநிலங்களூம்‌, தாயேரும்‌ அதின்‌ 
வெனிதிலங்களூம்‌, 


1 நானாகமம்‌ - விரிவுரை 
I CHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


1நானா 6:78. எரிகோவுக்கு 
அப்புறமாயிருக்கிற யோர்தானுக்கு. 
அப்பாலே யோர்தானுக்குக்‌ கிழக்கே 
இருக்கிற சுபன்‌ கோத்திரத்திலே. 
வனாத்தரத்திலுன்ன பேசேரும்‌ அதின்‌ 
வெனிதிலங்களும்‌, யாத்சாவும்‌ அதின்‌: 
வெளிதிலங்களும்‌, 


நதானா 6:79. கேதேமோத்தும்‌ அதின்‌ 
வெனிதிலங்களும்‌, மேப்பாத்தும்‌ அதின்‌: 
வெளிநிலங்களும்‌, 


நீதானா 6:80. காத்‌ கோத்திரத்திலே 
கிலேயாத்திலுன்ன ராமோத்தூம்‌ அதின்‌ 
வெளிதிலங்களும்‌, மக்னாயிமும்‌ அதின்‌ 
'வெளிநிலங்களும்‌, 


நதானா 6:81. எஸ்போனும்‌ அதின்‌ 
வெளிதிலங்களும்‌, யாசேரும்‌ அதின்‌ 
வெளிதிலங்களும்‌ இருந்தது. 


கானான்‌ தேசத்திலே 
புத்திரருக்கு பங்குவீதம்‌ பிரித்துக்‌ 
கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும்‌ 
லேலிகோத்திரத்தாருக்கு கானான்‌ தேசத்தில்‌ 
பங்குவீதம்‌ கொடுக்கப்படவில்லை. 
அவர்களுக்கு கானானிலே சுதந்தரம்‌ 
இல்லை. கர்த்தரே அவர்களுக்கு பங்கும்‌ 
சுதந்தரமுமாகயிருக்கிறார்‌. 


கர்த்தர்‌ லேவியரை பாதுகாக்கிறார்‌ 
அவர்களைப்‌ பராமரிக்கிறார்‌. அவர்கள்‌ 
சர்வவல்லவருடைய நிழலில்‌ 
தங்கியிருக்கிறார்கள்‌. கானான்‌ தேசத்திலே 
லேலியருக்கு பங்குவீதம்‌ பிரித்துக்‌ 
கொடுக்கப்படாவிட்டாலும்‌. இஸ்ரவேலின்‌ 
ஒவ்வொரு கோத்திரத்திலும்‌ 
லேவியருக்கென்று, பட்டணங்கள்‌ 
த இதன்‌ மூலமாக 
குறிப்பிட்ட 
கு என்று 
வாசம்பண்ணாமல்‌, எல்லா கோத்திரத்தார்‌ 
மத்தியிலும்‌ வாசம்பண்ணுகிறார்கள்‌. 
லேவிகோத்திரத்தாருக்கு 
குடியிருப்பதற்கு. பட்டணங்களும்‌, 
அவர்களுடைய கால்நடைகளை 
பராமரிப்பதற்கு, வெளிநிலங்களும்‌ 
கொடுக்கப்பட்டிருக்கிறது. 


இஸ்ரவேல்‌ 





f= FTE 
TT 


“ஓலோனையும்‌ 
வெளிநிலங்களையும்‌, 
வெளிநிலங்களையும்‌, 
வெளிநிலங்களையும்‌, 
லெளிநிலங்களையும்‌, 


இரண்டு 


பட்டணங்கள்‌ ஒன்பது” (யோசு 214516) 


“பென்யமீன்‌ 
அவர்களுக்குக்‌ 

வெளிநிலங்களையும்‌ கேபாவையும்‌ அதின்‌ 
வெளிநிலங்களையும்‌, ஆனதோத்தையும்‌ 
அதின்‌ வெளிநிலங்களையும்‌, அல்மோனையும்‌ 
அதின்‌ வெளிநிலங்களையும்‌ கொடுத்தார்கள்‌; 
இந்தப்‌ பட்டணங்கள்‌ நாலு" (யோசு 2117 38) 


யோசுவாவின்‌ காலத்தில்‌ லேலியருக்கு 

கொடுக்கப்பட்ட பட்டணங்களின்‌ பெயர்களும்‌, 

"வசனப்பகுதியில்‌ அந்தப்‌ 

ல்‌ 

வித்தியாசமாயிருக்கிறது. 

பட்டணம்‌ ஒன்றாயிருந்தாலும்‌, அதன்‌ பெயர்‌ 
காலப்போக்கில்‌ மா, றது. 


பிரகாரமாக பட்டணங்கள்‌ 
கொடுக்கப்படுகிறது. யாக்கோபு “கேலி 
கோத்திரத்தாரைப்பற்றி தீர்க்கதரிசனமாய்ச்‌ 
சொன்னபோது, அவர்கள்‌ இஸ்ரவேல்‌: 
தேசமெங்கிலும்‌ சிதறியிருப்பார்கள்‌ என்று 
சொன்னார்‌. 

'யாக்கோபிலே அவர்களைப்‌ பிரியவும்‌, 
இஸ்ரவேலிலே அவர்களைச்‌ 
சிதறவும்பண்ணுவேன்‌" (ஆதி 49:7). 

இஸ்ரவேல்‌ தேசம்‌ முழுவதிலும்‌ 
கர்த்தனை அறியம்‌ அறிவும்‌, ஞானமும்‌ 
நிரம்பியிருக்கவேண்டும்‌. . இஸ்ரவேல்‌ 


ர்கள்‌ 'த்தருடைய வார்த்தைகளைப்‌ 
போதிக்கவேண்டும்‌. இதற்காக இஸ்ரவேலின்‌ 
ஒவ்வொரு கோத்திரத்தார்‌ மத்தியிலும்‌, 
லேவியருக்கு பட்டணங்கள்‌ 
ஒதுக்கப்பட்டிருக்கிறது. 


1 நானாகமம்‌ - விரிவுரை 
I CHRONICLES - 


COMMENTARY 


லேலியர்கள்‌ 
பரிசுத்தமான. 
செய்கிறார்கள்‌. 
குடும்பத்தாரும்‌ 
கர்த்தர்‌ 


கர்த்தருடைய 
காரியங்களில்‌ ஊழியம்‌ 
லேவியரும்‌ அவர்களுடைய 

போஷிக்கப்படவேண்டும்‌. 
லேலியருக்கு ஆதரவாக, 
விசேஷமான பட்டணங்களை அவர்களுக்கு 
கொடுக்கிறார்‌. இஸ்ரவேல்‌ தேசத்திலே. 
மிகவம்‌ முக்கியமான பட்டணங்களும்‌, 
செழிப்பான வெளிநிலங்களும்‌ லேலியருக்கு 
கொடுக்கப்பட்டிருக்கிறது. 

கோகாத்தியருக்கு கொடுக்கப்பட்ட 
பட்டணங்களின்‌ விவரம்‌ வருமாறு 


1. யூதா தேசத்தில்‌ உள்ளவை 

0) எப்ரோன்‌ நாளா 6 
(2) லிப்னா (நாளா 6:57) 
(3) யாத்தீர்‌ 

(4) எஸ்தெமோவா 

(5) ஈலேன்‌ (நாளா 6:58) 
(6) தெயீர்‌ 
7) ஆசான்‌ 


(8) பெத்சேமேஸ்‌ 


(நாளா 6:59) 


2. பென்யமீன்‌ தேசத்தில்‌ உள்ளவை. 
0) கேபா (நாளா 6:60) 
(2) அலெமேத்‌ 
(3) ஆனதோத்‌ 


நாளா 6:60) 

பட்டணங்களும்‌ 

கோகாத்தியரின்‌ பட்டணங்களாகும்‌. 
பட்டணங்களின்‌ முழுமையான அட்டவணை 
இங்கு கொடுக்கப்படவில்லை. 





i= FTN 
TT 


இந்த அதிகாரத்தில்‌ 
கோத்திரத்தாருடைய 
சொல்லப்பட்டிருக்கிறது. 
சந்ததியார்‌ நாளா 
சந்ததியார்‌ நாளா 
சந்ததியார்‌ நாளா 
சந்ததியார்‌ [நாளா 7114-19). 
சந்ததியார்‌ நாளா 7;20-29), 
சந்ததியார்‌ (நாளா 7:30-40), 


ட ஆறு 
வம்சவரலாறு 
இசக்காரின்‌ 
பென்யமீனின்‌ 
நப்தலியின்‌ 
மனாசேயின்‌ 
எப்பிராயீமின்‌ 
ஆசேரின்‌ 


74-5). 
76-12), 
743). 


இசுக்காருடைய குமாரர்‌ 
1நானா 7:1-5 


நோனா 70. இசக்காருடைய குமாரர்‌, 
தோலா, பூவா, யகுப்‌, சிம்ரோன்‌ 


என்னும்‌ நாலுபேர்‌. 


நநானா 7:2, தோலாவின்‌ குமாரர்‌, 
ஊசி, ரெப்பாயர, யெரியேல்‌, யக்மாயி, 
இப்சாம்‌, சாமுவேல்‌ என்பவர்கள்‌; 
தோலாவுக்குப்‌ பிறந்த. இவர்கள்‌ 
தங்கள்‌ பிதாக்கன்‌ வம்சத்தலைவரும்‌ 
தங்கள்‌ சந்ததிகவிலே பராக்கிரமசாலி. 
களுமாயிருத்தார்கன்‌; தாவீதின்‌ 
நாட்களில்‌ அவர்கள்‌ 
தொகை இருபதினாயிரத்து 
அறுநூறுபேராயிருந்தது. 

நநானா 78. ஊசியின்‌ குமாரரில்‌ 
ஒருவன்‌ இஸ்ரகியா; இஸ்ரகியாவின்‌. 
குமாரர்‌,  மிகாயேல்‌, ஓயதியா, 
யோவேல்‌, இஷியா, என்பவர்கள்‌; 
(இவர்கள்‌: ஜந்தூபேரும்‌. 
தலைவராயிருந்தார்கள்‌.. 

74. அவர்கள்‌ 
வம்சத்தாராண  அவர்கன்‌ 
சந்ததிகளில்‌ யுத்தமனுஷரான 
கூட்டங்கள்‌ முப்பத்தாறாயிரம்யேர்‌ 
அவர்களோடிருத்தார்கள்‌; அவர்களுக்கு 
அநேகம்‌ பெண்ஜாூதிகளும்‌. 
யின்னைகளும்‌ இருந்தார்கள்‌. 


1நானா 
பிதாக்கள்‌. 


1 நானாகமம்‌ - விரிவுரை 
I CHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


யராக்கிரமசாலிகள்‌ 
வம்ச 

அட்டவணைகளின்படி யெல்லாம்‌ 
எண்பத்தேழாயிரம்‌ பேராயிருந்தார்கள்‌. 
இசக்கார்‌ என்னும்‌ பெயருக்கு 
'வெகுமதி' என்று பொருள்‌. யாக்கோபின்‌ 
குமாரனாகிய இசக்காரைப்பற்றி பரிசுத்த 
வேதாகமத்தில்‌ 4 தடவைகள்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. 

யாக்கோபு 
கோத்திரத்தைப்பற்றிச்‌: சொல்லும்போது, 
அவர்களை பலமுள்ளவர்களாகவும்‌, 
பராக்கிரமசாலிகளாகவும்‌ சொல்லியிருக்கிறார்‌. 


இசக்கார்‌ 


'இசக்கார்‌ இரண்டு பொதியின்‌ நடுவே 
படுத்துக்கொண்டிருக்கிற பலத்த கழுதை" 
(ஆதி 4914). 

இசக்கார்‌ கோத்திரத்தார்‌ 
சுறுசுறுப்பாகவும்‌, கடினமாகவும்‌ 
உழைக்கக்கூடியவர்கள்‌. அவர்கள்‌ தங்கள்‌ 
தேசத்தின்‌ நலனில்‌ மிகுந்த அக்கரை 
காண்பிக்கிறவர்கள்‌. இசக்கார்‌ கோத்திரத்தார்‌ 
தங்கள்‌ கூடாரங்களில்‌. சந்தோஷமாய்‌ 
குடிமிருக்கிறவர்கள்‌. 


'செயுவோளைக்குறித்து.. செயகோனே, 
புறப்பட்டுப்போகையிலும்‌, 
உன்‌ கூடாரங்களில்‌ 

சந்தோஷமாயிரு" 


(உபா 3318), 


இசக்கார்‌ கோத்திரத்தின்‌ 
பங்குவீதத்தில்‌ மிகவும்‌ செழிப்பான நிலங்கள்‌ 
உள்ளது. இங்கே தானிய விளைச்சல்‌ 
நன்றாயிருக்கிறது. ஆகையினால்‌ இவர்கள்‌ 
ட வருஷங்களுக்கு தேவையான. 
தானியங்களை  களஞ்சியங்களில்‌ சேமித்து, 
வேண்டிய அவசியமில்லை. 

வருஷமும்‌  முன்மாரியும்‌, 

ம்‌ பெய்வதினால்‌, ஒவ்வொரு 

ம்‌ பசுமையான புதிய 
நவதானியங்கள்‌ இவர்களுக்கு கிடைக்கிறது. 





f= FTE 
TT 


கோத்திரத்தார்‌ 
வேலைசெய்கிறார்கள்‌. 
இந்தக்‌ கோத்திரத்தார்‌ 
வேலை 22 
இவர்களுபை 

எவ்வளவு தரளாமிருந்தாலும்‌ 

அவர்கள்‌ எல்லோருமே வயல்வெளிகளில்‌: 

வேலை செய்யலாம்‌. 


ஒரு தேசத்தில்‌: ஜனத்தொகை. 
அதிகமாக இருப்பதை யாரும்‌ குறை 
சொல்லக்கூடாது. அதுவும்‌ ஒரு ஆசீர்வாதம்‌ 
எல்லோரும்‌ வேலை செய்யவேண்டும்‌. 
ஒருவரும்‌ சோம்பேறியாய்‌ இருக்கக்கூடாது. 
வேலை. செய்யாமல்‌  சுஸ்மாயிருந்தால்‌. 
தரித்திரம்‌ வரும்‌. சுறுசுறுப்பாக வேலை. 
செய்தால்‌ திருப்தியான போஜனம்‌ கிடைக்கும்‌ 


்‌ 
கோத்திரத்தின்‌ தொகை 20600 பேர்‌ 
(நாளா 7:2), நாளாகமத்தின்‌ முதலாம்‌ 
புஸ்தகம்‌ தாவீதின்‌ நாட்களுக்கு பின்பு 
எழுகபபட்டகக்கேண்டும்‌ இசக்கார்‌ 

கோத்திரத்தில்‌ யுத்த மனுஷரான 
பராக்கிரமசாலிகளின்‌ எண்ணிக்கை 36,000 
பேர்‌ ஆகும்‌ (நாளா 7:4). 


நாட்களில்‌ க்கார்‌ 


க்கார்‌ கோ, ருக்கு அநேகம்‌ 
க்‌ க்‌ 
இருக்கிறார்கள்‌ நாளா 7:4). அக்காலத்தில்‌ 
இஸ்ரவேல்‌ தேசத்திலே பல மனைவி 
விவாகம்‌ வழக்கத்திலிருந்தது. 
சாலொமோனுக்கு 700 மனைவிகளும்‌, 300. 
மறுமனையாட்டிகளும்‌ இருந்தார்கள்‌ 
(இராஜா 11:3) 
இசக்கார்‌ 
மனுஷரானவர்கள்‌ 
இருந்தார்கள்‌. 


கோத்திரத்தில்‌ யுத்த 
மொத்தம்‌ 145,000 பேர்‌ 


பென்யமீன்‌ குமாரர்‌ 
1நானா 7:6-12 


1நானா 7:6. பென்யமீன்‌ குமாரர்‌, பேரை, 
யெதியாயேல்‌ என்னும்‌: 


1 நானாகமம்‌ - விரிவுரை 
I CHRONICLES - 


COMMENTARY 


பேலாவின்‌' 
ஊசி, 


குமாரர்‌, 
ஊசியேல்‌, 
என்பவர்கள்‌; 
பிதாக்களின்‌. 
வம்சத்தில்‌ பராக்கிரமசாலிகனான ஓத்து 
தலைவராயிருத்தார்கன்‌; இவர்கள்‌ வம்ச 
அட்டவணைக்குன்னானவர்கள்‌ 
இருபத்தீராயிரத்து முப்பத்துநாலுயேர்‌. 


நதானா 7:8. பெகேரின்‌ குமாரர்‌, 
செமிரா, யோவாஸ்‌, எலியேசர்‌, எலி. 
யோனாய்‌, உம்பி, யெரிமோத்‌, அபியா, 
ஆனதோத்‌ அலமேத்‌ என்பவர்கள்‌; 
இவர்கள்‌ எல்லாரும்‌ பெகேரின்‌ குமாரர்‌. 


நதானா 7:6, தங்கள்‌ பிதாக்களின்‌ 
வம்சத்தலைவராகிய அவர்கள்‌ 
சந்ததிகளின்‌ அட்டவணைக்குன்னான 
பராக்கிரமசாலிகன்‌ இருபதினாயிரத்து 
இருநாறுபேம்‌. 


நதானா 700.  வெதியாயேலின்‌ 
குமாரரில்‌ ஒருவன்‌ யில்கான்‌; பில்கானிண்‌' 
குமாரர்‌, ஏழூஷ்‌, பென்யமீன்‌, ஏகூத்‌, 
கெனானா, சேத்தான்‌,  தர்ஷீஸ்‌, 
அகிஷாகார்‌ என்பவர்கள்‌. 


நோனா. 711. யெதியாயேலின்‌: 
குமாரராகிய இவர்கள்‌ எல்லாரும்‌. 
தங்கள்‌ பிதாக்கள்‌ வம்சத்தாரில்‌ 
'தலைவராயிரு ந்தார்கள்‌; இவர்களில்‌ 
யுத்தத்திற்குப்‌ போகத்தக்க சேவகரான 
பராக்கிரமசாலிகள்‌ பதினேழாயிரத்து 
இருதாதுபேர்‌. 


தானா 712. 
சாரின்‌ குமாரர்‌, 
குமாரரில்‌ ஒருவன்‌. 


பென்யமீன்‌ என்னும்‌ பெயருக்கு. 
'எனது வலதுகரத்தின்‌ குமாரன்‌" என்று 
பொருள்‌. 1நாளா 7-ஆவது அதிகாரத்தில்‌ 
பென்யமீன்‌ கோத்திரத்தாரைப்பற்றி 
சுருக்கமாகவே சொல்லப்பட்டிருக்கிறது. 
ஆனாலும்‌ இதற்கு அடுத்த அதிகாரத்தில்‌, 
இவர்களைப்பற்றி அதிகமாக 
விவரிக்கப்பட்டிருக்கிறது. 


சுப்பீமும்‌ உப்பீமும்‌ 
ஊசிம்‌ ஆகேரின்‌ 





f= FTE 
TT 


பென்யமீன்‌ கோத்திரத்தில்‌ 
பராக்கிரமசாலிகளின்‌ எண்ணிக்கை சுமார்‌ 
60,000 பேர்‌ (நாளா 7:7 9,11). இஸ்ரவேலின்‌ 
முதலாவது ராஜாவாகிய சவுல்‌ பென்யமீன்‌ 
கோத்திரத்தைச்‌ சேர்ந்தவர்‌. தாவீதின்‌ 
வீட்டாருக்கு விரோதமாக இஸ்ரவேலின்‌ 
மற்ற கோத்திரத்தார்‌. கலகம்‌ 
பண்ணியபோது, பென்யமீன்‌ கோத்திரத்தார்‌. 
தாவீதின்‌ வீட்டாருக்கு 
உண்மையுள்ளவர்களாயிருந்தார்கள்‌. 


ழ்‌ 162 ஆவது. வசனத்தில்‌ 
பென்யம்னுக்கு பத்துக்‌ குமாரர்‌ இருப்பதாகக்‌ 
கூறப்பட்டிருக்கிறது. நாளாகமம்‌ 
புஸ்தகத்திலோ மூன்று குமாரர்‌ மட்டுமே 
குறிப்பிடப்பட்டிருக்கிறார்கள்‌. நாளா 8-2 
ஆகிய வசனங்களில்‌ கூறப்பட்டிருக்கும்‌ ஐந்து 
குமாரரும்‌, மற்றவர்களும்‌ மரித்துப்போமிருக்க 
வேண்டும்‌. எண்‌ 26:38 ஆவது 
வசனத்திலும்‌ ஐந்து குமாரர்மட்டுமே 
கூறப்பட்டிருக்கிறார்கள்‌. மற்ற குமாருக்கு 
என்ன ஆயிற்று என்று தெரியவில்லை. 
எகிப்து தேசத்தைவிட்டு, வெளியேறிப்‌ 
போவதற்கு முன்பாகவே அவர்கள்‌ எகிப்து 
தேசத்தில்‌ மரித்துப்‌ போயிருக்க வேண்டும்‌. 
இங்கு கூறப்பட்டிருக்கும்‌ மூன்று குமாரரும்‌ 
பென்யமீனின்‌ மூன்று கோத்திரங்களுக்குப்‌ 
பிதாக்களானவர்கள்‌. 


நப்தலியின்‌ குமாரர்‌ 
நாளா 7:13 


நோனா 748. நப்தலியின்‌ குமாரரான 
யில்கானின்‌ பேரண்மார்‌, யாத்சியேல்‌, 
கூனி, எத்சேர்‌, சல்லூம்‌ என்பவர்கள்‌. 


நப்தலியின்‌ குமாரரைப்பற்றி இந்த 
த்தல்‌ மாத்திரமே சொல்லப்பட்டிருக்கிறது. 
நப்தலி என்னும்‌ பெயருக்கு “போராடி 
பெற்றது” என்று பொருள்‌. 


நப்தலியின்‌ 


ஆதி 46:24 ஆவது 
சொல்லப்பட்டிரக்கிறது 


யாத்சியேல்‌ கூனி, 


என்பவர்கள்‌". 


குமாரரைப்பற்றி 


மாற்றம்‌ ஏற்பட்டிருக்கிறது. 


1 நானாகமம்‌ - விரிவுரை 
I CHRONICLES - 


COMMENTARY 


நப்தலியின்‌ கோத்திரத்தாருடைய 
வம்சவரலாற்றைப்பற்றி விரிவாக 
சொல்லப்படவில்லை. ஒருவேளை இஸ்ரவேல்‌ 
கோத்திரதார்‌ பாபிலோன்‌ தேசத்து 
சிறையிருப்புக்குப்போனபோது, நப்தலி 
கோத்திரத்தாருடைய வம்சவரலாற்று 
அட்டவணை காணாமல்‌ போயிருக்கலாம்‌. 


மனாசேயின்‌ புத்திரர்‌ 
நாணா 7:14-19 


1தானா 7:14. மனாசேயின்‌ புத்திரரில்‌ 
ஒருவன்‌ குலஸ்திரீயினிடத்தில்‌ பிறந்த 
அண்ரியேல்‌; அவன்‌ 
மறுமனையாட்டி. யாகிய அராமிய 
ஸ்திரீயினிடத்தில்‌ கீலேயாத்தின்‌ 
தகப்பனாகிய மாகீர்‌ பிறந்தான்‌. 


நதானா 7:15. மாகீர்‌ மாக்கான்‌ என்னும்‌ 
பேருன்ன உய்‌ ௬ப்பீம்‌ 
என்பவர்களின்‌ சகோதரியை 
விவாகம்பண்ணினான்‌;  மணாசேயின்‌' 
இரண்டாம்‌ குமாரன்‌ செலோப்பியாத்‌; 
செலோப்பியாத்திற்குக்‌ குமாரத்திகள்‌ 


இருந்தார்கள்‌. 


நானா. 7:16. மாகீரின்‌ 
பெண்ஜாதியாகிய மாக்கான்‌ ஒரு 
குமாரனைப்‌ பெற்று, அவனுக்குப்‌ 
பேரேஸ்‌ என்று பேரிட்டான்‌; இவன்‌ 
சகோதரன்‌ பேர்‌ சேரேஸ்‌; இவனுடைய 
குமாரர்‌ ஊலாம்‌, ரேகேம்‌ என்பவர்கள்‌. 
நானா 7: ஊலாமின்‌ குமாரரில்‌ 
ஒருவன்‌. பேதான்‌; இவர்கள்‌ 
மனாசேயின்‌ குமாரனாகிய மாகீருக்குப்‌ 
யிறத்த கீலேயாத்‌ புத்திரம்‌. 


நோனா 7:48. இவன்‌ சகோதரியாகிய 
அம்மொனெகேத்‌ இஸ்கோதையும்‌ 
அபியேசரையும்‌ மாகலாவையும்‌ 
பெற்றான்‌. 

1நானா 7:19. செமிதாவின்‌ குமாரர்‌, 
அகியான்‌, சேகேம்‌, லிக்கே, அனியாம்‌ 





f= THE 
TT 


மனாசேயின்‌ 
யோர்தானுக்கு 
மீதிக்கோத்திரத்தார்‌. 


யோர்தானுக்கு 
இப்புறத்திலும்‌ குடியிருக்கிறார்கள்‌. 
யோர்தானுக்கு 


ழ்‌ அப்புறத்திலே, 

தேசத்திலே குடியிருந்த 

பாதிக்கோத்திரத்தாரைப்பற்றி 

ஆகிய  வசனப்பகுதியில்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. 


பாதிக்கோத்திரத்தார்‌ 
அப்புறத்திலும்‌, 


இந்த வசனப்பகுதியில்‌, யோர்தானுக்கு. 
குடியிருந்த மனாசேயின்‌ 
பாதிக்கோத்திரத்தாரைப்பற்றிச்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. மனாசேயின்‌ 
புத்திரரில்‌ ஒருவன்‌ அராமிய ஸ்திரீயை 
விவாகம்பண்ணியிருக்கிறான்‌. அராமியா 
ஸ்திரீ என்பது சீரிய தேசத்தாளைக்‌ குறிக்கும்‌ 
ரிநாளா 7114). 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ எகிப்து தேசத்திலே 
அடிமைகளாகயிருந்தபோது. அவர்கள்‌ 
புறஜாதி நேசத்தாரை விவாகம்‌ 
செய்துகொண்டார்கள்‌. மாகீர்‌ என்பதும்‌ 
சீரிய தேசத்து பெயர்‌ 


எப்பிராயீமின்‌ குமாரர்‌ 
நாளா 7:20-29 


நீநானா 7:20. எப்பிராயிமின்‌ குமாரரில்‌ 
ஒருவன்‌ சுத்தெலாக்‌; இவனுடைய 
குமாரன்‌ பேரேத்‌; இவனுடைய குமாரன்‌ 
தாகாத்‌; இவனுடைய குமாரன்‌ எலாதா; 
இவனுடைய குமாரன்‌ தாகாத்‌. 


நோனா 7:21. 
சாபாத்‌; 


இவனுடைய குமாரன்‌ 
இவனுடைய குமாரர்‌ 
௬த்தெலாக்‌, எத்சேப்‌, எலியாத்‌; 
இவர்கள்‌ தேசத்தில்‌ பிறந்த 
காத்தூராருடைய (களைப்‌ 
பிடிக்கப்போன படியால்‌ அவர்கள்‌ 
(இவர்களைக்‌ கொன்றுபோட்டார்களன்‌.. 
1நானா 7:22. அவர்கள்‌ தகப்பனாகிய 
எப்பிராயீம்‌ அநேகநான்‌ 
துக்கங்கொண்டாடுகையில்‌, அவன்‌ 
சகோதரர்‌ அவனுக்கு. ஆறுதல்‌ 
சொல்லவத்தார்கள்‌.. 


1 நானாகமம்‌ - விரிவுரை 
I CHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


1நானா 7:28. பின்பு அவன்‌ தன்‌ 
பெண்ஜாதியினிடத்தில்‌ 
பீரவேசித்ததினால்‌, அவன்‌: 
கர்ப்பத்தரித்து ஒரு குமாரனைப்‌ 
பெற்றான்‌; அவன்‌, தன்‌ குடும்பத்துக்குத்‌ 
தீங்கு உண்டான தினால்‌, இவனுக்குப்‌ 
பெரீயா என்று பேரிட்டான்‌. 


தானா 7:24. இவனுடைய 
குமாரத்தியாகிய சேரான்‌ கீழ்ப்புறமும்‌ 
மேற்புறமுமான பெத்தோரோனையும்‌, 
ஊசேன்சேராவையும்‌ கட்டினவன்‌. 
நதானா 7:25, அவனுடைய குமாரர்‌, 
ரேப்பாக்‌, ரேசேப்‌ என்பவர்கள்‌; 
இவனுடைய குமாரன்‌  தேலாக்‌; 
இவனுடைய குமாரன்‌ தாகான்‌.. 


3நானா 7:28. இவனுடைய குமாரன்‌: 
லாதான்‌;; இவனுடைய குமாரன்‌ 
அம்மியூத்‌; இவனுடைய குமாரன்‌ 
எலிஷாமா. 


நதானா 7:27. இவனுடைய குமாரன்‌ 
நூன்‌, இவனுடைய குமாரன்‌ யோசுவா. 


அவர்களுடைய 

வாசஸ்தலங்களும்‌, 

நாரானும்‌, 

கேசேரும்‌ அதின்‌ 

கிராமங்களும்‌, பெத்தேலும்‌ அதின்‌ 

கிராமங்களும்‌, சீகேமும்‌ அதின்‌ 

கிராமங்களும்‌, காசாமட்டுக்குமுன்ன 
அதின்‌ கிராமங்களும்‌, 


நானா 7:9. மனாசே. புத்திரரின்‌ 
பக்கத்திலே பெத்செயானும்‌ அதின்‌ 
கிராமங்களும்‌, தானாகும்‌ அதின்‌ 
கிராமங்களும்‌, மெகிதோவும்‌ அதின்‌: 
தோரும்‌ அதின்‌ 

இவ்விடங்களில்‌ 

குமாரனாகிய 

புத்திரர்‌ 





f= FTE 
TT 


எப்பிராயீம்‌ என்னும்‌ 


வனப்பகுதியில்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
எகிப்து தேசத்தின்‌ அடிமைத்தனத்தில்‌ 
இருந்தார்கள்‌. அந்தக்‌ காலத்தில்‌ 
எப்பிராயீம்‌ புத்திரர்‌ பட்ட வேதனைகளும்‌ 
கஷ்டங்களும்‌ பரிசுத்த வேதாகமத்தில்‌. 


சொல்லப்பட்டிருக்கிறது. 

எப்பிராயீம்‌ கோத்திந்த ய 
சரித்திரத்திலே, குறிப்பிட்ட 
காலகட்டத்தில்‌, க்‌ குடும்பங்கள்‌ 
மத்தியிலே மிசுப்பெரிய அழிவு உண்டாயிற்று. 
எப்பிராமீம்‌ புத்திரர்‌ காத்தூராருடைய 
ஆடுமாடுகளை பிடிக்கப்போனார்கள்‌. காத்‌ 
தேசத்தார்‌ பெலிஸ்தர்கள்‌. அவர்கள்‌ 
இராட்சத பிறவிகள்‌. காத்‌ ஊரார்‌ எப்பிராயீம்‌ 
புத்தரை பிடித்து கொன்றுபோட்டார்கள்‌ 
ிநாளா 7:21). 


எப்பிராயீம்‌ புத்திரர்‌ தப்பு செய்தார்களா 
அல்லது காத்‌ ஊரார்‌ தப்பு செய்தார்களா 


ஊரார்‌... எப்பிராமீமரின்‌ ஆடுமாடுகளை 
பிடிக்க பய்‌ என்றும்‌, அவர்களை 
எதிர்த்து நின்ற எப்பிராமீமின்‌ _புத்திரரை, 
காத்‌ ஊரார்‌ கொன்றுபோட்டார்கள்‌ என்றும்‌. 
வேதபண்டிதர்களில்‌ சிலர்‌ விளக்கம்‌. 
சொல்லுகிறார்கள்‌. 


எப்பிராயீம்‌ புத்திரில்‌ அநேகர்‌ 
செத்தப்போனதற்கு வேறொரு விளக்கமும்‌ 
சொல்லப்படுகிறது. காத்‌ ஊரில்‌ ஏராளமான 
ஆடுமாடுகள்‌ இருக்கிறது. அவற்றைக்‌ 
கொள்ளையிடுவதற்காக எப்பிராயீம்‌ புத்திரர்‌ 
காத்‌ ஊருக்குப்‌ போகிறார்கள்‌. காத்‌ ஊராரோ 
தங்களுடைய ஆடுமாடுகளை பாதுகாக்கும்‌ 
வண்ணமாக, எப்பிராமீம்‌ பத்திரை 
கொன்றுபோடுகிறார்கள்‌ என்றும்‌ ஒரு 
விளக்கம்‌ சொல்லப்படுகிறது. 


1 நானாகமம்‌ - விரிவுரை 
I CHRONICLES - 


COMMENTARY 


காத்‌ ஊராரே எப்பிராயீம்‌ புத்திரருடைய 
ஆடுமாடுகளை பிடித்துக்கொள்ள வந்தார்கள்‌ 
என்பதை வேதபண்டிதர்களில்‌ அநேகர்‌ 
ஏற்றுக்கொள்கிறார்கள்‌. இக்காலத்தில்‌ 
இஸ்ரவேல்‌ தேசத்தார்‌ எகிப்து தேசத்திலே 
குடியிருக்கிறார்கள்‌. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
யுத்தவீரர்களல்ல. அவர்கள்‌ ஆடுமாடுகளை 
மேய்க்கிறவர்கள்‌. இவர்கள்‌ மற்ற 
தேசத்தின்மீது, யுத்தம்பண்ணப்‌ 
போகிறவர்களுமல்ல. 


எப்பிராயீமின்‌ குமாரர்களில்‌ சிலர்‌ 

மரித்துப்‌ போன சம்பவம்‌, இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 

ட்‌ தேசத்தைவிட்டு வெளியேறியதற்கு 

நடைபெற்றிருக்க வேண்டும்‌. 

யோசேப்பு இக்காலத்தில்‌ எகிப்தின்‌ பிரதான 
அதிகாரியாக இருந்தான்‌ (ஆதி 46:20), 


காத்‌ ஊரார்‌ எப்பிராயீம்‌. புத்திரரைக்‌ 
கொன்றுபோட்டபோது, செத்துப்போன தன்‌ 
குமாரருக்காக எப்பிராயீம்‌ அநேகநாள்‌ 
துக்கங்கொண்டாடுகிறான்‌. எப்பிராயீம்‌ 
தன்னுடைய ர்‌ வயதிலிருக்கிறான்‌. 
தன்னுடைய குமாரரெல்லாம்‌ செத்துப்போனது 
எப்பிராமீமுக்கு மிகுந்த வேதனையாகவும்‌ 
துக்கமாகவும்‌ இருக்கிறது. எப்பிராமீமுக்கு 
ஆறுதல்‌ சொல்லுவதற்காக அவனுடைய 
சகோதரர்‌, அவனிடத்தில்‌ வருகிறார்கள்‌. 


இந்த. சம்பவத்திற்கு பின்பு 
எப்பிராமீமுக்கு அவனுடைய முதிர்வயதிலே 
ஒரு குமாரன்‌ பிறக்கிறான்‌. அவனுக்கு 
பெரீயா என்று பெயர்‌ நாளா 7:23), காயீன்‌ 
ஆபேலைக்‌ கொன்றுபோட்டான்‌. கர்த்தர்‌ 
ஆதாமுக்கும்‌ ஏவாளுக்கும்‌ சேத்தைக்‌ 
கொடுத்தார்‌. 

“பின்னும்‌ ஆதாம்‌ தன்‌ மனைவியை 
அறிந்தான்‌; அவள்‌ ஒரு குமாரனைப்‌ பெற்று: 
காயீன்‌ கொலைசெய்த ஆபேலுக்குப்‌ பதிலாக, 
தேவன்‌ எனக்கு வேறொரு புத்திரனைக்‌ 
கொடுத்தார்‌ என்று சொல்லி, அவனுக்குச்‌ 
சேத்‌ என்று பேரிட்டாள்‌" (ஆதி 4:25). 


எப்பிராயீமின்‌ குமாரரெல்லாம்‌ 

செத்துப்போனார்கள்‌. கர்த்தர்‌ அவனுக்கு 
பெரியா என்னும்‌ குமாரனைக்‌ கொடுக்கிறார்‌. 
கர்த்தர்‌ நம்முடைய துக்கநாளுக்கு தக்கதாக, 
சந்தோஷ நாளை கட்டளையிடுவார்‌. 





i THE 
ETT 


“கர்த்தாவே, திரும்பிவரும்‌, 
எதுவரைக்கும்‌ கோபமாயிருப்பீர்‌? உமது 
அடியாருக்காகப்‌ பரிதபியும்‌. நாங்கள்‌ எங்கள்‌ 
வாழ்நாளெல்லாம்‌ களிகூர்ந்து மகிழும்படி. 
காலையிலே எங்களை உமது கிருபையால்‌ 
திருப்தியாக்கும்‌. தேவரீர்‌ எங்களைச்‌ 
சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும்‌, நாங்கள்‌ 
துன்பத்தைக்‌ கண்ட வருஷங்களுக்கும்‌. 
சரியாய்‌ எங்களை டமகிழ்ச்சியாக்கும்‌" 
(சங்‌ 9013-15). 


எப்பிராமீமுக்கு பெரீயா பிறந்ததினால்‌ 
சந்தோஷம்‌ உண்டானதாக தெரியவில்லை. 
பெரீயா என்னும்‌ பெயருக்கு “துரதிஷ்டம்‌” 
என்று பொருள்‌. பெரீயா பிறந்த பின்பும்‌ 
எப்பிராமீம்‌ தன்னுடைய செத்துப்போன 
குமாரரை நினைத்து. 
வேதனைப்பட்டுக்கொண்டிருக்கிறான்‌. 

தன்னுடைய குடும்பத்திற்கு தீங்கு 
உண்டானதினால்‌, எப்பிராயீம்‌ தன்‌ 
குமாரனுக்கு பெரீயா என்று பெயரிடுகிறான்‌. 


எப்பிராயீம்‌ கோத்திரத்தில்‌ நூனின்‌ 
குமாரனாகிய யோசுவா பிறந்திருக்கிறான்‌ 
ரிநாளா 7:27). கானான்‌ 
சுதந்தரிப்பதற்கு யோசுவா 
யுத்தம்பண்ணினான்‌. யோசுவா எப்பிராயீம்‌ 
கோத்திரத்தில்‌ பிறந்திருப்பது. அந்தக்‌ 
கோத்திரத்தாருக்கு மேன்மை யோசுவா 
என்னும்‌ பெயருக்கு, கர்த்தர்‌ 
இரட்சிப்பாயிருக்கிறார்‌" என்று பொருள்‌. 


ஆசேரின்‌ குமாரர்‌ 
1நானா 7:80-40. 


நோனா 7:80, ஆசேரின்‌ குமாரர்‌, 
இம்னா, இஸ்வா, இஸ்வி, பெரீயா 
என்பவர்கள்‌; இவர்கள்‌ சகோதரி 
சேரான்‌. 


நோனா 7:31. பெரீயாவின்‌ குமாரர்‌, 
ஏபேர்‌, மல்கியேல்‌ என்பவர்கள்‌; இவன்‌ 
ிர்சாவீத்தின்‌ தகப்பன்‌. 


நோனா 7:82. ஏபேர்‌ யப்லேத்தையும்‌, 
சோமேரையும்‌, ஒத்தாமையும்‌, இவர்கள்‌ 
சகோதரியாகிய சூகாளையும்‌ 
பெற்றான்‌. 


1 நானாகமம்‌ - விரிவுரை 
I CHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


தானா 7:38. யாப்லேத்தின்‌ குமாரர்‌, 
பாசாக்‌, பிம்மால்‌, அஸ்வாத்‌ 
என்பவர்கள்‌; இவர்கனே யப்லேத்தின்‌ 
குமாரர்‌. 


நோனா 7:84. சோமேரின்‌ குமாரர்‌ அகி, 
'ரோகா, எகூபா ஆராம்‌ என்பவர்கள்‌. 


தானா 7:85. அவன்‌ சகோதரனாகிய 
ஏலேமின்‌ குமாரர்‌, சோபாக்‌, இம்னா, 
சேலேஸ்‌, ஆமால்‌ என்பவர்கள்‌. 


1தானா 
கவாக்‌, 
இம்ரா, 


நதானா 7:87. பேசேர்‌, ஓத்‌, சம்மா 
சில்சா, இத்ரான்‌, பேரா என்பவர்கள்‌. 


7:36. சோபாக்கின்‌ குமாரர்‌, 
அர்னெப்பம்‌, சூகால்‌, பேரி, 


நநானா 7:88. யெத்தேரின்‌ குமாரர்‌, 
எப்புனே, பிஸ்பா, ஆரா என்பவர்கள்‌. 


1தானா 
ஆராக்‌, 
என்பவர்கள்‌. 


7:39. உல்லாவின்‌ குமாரம்‌, 
அன்னியேல்‌,  மித்சியா 


நானா 7:40. ஆசேரின்‌ புத்திரராகிய 
இவர்கள்‌ எல்லாரும்‌ தங்கள்‌. 
பிதாக்களின்‌. வம்சுத்தலைவரும்‌ 
தெரித்துகொன்னப்பட்ட. 
பராக்கிரமசாலிகளும்‌, பிரபுக்களின்‌ 
தலைவருமாயிருத்தார்கள்‌; அவர்கள்‌. 
வம்ச அட்டவணைகளில்‌ யுத்தத்திற்குப்‌ 
போகத்தக்க சேவகரின்‌ இலக்கம்‌ 
இருபத்தாறாயிரம்‌ பேர்‌. 
ஆசேர்‌ என்னும்‌ பெயருக்கு 
ம்‌" என்று பொருள்‌. ஆசேர்‌ 
மிகவும்‌ பிரபல்யமான 
மாத்திரம்‌ இந்த 
வசனப்பகுதியில்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
இஸ்ரவேலின்‌ மற்ற கோத்திரத்தாரோடு 
ஒப்பிட்டுப்‌ பார்க்கும்போது, ஆசேர்‌ 
கோத்திரத்து வம்ச  அட்டவணைகளில்‌ 
யுத்தத்திற்கு போகத்தக்க சேவகரின்‌ 
இலக்கம்‌ மிகவும்‌ குறைவாகயிருக்கிறது. 
ஆசேரின்‌ புத்திரரில்‌ யுத்தவீரர்‌ 26,000 பேர்‌ 
மாத்திரமே இருக்கிறார்கள்‌. 





i Hi 1 நானாகமம்‌ - விரிவுரை i 1] 
WEIL I CHRONICLES - COMMENTARY FUELSHERS 


ஆசேர்‌ கோத்திரத்தில்‌ யுத்தவீரரின்‌ 
எண்ணிக்கை குறைவாகமிருந்தாலும்‌, 


இவர்கள்‌ எல்லாரும்‌ தங்கள்‌ பிதாக்க: 
வம்சத்தலைவரும்‌ தெரிந்துகொள்ளப்பட்ட 
பராக்கிரமசாலிகளும்‌, பிரபுக்களின்‌ 
தலைவருமாயிருக்கிறார்கள்‌ (நாளா 7:40), 
இவர்கள்‌ கொஞ்சம்‌ பேராயிருந்தாலும்‌, 
இவர்கள்‌ எல்லோருமே ஞானமுள்ளவர்கள்‌. 





i= FTE 
TT 


நாளா  7-ஆவது அதிகாரத்தில்‌ 
பென்யமீனின்‌ புத்திரரைப்பற்றி சுருக்கமாகச்‌ 
'சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அதிகாரத்தில்‌ 
அவர்களுடைய வம்சவரலாறு விரிவாக 
விவரிக்கப்பட்டிருக்கிறது. 


பென்யமீன்‌ கோத்திரத்தாருக்கு 
பரிசுத்த வேதாகமத்தில்‌ க்கியத்துவம்‌ 
'கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு இரண்டு 
காரணங்கள்‌ உள்ளன. அவையாவன 


1 இஸ்ரவேலின்‌: 
ராஜாவாகிய சவுல்‌ 
கோத்திரத்தைச்‌ சேர்ந்தவர்‌ 

2, பென்யமின்‌ 
யூதாகோத்திரத்தாரை 
சேர்ந்துகொள்கிறார்கள்‌. 
எருசலேமிலே. 
யூதாகோத்திரத்தார்‌ 
சிறையிருப்புக்குப்போய்‌, 
தங்கள்‌ சொந்த தேசத்திற்கு பி 
வந்தார்கள்‌, 


முதலாவது. 
பென்யமீன்‌ 


கோத்திரத்தார்‌ 
நெருங்கி 
இவர்கள்‌ 
குடியிருக்கிறார்கள்‌. 


பென்யமீனின்‌ 
நாளா 83-32) 
நாளா 8:33-40) 


சந்ததியார்‌ 


சவுலின்‌ சந்ததியார்‌ 


பென்யமீனின்‌ சந்ததியார்‌. 
1நானா 8:1-82 


1நானா 8:1. பென்யமீன்‌, பேலா என்னும்‌ 
தன்‌ மூத்த குமாரனையும்‌, அண்பால்‌ 
என்னும்‌ இரண்டாம்‌ குமாரணையும்‌, 
அகராக்‌ என்னும்‌ மூன்றாம்‌. 
குமாரளையும்‌, 


1நானா 8:2. நேகா என்னும்‌ நாலாம்‌. 
குமாரனையும்‌, ரப்பா என்னும்‌ ஐந்தாம்‌. 
குமாரனையும்‌ பெற்றான்‌. 


நோனா 8:3. பேலாவுக்கு இருந்த 
குமாரம்‌, ஆதார்‌, கேரா, அபியூத்‌ 
என்பவர்கள்‌. 


1 நானாகமம்‌ - விரிவுரை 
I CHRONICLES - 


COMMENTARY 


தானா 8:4. அயிசுவா, நாமான்‌, 


அகோவா, 


1தானா கேரா, செப்புப்பான்‌, 
ஊராம்‌ என்பவர்கள்‌ எகூதின்‌ குமாரர்‌. 


1தானா 8:6. கேபாவின்‌ குடிகளுக்கு 
மூப்பான தலைவராயிருந்து, 
இவர்களை மனாகாத்திற்கு 
அழைத்துக்கொண்டுபோனவர்கள்‌, 

நாமான்‌, அகியா, கேரா என்பவர்களே. 


நதானா 8:7, கேரா அவர்களை அங்கே 
அழைத்துக்‌ கொண்டுபோனபின்பு, 
ஊசாவையும்‌ அகியூதையும்‌ பெற்றான்‌. 


1தானா 8:8. அவர்களை 
அனுப்பிவிட்டபின்‌, சகராயிம்‌ மோவாப்‌ 
தேசத்திலே ஊசிம்‌ பாரான்‌ என்னும்‌ 
தன்‌ பெண்ஜாதிகளிடத்திலே பெற்ற 
மின்னைகளைத்தவிர, 


நோனா 8:9, 
ஓதேசாலே 

சிபியாவையும்‌, 
மல்காமையும்‌, 


தன்‌ பெண்ஜாதியாகிய 
யோவாயபையும்‌, 
மேசாவையும்‌, 


நோனா 8:10. எயூசையும்‌, 
சாகியாவையும்‌, மிர்மாவையும்‌ 
பெற்றான்‌; பிதாக்களின்‌ தலைவரான 
இவர்கள்‌ அவனுடைய குமாரர்‌. 


1தானா 8:11. ஊசிம்‌ வழியாய்‌ அவண்‌: 
அபிதூபையும்‌ எல்பாலையும்‌ பெற்றான்‌. 


நநானா 8:12. எல்பாலின்‌ குமாரர்‌, ஏபேர்‌, 
மீஷாம்‌, சாமேத்‌; இவன்‌ ஓனோவையும்‌ 
கோதையும்‌ அதின்‌ கிராமங்களையும்‌ 
உண்டாக்கினவன்‌. 


நீதானா 8:18. பெரீயாவும்‌ சேமாவும்‌ 
ஆயலோன்‌ குடிகளுடைய பிதாக்களிலே 
தலைவராயிருத்தார்கன்‌; இவர்கள்‌ 
காத்தின்‌ குடிகளை ஓட்டிவிட்டார்கள்‌. 
நானா 844. 
எரேமோத்‌, 


அகியோ, சாஷாக்‌, 


நோனா 8:15. செயதியா, ஆராத்‌, 


ஆதேர்‌, 





f= al 
ETT 


நோனா 
யோகா 
குமாரர்‌. 


8:16. மிகாயேல்‌, இண்பரு, 
என்பவர்கள்‌ 'பெரீயாவின்‌. 


நநானா 8:17. செயதியா, மெசுல்லாம்‌, 
இஸ்கி, ஏபேர்‌, 

நீநானா 8:18. இஸ்மெராமி, இஸ்லியா, 
யேோபாப்‌ என்பவர்கள்‌  எல்பாலின்‌. 
குமாரர்‌. 


1நானா 8:19. யாக்கிம்‌, சிக்கி, சப்தி, 


நுநானா 8:20. எலியேனாய்‌, சில்தாய்‌, 
எலியேல்‌, 


நநானா 821. அதாயா, பெராயரு, 
சிம்ராத்‌ என்பவர்கள்‌ சிமியின்‌ குமாரர்‌. 
ந்நானா ஏபேர்‌, 
ஏலியேல்‌, 


நோனா 
ஆனான்‌, 


8:22,  இஸ்பான்‌, 
8:28. அப்தோன்‌, சிக்ரி, 


நநானா 824. 
அந்தோதியா, 


அனனியா, ஏலாம்‌, 


நோனா 8:25. இயிதியா, பெனூயேல்‌ 
என்பவர்கள்‌ காஷாக்கின்‌ குமாரர்‌. 


நநானா 8:26, சம்சேராய்‌, செகரியா, 
அத்தாலியா, 


நோனா 8:27. யரெஷியா, எலியா, சிக்ரி 
என்பவர்கள்‌ எரொகாமின்‌ குமாரர்‌. 


நநானா 8:28, 
சந்ததிகளின்‌ 

தலைவராயிருத்து, 
குடியிருத்தார்கன்‌. 


இவர்கன்‌ தங்கள்‌ 
பிதாக்கனிலே. 
எருசலேமிலே. 


நோனா 8:29, கிபியோனிலே. 
குடியிருந்தவன்‌, கிபியோனின்‌ மூப்பன்‌; 
அவன்‌ பெண்ஜாதிமின்பேர்‌ மாக்கான்‌. 


நோனா 8:30. அவன்‌ மூத்த குமாரன்‌ 
அப்தோன்‌ என்பவன்‌; மற்றவர்கள்‌. சூர்‌, 
கீஸ்‌, பாகால்‌, நாதாப்‌, 


நநானா 821. கேதோர்‌, அகியோ, 
'சேகேர்‌ என்பவர்கள்‌. 


1 நானாகமம்‌ - விரிவுரை 
I CHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


நோனா 8:82. மிக்லோத்‌ சிமியாவைப்‌ 
பெற்றான்‌; இவர்களும்‌ தங்கள்‌ 
சகோதரரோடுங்கூட எருசலேமிலே. 
தங்கள்‌ சகோதரருக்குக்‌ சமீபத்தில்‌ 
குடியிருந்தார்கள்‌.. 


நாளாகமம்‌ புஸ்தகத்தின்‌: 
இஸ்ரவேல்‌  கோத்திரத்தாரின்‌ 
வரலாற்றை வரிசையாக எழுதுகிறார்‌. இதில்‌ 
தாண்‌ கோத்திரத்தார்‌. சேர்க்கப்படவில்லை. 
பென்யமீனின்‌ குமாரரைப்‌ பற்றி ஆசிரியர்‌ 40 
வசனங்களில்‌ விரிவாக எழுதுகிறார்‌. 


ஆசிரியர்‌ 
வம்ச 


சவலின்‌ கூடும்பத்தாரைப்‌ 
விவரம்‌ இங்கு வருகிறது. (நாளா 81-40), 
சிறையிருப்புக்குப்‌ பின்பு இந்தப்‌ புஸ்தகம்‌ 
எழுதப்பட்டது. (நாளா 8:28; நாளா 9:3,27) 
பென்யமீனும்‌, மற்ற  கோத்திரத்தாரும்‌. 
பாபிலோனிய சிறையிருப்புக்குப்‌ பின்பே 
மறுபடியும்‌ கூட்டிச்‌ சேர்க்குப்படுகிறார்கள்‌. 
(எஸ்றா 2, எஸ்றா 4, நெகே 71-73; 
நெகே 10: 1-1:7,31; நெகே 12:34) 
பென்யமீன்‌ கோத்திரத்தார்‌ 
இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தரை 
ஆராதித்து வந்தார்கள்‌. யூதாவிற்கு 
உண்மையுள்ளவர்களாக இருந்தார்கள்‌ 
இவர்கள்‌ எருசலேயிலே குடியிருந்தார்கள்‌. 


இந்த வனப்பகுதியில்‌ பென்யமீன்‌ 
கோத்திரத்தாரின்‌ வம்ச அட்டவணை 
கொடுக்கப்பட்டிருந்தாலும்‌, _ அவர்களுடைய 
சரித்திர சம்பவங்களைப்பற்றி 
இங்கு மிகவும்‌ சுருக்கமாகவே 
சொல்லப்பட்டிருக்கிறது. 


பற்றிய 


பென்யமீன்‌ கோத்திரத்தாரின்‌ வம்ச 
வரலாற்றைப்பற்றிச்‌ சொல்லும்போது, சில 
சமயங்களில்‌ அவர்கள்‌ தகுப்பனிலிருந்து, 
குமாரன்‌ வரையிலும்‌ சந்ததி சந்ததியாக 
சொல்லப்படுகிறார்கள்‌. வேறு சில 
சமயங்களில்‌ அவர்கள்‌ குமாரனிலிருந்து 
தகப்பன்‌ வரையிலும்‌ சந்ததி சந்ததியாகவும்‌ 
சொல்லப்படுகிறார்கள்‌. 

இஸ்ரவேலின்‌: ஒரு சில 
கோத்திரங்களைப்பற்றிச்‌ சொல்லும்போது. 
ஒரு சில வசனங்களில்‌ அவர்களுடைய 
எண்ணிக்கையைப்‌ பற்றியும்‌, 
அவர்களுடைய பட்டணங்களைப்பற்றியும்‌. 
சொல்லப்பட்டிருக்கிறது. 





i= THE 
ஈயா 


வம்சவரலாற்று  அட்டவணைகளைப்‌ 
பற்றி சொல்லப்பட்டிருக்கும்‌ வசனங்கள்‌ 
சிலவற்றில்‌, அவர்களோடு தொடர்புடைய 
சரித்திர சம்பவங்களும்‌ சேர்த்து 
சொல்லப்பட்டிருக்கிறது. 
'கோத்திரங்களைப்பற்றிய சரித்திர சம்பவங்கள்‌ 
ஒன்றுமே சொல்லப்படவில்லை. 
'வேதவசனங்களில்‌ 
புத்திரரைப்பற்றிச்‌ 
சரித்திர சம்பவங்கள்‌ 
அல்லது. விரிவாகவோ. 
ஆனாலும்‌ அவையெல்லாம்‌ 
ஒத்துப்போகிறது. 
வேதாகமத்தின்‌ ஆவணங்கள்‌ 
காணாமல்போயிருக்கலாம்‌. அல்லது சரித்திர 
ங்‌ கிழிந்து பாழசாய்ப்‌ 
இதனான்‌ இஸ்ரவேல்‌ 
சரித்திரத்தைப்பற்றிய 
முழுவிவரம்‌ நமக்கு கிடைக்கவில்லை. 
கோத்திரத்தார்‌, ச்‌ 
ரகக பன 
சம்பவத்தது என்றே தெரியவில்லை. 
அவர்கள்‌ சரித்திரத்தில்‌ மொத்தமாக 
காணாமல்‌ போய்விட்டார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ 
சொல்லப்பட்டிருக்கும்‌ 
சருக்கமாகவோ. 


இருக்கலாம்‌. 


ாண்‌ 
ந்தார்‌ 


நாளாகமம்‌ புஸ்தகத்தில்‌ 
புத்திரரின்‌ வம்சவரலாற்றை 
சொல்லப்பட்டிருந்தாலும்‌, ல 
வரிசையில்‌ 

காணப்படுகிறது. ஒரு கோத்திரத்தைப்பற்றிச்‌ 
சொல்லப்படும்போது, அந்த செய்தி 
திடீரென்று நின்றுவிடுகிறது. அங்கே 
வேறொரு கோத்திரத்தைப்பற்றிய செய்தி 


இஸ்ரவேல்‌ 


புத்திரரின்‌ சரித்திரத்தை: 


பரிசுத்த வேதாகமத்தில்‌: 
சொல்லப்பட்டிருக்கிறதோ, 
அவையெல்லாவற்றையும்‌ ஒன்றாய்ச்‌ சேர்த்து, 
கோர்த்து, மொத்தமாக தியானிக்கவேண்டும்‌. 
சரித்திரத்திலே மிகவும்‌ பிரபல்யமான. 
ஆட்கள்‌, வல்லரசாக விளங்கிய தேசங்கள்‌ 
ஆகியவற்றின்‌ விவரம்‌ மண்ணோடு 
மண்ணாக புதைந்துவிட்டது. ஆனால்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரருடைய சரித்திர 
சம்பவங்கள்‌ நமக்கு கிடைத்திருப்பது 
கர்த்தருடைய கிருபை கர்த்தர்‌ தம்முடைய 
ஜனத்தின்‌ சரித்திரத்தைப்‌ பாதுகாக்கிறார்‌. 


1 நானாகமம்‌ - விரிவுரை 
I CHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


பென்யமீன்‌ 
நியாயாதிபதிகளின்‌ 


கோத்திரத்தார்‌ 
காலத்தில்‌ மிகவும்‌ 
தாழ்வான நிலமையிலிருந்தார்கள்‌. 
பென்யமீன்‌ கோத்திரத்தார்‌ செய்த 
அக்கிரமத்தினால்‌, அவர்களுக்கு தண்டனை 
கொடுக்கப்பட்டது. 600 பேர்‌ மாத்திரமே 
நீதியின்‌  பட்டயத்திற்கு தப்பினார்கள்‌. 
ஆனாலும்‌ பென்யமின்‌ கோத்திரமே. 
வம்சவரலாற்று அட்டவணையில்‌, மற்ற 
கோத்திரத்தாரைவிட, நேர்த்தியாக 
பாதுகாக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டிருக்கிறது. 


பென்யமீன்‌ கோத்திரத்தில்‌ 
ஏகூதைப்பற்றிச்‌ சொல்லப்பட்டிருக்கிறது 
இவனுடைய சந்ததியில்‌ வந்தவர்கள்‌ மோவாப்‌ 

பிள்ளைகளைப்‌ 
ெ்ிரக்கறார்கள்‌ நாளா 8:8). ஏகூத்‌ 
என்பவன்‌ இஸ்ரவேலின்‌ இரண்டாவது 
நியாயாதிபதியாயிருந்தவன்‌. 'மோவாபியர்‌ 
இஸ்ரவேலரை ஒடுக்கியபோது எகூத்‌ 
மோவாபின்‌ ராஜாவைக்‌ கொன்றுபோட்டான்‌ 


“இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
ட கூப்பிட்டபோது. 


கர்த்தரை 
கர்த்தர்‌ 
பென்யமீன்‌ 
கேராவின்‌ மகன்‌ 
ஏகூத்‌ என்னும்‌ இரட்சகனை 
எழும்பப்பண்ணினார்‌; அவன்‌ இடதுகைப்‌ 
பழக்கமுள்ளவனாயிருந்தான்‌:: ்‌ 
கையிலே இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
ராஜாவாகிய எக்லோனுக்குக்‌ 
அனுப்பினார்கள்‌" (நியா 3:15) 


காத்தின்‌ குடிகளை ஒட்டிவிட்ட 
பென்யமீன்‌ புத்திரைப்பற்றியும்‌ இந்த 
வனப்பகுதியில்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
நாளா 8:13). இவர்கள்‌ ஒருவேளை 
எப்பிராமீமரை கொன்று 
போட்டவர்களாயிருக்கலாம்‌. 


கோத்தாத்தானாகிய 


அவன்‌ 
மோவாபின்‌ 
காணிக்கை 


“இவனுடைய குமாரன்‌ 
இவனுடைய குமாரர்‌ சுத்தெலாக்‌, எத்சேர்‌, 
எலியாத்‌: இவர்கள்‌ தேசத்தில்‌ பிறந்த 
காத்தூராருடைய ஆடுமாடுகளைப்‌ 
பிடிக்கப்போனபடியால்‌ அவர்கள்‌ இவர்களைக்‌ 
கொன்றுபோட்டார்கள்‌" (நாளா 7:21). 


சாபாத்‌; 





i THE 
TT 


பெரீயா என்பவன்‌ காத்தின்‌ குடிகளை 
ஒட்டிவிட் பென்யமீன்‌ புத்திரருக்கு 
'தலைவராயிருக்கிறான்‌. 

புத்திரரில்‌ அநேகர்‌ 

குடியிருந்தார்கள்‌. 
குறிப்பு இரண்டு 
சொல்லப்பட்டிருக்கிறது (நாளா 8:28,32) 
பாபிலோன்‌. தேசத்து 
சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்த 
பென்யமீன்‌ புத்திரர்‌, தங்கள்‌ முன்னோர்‌ 
குடியிருந்த எருசலேம்‌ நகரத்திற்கே திரும்பவும்‌ 
வந்து, அங்கே மனப்பூர்வமாய்க்‌ 
குடியேறுகிறார்கள்‌. 


“ஆனாலும்‌ எருசலேமிலே குடியிருக்க 
மனப்பூர்வமாய்ச்‌ சம்மதித்த 
மனுஷர்களையெல்லாம்‌ ஜனங்கள்‌ 
வாழ்த்தினார்கள்‌" (நெகே 11:2) 


சவுலின்‌ சந்ததியார்‌ 
நாணா 8:88-40 


நோனா 8:88. நேர்‌ கீசைப்‌ பெற்றான்‌; 
கீஸ்‌ சவலைப்‌ பெற்றான்‌; சவுல்‌ 
யோனத்தாளையும்‌, மல்கி 
சூவாவையும்‌, அபின தாயையும்‌, 
எஸ்பாலையும்‌ பெற்றான்‌. 


1நானா 8:84. யோனத்தானின்‌ குமாரன்‌ 
மேரிபால்‌; மேரியால்‌ மீகாவைப்‌ 
பெற்றான்‌. 


நநானா 8:95. மீகாவின்‌ குமாரர்‌, 
பித்தோன்‌, மேலேக்‌, தரேயா, ஆகாஸ்‌ 
என்பவர்கள்‌. 


1நானா . ஆகாஸ்‌ யோகதாவைப்‌ 
பெற்றான்‌; யோகதா அலமேத்தையும்‌, 
அஸ்மாவேத்தையும்‌, சிம்ரியையும்‌ 
பெற்றான்‌;  சிம்ரி மோசாவைப்‌ 
பெற்றான்‌. 

நோனா 8:37. மோசா பினியாவைப்‌ 
பெற்றான்‌; இவன்‌ குமாரன்‌ ரப்பா 
இவன்‌ குமாரன்‌ எலியாசரு இவன்‌ 
குமாரன்‌ ஆத்சேல்‌. 

1நானா 8:38. ஆத்சேலுக்கு 
ஆறுகுமாரர்‌ இருந்தார்கள்‌; அவர்கள்‌. 
"நாமங்கணாவன, அண்ரீக்காம்‌, 
பொக்குரு, இஸ்மவேல்‌, செகரியா, 
ஒபதியா, ஆனான்‌; இவர்கள்‌ 
எல்லாரும்‌ ஆத்சேலின்‌ குமாரர்‌. 


1 நாணாகமம்‌ - விரிவுரை 
I CHRONICLES - 


QOODNENS 
PUBLISHERS 


COMMENTARY 


தானா 8:39. அவன்‌ சகோதரனாகிய 
எசேக்கின்‌ குமாரர்‌, ஊலாம்‌ என்னும்‌ 
மூத்தகுமாரனும்‌, ஏகூஸ்‌ என்னும்‌ 
இரண்டாம்‌ குமாரனும்‌, எலியேலேத்‌ 
என்னும்‌ மூன்றாம்‌ குமாரனுமே. 


நீதானா 8:40. ஊலாமின்‌ குமாரர்‌ 
பராக்கிரமசாலிகனான வில்வீரராய்‌ 
இருத்தார்கன்‌; அவர்களுக்கு அநேகம்‌ 
புத்திரர்‌ பெனத்திரர்‌ இருந்தார்கள்‌; 
அவர்கள்‌ தொகை தூற்றைம்பதுபேர்‌; 
இவர்கள்‌ எல்லாரும்‌ பென்யமீன்‌ 
புத்திரர்‌. 


ஸ்ரவேலின்‌: 
தாவீதின்‌ 
பிரிந்துபோனார்கள்‌. 
கோத்திரங்களில்‌ ராஜாக்களின்‌ 
வம்சங்களைப்பற்றி, நாளாகமம்‌ 
க்‌ வம்சவரலாற்று அட்டவணை 
கொடுக்கப்படவில்லை. 
பெரொபெயாமின்‌ வீட்டாரைப்பற்றியோ, 
பாஷாவின்‌ வீட்டாரைப்பற்றியோ,  உம்ரி, 
யெகூ ஆகியோரின்‌ வீட்டாரைப்பற்றியோ 
நாளாகமம்‌ புஸ்தகத்தில்‌ ஒன்றும்‌ 
சொல்லப்படவில்லை. இவர்கள்‌ எல்லோரும்‌. 
விக்கிரகாராதனைக்காரர்கள்‌ 


பத்துக்கோத்திரத்தார்‌ 
குடும்பத்தைவிட்டுப்‌ 
அவர்களுடைய 

வந்த 


ஆனாலும்‌ சவுலின்‌ 
குடும்பத்தாரைப்பற்றி நாளாகமம்‌. 
புஸ்தகத்தில்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீது 
ராஜ்யபாரம்‌ பண்ணுவதற்கு முன்பாகவே, 
சவுல்‌. இஸ்ரவேல்‌ தேசத்திற்கு 
ராஜாவாயிருந்தார்‌. 


குடும்பத்தைப்பற்றிச்‌ 
"நேர்‌ கீசைப்‌ பெற்றான்‌, 
சவலைப்‌ பெற்றான்‌" என்று 
சொல்லப்பட்டிருக்கிறது. சவுலின்‌ தகப்பனாரும்‌, 
சவுலின்‌ தாத்தாவும்‌ சவுலின்‌ வம்சவரலாற்றில்‌ 
இடம்‌ பெற்றிருக்கிறார்கள்‌ நாளா 8:33) 
சவல்‌ நேரின்‌ குமாரன்‌ என்றும்‌, 
அபியேலின்‌ பேரன்‌ என்றும்‌ சாமுவேலின்‌ 
முதலாம்‌ புஸ்தகத்தில்‌ சொல்லப்பட்டிருக்கிறது 
“கீஸ்‌ சவுலின்‌ தகப்பன்‌: அப்னேரின்‌ 
தகப்பனாகிய நேர்‌ ஆபியேலின்‌ குமாரன்‌" 
சாமு 14:51. 





டட 1 நாணாகமம்‌ - விரிவுரை (பியி 
INTEANATIOKAL I CHRONICLES - COMMENTARY PUBLISHERS 


சவல்‌ பெற்ற குமாரருடைய பெயர்‌ 
மாத்திரம்‌ இந்த வனப்பகுதியில்‌. 

சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால்‌ சவுலின்‌ » 

குமாரர்‌ பெற்ற பிள்ளைகளைப்பற்றி ஒன்றும்‌ சவலின்‌ குடும்ப வரலாறு 


சொல்லப்படவில்லை. ஆனா ஊலாமோடு முடிவு பெறுகிறது 
யோனத்நானின்‌ பிள்ளைகளைப்பற்றி இந்த | ஊலாமின்‌ குமாரர்‌ பராக்கிரமசாலிகளான 
வசனப்பகுதியில்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. | வில்வீரராமிருந்தார்கள்‌. 
யோனத்தான்‌ தாவீதுக்கு நெருங்கிய | பென்யமீன்‌ கோத்திரத்தில்‌ 
சிநேகிதனாயிருந்தான்‌. இதனால்‌ சவுலின்‌ | பிரசித்திப்பெற்றவர்கள்‌. 

குடும்ப வம்சவரலாற்றில்‌, யோனத்தானுக்கு | தொகை 150 பேர்‌. 

விசேஷித்த மேன்மை கிடைத்திருக்கிறது 

நாளா 8:34). 





i= FTE 
ETT 


யூதர்கள்‌ பாபிலோன்‌ தேசத்து 
சிறையிருப்பிலிருந்து தங்கள்‌ சொந்த 
தேசத்திற்கு திரும்பி வருகிறார்கள்‌. அவர்கள்‌ 
சிறையிருப்புக்குப்போனபோது. வடக்கு 
இஸ்ரவேல்‌ தேசம்‌ என்றும்‌, தெற்கு 
யூதாதேசம்‌ என்றும்‌ பிரிந்திருந்தார்கள்‌ 
அவர்கள்‌ சிறையிருப்பிலிருந்து திரும்பி 
வருகிறபோது. கோத்திர பாகுபாடு, 
எதுவுமில்லாமல்‌, இஸ்ரவேலராக, எருசலேம்‌ 
நகரத்திலே குடியேறுகிறார்கள்‌. 


பாபிலோன்‌. 
சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்த 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌, எருசலேமுக்கு 
வருகிறார்கள்‌. எருசலேமிலே தேவாலயம்‌ 
பாழடைந்து இடிந்து க்‌ 
சிறையிருப்பிலிருந்து திரும்பி 


தேசத்து 


கட்டியெழுப்ப ஆரம்பிக்கிறார்கள்‌. 
எருசலேமிலே வந்து மிரு 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ நாளா 91௮), 
ஆசாரியர்கள்‌ (நாளா 9:10-13). லேவியரும்‌ 
நிதனீமியரும்‌ நாளா 9114-26). 


ஆசாரியர்‌, லேவியர்‌ 
பணிவிடைகள்‌ நாளா 9:27-34) 
வம்சவரலாறு (நாளா 9:35-44) 


,கியோரின்‌ 
ய சவுலின்‌ 


சிறையிருப்பிலிருந்து 
வந்தவர்கள்‌ 


திரும்பி 


1நானா 9:1-13 


1நானா 90. இஸ்ரவேலர்‌ எல்லாரும்‌ 
தங்கள்‌ 'வம்சவரலாற்றின்படி. 
எண்ணப்பட்டார்கள்‌;. இவர்கள்‌ 
நாமங்கள்‌ இஸ்ரவேல்‌ ராஜாக்களின்‌. 
புஸ்தகத்தில்‌ எழுதியிருக்கிறது, யூதா 
கோத்திரத்தார்‌. தங்கள்‌ 
துரோகத்தினிமித்தம்‌, பாபிலோனுக்குச்‌. 
சிறைபிடித்துக்கொண்டு. 
'போகப்பட்டார்கள்‌. 


1 நானாகமம்‌ - விரிவுரை 
I CHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


1தானா 9:2. தங்கள்‌ காணியாட்சியிலும்‌ 
தங்கள்‌ பட்டணங்களிலும்‌ முன்‌ 
குடியிருத்தவர்கள்‌. இஸ்ரவேலரும்‌ 
ஆசாரியரும்‌ லேவியரும்‌. 
திதினீமியருமே. 


நோனா 95. யூதா புத்திரரிதும்‌, 
பென்யமீன்‌ புத்திரரிலூம்‌, எப்பிராயீம்‌ 
மனாசே என்பவர்களின்‌ புத்திரரிலும்‌, 
எருசலேமில்‌ குடியிருத்தவர்கள்‌ 
யாரென்றால்‌, 


1தானா 8:4. யூதாவின்‌ புத்திரனாகிய 
பேரேசின்‌ சத்ததியில்‌ பானிமின்‌: 
குமாரனாகிய  இம்ரியின்‌ மகனான 
உம்ரிக்குப்‌ பிறந்த  அம்மியூதின்‌ 
குமாரன்‌ ஊத்தாய்‌. 


நநானா 9:5, சேலாவின்‌ சந்ததியில்‌ 
மூத்தவணாகிய அசாயாவும்‌, அவன்‌ 
பின்னைகளும்‌, 


நநானா 8:6. சேராவின்‌ சந்ததியில்‌: 
யெகுவேலும்‌, அவன்‌ சகோதரராகிய 
அறுதூற்றுத்‌ தொண்ணூறுபேருமே. 


நநானா 9:7. பென்யமீன்‌ புத்திரரில்‌ 
அசெனூவாவின்‌' குமாரனாகிய 
ஓதாவியாவுக்குப்‌ பிறந்த மெகல்லாமின்‌ 
மகன்‌ சல்லு. 


நீதானா 9:8. எரோகாமின்‌ குமாரன்‌ 
இப்னெயா; மிக்கிரியின்‌ குமாரனாகிய 
ஊசியின்‌ மகன்‌ ஏல இப்னியாவின்‌ 
குமாரனாகிய ரேகுவேலுக்குப்‌ பிறந்த 
செயதியாவின்‌ மகன்‌ மெகல்லாம்‌. 
என்பவர்களும்‌; 


1நானா 9:9. தங்கள்‌ சந்ததிகளின்படி. 
இருந்த இவர்கள்‌ சகோதரராகிய 
தொளாயிரத்து ஓம்பத்தாறுபேருமே; 
இந்த மனுஷர்‌ எல்லாரும்‌, தங்கள்‌ 
பிதாக்களின்‌ வம்சத்திலே பிதாக்களின்‌: 
'தலைவராயிரு ந்தார்கள்‌. 


நீதானா 9:10. ஆசாரியர்களில்‌ 
வயெதாயர, யோயாரீப்‌, யாகின்‌. 


நானா 9:11. அகிதூபின்‌ குமாரனாகிய 
மெராயோதின்‌ மகன்‌ சாதோக்குக்குப்‌ 
பிறந்த மெகுல்லாவின்‌ குமாரனாகிய 
இலக்கியாவின்‌ மகன்‌ அசரியா 
என்பவன்‌ தேவாலயத்து 


விசாரணைக்கர்த்தன்‌.. 





i FTE 
TT 


1தானா 
குமாரனாகிய 

எரோகாமின்‌ 

இம்மெரின்‌ 

மெசில்லேமித்தின்‌ 

மெகல்லாமுக்குப்‌ பிறந்த யாசெராவின்‌ 
குமாரனாகிய ஆதியேலின்‌ மகன்‌ 
மாசாய்‌ என்பவர்களும்‌, 


நீநானா 9:18. அவர்கள்‌ சகோதரரும்‌, 
தங்கள்‌. பிதாக்களின்‌. 
வம்சுத்தலைவரான ஆயிரத்து 
எழுநூற்று அறுபதுபேர்‌ 
தேவாலயத்துக்கடுத்த பணிவிடைக்குத்‌ 
திறமையுன்னவர்கனாயிருத்தார்கன்‌. 
இஸ்ரவேலர்‌. எல்லாரும்‌ நங்கள்‌ 
எண்ணப்பட்டார்கள்‌; 
இஸ்ரவேல்‌ 
ராஜாக்களின்‌ புஸ்தகத்தில்‌ எழுதியிருக்கிறது" 
நாளா 9:1) என்று இந்த அதிகாரத்தின்‌ 
முதலாவது, வசனத்தில்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. 


நாளாகமம்‌ புஸ்தகத்தை. எழுதின 
ஆசிரியர்‌ இஸ்ரவேல்‌ 
சிறையிருப்பைப்பற்றிச்‌ சொல்லும்போது. கா 
கோத்திரத்தார்‌ தங்கள்‌ துரோகத்தினிமித்தம்‌, 
பாபிலோனுக்குச்‌ சிறைபிடித்துக்கொண்டு. 
போகப்பட்டார்கள்‌" நாளா 9:1) என்று 
எழுதுகிறார்‌. 

ஸ்ரவேல்‌. புத்திரரின்‌ 
சிறையிருப்புக்கான காரணம்‌ சொல்லப்பட்ட 
பின்பு,  சிறையிருப்பிலிருந்து திரும்பி 
வந்தவர்களைப்பற்றிய விவரம்‌ இந்த 
வனப்பகுதியில்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்தவர்கள்‌ 
தங்கள்‌ பட்டணங்களில்‌ குடியேறுகிறார்கள்‌. 
அவர்களில்‌ விசேஷமாய்‌ எருசலேம்‌ 
நகரத்திலே குடியேறியவர்களைப்பற்றி 
இந்த வசனப்பகுதியில்‌ அதிகமாய்ச்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. 

"இஸ்ரவேலர்‌ எல்லாரும்‌ தங்கள்‌ 
வம்சவரலாற்றின்டி எண்ணப்பட்டார்கள்‌"' 
என்று முதலாவது வசனத்தில்‌, முதல்‌ 
வாக்கியமாக எழுதப்பட்டிருக்கிறது. 


1 நானாகமம்‌ - விரிவுரை 
I CHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


சிறையிருப்புக்கு முன்பாக யூதர்கள்‌ 
இஸ்ரவேலர்கள்‌" என்று அழைக்கப்பட்டது 
போலவே சிறையிருப்பிலிருந்து திரும்பி 
வந்தவர்களும்‌  “இஸ்ரவேலர்‌' என்றே 
அழைக்கப்படுகிறார்கள்‌. 


.... சிறையிருப்பிலிருந்து திரும்பி 
வந்தவர்களில்‌ யூதாகோத்திரத்தாரும்‌, 
பென்யமீன்‌ கோத்திரத்தாரும்‌, எப்பிராயீம்‌, 
மனாசே ஆகிய கோத்திரத்தாரும்‌, மேலும்‌ 
இஸ்ரவேலின்‌ மற்ற பத்துக்கோத்திரத்தாரும்‌ 
இருக்கிறார்கள்‌. ஆகையினால்‌ 
சிறையிருப்பிலிருந்து திரும்பி 
வந்தவர்களைப்பற்றிச்‌ சொல்லும்போது, “யூதா 
, பென்யமீன்‌ புத்திரரிலும்‌, 
மனாசே என்பவர்களின்‌ 
புத்திரரிலும்‌, எருசலேமில்‌ குடியிருந்தவர்கள்‌"' 
நாளா 9:3) என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 


யூதாதேசத்தார்‌. 

சிறைப்பட்டுப்போவதற்கு முன்பாகவே, 
அசீரியர்கள்‌ வடக்கு இஸ்ரவேல்‌ தேசத்தாரை 
சிறைப்பிடித்துக்கொண்டு போனார்கள்‌. 
அப்போது வடக்கு இஸ்ரவேல்‌ தேசத்திலிருந்த 
ள்‌ பத்துக்கோத்திரத்தாரில்‌ பலர்‌, 
சிறையிருப்புக்குத்தப்பித்து, 

யூதாதேசத்திற்கு இடி 


அசீரியர்கள்‌ தெற்கு 

சிறைப்பிடித்தார்கள்‌. 

யூதாதேசத்தாரோடு, 

தேசத்திலிருந்து 

இஸ்ரவேலின்‌ 

பத்துக்கோத்திரத்தாரும்‌, அசீரிய தேசத்து 
சிறையிருப்புக்குப்போனார்கள்‌. 

சிறைப்பட்டுப்‌ 


தேத்த 
தேசங்களாக 


பாபிலோன்‌ தேசத்து 
அவர்கள்‌ திரும்பி 

தங்களுக்குள்‌ பிரிவினை 

இஸ்ரவேல்‌ புத்திரராக திரும்பி 
வருகிறார்கள்‌. இந்த சம்பவத்தை ஓசியாவும்‌ 
எசேக்கியேலும்‌ தீர்க்கதரிசனமாய்ச்‌ 


சொல்லியிருக்கிறார்கள்‌. 


"அப்பொழுது தா புத்திரரும்‌ 
இஸ்ரவேல்‌ புத்தீரும்‌ எகணய்க்‌ சூட்டப்பட்டு, 
தங்களுக்கு ஒரே அதிபதியை ஏற்படுத்தி, 
தேசத்திலிருந்து புறப்பட்டுவருவார்கள்‌; 
யெஸ்ரயேலின்‌ பெரிதாயிருக்கும்‌” 
(ஓசி 111). 


நாள்‌ 





i THE 
TT 


“அவர்களை 
மலைகளாகிய 
ஜாதியாக்குவேன்‌: ஒரே ராஜா 
எல்லாருக்கும்‌ ராஜாவாக 
அவர்கள்‌ இனி இரண்டு. 
இருப்பதில்லை: அவர்கள்‌ இனி 
ராஜ்யங்களாகப்‌. 

(எசே 37:22). 


உலோகங்கள்‌ பிரிந்திருந்தாலும்‌, 
அவற்றை சூளையில்‌ வைத்து உருக்கும்போது, 
பிரிந்த உலோகங்கள்‌ ஒன்றாய்ச்‌ சேரும்‌. 
அதுபோலவே தெற்கு யூதாதேசத்தாரும்‌, 
வடக்கு இஸ்ரவேல்‌ தேசத்தாரும்‌ இரண்டு 
தேசங்களாகப்‌ மிரந்தரந்தாலும்‌, பாபிலோன்‌ 
தேசத்து. சிறையிருப்பி! அவர்கள்‌ 
உருக்கப்பட்டு, ஒரே இன்கம்‌ புத்திரராக, 
தங்கள்‌ சொந்த தேசத்திற்கு திரும்பி 
வருகிறார்கள்‌. 


பாபிலோன்‌. தேசத்து 
சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்தவர்கள்‌ 
செருபாபேல்‌, யோசுவா, நெகேமியா, எஸ்றா 
ஆகியோரின்‌ காலத்தில்‌, தங்கள்‌ 
காணியாட்சியிலும்‌ தங்கள்‌ பட்டணங்களிலும்‌ 
வந்து குடியேறுகிறார்கள்‌. 


பாபிலோன்‌ தேசத்து 
சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்தவர்களில்‌ 
ம்‌ இருக்கிறார்கள்‌. இவர்கள்‌ 
பணிவிடைக்காரர்கள்‌. 
லேலியருக்கு உதவி புரிவதற்காக இவர்களில்‌. 
5 அழைத்துச்‌ செல்லப்பட்டார்கள்‌. 
எஸ்றா 7:7,24; 
நெகே 32631; 
7:465073;  நெகே 10:28: 
நெகே 11:3,21). 

சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்த 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌, “எப்பிராயீம்‌ மனாசே 
என்பவர்களின்‌ புத்திரர்‌” என்று பொதுவாக 
அழைக்கப்படுகிறார்கள்‌ நாளா 9:3) 
இவர்கள்‌ பத்துக்‌ கோத்திரத்தின்‌ 
பிரதிநிதிகள்‌. வடக்கு ராஜ்யம்‌ எப்பிராயீம்‌ 
என்று பலதடவை அழைக்கப்பட்டிருக்கிறது. 
பாபிலோனிய. சிறையிருப்பிலிருந்து. 
இஸ்ரவேலின்‌ 13 கோத்திரத்தாரும்‌ திரும்பி 
வந்து, ஒரு புதிய தேசமாகத்‌ தங்களை 

ஸ்தாபிக்கிறார்கள்‌. 


1 நாணாகமம்‌ - விரிவுரை 
I CHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


இவர்களில்‌ 
பென்யமீன்‌ 


கோத்திரத்தாரும்‌, 
கோத்திரத்தாரும்‌ 
மட்டுமல்லாமல்‌ எல்லாக்‌ கோத்திரத்தாரும்‌ 
இருக்கிறார்கள்‌. மற்றக்‌ கோத்திரத்தாரும்‌. 
யூதர்கள்‌" என்றே அழைக்கப்படுகிறார்கள்‌. 
(எஸ்றா 6:21; நெகே 10:28-29; அப்‌ 13:16). 


முதா 


தேசத்து 


ந்த முதலாவது குழுவினரில்‌, 
ஆசாரியர்‌ இடம்‌ பெற்றிருப்பது மிகவும்‌ 
மேன்மையான காரியம்‌. சிறையிருப்பிலிருந்து 
திரும்பி வந்த ஆசாரியர்கள்‌ 
தேவாலயத்திற்கடுத்த பணிவிடைக்கு 
திறமையுள்ளவர்களாயிருக்கிறார்கள்‌ 


நாளா 9:13) 


கர்த்தருடைய ஆலயத்திலே கர்த்தருக்கு, 
தொடர்ந்து ஆராதனை நடைபெறவேண்டும்‌. 
க கிடையாது. 


தேவாலயத்துக்கடுத்த 


திறமையுள்ளவர்களாயிருக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ கர்த்தரை சேவிக்கிறார்கள்‌. 


புதிய ஏற்பாட்டுக்காலத்து ஊழியர்கள்‌ 
எப்போதும்‌ கர்த்தரைத்‌ துதிக்கவேண்டும்‌. 
அவர்கள்‌ கர்த்தருடைய ஊழியத்தை 
செய்வதற்கு தகுதியுள்ளவர்களாயிருக்க 
வேண்டும்‌. கர்த்தருக்கு உண்மையாய்‌ 
ஊழியம்‌ செய்யக்கூடிய தகுதியுள்ளவர்களை 
மாத்திரமே, ஊழியக்காரர்களாய்‌ 
நியமிக்கவேண்டும்‌. 


பது 
ஊழியக்காரராயிருக்கும்படி, 
எங்களைத்‌ தகுதியுள்ளவர்களாக்கினார்‌; 
அந்த உடன்படிக்கை 
எழுத்திற்குரியதாயிராமல்‌, 
ஆவிக்குரியதாயிருக்கிறது:: 
கொல்லுகிறது. ஆவியோ 
(2கொரி 3:6). 


எழுத்து 
உயிர்ப்பிக்கிறது” 





i ETHER 
TT 


கர்த்தருடைய ஊழியக்காரர்கள்‌, 
அவருடைய ஊழியத்‌ 
செய்வதற்கு, சரீரப்பிரகாரமாகவும்‌ 
தகுதியுள்ளவர்களாயிருக்கவேண்டும்‌. 
அதோடு அவர்கள்‌ ஆவிக்குரிய ரீதியாகவும்‌ 
தகுதியுள்ளவர்களாயிருக்கவேண்டும்‌. 
அவர்களிடத்தில்‌ கர்த்தர்‌ மீதுள்ள பக்தி 
வைராக்கியம்‌ நிரம்பியிருக்கவேண்டும்‌. 
கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவர்கள்‌. 
எப்போதும்‌ பரிசுத்த ஆவியினால்‌ நிரம்பி, 
ஆவிக்குரிய அனலோடிருக்கவேண்டும்‌ 


எருசலேமுக்கு. திரும்பி. 
வந்தவர்கள்‌ 


நாணா 9:14-84 


நீநானா 9:14. லேவியரில்‌ மெராரியின்‌: 
சுந்ததியான அசபியாவின்‌ 
குமாரனாகிய அஸ்ரீகாமுக்குப்‌ பிறந்த 
அசூபின்‌ மகன்‌ செமாயர, 


நீநானா 905. பக்பக்கார்‌, ஏரேஸ்‌, 
காலால்‌, ஆசாபின்‌ குமாரனாகிய 
சிக்ரிக்குப்‌ பிறந்த மிகாவின்‌ மகன்‌ 
மத்தனியா, 


நோனா 6. எதுத்தூனின்‌ 
குமாரனாகிய காலாலுக்குப்‌ பிறந்த 
செமாயாவின்‌ மகன்‌ ஓயதியரு 
நெத்தோபாத்தியரின்‌ கிராமங்களில்‌ 
குடியிருந்த எல்க்கானாவின்‌ 
குமாரனாகிய ஆசாவின்‌ மகன்‌ 
பெரகியா, 


நோனா 9:17. வாசல்‌ காவலாளிகனாகிய 
சுல்லூம்‌, அக்கூப்‌, தல்மோன்‌, அகிமான்‌ 
என்பவர்களும்‌, இவர்கள்‌ சகோதரருமே; 
இவர்கள்‌ தலைவன்‌ சல்தாம்‌. 


நோனா லேவியுத்திரரின்‌. 
சேணைகளில்‌ இவர்கள்‌ 
கிழக்கேயிருக்கிற ராஜாவின்‌ வாசலைக்‌. 
காவல்காத்துவந்தார்கன்‌. 


918. 


1 நானாகமம்‌ - விரிவுரை 
I CHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


நீதானா 9:19. கோராகின்‌ குமாரனாகிய 
எபியாசாபுக்குப்‌ பிறந்த கோரேயின்‌ 
மகன்‌ சல்லூமும்‌, அவன்‌ பிதாவின்‌ 
வம்சத்தாராகிய. அவனுடைய 
சகோதரருமான கோராகியர்‌ 
பணிவிடைவேலையை விசாரித்து, 
அவர்கன்‌ பிதாக்கள்‌ கர்த்தருடைய 
பானயத்திலே 
வாசஸ்தலத்திற்குப்போகிற வழியைக்‌ 
காவல்காத்ததுபோல, வாசஸ்தலத்து 
வாசல்களைக்‌ காத்துவத்தார்கள்‌. 


நோனா. 9:20. எலெயாசாரின்‌ 
குமாரனாகிய பினேகாகடனே கர்த்தர்‌ 
இருத்தபடியினால்‌, அவன்‌ 
முற்காலத்திலே அவர்கள்மேல்‌: 
விசாரணைக்காரனாயிருத்தான்‌.. 


ந்தானா.. 951,  மெசெல்மியாவின்‌. 
குமாரனாகிய சகரியா ஆசரிப்புக்‌ 
கூடாரவாசல்‌ காவல்காரனாயிரு த்தான்‌. 


1தானா 9:22. வாசல்களைத்‌ 
காக்கிறதற்குத்‌ தெரிந்துகொள்ளப்பட்ட. 
இவர்கனெல்லாரும்‌ இருநாற்றுப்‌ 
பன்னிரண்டுபேராயிருந்து, தங்கள்‌. 
கிராமங்களின்‌ படியே தங்கள்‌ வம்சத்து 
அட்டவணைகளில்‌ எழுதப்பட்டார்கள்‌; 
தாவீதும்‌, ஞானதிருஷ்டிக்காரனாகிய 
சாமுவேலூம்‌, அவர்களைத்‌ தங்கள்‌ 
வேலைகளில்‌ வைத்தார்கள்‌. 


1நானா 9:28. அப்படியே அவர்களும்‌, 
அவர்கள்‌ குமாரரும்‌ கர்த்தருடைய 
ஆலயமாகிய வாசஸ்தலத்து 
வாசல்களைக்‌ காக்கிறவர்கனை 
முறைமுறையாய்‌ விசாரித்து 
வந்தார்கள்‌. 


1நானா 9:24. வாசல்களைக்‌. 
காக்கிறவர்கன்‌ நாலு திசைகளாகிய 
கிழக்கிலும்‌ மேற்கிலும்‌ வடக்கிலும்‌ 
தெற்கிலும்‌ இருந்தார்கள்‌. 


9:25. அவர்கள்‌ சகோதரர்‌ 
தங்கள்‌ கிராமங்களிலிருந்து, 
ஏழுநாளுக்கு ஒருவிசை மாறிமாறி 
அவர்கனோடிருக்க வருவார்கள்‌. 


நோனா 





i FTE 
TT 


1நானா 9:28. 
பண்டகசாலைகளன்‌ 
பொக்கிஷச ாலைகன்மேலுமுன்ன 
விசாரணை உத்தியோகம்‌ லேவியரான 
அத்த நாலு பிரதான 
காவலானர்வசுத்தில்‌ 

ஒப்புவிக்கப்பட்டது. 


நீதானா. 9:27. காவல்‌ அவர்களுக்கு. 
ஒப்புவித்திருத்தபடியால்‌ 
தேவாலயத்தைச்‌: 
இராத்தங்கியிருந்து, 

கதவுகளைத்‌ திறத்துவிடு வார்கள்‌. 


நீநானா 9:28, அவர்களில்‌ சிலரிடத்தில்‌ 
ஆராதனை பணிமுட்டுகன்‌ 
ஒப்புவித்திருந்தது; அவர்கள்‌ 
அவைகளை எண்ணி உன்னே கொண்டு. 
போய்‌, எண்ணி. வெளியே 
கொண்டுவருவார்கள்‌.. 


தேவாலயத்தின்‌. 
மேலும்‌ 


நானா 9:29. அவர்களில்‌ சிலர்‌ மற்றப்‌ 
பணிமமுட்டுகவின் மேலும்‌, பரிசுத்த 
பாத்திரங்கள்‌ எல்லாவற்றின்மேலும்‌, 
மெல்லிய மா, திராட்சரசம்‌, எண்ணெய்‌, 
சாம்பிராணி, 
சுகந்தவர்க்கங்களின்மேலும்‌ 
விகாரணைக்காரராயிருந்தார்கன்‌. 


நோனா 9:80. ஆசாரியரின்‌ குமாரரில்‌ 
சிலர்‌ ௬ுகந்தவர்க்கத்தால்‌ பரிமனதைலம்‌ 
இறக்குவார்கன்‌. 


931. கேவியரில்‌ 
கோராகியனான  சுல்ஜூமின்‌ மூத்த: 
குமாரனாகிய மத்தித்தியாவுக்குப்‌ 
பலகாரம்‌ கடுகிற வேலையின்‌ விசாரிப்பு 
ஒப்புவித்திருந்தது. 


1நானா 9:82. அவர்கன்‌ சகோதரராகிய 
கோகாத்தியரின்‌ புத்திரரில்‌ சிலருக்கு. 
ஏய்வுநான்‌ தோறும்‌  சுழுகத்து 
அப்பங்களை ஆயத்தப்படுத்தும்‌. 
விசாரிப்பு இருத்தது. 


9:38. 


நோனா 


1நானா 
லேவியருடைய 
தலைவராகிய சங்கீதக்காரர்‌ இரவும்‌ 
பகலும்‌ தங்கள்‌ வேலையை 
நடத்தவேண்டியிருத்தபடியால்‌, மற்ற 
வேலைக்கு 'நீங்கலாய்த்‌ தங்கள்‌. 
அறைகளில்‌ இருத்தார்கள்‌. 


இவர்களில்‌ 
பிதாக்களின்‌ 


1 நானாகமம்‌ - விரிவுரை 
I CHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


1தானா 9:84. லேவியரில்‌ பிதாக்களின்‌ 
தலைவராகிய இவர்கள்‌ தங்கண்‌: 
சுத்ததிகளுக்குத்‌ தலைமையானவர்கள்‌; 
இவர்கள்‌ எருசலேமிலே. 
குடியிருந்தார்கள்‌.. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ பாபிலோன்‌ தேசத்து 
சிறையிருப்பிலிருந்து எருசலேம்‌ நகரத்திற்கு 
திரும்பி வந்தவுடனேயே, கர்த்தருடைய 
ஊழியம்‌ மறுபடியும்‌ ஆரம்பமாயிற்று. 
இஸ்ரவேல்‌ புத்திர்‌ இதுவரையிலும்‌ 
பாபிலோன்‌ தேசத்திலே கர்த்தரைத்‌ துதிக்கும்‌ 
துதிகளும்‌, அவரை 
ஆராதனைகளும்‌ 
சிறையிருப்பிலே இருந்தார்கள்‌. 
அவர்களுக்கு சிறையிருப்பிலிருந்து 
விடுதலை உண்டாயிற்று. 
பாபிலோன்‌. 
சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்த 
ஆசாரியர்களும்‌ லேலியர்களும்‌, 
கர்த்தருடைய ஆராதனைகளை மறுபடியும்‌ 
ஆரம்பிக்கிறார்கள்‌. இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 


தேசத்து 


மத்தியிலே கர்த்தரைத்‌ துதிக்கும்‌ துதிகளும்‌, 
ஆராதனைகளும்‌ மறுபடியும்‌ நடைபெறுகிறது. 


சாலொமோன்‌ 
கர்த்தருக்கு ஆலயத்தைக்‌ 

லயம்‌ கட்டப்படுவதற்கு முன்பாக 
ஆசரிப்புக்கூடாரமே கர்த்தருடைய 
வாசஸ்தலமாமிருந்தது. ஆசரிப்புக்கூடாரத்தை 
ஓரிடத்திலிருந்து றாரு இடத்திற்கு 
எளிதாக தூக்கி சுமந்து செல்லலாம்‌. 


இஸ்ரவேல்‌ 

சரித்திரத்திலே கர்த்தருடைய 
கட்பப்படாத காலத்தில்‌, 
ஆசரிப்புக்கூடாரத்திலே 
ஆராதித்தார்‌. 
பரிசுத்தப்படுத்தினார்கள்‌. 
கர்த்தருக்கு சர்வாங்க தகனபலிகளையும்‌, 
தூபபலிகளையும்‌ செலுத்தினார்கள்‌. 


எருசலேமிலே 
கட்டினார்‌ 


புத்திரரின்‌ 
ஆலயம்‌. 
அவர்கள்‌ 
கர்த்தரை 
ஆசரிப்புக்கூடாரத்தை 
அங்கே 


லயம்‌ 

ஸஸ்ரவேல்‌ 

ஆசரிப்புக்கூடாரத்திலே கர்த்தரை 

பயபக்தியோடு  ஆராதித்தது, புதிய 

ஏற்பாட்டுக்காலத்து விசுவாசிகளாகிய நமக்கு 

 முன்மாதிரியாமிருக்கிறது. 

சபை கட்டிடம்‌ 

நாம்‌ கர்த்தரை 

கர்த்தரை 

ல சபை கட்டிடம்‌ இல்லாதது 
ஒரு தடையாயிருக்கக்கூடாது. 


கட்டப்படாத 


புத்திரர்‌ 





i FTE 
TT 


தாவீது, சாமுவேல்‌ ஆகியோரின்‌. 
காலத்திலேயே, ஆசரிப்புக்கூடாரத்திலே, 
கர்த்தருடைய ஆராதனையை நடத்துவதற்கு, 
ஆசாரியரும்‌ லேவியரும்‌: 
நியமிக்கப்பட்டிருந்தார்கள்‌ (1நாளா 9:22). 


தாவீதும்‌, ஞானதிருஷ்டிக்காரனாகிய 
சாமுவேலும்‌ ஆகிய இவர்கள்‌ இருவரும்‌ 
ஒருவருக்கொருவர்‌ ஆலோசனை 
கூறியிருந்திருக்‌ வேண்டும்‌. 
கட்டப்படப்போகிற தேவாலயத்தைப்‌ பற்றியும்‌, 
நடைபெறப்‌ போகிற ஆராதனையைப்‌ பற்றியும்‌ 
இவர்கள்‌ இருவரும்‌ கர்த்தருடைய 
வெளிப்பாட்டைப்‌ பெற்றிருக்க வேண்டும்‌. 


சாமுவேல்‌ தன்னுடைய 
ஆராதனை 

திட்டம்பண்ணினார்‌. 

ஆராதனைக்கு சாமுவேல்‌ அஸ்தியாரமிட்டர்‌ 
சாமுவேலின்‌ காலத்தில்‌ தேவாலயம்‌ 
கட்டப்படவில்லை. தாவீதின்‌ காலத்தில்‌ 
ஆராதனை முறைமைகள்‌ 
ஒழுங்குபடுத்தப்பட்டது. சாமுவேலும்‌ தாவீதும்‌ 
தங்களுடைய சுயலிருப்பத்தின்‌ 
பிரகாரமாகவோ அல்லது சயசித்தத்தின்‌ 
பிரகாரமாகவோ, ஆராதனை முறைமைகளை 
திட்டம்‌ பண்ணவில்லை. 

கர்த்தருடைய வார்த்தைக்கு 
கர்த்தருடைய திட்டத்தின்‌ 

ஆராதனை முறைமைகளை வகுத்தார்கள்‌. 


பாபிலோன்‌. தேசத்து 
சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்த 
யூதர்களில்‌ அநேகர்‌, எருசலேமுக்கு வந்து. 
அங்கே குடிமிருக்கிறார்கள்‌.  “லேனியரில்‌. 
பிதாக்களின்‌ தலைவராகிய இவர்கள்‌ தங்கள்‌ 
சந்ததிகளுக்குத்‌ தலைமையானவர்க 
இவர்கள்‌ எருசலேமிலே குடியிருந்தார்கள்‌" 
நாளா 9:34) 


எருசலேமிலே கடிரந்தவர்கள 
சங்கீதக்காரரின்‌ தலைவர்கள்‌. 
இரவும்‌, பகலும்‌ தங்கள்‌ வேலையை நடத்த 
வேண்டும்‌. ஆகையினால்‌ 
எருசலேமிலேயே தங்களை 
தங்கியிருந்தார்கள்‌. ("நாளா 9:33-34). 
, சிறையிருப்பிலிருந்து திரும்பி 
வந்தவர்களில்‌ அநேகர்‌ எருசலேமிலே 
குடியிருந்தாலும்‌, அவர்களில்‌ சிலர்‌ 
கிராமங்களிலும்‌ குடியிருக்கிறார்கள்‌. 


1 நானாகமம்‌ - விரிவுரை 
I CHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


'எதுத்தூனின்‌. குமாரனாகிய 
காலாலுக்குப்‌ பிறந்த செமாயாவின்‌ மகன்‌ 
ஒபதியா; நெத்தோபாத்தியரின்‌ கிராமங்களில்‌ 
குடியிருந்த எல்க்கானாவின்‌ குமாரனாகிய 
ஆசாவின்‌ மகன்‌ பெரியா" நாளா 9:16) 


வாசல்களைத்‌ காக்கிறதற்குத்‌ 
தெரிந்துகொள்ளப்பட்ட  இவர்களெல்லாரும்‌ 
இருநூற்றுப்‌ பன்னிரண்டுபேராயிருந்து, 
தங்கள்‌ கிராமங்களின்படியே தங்கள்‌ வம்சத்து 
அப்டவணைகளில்‌ எழுதப்பட்டார்கள்‌ 
நாளா 9:22). 

கிராமங்களில்‌ 
கர்த்தருடைய 
செய்தாலும்‌, 


குடியிருக்கிறவர்கள்‌ 
ஆலயத்திலே பணிவிடை 
அவர்களால்‌ எருசலேம்‌ 
நகரத்திலே குடியிருக்க முடியவில்லை. 
அவர்களுக்கு  எருசலேமிலே போதுமான 
அளவு வீடு வசதிகள்‌ கிடைக்கவில்லை, 
ஆகையினால்‌ “அவர்கள்‌ சகோதரர்‌ தங்கள்‌ 
கிராமங்களிலிருந்து, ஏழுநாளுக்கு ஒருவிசை 
மாறிமாறி அவர்களோடிருக்க வருவார்கள்‌" 
நாளா 9:25). 


வாசல்‌ காக்கிறவர்கள்‌ ஏழுநா। 

தங்கள்‌ பாயா அவங்க 
வருவார்கள்‌. வாசல்களைக்‌ காக்கிறவர்கள்‌. 
பாடகர்களைப்‌ போலவும்‌, மற்ற 
பணிவிடைக்காரர்களைப்‌ போலவும்‌ 
எருசலேமுக்கு அருகில்‌ இருந்த கிராமங்களில்‌ 
குடியிருந்தார்கள்‌ வாசலைக்‌ 
காக்கிறவர்களின்‌ தலைவர்களோ 
தேவாலயத்துக்கு அருகிலேயே 
தங்கியிருந்தார்கள்‌ (1நாளா 9:26) 


சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்த 
லேலியருக்கு, கர்த்தருடைய ஆலயத்திலே 
விசேஷமான ஊழியம்‌ ஒப்புவிக்கப்படுகிறது. 
தேவாலயத்தின்‌ பண்டகசாலைகள்‌ மேலும்‌ 
பொக்கிஷசாலைகள்மேலுமுள்ள விசாரணை 
உத்தியோகம்‌ லேவியரான அந்த நாலு 
பிரதான. காவலாளர்வசத்தில்‌ 
ஒப்புவிக்கப்பட்டது. நாளா 9:26). 
இவர்களோடு மேலும்‌ பலர்‌ தேவாலயத்தின்‌ 
வாசல்களை காக்கிறதற்கு. 
தெரிந்துகொள்ளப்பட்டார்கள்‌. இவர்களுடைய 
எண்ணிக்கை 22 பேர்‌ ஆகும்‌ 
நாளா 9:22). 





i= FTE 
TT 


வாசல்காக்கிறவர்களும்‌, அவர்களுடைய 
குமாரரும்‌ கர்த்தருடைய ஆலயமாகிய 
வாசஸ்தலத்து வாசல்களை காக்கிறவர்களை 
முறைமுறையாய்‌ விசாரித்து வருகிறார்கள்‌ 
நாளா 9:23). 


கோராகின்‌ குமாரனாகிய 
எபியாசாபுக்குப்‌ பிறந்த கோரேயின்‌ மகன்‌ 
சல்லூமும்‌, அவன்‌ பிதாவின்‌ வம்சத்தாராகிய 
சகோதரருமான  கோராகியர்‌ 


பிதாக்கள்‌ 
பதத்திற்கு பகத 
காவல்காத்ததுபோல, 
வாசல்களைக்‌ 

நாளா 9:19), 


காத்துவந்தார்கள்‌ 


கர்த்தருடைய ஆலயத்திலே வாசல்களை 
காப்பது மிகவும்‌ சாதாரணமான பணிவிடை 
இது தேவாலயத்தில்‌ நடைபெறுகிற மற்ற 
ஊழியங்களைப்போல மேன்மையான 
ஊழியமோ அல்லது கனமான ஊழியமோ 
அல்ல. ஆனாலும்‌ தேவாலயத்து. 
பணிவிடைகள்‌ எல்லாமே கர்த்தருடைய 
பார்வையில்‌ மேன்மையானதாகவே. 
இருக்கிறது. தமக்காக ஊழியம்‌ செய்கிற 
எல்லோரையும்‌ கர்த்தர்‌ கனம்பண்ணுகிறார்‌ 


கர்த்தருடைய ஆலயத்தின்‌ 
பணிவிடையை தாவீது மிகவும்‌ உயர்வாகச்‌ 
சொல்லுகிறார்‌ 


ஆயிரம்‌ நாளைப்பார்க்கிலும்‌ உமது. 
பிரகாரங்களில்‌ செல்லும்‌ ஒரே நாள்‌ நல்லது: 
ஆகாமியம்‌ கூடாரங்களில்‌ 
வாசமாயிருப்பதைப்பார்க்கிலும்‌ என்‌ 
தேவனுடைய ஆலயத்தின்‌ வாசற்படியில்‌ 
காத்திருப்பதையே  தெரிந்துகொள்ளுவேன்‌' 
(சங்‌ 8410) 


கர்த்தருடைய ஆலயத்திலே. 
வாசல்காக்கிறவர்களின்‌ வேலைகளைப்பற்றி 
இந்த  வசனப்பகுதியில்‌ சுருக்கமாகச்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. அவற்றின்‌ விவரம்‌ 
வருமாறு 

1. அவர்கள்‌ தேவாலயத்தின்‌ 
கதவுகளை காலமே திறந்துவிடவேண்டும்‌. 
ரிநாளா 9:27). அந்தக்‌ கதவுகளை அவர்கள்‌ 
'இரவு வேளையிலே அடைத்துவிடவேண்டும்‌. 


1 நானாகமம்‌ - விரிவுரை 
I CHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


2. கர்த்தருடைய 
அசுத்தமான பொருட்கள்‌ 
இல்லாதவாறு, 
பரிசுத்தமாய்க்‌  காத்துக்கொள்ளவேண்டும்‌. 
கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தில்‌ 
தடைபண்ணப்பட்டிருக்கிற தீட்டான 
எதையும்‌, யாரும்‌ 
கொண்டு வந்து 
மிகவும்‌ எச்சரிப்பாய்க்‌ காவல்‌ 
காக்கவேண்டும்‌. 


ஆலயத்திலே 
எதுவும்‌ 
ஆலயத்தைப்‌ 


3. கர்த்தருடைய லயத்திலே. 
கரந்த. ஆராதிக்க. வரகறவர்களின்‌ 
ஒழுங்குபடுத்தவேண்டும்‌. 
அவர்களை வழிநடத்தி, கர்த்தரை 
ஆராதிப்பதில்‌ அவர்களுக்கு 
உதலியாயிருக்கவேண்டும்‌. 
காத்தருடைய ஊழியக்காரர்கள்‌ 
எல்லோருமே இதுபோன்ற பதக்க! 
செய்யவேண்டும்‌. 


ந்த வசனப்பகுதியில்‌ எலெயாசாரின்‌ 
தனன கசி பினெகாசைப்பற்றி 
விசேஷமாய்ச்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
"எலெயாசாரின்‌. குமாரனாகிய 
பினேகாகடனே கர்த்தர்‌ இருந்தபடியினால்‌, 
அவன்‌ முற்காலத்திலே அவர்கள்மேல்‌ 
விசாரணைக்காரனாயிருந்தான்‌" 
நாளா 9:20). 


பினெகாஸ்‌ என்பவன்‌ இந்தக்‌ 
காலத்தில்‌ மிகவும்‌ பிரசித்திப்பெற்ற பிரதான 
ஆசாரியனல்ல. இவன்‌ லேலியர்‌ மத்தியில்‌ 
பிரதானமானவன்‌. இவன்‌ கர்த்தருடைய 
வாசல்களை காவல்காத்து வருகிறவர்கள்‌ மேல்‌, 
பினெகாஸ்‌ கை. 
காரணராயிருக்கிறான்‌.. கர்த்தர்‌ 
பினெகாசோடு கூடயிருக்கிறார்‌. 
கல்தேயருடைய எழுதப்பட்ட 
வேதாகமத்தில்‌, “கர்த்தருடைய வார்த்தை 
பினெகாசோடு  கூடமிருந்தது” என்று 
சொல்லப்பட்டிருக்கிறது. 


பாஷையில்‌ 


கர்த்தருடைய ஆலயத்தின்‌ வாசல்களை 
தாவல்காக்கிறவர்கள்‌;... நேவாலயத்திகேயே 


வேளையில்‌ தங்கியிருப்பார்கள்‌. 
அதிகாலமே ஆலயத்தின்‌ 
திறந்துவிடுவார்கள்‌ 

நாளா 9:27). 





f= FTE 
TT 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
பிரயாணம்‌ பண்ணியபோது 
ஆசரிப்புக்கூடாரத்தை 
போவார்கள்‌. 
பாளயமிறங்கியிருக்கிற 
அவர்கள்‌ கர்த்தருடைய ஆசரிப்புக்கூடாரத்தை 
நிறுத்துவார்கள்‌ லேலியர்களே 
கூடாரங்களை சுமக்கிறவர்கள்‌. அவர்களே 
கூடாரங்களைப்போடுகிறவர்கள்‌. 
லேலியர்களே 
காவல்காக்கிறவர்கள்‌. 


வாசல்களை 


கர்த்தருடைய ஆலயத்திலே பணிவிடை 
செய்கிற எல்லா லேலியரும்கும்‌ 
ஊழியப்பொறுப்புக்கள்‌ 
கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்களில்‌ சிலர்‌ 
பரிசுத்த பணிமுட்டுக்கள்‌ சம்பந்தமான 
காரியங்களை விசாரிக்கவேண்டும்‌ 
லேலியர்களில்‌ 

பணிமுட்டுகளின்‌ மேலும்‌, 
பாத்திரங்கள்‌ 

மெல்லிய மா, திராட்சரசம்‌, எண்ணெய்‌, 
சாம்பிராணி,  சகந்தவர்க்கங்களின்மேலும்‌ 
விசாரணைக்காரராயிருந்தார்கள்‌. 
ஆசாரியரின்‌ குமாரரில்‌ சிலர்‌ 
சகுந்நவர்க்கத்தால்‌ பரிமளதைலம்‌ 
இறக்குவார்கள்‌ (1நாளா 9:29,30) 


சிலர்‌ 


லேலியரில்‌ கோராகியனான சல்லூமின்‌ 
மூத்த குமாரனாகிய மத்தித்தியாவுக்குப்‌. 
பலகாரம்‌ சுடுகிற வேலையின்‌ விசாரிப்பு 
ஒப்புவித்திருந்தது. அவர்கள்‌ சகோதரராகிய 
கோகாத்தியரின்‌ புத்திரரில்‌ சிலருக்கு 
ஒய்வநாள்‌ தோறும்‌ சமுகத்து அப்பங்களை 
ஆயத்தப்படுத்தும்‌ விசாரிப்பு இருந்தது 
நாளா 9:31,32). 


கர்த்தருடைய ல 
சவத கனகம்‌ இநகத “இவர்களில்‌ 
டய பிதாக்களின்‌ தலைவராகிய 
சங்கீதக்காரர்‌ இரவும்‌ பகலும்‌ தங்கள்‌ 
வேலையை  நடத்தவேண்டியிருந்தபடியால்‌, 
மற்ற வேலைக்கு நீங்கலாய்த்‌ தங்கள்‌ 
அறைகளில்‌ இருந்தார்கள்‌ (1நாளா 9:33) 


லேலியரில்‌ பிதாக்களின்‌ தலைவராகிய 
இவர்கள்‌ தங்கள்‌ சந்ததிகளுக்குத்‌ 
'தலைமையானவர்கள்‌: இவர்கள்‌ எருசலேமிலே 
குடியிருந்தார்கள்‌ நாளா 9:34). 


1 நானாகமம்‌ - விரிவுரை 
I CHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


கர்த்தருடைய ஆலயத்தில்‌ சங்கீத 
சேவனை செய்கிற சங்கீதக்காரர்கள்‌ 
லேலியருடைய பிதாக்களின்‌ 
தலைவர்களாவார்கள்‌. சாதாரண 
பாடகர்களல்ல. விசேஷித்த 
பாடகர்கள்‌. இவர்கள்‌ தேவாலயத்தில்‌ 
தங்களுக்கு நியமிக்கப்பட்ட அறைகளில்‌ 
தங்கியிருக்கிறார்கள்‌. இவர்கள்‌ கர்த்தருடைய 
ஆலயத்திலே எப்போதும்‌ சங்கீத சேவனை 
நடத்திக்கொண்டிருக்க வேண்டும்‌. இவர்கள்‌ 
இரவும்‌ பகலுமாக, தங்கள்‌ தங்கள்‌ 
வகுப்புக்களின்பியே வந்து, கர்த்தரைத்‌ 
துதித்துப்‌ பாடவேண்டும்‌. இஸ்ரவேலின்‌ 
தேவனாகிய கர்த்தர்‌ துதிகளின்‌ மத்தியிலே 
வாசம்பண்ணுகிறவர்‌. 


இவர்கள்‌ 
மிகவும்‌ 


சவுலின்‌ வம்சவரலாறு 
1நானா 9:85-44 


1தானா 9:35. கிபியோனிலே 
குடியிருந்தவர்கன்‌ யாரென்றால்‌, 
கிபியோனின்‌ மூப்பனாகிய யெகியேல்‌, 
இவன்‌ பெண்ஜாதியின்பேர்‌ மாக்கான்‌. 


நோனா 9:38. அவன்‌ 
குமாரனாகிய அப்தோனும்‌, சர்‌, 
பாகால்‌, நேர்‌, நாதப்‌, 


நோனா 9:87. கேதோர்‌, அகியோ, 
சுகரியா, மிக்லோத்‌ என்பவர்களுமே. 


முத்த 
கீஸ்‌, 


ரோனா 9:98. மிக்லோத்‌ சீமியாமைப்‌: 
பெற்றான்‌; இவர்களும்‌ 
சுகோதரரோடுங்கூட, 

குக்கிறத தங்கள்‌ சகோதரருக்குச்‌ 
சமீபத்தில்‌ குடியிரு ந்தார்கள்‌. 


நோனா 9:39. நேர்‌ கீசைப்‌ பெற்றான்‌; 
கீஸ்‌ சவலைப்‌ பெற்றான்‌; சவுல்‌ 
யோனத்தானையும்‌, மல்கிகூவாவையும்‌, 
அமினதாபையும்‌, எஸ்பாலையும்‌ 
பெற்றான்‌. 


நோனா 9:40. ோனத்தானின்‌ குமாரன்‌ 


மெரியால்‌ மெரியால்‌  மீகாவைப்‌ 
பெற்றான்‌. 


தானா 9:41. மீகாவின்‌ குமாரர்‌, 
பித்தோன்‌, மேலேக்‌, தரேயா, ஆகாஸ்‌ 





ழ்‌ நயனா 
யாய 


நநானா 
பெற்றான்‌; 
அஸ்மவேத்தையும்‌, 

பெற்றான்‌; சிம்ரி 
பெற்றான்‌. 

நநானா 9:48. மோசா பினியாவைப்‌ 
பெற்றான்‌; இவன்‌ குமாரன்‌ ரப்பாயரு 
இவன்‌ குமாரன்‌ எலியாசா; இவன்‌ 
குமாரன்‌ ஆத்சேல்‌. 

நானா 9:44. ஆத்சேலுக்கு ஆறு 
குமாரர்‌ இருந்தார்கள்‌; அவர்கள்‌ 
நாமங்களாவன, அசரீக்காம்‌, பொக்குரு, 
இஸ்மவேல்‌, சேராயரு ஒபதியா, 
ஆனான்‌, இவர்கள்‌ ஆத்சேலின்‌ குமாரர்‌. 


9:42, ஆகாஸ்‌ யாராகைப்‌ 
யாராக்‌ அலெமேத்தையும்‌, 
சிம்ரியையும்‌ 
மோசாவைப்‌ 


1 நாணாகமம்‌ - விரிவுரை 
I CHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


ரநாளா 8:29-38 ஆகிய வசனங்களில்‌ 
சொல்லப்பட்டிருக்கிற சம்பவங்களே இந்த 
வசனப்பகுதியிலும்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
இஸ்ரவேலின்‌ முதலாவது ராஜாவாகிய 
சவலின்‌ முன்னோர்களைப்பற்றியும்‌, சவுலின்‌ 
குமாரனாகிய யோனத்தானின்‌. 
பின்சந்ததியாரைப்பற்றியும்‌ இந்த 
வசனப்பகுதி சொல்லுகிறது. 


நாளா  8-ஆவது 
சவலின்‌ வம்சவரலாறு, பென்யமீனின்‌ 
வம்சவரலாற்றோடு முடிவு பெறுகிறது. 
1நாளா 9:35-44 ஆகிய வசனப்பகுதியிலோ 
பென்யமீனின்‌ வம்சவரலாறு, சவுலின்‌ 
சரித்திரத்திற்கு முன்னுரையாகச்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. 


அதிகாரத்தில்‌, 





i= FTE 
ETT 


இஸ்ரவேலர்‌ பெலிஸ்தருக்கு முன்பாக. 
முறிந்தோடுகிறார்கள்‌. இந்த யுத்தத்தில்‌ 
சவலும்‌, அவருடைய மூன்று 
குமாரரும்‌ செத்துப்போகிறார்கள்‌ 
நொளா 109-7). பெலிஸ்தர்‌ சவுலின்‌ 
சரீரத்தை அவனமானப்படுத்துகிறார்கள்‌ 
நாளா 10;8-10) 

கீலேயாத்‌ தேசத்து, யாபேஸ்‌ 
பட்டணத்தார்‌ சவுலின்‌ சரீரத்தை எடுத்து, 
யாபேசுக்கு கொண்டு வந்து அங்கே 
அடக்கம்பண்ணுகிறார்கள்‌ நாளா 103112), 
கர்த்தர்‌ சவுலை தண்டித்ததற்கான காரணம்‌ 
நாளா 10:13,14). 


சவுலின்‌ மரணம்‌ 
நாளா 10:1-7 


1நானா 1041. பெலிஸ்தர்‌ 
இன்ரவேல்ரோடே 
யுத்தம்பண்ணினார்கள்‌; இண்ரவேல்‌ 
பெலிஸ்தருக்கு முன்பாக முதிந்தோடி, 
கில்போவா மலையிலே வெட்டுண்டு 
விழுந்தார்கள்‌. 


நானா 10:2. பெலிஸ்தர்‌ சவுலையும்‌ 
அவன்‌ குமாரரையும்‌ நெருங்கித்‌ 
தொடர்ந்து, சவுலின்‌ குமாரராகிய 
யோனத்தானையும்‌ அமிணதாயையும்‌. 
மல்கிசூவாவையும்‌ வெட்டிப்‌ 
போட்டார்கள்‌. 


நோனா 10:8. சுவுலுக்கு விரோதமாய்‌ 
யுத்தம்‌ நலத்தது; வில்வீரர்‌. 
அவனைக்கண்டு. நெருங்கினார்கள்‌; 
அப்பொழுது சவுல்‌ வில்வீரருக்கு மிகவும்‌ 
பயப்பட்டு, 


1 நானாகமம்‌ - விரிவுரை 
I CHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


1நானா 10:4. தன்‌ ஆயுததாரியை 
நோக்கி: அந்த விருத்தசேதனம்‌. 
இல்லாதவர்கள்‌ வத்து என்னை 
அவமானப்படுத்தாதபடிக்கு, தீ உன்‌ 
பட்டயத்தை உருவி, என்னைக்‌ 
குத்திப்போடு என்றான்‌; அவனுடைய 
ஆயுததாரி மிகவும்‌ பயப்பட்டதினால்‌ 
அப்படிச்‌ செய்யமாட்டேன்‌ என்றான்‌. 
அப்பொழுது சவுல்‌ பட்டயத்தை நட்டு 
அதின்மேல்‌ விழுத்தான்‌. 


1தானா 10:5, சவுல்‌ செத்துப்போனதை. 
அவன்‌ ஆயுததாரி கண்டபோது, 
அவனும்‌ பட்டயத்தின்மேல்‌ விழுந்து, 
'செத்துப்போனான்‌. 


1தானா 10:6, அப்படியே சவுதூம்‌, அவன்‌ 

மூன்று குமாரரும்‌, அவன்‌ வீட்டு மனுஷர்‌ 
அனைவரும்‌. கூடச்‌ 

செத்துப்போனார்கன்‌. 


1தானா 10:7. ஜனங்கள்‌ 
முறிந்தோடினதையும்‌, சவுதூம்‌ அவன்‌ 
குமாரரும்‌ செத்துப்போனதையும்‌, 
பன்னத்தாக்கிலுன்ள இஸ்ரவேலர்‌ 
எல்லாரும்‌ கண்டபோது 
பட்டணங்களை 
ஒடிப்போனார்கள்‌; அப்பொழுது பெலி. 
அவைகளில்‌ 


இஸ்ரவேலரோடே 
யுத்தம்பண்ணுகிறார்கள்‌. இந்த சரித்திர 
சம்பவம்‌ 1சாமு 31:1-7 ஆகிய வசனங்களில்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. ராஜாக்கள்‌ 
கர்த்தருக்கு விரோதமாகப்‌ பாவம்‌ 
செய்யும்போது, அந்த தேசத்து ஜனங்கள்‌ 
பாதிக்கப்படுகிறார்கள்‌. 


பெற்றோர்‌ 
அவர்களுடைய 
அவர்களுடைய 
பாதிக்கப்படுகிறார்கள்‌. 

சவுலின்‌ அக்கிரமம்‌ அதிகரிக்கிறது. 
இதனால்‌ சவலின்‌ நாள்‌ முடிவு பெறுகிறது. 
கர்த்தர்‌ சவுலின்‌ அக்கிரமங்களை 
விசாரிக்கிறார்‌. சவுலின்‌ மரணத்தைக்‌ குறித்து, 
தாவீது இவ்வாறு சொல்லியிருக்கிறார்‌. 


பாவம்‌ செய்யும்போது, 
பாவங்களினிமித்தமாய்‌, 
பிள்ளைகள்‌ 





f= FTE 
TT 


பின்னும்‌ தாவீது: கர்த்தர்‌ அவரை 
அடித்து, அல்லது அவருடைய காலம்‌ வந்து, 


அபிஷேகம்பண்‌ ஹுவித்தவர்மேல்‌ 

போடாதபடிக்கு, கர்த்தர்‌ 

காக்கக்கடவர்‌. என்று 

ஜீவனைக்கொண்டு. 

(சாமு 26:10,11) என்று சொல்லுகிறார்‌. 
இஸ்ரவேல்‌ 

பெலிஸ்தருக்கு 

யுத்தம்பண்ணுகிறார்கள்‌. 

விரோதமாய்‌ யுத்தம்‌ பலக்கிறது. 


ல்‌ சவலுக்குக்‌ காயம்‌ 
ஏற்பட்டது. தன்‌ சத்துருக்களின்‌ கைகளில்‌ 
சிக்கி, அவமானப்பட சவலுக்கு இஷ்டமில்லை. 
ஆகையினால்‌ தன்‌ ஆயுததாரியை நோக்கி, 
தன்னைக்‌ குத்திப்‌ போடுமாறு கூறுகிறார்‌. 
ஆனால்‌ அந்த வாலிபனோ ராஜாவைக்‌ 
கொல்லப்‌ பயப்படுகிறான்‌. இதனால்‌ சவல்‌ 
ஒரு பட்டயத்தை நட்டு, அதின்மேல்‌ விழுந்து 
தன்‌ உயிரை மாய்த்துக்‌ கொள்கிறார்‌ 
நாளா 10:4-5). 


இஸ்ரவேலர்‌ பெலிஸ்தருக்கு 
க்‌ நடத்திய யுத்தத்திலே, சவுலும்‌ 

மூன்று குமாரரும்‌ 
மத்து போகிகார்கள்‌.. அதத ன்று 


குமாரின்‌ விவரம்‌ வருமாறு : 
1. யோனத்தான்‌ (சாமு 13:2) 
2. அபினதாப்‌ (சாமு 14:49) 
3. மல்கிசூவா சாமு 14:49) 


சவலின்‌ குமாரரில்‌ இஸ்போசேத்‌ 

செத்துப்போனார்கள்‌. 
குமாரனாகிய யோனத்தான்‌ 
கிருபையும்‌ இரக்கழுமுள்ளவன்‌. அவன்‌ 
நல்லவன்‌. ஆனாலும்‌ சவலுடைய பாவத்தின்‌ 
நிமித்தமாக, சவுலின்‌ குமாருக்கு கேடு 
வரும்போது, அந்தக்கேடு யோனத்தானுக்கும்‌ 
வருகிறது. 


1 நாணாகமம்‌ - விரிவுரை 
I CHRONICLES - 


COMMENTARY 


சவுலின்‌ சரீரம்‌ 
1தானா 10:8-10 


1நானா 10:8. வெட்டுண்டவர்களின்‌' 
வஸ்திரங்களை உரிந்துகொள்ளப்‌. 
பெலிஸ்தர்‌ மறுநாவில்‌ வத்தபோது, 
அவர்கள்‌: சுவுலையும்‌ 
குமாரரையும்‌ கில்போவா 
விழுத்துகிடக்கக்‌ கண்டு, 


நநானா 10:9, அவன்‌ வஸ்திரங்களை 
அவன்‌ தலையையும்‌ அவன்‌ 
எடுத்துக்கொண்டு, 

விக்கிரகங்களுக்கும்‌ 

ஜனங்களுக்கு! அதைப்‌ 
பிரசித்தப்படுத்தும்படி. பெலிஸ்தருடைய 
தேசத்திலே ௬ற்றிலூம்‌ செய்தி அனுப்பி, 


நதானா 10:10. அவன்‌ ஆயுதங்களைத்‌ 
தங்கள்‌ தேவர்களின்‌ கோவிலிலே 
வைத்து, அவன்‌ தலையைத்‌ தாகோன்‌ 
கோவிலிலே தூக்கிவைத்தார்கள்‌. 


யுத்தத்தில்‌ வற்றி பெறுவது 
பெலிஸ்தருக்கு ப்பர்‌ கொண்டாட்டம 
இருக்கிறது. தோற்றுப்போன ராஜாக்களின்‌ 


தலைகளை எடுத்து, தங்களுடைய விக்கிரகக்‌ 
கோவில்களில்‌ தொங்க விடுவது 
பெலிஸ்தரின்‌ வழக்கம்‌. (1நாளா 10:8-10) 


பெலிஸ்தர்‌ சவுலின்‌ தலையைப்‌ வெட்டிக்‌ 
கொண்டுகத்தது பற்றி 1 ழு 
39-10. ஆகிய வசனங்களில்‌ 
கூறப்படவில்லை. நாளாகமம்‌ புஸ்தகத்தில்‌ 
அவர்கள்‌ சவுலின்‌ சரீரத்தைக்‌ கொண்டு 
வந்தது பற்றியும்‌ கூறப்படவில்லை. சாமுவேல்‌ 
புஸ்தகமும்‌, நாளாகமம்‌ புஸ்தகமும்‌ ஒரே 
செய்தியைத்‌ தனித்தனியாக விளக்குகிறது. 


ன்‌ தலையைத்‌ தாகோன்‌ 
கோவிலிலே தூக்கிவைந்தார்கள்‌' என்று 
நாளா 1040 ஆவது வசனத்தில்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால்‌, 
1சாமு 3:10 ஆவது வசனத்தில்‌ சவுலின்‌ 
ஆயுதங்களை அஸ்தரோத்‌ கோவில்‌ தூக்கி 
வைத்தார்கள்‌ என்று எழுதப்ப்ரக்கிறத. 
சவலின்‌ தலை தாகோனின்‌ கோவி. 
இருக்கிறது. சவலின்‌ ஆயுதங்கள்‌ அதோல்‌ 
கோவிலிலே இருக்கிறது. சவலின்‌ தலையும்‌, 
அவனுடைய ஆயுதங்களும்‌ பெலிஸ்தரின்‌ 
தெய்வங்களுக்குப்‌ பங்கு. பிரித்துக்‌ 
கொடுக்கப்படுகிறது. 





i THE 
TT 


பெலிஸ்தர்‌ இஸ்ரவேலுக்கு விரோதமான 

வெற்றி பெறுகிறார்கள்‌. 

தோற்றுப்போன இஸ்ரவேலரை 

அவமானப்படுத்துகிறார்கள்‌. 

கூடமிருக்கிற இஸ்ரவேல்‌ 

ஜனங்கள்‌ எல்லோரும்‌ முறிந்து ஓடுகிறார்கள்‌. 

சவுலும்‌ அவருடைய குமாரரும்‌ யுத்தத்திலே 
செத்துப்போனார்கள்‌. 


சவுல்‌ செழித்திருந்த காலத்தில்‌, அவர்‌ 
கர்த்தரைக்‌ கனம்பண்ணவில்லை. நம்முடைய 
ஜீவியத்தில்‌, நாம்‌ அனுபவிக்கும்‌ எல்லா 
நன்மைகளுக்காகவம்‌, நாம்‌ கர்த்தரைக்‌ 
கனம்பண்ண வேண்டும்‌. நாம்‌. 
கர்த்தருக்கு நன்றியுள்ளவர்களாய்‌ 
ஜீவிக்கவேண்டும்‌. 


கர்த்தர்‌ நமக்கு 

நன்மைகளை மறந்து, 

கனம்பண்ணாமல்‌ ஜீவித்தால்‌, 

நியாயத்தீர்ப்பு நமக்கு விரோதமாக வரும்‌. 
சவுல்‌ கர்த்தரைக்‌  கனம்பண்ணவில்லை. 
அவருக்கு பெலிஸ்நர்‌ மூலமாக 
நியாயத்தீர்ப்பு வந்தது. நாம்‌ கர்த்தரைக்‌ 
குனம்பண்ணவில்லையென்றால்‌, நம்முடைய 
ஜீவியத்திலும்‌ பெலிஸ்தரைப்போன்ற 
சத்துருக்கள்‌ நம்மை நியாயந்தீர்ப்பார்கள்‌ 
சத்துருக்கள்‌ நம்மைக்‌ கடிந்துகொள்வார்கள்‌. 


பெலிஸ்தருக்கு, முன்பாக 
இஸ்ரவேலால்‌ எதிர்த்து நிற்கமுடியவில்லை. 
இஸ்ரவேலர்‌ முறிந்து ஓடுகிறார்கள்‌. 
பெலிஸ்தர்‌ சவுலின்‌ தலையை எடுத்து. 
தாகோனின்‌ கோவிலிலே தூக்கி 
வைக்கிறார்கள்‌. 


அதற்கு 
என்ன 
தாகோனுக்கு 

பெலிஸ்தர்‌ 

மகிமைப்படுத்துகிறார்கள்‌. 

சவுலின்‌ ஆயுதங்களை தங்கள்‌ 
தேவர்களின்‌ கோவிலிலே வைக்கிறார்கள்‌. 
செய்கைகள்‌, 


புத்திரருக்கு. 


தாகோன்‌ ஒரு விக்கிரகம்‌ 
லே 


1 நாணாகமம்‌ - விரிவுரை 
I CHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


சவுலின்‌ சரீரம்‌ மீட்கப்படுகிறது 
1தானா 10:11,12 


நீதானா 10:11. பெலிஸ்தர்‌ சவுலுக்குச்‌ 
செய்த எல்லாவற்றையுங்‌ 
கிலேயாத்தேசத்து யாபேஸ்‌ 
பட்டணத்தார்‌ யாவரும்‌ கேட்டபோது, 


10:12. பராக்கிரமகாலிகள்‌ 
எல்லாரும்‌ எழுந்துபோய்‌, சவுலின்‌ 
உடலையும்‌ அவன்‌ குமாரரின்‌ 
உடல்களையும்‌ எடுத்து, யாபேசுக்குக்‌ 
கொண்டுவந்து, அவர்கள்‌ எலும்புகளை 
யாபேசிலிருக்கிற கர்வாலி. 
மரத்தின்கீழ்‌ அடக்கம்பண்ணி, ஏழுநான்‌ 
உபவாசம்பண்ணினார்கள்‌.. 


1நானா 


பெலிஸ்தர்‌  சவலுக்குச்‌ செய்த 
எல்லாவற்றையுங்‌ கீலேயாத்தேசத்து யாபேஸ்‌ 
பட்டணத்தார்‌ யாவரும்‌ கேள்விப்படுகிறார்கள்‌ 


சவுல்‌ ராஜ்யபாரம்‌ ஏற்ற ரம்ப 
காலத்தில்‌ கீலேயாத்‌ தேசத்திலுள்ள யாபேஸ்‌ 
பட்டணத்தாருக்கு உதவி புரிந்தார்‌. இவர்கள்‌ 
தங்களுடைய நன்றியை 
விதமாக, இந்த ஊரிலுள்ள 
பராக்கிரமசாலிகள்‌ எல்லாரும்‌ எழுந்துபோய்‌, 
சவுலின்‌ உடலையும்‌, அவருடைய குமாரரின்‌ 
உடல்களையும்‌, எடுத்து யாபேசுக்குக்‌ 
கொண்டுவந்தார்கள்‌. 


ர்கள்‌ எலும்புகளை 

யா! க்கிற ஒரு கர்வாலிமரத்தின்கீழ்‌ 

அடக்கம்பண்ணி, ஏழுநாள்‌ உபவாசம்‌ 

பண்ணினார்கள்‌. யாபேஸ்‌ பட்டணத்தார்‌ 

சவுலின்‌ சரீரத்தையும்‌, அவருடைய குமாரின்‌ 

சரீரங்களையும்‌ எரித்துவிட்டு, அதன்பின்பு 

அவர்களுடைய எலும்புகளை தங்கள்‌ ஊரிலே 

அடக்கம்பண்ணுகிறார்கள்‌. 

யாபேஸ்‌ 

சரீரத்தையும்‌, 

குமாரரின்‌ 

சரீரத்தையும்‌ சத்துருக்களின்‌ கைகளிலிருந்து 
மீட்டுக்கொள்கிறார்கள்‌. 
செத்துப்போனவர்களின்‌ 

யாபேஸ்‌ பட்டணத்தார்‌ 

கொடுக்கிறார்கள்‌. அந்த 

நல்லடக்கம்பண்ணுகிறார்கள்‌. 


சரீரங்களுக்கு 
மதிப்பு 


சரீரங்களை 





ட்ட 1 நாணாகமம்‌ - விரிவுரை COODNENS 
INTEANATIORAL I CHRONICLES - COMMENTARY PUBLISHERS 


பெலிஸ்தர்‌ சவலைக்‌ 
கொன்றுபோடுகிறார்கள்‌. பாவத்தின்‌ சம்பளம்‌ 
மரணம்‌. சவலின்‌  பாவங்களினாலேயே 
அவருக்கு மரணமுண்டாயிற்று நாளாகமம்‌ 
புஸ்தகத்தின்‌ ஆசிரியர்‌, சவுலின்‌ இரண்டு 
பாவங்களை இங்கு விசேஷமாகச்‌ 
சொல்லுகிறார்‌. அவையாவன : 


1, சவுல்‌ கர்த்தருடைய வார்த்தையைக்‌ 
கைக்கொள்ளாமல்‌, கர்த்தருக்குத்‌ 
துரோகம்‌ செய்தார்‌. (சாமு 13:8-14;: 
சாமு 15:1-23) 

2. சவுல்‌. கர்த்தரைத்‌ தேடாமல்‌ 

அஞ்சனம்‌. பார்க்கிறவர்களைக்‌ 

கேட்கும்படிக்குத்‌ தேடினார்‌. 

நாளா 10:13-14; 1சாமு 28:7-25) 





i= al 
TT 


சவுல்‌ மரித்துப்போன பின்பு, இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ எல்லோரும்‌ ஏகமனதாக, 
தாவீதை சமஸ்த இஸ்ரவேலுக்கும்‌ 
ராஜாவாக அபிஷேகம்பண்ணுகிறார்கள்‌ 
[நாளா 111-3). 


எபூசியரிடமிருந்து சீயோன்‌ 
அது தாவீதின்‌ 


தாவீது, 
கோட்டையைப்‌ பிடிக்கிறார்‌. 
நகரமாயிற்று (நாளா 11:4-9), 


தாவீதின்‌ பராக்கிரமசாலிகள்‌ 
நாளா 11:10-47). 


தாவீதின்‌ ராஜாபிஷேகம்‌ 
நாளா 11:1-3 


நானா 11:1. இஸ்ரவேலர்‌ எல்லாரும்‌ 
னிலிருக்கிற தாவீதினிடத்தில்‌ 


நானா 112. சவுல்‌ 
ராஜாவாயிருக்கும்போதே, 

இஸ்ரவேலை நடத்திக்‌ பப்படம்‌ 
நடத்திக்கொண்டு வருவீர்‌, 

இனமாகிய இஸ்ரவேலை நீர்‌ த்து 
என்‌ ஜனமாகிய இஸ்ரவேலின்‌ மேல்‌ 
தலைவனாயிருப்பீர்‌ எண்று உம்முடைய 
தேவனாகிய கர்த்தர்‌ உமக்குச்‌ சொல்லி. 
யும்‌ இருக்கிறார்‌ என்றார்கள்‌. 


1நானா 11:8. அப்படியே இஸ்ரவேலின்‌ 
மூப்பரெல்லாரும்‌ எப்ரோனிலே 
ராஜாவினிடத்தில்‌ வந்தார்கள்‌; தாவீது 
எப்ரோனிலே. 

அவர்களோடு. 

பண்ணிக்கொண்டயின்பு, 
சாமுவேலைக்கொண்டு. 

வார்த்தையின்‌ படியே 

தாவீதை இண்ரவேலின்மேல்‌ ராஜாவாக 
அபிஷேகம்பண்ணினார்கள்‌.. 


1 நானாகமம்‌ - விரிவுரை 
ICHRONICLES - COMMENTARY 


சவுல்‌ மரித்துப்‌ போனார்‌. தாவீது 
யூதா. கோத்திரத்தாருக்கு மாத்திரம்‌ 
ராஜாவாயிருக்கிறார்‌. யூதா கோத்திரத்தாரைத்‌ 
தவிர மற்றக்‌ கோத்திரத்தாருக்கு ராஜா 
இல்லை. இதனால்‌ இஸ்ரவேலர்‌ எல்லாரும்‌ 
எப்ரோனிலிருக்கிற தாவீதினிடத்தில்‌ 
கூடிவருகிறார்கள்‌. தாவீதுக்குக்‌ கீழ்‌ 
ஒரே தேசமாக இருப்பதற்கு 
ஒருமனப்படுகிறார்கள்‌. நாளா 119-3; 
சோமு 5:1-5). 


தாவீது. இஸ்ரவேலை ஆளுகை 
செய்வதற்குத்‌ தேவனால்‌. தெரிந்தெடுக்கப்பட்ட 
ராஜா என்பதை. இஸ்ரவேலர்‌ 
எல்லாரும்‌ அங்கிகரிக்கிறார்கள்‌. இஸ்ரவேலர்‌ 
எல்லாரும்‌ எப்ரோனிலிருக்கிற 
தாவீதினிடத்தில்‌ கூடிவரும்போது, 
தாவீது எப்ரோனில்‌ யூதாவின்மீது 
ஏற்கெனவே ஏழரை வருஷம்‌ ராஜ்யபாரம்‌ 
பண்ணியிருக்கிறார்‌ 

இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ தாவீதை சமஸ்த 

ராஜாவாக 

இரண்டு 


காரணங்கள்‌ உண்டு. அவையாவன: 


1. இஸ்ரவேலை நடத்திக்‌ கொண்டுபோய்‌ 
சத்துருக்கள்மீது பல வெற்றிகளைத்‌ 
தேடிக்‌ கொடுத்திருக்கிறார்‌. 
சாமு 17:1-18:30) 

2. கர்த்தர்‌ தாவீதைத்‌ 

தெரிந்தெடுத்திருக்கிறார்‌ என்னும்‌ 

தீர்க்கதரிசனம்‌ ஏற்கெனவே 
முன்னறிவிக்கப்பட்டிருக்கிறது. 


தாவீது யூதாகோத்திரத்தாரை 
ஏழுவருஷம்‌ ராஜ்யபாரம்பண்ணினார்‌. 
அப்போது, எபிரோன்‌ தாவீதின்‌ 
தலைநகரமாயிருந்தது. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
எல்லோருக்குமே தாவீதின்‌ மேன்மையும்‌, 
அவர்‌ இஸ்ரவேலை நடத்திக்கொண்டுபோன 
விதமும்‌, தாவீது சத்துருக்கள்மீது 
வெற்றிகளை தேடிக்கொடுத்த சம்பவமும்‌ 
தெரிந்திருக்கிறது. 





f= FTE 
ETT 


கர்த்தர்‌ 
இஸ்ரவேலுக்கும்‌ 
தெரிந்தெடுத்திருக்கிறார்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ அறிந்திருக்கிறார்கள்‌. 
தீர்க்கதரிசியாகிய சாமுவேல்‌ மூலமாய்‌ 
கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று. அந்த 
வார்ததையின்‌ பிரகாரம்‌, இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
தாவீதை  இஸ்ரவேலின்மேல்‌ ராஜாவாக 
அபிஷேகம்பண்‌ ணுகிறார்கள்‌. அவர்கள்‌ 
பாதுகாப்பாகவும்‌, 
நம்பிக்கை வைப்பதாகவும்‌, 
ராஜ்யபாரத்திற்கு 
உண்மையுள்ளவர்களாயிருப்பதாகவும்‌ 
வாக்குப்பண்ணுகிறார்கள்‌. 


சமஸ்த 
ராஜாவாக 
என்பதையும்‌ 


தாவீதை 


சீயோன்‌ கோட்டை 
1நானா 11:4-9 


நோனா 114, பின்பு 
'இஸ்ரவேலனை த்தோடுங்கூட 
எபூசாகிய எருசலேமுக்குப்‌ போனான்‌; 
எபூசியம்‌ அத்தேசத்தின்‌ 
குடிகளாயிரு ந்தார்கள்‌. 


தாவீது 


நநானா 115, அப்பொ 


என்றார்கள்‌; 
சீயோன்‌ கோட்டையைப்‌ பிடித்தான்‌; 
அது தாவீதின்‌ நகரமாயிற்று.. 


சேனாபதியுமாயிருப்பானென்று தாவீது 
சொல்லியிருத்தான்‌; செருயாவின்‌ 
குமாரனாகிய  யோவாப்‌ முத்தி 
ஏறித்‌ தலைவனானான்‌.. 


1நானா 117. 
அத்தக்‌ கோட்டையில்‌ 
பண்ணினபடியால்‌, அது 
நகரம்‌ என்னப்பட்டது.. 


தாவீது 
வாசம்‌. 
தாவீதின்‌ 


1நானா 
நகரத்தை. 


118. பிற்பாடு அவன்‌ 
மில்லோ தொடங்கிச்‌ 
சுற்றிலும்‌ கட்டினான்‌;  யோவாப்‌ 
நகரத்தின்‌ மற்ற இடங்களைப்‌ 
பழுது பார்த்தான்‌. 


1 நானாகமம்‌ - விரிவுரை 
ICHRONICLES - COMMENTARY 


1 தானது 
விருத்தியடைநத்தான்‌; 
கர்த்தர்‌ 


சேனை: 
அவனோடே கூட இருந்தார்‌. 


எருசலேமின்‌ பழைய பெயர்‌ எபூஸ்‌ 
என்பதாகும்‌. எபூசியர்‌ இத்தேசத்தின்‌ 
வகித்தார்கள்‌ தாவீது எபூசாகிய 
எருச। விரோதமாக. 
முத்தம்பண்ணப்போகிறார்‌ அது வரையிலும்‌ 
சீயோன்கோட்டை எபூசியர்‌ வசமாயிருந்தது. 
தாவீது சீயோன்கோட்டையைப்‌ பிடிக்கிறார்‌. 
அது தாவீதின்‌ நகரமாயிற்று. 


தேசத்திலே ஏராளமான 
பட்டணங்கள்‌ இருந்தாலும்‌, தாவீது 
எபூசாகிய எருசலேமின்மீது 
பிரியமாமிருக்கிறார்‌. எருசலேமை தன்னுடைய 
ராஜ்யபாரத்தின்‌ தலைநகரமாக்க வேண்டும்‌ 
என்பது தாவீதின்‌ விருப்பம்‌. 
கர்த்தர்‌ எருசலேமை தாவீதுக்கு 
கொடுப்பதாக ஒருவேளை 
வாக்குப்பண்ணியிருந்திருக்கலாம்‌. 


கானான்‌ 


தாவீது முதலாவது பிடித்த 
கோட்டையே சீயோன்‌ கோட்டைதான்‌. 
ஆகையினால்‌ சீயோன்‌ கோட்டையை 
தனக்கு தலைநகரமாக்க 
வேண்டுமென்று தாவீது விரும்புகிறார்‌. 
சீயோன்‌ கோட்டையைப்‌ பிடித்த பின்பு, 
அது தாவீதின்‌ நகரமாயிற்று. 


“நான்‌ என்னுடைய பரிசுத்த 
பர்வதமாகிய சீயோன்மீதில்‌ என்னுடைய 
ராஜாவை அபிஷேகம்பண்ணி வைத்தேன்‌ 
என்றார்‌" (சங்‌ 2:6). 


தாவீது எழசியருக்கு விரோதமாக 
யுத்தம்பண்ணியபோது யோவாப்‌ 
என்பவன்‌, தாவீதின்‌ சேனையில்‌ 
பராக்கிரமசாலியாயிருந்தான்‌. ன்‌ 
செருயாவின்‌ குமாரன்‌. 


யோவாப்‌ தாவீதின்‌ படைத்தலைவனாக. 
எவ்வாறு  தெரிந்தெடுக்கப்‌ பட்டான்‌. 
என்பதை இந்த வாக்கியம்‌ மட்டுமே 
விவரித்துக்‌ கூறுகிறது. இவன்‌ 
தாவீதுக்காக எருசலேமைப்‌ பிடித்துக்‌ 
கொடுத்தான்‌. 





i THE 
TT 


தாவீது சீயோன்‌ கோட்டையைப்‌ 
பிடித்து. அந்த நகரத்தை பழுதுபார்க்கிறார்‌. 
தாவீதின்‌ நகரத்தில்‌ மில்‌ 


2நாளா 32:5) இந்த மில்லோ நியா 9:620 
ஆகிய வசனங்களில்‌ கூறப்பட்டிருக்கும்‌. 
மில்லோ அல்ல. 


யாஷோபியாம்‌ 
தானா 11:10,11 


நோனா 1110. 
இஸ்ரவேலுக்காகச்‌ 
வார்த்தைகளின்‌ படியே, தாவீதை 
ராஜாவாக்கும்படி. அவன்‌ 
வசமாயிருந்து ராஜ்யபாரம்பண்ணுகிற 
அவனிடத்திலும்‌, சகல. 
இஸ்ரவேலரிடத்திலூம்‌, 
வீரதத்துவத்தைப்‌ பாராட்டின. 
பிரதான பராக்கிரமசாலிகளும்‌, 


நானா 11:11. தாவீதுக்கு ல்‌ அத்தப்‌ 
பராக்கிரமகாலிகளின்‌ இலக்கமுமாவது: 
அக்மோனியின்‌ குமாரனாகிய 
யாஷேபியாம்‌ என்னும்‌ 
சேர்வைக்காரரின்‌ தலைவன்‌; இவன்‌ 
முத்நூறுபேர்கனின்மேல்‌ தன்‌ ஈட்டியை 
ஓங்கி அவர்களை: ஒருமிக்கக்‌. 
கொன்றுபோட்டான்‌. 


தாவீதின்‌ பராக்கிரமசாலிகளைப்பற்றி 
இந்த வசனப்பகுதியில்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
தாவீதுக்கு மொத்தம்‌ 52 
பராக்கிரமசாலிகள்‌ இருந்தார்கள்‌ 
(நாளா 11:10-47) ஆனால்‌ 2சாமு 23:8-29 
ஆகிய வசனங்களில்‌ 7 
பராக்கிரமசாலிகளின்‌ பெயர்களே 
கூறப்பட்டிருக்கிறது. இவர்கள்‌ தாவீதின்‌ 
ராஜ்யபாரத்தின்‌ கடைசியில்‌ இருந்தவர்கள்‌. 
5 பராக்கிரமசாலிகள்‌ என்பது 
ராஜ்யபாரத்தில்‌ ல்‌ 
இருக்க 


கர்த்தர்‌ 
சொன்ன 


முதலில்‌ 
வேண்டும்‌. 
பேர்‌ தாவீதின்‌ ஆட்சிக்‌ 


மரித்துப்‌ போனார்கள்‌. 
ஆகையினால்‌ தாவீதின்‌ கடைசிக்‌ காலத்தில்‌ 
3... பராக்கிரமசாலிகள்‌ இருந்ததாகக்‌ 
கூறப்பட்டிருக்கிறது. 


1 நானாகமம்‌ - விரிவுரை 
ICHRONICLES - 


COMMENTARY 


தாவீதின்‌ 52 பராக்கிரமசாலிகளையும்‌, 
வேதபண்டிதர்கள்‌ ஐந்து பிரிவாகப்‌ 
பிரிக்கிறார்கள்‌. அவற்றின்‌ விவரம்‌ வருமாறு: 


யாலோபியாம்‌ 
2சாமு 23:8) 


நாளா 1120; 


எலெயாசார்‌ 
சோமு 23:9) 


நொளா 1112; 


அபிசாய்‌ (நாளா 11:20; 2சாமு 23:18) 
பெனாயா (நாளா 11:22; 2சாமு 23:20) 
48பராக்கிரமசாலிகள்‌ (நாளா 11:26-47) 


தாவீதின்‌ பராக்கிரமசாலிகளில்‌ 
பிரதானமானவனாகிய யாலோபியாம்‌. 
சேர்வைக்காரரின்‌ தலைவன்‌ (சோமு 23:8) 
ஒவ்வொரு 30 சேர்வைக்காரருக்கும்‌ ஒரு 
தலைவர்‌ இருப்பார்‌. ஒரு சேனையில்‌ இதைப்‌ 
ன்று பல தலைவர்கள்‌ இருப்பார்கள்‌. 
,23-24,39). 

பற்றி 


வசனங்களில்‌. 


யாஜோபியாம்‌ முந்நூறுபேர்களின்மேல்‌ 
தன்‌ ஈட்டியை ஓங்கி அவர்களை ஒருமிக்கக்‌ 
கொன்று போட்டான்‌. 2சாமு 23:8 ஆவது 
வசனத்தில்‌ 800 பேரைக்‌ கொன்றுபோட்டான்‌ 
என்றிருக்கிறது. இதுவே சரியான 
வாக்கியமாகும்‌. ஏனெனில்‌ அபிசாய்‌ 300 
பேரைக்‌ கொன்றுபோட்டான்‌. (நாளா 11:18) 
அபிசாய்‌ யாஷோபியாமைவிட 
மேன்மையானவன்‌ அல்ல. 


யாஷோபியாமும்‌ 300 பேரைக்‌ கொன்று 
போட்டிருந்தால்‌ இவனும்‌, அபிசாயும்‌ 
சமமானவர்களே. ஆகையினால்‌ நாளா 1121 
ஆவது வசனத்தைப்‌ பிரதியெடுத்தவர்கள்‌ 
பிழை செய்திருக்கிறார்கள்‌. பழங்காலச்‌ 
சுவடிகளில்‌ பிரதிகள்‌ எடுத்து, 
எழுதும்போது இதுபோன்ற பிழைகள்‌ 
ஏற்பட்டிருக்கிறது. 





i al 
TT 


தாவீது தன்‌ பராமக்கிரசாலிகள்மீது 
மிகவும்‌ பிரியமாயிருக்கிறார்‌. 
பராக்கிரமசாலிகளைப்பற்றி 

ஆவது வசனத்திலிருந்து 
சொல்லப்பட்டிருக்கிறது. 

இரண்டாம்‌ புஸ்தகத்தில்‌ சொல்லப்பட்டிருக்கிற 
பராமக்கிரசாலிகளின்‌ பெயர்களும்‌, 
நாளாகத்தின்‌ முதலாம்‌ புஸ்தகத்தில்‌ 
'சொல்லப்பட்டிருக்கிற பராக்கிரமசாலிகளின்‌ 
பெயர்களும்‌ ஒன்றுபோலிருக்கிறது. 


தாவீதின்‌ பராக்கிரமசாலிகளைப்பற்றிச்‌ 
சொல்லும்போது, நாளாகமம்‌ புஸ்தகத்தின்‌ 
ஆசிரியர்‌ தாவீதைப்பற்றியும்‌ சொல்லுகிறார்‌. 
தாவீது நாளுக்குநாள்‌ விருத்தியடைந்தார்‌ 
என்றும்‌, சேனைகளுடைய கர்த்தர்‌ 
தாவீதோடே  கூடமிருந்தார்‌ என்றும்‌ 
நாளா 1.9-ஆவது வசனத்தில்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. 


கர்த்தர்‌ தாவீதோடு கூடமிருக்கிறார்‌ 
அவர்‌ தாவீதுக்காக யுத்தம்பண்ணுகிறார்‌ 
தாவீதின்‌ பராக்கிரமசாலிகள்‌, தாவீதோடு 
கூடமிருந்தாலும்‌, கர்த்தரே தாவீதுக்காக 
யுத்தம்பண்ணுகிறார்‌. கர்த்தரே தாவீதுக்கு 
ஜெயத்தைக்‌ கட்டளையிடுகிறார்‌. தாவீதின்‌ 
பராக்கிரமசாலிகள்‌, கர்த்தரால்‌ 
பயன்படுத்தப்படும்‌ கருவிகளாயிருக்கிறார்கள்‌. 
பராக்கிரமசாலிகள்‌ 
வீரதத்துவத்தை 


தாவீதின்‌ 
தாவீதோடு கூடமிருந்து 
பாராட்டினவர்கள்‌. இவர்‌ 
பலப்படுத்தியதோடு 

பலப்படுத்திக்கொண்டார்கள்‌. 
தாங்களும்‌ முன்னேறவேண்டும்‌ 


பராக்கிரமசாலிகளின்‌ விருப்பம்‌. 

தங்களுடைய முன்னேற்றத்திற்காக, 

தாவீதைப்‌ பலப்படுத்தினார்கள்‌. அவர்கள்‌ 

தங்களுடைய மேன்மைக்காகவும்‌ தாவீதுக்கு 

வீரதத்துவத்தை பாராட்டினார்கள்‌. 
பராக்கிரமசாலிகள்‌ தாவீதுக்கு நன்மை 

செய்திருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ தாவீதை 

ராஜாவாக்கும்படிக்கு 

ஆதரவாயிருந்தார்கள்‌. 

பராக்கிரமசாலிகள்‌. 

இஸ்ரவேலின்‌ மற்ற 

சங்காரம்பண்ணினார்கள்‌. 

இஸ்ரவேலை  இரட்சிப்பதற்கு 

பராக்கிரமசாலிகளை 

கருவிகளாகப்‌ பயன்படுத்தினார்‌. 


1 நானாகமம்‌ - விரிவுரை 
ICHRONICLES - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பின்பற்றுகிறவர்கள்‌ 
.. சுயத்தை வெறுத்து, 


பராக்கிரமசாலிகள்‌ 
உலகப்பிரகாரமான நன்மைகளுக்காக 
அவருக்கு வேலை செய்தார்கள்‌. 
கிறிஸ்துவின்‌ ஊழியக்காரர்களாகிய நாமோ, 
பரலோகத்தின்‌ சிலாக்கியத்தைப்‌ 
பெற்றுக்கொள்வதற்காக, அவருக்கு ஊழியம்‌ 
செய்யவேண்டும்‌. நம்முடைய மனச்சாட்சி 
சுத்தமனச்சாட்சியாயிருக்க வேண்டும்‌. 


எலெயாசார்‌ 
1தானர 11:12-14 


1நானா 11:12. இவனுக்கு இரண்டாவது 
அகோயின்‌ குமாரனாகிய தோதோவின்‌ 
மகன்‌ எலெயாசார்‌; இவன்‌ மூன்று 
பராக்கிரமசாலிகளில்‌ ஒருவன்‌. 


1தானா 11:18. பெலிஸ்தர்‌ 
பாஸ்தம்மீமிலிருக்கிற வாற்கோதுமை 
நிறைந்த வயல்நிலத்தில்‌ யுத்தத்திற்குக்‌ 
கூடிவந்தபோதூம்‌, ஜனம்‌ பெலிஸ்தரைக்‌ 
கண்டு ஓடினபோதும்‌ இவன்‌: 
தாவீதோடே அங்கே இருந்தான்‌. 


நீதானா 11:14. அப்பொ 
அத்த திலத்தின்‌ நடுவிலே நின்று 
அதைக்‌ காப்பாற்றிப்‌ வெலி. 
ஸ்தரை மடிங்கடித்தார்கள்‌; அதினாலே 
கர்த்தர்‌ பெரிய ரட்சிப்பை 
நடப்பித்தார்‌. 


அவர்கள்‌. 


எலெயாசார்‌. தாவீதோடு பாஸ்தம்மீமில்‌ 
இருந்தான்‌. தாவீதின்‌ பராக்கிரமசாலிகளில்‌ 
இவன்‌ இரண்டாவது ஸ்தானத்தைப்‌ 
பிடித்திருக்கிறான்‌. இஸ்ரவேல்‌ 
ஜனங்களெல்லாம்‌ பெலிஸ்தரைக்‌ கண்டு 
ஒடினபோது எலெயாசார்‌ தாவீதைவிட்டுப்‌ 
பிரிந்து போகாமல்‌, அவனோடுகூடவே 
இருந்தான்‌. 





f= FTE 
TT 


எலெயாசாரும்‌, தாவீதும்‌ வாற்கோதுமை 
ல்‌ வயல்‌ நிலத்தின்‌ நடுவிலே 

நின்று அதைக்‌ காப்பாற்றிப்‌ 
பெலிஸ்தரை மடிங்கடித்தார்கள்‌; அதினாலே 
கர்த்தர்‌ பெரிய ரட்சிப்பை நடப்பித்தார்‌. 
(சோமு 2339-10). 


தாவீதின்‌ 
பராக்கிரமசாலிகள்‌ 
நானா 1115-19 


மூன்று 


நநானா 1115. 
மூன்றுபேர்‌ 
கன்மலைக்‌ 


முப்பது தலைவரில்‌ 
அதுல்லாம்‌ என்னும்‌ 
கெபியிலிருக்கிற 
தாவிதினிடத்தில்‌ பேயிருத்தார்கன்‌; 
பெலிஸ்தரின்‌ பானயம்‌ ரெப்பாயிம்‌ 
பன்னத்தாக்கில்‌ இறங்குகிறபோது, 


நானா 11:16. தாவீது அரணான ஒரு 
இடத்திலிருந்தான்‌; அப்யெ! 
பெலிஸ்தரின்‌ தாணையம்‌ பெத்லகேமில்‌: 
இருந்தது. 


நோனா 11:17. தாவீது பெத்லேகமின்‌ 
ஓஒலிமுகவாசலிலிருக்கிற. கிணற்றின்‌ 
தண்ணீர்‌ மேல்‌ ஆவல்கொண்டு, 
என்‌ தாகத்திற்குக்‌ கொஞ்சம்‌ 
தண்ணீர்‌ கொண்டுவருகிறவன்‌ யார்‌ 
என்றான்‌. 


நநானா 1118. 
மூன்றுபேர்‌ 
பானயத்திற்குன்‌ 
புகுத்துபோய்‌, 
ஒலிமுக 


அப்பொழுது அந்த 
பெலிஸ்தரின்‌ 
துணிந்து 
பெத்லேகமின்‌ 
வாசலிலிருக்கிற கிணற்றிலே 
தண்ணீர்‌ மொண்டு, தாவீதினிடத்தில்‌ 


 கொண்டுவந்தார்கன்‌; ஆனாலும்‌. 
அவன்‌ அதைக்‌ குடிக்க மனதில்லாமல்‌ 
அதைக்‌ கர்த்தருக்கென்று. 
ஊற்றிப்போட்டு: 
1119. இதைச்‌ 
தேவன்‌ 
காத்துக்கொன்னக்கடவர்‌; 
தங்கள்‌ பிராணனை எண்ணாமல்‌ போய்‌ 
அதைக்‌ கொண்டுவந்த இந்த மனுஷரின்‌ 
ரத்தத்தைக்‌ குடிப்பேனேோ என்று 
சொல்லி அதைக்‌ குடிக்கமாட்டேன்‌ 
என்றான்‌. இப்படி இத்த மூன்று 
பராக்கிரமகாலிகளும்‌ செய்தார்கள்‌. 


நான்‌ 


1 நானாகமம்‌ - விரிவுரை 
ICHRONICLES - COMMENTARY 


தாவீதுக்கு ஜம்பத்திரண்டு 
பராக்கிரமசாலிகள்‌ இருந்தாலும்‌, அவர்களில்‌ 
மூன்று பராக்கிரமசாலிகளின்‌ 
வீரச்செயல்களைப்பற்றி மாத்திரமே இந்த 
வசனப்பகுதியில்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 


அரணான 


பெத்லகேமிலிருக்கிறது. 
பெத்லகேமின்‌ ஒலிமுக 
வாசலிலிருக்கிற கிணற்று தண்ணீரின்மேல்‌ 
தாவீதுக்கு ஆசை உண்டாயிற்று அந்தக்‌ 
கிணற்றின்‌ தண்ணீர்‌ தனக்கு 
வேண்டுமென்று தாவீது கேட்டபோது, 
தாவீதின்‌ பராக்கிரமசாலிகளில்‌ மூன்றுபேர்‌, 
பெலிஸ்தரின்‌ பாளயத்திற்குள்‌ துணிந்து 
புகுந்துபோய்‌, அந்தத்‌ தண்ணீரை மொண்டு, 
தாவீதினிடத்தில்‌ கொண்டு வருகிறார்கள்‌. 


பெலிஸ்தர்‌ சவலின்மீது வெற்றி 
கொண்டு பெத்லகேமில்‌ ஒரு தாணையத்தை 
வைத்திருந்தார்கள்‌. தாவீது ராஜாவாக வந்து, 
பெலிஸ்தரை முறியடிக்கும்‌ வரையிலும்‌ 
பெலிஸ்தரின்‌ தாணையம்‌ பெற்லகேமிலும்‌, 
மேலும்‌ பல இடங்களிலும்‌ இருந்தன. 
தாவீது ராஜாவான பின்பு, பெலிஸ்தரின்‌ 
தாணையங்களையெல்லாம்‌. துரத்திப்‌ 
போட்டார்‌. 


இந்த வசனத்தில்‌ பெலிஸ்தரின்‌ 
தாணையம்‌ பெத்லகேமில்‌ இருந்ததாகக்‌ 
கூறப்படுவதினால்‌ இந்த நிகழ்ச்சி சவுல்‌ 
மரணமடைந்தவுடன்‌, தாவீது தன்னுடைய 
ராஜ்யபாரத்தை ஸ்தாபிப்பதற்கு முன்பு 
நடைபெற்ற நிகழ்ச்சியாக இருக்க வேண்டும்‌. 


ஆனால்‌ தாவீதோ அந்தத்‌ 
தண்ணீரைக்‌ குடிக்கவில்லை. தாவீது 
அந்தத்‌ தண்ணீரை குடிக்க மனதில்லாமல்‌, 
அதை கர்த்தருக்கென்று ஊற்றிப்போடுகிறார்‌ 
நாளா 111819). தாவீது தன்னுடைய 
பலவீனத்திலிருந்து, மனந்திரும்புகிறார்‌. 
தன்னுடைய சுயஆசையை வெறுக்கிறார்‌. 





f= FTE 
TT 


தாவீதுக்கு பெத்லகேமின்‌ 
தண்ணீரின்மீது ஆவல்‌ இருந்தது. ஆனால்‌ 
அந்தத்‌ தண்ணீர்‌ தனக்கு கிடைத்தபோதோ, 
அதை அவர்‌ குடிக்கவில்லை. தாவீதுக்கு 
தன்னுடைய சுயஆவலை நிறைவேற்றும்‌ 
விருப்பமில்லை. அவர்‌ அந்த தண்ணீரை 
கர்த்தருக்கென்று ஊற்றிப்போடுகிறார்‌. 
தாவீது தன்னுடைய சுயசித்தத்திற்கும்‌, 
சுயவிருப்பத்திற்கும்‌ முக்கியத்துவம்‌ 
கொடுக்காமல்‌, கர்த்தருடைய காரியங்களுக்கு 
முக்கியத்துவம்‌ கொடுக்கிறார்‌. அவர்‌ 
கர்த்தரைப்பற்றித்‌ தியானிக்கிறார்‌. 

தாவீதின்‌ கையிலுள்ள தண்ணீர்‌ 
மிகவும்‌ சுவையானது. அது அவருக்கு. 
பிடித்தமான தண்ணீர்‌. தனக்கு பிரியமான 
தண்ணீரை, தாவீது கர்த்தருக்கு 
பானபலியாக வார்க்கிறார்‌. 


தாவீதின்‌ மூன்று 
பராக்கிரமசாலிகளும்‌ தங்கள்‌ பிராணனை 
எண்ணாமல்‌, பெலிஸ்தரின்‌ பாளயத்திற்குள்‌ 
துணிந்து புகுந்துபோய்‌, அந்தத்‌ தண்ணீரை 
கொண்டு. வந்தார்கள்‌. தனக்காக 
தங்களுடைய ஜீவனையே கொடுக்க துணிந்த 
தன்னுடைய பராக்கிரமசாலிகளை தாவீது, 
நினைத்துப்‌ பார்க்கிறார்‌ தாவீதின்‌ 
பார்வையில்‌, அவர்கள்‌ கொண்டு வந்த 
தண்ணீர்‌, அவர்களுடைய இரத்தமாக: 
தெரிகிறது. 


|. தாவீது கர்த்தருக்கு முன்பாக 
தன்னைத்‌ தாழ்த்துகிறார்‌. அவர்‌ தன்னையே 
கர்த்தருக்கு ஜீவபலியாக ஒப்புக்கொடுக்கிறார்‌ 


அபிசாய்‌ 
நாணா 11:20,21 


1நானா 11:90. யோவராபின்‌' 
சகோதரனாகிய அமிசாய்‌ அத்த 
மூண்றுபேரில்‌ பிரதானமானவன்‌; அவன்‌ 
தன்‌ ஈட்டியை ஓங்கி, முத்தாறுபேரை 
மடங்கடித்ததினால்‌ இந்த மூண்றுபேரில்‌: 
பேர்பெற்றவனானான்‌. 


நானா 11:21. இந்த மூண்றுமேரில்‌ 
அவன்‌ மற்ற  இரண்டுபேரிலூம்‌ 
மேன்மையுன்னவனான தினால்‌, 
அவர்களில்‌ தலைவணானான்‌; ஆனாலும்‌ 
அத்த முத்தின மூன்றுபேருக்கு அவன்‌. 
சுமானமானவனல்ல. 


1 நானாகமம்‌ - விரிவுரை 
ICHRONICLES - 


QOODNENS 
PUBLISHERS 


COMMENTARY 


அபிசாய்‌ ஒரு யுத்தத்தில்‌ 300 பேரைக்‌ 
கொன்று போட்டான்‌. ஆனாலும்‌ இவன்‌ முதல்‌. 
மூன்றுபேருக்குத்‌ தலைவன்‌ அல்ல. 
இரண்டாம்‌ மூன்றுபேருக்குத்‌ தலைவன்‌. 
தாவீதின்‌ பராக்கிரமசாலிகளில்‌ அபிசாய்‌ 
நான்காம்‌ இடத்தைப்‌ பிடித்திருக்கிறான்‌. 
நாளா 11:20-21) 


சம்மா மூன்றுபேரில்‌ மூன்றாம்‌ 
இடத்தைப்‌ பிடித்திருக்கிறன்‌. ஆனால்‌ 
அவனைப்‌ பற்றி இங்கு கூறப்பட வில்லை, 
சம்மாவைப்‌ பற்றி 2சாமு 2311-17 ஆகிய 
வசனங்களில்‌ கூறப்பட்டிருக்கிறது. இதற்கான 
காரணம்‌ தெரியவில்லை. 


சம்மா நாளா 11:27 ஆவது 
வசனத்தில்‌ க்காக க 
இப்போது அவன்‌ முதல்‌ 
வரிசையில்‌ இடம்‌ பல்கலை, தன்‌ 
பிற்காலத்து ஆட்சியில்‌ இவன்‌ மூன்றாவது 
இடத்தை வகித்தபடியினால்‌ அவனுடைய 
பெயர்‌ 2சாமு 23:1-17 ஆகிய வசனங்களில்‌ 
இடம்‌ பெற்றிருக்கிறது. 


பெனாயா 
1நாணா 11:22-25 


நநானா 11:22. பராக்கிரமசாலியாகிய 
யோய்தாவின்‌ குமாரனும்‌, கப்சேயேல்‌ 
ஊரானுமாகிய பெனாயாவும்‌ 
செய்கைகளில்‌ வல்லவனாயிருந்தான்‌; 
அவன்‌ மோவாப்‌ தேசத்தின்‌ இரண்டு 
வலுமையான சிங்கங்களைக்‌: 
கொன்றதுமல்லாமல்‌, உறைந்த 
மழையெய்த நானில்‌ அவன்‌ ஒரு 
கெபிக்குன்னே இறங்கிப்போய்‌, ஒரு 
சிங்கத்தைக்‌ கொன்றான்‌. 


1தானா 11:28. ஓத்துமுழ உயரமான 
ஒரு எகிப்தியனையும்‌ அவன்‌ 
 கொன்றுபோட்டான்‌; அந்த 
எகிப்தியன்‌ கையில்‌ நெய்கிறவர்களின்‌ 
படைமரக்‌ கனதியான ஒரு எட்டி 
இருக்கையில்‌, இவன்‌ ஒரு 
தடியைப்‌ பிடித்து, அவனிடத்தில்‌ 
போய்‌, அத்த எகிப்தியன்‌ கையிலிருந்த. 
குட்டியைப்‌: மதித்து, அவன்‌ 
சஈட்டியினாலே அவனைக்‌ 
 கொன்றுபோட்டான்‌. 





i al 
ETT 


நானா 
யோய்தாவின்‌ 
பெனாயா செய்தபடியினால்‌, 
முன்று பராக்கிரமசாலிகளுக்குன்னே 
பேர்பெற்றவனாய்‌ இருந்தான்‌. 


1நானா 11:25. முப்பதுபேரிலும்‌ இவன்‌: 
மேன்மையுள்ளவன்‌; ஆனாலும்‌ அத்த 
முந்தின மூன்றுபேருக்கும்‌ இவன்‌ 
சுமானமானவனல்ல; அவனைத்‌ தாவீது 
தன்‌ மெய்க்காவலருக்குத்‌ தலைவனாக 
வைத்தான்‌. 


11:24. இவைகளை 


குமாரனான 


பெனாயா 30. பராக்கிரமசாலிகளில்‌ 
மேன்மையுள்ளவன்‌. ஆனாலும்‌ முதல்‌ மூன்று 
பேரில்‌ இவனுடைய ஸ்தானம்‌ வரவில்லை. 
இரண்டாவது மூன்று பேரின்‌ வரிசையில்‌ 
இவன்‌ இடம்‌ பெறுகிறான்‌. (நாளா 11:24-25). 


பெனாயாவின்‌ பராக்கிரம 
கிரியைகளைப்பற்றி இந்த வசனப்பகுதியில்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. அவற்றின்‌ விவரம்‌ 
வருமாறு: 
1, மோவாப்‌ தேசத்தில்‌ சிங்கம்‌ போன்ற 
முகத்தையுடைய இருவரைக்‌ 
கொன்றுபோட்டான்‌. 


உறைந்த மழைபெய்த நாளில்‌ ஒரு 
கெடிக்குள்ளே... இறங்கிப்போய்‌,. ஒரு 
சிங்கத்தைக்‌ கொன்றான்‌. 


உயரமான 


3. ஏழரைஅடி ௫ 
கொன்றுபோட்டான்‌ 


எகிப்தியனைக்‌ 
சோமு 23:20-21) 


நாற்பத்தெட்டு 
பராக்கிரமசாலிகள்‌ 
நாணா 11:26-47 


நோனா 11:28. இராணுவத்திலிருத்த 
மற்றப்‌ பராக்கிரமகாலிகன்‌: 
யேவாயின்‌ தம்பி ஆசகேல்‌, 
பெத்லகேம்‌ ஊரானாகிய தோதோவின்‌ 
குமாரன்‌ எல்க்கானான்‌, 


நநானா 11:27. ஆரோதியனாகிய 
சம்மோத்‌, பெலோனியனாகிய ஏலெஸ்‌, 


நானா 11:28. தெக்கோவியனாகிய 
இக்கேசின்‌ குமாரன்‌. ஈரா, 
ஆனதோத்தியனாகிய அபியேசர்‌, 


1 நானாகமம்‌ - விரிவுரை 
ICHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


தானா 11:29. ஊசாத்தியானாகிய 
சியெக்காய்‌, அகோகியனாகிய ஈலாய்‌, 


நோனா 11:80. நெத்தோபாத்தியனாகிய 
மகராயி, நெத்தோபாத்தியனாகிய 
பானாவின்‌ குமாரன்‌ ஏலேத்‌, 


தானா 11:81. பென்யமீன்‌ புத்திரரின்‌ 
கிபேயா ஊரானாகிய 
நியாஸின்‌: குமாரன்‌: இத்தாயி, 
பிரத்தோனியனாகிய பெனாயா, 


1தானா 11:82. காகாஸ்‌ நீரோடைத்‌ 
தேசத்தானாகிய ஊராயி, 
அர்பாத்தியனாகிய அபியேல்‌, 


நதானா 1198.  பககுமியனாகிய 
அஸ்மாவேத்‌, சால்போனியனாகிய எலி. 
யாபா, 


1தானா 11:4.  கீசோனியனாகிய 
ஆசேமின்‌ குமாரர்‌, ஆராரியனாகிய 
சாகியின்‌ குமாரன்‌ யோனத்தான்‌. 


நோனா 1185, ஆராரியனாகிய 
சாக்காரின்‌ குமாரன்‌ அகியாம்‌, ஊரின்‌ 
குமாரன்‌ எலியால்‌, 


நநானா 11:38. மெகராத்தியனாகிய 
ஏப்பேர்‌, பெலோனியனாகிய அகியா, 


நானா 11:87. கர்மேலியனாகிய 
எஸ்ரோ, எஸ்பாயின்‌ குமாரன்‌ நாராயி, 


1தானா 11:88. நாத்தானின்‌ சகோதரன்‌: 
யோவேல்‌, அகரியின்‌ குமாரன்‌ மிப்கார்‌, 


1நானா 11:99. அம்மோனியனாகிய 
சேலேக்‌, செருயாவின்‌ குமாரனாகிய 
யோவாபின்‌ ஆயுததாரியான 
பெரோத்தியனாகிய நாராயி, 


நீதானா 11:40. இத்தரியனாகிய எரா, 
இத்தரியனாகிய காரெப்‌, 


1தானா 11:41. ஏத்தியனாகிய உரியா, 
அக்லாயின்‌ குமாரன்‌ சாபாத்‌, 


தானா 11:42. 
தலைவனாகிய சீசாவின்‌ குமாரன்‌ 
அதினா என்னும்‌ குபனியன்‌; 
அவனோடே முப்பதுபேர்‌ இருத்தார்கன்‌. 


குபனியரின்‌ 





ழ்‌ நயனா 
யாய 


நானா 11:48. மாகாவின்‌ குமாரன்‌ 
ஆனான்‌, மிதினியனாகிய யோசபாத்‌, 


1தானா 
உசியா, 
ஓத்தாமிண்‌. 

யேகியேலும்‌, 


11:44. அஸ்தரேத்தியனாகிய 
ஆரோவேரியனாகிய 


குமாரர்‌ சுமாவும்‌, 


நநானா 11:45. சிம்ரியின்‌ குமாரன்‌ 
எதியாயேல்‌, திச்சியனாகிய அவன்‌ 
சகோதரன்‌ யோகா, 


1நானா 11:46. மாகாவியமின்‌ புத்திரன்‌ 
எலியேல்‌, 

எரிபாயும்‌, 

மோவாபியனான இத்மாவும்‌, 


11:47. மெசோபாயா 
எலியேலும்‌, ஓயேதும்‌, 


ந்நானா 
ஊராராகிய 
யாசீயேலுமே. 


தாவீதின்‌ பராக்கிரமசாலிகள்‌ பலத்த 
கிரியைகளை செய்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
தங்கள்‌ சுயபலத்தினாலோ, 
சுயபராக்கிரமத்தினாலோ இப்படிப்பட்ட 
பெரிய காரியங்களை செய்யவில்லை. 
கர்த்தருடைய பலத்தினாலேயே 
கிரியைகளைச்‌ செய்கிறார்கள்‌. 
உதவியும்‌, ஒத்தாசையும்‌, 
அவர்களுக்கு 
கிடைக்கவில்லையென்றால்‌, அவர்கள்‌ 
சாதாரண மனுஷராகவே இருப்பார்கள்‌. 


அவர்கள்‌ 
பராக்கிரம 
கர்த்தருடைய 


1 நானாகமம்‌ - விரிவுரை 
ICHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


தாவீதின்‌ பராக்கிரமசாலிகளில்‌ 
ஒருவன்‌ அம்மோனியன்‌ (நாளா 11:39) 
மற்றொரு பராக்கிரமசாலி மோவாபியன்‌ 
நாளா 1:46) அம்மோனியனும்‌ 
மோவாபியனும்‌. கர்த்தருடைய 
சபைக்குட்படலாகாது, என்று 
சொல்வப்பட்டிருந்தாதம்‌, இவர்கள்‌ 
தாவீதின்‌ 


இருவரு 
கப்ப த்‌ 


“அம்மோனியனும்‌ 
கர்த்தருடைய சபைக்கு 
பத்தாம்‌ தலைமுறையிலும்‌ 
அவர்கள்‌ கர்த்தருடைய 
உட்படலாகாது” (உபா 23:3). 


மோவாபியனும்‌. 
உட்படலாகாது; 
என்றைக்கும்‌. 
சபைக்கு 


ம்மோனியனாகிய 

மோவாபியனான இத்மாவும்‌ இல்ரவேகன்‌ 
நன்மைக்காக பாடுபடுகிறார்கள்‌. 
அவர்களுடைய நல்ல சுபாவங்களும்‌, 
நற்கிரியைகளும்‌ “இஸ்ரவேல்‌ புத்திரரால்‌ 
அங்கீகரிக்கப்படுகிறது. இவர்கள்‌ 
புறஜாதியாராயிருந்தாலும்‌ தாவீதுக்கு 
பிரியமானவர்களாயிருக்கிறார்கள்‌. 


தாவீதின்‌ 
புறஜாதியார்‌ 
குமாரனாகிய 
ராஜ்யத்திலே. 
பெறுவார்கள்‌ 
அடையாளமாமிருக்கிறது. 


பராக்கிரமசாலிகளில்‌ 
இருப்பது, தாவீதின்‌ 
இயேசுகிறிஸ்‌துவின்‌ 
பறஜாதியாரும்‌ இடம்‌ 
என்பதற்கு 





i FTE 
TT 


தாவீது 

சிங்காசனத்தில்‌ திடீரென்று 
ராஜ்யபாரம்பண்ணவில்லை. கர்த்தர்‌ தாவீதை 
கொஞ்சம்‌ கொஞ்சமாக உயர்த்துகிறார்‌. 
தாவீதின்‌ ராஜ்யம்‌ நீண்டகாலத்திற்கு 
நிலைத்திருக்கவேண்டும்‌. ஆகையினால்‌ 
அதன்‌ அஸ்திபாரமும்‌ பலமாயிருக்கவேண்டும்‌. 
மெதுவாக பழுக்கும்‌ கனிகளே, 
நீண்ட காலத்திற்கு கெட்டுப்போகாமல்‌: 
சுவையாயிருக்கும்‌. 


தாவீது சிக்லாகிலிருக்கிறார்‌ 
அப்போது யூதாதேசத்தின்மீது அவரை 
ராஜாவாக்குப்படிக்கு, 

வந்தவர்களைப்பற்றிய 
வனப்பகுதியில்‌ 
[நாளா 1241-22), 


தாவீது எப்ரோனிலிருக்கிறார்‌. தாவீதை 
சமஸ்த இஸ்ரவேல்மீதும்‌ ராஜாவாக்கும்படிக்கு, 
எப்ரோனிலே அவரிடத்தில்‌. 
வந்தவர்களைப்பற்றிய விவரம்‌ இந்த 
வசனப்பகுதியில்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
[நாளா 12:23-40), 


இஸ்ரவேலின்‌: 
அமர்ந்து 


சொல்லப்பட்டிருக்கிறது. 


பென்யமீன்‌ கோத்திரத்தார்‌ 
நாளா 121-7 


நானா 123. தாவீது. கீசின்‌ 
குமாரனாகிய சவுலினிமித்தம்‌ இன்னும்‌ 
மறைவாயிருக்கையில்‌, சிக்லாகிலிருக்கிற 
அவனிடத்திற்கு வத்து, 


நானா 
ஒத்தாசை. 
கவண்கல்‌ 
அம்பு 


122. யுத்தத்திற்கு. 
செய்த வில்வீரரும்‌, 
எறிகிறதற்கும்‌ வில்லினால்‌ 
எய்கிறதற்கும்‌ 
வலது இடது கைவாட்டமான 
பராக்கிரமசாலிகளான மற்ற 
மனுஷருமாவன: சவுலின்‌ சகோதரராகிய 
பென்யமீன்‌ கோத்திரத்தில்‌, 


1 நானாகமம்‌ - விரிவுரை 
ICHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


தானா 12:8. கியேயா ஊரானாகிய 
சேமாவின்‌ குமாரர்‌ அகியேசர்‌ என்னும்‌ 
தலைவனும்‌, யோவாகும்‌, 
அஸ்மாவேத்தின்‌ குமாரராகிய 
எசியேலும்‌, பேலேத்தூம்‌, பெராக்கர, 
ஆனதோத்தியனான ஏகூ. 
என்பவர்களும்‌, 


நானா 12:4. முப்பதுபேரில்‌ 
பராக்கிரமனும்‌ முப்பதுபேருக்குப்‌ 
பெரியவனுமான இஸ்மாயா என்னும்‌ 
கிபியோனியனும்‌, எரேமியா, 
யாகாசியேல்‌, யோகனான்‌, 
கெதேகுரானான யோசபாத்‌, 


நதானா 125. எலுகாயி, எரிமோத்‌, 
பிகலியா, செமரியா, அருப்பியனான 
செப்பத்தியா, 


எஷியா, 
'வசேர்‌, 
என்னும்‌ 


நதானா 12:6. எல்க்கானர, 
அசாரியேல்‌, ம்‌ 
யாசொயெயாம்‌ 
கோரேகியரும்‌, 


நநானா 12:7. யெொவேலா, 
என்னும்‌ கேதோர்‌ 
எரோகாமின்‌ குமாரருமே. 


செயதியா 
ஊரானான 


சலல்‌ தாவீதைக்‌ கொன்றுபோட 
வகைநேடுகிறார்‌. தாவீது சவுலின்‌ நிமித்தம்‌ 
சிக்லாகிலே மறைவாகயிருக்கிறார்‌. அப்போது 
தாவீதினிடத்தில்‌ அநேகர்‌ வந்து 
சேருகிறார்கள்‌. அவரிடத்தில்‌ வந்து, 
சேர்ந்த பென்யமீன்‌ கோத்திரத்தாரைப்பற்றி 
இந்த வசனப்பகுதியில்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 

தாவீது சிக்லாகிலிருக்கும்போது 
அவரிடத்தில்‌: வந்து சேர்ந்தவர்கள்‌ 
எல்லோருமே தாவீதின்‌ சிநேகிதர்கள்‌. 
சவுல்‌ மரித்துப்போனார்‌. யூதாதேசத்திலே 
ஒரு புரட்சியை ஏற்படுத்தி, தாவீதை 
ராஜாவாக்கவேண்டும்‌ என்பது, அவருடைய 
சிநேகிதரின்‌ திட்டம்‌. 


சவுல்‌ உமிரோடிருந்தபோது தாவீதை 
வெகுவாய்த்‌ துன்பப்படுத்தினார்‌. சவுல்‌ 
தாவீதைக்‌ கொன்றுபோடவேண்டுமென்று 
முயற்சிபண்ணினார்‌. தாவீது தன்னுடைய 
ஜீவனைக்‌ காத்துக்கொள்ள  சிக்லாகுக்கு, 
தப்பி ஒடினபோது, அவரோடுகூட அறுநூறு 
பேர்‌ மாத்திரமே இருந்தார்கள்‌. 





i al 
TT 


இப்போதோ சவலும்‌ மரித்துப்போனார்‌. 
தாவீது யூதாவின்‌ சிங்காசனத்தில்‌ 
வீற்றிருந்து ராஜ்யபாரம்பண்ணும்‌ காலமும்‌ 
வந்திருக்கிறது. தாவீதுக்கு 
அவருடைய சிநேகிதரில்‌. 

சிக்லாகுக்கு 


பராமரிப்பினாலும்‌ 
அதிகமான உதவி கிடைக்கிறது. 


சவுல்‌ உயிரோடிருக்கும்போதும்‌, அவர்‌ 
தாவீதைக்‌ கொல்லவேண்டுமென்று 
நெருக்கியபோதும்‌, தாவீது சவலுக்கு பயந்து 
சிக்லாகிலே ஒளிந்திருந்தபோதும்‌, 
தாவீதினிடத்தில்‌ அநேகர்‌ வந்து 
சேருகிறார்கள்‌. தன்னுடைய சிநேகிதர 
ரெல்லாம்‌ தன்னோடு கூட சேரவேண்டு 
மென்று தாவீதால்‌ சொல்ல முடியவில்லை. 
ஏனென்றால்‌ சவுல்‌ மூலமாக தாவீதுக்கு 
ஆபத்து சூழ்ந்திருக்கிறது. 


சவுல்‌ பெலிஸ்தருக்கு விரோதமான 
யுத்தத்திலே சீக்கிரத்தில்‌ செத்துப்போவார்‌ 
என்பதும்‌ தாவீதுக்கு தெரியாது. 
ஆகையினால்‌ தாவீதின்‌ சிநேகிதர்கள்‌, 
சவுல்‌ உயிரோடிருந்த காலத்தில்‌, தாவீதைப்‌ 
பார்க்க வரவில்லை. தாவீதுக்கு ஆதரவு 
சொல்ல முன்வரவில்லை. ஆனாலும்‌ 
சூழ்நிலையிலும்‌, சிக்லாகிலிருக்கிற 
தாவீதைப்‌ பார்க்க, அவருடைய சிநேகிதரில்‌. 
சிலர்‌ அவரிடத்தில்‌ வருகிறார்கள்‌. 


கர்த்தர்‌ தாவீதைப்‌ பலப்படுத்துகிறார்‌. 
தாவீதின்‌ சிநேகிதர்களில்‌ அநேகரை கர்த்தர்‌ 
சிக்லாகுக்கு அனுப்புகிறார்‌ கர்த்தர்‌ 
இஸ்ரவேலின்‌ ராஜாவாக தாவீதை 
ஆயத்தம்பண்ணுவதுபோலவே, தாவீதின்‌ 
சிநேகிதர்களை ஒரு சேனையாகவும்‌ 
ஆயத்தம்பண்ணுகிறார்‌. 


தாவீது சிக்லாகிலிருந்தாலும்‌ கர்த்தரை 
நம்பி அங்கே இருக்கிறார்‌. கர்த்தரை நம்பி 
தபம்‌ செய்கிறவர்கள்‌ ஒருபோதும்‌ 
கம்‌ கன்‌ கர்த்தர்மீது 
விசுவாசம்‌. அவருடைய 
வழியில்‌ முன்னேறிச்‌ செல்லுகிறவர்கள்‌, 
கர்த்தருடைய 

ஒத்தாசைகளையும்‌, 

_ பெற்றுக்கொள்வார்கள்‌. 


1 நானாகமம்‌ - விரிவுரை 
ICHRONICLES - COMMENTARY 


சவுல்‌ பென்யமின்‌ கோத்திரத்தைச்‌ 
சேர்ந்தவர்‌. தாவீது சிக்லாகிலிருக்கும்‌ 
போது, பென்யமீன்‌ கோத்திரத்தைச்‌ சேர்ந்த 
அநேகர்‌ அவரிடத்தில்‌ வருகிறார்கள்‌. 
அவர்களில்‌ சிலர்‌ சவுலின்‌ உறவினர்கள்‌. 
ஆனாலும்‌ அவர்கள்‌ சவுலை விட்டு விட்டு, 
தாவீதினிடத்தில்‌ வந்து சேருகிறார்கள்‌. 
பென்யமீன்‌ கோத்திரத்தார்‌ 
யுத்தவீரர்கள்‌. வில்வீரரும்‌, 
கவண்கல்‌ எறிகிறதற்கும்‌ 
வில்லினால்‌ அம்பு எய்கிறதற்கும்‌. 
வலது, இடது கைவாட்டமான 
பராக்கிரமசாலிகளுமானவர்கள்‌ 
நாளா 12:2). இவர்களுடைய இடது கையும்‌ 
வலது கையைப்போல பலமுள்ளதாயிருக்கிறது. 


அவர்கள்‌ 


த னங்களெல்லாருக்குள்ளும்‌ 
தொத்துகொள்ளப்பட 


இடதுகை 
இருந்தார்கள்‌; 


(நியா 20316. 


சிக்லாகிலிருக்கிற நாலிதனடந்த்க 
லந்த... இவர்களைப்‌ “பற்றி 
எங்கும்‌ குறிப்பிடப்படவில்லை, லங்கா 


நாளாகமம்‌ தனித்தன்மை உடைய 
ஒரு புஸ்தகமாகக்‌ கருதப்படுகிறது. 


பென்யமீன்‌ கோத்திரத்தார்‌ 
த்‌ இவர்கள்‌ சவலை. 
பிரிந்து தாவீதைப்‌ 
ன்பற்றுறோர்க்‌. அகியேசர்‌ என்பவன்‌ 
பென்யமீன்‌ 
தலைவராயிருக்கிறான்‌. 
கோத்திரத்திலிருந்து 
2 தலைவர்கள்‌ 'சவுலைவிட்டுப்‌ 
பிரிந்து தாவீதைப்‌ பின்பற்றுகிறார்கள்‌. 
தங்களோடு 3,000 பென்யமீனரைச்‌ சேர்த்துக்‌ 
கொண்டு தாவீதை ராஜாவாக 
ஆக்குவதற்காக வருகிறார்கள்‌ 
நாளா 12:3-7 29). 


சவுலின்‌ 


இவனைப்‌ போல 





i THE 
TT 
காத்தியர்கள்‌ 
1நானா 12:8-15 


1நானா 128. காத்தியரில்‌ 
பரிசையும்‌ சட்டியும்‌ பிடித்து, 
சிங்கமுகம்போன்ற முகமும்‌, 
மலைகளிலிருக்கிற வெளிமான்‌ வேகம்‌ 
போன்ற வேகமுமுன்னவர்கவாயிருத்து, 
யுத்தசேவகரான பராக்கிரமசாலிகன்‌' 
சிலரும்‌ வனாந்தரத்திலுன்ன அரணான 
இடத்தில்‌ இருக்கிற தாவீது பட்சமாய்ச்‌ 
சேர்த்தார்கள்‌. 


நநானா 12:9, யாரென்றால்‌, எத்சேர்‌ 
என்னும்‌ தலைவன்‌, அவனுக்கு. 
இரண்டாவது ஒபதியா மூன்றாவது 
எலியாப்‌, 


நநானா 12:10. நாலாவது மிஸ்மன்னர, 
இந்தாவது எரேமியா, 


நநானா 1211. ஆறாவது அத்தாயி, 
ஏழாவது எலியேல்‌, 


நோனா 12:12. எட்டாவது யோகனான்‌, 
ஒன்பதாவது எல்சபாத்‌, 


நநானா 12:18. பத்தாவது எரேமியா, 
பதினோராவது மக்பன்னாமி; 

நோனா 12414. 
இவர்கள்‌ 
இராணுவத்தலைவராயிருத்தார்கள்‌; 
அவர்களில்‌ சிறியவன்‌ நாறுபேருக்கும்‌ 
பெரியவன்‌: ஆயிரம்பேருக்கும்‌ 
சேர்வைக்காரராமிருத்தார்கன்‌.. 


காத்‌ புத்திரரான 


1நானா 1215. யோர்தான்‌ 
கரைபுரண்டுபோயிருக்கிற. முதலாம்‌. 
மாதத்தில்‌ அதைக்‌ கடந்து, கிழக்கேயும்‌, 
மேற்கேயும்‌ பன்னத்தாக்குகனில்‌ 
இருக்கிற யாவரையும்‌ 
துரத்திவிட்டவர்கள்‌ இவர்களே. 


காத்தியர்கள்‌ யோர்தானுக்கு 
அப்புறத்திலே குடியிருக்கிறார்கள்‌. ஆனாலும்‌ 
அவர்களும்‌ தாவீதின்மீது விசுவாசம்‌ 
வைக்கிறார்கள்‌. இஸ்ரவேல்‌ தேசத்தில்‌ 
ராஜ்யபாரம்பண்ணுவதற்கு தாவீதே 
தகுதியானவர்‌ என்பதை அவர்கள்‌ 
அங்கீகரிக்கிறார்கள்‌. 


1 நானாகமம்‌ - விரிவுரை 
ICHRONICLES - 


COMMENTARY 


காத்தியர்களில்‌ சிலர்‌ 
ஆதரவு கொடுப்பதற்காக, 
கோத்திரத்தாரை விட்டுப்‌ 
வனாந்தரத்திலுள்ள 
இடத்திலிருக்கிற தாவீது 
சேருகிறார்கள்‌ நாளா 12:8) 


தாவீதோடு கூடமிருக்கிற ர்‌ 
மொத்தம்‌ பதினொரு பேர்தான்‌. 
அவர்களுடைய பெயர்கள்‌ மாத்திரமே இந்த 
வசனப்பகுதியில்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
இவர்களும்‌ தாவீதுக்கு பலத்தை 
சேர்க்கிறார்கள்‌. 


தாவீதுக்கு 
தங்களுடைய 
பிரிந்து 
அரணான 
பட்சமாய்ச்‌ 


காத்‌ புத்திரரான. இவர்கள்‌ 
நூறுபேருக்கும்‌ 

ஆயிரம்பேருக்கும்‌ 

சேர்வைக்காரராயிருக்கிறார்கள்‌ 

நாளா 1214) 


இராணுவத்தலைவரயிருக்கிறார்கள்‌ ; 
அவர்களில்‌ 
பெரியவன்‌ 


சிறியவன்‌ 


தாவீது சிக்லாகிலிருந்தபோது, 
ஆரய்பத்தில்‌ அவரோடு கூட 
வந்துசேர்ந்தவர்கள்‌ மிகவும்‌ 
சாதாரணமானவர்கள்‌. அவர்கள்‌ தேர்ச்சி 
பெற்ற யுத்தவீரர்களல்ல. சமுதாயத்தில்‌ 
புறக்கணிக்கப்பட்டவர்களே ஆரம்பத்தில்‌ 
தாவீதோடுகூட வந்து சேர்ந்தார்கள்‌. 
அவர்கள்‌ தாவீதுக்கு உதலி செய்வதற்காக 
வரவில்லை. தாவீதோடு கூடமிருந்தால்‌ 
தங்களுக்கு பாதுகாப்பும்‌ நன்மையும்‌ 
கிடைக்கும்‌ என்று எதிர்பார்த்து. அவரோடு 
கூட வந்து சேர்ந்தார்கள்‌. 


"ஒடுக்கப்பட்டவர்கள்‌, 
குடன்பட்டவர்கள்‌, ாறுக்கிறவர்கள்‌ 
யாவரும்‌ அவனோடே கூரக்கொண்டார்கள்‌; 
அவன்‌ அவர்களுக்குத்‌ தலைவனானான்‌ 
இந்தப்பிரகாரமாக ஏறக்குறைய நானூறுபேர்‌ 
அவனோடிருந்தார்கள்‌" (சாமு 22:2). 


ஆனால்‌ சாத்தியரோ 
அவர்கள்‌ ரிசையும்‌ 
்கவாகள்‌ அவர்கள்‌ 
மலைகளிலிருக்கிற வெளிமான்‌ 
வேகம்போன்ற வேகமுள்ளவர்கள்‌. அவர்கள்‌ 
யுத்த சேவகரான  பராக்கிரமசாலிகள்‌. 
அப்படிப்பட்ட யுத்தவீரர்கள்‌ 
இப்போது. தாவீது பட்சமாய்‌ வந்து 
சேர்ந்திருக்கிறார்கள்‌. 


யுத்தவீரர்கள்‌. 
ஈட்டியும்‌ 





f= THE 
TT 


காத்தியர்‌ 


ஒழுக்க கட்டுப்பாடு 
மிகுந்த ள்‌ 
மத்தியிலே 


யுத்தவீரர்கள்‌. அவர்கள்‌ 

இராணுவத்தலைவர்களும்‌ 
இருக்கிறார்கள்‌. அவர்களில்‌ சிறியவன்‌ 
நூறு பேருக்கும்‌, பெரியவன்‌ ஆயிரம்‌ 
பேருக்கும்‌ சேர்வைக்காரராயிருக்கிறார்கள்‌. 
காத்‌ புத்திரர்‌ சிக்கிலாகிலிருக்கிற 
தாவீதினிடத்தில்‌ வந்தபோது. அவர்கள்‌ 
அநேக தடைகளை சந்தித்திருக்கவேண்டும்‌. 
பள்ளத்தாக்குகளில்‌ அவர்களுக்கு 
விரோதமாக ஏராளமான சத்துருக்கள்‌ 
வந்திருப்பார்கள்‌. 

காத்தியர்‌ யோர்தானுக்கு அப்புறத்திலே 
குடியிருக்கிறவர்கள்‌. இவர்கள்‌ 
யோர்தானைக்‌ கடந்து வந்த. 
சம்பவத்தைப்பற்றி வசனப்பகுதியில்‌ 
ஒன்றும்‌ சொல்லப்படவில்லை. அவர்கள்‌ 
பராக்கிரமசாலிகளாயிருந்து. தைரியமாய்‌ 
யோர்தானைக்‌ கடந்து, சிக்லாகிலிருக்கிற 
தாவீதினிடத்தில்‌ வந்திருக்கிறார்கள்‌. 


காத்தியரில்‌ 11 பராக்கிரமசாலிகள்‌ 
அவருடைய பிரயாணம்‌. 


யோர்தானின்‌ கிழக்குப்‌. 
மனாசே கிய 
120,000 பேரைத்‌. 
கொண்டுவருவதற்குக்‌ 
புரிகிறார்கள்‌. 
யோர்தான்‌ 
முதலாம்‌ 
கடந்து, 
மேற்கேயும்‌ 
யாவரையும்‌ 


காத்தியரே 


அதைக்‌ 


ழக்‌ 
பள்ளத்தாக்குகளில்‌ இருக்கிற 


'துரத்திவிட்டவர்கள்‌ 
நாளா 12:8-15). 


இந்தக்‌ 


பென்யமீன்‌ 


யூதாபுத்திரரும்‌ 
1நானா 12:16-18 


புத்திரரும்‌ 


நானா 12:16. பின்னும்‌ பென்யமீன்‌ 
புத்திரரிலும்‌ யூதாபுத்திரரிலும்‌ சிலர்‌ 
அரணான ஸ்தலத்தில்‌ இருக்கிற 
'தாவீதினிடத்தில்‌ வந்தார்கள்‌. 


1 நானாகமம்‌ - விரிவுரை 
ICHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


நானா 12:17. 
அவர்களுக்கு 
அவர்களுக்கு 


தாவீது புறப்பட்டு, 
எதிர்கொண்டுபோய்‌, 
டக வரன்‌ 
செய்ய 

என்னிடத்தில்‌ 
இருதயம்‌ 
எடு இசைத்திருக்கும்‌; 

என்‌ கைகளில்‌ கொடுமை இல்லாதிருக்க, 
என்னை என்‌ சத்துருக்களுக்குக்‌ 
காட்டிக்கொடுக்க வந்தீர்களேயாகில்‌, 
பிதாக்களின்‌ தேவன்‌ 

பார்த்துக்‌ கண்டிப்பாராக 


என்‌ 


இறங்கின தினால்‌, அவன்‌: 

நாங்கள்‌ உம்முடையவர்கன்‌; ஈகாயின்‌ 
குமாரனே, உமது பட்சமாயிருப்போம்‌; 
உமக்குச்‌ சமாதானம்‌, சமாதானம்‌; 
உமக்கு உதவி செய்கிறவர்களுக்கும்‌ 
சமாதானம்‌; உம்முடைய தேவன்‌. 
உமக்குத்‌ துணை நிற்கிறார்‌ என்றான்‌; 
அப்பொ வன்க 
அவர்களைச்‌. சேர்த்துக்கொண்டு, 
அவர்களைத்‌ தண்டுக்குத்‌ 
'தலைவராக்கினான்‌.. 


பென்யமீன்‌, யூதா ஆகிய இக்லிரண்டு 
கோத்திரங்களிலிருந்தும்‌ 
தாவீதினிடத்தில்‌ 

நாளா  12:16-18). கர்த்தர்‌ 
கொஞ்சமாக இஸ்ரவேல்‌ புத்திரரைத்‌ 
தாவீதினிடத்தில்‌ அழைத்து வருகிறார்‌. 
ஏற்ற வேளையில்‌. ராஜ்யபாரத்தைத்‌ 
தாவீதின்‌ கையில்‌ ஒப்புக்‌ கொடுப்பதற்குக்‌ 
கர்த்தர்‌ கிரியை செய்து கொண்டிருக்கிறார்‌. 


வதன்‌ 
கொஞ்சம்‌ 


பென்யமீன்‌. புத்திரரில்‌ சிலரும்‌, 
யூதாபுத்திரரில்‌ சிலரும்‌ தாவீதினிடத்திற்கு 
வருகிறார்கள்‌. இவர்களுக்கு அமாசாய்‌ 
என்பவன்‌ 'தலைவனாயிருக்கிறான்‌. 
பிற்காலத்தில்‌ அப்சலோமோடு கூடயிருந்த 
அமாசாவும்‌, இந்த வசனத்தில்‌ 
சொல்லப்பட்டிருக்கிற அமாசாயும்‌ ஒரே நபரா 
என்பது தெரியவில்லை. 





i FTE 
TT 


'அப்சலோம்‌, யோவாபுக்குப்‌ பதிலாக 
அமாசாவை இராணுவத்தலைவனாக்கினான்‌ ; 
இந்த மாசா, நாகாசின்‌ குமாரத்தியும்‌ 
செருயாவின்‌ சகோதரியும்‌ யோவாபின்‌ 
அத்தையுமாகிய அபிகாயிலைப்‌ படைத்த 
இஸ்ரவேலனாகிய எத்திரா என்னும்‌ பேருள்ள 
(டைய  குமாரனாயிருந்தான்‌"' 


ஒரு மனுஷனு; 
சோமு 17:25). 


தாவி, பென்யமீன்‌ 
யூதாபுத்திரரோடும்‌ 

பொறுமையோடும்‌ 

அவர்களை பார்த்தபோது தாவீதுக்கு 
ஆர்சரியமுண்டாயிற்று. சீப்‌ ஊராரும்‌, 
கேமிலா ஊராரும்‌ தாவீதுக்கு 
சத்துருக்களாயிருந்தவர்கள்‌. அந்த ஊராரில்‌ 
அநேகர்‌ யூதாகோத்திரத்தார்‌ தாவீதும்‌ 
யூதாகோத்திரத்தைச்‌ சேர்ந்தவர்‌. ஆனாலும்‌ 
அந்த ஊர்‌ ஜனங்கள்‌ தாவீதுக்கு 
சத்துருக்களாயிருந்தார்கள்‌. 


இப்போது பென்யமின்‌ புத்திரரோடு, 
யூதாபுத்திரரும்‌ சிக்லாகிலிருக்கிற 
தாவீதினிடத்தில்‌ வருகிறார்கள்‌. அவர்கள்‌ 
தனக்கு சிநேகிதர்களா அல்லது தனக்கு 
சந்துருக்களா என்னும்‌ சந்தேகம்‌ தாவீதுக்கு 
உண்டாயிற்று. அவர்கள்‌ தன்னிடத்தில்‌ 
வந்ததைப்‌ பார்த்து தாவீது. 
ஆச்சரியப்படுகிறார்‌. தாவீது அவர்களோடு 
மிகவும்‌ கவனமாக பழகுகிறார்‌ 


வீ ப்பட்‌ 
என வொன்டுவோல்! | ர்களுக்கு 
உத்தரவுகொடுக்கிறார்‌ தாவீது 
அவர்களை நோக்கி, “நீங்கள்‌ எனக்கு உதவி 
செய்ய சமாதானமாய்‌ என்னிடத்தில்‌ 
வந்தீர்களானால்‌, என்‌ இருதயம்‌ உங்களோடு 


இசைந்திருக்கும்‌: என்‌ கைகளில்‌ கொடுமை 
இல்லாதிரு: 


அவர்களுக்கு 


திருக்க, என்னை என்‌ 
சத்துருக்களுக்குக்‌ காட்டிக்கொடுக்க 
வந்தீர்களேயாகில்‌, நம்முடைய பிதாக்களின்‌. 
தேவன்‌ அதைப்‌ பார்த்துக்‌ கண்டிப்பாராக” 
நாளா 12:7) என்று சொல்லுகிறார்‌. 


யூதா கோத்திரத்திலிருந்தும்‌, 
பென்யமீன்‌ கோத்திரத்திலிருந்தும்‌ 
முறையாகச்‌ சி்‌ தாவி; 
வருகிறார்கள்‌. அவர்களைக்‌ குறித்து தாவீது 
மிகுந்த எச்சரிப்போடு இருக்கிறார்‌. அவர்கள்‌ 
சமாதானத்தோடு வருகிறார்களா அல்லது, 
தன்னைக்‌ காட்டிக்‌ கொடுக்க வருகிறார்களா 
என்பதை அறிந்து கொள்வதில்‌ 
தாவீது அக்கரை காண்பிக்கிறார்‌. 


1 நானாகமம்‌ - விரிவுரை 
ICHRONICLES - 


COMMENTARY 


அந்த வேளையில்‌. கர்த்தருடைய 
ஆவியானவர்‌ அமாசாயின்மேல்‌ இறங்கினார்‌. 


அவர்களைச்‌: 
சேர்த்துக்கொண்டு, அவர்களைத்‌ தண்டுக்குத்‌ 
தலைவராக்குகிறார்‌. [நாளா 1216-18) 

தாவீதிடத்தில்‌ வந்திருக்கிற 
பென்யமீன்‌ புத்திரரும்‌, யூதாபுத்திரரும்‌, 
தாவீதுக்கு உதவி செய்ய சமாதானமாய்‌ 
வந்திருந்தால்‌, தாவீதும்‌ அவர்களுக்கு. 
உதவி செய்வார்‌. அவர்கள்‌ ஒருவேளை 
சவுலின்‌ 'வேவுகாரராக, தன்னை 
வஞ்சிப்பதற்காக வந்திருந்தால்‌, கர்த்தர்‌ 
அவர்களை நியாயந்தீர்ப்பார்‌ என்று தாவீது 
சொல்லுகிறார்‌. 


இஸ்ரவேலின்‌: சரித்திரத்திலே. 
தாவீதைப்போல வேறு எந்த ராஜாவும்‌. 
இவ்வளவு கஷ்டங்களை அனுபவிக்கவில்லை, 
தாவீதுக்கு. நன்மைகளும்‌ வருகிறது. 


சுத்தமானதாயிருக்கிறது. 
கைகளில்‌ பாவமில்லை. 


தாவீது பென்யமீன்‌ புத்திரரிடத்திலும்‌, 
யூதாபுத்திரரிடத்திலும்‌ உடன்படிக்கை 
பண்ணும்போது, “நம்முடைய பிதாக்களின்‌ 
தேவன்‌ அதைப்‌ பார்த்து கண்டிப்பாராக' 
என்று சொல்லுகிறார்‌. தாவீது இஸ்ரவேலின்‌ 
தேவனாகிய குர்த்தரைப்பற்றிச்‌ 
சொல்லும்போது அவரை, 'நம்முடைய 
பிதாக்களின்‌ தேவன்‌" என்று சொல்லுகிறார்‌. 
கர்த்தர்‌ தாவீதின்‌ தேவனாகவும்‌ இருக்கிறார்‌, 
பென்யமீன்‌ புத்திருடைய தேவனாகவும்‌. 
இருக்கிறார்‌. யூதாபுத்திரருடைய 
தேவனாகவும்‌ இருக்கிறார்‌. 

தாவீதைப்‌ பார்க்க வந்திருக்கிற 
பென்யமீன்‌ புத்திரரும்‌.  யூதாபுத்திரரும்‌, 
இஸ்ரவேலின்‌ கோத்திரங்களை சேர்ந்தவர்கள்‌. 
அவர்கள்‌ கர்த்தருடைய இஸ்ரவேலர்கள்‌. 
கர்த்தரும்‌ இஸ்ரவேலின்‌ தேவனாயிருக்கிறார்‌. 
அவர்கள்‌ எல்லோருக்குமே ஒரே 
முற்பிதாக்களே இருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
எல்லோரும்‌ ஒரே தேவனையே 
ஆராதிக்கிறார்கள்‌. 





f= FTE 
TT 


தாவீது, 
வந்திருக்கிற புத்திரரையும்‌, 
யூதாபுத்திரரையும்‌ கர்த்தருடைய 
நாமத்தினால்‌ சபிக்கவில்லை. அவர்களோடு 
இதமான வார்த்தைகளைப்‌ பேசுகிறார்‌. 
“என்னை என்‌ சத்துருக்களுக்கு காட்டிக்‌ 
கொடுக்க வந்தீர்களேயாகில்‌" என்று 
தாவீது அவர்களிடத்தில்‌. ஒரு 
நிபந்தனையைச்‌ சொல்லுகிறார்‌. அவர்கள்‌ 
தாவீதைக்‌ காட்டிக்கொடுக்க வந்திருந்தால்‌, 
தேவன்‌ அவர்களைக்‌ கண்டிப்பார்‌ 
தாவீது இவர்களை பயமுறுத்தாமல்‌, 
அவர்களோடு சிநேகமான வார்த்தைகளைப்‌ 
பேசி, அவர்களை தன்னிடத்தில்‌ 
சேர்த்துக்கொள்கிறார்‌. 


தன்னைப்‌ பார்க்க 
பென்யமீன்‌ 


தாவீதைப்‌ பார்க்க வந்த பென்யமீன்‌ 
புத்திரருக்கும்‌, யூதாபுத்திரருக்கும்‌ 
அமாசா என்பவன்‌ தலைவனாயிருக்கிறான்‌. 
தாவீது அவர்களிடத்தில்‌ பேசிய 
பொழுது, அமாசாமின்மேல்‌, கர்த்தருடைய 
ஆலியானவர்‌ வந்து இறங்குகிறார்‌ 


அமாசாய்‌ தாவீதை நோக்கி 
'தாவீதே, நாங்கள்‌ உம்முடையவர்கள்‌: 
ஈசாயின்‌ குமாரனே, உமது பட்சமாயிருப்போம்‌: 
உமக்குச்‌ சமாதானம்‌. சமாதானம்‌; 
உமக்கு உதவி  செய்கிறவர்களுக்கும்‌ 
சமாதானம்‌; உம்முடைய வன்‌ 
உமக்குத்‌ துணை நிற்கிறார்‌" நாளா 12218) 
என்று சொல்லுகிறான்‌. 


சாய்‌ தாவீதை ஈசாமின்‌ 
குமாரனே" என்று அழைக்கிறான்‌. தாவீது 
நாகசோன்‌, சல்மோன்‌ ஆகியோரின்‌ 
சந்ததியில்‌ வந்தவர்‌ என்பதை அமாசாய்‌ 
நினைவுடடுத்துகிறான்‌. நாகசோன்‌. 
சல்மோன்‌ ஆகியோர்‌ யூதாகோத்திரத்திற்கு 
பிரபுக்களாயிருந்தவர்கள்‌. 


டம்‌ தாவீதைப்பற்றிச்‌ சொல்லும்போது, 

ஈசாயின்‌ மகன்‌” என்று 
சொல்லி அவமானப்படுத்தினார்‌. ஆனால்‌ 
இப்போதோ, தாவீதைப்‌ பார்க்க 
வந்திருக்கிறவர்கள்‌, அவரை, “ஈசாயின்‌ 
மகன்‌" என்று சொல்லி 
மேன்மைப்படுத்துகிறார்கள்‌. அவர்கள்‌ 
தாவீதுக்கும்‌, அவருக்கு உதவி 
செய்கிறவர்களுக்கும்‌ சமாதானம்‌ என்று. 
சொல்லுகிறார்கள்‌. 


1 நானாகமம்‌ - விரிவுரை 
ICHRONICLES - 


QOODNENS 
PUBLISHERS 


COMMENTARY 


'அமாவாசிக்கு மறுநாளிலும்‌ தாவீது 
இருக்கும்‌ இடம்‌ காலியாயிருந்தது: 
அப்பொழுது சவுல்‌: ஈசாயின்‌ மகன்‌ நேற்றும்‌ 
இன்றும்‌ போஜனத்துக்கு வராதேபோனது 
என்ன என்று தன்‌ குமாரனாகிய 
யோனத்தானைக்‌ கேட்டான்‌" 1சாமு 20:27 


'சவல்‌ தன்னண்டையில்‌ நிற்கிற தன்‌ 
ஊழியக்காரரைப்‌ பார்த்து: பென்யமீன்‌ 
பத்திரரே கேளுங்கள்‌: ஈசாமின்‌ மகன்‌ 
உங்களெல்லாருக்கும்‌ வயல்களையும்‌ 
திராட்சத்தோட்டங்களையும்‌ கொடுப்பானோ? 
உங்களெல்லாரையும்‌ ஆயிரத்துக்கு 
அதிபதிகளும்‌ நூற்றுக்கு அதிபதிகளுமாக 
வைப்பானோ?" (சாமு 22:7). 


அமாசாய்‌ 
ஆரர்வதிக்கும்போது, 

உமக்கு து 

சொல்லுகிறான்‌. நம்முடைய தேவன்‌ நமக்கு 
துணை நிற்கும்போது, காரியங்கள்‌ 
அநுகூலமாய்க்‌ கைகூடிவரும்‌. 


தாவீது தன்னிடத்தில்‌ வந்திருக்கிற 
பென்யமீன்‌ புத்திரரையும்‌ யூதாபுத்திரரையும்‌ 
சேர்த்துக்கொண்டு, அவர்களை தண்டுக்கு 
தலைவனாக்குகிறார்‌ 


மனாசே கோத்திரம்‌ 
தானா 1219-22 


1தானா 12:19. 
யுத்தம்பண்ணப்யபோகிற பெலி 
ஸ்தருடனே கூடத்‌ தாவீது 
வருகிறபோது, மணாசேயிலும்‌ சிலர்‌ 
அவன்‌ பட்சமாய்ச்‌ சேர்ந்தார்கள்‌; பெலி. 
ஸ்தரின்‌ பிரபுக்கள்‌ யோசனையண்ணி, 
அவன்‌. நம்முடைய  தலைகளுக்கு 
மோசமாய்த்‌ தன்‌ ஆண்டவனாகிய 
சவுலின்‌ பாட்சமாய்ப்‌ போவான்‌ என்று 
அவனை அனுப்பிவிட்டார்கன்‌;. 
அதனால்‌ அவர்கள்‌ இவர்களுக்கு. 
உதவிசெய்யவில்லை, 


சுவுலின்மேல்‌ 


நீதானா 12:20. அப்படியே அவன்‌ 
சிக்லாகுக்குத்‌ திரும்பீப்போகையில்‌, 
மனாசேயில்‌ அத்னாக்‌, யோசபாத்‌, 
எதியாவேல்‌, மிகாயேல்‌, யோசபாத்‌, 
எலிகூ, சில்த்தாயி என்னும்‌ மனாசே: 
கோத்திரத்தாரின்‌ ஆயிரத்துச்‌ 
சேர்வைக்காரர்‌ அவன்‌ பட்சமாய்‌. 
வந்தார்கள்‌. 





i= FTE 
TT 


நோனா 1221. அத்தத்‌ 
விரோதமாய்‌ இவர்கள்‌ 
உதவிசெய்தார்கள்‌; இவர்களெல்லாரும்‌ 
பராக்கிரமசாலிகளும்‌ இராணுவத்தில்‌ 
சேர்வைக்காரருமாயிருத்தார்கன்‌. 


நானா 12:22, அக்காலத்திலே 
நாளுக்குநான்‌. தாவீதுக்கு. 
உதவிசெய்யும்‌ மனுஷர்‌ அவனிடத்தில்‌ 
வந்து சேர்ந்தபடியால்‌, அவர்கள்‌ 
தேவசேனையைப்போல மகா 
சேனையானார்கன்‌. 


சிக்லாக்கில்‌ இருந்தபோது, 
கோத்திரத்தாரில்‌ சிலரும்‌ 
தாவீதினிடத்தில்‌ வருகிறார்கள்‌. இந்தச்‌ 
சம்பவம்‌ சவுலின்‌ வீழ்ச்சிக்குச்‌ சற்று முன்பாக 
நடைபெறுகிறது. இவர்களில்‌ எழு 
பிரதானிகளும்‌ இருக்கிறார்கள்‌ 


அமலேக்கியர்‌ கொள்ளையடித்தப்‌ 
பொருட்களை. மீட்டுத்‌ தருவதில்‌ இவர்கள்‌ 
உதலிபுரிகிறார்கள்‌ சாமு 30, 
நாளா 1219-21) சில வருஷங்களுக்குப்‌ 
பின்பு, ராஜ்யபாரத்தைத்‌ தாவீதினிடத்தில்‌ 
ஒப்புக்கொடுப்பதற்கும்‌ இவர்கள்‌ 
உறலிபுரிகிறார்கள்‌ (1நாளா 12:37). 

பெலிஸ்தர்‌ சவுக்கு விரோதமாக 
யுத்தம்பண்ணப்போன சம்பவம்‌, தாவீது 
இந்த யுத்தத்தல்‌ கலந்து கொள்ளமால்‌ 
திரும்பி வந்த சம்பவம்‌ ஆகியவை சாமு 
29:4-ஆவது வசனப்பகுதியில்‌ 
எழுதப்பட்டிருக்கிறது. 

தாவீது பெலிஸ்தரோடு கூட சேர்ந்து 
சவலுக்கு விரோதமாக யுத்தம்பண்ணாமல்‌, 
சிக்லாகுக்கு திரும்பிப்போகிறார்‌. 
அப்போது மனாசே  கோத்திரத்தாரில்‌. 
சிலர்‌ தாவீதோடுகூட சேர்ந்துகொள்கிறார்கள்‌. 


தாவீது எப்ரோனிலிருந்தபோது, 
அவரோடுகூட. வந்து 
சேர்ந்தவர்கள்‌ 

1தானா 12:28-40 


ந்நானா. 12:98. 
வாக்கின்படி.யே, 
ராஜ்யபாரத்தைத்‌ 
திருப்ப, 


கர்த்தருடைய 
சவுலின்‌ 


தாவிதினிடமாய்த்‌ 
எப்ரோனிலிருக்கிற 


1 நானாகமம்‌ - விரிவுரை 
ICHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


அவனிடத்துக்கு. 
யுத்தசன்னத்தரான 
'இலக்கமாவன: 


வந்த 
தலைவரின்‌ 


நானா 1224.  யூதாயுத்திரரில்‌ 
பரிசையும்‌ சட்டியும்‌ பிடித்து, 
யுத்தசன்னத்தரானவர்கள்‌ ஆறாயிரத்து 
எண்ணூறுபேர்‌. 


1தானா 12:25. சிமியோன்‌ புத்திரரில்‌ 
பராக்கிரமசாலிகளாகிய யுத்தவீரர்‌ 
ஏழாயிரத்து நூறுபேர்‌. 


1தானா 1226. லேவி 
நாலாயிரத்து அறுநூறுபேர்‌. 


புத்திரரில்‌ 


1தானா 12:27. ஆரோன்‌ சுத்ததியாரின்‌ 
அதிபதியாகிய யோயதாவும்‌, 
அவனோடிருத்த மூவாயிரத்து 
எழுநாறுயேரும்‌, 


நதானா 12:28, பராக்கிரமசாலியான 
சாதோக்‌ என்னும்‌ வாலிபனும்‌, அவன்‌ 
தகப்பன்‌. வம்சத்தாரான 
இருபத்திரண்டு தலைவருமே. 


1தானா 12:29. பென்யமீன்‌ புத்திரரான 
சவுலின்‌ சகோதரரில்‌ மூவாயிரம்பேர்‌; 
அதுவரைக்கும்‌ அவர்களில்‌ 
மிச்சமானவர்கன்‌ சவுலின்‌ குடும்பத்தைக்‌ 
காப்பாற்றப்‌ பார்த்தார்கள்‌. 


1நானா 12:80. எப்பிராயிம்‌ புத்திரரில்‌ 
தங்கள்‌ பிதாக்களின்‌ வம்சத்தில்‌. 
பேர்பெற்ற மனுஷரான பராக்கிரமசாலி. 
கன்‌ இருபதினாமிரத்து எண்ணூறுபேர்‌. 


நானா. 12:31. 
பாதிக்கோத்திரத்தில்‌ தாவீதை 
ராஜாவாக்குகிற தற்கு. வரும்படி, 
பேர்பேராகக்‌ குறிக்கப்பட்டவர்கள்‌ 
பதினெண்ணாயிரம்பேர்‌. 


மனாசேயின்‌ 


1நானா 12:32. இசக்கார்‌. 
இஸ்ரவேலர்‌ செய்யவேண்டியது 
இன்னதென்று அறிந்து: 
காலாகாலங்களுக்குத்‌ தகுந்த யோசனை 
சொல்லத்தக்க "தலைவர்கள்‌ 
'இருநாறுபேரும்‌, இவர்கள்‌. 
வாக்குக்குச்‌ செவி கொடுத்த 
இவர்களுடைய எல்லாச்‌ சகோதரருமே. 


புத்திரரில்‌, 





i a 
TT 


நோனா 12:38. செயுலோன்‌ புத்திரரில்‌ 

சகலவித யுத்த ஆயுதங்களாலூம்‌. 

செய்கிறதற்கும்‌, தங்கள்‌ 

க்‌ காத்துதிற்கிறதற்கும்‌ 

வஞ்சனை செய்யாமல்‌: 

போகத்தக்கவர்கள்‌. 
ஓம்பதினாயிரம்பேர்‌.. 


12:34. நப்தலி. புத்திரரில்‌ 
தலைவர்கள்‌ பரிசையும்‌ 

பிடித்த. 
இருந்தவர்கள்‌. 


1நானா 
ஆயிரம்‌. 
சட்டியும்‌ 
அவர்கணோடே கூட 
முப்பத்தேழாயிர ம்பேர்‌. 


1நானா 12:35. தாண்‌ புத்திரரில்‌ 
யுத்தத்திற்குத்‌ தேறினவர்கள்‌ 
இருபத்து எண்ணாயிரத்து 
அறுநாறுபேர்‌. 


நநானா 12:88, ஆசேர்‌ புத்திரரில்‌ 
யுத்தத்திற்குத்‌ தேறினவர்களாய்‌. 
சேவகம்பண்ணப்‌  போகத்தக்கவர்கள்‌ 


நாற்பதினாயிரம்பேர்‌. 


நானா 1297, 
அக்கரையான 
காத்தியரிலும்‌, 
பாதிக்கோத்திரத்தாரிலும்‌, 
யுத்தம்பண்ண 
ஆயுதங்களையும்‌ 
நூற்றிருபதினாயிரம்பேர்‌. 


நோனா 12:38. தாவீதை இஸ்ரவேலி. 
ன்மேல்‌: ராஜாவாக்குகிறதற்கு, 
இந்த யுத்தமனுஷர்‌ எல்லாரும்‌ 
அணி அணியாய்‌ வைக்கப்‌ 


பட்டவர்களாக, உத்தம 
இருதயத்தோடே, எப்ரோனுக்கு. 
வந்தார்கள்‌; இஸ்ரவேலில்‌ மற்ற 
யாவரும்‌ தாவீதை 
ராஜாவாக்குகிற தற்கு ஒருமனப்‌ 
பட்டிருத்தார்கன்‌. 

அவர்கள்‌. அங்கே 
தாவீதோடேகூட மூன்றுநான்‌ 
இருத்து, போஜனபானம்‌. 
பண்ணினார்கள்‌; அவர்கள்‌ சகோதரர்‌ 
அவர்களுக்காகச்‌. சகலத்தையும்‌ 
ஆயத்தம்‌ பண்ணியிருத்தார்கள்‌.. 


நோனா 12:99, 


1 நானாகமம்‌ - விரிவுரை 
ICHRONICLES - 


QOODNENS 
PUBLISHERS 


COMMENTARY 


ந்நானா 12:40. இசக்கார்‌, செயுலோன்‌, 
'நப்தலியின்‌ எல்லைமட்டும்‌ 
அவர்களுக்குச்‌ சமீபமாவிருத்தவர்களும்‌, 
கழுதைகன்மேலும்‌ ஓட்டகங்கன்மேலும்‌ 
கோவேறு. கழுதைகள்‌ மேலும்‌ 
மாடுகன்மேலும்‌, தின்பண்டங்கனாகிய 
மார, அத்திப்பழ அடைகள்‌, வற்றலான 
திராட்சப்பழங்கள்‌, திராட்சரசம்‌, 
எண்ணெய்‌, ஆடுமாடுகள்‌ ஆகிய 
இவைகளை வேண்டிய மட்டும்‌ 
ஏற்றிக்கொண்டு. வந்தார்கள்‌; 
இஸ்ரவேலிலே மகிழ்ச்சியுண்டாயிற்று. 


தாவீது எப்ரோனிலிருக்கிறார்‌. 
அக்காலத்திலே நாளுக்குநாள்‌ தாவீதுக்கு 
உதவிசெய்யும்‌ மனுஷர்‌ அவரிடத்தில்‌ வந்து 
சேர்ந்தபடியால்‌, அவர்கள்‌ 
தேவசேனையைப்போல மகா 
சேனையானார்கள்‌ (நாளா 12:22), 


நாளுக்குநாள்‌ தாவீதுக்கு 
உதவிசெய்யும்‌ மனுஷர்‌ அவரிடத்தில்‌ வந்து 
சேர்ந்தார்கள்‌. சவலிடமிருந்து 
ராஜ்யபாரத்தைத்‌ தாவீதினிடத்திற்கு ஒப்புக்‌ 
கொடுப்பதற்காக இவர்கள்‌ ஆயுதங்களோடு 
வருகிறார்கள்‌. கர்த்தருடைய வார்த்தை 
நிறைவேறுகிறது. (1நாளா 12:22-23), 


தாவீதின்‌ மகாசேனையில்‌ வந்த 
சேர்ந்தவர்களின்‌ விவரம்‌ வருமாறு: 

1. யூதாவின்‌ மனுஷர்‌ - 6800 பேர்‌ 
சிமியோனின்‌ மனுஷர்‌ - 7,100பேர்‌ 
லேவியின்‌ மனுஷர்‌ - 4,600 பேர்‌ 
பென்யமீனின்‌ மனுஷர்‌ - 3,000பேர்‌ 

5. எப்பிராமீமின்‌ மனுஷர்‌ - 20,800 பேர்‌ 


யோர்தானின்‌ மேற்குப்‌ பகுதியிலிருந்த 
மனாசேயின்‌ மனுஷர்‌ - 18,000 பேர்‌ 


இசக்காரின்‌ மனுஷர்‌ - 200பேர்‌ 

செபுலோனின்‌ மனுஷர்‌ - 50,000பேர்‌ 

நப்தலியின்‌ மனுஷர்‌ - 38,000பேர்‌ 
10. தாணின்‌ மனுஷர்‌ - 28,600 பேர்‌ 





i THE 
TT 


1. ஆசேரின்‌ மனுஷர்‌ - 40,000 


12. யோர்தானின்‌ கிழக்குப்‌ பகுதியிலிருந்த 
மனாசேயின்‌ மனுஷரும்‌, காத்தின்‌ 
மனுஷரும்‌, ரூபனின்‌ மனுஷரும்‌ - 
120,000பேர்‌ 


மொத்தம்‌ 337,110பேர்‌ 


தாவீதின்‌ மகா சேனையின்‌ மொத்த 
எண்ணிக்கை 337,100. மனுஷரைவிட 
அதிகமாக உள்ளது. இசக்காரின்‌ 200 
தலைவருக்கு உட்பட்ட மனுஷர்‌ த 
எண்ணிக்கையில்‌ சேர்க்கப்படவில்லை. 
நாளா 12:32). 


சவுலின்‌ குமாரனாகிய இஸ்போசேத்‌ 
மரித்துப்போகிறான்‌. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
எல்லோரும்‌ தாவீதை சமஸ்த 
இஸ்ரவேலுக்கும்‌ ராஜாவாக்கவேண்டுமென்று 
விரும்புகிறார்கள்‌. யுத்தசன்னத்தரின்‌ 
'தலைவர்களெல்லாம்‌ 
தாவீதினிடத்தில்‌ 
தாவீதை 
அபிஷேகம்பண்ணுவதற்கு, 
தடைகள்‌, பிரச்சனைகள்‌ 
வந்தால்‌, அதை 
மேற்கொள்வதற்கு, யுத்தசன்னத்தரான 
தலைவர்கள்‌. 
கூடமிருக்கிறார்கள்‌. 


ராஜாவாக 
எதிர்ப்புக்கள்‌, 


தாவீது 
எப்ரோனிலிருக்கிறார்‌. 
அருகாமையிலுள்ளவர்கள்‌. 
எண்ணிக்கையில்‌ தாவீதோடு 
வந்து சேருகிறார்கள்‌. 
மனுஷர்‌ 6800 பேரும்‌, 
மனுஷர்‌ 7,00 பேரும்‌ 
தாவீதோடு சேருகிறார்கள்‌. 

செய்வோன்‌! கோத்திரத்தாரோ 
எப்ரோனுக்கு வெகுதூரத்திலிருக்கிறார்கள்‌. 
செபுலோன்‌, ஆசேர்‌, மனாசேயின்‌ 
பாதிக்கோத்திரத்தார்‌ ஆகியோர்‌ 
யோர்தானுக்கு அப்புறத்திலே இருக்கிறார்கள்‌. 
ஆனாலும்‌ 
எண்ணிக்கையில்‌, 
தாவீதினிடத்தில்‌ வந்து சேருகிறார்கள்‌. 


1 நானாகமம்‌ - விரிவுரை 
ICHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


தாவீதுக்கு 
அருகாமையிலிருக்கிறவர்கள்‌ 
சொற்பஎண்ணிக்கையில்‌ 
அவர்களுக்கு 
குறைவாகயிருக்கிறது 
முடியாது. 
சொற்பஎண்ணிக்கையில்‌ வந்திருந்தாலும்‌, 
அந்தக்‌ கோத்திரங்களில்‌ மீதமுள்ளவர்கள்‌, 
தாவீதுக்கு. அருகாமையிலேயே 
இருக்கிறார்கள்‌. ஆகையினால்‌ தாவீதுக்கு 
எப்போது உதவி தேவைப்பட்டாலும்‌, 
அவர்கள்‌ உடனே தாவீதோடு கூட வந்து 
சேர்ந்துகொள்வார்கள்‌. 


லேலியரும்‌ சாரியரும்‌ தாவீதோடு 
க்கும்‌! அதவது. இற்‌ 
வசனப்பகுதியில்‌ “ஆரோன்‌ சந்ததியார்‌” 
என்று சொல்லப்பட்டிருக்கிறார்கள்‌. இவர்கள்‌ 
தாவீதுக்காக யுத்தம்பண்ணவும்‌, 
கர்த்தருக்காக ஜெய்யண்ணவம்‌ 
ஆயத்தமாயிருக்கிறார்கள்‌. கர்த்தர்‌ 
தான்தை சமஸ்த இஸ்ரவேலுக்கும்‌ ராஜாவாக 
அபிஷேகம்பண்ணியிருக்கிறார்‌. என்பதை 
ஆரோன்‌ சந்தியார்‌ அறிந்திருக்கிறார்கள்‌. 


சவல்‌ உயிரோடிருந்த வரையிலும்‌ 
தாவீதுக்கு சத்துருவாயிருந்தார்‌. தாவீதை 
கொல்லவேண்டுமென்று முயற்சிபண்ணினார்‌. 
சவுல்‌ மரித்துப்போன பின்பு, 
சவுலின்‌ சகோதரரில்‌ 3000 பேர்‌ 
இப்போது நாவீதினிடத்தில்‌ வருகிறார்கள்‌. 
இவர்கள்‌ இதுவரையிலும்‌ வுலின்‌: 
காப்பாற்ற ப்்தவ்கள்‌ 

தோ அவர்கள்‌ 

வந்திருக்கிறார்கள்‌. 


என்று 


நாளா 12:29). 


தாவீதோடு கூட வந்திருக்கிறவர்கள்‌ 
பராக்கிரமசாலிகளாகிய யுத்தவீரர்கள்‌ 
நாளா 12:25,28,30). இவர்கள்‌ யுத்தத்திற்கு 
ர்கள்‌ 36). இவர்கள்‌ 
ள்‌ இவர்கள்‌ 
வைக்கப்பட்டிருக்கிறார்கள்‌ 
நாளா 12:38). 

இசக்கார்‌ கோத்திரத்தாரில்‌ 200பேர்‌ 
மாத்திரமே. தாவீதினிடத்தில்‌ 
வந்திருக்கிறார்கள்‌. இவர்கள்‌ சொற்ப 
எண்ணிக்கையிலிருந்தாலும்‌, தாவீதுக்கு 
நல்ல யோசனைகளை சொல்லி மிகவும்‌ 

உதவியாயிருக்கிறார்கள்‌. 





ழ்‌ உள 
யாய 


“இசக்கார்‌ ப்திரரில்‌, இஸ்ரவேலர்‌ 
செய்யவேண்டியது இன்னதென்று அறிந்து 
காலாகாலங்களுக்குத்‌ தகுந்த யோசனை 
சொல்லத்தக்க தலைவர்கள்‌ இருநூறுபேரும்‌, 
இவர்கள்‌ வாக்குக்குச்‌ செவி கொடுத்த 

ர்களுடைய எல்லாச்‌ சகோதரருமே” 
நாளா 12:32). 


இசக்கார்‌ கோத்திரத்தாருக்கு 
இஸ்ரவேல்‌ தேசத்தைப்பற்றியும்‌, இஸ்ரவேல்‌ 
ஜனங்களைப்பற்‌ நன்றாய்த்‌ 
தெரிந்திருக்கிறது. இசக்காரின்‌ பிரபுக்கள்‌ 
எல்லோருமே மிகுந்த ஞானமுள்ளவர்கள்‌. 
இசக்காரின்‌ பிரபுக்களுக்கு எவ்வாறு 
ஆகை செய்வது. என்பதும்‌ தெரியம்‌ 
முள்ள இசக்கார்‌ கோத்திரத்தாருக்கு, 
ஆளுகைக்கு எல்வாறு கீழ்ப்பிவது என்பதும்‌ 
தெரியும்‌. 


“இசக்காரின்‌ பிரபுக்களும்‌ 
தெபொராளோடே இருந்தார்கள்‌; பாராக்கைப்‌ 
போல இசக்கார்‌ மனுஷரும்‌ பள்ளத்தாக்கில்‌ 
கால்நடையாய்‌ அனுப்பப்பட்டுப்‌ போனார்கள்‌; 
ரூபனின்‌ பிரிவினைகளால்‌ உண்டான 
இருதயத்தின்‌ நினைவுகள்‌. மிகுதி” 
(நியா 525), 


இவர்களுடைய 
ஒருமனப்பட்டிருக்கிறது. 
தாவீதுக்கும்‌, சவலுக்குமாக 
எஜமான்களுக்கு ஊழியம்‌ 
இவர்கள்‌ ஒரே 
ஆத்துமாவோடும்‌ தாவீதோடு 
சேர்ந்திருக்கிறார்கள்‌ (1நாளா 12:38). 


இருதயம்‌ தாவீதோடு 
இவர்கள்‌ 

இரண்டு 
ய்யவில்லை. 
ஒரே இருதயத்தோடும்‌, 


1 நாணாகமம்‌ - விரிவுரை 
ICHRONICLES - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அங்கே தாவீதோடேகூட 
இருந்து. போஜனபானம்‌ 
பண்ணுகிறார்கள்‌. மூன்றுநாட்களுக்கு 
விருந்து நடைபெறுகிறது. இந்த 
விருந்திற்கு தின்பண்டங்களாகிய மா, 
அத்திப்பழ அடைகள்‌, வற்றலான திராட்சப்‌ 
திராட்சரசம்‌, எண்ணெய்‌, 
ஆகியவற்றை இஸ்ரவேல்‌ 
கொண்டு வருகிறார்கள்‌. 


அவர்கள்‌ 
மூன்று நாள்‌ 


பழங்கள்‌, 
ஆடுமாடுகள்‌ 
புத்திரர்கள்‌ 
நாளா 12:40). 


தாவீதோடுகூட 
சேர்ந்திருக்கிறவர்களின்‌ 
ஒரே இருதயமாகவும்‌ நாளா 12:33), 
உத்தம இருதயமாகவும்‌ (நாளா 12:38), 
ஒரு மனப்பட்ட இருதயமாகவும்‌ இருக்கிறது. 


இஸ்ரவேலிலே 


வந்‌, 
இருதயங்கள்‌, 


க்‌ ப... 

குறிப்பிடப்பட்டிருக்கும்‌. 

எல்லாக்‌ தோத்திரத்தாரும்‌ 

ல்‌ வந்து, அவரைச்‌: 

இஸ்ரவேலுக்கும்‌ 

ராஜாவாக்குகிறார்கள்‌. எப்ரோனில்‌ 

தாவீது யூதாவின்மீது ராஜ்யபாரம்‌ 

பண்ணுவதைப்‌ பற்றி இந்த அதிகாரத்தில்‌ 
ஒன்றும்‌ குறிப்பிடப்படவில்லை. 





i= THE 
TT 


இஸ்ரவேலின்‌ 
காரியங்களைப்பற்றி இந்த 
சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய 
பெட்டி கீரியாத்யாரீமிலிருக்கிறது. அந்தப்‌ 
பெட்டியை எருசலேமுக்கு கொண்டு 
வரஸ்டுென்று i விரும்புகிறார்‌ 
தாவீது, சம்பந்தமாக 
இஸ்ரவேலில்‌ பத்தன்‌ பிரதிநிதிகளோடு 
ஆலோசனை பண்ணுகிறார்‌ 
நாளா 1351-4) 


மார்க்க 


அதிகாரத்தில்‌ 


ஸ்ரவேலர்‌ [னை வரும்‌ 
சந்தோத்தோடு. நேது 
கீரியாத்யாரீமிலிருந்து ஒரு 
இரதத்தின்மேல்‌ ஏற்றிக்கொண்டு. 
வருகிறார்கள்‌ ரநானா:1328) 


மிகுந்த 
க 


ஊசா பெட்டியைப்‌ பிடிக்க தன்‌ கையை 
நீட்டின போது. கர்த்தர்‌ 
அடிக்கிறார்‌ 


செத்துப்போகிறான்‌ (நாளா 1359-14) 


தேவனுடைய பெட்டி. 
1நானா 18:1-8 


1நானா 18:1. தாவீது ஆயிரம்யேருக்குத்‌ 
தலைவரோடும்‌ நூதுபேருக்குத்‌ 
தலைவரோடும்‌ ௪கல அதிபதிகளோடும்‌. 
ஆலோசனை பண்ணி, 


1நானா 182. இஸ்ரவேல்‌ 
சபையையெல்லாம்‌ நோக்கி: 
உங்களுக்குச்‌ சம்மதியும்‌ நம்முடைய 
தேவனாகிய 

சித்தமுமாயிருத்தால்‌, 
தேசங்களிலெல்லாம்‌ 

நம்முடைய மற்றச்‌ 

அவர்களோடே. 

வெனிதிலங்களில்‌ 

ஆசாரியரும்‌ 

நம்மோடே கூடும்படிக்கு நாம்‌ 
சீக்கிரமாய்‌ அவர்களிடத்துக்கு ஆன்‌ 
அனுப்பி, 


1 நானாகமம்‌ - விரிவுரை 
ICHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


தானா 18:3. நமது தேவனுடைய 
பெட்டியைத்‌ திரும்ப நம்மிடத்துக்குக்‌ 
கொண்டுவருவோமாக; சவுலின்‌ 
நாட்களில்‌ அதைத்‌ தேடாதேபோனோம்‌ 
என்றான்‌. 


நோனா 18:4. இந்தக்‌ காரியம்‌ சகல 
ஜனத்தின்‌ பார்வைக்கும்‌ 
செம்மையாயிருத்தபடியால்‌, சபையார்‌ 
எல்லாரும்‌ அப்படியே செய்வோம்‌. 
என்றார்கள்‌. 


1தானா 18:5. அப்படியே தேவனுடைய 
பெட்டியைக்‌ கீரியாத்யாரீமிலிருத்து 
கொண்டுவரும்படி, தாவீது 
எகிப்தைச்சேர்ந்த சீகோர்‌ நதிதுவக்கி 
ஆமாத்தின்‌ எல்லை மட்டுமுன்ன 
இஸ்ரவேலையெல்லாங்கூட்டி, 


நதானா 18:6. கேருபீன்களின்‌ நடுவே 
வாசம்‌. பண்ணுகிற கர்த்தராகிய 
தேவனுடைய நாமம்‌ 
தொழுதுகொன்னப்படுகிற அவருடைய 
பெட்டியை யூதாவிலிருக்கிற 
கீரியாத்யாரீமுக்கடுத்த 

குந்து கொண்டுவரும்படிக்கு, அவனும்‌ 
இஸ்ரவேலர்‌. அனைவரும்‌. 
அவ்விடத்திற்குப்‌ போனார்கள்‌. 


தானா 18:7. அவர்கள்‌ தேவனுடைய 
பெட்டியை அபினதாபின்‌ வீட்டிலிருந்து 
ஒரு புது ரதத்தின்மேல்‌ ஏற்றிக்கொண்டு. 
வந்தார்கள்‌; ஊசாவும்‌ அகியோவும்‌ 
ரதத்தை நடத்தினார்கள்‌. 


நோனா 198. 

இஸ்ரவேலரும்‌ 

பலத்தோடும்‌ தேவனுக்குமுன்‌ பாக்‌ 
௬ரமண்டலங்களையும்‌ தம்புருகளையும்‌ 
மேனங்களையும்‌ கைத்தானங்களையும்‌ 
பூரிகைகளையும்‌ சேவித்து 
மகிழ்ச்சியாய்‌ ஆடிப்பாடினார்கள்‌. 


தேவனுடைய பெட்டி யூதாவுக்கடுத்த 
கீரியாத்யாரீமிலே இருக்கிறது. தாவீது அந்தப்‌ 
பெட்டியை எருசலேமுக்கு கொண்டு 
ஊவேண்டுபென்று அக்க. 5 கேம்‌ 
கர்த்தருடைய பரிசுத்த நகரம்‌. இது 
தாவீதின்‌. ராஜ்யத்திலே. ராஜதானி 
பட்டணமாயிருக்கிறது. 





i= FTE 
ETT 


தாவீது இஸ்ரவேலின்‌ சிங்காசனத்திலே 
ராஜாவாக அமர்ந்தவுடனே அவர்‌ 
தேவனுடைய பெட்டியைப்பற்றி சிந்திக்க 
ஆரம்பிக்கிறார்‌. நமது தேவனுடைய 
பெட்டியை திரும்ப நம்மிடத்துக்குகொண்டு 
வருவோமாக” நாளா 13:3) என்று 
தாவீது சொல்லுகிறார்‌. 


தாவீது கர்த்தரைக்‌ கனம்பண்ணுகிறார்‌. 
தேவனுடைய பெட்டி, கர்த்தருடைய 
பரிசுத்தமான பிரசன்னத்திற்கு 
அடையாளமாயிருக்கிறது. தாவீது. 
தேவனுடைய பெட்டிக்கு மதிப்பும்‌ 
மரியாதையும்‌ கொடுக்கிறார்‌ 


தாவீது (டைய பெட்டியை. 
எருசலேமுக்கு கொண்டு வரும்போது. அது 
அவர்களுக்கு மேன்மையாயும்‌, மகிமையாயும்‌ 
இருக்கும்‌. அது மாத்திரமல்ல, தேவனுடைய 
பெட்டியினால்‌ அவர்களுக்கு ஆசீர்வாதமும்‌ 
கிடைக்கும்‌. கர்த்தருடைய பரிசுத்தமான 
வார்த்தைகள்‌ நம்மிடத்தில்‌. 
தங்கியிருக்கும்போது, அதன்‌ மூலமாக 
நமக்கு ஆறுதல்களும்‌ ஆசீர்வாதங்களும்‌ 
உண்டாகும்‌. 


பனம்‌ எங்குபோனாம்‌, கர்த்தருடைய 


தக்கம்‌ 

ஜனத்தார்‌ தாங்கள்‌ 

பிரயாணம்பண்ணிய  இடங்களுக்கெல்லாம்‌, 

கர்த்தருடைய பெட்டியை சுமந்துகொண்டு 

போனதுபோல, நாமும்‌ நம்முடைய 

இருதயத்திலே கர்த்தருடைய வார்த்தைகளை 
சுமக்கவேண்டும்‌. 


இஸ்ரவேல்‌ ஜனத்தாருக்கு 
கர்த்தருடைய பிரமாணமே, அவர்களுக்கு 


1 நானாகமம்‌ - விரிவுரை 
ICHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


தேவனுடைய பெட்டியை எருசலேமுக்கு 
கொண்டு வரவேண்டும்‌ என்பது தாவீதின்‌ 
விருப்பம்‌. ஆனாலும்‌ தாவீது தனிநபராக 
தக்‌ காரியத்தை செய்ய விரும்பவில்லை. 
ரவேல்‌  ஐனத்தார்‌ எல்லோரையும்‌ 
ஒன்றாய்க்‌ கூட்டிச்‌ சேர்த்து. தேவனுடைய 
பெட்டியை கிரீயாத்யாரீமிலிருந்து 
எருசலேமுக்கு கொண்டு வரவேண்டுமென்று 
தாவீது விரும்புகிறார்‌. தாவீது 
சம்பந்தமாக இஸ்ரவேல்‌ 
புத்திரரின்‌ பிரதிநிதிகளோடு ஆலோசனை 
பண்ணுகிறார்‌. 


தாவீது சமஸ்த 
ராஜாவாயிருக்கிறார்‌. அவரால்‌ தன்னுடைய 
ராஜரீக அதிகாரத்தைப்‌ பயன்படுத்தி, 
தன்னுடைய மனதின்‌ விருப்பங்களை 
நிறைவேற்ற முடியும்‌. னால்‌ தாவீதோ 
தேவனுடைய பெட்டியை, இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
எல்லோருமாகச்‌ சேர்ந்து எருசலேமுக்கு 
கொண்டு வரவேண்டுமென்று விரும்புகிறார்‌. 
தாவீது இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ 
பிரதிநிதிகளோடு, இது 
ஆலோசனைபண்ணுகிறார்‌. 


தாவீது இஸ்ரவேல்‌ தேசத்திலுள்ள 
தலைவர்களுக்கு! அதிபதிகளுக்கும்‌ 
முக்கியத்துவம்‌ கொடுக்கிறார்‌. அவர்களோடு 
ஆலோசனைபண்ணி அவர்களைக்‌ 
கனம்பண்ணுகிறார்‌. ஒரு தேசத்திற்கு நல்ல 
ராஜாவாக க்கிற வர்‌, தன்னுடைய 

்‌ முக்கியஸ்தர்களுக்கும்‌, 
ணைனனல்களுக்கும்‌ முக்கியத்துவம்‌ 
கொடுப்பார்‌. எல்லாவற்றையும்‌ தானே 
செய்யவேண்டுமென்று பேராசைப்படமாட்டார்‌. 


தாவீது சமஸ்த இஸ்ரவேலுக்கும்‌. 
ராஜாவாயிருக்கிறார்‌. ஆனாலும்‌ அவருக்கு 
இஸ்ரவேல்‌ தேசத்திலுள்ள தலைவர்களின்‌ 
ஆலோசனைகளும்‌, அதிபதிகளின்‌ 
ஆலோசனைகளும்‌ தேவைப்படுகிறது. 


தாவீது இஸ்ரவேல்‌ புத்திரரையெல்லாம்‌. 
தன்னிடத்தில்‌ கூட்டிச்‌ சேர்க்கிறார்‌. அவர்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரரைப்பற்றிச்‌ சொல்லும்போது, 
'நம்முடைய மற்ற சகோதரர்‌" நாளா 13:2) 
என்று சொல்லுகிறார்‌. இந்த வாக்கியம்‌ 
தாவீதின்‌. மனத்தாழ்மைக்கு 
எடுத்துக்காட்டாயிருக்கிறது. அவரிடத்தில்‌ 


இஸ்ரவேலுக்கும்‌ 


சம்பந்தமாக 


சகோதரராகவே பாவிக்கிறார்‌. 





i FTE 
TT 


தாவீது இஸ்ரவேலரைப்பற்றிச்‌ 

சொல்லும்போது, 'இஸ்ரவேலின்‌ 

தேசங்களிலெல்லாம்‌ இருக்கிற நம்முடைய 

மற்ற சகோதரர்‌" என்று சொல்லுகிறார்‌. 
இஸ்ரவேலர்‌ எல்லோரும்‌ தங்கள்‌ 

வெளிநிலங்களிலிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 

தேசம்‌ முழுவதிலும்‌ சிதறிப்போயிருக்கிறார்கள்‌. 

கர்த்தருடைய 

ஆதரவுகளும்‌, 

அவர்களுக்கு, 

கிடைக்கிறது. 


தாவீது இஸ்ரவேலரை 
கூட்டச்‌ சேர்க்கும்போது, 
ஆசாரியரையும்‌, 
மறந்துவிடவில்லை. தாவீது அவர்களுக்கு 
முக்கியத்துவம்‌ கொடுக்கிறார்‌. அவர்களை 
அழைத்து வருமாறு  அவர்களிடத்திற்கு 
ஆட்களை அனுப்புகிறார்‌ 

டய பெப்‌ ப்போ, 
சரியாத இருக்கிறது. து 
எருசலேமுக்கு கொண்டு வரவேண்டும்‌. 
இதுவே தாவீதின்‌ திட்டமும்‌ விருப்பமும்‌ 
ஆகும்‌. 


தாவீது தேவனுடைய பெட்டியைப்பற்றிச்‌: 
சொல்லும்போது, “சவுலின்‌ நாட்களில்‌ அதை 
தேடாதேபோனோம்‌” என்று சொல்லுகிறார்‌ 
தாவீது சவுலின்மீது குற்றம்‌ சொல்லாமல்‌, 
தேடாதேபோனோம்‌' என்று தன்மீதம்‌ குற்றம்‌ 
சொல்லுகிறார்‌. பெட்டியை 
தேடாமல்‌ போன தம்நதத்தை, எல்லோரையும்‌ 
போல தாவீதும்‌ செய்திருக்கிறார்‌. 


தாவீது இஸ்ரவேல்‌ புத்திரருடைய 
பிரதிநிதிகளிடம்‌, “நமது தேவனுடைய 
பெட்டியை திரும்ப நம்மிடத்திற்கு கொண்டு 
வருவோமாக” என்று சொன்னபோது. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ எல்லோரும்‌, “இந்தக்‌. 
காரியம்‌ சகல ஜனத்தின்‌ பார்வைக்கும்‌ 
'செம்மையாயிருந்தபடியால்‌, சபையார்‌. 
எல்லாரும்‌. அப்படியே செய்வோம்‌” 
நாளா 13:4) என்று சொல்லுகிறார்கள்‌. 


கீரியாத்யாரீமுக்குப்‌ போகிறார்கள்‌. 


1 நாளாகமம்‌ - விரிவுரை 
ICHRONICLES - 


COMMENTARY 


ஊசாவின்‌ பாவம்‌ 
தானா 139-14 


வந்தபோது, மாடுகள்‌ 
இடறினபடியினால்‌, ஊசா பெட்டியைப்‌ 
பிடிக்கத்‌ தன்‌ கையை தீட்டினான்‌. 
நீதானா 18:10. அப்பொழுது கர்த்தர்‌ 
ஊசாவின்‌ மேல்‌ கோபம்‌ மூண்டவராகி, 
அவன்‌ தன்‌ கையை பெட்டியண்டைக்கு 
நீட்டினதினிமித்தம்‌ அவனை 
அடித்தார்‌ அங்கே அவன்‌ 
தேவசமுகத்தில்‌ செத்தான்‌. 


நோனா 18:11. அப்பொழுது கர்த்தர்‌ 
ஊசாவை அடித்ததினிமித்தம்‌ தாவீது 
விசனப்பட்டு, அந்த ஸ்தலத்திற்கு 
இத்நான்மட்டும்‌. வழங்கிவருகிற 
பேரேஸ்‌ ஊச என்னும்‌ பேரிட்டு, 


நானா. 1912. அன்றையதினம்‌ 
தேவனுக்குப்‌ பயந்து: தேவனுடைய 
பெட்டியை நான்‌ என்னிடத்துக்குக்‌ 
கொண்டுவருவது எப்படியென்று. 
சொல்லி, 


1தானா 1819. பெட்டியைத்‌ 
தன்னிடத்தில்‌ தாவீதின்‌ நகரத்திலே 
கொண்டுவராமல்‌, அை 
கித்தியனாகிய ஓயேத்‌ஏதோமின்‌' 
வீட்டிலே சேர்த்தான்‌. 


நதானா 19:14. தேவனுடைய மெட்டி. 

வீட்டிலே 

மாதம்‌ 

கர்த்தர்‌ 

வீட்டையும்‌ 

அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும்‌ 
ஆசீர்வதித்தார்‌. 


அவர்கள்‌ தேவனுடைய பெட்டியை 
அபினதாபின்‌ வீட்டிலிருந்து ஒரு புது 
ரதத்தின்மேல்‌ ஏற்றிக்கொண்டு வருகிறார்கள்‌;: 
ஊசாவும்‌ அகியோவும்‌ ரதத்தை 
நடத்துகிறார்கள்‌. 


தாவீதும்‌ சகல இஸ்ரவேலரும்‌ தங்கள்‌ 
முழுப்‌ பலத்தோடும்‌ தேவனுக்குமுன்பாகச்‌ 
குரமண்டலங்களையும்‌ தம்புருகளையும்‌ 
மேளங்களையும்‌ கைத்தாளங்களையும்‌ 
பூரிகைகளையும்‌ சேவித்து மகிழ்ச்சியாய்‌ 
ஆடிப்பாடுகிறார்கள்‌. 





ழ்‌ யன 
யாய 


கீதோனின்‌ களமட்டும்‌. 
வந்தபோது, மாடுகள்‌ இடறினபடியினால்‌, 
ஊசா பெட்டியைப்‌ பிடிக்கத்‌ தன்‌ 
கையை நீட்டுகிறான்‌. அப்பொழுது கர்த்தர்‌ 
ணன்‌ மேல்‌ கோபம்‌ மூண்டவராகி, 

தன்‌ கையை பெட்டியண்டைக்கு 
நீட்னதினியித்தம்‌ அவனை அடிக்கிறார்‌; 


அவன்‌ தேவசமுகத்தில்‌ 
செத்துப்போகிறான்‌ நாளா 13:910). 


இந்த சம்பவம்‌ 2சாமு பத பரி நாண்‌ 
வசனப்பகுதியில்‌ ருப்ப்கு 

ஊசாவின்‌ பாவம்‌ ச்னிலால்‌ 
இங்கு. 'சொல்லபட்டருக்கறத்‌. நாம்‌ 
கர்த்தருடைய ஊழியத்தை  அவசரப்பட்டோ, 
பக்தியில்லாமலோ செய்யக்கூடாது. 


அவர்கள்‌ 


1 நானாகமம்‌ - விரிவுரை 
ICHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


தேவனுடைய பெட்டி இரதத்திலிருந்து 
கீழே விழுந்துவிடும்‌, அதைப்‌ பிடிக்கவேண்டும்‌. 
என்னும்‌ நல்ல நோக்கத்தோடுதான்‌, ஊசா 
அந்தப்‌ பெட்டியைப்‌ பிடிக்க தன்‌ கையை 
நீட்டுகிறான்‌. ஆனாலும்‌ கர்த்தருடைய 
பார்வையிலே. ஊசா செய்தது 
பாவமாமிருக்கிறது. தீயகாரியங்கள்‌ நல்ல 
நோக்கத்தோடு செய்யப்பட்டாலும்‌, அவை 
ஒருபோதும்‌ கர்த்தருக்கு பிரியமாயிருக்காது. 


செத்துப்போன பின்பு, தாவீது 

பெட்டியை எருசலேமுக்கு 

அதை நிறுத்திவிடுகிறார்‌. 

பெட்டியை கித்தியனாகிய 

ஒேத்தோமின்‌ “வீட்டிலே சேர்க்கிறார்‌ 

தேவனுடைய பெட்டி ஒபேத்‌ ஏதோமின்‌ 

ட்‌ மூன்று மாதம்‌ 

அப்போது, கர்த்தர்‌ 

வீட்டையும்‌ அவனுக்கு, 

உண்டான எல்லாவற்றையும்‌ ஆசீர்வதிக்கிறார்‌ 
நாளா 13:13,14). 





i al 
TT 


தாவீதின்‌ ராஜ்யபாரம்‌ ஸ்திரப்படுகிறது. 
பிநாளா  141,2). - தாவீதின்‌ குடும்பம்‌ 
கட்டியெழுப்பப்படுகிறது (நாளா 14:37), 
பெலிஸ்தர்‌ தாவீதுக்கு விரோதமாக 
இரண்டுமுறை யுத்தம்பண்‌ ணுகிறார்கள்‌ 
பீநாளா  14:8417). இந்த சம்பவங்கள்‌ 
சோமு 5:1-ஆவது வசனப்பகுதியிலும்‌ 
விரிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. 


தாவீதின்‌ குடும்பம்‌ 
நாளா 1441-7 


நீநானா 14:1. 
சராம்‌ 


தீருவின்‌ ராஜாவாகிய 
தாவீதினிடத்தில்‌ 
ஸ்தாணாபதிகளையும்‌, அவனுக்கு ஒரு 
வீட்டைக்‌ கட்டுகிறதற்குக்‌ கேதுரு. 
மரங்களையும்‌, தச்சரையும்‌, 
கல்தச்சரையும்‌ அனுப்பினான்‌. 


நோனா 1௧42, கர்த்தர்‌ 
இஸ்ரவேலின்‌ மேல்‌. 
திடப்படுத்தி, 
தம்முடைய ஜனத்தினிமித்தம்‌ 
தன்னுடைய ராஜ்யத்தை மிகவும்‌ 
உயர்த்தினார்‌ என்று தாவீது 
அறிந்துகொண்டான்‌. 


நோனா 14. எருசலேமிலே தாவீது 
பின்னும்‌ அநேக ஸ்திர்கனை 
விவாகம்பண்ணி, பின்னும்‌ குமாரரையும்‌ 
குமாரத்திகனையும்‌ பெற்றான்‌. 


1நானா 14:4. எருசலேமிலே அவனுக்குப்‌ 
பிறந்த குமாரரின்‌ நாமங்கனாவன: 
சும்முவா,  சோபாப்‌, நாத்தான்‌, 
சாலொமோன்‌, 


நோனா 145. 
எல்பெலேத்‌, 


இப்கார்‌, எகிசூவா, 


1 நானாகமம்‌ - விரிவுரை 
ICHRONICLES - 


COMMENTARY 


தானா 14:6. நேகா, நெப்யேக்‌, 


யப்பியா, 


தானா 14:7. எலிஷாமா, 
எலிப்பெலேத்‌ என்பவைகள்‌. 


பெலியதா, 


கர்த்தர்‌ தாவீதை 

ஆசீர்வதித்திருக்கிறார்‌ 
இஸ்ரவேலின்மேல்‌ 

'திடப்படுத்தியிருக்கிறார்‌. கர்த்தர்‌ 

உதவிகளை தாவீதும்‌ 

தாவீது சமஸ்த 

"ராஜாவாயிருக்கிறார்‌ 

மிகப்பெரிய 


ராஜாவாக 
தனக்கு 


தாவீதின்‌ ராஜ்யயார காலத்திலே. 
தீருவானது மிகவும்‌ சிறிய தேசம்‌. தீருவின்‌ 
ராஜாவாகிய ஈரம்‌ தாவீதின்மீது 
அன்பாயிருக்கிறான்‌. தாவீதால்‌ தனக்கு ஒரு 
வீட்டைக்‌ கட்ட முடியவில்லை. தீருவின்‌ 
ராஜாவாகிய ஈராமே தாவீதுக்கு ஒரு 
வீட்டைக்‌. கட்டிக்கொடுக்கிறான்‌. வீடு 
கட்டுவதற்குத்‌ தேவையான பொருட்களை 
ஈராம்‌. அனுப்புகிறான்‌. ஈராமின்‌ 
வேலையாட்கள்‌ தாவீதுக்கு வீட்டைக்‌ 
கட்டுகிறார்கள்‌ 


தாவீதை 
ராஜாவாக 


தாவீதும்‌ 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
சமஸ்த  இஸ்ரவேறுக்கும்‌. 
அபிஷேகம்பண்ணினார்கள்‌. 
தன்னுடைய ராஜாசனத்தில்‌ 
ஸ்திரப்பட்டிருக்கிறார்‌. தாவீது இப்போது, 
உயர்ந்த  நிலமையிலிருக்கிறார்‌. தாவீது 
உயர்ந்திருந்தாலும்‌. அவர்‌ கர்த்தரை 
மறக்கவில்லை. கர்த்தரே தன்னை 
இஸ்ரவேலின்மேல்‌ ராஜாவாக 
திடப்படுத்தியிருக்கிறார்‌ என்பதை தாவீது 
அறிந்திருக்கிறார்‌. 

இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
விசேஷமானவர்கள்‌. 

ய ஜனத்தின்‌ 
உயர்த்தியிருக்கிறார்‌. 
கர்த்தருக்கு பயந்து 
இனத்தாரை  ராஜ்யபாரம்பண்ணவேண்டும்‌. 
சத்துருக்களிடமிருந்து அவர்களைப்‌ 
பாதுகாக்கவேண்டும்‌. 


கர்த்தருக்கு 


நம்முடை 
தாவீதை 





i THE 
TT 


கர்த்தர்‌ 
உயர்த்தின துபோலவே, 
உயர்த்துகிறார்‌. கர்த்தர்‌ 
கொடுக்கும்‌ ஆசீர்வாதங்களை, 
நாமமகிமைக்காக பயன்படுத்தவேண்டும்‌. 
இதனால்‌ கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு 
பிரயோஜனமுண்டாகவேண்டும்‌. நாம்‌. 
மற்றவர்களுக்கு சீர்வாநமாலிரக்கு 
வேண்டும்‌ என்பதற்காக! கர்த்தர்‌ 
நம்மை ஆசீர்வதிக்கிறார்‌ 


தாவீதை 
நம்மையும்‌ 
நமக்கு. 
அவருடைய 


நான்‌ உன்னைப்‌ பெரிய ஜாதியாக்கி, 
உன்னை  அசிர்வதித்து. உன்‌ பேரைப்‌ 
பெருமைப்படுத்துவேன்‌: நீ ஆசீர்வாதமாய்‌ 
இருப்பாய்‌" (ஆதி 12:2). 


எருசலேமிலே. தாவீது பின்னும்‌ அநேக 
ஸ்நிரீகளை விவாகம்பண்ணினார்‌. 
எருசலேமில்‌ இருந்த தாவீதின்‌ 
மனைவிகளையும்‌, அவருடைய குமாரரையும்‌, 
குமாரத்திகளையும்‌ பற்றிய குறிப்பு இந்த 
வசனத்திலும்‌ கூறப்பட்டிருக்கிறது. 
ரிநாளா 14:3-7). 


தாவீதின்‌ மனைவிகளில்‌ த்தி 
பெலியதா. இவளுடைய மறுபெயர்‌ எலியாதா 
என்பதாகும்‌. சோமு 5:16) பெலியதா என்பது 
பாகாலோடு தொடர்புடையது. ஆகையினால்‌. 
இந்தப்‌ பெயர்‌ பின்பு எலியாதா என்று 
கர்த்தரோடு தொடர்புடையதாக 
மாற்றப்பட்டிருக்கிறது. 


பெலிஸ்தரோடு யுத்தம்‌ 
1நானா 14:8-17 


நோனா 1438. 
இஸ்ரவேலின்‌ மேலும்‌. ராஜாவாக. 
அபிஷேகம்பண்ணப்பட்டதைப்‌ பெலி. 
ஸ்தர்‌ கேன்விப்பட்டபோது, பெலிஸ்தர்‌ 
எல்லாரும்‌ தாவீதைத்‌ தேடும்படி. 
வந்தார்கள்‌; அதைத்‌ தாவீது 
கேட்டபோது அவர்களுக்கு. 
விரோதமாகப்‌ புறப்பட்டான்‌. 


தாவீது சமஸ்த 


நானா 143. 
ரெப்பாயிம்‌ 
பரவியிருத்தார்கள்‌.. 


பெலிஸ்தர்‌ வத்து 
பன்னத்தாக்கிலே. 


1 நானாகமம்‌ - விரிவுரை 
ICHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


தானா 14410. பெலிஸ்தருக்கு 
விரோதமாகப்‌ போகலாமா, அவர்களை 
என்‌ கையில்‌ ஒப்புக்கொடுப்பீரா 
என்னு தாவீது தேவனைக்‌ கேட்டபோது, 
கர்த்தர்‌ போ, அவர்களை உன்‌ 
கையில்‌ ஒப்புக்கொடுப்பேன்‌ என்றார்‌. 


1தானா 14211. அவர்கள்‌: 
பாகால்பிராசீமுக்கு வத்தபோது, தாவீது 
அங்கே அவர்கனை முறிய அடித்து: 
தண்ணீர்கள்‌ உடைத்தோடுகிறதுயோல, 
தேவன்‌ என்‌ கையினால்‌ எண்‌: 
சத்துருக்களை 

உடைத்தோடப்பண்ணினார்‌ என்றான்‌; 
அதினிமித்தம்‌ அத்த ஸ்தலத்திற்குப்‌ 
யாகால்யிராசிம்‌ என்னும்‌ பேரிட்டார்கன்‌. 


1தானா 14:12, அங்கே அவர்கள்‌ தங்கள்‌: 
தெய்வங்களைவிட்டு ஓடிப்போனார்கள்‌;; 
தாவீது கற்பித்தபடி. அவைகள்‌ 
அக்கினியாலே சுட்டெரிக்கப்பட்டன.. 


நுநானா 14:18. பெலிஸ்தர்‌ மறுபடியும்‌ 
வந்து அந்தப்‌ பன்னத்தாக்கிலே. 
இறங்கினார்கள்‌. 


நோனா 1404. அப்பொழுது தாவீது 
திரும்ப தேவனிடத்தில்‌ விசாரித்ததற்கு, 
தேவன்‌ நீ அவர்களுக்குப்‌ பிண்ணாலே. 
போகாமல்‌, அவர்களுக்குப்‌ பக்கமாய்ச்‌ 
சுற்றி, முசுக்கட்டைச்‌ செடிகளுக்கு, 
எதிரேயிருந்து, அவர்கள்‌. மேல்‌ 
பாய்ந்து, 


நோனா. 14415. முகக்கட்டைச்‌. 
செடிகளின்‌ நுனிகளிலே செல்லுகிற 
இரைச்சலை தீ கேட்கும்போது, 
யுத்தத்திற்குப்‌ புறப்படு; பெலிஸ்தரின்‌ 
பானயத்தை முறிய அடிக்க, தேவன்‌ 
உனக்கு முன்னே புறப்பட்டிருப்பார்‌ 
என்றார்‌. 


1தானா 14:16. தேவன்‌ தனக்குக்‌ 
கற்பித்தபடியே தாவீது செய்தபோது, 
பெலிஸ்தரின்‌ இராணுவத்தைக்‌ 
கிபியோன்‌ தூவக்கிக்‌ காசேர்மட்டும்‌. 
முறிய அடித்தார்கள்‌. 


ந்நானா 14:12. அப்படியே தாவீதின்‌ 
கீர்த்தி சகல தேசங்களிலும்‌ 
ட்டன அவனுக்குப்‌ பயப்படுகிற 
பயத்‌ை கர்த்தர்‌ சகல 
ஜாதிகவின்மேலும்‌ வரப்பண்ணினார்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


_ பெலிஸ்தர்‌ தாவீதுக்கு விரோதமாக. 
யுத்தம்பண்ண 
யுத்தத்திலே தாவீது. 
முறியடிக்கிறார்‌. 
சோழு 547-ஆவது 

வசனப்பகுதியிலும்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
பெலிஸ்தர்‌ தாவீதுக்கு விரோதமாக 
யுத்தம்பண்ண வந்தாலும்‌, தாவீதின்‌. 
உயர்வோ, வளர்ச்சியோ நின்றுபோகவில்லை. 
அவருடைய முன்னேற்றம்‌ தடைபடவுமில்லை. 
நம்முடைய ஜீவியத்திலும்‌ 
பெலிஸ்தரைப்போன்ற சத்துருக்கள்‌, 
நமக்கு விரோதமாக யுத்தம்பண்ண வரலாம்‌. 
நாம்‌ சத்துருக்களைப்‌ பார்த்து 
பயந்துவிடக்கூடாது. நாம்‌ 
கர்த்தரை நோக்கிப்‌ தைரியம்‌ 

பெறவேண்டும்‌. 


தாவீதின்‌ 


பார்த்து 


ராஜாசனம்‌ 


ஸ்திரப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல்‌ தேசத்தில்‌ 
அமைதியும்‌ 


பிரச்சனைகளைக்‌ கொடுக்க வருகிறார்கள்‌. 


'வியத்தில்‌ ம்‌. 
ட்‌ துவள 
, சத்துரு நமக்கு 

யுத்தம்பண்ண வருவான்‌. 
நம்மைப்‌ பயமுறுத்துவான்‌. 
சந்தோஷத்தையும்‌ 
குலைத்துப்போட 


நம்முடைய 
சமாதானமாகவும்‌, 
இருக்கும்போது. 
விரோதமாக 
அவன்‌ 
நம்முடைய 
சமாதானத்தையும்‌ 
முயற்சிபண்ணுவான்‌. 


நம்முடைய கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து 
இந்தப்‌ பூமியிலே | தம்முடைய 


தப்‌ பூமியில்‌ 
ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவினுடைய 
ராஜ்யத்திற்கு விரோதமாக சத்துருக்கள்‌ 
யுத்தம்பண்ண வருகிறார்கள்‌. 


1 நாணாகமம்‌ - விரிவுரை 
ICHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


அவை வளர்ந்து பெருகும்போது, 
சர்ப்பத்தின்‌ வித்தாகயிருக்கிறவர்கள்‌ , 
சபையின்‌ வளர்ச்சியை குலைத்துப்போட 
முயற்சி பண்ணுகிறார்கள்‌. 


பெலிஸ்தர்‌ தாவீதுக்கு விரோதமாக 
வந்தபோது, தாவீது அவர்களுக்கு 
விரோதமாக உடனே  யுத்தம்பண்ணாமல்‌, 
அதை கர்த்தரிடத்தில்‌ விசாரிக்கிறார்‌. 
கர்த்தருடைய கட்டளையின்‌ பிரகாரமாக 
யுத்தம்பண்ணுகிறார்‌. 

நமக்கு பிரச்சனைகள்‌ வரும்போது, 
நம்முடைய சுயமுயற்சியினாலோ அல்லது 
சுயபலத்தினாலோ அந்தப்‌ பிரச்சனைகளை 
சந்தித்துவிடலாம்‌ என்று நினைக்கக்கூடாது. 
நமக்கு கர்த்தருடைய உதவி தேவை. 
கர்த்தருடைய உதவியில்லாமல்‌ நம்மால்‌ 
ஒன்றும்‌ செய்யமுடியாது. தாவீது 
கர்த்தருடைய சித்தத்தின்‌ பிரகாரமாக, 
பெலிஸ்தரோடு யுத்தம்பண்ணுகிறார்‌. 
அவர்‌ பெலிஸ்தரை முறியடிக்கிறார்‌. 


தோற்றுப்போன பெலிஸ்தர்‌ 
தாவீதுக்கு விரோதமாக யுத்தம்பண்ண 
வருகிறார்கள்‌. ஏற்கெனவே பெலிஸ்தர்‌ 
தாவீதோடு யுத்தம்‌ பண்ண வந்தார்கள்‌. 
தாவீது அவர்களை ஜெயித்து துரத்தினார்‌. 
தோற்றுப்போன பெலிஸ்தர்‌ தங்களுடைய 
சேனையைப்‌ பெரிதாக்கி, மறுபடியும்‌ 
தாவீதோடு யுத்தம்‌ பண்ண வருகிறார்கள்‌. 
தாவீது பெலிஸ்தரோடு இரண்டாம்‌ முறையும்‌ 
யுத்தம்‌ பண்ணி, அவர்களை ஜெயிக்கிறார்‌ 


மறுபடியும்‌ 


ர்‌ தனக்கு செய்த உதவிகளை 

நன்றியுள்ள இருதயத்தோடு 

ர்‌. தாவீது கர்த்தருடைய 

துதிகளையும்‌, ஸ்தோத்திர 

பலிகளையும்‌ ஏறெடுக்கிறார்‌. கர்த்தர்‌ நமக்கு 

செய்த நன்மைகளை நாம்‌ ஒருபோதும்‌ 

மறந்துவிடக்கூடாது. நம்முடைய வாயில்‌ 

கர்த்தரைத்‌ துதிக்கும்‌ துதிகள்‌ எப்போதும்‌ 
நிரம்பியிருக்கவேண்டும்‌. 





i FTE 
TT 


தேவனுடைய பெட்டி கீரியாத்யாரீமிலே 
இருந்தது. தாவீது அதை எருசலேமுக்கு 
கொண்டு வர முயற்சிகளை மேற்கொண்டார்‌. 
தாவீதின்‌ முயற்சி 
முயற்சியாயிருந்தாலும்‌, 
நிறைவேறவில்லை. தேவனுடைய 
ஒபேத்‌ஏதோமின்‌ வீட்டிலே தங்கிவிடுகிறது. 
தாவீது மறுபடியுமாய்‌ முயற்சிபண்ணி, 
தேவனுடைய பெட்டியை ஒபேத்‌ஏதோமின்‌ 
வீட்டிலிருந்து எருசலேமுக்கு கொண்டு 
வருகிறார்‌. 


தாவீது. தாவீதின்‌ நகரத்திலே 
தேவனுடைய பெட்டிக்கு ஒரு ஸ்தலத்தை 
ஆயத்தப்படுத்தி, அதற்கு ஒரு கூடாரத்தைப்‌ 
போடுகிறார்‌ நாளா 154). ஆசாரியர்கள்‌ 
தேவனுடைய பெட்டியை எடுத்து 
வரவேண்டுமென்று தாவீது, 
கட்டளையிடுகிறார்‌ (1நாளா 15:2-15). 


லேலியர்கள்‌ களுக்‌ 
நியமிக்கப்பட்ட ஊழியத்தை செய்கிறார்கள்‌ 
அவர்கள்‌ கீதவாத்தியங்கள்‌ முழங்க தங்கள்‌ 
சத்தத்தை உயர்த்தி கர்த்தரைத்‌ துதித்துப்‌ 
பாடுகிறார்கள்‌ (நாளா 1516-24). 
தேவனுடைய பெட்டியை எடுத்து 
வருவதற்கு தாவீது மேற்கொண்ட 
முதலாவது முயற்சி இடையிலே 
நின்றுபோயிற்று. ஆனாலும்‌ அவருடைய 
இரண்டாவது முயற்சி பெற்றி பெறுகிறது. 
அவர்கள்‌ கர்த்தருடைய உடன்படிக்கைப்‌ 
பெட்டியை ஓபேத்‌ஏதோமின்‌ வீட்டிலிருந்து. 
தாவீதின்‌ நகரத்திற்கு மகிழ்ச்சியோடே 
கொண்டு வருகிறார்கள்‌ (1நாளா 15:25). 
லேவியர்‌ கர்த்‌ 
பெட்டியை சுமக்கிறார்கள்‌ 
தாவீதும்‌ இஸ்ரவேல்‌ 
மிகுந்த சந்தோஷத்தோடு 
பெட்டியை 
கொண்டு வருகிறார்கள்‌ 


க்கைப்‌ 
தாள 15:26). 
ஜனங்களும்‌ 
கர்த்தருடைய 
எருசலேமுக்கு 
பிநாளா 15:27 28). 


1 நானாகமம்‌ - விரிவுரை 
ICHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


தேவனுடைய பெட்டிக்கு முன்பாக தாவீது 
ராஜா ஆடிப்பாடி வருகிறார்‌. தாவீதின்‌ 
மனைவியாகிய மீகாள்‌, தன்‌ இருதயத்திலே 
தாவீதை அவமதிக்கிறாள்‌ (1நாளா 15:29). 


தேவனுடைய பெட்டி. 
நானா 15:1-24 


1தானா 15:1. அவன்‌ தனக்குத்‌ தாவீதின்‌ 
நகரத்தில்‌ வீடுகளை உண்டாக்கி, 
தேவனுடைய பெட்டிக்கு 
ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி, 
ஒரு கூடாரத்தைப்‌ போட்டான்‌. 


ஒரு 
அதற்கு. 


நானா 15:2, பிற்பாடு தாவீது: லேவியர்‌ 
ஒழிய வேறொருவரும்‌ தேவனுடைய 
பெட்டியை எடுக்கலாகாது; 
தேவனுடைய பெட்டியை எடுக்கவும்‌, 
என்றைக்கும்‌ அவருக்குப்‌ 
பணிவிடைசெய்யவும்‌, அவர்களையே 
கர்த்தர்‌ தெரிந்துகொண்டார்‌ என்றான்‌. 


1தானா 15:8. அப்படியே கர்த்தருடைய 
பெட்டிக்குத்தான்‌. ஆயத்தப்படுத்தின 
அதின்‌ ஸ்தலத்திற்கு. 
கொண்டுவரும்படி, 
'இஸ்ரவேலையெல்லாம்‌ 
கூடிவரச்செய்தான்‌. 


நானா 15:4. ஆரோனின்‌ புத்திரரையும்‌, 


நோனா 15:5. லேவியராகிய கோகாத்‌ 
த்‌ பிரபுவாகிய ஊரியேலையும்‌, 
சகோதரராகிய 


த்திவகபேனாால்‌. 


1நானா 15:8. மெராரியின்‌ புத்திரரில்‌ 
மிரபுவாகிய அசாயாவையும்‌, அவன்‌ 
சுகோதரராகிய. 
இகுநாற்றிருபதுபேரையும்‌, 


1நானா 15:7. கெர்சோன்‌ புத்திரரில்‌ 
நிரபுவாகிய யேவேலையும்‌, அவன்‌ 
சுகோதரராகிய 
நூற்றுமுப்பதுபேரையும்‌, 


நீதானா 15:8. எலிசாப்பான்‌ புத்திரரில்‌ 
மிரபுவாகிய செமாயாவையும்‌, அவன்‌ 
சகோதரராகிய இருநூதுபேரையும்‌, 





i THE 
TT 


நானா 155. 
பிரபுவாகிய 
யேலையும்‌, அவன்‌ 
எண்பதுபேரையும்‌, 


எப்ரோன்‌ புத்திரரில்‌ 
எலி 


சுகோதரராகிய 


நானா 15:10. ஊசியேல்‌ புத்திரரில்‌ 
பிரபுவாகிய அம்மினதாபையும்‌, அவன்‌: 
சுகோதரராகிய நூற்றுப்‌ 
பன்னிரண்டுபேரையும்‌ தாவீது 
கூடிவரப்பண்ணினான்‌. 


நானா 1541 
ஆசாரியராகிய 
அபியத்தாரையும்‌, 
மகரியேல்‌, அசாயா, யோவேல்‌, 
செமாயா, எலியேல்‌, அம்மினதாப்‌ 
என்பவர்களையும்‌ அழைத்து, 


பின்பு. தாவீது 
சாதோக்கையும்‌, 
லேவியராகிய 


நோனா 15:12. அவர்களை நோக்கி: 
லேவியரில்‌ நீங்கள்‌ பிதாக்களுடைய 
சந்ததிகளின்‌ தலைவர்‌, நீங்கள்‌ 
இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தரின்‌ 
பெட்டியை அதற்கு நான்‌ 
ஆயத்தம்பண்ணின ஸ்தலத்திற்கு. 
கொண்டுவரும்படி, உங்களையும்‌ 
உங்கள்‌ சுகோதரரையும்‌ 
பரிசுத்தம்பண்ணிக்‌ கொள்ளுங்கள்‌. 


நோனா 15:18. முதலில்‌ நீங்கள்‌ அதைச்‌ 
சுமக்காதபடியினாலும்‌, நாம்‌ நம்முடைய 
தேவனாகிய கர்த்தரை 
நியாயமானபடியே 

தேடாதேயோன படியினாலும்‌, அவர்‌ 
'நமக்கு்னே அடிவிழப்பண்ணினார்‌ 
என்றான்‌. 


நோனா 15:14. அப்படியே 
ஆசாரியரும்‌ லேவியரும்‌ இஸ்ரவேலின்‌ 
தேவனாகிய கர்த்தரின்‌ 
பெட்டியைக்‌ கொண்டுவரத்‌ தங்களை 
சுத்தம்பண்ணிக்கொண்டார்கள்‌.. 


நானா 15:15. பின்பு லேவி புத்திரர்‌ 
கர்த்தருடைய  வார்த்தையின்படியே, 
மோசே: கற்பித்தபிரகாரம்‌ தேவனுடைய 
பெட்டியை அதின்‌ தண்டுகளினாலே 
தங்கள்‌: தோன்‌: மேல்‌. 
எடுத்துக்கொண்டுவந்தார்கள்‌. 


1 நானாகமம்‌ - விரிவுரை 
ICHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


நீதானா 15:18. தாவீது லேவியரின்‌ 
மிரபுக்களை நோக்கி: நீங்கள்‌ உங்கள்‌: 
சுகோதரராகிய பாடகரைத்‌ தம்புரு 
சுரமண்டலம்‌ கைத்தான முதலிய 
கீதவாத்தியங்கள்‌ முழங்க தங்கள்‌ 
சுத்தத்தை உயர்த்தி, சந்தோஷம்‌. 
உண்டாகப்‌ பாடும்படி. திறுத்தவேண்டும்‌ 
என்று சொன்னான்‌. 


நீதானா 15:17. அப்படியே லேவியர்‌ 
யேோவேலின்‌ குமாரனாகிய 
ஏமானையும்‌, சகோதரரில்‌ 
பெரகியாவின்‌ குமாரனாகிய 
ஆசாப்பையும்‌, மெராரியின்‌ புத்திரரான 
தங்கள்‌ சகோதரரில்‌ குஷாயாவின்‌ 
குமாரனாகிய ஏத்தானையும்‌, 


அவன்‌ 


நோனா 15:18. இவர்கனோடுங்கூட 
இரண்டாவது வரிசையாகத்‌ தங்கள்‌ 
சகோதரராகிய சகரியா, பேன்‌, 
யாசியேல்‌, செமிரமோத்‌, யெகியேல்‌, 
உன்னி, எலியாப்‌, பெனாயர, மாசெயா, 
மத்தித்தியா, எலிப்பெலேகு, மிக்னேயா, 
ஓபேத்ஏதோம்‌, ஏயெல்‌ என்னும்‌ வாசல்‌ 
காவலாவரையும்‌ நிறுத்தினார்கள்‌. 


நதானா 15:19. பாடகராகிய ஏமானும்‌, 
ஆசாப்பும்‌, ஏத்தானும்‌, பஞ்சலோகக்‌ 
கைத்தாளங்களைத்‌ 
தொனிக்கப்பண்ணியப்‌ பாடினார்கள்‌. 


நநானா 15:20. சகரியா, ஆசியேல்‌, 
செமிரமோத்‌, யெகியேல்‌, உண்ணி, எலி. 
யாப்‌, மாசெயா, பெனாயா 
என்பவர்கள்‌ அல்மோத்‌ என்னும்‌ 
இசையில்‌ பாடி, 'தம்புருகனை 
வாசித்தார்கள்‌. 


தானா 15:21. மத்தித்தியா, எலி. 
ப்பெலேகு, மிக்னேயா, ஓயேத்ஏதோம்‌, 
ஏயெல்‌, அசசியா என்பவர்கள்‌. 
செமனீத்‌ என்னும்‌ இசையில்‌ பாடி, 
சுரமண்டலங்களை நேர்த்தியாய்‌. 
வாசித்தார்கள்‌. 
1தானா 15:22. லேவியருக்குன்னே 
கெனானியா என்பவன்‌: 
சங்கீதத்தலைவனாமிருத்தான்‌; அவண்‌: 
'திபுணனானபடியால்‌, கீதவித்தையைப்‌ 
படிப்பித்தான்‌.. 





i al 
ETT 


நோனா 15:28. பெரகியாவும்‌ 
எல்க்கானாவும்‌ பெட்டிக்கு முன்பாகக்‌ 
காவல்காத்துவத்தார்கள்‌.. 


நானா 15:24. செயனியா, யோசபாத்‌, 
நெதனெயேல்‌, அமாசாமி, சகரியா, 
பெனாயா,  எலியேசர்‌ என்னும்‌: 
ஆசாரியர்‌ தேவனுடைய பெட்டிக்கு 
முன்பாகப்‌ பூரிகைகளை ஊதினார்கண்‌; 
ஓயேத்ஏதோமும்‌, எகியாவும்‌, பெட்டிக்கு 
வாசல்‌ காவலானராயிருந்தார்கன்‌. 


தேவனுடைய பெட்டி ஒபேத்ஏதோமின்‌ 
வீட்டிலிருக்கிறது. தாவீது அந்தப்‌ பெட்டியை 
ஒபேத்‌ஏதோமின்‌ வீட்டிலிருந்து எருசலேமுக்கு 
கொண்டு வர ஆயத்த வேலைகளை 
செய்கிறார்‌. தேவனுடைய பெட்டியை. 
தாவீதின்‌ நகரத்திற்கு கொண்டு வருவதற்கு 
முன்பாகவே, தாவீது தேவனுடைய பெட்டிக்கு 
ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி, அதற்கு 
ஒரு கூடாரத்தைப்‌ போடுகிறார்‌. தாவீது 
தேவனுடைய பெட்டிக்கு ஒரு 
வாசஸ்தலத்தைக்‌ கட்டவில்லை. அதற்கு 
ஒரு கூடாரத்தை மாத்திரமே போடுகிறார்‌. 


கர்த்தர்‌ 
ஆசரிப்புக்கூடாரத்தின்‌ 
வெளிப்படுத்தினார்‌ 

பெட்டிக்குப்போட்ட கூடாரம்‌, 


தாவீது தேவனுடைய 
மோசே போட்ட 
கூடாத்தைப்போல்‌ இருக்கிறது என்று 
வேறபண்டிதர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌ 
ஒருவனை தாவீது போட்ட கூடாரமும்‌, 
போட்ட கூடாரமும்‌ ஒன்றுபோல்‌ 

ணத பும்‌ 
கூடாரங்களுக்கும்‌ 
ஒற்றுமைகள்‌ 
வேதபண்டிதர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. 

தாவீது, தாவீதின்‌ நகரத்திலே. 
தனக்கு வீடுகளை  உண்டாக்குகிறார்‌. 
அங்கே தேவனுடைய பெட்டிக்கு ஒரு 
கூடாரத்தையும்‌ போடுகிறார்‌. நாம்‌ நம்முடைய 
சொந்த உபயோகத்திற்காக எங்கே 
கட்டிடங்களைக்‌ கட்டினாலும்‌, அங்கே 
கர்த்தருடைய பெட்டிக்கும்‌ ஒரு கூடாரத்தைப்‌ 
போடவேண்டும்‌. நம்முடைய வீட்டிலே 
பரிசுத்த ப்‌ வைத்திருப்பதற்கு 
நாம்‌ டத்தை 
ஆமத்தம்பண்ணவேண்டும்‌. நம்முடைய ஊரில்‌ 
கர்த்தருக்கு ஆலயம்‌ கட்டப்படும்போது, 
நாமும்‌ ஆலயம்‌ கட்ட உதவிசெய்யவேண்டும்‌. 


1 நானாகமம்‌ - விரிவுரை 
ICHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


, தாவீது தேவனுடைய பெட்டிக்கு ஒரு 
ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்துகிறார்‌. 
மோசேயின்‌ ஆசரிப்புக்‌ கூடாரத்தைத்‌ தாவீது 
எருசலேமுக்குக்‌ கொண்டுவரவில்லை. அது 
கிபியோனிலேயே இருக்கிறது. கர்த்தர்‌ 
சாலொமோனுக்கு அங்கு தரிசனமானார்‌ 
நாளா 21:29), 


தேவனுடைய பெட்டியை லேலியர்களோ 
ஆசாரியர்களோ மாத்திரமே 
வரவேண்டுமென்று தாவீது 


தெரிந்துகொண்டார்‌. 


லேலியரோ அல்லது. ஆசாரியரோ 
தேவலுனபப பெட்டியை நங்கள்‌. தோள்களில்‌ 
சுமந்து செல்லவேண்டும்‌. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
வனாந்தரத்தில்‌ பிரயாணம்‌ பண்ணியபோது, 
சாதாரண நாட்களில்‌, கோகாத்தியர்‌ 
தேவனுடைய பெட்டியை சுமந்து சென்றார்கள்‌. 
ஆகையினால்‌ தேவனுடைய பெட்டிக்கு, 
இரதமோ அல்லது வண்டியோ 


நியமிக்கப்படவில்லை. 
“கோகாத்தின்‌ புத்திரருக்கோ ஒன்‌, 
கொடுக்கவில்லை: தோள்யேல்‌ ட பன்‌ 
அவர்களுக்குரிய பிகத்த ஸ்தலத்தின்‌ 
வேலையாயிருந்தது" (எண்‌ 7:9). 


தேவனுடைய பெட்டியை கோகாத்தியர்‌ 
சாதாரண நாட்களில்‌ சுமந்து சென்றாலும்‌, 
விசேஷித்த நாட்களில்‌ ஆசாரியர்களே 
தேவனுடைய பெட்டியை சுமந்தார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ யோர்தானைக்‌ கடந்து 
எரிகோவுக்கு போனபோது ஆசாரியர்‌ 
கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை 
சுமந்து சென்றார்கள்‌. 


தேவனுடைய பெட்டியை சுமப்பது பற்றிய 
பிரமாணம்‌, மோசேயின்‌ நியாயப்பிரமாணத்தில்‌ 
தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால்‌ 
தாவீது இதை எப்படியோ மறந்துவிட்டார்‌. 
தேவனுடைய பெட்டியை புது இரதத்தில்‌ 
ஏற்றி கொண்டு வந்தார்‌. ஆனால்‌ 
பெட்டி எருசலேமுக்கு வந்து சேரவில்லை. 
அது. ஒபேத்‌ஏதோமின்‌ வீட்டிலேயே 
தங்கிவிடுகிறது. 





f= THE 
TT 


ஏற்கெனவே ஏற்பட்ட 
மறுபடியும்‌ ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதில்‌: 
தாவீது மிகுந்த கவனத்தோடிருக்கிறார்‌. 
லேவியர்‌ மாத்திரமே தேவனுடைய பெட்டியை 
எடுக்கவேண்டுமென்று தாவீது 
கட்டளையிடுகிறார்‌. தாவீது இதற்காக 
இஸ்ரவேலையெல்லாம்‌ எருசலேமிலே கூடிவரச்‌ 
செய்கிறார்‌ (1நாளா 15:3). இதற்கு முன்பும்‌ 
தாவீது இஸ்ரவேலை கூடிவரப்பண்ணினார்‌ 
நாளா 13:2). 


தப்பிதம்‌, 


“நாம்‌ நம்முடைய தேவனாகிய கர்த்தரை 
நியாயமானபடியே தேடாதேபோனபடியினாலும்‌" 
என்று தாவீது தன்னுடைய பழைய 
தப்பிதத்தை இங்கே நினைவுகூருகிறார்‌. 
கர்த்தரைத்‌. தேடும்போதம்‌, அவரை 
ஆராதிக்கும்‌ போதும்‌, அவரிடத்தில்‌ 


விண்ணப்பம்‌ பண்ணும்போதும்‌, கர்த்தருடைய 
திட்டங்களைச்‌ செயல்படுத்தும்போதும்‌, அவர்‌ 
வகுத்திருக்கும்‌ 
வேண்டும்‌. 


நியதிகளைப்‌ பின்பற்ற 


கர்த்தர்‌ தம்முடைய பிரமாணத்தை 
நமக்காக மீறுவார்‌ என்றோ அல்லது தமது 
வார்த்தைக்கு முரணாக நடப்பார்‌ என்றோ 
யாரும்‌ எதிர்பார்க்கக்கூபாது. னி 
மனுஷனுடைய சுயலாபத்திற்காகக்‌ கர்த்தர்‌ 
தம்முடைய பிரமாணத்தை மாற்றிப்‌ 
போடமாட்டார்‌. தம்முடைய பிள்ளைகள்‌ 
தமக்குக்‌ கீழ்ப்டியும்போது கர்த்தர்‌ 
அவர்களை  ஆசீர்வதிக்கிறார்‌. தமக்குக்‌ 
கீழ்ப்படியாமல்‌ கலகம்‌ பண்ணும்போது கர்‌ 
அவர்களைச்‌ சபிக்கிறார்‌ 


'அவர்‌ நமக்குள்ளே அடிவிழப்பண்ணினார்‌" 
என்று தாவீது சொல்லுகிறார்‌. கர்த்தருடைய 
பெட்டியைத்‌ தொடுவதற்காக ஊசா தன்‌ 
கையை நீட்டியதினால்‌ ன 
செத்துப்போனான்‌. (நாளா 139-14) 


ஆசாரியர்‌ தேவனுடைய பெட்டியை 
அதின்‌ 'தண்டுகளினாலே தங்கள்‌ தோள்‌ 

எடுத்துக்கொண்டுவருகிறார்கள்‌. 
செத்துப்போனதின்‌ நிமித்தமாகத்‌: 
தாவீதும்‌, அவனுடைய ம்‌ 
கர்த்தருடைய வார்த்தைக்கும்‌, 
பிரமாணத்திற்கும்‌ கீழ்ப்படிந்து 
தேவனுடைய பெட்டியைத்‌: தங்கள்‌ 
தோள்‌ மேல்‌ எடுத்துக்கொண்டுவருகிறார்கள்‌ 
(யாத்‌ 25:14; எண்‌ 415; எண்‌ 73; 
உபா 319). 


கசா 


மனுஷரும்‌: 
மோசேயின்‌ 


1 நானாகமம்‌ - விரிவுரை 
ICHRONICLES - 


COMMENTARY 


ஆரோனின்‌ 
கூடிவருவதை 
கொள்கிறார்‌. 
பரிசுத்தம்பண்ணிக்கொள்ளுமாறும்‌. 
அவர்களிடத்தில்‌ சொல்லுகிறார்‌. 


சாரியரையும்‌ லேலியரையும்‌ 
நோக்கி: பவியின்‌ நீ நீங்கள்‌ பிதாக்களுடைய 
சந்ததிகளின்‌ தலைவர்‌, நீங்கள்‌ 
இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தரின்‌ 
பெட்டியை அதற்கு நான்‌ ஆயத்தம்பண்ணின 
ஸ்தலத்திற்கு கொண்டுவரும்படி, உங்களையும்‌ 
உங்கள்‌ சகோதரரையும்‌ பரிசுத்தம்பண்ணிக்‌ 
கொள்ளுங்கள்‌" நாளா 1522) என்று 
சொல்லுகிறார்‌. 

ஆசாரியரும்‌ லேவியரும்‌ இஸ்ரவேலின்‌ 
தேவனாகிய. கர்த்தரின்‌... பெட்டியைக்‌ 


கொண்டுவர தங்களை சுத்தம்பண்ணிக்‌. 
கொள்கிறார்கள்‌ நாளா 1544) 


பத்தர்‌ 
தாவீது 


பரிசுத்தம்‌ பண்ணிக்‌ கொள்ளுதல்‌ 
என்பதற்குக்‌ கர்த்தருடைய பரிசுத்த 
ஊழியத்திற்காகத்‌ தங்களை வேறுபிரித்துக்‌ 
கொள்ளுதல்‌ என்று பொருள்‌. இவர்கள்‌ 
அனைவரும்‌ தங்களைப்‌ பரிசுத்தம்‌ பண்ணிக்‌ 
கொண்டார்கள்‌. 
தங்களை பரிசுத்தம்‌ பண்ணிக்கொண்ட 
ஆசாரியர்‌, லேவியர்‌ ஆகியோரைப்பற்றிய 
விவரம்‌ வருமாறு: 
1. கோகாத்‌ புத்திரர்‌ - 120 பேர்‌ 
மெராரி புத்திரர்‌ - 220பேர்‌ 
3. கெர்சோன்‌ புத்திரர்‌ - 130 பேர்‌ 
எலிசாப்பான்‌ புத்திரர்‌ - 200பேர்‌ 
5. எப்ரோன்‌ புத்திரர்‌ - 80 பேர்‌ 
ஊசியேல்‌ புத்திரர்‌ - 112 பேர்‌ 
மொத்தம்‌ - 862 பேர்‌ 


பின்பு லேவி புத்திரர்‌ கர்த்தகபைய 

வார்த்தையின்படியே, 

கற்பித்தபிரகாரம்‌ தேவனுடைய டவ 

அதின்‌ தண்டுகளினாலே தங்கள்‌ தோள்‌ 
எடுத்துக்கொண்டுவருகிறார்கள்‌ 

ம்‌, 15:15). 





i= FTE 
TT 


லேலியரின்‌ பிரபுக்கள்‌ 
கீதவாத்தியங்களை முழங்கி, தங்கள்‌ 
சத்தத்தை உயர்த்தி, தேவனுடைய பெட்டிக்கு: 
முன்பாக சந்தோஷமாய்ப்‌ பாடுகிறார்கள்‌. 
அவர்கள்‌ கர்த்தரைக்‌ கனம்பண்ணுகிறார்கள்‌. 


பாடுகிறார்கள்‌. வேறு சிலரோ 
வாசிக்கிறார்கள்‌. சிலர்‌ 
நேர்த்தியாய்‌ வாசிக்கிறார்கள்‌. 


பூரிகைகளை ஊதுகிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ வனாந்தரத்தில்‌ 


பிரயாணம்பண்ணியபோதும்‌, அவர்கள்‌ 
உடன்படிக்கைப்‌ பெட்டியை ஓரிடத்திலிருந்து. 
மற்றொரு இடத்திற்கு தூக்கிச்‌ 
சென்றபோதும்‌, பண்டிகை நாட்களின்‌ போதும்‌ 
பூரிகைகளை ஊதுவது வழக்கம்‌ 


“ஆரோனின்‌ குமாரராகிய ஆசாரியர்‌ 
பூரிகைகளை ஊதக்‌ கடவர்கள்‌: உங்கள்‌ 
தலைமுறைதோறும்‌ இது உங்களுக்கு நித்திய 
குட்டளையாயிருக்கக்கடவது" (எண்‌ 10:8) 

| “மாதப்பிறப்பிலும்‌, நியமித்தகாலத்திலும்‌, 
நம்முடைய பண்டிகைநாட்களிலும்‌, எக்காளம்‌ 
ஊதுங்கள்‌" (சங்‌ 81:3) 


குள்ளே கெனானியா 
என்பவன்‌ சங்கீதத்தலைவனாயிருக்கிறான்‌ ; 
அவன்‌ நிபுணனானபடடியால்‌, கீதவித்தையைப்‌ 
மற்றவர்களுக்கு கற்றுக்கொடுக்கிறான்‌ 
நாளா 15:22). 


பாடகணத்‌ தெரிந்தெடுத்து. அவர்களை 
நியமிக்க வியரின்‌ பிரபுக்களுக்கு. 
அதிகாரம்‌ சொடக்கு 


பிரதான பாடகரையும்‌, 
கீதவாத்தியங்களை முழங்குகிறவர்களையும்‌ 
பற்றிய விவரம்‌ வருமாறு: 
1. ஏமான்‌ - கோகாத்தியன்‌ 
நாளா 15:16; 1நாளா 6:33) 
2. ஆசாப்‌ - கெர்சோனியன்‌ 
நாளா 15:17; 1நாளா 6:39-43) 


3. ஏதான்‌ - மெராரியன்‌ 
1நாளா 6:44) 


நாளா 1547; 


1 நானாகமம்‌ - விரிவுரை 
ICHRONICLES - COMMENTARY 


இரண்டாவது வரிசையில்‌ 14 பேர்‌ 
பாடகராகவும்‌, கீதவாத்தியங்களை 
முழங்குகிறவர்களாகவும்‌ இருக்கிறார்கள்‌. 
அவர்களின்‌ விவரம்‌ வருமாறு: 
1. சகரியா 
பேன்‌ நாளா 1518) 
யாசியேல்‌ 
செமிரமோத்‌ 
5. யெகியேல்‌: 
உன்னி 
எலியாப்‌ 
பெனாயா 
மாசெயா 
மாசெயா 
எலிப்பெலேகு 
மிக்னேயா 
3. ஒபேத்‌எதோம்‌. 
ஏயெல்‌. 
பாடகர்‌ குழுவில்‌ 
இருக்கிறார்கள்‌. அவர்களின்‌ 
வருமாறு: 
1. லேவியன்‌ நாளா 151 


2. அல்மோத்‌ என்னும்‌ இசையில்‌ 
பாடுகிறவர்கள்‌. (1நாளா 15:20) 


மூன்று பிரிவினர்‌ 
விவரம்‌ 


19) 


3. ஆண்‌ பாடகர்கள்‌ நாளா 15:21) 


| இந்தப்‌ 
சங்‌ 68:25 


கூறப்பட்டிருக்கிறது. 


பாடகர்‌ குழுவைப்‌ பற்றி 
ஆவது. வசனத்தில்‌. 





f= a 
TT 


இஸ்ரவேலரின்‌ சந்தோஷம்‌ 
தானா 15:25-28. 


நானா 15:25. இப்படித்‌ தாவீதும்‌, 
இஸ்ரவேலின்‌ மூப்பரும்‌, ஆயிரத்துச்‌ 
சேர்வைக்காரரும்‌ கர்த்தருடைய 
உடன்படிக்கைப்‌ பெட்டியை 
ஓபேத்‌ஏதோமின்‌. வீட்டிலிருந்து 
மகிழ்ச்சியோடே, கொண்டுவரப்‌ 
போனார்கள்‌. 


1நானா 15:98. கர்த்தருடைய 
உடன்படிக்கைப்‌ பெட்டியைச்‌ சுமக்கிற 
லேவியருக்கு தேவன்‌: 
அநுக்கிரகம்பண்ணினபடி.யால்‌, 

அவர்கள்‌ ஏழு காளைகளையும்‌ ஏழு 
ஆட்டுக்கடாக்களையும்‌ பலியிட்டார்கள்‌.. 


நீநானா 15:27. தாவீதும்‌, பெட்டியைச்‌. 
சுமக்கிற சகல்‌ லேவியரும்‌, பாடகரும்‌, 
பாடகரின்‌ வேலையை விசாரிக்கிற 
தலைவனாகிய கெனானியாவும்‌, மெல்லி. 
ட்ப புடவையான சால்வைகனைத்‌. 
தபித்திருந்தார்கன்‌; தாவீது சணல்நால்‌ 
ஏபோத்தைத்‌ தரித்திருந்தான்‌.. 


நோனா 15:28. 
இஸ்ரவேலனைத்தும்‌ 
உடன்படிக்கைப்‌ 
கெம்பீரத்தோடும்‌, 
பூரிகைகள்‌' 


அப்படியே 
கர்த்தருடைய 
பெட்டியைக்‌. 
எக்கானங்கன்‌ 
கைத்தானங்களின்‌ 
தொனியோடும்‌, தம்புருகனையும்‌ 
சுரமண்டலங்களையும்‌ வாசிக்கிற 
சத்தத்தோடும்‌ கொண்டுவத்தார்கள்‌.. 
தாவீதும்‌, இஸ்ரவேலின்‌ மூப்பரும்‌, 
ஆயிரத்துச்‌ சேர்வைக்காரும்‌ 
கர்த்தருடைய உடன்படிக்கைப்‌ பெட்டியை 
ஒபேத்‌ஏதோமின்‌ வீட்டிலிருந்து 
மகிழ்ச்சியோடே கொண்டுவரப்போகிறார்கள்‌. 


கர்த்தருடைய உடன்படிக்கைப்‌ 
பெட்டியைச்‌ சுமக்கிற லேலியருக்கு 
தேவன்‌ அநுக்கிரகம்பண்ணினபடியால்‌, 
அவர்கள்‌ ஏழு காளைகளையும்‌ ஏழு 
ஆட்டுக்கடாக்களையும்‌  பலியிடுகிறார்கள்‌ 
நாளா 15:26). 


1 நானாகமம்‌ - விரிவுரை 
ICHRONICLES - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பெட்டியை சுமப்பதற்கு 
உதவிசெய்கிறார்‌. 


தேவனுடைய 


அநுக்கிரகம்பண்ணவில்லையென்றால்‌, 
அவர்களால்‌ கர்த்தருடைய உடன்படிக்கைப்‌ 
பெட்டியை தூக்கிக்கொண்டு ஒரு அடிகூட 
எடுத்து வைக்க முடியாது. 


லேவியர்கள்‌ தேவனுடைய பெட்டியை 
சுமந்து வரும்போது, ஊசா செய்த 
அக்கிரமத்தை நினைவுகூருகிறார்கள்‌. 
அவர்கள்‌ ஒபேத்‌ஏதோமின்‌ 
வீட்டிலிருந்து. உடன்படிக்கைப்‌ பெட்டியைத்‌ 
தூக்கி, தங்கள்‌ தோள்களின்மேல்‌ 
வைத்தபோது, பெட்டி ஆடுவதற்கு 
வாய்ப்புள்ளது. ஊசாவைப்போல நாங்களும்‌ 
செத்துப்போவோமோ 


விசுவாசத்தைப்‌ பெலப்படுத்துகிறார்‌ 


கர்த்தருடைய ஊழியக்காரர்கள்‌, 
அவருடைய பாத்திரங்களை சுமக்கிறார்கள்‌. 
கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்கு, 
தெய்வீக உதவி தேவைப்படுகிறது. 
ஊழியக்காரர்கள்‌ கர்த்தர்‌ பயன்படுத்தும்‌ 
பாத்திரங்களாயிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
கர்த்தரை மகிமைப்படுத்தும்‌ ஊழியத்தைச்‌ 
செய்கிறார்கள்‌. 


தாவீதும்‌,  பெட்டியைச்‌  சுமக்கி 
சகல லேவியரும்‌, பாடகரும்‌, பாடகரின்‌ 
வேலையை விசாரிக்கிற தலைவனாகிய 

ம்‌ ல்‌ புடவையான 


இஸ்ரவேலனைத்தும்‌ 

உடன்படிக்கைப்‌ பெட்டியைக்‌ 

கெம்பீரத்தோடும்‌, எக்காளங்கள்‌ பூரிகைகள்‌ 

கைத்தாளங்களின்‌ தொனியோடும்‌, 

தம்புருகளையும்‌ சுரமண்டலங்களையும்‌ 

வாசிக்கிற சத்தத்தோடும்‌ 
கொண்டுவருகிறார்கள்‌ நாளா 15:27,28). 





ழ்‌ நவள 
யாய 


புரிந்துகொள்கிறார்கள்‌. 

கர்த்தரைத்‌ துதிக்கும்‌ 

அவர்கள்‌ கர்த்தருக்கு ஏழுகாளைகளையும்‌, 
ஏழுஆட்டுக்கடாக்களையும்‌ பலியிடுகிறார்கள்‌ 
[நாளா 15:26). 


பெட்டிய சுமக்கிற 
சந்தோஷமாய்‌. 
கர்த்தரைத்‌ துதிப்பாடுகிற 
'சந்தோஷமாய்ப்‌ பாடுகிறார்கள்‌. தாவீது 
ராஜா தேவனுடைய பெட்டிக்கு முன்பாக 
ஆடிப்பாடி வருகிறார்‌. 


“தாவீது சணல்நூல்‌  ஏபோத்தைத்‌ 
தரித்துக்கொண்டு, தன்‌ முழுப்‌ பலத்தோடும்‌. 


லேலியரும்‌. 
சுமக்கிறார்கள்‌. 
பாடகரும்‌ 


கொண்டுவந்தார்கள்‌" (சோமு 6475), 


1 நாளாகமம்‌ - விரிவுரை 
ICHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


மீகாளின்‌ பாவம்‌ 
1தானா 15:29 


'வழியாயப்‌ பார்த்து, 
ராஜா ஆடிப்பாடி. வருகிறதைக்‌ கண்டு, 
இருதயத்திலே 


சவலின்‌ குமாரத்தி. அவள்‌ 
தாவீது ராஜாவின்‌ மனைவி. தாவீது 
தேவனுடைய பெட்டிக்கு, முன்பாக 
ஆடிப்பாடி வருவது, அவளுக்கு 
பிடிக்கவில்லை. மீகாள்‌ தாவீதை தன்‌ 
இருதயத்தில்‌ அவமதிக்கிறாள்‌. இந்தப்‌ 
பாவத்தினிமித்தமாய்‌ கர்த்தர்‌ மீகாளை 


எதுவும்‌ 
பிறக்கவில்லை (சோமு 616). 





i FTE 
TT 


கூடாரத்தின்‌ 


(நாளா 169-6). 


தேவனுடைய பெட்டி 
நடுவே வைக்கப்படுகிறது 
தாவீது கர்த்தரை துதித்துப்பாடின. 
சங்கீதம்‌ (நாளா 167-36). தேவனுடைய 
பெட்டிக்கு முன்பாக நித்தமும்‌ நடைபெறுகிற 
ஆராதனை (1நாளா 16:37-41) 


தேவனுடைய பெட்டி. 
நாளா 16:1-6 


நோனா 160. அவர்கள்‌ தேவனுடைய 
பெட்டியை உள்ளே 
கொண்டுவந்தபோது, தாவிது அதற்குப்‌ 
போட்ட கூடாரத்தின்‌ நடுவே அவர்கள்‌ 
அதை வைத்து, 

குத்நிதியில்‌ சர்வாங்க. 

களையும்‌ சுமாதானபலிகளையும்‌. 
செலுத்தினார்கள்‌. 


நானா 162. தாவீது சர்வாங்க 
தகனபலிகனையும்‌ சமாதான பலி. 
களையும்‌ செலுத்தித்‌ தீர்ந்த பின்பு, 
அவன்‌ ஜனத்தைக்‌ கர்த்தருடைய 
நாமத்திலே ஆசீர்வதித்து, 


நோனா 16:3. புருஷர்‌ தொடங்கி 
ஸ்திரீகள்மட்டும்‌, 'இஸ்ரவேலராகிய 
அனைவருக்கும்‌ அவரவருக்கு ஒவ்வொரு 
அப்பத்தையும்‌, ஒவ்வொரு இறைச்சித்‌ 
துண்டையும்‌, ஒவ்வொருபடி. 
திராட்சரசத்தையும்‌ பங்கிட்டுக்‌ 
கொடுத்தான்‌. 


1நானா 16:4. இஸ்ரவேலின்‌ தேவனாகிய 
கர்த்தரைப்‌ பிரஸ்தாபம்பண்ணித்‌. 
துதித்துப்‌ புகழுகிறதற்கு கர்த்தருடைய 
பெட்டிக்கு முன்பாகச்‌ சேவிக்கத்தக்க 
லேவியபில்‌ சிலரை நியமித்தான்‌. 


1 நானாகமம்‌ - விரிவுரை 
ICHRONICLES - 


COMMENTARY 


நோனா 185. அவர்களில்‌ 
தலைவனும்‌, சகரியா 

'இரண்டாவதுமாயிரு த்தான்‌; 
செமிரமோத்‌, 
மத்தித்தியா, 


ஆசாப்‌ 
அவனுக்கு 
ஏயெல்‌, 
யெகியேல்‌, 

எலியாப்‌, பெனாயா, 


ஓயேத்‌, ஏதோம்‌, ஏயெல்‌ என்பவர்கள்‌: 
தம்புரு சுரமண்டலம்‌ 
கீதவாத்தியங்களை 
ஆசாப்‌. 


என்னும்‌ 
வாசிக்கவும்‌, 
கைத்தானங்களைக்‌. 
கொட்டவும்‌, 


1தானா 16:6. பெனாயா, யாகாசியேல்‌ 
என்னும்‌ ஆசியர்‌ எப்போதும்‌ 
தேவனுடைய உடன்படிக்கைப்‌ 
பெட்டிக்கு முன்பாகப்‌ பூரிகைகளை 
ஊதவும்‌ தியமிக்கப்பட்டார்கள்‌. 


வனுடைய பெட்டியை எருசலேமுக்‌ 
கொண்று எங்தக ஜபாகல்‌! நாளது 
அந்தப்‌ பெட்டிக்கு ஒரு ஸ்தலத்தை 
ஆயத்தப்படுத்தி, அதற்கு ஒரு கூடாரத்தைப்‌ 
போட்டார்‌ நாளா 158). லேவியர்கள்‌ 
தேவனுடைய பெட்டியை தாவீதின்‌ 
நகரத்திற்கு சுமந்து கொண்டு வருகிறார்கள்‌. 
தாவீது தேவனுடைய பெட்டிக்குப்போட்ட 
கூடாரத்திற்குள்ளே, லேலியர்கள்‌ 
தேவனுடைய பெட்டியை கொண்டு வந்து, 
அந்தக்‌ கூடாரத்தின்‌ நடுவே அதை 
வைக்கிறார்கள்‌ 


தேவனுடைய பெட்டி இதுவரையிலும்‌ 
கீரியாத்யாரீமிலே இருந்தது. இது 
கிராமப்புறமான பகுதி. இப்போதோ 
தேவனுடைய பெட்டி ராஜதானி பட்டணமாகிய 
எருசலேமுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. 
இஸ்‌ ல்‌ ஜனங்களும்‌. 

வண்ணமாக, 


வைக்கப்பட்டிருக்கிறது. 


... இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ இதுவரையிலும்‌ 
தேடவில்லை. அவர்கள்‌ 
கர்த்தருடைய உடன்படிக்கைப்‌ பெட்டியை 
புறக்கணித்துவிட்டார்கள்‌. தேவனுடைய பெட்டி 
உடைந்துபோன பாத்திரம்போல அவர்களால்‌ 
புறக்கணிக்கப்பட்டிருந்தது. ஆனால்‌. 
இப்போதோ தாவீது, தேவனுடைய 
பெட்டிக்கு அதிக முக்கியத்துவம்‌ 
கொடுக்கிறார்‌. 





i= a 
WEFT 
கர்த்தருடைய உடன்படிக்கைப்‌ பெட்டி 


ஆராதிக்கிறவர்கள்‌ 
முன்பாக வந்து, அவரை ஆராதிக்கிறார்கள்‌. 


வனுடைய பெட்‌ பா, 
பாத்தி ததப்ரதகிறது 
கூடாரம்‌ என்பது ஏழைகளின்‌ 
வாசஸ்தலம்‌. தேவனுடைய பெட்டிக்கு 
மாளிகை கட்டப்படவில்லை. கர்த்தருடைய 
உடன்படிக்கைப்‌ பெட்டி கூடாரத்தில்‌ 
வைக்கப்பட்டிருந்தாலும்‌, இந்தக்‌ கூடாரமே 
கர்த்தருடைய ஆசரிப்புக்கூடாரமாயிருக்கிறது. 
தாவீது தன்னுடைய சங்கீதங்களில்‌ இந்தக்‌ 
கூடாரத்தைப்பற்றி மிகவும்‌ பாசத்தோடும்‌, 
நேசத்நோடும்‌ சொல்லுகிறார்‌. 


தாவீது தேவனுடைய பெட்டிக்கு ஒரு 

கூடாரத்தைப்‌ போட்டார்‌. தேவனுடைய பெட்டி 

ந்தக்‌ தொடர்ந்து 

சாலொமோன்‌ 

கர்த்தருக்கு ஆலயம்‌ கட்டும்‌ வரையிலும்‌, 

கர்த்தருடைய உடன்படிக்கைப்‌ பெட்டி, இந்தக்‌ 
கூடாரத்திலேயே வைக்கப்பட்டிருந்தது. 


தாவீது. தேவனுடைய பெட்டியை 
கூடாரத்தில்‌ வைத்தாலும்‌, தாவீது தான்‌ 
சாகும்‌ வரையிலும்‌ 
பயபக்தியோடிருந்தார்‌. 
கர்த்தருக்கு 
ஆனாலும்‌ 
கடைசி காலத்தில்‌ 
விலகிப்போய்விட்டார்‌. 
கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு 
செவிகொடுக்காமல்‌, தன்னுடைய அந்நிய 
ஜாதி மனைவிகளுக்கு செவிகொடுத்து. 
விக்கிரகங்களுக்கு மேடைகளைக்‌ கட்டினார்‌. 
ஆலயம்‌ அழகாகயிருக்கிறதா அல்லது 
ஆடம்பரமாயிருக்கிறதா என்பது 
ஆலயம்‌ பரிசுத்தமாயிருக்கவேண்டும்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தில்‌: 
வாசம்பண்ணுகிறார்‌. யை 
எளிமையிலிருக்கும்‌ காலமே, அது 
பரிசுத்தமாயிருக்கும்‌ காலம்‌. சபையில்‌: 
அழகும்‌ ஆடம்பரமும்‌, அலங்காரமும்‌ 
பிரவேசிக்கும்போது. பசிகத்தம்‌. 
குறைந்துபோகிறது. 


சபையின்‌ 


1 நானாகமம்‌ - விரிவுரை 
ICHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


தேவனுடைய பெட்டி அதன்‌ கூடாரத்தில்‌ 
வைக்கப்பட்டதினால்‌ தாவீது மிகவும்‌ 
சந்தோஷமாயிருக்கிறார்‌. இப்போது. 
கர்த்தருடைய உடன்படிக்கைப்‌ பெட்டி 
தாவீதுக்கு அருகாமையிலிருக்கிறது. 
தாவீதுக்கு மனஆறுதலும்‌ சந்தோஷமும்‌ 
உண்டாயிற்று. தாவீது கர்த்தரை 
மகிமைப்படுத்துகிறார்‌. அவருக்கு பலிகளை 
செலுத்துகிறார்‌. 

தாவீது கர்த்தருக்கு சர்வாங்க. 
தகனபலிகளையும்‌ சமாதான பலிகளையும்‌ 
செலுத்துகிறார்‌. தாவீது ஓர்‌ ஆசாரியன்‌ 
அல்ல. ஆகையினால்‌ தாவீது தன்‌ சொந்தக்‌ 
கையினால்‌, பலிகளைச்‌ செலுத்தவில்லை. 
பலிகளைச்‌ செலுத்துவதற்குத்‌ தாவீது 
கட்டளையிடுகிறார்‌. 


ஈலவே “கர்த்தர்‌ வாதையை 
அலுப்பா" என்று ன்ற வேதாகமத்தில்‌ 
கூறப்பட்டிருக்கிறதற்கும்‌ வியாக்கியானம்‌ 
பண்ண வேண்டும்‌. கர்த்தர்‌ வாதையை 
அனுப்பவில்லை. அவர்‌ மனுஷருக்கு, 
வாதைகள்‌ வர அனுமதிக்கிறார்‌. சில 
சமயங்களில்‌ தமது பிரதிநிதிகள்‌ மூலமாகத்‌ 
தமக்குக்‌ கீழ்ப்பியாத பிள்ளைகளுக்கு 
கர்த்தர்‌ வாதையை நியாயத்தீர்ப்பாக 
அனுப்புகிறார்‌. 


தாவீது. இஸ்ரவேலராகிய 
அனைவருக்கும்‌ ஒவ்வொரு அப்பத்தையும்‌, 
ஒவ்வொரு இறைச்சித்‌ துண்டையும்‌, 
ஒவ்வொருபடி திராட்சரசத்தையும்‌ பங்கிட்டுக்‌ 
கொடுக்கிறார்‌. ஆகையினால்‌ அங்கு 
ஏராளமான மிருகஜீவன்களை அவர்கள்‌ 
பலியிட்டிருக்க வேண்டும்‌. அதுபோலவே 
ஏராளமான அப்பத்தையும்‌, அவர்கள்‌ 
சுட்டிருக்கவேண்டும்‌. 


தாவீது கர்த்தருடைய 
ளயும்‌, 
நினைவுகூர்ந்து, 
தகனபலிகளை 
தனக்கு 
நினைவுகூர்ந்து, 
சமாதான பலிகளை செலுத்துகிறார்‌. 


பரிபூரணமான 
இரக்கங்களையும்‌ 
அவருக்கு சர்வாங்க 
செலுத்துகிறார்‌. கர்த்தர்‌ 
காண்பித்த நன்மைகளை 
தாவீது கர்த்தருக்கு 


இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தரைப்‌ 
பிரஸ்தாபம்பண்ணித்‌ துதித்துப்‌ புகழுகிறதற்கு 
கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாகச்‌ 
சேவிக்கத்தக்க லேவியரில்‌ சிலரை தாவீது 
நியமிக்கிறார்‌ (நாளா 16:4). 





i= THE 
TT 


லேவியர்கள்‌ கர்த்தரைப்‌ 
பிரஸ்தாபம்பண்ணித்‌ தறித்துபகழவேண்டும்‌. 
பாடகரையும்‌, 
ப்ட்‌ 
இவர்கள்‌ உடன்படிக்கைப்‌ 
பெட்டிக்கு முன்பாக ஊழியம்‌ செய்து. 
கர்த்தரைத்‌ துதித்துக்‌ கொண்டிருப்பார்கள்‌. 
அவர்கள்‌ காலையிலும்‌, மாலையிலும்‌: 
கர்த்தரைத்‌ தொடர்ந்து குதித்துப்‌ 
போற்றுவார்கள்‌. 
இந்த நாளிலிருந்து தாவீதின்‌ ஜீவிய 
காலம்‌ வரையிலும்‌ தாவீதால்‌ நியமிக்கப்‌ 
பட்டிருக்கிறவர்களின்‌. சங்கீதசேவனை 
தொடர்ந்து நடைபெறுகிறது. தாவீதுக்குப்‌ 
பின்பு, ஆட்சி புரிந்த ராஜாக்களில்‌, 
ஒருசிலருடைய காலத்திலும்‌ இந்தச்‌ 
'சங்கீதசேவனை தொடர்ந்து நடைபெறுகிறது. 
நாளா 16:4-6), 


லேலியர்கள்‌ 
பிரஸ்தாபம்பண்ணி 

ஆராதனையிலே பங்குபெறுகிற ஜனங்கள்‌ 
கர்த்தருடைய மகிமையையும்‌, 
மகத்துவத்தையும்‌ அறிந்துகொள்வார்கள்‌. 
ஜனங்களுக்கு ஆவிக்குரிய போதனைகள்‌ 
கிடைக்கும்‌. 


ஆராதிக்கிறவர்கள்‌. 
கர்த்தருடைய சர்வவல்லமையையும்‌ 
சர்வஞானத்தையும்‌, சர்வமகிமையையும்‌ 
தியானித்து, கர்த்தருக்குள்ளே மகிழ்ந்து 
களிகூருவார்கள்‌. தாவீது இஸ்ரவேல்‌ 
ஜனங்களை கர்த்தருடைய நாமத்தினால்‌ 
ஆசீர்வதிக்கிறார்‌. தாவீது 
நாமத்தினால்‌ 

ஆசீர்வதிப்பதைவிட 

நாமத்தினால்‌ அவர்களை ஆசிர்வதிப்பதே. 
அவர்களுக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம்‌. 


கர்த்தரை 


தாவிதின்‌ சங்கீதம்‌. 
நாணா 16:7-86 


ந்நானா 16:7. அப்படி ஆரம்பித்த 
அத்நாளிலே தானே கர்த்தருக்குத்‌ 
துதியாகப்‌ பாடும்படி. தாவீது 
ஆசாப்பிடத்திலும்‌ அவன்‌ 
சகோதரிடத்திலும்‌ கொடுத்த 
சுங்கீதமாவது: 


1 நானாகமம்‌ - விரிவுரை 
ICHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


நோனா 16:8. கர்த்தரைத்‌ துதித்து, 
அவருடைய நாமத்தைப்‌ 
மீரஸ்தாபமாக்குங்கள்‌; அவருடைய 
செய்கைகளை: ஜனங்களுக்குள்ளே. 
பீரசித்தப்படுத்துங்கள்‌. 


நோனா 16:9. அவரைப்‌ பாடி, அவரைக்‌ 
கீர்த்தனம்பண்ணி, அவருடைய 
அதிசயங்கனையெல்லாம்‌ தியானித்துப்‌ 
பேசுங்கள்‌. 


நதானா 1940. அவருடைய பரிகத்த 
நாமத்தைக்‌ 

'மேன்மையாராட்டுங்கள்‌; 
'தேடுகிறவர்களின்‌. 

மகிழ்வதாக. 


நநானா 16:11. கர்த்தரையும்‌ அவர்‌ 
வல்லமையையும்‌ நாடுங்கள்‌; அவர்‌ 
சமுகத்தை நித்தமும்‌ தேடுங்கள்‌. 


1தானா 16:12. அவருடைய தாசனாகிய 
இஸ்ரவேலின்‌ சந்ததியே! அவரால்‌ 
தெரித்துகொள்ளப்பட்டவர்களாகிய 
யாக்கோபின்‌ புத்திரரே! 


நானா 18:19. 

அதிசயங்களையும்‌. 

அற்புதங்களையும்‌, 

வாக்கின்‌ தியாயத்தீர்ப்புகளையும்‌ 
தினைவுகூருங்கள்‌.. 


நதானா 1844. அவரே 
தேவனாகிய கர்த்தர்‌; 
தியாயத்தீர்ப்புகள்‌ 


நம்முடைய 


அவருடைய 
பூமியெங்கும்‌ 


16:15. ஆயிரத்தலைமுறைக்‌ 
அவர்கட்டனையிட்ட 
வாக்கையும்‌, ஆபிரகாமோடே அவர்‌ 


பண்ணின உடன்படிக்கையையும்‌, 


நீதானா 16:16. அவர்‌ ஈசாக்குக்கு இட்ட 
ஆணையையும்‌ என்றென்றைக்கும்‌ 
'நினைத்திருங்கள்‌.. 


நீநானா 16:17. அதை யாக்கோபுக்குப்‌ 
பிரமாணமாகவும்‌, இஸ்ரவேலுக்கு 
நித்திய உடன்படிக்கையாகவும்‌ 
உறுதிப்படுத்தி: 





i FTE 
TT 


நானா 16:18. உங்கள்‌ ௬தத்தரபாகமாக 
கானான்‌ தேசத்தை உனக்குத்‌ தருவேன்‌ 
என்றார்‌. 


1நானா 1619. அக்காலத்தில்‌ 
அவர்கள்‌ கொஞ்சத்தொகைக்குட்பட்ட 
சொற்பஜனங்களும்‌ 
பரதேசிகளுமாயிருத்தார்கள்‌. 


நானா 16:20. அவர்கன்‌ ஒரு ஜனத்தை 
விட்டு மறுஜனத்தண்டைக்கும்‌, ஒரு 
ராஜ்யத்தை விட்டு மது 
தேசத்தாரண்டைக்கும்‌ போனார்கள்‌. 


1நானா 16:21. 
யொடுக்கும்படி. ஒருவருக்கும்‌ 
இடங்கொடாமல்‌, அவர்கள்திமித்தம்‌. 
ராஜாக்களைக்‌ கடித்து கொண்டு: 


அவர்கனை 


1நானா 16:22. நான்‌ 
அபிஷேகம்பண்ணினவர்களை நீங்கள்‌ 
தொடாமலும்‌, என்னுடைய 
தீர்க்கதரிசிகளுக்குத்‌ 

தீங்குசெய்யாமலும்‌ இருங்கள்‌ என்றார்‌. 


1நானா 16:28. பூமியின்‌ ௪௧௯ குடிகளே, 
கர்த்தரைப்‌ பாடி, நாளுக்குநாள்‌. 
அவருடைய ரட்சிப்பைச்‌ சுவிசேஷமாய்‌ 
அறிவியுங்கள்‌. 


நானா 16:24. ஜாதிகளுக்குன்‌ 
அவருடைய மகிமையையும்‌, ௪௧௨ 
ஜனங்களுக்குள்ளும்‌ அவருடைய 
அதிசயங்களையும்‌ விவரித்துச்‌. 
சொல்லுங்கள்‌. 


நானா 16:95. 
மிகவும்‌ 
துதிக்கப்படத்தக்கவருமாயிருக்கிறார்‌;. 
எல்லா தேவர்களிலும்‌ பயப்படத்தக்கவர்‌ 
அவரே. 


கர்த்தர்‌ பெரியவரும்‌ 


நானா 16:26. சகல ஜனங்களுடைய 
தேவர்களும்‌ விக்கிரகங்கன்தானே; 
கர்த்தரோ வானங்களை 
உண்டாக்கினவர்‌. 


ந்நானா 18:27. மகிமையும்‌ கனமும்‌. 
அவர்‌ சமுகத்தில்‌ இருக்கிறது; 
வல்லமையும்‌ மகிழ்ச்சியும்‌ அவர்‌ 
ஸ்தலத்தில்‌ இருக்கிறது. 


1 நானாகமம்‌ - விரிவுரை 
ICHRONICLES - 


QOODNENS 
PUBLISHERS 


COMMENTARY 


1தானா 16:28. 
வம்சங்கனே, 
மகிமையையும்‌ 
செலுத்துங்கள்‌; 

அதைச்‌ செலுத்துங்கள்‌. 


ஜனங்களின்‌ 
கர்த்தருக்கு 
வல்லமையையும்‌ 
கர்த்தருக்கே 


1தானா 16:29. கர்த்தருக்கு அவருடைய 
நாமத்திற்குரிய மகிமையைச்‌. 
செலுத்தி, காணிக்கைகளைக்‌ 
கொண்டுவந்து, அவருடைய 
சத்திதியில்‌ பிரவேசியுங்கன்‌; பரிசுத்த 
அலங்காரத்தூடனே கர்த்தரைத்‌ 
தொழுதுகொள்ளுங்கள்‌. 


1நானா 16:30. பூலோகத்தாரே, நீங்கள்‌. 
யாவரும்‌ அவருக்கு. முன்பாக. 
நடுங்குங்கன்‌; அவர்‌ 
பூச்சக்கரத்தை அசையாதபடிக்கு. 
உறுதிப்படுத்துகிறவர்‌. 


வானங்கள்‌ மகிழ்ந்து, 
பூமி பூரிப்பதாக; கர்த்தர்‌ 
ராஜரிகம்பண்ணுகிறார்‌ என்று 
ஜாதிகளுக்குன்னே சொல்லப்படுவதாக. 
1நானா 16:32, சமுத்திரமும்‌ அதின்‌ 


நிறைவும்‌ முழங்கி, நாடும்‌ அதிலுள்ள 
யாவும்‌ கனிகூருவதாக. 


நதானா 16:91. 


1தானா 18:83. அப்பொழுது கர்த்தருக்கு 
முன்பாகக்‌. காட்டுவிருட்சங்களும்‌ 
கெம்பீரிக்கும்‌; அவர்‌ பூமியை 
தியாயத் தீர்க்க வருகிறார்‌. 

1தானா 16:34. கர்த்தரைத்‌ துதியுங்கள்‌, 
அவர்‌ நல்லவர்‌, அவர்‌ கிருபை 
என்றுமுன்னது. 


1நானா 16:35. எங்கள்‌ ரட்சிப்பின்‌ 
தேவனே, நாங்கள்‌ உமது பரிசுத்த 
நாமத்தைப்‌ போற்றி, உம்மைத்‌ 
துதிக்கிறதினால்‌ மேன்மை 
பாராட்டும்படிக்கு, எங்களை: ரட்சித்து 

சேர்த்துக்கொண்டு, 


சொல்லிக்‌ கர்த்தரைத்‌ துதித்தார்கள்‌. 





i a 
TT 


தாவீது கர்த்தரை குதித்துப்பாடும்‌. 
'சங்கீதங்களை இயற்றுகிறார்‌. தான்‌ எழுதின 
சங்கீதத்தை ராகத்தலைவர்களிடம்‌ 
கொடுத்து, அதைப்‌ பாடச்‌ சொல்லுகிறார்‌. 
தேவனுடைய பெட்டி, அதற்காக 
போடப்பட்டிருக்கிற கூடாரத்திற்குள்‌ கொண்டு 
வரப்படும்போது, இராகத்தலைவர்கள்‌ தாவீது 
எழுதிக்கொடுத்த 
பாடுகிறார்கள்‌. 
வைபவத்திற்காக 
எழுதியிருக்கிறார்‌. 


இந்த சங்கீதம்‌ தாவீது எழுதின பல: 
சங்கீதங்களிலிருந்து எடுக்கப்பட்ட தொகுப்பு 
ஆகும்‌. 1நாளா 16:23-ஆவது. 
வசனத்திலிருந்து ஆரம்பமாகும்‌ வரிகள்‌ 
சங்‌ 1051 ஆவது வசனங்களில்‌ 
எழுதப்பட்டிருக்கிறது. [நாளா 16:23-34 ஆகிய 
வசனங்கள்‌ 96-ஆவது சங்கீதமாகும்‌. நாளா 
16:34-ஆவது வசனம்‌ சங்கீதம்‌ 136-1 ஆவது 
வசனமாகும்‌. இந்த சங்கீதத்தின்‌ கடைசி 
இரண்டு வரிகளும்‌ 106-ஆவது சங்கீதத்தின்‌ 
கடைசி பகுதியிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. 


ாவீது  சுர்த்தரை 

இக! வைய்‌ 

தாவீது தன்னுடைய 
பயன்படுத்தியிருக்கும்‌ வாக்கியங்கல 
நாமும்‌ பயன்படுத்தி கர்த்தரைத்‌ துதிக்கலாம்‌. 


நாம்‌ கர்த்தரைத்‌ துதிக்கும்போது, 
பாடுகளை அனுபவிக்கும்‌. 
பரிசுத்தவான்‌களுக்காகவும்‌ கர்த்தரிடத்தில்‌ 
வேண்டிக்கொள்ள வேண்டும்‌. 


தாவீது 


“எங்கள்‌ ரட்சிப்பின்‌ தேவனே, நாங்கள்‌ 
உமது பரிசுத்த நாமத்தைப்‌ போற்றி, உம்மைத்‌ 
துதிக்கிறதினால்‌ மேன்மை பாராட்டும்படிக்கு, 
எங்களை ரட்சித்து 
சேர்த்துக்கொண்டு, 

நீங்கலாக்கியருளும்‌ 

(நாளா 16:35) என்று தாவீது சொல்லுகிறார்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரரில்‌ அநேகர்‌ அந்நிய 
தேசங்களிலே சிதறிப்போயிருக்கிறார்கள்‌. 
ர்கள்‌ புறதாதியாரால்‌ 
த்தர்‌ தாமே 


பாதுகாத்துக்கொள்ளவேண்டுமென்று, 


தாவீது கர்த்தரிடத்தில்‌ விண்ணப்பம்‌ 


பண்ணுகிறார்‌. 


1 நானாகமம்‌ - விரிவுரை 
ICHRONICLES - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நாம்‌ கர்த்தருடைய கிருபைகளையும்‌, 

ஒத்தாசைகளையும்‌, 

அனுபவிக்கும்போது, 

வேதனைகளையும்‌, 

அனுபவிக்கிற 

நினைவுகூரவேண்டும்‌. 

இரட்சிப்புக்காகவும்‌, 

நாம்‌ கர்த்தரிடத்தில்‌. 
விண்ணப்பம்பண்ண வேண்டும்‌. 

விசுவாசிகள்‌ எல்லோருமே ஒரே 

சரீரத்தின்‌ அவயவங்களாகயிருக்கிறோம்‌. நாம்‌ 

எல்லோருமே. இயேசுகிறிஸ்துவின்‌ 

குடும்பத்தைச்‌ சேர்ந்தவர்கள்‌. நாம்‌ 

அனைவரும்‌ கிறிஸ்துவுக்குள்‌ 

சகோதரராகவும்‌, சகோதரிகளாகவும்‌ 


சேர்த்துக்கொண்டு, 

அவர்களை 

என்று 

“எங்களை இரட்சித்து, 

எங்களை சேர்த்துக்கொண்டு, ஜாதிகளுக்கு 

எங்களை நீங்கலாக்கியருளும்‌" 
(நாளா 16:35) என்று ஜெபம்பண்ணுகிறார்‌. 


ப நம்முடைய துதிகளுக்கும்‌, 
ஸ்தோத்திரங்களுக்கும்‌, நம்முடைய 
தேவனாகிய கர்த்தரே ஆதியும்‌, 
அந்தமுமாயிருக்கிறார்‌. அவரே அல்பாவும்‌. 
ஓமெகாவுமாக இருக்கிறார்‌. ஆகையினால்‌ 
தாவீது சகல இஸ்ரவேல்‌ ஜனங்களையும்‌ 
நோக்கி, “கர்த்தரைத்‌ துதித்து அவருடைய 
நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள்‌" 
நாளா 16:8) என்று பாடுகிறார்‌. 


இந்த சங்கீதத்தின்‌ 
“இஸ்ரவேலின்‌ தேவனாகிய 
சதாகாலங்களிலும்‌ 

நாளா 16:36) 
இந்த வாக்கியம்‌ 
வசனத்திலிருந்து 


தாவீது. 
பன்னு 
கர்த்தருக்கு 
ஸ்தோத்திரமுண்டாவதாக" 
என்று சொல்லி பாடுகிறார்‌. 
சங்‌  106:48-ஆவது. 
எடுக்கப்பட்டிருக்கிறது. 


இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
அநாதியாய்‌ என்றென்றைக்கும்‌ 
ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர்‌. 
ஜனங்களெல்லாரும்‌: ஆமென்‌, அல்லேலூயா, 
என்பார்களாக" (சங்‌ 106:48. 





i= THE 
TT 


இந்த சங்கீத வாக்கியத்தில்‌. 
சொல்லப்பட்ட பிரகாரம்‌, “ஜனங்களெல்லாரும்‌ 
ஆமென்‌ என்று சொல்லி கர்த்தரைத்‌ 
துதிக்கிறார்கள்‌” (நாளா 16:36) 
தாவீது இந்த சங்கீதத்தில்‌ கர்த்தரைத்‌. 
துதிக்குமாறு இஸ்ரவேல்‌ சபையாருக்கு 
உபதேசம்பண்ணுகிறார்‌ அதன்‌ விவரம்‌. 
வருமாறு 
1. கர்த்தரைத்‌ துதியுங்கள்‌ 
2. அவருடைய 
பிரஸ்தாபமாக்குங்கள்‌ 


நாளா 168) 
நாமத்தைப்‌ 


செய்கைகளை 
பிரசித்தப்‌ 


3. அவருடைய 
ஜனங்களுக்குள்ளே 
படுத்துங்கள்‌. 

4. அவரைப்‌ பாடுங்கள்‌ (நாளா 1629). 

5. அவரைக்‌ கீர்த்தனம்பண்ணுங்கள்‌ 

6. அவருடைய  அதிசயங்களையெல்லாம்‌. 
தியானித்துப்‌ பேசுங்கள்‌ 


பரிசுத்த நாமத்தைக்‌ 
மேன்மைபாராட்டுங்கள்‌ 


ட டைய 
குறித்து 


நாளா 1610). 


8, கர்த்தரைத்‌ தேடுகிறவர்களின்‌ இருதயம்‌ 
மகிழ்வதாக 


9, கர்த்தரை நாடுங்கள்‌ நாளா 16:11) 
10. அவர்‌ வல்லமையை நாடுங்கள்‌. 
11. அவர்‌ சமுகத்தை நித்தமும்‌ தேடுங்கள்‌. 


12. அவர்‌ செய்த 
நினைவுகூருங்கள்‌. 


யங்களை 
பிநாளா 163). 
13. அவருடைய அற்புதங்களை 
நினைவுகூருங்கள்‌. 
14. அவர்‌ வாக்கின்‌ 
நினைவுகூருங்கள்‌. 
15. கர்த்தருடைய 
என்றென்றைக்கும்‌ 
நாளா 16:16). 


நியாயத்தீர்ப்புகளை 


உடன்படிக்கையை 


நினைத்திருங்கள்‌. 


1 நானாகமம்‌ - விரிவுரை 
ICHRONICLES - 


COMMENTARY 


தாவீது இந்த சங்கீதத்தில்‌, 
கர்த்தரைத்‌ துதிப்பதற்கான காரணங்களையும்‌ 
சொல்லுகிறார்‌. அதன்‌ விவரம்‌ வருமாறு: 


1. ஜெபத்தின்‌ சிலாக்கியம்‌. 


நாளா 16:80-1) 


ஜனங்களுக்குள்ளே கர்த்தருடைய 
செய்கைகள்‌. (நாளா 16:8) 


கர்த்தருடைய அதிசயமான கிரியைகள்‌ 
நாளா 1629) 
நாமம்‌ 


அவருடைய பரிசுத்த 


நாளா 16:10) 


அவர்‌ வல்லமை (நாளா 1641) 
அவர்‌ செய்த அதிசயங்கள்‌ 
நாளா 1613) 
பூமியில்‌ கர்த்தருடைய 
நியாயத்தீர்ப்புக்கள்‌ 

அவரே நம்முடைய தேவனாகிய கர்த்தர்‌, 
நாளா 16:14) 


கர்த்தர்‌ தலைமுறைக்கும்‌ 
தம்முடைய ஜனத்திற்கு 
வாக்குப்பண்ணியிருக்கிறார்‌ ஆயிரம்‌ 
தலைமுறை டப நித்திய தலைமுறையைக்‌ 
குறிப்பதற்கு! பயன்படுத்தப்படும்‌ 
வாக்கியம்‌. தி 9:12, [நாளா 1647, 
உபா 72, சங்‌ 105:8) 


ஆயிரம்‌ 


கர்த்தருடைய உடன்படிக்கை நித்திய 
உடன்படிக்கையாயிருக்கிறது. கர்த்தர்‌ 
பண்ணிய உடன்படிக்கை நித்தியமாக 
இருப்பதினால்‌ மனுஷரும்‌ நித்தியமாக 
ஜீவிப்பதற்கு வாய்ப்புள்ளது. 

கர்த்தர்‌ ஆபிரகாம்‌, 
யாக்கோபு ஆகியோரோடு நித்திய 
உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார்‌. அவர்‌ 
தம்முடைய உடன்படிக்கையை 
உறுதிபண்ணியிருக்கிறார்‌. இந்த 
உடன்படிக்கையின்‌ பிரகாரம்‌ ஆபிரகாமின்‌ 
சந்ததியார்‌ கானான்‌ தேசத்தை 
நித்திய சுதந்தரமாகப்‌ பெற்றுக்கொள்வார்கள்‌ 
(ஆதி 17:8) 


ஈசாக்கு, 





f= THE 
TT 


கர்த்தர்‌ 
முற்பிதாக்களோடு. 
பண்ணியபோது, 
அவர்கள்‌ கொஞ்சத்தொகைக்குட்பட்ட சொற்ப 
ஜனங்களும்‌ பரதேசிகளுமாயிருந்தார்கள்‌. 
நாளா 1619). 

வாக்குத்தத்த தேசத்தில்‌ அப்போதிருந்த 
ராட்சதர்கள்‌, மற்ற புறஜாதி தேசத்தார்‌ 
ஆகியோரோடு ஒப்பிட்டுப்‌ பார்க்கும்‌ போது. 
ஆபிரகாமின்‌ சந்ததியார்‌ கொஞ்சத்‌ 
தொகைக்குட்பட்ட சொற்பஜனங்களாக 
இருந்தார்கள்‌. 

கர்த்தர்‌ ஆபிரகாமோடு பண்ணிய 
உடன்படிக்கையில்‌ 25 வருஷங்களாக 
ஆபிரகாம்‌ மட்டும்‌ தனியாக இருந்தார்‌. அதன்‌ 
பின்பு, 60 வருஷங்களாக ஆபிரகாமும்‌, 
ஈசாக்கும்‌ மட்டுமே இருந்தார்கள்‌. அதன்பின்பு 
70 வருஷங்களாக. ஆபிரகாமின்‌ 
உடன்படிக்கையில்‌ ஈசாக்கும்‌, யாக்கோபும்‌ 
மட்டுமே இருந்தார்கள்‌. 

அதன்‌ பின்பு யாக்கோபின்‌ 12 
குமாரர்களும்‌, அவர்களுடைய குடும்பத்தாரும்‌ 
ஆபிரகாமின்‌ உடன்படிக்கையில்‌ பங்கு, 
பெறுகிறார்கள்‌. யாக்கோபு எகிப்து. 
தேசத்திற்குப்‌ போனபோது, 70 பேரோடு 
போனார்‌ (ஆதி 468-27; அப்‌ 7:14) 
இஸ்ரவேலின்‌ 
முற்பிதாக்களோடு உடன்படிக்கை 
பண்ணியபோது அவர்கள்‌ 
பரதேசிகளாயிருந்தார்கள்‌. பரதேசிகள்‌ என்று 
கூறப்படுகிறவர்கள்‌ ஆபிரகாமின்‌ சந்ததியார்‌ 

ல்‌ 178-13; எபே 2:29). 


கர்த்தர்‌ 


றப்பட்டிரு. 
ஆதி 17:8-12; ஆதி 3657). 


இஸ்ரவேலின்‌ முற்பிதாக்கள்‌ ஒரு 
ஜனத்தை விட்டு மறுஜனத்தண்டைக்கும்‌, ஒரு 
ராஜ்யத்தை விட்டு மறு தேசத்தாரண்டைக்கும்‌ 
போனார்கள்‌ நாளா 16:20). 

ஆதி 1518-21 ஆகிய வசனங்களில்‌ 
கூறப்பட்டிருக்கும்‌ பத்து தேசங்களைத்‌ 
தவிர, அவர்கள்‌ பெலிஸ்தியரின்‌ 
தேசத்திற்கும்‌. (ஆதி 20) எகிப்தியரின்‌ 
தேசத்திற்கும்‌ (ஆதி 13; ஆதி 45-யாத்‌ 12) 


போனார்கள்‌. 


1 நானாகமம்‌ - விரிவுரை 
ICHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


தாவீது இந்த சங்கீதத்திலும்‌, அவர்‌ 
எழுதின. மற்ற சங்கீதங்களிலும்‌ 
கர்த்தருடைய கிரியைகளைப்பற்றி விரிவாக 
சொல்லியிருக்கிறார்‌. அவற்றின்‌ விவரம்‌ 
வருமாறு: 
1. கர்த்தர்‌ பூமியெங்கும்‌ 
நியாயத்தீர்ப்பு வழங்குவார்‌ (சங்‌ 105:7) 
ஆபிரகாமோடே நித்திய 


பண்ணினார்‌. 
ஆதி 12; ஆதி 15; 


நித்திய உடன்படிக்கையை 
என்றென்றைக்கும்‌ நினைத்திருக்கிறார்‌ 
(சங்‌ 105:8) 


தம்முடைய நித்திய உடன்படிக்கையைக்‌ 
கைக்கொள்ளுமாறு, கர்த்தர்‌ 


கட்டளையிடுகிறார்‌ (சங்‌ 105:8) 


5. ஆபிரகாமின்‌: 
ஈசாக்குக்கு இட்ட 
உறுதிப்படுத்துகிறார்‌ 
ஆதி 264-524) 


ஆபிரகாமின்‌. 
யாக்கோபுக்கு 
ப்ப! 
ஆதி ்‌ 
ஆதி 484 ன 


ஆபிரகாமின்‌: உடன்படிக்கையை 
இஸ்ரவேலுக்கு நித்திய 
உடன்படிக்கையாக உறுதிப்படுத்துகிறார்‌. 

-13; உபா 610; 


உடன்படிக்கையை 
ஆணையாக 
(சங்‌ 1059; 


உடன்படிக்கையை, 
பிரமாணமாகவும்‌ 
(சங்‌ 105 


இமிரகாம்‌, ஈசாக்கு, யாக்கோபு, மற்ற 
இஸ்ரவே. அனைவரும்‌ 
மநேசிகளாய்த்‌ திரிந்த 430 வருடக்‌. 
காலங்களில்‌ கர்த்தர்‌ அவர்களைப்‌ 
பாதுகாத்தார்‌ (சங்‌ 105:12-15; ஆதி 13; 
ஆதி 20; ஆதி 26; ஆதி 31; 
ஆதி 32; ஆதி 34; ஆதி 46-50; 
யாத்‌ 1-12) 


இஸ்ரவேலர்களை ஒடுக்க 
இடங்கொடாமல்‌ அவர்கள்‌ நிமித்தம்‌ 
ராஜாக்களைக்‌ கடிந்து கொண்டார்‌ 
(சங்‌ 105745: ஆதி 13: ஆதி 20; 
ஆதி 26; யாத்‌ 1-12) 





ழ்‌ நள 
யாய 


10. இஸ்ரவேலை பரீட்சிக்க 
தேசத்தில்‌ பஞ்சத்தை வருவித்தார்‌. 
(சங்‌ 10516; ஆதி 13; ஆதி 26; 
ஆதி 39-45) 
பஞ்சத்திலிருந்து. இஸ்ரவேலை 
விடுவிக்க, யோசேப்பை அனுப்பினார்‌ 
(சங்‌ 1057-22; ஆதி 37-50) 
கர்த்தர்‌ யோசேப்பை புடமிட்டார்‌ 
(சங்‌ 1059; சங்‌ 37-45) 
கர்த்தர்‌, தமது வாக்கின்படி 
இஸ்ரவேலை மிகவும்‌ பலுகப்‌ 
பண்ணினார்‌ (சங்‌ 105:24; 
ஆதி 1316; ஆதி 15:5; யாத்‌ 1:7) 

எகிப்தியர்களைப்‌ பார்க்கிலும்‌ 
இஸ்ரவேலர்களைப்‌ 
பககக காக்‌ (சங்‌ 105:24; 


ஊழியக்காரரை 
நடத்தவும்‌, 


ஆரோனையும்‌ 
(சங்‌ 105:26; 


(சங்‌ 105:28; யாத்‌ 10:21-23) 
தண்ணீர்களை 
மாற்றி, அவர்களுடைய 
மச்சங்களைச்‌ சாகப்‌ பண்ணினார்‌ 

(சங்‌ 105:29; யாத்‌ 7:14-25) 
20. கர்த்தர்‌ தவளைகளைத்‌ திரளாய்‌ 
அனுப்பினார்‌ (சங்‌ 105:30; யாத்‌ 84-15) 


இரத்தமாக 


1 நானாகமம்‌ 
ICHRONICLES - COMMENTARY 


- விரிவுரை 


2 


QOODNENS 
PUBLISHERS 


வண்டுகளை 
எல்லைகளிலெங்கும்‌ 


(சங்‌ 105:31; யாத்‌ 


அவர்களுடைய 
அனுப்பினார்‌ 
:20-32). 


கர்த்தர்‌ பேன்களையும்‌ அனுப்பினார்‌ 
(சங்‌ 105:31; யாத்‌ 8:16-9) 


கல்மழையையும்‌ 
வரப்பண்ணினார்‌ (சங்‌ 
யாத்‌ 9:23-35) 


அக்கினியையும்‌ 
105:32-33; 


எண்ணிழுடியாதபடி வெட்டுக்கிளிகளை 
அனுப்பினார்‌ (சங்‌ 
105:34-35; யாத்‌ 10:1-20). 


தேசத்தின்‌. தலைச்சன்களைச்‌ 
சங்கரித்தார்‌ (சங்‌ 105:36; யாத்‌ 12) 


எகிப்திலிருந்து, இஸ்ரவேலை. 
வெள்ளியோடும்‌ பொன்னோடும்‌ 
புறப்படப்‌ பண்ணினார்‌. (சங்‌ 105:37;: 
யாத்‌ 12:35-36) 


அவர்கள்‌ கோத்திரங்களில்‌ பலவீனப்‌ 
பட்டவர்களை குணமாக்கினார்‌ 
107:20; 


(சங்‌ 105 சங்‌ 
யாத்‌ 15:26; 5 


கர்த்தர்‌ 

விரித்து, 
வெளிச்சமாக்குகிறதற்காக 
அக்கினியையும்‌ 

(சங்‌ 105:39; யாத்‌ 13:21-22) 


காடைகளை 
பனித்த 1 
கொடுத்தார்‌ (சங்‌ 
யாத்‌ 161-13; எண்‌ 114-35) 


வரப்பண்ணி 
ஆகாரமாகக்‌ 
105:40; 


அப்பத்தையும்‌ அளித்து 
திருப்தியாக்கினார்‌ 
யாத்‌ 1614-22; 


வான 


கன்மலையைத்‌ திறந்து தண்ணீரை 

ஆறாக ஒடிவரப்பண்ணினார்‌ 
ல 105-41; யாத்‌ HSL; 
எண்‌ 20:8) 


ஆபிரகாமையும்‌, அவனோடு செய்து 
கொண்ட உடன்படிக்கையையும்‌ 
நினைவு கூர்ந்தார்‌ (சங்‌ 105:42; 
ஆதி 12) 





f= THE 
ETT 


கர்த்தர்‌, தம்முடைய ஜனங்களாகிய 

இஸ்ரவேலை, எகிப்திலிருந்து, 
களிப்போடு புறப்படப்பண்ணினார்‌. 
(சங்‌ 105:43; யாத்‌ 14-15) 


கொடுத்தா 
(சங்‌ 105:44; யோசு 13-21) 


கர்த்தர்‌, ஆபிரகாம்‌, ஈசாக்கு, 
யாக்கோபு ஆகியவர்களுக்கு 
ஆணையிட்டுக்‌ கொடுத்த தேசத்தில்‌ 
பிரவேசிக்கப்‌ பண்ணினார்‌. அங்கு 
கப்டத வசதியான பெரிய 
நல்கா நிரப்பாத சகல 

வஸ்துக்களால்‌ நிரம்பிய 
வீடுகளையும்‌ வெட்டாகன்‌ லெப்ட்‌ 
பட்டிருக்கிற துரவுகளையும்‌, நடாத 
திரட்சத்‌ தோட்டங்களையும்‌ 
தோப்புகளையும்‌ அளித்தார்‌ 
(சங்‌ 105:44; உபா 6-10-11) 


தேவனுடைய உடன்படிக்கைப்‌ பெட்டி 
அதற்காக போடப்பட்டிருக்கிற 
கூடாரத்திற்குள்‌ கொண்டு வரப்படுகிறது. 
அப்போது அங்கே இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
எல்லோரும்‌ சபையாராக 
கூடியிருக்கிறார்கள்‌. ர்‌ ய 
சன்னம்‌... ணத. 
தாவீது தான்‌ எழுதின சங்கீதத்தில்‌, 
பூமியின்‌ சகல குடிகளும்‌ கர்த்தரைத்‌. 
துதித்துப்பட வேண்டுமென்று சொல்லுகிறார்‌ 
கர்த்தரை ம துதிக்கவேண்டும்‌ 
என்றும்‌ தாவீ; ஜனங்களுக்கு 
போதிக்கிறார்‌ ணாக வருமாறு : 
1. பூமியின்‌ சகல. 
குடிகளே, கர்த்தரைப்‌ 
பாடுங்கள்‌. 


நாளுக்குநாள்‌ 
ரட்சிப்பைச்‌ 


அவருடைய 
சுவிசேஷமாய்‌ 
அறிவியுங்கள்‌. நாளா 16:23) 


ஜாதிகளுக்குள்‌ அவடைய 
மகிமையையும்‌, சகல 
ஜனங்களுக்குள்ளும்‌ அவடேைய 
அதிசயங்களையும்‌ விவரித்துச்‌ 
சொல்லுங்கள்‌. (நாளா 16:24) 


1 நானாகமம்‌ - விரிவுரை 
ICHRONICLES - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


4. ஜனங்களின்‌ வம்சங்களே, 
கர்த்தருக்கு மகிமையையும்‌ 
வல்லமையையும்‌ செலுத்துங்கள்‌; 
கர்த்தருக்கே அதைச்‌ செலுத்துங்கள்‌. 
நாளா 16:28) 


வர்‌ பதக்க நொ 
16:29) 


காணிக்கைகளைக்‌ 
வாருங்கள்‌. 


கொண்டு 


அவருடைய சந்நிதியில்‌ 


பிரவேசியுங்கள்‌. 

8. பரிகத்த அலங்காரத்துடனே கர்த்தரைத்‌ 
தொழுதுகொள்ளுங்கள்‌. 
பூலோகத்தாரே, நீங்கள்‌ யாவரும்‌ 
அவருக்கு முன்பாக நடுங்குங்கள்‌ 
(நாளா 16:30) 


வானங்கள்‌ 
நாளா 16:31) 


1. பூமி பூரிப்பதாக. 
12. கர்த்தர்‌ 


மகிழ்வதாக 


ராஜரிகம்பண்ணுகிறார்‌ 
ஜாதிகளுக்குள்ளே 


சமுத்திரமும்‌ அதின்‌ நிறைவும்‌ 
முழங்குவதாக. (நாளா 16:32) 


.. நாடும்‌ அதிலுள்ள யாவும்‌ 
களிகூருவநாக. 
கர்த்தரைத்‌ துதியுங்கள்‌, அவர்‌ 
நல்லவர்‌, அவர்‌ கிருபை 
என்றுமுள்ளது. (நாளா 16:34) 
எங்கள்‌ ரட்சிப்பின்‌ தேவனே, 
நாங்கள்‌ உமது பரிசுத்த நாமத்தைப்‌ 
பொத்த உம்மைத்‌ துதிக்கிறதினால்‌ 
பாராட்டும்படிக்கு, 
எங்களை ரட்சித்து எங்களைச்‌ 
சேர்த்துக்கொண்டு, ஜாதிகளுக்கு 
எங்களை நீங்கலாக்கியருளும்‌ 
என்று சொல்லுங்கள்‌. 
நாளா 16:35) 





f= FTE 
TT 


கர்த்தரை ஏன்‌ துதித்துப்‌ பாடவேண்டும்‌ 
என்பதற்கான 

இந்த 

சொல்லுகிறார்‌. அதன்‌ விவரம்‌ வருமாறு: 


1. அவருடைய சிருஷ்டிப்பு 


நாளா 16:23,26) 
2, கர்த்தருடைய இரட்சிப்பு 
3. கர்த்தருடைய மகிமை (நாளா 16:24) 


4. சகல ஜனங்களுக்குள்ளும்‌ அவருடைய 
அதிசயங்கள்‌. 


5. கர்த்தர்‌ பெரியவர்‌. (நாளா 16:25) 
6. கர்த்தருடைய வல்லமை. 


7. அவருடைய மகிமை 


நாளா 16:27) 


மகா 


8. அவருடைய வல்லமையும்‌, மகிழ்ச்சியும்‌ 
9, அவருடைய நாமம்‌ (நாளா 16:29) 


10. அவர்‌ பூச்சக்கரத்தை அசையாதடிக்கு. 
உறுதிப்படுத்துகிறவர்‌. (நாளா 16:30) 


11. கர்த்தருடைய ராஜரகம்‌. 


நாளா 16:31) 


12. கர்த்தருடைய வரப்போகிற 
நியாயத்தீர்ப்பு (1நாளா 16:33) 


13. கர்த்தருடைய 
நாளா 16:33) 


பிரசன்னம்‌ 


14. கர்த்தருடைய நன்மை (1நாளா 16:34) 


15. அவருடைய நித்திய கிருபை 


16. கர்த்தருடைய 
நாளா 16:35) 


2 இந்த சங்கீதத்தின்‌ முடிவில்‌ 
எங்களை ரட்சித்து எங்களைச்‌ சேர்த்துக்‌ 


கொண்டு ஜாதிகளுக்கு எங்களை 
நீங்கலாக்கியருளும்‌” (நாளா 16:35) என்று 
கர்த்தரிடத்தில்‌ த்தான்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரா அந்நிய 
ஜாதிகள்‌ மத்தியில்‌ க படுவான்‌ 
என்பதைத்‌ தாவீது 
தெரிந்து வைத்திருக்கிறார்‌. 


ஆசீர்வாதம்‌. 


தாவீது 


1 நாணாகமம்‌ - விரிவுரை 
ICHRONICLES - 


QOODNENS 
PUBLISHERS 


COMMENTARY 


(உபா 4:27; உபா 28:64, லேவி 26) இந்த 
வெளிப்பாட்டின்‌ அடிப்படையில்‌ தாவீது 
ஜெபிக்கிறார்‌. சாலொமோனுக்கும்‌, 
துபோன்ற வெளிப்பாடு கிடைத்திருக்க 
வேண்டும்‌ இராஜா 8:48-50) 


ஆராதனை 
தானா 16:37-43 


நநோனா 16:37. பின்பு பெட்டிக்கு 
முன்பாக. நித்தம்‌ அன்றாடக 
முறையாய்ச்‌ சேவிக்கும்படி அவண்‌: 
அங்கே கர்த்தருடைய உடன்படிக்கைப்‌ 
பெட்டிக்கு முன்பாக ஆசாப்பையும்‌, 
அவன்‌ சகோதரரையும்‌, ஓயேத்‌ 
ஏதோமையும்‌, அவர்களுடைய 
சகோதரராகிய 


அறுபத்தெட்டுப்பேரையும்‌ வைத்து, 


1தானா எதித்தூனின்‌ 
குமாரனாகிய இந்த 
ஓபேத்ஏதோமையும்‌ ஓசாவையும்‌ வாசல்‌ 
காக்கிறவர்களாக வைத்தான்‌. 


16:38. 


தானா 1999. 
மேட்டின்மேலிருக்கிற 
வாசஸ்தலத்திற்கு. 
இருக்கிற சர்வாங்க. 'தகனபலி. 
பீடத்தின்மேல்‌ சர்வாங்க. 
தகனங்களை நித்தமும்‌, அத்திசந்தியில்‌, 
கர்த்தர்‌ இஸ்ரவேலுக்குக்‌ 
கற்பித்த தியாயப்பிரமாணத்தில்‌ 
எழுதியிருக்கிறபடியெல்லாம்‌. 
கர்த்தருக்குச்‌ செலுத்துவதற்காக, 


நோனா 16:40. 
ஆசாரியனாகிய 
அவன்‌ 


ஆசாரியரையும்‌ வைத்து, 


இவர்கனோடுங்கூட, 
எதித்தூனையும்‌, 
குறித்துத்‌ 
மற்றச்‌. 
கிருபை 
அவரைத்‌ 


கிபியோனிலூன்ன. 
கர்த்தருடைய 
முன்பாக 


அங்கே அவண்‌: 
சாதோக்கையும்‌, 
சுகோதரராகிய 


கெரித்துகொள்னப்பட்ட 
சிரையும்‌: கர்த்தருடைய 
என்றுமுன்னது என்று 
துதிக்கவும்‌, 





i FTE 
TT 


நானா 18:42. 
கைத்தானங்களையும்‌ 
பாடுகிறதற்குரிய 
கீதவாத்தியங்களையும்‌ தொனிக்கச்‌. 
செய்யவும்‌ அவர்களுடன்‌ ஏமானையும்‌ 
எதித்தூனையும்‌ வைத்து, எதித்தூனின்‌ 
குமாரரை வாசல்‌ காக்கிறவர்கனாகக்‌ 
கட்டனையிட்டான்‌. 


பூரிகைகளையும்‌ 
தேவனைப்‌: 


நநாவா 16:48. பின்பு ஜனங்கள்‌ 
எல்லாரும்‌ அவரவர்‌ தங்கள்‌ வீட்டிற்குப்‌ 
போனார்கள்‌; தாவீதும்‌ தன்‌ வீட்டாரை 
ஆசீர்வதிக்கத்‌ திரும்பினான்‌. 


பண்டிகை நாட்களும்‌, 
நாட்களும்‌ எப்போதாவது வரும்‌, 
விசேஷித்த நாட்களில்‌ மாத்திரம்‌ 
கர்த்தரைத்‌ துதிக்கவேண்டும்‌ 
நினைத்து, மற்ற நாட்களில்‌ கர்‌, 
துதியாமலிருந்துவிடக்கூடாது. நாம்‌ கர்த்தரை 
அநுதினமும்‌ துதிக்கவேண்டும்‌. நமக்கு. 
ஒவ்வொரு நாளும்‌ கர்த்தருடைய கிருபை 
தேவைப்படுகிறது. 


விசேஷித்த 
அந்த 
நாம்‌ 
என்‌, ற 


தாவீது கர்த்தரை ஆராதிக்கும்‌. 
முறைமைகளை எருசலேமிலும்‌, 
கிபியோனிலும்‌ ஸ்தாபனம்பண்ணுகிறார்‌. 
தேவனுடைய பெட்டி இப்போது எருசலேமில்‌: 


வைக்கப்பட்டிருக்கிறது. 


பெட்டிக்கு fai நித்தம்‌ அன்றாடக 
முறையாய்ச்‌ சேலிக்கும்படி, தாவீது அங்கே 
கர்த்தருடைய பெட்டிக்கு 
முன்பாக அவன்‌ 
சகோதரரையும்‌, ஏதோமையும்‌. 
அவர்களுடைய சகோதரராகிய 
அறுபத்தெட்டுப்பேரையும்‌ வைக்கிறார்‌ நாளா 
16:37). 


உடன்படிக்கைப்‌ 
ஆசாப்பையும்‌. 
ஒபேத்‌ 


தேவனுடைய பெட்டிக்கு எருசலேமிலே. 
போபப்பட்டிருக்கிற கூடாரத்திலே சர்வாங்க 
த௲னபலிகள்‌ எதுவும்‌ செலுத்தப்படவில்லை. 
தூபங்களும்‌ காட்டப்படவில்லை. 
இந்தக்‌ கூடாரத்தில்‌ தகனபலிபீடமோ, 
தூபபீடமோ வைக்கப்படவில்லை. 
தாவீது இந்தக்‌ கூடாரத்தில்‌ சர்வாங்க 
த௲னபலிகளை செலுத்தாவிட்டாலும்‌. அவர்‌ 
துதியின்‌ பலிகளை செலுத்துகிறார்‌. 

“என்‌ 
முன்பாகத்‌ தூபமாகவும்‌, 


விண்ணப்பம்‌ உமக்கு 
என்‌ கையெடுப்பு 

இருக்கக்கடவது" 
(சங்‌ 1412. 


1 நானாகமம்‌ - விரிவுரை 
ICHRONICLES - 


COMMENTARY 


தாவீது கிபியோனிலும்‌ ஆராதனை 
முறைமைகளை ஸ்தாபிக்கிறார்‌. எருசலேமிலே 
தேவனுடைய பெட்டி வைக்கப்பட்டாலும்‌, 
தாவீது கர்த்தருக்கு பலிசெலுத்துவதை: 
நிறுத்திவிடவில்லை. பலியின்‌ பிரமாணமும்‌ 
தெய்வீக பிரமாணமாகும்‌. கிபியோனிலுள்ள 
ஆசாரிப்புக்கூடாரத்திலே சர்வாங்க 
தகனபலிபீடமும்‌, தூபபீடமும்‌ இருக்கிறது. 
இங்கே ஆசாரியர்கள்‌ கர்த்தருக்கு பலிகளை 
செலுத்துகிறார்கள்‌. அங்கே தூபங்களை 
காண்பிக்கிறார்கள்‌. மோசேயின்‌ 
நியாயப்பிரமாணத்தின்படி, கிபியோனிலே. 
பலிகளை செலுத்துவதற்கு, தாவீது 
ஆசாரியரையும்‌ லேவியரையும்‌ நியமிக்கிறார்‌. 


கிியோனிலுள்ள மேட்டின்‌ மேலிருக்கிற 
கர்த்தருடைய வாசஸ்தலத்திற்கு முன்பாக 
இருக்கிற சர்வாங்க தகனபலிபீடத்தின்மேல்‌ 
தகனங்களை நித்தமும்‌, 
கர்த்தர்‌ இஸ்ரவேலுக்குக்‌ 
நியாயப்பிரமாணத்தில்‌ 
தக்கு வனார்‌ கர்த்தருக்குச்‌ 
செலுத்துவதற்காக, அங்கே தாவீது. 
ஆதாரியனாகிய சாதோக்கையம்‌, அவள்‌ 
ஈதரராகிய ஆசாரியரையும்‌ வைக்கிறார்‌ 
நாளா 16:39A0). 


தெ 
பிரியமானது. 
துதிக்கவும்‌ 

பலிகளையும்‌ 


து 
ஊழியத்திற்கு அடையாளமாயிருக்கிறது. 


கிபியோனிலே கர்த்தருக்கு பலிபீடம்‌ 
இருக்கிறது. தாவீது அந்தப்‌ பலிபீடத்திலே. 
கர்த்தருக்கு பலிசெலுத்த ஆசாரியரை 
நியமிப்பதோடு, கர்த்தரைத்‌ துதிப்பதற்கு. 
பாடகர்களையும்‌ நியமிக்கிறார்‌. 
தாவீது ஏமானையும்‌, 
எதித்தூனையும்‌, பேர்பேராகக்குறித்துத்‌ 
தெரிந்துகொள்ளப்பட்ட மற்றச்‌ சிலரையும்‌: 
கர்த்தருடைய கிருபை 
என்று அவரைத்‌. 
கட்டளையிடுகிறார்‌ (1நாளா 16:41. 





ழ்‌ நயனா 
யாய 


கர்த்தருடைய உடன்படிக்கைப்‌ பெட்டி 
எருசலேமுக்குக்‌ கொண்டுவரப்படுகிறது. 
கர்த்தருடைய சமுகத்தில்‌ துதித்துப்‌ 
பாடுவதற்குப்‌ பாடகர்கள்‌ 
நியமிக்கப்படுகிறார்கள்‌. மூன்றுநாள்‌ பண்டிகை 


நாளா 16:37-43), 


1 நானாகமம்‌ - விரிவுரை 
ICHRONICLES - 


CODNENS 
COMMENTARY PUBLISHERS 
இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ எல்லோரும்‌. 
கர்த்தருக்குள்‌ சந்தோஷமாயிருக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ மிகுந்த சந்தோஷத்தோடு தங்கள்‌ 
வீடுகளுக்கு. திரும்பிப்போகிறார்கள்‌. 
தாவீதும்‌ தன்னுடைய வீட்டாரை 
ஆசீர்வதிப்பதற்காக திரும்புகிறார்‌. 
தானும்‌ தன்னுடைய குடும்பத்தாரும்‌ கர்த்தரை 
ஆராதிப்பதாக ஸீ 
தீர்மானம்பண்ணுகிறார்‌ 
நாம்‌. மற்ற விசுவாசிகளோடு சேர்ந்து, 
சிலு ஜெபிக்கவேண்டும்‌, அதோடு 
நம்முடைய  வீடுகளிலே நம்முடைய 
குடும்பத்தாரோடும்‌ க 
மேலும்‌ நாம்‌ கர்த்தருடைய ௪ 
தனியாகவும்‌ ஜெபிக்கவேண்டும்‌. 





i FTE 
TT 


அதிகாரத்தில்‌ 
சம்பவங்கள்‌, 
அதிகாரத்திலும்‌ 
தேவனுடைய 
கட்டவேண்டும்‌ 


நாளா  17-ஆவது 
சொல்லப்பட்டிருக்கிற 
சோமு. வது 
சொல்லப்பட்டிருக்கிறது. 
பெட்டிக்கு ஒரு வீட்டைக்‌ 
என்று தாவீதின்‌ மனதிலே. 
விருப்பமுண்டாயிற்று. கர்த்தர்‌ தாவீதுக்கு 
தம்முடைய வாக்குத்தத்தங்களை 
சொல்லுகிறார்‌ நாளா 17:1-15 


தாவீது 
வாக்குத்தத்தங்களை 
இருதயத்தோடு ஏற்றுக்கொள்கிறார்‌. கர்த்தர்‌ 
தாவீதுக்கு ஒரு வீட்டைக்‌ 
கட்டிக்கொடுப்பதாக  வாக்குப்பண்ணுகிறார்‌. 
தாவீது கர்த்தரிடத்தில்‌ ஏறெடுத்த ஜெபம்‌ 
(நாளா 17:16-27). 


தாவீது தேவனுடைய 
சந்தோஷ்பாய்‌ . பாஸனிககிறால்‌. தேவதுகைய 
பெட்டி இப்போது திரைகளின்‌ நடுவே 
வாசமாயிருக்கிறது. தாவீது சேது 
பெட்டிக்கு ஒரு வீட்டை குட்டவேண்டுமென்‌, 
தீர்க்கதரிசியாகிய நாத்தானிடம்‌ துலா 
விருப்பத்தை சொல்லுகிறார்‌ (நாளா 1741) 
தாவீதின்‌ விருப்பத்தை நாத்தான்‌ 
அங்கீகரிக்கிறான்‌ (நாளா 17:2). 


தாவீதின்‌ மனதிலுள்ள 
நாத்தான்‌ கர்த்தருக்கு 

கர்த்தருடைய வார்த்தை 
உண்டாயிற்று (நாளா 17:3-14) 


கர்த்தருடைய 
நன்றியுள்ள 


பெட்டியை 


விருப்பத்தை 
அறிவிக்கிறான்‌. 
நாத்தானுக்கு 


நாத்தான்‌ தாவீதுக்கு கர்த்தருடைய 
வார்த்தையை சொல்லுகிறான்‌ நாளா 17215. 
தாவீது ரத்‌ 


வாக்குத்தத்தங்களை தாவீது நன்றியோடு 
ஏற்றுக்கொள்கிறார்‌. கர்த்தருடைய 
வாக்குத்தத்தங்கள்‌ தனக்கு 
நிறைவேறவேண்டுமென்று தாவீது. 
கர்த்தரிடத்தில்‌ ஜெபம்பண்ணுகிறார்‌ 
நாளா 17:16-27) 


1 நானாகமம்‌ - விரிவுரை 
ICHRONICLES - 


COMMENTARY 


தேவனுடைய பெட்டி. 
நாணா 17:1,2 


நீதானா தாவீது தன்‌ வீட்டிலே 
வாசமாயிருக்கிறயோது, அவன்‌ 
தீர்க்கதரிசியாகிய நாத்தானை 
நோக்கி: பாரும்‌, நான்‌ கேதுருமர 
வீட்டிலே வாச ம்பண்ணுகிறேன்‌; 
கர்த்தருடைய உடன்படிக்கைப்‌ 
பெட்டியோ திரைகளின்கீழ்‌ இருக்கிறது 
என்றான்‌. 


நதானா 17:2. அப்பொழுது நாத்தான்‌ 
தாவீதை நோக்கி: உம்முடைய 
இருக்கிறதையெல்லாம்‌. 
தேவன்‌ உம்மோடு, 


கர்த்தர்‌ 
இளைப்பாறப்பண்ணுகிறார்‌. 
வாசமாயிருக்கிறார்‌. 
யுத்தமில்லை. 
கர்த்தர்‌ 
அவருடைய 
அவரை நீங்கலாக்கி 
இளைப்பாறப்பண்ணுகிறார்‌ (சாமு 7:1). 


தாவீதுக்கு விரோதமாக அவருடைய 
சத்துருக்கள்‌ யாரும்‌ யுத்தம்ண்ண 
வரவில்லை. தாவீதும்‌ யுத்தக்களத்திற்கு 
போகவேண்டிய அவசியமில்லை. 
தாவீது நீண்டகாலமாக சத்துருக்களோடு 
யுத்தம்பண்ணிக்கொண்டிருந்தார்‌. அவருக்கு 


பல 
இப்போது, 

யுத்தமில்லாமல்‌. 

அமைதலாயிருக்கிறது. தாவீது தன்‌ 
வாசமாயிருக்கிறார்‌. அங்கே 
கொண்டிருக்கிறார்‌. 
பிரமாணத்தைத்‌. 
தாவீது கர்த்தருடைய 


தியானம்பண்ணுகிறார்‌. 
த்திற்‌ ்‌ அமைதியாகக்‌ 


சமுகத்திற்கு முன்பாக 
காத்துக்கொண்டிருக்கிறார்‌. 





i THE 
TT 


தேவனுடைய 

அவருக்கு ஒரு 
கட்டியெழுப்பவேண்டும்‌ 

தாவீதின்‌ மனதில்‌ உண்டாயிற்று. தாவீது. 
தனக்கு ஒரு வீட்டை கட்டினார்‌. 
தன்னுடைய வேலையாட்களுக்கு ஒரு 
பட்டணத்தைக்‌ கட்டினார்‌. தாவீது 
இப்போது தேவனுடைய பெட்டியை 
வைப்பதற்கு ஒரு வாசஸ்தலத்தை 
கட்டவேண்டுமென்று விரும்புகிறார்‌. 


தாவீதுக்கு ஏராளமான 
தாவீதும்‌ 

நன்றியுள்ளவராயிருக்க 

ன்று விருப்பதறார 

தாவீது கர்த்தருக்கு ஒரு ஆலயத்தைக்கட்டி 
தன்னுடைய நன்றியுள்ள இருதயத்தை 
கர்த்தருக்கு வெளிப்படுத்த விரும்புகிறார்‌. 
தாவீது கர்த்தரைக்‌ கனம்பண்ணி 
அவரை மகிமைப்படுத்த விரும்புகிறார்‌ 
“நான்‌ கர்த்தருக்காக என்ன 
செய்வேன்‌" என்னும்‌ எண்ணமே 


தாவீதின்‌ மனதில்‌ இருக்கிறது. 


'வீதின்‌ வீடு கேதுரு மரங்களால்‌ 
செய்யப்படடரக்கிறது. டல்‌ தேவனுடைய 
பெட்டியோ திரைகளின்‌ நடுவே 
வாசமாயிருக்கிறது. தாவீது இவ்விரண்டு 
வாஸ்தலங்களையும்‌ பார்க்கிறார்‌. தான்‌ பெரிய 
அரண்மனையில்‌ வாசம்பண்ணும்போது, 
தேவனுடைய பெட்டி திரைகளின்‌ நடுவே 
வாசமாயிருப்பது. தாவீதின்‌ மனதிற்கு 
வேதனையைத்‌ தருகிறது. 


"கர்த்தாவே, தாவீதையும்‌ அவனுடைய 
சகல உபத்திரவத்தையும்‌ நினைத்தருளும்‌. 
அவன்‌: நான்‌ கர்த்தருக்கு ஒரு 
இடத்தையும்‌, யாக்கோபின்‌ வல்லவருக்கு 
ஒரு வாசஸ்தலத்தையும்‌ காணு மட்டும்‌, 
என்‌ வீடாகிய கூடாரத்தில்‌ 
பிரவேசிப்பதுமில்லை, என்‌ படுக்கையாகிய 
கட்டிலின்மேல்‌ ஏறுவதுமில்லை. என்‌: 
கண்களுக்கு நித்திரையையும்‌, என்‌ 
இமைகளுக்கு உறக்கத்தையும்‌ 
வரவிடுவதுமில்லை என்று. கர்த்தருக்கு. 
ஆணையிட்டு, யாக்கோபின்‌ 
வல்லவருக்குப்‌ பொருத்தனைபண்ணினான்‌"' 
(சங்‌ 1321-5). 


1 நானாகமம்‌ - விரிவுரை 
ICHRONICLES - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அவர்‌ கர்த்தருக்கு. 

தாவீது 

செய்யப்பட்ட 

வீட்டிலே வாசம்பண்ணுகிறார்‌. இது கர்த்தர்‌ 

அவருக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம்‌. 

ஆனால்‌ தேவனுடைய பெட்டியோ 

திரைகளின்‌ நடுவே வாசமாயிருக்கிறது. 

இதைப்‌ பார்க்கும்போது தாவீதின்‌ மனது 
வேதனைப்படுகிறது. 


கர்த்தருடைய ஆலயக்கட்டிடம்‌ 
பாழாய்க்கிடக்கும்போது. நம்முடைய 
வீடு பிரமாண்டமானதாகவும்‌, 
அலங்காரமானதாகவும்‌ இருந்தால்‌, 
நம்முடைய மனதிற்கும்‌ வேதனையாயிருக்கும்‌. 
நமக்கு கர்த்தர்மீது உண்மையான பக்தியும்‌, 
அன்பும்‌ இருக்குமென்றால்‌, நாம்‌ 
பாழாய்க்கிடக்கிற ஆலயத்தைப்பற்றி 
வேதனையோடு நினைத்துப்‌ பார்ப்போம்‌. 


தாவீது கே மரங்களால்‌ 
செய்யப்பட்ட வீட்டிலே வாசம்பண்ணினாலும்‌, 
அவருடைய மனதிலே சந்தோஷமில்லை. 
தேவனுடைய பெட்டி திரைகளின்‌ நடுவே 
வாசமாமிருக்கிறதை நினைத்து அவர்‌ 
வேதனைப்படுகிறார்‌. தேவனுடைய 
பெட்டிக்கு. ஒரு வாசஸ்தலத்தை 
கட்டவேண்டும்‌ என்னும்‌ விருப்பம்‌ தாவீதின்‌ 
மனதில்‌ உண்டாயிற்று தேவனுடைய பெட்டி 
நல்ல ஸ்தலத்திலே வாசம்பண்ணினால்தான்‌, 
தாவீநால்‌. தன்னுடைய வீட்டிலே. 
சந்தோஷமாய்‌ வாசம்பண்ண முடியும்‌. 
அதுவரையிலும்‌, தாவீதின்‌ இருதயத்தில்‌ 
வேதனை இருக்கும்‌. 


தாவீது தன்‌ 
எண்ணத்தை, 


மனதில்‌ ஏற்பட்ட 
தீர்க்கதரிசியாகிய 
நாத்தானிடத்தில்‌ அறிவிக்கிறார்‌. 
தீர்க்கதரிமிக்கு. தேவனுடைய மனது 
தெரியும்‌. தாவீது கர்த்தருடைய சித்தத்திற்கு 
கீழ்ப்படிய விரும்புகிறார்‌. தேவனுடைய 
பெட்டிக்கு ஒரு வாசஸ்தலம்‌ கட்டுவது, 
மெய்யாகவே நல்ல காரியம்‌ தான்‌. ஆனால்‌ 
இந்த வாசஸ்தலத்தைக்‌ கட்டுவது. 
தேவனுக்குச்‌ சித்தமானதா, இல்லையா 
என்பது தாவீதுக்கு நிச்சயமாய்த்‌ 
தெரியவில்லை. 





f= FTE 
TT 


தேவனுடைய பெட்டி இப்போது. 
திரைச்சீலைகளின்‌ நடுவே வாசமாயிருக்கிறது. 
தாவீதோ கேதுரு மரங்களால்‌ செய்யப்பட்ட 
வீட்டிலே வாசமாயிருக்கிறார்‌. தேவனுடைய 
பெட்டிக்கு வாசஸ்தலம்‌ கட்டுவது நல்ல 
'வேலையாகயிருந்தாலும்‌, அது கர்த்தருக்கு 
சித்தமான வேலையாக ந்தால்‌ 
மாத்திரமே, தாவீது 
விரும்புகிறார்‌. கர்த்தருடைய 
தெரிந்துகொள்வதற்காக, 
மனதிலே ஏற்பட்ட யோசனையை, 
தீர்க்கதரிசியாகிய 
சொல்லுகிறார்‌. 


ராஜா 


தாவீது 
நாத்தானிடத்தில்‌ 


தீர்க்கதரிசியாகிய நாத்தானை 
நோக்கி, 'பாரும்‌, கேதுருமரங்களால்‌ 
செய்யப்பட்ட வீட்டிலே நான்‌ 
வாசம்பண்ணும்போது தேவனுடைய பெட்டி 
திரைகளின்‌ நடுவே வாசமாயிருக்கிறதே" 
(நாளா 171) என்று சொல்லுகிறார்‌ 
அப்பொழுது நாத்தான்‌ ராஜாவை நோக்கி: 
'உம்முடைய இருதயத்தில்‌ உள்ளபடியெல்லாம்‌ 
செய்யும்‌: தேவன்‌ உம்மோடு இருக்கிறாரே” 
[நாளா 17:2) என்று நாத்தான்‌ தாவீதுக்கு 
ஆதரவாகப்‌ பேசுகிறான்‌. 


தாவீதின்‌ மனதிலுள்ள சிந்தனை 

க்‌ ,.. தெரிந்திருக்கிறது. 

மெடடிக்கு வாசஸ்தலம்‌ 

கட்டுவது நல்ல வேலை என்றும்‌, அதை 

தாவீது கட்ட ஆரம்பிக்கலாம்‌ என்றும்‌, 

தீர்க்கதரிசியாகிய நாத்தான்‌ தாவீதை 
உற்சாகப்படுத்துகிறான்‌. 


நாத்தானைப்போலவே நாமும்‌ 


மற்றவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும்‌. 
அவர்கள்‌ நல்ல நோக்கங்களோடு, 
நல்ல திட்டங்களை நிறைவேற்றும்போது 
நாமும்‌ அவர்களுக்கு ஆதரவாயிருக்க 
வேண்டும்‌. நல்ல. வேலைகள்‌ எங்கே 
நடைபெற்றாலும்‌, அது நல்லதுதான்‌. 


நாத்தான்‌ இப்போது தாவீது ராஜாவிடம்‌ 
பேசும்போது, கர்த்தருடைய நாமத்தினால்‌ 
பேசவில்லை. அவன்‌ தன்னுடைய சொந்த 
வார்த்தைகளைப்‌ பேசுகிறான்‌. நாத்தான்‌ 
இப்போது 7 தாவீதிடம்‌ ஒரு தீர்க்கதரிசியாகப்‌ 


லை மனுஷனாகவும்‌, 
மனுஷனாகவும்‌ பேசுகிறான்‌. 


1 நானாகமம்‌ - விரிவுரை 
ICHRONICLES - 


COMMENTARY 


கர்த்தருடைய வார்த்தை 
நோனா 17:3-15 


தானா 17:8. அன்று ராத்திரியிலே, 
தேவனுடைய வார்த்தை நாத்தானுக்கு 
உண்டாகி, அவர்‌: 


நானா 174. தீ போய்‌, என்‌ 
தாசனாகிய தாவீதை நோக்கி: கர்த்தர்‌ 
சொல்லுகிறது என்னவென்றால்‌: நான்‌ 
வாசமாயிருக்க நீ எனக்கு ஆலயத்தைக்‌ 
கட்டவேண்டாம்‌. 
நதானா 175. நான்‌ இஸ்ரவேலை. 
வரப்பண்ணின நான்முதற்கொண்டு 
இத்நான்வரைக்கும்‌ நான்‌ ஒரு 
ஆலயத்திலே வாசம்பண்ணாமல்‌, ஒரு 
கூடாரத்திலிருந்து. மறு 
கூடாரத்துக்கும்‌, ஒரு வாசஸ்தலத்திலி. 
ருந்து மறு வாசஸ்தலத்துக்கும்‌. 
போனேன்‌. 


சகல 
வந்த 


நானா 17:6. 
இஸ்ரவேலோடும்‌. 

எவ்விடத்திலாகிலும்‌, என்‌ 

மேய்க்கக்‌. கற்பித்த 

நியாயாதியதிகளில்‌ 

நோக்கி: நீங்கள்‌ 

கேதுருமரத்தால்‌ 

ஆலயத்தைக்‌ 

என்று 

சொன்னது 


நான்‌ 
உலாவி 
நான்‌ 


கட்டாதிருக்கிறது என்ன 
யாதொரு வார்த்தை 
உண்டோ? 


நோனா 177. இப்போதும்‌, நீ என்‌ 
தாசனாகிய தாவீதை நோக்கி: 
சேனைகளின்‌ கர்த்தர்‌ சொல்லுகிறது 
என்னவென்றால்‌: நீ என்‌ ஜனமாகிய 
இஸ்ரவேலின்‌ மேல்‌ 
அதிபதியாயிருக்கும்படி, ஆடுகளின்‌ 
பின்னே நடத்த உன்னை 
ஆட்டுமந்தையை விட்டு எடுத்து, 


நானா 17:8. நீ போன இடமெல்லாம்‌. 
உன்னோடே. இருத்து, உன்‌ 
சத்துருக்கனையெயல்லாம்‌ உனக்கு 
முன்பாக திர்மூலமாக்கி, பூமியிலிருக்கிற 
பெரியோர்களின்‌. நாமத்திற்கு. 
ஒத்த துத்‌ உனக்கு 
உண்டாக்கினேன்‌. 





i FTE 
TT 


1நானா 17:9. நான்‌ 
இனமாகிய இஸ்ரவேலுக்கு 
இடத்தையும்‌ ஏற்படுத்தி, 

தங்கள்‌ 

குடியிருக்கவும்‌, 

அலையாமலும்‌, 

என்‌ ஜனமாகிய 

ன்மேல்‌ 

கட்டளையிட்ட 

நடத்ததுபோலும்‌, 

மக்களால்‌ இனிச்‌ சிறுமைப்படாமதும்‌ 
இருக்கவும்‌ அவர்களை நாட்டினேன்‌. 


1நானா 1710. உன்‌ 
சுத்துருக்கனையெல்லாம்‌ 
கீழ்ப்படுத்தினேன்‌. இப்போதும்‌ கர்த்தர்‌ 
உனக்கு ஒரு வீட்டைக்‌ கட்டுவார்‌ 
என்பதை உனக்கு அறிவிக்கிறேன்‌. 


1நானா 1701. தீ உன்‌ 
யிதாக்களிடத்திலே போக, உன்‌ 
நாட்கள்‌ நிறைவேறும்போது, நான்‌ 
உனக்குப்பின்பு. உன்‌ புத்திரரில்‌ 
ஒருவனாகிய உன்‌ சந்ததியை 
எழும்பப்பண்ணி, அவன்‌ ராஜ்யத்தை 
'திலைப்படுத்துவேன்‌. 


நோனா 17:12. அவன்‌ எனக்கு ஒரு 
ஆலயத்தைக்‌ கட்டுவான்‌; அவன்‌ 
சிங்காசனத்தை என்றைக்கும்‌. 
'நிலைக்கப்பண்ணுவேன்‌.. 


நோனா 17:18. நான்‌ அவனுக்குப்‌ 
பிதாவாயிருப்பேன்‌, அவன்‌ எனக்குக்‌ 
குமாரனாமிருப்பான்‌; உனக்கு. 
முன்னிருந்தவனை என்‌ 
கிருபையை நான்‌ 
விலக்கப்பண்ணினதுபோல, அவனை 
விட்டு விலகப்பண்ணாமல்‌, 


விட்டு 


நானா 1714. 
ஆலயத்திலும்‌ என்‌ 
ராஜ்யத்திலூம்‌ என்றென்றைக்கும்‌ 
'நிலைக்கப்பண்ணுவேன்‌; அவனுடைய 
ராஜாசனம்‌ என்றென்றைக்கும்‌. 
நிலைபெற்றிருக்கும்‌ என்று சொல்‌ 
என்றார்‌. 


அவனை என்‌ 


நானா 17:15. நாத்தான்‌ இத்த 
எல்லா வார்த்தை. ன்‌ படி.யரம்‌. 
இத்த எல்லாத்‌ தரிசனத்தின்படியும்‌ 


தாவீதூக்குச்‌ சொன்னான்‌. 


1 நானாகமம்‌ - விரிவுரை 
ICHRONICLES - COMMENTARY 


தன்னுடைய மனதின்‌ 

தீர்க்கதரிசியாகிய 

ம்‌ சொல்லுகிறார்‌. கர்த்தருடைய 

ள்‌ நல்ல காரியங்களுக்கு, 

ஆதரவாயிருக்கவேண்டும்‌. 

கர்த்தருக்காக ஊழியம்‌ 

உற்சாகப்படுத்தவேண்டும்‌. 

நல்ல காரியங்கள்‌ 

அங்கெல்லாம்‌. 

தீர்க்கதரிசிகளின்‌ உற்சாகப்படுத்தும்‌ 
வார்த்தைகளும்‌ இருக்கவேண்டும்‌. 


வேலின்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
சரவயகததற்கம்‌ அதிபதியாகயிருக்கிறார்‌. 
அவர்‌ தேவாதி தேவனாகவும்‌, கர்த்தாதி 
கர்த்தராகவும்‌ இருக்கிறார்‌. ஆனாலும்‌ கர்த்தர்‌ 
ஆடம்பரத்திலோ, அலங்காரத்திலோ 
பிரியப்படுகிறவரல்ல. கர்த்தரை 
ஆராதிக்கிறவர்கள்‌ அவரை ஆவியோடும்‌, 
உண்மையோடும்‌ ஆராதிக்கவேண்டும்‌. 
தம்முடைய ஆராதனையிலே  பகட்டுகளும்‌, 
வெளிவேஷங்களும்‌, வையில்லாத 
ஆடம்பர அ்தார்ங்களும்‌ இருப்பதை 
கர்த்தர்‌ விரும்புவதில்‌, 
பெட்டி இப்போது 
கர்த்தருடைய 
கூடாரத்தில்‌ 
பெட்டி 
இந்தக்‌ 


தேவனுடைய 
கூடாரத்திலிருக்கிறது. 


பிரசன்னம்‌. இந்தக்‌ 
வெளிப்படுகிறது. தேவனுடைய 
கூடாரத்திலிருந்தாலும்‌, கர்த்தர்‌ 
கூடாரத்தில்‌ திருப்தியோடிருக்கிறார்‌. 
கர்த்தர்‌ 
தம்முடைய 
சொல்லும்போது, 


நாத்தானிடம்‌ 
வாசஸ்தலத்தைப்பற்றிச்‌ 
“நான்‌ இஸ்ரவேலை 
வரப்பண்ணின நாள்முதற்கொண்டு 
இந்நாள்வரைக்கும்‌ நான்‌ ஒரு 
்‌ வாசம்பண்ணாமல்‌, ஒரு 
கூடாரத்துக்கும்‌, 


மறுவாசஸ்தலத்துக்கும்‌ 
நாளா 17:5) என்று சொல்லுகிறார்‌. 


கர்த்தருடைய நியாயாதிபதிகள்‌ 
ஜனங்களை மேய்க்கவேண்டும்‌. அவர்களுக்கு 
ஆவிக்குரிய போஜனங்களைக்‌ 
கொடுக்கவேண்டும்‌. தமக்கு ஒரு 
ஆலயம்‌ கட்டவேண்டுமென்று கர்த்தர்‌ 
தம்முடைய நியாயாதிபதிகளிடத்தில்‌. 
ஒருபோதும்‌ கேட்டதில்லை. 





i THE 
TT 


இதுபற்றி நாத்தானிடம்‌. 
“நான்‌ சகல 
உலவி வந்த 
நான்‌ என்‌ ஜனத்தை 
ஸ்ரவேலின்‌: 


எனக்குக்‌ 
குத்தல்‌ செய்யப்பட்ட ஆலயத்தைக்‌ 
கட்டாதிருக்கிறது என்ன என்று 
யாதொரு வார்த்தை சொன்னது உண்டோ?" 
நாளா 17:6) என்று கேட்கிறார்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய 
விருப்பங்களை அங்கீகரிக்கிறார்‌. 
தம்முடைய கிருபையினால்‌, 
ஏற்றுக்கொள்கிறார்‌ 


ஜனத்தின்‌ 
கர்த்தர்‌ 


தடைபண்ணிவிடுகிறார்‌ 


கர்த்தருக்கு ஒரு யம்‌. 
வதனினார்‌ 


ன்று "நான்‌ வாசமாயிருக்க நீ எனக்கு 


ஆ 
நாளா 17:4) 


மறுத்துவிடுகிறார்‌. 

கர்த்தருடைய ஆலயம்‌ கட்டப்படுவதற்கு 
தாவீது ஆயத்த வேலைகளை செய்யலாம்‌. 
னால்‌ அவர்‌ கர்த்தருக்கு ஆலயத்தைக்‌ 
கட்டக்கூடாது. இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ எகிப்து 
தேசத்தின்‌ அடிமைத்தனத்திலிருந்து. 
விடுவிக்கப்பட்டார்கள்‌. மோசே அவர்களை 
வனாந்தரப்‌ பாதையின்‌ வழியாக 
வழிநடத்தினார்‌. மோசே  யோர்தானின்‌ 
இக்கரையிலிருந்து கானான்‌ தேசத்தைப்‌ 


மோசேக்கு கிடைக்கவில்லை. 


ஸ்ரவேல்‌ த்திரரை 
த்‌ ழ்‌ 
ஒப்புக்கொடுத்தார்‌. 

யோசுவா இஸ்ரவே: 
தேசத்திற்குள்‌ வழிநடத்தினார்‌. 
ல்‌ 


கானான்‌ 
தேசத்தின்‌ நிலத்‌: 
புத்திரருக்கு பங்கு பிரத்த கொடுத்தார்‌. 


1 நானாகமம்‌ - விரிவுரை 
ICHRONICLES - COMMENTARY 


தாவீதிடம்‌, “நான்‌ 
வாசமாயிருக்க நீ எனக்கு ஆலயத்தைக்‌ 
கட்டவேண்டாம்‌' என்று சொன்னதினால்‌, 
தாவீது சோர்ந்துபோய்விடக்கூடாது. கர்த்தர்‌ 
புறக்கணித்துவிடவில்லை. 
ள்‌ வீணானவையுமல்ல. 


கர்த்தர்‌ 


இன்னும்‌ பிரியமாகவே இருக்கிறார்‌. 
கர்த்தர்‌ 
சொல்லும்போது, "நீ 
இஸ்ரவேலின்மேல்‌  அதிபதியாயிருக்கும்படி, 
ஆடுகளின்‌ பின்னே நடந்த 
உன்னை ஆட்டுமந்தையை விட்டு எடுத்து, 
நீ போன இடமெல்லாம்‌ உன்னோடே இருந்து, 
ன்‌ சத்துருக்களையெல்லாம்‌ உனக்கு 
்‌ பூமியிலிருக்கிற 
நாமத்திற்கு ஒற்ற 
உனக்கு உண்டாக்கினேன்‌"' 
நாளா 1778) என்று சொல்லுகிறார்‌. 


தாவீதைப்பற்றிச்‌ 
என்‌ ஜனமாசிய 


கர்த்தருக்கு ஆலயம்‌ கட்டுவது நல்ல 
வீது 


கட்டக்கூடாது. 


கை தடுத்து தினால்‌ 
நோக்கம்‌ வீணாய்ப்போயிற்று 


ன்பதை 
நாளா 1740) என்று கர்த்தர்‌ தாவீதுக்கு 
சொல்லுகிறார்‌. 


நாம்‌ கர்த்தருக்காக மனப்பூர்வமாய்ச்‌ 
செய்யும்‌ எல்லா ஊழியங்களையும்‌. 
கர்த்தர்‌ அங்கீகரிக்கிறார்‌. அவர்‌ நம்முடைய 
நற்கிரியைகளை அங்கீகரிப்பது 
மாத்திரமல்ல, நம்முடைய 
நற்கிரியைகளுக்கேற்ற நல்ல பலன்களையும்‌ 
நமக்கு கொடுத்து, கர்த்தர்‌ நம்மை 
ஆசீர்வதிக்கிறார்‌. 





i FTE 
TT 


“நான்‌ வாசமாயிருக்க 
ஆலயத்தைக்‌ கட்டவேண்டா! 

கர்த்தர்‌ தாவீதுக்கு 

கர்த்தருக்கு இனிமேல்‌ ஒருபோதும்‌ ஆலயம்‌ 
கட்டப்படாது என்று நினைத்து, 
தாவீது ஏமாற்றமடையவேண்டியதில்லை. 
கர்த்தருடைய ஆலயம்‌ கட்டப்படும்‌. அந்த 
ஆலயத்தை தாவீது கட்டமாட்டார்‌. தாவீதின்‌ 
குமாரனாகிய சாலொமோன்‌ கர்த்தருக்கு 
ஆலயத்தைக்‌ கட்டுவார்‌. 


“நீ உன்‌ பிதாக்களிடத்திலே போக, 
உன்‌ நாட்கள்‌ நிறைவேறும்போது, நான்‌ 
உனக்குப்பின்பு உன்‌ புத்திரரில்‌ ஒருவனாகிய 
உன்‌ சந்ததியை எழும்பப்பண்ணி, அவன்‌ 
ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன்‌. அவன்‌. 
எனக்கு ஒரு ஆலயத்தைக்‌ கட்டுவான்‌; 
அவன்‌  சிங்காசனத்தை என்றைக்கும்‌ 
நிலைக்கப்பண்ணுவேன்‌ நாளா 17:12) 
என்று கர்த்தர்‌ தாவீதுக்கு சொல்லுகிறார்‌. 


தாவீது 
ஆசீர்வாதங்களை 
நினைத்துக்கொண்டிருக்கக்கூடாது. 
உலகப்பிரகாரமான ஆசீர்வாதங்கள்‌ 
தற்காலிகமானது. தாவீது சமஸ்த 
இஸ்ரவேலுக்கு ராஜாவாயிருக்கிறார்‌. 
தன்னுடைய குடும்பத்தைச்‌ சேர்ந்தவர்கள்‌ 
இஸ்ரவேலின்‌ சிங்காசனத்தில்‌ வீற்றிருந்து. 
இஸ்ரவேலரை  ராஜ்யபாரம்பண்ணவேண்டும்‌. 
என்று தாவீது உலகப்பிரகாரமாக 
சிந்திக்கக்கூடாது. அவர்‌ ஆவிக்குரிய 
காரியங்களையும்‌ சிந்திக்கவேண்டும்‌. 

தாவீது இஸ்ரவேல்‌ ராஜ்யத்தைப்பற்‌| 
நினைக்கும்போது, ஒத்தவன்‌ 
ராஜ்யத்தைப்பற்றியும்‌ தியானிக்கவேண்டும்‌. 
தாவீதின்‌ பன்னல இயேசுகிறிஸ்து, 
பிறப்பார்‌. 
நித்திய றன 
தாவீதுக்கு - 


உலகப்பிரகாரமான 
மாத்திரம்‌ 


என்றென்றைக்கும்‌ 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


அன்று இராத்திரியிலே கர்த்தருடைய 


1 நானாகமம்‌ - விரிவுரை 
ICHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


தம்முடைய 
அதை 


த நாத்தானுக்கு 
வார்த்தையை வெளிப்படுத்தி, 
தாவீதுக்கு சொல்லச்‌ சொல்லுகிறார்‌. 


தாவீது தேவனுடைய பெட்டிக்கு ஒரு 
வாசஸ்தலம்‌ கட்ட வேண்டுமென்று 
விரும்புகிறார்‌. நாத்தானும்‌ தாவீதிடம்‌, “நீர்‌ 
போய்‌ உம்முடைய இருநயத்திலுள்ள 
படியெல்லாம்‌ செய்யும்‌” என்று சொல்லி, 
தாவீதின்‌ யோசனையை அங்கீகரிக்கிறான்‌. 
ஆனால்‌ கர்த்தர்‌ தாவீதின்‌ இருதயத்திலுள்ள 
யோசனையை அங்கீகரிக்கவில்லை. தாவீது 
உடன்படிக்கைப்‌ பெட்டிக்கு வாசஸ்தலம்‌ 
கட்டுவது கர்த்தருக்கு சித்தமாயில்லை. 
நாத்தானிடம்‌ தன்னுடைய 
'யோசனையைச்‌ 
நாத்தான்‌ அந்த 
உடனே அங்கீகரிக்கிறான்‌. 
ர்த்‌ தாவீதினுடைய 
யோசனையை 
கர்த்தர்‌ சொன்ன 
ன்‌ தாவீதுக்கு 
நாத்தான்‌ தாவீதுக்கு 
சொன்ன வார்த்தையும்‌, 
கர்த்தர்‌ தாவீதுக்கு ன 
சொல்லச்‌ 


தாவீது 
இருதயத்திலுள்ள 
சொன்னபோது, 
யோசனையை 


மூலமா 
வார்த்தையும்‌ வித்தியாசமாயிருக்கிறது. 


நாத்தான்‌ கர்த்தருடைய வார்த்தையை 
தாவீதுக்கு சொல்லவேண்டும்‌. அவன்‌ சற்று 
நேரத்திற்கு முன்பு தாவீதிடம்‌ “நீர்‌ போய்‌ 
உம்முடைய இருநயத்திலுள்ளபடியெல்லாம்‌. 
செய்யும்‌” என்று சொன்னான்‌. இப்போது, 
நாத்தான்‌ தாவீதிடம்போய்‌, “உம்முடைய 
இருதயத்திலுள்ளபடி செய்யக்கூடாது" என்று 
சொல்லவேண்டும்‌. நாத்தானுடைய 
வார்த்தையைக்‌ கேட்டு தாவீதுக்கு குழப்பம்‌ 
ஏற்படும்‌. அவர்‌ நாத்தான்மீது வைத்திருக்கும்‌ 
மதிப்பும்‌ மரியாதையும்‌ குறைந்துபோகும்‌. 
ஆனாலும்‌ கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள்‌, 
கர்த்தர்‌ தங்களுக்கு வெளிப்படுத்தும்‌. 
வார்த்தைகளை அப்படியே சொல்லவேண்டும்‌. 
நாத்தான்‌ தாவீதை நோக்கி, “நீர்‌ போய்‌ 
இருதயத்திலுள்‌ எபடியெல்லாம்‌. 
என்று சொன்ன வார்த்தை, 
சித்தமான வார்த்தையல்ல. 
, தான்‌ சொன்னது கர்த்தருக்கு 
ல்‌ என்பதை 
அப்படி 
நாத்தான்‌ தாவீதிடம்‌ 

தப்பிதமாகப்‌ பேசிவிட்டான்‌. 





f= FTE 
TT 


கர்த்தர்‌ நாத்தானை 


பெட்டிக்கு வாசஸ்தலம்‌ கட்டும்‌ வேலையை 
உடனே ஆரம்பித்துவிடுவார்‌. நாத்தான்‌ 
இப்போது தாவீதுக்கு 


தடுத்து நிறுத்தவேண்டும்‌. 
தேவனுடைய 


கட்டக்கூடாது 
நாத்தானுடைய 
இதுவரையிலும்‌ வரவில்லை. 

தேவனுடைய பெட்டிக்கு 

கட்டுவது ஒரு நல்ல வேலை. 

வேலை கர்த்தருக்கு பிரியமாமிருக்கும்‌ 
என்று நாத்தான்‌ நினைத்தான்‌. 
ஆனால்‌ தாவீது கர்த்தருடைய பெட்டிக்கு 
ன்‌ கட்டுவது, கர்த்தருக்கு 
சித்தமல்‌ என்பதை, கர்த்தர்‌ 
நாத்தாுக்கு வெளிப்படுத்துகிறார்‌. 


தாவீது 
வாசஸ்தலம்‌ 
சிந்தனை, 


பிரகாரமாக நடத்துகிறவர்‌ அவர்‌ 

யோசனையில்‌ பெரியவர்‌. கர்த்தருடைய 
செய்கைகள்‌ எல்லாமே நீதியுள்ளவை. 

(வேலின்‌ தேவனாகிய கர்த்தரின்‌ 

கட்டவேண்டும்‌ 

தகப்பனாகிய 


இருந்தது. 


கர்ப்பப்பிறப்பாகிய உன்‌ குமாரனே 
நாமத்திற்கு அந்த ஆலயத்தைக்‌ கட்டுவான்‌ 


1 நானாகமம்‌ - விரிவுரை 
ICHRONICLES - 


COMMENTARY 


கர்த்தருக்கு ஆலயம்‌ கட்டுவது நல்ல 
காரியம்‌ தான்‌ என்பதை கர்த்தரும்‌ 
அங்கீகரிக்கிறார்‌. ஆனால்‌ அந்த ஆலயத்தை 
தாவீது கட்டுவதை கர்த்தர்‌ 
அங்கீகரிக்கவில்லை. கர்த்தர்‌ 
நாத்தானிடம்‌, “நீ போய்‌ என்‌ தாசனாகிய 
தாவீதை நோக்கி: கர்த்தர்‌ சொல்லுகிறது 
என்னவென்றால்‌, நான்‌ வாசமாயிருக்கத்தக்க 
ஆலயத்தை நீ எனக்குக்‌ கட்டுவாயோ?" 
சோமு 7:5) என்று சொல்லச்‌ சொல்லுகிறார்‌. 


'ஆலயத்தை நீ எனக்கு கட்டுவாயோ” 
என்னும்‌ வாக்கியத்திற்கு, “ஆலயத்தை நீ 
எனக்கு கட்டமாட்டாய்‌” என்று பொருள்‌. 
அன்று ராத்திரியிலே தேவனுடைய 
வார்த்தை நாத்தானுக்கு உண்டாகி, அவர்‌: 
நீ போய்‌, என்‌ தாசனாகிய தாவீதை நோக்கி: 
கர்த்தர்‌ சொல்லுகிறது என்னவென்றால்‌: 
நான்‌ வாசமாமிருக்க நீ எனக்கு 
ஆலயத்தைக்‌ கட்டவேண்டாம்‌” 
நாளா 17:34) என்று சொல்லுகிறார்‌. 


கர்த்தருக்கு ஆலயம்‌ கட்டுவது நல்ல 
காரியமாமிருந்தாலும்‌, தாவீது அந்த 
ஆலயத்தைக்‌ 
கர்த்தர்‌ 
திட்டங்கள்‌ 
முதலாவதாக, 
நியமித்திருக்கிற 
செய்யவேண்டும்‌. 


வைத்திருக்கிறார்‌. 
கர்த்தர்‌ 


தாவீது ஒரு யுத்தவீரர்‌. அவர்‌ 
ஒரு பராக்கிரமசாலி. அவர்‌ அந்நிய 
தேசத்தாரோடு யுத்தம்பண்ணி, இஸ்ரவேலின்‌ 
எல்லைகளை விஸ்தாரம்பண்ண வேண்டும்‌. 
இஸ்ரவேலின்‌ காணியாட்சியில்‌ 
தங்கிமிருக்கிற புறஜாதியாரை, தாவீது 
நியடிக்கவேண்டும்‌. அந்நியரை இஸ்ரவேல்‌ 
.. துரத்தவேண்டும்‌. 


தாவீது இனிமையான சங்கீதங்களை 
பாடுகிறவர்‌. அவர்‌ கர்த்தரைத்‌ துதித்துப்பாடும்‌ 
சங்கீதங்களை இயற்றவேண்டும்‌. தாவீது 
கர்த்தருக்கு ஆலயத்தைக்‌ கட்டக்கூடாது. 
ஆனாலும்‌ கர்த்தருக்காக கட்டப்பட்டிருக்கும்‌. 
ஆலயத்தில்‌, 


சங்கீதங்கள்‌ 
கர்த்தருடைய சித்தம்‌. 





i FTE 
TT 


தாவீது 
தீர்மானம்பண்ணவேண்டும்‌. 
ஊழியங்களை 
தாவீதைவிட, 
கர்த்தருக்கு 
ஆலயத்தைக்‌ 
கட்டுவதற்கு. 


லேவியரின்‌ வகுப்புகளை 
ஆலயத்தில்‌: 
ஒழுங்கு செய்யவேண்டும்‌. 
அவருடைய குமாரன்‌: 

நேர்த்தியான 
கட்டுவார்‌. 


ஆலயம்‌ 
தாவீதின்‌ குமாரனிடத்தில்‌ 
பொக்கிஷம்‌ கக்கும்‌ 


குமானிடத்ிக 
கொடுக்கவேண்டும்‌ கர்த்தருடைய 


சித்தம்‌ 


கர்த்தரிடத்திலிருந்து வரங்களையும்‌. 
தாலந்துகளையும்‌ பெற்றிருக்கிறவர்கள்‌ 
எல்லோரும்‌, கர்த்தருக்கு ஊழியம்‌ 
செய்யவேண்டும்‌. கர்த்தருடைய ஆலயம்‌, 
அவருக்கு சித்தமான வேளையில்‌ 
கட்டியெழுப்பப்படும்‌. ரத்‌ 
கிருபையினால்‌, 
காலத்திற்குள்‌ கட்டி முடித்துவிடலாம்‌. 


கர்த்தருக்கு ஆலயத்தைக்‌ கட்டும்போது. 
அதற்கு ஆயத்த வேலைகளையும்‌ 
செய்யவேண்டும்‌. தாவீது கர்த்தருக்கு 
ஆலயம்‌ கட்ட வேண்டும்‌ என்று யோசித்தார்‌. 


என்பது 


நாத்தானுக்கு தம்முடைய 
வார்த்தைகளை வெளிப்படுத்துகிறா! 


கர்த்தர்‌ இதுவரையிலும்‌ 
ஆலயத்திலும்‌ 


எந்த ஒரு 
வாசம்பண்ண வில்லை. 


கூடாரத்திலும்‌, வாசஸ்தலத்திலும்‌: 
கர்த்தர்‌ நாத்தானிடம்‌, 
வாசஸ்தலத்தைப்பற்றச 


அவர்‌ 
உலாவினார்‌ 
தம்முடைய 
சொல்லுகிறார்‌. 

கர்த்தர்‌ நாத்தானிடம்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரரை 
புறப்படப்பண்ணின நாள்முதற்கொண்டு 
இந்நாள்வரைக்கும்‌, நான்‌ ஒரு 
ஆலயத்திலே வாசம்பண்ணாமல்‌, 
கூடாரத்திலும்‌ வாசஸ்தலத்திலும்‌ 
உலாவினேன்‌" சோமு 7:6) என்று 
சொல்லுகிறார்‌. 


“நான்‌ 


எகிப்திலிருந்து 


1 நானாகமம்‌ - விரிவுரை 
ICHRONICLES - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இதுவரையிலும்‌ 

வாசம்பண்ணினார்‌. 

ஆசாரிப்புக்கூடாரத்தில்‌ 

கர்த்தரால்‌, இன்னும்‌ 

கொஞ்சகாலம்‌ அங்கே வாசம்பண்ண முடியும்‌ 

ர்‌ பார்க்கிற பிரகாரமாக 

ஆலயக்கட்டிடம்‌ 

அழகாயிருக்கவேண்டும்‌ என்றும்‌, அது 

ஆடம்பரமாய்‌ அழகுபடுத்தப்படவேண்டும்‌ 

என்றும்‌ நாம்‌ எதிர்பார்க்கிறோம்‌. 

புறம்பான அழகே நம்முடைய கண்களுக்கு 
பிரத்தியட்சமாய்த்‌ தெரிகிறது. 


கர்த்தரோ 


ரோ தம்முடைய ஆலயத்தின்‌ 
£ற்றம்‌. 


'அலங்காரமாயிருக்கிறதா, 
அது ஆடம்பரமாய்‌ 
அழகுபடுத்தப்பட்டிருக்கிறதா. என்பதைப்‌ 
பார்ப்பதில்லை. கர்த்தர்‌ ஆலயத்தின்‌ 
பரிசுத்தத்தைப்‌ பார்க்கிறார்‌. கர்த்தர்‌ பரிசுத்தர்‌ 
அவருடைய வாசஸ்தலமும்‌ பரிசுத்தமாயிருக்க 
வேண்டும்‌. கர்த்தருடைய ஆலயத்தில்‌, 
அவரைத்‌ தொழுதுகொள்ள வருகிறவர்களும்‌, 
பரிசுத்தத்தோடு வரவேண்டும்‌. கர்த்தரைத்‌ 
தொழதுகொள்கறயர்கள்‌ அவரை 


உண்மையோடும்‌ 
தொழுதுகொள்ளவேண்டும்‌ 


இதுவே 
கர்த்தருடைய சித்தம்‌. இதுவே அவருக்கு 
பிரியமானது. 


தேவனுடைய பெட்டி இதுவரையிலும்‌ 
ஆசரிப்புக்கூடாரத்திலிருந்தது. கர்த்தருடைய 
பிரசன்னம்‌ ஆசரிப்புக்கூடாரத்தில்‌ 
தங்கியிருந்தது. கர்த்தர்‌ கூடாரத்திலும்‌ 
வாசஸ்தலத்திலும்‌ உலாவினார்‌. ஒரு பெரிய 
ஆலயம்‌. கட்டப்பட்டால்நான்‌, அங்கே 
தம்முடைய பிரசன்னம்‌ இருக்கும்‌ என்று 
கர்த்தர்‌ எங்கும்‌ சொல்லவில்லை. அவர்‌ 
பெரிய ஆலயக்கட்டிடத்திலிருப்பதுபோல, 
சாதாரண கூடாரத்திலும்‌ இருப்பார்‌. கர்த்தர்‌ 
தம்மை ஆராதிக்க வருகிற ஜனங்கள்‌ 
மத்தியிலே வாசம்பண்ணுகிறார்‌. தேவனுடைய 
உடன்படிக்கைப்‌ பெட்‌ 
இருக்கிறதோ 
பிரசன்னமும்‌ 
ஆசாரிப்புக்கூடாரத்திலிருந்தாலும்‌, 
தேவாலயத்திலிருந்தாலும்‌, கர்த்தருடைய 
பிரசன்னம்‌ அவருடைய பெட்டி இருக்கும்‌ 
இடத்தில்‌ இருக்கும்‌. 





f= THE 
TT 


கிறிஸ்துவானவர்‌. உடன்படிக்கைப்‌ 
பெட்டிக்கு அடையாளமாயிருக்கிறார்‌. அவர்‌ 
இந்தப்‌ பூமியிலிருந்த வரையிலும்‌ 
கூடாரத்திலே உலாவினார்‌. அவர்‌ 
செல்லுமிடங்களுக்கெல்லாம்‌ நன்மை 
செய்கிறவராக சுற்றி அலைந்தார்‌. 
இயேசுகிறிஸ்து இந்த உலகத்தில்‌ இருந்த 
காலம்‌ வரையிலும்‌: அவருக்கென்று 
சொந்தமாக வீடு இல்லை. அவர்‌ 
வானத்திலே பரமேறிப்போகும்‌ வரையிலும்‌, 
இந்தப்‌ பூமியிலே அவருக்கு வீடு இல்லை. 
பரலோகத்திலே, தம்முடைய பிதாவின்‌ வீட்டில்‌, 
தமக்கு வாசஸ்தலம்‌ இருப்பதாக 
இயேசுகிறிஸ்து சொல்லியிருக்கிறார்‌. 


கிறிஸ்துவானவருடைய 
வீட்டிலே, பரலோகத்திலே, 
வாசஸ்தலங்கள்‌ உண்டு. குமாரனாகிய 
இயேசுகிறிஸ்து, தம்முடைய பிதாவின்‌ 
வலதுபாரிசத்திலே அமர்ந்திருக்கிறார்‌. இந்தப்‌ 
பிரபஞ்சத்தில்‌,  இயேசுகிறிஸ்துவின்‌ சபை 
தேவனுடைய பெட்டியைப்போல இருக்கிறது. 
பெட்டி கூடாரத்திலிருப்பதுபோல, 
கர்த்தருடைய சபையும்‌ கூடாரத்‌ 
விசுவாசிகளாகிய நமக்கு 

நித்திய நகரமல்ல, 

நித்திய நகரம்‌ 


தாவீது தன்னுடைய 
ஆசரிப்புக்கூடாரத்தை, ஆலயம்‌ 
பல சந்தர்ப்பங்களில்‌ சொல்லியிருக்கிறார்‌ 


நானோ உமது மிகுந்த 
கிருபையினாலே உமது ஆலயத்துக்குள்‌ 
பிரவேசித்து, உமது பரிசுத்த சந்நிதிக்கு நேரே 
பயபக்தியுடன்‌ பணிந்து கொள்ளுவேன்‌" (சங்‌ 
5:7). 


பிதாவின்‌ 
அநேக: 


சங்கீதங்களில்‌, 
ம்‌ என்று 


தகதக ன்‌ 
கேட்டேன்‌, அதே நாடுவேன்‌: 
கர்த்தருடைய 
பார்க்கும்படியாகவும்‌, அவருடைய ஆலயத்தில்‌ 
ஆராய்ச்சிசெய்யும்டியாகவும்‌, நான்‌ என்‌: 
ஜீவனுள்ள நாளெல்லாம்‌ கர்த்தருடை। 
ஆலயத்தில்‌ தங்கியிருப்பதையே நாடுவேன்‌' 
(சங்‌ 27:4). 
“கர்த்தருடைய சத்தம்‌ பெண்மான்களை 
ஈனும்படி செய்து, காடுகளை வெளியாக்கும்‌; 
த்திலுள்‌ யாவரும்‌ 
மகிமையைப்‌ 
பிரஸ்தாபிக்கிறார்கள்‌" (சங்‌ 29:9). 


1 நானாகமம்‌ - விரிவுரை 
ICHRONICLES - 


COMMENTARY 


சேர்த்துக்கொள்ளுகிறவன்‌' 

உம்முடைய பரிசுத்த, 

உமது வீட்டின்‌ நன்மையால்‌ திருப்தியாவோம்‌"' 
(சங்‌ 65:4). 


து 
நேராகநான்‌ 
கிருபையினியித்தமும்‌. 
உண்மையினிமித்தமும்‌ 
நாமத்தைத்‌ துதிப்பேன்‌; 
பிரஸ்தாபத்தைப்பார்க்கிலும்‌. 
வார்த்தையை நீர்‌ மகியைபபடத்திிரக்கிறீர்‌' 
(சங்‌ 138:2). 


ஆலயத்திற்கு 
உமது 

உமது 
உமது 
சகல. 


பணிந்து, 


உமது 


)வனுடைய பெட்‌। 
நித்ய ல்‌ 
பிரசன்னம்‌. அங்கேயும்‌ 
கர்த்தருடைய 

இருக்கிறதோ, 

வாசஸ்தலம்‌. 

கூடாரம்‌. அதுவே கர்த்தருடைய ஆலயம்‌. 


திரைகளின்‌ 
கர்த்தருடைய 
இருக்கிறது. 
ங்கே 


ரத்தா. தமது. று. அரக்கன்‌ 
கட்டவேண்டும்‌ என்று,  இஸ்ரே 
செங்கோலைப்‌ பிடித்திருக்கிற ந்த 
ராஜாவினிடத்திலும்‌ சொல்லவில்லை. கர்த்தர்‌ 
இஸ்ரவேலின்‌ நியாயாதியதிகளிடத்திலு்‌ 
தமக்கு ஒரு ஆலயம்‌ கட்டப்படவேண்டும்‌ 
என்று சொன்னதில்லை. 


நான்‌ சகல... இஸ்ரவேலோடும்‌ 

உலாவி வந்த எவ்விடத்திலாகிலும்‌, நான்‌ 

மேய்க்கக்‌ கற்பித்த 

நியாயாதிபதிகளில்‌ 

நோக்கி: நீங்கள்‌ 

எனக்குக்‌ கேதுருமரத்தால்‌ செய்யப்பட்ட 

ஆலயத்தைக்‌. கட்டாதிருக்கிறது. என்ன 

என்று யாதொரு வார்த்தை சொன்னது 
உண்டோ?" (நாளா 17:6). 


செங்கோல்‌ என்னும்‌ வார்த்தை, 
ராஜாக்களையும்‌, பிரபுக்களையும்‌ குறிக்கிறது. 


கொடிகளிலுள்ள. 
கொப்பிலிருந்து அக்கினி புறப்பட்டு, 
கனியைப்‌ 


என்றார்‌" (எசே 19:14) 





f= FTE 
TT 


க்‌ முத்‌ 
ப்பன்‌ 


யாக்கோபிலிருந்து உதிககும்‌ ஒரு க 
இஸ்ரலேலிலிருந்து எழும்பும்‌: 

மோவாபின்‌ எல்லைகளை நொறுக்கி, 
சேத்புத்திரர்‌ எல்லாரையும்‌ நிர்மூலமாக்கும்‌" 
(எண்‌ 24117). 


கர்த்தர்‌. நாத்தானை. 
“நான்‌ வேலாகிய என்‌ 
மேய்க்கும்படி கட்டளையிட்ட 
கோத்திரங்களில்‌ ஒரு கோத்திரத்தையாவது 
நோக்கி: நீங்கள்‌ எனக்குக்‌ கேதுரு 
மரத்தால்‌... செய்யப்பட்ட ஆலயத்தைக்‌ 
கட்டாதிரு்கிறது என்ன என்று நான்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்குள்‌ உலாவிவந்த 
எல்விடத்திலாவது யாதொரு வார்த்தையைச்‌ 
சொள்ளதுண்போ?” சோமு 74) 
என்று கேட்கிறார்‌. 


கர்த்தர்‌ ஈத்தானிடம்‌ மம்‌. 
வெளிப்படுத்தும்‌ வார்த்தைகளை, அன்ன 
தாசனாகிய நாவீதுக்கு சொக்க 
சொல்லுகிறார்‌. கர்த்தர்‌ தாவீதுக்கு அநேக 
நன்மைகளை செய்திருக்கிறார்‌. நாத்தான்‌ 
அந்த நன்மைகளை தாவீதுக்கு 
நினைவுபடுத்த வேண்டும்‌. 


தாவீது இப்போது இஸ்ரவேல்‌ 
தேசத்திற்கு ராஜாவாயிருக்கிறார்‌. இதற்கு 
ன்பு அவர்‌ ஆடு, 
ய்த்துக்கொண்டிருந்தார்‌ கர்‌ 
தாவீதை சாதாரண நிலமையிலிருந்து, 
உயர்ந்த நிலைக்கு உயர்த்தியிருக்கிறார்‌. 


“நீ இஸ்ரவேல்‌ என்கிற ன 
ஜனங்களுக்கு அதிபதியாயிருக்குப்படி, 
ஆடுகளின்‌ பின்னே நடந்த உன்னை 


உன்‌ சத்துருக்களையெல்லாம்‌ 

ன்பாக நிர்மூலமாக்கி, 
பூமியிலிருக்கிற பெரியோர்களின்‌ நாமத்திற்கு 
ஒத்த பெரிய நாமத்தை உனக்கு 
உண்டாக்கினேன்‌" சோமு 7:89; 
நாளா 17:78) என்று கர்த்தர்‌ நாத்தானிடம்‌, 
தாவீதுக்கு சொல்லச்‌ சொல்லுகிறார்‌. 


1 நாணாகமம்‌ - விரிவுரை 
ICHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


தாவீதை சாதாரண 
நிலையிலிருந்து உயர்த்தியது மாத்திரமல்ல, 
அவர்‌ தாவீதின்‌ சத்துருக்களையெல்லாம்‌ 
அவருக்கு முன்பாக நிர்மூலமாக்கினார்‌. 
தாவீது போன எவ்விடத்திலும்‌ கர்த்தர்‌ 
அவரோடு  கூடமிருந்து, அவரைப்‌ 
பாதுகாத்தார்‌. கர்த்தர்‌ தாவீதினுடைய 
கைகளின்‌ பிரயாசங்களை ஆசீர்வதித்தார்‌. 
கர்த்தருடைய கிருபையினால்‌ தாவீது 
இம்மட்டுமாக செழித்திருக்கிறார்‌. 


தாவீதுக்கு பூமியிலிருக்கிற 
நாமத்திற்கு ஒத்த 
பெரிய நாமத்தை உண்டாக்கியிருக்கிறார்‌. 
கர்த்தர்‌ தாவீதை இஸ்ரவேலுக்கு 
ராஜாவாக  அபிஷேகம்பண்ணியிருக்கிறார்‌. 
இதனால்‌ தாவீதுக்கு  இஸ்ரவேலின்மேல்‌ 
அதிகாரமும்‌ ஆளுகையும்‌ கிடைத்திருக்கிறது. 
ர்‌ தாவீதை இஸ்ரவேல்‌ தேசத்தின்மேல்‌ 


கர்த்தர்‌ 


கர்த்தர்‌ 
பெரியோர்களின்‌ 


உண்டாக்கியிருக்கிறார்‌ 


கர்த்தர்‌ 
செவணாக்ரக்கோ்‌.. இன்ரவே நதோத்தார்‌ 
கர்த்தருடைய  இஸ்ரவேலராயிருக்கிறார்கள்‌. 
கர்த்தர்‌ இஸ்ரவேலுக்கு தம்முடைய 
வாக்குந்தத்தைக்‌ கொடுத்து, தம்முடைய 
வார்த்தைகளை அவர்கள்‌ மத்தியிலே 
நிறைவேற்றுகிறார்‌. கர்த்தர்‌ தாவீதுக்கு 
வாக்குத்தத்தங்களைக்‌ கொடுப்பதற்கு 
முன்பாகவே, அவர்‌ இஸ்ரவேலுக்கு 
வாக்குத்தத்தங்களைக்‌ கொடுத்து 
அவர்களை ஆசீர்வதித்திருக்கிறார்‌. 


கர்த்தர்‌ இஸ்ரவேலுக்கு கொடுத்த 
வாக்குத்தத்தை நிறைவேறும்‌ வண்ணமாக, 
தாவீதை இஸ்ரவேலுக்கு 
கொடுத்திருக்கிறார்‌. தாவீதின்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
பாதுகாப்பாயிருப்பார்கள்‌. அவர்களுக்கு 
அமைதியும்‌ ஆறுதலும்‌ உண்டாகும்‌. 





i al 
TT 


ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு 
, இடத்தை ஏற்படுத்தி, அவர்கள்‌ 
ஸ்தானத்திலே குடியிருக்கவும்‌, 
இனி அவர்கள்‌ அலையாமலும்‌, முன்போலும்‌, 
நான்‌ என்‌ ஜனமாகிய இஸ்ரவேலின்மேல்‌ 
நியாயாதிபதிகளைக்‌ கட்டளையிட்ட 
நாள்வரையில்‌ நடந்ததுபோலும்‌, 
நியாயக்கேட்டின்‌ மக்களால்‌ இனிச்‌ 
சிறுமைப்படாமலும்‌ இருக்கும்டி அவர்களை 
நாட்டினேன்‌" (சோமு 7:10; 1நாளா 1759) 
என்று சொல்லுகிறார்‌. 


இஸ்ரவேலை. 


ஆசீர்வதிப்பதே. 
கர்த்தருக்கு பிரியம்‌. 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
சத்துருக்களால்‌ சிறுமைப்படக்கூடாது. 
நியாயக்கேட்டின்‌ மக்கள்‌ அவர்களை 
துன்பப்படுத்தக்கூடாது. இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ கர்த்தருக்கு விசேஷமானவர்கள்‌ 
நீ உன்‌ பிள்ளைகளின்‌ பிள்ளைகளையும்‌, 
இஸ்ரவேலுக்கு உண்டாகும்‌ சமாதானத்தையும்‌ 
காண்பாய்‌" (சங்‌ 1286) 


கானான்‌ ம்‌ பா ம்‌ 
ஓடுகிற ரர்‌ தேசம்‌. ன்‌ 
தேசத்திலே சந்தோஷமும்‌, சமாதானமும்‌ 
நிரம்பியிருக்கும்‌ என்று கர்த்தர்‌ 
வாக்குப்பண்ணுகிறார்‌. கர்த்தருடைய 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌, நியாயக்கேட்டின்‌ 
மக்களால்‌, இனிமேல்‌ சிறுமைப்படமாட்டார்கள்‌. 
சத்துருக்கள்‌ இஸ்ரவேல்‌ ஜனத்தாரை, 
கானான்‌ தேசத்திலிருந்து 
தூரத்திவிடமாட்டார்கள்‌. புறஜாதி ஜனங்கள்‌ 
கர்த்தருடைய ஜனத்தை. ஒடுக்கி 
அடிமைப்படுத்தமாட்டார்கள்‌. 'உன்னுடைய 
எல்லா சத்துருக்களுக்கும்‌ உன்னை 
நீங்கலாக்கி, இளைப்பாறவும்‌ பண்ணினேன்‌" 
(சோமு 7:11) என்று கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாரைக்‌ குறித்து வாக்குத்தத்தமாய்ச்‌ 
சொல்லுகிறார்‌. 
இஸ்ரவேலுக்கு 
ருக்கிறவர்கள்‌ , 
சத்துருவாயிருக்கிறார்கள்‌. ஆகையினால்‌. 
கர்த்தர்‌ இங்கு, "உன்னுடைய எல்லா 
சத்துருக்களுக்கும்‌ உன்னை நீங்கலாக்கி, 
இளைப்பாறவும்‌ பண்ணினேன்‌” என்று. 
சொல்லுவது, தாவீதுக்கு சொல்லப்படும்‌ 
விசேஷித்த வாக்குத்தத்தமாகவம்‌ இருக்கிறது. 


சத்துருவாயி 
தாவீதுக்கும்‌. 


1 நானாகமம்‌ - விரிவுரை 
ICHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


நியாயக்கேட்டின்‌ மக்கள்‌ என்பது 
பெலிஸ்தரைக்‌ குறிக்கிற வார்த்தை. இவர்கள்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனத்தாருக்கு, நீண்டகாலமாக 
வாதையாகவும்‌, கொள்ளைநோயாகவும்‌. 
இருந்தார்கள்‌.  பெலிஸ்த்‌ இனிமேல்‌ 
இஸ்ரவேல்‌: புத்திரரை 
சிறுமைப்படுத்தமாட்டார்கள்‌. கர்த்தரை 
நம்புகிறவர்கள்‌. ஒரு போதும்‌ 
வெட்கப்பட்டுப்போகமாட்டார்கள்‌. அவர்கள்‌ 
சிறுமைப்படமாட்டார்கள்‌. 

கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ ஜனத்தாருக்கு 
சொன்ன. வாக்குத்தத்தத்தை, இங்கு 
மறுபடியுமாய்‌ சொல்லிவிட்டு, அவர்‌ 
தாவீதையும்‌, அவருடைய குடும்பத்தாரையும்‌ 
ஆசீர்வதிக்கிறார்‌. தாவீது கர்த்தருக்கு ஒரு 
ஆலயம்‌ கட்டவேண்டுமென்று 
வாஞ்சையோடிருக்கிறார்‌. கர்த்தரோ 
தாவீதுக்கு ஒரு வீட்டை உண்டுபண்ண 
ஆயத்தமாயிருக்கிறார்‌. “இப்போதும்‌ கர்த்தர்‌ 
உனக்கு வீட்டை உண்டுபண்ணுவார்‌ 
என்பதைக்‌ கர்த்தர்‌ உனக்கு அறிவிக்கிறார்‌" 
(சோமு 7:11; 1நாளா 17:10). 


கர்த்தர்‌ ங்‌ சொல்லும்‌ 
கக்குத்தந்தங்களில்‌ தாவீதின்‌: 
குமாரனாகிய சாலொமோனுக்கு 
சொல்லப்படுகிறது. தாவீதுக்கு பின்பு, 
சாலொமோன்‌ சமஸ்த இஸ்ரவேலுக்கும்‌ 
ராஜாவாகிறார்‌. கர்த்தர்‌ இங்கு சொல்லும்‌ 
வாக்குத்தத்தங்கள்‌, யூதாவின்‌ 
சிங்காசனத்தில்‌. எல்லா 
ராஜாக்களுக்கும்‌ பொதுவாக 
சொல்லப்படுகிறது. 


அமருகிற 


“உன்‌ நாட்கள்‌ 
பிதாக்களோடே 
ன்‌ க்குப்‌ 
பிறப்பாகிய உன்‌ 
எழும்பப்பண்ணி, அவன்‌ 
நிலைப்படுத்துவேன்‌" 
சோமு 742; நாளா 1741) என்று 
தம்முடைய வாக்குத்தத்தத்தை சொல்லுகிறார்‌. 
தாவீதுக்கு பின்பு அவருடைய 
பிறப்பாகிய சாலொமோனுக்கு, 
கர்த்தர்‌ ராஜ்யத்தை நிலைப்படுத்துவார்‌ 
கர்த்தர்‌ சாலொமோனுடைய 
ராஜ்யபாரத்தின்‌ சிங்காசனத்தை 
என்றென்றைக்கும்‌ நிலைக்கப்பண்ணுவார்‌ 
சோமு 7:13) 


தாவீதுக்கு, 


கர்த்தர்‌ 
வறி, உன்‌ 





f= FTN 
TT 


தாவீதின்‌ குமாரனாகிய சாலொமோன்‌ 
கர்த்தருடைய நாமத்திற்கென்று: ஒரு 
ஆலயத்தைக்‌ கட்டுவார்‌ சோமு 743: 
நாளா. 1712), தாவீது கர்த்தருக்கு ஒரு 
ஆலயம்‌ கட்டவேண்டும்‌ என்று விரும்பினார்‌. 
ஆனால்‌ கர்த்தர்‌ தாவீதுக்கு அந்த 
சிலாக்கியத்தைக்‌ க்கவில்‌ 
ஆனாலும்‌ 
ஆலயத்திற்குத்‌ 
திட்டங்களையும்‌, 
கொடுப்பார்‌. 
சாலொமோனே, 
நாமத்திற்கென்று ஒரு 
கட்டுவார்‌. 


பொருட்களையும்‌ சேகரித்து 

தாவீதின்‌ குமாரனாகிய 
கர்த்தருடைய 
ஆலயத்தைக்‌ 


கர்த்தர்‌ தாவீதை ஆசீர்வதிப்பதுபோல, 
தாவீதின்‌ குமாரனாகிய சாலொமோனையும்‌ 
ஆசீர்வதிப்பார்‌. கர்த்தர்‌ சாலொமோனோடு 
உடன்படிக்கை பண்ணிக்கொள்வார்‌. 
சாலொமோன்‌ கர்த்தருக்கு சுவீகார 
புத்திரனாகயிருப்பார்‌. “நான்‌ அவனுக்குப்‌ 
பிதாவாயிருப்பேன்‌, அவன்‌ எனக்குக்‌ 
குமாரனாயிருப்பான்‌" சோமு 7142. 
நாளா... 1743). என்று கர்த்தர்‌ 
சாலொமோனைக்‌ குறித்து சொல்லுகிறார்‌ 


நம்முடைய பிதாலாயிருபபத. 
நக்கு டதத ற. 

சிலாக்கியம்‌, நாம்‌ ல 
பிள்ளைகளாயிருப்பது நம்முடைய பாக்கியம்‌. 
விசுவாசிகளாகிய நமக்கு, இதைவிட பெரிய 
ஆசீர்வாதமோ, சிலாக்கியமோ, பாக்கியமோ 
வேறு எதுவும்‌ இருக்க முடியாது. 


பிதாவாகிய 


தேவன்‌ 
பிள்ளைகளுக்கு 


தண்டிப்பேன்‌" (சோமு 7:14) 
சொல்லுகிறார்‌. 

கர்த்தர்‌ பிள்ளைகளை 
காயப்படுத்தும்‌ நோக்கத்தோடு 
அடிக்கமாட்டார்‌. அவர்‌ நம்மை மென்மையாக 
கண்டித்து திருத்துவார்‌. தன்னுடைய 
பிள்ளைகளை சிட்சியாத தகப்பன்‌ 
யாருமில்லை. 


என்று கர்த்தர்‌ 


தம்முடைய 


1 நானாகமம்‌ - விரிவுரை 
ICHRONICLES - COMMENTARY 


பிள்ளைகளை 
அவர்களை 
“உனக்கு 
தள்ளிவிட்ட 
கிருபையை 


கர்த்தர்‌ தம்முடைய 
சிட்சித்தாலும்‌, அடித்தாலும்‌, 
தம்மைவிட்டு விலக்கிவிடமாட்டார்‌. 
முன்பாக நான்‌ 
சவலிடத்திலிருந்து என்‌ 

விலக்கின துபோல அவனைவிட்டு 

விலக்கமாட்டேன்‌" சோமு 715; 
நாளா 17:13) என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
இங்கு சொல்லுகிற 
தாவீதின்‌ குமாரனாகிய 


கர்த்தர்‌ 
வாக்குத்தத்தங்கள்‌, 
சாலொமோனுக்கு 
சொல்லப்பட்டாலும்‌, 
வாக்குத்தத்தங்கள்‌, 
பிள்ளைகளாகிய 
அனைவருக்கும்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர்‌ 
கைவிடாத தேவனாயிருக்கிறார்‌. 


ரெகொபெயாமின்‌ ட்சிக்காலத்தில்‌, 
இஸ்ரவேல்‌ புத்திரரில்‌ பத்துக்கோத்திரத்தார்‌, 
தாவீதின்‌ குடும்பத்தாருக்கு 
விரோதமாகக்‌ கலகம்பண்ணி, தாவீதின்‌ 
ராஜாசனத்தை விட்டுப்‌ பிரிந்துபோனார்கள்‌. 
அவர்களுடைய மீறுதல்களினிமித்தம்‌ 
ர்த்தர்‌ அவர்களைத்‌ தண்டித்தார்‌. 

தாவீதின்‌ குடும்பத்தாரோடு 

கோத்திரத்தார்‌ எப்போதும்‌ 
கூடவே இருந்தார்கள்‌. இவர்கள்‌ 
தாவீதின்‌  குடும்பத்தைவிட்டு விலகி 
போகவில்லை. 


தாவீது சமஸ்த 
ராஜாவாயிருந்தார்‌. 


இஸ்ரவேலுக்கும்‌ 

தாவீதுக்கு பின்பு, 
அவருடைய குமாரன்‌ சாலொமோனும்‌ 
சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாயிருந்தார்‌. 
ல்‌ சாலொமோனுக்கு பின்பு, 

ன்‌ ரெகொபெயாமின்‌ 

இஸ்ரவேல்‌ தேசம்‌ 

தேசம்‌ என்றும்‌, 

தெற்கு யூதாதேசம்‌ என்றும்‌, இரண்டாய்ப்‌ 
ட்‌ குடும்பத்தார்‌ 
இரண்டு 


செய்தார்கள்‌. 





f= FTE 
ETT 


தாவீதின்‌ ராஜாசனம்‌ எண்ணிக்கையில்‌ 
குறைந்துபோயிற்று. ஆனாலும்‌ தேவனுடைய 
கிருபையும்‌ 


தாவீதின்‌ குடும்பத்தார்‌ 
குறைந்துபோனாலும்‌, கர்த்தருடைய கிருபை 
அவர்களைவிட்டு விலக்கப்படவில்லை. 


“உனக்கு முன்பாக நான்‌ 

சவுலிடத்திலிருந்து 

விலக்கினதுபோல 

விலக்கமாட்டேன்‌" (சோமு 7:15) 

கர்த்தர்‌ வாக்குப்பண்ணியிருக்கிறார்‌. 

இங்கு சொல்லுகிற 
தாவீதின்‌ 


கர்த்தர்‌ 
வாக்குத்தத்தங்கள்‌, 
குமாரனாகிய சாலொமோனோடு 
'தொடர்புடையதாயிருக்கிறது. நம்முடைய 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்துவம்‌ தாவீதின்‌ 
குமாரனாயிருக்கிறார்‌. கர்த்தர்‌ இங்கு 
சொல்லுகிற வாக்குத்தத்தங்களெல்லாம்‌, 
இயேசகிறிஸ்துவில்‌ பூரணமாய்‌ நிறைவேறும்‌. 


“பின்பு அவர்‌ அவனைத்‌ தள்ளி, 
தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி, 
ஈசாயின்‌ குமாரனாகிய தாவீதை என்‌ 
இருதயத்துக்கு ஏற்றவனாகக்‌ கண்டேன்‌; 
எனக்குச்‌ 

சித்தமானவைகளையெல்லாம்‌. 

செய்வான்‌ என்று வணக்கத்‌ 
சாட்சியுங்‌ கொடுத்தார்‌. அவனுடைய 
சந்தியிலே தேவன்‌ 
வாக்குத்தத்தத்தின்படியே 


னா 
இஸ்ரவேலுக்கு 
இரட்சகராக இயேசுவை எழும்பப்பண்ணினார்‌" 
(அப்‌ 13:22,23). 


அவனுக்கு 

எனக்கு 

சோமு 7:14) என்று 

தாவீதின்‌ குமாரனுக்கு வாக்குப்பண்ணினார்‌. 


நெறி்பத்நேன்‌ என்றும்‌: நான்‌ அவருக்குப்‌ 
பிதாவாமிருப்பேன்‌, அவர்‌ எனக்குக்‌ 
குமாரனாயிருப்பார்‌ என்றும்‌, அவர்‌ 
தூதர்களில்‌ யாருக்காவது எப்போதாகிலும்‌ 
சொன்னதுண்டா?" (எபி 1:5). 


1 நானாகமம்‌ - விரிவுரை 
ICHRONICLES - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ தாவீதின்‌ குமாரனுடைய 
ராஜ்யபாரத்தின்‌ சிங்காசனத்தைக்‌ குறித்து 
வாக்குத்தத்தமாய்ச்‌ சொல்லும்போது, 
'அவன்‌ ராஜ்யபாரத்தின்‌ சிங்காசனத்தை 
என்றென்றைக்கும்‌ நிலைக்கப்பண்ணுவேன்‌" 
Coy 713; நாளா 17:18) என்றும்‌, 
ராஜாசனம்‌ என்றென்றைக்கும்‌ 
நைபெற்றிரக்கும்‌” (சோமு 716; 
நாளா 17:14) என்றும்‌ சொல்லுகிறார்‌. 


கர்த்தர்‌ இங்கு சொல்லுகிற. 
வாக்குத்தத்தம்‌ தாவீதின்‌ குமாரனாகிய 
இயேசுகிறிஸ்துவக்கும்‌, அவருடைய 
ராஜ்யத்திற்கும்‌ மாத்திரமே பொருந்தும்‌. 
தாவீதின்‌ குடும்பத்தார்‌ இஸ்ரவேல்‌ 
தேசத்தை இப்போது ஆளுகை செய்யவில்லை. 
தாவீதின்‌ ராஜ்யம்‌ 
முடிந்துபோயிற்று. இயேசுகி 
ராஜ்யம்‌ மாத்திரமே, 
நிலைத்திருக்கிறது. கிறிஸ்துவின்‌ 
மாத்திரமே, என்றும்‌ நிலைத்திருக்கும்‌. 


கர்த்தர்‌ தாவீதைக்‌ குறித்து 
தம்முடைய வார்த்தைகளை நாத்தானுக்கு 
வெளிப்படுத்துகிறார்‌. நாத்தான்‌ இந்த 
எல்லா... வார்த்தைகளின்படியும்‌, இந்த 
எல்லாத்‌ தரிசனத்தின்படியும்‌, தாவீதுக்குச்‌ 
சொல்லுகிறான்‌ (2சாமு 7:17; 1நாளா 17:15). 


நாத்தான்‌ ஆரம்பத்திலே. 
நோக்கி “நீர்‌ போய்‌ உம்முடைய 
இருநயத்திலுள்‌ எபடியெல்லாம்‌ செய்யும்‌" 
என்று சொன்னான்‌. ஆனால்‌ இப்போது, 
தான்‌ தாவீதுக்கு ஏற்கெனவே சொன்ன 
வார்த்தைகளுக்கு, முரணாகச்‌ 
சொல்லுகிறான்‌. நாத்தான்‌ முதலில்‌ 
சொன்னது அவனுடைய சொந்த வார்த்தை, 
நாத்தான்‌ இப்போது சொல்லுவது 
கர்த்தருடைய வார்த்தை. 


தாவீதை 


தமக்கு ஆலயம்‌ கட்ட கர்த்தர்‌ 
தாவீதுக்கு அனுமதி கொடுக்கவில்லை. 
கர்த்தர்‌ தாவீதுக்கும்‌, 

ந தம்முடைய 
வாக்குத்தத்தங்களையும்‌ 

கர்த்தருடைய 


ஏற்ற காலத்தில்‌ 





i FTE 
TT 


தாவீதின்‌ ஜெபம்‌ 


தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர்‌ 
என்னை இதுவரைக்கும்‌ 
கொண்டுவந்ததற்கு நான்‌ எம்மாத்திரம்‌? 
என்‌ வீடும்‌ எம்மாத்திரம்‌? 


நநானா 17:17. தேவனே, இக இன்னும்‌ 
உம்முடைய ர்வைக்கு. 
வ்‌ நடவ வடவர்‌ என்று. 
தேவனான கர்த்தராயிருக்கிற தீர்‌ உமது 
அடியானுடைய வீட்டைக்குறித்து. 
வெகுதூரமாயிருக்கும்‌ காலத்துச்‌. 
செய்தியையும்‌ சொல்லி, என்னை மகா 
மேன்மையான சந்ததியின்‌ 
மனுஷனாகப்‌ பார்த்தீர்‌. 


நோனா 17:18. உமது அடியானுக்கு. 
உண்டாகும்‌ கணத்தைப்பற்றி, தாவீது 
அப்புறம்‌ உம்மோடே சொல்வது என்ன? 
தேவரீர்‌ உமது அடியானை அறிவீர்‌. 


நநானா 1749. கர்த்தாவே, 
அடியானின்‌ நிமித்தமும்‌. உமது 
இருதயத்தின்‌ படியும்‌, இந்தப்‌ 
பெரிய காரியங்களையெல்லாம்‌. 
அறியப்பண்ணும்படிக்கு, இந்தப்‌ 
பெரிய காரியத்தையெல்லாம்‌ செய்தீர்‌. 


உமது 


நோனா 17:90. கர்த்தாவே, நாங்கள்‌ 
எங்கள்‌ காதுகளால்‌ 
எல்லாவற்றின்படியும்‌ 

நிகரானவர்‌ இல்லை; 

தவிர வேறே தேவனும்‌ இல்லை. 


நானா 17:21. உமது ஜனமாகிய 
இஸ்ரவேலுக்கு நிகரான ஜனமும்‌. 
்‌ பூலோகத்தில்‌. இந்த 
ஜாதியை தேவனாகிய நீர்‌ 
ஜனமாக. மீட்கும்படி, 
பயங்கரமான பெரிய காமியங்களினால்‌ 
உமக்குக்‌ கீர்த்தியை உண்டாக்கி, 
நீர்‌ எகிப்திற்கு நீங்கலாக்கி மீட்ட 
உமது ஒனத்திற்கு. முன்பாக 
ஜாதிகளைத்‌ துரத்தி, 


1 நானாகமம்‌ - விரிவுரை 
ICHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


தானா 17:22. உமது ஜனமாகிய 
இஸ்ரவேலர்‌. தக்கு உமது 
ஜனமாயிருப்ப, அவர்களை: 
இலைப்படுத்தி, வாகிய தீர்‌ தாமே 
அவர்களுக்கு தேவனானீர்‌. 


நோனா 17:28. இப்போதும்‌ கர்த்தாவே, 
தேவரீர்‌ அடியாணையும்‌ 
வீட்டையும்‌ குறித்துச்‌ 

வார்த்தை என்றென்றைக்கும்‌ 
'திலைவரப்பட்டிருப்பதாக; தேவரீர்‌ 
சொன்னபடியே செய்தருளும்‌. 


நானா 1725. அம்‌, அது 
திலைவரப்பட்டிருக்கவும்‌, இஸ்ரவேலின்‌ 
தேவனாகிய சேனைகளின்‌ கர்த்தர்‌ 
இஸ்ரவேலுக்கு தேவன்‌ என்றும்‌, உமது 
அடியானாகிய தாவீதின்‌ வீடு உமக்கு. 
முன்பாகத்‌. 'திடமானதென்றும்‌ 
சொல்லப்படுவதினால்‌, உமது நாமம்‌ 
என்றைக்கும்‌ மகிமைப்படவும்கட வது. 


1தானா 17:95. உனக்கு வீடு கட்டுவேன்‌ 
என்று என்‌ தேவனாகிய தீர்‌ உமது 
அடியான்‌ செவி கேட்க 
வெனிப்படுத்தினீர்‌, ஆகையால்‌ உமக்கு 
முன்பாக விண்ணப்பம்பண்ண, உமது 
அடியானுக்கு. மனத்தைரியம்‌ 
கிடைத்தது. 


1தானா 17:26. இப்போதும்‌ கர்த்தாவே, 
நீரே தேவன்‌; நீர்‌ உமது. 
அடியானைக்குறித்து இந்த நல்ல. 
விசேஷத்தைச்‌ சொன்னீர்‌. 

நானா 17:27. த பல்லார்‌ உமது 
அடியானின்‌. என்றைக்கும்‌ 
உமக்கு து இருக்கும்படிக்கு, 
அதை ஆசீர்வதித்தருளினிர்‌; 
கர்த்தராகிய தேவரீர்‌ அதை 
ஆசீர்வதித்தபடியினால்‌, அது 
என்றைக்கும்‌ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும்‌. 


நாத்தான்‌ மூலமாய்‌ 


தாவீதுக்கு 


ஏற்றுக்கொள்கிறார்‌. 
கிருைக்காக தாவீது 
துதிகளையும்‌ 
ஸ்தோத்திரங்களையும்‌ ஏறெடுக்கிறார்‌. 





i= FTN 
TT 


தாவீது விசுவாசத்தோடு. 
தனக்கு சொன்ன 
வாக்குத்தத்தங்களையும்‌ 
கொள்கிறார்‌. அவர்‌ 
பிடித்துக்கொண்டு, 
நியமிக்கப்பட்டிருக்கிற 


கர்த்தர்‌ 
வார்த்தைகளையும்‌, 

பெற்றுக்‌ 
வாக்குத்தத்தங்களைப்‌ 


மரித்தார்கள்‌" (எபி 11:13) 


வீ 
பணிவோடும்‌, 
ஜெபம்பண்ணுகிறார்‌. 

சாமு 7-ஆவது 
எழுதப்பட்டிருக்கிறது. 
வசனப்பகுதியிலும்‌ 
காணப்படுகிறது. 

எல்லாமே ஒன்றுபோலிருக்கிறது. 


சாமுவேல்‌ தீர்க்கதரிசி தாவீது. 
ஏறெடுத்த ஜெபத்தைப்பற்றி சொல்லும்போது. 


தயவுசெய்தீர்‌' (சோமு 
ஜெபித்ததாக சொல்லுகிறார்‌ 


நாளாகமம்‌ புஸ்தகத்தின்‌ ஆசிரியரோ, 
தாவீதின்‌ ஜெபத்தைப்பற்றிச்‌ சொல்‌ 

“கர்த்தாவே, உமது அடியானின்‌ நிமித்தமும்‌, 
உமது இருதயத்தின்‌ படியும்‌, இந்தப்‌ 

காரியங்களையெல்லாம்‌. 
ரர்‌ ம்‌ இந்தப்‌ பெரிய 
காரியத்தையெல்ல செய்தீர்‌” 
ரிநாளா rei என்று ஜெபித்ததாக 
சொல்லுகிறார்‌. 

த அம்முடைய வாக்குத்தத்தம்‌" 
வாக்கியத்திற்கு “உம்முடைய 
என்ற பொருள்‌. நம்முடைய 
இயேசுகிறிஸ்து, தேவனுடைய 
வார்த்தையாகவும்‌ இருக்கிறார்‌, அவர்‌ 
தேவனுடைய தாசனாகவும்‌ இருக்கிறார்‌. 


7:21) 


என்னும்‌ 
வார்த்தை" 
கர்த்தராகிய 


1 நானாகமம்‌ - விரிவுரை 
ICHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


"இரத்தத்தில்‌ தோய்க்கப்பட்ட 
வஸ்திரத்தைத்‌ தரித்திருந்தார்‌; அவருடைய 
நாமம்‌ தேவனுடைய வார்த்தை என்பதே” 
(வெளி 19:13). 


இதோ, நான்‌ ஆதரிக்கிற என்‌ தாசன்‌, 
நான்‌ தெரிந்துகொண்டலரும்‌, என்‌ 
ஆத்துமாவுக்குப்‌ பிரியமானவரும்‌ இவரே; என்‌ 
ஆவியை அவர்மேல்‌ அமரப்பண்ணினேன்‌; 
அவர்‌ புறஜாதிகளுக்கு நியாயத்தை 
வெளிப்படுத்துவார்‌" (ஏசா 42:1. 


தேவகுமாரனாகிய இயேசுகிறிஸதுவின்‌ 
மூலமாகவும்‌, அவர்‌ நிமித்தமாகவும்‌, 
அவரை விசுவாசிக்கிற நமக்கு 
வாக்குத்தத்தங்கள்‌ கொடுக்கப்பட்டிருக்கிறது. 
வாக்குத்தத்தங்களெல்லாம்‌. 
இயேசுகிறிஸ்துவுக்கள்ளே ஆம்‌ என்றும்‌, 
ஆமென்‌ என்றும்‌ இருக்கிறது. நன்மையான 
எல்லா  ஈவுகளும்‌ யேசுகி 
மூலமாகவே நமக்கு உண்டாகிறது. 

லீ! கர்த்தரிடத்தில்‌ 
ஜெய்ணண்கிதமேது,.. “மகளின்‌ 
கர்த்தர்‌ இஸ்ரவேலின்மேல்‌ தேவனானவர்‌' 
(சோமு 7:27) என்று சாமுவேலும்‌, 
இஸ்ரவேலின்‌ தேவனாகிய சேனைகளின்‌ 
கர்த்தர்‌ இஸ்ரவேலுக்கு தேவன்‌" 
நாளா 17:24) என்று நாளாகமம்‌ 


புஸ்தகத்தின்‌ ஆசிரியரும்‌ சொல்லுகிறார்கள்‌. 


புறஜாதி ஜனத்தார்‌ மத்தியிலே. 
தேவர்கள்‌ இருக்கிறார்கள்‌. அசீரியருக்கும்‌, 
எகிப்தியருக்கும்‌ விக்கிரக தெய்வங்கள்‌ 
உண்டு. ஆமாத்தும்‌, 
விக்கிரகங்களின்‌ தேவர்கள்‌. 
விக்கிரகங்கள்‌ தேவர்கள்‌ 
அழைக்கப்படாலும்‌, இவற்றிற்கு ஜீவனில்லை. 
இவைகள்‌ பெயரளவில்‌ தெய்வங்கள்‌ என்று 
அழைக்கப்படுகிறது. 
இஸ்ரவேலின்‌ தேவனாகிய 
சேனைகளின்‌ கர்த்தரோ இஸ்ரவேலுக்கு. 
தேவனாகவும்‌, அவர்‌ இஸ்ரவேலின்மேல்‌. 
தேவனாகவும்‌ இருக்கிறார்‌. சேனைகளின்‌ 
கர்த்தர்‌ இஸ்ரவேலை. 
பாதுகாக்கிறார்‌. அவர்களை 
பராமரிக்கிறார்‌. அவர்களுக்கு நன்மையான 
ஈவுகளைக்‌ கொடுத்து அவர்களை 
ஆதரிக்கிறார்‌. 


ஆனால்‌ 





f= THE 
TT 


தாவீது தன்னுடைய 

முடிவிலே, “இப்போதும்‌ உமது ன்‌ 
வீடு என்றைக்கும்‌ உமக்கு முன்பாக 
இருக்கும்டி அதை ஆசீர்வதித்தருளும்‌; 
கர்த்ரான ஆண்டவராகிய தேவரீர்‌ அதைச்‌ 
சொன்னீர்‌, உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே 
உமது அடியானின்‌ வீடு என்றைக்கும்‌ 
ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக” (சோமு 7:29) 
என்று ஜெபித்து முடித்ததாக சாமுவேல்‌ 
சொல்லுகிறார்‌. 


இதே வாக்கியம்‌ நாளாகமம்‌ 
புஸ்தகத்தில்‌, “இப்போதும்‌ உமது அடியானின்‌ 
வீடு என்றைக்கும்‌ உமக்கு முன்பாக. 
இருக்கும்படிக்கு, அதை ஆசீர்வதித்தருளினீர்‌; 
கர்த்தராகிய தேவரீர்‌ அதை 
ஆசீர்வதித்தபடியினால்‌, என்றைக்கும்‌ 
ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கும்‌' 17:27) 
என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 

தாவீதின்‌ வீட்டை கர்த்தர்‌ 
ஆசீர்வதிக்கும்போது. அந்த வீடு 
என்றைக்கும்‌. ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும்‌. 
இது தாவீதின்‌ பரிசுத்தமான வாஞ்சையும்‌, 
அவருடைய விசுவாசமும்‌ ஆகும்‌. 


தாவீதுக்கு தம்முடைய 
காக்குந்தத்தந்தை சொன்னபோது, "அவனை 
என்‌ ஆலய என்‌ ராஜ்யத்திலும்‌ 
என்றென்றைக்கும்‌ நிலைக்கப்பண்ணுவேன்‌, 
அவனுடைய ராஜாசனம்‌ என்றென்றைக்கும்‌. 
நிலைபெற்றிருக்கும்‌" நாளா 17:14) என்றும்‌ 
சொன்னார்‌ 


அது 
நாளா 


தாவீது தன்னுடைய ஜெபத்தின்‌ 
முடிவிலே, கர்த்தர்‌ தனக்கு சொன்ன 
வாக்குத்தத்தத்தமான வார்த்தைகளை 
சொல்லி, தன்னுடைய ஜெபத்தை நிறைவு 
செய்கிறார்‌. கர்த்தருடைய வார்த்தைகளும்‌, 
வாக்குத்தத்தங்களும்‌ 

ம்‌ த்திற்கு 


நித்திய; 
காரியங்கள்மீது 
வாஞ்சையாயிருக்கவேண்டும்‌. 
நாத்தான்‌ கர்த்தருடைய 
வார்த்ததைகளை தாவீதுக்கு ல்‌ 


இதுவரைக்கும்‌ கொண்டு வந்ததற்கு நான்‌ 
எம்மாத்திரம்‌? என்‌ வீடும்‌ எம்மாத்திரம்‌?” 
சோமு 748; நாளா 1716) என்று. 
கர்த்தரிடத்தில்‌ ஜெபம்பண்ணுகிறார்‌. 


1 நானாகமம்‌ - விரிவுரை 
ICHRONICLES - COMMENTARY 


கர்த்தருடைய சமுகத்திற்கு 

உட்பிரவேசிக்கிறார்‌ 

உடன்படிக்கைப்பெட்டி 

ஆசரிப்புக்கூடாரத்தில்‌ வைக்கப்பட்டிருக்கிறது. 

தேவனுடைய பிரசன்னத்திற்கு 

அடையாளம்‌. தாவீது, 

ஆசரிப்புக்கூடாரத்திலே கர்த்தருடைய 
சமுகத்திற்கு முன்பாக உட்பிரவேசிக்கிறார்‌. 

தாவீது ஆசரிப்புக்கூடாரத்திற்குள்‌ 

த்தருடைய சமுக 

முன்பாக அமர்ந்து" என்று மூலபாஹையில்‌ 

கர்த்தரிடத்தில்‌ 

முழங்கால்‌ படியிட்டோ 

நின்றுகொண்டோ 

வழக்கம்‌. தாவீது 

சமுகத்திலிருந்து' 

1நாளா 17:6) என்று இந்த 

_எழுதப்பட்டிருக்கிறது. 

முன்பாக 


“கர்த்தருபை 
(சோமு 7:18; 
வசனத்தில்‌ 
தாவீது 
அமர்ந்திருந்தாரா 
ஜெபம்பண்ணினாரா 
தெரியவில்லை. 


, தாவீது 


என்பது தெளிவாகத்‌ 


அமைதியாக காத்திருக்கிறார்‌. 
மகிமையைப்பற்றியும்‌. 
மகத்துவங்களைப்பற்றியும்‌ 
தாவீது கர்த்தரைப்பற்றி 
வழக்கம்‌. 
 ஆசரிப்ுக்கூடாரத்திற்குள்‌ 


கர்த்தருடைய 
அவருடைய 
அமைதியாக 


வழக்கமாயிருக்கிறது. 


தாவீதின்‌ இருதயத்தில்‌, கர்த்தர்மீது 
பயமும்‌ பக்தியும்‌ நிரம்பிமிருக்கிறது. 
அவர்‌. கர்த்தர்மீது பிரியமாமிருக்கிறார்‌. 
தாவீது கர்த்தருக்கு முன்பாக தன்னைத்‌ 
தாழ்த்துகிறார்‌. தாவீது தன்னுடைய 
ஜெபத்தை, ஆரம்பிக்கும்போதே, 
"நான்‌... எம்மாத்திரம்‌, என்‌ வீடும்‌ 
எம்மாத்திரம்‌” என்று பணிவோடு 
சொல்லுகிறார்‌. 





i THEN 
TT 


தாவீதின்‌ இருதயத்தில்‌. 
மனத்தாழ்மையிருக்கிறது. தாவீது. 
கர்த்தருடைய சமுகத்தில்‌ தன்னையும்‌ 
தாழ்த்துகிறார்‌, தன்னுடைய குடும்பத்தையும்‌ 
தாழ்த்துகிறார்‌. கர்த்தர்‌ தாவீதுக்கும்‌, 
அவருடைய குடும்பத்திற்கும்‌ நன்மையான 

ச்‌ சொல்லியிருக்கிறார்‌. 


பெற்றுக்கொள்வதற்கு, தானும்‌, தன்னுடைய 
வீடும்‌ எம்மாத்திரம்‌ என்று, தாவீது 
கர்த்தருக்கு முன்பாக மிகவும்‌ பணிவோடு 
கேட்கிறார்‌. 


இஸ்ரவேல்‌ தேசத்திலே தாவீது 
உயர்ந்தவராகவும்‌, உத்தமராகவும்‌ 
இருக்கிறார்‌. அவர்‌ ஒரு பராக்கிரமசாலி. 
தாவீது நல்ல யுத்தவீரர்‌. தேசத்திலே. 
மிகவும்‌ பிரயோஜனமான நபர்களில்‌: 
தாவீதும்‌ ஒருவர்‌. தாவீதின்‌ சரீரமும்‌, 
அவருடைய மனதும்‌ மிகவும்‌ 
நேர்த்தியாயிருக்கிறது. தாவீது 
இஸ்ரவேலிலுள்ள சாதாரண 
மனுஷரைப்போல்‌ இல்லாமல்‌, அவர்‌ எல்லா 
விஷயங்களிலும்‌ தனக 
மேலானவராகவும்‌ இருக்கிறார்‌ 


னாலும்‌ தாவீது கர்த்தருடைய 
சமுகத்திற்கு முன்பாக கந்து. கர்த்தராகிய 
ஆண்டவரே, தேவா என்னை 
இதுவரைக்கும்‌. கொண்டு்தததத்க நான்‌ 
எம்மாத்திரம்‌?" (2சாமு 7:18; 1நாளா 17:16) 
என்று கேட்கிறார்‌ 
நினைத்துப்‌ பார்ப்பதற்கு 
அபாத்திரனாயிருப்பதாக, 
மிகுந்த மனத்தாழ்மையோடு 
பண்ணுகிறார்‌. 

தாவீதின்‌ குடும்பத்தாரும்‌ 


இஸ்ரவேல்‌ தேசத்திலே விசேஷமானவர்‌ 
களாயிருக்கிறார்கள்‌. 


பதால்‌ தன்னுடைய 

தாழ்த்துகிறார்‌. “என்‌ வீடும்‌. 
எம்மாத்திரம்‌” என்று தாவீது கர்த்தருக்கு. 
முன்பாக பணிவோடு சொல்லுகிறார்‌. 


1 நானாகமம்‌ - விரிவுரை 
ICHRONICLES - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தாவீதின்‌. குடும்பத்தார்‌ 
யூதாகோத்திரத்தைச்‌ சேர்ந்தவர்கள்‌. இந்தக்‌ 
கோத்தாத்திகிுந்து பிரபுக்களும்‌, 
ராஜாக்களும்‌ தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள்‌. 
ஆனால்‌ தாவீதோ தன்னுடைய 
குடும்பத்தாரைப்பற்றி ம்‌ 


மனத்தாழ்மையோடு சொன்னார்‌. 


அதற்கு கிதியோன்‌: ஆ 
ஆண்டவரே, நான்‌ இஸ்ரவேலை தனால்‌ 
ரட்சிப்பேன்‌: இதோ, மனாசேயில்‌ என்‌ 
குடும்பம்‌ மிகவும்‌ எளியது: என்‌ தகப்பன்‌ 
வீட்டில்‌ நான்‌ எல்லாரிலும்‌ சிறியவன்‌ 
என்றான்‌" (நியா 695) 


கிதியோனைப்போலவே, 

த்‌ முன்பாக தன்னைத்‌ 

விசுவாசிகள்‌ தங்களை 

கர்த்தருடைய சமுகத்திலே உயர்த்தக்கூடாது 

நம்மிடத்தில்‌ சுயபெருமை காணப்படக்கூடாது. 

கர்த்தருக்கு முன்பாக நாம்‌ வரும்போது, 
நம்மை வெறுமையாக்கி தாழ்த்தவேண்டும்‌. 


தாவீது கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
தன்னைத்‌ தாழ்த்தினாலும்‌, அவர்‌ கர்த்தரை 
கனம்பண்ணுகிறார்‌. கர்த்தரைக்‌ குறித்து 
பயயக்தியான வார்த்தைகளைப்‌ பேசுகிறார்‌, 
கர்த்தர்‌ தாவீதை இதுவரைக்கும்‌ கொண்டு 
வந்திருக்கிறார்‌. கர்த்தர்‌ அவரை 
இதுவரைக்கும்‌  குணப்படுத்தியிருக்கிறார்‌. 
கர்த்தர்‌ தாவீதுக்கு. இதுவரைக்கும்‌ 
ராஜாசனத்தைக்‌ கொடுத்திருக்கிறார்‌. 


தாவீதின்‌ சொந்த முயற்சிமினாலோ, 
பலத்தினாலோ, _பராக்கிரமத்தினாலோ, 
இந்த அவருக்கு 
கிடைக்கவில்லை. இது கர்த்தருடைய கிருபை. 
கர்த்தருடைய உதவி நமக்கு 
கிடைக்கவில்லையென்றால்‌, நாம்‌ 
ஒன்றுமில்லை. 


தாவீதும்‌ 





f= FTE 
TT 


கர்த்தர்‌ தாவீதுக்கு ஏற்கெனவே, 

அநேக நன்மைகளை செய்திருக்கிறார்‌. 

கர்த்தர்‌ இன்னும்‌ தாவீதுக்கு. அநேக 
செய்யப்போவதாக 
கர்த்தர்‌ 


கர்த்தர்‌ தாவீதுக்கு இன்னும்‌ ஏராளமான 
நன்மைகளை செய்யப்போவதாக 
வாக்குப்பண்ணுகிறார்‌ 


தாவீது கர்த்தருடைய சமுகத்தில்‌. 
தன்னைத்‌ தாழ்த்தி, கர்த்தராகிய 
ஆண்டவரே, இது இன்னும்‌ உம்முடைய 
பார்வைக்குச்‌ கொஞ்சகாரியமாயிருக்கிறது. 
என்று கர்த்தராகிய ஆண்டவராமிருக்கிற 
தேவரீர்‌ உம்முடைய அடியானுடைய 
வீட்டைக்‌ குறித்து. வெகுதூரமாயிருக்கும்‌ 
காலத்துச்செய்தியை 
முறைமையாய்ச்‌ சொன்னீரே" 
[நாளா 17) என்று 
விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 


மனுஷர்‌ 
(சோமு 7:19: 
பணிவோடு 


தாவீதுக்கு மனுஷர்‌ 
சொன்னார்‌. தாவீது 
காரியங்களையெல்லாம்‌, 
காலத்து, 
கர்த்தர்‌ அவருக்கு: 
சொன்னார்‌. கர்த்தரே மனுஷனை 
சிருஷ்டித்தவர்‌. கர்த்தர்‌ மனுஷனுடைய 
பாவத்தை மன்னிப்பதற்காக, தம்முடைய 
சொந்த இரத்தத்தையே கிரயமாகச்‌ செலுத்தி 
மீட்டுக்கொண்டார்‌. 


இரத்தத்தினால்‌ 
அவனை 


கர்த்தர்‌ 
முறைமையாய்ச்‌ 
ாதியார்த்கிராத 
வெகுதூரமாயிருக்கும்‌ 
செய்தியையெல்லாம்‌, 


ககம காண்பிப்பார்‌ என்று. ரி 
மனுஷனும்‌ எதிர்பார்த்திருக்கமாட்டார்கள்‌. 
கர்த்தர்‌ மனுஷனை மீட்டுக்கொண்டது. 
'தேவனுடைய தெய்வீக அன்பின்‌ வெளிப்பாடு. 


1 நானாகமம்‌ - விரிவுரை 
ICHRONICLES - COMMENTARY 


கர்த்தர்‌ மனுஷனோடு பிரியமாகவும்‌, 
ஐக்கியமாகவும்‌ இருப்பதுபோல, மனுஷன்‌ 
மற்ற மனுஷரோடு பிரியமாகவும்‌, 
ஐக்கியமாகவும்‌ இருப்பதில்லை. மனுஷனுடைய 
வழிகள்‌ வேறு. கர்த்தருடைய வழிகள்‌ வேறு. 


உயர்ந்தவராகவும்‌, 
உன்னதமானவராகவும்‌ இருந்தாலும்‌, அவர்‌ 


பார்க்கமாட்டான்‌. 
மேலானவர்களை நினைத்துப்‌ 
அவர்களிடத்திலிருந்து தனக்கு 
ஆதாயம்‌ கிடைக்குமா என்று எதிர்பார்ப்பான்‌. 
இது மனுஷனுடைய சிந்தனை. கர்த்தரோ 
பிரகாரமாக 


ஷனுக்கு 


அநேக 
செய்தாலும்‌, ்‌ 


கர்த்தருக்கு தீங்கு 
கர்த்தர்‌ தனக்கு செய்த 
நன்மைகளுக்கு 
நன்றிபில்லாதவனாயிருக்கிறான்‌. மனுஷன்‌ 
கர்த்தருக்கு விரோதமாக பாவம்‌ 
செய்யும்போது, அவன்‌ தன்‌ பாவத்திற்கு 
மனந்திரும்பி, தம்மோடுகூட 
ஒப்புரவாகவேண்டும்‌ கர்த்தர்‌ 
விரும்புகிறார்‌. 

கர்த்தர்‌ மனுஷன்மீது, ட 
இருக்கிறார்‌. அவனுக்கு 
'கிருபைகளை அதிகமாய்‌ வெளிப்படுத்திறார்‌. 


என்று 





f= THEN 
TT 


நன்மையும்‌ செய்யாதிருந்தாலும்‌, 

நமக்கு ஏராளமான நன்மைகளை 
செய்திருக்கிறார்‌. அவர்‌ நமக்கு 
இதுவரையிலும்‌ செய்த நன்மைகளே அதிகம்‌. 
நாம்‌ கர்த்தரிடத்திலிருந்து, இதற்குமேல்‌ 
அதிகமான நன்மைகளை எதிர்பார்க்க 
முடியாது. அப்படி எதிர்பார்ப்பதற்கு நமக்கு 
ஒரு தகுதியுமில்லை. 


கர்த்தர்‌ இதுவரைக்கும்‌ தனக்கு 
செய்த நன்மைகளை தாவீது நினைத்துப்‌ 
பார்த்து, "இனி தாவீது உம்மிடத்தில்‌ சொல்ல 
வேண்டியது என்ன? கர்த்தராகிய 
ஆண்டவராயிருக்கிற நீர்‌ உமது 
அடியானை அறிவீர்‌' (சோமு 7:20; 
[நாளா 1748) என்று கர்த்தரிடத்தில்‌. 
பணிவோடு சொல்லுகிறார்‌. 


தாவீது கர்த்தருடைய அடியான்‌ 

கர்த்தர்‌ தாவீதை அறிந்திருக்கிறார்‌. 

தாவீதுக்கு எது நன்மையானது என்றும்‌, 

எது அவருக்கு சந்தோஷத்தைக்‌ கொடுக்கும்‌ 

அறிந்திருக்கிறார்‌. 

வாக்குத்தத்தம்‌. 

போதுமான அளவு 
கொடுக்கப்பட்டிருக்கிறது. 


கர்த்தர்‌ 


கிறிஸ்துவைப்பற்றிய 
நமக்கு 
ஆசீர்வாதங்களும்‌ இடம்‌ 
கர்த்தர்‌ நம்மை அறிந்திருக்கிறார்‌. நமக்கு 
என்ன தேவை என்பதையும்‌ அறிந்திருக்கிறார்‌. 
நமக்குத்‌ தேவையானது எல்லாவற்றையும்‌, 
ர்‌. தம்முடைய கிருபையினால்‌ 
க்க கொடுப்பதாக 
வாக்குப்பண்ணியிருக்கிறார்‌. 
ஆகையினால்‌. நாம்‌ கர்த்தரிடத்தில்‌. 
இனியே வேண்டிக்கொள்வதற்கோ அல்லது 
ணுவத 


'வேண்டிக்கொள்வதற்கும்‌ அதிகமாக, 
நமக்கு கொடுக்கிறார்‌. 


1 நானாகமம்‌ - விரிவுரை 
ICHRONICLES - COMMENTARY 


கர்த்தருடைய கிருபை 

கர்த்தர்‌ தம்முடைய கிருபையை 
நமக்கு இலவசமாகக்‌ கொடுக்கிறார்‌. 
கர்த்தர்‌ நமக்கு காண்பிக்கும்‌ தயவுக்கு 
ஈடாக, நம்மால்‌ கர்த்தருக்கு 
ஒன்றையும்‌ செலுத்த முடியாது. கர்த்தர்‌ 
தம்முடைய கிருபையினாலேயே, 
தன்னை  இதுவரையிலுக்கும்‌ கொண்டு 
வந்திருக்கிறார்‌ என்றும்‌, தனக்கு இல்வளவு 
பெரிதான ஆசீர்வாதங்களை 
வாக்குத்தத்தமாய்ச்‌ சொல்லியிருக்கிறார்‌ 
என்றும்‌. தாவீது கர்த்தரிடத்தில்‌ 
பணிவோடு சொல்லுகிறார்‌. 


தாவீது கர்த்தரிடத்தில்‌ 
வாக்குத்தத்தத்தினிமித்தமும்‌, உம்முடைய 
சித்தத்தின்படியேயும்‌, இந்தப்‌ பெரிய 
காரியங்களையெல்லாம்‌ உமது அடியானுக்கு 
அறிவிக்கும்படிக்குத்‌ 'தயவுசெய்தீர்‌” 
சோமு 7:21; 1749) என்று 

பயபக்தியோடு சொல்லுகிறார்‌. 
கர்த்தர்‌ தனக்கு இதுவரையிலும்‌ செய்த 
நன்மைகளுக்காகவும்‌, கர்த்தர்‌ 
தனக்கு காண்பித்த மகாபெரிய 
காரியங்களுக்காகவும்‌, தாவீது கர்த்தரை 
நன்றியோடு குதிக்கிறார்‌. 


தாவீது கர்த்தருடைய மகிமையையும்‌, 


உம்முடைய 


நாளா 


என்று விளங்குகிறது; 

காதுகளாலே. 

காரியங்களின்படியும்‌, தேவரீருக்கு நிகரானவர்‌ 

இல்லை: உம்மைத்தவிர வேறே 
இல்லை (சோமு 7:22: 

17:20) என்று சொல்லி 
பயபக்தியோடு கர்த்தரைத்‌ 


நாளா 
தாவீது 
துதிக்கிறார்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய கிருபையினால்‌. 
தாவீதை உயர்த்தியிருக்கிறார்‌. அவர்‌ 
தாவீதுக்கு இஸ்ரவேல்‌ தேசத்திலே 
கனத்தையும்‌, மகிமையையும்‌ 
கட்டளையிட்டிருக்கிறார்‌. தாவீது இஸ்ரவேல்‌ 
த்தில்‌ உயர்ந்தவராகமிருந்தாலும்‌, 
ன்‌ தேவனாகிய 
தாவீதைவிட உயர்ந்தவராயிருக்கிறார்‌. 


கர்த்தர்‌ 





f= FTE 
ETT 


மகிமையைக்‌ காண்கிறார்‌. 
தாவீதைப்போலவே நாமும்‌, கர்த்தரோடு 
நெருங்கிய ஐக்கியத்திற்குள்‌ வரும்போது, 
அவருடைய மகிமையையும்‌, மகத்துவத்தையும்‌ 
அதிகமாய்‌ தரிசித்து, அவரை நன்றியோடு 
துதிக்கவேண்டும்‌. 


தாவீதைப்போலவே நாமும்‌, கர்த்தரைப்‌ 
பார்த்து, "தேவனாகிய கர்த்தரே, நீர்‌ 


பூமியிலும்‌ ஒருவருமில்லை. 
தேவனாகிய கர்த்தரைத்‌ 


தவிர வேறு தேவனுமில்லை. 


வீ; டைய 
மத்தி பனா ர எல்சா 
பேசுகிறார்‌ உம்முடைய ஜனமாகிய 
இஸ்ரவேலுக்கு நிகரான ஜனமும்‌ உண்டோ? 
பூலோகத்து ஜாதிகளில்‌ ந்‌ 
ஜாதியைத்‌ தேவன்‌ தமக்கு 
மீட்கிறநற்கும்‌ தமக்குக்‌. 
விளங்கப்பண்ணுகிறதற்கும்‌ 

தேவரீர்‌ எகிப்திலிருந்து மீட்டுக்கொண்டுவந்த 
உம்முடைய ஜனத்திற்குமுன்பாகப்‌ 
பல்கன! போய வலக நந்தி 
உம்முடைய தேசத்திற்கும்‌, அதிலிருந்த 
ஜாதிககுக்கும்‌ கக்‌ தேவர்களுக்கும்‌, 
உமது, விளங்கச்செய்து. 
உம்முடைய ப்ப இஸ்ரவேலர்‌ 
என்றைக்கும்‌ உம்முடைய ஜனமாயிருப்பதற்கு 
அவர்களைத்‌ திடப்படுத்தி, கர்த்தராகிய 
நீர்தாமே அவர்களுக்கு, தேவனானீர்‌" 
(சோமு 7:23,24; 1நாளா 17:21,22) என்று 
தாவீது இஸ்ரவேல்‌ ஜனங்களைப்பற்றிச்‌ 
சொல்லுகிறார்‌. 


இஸ்ரலேலின்‌ தேவரீருக்கு நிகரானவர்‌. 
ஒருவருமில்லை. அவரை தவிர வேறே 
தெய்வமில்லை என்று தாவீது இஸ்ரவேலின்‌ 
தேவனாகிய கர்த்தரைப்பற்றி உயர்வாகச்‌ 
சொன்னார்‌. இப்போதோ இஸ்ரவேல்‌ 
ஜனங்களைப்பற்றியும்‌ தாவீது உயர்வாகச்‌ 
சொல்லுகிறார்‌. “உம்முடைய  ஜனமாகிய 
இஸ்ரவேலுக்கு நிகரான ஜனமும்‌ உண்டோ" 
என்று தாவீது கேட்கிறார்‌. 


இஸ்ரவேல்‌ 


1 நானாகமம்‌ - விரிவுரை 
ICHRONICLES - 


COMMENTARY 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
அநேக நன்மைகளை செய்திருக்கிறார்‌. 
கர்த்தர்‌ அவர்களை எகிப்தின்‌ 
அடிமைத்தனத்திலிருந்து மீட்டுக்கொண்டார்‌. 
கர்த்தர்‌ அவர்களுக்காக பயங்கரமான 
பெரிய காரியங்களை செய்தார்‌. கர்த்தர்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ மத்தியிலே தம்முடைய 
மகிமையை விளங்கப்பண்ணினார்‌. 


ஜனத்திற்காக 


எகிப்தின்‌ 
இஸ்ரவேல்‌ 
மீட்டுக்கொண்டது, 
இயேசுகிறிஸ்து. 
ஆத்துமாக்களை 
மீட்டுக்கொள்வதற்கு அடையாளமாக இங்கே 
சொல்லப்பட்டிருக்கிறது. 
கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ ஜனங்களை 
அந்நிய ஜாதிகளிலிருந்தும்‌ அவர்களுடைய 
தேவர்களிலிருந்தும்‌ மீட்டுக்கொண்டார்‌. 
புதிய ஏற்பாட்டுக்காலத்து விசுவாசிகளாகிய 
நம்மை, நம்முடைய கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்து, இந்தப்‌ பிரபஞ்சத்தின்‌. 
மாயைகளிலிருந்தும்‌, 


மாம்சப்பிரகாரமான 
பாவக்கிரியைகளிலிருந்தும்‌ 


ப்ச்‌ 
கொண்டார்‌. 'விகளை 


நாக கிறிஸ்து இயேசு இந்த 
வந்தார்‌ 


கர்த்தர்‌ 
அடிமைத்தனத்திலிருந்து 
ஜனத்தாரை 

ம்‌ கர்த்தராகிய 


என்றென்றைக்கும்‌ 
ஜனமாயிருக்கவேண்டும்‌. 
அவர்கள்‌ கர்த்தருக்கு 
ஜாதியாயிருக்கவேண்டும்‌. 
கர்த்தர்‌ அவர்களை 
மீட்டுக்கொண்டார்‌. கர்த்தர்‌ அவர்களை 
தமக்காக பரிசத்தப்படுத்தி, தமக்காக 
திடப்படுத்திக்கொண்டார்‌. கர்த்தர்‌ 
ய மகிமையை [வர்க 
ரங்கள்‌ செய்யவேண்டும்‌ என்பதற்காகவும்‌ 


அவர்களுக்கு முன்பாக பயங்கரமான 
பெரிய காரியங்களை நடத்தினார்‌. 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ ஜனத்தாரோடு 
உடன்படிக்கை செய்துகெ! 
அவர்களும்‌ 

செய்துகொண்டார்கள்‌. 

என்றென்றைக்கும்‌ 
ஜனமாயிருக்கவேண்டும்‌. 
என்றென்றைக்கும்‌ 
தேவனாயிருக்கவேண்டும்‌. 





i FTE 
ETT 


கர்த்தருடைய உடன்படிக்கை மாறாத 
உடன்படிக்கையாயிருக்கிறது. கர்த்தர்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனத்தை திடப்படுத்தினார்‌. 
தம்முடைய 
அவர்களுக்கு 

இஸ்ரவேலின்‌ 

தாமே அவர்களுக்கு தேவனாயிருக்கிறார்‌. 


தாவீது கர்த்தருடைய சமுகத்தில்‌. 
ஜெபம்பண்ணும்போது, தன்னுடைய 
பணிவான விண்ணப்பங்களினால்‌ 


ஜெபத்தை நிறைவு செய்கிறார்‌. 


"உனக்கு, 
இஸ்ரவேலின்‌ ர்க்‌ சேனைகளின்‌ 
குர்த்தராமிருக்கிற நீர்‌ உமது அடியானின்‌ 
செவிக்கு வெளிப்படுத்தினர்‌; 
ஆகையால்‌ உம்மை நோக்கி இந்த. 
விண்ணப்பத்தைச்‌ செய்ய உமது அடியானுக்கு 
மனத்தைரியம்‌ கிடைத்தது" (சோமு 7:27; 
நாளா 17:25) என்று தாவீது கர்த்தருடைய 
சமுகத்திலே பணிவோடு 
விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 


தன்னுடைய 
கேட்பது, 
பெரிய 

காரியங்களை கர்த்தரிடத்தில்‌ கேட்கிறார்‌. 

கர்த்தருடைய ரத்‌ 

வாக்குத்தத்தங்களும்‌ 

'சொல்லப்பட்டிருப்பதினால்‌, 

தன்னுடைய 

'வேண்டுதல்களையும்‌ 

மனத்தைரியத்தோடு க்‌ 

கர்த்தரிடத்தில்‌ 

காரியமாகமிருந்தாலும்‌, 

கர்த்தருக்கு சாதாரண காரியங்களாகவும்‌, 

அற்பகாரியங்களாகவும்‌ இருக்கிறது. 

தாவீது கர்த்தரிடத்தில்‌ இந்தக்‌ 

காரியங்களை கேட்பதற்கு முன்பாகவே. 

கர்த்தர்‌ தாவீதுக்கு இதைவிட பெரிய 

காரியங்களை வாக்குத்தத்தமாய்ச்‌ 

'சொல்லியிருக்கிறார்‌. 


தாவீது 
ஜெபத்திலே, 
அதிகமாயிருக்கிறது. தாவீது. 


கர்த்தரிடத்தில்‌ 


1 நானாகமம்‌ - விரிவுரை 
ICHRONICLES - 


COMMENTARY 


வாக்குத்தத்தம்‌ 
கர்த்தர்‌ உண்மையுள்ளவர்‌. 
வாக்குமாறாதவர்‌. தாவீது 
நம்பிக்கையாயிருக்கிறார்‌. 
சொன்னதை செய்வார்‌ என்று தாவீது 
நம்புகிறார்‌. “இப்போதும்‌ தேவனாகிய 
கர்த்தாவே நீர்‌ உமது அடியானையும்‌ 
அவன்‌ வீட்டையும்‌ குறித்துச்‌ சொன்ன 
ர்த்‌ என்றென்றைக்கும்‌ 
தேவரீர்‌ சொன்னபடியே 
" (சோமு 7:25; நாளா 17:23) 
தாவீது கர்த்தரிடத்தில்‌ 
ஜெபம்பண்ணுகிறார்‌. 
கர்த்தருடைய வார்த்தைகளும்‌, 
அவருடைய கிரியைகளும்‌ ஒன்றாயிருககும்‌ 
கர்த்தரிடத்தில்‌ முரண்பாடுகள்‌ காணப்படாது. 
கர்த்தர்‌ எதைச்‌ சொல்லுகிறாரோ 
அதை நிச்சயமாய்ச்‌ செய்வார்‌. அவர்‌ 
பல்‌ செய்வாரோ அதை மாத்திரமே 
சொல்லுவார்‌. ற்‌ 
பொய்சொல்லுவதற்கோ 
மனுஷனல்ல. மனுஷன்‌ 
சொல்லுவான்‌ அதன்‌ 
அவன்‌ மனம்மாறி, வேறொன்றை செய்வான்‌. 
கர்த்தரிடத்தில்‌ இப்படிப்பட்ட மாறுபாடுகள்‌ 
இருக்காது என்று தாவீது நம்புகிறார்‌. 


கர்த்தர்‌ 
கர்த்தரிடத்தில்‌ 
கர்த்தர்‌ தாம்‌ 


தகைய 


நிறைவேறவேண்டுபென்று, 

கர்த்தரிடத்தில்‌ விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 
தாவீது கர்த்தரிடத்தில்‌. அதிகமாக 
ஆசைப்படவில்லை. அதே வேளையில்‌ அவர்‌ 
கர்த்தரிடத்தில்‌ குறைவாகவும்‌ 
எதிர்பார்க்கவில்லை. கர்த்தர்‌ தனக்கு 
சொன்ன வார்த்தை நிறைவேறவேண்டும்‌. 
என்று தாவீது விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 


“இப்போதும்‌ தேவனாகிய கர்த்தாவே, 
நீர்‌ உமது அடியாணையும்‌ அவன்‌ 
வீட்டையும்‌ குறித்துச்‌ சொன்ன வார்த்தையை 
நிலைவரப்படுத்த, 

செய்தருளும்‌" 
17:23) என்பதே 


ஏறெடுக்கும்‌ 


சொன்னபடியே 
225; நாளா 
கர்த்தரிடத்தில்‌ 





ழ்‌ நயனா 
யாய 


தாவீது கர்த்தரிடத்தில்‌ 
ஜெபம்பண்ணும்போது, கர்த்தருடைய நாமம்‌ 
என்றென்றும்‌ மகிமைப்படுவதாக என்று 
சொல்லி ஜெபம்பண்ணுகிறார்‌. கர்த்தருக்கு 
மகிமை உண்டாகவேண்டும்‌. தன்னுடைய 
நாமத்திற்கு மகிமை ஏற்பட்டாலும்‌, மகிமை 
ஏற்படாவிட்டாலும்‌, கர்த்தருடைய நாமம்‌ 
என்றென்றைக்கும்‌ மகிமைப்படவேண்டும்‌ 
என்று, தாவீது கர்த்தரிடத்தில்‌. 
வேண்டிக்கொள்கிறார்‌ 
தன்னுடைய வீட்டுக்காக 
கிறார்‌. கர்த்தர்‌ தாவீதின்‌ 
வீட்டைக்‌ குறித்து ஏற்கெனவே தம்முடைய 
வார்த்தைகளை சொல்லியிருக்கிறார்‌. 
கர்த்தர்‌ சொன்ன வார்த்தைகள்‌ 
நிறைவேறவேண்டும்‌ தாவீது. 
ஜெபிக்கிறார்‌ 


“இப்போதும்‌ உமது அடியானின்‌ வீடு 

என்றைக்கும்‌ உமக்கு முன்பாக இருக்கும்படி 

சீர்வதித்தருளும்‌; கர்த்தரான 

தேவரீர்‌ அதைச்‌ சொன்னீர்‌, 

உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது 

அடியானின்‌ வீடு ன்‌ ம்‌ 
ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக" 


என்று 


ஆண்டவரா। 


அடியானாகிய தாவீதின்‌ வீடு 


உமக்கு 
முன்பாக நிலைநிற்பதாக” (சோமு 7:26; 
நாளா 17:24) என்பதே தாவீதின்‌ 
'ஜெபமாயிருக்கிறது. 


1 நாணாகமம்‌ - விரிவுரை 
ICHRONICLES - COMMENTARY 


தாவீது கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
தனக்காகவும்‌, தன்னுடைய வீட்டிற்காகவும்‌ 
ஜெபம்பண்ணும்போது, கர்த்தரை 
மகிமைப்படுத்துகிறார்‌. கர்த்தருடைய 
வார்த்தைகளை கனம்பண்ணுகிறார்‌. 

“இப்போதும்‌: 
ஆண்டவரே, நீரே தேவன்‌; 
வார்த்தைகள்‌ சத்தியம்‌: 
அடியானுக்கு இந்த  நல்விசேஷங்களை 
வாக்குத்தத்தம்பண்ணினீர்‌" (சோமு 7:28; 
நாளா 17:26) என்று தாவீது 
கர்த்தரையும்‌, அவருடைய வார்த்தைகளையும்‌ 
கனம்பண்ணுகிறார்‌. 


கர்த்தராகிய 
உம்முடைய 
தேவரீர்‌ உமது 


தது தன்னுடைய வீட்டக்கறித்த 
ஏ ஜெயம்‌, 
ன்னால்‌ 


பரிபூரணமாக 


தேவனுடைய 
உட்கார்ந்திருக்கிறார்‌. 
ராஜ்யம்‌ நித்தியமானது. 
அது பரிபூரணமானது. 


“இவரோ, பாவங்களுக்காக 
பலியைச்‌ செலுத்தி, 
தேவனுடைய 
இனித்‌: 
தமது 
வரைக்கும்‌. 
(எபி 10:12,13). 


ஒரே 
என்றென்றைக்கும்‌ 
வலதுபாரிசத்தில்‌ உட்கார்ந்து, 
தம்முடைய சத்துருக்களைத்‌ 
பாதபடியாக்கிப்போடும்‌ 
காத்துக்கொண்டிருக்கிறார்‌” 





i FTE 
TT 


நாம்‌ முதலாவதாக தேவனுடைய 
ராஜ்யத்தையும்‌, அவருடைய நீதியையும்‌ 
தேடவேண்டும்‌... அப்போது நம்முடைய 
தேவனாகிய கர்த்தர்‌, நாம்‌ தேடுவதோடு, 
அநேக ஆசீர்வாதங்களையும்‌ 
சேர்த்துக்கொடுப்பார்‌ தாவீதின்‌ 
ராஜ்யபாரத்தின்போது, அவருக்கு இஸ்ரவேல்‌ 
தேசத்திலும்‌ ஆசீர்வாதமுண்டாயிற்று மற்ற 
தேசங்களிலிருந்தும்‌ அவருக்கு ஆசீர்வாதம்‌ 
வந்தது. 

தாவீது பெலிஸ்தரையும்‌, 
மோவாபியரையும்‌, சோபாவின்‌ ராஜாவையும்‌, 
சீரியரையும்‌ முறியடிக்கிறார்‌ (நாளா 1831-8). 
ஆமாத்தின்‌ ராஜாவும்‌. ஏதோமியரும்‌ 
தாவீதுக்கு குப்பம்‌ கட்டுகிறார்கள்‌ 
நாளா 18943) 
ன்போது 
க்கிறது. 


a புஸ்தகத்தில்‌ 
இந்த சம்பவங்கள்‌, 


அதிகாரத்திலும்‌ 


ஈல்திலுடைய ராஜ்யபாரத்‌ 
இஸ்ரவேல்‌ மும்‌ பட்‌ 


நாளா 1: ந்‌ 
சொல்லப்பட்டிருக்கிற 
சோமு 8-தவது 
சொல்லப்பட்டிருக்கிறது. 


தாவீது தேவனுடைய 

முதலாவதாக தேடுகிறார்‌ து சமான்‌ 

்‌ ப்‌ பிடித்து அதிலே தன்‌ 

தங்கியிருக்கிறார்‌. அவர்‌ 

பெட்டியையும்‌ தாவீதின்‌ 
கோட்டைக்கு கொண்டு வருகிறார்‌ 


ட ற்கு பின்பு, தாவீது இஸ்ரவேலுக்கு 
சத்துருக்களாயிருக்கிறவர்களோடு 
யுத்தம்பண்ணுகிறார்‌. ர்‌ 
தாவீதுக்கு யுத்தங்களிலே தக்‌ 
கொடுக்கிறார்‌. 


தாவீதுக்கு அநேகர்‌ 
கொண்டுவருகிறார்கள்‌. 


யுத்தம்பண்ணின 
கொள்ளைப்பொருட்களை 
வருகிறார்‌. தாவீது அவற்றை கர்த்தருக்கு 
பிரதிஷ்டைபண்ணுகிறார்‌. 


1 நானாகமம்‌ - விரிவுரை 
ICHRONICLES - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தாவீதின்‌ ஆளுகையும்‌ 
ஆசீர்வாதமாயிருக்கிறது. தாவீது இஸ்ரவேல்‌ 
ஜனத்தார்‌ எல்லோருக்கும்‌ நீதியும்‌ 
நியாயமும்‌ செய்து வருகிறார்‌. தாவீதுக்கு 
இராணுவ தலைவர்களும்‌, மந்திரிகளும்‌, 
ஆசாரியர்களும்‌, சம்பிரதிகளும்‌, 
பிரதானிகளும்‌ இருக்கிறார்கள்‌. தாவீது 
வர வர விருத்தியடைகிறார்‌. தாவீதின்‌ 
ராஜாசனமும்‌ உறுதியாயிருக்கிறது. 


தாவீது முறியடித்த ஜாதியார்‌ 
நோனா 18:1-8 


நோனா 18:1. இதற்குப்பின்பு, தாவீது 
பெலிஸ்தரை முதிய 

அவர்களைக்‌: 

காத்பட்டணத்தையும்‌ 
கிராமங்களையும்‌. 

கையிலிருந்து பிடித்துக்கொண்டான்‌. 


1தானா 18:2. அவன்‌ மோவாபியரையும்‌ 
முறிய அடித்ததினால்‌, மோவாபியர்‌ 
தாவீதைச்‌ சேவித்து அவனுக்குக்‌ 
காணிக்கைகளைச்‌ செலுத்தினார்கள்‌. 


1தானா 18:9. சோபாவின்‌ ராஜாவாகிய 
ஆதாரேசர்‌ ஐபிராத்‌ நதியண்டையில்‌ 
தன்‌ இராணுவத்தை 
நிறுத்தப்போகிறயோது, தாவீது 
அவனையும்‌ ஆமாத்தின்‌ கிட்டே முறிய 
அடித்தான்‌. 


நநானா 18:4. அவனுக்கு இருந்த 
ஆயிரம்‌ இரதங்களையும்‌ ஏழாயிரம்‌ 
குதிரைவீரரையும்‌ இருபதினாயிரம்‌ 
காலாட்களையும்‌ பிடித்து, இரதங்களில்‌ 
நாது இரதங்களை வைத்துக்‌ 
கொண்டு, மற்றவைகளையெல்லாம்‌ 
துண்டாடிப்போட்டான்‌. 


1நானா 18:5. சோபாவின்‌ ராஜாவாகிய 
ஆதாரேசருக்கு. உதவிசெய்யத்‌ 
தமஸ்குபட்டணத்தாராகிய சீரியர்‌ 
வந்தார்கள்‌; தாவீது சீரியரில்‌ 
இருபத்தீராயிரம்பேரை 
வெட்டிப்போட்டு, 





i THE 
TT 


நானா 
சீரியாவிலே த 
வைத்தான்‌; சீரியர்‌ தாவீதைச்‌ சேவித்து 
அவனுக்குக்‌ காணிக்கைகளைச்‌: 
செலுத்தினார்கள்‌; தாவீது போன 
இடத்திலெல்லாம்‌ கர்த்தர்‌ அவனைக்‌ 
காப்பாற்றினார்‌. 


1நானா 18:7. ஆதாரேசரின்‌ சேவகருக்கு 
பொன்‌ பரிசைகளைத்‌ 
எடுத்து, அவைகளை 


எருசலேழுக்குக்‌ கொண்டுவத்தான்‌. 


1நானா 18:8. 
பட்டணங்களாகிய 
கூனிலுமிருந்து 
திரனான 
எடுத்துக்கொண்டுவந்தான்‌; அதினாலே 
சாலொமோன்‌. வெண்கலக்‌ 
கடல்தொட்டியையும்‌ தூண்களையும்‌. 
வெண்கலத்‌ தட்டுமுட்டுகளையும்‌. 
உண்டாக்கினான்‌. 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌  புத்திரருக்கு 
கானான்‌ சத்தை சுதந்தரமாகக்‌ 
கொடுத்திருக்கிறார்‌.. ஆனால்‌ இஸ்ரவேல்‌: 
புத்திரரோ, கானான்‌ தேசத்தை 
முழுவதுமாக  சுதந்தரித்துக்கொள்ளவில்லை. 
கானான்‌ தேசத்திலே இஸ்ரவேலரோடு 
புறஜாதி ஜனங்களும்‌ குடியிருக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ இஸ்ரவேலுக்கு விரோதமாக 
யுத்தம்பண்ணுகிறார்கள்‌ சத்துருக்கள்‌ 
இஸ்ரவேலரை, அவர்களுடைய 
பட்டணங்களிலிருந்து துரத்திவிட்டு, அங்கே 
குடியிருக்கிறார்கள்‌. 


18:8. 


ஆதாரேசரின்‌. 


தாவீது 
Q 


கர்த்தருடைய வாக்குத்தத்தின்‌ 
பிரகாரம்‌, கானான்‌ தேசம்‌ முழுவதும்‌ 
இஸ்ரவேலருக்கு சுதந்தரவீதமாயிருக்க 
வேண்டும்‌. இஸ்ரவேலுக்கு விரோதமாக 
சத்துருக்களாயிருக்கிறவர்கள்மீது தாவீது 
யுத்தம்பண்ணுகிறார்‌. இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌. 
சத்துருக்களிடம்‌ இழந்துபோன 
பட்டணங்களையும்‌, உரிமைகளையும்‌ 
தாவீது திரும்ப மீட்டுக்கொள்கிறார்‌. 

தாவீது, தேவனுடைய பெட்டியை, 
அதற்காக போட்ட கூடாரத்திலே வைக்கிறார்‌. 
கர்த்தரை ஆராதிப்பதற்கு ஆசாரியர்களையும்‌, 
லேலியரையும்‌ 
கர்த்தரை 
கீதங்களை ற 
கர்த்தரிடத்தில்‌ ண்ணி, 
நெருங்கிய ஐக்கியத்திலிருக்கிறார்‌. 


1 நானாகமம்‌ - விரிவுரை 
ICHRONICLES - COMMENTARY 


கர்த்தர்‌ தனக்கு 

கடமைகளை 

ஒவ்வொன்றாய்‌ நிறைவேற்றுகிறார்‌. தாவீதின்‌ 

கிரியைகளில்‌ வேகமும்‌, விவேகமும்‌, 
தைரியமும்‌, பெலமும்‌ இருக்கிறது. 

பெலிஸ்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 

எப்போதுமே சத்துருக்களாயிருக்கிறார்கள்‌. 

தாவீது பெலிஸ்தரைக்‌ கீழ்ப்படுத்துகிறார்‌. 

தாவீது முறியடித்த ஜாதியாரைப்பற்றி இந்த 

வசனப்பகுதியில்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 

அவர்களின்‌ விவரம்‌ வருமாறு: 


1. பெலிஸ்தர்‌ (1நாளா 18:1) 
2. மோவாபியர்‌ 
சோபா புத்திரர்‌ 


சீரியர்‌ நாளா 185-6) 


நாளா 18:21) 


நாளா 18:3) 


5. ஏதோமியர்‌ நாளா 1841-12) 
அம்மோன்‌ புத்திரர்‌ (நாளா 1841-12) 
அமலேக்கியர்‌ (நாளா 18:11) 


பெலிஸ்தரை முறிடியத்து 
கீழ்ப்படுத்துகிறார்‌. 
உலகப்பிரகாரமான காரியங்கள்‌ 
இதுபோலவே நிலையற்றதாகமிருக்கும்‌. ஒரு 
காலத்தில்‌ ஐஜசுவரிய செழிப்போடும்‌, 
வல்லமையோடும்‌ இருந்தவர்கள்‌, பின்பு 
ஐசுவரியயில்லாமல்‌, பெலனற்றுப்‌ 
போகிறார்கள்‌. உலகப்பிரகாரமான 
ஆசீர்வாதங்கள்‌ தங்களிடத்தில்‌ 
நிரந்தரமாக தங்கியிருக்கும்‌ 
என்று நினைக்கிறவர்கள்‌, பெலிஸ்தரைப்போல 
ஏமாந்துபோவார்கள்‌. 


தாவது முதலாவதாக பெலிஸ்தருக்கு 
யுத்தம்பண்ணுகிறார்‌. 

தாவீது. தண முறிய அடித்து, 
அவர்களைக்‌  கீழ்ப்படுத்தி,  மேத்தேக்‌ 
அம்மாவைப்‌ பிடித்துக்கொள்கிறார்‌. 
சோமு 84; 1821). ள்‌ 
நீண்டகாலமாக 
ஒடுக்கினார்கள்‌. 
புத்திரரை நெருக்கினார்கள்‌. 


நாளா 





f= THE 
TT 
ன்‌ 


மத்தப்பண்ணினார்கள்‌. ஒரு சில யுத்தங்களில்‌ 
சவலுக்கு பெலிஸ்தர்மீது வெற்றி கிடைத்தது. 
பின்பு இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ பெலிஸ்தருக்கு 
விரோதமாக யுத்தம்பண்ணியபோது, சவலும்‌ 
அவருடைய மூன்று குமாரரும்‌ 
யுத்தக்களத்திலே செத்துப்போனார்கள்‌. 
நியாயாதிபதிகளின்‌ காலத்தில்‌ 
சிம்சோன்‌ பெலிஸ்தருக்கு விரோதமாக. 
யுத்தம்பண்ண ஆரம்பித்தார்‌. அப்போது 
கர்த்தர்‌, “நீ கர்ப்பந்தரித்து, ஒரு குமாரனைப்‌ 
பெறுவாய்‌; அவன்‌ தலையின்மேல்‌ சவரகன்‌ 
கத்தி படலாகாது: அந்தப்‌ பிள்ளை 
பிறந்ததுமுதல்‌ தேவனுக்கென்று 
நசரேயனாயிருப்பான்‌: அவன்‌ இஸ்ரவேலைப்‌ 
பெலிஸ்தரின்‌ கைக்கு நீங்கலாக்கி ரட்சிக்கத்‌ 
தொடங்குவான்‌ என்றார்‌" (நியா 13:5). 
பெலஸ்தருக்கு விரோதமாக, பல 
வருஷங்களுக்கு முன்பு யுத்தம்‌ 
ஆரம்பிக்கப்பட்டாலும்‌, தாவீதின்‌ 
காலத்தில்தான்‌ பெலிஸ்தருக்கு விரோதமான 


சதன்‌. ரன்‌ ஒண்வேல 
பெலிஸ்தரின்‌ கையிலிருந்து முற்றிலுமாய்‌ 
இரட்சிக்கிறார்‌ 

அம்மா  பெலிஸ்தரின்‌ 
இது அவர்களுக்கு 
பட்டணமாயிருக்கிறது. 
பெலிஸ்தர்கள்‌ மேத்தேக்‌ அம்மாவிலே 
தங்களுடைய சேனையோடு 
பாளயமிறங்குவார்கள்‌. இது காத்‌ 
தேசத்திலுள்ளது. 


யோவாபும்‌ அபிசாயும்‌. 
சூரியன்‌ அஸ்தமிக்குமட்டும்‌ அப்னேரைப்‌ 
பின்தொடர்ந்தார்கள்‌:: 'கிபியோன்‌ 

வனாந்தரவழிக்கு அருகான 


எதிரே இருக்கிற அம்மா 
வந்தார்கள்‌" சோமு 2:24). 


மேடு என்பது, சேத்த 
பெயருக்கு க்‌ 

' பெலிஸ்தரின்‌ சேனை 

பாளயமிறங்கி, 

இஸ்ரவேல்‌ ஜனத்தாரை கடிவாளம்‌ போட்டு 
ஒடுக்குவது போல ஒடுக்கினார்கள்‌. தாவீது 
மேத்தேக்‌ அம்மாவைப்‌ பிடித்துக்கொண்டார்‌. 


பிரதான பட்டணம்‌. 
ராஜதானி 


கீயாவுக்கு 
மேடுமட்டும்‌. 


1 நானாகமம்‌ - விரிவுரை 
ICHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


அவர்‌ பெலிஸ்தரை முறியடித்தார்‌. பெலிஸ்தர்‌ 

யிலும்‌ இஸ்ரவேலரைக்‌ 

இப்போது இஸ்ரவேலர்‌ 

கீழ்ப்படுத்துகிறார்கள்‌. 

ம்‌ பெலிஸ்தரின்‌ 

இப்போது அந்தக்‌ 

கடிவாளம்‌ க ்த்‌ கையிலும்‌, இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ கையிலும்‌ இருக்கிறது. 


மோவாபியரையும்‌ முறிய 

அவர்களைத்‌ தரைமட்டம்‌ 

ர்‌. தாவீது அவர்கள்மேல்‌ 

இரண்டுபங்கு  மனுஷரைக்‌. 

கொன்றுபோட்ு ஒரு பங்கை உயிரோடே 

2... இல்லிதமாய்‌ மோவாபியர்‌ 

சேவித்து, அவருக்குக்‌. 

கப்பங்கட்டுகிறவர்களானார்கள்‌ (சோமு 8;2; 
நாளா 18:2). 


தாவீது மோவாபியரின்‌ தேசத்தை 
மூன்று பங்காக பிரிக்கிறார்‌. அந்த தேசத்தின்‌ 
இரண்டு பங்கை அழித்துப்போடுகிறார்‌. 
மீதமுள்ள ஒரு பங்கை அழித்துப்போடாமல்‌ 
வைக்கிறார்‌. மோவாபியரில்‌ மூன்றில்‌ 

ஒரு பங்கு மனுஷர்‌ உயிரோடிருக்கிறார்கள்‌. 
இவர்கள்‌ இஸ்ரவேல்‌ தேசத்தாருக்கு, 
வேலையாட்களாயிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
இஸ்ரவேல்‌ தேசத்தின்‌ நிலத்தை 
பமிரிடுகிறார்கள்‌. 

பிலேயாம்‌ 
சொன்ன தீர்க்கதரிசனம்‌. 
நிறைவேறுகிறது. “அவரைக்‌ காண்பேன்‌, 
இப்பொழுது அல்ல; அவரைத்‌ தரிசிப்பேன்‌, 
சமீபமாய்‌ அல்ல: ஒரு நட்சத்திரம்‌ 
யாக்கோபிலிருந்து உதிக்கும்‌, ஒரு 
செங்கோல்‌ இஸ்ரவேலிலிருந்து எழும்பும்‌; 
அது மோவாபின்‌. ்‌ 
நொறுக்கி,  சேத்புத்திரர்‌ 
நிர்மூலமாக்கும்‌" (எண்‌ 24:17) 


மோவாபைக்‌ குறித்து 
இங்கு 


காப்‌ மரிக்கும்‌ வரையிலும்‌ 
சொவாயியர்‌ இஸ்ரவேலுக்கு கபம்‌ 
கட்டுகிறவர்களாயிருந்தார்கள்‌. அதன்‌ பின்பு 
மோவாபியர்கள்‌ இஸ்ரவேலுக்கு 
விரோதமாகக்‌. கலகம்பண்ணினார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனத்தாரால்‌ அவர்களை 
ஒடுக்க முடியவில்லை. 





i a 
TT 


'மோவாபின்‌ 
ஆடுமாடுகள்‌ 
இஸ்ரவேலின்‌: 
இலட்சம்‌ 
இலட்சம்‌ 
செலுத்திவந்தான்‌. 
மோவாபின்‌ ராஜா இஸ்ர 
விரோதமாய்க்‌ 
(2இராஜா 3:4,5). 


தாவீது சீரியரையும்‌ முறியடிக்கிறார்‌. 
இவர்கள்‌ அராமியர்‌ என்றும்‌ 
அ தாக்‌ சீரியர்கள்‌ இரண்டு 


து 
சீரியரைப்பற்றி 
சொல்லப்பட்டிருக்கிறது. 


ராஜாவாகிய மேசா 
பெருத்தவனாயிருந்து. 
ராஜாவுக்கு 
ஆட்டுக்குட்டிகளையும்‌, 
குறும்பாட்டுக்கடாக்களையும்‌ 
காப்‌ இறந்துபோனபின்‌. 


“தாவ 
தேசத்துச்‌ சீரியரோடும்‌, 
சீரியரோடும்‌ யுத்தம்‌ 
யோவாப்‌ திரும்பி 


மொசொபொத்தாமிய 
சோபா தேசத்துச்‌ 
பண்ணினபோது, 
உப்புப்பள்ளத்தாக்கிலே. 
ஏதோமியரில்‌ பன்னீராயிரம்பேரை 
வெட்டனபோது, அவன்‌ சாட்சியை 
விளக்குவிக்கும்‌ ஆறு நரம்புக்‌ கின்னரத்திலே 
போதிப்பதற்காகப்‌ பாடினதும்‌. 
இராகத்தலைவனுக்கு ஒப்புவித்ததுமான 
மிக்தாம்‌ என்னும்‌ சங்கீதம்‌)" (சங்‌ 60). 
சீரியாவில்‌ ஆப்னா, பர்பார்‌ ஆகிய 
நதிகள்‌ உள்ளன.  தமஸ்கு சீரியாவின்‌ 
தலைநகரம்‌, சோபாவின்‌ ராஜா 
சீரியாவோடு சேர்ந்துகொள்கிறான்‌. 
ரேகோபின்‌ குமாரனாகிய ஆதாதேசர்‌ 
என்னும்‌ ன்‌ 
ஜபிராத்து, 
இருக்கிற 
தன்‌ 
(சோமு சீரியாவின்‌ 
சோபாவின்‌ ராஜாவும்‌ 
சீமையிலிருக்கிறார்கள்‌. 


வசமாக்கிக்கொள்ளப்போகிறான்‌ 


83) ராஜாவும்‌ 


வடக்கு 


தாவீது சோபாவின்‌ 
ஆதாதேசரை முறியடிக்கிறார்‌. ஆதாதேசர்‌ 
ஐபிராத்து நதியண்டையில்‌ இருக்கிற 
சீமையைத்‌ திருப்பி தன்‌ வசமாக்கிக்‌ 
கொள்ள முயற்சி பண்ணுகிறான்‌. கர்த்தர்‌ 
அந்த சீமையை ஆபிரகாமின்‌: 
சந்ததியாருக்கு சுதந்தரமாகக்‌ 
கொடுத்திருக்கிறார்‌. 


ராஜாவாகிய 


1 நானாகமம்‌ - விரிவுரை 
ICHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


அந்நாளிலே கர்த்தர்‌ ஆபிராமோடே 
உடன்படிக்கைபண்ணி, எகிப்தின்‌ நதிதுவக்கி 


தேசத்தை உன்‌ சந்ததிக்குக்‌ கொடுத்தேன்‌ 
என்றார்‌" (ஆதி 15 


கர்த்தர்‌ ஆபிரகாமின்‌ சந்ததியாருக்கு 
கொடுத்த ஐபிராத்து தேசத்தை, சோபாவின்‌ 
வசமாக்கிக்கொள்ள 
இந்த 
புத்திரருக்கு 
சோபாவின்‌ 

ராஜாவை முறியடித்தார்‌. 


தாவீது சோபாவின்‌ ராஜாவுக்கு 
இருந்த இராணுத்தில்‌ ஆயிரத்து எழுநூறு 
குதிரைவீரரையும்‌, இருபதினாயிரம்‌ 
காலாட்களையும்‌ பிடித்து, இரதங்களில்‌ நூறு 
இரதங்களை வைத்துக்கொண்டு, 
மற்றவைகளையெல்லாம்‌ துண்டாடிப்போட்டார்‌ 
(சோமு 8:4; [நாளா 18:3). 


சோபாவின்‌ 
ஆதாதேசருக்கு 
தரண்குப்ப த்வாம்‌ 


ராஜாவாகிய 
உதவிசெய்ய 
சீரியர்‌ 

சீரியரில்‌ 
வெட்டிப்போட்டு, 
சீரியாவிலே 
சீரியர்‌ 
அவருக்குக்‌ 
8:55; 


வைத்தார்‌; 
சேவித்து, 
ள்‌ (சோமு 
1நாளா 18:45). 


வீ; சத்துருக்க 
தன்‌ பத்க்‌ கையர்‌ 
தாவீதைப்‌ பாதுகாத்துக்கொண்டார்‌. 
தாவீது போன இடத்திலெல்லாம்‌, 
கர்த்தர்‌ அவரைக்‌ காப்பாற்றினார்‌. 


தாவீது வர வர விருத்தியடைந்தார்‌. 
தாவீதின்‌ ஐகவரியம்‌ அதிகரித்தது. 
தாவீது ஆதாதேசரின்‌ சேவகருடைய 
பொற்பரிசைகளை எடுத்து, அவைகளை 
எருசலேமுக்குக்‌ கொண்டுவந்தார்‌ 
(சோமு 8:7; 1நாளா 18:7). 





f= FTE 
TT 


பட்டணங்களாகிய 

பேரொத்தாயிலுமிருந்து. 

மகா திரளான 

எ த்துக்கொண்டு 

8:8; நாளா 18:8). 

பட்டணங்களெல்லாம்‌ 

| ப சந்ததிக்கு சொந்தமான 
சுதந்தரவீதம்‌. 


“ஏழாயிரம்‌ குதிரைவீரர்‌" என்று 
[நாளா 18:4-ஆவது வசனத்தில்‌ 
எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால்‌ சோமு 8:4 

குதிரைவீரர்‌ 

எபிரெய 

மொழியில்‌ 7 என்னும்‌ எண்ணுக்கும்‌, 700 

என்னும்‌ எண்ணுக்கும்‌ குறியீட்டில்‌ அதிக 

வித்தியாசம்‌ இல்லை. வேதபண்டிதர்கள்‌ 7,000 

குதிரைவீரர்‌ என்பதே சரியான எண்ணிக்கை 
என்று கூறுகிறார்கள்‌. (சோமு 8:4) 


தாவீது ப கூனிலுமிருந்து 
திரளா வெண்கலத்தையும்‌ 
எடுத்துக்கொண்டு வருகிறார்‌ (நானா 18:2) 
தேவாலயத்தில்‌ வெண்கலக்‌ கடல்‌ 


தொட்டியையும்‌, மற்றும்‌ அநேசு வெண்கல 
வேலைகளைச்‌ செய்வதற்குத்‌ தேவையான 


வெண்கலத்நையும்‌ சாலொமோன்‌ இங்கிருந்து 
பெற்றுக்‌ கொள்கிறார்‌. 


தாவீதின்‌ 
கொள்ளைப்பொருட்கள்‌ 
நாளா 1829-18 


ந்நானா 18:8. 
ராஜாவாகிய 
இராணுவத்தையெயல்லாம்‌ 

அடித்த செய்தியை 

ராஜாவாகிய தோய கேட்டபோது, 
1நானா 18:10. அவன்‌ தாவீது ராஜாவின்‌ 
சுகசெய்தியை விசாரிக்கவும்‌, 
அவன்‌ ஆதாரேசரோடு. 
யுத்தம்பண்ணி, அவனை முறிய 
அடித்ததற்காக அவனுக்கு வினவுதல்‌ 
சொல்லவும்‌, தன்‌ குமாரனாகிய 
அதோராமையும்‌, பொன்னும்‌. 
வெள்ளியும்‌ வெண்கலமுமான 
சுகலவிதத்‌ தட்டுமுட்டுகளையும்‌, 
அவனிடத்துக்கு. அனுப்பினான்‌; 
ஆதாரேசம்‌ தோயூவின்மேல்‌ 
யுத்தம்பண்ணுகிறவனாயிருந்தான்‌. 


தாவீது சோபாவின்‌ 


1 நானாகமம்‌ - விரிவுரை 
ICHRONICLES - COMMENTARY 


1நானா 1811. அந்தத்‌ 
தட்டுமுட்டுகளையும்‌, தான்‌. 
ஏதோமியர்‌, மோவாமியர்‌, அம்மோன்‌' 
புத்திரர்‌, பெலிஸ்தர்‌, அமலேக்கியர்‌ 
என்னும்‌ ௪கல ஜாதிகளின்‌ கையிலும்‌ 
வாங்கின வென்னியையும்‌, 
பொன்னையும்‌ கூடத்‌ தாவீதுராஜா 
கர்த்தருக்குப்‌ பரிசுத்தம்‌ என்னு 
நேர்த்துகொண்டான்‌. 


நதானா 18:12. செருயாவின்‌ குமாரன்‌ 
அபிசாயி உப்புப்‌ பன்னத்தாக்கிலே. 
பதினெண்ணாயிரம்‌ ஏதோமியரை 
முதிய அடித்தான்‌. 


நநானா 18:18. ஆகையால்‌ தாவீது 
ஏதோமிலே தாணையம்‌ போட்டான்‌; 
ஏதோமியர்‌ எல்லாரும்‌ அவனைச்‌. 
சேவிக்கிறவர்கனானார்கன்‌; தாவீது 
போன இடத்திலெல்லாம்‌ கர்த்தர்‌ 
அவனைக்‌ காப்பாற்றினார்‌. 


தோமி என்பவன்‌ 
ராஜாவாயிருக்கிறான்‌. 
தோயிக்கும்‌. 
பகையிருக்கிறது. 
தோயீயின்மேல்‌. எப்போதும்‌ 
யுத்தம்பண்ணிக்கொண்டிருப்பான்‌. இப்போது 
தாவீது ஆதாதேசாரை முறியடித்திருக்கிறார்‌. 
தாவீது, ஆதாதேசருடைய ந்‌ 
இராணுவத்தையும்‌ முறிய 

செய்தியை ஆமாத்தின்‌ ராஜாவாகிய “தோம்‌ 
கேள்விப்படுகிறான்‌ சோமு 89; 
நாளா 183). 


,இமாத்திற்கு 
ஆநாத்தேசாருக்கும்‌ 
நீண்டகாலமாக 
ஆநாதேசார்‌ 


ஆமாத்தின்‌ ராஜாவாகிய தோமீக்கு, 
ஆதாதேசார்‌ முறியடிக்கப்பட்ட செய்தி 
ன்‌ வ்கி 


நன்‌, 
விரும்புகிறான்‌. 
கொடுக்க 





i THEN 
TT 


ஆமாத்தின்‌ ராஜாவாகிய தோமீ 
ராஜாவாகிய தாவீதின்‌ சுகசெய்தியை 
விசாரிக்கவும்‌, அவர்‌ ஆதாதேசரோடே 
யுத்தம்பண்ணி, அவனை முறிய அடித்தற்காக 
ல்‌ வாழ்த்துதல்‌ சொல்லவும்‌, தோமீ' 

குமாரனாகிய யோராமை 
ராஜாலினிடத்தி்‌ அனுப்புகிறான்‌. மேலும்‌ 
யோராம்‌ தன்‌ கையிலே வெள்ளியும்‌ 
பொன்னும்‌ வெண்கலமுமான 
தட்டுமுட்டுகளை தாவீதுக்கு. 
கொண்டுவருகிறான்‌ 810; 
நாளா 18:18,19). 


ஆமாத்தின்‌ 


(சோமு 
ராஜாவாகிய  தோயீ 


தன்‌ 

ஆமாத்தின்‌ ராஜாவாகிய  தோமியோடு 
சமாதான உடன்படிக்கை. பண்ணுவதினால்‌ 
தாவீதுக்கு நஷ்டம்‌ ஏற்படவில்லை. 
நாவீது ஆமாத்தின்‌ ராஜாவைப்போல மேலும்‌ 

ராஜாக்களை 

றக்‌ கீழ்‌ 

இவர்கள்‌ 

கொடுக்கிறார்கள்‌ 


தாவீது சத்துருக்களுக்கு பல 
யுத்தம்பண்ணி, அவர்களை முறியடித்த பின்‌! 
அவர்களுடைய தேசத்திலிருந்து 
எருசலேமுக்கு க்‌ 
கொண்டு வருவது வழக்கம்‌ 
கொள்ளைப்‌ பொருட்களெல்லாம்‌ சத்‌ 
பொக்கிஷத்திலிருக்கிறது. 
பொக்கிஷங்களோடு ஆமாத்தின்‌ க்‌ 
தோமீ தன்‌ குமாரனாகிய  யோராம்‌ 
மூலமாக  கொடுத்தனுப்பி வெகுமதிகளும்‌ 
இருக்கிறது. தாவீதின்‌ ஐசுவரியம்‌ 
விருத்தியடைகிறது. அவருடைய பொக்கிஷ 
சாலை நிரம்பி வழிகிறது. தாவீது 
ராஜாக்களிடத்தில்‌ கொள்ளையிட்டதிலும்‌, 
தனக்கு வந்த வெகுமதிகளிலும்‌, 
வெள்ளியையும்‌ பொன்னையும்‌ கர்த்தருக்கு 
பிரதிஷ்டைபண்ணுகிறார்‌ 
ஆமாத்தின்‌ ராஜாவாகிய தோயீயின்‌. 
குமாரனாகிய யோராம்‌ 
கொண்டுவந்தவைகளைத்‌ தாவீதுராஜா 
மோவாபியர்‌, 
பெலிஸ்தர்‌, 
என்னும்‌ 


1 நானாகமம்‌ - விரிவுரை 
ICHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


குமாரனாகிய ஆதாதேசர்‌ என்னும்‌ 
சோபாவின்‌ ராஜாவினிடத்திலும்‌ 
கொள்ளையிட்டதிலும்‌ எடுத்து. 
கர்த்தருக்கு நியமித்த  வெள்ளியோடும்‌ 
பொன்னோடுங்கூட கர்த்தருக்குப்‌ 
பிரதிஷ்டைபண்ணுகிறார்‌ (சோமு 8:12; 
நாளா 1821) 
பிரபஞ்சத்தின்‌ 
தாவீதைப்போல பெரிய 
ராஜாக்கள்‌, தங்கள்‌ சத்துருக்களுக்கு 
விரோதமாக யுத்தம்பண்ணியிருக்கிறார்கள்‌. 
மகாஅலெக்சாந்தர்‌, ரோமப்பேரரசனாகிய 
சீஷர்‌ ஆகியோரை பெரிய 
ராஜாக்களுக்கு ஒப்பாகச்‌ சொல்லலாம்‌. 
இவர்களெல்லோரும்‌ தங்களுடைய 
நாமமகிமைக்காகவும்‌, தங்களுடைய பெயர்‌ 
பிரஸ்தாபத்திற்காகவும்‌ மற்ற தேசங்களோடு 
ம்பண்ணினார்கள்‌. தாவீதோ 
கர்த்தருடைய நாமமகிமைக்காகவும்‌, 
இஸ்ரவேலின்‌ சத்துருக்களுக்கு 
விரோதமாகவும்‌ யுத்தம்பண்ணினார்‌. 


தாவீது கர்த்தருக்கு 
பிரதிஷ்டைபண்ணின வெள்ளியும்‌ பொன்னும்‌, 
கர்த்தருடைய ஆலயத்தைக்‌ கட்டுவதற்காக, 
கர்த்தருடைய பொக்கிஷத்தில்‌ சேர்த்து 
வைக்கப்படுகிறது. இவையெல்லாம்‌ 
கர்த்தருக்காக நியமிக்கப்பட்ட 
பொக்கிஷங்களாகும்‌. 


ப இந்தம 
சரித்திரத்தில்‌ 


தாவீது. சத்தருக்களிடமிரந்து 


கொள்ளையிட்ட பொருட்களில்‌, 
பாத்திரங்களையும்‌, பொன்‌ க்கள்‌ 


பொன்னால்‌ செய்யப்பட்ட விக்கிரகங்களை 
அக்கினியினால்‌ சுட்டெரித்துப்போட்டார்‌. 

“அங்கே பெலிஸ்தர்‌. தங்கள்‌ 
விக்கிரகங்களைவிட்டு ஒடிப்போனார்கள்‌; 
அவைகளைத்‌ தாவீதும்‌ அவன்‌ மனுஷரும்‌ 
சுட்டெரித்தார்கள்‌" (சாமு 5:21). 

"தாவீது கர்த்தருடைய நாமமகிமைக்காக 
யுத்தம்பண்ணுகிறார்‌. ஆகையினால்‌ 
று போன இடத்திலெல்லாம்‌ கர்த்தர்‌ 
அவரைக்‌ காப்பாற்றுகிறார்‌. இஸ்ரவேலின்‌ 
சத்துருக்கள்‌ எல்லோரும்‌ 
முறியடிக்கப்படுகிறார்கள்‌. 





f= THE 
TT 


தாவீதின்‌ குமாரனாகிய இயேசுகிறிஸ்து 
மனுஷருடைய ஆத்துமாக்களை தமக்கு 
சொந்தமாக்கிக்‌ கொள்கிறார்‌. தேவனுக்கு 
விரோதமான அந்தகார சக்திகளை 
கிறிஸ்துவானவர்‌  அழித்துப்போடுகிறார்‌. 
நம்முடைய மாம்ச இச்சைகளும்‌, 
உலகப்பிரகாரமான இச்சைகளும்‌ 
சிலுவையிலே அறையப்படவேண்டும்‌. 
கர்த்தருக்கு நியமிக்கப்பட்டவையெல்லாம்‌ 
பரிசுத்தமாயிருக்கவேண்டும்‌. நாம்‌ கர்த்தரை 
குனம்பண்ணி மகிமைப்படுத்த வேண்டும்‌. 


உப்புப்பள்ளத்தாக்கிலே. 
புதினெண்ணாயிரம்‌ சீரியரை முறிய அடித்துத்‌ 
திரும்பினதினால்‌ 

(சோமு 8:13; 


நாளா 18:12). 


நாமம்‌ கீர்த்தி பெற்றாலும்‌, 

கர்த்தரை கனம்பண்ண 

மனுஷர்‌ தன்னைப்‌ 

புகழ்ந்தாலும்‌, தாவீது கர்த்தரை 
மகிமைப்படுத்துகிறார்‌. மனுஷர்‌ மூலமாய்‌ 


வருகிற எந்த கனத்தையும்‌, மகிமையையும்‌ 


£வீது ஏதோமியரை 
சதாத்‌ பணர்‌ பாகான்‌ 
சேவிக்கிறவர்களாகிறார்கள்‌ 
ஏதோமில்‌ தாணையங்களை 
ஏதோம்‌ எங்கும்‌ அவர்‌ தாணையங்களை 
வைத்ததினாலே,  ஏதோமியர்‌ எல்லாரும்‌ 
தாவீதைச்‌ சேலிக்கிறவர்களாகிறார்கள்‌ 
(சோமு 84; 1நாளா 1813). 


யோராம்‌ பல்‌ காலம்‌ வரையிலும்‌ 


ஏதோமியர்கள்‌ இஸ்ரவேலின்‌ ராஜாக்களை 
சேவிக்கிறார்கள்‌. அதுவரையிலும்‌ 
ஏதோமியர்‌ இஸ்ரவேலுக்கு கப்பம்‌ 
கட்டுகிறார்கள்‌. அதன்‌ பின்பு ஏதோமியர்‌ 
இஸ்ரவேலுக்கு விரோதமாய்க்‌ 
கலகம்பண்ணுகிறார்கள்‌. 

“அவன்‌ நாட்களில்‌ யூதாவுடைய 
கையின்கீழிருந்த ஏதோமியர்‌ கலகம்‌ பண்ணி, 


தங்களுக்கு ஒரு ராஜாவை 
ஏற்படுத்திக்கொண்டார்கள்‌' (2நாளா 21:8). 


1 நானாகமம்‌ - விரிவுரை 
ICHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


'தாவீது போன இடத்திலெல்லாம்‌. 
கர்த்தர்‌ அவனைக்‌ காப்பாற்றினார்‌” 
(சோமு 8:6; 1நாளா 18:6) என்று ஏற்கெனவே. 
சொல்லப்பட்டதுபோல, இங்கு மறுபடியுமாக, 
'தாவீது போன எல்லா இடத்திலும்‌ கர்த்தர்‌ 
அவனைக்‌ காப்பாற்றினார்‌” (சோமு 8:14; 
நாளா 18:13) என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 
தாவீது இஸ்ரவேலுக்கு விரோதமாக. 
எழும்பின சத்துருக்களையெல்லாம்‌. 
முறியடித்தார்‌. இதனால்‌ இஸ்ரவேல்‌ தேசம்‌. 
சத்துருக்களின்‌ பிரச்சனையில்லாமல்‌ 
அமைதியாயிருக்கிறது. தாவீதின்‌ 
குமாரனாகிய சாலொமோனின்‌ காலத்தில்‌, 
இஸ்ரவேல்‌ தேசம்‌ எங்கும்‌ யுத்தமில்லாமல்‌ 
அமைதியாயிருக்கிறது. கர்த்தருடைய 
ஆலயத்தைக்‌ கட்டுவதற்கு, நேசத்தில்‌ 
காணப்படுகிற அமைதியும்‌ சமாதானமும்‌, 
சாதகமான சூழ்நிலையாயிருக்கிறது. 


(தீது சத்துருக்களுக்கு விரோதமாக 

அவர்களுடைய 

கொள்ளைப்பொருட்களை 

வருகிறார்‌. நாவீது 

கொள்ளைப்பொருட்களிலுள்ள பொன்னையும்‌ 

வெள்ளியையும்‌ கர்த்தருக்கு 
பிரதிஷ்டைபண்ணுகிறார்‌. 


பொன்னும்‌ வெள்ளியும்‌ கர்த்தருக்‌ 
நியமிக்கப்பட்டு, க்ப்‌ 
பொக்கிஷத்தில்‌ சேமித்து வைக்கப்படுகிறது. 
தாவீதின்‌ குமாரனாகிய சாலொமோன்‌, 
கர்த்தருடைய ஆலயத்தைக்‌ கட்டவேண்டும்‌. 
அதற்கு தேவையான பொக்கிஷங்களை 
தாவீது கர்த்தருக்கென்று 
பிரதிஷ்டைபண்ணி வைக்கிறார்‌. 


கர்த்தர்‌ தம்முடைய ஊழியக்காரர்களை 
வெவ்வேறு ஊழியங்களில்‌ பயன்படுத்துகிறார்‌. 
ஒரு சிலர்‌ ஆவிக்குரிய யுத்தங்களிலே 
யுத்தம்பண்ணுகிறார்கள்‌. வேறு சிலரோ 
ஆவிக்குரிய காரியங்களை 
கட்டியெழுப்புகிறார்கள்‌. ஒரு ஊழியம்‌ 
(௬. ஊழியத்தைக்‌ கட்டியெழுப்புவதற்கு 
நோவ பில்கள்‌ கர்த்தருக்காக 
செய்யப்படுகிற எல்லா  ஊழியங்களிலும்‌ 
கர்த்தர்‌ மகிமைப்படுகிறார்‌. 
சத்துருக்கள்மேல்‌ 
விசுவாசிகளாகிய 
ராஜ்யத்தின்மீது. 


தாவீதுக்கு 
த்தது. 

சாத்தானுடைய 

கிடைக்கும்‌. 


ஜெயம்‌ 
நமக்கு 
ஜெயம்‌ 





ழ்‌ நவள 
யாய 


தாவீதின்‌ ராஜ்யபாரம்‌ 
நாளா 18:14-17 


1நானா 18:14. 
'இஸ்ரவேலையெல்லாம்‌. 
தன்னுடைய 

'தியாயமும்‌ நீதியும்‌ செய்தான்‌. 


நோனா. 3815. செருயாவின்‌ 
குமாரன்‌ யோவாப்‌ 
'இராணுவத்தலைவனாயிரு ந்தான்‌; 
ஆகிதாதின்‌ குமாரனாகிய யோசபாத்‌ 
மத்திரியாமிரு த்தான்‌. 


நீநானா 18:16. அகிதூயின்‌ குமாரன்‌ 
சாதோக்கும்‌, அபியத்தாரின்‌ குமாரன்‌: 
அபிமெலேக்கும்‌ 
ஆசாரியராயிரு த்தார்கன்‌; சுவிஷா்‌ 
சம்பிரதியாயிருத்தான்‌. 

1நானா 18:17. 
குமாரன்‌ 
கிரேத்தியருக்கும்‌ 


யோய்தாவின்‌ 
பெனாயா 
பிலேத்தியருக்கும்‌. 
தலைவனாயிருந்தான்‌; தாவீதின்‌ 
புத்திரர்‌ ராஜாவினிடத்தில்‌ 
யிரதானிகனாயிருத்‌ தார்கன்‌.. 


உள்நாட்டிலே குழப்பம்‌ 


நிர்வாகம்‌ சீராகமிருக்காது. 
மிகுந்த ஞானமாய்‌ 
தேசத்தின்மீது ராஜர£கம்பண்ணுகிறார்‌. 


தாவீது இஸ்ரவேல்‌ அனைத்தின்மேலும்‌ 
ராஜாவாயிருக்கிறார்‌ சோமு 84S; 
1நாளா 18:14). சமஸ்த இஸ்ரவேலும்‌ நாவிதன்‌ 
ராஜ்யபாரத்திற்கு கீழே க்கிறது. 
தாவீது இஸ்ரவேல்‌ தேசத்திலுள்ள 
எல்லா. ஜனத்திற்கும்‌ நீதியும்‌ 
நியாயமும்‌ செய்து வருகிறார்‌. அவரிடத்தில்‌ 
பட்சபாதமில்லை. அவர்‌ யாருக்கும்‌. 
முகஸ்துதி பண்ணவில்லை. 


1 நானாகமம்‌ - விரிவுரை 
ICHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


இஸ்ரவேல்‌ தேசத்தார்‌ 
வழக்குகளை ராஜாவிடம்‌ சொல்லும்போது, 
தாவீது ராஜா அந்த வழக்குகளுக்கு 
கவனமாய்ச்‌ செவிகொடுக்கிறார்‌. வழக்கின்‌ 
தன்மைகளை நீதியாய்‌ ஆராய்ந்து 
பார்க்கிறார்‌. ஜனங்களுக்கு நியாயமான 
தீர்ப்பு கொடுக்கிறார்‌. ஜனங்களால்‌ 
தங்கள்‌ ராஜாவை எளிதாகப்‌ பார்க்க 
முடிகிறது. தாவீதும்‌ தேசத்தின்‌ நிர்வாக 
காரியங்கள்‌ எல்லாவற்றையும்‌ சீராக 
கவனித்து வருகிறார்‌. 

, ஒவ்வொரு தேசத்திற்கும்‌, 
நியாயாதிபதியாயிருக்கிறார்‌. கர்‌ 
சர்வலோகத்திற்கும்‌ அதிபதி. அவரே எல்லா 
தேசத்திற்கும்‌ ராஜாதி ராஜாவும்‌, 
கர்த்தாதி  கர்த்தாவாயும்‌ இருக்கிறவர்‌. 
அவரே சர்வசிருஷ்டிக்கும்‌ நீதியுள்ள 
நியாயாதிபதியாயும்‌ இருக்கிறார்‌. தாவீது 
இந்த சத்தியத்தை  அறிந்திருக்கிறார்‌. 
தான்‌ இஸ்ரவேல்‌ தேசத்திற்கு. 
நியாயாதிபதியாயிருந்தாலும்‌, தனக்கு 
மேலாக இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
நியாயாதிபதியாயிருக்கிறார்‌ என்பதை 
உணர்ந்து, தாலீது தன்‌ தேசத்திலுள்ள 
எல்லா ஜனத்திற்கும்‌ நியாயமும்‌ நீதியும்‌ 
செய்து வருகிறார்‌ 


தங்களுடைய 


அந்த 
ராஜு ல்‌ 


“என்‌ ஜனங்களே, என்‌ உபதேசத்தைக்‌ 
ன்‌; என்‌ வாயின்‌ வசனங்களுக்கு 
செவிகளைச்‌ சாயுங்கள்‌. என்‌ 
'உவமைகளால்‌ திறப்பேன்‌; 
மறைபொருள்களை 
(சங்‌ 7212). 


உங்கள்‌ 
வாயை 
பூர்வகாலத்து 
வெளிப்படுத்துவேன்‌' 
தாவீதின்‌ அரண்மனையில்‌ நிர்வாகம்‌ 
சீராக நடைபெறுகிறது. 
தகுதியுள்ளவர்களை 
பொறுப்புக்கும்‌ நியமிக்கிறார்‌. 
ராஜ்யம்‌ ஸ்திரப்பட்டிருக்கிறது. 
தாவீதுக்கு முன்பாக 
தேசத்திலே சிறிதுகாலம்‌ ராஜாவாயிருந்தார்‌. 
ஆனால்‌ சவுலின்‌ ராஜ்யபாரம்‌ 
ஸ்திரப்பட்டிருக்கவில்லை. தாவீதோ சமஸ்த. 
இஸ்ரேலுக்கும்‌. ராஜாவாயிருக்கிறார்‌. 
தாவீதின்‌ ராஜாசனம்‌ ஸ்திரமாயிருக்கிறது. 
தாவீதின்‌ நிர்வாகமும்‌, ஆளுகையும்‌, 


மற்ற ராஜாக்களுக்கு 
முன்மாதிரியாயிருக்கிறது. 





i FTE 
ETT 


ராஜாங்கத்தில்‌ அப்னேர்‌ 
பெயர்‌ மாத்திரமே 
'சொல்லப்பட்டிருக்கிறது. இவன்‌ இஸ்ரவேலின்‌ 
சேனைக்கு 
அப்னேரைத்‌ 
யாரும்‌ 


இர 

பிரதானிகளாகவோ 

தெரியவில்லை. சவலின்‌ குமாரனாகிய 
யோனத்தான்‌ சவுலோடு கூடமிருந்தான்‌. 


தாவீதோ, தன்னுடைய ராஜாங்கத்தில்‌ 
ஏராளமான அதிகாரிகளை நியமிக்கிறார்‌. 
அவர்கள்‌ எல்லோருமே திறமையுள்ளவர்கள்‌. 
தாவீதின்‌ இராணுவத்தில்‌ இரண்டுபேர்‌ 
படைத்தளபதிகளாயிருக்கிறார்கள்‌. ஒருவன்‌ 
யோவாப்‌. இவன்‌ செருயாவின்‌ குமாரன்‌. 
தாவீது யோவாபை இஸ்ரவேலின்‌ 
இராணுவத்திற்கு தலைவனாக 
நியமித்திருக்கிறார்‌. இஸ்ரவேல்‌ தேசத்தார்‌ 
சத்துருக்களுக்கு விரோதமாக 
யுத்தம்பண்‌ ணப்போகும்போது, 'யோவாப்‌ 
இஸ்ரவேலின்‌ சேனையை வழிநடத்துவான்‌. 


யோவாபை தவிர, யோய்தாவின்‌ 
குமாரன்‌ பெனாயா என்பவனும்‌ தாவீதின்‌ 
இராணுவத்திற்கு  தலைவனாயிருக்கிறான்‌. 
இவன்‌ கிரேத்தியருக்கும்‌, பிலேத்தியருக்கும்‌ 
தலைவன்‌. இவனுடைய கட்டுப்பாட்டின்‌ 
கீழிருக்கிறவர்கள்‌ வில்வீரர்களாயும்‌, 
குறிபார்த்து கவண்‌  எரிகிறவர்களாயும்‌: 
இருக்கிறார்கள்‌. 
யோவாபின்‌: கட்டுப்பாட்டிலுள்ள 
இராணுவத்தார்‌ யுத்தம்பண்ணப்போகும்போது. 
பெனாயாவின்‌ கட்டுப்பாட்டிலுள்ள 
சேனையும்‌, யுத்தம்பண்ண 
ஆயத்தமாயிருப்பார்கள்‌. இவர்கள்‌ இஸ்ரவேல்‌ 
உள்நாட்டு பாதுகாப்பை. 
கவ்றிததுங்கொக்கள்‌ ராஜாவுக்கு 
பக்கபலமாக அவரோடு கூடவே. 
இருப்பார்கள்‌. பெனாயாவின்‌ கீழிருக்கிற. 
வீரர்கள்‌, தாவீது ராஜாவுக்கு 
மெய்க்காப்பாளராகயிருக்கிறார்கள்‌. 


யோவாபும்‌, பெனாயாவும்‌, 
இஸாவேலன்‌ இராணுவத்திற்கு 
தளபதிகளாயிருந்து. தேசத்தின்‌ 
பாதுகாப்பை கவனித்துக்‌ கொள்கிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ தேசத்திலே. உள்நாட்டு 
குழப்பம்‌ ஏற்பட்டுவிடாதவாறு, 


சட்டம்‌ ஒழுங்கை பாதுகாக்கிறார்கள்‌. 


1 நானாகமம்‌ - விரிவுரை 
ICHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


தாவீது வழக்குகளை நியாயம்‌ 
ச எரிக்கும்போது, இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
மத்தியிலே நீதியையும்‌ நியாயத்தையும்‌ 
நிலைநிறுத்துவதற்கு இவர்கள்‌ 
உதவியாயிருக்கிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ தேசத்தில்‌ சமாதானம்‌ 
இருக்கவேண்டும்‌. அந்நிய தேசத்தார்‌ 
இஸ்ரவேலுக்கு விரோதமாக யுத்தம்பண்ண 


இஸ்ரவேல்‌ தேசத்தின்‌ ஆவிக்குரிய 
காரியங்களை கவனிப்பதற்கு, 

இரண்டு பேரை ஆசாரியராய்‌ 
மிக்கிறார்‌ தாவீது இஸ்ரவேலை 
ஆளுகை செய்யும்போது, அகிதூபின்‌: 
குமாரன்‌ சாதோக்கும்‌, அபியத்தாரின்‌ 
குமாரன்‌ அகிமெலைக்கும்‌ 
ஆசாரியராமிருக்கிறர்கள்‌ (சோமு 8:17; 
நாளா 1846). அமியத்தார்‌ பிரதான 
ஆசாரியனாயிருக்கிறார்‌. சாதோக்கும்‌ 


அகிமெலேக்கும்‌. பிரதான 
ஆசாரியனாகிய அபியத்தாரின்‌ கீழ்‌ ஊழியம்‌ 
செய்யவேண்டும்‌. 


தாவீது இஸ்ரவேல்‌ 
உள்நாட்டு நிர்வாகத்தை 
இரண்டு அதிகாரிகளை 
அகிலூதின்‌ குமாரனாகிய 
மந்திரியாமிருக்கிறான்‌. 
சம்பிரதியாயிருக்கிறான்‌. 


இஸ்ரவேல்‌ தேசத்து நாளாகமந்தை 
சம்பிரதியாகிய செராயா ஒவ்வொரு 
நாளும்‌ எழுதவேண்டும்‌. ராஜா ஒவ்வொரு 
நாளும்‌ செய்ய வேண்டிய 
வேலைகளை, சம்பிரதி ராஜாவுக்கு 
ஞாபசப்படுத்தவேண்டும்‌. ராஜா 
காரியங்களை மறந்துவிடுவார்‌. 
காரியங்களையெல்லாம்‌. 
அவருக்கு ஞாபகப்படுத்தவேண்டும்‌. 
சம்பிரதி ராஜாவுக்கு யோசனைகளை 
சொல்லக்கூடாது. ராஜாவின்‌ வேலைகளை 
விமர்சனம்‌ பண்ணவும்‌ கூடாது. ராஜாவின்‌ 
அன்றாட வேலைகளை எழுதி வைப்பதும்‌, 

ராஜாவுக்கு  ஞாபகப்படுத்துவதும்‌: 

மாத்திரம்‌ சம்பிரதியின்‌ வேலை. 


ம்‌ 
க கன் 
நியமிக்கிறார்‌ 
யோசபாத்‌ 
செராயா 





ழ்‌ நள 
யாய 


அகிலுதின்‌ குமாரனாகிய 
யோசபாத்‌ தாவீதுக்கு மந்திரியாயிருக்கிறான்‌. 
இவன்‌ தேசத்தின்‌ நன்மைக்காகவும்‌, 
ராஜாவின்‌ நன்மைக்காகவும்‌ யோசனை 
சொல்லுவான்‌. ராஜாவுக்கு மந்திரியின்‌ 
யோசனையை கேட்கவேண்டும்‌ 


பொறுப்பு மந்திரிக்கு உண்டு. 
தாவீதின்‌ 
பிரதானிகளாயிருக்கிறார்கள்‌. 
தாவீதுக்கு அடுத்த தானத்து 
இஸ்ரவேல்‌ தேசத்தை 
செய்கிறார்கள்‌. தாவீதின்‌ 
எல்லோரும்‌ 
பெரியவர்களாயிருக்கிறார்கள்‌. 


ஆ! 
பிள்ளைகள்‌ 
வளர்ந்து 


1 நானாகமம்‌ - விரிவுரை 
ICHRONICLES - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


“யோய்தாவின்‌ கான்‌ பெனாயா 
கிசேத்தியருக்கும்‌ லேத்தியருக்கும்‌ 
தலைவனாயிருந்தான்‌:: தாவீதின்‌ 
த்நிர்‌ ராஜாவினிடத்தில்‌ 
பிரதானிகளாயிருந்தார்கள்‌" (நாளா 18:17). 
தாவீதின்‌ குமாரர்‌ அவருக்கு 
அருகாமையிலேயே இருப்பார்கள்‌. அவர்கள்‌ 
ராஜாவின்‌ கண்பார்வையில்‌, ராஜாவின்‌ 
மேற்பார்வையின்கீழ்‌, இஸ்ரவேல்‌ தேசத்தை 
ஆளுகை செய்வார்கள்‌. 
விசுவாசிககளாகிய 
ராஜாக்களாகவும்‌, 
ஆசாரியர்களாகவும்‌ நியமித்திருக்கிறார்‌ 
“நம்மிடத்தில்‌ அன்புகூர்ந்து, தமது 
இரத்தத்தினாலே நம்முடைய 
பாவங்களற நம்மைக்‌ கழுவி, தம்முடைய 
பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை 
ஆசாரியர்களுமாக்கின 
மகிமையும்‌ வல்லமையும்‌ 
ம்‌ உண்டாயிருப்பதாக. 





i FTE 
ETT 


தாவீது அம்மோன்‌  புத்திரர்மீதும்‌, 
அவர்களுக்கு உதவியாக வந்த சீரியர்மீதும்‌ 
யுத்தம்பண்ணுகிறார்‌ சம்பவம்‌ 
சோமு 10-ஆவது "அதிகாரத்திலும்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. 


தாவீது அம்மோனின்‌ 
ஆனூனுக்கு சமாதான 
அனுப்புகிறார்‌ நாளா 19412) 
தாவீதின்‌ ஊழியக்காரரைப்‌ ்‌ 
அவர்களை அவமானப்படுத்துகிறான்‌ 
நாளா 19:34), தாவீது தன்னுடைய 
ஊழியக்காரரை எரிகோவிலே தங்கச்‌ 
சொல்லுகிறார்‌ நாளா 19:5).  அம்மோன்‌ 
புத்திரர்‌ தாவீதுக்கு விரோதமாக 
யுத்தம்பண்ண தங்களை 
ஆயத்தம்பண்ணுகிறார்கள்‌ (1நாளா 19:6). 
புத்திரருக்கு 
சேனையை 
அபிசாயும்‌ 
சேனைக்கு 
ள்‌ நாளா 19:7-12), 
தாவீதின்‌ சேனை அப்பன்‌ புத்திரரையும்‌, 
அவர்களுக்கு உதவியாக வந்த சீரியரையும்‌ 
முறியடிக்கிறார்கள்‌ நாளா 19:1314) 


ராஜாவாகிய 


யோவாபும்‌, 


சீரியர்கள்‌ தாவீதுக்கு விரோதமாக 


டவ நாளா 19:15-19), 


ஆனூன்‌ 
1நானா 19:1-5 
நோனா 19:1. அதன்பின்பு, அம்மோன்‌ 
புத்திரரின்‌ ராஜாவாகிய நாகாஸ்‌ 
மரித்து, அவன்‌ குமாரன்‌ அவன்‌ 
ஸ்தானத்தில்‌ ராஜாவானான்‌.. 


நதானா 19:2. அப்பொழுது தாவீது: 


என்னு கொல்லி, அவண்‌ தகப்பனுக்காக 
அவனுக்கு ஆனுதல்சொல்ல்‌ 


1 நானாகமம்‌ - விரிவுரை 
ICHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


ஸ்தானாபதிகளை அனுப்பினான்‌; 
தாவீதின்‌ ஊழியக்காரர்‌ ஆனூனுக்கு 
ஆனுதல்சொல்ல அம்மோன்‌' 
புத்திரரின்‌ தேசத்திலே வந்தபோது, 


நீதானா 19:3. அம்மோன்‌ புத்திரரின்‌ 
யிரபுக்கன்‌ ஆனூனைப்‌ பார்த்து: தாவீது 
ஆறுதல்‌: சொல்லுகிறவர்களை. 
உம்மிடத்தில்‌ அனுப்பினது, உம்முடைய 
தகப்பனைக்‌ கனம்பண்ணுகிறதாய்‌ 
உமக்குத்‌ தோன்றுகிறதோ? தேசத்தை 
ஆராயவும்‌, அதைக்‌ கவிழ்த்துப்‌ 
போடவும்‌, உனவுபார்க்கவும்‌ அல்லவே, 
அவன்‌ ஊழியக்காரர்‌ உம்மிடத்தில்‌ 
வந்தார்கள்‌ என்று சொன்னார்கள்‌. 


நுதானா 19:4. அப்பொழுது ஆனூன்‌: 
தாவீதின்‌ ஊழியக்காரரைப்‌ பிடித்து, 
அவர்கள்‌ தாடியைச்‌. சிரைத்து, 
அவர்களுடைய வஸ்திரங்களை 
இருப்பிடமட்டும்‌ வைத்துவிட்டு, மற்றப்‌ 
பாதியைக்‌. கத்தரித்தூப்போட்டு, 
அவர்களை அனுப்பிவிட்டான்‌. 


நநானா 19:5. அந்த மனுஷர்‌ வருகையில்‌, 
அவர்கள்‌ செய்தி. தாவீதுக்கு 
அறிவிக்கப்பட்டது; அப்பொழுது அந்த 
மனுஷர்‌ மிகவும்‌ வெட்கப்பட்ட 
படியினால்‌, அவர்களுக்கு எதிராக 
ராஜா ஆட்களை அனுப்பி: உங்கள்‌ தாடி. 
வனருமட்டும்‌ நீங்கள்‌ எரிகோவிலிருந்து, 
பிற்பாடு வாருங்கள்‌. என்று 
சொல்லச்சொன்னான்‌.. 


அம்மோன்‌. புத்திரர்‌ 
இஸ்ரவேல்‌ தேசத்திற்கு அண்டைதேசத்தாரா 
யிருக்கிறார்கள்‌. தாவீது இஸ்ரவேலுக்கு 
அருகாமையிலுள்ள எல்லா தேசத்தாரோடும்‌ 
சமாதானமாயிருக்கிறார்‌. அம்மோன்‌ 
புத்திரரின்‌ ராஜாவாகிய நாகாஸோடு தாவீது 
சிநேகமாயிருக்கிறார்‌. அதன்பின்பு அம்மோன்‌ 

ரின்‌ ராஜாவாகிய நாகாஸ்‌ 
மரித்துப்போகிறான்‌; அவன்‌ குமாரனாகிய 
ஆனூன்‌ அவன்‌ பட்டத்திற்கு ராஜாவாகிறான்‌ 
சோமு 1031; 1நாளா 19:1). 


நம்மைச்‌ சுற்றிலும்‌ நல்லவர்கள்‌ 
இருப்பது நமக்கு மிகுந்த ஆசீர்வாதம்‌. 
நம்முடைய பக்கத்து வீட்டுக்காரர்கள்‌, 
நம்முடைய சிநேகிதர்களாகமிருப்பதற்காக, 
நாம்‌ கர்த்தகுக்கு நன்றியன்னைர்களாயிரக்க 

வேண்டும்‌. நாம்‌ எல்லோரோடும்‌. 
சமாதானமாயிருக்க நாடவேண்டும்‌. 





i= al 
TT 


இஸ்ரவேல்‌ 

அருகாமையிலேயே அம்மோன்‌ புத்திரர்‌ 
வாசம்பண்ணுகிறார்கள்‌. ஆனூன்‌ என்பவன்‌ 
அம்மோன்‌ புத்திரருக்கு ராஜாவாயிருக்கிறான்‌. 
தாவீது அவனுக்கு மதிப்பும்‌ மரியாதையும்‌ 
காண்பிக்கிறார்‌. அம்மோன்‌ புத்திரர்‌ 
இஸ்ரவேல்‌ தேசத்திற்கு அண்டை 
தேசத்தாராயிருந்ததினால்‌ தாவீது, 
அவர்களுக்கு மரியாதை செலுத்துகிறார்‌. 


அம்மோன்‌ புத்திரர்‌ 
புறஜாதியாராயிருந்தாலும்‌, தாவீது. 
மனுஷாபிமான அடிப்படையில்‌, அவர்களையும்‌ 
நேசிக்கிறார்‌. நாகாஸ்‌ என்பவன்‌ ஆனூனின்‌ 
தகப்பன்‌. நாகாஸ்‌ உயிரோடிருந்தபோது, 
அவன்‌ தாவீதுக்கு தயவு 
காண்பித்திருக்கிறான்‌. இப்போது நாகாஸ்‌ 
மரித்துப்போனான்‌.  நாகாசின்‌ குமாரனாகிய 
ஆனூனுக்கு தாவீது தயவு காண்பிக்க 
விரும்புகிறார்‌. 


னோ 
ுன்மார்க்களாயிருக்கினான்‌ அவனோடு 
கூடமிருந்து, அவனுக்கு 
ஆலோசனை சொல்லுகிறவர்களும்‌ 
துன்பார்க்கராயிருக்கிறார்கள்‌. நாம்‌ 
கர்த்தருக்குள்‌ சந்தோஷமாயும்‌ சமாதானமாயும்‌ 
இருக்கவேண்டும்‌. நாம்‌ கர்த்தரை 
நம்பாவிட்டால்‌ மனுஷரையும்‌ நம்பமாட்டோம்‌. 
நாம்‌ கர்த்தருக்கு பயப்படவில்லையென்றால்‌, 
மனுஷருக்குப்‌ பயப்படுவோம்‌. 


தேசத்திற்கு. 


கர்த்தரிடத்தில்‌ 
ன்ப தால மனுஷரிடத்திலும்‌ 
அன்புகூரமாட்டோம்‌. மற்றவர்களைப்‌ பார்த்து 
'பொறாமைப்படுவோம்‌. ற்றவர்‌ 
நம்பாமல்‌, 
சந்தேகப்படுவோம்‌. தாவீது 
தயவு காண்பிக்கிறார்‌. 
தாவீதின்மீது 
தாவீதை சந்தேகப்படுகிறான்‌. 


நாகாஸ்‌ உமிரோடிருந்தபோது அவன்‌ 
தாவீதுக்கு அநேக நன்மைகளை 
செய்திருக்கிறான்‌. தனக்கு தயை செய்த 
நாகாசுக்கு, தாவீது நன்றிசொல்ல: 
விரும்புகிறார்‌. நாகாசின்‌ குமாரனாகிய 
ஆனூனுக்கு தாவீது தயை செய்ய 
விரும்புகிறார்‌. நாகாஸ்‌ மரித்துப்போனதற்காக, 
ஆறுதல்‌ 


தன்னுடைய 
(சோமு 10:2; 


சேவகரை 
நாளா 19:2). 


1 நானாகமம்‌ - விரிவுரை 
ICHRONICLES - 


QOODNENS 
PUBLISHERS 


COMMENTARY 


தாவீதுக்கு. யாராவது தயவு, 
செய்தால்‌, தாவீது அவர்களுக்கு பலமடங்கு 
அதிகமாக தயவு செய்வார்‌. நாகாஸ்‌ 
தாவீதுக்கு தயவு செய்ததினால்‌, அதற்கு 
பிரதி உபகாரமாக, தாவீது நாகாசின்‌ 
குமாரன்‌ ஆனூனுக்கு தயவு செய்ய 
விரும்புகிறார்‌. பெற்றோர்‌ 
மரித்துப்போகும்போது, அவர்களுடைய 
பிள்ளைகள்‌ மிகுந்த வேதனையிலிருப்பார்கள்‌. 
பிள்ளைகளுக்கு பெரியவர்கள்‌ ஆறுதல்‌ 
சொல்லவேண்டும்‌. 


மரித்துப்போனவர்களின்‌ சிநேகிதர்கள்‌, 
அவர்களுடைய பிள்ளைகளுக்கு ஆறுதல்‌ 
சொல்லி, அவர்களுடைய துக்கத்தைக்‌ 
குறைக்கவேண்டும்‌. தங்கள்‌ பெற்றோரின்‌ 
சிநேகிதர்கள்‌, தங்களுக்கும்‌ 
சிநேகிதர்களாகயிருப்பார்கள்‌ என்னும்‌ 
ஆறுதலான உணர்வு பிள்ளைகளுக்கு 
வரவேண்டும்‌. மரித்துப்போனவர்களின்‌ 
பிள்ளைகளை கைவிட்டுவிடாமல்‌, 
அவர்களுக்கு தங்களுடைய சிநேகத்தையும்‌, 
ஐக்கியத்தையும்‌ கொடுத்து அவர்களுக்கு 
ஆறுதலாயிருக்கவேண்டும்‌. 


தாவீதின்‌ ஊழியக்காரர்‌ 
புத்திரரின்‌ தேசத்திலே 
அவர்கள்‌ மரித்துப்போன நாகாசுக்காக, 
அவனுடைய குமாரன்‌ ஆனூனுக்கு 
ஆறுதல்‌ சொல்ல வருகிறார்கள்‌. தாவீது 
ராஜா இதற்காகவே தன்னுடைய 
ஊழியக்காரர்களை அம்மோன்‌ புத்திரரின்‌ 
தேசத்திற்கு அனுப்பியிருக்கிறார்‌. 


அம்மோன்‌  புத்திரரின்‌ பிரபுக்கள்‌ 
தாவீதைப்‌ பகைக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
தாவீதின்மீது சந்தேகப்படுகிறார்கள்‌. 
ஆஜூன்‌ தன்னுடைய 
ஆலோசனைகளைக்‌ கேட்டு, 
ஊழியக்காரரை அவமானப்படுத்துகிறான்‌. 


தாவீதின்‌ ஊழியக்காரர்கள்‌ 
ஆனூனுக்கு ஆறுதல்‌. சொல்ல 
வரவில்லை என்றும்‌, அவர்கள்‌ அம்மோன்‌ 
புத்திரரின்‌ பட்டணத்தை ஆராய்ந்து உளவு 
பார்க்க வந்திருக்கிறார்கள்‌ என்றும்‌, 
பிரபுக்கள்‌ ஆனூனுக்கு தவறான 
செய்தியை சொல்லுகிறார்கள்‌. தாவீது 
அனுப்பின ஊழியக்காரர்கள்‌ ஸ்தானாபதிகள்‌ 
அல்ல என்றும்‌, அவர்கள்‌ வேவுகாரர்கள்‌ 
என்றும்‌, பிரபுக்கள்‌ ஆனூனை நம்ப 
வைக்கிறார்கள்‌. 


அம்மோன்‌ 
வருகிறார்கள்‌. 





f= THE 
TT 


ந ருக்கு, fe அன்‌ 
துன்மார்க்கர்கள்‌ மற்றவர்களை 
நம்பமாட்டார்கள்‌. தங்களைப்போலவே. 
அவர்களும்‌ தங்களுக்கு தீங்கு செய்வார்கள்‌. 
என்று அவர்களைப்பற்றி சந்தேகப்படுவார்கள்‌. 

ன்‌ புத்திரரின்‌ பிரபுக்கள்‌ மற்ற 
நேசிக்கமாட்டார்கள்‌. 

ராஜாக்களோ, 

பிரபுக்களோ மரித்துப்போனால்கூட, 
அவர்களுக்கு ஆறுதல்‌ சொல்லமாட்டார்கள்‌. 


செய்கிற 


பிரபுக்கள்‌ 
அவர்களை 
சிநேகமான 
ஆறுதலான 
தப்பிதமான 

கொடுத்து, 


சோமு 10:3) 
“அவன்‌ ஊழியக்காரர்‌ 
வந்தார்கள்‌” நாளா 
சொல்லுகிறார்கள்‌. 
ஆனூன்‌ தன்னுடைய பிரபுக்களின்‌ 
ஆலோசனைகளுக்கு செலிகொடுக்கிறான்‌ 
ஆனூன்‌ தாவீதின்‌ ஊழியக்காரரைப்‌ பிடித்து, 
அவர்களுடைய ஒருபக்கத்துத்‌ தாடியைச்‌ 
சிரைத்து, அவர்களுடைய வஸ்‌ 
இருப்பிடமட்டும்‌ 
மற்றப்பாதியைக்‌ 
அவர்களை 
(சோமு 10:4; 1நாளா 19:4). 
ஆனான்‌ தாவீதின்‌ ஊழியக்காரர்களை 
அவமானப்படுத்துகிறான்‌. ஆனூனிடம்‌. 
நல்ல ஆவி இல்லை. அவனை பொல்லாத 
ஆவி  அலைக்களிக்கிறது. ஆஜனூனுக்கு. 
ராஜாவாயிருக்கும்‌ தகுதியில்லை. ஆனூனின்‌ 
தகப்பன்‌ நாகாஸ்‌ நல்லவன்‌. நாகாஸ்‌ 
தாவீதோடு சிநேகமாயிருந்தவன்‌. அவன்‌ 
தாவீதுக்கு தயை செய்தவன்‌. 


19:3) 


1 நானாகமம்‌ - விரிவுரை 
ICHRONICLES - COMMENTARY 


நாகாஸ்‌ மரித்துப்போனபின்பு, 
ஆனான்‌ திடீரென்று அம்மோன்‌ புத்திரரின்‌ 
தேசத்திற்கு ராஜாவாகிவிட்டான்‌. 
ராஜாசனம்பண்ணி 
அனுபவமுமில்லை, முதிர்ச்சியுமில்லை. 
அவனுக்கு. ஆலோசனை சொல்லுகிற 
பிரபுக்களும்‌ துன்மார்க்கராயிருக்கிறார்கள்‌. 
சிங்காசனத்தில்‌ உட்காருவதற்கு 
தகுதியில்லாத ஆணூன்‌, அம்மோன்‌ 
புத்திரரை ஆளுகை செய்கிறான்‌. 


ஒரு தேசத்திற்கு, பலன தேசத்திலிருந்து 
ஸ்தானாபதிகள்‌ வரும்போது, அந்த 
தேசத்தின்‌ ராஜா ஸ்தானாபதிகளை 
கனம்பண்ண வேண்டும்‌. அவர்களுக்கு 
பாதுகாப்பு கொடுக்கவேண்டும்‌. இது எல்லா 
தேசங்களிலும்‌ குடைப்பிடிக்கப்படும்‌ 
பொதுவான சட்டம்‌. ஆனால்‌. 
ராஜ்யபாரத்தைப்பற்றி 
தெரியவில்லை. அவன்‌ தன்‌ ராஜாசனத்தின்‌ 
மேன்மையை அசட்டைபண்ணுகிறான்‌. 
தாவீது அனுப்பின ஸ்தானாபதிகளை 
அவமானப்படுத்துகிறான்‌. 


ஸ்தானாபதிகள்‌ யுத்தவீரர்களைப்போல. 
வரமாட்டார்கள்‌. அவர்களிடத்தில்‌ பட்டயம்‌ 
இருக்காது. தங்கள்‌ தேசத்து ராஜா 
ப்‌ செய்திச்சருள்‌ மாத்திரமே 
ஸ்தானாபதிகளின்‌ கையில்‌ 
ஆயுதத்திற்கு பதிலாக ஒலை இருக்கும்‌. 
ள்‌ நிராயுதபாணிகளாயிருப்பார்கள்‌. 
ஆனூனோ, தாவீதின்‌ 
'கொள்ளைக்காரராகவும்‌, 

வேவுகாரராகவும்‌ 


ஆணூனுக்கு 


கொலைகாரராகவும்‌, 
பாவிக்கிறான்‌. 


ஆனான்‌ தாவீதின்‌ ஊழியக்காரரைப்‌ 


பிடித்து, அவர்களுடைய ஒரு பக்கத்து 
தாடியை சிரைத்துவிடுகிறான்‌. 
அவர்களுடைய வஸ்திரங்களை இருப்பிட 
மட்டும்‌ வைத்துவிட்டு மற்ற பாதியை 
கத்தரித்துப்போடுகிறான்‌. இப்போது 
தாவீதின்‌ ஊழியக்காரர்‌, ஆனூனுடைய 
அரண்மனையில்‌ கோமாளிகளைப்போலவும்‌, 
பொருட்களைப்போலவும்‌ 

ஆனூன்‌ தாவீதின்‌ 

அவமானப்படுத்தி 





i al 
TT 


ஆனூன்‌ தன்னுடைய ஊழியக்காரரை 
அவமானப்படுத்தி அனுப்பிவிட்டான்‌ என்னும்‌ 
செய்தி தாவீதுக்கு அறிவிக்கப்படுகிறது. 
தாவீதின்‌ ஊழியக்காரர்‌ அம்மோன்‌ 
புத்திரரின்‌ தேசத்திலிருந்து. எருசலேமுக்கு 
திரும்பி வந்துகொண்டிருக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ எருசலேமுக்கு வருவதற்கே. 
வெட்கப்படுகிறார்கள்‌. அவர்களுடைய 
ஒரு பக்கத்து தாடி சிரைக்கப்பட்டிருக்கிறது. 
இருப்பிட 
மற்ற பாதி 
சத்தித்தப்போடப்பகக்கிறது அவர்கள்‌ 
பார்வைக்கு அலங்கோலமாயிருக்கிறார்கள்‌. 


ஊழியக்காரர்‌, அம்மோன்‌ 
தேசத்திலிருந்து 
எருசலேமுக்கு திரும்பி வரும்போது, தாவீது 
தன்னுடைய ஆட்களை அவர்களுக்கு 
எதிராக அனுப்புகிறார்‌. அவர்களை 
எருசலேமுக்கு வரவேண்டாம்‌ என்றும்‌, 
அவர்கள்‌ எரிகோவில்‌ தங்கிமிருக்கட்டும்‌ 
என்றும்‌, அவர்களுடைய தாடி வளருமட்டும்‌ 
அவர்கள்‌  எரிகோவில்‌ இருந்துவிட்டு, 
அதன்‌ பிற்பாடு அவர்கள்‌ 
வரலாம்‌ என்றும்‌ தாவீது 
சொல்லியனுப்புகிறார்‌ 
தாவீதின்‌ ஊழியக்காரர்கள்‌ 
எரிகோவிலே, மற்றவர்களுக்கு தெரியாமல்‌, 
ஒரு தனிமையான  இடத்திலிருக்கிறார்கள்‌. 
சிரைக்கப்பட்ட தாடி வளருமட்டும்‌. 
அவர்கள்‌ அங்கே இருக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ தங்கியிருக்கும்‌ வீட்டை 
விட்டு வெளியே வரமாட்டார்கள்‌. அவர்கள்‌ 
மிகவும்‌ வெட்கப்பட்ட ப்யினால்‌. 
வெளிஆட்களோடு பேசவும்‌ மாட்டார்கள்‌, 
பழகவும்‌ மாட்டார்கள்‌. 


தாவீதின்‌ ஊழியக்காரருடைய 


ஆனூன்‌ 
தாடியை சிரைத்திருக்கிறான்‌. 


ஒரு பக்கத்து 
சிரைக்கப்பட்ட 
தாடியைப்போல 
அதுவரையிலும்‌ அவர்கள்‌ 
தங்கியிருக்கவேண்டும்‌. 

தங்கள்‌ தாடிகளை நீளமாக வளர்ப்பார்கள்‌. 
நீளமான தாடி யூதர்களுக்கு தங்கள்‌ 
ஜனத்தார்‌ மத்தியில்‌ மதிப்பையும்‌ 
மரியாதையையும்‌ கொடுக்கும்‌. யூதர்களில்‌ 
வயதான பெரியவர்கள்‌ நீளமான தாடியை 
வளர்ப்பது வழக்கம்‌. 


1 நானாகமம்‌ - விரிவுரை 
ICHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


அம்மோன்‌  புத்திரரின்‌ 
ஆனூன்‌ தாவீதின்‌ ஊழியக்காரரை 
அவமானப்படுத்தினான்‌. பிறரை 
ன வா்‌ அது 
அக்கிரமமான நாம்‌ 
மற்றவர்களுடைய சித்தம்‌ 
பண்பாட்டிற்கும்‌. நாகரீகத்திற்கும்‌ மதிப்பு 
கொடுக்கவேண்டும்‌. மற்றவர்களின்‌ 
கலாச்சாரத்தை நாம்‌ ஒருபோதும்‌ 
அவமானப்படுத்தவும்‌ கூடாது. நிந்திக்கவும்‌ 
கூடாது. அது அநீதியான செயல்‌. 


ராஜாவாகிய 


சிரைக்கப்பட்ட தாடி மறுபடியும்‌ வளரும்‌. 
தாவீதின்‌ ஊழியக்காரர்‌ இப்போது, 
அவமானப்பட்டாலும்‌, அவர்களுடைய தாடி 
மறுபடியும்‌ வளரும்போது, அவர்களுடைய 
நிந்தை அவர்களைவிட்டு நீங்கும்‌. அதன்‌ 
பின்பு அவர்களை அவமானப்படுத்திய 
ஆஜூனுக்கு அவமானமுண்டாகும்‌. 


“உன்‌ வெளிச்சத்தைப்‌ 
போலவும்‌, உள்‌ நியாயத்தைப்‌ 
பட்டப்பகலைப்போலவும்‌ விளங்கப்பண் ணுவார்‌ 
கர்த்தரை நோக்கி அமர்ந்து, அவருக்குக்‌ 
காத்திரு: காரியசித்தயுள்ளவன்மேலும்‌ 
தீவினைகளைச்‌ செய்கிற மனுஷன்மேலும்‌ 
எரிச்சலாகாதே" (சங்‌ 37:67). 


அம்மோன்‌ புத்திரர்‌ 
1நானா 19:6-15 


1தானா 19:8. அம்மோன்‌ புத்திரர்‌ 

தாங்கள்‌ தாவீதுக்கு அருவருப்பானதைக்‌ 

கண்டபோது, ஆனூனும்‌ 

அம்மோன்‌ புத்திரரும்‌ 

மெசொப்பொத்தாமியாவிலும்‌ மாக்கா 

சீரியரின்‌ 

தங்களுக்கு. 

குதிரைவீரரும்‌ 

கூலிக்கு வரும்படி ஆயிரம்‌ தாலந்து 
வென்னி அனுப்பி, 


நீதானா 19:7. 
'இரதங்களையும்‌, 
ராஜாவையும்‌, அவன்‌ 
கூலிப்படையாக அழைப்பித்தான்‌;. 
இவர்கள்‌ வத்து, மேதேயாவுக்கு 
முன்புறத்திலே பானயமிறங்கினார்கள்‌; 
அம்மோன்‌ புத்திரரும்‌ தங்கள்‌ 
பட்டணங்களிலிருத்து கூடிக்கொண்டு 
யூுத்தம்பண்ணவத்தார்கன்‌. 


முப்பத்தீராயிரம்‌ 
மாக்காவின்‌' 


ஜனத்தையும்‌ 





i= THE 
TT 


நானா 19:8. 
கேட்டபோது, 
பலசாலிகளின்‌. 
முழுவதையும்‌ அனுப்பினான்‌. 


அதைத்‌ தாவீது 
யோவாயையும்‌ 
இராணுவம்‌ 


நானா 19:9. அம்மோன்‌ புத்திரர்‌ 
புறப்பட்டுவத்து, பட்டணத்து 
வாசலண்டையில்‌ அணி வகுத்தார்கள்‌; 
வந்த ராஜாக்கன்‌ தனித்து வெளியிலே 
போருக்கு ஆயத்தமாய்‌ நின்றார்கள்‌. 


1நானா 19:10. யுத்த இராணுவங்களின்‌ 
முகப்புத்‌ தனக்கு முன்னும்‌ பின்னும்‌ 
இருக்கிறதை யோவாப்‌ கண்டு, அவன்‌: 
'இஸ்ரவேலிலே தெரிந்துகொள்னப்பட்ட. 
அனைவரிலும்‌ பங்கைப்‌ 
பிரித்தெடுத்து, சீரியருக்கு. 
எதிராக நிறுத்தி, 


அதைச்‌ 


நானா 19:1. மற்ற ஜனத்தை 
அம்மோன்‌ புத்திரருக்கு எதிராகப்‌ 


போருக்கு ஆயத்தப்படுத்தி, தன்‌ 
சகோதரனாகிய அபிசாயிக்கு. 
ஒப்புவித்து, அவனை நோக்கி: 


ரானா 19:12. என்னைப்பார்க்கிலூம்‌. 

ரியர்‌ பலங்கொண்டால்‌ நீ எனக்குத்‌. 
துணைநில்‌; உன்னைப்பார்க்கிலும்‌. 
அம்மோன்‌ புத்திரர்‌ பலங்கொண்டால்‌ 
நான்‌ உனக்குத்‌ துணை நிற்பேன்‌. 


நோனா 19:18. தைரியமாயிரு; நாம்‌ 
நம்முடைய ஜனத்திற்காகவும்‌, நமது 
தேவனுடைய  பட்டணங்களுக்காகவும்‌ 
'திடன்கொண்டிருக்கக்கடவோம்‌; கர்த்தர்‌ 
தமது பார்வைக்கு நலமானதைச்‌. 
செய்வாராக என்றான்‌. 


நானா 1904. பின்பு யோவாயும்‌. 
அவனோடிருந்த ஜனமும்‌ சீரியரோடு. 
யுத்தம்பண்ணச்‌. சேர்த்தார்கள்‌; 
அவர்கள்‌ அவனுக்கு முன்பாக. 
முறித்தோடினார்கள்‌. 
1நானா 19:15. சீரியர்‌. 
முறித்தோடுகிறதை. அம்மோன்‌ 
புத்திரர்‌ கண்டபோது, அவர்களும்‌ 
அவன்‌ சகோதரனாகிய அயிசாயிக்கு. 
முன்பாக முறித்தோடிப்‌ பட்டணத்திற்கு. 
உட்பட்டார்கள்‌; யேோவாப்‌ திரும்ப 
எருசலேமுக்கு வத்தான்‌.. 


1 நானாகமம்‌ - விரிவுரை 
ICHRONICLES - 


QOODNENS 
PUBLISHERS 


COMMENTARY 


பத்திரரின்‌ ராஜாவாகிய 
ஊழியக்காரரை 
அவமானப்படுத்தி அனுப்பிவிட்டான்‌. இந்த 
செய்தி தாவீதுக்கு அறிவிக்கப்படுகிறது. 
இதன்‌ நிமித்தமாக 
புத்திரர்மீது கோபப்படுகிறார்‌. 
புத்திரர்‌ தாவீதுக்கு 
அருவருப்பானவர்களாயிருக்கிறார்கள்‌. 
தாவீது. அம்மோன்‌ புத்திரருக்கு 
விரோதமாகக்‌  கோபப்படுவதை, அம்மோன்‌ 
புத்திரரும்‌ அறிந்துகொள்கிறார்கள்‌. 
நாம்‌ எல்லோரோடும்‌ 
சமாதானமாயிருக்கவேண்டும்‌. 
சமாதானமாயிருப்பதற்கான 
ஆராய்ந்து பார்த்து, அதைக்‌ 
கைக்கொள்ளவேண்டும்‌. நம்மிடத்தில்‌ 
மனத்தாழ்மையும்‌ இருக்கவேண்டும்‌. நாம்‌. 
பிறருக்கு விரோதமாகத்‌ தீங்கு 
செய்யக்கூடாது. நமக்கு விரோதமாக 
மற்றவர்கள்‌ தீங்கு செய்திருந்தாலும்‌, 
நாம்‌ அவர்கள்‌ செய்த தீங்குகளை 
மன்னித்து மறந்துவிடவேண்டும்‌. 
அம்மோன்‌ 
துன்மார்க்கராயிருக்கிறார்கள்‌. 
தாவீதின்‌ 
அவமானப்படுத்தினார்கள்‌ 
அம்மோன்‌ புத்திரர்‌ 
விரோதமாக  யுத்தம்ண்ண தங்களை 
ஆயத்தம்பண்ணுகிறார்கள்‌. தாங்கள்‌ 
தாவீதுக்கு அருவருப்பானதை கண்டபோது, 
அம்மோன்‌ புத்திரர்‌ தாவீதோடு 
சமாதானம்பண்ண வரவேண்டும்‌. 
ஆனால்‌ அவர்களோ தாவீதோடு 
யுத்தம்பண்ண வருகிறார்கள்‌. 
அம்மோன்‌ புத்திரர்‌ தாவீதுக்கு 
விரோதமாக. யுத்தம்பண்ண 
ஆயத்தமாகிறார்கள்‌. தாவீதின்‌ சேனை 
மிகவும்‌ பெரியது. அது அதிக பெலமுள்ளது. 
தாவீதின்‌ சேனையோடு ஒப்பிட்டுப்‌ 
பார்க்கையில்‌, அம்மோன்‌ புத்திரரின்‌ சேனை 
எண்ணிக்கையில்‌ சிறியது. பலவீனமானது. 


காரியங்களை 


புத்திரரோ 
அவர்கள்‌ 
ஸ்நானாபதிகளை 
இப்போது 
தாவீதுக்கு 


தங்களால்‌ தாவீதுக்கு விரோதமாக 
யுத்தம்பண்ண முடியாது என்று அம்மோன்‌ 
புத்திரருக்கு நன்றாய்த்‌ தெரிந்திருக்கிறது. 
இதனால்‌ அம்மோன்‌ புத்திரர்‌ தங்களுடைய 
சேனையைப்‌ பலப்படுத்துவதற்கு, பக்கத்து 
தேசங்களிலுள்ள யுத்த வீரர்களை 
கூலிப்படையாக அழைப்பிக்கிறார்கள்‌. 





i= THE 
TT 


அம்மோன்‌ 
தாவீதுக்கு 
கண்டபோது, 
பெத்ரேகோப்‌. 
சோபாலிலிருக்கிற சீரியிலும்‌ இருபதினாயிரம்‌ 
காலாட்களையும்‌, மாக்காதேசத்து 
ராஜாவினிடத்தில்‌ ஆயிரம்பேரையும்‌, 
இஷ்தோபிலிருக்கிற பன்னீராயிரம்பேரையும்‌, 
கூலிப்படையாக அழைப்பிக்கிறார்கள்‌ 
(சோமு 10:6; [நாளா 19:67). 
அம்மோன்‌ புத்திரர்‌ 
விரோதமாக 
ஆயத்தமாகிறார்கள்‌. 
தங்களுடைய 
பலப்படுத்துகிறார்கள்‌. அம்மோன்‌ 
புத்திரரைப்பற்றிய செய்தியை தாவீதும்‌ 
கேள்விப்படுகிறார்‌. அவர்‌ அம்மோன்‌ 
புத்திரருக்கு விரோதமாக யுத்தம்பண்ண 
"யோவாபையும்‌, பராக்கிரமசாலிகளாகிய 
சமஸ்த இராணுவத்தையும்‌ அனுப்புகிறார்‌. 
இஸ்ரவேலின்‌ சேனைக்கு யோவாப்‌ 
தளபதியாயிருக்கிறார்‌ 
தாவீதுக்கு யுத்த தந்திரமும்‌, யுத்த 
தெரியும்‌. அம்மோன்‌ 
ஒலிமுகவாசலண்டையிலே 
த்து நிற்கிறார்கள்‌: 


தாவீதுக்கு 
யுத்தம்பண்ண 
அவர்கள்‌ 
சேனையை 


தப 
ரேகோபிலுமிருந்துவந்த 


இல்ம்‌ மாக்காலிலுமிரந்து 
பிரத்தியேசமாயிருக்கிறார்கள்‌ 


நாளா 19:8). 


அம்மோன்‌ புத்திரரின்‌ யுத்த 
அணிவகுப்புக்களையும்‌, யுத்த 
வியூகங்களையும்‌ தாவீது கேள்விப்படுகிறார்‌ 
ராப்பா மான்‌ புத்திரரின்‌ 
தலைநகரம்‌. மேதாபா அம்மோன்‌ புத்திரரின்‌ 
எல்லைப்பட்டணம்‌. அம்மோன்‌ 
புத்திரரின்‌ படைகள்‌ ராப்பாவின்‌ 
ஒலிமுகவாசலண்டையில்‌ அணிவகுத்து. 
நிற்கிறார்கள்‌. தாவீதும்‌ அவருடைய 
சேனையும்‌ ராப்பா பட்டணத்திற்குள்‌ 
பிரவேசிக்கக்கூடாதபூடிக்கு, அம்மோன்‌ 
புத்திரர்‌, தங்கள்‌ பட்டணத்தின்‌ 
ஒலிமுகவாசலண்டையில்‌ போர்‌ செய்ய 
அணிவகுத்து நிற்கிறார்கள்‌. 


க்‌ 


1 நானாகமம்‌ - விரிவுரை 
ICHRONICLES - 


COMMENTARY 


அம்மோன்‌ புத்திர்‌ தாங்கள்‌ 
தாவீதுக்கு அருவருப்பானதைக்‌ கண்டபோது. 
ஆனூனும்‌ அம்மோன்‌ புத்திரரும்‌ 
மெசொப்பொத்தாமியாவிலும்‌ மாக்கா சோபா 
என்னும்‌ சீரியரின்‌ தேசத்திலுமிருந்து 
தங்களுக்கு இரதங்களும்‌ குதிரைவீரரும்‌ 
கூலிக்கு வரும்படி ஆயிரம்‌ தாலந்து வெள்ளி 
அனுப்பி, முப்பத்தீராயிரம்‌ இரதங்களையும்‌, 
மாக்காவின்‌ ராஜாவையும்‌, அவன்‌ 
ஜனத்தையும்‌ கூலிப்படையாக 
அழைப்பித்தான்‌ ; இவர்கள்‌ வந்து, 
மேதேபாவுக்கு. முன்புறத்திலே. 
பாளயமிறங்கினார்கள்‌; அம்மோன்‌ 
புத்திரரும்‌ தங்கள்‌ பட்டணங்களிலிருந்து 
கூடிக்கொண்டு  யுத்தம்பண்ணவந்தார்கள்‌" 
நாளா 19:67). 


சேனையும்‌ 
யுத்தபண்ண 
தாவீதின்‌ 
யோவாப்‌, 


அம்மோன்‌  புத்திரரின்‌: 
தாவீதின்‌ வ்‌ 
ஆயத்தமாயிருக்கிறார்கள்‌. 


தெரிந்துகொள்ளப்பட்ட 
இராணுவங்களிலும்‌ ஒரு ப்‌ 
பிரித்தெடுத்து, அதைச்‌ சீரியருக்கு. கணக 
அணிவகுத்து நிறுத்துகிறான்‌. 
அம்மோன்‌ ட்ப 
அணிவகுத்து நிறுத்தும்படி தன்‌ 
சகோதரனாகிய அபிசாயினிடத்தில்‌. 
ஒப்புவிக்கிறான்‌ (சோமு 10910; 
நாளா 19:910). 


அம்மோன்‌ 

விரோதமாகவும்‌ 

சீரியருக்கு 

ம்‌ யூத்தம்பண்ணவேண்டும்‌. 

அம்மோன்‌ புத்திரரும்‌ சீரியரும்‌, தாவீதின்‌ 

சேனைக்கு. முன்னும்‌ பின்னுமாக 

இருக்கிறார்கள்‌. தாவீதின்‌ 

படைத்தளபதியாகிய யோவாப்‌, 

சத்துருக்களின்‌ யுத்த அணிவகுப்பைப்‌ 

பார்த்து. இஸ்ரவேலின்‌ சேனையை 

இரண்டாகப்‌ பிரிக்கிறான்‌. ஒரு பிரிவை 

அம்மோன்‌ புத்திரருக்கு எதிராகவும்‌, 

மற்றொரு பிரிவை சீரியருக்கு 
எதிராகவும்‌ அணிவகுத்து நிறுத்துகிறான்‌. 





f= THE 
TT 


இஸ்ரவேலின்‌ சேனை 
பிரிவாகப்‌ பிரிக்கப்படுகிறார்கள்‌. 
அம்மோன்‌ புத்திரருக்கு _ 
யுத்தம்பண்ணுவார்கள்‌. 
சீரியருக்கு விரோதமாக 
வார்கள்‌. சீரியருக்கு 
யுத்தம்பண்ணும்‌ படைப்பிரிவுக்கு, 
தளபதியாகயிருக்கிறான்‌ 
புத்திரருக்கு விரோதமாக யுத்தம்பண்ணும்‌ 
படைப்பிரிவுக்கு, யோவாபின்‌ சகோதரன்‌ 
அபிசாய்‌ படைத்தளபதியாயிருக்கிறான்‌. 
யோவாபும்‌ அபிசாயும்‌, இஸ்ரவேலின்‌ 
சேனைக்கு தளபதிகளாயிருக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ அம்மோன்‌ புத்திரருக்கு. 
விரோதமாகவும்‌, சீரியருக்கு விரோதமாகவும்‌ 
யுத்தம்பண்ணப்போகும்‌ முன்பு, யோவாப்‌ 
தன்‌ சகோதரன்‌ அபிசாயிடம்‌ புத்தியுள்ள 
வார்த்தைகளைப்‌ பேசுகிறான்‌. 


யோவாப்‌ அபிசாயை நோக்கி, “சீரியர்‌ 
கைமிக்சுகிறதாயிருந்தால்‌ நீ எனக்கு. 
உதவிசெய்யவேண்டும்‌; அம்மோன்‌ புத்திரர்‌ 
கை மிக்சுகிறதாயிருந்தால்‌ நான்‌ உனக்கு 
உதவிசெய்ய வருவேன்‌. தைரியமாயிரு: 
நம்முடைய ஜனத்திற்காகவும்‌, நம்முடைய 
தேவனுடைய. பட்டணங்களுக்காகவும்‌ 
சவரியத்தைக்‌ காட்டுவோம்‌; கர்த்தர்‌ 
தமது பார்வைக்கு நலமானதைச்‌ செய்வாராக" 
(சோமு 10:12; 1நாளா 19:12,13) என்று 


சொல்லுகிறான்‌. 


இந்த யுத்தத்திலே யோவாபும்‌ அபிசாயும்‌ 
ஒருவருக்கொருவர்‌ உதவி செய்துகொள்ள 
வேண்டும்‌. யாருக்கு உதவி 
படுகிறதோ, அவருக்கு ற்‌ 
உதவிசெய்யவேண்டும்‌. 
படுகிறவர்‌ அதற்குரிய செய்கை காண்பிக்க 
வேண்டும்‌. யுத்தம்‌ ஒன்றுதான்‌. 
யுத்தம்‌ சந்துருவுக்கு விரோதமாக 
நடைபெறுகிறது. சத்துருக்கள்‌ இரண்டு 
படைகளாகப்‌ பிரிந்திருக்கிறார்கள்‌. 
ஆகையினால்‌ இஸ்ரவேலின்‌ சேனை 
இரண்டு சேனைகளோடு யுத்தம்பண்ணுவது 
போல யுத்தம்பண்ணவேண்டும்‌. இஸ்ரவேலின்‌ 
இரண்டு சேனையும்‌ ஒருவருக்கொருவர்‌ 
இருந்து 


விசுவாசிகளாகிய நமக்கும்‌, இந்தப்‌ 
பிரபஞ்சத்தில்‌ ஆவிக்குரிய யுத்தம்‌ 
உண்டு. இந்த யுத்தத்தில்‌ விசுவாசிகள்‌ 
ஒருவருடைய கரத்தை மற்றொருவர்‌ 
பலப்படுத்தவேண்டும்‌. ஒருவருக்கொருவர்‌ 


1 நானாகமம்‌ - விரிவுரை 
ICHRONICLES - 


QOODNENS 
PUBLISHERS 


COMMENTARY 


உதவியாயிருக்கவேண்டும்‌. 
பலவீனமாயிருக்கிறவர்களுக்கு உதவிசெய்ய 
வேண்டும்‌. தேவனுடைய கிருபையினால்‌ 
சோதனைகளை மேற்கொண்டவர்கள்‌, 
சோதனைகளில்‌ சிக்கிக்கொண்டவர்களுக்கு 

ஆலோசனைகளைச்‌ 


பலமுள்ளவர்‌ 


க்கொருவர்‌ 

வார்த்தைகளைச்‌. சொல்லி, 

திடப்படுத்திக்கொள்ள வேண்டும்‌. 

ஒருவருக்கொருவர்‌ ஜெபம்பண்ணவேண்டும்‌. 

சோதிக்கப்படுகிறவர்களுக்காக ஜெபிக்க 

வேண்டும்‌. அவர்களுக்கு 
ஆலோசனைகளைச்‌ சொல்லவேண்டும்‌. 


நானோ 
போகாதடிக்கு 
கொண்டேன்‌: 
சகோதரரை 
(லூக்‌ 22:32). 


உன்‌ விசுவாசம்‌ ஒழிந்து 
உனக்காக வேண்டிக்‌ 
நீ குணப்பட்டபின்பு உன்‌ 
ஸ்திரப்படுத்து என்றார்‌" 


யோவாப்‌ 
உற்சாகப்படுத்துகிறான்‌. 
சகோதரன்‌ 
உற்சாகப்படுத்துகிறான்‌. 
சேனையிலுள்ள. 
அவர்களுடைய 
உற்சாகப்படுத்துகிறான்‌. 


யோவாப்‌. 


தன்னையும்‌ 
தன்னுடைய 
அபிசாயையும்‌ 
தாவீதின்‌ 
படைவீரர்களையும்‌, 
சேனாபதிகளையும்‌ 


தனக்கு விரோதமாக 
வருகிற படைகளின்‌ அணிவகுப்பைப்‌ 
பார்க்கிறான்‌. அவர்கள்‌  யோவாபுக்கு 
முன்னும்‌ பின்னும்‌ இருக்கிறார்கள்‌. யோவாப்‌ 
சத்துருக்களைப்‌ பார்த்து பயந்து பின்வாங்கி 
ஓடிப்போய்விடவில்லை. அவன்‌ கர்த்தரை 
நம்பி யுத்தம்பண்ணுகிறான்‌. 
இஸ்ரவேலின்‌ சேனையிலுள்ளவர்களையும்‌ 
உற்சாகப்படுத்துகிறான்‌. 

“தைரியமாயிரு; நம்முடைய 
ஜனத்திற்காகவும்‌, நம்முடைய தேவனுடைய 
பட்டணங்களுக்காகவும்‌ சவுரியத்தைக்‌ 
காட்டுவோம்‌" என்று யோவாப்‌ 
படைவீரர்களுக்கு உற்சாகமான 
வார்த்தைகளைச்‌ சொன்னதாக, 
2சாமு 1012-ஆவது. வசனத்திலும்‌, 
“தைரியமாமிரு; நாம்‌ நம்முடைய 
ஜனத்திற்காகவும்‌, நமது தேவனுடைய 
பட்டணங்களுக்காகவும்‌ திடன்கொண்டிருக்கக்‌ 
கடவோம்‌' என்று நாளா  1913-ஆவது 
வசனத்திலும்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 





i FTE 
TT 


தாவீதின்‌ சேனையிலிருக்கிறவர்கள்‌ 
மாதச்சம்பளத்திற்காகவோ அல்லது 
தங்களுடைய பெயர்‌ பிரஸ்தாபத்திற்காகவோ 
அல்லது சுயபெருமைக்காகவோ, 
யுத்த்பண்ண வரவில்லை. அவர்கள்‌ 
தங்களுடைய ஜனத்திற்காகவும்‌, தங்கள்‌ 
தேவனுடைய பட்டணங்களுக்காகவும்‌ 
யுத்தம்பண்ண வந்திருக்கிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ தேசத்தின்‌ பாதுகாப்புக்காகவும்‌, 
தங்கள்‌ தேசத்தின்‌ கேஷமத்திற்காகவும்‌: 
சத்துருக்களுக்கு விரோதமாக யுத்தம்பண்ண 
வந்திருக்கிறார்கள்‌. கர்த்தருடைய நாமம்‌ 
மகிமைப்படவேண்டும்‌ என்பதே. 
அவர்களுடைய நோக்கம்‌ 


தாவீதின்‌ சேனையிலிருக்கிற 
ஒவ்வொருவரும்‌ தங்கள்‌ தேவனைப்பற்றியும்‌, 
தங்கள்‌ தேசத்தைப்பற்றியும்‌ 
கரிசனையுள்‌ளவர்களாயிருக்கிறார்கள்‌. 
யுத்தத்தின்‌ முடிவு எப்படியிருக்கும்‌ 
என்பது யோவாபுக்கு தெரியாது. அது 
யாருக்கும்‌ தெரியாது. யோவாப்‌ யுத்த। 

முடிவை கர்த்தருடைய கரத்தில்‌. 
ஒட்க்கொடுக்கிறான்‌ கர்த்தர்‌ தமது 


விசுவாசத்தோடு 


சேனையிலுள்ளவர்கள்‌ 
ஒவ்வொருவரும்‌ தங்களுக்கு கொடுக்கப்பட்ட 
வேலையை உண்மையாய்ச்‌ செய்யவேண்டும்‌. 
தங்களுடைய மனச்சாட்சிக்கு கீழ்ப்படிந்து 
தங்களுடைய கடமைகளை 
நிறைவேற்றவேண்டும்‌. முடிவு 
கர்த்தருடைய கரத்திலிருக்கிறது. 
கர்த்தருக்கு சித்தமான காரியம்‌ வாய்க்கும்‌. 
கர்த்தர்‌ தமது பார்வைக்கு நலமானதை 
செய்வார்‌. கர்த்தர்‌ எதை செய்தாலும்‌, 
அது அவருடைய பிள்ளைகளின்‌ 
நன்மைக்கேதுவாகயிருக்கும்‌. 


தாவீதின்‌ சேனை  அம்மோன்‌ 
புத்திரருக்கு விரோதமாகவும்‌ சீரியருக்கு 
விரோதமாகவும்‌ யுத்தம்பண்ணுகிறார்கள்‌. 
முதலாவதாக யோவாபும்‌ 
அவனோடிருந்த சீரியர்மேல்‌ 
யுத்தம்பண்ணக்‌ கிட்டுகிறார்கள்‌; 
சீரியர்‌ யோவாபுக்கு ள்பாக 
முறிந்தோடுகிறார்கள்‌ (சோமு 1043; 
நாளா 19:14), 


ஜனமும்‌ 


1 நானாகமம்‌ - விரிவுரை 
ICHRONICLES - 


COMMENTARY 


சீரியர்‌ முறிந்தோடுகிறதை அம்மோன்‌ 

ர்‌ கண்டபோது, அவர்களும்‌ 

அபிசாயிக்கு முன்பாக முறிந்தோடிப்‌ 

பட்டணத்திற்குள்‌ புகுந்து கொள்கிறார்கள்‌; 

அப்பொழுது யோவாப்‌ அம்மோன்‌ புத்திரரை 

விட்டுத்‌ திரும்பி எருசலேமுக்கு வருகிறான்‌ 
14; 1நாளா 1925) 


இஸ்ரவேலுக்கு 

யுத்தம்பண்ணவே 

சீரியர்கள்‌ முறிந்து 

ஓடிப்போவதைப்‌ பார்த்து, அம்மோன்‌ புத்திரரும்‌ 
முறிந்து.  ஓடிப்போகிறார்கள்‌. தங்கள்‌ 
பட்டணத்திற்குள்‌ புகுந்து கொள்கிறார்கள்‌. 
அம்மோன்‌ புத்திரர்‌ 
யுத்தம்பண்ணாமலேயே தோற்றுப்போகிறார்கள்‌. 


சீரியர்‌ 
1நானர 19:16-19 


19:16. தாங்கள்‌. 
முன்பாக முறிய 

கண்டபோது, 
அப்புறத்திலிருக்கிற. 
சீரியரை வரவழைத்தார்கள்‌; 
ஆதாரேசரின்‌ படைத்தலைவனாகிய 
சேப்பாக்‌ அவர்களுக்கு முன்னாலே 
நடத்துபோனான்‌. 


1நான! 
இஸ்ரவேலுக்கு 
அடிக்கப்பட்டதைக்‌ 
அவர்கள்‌ நதிக்கு 


நானா. 
தாவீதுக்கு. 


1917. அது 
அறிவிக்கப்பட்டபோது, 
அவன்‌ இஸ்ரவேலையெல்லாம்‌ 
கூட்டிக்கொண்டு, யோர்தானைக்‌. 
கடந்து, அவர்களுக்குச்‌ சமீபமாய்‌ வந்த. 
போது, அவர்களுக்கு எதிராக 
இராணுவங்களை நிறுத்தினான்‌; 
தாவீது சீரியருக்கு. எதிராக. 
'இராணுவங்களைப்‌. போருக்கு. 
ஆயத்தப்படுத்தினபின்‌ அவனோடு. 
யுத்தம்பண்ணினார்கன்‌. 


நீதானா 19:18. சீரியர்‌ இஸ்ரவேலுக்கு. 

முறித்தோடினார்கன்‌; 

ஏழாயிரம்‌ 

மனுஷரையும்‌, 

காலாட்களையும்‌ 

படைத்தலைவனாகிய 
சோப்பாக்கையும்‌ கொன்றான்‌. 





i= THE 
TT 


1நானா 19:19. தாங்கள்‌ இஸ்ரவேலுக்கு. 
முன்பாக முறிய அடிக்கப்பட்டதை 
ஆதாரேசரின்‌ சேவகர்‌ கண்டபோது, 
அவர்கள்‌ தாவிதோடே 
சமாதானம்பண்ணி, அவனைச்‌. 
சேவித்தார்கள்‌; அப்புறம்‌ அம்மோன்‌ 
புத்திரருக்கு உதவிசெய்ய சீரியர்‌ 
மனதில்லாதிருந்தார்கள்‌.. 


சீரியர்‌ தாவீதின்‌ சேனைக்கு 
விரோதமாக யுத்தம்ண்ண மறுபடியும்‌ 
ஆயத்தமாகிறார்கள்‌. தாங்கள்‌ இஸ்ரவேலுக்கு 
அடிக்கப்பட்டதைச்‌ 

ஒருமிக்கக்‌ 

ஏற்கெனவே 

விரோதமாக யுத்தம்பண்ண 
முறிந்து 


யோவாபுக்கு 0 
முடியாமல்‌, அவனுக்கு முன்பாக 
ஒடிப்போனவர்கள்‌. 


சீரியர்‌ தங்களுடைய சேனையை 
வலுப்படுத்துகிறார்கள்‌. சேனையிலுள்ள 
வீரர்களின்‌ எண்ணிக்கையை அதிகரிக்கச்‌ 
செய்கிறார்கள்‌. ஆதாரேசர்‌ என்பவன்‌ 
சீரியருக்கு ராஜா. அவன்‌ நதிக்கு 
அப்பாலிருந்த சீரியரையும்‌ 
அழைத்தனுப்புகிறான்‌; அவர்கள்‌ ஏலாமுக்கு 
வருகிறார்கள்‌; ஆதாரேசருடைய 
படைத்தலைவனாகிய சோபாக்‌ அவர்களுக்கு 
முன்னாலே செல்கிறான்‌ (சாமு 10:16: 
நாளா 19:16). 

சீரியர்‌ ஒருக்க கூடுகிறார்கள்‌ 
என்னும்‌ செய்தி தாவீதுக்கு 
அறிவிக்கப்படுகிறது. அப்போது. தாவீது 
இஸ்ரவேலையெல்லாம்‌ கூட்டிக்கொண்டு, 
யோர்தானைக்‌ கடந்து, ஏலாமுக்குப்‌ 
போகிறார்‌; சீரியர்‌ தாவீதுக்கு எதிராக 
இராணுவங்களை அணிவகுத்து நிற்கிறார்கள்‌ 
(சோமு 10:7; நாளா 19:17). 


சீரியர்‌ தாவீதுக்கு. 
யுத்தம்பண்ணுகிறார்கள்‌. 
தாவீதின்‌ சேனையோடு 
முடியவில்லை. 
முன்பாக முறிந்தோடுகிறார்கள்‌: 
சீரியரில்‌ இரதவீரரையும்‌ 


விரோதமாக 


தாவீது சாகும்படி வெட்டிப்போடுகிறார்‌ 
சோமு 10:18; 1நாளா 19:18). 


1 நானாகமம்‌ - விரிவுரை 
ICHRONICLES - 


COMMENTARY 


சீரியருக்கு விரோமாக 
சீரியரின்‌ 


தாவீது 
யுத்தம்பண்ணியபோது, 
படைத்தலைவனாகிய சோபாக்‌ 
செத்துப்போகிறான்‌. தாவீது வெற்றியோடு 
எருசலேமுக்கு திரும்பி வருகிறார்‌. 
சீரியருக்கு விரோதமான இந்த யுத்தத்திலே 
தாவீதுக்கு ஜெயம்‌ கிடைக்கிறது. 
சீரியரின்‌ ராஜாவாகிய ஆதாரேசர்‌ 
தோற்றுப்போகிறான்‌. 


சிறிய தேசத்தின்‌ ராஜாக்கள்‌, சீரியரின்‌ 
ராஜாவாகிய ஆதாரேசரை சேவிக்கிறார்கள்‌ 
சீரியர்‌ இஸ்ரவேலுக்கு முன்பாக 
தோற்றுப்போனதை ஆதாரேசரை 
சேலிக்கிற ராஜாக்கள்‌ பார்த்து, அவர்கள்‌ 
தாவீதோடே சமாதானம்‌ பண்ணி, 
தாவீதை சேவிக்கிறார்கள்‌. முன்பு 
ஆதாரேசரை சேவித்த ராஜாக்களெல்லாம்‌. 
இப்போது தாவீதை சேவிக்கிறார்கள்‌. 


சீரியரின்‌ 
குறைந்துபோயிற்று. 
எழுநூறு இரதவீரரையும்‌, 
குதிரை வீரரையும்‌ கொன்றுபோட்டார்‌. 
ஆரம்பத்தில்‌ தாவீதுக்கு சீரியர்மீது, 
பகையில்லை. அவர்‌ அம்மோன்‌ 
புத்திரர்மீதுதான்‌ யுத்தம்பண்ண புறப்பட்டார்‌. 
சீரியர்‌ அம்மோன்‌ புத்திரருக்கு உதவி 
செய்ய வந்தார்கள்‌. அவர்கள்‌ 
ஏற்கெனவே இஸ்ரவேலுக்கு முன்பாக 

நந்தோடினார்கள்‌. இப்போது அவர்கள்‌ 

வேலுக்கு முன்பாக மறுபடியும்‌. 
கத்ங்க்வதன்க்‌ இஸ்ரவேலோடு 
ல்‌ இரண்டாவது யுத்தத்தில்‌, 
சீரியருக்கு பேரிழப்பு உண்டாயிற்று. 
இதனால்‌ சீரியர்‌ அப்புறம்‌ அம்மோன்‌ 
புத்திரருக்கு உதவிசெய்ய பயப்படுகிறார்கள்‌ 
(சோமு 10:19; 1நாளா 19:19). 

இஸ்ரவேலரோடு 
யுத்தத்திலே, 
தன்னுடைய படைத்தலைவனையும்‌ 
இழந்தான்‌. தன்னுடைய இரதவீரரையும்‌ 
இழந்தான்‌, தன்னுடைய குதிரை வீரரையும்‌ 
இழந்தான்‌. தன்னை சேவிக்கிற சகல 
ராஜாக்களையும்‌ இழந்தான்‌. சீரியாவின்‌ 
ராஜாவுக்கு இந்த யுத்தத்திலே. 
மிகப்பெரிய இழப்பு உண்டாயிற்று. 


படைபலம்‌. 
தாவீது சீரியரில்‌ 
நாற்பதினாயிரம்‌ 


நடைபெற்ற 
சீரியாவின்‌ ராஜா 





ழ்‌ நயனா 
யாய 


அப்பொழுது ஆதாரேசரைச்‌ சேவிக்கிற 
சகல ராஜாக்களும்‌ தாங்கள்‌ இஸ்ரவேலுக்கு 
முன்பாக முறிய அடிக்கப்பட்டதைக்‌ கண்டு, 
இஸ்ரவேலரோடே 'சமாதானம்பண்ணி, 
அவர்களைச்‌... சேவித்தார்கள்‌. அப்புறம்‌ 
அம்மோன்‌. புத்திரருக்கு உதவிசெய்ய சீரியர்‌ 
பயப்பட்டார்கள்‌ (சோமு 10:19; [நாளா 19:19) 


தாவீது ஆதாரேசரை சேவித்த 
ராஜாக்களுக்கு வ 'துகாப்பு டகர 
டுத்த 


வாக்குத்தத்தத்தை யோசுவாவுக்கு த்‌ 
இஸ்ரவேல்‌. 


“அந்நாளிலே கர்த்தர்‌ ஆபிராமோடே 
உடன்படிக்கைபண்ணி, எகிப்தின்‌ நதிதுவக்கி 
ஐபிராத்து நதி 

நதிமட்டுமுள்ளதும்‌. 
கானானியரும்‌, 

என்பவர்கள்‌ 
தேசத்தை உன்‌ சந்ததிக்குக்‌ கொடுத்தேன்‌ 
என்றார்‌" (ஆதி 15:18-21). 


1 நாணாகமம்‌ - விரிவுரை 
ICHRONICLES - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


"நான்‌ 
உங்கள்‌ 


மோசேக்குச்‌ 
காஷ 


சொன்னபடி 


மிதிக்கும்‌ 


எல்விடத்தையும்‌ உங்களுக்குக்‌ கொடுத்தேன்‌ 
ம்‌ லீபனோனும்‌ 
நதியான 


செய்திருந்தார்கள்‌. 
புத்திரருக்கு நீண்டகாலமாக 

உதவி செய்து வந்தார்கள்‌. 
யுத்தத்திற்கு. பின்பு, 

அம்மோன்‌ புத்திரருக்கு 

பயந்து, தங்களுடைய 
உடன்படிக்கையை முறித்துப்போடுகிறார்கள்‌. 





i THE 
ETT 


தாவீது. அம்மோன்‌ புத்திரருக்கு 
விரோதமாகவும்‌ பெலிஸ்தருக்கு 
விரோதமாகவும்‌ யுத்தம்பண்ணின சம்பவங்கள்‌ 
இந்த அதிகாரத்தில்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
தாவீது அம்மோன்‌ புத்திரருக்கு விரோதமாக 
யுத்தம்பண்ணி, ரப்பாவைப்‌ 
பிடித்துக்கொள்கிறார்‌ நாளா 2011-3) 
தாவீது பெலிஸ்தரின்‌ இராட்சத 
புத்திரரோடு  யுத்தம்பண்ணி அவர்களை 
சங்காரம்பண்ணுகிறார்‌ நாளா 20:4-8) 


அம்மோன்‌ புத்திரருக்கு. 
விரோதமான யுத்தம்‌ 
1நானா 20:1-3 


1நானா 20:1. மறுவருஷம்‌, ராஜாக்கள்‌ 
யுத்தத்திற்குப்‌ புறப்படும்‌ காலம்‌. 
வந்தபோது, யோவாப்‌ இராணுவ 
பலத்தைக்‌ கூட்டிக்கொண்டுபோய்‌, 
அம்மோன்‌ புத்திரரின்‌ தேசத்தைப்‌ 
பாழ்க்கடித்து ரப்பாவுக்கு வத்து அதை 


எருசலேமில்‌ 
யோவாப்‌ 
சுங்கரித்தான்‌. 


நோனா 20:2, தாவீது வந்து, அவர்கள்‌ 
பக தலையின்மேல்‌ இருத்த 
த்தை எடுத்துக்கொண்டான்‌; அது 
தாலந்து  பொன்திறையும்‌ 
ரத்தினங்கள்‌ பதித்ததுமாயிருந்தது;. 
அது தாவீதின்‌ தலையில்‌ 
வைக்கப்பட்டது; ப்பத்‌ 
ருந்து ஏரானமான கொண்னையையும்‌. 
கொண்டுபோனான்‌. 


1நானா 


அதிலிருந்த 
வெளியே 


20:3. பின்பு 
ஜனங்களை அவன்‌ 
கொண்டுபோய்‌, 
அவர்களை வான்களுக்கும்‌, இருப்புப்‌ 
பாரைகளுக்கும்‌, கோடரிகளுக்கும்‌ 
உட்படுத்தி; இப்படி அம்மோன்‌ 
புத்திரரின்‌ பாட்டணங்களுக்கெல்லாம்‌ 
தாவீது செய்து, எல்லா ஜனத்தோடுங்‌. 
கூட எருசலேமுக்குத்‌ திரும்பினான்‌. 


1 நானாகமம்‌ - விரிவுரை 
ICHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


சீரியருக்கு விரோதமாக 
இரண்டுமுறை யுத்தம்பண்ணினார்‌. 
இவ்விரண்டு யுத்தத்திலும்‌ சீரியர்‌ 
தாவீதுக்கு முன்பாக முறிந்து ஓடினார்கள்‌. 
முதலாவது யுத்தத்தில்‌ சீரியர்‌ முறிந்து 
ஒடுகிறதை அம்மோன்‌ புத்திரர்‌ கண்டபோது, 
அவர்களும்‌ முறிந்து ஓடி தங்கள்‌ 
பட்டணமாகிய  ரப்பாவுக்குள்‌ புகுந்து 
கொள்கிறார்கள்‌. 


தாவீது 


தாவீது அம்மோன்‌ புத்திரருக்கு, 
விரோதமாக மறுபடியும்‌ 
யுத்தம்பண்‌ ணுவதற்கு ஆயத்தம்பண்ணுகிறார்‌. 
ரப்பா அம்மோன்‌ புத்திரரின்‌ தலைநகரம்‌. 
இது பிரமாண்டமான பட்டணம்‌. யோவாப்‌ 
தாவீதின்‌ படைத்தளபதி தாவீது 
ஏற்கெனவே  அம்மோன்‌ புத்திரருக்கும்‌, 
சீரியருக்கும்‌ விரோதமாக யுத்தம்பண்ணி,, 
ஒருவருஷத்திற்கு பின்பு, இப்போது. 
மறுபடியுமாக, அம்மோன்‌. புத்திரருக்கு 
விரோதமாக யுத்தம்பண்ணப்போகிறார்‌. 


மறுவருஷம்‌ ராஜாக்கள்‌ யுத்தத்திற்குப்‌ 
புறப்படுங்காலம்‌ வருகிறது. அப்போது, தாவீது 
யோவாணையும்‌, அவனோடேகூடற்‌ தன்‌ 
சேவகரையும்‌, இஸ்ரவேல்‌ அனைத்தையும்‌, 
அம்மோன்‌ புத்திரரை அழிக்கவும்‌, ரப்பாவை 
முற்றிக்கைபோடவும்‌ அனுப்புகிறார்‌. 
தாவீதோ யுத்தத்திற்குப்போகாமல்‌ 
எருசலேமில்‌: இருந்துவிடுகிறார்‌ 
(சோமு 111: ]நாளா 20:1). 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
புத்திரரின்‌  பட்டணமாகிய 
முற்றிக்கையிட்டிருக்கிறார்கள்‌. 
தாவீது எருசலேமிலுள்ள 
தன்னுடைய அரண்மனையில்‌ தங்கி 
ஓய்வெடுத்துக்கொண்டிருக்கிறார்‌. அப்போது 
அவர்‌ பத்சேபாளோடு பாவம்‌ செய்கிறார்‌. 


அம்மோன்‌. 
ரப்பாவை 
அப்போது 


பத்சேபாள்‌ உரியாவின்‌ மனைவி. தாவீது 
பத்சேபாளோடு விபசாரம்‌ பண்ணுகிறார்‌. 





i al 
ETT 


தாவீது இப்போதிருக்கிற சூழ்நிலை, 
பாவத்தில்‌ விழுவதற்கு சாதகமாகயிருக்கிறது. 
இஸ்ரவேலின்‌ சேனை, அம்மோன்‌ 
புத்திரரின்‌ பட்டணமான' ரப்பாவை 
முற்றிக்கைப்போட்டிருக்கிறார்கள்‌. தாவீது 
யுத்தக்களத்திலே இருக்கவேண்டும்‌. 
சத்துருக்களுக்கு விரோதமாக யுத்தம்பண்ண 
வேண்டும்‌. ஆனால்‌ தாவீதோ தன்னுடைய 
கடமையை மறந்து, 
தன்னுடைய 
ஒய்வெடுத்துக்கொண்டிருக்கிறார்‌ 

(வேல்‌ ஜனத்தார்‌ சத்துருக்க 

ரைக்‌ ஜனத்தார்‌ சத்துருக்களுக்கு 
அவர்கள்‌ 


அவர்கள்‌ 
ட்ட 

இஸ்ரவே: 

பங்குபெறவேண்டும்‌ 

யுத்தத்தில்‌ பங்குபெறாமல்‌, 

கடமையை அசட்டைபண்ணுகிறார்‌. தான்‌ 
செய்ய வேண்டிய வேலைகளை, 
மற்றவர்கள்மீது சுமத்திவிட்டு, தாவீது. 
எருசலேபிலே இருந்துவிடுகிறார்‌. 


பத்சேபாளோடு. 
சூழ்நிலை 
தாவீது 
தப்பித்திருப்பார்‌ 

நாவிதைப்போலவே நாமும்‌ நம்முடைய 
கடமையை செய்யாமல்‌, சோய்‌ ம்பேறித்தனமாக. 
ஒய்வெடுத்துக்கொண்டிருந்தால்‌, 
சோதனையில்‌ சிக்கிக்கொள்வதற்கு 
வாய்ப்புள்ளது. 

தாவீதின்‌ சேனையிலுள்ளவர்கள்‌ 


ரப்பா பட்டணத்தையும்‌, அம்மோன்‌ புத்திரரின்‌ 
மற்ற பட்டணங்களையும்‌ பிடிக்கிறார்கள்‌. 


அவருக்கு வந்திருக்காது. 
ந்‌ சோதனையிலிருந்து 


ற்கு 
நடைபெற்றிருக்கவேண்டும்‌. 


1 நானாகமம்‌ - விரிவுரை 
ICHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


இஸ்ரவேலின்‌ 
பட்டணத்திற்கு விரோதமாக 
முற்றிக்கையிட்டபோது உரியா அம்மோன்‌. 
புத்திரரின்‌ பட்டயத்தினால்‌ கொல்லப்பட்டார்‌. 
பத்சேபாள்‌ உரியாவுக்காக 
கொண்டாடினாள்‌. அந்த சந்‌ 
இந்த சம்பவம்‌. நடைபெற்றிருக்க 
வேண்டுமென்று சரித்திர ஆசிரியர்கள்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 


கர்த்தர்‌ தாவீதுக்கு கிருபையாக 
இரங்குகிறார்‌. தாவீது இஸ்ரவேலின்‌: 
சத்துருக்கள்மீது யுத்தம்பண்ணி அவர்களை 
முறியடிக்கிறார்‌. தாவீதின்‌ பட்டயம்‌ நீதிக்காக 
யுத்தம்பண்ணுகிறது. அந்தப்‌ பட்டயம்‌ 
கர்த்தருக்காகவும்‌, இஸ்ரவேல்‌. 
தேசத்திற்காகவும்‌, இஸ்ரவேல்‌. 
ஜனங்களுக்காகவும்‌ யுத்தம்பண்ணுகிறது. 

தாவீது உரியாவின்‌ மனைவியாகிய 
பத்சேபாளோடு விபசாரம்பண்ணி பாவம்‌ 
செய்தார்‌. இதனால்‌ தாவீதின்‌ ஜீவியத்தில்‌ 
களங்கமுண்டாயிற்று பாவக்கறைகள்‌ 
தாவீதை தீட்டுப்படுத்தியது. தாவீதின்‌ பட்டயம்‌ 
நீதிக்காக யுத்தம்பண்ணாமல்‌, சிறிதுகாலம்‌ 
அநியாயத்திற்காக யுத்தம்பண்ணியது. இந்தக்‌ 
காலத்தில்‌ உரியா செத்துப்போனான்‌. 


சேனை ரப்பா 


லீ ன்னுடைய பாவங்களுக்காக 
மனம்‌ வருந்துகிறார்‌. கர்த்தர்‌ தனக்கு செய்த 
நன்மைகளை நினைத்துப்‌ பார்க்கிறார்‌ 
தாவீது மறுபடியும்‌ கர்த்தரோடு 
ஒப்புரவாகிறார்‌. தாவீதின்‌ படைத்தளபதியாகிய 
யோவாப்‌, தாவீதுக்கும்‌, இஸ்ரவேல்‌ 
தேசத்திற்கும்‌ உண்மையுள்ள 
வனாயிருக்கிறான்‌. அவன்‌ தாவீதுக்கு 
மதிப்பும்‌ மரியாதையும்‌ கொடுக்கிறான்‌. 


ரப்பாபட்டணத்தின்‌ 
ராஜதானியைப்பிடிக்கிறான்‌. இது தண்ணீர்‌ 
ஓரமான பட்டணம்‌. அம்மோன்‌ புத்திரருக்கு 
ஏராளமான பட்டணங்கள்‌ உள்ளன. 
அந்தப்‌ பட்டணங்களுக்கெல்லாம்‌ ரப்பா 
பதக்க தண்ணீர்‌ அனுப்பப்படும்‌. 
தாவீதின்‌ சேனை ரப்பாவின்‌ மேல்‌ 
யுத்தம்பண்ணி, தண்ணீர்‌  ஓரமான 
பட்டணத்தைப்‌ பிடித்துக்கொள்கிறார்கள்‌. 





i= THE 
TT 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ இதுவரையிலும்‌: 
ரப்பாவுக்கு விரோதமாக முற்றிக்கைப்போட்டு, 
அதற்கு விரோதமாக யுத்தம்பண்ணி, 
அந்தப்‌ பட்டணத்தைப்‌ பிடிக்கப்போகிறார்கள்‌. 
யுத்தம்‌ முடிவு பெறப்போகிறது. 
இஸ்ரவேலின்‌ ராஜாவாகிய தாவீது வந்து 
யுத்தத்தை முடிக்க வேண்டும்‌. 
அப்போதுதான்‌ தாவீது ராஜாவுக்கு கனமும்‌, 
மேன்மையும்‌ உண்டாகும்‌. 


யுத்தம்‌ முடிவுபெறப்போகிறது என்றும்‌, 
தாவீது இந்த யுத்தத்தை முடித்து 
வைக்கவேண்டும்‌ என்றும்‌, தாவீதின்‌ 
பெயர்‌ வழங்கவேண்டும்‌ என்றும்‌, யோவாப்‌ 
தாவீது ராஜாவுக்கு செய்தி 
'சொல்லியனுப்புகிறான்‌. 

யோவாப்‌ தாவீதினிடத்தில்‌ ஆள்‌ 
அனுப்பி, 


பட்டணத்தைப்‌ பிடித்துக்கொண்டேன்‌. 
பட்டணத்தைப்‌. பிடிக்கிறதினால்‌, 
என்‌ பேர்‌ வழங்காதபடிக்கு, நீர்‌ மற்ற. 
க்‌ கூட்டிக்கொண்டுவந்து, 
பட்டணத்‌ முற்றிக்கைபோட்டு, 
பிடிக்கவேண்டும்‌ (சோமு 12:27,28) 
என்று சொல்லச்சொல்லுகிறான்‌. 


இப்டியே தாவீது ஜனங்களையெல்லாம்‌ 
கூட்டிக்கொண்டு, ரப்பாவுக்குப்‌ போய்‌, 
அதின்மேல்‌ யுத்தம்பண்ணி, அதைப்பிடிக்கிறார்‌ 
சோமு 12:29). அம்மோன்‌ புத்திரருடைய 
ராஜாவின்‌ தலையின்மேல்‌ ஒரு கிரீடம்‌ 
இருக்கிறது. அது ரத்தினங்கள்‌ 
பதிக்கப்பட்ட விலையுயர்ந்த கிரீடம்‌. 
தாவீது ராஜா அந்தக்‌ 
கிரீடத்தை எடுத்துக்கொள்ள வேண்டுமென்று 
விரும்புகிறார்‌. ரப்பா பட்டணத்தில்‌ திரளான 
ஐசுவரியம்‌ இருக்கிறது. தாவீது, 
அவற்றைக்‌ கொள்ளையிட்டு எருசலேமுக்கு 
கொண்டு வரவேண்டுமென்று விரும்புகிறார்‌. 


அம்மோன்‌ புத்திரருடைய ராஜாவின்‌. 
தலைமேலிருந்த கிரீடத்தை: தாவீது 
எடுத்துக்கொள்கிறார்‌: அது ஒரு தாலந்து 

நிறைபொன்னும்‌: இரத்தினங்கள்‌ 
பதித்ததுமாயிருக்கிறது: அது 
தாவீதினுடைய தலையில்‌ வைக்கப்படுகிறது: 
தாவீது 
ஏராளமான 
கொண்டுபோகிறார்‌ 
[நாளா 20:2). 


சோமு 


1 நானாகமம்‌ - விரிவுரை 
ICHRONICLES - 


COMMENTARY 


தாவீது அம்மோன்‌ புத்திரரை 
மொத்தமாய்‌ சங்காரம்பண்ணவேண்டுமென்று 
தீர்மானம்பண்ணுகிறார்‌. அம்மோன்‌. 
புத்திரின்‌ ராஜாவாகிய ஆனூன்‌, தாவீதின்‌ 
ஊழியக்காரரை ஏற்கெனவே 
அவமானப்படுத்தினவன்‌. தாவீது 
ஆனூனுக்கும்‌, அவனுடைய  ஜனத்திற்கும்‌ 
புத்தி வரப்பண்ணுவேண்டுமென்று 
விரும்பினார்‌. அவர்களுக்கு விரோதமாக 
யுத்தம்பண்ணப்போனார்‌. 

புத்திரர்‌ சீரியரின்‌ 
துணையோடு, இஸ்ரவேலுக்கு விரோதமாக 
யுத்த்பண்ண வந்தார்கள்‌. இந்த 
யுத்தத்திலே சீரியர்கள்‌ முறியடிக்கப்பட்டார்கள்‌. 
சீரியர்கள்‌ முறிந்து ஓடுவதைப்‌ பார்த்து, 
அம்மோன்‌. புத்திரர்‌, இஸ்ரவேலுக்கு 
விரோதமாக. யுத்தம்பண்ணாமலேயே, 
தங்கள்‌ பட்டணங்களுக்குள்‌ ஒடி 

ஒழிந்துகொண்டார்கள்‌. 
ஸ்ரவேலரின்‌ சேனை 
பட்டணமான. 


அம்மோன்‌. 


அம்மோன்‌ 
ரப்பாவை 
பிடிக்கிறார்கள்‌. 
பட்டணங்களையும்‌ 
தாவீது அம்மோன்‌ 


அம்மோ: 
தாவீது, க்கிற 
புத்திரரை சங்காரம்பண்ணுகிறார்‌. 


லீ ம்மோன்‌ புத்திரரின்‌ 
பட்பணங்களிகிகந்த ஜனங்களை! னே 
கொண்டுபோய்‌, அவர்களை வாள்களுக்கும்‌, 
இருப்புப்‌ பாரைகளுக்கும்‌, இருப்புக்‌ 
கோடரிகளுக்கும்‌, உட்படுத்தி, அவர்களைச்‌ 
செங்கற்குளையையும்‌ கடக்கப்பண்ணுகிறார்‌; 


lie 
எருசலேமுக்குத்‌ திரும்புகிறார்‌. 

தாவீது எருசலேமுக்கு திரும்பிய 

பின்பு, அவர்‌ அம்மோன்‌ புத்திரர்மீது 

கோபமாமிருந்ததுபோல, இஸ்ரவேல்‌ 

புத்திரர்மீது கோபமாயிருக்கவில்லை. 

தாவீதின்‌ ராஜாசனத்தில்‌ இரக்கமும்‌ 
இருக்கிறது. நீதியும்‌ இருக்கிறது. 

நியாயத்தையும்‌ 

கர்த்தாவே, 

உம்மைக்‌ கீர்த்தனம்பண்ணுவேன்‌” (சங்‌ 101:1) 





i THE 
WEFT 
பெலிஸ்தருக்கு. 


யுத்தம்‌ 
1நானா 20:4-8 


விரோதமான 


1தானா 20:4. அதற்குப்பின்பு கேசேரிலே. 
பெலிஸ்தரோடு யுத்தம்‌ உண்டாயிற்று; 
அப்பொழுது ஊசாத்தியனாகிய 
சியெக்காய்‌ இராட்சத புத்திரரில்‌: 
ஒருவனான சிப்பாமி என்பவனைக்‌ 
கொன்றான்‌; அதினால்‌ அவர்கள்‌ 
வசப்படுத்தப்பட்டார்கள்‌.. 


[தானா 805. திரும்ப மெகின்தரோடு 
யுத்தம்‌ உண்டாகிறபோது, யாவீரின்‌ 
குமாரனாகிய எல்க்கானான்‌ 
காத்தூரானாகிய கோலியாத்தின்‌' 
சகோதரனான லாகேமியைக்‌. 
கொன்றான்‌; அவன்‌ எட்டித்‌ தாங்கு. 
நெய்கிறவர்களின்‌ படைமரம்‌ அவ்வளவு 
பெரிதாயிரு ந்தது. 


நீநானா 20:0. மறுபடியும்‌ ஒரு யுத்தம்‌ 
காத்திலே. நடந்தபோது, அங்கே 
நெட்டையனான ஒரு மனுஷன்‌ 
இருந்தான்‌; அவனுக்கு அவ்வாறு 
விரலாக இருப்பத்துநாது விரல்கள்‌ 
இருந்தது, அவனும்‌ இராட்சத 
சத்ததியாயிருத்து, 


நானா 20:7. இஸ்ரவேலை 
தித்தித்தான்‌; தாவீதின்‌ சகோதரனாகிய 
சிமேயாவின்‌ குமாரன்‌ யோனத்தான்‌ 
அவனைக்‌ கொன்றான்‌. 


நானா 208... காத்தூரிலிருந்த 
இராட்சுதனுக்குப்‌ பிறந்த இவர்கள்‌ 
தாவீதின்‌ கையினாலும்‌ அவன்‌ 
சேவகரின்‌ கையினாலும்‌ மடிந்தார்கள்‌. 


தாவீது ஏற்கெனவே பெலிஸ்தரை 
நியடித்திருக்கிறார்‌. “இதற்குப்பின்பு, தாவீது 
வெலிஸ்தரை முறிய அடித்து. அவர்களைக்‌ 
கீழ்ப்படுத்தி, காத்பட்டணத்தையும்‌ அதின்‌ 
கிராமங்களையும்‌ பெலிஸ்தரின்‌ கையிலிருந்து 
பிடித்துக்கொண்டார்‌" (நாளா 1831) 


முறியடிக்கப்படவில்லை. 
பெலிஸ்தர்கள்‌. தாவீது இராட்சதர்களையும்‌ 
முறியடிக்கிறார்‌. 


1 நானாகமம்‌ - விரிவுரை 
ICHRONICLES - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நம்முடைய ஆவிக்குரிய 
ஜீவியத்தில்‌ கிருபைக்கும்‌, அக்கிரமத்திற்கும்‌ 
இடையே எப்போதும்‌ போராட்டம்‌ 
நடைபெற்றுக்கொண்டிருக்கும்‌. நம்முடைய 
பாவங்களில்‌ சில  இராட்சதரைப்போல 
பெரிதாயும்‌, பெலமுள்ளதாயும்‌ 
இருக்கும்‌. இராட்சதரை சாதாரணமாக 
யுத்தம்பண்ணி துரத்திலிட முடியாது. 
அவர்களுக்கு விரோதமாக கடினமாய்‌ 
யுத்தம்பண்ணவேண்டும்‌. ஒரு வேளை 
யுத்தம்‌ சீக்கிரத்தில்‌ முடிவுபெறாமல்‌, 
யுத்தம்‌ நடைபெறுகிற காலம்‌ அதிகரிக்கலாம்‌. 


புறப்பட்டுப்போகாது, 
ஆவிக்குரிய. ஜீலியத்தில்‌ 
இராட்சதரைப்போன்ற 
கர்த்தருடைய 
யுத்தம்பண்ணி 
மேற்கொள்ள வேண்டும்‌. 


பெலிஸ்தர்‌ மத்தியிலே. 
புத்திரர்கள்‌ இருக்கிறார்கள்‌. ரவேல்‌ 
புத்திர்‌ மத்திமிலே இராட்சத புத்திரர்‌ 
இருந்ததாக வேதத்தில்‌ சொல்லப்படவில்லை. 
பெலிஸ்தரின்‌ இராட்சத புத்திரர்‌ காத்‌ 
ஊரைச்‌ சேர்ந்தவர்கள்‌. 


ராட்சத 


எருசலேமிலே ஈட்சதர்‌ 
எருசகேதகிருகதெயர்கள்‌ ழ்‌ 
பரிசுத்தமானவர்கள்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
பரிசுத்த நகரத்திலே நல்ல கனிகளைத்‌ 
தரும்‌, நல்ல திராட்சச்செடிகளைப்போல, 
இஸ்ரவேல்‌ புத்திரரை நாட்டியிருக்கிறார்‌. 


தாவீதின்‌ சேனையிலுள்‌ எவர்கள்‌ 
சாதாரண உருவழுள்ளவர்கள்‌. 
இவர்களுக்கு இராட்சதரைப்போன்ற பெரிய 
உருவமில்லை. 


இல்லை, 
கர்த்தருக்கு 


இராட்சதரை முறியடிக்கிறார்கள்‌. 





மை 1 நாணாகமம்‌ - விரிவுரை மரமா 
யுமா ICHRONICLES - COMMENTARY PUBLISHERS 


தாவீதின்‌ மனுஷர்‌ கொன்றுபோட்ட 
ட ை இராட்சதரைப்பற்றி இந்த வசனப்பகுதியில்‌ 
நம்முடைய ஆவிக்குரிய | சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களின்‌ விவரம்‌ 

ஜீவியத்திலும்‌, நமக்கு விரோதமாக சிலர்‌ | வருமாறு: 

எழும்பி வரலாம்‌. அவர்களில்‌ சிலர்‌ 

இராட்சதரைப்போல, 'உலகப்பிரகாரமாக. 1. சிபெக்காய்‌ (நாளா 20:4) 

பெரிய மனுஷராகயிருக்கலாம்‌. மறுபெயர்‌ சாப்‌ (சாமு 2118) 

அவர்களுடைய பதவியும்‌ அதிகாரமும்‌: 

பெரிதாயிருக்கலாம்‌. ஆனாலும்‌ இந்த | 2. லாகேம்‌ - கோலியாத்தின்‌ சகோதரன்‌ 

உலகத்திலிருக்கிறவனிலும்‌: நமக்குள்ளே சோழு 2119) 

இருக்கிற கர்த்தர்‌ பெரியவர்‌. ஆகையினால்‌ H 1 

நமக்கு விரோதமாக எழும்பியிருக்கிற 3 வாறு விரலாக இருப்ப, 

சத்துருக்களைப்‌. பார்த்து நாம்‌ இருந்த  இராட்சதன்‌. 

பயப்படக்கூடாது. நாளா 20:6-8; 2சாமு 21:20-22) 


வதக்க. அகக்ஸ்‌ செ இஸ்பி -பெனோப்‌ (2சாமு 2116-7) 
விரல்‌ கூடமிருக்கலாம்‌. அவர்களுடைய 

கால்களில்கூட ஒரு விரல்‌ கூடயிருக்கலாம்‌. 5. கோலியாத்‌ (சாமு 17) 

இந்த ஐந்து இராட்சதர்களும்‌ 

சகோதரர்கள்‌. சாமு 21:22 ஆவது 

வசனத்தில்‌ “இந்த நாலு பேரும்‌' என்று 

கூறப்பட்டிருக்கிறது. இந்த நாலுபேரும்‌. 

கோலியாத்தின்‌ சகோதரர்‌. (சோமு 2149) 

(அட ஆகையினால்‌ இந்த ஐந்துபேருமே 

விரல்களாஸ்‌ எதிர்‌ tl சகோதரர்கள்‌ ஆவார்கள்‌.  1நாளா 20:5 

ல்களால்‌ எதிர்த்து நிற்க முடியாது. ஆவது வசனத்தில்‌ லாகேம்‌ என்பவன்‌ 

கோலியாத்தின்‌ சகோதரன்‌ என்பது 

தெரியவருகிறது. இராட்சதர்களில்‌ இவர்களே 


கடைசியானவர்கள்‌. 





i= FTE 
ETT 


தாவீது இஸ்ரவேலைத்‌ 
தொகையிடுகிறார்‌. இது கர்த்தருடைய 
பார்வையில்‌ பாவமாமிருக்கிறது. தாவீது 
யோவாையும்‌ ஜனத்தின்‌ 
சேர்வைக்காரரையும்‌ நோக்கி இஸ்ரவேலை 
எண்ணிதொகையிடுமாறு கட்டளையிடுகிறார்‌ 
(நாளா 219-6), 


ாவீது செய்த காரியம்‌ டய 
கத்து 2. அஅகாத்தான்ககைன்‌ 
ஆகையினால்‌ கர்த்தர்‌ இஸ்ரவேலை 
வாதிக்கிறார்‌. தாலீது தன்னுடைய 
பாவத்திற்கு மனந்திரும்புகிறார்‌ 
ிநாளா 21:7 8). 


கர்த்தர்‌ நாவீதினுடைய 
அவரைத்‌ தண்டிக்க 
சித்தமுள்ளவராயிருக்கிறார்‌ கர்த்தர்‌ 
தாவீதுக்கு முன்பாக மூன்று காரியங்களை 
வைக்கிறார்‌. அவற்றில்‌ ஒன்றை தாவீது. 
தெரிந்துகொள்ளவேண்டும்‌. கர்த்தர்‌ அதன்‌ 
பிரகாரமாக தண்டிப்பார்‌ (நாளா 21243) 


பாவத்திற்காக 


கர்த்தர்‌ இஸ்ரவேலிலே 
நோயை வரப்பண்ணுகிறார்‌ 


கொள்ளை 
அதினால்‌ 
70000 ர்‌ 


கர்த்தர்‌ நல்‌ 
(ருசலேமை அழிக்காமல்‌ 
விட்டுவிடுகிறார்‌ ல்‌ 2121447). 


தாவீது தன்னுடைய 
மனந்திரும்புகிறார்‌. 
கொள்ளைநோய்‌. 

தாவீது கர்த்தருக்கு 
(நாளா 21:18-30). 


இந்த 
சொல்லப்பட்டிருக்கிற 


சாமு 24-ஆவது 
சொல்லப்பட்டிருக்கிறது. 


1 நாளாகமம்‌ - விரிவுரை 
I CHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


இஸ்ரவேலைத்‌ தொகையிடுதல்‌ 
1தாணரா 21:1-6 


நானா 21:1. சாத்தான்‌ இஸ்ரவேலுக்கு 
விரோதமாய்‌ எழும்பி, இஸ்ரவேலைத்‌ 
 தொகையிடுகிற தற்குத்‌ தாவீதை. 
ஏவிவிட்டது. 


தானா 212. அப்படியே தாவீது 
யோவாபையும்‌, ஜனத்தின்‌ 
சேர்வைக்காரரையும்‌ நோக்கி: நீங்கள்‌. 
போய்‌, பெயெர்செபாதொடங்கித்‌ 
தாண்மட்டும்‌ இருக்கிற இஸ்ரவேலை 
எண்ணி, அவர்கள்‌ இலக்கத்தை நான்‌ 
அதியும்படிக்கு, என்னிடத்தில்‌ 
கொண்டுவாருங்கள்‌ என்றான்‌. 
நீதானா 21:8. அப்பொ, யோவாப்‌: 
கர்த்ததுடைய ஜனங்‌: இப்போது 
இருக்கிறதைப்பார்க்கிலும்‌ 
நூறத்தனையாய்‌ அவர்‌ வர்த்திக்கப்‌ 
பண்ணுவாராக: ஆனாலும்‌ ராஜாவாகிய 
என்‌ ஆண்டவனே, அவர்கலெல்லாரும்‌ 
என்‌ ஆண்டவனின்‌ சேவகரல்லவா? என்‌ 
ஆண்டவன்‌ இதை விசாரிப்பானேன்‌? 
இஸ்ரவேலின்மேல்‌ குற்றமுண்டாக இது 
நடக்கவேண்டியது என்ன என்றான்‌. 


நானா 214. யோவாப்‌ அப்படிக்‌ 
சொல்லியும்‌, ராஜாவின்‌ வார்த்தை. 
மேலிட்டபடியினால்‌, யோவாப்‌ 
புறப்பட்டு, இஸ்ரவேல்‌ எங்கும்‌ 
சுற்றித்திரிந்து எருசலேமுக்கு வந்து, 


1நானா 215. 
இலக்கம்பார்த்து, 
தாவீதிடத்தில்‌ 
இஸ்ரவேலிலெல்லாம்‌ 
உருவத்தக்கவர்கன்‌' 
யதினொருலட்சம்பேரும்‌, யூதாவில்‌ 
பட்டயாம்‌ உருவத்தக்கவர்கள்‌' 
நாலுலட்சுத்து எழுபதினாயிரம்யேரும்‌ 
இருந்தார்கள்‌. 


216. ஆனாலும்‌ 


ஜனத்தை 
தொகையைத்‌ 
கொடுத்தான்‌; 
பட்டயமும்‌ 


1நானா ராஜாவின்‌ 
வார்த்தை யோவாபுக்கு 
அருவருப்பாவிருத்தபடிவினால்‌, கேலி 

யமீன்‌ கோத்திரங்களில்‌ 
உன்னவர்கனை அவர்களுடைய 
இலக்கத்திற்குட்பட 


எண்ணாதேயோனான்‌. 





f= THE 
TT 


ஜனங்களை எண்ணித்‌ தொகையிடுவது. 
எல்லா தேசங்களிலும்‌ நடைபெறுகிற 
சாதாரண காரியம்‌. இதைப்‌ பாவம்‌ என்று 
சொல்லுவதற்கு இதில்‌ ஒன்றுமே 

நல்ல மேய்ப்பன்‌ தன்னுடைய மந்தையில்‌ 
எத்தனை ஆடுகள்‌ இருக்கிறது என்பதை 
அறிந்திருப்பான்‌. 


ஆனால்‌ தாவீதின்‌ இருதயத்திலோ: 
மேட்டிமை இருக்கிறது. அவருடைய மனதில்‌ 
பெருமையிருக்கிறது. கர்த்தர்‌ 
பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து 
நிற்கிறார்‌ மனத்தாழ்மையுள்‌ எவர்களுக்கு 
கிருபையளிக்கிறார்‌. தாவீது இஸ்ரவேலை 
தொகையிடுமாறு சொன்னது பாவமல்ல. 
ஆனால்‌ அதை மனமேட்மையோடும்‌, 
இருதயத்திலே பெருமையோடும்‌ சொன்னது. 
பாவமாயிருக்கிறது. இது தாவீதின்‌ பாவம்‌. 


சாத்தான்‌ இஸ்ரவேலுக்கு விரோதமாக 
ம்‌ ே 


இஸ்ரவேல்‌ யூதா 

இலக்கம்‌ பார்‌ என்று 
அவர்களுக்கு விரோதமாக சொல்லுகிறதற்கு 
தாவீது ஏவப்படுகிறார்‌ 


சாத்தான்‌ தாவீதை ஏவினாலும்‌, 
கர்த்தர்‌ தீமையை நன்மையாக மாற்றுகிறவர்‌ 
சாத்தான்‌ எந்த நோக்கத்திற்காக தாவீதை 
ஏவினான்‌ என்பது அவனுக்கே தெரியாது. 
ஆனாலும்‌ இந்த சம்பவத்தின்‌ மூலமாக, 
கர்த்தர்‌ நன்மையை உண்டுபண்ணுகிறார்‌. 
தம்முடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு: 
கர்த்தர்‌ சாத்தானையும்‌ ஒரு கருவியாகப்‌ 
பயன்படுத்துகிறார்‌. 


இஸ்ரவேலுக்கு. 


அழித்துப்போடுமாறு. சாத்தானால்‌ 
ஏவழுடியாது. ஆகையினால்‌ 
தாவீதை ஏவுகிறான்‌. 


1 நானாகமம்‌ - விரிவுரை 
I CHRONICLES - 


COMMENTARY 


இஸ்ரவேல்‌ தேசத்திலே. 
ஏராளமான சிநேகிதர்கள்‌ இருக்கிறார்கள்‌. 
இஸ்ரவேலைத்‌ 'தொகையிடுவதற்கு 
சாத்தான்‌ தாவீதை ஏவுகிறான்‌. அவர்களை 
கர்த்தருக்கு விரோதமாகத்‌ திருப்பவேண்டும்‌ 
என்பது சாத்தானுடைய திட்டம்‌. தாவீது 
இஸ்ரவேலின்‌ மொத்த எண்ணிக்கையைப்‌ 
பார்த்து, தன்னுடைய மனதிலே இன்னும்‌ 
அதிகமாய்ப்‌ பெருமைப்படுவார்‌. அவர்‌ 
இனிமேல்‌ கர்த்தரை நம்பாமல்‌, இஸ்ரவேல்‌ 
புத்தரை நம்புவதற்கும்‌ வாய்ப்புள்ளது. 
சாத்தான்‌ மிகவும்‌ தந்திரமாக 
தாவீதை தன்னுடைய திட்டத்திலே. 
பயன்படுத்துகிறான்‌. 


சாத்தான்‌. தாவீதை 
சோதித்ததுபோலவே நம்மையும்‌ சோதிப்பான்‌. 
கர்த்தருக்கு விரோதமாகப்‌ பாவம்‌ செய்யுமாறு 
நம்மை ஏவுவான்‌. சாத்தான்‌ கர்த்தருக்கு 
முன்பாக நம்மைக்‌ குற்றம்‌ சொல்லமாட்டான்‌. 
சாத்தானுக்கு வாய்ப்பு கிடைக்குமென்றால்‌, 
கர்த்தருக்கு முன்பாக நம்மைப்பற்றி 
புகழ்ந்துபேசவான்‌. ஆனாலும்‌ சாத்தான்‌ 
கர்த்தருக்கு விரோதமாகப்‌ பாவம்‌ 

இது சாத்தானுடைய 


த்‌... தொகையிடுவதற்கு 
தாவீது யோவாபைப்‌ பயன்படுத்துகிறார்‌ 
யோவாபுக்கு ஜனங்கள்‌ மத்திமிலே நல்ல 
செல்வாக்கு இருக்கிறது. தாவீதின்‌ 
அரண்மனையிலே யோவாபுக்கு முக்கியமான 
பொறுப்புக்கள்‌... கொடுக்கப்பட்டிருக்கிறது. 
மற்ற பொறுப்புக்களோடு, இஸ்ரவேலின்‌ 
இலக்கத்தை எண்ணி  தொகையிடும்‌ 
பொறுப்பையும்‌ தாவீது யோவாபுக்கு 
கொடுக்கிறார்‌. 


தன்னுடைய கட்டளையை யோவாப்‌ 
சரியாக நிறைவேற்றுவான்‌ என்பது 
தாவீதுக்கு தெரியும்‌. ஆனால்‌ தாவீதின்‌ 
கட்டளை யோவாபுக்கு பிடிக்கவில்லை. 
தனக்கு பிடிக்காத ஒரு காரியத்தை யோவாப்‌ 
தாவீதுக்காக செய்ய முன்வருகிறான்‌. 
அவன்‌ ராஜாவுக்கு மதிப்பும்‌ மரியாதையும்‌ 
கொடுக்கிறவன்‌. 





i= THE 
TT 


இஸ்ரவேலை எண்ணித்‌. 
'தொகையிடுவது யோவாப்‌ செய்த பாவமல்ல. 
அது தாவீதின்‌ பாவம்‌. தாவீது செய்த 
பாவத்தினால்‌ இஸ்ரவேலுக்கு தீங்கு 
உண்டாயிற்று. இந்தத்‌ தீங்குக்கு தாவீது. 
காரணமாயிருப்பதுபோல, தாவீதின்‌ 
கட்டளைக்கு கீழ்ப்படிந்த யோவாபும்‌: 
காரணமாயிருக்கிறான்‌. தாவீது கர்த்தரைக்‌ 
கோபப்படுத்தியதுபோல, யோவாபும்‌ 
கர்த்தரைக்‌ கோபப்படுத்துகிறான்‌. 

யோவாப்‌ தாவீதின்‌ கட்டளைப்படி 
இஸ்ரவேலை தொகையிடுகிறான்‌. ஆனாலும்‌ 
அவள்‌ இரண்டு கோத்திரத்தாரை 
எண்ணாமல்‌ விட்டுவிடுகிறான்‌. "ஆனாலும்‌ 
ராஜாவின்‌ வார்த்தை யோவாபுக்கு 
அருவருப்பாயிருந்தபடியினால்‌, லேவி 
பென்யமீன்‌ கோத்திரங்களில்‌ உள்ளவர்களை 
அவர்களுடைய இலக்கத்திற்குட்பட 
எண்ணாதேபோனான்‌" நாளா 21:6). 


இஸ்ரவேறிலும்‌, Marc 
உருவத்தக்கவர்களின்‌ 
570,000 பேராகும்‌. இவர்கள்‌ “எல்லோரும்‌ 
பராக்கிரமசாலிகள்‌ அல்ல. (சோமு 245). 
லேவி, பென்யமீன்‌ ஆகிய கோத்திரங்களில்‌ 
பட்டயம்‌ உருவத்தக்கவர்களின்‌ எண்ணிக்கை 
இந்த எண்ணிக்கையோடு 
சேர்க்கப்படவில்லை. (நாளா 21:5-6). 


பட்டயம்‌. 


இஸ்ரவேலையும்‌ ந ல்‌ இலக்கம்‌ 
பார்க்குமாறு, யோவாபுக்கு 
குட்டளைகொடுக்கிறார்‌ இதனால்‌ 
கர்த்தருடைய கோபம்‌ திரும்ப 
இஸ்ரலேலின்மேல்‌ மூளுகிறது. 

“இஸ்ரவேல்‌ யூதா என்பவர்களை 
இலக்கம்‌ பார்‌ என்று அவர்களுக்கு 
விரோதமாய்ச்‌ சொல்லுகிறதற்கு தாவீது 
ஏவப்படுகிறார்‌. 
தன்னேடிருக்கிற 
யோவாபைப்‌ பார்த்து: 
இலக்கத்தை நான்‌ 
தாண்டுதல்‌ 
இஸ்ரவேலரின்‌ 
சுற்றித்திரிந்து 
தொகையிடுங்கள்‌” சோமு 24:2) என்று 
சொல்லுகிறார்‌. “அவர்கள்‌ இலக்கத்தை நான்‌ 
அறியும்படிக்கு என்னிடத்தில்‌ கொண்டு 
வாருங்கள்‌” (நாளா 21:2) என்று 


சொல்லுகிறார்‌. 


1 நானாகமம்‌ - விரிவுரை 
I CHRONICLES - 


COMMENTARY 


தாவீதின்‌ கட்டளையில்‌ இரண்டு 
காரியங்கள்‌ விநோதமாயிருக்கிறது. தாவீது 
பாவமான காரியத்தை செய்யச்‌ சொல்லுகிறார்‌. 
இஸ்ரவேலையும்‌ யூதாவையும்‌ இலக்கம்‌ 
பார்ப்பதில்‌ தப்பிதம்‌ ஒன்றுமில்லை. ஆனாலும்‌ 
கர்த்தருடைய கோபம்‌ இதன்‌ நிமித்தமாக, 
இஸ்ரவேலின்மேல்‌ திரும்பவும்‌ மூளுகிறது. 
கர்த்தருடைய கோபத்திற்கு வேதபண்டிதர்கள்‌. 
காரணங்களை சொல்லுகிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரரில்‌ இருபது 
வயதிற்கும்‌ மேற்பட்ட ஆண்பிள்ளைகளை 
மாத்திரம்‌ இலக்கம்‌ பார்க்கவேண்டும்‌ 
தாவீதோ இருபது வயது ஆகாத 
வாலிபரையும்‌ இலக்கம்‌ பார்க்குமாறு 
கட்டளை கொடுத்திருக்கவேண்டும்‌. 
இவர்கள்‌ ஆயுதம்‌ ஏந்தக்கூடிய சரீர 
பெலமுள்ளவர்களாக இருந்திருப்பார்கள்‌. 
பலசாலிகளாகவும்‌ இருந்திருப்பார்கள்‌ 
ஆனாலும்‌ கர்த்தருடைய பிரமாணத்தின்படி, 
இருபது வயது ஆகாதவர்களை இலக்கம்‌ 


பார்க்கக்கூடாது. 

"இஸ்ரவேலை வானத்தில்‌ 
சத்தங்கள்‌ தபா 
பெருகப்பண்ணுவேன்‌ என்று கர்த்தர்‌ சொல்லி 
யிருந்தடியால்‌, தாவீது இருபது வயதுமுதல்‌ 
அதற்குக்‌ கீழ்ப்பட்டவர்களின்‌ இலக்கத்தைத்‌ 
தொகையேற்றவில்லை. செருயாவின்‌ குமாரன்‌ 
யோவாப்‌ எண்ணத்துவக்கியும்‌ முடிக்காதே 
போனான்‌; அதற்காக ரவேலி 
ன்மேல்‌ கடுங்கோபம்‌ வந்தது: ஆதலால்‌ 
அந்தத்‌ தாவீதுராஜாவின்‌ 
நாளாகக்‌ ல்லை" 
நாளா 27:23,24).. 


தாவீது வது வயதிற்கும்‌ மேற்பட்ட 

இலக்கம்‌ பார்த்திருந்தாலும்‌, 
இலக்கம்‌ பார்க்கப்பட்டவர்கள்‌ ஒவ்வொருவரும்‌ 
தன்‌ தன்‌ ஆத்துமாவுக்காக கர்த்தருக்கு 
அரைசேக்கலை. மீட்கும்‌ பொருளாக 
கொடுக்கவேண்டும்‌. இது கர்த்தருடைய 
ஆலயத்தின்‌ ஊழியத்திற்கு பயன்படுத்தப்படும்‌ 
தாவீதோ இலக்கம்‌ பார்க்கப்பட்ட 
ஜனங்களிடத்திலிருந்து, கர்த்தருக்கு மீட்கும்‌ 
பொருளை சேகரிக்கவில்லை. 





i FTE 
TT 


“பின்னும்‌ கர்த்தர்‌ மோசேயை நோக்கி: 
ல்‌ புத்திரரை அவர்கள்‌ 
கணக்குப்பார்க்கும்‌ 

எண்ணும்போது. 

ஒரு வாதை 

அவர்களில்‌ 

சமயத்தில்‌. 
கர்த்தருக்கு 
கொடுக்கக்கடவன்‌” 


உண்டாகாதடிக்கு, 
ம்‌ எண்ணப்படும்‌ 
ஆத்துமாவுக்காகக்‌ 
பொருளைக்‌ 
(யாத்‌ 30:12). 


தாவீது தன்னுடைய அரண்மனையின்‌ 
கஜானாவை பொக்கிஷங்களினால்‌ நிரப்ப 
ப ர்‌ இதற்காக அவர்‌ 
யூதாவையும்‌ இலக்கம்‌ 
அவர்களிடத்திலிருந்து 
வரிவசூலிப்பதற்கு திட்டமிடுகிறார்‌. இதன்‌ 
நிமித்தமாக கர்த்தருடைய கோபம்‌: 
திரும்பவும்‌ இஸ்ரவேலின்மேல்‌ மூளுவதற்கு 
வாய்ப்புள்ளது. 
கர்த்தரிடத்தில்‌ 
இஸ்ரவேலையும்‌ 
பார்க்கிறார்‌ 
இலக்கம்‌ 
அனுமதியை 


தாவீது 
விசாரிக்காமலேயே, 
யூதாவையும்‌ இலக்கம்‌ 
தாவீது அவர்களை 
பார்ப்பதற்கு கர்த்தருடைய 
பெற்றுக்கொள்‌ எவில்லை. 


கர்த்தர்‌ பூர்வகாலத்தில்‌ இஸ்ரவேலின்‌ 
முற்பிதாவாகிய ஆபிரகாமுக்கு தம்முடைய 
வாக்குத்தத்தத்தைச்‌ சொன்னார்‌. 
ஆபிரகாமின்‌ சந்ததி கடற்கரை 
மணலத்தனையாகவும்‌, வானத்து, 
நட்சத்திரங்களைப்போலவும்‌ எண்ணமுடியாத 
அளவுக்கு அதிகமாயிருக்கும்‌ என்று கர்த்தர்‌ 
சொன்னார்‌. கர்த்தர்‌ க 
சொன்ன வாக்குத்தத்தத்தை, 
விசுவாசித்து. ஏற்றுக்கொள்ளாமல்‌, 
இஸ்ரவேலையும்‌ யூதாவையும்‌ எண்ணித்‌ 
தொகையேற்றி, கர்த்தருடைய வார்த்தையை 
உறுதிபண்ண ஆசைப்படுகிறார்‌. தாவீது 
கர்த்தரைச்‌ சோதிக்கிறார்‌. 


க தாவீதின்‌ 
இருதயத்தில்‌ பெருமையிருக்கிறது. 
மனமேட்டிமையிருக்கிறது. . எசேக்கியாவின்‌. 
இருதயத்திலும்‌ பெருமை இருந்தது. அவன்‌ 
தன்னுடைய 
பொக்கிஷங்களையெல்லாம்‌ 
தேசத்து சேனாபதிகளுக்கு 


1 நானாகமம்‌ - விரிவுரை 
I CHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


கர்த்தருக்கு முன்பாக 
இருதயத்தில்‌ 
அவனுக்கு 
தாவீதும்‌, 
கர்த்தருக்கு 
தாழ்த்தாமல்‌, 
பெருமைப்பட்டு, 
இலக்கம்‌ 


எசேக்கியாவைப்போலவே, 
முன்பாக தன்னைத்‌ 
தன்‌ இருதயத்தில்‌ 
இஸ்ரவேலையும்‌ யூதாவையும்‌ 
பார்க்கிறார்‌. 


தன்னுடைய 


்‌ தேசத்தில்‌ ஏராளமான 
ஜனங்கள்‌ 


இருப்பது தனக்கு 
பெருமையாகவும்‌, பெலமாகவும்‌ இருக்கும்‌ 
என்று தாவீது நினைக்கிறார்‌. 
அவருடைய பெருமைக்கும்‌, 

அடையாளம்‌. 


தாவீது கர்த்தரை நம்பாமல்‌, 
தன்னுடைய பலத்தை நம்புகிறார்‌. தன்னுடைய 
சுயபலத்தில்‌ பெருமைப்படுகிறார்‌. தன்னுடைய 
இராணுவத்தில்‌ எத்தனை வீரர்கள்‌ 
இருக்கிறார்கள்‌ என்பதை, அந்நிய 
தேசத்தாருக்கு பெருமையோடு சொல்ல 
ஆசைப்படுகிறார்‌. 
மேலே 
காரணங்களுக்காக, 
தாவீதின்மேலும்‌, இஸ்ரலேலின்மேலும்‌, 
மறுடியும்‌ மூண்டிருக்கவேண்டுமென்று 
வேதபண்டிதர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. கர்த்தர்‌ 
தடைபண்ணின காரியத்தை தாவீது 
செய்கிறார்‌. அது தாவீதுக்கு பாவமாயிற்று. 


சொக்கப்பட்டிருக்கிற 
கர்த்தருடைய 


யூதா என்பவர்களை 

என்று அவர்களுக்கு 

சொல்லுகிறதற்கு தாவீது 

(சோமு 241; நாளா 21:1) 

இஸ்ரவேலுக்கு விரோதமாக கர்த்தருடைய 

கோபம்‌ மூளுவது புதுமையான காரியமல்ல. 

ஆனால்‌ அந்தக்‌ கோபம்‌ மூளுவதற்கு, 

தாவீது இங்கு ஒரு கருவியாகப்‌ 

பயன்படுத்தப்படுகிறார்‌. இஸ்ரவேலை இலக்கம்‌ 
பார்ப்பதற்கு தாவீது ஏவப்படுகிறார்‌. 


கர்த்தர்‌ ஒருபோதும்‌ மனுஷருடைய 
பாவத்திற்கு காரணமானவரல்ல. அவர்‌ எந்த 
மனுஷரையும்‌ சோதிக்கிறவருமல்ல. 
இஸ்ரவேலை இலக்கம்‌ பார்க்க சொல்லுமாறு, 
கர்த்தர்‌ தாவீதை ஏவவில்லை. சாத்தானே 
தாவீதை இந்தக்‌ காரியத்தை செய்யுமாறு 
ஏவுகிறான்‌. சாத்தான்‌ இஸ்ரவேலுக்கு 
விரோதமாய்‌ எழும்பி, 'இஸ்ரவேலைத்‌ 
தொகையிடுகிறதற்குத்‌ தாவீதை ஏவிவிட்டது” 
நாளா 21). 





i= THE 
TT 


சாத்தான்‌. மனுக்குலத்திற்கு 
சத்துருவாயிருக்கிறான்‌. அவன்‌ மனுஷரைப்‌ 
பாவம்‌ செய்யத்‌ தூண்டுகிறான்‌. 
இயேசுகிறிஸ்துவைக்‌ காட்டிக்கொடுக்குமாறு 
சாத்தான்‌ யூதாஸ்காரியோத்தை ஏவினான்‌. 
கர்த்தர்‌ நீதியுள்ள நியாயாதிபதி. சாத்தான்‌. 
தாவீதை ஏவினான்‌, கர்த்தர்‌ ஒரு 
நோக்கத்தோடு அதை அனுமதிக்கிறார்‌. 


தன்னுடைய 

பாவத்தினிமித்தமாக, ஆவிக்குரிய 

பாடங்களைக்‌ கற்றுக்கொள்கிறார்‌. 

தேவனுடைய நியாயத்தீர்ப்புகள்‌ வரும்போது, 

அவருடைய கோபத்திற்கு மனுஷருடைய 

என்பதை நம்மால்‌: 

முடியும்‌. மனுஷர்மீது 

நியாயத்தீர்ப்பு வரும்போது, 

தங்களுடைய பாவங்களுக்கு 
மனந்திரும்புகிறார்கள்‌. 


தாவீது 
சேனாதிபதியாகிய. 
ஜனங்களை 
கட்டளையிடுகிறார்‌ 
கட்டளைக்கு 


தாவீது 


தன்னோடிருக்கிற 

வாபைப்‌ பார்த்து 

தொகையிடுமாறு, 
யோவாப்‌ தாவீதின்‌ 
உடனே கீழ்ப்படியாமல்‌, 
அவருடைய வார்த்தைகளை எதிர்க்கிறார்‌. 
யோவாபால்‌ தாவீதுக்கு விரோதமாக 
கடினமான வார்த்தைகளைப்‌ பேசமுடியாது. 
தாவீது 
ராஜாவாயிருக்கிறார்‌. 


இஸ்ரவேல்‌ தேசம்‌ செழிப்பாமிரக்கிறது. 
ஜனங்கள்மீது அதிகமான 
சுமத்தவேண்டும்‌ என்னும்‌ i ren 
தாவீதின்‌ பொக்கிஷங்கள்‌ நிரம்பியிருக்கிறது. 
ஜனங்களை இலக்கம்‌ பார்த்து. அவர்கள்மீது. 
புதிய வரிகளை விதிக்கவேண்டிய 
அவசியமில்லை. ஜனங்களுக்கு இலவசமாகக்‌ 
கொடுப்பதற்கும்‌ தாவீதின்‌ கஜானாவில்‌ 
ஒன்றுமில்லை. இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 
எல்லோருமே சமாதானமாயும்‌, 
சந்தோஷமாயும்‌, ஆறுதலாயும்‌ இருக்கிறார்கள்‌. 


I CHRONICLES - 


1 நானாகமம்‌ - விரிவுரை 
COMMENTARY 


தாவீதுக்கு வயதாயிற்று. இஸ்ரவேல்‌ 
ஜனங்களை எண்ணித்தொகையேற்றும்‌ 
போது, அவர்களுடைய தொகை 
நிச்சயமாகவே அதிகரித்திருக்கும்‌. தாவீது 
இஸ்ரவேலின்‌ ஜனத்திரட்சியைப்‌ பார்த்து, 
சந்தோஷப்படுவார்‌. ஒருவேளை தாவீது 
தன்னுடைய சொந்த சந்தோஷத்திற்காக 
இஸ்ரவேலை எண்ணித்தொகையேற்றுமாறு 
யோவாபுக்கு கட்டளை கொடுத்திருக்கலாம்‌. 


ஆனாலும்‌ யோவாப்‌ 
மனதிலுள்ளதை தாவீதிடம்‌ சொல்லுகிறார்‌. 
யோவாப்‌ தாவீது ராஜாவைப்‌ பார்த்து: 
ராஜாவாகிய என்‌ ஆண்டவனுடைய கண்கள்‌ 
காணும்படி உம்முடைய தேவனாகிய 
கர்த்தர்‌ ஜனங்களை இப்பொழுது 
இருக்கிறதைப்பார்க்கிலும்‌,. நூறுமடங்கு 
அதிகமாய்‌ வர்த்திக்கப்பண்ணுவாராக; 
ஆனாலும்‌ என்‌ ஆண்டவனாகிய ராஜா 
இந்தக்‌ காரியத்தை விரும்புகிறது என்ன" 
என்று கேட்கிறான்‌. 


தன்னுடைய 


யோவாப்‌: 

இப்போது 
இுக்தேதைப்ர்க்கிறம்‌ நூறத்தனையாய்‌ 
அவர்‌ வர்த்திக்கப்பண்ணுவாராக: ஆனாலும்‌ 
ராஜாவாகிய என்‌ ஆண்டவனே, 
அவர்களெல்லாரும்‌ என்‌ ஆண்டவனின்‌ 
சேவகரல்லலா? என்‌ ஆண்டவன்‌ இதை 
விசாரிப்பானேன்‌? இஸ்ரவேலின்‌ மேல்‌ 
குற்றுண்டாக இது நடக்கவேண்டியது 
என்ன என்றான்‌ நாளா 21:3) 


“இஸ்ரவேலரின்‌. 
எண்ணித்தொகையிடவேண்டிய அவசியம்‌ 
என்ன” என்று யோவாப்‌ தாவீதிடம்‌ 
கேட்கிறான்‌. தாவீதின்‌ வீண்பெருமையும்‌, 
மாயையான நம்பிக்கையும்‌, மதியீனமும்‌ 
யோவாபுக்கு தெரிந்திருக்கிறது. ஆனாலும்‌ 
யோவாபால்‌ தாவீதை கடின வார்த்தைகளால்‌ 
கண்டிக்க முடியவில்லை.  யோவாபும்‌ 
இராணுவத்தலைவரும்‌ சொன்ன 
வார்த்தை செல்லாதடடிக்கு, தாவீது 
ராஜாவின்‌ வார்த்தை பலக்கிறது. 
(சோமு 24:4). 


ஜனங்களை 





i THE 
TT 


டு புறப்பட்டுப்‌ போகிறார்கள்‌. 
தாவீது ராஜாவின்‌ கட்டளை யோவாபுக்கு 
பிடிக்கவில்லை. ம்‌ 
சந்தோஷமில்லாவிட்டாலும்‌, 

ராஜாவின்‌ 

புறப்பட்டுப்போகிறான்‌. தனக்கு உதவிசெய்ய 
இராணுவத்தலைவரையும்‌ தன்னோடு 
கூட்டிக்கொண்டு போகிறான்‌ 


அவர்கள்‌ 
காத்‌ என்னும்‌ 
இருக்கிற பட்டணத்திற்கு 
ஆரோவேரிலும்‌ 
பாளயமிறங்கி, 
கீலேயாத்திற்கும்‌ 
போய்‌, அங்கேயிருந்து தாண்யானுக்கும்‌, 
சீதோனின்‌ சுற்றுப்புறங்களுக்கும்‌. 
போகிறார்கள்‌ (சோமு 24:5). 

பிற்பாடு அவர்கள்‌ என்னும்‌ 
கொக்கும்‌ ர்‌ ன்‌ 
சகல பட்டணங்களுக்கும்‌ போய்‌, 
அங்கேயிருந்து யூதாவின்‌. தென்பறமான 
பெயெர்செபாவுக்குப்‌ போய்‌, இப்படி 
தேசமெங்கும்‌ சுற்றித்திரிந்து. 
ஒன்பது மாதமும்‌ இருபது நாளும்‌ 
ஆனபிற்பாடு எருசலேமுக்கு வருகிறார்கள்‌ 
(சோமு 24:78). 


யோவாப்‌ ஜனத்தை இலக்கம்பார்த்த: 
தொகையை ராஜாவுக்குக்‌ கொடுக்கிறான்‌; 
இஸ்ரவேலிலே பட்டயம்‌ உருவத்தக்க யுத்த 
சேவகர்‌ எட்டுலட்சம்பேர்‌ இருக்கிறார்கள்‌; 
யூதா மனுஷர்‌ ஐந்து லட்சம்‌ பேர்‌ 
இருக்கிறார்கள்‌ (சோமு 24:9). 


இலக்கம்பார்த்து, 
வக்க. தாவீநிடத்தில்‌ கொடுத்தான்‌; 
இஸ்ரவேலிலெல்லாம்‌ பட்டயமும்‌ 
உருவத்தக்கவர்கள்‌ பதினொருலட்சம்பேரும்‌, 
யூதாலில்‌ பட்டயம்‌ உருவத்தக்கவர்கள்‌ 
நாலுலட்சத்து எழுபதினாயிரம்பேரும்‌ 
இருந்தார்கள்‌ (நாளா 21:5). 


1 நானாகமம்‌ - விரிவுரை 
I CHRONICLES - 


COMMENTARY 


தனக்கு கொடுத்த 

தாவீது பெற்றுக்கொள்கிறார்‌. 

தாவீது எதிர்பார்த்த இலக்கமா, இந்த 
நக்கப்‌ தாவீதுக்கு திருப்தியாயிருக்கிறதா 
று இங்கு சொல்லப்படவில்லை. 
த இலக்கத்தைப்‌ பார்த்து தாவீதின்‌ 
பெருமை அதிகரித்ததா அல்லது அவருடைய 
அவனைவிட்டு நீங்கிப்போயிற்றா 
வனப்பகுதியில்‌ 


கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு 
1தானா 21:7-17 


காரியம்‌ 
பார்வைக்கு 
அவர்‌ 


தானா 91:7. இந்தக்‌ 
தேவனுடைய 
ஆகாததான படியினால்‌ 
இஸ்ரவேலை வாதித்தார்‌. 


நானா 21:8, தாவீது தேவனை 
நோக்கி: நான்‌ இந்தக்‌ காரியத்தைச்‌ 
செய்ததினால்‌ 

பாவஞ்செய்தேன்‌; 

உம்முடைய அடியேனின்‌ அக்கிரமத்தை 
நீக்கிவிடும்‌ வெகு புத்தியினமாயச்‌. 
செய்தேன்‌ என்‌ நான்‌. 


தானா 21:9, அப்பொழுது கர்த்தர்‌, 
தாவீதின்‌ ஞானதிருஷ்டிக்காரனாகிய 
காத்தூடனே பேசி, 


நீநானா 21:10. நீ தாவீதினிடத்தில்‌ 
போய்‌: மூன்று காரியங்களை உனக்கு. 
முன்பாக வைக்கிறேன்‌; அவைகளில்‌ 
ஒரு காரியத்தைத்‌ தெரித்துகொன்‌; 
அதை நான்‌ உனக்குச்‌ செய்வேன்‌ 
என்னு கர்த்தர்‌ உரைக்கிறார்‌ என்று 
சொல்‌ என்றார்‌. 


தானா 


. அப்படியே 
தாவீதினிடத்தில்‌ 
நோக்கி: 


வந்து, 


காத்‌ 
அவனை 





i= FTE 
TT 


நானா 21:12. மூன்று வருஷத்துப்‌ 
பஞ்சமோ? அல்லது உன்‌ பகைஞரின்‌ 
பட்டயம்‌ உன்னைப்‌ பின்தொடர தீ 
உன்‌ சத்துருக்களுக்கு நக 
முறித்தோடிப்போகச்‌. செய்யும்‌ 
மூன்றுமாதச்‌ சங்காரமோ? அல்லது 
மூன்றுநான்‌ கர்த்தருடைய தாதன்‌ 
இஸ்ரவேலுடைய எல்லையெய்கும்‌ 
சங்காரம்‌ உண்டாகும்படி தேசத்தில்‌ 
திற்கும்‌ கர்த்தருடைய பட்டயமாகிய 
கொள்ளை நோயோ? இவைகளில்‌ 
ஒன்றைத்‌ தெரித்துகொன்‌ என்று 
கர்த்தர்‌ உரைக்கிறார்‌. இப்போதும்‌. 
என்னை அனுப்பினவருக்கு நான்‌ என்ன 
மறுஉத்தரவு கொண்டுபோகவேண்டும்‌. 
என்பதை யோசித்தூப்பாரும்‌ என்றான்‌. 


நீநானா 21:19. அப்பொழுது தாவீது 
காத்தை நோக்கி: கொடிய இடுக்கணில்‌ 
அகப்பட்டிருக்கிறேன்‌; இப்போது நான்‌ 
கர்த்தருடைய கையிலே விழுவேனாக; 
அவருடைய இரக்கங்கள்‌ மகா 
பெரியது; மனுஷர்‌ கையிலே 
விழாதிருப்பேனாக என்றான்‌. 


நோனா 21:14. ஆகையால்‌ கர்த்தர்‌ 
'இஸ்ரவேலிலே கொள்ளைநோயை 
வரப்பண்ணினார்‌; அதினால்‌ இஸ்ரவேலி. 
ல்‌ எழுபதினாயிரம்பேர்‌ மடிந்தார்கள்‌. 


ந்நாணா 21:15. எருசலேமையும்‌ அழிக்க. 
தேவன்‌ ஒரு தூதனை அனுப்பினார்‌ 
ஆனாலும்‌ அவன்‌ அழிக்கையில்‌ கர்த்தர்‌ 
பார்த்து, அந்தத்‌ தீங்குக்கு. 
மனஸ்தாபப்பட்டு, சங்கரிக்கிற தூதனை 
நோக்கி: போதும்‌; இப்போது உன்‌ 
கையை நிறுத்து என்றார்‌. 
கர்த்தருடைய தூதன்‌ எழூசியனாகிய 
ஒர்னானின்‌ கனத்தண்டையிலே 
நின்றான்‌. 


நோனா 21:16. தாவீது தன்‌ கண்களை 
ஏறெடுத்து, பூமிக்கும்‌ வானத்திற்கும்‌ 
நடுவே நிற்கிற கர்த்தருடைய தூதன்‌ 
உருவின பட்டயத்தைத்‌ தன்‌ கையில்‌ 
பீடித்து, அதை  எருசலேமின்மேல்‌ 
திட்டியிருக்கக்‌ கண்டான்‌; அப்பொழுது 
தாவீதும்‌ முப்பர்களும்‌ இரட்டுப்‌ 
போர்த்துக்கொண்டு முகங்குப்புற 
விழுந்தார்கன்‌. 


1 நானாகமம்‌ - விரிவுரை 
I CHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


தானா 2117. தாவீது தேவனை 
நோக்கி: ஜனத்தை. 
எண்ணச்சொன்னவன்‌ நான்‌ அல்லவோ? 
பாவஞ்செய்தேன்‌; 
நடப்பித்தேன்‌; இத்த 
என்னசெய்தது?' என்‌ 
தேவனாகிய கர்த்தாவே, வாதிக்கும்படி, 
உம்முடைய கரம்‌ உம்முடைய 
ஒனத்திற்கு. விரோதமாயிராமல்‌, 
எனக்கும்‌ என்‌ தகப்பன்‌ வீட்டிற்கும்‌ 
'விரோதமாயிருப்பதாக என்‌ நான்‌. 
தாவீது இஸ்ரவேலை 
தொகைப்பார்த்தது 
பார்வையிலே பாவமாமிருக்கிறது. 
தாவீதின்‌ பாவம்‌. கர்த்தர்‌ 
தண்டிக்கிறார்‌. தாவீதின்‌ 
பெருமையும்‌ மதிமீனமும்‌ இருக்கிறது. 
கர்த்தர்‌ தாவீதின்‌ மதியீனத்தை, 
தம்முடைய நியாயத்தீர்ப்பின்‌ கோலினால்‌ 
தண்டிக்கிறார்‌. 


தாவீது செய்த காரியம்‌ தேவனுடைய 
பார்வைக்கு ஆகாததாயிருக்கிறது. கர்த்தர்‌ 
இஸ்ரவேலை வாதிக்கிறார்‌ நாளா 217) 
இஸ்ரவேல்‌ ஜனத்தாரின்‌ பாவம்‌ தேவனுடைய 
பார்வைக்கு அருவருப்பாயிருக்கிறது. எல்லா 
பாவங்களையும்விட இருதயத்தின்‌ பெருமையே 
கர்த்தருக்கு மிகவும்‌ அருவருப்பான பாவம்‌. 


தாவீதின்‌ இருதயத்தில்‌ 
பெருமையிருக்கிறது. தாவீது தன்னுடைய 
சேனாபதியாகிய யோவாபையும்‌, ஜனத்தின்‌ 
சேர்வைக்காரரையும்‌ நோக்கி, “இஸ்ரவேலை 
எண்ணி, அவர்கள்‌ இலக்கத்தை ்‌ 
என்னிடத்தில்‌ 

நாளா 212) 


நான்‌ 
கொண்டு 
என்று 


தாவீது. இஸ்ரவேல்‌ புத்திரரை 
எண்ணித்‌ தொகையிடும்போது, கர்த்தர்‌ 
தம்முடைய சித்தத்தின்‌ பிரகாரமாக அதே 
இஸ்ரவேல்‌ புத்திரரை தொகையிடுகிறார்‌ 
இஸ்ரவேல்‌. யுத்திரரில்‌ பட்டயம்‌ 
உருவத்தக்கவர்கள்‌ எத்தனை பேர்‌ 
இருக்கிறார்கள்‌ என்பதை எண்ணிப்‌ பார்க்க 
வேண்டும்‌ என்பது தாவீதின்‌ விருப்பம்‌, 
கர்த்தரோ, இஸ்ரவேல்‌  புத்திரரில்‌ 
எத்தனைபேர்‌ தமக்கு விரோதமாக பாவம்‌ 
செய்திருக்கிறார்கள்‌ என்பதை எண்ணித்‌ 
தொகையிடுகிறார்‌. மனுஷன்‌ போடும்‌ 
கணக்கும்‌, கர்த்தர்‌ போடும்‌ கணக்கும்‌ 
வித்தியாசமாயிருக்கிறது. 





f= FTE 
ETT 


யோவாப்‌ ஜனத்தை இலக்கம்‌ பார்த்த 
தொகையை தாவீதினிடத்தில்‌ கொடுக்கிறான்‌. 
இஸ்ரவேலிலெல்லாம்‌ பட்டயமும்‌ 
உருவத்தக்கவர்கள்‌ பதினொருலட்சம்பேரும்‌, 
யூதாவில்‌ பட்டயம்‌ 

நாலுலட்சத்து 

இருக்கிறார்கள்‌ 

திரளான எண்ணிகையைப்பார்த்து. 


சந்தோஷப்படுகிறார்‌. 


கர்த்தரோ, 
எத்தனைபேர்‌ தமக்கு விரோதமாக பாவம்‌ 
செய்திருக்கிறார்கள்‌ என்பதை எண்ணிப்‌ 
பார்த்து, மனம்‌ வேதனைப்படுகிறார்‌. 
ஆனாலும்‌ கர்த்தர்‌ தம்முடைய நீதியினால்‌, 
தன்க்கு விரோதமாகப்‌ பாவம்‌ செய்த 
இஸ்ரவேலை வாதிக்கிறார்‌ (நாளா 21:7). 


தாவீது தன்‌ கண்களை ஏறெடுத்‌, 
பூமிக்கும்‌ வானத்திற்கும்‌ நடுவே கிற 
கர்த்தருடைய தூதன்‌ உருவின பட்டத்தைத்‌ 
தன்‌ கையில்‌ பிடித்து, அதை 
எருசலேமின்மேல்‌ நீட்ியிருக்கக்‌ காண்கிறார்‌: 
அப்பொழுது தாவீதும்‌ மூப்பர்களும்‌ 
போர்த்துக்கொண்டு முகங்குப்புற 
விழுகிறார்கள்‌ (1நாளா 21:6). 


இஸ்ரவேல்‌ தேசத்திலுள்ள ஒவ்வொரு 
பட்டணத்திலும்‌ ஏராளமான ஜனங்கள்‌ 
இருக்கிறார்கள்‌. கர்த்தர்‌ இஸ்ரவேலிலே 
கொள்ளை நோயை வரப்பண்ணுகிறார்‌ 
அதினால்‌. ஏராளமான பேர்‌ 
மடிந்துபோகிறார்கள்‌. 

தாவீது. இஸ்ரவேலையும்‌ யூதாவையும்‌ 
இலக்கம்‌ பார்க்குமாறு கட்டளை கொடுத்தார்‌. 
தான்‌ கொடுத்த கட்டளை கர்த்தருக்கு. 
விரோதமான பாவம்‌ என்பதை தாவீது 

து உணருகிறார்‌. தாவீது. 
தன்னுடைய பாவத்திற்கு மனந்திரும்புகிறார்‌. 
தாவீது கர்த்தருடைய ௪ 
தன்னுடைய பாவங்களுக்கு 
கேட்கிறார்‌. 


மன்னிப்பு 


இவ்விதமாய்‌ ஜனங்களை எண்ணின 
பின்பு, தாவீது ராஜாவின்‌ இருதயம்‌ அவரை 
்‌ தாவீதின்‌ மனச்சாட்சி 
குற்றப்படுத்துகிறது. 

தூங்கிக்கொண்டிருந்த 

அவருடைய மனச்சாட்சி, இரவுவேளையிலே. 


1 நானாகமம்‌ - விரிவுரை 
I CHRONICLES - 


COMMENTARY 


விழித்துக்‌ கொள்கிறது. க தாவீது 
இப்படிச்‌ 


பால்னெய்தேன்‌! 
இப்போதும்‌ ஆண்டவரே, உமது அடியானின்‌ 
அக்கிரமத்தை நீக்கிவிடும்‌; நான்‌ 
மகாபுத்தியீனமாய்ச்‌ செய்தேன்‌” 
சோமு 2410) என்று சொல்லுகிறார்‌. 


தாவீது தேவனை நோக்கி: நான்‌ 

தக்‌ காரியத்தைச்‌ செய்ததினால்‌ மிகவும்‌ 
பாவஞ்செய்தேன்‌; இப்போதும்‌ உம்முடைய 
அடியேனின்‌ அக்கிரமத்தை நீக்கிவிடும்‌: 
வெகு புத்திமீனமாய்ச்‌ செய்தேன்‌ என்றான்‌ 
நாளா 21:8). 


தாவீது காலமே எழுந்திருந்த போது, 
தாவீதின்‌ ஞானதிருஷ்டிக்காரனாகிய காத்‌ 
என்னும்‌ தீர்க்கதரிசிக்குக்‌ கர்த்தருடைய 
வார்த்தை உண்டாயிற்று (சோமு 2411) 
அதிகாலையில்‌ காத்‌ என்னும்‌ தீர்க்கதரிசி 
தாவீதைப்‌ பார்க்க வருவதற்கு முன்பாகவே 
தாவீதின்‌ இருதயம்‌ அவரை வாதிக்கிறது. 
தாவீதின்‌ மனச்சாட்சி அவரைக்‌ 
குற்றப்படுத்துகிறது. 


“தாவீது காலமே எழுந்திருந்தபோது” 
சோமு 24:1ஆவது வசனத்தில்‌ 
எழுதப்பட்டிருக்கிறது. தாவீது காலமே 
எழுந்திருந்தபோது. தாவீதின்‌ இருதயம்‌. 
அவரை... வாதித்தது. என்றும்‌, 
கர்த்தரை நோக்கி, 
செய்ததினால்‌ பெரிய பாவம்‌ செய்தேன்‌" 
என்றும்‌ ஜெபம்பண்ணியிருக்கவேண்டும்‌ 
என்றும்‌ வேதபண்டிதர்கள்‌ விளக்கம்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 


தாவீது கர்த்தரிடத்தில்‌ தன்னுடைய 

பாவங்களை அறிக்கை செய்கிறார்‌. கர்த்தர்‌ 

தாமே தன்னுடைய பாவங்களை தயவாய்‌ 

மன்னிக்கவேண்டுமென்று கருத்தாய்‌ 

“நான்‌ பெரிய பாவம்‌ 

என்றும்‌, “நான்‌ 

என்றும்‌ 

கர்த்தரிடத்தில்‌ சொல்லுகிறார்‌. 

தன்னுடைய இருதயத்தின்‌ 

பெருமையினால்‌ இஸ்ரவேலையும்‌ யூதாவையும்‌ 

இலக்கம்‌ பார்க்கச்‌ சொன்னார்‌. இது 
புத்திமீனமான காரியம்‌. 





i= al 

TT 
கர்த்தர்‌ 

கொடுக்கிறார்‌. 


நீதியும்‌ 
தாவீது 


கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு 
நியாயமுமுள்ளது. பாவம்‌ செய்த 
தண்டிக்கப்படவேண்டும்‌. அவர்‌ 
தன்னுடைய பாவத்தை உணரவேண்டும்‌. 
தாவீது தன்னுடைய பாவத்திற்கு 
மனந்திரும்பவேண்டும்‌. தாவீது பல 
சமயங்களில்‌ பாவம்‌ செய்திருக்கிறார்‌. அவர்‌ 
ஒவ்வொருமுறை பாவம்‌ செய்யும்போதும்‌, 
தன்னுடைய பாவத்திற்கு இதுபோல மனம்‌ 
வருந்துவது வழக்கம்‌. எப்போதும்போலவே, 
இப்போதும்‌ தாவீது தன்னுடைய பாவத்திற்கு 
மனம்‌ வருந்துகிறார்‌. 

தாவீது காலமே எழுந்திருந்தபோது. 
தன்னுடைய பாவத்தைப்பற்றி தாவி, 
ஞானதிருஷ்டிக்காரனாகிய காத்‌ என்னும்‌ 
தீர்க்கதரிசியிடம்‌ விசாரிக்கவேண்டும்‌ என்று 
தீர்மானித்திருக்கிறார்‌ தாவீதுக்கு 
என்னென்ன வார்த்தைகளைச்‌ 
சொல்லவேண்டுமென்று, கர்த்தருடைய 
வார்த்தை காத்திற்கு உண்டாயிற்று. 
நோக்கி, 
மூன்று 
காரியங்களை உனக்கு முன்பாக 
வைக்கிறேன்‌; அவைகளில்‌ ஒரு காரியத்தைத்‌ 
தெரிந்துகொள்‌, அதை நான்‌ உனக்குச்‌ 
செய்வேன்‌ என்று கர்த்தர்‌ உரைக்கிறார்‌ 
என்று சொல்‌” (சாமு 24:12; 1நாளா 21:10) 
என்று சொல்லுகிறார்‌ 

தாவீது தன்னுடைய பாவத்திற்கு: 
மனந்திரும்பவேண்டும்‌. கர்த்தர்‌ வெறுக்கிற 
ஏழுகாரியங்களில்‌ மேட்டிமையும்‌ ஒன்று. 


பாய்‌, 


கர்த்தர்‌ காத்‌ 
நீ. நாவீதினிபத்தில்‌ 


ஆறு 
வெறுக்கிறார்‌, 
அருவருப்பானவைகள்‌. 
மேட்டிமையான கண்‌ 
குற்றமற்றவர்களுடைய இரத்தம்‌ சிந்துங்‌ கை, 
துராலோசனையைப்‌ பிணைக்கும்‌ இருதயம்‌. 
தீங்கு செய்வதற்கு விரைந்தோடுங்கால்‌, 
அபத்தம்பேசும்‌ பொய்ச்சாட்சி, 
சகோதரருக்குள்ளே விரோதத்தை 
உண்டுபண்ணுதல்‌ ஆகிய இவைகளே" 
(நீதி ௭௭2). 


சம்பளம்‌ மரணம்‌. 


'வத்தின்‌ 
பாவத்திற்கு தண்டனை கொடுக்கப்படும்‌. 


1 நாணாகமம்‌ - விரிவுரை 
I CHRONICLES - 


COMMENTARY 


கோபம்‌ இஸ்ரவேலின்மேல்‌ மூளுகிறது 
சோமு 


241). இஸ்ரவேல்‌ ஜனங்களும்‌ 
தாவீதின்‌ 


பாவத்திற்கு 
பங்காளிகளாயிருப்பதினால்‌, தாவீதுக்கு 
தண்டனை வரும்போது, இஸ்ரவேல்‌ 
ஜனங்களுக்கும்‌ தண்டனை வருகிறது. 


தாவீது 
பாவம்‌ செய்ய 
ஜனங்கள்‌ 
ஆதரவாயிருந்தார்கள்‌. 
தேசம்‌ முழுவதும்‌ பாவம்‌ செய்யுமாறு, 
ஜனங்கள்‌ அவரை  வழிநடத்தினார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ தாவீதின்‌ பாவத்தை 


கர்த்தருக்கு விரோதமாக 


தாவீது இஸ்ரவேல்‌ 


இதனால்‌ 
தாவீதின்மேலும்‌, "வேல்‌ 
எல்லோர்மேலும்‌ வருகிறது. 


கர்த்தர்‌ தாவீதுக்கு மூன்று 
தண்டனைகளைச்‌ சொல்லுகிறார்‌. இந்த 
மூன்று தண்டனைகளில்‌ தாலீது ஒரு 
தண்டனையை  தெரிந்துகொள்ளவேண்டும்‌. 
கர்த்தர்‌ மூன்று தண்டனைகளையும்‌ 
மொத்தமாகக்‌ கொடுக்க விரும்பவில்லை. 
அதே வேளையில்‌ கர்த்தர்‌ தாவீதை 
தண்டிக்காமலும்‌ விட்டு விடவில்லை. 


கர்த்தர்‌ காத்‌ மூலமாக தாவீதை 
நோக்கி, “மூன்று காரியங்களை உனக்கு 
முன்பாக வைக்கிறேன்‌: அவைகளில்‌ ஒரு 
காரியத்தைத்‌ தெரிந்துகொள்‌, அதை நான்‌ 
உனக்குச்‌ செய்வேன்‌" (சோமு 242; 
1நாளா 2140) என்று சொல்லுகிறார்‌. 


உம்முடைய 
உம்மைப்‌ பின்தொடர, நீர்‌ 

முன்பாக வக்க 
அல்லது. உம்முடைய தேசத்திலே 
மூன்றுநாள்‌ கொள்ளைநோய்‌ 
உண்டாகவேண்டுமோ? இப்போதும்‌ 
என்னை அனுப்பினவருக்கு நான்‌ என்ன 
மறுஉத்தரவு கொண்டுபோக வேண்டும்‌ 
என்பதை நீர்‌ யோசித்துப்‌ பாரும்‌” 
(சோமு 24:13) என்று சொல்லுகிறான்‌. 





i= FTE 
TT 


அப்படியே காத்‌ தாவீதினிடத்தில்‌ வந்து. 
அவனை நோக்கி: மூன்று வருஷத்துப்‌ 
பஞ்சமோ? அல்லது உன்‌ பகைஞரின்‌ பட்டயம்‌ 
உன்னைப்‌ பின்தொடர 
சத்துருக்களுக்கு 
முறிந்தோடிப்போகச்‌ 
சங்காரமோ? 
கர்த்தருடைய 


தேசத்தில்‌ 


இவைகளில்‌ ஒன்றைத்‌ தெரிந்துகொள்‌ என்று 
கர்த்தர்‌ உரைக்கிறார்‌. இப்போதும்‌ என்னை 
அனுப்பினவருக்கு நான்‌ என்ன மறுஉத்தரவு 
கொண்டுபோகவேண்டும்‌ என்பதை 
யோசித்துப்பாரும்‌ என்றான்‌ (1நாளா 2121/2). 


பரலோகப்பிதா 
திருத்த பபுகிறார்‌ 
தண்டிப்பதில்‌ கர்த்தருக்கு. 
கர்த்தர்‌ எல்லோரையும்‌ நேசிக்கிறார்‌ 
பாவிகளையும்‌ நேசிக்கிறார்‌. 
கர்த்தர்‌ அவர்களுடைய 
வெறுக்கிறார்‌. 
பாலத்தினிமித்தமாக, அவர்களை தண்டித்து 
முற்றிலுமாக அழித்துப்போடவேண்டும்‌ என்பது 
கர்த்தருடைய சித்தமல்ல. பாவிகள்‌ தங்கள்‌ 
பாவங்களுக்கு மனந்திரும்பவேண்டும்‌. 
கர்த்தர்‌ பாவிகளுக்கு கொடுக்கும்‌ 
தண்டனை, இவர்கள்‌ ்‌ 
பாவங்களை உணரவும்‌, 
தங்களுடைய பாவங்களிலிருந்து 
பெறவும்‌ உதலியாயிருக்கவேண்டும்‌ 
கர்த்தருடைய விருப்பம்‌. 


கர்த்தர்‌ 


ல , தாவீ தக்கு 
தண்டனைகளைச்‌ 


கொள்ளை நோய்‌ உண்டாகும்‌. தாவீது இந்த 
மூன்று தண்டனைகளில்‌, ஏதாவது ஒரு 
தண்டனையைத்‌ தெரிந்துகொள்‌ ளவேண்டும்‌. 
தாவீது இதை அவசரப்பட்டு முடிவுபண்ண 
வேண்டிய அவசியமில்லை. அவர்‌ யோசித்துப்‌ 
பார்த்து முடிவு பண்ணலாம்‌. தாவீது முடிவு 
பண்ணாமலும்‌ இருக்கமுடியாது. 


1 நானாகமம்‌ - விரிவுரை 
I CHRONICLES - 


COMMENTARY 


தாவீது. காத்த 


மகா ; 
விழாதிருப்பேனாக"' 


நாளா 2113) என்று 


மூலமாக தனக்கு, 
அல்லது பஞ்சமோ 
வரக்கூடாது என்று தாவீது நினைக்கிறார்‌. 
கர்த்தருடைய கோல்‌ தன்னை கண்டித்து 
திருத்தட்டும்‌ என்று, தாவீது கர்த்தரிடத்தில்‌ 
தன்னை  ஒப்புக்கொடுக்கிறார்‌. தாவீது 
மனுஷர்‌ கையில்‌ விழ விரும்பவில்லை. 
அவர்‌ கர்த்தருடைய கையில்‌ விழ 
ஆயத்தமாயிருக்கிறார்‌. கர்த்தருடைய 
இரக்கங்கள்‌ மகாபெரியது என்பது 
தாவீதுக்கு தெரியும்‌. தாவீது ஏற்கெனவே 
பல... சந்தர்ப்பங்களில்‌, கர்த்தருடைய 
மகாபெரிய தயவையும்‌, கிருபையையும்‌, 
இரக்கங்களையும்‌ அனுபலித்திருக்கிறார்‌. 


ம்‌ மூன்றுவருஷம்‌ இஸ்ரவேல்‌ 
கேத்தி இருக்கும்‌. சத்துருக்கள்‌ மூன்று 
மாதம்‌ தாவீதைப்‌ பின்தொடருவார்கள்‌. 
கொள்ளைநோயோ இஸ்ரவேல்‌ தேசத்தில்‌ 
மூன்று நாள்‌ மாத்திரமே இருக்கும்‌. 
ம்மூன்று தண்டனைகளில்‌, 
கொள்ளைநோய்‌ மாத்திரமே மிகுவும்‌ 
குறுகிய காலத்திற்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. 
இந்தக்‌ குறுகிய காலத்திற்குள்‌ 
பாவத்திற்கு மனந்திரும்பி 
என்றும்‌, கர்த்தரோடு 
ஒப்புரவாகிவிடலாம்‌. என்றும்‌ 
விசுவாசத்தோடிருக்கிறார்‌. 
இஸ்ரவேல்‌ தேசத்தில்‌ மூன்று நாள்‌ 
கொள்ளை நோய்‌ உண்டாகும்போது, அந்த 
நோய்‌ தாவீதின்‌ மேலும்‌, அவருடைய 
சொந்தக்‌  குடும்பத்தார்மேலும்‌ வரும்‌. 
இஸ்ரவேல்‌ தேசத்திலே சாதாரண 
ஜனங்கள்மீது. கொள்ளை நோய்‌ 
வருவதுபோல, பிரபுக்கள்‌ மேலும்‌, 
ராஜகுடும்பத்தார்மேலும்‌ கொள்ளை நோய்‌ 
வரும்‌. 





i= THE 
TT 


பஞ்சம்‌ அப்படிப்பட்டதல்ல. தரித்திரருக்கு 
மாத்திரமே பஞ்சம்‌ வரும்‌. ஐசுவரியவான்கள்‌ 
பஞ்சத்திற்கு தப்பித்துக்கொள்வார்கள்‌. 
தாவீதும்‌ அவருடைய ராஜகுடும்பத்தாரும்‌ 
பஞ்சத்திற்கு 
தப்பித்துக்கொள்வார்கள்‌. 
யூதாவையும்‌ இலக்கம்‌ 
தாவீதுதான்‌ கட்டளைகொடுத்தார்‌ 
பாவத்திற்கு தண்டனையாக. 
தேசத்தின்மேல்‌ மூன்றுவருஷம்‌ பஞ்சம்‌: 
வரும்போது, தாவீதும்‌ அவருடைய 
ராஜகுடும்பத்தாரும்‌ பஞ்சத்திற்கு 
தப்பிப்பார்கள்‌. தாவீது இந்தத்‌ 
தண்டனைக்குந்தப்பிக்க விரும்பவில்லை. 
தன்னுடைய பாவத்திற்கு மற்றவர்கள்‌ 
தண்டனை அனுபவிக்கும்போது, தான்‌ 
மாத்திரம்‌ பாவத்திற்கு தப்பிக்க 
விரும்பவில்லை. 

ாவீது கொள்ளை 
ஒப்புக்கொடுக்கிறார்‌. மனுஷர்‌ கையிலே 
விழாமல்‌ கர்த்தருடைய த்‌ கிய 
ரம்பித்திருக்கிறார்‌ 
க்கங்கள்‌ மகாபெரியதாயிருப்பதினால்‌, 
கர்த்தர்‌ தன்னுடைய பாவத்தை மன்னிப்பார்‌ 
என்று தாவீது எதிர்பார்க்கிறார்‌. தாவீதின்‌ 
இருதயம்‌  மேட்டிமையாயிருந்தபோது அது. 
பாவம்‌ செய்தது. இப்போதோ அவருடைய 
இருதயம்‌ கர்த்தருக்கு முன்பாக தன்னைத்‌ 
தாழ்த்துகிறது. தன்னுடைய பாவத்திற்கு 
மனம்‌ வருந்துகிறது. அந்த இருதயம்‌ 
கர்த்தருடைய இரக்கத்திற்காக கெஞ்சுகிறது. 

தான்‌ பாவம்‌ செய்தாலும்‌, கர்த்தர்‌ 
கிருபையும்‌ இரக்கமுமுள்ளவர்‌ என்று தாவீது, 
சொல்லுகிறார்‌. பரிசுத்தவான்கள்‌: 
கர்த்தருடைய தண்டனைகளை 
அனுபவித்தாலும்‌, அவர்கள்‌ 
கர்த்தரைப்பற்றி நல்ல வார்த்தைகளையே 
சொல்லுவார்கள்‌. அவர்கள்‌ த்ன 
மேன்மைப்படுத்துவார்கள்‌. 
மகிமைப்படுத்துவார்கள்‌. அவரைப்‌ போற்றப்‌ 


நோய்க்கு 


கொன்றுபோட்டாலும்‌, நான்‌ 
நம்பிக்கையாயிருப்பேன்‌” ன்‌ 
சொன்னார்‌. 

பொதுவான வார்த்தை. 


1 நானாகமம்‌ - விரிவுரை 
I CHRONICLES - 


COMMENTARY 


இஸ்ரவேல்‌ தேசத்திலே மூன்றுநாள்‌. 
கொள்ளை நோய்‌ உண்டாகட்டும்‌ என்று 
தாவீது சொல்லுகிறார்‌. அப்பொழுது கர்த்தர்‌ 
இஸ்ரவேலிலே அன்று காலமேதொடங்கி 
குறித்தகாலம்‌ வரைக்கும்‌ கொள்ளைநோயை 
வரப்பண்ணுகிறார்‌: அதினால்‌ தாண்முதல்‌ 
பெயெர்செபாமட்டுமுள்ள ஜனங்களில்‌ 
எழுபதினாயிரம்பேர்‌  செத்துப்போகிறார்கள்‌ 
(சோமு 2415). மூன்று நாளில்‌ 
எழுபதினாயிரம்‌ பேர்‌ செத்துப்போகிறார்களா 
அல்லது முதல்நாள்‌ மாலையில்‌, அந்திப்பலி 
செலுத்தும்‌ வேளைக்கு முன்பாக 
எழுபதினாமிரம்‌ பேர்‌ செத்துப்போகிறார்களா 
என்பது தெளிவாகத்‌ தெரியவில்லை. 


கர்த்தரோ தம்முடைய கிருபையினால்‌, 
தம்முடைய நியாயத்தீர்ப்பை தளர்த்துகிறார்‌. 
தேவதூதன்‌ எருசலேமை அழிக்கத்‌ தன்‌ 
கையை அதின்மேல்‌ நீட்டினபோது, கர்த்தர்‌ 
அந்தத்‌ தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறார்‌. 
தேவதூதன்‌ எருசலேமை அழிக்க 
ஆயத்தமாயிருக்கிறான்‌. 


வேளை 
எருசலேமிலே 
மேட்டிமையும்‌  அதிகமாகமிருந்திருக்கலாம்‌. 
ஆகையினால்‌ தேவதூதன்‌ எருசலேமை 
அழிக்க தன்‌ கையை அதின்‌ மேல்‌ 
நீட்டுகிறான்‌. அப்போது கர்த்தர்‌ அந்தத்‌ 
தீங்குக்கு மனஸ்தாப்படுகிறார்‌. கர்த்தர்‌ 
ஜனங்களைச்‌ சங்கரிக்கிற தூதனை நோக்கி: 
“போதும்‌, இப்போது உன்‌ கையை நிறுத்து" 
என்று சொல்லுகிறார்‌: அந்த வேளையில்‌ 
கர்த்தருடைய தூதன்‌ எபூசியனாகிய 
ன்‌. போரடிக்கிற களத்திற்கு 
(சோமு 2416: 


மற்ற பட்டணங்களைவிட 
துன்மார்க்குமும்‌, 


நாளா 2115) 


ஒர்னானின்‌ களம்‌ 
மோரியா மலையிலிருக்கிறது. இதே 
மலையில்தான்‌ ஆபிரகாம்‌ தன்னுடைய ஒரே 
பேறான குமாரனாகிய ஈசாக்கைப்‌ 
பலியிடுவதற்கு வந்தார்‌. அப்போது கர்த்தர்‌ 
வானத்திலிருந்து ஆபிரகாமோடு பேசினார்‌. 
ஈசாக்கை பலியிடுவதை தடைபண்ணினார்‌. 
அதுபோலவே இப்போது, கர்த்தர்‌ 
வானத்திலிருந்து பேசுகிறார்‌. எருசலேமை 
அழித்துப்போடாதவாறு. அதைப்‌ 
பாதுகாக்கிறார்‌. 


போரடிக்கிற 





i FTE 
TT 


தன்னுடைய 
கர்த்தரிடத்தில்‌ 
"நான்‌ இப்படி 

செய்ததினாலே பெரிய பாவம்‌ செய்தேன்‌! 

என்றும்‌, “நான்‌ மகா புத்தியீனமாய்ச்‌ 

செய்தேன்‌" (சோமு 24:10) என்றும்‌ தாவீது 
கர்த்தரிடத்தில்‌ கருத்தாய்‌ ஜெபித்தார்‌. 

இப்போது தாவீது மறுபடியுமாய்‌, 

கர்த்தரிடத்தில்‌ தன்னுடைய பாவங்களை 

அறிக்கை செய்கிறார்‌. ஜனத்தை உபாதிக்கிற 

தூதன்‌ எபூசியனாகிய அர்வனாவின்‌ 

போரடிக்கிற களத்திற்கு நேரே இருக்கிறான்‌. 

அர்லனாவும்‌ ஒர்னானும்‌ ஒரே நபர்‌. 


ஜனத்தை உபாதிக்கிற 
அப்போது, தாவீது 


தாலீது ஜன 
தூதனை காண்கிறார்‌. 
கர்த்தரை நோக்கி: “இதோ, நான்தான்‌ 
பாவஞ்செய்நேன்‌ நான்‌ 
அக்கிரமம்பண்ணினேன்‌;: த 
என்னசெய்தது? உம்முடைய கை 
எனக்கும்‌ என்‌ தகப்பன்‌ வீட்டுக்கும்‌ 
விரோதமாயிருப்பதாக" (சோமு 24:7) என்று 
விண்ணப்பம்பண்‌ணுகிறார்‌. 


ஆடுகள்‌ 


தாவீது தேவனை நோக்கி: ஜனத்தை 
எண்ணச்சொன்னவன்‌ நான்‌ அல்லவோ? 
நான்தான்‌ பாவஞ்செய்தேன்‌; பொல்லாப்பு 
நடப்பித்தேன்‌; இந்த ஆடுகள்‌ 
என்னசெய்தது? என்‌ தேவனாகிய கர்த்தாவே, 
வாதிக்கும்டி உம்முடைய கரம்‌ உம்முடைய 
ஜனத்திற்கு விரோதமாயிராமல்‌, எனக்கும்‌ 
என்‌ தகப்பன்‌ வீட்டிற்கும்‌ 
விரோதமாயிருப்பதாக. என்றான்‌ 
நாளா 21:17). 

தேவதூதனுடைய கையிலே பட்டயம்‌ 
இருக்கிறது. அவன்‌ அந்தப்‌ பட்டயத்தை 
எருசலேமை அழிப்பதற்காக, அதற்கு நேராக 
நீட்டியிருக்கிறான்‌. கர்த்தருடைய தூதன்‌ 
இப்போது எருசலேமை உபாதிக்கிற 
தூதனாயிருக்கிறான்‌. தாவீது ந்தத்‌ 
தூதனைப்‌ பார்க்கிறார்‌. 
அந்தத்‌. 


கர்த்தரிடத்தில்‌ விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 


1 நானாகமம்‌ - விரிவுரை 
I CHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


கர்த்தருடைய தூதனால்‌ அவனுடைய 
சுயசித்தத்தின்‌ பிரகாரமோ அல்லது, 
சுயவிருப்பத்தின்‌ பிரகாரமோ கிரியை செய்ய 
முடியாது என்பது தாவீதுக்கு தெரியும்‌. 
கர்த்தரே அந்தத்‌ தூதனை ஆளுகை 
செய்கிறவர்‌. தூதனுடைய கையில்‌ 
சுடரொளி பட்டயம்‌ இருக்கிறது. 
கர்த்தரிடத்தில்‌ மகாபெரிய இரக்கங்கள்‌ 
இருக்கிறது. தாவீது கர்த்தருடைய 
இரக்கத்திற்காக ஜெபம்பண்ணுகிறார்‌. 


தாவீது கர்த்தரை நோக்கி, “இதோ, 
நான்தான்‌ பாவஞ்செய்தேன்‌: நான்‌ தான்‌ 
அக்கிரமம்பண்ணினேன்‌; இந்த ஆடுகள்‌ 
என்னசெய்தது?" என்று கேட்கிறார்‌. தாவீது 
த்துல பாவங்களை அங்கிகரிக்கிறார்‌ 
பாவங்களுக்கும்‌, 
மீறதல்களுக்கும்‌, அக்கிரமங்களுக்கும்‌ தானே 
காரணம்‌ என்பதையும்‌ தாவீது 
ஒத்துக்கொள்கிறார்‌. தன்னுடைய 
பாவத்திற்காக, எருசலேம்‌ ஜனங்கள்‌ 
அழிந்துபோகக்கூடாது. 
என்று தாவீது அவர்களுக்காக 
பேசுகிறார்‌. 


பரிந்து 


ட கர்த்தரிடத்தில்‌ நான்தான்‌ 
பாவம்‌ செய்தேன்‌", ஆகையினால்‌, 
“உம்முடைய கை எனக்கும்‌ என்‌ தகப்பன்‌ 
வீட்டிற்கும்‌ விரோதமாயிருப்பதாக” என்று 
தாவீது விண்ணப்பம்பண்‌ணுகிறார்‌. 
தாவீது இஸ்ரவேல்‌ ஜனங்களைப்பற்றிச்‌ 
சொல்லும்போது, “இந்த ஆடுகள்‌ என்ன 
செய்தது" என்று கேட்கிறார்‌. 


தாவீதின்‌ குமாரனாகிய இயேசுகிறிஸ்து 
கிருபையும்‌ இரக்கமும்‌ நிறைந்தவர்‌. நம்முடைய 
பாவங்களிமித்தமாக நாம்‌ 
தண்டிக்கப்படக்கூடாது. என்று 
கிறிஸ்துவானவர்‌ பிதாவினிடத்தில்‌ நமக்காக 
பரிந்துபேசுகிறார்‌. 

பாவங்களுக்கும்‌, 
தண்டனைகளுக்கும்‌ நாம்‌ தப்பிக்கவேண்டும்‌ 
என்பதற்காக, நம்முடைய கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்து, நம்முடைய பாவங்களை 
சிலுவையிலே தம்மீது ஏற்றுக்கொண்டார்‌. 
கிறிஸ்துவானவர்‌ தம்முடைய திருஇரத்தத்தை, 
நம்முடைய பாவங்களை நீக்குவதற்கான 
மீட்பின்‌ கிரயமாக செலுத்தினார்‌. ஆடுகள்‌ 
தப்பிக்க வேண்டும்‌ என்பதற்காக, நல்ல 
மேய்ப்பர்‌ தன்னுடைய ஜீவனையே கொடுக்க 
ஆயத்தமாயிருக்கிறார்‌. 





i= THE 
TT 


தாவீது தன்னுடைய பாவத்தை 
அங்கீகரிக்கிறார்‌. தாவீது தேவனை நோக்கி: 
“நான்‌ இந்தக்‌ காரியத்தைச்‌ செய்ததினால்‌. 
மிகவும்‌ பாவஞ்செய்தேன்‌: இப்போதும்‌ 


கொடுக்கப்படவேண்டும்‌. 
தண்டிக்கப்பட்டால்தான்‌ 
அக்கிரமம்‌ நீங்கும்‌. கர்த்தரால்‌ மாத்திரமே 
தன்னுடைய அக்கிரமத்தை நீக்க முடியும்‌ 
என்று தாவீதுக்கு 
கையினால்‌ தாவீது 


நீக்கப்படுவதற்கு, 
கர்த்தருடைய 
ஒப்புக்கொடுக்கிறார்‌ 

கர்த்தர்‌ தன்மீது கோபமாயிருக்கிறார்‌ 
என்பது தாவீதுக்கு தெரிந்திருக்கிறது. 
ஆகையினால்‌ தாவீது 
கர்த்தருடைய கிருபைக்கும்‌, 
ஒப்புக்கொடுக்கிறார்‌. தாவீது கர்த்தரோடு 
வழக்காடவில்லை. 


அப்பொழுது தாவீது காத்தை நோக்கி: 
"கொடிய இடுக்கணில்‌ அகப்பட்டிருக்கிறேன்‌:: 
இப்போது நான்‌ கர்த்தருடைய கையிலே 
வில்‌ அதை இரக்கங்கள்‌ மகா 


யிலே 
சப்பான்‌ 


நசன்‌ 2143) என்று 
சொல்லுகிறார்‌. 


அவர்களுக்கு கர்த்தருடைய இரக்கத்தையும்‌, 
கிருபையையும்‌ பற்றி நன்றாய்த்‌ தெரியும்‌. 
அவர்கள்‌ கர்த்தர்மீது உறுதியான 
நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள்‌. 


1 நானாகமம்‌ - விரிவுரை 
I CHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


கர்த்தருடைய கோபம்‌ இஸ்ரவேல்மீது 
வந்தபோது, தாவீது இஸ்ரவேலுக்காக 
பரிந்துபேசுகிறார்‌. தாவீது தேவனை நோக்கி: 
எண்ணச்சொன்னவன்‌ நான்‌ 

நான்தான்‌. 


என்னசெய்தது? என்‌ தேவனாகிய கர்த்தாவே, 
வாதிக்கும்டி உம்முடைய கரம்‌ உம்முடைய 
ஜனத்திற்கு விரோதமாயிராமல்‌, எனக்கும்‌ 
என்‌ தகப்பன்‌ வீட்டிற்கும்‌ 
விரோதமாயிருப்பதாக" நாளா 21:17) என்று 
சொல்லுகிறார்‌. 


கர்த்தர்‌  தாவீதோடு நேரடியாகப்‌ 
பேசாமல்‌,தாவீதின்‌ ஞானதிருஷ்டிக்காரனாகிய 
காத்துடனே பேசுகிறார்‌. காத்‌ என்பவன்‌ 
தாவீதின்‌ ஞானதிருஷ்டிக்காரன்‌. 
ரிநாளா 219; சாமு 24: நோளா 29:25), 
காத்‌ தாவீதுக்குத்‌ தீர்க்கதரிசனம்‌ கூறி 
வந்தான்‌. தாவீது ராஜாவாவதற்கு 
முன்பாகவே காத்‌ அவனுக்குத்‌ தீர்க்கதரிசனம்‌ 
சொன்னான்‌. (1சாமு 22:5). காத்தைப்‌ போல 
நாத்தானும்‌ தாவீதுக்குத்‌ தீர்க்கதரிசனம்‌ 
கூறினான்‌. (நாளா 7:1-29; 1நாளா 12:1-15 
தாவீது மனந்திரும்பிய நாளில்‌ 
கர்த்தர்‌ காத்தின்‌ மூலமாகத்‌ தாவீதுக்கு 
மறுஉத்தரவு அருளுகிறார்‌. (சோமு 2411). 
ஆனாலும்‌ கர்த்தர்‌ கூறிய செய்தி 
மகிழ்ச்சியான செய்தியல்ல. [நாளா 21:9-12) 
கர்த்தர்‌ காத்‌ மூலமாக தாவீதுக்கு முன்பாக 
மூன்று காரியங்களை வைக்கிறார்‌. 
அவையாவன : 

1. மூன்று வருஷத்துப்‌ பஞ்சம்‌. 

2. உன்‌ பகைஞரின்‌ பட்டயம்‌ உன்னைப்‌ 
பின்தொடர நீ உன்‌ சத்துருக்களுக்கு 
முன்பாக முறிந்தோடிப்போகச்‌ செய்யும்‌ 
மூன்றுமாதச்‌ சங்காரம்‌. 
மூன்றுநாள்‌ கர்த்தருடைய தூதன்‌ 
இஸ்ரவேலுடைய எல்லையெங்கும்‌ 
சங்காரம்‌ உண்டாகும்படி தேசத்தில்‌ 
நிற்கும்‌ கர்த்தருடைய பட்டயமாகிய 
கொள்ளை நோய்‌. 
தாவீதே கர்த்தருடைய கையிலே. 

விழுவதைத்‌ தெரிந்துகொள்கிறார்‌. இதன்‌ 
இஸ்ரவேலிலே 


நிமித்தமாய்‌ ன 
கொள்ளை நோயை வரப்பண்ணுகிறார்‌. 





i FTE 
TT 


கர்த்தருக்கு ஒரு பலிபீடம்‌ 
1நானா 21:18-80 


நானா 21:18. 
எபூசியனாகிய ஓர்னா 
கனத்திலே கர்த்தருக்கு ஒரு 
பலிபீடத்தை உண்டாக்கும்படி, தாவீது 
அங்கே போகவேண்டுமென்று. 
தாவீதுக்குச்‌. சொல்‌ என்று. 
கர்த்தருடைய தூதன்‌ காத்துக்குக்‌ 
கட்டனையிட்டான்‌. 


அப்பொ 


நோனா 21:19. அப்படியே தாவீது 
கர்த்தரின்‌ நாமத்திலே காத்‌ சொன்ன 
வார்த்தையின்‌ படியே போனான்‌. 


1நானா 21:20. 
திரும்பிப்பார்த்தான்‌;. அவனும்‌ 
அவனோடி ருக்கிற அவனுடைய 
தாதுதுமாரகும்‌ அந்த தேவதூதனைக்‌ 

ஒனித்துக்கொண்டார்கள்‌; 


ஒர்ணான்‌. 


காகம்‌ 
போரடித்துக்கொண்ருத்தான்‌.. 


1நானா 21:21. தாவீது ஒர்ணானிடத்தில்‌ 
வந்தபோது,  ஒர்னான்‌ கவனித்துத்‌ 
தாவீதைப்‌: பார்த்து, அவன்‌ 
கணத்திலிருந்து புறப்பட்டுவத்து, 
தரைமட்டும்‌ குனித்து தாவீதை. 
வணங்கினான்‌. 


நீநானா 21:22, அப்பொழுது தாவீது 
ஒர்னானை நோக்கி: இந்தக்‌ கணத்தின்‌ 
நிலத்திலே நான்‌ கர்த்தருக்கு ஒரு 
பலிப்டத்தைக்‌ கட்டும்படிக்கு அதை 
எனக்குக்‌ கொடு; வாதை 
ஜனத்தைவிட்டு நிறுத்தப்பட, எனக்கு. 
அதைப்‌ பெறும்‌ விலைக்குக்‌ கொடு 
என்றான்‌. 


நோனா. 21:28. ஒர்ணான்‌ தாவீதை 
நோக்கி: ராஜாவாகிய என்‌ ஆண்டவன்‌ 
அதை வாங்கிக்கொண்டு, தம்முடைய 
பார்வைக்கு நலமானபடி. செய்வாராக; 
இதோ, சர்வாங்க தகனங்களுக்கு. 
மாடுகளும்‌, விறகுக்குப்‌ போரடிக்கிற 
உருனைகளும்‌, போஜனபலிக்குக்‌. 
கோதுமையும்‌ ஆகிய யாவையும்‌. 
கொடுக்கிறேன்‌ எண்றான்‌.. 


1 நாணாகமம்‌ - விரிவுரை 
I CHRONICLES - 


QOODNENS 
PUBLISHERS 


COMMENTARY 


நானா 21:24. அதற்குத்‌ தாவீதுராஜா 
ஒர்னாணை நோக்கி: அப்படியல்ல, நான்‌. 
உன்னுடையதை இலவசமாய்‌ வாங்கி, 
கர்த்தருக்குக்‌ சர்வாங்க தகணத்தைப்‌: 
பலியிடாமல்‌, அதை பெறும்‌ விலைக்கு 
வாங்குவேன்‌ என்று சொல்லி, 


1தானா 21:25. தாவீது அத்த திலத்திற்கு 
அறுநூனு சேக்கல்‌ திறையொன்னை 


ஒர்னானுக்குக்‌ கொடுத்து, 


1நானா 21:28. அங்கே கர்த்தருக்கு ஒரு 
பலிபீடத்தைக்‌ கட்டி, சர்வாங்க 
தகனபலிகனையும்‌ சமாதான 
பலிகளையும்‌ செலுத்தி, கர்த்தரை 
நோக்கி விண்ணப்பம்பண்ணினான்‌; 
அப்பொழுது அவர்‌ வானத்திலிருந்து 
சர்வாங்க. தகனபலிபீடத்தின்மேல்‌. 
இறங்கின அக்கினியினால்‌ அவனுக்கு 
மறுஉத்தரவு கொடுத்‌ததுமல்லாமல்‌, 


1தானா 21:27. தேவதூதன்‌ தன்னுடைய 
பட்டயத்தை உறையிலே திரும்பப்‌ 
போடவேண்டும்‌ என்று கர்த்தர்‌ 
அவனுக்குச்‌ சொன்னார்‌. 


நானா 2158,  எபூசியனாகிய 
ஒர்னானின்‌. கனத்திலே கர்த்தர்‌ தனக்கு. 
உத்தரவு அருவினதைத்‌ தாவீது 
அக்காலத்திலே கண்டு அங்கே தானே 
யபலியிட்டான்‌. 


நீதானா 21:29. மோசே வனாந்தரத்தில்‌ 
உண்டாக்கின கர்த்தருடைய 
வாசஸ்தலமும்‌ சர்வாங்க தகனபலி. 
பீடமும்‌ அக்காலத்திலே கிபியோனின்‌' 


மேட்டில்‌ இருந்தது. 


1நானா 21:80. தாவீது கர்த்தருடைய 
தூதனின்‌' பட்டயத்திற்குப்‌ 
பயத்திருத்தபடி.யால்‌, அவண்‌: 


தேவசத்திதியில்‌ போய்‌ 
விசாரிக்கக்கூடாதிருந்தது. 


கர்த்தர்‌ காத்‌ மூலமாகத்‌ தாவீதுக்குச்‌ 
சொன்ன இரண்டாவது செய்தி. தாவீது 
பாவநிவாரண பலிசெலுத்துவதற்கு. 
ஒர்னானின்‌ களத்தில்‌ ஒரு பலிபீடத்தை 
உண்டாக்க வேண்டும்‌. அப்போது 
தேவனுடைய கோபம்‌ தாவீதையும்‌, 
அவனுடைய தேசத்தையும்‌ விட்டு நீங்கும்‌. 
நாளா 2118-25), 





f= THE 
TT 


காத்‌ சொன்ன வார்த்தையின்படியே 
தாவீது போகிறார்‌. தாவீது எந்தவிதமான 
தாமதமும்‌ பண்ணவில்லை. எருசலேமின்‌ 
பாதுகாப்பும்‌, இஸ்ரவேலின்‌ ஜீவனும்‌ 
கர்த்தருடைய கையில்‌ இருக்கிறது. தாவீது 
கட்டளைக்கு உடனடியாகக்‌ 
வர்கள்‌ எல்லோரும்‌ 
இரட்சிக்கப்படுவார்கள்‌. தாவீது கீழ்ப்படியும்‌ 
வரையிலும்‌ கர்த்தருடைய தூதனின்‌ சங்காரம்‌ 
தொடரும்‌. ஆகையினால்‌ தாவீது 
தாமதமில்லாமல்‌ கர்த்தருடைய வார்த்தைக்குக்‌ 
கீழ்ப்படிகிறார்‌. 
ஒர்னானுக்கு அர்வானா என்ற 
(சோமு 2478). 
கர்த்தருடைய 
கண்டான்‌. கர்த்தருடைய 
தூதனைக்‌ கண்டு, ஒர்னானும்‌, அவனுடைய 
நாலு குமாரரும்‌ தங்களை ஒளித்துக்‌ 
கொண்டார்கள்‌. தாவீது ராஜாவையும்‌, 
ராஜாவின்‌ மனுஷரையும்‌ பார்த்தபோது 
ஒர்னானுக்கு மிகுந்த பயம்‌ உண்டாயிற்று. 
ஆனாலும்‌ தாவீது நீதிமான்‌. அவன்‌ நீதியாய்‌ 
நியாயம்‌ விசாரிப்பான்‌ என்று நம்பி, ஒர்னான்‌ 
தன்னுடைய களத்திலிருந்து புறப்பட்டுவந்து, 
'தரைமட்டும்‌. குனிந்து தாவீதை 
வணங்கினான்‌. 


தேசத்தில்‌ உண்டான வாதையைப்‌ பற்றி 
ஒர்னானுக்கும்‌ தெரிந்திருக்கும்‌ தர்விைய்‌ 
போலவே ஒர்னானும்‌ வாதை ஜனத்தைவிட்டு 
நிறுத்தப்பட வேண்டுமென்று விரும்புகிறான்‌. 
தன்னுடைய நிலத்தையும்‌, பலிசெலுத்த: 
மாடுகளையும்‌, விறகுகளையும்‌, 
கோதுமைகளையும்‌, ஒர்னான்‌ தாவீதுக்குத்‌ 
தர சம்மதிக்கிறான்‌. நாளா 21:22-23). 


ஒர்னான்‌ 
பலிசெலுத்துவதற்குத்‌ 

பொருட்களையும்‌ தாவீதுக்கு இலவசமாகத்தர 
விரும்புகிறான்‌. தாவீதோ அதை இலவசமாகப்‌ 
பெற்றுக்‌ கொள்ள மறுத்துவிடுகிறார்‌. தாவீது 
பாவம்‌ செய்திருக்கிறார்‌. இந்தக்‌ குறிப்பிட்ட 
இடத்தில்‌ பலிசெலுத்துமாறு 
கட்டளையிட்டிருக்கிறார்‌. தான்‌ 


1 நானாகமம்‌ - விரிவுரை 
I CHRONICLES - 


COMMENTARY 


தாவீது அந்த நிலத்திற்கு அறுநூறு 
சேக்கல்‌ பான்‌ கிரயமாகக்‌ 
கொடுக்கிறார்‌. (சாமு 24:24). 


தாவீது அங்கே 
பலிபீடத்தைக்‌ 


கர்த்தருக்கு. ஒரு 
கட்டி, சர்வாங்க 
தகனபலிகளையும்‌ சமாதான பலிகளையும்‌ 
செலுத்தி, கர்த்தரை நோக்கி 
விண்ணப்பம்பண்ணுகிறார்‌: 


கொடுக்கிறார்‌ நாளா 21:26) 


பலிபீடத்தின்மீது, 
வானத்திலிருந்து அக்கினியை அனுப்புகிறார்‌. 
சர்வாங்க தக௲னபலியைக்‌ கர்த்தர்‌ 
அங்கிகரித்துக்‌ கொண்டார்‌ என்பதற்கு இது 
அடையாளமாகும்‌. (ஆதி 4:4; ஆதி 1547; 
லேவி 9:24; 1இராஜா 18:38) 


தேவதூ; னுடைய பட்டயத்தை. 
உறையிலே தப்ப | போடவேண்டும்‌ என்று 
கர்த்தர்‌ அவனுக்குச்‌ சொல்லுகிறார்‌. 
எபூசியனாகிய ஒர்னானின்‌ களத்திலே 
கர்த்தர்‌ தனக்கு உத்தரவு அருளினதைத்‌ 
தாவீது அக்காலத்திலே கண்டு அங்கே 
தானே பலியிடுகிறார்‌. 

ஒர்னானின்‌ களத்தில்‌ கர்த்தர்‌ 
வானத்திலிருந்து அக்கினியை அனுப்பி, 
மறுஉத்தரவு கொடுக்கிறார்‌. தேவதூதனிடம்‌ 
தன்னுடைய பட்டயத்தைத்‌ தன்னுடைய 
உறையிலே திரும்பப்‌ போடுமாறு கர்த்தர்‌ 
இந்த இடத்தில்‌ கட்டளையிட்டார்‌ 
ஆகையினால்‌ கர்த்தருடைய தேவாலயத்தை 
இடத்திலேயே கட்டி, அங்கு 
பலிகளைச்‌ செலுத்த 
தாவீது தீர்மானம்‌ 

பண்ணுகிறார்‌. (1நாளா 223). 


மோசே உண்டாக்கின ஆசரிப்புக்‌ 
கூடாரம்‌ இன்னும்‌ கிபியோனில்‌ இருக்கிறது. 
பெலிஸ்தர்‌ உடன்படிக்கைப்‌ பெட்டியைக்‌ 
கைப்பற்றிய போது, அவர்கள்‌ அதை 
முழுவதுமாக அழித்துப்போடவில்லை. மோசே 
ஆசரிப்புக்கூடாரத்தை உண்டாக்கி, 620. 
வருஷங்களுக்கு மேலாயிற்று, (சாமு 5. 





தேவசந்‌ 

விசாரிக்கக்கூடாதிருக்கிறது (நாளா 21:30) 
தாவீது கிபியோனுக்குப்‌ போய்‌, 
தேவனிடத்தில்‌ விசாரிப்பதற்குப்‌ பயப்படுகிறார்‌ 
ஏனெனில்‌ கர்த்தருடைய தூதன்‌ உருவின 
பட்டயத்தோடு அங்கு நிற்கிறான்‌. 
ஆகையினால்‌ அங்கு உடனடியாகப்‌ 
பலிகளைச்‌ செலுத்தி, ஜனத்தின்மீது வரும்‌ 
வாதையை நிறுத்த வேண்டுமென்று தாவீது 
விரும்புகிறார்‌. 





i= FTE 
TT 


தாவீது ஒர்னானின்‌ களத்திலே ஒரு 
பலிபீடம்‌ கட்டி அதிலே கர்த்தருக்கு 
பலிசெலுத்துகிறார்‌. அந்த ஸ்தலத்திலே 
கர்த்தருடைய ஆலயம்‌ கட்டப்படவேண்டும்‌ 
என்பது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. 
நாளா 221) 


தாவீது 

கட்டுவதற்கு 
மேற்கொள்கிறார்‌ (நாளா 22:2-3) 
கர்த்தருடைய ஆலயம்‌ கட்டுவது சம்பந்தமாக, 
தாவீது தன்னுடைய குமாரனாகிய 
சாலொமோனுக்கு கட்டளை கொடுக்கிறார்‌ 
நாளா 22:6-16), இஸ்ரவேல்‌ பிரபுக்கள்‌ 
எல்லோரும்‌ கர்த்தருடைய ஆலயத்தைக்‌. 
கட்டுவதற்கு உதவியாயிருக்க 
வேண்டுமென்று தாவீது அவர்களுக்கும்‌ 
கட்டளை கொடுக்கிறார்‌ நாளா 22:17-19). 
தாவீது இஸ்ரவேல்‌ புத்திரரை எண்ணி 
தொகையேற்ற சொன்னபோது அவருடைய 
இருதயத்தில்‌ பெருமையிருந்தது. இப்போதோ 
மனத்தாழ்மையோடு, 


கர்த்தருடைய ஆலயம்‌ 
1நானா 221-5 


நோனா 2௮1. அப்பொழுதூ தானது: 
தேவனாகிய கர்த்ததுடைய ஆலயம்‌ 
இருக்கும்‌ ஸ்தலம்‌ இதுவே; இஸ்ரவேல்‌ 
பலியிடும்‌ சர்வாங்க தகனபலிபீடம்‌. 
இருக்கும்‌ ஸ்தலமும்‌ இதுவே என்றான்‌. 


நோனா 222. பின்பு தாவீது இஸ்ரவேல்‌ 
தேசுத்திலிருக்கிற அத்தியஜாதியாரைக்‌ 
கூடிவரச்‌. செய்து, தேவனுடைய 
ஆலயத்தைக்‌ கட்டுகிறதற்கான 
கல்லுகளை வெட்டிப்‌ பணிப்படுத்தூம்‌. 
கல்தச்சரை ஏற்படுத்தினான்‌. 


1 நாணாகமம்‌ - விரிவுரை 
I CHRONICLES - 


COMMENTARY 


நோனா 22:8. தாவீது வாசல்களின்‌ 
கதவுகளுக்கு வேண்டிய ஆணிகளுக்கும்‌ 
கீல்களுக்கும்‌ மிகுதியான இரும்பையும்‌, 
நிறுத்து முடியாத. ஏரானமான 
வெண்கலத்தையும்‌, 


தானா 224. எண்ணிறந்த 
கேதுருமரங்களையும்‌ சம்பாதித்தான்‌; 
சிதோனியரும்‌ தீரியரும்‌ தாவீதுக்குத்‌ 
திரனான கேதுருமரங்கணைக்‌ 
கொண்டுவந்தார்கள்‌. 


நநானா.. 225. தாவீது: எண்‌ 
குமாரனாகிய சாலொமோன்‌ வாலிபனும்‌. 
இளைஞனுமாயிருக்கிறான்‌; 
கர்த்தருக்குக்‌ கட்டப்படும்‌ ஆலயம்‌ சகல 
தேசங்களிலும்‌ கீர்த்தியும்‌ மகிமையும்‌ 
உடையதாய்‌ விளங்கும்படி மகா 
பெரியதாயிருக்கவேண்டும்‌; ஆகையால்‌ 
அதற்காக வேண்டியவைகளை 
இப்பொழுதே சேகரம்பண்ணவேண்டும்‌ 
என்று. சொல்லி, தாவீது தன்‌ 
மரணத்திற்கு முன்னே திரனாய்ச்‌ 
சுவதரித்துவைத்தான்‌. 


கர்த்தருடைய ஆலயத்தைக்‌ 
கட்டுவதற்கு தாவீது ஒரு ஸ்தலத்தை 
தீர்மானம்பண்ணுகிறார்‌. இது ஒர்னானின்‌ 
களமாயிருக்கிறது. ஜீவனுள்ள தேவனுடைய 
சபை அவருடைய  களத்தைப்போலவே 


இருக்கிறது. அது கர்த்தர்‌ போரடிக்கிற களம்‌. 


“என்‌ போரடிப்பின்‌ தானியமே, என்‌ 
களத்தின்‌ கோதுமையே, இஸ்ரவேலின்‌ 
தேவனாகிய சேனைகளின்‌ கர்த்தரால்‌ நான்‌ 
கேள்விப்பட்டதை உங்களுக்கு அறிவித்தேன்‌" 
(ஏசா 21:10). 


தூற்றுக்கூடை 

கையிலிருக்கிறது. 

களத்தை 

களம்‌ 

பரிசுத்தமாயிருக்கவேண்டும்‌. இதுவே 

கர்த்தருடைய பலிபீடம்‌. பலிபீடத்திற்காகவே. 

ஆலயம்‌ கட்டப்படுகிறது. கர்த்தருடைய 

தேவாலயம்‌ கட்டப்படுவதற்கு முன்பாகவே, 
அவருக்கு பலிபீடம்‌ இருந்தது. 





f= THE 
TT 


இஸ்ரவேல்‌ ஜனத்தின்மீது வந்த வாதை 
நின்றுபோயிற்று. தாவீது ஒர்னானின்‌ 
களத்தைப்‌ பார்த்து, தேவனாகிய 
கர்த்தருடைய ஆலயம்‌ இருக்கும்‌ ஸ்தலம்‌ 
இதுவே என்று அறிவிக்கிறார்‌. 
நேவாலயத்தைக்‌. கட்டவதற்காகத்‌ 
தேவைப்படும்‌ பொருட்களைச்‌ சேகரிக்கும்‌. 
வேலை ஆரம்பமாகிறது. தாவீது தேவாலயம்‌ 
கட்டுவதற்குத்‌ தேவையான எல்லாப்‌ 
பொருட்களையும்‌ சேகரிக்கிறார்‌. தாவீதின்‌ 
குமாரன்‌ சாலொமோன்‌ தேவாலயத்தைக்‌ 
கட்டுகிறார்‌ (1இராஜா 6:1,38; 1இராஜா 7:1). 
தாவீது கர்த்தருடைய அதயத்தைக்‌ 
கட்டுவதற்கு சேகரித்த பொருட்களின்‌ விவரம்‌ 
வருமாறு: 
1. வெட்டிப்‌ பணிப்படுத்தப்பட்ட 
நாளா 22:24) 


கற்கள்‌. 


ஆணிகளுக்கும்‌ கீல்களுக்கும்‌ 
தேவையான இரும்பு. (1நாளா 22:36) 
நிறுத்து முடியாத ஏராளமான 
வெண்கலம்‌. (1நாளா 22:3,14,16) 
எண்ணிறந்த கேதுருமரங்கள்‌ 
நாளா 22:4; 1நாளா 18:8) 


பொன்‌ - ஒரு இலட்சம்‌ 


நாளா 22:14,16) 


தாலந்து, 


வெள்ளி - பத்து இலட்சம்‌ தாலந்து 
நாளா 22:46). 


ஏராளமான மரங்கள்‌ (நாளா 22:14) 


இந்தப்‌ பொருட்கள்‌ தவிர, தாவீது. 
கல்தச்சரையும்‌, மரத்தச்சரையும்‌ ஏராளமாகப்‌ 
பணிக்கு  அமர்த்துகிறார்‌. ஒவ்வொரு 
வேலையையும்‌ செய்வதற்கு நிபுணர்களையும்‌ 
சேகரிக்கிறார்‌. (நாளா 2215), 

தாவீது மரித்துப்போலதற்கு முன்பாக 
கர்த்தருடைய ஆலயத்தைக்‌ கட்டுவதற்கு 
தேவையான எல்லா பொருட்களையும்‌. 
சேரிக்கிறார்‌. தாவீது ஆலயத்தைக்‌ 
கட்டாவிட்டாலும்‌, ஆலயத்தைக்‌ கட்டுவதற்கு 
உதவி செய்கிறார்‌. 


1 நானாகமம்‌ - விரிவுரை 
I CHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


தாவீதின்‌ குமாரனாகிய சாலொமோன்‌ 
வாலிபனும்‌ இளைஞனுமாயிருக்கிறார்‌. 
அவரால்‌ தாவீதைப்போல, தேவாலயத்தைக்‌ 
கட்டுவதற்கு தேவையான பொருட்களை 
சேகரிக்க முடியாது. தேவாலயம்‌ கட்டுவது 
மிகப்பெரிய வேலை. கர்த்தருக்கு கட்டப்படும்‌. 
ஆலயம்‌, சகல தேசங்களிலும்‌ கீர்த்தியும்‌ 
மகிமையும்‌ உடையதாய்‌ விளங்கும்படி 
மகாபெரியதாயிருக்கவேண்டும்‌ என்று தாவீது 
விரும்புகிறார்‌. 
கர்த்தருடைய ஆலயத்தைக்‌ 
கட்டுவதற்கு தாவீது ஆயத்த வேலைகளை 
செய்ய றால்‌, சாலொமோன்‌ 
ஆரம்பத்திலேயே  சோர்ந்துபோய்விடுவார்‌. 
சாலொமோனால்‌ எல்லா வேலைகளையும்‌ 
த்தமாகப்‌ பார்க்க முடியாது. தாவீது 
மனதில்கொண்டு, 
தேவாலயத்தைக்‌ கட்டுவதற்குத்‌ தேவையான 
எல்லா... பொருட்களையும்‌ தன்னுடைய 
மரணத்திற்கு முன்னே, திரளாய்‌ சவதரித்து 


ஆலயம்‌, அவருக்கு 
மகிமையும்‌ உடையதாய்‌ 

கர்த்தருக்கு கட்டப்படும்‌ 

ஆலயம்‌ சகல தோங்களிதும 
பொன்னா மிருக்கவேண்டும்‌. இந்த 


மகிமையுள்ளதாயும்‌ 

இருக்கும்போது, 
அங்கே கர்த்தரை ஆராதிக்கிற 
வருகிறவர்களுடைய மனதிலே உற்சாகம்‌. 
பிறக்கும்‌. அவர்கள்‌ பயபக்தியோடு கர்த்தரை 
ஆராதிப்பார்கள்‌. 


கீர்த்தியுள்ளதாயும்‌, 
மகாபெரியதாயும்‌. 


ஆலயம்‌ மகாபெரியதாயிருக்கும்போது, 
அந்நிய தேசத்தாரும்‌ அந்த ஆலயத்தின்‌ 
அரவக்‌ பார்க்க வருவார்கள்‌, கர்த்தருடைய 


ஆலய: 

கர்த்தியச்ளதாலிகுப்பினால்‌, 
தேசத்தாரும்‌ 

ஆச்சயரிப்படுவார்கள்‌. 
ஜனத்தாராயிருந்தாலும்‌, 

தேவனாகிய 

அறிந்துகொள்வதற்கு வாய்ப்பு கிடைக்கும்‌. 





i FTE 
TT 


இஸ்ரவேல்‌ தேசத்திலே அந்நிய 
ஜாதியாரும்‌ இருக்கிறார்கள்‌. தாவீது 
அவர்களையெல்லாம்‌ கூடிவரச்செய்து, 
அவர்களை கல்தச்சராகப்‌ பயன்படுத்துகிறார்‌. 
புறஜாதியார்‌ கர்த்தருடைய ஆஃயத்திற்குத்‌ 
தேவையான திரளான கேதுரு மரங்களை 
வெட்டிக்கொண்டு வருகிறார்கள்‌. 


சாலொமோன்‌ 
நானா 22:6-16 


1நானா 22:6, அவன்‌ தன்‌ குமாரனாகிய 
காலொமோனை அழைத்து, 
இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தருக்கு 
ஆலயத்தைக்‌ கட்டுகிறதற்காக. 
அவனுக்குக்‌ கட்டனைகொடுத்து, 


1நானா 22,7. சாலொமோனை நோக்கி: 
என்‌ குமாரனே, நான்‌ என்‌ தேவனாகிய 
கர்த்தரின்‌ நாமத்திற்கு ஒரு 
ஆலயத்தைக்‌ கட்ட என்‌ இருதயத்தில்‌ 
நினைத்திருந்தேன்‌. 


1நானா 22:8. ஆனாலும்‌ கர்த்தருடைய 
வார்த்தை எனக்கு உண்டாகி: தீ 
திரவான இரத்தத்தைச்‌ சிந்தி, பெரிய 
யுத்தங்களைப்‌ பண்ணினாய்‌; நீ என்‌ 
நாமத்திற்கு ஆலயத்தைக்‌ 
கட்டவேண்டாம்‌; எனக்கு முன்பாக 
மிகுதியான இரத்தத்தைத்‌ தரையிலே. 
சிந்தப்பண்ணினாய்‌. 


நோனா 229. இதோ, உனக்குப்‌ 
பிறக்கப்போகிற குமாரன்‌ அமைதியுன்ன 
புருஷனாயிருப்பான்‌; சுற்றிலுமிருக்கும்‌ 
அவன்‌ சத்துருக்களையெல்லாம்‌ விலக்கி 
அவணை அமர்த்திருக்கச்‌ செய்வேன்‌; 
ஆகையால்‌ அவன்‌ பேர்‌ சாலொமோன்‌ 
என்னப்படும்‌ அவன்‌ நாட்களில்‌: 
இஸ்ரவேலின்மேல்‌ சமாதானத்தையும்‌ 
அமரிக்கையும்‌ அருளூவேன்‌.. 


1நானா 22:10. அவன்‌ என்‌ நாமத்திற்கு. 
ஆலயத்தைக்‌ கட்டுவான்‌; அவன்‌ 
எனக்குக்‌ குமாரனாயிருப்பான்‌, நான்‌ 
அவனுக்குப்‌ மிதாவாவிருப்பேன்‌; 
இஸ்ரவேலை ஆளும்‌ அவனுடைய 
ராஜாங்கத்தின்‌ சிங்காசனத்தை. 
என்றென்றைக்கும்‌ நிலைப்படுத்துவேன்‌ 
என்றார்‌. 


1 நானாகமம்‌ - விரிவுரை 
I CHRONICLES - 


QOODNENS 
PUBLISHERS 


COMMENTARY 


தானா 2211. இப்போதும்‌ என்‌ 
குமாரனே, தீ பாக்கியவானாயிருத்து, 
கர்த்தர்‌ உன்னைக்குறித்துச்‌ 
சொன்னபடியே உன்‌ தேவனாகிய 
கர்த்தரின்‌ ஆலயத்தைக்‌ 
கட்டும்படி, அவர்‌ உன்னுடனேகூட 
இருப்பாராக. 


கர்த்தர்‌ உனக்கு 
உணர்வையும்‌, 
உன்‌ தேவனாகிய 
தியாயப்பிரமாணத்தைக்‌ 
இஸ்ரவேலை ஆளும்படி. 

உனக்குக்‌ கட்டனையிடு வாராக. 


1தானா 22:19. கர்த்தர்‌ இஸ்ரவேலுக்காக. 
மோசேக்குக்‌. கற்பித்த 
நியமங்களையும்‌ தியாயங்களையும்‌ 
செய்ய தீ கவனமாயிருந்தால்‌ 
யாக்கியவனாயிருப்பாய்ர 
பலங்கொண்டு தைரியமாயிரு, 
பயப்படாமலூம்‌ கலங்காமலும்‌ இரு. 
1நானா 2214. இதே, நான்‌ என்‌ 
சிறுமையிலே கர்த்தருடைய 
ஆலயத்திற்காக ஒரு லட்சம்‌ தாலந்து 
பொன்னையும்‌, பத்துலட்சம்‌ தாலந்து 
வென்னியையும்‌, திறுத்து முடியாத 
'திரவான வெண்கலத்தையும்‌ 
இரும்பையும்‌ சுவதரித்தும்‌, 
மரங்களையும்‌ கற்களையும்‌ 


சுவதரித்தும்‌ வைத்தேன்‌; நீ இன்னும்‌: 
அதிகமாய்ச்‌ 


தானா 22:15. வேலைசெய்யத்தக்க 
சிற்பாசாரிகளும்‌, 
கல்தச்சரும்‌, எத்த 
நிபுணரானவர்களும்‌ 
உன்னோடிருக்கிறார்கள்‌.. 


1தானா 2216. பொன்னுக்கும்‌, 
வெள்ளிக்கும்‌, வெண்கலத்துக்கும்‌, 
இரும்புக்கும்‌ கணக்கில்லை; தீ எழும்பிக்‌ 
காரியத்தை: தடப்பி; கர்த்தர்‌ 
உன்னோடே இருப்பாராக என்றான்‌. 





i FTE 
TT 


தாவீது தேவனாகிய 
நாமத்திற்கு ஒரு ஆலயத்தைக்‌ 
கட்டவேண்டுமென்று தன்னுடைய 
இருதயத்தில்‌ நினைத்திருந்தார்‌. தன்னுடைய 
தாவீது தன்‌ 
சாலொமோனுக்கு 
சொல்லுகிறார்‌. தாவீது கர்த்தருக்கு ஆலயம்‌ 
கட்டுவதை கர்த்தர்‌ அனுமதிக்கவில்லை. 


கர்த்தரின்‌ 


கர்த்தருடைய வார்த்தை தாவீதுக்கு 
உண்டாயிற்று. கர்த்தர்‌ தாவீதை நோக்கி, “நீ 
திரளான இரத்தத்தைச்‌ சிந்தி, பெரிய 
யுத்தங்களைப்‌ பண்ணினாய்‌: நீ என்‌ 
நாமத்திற்கு ஆலயத்தைக்‌ கட்டவேண்டாம்‌; 
எனக்கு முன்பாக மிகுதியான இரத்தத்தைத்‌ 
தரையிலே சிந்தப்பண்ணினாய்‌" 
நாளா 22:8) என்றும்‌, 


“இதோ, உனக்குப்‌ பிறக்கப்போகிற 
குமாரன்‌ அமைதியுள்ள புருஷனாயிருப்பான்‌ ; 
சுற்றிலுமிருக்கும்‌ அவன்‌ 
சத்துருக்களையெல்லாம்‌ விலக்கி அவனை 
அமர்ந்திருக்கச்‌ செய்வேன்‌: ஆகையால்‌ 

ன்‌ பேர்‌ சாலொமோன்‌ 
அவன்‌ நாட்களில்‌ 
சமாதானத்தையும்‌ 

ன்‌" (நாளா 22:9) 


“அவன்‌ என்‌ நாமத்திற்கு ஆலயத்தைக்‌ 
கட்டுவான்‌; அவன்‌ எனக்குக்‌ 
குமாரனாயிருப்பான்‌, நான்‌ அவனுக்குப்‌ 
பிதாவாயிருப்பேன்‌: இஸ்ரவேலை ஆளும்‌ 
அவனுடைய ராஜாங்கத்தின்‌ சிங்காசனத்தை 
என்றென்றைக்கும்‌ நிலைப்படுத்துவேன்‌"' 
நாளா 22:10) என்றும்‌ சொல்லுகிறார்‌. 

தாவீது கர்த்தருடைய ஆலயத்தைக்‌ 
கட்டுவதற்கு கர்த்தர்‌ அனுமதிக்காவிட்டாலும்‌, 
தாவீதின்‌ குமாரனாகிய சாலொமோன்‌. 
கர்த்தருக்கு ஆலயத்தைக்‌ கட்டுவார்‌ என்று, 
கர்த்தர்‌ தாவீதுக்கு சொல்லுகிறார்‌. இதனால்‌. 
தாவீது மிகுந்த  சந்தோஷமடைந்து, 

ன்‌ குமாரனாகிய 
கர்த்தருடைய 
கட்டளை 


1 நானாகமம்‌ - விரிவுரை 
I CHRONICLES - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தன்னுடைய குமாரனாகிய 
கொடுத்த கட்டளைகளின்‌ 


1. இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தருக்கு 
ஆலயத்தைக்‌ கட்டு (நாளா 22:6). 


நான்‌ என்‌ தேவனாகிய கர்த்தரின்‌ 
நாமத்திற்கு ஒரு ஆலயத்தைக்‌ கட்ட 
என்‌ இருதயத்தில்‌ நினைத்திருந்தேன்‌ 


நாளா 22:7-10), 


இப்போதம்‌ என்‌ குமாரனே, நீ 
பாக்கியவானாயிருந்து, கர்த்தர்‌ 
உன்னைக்‌ குறித்துச்‌ சொன்னபடியே 

தேவனாகிய கர்த்தரின்‌ 
ஆலயத்தைக்‌ கட்டும்டி, அவர்‌ 
உன்னுடனேகூட இருப்பாராக 
நாளா 22:11) 


கர்த்தர்‌ உனக்கு 


ர்‌ 8 _ ஞானத்தையும்‌ 
உணர்வையும்‌, 


அருளிச்செய்து, உன்‌ 
தேவனாகிய கர்த்தரின்‌ நியாயப்‌ 
பிரமாணத்தைக்‌ கைக்கொண்டு, 
இஸ்ரவேலை ஆளும்படி உனக்குக்‌ 
கட்டளையிடுவாராக. நாளா 22:12). 


ர்‌ இஸ்ரவேலுக்காக மோசேக்குக்‌ 
த பன்‌ வளையம்‌ 
நியாயங்களையும்‌ செய்ய 

கவனமாயிருந்தால்‌ 
பாக்கியவனாயிருப்பாய்‌ (1நாளா 22:13) 


நீ. பலங்கொண்டு தைரியமாயிரு, 
பயப்படாமலும்‌ கலங்காமலும்‌ இரு. 
இதோ, நான்‌ என்‌ சிறுமையிலே 
கர்த்தருடைய ஆலயத்திற்காக ஒரு 
லட்சம்‌ தாலந்து. பொன்னையும்‌, 
பத்துலட்சம்‌ தாலந்து வெள்ளியையும்‌, 
திரளான 
இரும்பையும்‌ 
சவதரித்தும்‌, மரங்களையும்‌ கற்களையும்‌ 
சவதரித்தும்‌ வைத்தேன்‌; நீ இன்னும்‌ 
அவைகளுக்கு அதிகமாய்ச்‌ 
சவதரிப்பாய்‌. (1நாளா 22:4). 





i THE 
TT 


நிபுணரானவர்களும்‌ 
உள்ளோடிருக்கிறார்கள்‌. பொன்னுக்கும்‌. 
வெள்ளிக்கும்‌, வெண்கலத்துக்கும்‌, 
இருப்புக்கும்‌ கணக்கில்லை: நீ 


எழும்பிக்‌ காரியத்தை நடப்பி; கர்த்தர்‌ 
உன்னோடே இருப்பாராக 
(நாளா 2215-16) 


கர்த்தருடைய வார்த்தை தாவீதுக்கு 
உண்டானபோது, சாலொமோன்‌ ல 


பிறக்கவில்லை. கர்த்தர்‌ தாவீதிடம்‌ 
சாலொமோனைக்‌ குறித்து இவ்வாறு 
தீர்க்கதரிசனமாய்ச்‌ சொல்லுகிறார்‌ 


"இதோ, உனக்குப்‌ பிறக்கப்போகிற 
குமாரன்‌ அமைதியுள்ள பரவக்‌ 
சுற்றிலுமிருக்கும்‌ 

சத்துருக்களையெல்லாம்‌ விலக்கி தனை 
அமர்ந்திருக்கச்‌ செய்வேன்‌; கையால்‌ 
அவன்‌ பேர்‌ சாலொமோன்‌ என்னப்படும்‌: 
அவன்‌. நாட்களில்‌ இஸ்ரவேலின்மேல்‌: 
சமாதானத்தையும்‌ அமரிக்கையும்‌ 
அருளுவேன்‌" (நாளா 22:9). 


அவன்‌ என்‌ sa ஆலயத்தைக்‌ 
கட்டுவான்‌; எனக்குக்‌ 
குமாரனாயிருப்பான்‌. ல்‌ அவனுக்குப்‌ 
பிதாவாயிருப்பேன்‌: இஸ்ரவேலை ஆளும்‌ 
அவனுடைய ராஜாங்கத்தின்‌ சிங்காசனத்தை 
என்றென்றைக்கும்‌ நிலைப்படுத்துவேன்‌"' 
நாளா 2220) என்று கர்த்தர்‌ தாவீதுக்கு 
சாலொமோனைக்‌ குறித்து 
தீர்க்கதரிசனமாய்ச்‌ சொன்னார்‌ 


திக்கி நரைத்து அதன்‌ விலா 
வருமாறு: 


1. உனக்கு ஒரு 
பிறக்கப்போகிறான்‌. 


குமாரன்‌ 


2. அவன்‌ 
புருஷனாயிருப்பான்‌. 

3. சுற்றிலுமிருக்கும்‌ அவன்‌ 
சத்துருக்களையெல்லாம்‌ விலக்கி 
அவனை அமர்ந்திருக்கச்‌ செய்வேன்‌. 


அமைதியுள்ள. 


1 நானாகமம்‌ - விரிவுரை 
I CHRONICLES - 


COMMENTARY 


4. அவன்‌ பேர்‌ சாலொமோன்‌ என்னப்படும்‌. 
அவன்‌ நாட்களில்‌ இஸ்ரலேலின்மேல்‌ 
சமாதானத்தையும்‌ அமரிக்கையும்‌ 
அருளுவேன்‌. 
அவன்‌ என்‌ நாமத்திற்கு ஆலயத்தைக்‌ 
கட்டுவான்‌. (நாளா 22:10), 
அவன்‌ எனக்குக்‌ குமாரனாயிருப்பான்‌, 


நான்‌ அவனுக்குப்‌ பிதாவாயிருப்பேன்‌. 
(எபி 1:5-7). 


தீர்க்கதரிசனத்தில்‌. 
ஆளும்‌ அவனுடைய 

சிங்காசனத்தை 
என்றென்றைக்கும்‌. நிலைப்படுத்துவேன்‌" 
(நாளா 22: என்னும்‌ வாக்கியம்‌ 
இன்னும்‌ நிறைவேறவில்லை. (ஏசா 9:6-7; 
லூக்கா 1:32-33; அப்‌ 1513-18; வெளி 11. 
வெளி 2011-10) 


இந்தத்‌. 
இல்ரல 
ராஜாங்கத்தின்‌ 


“அவன்‌ பேர்‌ சாலொமோன்‌. 
என்னப்படும்‌ (நாளா 2259) என்று 
சாலொமோன்‌ பிறப்பதற்கு முன்பாகவே, 
கர்த்தர்‌ அவனுக்கு பேரிடுகிறார்‌. 
வேதாகமத்தில்‌ 7 பேருக்கு அவர்கள்‌ 
பிறப்பதற்கு முன்பாகவே 
பெயரிடப்பட்டிருக்கிறது. அவர்களின்‌ விபரம்‌ 
வருமாறு: 
1. இஸ்மவேல்‌ (ஆதி 1601) 

ஈசாக்கு (ஆதி 17:19) 

சாலொமோன்‌ (நாளா 22:9) 

யோசியா (பிறப்பதற்கு, 
வருஷங்களுக்கு, 
இராஜா 13:2; 2இராஜா 22:1) 
கோரேஸ்‌ (பிறப்பதற்கு 
வருஷங்களுக்கு 
(ஏசா 44:28-451) 
யோவான்‌ ஸ்நானன்‌ (லூக்‌ 1:13,60-63) 


இயேசு (மத்‌ 1:21) 





f= a 
TT 


“அவன்‌ என்‌ நாமத்திற்கு ஆலயத்தைக்‌ 
கட்டுவான்‌" நாளா 22:10) என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. சாலொமோனின்‌ காலத்தில்‌ 
இந்தத்‌ தீர்க்கதரிசனம்‌ நிறைவேறிற்று. 
மேசியா இனிமேல்‌ நித்திய ஆலயத்தைக்‌: 
கட்டுவார்‌. (எசே 43:7; சக 612-13). 
தாவீது தன்‌ குமாரனாகிய 
சாலொமோனிடம்‌, கர்த்தருடைய 
ஆலயத்தைக்‌ கட்டுமாறு கட்டளையிடுகிறார்‌. 
அப்போது தாவீது சாலொமோனை நோக்கி, 
“கர்த்தர்‌ உனக்கு ஞானத்தையும்‌ 
உணர்வையும்‌. அருளிச்செய்த, உன்‌ 
தேவனாகிய கர்த்தரின்‌ 
நியாயப்பிரமாணத்தைக்‌ கைக்கொண்டு, 
இஸ்ரவேலை ஆளும்படி உனக்குக்‌ 
கட்டளையிடுவாராக” நாளா 2212) என்று 
சொல்லி அவரை ஆசீர்வதிக்கிறார்‌ 


சாலொமோன்‌ இளைஞனாக 
இருக்கும்போதே தாவீது தேவஆலிமினாலே. 
ஏவப்பட்டு. இந்த வார்த்தையைக்‌ 
கூறுகிறார்‌. சாலொமோனுக்குக்‌ கிடைத்த 
எல்லா  ஆசீர்வாதங்களைவிட கர்த்தர்‌ 
அவருக்குக்‌ கொடுத்த ஞானம்‌ மிகவும்‌ 
மேன்மையானது. 'சாலொமோனும்‌ 
கர்த்தரிடத்தில்‌. இதையே விண்ணப்பம்‌ 
பண்ணினார்‌ (இராஜா 3:54). 


சாலொமோன்‌ முதிர்வயதாகும்‌ 
வரையிலும்‌ கர்த்தருடைய பிரமாணங்களைக்‌ 
கைக்கொண்டார்‌. அதன்‌ பின்பு, அவருடைய 
அந்நியஜாதி மனைவிகள்‌ அவருடைய 
இருதயத்தைக்‌ கர்த்தரைவிட்டு 
விலகிப்போகப்பண்ணினார்கள்‌ 

[இராஜா 111-8). தன்னுடைய கடைசிக்‌. 
காலத்தில்‌ சாலொமோன்‌ நல்ல 
லோசனைகளைக்‌ கூறியிருக்கிறார்‌ 
(பிர 1243-14). ஆனாலும்‌ தான்‌ கூறிய 
ஆலோசனைகளுக்குச்‌ சாலொமோன்‌. 
கீழ்ப்படிந்திருந்தாரா என்று தெரியவில்லை. 


சாலொமோன்‌ மோசேயின்‌ 
நியாயப்பிரமாணத்தைக்‌. கைக்கொள்ள 


(நாளா 22:13) என்று சொல்லுகிறார்‌. 


1 நானாகமம்‌ - விரிவுரை 
I CHRONICLES - 


QOODNENS 
PUBLISHERS 


COMMENTARY 


கர்த்தருடைய நியமங்களையும்‌, 
நியாயங்களையும்‌ செய்வதற்கு நாம்‌ மிகுந்த 
கவனமுள்ளவர்களாக 
அப்போதுதான்‌ தேவனுடைய 
நன்க்குக்‌ கிடைக்கும்‌ (யோசு!:1-8; சங்‌ 1:3-4). 
தாவீது கர்த்தருடைய ஆலயத்தைக்‌ 
தேவையான பொன்னையும்‌, 
வெண்கலத்தையும்‌, 
மரங்களையும்‌, கற்களையும்‌ 


சவதரித்து வைத்திருக்கிறார்‌. 


அப்போது யுத்தத்தில்‌ அகப்பட்ட கொள்ளைப்‌ 
பொருட்களையெல்லாம்‌. தேவாலயத்தின்‌ 
பணிக்காகப்‌ பரிசுத்தம்‌ என்று நேர்ந்து 
கொண்டார்‌. இவ்வாறு அவரிடத்தில்‌ 
நிறுத்து முடியாத திரளான வெண்கலமும்‌, 
இருந்தது. இவைதவிர, 
நிறுத்து முடியாத திரளான 
வெள்ளியும்‌ இருந்தது 

நாளா 22:16), 


கர்த்தருடைய 
கட்டுவதற்கு. தானது, இக்கல்‌ ள்‌ 
பொருட்களை சவதரித்து வைத்திருந்தாலும்‌, 
அவரால்‌ கர்த்தருக்கு ஆலயம்‌ குட்ட 
முடியவில்லை. அவர்‌ திரளான இரத்தத்தை 
சிந்தியபடியினால்‌, கர்த்தருடைய ஆலயத்தைக்‌ 
கட்ட கர்த்தர்‌ தாவீதை அனுமதிக்கவில்லை. 


தாவீது உரியாலின்‌ இரத்தத்தை 
சிந்தினார்‌. தாவீது அந்த பாவத்திற்காக 
மனம்‌. வருந்தினார்‌. கர்த்தருடைய 
மன்னிப்பையும்‌ பெற்றுக்கொண்டார்‌. தாவீது 
பெரிய யுத்தங்களை பண்ணினார்‌. அதிலே 
திரளான ஜனங்களின்‌ இரத்தத்தை 
சிந்தினார்‌. தாவீது கர்த்தருக்கு முன்பாக 
மிகுதியான இரத்தத்தை தரையிலே 
சிந்தினதினால்‌, கர்த்தருக்கு ஆலயம்‌ கட்டும்‌ 
சிலாக்கியம்‌ அவருக்கு கிடைக்கவில்லை. 


கர்த்தருடைய ஆலயத்தைக்‌ 
கட்டுவதற்கு, கர்த்தர்‌ சாலொமோனை 
நியமிக்கிறார்‌. சாலொமோன்‌ பிறப்பதற்கு 
முன்பாகவே, சாலொமோன்‌ கர்த்தருக்கு 
ஆலயத்தைக்‌ கட்டுவார்‌ என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. சாலொமோனின்‌ 
ஆட்சிக்காலத்தில்‌ யுத்தம்‌ இருக்காது. தேசம்‌ 
அமைதியாயிருக்கும்‌. சாலொமோனுக்கு 
கர்த்தருடைய ஆலயத்தை நேர்த்தியாய்க்‌ 
கட்டுவதற்கு அநுகூலமான சூழ்நிலைகள்‌ 
உண்டாயிருக்கும்‌. 





i= a 
TT 


சாலொமோனுடைய 
ராஜ்யபாரத்தின்போது அந்நிய தேசத்தார்‌ 
இஸ்ரவேலுக்கு விரோதமாக யுத்தம்பண்ண 
வரமாட்டார்கள்‌. தேசம்‌ அமைதலாயிருக்கும்‌. 
உள்நாட்டிலே குழப்பம்‌ எதுவும்‌ இருக்காது. 
சாலொமோனின்‌ 


ராஜாசனம்‌ 
ஸ்திரமாகயிருக்கும்‌. ஆகையினால்‌ 
சாலொமோனே கர்த்தருக்கு ஆலயத்தைக்‌ 
கட்டுவார்‌ என்று கர்த்தர்‌ 

தீர்மானம்பண்ணுகிறார்‌ 
கர்த்தருடைய லயம்‌ 
மகாபெரியதாயிருக்கும்‌. பெரிய கரக 
வலுவான அஸ்திபாரம்‌ போடவேண்டும்‌. 
தாவீதுக்கு கர்த்தருடைய ஆலயத்தைக்‌ 
கட்டும்‌ வாய்ப்பு கிடைக்கவில்லை. ஆனாலும்‌ 
தாவீது சோர்ந்துபோய்விடவில்லை. 
ஏமாற்றமடைந்துவிடவில்லை. தன்னால்‌ 
ஆலயத்தைக்‌ கட்ட முடியாவிட்டாலும்‌, 
்‌ கட்டுவதற்குத்‌ தேவையான 
தாவீது 


கப்‌ வையான 
டுவதற்குத்‌ த 
ப்பட்டிருப்பதினால்‌, ஆலயத்தைக்‌ 
கட்டுகிற திருப்பணிகள்‌ சாலொமோனுக்கு 
லோகமிருக்கிறது. கர்த்தருடைய 
ஆலயத்தைக்‌ கட்டுவதற்கு த சேகரித்து 
வைத்திருக்கிற 
தொகையைக்‌ கணக்கிட்டு, 
சாலொபோனிடத்தில்‌ ஒப்புவிக்கிறார்‌ 


பொன்னும்‌ வெள்ளியும்‌ வைத்திருக்கிற 
எல்லோராலும்‌ கட்டிடத்தைக்‌ கட்ட முடியும்‌. 
ஆனால்‌ அவர்கள்‌ எல்லோராலும்‌ 
கர்த்தருடைய ஆலயத்தைக்‌ கட்ட முடியாது. 
கர்த்தருடைய ஆலயத்தைக்‌ கட்டுகிறவர்கள்‌ 
உண்மையான இருதயத்தோடும்‌, 
பயபக்தியோடும்‌, கர்த்தருடைய வார்த்தைக்கு 
கீழ்ப்படிதலோடும்‌ கட்டவேண்டும்‌. 
ல, ஆலயத்தைக்‌ 
கட்டினால்‌ பாவங்கள்‌ 
மன்னிக்கப்படும்‌ என்று நாம்‌ 
எதிர்பார்க்கக்கூடாது. நம்முடைய பாவங்கள்‌ 
மன்னிக்கப்படுவதற்கும்‌, ஆலயத்தைக்‌ 
கட்டுவதற்கும்‌ சம்பந்தமில்லை. 
இயேசுகிறிஸ்துவின்‌ இரத்தம்‌ மாத்திரமே. 
நம்முடைய பாவங்களை கழுவி நம்மைச்‌ 
சுத்திகரிக்கும்‌. 


கர்த்தருக்கு ஒரு 
நம்முடைய 


1 நானாகமம்‌ - விரிவுரை 
I CHRONICLES - 


COMMENTARY 


சாலொமோன்‌ கர்த்தருடைய 
ஆலயத்தைக்‌ கட்டுவதினால்‌, அவர்‌ 
கர்த்தருக்கு விரோதமாக எப்படிப்பட்ட 
பாவத்தை வப செய்யலாம்‌ 
என்னும்‌ அனுமதி அவருக்கு 
கொடுக்கப்படவில்லை. இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 
கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதுபோல, 
இஸ்ரவேலின்‌ ராஜாவாகிய சாலொபோனும்‌ 
கர்த்தருடைய வார்த்தைக்கு 
கீழ்ப்படியவேண்டும்‌. 

தாவீது இந்த சத்தியத்தை 
சாலொமோனுக்கு உறுதிபண்ணுகிறார்‌ 
தாவீது சாலொமோனை நோக்கி, “கர்த்தர்‌ 
இஸ்ரவேலுக்காக மோசேக்குக்‌ கற்பித்த 
நியமங்களையும்‌ நியாயங்களையும்‌ செய்ய நீ 
கவனமாமிருந்தால்‌ பாக்கியவனாயிருப்பாய்‌” 
நாளா 2213) என்று சொல்லுகிறார்‌. 


கர்த்தருடைய ஆலயத்தைக்‌ 
கட்டுவதற்கு. தாவீது ஏராளமான 
பொருட்களை சேகரித்து வைத்திருந்தாலும்‌, 
இவை போதும்‌ என்று சாலொமோன்‌ 
நினைக்கக்கூடாது. கர்த்தருடைய ஆலயத்தை 
மகாபெரியதாய்‌ கட்ட வேண்டியிருப்பதினால்‌, 
ஆலயம்‌ கட்ட சாலொமோனுக்கு இன்னும்‌ 
ஏராளமான பொருட்கள்‌ வேண்டும்‌. “நீ 
இன்னும்‌ அவைகளுக்கு அதிகமாய்‌ 
சவதரிப்பாய்‌" (நாளா 22:14) என்று தாவீது 
சாலொமோனுக்கு சொல்லுகிறார்‌. 


உற்சாகப்படுத்துகிறார்‌ 

தைரியமாயிரு, பயப்படாமலும்‌, கலங்காமலும்‌ 
இரு" நாளா 22:13) என்று தாவீது, 
சாலொமோனுக்கு ஆசீர்வாதமான 
வார்த்தைகளைச்‌ ஈல்லுகிறார்‌ 
கர்த்தருடைய ஆலயத்தைக்‌ கட்டுவது, 
கர்த்தருடைய வேலை. கர்த்தருடைய 
வேலையில்‌ பங்குபெறுகிறவர்கள்‌, அந்த 
வேலையை நேர்த்தியாய்ச்‌ செய்யவேண்டும்‌. 


கர்த்தருடைய ஆலயத்தைக்‌ 
கட்டுவதற்கு ஞானமும்‌ புத்தியும்‌ வேண்டும்‌. 
கர்த்தரே நமக்கு ஞானத்தைக்‌ 
கொடுக்கிறவர்‌. தாவீது சாலொமோனிடத்தில்‌, 
கர்த்தர்‌ உனக்கு ஞானத்தையும்‌. 
உணர்வையும்‌: அருளிச்செய்வாராக” 
நாளா 2212) என்று சொல்லுகிறார்‌. 
தாவீது சாலொமோனுக்காக ஜெபிக்கிறார்‌. 





f= a 
TT 


தாவீது சாலொமோனுக்கு கொடுக்கும்‌ 


இஸ்ரவேலின்‌ பிரபுக்கள்‌ 
1தானா 2217-19 


நநானா 2917. தன்‌ குமாரனாகிய 


காலொமோனுக்கு உதவிசெய்ய, தாவீது 
இஸ்ரவேலின்‌ பிரபுக்கள்‌. 
அனைவருக்கும்‌ கற்பித்துச்‌ சொன்னது: 


நீதானா 92:18. உங்கள்‌ தேவனாகிய 
கர்த்தர்‌ த்தி, வல்‌ 
திசையிலும்‌ 

'இளைப்பாறுதலைத்‌ த்தர க்கல்‌ 
தேகத்தின்‌ குடிகளை என்‌ கையில்‌ 
ஒப்புக்கொடுத்தார்‌; கர்த்தருக்கு. 
முன்பாகவும்‌, அவருடைய ஜனத்திற்கு. 
முன்பாகவும்‌ தேசம்‌ கீழ்ப்பட்டிருக்கிறது. 


நீநானா 9919, இப்போதும்‌ நீங்கள்‌. 
உங்கள்‌ இருதயத்தையும்‌, உங்கள்‌ 
ஆத்துமத்தையும்‌, உங்கள்‌ தேவனாகிய 
கர்த்தரைத்‌ தேடுகிறதற்கு நேராக்கி, 
கர்த்தருடைய உடன்படிக்கைப்‌ 
பெட்டியையும்‌, தேவனுடைய 
பரிசுத்தப்‌ பணிமுட்டுகளையும்‌, 
கர்த்தருடைய நாமத்திற்குக்‌ 
கட்டப்படும்‌ அத்த ஆலயத்திற்குள்‌. 
கொண்டுபோகும்படிக்கு, 

எழும்பி, தேவனாகிய 

பரிசுத்த ஸ்தலத்தைக்‌ 

என்றான்‌. 


தாவீது கர்த்தருடைய 
கட்டுமாறு தன்னுடைய 
சாலொமோனுக்கு ட்‌ 
முடித்த பின்பு, 
பிரபுக்களையெல்லாம்‌ 
அழைக்கிறார்‌. சாலொமோன்‌ வாலிபனாகவும்‌ 
இளைஞனாக வும்‌ இருக்கிறார்‌. ஆலயத்தைக்‌ 
கட்டுகிற வேலை மிகவும்‌ பெரியது. 
சாலொமோனுக்கு இந்த வேலையைச்‌ செய்ய 
உதவி தேவைப்படுகிறது. இஸ்ரவேலின்‌ 
பிரபுக்கள்‌ அனைவரும்‌, கர்த்தருடைய 
ஆலயத்தைக்‌ கட்டும்‌ வேலையிலே, 
சாலொமோனுக்கு உதவி செய்ய 
வேண்டுமென்று தாவீது கட்டளையிடுகிறார்‌. 


ஆலயத்தைக்‌. 
குமாரனாகிய 


அவர்‌ 


1 நானாகமம்‌ - விரிவுரை 
I CHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


இஸ்ரவேலின்‌ பிரபுக்கள்‌ 
அனைவரும்‌ சாலொமோனுக்கு உதவி 
செய்யுமாறு தாவீது கட்டளையிடுகிறார்‌ 
நாளா 22:2). தாவீது முதலாவதாக 
அந்நிய ஜாதியாரைக்‌ கூட்டிச்‌ சேர்த்து, 
அவர்களைப்‌ பணியில்‌ அமர்த்தினார்‌. அதன்‌ 
பின்‌ இஸ்ரவேலின்‌ பிரபுக்களிடம்‌ 
கர்த்தருடைய ஆலயத்தைக்‌ கட்டும்‌ பணியில்‌ 
சாலொமோனுக்கு. உதவி புரியுமாறு 
கூறுகிறார்‌ (நாளா 22:17-19). 


இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தர்‌, 
இஸ்ரவேல்‌ தேசத்திலே இளைப்பாறுதலைக்‌ 
கொடுத்திருக்கிறார்‌. இஸ்ரவேல்‌ தேசத்திற்கு 
விரோதமாக. யுத்தங்கள்‌ எதுவும்‌ 
நடைபெறவில்லை. தேசத்திலும்‌ உள்நாட்டு 
குழப்பங்கள்‌ எதுவும்‌ ஏற்படவில்லை. தேசம்‌ 
கர்த்தருக்கு முன்பாகவும்‌ அவருடைய 
ஜனத்திற்கு முன்பாகவும்‌ கீழ்ப்படிந்திருக்கிறது. 
ஆகையினால்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரும்‌, 
இஸ்ரவேலின்‌ பிரபுக்களும்‌ கர்த்தரைத்‌ 
தேடுவதற்கு தங்கள்‌ இருதயத்தை 
ஆயத்தம்பண்ணவேண்டும்‌. 


வீ! ரவேலின்‌ பிரபுக்களை 
நோக்கி, க்கும்‌ நீங்கள்‌ கள்‌ 
இருதயத்தையும்‌, உங்கள்‌ ஆத்துமத்தையும்‌, 
உங்கள்‌ தேவனாகிய கர்த்தரைத்‌ 
தேடுகிறதற்கு நேராக்கி, கர்த்தருடைய 
உடன்படிக்கைப்‌ பெட்டியையும்‌, தேவனுடைய 
பரிசுத்தப்‌ பணிமுட்டுகளையும்‌, கர்த்தருடைய 
நாமத்திற்குக்‌. கட்டப்படும்‌ அந்த 
ஆலயத்திற்குள்‌ கொண்டுபோகும்படிக்கு, 
நீங்கள்‌ எழும்பி, தேவனாகிய கர்த்தரின்‌ 
பரிசுத்த. ஸ்தலத்தைக்‌. கட்டுங்கள்‌" 
நாளா 22:19) என்று சொல்லுகிறார்‌. 


நம்முடைய இருதயத்தையும்‌, நம்முடைய 
ஆத்துமத்தையும்‌ கர்த்தரைத்‌ தேடுவதற்கு 
நேராக்க வேண்டும்‌. இது ஒவ்வொரு 
விசுவாசிக்கும்‌ கொடுக்கப்பட்டிருக்கிற மிகவும்‌. 
முக்கியமான ஆலோசனை (மத்‌ 6:33) 
நம்முடைய இருதயம்‌ கர்த்தரைத்‌ 
தேடும்போது, கர்த்தருடைய வார்த்தைக்கு 
நாம்‌ செவிகொடுத்து. அவருடைய சித்தத்தை 
நிறைவேற்றக்‌ கீழ்ப்படிவோம்‌. 


தாவீது இஸ்ரவேலின்‌ பிரபுக்களுக்கு 
கொடுத்த கட்டளைகளின்‌ விவரம்‌ வருமாறு: 


1. என்‌ குமாரனாகிய சாலொமோனுக்கு 
உதவி செய்யுங்கள்‌. நாளா 22:17). 





i 1 நானாகமம்‌ - விரிவுரை i 
I CHRONICLES - COMMENTARY 


2. உங்கள்‌ இருதயத்தையும்‌, உங்கள்‌ 
ஆத்துமத்தையும்‌, உங்கள்‌ தேவனாகிய 
கர்த்தரைத்‌ ற்‌ 
நேராக்குங்கள்‌. (நாளா 22,19). 
நீங்கள்‌ எழும்பி, தேவனாகிய கர்த்தரின்‌ 
பரிசுத்த ஸ்தலத்தைக்‌ கட்டுங்கள்‌ 


4. கர்த்தருடைய உடன்படிக்கைப்‌ 
பெட்டியையும்‌, தேவனுடைய பரிசுத்தப்‌ 
பணிமுட்டுகளையும்‌, கர்த்தருடைய 
நாமத்திற்குக்‌ கட்டப்படும்‌ அந்த 
ஆலயத்திற்குள்‌ கொண்டுவாருங்கள்‌. 





i= FTE 
TT 


ாவீது கர்த்தருடைய ஆலயத்தை 
கட்டுவதற்கு ட்‌ ப ப்‌ 
தன்‌ குமாரனாகிய சாலொமோனுக்கும்‌, 
இஸ்ரவேலின்‌ பிரபுக்களுக்கும்‌ கொடுக்கிறார்‌ 
அதன்‌ பின்பு தேவாலயத்திலே ஆராதனையை 
நடத்துவதற்கு ஆசாரியரையும்‌, லேவியரையும்‌ 
நியமிக்கிறார்‌ அவர்களுடைய 
பணிவிடைகளையும்‌, வகுப்புகளையும்‌ 
ஒழுங்குபடுத்துகிறார்‌. 


ன்னுடைய ராஜ்யபாரத்தின்‌ 
கதக்‌ அகல்‌ கண்னை | உ 
நடத்துவதற்கு லேலியரையும்‌ ஆசாரியரையும்‌ 
நியமித்திருந்தார்‌. அந்தக்‌ காலத்தில்‌ அவர்‌ 
அந்நிய ஜாதிகளோடு யுத்தம்‌ நடத்தியதினால்‌, 
தேசத்தில்‌ அமைதியில்லை. 
ஆராதனைக்காரியங்களை 

முறைப்படுத்த முடியவில்லை. 

தேசத்தில்‌ 

அமைதியாயிருக்கிறது. தாவீது இப்போது 
வகுக்கிற ஆசாரியரின்‌ வகுப்புகளும்‌, 
லேவியரின்‌ வகுப்புகளும்‌ மிகவும்‌ 
நேர்த்தியாயிருக்கிறது. 


கர்த்தருடைய 
திக்கனிசின்கவம்‌ இஸ்ரவேல்‌ தேசத்திற்கு. 
ராஜாவாகவும்‌ இருக்கிறார்‌. தேசத்தில்‌. 
நடைபெறுகிற ஒவ்வொரு காரியங்களையும்‌ 
சீர்படுத்துகிறார்‌. அங்கே நடைபெறவேண்டிய 
காரியங்களையும்‌ திட்டம்பண்ணுகிறார்‌. 
தாவீது தன்‌ குமாரனாகிய சாலொமோனை 
இஸ்ரவேலின்மேல்‌ ராஜாவாக்குகிறார்‌. 
நாளா 23:1). 

தாவீது லேவியரை 
தொகையிடுகிறார்‌. 
பணிவிடைகளை நியமிக்கிறார்‌. 
நாளா 23:2-5). தாவீது லேவியரை 
அவர்களுடைய வகுப்புக்களின்படி வகுக்கிறார்‌ 
(நாளா 2326-23). 


எண்ணித்‌ 
அவர்களுக்கு 


1 நானாகமம்‌ - விரிவுரை 
I CHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


பூர்வகாலத்தில்‌ முப்பது வயதுமுதல்‌. 

அதற்கு மேற்பட்ட லேலியர்‌ பேர்‌ போக 

தாவீதோ 

இருபதாக 

எண்ணித்‌ 

அவர்களுக்கு கர்த்தருடைய 

ஆலயத்து பணிவிடையை ஒப்புவிக்கிறார்‌ 
நாளா 23:24-32). 


சாலொமோன்‌ 
1தானா 23:1 


நதானா 2841. தாவீது கிழவனும்‌ பூரண 
வயதுன்னவனுமான போது, தண்‌ 
குமாரனாகிய சாலொமோளை 
இஸ்ரவேலின்‌ மேல்‌ ராஜாவாக்கினான்‌. 


தாவீது குமாரனாகிய 
சாலொமோனை இஸ்ரவேலின்மேல்‌ 
ராஜாவாக்குகிறர. சாகொமோன்‌ தானிதோடு 
அல்லது தாவீது 
தத்யாத்‌ அவருடைய 
அதிகாரத்தின்‌ கீழோ ராஜ்யபாரம்‌ 
பண்ணக்கூடாது. இது தாவீதின்‌ 
திட்டமுமல்ல. தாவீது மரித்துப்போனபின்பு, 
சாலொமோன்‌ அவருடைய ஸ்தானத்திலே 
வந்து இஸ்ரவேலை 
ராஜ்யபாரம்பண்ணவேண்டும்‌. இதுவே 
தாவீதின்‌ திட்டம்‌. அதற்காக தாவீது 
தன்‌ குமாரனாகிய சாலொமோனை, தான்‌ 
உயிரோடிருக்கும்போதே, இஸ்ரவேலின்மேல்‌ 
ராஜாவாக்குகிறார்‌. 


இப்போது தாவீது கிழவனும்‌ 
பூரணவயதுள்ளவருமாயிருக்கிறார்‌. தாவீதுக்கு 
இப்போது 70 வயதாகிறது. தாவீது ராஜாவாக 
ஆனபோது அவருடைய வயது 30. தாவீது 
நாற்பது வருஷம்‌ ராஜ்யபாரம்‌ பண்ணினார்‌. 
(சோமு 5:4-5) 


தன்‌ 


பழைய ஏற்பாட்டுப்‌ பரிசுத்தவான்கள்‌ 
தாவீதைவிட அதிக வருஷங்கள்‌ ஜீவனோடு 
இருந்திருக்கிறார்கள்‌. ஆபிரகாம்‌ - 175 
வருஷம்‌ (ஆதி 25:8-9), ஈசாக்கு - 180. 
வருஷம்‌ (ஆதி 35:28-29), யாக்கோபு - 147 
வருஷம்‌ (ஆதி 47:28: ஆதி 48:2), யோசுவா 
110 வருஷம்‌ (யோசு 131; யோசு 231; 
யோசு 24:29), மோசே 120 வருஷம்‌. 
அப்போது “அவன்‌ கண்‌ இருளடையவபில்லை. 





f= THE 
TT 


"தாவீதும்‌, இஸ்ரவேலின்‌ மற்ற 
ராஜாக்களும்‌ குறைந்த வயதிலேயே மரித்துப்‌ 
போனார்கள்‌. யுத்தங்களும்‌, அதனால்‌ 
உண்டான பிரச்சனைகளும்‌ அவர்களுக்கு 
மிகுதியாய்‌ இருந்ததினால்‌ அவர்களுடைய 
ஜீவியக்காலம்‌ குறைந்து போயிற்று. 

தாவீது சாலொமோனை 
இஸ்ரவேலின்மேல்‌ 
இஸ்ரவேலின்‌ 
அழைத்து, அவர்களுக்கு முன்பாக இந்த 
வைபவத்தை நடத்துகிறார்‌. இதனால்‌ 
தாவீதின்‌ குமாரனாகிய அதோனியா, 
சாலொமோனுக்கு விரோதமாக எழும்புகிறான்‌. 


லேவியரின்‌ எண்ணிக்கை 
நாணா 28:2,3 


நநானா 29:2, இஸ்ரவேலின்‌ எல்லாப்‌ 
யிரபுக்கனையும்‌, ஆசாரியரையும்‌, 
லேவியரையும்‌ கூடிவரும்படி. 
செய்தான்‌. 


நோனா 23:3, அய்யொ முப்பது 
வயதுமுதல்‌ அதற்கு மேற்பட்ட லேவியர்‌ 
பேர்பேராக எண்ணப்பட்டார்கள்‌;;. 
தலைதலையாக. எண்ணப்பட்ட 
அவர்களுடைய இலக்கம்‌ 
முப்பத்தெண்ணாயிரம்‌. 

மோசேயின்‌ காலத்தில்‌ 
எண்ணப்பட்டார்கள்‌. 
வயது ல 
லேவியர்‌ 
எண்ணப்பட்டார்கள்‌. 


ச புத்திரருக்குள்ளே 
இருக்கிற கோகாத்‌ புத்திரருடைய 
பிதாக்களின்‌ வீட்டு வம்சங்களில்‌, 
ஆசரிப்புக்‌ கூடாரத்திலே வேலைசெய்யும்‌ 
சேனைக்கு உட்படத்தக்க முப்பது வயதுமுதல்‌ 
ஐம்பது வயதுவரைக்குமுள்ள எல்லாரையும்‌ 
எண்ணி, தொகையிடுவாயாக" (எண்‌ 4:21. 


“மோசேயினாலும்‌ ஆரோனாலும்‌ 
இஸ்ரவேலின்‌ பிரபுக்களாலும்‌ 
எண்ணப்பட்டவர்களும்‌ ஆகிய எல்லாரும்‌, 
எண்ணாயிரத்து  ஐந்நூற்று எண்பது 
பேராயிருந்தார்கள்‌' (எண்‌ 4:47,48) 


1 நானாகமம்‌ - விரிவுரை 
I CHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


பிரமாணத்தின்படி, முப்பது வயதுமுதல்‌ 
அதற்கு மேற்பட்ட லேவியர்‌ பேர்‌ பேராக 
எண்ணப்படுகிறார்கள்‌. இப்போது 
அவர்களுடைய இலக்கம்‌ 38,000 
பேராயிருக்கிறது. 

கர்த்தர்‌ மோசேக்கு 
எண்ணித்தொகையிடுவதுபற்றி ஒரு புதிய 
பிரமாணத்தைக்‌ 'கட்டளையிடுகிறார்‌. 
'இருபத்தைந்து வயதுமுதல்‌ அதற்கு மேற்பட்ட 
வயதுள்ள யாவரும்‌ ஆசரிப்புக்கூடாரத்தின்‌ 
பணிவிடையை செய்யும்‌ சேனையிலே 
சேவிக்க வரவேண்டும்‌" (எண்‌ 8:24) என்று 
கர்த்தர்‌ மேசேக்கு சொல்லுகிறார்‌. 


லேவியரை 


தாவீது 
எண்ணியபோது, 
அதற்கு மேற்பட்டவர்களை 
எண்ணினார்‌ நாளா 23:3). அதன்‌ பின்பு 
தாவீது லேவியரின்‌ வயதை முப்பதிலிருந்து 
இருபதாக குறைத்துவிடுகிறார்‌. 


“தங்கள்‌ 
குடும்பங்களின்படியே, 
தலையையாயிருந்த புத்திரரின்‌ 
பேர்டாப்பின்படியே, 'தலைதலையாக 
எண்ணப்பட்ட இருபது வயதுமுதல்‌ அதற்கு 
மேற்பட்ட இவர்களுடைய சந்ததியார்‌ 
கர்த்தருடைய ஆலயத்துப்‌ பணிவிடையைச்‌ 
செய்தார்கள்‌" நாளா 23:24. 


பிதாக்களுடைய 
பிதாக்களில்‌ 
லேவி 


லேவியரின்‌ பணிவிடைகள்‌ 
1நானா 23:4,5 


தானா 28:4. அவர்களில்‌ 
'இருபத்துநாலாயிரம்பேர்‌ கர்த்தருடைய 
ஆலயத்தின்‌ வேலையை 
'விசாரிக்கிறவர்களும்‌, ஆறாயிரம்பேர்‌ 
தலைவரும்‌. மணியக்காரருமாயிருக்க. 
வேண்டும்‌ என்றும்‌, 


1தானா 295. நாலாயிரம்பேர்‌ 
வாசல்‌ காக்கிறவர்களாமிருக்கவேண்டும்‌. 
என்றும்‌, துதிசெய்கிறதற்குத்‌ தான்‌ 
ஙண்ணுவித்த: கீதவாத்தியங்கனால்‌ 
நாலாயிரம்பேர்‌ கர்த்தரைத்‌ 
தூதிக்கிறவர்களாயிருக்கவேண்டும்‌. 
என்றும்‌ தாவீது சொல்லி, 





i FTE 
TT 


தாவீது லேவியருக்கு பணிவிடைகளை 
பிரித்துக்கொடுக்கிறார்‌. எல்லா 
லேவியருக்குமே பணிவிடை 
கொடுக்கப்படுகிறது. தாவீது அவர்களுக்கு 
நான்குவிதமான பணிவிடைகளை 
ஒப்புவிக்கிறார்‌. அவற்றின்‌ விவரம்‌ வருமாறு: 
1 கர்த்தருடைய ஆலயத்தின்‌ 
வேலையை விசாரிக்கிறவர்கள்‌ - 24,000 பேர்‌. 
லேலியரில்‌ மூன்றில்‌ இரண்டு பங்கு 
எண்ணிக்கையிலுள்ளவர்கள்‌, கர்த்தருடைய 
ஆலயத்தின்‌ வேலையை விசாரிப்பதற்கு, 
அமர்த்தப்படுகிறார்கள்‌. இவர்கள்‌ 


அவற்றை பராமரித்து. 
நியமிக்கப்பட்டிருக்கிற 


தேவாலயத்தின்‌ வேலையை விசாரிக்கிற 
24000 லேவியர்களும்‌, 24 வகுப்புக்களாக 
வகுக்கப்படுகிறார்கள்‌. ஒவ்வொரு வகுப்பிலும்‌ 
1000 லேவியர்கள்‌ இருக்கிறார்கள்‌ 
ஒவ்வொரு வகுப்பிலுமுள்ள 1,000 லேலியரும்‌, 
ஒவ்வொரு தேவாலயத்தின்‌ 


ஆலயம்‌ கட்டப்படும்‌ 
இந்த லேலியர்கள்‌ 
கட்டுகிறவர்களுக்கும்‌ உதவி 


2, மற்ற லேலியர்கள்‌ தலைவராகவும்‌, 
மணியக்காரராகவும்‌  நியமிக்கப்படுகிறார்கள்‌. 
இவர்களுக்கு கர்த்தருடைய ஆலயத்திலே 
ஊழியம்‌ கொடுக்குப்படவில்லை. இவர்கள்‌ 

ன்‌ பட்டணங்களிலும்‌. 
தலைவராகவும்‌ 
மணியக்காரராகவும்‌ இருப்பார்கள்‌. 


1 நானாகமம்‌ - விரிவுரை 
I CHRONICLES - 


COMMENTARY 


கர்த்தருடைய 

ஜனங்களுக்குப்‌ 

கர்த்தருடைய கட்டளையின்‌ 

ஜனங்களை நியாயம்‌ 

விசாரிப்பார்கள்‌. இஸ்ரவேல்‌  ஜனத்தார்‌ 

மத்தியிலே பிரச்சனைகள்‌ ஏற்படும்போது. 

இவர்கள்‌ அந்தப்‌ பிரச்சனைகளை தீர்த்து 

வைக்கு உதவிசெய்வார்கள்‌. இவர்களுடைய 
மொத்த எண்ணிக்கை 6,000 பேராகும்‌. 


ன அகம்‌ அவ 
முழு போய்‌ தங்களுக்கு 
கொடுக்கப்பட்ட வேலைகளை செய்கிறார்கள்‌. 
இவர்கள்‌ இஸ்ரவேலின்‌ பிரபுக்களுக்கும்‌, 
ஒவ்வொரு கோத்திரத்தின்‌ மூப்பர்களுக்கும்‌. 
உதவியாக வேலை செய்கிறார்கள்‌. இதனால்‌ 

கோத்திரத்திலம்‌ நீதியான 
கொடுக்கப்படுகிறது. 
நேர்மையாக 


3. லேலியரில்‌ 4000 பேர்‌ வாசல்‌ 
காக்கிறவர்களாயிருக்கிறார்கள்‌. இவர்கள்‌ 
தேவாலயத்திற்குள்‌ பிரலேசிக்கிறவர்களை 
ற்‌ இவர்கள்‌ 
கர்த்தருடைய - அயத்திற்க வாசல்‌ 
வழியாய்‌ பிரவேசிக்கிற அக்‌, 
சோதித்து உள்ளே அனுப்புகிறார்கள்‌. 
அனுமதியில்லாமல்‌ தேவாலயத்திற்குள்‌ 
பிரவேசிக்கிறவர்களை, வாசல்‌ காக்கிற 
லேலியர்கள்‌ தடுத்து நிறுத்திவிடுவார்கள்‌. 
இந்த லேலியர்கள்‌ ஆலயத்திலே சமை 
தூக்குகிறவர்களாகவும்‌ பணிவிடை 
செய்கிறார்கள்‌. 


4. இந்த லேலியர்களைத்தவிர மேலும்‌ 
400 பேர்‌ துதி செய்கிறவர்களாகவும்‌, 
கீதவாத்தியங்களால்‌ கர்த்தரைத்‌. 
துதிக்கிறவர்களாகவும்‌ இருக்கிறார்கள்‌. 
கர்த்தரைத்‌ துதிப்தே இவர்களுடைய 
ஊழியம்‌. மோசேயின்‌. காலத்தில்‌ 
லேவியருக்கு இந்தப்பணிவிடை 
நியமிக்கப்படவில்லை. இப்போது "இந்தப்‌ புதிய 
பணிவிடையை தாவீது லேலியருக்கு 
கொடுத்து. கர்த்தருடைய ஆராதனையை 
நடத்துகிறார்‌. 





i THE 
TT 


லேவியரின்‌ வகுப்புகள்‌ 
தானா 23:6-23 


நானா 28:6. அவர்களை லேவியின்‌ 
குமாரராகிய கெர்சோன்‌, கோகாத்‌, 
மெராரி என்பவர்களுடைய 
வகுப்புகளின்படி. வகுத்தான்‌. 


நோனா. 297: . கெர்சோணியரில்‌, 
லாதானும்‌, சிமேயும்‌ இருந்தார்கள்‌. 


1நானா 23:8. லாதானின்‌ குமாரர்‌, 
யெகியேல்‌, சேத்தாம்‌, யோவேல்‌ 
என்னும்‌ மூன்றுபேர்‌ இவர்களில்‌ 


முத்தினவன்‌ தலைமையாயிருத்தான்‌.. 


நோனா 28:9, சிமேயின்‌ குமாரர்‌, 
செலோமித்‌, ஆசியேல்‌, ஆரான்‌ என்னும்‌ 
மூன்றுபேர்‌; இவர்கள்‌ லாதான்‌ வம்சப்‌ 
யிதாக்கவில்‌ தலைமையாயிரு ந்தார்கள்‌. 


1நானா 23:10. யாகாத்‌, சீனரு, எயுஷ்‌, 
பெரீயா என்னும்‌ நாலுபேரும்‌ சிமேயின்‌ 
குமாரராயிரு ந்தார்கள்‌. 


1நானா 281. யாகாத்‌ 
தலைமையாயிருந்‌ தாண்‌; சீனா 
இரண்டாம்‌ குமாரனாயிருந்தான்‌;. 
எயூஷுக்கும்‌ பெரீயாவுக்கும்‌ அநேகம்‌ 
குமாரர்‌ இராதபடியினால்‌, அவர்கள்‌ 
பிதாக்களின்‌ குடும்பத்தாரில்‌ ஒரே 
வம்சமாக எண்ணப்பட்டார்கள்‌. 


நோனா 28:12. கோகாத்தின்‌ குமாரர்‌, 
அம்ராம்‌, இத்சார்‌, எப்ரோன்‌, 
ஊசியேல்‌, என்னும்‌ நாலுபேர்‌. 


நானா 
ஆரோன்‌, 


23:18. அம்ராமின்‌ குமாரர்‌, 
மோசே என்பவர்கள்‌; 
ஆரோனும்‌ அவன்‌ குமாரரும்‌ 
பரிசுத்தத்திற்குப்‌ பரிசுத்தமான 
ஸ்தலத்தை என்றைக்கும்‌ பரிசுத்தமாய்க்‌: 
காக்கிறதற்கும்‌, என்றைக்கும்‌ 
கர்த்தருக்கு முன்பாக. 
தூபங்காட்டுகிறதற்கும்‌, அவருக்கு. 
ஆராதனை  செய்கிறதற்கும்‌, அவர்‌ 
நாமத்திலே ஆசீர்வாதம்‌ 
கொடுக்கிறதற்கும்‌ 
பிமித்துவைக்கப்பட்டார்கள்‌. 


1 நானாகமம்‌ - விரிவுரை 
I CHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


1தானா 2914. 


மனுஷனாகிய 
குமாரரோவெனில்‌, 

கோத்திரத்தாருக்குன்‌' 
எண்ணப்பட்டார்கன்‌. 


தேவனுடைய 
மோசேயின்‌ 
லேவி 


நானா 29:15. மோசேயின்‌ குமாரர்‌, 
கெர்சோம்‌, எலியேசர்‌ என்பவர்கள்‌. 


நதானா 28:16. கெர்சோமின்‌ குமாரரில்‌ 
செயுவேல்‌ தலைமையாயிருத்தான்‌. 


நானா 2817. எலியேசருடைய 
குமாரரில்‌ ரெகபியா என்னும்‌ அவன்‌ 
குமாரன்‌ தலைமையாயிருந்தான்‌; எலி. 
யேசருக்கு வேறே குமாரர்‌ இல்லை; 
ரெகபியாவின்‌ குமாரர்‌ 
அநேகராயிருந்தார்கள்‌. 


hs) 23:18. இத்சாரின்‌ குமாரரில்‌ 
-லோமித்‌ தலைமையாயிருந்தான்‌. 


நநானா 28:19. எப்ரோனின்‌ குமாரரில்‌ 
எரியா என்பவன்‌ 
தலைமையாயிருத்தான்‌; இரண்டாவது 
அமரியா, மூன்றாவது யாகாசியேல்‌, 
நாலாவது எக்காமியாம்‌. 


நீதானா 23:20. ஊசியேலின்‌ குமாரரில்‌ 
மீகா என்பவன்‌ தலைமையாயிருந்தான்‌; 


இரண்டாவது இஷியா. 


நீதானா 28:21. மெராரியின்‌ குமாரர்‌, 
மகேலி, மூசி என்பவர்கள்‌; மகேலியின்‌ 
குமாரர்‌, எலெயாசார்‌, கீஸ்‌ என்பவர்கள்‌. 


1தானா 23:2, 
மரிக்கிறயோது, 
குமாரத்திகனே அல்லாமல்‌ குமாரர்‌ 
இல்லை; கீசின்‌ குமாரராகிய 
இவர்களுடைய சகோதரர்‌ இவர்களை: 
விவாகம்‌ பண்ணினார்கள்‌. 


எலெயாசார்‌ 
அவனுக்குக்‌ 


நீதானா 28:28. மூசியின்‌ குமாரர்‌, மகலி, 
ஏதேர்‌, எரேமோத்‌ என்னும்‌ 
மூன்றுபேர்‌. 





f= FTE 
TT 


தாவீது லேலியரை மூன்று 
வகுப்புகளாகப்‌ பிரிக்கிறார்‌. அவற்றின்‌ விவரம்‌ 
வருமாறு 


1. கெர்சோன்‌ புத்திரர்‌ (நாளா 23:7-1) 


2. கோகாத்‌ புத்திரர்‌ 


நாளா 2312-20) 


3. மெராரி 
நாளா 23:21-23) 


புத்திரர்‌ 


லேலியரின்‌ இலக்கம்‌ 38,000 பேராகும்‌. 
இவர்கள்‌ குடும்பம்‌ குடும்பமாகப்‌ 
பிரிக்கப்படுகிறார்கள்‌. இதனால்‌ ஒவ்வொரு 
குடும்பத்தாரையும்‌ கூட்டிச்‌ சேர்ப்பது எளிதாக 
இருக்கிறது. லேவியரின்‌ சந்ததியில்‌ 
ஆரோனின்‌ குடும்பத்தாருக்கு முக்கியத்துவம்‌ 
கொடுக்கப்படுகிறது. மோசேயின்‌ 
குடும்பத்தாரோ, மற்ற  லேவியரைப்போல 
சாதாரண நிலமையிலிருக்கிறார்கள்‌ 


“ஆரோனும்‌ அவன்‌ குமாரரும்‌ 
பரிசுத்தத்திற்குப்‌ பரிகத்தமான ஸ்தலத்தை 
என்றைக்கும்‌ பரிசுத்தமாய்க்‌ காக்கிறதற்கும்‌, 
என்றைக்கும்‌ கர்த்தருக்கு முன்பாக 
தூபங்காட்டுகிறதற்கும்‌, அவருக்கு 
ஆராதனை செய்கிறதற்கும்‌, அவர்‌ நாமத்திலே. 
ஆசிர்வாதம்‌ கொடுக்கிறதற்கும்‌ 
பிரித்துவைக்கப்பட்டார்கள்‌” (நாளா 23:13) 


மோசே ஒருபோ க்கு பெ 
படக கபன்‌ நனக 
ல்‌ மோசேயின்‌ குடும்பத்தார்‌ 
குடும்பத்தாரைப்போல, 
சாதாரணமானவர்களாகவே இருக்கிறார்கள்‌ 
மோசே தன்னுடைய குமாருக்கு, லேவியர்‌ 
மத்தியிலே விசேஷித்த மேன்மைகளையோ 
'சலுகைகளையோ, சிலாக்கியங்களையோ 
கொடுக்கவுமில்லை, எதிர்பார்க்கவுமில்லை. 


மோசேயினிடத்தில்‌ 
ஆலியானவர்‌. 
அவரிடத்தில்‌ உலகப்பிரகாரமான 
காணப்படவில்லை. உலகப்பிரகாரமான 
மனுஷர்கள்‌. பதவிக்கும்‌, அதிகாரத்திற்கும்‌ 
ஆசைப்படுவார்கள்‌. கிறிஸ்துவின்‌ ஆவியை 
உடையவர்களோ ஊழியங்கொள்ளாமல்‌, 
ஊழியம்‌ செய்வார்கள்‌. 


1 நானாகமம்‌ - விரிவுரை 
I CHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


கர்த்தர்‌ ஆரோனின்‌ குடும்பத்தாரை 
ஒரு விசேஷித்த நோக்கத்தோடு இங்கே 
உயர்த்தியிருக்கிறார்‌. ஆரோனும்‌ மோசேயும்‌ 
சேர்ந்து ஊழியம்‌ செய்தபோது, ஆரோன்‌ 
தன்னை வெகுவாகத்‌ தாழ்த்தினார்‌. 
ஆரோனின்‌ தாழ்மைக்கு வெகுமதியாக, 
கர்த்தர்‌ அவருடை குடும்பத்தாரை 
உயர்த்துகிறார்‌. 

ஆரோன்‌ மோசேயின்‌ மூத்த 
சகோதரன்‌. மோசே ஆரோனுக்கு இளைய 
சகோதரனாகயிருந்தாலும்‌, மோசே 
பார்வோனுக்கு தேவனைப்போல இருந்தார்‌. 
ஆரோனோ, மோசேயின்‌ கட்டளைக்கு 
கீழ்ப்படிந்து நடக்கிற சாதாரண 
ஊழியக்காரராயிருந்தார்‌. மோசே 
கட்டளையிடுவதை ஆரோன்‌ 
நிறைவேற்றவேண்டும்‌. ஆரோன்‌ மூத்த 
சகோதரனாகயிருந்தாலும்‌, தன்‌ இளைய 
சகோதரனாகிய மோசேயின்‌ கட்டளைக்கு 
கீழ்ப்படிந்து செயல்பட்டார்‌. ஆரோன்‌. 
ஒருபோதும்‌ மோசேக்கு விரோதமாக 
விவாதம்பண்ண வில்லை. அவரோடு 
வாக்குவாதம்பண்ண வுமில்லை. ஆரோன்‌ 
மோசேயின்‌ கட்டளைக்கு கீழ்ப்படியாமல்‌ 
கலகம்பண்ணவுமில்லை. 


ஆரோன்‌ மோசேக்கு தன்னைத்‌ 
தாழ்த்தியதினால்‌, கர்த்தர்‌ இப்போது, 
ஆரோனின்‌ குடும்பத்தாரை உயர்த்துகிறார்‌ 


லேவியரின்‌ வயது 
1நானா 28:24-27 


நோனா 29:24. தங்கள்‌ பிதாக்களுடைய 
குடும்பங்களின்படியே யிதாக்களில்‌ 
தலைமையாயிருந்த லேவி புத்திரரின்‌ 
'பேர்டாப்பின்படியே, தலைதலையாக 
எண்ணப்பட்ட இருபது வயதுமுதல்‌ 
அதற்கு மேற்பட்ட இவர்களுடைய 
சந்ததியார்‌ கர்த்தருடைய ஆலயத்துப்‌ 
ஙணிவிடையைச்‌ செய்தார்கள்‌. 


தானா 2925. இஸ்ரவேலின்‌ 
தேவனாகிய கர்த்தர்‌ தமது ஜனத்தை 
'இளைப்பாநியிருக்கப்பண்ணினார்‌; 
அவர்‌ என்றென்றைக்கும்‌ எருசலேமில்‌ 
வாசம்பண்ணுவாரேன்றும்‌, 





f= FTN 
TT 


நோனா 28:98. 
வாசஸ்தலத்தையாகிலும்‌ 
ஊழியத்திற்கடுத்த 
பணிமுட்டுகளில்‌ 

சுமக்கத்‌ தேவையில்லை என்றும்‌, 
நானா 2927. தாவீது அவர்களைக்‌: 
குறித்துச்சொன்ன கடைசி 
வார்த்தைகளின்‌ படியே, லேவி. 
புத்திரரில்‌ தொகைக்குட்பட்டவர்கள்‌ 
இருபது வயதுமுதல்‌ அதற்கு. 
மேற்பட்டவர்கனாயிருத்தார்கன்‌. 


தாவீது லேவியரை எண்ணும்போது 
ஒரு சிறிய மாற்றத்தை உண்டுபண்ணுகிறார்‌. 
மோசேயின்‌ காலத்தில்‌ லேவியரில்‌ முப்பது 
வயதிற்கு மேற்பட்டவர்‌ மாத்திரமே. 
எண்ணப்பட்டார்கள்‌. லேலியருக்கு 
இருபத்தைந்து வயதாகும்‌ வரையிலும்‌, 
அவர்களுக்கு  தேவாலயத்து பணிவிடை 
எதுவும்‌ கொடுக்கப்படவில்லை. 


“லேவியருக்குரிய 
என்னவென்றால்‌ : இருபத்தைந்து வயதுமுதல்‌ 
அதற்கு மேற்பட்ட 

ஆசரிப்புக்கூடாரத்தின்‌ 

செய்யும்‌ சேனையிலே சேவிக்க வரவேண்டும்‌” 
(எண்‌ 8:24), 


ஆனால்‌ தாவீதோ இருபது வயதுமுதல்‌. 
அதற்கு மேற்பட்ட லேவியரை கர்த்தருடைய 
ஆலயத்து பணிவிடையை செய்வதற்கு 
அமர்த்துகிறார்‌. தாவீது இந்த விசேஷித்த: 
கட்டளையை கர்த்தரிடத்திலிருந்தே 
பெற்றுக்கொண்டார்‌. 
பிதாக்‌: 
பிதாக்களில்‌. 
புத்திரரின்‌ 
'தலைதலையாக: 


“தங்கள்‌ 
குடும்பங்களின்படியே, 
'தலைமையாயிருந்த 
பேர்டாப்பின்படியே, 

எண்ணப்பட்ட இருபது வயதுமுதல்‌ அதற்கு 


லேவி 


மேற்பட்ட இவர்களுடைய சந்ததியார்‌ 
கர்த்தருடைய ஆலயத்துப்‌ பணிவிடையைச்‌ 
செய்தார்கள்‌” (நாளா 23:24). 


லேலியரில்‌ அநேகர்‌ 
வேலையும்‌ செய்யாமல்‌ சும்மாயிருக்கிறார்கள்‌. 


1 நானாகமம்‌ - விரிவுரை 
I CHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


அவர்களுக்குள்ளே சோம்பேறித்தனம்‌ 
வந்துவிடுகிறது. தாவீது லேவியரிடத்தில்‌ 
காணப்படுகிற சோம்பேறித்தனத்தை 
நீக்கிவிட்டு, அவர்களை கர்த்தருடைய 
ஊழியத்திலே பயன்படுத்த விரும்புகிறார்‌. 
ஆகையினால்‌ லேவியரை எண்ணும்போது 
இருபது. வயதுமுதல்‌, அதற்கு 
மேற்பட்டவர்களை எண்ணி, அவர்களுக்கு 
கர்த்தருடைய ஆலயத்து பணிவிடையை 
ஒப்புக்கொடுக்கிறார்‌. 

இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
வனாந்தரத்தில்‌ பிரயாணம்பண்ணியபோது, 
ஆசரிப்புக்கூடாரத்தை சுமந்து செல்ல 
வேண்டிய ஊழியமும்‌, அதோடு பரிசுத்தமான 
பணிமுட்டுக்களை சுமந்து செல்ல வேண்டிய 
ஊழியமும்‌. லேவியருக்கு. 
கொடுக்கப்பட்டிருந்தது. து 
ஆசரிப்புக்கூடாரத்தை 
வேண்டியதில்லை. லேலியரின்‌ LD 
இனிமேல்‌ எளிதாயிருக்கும்‌. 

லேவியர்கள்‌ இருபது 
ஆலயத்து பணிவிடையை 
ஆரம்பிக்கும்போது, அவர்களுடைய 
வேலைகளும்‌ எளிதாயிருக்கும்‌. அவர்கள்மீது 
அதிகமான பணிவிடைகள்‌ 
சுமத்தப்படமாட்டாது. இப்போது இஸ்ரவேல்‌ 


அவசியமில்லை. பலிசெலுத்துதல்‌ சீக்கிரத்தில்‌ 
முடிந்துபோகிறது. 


லேவியரின்‌ பணிவிடை. 
நானா 23:28-82 


நோனா 29:28. அவர்கள்‌ ஆரோனுடைய 
குமாரமின்‌ கீழ்க்‌ கர்த்தருடைய 
ஆலயத்தின்‌ ஊழியமாய்‌ தின்று, 
பிரகாரங்கனையும்‌, அறைகளையும்‌, 
சகல... பரிசுத்த பணிமுட்டுகளின்‌ 
சுத்திகரிப்பையும்‌, தேவனுடைய 
ஆலயத்தின்‌ ஆராதனைக்கடுத்த 
வேலையையும்‌ விசாரிப்பதும்‌, 





i= FTN 
TT 


நோனா 23:29. சமுகத்தப்பங்களையும்‌, 
போஜனபலிக்கு மெல்லிய மாவையும்‌, 
புளிப்பில்லாத. அதிரசங்களையும்‌, 
சுட்டிகளிலே. செய்கிறதையும்‌. 
சுடுகிறதையும்‌, திட்டமான சகல 
திறையையும்‌ அனவையும்‌ 
விசாரிப்பதும்‌, 


1நானா 20. நான்தோறும்‌. 
காலையிலும்‌ மாலையிலும்‌ கர்த்தரைப்‌ 
போற்றித்‌ துதித்து, ஓய்வுநாட்களிலும்‌, 
அமாவாசைகளிலும்‌, பண்டிகைகளிலும்‌, 
கர்த்தருக்குக்‌ சர்வாங்க தகனயலிகன்‌ 
செலுத்தப்படுகிற ௪கல வேளைகளிலும்‌, 


1நானா 28:31. இலக்கத்திற்குன்னான 
அவர்கள்‌ தங்களுக்கு. 
தியமிக்கப்பட்டபடியே எப்பொழுதும்‌ 
அந்தப்‌  பிரகாரமாய்ச்‌ செய்ய 
கர்த்தருக்கு முன்பாக நிற்பதும்‌, 


1நானா 23:32. ஆசரிப்புக்‌ கூடாரத்தின்‌ 
காவலையும்‌ பரிசுத்த ஸ்தலத்தின்‌ 
காவலையும்‌ தங்கள்‌ சகோதரராகிய 
ஆரோனுடைய குமாரரின்‌ காவலையும்‌ 
காப்பதும்‌, கர்த்தருடைய ஆலயத்தின்‌ 
பணிவிடையைச்‌ செய்வதும்‌, அவர்கள்‌ 
வேலையாயிருத்‌ தது. 


தேவாலயத்தின்‌ பணிவிடைகள்‌ 
மிகுதியாயிற்று. ஆசாரியர்கள்‌ தேவாலயத்தின்‌ 
பிராகாரங்களையும்‌, அறைகளையும்‌, சகல 
பரிசுத்த பணிமுட்டுகளின்‌ சுத்திகரிப்பையும்‌, 
தேவனுடைய ஆலயத்தின்‌ 
ஆராதனைக்கடுத்த வேலையையும்‌ விசாரிக்க 
வேண்டும்‌. தேவாலயத்தின்‌ பணிவிடைகளைச்‌ 
செய்வதற்கு ஏராளமான லேவியர்‌ 
தேவைப்படுகிறார்கள்‌. ஆகையினால்‌ ஊழியம்‌ 
செய்ய வேண்டிய லேவியரின்‌ வயது 20 
முதல்‌ அதற்கு மேற்பட்டவர்கள்‌ என்று 
குறைக்கப்படுகிறது நாளா 23:27-28; 
நாளா 23:3). 


தாவீது லேவியரின்‌ பணிவிடைகளை 

விரிவாகச்‌ சொல்லுகிறார்‌. அவற்றின்‌ விவரம்‌ 

வருமாறு: 

1. ஆரோனுடைய குமாரின்‌ கீழ்க்‌ 
கர்த்தருடைய ஆலயத்தின்‌ ஊழியமாய்‌ 
நிற்க வேண்டும்‌. 

2. பிராகாரங்களை விசாரிக்க வேண்டும்‌. 


1 நானாகமம்‌ - விரிவுரை 
I CHRONICLES - COMMENTARY 


அறைகளை விசாரிக்க வேண்டும்‌. 


பரிகத்த பணிமுட்டுகளின்‌ சுத்திகரிப்பை 
விசாரிக்க வேண்டும்‌. 


தேவனுடைய _- ஆலயத்தின்‌ 
ஆராதனைக்கடுத்த 
விசாரிக்க வேண்டும்‌. 


சமுகத்தப்பங்களை விசாரிக்க 
வேண்டும்‌. (நாளா 23:29) 


புளிப்பில்லாத அதிரசங்களை விசாரிக்க 
ண்டும்‌. 


சட்டிகளிலே செய்கிறதை விசாரிக்க 
வேண்டும்‌. 


சுடுகிறதை விசாரிக்க வேண்டும்‌. 


திட்டமான சகல  நிறையயும்‌ 
அளவையும்‌ விசாரிக்க வேண்டும்‌. 


நாள்தோறும்‌ காலையில்‌ கர்த்தரைப்‌ 
போற்றித்‌ துதிக்க கர்த்தருக்கு முன்பாக 
நிற்க வேண்டும்‌. நாளா 
23:30) 


நாள்தோறும்‌ மாலையில்‌ கர்த்தரைப்‌ 
போற்றித்‌ துதிக்க கர்த்தருக்கு 
முன்பாக நிற்க வேண்டும்‌. 


ஒய்வநாட்களில்‌ கர்த்தருக்குச்‌ 
சர்வாங்க 'தகனபலிகள்‌ 
செலுத்தப்படுகிற வேளையில்‌ 
கர்த்தருக்கு முன்பாக நிற்க 
வேண்டும்‌. 

அமாவாசைகளில்‌ கர்த்தருக்குச்‌ 
சர்வாங்க தகனபலிகள்‌ 
செலுத்தப்படுகிற வேளையில்‌ 
கர்த்தருக்கு முன்பாக நிற்க 
வேண்டும்‌. 

பண்டிகைகளில்‌ கர்த்தருக்குச்‌ 
சர்வாங்க தகனபலிகள்‌ 
செலுத்தப்படுகிற வேளையில்‌ 
கர்த்தருக்கு முன்பாக நிற்க 
வேண்டும்‌. 


ஆசரிப்புக்‌ கூடாரத்தின்‌ காவலைக்‌ 
காக்க வேண்டும்‌. "நாளா 23:32) 





i FTE 
TT 


18. பரிசுத்த ஸ்தலத்தின்‌. 
காக்க வேண்டும்‌. 


19. தங்கள்‌ சகோதரராகிய ஆரோனுடைய 
குமாரின்‌  காவலைக்‌ காக்க 


வேண்டும்‌. 


20. கர்த்தருடைய ,லயத்தின்‌ 
பணிவிடையைச்‌ செய்ய வேண்டும்‌. 


பரிசுத்தமான: 
சுத்திகரிக்கவேண்டும்‌. 


ஆசரியர்கள்‌ 
எல்லாவற்றையும்‌ 
கர்த்தருக்கு முன்பாக. 
காண்பிக்கவேண்டும்‌. அவர்கள்‌ 
ஜனத்தாரை கர்த்தருடைய 
ஆசீர்வதிக்கவேண்டும்‌. 

பணிவிடைகளும்‌, 

பணிவிடைகளும்‌ ஒன்றுக்கொன்று 
முரண்படக்கூடாது. ஆலயத்தின்‌ எந்தெந்த 
பணிவிடைகளை, யார்‌ யார்‌ 
செய்யவேண்டும்‌ என்பதை தாவீது 
திட்டம்பண்ணி வைத்திருக்கிறார்‌ 


தாவீது லேவியர்‌ எல்லோருக்குமே 
பணிவிடைகளை நியமனம்பண்ணுகிறார்‌. 
“அவர்களில்‌ இருபத்துநாலாயிரம்பேர்‌ 
கர்த்தருடைய ஆலயத்தின்‌ வேலையை 
விசாரிக்கிறவர்களும்‌, ஆறாயிரம்பேர்‌ 
தலைவரும்‌ மணியக்காரருமாயிருக்க. 
வேண்டும்‌ என்றும்‌, நாலாயிரம்பேர்‌ வாசல்‌ 
காக்கிறவர்களாயிருக்கவேண்டும்‌ என்றும்‌, 
துதிசெய்கிறதற்குத்‌ தான்‌ பண்ணுலித்த 
கீதவாத்தியங்களால்‌ நாலாயிரம்பேர்‌ 
கர்த்தரைத்‌ 'ுதிக்கிறவர்களாயிருக்க 
வேண்டும்‌" (நாளா 23:4,5) என்றும்‌ தாவீது 


நியமிக்கப்பட்டிருக்கிறவர்கள்‌, ஆரோனுடைய 
குமாரரின்‌ கீழ்‌ கர்த்தருடைய ஆலயத்தின்‌ 
ஊழியமாய்‌ நிற்கவேண்டும்‌. லேலியர்கள்‌ 
பிரகாரங்களையும்‌,. 

அறைகளையும்‌ 


செய்யவேண்டும்‌ (1நாளா 23:29). 


1 நானாகமம்‌ - விரிவுரை 
I CHRONICLES - 


COMMENTARY 


ஆசரியர்கள்‌ 
போஜனபலிகளை செலுத்துவார்கள்‌. 
லேவியர்கள்‌ அவற்றை திட்டமாய்‌ 
ஆயத்தம்பண்ணி, ஆசாரியரின்‌ கைகளில்‌ 
கொடுப்பதற்கு, அவற்றை ஆயத்தமாய்‌ 
வைத்திருக்கவேண்டும்‌. 
மோசேயின்‌: 
அளவுகளைப்பற்றியும்‌, 
சொல்லப்பட்டிருக்கிறது. 
நிறையும்‌ கூடவோ அல்லது குறையவோ 
கூடாது. லேலியர்கள்‌ திட்டமான சகல 
நிறையையும்‌ அளவையும்‌ விசாரிக்கவேண்டும்‌. 


நாலாயிரம்‌ லேவியரை, 
'துதிக்கிறவர்களாக 
அவர்கள்‌ கர்த்தருடைய 


கர்த்தருக்கு 


பிரமாணத்தில்‌ 
நிறைகளைப்பற்றியும்‌ 
இந்த அளவும்‌ 


கர்த்தரைத்‌ துதிக்கவேண்டும்‌ நாளா 23:5). 
அவர்கள்‌ நாள்தோறும்‌ காலையிலும்‌ 
மாலையிலும்‌ கர்த்தரைப்‌ போற்றித்‌ 
துதிக்கவேண்டும்‌ (1நாளா 23:30). 
ஒய்வநாட்களிலும்‌, அமாவாசைகளிலும்‌, 
பண்டிகைகளிலும்‌, கர்த்தருக்குச்‌ சர்வாங்க 
தகனபலிகள்‌ செலுத்தப்படும்‌. அந்த 
வேளைகளில்‌  லேலியர்கள்‌ கர்த்தரை 
கீதவாத்தியங்களால்‌ துதிக்கவேண்டும்‌. 
மகிழ்சிமின்‌ நாளிலும்‌, 
பண்டிகைகளிறும்‌, 
உங்கள்‌ சர்வாங்க 
சமாதானபலிகளும்‌ 


“உங்கள்‌ 
உங்கள்‌ 

மாதப்பிறப்புகளிலும்‌, 
தகனபலிகளும்‌ 

செலுத்தப்படும்‌ போது பூரிகைகளை 
ஊதவேண்டும்‌: அப்பொழுது அவைகள்‌ 
உங்கள்‌ தேவனுடைய சமுகத்தில்‌ உங்களுக்கு 
ஞாபகக்‌ குறியாமிருக்கும்‌: நான்‌ உங்கள்‌ 
தேவனாகிய கர்த்தர்‌ என்றார்‌" (எண்‌ 10:10). 


ஊதுவது லேலியரின்‌ 
பிரதான ஊழியம்‌. பூரிகைகள்‌ 
ஊதப்படும்போது எழும்பும்‌ சத்தம்‌, கர்த்தரை 
ஆராதிக்கிறவர்களுடைய இருதயத்திலே 
உற்சாகத்தை ஏற்படுத்தும்‌. இல்வாறாக 
கர்த்தருடைய ஆராதனை ஆரம்பமாகிறது. 
ஆரம்பத்தில்‌ ந்த ஆராதனை சிறிய 
அளவில்‌ நடைபெற்றாலும்‌, பிற்காலத்தில்‌ 
இதுவே மிகப்பெரிய ஆராதனையாக 
வளர்ச்சி பெறுகிறது. 


பூரிகைகளை 





ழ்‌ நயனா 
யாய்‌ 


கர்த்தருடைய 

லேலியரில்‌ 4900 பேர்‌ வாசல்‌ 
காக்கிறவர்களாயிருக்கிறார்கள்‌ 

நாளா 23:5). ஆசரிப்புக்‌ கூடாரத்தின்‌ 
காவலையும்‌ பரிசுத்த ஸ்தலத்தின்‌ காவலையும்‌ 
தங்கள்‌ சகோதரராகிய ஆரோனுடைய 
குமாரின்‌ காவலையும்‌ ப்பதும்‌ 
கர்த்தருடைய ஆலயத்தின்‌ 

செய்வதும்‌, அவர்கள்‌ வேலையாயிருக்கிறது. 
நாளா 23:32). 


ஆலயத்தில்‌. 


1 நாளாகமம்‌ - விரிவுரை 
I CHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


லேலியர்கள்‌ 


ஆசரிப்புக்கூடாத்தையும்‌, 
மகாபரிசுத்த 


ஸ்தலத்தையும்‌ காவல்‌ 
காக்கிறார்கள்‌. நியமிக்கப்பட்டவர்களைத்‌ 
தவிர, வேறு யாரும்‌ மகாபரிசுத்த 
ஸ்தலத்திற்கு அருகாமையில்‌ போகாதவாறு 
காவல்‌ காப்பது லேவியரின்‌ பணிவிடை. 





i= FTE 
TT 


ஆசாரியரும்‌ லேவியரும்‌ வெவ்வேறு 
வகுப்புகளாகப்‌ பிரிக்கப்படுகிறார்கள்‌. இந்த 
வகுப்புக்கள்‌ அவர்களுடைய குடும்பத்தின்‌ 
பிரகாரம்‌ பிரிக்கப்படுகிறது. தாவீது 
இவர்களுடைய ஒவ்வொரு வகுப்புக்கும்‌ 
ஊழியத்தை நியமிக்கிறார்‌. 


ஆசாரியரின்‌ 
[நாளா 2421-19), 
நாளா 24:20-31) 


வகுப்புகள்‌ 
லேலியரின்‌ வகுப்புகள்‌ 


ஆசாரியரின்‌ வகுப்புகள்‌ 
நாணா 24:1-19 


நோனா 244. ஆரோன்‌ புத்திரரின்‌ 
வகுப்புகளாவன: ஆரோனின்‌ குமாரர்‌, 
நாதாப்‌, அமியூ, எலேயாசார்‌, 
இத்தாமார்‌ என்பவர்கள்‌. 


நோனா 24:2, நாதபும்‌ அமிவூவும்‌ 
குமாரர்‌ இல்லாமல்‌ தங்கள்‌ தகப்பனுக்கு 
முன்னே மரித்தபடியினால்‌, 
எலெயாசாரும்‌ இத்தாமாரும்‌ ஆசாரிய 
ஊழியம்‌ செய்தார்கள்‌. 


நோனா 24:8. தாவீது 
சாதோக்கைக்கொண்டு எலெயாசாரின்‌ 
புத்திரரையும்‌, அகிமெலேக்கைக்‌ 
கொண்டு. இ. rps 
அவர்கள்‌ ய்யவேண்டிய 
ஊழியத்துக்கு கப்ப அவர்கனை 
வகுத்தான்‌. 


1நானா இக 
வகுக்கிறபோது, இத்தாமரின்‌. 
புத்திரைப்பார்க்கிலும்‌ எலெயாசாரின்‌ 
புத்திரருக்குன்னே தலைமையானவர்கன்‌ 
அதிகமானபேர்‌ காணப்பட்டபடியினால்‌, 
எலெயாசாரின்‌ புத்திரரில்‌ பதினாறுபேர்‌ 
தங்கள்‌. 


அவர்கனை 


பத்திரம்‌ 
மிதாக்களுடைய 
தலைமையாக வைக்கப்பட்டார்கள்‌.. 


1 நாணாகமம்‌ - விரிவுரை 
I CHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


1நானா 243. எலெயாசாரின்‌ 
புத்திரரிலும்‌, இத்தாமரின்‌ புத்திரரிலும்‌, 
பரிகத்த ஸ்தலத்துக்கும்‌, தேவனுக்கு 
காரியங்களில்‌ 

படிக்கும்‌, 

அவர்களுக்கும்‌ 

பண்ணாமல்‌ 

அவர்களை: 


லேவியரில்‌: 
சம்பிரதியாகிய செமாயா என்னும்‌ 
நெதனெயேலின்‌ குமாரன்‌, ராஜாவுக்கும்‌ 
யிரபுக்களுக்கும்‌ ஆசாரியனாகிய 
சாதோக்குக்கும்‌ அயியத்தாரின்‌ 
குமாரனாகிய அகிமெலேக்குக்கும்‌ 
ஆசாரியரும்‌ லேவியருமான 
பிதாக்களின்‌ தலைவருக்கும்‌ முன்பாக 
அவர்கள்‌ நாமங்களை எழுதினான்‌; ஒரு 
பிதாவின்‌ வீட்டுச்‌ சீட்டு 
எலெயாசாருக்கும்‌ விழுந்தது; பின்பு 
அத்தப்படியே ,த்தாமாருக்கும்‌. 
விழுந்தது. 
நநானா 24:7. 
யோயாரீபின்‌ 
இரண்டாவது 
பேர்வழிக்கும்‌, 


1தானா 24:8. மூன்றாவது ஆரிமின்‌ 


பேர்வழிக்கும்‌, நான்காவது 
செயோரீமின்‌ பேர்வழிக்கும்‌, 


முதலாவது சீட்டு 
பேர்வழிக்கும்‌, 
பயெதாயாவின்‌ 


தானா 24:9. ஒந்தாவது மல்கியாவின்‌ 
'பேர்வழிக்கும்‌, ஆறாவது மியாமீனின்‌ 
பேர்வழிக்கும்‌, 


தானா 24:10. ஏழாவது அக்கோத்சின்‌ 
பேர்வழிக்கும்‌, எட்டாவது அபியாவின்‌ 
பேர்வழிக்கும்‌, 


நோனா கம. ஒன்பதாவது 
யெகசுவாவின்‌ பேர்வழிக்கும்‌, பத்தாவது 
செக்கனியாவின்‌ பேர்வழிக்கும்‌, 

2412. பதினோராவது எலி. 


பேர்வழிக்கும்‌, 
யாக்கீமின்‌' 


நோனா 
யாசீயின்‌ 
பன்னிரண்டாவது. 
பேர்வழிக்கும்‌, 





i FTN 
TT 


நநானா 2418. 
உப்பாவின்‌ 
பதினான்காவது. 


பேர்வழிக்கும்‌, 
2414. 


பதின்மூன்றாவது 


நோனா 
பில்காவின்‌ 


பதினாறாவது 
வழிக்கும்‌, 
நோனா 24:19. பதினேழாவது ஏசீரின்‌ 


பேர்வழிக்கும்‌, பதினெட்டாவது. 
அப்சேசின்‌ பேர்வழிக்கும்‌, 


நநானா 2416. 
பெத்தகியாவின்‌ 
இருபதாவது 
பேர்வழிக்கும்‌, 


இகபர. 


பத்தொன்பதாவது 
பேர்வழிக்கும்‌, 
எகெசெக்கியேலின்‌ 


1நானா 
யாகினின்‌ 
இருபத்திரண்டாவது 
பேர்வழிக்கும்‌, 


நோனா 24418. இருபத்து. இன்றாவது 
 தெலாயாவின்‌ ர்வழிக்கும்‌, 


இருபத்துநான்‌ காவதூ 
பேர்வழிக்கும்‌ விழுந்தது. 


2419. 
கர்த்தர்‌ 


இருபத்தோராவது 
பேர்வழிக்கும்‌, 
காமுவேலின்‌ 


யா வின்‌. 


1நானா 
தேவனாகிய 
தகப்பனாகிய 
கற்பித்தபடியே, 

அவனுடைய கட்டளையின்‌ பிரகாரம்‌, 
தங்கள்‌ 

கர்த்தருடைய 

பிரவேசிக்கும்‌ 

ஊழியத்திற்காகப்‌ 

வகுப்புகள்‌ இவைகளே. 


ஆசாரியருக்கும்‌, லேவியருக்கும்‌ 
கர்த்தருடைய ஆலயத்திலே பணிவிடைகள்‌: 
நியமிக்கப்படுகிறது. அவர்கள்‌ வெவ்வேறு 
வகுப்புகளாகப்‌ பிரிக்கப்படுகிறார்கள்‌. 
யூதர்கள்‌. பாபிலோன்‌ 

எற கப்கிகுந்து. _ இரண்‌ 
தேசத்திற்கு திரும்பி வந்த பின்பு, 
ஆசாரியரின்‌ வகுப்புகளையும்‌, 
வகுப்புகளையும்‌ அறிவிக்கிறார்‌. 


இஸ்ரவேலின்‌ 
அவர்கள்‌ 


1 நாணாகமம்‌ - விரிவுரை 
I CHRONICLES - 


COMMENTARY 


முதலாவதாக, “ஆரோன்‌ புத்திரரின்‌ 
வகுப்புகளாவன” (நாளா 24:1) என்று 
சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வகுப்புகளின்‌ 
பிரகாரம்‌, ஆரோனின்‌ குடும்பத்தார்‌, 
தங்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற 
தேவாலயத்து பணிவிடைகளை 
பகிர்ந்துகொள்ளவேண்டும்‌. 


ஒவ்வொரு வகுப்புக்கும்‌ ஒவ்வொரு 
பணிவிடை இயரிக்கப்பட்டிருக்கிறது. 
ஆசாரியர்கள்‌ தங்களுக்கு 
நியமிக்கப்பட்டிருக்கும்‌ பணிவிடைகளை 
பொறுப்போடும்‌, நேர்த்தியாயும்‌ 
செய்யவேண்டும்‌. ஒரு சரீரத்தின்‌ ஒவ்வொரு 
அவயவமும்‌ சீராக இயங்கும்போது. 
முழுசரீரமும்‌ சீராக இயங்கும்‌, 
ஒவ்வொருவரும்‌ தங்களுக்கு நியமிக்கப்பட்ட 
பணிவிடைகளை நேர்த்தியாய்ச்‌ செய்யும்போது, 
கர்த்தருடைய ஆலயத்தின்‌ எல்லா 
பணிவிடைகளும்‌ நேர்த்தியாய்‌ நடைபெறும்‌. 


“ஏனெனில்‌, நமக்கு ஒரே சரீரத்திலே 


அவயவங்களாயிருக்கிறோம்‌" (ரோம 12:4,5) 


"எப்படியெனில்‌, சரீரம்‌ ஒன்று, அதற்கு 
அவயவங்கள்‌ அநேகம்‌; ஒரே 
அவயவங்களெல்லாம்‌. 

சரீரம்‌ 

அந்தப்பிரகாரமாகக்‌ கிறிஸ்துவும்‌ இருக்கிறார்‌” 
ரகொரி 1242) 


ஆசாரியர்‌ 24 
வகுக்கப்‌ பட்டிருக்கிறார்கள்‌. 
ஆரோனின்‌ இரண்டு 
எலெயாசார்‌, இத்தாமார்‌ 
இரண்டு பிரிவாகப்‌ 
பட்டிருக்கிறார்கள்‌. ஆரோனின்‌ மற்ற 
இரண்டு குமாரரான நாதாபும்‌, அபியூவும்‌ 
கர்த்தருடைய சந்நிதியில்‌ குடித்து வெறித்து, 
அந்நிய அக்கினியைக்‌ காண்பித்ததினால்‌. 
மரித்துப்‌ போனார்கள்‌. (நாளா 241-2; 
லேவி 10), 


வகுப்புக்களாக. 


இவர்கள்‌ 


குமாரரான 
ஆகியோரின்கீழ்‌. 
பிரிக்கப்‌ 





i FTE 
TT 


இவர்களுக்குப்‌ புத்திரர்கள்‌ 
பிறக்கவில்லை. இத்தாமாரைவிட 
எலெயாசாரிடத்தில்‌  தலைமையானவர்கள்‌ 
அதிகம்பேர்‌ இருந்தார்கள்‌. இதனால்‌ 
எலெயாசாரின்‌ புத்திரரில்‌ 16 தலைவர்களும்‌, 
இத்தாமாரின்‌ புத்திரரில்‌ 8 தலைவர்களும்‌ 
வகுக்கப்பட்டார்கள்‌ (நாளா 24:3-4), 


இவர்கள்‌ ஸ்தலத்திற்கும்‌, 
தேவனுக்கடுத்த காரியங்களுக்கும்‌ 
பிரபுக்களாக இருந்தார்கள்‌. இவர்களுடைய 
வகுப்பு விசாரிப்பு ஒவ்வொரு வாரமும்‌ 
மாறிமாறி ஒவ்வொரு தலைவருக்கு வரும்‌. 
ரிநாளா 24:5). இவர்களை வித்தியாசம்‌. 
பண்ணாமல்‌ சீட்டுப்‌ போட்டு வகுத்த போது. 
முதலாவது சீட்டு, எலெயாசாருக்கு விழுந்தது. 
அடுத்த சீட்டு இத்தாமாருக்கு விழுந்தது. 
நாளா 24:6). 


பரிசுத்த 


சாரிய வகுப்புக்களைப்‌ 
பிரிக்கும்போது. அவர்களுக்குள்‌ எந்த 
வித்தியாசமும்‌ பண்ணாமல்‌, சீட்டுப்போட்டு 
அவர்களை வகுக்கிறார்கள்‌ (நாளா 24:5). 
செமாயா என்னும்‌ சம்பிரதி, லேலியருடைய 
பிதாக்களின்‌ தலைவருக்கு முன்பாக, 
ஆசாரிகளின்‌ நாமங்களையெல்லாம்‌ 
எழுதி, எல்லோருக்கும்‌ முன்பாக 
சீட்டுப்போடுகிறார்கள்‌. 
சாரியர்களை வகுப்புகளாகப்‌ 
பிரிக்கும்போது. இஸ்ரவேலின்‌ எல்லா 
ஜனங்களுக்கும்‌ முன்பாக சீட்டுப்‌ 
போடப்படுகிறது. சீட்டுப்போடப்படும்போது. 
அங்கே ராஜாவும்‌, இஸ்ரவேலின்‌ 
பிரபுக்களும்‌, ஆசாரியர்களும்‌ 
கூடியிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ எல்லோருக்கும்‌ 
ன்பாக சீட்டுப்போடப்படுகிறது. 
ஆகையினால்‌ சீட்டுப்போடுவதில்‌ குழப்பமோ 
அல்லது சந்தேகமோ ஏற்படவில்லை. 


தெரிந்தெடுக்கப்பட்ட ஆசாரியர்கள்‌, 

பரிசுத்த ஸ்தலத்திற்கும்‌, தேவனுக்கடுத்த 

காரியங்களுக்கும்‌ பிரபுக்களாயிருப்பார்கள்‌. 

யார்‌ முதலாவதாக: 

பணிவிடையை செய்யவேண்டும்‌ 

அதற்கு பின்பு அவர்களைத்‌ 

இந்தப்‌ பணிவிடையை 

செய்யவேண்டும்‌ என்றும்‌ 
சீட்டுப்போடுகிறார்கள்‌. 


1 நானாகமம்‌ - விரிவுரை 
I CHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


ஆசாரியர்கள்‌ 24 
வகுக்கப்பட்டிருக்கிறார்கள்‌. இவர்களில்‌ 
எலெயாசாரின்‌ குடும்பத்திலே 16 ஆசாரிய 
வகுப்புக்களும்‌, இத்தாமாரின்‌ குடும்பத்திலே. 
8 ஆசாரிய வகுப்புகளும்‌ இருக்கிறார்கள்‌. 
ஒரு பிதாவின்‌ வீட்டுச்சீட்டு 
எலெயாசாருக்கும்‌, மற்றொரு சீட்டு 
இத்தாமாருக்கும்‌ விழுகிறது. 


ஆசாரியரின்‌ 24 வகுப்புக்களில்‌ 
எட்டாவது சீட்டாவது சீட்டு அபியாவின்‌ 
பேர்வழிக்கு விழுகிறது (நாளா 24:10), 
இந்த வகுப்பைப்பற்றி லூக்கா எழுதின 
சுவிசேஷத்தில்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 


யூதேயாதேசத்தின்‌: ராஜாவாகிய 
ஏரோதின்‌ நாட்களில்‌, அடியா என்னும்‌ 
ஆசாரிய வகுப்பில்‌ சகரியா என்னும்‌ பேர்‌ 
கொண்ட ஆசாரியன்‌ ஒருவன்‌ இருந்தான்‌ 

மனைவி ஆரோனுடைய 


வகுப்புகளாக 


யோவான்ஸ்நானனின்‌ தகப்பனாராகிய 
சகரியா, அடியா என்னும்‌ ஆசாரிய வகுப்பைச்‌ 
சேர்ந்தவர்‌. பழைய  ஏற்பாட்டுக்காலத்தில்‌, 
தாவீது வகுத்த ஆசாரிய வகுப்புக்கள்‌, புதிய 
ஏற்பாட்டுக்காலத்திலும்‌ மாறாமல்‌ அப்படியே 
இருக்கிறது. 


தாவீதின்‌ காலத்திற்கும்‌, புதிய 
ஏற்பாட்டுக்காலத்திற்கும்‌ இடையே, 
இஸ்ரவேலின்‌ சரித்திரத்தில்‌ ஏராளமான 
சம்பவங்கள்‌ நடைபெற்றிருக்கிறது. 
இஸ்ரவேலை துன்மார்க்கமான ராஜாக்கள்‌ 
ராஜ்யபாரம்‌ பண்ணியிருக்கிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ தேசத்தார்‌ அந்நிய தேசத்து 
சிறையிருப்புக்குப்போனார்கள்‌ ஆனாலும்‌. 
பழைய  ஏற்பாட்டுக்காலத்தில்‌, தாவீது. 
வகுத்த ஆசாரிய வகுப்பு, இயேசுகிறிஸ்‌ துவின்‌ 
கத்தித்‌ அப்படியே இருக்கிறது. 


ரோமப்பேரரசார்‌ 
தேவாலயத்தை முற்றிலுமாய்‌ 
அழித்துப்போட்டார்கள்‌. அது வரையிலும்‌ 
தாவீது வகுத்த 24 ஆசாரிய வகுப்புக்களே, 
அவர்களுடைய முறைமைகளின்‌ பிரகாரம்‌, 
தேவாலயத்திலே ஆசாரிய ஊழியம்‌ 
செய்தார்கள்‌ என்றும்‌, அதன்‌ பின்பு 
ஆசாரியரின்‌ வகுப்பு முறை ஒழிந்துபோயிற்று 
என்றும்‌ வேதபண்டிதர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. 


இரண்டாவது. 





i= FTE 
TT 


லேவியரின்‌ வகுப்புகள்‌ 
1நானா 24:20-81 


நநானா 24:20, லேவியின்‌ மற்றப்‌ 
புத்திரருக்கு்னே இருக்கிற அம்ராமின்‌ 
புத்திரரில்‌ சூபவேலும்‌, சூபவேலின்‌ 
குமாரரில்‌ எகேதியாவும்‌, 


நீநானா 24:21, ரெகபியாவின்‌ குமாரரில்‌ 
மூத்தவனாகிய இஷியாவும்‌, 


இத்சாரியரில்‌ 
செலெமோத்தின்‌' 


1நானா 24:22, 
செலெமோத்தும்‌, 
குமாரரில்‌ யாகாத்தூம்‌, 


நீநானா 24:28. எப்ரோனின்‌ குமாரரில்‌ 
மூத்தவணாகிய எரியாவும்‌, இரண்டாம்‌. 
குமாரனாகிய அம்சியாவும்‌, மூண்றாம்‌. 
குமாரனாகிய யாகாசியேலும்‌, 
நான்காம்‌ குமாரனாகிய எக்காமியாமும்‌, 


நோனா 2424. ஊசியேலின்‌ குமாரரில்‌ 
மீகாவும்‌, மீகாவின்‌ குமாரரில்‌ சாமீரும்‌, 


1நானா 5425. மீகாவின்‌ 
சகோதரனாகிய இஷியாவும்‌, 
'இஷியாவின்‌ குமாரரில்‌ சகரியாவும்‌, 


1நானா 24:98. மெராரியின்‌' 
குமாரராகிய மகேலிமூசி என்பவர்களும்‌, 
யாசியாவின்‌. குமாரனாகிய 
பேனோவும்‌, 


1நானா 24:27. மெராரியின்‌' 
குமாரனாகிய யாசியாவின்‌ குமாரனான 
பேனோ, சோகாம்‌, சக்கூர்‌, இப்பி 
என்பவர்களும்‌, 


நநானா 24:28, மகேலியின்‌ குமாரரில்‌ 
புத்திரனில்லாத எலெயாசாரும்‌, 


நானா 24:29. கீசின்‌ புத்திரரில்‌ 
யெராமியேலும்‌, 

நோனா 24:30. மூசியின்‌ குமாரரான 
மகேலி, ஏதேர்‌, எரிமோத்‌ 
என்பவர்களுமாகிய இவர்கள்‌ தங்கள்‌ 
யிதாக்களுடைய குடும்பங்களின்‌ படியே 
லேவியரின்‌ புத்திரரானவர்கன்‌.. 


1 நானாகமம்‌ - விரிவுரை 
I CHRONICLES - 


COMMENTARY 


1தானா 24:81. இவர்களும்‌ ராஜாவாகிய 
தாவீதுக்கும்‌ சாதோக்குக்கும்‌ 
அகிமெலேக்குக்கும்‌ ஆசாரியரிலும்‌ 
லேவியரிலூம்‌ பிதாக்கனாயிருக்கிற. 
தலைவருக்கும்‌ முன்பாக, தங்கள்‌ 
சகோதரராகிய ஆரோனின்‌ 
புத்திரர்செய்ததுபோல, 'தங்களிலி. 
ருக்கிற பிதாக்களான தலைவருக்கும்‌, 
அவர்களுடைய சிறிய சகோதரருக்கும்‌, 
சுரிசமானமாய்ச்‌. சீட்டுப்‌ 
போட்டுக்கொண்டார்கள்‌. 


சீட்டுப்போட்டு 24 

வகுக்கப்படுகிறார்கள்‌. 

ஒவ்வொரு. வகுப்பிலும்‌ 

பெயர்கள்‌ ஏற்கெனவே 

6-ஆவது  வசனப்பகுதியில்‌. 

சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 

வசனப்பகுதியில்‌, லேவியரின்‌ ஒவ்வொரு 

வகுப்புக்கும்‌ தலைவராகயிருக்கிறவர்களின்‌ 
பெயர்கள்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 


ஆசாரியர்கள்‌ 24 
பிரிக்கப்பட்டிருக்கிறார்கள்‌. ஆசாரியரின்‌ 
ஒங்வொகு வகுப்புக்கும்‌, 'லேலியரின்‌ 
ஒவ்வொ வகுப்பிலுள்ளவர்கள்‌, 
அவர்களோடு சேர்ந்து. தேவாலயத்நிலே 
பணிவிடை செய்வார்கள்‌ 


வகுப்புகளாக 


லேலியரின்‌ வகுப்புகளில்‌ 
சீட்டுப்போடும்போது, பிதாக்களுடைய 
பெயர்களோடு, சகோதரரின்‌ பெயர்களும்‌ 
எழுதப்பட்டு சீட்டுப்போடப்படுகிறது. அவர்கள்‌ 
தங்கள்‌ சகோதரராகிய ஆரோனின்‌ 
புத்திரர்செய்ததுபோல, தங்களிலிருக்கிற 
பிதாக்களான தலைவருக்கும்‌, அவர்களுடைய 
சிறிய சகோதரருக்கும்‌, சரிசமானமாய்ச்‌ 
சீட்டுப்‌ போட்டுக்கொள்கிறார்கள்‌. 
ரிநாளா 24:31) 


இந்த மமின்‌ பிரகாரம்‌ 
சீப்டுப்போடப்படுவதினால்‌. ஒரே 
குடும்பத்திலுள்ள மூத்த குமாருக்கும்‌, 
இளைய குமாருக்கும்‌ சமமான அந்தஸ்து 
கிடைக்கிறது. சீட்டு யாருடைய பெயருக்கு 
விழுகிறதோ அவரே 
தேர்ந்தெடுக்கப்படுகிறார்‌. ஒருவர்‌ 
மற்றவரைவிட வயதில்‌ மூத்தவர்‌ என்னும்‌ 
அடிப்படையில்‌ யாரும்‌ 
தேர்ந்தெடுக்கப்படவில்லை. 





i FTE 
TT 
லேவியரின்‌ வகுப்புகள்‌ 

1நானா 24:20-31 

நநானா 24:20. லேவியின்‌ மற்றப்‌ 
புத்திரருக்கு்னே இருக்கிற அம்ராமின்‌ 


புத்திரரில்‌ சூபவேலும்‌, சூபவேலின்‌ 
குமாரரில்‌ எகேதியாவும்‌, 


நீதானா 24:21. ரெகபியாவின்‌ குமாரரில்‌ 
மூத்தவனாகிய இஷியாவும்‌, 


'இத்சாரியரில்‌ 
செலெமோத்தின்‌ 


நோனா: 24:22. 
செலெமோத்தும்‌, 
குமாரரில்‌ யாகாத்தும்‌, 


நீநானா 24:28. எப்ரோனின்‌ குமாரரில்‌ 
முத்தவனாகிய எரியாவும்‌, இரண்டாம்‌. 
குமாரனாகிய அம்ரியாவும்‌, மூன்றாம்‌ 
குமாரனாகிய யாகாசியேலும்‌, 
நான்காம்‌ குமாரனாகிய எக்காமியாமும்‌, 


நானா 24:24. ஊசியேலின்‌ குமாரரில்‌: 
மீகாவும்‌, மீகாவின்‌ குமாரரில்‌ சாமீரும்‌, 


1நானா 5425. மீகாவின்‌ 
சகோதரனாகிய இஷியாவும்‌, 
'இஷியாவின்‌ குமாரரில்‌ சகரியாவும்‌, 


1நானா 24:98. மெராரியின்‌' 
குமாரராகிய மகேலிமூசி என்பவர்களும்‌, 
யாசியாவின்‌ குமாரனாகிய பேனோவும்‌, 


நோனா 2427. மெராரியின்‌ 
குமாரனாகிய யாசியாவின்‌ குமாரனான 
பேனோ, சோகாம்‌, சக்கூர்‌, இப்ரி 
என்பவர்களும்‌, 


1நானா 24:28, மகேலியின்‌ குமாரரில்‌ 
புத்திரனில்லாத எலெயாசாரும்‌, 


நநானா 24:29, கீசின்‌ புத்திரரில்‌ 
யெராமியேலும்‌, 


நோனா 24:30. மூசியின்‌ குமாரரான 
மகேலி, ஏதேர்‌, எரிமோத்‌ 
என்பவர்களுமாகிய இவர்கள்‌ தங்கள்‌ 
பிதாக்களுடைய குடும்பங்களின்‌ படியே 
லேவியரின்‌ புத்திரராணவர்கள்‌.. 


1தானா 24:81. இவர்களும்‌ ராஜாவாகிய 
தாவீதுக்கும்‌ 0 
அகிமெலேக்குக்கும்‌ 

லேவியரிலும்‌ 

தலைவருக்கும்‌ 


1 நானாகமம்‌ - விரிவுரை 
I CHRONICLES - 


QODNENS 


COMMENTARY PUBLISHERS 


சுகோதரராகிய ஆரோனின்‌ புத்திரர்‌ 
செய்ததுபோல, 'தங்களிலிருக்கிற 
பிதாக்கனான தலைவருக்கும்‌, 
அவர்களுடைய சிறிய சகோதரருக்கும்‌, 
சுரிசமானமாய்ச்‌. சீட்டுப்‌ 
போட்டுக்கொண்டார்கள்‌. 


சீட்டுப்போட்டு 24 

வகுக்கப்படுகிறார்கள்‌. 

ஒவ்வொரு வகுப்பிலும்‌ 

பெயர்கள்‌ ஏற்கெனவே 

:16-ஆவது  வசனப்பகுதியில்‌ 

சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 

வசனப்பகுதியில்‌, லேவியரின்‌ ஒவ்வொரு 

வகுப்புக்கும்‌ தலைவராகயிருக்கிறவர்களின்‌ 
பெயர்கள்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 


ஆசாரியர்கள்‌ 24 
பிரிக்கப்பட்டிருக்கிறார்கள்‌.. சாரியரின்‌ 
ஒவ்வொரு வகுப்புக்கும்‌, லலியரின்‌ 
ஒவ்வொரு வகுப்பிலுள்ளவர்கள்‌, 
அவர்களோடு சேர்ந்து, தேவாலயத்திலே. 
பணிவிடை செய்வார்கள்‌. 


லேவியரின்‌ 


வகுப்புகளாக 


வகுப்புகளில்‌ 
சீட்டுப்போடும்போது, பிதாக்களுடைய 
பெயர்களோடு, சகோதரரின்‌ பெயர்களும்‌ 
எழுதப்பட்டு சீட்டுப்போடப்படுகிறது. அவர்கள்‌ 
தங்கள்‌ சகோதரராகிய ஆரோனின்‌ 
புத்திரர்செய்ததுபோல, தங்களிலிருக்கிற 
பிதாக்களான தலைவருக்கும்‌, அவர்களுடைய 
சிறிய சகோதரருக்கும்‌, சரிசமானமாய்ச்‌ 
சீட்டுப்‌ போட்டுக்‌ கொள்கிறார்கள்‌ 
ரீநாளா24:31) 


இந்த முறைமையின்‌ பிரகாரம்‌ 
சீட்டுப்போடப்படுவதினால்‌. ஒரே 
குடும்பத்திலுள்ள மூத்த குமாருக்கும்‌, 
இளைய குமாரருக்கும்‌ சமமான அந்தஸ்து 
கிடைக்கிறது. சீட்டு யாருடைய பெயருக்கு 
விழுகிறதோ அவரே 
தேர்ந்தெடுக்கப்படுகிறார்‌. ஒருவர்‌ 
மற்றவரைவிட வயதில்‌ மூத்தவர்‌ என்னும்‌ 
அடிப்படையில்‌ யாரும்‌ 
தேர்ந்தெடுக்கப்படவில்லை. 


ட்டன குடும்பத்தில்‌, மூத்தவனைவிட 
கர்த்தருக்கு 
உண்மையுள்‌எவனாயிருக்கும்போது, கர்த்தர்‌ 
இளையவனையே தம்முடைய ஊழியத்திற்கு 
தேர்ந்தெடுக்கிறார்‌. 
பார்க்கிறான்‌. 
இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறார்‌ 





i= FTE 
TT 


தாவீது ஆசாரியர்களை 24 
வகுப்புகளாகப்‌ பிரித்து. அவர்களுக்கு 
கர்த்தருடைய ஆலயத்திலே பணிவிடைகளை 
நியமிக்கிறார்‌. | ஆசாரியரின்‌. கழியத்திலே 
அவர்களுக்கு உதவி செய்வதற்காக தாவீது 
லேவியரையும்‌ 24 வகுப்புகளாகப்‌ பிரித்து, 
அவர்களுக்கும்‌ கர்த்தருடைய ஆலயத்திலே 
பணிவிடைகளை நியமிக்கிறார்‌. 


மேலும்‌ கர்த்தருடைய ஆலயத்தில்‌ 
கர்த்தரைத்‌ துதித்துப்‌ பாடும்‌ பாடல்களைப்‌ 
பாடுவதற்கும்‌, சுரமண்டலங்கள்‌, தம்புருகள்‌ 
கைத்தாளங்கள்‌. போன்ற 
வாத்தியக்கருவிகளை வாசிப்பதற்கும்‌ தாவீது, 
'லேவியரை நியமனம்பண்ணுகிறார்‌ 


கிதவாத்‌ தியக்காரர்‌ 
நாளா 25:1-7 


1நானா 2511. மேலும்‌ 
சுரமண்டலங்கனாலும்‌ தம்புருகனாலும்‌ 
கைத்தளங்களாலும்‌, தீர்க்கதரிசனம்‌ 
சொல்லுகிற ஆசாப்‌, ஏமான்‌, எதுத்தூன்‌ 
என்பவர்களின்‌ குமாரரில்‌ சிலரை, 
தாவீதும்‌ தேவாலயச்‌ சேனைகளின்‌: 
பிரபுக்களும்‌ ஊழியத்திற்கென்று. 
பிரித்துவைத்தார்கள்‌; ன்‌ 
ஊழியத்தின்‌. 
குறித்துவைக்கப்பட்ட 
தொகையாவது: 


தங்கள்‌. 
கிரியைக்குக்‌. 
மனுஷர்களின்‌. 


1நானா 2௨. 
கட்டனைப்பிரமாணமாய்த்‌. 
தீர்க்கதரிசனம்‌ சொல்லுகிற ஆசாப்பின்‌ 
வசத்திலிருக்கிற, ஆசாப்பின்‌ குமாரரில்‌ 
சுக்கூர்‌, யோசேப்பு, நெதானியா, 
அஷாரேலா என்பவர்களும்‌, 


ராஜாவுடைய 


1 நானாகமம்‌ - விரிவுரை 
I CHRONICLES - 


பிரியப்‌ 


COMMENTARY UEUSHERS 


நோனா 25:8. கர்த்தரைப்‌ போற்றித்‌ 
துதித்தூத்‌ தீர்க்கதரிசனம்‌ சொல்லுகிற 
தங்கண்‌ தகப்பனாகிய எதூத்தூனின்‌. 
வசத்திலே சுரமண்டலங்களை வாசிக்க, 
எதுத்தூனின்‌ குமாரராகிய கெதலியா, 
சேர்‌, எஷாயா, அஷபியா, மத்தித்தியா 
என்னும்‌ ஆறுபேரும்‌, 


1தானா 2௬:4. 
தொனிக்கப்பண்ண, தேவவிஷயத்தில்‌ 
ராஜாவுக்கு. ஞானதிருஷ்டியுன்ன 
புருஷனாகிய ஏமானின்‌ குமாரரான 
புக்கியா, மத்தனியா, ஊசியேல்‌, 
செயுவேல்‌, எரிமோத்‌, அனனியா, 
அனானி, எலியாத்தா, 
கிதல்தி, ரொமத்தியேசர்‌, 
யோஸ்பெகாஷா, மலோத்தி, ஒத்திர்‌, 
மகாசியோத்‌ என்பவர்களுமே. 


கொம்யைத்‌ 


இவர்கனெல்லாரும்‌ 

குமாரராயிருத்‌ தார்கள்‌; 

ஏமானுக்குப்‌ பதினாலு 

குமாரரையும்‌ மூன்று 
குமாரத்திகனையும்‌ கொடுத்தார்‌. 


நநானா 25:6. இவர்கள்‌ அனைவரும்‌. 
ராஜாவுடைய கட்டளைப்‌ 
பிரமாணமாய்க்‌ கர்த்தருடைய 
ஆலயத்தில்‌ தானங்கள்‌ தம்புருகன்‌ 
சுரமண்டலங்கனாகிய கீதவாத்தியம்‌ 
வாசிக்க, தேவனுடைய ஆலயத்தின்‌ 
ஊழியமாக அவரவர்‌ தங்கள்‌ தங்கள்‌ 
தகப்பன்மாராகிய ஆசாப்‌, எதுத்தூன்‌, 

வசத்தில்‌ 


1நானா 25:7. கர்த்தரைப்‌ பாடும்‌ 
பாட்டுகளைக்‌ கற்றுக்கொண்டு, 
நிபுணரான தங்கள்‌. 
சகோதரரோடுங்கூட அவர்கள்‌ 
இலக்கத்திற்கு இருநாற்றெண்பத்‌ 
கெட்டுபேராயிருத்தார்கள்‌.. 


தாவீது கர்த்தருடைய ஆலயத்திலே. 
கீதவாத்தியக்காரரை நியமிக்கிறார்‌. இவர்கள்‌ 
'தீர்க்கதரிசனம்சொல்லுகிறவர்கள்‌" நாளா 
254-3) என்று இந்த வசனப்பகுதியில்‌ 
சொல்லப்படுகிறார்கள்‌. 





f= al 
TT 


“தீர்க்கதரிசனம்‌ 
என்னும்‌ வாக்கியம்‌ 
நடைபெறப்போகிற 
முன்னறிவிப்பது 


சொல்லுகிறவர்கள்‌"' 
வருங்காலத்தில்‌ 
சம்பவங்களை 


என்று பொருள்படாமல்‌, 


ஆறுதலும்‌ தக்கநாகப்‌ 
பேசுகிறான்‌” (கொரி 14:3) 


ஆகையினால்‌ 
சொல்நுகிறவர்கள்‌ 


25:3) 


தீர்க்கதரிசனம்‌. 
கர்த்தரைப்‌ போற்றித்‌ 
து மகிமைப்படுத்துகிறார்கள்‌ 
நாளா இதை  இசையோடும்‌, 
பாடலோடும்‌ செய்கிறார்கள்‌. இந்தப்‌ 
பணிவிடை ஆசாப்‌, ஏமான்‌, எதுத்தூன்‌ 
ஆகியோரின்‌  குமாரருக்குள்‌ பிரித்துக்‌ 
கொடுக்கப்பட்டிருக்கிறது. (1நாளா 25:2-7). 


கீதவாத்தியக்காரரை ஈவீதும்‌ 
தேவாவை... சேனைகளின்‌ பிரபுக்களும்‌ 
ஊழியத்திற்கென்று பிரித்து வைக்கிறார்கள்‌ 
தேவாலயச்‌ சேனைகளின்‌ 
என்னும்‌ வாக்கியம்‌, லேலியரின்‌ 
நேவாகயத்தப்‌ 
செய்வதற்குப்‌ 

* சந்த்படத்த இவர்கள்‌ 
உதவி புரிகிறார்கள்‌. 


பாடகர்களைப்‌. 
தாவீதுக்கு 
நாளா 251-31). 


போயிருக்கிறா்கள்‌ 
288 பேரும்‌ 
பிரிக்கப்பட்டிருக்கிறார்கள்‌. 
வகுப்பிலும்‌ 12 பேர்‌ 
நாளா 25:8-21). 


257) த 
வகுப்புக்களாகப்‌ 
ஒவ்வொரு 
இருக்கிறார்கள்‌. 


த 
24 


லேவியர்‌ 


ஆசீர்வதித்திருக்கிறார்‌. 
ராஜாவுக்கு 
புருஷனாயிருந்தான்‌ நாளா 25:4). 


1 நாளாகமம்‌ - விரிவுரை 
I CHRONICLES - 


COMMENTARY 


தீர்க்கதரிசிகள்‌. 
துதித்துப்பாடும்‌ 
இயற்றுகிறார்கள்‌. சங்கீதங்களில்‌, 
தீர்க்கதரிசன செய்திகள்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. சாமுவேலின்‌ 
காலத்தில்‌ கர்த்தரைத்‌ துதித்துப்பாடுவது, 
'தீர்க்கதரிசனம்‌ சொல்லுவது" என்றே 
அழைக்கப்பட்டது. 


கர்த்தரைத்‌ 
சங்கீதங்களை 
அநேக 


பின்பு பெலிஸ்தரின்‌  தாணையம்‌ 

இருக்கிற தேவனுடைய மலைக்குப்‌ போவாய்‌; 

பட்டணத்திற்குள்‌ 

மேடையிலிருந்து 

தீர்க்கதரிசிகளின்‌ 

எதிர்படுவாய்‌: அவர்களுக்கு 

முன்பாகத்‌ தம்புரும்‌ மேளமும்‌ நாகசரமும்‌ 

சரமண்டலமும்‌ போகும்‌; அவர்கள்‌ 

தீர்க்கதரிசனம்‌. சொல்லுவார்கள்‌" 
சாமு 10:5). 


“அப்பொழுது சவுல்‌: 

கொண்டுவரச்‌ சேவகரை அனுப்பினான்‌; 
அவர்கள்‌ தீர்க்கதரிசனம்‌ சொல்லுகிற 
தீர்க்கதரிசிகளின்‌ கூட்டத்தையும்‌, சாமுவேல்‌ 
அவர்களின்‌ தலைவனாக  நிற்கிறநையும்‌ 
கண்டார்கள்‌; அப்பொழுது (ட 
சேவகரின்மேல்‌ நேவனு ஆலி 
இறங்கினதினால்‌ அவர்களும்‌ ப்‌ தீர்க்கதரிசனம்‌ 
சொன்னார்கள்‌" ('சாமு 19:20). 


கீதவாத்தியக்காரர்‌ 
சுரமண்டலங்களாலும்‌, தம்புருகளாலும்‌, 
கைத்தாளங்களாலும்‌ தீர்க்கதரிசனம்‌. 
சொல்லுகிறார்கள்‌. அவர்கள்‌ தீர்க்கதரிசனம்‌. 
சொல்லுவது. இந்த வசனப்பகுதியில்‌ 
“ஊழியம்‌” என்றே அழைக்கப்படுகிறது. 


ர தட த ன்‌ 
சுரமண்டலங்கள்‌, தம்புருகள்‌, கைத்தாளங்கள்‌ 
போன்ற ஒரு சில கீதவாத்தியங்களைப்பற்றிச்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது (நாளா 25:18). 
ஏமானின்‌ குமாரர்‌ கொம்பைத்‌. 
தொனிக்கப்பண்ணுகிறார்கள்‌ (நாளா 25:4). 


தாவீதைக்‌ 


கீதவாத்தியக்காரர்‌ 
வாத்தியமாகவோ, 
தாளவாத்தியமாகவோ 


இசைப்பது நரம்பு 


நாமமகிமைக்காகவே வாசிக்கப்படுகிறது. 





f= FTE 
TT 


_ ஏற்பாட்டுக்காலத்து 


கீர்த்தனம்பண்ணவேண்டும்‌. 


“சங்கீதங்களினாலும்‌ 
கீர்த்தனைகளினாலும்‌ ஞானப்பட்டுகளினாலும்‌ 
ஒருவருக்கொருவர்‌ புத்திசொல்லிக்‌ கொண்டு, 
உங்கள்‌ இருதயத்தில்‌ கர்த்தரைப்‌ பாடிக்‌ 
கீர்த்தனம்‌ பண்ணி, நம்முடைய கர்த்தராகிய 
இயேசு கிறிஸ்துவின்‌ நாமத்தினாலே 
எப்பொழுதும்‌ எல்லாவற்றிற்காகவும்‌ 
பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து. தெய்வ 
பயத்தோடே ஒருவருக்கொருவர்‌ 
கீழ்ப்டிந்திருங்கள்‌" (எபே 5:19-21). 


கீதவாத்தியக்காரர்‌ 
ராஜாவுடைய கட்டளைப்‌ 
தீர்க்கதரிசனம்‌. 


எல்லோருமே 
பிரமாணமாய்‌ 
சொல்லுகிறார்கள்‌ 
ரிநாளா 25:2) இவர்கள்‌ அணைவரும்‌ 
ராஜாவுடைய கட்டளைப்‌ பிரமாணமாய்‌, 
கர்த்தருடைய ஆலயத்தில்‌ கீதவாத்தியங்களை 
வாசிக்கிறார்கள்‌ (நாளா 25:6), 


ஆசாப்‌, ஏமான்‌, எத்தன்‌. அதம 
பிதாக்கள்‌ கர்த்தருடைய 
சுரமண்டலங்களை வாசிகள்‌ 
(நாளா 254). அப்போது அவர்களுடைய 
குமாரர்கள்‌, தங்கள்‌ தங்கள்‌ தகப்பன்மார்‌ 
வசத்திலிருக்கிறார்கள்‌ (நாளா 25:2,35). 


ஏமான்‌, ஆசாப்‌, 
தீர்க்கதரிசியாகிய 
ஊழியப்பமிற்சி பெற்றவர்கள்‌. அப்போது 
அவர்கள்‌ சாமுவேலின்‌ பாடசாலையில்‌ 
மாணவர்களாகமிருந்தார்கள்‌. இப்போதோ 
இம்மூவரும்‌ கீதவாத்தியங்களை நேர்த்தியாய்‌ 


வாசிக்கிறார்கள்‌. 


கீதவாத்தியங்களினால்‌ கர்த்தருக்கு, 
இசைக்கருவிகளை வாசித்து ஊழியம்‌: 
செய்வதை தாவீது ஆரம்பித்து வைக்கிறார்‌. 
இந்த ஊழியத்தை சாலொமோன்‌ 
பூரணப்படுத்துகிறார்‌ தீர்க்கதரிசியாகிய 
சாமுவேல்‌ ஆரம்பித்து வைத்த ஊழியத்தை 
தாவீது ராஜா பூரணப்படுத்துகிறார்‌. 


எதுத்தூன்‌ ஆகியோர்‌ 
சாமுவேலின்கீழ்‌ 


ஆசாப்‌, ஏமான்‌, 


இவர்கள்‌ கர்த்தரைப்‌ பாடும்‌ பாட்டுக்களை 
கற்றுக்கொண்ட நிபுணரான சகோதரர்கள்‌. 
இவர்களின்‌ எண்ணிக்கை 288 பேர்‌. 


1 நாணாகமம்‌ - விரிவுரை 
I CHRONICLES - 


COMMENTARY 


தாவீது லேலியரில்‌ 
கர்த்தரை துதிக்கிறவர்களாக. 
நியமனம்பண்ணியிருந்தார்‌ நாளா 23:5) 
4000 பேரோடு 288 பேரை ஒப்பிட்டுப்‌ 
பார்க்கும்போது. இது சொற்ப 
எண்ணிக்கையாயிருக்கிறது. 


4,000 பேரை 


தாவீது நியமனம்பண்ணின. 
கீதவாத்தியக்காரர்‌ இஸ்ரவேல்‌ தேசம்‌ 
எங்கிலும்‌ புறப்பட்டுப்போய்‌ கர்த்தரைத்‌ 
துதித்துப்‌ பாடுகிறார்கள்‌. அவர்கள்‌ சமஸ்த 
இஸ்ரவேல்‌ தேசத்திலும்‌ தாவீது இயற்றின 
சங்கீதங்களை பயபக்தியோடு பாடுகிறார்கள்‌. 


'அன்றியும்‌, கோபமும்‌ 
தர்க்கமுமில்லாமல்‌ பரிசுத்தமான 
கைகளை உயர்த்தி, எல்லா இடங்களிலேயும்‌ 
ஜெபம்பண்ணவேண்டுமென்று விரும்புகிறேன்‌" 
ரிதீமோ 2:8). 


புருஷர்கள்‌. 


கிதவாத்‌ தியக்காரபின்‌ 
வகுப்புகள்‌ 
நாணா 25:8-91. 


1தானா 25:8, அவர்களில்‌ சிறியவனும்‌ 
பெரியவனும்‌, ஆசானும்‌ மாணாக்கனும்‌, 
சரிசமானமாய்‌  முறைவரிசைக்காகச்‌ 
சிட்டுப்போட்டுக்கொண்டார்கள்‌.. 


1தானா 25:9, முதலாவது சீட்டு ஆகாப்‌ 
வம்சமான யோசேப்பின்‌ பேர்வழிக்கும்‌, 
இரண்டாவது கெதலியா, அவன்‌ 
சகோதரர்‌, அவன்‌ குமாரரென்னும்‌ 
பன்னிரண்டு பேர்வழிக்கும்‌, 


தானா 25:10. மூன்றாவது சுக்கூர்‌, 
அவன்‌ குமாரம்‌, 
சகோதரரென்னும்‌ 
பேர்வழிக்கும்‌, 
தானா 25:11. நான்காவது இண்ரி, 
அவன்‌ குமாரர்‌, அவன்‌ 
சகோதரரென்னும்‌ பன்னிரண்டு 
பேர்வழிக்கும்‌, 


1தானா 25:12. ஜத்தாவது நெத்தனியர, 
அவன்‌ குமாரர்‌, அவன்‌ 
சகோதரரென்னும்‌ பன்னிரண்டு. 
பேர்வழிக்கும்‌, 





i= FTE 
TT 


நநானா 25:18. ஆறாவது புக்கியர, 
அவன்‌ குமாரர்‌, அவன்‌ 
சுகோதரரென்னும்‌ 
பேர்வழிக்கும்‌, 
25:14. ஏழாவது 
குமாரர்‌, 
சகோதரரென்னும்‌. 
பேர்வழிக்கும்‌, 


நானா 25:15. எட்டாவது எஷாயா, 
அவன்‌ குமாரர்‌, 
'சகோதரரென்னும்‌ 

பேர்வழிக்கும்‌, 


1நானா 29:16. ஒன்பதாவது மத்தனீயா, 
அவன்‌ குமாரர்‌, 
சுகோதரரென்னும்‌ 

பேர்வழிக்கும்‌, 


நோனா 25:17. பத்தாவது சிமேயா, 
அவன்‌ குமாரம்‌, 
சகோதரரென்னும்‌ 

பேர்வழிக்கும்‌, 


நோனா 25:18, பதினோராவது 
அசாரியேல்‌, அவன்‌ குமாரர்‌, அவன்‌ 
சுகோதரரென்னும்‌ பன்னிரண்டு. 
பேர்வழிக்கும்‌, 

2519. பன்னிரண்டாவது 


அவன்‌ குமாரர்‌, அவன்‌ 
பன்னிரண்டு. 


எசுரேலா, 
அவன்‌ 


பன்னிரண்டு. 


நானா 
அஷாபியா, 
சுகோதரரென்னும்‌ 
பேர்வழிக்கும்‌, 


நோனா 25:90. 
சுபவேல்‌, 
சுகோதரரென்னும்‌ 


பேர்வழிக்கும்‌, 


நோனா 25:91. பதினான்காவது 
மத்தித்தியா, அவன்‌ குமாரர்‌, அவன்‌ 
சகோதரரென்னும்‌ பன்னிரண்டு 
பேர்வழிக்கும்‌, 

25:22.  பதிணைத்தாவதூ 
அவன்‌ குமாரர்‌, அவண்‌ 
பன்னிரண்டு 


பதின்மூன்றாவது 


நோனா 
எரேமோத்‌, 
சகோதரரென்னும்‌ 
பேர்வழிக்கும்‌, 


1 நானாகமம்‌ - விரிவுரை 
I CHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


1தானா 25:28. பதினாறாவது 
அனனியா, அவன்‌ குமாரர்‌, அவன்‌ 
சுகோதரரென்னும்‌ பன்னிரண்டு 
'பேர்வழிக்கும்‌, 


நானா 25:24, பதினேழாவது 
யோஸ்யேக்காஷா, அவன்‌ குமாரர்‌, 
அவன்‌ சகோதரரென்னும்‌ பன்னிரண்டு. 
பேர்வழிக்கும்‌, 


தானா 29:25, பதினெட்டாவது 
ஆனானி, அவன்‌ குமாரர்‌, அவண்‌ 
சகோதரரென்னும்‌ பன்னிரண்டு. 
பேர்வழிக்கும்‌, 


தானா 25:28. பத்தொன்பதாவது 
மலோத்தி, அவன்‌ குமாரர்‌, அவன்‌ 
சுகோதரரென்னும்‌ பன்னிரண்டு. 
பேர்வழிக்கும்‌, 


ந்நானா 25:27. 
யாத்த, அவன்‌ 
சுகோதரரென்னும்‌ 
பேர்வழிக்கும்‌, 


நானா 25:28, 
ஒத்திர்‌, அவன்‌ 
சுகோதரரென்னும்‌ 
பேர்வழிக்கும்‌, 


நதானா 25:29, 
கிதல்தி, அவன்‌ 
சகோதரரென்னும்‌ 
பேர்வழிக்கும்‌, 


நானா 25:30. இருபத்துமுன்‌ றாவது 
மகாசியோத்‌, அவன்‌ குமாரர்‌, அவன்‌ 
சுகோதரரென்னும்‌ பன்னிரண்டு. 
பேர்வழிக்கும்‌, 

1நானா 25:81. இருபத்துநான்காவது 
ரொமத்தியேசர்‌, அவன்‌ குமாரர்‌, அவண்‌ 
சகோதரரென்னும்‌ பன்னிரண்டு. 
பேர்வழிக்கும்‌ விழுந்தது. 


சாப்‌, 


இருபதாவது எலி. 
குமாரர்‌, அவன்‌ 
பன்னிரண்டு. 


இருபத்தோராவது 


இருபத்திரண்டாவது. 
குமாரர்‌, அவன்‌ 
பன்னிரண்டு. 


ஏமான்‌, எதுத்தூன்‌ 
ஆகியோரின்‌ 24 குமாரரைப்பற்றி இந்த. 
அதிகாரத்தின்‌ ஆரம்பத்தில்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. இவர்களில்‌ ஏதான்‌. 
என்பவன்‌ மூன்றாவதாக இருந்தான்‌. 





ழ்‌ நள 
யாய 


“மெராரியின்‌ 
இவர்களுடைய சகோதரர்‌ க 
நிற்பார்கள்‌; அவர்களில்‌ ஏதான்‌ என்பவன்‌ 
கிஷியின்‌ குமாரன்‌: இவன்‌ அப்தியின்‌ 
குமாரன்‌: இலன்‌ மல்லூகின்‌ குமாரன்‌” 
பிநாளா 6:44), 


தாவீது கீதவாத்தியக்காரரின்‌. 
வகுப்புக்களை பகுக்கும்போது, ஏதான்‌ 
மரித்துப்போய்விட்டான்‌. ஏதாமின்‌ 
ஸ்தானத்தில்‌ எதுத்தூன்‌ என்பவனை 
தாவீதும்‌, தேவாலய சேனைகளின்‌ 
பிரபுக்களும்‌ கீதவாத்திய ஊழியத்திற்காக 
பிரித்து வைக்கிறார்கள்‌ 


ஒரு வேளை ஏதாம்‌ என்னும்‌ பெயரும்‌, 
எதுத்தூன்‌ என்னும்‌ பெயரும்‌ ஒரே நபரைக்‌ 
குறிக்கலாம்‌ என்றும்‌ வேதபண்டிதர்கள்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 
ஊழியத்திற்காக 24 
வைக்கப்படுகிறார்கள்‌ 
பெயர்கள்‌ நாளா 
வசனப்பகுதியில்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
இவர்கள்‌ எந்த வரிசையில்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறார்கள்‌ 


தேர்‌ 

செய்யப்பட்டிருக்கிறார்கள்‌ (நாளா 25:8). 
சீட்டுப்போடுவதில்‌ பட்சபாதம்‌ எதுவம்‌ 
காண்பிக்கப்படவில்லை. கீதவாத்தியக்காரர்‌ 
24... வகுப்புகளாக  பிரிக்கப்படுகிறார்கள்‌. 
ஒவ்வொரு வகுப்பிலும்‌ ர்‌ 

இருக்கிறார்கள்‌. 
எல்லோரும்‌ சரிசமானமாய்‌ இருக்கிறார்கள்‌. 


1 நானாகமம்‌ - விரிவுரை 
I CHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY UEUSHERS 


அவர்களில்‌ சிறியவனும்‌, 
ஆசானும்‌, மாணாக்கனும்‌, 
முறைவரிசைக்காகச்‌' 
கொள்கிறார்கள்‌ 


பெரியவனும்‌, 

சரிசமானமாய்‌. 
சீட்டுப்போட்டுக்‌ 
(நாளா 25:8). 


ர்‌ தமக்குச்‌ சித்தமானவர்களை 
த தீர்மானம்பண்ணுகிறார்‌. 
கர்த்தர்‌ அவர்களுடைய வயதிற்கு 
வம்‌ கொடுக்கவில்லை. 
கீதவாத்தியக்காரரின்‌ 'நிறமைக்கே 
முக்கியத்துவம்‌ கொடுக்கப்படுகிறது. சீட்டு 
சிறியவர்களுக்கும்‌ பெரியவர்களுக்கும்‌, 
ஆசானுக்கும்‌ மாணாக்கனுக்கும்‌ 
ஒன்றுபோலவே போடப்படுகிறது. இதில்‌ 
வித்தியாசம்‌ காண்பிக்கப்படவில்லை. 
ஒவ்வொரு வம்சத்திலும்‌ பன்னிரண்டு 
வனக்‌ இருக்கிறார்கள்‌. இவர்களில்‌ 
துதியின்‌ கீதங்களை 
தத்தா, மற்றவர்கள்‌ 
வாசிக்கிறவர்களாகவும்‌ 
இவர்கள்‌ எல்லோருமாகச்‌ 


கதைத்‌ 
அவர்களெல்லோரும்‌ ஒருமனப்பட்டு 


கர்த்தரைத்‌ துதிக்கிறார்கள்‌. 





i= FTE 
TT 


லேலியரின்‌  பணிவிடைகளைப்பற்றி. 
இந்த அதிகாரத்தில்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. நியாயாதிபதிகளின்‌ 
காலத்தில்‌ லேவிகோத்திரத்தார்‌ 
'சொற்பஎண்ணிக்கையுள்ள 
இருந்தார்கள்‌. ஏலி, 
ஆகியோரின்‌. காலம்‌ 
'லேவிகோத்திரத்தார்‌ அதிக 
இல்லாத, சாதாரண கோத்திரத்தாராகவே 
இருந்தார்கள்‌. 
தன்னுடைய ராஜ்யபார 
மார்க்க ராதனையை 
தாவீது ரவேலின்‌ 
லேலியருக்கு முக்கியத்துவம்‌ 
கொடுக்கிறார்‌. இதன்‌ மூலமாக 
லேவிகோத்திரத்தார்‌. எல்லோரும்‌ அதிக 
முக்கியத்துவம்‌ பெறுகிறார்கள்‌. கர்த்தருடைய 
பார்வையில்‌ லேவிகோத்திரத்தார்‌ 
விசேஷமானவர்களாகவம்‌, 
கனமுள்ளவர்களாகவும்‌ இருக்கிறார்கள்‌. 


லேலியரில்‌ வாசல்‌ காக்கிறவர்கள்‌ 
நியமிக்கப்படுகிறார்கள்‌ நாளா 26:1-19), 
லேவியரில்‌ சிலர்‌ தேவனுடைய 
ஆலயத்து பொக்கிஷங்களையும்‌, 
பிரதிஷ்டையாக்கப்பட்ட பொக்கிஷங்களையும்‌ 
விசாரிக்கிறவர்களாயிருக்கிறார்கள்‌ 
ரீநாளா 26;20-28), லேவியரில்‌ மேலும்‌ சிலர்‌ 
தேசகாரியங்களை பார்க்கும்படி 
இஸ்ரவேலின்மேல்‌ விசாரிப்புக்காரராகவும்‌. 
மணியக்காரராகவும்‌ இருக்கிறார்கள்‌ 
பிநாளா 26:29-32). 


உயிர்ப்பிக்கிறார்‌ 
மார்க்கத்தில்‌ 


வாசல்காக்கிறவர்கள்‌ 
1நானா 26:1-19 


நோனா 261. வாசல்காக்கிறவர்களின்‌ 
வகுப்புகனாவன: கோராகியர்‌ 
சுந்ததியான ஆசாயின்‌ புத்திரரிலே. 
கோரேயின்‌ குமாரன்‌ மெஷெலேமியா 
என்பவன்‌, 

நோனா 28:2.  மெஷெலேமியாவின்‌ 
குமாரர்‌, மூத்தவணாகிய சகமியாவும்‌, 


1 நானாகமம்‌ - விரிவுரை 
I CHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


தானா 26:8. எதியாயேல்‌, செபதியா, 
யதனியேல்‌, ஏலாம்‌, யோகனான்‌, எலி. 
யோனாய்‌ என்னும்‌ இரண்டாம்‌ 
மூன்றாம்‌ நான்காம்‌. ஜந்தாம்‌. 
ஆறாம்‌ஏழாம்‌ குமாரரும்‌; 


1தானா 26:4. ஒயேத்‌ஏதோமின்‌ குமாரர்‌, 
மூத்தவனாகிய செமாயாவும்‌, 


நானா 265. யோசபாத்‌, 
சாக்கார்‌, நெதனெயேல்‌, அம்மியேல்‌, 
இசக்கார்‌, பெயுன்தாயி என்னும்‌ 
இரண்டாம்‌ மூன்றாம்‌ நான்காம்‌ ஐந்தாம்‌ 
ஆறாம்‌ ஏழாம்‌ எட்டாம்‌ குமாரருமே; 
தேவன்‌ அவனை ஆசிர்வதித்திருத்தார்‌. 


யோவாக்‌, 


நதானா 28:8, அவன்‌ குமாரனாகிய 
செமாயாவுக்கும்‌ குமாரர்‌ பிறந்து, 
அவர்கன்‌ பராக்கிரமசாலிகளாயிருந்து, 
தங்கன்‌ தகப்பன்‌ குடும்பத்தாரை 
ஆண்டார்கள்‌. 


நோனா 26:7. செமாயாவுக்கு இருந்த 
குமாரர்‌ ஒத்னியும்‌, பலசாலிகளாகிய 
ரெப்பாயேல்‌, ஓயேத்‌, எல்சாபாத்‌, 
என்னும்‌ அவன்‌ சகோதரரும்‌, எலிகூவும்‌ 
செமகியாவுமே. 

நநானா 268. ஓயேத்ஏதோமின்‌ 
புத்திரரும்‌ அவர்கள்‌ குமாரரும்‌ 
அவர்கள்‌ சகோதரருமாகிய 
ஊழியத்திற்குப்‌ பலத்த பராக்கிரமசாலி. 
கனான அவர்கனெல்லாரும்‌ 
அறுபத்திரண்டுபேர்‌. 


நநானா 969. பெஷெலேமியாவின்‌ 
குமாரரும்‌ சகோதரருமான 


யராக்கிரமசாலிகன்‌ பதினெட்டுப்பேர்‌. 


1நானா 28:10. மெராரியின்‌ புத்திரரில்‌ 
ஓசா என்பவனுடைய குமாரர்கள்‌: சிம்ரி 
என்னும்‌ தலைமையானவன்‌; இவன்‌ 
முத்தவனாயிராவிட்டாலும்‌ 

தகப்பன்‌ இவனைத்‌ 

வைத்தான்‌. 

தானா 26:11. இல்க்கியா, தெபலியா, 
சகரியா என்னும்‌ இரண்டாம்‌ மூன்றாம்‌ 
நான்காம்‌ குமாரராணவர்கன்‌; ஓசாவின்‌ 
குமாரரும்‌ சகோதரரும்‌ எல்லாம்‌. 
யதின்மூன்றுபேர்‌. 





i= THEN 
TT 


நநானா 282, 
தலைவரின்கீழ்த்‌ 
சுகோதரருக்கொத்த: 
கர்த்தருடைய 
வாசல்காக்கிறவர்களாய்ச்‌ 
இவர்கள்‌ வகுக்கப்பட்டு, 


1நானா 26:18. தங்கள்‌ பிதாக்களின்‌ 
குடும்பத்தாராகிய 

பெரியவர்களூமாய்‌ 

வாசலுக்கு 
சீட்டுப்போட்டுக்கொண்டார்கள்‌. 


நானா 2844. கீழ்ப்புறத்திற்குச்‌. 
செலேமியாவுக்குச்‌ சீட்டு விழுந்தது; 
விவேகமுன்ன யோசனைக்காரனாகிய 
சுகரியா என்னும்‌ அவன்‌ குமாரனுக்குச்‌ 
சீட்டுப்‌ போட்டபோது, அவன்‌ சீட்டு 
வடபுறத்திற்கென்று விழுந்தது. 


நானா 26:15. ஓபேத்‌ ஏதோமுக்குத்‌ 
தென்‌ புறத்திற்கும்‌, அவன்‌ 
குமாரருக்கும்‌ அசுப்பீம்‌ வீட்டிற்கும்‌, 


1நானா 26:16. சூப்பீமுக்கும்‌, ஓசாவுக்கும்‌ 
மண்போட்டு உயர்த்தப்பட்ட வழியும்‌ 
காவலுக்கு எதிர்காவலும்‌ இருக்கிற 
மேற்புறமான வாசலுக்கும்‌ சீட்டு 
விழுந்தது. 


நீநானா 26:17. கிழக்கே லேவியரான 
ஆறுபேரும்‌, வடக்கே பகலிலே. 
நாலுபேரும்‌, தெற்கே பகலிலே. 
நாலுபேரும்‌, அசுப்பீம்‌ ன்ட்டண்டையில்‌ 
இரண்டிரண்டுபேரும்‌, 


நீநானா 26:18. வெளிப்புறமான வாசல்‌ 
அண்டையில்‌ மேற்கே இருக்கிற 
உயர்த்த வழிக்கு 

வெனிப்புறமான 

இரண்டுபேரும்‌ வைக்கப்பட்டார்கள்‌.. 


காவல்காரரான 
தங்கள்‌ 
முறையாய்க்‌ 
ஆலயத்தில்‌: 
சேவிக்க. 


1நானா 2619. 
புத்திரருக்குள்ளும்‌, 
புத்திரருக்குள்ளும்‌, 
காக்கிறவர்களின்‌. 
இவைகளே. 


கோராகின்‌ 
மெராரியின்‌ 
வாசல்‌. 


வகுப்புகள்‌ 


1 நானாகமம்‌ - விரிவுரை 
I CHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


தாவீது கர்த்தருடைய ஆலயத்திலே 
வாசல்காக்கிறவர்களை நியமிக்கிறார்‌. 
இவர்கள்‌ எல்லோருமே லேலியர்கள்‌. இவர்கள்‌ 
தேவாலயத்தின்‌ வாசல்களை திறப்பது, 
அடைப்பது ஆகிய பணிவிடைகளை 
செய்கிறார்கள்‌. தேவாலயத்திற்குள்ளே 
பிரவேசிக்கிறவர்களை வாசல்‌ காக்கிறவர்கள்‌ 
ஒழுங்குபடுத்துகிறார்கள்‌. அந்நியர்கள்‌, 
அசத்தமானவர்கள்‌, தீட்டானவர்கள்‌, 
ஆகியவர்களை வாசல்காக்கிறவர்கள்‌, 
கர்த்தருடைய ஆலயத்திலே பிரவேசிக்க 
அனுமதிக்கமாட்டார்கள்‌. 
கர்த்தருடைய 
விரோதமாக. சத்துருக்கள்‌ 
ம்‌ வாசல்காக்கிறவர்கள்‌ 
பாதுகாப்பாமிருப்பார்கள்‌. 


ஏற்பாட்டுக்காலத்திலே பரலோக 
ராஜ்யத்தின்‌ திறவுகோல்கள்‌, 
கர்த்தருடைய ஊழியக்காரரிடத்தில்‌ 
ஒப்புவிக்குப்பட்டிருக்கிறது. 


பரலோகராஜ்யத்தின்‌ திறவுகோல்களை 
நான்‌ உனக்குத்‌ தருவேன்‌; பூலோகத்திலே நீ 
கட்டுகிறது எதுவோ அது பானத்தில்‌ 
கட்டப்பட்டிருக்கும்‌, லாகத்திலே. 
நீ... கட்டவிழ்ப்பது க அது 
பரலோகத்திலும்‌ கட்டலிழ்க்கப்பட்ிருக்கும்‌ 
என்றார்‌" (மத்‌ 16:19). 


இயேசுகிறிஸ்துவின்‌ ஊழியக்காரர்கள்‌ 

டைய பிரமாணத்தின்படி 
செயல்படவேண்டும்‌. கர்த்தருடைய 
சித்தத்தின்‌ பிரகாரமாகவே கட்டவேண்டும்‌, 
கட்டவிழ்க்கவேண்டும்‌. அவருடைய 
தெய்வீக பிரமாணத்தின்‌ படியே, 
கர்த்தருடைய ஊழியக்காரர்கள்‌ பரலோக 
ராஜ்யத்தின்‌ கதவுகளை திறக்கவும்‌ 
அடைக்கவும்‌ வேண்டும்‌. 


வாசல்‌ காக்கிறவர்களில்‌: 
பராக்கிரமசாலிகளாயிருக்கிறார்கள்‌. 

அவர்கள்‌ த்திற்கு பலத்த 
பராக்கிரமசாலிகளாகவும்‌ இருக்கிறார்கள்‌. 





i THE 
TT 


“அவன்‌ குமாரனாகிய செமாயாவுக்கும்‌ 
குமாரர்‌ பிறந்து. அவர்கள்‌ பராக்கிரமசாலி 
களாயிருந்து, தங்கள்‌ தகப்பன்‌ குடும்பத்தாரை 
ஆண்டார்கள்‌. செமாயாவுக்கு இருந்த குமாரர்‌ 
ஒத்னியும்‌, பலசாலிகளாகிய நல்லை 
ஒபேத்‌, எல்சாபாத்‌. என்னும்‌ 
சகோதரரும்‌, எலிகூவும்‌ செயகியா மே 
ஒபேத்‌ஏதோமின்‌ புத்திரரும்‌ அவர்கள்‌ 
குமாரரும்‌ அவர்கள்‌ சகோதரருமாகிய 
ஊழியத்திற்குப்‌ பலத்த பராக்கிரமசாலிகளான 
அவர்களெல்லாரும்‌ அறுபத்திரண்டுபேர்‌" 
நாளா 266-8), 


வாசல்காக்கிறவர்களில்‌ ஒருவனாகிய 
சகரியா என்பவன்‌ விவேகமுள்ள 
யோசனைக்காரனாயிருக்கிறான்‌ 
26:14). கர்த்தர்‌ நம்மை 
க்கிறாரே 


தகுதிப்படுத்தவும்‌ செய்கிறார்‌. 


ஒ ஏதோமின்‌ குமாரரைப்பற்றி 
இந்த வசனப்பகுதியில்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
அவருடைய குடும்பத்தில்‌ அறுபத்திரண்டு 
பேர்‌ இருக்கிறார்கள்‌. கர்த்தருடைய பெட்டி 
ஒபேத்‌ ஏதோமின்‌ வீட்டிலிருந்து. அப்போது 
ஒபேத்‌ ஏதோமும்‌ அவருடைய குடும்பத்தாரும்‌ 
பெட்டியை, சந்தோஷமாயும்‌, 
பராமரித்து வந்தார்கள்‌. 
ம்‌. அவருடைய 

குடும்பத்தாரையும்‌ ஆசீர்வதிக்கிறார்‌. 


ஒபேத்‌ஏதோமுக்கு எட்டு குமாரர்‌ 
இருக்கிறார்கள்‌. கர்த்தர்‌ அவர்கள்‌ 
எல்லோரையும்‌ ஆசீர்வதிக்கிறார்‌. 
"ஓபேத்‌ஏதோமின்‌ குமாரர்‌, மூத்தவனாகிய 
செமாயாவும்‌, யோசபாத்‌. யோவாக்‌, சாக்கார்‌, 
நெதனெயேல்‌, அம்மியேல்‌ இசக்கார்‌, 
பெயுள்தாமி என்னும்‌ இரண்டாம்‌ மூன்றாம்‌ 
நான்காம்‌ ஐந்தாம்‌ ஆறாம்‌ ஏழாம்‌ எட்டாம்‌. 
குமாரருமே:: தேவன்‌ அவனை 

ஆசீர்வதித்திருந்தார்‌” [நாளா 26:4,5). 
.. ஓபேத்‌ஏதோமின்‌ குமாருக்கு 
கர்த்தருடைய ஆலயத்திலே விசேஷித்த. 
கொடுக்கப்படுகிறது. அவர்கள்‌ 
கர்த்தருடைய 


வாசல்காக்கிறவர்களாயிருக்கிறார்கள்‌. 


1 நானாகமம்‌ - விரிவுரை 
I CHRONICLES - 


COMMENTARY 


நம்முடைய குடும்பத்திலே கர்த்தருடைய 
பிரமாணத்திற்கு நாம்‌ கீழ்ப்படியும்போது, 
கர்த்தர்‌ நமக்கும்‌ அவருடைய கூடாரத்திலே 
ஊழிய வாய்ப்புக்களைக்‌ கொடுப்பார்‌ 

'தன்‌ சொந்தக்‌ குடும்பத்தை நன்றாய்‌ 
நடத்துகிறவனும்‌, தன்‌ பிள்ளைகளைச்‌ 
சகல நல்லொழுக்கமுள்ளவர்களாகக்‌ 
கீழ்ப்படியப்பண்ணுகிறவனுமாயிருக்கவேண்டும்‌. 
ஒருவன்‌ தன்‌ சொந்தக்‌ குடும்பத்தை நடத்த 
அறியாதிருந்தால்‌, தேவனுடைய சபையை 
எப்படி விசாரிப்பான்‌?” [தீமோ 3:4,5). 


மெராரியின்‌ புத்திரரில்‌, சிம்ரி என்பவன்‌ 
மூத்தவனல்ல. ஆனாலும்‌ இவனுடைய 
தகப்பன்‌ இவனை தலைவனாக வைக்கிறான்‌ 
நாளா 26:10), ஒரு வேளை இவனுடைய 
மூத்த சகோதரன்‌ சரீர பலவீனத்தோடு 
இருந்திருக்கலாம்‌ அல்லது இளைய 
Se சிம்ரி, தன்னுடைய 
சகோதரனைவிட 
பலனை கனி க் தகத்களாம்‌ 


வாசல்காக்கிறவர்கள்‌, கர்த்தருடைய 
ஆ ல எந்தெந்த வாசலைக்‌ 
காவல்காக்கவேண்டும்‌ என்று, 
அவர்கள்‌ தங்களுக்குள்ளே 
சீட்டுப்போட்டுக்கொள்கிறார்கள்‌. இதனால்‌ 
வாசல்காக்கிறவர்கள்‌ ஒவ்வொருவருக்கும்‌, 
தங்களுடைய டை எங்கே 
நடைபெறவேண்டும்‌ என்பது 
தெரிந்திருக்கிறது. அவர்களுக்குள்ளே 
குழப்பம்‌ ஏற்படவில்லை (நாளா 26:13). 


ஆசாரியரைப்‌ 
வாசல்காக்கிறவர்களும்‌ 12 வகுப்புக்களாக 
வகுக்கப்படுகிறார்கள்‌. ஆசாரியர்‌, லேவியர்‌, 
பாடகர்‌ ஆகியோரின்‌  வகுப்புக்களுடைய 
தலைவர்களின்‌ பெயர்கள்‌ வேதாகமத்தில்‌ 
கூறப்பட்டிருப்பது போன்று, 
வாசல்காக்கிறவர்களின்‌  வகுப்புகளுடைய 
தலைவர்களின்‌. பெயர்களும்‌ 
கூறப்பட்டிருக்கிறது (1நாளா 26:1-28). 


போல 


கர்த்தருடைய ஆலயத்திலே ஒவ்வொரு 
வாசலுக்கும்‌ நியமிக்கப்பட்டிருக்கிற, வாசல்‌ 
காக்கிறவர்களைப்பற்றிய விவரம்‌ 
நாளா 2673-19 ஆகிய வசனப்பகுதியில்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. 





f= FTN 
TT 


பொக்கிஷங்களை 
விசாரிக்கிறவர்கள்‌. 
1நானா 26:20-28 


நானா 26:20. மற்ற  லேவியமில்‌ 
அகியா என்பவன்‌ தேவனுடைய 
ஆலயத்துப்‌ பொக்கிஷங்களையும்‌, 
மிரதிஷ்டையாக்கப்பட்ட 

பொருள்களின்‌ பொக்கிஷங்களையும்‌. 


விசாரிக்கிறவனாயிருத்தான்‌. 


நநானா 26:21. லாதானின்‌ குமாரர்‌ 
யாரென்றால்‌, கெர்சோனியனான 
அவனுடைய குமாரரில்‌ தலைமையான 
யிதாக்கனாயிருந்த யெகியேலியும்‌, 


26:22.  யெகியேலியின்‌ 
சேத்தாமும்‌, 
[3 


1நானா 
குமாரராகிய 
சகோதரனாகிய 
இவர்கள்‌ 
ஆலயத்துப்‌ 
விகாரிக்கிறவர்களாயிருத்தார்கள்‌.. 


நநானா 20:28.  அம்ராமீயரிதும்‌, 
இத்சாகாரியரிலும்‌, எப்ரோனியரிலும்‌, 
ஊசியேரியரிலும்‌ சிலர்‌ அப்படியே 
விகாரிக்கிறவர்களாயிருத்தார்கள்‌.. 


1நானா மோசேயின்‌. 
குமாரனாகிய கெர்சோமின்‌. 
சுந்ததியான செபுவேல்‌ பொக்கிஷப்‌ 
பிரதானியாயிருத்தான்‌.. 


26:24. 


நோனா 26:25. எலியேசர்‌ மூலமாய்‌ 
அவனுக்கு இருத்த சகோதரரானவர்கன்‌, 
இவன்‌ குமாரன்‌ ரெகபியாவும்‌, இவன்‌ 
குமாரன்‌ எஷாயாவும்‌, இவன்‌ குமாரன்‌ 
யோராமும்‌, இவன்‌ குமாரன்‌ சிக்கிரியும்‌, 
இவன்‌ குமாரன்‌ செலோமித்துமே.. 


1நானா 96:26. ராஜாவாகிய தாவீதும்‌, 
ஆயிரம்‌ பேருக்கு அதிபதிகளும்‌, 
நாதுபேருக்கு அதிபதிகளூமான 
பிதாக்களின்‌ தலைவரும்‌, 
சேனாபதிகளும்‌ யுத்தத்தில்‌ அகப்பட்ட 
கொள்ளைகளில்‌ எடுத்து, 


1 நானாகமம்‌ - விரிவுரை 
I CHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


1தானா 26:27. கர்த்தருடைய 
ஆலயத்தைப்‌ பரியாலிக்கும்‌ படிக்குப்‌ 
பரிசுத்தம்‌ என்று நேர்த்துகொண்ட 
பொருள்களின்‌ 
பொக்கிஷங்களையெல்லாம்‌ அந்தச்‌ 
செலோமித்தும்‌ அவனுடைய 
சகோதரரும்‌ விசாரித்தார்கள்‌. 


1தானா 26:28, 
ஞானதிருஷ்டிக்காரனாகிய காமுவேலும்‌ 
கீசின்‌ குமாரனாகிய சவுதூம்‌, நேரின்‌ 
குமாரனாகிய அப்னேரும்‌, செருயாவின்‌' 
குமாரனாகிய யேவாபும்‌, அவரவர்‌ 
பரிசுத்தம்‌ என்னு நேர்த்துகொண்ட 
அனைத்தும்‌ செலோமித்தின்‌ 
கையின்கீழும்‌ அவன்‌ சகோதரர்‌ 
கையின்கீழும்‌ இருத்தது. 


கர்த்தருடைய 
சான்‌ பொங்கக்‌ க்க 
இவை தே ஆலயத்துப்‌ 
பொக்கங்களுள்‌.. சேதிஞ்கபயாக்கட்ட 
பொருள்களின்‌ பொக்கிஷங்களுமாகும்‌. 
தாவீது இந்தப்‌ பொக்கிஷங்களை 
பாதுகாப்பதற்கும்‌, விசாரிப்பதற்கும்‌. 
லேவியரை நியமிக்கிறார்‌. 
பொக்கிஷங்களின்‌ எண்ணிக்கையும்‌ 
அளவும்‌ ஏராளமாயிருக்கும்போது அவற்றை 
முறைப்படி பராமரித்து பாதுகாக்கவேண்டும்‌. 
பெரிய வீடுகளிலே திரளான பொக்கிஷம்‌ 
இருக்கும்‌. கர்த்தருடைய ஆலயம்‌ 
மகாபெரியது. ஆலயத்தைப்‌ பராமரிப்பதற்கும்‌, 
ஆலயத்தின்‌ அன்றாட நடபடிகளை 
நடத்துவதற்கும்‌ ஏராளமான பொக்கிஷங்கள்‌ 
வேண்டும்‌. தாவீது கர்த்தருடைய 
ஆலயத்திற்கு திரளான 
பொக்கிஷங்களைக்‌ கொடுத்திருக்கிறார்‌. 
பொக்கிஷங்களை விசாரிப்பதற்கு, 
லேவியரை  விசாரிப்புக்காரராக 


ம்முடைய பரலோக பிதாவின்‌ 
வீட்டிலே ஏராளமான பொக்கிஷங்கள்‌ 
உண்டு. அவையெல்லாம்‌. நமக்கு 
போதுமானவையாகவும்‌ இருக்கும்‌. நம்முடைய 
தேவைக்கு அதிகமாகவும்‌ அங்கே இருக்கும்‌. 
இயேசுகிறிஸ்துவே விசுவாசிகளாகிய நமக்கு 
மெய்யான ஆலயமாயிருக்கிறார்‌. 
அவருக்குள்ளே ஞானமும்‌, அறிவும்‌, 
புத்தியும்‌, ஆராய்ந்து முடியாத 
ஐசுவரியங்களும்‌ இருக்கிறது. 





i FTE 
TT 


கர்த்தருடைய லயத்திலே, 
தேவனுடைய ஆலயத்துப்‌ பொக்கிஷங்களைத்‌ 
தவிர, பிரதிஷ்டையாக்கப்பட்ட பொருள்களின்‌ 
'பொக்கிஷங்களும்‌ இருக்கிறது. இஸ்ரவேலின்‌ 
தேவனாகிய கர்த்தர்‌, தம்முடைய தெய்வீக 
பாதுகாப்பினாலும்‌, பராமரிப்பினாலும்‌ 
தங்களை பாதுகாத்து பராமரிப்பதற்காக, 
இஸ்ரவேலின்‌ ராஜாக்களும்‌, இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாரும்‌, தங்களுடைய பொருட்களை 
கர்த்தருக்கு பிரதிஷ்டைபண்ணுகிறார்கள்‌. 
கர்த்தர்‌ தங்களுக்கு செய்த உதவிகளை 
ng இருதயத்தோடு 
அங்கீகரிக்கிறார்கள்‌. 

இந்த மெல்கிசேதேக்கு 
ராஜாவும்‌, உன்னதமான 
ஆசாரியனுமாயிருந்தான்‌ : 
முறியடித்துவந்த ஆபிரகாமுக்கு 
எதிர்கொண்டுபோய்‌, 
ஆசீர்வதித்தான்‌" (எபி 7). 


சாலேமின்‌ 
தேவனுடைய 
ராஜாக்களை 


இவன்‌ 
அவனை 


“இவன்‌ எவ்வளவு, 
பெரியவனாயிருக்கிறான்‌ பாருங்கள்‌; 
கோத்திரத்தலைவனாகிய ஆபிரகாம்‌ முதலாய்‌ 
கொள்ளையிடப்பட்ட பொருள்களில்‌ 
இவனுக்குத்‌ தசமபாகம்‌ கொடுத்தான்‌" 
(எபி 7:4). 


மோசேயின்‌ காலத்திலே. எதிரி 
தேசத்திற்கு விரோதமாக யுத்தம்பண்ணி, 
அவர்களை மேற்கொண்டு, இஸ்ரவேலின்‌ 
சேனைத்தலைவர்கள்‌. தங்கள்‌ 
கூடாரங்களுக்கு திரும்பி வரும்போது, 
சத்துருக்களின்‌ கொள்ளைப்பொருட்களை 
கொண்டு வருவார்கள்‌. அவற்றை 
கர்த்தருக்கு பரிசுத்தம்‌. என்று 
நேர்த்துகொள்வார்கள்‌. 


“ஆகையால்‌, கர்த்தருடைய சந்நிதியில்‌. 
எங்கள்‌ ஆத்துமாக்களுக்காகப்‌ பாவநிவிர்த்தி 
செய்யும்பொருட்டு, எங்களுக்குக்‌ கிடைத்த 
பொற்பணிகளாகிய 'பாதசரங்களையும்‌ 
அஸ்தகடகங்களையும்‌, மோதிரங்களையும்‌, 
காதணிகளையும்‌, காப்புகளையும்‌ 
கர்த்தருக்குக்‌ காணிக்கையாகக்‌. 
கொண்டுவந்தோம்‌ என்றார்கள்‌” 
(எண்‌ 31:50) 


1 நானாகமம்‌ - விரிவுரை 
I CHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


பரிசுத்தம்‌ என்று நேர்ந்து கொண்ட 
பொக்கிஷங்கள்‌ யுத்தத்தில்‌ அகப்பட்ட 
கொள்ளைப்‌ பொருட்களாகும்‌. சாமுவேல்‌, 
சவுல்‌, அப்னேர்‌, யோவாப்‌, தாவீது ஆகியோர்‌ 
ர்‌ 100 வருஷங்களாக யுத்தத்தில்‌ 
கொள்ளைப்‌ பொருட்கள்‌ 
ஆலயத்தைப்‌ பரிபாலிக்கும்‌. 
பரிசுத்தம்‌ என்று 
நேர்ந்துகொள்ளப்பட்டிருக்கிறது. இவை தவிர, 
மோசேயின்‌ காலத்திலிருந்து சாமுவேலின்‌ 
காலம்‌: வரையிலும்‌: சேகரிக்கப்பட்ட 
பொருட்களும்‌ பரிசுத்தமானவையாகும்‌. 
ரிநாளா 26:27-28). 


1நாளா 26:20-28 ஆகிய வசனங்களில்‌ 
தேவனுடைய ஆலயத்துப்‌ 
பொக்கிஷங்களையும்‌, பிரதிஷ்டையாக்கப்பட்ட 
பொருள்களின்‌ பொக்கிஷங்களையும்‌ 
விசாரிக்கிறவர்களுடைய பெயர்கள்‌ 
கொடுக்கப்பட்டிருக்கிறது. 


மணியக்காரர்‌ 
1நானா 26:29-82 


நதானா 26:29, 
கெனானியாவும்‌. 
குமாரரும்‌ தேசுகாரியங்கனைப்‌ 
பார்க்கும்படி. வைக்கப்பட்டு, 
இஸ்ரவேலின்மேல்‌ விசாரிப்புக்காரரும்‌ 
மணியக்காரருமாயிரு ந்தார்கள்‌. 


இத்சாகாரியரில்‌ 
அவன்‌ 


நநானா 28:30, எப்ரோனியரில்‌ 
அசயியாவும்‌ அவன்‌ சகோதருமாகிய 
ஆயிரத்து எழுநூறு பராக்கிரமகாலிகன்‌ 
யோர்தானுக்கு இப்பாலே மேற்கே 
இருக்கிற இஸ்ரவேலின்‌ மேல்‌ 
கர்த்தருடைய எல்லா ஊழியத்திற்கும்‌ 
ராஜாவின்‌ வேலைக்கும்‌ 
வைக்கப்பட்டார்கள்‌. 


1தானா 28:31. 
எரியாவும்‌ இருந்தான்‌; 
பிதாக்களின்‌ வம்சங்கனான 
எப்ரோனியரில்‌ தலைமையானவன்‌; 
தாவீது அரசாண்ட. நாற்பதாம்‌. 
வருஷத்திலே அவர்கள்‌. 
தேடப்பட்டபோது அவர்களுக்குள்ளே 
கீலேயாத்தேசத்து ஏசேரிலே பராக்கிரம 
வீரர்‌ காணப்பட்டார்கள்‌. 


எப்ரோனியரில்‌ 
அவன்‌ தன்‌ 





i THE 
TT 


நானா 26:3௨  பலசாலிகனாகிய 
அவனுடைய சகோதரர்‌ 
இரண்டாயிரத்து எழுநாது பிரதான 
தலைவராயிருந்தார்கன்‌; அவர்களைத்‌: 
தாவீதுராஜா தேவனுக்கடுத்த சகல்‌ 
காரியத்திற்காகவும்‌, ராஜாவின்‌ 
காரியத்திற்காகவும்‌, குபனியர்மேலும்‌, 
காதியர்மேலும்‌, மனாசேயின்‌. 
பாதிக்கோத்திரத்தின்மேலும்‌ 
வைத்தான்‌. 


தேசகாரியங்கள்‌ என்பது. 
தேவாலயத்து ஆராதனை, ஆலயத்தின்‌ 
பணிவிடைகள்‌ தவிர, தேசத்தின்‌ மற்றக்‌ 
காரியங்களாகும்‌ (1நாளா 26:29). 

கர்த்தருடைய தெய்வீக 
பிரமாணத்தின்படியே. நியாயாதிபதிகள்‌ 
நியமிக்கப்படுகிறார்கள்‌. ஜனங்கள்‌ மத்தியில்‌ 
அமைதியும்‌ சமாதானமும்‌ இருக்கவேண்டும்‌. 
அப்போதுதான்‌ சபையின்‌ 
வளர்ச்சி பெறும்‌. இஸ்ரவேல்‌ 
ராஜ்யபாரம்பண்ணுவதற்கு 
அபிஷேகம்பண்ணப்பட்டிருக்கிறார்‌. 
ராஜாவுக்கு கீழே உதவி செய்ய பிரபுக்களும்‌ 
மூப்பர்களும்‌ இருக்கிறார்கள்‌. இவர்கள்‌ 
இஸ்ரவேலின்‌ பன்னிரண்டு கோத்திரங்களை 
சேர்ந்தவர்கள்‌. 

தாவீது இஸ்ரவேலின்‌ 
விசாரிப்புக்காரராகவும்‌, மணியக்காரராகவும்‌ 
லேவியரை நியமிக்கிறார்‌. 
மூப்பர்களும்‌ இருந்தாலும்‌, 
புத்திரரை விசாரிப்பதற்கு 
நியமிக்கப்படுகிறார்கள்‌. ஜனங்களை ஆளுகை 
செய்கிறவர்கள்‌ கர்த்தருடைய 
பிரமாணத்தின்படி ஆளுகை செய்யவேண்டும்‌. 


அறிந்திருக்கிறார்கள்‌. ஆகையினால்‌ தாவீது 
லேவியரில்‌ சிலரை இஸ்ரவேலின்மேல்‌ 
விசாரிப்புக்காரராகவும்‌, மணியக்காரராகவும்‌ 
நியமிக்கிறார்‌ தேசகாரியங்களைப்‌ 
பார்க்கும்படி வைக்கப்படுகிறார்கள்‌. 


1 நாணாகமம்‌ - விரிவுரை 
I CHRONICLES - 


COMMENTARY 


இஸ்ரவேலின்மேல்‌ 
விசாரிப்புக்காரராகவும்‌ மணியக்காரராகவும்‌ 
வைக்கப்படுகிற லேவியருக்கு, கர்த்தருடைய 
ஆலயத்திலே. பணிவிடை 
கொடுக்கப்படவில்லை. இவர்கள்‌ 
தேவனுடைய ஆலயத்திலே 
வாசல்காக்கிறவர்களோ அல்லது கர்த்தரைத்‌ 
துதித்துப்பாடும்‌ கீதவாத்தியக்காரரோ அல்ல. 
இவர்களுக்கு தேவாலயத்திலே பணிவிடை 
இல்லாததினால்‌, தேசகாரியங்களை 
பார்க்கும்படிக்கு இவர்கள்‌ இஸ்ரவேலின்மேல்‌ 
விசாரிப்புக்காரராகவும்‌ மணியக்காரராகவும்‌ 
நியமிக்கப்படுகிறார்கள்‌. 

மணியக்காரர்‌ 

கர்த்தருடைய எல்லா 
ராஜாவின்‌ 
வைக்கப்பட்டிருக்கிறார்கள்‌ ("நாளா 26:30) 
மணியக்காரரரை 
காரியத்திற்காகவும்‌, 
காரியத்திற்காகவும்‌ 


மணியக்காரராயும்‌ 

தேசக்காரியங்களைப்‌ 

கொள்கிறார்கள்‌. அத்தோடு 

மத்தியிலே, தேவாலயத்தோடு தொடர்புடைய 

காரியங்களையும்‌ விசாரிக்கிறார்கள்‌. 

இஸ்ரவேல்‌ புத்திரா கர்த்தருக்கு 

தசமபாகங்களை செலுத்தவேண்டும்‌. 

ராஜாவுக்கு வரிகளை கொடுக்கவேண்டும்‌. 

இவற்றை வசூலிப்பது மணியக்காரரின்‌ 

வேலை. 
இஸ்ரவேல்‌. 

விரோதமாகப்‌ 

மணியக்காரர்‌ 


புத்திரர்‌ கர்த்தருக்கு 
பாவம்‌ செய்யும்போது, 
அவர்களுடைய தப்பிதங்களை 
விசாரித்து அவர்களுக்கு தண்டனை 
கொடுப்பார்கள்‌. அதுபோலவே 
ராஜாசனத்திற்கு விரோதமாக தவறு 
ம்‌, இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
சமாதானத்தை 
குலைத்துப்போடுகிறவர்களையும்‌ 
மணியக்காரர்கள்‌ விசாரித்து அவர்களுக்கு 
தண்டனை கொடுப்பார்கள்‌. 





ழ்‌ நவள 
யாய 


இஸ்ரவேல்‌ 

விக்கிரகாராதனைக்கு 

இஸ்ரவேல்‌ புத்திரரில்‌ 
விக்கிரகாராதனைக்காரராயிருந்தால்‌, 
மணியக்காரர்‌ அவர்களைக்‌ கண்டுபிடித்து. 
அவர்களுடைய குற்றங்களை விசாரித்து. 
அவர்களைத்‌ தண்டிப்பார்கள்‌. 
நியாயலிசாரணை எல்லாமே கர்த்தருடைய 
பிரமாணத்திற்குட்பட்டு நடைபெறும்‌. 


யோர்தானுக்கு 


யாராவது. 


மேற்குப்‌ பகுதியில்‌: 
1700 பேரும்‌, கிழக்குப்‌ பகுதியில்‌ 
2700 பேரும்‌ விசாரிப்புக்காரரும்‌ 
மணியக்காரருமாயிருக்கிறார்கள்‌ 
நாளா 26:29-32), 


இஸ்ரவேலின்‌ மற்ற கோத்திரங்களிலே. 
நியமிக்கப்பட்டிருக்கிற  மணியக்காரரைவிட, 


இஸ்ரவேலின்‌ இரண்டரைக்‌ கோத்திரத்தார்‌ 
குடியிருக்கிறார்கள்‌. 


1 நாளாகமம்‌ - விரிவுரை 
I CHRONICLES - 


QODNENS 


COMMENTARY PUBLISHERS 


ப்புறத்திலே 
அகக்‌ வேலின்‌ ன்பம்‌ 
கோத்திரத்தாரும்‌, எருசலேமைவிட்டு. 
தூரத்திலே இருக்கிறார்கள்‌. மேலும்‌ 
இவர்களுடைய... தேசத்தைச்‌... சுறறிும்‌ 
அந்நிய தேசத்தார்‌ குடியிருக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ எல்லோரும்‌ 
விக்கிரகாராதனைக்காரர்கள்‌. புறஜாதியாரின்‌ 
விக்கிரகாராதனை, 
இரண்டரைக்‌ கோத்திரத்தார்‌ 
பிரவேசித்து, 
தடுப்பதற்கும்‌, 
கண்காணிப்பதற்கும்‌ அதிக 
எண்ணிக்கையில்‌ விசாரிப்புக்காரரும்‌. 


மணியக்காரரும்‌ நியமிக்கப்படுகிறார்கள்‌. 





i= FTE 
TT 


தேவாலயத்தின்‌ 
செய்வதற்கு லேலியரை 
அதன்‌ பின்பு 
பணிபுரிவதற்கு 
நியமிக்கிறார்‌. இவர்கள்‌ 
ஒவ்வொரு மாதமும்‌ ராஜாவை 
சேலிக்கிறதற்கு வரிசைப்படி 
நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள்‌ நாளா 2731-15). 


தாவீது 
பணிவிடைகளை 
நியமிக்கிறார்‌ 
இராணுவத்திலே 


சேர்வைக்காரரை 


கோத்திரங்களுக்கு 
தலைவராகயிருக்கிறவர்களின்‌ பெயர்கள்‌ 
இந்தவசனப்பகுதியில்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
நாளா 27116-24), ராஜாவுடைய 
பொக்கிஷங்களின்மேல்‌ 
விசாரிப்புக்காரராமிருக்கிறவர்கள்‌ 

நாளா 27:25-34). 


சேர்வைக்காரர்‌ 
நாளா 27:1-15 


1நானா 27:1. தங்கள்‌ இலக்கத்தின்‌ படி. 
இருக்கிற இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
வம்சங்களின்‌ தலைவரும்‌, 
ஆயிரத்துக்குச்‌. சேர்வைக்காரரும்‌, 
நூற்றிற்குச்‌ சேர்வைக்காரரும்‌ 
இவர்களுடைய தலைவரும்‌. 
வைக்கப்பட்டிருந்தார்கள்‌; இவர்கள்‌ 
வருஷத்திலுண்டான 
மாதங்களிலெல்லாம்‌ மாதத்திற்கு மாதம்‌ 
ராஜாவைச்‌. சேவிக்கிறதற்கு, 
வகுக்கப்பட்ட 

வரிசைகளின்‌ படியெல்லாம்‌ மாறிமாறி 
வருவார்கள்‌; ஒவ்வொரு வகுப்பில்‌ 
இருபத்துநாலாயிரம்பேர்‌ இருந்தார்கள்‌. 
1நானா 27:2. முதலாவது மாதத்துக்கு. 
முதல்‌ வகுப்பின்மேல்‌ சப்தியேலின்‌ 
குமாரன்‌ யாஷொபெயாம்‌ இருந்தான்‌; 
அவன்‌ வகுப்பில்‌ 
இருபத்துநாலாயிரம்பேர்‌ இருத்தார்கள்‌. 


1 நானாகமம்‌ - விரிவுரை 
I CHRONICLES - 


(16% 


COMMENTARY UEUSHERS 


நதானா 27:3. அவன்‌ பேரேசின்‌. 
சத்ததியாரில்‌ சகல சேனாபதிகவின்‌ 
தலைவனாயிருந்து முதல்‌ மாதம்‌ 
விசாரித்தான்‌. 


1தானா இரண்டாவது 
மாதத்தின்‌ வகுப்பின்மேல்‌ 
அகோகியனான தோதாமி இருந்தான்‌; 
அவன்‌: வகுப்பிலே மிக்லோத்‌ 
தனகர்த்தனாயிருத்தான்‌; அவன்‌ 
வகுப்பிலே  இருபத்துநாலாயிரம்யேர்‌ 
இருத்தார்கன்‌.. 


1தானா 27:5, மூன்றாவது மாதத்தின்‌ 
முன்றாம்‌ சேனாபதி யோய்தாவின்‌ 
குமாரனாகிய பெனாயா என்னும்‌ 
தலைமையான பிரதானி$ அவன்‌ 
வகுப்பில்‌  இருபத்துநாரையிரம்பேர்‌ 
இருந்தார்கள்‌. 


நநானா 27:8. இந்தப்‌ பெனாயா அந்த 
முப்பது பராக்கிரமசாலிகளில்‌ ஒருவனும்‌ 
அந்த முப்பது பேர்கவின்‌: 
'தலைவனுமாயிருத்தான்‌; அவனுடைய 
வகுப்பை அவன்‌ குமாரனாகிய 
அமிசபாத்‌ விசாரித்தான்‌. 


27:4. 


1நானா 27:7. நாலாவது மாதத்தின்‌ 
நாலாம்‌ சேனாபதி  யோவாயின்‌ 
சகோதரனாகிய ஆசகேலும்‌, 
அவனுக்குப்பின்பு அவன்‌ குமாரன்‌ 
செய்தியாவுமே அவன்‌ வகுப்பில்‌ 
இருபத்துநாலாயிரம்பேர்‌ இருந்தார்கள்‌. 


1நானா 27:8. ஐந்தாவது மாதத்தின்‌ 
ஐந்தாம்‌ சேனாபதி இஸ்ராகியனான 
சம்கூத்‌ என்பவன்‌; அவண்‌ வகுப்பில்‌ 
இருபத்துநாலாயிரம்‌ பேர்‌ 
இருந்தார்கள்‌. 


நீநானா 27:9. ஆறாவது மாதத்தின்‌ 
ஆறாம்‌ சேனாபதி இக்கேசின்‌ குமாரன்‌: 
ஈரா என்னும்‌ தெக்கோவியன்‌; அவண்‌: 
வகுப்பில்‌ இருபத்துநாலாயிரம்பேர்‌ 
இருத்தார்கள்‌. 


நோனா 27:10. ஏழாவது மாதத்தின்‌ 
ம சேனாபதி எப்பிராயிம்‌ 





i FTE 
TT 


நானா 27:11. 
எட்டாம்‌ 


எட்டாவது மாதத்தின்‌ 
சேனாபதி சாரரியமில்‌ 
ஒருவனாகிய சியெக்காயி என்னும்‌: 
ஊஷாத்தியன்‌; அவன்‌ வகுப்பில்‌ 
இருபத்துநாலாயிரம்யேர்‌ இருத்தார்கள்‌.. 


1நானா 27:12. ஒன்பதாவது மாதத்தின்‌: 
ஒன்பதாம்‌ சேனாபதி பென்யமீனரில்‌: 
அபியேசர்‌ என்னும்‌ ஆனதோத்தான்‌; 
அவன்‌ வகுப்பில்‌ 


இருபத்துநாலாயிரம்பேர்‌ இருத்தார்கன்‌. 


நீநானா 27418. பத்தாவது மாதத்தின்‌: 
பத்தாம்‌ சேனாபதி சாரியரில்‌ 
ஒருவனாகிய  மக்ராயி என்னும்‌: 
நெத்தோபாத்தியன்‌; அவன்‌ வகுப்பில்‌: 


இருபத்துநாலாயிரம்பேர்‌ இருந்தார்கள்‌. 


ரப. பதினோராவது 
பதினோராம்‌ சேனாபதி 
புத்திரரில்‌ பெனாயா 
பிரத்தோனியன்‌; அவன்‌ 
இருபத்துநாலாயிரம்பேர்‌ 


1தானா 
மாதத்தின்‌ 
எப்பிராயிம்‌ 
என்னும்‌ 
வகுப்பில்‌ 
இருந்தார்கள்‌. 


நோனா 2715. பன்னிரண்டாவது 
மாதத்தின்‌ பன்னிரண்டாம்‌ சேனாபதி 
ஒத்னியேல்‌ சந்ததியான எல்தாயி 
என்னும்‌ நெத்தோபாத்தியன்‌; அவன்‌ 
வகுப்பில்‌ இருபத்து நாலாயிரம்பேர்‌ 
இருந்தார்கள்‌. 


தாவீது 
இராணுவ 
பண்ணுகிறார்‌. 


இஸ்ரவேல்‌ தேசத்தின்‌ 
சேர்வைக்காரை திட்டம்‌ 
தாவீது ஒரு யுத்த மனுஷர்‌. 
பராக்கிரமசாலி. இஸ்ரவேல்‌ 
சேர்வைக்காரர்‌ எப்போதுமே. 
ஆயத்தமாயிருக்கவேண்டும்‌ என்பது தாவீதின்‌ 
திட்டம்‌. தேவைப்படும்போது சேர்வைக்காரரை 
அழைத்துக்கொள்ள முடியாது. 
இராணுவவீரர்கள்‌ பயிற்சி 
பெற்றவர்களாகவும்‌, தொடர்ந்து பயிற்சி 
பெறுகிறவர்களாகவும்‌ இருக்கவேண்டும்‌. 


சத்தின்‌ சேனையிலிருக்கிறவர்கள்‌ 
சத்துருக்களுக்கு விரோதமாக யுத்தம்பண்ண 
எப்போதும்‌ ஆயத்தமாயிருக்கவேண்டும்‌. 
அவர்கள்‌ இஸ்ரவேல்‌ தேசத்தின்‌ உள்நாட்டு 
பாதுகாப்பை உறுதிபண்ணும்‌ வண்ணமாக, 
வேண்டும்‌. 

சேர்வைக்காரர்களை 


1 நானாகமம்‌ - விரிவுரை 
I CHRONICLES - 


COMMENTARY 


சேர்வைக்காரர்கள்‌ 
இலக்கத்தின்பி இருக்கிற இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கு வம்சங்களின்‌ தலைவரும்‌, 
ஆயிரத்துக்குச்‌ சேர்வைக்காரரும்‌, நூற்றிற்குச்‌ 
சேர்வைக்காரரும்‌ இவர்களுடைய தலைவரும்‌ 
வைக்கப்பட்டிருக்கிறார்கள்‌ (நாளா 27:1) 


தங்கள்‌ 


தாவீது தன்னுடைய சேர்வைக்காரரை 
பன்னிரண்டு வகுப்புகளாகப்‌ பிரிக்கிறார்‌. 
ஒவ்வொரு வகுப்பிலுள்ள சேர்வைக்காரரும்‌, 
ஒவ்வொரு மாதம்‌ ராஜாவை சேவிப்பார்கள்‌. 
ராஜாவை சேவிப்பதற்கு 24,000 
சேர்வைக்காரர்‌ என்பது போதுமானது. 
இஸ்ரவேல்‌. தேசத்திலுள்ள 
சேர்வைக்காரர்களின்‌ மொத்த எண்ணிக்கை 
288,000 பேர்‌. இஸ்ரவேல்‌ தேசத்திலே 
ஆழும்‌ ஏந்தி வவ ற்‌ 


பகுதியினர்‌ 
செக்கக்வாளாலில்‌ ககன்கள்‌ 


ஸ்ரவேலின்‌ சேர்வைக்காரராகிய, 


288,000 பேரும்‌ பன்னிரண்டு வகுப்புகளாக 


பிரிக்கப்பட்டிருக்கிறார்கள்‌. 
மாதத்திற்கும்‌ ஒரு வகுப்பு 
வீதத்தில்‌ இவர்கள்‌ 
பிரிவாக வகுக்கப்பட்டிருக்கிறார்கள்‌ 
ஒவ்வொரு வகுப்புக்கும்‌ வம்சங்களின்‌ 
தலைவரும்‌, ஆயிரத்திற்கு சேர்வைக்காரரும்‌, 
நூற்றுக்கு சேர்வைக்காரரும்‌. 
தலைவர்களாயிருக்கிறார்கள்‌. 

தாவீதின்‌ பராக்கிரமசாலிகளைப்பற்றிய 
அட்டவணையில்‌, இவர்களுடைய பெயர்கள்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. சோமு 23; 
1நாளா 11 ஆகிய அதிகாரங்கள்‌). 


ஒவ்வொரு 
என்னும்‌ 


பன்னிரண்டு 


மூன்றாவது மாதத்தின்‌ மூன்றாவது 
பெனாயா என்பவன்‌ 
பிரதானி என்று 

நாளா 2735) 
தலைமைய! என்னும்‌ 
வார்த்தையானது, மூலஎபிரெய பாஷையிலே, 
தலைமையான ஆசாரியர்‌ என்று 
பொருள்படுமாறு சொல்லப்பட்டிருக்கிறது. 
பெனாயா தலைமையான பிரதானியாகவும்‌, 
தலைமையான ஆசாரியராகவும்‌ இருக்கிறார்‌. 





i= THE 
TT 


தேசத்தில்‌ யுத்தமில்லாதிருக்கும்போது, 
தலைமையான பிரதானியாக இருக்கிற 
பெனாயா, தலைமையான ஆசாரியராக 
தேவாலயத்திலே பணிவிடை செய்வார்‌ 
தாவீதின்‌ குமாரனாகிய சாலொமோனுடைய 
காலத்தில்‌, இஸ்ரவேல்‌ தேசத்தில்‌ யுத்தம்‌ 
நடைபெறாமல்‌ 

இக்காலத்தில்‌ 

ஆசாரியராக ஊழியம்‌ செய்கிறார்‌ 


ராஜாவைச்‌ சேலிப்பதற்காக 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 12 வகுப்புக்களாக 
வகுக்கப்‌ பட்டிருக்கிறார்கள்‌. ஒவ்வொரு 
வகுப்பிலும்‌ 24,000 பேர்‌ இருக்கிறார்கள்‌. 
ஆக மொத்தம்‌ 288,000 பேர்‌ ராஜாவைச்‌ 
சேவிக்கிறதற்காக வகுக்கப்பட்டிுக்கிறார்கள்‌ 
இவர்கள்‌ தங்களுக்கு நியமிக்கப்பட்ட 
மாதத்தில்‌ தங்களுக்கு வகுக்கப்பட்ட 
வரிசையின்படி ராஜாவைச்‌ சேவிக்க மாறிமாறி 
வருவார்கள்‌. 


தாவீது 


சேர்லைக்காரர்கள்‌ 
பன்னிரண்டு 
வகுக்கப்பட்டிருக்கிறார்கள்‌. 
வருமாறு: 


மாதவகுப்புகளாக 
அதன்‌ விவரம்‌ 


லாம்‌ மாதம்‌ 
ரீநாளா 27:2- 3) 


யாஷொபெயாம்‌ 


இரண்டாம்‌. 
நாளா 27:4) 


மாதம்‌ - தோதாமி 


மூன்றாம்‌ மாதம்‌ - பெனாயா 


நாளா 27:5-6) 


நான்காம்‌ 
நாளா 27:7) 


மாதம்‌ - ஆசகேல்‌ 


5. ஐந்தாம்‌ மாதம்‌ - சம்கூத்‌ நாளா 27:8) 
ஆறாம்‌ மாதம்‌ - ஈரா (நாளா 27:9) 
ஏழாம்‌ மாதம்‌ - ஏலேஸ்‌ (நாளா 27:10) 


எட்டாம்‌ மாதம்‌ - சிபெக்காயி 


நாளா 27:1) 


£ம்‌ மாதம்‌ - 


£ன்பத। அபியேசர்‌ 
(நாளா 27:12) 


1 நானாகமம்‌ - விரிவுரை 
I CHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


10. பத்தாம்‌ மாதம்‌ - மக்ராயி 
2713 


நாளா 


பதினொறாம்‌ மாதம்‌ - பெனாயா 


நாளா 27:14) 


12. பன்னிரண்டாம்‌ மாதம்‌ - 
நாளா 27:15) 


எல்தாயி 


கோத்திரங்களுக்குத்‌ 
தலைவர்கள்‌ 
1நானா 27:16-22 


1தானா 2718. இஸ்ரவேல்‌ 
கோத்திரங்களுக்குத்‌ தலைவர்கள்‌: 
குபனியருக்குத்‌ தலைவன்‌ சிக்கிரியின்‌: 
குமாரன்‌ எலியேசர்‌; சிமியோனியருக்கு 
மாக்காவின்‌ குமாரன்‌ செப்பத்தியா. 


1தானா 2707. லேவியருக்கு 
கேழுவேலின்‌ குமாரன்‌ அஷாபியா; 
ஆரோன்‌ சந்ததிக்குச்‌ சாதோக்‌. 


1தானா 27:18. வூதாவுக்குத்‌ தாவீதின்‌ 
சகோதரரில்‌ ஒருவனாகிய  எலிகூ; 
இசக்காரருக்கு மிகாவேலின்‌ குமாரன்‌ 
ஓ 


நோனா 2719. செயுலோனுக்கு. 
ஒப்தியாவின்‌ குமாரன்‌  இணஸ்மாயா: 
நப்தலிக்கு அஸ்ரியேலின்‌ குமாரன்‌: 
எரிமோத்‌. 


நாளா 27:20. எப்பிராயிம்‌ புத்திரருக்கு 
அசசியாவின்‌ குமாரன்‌ ஓசெயரு 
மனாசேயின்‌ பாதிக்கோத்திரத்திற்குப்‌ 
பெதாயாவின்‌ குமாரன்‌ யோவேல்‌. 
நானா 2721. கீலேயாத்திதூன்ன 
மனாசேயின்‌ பாதிக்கோத்திரத்திற்குச்‌ 
சகரியாவின்‌ குமாரன்‌ இத்தேரு 
பென்யமீனுக்கு அப்னேரின்‌ குமாரன்‌ 
யாசியேல்‌. 


நீதானா 27:22. தாணுக்கு எரோகாமின்‌' 
குமாரன்‌ அசாரியேல்‌; 'இவர்கன்‌ 
"இஸ்ரவேல்‌. கோத்திரங்களுக்குத்‌ 
தலைவராயிருத்தார்கள்‌. 





i= FTE 
TT 
இஸ்ரவேலின்‌ கோத்திரங்களுக்கு 

'தலைவர்களைப்பற்றிய விவரம்‌ இந்த 
வசனப்பகுதியில்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
அவர்களின்‌ விவரம்‌ வருமாறு 

1. ரூபனியர்‌ - எலியேசர்‌ (நாளா 27:16) 

2. சிமியோனியர்‌ - செப்பத்தியா 

3. லேவியர்‌ - அஷாபியா (நாளா 277) 

4. ஆரோனியர்‌ - சாதோக்‌ 

5, யூதா - எலிகூ (நாளா 27:18) 

6. இசக்கார்‌ - ஒம்ரி 

7. செபுலோன்‌ - இஸ்மாயா (நாளா 27:19) 

8, நப்தலி - எரிமோத்‌ 

9, எப்பிராயீம்‌ - ஓசெயா நாளா 27:20) 


10. மனாசே (பாதிக்‌ கோத்திரத்தார்‌! - 
யோவேல்‌ நாளா 27:20) 


ரீ. மனாசே (பாதிக்‌ கோத்திரத்தார்‌) - 
இத்தோ (நாளா 27:21) 


12. பென்யமீன்‌ - யாசியேல்‌ 
13. தாண்‌ - அசாரியேல்‌ நாளா 27:22) 


இந்த அட்டவணையில்‌ லேவியரும்‌, 
ஆரோனியரும்‌  சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள்‌. 
ஆனால்‌ காத்‌ கோத்திரத்தாரும்‌, ஆசேர்‌ 
கோத்திரத்தாரும்‌ இதில்‌ சேர்க்கப்படவில்லை. 
இதற்கான காரணம்‌ கொடுக்கப்படவில்லை. 
மோசேயின்‌ காலத்தில்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ வனாந்தரத்தில்‌. 
பிரயாணம்பண்ணினார்கள்‌. அப்போ 
இஸ்ரவேலின்‌ கோத்திரத்தார்‌ 
பிரிக்கப்பட்டார்களோ 
இப்போது தாவீதின்‌ 
பிரிக்கப்பட்டிருக்கிறார்கள்‌. 
ஒவ்வொரு கோத்திரத்ிற்கும 
இருக்கிறார்கள்‌. இந்தத்‌ 
யுத்தக்காலத்திலே 
சேர்வைக்காரராகவும்‌ 
யுத்தமில்லாமல்‌ 'சமாதானமாயிருக்கும்‌ 
காலத்திலே, கோத்திரத்தலைவர்கள்‌ 
நியாயாதிபதிகளாக பணிபுரிந்து, வழக்குகளை 
நியாயம்‌ விசாரிப்பார்கள்‌. 


1 நாணாகமம்‌ - விரிவுரை 
I CHRONICLES - 


QOODNENS 
PUBLISHERS 


COMMENTARY 


ராஜாவாயிருக்கிறார்‌. 

காலத்திலே இஸ்ரவேல்‌ 

புத்திரருக்கு ராஜா இல்லை. அக்காலத்தில்‌ 

கோத்திரத்தலைவர்களுக்கு, பொறுப்பும்‌ 

அதிகாரமும்‌ அதிகமாயிருந்தது. இப்போது, 

இஸ்ரவேலுக்கு ராஜாயிருப்பதினால்‌, 

கோத்திரத்தலைவர்களின்‌. பொறுப்பும்‌ 
அதிகாரமும்‌ குறைந்துபோயிற்று. 


தாவீது சமஸ்த இஸ்ரவேலுக்கும்‌ 
ராஜாவாயிருந்தாலும்‌, இஸ்ரவேலின்‌ 
கோத்திரத்தார்‌ எல்லோரும்‌, பல 
விஷயங்களில்‌, மற்ற கோத்திரத்தாரோடு 
ஒந்துப்போகாமல்‌ 
செயல்படுகிறார்கள்‌. 
கோத்திரத்திற்கும்‌ 
அவசியமாயிற்று. 


இதனால்‌ 


தலைவர்கள்‌ இருப்பது, 


இஸ்ரவேலின்‌ இலக்கம்‌ 
நாணா 27:28,24 


1தானா இஸ்ரவேலை 
வானத்தின்‌ நட்சத்திரங்கள்‌. 
அத்தனையாய்ப்‌ பெருகப்பண்ணுவேன்‌. 
என்று கர்த்தர்‌ சொல்லியிருந்தபடியால்‌, 
தாவீது இருபது வயதுமுதல்‌ அதற்குக்‌ 
கீழ்ப்பட்டவர்களின்‌' இலக்கத்தைத்‌ 
 தொகையேற்றவில்லை. 


27:28. 


நோனா 27:24. செருயாவின்‌ குமாரன்‌ 
யோவாப்‌ எண்ணத்துவக்கியும்‌ 
முடிக்காதே போனான்‌; அதற்காக 
இஸ்ரவேலின்‌ மேல்‌ கடுங்கோபம்‌ 
வந்தது; ஆதலால்‌ அந்தத்‌ தொகை 
தாவீதுராஜாவின்‌ நானாகமக்‌ கணக்கிலே. 
ஏறவில்லை. 


தாவீது இருபது வயதுமுதல்‌ அதற்குக்‌ 
கீழ்ப்பட்டவர்களின்‌ 'இலக்கத்தைத்‌ 
'தொகையேற்றவில்லை.. சேனையில்‌. 
பணிபுரிவதற்குக்‌ குறைந்தபட்சம்‌ 20 வயதாக. 
இருக்க வேண்டும்‌. அதற்குக்‌ கீழ்ப்பட்டவர்கள்‌ 
எண்ணித்‌. 'தொகையேற்றப்படவில்லை. 
நாளா. இஸ்ரவேல்‌ புத்திரரை 
எண்ணித்‌. 'தொகையேற்றுமாறு 
சாத்தான்‌ தாவீதின்‌ மனதில்‌ ஏவினான்‌. 
நாளா 21) இதனால்‌ உண்டான வாதையில்‌ 
'ஏராளமானபேர்‌ மாண்டுபோனார்கள்‌. 


23:27). 





i FTE 
TT 


ற்கரை மணலைப்போல, வானத்து 
நட்சத்திரங்களைப்போல எண்ண 
முடியாதவர்களாக இருப்பார்கள்‌. இஸ்ரவேல்‌ 
ஜனத்தைத்‌ தாவீது எண்ண முயற்சி 
பண்ணியது கர்த்தருக்குக்‌ கோபத்தை 
உண்டாக்கிற்று. தாம்‌ கொடுத்த 
வாக்குத்தத்தத்தை கர்த்தர்‌ நிறைவேற்ற 
வல்லவரா என்று தாவீது சந்தேகப்பட்டிருக்க 
வேண்டும்‌. அல்லது வருங்கால வெற்றிகளில்‌ 
கர்த்தருடைய உதவி தனக்கு தொடர்ந்து 
என்று தாவீதின்‌ உள்ளத்தில்‌ 
ம்‌ ஏற்பட்டிருக்க வேண்டும்‌. 
தாவீதுக்கும்‌ இஸ்ரவேல்‌ 

புத்திரருக்கும்‌ வாதை உண்டாயிற்று. 


தாவிதூராஜாவின்‌ 
விசாரிப்புக்காரர்கன்‌ 
நாளா 27:25-81 


நோனா 27:25. ராஜாவுடைய 
பொக்கிஷங்களின்‌ மேல்‌ ஆதியேலின்‌ 
குமாரன்‌ அஸ்மாவேத்தும்‌, 
பட்டணங்கவிலும்‌, கிராமங்களிலும்‌ 
துருக்கங்கவிலுமுன்ன நிலத்தின்‌ 
வருமான பண்டகசாலைகளின் மேல்‌ 
உசியாவின்‌ குமாரன்‌ யோனத்தானும்‌, 
நோனா 27:28. நிலத்தைப்‌ 
பயிரிட, 'வயல்வெவியின்‌' 
வேலைசெய்கிறவர்களின்மேல்‌ 
கேதூப்பின்‌ குமாரன்‌ எஸ்ரியும்‌, 


ந்நாளா 2727. 
திராட்சத்தோட்டங்கனின்‌. மேல்‌ 
ராமாத்தியணான சீமேயும்‌, திராட்சுத்‌. 
தோட்டங்களின்‌ 

திராட்சரசம்‌ 

இடங்கனின்மேல்‌ 

சப்தியும்‌, 


1நானா 27:28. பன்னத்தாக்குகளிலூன்ன 
ஒலிவமரங்களின்‌ மேலும்‌ முசுக்கட்டை. 
விருட்சங்களின்மேதூம்‌ கெதேரியனான 
பால்கானானும்‌, எண்ணெய்‌ 
கிடங்குகவின்மேல்‌ யோவாசும்‌, 

நநானா 27:29. சாரோனில்‌ மேய்கிற 
மாடுகளின்‌ மேல்‌ சாரோனியனான 
சித்ராயும்‌, பன்னத்தாக்குகளிலுன்ன 
மாடுகவின்மேல்‌ அத்லாயின்‌ குமாரன்‌ 
காப்பாத்தும்‌, 


1 நானாகமம்‌ - விரிவுரை 
I CHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


1தானா 27:80. ஒட்டகங்களின்மேல்‌ 
'இஸ்மவேலியனாகிய ஓபிலும்‌, 
கழுதைகளின்மேல்‌ 
மெரோனோத்தியனாகிய 
எகெதியாவும்‌, 
2731. ஆடுகளின்மேல்‌. 
யாசிகும்‌ 
விசாரிப்புக்காரராயிருத்தார்கன்‌; 
இவர்கனெல்லாரும்‌ தாவீதுராஜாவின்‌ 
பொருள்களுக்கு: 
'விசாரிப்புக்காரராயிருத்தார்கள்‌.. 


ராஜாவுக்கு 
ம்‌, 


. ஏராளமான 
சம்பத்துக்களும்‌, 
பொருள்களும்‌ இருக்கிறது. தாவீது. 
தன்னுடைய பொருள்களுக்கு, 
விசாரிப்புக்காரர்களை நியமிக்கிறார்‌. இவர்கள்‌ 
தாவீதின்‌ பொக்கிஷங்களையும்‌, விளைச்சல்‌ 
நிலங்களையும்‌, எண்ணெய்‌ கிடங்குகளையும்‌, 
கால்நடைகளையும்‌ பராமரித்து 
விசாரிக்கிறார்கள்‌ 


இந்த 


வசனப்பகுதியில்‌ 
தாவீது 


ராஜாவின்‌ 
பொருள்களுக்கு விசாரிப்புக்காரராய்‌ 
நியமிக்கப்பட்டவர்களைப்பற்றி விரிவாகச்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது அவர்களின்‌ விவரம்‌ 
வருமாறு 


1. அஸ்மாவேத்‌  - 
பொக்கிஷங்களின்‌ மேல்‌. 


ராஜாவுடைய 


நாளா 27:26) 
சீமேமி - திராட்சத்தோட்டங்களின்‌ 
மேல்‌ (நாளா 27:27) 
சப்தி - திராட்சத்‌ தோட்டங்களின்‌ 
வரத்தாகிய திராட்சரசம்‌ வைக்கும்‌. 
இடங்களின்‌ மேல்‌. 

பால்கானான்‌. 
பள்ளத்தாக்குகளிலுள்ள 
ஒலிவமரங்களின்மேல்‌. ("நாளா 27:28) 
யோவாஸ்‌ - எண்ணெய்‌ கிடங்குகளின்‌ 
மேல்‌. 

சித்ராய்‌ - சாரோனில்‌ மேய்கிற 
மாடுகளின்‌ மேல்‌ நாளா 27:29) 





ழ்‌ நயனா 
யாய 


8. சாப்பாத்‌ - 
மாடுகளின்‌ மேல்‌. 


பள்ளத்தாக்குகளிலுள்ள 


9. ஒபில்‌ - 
நாளா 27:30) 


10. எகெதியா - கழுதைகளின்மேல்‌ 


ஒட்டகங்களின்மேல்‌. 


ரி. யாசிஸ்‌ 


ஆடுகளின்மேல்‌. 
(நாளா 27:31) 


தாவீதுக்கு. 
ஆலோசனைக்காரர்கள்‌ 
நாணா 2732-34 


நநானா 27:82. தாவீதின்‌ சிறிய 
தகப்பனாகிய யோனத்தான்‌ என்னும்‌ 
புத்தியும்‌ படிப்புமுன்ன மனுஷன்‌ 
ஆலோசனைக்காரனாயிரு த்தான்‌. 

அக்மோனியின்‌ குமாரன்‌ யெகியேல்‌ 


ராஜாவின்‌ குமாரரோடிருத்தான்‌. 


நநானா 27:38. 
ராஜாவுக்கு 
ஆலோசனைக்காரனாயிரு த்தான்‌; 
அர்கியனான  ஊஷாமி ராஜாவின்‌ 


தோழனாயிருத்தான்‌. 


அகித்தோப்யேல்‌ 


நோனா 27: 
குமாரன்‌ யோய்தாவும்‌ 
அயியத்தாரும்‌ அகித்தோப்பேலுக்கு 
உதவியாயிருத்தார்கன்‌; யோவாப்‌ 
ராஜாவின்‌ படைத்தலைவனாயிருத்தான்‌.. 


பெனாயாவின்‌ 


1 நானாகமம்‌ - விரிவுரை 
I CHRONICLES - 


ODNELIS 


COMMENTARY PUBLISHERS 


தனக்கு 
அதிகாரிகளையும்‌ 


தாவீது 
லோசனைக்காரரையும்‌, 
இவர்கள்‌ 


ஆலோசனைக்காரனாயிருக்கிறான்‌. 

நாளா 27:32), அர்கியனான ஊலஷாயி 
ராஜாவின்‌ தோழனாயிருக்கிறான்‌ 
நாளா 27:33), 


தாவீது, ராஜாவுக்கு 
லோசனைக்காரராயும்‌. அதிகாரிகளாயும்‌ 
இருந்தவர்களின்‌ விவரம்‌ வருமாறு : 


1. யோனத்தான்‌ - ஆலோசனைக்காரன்‌ 


2. யெகியேல்‌ - 
குமாரரோடிருந்தவன்‌. 


3. அகித்தோய்பேல்‌ - ராஜாவுக்கு 
ஆலோசனைக்காரன்‌. (நாளா 27:33) 


ராஜாவின்‌ 


4. ஊஷாயி - ராஜாவின்‌ தோழன்‌. 


யோய்தா - அகித்தோப்பேறுக்கு 


உதவியாயிருந்தவன்‌. 


6. அறியந்தார்‌. - 
உதவியாயிருந்தவன்‌ 


அகித்தோப்பேலுக்கு 


7. யோவாப்‌ - ராஜாவின்‌ படைத்தலைவன்‌. 





i= FTE 
TT 


தாவீதின்‌ 
வர்த்தமானங்களைப்பற்றி 
வசனப்பகுதியில்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
தாவீது சாலொமோனையும்‌, இஸ்ரவேல்‌ 
புத்திரரையும்‌ தன்னிடத்தில்‌ கூடிவரச்‌. 
செய்கிறார்‌ (நாளா 28:1) 
இஸ்ரவேல்‌  புத்திருக்கு 
முதலாவது உபதேசம்‌. தாவீது 
ராஜ்யபாரத்தைப்பற்றியும்‌, 
கர்த்தருடைய 


பற்றியும்‌ 
விரிவாகச்‌ 


வீ! 
சொல்லுகிற 
தன்னுடைய 
சாலொமோன்‌ 
கட்டுவது, 
புத்திரருக்கு 
நாளா 28:2-7) 
தாவீது இஸ்ரவேல்‌ புத்திரருக்கும்‌, 
சாலொமோனுக்கும்‌ புத்தி சொல்லுகிறார்‌ 
அவர்கள்‌ எல்லோரும்‌ கர்த்தருடைய 
வார்த்தைக்கு கீழ்ப்பந்து ஜீவிக்கவேண்டும்‌. 


நாளா 28:8-10). 


தாவீது சாலொமோனுக்கு கர்த்தருடைய 
ஆலயத்தின்‌ மாதிரி வடிவத்தையும்‌, ஆலயம்‌ 
கட்டுவதற்கு தான்‌ சவதரித்திருக்கிற 
பொருட்களையும்‌ கொடுக்கிறார்‌ 
ரிநாளா 2821-19). சாலொமோன்‌ 
கர்த்தருடைய ஆலயத்தைக்‌. 
கட்டவேண்டுமென்று தாவீது அவரை 
உற்சாகப்படுத்துகிறார்‌ (நாளா 28:20,21). 


தாவீது இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு. 
சொன்ன புத்திமதிகள்‌ 

நாணா 28:1-8 

நானா 2. கோத்திரங்களின்‌ 
தலைவரும்‌, ராஜாவைச்‌ சேவிக்கிற 
வகுப்புகளின்‌ தலைவரும்‌, 
ஆயிரம்பேருக்கு அதிபதிகளும்‌, நூறு 
பேருக்கு அதிபதிகளும்‌, ராஜாவுக்கும்‌ 


1 நானாகமம்‌ - விரிவுரை 
I CHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


உண்டான எல்லா 

மிருகஜீவன்கனையும்‌ 

தலைவருமாகிய 

சகல பிரபுக்களையும்‌, 

பலகாலிகணையும்‌, 

பராக்கிரமகாலி 

கணையும்‌ தாவீது எருசலேமிலே. 
கூடிவரச்செய்தான்‌. 


1தானா 28:2. அப்பொழுது ராஜாவாகிய 
தாவீது எழுந்திருந்து காதான்றி தின்று: 
என்‌ சகோதரரே, என்‌ ஜனமே, நான்‌ 
சொல்வதைக்‌. கேளுங்கள்‌; 
கர்த்தருடைய உடன்படிக்கைப்‌ 
பெட்டியும்‌. நமது தேவனுடைய 
பாதபடியும்‌ தங்குவதற்கு. ஒரு 
ஆலயத்தைக்‌ கட்ட நான்‌ என்‌ மனதிலே 
நினைத்து, கட்டுகிறதற்கு ஆயத்தமும்‌ 
பண்ணினேன்‌. 


1தானா 28:8. ஆனாலும்‌ தேவன்‌: நீ என்‌: 
நாமத்திற்கு. ஆலயத்தைக்‌ 
கட்டவேண்டாம்‌; 
மனுஷனாயிருந்து, 
சித்தினாய்‌ என்றார்‌. 


யுத்த 
ரத்தத்தைச்‌ 


1நானா 28:4. இப்போதும்‌ இஸ்ரவேல்‌ 
அனைத்தின்‌ மேலும்‌ என்றைக்கும்‌. 
ராஜாவாயிருக்க, இஸ்ரவேலின்‌ 
தேவனாகிய. கர்த்தர்‌ என்‌: 
தகப்பனுடைய வீட்டாரிலெல்லாம்‌. 
என்னைத்‌ தெரித்துகொண்டார்‌; அவர்‌ 
மூதாவையும்‌ யூதாவின்‌ வம்சத்தில்‌ எண்‌: 
தகப்பன்‌ குடும்பத்தையும்‌ 
தலைமையாகத்‌ தெரிந்துகொண்டு, 
என்னை எல்லா. இஸ்ரவேலின்‌ 
மேலும்‌ ராஜாவாக்க, என்‌: 
தகப்பனுடைய குமாரருக்குன்‌ என்மேல்‌ 
பீரியம்‌ வைத்தார்‌. 


நீதானா 28:5. கர்த்தர்‌ எணக்கு அநேகம்‌ 
குமாரரைத்‌ தத்தருனினார்‌; ஆனாலும்‌ 
இஸ்ரவேலை ஆளும்‌ கர்த்தருடைய 
சாஜ்யபாரத்தின்‌ சிங்காசன த்தின்மேல்‌ 
உட்காருகிறதற்கு, அவர்‌ என்னுடைய 
எல்லாக்‌ குமாரரிலூம்‌ என்‌ குமாரனாகிய 
சாலொமோனைத்‌ தெரித்துகொண்டு, 





i FTE 
ETT 


நானா 28:8. அவர்‌ என்ணை நோக்கி: 
உன்‌ குமாரனாகிய சாலொமோனே என்‌ 
ஆலயத்தையும்‌ என்‌ பிரகாரங்கனையும்‌ 
கட்டக்கடவன்‌; அவனை எனக்குக்‌ 
குமாரனாகத்‌  தெரித்துகொண்டேன்‌; 
நான்‌ அவனுக்குப்‌ பிதாவாயிருப்பேன்‌.. 


28:7. இத்நானில்‌ 
அவன்‌ என்‌ 
என்‌ 


நீதானா 
நடக்கிறபடியே 
கற்பனைகளின்படியும்‌ 
'நியாயங்கவின்‌ படியும்‌ செய்ய 
உறுதியாயிருப்பானானால்‌, அவண்‌: 
ராஜ்யபாரத்தை என்றென்றைக்கும்‌. 
திடப்படுத்துவேன்‌ என்றார்‌. 


நோனா இப்போதும்‌ நீங்கள்‌ 
என்றென்றைக்கும்‌. இந்த நல்ல 
தேசத்தைச்‌ சுதந்தரமாய்‌ அநுபவித்து, 
உங்களுக்குப்பிறகு அதை உங்கள்‌ 
மின்னைகளுக்குச்‌. சுதந்தரமாய்ப்‌ 
பின்வைக்கும்பொருட்டாக, நீங்கள்‌ 
உங்கள்‌ தேவனாகிய கர்த்தரின்‌ 
கற்பனைகனையெல்லாம்‌ கைக்கொண்டு 
விசாரியுங்கள்‌. என்று கர்த்தரின்‌ 
சுபையாகிய இஸ்ரவேல்‌ அனைத்தின்‌. 
கண்களுக்குமுன்‌ பாகவும்‌, நமது. 
தேவனுடைய செவிகேட்கவும்‌ 
உங்களுக்குப்‌ புத்திசொல்லுகிறேன்‌. 


காலத்திலே 
அவருக்கு. 


தன்னுடைய 
சித்தத்தின்படி 
(அப்‌ 13:36) 


தாவீது 
தேவதுடைய 


மரிக்கும்‌ காலம்‌ வந்திருக்கிறது. த 
தான்‌ மரிப்பதற்கு முன்பாக, இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கும்‌, தன்‌ குமாரனாகிய 
சாலொமோனுக்கும்‌ அநேக புத்திமதிகளைச்‌ 
சொல்லுகிறார்‌. 


தாவீதின்‌ குமாரனாகிய 
இயேசுகிறிஸ்து, இந்தப்‌ பூமியிலே ஜீவித்த 
காலம்‌ முடிவு பெறும்போது மிகவும்‌ 
தீவிரமாக ஊழியம்‌ செய்தார்‌. பல. 
இடங்களுக்கும்‌ நன்மை செய்கிறவாக சற்றி 
அலைந்தார்‌. எல்லோருமே தங்களுக்கு: 
நியமிக்கப்பட்ட காலம்‌ முடிவு பெறும்போது. 
சுறுசுறுப்பாக தங்களுடைய கடமைகளை 
நிறைவேற்றுவார்கள்‌. 


1 நானாகமம்‌ - விரிவுரை 
I CHRONICLES - 


COMMENTARY 


இப்போது எருசலேமிலே 
அவர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
எல்லோரையும்‌ எருசலேமிலே கூடிவரச்‌ 
செய்கிறார்‌. தாவீது 
கூட்டிச்சேர்த்தவர்களின்‌ விவரம்‌ வருமாறு : 


1. இஸ்ரவேலின்‌ பிரபுக்கள்‌ 
2. கோத்திரங்களின்‌ தலைவர்கள்‌. 


தாவீது. 
இருக்கிறார்‌. 


ராஜாவைச்‌ சேவிக்கிற வகுப்புகளின்‌ 
தலைவர்கள்‌. 
ஆயிரம்பேருக்கு அதிபதிகள்‌ 
5. நூறு பேருக்கு அதிபதிகள்‌. 
ராஜாவுக்கும்‌ 
உண்டான எல்லா ஆல 
ஜீவன்களையும்‌ 
தலைவர்கள்‌. 
பிரதானிகள்‌ 


(குமாருக்கும்‌ 
யும்‌ மிருக 
விசாரிக்கிற 


பலசாலிகள்‌ 
. பராக்கிரமசாலிகள்‌ 


தாவீது இஸ்ரவேலில்‌ 
முக்கியமானவர்கள்‌ அனைவரையும்‌ 
கூடிவரச்செய்து, தேவாலயத்தைக்‌ கட்டும்‌ 
பணியில்‌ தன்னுடைய குமாரன்‌ 
சாலொமோனுக்கு உதவி புரியுமாறு 
அனைவருக்கும்‌ கட்டளையிடுகிறார்‌. 
நாளா 28:2-8), தாவீது மரிக்கும்‌ தருவாயில்‌ 
இருந்தபோது, வேறு எந்த காரியத்தையும்விட 
கர்த்தருடைய ஆலயத்தைக்‌ குறித்தே அதிகக்‌ 
கரிசனையோடு இருக்கிறார்‌. 


கடந்து 
புத்திரர்‌ 


கு இந்த தி 
செல்லும்போ, இஸ்ரவே 
காண்பு. கூட்டிச்‌. சேர்த்து, 
அவர்களுக்கு முன்பாக கடந்து செல்ல 
வேண்டுமென்று பிரியப்படுகிறார்‌. மோசேயும்‌, 
யோசுவாவும்‌, இந்த  உலகத்தைவிட்டு 
கடந்துபோனபோது, இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
எல்லோரையும்‌ கூட்டிச்‌ சேர்த்தார்கள்‌. 





f= FTE 
ETT 


உங்கள்‌ கோத்திரங்களிலுள்ள மூப்பர்‌ 
உங்கள்‌ அதிபதிகள்‌ எல்லாருடைய காதுகளும்‌ 
கேட்கத்தக்கதாக நான்‌ த 
வார்த்தைகளைச்‌ சொல்லவும்‌, அவர்களுக்கு 
விரோதமாக வானத்தையும்‌ பூமியையும்‌ 
சாட்சிவைக்கவும்‌ அவர்களை என்னிடத்தில்‌ 
கூடிவரச்செய்யுங்கள்‌" (உபா 31:28) 


"யோசுவா இஸ்ரவேலின்‌ மூப்பரையும்‌, 
தலைவரையும்‌, நியாயாதிபதிகளையும்‌, 
அதிபதிகளையும்‌, மற்ற எல்லாரையும்‌ 
அழைப்பித்து, அவர்களை நோக்கி: நான்‌ 
வயதுசென்று முதிர்ந்தவனானேன்‌"' 
(யோசு 23:2). 


“பின்பு யோசுவா இஸ்ரவேலின்‌: 
கோத்திரங்களையெல்லாம்‌. சீகேமிலே 
கூடிவரப்பண்ணி, இஸ்ரவேலின்‌ மூப்பரையும்‌, 
தலைவரையும்‌, நியாயாதிபதிகளையும்‌, 
அதிபதிகளையும்‌ வரவழைத்தான்‌; அவர்கள்‌ 
தேவனுடைய சந்நிதியில்‌ வந்து நின்றார்கள்‌" 
(யோசு 2411). 


நாவீது இஸ்ரவேல்‌ 
பேசும்போது அவர்களுக்கு 
மரியாதையைக்‌ கொடுக்கிறார்‌ 
மிகவும்‌ அன்பாகவும்‌, 
பேசுகிறார்‌. தாவீது 
காலத்திலிருக்கிறார்‌. 
படுத்திருக்கிறார்‌. 
புத்திரர்‌ எல்லோரும்‌ னல்‌ முன்பாக 
கூடிவந்திருக்கும்போது. தாவீது தன்‌ 
படுக்கையிலிருந்து எழுந்திருந்து காலூன்றி 
நின்று, அவர்களோடு பேசுகிறார்‌. 

எல்லோரும்‌ 

அங்கே 


இஸ்ரவேல்‌ சபையார்‌ 
ஒரிடத்தில்‌  கூடிவரும்போது. 
இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தரும்‌. 
வருகிறார்‌. கர்த்தருடைய பரிசுத்த பிரசன்னம்‌ 
அவருடைய ஜனத்தின்‌ த்‌ 
இருக்கிறது. தாவீது 
கனம்பண்ணும்‌ வண்ணமாக, 
எழுந்திருந்து காலூன்றி நிற்கிறார்‌. 


தாவீதுக்கு முன்பாக கோத்திரங்களின்‌ 
தலைவர்களும்‌ அதிபதிகளும்‌, 
பிரதானிகளும்‌, பிரபுக்களும்‌, பலசாலிகளும்‌, 
பராக்கிரமசாலிகளும்‌ கூடிவந்திருக்கிறார்கள்‌. 
இவர்கள்‌ எல்லோரும்‌ தாவீது ராஜாவின்‌ 
சேவகர்கள்‌ நாளா 2:3). தாவீதுக்கு 
இவர்கள்‌ சேவகராயிருப்பது, அவருக்கு 
கிடைத்திருக்கிற பெரிய சிலாக்கியம்‌. 
தாவீது தன்னுடைய சேவகரைப்‌ பார்த்து 
எப்போதுமே சந்தோஷமாயிருப்பார்‌. 


புத்திரரிடம்‌ 
மிகுந்த 
அவர்களோடு 


1 நானாகமம்‌ - விரிவுரை 
I CHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


இப்போதோ தாவீது, தனக்கு முன்பாக 
கூடிவந்திருக்கிற தன்னுடைய சேவகரை 
பார்த்து, “என்‌ சகோதரரே, என்‌ ஜனமே” 
என்று சொல்லுகிறார்‌. தாவீது அவர்களை 
இப்போது தன்னுடைய சேவகராகப்‌ 
பார்க்கவில்லை. அவர்களை தன்னுடைய 
சகோதரராகவும்‌, தன்னுடைய சொந்த 
ஜனமாகவும்‌ பார்க்கிறார்‌. 


தாவீது தன்னுடைய சகோதரரையும்‌, 
தன்னுடைய  ஐனத்தையும்‌ நேசிக்கிறார்‌. 
அவர்கள்‌ தாவீதின்‌ சேவகராயிருந்தாலும்‌, 
தாவீது இதுவரையிலும்‌ அவர்களை 
பராமரித்து வந்திருக்கிறார்‌. அவர்களுக்கு 
கட்டளையிடும்‌ உரிமை தாவீதுக்கு இன்னும்‌ 
இருக்கிறது. ஆகையினால்‌ தாவீது 
அவர்களைப்‌ பார்த்து, “என்‌ சகோதரரே, 
என்‌ ஜனமே, நான்‌ சொல்லுவதைக்‌ 
கேளுங்கள்‌” (நாளா 28:2) என்று 
கட்டளையாகச்‌ சொல்லுகிறார்‌. 


தாவீது கர்த்தருக்கு ஆலயம்‌ குட்ட 
விருஙகினார்‌ ஆனால்‌. கர்த்தரோ 
அதைத்‌ தடைபண்ணிவிடுகிறார்‌. தாவீது 
இஸ்ரவேல்‌ புத்திரரிடம்‌ முதலாவதாகச்‌ 
சொல்லும்போது, கர்த்தருடைய 
ஆலமத்தைப்பற்றியே சொல்லுகிறார்‌ 

தாவீது இஸ்ரவேல்‌ புத்திரரை நோக்கி, 
“கர்த்தருடைய உடன்படிக்கைப்‌ பெட்டியும்‌ 
நமது தேவனுடைய பாதியும்‌ தங்குவதற்கு 
ஒரு ஆலயத்தைக்‌ கட்ட நான்‌ என்‌ மனதிலே 
நினைத்து, கட்டுகிறதற்கு ஆயத்தமும்‌ 
பண்ணினேன்‌. ஆனாலும்‌ தேவன்‌: நீ என்‌ 
நாமத்திற்கு ஆலயத்தைக்‌ கட்டவேண்டாம்‌; நீ 
யுத்த  மனுஷனாயிருந்து ரத்தத்தைச்‌ 
சிந்தினாய்‌ என்றார்‌" நாளா 28:2,3) என்று 
சொல்லுகிறார்‌. 


தாவீது இஸ்ரவேல்‌ ஜனத்தாருக்கு, 
தன்னுடைய பட்டயத்தின்‌ மூலமாக ஊழியம்‌ 


செய்தார்‌. தாவீதின்‌ கையில்‌ பட்டயம்‌ 
இருந்தது. ஆனாலும்‌, அவருடைய 
குமாரனாகிய சாலொமோனுடைய கையிலோ 
தூக்கு நூலும்‌, மட்டப்‌ பலகையும்‌ இருக்கிறது. 
ஒருவர்‌ பட்டயத்தினால்‌ ஊழியம்‌ 
செய்யும்போது, மற்றொருவர்‌ தூக்குநூலால்‌ 
ஊழியம்‌ செய்கிறார்‌. 
சாலொமோனுடைய 
இஸ்ரவேல்‌. தேசம்‌ 
அமைதலாயிருக்கிறது. 
கட்டியெழுப்புகிற காலம்‌. 


காலத்திலே 
புத்தமில்லாமல்‌. 
சமாதான காலம்‌. 





i FT 
TT 


சபைகள்‌ 
சமாதானம்‌ பெற்று, பக்திவிருத்தியடைந்து. 
கர்த்தருக்குப்‌ பயப்படுகிற பயத்தோடும்‌, 
பரிசுத்தஆவியின்‌ ஆறுதலோடும்‌ நடந்து 
பெருகின” (அப்‌ 9:31) 


தாவீது கர்த்தருடைய கிருபையினால்‌. 
இஸ்ரவேல்‌ தேசத்திற்கு ராஜாவாயிருக்கிறார்‌. 
தாவீது இன்றலேல்‌ புத்திராடம்‌ பேசும்போது. 
முதலாவதாக தன்னுடைய 
ராஜ்யபாரத்தைப்பற்றியும்‌, அதன்‌ பின்பு 
சாலொமோனுடைய ராஜ்யபாரத்தைப்பற்றியும்‌ 
பேசுகிறார்‌ 


யூதேயா கலிலேயா 
லெங்கும்‌ 


யாக்கோபுக்கு 
ஆனாலும்‌ கர்த்தர்‌ 
யூதாகோத்திரத்தை, ஆளுகை செய்கிற 
கோத்திரமாகத்‌ தெரிந்துகொண்டார்‌. 
யாக்கோபு இஸ்ரவேலை ஆளுகை செய்கிற 
செங்கோலை, யூதாகோத்திரத்தாரிடம்‌ 
ஒப்புக்கொடுக்கிறார்‌. 


யூதா 
மூத்தகுமாரனல்ல. 


“சமாதான கர்த்தர்‌ வருமளவும்‌ 
செங்கோல்‌ யூதாலைலிட்டு நீங்குவதும்‌ 
இல்லை, நியாயப்பிரமாணிக்கன்‌ அவன்‌ 
பாதங்களை விட்டு ஒழிவதும்‌ இல்லை; 
ஜனங்கள்‌ அவரிடத்தில்‌ சேருவார்கள்‌" 
(ஆறி 4910) 


தாவீது 
ததா 


ஈசாயின்‌ குமாரன்‌. 
தன்னுடைய குடும்பத்தில்‌. 

குமாரனாயிராமல்‌, 
EAT கர்த்தர்‌ 
தாவீதின்மேல்‌ பிரியம்‌ வைத்து, 
அவரை சமஸ்த இஸ்ரவேலுக்கும்‌ 
ராஜாவாகியிருக்கிறார்‌ 


தாவீது இஸ்ரவேல்‌ புத்திரரிடம்‌, தான்‌ 
ராஜாவானதைப்பற்றிச்‌ சொல்லும்போது. 
இப்போதும்‌ இஸ்ரவேல்‌ அனைத்தின்‌ மேலும்‌ 
என்றைக்கும்‌ ராஜாவாயிருக்க, இஸ்ரவேலின்‌ 
தேவனாகிய கர்த்தர்‌ என்‌ தகப்பனுடைய 
வீட்டாரிலெல்லாம்‌ என்னைத்‌ 
தெரிந்துகொண்டார்‌: அவர்‌  யூதாவையும்‌ 
யூதாவின்‌ வம்சத்தில்‌ என்‌ தகப்பன்‌ 
குடும்பத்தையும்‌ தலைமையாகத்‌ 
தெரிந்துகொண்டு, என்னை எல்லா 
இஸ்ரவேலின்‌ மேலும்‌ ராஜாவாக்க, என்‌ 
தகப்பனுடைய குமாரருக்குள்‌ என்மேல்‌ பிரியம்‌ 
வைத்தார்‌” (நாளா 28:4) என்று 
சொல்லுகிறார்‌. 


1 நானாகமம்‌ - விரிவுரை 
I CHRONICLES - 


COMMENTARY 


தாவீதுக்கு ஏராளமான குமாரர்கள்‌ 
இருக்கிறார்கள்‌. அவர்களில்‌ சாலொபோனும்‌ 
ஒருவர்‌. சாலொமோன்‌ தாவீதின்‌ மூத்த 
குமாரனல்ல. ஆனாலும்‌ கர்த்தர்‌ 
சாலொமோனை, இஸ்ரவேல்‌ தேசத்தின்மீது 
ராஜாவாக ஏற்படுத்துகிறார்‌. 


தாவீது சாலொமோனுடைய 
ராஜ்யபாரத்தைப்பற்றிச்‌ சொல்லும்போது, 
கர்த்தர்‌. எனக்கு அநேகம்‌ குமாரரைத்‌ 
தந்தருளினார்‌; ஆனாலும்‌ இஸ்ரவேலை 
ஆளும்‌ கர்த்தருடைய ராஜ்யபாரத்நின்‌ 
சிங்காசனத்தின்‌ மேல்‌ உட்காருகிறதற்கு, அவர்‌ 
என்னுடைய எல்லாக்‌ குமாரரிலும்‌ என்‌ 
குமாரனாகிய சாலொமோனைத்‌ 
தெரிந்துகொண்டார்‌ (1நாளா 28:5) என்று 
சொல்லுகிறார்‌. 


சாலொமோன்‌ 


சாலொ? கர்த்தருடைய 
ஆலயத்தையும்‌ 


அதன்‌ பிரகாரங்களையும்‌ 
கட்டவேண்டும்‌. என்பது கர்த்தருடைய 
சித்தமாமிருக்கிறது. கர்த்தர்‌ தாவீதுக்கு 
தம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்துகிறார்‌. 

கர்‌ ாவீதை நோக்கி, “உன்‌ 
குமானாகிய  சாலொமோனே என்‌ 
ஆலயத்தையும்‌ என்‌ பிரகாரங்களையும்‌ 
கட்டக்கடவன்‌: அவனை எனக்குக்‌ 
குமாரனாகத்‌ தெரிந்துகொண்டேன்‌: நான்‌ 
அவனுக்குப்‌ பிதாவாயிருப்பேன்‌"' 
நாளா 28:6) என்று சொல்லுகிறார்‌. 


ர்த்தர்‌ தாவீதை தமக்கு குமாரனாகத்‌ 
தெரிந்துகொள்கிறார்‌ 'சாலொமோனே 
கட்டுவார்‌. 

, நம்முடைய 

ர ககிறில்குலே 

அஸ்திபாரமாகவும்‌ 


கர்த்தர்‌ சாலொமோனை தமக்கு 
குமாரனாகத்‌ தெரிந்து கொள்கிறார்‌. கர்த்தர்‌ 
சாலொமோனுக்கு பிதாவாயிருப்பார்‌. 
சாலொமோனின்‌ ஆரம்ப காலத்தில்‌ அவர்‌ 
கர்த்தருக்குப்‌ பயந்து த்‌ 
சாலொமோன்‌ கர்த்தருடைய 
நடந்து, கர்த்தரை நேசித்தார்‌. (1இராஜா 3:3) 
கர்த்தரும்‌ சாலொமோனை நேசித்தார்‌ 
சோமு 12:24). 





i FTE 
TT 


ஆனால்‌ சாலொமோனின்‌ பிற்காலத்தில்‌ 
அவர்‌ கர்த்தரைவிட்டு விலகிப்போனார்‌. 
அநேக அந்நிய ஸ்திரீகளை விவாகம்‌ 
பண்ணினார்‌. அவர்கள்‌ சாலொமோனின்‌ 
இருதயத்தைக்‌ கர்த்தரைவிட்டு விலகிப்போகப்‌ 
பண்ணினார்கள்‌ (இராஜா 11-8) 
இதனால்‌ கர்த்தர்‌ சாலொமோன்மீது கோபம்‌ 
கொண்டார்‌. சாகொமோன்‌ தம்மைலிட்டுப 
பின்வாங்கியதினால்‌ 

சாலொமோனுக்கு விரோதமாகத்‌ திரும்பினார்‌ 
(இராஜா 13-40). 


சாலொமோனின்‌ 
கர்த்தர்‌ அவருடைய 
எடுத்துப்‌ போட்டார்‌. 
பாவத்தின்‌ நிமித்தம்‌ 
தேசத்தையே அழித்து விட்டார்‌. இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ மறுபடியும்‌ மனந்திரும்பும்போது 
இஸ்ரவேல்‌ தேசம்‌ மறுபடியும்‌ புதுப்பிக்கப்படும்‌. 
(சக 1200-134; அப்‌ 1543-18: ரோமர்‌ 
11:25-29) மேசியாவின்‌ காலத்தில்‌ இஸ்ரவேல்‌ 
தேசம்‌ நித்திய ராஜ்யமாகத்‌ தொடரும்‌ (ஏசா 
96-7; லூக்கா 1:32-33 வெளி 1115; 
வெளி 20:1-10) 


சாலொமோன்‌ 
கற்பனைகளின்படியும்‌, 

நியாயங்களின்‌ டியும்‌ 
உறுதியாயிருக்கவேண்டும்‌. 

கர்த்தர்‌ சாலொமோனுடைய ராஜ்யபாரத்தை 
என்றைக்கும்‌ திடப்படுத்துவார்‌ 


இந்த வசனத்தில்‌ கர்த்தர்‌ கூறியிருக்கும்‌ 
ஆசீர்வாதம்‌ நிறைவேற வேண்டுமானால்‌, 
இங்கு கூறப்பட்டிருக்கும்‌ நிபந்தனையைச்‌ 
சாலொமோன்‌ நிறைவேற்ற வேண்டும்‌. பாவம்‌ 
செய்கிறவனைக்‌ கர்த்தர்‌ 
ஆசீர்வதிக்கமாட்டார்‌. கர்த்தருடைய எல்லா 
ஆசீர்வாதங்களும்‌, வாக்குத்தத்தங்களும்‌, 
உடன்படிக்கைகளும்‌, நிபந்தனைகளுக்‌ 
குட்பட்டவை வேதாகமத்தில்‌ 1,595 
நிபந்தனைகள்‌ “ஆல்‌” “நீ” என்னும்‌ 
வார்த்தையோடு கூறப்பட்டிருக்கிறது. 
நிபந்தனையை விளக்குவதற்கு இந்த 
வார்த்தை தவிர, மேலும்‌ பல வார்த்தைகளும்‌ 
வேதாகமத்தில்‌ பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. 


சாலொமோனுடைய 
ரன்‌ 
நாளா ர்த்தர்‌ 


1 நானாகமம்‌ - விரிவுரை 
I CHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


நிலைப்படுத்தும்படிக்கு, 
அவருடைய கர்த்தத்துவத்தின்‌ 
பெருக்கத்துக்கும்‌, அதின்‌ சமாதானத்துக்கும்‌ 
முடிவில்லை; சேனைகளின்‌ கர்த்தருடைய 
வைராக்கியம்‌ இதைச்‌ செய்யும்‌" (ஏசா 9:7). 


அவர்‌ யாக்கோபின்‌ குடும்பத்தாரை 
என்றென்றைக்கும்‌ அரசாளுவார்‌; அவருடைய 
ராஜ்யத்துக்கு முடிவிராது" (லூக்‌ 1:33) 
ராஜ்யம்‌ கர்த்தராகிய 
து குரத்திலே. 
ஒப்புக்கொடுக்கப்படும்‌. கிறிஸ்துவே நம்முடைய 
ஆத்தும மீட்பர்‌. அவரே உலகுஇரட்சகர்‌. 
கிறிஸ்துவின்‌ ராஜ்யம்‌, மீட்பரின்‌ 
ராஜ்யமாகயிருக்கும்‌. 


சாலொமோனுடைய 
என்றென்றைக்கும்‌ 
வாக்குப்பண்ணுகிறார்‌ 


ராஜ்யபாரத்தை 
திடப்படுத்துவதாக 


இந்த வாக்குத்தத்தம்‌ ன்‌ கர்த்தர்‌ 


காக்‌ ராஜ்யபாரத்தை 
திடப்படுத்துவார்‌ 


கர்த்தர்‌ 
என்றென்றைக்கும்‌. 
நாளா 28:7). 


தாவீது. இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
புத்திமதிகளை சொல்லும்போது, அவருக்கு 
க ஏராளமான ஜனங்கள்‌ 
கூடமிருக்கிறர்கள்‌. தாவீது அவர்களை 
ள்‌ உங்கள்‌ தேவனாகிய 
கற்பனைகளையெல்லாம்‌ 
விசாரியுங்கள்‌" 
நாளா 28:8) என்று அவர்களுக்கு புத்தி 
சொல்லுகிறார்‌. 
இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தர்‌, 
இஸ்ரவேல்‌ ஜனத்தாரை ஆளுகை செய்கிறார்‌. 
கர்த்தருடைய கற்பனைகளே அவர்களை 
ஆளுகை செய்யும்‌ பிரமாணம்‌. இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ தங்களுடைய கடமைகளை 
விசாரித்து அறியவேண்டும்‌. 
வேதவாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்து, 
கர்த்தருடைய 'கற்பனைகளைப்பற்றி 
அறிந்துகொள்ளவேண்டும்‌. 





i= FTE 
TT 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தருடைய 
ஊழியக்காரரின்‌ ஆலோசனைகளைப்‌ 
பெற்றுக்கொள்ளவேண்டும்‌. கர்த்தருடைய 
குற்பனைகளைப்பற்றி  போதிக்கிறவர்களின்‌ 
போதக வாக்கியங்களை அவர்கள்‌ கவனமாய்‌. 
செவிகொடுத்து கேட்கவேண்டும்‌. கர்த்தர்‌ 
தாமே தங்களை நித்திய வழியிலே 
நடத்தவேண்டுமென்று, இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
கர்த்தரிடத்தில்‌ ஜெபம்பண்ணவேண்டும்‌. நாம்‌ 
மிகவும்‌ கவனமாமிருந்தால்‌ மாத்திரமே, 
கர்த்தருடைய கற்பனைகளைக்‌ கைக்கொள்ள 
முடியும்‌ 


தாவீது இஸ்ரவேல்‌ ஜனத்தாருக்கு: 
முன்பாக புத்திசொல்லும்போது, கர்த்தர்‌ 
தாவீதின்‌ வார்த்தைகளுக்கு 
சாட்சியாயிருக்கிறார்‌. கர்த்தரின்‌ சபையாகிய 
இஸ்ரவேல்‌ ஜனத்தாரும்‌ தாவீதின்‌ 
வார்த்தைகளுக்கு சாட்சியாயிருக்கிறார்கள்‌. 
தாவீது இஸ்ரவேல்‌ ஜனத்தாருக்கு சொல்லும்‌ 
புத்திமிகளை, ஏதோ ஒரு இரகசியமான 
இடத்தில்‌, யாருக்கும்‌ தெரியாமல்‌ மறைவாக 
பேசவில்லை. அவர்‌ இஸ்ரவேல்‌ அனைத்தின்‌ 
ண்கத்கக முன்பாகப்‌ பேசுகிறார்‌. 


புத்திரருக்‌। 

கவல்‌ இரககிறத அவர்கள்‌ 
தாவீதின்‌ த்‌ 
செவிகொடுக்காவிட்டால்‌ ற்றம்‌ 
அவர்கள்மீது சுமரும்‌. அப்போது கர்த்தரும்‌ 
இஸ்ரவேல்‌ சபையாரும்‌ அவர்களுக்கு 
விரோதமாக சாட்சி சொல்லுவார்கள்‌. 


"நீ... பட்சபாதத்தோடே ஒன்றும்‌ 
செய்யாமலும்‌, விசாரிக்குமுன்‌ நிருணயம்‌ 
பண்ணாமலும்‌, இவைகளைக்‌ காத்து 
நடக்கும்படி, தேவனுக்கும்‌, 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்துவுக்கும்‌, 
தெரிந்துகொள்ளப்பட்ட தூதருக்கும்‌ முன்பாக, 
உறுதியாய்க்‌ கட்டளையிடுகிறேன்‌" 
ரீதீமோ 5:21). 


டர்‌ துக்கு 
முன்பாகவும்‌, உயிரோடிருக்கிறவாகளையும்‌ 
மரித்தவர்களையும்‌ நியாயந்தீர்க்கப்போகிற 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்‌ துவக்கு 
முன்பாகவும்‌, அவருடைய 
பிரசன்னமாகுதலையும்‌ அவருடைய 
ராஜ்யத்தையும்‌ சாட்சியாக. வைத்துக்‌. 
கட்டளையிடுகிறதாவது" (2தீமோ 43). 


1 நானாகமம்‌ - விரிவுரை 
I CHRONICLES - 


COMMENTARY 


தாவீது இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு. 
ள்‌ சொல்லுவதற்கு ஒரு 
காரணமுண்டு. அவர்கள்‌ இப்போது 
கானான்‌ தேசத்தை நல்ல சுதந்தரமாக 
அனுபவித்து வருகிறார்கள்‌. அவர்கள்‌ 
தங்களுக்கு பிறகு, இந்த தேசத்தை தங்கள்‌ 
பிள்ளைகளுக்கு சுதந்தரமாய்‌ 
பின்வைக்கவேண்டும்‌. அதற்காகவே தாவீது 
இஸ்ரவேல்‌ ஜனத்தாருக்கு இந்தப்‌ 
புத்திமநிகளை சொல்லுகிறார்‌. இஸ்ரவேல்‌ 
ஜனத்தார்‌ தங்கள்‌ தேவனாகிய கர்த்தரின்‌ 
கற்பனைகளையெல்லாம்‌. கைக்கொண்டு 
விசாரித்தால்‌, அவர்களுக்கும்‌ 
அவர்களுடைய பிள்ளைகளுக்கும்‌ 
ஆசிர்வாதம்‌ உண்டாகும்‌. 


தாவீது சாலொமோனுக்கு. 
சொன்ன புத்திமதிகள்‌ 
நாணா 28:9,10 


1தானா 28:9, என்‌ குமாரனாகிய 
சாலொமோனே, நீ உன்‌ பிதாவின்‌ 
தேவனை அறிந்து, அவரை உத்தம 
இருதயத்தோடும்‌ உற்சாக மனதோடும்‌ 
சேவி; கர்த்தர்‌ எல்லா 
இருதயங்கனையும்‌ ஆராய்ந்து, 
நினைவுகளின்‌ 

தோற்றங்கனையெல்லாம்‌ அறிகிறார்‌; நீ 
அவரைத்‌ தேடினால்‌ உனக்குத்‌ 
'தென்படுவார்‌; நீ அவரை விட்டுவிட்டால்‌ 
அவர்‌ உன்னை என்றைக்கும்‌ 
கைவிடுவார்‌. 


நோனா 28:10. இப்போதும்‌ 
எச்சரிக்கையாயிரு; பரிசுத்த ஸ்தலமாக. 
ஒரு ஆலயத்தைக்‌ கட்டுவதற்குக்‌ கர்த்தர்‌ 
உன்னைத்‌ தெரித்து கொண்டார்‌; நீ 
திடன்கொண்டு அதை நடப்பி என்று 
சொன்னான்‌. 


தாவீது இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு. 
)ள சொன்ன பின்பு, தன்னுடைய 
குமாரனாகிய சாலொமோனுக்கும்‌. 
புத்திமதிகளை சொல்லுகிறார்‌. சாலொமோன்‌ 
கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்கவேண்டும்‌. அவர்‌ 
கர்த்தரிடத்தில்‌ பயபக்தியாயிருக்கவேண்டும்‌. 
சாலொமோன்‌. கர்த்தருக்கு. ஊழியம்‌. 
செய்யவேண்டும்‌. இதுவே தாவீதின்‌ 
விருப்பம்‌. 





i FTE 
TT 


தாவீது சாலொமோனுக்கு சொன்ன 

புத்திகளின்‌ விவரம்‌ வருமாறு: 

1 உன்‌ பிதாவின்‌ 

அறிந்துகொள்‌. நாளா 28:9) 
அவரை உத்தம இருதயத்தோடும்‌ 
உற்சாக மனதோடும்‌ சேவி. 
கர்த்தர்‌ இருதயங்களையும்‌ 
ஆராய்ந்து, நினைவுகளின்‌ 
தோற்றங்களையெல்லாம்‌ அறிகிறார்‌. 


நீ அவரைத்‌ தேடினால்‌ உனக்குத்‌ 
தென்படுவார்‌. 


எல்லா 


5, நீ. அவரை விட்டுவிட்டால்‌ அவர்‌ 
உன்னை என்றைக்கும்‌ கைவிடுவார்‌. 
தும்‌ எச்சரிக்கையாமிரு. 
நாளா 28:10) 


பரிசுத்த ஸ்தலமாக ஒரு ஆலயத்தைக்‌ 
கட்டுவதற்குக்‌ கர்த்தர்‌ உன்னைத்‌ 
தெரிந்து கொண்டார்‌ 
நீ திடன்கொண்டு அதை நடப்பி. 
சித்தத்தின்‌ 
ஆகையினால்‌. 
கீழ்ப்படிந்து, 
ஜீவிப்பது 
சாலொமோன்‌ 
நன்றியுள்ளவராக 


சாலொமோன்‌ கர்த்தருடைய 
பிரகாரமாக பிறந்திருக்கிறார்‌. 
கர்த்தருடைய சித்தத்திற்கு 
அவருக்கு உண்மையுள்ளவராக. 
சாலொமோனின்‌ கடமை. 
கர்த்தருக்கு 
ஜீவிக்கவேண்டும்‌. 

தாவீது, சாலொமோனுக்கு 
புத்திசொல்லும்போது. பணர்‌ அ 
விட்டுவிட்டால்‌, கர்த்தர்‌ உன்னை 
என்றைக்கும்‌ கைவிடுவார்‌" (நாளா 28:9) 
என்று எச்சரிப்பின்‌ வார்த்தைகளை 
சொல்லுகிறார்‌. 

கர்த்தருடைய பிள்ளைகள்‌ கர்த்தரை 
விட்டு விடுவதற்கு வாய்ப்புள்ளது. ஒருவன்‌ 
கர்த்தரைவிட்டு விட்டால்‌, கர்த்தரும்‌ அவனை 
என்றைக்கும்‌ கைவிட்டுவிடுவார்‌ என்று இந்த 
வாக்கியம்‌ தெளிவுடுத்துகிறது. 
ஆகையினால்‌ கர்த்தருடைய பிள்ளைகள்‌ 
ஒவ்வொருவரும்‌ மிகுந்த எச்சரிப்போடு 
இருக்கவேண்டும்‌. 


1 நாளாகமம்‌ - விரிவுரை 
I CHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


தாவீது சாலொமோனுக்கு சொல்லுகிற 

ள்‌, விசுவாசிகளாகிய நமக்கும்‌ 
சொல்லப்படும்‌ பொதுவான புத்திமதிகளாகும்‌. 
தாவீது தான்‌ சொல்லுகிற புத்திமதிகளில்‌, 
இரண்டு காரியங்களை வெளிப்படுத்துகிறார்‌. 
அவையாவன: 


1. கர்த்தர்‌ எல்லா இருதயங்களையும்‌ 
ஆராய்ந்து, நினைவுகளின்‌ 
தோற்றங்களையெல்லாம்‌ அறிகிறார்‌. 


2. நாம்‌ கர்த்தரைத்‌ தேடினால்‌, அவர்‌ 
நமக்கு தென்படுவார்‌. 

மனுஷன்‌ த்தைப்‌ பார்க்கிறான்‌. 
கர்த்தரோ ந்முப்‌ இற்தங்ங்களை 
ஆராய்ந்து பார்க்கிறார்‌ நம்முடைய 
ஆத்துமாக்களின்‌ இரகசியங்களெல்லாம்‌ 
கர்த்தருக்கு முன்பாக பிரத்தியட்சமாயிருக்கும்‌. 
ர்த்தருக்‌ மறைவான இரகசியம்‌ 

கர்த்தர்‌ சாதாரண 

மனுஷரின்‌ இருதயங்களை மாத்திரமல்ல, 
ராஜாக்களின்‌ இருதயங்களையும்‌ ஆராய்ந்து 
அறிந்திருக்கிறார்‌. பொதுவாக ராஜாக்களின்‌ 
இருதயங்களை மனுஷரால்‌ ஆராய்ந்து 
அறியமுடியாது. 

“வானத்தின்‌ உயரமும்‌, பூமியின்‌ 
முழும்‌, ராஜாக்களின்‌ இருநயங்களும்‌. 
ஆராய்ந்துமுடியாது" (நீதி 25:3). 

நாம்‌ இந்தப்‌ 
சந்தோஷமாகவோ 
துக்கமாகவோ 


பிரபஞ்சத்தில்‌ 
5 அல்லது 

க்கலாம்‌. நம்முடைய 
நன்ன செய்யவேண்டும்‌ 
நாம்‌ பல்வேறு விதமான 
யோசித்துக்கொண்டிருப்போம்‌. 
நம்முடைய மெய்யான 
சந்தோஷத்திற்கு ஒரு  ஆலோசனையைச்‌ 
சொல்லுகிறார்‌. 


“நாம்‌ கர்த்தரைத்‌ தேடினால்‌ அவர்‌ 
நமக்கு தென்படுவார்‌'. இதுவே தாவீது, 
சாலொமோனுக்கும்‌ நமக்கும்‌ சொல்லுகிற 
புத்திமதி. கர்த்தரைக்‌ கண்டுபிடிப்பதே நமக்கு 
மெய்யான சந்தோஷம்‌. 


'விசுவாசமில்லாமல்‌. தேவனுக்குப்‌ 
பிரியமாமிருப்பது கூடாதகாரியம்‌; 
ஏனென்றால்‌, தேவனிடத்தில்‌ சேருகிறவன்‌ 
அவர்‌ உண்டென்றும்‌, அவர்‌ தம்மைத்‌ 
தேடுகிறவர்களுக்குப்‌ பலன்‌ 
அளிக்கிறவரென்றும்‌ விசுவாசிக்கவேண்டும்‌" 
எபி 1:6). 





f= FTE 
TT 


கர்த்தர்‌ நம்மைக்‌ கைவிடமாட்டார்‌. நாம்‌ 
கர்த்தரை விட்டுவிட்டால்‌ மாத்திரமே, அவர்‌ 
நம்மைக்‌ கைவிடுவார்‌. நாம்‌ கர்த்தரை 
விட்டுவிடவில்லையென்றால்‌, அவர்‌ நம்மை 
ஒருபோதும்‌ கைவிடமாட்டார்‌. 


சாலொமோனுக்கு 
விசேஷித்த புத்திமதியைச்‌ சொல்லுகிறார்‌ 
சாலொமோன்‌ கர்த்தருக்கு பரிசுத்த. 
ஸ்தலமாக ஒரு ஆலயத்தைக்‌ கட்டவேண்டும்‌. 
கர்த்தருடைய ஆலயத்தை சாதாரணமான 
கட்டிடமாக கட்டக்கூடாது. அதை 
கர்த்தருடைய பரிசுத்த. ஸ்தலமாக 
கட்டவேண்டும்‌. அதற்காக சாலொமோன்‌ 
கர்த்தரைத்‌ தேடவேண்டும்‌. அவர்‌ உத்தம 
இருதயத்தோடும்‌, உற்சாக மனதோடும்‌ 
கர்த்தரை சேவிக்கவேண்டும்‌. அப்போதுதான்‌ 
சாலொமோனால்‌ கர்த்தருடைய ஆலயத்தை, 
அவருக்கு பரிசுத்த ஸ்தலமாக கட்ட முடியும்‌. 


சாலொமோன்‌  கர்த்‌ 
அவரை உத்தம இருது 
மனதோடும்‌ சேவித்தால்‌ மாத்திரமே, 
சாலொமோனால்‌ உத்தம நோக்கத்தோடு, 
கர்த்தருடைய ஆலயத்தைக்‌ கட்ட முடியும்‌ 
கர்த்தருக்கு உத்தம நோக்கத்தோடு 
ஆலயத்தைக்‌ கட்டினால்‌ மாத்திரமே, கர்த்தர்‌ 
அதை தம்முடைய பரிசுத்த. ஸ்தலமாக 
அங்கீகரிப்பார்‌. பரிசுத்தமில்லாததை கர்த்தர்‌ 
அங்கீகரிக்கமாட்டார்‌ 


தாவீது 


த்‌ நேடி 
ஈடும்‌, உற்சாக 


கர்த்தர்‌ சாலொமோனை, பரிசுத்த 
ஸ்தலமாக ஒரு ஆலயத்தைக்‌ கட்டுவதற்கு 
தெரிந்துகொண்டார்‌. சாலொமோன்‌. 
கர்த்தரைத்‌ தெரிந்து கொள்வதற்கு 
முன்பாகக்‌ கர்த்தரே அவரை முதலாவதாகத்‌ 
தெரிந்து கொண்டார்‌. மனுஷனை இரட்சிப்பது 
தேவனுடைய சித்தம்‌ தம்முடைய 
திட்டத்தைக்‌ கர்த்தர்‌ மனுஷருக்கு: 
வெளிப்படுத்தியிருக்கிறார்‌. 


ஆகையினால்‌, ஒவ்வொரு மனுஷரும்‌ 
தன்னுடைய வாழ்வில்‌ கர்த்தரைத்‌ தேவனாகத்‌. 
தெரிந்தெடுக்க வேண்டும்‌. சாத்தானைச்‌ 
சேவிக்கக்கூடாது (யோவான்‌ 3:16; 
2தீமோ 2:4; 2பேதுரு 3:9; வெளி 2227; 
யோவான்‌ 15:16). 


1 நானாகமம்‌ - விரிவுரை 
I CHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


தாவீது சாலொமோனிடம்‌, “இப்போதும்‌. 
எச்சரிக்கையாமிரு” என்று சொல்லுகிறார்‌. 
நம்‌ எல்லோருக்கும்‌ சொல்லப்பட்டிருக்கிற 
பொதுவான புத்திமதி. நம்முடைய பார்வைக்கு 
எல்லாமே ஒன்றுபோல்‌ தெரியும்‌. ஆனாலும்‌ 
நாம்‌ நன்மையையும்‌ தீமையையும்‌ வேறு 
பிரிப்பதற்கு எச்சரிக்கையாயிருக்கவேண்டும்‌. 


தாவீது சாலொமோனை நோக்கி, “நீ 
திடன்கொண்டு, அதை நடப்பி" என்று 
சொல்லுகிறார்‌. நமக்குள்ளே உறுதியான 
தீர்மானம்‌ இல்லையென்றால்‌, நம்மால்‌ எந்த 
வேலையையும்‌ ஒழுங்காக செய்ய முடியாது. 
நாம்‌ ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பாக, 
கிருபையினால்‌ 
கர்த்தருக்குள்‌ 
கர்த்தருக்காக 
அவருடைய 


திடன்கொள்ளவேண்டும்‌. 
பத்திவைராக்கியமாயிருந்து, 
ஊழியத்தை நிறைவேற்றவேண்டும்‌. 


தேவாலயத்தின்‌ மாதிரி. 
1தானா 28:11-18 


நோனா 2811.) தாவீது தன்‌ 
குமாரனாகிய சாலொமோனுக்கு 
மண்டபமும்‌, அதின்‌ அறைகளும்‌, அதின்‌ 
'பொக்கிஷசாலைகளும்‌, அதின்‌ 
மேல்வீடுகளும்‌, அதின்‌ உன்னறைகளும்‌, 
கிருபாசன ஸ்தானமும்‌ இருக்க 
வேண்டிய மாதிரியையும்‌, 


1நானா 28:12. 
தனக்குக்‌ 
கட்டளையிடப்பட்டபடியெல்லாம்‌. 
அவன்‌ செய்யவேண்டிய 
கர்த்தருடைய ஆலயப்பிரகாரங்களும்‌, 
தேவனுடைய ஆலயத்துப்‌ 
பொக்கிஷங்களையும்‌, பரிசுத்தமாக. 
நேர்த்துகொன்னப்பட்டவைகளின்‌' 
பொக்கிஷங்களையும்‌ வைக்கும்‌ ௧ல்‌ 
ச௬ுற்றறைகளும்‌ இருக்கவேண்டிய 


ஆவியினால்‌ 


'வரிசைகனாக 

கர்த்தநுடைய 

வேலை 

கர்த்தநுடைய 

ஆலயத்து வேலையின்‌ பணிமுட்டுகள்‌. 

அனைத்திற்குமுரிய கட்டளையையும்‌ 
கொடுத்தான்‌. 





i= FTE 
ETT 


தாவீது தன்‌ 

சாலொமோனுக்கு 

சொல்லுபோது 

தேடவேண்டும்‌ என்றும்‌, 
சேவிக்கவேண்டும்‌ என்றும்‌ சொல்லுகிறார்‌. 
கர்த்தருடைய நியாயப்பிரமாண புஸ்தகமே 
சாலொமோனுடைய ஜீவியத்தை ஆளுகை 
செய்கிற சட்டங்களாக இருக்கவேண்டும்‌. 
கர்த்தருடைய வார்த்தையைத்‌ தவிர வேறு 
எதுவும்‌ சாலொமோனை ஆளுகை 
செய்யக்கூடாது. 


|. தாவீது இப்போது சாலொோனுக்கு 
கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்கான 
காரியங்களை கட்டளையிடுகிறார்‌. தாவீது 
சாலொமோனுக்கு மூன்று காரியங்களைக்‌ 
கொடுக்கிறார்‌ அவையாவன: 
| கர்த்தருடைய ஆலயத்தின்‌ மாதிரி 
வடிவம்‌. 2. கர்த்தருடைய ஆலயத்தை 
கட்டுவதற்குத்‌ விலையுயர்ந்த 
பொருட்கள்‌. கர்த்தருடைய 
ஆலயத்தைக்‌ கட்டும்போது உதவிக்காக 
கர்த்தரையே நோக்கிப்‌ பார்க்கவேண்டும்‌. 
என்னும்‌ புத்திமதி. 

தாவீது சாலொமோனிடம்‌ கர்த்தருடைய 
ஆலயத்தைக்‌ கட்டுமாறு சொல்லுகிறார்‌ 
ஆனால்‌ அந்த ஆலயத்தின்‌ வடிவம்‌. 
எப்படியிருக்கும்‌ என்பது.  சாலொமோனுக்கும்‌. 
தெரியாது. ஆலயத்தைக்‌. கட்டுகிற 
வேலையாட்களுக்கும்‌ தெரியாது. அவர்கள்‌ 
இதுவரையிலும்‌ கர்த்தருடைய 
தங்கள்‌ கண்களால்‌ பார்த்ததேயில்லை. 


மோசே வனாந்தரத்திலே கர்த்தருக்கு 
ஆசரிப்புக்கூடாரத்தைப்‌ போட்டார்‌. கர்த்தர்‌ 
தாமே அந்தக்‌ கூடாரத்தின்‌ மாதிரி 
வடிவத்தை மோசேக்கு காண்பித்தார்‌. 

“இவர்கள்‌ செய்யும்‌ ஆராதனை 
பரலோகத்திலுள்ளவைகளின்‌  சாயலுக்கும்‌. 
நிழலுக்கும்‌ ஒத்திருக்கிறது: அப்படியே, மோசே 
கூடாரத்தை உண்டுபண்ணப்போகையில்‌ 
மலையிலே உனக்குக்‌ காண்பிக்கப்பட்ட 
மாதிரியின்படியே நீ எல்லாவற்றையும்‌ செய்ய 
எச்சரிக்கையாயிரு என்று தேவன்‌ 
அவனுக்குக்‌ கட்டளையிட்டார்‌" (எபி 8:5). 


1 நானாகமம்‌ - விரிவுரை 
I CHRONICLES - 


COMMENTARY 


கர்த்தர்‌ 
ஆசரிப்புக்கூடாரத்தின்‌ 
காண்பித்ததுபோல, கர்த்தர்‌ 
தாவீதுக்கு ஆலயத்தின்‌ மாதிரி 
ஹவத்தைக்‌ காண்பிக்கிறார்‌. கர்த்தருடைய 
ன்‌ மாதிரி வடிவம்‌ கர்த்தருடைய 
தாவீதுக்கு எழுதி 


மாதிரி வடிவத்தைக்‌ 


இப்போது 


கட்டளையிடப்பட்டதாக 
சொல்லுகிறார்‌ நாளா 28:12). கர்த்தருடைய 
ஆலயத்திலே தாவீதின்‌ பக்திக்கோ அல்லது 
சாலொமோனுடைய ஞானத்திற்கோ 
முக்கியத்துவமில்லை. கர்த்தருடைய ஆலயம்‌, 
கர்த்தருடைய சித்தத்தின்‌ பிரகாரம்‌ 
கட்டப்படவேண்டும்‌. கர்த்தருடைய சித்தமும்‌ 
திட்டமுமே பிரதானம்‌. 


கர்த்தருடைய 
வாசம்பண்ணும்‌ 
ஸ்தலமாயிருக்கவேண்டும்‌. 
கிறிஸ்துவுக்கு. அடையாளமாயிருக்க 
வேண்டும்‌. கர்த்தருடைய ஆலயத்தை 
மனுஷர்‌ தங்கள்‌ கைகளினால்‌ கட்டினாலும்‌, 
இந்த ஆலயத்தின்‌ வடிவத்தை கர்த்தர்‌ 
தாமே தம்முடைய தெய்வீக சித்தத்தின்‌ 
பிரகாரமாக தீர்மானிக்கிறார்‌. தேவனுடைய 
ஆலயம்‌ தெய்வீக நியமனமாயிருக்கிறது. 


ர்‌ தாவீதுக்கு கொடுத்த 
அ மாதிரி வடிவத்தை, தாவீது 

குமாரனாகிய  சாலொமோனுக்கு 
கொடுக்கிறார்‌ தேவாலயத்தின்‌ ஒவ்வொரு 
பகுதியும்‌ எல்வாறு கட்டப்படவேண்டும்‌. 
என்னும்‌ மாதிரி, தாவீதுக்கு 
கொடுக்கப்பட்டிருக்கிறது. தாவீது அதை 
'சாலொமோனுக்கு அப்படியே கொடுக்கிறார்‌. 


கொடுத்த 
மாதிரி 


லயம்‌ கர்த்தர்‌ 
ட பரிசுத்த 


அது 


தாவீது சாலொமோனுக்கு 
கர்த்தருடைய ஆலயத்தின்‌ 
வடிவத்தின்‌ விவரம்‌ வருமாறு : 
1. மண்டபத்தின்‌ மாதிரி. 
2. மண்டபத்தின்‌ அறைகளின்‌ மாதிரி. 
3. பொக்கிஷசாலைகளின்‌ மாதிரி. 
4. மேல்வீடுகளின்‌ மாதிரி 





i FTE 
TT 
5. உள்ளறைகளின்‌ மாதிரி. 


6. கிருபாசன ஸ்தானத்தின்‌ மாதிரி. 


7. கர்த்தருடைய ஆலயப்பிராகாரங்களின்‌ 
மாதிரி. [நாளா 28:12) 


சகல சுற்றறைகளின்‌ மாதிரி. 


தேவனுடைய ஆயத்தப்‌ 
பொக்கிஷங்களையும்‌, பரிசுத்தமாக. 
நேர்ந்துகொள்ளப்பட்டவைகளின்‌ 
பொக்கிஷங்களையும்‌ வைக்கும்‌. 
அறைகளின்‌ மாதிரி. 
10. ஆவியினால்‌. 
குட்டளையிடப்பட்ட 


மாதிரி. 


தாவீது தனக்கு கொடுத்த மாதிரியின்‌ 
பிரகாரம்‌ சாலொமோன்‌ கர்த்தருடைய 
ஆலயத்தைக்‌ கட்டவேண்டும்‌. 
தேவாலயத்தின்‌ ஒவ்வொரு பகுதியும்‌ எப்படி 
கட்டப்படவேண்டும்‌ என்பது ஏற்கெனவே 
சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினால்‌ 
அதைக்‌ கட்டி முடிப்பதற்கு என்னென்ன 
பொருட்கள்‌ வேண்டும்‌ என்பதையும்‌, 
எத்தனை வேலையாட்கள்‌ வேண்டும்‌. 
என்பதையும்‌ சாலொமோன்‌ 
திட்டமிடவேண்டும்‌. 


தாவீது சாலொமோனுக்கு கர்த்தருடைய 
ஆலயத்தின்‌ மாதிரியைக்‌ கொடுத்ததோடு, 
ஆசாரியரையும்‌ லேவியரையும்‌ வரிசைகளாக 
வகுக்கிறதற்கும்‌, கர்த்தருடைய 
ஆலயப்பணிவிடை வேலை அனைத்திற்கும்‌, 
கர்த்தருடைய ஆலயத்து வேலையின்‌ 
பணிமுட்டுகள்‌ அனைத்திற்குமுரிய 
கட்டளையையும்‌ கொடுக்கிறார்‌நாளா 28:13). 


தாவீதுக்குக்‌ 
அனைத்தின்‌ 


தாவீது ஆசாரியரையும்‌ லேவியரையும்‌ 
வரிசைகளாக வகுக்கிறதற்குக்‌ 
கட்டளைகளைக்‌ கொடுக்கிறார்‌. கர்த்தகுடைய 


கர்த்தருடைய ஆலயத்தின்‌: 
சாலொபோனுக்கு 

கொடுத்தபோது. செட்டைகளை விரித்துக்‌ 

கர்த்தருடைய உடன்படிக்கைப்‌ பெட்டியை 
மூடும்‌ பொன்‌ கேருபீன்களான வாகனத்தின்‌ 
மாதிரியையும்‌ கொடுக்கிறார்‌ (1நாளா 28:18) 


1 நானாகமம்‌ - விரிவுரை 
I CHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


சந்நிதி ஸ்தானத்தில்‌ ஒலிவமரங்களால்‌ 
இரண்டு கேருபீன்களைச்‌ செய்து வைத்தான்‌; 
ஒவ்வொன்றும்‌ பத்துமுழ உயரமாயிருந்தது. 
கேருபீனுக்கு இருக்கிற ஒரு செட்டை ஐந்து 
முழமும்‌ கேருபீனின்‌ மற்றச்‌ செட்டை ஐந்து 
முழமுமாய்‌, இப்படி ஒரு செட்டையின்‌ 
கடைசிமுனை தொடங்கி மற்றச்‌ செட்டையின்‌ 
கடைசிமுனைமட்டும்‌ பத்து முழமாமிருந்தது" 
இராஜா 6:23,24). 


கேருபீனும்‌ பத்து 
முழமாயிருந்தது: இரண்டு கேருபீன்களும்‌ 
ஒரே அளவும்‌ ஒரே திட்டமுமாயிருந்தது. ஒரு 
கேருபீன்‌ பத்துமுழ உயரமாயிருந்தது: மற்றக்‌ 
கேருபீனும்‌ அப்படியே இருந்தது" 
இராஜா 6:25,26). 


அந்தக்‌ கேருபீன்களை உள்‌ 
ஆலயத்திலே வைத்தான்‌; கேருபீன்களின்‌ 
செட்டைகள்‌  விரித்திருந்ததினால்‌, ஒரு 
கேருபீனின்‌ செட்டை ஒருபக்கத்துச்‌ சுவரிலும்‌, 
மற்றக்‌ கேருபீனின்‌ செட்டை மறுபக்கத்துச்‌ 
தொடத்தக்கதாயிருந்தது; 
நடுமையத்தில்‌, அவைகளின்‌ 
ஒன்றோடொன்று 
தொடத்தக்கதாமிருந்தது. அந்தக்‌ 
கேருபீன்களைப்‌ பொன்தகட்டால்‌ மூடினான்‌" 
இராஜா 6:27.28). 


தாவீது சாலொமோனுக்கு கொடுத்த 
கேரூபின்களின்‌ வடிவம்‌ "வாகனம்‌" என்று 
அழைக்கப்படுகிறது. தேவதூதர்கள்‌ 
கர்த்தருக்கு இரதங்களாகவும்‌ 
வாகனங்களாகவும்‌ இருக்கிறார்கள்‌. 


ய 


இரதங்கள்‌, 
ஆயிரமாயிரங்களுமாயிருக்கிறது; ஆண்டவர்‌ 


பதினாயிரங்களும்‌, 


பரிசுத்தஸ்தலமான சீனாயிலிருந்த 
வண்ணமாய்‌ அவைகளுக்குள்‌ இருக்கிறார்‌” 
(சங்‌ 6847). 

பொன்னும்‌ வெள்ளியும்‌ 

நானா 28:14-19 


நோனா 28:14. அவன்‌ பற்பல வேலைக்கு 
ய சகல்‌ 
பொற்பாத்திரங்களூக்காக 
'நிறையின்படி. பொன்னையும்‌, 
பற்பல வேலைக்கு. வேண்டிய 
சகல வென்னிப்பாத்திரங்களுக்காக 
'நிறையின்படி வென்னியையும்‌, 





ழ்‌ நயனா 
யாய 


1நானா 28:15. பொன்‌ 
விளக்குத்தண்டுகளுக்கும்‌ அவைகளின்‌ 


விளக்குத்தண்டுக்கும்‌ 
வினக்குகளுக்கும்‌ 

வேண்டிய பொன்னையும்‌, வென்னி 
விளக்குத்‌ தண்டுகளில்‌ ஒவ்வொரு 
வினக்குத்தண்டுக்கும்‌ அதின்‌ 
வினக்குகளுக்கும்‌ 'நிறையின்படி. 
வேண்டிய வென்னியையும்‌, 


1நானா 
வைக்கும்‌ 


பொன்னையும்‌, வெள்ளி மேஜைகளுக்கு. 
வேண்டிய வென்னியையும்‌, 


நநானா 28:17. 
கலங்களுக்கும்‌. 

வேண்டிய பசும்பொன்னையும்‌, பொன்‌ 
கிண்ணிகளில்‌ ஒவ்வொரு கிண்ணிக்கும்‌ 
'நிறையின்படி, 

வென்னிக்கிண்ணிகனில்‌ 

கிண்ணிக்கும்‌ 

வேண்டியதையும்‌, 


நானா 2818. தூபங்காட்டும்‌ 

தீதிற்கு நிறையின்படி. வேண்டிய 
புடமிடப்பட்ட பொன்னையும்‌ 
கொடுத்து, செட்டைகளை விரித்துக்‌ 


மாதிரியையும்‌ கொடுத்து, 


நநானா 28:19. இத்த மாதிரியின்படி. 
சகல வேலைகளும்‌ எனக்குத்‌ 


தெரியப்படுத்த, இவையெல்லாம்‌ 
கர்த்தருடைய கரத்தினால்‌ எனக்கு 
எழுதிக்கொடுக்கப்பட்டது என்றான்‌. 

பரிசுத்த 


கர்த்தருடைய ஆலயத்திலே 
ட்டுக்கள்‌ பயன்படுத்தப்‌ 


செலவு ன்ணப்பபவேண்டுசென்று கர்த்தர்‌ 
ஏற்கெனவே திட்டமிட்டுக்கொடுத்திருக்கிறார்‌. 


1 நானாகமம்‌ - விரிவுரை 
I CHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


கர்த்தருடைய 
பயன்படுத்தப்படவேண்டிய 
செய்வதற்கு தேவைப்படும்‌ 
வெள்ளியையும்‌ தாவீது, 
கொடுக்கிறார்‌. 


ஆலயத்திலே 
பணிமுட்டுக்களை 
பொன்னையும்‌. 
சாலொமோனுக்கு 


வனாந்தரத்தில்‌ ஸ்தாபிக்கப்பட்டிருந்த 
ஆசரிப்புக்கூடாரத்திலே, ஒரே ஒரு பொன்‌ 
விளக்குத்தண்டு மாத்திரமே இருந்தது. 
இப்போது. கர்த்தருடைய 

பத்து விளக்குத்தண்டுகள்‌ 


சந்நிதி ஸ்தானத்திற்கு முன்பாக 

க்கும்‌ பசும்பொன்‌ விளக்குத்தண்டுகள்‌, 

ஐந்தையும்‌ இடதுபுறமாக 

பொன்னான அதின்‌ 

விளக்குகளோடும்‌. 

கத்தரிகளோடுங்கூட உண்டாக்கினான்‌” 
இராஜா 7:49). 


கர்த்தருடைய 
பொன்விளக்குத்தண்டுகளோடு, 
விளக்குத்தண்டுகளும்‌ இருக்கிறது. 
இந்த  விளக்குத்தண்டுகள்‌ கைகளில்‌ 
எடுத்துக்கொண்டு போகவேண்டியவை, 


பன்‌ 


ஆரரிப்புக்கூடாரத்தில்‌ ஒரே ஒரு மேஜை 
மாத்திர இருந்தது. கர்த்தருடைய 

ஆலயந்திலோ சமுகத்தப்பங்களை வைக்கும்‌ 
ஒரு மேஜையும்‌, மற்ற பயன்பாட்டிற்காக 
மேலும்‌ பத்து மேஜைகளும்‌ இருக்கிறது. 
இவை தவிர அங்கே வெள்ளி மேஜைகளும்‌ 
இருக்கிறது. 

பத்து மேறைகளையும்‌ செய்து, 

அண்ணனை தேவாலயத்தில்‌ வலதுபுற; 
ஐந்தும்‌ இடதுபுறத்திலே ஐந்துமாக வைத்து, 
நூறு பொன்‌ கலங்களையும்‌ பண்ணினான்‌" 
(நோளா 4:8). 


சாலொமோன்‌ கட்டுகிற கர்த்தருடைய 
ஆலயம்‌, மோசே வனாந்தரத்திலே போட்ட 
ஆசரிப்புக்கூடாரத்தைவிட அளவிலே. 
பெரியது. ஆலயம்‌ பெரிதாயிருப்பதினால்‌, 
பரிசுத்த பணிமுட்டுகளும்‌, மேறைகளும்‌ 


வைக்கப்படவேண்டும்‌. 


வெறுமையாகயிருப்பதுபோல இருக்கும்‌. 





i FTE 
TT 


தூபங்காட்டும்‌ பீடத்திற்கு புடமிடப்பட்ட 
பொன்‌ பயன்படுத்தப்பட்டது. இந்தப்‌ பொன்‌ 
சாதாரண  பொன்னைவிட சுத்தமானது 
(நாளா 28:18). தூபங்காட்டும்‌ பீடம்‌ என்பது. 
கர்த்தருடைய சமுகத்திலே பரிந்து பேசுவதற்கு 
அடையாளம்‌. நம்முடைய கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்துவே பிதாவின்‌ சமுகத்திலே. 
நமக்காக பரிந்துபேசுகிறார்‌. கிறிஸ்துவானவர்‌ 
புபமிடப்பட்ட பொன்னைப்போல மிகவும்‌: 
பரிசுத்தமானவர்‌. அவர்‌ பரிபூரணர்‌. 


கர்த்தருடைய ஆலயத்தின்‌ ஒவ்வொரு 
பணிமுட்டுக்களிலும்‌ எவ்வளவு பொன்னும்‌, 
வெள்ளியும்‌ சேர்க்கப்படவேண்டும்‌ என்னும்‌ 
நிறையை கர்த்தர்‌ தனக்கு, 
வெளிப்படுத்தியதாகத்‌ தாவீது சொல்லுகிறார்‌. 
இவை கர்த்தருடைய கரத்தினால்‌ தனக்கு 
எழுதிக்கொடுக்கப்பட்டதாகவும்‌ தாவீது, 
சொல்லுகிறார்‌. 
ட்டார்‌ 1:21 து வசனத்தில்‌ 
கருத்து 
வெளிப்படுத்த பபற தேவனுடைய 
பரிசுந்த மனுஷர்கள்‌ பரிசுத்த ஆவிமினாலே. 
ஏவப்பட்டு பேசினார்கள்‌” (அப்‌ 3:21, 
2தீமோ 3:15-17) 


சாலொமோனுக்கு 
இரண்டாவது 


தாவீது 
சொல்லுகிற 
புத்திமதி 
1நானா 28:20,21 


1நானா 28:20. தாவீது தன்‌ 
குமாரனாகிய சாலொமோனை நோக்கி: 
நீ பலங்கொண்டு தைரியமாயிருத்து, 
இதை நடப்பி; நீ பயப்படாமலும்‌ 
கலங்காமலும்‌ இரு; தேவனாகிய 
கர்த்தர்‌ என்னும்‌ என்‌ தேவன்‌ 
உன்னோடே. இருப்பார்‌; கர்த்ுடைய 
ஆலயத்தைக்‌ கட்டுகிறதற்கடுத்த சகல. 
கிரியைகளையும்‌: முடித்துத்‌ 
தீருமட்டும்‌, அவர்‌ உன்னைவிட்டு 
விலகவுமாட்டார்‌, உன்னைக்‌ 
கைவிடவுமாட்டார்‌. 


1 நானாகமம்‌ - விரிவுரை 
I CHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


தானா 28:21. இதோ, தேவனுடைய 
ஆயைத்து வேலைக்கெல்லாம்‌ ஆசாரியர்‌ 
லேவியருடைய வகுப்புகள்‌ இருக்கிறது; 
அத்த எல்லாக்‌ கிரியைக்கும்‌ சகலவித: 
வேலையிலும்‌ நிபுணரான 
மனப்பூர்வமுன்ன ௪கல மனுஷரும்‌, உன்‌ 
சொற்படியெல்லாம்‌. கேட்கும்‌ 
பீரயுக்களும்‌, சகல ஜனங்களும்‌ 
உன்னிடத்தில்‌ இருக்கிறார்கள்‌. 
என்றான்‌. 
கர்த்தருக்கு லயம்‌ கட்டுவது 
மிகப்பெரிய வேலை. கர்த்தருடைய உதவியும்‌: 
ஒத்தாசையுமில்லாமல்‌, சாலொமோனால்‌ 
கர்த்தருடைய ஆலயத்தை, கர்த்தருடைய 
சித்தத்தின்‌ பிரகாரமாக கட்ட முடியாது. 
சாலொமோன்‌ ஆலயத்தைக்‌ கட்டும்போது 
பலவிதமான உதவிகள்‌ 
தனக்கு உதவி 
தேவைப்படும்போது சாலொமோன்‌ மனுஷரை 
நோக்கிப்‌ பார்க்காமல்‌, கர்த்தரை நோக்கிப்‌ 
பார்க்கவேண்டுமென்று தாவீது புத்திமதி 
சொல்லுகிறார்‌. 
தாவீது சாலொமோனை நோக்கி, 
“தேவனாகிய கர்த்தர்‌ என்னும்‌ என்‌ தேவன்‌ 
உன்னோடே இருப்பார்‌; கர்த்தருடைய 
ஆலயத்தைக்‌ கட்டுகிறதற்கடுத்த சகல. 
கிரியைகளையும்‌ நீ முடித்துத்‌ தீருமட்டும்‌, 
அவர்‌ உன்னைவிட்டு விலகவுமாட்டார்‌, 
உன்னைக்‌ கைவிடவுமாட்டார்‌" 
நாளா 28:20) என்று சொல்லுகிறார்‌. 


டைய தேவனாக 
கர்த்தரைத்‌ தெரிந்துகொண்டு அவரையே 
சேவித்தார்‌. கர்த்தரும்‌ தாவீதோடு கூடவே 
இருந்தார்‌. கர்த்தர்‌ தாவீதை ஆசீர்வதித்தார்‌. 
தாவீது தன்னுடைய சொந்த அனுபவத்திலே, 
கர்த்தருடைய வல்லமையையும்‌, அவருடைய 
அனுபவித்திருக்கிறார்‌ 

சாலொமோனோடும்‌ 
என்று தாவீது 


தாவீது 


சொல்லுகிறார்‌. 


கர்த்தர்‌ தாவீதை வழிநடத்தியதுபோல 
சாலொமோனையும்‌ வழிநடத்துவார்‌. 
சாலொமோனைப்‌ பெலப்படுத்துவார்‌. 
சாலொமோனை ஆசீர்வதிப்பார்‌. கர்த்தருடைய 
ஆலயத்தைக்‌ கட்டும்‌. வேலையை 
சாலொமோன்‌ இப்போது ஆரம்பித்திருக்கிறார்‌. 
சாலொமோன்‌ ஆலயத்தை கட்டி முடித்து 
தீரு மட்டும்‌, கர்த்தர்‌ சாலொமோனை விட்டு 
விலகவுமாட்டார்‌. அவர்‌ சாலொமோனைக்‌ 
கைவிடவுமாட்டார்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


கர்த்தர்‌ நம்முடைய முற்பிதாக்களை 

க்‌ 'சொந்தமாக்கிக்கொண்டார்‌. 

கர்த்தர்‌ 

அவர்களைக்‌ கைவிடாமல்‌ வழிநடத்தினார்‌. 

நம்முடைய முற்பிதாக்கள்‌ கர்த்தரை விட்டு 

விலகாமல்‌ அவருக்கு. 
உண்மையுள்ளவர்களாயிருந்தார்கள்‌. 


அவர்களைப்போலவே மும்‌ 
கர்த்தரைவிட்டு விலகாமல்‌, கர்த்தருக்கு 
உண்மையுள்ளவர்களாயிருக்கும்போது, 
ர்த்தர்‌ நம்மையும்‌ வழிநடத்துவார்‌. 
கைவிடமாட்டார்‌. கர்த்தர்‌ 
நம்மைவிட்டு விலகவுமாட்டார்‌. 


கர்த்தர்‌ நம்மூலமாக ஒரு காரியத்தை 
செய்ய வேண்டும்‌ என்ன்‌ 
தீர்மானம்பண்ணும்போது, கர்த்தர்‌ செய்ய 
நினைக்கிற காரியம்‌ நிச்சயமாய்‌ நிறைவேறும்‌. 
கர்த்தர்‌ செய்யவேண்டும்‌ என்று 
தீர்மானித்திருக்கிற காரியங்கள்‌ எதுவும்‌: 
ஒருபோதும்‌ தடைபடுவதில்லை. 


1 நானாகமம்‌ - விரிவுரை 
I CHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


சாலொமோன்‌ கர்த்தருடைய 
ஆலயத்தைக்‌ கட்டுவதற்கு நல்ல மனுஷர்கள்‌ 
அவருக்கு உதவி செய்வார்கள்‌. ஆசாரியரும்‌ 
லேலியரும்‌ சாலொமோனுக்கு நல்ல. 
லோசனைகளைச்‌ சொல்லுவார்கள்‌. 
சாலொமோனிடத்தில்‌ சகல வேலையிலும்‌: 
நிபுணரான. மனப்பூர்வமான மனுஷர்‌ 
இருக்கிறார்கள்‌. சாலொமோனுடைய சொற்படி 
கேட்கும்‌ பிரபுக்களும்‌, சகல ஜனங்களும்‌ 
இருக்கிறார்கள்‌. இவர்கள்‌ எல்லோருமே 
சாலொமோனுக்கு ஆதரவாயிருந்து உதவி 
செய்வார்கள்‌. 
சாலொமோன்‌ கர்த்தருடைய 
ஆலயத்தைக்‌ கட்டும்‌ வேலையிலே, இவர்கள்‌ 
எல்லோரையும்‌ பயன்படுத்திக்கொள்ள 
பலங்கொண்டு 
கர்த்தருடைய 
வேலையை 
சாலொமோன்‌ 
கலங்காமலும்‌ 





f= al 
TT 


குமாரனாகிய 
சாலொமோனுக்கு சொல்ல வேண்டிய 
புத்திமதிகளை இதுவரையிலும்‌ சொல்லி 
வருகிறார்‌. தாவீது இப்போது முதிர்வயதுள்ள 
விர்த்தாப்பியராயிருக்கிறார்‌ மரணம்‌ 
அவருக்கு சமீபமாயிருக்கிறது. தாவீது 
மரித்துப்போவதற்கு முன்பாக, இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாருக்கு மேலும்‌ சில காரியங்களை 
சொல்ல விரும்புகிறார்‌. 


தாவீது தன்‌ 


தாவீது கர்த்தருடைய ஆலயத்தைக்‌ 
கட்டுவதற்கு. பொன்னையும்‌ வெள்ளியையும்‌ 
சரித்து கொடுத்திருக்கிறார்‌. இஸ்ரவேல்‌ 
இனத்தாரும்‌, கர்த்தருடைய ஆலயத்தைக்‌ 
கட்டுவதற்கும்‌. ஆலயத்தின்‌ பணிழுட்டுகளை 
செய்வதற்கும்‌ தங்களுடைய 
திராணிக்குத்தக்கதான காணிக்கைளைக்‌ 
கொடுக்கவேண்டுமென்று 

அவர்களுக்கு 
ரிநாளா 29:1-5), 


புத்திரர்‌ 


அப்பொழுது இஸ்ரவேல்‌ 
தங்களுடைய திராணிக்குத்தக்க 
பிரகாரம்‌, கர்த்தருடைய ஆலயத்து 
வேலைக்கு மனப்பூர்வமாய்க்‌ 
காணிக்கைகளைக்‌ கொடுக்கிறார்கள்‌. 


தாவீது கர்த்தருக்கு 
ஸ்தோத்திரங்களை செலுத்தி, கர்த்தரிடத்தில்‌ 
ஜெபம்பண்‌ ணுகிறார்‌ நாளா 29:10-20), 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ கர்த்தருக்கு பலிகளை 
செலுத்துகிறார்கள்‌ நாளா 29:21,22), 


சாலொமோன்‌ தாவீதின்‌ ஸ்தானத்திலே 
ராஜாவாயிருக்கிறார்‌. இஸ்ரவேலர்‌ எல்லோரும்‌ 
சாலொமோனுக்கு கீழ்ப்படிந்து 


அடங்கியிருக்கிறார்கள்‌ (1நாளா 29:23-25) 


பீநாளா 29:26-30) 
தாவீதின்‌ ராஜ்யபாரம்‌ சூரியன்‌ 

அஞ்தபிப் வப்‌ சாலொமோனின்‌ 
பாரம்‌ சூரியன்‌ உதிப்பதுபோலவும்‌ 

இருக்கிறது இல்லிரண்டு 

எந்தக்‌ காலத்தில்‌ 

பிரகாசமாயிருந்தது. 

மிகவும்‌ கடினம்‌. 


1 நானாகமம்‌ - விரிவுரை 
I CHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


கர்த்தருக்கு காணிக்கைகள்‌ 
நாணா 29:1-9 


29:. பின்பு தாவீதுராஜா 
சபையார்‌. எல்லாரையும்‌ நோக்கி: 
தேவன்‌ தெரித்து கொண்ட என்‌: 
குமாரனாகிய சாலொமோன்‌ இன்னும்‌ 
வாலிபனும்‌ இளைஞனுமாயிருக்கி நான்‌; 
செய்யவேண்டிய வேலையோ 
பெரியது; அது ஒரு மனுஷனுக்கு அல்ல, 
தேவனாகிய கர்த்தருக்குக்‌ கட்டும்‌ 
அரமனை. 


1தானா 


ந்தானா 29:2, நான்‌ என்னாலே. 
இயன்றமட்டும்‌ என்‌ தேவனுடைய 
ஆலயத்துக்கென்று பொன்வேலைக்குப்‌ 
பொன்னையும்‌, வென்னி வேலைக்கு 
வென்னியையும்‌, வெண்கல வேலைக்கு 
வெண்கலத்தையும்‌, இரும்பு வேலைக்கு 
இரும்பையும்‌, மரவேலைக்கு 
மரத்தையும்‌, பதிக்கப்படத்தக்க 
காத்தியுன்ன கற்களையும்‌, பலவருணக்‌ 
கற்களையும்‌, விலையேறப்பெற்ற 
சகலவித ரத்தினங்களையும்‌, 
'வெண்கற்பாளங்களையும்‌, கோமேதக 
முதலிய கற்களையும்‌ ஏராளமாகச்‌. 
சவதரித்தேன்‌.. 


நோனா 29:8. இன்னும்‌ 
தேவனுடைய ஆலயத்தின்மேல்‌ வ்‌ 
வைத்திருக்கிற வாஞ்சையினால்‌,. 
பரிசுத்த ஆலயத்துக்காக. நான்‌ 
சுவதரித்த அனைத்தையும்‌ தவிர, 
எனக்குச்‌ சொந்தமான பொன்னையும்‌. 
வெள்ளியையும்‌ என்‌ தேவனுடைய 
ஆலயத்துக்கென்று கொடுக்கிறேன்‌. 


1நானா 29:4. அறைகளின்‌ ௬வர்கணை 
மூடுவதற்காகவும்‌, பொன்வேலைக்குப்‌ 
பொன்னும்‌, வெண்ளிவேலைக்கு. 
வெள்ளியும்‌ 
உண்டாயிருக்கிறதற்காகவும்‌, கம்மாளர்‌ 
செய்யும்‌ வேலை அனைத்திற்காகவும்‌, 
ஓப்பீரின்‌ தங்கமாகிய மூவாயிரம்‌ 
தாலந்து தங்கத்தையும்‌, சுத்த 
வென்னியாகிய ஏழாயிரம்‌ தாலத்து 
வெள்ளியையும்‌ கொடுக்கிறேன்‌. 


1தானா 29:5. இப்போதும்‌ உங்களில்‌ 
இன்றைய தினம்‌ கர்த்தருக்குத்‌ தன்‌ 
கைக்காணிக்கைகளைச்‌. செலுத்த 
மனப்பூர்வமானவர்கன்‌ யார்‌ எண்றான்‌.. 





i FTE 
TT 


1நானா 29:6. அப்பெ: 
வம்சங்களின்‌ பிரபுக்களும்‌, இஸ்ரவேல்‌ 
கோத்திரங்களின்‌. பிரபுக்களும்‌, 
ஆயிரம்பேருக்கு அதியதிகளும்‌, 
நூலுபேருக்கு அதிபதிகளும்‌, ராஜாவின்‌ 
வேலைக்காரராகிய பிரபுக்களும்‌. 
மனப்பூர்வமாய்‌, 


1நானா 29:7. தேவனுடைய ஆலயத்து 
வேலைக்கு ஐயாயிரம்‌ தாலத்து 
பொன்னையும்‌, பதினாயிரம்‌ 
தங்கக்காகையும்‌, பதினாயிரம்‌ தாலந்து 
வெள்ளியையும்‌, பதினெண்ணாயிரம்‌ 
தாலந்து வெண்கலத்தையும்‌, லட்சம்‌ 
தாலந்து இரும்பையும்‌ கொடுத்தார்கள்‌. 


நானா 298, யார்‌ 
ரத்தினங்கள்‌ இருந்ததோ, 
அவைகளையும்‌ கர்த்தருடைய 
ஆலயத்துப்‌ பொக்கிஷத்திற்கென்று. 
கெர்சோனியனான யெகியேலின்‌ 
கையிலே கொடுத்தார்கள்‌. 


1நானா 29:9, இப்படி மனப்பூர்வமாய்க்‌ 
கொடுத்ததற்காக ஜனங்கள்‌ 
சுந்தோஷூப்பட்டார்கள்‌; உத்தம 
இருதயத்தோடே. உற்சாகமாய்க்‌ 
கர்த்தருக்குக்‌ கொடுத்தார்கள்‌; தாவீது 
ராஜாவும்‌ மிகவும்‌ சந்தோஷப்பட்டான்‌. 


தாவீது மறுடியுமாக இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ எல்லோருக்கும்‌ முன்பாகப்‌ பேசுகிறார்‌. 
சாலொமோன்‌ கர்த்தருக்கு ஆலயத்தைக்‌ 
குட்டப்போகிறார்‌. தேவனுடைய ஆலயத்து 
வேலைக்கு இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ எல்லோரும்‌, 
தங்களுடைய திராணிக்குத்தக்கதான 
காணிக்கைகளைக்‌ கொடுக்கவேண்டும்‌. 
அவர்கள்‌ காணிக்கை கொடுக்கவேண்டும்‌. 
என்று, தாவீது அவர்களைக்‌ 
கட்டாயம்பண்ண வில்லை. கர்த்தருடைய 
ஆலயத்தைக்‌ கட்டுவதற்கு பிரத்தியேகமான 
வரிசுமைகள்‌ எதையும்‌ தாவீது இஸ்ரவேல்‌ 
புத்திரர்மீது சுமத்தவில்லை. 


இஸ்ரவேல்‌ ப 
ஆலயத்தைக்‌ 
மனப்பூர்வமாய்க்‌ 
கொடுக்கவேண்டும்‌. 
இருதயத்தில்‌ ஏவுகிற பிரகாரம்‌ அவர்கள்‌ 
கர்த்தருக்கு உதாரத்துவமான 
காணிக்கைகளைக்‌ கொடுக்கவேண்டும்‌. 


1 நானாகமம்‌ - விரிவுரை 
I CHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


பயபக்தியோடு 
ட்‌ பலவந்ததிற்கோ, 
கட்டாயத்திற்கோ இடமில்லை. காணிக்கை 
கொடுக்க விருப்பமுள்ளவர்கள்‌, 
மனப்பூர்வமாய்க்‌ காணிக்கைகளைக்‌ 
கொடுக்கலாம்‌. உற்சாகமாய்க்‌ 
கொடுக்கிறவர்களிடத்தில்‌ கர்த்தர்‌ 
பிரியமாயிருக்கிறார்‌. 


கர்த்தருக்கு ஆலயத்தைக்‌ கட்டும்‌. 
வேலை சாலொமோனிடத்தில்‌ 
ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது. தாவீதின்‌ 
பார்வையில்‌ சாலொமோன்‌ இன்னும்‌ 
வாலிபனாகவும்‌, இளைஞனாகவும்‌ 
இருக்கிறார்‌. 


தாவீது ராஜா சபையார்‌ எல்லோரையும்‌ 
நோக்கி, அவர்களிடத்தில்‌ சாலொமோனைப்‌ 


னும்‌ 
இளைஞனுமாயிருக்கிறான்‌; 1 

வேலையோ பெரியது; அது ஒரு மனுஷனுக்கு 
அல்ல, தேவனாகிய கர்த்தருக்குக்‌ கட்டும்‌ 
அரமனை" நாளா 29:1) என்று 


சொல்லுகிறார்‌. 


சாலொமோன்‌ 
இளைஞனாகவும்‌ இருக்கிறார்‌ 
ஆலயத்தைக்‌ கட்டும்‌ வேலையோ 
பெரியதாயிருக்கிறது. ஆகையினால்‌ 
கர்த்தருடைய ஆலயத்தைக்‌ கட்டி முடிக்க 
சாலொமோனுக்கு உதவி தேவைப்படுகிறது. 
சாலொமோன்‌ வாலிபனாகவும்‌, 
இளைஞனாகவும்‌ இருந்தாலும்‌ கர்த்தர்‌ 
சாலொமோனையே ஆலயத்தைக்‌ கட்டுவதற்கு 
தெரிந்துகொண்டார்‌. 


வாலிபனாகவும்‌ 
கர்த்தருடைய 


கட்டும்‌ 

பெரிய 
இஸ்ரவேல்‌ 
கைகளும்‌, 


ச்‌ 


வரிகுபனக. 
புத்திரருடைய எல்லா 
சாலொமோனுடைய கைகளோடு 
இணைந்து ஆலயத்தைக்‌ கட்டவேண்டும்‌. 
கர்த்தருடைய ஆலயத்தைக்‌ கட்டி முடிப்பதற்கு 
இஸ்ரவேல்‌. புத்திரர்‌ ஒவ்வொருவரும்‌, 
தங்களால்‌ முடிந்த உதவிகளை 
செய்யவேண்டும்‌. 





f= THE 
TT 


கர்த்தருடைய ஆலயத்தைக்‌ 
கட்டுவதற்கு தாவீது ஏற்கெனவே சில 
ஆயத்த வேலைகளை செய்து 
முடித்திருக்கிறார்‌. ஆலயத்தைக்‌ கட்டும்‌. 
வேலைப்பரூ முழுவதையும்‌ தாவீது 
சாலொமோனுடைய தோளிலே மொத்தமாக 
சுமத்திவிடவில்லை. அது மிகப்பெரிய பாரம்‌. 
சாலொமோனால்‌ பெரிய பாரத்தை சுமக்க 
முடியாது. 


கர்த்தருடைய ஆலயத்தின்‌ கட்டுமான 
வேலைக்கு, தான்‌ செய்திருக்கிற 
உதவிகளை தாவீது மிகுந்த 
மனத்தாழ்மையோடு ங்கு இஸ்ரவேல்‌ 
புத்திரரிடத்தில்‌ சொல்லுகிறார்‌. தனக்கு 
பெருமை உண்டாகவேண்டும்‌ என்பதற்காக 
தாவீது தான்‌ செய்த உதவிகளை இங்கு: 
சொல்லவில்லை. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
எல்லோரும்‌ கர்த்தருடைய ஆலயத்தை 
கட்டும்‌ வேலையிலே  உதலியாயிருக்க 
வேண்டும்‌ என்பதற்காகவே தாவீது இதை 
விரிவாக எடுத்து சொல்லுகிறார்‌. 


தாவீது இஸ்ரவேல்‌ சபையாரை நோக்கி, 
ன்‌ என்னாலே இயன்றமட்டும்‌ என்‌ 


அத்தி வ்க 


கற்களையும்‌, 

சகலவித 

வெண்குற்பாளங்களையும்‌, 

கோமேதக முதலிய கற்களையும்‌ ஏராளமாகச்‌ 

சவதரித்தேன்‌" (நாளா 29:2) என்று 
சொல்லுகிறார்‌ 


தாவீது சொல்லும்‌ வார்த்தைகளைக்‌ 
கேட்டு இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ எல்லோரும்‌ 
உற்சாகமடையவேண்டும்‌. அவர்களும்‌. 
ஆலயத்தைக்‌ கட்டும்‌ வேலைக்கு. 
தாராளமாயும்‌, மனப்பூர்வமாயும்‌ தங்கள்‌ 
காணிக்கைகளைக்‌ கொடுக்க 
முன்வரவேண்டும்‌. தாவீது இஸ்ரவேல்‌ 
பூத்திருக்கு நல்ல முன்மாதிரியை ஏற்படுத்தி 
த்திருக்கிறார்‌. தாவீது தன்னுடைய 
பொக்கிஷத்திலிருந்து 
ந்து பொன்னையும்‌, 
வெள்ளியையும்‌ 
கட்டுவதற்கு. 

காணிக்கையாகக்‌ கொடுத்திருக்கிறார்‌. 


1 நானாகமம்‌ - விரிவுரை 
I CHRONICLES - 


COMMENTARY 


தாவீது கர்த்தருடைய 
கட்டுவதற்கு. தான்‌ "டுக்கும்‌ 
காணிக்கையைப்பற்றிச்‌ சொல்லும்போது, 
இன்னும்‌ என்‌ தேவனுடைய ஆலமத்தின்மேல்‌ 
நான்‌ வைத்திருக்கிற வாஞ்சையினால்‌, 
பரிசுத்த ஆலயத்துக்காக நான்‌ 
சவதரித்த அனைத்தையும்‌ தவிர, 
எனக்குச்‌ சொந்தமான பொன்னையும்‌. 
வெள்ளியையும்‌ என்‌ தேவனுடைய 
ஆலயத்துக்கென்று கொடுக்கிறேன்‌” 
ரநாளா 29:3) என்றும்‌, 


லயத்தைக்‌ 


“அறைகளின்‌ கவர்களை 
மூடுவதற்காகவும்‌, பொன்வேலைக்குப்‌ 
பொன்னும்‌, வெள்ளிவேலைக்கு வெள்ளியும்‌ 
உண்டாயிருக்கிறதற்காகவும்‌, கம்மாளர்‌ 
செய்யும்‌ வேலை அனைத்திற்காகவும்‌, 
ஒப்பீரின்‌ தங்கமாகிய மூவாயிரம்‌ தாலந்து 
தங்கத்தையும்‌, சுத்த வெள்ளியாகிய 
ஏழாயிரம்‌ தாலந்து வெள்ளியையும்‌ 
கொடுக்கிறேன்‌" நாளா 29:4) என்றும்‌ 
சொல்லுகிறார்‌. 


தாவீது கர்த்தர்மீதும்‌ கர்த்‌ 
வீட்டின்மீதும்‌ பிரியமாிருக்கிறார்‌. _ தாவீது 
கர்த்தருடைய ஆலயத்திற்கு இவ்வளவு 
திரளான காணிக்கைகளைக்‌ 
கொடுக்கும்போது. “என்‌ தேவனுடைய 
ஆலயத்தின்மேல்‌ நான்‌ வைத்திருக்கிற. 
வாஞ்சையினால்‌' இந்தக்‌ காணிக்கைகளை 
கொடுப்பதாக சொல்லுகிறார்‌. 


தாவீது கர்த்தருடைய லயத்தைம்‌ 
கட்டுவதற்கு, தான்‌ கொடுத்திருக்கிற 
காணிக்கைகளைப்பற்றிச்‌ சொல்லும்போது, 
இஸ்ரவேல்‌ புத்திரரும்‌ தங்களுடைய 
திராணிக்குத்தக்க காணிக்கைகளைக்‌ 
கொடுக்கவேண்டுமென்று அவர்களையும்‌ 
உற்சாகப்படுத்துகிறார்‌ 

தாவீது இஸ்ரவேல்‌ சபையாரிடத்தில்‌, 
“இப்போதும்‌ உங்களில்‌ இன்றைய தினம்‌ 
கர்த்தருக்குத்‌ தன்‌ கைக்காணிக்கைகளைச்‌ 
செலுத்த  மனப்பூர்வமானவர்கள்‌ யார்‌” 
நாளா 29:5) என்று கேட்கிறார்‌. 


ருடைய 





f= THE 
TT 


கர்த்தரை ஆராதிப்பது 
பாக்கியம்‌. 

ஆராதிக்கும்போது. 

நம்முடைய 

நநிரப்பப்பட்டதாயிருக்கவேண்டும்‌. 
காணிக்கையைப்பற்றிச்‌ 

"கைக்காணிக்கைகள்‌” நாளா 29:5) என்று 
சொல்லுகிறார்‌. நம்முடைய கைகளில்‌ 
கர்த்தரை ஆராதிக்கும்‌ ஆராதனையும்‌, 
அவரை சேவிக்கும்‌ சேவையும்‌ 
நிரம்பிமிருக்கவேண்டும்‌. நாம்‌ கர்த்தரை 
மாத்திரமே ஆராதிக்கவேண்டும்‌. கர்த்தரை 
தாராளமாய்‌ ஆராதிக்கவேண்டும்‌. நாம்‌ 
கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட 
கிருபைகளுக்குகேற்ற பிரகாரம்‌, 
முழுபெலத்தோடு கர்த்தரை 
ஆராதிக்கவேண்டும்‌. 


இஸ்ரவேல்‌ சபையார்‌ எல்லோரும்‌. 
தாவீதின்‌ வார்த்தைகளைக்‌ கவனமாய்க்‌ 
கேட்கிறார்கள்‌. அப்பொழுது வம்சங்களின்‌ 
பிரபுக்களும்‌, இஸ்ரவேல்‌ கோத்திரங்களின்‌ 
பிரபுக்களும்‌, ஆயிரம்பேருக்கு அதிபதிகளும்‌, 
நூறுபேருக்கு அதிபதிகளும்‌, ராஜாவின்‌ 
'வேலைக்காரராகிய பிரபுக்களும்‌ 
மனப்பூர்வமாய்‌, தேவனுடைய ஆலயத்து 
வேலைக்கு ஐயாயிரம்‌ தாலந்து பொன்னையும்‌, 
பதினாயிரம்‌ தங்கக்காசையும்‌, பதினாயிரம்‌ 
தாலந்து வெள்ளியையும்‌, பதினெண்ணாயிரம்‌ 
தாலந்து வெண்கலத்தையும்‌, லட்சம்‌ 
தாலந்து இரும்பையும்‌ கொடுக்கிறார்கள்‌ 
நாளா 29:67). 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ கர்த்தருடைய 
ஆலயத்து பொக்கிஷத்திற்கு தாராளமாய்க்‌ 
கொடுக்கிறார்கள்‌. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
சாதாரண ஜனங்களாயிருந்தாலும்‌, அவர்கள்‌ 
இஸ்ரவேலின்‌ பிரபுக்களைப்போல. 
கர்த்தருக்கு காணிக்கைகளைக்‌ 
கொடுக்கிறார்கள்‌ 


யார்‌ கையில்‌ ரத்தினங்கள்‌ இருந்ததோ, 
அவர்கள்‌ அவைகளையும்‌ கர்த்தருபை 

ஆலயத்துப்‌ பொக்கிஷத்திற்கென்று 
கெர்சோனியனான யெகியேலின்‌ கையிலே. 
கொடுக்கிறார்கள்‌. இப்படி மனப்பூர்வமாய்க்‌ 
கொடுத்ததற்காக ஜனங்கள்‌ 
'சந்தோஷப்படுகிறார்கள்‌: உத்தம 
இருதயத்தோடே உற்சாகமாய்க்‌ கர்த்தருக்குக்‌ 
கொடுக்கிறார்கள்‌; தாவீது ராஜாவும்‌ மிகவும்‌ 
சந்தோஷப்படுகிறார்‌ (நாளா 29:89). 


1 நானாகமம்‌ - விரிவுரை 
I CHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


ஆலயத்தைக்‌ 

காணிக்கை கொடுக்க, 

தங்களுக்கு கிடைத்திருக்கிற வாய்ப்பு 

மிகப்பெரிய சிலாக்கியம்‌ என்றும்‌, அது பெரிய 

பாக்கியம்‌ என்றும்‌ நினைத்து இஸ்ரவேல்‌ 

'சந்தோஷப்படுகிறார்கள்‌. 

ஆலயத்தைக்‌ குட்டும்‌. 

தங்களுக்கும்‌ ஒரு பங்கு 

கிடைத்திருப்பதை நினைத்து அவர்கள்‌ 
மிகவும்‌ சந்தோஷப்படுகிறார்கள்‌. 

சாலொமோன்‌ கர்த்தருடைய 

க்‌ கட்டும்போது, இஸ்ரவேல்‌ 

எல்லோரும்‌ உத்தம 

உற்சாகமாய்‌ கர்த்தருக்கு 

கொடுத்ததைப்‌ பார்த்து, தாவீது ராஜாவும்‌ 

மிகவம்‌ சந்தோஷப்படுகிறார்‌. தாவீது 

தேவனுடைய ஆலயத்தின்மேல்‌ வாஞ்சை 

வைத்திருக்கிறார்‌. இப்போது அந்த வாஞ்சை 

இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ எல்லோருடைய 
இருதயத்திலும்‌ வந்திருக்கிறது. 


கர்த்தருடைய 
கட்டுவதற்கு 


தாவீதின்‌ ஜெபம்‌ 
நாணா 29:10-22 


நானா 29:10. ஆகையால்‌ தாவீது சபை 
அனைத்தின்‌ கண்களுக்கு முன்பாகவும்‌ 
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்‌ செலுத்திச்‌ 
சொன்னது: எங்கள்‌ தகப்பனாகிய 
இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தாவே, 
சதாகாலங்களிலும்‌ தேவரீருக்கு 
ஸ்தோத்திரம்‌ உண்டாவதாக. 


நானா 29411. கர்த்தாவே, 
மாட்சிமையும்‌ வல்லமையும்‌ மகிமையும்‌ 
மகத்துவமும்‌ 
வானத்திலும்‌ 


1நானா 29:12. ஐசுவரியமும்‌ கனமும்‌ 
உம்மாலே. வருகிறது; 
எல்லாவற்றையும்‌ 

உம்முடைய கரத்திலே 

வல்லமையும்‌ உண்டு; 
மேன்மைப்படுத்தவும்‌ 

உம்முடைய கரத்தினால்‌ ஆகும்‌. 





i= THE 
TT 


நநானா 28:19, இப்போதும்‌ எங்கள்‌ 
தேவனே, நாங்கள்‌. க்‌ 
ஸ்தோத்திரம்‌ செலுத்தி, 
மகிமையுள்ள 

துதிக்கிறோம்‌. 


நோனா 29:14. இப்படி. 
மனப்பூர்வமாய்க்‌ கொடுக்கும்‌ திராணி. 
உண்டாவதற்கு நான்‌ எம்மாத்திரம்‌? 
என்‌ ஜனங்கள்‌ எம்மாத்திரம்‌? எல்லாம்‌ 
உம்மால்‌ உண்டானது; உமது கரத்திலே. 
வாங்கி உமக்குக்‌ கொடுத்தோம்‌. 


நோனா 29:15. உமக்கு முன்பாக 
நாங்கள்‌ எங்களுடைய பிதாக்கள்‌ 
எல்லாரைப்போலும்‌ அரதேசிகளும்‌ 
பரதேசிகளுமாயிருக்கிறோம்‌; 
பூமியின்மேல்‌ எங்கள்‌ நாட்கன்‌ ஒரு 
'நிழலைப்போல இருக்கிறது; 
நிலைத்திருப்போம்‌. என்னும்‌ 
நம்பிக்கையில்லை. 


நோனா 29:16. எங்கள்‌ தேவனாகிய 
கர்த்தாவே, உம்முடைய பரிசுத்த 
நாமத்திற்கென்று உமக்கு ஒரு 
ஆலயத்தைக்‌ கட்டுகிறதற்கு, நாங்கள்‌. 
சவதரித்திருக்கிற இந்தப்‌ பொருள்கள்‌ 
எல்லாம்‌ உமது கரத்திலிருந்து வந்தது; 
எல்லாம்‌ உம்முடையது. 


நநானா 29:17. எண்‌ தேவனே, நீர்‌ 
இருதயத்தைக்‌ சோதித்து, உத்தம 
குணத்தில்‌ பிரியமாயிருக்கிறீர்‌ என்பதை 
அறிவேன்‌; இவையெல்லாம்‌ நாண்‌ 
உத்தம இருதயத்தோடே 
மனப்பூர்வமாய்க்‌ கொடுத்தேன்‌; 
இப்பொழுது இங்கேயிருக்கிற 
உம்முடைய ஜனமும்‌ உமக்கு. 
மனப்பூர்வமாய்க்‌ கொடுக்கிறதைக்‌ 
கண்டு சந்தோஷித்தேன்‌.. 


ந்நானா 29:18. ஆபிரகாம்‌ ஈசாக்கு. 
இஸ்ரவேல்‌ என்னும்‌ எங்கள்‌ 
பிதாக்களின்‌ தேவனாகிய கர்த்தாவே, 
உமது ஜனத்தின்‌: இருதயத்தில்‌ 
உண்டான இந்தச்‌ சிந்தையையும்‌ 
நினைவையும்‌ என்றைக்கும்‌ காத்து, 
அவர்கள்‌ இருதயத்தை உமக்கு 
நேராக்கியருளும்‌. 


1 நானாகமம்‌ - விரிவுரை 
I CHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


ந்நானா 29:19. 
சாலொமோன்‌ 
கற்பனைகளையும்‌ 
சாட்சிகளையும்‌ உம்முடைய 
கட்டளைகளையும்‌ கைக்கொள்ளும்‌ 
படிக்கு, இவைகள்‌ எல்லாவற்றையும்‌ 
செய்து, நான்‌ ஆயத்தம்பண்ணின 
இத்த அரமனையைக்‌ கட்டும்படிக்கும்‌, 
அவனுக்கு உத்தம இருதயத்தைத்‌ 
தந்தருளும்‌ என்றான்‌. 


நதானா 29:20. அதின்பின்பு தாவீது 
சுயைஅனைத்தையும்‌ நோக்கி: 
இப்போது உங்கள்‌ தேவனாகிய 
கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள்‌ என்றான்‌; 
அப்பொழுது சபையார்‌ எல்லாரும்‌. 
தங்கன்‌ பிதாக்களின்‌ தேவனாகிய 
கர்த்தரை ஸ்தோத்திரித்து, தலை 
குனிந்து கர்த்தரையும்‌ ராஜாவையும்‌ 
பணித்து கொண்டு, 


என்‌ குமாரனாகிய 
உம்முடைய 
உம்முடைய 


1தானா 29:51. கர்த்தருக்குப்‌ பலியிட்டு, 
மறுநானிலே சர்வாங்க தகனபலிகளாக 
ஆயிரம்‌ காளைகளையும்‌, ஆயிரம்‌ 
ஆட்டுக்கடாக்களையும்‌, ஆயிரம்‌ 
ஆட்டுக்குட்டிகளையும்‌, 
பானபலிகளையும்‌ 
அனைத்திற்காகவும்‌ 
கர்த்தருக்குக்‌ செலுத்தினார்கள்‌. 


1தானா 29.2௨, 
அன்றையதினம்‌ 
சுத்தோஷத்தோடே, கர்த்தருக்கு 
முன்பாகப்‌ போஜன பான ம்பண்ணி, 
தாவீதின்‌ குமாரனாகிய சாலொமோனை 
இரண்டரம்விசை ராஜாவாக்கி, 
கர்த்தருக்கு. அவனை 
அதிபதியாகவும்‌, சாதோக்கை 
ஆசாரியனாகவும்‌ அபிஷேகம்‌ 
பண்ணினார்கன்‌. 


அவர்கள்‌ 
மிகுந்த 


முன்பாக 


இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ கர்த்தருக்கு, 
மனப்பூர்வமாய்‌, காணிக்கைகளைக்‌ 
கொடுக்கிறார்கள்‌. அவர்கள்‌ உத்தம 
இருதயத்தோடே உற்சாகமாய்க்‌ கர்த்தருக்கு 
கொடுக்கிறார்கள்‌. தாவீது ராஜா அதைப்‌ 
பார்த்து மிகவும்‌ சந்தோஷப்பட்டு, இஸ்ரவேல்‌ 
சபையார்‌ எல்லோருடைய கண்களுக்கு 

கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்‌ 

கர்த்தரைத்‌ துதிக்கிறார்‌ 

சமுகத்திலே துதிகளையும்‌. 
ஸ்தோத்திரங்களையும்‌, ஜெபங்களையும்‌ 
ஏறெடுக்கிறார்‌. 





f= al 
ETT 


வார்த்தைகளாகவே இருக்கும்‌. 
நாம்‌ இந்த உலகத்தில்‌ கர்த்தருக்கு ஊழியம்‌ 
செய்தாலும்‌, பரலோகத்தின்‌ தேவனுக்கு 
முன்பாக ஸ்தோத்திரங்களை 
ஏறெடுக்கவேண்டும்‌. 
தாவீது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்‌ 
செலுத்தி சொன்னபோது. எங்கள்‌: 
தகப்பனாகிய இஸ்ரவேலின்‌ தேவனாகிய 
கர்த்தாவே, சதாகாலங்களிலும்‌ தேவருக்கு 
ஸ்தோத்திரம்‌ உண்டாவதாக” நாளா 29:10). 
என்று சொல்லுகிறார்‌. 


நம்முடைய கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து. 
தம்முடைய சீஷர்களுக்கு ஜெபம்பண்ணக்‌ 
குற்றுக்கொடுத்தார்‌. தாலீது இங்கு 
ஏறெடுக்கும்‌ ஜெபம்‌, 
தம்முடைய சீஷர்களுக்கு 
ஜெபத்தைப்‌ போலிருக்கிறது. 


கர்த்தாவே, மாட்சிமையும்‌ வல்லமையும்‌ 
மகிமையும்‌ ஜெயமும்‌ மகத்துவமும்‌ 
உம்முடையலைகள்‌; வானத்திலும்‌ பூமியிலும்‌. 
உள்ளலைகளெல்லாம்‌ உம்முடையலைகள்‌; 
கர்த்தாவே, ராஜ்யமும்‌ உம்முடையது: தேவரீர்‌ 
எல்லாருக்கும்‌ தலைவராய்‌ உயர்ந்திருக்கிறீர்‌" 
நாளா... 2941) என்று சொல்லி தாவீது 
கர்த்தரைத்‌ துதிக்கிறார்‌ 


நாவீதின்‌ இருதயத்திலே கர்த்தர்மீது. 
பயபக்தியும்‌ பக்தி 
நிரம்பியிருக்கிறது. தாவீது 
மகிமையையும்‌, 


மாட்சிமையையும்‌ அங்கீகரித்து கர்த்தரைத்‌ 

துதிக்கிறார்‌. கர்த்தரே எல்லா 

ஆசீர்வாதங்களுக்கும்‌ ஊற்றாகவும்‌, 

ற்றின்‌ கண்ணாகவும்‌ இருக்கிறார்‌. 

பிதாவாகயிருக்கிறார்‌. 

ம்‌ கர்த்தருடையது. 

மகிமை 

கர்த்தருடையது. ஜெயமும்‌ கர்த்தருடையது. 

என்று சொல்லி தாவீது கர்த்தரைத்‌ 
'ுதிக்கிறார்‌. 


1 நானாகமம்‌ - விரிவுரை 
I CHRONICLES - 


COMMENTARY 


வானத்திலும்‌ 

உள்ளவைகளெல்லாம்‌ கர்த்தருடையது. 
பூமியிலுள்ள ராஜாக்களெல்லாம்‌ கர்த்தருக்கு 
கீழ்ப்படிந்து ஆளுகை செய்யவேண்டும்‌. 
கர்த்தாவே ராஜ்யமும்‌ உம்முடையது' 
என்று தாவீது சொல்லுகிறார்‌. 
ராஜ்யம்‌ கர்த்தருடையதாயிருக்கும்போது, 
ராஜ்யத்திலுள்ள ராஜாக்களும்‌ 
கர்த்தருடையவர்கள்‌ அவர்கள்‌ கர்த்தருடைய 
ஆளுகைக்கு கட்டுப்பட்டவர்கள்‌. 
இஸ்ரவேலின்‌ 

கர்த்த எல்லாருக்கும்‌ 

உயர்ந்திருக்கிறார்‌. தாவீது 
ஸ்தோத்திரம்‌ செலுத்தி 
துதிக்கும்போது, “ஐசுவரியமும்‌: 
உம்மாலே வருகிறது; 

எல்லாவற்றையும்‌ ஆளுகிறவர்‌; உம்முடைய 
கரத்திலே . சத்துவமும்‌ வல்லமையும்‌ 
உண்டு: எவரையும்‌ மேன்மைப்படுத்தவும்‌. 
பலப்படுத்தவும்‌ உம்முடைய கரத்தினால்‌ 


ஆகும்‌” (நாளா 29:12) என்று 
சொல்லி குதிக்கிறார்‌. 


தேவனாகிய 
தலைவராய்‌ 
கர்த்தருக்கு 
அவரைத்‌ 
கனமும்‌ 
தேவரீர்‌ 


இந்தப்‌ 
ஐசுவரியவான்களும்‌, 
தலைவர்களாகயிருக்கிறவர்களும்‌, 
பிரதானமானவர்களும்‌ 
ஆளுகைக்குட்பட்டவர்கள்‌. 
காணிக்கைகளைப்பற்றிச்‌ 
கர்த்தர்‌ தனக்கு 
அளவில்லாத 
ஒரு சிறு 


மனத்தாழ்மையோடு 


ஆலயம்‌ கட்டப்படுவதற்கு, 

தமது கிருபையினாலே, 

இஸ்ரவேல்‌ புத்திரரையும்‌ 

காணிக்கை கொடுப்பதற்கு, 

அவர்களை ஆசீர்வதித்திருக்கிறார்‌. தாவீது 

கர்த்தருடைய கிருபையை நன்றியுள்ள 
இருதயத்தோடு அங்கீகரிக்கிறார்‌. 





i FTE 
TT 


“இப்போதும்‌ எங்கள்‌ தேவனே, நாங்கள்‌ 
உமக்கு ஸ்தோத்திரம்‌ செலுத்தி, உமது 
மகிமையுள்ள நாமத்தைத்‌ துதிக்கிறோம்‌. 
இப்படி மனப்பூர்வமாய்க்‌ கொடுக்கும்‌ திராணி 
உண்டாவதற்கு நான்‌ எம்மாத்திரம்‌? என்‌ 
ஜனங்கள்‌ எம்மாத்திரம்‌? எல்லாம்‌ உம்மால்‌ 
உண்டானது; உமது கரத்திலே வாங்கி 
உமக்குக்‌ கொடுத்தோம்‌" நாளா 291314) 
என்று சொல்லி தாவீது கர்த்தரைத்‌ 
துதிக்கிறார்‌. கர்த்தருடைய கிருபையில்லாமல்‌: 
எதுவும்‌ உண்டாகாது. கர்த்தர்‌ நமக்கு 
கொடுக்காமல்‌ நம்மிடத்தில்‌ ஒன்றும்‌. 
இருக்காது. நாம்‌ கர்த்தருக்கு கொடுப்பதை, 
அவருடைய கரத்திலிருந்து வாங்கி, அவருக்கு 


கொடுக்கிறோம்‌. 
க 
த 


தாழ்த்துகிறார்‌. 


கர்த்தருடைய 

தன்னையும்‌, 
புத்திரரையும்‌ வெகுவாகத்‌ 
கர்த்தருடைய ஆலயத்தைக்‌ கட்டுவதற்கு 
தானும்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரும்‌ கொடுக்கும்‌ 
காணிக்கைகளையும்‌ தாவீது தாழ்த்துகிறார்‌ 
கர்த்தருடைய பெரிதான கிருபைகளோடு 
ஒப்பிட்டுப்‌ பார்க்கும்போது, இவர்கள்‌ 
கொடுக்கும்‌ காணிக்கைகள்‌ மிகவும்‌ 
சாதாரணமானது. 


தாவீதோடுகூட 
பிரபுக்களும்‌ 

கட்டுவதற்கு 

கொடுக்கிறார்கள்‌. தாவீது இஸ்ரவேலுக்கு 
ராஜாவாகவும்‌, அவரோடு கூடயிருக்கிறவர்கள்‌ 
இஸ்ரவேலுக்கு பிரபுக்களாகமிருந்தாலும்‌, 
தாவீது இவர்கள்‌ எல்லோரையும்‌ 
கர்த்தருக்கு முன்பாக வெகுவாகத்‌ தாழ்த்தி, 
நான்‌ எம்மாத்திரம்‌” என்றும்‌, “என்‌ 
ஜனங்கள்‌ எம்மாத்திரம்‌” என்று 


சொல்லுகிறார்‌ 

“உமக்கு முன்பாக நாங்கள்‌ 
எங்களுடைய பிதாக்கள்‌ எல்லாரைப்போலும்‌ 
அரதேசிகளும்‌ பரதேசிகளுமாமிருக்கிறோம்‌” 
ரநாளா 29:15) என்று சொல்லி தாவீது 
தன்னையும்‌, இஸ்ரவேல்‌ புத்திரரையும்‌ 
கர்த்தருக்கு முன்பாகத்‌ தாழ்த்துகிறார்‌. 


ஜனங்களாகயிருக்கிறார்கள்‌. 
பரிதாபத்திற்குரியவர்களாயிருக்கிறார்கள்‌. 


1 நானாகமம்‌ - விரிவுரை 
I CHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


'எங்கள்‌ நாட்கள்‌ ஒரு நிழலைப்போல 
இருக்கிறது” என்றும்‌ தாவீது சொல்லுகிறார்‌. 
நம்முடைய ஜீவியம்‌ மாயையானது. அது 
இருளானது. அது நிலைத்திருப்பதில்லை. 
நாம்‌. தப்‌ பூமியில்‌ வாழும்‌ காலத்திலே, 
நமக்கு பரிபூரமாண வெளிச்சமோ அல்லது 
பரிபூரணமான இருளோ கிடைப்பதில்லை. 
எல்லாமே. நிலையில்லாமலிருக்கிறது. 
'நிலைத்திருப்போம்‌ என்னும்‌ நம்பிக்கையும்‌ 
இல்லை" என்று தாவீது சொல்லுகிறார்‌. 


தகப்பனும்‌ 


முடிவமுடையவனாயிராமல்‌, 
குமாரனுக்கு. 
என்றென்றைக்கும்‌. 
நிலைத்திருக்கிறான்‌” (எபி 7:3) 
உலகப்பிரகாரமான 
ஜலியத்திகரந்து நாம்‌ எதையும்‌ எதிர்பார்க்க 
முடியாது. நம்முடைய ஜீவியம்‌ 
நிலைத்திருக்கும்‌ என்னும்‌ நம்பிக்கையுமில்லை. 
ஆகையினால்‌ கர்த்தருக்காக நாம்‌ செய்யும்‌ 


அவருடைய 
கொடுக்கும்‌ 


குறித்து 
நம்மிடத்தில்‌ ஒன்றுமே 


ஒப்பானவனாய்‌ 
ஆசாரியனாக 


லது. 
நாம்‌ 


தாவீது கர்த்தருடைய ஆலயத்தைக்‌ 
காணிக்கைகளைக்‌ 
“எல்லாம்‌ உம்மால்‌. 
உண்டானது என்றும்‌, “உமது கரத்திலே. 
வாங்கி உமக்கு கொடுத்தோம்‌" என்றும்‌. 
சொல்லுகிறார்‌. தாவீது இதே வாக்கியத்தை 
மறுபடியுமாய்ச்‌ சொல்லுகிறார்‌. “இந்தப்‌ 
பொருள்களெல்லாம்‌ உமது கரத்திலிருந்து 
வந்தது" என்றும்‌, “எல்லாம்‌ உம்முடையது' 
நாளா 2916) என்றும்‌ தாவீது 
மறுபடியுமாய்ச்‌ சொல்லுகிறார்‌. ஆகையினால்‌ 
கர்த்தருடைய நாமமே மகிமைப்படவேண்டும்‌. 
என்பது தாவீதின்‌ விருப்பமாயும்‌ ஜெபமாயும்‌ 
இருக்கிறது. 


தாவீது 
கட்டுவதற்கு 


கர்த்தருடைய ஆலயத்தைக்‌ 
மனப்பூர்வமாயும்‌, 





f= THE 
TT 


கர்த்தர்‌ நம்முடைய இருதயத்தை 
சோதித்துப்‌ பார்த்து. ப்‌ உத்தம 
குணத்தில்‌ ரரியமாயிருப்பதை 
விசுவாசிகளாகிய நாம்‌ பார்க்கும்போது, 
அதுவே நமக்கு ஆத்தும திருப்தியாகவும்‌, 
மனதிற்கு பேரானந்தமாகவும்‌ இருக்கும்‌. 


தாவீது தன்னுடைய உத்தம குணத்தை 
கர்த்தருடைய சமுகத்திலே பணிவோடு 
சாட்சியாக சொல்லுகிறார்‌. “என்‌ தேவனே, 
நீர்‌ இருதயத்தைச்‌ சோதித்து, உத்தம 
குணத்தில்‌ பிரியமாயிருக்கிறீர்‌ என்பதை 
அறிவேன்‌: இவையெல்லாம்‌ நான்‌ உத்தம 
இருதயத்தோடே மனப்பூர்வமாய்க்‌ 
கொடுத்தேன்‌" (1நாளா 29:17) என்று தாவீது 


மனப்பூர்வமாய்க்‌ 

கொடுத்ததைப்போலவே, இஸ்ரவேல்‌ 
ஜனங்களும்‌ கர்த்தருக்கு மனப்பூர்வமாய்க்‌ 
கொடுக்கிறார்கள்‌ இப்பொழுது 
இங்கேயிருக்கிற உம்முடைய ஜனமும்‌ உமக்கு 
மனப்பூர்வமாய்க்‌ கொடுக்கிறதைக்‌ கண்டு 
சந்தோஷித்தேன்‌" நாளா 2947) என்று 
தாவீது சொல்லுகிறார்‌ 
வேல்‌ ஐனத்தாரும்‌ கர்த்தருக்கு 
மனப்பூர்வமாகக்‌ காணிக்‌, 
கொடுத்தது, தாவீதின்‌ 
சந்தோஷமாயும்‌, அவருடைய 
ஆறுதலாயும்‌ இருக்கிறது. தான்‌ கர்த்தருக்கு 
உத்தம இருதயத்தோடு காணிக்கை 
கொடுத்ததைப்‌ பார்த்து. தாவீது தன்னுடைய 
மனதிலே பெருமைப்படவில்லை. இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ கர்த்தருக்கு மனப்பூர்வமாகக்‌. 
கொடுத்ததைப்‌ பார்த்து. தாவீது அவர்கள்மீது. 
பொறாமைப்படவுமில்லை. 
மற்றவர்களுடைய 
பார்த்து 
'பொறாமைப்படுகிறவரல்ல. 

தாவீது இஸ்ரவேல்‌ ஜனத்திற்காகவும்‌, 
தன்னுடைய குமாரனாகிய 
சாலொமோனுக்காகவும்‌ கர்த்தரிடத்திலே 
விண்ணப்பம்பண்‌ ணுகிறார்‌. அவர்கள்‌ 
எல்லோருமே, தாங்கள்‌ ஆரம்பித்த 
நற்கிரியைகளைக்‌ காத்துக்கொள்ள 
வேண்டும்‌. அவர்கள்‌ துவக்கிய ஓட்டத்தை 
முடித்துக்கொள்ளவேண்டும்‌. 


1 நானாகமம்‌ - விரிவுரை 
I CHRONICLES - 


COMMENTARY 


கர்த்தரை நோக்கி 

ம்போது, “ஆபிரகாம்‌. ஈசாக்கு 
இஸ்ரவேல்‌ என்னும்‌ எங்கள்‌ பிதாக்களின்‌ 
தேவனாகிய குர்த்தாவே" நாளா 29:86) 


பகம்‌ 
பண்ணியிருக்கிறார்‌. அவர்கள்‌ 
கர்த்தர்‌. நம்மோடும்‌ 
பண்ணியிருக்கிறார்‌ 


உடன்படிக்கை 
நிமித்தமாக 


உடன்படிக்கை 


ட்‌ 

இஸ்ரவேல்‌ ஜனத்தின்‌ 

கர்த்தருக்கு ஆலயத்தைக்‌ 

என்னும்‌ சிந்தையும்‌ 

நினைவும்‌ உண்டாயிருக்கிறது. கர்த்தர்‌ 

தாமே இந்த சிந்தையையும்‌, நினைவையும்‌ 

அவர்களுடைய இருதயத்திலே என்றைக்கும்‌ 

காத்தருளவேண்டுமென்று தாவீது 
விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 


ஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
பதக்‌ உப ேண்வெள்து இது 
மிகுந்த உற்சாகமாயிருக்கிறார்கள்‌. இந்த 
உற்சாகம்‌ அவர்களுடைய இருதயத்தில்‌. 
குறைந்துவிடக்கூடாது. நம்முடைய மனதிலே 
உற்சாகம்‌ இருந்தால்தான்‌, நம்மால்‌ பெரிய 
காரியங்களை செய்ய முடியும்‌. நம்முடைய 
மனதிலும்‌ உற்சாகம்‌ இருக்கவேண்டும்‌. 
நம்முடைய செயலிலும்‌ உற்சாகம்‌ 
இருக்கவேண்டும்‌. 


நம்முடைய இருதயத்தின்‌ நினைவுகளும்‌ 
லைல்‌ நம்முடைய கிரியைகளை 
செய்யும்‌. நம்முடைய 
லலத ள நினைவுகளின்‌ 
பிரகாரமாகவே நாம்‌ சிந்தித்து 
செயல்படுவோம்‌. நம்முடைய இருதயத்தில்‌ 
நல்ல சிந்தனைகளும்‌ நல்ல நினைவுகளும்‌ 
இருக்கும்போது, கர்த்தர்‌ தாமே அதைக்‌ 
காத்துக்கொள்ளவேண்டுமென்று நாம்‌ 
கருத்தாய்‌ ஜெபம்பண்ணவேண்டும்‌. 





i= FTE 
TT 


தாவீது முதிர்வயதிலிருக்கிறார்‌. 
சீக்கிரத்தில்‌ மரித்துப்போவார்‌. 
மரித்துப்போனாலும்‌, ர்த்‌ 


ஆலயத்தை 
நின்றுவிடக்கூடாது. 
ஜனத்தின்‌ இருதயத்‌ 
கட்டவேண்டும்‌. 

கர்த்தர்‌ 
தாமே இந்த சிந்தையையும்‌ நினைவையும்‌ 
அவர்களுடைய இருதயத்தில்‌ என்றைக்கும்‌ 
காத்துக்கொள்ளவேண்டும்‌ என்று தாவீது 


தன்‌ குமாரனாகிய 
சாலொமோனுக்காக  ஜெபம்பண்ணும்போது, 
"அவனுக்கு உத்தம 
தந்தருளும்‌” நாளா 
ஜெபம்பண்ணுகிறார்‌. 


தாவீது 
உலகப்பிரகாரமான ஆசீர்வாதத்திற்காக 
ஜெபப்பண்ணவில்லை. “அவனுக்கு ol 
i 17 


ஜசுவரியத்தைத்‌ தந்தருளும்‌” 
“அவனை பராக்கிரமசாலியாக 


29:9) 


சாலொமோனுக்காக 
சாலொமோன்‌ 
இருதயமுள்ளவனாகயிருக்க 
வேண்டும்‌. இதுவே தாவீதின்‌ விருப்பமும்‌ 
ஜெபமும்‌ ஆகும்‌. 
சாலொமோன்‌ 
ஆலயத்தைக்‌ கட்டுகிறார்‌. கர்த்தருடைய 
ஊழியத்தை செய்கிறவர்கள்‌ அதை உத்தம 
இருதயத்தோடு செய்யவேண்டும்‌ தாவீதின்‌ 
மனச்சாட்சி கர்த்தருடைய கற்பனைகளுக்கு 
கீழ்ப்பியவேண்டும்‌. தாவீதின்‌ இருதயம்‌ 
உத்தமமில்லாதிருக்குமானால்‌, அவர்‌ 
கர்த்தருக்காக ஆலயத்தைக்‌ கட்டினாலும்‌ 
அவருக்கு ஒரு நன்மையும்‌ உண்டாகாது. 


நம்முடைய பகுதியில்‌ ஆலயம்‌ 
கட்டப்பட்டும்போது, நாமும்‌ அதன்‌ கட்டுமான 
வேலைகளுக்கு உதவி செய்யலாம்‌. 
ஆலயக்‌ கட்டிட வேலைகளுக்கு 
எவ்வளவுதான்‌ உதவி செய்தாலும்‌, நம்முடைய 
இருதயம்‌ கர்த்தருக்கு முன்பாக 
உத்தமமாயிருக்கவேண்டும்‌. நாம்‌ 
கர்த்தருடைய பிரமாணத்திற்கு கீழ்ப்படிந்து 


கர்த்தருக்கு 


1 நானாகமம்‌ - விரிவுரை 
I CHRONICLES - 


COMMENTARY 


ஜீவிக்கவேண்டும்‌. 
உண்மையில்லாமல்‌, 
உத்தமமில்லாமல்‌, 
ஊழியத்திற்கு 


நம்முடைய ஜீவியத்தில்‌ 
நம்முடைய இருதயத்தில்‌ 
நாம்‌ கர்த்தருடைய 
எவ்வளவுதான்‌. 
கொடுத்தாலும்‌, எத்தனை ஆலயங்களைக்‌ 
கட்டுவதற்கு தாராளமாக உதவி 
செய்தாலும்‌, அதனால்‌ நமக்கு. ஒரு 
நன்மையும்‌ உண்டாகப்‌ போவதில்லை. 


ஊழியத்திற்காக 
கர்த்தருடைய 
கொடுக்கும்‌ 
நம்முடைய பாவங்களை 


நாம்‌ கர்த்தருடைய 
கொடுக்கும்‌ காணிக்கையோ, 
லயங்களை கட்டுவதற்காக 
நிதி உதலிகளோ, 


மன்னிக்காது. அவை நம்மை இரட்சிக்காது. 
நாம்‌ கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து 
இயேசுகிறிஸ்துவின்‌ 


நம்முடைய 
மாத்திரமே, 


அவரோடு கூடமிருக்கிறார்கள்‌. 

இஸ்ரவேல்‌ சபையாருக்காகவும்‌, 
குமாரனாகிய 

னதக்பம்‌ கர்த்தரிடத்தில்‌ 
அதின்பின்பு தாவீது 
இப்போது 

கர்த்தரை 


அப்பொழுது சபையார்‌ எல்லாரும்‌ 
தங்கள்‌ பிதாக்களின்‌ தேவனாகிய கர்த்தரை 
ஸ்தோத்திரித்து, தலை குனிந்து "கர்த்தரையும்‌ 
ராஜாவையும்‌ பணிந்துகொண்டு, 
கர்த்தருக்குப்‌ பலியிடுகிறார்கள்‌. 


மறுநாளிலே சர்வாங்க தகனபலிகளாக 
ஆயிரம்‌ காளைகளையும்‌, ஆயிரம்‌ 
ஆட்டுக்கடாக்களையும்‌, ஆயிரம்‌. 
ஆப்டுக்குட்டிகளையும்‌, அவைகளுக்கடுத்த 
பானபலிகளையும்‌ இஸ்ரவேல்‌ 
அனைத்திற்காகவும்‌ கர்த்தருக்குச்‌ 
செலுத்துகிறார்கள்‌ நாளா 29:20,21/ 





i= FTE 
ERRATA 


இஸ்ரவேல்‌ சபையார்‌ எல்லோரும்‌. 
தாவீதோடு சேர்ந்துகொண்டு கர்த்தரை 
ஸ்தோத்தரிக்கிறார்கள்‌. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
எல்லோரும்‌ தேவனாகிய கர்த்தரை 
ஸ்தோத்தரித்து தலைகுனிந்து நிற்கிறார்கள்‌. 
தலைகுனிந்து நிற்பது. கர்த்தருக்கு 
கீழ்ப்டிவதற்கு அடையாளம்‌. அவர்கள்‌ 
தலைகுனிந்து நின்றாலும்‌, அவர்களுடைய 
ஆத்துமாக்கள்‌ கர்த்தருக்கு நேராக 
உயர்த்தப்பட்டிருக்கிறது. அவர்கள்‌ கர்த்தரை 
ஸ்தோத்தரிக்கிறார்கள்‌. 

இஸ்ரவேல்‌ சபையார்‌ தலைகுனிந்து, 
கர்த்தரை பணிந்துகொள்ளும்போது. 
ராஜாவாகிய தாவீதையும்‌ 
பணிந்துகொள்கிறார்கள்‌. கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாருக்கு ஏராளமான 
ஆசிர்வாதங்களைக்‌ க்‌ 
அவர்களுக்கு 
ஆசிர்வாதங்கள்‌ கிடைப்பதற்கு, 
ராஜாவே கர்த்தருடைய 
கருவியாகப்‌ பயன்படுகிறார்‌ 
ஆசீர்வாதம்‌ கிடைக்க 
காரணமாயிருக்கிறார்‌ என்பதை 
சபையார்‌... நினைவுகூர்ந்து. 
பணிந்துகொள்கிறார்கள்‌ 

இஸ்ரவேல்‌ சபையார்‌ மறுநாளிலே 
கர்த்தருக்கு பலிகளை செலுத்துகிறார்கள்‌. 
அவர்கள்‌ அன்றையதினம்‌ மிகுந்த 
சந்தோஷத்தோடே கர்த்தருக்கு முன்பாகப்‌ 
போஜன பானம்பண்ணுகிறார்கள்‌ 


அன்றையதினம்‌ இஸ்ரவேல்‌ சபையார்‌. 
தாவீதின்‌ குமாரனாகிய சாலொமோனை 
இரண்டாம்விசை ராஜாவாக்கி, கர்த்தருக்கு 
முன்பாக அவரை அதிபதியாக அபிஷேகம்‌ 
பண்ணுகிறார்கள்‌ (நாளா 29:22). 


ல்‌ ல 
ஏற்கெனவே 
அபிவேகம்பண்ணியிருக்கிறார்கள்‌. 


அவசரத்தில்‌ நடைபெற்றது. 
தாவீதுக்கு 
கலகம்பண்ணினான்‌. 
குழப்பத்திற்கும்‌ 

ஜனத்தார்‌. 


அவசரமாக அபிஷேகம்பண்ணினார்கள்‌. 


1 நானாகமம்‌ - விரிவுரை 
I CHRONICLES - 


COMMENTARY 


சாலொமோனை 
அபிஷேகம்பண்ணின, அந்த ராஜாபிஷேக 
வைபவத்தை, மறுபடியும்‌ 
நடத்தவேண்டுமென்று இஸ்ரவேல்‌ சபையார்‌ 

பிரகாரமாக 


ராஜாவாக 


விசை 
ராஜாவாக்கி, கர்த்தருக்கு முன்பாக, 
அவரை இஸ்ரவேலின்‌ அதிபதியாக 
அபிஷேகம்பண்ணுகிறார்கள்‌. அப்போது 
சாதோக்கை ஆசாரியனாகவும்‌ 
அபிஷேகம்பண்ணுகிறார்கள்‌. இஸ்ரவேல்‌ 
பத்திரை ஆளுகை செய்ய ராஜாவும்‌ 
தேவைப்படுகிறார்‌. பிரதான ஆசாரியரும்‌ 
தேவைப்படுகிறார்‌. 


சாலொமோனின்‌ ராஜ்யபாரம்‌ 
ந்நாணா 29:28-25 


நோனா 29:28. அப்படியே 
சாலொமோன்‌ தன்‌ தகப்பணாகிய 
தாவிதின்‌ ஸ்தானத்திலே கர்த்தருடைய 
சிங்காசனத்தில்‌ ராஜாவாய்‌ வீற்றிருந்து 
பாக்கியசாலியாயிருத்தான்‌; 
இஸ்ரவேலர்‌ எல்லாரும்‌ அவனுக்குக்‌ 
கீழ்ப்படித்திருத்தார்கன்‌. 


நோனா 2924. சகல பிரபுக்களும்‌ 
பராக்கிரமசாலிகளும்‌ தாவீது 
ராஜாவினுடைய சகல குமாரருங்கூட 
ராஜாவாகிய சகாலொமோனுக்கு. 
அடங்கியிருந்தார்கள்‌. 


1நானா 29:25. இஸ்ரவேலர்‌ எல்லாரும்‌ 
காணக்‌ கர்த்தர்‌ சாலொமோனை மிகவும்‌ 
பெரியவனாக்கி, அவனுக்கு முன்னே 
இஸ்ரவேலில்‌ ராஜாவான ஒருவனுக்கும்‌ 
இல்லாதிருந்த ராஜரிக மகத்துவத்தை 
அவனுக்குக்‌ கட்டளையிட்டார்‌. 


சாலொமோன்‌ இரண்டுமுறை ராஜாவாக 
அபிஷேகம்‌ பண்ணப்பட்டிருக்கிறார்‌. முதன்‌ 
முறையாக இஸ்ரவேலில்‌ ஒருசிலருக்கு. 
முன்பாக அபிஷேகம்‌ பண்ணப்பட்பார்‌. 
இராஜா 1) இரண்டாம்‌ முறையாகச்‌ சகல 
இஸ்ரவேலுக்கு முன்பாக ராஜாவாக 
அபிஷேகம்‌ பண்ணப்பட்டார்‌. 





i= FTE 
TT 


சாலொமோன்‌ தன்‌ 
தாவீதின்‌ ஸ்தானத்திலே 
சிங்காசனத்தில்‌ ராஜாவாய்‌ 
பாக்கியசாலியாயிருக்கிறார்‌. சாலொமோன்‌ 
இரண்டாம்‌ விசை ராஜாவாக அபிஷேகம்‌: 
பண்ணப்பட்ட பின்பு, அவர்‌ ராஜாவின்‌ முழு 
அதிகாரத்தையும்‌ பெற்றுக்‌ கொள்கிறார்‌. 
நாளா 29:23-24). 


இஸ்ரவேலுடைய 
“கர்த்தருடைய சிங்காசனம்‌” 
அழைக்கப்படுகிறது. கர்த்தர்‌ 
தேசங்களுக்கும்‌ ராஜாவாயிருக்கிறார்‌. எல்லா 
ராஜாக்களும்‌ கர்த்தருக்கு கீழே ஆளுகை 
செய்கிறார்கள்‌. கர்த்தர்‌ ராஜாதி 
ராஜாவாகவும்‌, கர்த்தாதி கர்த்தாவாகவும்‌: 
இருக்கிறார்‌. அதே கர்த்தர்‌ தம்முடைய 
விசேஷித்த கிருபையினாலே இஸ்ரவேலுக்கும்‌ 
ராஜாவாயிருக்கிறார்‌. 


ன்‌... புத்திரரின்‌ ராஜாவாகிய 
நாகாஸ்‌ உங்களுக்கு விரோதமாய்‌ வருகிறதை 
நீங்கள்‌ கண்டபோது, உங்கள்‌ தேவனாகிய 
கர்த்தரே உங்களுக்கு ராஜாவாயிருந்தும்‌, 
நீங்கள்‌ என்னை நோக்கி: அப்படியல்ல, ஒரு 
ராஜா... எங்கள்மேல்‌ ஆளவேண்டும்‌. 
என்றீர்கள்‌" சாமு 12:12) 


தகப்பனாகிய 
கர்த்தருடைய 


வீற்றிருந்து 


சாலொமோனுடைய 
கர்த்தராகிய 
ராஜ்யத்திற்கு 
கிறிஸ்துவின்‌ 
சிங்காசனம்‌. 


அடையாளமாயிருக்கிறது. 
ராஜ்யமே கர்த்தருடைய 


சாலொமோன்‌ 
பாக்கியசாலியாயிருக்கிறார்‌ இஸ்ரவேல்‌ 
தேசம்‌ செழித்திருக்கிறது. இஸ்ரவேலர்‌ 
எல்லாரும்‌ சாலொமோனுக்கு 
கீழ்ப்படிந்திருக்கிறார்கள்‌. 


ஆகையினால்‌. 
சாலொமோனுக்கு கீழ்ப்படிந்திருக்கிறார்கள்‌. 
சகல பிரபுக்களும்‌ பராக்கிரமசாலிகளும்‌: 
தாவீது ராஜாவினுடைய சகல குமாரருங்கூட 
ராஜாவாகிய 'சாலொமோனுக்கு 
அடங்கியிருக்கிறார்கள்‌ (1நாளா 29:24). 


இஸ்ரவேலர்‌. 


1 நானாகமம்‌ - விரிவுரை 
I CHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


தாவீது தன்‌ 

சாலொமோனைவிட நல்லவர்‌. 
தாவீது இஸ்ரவேலின்‌: 
ஏற்றுக்கொண்டபோது, 
பிரச்சனைகள்‌ உண்டாயிற்று. தாவீது 
மிகுந்த குஷ்டங்களுக்கும்‌, 
போராட்டங்களுக்கும்‌ மத்தியிலே, இஸ்ரவேல்‌ 
தேசத்திற்கு ராஜாவானால்‌.. தாவீது 
இஸ்ரவேலுக்கு. ராஜாவாவதற்கு பல 
தடைகள்‌ உண்டாயிற்று. மிகுந்த 
காலதாமதமும்‌ உண்டாயிற்று. தாவீது தனக்கு 
முன்பாக இருந்த எல்லா தடைகளையும்‌ 
கடந்து, ஒவ்வொரு அடியாக முன்னேறி, 
இஸ்ரவேலின்‌ சிங்காசனத்திலே போய்‌ 
அமர்ந்தார்‌. 


குமாரனாகிய 
ஆனாலும்‌ 
ராஜ்யபாரத்தை 
அவருக்கு பல 


சாலொமோனுடைய விசுவாசத்தைவிட 
தாவீதின்‌ விசுவாசம்‌ பெரியது. 
கர்த்தர்‌ தாவீதின்‌ விசுவாசத்தை பல. 
சந்தர்ப்பங்களில்‌ சோதித்தறிந்து. 
உறுதிபண்ணியிருக்கிறார்‌. 

இஸ்ரவேலர்‌ எல்லாரும்‌ 
சாலொமோனுக்கு  கீழ்ப்படிந்திருக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ தாங்களாகவே சாலொமோனுக்கு 
தங்களை மனப்பூர்வமாய்‌ ஒப்புக்கொடுத்து, 
அவருக்கு கீழ்ப்படிந்திருக்கிறார்கள்‌. 
சாலொமோனை இரண்டாம்‌ 
ராஜாவாக்கி, அவரை 
அபிஷேகம்பண்ணும்போது, 
புத்திரர்‌ எல்லோரும்‌, சாலொமோனுக்கு 
கீழ்ப்படிவதாக வாக்குப்பண்ணுகிறார்கள்‌. 
அவர்கள்‌ ராஜாவுக்கு முன்பாக தங்களுடைய 
கீழ்ப்படிதலையும்‌, உண்மையையும்‌, 
ஆணையிட்டு உறுதிபண்ணுகிறார்கள்‌. 

ஸ்ரவேலர்‌ எல்லாரும்‌ காணக்‌ கர்த்தர்‌ 
அனை வம்‌ பனக ற்‌ 
சாலொமோனுக்கு முன்னே இஸ்ரவேலில்‌ 
ராஜாவான ஒருவனுக்கும்‌ இல்லாதிருந்த 
ராஜரிக மகத்துவத்தை கர்த்தர்‌ 
சாலொமோனுக்குக்‌ கட்டளையிடுகிறார்‌ 
நாளா 29:25). 


கர்த்தர்‌ 
மகத்துவத்தை 
இக்காலத்தில்‌ 


சாலொமோனுக்கு ராஜரிக 

கட்டளையிடுகிறார்‌. 
இஸ்ரவேல்‌ மத்தியில்‌ 
மிகப்பெரிய ஆவிக்குரிய எழுப்புதல்‌ 
உண்டாயிற்று. இதன்‌ மூலமாகக்‌ கர்த்தர்‌ 
மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை இஸ்ரவேல்‌. 
புத்திரருக்குக்‌. கட்டளையிடுகிறார்‌. 
நாளா 29:17 21-22). 





i FTE 
TT 


சாலொமோனுக்கு முன்னால்‌ ந்‌ 
இஸ்ரவேலின்‌ ராஜாக்களோ, இஸ்ரவேலின்‌: 
நியாயாதிபதிகளோ, சாலொமோனைப்போல 
ராஜரீக மகத்துவத்தோடு இல்லை. கர்த்தரோ 
சாலொமோனை விசேஷமாய்‌ 
ஆசீர்வதித்திருக்கிறார்‌. மிகவும்‌ விசேஷமான 
ராஜரீக மகத்துவத்தை கர்த்தர்‌ 
சாலொமோனுக்கு கட்டளையிடுகிறார்‌ 


தாவீதின்‌ நடபடிகள்‌ 
நானா 29:26-30 


1நானா 
ஈசாயின்‌ 
இஸ்ரவேல்‌ 
ராஜாவாயிருந்தான்‌. 


29:28, இவ்விதமாய்‌: 
குமாரனாகிய தாவீது 
அனைத்துக்கும்‌. 


நோனா 29:27. அவன்‌ இஸ்ரவேலை 
அரசாண்ட நாட்கள்‌ நாற்பதுவருஷம்‌; 
எப்ரோனிலே ஏழு 

எருகலேமிலே 

வருஷமும்‌ ராஜாவாயிருத்‌ தான்‌. 


நானா 29:28. அவன்‌ தீர்க்காயுசும்‌ 

இகசுவரியமும்‌ மகிமையுமுன்னவனாய்‌, 

முதிர்வயதிலே 

அவன்‌ 

சாலொமோன்‌ அவன்‌ 
ஸ்தானத்திலே அரசாண்டான்‌. 


1நானா 29:29. தாவீது ராஜாவினுடைய 
ஆதியோடத்தமான 

அவன்‌ அரசாண்ட 

அவனுடைய வல்லமையும்‌, அவனுக்கும்‌ 
'இஸ்ரவேலுக்கும்‌, 

தேசங்களின்‌ 

அனைத்துக்கும்‌ 

காசைம்பவங்களும்‌, 


1நானா 
ஞானதிருஷ்டிக்காரணாகிய சாமுவேலின்‌: 
பிரபத்தத்திலும்‌, தீர்க்கதரிசியாகிய 
தாத்தானின்‌ பிரபத்தத்திலூம்‌, 
ஞானதிருஷ்டிக்காரனாகிய கத்தின்‌ 
பிரபத்தத்திலும்‌ எழுதியிருக்கிறது. 

த வயது முதிர்ந்து 
விர்த்தாப்பியராயிருக்கிறார்‌. அவர்‌ மரிக்கும்‌. 
காலம்‌  சமீபமாமிருக்கிறது. ரவேலின்‌ 
சரித்திர ஆசிரியர்கள்‌ தாவீதின்‌ நடபடிகளை 
இங்கு சுருக்கமாகச்‌ சொல்லுகிறார்கள்‌. 


1 நாணாகமம்‌ - விரிவுரை 
I CHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


இவ்விதமாய்‌ ஈசாயின்‌ குமாரனாகிய 
தாவீது. இஸ்ரவேல்‌ அனைத்துக்கும்‌ 
ராஜாவாயிருந்தார்‌. தாவீது இஸ்ரவேலை 
அரசாண்ட நாட்கள்‌ நாற்பதுவருஷம்‌; 
எப்ரோனிலே ஏழு வருஷமும்‌, எருசலேமிலே 
மூன்று வருஷமும்‌ ராஜாவாயிருந்தார்‌ 

ரிநாளா 29:26,27). 


தாவீதின்‌. மரணத்தைப்பற்றியும்‌, 
இஸ்ரவேலின்‌ சரித்திர ஆசிரியர்கள்‌ இந்த 
வசனப்பகுதியில்‌ சுருக்கமாகச்‌ 
சொல்லியிருக்கிறார்கள்‌. தாவீது தீர்க்காயுசும்‌ 
ஐசுவரியமும்‌ மகிமையுமுள்ளவனாய்‌, நல்ல 
முதிர்வயதிலே மரணமடைந்தார்‌. அதன்பின்பு, 
தாவீதின்‌ குமாரனாகிய சாலொமோன்‌ 
அவருடைய ஸ்தானத்திலே அரசாட்சி 
செய்கிறார்‌ (1நாளா 29:28). 
தாவீது தேவனுக்கு முன்பாகவும்‌, 
மனுஷருக்கு முன்பாகவும்‌ 
கனமுள்ளவராயிருக்கிறார்‌. தாவீது 
தன்னுடைய வாலிப நாட்களிலிருந்தே பல 
த்‌ தாவீதின்‌ 
பெரும்பகுதி 
யுத்தங்களோடு தொடர்புடையது. யுத்தத்திலே 
மரண ஆபத்துக்கள்‌ அதிகம்‌. ஆனாலும்‌ 
கர்த்தர்‌ தாவீதின்‌ ஜீவனை இதுவரையிலும்‌ 
பாதுகாத்து வந்திருக்கிறார்‌. கர்த்தர்‌ 
தாவீதுக்கு தீர்க்காயுசையும்‌, முதிர்வயதையும்‌ 
கொடுத்து ஆசீர்வதித்திருக்கிறார்‌. 


தாவீது 
சமாதானத்தோடு 
அவருடைய மரணப்‌ 
மகிமையுள்‌ எதாயிருக்கிறது. 


தாவீது 
ஆதியோடந்தமான 
அரசாண்ட வி 
வல்லமையும்‌, 
அந்தந்த 


நல்ல முதிர்வயதிலே 
மரித்துப்போகிறார்‌. 


படுக்கை 


ராஜாவினுடைய 
அவர்‌ 
அவருடைய 
இஸ்ரேலுக்கும்‌, 
ராஜ்யங்கள்‌ 
அனைத்துக்கும்‌ நடந்த காலசம்பவங்களும்‌, 


ஞானதிருஷ்டிக்காரனாகிய 
பிரபந்தத்திலும்‌, 
நாத்தானின்‌ 
ஞானதிருஷ்டிக்காரனாகிய 
பிரபத்தத்திலும்‌ 

நாளா 29:29 ,30). 


சாமுவேலின்‌ 
தீர்க்கதரிசியாகிய 
பிரபந்தத்திலும்‌, 
காத்தின்‌ 
எழுதியிருக்கிறது 





ழ்‌ நயனா 
யாய 


சாமுவேலின்‌ பிரபந்தம்‌” என்பது, 
சாமுவேலின்‌ மூல ஆவணங்கள்‌ ஆகும்‌. 
சாமுவேல்‌ புஸ்தகத்தின்‌ ஒரு 
பகுதியாக இந்த ஆவணங்கள்‌ 
பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. 1சாமு 1-24 
ஆகிய அதிகாரங்களைச்‌ சாமுவேல்‌ தன்‌ 
கைப்பட எழுதியிருக்கு வேண்டும்‌ 


“நாத்தானின்‌ பிரபந்‌ என்‌। 
க்‌ க்‌ ல்‌ நாலு 
புஸ்தகங்களிலும்‌ 
நாத்தானின்‌ பிரபந்தமாகும்‌. 
இல்விரண்‌ 


இடம்‌ பெற்றிருக்கிறது. 
நாத்தானின்‌ பிரபந்தம்‌ என்று எந்த நூலும்‌: 
யாருடைய கையிலும்‌ இல்லை. 


1 நாணாகமம்‌ - விரிவுரை 
I CHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


பிரபந்தம்‌” 
மக்‌ ஆதல்‌ 
இதுபோலவே 

நாத்தான்‌, காத்‌ ஆகியோர்‌ 

நிகழ்ச்சிகள்‌ 1சாமு 25-2சாமு 24 ஆகிய 
அதிகாரங்களில்‌ இடம்‌ பெற்றிருக்கவேண்டும்‌. 
இதுதவிர, காத்தின்‌ பிரபந்தம்‌ என்று எந்த 
நூலும்‌ யாருடைய கையிலும்‌ இல்லை. 


மாருல 





f= THE 
TT 


நாளாகமத்தின்‌ இரண்டாம்‌ புஸ்தகம்‌ 
சாலொமோனுடைய ராஜ்யபாரத்தோடு 
ஆரம்பமாகிறது. சாலொமோன்‌ கர்த்தருடைய 
தேவாலயத்தைக்‌ கட்டுகிறார்‌. 

ராஜாக்களின்‌ சரித்திரம்‌ 


சருக்கம்‌ சம்பவம்‌ வரையிலும்‌ 
இந்தப்‌ புஸ்தகத்தில்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
இந்தப்‌ புஸ்‌, முடிவிலே. 
யூதாதேசத்தாராருடைய ராஜ்யபாரம்‌ 
முடிவு பெறுவது பற்றியும்‌, கர்த்தருடைய 
லயம்‌ அழிக்கப்படுவதுபற்றியம்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. 


யூதாதேசத்தை தாவீதின்‌ வீட்டார்‌ 
ராஜ்யபாரம்பண்ணுகிறார்கள்‌. தாவீதுக்கு 
பின்பு, அவருடைய குடும்பத்தைச்‌ 
சேர்ந்தவர்கள்‌ யூதாதேசத்தை சுமார்‌ 400 
அல்லது 500 க்‌ 
ராஜ்பாரப்பண்ணுகிறார்கள 

இஸ்ரவேல்‌ தேசத்தின்‌ 
நண்டகர்கத்திறகு 

இயேசுகிறிஸ்துவின்‌ காலத்திலே மேசியாவின்‌ 
ராஜ்யம்‌ மறுபடியும்‌ பிரகாசமாக எழும்புகிறது. 


“தவர்‌ யாக்கோபின்‌ குடும்பத்தாரை 
என்றென்றைக்கும்‌ அரசாளுவார்‌. 
அவருடைய ராஜ்யத்துக்கு முடி 
(லூக்‌ 1:33) 


ராஜாக்களின்‌ மம்‌, 
புஸ்தகங்களில்‌ தானது ராஜாவுடைய 
வீட்டாரைப்பற்றிய சரித்திரம்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீதின்‌ வீட்டார்‌ 
யூதாதேசத்தை ராஜ்யபாரம்பண்ணுகிறார்கள்‌. 
அவர்களுடைய 
சொல்லும்போது, 
புஸ்தகங்களிலும்‌, அங்கங்கே, அவர்களோடு 
தொடர்புடைய இஸ்ரவேலின்‌ ராஜாக்களைப்‌ 
பற்றியும்‌ 'சொல்லப்பட்டிருக்கிறது. 
ராஜாக்களின்‌ புஸ்தகங்களில்‌, யூதாதேசத்து 
ராஜாக்களைப்பற்றி சொல்லப்பட்டதைவிட, 
இஸ்ரவேல்‌ தேசத்து ராஜாக்களைப்பற்றச்‌ 
சொல்லப்பட்டதே அதிகம்‌. 


இரண்டாம்‌. 


2 நானாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


COMMENTARY 


நாளாகமத்தின்‌ இரண்டு 
புஸ்தகங்களிலுமே,. யூதாதேசத்தின்‌ 
gpg மத்தம்‌ கவா 
சொல்லப்பட்டிருக்கிறது. ராஜாக்களின்‌ 
புஸ்தகங்களில்‌ சொல்லப்பட்டிருக்கிற சரித்திர 
சம்பவங்களில்‌ சில, நாளாகமம்‌ புஸ்தகத்திலும்‌ 
மறுடியுமாகச்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு 
சில சரித்திர சம்பவங்கள்‌ நாளாகமம்‌ 
புஸ்தகத்திலே விரிவாகச்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும்‌ இந்தப்‌ 
புஸ்தகத்திலே புதிய சரித்திர சம்பவங்களும்‌ 
சேர்க்கப்பட்டிருக்கிறது. 


நாளாகமம்‌ புஸ்தகத்தில்‌, 
யூதாதேசத்தின்‌ ராஜாசன சரித்திரத்தைவிட, 
கர்த்தருடைய ஆலயத்தின்‌ சரித்திரமும்‌, 
யூதாமார்க்கத்தின்‌ சரித்திரமும்‌ அதிகமாக 
விவரிக்கப்பட்டிருக்கிறது. 


யூதாதேசத்தின்‌ சரித்திரத்திலே 
கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை 
செய்த ராஜாக்கள்‌ எல்லோருமே 
செழித்திருக்கிறார்கள்‌. துன்மார்க்கமான 
ராஜாக்கள்‌ எல்லோரும்‌ பாடுகளையும்‌ 
வேதனைகளையும்‌ அனுபவிக்கிறார்கள்‌. 


சாலொமோனுடைய ராஜ்யபாரம்‌. 
மிகவும்‌ அமைதியாகவும்‌, ஆசீர்வாதமாகவும்‌ 
நடைபெறுகிறது (நாளா 1-9 ஆகிய 
அதிகாரங்கள்‌). சாலொமோனுடைய 
ஆட்சியைத்‌ தொடர்ந்து ரெகொபெயாமின்‌ 
துன்மார்க்கமான ஆட்சி நடைபெறுகிறது. 
(நோளா 10-12 ஆகிய அதிகாரங்கள்‌). 
அபியா யூதாதேசத்தை கொஞ்சகாலத்திற்கு 
ஆட்சி செய்கிறான்‌ (நாளா 13-ஆவது, 
அதிகாரம்‌!. 


ஆசாவின்‌ சந்தோஷமான ராஜ்யபாரம்‌. 
இவன்‌ பல வருஷங்களுக்கு யூதா 
ராஜ்யபாரம்பண்ணுகிறான்‌ (நாளா 14-16. 
ஆகிய அதிகாரங்கள்‌). யோசபாத்தின்‌ 
பக்தியுள்ள ராஜ்யபாரம்‌. இவனுடைய 
காலத்தில்‌ இஸ்ரவேல்‌ தேசம்‌ 
செழித்திருக்கிறது (நாளா 17-20 ஆகிய 
அதிகாரங்கள்‌! 





f= FTE 
TT 


கர்த்தர்‌ தாவீதின்‌ 
சாலொமோனை உயர்த்துகிறார்‌. 
சபையார்‌ எல்லோரும்‌  சாலொபோனுக்கு 
கீழ்ப்படிந்து நடக்கிறார்கள்‌. சாலொமோன்‌ 
கர்த்தருக்கு பலிகளை செலுத்தி, கர்த்தரைக்‌ 
கனம்பண்‌ ணுகிறார்‌ (நோளா 14-6). 
சாலொமோன்‌ கர்த்தரிடத்தில்‌ 
ஜெபம்பண்ணுகிறார்‌ (நோளா 1:7-12). 


இஸ்ரவேலின்‌ தேவனாகிய 
இஸ்ரவேல்‌ தேசத்திற்கு 
பெலத்தையும்‌, 
வியாபாரத்தையும்‌ 
அவர்களை 
(நாளா 1:13-17), 


குமாரனாகிய 


இஸ்ரவேல்‌ 


கர்த்தர்‌. 
அதிகமான 
ஐசுவரியத்தையும்‌ 
கொடுத்து, 
ஆசீர்வதிக்கிறார்‌ 


கிபியோனில்‌ பலிபீடம்‌ 
நாணா 11-12. 


நோனா 1:1. 

சாலொமோன்‌ 
பலப்பட்டான்‌; 
தேவனாகிய கர்த்தர்‌ 


இருந்த அவனை 
பெரியவனாக்கினார்‌. 


தாவீதின்‌ குமாரனாகிய 
தன்‌ ராஜ்யத்திலே. 
அவனுடைய 
அவனுடனே. 
மிகவும்‌ 


நானா 12 
ஆயிரம்பேருக்கு 
நூறுபேருக்கு 
தியாயாதிபதிகளும்‌, 
எங்குமிருக்கிற 
தலைவராகிய 
யிரபுக்களுமான 
அனைவரோடும்‌ பேசி, 


2நானா 1:8. அவனும்‌ அவனோடே கூடச்‌ 
சபையார்‌ அனைவரும்‌, 
கிபியோனிலிருக்கிற மேடைக்குப்‌ 
போனார்கள்‌. 


2 நானாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


தாவீது தேவனுடைய 
எருசலேமிலே. 

கூடாரம்போட்டு  ஆயத்தம்பண்ணின 
ஸ்தலத்திற்குக்‌ கீரியாத்யாரீமிலிருந்து 
அதைக்‌ கொண்டுவந்தான்‌; கர்த்தரின்‌ 
தாசனாகிய மோசே வனாந்தரத்திலே. 
பண்ணின தேவனுடைய 
ஆசரிப்புக்கூடாரம்‌ அங்கே இருத்தது. 


ஊரின்‌ புத்திரனாகிய 

பெசலெயேல்‌ 

யலி 

கர்த்தரின்‌ 

வாசஸ்தலத்திற்கு முன்பாக இருத்தது; 

சாலொமோனும்‌ சபையாரும்‌ அதை. 
நாடிப்போனார்கள்‌. 


நோனா 1:6. அங்கே சாலொமோன்‌ 
ஆசரிப்புக்‌ கூடாரத்திற்கு முன்பாகக்‌ 
கர்த்தரின்‌. சந்திதியிலிருக்கிற 
வெண்கலப்‌ பலிபீடத்தின்‌ மேல்‌ ஆயிரம்‌ 
சர்வாங்க த௲னபலிகளைச்‌ செலுத்திப்‌: 
யலியிட்டான்‌. 
17. அன்னு ராத்திரியிலே. 
சாலொமோனுக்குத்‌ 
நீ... விரும்புகிறதை 
என்னிடத்தில்‌ கேன்‌ என்றார்‌. 


நானா 1:8. சாலொமோன்‌ தேவனை 
நோக்கி: தேவரீர்‌ என்‌ தகப்பனாகிய 
தாவீதுக்குப்‌ பெரிய கிருபை செய்து, 
என்னை அவன்‌ ஸ்தாணத்திலே. 
ராஜாவாக்கினீர்‌. 


இதானா 1:9. இப்போதும்‌ தேவனாகிய 
கர்த்தாவே, நீர்‌ என்‌ தகப்பனாகிய 
தாவீதுக்கு அருவின உமது 
வாக்குத்தத்தம்‌. உறுதிப்படுவதாகூ 
தேவரீர்‌ பூமியின்‌ தூனத்தனை. 
ஏரானமான ஜனத்தின்மேல்‌ என்னை 
ராஜாவாக்கினீர்‌. 


நானா 1:10. இப்போதும்‌ நான்‌ இந்த. 
இனத்திற்கு முன்பாகப்‌ போக்கும்‌ 
வரத்துமாயிருக்கத்தக்க ஞானத்தையும்‌ 
அறிவையும்‌ எனக்குத்‌ தந்தருளும்‌; 
ஏரானமாயிருக்கிற இத்த உம்முடைய 
ஜனத்தை நியாயம்‌ விசாரிக்கத்தக்கவன்‌' 
யார்‌ என்றான்‌. 





i= FTE 
TT 


2நானா 1:11. அப்பொழுது தேவன்‌ 
சாலொமோணை நோக்கி: இத்த 
விருப்பம்‌ உன்‌ இருதயத்தில்‌ 
இருத்தபடியாலும்‌, தீ ஜசுவமியத்தையும்‌ 
சம்பத்தையும்‌ கணத்தையும்‌, உன்‌ 
பகைஞரின்‌ பிராணனணையும்‌, நீடித்த 
ஆயுசையும்‌ கேவாமல்‌, நான்‌ உன்னை 
அரசானப்பண்ணின என்‌ ஜனத்தை 
நியாயம்‌ விசாரிக்கத்தக்க. 
ஞானத்தையும்‌ விவேகத்தையும்‌ தீ 
கேட்டபடியினாலும்‌, 


நானா 1:19. ஞானமும்‌ விவேகமும்‌ 
தந்திருக்கிறதுமல்லாமல்‌, உனக்குழுன்‌ 
இருத்த 

உனக்குப்பின்‌. 

ராஜாக்களுக்காகிலும்‌ 
ஐசுரிவரியத்தையும்‌ 

கனத்தையும்‌ உனக்குத்‌ 

என்றார்‌. 


தாவீதின்‌ குமாரனாகிய சாலொமோன்‌ 
தன்‌ ராஜ்யத்திலே 

சாலொமோனுடைய தேவனாகிய 
அவருடனே இருந்து அவரை 
பெரியவராக்குகிறார்‌ (நாளா 13). 


தாவீதைப்போலவே  சாலொமோனும்‌. 
கர்த்தரிடத்தில்‌ பயபக்தியாமிருக்கிறார்‌ 
இஸ்ரவேல்‌ தேசத்தின்‌ பிரபுக்களும்‌, 
மூப்பர்களும்‌, பராக்கிரமசாலிகளும்‌, 
சாலொமோனோடு கூடமிருந்து கர்த்தரை 
ஆராதிக்கிறார்கள்‌. 


போகிறார்கள்‌ (2நாளா 1:23). 


கர்த்தருடைய கூடாரம்‌ 
போடப்பட்டிருக்கிறது. 

பலிபீடமோ  கிபியோனிலே இருக்கிறது. 
தாவீது தேவனுடைய பெட்டிக்கு எருசலேமிலே. 
கூடாரம்போட்டார்‌. தான்‌ ஆயத்தம்பண்ணின 
ஸ்தலத்திற்கு, தாவீது கீரியாத்யாரீமிலிருந்து 
தேவனுடைய பெட்டியை கொண்டுவந்தார்‌; 


2 நானாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


COMMENTARY 


கர்த்தரின்‌ தாசனாகிய மோசே 
வனாந்தரத்திலே பண்ணின தேவனுடைய 
ஆசரிப்புக்கூடாரம்‌ கிபியோனிலிருக்கிறது. 
ஊரின்‌ புத்திரனாகிய ஊரியின்‌ குமாரன்‌ 
பெசலெயேல்‌ உண்டுபண்ணின வெண்கலப்‌ 
பலிபீடமும்‌ கிரியோனிலே கர்த்தரின்‌ 
வாசஸ்தலத்திற்கு முன்பாக இருக்கிறது: 
சாலொமோனும்‌ 'சபையாரும்‌. 
கிபியோனிலிருக்கிற பலிபீடத்தை நாடி 
போகிறார்கள்‌. 


சாலொமோன்‌. தன்னுடைய 
ராஜ்யபாரத்தின்‌ ஆரம்பத்திலேயே 
கர்த்தருடைய பலிபீடத்தைத்‌ தேடிப்போகிறார்‌. 
கர்த்தருடைய பரிசுத்தவான்கள்‌ எந்த 
வேலையை செய்தாலும்‌, முதலாவதாக 
சமுகத்திலே. 
செய்வார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ தேசத்தை 
ற்கு முன்பாக, 
பலிபீடத்திலே 
பலிசெலுத்தப்போகிறார்‌. 


கர்த்தருடைய 
ஜெபம்பண்ணிவிட்டு 
சாலொமோனும்‌, 
ராஜ்யபாரம்‌ பண்‌! 
கிபியோனிலிருக்கிற 
கர்த்தருக்கு 
இஸ்ரவேலர்‌ 
சாலொமோனோடுகூட 
போகிறார்கள்‌ 


இஸ்ரவேல்‌ சபையார்‌ எல்லோரும்‌. 
மார்க்க ஆராதனைக 
சாலொமோனோடுகூட ஒத்துழைப்பு கொடுத்து, 
அவரை உற்சாகப்படுத்துகிறார்கள்‌. 
அதிபதிகளும்‌ நியாயாதிபதிகளும்‌ 
சாலொமோனோடுகூட கிபியோனுக்குப்‌ 
கப்‌ நியாயாதிபதிகள்‌ கர்த்தருக்கு 

ஜனங்களை நியாயம்‌ 

விசாரிக்கவேண்டும்‌. அதிபதிகள்‌ 
கர்த்தருடைய பிரமாணத்தின்படி ஜனங்களை 
ஆளுகை செய்யவேண்டும்‌. சாலொமோனும்‌. 
இஸ்ரவேல்‌. சபையாரும்‌ கர்த்தருக்கு 
முக்கியத்துவம்‌ கொடுக்கிறார்கள்‌. 

கர்த்தருடைய பலிபீடம்‌ கிபியோனிலே 
இருக்கிறது. அங்கே மோசே 
வனாந்தரத்திலே பண்ணின தேவனுடைய 
ஆசரிப்புக்கூடாரமும்‌ இருக்கிறது. அங்கே 
சாலொமோன்‌ ஆசரிப்புக்‌ கூடாரத்திற்கு 
முன்பாகக்‌ கர்த்தரின்‌ சந்நிதியிலிருக்கிற 
வெண்கலப்‌ பலிபீடத்தின்‌ மேல்‌ ஆயிரம்‌ 
சர்வாங்க  தக௲னபலிகளைச்‌ செலுத்திப்‌ 
பலியிடுகிறார்‌ க 16) 


அனைவரும்‌ 
கிபியோனுக்குப்‌ 





i= a 
TT 


“சாரோனில்‌ மேய்கிற மாடுகளின்‌ மேல்‌ 
சாரோனியனான சித்ராயும்‌, 
பள்ளத்தாக்குகளிலுள்ள  மாடுகளின்மேல்‌: 
ன்‌ சாப்பாத்தும்‌ _.. 

ஈரியனான 


விசாரிப்புக்காரராயிருந்தார்கள்‌"' 
(நாளா 27:29 31. 


கர்த்தர்‌ தாவீது மூலமாக தனக்கு 
கொடுத்த ஆடுமாடுகளில்‌, 
கர்த்தரிக்குரியதை சாலொமோன்‌ கர்த்தருக்கு 
பலியாகச்‌ செலுத்துகிறார்‌. 

தேவனுடைய உடன்படிக்கைப்‌ 

இருக்கிறது. வெண்கல 

கிபியோனிலே இருக்கிறது. 


சாலொமோன்‌ 
பலிபீடத்தின்மேல்‌ ஆமிரம்‌ 
தக௲னபலிகளை செலுத்தி 

கர்த்தரிடத்தில்‌ ஜெபம்பண்ணுகிறார்‌ 
ராத்திரியிலே தேவன்‌ சாலொமோனுக்குத்‌ 
தரிசனமாகி: “நீ விரும்புகிறதை என்னிடத்தில்‌. 
கேள்‌" (நோளா 1:7) என்று சொல்லுகிறார்‌. 


சாலொமோன்‌ ராஜா 
கிபியோனுக்குப்‌ போகிறார்‌: 
மேடையாயிருக்கிறது: 
பலிபீடத்தின்மேல்‌ சாலொமோன்‌ 


கர்த்தரிடத்தில்‌ தனர்‌ 
சாலொமோனிடத்தில்‌ 
அவருக்கு ராத்திரியில்‌, 
தரிசனமாகிறார்‌. 

கர்த்தர்‌ சாலொமோனுக்கு தரிசனம்‌ 
கொடுத்த ஸ்தலம்‌ கிபியோன்‌. ஒரு 
பெரிய மேடையாயிருக்கிறது. இங்கே 
கர்த்தருடைய ஆசரிப்புக்கூடாரமும்‌, 
வெண்கல பலிபீடமும்‌ இருக்கிறது. 


2 நானாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


COMMENTARY 


அவனும்‌ அவனோடேகூடச்‌ சபையார்‌ 
அனைவரும்‌, கிபியோனிலிருக்கிற மேடைக்குப்‌ 
போனார்கள்‌. தாவீது தேவனுடைய 
பெட்டிக்கு ல கூடாரம்போட்டு 
ஆயத்தம்பண்ணின. ஸ்தலத்திற்குக்‌ 
கீரியாத்யாரீமிலிருந்து அதைக்‌ 
கொண்டுவந்தான்‌; கர்த்தரின்‌ தாசனாகிய 
மோசே வனாந்தரத்திலே பண்ணின 
தேவனுடைய  ஆசரிப்புக்கூடாரம்‌ அங்கே 
இருந்தது. ஊரின்‌ புத்திரனாகிய ஊரியின்‌ 
குமாரன்‌ பெசலெயேல்‌ உண்டுபண்ணின 
வெண்கலப்‌ பலிபீடமும்‌ அங்கே கர்த்தரின்‌ 
வாசஸ்தலத்திற்கு முன்பாக இருந்தது; 
சாலொமோனும்‌ சபையாரும்‌ அதை 
நாடிப்போனார்கள்‌" (2நாளா 1:3-5). 


சாலொமோன்‌ ப்ப 
வெண்கல பலிபீடத்தின்மேல்‌: ஆயிரம்‌ 
சர்வாங்க தகனபலிகளை செலுத்துகிறார்‌. 
கர்த்தர்‌ அங்கே சாலொமோனை 
சந்திக்கிறார்‌. நாம்‌ எந்த ஸ்தலத்தில்‌ 
கர்த்தரை ஆராதிக்கிறோமோ, அந்த 
ஸ்தலத்தில்‌. கர்த்தர்‌ நம்மோடு 
கூடமிருக்கிறார்‌. நாம்‌ ஆராதிக்கும்‌ ஸ்தலம்‌ 
தேவனுடைய பிரசன்னத்திற்கு 
அடையாளமாயிருக்கிறது. 


கர்த்தர்‌ சாலொமோனுக்கு 
ராத்திரியிலே தரிசனமாகிறார்‌. சாலொமோன்‌ 
பகல்‌ முழுவதும்‌ வெண்கல பலிபீடத்தின்மேல்‌ 
சர்வாங்க 'த௲னபலிகளை 

பலிசெலுத்தி முடிந்தபின்பு, 

சாலொமோன்‌ நித்திரை 

செய்கிறார்‌. சாலொமோன்‌ அமைதலாகவும்‌ 
ஆறுதலாகவும்‌ படுத்து உறங்குகிறார்‌. நாம்‌ 
கர்த்தருடைய பூரணமாய்‌ 
ஈடுபட்டிருக்கும்போது, கர்த்தருடைய ஆறுதல்‌ 


ஒய்வாகயிருக்கும்‌ 
கர்த்தரோடு 
ஐக்கியமாயிருப்பதற்கு அநுகூலமாயிருக்கும்‌. 





i= FTE 
TT 


கர்த்தர்‌ 
சொப்பனத்திலே. 
சாலொமோன்‌ ராத்திரியிலே 
நித்திரையிலிருக்கிறார்‌. அவருடைய 
சரீரத்தின்‌ அவயவங்களெல்லாம்‌ 
ஒய்விலிருக்கிறது. அப்போது கர்த்தருடைய 
பிரசன்னம்‌ சாலொமோனுடைய மனதிற்குள்‌ 
பிரவேசிக்கிறது. சாலொமோன்‌. 
நித்திரையிலிருப்பதினால்‌, அவருடைய 
அவயவங்களும்‌ இயங்காமல்‌ நித்திரை 
யிலிருக்கிறது. கர்த்தருடைய பிரசன்னத்திற்கு 
தடையோ தொந்தரவோ 

கர்த்தர்‌ தம்முடைய 
தீர்க்கதரிசிகளிடத்திலும்‌, தம்முடைய 
பரிசுத்தவான்‌களிடத்திலும்‌ சொப்பனத்தின்‌ 
மூலமாக பேசுகிறார்‌ 


சாலொமோ; 
தரிசனமாகிறார்‌. 
அயர்ந்த 


என்‌ 


து அவர்‌: 
கேளுங்கள்‌; 


“அப்பொழு 
வார்த்தைகளைக்‌ 
உங்களுக்குள்ளே ஒருவன்‌ 
தீர்க்கதரிசியாயிருந்தால்‌, கர்த்தராகிய நான்‌ 
தரிசனத்தில்‌ என்னை அவனுக்கு 
வெளிப்படுத்தி, சொப்பனத்தில்‌ அவனோடே 
பேசுவேன்‌" (எண்‌ 12:6). 


அவர்கள்‌ 
அயர்ந்திருக்கையில்‌, அவர்‌ 

தரிசனமான சொப்பனத்திலே மனுஷருடைய 
செலிக்குத்‌ தாம்‌ செய்யும்‌ காரியத்தை 
வெளிப்படுத்தி, அதை அவர்களுக்கு வரும்‌ 
தண்டனையினாலே முத்திரை போட்டு, 
மனுஷன்‌ தன்னுடைய  செய்கையைவிட்டு 
நீங்கவும்‌, மனுஷருடைய பெருமை அடங்கவும்‌ 
செய்கிறார்‌" (யோபு 3315-17). 


சொப்பனங்கள்‌ 
நம்மோடு 
நம்முடைய 


ஒரு சில 
மாயையாயிருக்கும்‌. கர்த்தர்‌ 
சொப்பனத்தில்‌ பேசுவதற்கும்‌, 
மாம்சப்பிரகாரமான 
சொப்பனங்களுக்கும்‌ 
கர்த்தர்‌ நம்மோடு 
சொப்பனங்கள்‌. 


'சொப்பனங்களுக்கும்‌ வித்தியாசமுண்டு. 
“அநேக சொப்பனங்கள்‌ மாயையா 
மிருப்பதுபோல, அநேக வார்த்தைகளும்‌: 
வியர்த்தமாயிருக்கும்‌: ஆகையால்‌ நீ 
தேவனுக்குப்‌ பயந்திரு” (பிர 5:77. 


2 நாளாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


QOODNENS 
PUBLISHERS 


COMMENTARY 


கிபியோனிலே. 
சாலொமோனுக்கு 


தன்னைச்‌ சுற்றிலும்‌ 
தேவனுடைய மகிமையைக்‌ 
அப்போது “நீ விரும்புகிறதை 
என்னிடத்தில்‌ கேள்‌" என்னும்‌ சத்தத்தையும்‌ 
சாலொமோன்‌ கேட்கிறார்‌. 
சாலொமோன்‌ ராத்திரியிலே. 
நித்திரைபண்ணிக்கொண்டிருக்கும்போதே 
கர்த்தரிடத்தில்‌ 'ஜெபம்பண்ணுகிறார்‌. 
கர்த்தருடைய கிருபை சாலொமோனுக்கு 
உதவி செய்கிறது. சாலொமோன்‌ 
ர்‌ அவருடைய ஜெபம்‌ 
பண்ணவில்லை. அது 
அழப்போடரக்கிறது தேவனுடைய கிருபை 
சாலொமோனுக்குள்‌ கிரியை செய்கிறது. 
சாலொமோனுடைய மனதிலே கிருபை 
நிரம்பிய வாஞ்சைகள்‌ உண்டாகிறது. 
சாலொமோன்‌ தன்னுடைய இருதயத்தின்‌ 
வாஞ்சைகளை கர்த்தரிடத்தில்‌ சொல்லுகிறார்‌. 
கர்த்தர்‌ 
நன்மைகளை 
அங்கீகரிக்கிறார்‌. 
கர்த்தரிடத்தில்‌ “என்‌ தகப்பனாகிய தாவீது 
என்னும்‌ உமது அடியான்‌ உம்மைப்பற்றி 
உண்மையும்‌ நீதியும்‌ மன நேர்மையுமாய்‌ 
உமக்கு முன்பாக நடந்தபடியே தேவரீர்‌ 
அவருக்குப்‌ பெரிய கிருபைசெய்து, அந்தப்‌ 
பெரிய கிருபையை அவருக்குக்‌ காத்து, 
இந்நாளில்‌ இருக்கிறடியே அவருடைய 
சிங்காசனத்தில்‌ வீற்றிருக்கிற ஒரு குமாரனை 
அவருக்குத்‌ தந்தீர்‌" இராஜா 3:6) என்று 
தன்னுடைய ஜெபத்தில்‌ சொல்லுகிறார்‌. 


கர்த்தர்‌ டைய 
பனு வலு, CL 
க்கு 
நம்முடைய 
முன்னோருக்கு கொடுத்த ஆசீர்வாதங்கள்‌, 
நமக்கும்‌ கடந்து வரும்போது, அது நமக்கு 
இரட்டிப்பான சந்தோஷத்தைக்‌ கொடுக்கும்‌. 
கர்த்தர்‌ தாவீதுக்கு பெரிய கிருபைகளை 
கொடுத்தார்‌. அந்தக்‌ கிருபைகள்‌ 
சாலொமோனுக்கும்‌. கிடைத்திருக்கிறது. 
சாலொமோன்‌ இதை நினைத்து 
கர்த்தருக்குள்‌ சந்தோஷமாயிருக்கிறார்‌. 





i= THE 
TT 


கர்த்தர்‌ சாலொமோனுக்கு மிகப்பெரிய 
நிர்வாகப்‌ பொறுப்பைக்‌ கொடுத்திருக்கிறார்‌. 
கர்த்தர்‌ சாலொமோனை தாவீதின்‌ 
ஸ்தானத்திலே ராஜாவாக்கியிருக்கிறார்‌. 
சாலொமோன்‌ இப்போது சமை 
இஸ்ரேலுக்கும்‌. ராஜாவாயிருக்கிறார்‌. 
கர்த்தர்‌ தனக்கு கொடுத்திருக்கிற மகாபெரிய 
ராஜரீகப்‌ பொறுப்பை 
நிறைவேற்றுவதற்கு, 
தகுதியுமில்லை, 
ஞானமுமில்லை 
கர்த்தருக்கு 
தாழ்த்துகிறார்‌. 
சாலொமோன்‌ ர்த்தரிடத்தில்‌, 
“இப்போதும்‌ என்‌ தேவனாகிய கர்த்தாவே, 
தேவரீர்‌ உமது அடியேனை என்‌ தகப்பனாகிய 
தாவீதின்‌ ஸ்தானத்திலே ராஜாவாக்கினீரே 
நானோவென்றால்‌ போக்கு வரவு அறியாத 
சிறுபிள்ளையாயிருக்கிறேன்‌. 
தெரிந்துகொண்டதும்‌ 
எண்ணிக்கைக்கு 
இலக்கத்திற்கு உட்படாததுமான திரளான 
ஜனங்களாகிய உமது ஜனத்தின்‌ நடுவில்‌ 
அடியேன்‌ இருக்கிறேன்‌" 
என்று தன்னைப்பற்றி 
தாழ்மையாகச்‌ சொல்லுகிறார்‌ 


சாலொமோன்‌ தாவீதின்‌ 
சிங்காசனத்தில்‌ வீற்றிருக்கிறார்‌. 
சாலொமோனுக்கு ஞானம்‌ தேவைப்படுகிறது. 
ஞானமுள்ளவர்களால்‌ மாத்திரமே சமஸ்த 
இஸ்ரவேலையும்‌. நீதியாய்‌ ராஜ்யபாரம்‌ 
பண்ண முடியும்‌. தாவீதின்‌ சிங்காசனத்தில்‌ 
வீற்றிருந்து ஆளுகை செய்ய, தன்னிடத்தில்‌ 
ஞானமில்லை என்‌, தனக்கு ஞானம்‌ 
தேவைப்படுகிறது என்றும்‌ சாலொமோன்‌ 
கர்த்தரிடத்தில்‌. விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 
சாலொமோன்‌ தன்னைப்பற்றி கர்த்தரிடத்தில்‌ 
சொல்லும்போது, “நானோவென்றால்‌ போக்கு 
வரவு அறியாத சிறுபிள்ளையாயிருக்கிறேன்‌” 
என்று சொல்லுகிறார்‌. இஸ்ரவேலின்‌ 
ராஜாசனத்தில்‌ அன்றாட ராஜ்யபார 
ஆளுகையைக்கூட தன்னால்‌ செய்ய 
முடியவில்லை என்று, சாலொமோன்‌ 
கர்த்தருக்கு முன்பாக தன்னைத்‌. 
தாழ்த்துகிறார்‌. 


என்று 
முன்பாக 


2 நாளாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


இப்போதும்‌ என்‌ தேவனாகிய 
கர்த்தாவே, தேவரீர்‌ உமது அடியேனை என்‌ 
தகப்பனாகிய தாவீதின்‌ ஸ்தானத்திலே 
ராஜாவாக்கினீரே” (இராஜா 3:7) என்று 
சாலொமோன்‌ கர்த்தரிடத்தில்‌. 
ஜெபம்பண்ணிவிட்டு, “ஏராளமாயிருக்கிற 
இந்த உமது ஜனங்களை நியாயம்‌ விசாரிக்க 
யாராலே ஆகும்‌” இராஜா 39) என்று 
கேட்கிறார்‌. 


அப்சலோம்‌ ஒரு மதிமீனன்‌. அவன்‌ 
ப்‌ தேசத்திற்கு 
நியாயாதிபதியாமிருக்க விரும்பினான்‌. 
அவன்‌ தன்னுடைய குயபுத்தியினாலும்‌, 
சுயஆலோசனையினாலும்‌, சாதுரியமான 
வார்த்தைகளினாலும்‌, தந்திரமான 
யோசனைகளினாலும்‌ இஸ்ரவேலை நியாயம்‌ 
விசாரிக்கலாம்‌ என்று நினைத்தான்‌. ஆனால்‌ 
அவனுடைய முயற்சிகள்‌ சித்திக்கவில்லை. 


சாலொமோனோ பத்தியும்‌ 
ஞானமுமுள்ளவர்‌. கர்த்தர்‌ தனக்கு 
கொடுத்திருக்கும்‌ ராஜாசன பொறுப்பை 
ஏற்றுக்கொள்ளுவதற்கு சாலொமோன்‌ 
தயங்குகிறார்‌, நடுங்குகிறார்‌. இந்தப்‌ பெரிய 
ஊழியத்திற்கு தான்‌ தகுதியானவரல்ல. 
என்று சாலொமோன்‌ கர்த்தருக்கு முன்பாக 
தன்னைத்‌ தாழ்த்துகிறார்‌. 


சாலொமோனிடத்தில்‌, 
என்னிடத்தில்‌ கேள்‌” என்று சொன்னார்‌. 
சாலொமோன்‌. கர்த்தரிடத்தில்‌ 
“உமது ஜனங்களை நியாயம்விசாரிக்கவும்‌, 
நன்மைநீமை இன்னதென்று வகையறுக்கவும்‌, 
அடியேனுக்கு ஞானமுள்ள இருநயத்தைத்‌ 
தந்தருளும்‌ (இராஜா 35) என்று 
கேட்கிறார்‌. 

சாலொமோனுடைய 
தாவீதும்‌ கர்த்தரிடத்தில்‌ 
விண்ணப்பம்பண்ணினார்‌. “நான்‌ உமது 
அடியேன்‌; உம்முடைய சாட்சிகளை நான்‌ 
அறியும்படி என்னை உணர்வுள்ளவனாக்கும்‌' 
(சங்‌ 119425). தாவீது தன்னை 
கர்த்தருடைய அடியான்‌ என்று 
சொல்லுகிறார்‌. உணர்வுள்ள இருதயம்‌. 
கர்த்தர்‌ கொடுக்கும்‌ ஈவு. “கர்த்தர்‌ 
ஞானத்தைத்‌ தருகிறார்‌; அவர்‌ வாயினின்று 
அறிவும்‌ புத்தியும்‌ வரும்‌” (நீதி 2:6). 


தகப்பனாகிய 


இதுபோலவே 





f= FTN 
TT 


நாம்‌ கர்த்தரிடத்தில்‌ ஞானத்தைக்‌ 
கேட்கவேண்டும்‌. கர்த்தர்‌ நமக்கு 
கொடுத்திருக்கும்‌ ஊழியத்தை செய்வதற்கு 
தெய்வீக ஞானம்‌ தேவை. நம்முடைய 
சுயபுத்திமினாலோ, சுயஞானத்தினாலோ 
நம்மால்‌ ஒன்றையும்‌ செய்யமுடியாது. நமக்கு 


பெற்றுக்கொள்‌ எவேண்டும்‌. 


“உங்களில்‌ ஒருவன்‌ ஞானத்தில்‌ 
குறைவுள்ளவனாயிருந்தால்‌, யாவருக்கும்‌ 
சம்பூரணமாய்க்‌ கொடுக்கிறவரும்‌ ஒருவரையும்‌ 
கடிந்துகொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில்‌ 
கேட்கக்கடவன்‌, அப்பொழுது அவனுக்குக்‌ 
கொடுக்கப்படும்‌" (யாக்‌ 1:5) 


சாலொமோனுடைய 
ற்கு சாதகமான 
கொடுக்கிறார்‌. சாலொமோன்‌ 
ஜெபம்பண்ணும்போது, 
ஞானமுள்ள இருதயத்தை 
என்று 

சாலொமோன்‌ 


கர்த்தர்‌ 
விண்ணப்பத்தி, 
பிரதியுத்தரம்‌ 
கர்த்தரிடத்தில்‌ 
"அடியேனுக்கு 
தந்தருளும்‌ 
விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 
இந்தக்‌ காரியத்தைக்‌. 
ஆண்டவருடைய பார்வைக்கு 
'விண்ணப்பமாயிருக்கிறது (1இராஜா 3: 
அங்கீகரிக்கப்பட்டவர்கள்‌ 
ஆலிக்குரிய 
பெற்றுக்கொள்ள 


கர்த்தரால்‌ 
கர்த்தரிடத்திலிருந்து 
ஆசீர்வாதங்களை 
விரும்புவார்கள்‌. சாலொமோனுடைய 
விண்ணப்பம்‌ கர்த்தருடைய பார்வைக்கு 
உகந்ந விண்ணப்பமாமிருப்பதோடு, அது 
ஜெயவிண்ணப்பமாகவும்‌ 

சாலொமோன்‌ 

கேட்டுக்கொண்டதைவிட 


ஞானமுள்ள ஒற்றை தந்தருளும்‌" என்று 
'விண்ணப்பம்பண்ணின கர்த்தர்‌ 


சாலொமோனுடைய விண்ணப்பத்தை 
அங்கீகரித்து அவருக்கு ஞானமும்‌ 
'உணர்வுமுள்ள இருதயத்தைத்‌ தருகிறார்‌. 


2 நானாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


COMMENTARY 


தேவன்‌ சாலொமோனை நோக்கி: “நீ 
உனக்கு நீடித்த நாட்களைக்‌ கேளாமலும்‌, 
ஐசுவரியத்தைக்‌ கேளாமலும்‌, உன்‌ 
சத்துருக்களின்‌ பிராணனைக்‌ கேளாமலும்‌, நீ 

தக்‌ காரியத்தையே கேட்டு, நியாயம்‌ 
விசாரிக்கிறதற்கு ஏற்ற ஞானத்தை உனக்கு 
வேண்டிக்கொண்ட படியினால்‌, உன்‌ 
வார்த்தைகளின்படி செய்தேன்‌; ஞானமும்‌. 
உணர்வமுள்ள இருதயத்தை உனக்குத்‌ 
தந்தேன்‌" இராஜா 311/2) என்றும்‌ 
சொல்லுகிறார்‌. 


சாலொமோன்‌ 
கேட்டுக்கொண்ட பிரகாரம்‌, 
அவருக்கு ஞானமும்‌  உணர்வுமுள்ள 
இருதயத்தைத்‌ தருகிறார்‌. “இதிலே உனக்குச்‌ 
சரியானவன்‌ உனக்குமுன்‌ இருந்ததுமில்லை, 
உனக்குச்‌ சரியானவன்‌  உனக்குப்பின்‌ 
எழும்புவதுமில்லை” இராஜா 342) 
என்றும்‌ கர்த்தர்‌ சாலொமோனுக்கு 
சொல்லுகிறார்‌. இதுபோன்ற ஞானத்தை 
த்‌ இதற்கு முன்பு வேறு யாருக்கும்‌ 
டடுத்ததில்லை. கர்த்தருடைய ஆசீர்வாதம்‌ 
ணக விசேஷித்த விதமாகக்‌. 
கொடுக்கப்பட்டிருக்கிறது. 


சாலொமோன்‌ கர்த்தரிட னம்‌: 
தனியே ல்க 
கேட்கவில்லை. த்தர சாலொமோன்‌. 
தம்மிடத்தில்‌ கேட்காததையும்‌ அவருக்கு 
கொடுக்கிறார்‌. கர்த்தர்‌ சாலொமோனை 
நோக்கி “இதுவுமின்றி, நீ கேளாத 
ஐசுவரியத்தையும்‌ மகிமையையும்‌ உனக்குத்‌ 
தந்தேன்‌: உன்‌ நாட்களில்‌ இருக்கிற 
ராஜாக்களில்‌ ஒருவனும்‌ உனக்குச்‌ 
சரியானவன்‌ இருப்பதில்லை" (1இராஜா 3:13) 
என்று சொல்லுகிறார்‌. 


இவையெல்லாம்‌. 


கர்த்தரிடத்தில்‌ 
கர்த்தர்‌ 


கர்த்தருடைய ஈவு 
நாம்‌ தேவனுடைய 
அவருடைய நீதியையும்‌ 
அப்போது கர்த்தர்‌ நமக்கு 
ஆசீர்வாதங்களை 
தாராளமாகக்‌ கொடுப்பார்‌. 'முதலாவது 
தேவனுடைய ராஜ்யத்தையும்‌ அவருடைய 
தேடுங்கள்‌, அப்பொழுது 
உங்களுக்குக்‌ கூடக்‌ 

கொடுக்கப்படும்‌” (மத்‌ 6:33). 





f= FTE 
TT 


சாலொமோனுடைய ஜெபம்‌ 
எடுத்துக்காட்டாக 
எழுதப்பட்டிருக்கிறது. நாமும்‌ கர்த்தரிடத்தில்‌ 
பிரயோஜனமுள்ள காரியங்களை கேட்க 
குற்றுக்கொள்ளவேண்டும்‌.  தெய்வபக்தியின்‌ 
க்‌ தரித்துக்கொள்ளாமல்‌, அதன்‌ 
ஆசீர்வாதங்களைப்‌ 
பெறறக்கொள்ளவேண்டும்‌ 
கர்த்தருடைய ம்‌ 


நமக்கு 


ஆத்துமாவுக்கும்‌ சரீரத்திற்கும்‌ 


ஆசீர்வாதம்‌. 


நம்மிடத்தில்‌ கர்த்தருடைய ஞானமும்‌ 
கிருபையும்‌ 
உலகப்பிரகாரமான 
பெற்றுக்கொள்வோம்‌. 
கர்த்தருடைய 


இருக்கும்போது. நாம்‌ 
சம்பத்துக்களையும்‌ 


ஐசுவரியங்களை 
மகிமைக்காக 
குர்த்தரிடத்திலே 
கேட்கும்போது... நம்முடைய சுயநலத்திற்காக 
கேட்காமல்‌, கர்த்தருடைய 
நிறைவேற்றுவதற்காக கேட்போம்‌. கர்த்தர்‌ 
கொடுக்கும்‌ ஐசுவரியம்‌ நமக்கு மெய்யான 
சந்தோஷத்தை தரும்‌. 

கர்த்தர்‌ சாலொமோனுக்கு ஞானமும்‌ 
உணர்வமுள்ள இருதயத்தையும்‌, 
ஐசுவரியத்தையும்‌, மகிமையையும்‌, நீடித்த 
ஆயுசையும்‌ தருவதாக வாக்குப்பண்ணுகிறார்‌. 
சாலொமோனுடைய நாட்கள்‌ 
நீடித்திருக்கவேண்டுமென்றால்‌, கர்த்தர்‌ 
அவருக்கு ஒரு நிபந்தனையையும்‌ 
சொல்லுகிறார்‌ 


கர்த்தர்‌ சாலொமோனை நோக்கி, “உன்‌ 
தகப்பனாகிய தாவீது நடந்தது போல நீயம்‌ 
என்‌ கட்டளைகளையும்‌ என்‌ 
கைக்கொண்டு, வழிகளில்‌ 
நடப்பாயாகில்‌, ட்‌ ம்‌ 
நீடித்திருக்கப்பண்ணுவேன்‌” "இராஜா 
என்று சொல்லுகிறார்‌ 


314) 


கர்த்தர்‌ சொல்லும்‌ நிபந்தனைக்கு 
சாலொமோன்‌ கீழ்ப்படியாவிட்டால்‌ அவருடைய 
ஆயுசுகாலம்‌. த்‌ 
சாலொமோனிடத்தில்‌ 


ஆயுசுகாலம்‌ டித்த 

உலகப்பிரகாரமான னாகும்‌ இருக்கும்‌. 
ஆனால்‌ அதை அனுபவிக்க முடியாமல்‌, 
அவருக்கு சீக்கிரத்தில்‌ மரணம்‌ வந்துவிடும்‌. 


2 நாளாகமம்‌ - 


II CHRONICLES - 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நம்முடைய ஜீவியத்தில்‌ நாம்‌ 
ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களைப்‌ 
பெற்றுக்கொள்ளவேண்டுமென்றால்‌, 
அவற்றை கருத்தாய்‌ நேசிக்கவேண்டும்‌. 
ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களுக்காக. 
கர்த்தரிடத்தில்‌ தொடர்ந்து 
'விண்ணப்பம்பண்ணவேண்டும்‌. சாலொமோன்‌ 
கர்த்தரிடத்தில்‌ ஞானமுள்ள இருதயத்திற்காக 
ஜெபம்பண்ணியதுபோல, நமக்கும்‌ கர்த்தர்‌ 
ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களைக்‌ கொடுக்க 
வேண்டுமென்று விண்ணப்பம்பண்ண 
வேண்டும்‌. “தேவையானது. ஒன்றே". 
நம்முடைய ஜீவியத்தில்‌ நாம்‌ நல்ல பங்கைத்‌ 
தெரிந்துகொள்ளவேண்டும்‌. 
நாம்‌ 
ஆசீர்வாதங்களை 
வேண்டுமென்றால்‌, முதலாவதாக 
தேவனுடைய ராஜ்யத்தையும்‌, அவருடைய 
நீதியையும்‌ தேடவேண்டும்‌. உலகப்பிரகாரமான 
ஆசீர்வாதங்களுக்காக ஜெபிக்காமல்‌, 
ஆவிக்குரிய. ஆசீர்வாதங்களுக்காக 
கர்த்தர்‌ நமக்கு 
சீர்வாதங்களைக்‌ 
அதோடு சேர்ந்து 
ஆசீர்வாதங்களையும்‌. 


உலகப்பிரகாரமான 
பெற்றுக்கொள்ள 


உலகப்பிரகாரமான 
கொடுப்பார்‌. 


சாலொமோன்‌ கர்த்தரிடத்திலிருந்து 
ஞானமும்‌ உணர்வமுள்ள இருதயத்தைப்‌ 
பெற்றுக்கொண்டார்‌. அவர்‌ கர்த்தரிடத்தில்‌ 
ஞானமுள்ள இருதயத்திற்காக 
ஜெபம்பண்ணினார்‌. சாலொமோன்‌. 
கர்த்தரிடத்திலிருந்து ஐசுவரியத்தையும்‌, 
மகிமையையும்‌ பெற்றுக்கொண்டார்‌. அவர்‌ 
கர்த்தரிடத்தில்‌ ஐசுவரியத்திற்காகவோ, 
மகிமைக்காகவோ ஜெபம்பண்ணவில்லை, 
நம்முடைய தேவைகளை கர்த்தர்‌ 
அறிந்திருக்கிறார்‌. கர்த்தர்‌ நம்மைப்‌ போஷித்து 
பராமரிக்கிறவர்‌. 


சாலொமோன்‌ கர்த்தரிடத்தில்‌ 
கேட்டுக்கொண்ட சம்பவங்கள்‌ 1இராஜா 3:5 
முதல்‌ உள்ள வசனப்பகுதியிலும்‌ 
எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வசனப்பகுதியில்‌ 
சொல்லப்படாத மேலும்‌ இரண்டு 
சம்பவங்கள்‌, நாளாகமம்‌ புஸ்தகத்தில்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. அவையாவன: 

1. சாலொமோன்‌ தேவனை நோக்கி: 
தேவரீர்‌ என்‌ தகப்பனாகிய தாவீதுக்குப்‌ 
பெரிய கிருபை செய்து, என்னை அவன்‌ 
ஸ்தானத்திலே ராஜாவாக்கினீர்‌ (நோளா 1:8) 
என்றும்‌, 





i FTE 
யாய 


2 இப்போதும்‌ தேவனாகிய 
கர்த்தாவே, நீர்‌ என்‌ தகப்பனாகிய தாவீதுக்கு 
அருளின உமது வாக்குத்தத்தம்‌ 
உறுதிப்படுவதாக (நாளா 1:9) என்‌ 
கேட்கிறார்‌. 

கர்த்தருடைய வாக்குத்தத்தம்‌ 
உறுதிப்படவேண்டுமானால்‌, சாலொமோனுக்கு 
ஞானமும்‌ விவேகமும்‌ வேண்டும்‌. இவை 
இல்லாமல்‌ சாலொமோனால்‌ கர்த்தருடைய 
ஆலயத்தையும்‌ கட்ட முடியாது அவரால்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனத்தையும்‌ நியாயம்‌ விசாரிக்க 
முடியாது. 


சாலொமோனுக்கு நித்திரை 
தெளிந்தபோது, அது சொப்பனம்‌ என்று 
அறிந்து கொள்கிறார்‌; சாலொமோன்‌ 
எருசலேமுக்கு வந்து, கர்த்தருடைய 
உடன்படிக்கைப்‌ பெட்டிக்கு முன்பாக நின்று. 
சர்வாங்க த௲னபலிகளையிட்டு, சமாதானபலி 
களைச்‌ செலுத்தி, தன்‌ ஊழியக்காரர்‌ 
எல்லாருக்கும்‌. விருந்துசெய்கிறார்‌ 
(இராஜா 315), 

கொடுத்த 
சாலொமோன்‌ 

அவர்‌ 

கர்த்தருக்கு சர்வாங்க தகனபலிகளையும்‌ 
சமாதானபலிகளையும்‌ 
சாலொமோனுக்கு நித்திரை 


தனக்கு 


கர்த்தர்‌ 
சீர்வாதங்களுக்காக 
கரத்தனை நன்றியோடு துதிக்கிறார்‌. 


தாராளமான த்க்‌ 

“நான்‌ என்னத்தை 

என்னும்‌ எண்ணம்‌ 

சாலொமோனுடைய மனதில்‌ 
நிரம்பியிருக்கிறது. 

சாலொமோன்‌ கிபியோனிலே உள்ள, 

உயர்ந்த மேடையிலே கர்த்தருக்கு பலிகளை 

அவரிடத்தில்‌. 

கர்த்தரும்‌ தமது 

சாலொமோனை 

கர்த்தருடைய உடன்படிக்கைப்‌ 

பெட்டி எருசலேமிலிருக்கிறது. சாலொமோன்‌. 

கிமியோனிலிருந்து எருசலேமுக்கு திரும்பி 

வருகிறார்‌. கர்த்தருடைய உடன்படிக்கைப்‌ 

பெட்டிக்கு முன்பாக நின்று சர்வாங்க 

'தகனடலியிட்டு, சமாதான பலிகளை 
செலுத்துகிறார்‌. 


2 நானாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


கர்த்தருடைய பெட்டி 
பிரசன்னத்திற்கு 
அடையாளமாயிருக்கிறது. ஆனால்‌ 
சாலொமோனோ கர்த்தருக்கு பலிசெலுத்த 
கிபியோனுக்குப்‌ போனார்‌. கர்த்தர்‌ 
சாலொமோனை கிபியோனிலே சந்தித்தார்‌. 
கர்த்தரால்‌ சாலொமோனை எருசலேமிலும்‌ 
சந்தித்திருக்க முடியும்‌. கர்த்தர்‌ சர்வ 
என்‌! சாலொமோன்‌. 
தான்‌ கிபியோனுக்கு 
எருசலேமிலே, 
முன்பாக 
செலுத்தியிருக்கவேண்டும்‌. 
சாலொமோன்‌ 
உணர்ந்துகொள்கிறார்‌. 
சாலொமோனுக்கு 
உணர்வுமுள்ள 
தந்திருக்கிறார்‌. 
சாலொமோனைப்போலவே நாமும்‌ சில. 
சமயங்களில்‌, ஆவிக்குரிய காரியங்களில்‌. 
தவறு செய்து "விடுகிறோம்‌. 
தப்பிதங்களை 
திருந்திக்கொள்‌ எவேண்டும்‌. 
வாய்ப்புக்களை 
ஆவிக்குரிய 
வளர்ந்து 


சாலொமோனுடைய 
உணர்வடைகிறது. அவர்‌ இப்போது 
எருசலேமுக்கு வந்து, கர்த்தருடைய 
உடன்படிக்கைப்‌ பெட்டிக்கு முன்பாக நின்று, 
ஏராளமான பலிகளை செலுத்துகிறார்‌. 
சாலொமோன்‌ கர்த்தருக்கு சர்வாங்க 
தகனபலியிட்டு, சமாதானபலிகளை 
செலுத்தி, தன்‌ ஊழியக்காரர்‌ எல்லோருக்கும்‌ 
விருந்து செய்கிறார்‌. சாலொமோனுடைய 
ஊழியக்காரரும்‌, கர்த்தர்‌ அவருக்கு 
கொடுத்த சகல  கிருபைகளுக்காக, 
கர்த்தருக்குள்‌ சந்தோஷமாயிருக்கிறார்கள்‌. 


இருதயம்‌ 





i= FTE 
ETT 


எருசலேமில்‌ சிங்காசனம்‌ 
தோளா 1:18-17 


II CHRONICLES 


நானா 1:18. இப்படிச்‌ சாலொமோன்‌ 
கிமியோனிலிருக்கிற மேட்டிற்குப்‌ 
போய்‌, ஆசரிப்புக்கூடாரத்தின்‌ 
சுத்திதியிலிருத்து எருசலேமுக்கு வந்து, 
'இஸ்ரவேலை அரசாண்டான்‌. 


நானா 114. சாலொமோன்‌. 
'இரதங்களையும்‌ குதிரைவீரரையும்‌ 
சேர்த்தான்‌; அவனுக்கு ஆயிரத்து 
நானூறு இரதங்கள்‌ இருந்தது; 
பன்னீராயிரம்‌ குதிரைவீரரும்‌ 
இருத்தார்கன்‌; அவைகளை 
இரதங்களின்‌ பட்டணங்களிலும்‌, 
அவர்களை ராஜாவாகிய தன்னிடத்தில்‌: 


எருசலேமிலும்‌ வைத்திரு த்தான்‌. 


நானா 115. 


எருசலேமிலே 


ராஜா 
வெள்வியையும்‌ 
பொன்னையும்‌ கற்கள்போலவும்‌, 
கேதுருமரங்களைப்‌  பன்ளத்தாக்கில்‌: 
இருக்கிற க௱ட்டத்திமரங்கன்போலவும்‌ 
அதிகமாக்கினான்‌.. 


நோனா 1:16. காலொமோனுக்கு இருந்த 
குதிரைகளும்‌ புடவைகளும்‌ எகிப்திலி. 
ருந்து கொண்டுவரப்பட்டது; ராஜாவின்‌ 
வர்த்தகர்‌ புடவைகளை ஒப்பந்த 
விலைக்கிரயத்துக்கு வாங்கினார்கள்‌. 


நானா 1:17. அவர்கள்‌ எகிப்திலிருந்து 
ஒரு இரதத்தை அறுநாது 
வென்னிக்காசுக்கும்‌, ஒரு குதிரையை 
நூற்றைம்பது. வென்னிக்காசுக்கும்‌ 
கொண்டுவருவார்கன்‌; அந்தப்படியே 
ஏத்தியரின்‌ சகல ராஜாக்களுக்கும்‌, 
சீரியாவின்‌ ராஜாக்களுக்கும்‌ அவர்கள்‌ 
மூலமாய்க்‌ கொண்டுவரப்பட்டது. 

சாலொமோன்‌ கிபியோனிலுள்ள 
வெண்கல பலிபீடத்திலே கர்த்தருக்கு 
பலியிட்டு தீர்ந்த பின்பு எருசலேமுக்கு 
திரும்பி வந்து, இஸ்ரவேலை அரசாட்சி 
பண்ணுகிறார்‌ (நோளா 113). சாலொமோன்‌. 
கர்த்தருக்கு பலிசெலுத்துவதற்கு முன்பாக, 
அவர்‌ ராஜாங்க காரியம்‌ எதையும்‌ 
மேற்கொள்ளவில்லை. 


2 நானாகமம்‌ - விரிவுரை 
- COMMENTARY 


பிர்யியி 
UBLISHERS 


இஸ்ரவேலை  ராஜ்யபாரம்பண்ணுவது, 
சாலொமோனுக்கு மகிமையான காரியம்‌. 
பலிபீடத்திலே. சர்வாங்க தகனபலி. 
செலுத்துவது கர்த்தருக்கு மகிமையான 
காரியம்‌. சாலொமோன்‌ 


முன்பாக, 
மேன்மையை தேடவில்லை. 
தன்னுடைய 
ஆசரிப்புக்கூடாரத்திற்கு முதலாவது இடமும்‌, 
இஸ்ரவேலின்‌ சிங்காசனத்திற்கு இரண்டாவது 
இடமும்‌ கொடுத்திருக்கிறார்‌. 

சாலொமோன்‌ இரதங்களையும்‌ 
குதிரைவீரரையும்‌ சேர்க்கிறார்‌: அவருக்கு 
ஆயிரத்து நானூறு இரதங்கள்‌ இருக்கிறது: 
பன்னீராயிரம்‌ குதிரைவீரரும்‌ இருக்கிறார்கள்‌. 
அவைகளை இரதங்களின்‌ பட்டணங்களிலும்‌, 
அவர்களை ராஜாவாகிய தன்னிடத்தில்‌ 
எருசலேமிலும்‌ வைத்திருக்கிறார்‌ 
(நோளா 1:14) 


சாலொமோன்‌ 
பொக்கிஷத்திலே. 
பொன்னையும்‌ கற்களைப்போல. 
அதிகமாக்குகிறார்‌. வெள்ளியும்‌ பொன்னும்‌ 
அதிகமாயிருக்கும்போது அதன்‌ மதிப்பு 
குறைந்துபோகிறது. கர்த்தருடைய கிருபை 
அதிகமாகும்போது, அதன்‌ மதிப்பு 
அதிகரிக்கிறது. கர்த்தருடைய கிருபை 
அநேகரிடத்தில்‌ இருக்கும்போது, அதன்‌ 
மதிப்பு இன்னும்‌ அதிகமாயிருக்கும்‌. 
ஆகையினால்‌ பொன்னைவிட புத்தியையும்‌ 
ஞானத்தையும்‌ சம்பாதிப்பதே நமக்கு 
மெய்யான ஆசீர்வாதம்‌. 


தன்னுடைய 
வெள்ளியையும்‌ 


சாலொமோன்‌ 
வியாபாரம்பண்ணுகிறார்‌. அவர்‌ அந்த 
தேசத்திலிருந்து குதிரைகளையும்‌ 
புடவைகளையும்‌ கிரயத்திற்கு வாங்குகிறார்‌. 
அதன்‌ பின்பு சாலொமோன்‌ அவற்றை 
சீரியாவின்‌. ராஜாவுக்கு விற்பனை 
செய்கிறார்‌. 


எகிப்து தேசத்தோடு 





f= FTE 
TT 


சாலொமோன்‌ கர்த்தருடைய 
நாமத்திற்கு ஒரு ஆலயத்தைக்‌ கட்டுகிறார்‌ 
பதும்‌ தன்‌ 

அரமனையையும்‌ 

பண்ணுகிறார்‌. 

வேலையாட்களை 

(நோளா 2112/1718). 


சாலொமோன்‌ தீருவின்‌ ராஜாவாகிய 
ஈராமிடத்தில்‌ ஆள்‌ அனுப்பி, தனக்கு தயவு 
செய்யுமாறு வேண்டிக்கொள்கிறார்‌ 
(நோளா 2:30). ஈராம்‌ சாலொமோனுக்கு 
தயவு காண்பிக்கிறார்‌ (நாளா 2:1-16. 


தீருவின்‌ ராஜாவாகிய ஈராம்‌ 
நாணா 2:1-10 


நானா சாலொமோன்‌ 
கர்த்தருடைய நாமத்திற்கு ஒரு 
ஆலயத்தையும்‌, தன்‌ ராஜரிகத்திற்கு. 
ஒரு அரமனையையும்‌ கட்ட நிர்ணயம்‌ 
பண்ணி, 


இம, 


நோனா. 25.  கமைகுமக்கிறதற்கு. 
எழுபதினாயிரம்‌ பேரையும்‌, மலையில்‌ 
மரம்‌ வெட்டுகிறதற்கு எண்பதினாயிரம்‌ 
பேரையும்‌, இவர்கன்மேல்‌ தலைவராக. 
மூவாயிரத்து அறுநூதுபேரையும்‌ 
எண்ணி ஏற்படுத்தினான்‌. 


நோனா 2:8. தீருவின்‌ ராஜாவாகிய 
ஈராமிடத்தில்‌ ஆன்‌ அனுப்பி: என்‌ 
தகப்பனாகிய தாவீது தாம்‌ 
வாசமாமிருக்கும்‌ அரமனையைத்‌ 
தமக்குக்‌ கட்டும்படிக்கு, தீர்‌ அவருக்குத்‌ 
தயவுசெய்து, அவருக்குக்‌ 
கேதுருமரங்களை அனுப்பின துபோல்‌ 
எனக்கும்‌ தயவு செய்யும்‌. 


2 நானாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - COMMENTARY 


இதானா 2:4. இதோ, என்‌ தேவனாகிய 
கர்த்தருக்கு. 
சுகத்தவர்க்கங்களின்‌ 
காட்டுகிறதற்கும்‌, 
எப்போதும்‌ 
காலையிலும்‌ 
ஓய்வுநாட்களிலூம்‌, 
மாதப்பிறப்புகளிலூம்‌, 
தேவனாகிய 
பண்டிகைகளிலும்‌, 
நித்தியகாலமாகச்‌. 
செலுத்தவேண்டி யபடி. சர்வாங்க. 
தகனபலிகனைச்‌  செலூத்துகிறதற்கும்‌, 
அவருடைய நாமத்திற்கு ஒரு 
ஆலயத்தைக்‌ கட்டி அதை அவருக்குப்‌ 
பிரதிஷ்டைபண்ணும்படி. நான்‌ 
எத்தனித்திருக்கிறேன்‌.. 


சமுகத்தப்பங்களை 
வைக்கிறதற்கும்‌, 
மாலையிலும்‌, 


எங்கள்‌. 


கர்த்தரின்‌. 
இஸ்ரவேல்‌ 


நோனா 2:5, எங்கன்‌ தேவன்‌ எல்லா 
தேவர்களைப்‌ பார்க்கிலும்‌ பெரியவர்‌; 
ஆகையால்‌ நான்‌ கட்டப்போகிற 
ஆலயம்‌ பெரியதாயிருக்கும்‌. 


நோனா. 26. வானங்களும்‌ 
வானாதிவானங்களும்‌ அவரைக்‌ 
கொள்ளக்கூடாதிருக்க, அவருக்கு ஒரு 
ஆலயத்தைக்‌ கட்ட வல்லவன்‌ யார்‌? 
அவர்‌ சந்நிதியில்‌. 
தாபங்காட்டுகிறதற்கே ஒழிய, வேறே 
முகாத்தரமாய்‌ அவருக்கு 
ஆலயம்கட்டுகிறதற்கு நான்‌ 
எம்மாத்திரம்‌? 


நோனா ௮. இப்போதும்‌ என்‌ 
தகப்பனாகிய தாவீது குறித்தவர்களும்‌, 
என்னிடத்தில்‌ மூதாவிலும்‌ 
எருசலேமிலும்‌ இருக்கிறவர்களூமாகிய 
'திபுணரோடு, பொன்னிலும்‌ 
வென்னியிலும்‌ வெண்கலத்திலும்‌ 
இரும்பிலும்‌ ரத்தாம்பர நூலிலும்‌ 
சிவப்புநாலிலும்‌ இனதீலநூலிலும்‌ 
வேலைசெய்ய 'திபுணனும்‌, 
கொத்துவேலைசெய்ய 

அறித்தவனுமாகிய ஒரு 
என்னிடத்தில்‌ அனுப்பும்‌. 


மனுஷனை 





f= FTN 
TT 


நானா 8. 
கேதுருமரங்கனையும்‌, 
விருட்சங்கனையும்‌, 

மரங்களையும்‌ எனக்கு அனுப்பும்‌ 
லீபனோனின்‌ மரங்களை வெட்ட 
உம்முடைய வேலைக்காரர்‌ 
பழகினவர்கனெண்று அறிவேன்‌; எனக்கு 
மரங்களைத்‌ திரனாக ஆயத்தப்படுத்த 
என்‌ வேலைக்காரர்‌ உம்முடைய 
வேலைக்காரரோடுங்கூட, இருப்பார்கள்‌. 


லிபனோனிலிருத்து 
தேவதாரி 


வாசனை 


நோனா 28, நான்‌ 
கட்டப்போகிற ஆலயம்பெரியதும்‌ 


ஆச்சரியப்படத்தக்கதுமாயிருக்கும்‌.. 
நானா 


10. அத்த 
வெட்டுகிற 

வேலைக்காரருக்கு இருபதினாயிரம்‌ 
மரக்கால்‌ கோதுமை அரிசியையும்‌, 
இருபதினாயிரம்‌ மரக்கால்‌ 
வாற்கோதுமையையும்‌, 
இருபதினாயிரம்‌ குடம்‌ 
திராட்சரசத்தையும்‌, இருபதினாயிரம்‌ 
குடம்‌ எண்ணெயையும்‌ கொடுப்பேன்‌ 
என்று சொல்லி. அனுப்பினான்‌. 


கர்த்தர்‌ சாலொமோனுக்கு ஞானத்தைக்‌ 
க்கக்‌ சாலொமோன்‌ 

னிடற்திலுள்ள னத்தை 
மற்றவர்களோடு. விவாதம்பண்ணுவதற்கோ 
பலத்‌ ட படப்‌ ர்‌ 
சந்தோஷப்படுத்துவதற்கோ 
நூதனமான காரியங்களை 
பயன்படுத்தவில்லை. 
தன்னிடத்திலுள்ள 
ஆக்கப்பூர்வமான 
பயன்படுத்துகிறார்‌ 

கர்த்தர்‌ சாலொமோனுக்கு ஞானத்தைக்‌ 
கொடுத்திருக்கி ஈர்‌. சாலொமோன்‌ அந்த 
ஞானத்தை கர்த்தருடைய நாமமகிமைக்காக 
பயன்படுத்துகிறார்‌. 


சாலொமோன்‌ 
ஞானத்தை 
காரியங்களுக்கு 


பண்ணுகிறார்‌ (2நாளா 2:1). 


2 நாளாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


QODNENS 


COMMENTARY PUBLISHERS 


சாலொமோன்‌ முதலாவதாக 
கர்த்தருடைய நாமத்திற்கு ஆலயத்தைக்‌ 
கட்டவேண்டுமென்று தீர்மானம்பண்ணுகிறார்‌. 
அதன்‌ பின்புதான்‌. அவர்‌ தனக்கு 
அரமனையைக்‌ கட்ட விரும்புகிறார்‌. ஆலயம்‌ 
கர்த்தருடைய வாசஸ்தலம்‌. அரமனை 
ராஜாவின்‌ வாசஸ்தலம்‌. 


சாலொமோன்‌ தனக்கு ஒரு 
அரமனையைக்‌ கட்ட விரும்பினாலும்‌, அதை 
தன்னுடைய வசதிக்காக அவர்‌ கட்டவில்லை. 
தன்னுடைய  ராஜரிகத்திற்காக அந்த 
அரமனையைக்‌ கட்ட நிர்ணயம்பண்ணுகிறார்‌ 
சாலொமோன்‌ ராஜாவை அண்டை தேசத்து, 
ராஜாக்கள்‌ பார்க்க வருவார்கள்‌. 
சாலொமோன்‌ அவர்களை வரவேற்று 
உபசரிக்கவேண்டும்‌. சாலொமோனுடைய 
கொலுமண்டபம்‌ நேர்த்தியாமிருக்கவேண்டும்‌. 
இஸ்ரவேல்‌ தேசத்தின்‌: மேன்மை 
சாலொமோனுடைய அரமனையினால்‌ அதிக 
து இதற்காகவே சாலொமோன்‌ 
அரமனையைக்‌ கட்ட 


தைன 


சாலொமோன்‌ தனக்காக எதையும்‌ 
செய்ய விரும்பவில்லை. சாலொமோன்‌ 
செய்கிற ஒவ்வொரு காரியமும்‌ இஸ்ரவேல்‌ 
த்தின்‌ நன்மைக்கே துவாகயிருக்கும்‌. 
அவர்‌ எப்போதும்‌ தனக்குரியதை மாத்திரம்‌ 
நாடாமல்‌, பிறருக்குரியதையும்‌ நாடுகிறவர்‌. 
விசுவாசிகளாகிய நாம்‌, நமக்காக 
பிறந்தவர்களல்ல. நாம்‌ கர்த்தருக்காகவும்‌, 
அவருடைய ராஜ்யத்திற்காகவும்‌ 

பிறந்திருக்கிறவர்கள்‌. 
சாலொமோன்‌ ட்ட 
நிர்ணயம்பண்ணியிருக்கிற ஆலயத்தையும்‌ 
அரமனையையும்‌ கட்டுவதற்கு, ஏராளமான 
'தேவைப்படுவார்கள்‌. 


எண்பதினாயிரம்பேரையும்‌, 

தலைவராக மூவாயிரத்து, 

அறுநூறுபேரையும்‌ எண்ணி ஏற்படுத்துகிறார்‌ 
(நோளா 2:2). 


சாலொமோன்‌ தீருவின்‌ ராஜாவாகிற 
ஈராமினிடத்தில்‌ ஆள்‌ அனுப்பி, அவருடைய 
தயவைப்‌ பெற்றுக்கொள்ள விரும்புகிறார்‌. 





i al 
TT 


தீரு சாலொமோனுடைய 
மிகவும்‌ பிரசித்திப்பெற்ற வியாபார பட்டணம்‌. 
இது. கடற்கரைக்கு அருகாமையில்‌ 
அமைந்திருக்கிற துறைமுகப்பட்டணம்‌. தீரு 
இஸ்ரவேலின்‌ எல்லையில்‌ உள்ளது. ஈராம்‌ 
என்பவர்‌ தீருவின்‌ ராஜாவாயிருக்கிறார்‌. 
இவர்‌ தாவீதுக்கு நெருங்கிய சிநேகிதர்‌. 
தாவீதுக்கு பின்பு, சாலொமோன்‌. 
இஸ்ரவேல்‌ தேசத்திற்கு ராஜாவானார்‌ 
என்பதை ஈராம்‌ கேள்விப்படுகிறார்‌. 


காலத்தில்‌. 


கர்த்தரை 
வேதபண்டிதர்கள்‌ 
ஈராம்‌ கர்த்தரை 
அவர்‌ தீருவிலே 
ஆலிக்குரிய மறுமலர்ச்சியை 
ஏற்படுத்துவதற்கு ஒரு முயற்சியும்‌ 
செய்யவில்லை. ஈராம்‌ விக்கிரகாராதனைக்கு 
விரோதமாக ஒன்றும்‌ பண்ணவில்லை. 


தேவனாகிய 
என்று 

சொல்லுகிறார்கள்‌ 

ஆராதித்தாலும்‌, 


சாலொமோனை அவருடைய பிதாவின்‌ 
ஸ்தானத்தில்‌ ராஜாவாக அபிஷேகம்‌ 
பண்ணினார்கள்‌ என்று தீருவின்‌ ராஜாவாகிய 
ஈராம்‌  கேள்விப்படுகிறார்‌. ஈராம்‌ தன்‌ 
ஊழியக்காரரை சாலொமோனிடத்தில்‌ 
அனுப்புகிறார்‌: ஈராம்‌ தாவீதுக்குச்‌ 
சகலநாளும்‌ சிநேகிதானாயிருந்தார்‌ 
(இராஜா 50). ஈரம்‌ தன்னுடைய 
ஊழியக்காரர்‌ மூலமாக சாலொபோனுக்கு 
வாழ்த்து செய்திகளையும்‌, வெகுமதிகளையும்‌ 
கொடுத்தனுப்புகிறார்‌. 

சாலொமோன்‌ 
வாழ்த்துதல்களைப்‌ 
அவருடைய 
ஏற்றுக்கொள்கிறார்‌ 


ஈராமின்‌ 

பெற்றுக்கொண்டு, 

வெகுமதிகளையும்‌ 

'சாலொமோனும்‌. 

தன்னுடைய ஊழியக்காரர்‌ 

வாழ்த்து செய்திகளை 

ஈராம்‌ தாவீதுக்கு சிநேகிதர்‌. 

சாலொமோன்‌ ஈராமோடு வியாபார ஒப்பந்தம்‌. 
செய்து கொள்ள விரும்புகிறார்‌. 

சாலொமோன்‌ தேவனுடைய 

நாமமகிமைக்காக எருசலேமிலே கர்த்தருக்கு 

ஒரு ஆலயம்‌ சுட்டவேண்டுமென்று 

தீர்மானம்பண்ணியிருக்கிறார்‌. சாலொமோன்‌ 


ஈராமும்‌ ஏற்கெனவே அறிந்திருக்கிறார்‌. 


2 நாளாகமம்‌ - 


II CHRONICLES - 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தகப்பனாகிய தாவீதின்‌ 

கர்த்தர்‌ அவருடைய 
கீழ்ப்படுத்திவிடுமளவும்‌, 

சுற்றிலும்‌ செய்கிற யுத்தத்தினால்‌, அவர்‌ 
தம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய 
நாமத்திற்கு ஆலயத்தைக்‌ கட்ட, அவருக்குக்‌ 
கூடாதிருந்தது என்று நீர்‌ அறிந்திருக்கிறீர்‌"' 
இராஜா $23) என்று 
சொல்லியனுப்புகிறார்‌. 


தாவீது பல யுத்தங்களை நடத்தினார்‌. 
இதனால்‌ அவரால்‌ தேவாலயம்‌ கட்ட 
முடியவில்லை. கர்த்தருக்கு ஆலயம்‌ 
கட்டவேண்டும்‌ என்னும்‌ ஆர்வமும்‌, திட்டமும்‌ 
தாவீதின்‌ மனதிலே இருந்தது. ஆனாலும்‌ 
அவர்‌ செய்த யுத்தங்கள்‌ ஆலயம்‌ 
கட்டுவதற்கு தடையாயிற்று. 

இப்போது, சாலொமோனுடைய 
ஆட்சிக்காலத்தில்‌ யுத்தம்‌ நடைபெறவில்லை. 
இஸ்ரவேல்‌ தேசம்‌ அமைதியாயிருக்கிறது. 
சாலொமோன்‌ தன்னுடைய தேசத்தில்‌ 
நிலவுகிற அமைதியைப்பற்றி ஈராமுக்கு 
செய்தி சொல்லியனுப்புகிறார்‌. “ஆனாலும்‌ 
இப்பொழுதோ என்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
எங்கும்‌ எனக்கு இளைப்பாறுதலைத்‌ தந்தார்‌ 
விரோதியும்‌ இல்லை, இடையூறும்‌ இல்லை" 
இராஜா 54) என்று சாலொமோன்‌ 
சொல்லுகிறார்‌. 


“லிரோ 
சாத்தான்‌ என்று பொருள்‌. நாம்‌ 
கர்த்தருக்காக ஒரு வேலையை செய்யும்போது 
சாத்தான்‌... அதைத்‌ நடைபண்ணுவான்‌ 
அந்த வேலைக்கு எதிர்த்து நிற்பான்‌. நாம்‌ 
அந்த வேலையை செய்யக்கூடாதபடிக்கு 
நம்மை திசை திருப்ப முயற்சி பண்ணுவான்‌. 
இதுவே சாத்தானுடைய வேலை. 
சாலொமோனுடைய ஆட்சிக்காலத்தில்‌, 
சாத்தான்‌ அவருக்கு விரோதமாக கிரியை 
வில்லை. 


என்னும்‌ வார்த்தைக்கு 


காலங்களும்‌ 

சாதகமாமிருப்பதினால்‌ 

கர்த்தருக்கு ஆலயம்‌ கட்ட 

தாவீது. தேவனுடைய 

கட்டமாட்டார்‌ என்றும்‌, 

குமாரனே ஆலயத்தைக்‌ 

கட்டுவார்‌ என்றும்‌. கர்த்தர்‌ ஏற்கெனவே 

தாவீதுக்கு  சொல்லியிருக்கிறார்‌. இது 
சாலொமோனுக்கும்‌ தெரியும்‌. 





f= FTE 
TT 


சாலொமோன்‌. 


விருப்பத்தை 
சொல்லியனுப்புகிறார்‌. 
ஸ்தானத்தில்‌ உன்‌ சிங்காசனத்தின்மேல்‌ 
வைக்கும்‌ உன்‌ குமாரனே என்‌ நாமத்திற்கு 
ஆலயத்தைக்‌ கட்டுவான்‌ என்று கர்த்தர்‌ 
என்‌ தகப்பனாகிய தாவீதினிடத்தில்‌: 
சொன்னார்‌" 5:5) என்று 
ல்லுகிறார்‌. 

கர்த்தர்‌ தகப்பனாகிய 
தாவீதினிடத்தில்‌ க “என்‌ 
தேவனாகிய கர்த்தரின்‌ நாமத்திற்கு. 
ஆலயத்தைக்‌ கட்டவேண்டும்‌ என்று. 
இருக்கிறேன்‌” (இராஜா 5:35) என்று. 
சாலொமோன்‌, தன்னுடைய மனதின்‌ 
விருப்பத்தை, தீருவின்‌ ராஜாவாகிய 
ராமுக்கு தன்னுடைய ஆட்கள்‌ மூலமாக 

சொல்லியனுப்புகிறார்‌ 

வனுக்கு ஆலயம்‌ கட்ட 
தனந்த! தலி செல்வார்‌ 
சாலொமோன்‌ எதிர்பார்க்கிறார்‌ 
ஈராமின்‌ உதவியை விரும்புகிறார்‌. லீபனோன்‌ 
அடர்த்தியான வனதேசம்‌. இது கானான்‌ 
தேசத்தின்‌ வடக்கு பகுதியிலுள்ளது. 
லீபனோன்‌ வன ஏராளமான 
விருட்சங்களும்‌ மரங்களும்‌ அடர்த்தியாய்‌ 
வளர்ந்திருக்கிறது. 


ஈராம்‌ 
என்று 
அவர்‌ 


வனம்‌ இஸ்ரவேல்‌ 

சுதந்தரவீதத்திற்குள்ளே 

'கிப்லியரின்‌ நாடும்‌, 

எர்மோன்‌ 

பாகால்காத்‌ 

ஆமாத்துக்குள்‌ 

பிரவேசிக்குமட்டுமுள்ள லீபனோன்‌ முழுவதும்‌, 

லீபனோன்‌ துவக்கி மிஸ்ரபோத்மாயீம்மட்டும்‌. 

மலைகளில்‌ குடியிருக்கிற யாவருடைய நாடும்‌. 

சீதோனியருடைய எல்லா நாடும்தானே. நான்‌ 

அவர்களை இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு. 

முன்பாகத்‌ துரத்துவேன்‌: நான்‌ உனக்குக்‌ 

கட்டளையிட்டடியே, நீ இஸ்ரவேலுக்குச்‌ 

சுதந்தரமாகச்‌ சீட்டுகளைமாத்திரம்‌ 

போட்டு தேசத்தைப்‌ பங்கிடவேண்டும்‌” 
(யோசு 3:54). 


2 நாளாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


சாலொமோன்‌ சமஸ்த இஸ்ரவேலுக்கும்‌ 
ராஜாவாயிருக்கிறார்‌. லீபனோன்‌. 
வனத்திற்கும்‌ சாலொமோனே சொந்தக்காரர்‌. 
ஆனால்‌ இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ மரவெட்டு 
வேலை அறியாதவர்கள்‌. சீதோனியரோ 
மரவெட்டு வேலை அறிந்தவர்கள்‌. சீதோனியர்‌ 
ஈராமின்‌ ஆளுகைக்குட்பட்டவர்கள்‌. தனக்கு 
மரவெட்டுவேலை அறிந்தவர்களை அனுப்பி 
உதவி செய்யவேண்டுமென்று, சாலொமோன்‌ 
ஈராமிடத்தில்‌ கேட்டுக்கொள்கிறார்‌. 


சாலொமோன்‌ தன்னுடைய 
வேலைக்காரர்‌ மூலமாக ஈராமுக்கு செய்தி 
சொல்லியனுப்புகிறார்‌. சாலொமோன்‌. 
அவர்களிடத்தில்‌, “லீபனோனில்‌ 
எனக்காக. கேதுருமரங்களை வெட்டக்‌ 
கட்டளையிடும்‌. சீதோனியரைப்போல. 
மரவெட்டு வேலை அறிந்தவர்கள்‌ 
எங்களுக்குள்ளே ஒருவருமில்லை என்பது 
உமக்குத்‌ தெரியும்‌: அதற்காக என்‌ 
வேலைக்காரர்‌ உம்முடைய வேலைக்காரரோடே 
இருப்பார்கள்‌; நீர்‌ சொல்வதின்படியெல்லாம்‌ 
உம்முடைய வேலைக்காரரின்‌ சம்பளத்தை 
உமக்குக்‌ கொடுப்பேன்‌” (1இராஜா 5:6) என்று 
ஈராமுக்கு சொல்லச்‌ சொல்லுகிறார்‌. 


ராமின்‌ 
வெட்டினாலும்‌, 


வேலைக்காரர்‌ மரங்களை 

சாலொமோனின்‌ 
வேலைக்காரரும்‌ அவருடைய 
வேலைக்காரரோடு கூடமிருப்பார்கள்‌. 
சாலொமோன்‌ ஈராமின்‌ வேலைக்காரருக்கு 
உரிய சம்பளத்தை கொடுப்பதாகவும்‌ 
சம்மதிக்கிறார்‌. அந்த சம்பளம்‌ ஈராம்‌. 
சொல்லுவதின்‌ படியெல்லாம்‌ அவர்களுக்கு 
கொடுக்கப்படும்‌. 


கர்த்தருடையது. 


வார்த்தைகளினால்‌ 
அவர்களுக்கு சம்பளம்‌ 
அவர்களை 
-அஜுப்பிவிடக்கூடாது 
ஊதியத்திற்கு 
திருச்சபைகளில்‌ 
செய்கிறவர்களுக்கும்‌, 
ஸ்தாபனங்களில்‌ வேலை. 
அவர்களுக்கு 

ற சம்பளங்களைக்‌ 
கொடுத்து அவர்களை ஆதரிக்கவேண்டும்‌. 





i= FTE 
TT 


தெரிந்துகொள்ளப்பட்டவர்கள்‌. 
ஜனம்‌. ஆலயத்தைக்‌ 

சீதோனியரைப்போல. 

: ஆலய 

வேலைகளில்‌. 

உதவியாயிருக்கிறார்கள்‌. ஏசாயா தீர்க்கதரிசி 

இந்த சம்பவத்தை ஏற்கெனவே. 
தீர்க்கதரிசனமாய்‌ சொல்லியிருக்கிறார்‌. 


'அந்நியரின்‌ புத்திரர்‌ உன்‌ மதில்களைக்‌ 
கட்டி, அவர்களுடைய ராஜாக்கள்‌ உன்னைச்‌ 
சேவிப்பார்கள்‌; என்‌ குடுங்கோபத்தினால்‌. 
உன்னை அடித்தேன்‌: ஆனாலும்‌ என்‌: 
கிருபையினால்‌ உனக்கு இரங்கினேன்‌. 
உள்னிடத்துக்கு ஜாதிகளின்‌ பலத்த 
சேனையைக்‌ கொண்டுவரும்படிக்கும்‌, 
அவர்களுடைய ராஜாக்களை 
அழைத்துவரும்படிக்கும்‌ உன்‌ வாசல்கள்‌ 
இரவும்பகலும்‌ பூட்டப்படாமல்‌ எப்பொழுதும்‌ 
திறந்திருக்கும்‌" (ஏசா 60:1011. 

“உன்னைச்‌ சேலிக்காத 
ராஜ்யமும்‌ அழியும்‌: அந்த ஜாதிகள்‌ 
நிச்சயமாய்ப்‌ பாழாகும்‌. என்‌ பரிசுத்த 
ஸ்நானத்தைச்‌ சிங்காரிக்கும்படிக்கு, 
லீபனோனின்‌ மகிமையும்‌, தேவதாரு 
விருட்சங்களும்‌, பாய்மர விருட்சங்களும்‌, 
புன்னைமரங்களுங்கூட உன்னிடத்திற்குக்‌. 
கொண்டு வரப்படும்‌: என்‌ பாதஸ்தானத்தை 
மகிமைப்படுத்துவேன்‌” (ஏசா 60:12,13). 

சாலொமோனின்‌ 
கேட்டபோது, மிகவம்‌ 
சந்தோஷப்படுகிறார்‌. “அந்த ஏராளமான 
ஜனங்களை ஆளும்படி, தாவீதுக்கு ஒரு 
ஞானமுள்ள குமாரனைக்‌ கொடுத்த கர்த்தர்‌ 
இன்று ஸ்தோத்திரிக்கப்படுவாராக" 
இராஜா 5:7) என்று சொல்லி 
கர்த்தரைத்‌ துதிக்கிறார்‌. 

சாலொமோனுடைய வேண்டுகோளை 
ஈராம்‌ சந்தோஷமாய்‌ ஏற்றுக்கொள்கிறார்‌. 
சாலொமோன்‌ தாவீதின்‌ அடிச்சுவடுகளில்‌ 
க ஈராமின்‌ இருதயம்‌. 
உதவி செய்யக்கூடியது. 

தேவனுக்கு ஆலயம்‌ 
தீர்மானித்திருப்பது 

'சந்தோஷமாயிருக்கிறது. 
சாலொமோனுடையஞானத்தையும்‌, அவருடைய 
ராஜரீகத்தையும்‌ கேள்விப்பட்டு ஈராம்‌. 
கர்த்தருக்குள்‌ சந்தோஷப்படுகிறார்‌. அவர்‌ 
சாலொமோனுக்காக கர்த்தரைத்‌ துதிக்கிறார்‌. 


ஜாதியும்‌ 


ஈராம்‌ 
வார்த்தைகளைக்‌ 


ஈராம்‌ 


2 நாளாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


ஈராமின்‌ நல்ல சுபாவம்‌ நமக்கு இங்கே 
எடுத்துக்காட்டாக சொல்லப்பட்டிருக்கிறது. 
மற்றவர்கள்‌ நம்மைவிட 
பொருளாதாரத்திலும்‌, அந்தஸ்திலும்‌ 
உயரும்போது, நாம்‌ அவர்களைப்‌ பார்த்து, 
பொறாமைப்படக்கூடாது. அவர்களுக்கு 
விரோதமாக தூஷணவார்த்தைகளைப்‌ 
பேசக்கூடாது. நாம்‌ அவர்களுக்காக 
கர்த்தரைத்‌ துதிக்கவேண்டும்‌. பிறருடைய 
புத்தியும்‌ ஞானமும்‌ நம்முடைய ஞானத்தைவிட 
அதிகமாயிருக்கும்போது. நாம்‌ அவர்கள்மீது, 
பொறாமைப்படாமல்‌, அவர்களுக்காக நாம்‌ 
கர்த்தருக்குள்‌ சந்தோஷப்படவேண்டும்‌. 
சாலொமோன்‌ சொல்லியனுப்பின 
செய்தியை கேள்விப்பட்டு ஈராம்‌ 
சந்தோஷப்படுகிறார்‌. அவர்‌ 
காலதாமதம்பண்ணாமல்‌ உடனே தன்னுடைய 
சாலொமோனிடத்தில்‌ 
ஈராம்‌ சாலொமோனுக்கு "நீர்‌ 
சொல்லியனுப்பின காரியத்தை 
நான்‌ கேட்டேன்‌; கேதுருமரங்களுக்காகுவும்‌, 
தேவதாரி விருட்சங்களுக்காகவும்‌, உ. 
விருபத்தன்பிபெல்வ்‌ நான்‌ செய்வேன்‌. 
என்‌ வேலைக்காரர்‌ லீபனோனில்‌ இருந்து 
அவைகளை இறக்கிக்‌ கடலிலே. 
கொண்டுவருவர்கு: அங்கே நான்‌ 
அவைகளைத்‌ தெப்பங்களாகக்‌ கட்டி, நீர்‌ 
நியமிக்கும்‌ இடத்துக்குக்‌ கடல்வழியாய்‌ 
அனுப்பி, அவைகளை அவிழ்த்து ஒப்பிப்பேன்‌ ; 
அங்கே நீர்‌ அவைகளை ஒப்புக்கொண்டு. 
என்‌ ஜனங்களுக்கு ஆகாரங்கொடுத்து, 
என்‌ விருப்பத்தின்படி செய்யவேண்டும்‌" 
இராஜா 5:8,9) என்று தன்னுடைய மனுஷர்‌ 
மூலமாய்‌ செய்தி சொல்லியனுப்புகிறார்‌. 
சாலொமோன்‌ தேவனுக்கு ஆலயம்‌ 
கட்டவேண்டுமென்று. தீர்மானித்திருப்பது 
ஈராமுக்கு சந்தோஷமாயிருக்கிறது. 
சாலொமோன்‌ தன்னிடத்தில்‌ கேட்கிற எல்லா 
உதவிகளையும்‌ அவருக்கு செய்து கொடுக்க 
ஈராம்‌ ஆயத்தமாயிருக்கிறார்‌. சாலொமோன்‌ 
தன்னிடத்தில்‌ கேட்ட  உதவிகளைவிட, 
அவருக்கு அதிகமான உதவிகளை செய்ய 
ஈராம்‌ விரும்புகிறார்‌. சாலொமோனும்‌ ஈராமும்‌ 
சம்பந்தமாக உடன்படிக்கை 
பண்ணிக்கொள்கிறார்கள்‌. 





i= THE 
TT 


ஈராம்‌ சாலொமோனுக்கு உதவி 
செய்வதாக வாக்குப்பண்ணுகிறார்‌. 
சாலொமோனிடத்திலிருந்து தனக்கு 
பிரதியுத்தரம்‌ வருவதற்கு முன்பாகவே, தான்‌ 
அவருக்கு செய்யப்போகிற உதவிகளை 
ஈராம்‌ தன்‌ மனுஷர்‌ மூலமாக 
சாலொமோனுக்கு சொல்லியனுப்புகிறார்‌. 
“கேதுருமரங்களுக்காகவும்‌, தேவதாரி 
விருட்சங்களுக்காகவும்‌, உம்முடைய 
விருப்பத்தின்படியெல்லாம்‌ நான்‌ செய்வேன்‌” 
(இராஜா 58) என்று. ஈராம்‌. 
சாலொமோனுக்கு சொல்லுகிறார்‌. ஈராம்‌. 
தேவாலய கட்டுமான வேலைக்கு உதவிசெய்ய 
காலதாமதம்பண்ண வில்லை. 


சாலொமோன்‌ ஈராமிடம்‌, “லீபனோனில்‌ 
எனக்காக கேதுரு மரங்களை வெட்ட 
கப்பலும்‌! ஜானா 52) என்று 
மாத்திரமே கேட்டுக்கொண்டார்‌. ஈராமோ 
அந்த வேலையின்‌ முழுவிவரத்தையும்‌: 
சாலொமோனுக்கு தெளிவாகச்‌ சொல்லுகிறார்‌. 
தன்னுடைய ஊழியக்காரர்‌ இந்த வேலையை 
எப்படி செய்வார்கள்‌ என்பதையும்‌ 

சாலொமோனுக்கு தெளிவுபடுத்துகிறார்‌. 


சாலொமோனிடம்‌, 
லீபனோனில்‌ 
இறக்கிக்‌ 


ஈராம்‌ 


அவைகளைத்‌ தெப்பங்களாகக்‌ கட்டி 

நியமிக்கும்‌ இடத்துக்குக்‌ குடல்வழியாய்‌ 

அனுப்பி, அவைகளை அவிழ்த்து ஒப்பிப்பேன்‌ 
59) 


அந்த மரங்களை எத்தன்‌ 
கொண்டு வரவேண்டும்‌ என்று சாலொமோன்‌ 
ஈராமிடம்‌ கேட்கவில்லை. 

கேட்காததையும்‌ 
ஆயத்தமாயிருக்கிறார்‌. 
மரங்களை எங்கே 
வரவேண்டுமென்று 
தீர்மானம்பண்ணவேண்டும்‌. சாலொமோன்‌. 
நியமிக்கும்‌ இடத்திற்கு, ஈராம்‌ அந்த 
மரங்களை கடல்‌ வழியாய்‌ அனுப்பி வைப்பார்‌. 
மரங்களை பாதுகாப்பாக அனுப்பும்‌ 
பொறுப்பையும்‌ ஈராம்‌ ஏற்றுக்கொள்கிறார்‌. 


ஈராம்‌ 


2 நானாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


COMMENTARY 


சீதோனியர்‌ இஸ்ரவேலரைவிட 
மரவெட்டு வேலையை நன்றாய்‌ 
அறிந்தவர்கள்‌. மரங்களை தெப்பங்களாகக்‌ 
கட்டி கடலிலே அனுப்பும்‌ வேலையையும்‌ 
சீதோனியர்‌ நன்றாய்‌ அறிந்திருக்கிறார்கள்‌. 
தீருவும்‌ சீதோனும்‌ கடல்துறை பட்டணங்கள்‌. 


சமுத்திரக்‌ கரைதுறையிலே 
குடியிருந்து, அநேகம்‌ தீவுகளின்‌ 
ஜனங்களோடே வியாபாரம்பண்ணுகிற தீருவை 
நோக்கி: கர்த்தராகிய ஆண்டவர்‌ 
உரைக்கிறது என்னவென்றால்‌, தீருவை, நீ 
உன்னைப்‌ பூரண செளந்தரியவதி என்கிறாய்‌” 
(எசே 27:3). 


ஈராமின்‌ ஆட்கள்‌ சாலொமோனுக்காக 
இந்த வேலைகளை செய்யும்போது, 
சாலொமோன்‌ அவர்களுக்கு நியாயமான 
சம்பளம்‌ கொடுக்கவேண்டும்‌ என்றும்‌ ஈராம்‌. 
எதிர்பார்க்கிறார்‌. ஈராம்‌ சாலொமோனிடம்‌, 
“அங்கே நீர்‌ அவைகளை ஒப்புக்கொண்டு 
என்‌ ஜனங்களுக்கு ஆகாரங்கொடுத்து, என்‌ 
த்தின்படி செய்யவேண்டும்‌" 
(இராஜா 59) என்று சொல்லச்சொல்லுகிறார்‌. 
சாலொமோன்‌. ஈராமின்‌ 
வேலையாட்களுக்கும்‌ சம்பளம்‌ 
கொடுக்கவேண்டும்‌, ஈராமின்‌ வீட்டாருக்கும்‌ 
த ந்‌ தீரு 
இஸ்ரவே; வேலையாட்களைக்‌ 
கொடுக்கும்போது, இஸ்ரவேல்‌ தீருவுக்கு 
தானியங்களைக்‌ கொடுப்பார்கள்‌. 


ம்‌ ரவேல்‌ 
உள்னோடே  வியபாரம்ண்ணி, 
பன்னாக்‌. என்கிற 
கோதுமையையும்‌, 
எண்ணெயையும்‌, 
தொழில்துறைக்குக்‌ 
(எசே 2717). 


தேசத்தாரும்‌ 
மின்னீத்‌, 
ஊர்களின்‌ 
தேனையும்‌ 
பிசின்தைலத்தையும்‌ உன்‌ 
கொண்டுவந்தார்கள்‌" 


கர்த்தருடைய தெய்வீக 
பராமரிப்பினால்‌ தேசங்கள்‌ ஒன்றுக்கொன்று 
ஆதரவாயிருக்கிறது. ஒரு தேசத்தார்‌ 
மற்றொரு தேசத்தின்‌ ஆசீர்வாதங்களை 
சார்ந்து ஜீவிக்கிறார்கள்‌. 





i= FTE 
TT 


சாலொமோன்‌ ஈராமிடத்தில்‌ தனக்கு 
தயவு செய்யுமாறு வேண்டிக்கொள்கிறார்‌. 
அவர்‌ மற்றவர்களிடம்‌ கேட்காமல்‌ 
ஈராமிடத்தில்‌ கேட்பதற்கு சில விசேஷித்த 
காரணங்கள்‌ உண்டு. தாவீதும்‌ ஈராழும்‌ 
சிநேகிதர்கள்‌. தாவீது தனக்கு 
அரமனையைக்‌ கட்டியபோது, ஈராம்‌. 
அவருக்கு தயவு செய்து. அவருக்கு கேதுரு 
மரங்களை அனுப்பினார்‌. ஈராம்‌ தாவீதுக்கு 
தயவு செய்ததுபோல, தனக்கும்‌ தயவு 
செய்யுமாறு வேண்டிக்கொள்கிறார்‌ 
(2நாளா 2:3). 


கர்த்தருக்கு, ம்‌ கட்டவேண்டும்‌. 
என்னும்‌ திட்டம்‌  சாலொமோனிடத்தில்‌ 
இருக்கிறது. தாவீது ஈராமுக்கு கர்த்தருடைய 

கட்டுவது சம்பந்தமான 
தத்தை சொல்லுகிறார்‌. தேவனாகிய 
கர்த்தருக்கு ஆலயம்‌ கட்டுவதற்கான 
காரணத்தையும்‌ சாலொமோன்‌ ஈராமுக்கு 
விரிவாக சொல்லுகிறார்‌. 


“இதோ, என்‌ தேவனாகிய கர்த்தருக்கு 
முன்பாகச்‌. சகந்தலர்க்கங்களின்‌ தூபம்‌ 
காட்டுகிறதற்கும்‌, ப்பங்களை 
எப்போதும்‌ _ க்கத்‌! கணும்‌ 
ஒய்வநாட்களிலும்‌, 

எங்கள்‌ தேவனாகிய 


ஒரு ஆலயத்தைக்‌ கட்டி 
பிரதிஷ்டைபண்ணும்படி 
நோளா 2:4) 


கர்த்தருடைய நாமத்திற்காக கட்டப்படும்‌ 
ஆலயம்‌, அவருக்கு பிரதிஷ்டைபண்ணப்படும்‌. 
அந்த ஆலயம்‌ கர்த்தரை ஆராதிப்பதற்காக 
பயன்படுத்தப்படும்‌. கர்த்தருடைய 
ஆலயத்திலே என்னென்ன ஆராதனைகள்‌ 
நடைபெறும்‌ என்பதை சாலொமோன்‌. 
ஈராமுக்குத்‌ தெளிவாகச்‌ சொல்லுகிறார்‌. 


2 நானாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


COMMENTARY 


சாலொமோன்‌ ஈராமிடம்‌ 
இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தரைப்பற்றிச்‌ 
சொல்லும்போது. மிகவம்‌ உயர்வாகச்‌ 
சொல்லுகிறார்‌. எங்கள்‌ தேவன்‌ எல்லா 
ர்களைப்‌ பார்க்கிலும்‌ பெரியவர்‌; 

ன்‌ கட்டப்போகிற ஆலயம்‌ 

(நோளா 2:5) என்று 

சாலொமோன்‌ கர்த்தரை 

இந்த உலகத்தில்‌ 

ஏராளமான தேவர்களும்‌, எண்ணிடலங்காத 
விக்கிரகங்களும்‌ இருந்தாலும்‌, கர்த்தரே 
எல்லா தேவர்களைப்‌ பார்க்கிலும்‌ பெரியவர்‌ 
என்று சாலொமோன்‌ தீர்மானமாகச்‌ 


சொல்லுகிறார்‌. 


கர்த்தர்‌ பெரியவர்‌ 
சாலொமோன்‌ கர்த்தருக்கு கட்டப்போகிற 
ஆலயமும்‌ பெரிதாயிருக்கும்‌. சாலொமோன்‌ 
கர்த்தருக்கு எவ்வளவு பெரிய ஆலயத்தைக்‌ 
கட்டினாலும்‌, அந்த ஆலயத்தை கர்த்தருடைய 
மகிமையோடு ஒப்பிட்டுப்‌ பார்க்கும்போது, 
சாலொமோன்‌ குட்டப்போகிற ஆலயம்‌ 
சிறியதாகவே இருக்கும்‌. 


சாலொமோன்‌ கர்த்தருடைய பெரிதான 
மகிமையைப்பற்றி ஈராமுக்குச்‌ சொல்லும்போது, 
“வானங்களும்‌ வானாதிவானங்களும்‌ 
அவரைக்‌ கொள்ளக்கூடாதிருக்க, அவருக்கு 
ஒரு ஆலயத்தைக்‌ கட்ட வல்லவன்‌ யார்‌? 
அவர்‌ சந்நிதியில்‌ தூபங்காட்டுகிறதற்கே 
ஒழிய, வேறே முகாந்தரமாய்‌ அவருக்கு 
ஆலயம்கட்டுகிறதற்கு_ நான்‌ எம்மாத்திரம்‌?" 
(நோளா 2:6) என்று சொல்லுகிறார்‌. 


"வானங்களும்‌ வானாதிவானங்களும்‌ 
அவரைக்‌ கொள்ளக்கூடாதிருக்க” என்னும்‌ 
இந்த வாக்கியத்தை வாசிக்கும்போது, 
கர்த்தருடைய உருவம்‌ மிகவும்‌ பெரியது 
என்றும்‌. தேவாலயத்திற்குள்‌ அவரால்‌ 
வாசம்பண்ண முடியாது என்றும்‌. 
தோன்றுகிறது. ஆனால்‌ இது உருவகமாகக்‌ 
கூறப்பட்டிருக்கும்‌ வாக்கியம்‌. இதுபோன்ற 
வாக்கியங்கள்‌ கர்த்தரின்‌ மெய்யான ரூபத்தை 
வெளிப்படுத்துவதற்குப்‌ பதிலாக ஒரு 
மாயையான தோற்றத்தை மறைமுகமாக 
ஏற்படுத்தி விடுகிறது. கர்த்தர்‌ தம்மை 
ஒருபோதும்‌ மாயையாக 
வெளிப்படுத்துவதில்லை. அவர்‌ தம்மைப்‌ 
பிரத்தியட்சமாகவே வெளிப்படுத்தியிருக்கிறார்‌. 


ஆகையினால்‌ 





i FT 
TT 


சாலொமோன்‌ 
வானாதி வானங்களும்‌ அவரைக்‌ 
கொள்ளக்கூடாதிருக்க” என்று கூறும்போது. 
அவர்‌ கர்த்தருடைய உருவத்தைப்‌ பற்றிக்‌ 
கூறவில்லை. அவருடைய மேன்மையையும்‌, 
மகத்துவத்தை பற்றியும்‌ கூறுகிறார்‌. ர்‌ 
வானங்களுக்கு 

என்பதே இந்த வாக்கியத்தின்‌ பொருளாகும்‌. 
பிரத்தியட்சமான இந்த ஆலயம்‌ கர்த்தரைக்‌ 
கொள்ளக்கூடாத அளவிற்‌ சிறியதாக 
உள்ளது என்னும்‌ பொருளில்‌ சாலொமோன்‌ 
(எசே 43:7; எசே 48:35; 
சக 14:4-5 916-21; 
யூதா 1:14-15: வெளி 20:1-10:. 

வெளி 21-7; வெளி 22. 


வானங்களும்‌ 


“காணப்படாதவைகளாகிய அவருடைய 
நித்திய வல்லமை தேவத்துவம்‌ என்பவைகள்‌ 
உண்டாக்கப்‌ பட்டிருக்கிறவைகளினாலே, 
உலகமுண்டானது முதற்கொண்டு, 
தெளிவாய்க்‌ காணப்படும்‌. ஆதலால்‌ அவர்கள்‌ 
போக்குச்சொல்ல இடமில்லை" என்று, 
ரோமர்‌ 1:20 ஆவது வசனத்தில்‌ தெளிவாகக்‌ 
கூறப்பட்டிருக்கிறது. 

தீருவின்‌ ராஜாவாகிய எராம்‌ 
இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தரைப்பற்றி 
தப்பிறமாக நினைத்துக்கொள்ளக்கூடாது. 
இந்தப்‌ பூமியிலுள்ள மற்ற தேவர்களைப்போல. 
இஸ்ரவேலின்‌ தேவனும்‌ ஒரு சாதாரண 
தேவன்‌ என்று ஈராம்‌ நினைக்கக்கூடாது. 


உலகத்தையும்‌ அதிலுள்ள 
யாவற்றையும்‌ உண்டாக்கின தேவனானவர்‌ 
வானத்திற்கும்‌. 
ஆண்டலராபிருக்கிறருலால்‌ 
கட்டப்பட்ட கோவில்களில்‌ 
வாசம்பண்ணுகிறதில்லை" (அப்‌ 17:24) 
வானங்களும்‌ வானதி வானங்களும்‌ 
இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தரை 
கொள்ளக்கூடாது. எவ்வளவு பெரிய ஆலயம்‌ 
கட்டினாலும்‌ அது கர்த்தருக்கு 
போதுமானதாமிராது. ஆனாலும்‌ கர்த்தரை 
ஆராதிக்க வருகிறவர்கள்‌, அவருடைய 
ஆலயத்திலே வந்து அவரை ஆராதிக்கலாம்‌. 
கர்த்தருடைய பரிசுத்த பிரசன்னம்‌ அங்கே 
தங்கியிருக்கும்‌. ஆசாரியர்கள்‌ கர்த்தருடைய 
ஆலயத்திலே. அவருக்கு முன்பாக 
தூபங்காட்டலாம்‌. அங்கே சமுகத்தப்பங்களை 
வைக்கலாம்‌. சர்வாங்க  தகனபலிகளை 
செலுத்தலாம்‌. கர்த்தருடைய 
அவருடைய பரிசுத்த. 
தங்கியிருக்கும்‌ வாசஸ்தலம்‌. 


ஆலயம்‌, 
பிரசன்னம்‌ 


II CHRONICLES - 


2 நாளாகமம்‌ - விரிவுரை 
COMMENTARY 


சாலொமோன்‌ சமஸ்த இஸ்ரவேல்‌ 
தேசத்திற்கும்‌ ராஜாவாயிருந்தாலும்‌, அவர்‌ 
கர்த்தருக்கு முன்பாக தன்னை வெகுவாய்த்‌ 
தாழ்த்துகிறார்‌. "கர்த்தருக்கு ஆலயம்‌ 
கட்டுகிறதற்கு நான்‌ எம்மாத்திரம்‌" என்று 
சாலொமோன்‌ கேட்கிறார்‌. 

சாலொமோன்‌ 
ஆலயத்தைக்‌ கட்டுகிறார்‌. 
ஆலயத்தைக்‌ கட்டுவதற்கு ஒரு சில 
நக்கல்‌ இருக்கிறார்கள்‌. இவர்களோடு 
சேர்ந்து இன்னும்‌ ஏராளமான நிபுணர்கள்‌ 
பணிசெய்யவேண்டும்‌. அப்படிப்பட்ட 
நிபுணர்கள்‌ தீரு தேசத்திலே இருக்கிறார்கள்‌. 
அவர்களில்‌ ஒரு மனுஷனை தன்னிடத்தில்‌ 
அனுப்புமாறு சாலொமோன்‌ ஈராமிடம்‌ 
கேட்டுக்கொள்கிறார்‌. 


கர்த்தருடைய 


அவரிடத்தில்‌ 


ப்போதும்‌ என்‌ தகப்பனாகிய தாலி; 
கதந்த்விகளுட்‌ என்னடத்தல. பாலித்‌ 
இருக்கிறவர்களுமாகிய 
பொன்னிலும்‌ வெள்ளியிலும்‌ 
வெண்கலத்திலும்‌ இரும்பிலும்‌ ரத்தாம்பர 
நூலிலும்‌ சிவப்புநூலிலும்‌ இளநீலநூலிலும்‌ 
வேலைசெய்ய நிபுணனும்‌, 
கொத்துவேலைசெய்ய அறிந்தவனுமாகிய ஒரு 
என்னிடத்‌ அனுப்பும்‌” 
(நோளா என்று சாலொமோன்‌ 
ஈராமுக்குச்‌ சொல்லுகிறார்‌. 


சாலொமோனுக்கு கர்த்தருடைய 
ஆலயத்தைக்‌ கட்டுவதற்கு வேலையறிந்த 
நிபுணர்களோடு, கட்டுமான பொருட்களும்‌. 
தேவைப்படுகிறது. சாலொமோன்‌ அந்தப்‌ 
பொருட்களையும்‌ ஈராமினிடத்தில்‌ கேட்கிறார்‌. 
“லீபனோனிலிருந்து கேதுருமரங்களையும்‌, 
தேவநாரி விருட்சங்களையும்‌. வாசனை 
மரங்களையும்‌ எனக்கு அனுப்பும்‌; 
லீபனோனின்‌ மரங்களை வெட்ட உம்முடைய 
வேலைக்காரர்‌ பழகினவர்களென்று 
அறிவேன்‌; எனக்கு மரங்களைத்‌ திரளாக 
த்‌ என்‌ வேலைக்காரர்‌ 
வேலைக்காரரோடுங்கூட 
(நோளா 2:8) என்று 
சாலொமோன்‌ சொல்லுகிறார்‌. 





f= ராண 
யாய 


சாலொமோன்‌ கட்டப்போகிற ஆலயம்‌ 
பெரிதும்‌ ஆச்சரியப்படத்தக்கதுமாயிருக்கும்‌. 
ஈராம்‌ கர்த்தருடைய ஆலயத்தைக்‌ கட்டும்‌ 
வேலைக்கு ஆட்களையும்‌ பொருட்களையும்‌ 
கொடுத்து தயவு காண்பிக்கும்போது. 
சாலொமோன்‌ ஈராமுக்கு, 
அதற்குரிய பிரதிஉபகாரம்பண்ணுவதாக 
வாக்குப்பண்ணுகிறார்‌. “ அந்த மரங்களை 
வெட்டுகிற உம்முடைய வேலைக்காரருக்கு 
இருபதினாயிரம்‌ மரக்கால்‌ கோதுமை 
அரிசியையும்‌, இருபதினாயிரம்‌ மரக்கால்‌ 
வாற்கோதுமையையும்‌, இருபதினாயிரம்‌ குடம்‌ 
திராட்சரசத்தையும்‌, இருபதினாயிரம்‌ குடம்‌ 
எண்ணெயையும்‌ கொடுப்பேன்‌" 
(நாளா 2:10) என்று சாலொமோன்‌ 
ஈராமுக்கு சொல்லி அனுப்புகிறார்‌. 


ஈராமின்‌ உதவி. 
நாஸா 2111-18 


நானா 2:11. அப்பொழுது தீருவின்‌ 
ராஜாவாகிய ஈராம்‌ சாலொமோனுக்குப்‌ 
பிரதியுத்தரமாக: கர்த்தர்‌ தம்முடைய 
ஜனத்தைச்‌ சிநேகித்ததினால்‌, உம்மை 
அவர்கள்மேல்‌ ராஜாவாக வைத்தார்‌. 


நானா 212. கர்த்தருக்கு ஒரு 
ஆலயத்தையும்‌, தமது ராஜரிகத்திற்கு. 
ஒரு அரமனையையும்‌ கட்டத்தக்க 
யுக்தியும்‌ புத்தியுமுடைய ஞானமுன்ன 
குமாரனை, தாவீதுராஜாவுக்குக்‌ 
கட்டனையிட்டவராகிய வானத்தையும்‌ 
பூமியையும்‌ உண்டாக்கின 
இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தருக்கு. 
ஸ்தோத்திரமுண்டாவதாக. 


நானா 219. இப்போதும்‌ சராம்‌ 
அபியென்னும்‌ புத்திமானாகிய 
'நிபுணணை அனுப்புகிறேன்‌. 


நானா 2௮14. அவன்‌ தாணிண்‌ 
குமாரத்திகளில்‌ ஒரு ஸ்திரீயின்‌ 
குமாரன்‌; அவன்‌ தகப்பன்‌. 
தீருதேசத்தான்‌; அவன்‌ பொளன்னிலும்‌, 
வன்னியிலும்‌, வெண்கலத்திலும்‌, 
இரும்பிலூம்‌, கற்கனிலும்‌, மரங்களிலும்‌, 
இரத்தாம்பரநூலிலும்‌ இனதீலநாலிலும்‌ 
மெல்லிய நூலிலும்‌, சிவப்பு 
நூலிலும்‌ 'வேலைசெய்யவும்‌, 
சுகலவிதக்‌ கொத்துவேலை செய்யவும்‌, 


2 நானாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


QOODNENS 
PUBLISHERS 


COMMENTARY 


என்னென்ன 
அவனுக்குச்‌. 
அவைகளையெல்லாம்‌. 
உம்மிடத்திலுன்ன 
உம்முடைய தகப்பனாகிய தாவீது 
என்னும்‌ என்‌ ஆண்டவனின்‌. 
திபுணரோடுங்கூட யூகித்துக்‌ 
செய்யவும்‌ அறித்தவன்‌. 


செய்யவேண்டு மென்று 
சொல்லப்படுமோ, 


திபுணரோடும்‌, 


நானா 215, என்‌ ஆண்டவன்‌ தாம்‌ 
சொன்னபடி கோதுமையையும்‌, 
வாற்கோதுமையையும்‌, 
எண்ணெயையும்‌, திராட்சரசுத்தையும்‌ 
தம்முடைய ஊழியக்காரருக்கு 
அனுப்புவாராக. 

216. நாங்கள்‌ உமக்குத்‌ 
மரங்கனையெல்லாம்‌ 
லீபனோனிலே வெட்டி, அவைகளைத்‌ 
தெப்பங்களாய்க்‌ கட்டி கடல்‌ வழியாய்‌ 
யோப்பாமட்டும்‌ கொண்டுவருவோம்‌; 
பிற்பாடு அவைகளை 
எருசலேமுக்குக்‌  கொண்டுபோகலாம்‌ 
என்று எழுதி அனுப்பினான்‌. 


நானா 2:17. தன்‌ தகப்பனாகிய தாவீது 
இஸ்ரவேல்‌ தேசத்திலுண்டான 
மறுஜாதியாரை யெல்லாம்‌ எண்ணித்‌. 
தொகையிட்டது போல, சாலொமோனும்‌ 
அவர்களை எண்ணினான்‌; 
அவர்கள்‌ 

லட்சத்துஓம்பத்துமூவாயிரத்து 
அறுதநூறுபேராயிருந்தார்கள்‌. 


நோனா 248. இவர்களில்‌ அவண்‌: 
எழுபதினாயிரம்‌ பேரைச்‌ 
௬மைகுமக்கவும்‌, எண்‌ பதினாயிரம்பேரை 
மலையில்‌ மரம்வெட்டவும்‌, மூவாயிரத்து. 
அறுநாறுபேரை ஜனத்தின்‌ வேலையை 
விசாரிக்கும்‌ 'தலைவராயிருக்கவும்‌ 
வைத்தான்‌. 


சாலொமோனின்‌ விண்ணப்பத்தை 
ஈராம்‌ ஏற்றுக்கொள்கிறார்‌. சாலொமோனும்‌ 
ஈராமின்‌ விண்ணப்பத்தை ஏற்றுக்கொள்கிறார்‌. 
அவர்கள்‌ இருவரும்‌ ஒருவருக்கொருவர்‌ 
உதவி செய்வதாக  ஒப்புக்கொள்கிறார்கள்‌. 
தங்களுடைய ஒப்பந்தத்தை உடன்படிக்கை 
செய்து உறுதிபண்ணிக்கொள்கிறார்கள்‌. 





f= FTE 
TT 


ஈராம்‌ சாலொமோனுக்கு 
வேண்டியமட்டும்‌ கேதுருமரங்களையும்‌ 
தேவதாரி விருட்சங்களையும்‌ கொடுத்துக்‌ 
கொண்டுவருகிறார்‌. சாலொமோன்‌ ஈராமின்‌ 
அரமனைக்குப்‌ போஜனத்திற்காக 
இருபதினாயிரக்கலம்‌ கோதுமையையும்‌, 
இடித்துப்பிழிந்த ஒலிவமரங்களின்‌ இருபதுகல 
எண்ணெயையும்‌ கொடுக்கிறார்‌; இப்படிச்‌ 
சாலொமோன்‌ ஈராமுக்கு வருஷாந்தரம்‌ 
'கொடுத்துவருகிறார்‌ (இராஜா 5:10,11/ 


சாலொமோனும்‌ ஈரா 
சிநேகிதர்களாயிருக்கிறார்கள்‌. கர்த்தர்‌ நமக்கு 
கொடுக்கும்‌ ஞானத்தினால்‌, மனுஷரோடு 
சிநேகத்தை பலப்படுத்திக்கொள்ளவேண்டும்‌. 
நாம்‌ மற்றவர்களிடத்தில்‌ கண்ணியபாயும்‌, 
நேர்மையாயும்‌ பழகவேண்டும்‌. பழைய 
சிநேகிதர்களைப்போலவே, புதிய 
சிநேகிதர்களும்‌ தங்களுடைய சிநேகிதத்திற்கு 
முக்கியத்துவம்‌ கொடுக்கவேண்டும்‌. சிநேகிதர்‌ 
மத்தியிலே உண்மையும்‌ கண்ணியமும்‌ 


காணப்படவேண்டும்‌. 


சொக்கிலரந்தரயே 


அப்படியே 


சாலொமோனுக்குச்‌ 
அவருக்கு ஞானத்தைக்‌ 
எண்னை ஈராமுக்கும்‌ 
சாலொபோனுக்கும்‌ சமாதானம்‌ 
உண்டாயிருக்கிறது. இருவரும்‌ உடன்படிக்கை 
பண்ணிக்கொள்கிறார்கள்‌ (1இராஜா 512). 
சாலொமோன்‌ கேட்டுக்கொண்ட 
பிரகாரம்‌, லீபனோன்‌ வனத்திலே மரவெட்டு 
வேலை. நடைபெறுகிறது. ஈராமுடைய 
மனுஷரும்‌ அங்கே வேலை செய்கிறார்கள்‌. 


ஜு மனுஷரும்‌. 
அவர்களோடுகூட வேலை செய்கிறார்கள்‌. 


சாலொமோன்‌ 
ஊழியத்துக்கு 


ஆட்களைப்‌ 


ராஜாவாகிய 
இஸ்ரவேலரெல்லாரிலும்‌ 
முப்பதினாமிரம்‌ அமஞ்சி 
பிடிக்கிறார்‌. அவர்களில்‌ ஒவ்வொரு 
மாதத்திற்குப்‌ பதினாயிரம்பேரை மாற்றி 
மாற்றி, வீபனோனுக்கு அனுப்புகிறார்‌; 
அவர்கள்‌ ஒரு மாதம்‌ லீபனோனிலும்‌, 
இரண்டு மாதம்‌ தங்கள்‌ வீடுகளிலும்‌ 
இருப்பார்கள்‌:  அதோனீராம்‌ அந்த 
அமஞ்சி ஆப்களின்மேல்‌ 
விசாரிப்புக்காரனாயிருக்கிறான்‌ 
(இராஜா 54314). 


2 நானாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


COMMENTARY 


மற்ற 
தங்கள்‌ 
வெட்டுகிற 
பத்தாயிரம்‌ பேரும்‌ ஒரு மாதம்‌ முழுவதும்‌ 
வேலை செய்யவேண்டும்‌. அதன்‌ பின்பு 
அவர்கள்‌ தங்கள்‌ வீடுகளுக்கு 
ஓய்வெடுக்கப்போவார்கள்‌. இரண்டு மாதங்கள்‌ 
அவர்களுக்கு ஓய்வு கொடுக்கப்படும்‌. 
தங்கள்‌ வீடுகளில்‌ 
ஓய்வெடுத்துக்‌ கொண்டிருக்கிற 
இருபதினாயிரம்‌ பேரில்‌, பத்தாயிரம்‌ பேர்‌ 
வீபனோன்‌ வனத்திலே மரம்‌ வெட்டு 
வேலைக்குப்போவார்கள்‌. இவ்வாறாக 
சாலொமோனின்‌ அமத்சி ஆட்களுக்கு 
ஓய்வும்‌ கொடுக்கப்படுகிறது. அவர்களுடைய 
வேலைகளை விசாரிப்பதற்காக 
சாலொமோன்‌ அதோனிராம்‌ என்பவனை 
விசாரிப்புக்காரனாக வைக்கிறான்‌. 


சாலொமோனிடத்தில்‌ சுமை 
கக்கத்‌ எழுபதினாயிரம்பேரும்‌, 
மரம்‌ வெட்டுகிறவர்கள்‌ 
என்டன ம்பிப்‌ இருக்கிறார்கள்‌ 
இவர்களைத்தவிர வேலையை விசாரித்து 
வேலையாட்களைக்‌ கண்காணிக்கிறதற்கு 
தலைமையான விசாரிப்புக்காரர்‌ மூவாயிரத்து 
முந்நூறுபேரும்‌ இருக்கிறார்கள்‌ 
இராஜா 6 
இவர்களெல்லோரும்‌ 
தேவாலயக்கட்டுமான வேலைகளுக்கு, 
தேவையான பொருட்களை கொண்டு 
வருகிறார்கள்‌. இவர்கள்‌ மரங்களை 
வெட்டுகிறார்கள்‌. சுமைகளை சுமக்கிறார்கள்‌. 
சாலொமோன்‌. இவர்களை 
தேவாலயக்கட்டுமான வேலைக்கும்‌, மற்றும்‌ 
எல்லா. கட்டிட 
பயன்படுத்துகிறார்‌ 
லீபனோன்‌ 


காணியாட்சிக்குட்பட்ட 
வேலை செய்கிறார்கள்‌. 





i= FTE 
TT 


சாலொமோன்‌ 
பட்டணத்தையும்‌, 


அந்தக்‌ கேசர்‌ 
கீழ்ப்பெத்தொரோனையும்‌, 
பாலாத்தையும்‌, வனாந்தரவெளியிலுள்ள 
தத்மோரையும்‌, தனக்கு இருக்கிற 
ரஸ்துக்களை வைக்கும்‌. சகல. 
பட்டணங்களையும்‌, இரதங்கள்‌ இருக்கும்‌. 
பட்டணங்களையும்‌, குதிரை வீரர்‌ இருக்கும்‌ 
பட்டணங்களையும்‌, எருசலேமிலும்‌ 
லீபனோனிலும்‌, அரசாண்ட 
தேசமெங்கும்‌ க 
இஷ்டமானதையெல்லாம்‌ 

இராஜா 19:17-19), 


தான்‌ 


தேவையான கற்கள்‌ எருசலேமுக்கு கொண்டு 
வரப்படுகிறது. ஆலயத்துக்கு அஸ்திபாரம்‌ 
போட, பெரிதும்‌ விலையேறப்பெற்றதுமான 
கற்களைக்‌ கொண்டுவர சாலொமோன்‌ ராஜா 
கட்டளையிடுகிறார்‌ (1இராஜா 5:17). 


தேவாலயத்திற்கு அஸ்திபாரம்‌ போடுகிற 
வேலையில்‌, சாலொமோன்‌ நேரடியாக 
ஈடுபடுகிறார்‌. அஸ்திபாரம்‌ ஆலயத்திற்கு 
மிகவும்‌ பிரதானமாயிருக்கிறது. 
அஸ்திபாரத்தில்‌ போடப்படும்‌ முதலாவது கல்‌, 
ஜெபத்தோடும்‌ துதியோடும்‌ 
சாலொமோன்‌ தேவாலயத்தின்‌ 


பயன்படுத்துகிறார்‌ 


அஸ்திபாரம்‌ பூமிக்கடியிலே இருக்கும்‌. 
அநை நம்முடைய கண்களால்‌ பா! 
முடியாது. அஸ்திபாரத்தில்‌ ோடப்பட்டுக்கிற 
கல்‌ சாதாரண கல்லா அல்லது பெரிதும்‌ 
'விலையேறப்பெற்றதுமான கல்லா என்பதை 
நம்மால்‌ பார்க்க முடியாது. ஆனால்‌ 
சாலொமோனோ ஆலயத்திற்கு அஸ்திபாரம்‌ 
போட பெரிதும்‌ விலையேறப்பெற்றதுமான 
கற்களைப்‌ பயன்படுத்துகிறார்‌. 
அஸ்திபாரத்தைப்‌ பார்க்க முடியாது 
என்பதற்காக சாலொமோன்‌ மாய்மாலம்‌ 
பண்ணவில்லை. கர்த்தருடைய கண்களுக்கு 
மறைவானது ஒன்றுமில்லை. 


2 நானாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலும்‌ 

அஸ்திபாரம்‌ உறுதியாயிருக்கவேண்டும்‌. 

அது வலுவானதாகயிருக்கவேண்டும்‌. 

நம்முடைய ஆவிக்குரிய அஸ்திபாரத்தை: 

மற்றவர்கள்‌ பார்க்கமாட்டார்கள்‌. ஆனால்‌ 

நம்முடைய 

கட்டியெழுப்பப்படும்‌. 

உறுதியாயிருந்தால்தான்‌ 

கட்டப்படும்‌ கட்டிடமும்‌ 
உறுதியாகயிருக்கும்‌. 


சாலொமோன்‌. ஆலயத்திற்கு 
அஸ்திபாரம்‌ போட முக்கியத்துவம்‌ 
கொடுக்கிறார்‌. ஆலயத்தைக்‌ கட்ட, 
சாலொமோனின்‌ சிற்பாசாரிகளும்‌, ஈராமின்‌. 
சிற்பாசாரிகளும்‌, கிபலி ஊராரும்‌, அந்‌ 
மரங்களையும்‌ கற்களையும்‌ 

ஆயத்தப்படுத்துகிறார்கள்‌ (1இராஜா 5418). 
ஆலயம்‌. கட்டுவதற்குத்‌ தேவையான 
பொருட்களை சாலொமோன்‌ எருசலேமுக்கு 
கொண்டு வர கட்டளையிடுகிறார்‌. 


ஈராம்‌ தாவீதுக்கு 
காண்பித்ததுபோல. 

தயவு காண்பிக்கிறார்‌ 
கேட்டுக்கொண்ட 
செய்து கொடுப்பதற்கு 


தயவு 
சாலொமோனுக்கும்‌ 
சாலொமோன்‌. 
உதவிகளையெல்லாம்‌ 
ஈராம்‌ உடனே 
இஸ்ரவேல்‌ 
கர்த்தர்‌ 
சாலொமோனைப்போல ஒரு நல்லவரை 
ராஜாவாக  வைத்திருப்பதற்காக ஈரம்‌ 
அவருக்கு வாழ்த்துதலைச்‌ சொல்லுகிறார்‌ 
“கர்த்தர்‌ தம்முடைய ஜனத்தைச்‌ 
சிநேகித்ததினால்‌, உம்மை அவர்கள்மேல்‌ 
ராஜாவாக வைத்தார்‌” (நாளா 2:1) என்று 
ஈராம்‌ சொல்லுகிறார்‌. 
கர்த்தர்‌ தாவீதுக்கு, பின்பு 
சாலொமோனை இஸ்ரவேல்‌ தேசத்திற்கு 
ராஜாவாக தெரிந்தெடுத்திருக்கிறார்‌. 
இதற்காக ஈராம்‌ இஸ்ரவேலின்‌ தேவனாகிய 
கர்த்தரை ஸ்தோத்திரம்‌ பண்ணுகிறார்‌ 
“கர்த்தருக்கு ஒரு ஆலயத்தையும்‌, தமது 
ராஜரிகத்திற்கு ஒரு அரமனையையும்‌ 
கட்டத்தக்க. யுக்தியும்‌ புத்தியுமுடைய 
ஞானமுள்ள குமாரனை, தாவீதுராஜாவுக்குக்‌ 
கட்டளையிட்டவராகிய வானத்தையும்‌ 
பூமியையும்‌ உண்டாக்கின இஸ்ரவேலின்‌: 
தேவனாகிய கர்த்தருக்கு 
ஸ்தோத்திரமுண்டாவதாக” (நாளா 2:12) 
என்று ஈராம்‌ சொல்லுகிறார்‌. 





i a 
TT 


தீருவின்‌ ராஜாவாகிய 
யூதர்களுடைய தேசத்தின்மீது 
பாசமுமுள்ளவர்‌. இஸ்ரவேல்‌ தேசம்‌ 
வளர்ச்சி பெறுவதைப்‌ பார்த்து ஈராம்‌ 
சந்தோஷப்படுகிறார்‌. கர்த்தர்‌ இஸ்ரவேலின்‌: 
தேவனாகவம்‌ இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 
கர்த்தருடைய ஜனமாகவும்‌ இருக்கிறார்கள்‌. 
தீருவின்‌ ராஜாவாகிய ஈராம்‌, 


இஸ்ரவேல்‌ தேசத்தில்‌ மாத்திரமல்லாது, அந்த 


ஈராம்‌ 
அன்பும்‌ 


அறியப்பட்டிருக்கிறார்‌. 


சாலொமோனுடைய 
காலத்திலே இஸ்ரவேல்‌ 
கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து, 
பிரியமானவர்களாய்‌ 

அவர்கள்‌ 
ஆராதிக்கிறார்கள்‌. 
கர்த்தருடைய பிரமாணங்களுக்கு 
கீழ்ப்படிந்து, கர்த்தர்மீது. 

பயபக்தியுள்ளவர்களாயிருக்கிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ தேசத்திற்கு அருகாமையிலுள்ள 
இஸ்ரவேலின்‌ தேவனாகிய 
அறிந்துகொள்ள 


கர்த்தரை 
இஸ்ரவேல்‌ 


ஆர்வமாயிருக்கிறார்கள்‌ 


சாலொமோனுடைய கா! பின்‌! 
இஸ்ரவேல்‌ தோததார்‌... கர்த்தரை. விடட 
விலகிப்போய்விடுகிறார்‌ இதனால்‌ 
இஸ்ரவேலின்‌ மகிமை மங்கிப்போகிறது. 
அந்நிய தேசங்களிலிருந்து விக்கிரகாராதனை 
இஸ்ரவேல்‌ தேசத்திற்குள்‌ பிரவேசிக்கிறது. 
சாலொமோன்‌ கேட்டுக்கொண்ட 
பிரகாரம்‌, ஈராம்‌ அபி என்னும்‌ புத்திமானாகிய 
நிபுணனை, சாலொபோனிடத்திற்கு 
அனுப்புகிறார்‌ 


அபி யூதஸ்திரீயின்‌ குமாரன்‌. தாண்‌ 
கோத்திரத்தைச்‌ சேர்ந்தவன்‌. இவனுடைய 
தகப்பன்‌ தீருவின்‌ மனுஷன்‌ (2நாளா 2:13-14) 
இவனுடைய தாய்‌, நப்தலி கோத்திரத்தைச்‌ 
சேர்ந்தவள்‌ என்று 1இராஜா 7:14 ஆவது 
வசனத்தில்‌ கூறப்பட்டிருக்கிறது. இதில்‌ 
முரண்பாடு எதுவுமில்லை. இவள்‌ பிறப்பினால்‌ 
நப்தலி கோத்திரத்தைச்‌ சேர்ந்தவள்‌. 
சுவிகாரத்தினால்‌ இவள்‌ தாண்‌ 
கோத்திரத்தைச்‌ சேர்ந்திருக்கிறாள்‌. 


2 நாளாகமம்‌ - 


II CHRONICLES - 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஈராம்‌ தான்‌ அனுப்பும்‌ அபி என்னும்‌ 
நிபுணனைப்பற்றிச்‌ சொல்லும்போது, “அவன்‌ 
தாணின்‌ குமாரத்திகளில்‌ ஒரு ஸ்திரீயின்‌ 
குமாரன்‌; அவன்‌ தகப்பன்‌ தீருதேசத்தான்‌; 

அவன்‌  பொன்னிலும்‌, வெள்ளியிலும்‌, 
பெண்களது இரும்பிலும்‌, கற்களிலும்‌,. 
மரங்களிலும்‌, இரத்தாம்பர நூலிலும்‌ 
இளநீலநூலிலும்‌ மெல்லிய நூலிலும்‌, சிவப்பு 
நூலிலும்‌ வேலைசெய்யவும்‌, சகலவிதக்‌ 
கொத்துவேலை செய்யவும்‌, என்னென்ன 
செய்யவேண்டுமென்று அவனுக்குச்‌ 
சொல்லப்படுமோ, அவைகளையெல்லாம்‌ 
உம்மிடத்திலுள்ள நிபுணரோடும்‌, உம்முடைய 
தகப்பனாகிய தாவீது என்னும்‌ என்‌ 
ஆண்டவனின்‌ நிபுணரோடுங்கூட யூகித்துச்‌ 
செய்யவும்‌ அறிந்தவன்‌" (2நாளா 2:14) என்று 
சொல்லுகிறார்‌. 

சாலொமோன்‌ கேட்டுக்கொண்ட 
பிரகாரம்‌ ஈராம்‌ கேதுரு மரங்களையும்‌ 
கொடுப்பதற்கு சம்மதிக்கிறார்‌ ஈரம்‌ 
சாலொமோனைப்பற்றிச்‌ சொல்லும்போது, 
அவரை, “என்‌ ண்டவன்‌" என்று 
சொல்லுகிறார்‌. ஈராம்‌ தாவீதுக்கு மதிப்பும்‌ 
மரியாதையும்‌ கொடுத்ததுபோலவே, 
தாவீதின்‌ குமாரனாகிய சாலொமோனுக்கும்‌ 
மதிப்பும்‌ மரியாதையும்‌ கொடுக்கிறார்‌. 


ஈராம்‌ சாலொமோனுக்கு நிருபம்‌ எழுதி 
அனுப்பும்போது, “என்‌ ஆண்டவன்‌ தாம்‌ 
சொன்னபடி கோதுமையையும்‌, 
வாற்கோதுமையையும்‌, எண்ணெயையும்‌, 
திராட்சரசத்தையும்‌ தம்முடைய 
ஊழியக்காரருக்கு அனுப்புவாராக. நாங்கள்‌ 
உமக்குத்‌ ஈன மரங்களையெல்லாம்‌ 
வீபனோனிலே வெட்டி, அவைகளைத்‌ 
தெப்பங்களாய்க்‌ கட்டி கடல்‌ வழியாய்‌ 
யோப்பாமட்டும்‌ கொண்டுவருவோம்‌; பிற்பாடு 
நீர்‌ அவைகளை எருசலேமுக்குக்‌ 
கொண்டுபோகலாம்‌” (2நாளா 2:56) என்று 
எழுதி அனுப்புகிறார்‌. 


லீபனோனின்‌ வனாந்தரத்தில்‌ மரங்கள்‌ 
வெட்டப்படுகிறது. அவை கடற்கரைக்குக்‌ 
கொண்டுவரப்பட்டு, அங்குத்‌ தெப்பங்களாகக்‌ 
ப்‌ ன்‌ பின்பு, அந்த 
மட்டும்‌ கொண்டு 
யோப்பாவிலிருந்து 
எருசலேமிற்கு 40 மைல்‌ தூரம்‌. அதைத்‌ 
தரைவழியாகக்‌ கொண்டு வர வேண்டும்‌. 
இரண்டாம்‌ ஆலயம்‌ கட்டப்பட்ட போதும்‌, 
இதே முறையே பின்பற்றப்பட்டிருக்கிறது. 
(எஸ்றா 337). 





ழ்‌ நயனா 
யாய 


சாலொமோனிடத்தில்‌ 
ஆலயத்தைக்‌ கட்டுவதற்கும்‌, 


கர்த்தருடைய 
ராஜாவின்‌ 

வேலையாட்கள்‌ 

தகப்பனாகிய 

தேசத்திலுண்டான  மறுஜாதியாரையெல்லாம்‌ 

எண்ணித்‌ தொகையிட்டது போல, 

சாலொமோனும்‌ அவர்களை எண்ணுகிறார்‌: 

அவர்கள்‌ லட்சத்துஜம்பத்துமூவாயிரத்து. 

அறுநூறுபேராயிருக்கிறார்கள்‌ (நாளா 2:17). 


சாலொமோன்‌ 

எழுபதினாமிரம்‌ பேரச்‌ 

எண்பதினாயிரம்பேரை 

மரம்வெட்டவம்‌, மூவாயிரத்து அறநாறுபேரை 
விசாரிக்கும்‌ 


(நோளா 2:18). 


2 நாளாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


தேவாலயம்‌ கட்டுவதற்குச்‌ 
சாலொமோன்‌ 1,53,600 பேர்களை வேலைக்கு 
அமர்த்தினார்‌. இவர்களெல்லாம்‌ அந்நிய 
ஜாதியார்‌. இவர்களைத்‌ தவிர, இஸ்ரவேல்‌ 
புத்திரரில்‌  30,000பேரையும்‌ வேலைக்கு 
அமர்த்தினான்‌. இவர்களில்‌ 10,000பேராக. 
ஒவ்வொரு மாதமும்‌ தேவாலயத்து 
செய்தார்கள்‌ 
இராஜா 543-18). இவர்கள்மேல்‌ தலைவராக 
மூவாயிரத்து அறுநூறுபேரையும்‌ எண்ணி 
ம்‌ இவர்களைக்‌ 
தலைவர்களையும்‌. 
ஆக மொத்த தலைவர்களின்‌ 
3850 பேராகும்‌ 

(நோளா 8:10). 





f= FTE 
TT 


கர்த்தருடைய 


ல ஆலயம்‌, கட்டப்படும்‌ 
ஸ்தலம்‌, அது 


கட்டப்பட்ட காலம்‌ 
ஆகியவற்றைப்பற்றி இந்த அதிகாரத்தில்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. (நாளா 33,2) 
கர்த்தருடைய ஆலயத்தில்‌ பஸ்ன்படுத்தப்‌ 
பட்டிருக்கிற விலையுயர்ந்த பொருட்களும்‌ 
ஆபரணங்களும்‌ (நோளா 3:3-9) 


சாலொமோன்‌. மகாபரிசுத்தமான 
ஆலயத்திலே இரண்டு கேருபீன்களை 
சித்திரவேலையாய்‌ உண்டுபண்ணி, அவற்றை 
மகாபரிசுத்த ஸ்தலத்திலே வைக்கிறார்‌ 
(நோளா 30-13). திரைச்சீலை (நோளா 
ப), ஆதயத்தற்கு முன்னாக இரண்டு 
தூண்கள்‌ (நாளா 315 


இந்த அதிகாரத்தில்‌ 
சொல்லப்பட்டிருக்கிற சம்பவங்களெல்லாம்‌. 
(இராஜா 67 ஆகிய அதிகாரங்களிலும்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. 


கர்த்தருடைய ஆலயம்‌ 
நாஸா 3:1-9 


நானா 84. பின்பு சாலொமோன்‌ 
எருசலேமிலே தன்‌ தகப்பனாகிய 
தாவிதுக்குக்‌ காண்பிக்கப்பட்ட மோரியா 
என்னும்‌ மலையில்‌ எபூசியனாகிய 
ஒர்ணானின்‌ கனம்‌ என்னும்‌ தாவீது 
குறித்துவைத்த ஸ்தலத்திலே 
கர்த்தருடைய ஆலயத்தைக்‌ 
கட்டத்தூவக்கினான்‌.. 


நோனா. ௨. அவன்‌ தான்‌ 
ராஜ்யபாரம்பண்ணின நாலாம்‌ வருஷம்‌ 
இரண்டாம்‌ மாதம்‌ இரண்டாம்‌. 
தேதியிலே கட்டத்தொடங்கினான்‌. 


2நானா 8:3. தேவனுடைய ஆலயத்தைக்‌ 
கட்டுகிறதற்கு, சாலொமோன்‌ போட்ட 
அஸ்திபாரமானது, முற்காலத்து 
அனவின்படியே, அறுபதுமுழ நீனமும்‌, 
இருபதுமுழ அகலமுமாயிருந்தது.. 


2 நானாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நானா 84. முகப்பு மண்டபம்‌. 
ஆலயத்தினுடைய அகலத்தின்படியே 
இருபதுமுழ தீனமும்‌, நாற்றிருபதுமுழ 
உயரமுமாயிரு த்தது; அதின்‌ 
உட்புறத்தைப்‌ பசும்பொன்தகட்டால்‌ 
மூடினான்‌. 


ஆலயத்தின்‌ பெரிய 

தேவதாரு. 

செய்து 

இழைத்து, 

பேரீச்சவேலையையும்‌ 
சங்கிலிவேலையையும்‌ சித்திரித்து, 

அத்த மாளிகையை 

அலங்கரித்தான்‌;; 

பர்வாயிமின்‌: 


நோனா 99. 
ரத்தினங்களால்‌ 
பொன்னானது 

பொன்னாயிருந்தது. 


இதானா 3:7. அத்த மாளிகையின்‌ 
உத்திரங்களையும்‌, நிலைகளையும்‌, 
அதின்‌ சுவர்களையும்‌, அதின்‌ 
கதவுகளையும்‌ பொன்தகட்டால்‌ மூடி, 
கொத்துவேலையால்‌. சுவர்கனிலே 
கேருபீன்களைச்‌ செய்வித்தான்‌. 

நோனா 98. மகா 
ஆலயத்தையும்‌ கட்டினான்‌; 
அதின்‌ நீனம்‌ ஆலயத்தினுடைய 
அகலத்தின்படி. இருபதுமுழமும்‌, அதின்‌ 
அகலம்‌ இருபதுமுழமுமாயிருந்தது; 
அதை அறுநாறு தாலந்து 
பசும்பொன்னினால்‌ இழைத்தான்‌. 


பரிசுத்தமான. 


2நானா 3:9. ஆணிகளின்‌ நிறை ஐம்பது 
பொன்‌ சேக்கலானது; மேல்‌ 
அறைகளையும்‌. பொன்னினால்‌. 


இழைத்தான்‌. 


கர்த்தருடைய ஆலயம்‌. 
தீர்மானம்பண்ணப்பட்டிருக்கிற 


கட்டப்படுகிறது. 


தேவாலயம்‌ “கர்த்தரின்‌ லயம்‌” 
என்று அழைக்கப்படுகிறது இராஜா 631) 
கர்த்தரே தம்முடைய ஆலயத்தின்‌ வடிவத்தை 
வெளிப்படுத்தினார்‌. கர்த்தரின்‌ ஆலயத்தைக்‌ 
கட்டுவதற்கு அனந்த ஞானம்‌ வேண்டும்‌. 
கர்த்தரே தம்முடைய சர்வஞானத்தினால்‌, 
தமக்கு ஆலயத்தைக்‌ கட்டுகிறார்‌. பரிசுத்த 
ஆவியானவர்‌ ஆலயத்தின்‌: மாதிரி 
வடிவத்தை தாவீதுக்கு வெளிப்படுத்தினார்‌. 


ஏற்கெனவே 
சத்தியே 





i THE 
TT 


வாலயம்‌ கர்த்தருக்கு 
தத்‌ வக்‌ 


அத 


ஆலய, 

தங்கயிரக்கிறது. பரிசுத்தமே 

ஆலயத்திற்கு 
அலங்காரமுமாயிருக்கிறது. 

பிரபஞ்சத்தில்‌ 

இருந்தால்‌, 

கட்டிடங்களை a 

அலங்காரமாயும்‌ இருக்கிறது. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
தேசத்திலிருந்து புறப்பட்ட 
எண்பதாம்‌ வருஷத்திலும்‌, 
இஸ்ரலேலின்மேல்‌ ராஜாவான 
வருஷம்‌ சீப்மாதமாகிய 
மாதத்திலும்‌, ர்‌ 
ஆலயத்தைக்‌ 
(இராஜா 631) 


கர்த்தருடைய 
அழகும்‌. 


மோசேயின்‌ காலம்‌ நாற்பது வருஷம்‌. 
னே 


யோசுவாவின்‌ காலம்‌ 
நியாயாதிபதிகளின்‌ 
வருஷங்கள்‌. ஏலியின்‌ காலம்‌ 40 வருஷம்‌. 
சாமுவேல்‌, சவுல்‌ ஆகியோரின்‌ காலம்‌ 40 
வருஷம்‌. தாவீதின்‌ காலம்‌ 40 வருஷம்‌. 
சாலொமோன்‌ நாலு வருஷம்‌ ராஜ்யபாரம்‌ 
பண்ணின பின்பு, கர்த்தரின்‌ ஆலயத்தைக்‌ 
கட்டத்‌ தொடங்குகிறார்‌. ந்தக்‌. 
காலங்களையெல்லாம்‌ மொத்தமாய்க்‌ 
கூட்டும்போது 480 வருஷங்களாகும்‌. 
தாவீதின்‌ நாட்களில்‌, 
உடன்படிக்கைப்‌ பெட்டி 


கூடாரத்திலிருந்தது. 


கர்த்தருடைய 
ஆசரிப்புக்‌ 
ஆசாரிப்புக்கூடாரம்‌. 


ஆசரிப்புக்கூடாரத்தில்‌ 

ஐசுவரியமோ இல்லை. 
ஆசரிப்புக்கூடாரமும்‌ கர்த்தருடைய ஆலயம்‌ 
என்றே அழைக்கப்படுகிறது. 


“அப்பொழுது தாவீது தரையை விட்டு 
எழுந்து, ஸ்நானம்பண்ணி, எண்ணெய்‌ 
பூசிக்கொண்டு, தன்‌ வஸ்திரங்களை மாற்றி. 
கர்த்தருயை ஆலயத்தில்‌ பிரவேசித்து. 
பணிந்துகொண்டு, தன்‌ வீட்டுக்கு வந்து, 
போஜனம்‌ கேட்டான்‌; அவன்‌ முன்னே அதை 
வைத்தபோது புசித்தான்‌" (சாமு 12:20), 


2 நானாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


COMMENTARY 


சாலொமோன்‌ கட்டின தேவாலய; 
கர்த்தருடைய மகிமை வந்து தங்கின துபோல, 
ஆசரிப்புக்கூடாரத்திலும்‌ கர்த்தருடைய மகிமை 
வந்து தங்கியிருந்தது. கர்த்தர்‌ 
சாலொமோனுக்கு திரளான ஐசுவரியத்தையும்‌, 
புத்தியையும்‌ ஞானத்தையும்‌, செல்வத்தையும்‌ 
கொடுத்திருக்கிறார்‌. 
ஆலயத்தைக்‌ கட்ட: 
ஆர்வத்தையும்‌ கர்த்தரே போல 
இருதயத்திலே ஏற்படுத்தியிருக்கிறார்‌. 
தம்முடைய கிருபையினால்‌: 
ம்‌ கட்டுவதற்கு 


கர்த்தர்‌ 


அடையாளமாயிருக்கிறது. 


கூடாரம்‌. கா 
பக சாட்சி றது, 
செலுத்தப்பட்டுவருகிற 
காணிக்கைகளும்‌ பலிகளும்‌ ஆராதனை 
செய்கிறவனுடைய மனச்சாட்சியைப்‌ 
பூரணப்படுத்தக்கூடாதவைகளாம்‌" (எபி 9:9). 


சாலொமோன்‌. இஸ்ரலேலின்மேல்‌ 
ராஜாவான நாலாம்‌ வருஷம்‌ ஆலயத்தைக்‌ 
கட்ட ஆரம்பிக்கிறார்‌ முதல்‌ மூன்று 
வருஷங்களாக சாலொமோன்‌ தன்னுடைய 
ராஜ்யபாரத்தை உறுதிபண்ணுகிறார்‌. 
சாலொமோன்‌ தன்‌ ராஜா கனத்தை 
வலுவாக ஸ்திரப்படுத்துகிறார்‌. சாலொமோன்‌ 
ஆலயத்தைக்‌ கட்டும்போது, 
குழப்பங்கள்‌ 
இருக்கக்கூடாது. ராஜாங்க காரியங்களில்‌ 
கலவரங்கள்‌ ஏற்படக்கூடாது. இவையெல்லாம்‌ 
ஆலயக்கட்டுமான வேலைகளை பாதிக்கும்‌. 
தேவாலயம்‌ கட்டுவதற்கு முன்பாகவே, 
சாலொமோன்‌ இஸ்ரவேல்‌ தேசத்திலுள்ள 
பிரச்சனைகளையெல்லாம்‌  நீக்கிப்போட்டு, 
அங்கே சமாதானத்தையும்‌, நீதியையும்‌ 
ஏற்படுத்துகிறார்‌ 


“அந்தக்‌ 
உதவுகிற 
அதற்கேற்றபடியே 





ழ்‌ நவள 
யாய 


சாலொமோன்‌ ராஜாவான நாலாம்‌ 
வருஷத்திலே கர்த்தருடைய ஆலயத்தைக்‌ 
கட்ட தொடங்குகிறார்‌. அவர்‌ அதற்காக 
மூன்று வருஷங்கள்‌ ஆயத்த வேலைகளை 
செய்கிறார்‌. கர்த்தருக்காக ஊழியம்‌ 
செய்கிறவர்கள்‌, தங்களை 
ஆயத்தம்பண்ணிக்கொள்‌ எவேண்டும்‌.. 
ஆயத்தப்பண்ணுகிற காலம்‌ ஒருபோதும்‌ 
£ணாய்ப்போவதில்லை. ஆயத்தக்காலம்‌ 
நஷ்டகாலமல்ல. அது ஆதாயத்தின்‌ காலம்‌. 


நாம்‌ கர்த்தருக்கு ஊர 
றக க்கல்‌. அல்த்தன்‌ 
தடையாகயிருக்கும்‌ எல்லா காரியங்களையும்‌ 
நம்மைவிட்டு. விலக்கிவிடவேண்டும்‌. 
முழுமனதோடும்‌, முழுஇருதயத்தோடும்‌, 
முழுபலத்தோடும்‌. கர்த்தருக்கு ஊழியம்‌ 
செய்ய முன்வரவேண்டும்‌. 


எருசலேமிலே கர்த்தரின்‌ ஆலயம்‌. 
கட்டப்படுகிறது. லயம்‌ கட்டுவதற்கான 
பொருட்கள்‌ தீரு தேசத்திலிருந்தும்‌, மற்ற 
தேசங்களிலிருந்தும்‌ எருசலேமுக்கு கொண்டு 
வரப்படுகிறது. ஆலயம்‌ கட்டப்படுகையில்‌, அது. 
பணிதீர்ந்து கொண்டுவரப்பட்ட கற்களாலே 
கட்டப்படுகிறது; ஆகையால்‌ அது 
குட்டப்படுகிறபோது, சுத்திகள்‌ வாச்சிகள்‌ 
முதலான எந்த இருப்பு ஆயுதங்களின்‌ 
சத்தமும்‌ அதிலே  கேட்கப்படவில்லை. 
(இராஜா 67). 

ஆலயம்‌ கட்டப்படுகிற ஸ்தலத்திலே 
கூச்சலோ, கூக்குரலோ, உரத்த சத்தமோ 
கேட்கப்படவில்லை. சகலமும்‌ அமைதியாயும்‌ 
சமாதானமாயும்‌ நடைபெறுகிறது. 
இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
சமாதானத்தின்‌ தேவன்‌. அவருடைய ஆலயம்‌ 
சமாதான ஆலயம்‌. ஆகையினால்‌ 
குட்டப்படுகிறபோது, 
முதலான எந்த 
சத்தமும்‌ அதிலே கேட்கப்படவில்லை. 


மார்க்க ஆராதனையில்‌ அமைதி 


ஊழியத்திற்கு தேவையில்லாத சத்தங்களும்‌, 


2 நாளாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


ஆராவாரங்களும்‌ இடையூறாயிருக்கக்கூடாது. 
ம்‌ செய்யும்போது. சிறு சத்தம்‌ 
ஏற்பட்டால்கூட, அது நம்முடைய செவிகளில்‌ 


கட்டியெழுப்பவேண்டும்‌. 
ஆடம்பரங்கள்‌, போட்டிகள்‌, பொறாமைகள்‌, 
கோபங்கள்‌ ஆகியவை தேவனுடைய 
ஊழியத்தை தடைபண்ணும்‌. ஊழியக்காரர்கள்‌ 
தங்களுக்குள்‌ சண்டை போட்டுக்‌ 
கொண்டிருக்கும்போது, கர்த்தருடைய 
ஊழியத்தை கட்டியெழுப்புவது என்பது 
இயலாத காரியம்‌. 


கர்த்தருக்கு குட்டப்படுகிற ஆலயத்தின்‌ 
அளவுகளைப்பற்றி இந்த வசனப்பகுதியில்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. சாலொமோன்‌ ராஜா: 
கர்த்தருக்குக்‌ கட்டின ஆலயம்‌ அறுபது முழ 
நீளமும்‌, இருபது முழ அகலமும்‌, முப்பது முழ 
உயரமுமாமிுக்கிறது ஆலயமாகிய அந்த 
மாளிகை! முகப்பிலே சாலொமோன்‌ 
கட்டின மண்டபம்‌ ஆலயத்தின்‌ அகலத்திற்குச்‌ 
சரியாய்‌ இருபதுமுழ நீளமும்‌, ஆலயத்துக்கு 
முன்னே பத்துமுழ அகலமுமாயிருக்கிறது. 
(இராஜா 6:2,3). 


சரிப்புக்கூடார ள்‌. 
ணன்‌ பதன வத்தள்‌. 18 
அளவு இரண்டு மடங்கு அதிகமாயிருப்பதாக 
வேதபண்டிதர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. 
ஆலயத்திற்கு செய்யப்பட்டிருக்கிற 
ஜன்னல்களைப்பற்றி இங்கே விசேஷமாகச்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. சாலொமோன்‌. 
பார்வைக்குக்‌ குறுகிப்போகிற ஒடுக்கமான 
ஜன்னல்களை ஆலயத்திற்குச்‌ செய்விக்கிறார்‌ 
இராஜா 6:4). 





f= FTE 
TT 


தேவாலயத்தின்‌ ஜன்னல்கள்‌ உள்ளே 
அகலமாகவும்‌ வெளியே குறுகலாகவும்‌ 
இருக்கிறது. அவை பார்வைக்கு 
குறுகிப்போகிற ஒடுக்கமான ஜன்னல்கள்‌. 
நம்முடைய மனதின்‌ கண்களும்‌ ஆலயத்தின்‌ 
ஜன்னல்களைப்போல. இருக்கவேண்டும்‌. 
நம்முடைய மனது நம்மை அதிகமாய்ப்‌ 
பார்க்கவேண்டும்‌. மற்றவர்களைக்‌ 
கொஞ்சமாகப்‌ பார்க்கவேண்டும்‌. 
மற்றவர்களிடத்திலுள்ள. தப்பிதங்களை 
ஆராய்ந்து பார்க்காமல்‌, நம்மிடத்திலுள்ள. 
தப்பிதங்களையும்‌, குற்றம்‌ குறைகளையும்‌ 
கவனித்துப்‌ பார்க்கும்‌ வண்ணமாக, 
நம்முடைய மனதின்‌ கண்கள்‌ உள்ளே 
பெரியதாகவும்‌, வெளியே சிறியதாகவும்‌ 
இருக்கவேண்டும்‌. அது வெளிப்பார்வைக்கு 
குறுகிப்போகிற ஒடுக்கமான 
ஜன்னலைப்போல செயல்படவேண்டும்‌. 


தேவாலயத்தின்‌  சுற்றுக்கட்டுக்களைப்‌ 
பற்றியும்‌ இங்கே விவரிக்கப்பட்டிருக்கிறது. 
சாலொமோன்‌ தேவாலயத்தின்‌ சுவரும்‌ சந்நிதி 
ஸ்தானச்சுவருமாகிய ஆலயத்தின்‌ 
சுவர்களுக்கு அடுத்ததாய்ச்‌ 
சுற்றுக்கட்டுகளைக்‌ கட்டி அவைகளில்‌ 
அறைகளைச்‌ சுற்றிலும்‌ உண்டாக்குகிறார்‌. 
கீழே இருக்கிற சுற்றுக்கட்டு ஐந்து முழ 
அகலமும்‌, நடுவே இருக்கிறது ஆறு முழ 

மூன்றாவதாயிருக்கிறது. 


தாங்காதபடிக்கு, சாலொமோன்‌ ஆலயத்தைச்‌ 
சுற்றிலும்‌ புறம்பே ஒட்டுச்சுவர்களைக்‌. 
கட்டுவிக்கிறார்‌ (1இராஜா 6:5 6). 
சாலொமோன்‌ 

சுவர்களுக்கு 

சுற்றுக்கட்டுக்களைக்‌ கட்டி அவைகளில்‌ 
அறைகளை சுற்றிலும்‌ உண்டாக்குகிறார்‌. 
இந்த அறைகளில்‌ ஆசாரியர்கள்‌ பரிசுத்த 


ஆலயத்தின்‌ 
அடுத்ததாய்‌ 


இதற்காக ஒட்டுச்சவர்களை தனியாக 
கட்டுகிறார்‌. இந்தப்‌ பாரத்தை ஆலயத்தின்‌: 
சுவர்களில்‌ சுமத்தினால்‌, சுவர்கள்‌ 
பலவீனமாகும்‌. சீக்கிரத்தில்‌ சேதமடையும்‌. 
ஆலயத்திற்கு அழகை சேர்க்கும்போது. அது 
ஆலயத்தைப்‌ பலவீனப்படுத்திவிடக்கூடாது. 


2 நானாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


COMMENTARY 


அதுபோலவே 
அழகையும்‌, ஆடம்பரத்தையும்‌, நூதன 
காரியங்களையும்‌ சேர்த்து, சபையின்‌ 


பரிசுத்தத்தைக்‌ கெடுத்துவிடக்கூடாது. 


கர்த்தருடைய ஆலய லேவியர்கள்‌ 
தங்கி ஊழியம்‌ தத்தம்‌ அங்கே 
பரிசுத்த பணிமுட்டுக்களை பத்திரமாக 
வைத்திருப்பதற்காகவும்‌, சாலொமோன்‌ ஒரு 
சில அறைகளைக்‌ கட்டுகிறார்‌. இதுபற்றிய 
விவரமும்‌ இந்த வசனப்பகுதியில்‌ 


எழுதப்பட்டிருக்கிறது. 


நடு அறைகளுக்குப்‌ போகிற வாசற்படி 
வலதுபுறத்தில்‌ இருக்கிறது: 


அறைகளுக்கும்‌ ஏறுவார்கள்‌. 
சாலொமோன்‌ ஆலயத்தைக்‌ கட்டி, கேதுருமர 
உத்திரங்களாலும்‌ பலகைகளாலும்‌ ஆலயத்தை 
மச்சுப்பாவி முடிக்கிறார்‌. சாலொமோன்‌ 
ஐந்துமுழ உயரமான சுற்றுக்‌ கட்டுகளை 
ஆலயத்தின்மேலெங்கும்‌  கட்டுிக்கிறார்‌; 
அவைகள்‌ கேதுருமரங்களால்‌ ஆலயத்தோடே 
இணைக்கப்பட்டிருக்கிறது (1இராஜா 68-10), 


ம்முடைய சத்துருக்கள்‌ உம்முடைய 


கைக்கே கெர்ச்சித்து, தங்கள்‌ 
கொடிகளை அடையாளங்களாக 


நாட்டுகிறார்கள்‌. கோடாரிகளை ஓங்கிச்‌ 
சோலையிலே மரங்களை வெட்டுகிறவன்‌ 
பேர்பெற்றவனானான்‌. இப்பொழுதோ 
அவர்கள்‌... அதின்‌  சித்திரவேலைகள்‌ 
முழுவதையும்‌ வாச்சிகளாலும்‌ சம்மட்டிகளாலும்‌ 
'தகர்த்துப்போடுகிறார்கள்‌" (சங்‌ 74:4-6). 


“அப்பொழுது தாவீது: தேவனாகிய 
கர்த்தருடைய ஆலயம்‌ இருக்கும்‌ ஸ்தலம்‌ 
இதுவே: இஸ்ரவேல்‌ பலியிடும்‌ சர்வாங்க 
தகனபலிபீடம்‌ இருக்கும்‌ ஸ்தலமும்‌ இதுவே 


என்றார்‌” (நாளா 22:1). 


கர்த்தருடைய ஆலயம்‌ எருசலேமிலே 
கட்டப்படுகிறது. கர்த்தர்‌ எருசலேமிலே, இந்த 
ஸ்தலத்தை, தமக்கு ஆலயம்‌ கட்டும்‌ 
ஸ்தலமாக தெரிந்தெடுத்திருக்கிறார்‌. 
எருசலேம்‌ இஸ்ரவேலின்‌ ராஜரீக பட்டணம்‌. 
அது பரிசுத்த பட்டணமாகவும்‌ 
இருக்கவேண்டும்‌. 





i FTE 
TT 


சொல்லுகிறார்கள்‌. 


"அப்பொழுது அவர்‌: உன்‌ புத்திரனும்‌ 

உன்‌ ஏகசுதனும்‌ உன்‌ த 
ஈசாக்கை இப்பொழுது 
அழைத்துக்கொண்டு, மோரியா தேசத்துக்குப்‌ 
போய்‌, அங்கே நான்‌ உனக்குக்‌ குறிக்கும்‌ 
மலைகள்‌ ஒன்றின்மேல்‌ அவனைத்‌ 
'தகனபலியாகப்‌ பலியிடு என்றார்‌" 
(ஆதி 22:2). 


ஆறி 22:2 ஆவது வசனத்திற்குப்‌ 
பின்பு இந்த மலையைப்‌ பற்றி டூ 
வசனத்தில்தான்‌ கூறப்பட்டிருக்கிறது. இதன்‌ 
பின்பு இந்த மலையைப்‌ 


குறிப்பும்‌ இல்லை. ஆபிரகாம்‌ 
ஈசாக்கைப்‌ பலியிடப்‌ போனார்‌ 


இந்த மலையில்‌ எருசலேமைச்‌ 
தூதனைக்‌ கண்டார்‌ 
எண்ணித்‌ தொகையேற்றிய 
நிர்வாரணம்‌ செய்வதற்காக 
பலிபீடத்தைக்‌ கட்டி, அதில்‌ 
பலிசெலுத்துமாறு அந்தத்‌ 
தாவீதுக்குக்‌ கட்டளையிட்டார்‌ 

(சோமு 24:17 -25; 1நாளா 21:16-26). 


கர்த்தர்‌ தாவீதுக்கு தம்மை 
ஸ்தலத்தில்‌ வெளிப்படுத்தினாரோ 
ஸ்தலத்திலே 
கட்டப்படுகிறது. த 
ஸ்தலத்திலே கர்த்தர்‌ 
அக்கினியினால்‌ உத்தரவு அருளினார்‌. 


“அப்பொழுது எபூசியனாகிய 
ஒர்னானின்‌. களத்திலே கர்த்தருக்கு ஒரு 
பலிபீடத்தை உண்டாக்கும்படி, தாவீது அங்கே 
போகவேண்டுமென்று தாவீதுக்குச்‌ 
சொல்‌ என்று கர்த்தருடைய 
தூதன்‌ காத்துக்குக்‌ கட்டளையிட்டான்‌” 
ரிநாளா 2148). 


2 நாளாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


கர்த்தருக்கு ஒரு 
கட்டி, சர்வாங்க 
சமாதான பலிகளையும்‌ 
கர்த்தரைநோக்கி 


அவனுக்கு மறுஉத்தரவு 
கொடுத்ததுமல்லாமல்‌" (1நாளா 21:26) 


கு 

நினைவுகூரும்‌ வண்ணமாக, 
ஸ்தலத்திலே ஆலயம்‌ கட்டப்படுகிறது. இங்கே 
இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ பாவங்களுக்கு, 
இனிமேல்‌ வரப்போகிற காலத்திலும்‌ 
நிவாரணம்‌ உண்டாகும்‌. 


தாவீது. தத கட்டுவதற்கு இந்த 
டுத்து, தன்னுடைய 
ச இல்ல டல்‌ பணத்தைக்‌ 
கிரயத்திற்கு 
“கவனக்‌. நெல்லி 
பிரகாரம்‌, தாவீது இந்தப்‌ 
ஸ்தலத்திலே கர்த்தருக்கு 
கட்டவேண்டுமென்று 
தீர்மானம்பண்ணுகிறார்‌. 

கர்த்தருக்கு ஆலயம்‌ கட்டுவதற்காக 
தீர்மானம்பண்ணப்பட்டருக்கிற ஸ்தலம்‌. 
மோரியா என்னும்‌ மலையில்‌, எபூசியனாகிய 
ஒர்னானின்‌. களமாயிருக்கிறது. 
“பின்பு சாலொமோன்‌ எருசலேமிலே 
தன்‌ தகப்பனாகிய தாவீறுக்குக்‌ 
காண்பிக்கப்பட்ட மோரியா என்னும்‌ மலையில்‌ 
எபூசியனாகிய ஒர்னானின்‌ களம்‌ என்னும்‌ 
தாவீது குறித்துவைத்த ஸ்தலத்திலே 
கர்த்தருடைய ஆலயத்தைக்‌ 

கட்டத்துவக்கினார்‌” (2நாளா 3:1). 
எல 


கட்டத்‌ 


சாலொமோன்‌ 


எந்த 
மாதத்தில்‌, 


எந்த 


மாதம்‌ இரண்டாம்‌ 
கட்டத்தொடங்கினான்‌” 
(நாளா 3:2). 





i THEN 
TT 


மகிமையும்‌ உள்ளதாயும்‌ 


என்பதை கணக்கு 

ஆலயத்தைக்‌ கட்டுவதற்கு. 
தேவையான பொருட்களையும்‌ சாலொமோன்‌ 
சம்பாதிக்கிறார்‌ 


சாலொமோன்‌ கட்டுகிற கர்த்தருடைய 

ஐயத்தின்‌. அளவுகள்‌ எல்வளவு. 

;க்கவேண்டும்‌ என்பதும்‌ இந்த 
வனப்பகுதியில்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
"தேவனுடைய ஆலயத்தைக்‌ கட்டுகிறதற்கு, 
சாலொமோன்‌ போட்ட அஸ்திபாரமானது. 
முற்காலத்து அளவின்படியே, அறுபதுமுழ 


நீளமும்‌, இருபதுமுழ அகலமுமாயிருந்தது" 
(நோளா 3:3). 


ஆலயத்தினுடைய முகப்பு மண்டபத்தின்‌ 
உயரம்‌ 120 முழம்‌ அல்லது 180 அடி என்று 
கூறப்பட்டிருக்கிறது. ஆனால்‌ இராஜா 6:2 
ஆவது வசனத்தில்‌ 30 முழம்‌ அதாவது 
45 அடி உயரம்‌ என்று கூறப்பட்டிருக்கிறது. 
45 அடி உயரம்‌ என்பதே பொருத்தமாக 
இருக்கிறது. [இராஜா 6:8). 

தன்‌ குமாரனாகிய 


தாவீது 
சாலொமோனுக்கு தேவாலயத்தின்‌ 


பிரகாரமாகவே, சாலொமோன்‌ கர்த்தருடைய 
ஆலயத்தைக்‌ கட்டுகிறார்‌. 

சாலொமோன்‌ போட்ட 
அஸ்திபாரத்தைப்பற்றி இந்த வசனப்பகுதியில்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. 
தம்முடைய தெய்வீக 
தம்முடைய ஆலயத்தின்‌ அஸ்திபாரம்‌, எந்த 
அளவுகளில்‌ இருக்கவேண்டும்‌ என்று 
தீர்மானித்திருக்கிறார்‌. சாலொமோன்‌ அந்த. 
அளவுகளின்‌ பிரகாரமாகவே, கர்த்தருடைய 
ஆலயத்திற்கு அஸ்திபாரம்‌ போடுகிறார்‌. 


2 நாளாகமம்‌ - 


II CHRONICLES - 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தருடைய ஆலயத்தை 
அழகுபடுத்துவதற்காக பொன்னும்‌ வெள்ளியும்‌ 


மரங்களும்‌ 


ஆலயம்‌ பொன்‌ ஆபரணங்களாலும்‌, வெள்ளி 
ஆபரணங்களாலும்‌ அலங்கரிக்கப்படுகிறது. 


முகப்பு 
அகலத்தின்படியே 


நூற்றிருபதுமுழ 
சாலொமோன்‌ 


பசும்பொன்தகட்டால்‌ 
(2நாளா 3:4). 


மண்டபம்‌ ஆலயத்தினுடைய 
இருபதுமுழ நீளமும்‌, 
உயரமுமாயிருக்கிறது; 
அதின்‌ உட்புறத்தைப்‌ 
மூடுகிறார்‌ 


சாலொமோன்‌ ஆலயத்தின்‌ பெரிய 
மாளிகையை தேவதாரு: பலகைகளினால்‌ 
செய்து. பசும்பொன்னினால்‌ இழைத்து, 
அதின்மேல்‌ பேரீச்சவேலையையும்‌ சங்கிலி 
வேலையையும்‌ சித்திரிக்கிறார்‌. அவர்‌ அந்த 
மாளிகையை ரத்தினங்களால்‌ 
அலங்கரிக்கிறார்‌. 

கர்த்தருடைய ஆலயத்திலே 
பயன்படுத்தப்படும்‌ பொன்னானது பர்வாயீமின்‌ 
பொன்னாயிருக்கிறது. இது மிகவும்‌ 
சுத்தமான பொன்‌. 


சாலொமோன்‌ அந்த மாளிகையின்‌ 
உத்திரங்களையும்‌, நிலைகளையும்‌, அதின்‌ 
சுவர்களையும்‌, அதின்‌ கதவுகளையும்‌ 
பொன்தகட்டால்‌ மூடி, கொத்துவேலையால்‌ 
சுவர்களிலே கேருபீன்களைச்‌ செய்கிறார்‌ 
(நோளா 37). 


சாலொமோன்‌ கர்த்தருடைய 
ஆலயத்திலே மகாபரிசுத்தமான ஸ்தலத்தையும்‌ 
கட்டுகிறார்‌. அதின்நீளம்‌ ஆலயத்தினுடைய 
அகலத்தின்டி இருபதுமுழமும்‌, அதின்‌ 
அகலம்‌ இருபதுமுழமுமாயிருக்கிறது: 
சாலொமோன்‌ அதை அறுநூறு தாலந்து 
பசும்பொன்னினால்‌ இழைக்கிறார்‌ 
(நோளா 3:8). 

'மகா பரிசுத்தமான ஆலயம்‌” என்பது 
தேவாலயத்திற்குள்ள மகா பரிசுத்த ஸ்தலம்‌. 
இங்கு கர்த்தருடைய உடன்படிக்கைப்‌ பெட்டி 
வைக்கப்பட்டிருக்கிறது. இது சதுரமான 
அமைப்புடையது. பக்கத்திற்கு. 
மொத்தம்‌ 900. சதுரஅடி. 
பொன்தகட்டால்‌ மூடப்பட்டிருக்கிறது.. 
(இராஜா 6:20). 





i a 
TT 


கர்த்தருடைய ஆலயத்திலே ஏராளமான 
பயன்படுத்தப்படுகிறது. அந்த 
பொன்னாகவே இருக்கிறது. 
ஐம்பது பொன்‌ 
சேக்கலாயிருக்கிறது. 'பொன்தகடுகளை 
சுவற்றிலே பதிப்பதற்கு ஏராளமான ஆணிகள்‌ 
தேவைப்படும்‌. அவற்றை பதிப்பதற்கு: 
ஏராளமான வேலையாட்களும்‌ 
தேவைப்படுவார்கள்‌. சாலொமோன்‌ 
கர்த்தருடைய ஆலயத்தை நேர்த்தியாய்க்‌ 
கட்டுவதற்கு தேவையான பொன்னையும்‌ 
கொடுக்கிறார்‌. வேலைகளை நேர்த்தியாய்ச்‌ 
செய்து முடிப்பதற்குத்‌ தேவையான 
வேலையாட்களையும்‌ கொடுக்கிறார்‌. 


ஏராளமாய்‌ பிரதிஷ்டைபண்ணியிருக்கிறார்‌. 


“நான்‌ என்னாலே  இயன்றமட்டும்‌ 
என்‌ தேவனுடைய ஆலயத்துக்கென்று. 
பொன்வேலைக்கும்‌ பொன்னையும்‌ வெள்ளி 


இரும்‌: 
பதிக்கப்படத்தக்க ர்‌ 


பலவருணக்‌ கற்களையும்‌, 

றப்பெற்ற சகலவித 
ரத்தினங்களையும்‌, வெண்கற்பாளங்களையும்‌, 
கோமேதக முதலிய கற்களையும்‌ ஏராளமாகச்‌ 
சவதரித்தேன்‌" நாளா 29:2) 


யார்‌ கையில்‌ 
இருந்ததோ, அவர்கள்‌ 
கர்த்தருடைய 
பொக்கிஷத்திற்கென்று கெர்சோனியனான 
பெகியேலின்‌ கையிலே கொடுத்தார்கள்‌" 
(நாளா 29:8), சாலொமோன்‌ மேல்‌ 
அறைகளையும்‌ பொன்னினால்‌ இழைக்கிறார்‌ 
(நோளா 3:9). 


ரத்தினங்கள்‌ 
அவைகளையும்‌ 
ஆலயத்துப்‌ 


ஆ சுவர்களைப்பற்றியும்‌, 
அதன்‌ “தனத்தையும்‌ இந்த 
வசனப்பகுதியில்‌ விரிவாகச்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. சாலொமோன்‌. 
ஆலயத்துச்‌ சுவர்களின்‌ உட்புறத்தை, 
தளம்தொடங்கிச்‌ சுவர்களின்‌ மேல்மச்சுமட்டும்‌, 
கேதுருப்பலகைகளால்‌ ரூடி இப்படி 
உட்புறத்தை மரவேலையாக்கி, ஆலயத்தின்‌ 
தேவதாரி விருட்சங்களின்‌ 
தளவரிசைப்படுத்துகிறார்‌ 

(இராஜா 628). 


2 நாளாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


COMMENTARY 


சாலொமோன்‌ தளவரிசை தொடங்கிச்‌ 
சுவர்களின்‌ உயரமப்டும்‌ யத்தின்‌ 
பக்கங்களைத்‌ தொடர்ந்திருக்கிற இருபதுமுழ 
நீளமான மறைப்பையும்‌ கே துருப்பலகைகளால்‌ 
உண்டாக்கி, உட்புறத்தை மகா பரிசுத்தமான 
சந்நிதி ஸ்தானமாகக்‌ கட்டுகிறார்‌ 
அதின்‌ முன்னிருக்கிற தேவாலயமாகிய 
மாளிகை நாற்பதுமுழ நீளமாயிருக்கிறது 
இராஜா 6:1677). 


பூக்களுமான சித்திரவேலை செய்திருக்கிறது: 
பார்வைக்கு ஒரு கல்லாகிலும்‌ காணப்படாமல்‌ 
எல்லாம்‌ கேதுருமரமாயிருக்கிறது. 
இராஜா 6418). கேதுரு மரம்‌ வலுவானது. 
நீடித்து உழைக்கக்கூடியது. கேதுரு மரம்‌ 
நறுமணத்தைக்‌ கொடுக்கக்கூடியது. 


உட்புறத்தைப்பற்றியும்‌ 
இந்த னப்பகதிலல்‌ விரிவாகச்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. சாலொமோன்‌ 
ஆலயத்தின்‌ உட்புறத்தை பசும்பொன்தகட்டால்‌ 
மூடி சந்நிதி ஸ்தானத்தின்‌ மறைப்புக்கும்‌ 
பொன்‌ சங்கிலிகளைக்‌ குறுக்கே 
போட்டு, அதைப்‌ பொன்தகட்டால்‌ மூடுகிறார்‌ 
இராஜா 6:21). 


சாலொமோன்‌ இப்படி ஆலயம்‌ 
முழுவதும்‌ கட்டித்‌ தீருமட்டும்‌, அவர்‌ ஆலயம்‌ 
முழுவதையும்‌ பொன்தகட்டால்‌ மூடி, சந்நிதி 
ஸ்தானத்திற்கு முன்பாக இருக்கிற 
பலிபீடத்தை முழுவதும்‌ பொன்தகட்டால்‌. 
மூடுகிறார்‌ (இராஜா 6:22), சாலொமோன்‌ 
உள்ளும்‌ புறம்புமாயிருக்கிறு ஆலயத்துத்‌ 
தளவரிசையையும்‌ பொன்தகட்டால்‌ மூடுகிறார்‌ 
(இராஜா 6:30). 


சாலொமோன்‌ கர்த்தருடைய 
உடன்படிக்கைப்‌ பெட்டியை வைக்கிறதற்கு 
ஆலயத்துக்குள்ளே சந்நிதி ஸ்தானத்தை 
ஆயத்தப்படுத்துகிறார்‌. சந்நிதி ஸ்தானம்‌ 
இருபதுமுழ நீளமும்‌, 
அகலமும்‌,  இருபதுமுழ 
உயரமுமாயிருக்கிறது: சாலொமோன்‌ அதைப்‌ 
பசும்பொன்தகட்டால்‌ மூடுகிறார்‌; கேதுருமரப்‌ 
பலிபீடத்தையும்‌ அப்படியே  மூடுகிறார்‌ 
(இராஜா 6:19,20). 





f= THE 
TT 


சந்நிதி ஸ்தானம்‌, 
ஸ்தானம்‌" என்று 


உடன்படிக்கைப்பெட்டியை 
செய்யவுமில்லை. ற 
உடன்படிக்கைப்பெட்டியை 
மாற்றி அமைக்கவுமில்லை. 
அதே உடன்படிக்கைப்பெட்டியை சாலொமோன்‌ 
ஆலயத்திலுள்ள சந்நிதி ஸ்தானத்திலே. 
வைக்கிறார்‌ 

உடன்படிக்கைப்‌ பெட்டி கர்த்தருடைய 
பிரசன்னத்திற்கு அடையாளம்‌. இஸ்ரவேல்‌ 
ஜனத்தார்‌ கர்த்தரை 
ஆசரிப்புக்கூடாரத்திலே சந்திக்க வந்தாலும்‌, 
ஆலயத்திலே சந்திக்க வந்தாலும்‌ 
கர்த்தருடைய உடன்படிக்கைப்‌, டி 
இருக்கும்‌ இடத்தில்‌ அவருடைய பிரசன்னம்‌. 
இருக்கிறது. கர்த்தர்‌ நேற்றும்‌, இன்றும்‌ 
என்றும்‌ மாறாதவர்‌. 
சூழ்நிலைகளுக்குதக்க பிரகாரம்‌ 
மாற்றிக்கொள்கிறவரல்ல. 


இந்த வசனப்பகுதியில்‌ 
கேருபீன்களைப்பற்றியும்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. சாலொமோன்‌ 
சந்நிதி ஸ்தானத்தில்‌ ஒலிவமரங்களால்‌. 
இரண்டு கேருபீன்களைச்‌ செய்து, 
வைக்கிறா ஒவ்வொன்றும்‌ பத்துமுழ 
கப. கேருமீனுக்கு இருக்கிற 
ஒரு செட்டை ஐந்து முழமும்‌ கேருபீனின்‌ 


மற்றச்‌ செட்டை ஐந்து முழமுமாய்‌, இப்படி ஒரு 
செட்டையின்‌ கடைசிமுனை தொடங்கி மற்றச்‌ 


செட்டையின்‌ கடைசிமுனைமட்டும்‌ பத்து 
முழமாயிருக்கிறது (1இராஜா 6:23.24). 


முழமாயிருக்கிறது: இரண்டு கேருபீன்களும்‌ 
ஒரே அளவும்‌ ஒரே திட்டமுமாயிருக்கிறது. ஒரு 
கேருபீன்‌ பத்துழழ உயரமாயிருக்கிறது; 
மற்றக்‌ கேருபீனும்‌ அப்படியே இருக்கிறது 
இராஜா 6:25,26. 


2 நானாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சாலொமோன்‌ அந்தக்‌ கேருபீன்களை 
உள்‌ ஆலயத்திலே வைக்கிறார்‌; 
கேருபீன்களின்‌ செட்டைகள்‌ 
விரித்திருந்ததினால்‌, ஒரு  கேருபீனின்‌. 
செட்டை ஒருபக்கத்துச்‌ சுவரிலும்‌, மற்றக்‌ 
கேருபீனின்‌ செட்டை மறுபக்கத்துச்‌ சுவரிலும்‌ 
தொடத்தக்கதாயிருக்கிறது: ஆலயத்தின்‌ 
நடுமையத்தில்‌, அவைகளின்‌ செட்டைகள்‌ 

ஒன்றோடொன்று தொடத்தக்கதாயிருக்கிறது. 
சாலொமோன்‌ அந்தக்‌ கேருபீன்களைப்‌ 
பொன்தகப்டால்‌ மூடுகிறார்‌ 
(இராஜா 6:27,28) 


புறஜாதியார்‌ விக்கிரகங்களை 
ஆராதிக்கிறார்கள்‌. புறஜாதியார்‌ தங்கள்‌ 
தெய்வங்களுக்கு உருவங்களைக்‌ கொடுத்து, 
அவற்றை விக்கிரகங்களாக செய்து, 
அவற்றை ஆராதிக்கிறார்கள்‌. கர்த்தருடைய 
ஆலயத்தில்‌ வைக்கப்பட்டிருக்கிற கேருபீன்கள்‌ 
மலாதியாரின்‌ விக்கிரகங்களைப்‌ 
போன்றதல்ல. கேருபீன்கள்‌ இஸ்ரவேலின்‌ 
தேவனாகிய கர்த்தருக்கு பணிவிடை 
செய்கிற பரிசுத்த தூதர்கள்‌. இஸ்ரவேல்‌ 
ஜனத்தார்‌. கேருபீன்களை 
ஆராதிக்கமாட்டார்கள்‌. 
சந்நிதி 

வாசலைப்பற்றியும்‌, கு 
குதவுகளைப்பற்றியும்‌ இந்த வசனப்பகுதியில்‌ 
விவரிக்கப்பட்டிருக்கிறது. சாலொமோன்‌ 
சந்நிதி ஸ்தானத்தின்‌ வாசலுக்கு 
ஒலிவமரங்களால்‌ இரட்டைக்‌ குதவுகளைச்‌ 
செய்கிறார்‌: மேல்சட்டமும்‌ நிலைகளும்‌ 
மறைப்பின்‌ அளவில்‌ ஐந்தில்‌ ஒரு 
பங்காயிருக்கிறது (1இராஜா 6:31) 


சாலொமோன்‌ ஒலிவமரமான 
இரட்டைக்‌ கதவுகளில்‌ 
பேரீந்துகளும்‌ மலர்ந்த பூக்களுமான 
சித்திங்களைச்‌ செய்கிறார்‌. அந்தக்‌ 
கேருபீன்களிலும்‌ போரீந்துகளிலும்‌ 
பொன்பதியத்தக்கதாய்ப்‌ பொன்தகட்டால்‌ 
மூடுகிறார்‌ (1இராஜா 6:32). 


சாலொமோன்‌ இப்படி தேவாலயத்தின்‌ 
வாசலுக்கும்‌ ஒலிவமர நிலைகளைச்‌ 
செய்கிறார்‌: அது சுவர்‌ அளவில்‌ நாலத்தொரு 
பங்காமிருக்கிறது. அதின்‌ இரண்டு 
கதவுகளும்‌ தேவதாரிப்‌ பலகைகளால்‌ 
செய்யப்பட்டிருக்கிறது: ஒரு கதவுக்கு இரண்டு 
படிப்புப்‌ பலகைகளும்‌, மற்றக்‌ கதவுக்கு 
இரண்டு மடிப்புப்‌ பலகைகளும்‌ இருக்கிறது. 
இராஜா 6:33,34). 


அந்த 
கேருபீன்களும்‌ 





f= THE 
TT 


சாலொமோன்‌ 
கேருபீன்களும்‌ 


அவைகளில்‌. 


பேரீந்துகளும்‌ மலர்ந்த. 


பூக்களுமான சித்திர வேலையைச்‌ செய்கிறார்‌. 


(இராஜா 6:35) 


சாலொமோன்‌ 
உட்பிராகாரத்தை மூன்று வரிசை ri 
கற்களாலும்‌, ஒரு வரிசை கேதுருப்‌ 
பலகைகளாலும்‌ கட்டுகிறார்‌ (1இராஜா 6:36). 
உட்பிரகாரத்தில்‌ வெண்கல பலிபீடம்‌ 
வைக்கப்பட்டிருக்கிறது. ஆசாரியர்கள்‌ இந்தப்‌ 
பலிபீடத்தின்மேல்‌ சர்வாங்க தகனபலிகளை 
செலுத்தி ஊழியம்‌ செய்கிறார்கள்‌. 

ஸ்ரவேல்‌. ங்கள்‌ 
நேவாவத்திற்கள்ளே பிரவேசிக்கும்போது, 
அவர்கள்‌ வெளிப்பிரகாரத்திலிருப்பார்கள்‌. 
வெண்கல பலிபீடம்‌ உட்பிரகாரத்திலிருக்கும்‌. 
இரண்டு பிரகாரங்களுக்கும்‌ நடுவே மூன்று 
வரிசை வெட்டின சுற்களால்‌ கட்டப்பட்ட 
சிறிய சவர்‌ இருக்கிறது. மேலும்‌ ஒரு வரிசை 
அங்கே கேதுரு பலகைகளால்‌. 
குட்டப்பட்டிருக்கிறது. இந்த சுவர்‌ 
உயரமாகமிராமல்‌ தாழ்வாகமிருக்கும்‌. 
வெளிப்பிரகாரத்திலிருக்கிற ஜனங்கள்‌, 
உட்பிரகாரத்திலிருக்கிற ஆசாரியரை பார்க்க 
முடியும்‌. அவர்களோடு _ பேசமுடியும்‌ 
ஆசாரியர்கள்‌ சொல்லுவதை கேட்க முடியும்‌. 
அதற்கேற்றாற்போல்‌ இந்த சுவர்கள்‌ 
'தணிவாகயிருக்கிறது. 


சாலொமோன்‌ கர்த்தருடைய 
ஆலயத்தை கட்டி முடிக்க ஏழுவருஷமாயிற்று, 
அவர்‌ நாலாம்‌ வருஷம்‌ சீப்மாதத்திலே 
பத்ம ஆலயத்துக்கு அஸ்திபாரம்‌ 
ட்டார்‌. பதினோராம்‌ 
கும்‌ எட்டாம்‌ க 
ஆலயமுழுதும்‌ சகல சட்டதிட்டத்தின்படியே 
ஒரு பங்கும்‌ குறையாமல்‌ குட்டித்‌ தீர்ந்தது. 
(இராஜா 6:37,38). 
கர்த்தருடைய 
ஆலயம்‌. 
காரியங்களுக்கு 
அடையாளமாயிருக்கிறது. வேதபண்டிதர்கள்‌ 
சாலொமோன்‌ கட்டின்‌ 
ஆலயத்திற்கு ஞான அர்த்தங்களையும்‌, 
வியாக்கியானங்களையும்‌, தாற்பரியங்களையும்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 


2 நாளாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


சாலொமோன்‌ கட்டின தேவாலயத்திற்கு 
வேதபண்டிதர்கள்‌ நான்கு 
வியாக்கியானங்களை சொல்லுகிறார்கள்‌. 
அவற்றின்‌ விவரம்‌ வருமாறு: 
நம்முடைய 

இவேசகிறிஸ்துவே 
ஆலயமாயிருக்கிறார்‌. 

2, ஐங்கொகு விசுவாசியும்‌ ஜீலலுள்ள 
ஆலயமாயிருக்கிறோ। 

3. சுவிசேஷ சபையானது இரகசிய 
ஆலயமாயிருக்கிறது. 


4. பரலோகமே நித்திய ஆலயம்‌. 
கர்த்தருடைய ஆலயம்‌ பரலோகத்தில்‌ 
நிரந்தரமாக ஸ்தாபிக்கப்பட்டிருக்கும்‌. 


கர்த்தராகிய 
மெய்யான. 


கர்த்தராகிய 

மெய்யான 

கிறிஸ்து தாமே 

ஆலயம்‌ என்று 

“அவரோ தம்முடைய 

சரீரமாகிய வந்த்‌ குறித்துப்‌ பேசினார்‌” 
(யோவா 2:21). 


பிதாவானவர்‌ தம்முடைய 
குமாரனாகிய  இயேசுகிறிஸ்துவக்கு ஒரு 
சரீரத்தை ஆயத்தம்பண்ணினார்‌. “ ஆகையால்‌ 
அவர்‌. உலகத்தில்‌: 

பலியையும்‌  காணிக்கையையும்‌ 
விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை 
ஆயத்தம்பண்ணினீர்‌" (எபி 10:5) 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ ஜனங்களை 


தம்முடைய து ஸ்தானத்தில்‌ சந்திக்கிறார்‌. 
பிதாவாகிய 


குமாரனாகிய 


சிலாக்கியத்தைப்‌ பெற்றிருக்கிறோம்‌. 





i THE 
TT 


ஒவ்வொரு விசுவாசியும்‌ ஜீவனுள்ள 


ஆலி உங்களில்‌ வாசமாயிருக்கிறாரென்றும்‌ 
அறியாதிருக்கிறீர்களா?” கொரி 3:16). 


நம்முடைய சரீரம்‌ 
இணைக்கப்பட்டிருக்கிறது. 
சரீரமானது நீங்கள்‌ 
உங்களில்‌ தங்கியும்‌ 


நீங்கள்‌ உங்களுடையவர்களல்லவென்றும்‌ 
அறிமீர்களா?" (கொரி 69) 


தேவன்‌ தம்முடைய தெய்வீக 
சித்தத்தின்‌ பிரகாரமாக நம்மை அற்புதமாய்‌ 
சிருஷ்டித்திருக்கிறார்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
தெய்வீக கிருபையினால்‌, நம்மை 
புதுப்பிக்கவும்‌. செய்கிறார்‌. ஜீவனுள்ள 
ஆலயமாயிருக்கிற நாம்‌ கிறிஸ்துவின்மீது. 
கட்டியெழுப்பப்பட்டிருக்கிறோம்‌. நவ்‌ 
ஆலிக்குரிய ஜீலியத்திற்கு கிறிஸ்துவே 
அஸ்திபாரம்‌. ஏற்ற வேளையிலே. 
விசுவாசிகளாகிய நாம்‌ கிறிஸ்துவுக்குள்‌ 
பரிபூரணமடைவோம்‌. 


சுவிசேஷ சபையானது இரகசிய 
ஆலவமாயிருக்கிறது. சமை கர்த்தருக்குள்‌ 
சுத்த ஆலயமாக கட்டியெழுப்பப்படுகிறது. 
“அவர்மேல்‌ மாளிகை முழுவதும்‌ இசைவாய்‌ 
இணைக்கப்பட்டு, கர்த்தருக்குள்‌ பரிசுத்த. 
ஆலயமாக எழும்புகிறது" (எபே 2:21). 
பரிசுத்த ஆவியானவரின்‌ 
கிருபைகளினாலும்‌ வரங்களினாலும்‌ ஆலயம்‌ 
அழகுபடுத்தப்படுகிறது. சாலொமோன்‌ கட்டின 
தேவாலயம்‌ பொன்னாலும்‌, விலையேறப்பெற்ற 
கற்களாலும்‌ அழகுபடுத்தப்பட்டதுபோல, 
சுவிசேஷ சபை பரிசுத்த ஆவியானவரின்‌ 
கிருபைகளாலும்‌ வரங்களாலும்‌ 
அழகுபடுத்தப்பட்டு, அலங்காரமாயிருக்கிறது. 
சுவிசேஷ சபையிலே, கர்த்தரைத்‌ 
தொழுதுகொள்கிறவர்கள்‌, பரிசுத்த 
அலங்காரத்துடனே அவளைத்‌. 
தொழுதுகொள்ளவேண்டும்‌. 


2 நாளாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


COMMENTARY 


ஆசரிப்புக்கூடாரத்தை யூதர்கள்‌ 
மாத்திரமே கட்டினார்கள்‌. கர்த்தருடைய 
ஆலயத்தையோ,  யூதரோடு புறஜாதியாரும்‌ 
சேர்ந்து கட்டினார்கள்‌. அந்நியரும்‌ 
புறஜாதியாரும்‌, பரிசுத்தவான்களோடே, 
தேவனுடைய வாசஸ்தலமாக கட்டப்பட்டு 
வருகிறார்கள்‌. 


ஆகையால்‌, நீங்கள்‌ இனி 
அந்நியரும்‌ பரதேசிகளுமாயிராமல்‌, 
பரிசுத்தவான்‌களாடே ஒரே நகரத்தாரும்‌ 


ஆலியினாலே. 
வாசஸ்தலமாகக்‌ கூட்டிக்‌ 
குட்டப்பட்டுவருகிறீர்கள்‌" (எபே 2:19,22) 


தேவாலயத்தில்‌ பரிசுத்த. 
மகாபரிசுத்த ஸ்தலம்‌ என்று 
பகுதிகள்‌ உள்ளன. 
பிரகாரங்களும்‌, வெளிப்பிரகாரம்‌, 
உட்பிரகாரம்‌ என்று பிரிக்கப்பட்டிருக்கிறது. 
அதுபோலவே சபையும்‌ தரிசன சபை 
என்றும்‌, அதரிசன சபை என்றும்‌, 
இரண்டாகப்‌ பிரிக்கப்பட்டிருக்கிறது. 


தேவாலயத்தின்‌ சந்நிதி 
ஸ்தானத்திற்குள்‌ பிரவேசிக்கிற கதலைவிட 
வெளிப்பிரகாரத்திற்குள்‌ 
கதவு அகலமாகயிருக்கும்‌. 
ஸ்தானத்தில்‌ கர்த்தருடைய 
உடன்படிக்கைப்‌ பெட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. 
தேவாலயத்தில்‌ அநேகர்‌ பிரவேசித்தாலும்‌, 
ஒரு சிலர்‌ மாத்திரமே சந்நிதி 
ஸ்தானத்திற்குள்‌ பிரவேசிப்பார்கள்‌. 
இயேசுகிறிஸ்துவின்‌ சுவிசேஷத்தை அநேகர்‌ 
கேள்விப்பட்டாலும்‌, ஒரு சிலருடைய 
ஆத்துமாக்கள்‌ மாத்திரமே 
இரட்சிக்கப்படுகிறது. 
பரலோகமே நித்திய ஆலயம்‌. 
கர்த்தருடைய ஆலயம்‌ பரலோகத்தில்‌ 
ஸ்தாபிக்கப்பட்டிருக்கும்‌. 


பேர்த்தெடுக்க 
ம்‌ எந்த 

ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறதோ, 

உறுதியாக நிலைத்திருக்கும்‌. 





i= FTE 
TT 


சாலொமோன்‌ கட்டின தேவாலயத்தின்‌ 
தளவரிசை கேதுரு மரத்தால்‌ 
மூடப்பட்டிருக்கிறது. புதிய எருசலேமின்‌ 
வீதிகளெல்லாம்‌ பொன்னாயிருக்கும்‌. 


பன்னிரண்டு 
பன்னிரண்டு முத்துக்களாயிருந்தன:: 
ஒவ்வொரு வாசலும்‌ ஒவ்வொரு 
முத்தாமிருந்தது. நகரத்தின்‌ வீதி தெளிவுள்ள 

போலச்‌  சுத்தப்பொன்னாயிருந்தது” 
(வெளி 21:21). 


வாசல்களும்‌, 


பரலோகத்திலே. கேருபீன்கள்‌ 
கர்த்தருடைய மகிமையான சிங்காசனத்திற்கு 
முன்பாக, கர்த்தரை எப்போதும்‌ 
துதித்துக்கொண்டிருக்கும்‌. சாலொமோன்‌ 
கட்டின தேவாலயம்‌ ஒழுங்கும்‌ கிரமமுமாக 
கட்டப்பட்டிருக்கிறது. ஆனாலும்‌ இதில்‌ 
சில குறைகள்‌ இருக்கலாம்‌. பரலோகத்தின்‌ 
தேவாலயமோ அழகிலும்‌, பரிசுத்தத்திலும்‌, 
ஒற்றுமையிலும்‌ பரிபூரணமானது. 


சாலொமோன்‌ கட்டின தேவாலயத்தில்‌ 
கத்திகள்‌, வாச்சிகள்‌ முதலான எந்த. 
இரும்பு ஆயுதங்களின்‌ சத்தமும்‌ அதிலே 
கேட்கப்படவில்லை. பரலோகத்தில்‌ எல்லாமே 
அமைதியாகயிருக்கும்‌. கர்த்தரைத்‌ துதிக்கும்‌ 
துதியின்‌ சத்தம்‌ மாத்திரம்‌ அங்கு கேட்கும்‌. 

சாலொமோன்‌ ஆலயத்தை! 
கட்டும்போது, அது பணிதீர்ந்து கொண்டு 
வரப்பட்ட கற்களாலே கட்டப்பட்டது. 


விசுவாசிகளாகிய நாம்‌ கர்த்தருடைய 
ஆலயத்தின்‌ கற்களாகமிருக்கிறோம்‌. நாம்‌ 
பூமியிலே ஜீலிக்கிற நாட்களிலே, பரிசுத்த 
ஆவியானவர்‌ நம்மை தம்முடைய சித்தத்தின்‌ 
பிரகாரமாக உருவாக்குகிறார்‌. நாம்‌ 
பரலோகத்திற்குள்‌ பிரவேசிக்கும்போது, 
பணிதீர்ந்த கற்களாக பிரவேசிப்போம்‌. 


கேருபீன்கள்‌ 
2நானா 8:10-17 


2நானா 9:10. அவன்‌ மகா பரிசுத்தமான 
ஆலயத்திலே இரண்டு 
கேருபீன்களையும்‌ சித்திர வேலையாய்‌. 
உண்டுபண்ணினான்‌; அவைகளைப்‌ 
பொன்தகட்டால்‌ மூடினான்‌. 


2 நானாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


நோனா 3:11. அத்தக்‌ கேருபீன்களுடைய 
செட்டைகளின்‌ தீம்‌ இருபது 
முழமானது; ஒன்‌ நினுடைய ஒரு 
செட்டை ஓத்துமுழமாயிருத்து, 
ஆலயத்துச்‌. ௬வரைத்‌ தொட்டது; 
மறுசெட்டை ஓத்துமுழமாயிருத்து, 
மற்றக்‌ கேரு செட்டையைத்‌ 
தொட்டது. 


நோனா 9:12. மற்றக்‌ கேருபீனின்‌ ஒரு 
செட்டையும்‌ ஐத்துமுழமாயிருத்து, 
ஆயயத்துச்‌ சுவரைத்‌ தொட்டது; 
அதின்‌ மறுசெட்டையும்‌ 
இந்துமுழமாயிருந்து, மற்றக்‌ 
கேருபீனின்‌ செட்டையைத்‌ தொட்டது. 
கடல்‌ இப்படியே அத்தக்‌ 

செட்டைகள்‌. 
ரதா விரிவாயிருந்தது; 
அவைகள்‌ தங்கன்‌ கால்களால்‌ ஊன்றி 
தின்றது; அவைகளின்‌ முகங்கள்‌. 
ஆலயத்து உட்புறமாய்‌. 
நோக்கியிருந்தது.. 


நோனா 944. இனநீலநாலாலும்‌. 
இரத்தாம்பரநூலாலும்‌ சிவப்புநாலாலும்‌ 
மெல்லிய நூலாலும்‌ திரையையும்‌, 
அதிலே கேருபீன்களின்‌ 
உருவங்களையும்‌ உண்டுபண்ணினான்‌. 


நோனா 9:15. ஆலயத்திற்கு முன்னாக 
முப்பத்தைத்துமுழ உயரமான இரண்டு 
தூண்களையும்‌, அவைகளுடைய 
முளைகளின்‌ மேலிருக்கும்‌ ஐத்துமுழ 
உயரமான கும்பங்களையும்‌ 
உண்டாக்கி, 


2நானா 8:16. சத்திதிக்கு முன்னிருக்கச்‌ 
சங்கிலிகளையும்‌ பண்ணி, தூண்களின்‌ 
மூனைகளின்‌ மேல்‌ பற்றவைத்து, நூறு 
மாதளம்பழங்களையும்‌ பண்ணி அந்தச்‌. 
சங்கிலிகனில்‌ கோத்தான்‌. 
நோனா 307. அந்தத்‌ தூண்களை 
அவன்‌ தேவாலயத்திற்கு முன்பாக 
ஒன்றை வலதுபுறத்திலும்‌ ஒன்றை 
இடதுபுறத்திலும்‌ நாட்டி, 
'வலதூபுறமானதற்கு யாகீன்‌ என்றும்‌, 
இடதுபுறமான தற்குப்‌ போவாஸ்‌ 
என்றும்‌ பேரிட்டான்‌.. 





i FTE 
TT 


பொன்தகட்டால்‌ 
(நோளா 3:10). 


றல்‌ 

பெட்டியின்‌! ஏற்கெனவே 

கேருபீன்கள்‌ வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த 
கேருபீன்கள்‌ தங்கள்‌ செட்டைகளினால்‌, 
கிருபாசனத்தை மூடிக்கொண்டிருக்கிறது. 
உடன்படிக்கைப்‌ பெட்டியின்மீது 
இருக்கும்‌ கேருபீன்கள்‌ இரண்டுமே 
அளவில்‌ சிறியவை. 


மகாபரிசுத்த ஸ்தலத்திலே அக்கு 
இரண்டு  கேருபீன்களும்‌. அளவில்‌. 
பெரியவை. ரத்த ஸ்தலம்‌ அளவிலே. 
பெரியதாயிருந்தா சாலொமோன்‌. 
அதற்காக ம்‌ உடன்படிக்கை பெட்டியை 


பெட்டியையே 
வைக்கிறார்‌. அந்தப்‌ வெப்வினம்து இருக்கும்‌ 
இரண்டு கேருபீன்களும்‌ மாற்றப்படவில்லை. 
அவையும்‌ அப்படியே இருக்கிறது. 


இரண்டு புதிய கேருபீன்களும்‌, கர்த்தருடைய 
ஆலயத்திலே, மகாபரிசத்த ஸ்தலத்திலே 
வைக்கப்படுகிறது. விக கேருப்ன்கள்‌ 
தேவனுடைய 
மகத்துவத்திற்கும்‌ 
எப்போதும்‌ துதிக்கிறது. 

சாலொமோன்‌ புதிதாய்‌ செய்த இரண்டு 
கேருபீன்களின்‌ அளவைப்பற்றி இந்த 
வசனப்பகுதியில்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 


மறுசெட்டை அது 
மற்றக்‌ கேருபீனின்‌ செட்டையைத்‌: 
தொடுகிறது (நோளா 3:11/ 


2 நானாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


COMMENTARY 


மற்றக்‌ கேருபீனின்‌ ஒரு செட்டையும்‌ 
ஐந்துமுழமாயிருந்து, ஆலயத்துச்‌ சுவரைத்‌ 
தொடுகிறது; மறுசெட்டையும்‌ 
ஐந்துமுழமாயிருந்து, மற்றக்‌ கேருபீனின்‌ 
செட்டையைத்‌ தொடுகிறது (2நாளா 3:12). 


| இப்டியே அந்தக்‌ கேருமீன்களின்‌ 

ள்‌ இருபதுமுழ ம்ம்‌ 
செட்டையும்‌ 

நஸ்‌. நான்கு செட்ட்களன்‌ 

ம்‌ இருபது முழங்களாகும்‌. 

மகாபரிசுத்த ஸ்தலத்தின்‌ மொத்த அகலமே 

இருபது முழம்‌ (நோளா 3:8). அவைகள்‌ 

தங்கள்‌ கால்களால்‌ ஊன்றி நிற்கிறது: 

அவைகளின்‌ முகங்கள்‌ ஆவத்து உட்புறம்‌ 
நோக்கியிருக்கிறது (2நாளா 33) 


ஒவ்வொரு கேரூபினுக்கும்‌ இரண்டு 
செட்டைகள்‌ உள்ளன. நான்கு செட்டைகளும்‌ 
அந்த உள்ளறை முழுவதும்‌ பரவியிருக்கிறது. 
இராஜா 6:23) கேரூபின்கள்‌ 
பொன்தகட்டால்‌ மூடப்பட்டிருக்கிறது. 
கேருபீன்களின்‌ கால்கள்‌ நிமிர்ந்த கால்களாய்‌ 
இருந்தன. அவைகளுடைய உள்ளங்காங்கள்‌ 
கன்றுக்குட்டியின்‌ உள்ளங்கால்களுக்கு 
ஒப்பாமிருந்தன. (எசே 1:7). கேரூபின்களின்‌ 
முகங்கள்‌ ஆலயத்து உட்புறமாய்‌ 
நோக்கியிருக்கிறது. (நோளா 30-13) 


கர்த்தரை ஆராதிக்க வருகிறவர்கள்‌ 
கேருபீன்களை ஆராதிக்கக்கூடாது. 
ஆகையினால்‌ கேருபீன்கள்‌ 
உட்கார்ந்திருக்கும்‌ நிலையில்‌ 
செய்யப்படவில்லை. அவை சிங்காசனத்தில்‌ 
வீற்றிருப்பதுபோல  அமர்ந்திருக்கவில்லை. 
இரண்டு கேருபீன்களும்‌ தங்கள்‌ கால்களால்‌ 
ஊன்றி நிற்கிறது. அவற்றின்‌ முகங்கள்‌, 
கர்த்தரை ஆராதிக்க வருகிறவர்களைப்‌ 
பார்க்கவில்லை. அதற்கு பதிலாக 

அவைகளின்‌ முகங்கள்‌ ஆலயத்து உட்புறமாய்‌ 
சோக்கமிருக்கறது. கேருபீன்களும்‌ கர்த்தரை 
ஆராதிக்கிறது. 


விசுவாசிகளாகிய நாம்‌ 
தேவதூதர்களை ஆராதிப்பதில்லை. 
தேவதூதர்கள்‌ கர்த்தரோடுகூட எப்போதும்‌ 
இருப்பார்கள்‌. ஆனாலும்‌ நாம்‌ தூதர்களை 
ஆராதியாமல்‌, கர்த்தரையே ஆராதிக்கிறோம்‌. 





i FTE 
TT 


நீங்களோ. சீயோன்‌ 
மலையினிடத்திற்கும்‌, ஜீவனுள்ள தேவனுடைய 
நகரமாகி பரம எருசலேமினிடத்திற்கும்‌. 
ஆயிரம்‌ பதினாயிரமான 
தேவதூதர்களினிடத்திற்கும்‌.... வந்து 
சேர்ந்தீர்கள்‌" (எபி 12:22). 


முக்காடிட்டுக்கொள்ள 
[கொரி 11:10). 

'சேராபீன்கள்‌ 
மேலாகநின்றார்க அவர்களில்‌ 
ஒவ்வொருவனுக்கும்‌ அவ்வாறு 
செட்டைகளிருந்தன: அவனவன்‌ இரண்டு 
செட்டைகளால்‌ தன்‌ தன்‌ முகத்தை மூடி 
இரண்டு செட்டைகளால்‌ தன்‌ தன்‌ கால்களை 
மூடி... இரண்டு செட்டைகளால்‌ பறந்து" 
(ஏசா 6:2). 


அவருக்கு 


சாலொமோன்‌ 

ஸ்தவத்தற்ும்‌, 

பிரகாரத்திற்கும்‌ 

திரைச்சீலையை உண்டுபண்ணி வைக்கிறார்‌. 

சாலொமோன்‌ இளநீலநூலாலும்‌ 

இரத்தாம்பரநூலாலும்‌ சிவப்புநூலாலும்‌ 
நூலாலும்‌ திரையையும்‌, அதிலே 

கேருபீன்களின்‌ உருவங்களையும்‌ 

உண்டுபண்ணுகிறார்‌ (நாளா 344) 

திரைச்சிலையானது 

ஸ்தலத்தையும்‌, இஸ்ரவேல்‌ 

இரண்டாய்ப்‌ பிரிக்கிறது. 


மோசேயின்‌ ஆசரிப்புக்‌ கூடாரத்தில்‌ 


திரைச்சீலைகள்‌ செய்யப்பட்ட துபோலவே, 
ஆலயத்தின்‌ திரைச்சீலைகளும்‌ இளநீல 
நூலாலும்‌ இரத்தாம்பரநூலாலும்‌ சிவப்பு 
நூலாலும்‌ மெல்லிய நூலாலும்‌ 
செய்யப்பட்டிருக்கிறது. இராஜாக்களின்‌ 
முதலாம்‌ புஸ்தகத்தில்‌ திரைச்சீலைகள்‌ 
செய்யப்பட்டவை பற்றிய குறிப்பு எதுவுமில்லை. 


கர்த்தரை 
வருகிறவர்களுக்கும்‌, 
மகாபரிசுத்த ஸ்தலத்திற்கு: 
இண்ட சலவின்‌ முப்‌ இணவெல்‌ 
உண்டுபண்ணப்பட்டிருக்கிறது. பழைய 
ஏற்பாட்டுக்காலத்திலே கர்த்தரை 
க வருகிறவர்கள்‌, அவருடைய 
கிட்டிச்சேருவதற்கு 


2 நாளாகமம்‌ - 


II CHRONICLES - 


விரிவுரை 
COMMENTARY 


புதிய ஏற்பாட்டுக்காலத்திலோ, 
இயேசுகிறிஸ்துவின்‌ மரணத்தினாலே 
பிரிவினையாகிய திரைச்சீலை, இரண்டாய்க்‌ 
கிழிக்கப்பட்டிருக்கிறது. இயேசுகிறிஸ்துவின்‌ 
ம்‌, நாம்‌ கர்த்தருடைய சமுகத்திலே 
சிலாக்கியத்தைப்‌ 
நாம்‌ கர்த்தருடைய 
பார்ப்பது மாத்திரமல்ல, 
கிருபாசனத்தண்டையிலே 
தைரியமாய்‌ கிட்டிச்‌ சேரும்‌ சிலாக்கியத்தைப்‌ 
பெற்றிருக்கிறோம்‌. 
சாலொமோன்‌ கர்த்தருடைய 
ஆலயத்திற்கு முன்பாக இரண்டு தூண்களை 
உண்டாக்குகிறார்‌ சாலொமோன்‌ 
ஆ முன்னாக முப்பத்தைந்துமுழ: 
உயரமான ண்டு தூண்களையும்‌, 
அவைகளுடைய முனைகளின்‌ மேலிருக்கும்‌ 
ஐந்துமுழ உயரமான  கும்பங்களையும்‌ 
உண்டாக்குகிறார்‌ (2நாளா 315). 


சாலொமோன்‌ சந்நிதிக்கு முன்னிருக்கச்‌ 
சங்‌ யும்‌ பண்ணி, தூண்களின்‌ 
முனைகளின்‌ மேல்‌ பற்றவைத்து, 
மாதளம்பழங்களையும்‌ பண்ணி 
சங்கிலிகளில்‌ கோர்க்கிறார்‌ 


நூறு 
அந்தச்‌ 


சாலொமோன்‌ (ண்களை 
நேவாயமத்திற்ு "முன்பாக. ஒன்றை 
வலதுபுறத்திலும்‌ ஒன்றை இடதுபுறத்திலும்‌ 
அவர்‌ வலதுபுறமானதற்கு 
என்றும்‌, இடதுபுறமானதற்குப்‌ 
என்றும்‌ பேரிடுகிறார்‌ 

(நோளா 311617). 


தேவாலய 
நிறுத்துவதற்கு ஈராம்‌ 
தூண்களை செய்கிறான்‌ 
இந்தத்‌ தூண்கள்‌ தேவாலயத்திற்கும்‌, 
ஆசாரியரின்‌ மண்டபத்திற்கும்‌ நடுவிலே 
இது தேவாலயத்தின்‌ 


வாசல்‌ மண்டபத்தில்‌: 
இரண்டு வெண்கல 
(இராஜா 7:21) 





i= THE 
TT 


ஒவ்வொரு தூணும்‌ பதினெட்டு முழ 
உயரமும்‌, ஒவ்வொரு தூணின்‌ சுற்றளவு 
பன்னிரண்டு முழ நூலளவுமாயிருக்கிறது. 
அந்தத்‌ தூண்களுடைய தலைப்பில்‌. 
வைக்க, வெண்கலத்தால்‌ வார்க்கப்பட்ட 
இரண்டு கும்ஙங்களை 
உண்டாக்கப்பட்டிருக்கிறது; ஒவ்வொரு 
கும்பமும்‌ ஐந்துமுழ உயரமாயிருக்கிறது. 
தூண்களுடைய முனையின்‌ மேலுள்ள 
கும்பங்களுக்கு வலைபோன்ற பின்னல்களும்‌ 
சங்கிலிபோன்ற தொங்கல்களும்‌, ஒவ்வொரு 
கும்பத்திற்கும்‌ எவ்வேழாக இருக்கிறது. 
இராஜா 715-17). 


தலைப்பின்மேலுள்ள 
மூடும்படிக்கு, கும்பங்கள்‌ 


கும்பங்களை 
ஒவ்வொன்றிலும்‌ 


பின்னலின்மேல்‌ சுற்றிலும்‌ இரண்டு வரிசை 


செய்யப்பட்ட பின்னலுக்கு அருகே இருந்த 
இடத்தில்‌ விம்மிய இருநூறு. 
மாதளம்பழங்களின்‌ வரிசைகள்‌ சுற்றிலும்‌. 
இருக்கிறது: மற்றக்‌ கும்பத்திலும்‌ அப்படியே 
இருக்கிறது. தூண்களுடைய சிகரத்தில்‌ 
லீலி புஷ்பவேலை  செய்யப்பட்டிருந்தது. 
(இராஜா 7:18-20,22. 


ஈராம்‌ அந்தத்‌ தூண்களை தேவாலய 
மண்டபத்தில்‌ நிறுத்துகிறான்‌ ; 
வலதுபுறத்தில்‌. நிறுத்தின 
நாணுக்கு யாகீன்‌ என்றும்‌, இடதுபுறத்தில்‌ 
நிறுத்தின தூணுக்கு போவாஸ்‌ என்றும்‌: 
பேரிடுகிறான்‌ (1இராஜா 7:21). இந்தத்‌ 
தூண்களுக்கு சாலொமோன்‌. 
பேரிட்டிருக்கலேண்டும்‌ என்றும்‌ 
வேதபண்டிதர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. 
இவ்விரண்டு. தூண்களுக்கும்‌ 
கொடுக்கப்பட்டிருக்கும்‌ பெயர்‌ மிகவும்‌ 
விசேஷமானது. அது ஞானஅர்த்தமுள்ளது. 


வலதுபுறத்தில்‌ நிறுத்தப்பட்டிருக்கிற 
தூணுக்கு யாகீன்‌ என்று பெயர்‌. யாகீன்‌ 
என்னும்‌ பெயருக்கு “அவர்‌ ஸ்தாபிப்பார்‌" 
என்று பொருள்‌. |டதுபுறத்தில்‌ 
நிறுத்தப்பட்டிருக்கிற தூணுக்கு “போவாஸ்‌ 
என்று பெயர்‌. போவாஸ்‌ என்னும்‌ பெயருக்கு 


“அவரில்‌ வல்லமையுள்ளது' என்று பொருள்‌. 


வாசல்‌ 


2 நானாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


COMMENTARY 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ எகிப்து 
தேசத்திலிருந்து. விடுவிக்கப்பட்டு, 
வனாந்தரத்தின்‌ வழியாக 
பிரயாணம்பண்ணினார்கள்‌. அப்போது 
கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ ஜனத்தாரை அக்கினி 
ஸ்தம்பத்தினாலும்‌, மேகஸ்தம்பத்தினாலும்‌ 
வழிநடத்தினார்‌. தேவாலய வாசல்‌ 
ண்டபத்தில்‌ நிறுத்தப்பட்டிருக்கிற இரண்டு 
அக்கினி 
மேகஸ்தம்பத்திற்கும்‌ 
அடையாளமென்று வேதபண்டிதர்களில்‌ சிலர்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 


தேவாலயத்திலே. 
ஊழியம்‌ செய்கிற ஆசாரியரும்‌, 
ஆராதிக்க வருகிறவர்களும்‌ தேவாலய 
வாசல்‌ மண்டப வழியாக பிரவேசிக்க 
வேண்டும்‌. அவர்கள்‌ ல்‌ வெண்கல. 


தூண்கள்‌ வு லயத்திற்குள்‌ 
பிரவேசிப்பார்கள்‌. அப்போது இவ்விரண்டு 
தூண்களும்‌, ஆசாரியருக்கும்‌ ஆராதிக்கிற 
வருகிற ஜனங்களுக்கும்‌ ஆலிக்குரிய 
உபதேசம்‌ பண்ணும்‌ என்று 
வேதபண்டிதர்களில்‌ வேறு சிலர்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ ஒவ்வொருவரும்‌, 
தங்களுடைய ஆலிக்குரிய  பெலத்திற்கும்‌, 
ருக்குள்‌ 


கர்த்தருக்கு 
கர்த்தரை 


நந்திக்கடல்‌ நாம்‌ கர்த்தரை 
ஆராதிக்க வரும்போது நம்முடைய இருதயம்‌ 
கர்த்தருக்குள்‌ நிலைத்திருக்காமல்‌, 
அங்கும்‌ இங்குமாக அலைபாய்ந்து 
கொண்டிருக்கக்கூடாது. அலைபாய்கிற 
இருதயம்‌ ஒருமனப்பட வேண்டும்‌. 


ஸ்திரத்தன்மையோடு 
இனைத்திதக்க ண்டும்‌ 


நாம்‌ 

கர்த்தருடைய 

பெற்றுக்கொள்ளும்போது, 

'அலைபாயாமல்‌, 

நிலைத்திருக்கும்‌ 

பெயருக்கு 

கர்த்தர்‌ அலைபாய்கிற இருதயத்தை 
நிலைப்படுத்துகிறவர்‌" என்று பொருள்‌. 





ழ்‌ நவள 
யாய 


போவாஸ்‌” 
“கர்த்தருக்குள்‌ 
இருக்கிறது” என்று பொருள்‌. கர்த்தர்‌ 
நமக்குள்‌ கிரியை செய்கிறார்‌. நம்முடைய 
சித்தத்தையும்‌, நம்முடைய செயல்களையும்‌ 
ஆளுகை செய்கிறார்‌. தேவாலயத்திற்குள்‌ 
பிரவேசிக்கிறவர்கள்‌ “கர்த்தர்‌ கொடுக்கும்‌ 
பெலத்தினால்‌ ஆலயத்திற்குள்‌ 
பிரவேசிக்கிறேன்‌” என்று விசுவாசித்து 
நம்பிக்கையோடு பிரவேசிக்கவேண்டும்‌. 


பிள்ளைகளின்‌ 


என்னும்‌ 
நம்முடைய 


பெயருக்கு 
பெலன்‌ 


விக்க 

வாசல்மண்டபத்திலே, 

பெலத்தைப்‌ பெற்றுக்‌ 

கொள்கிறோம்‌. மேலும்‌ நம்முடைய இருதயம்‌ 
த த்தன 


பெற்றுக்கொள்கிறோம்‌. 
பிரகாரத்திலே கிருபையின்‌ வரங்களுக்காக 
காத்திருக்கவேண்டும்‌. கர்த்தர்‌ கொடுக்கும்‌ 


பைகளினால்‌ நம்முடைய ஆவிக்குரிய 
ஜீவியம்‌ பெலப்பட்டு ஸ்திரப்படவேண்டும்‌. 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 


2 நாளாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


பாபிலோனுக்கு எடுத்துக்‌ 
கொண்டுபோனார்கள்‌" (2இராஜா 2513) 


“ஒரு உயரம்‌ பதினெட்டு 
முழமாமிருந்தது: அதின்மேல்‌ அதற்கு 
மூன்றுமுழ உயரமான வெண்கலத்‌ தலைப்பும்‌ 
உண்டாமிருந்தது: குமிழிலே சுற்றிலும்‌ 

பின்னலும்‌ 

எல்லாம்‌ 

அதின்‌ பின்னலும்‌ அதைப்போல்‌ இருந்தது" 
(இராஜா 2517). 


நேபுகாத்நேச்சார்‌ 
இடித்துப்போட்ட 
சொல்லும்போது, அவன்‌ 
தூண்களை  இடித்துப்போட்டான்‌ 
அடையாளமாய்ச்‌  சொல்லப்பட்டிருக்கிறது. 
இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ கர்த்தரை விட்டு 
பின்வாங்கிப்போய்விட்டால்‌, அந்நிய 
தேசத்தார்‌, தேவாலயத்தின்‌ தூண்களை 
இடித்து கொண்டு போய்விடுவார்கள்‌. 





f= FTE 
TT 


ஆலயத்தி 
ணிழுப்டுக திவ்‌ 
இந்த. அதிகாரத்தில்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. அவை 
வெண்கலத்தினாலும்‌, பொன்னினாலும்‌ 
செய்யப்பட்டிருக்கிறது. 


வெண்கல பலிபீடம்‌ (நோளா 47) 
வெண்கல கடல்தொட்டி (நோளா 4:2-6) 
வெண்கலத்தால்‌ மூடப்பட்ட கதவுகள்‌ 
(நோளா 4:9). பலிபீடத்தில்‌ பயன்படுத்தப்படும்‌. 
பணிமுட்டுக்களும்‌ பாத்திரங்களும்‌ 
(நோளா 47048) இவையெல்லாம்‌ 
வெண்கலத்தால்‌ செய்யப்பட்டவை. 
பொன்விளக்குத்தண்டுகள்‌ 
நநோளா 497), பத்து மேஜைகள்‌ 
(நோளா 4:8), பொற்பீடம்‌ நோனா 49), 
பொன்னால்‌ செய்யப்பட்ட மற்ற பொருட்கள்‌ 
(நோளா  4:20-22), இவையெல்லாம்‌. 
பொன்னால்‌ செய்யப்பட்டவை. 


வெண்கல பணிமுட்டுகள்‌ 
நாளா 4:1-10 


நாளா கப 
இருபதுமுழதீனமும்‌ 


வெண்கலப்‌ 
பண்ணினான்‌. 


அன்றியும்‌ 


நோனா 4 
கடல்தொட்டியையும்‌ 

சக்கராகாரமான 

வினிம்புதொடங்கி மறுவினிம்புமட்டும்‌. 
பத்துமுழு அகமும்‌, ஐத்துமுழ 
உயரமும்‌, சுற்றனவு முப்பதுமுழ 
நூலளவுமாயிருத்தது. 


2 நாளாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


நானா 48. அதின்‌ கீழ்ப்புறமாய்‌ 

நிஷபங்கனின்‌ உருவங்கள்‌ ஒவ்வொரு 

முழத்திற்குப்‌ பத்து உருவமாக அத்தக்‌ 

சக்கரத்தில்‌ 

தொட்டியோடு ஒன்றாய்‌ 

வார்க்கப்பட்ட அத்த நிஷபங்களின்‌ 
இரண்டு வரிசைகள்‌ இருந்தது. 


நோனா கக்‌, பன்னிரண்டு. 
நிஷபங்கவின்மேல்‌ நின்றது; 
இவைகளில்‌ மூன்று வடக்கேயும்‌, மூண்று 
மேற்கேயும்‌, மூன்று தெற்கேயும்‌, மூன்று 
கிழக்கேயும்‌ நோக்கியிருந்தது;; 
கடல்தொட்டி அவைகளின்மேல்‌ உயர 
இருந்தது; அவைகளின்‌ 
பின்பக்கமெல்லாம்‌ உட்புறமாய்‌. 
இருத்தது. 


நோனா 45. 


அது 


அதின்‌ கனம்‌ நாலு 
விரற்கடையும்‌, அதின்‌ விளிம்பு 
பானபாத்திரத்தின்‌ வினிம்புபோலும்‌, 
லீலிபுஷ்பம்போலும்‌ இருந்தத; அது 
முவாயிரங்குடம்‌ தண்ணீர்‌ 
பிடிக்கத்தக்க தாயிரு ந்தது. 


நோனா &:6. கழுவுகிறதற்குப்‌ பத்துக்‌ 
' கொப்பரைகனையும்‌ உண்டாக்கி, 
ஐந்தை  வலதுபுறத்திலும்‌, ஐந்தை 
இடதுபுறத்திலும்‌ வைத்தான்‌; சர்வாங்க 
தகனமாகிறவைகளை அவைகளில்‌ 


அலைகுவார்கள்‌;; கடல்தொட்டியோ 
ஆசாரியர்கள்‌ தங்களைச்‌ சுத்தம்‌ 
பண்ணிக்கொள்ளுகிறதற்கு இருந்தது. 


நோனா 4:53. பத்துப்‌ பொன்‌ 
விளக்குத்தண்டுகளையும்‌, 
அவைகளுடைய  பிரமாணத்தின்படி, 
செய்வித்து, அவைகளை 
தேவாலயத்தில்‌ வலதூபுறத்திலே ஐந்தும்‌ 
இடதுபுறத்திலே ஐத்தூமாக வைத்தான்‌. 


இதானா ௮:8. பத்து மேஜைகளையும்‌ 
செய்து, அவைகளை தேவாலயத்தில்‌ 
வலதுபுறத்திலே. ஐந்தும்‌ 
இடதுபுறத்திலே ஐத்துமாக வைத்து, 
நாது பொன்‌ கலங்கனையும்‌ 





i al 
ETT 


இநானா 43. மேலும்‌ ஆசாரியரின்‌ 
பிராகாரத்தையும்‌, பெரிய 
பிரகாரத்தையும்‌ பிரகாரத்தின்‌ 
வாசல்களையும்‌ உண்டாக்கி, 
அவைகளின்‌ கதவுகளை 
வெண்கலத்தால்‌ மூடினான்‌. 


நானா 440.  கடல்தொட்டியை 
கீழ்த்திசையான வலதுபுறத்திலே 
தெற்குமுகமாக வைத்தான்‌. 


தாவீது ப்‌ 

ஆலயத்தைப்பற்றியும்‌, 
பிரகாரங்களைப்பற்றியும்‌ பல சங்கீதங்களில்‌. 
மிகவும்‌ அன்போடு சொல்லியிருக்கிறார்‌. 
கர்த்தருடைய ஆலயத்தைப்பற்றி 
நினைக்கும்போதே தாவீதின்‌ இருதயம்‌ 
மகிழ்ச்சியடைகிறது. தாவீது கர்த்தரைத்‌ 
துதித்து ஆராதிக்கும்‌ ஆராதனையின்மீது. 

பிரியமாயிருக்கிறார்‌ 
கர்த்தருடைய லயத்திலே 
உள்பிரகாரமும்‌ வெள்ளமும்‌ 
வெளிப்பிரகாரத்தில்‌ எல்லா 
பிரவேசிக்கலாம்‌. ௧: டய 
உள்பிரகாரம்‌. 

முக்கியமானதாயிருப்பதுபோல, 

வெளிப்பிரகாரமும்‌ முக்கியமானதாயிருக்கிறது. 


சாலொமோன்‌ கர்த்தருடைய 
ஆலயத்தின்‌ வெளிப்பிரகாரத்தில்‌ ஒரு 
வெண்கல பலிபீடத்தை பண்ணி வைக்கிறார்‌ 
அது இருபது முழ நீளமும்‌, பத்துமுழ 
அகலமும்‌, பத்துமுழ உயரமுமாயிருக்கிறது. 
இந்தப்‌ பலிபீடத்தின்மீது ஆசாரியர்கள்‌ எல்லா 
பலிகளையும்‌ சர்வாங்கமாக தகனிப்பார்கள்‌. 
வெண்கல  பலிபீடத்தின்மீது சர்வாங்க 
'தகனபலிகள்‌ செலுத்தப்படும்‌. 


மோசே ஆசரிப்புக்கூடாரத்திலே ஒரு 
பலிபீடத்தைக்‌ கட்டினார்‌. அது ஐந்துமுழ 
நீளமும்‌, ஐந்துமுழ அகலமும்‌, ஐந்துமுழ 
உயரமுமாயிருந்தது. சாலொமோன்‌ 

பண்ணுகிற வெண்கல பலிபீடமோ, மோசே 
கட்டின பலிபீடத்தைவிட பெரியதாயிருக்கிறது. 
இதன்‌ நீளம்‌ இருபது முழமாகவம்‌, அகலம்‌. 
இருபது முழமாகவும்‌, உயரம்‌ பத்து 
முழமாகவும்‌ இருக்கிறது. 


2 நாளாகமம்‌ - 


II CHRONICLES - 


விரிவுரை 
COMMENTARY 


இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ 
விஸ்தாரம்பண்ணியிருக்கிறார்‌. 

இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
சர்வாங்க  தகனபலிகளை 
வெண்கல பலிபீடத்தின்‌ 
அளவுகளை விஸ்தாரம்‌. 
பண்ணியிருக்கிறார்கள்‌. நாம்‌ 
கர்த்தரிடத்திலிருந்து எவ்வளவு அதிகமாகப்‌ 
பெற்றுக்கொள்கிறோமோ, அவ்வளவு 
அதிகமாக அவருக்கு கொடுக்கவேண்டும்‌. 


சாலொமோன்‌ உண்டுபண்ணின 
வெண்கல பலிபீடத்தின்‌ உயரம்‌ பத்து, 
முழமாகமிருக்கிறது.  வெளிப்பிரகாரத்திலே 
கர்த்தரை ஆராதிக்கிறவர்களுக்கு, 
பலிபீடம்‌ பிரத்தியட்சமாய்த்‌ 
வெண்கல  பலிடீடத்தின்மீது, 
தகனிக்கப்படுவதையும்‌. 
அவர்களால்‌ பார்க்க முடியும்‌. கர்த்தரை 
ஆராதிக்கிறவர்களின்‌ கண்கள்‌, சர்வாங்க 
தகனபலிகளைப்‌ பார்க்கும்போது, 
அவர்களுடைய இருதயங்கள்‌ பாவத்தின்‌ 
வருத்தத்தினால்‌ வேதனைப்பட்டு உருகும்‌. 
வெண்கல பலிபீடத்தின்மீது சர்வாங்க 
தகனபலிகள்‌ 'செலுத்தபடுப்போது 
பலிசெலுத்தப்படும்‌ 
புகைகள்‌ மேலே எழும்பும்‌. 
கர்த்தரை ஆராதிக்கிறவர்களின்‌ 
பரலோகத்தை நோக்கி 
எழும்பவேண்டும்‌. நம்முடைய இருநயத்தின்‌ 
நினைவுகளும்‌, வாஞ்சைகளும்‌ கர்த்தருக்கு 
பரிசுத்தமாமிருக்கவேண்டும்‌. அவை 
கர்த்தரை நோக்கி புறப்பட்டுப்போகவேண்டும்‌. 
அப்போதுதான்‌ நம்மால்‌ கர்த்தருடைய 
கிருபைகளையும்‌, இரக்கங்களையும்‌ 
பெற்றுக்கொள்ள முடியும்‌. 


கர்த்தர்‌ 
எல்லைகளை 
ஆகையினால்‌. 
கர்த்தருக்கு 
செலுத்தும்‌ 


கர்த்தரிடத்தில்‌ 

கர்த்தருடைய 
தியானிக்கும்போதும்‌, 
நம்முடைய கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்துவின்மீதே. நம்முடைய 
கவனத்தை செலுத்தவேண்டும்‌. நம்முடைய 
விசுவாசக்கண்களினால்‌ நாம்‌ கர்த்தரை 
நோக்கிப்‌ பார்க்கவேண்டும்‌. நம்முடைய 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்துவே நம்முடைய 
பாவங்களை மன்னிப்பதற்காக, கல்வாரி 
சிலுவைமிலே நமக்காக பதிலீடாக மரித்தார்‌. 
இயேசுகிறிஸ்துவின்‌ பலிமரணம்‌ நம்முடைய 
பாவங்களை நீக்கும்‌ கிருபாதாரபலி. 
மரணமாயிருக்கிறது. 


நாம்‌ 
ஜெபம்பண்ணும்போதும்‌, 
வார்த்தைகளைத்‌ 





i FTE 
TT 


இந்தக்‌ கடல்தொட்டியில்‌ தண்ணீர்‌ 
நிரப்பப்பட்டிருக்கும்‌. 


சாலொமோன்‌ 
குடல்தொட்டியையும்‌ வர்ப்க்கிறா்‌; 
சக்கராகாரமான  அதினுடைய ஒரு 
விளிம்புதொடங்கி மறுவிளிம்புமட்டும்‌ பத்துமுழ 
அகலமும்‌, ஐந்துமுழ உயரமும்‌, சுற்றளவு. 
முப்பதுமுழ நூலளவுமாயிருக்கிறது 
(நோளா 4:2). 


வெண்கலக்கடல்‌ 
மிகப்பெரிய பாத்திரம்‌ 
சுமார்‌ ஐந்து மீட்டர்‌ 
இந்தத்‌ தொட்டியில்‌ சுமார்‌ 500 பீப்பாய்கள்‌ 
நண்ணீர்‌ ஊற்றலாம்‌. ஆசாரியர்கள்‌ 
தங்களைச்‌ சுத்தம்பண்‌ ணுவதற்கும்‌, 
பலிபீடத்தில்‌ பலிசெலுத்தப்படும்‌ 
மிருகங்களை சுத்தம்பண்ணுவதற்கும்‌ இந்தத்‌ 
தண்ணீரை பயன்படுத்துவார்கள்‌. மேலும்‌ 

பிரகாரங்களை 
தண்ணீரை 


என்னும்‌ தொட்டி 
ன்‌ விட்டம்‌ 
அளவுள்ளது. 


இந்த 
பயன்படுத்துவார்கள்‌. 
வெண்கலக்‌ கடல்‌ என்னும்‌ தொட்டியை 
சுற்றிலும்‌ சக்கராகாரமான அதினுடைய ஒரு 
விளிம்பு தொடங்கி மறுவிளிம்புமட்டும்‌, அகலம்‌ 
பத்துமுழமும்‌, உயரம்‌ ஐந்துமுழமும்‌, சுற்றளவு 
முப்பதுமுழ நூலளவுமாயிருக்கிறது. அந்தக்‌ 
குடல்தொட்டியைச்‌ சுற்றி விளிம்புக்குக்‌ கீழே 
அதைச்‌ சுற்றிலும்‌ மொக்குகள்‌ ஒவ்வொரு 
முழத்திற்குப்‌ பத்து பத்தாகச்‌ 
செய்யப்பட்டிருக்கிறது: வார்க்கப்பட்ட அந்த 
மொக்குகளின்‌ வரிசைகள்‌ இரண்டும்‌ 
தொட்டியோடு ஒன்றாய்‌ 
வார்க்கப்பட்டிருக்கிறது ("இராஜா 7:23,24). 


வெண்கலக்கடல்‌ என்னும்‌ தொட்டி 
பன்னிரண்டு ரிஷபங்களின்‌ மேல்‌ நிற்கிறது: 
அவைகளில்‌ மூன்று வடக்கேயும்‌, மூன்று 
மேற்கேயும்‌, மூன்று தெற்கேயும்‌, மூன்று 
கிழக்கேயும்‌ நோக்கியிருக்கிறது: கடல்தொட்டி 
ரிஷபங்களின்‌ மேலாகவும்‌, அவைகளின்‌ 
பின்புறங்களெல்லாம்‌ உள்ளாகவும்‌ இருக்கிறது. 
இராஜா 7:25). 


2 நானாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


என்னும்‌ வார்த்தை 
காளைமாட்டைக்‌ குறிக்கிறது. வெண்கல. 
கடல்‌ என்னும்‌ தொட்டியில்‌ கிபியோனியர்‌ 
என்னும்‌ நிதனீமியர்‌ தண்ணீர்‌ கொண்டு 
வந்து ஊற்றுவார்கள்‌. தேவனுடைய 
ஆலயத்திற்கு தண்ணீர்‌ சுமக்கிற வேலை 
நிதனீமியருக்கு. கொடுக்கப்பட்டிருக்கிறது. 
வெண்கல கடல்‌ என்னும்‌ தொட்டியில்‌ 
தண்ணீர்‌ குறையாமல்‌, எப்போதும்‌. 
நிறைவாயிருக்குமாறு  பார்த்துக்கொள்வது 
நிதனீமியரின்‌ பணிவிடை. 


ஜனத்தாரில்‌ அநேகர்‌ 
'பொன்கன்றுக்குட்டியை 
வார்ப்பித்து, அதை தங்கள்‌ தெய்வமாக 
ஆராதித்தார்கள்‌. கன்றுக்குட்டி எகிப்தியரின்‌ 
தெய்வம்‌. வார்ப்பிக்கப்பட்ட கன்றுக்குட்டிக்கு 
ஜீவனுமில்லை, வல்லமையுமில்லை. 
ஆனால்‌ எகிப்தியரும்‌, புறஜாதியாரும்‌ 
அதைத்‌ தங்கள்‌ தெய்வமாகப்‌ பாவித்து, 
ஆராதிக்கிறார்கள்‌. 
எகிப்தியரின்‌ 
ரிஷபங்களாகிய காளைமாடுகளுக்கு, 
வல்லமையில்லை என்பதை சாலொமோன்‌ 
ராஜா இஸ்ரவேல்‌ ஜனத்தாருக்கு 
தெளிவுபடுத்த விரும்புகிறார்‌. இதற்காக அவர்‌ 
பன்னிரண்டு  ரிஷங்களை செய்து, 
ற்றின்‌ வெண்கலக்கடல்‌ என்னும்‌ 
வைக்கிறார்‌. ரிஷபங்கள்‌ 
சுமப்பதற்கு தான்‌ 
தகுதியானவை. மனுஷரை ஆசீர்வதிப்பதற்கு 
ரிஷபங்கள்‌ தகுதியற்றவை. இஸ்ரவேல்‌ 
ஜனங்கள்‌ கர்த்தரை மாத்திரமே 
ஆராதிக்கவேண்டும்‌. ரிஷபங்களை 
ஆராதிக்கக்கூடாது. 
வெண்கலக்கடல்‌ என்னும்‌ தொட்டியில்‌ 
இரண்டாயிரம்‌ குடம்‌ தண்ணீர்‌ பிடிக்கும்‌. 
அவ்வளவு தண்ணீரையும்‌ சேமிக்குமாறு, 
கடல்‌ தொட்டி கனமான வெண்கலத்தினால்‌ 
செய்யப்பட்டிருக்கிறது. அதின்‌ கனம்‌ 
நாலு விரற்கடையும்‌, அதின்‌ விளிம்பு 
பானபாத்திரத்தின்‌ விளிம்புபோலும்‌, 
லீலிபுஷ்பம்போலும்‌: இருக்கிறது 
இராஜா 7:26). 
இந்த வெண்கல கடல்‌ தொட்டியின்‌ 
அகலம்‌ 15 அடி, உயரம்‌ ஏழரை அடி, 
அதன்‌ சுற்றளவு 45 அடி ஆகும்‌. 1இராஜா 
7:24 ஆவது வசனத்தில்‌ மொக்குகளைப்‌ 
பற்றி மட்டுமே கூறப்பட்டிருக்கிறது. இந்த 
வசனப்‌ பகுதியில்‌ அதன்‌ கூடுதல்‌ விவரம்‌ 
கொடுக்கப்பட்டிருக்கிறது. 


தெய்வமான 





i= FTN 
TT 


ஆசாரியர்கள்‌ கழுவகிறதற்குப்‌ பத்துக்‌ 


தகனமாகிறவைகளை 
அலைகுவார்கள்‌; 
ஆசாரியர்கள்‌ தங்களை: 
பண்ணிக்கொள்ளுகிறதற்கு 
(நாளா 4:6). 
தேவாலயத்தின்‌ பணிவிடைக்காக 
பத்து வெண்கல ஆதாரங்கள்‌ 
செய்யப்பட்டிருக்கிறது: ஒவ்வொரு ஆதாரமும்‌ 
நாலுமுழ நீளமும்‌, நாலுமுழ அகலமும்‌, மூன்று 
முட கவாமுமா்ருக்கிறது இராஜா 7:27). 
(கல கடல்‌ என்னும்‌ தொட்டி அளவில்‌. 
மிகவும்‌ பெரியது. அது இரண்டாயிரம்‌ குடம்‌ 
தண்ணீர்‌ பிடிக்கக்கூயது. தேவாலயத்தின்‌ 


கடல்‌ 


நிலையா வைக்கப்பட்டிருக்கும்‌. 
தொட்டியிலுள்ள 


தண்ணீரை 
ஓரிடத்திலிருந்து, மற்றொரு இ 
எடுத்துச்‌ செல்ல, வெண்கல கொப்பரைகள்‌ 
உண்டாக்கப்பட்டிருக்கிறது. மொத்தம்‌ பத்து, 
வெண்கலக்‌ கொப்பரைகள்‌ 
உண்டாக்கப்பட்டிருக்கிறது: ஒவ்வொரு 
கொப்பரையும்‌ நாற்பது குடம்‌ பிடிக்கும்‌: 
நாலு முழ அகலமான ஒவ்வொரு 
கொப்பரையும்‌ அந்தப்‌ பத்து ஆதாரங்களில்‌ 
ஒவ்வொன்றின்மேலும்‌ வைக்கப்பட்டிருக்கிறது. 
ஒவ்வொரு. வெண்லக. 
ஆதாரத்தின்மேலும்‌, ஒவ்வொரு கொப்பரை 
வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆதாரங்கள்‌ 
சக்கரம்போல. 
ஓரிடத்திலிருந்து மற்றொரு 
இந்த ஆதாரத்தையும்‌, இந்த ஆதாரத்தின்மீது 
வைக்கப்பட்டிருக்கிற கொப்பரையையும்‌ 
இழுத்துச்‌ செல்ல முடியும்‌. ஒவ்வொரு 
கொப்பரையிலும்‌ நாற்பது குடம்‌ தண்ணீர்‌ 


தொட்டி 


ஆதாரங்கள்‌ உபயோகமாயிருக்கும்‌. 


2 நாளாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


சாலொமோன்‌ ராஜாவடைய கட்டளைப்‌ 
பிரகாரம்‌ ஈராம்‌, பத்து வெண்கல 
ஆதாரங்களை செய்து, அவற்றில்‌ ஐந்து 
ஆதாரங்களை ஆலயத்தின்‌ வலதுபுறத்திலும்‌, 
ஐந்து ஆதாரங்களை ஆலயத்தின்‌: 
இடதுபுறத்திலும்‌ வைக்கிறான்‌; 
கடல்தொட்டியைக்‌ கிழக்கில்‌ ஆலயத்தின்‌ 
வலதுபுறத்திலே தெற்குக்கு நேராக 
வைக்கிறான்‌ (1இராஜா 7:39) 


ஈராம்‌ சாலொமோனுடைய கட்டளைப்‌ 
பிரகாரம்‌ ஆதாரங்களில்‌ art 
வேலைப்பாடுகளை செய்து, 
அழகுபடுத்துகிறான்‌. இந்த வனப்பகுதியில்‌ 
ஆதாரங்களின்‌ வேலைப்பாட்டு விவரம்‌ 
தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. 


அந்த ஆதாரங்களின்‌ வேலைப்பாடு 
என்னவெனில்‌, அவைகளுக்குச்‌ சவுக்கைகள்‌ 
உண்டாயிருக்கிறது; சவுத்கைகளோ 
சட்டங்களின்‌ நடுவில்‌ இருக்கிறது. 
சட்டங்களுக்கு நடுவே இருக்கிற அந்தச்‌ 
சவுக்கைகளில்‌ சிங்கங்களும்‌, காளைகளும்‌, 
கேருபீன்களும்‌, சட்டங்களுக்கு மேலாக ஒரு 
திரணையும்‌, சிங்கங்களுக்கும்‌ 
காளைகளுக்கும்‌ கீழாக சாய்வான 
வேலைப்பாடுள்ள ஜலதாரைகளும்‌ அதனோடே 
இருக்கிறது (1இராஜா 7:28,29), 

ஒவ்வொரு ஆதாரத்திற்கு நாலு 
வெண்கல  உருளைகளும்‌, வெண்கலத்‌ 
தட்டுகளும்‌, அதின்‌ நாலு கோடிகளுக்கு 
அச்சுகளும்‌ இருக்கிறது: கொப்பரையின்‌ 
கீழிருக்க, அந்தக்‌ கொம்மைகள்‌ 
ஒவ்வொன்றும்‌ வார்ப்பு வேலையாக 
ஜலநாரைகளுக்கு நேராயிருக்கிறது. 
திரணைகளுக்குள்ளான அதின்‌ வாய்‌ மேலாக 
ஒருமுழம்‌ உயர்ந்திருக்கிறது: அதின்‌ வாய்‌ 
ஒன்றரைமுழ சக்கராகாரமும்‌ தட்டையுமாய்‌, 
வாய்மேல்‌ சித்திரங்களும்‌ 
அவைகளின்‌ 
விருத்தமாயிராமல்‌. 

சதுரமாயிருக்கிறது (1இராஜா 7:30,3). 


அந்த நாலு உருளைகள்‌ 
சவுக்கைகளின்‌ கீழும்‌, உருளைகளின்‌ 
அச்சுகள்‌  ஆதாரத்திலும்‌ இருக்கிறது: 
ஒவ்வொரு. உருளை ஒன்றரைமுழ 
உயரமாமிருக்கிறது. உருளைகளின்‌ வேலை 
இரதத்து உருளைகளின்‌ வேலைக்கு 
ஒத்திருக்கிறது: அவைகளின்‌ அச்சுகளும்‌, 
சக்கரங்களும்‌, வட்டங்களும்‌, கம்பிகளும்‌ 
எல்லாம்‌ வார்ப்புவேலையாயிருக்கிறது. 
(இராஜா 7:32.33). 





i= THE 
TT 


ஒவ்வொரு ஆதாரத்தினுடைய நாலு. 
கோடிகளிலும்‌, ஆதாரத்திலிருந்து புறப்படுகிற 
நாலு கொம்மைகள்‌ இருக்கிறது. ஒவ்வொரு 
ஆதாரத்தின்‌ தலைப்பிலும்‌ அரைமுழ 
உயரமான  சக்கராகாரமும்‌, ஒவ்வொரு 
ஆதாரத்தினுடைய தலைப்பின்மேலும்‌ அதிலி 
ருந்து புறப்படுகிற அதின்‌ கைப்பிடிகளும்‌: 
சவுக்கைகளும்‌ இருக்கிறது. 
(இராஜா 7:34,35). 


த்து. ப க 
கைப்பிடிகளுக்கும்‌ சவுக்கைகளுக்கும்‌ 
இருக்கிற சந்துகளிலே கேருபீன்கள்‌ 
சிங்கங்கள்‌ பேரீந்துகளுடைய சித்திரங்கள்‌ 
தீர்க்கப்பட்டிருக்கிறது. சுற்றிலும்‌ 
ஒவ்வொன்றிலும்‌, ஜலதாரைகளிலும்‌ 
இருக்கும்‌ இடங்களுக்குத்‌ தக்கதாய்ச்‌ 
செய்யப்பட்டிருக்கிறது (1இராஜா 7:36). 


செய்யப்பட்டிருக்கிறது. 
எண்ணிக்கை ஏராளம்‌. 
கொப்பரைகளில்‌ 
மாம்சத்தை ஆசாரியர்களும்‌. 
பலிசெலுத்தியவர்களும்‌ புசிப்பார்கள்‌. 
"அதினாலே, கொப்பரையிலாவது, 
பானையிலாவது, சருவத்திலாவது, 
'சட்டியிலாவது குத்துவான்‌; அந்த ஆயுதத்தில்‌ 
வருகிறதையெல்லாம்‌ ஆசாரியன்‌ 
எடுத்துக்கொள்ளுவான்‌; அப்படி அங்கே 
சீலோவிலே வருகிற இஸ்ரவேலருக்கெல்லாம்‌. 
செய்தார்கள்‌" சாமு 2:14). 


சாலொமோனுடைய கட்டளைப்‌ பிரகாரம்‌ 
ஈராம்‌ கொப்பரைகளையும்‌ சாம்பல்‌ எடுக்கிற 
கரண்டிகளையும்‌ கலங்களையும்‌ செய்கிறான்‌. 
இவ்விதமாய்‌ ஈராம்‌ கர்த்தருடைய 
ஆலயத்துக்காக ராஜாவாகிய 
சாலொமோனுக்குச்‌ செய்யவேண்டிய எல்லா. 
வேலையையும்‌ செய்து முடிக்கிறான்‌. 
இராஜா 7:40). 

'சாலொமோனுடைய கட்டளைப்‌ பிரகாரம்‌ 
ஈராம்‌ செய்த எல்லா வெண்கல வேலைகளின்‌ 
விவரமும்‌ ந்த வசனப்பகுதியில்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. அவற்றின்‌ விவரம்‌ 
வருமாறு: 


2 நாளாகமம்‌ - 


II CHRONICLES - 


விரிவுரை 
COMMENTARY 


2. இரண்டு 
முனையின்மேல்‌ தன இரண்டு 
உருண்டைக்‌ கும்பங்கள்‌ 


3. தூண்க। னயின்மேல்‌ 

இருக்கிற இரண்டு உருண்டைக்‌ 

கம்பங்களை மூடும்‌ இரண்டு 
வலைப்‌ பின்னல்கள்‌. 


4. தூண்களின்‌ மேலுள்ள இரண்டு 

உருண்டைக்‌ கம்பங்களை 
மூடும்படி 
வலைப்பின்னலுக்கும்‌ 
இரண்டு வரிசை 
மாதளம்பழங்கள்‌. ஆக இரண்டு 

வலைப்பின்னலுக்கும்‌ 

நானூறு மாதளம்பழங்கள்‌. 


5. பத்து ஆதாரங்கள்‌. 


ஒவ்வொரு 
பண்ணின 


6. ஆதாரங்களின்மேல்‌ 
பத்துக்‌ கொப்பரைகள்‌. 
7. ஒரு கடல்தொட்டி 


8. கடல்‌ தொட்டியின்‌ கீழிருக்கிற 
பன்னிரண்டு ரிஷபங்கள்‌. 


வைத்த 


9. செப்புச்சட்டிகள்‌ 
10. சாம்பல்‌ கரண்டிகள்‌ 
1. கலங்கள்‌ 


கர்த்தரின்‌ ஆலயத்துக்காக ராஜாவாகிய 
சாலொமோனுக்கு ஈராம்‌ செய்த இந்த 
எல்லாப்‌ பணிமுட்டுகளும்‌ சுத்தமான 
வெண்கலமாயிருக்கிறது. யோர்தானுக்கு 
அடுத்த சமனான பூமியிலே, சுக்கோத்துக்கும்‌ 
சர்தானுக்கும்‌ நடுவே களிமண்தரையிலே 
ராஜா இலைகளை 
இந்தச்‌ சகல. 
வெண்கலம்‌ மிகவும்‌: 
ஏராளமுமாயிருந்தபடியால்‌, சாலொமோன்‌ 
அவைகளை நிறுக்கவில்லை; அதினுடைய 
நிறை இவ்வளவென்று ஆராய்ந்து 
பார்க்கவுமில்லை (1இராஜா 7:45-47), 





i= FTE 
ETT 


ஒவ்வொரு ஆதாரத்தினுடைய நாலு 

கோடிகளிலும்‌, ஆதாரத்திலிருந்து புறப்படுகிற 

நாலு கொம்மைகள்‌ இருக்கிறது. ஒவ்வொரு 
ஆதாரத்தின்‌ தலைப்பிலும்‌ 
சக்கராகாரமும்‌, 


ருந்து புறப்படுகிற அதின்‌ கைப்பிடிகளும்‌ 
சவுக்கைகளும்‌ இருக்கிறது 
(இராஜா 7:34,35). 


* ந அவைகளிலிருக்கிற 
கைப்பிடிகளுக்கும்‌ 'சவுக்கைகளுக்கும்‌ 
இருக்கிற சந்துகளிலே. கேருபீன்கள்‌ 
சிங்கங்கள்‌ பேரீந்துகளுடைய சித்திரங்கள்‌ 
தீர்க்கப்பட்டிருக்கிறது. சுற்றிலும்‌ 
ஒவ்வொன்றிலும்‌, ஜலதாரைகளிலும்‌ 
இருக்கும்‌ இடங்களுக்குத்‌ தக்கதாய்ச்‌ 
செய்யப்பட்டிருக்கிறது (1இராஜா 7:36). 
சமாதானபலியாக செலுத்தப்படும்‌ 
மிருகங்களின்‌ மாம்சங்களை வேகவைப்பதற்கு 
வெண்கல கொப்பரைகள்‌ 
செய்யப்பட்டிருக்கிறது இவற்றின்‌ 
எண்ணிக்கை ஏராளம்‌. வெண்கல 
கொப்பரைகளில்‌ வேகவைக்கப்பட்ட 
மாம்சத்தை ஆசாரியர்களும்‌ 
பலிசெலுத்தியவர்களும்‌ புசிப்பார்கள்‌. 

“அதினாலே, கொப்பரையிலாவது, 
பானையிலாவது, சருவத்திலாவது, 
சட்டியிலாவது குத்துவான்‌: அந்த ஆயுதத்தில்‌ 
வருகிறதையெல்லாம்‌ ஆசாரியன்‌ 
எடுத்துக்கொள்ளுவான்‌: அப்பி அங்கே 
சீலோவிலே வருகிற இஸ்ரவேலருக்கெல்லாம்‌ 
செய்தார்கள்‌" சாமு 2:14). 


சாலொமோனுடைய கட்டளைப்‌ பிரகாரம்‌ 
ஈராம்‌ கொப்பரைகளையும்‌ சாம்பல்‌ எடுக்கிற 
கரண்டிகளையும்‌ கலங்களையும்‌ செய்கிறான்‌ 
இல்லிதமாய்‌. ஈராம்‌ கர்த்தருடைய 
ஆலயத்துக்காக ராஜாவாகிய 
சாலொமோனுக்குச்‌ செய்யவேண்டிய எல்லா 
வேலையையும்‌ செய்து முடிக்கிறான்‌. 
இராஜா 7:40). 


சாலொமோனுடைய கட்டளைப்‌ பிரகாரம்‌ 
ஈராம்‌ செய்த எல்லா வெண்கல வேலைகளின்‌: 
விவரமும்‌ வசனப்பகுதியில்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. அவற்றின்‌ விவரம்‌ 
வருமாறு: 


2 நானாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


COMMENTARY 


1. இரண்டு தூண்கள்‌ 


2. இரண்டு 
முனையின்மேல்‌ றன இரண்டு 
உருண்டைக்‌ கும்பங்கள்‌ 
னயின்மேல்‌ 
உருண்டைக்‌ 


இரண்டு 


3. தூண்களுடைய 
இருக்கிற இரண்டு 
கும்பங்களை மூடும்‌ 
வலைப்‌ பின்னல்கள்‌. 


4. தூண்களின்‌ மேலுள்ள இரண்டு 
உருண்டைக்‌ கும்பங்களையூடும்படி 
ஒவ்வொரு வலைப்பின்னலுக்கும்‌ 
பண்ணின இரண்டு வரிசை 
மாதளம்பழங்கள்‌. ஆக இரண்டு 
வலைப்பின்னலுக்கும்‌ நானூறு 
மாதளம்பழங்கள்‌. 

5. பத்து ஆதாரங்கள்‌. 

6. ஆதாரங்களின்மேல்‌ 
பத்துக்‌ கொப்பரைகள்‌. 


7. ஒரு கடல்தொட்டி 


8. குடல்‌ தொட்டியின்‌ கீழிருக்கிற 
பன்னிரண்டு ரிஷபங்கள்‌. 


வைத்த 


9. செப்புச்சட்டிகள்‌ 
10. சாம்பல்‌ கரண்டிகள்‌ 
ரி. கலங்கள்‌ 


கர்த்தரின்‌ ஆலயத்துக்காக ராஜாவாகிய 
சாலொமோனுக்கு ஈராம்‌ செய்த இந்த 
எல்லாப்‌. பணிமுட்டுகளும்‌ சுத்தமான 
வெண்கலமாயிருக்கிறது. யோர்தானுக்கு 
அடுத்த சமனான பூமியிலே, சுக்கோத்துக்கும்‌. 
சர்தானுக்கும்‌ நடுவே களிமண்தரையிலே 
சாலொமோன்‌ ராஜா இவைகளை 
வார்ப்பிக்கிறார்‌. இந்தச்‌ சகல. 
பணிமுட்டுகளின்‌ வெண்கலம்‌ மிகவும்‌ 
ஏராளமுமாயிருந்தபடியால்‌, சாலொமோன்‌ 


ஆராய்ந்து 
பார்க்கவுமில்லை (1இராஜா 7:45-47). 





i= FTE 
TT 


கர்த்தருடைய ஆலயத்திற்காக 
ராஜாவாகிய சாலொமோனுக்கு, ஈராம்‌ 
முதலில்‌ வெண்கல வேலைகளை செய்து 
கொடுக்கிறான்‌. அதன்‌ பின்பு 
பொன்லேலைகளை செய்கிறான்‌. 
பொன்லேலைகளை செய்து முடிக்கும்போது. 
ராஜாவாகிய சாலொமோன்‌ கர்த்தருடைய 
ஆலயத்திற்காக செய்த வேலைகளெல்லாம்‌ 
முடிவு பெறுகிறது. தேவாலயத்தின்‌ 
குதவுகளுக்குள்ளே இருப்பது எல்லாம்‌ 
பொன்னால்‌ செய்யப்பட்டிருக்கிறது. 


மகாபரிகத்த 
வைக்கப்பட்டிருக்கும்‌ 


ய்‌ செய்யப்பட்டிருக்கிறது. பொன்னால்‌ 
செய்யப்பட்ட பழைய பணிமுட்டுக்களெல்லாம்‌ 
மறுபடியும்‌ உருக்கப்பட்டு புதிதாய்‌ 
செய்யப்பட்டிருக்கிறது. 

சாலொமோன்‌ 
மாத்திரமே உண்டாக்குகிறார்‌. மோசேயின்‌ 
ஆசாரிப்புக்கூடாரத்திலும்‌ ஒரு 
பொன்பலிபீடம்‌ மாத்திரமே இருந்தது. 
சாலொமோன்‌ கட்டின தேவாலயத்திலும்‌ ஒரு 
பொன்பலிபீடம்‌ மாத்திரமே இருக்கிறது. 
கிறிஸ்துவானவர்‌ ஒருவரே என்பதற்கும்‌, 
அவருடைய  பரிந்துபேசுதலும்‌ ஒன்றே. 
என்பதற்கு இது அடையாளம்‌. 


சாலொமோன்‌ பத்து பொன்மேஜைகளை 
திற்‌ பத்து 
செய்து, அவைகளை 
வலதுபுறத்திலே ஐந்தும்‌ இடதுபுறத்திலே 
ஐந்துமாக வைத்து, நூறு பொன்‌ 
கலங்களையும்‌ பண்ணுகிறார்‌" 


(நாளா 4:8). 
க 


அடையாளமாக. 


வைக்கும்‌ பத்து 
சாலொமோன்‌ 


பொன்பலிபீடம்‌. 


கர்த்தருடைய ஆலயத்தில்‌ 
போஜனம்‌ தாராளமாய்க்‌ 
என்பதற்கு 
சமுகத்தப்பங்களை 
பொன்மேஜைகளை 
உண்டாக்கியிருக்கிறார்‌. 


2 நாளாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சாலொமோன்‌ பத்து பசும்பொன்‌. 
விளக்குத்‌ தண்டுகளை உண்டாக்குகிறார்‌ 
இராஜா 7:49). சுவிசேஷத்தின்‌ மூலமாய்‌ 
நமக்கு பரலோகத்தின்‌ வெளிச்சம்‌ 
தாராளமாய்க்‌ கிடைக்கிறது. மோசேயின்‌ 
நியாயப்பிரமாணத்தின்‌ மூலமாக நமக்கு 
வெளிப்படுத்தப்பட்ட சத்தியங்களைவிட, 
சுவிசேஷத்தின்‌ மூலமாய்‌ வெளிப்படுத்தப்பட்ட 
சத்தியம்‌ அதிகம்‌. இதற்கு அடையாளமாக, 
சாலொமோன்‌ பத்து பசும்பொன்‌. 
விளக்குத்‌ தண்டுகளை உண்டாக்குகிறார்‌ 
இராஜா 7:49). 


இவ்விதமாய்‌ ராஜாவாகிய 
சாலொமோன்‌ கர்த்தருடைய ஆலயத்துக்காகச்‌ 
செய்த வேலைகளெல்லாம்‌ முடிவு பெறுகிறது: 


அப்பொழுது சாலொமோன்‌ தன்‌ 

தகப்பனாகிய தாவீது பரிசுத்தம்பண்ணும்படி 

நேர்ந்துகொண்ட வெள்ளியையும்‌ 

பொன்னையும்‌ பணிமுட்டுகளையும்‌ 

கொண்டுவந்து, கர்த்தருடைய ஆலயத்தின்‌ 
பொக்கிஷங்களில்‌ வைக்கிறார்‌. 

கர்த்தருடைய 

கட்டுவதற்காக தாவீது ராஜா 

வெள்ளியையும்‌ ஏராளமாக சேகரித்து 

தாவீது சேகரித்து 

பொன்‌ வெள்ளியினால்‌, 

கர்த்தருடைய ஆலயத்தைக்‌ 

செலவு பண்ணப்பட்ட பொன்‌ 

தவிர, இன்னும்‌ 

மீதமாயிருக்கிற பொன்னும்‌ வெள்ளியும்‌ 

தாராளமாயிருக்கிறது. 


ஆலயத்தைக்‌ 
பொன்னையும்‌ 


கர்த்தருடைய ஆலயத்தைக்‌ கட்டி 
முடித்தாலும்‌, அதை ஒவ்வொரு வருஷமும்‌ 
பழுதுபார்த்து பராமரிக்கவேண்டும்‌. 
தேவாலயத்தில்‌. எப்போதும்‌ ஆராதனை 
நடைபெறவேண்டும்‌. தேவாலயத்தின்‌ நிர்வாக 
செலவுகளுக்கு பணம்‌ வேண்டும்‌. இதற்காக 
கர்த்தருடைய ஆலயத்தில்‌ ஒரு பொக்கிஷம்‌ 
நியமிக்கப்பட்டிருக்கிறது. தாவீது ராஜா 
பரிசுத்தம்பண்ணும்படி நேர்ந்துகொண்ட 
பொன்னையும்‌ வெள்ளியையும்‌, சாலொமோன்‌. 
கர்த்தருடைய ஆலயத்தின்‌ பொக்கிஷத்தில்‌ 
வைக்கிறார்‌. இந்தப்‌ பொக்கிஷம்‌ 
கர்த்தருடைய ஊழியத்தில்‌ 
அன்படுத்தப்படும்‌. 





f= al 
TT 


ஊழியத்திற்காக 
பரிசத்தம்பண்ணி 
அவர்களுடைய 


கர்த்தருடைய 
பெற்றோர்‌ 
நேர்ந்துகொண்டதை, 


நேர்ந்தகொண்டதை, 
அவர்களுடைய பிள்ளைகள்‌ பயபக்தியோடு 
பயன்படுத்தவேண்டும்‌. பெற்றோர்‌ ஆரம்பித்த 
ஊழியத்தை, _ அவர்களுடைய பிள்ளைகள்‌: 
தொடர்ந்து செய்யவேண்டும்‌. ஊழியம்‌ 
கர்த்தருடையது. பிள்ளைகள்‌ கர்த்தருக்கும்‌ 
உண்மையுள்ளவர்களாயிருக்கவேண்டும்‌, 

தங்கள்‌ பெற்றோருக்கும்‌. 
உண்மையுள்ளவர்களாயிருக்க வேண்டும்‌. 


குடல்தொட்‌ தண்ணீர்‌ 
எப்போதும்‌ தவக்குல்‌ நாம்‌ 
இயேசுகிறிஸ்துவினிடத்தில்‌ விசுவாசத்தோடு 
வரும்போது. அவருடைய கிருபையும்‌ 
இரக்கமும்‌ நமக்கு நிறைவாய்க்‌ கிடைக்கும்‌. 


பாவக்கறைகளையும்‌, மனச்சாட்சியையும்‌ 


சுத்தம்பண்ணுகிறது. 


"நித்திய ஆவியினாலே தம்மைத்தாமே 
பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்புக்‌ 

இரத்தம்‌ 
ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியஞ்செய்வதற்கு 
உங்கள்‌ மனச்சாட்சியைச்‌ செத்த 
கிரியைகளறச்‌ சுத்திகரிப்பது எல்வளவு. 
நிச்சயம்‌!" (எபி 9:14) 


கிறிஸ்துவானவர்‌ 
ம்ண்்கியல்‌ 
பரிசுத்தமாயிருக்கவேண்டும்‌. 
பாவங்களுக்கு நாம்‌ 
மனந்திரும்பி, நம்மை 
நம்முடைய கடமை. நம்முடைய 
பரிசுத்தமாக்கப்படவேண்டும்‌. 
இருதயத்தை. சுத்தம்பண்ணாமல்‌, 
நம்மால்‌ கர்த்தருடைய நாமத்தை 
பரிசுத்தம்பண்ண முடியாது. 


நாமும்‌ 
நம்முடைய 
உண்மையாய்‌. 
சுத்தம்பண்ணுவது, 
இருதயம்‌ 
நம்முடைய 


2 நானாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


COMMENTARY 


சமுகத்திற்கு 
தங்களுடைய 

அவர்கள்‌ 
தங்களுடைய இருதயங்களையும்‌ 
பரிசுத்தமாக்கவேண்டும்‌. 

தேவனிடத்தில்‌ சேருங்கள்‌, அப்பொழுது 

அவர்‌ உங்களிடத்தில்‌ சேருவார்‌. பாலிக! 
உங்கள்‌ கைகளைச்‌ சுத்திகரியுங்கள்‌: 
இருமனமுள்ளவர்களே, உங்கள்‌ 
இருதயங்களைப்‌ பரிசுத்தமாக்குங்கள்‌"' 
(யாக்‌ 4:8). 


கர்த்தருடைய 
அருகாமையில்‌ வருகிறவர்கள்‌ 
கைகளை சுத்திகரிக்கவேண்டும்‌. 


சாலொமோன்‌ 
உண்டுபண்ணுகிறார்‌. 
தகனமாகிறவைகளை 
அவைகளில்‌ அலகுவார்கள்‌. 
கடல்‌ தொட்டியிலே. தங்களை 
கத்தம்பண்ணிக்கொள்வார்கள்‌. ஆசாரியர்கள்‌ 
தங்களை சுத்தம்பண்ணிக்கொள்‌ வதுபோல, 
சர்வாங்க. தனமாக  செலுத்தப்படுகிற 
பலிகளையும்‌ அலசி சுத்தம்பண்ண வேண்டும்‌. 


பத்து கொப்பரைகளை 
சர்வாங்க 

லேலியர்கள்‌ 
ஆசாரியர்கள்‌ 


நம்மை சுத்தம்பண்ணும்போது, 
நம்முடைய இருதயத்திலிருக்கிற பாவமான 
சிந்தனைகள்‌ நம்மை விட்டு நீங்கவேண்டும்‌. 
இபேசுகிறிஸ்துவின்‌ இரத்தத்தினால்‌. 
நம்மைக்‌ கழுவவேண்டும்‌. நாம்‌ 
கழுவப்படவில்லையென்றால்‌, பாவமான 
சிந்தனைகளும்‌, பாவக்கறைகளும்‌ 
நமக்குள்ளே தங்கியிருக்கும்‌. அவை நம்மை 
தீட்டுப்படுத்தும்‌. 
சாலொமோன்‌ ஆசாரியரின்‌ 
பிராகாரத்தையும்‌, பெரிய பிரகாரத்தையும்‌. 
பிரகாரத்தின்‌ வாசல்களையும்‌ உண்டாக்கி, 
ன்‌ கதவுகளை வெண்கலத்தால்‌, 
(நோளா 49), வாசல்களும்‌ 
வெண்கலத்தால்‌ 
மூடப்படும்போது அவை  ஓறுதியாயும்‌ 
அழகாயும்‌ இருக்கும்‌. மோசமான சீதோஷ்ண 
நிலைகளினால்‌ அவை பாதிக்கப்படாது. 


தேவாலயத்தில்‌ ஆசாரியரின்‌ பிராகாரம்‌, 
இஸ்ரவேலில்‌ ஜனத்தாரின்‌ பிராகாரம்‌, 
புறஜாதியாரின்‌ பிராகாரம்‌ என பல 
பிராகாரங்கள்‌ உள்ளன. இவற்றிற்கெல்லாம்‌ 
வாசல்கள்‌ உண்டாக்கப்பட்டிருக்கிறது. 
ஒவ்வொரு வாசலுக்கும்‌ வெண்கலத்தால்‌ 
மூடப்பட்ட கதவுகளும்‌ செய்யப்பட்டிருக்கிறது. 





i FTE 
TT 


கர்த்தருடைய ஆலயத்திற்குள்ளே. 
ஆசாரியர்கள்‌ மாத்திரம்‌ பிரவேசிக்கக்கூடிய 
ஸ்தலங்கள்‌ உள்ளது. அந்த ஸ்தலங்களில்‌ 
உள்ள எல்லா பணிமுட்டுகளும்‌ பொன்னால்‌. 
செய்யப்பட்டிருக்கிறது. 'அவையெல்லாமே 
பரிசுத்தமான பணிமுப்டுகள்‌. நாம்‌ 
கர்த்தருக்கு அருகாமையில்‌ எல்வளவு 
அதிகமாக கிட்டிச்சேருகிறோமோ, அவ்வளவு 
அதிகமாக நாம்‌ பரிசுத்தமாயிருக்கவேண்டும்‌. 


சாலொமோன்‌ பத்துப்‌ பொன்‌. 
விளக்குத்தண்டுகளையும்‌, அவைகளுடைய 
பிரமாணத்தின்படி செய்வித்து, 
அவைகளை தேவாலயத்தில்‌ வலதுபுறத்திலே 
ந இடதுபுறத்திலே ஐந்துமாக 
(நோளா 4:7). இந்தப்‌ 
விளக்குத்தண்டுகளெல்லாம்‌. 
ஆசரிப்புக்கூடாரத்திலே என்ன வடிவத்தில்‌ 
இருந்ததோ, அதுபோலவே இப்போதும்‌ 
செய்யப்பட்டிருக்கிறது. 


பொன்‌ விளக்குத்தண்டுகளும்‌ 
பக்கர்‌ செய்யப்பட்டிருக்கிறது. 
மோசேயின்‌ ஆசரிப்ுக்‌ ன்‌ 
விளக்குத்தண்டுகள்‌ இருந்தன. இந்த பத்‌, 
பொன்‌ விளக்குந்தண்டுகளும்‌ தேவாலயத்தில்‌. 
வலதுபுறத்திலே ஐந்தும்‌ துபுறத்திலே. 
ஐந்துமாக வைக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு 
விளக்குத்தண்டும்‌ ஒவ்வொரு பொன்‌ 
மேஜையின்மீது வைக்கப்பட்டிருக்கிறது. 
இராஜா 7:48-51, நாளா 4:7-8), 


கர்த்தருடைய வார்த்தையே நமக்கு 
விளக்காகவும்‌, வெளிச்சமாகவும்‌ இருக்கிறது. 
கர்த்தருடைய வார்த்தை நமக்கு இருளிலே 
வெளிச்சத்தைக்‌ கொடுக்கும்‌. மோசேயின்‌ 
காலத்தில்‌,  ஆசாரிப்புக்கூடாரத்திலே ஒரே 

பொன்விளக்குத்தண்டு மாத்திரமே 


மோசேயின்‌ காலத்தில்‌ பஞ்சாகமம்‌ 
புஸ்தகம்‌ மாத்திரமே அவர்களுக்கு இருந்தது. 
காலம்‌ செல்ல செல்ல கர்த்தருடைய 
ஜனத்திற்கு, மேலும்‌ பல. 
ங்கள்‌ கொடுக்கப்பட்டிருக்கிறது. 

ன்‌ எண்ணிக்கை. 

ஆகமங்களின்‌ 

அதிகரித்திருப்பதற்கு 

கர்த்தருடைய வெளிப்பாடு 


2 நாளாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


COMMENTARY 


பொன்விளக்குத்தண்டுகள்‌ சபைகளைக்‌ 
குறிக்கிறது. நீ கண்ட 
குத்துவிளக்குகளும்‌ ஏழு சபைகளாம்‌” (வெளி 
1:20). மோசே ஆரரிப்புக்கூடாரத்திலே ஒரே 
ஒரு. பொன்விளக்குத்தண்டை மாத்திரமே 
வைத்தார்‌. மோசே யூதருடைய சபை 
என்று ஒரே ஒரு சபையை மாத்திரமே 
ஸ்தாபித்தார்‌. 
புதிய ஏற்பாட்டுக்காலத்தில்‌, 
இயேசுகிறிஸ்துவின்‌ சுவிசேஷ சபைகள்‌ 
ஸ்தாபிக்கப்பட்டிுக்கிறது. சபைகளின்‌ 
விசுவாசிகளின்‌ 
விருத்தியடைந்திருக்கிறது. 
பிள்ளைகளின்‌ 
சபைகளின்‌ 


எண்ணிக்கையும்‌ பலுகிப்பெருகியிருக்கிறது 


மேறைகளை 
செய்கிறார்‌ 4:8). இந்த 
மேஜையின்மீது, சமுகத்தப்பங்களை 
வைப்பார்கள்‌ (2நாளா 419). சாலொமோன்‌ 
பத்து மேஜகளோடு நூறு கலங்களையும்‌ 
பண்ணுகிறார்‌. சாலொமோன்‌ இவற்றை 
தவிர ஒரு பொற்பீடத்தையும்‌ பண்ணுகிறார்‌. 
இந்தப்‌ பீடத்தின்மீது. தூபபலிகளை 
செலுத்துவார்கள்‌. 

சாலொமோன்‌ செய்த வெண்கல. 
உருக்கு வேலைகளின்‌ விவரம்‌ வருமாறு: 


சாலொமோன்‌ பத்து 
(நாளா 


1. செப்புச்சட்டிகள்‌ 


2. சாம்பலெடுக்கிற 
(2நாளா 41176) 


கரண்டிகள்‌ 


கலங்கள்‌ 

இரண்டு தூண்கள்‌ (2நாளா 34547) 
ரண்டு கும்பங்கள்‌ (2நாளா 4:12) 

குமிழ்கள்‌ 

இரண்டு வலைப்பின்னல்கள்‌ 


குமிழ்களான இரண்டு கும்பங்கள்‌. 
(நாளா 4:13) 


நானூறு மாதளம்பழங்கள்‌. 


10. பத்துக்‌ கொப்பரைகளும்‌, 
ஆதாரங்களும்‌ (2நாளா 4:14) 





i THE 
TT 


ர. ஒரு கடல்தொட்டி (2நாளா 4:15) 
12. பன்னிரண்டு ரிஷபங்கள்‌ 

13. பல செப்புச்சட்டிகள்‌ (நாளா 4:16) 
14. முள்துறடுகள்‌ 


15. பலிசெலுத்துவதற்குப்‌ க 
பயன்படுத்தப்படும்‌ பல பணிமுட்டுகள்‌ 


16. வெண்கலப்பலிபீடம்‌ (நோளா 4:1) 


பொன்‌ பணிமுட்டுகன்‌ 
2நானர 4:11-22. 


நானா டப்ப 
செப்புச்சட்டிகளையும்‌, 
சாம்பலெடுக்கிற. கரண்டிகளையும்‌, 
கலங்களையும்‌ செய்தான்‌; 
இவ்விதமாய்‌ கர்த்தருடைய 
ஆலயத்திற்காக. ராஜாவாகிய 
சாலொமோனுக்குச்‌ செய்யவேண்டிய 
வேலையைச்‌ செய்துமுடி.த்தான்‌. 


சராம்‌ 


சராம்‌ 


நோனா 4:12. அவைகள்‌ என்னவெனில்‌, 
இரண்டு தூண்களும்‌, இரண்டு 
தூண்களுடைய முனையின்மேலிருக்கிற 
கும்பங்களும்‌, குமிழ்களும்‌, 
தூண்களுடைய முனையின்‌ மேலிருக்கிற 
குமிழ்களான இரண்டு கும்பங்களை 
மூடுகிறதற்கு இரண்டு 
வலைப்பின்னல்களும்‌, 


நானா ௧:18. தூண்களின்மேலுன்ன 
குமிழ்களான இரண்டு கும்பங்களை 
மூடுகிறதற்கு, ஒவ்வொரு 
வலைப்பின்னலின்‌ இரண்டு வரிசை 
மாதனம்பழங்களாக, இரண்டு 
வலைப்பின்னலிலுமிருக்கிற நானூறு 
மாதனம்பழங்களூமே.. 
நோனா கபக்‌. 

ஆதாரங்களின்‌ 

கொப்பரைகனையும்‌, 


ஆதாரங்களையும்‌, 
மேலிருக்கும்‌. 


நானா 4:15. ஒரு கடல்தொட்டியையும்‌, 
அதின்‌ கீழிருக்கும்‌ பன்னிரண்டு. 
ரிஷபங்களையும்‌, 


2 நானாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


நோனா 4:16. 
சாம்பல்‌: 
முன்தூறடுகள்‌ 
யணிமுட்டுகளையும்‌, ஈராம்‌௮பி. 
ராஜாவாகிய சாலொமோனுக்குக்‌ 
கர்த்தரின்‌ ஆலயத்திற்காக ௬த்தமான 
வெண்கலத்தால்‌ பண்ணினான்‌. 


செய்புச்சட்டிகளையும்‌, 
கரண்டிகளையும்‌, 
முதலான 


நோனா 4:37. யோர்தானுக்கடுத்த 
சமனான பூமியில்‌ கக்கோத்திற்கும்‌ 
சரேத்தாவுக்கும்‌ நடுவே களிமண்‌ 
தரையிலே. ராஜா அவைகளை 
வார்ப்பித்தான்‌. 


நானா 418. இந்தப்‌ 
பணிமுட்டுகனையெல்லாம்‌ 
சாலொமோன்‌ வெகு ஏரானமாய்‌ உண்டு. 
பண்ணினான்‌; வெண்கலத்தின்‌ திறை 
தொகைக்கு அடங்காததாயிருந்தது. 


நோனா. 49. தேவனுடைய 
ஆலயத்துக்கு வேண்டிய சகல 
பணிமுட்டுகளையும்‌; 

பொற்பீடத்தையும்‌, சமுகத்தப்பங்களை 
வைக்கும்‌ மேஜைகளையும்‌, 


நோனா 40. முறையின்படியே 
சந்நிதிக்கு முன்பாக வினக்குக்‌. 
கொளுத்துகிறதற்குப்‌. பசும்பொன்‌ 
வினக்குத்தண்டுகனையும்‌, அவைகளின்‌ 
வினக்குகனையும்‌, 


நோனா 4:81. சுத்த தங்கத்தினால்‌ 
செய்த பூக்களையும்‌, விளக்குகளையும்‌, 
கத்தரிகளையும்‌, 


2நானா 4௨௨. பசும்பொன்‌ 
கத்திகளையும்‌, கலங்களையும்‌, 
கலயங்களையும்‌, தாபகலசங்களையும்‌ 
சாலொமோன்‌ பண்ணினான்‌; மகா 
பரிசுத்த ஸ்தலத்தின்‌ உட்கதவுகளும்‌, 
ஆலயமாகிய வீட்டின்‌ கதவுகளும்‌, 
ஆலயத்தின்‌ வாசல்‌ கதவுகளும்‌ எல்லாம்‌ 
பொன்னாயிருந்தது. 





ழ்‌ ளன 
யாய 


கர்த்தருடைய ஆலயத்திலே வெண்கல. 
பணிமுட்டுகளும்‌,  பொன்பணிறுட்டுகளும்‌ 
செய்யப்படுகிறது. ஈராம்‌ செப்புச்சட்டிகளையும்‌, 
சாம்பலெடுக்கிற 
கலங்களையும்‌ செய்கிறான்‌; 
ஈராம்‌ கர்த்தருடைய 
ராஜாவாகிய 
செய்யவேண்டிய 
செய்துமுடிக்கிறான்‌ 
தீருவின்‌ ராஜாவாகிய 
“ராம்‌ அபி" (நோளா 416 
அழைக்கப்படுகிறான்‌. ந்தப்‌ பெயர்‌ 
ஈராமின்‌ பட்டப்பெயராகமிருக்கலாம்‌. “ஈராம்‌. 
அபி” என்னும்‌ பெயருக்கு, “என்னுடைய 
தகப்பனாகிய ஈராம்‌ அபி" என்று பொருள்‌. 
ஈராம்‌ வெண்கல வேலைகளுக்கும்‌, இரும்பு 
வேலைகளுக்கும்‌, பொன்‌ வேலைகளுக்கும்‌. 
தகப்பனாமிருக்கிறான்‌. 


சாலொமோனுக்குச்‌ 
வேலையைச்‌ 
(நாளா 4111). 


ஈரம்‌ 
என்று 


சாலொமோன்‌ டைய 
ஆலயத்திற்குத்‌ தேவையான ண்மை 
வெகு ஏராளமாய்‌ உண்டுபண்ணுகிறார்‌. 
வெண்கலத்தின்‌ நிறை தொகைக்கு. 
அடங்காததாயிருக்கிறது (2நாளா 4:18). சில 

ட்டுகள்‌ பழசாய்ப்போனால்‌ அல்லது 
தேய்ந்துபோனால்‌ அல்லது உடைந்துபோனால்‌, 
வேறே புதிய பணிமுட்டுகளை 
பயன்படுத்திக்கொள்ளும்‌ வண்ணமாக, 
சாலொமோன்‌ அவற்றை வெகு ஏராளமாய்‌ 
உண்டுபண்ணியிருக்கிறார்‌. 

சாலொமோன்‌ செய்த 
வேலைகளின்‌ விவரம்‌ வருமாறு : 


1, சகல பணிமுட்டுகள்‌ 
2. பொற்பீடம்‌ 


பொன்‌ 


3. சமுகத்தப்பங்களை 
கள்‌ (நோளா 
1இராஜா 7:48) 
4. பத்து பசும்பொன்‌ விளக்குத்தண்டுகள்‌. 
(நோளா 4:20) 


வைக்கும்‌ 
4:19; 


5. அவைகளின்‌ 
(நாளா 4:20-21) 


விளக்குகள்‌. 


6. விளக்குகளின்‌ பூக்கள்‌. (நாளா 4:21) 


2 நானாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


7. கத்தரிகள்‌ (நோளா 4:22) 
5. கத்தி 
9. கலங்கள்‌ (2நாளா 4:22; 2நாளா 4:8) 


10. கலயங்கள்‌ 
1இராஜா 7:30) 


ர. தூபகலசங்கள்‌ (நாளா 4:22) 
12. ஆலயத்தின்‌ கதவுகள்‌. 


13. மகா... பரிகத்த 
உட்கதவுகள்‌, 


(நோளா 4:22; 


ஸ்தலத்தின்‌ 


14. சுவர்களும்‌, கூரைகளும்‌ (2நாளா 3:5) 
15. உள்‌ அலங்காரங்கள்‌(நாளா 3:5- 7) 


16. மகா பரிசுத்தஸ்தலத்தின்‌ ஆணிகள்‌ 
(நோளா 3:9) 


17. மேலறைகள்‌ (2நாளா 3:9) 


18. கேரூபின்கள்‌ (2நாளா 310-13) 
பொன்‌ 


19. விளக்குத்தண்டுகளுக்கு 
மேஜைகள்‌ (2நாளா 417-8) 


20. தூபபீடம்‌ இராஜா 7:48) 
21. முளைகள்‌ (இராஜா 7:50) 


“இந்தப்‌ பணிமுட்டுகளையெல்லாம்‌ 
சாலொமோன்‌ வெகு ஏராளமாய்‌ உண்டு 
பண்ணினான்‌" (நாளா 4:18) என்று 
சொல்லப்பட்டிருந்தாலும்‌, நோளா 4211-17. 
ஆகிய வசனங்களில்‌ சொல்லப்பட்டிருக்கும்‌. 
பணிமுட்டுகள்‌ ஈராம்‌ செய்தவையாகும்‌. 
ஆனால்‌ இங்கு அவற்றைச்‌ சாலொமோன்‌ 
செய்ததாகக்‌ கூறப்பட்டிருக்கிறது. 
சாலொமோன்‌  ஈராமையும்‌, அவனுடைய 
மனுஷரையும்‌ வேலைக்கு. 
அமர்த்தியிருக்கிறான்‌. ஆகையினால்‌ 
இவற்றைச்‌ சாலொமோன்‌ உண்டுபண்ணினார்‌ 
என்று கூறுவதில்‌ தவறில்லை. 





i THE 
TT 


II CHRONICLES 


சாலொமோன்‌ 

ஆஃயத்திற்காக 
வேலைகளையெல்லாம்‌. 
முடித்திருக்கிறார்‌. கர்த்தருக்காக 
பரிசுத்தம்பண்ணப்பட்ட எல்லா 
பொருட்களையும்‌ சாலொமோன்‌ தேவனுடைய 
ஆலயத்தின்‌ பொக்கிஷங்களில்‌ வைக்கிறார்‌ 
(நோளா 5:1), 


கர்த்தருடைய 
வேண்டிய 
செய்து 


செய்ய 


பிரசன்னத்திற்கு 

மகாபரிசுத்த 
வைக்கப்படுகிறது. 
கர்த்தருடைய மகிமை 
ஆலயத்தை நிரப்புகிறது. 
அவருடைய மகிமைக்கு அடையாளமாக, 
தேவாலயம்‌ மேகத்தினால்‌ நிறையப்படுகிறது. 
(நோளா 50144) 


கர்த்தருடைய 
அடையாளமான 
ஸ்தலத்திலே 
(நோளா  5:2-10). 
தேவனுடைய 


பெட்டி 


தேவனுடைய பெட்டி. 
நாணா 5:1-10 


நானா ம. கர்த்தருடைய 
ஆலயத்துக்காகச்‌ சாலொமோன்‌ செய்த 
வேலையெல்லாம்‌ முடித்தபோது, 
காலொமோன்‌ தன்‌ தகப்பனாகிய 
தாவீது பரிசுத்தம்பண்ணும்படி. 
நேர்ந்தவைகளைக்‌: கொண்டுவந்து, 
வெள்ளியையும்‌, பொன்னையும்‌, ௪௧ல்‌ 
பணிமுட்டுகளையும்‌, தேவனுடைய 
ஆலயத்தின்‌ பொக்கிஷங்களில்‌ 
வைத்தான்‌. 

நானா 5:2. பின்பு அல்‌ 
உடன்படிக்கைப்‌ பெட்டியைச்‌. யான்‌ 
என்னும்‌ தாவீதின்‌ நகரத்திலிருந்து 
கொண்டுவரும்படி. சாலொமோன்‌. 
இஸ்ரவேலின்‌ மூப்பரையும்‌, கோத்திரப்‌: 
மிரபுக்களாகிய இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ 
வம்சத்‌. தலைவர்‌ எல்லாரையும்‌ 
எருசலேமிலே கூடிவரச்‌ செய்தான்‌. 


2நானா ௧௨. 

இஸ்ரவேலர்‌ எல்லாரும்‌ 
மாதத்தின்‌ பண்டி 
ராஜாவினிடத்தில்‌ கூடிவத்தார்கள்‌.. 


அப்படியே 
ஏழாம்‌. 
குயிலே. 


2 நானாகமம்‌ - விரிவுரை 
- COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ந:4. இஸ்ரவேலின்‌ மூப்பர்‌ 
வந்தபின்பு லேவியர்‌ 
பெட்டியை எடுத்து, 


நோனா 55. பெட்டியையும்‌, ஆசரிப்புக்‌ 
கூடாரத்தையும்‌, கூடாரத்திலிருக்கிற 
பரிசுத்த பணிமுட்டுகளையும்‌ 
கொண்டுவத்தார்கள்‌; அவைகளைக்‌ 
கொண்டுவந்தவர்கள்‌. லேவியரான 
ஆசாரியரே. 


நோனா. 5:8. ராஜாவாகிய 
சாலொமோனும்‌, அவனோடே கூடின 
இஸ்ரவேல்‌ சபையார்‌ அணைவரும்‌, 
பெட்டிக்கு முன்பாக எண்ணிக்கைக்கும்‌ 
தொகைக்கும்‌ அடங்காத ஏரானமான 
ஆடுமாடுகளைப்‌ யலி 
யிட்டார்கன்‌. 


நானா 54. 
கர்த்தருடைய 
பெட்டியை, 
சத்நிதியாகிய 
ஸ்தலத்திலே, 
செட்டைகளுக்குக்‌ 
கொண்டுவந்து வைத்தார்கள்‌. 


அப்படியே ஆசாரியர்‌ 
உடன்படிக்கைப்‌ 
ஆலயத்தின்‌ 

மகா பரிசுத்தமான. 
கேருபீன்களுடைய 
கீழாகக்‌ 


2நானா 5:8. கேருபீன்கள்‌, 
பெட்டியிருக்கும்‌ ஸ்தானத்தின்மேல்‌, 
தங்கள்‌ இரண்டிரண்டு செட்டைகளை: 
விரித்து உயர இருந்து பெட்டியையும்‌ 
அதின்‌ தண்டுகளையும்‌ 
மூடிக்கொண்டிருந்தது.. 


சத்திதிஸ்தலத்திற்கு. 
காணப்படத்தக்கதாய்‌ 
தண்டுகளை இழுத்தார்கள்‌; புறம்பே 
அவைகள்‌ காணப்படவில்லை; அது 
'இத்நாள்வரைக்கும்‌ அங்கே இருக்கிறது. 


நானா 5:10. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
எகிப்திலிருந்து புறப்பட்டபின்‌, கர்த்தர்‌ 
ஓரேபிலே அவர்களோடு உடன்படிக்கை 
பண்ணினயோது, மோசே அந்தப்‌ 
பெட்டியிலே வைத்த இரண்டு. 
கற்பலகைகனே அல்லாமல்‌ அதிலே. 
வேறொன்றும்‌ இருந்ததில்லை. 





i FTE 
TT 


சாலொமோன்‌ கர்த்தருடைய 
ஆலயத்தை த்‌ முடித்திருக்கிறார்‌. அந்த 
ஆலயத்திற்குள்ளே பரிகத்தமான 
பணிமுட்டுக்களையெல்லாம்‌ கொண்டு வந்து 
வைக்கிறார்‌. தேவனுடைய ஆலயத்திலே 
பொக்கிஷங்கள்‌ இருக்கிறது. 

கர்த்தருடைய யத்துக்காகச்‌ 
சாலொமோன்‌ செய்த லையெல்லாம்‌. 
முடிந்தபோது, சாலொமோன்‌ தன்‌ 
தகப்பனாகிய தாவீது பரிசுத்தம்பண்ணும்படி 
நேர்ந்தவைகளைக்‌ கொண்டுவந்து. 
வெள்ளியையும்‌, பொன்னையும்‌, சகல. 
பணிமுட்டுகளையும்‌, தேவனுடைய 
ஆலயத்தின்‌ பொக்கிஷங்களில்‌ வைக்கிறார்‌ 
(நொளா 511) 


கர்த்தருடைய 
அதற்கான 
செய்து முடிக்கிறார்‌. 


எழுதப்பட்டிருக்கிறது. 
பணிதீர்ப்பதின்‌ சத்தம்‌, கேதுரு மரங்களை 
அறுக்கிற சத்தம்‌ ஆகிய சத்தங்களைவிட, 
நதியின்‌ சத்தமும்‌, ஸ்தோத்திரத்தின்‌ சத்தமும்‌ 
அதிக மகிமையாயிருக்கிறது. 

கர்த்தரும்‌ அவருடைய 
ஒருவரையொருவர்‌ 
ஒருவருக்கொருவர்‌ 
பண்ணிக்கொள்ளும்‌. 
கர்த்தருடைய ஆ 
பிரதிஷ்டையின்போது, 
பிள்ளைகளும்‌ ்‌ 
பரிசுத்தமான சந்திப்பு ஏற்படுகிறது. 

சாலொமோன்‌ ராஜா கர்த்தருடைய 
ஆலயத்திற்காக செய்த வேலைகளெல்லாம்‌ 


ஜனங்களும்‌ 


இல்லாத வீடுபோலவும்‌ வெறுமையாயிருக்கும்‌. 


2 நானாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


COMMENTARY 


அவற்றை அங்கீகரிக்கவில்லையென்றால்‌ 
சாலொமோனுடைய முயற்சிகளெல்லாமே 
பிரயோஜனமற்றுப்போகும்‌. அவை 
வீணாய்ப்போகும்‌. 


இவ்விதமாய்‌ ராஜாவாகிய 
சாலொமோன்‌ கர்த்தருடைய ஆலயத்திற்காக 
செய்த வேலைகளெல்லாம்‌ முடிந்தது” 
(இராஜா 8:51) என்று எழுதப்பட்டிருந்தாலும்‌, 
இன்னும்‌ ஒரு வேலை முடியாமலிருக்கிறது. 
கர்த்தருடைய உடன்படிக்கைப்‌ பெட்டி, 
கர்த்தருடைய ஆலயத்திற்குள்‌ கொண்டு 
வரப்படவேண்டும்‌. இதுவே கர்த்தருடைய 
ஆலயத்திற்காக செய்யப்படும்‌ வேலைகளில்‌ 
பிரதான வேலையாகும்‌. 


சாலொமோன்‌ 
ஆலயத்திற்காக. 
வேலைகளையும்‌ நேர்த்தியாய்ச்‌ செய்து 
முடிக்கிறார்‌. கர்த்தருடைய உடன்படிக்கைப்‌ 
பெட்டியையும்‌ கர்த்தருடைய ஆலயத்திற்குக்‌ 
கொண்டு வர ஒழுங்கு செய்கிறார்‌. 
கர்த்தருடைய ஆலயத்தைக்‌ கட்டி 
மந்த பின்பு, கர்த்தருடைய உடன்படிக்கைப்‌ 
ட்டியைச்‌ சீயோன்‌ என்னும்‌ தாவீதின்‌ 
நகரத்திலிருந்து கொண்டு 
சாலொமோன்‌ 
மூப்பரையும்‌, கோத்திரப்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரரிலுள்ள பிதாக்களின்‌ 
தலைவர்‌ அனைவரையும்‌, தன்னிடத்திலே 
கூடிவரச்செய்கிறார்‌ (1இராஜா 81) 


வரும்படி, 
இஸ்ரவேலின்‌ 
பிரபுக்களாகிய 


இஸ்ரவேல்‌ மனுஷரெல்லாரும்‌ ஏழாம்‌. 
மாதமாகிய ஏத்தானீம்மாதத்துப்‌ 
பண்டிகையிலே, ராஜாவாகிய 
சாலொமோனிடத்தில்‌ கூடிவருகிறார்கள்‌ 
இராஜா 8:2).  ஏத்தானீம்‌ மாதத்துப்‌ 
பண்டிகை என்பது கூடாரங்களின்‌ 
பண்டிகையைக்‌ குறிக்கிறது. இந்தப்‌ பண்டிகை 
ஏழாம்‌ மாதம்‌ பதினைந்தாம்‌ தேதியிலே. 
ஆசரிக்கப்படும்‌. 


பின்னும்‌ கர்த்தர்‌ மோசேயை 
நோக்கி: நீ இஸ்ரவேல்‌ புத்திரரோடே 
சொல்லவேண்டியது என்னவென்றால்‌: அந்த 
ஏழாம்‌ மாதம்‌ பதினைந்தாந்தேதிமுதல்‌ 
ஏழுநாளளவும்‌ கர்த்தருக்கு 
ஆசரிக்கும்‌ கூடாரப்பண்டிகையாயிருப்பதாக” 
(லேவி 23:33,34). 





i= FTE 
TT 


தாவீது கர்த்தருடைய உடன்படிக்கைப்‌ 
பெட்டியை, தனக்கு அருகாமையில்‌ தாவீதின்‌ 


தொடர்ந்து செய்கிறார்‌. 
பிள்ளைகள்‌ தங்கள்‌ பெற்றோர்‌ விட்டுச்‌ 
சென்ற ஊழியத்தை தொடர்ந்து 
செய்யவேண்டும்‌. பெற்றோர்‌ செய்த ஊழியம்‌ 
அவர்களோடு நின்றுவிடக்கூடாது. 


சாலொமோனுடைய ப்‌ 

ற்று, நரேனின்‌ மூலகம்‌ 
கோத்திரப்பிரபக்களாகிய இஸ்ரவேல்‌ 
புத்திரரிலள்ள பிதாக்களின்‌ தலைவர்‌ 
அனைவரும்‌, எருசலேமில்‌ ராஜாவாகிய 
சாலொமோனிடத்தில்‌ கூடிவருகிறார்கள்‌. 
இராணுவத்தலைவர்களும்‌, நியாயாதிபதிகளும்‌ 
சாலொமோனிடத்தில்‌ கூடிவருகிறார்கள்‌. 
இவர்களெல்லோருமே ஒரே நோக்கத்திற்காக 
கூடிவந்திருக்கிறார்கள்‌. கர்த்தருடைய 
உடன்படிக்கைப்‌ பெட்டியை சீயோன்‌ என்னும்‌ 
தாவீதின்‌ நகரத்திலிருந்து, எருசலேமிலுள்ள 
கர்த்தருடைய ஆலயத்திற்கு கொண்டு 
வரவேண்டும்‌. இதுவே அவர்கள்‌ 
கூடிவந்திருப்பதன்‌ நோக்கம்‌. 


இஸ்ரவேலின்‌ மூப்பும்‌, 
கோத்திரப்பிதாக்களின்‌ தலைவரும்‌ 
சாலொமோனின்‌ கட்டளைக்கு கீழ்ப்படிந்து 
அவரைக்‌ கனம்பண்ணுகிறார்கள்‌. 
சாலொமோன்‌ இஸ்ரவேல்‌ தேசத்திற்கு 
அநேக நன்மைகளை செய்திருக்கிறார்‌. 
அவருடைய ராஜ்யபாரத்தில்‌ இஸ்ரவேல்‌ 
தேசம்‌ சமாதானமாயும்‌, சந்தோஷமாயும்‌, 
செழிப்பாயும்‌ இருக்கிறது. சாலொமோன்‌ 
தங்களுக்கு செய்த நன்மைகளை 
நினைவுகூர்ந்து, அவருக்கு நன்றி 
சொல்லுவதற்காக, இஸ்ரவேலின்‌ மூப்பரும்‌, 
கோத்திரப்பிதாக்களின்‌ தலைவர்‌ அனைவரும்‌ 
சாலொமோனிடத்தில்‌ கூடிவந்திருக்கிறார்கள்‌. 

அவர்கள்‌ 
உடன்படிக்கைப்‌ 
கனம்பண்ணுவதற்காக 


எல்லோரும்‌ 


கர்த்தருடைய 

பெட்டியை 
வந்திருக்கிறார்கள்‌. 
கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ எல்லோருக்கும்‌ 
தம்முடைய கிருபையையும்‌, இரக்கத்தையும்‌ 


வெளிப்படுத்தியிருக்கிறார்‌. கர்த்தர்‌ 
தங்களுக்கு செய்த பொதுவான நன்மைகளை 
நினைவுகூர்ந்து, அவரைத்‌ துதிப்பதற்காக, 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌. எல்லோரும்‌ 
கூடிவந்திருக்கிறார்கள்‌. 


2 நாளாகமம்‌ - 


II CHRONICLES - 


விரிவுரை 
COMMENTARY 


சாலொமோனிடத்தில்‌ கூடிவந்திருக்கிற 
இஸ்ரவேலர்‌ ஒருவரும்‌ வெறுங்கையோடு 
வரவில்லை. அவர்கள்‌ எல்லோரும்‌. 
கர்த்தருக்கு பலியிடுவதற்காக 
எண்ணிக்கையும்‌ கணக்குமில்லாத திரளான 
ஆடுகளையும்‌ மாடுகளையும்‌ தங்களோடு 
கொண்டு வந்திருக்கிறார்கள்‌ (1இராஜா 8:5). 


கர்த்தருடைய ஊழியத்தில்‌ 
க்கென்று விசேஷித்த ஊழியம்‌ 
நியமி்கபபட்டிருக்கிறது. இஸ்ரவேல்‌. 
ஜனத்தார்‌. வனாந்தரத்தில்‌ பிரயாணம்‌ 
செய்தபோது, லேலியர்கள்‌ கர்த்தருடைய 
உடன்படிக்கைப்‌ பெட்டியை  சுமந்தார்கள்‌, 
இங்கே ஆசாரியர்கள்‌ கர்த்தருடைய 
பெட்டியை சுமக்கிறார்கள்‌. கர்த்தருடைய 
உடன்படிக்கைப்‌ பெட்டி சுமக்கப்படும்‌ கடைசி 
சம்பவம்‌ இதுதான்‌. 
யோசுவாவின்‌ காலத்தில்‌, இஸ்ரவேல்‌ 
ஜனத்தார்‌ எரிகோ கோட்டையை சுற்றி 
நடந்தபோது, ஆசாரியர்கள்‌ கர்த்தருடைய 
உடன்படிக்கைப்‌ பெட்டியை  சுமந்தார்கள்‌. 
இது கர்த்தரிடத்திலிருந்து வந்த விசேஷித்த: 
கட்டளை. அதன்‌ பின்பு இப்போது, 
சாலொமோனுடைய காலத்தில்‌, ஆசாரியர்கள்‌ 
கர்த்தருடைய பெட்டியை சுமக்கிறார்கள்‌. இது 
உடன்படிக்கைப்‌ பெட்டி சுமக்கப்படும்‌ கடைசி 
நிகழ்ச்சி. 
இஸ்ரவேலின்‌ மூப்பர்‌ அனைவரும்‌ 
வந்திருக்கையில்‌, ஆசாரியர்‌ கர்த்தருடைய 
பெட்டியை எடுத்து, பெட்டியையும்‌, ஆசரிப்புக்‌ 
கூடாரத்தையும்‌, கூடாரத்திலிருந்த பரிசுத்த 
ட்டுகள்‌ அனைத்தையும்‌ சுமந்து 
கொண்டுவருகிறார்கள்‌ ; ஆசாரியரும்‌, 
ம்‌, அவைகளைச்‌ சுமக்கிறார்கள்‌ 
இராஜா 8:34). 
கர்த்தருடைய பெட்டியில்‌ என்ன 
இருக்கிறது என்பதும்‌ இந்த வசனப்பகுதியில்‌ 
தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ எகிப்துதேசத்திலிருந்து புறப்பட்டபின்‌ 
கர்த்தர்‌ அவர்களோடே உடன்படிக்கை 
பண்ணுகிறபோது. மோசே ஒரேபிலே அந்தப்‌ 
த்‌ வைத்த இரண்டு கற்பலகைகளே 
அதிலே வேறொன்றும்‌. 
இருந்ததில்லை 


(இராஜா 89), 
பெட்டியிலே இரண்டு 
மாத்திரமே இருக்கிறது. 
வைக்கப்பட்டிருக்கிற. 
ஆரோனுடைய கோலும்‌ 
பெட்டிக்குள்ளே. இல்லை. 
உடன்படிக்கைப்‌ பெட்டிக்கு பக்கத்திலிருக்கிறது. 





i= THE 
TT 


தாவீதும்‌ சாலொமோனும்‌ கர்த்தருடைய 
ஆலயத்திற்காக ஏராளமான பொன்னையும்‌ 
வெள்ளியையும்‌ பரிசுத்தம்பண்ணும்படி 
நேர்ந்துகொண்டார்கள்‌. அவர்கள்‌ 
நேர்ந்துகொண்ட வெள்ளியையும்‌, 
பொன்னையும்‌, சகல பணிமுட்டுகளையும்விட, 
கர்த்தருடைய உடன்படிக்கைப்‌ பெட்டியும்‌. 


கர்த்தருடைய பெட்டியை 
வரும்போது, 
ஆசரிப்புக்கூடாரத்தையும்‌, 
பரிசுத்த பணிமுட்டுகள்‌ 
வருகிறார்கள்‌ 


சுமந்துகொண்டு 
(இராஜா 
வனாந்தரத்திலே 


8:4). மோசே 
கர்த்தருக்கு 

ஆசரிப்புக்கூடாரத்தைப்‌ போட்டார்‌. அந்‌ 

கூடாரம்‌ கிமியோனிலிருந்தது. 

கர்த்தருடைய ஆ 

தாவீதின்‌ நகரமாகிய சீயோனிலே போட்டார்‌ 


இப்போது ஆசாரியர்‌ 
ஆசரிப்புக்கூடாரத்தை, 'த்தருடைய 
ஆலயத்திற்கு சுமந்துகொண்டு வருகிறார்கள்‌ 


ல்தான்‌ க்கிறார்கள்‌ 
கர்த்தருடைய பரிசுத்த பிரசன்னம்‌ அவருடைய 
ஆலயத்தில்‌ பரிபூரணமாய்‌ தங்கியிருக்கும்‌ 
என்பதற்கு இது அடையாளம்‌. கர்த்தரைத்‌ 
தேடுகிறவர்கள்‌ வேறு எங்கும்‌ போய்‌ 
தேடாமல்‌, கர்த்தருடைய ஆலயத்தில்‌ 
வந்து தேடவேண்டும்‌ என்பதற்கு இது. 
அடையாளம்‌. 


கர்த்தருடைய சபையில்‌, சபையின்‌ 
பரிசுத்தமான. காரியங்களெல்லாம்‌. 
சமர்ப்பிக்கப்படவேண்டும்‌. 
சபையில்‌ சந்தோ 
நிரம்பியிருக்கவேண்டும்‌. 
வரும்‌ பரிசுத்தம்‌ சபையின்மீது தக 
தங்கியிருக்கவேண்டும்‌. 


ஆசாரியர்கள்‌ கர்த்தருடைய 
உடன்படிக்கைப்பெட்டியை ஆலயத்தின்‌ சந்நிதி 
ஸ்தானமாகிய மகாபரிகத்த ஸ்தானத்திலே. 
கேருபீன்களுடைய செட்டைகளின்கீழே. 
'கொண்டுவந்துவைக்கிறார்கள்‌ (1இராஜா 8:6). 


2 நானாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


COMMENTARY 


இதுவரையிலும்‌ கர்த்தருடைய 
உடன்படிக்கைப்‌ பெட்டி பல இடங்களுக்கும்‌ 
சுமந்து கொண்டு போகப்பட்டது. இப்போதோ 
கர்த்தருடைய பெட்டி, அதற்குரிய 
ஸ்தானத்தில்‌ ஸ்தாபிக்கப்படுகிறது. இதன்‌ 
பின்பு கர்த்தருடைய உடன்படிக்கைப்‌ பெட்டி 
எங்கும்‌ எடுத்துச்‌ செல்லப்படவில்லை. 
“அவைகள்‌ இந்நாள்‌ வரைக்கும்‌ அங்கே 
தான்‌ இருக்கிறது" (இராஜா 8:8). 


பெட்டியிருக்கும்‌. 
இரண்டு 

உயர இருந்து 
தண்டுகளையும்‌ 
ஆசாரியர்கள்‌ 


கேருபீன்கள்‌ 
ஸ்தானத்திலே தங்கள்‌ 
செட்டைகளையும்‌ விரித்து, 
பெட்டியையும்‌ அதின்‌ 
மூடிக்கொண்டிருக்கிறது. 
தண்டுகளின்‌ முனைகள்‌ சந்நிதி 
ஸ்தானத்திற்கு முன்னான பரிசுத்த 
ஸ்தலத்திலே காணப்படத்தக்கதாய்‌ அந்தத்‌ 
தண்டுகளை முன்னுக்கு இழுக்கிறார்கள்‌; 
ஆகிலும்‌ வெளியே அவைகள்‌ 
காணப்படவில்லை: அவைகள்‌ 
இந்நாள்வரைக்கும்‌ அங்கேதான்‌ இருக்கிறது 
இராஜா 8:78). 

கர்த்தர்‌ 
ஸ்தானமாகிய 
ஸ்தானத்திலிருந்து டைய 
ஜனங்களோடு பேசுகிறார்‌. கர்த்தர்‌ 
மகாபரிசுத்த ஸ்தலத்திலிருந்து தங்களோடு 
பேசுவார்‌ என்று ஜனங்களும்‌ 
எதிர்பார்க்கிறார்கள்‌. மகாபரிசுத்த ஸ்தலம்‌, 
கர்த்தருடைய பிரசன்னம்‌ வாசம்பண்ணுகிற 
ஸ்தலம்‌. இந்தப்‌ பரிசுத்த ஸ்தலத்தில்‌ 
கர்த்தருடைய உடன்படிக்கைப்‌ 
பெட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்தப்‌ 
பெட்டி கர்த்தருடைய  பிரசன்னத்திற்கு 
அடையாளம்‌. 


ஆலயத்தின்‌ சந்நிதி 


மகாபரிசுத்த 


ஆசாரியர்கள்‌ 
உடன்படிக்கைப்‌ 
கேருபீன்களுடைய 
கொண்டு வந்து 
சாலொமோன்‌ ராஜா கர்த்தருடைய 
ஆகயற்தைக்‌ கட்டினபோது, மகாபரிசுத்த 

கேருபீன்களையும்‌ 
உள்‌ ஆலயத்திலே வைத்திருக்கிறார்‌. 


கர்த்தருடைய 
பெட்டியை 
செட்டைகளின்கீழ்‌ 
வைக்கிறார்கள்‌. 





f= FTE 
TT 


“ஒரு கேருபீன்‌. பத்துமுழ: 
உயரமாயிருந்தது: மற்றக்‌  கேருபீனும்‌ 
அப்படியே இருந்தது. அந்தக்‌ கேருபீன்களை 

வைத்தான்‌; 

செட்டைகள்‌ 

ஒரு கேருபீனின்‌ 

செட்டை ஒருபக்கத்துச்‌ சுவரிலும்‌, மற்றக்‌ 

கேருபீனின்‌ செட்டை மறுபக்கத்துச்‌ 

சுவரிலும்‌: தொடத்தக்கதாயிருந்தது; 

ஆலயத்தின்‌ நடுமையத்தில்‌, அவைகளின்‌ 

செட்டைகள்‌ ஒன்றோடொன்று 

தொடத்தக்கதாயிருந்தது. அந்தக்‌ 

கேருபீன்களைப்‌ பொன்தகட்டால்‌ மூடினான்‌” 
(இராஜா 6:26-28) 


கேருபீன்கள்‌ விசேஷித்த பாதுகாப்புக்கு 
அடையாளம்‌. தேவதூதர்கள்‌ கர்த்தருடைய 
பரிசுத்த ஸ்தலத்தைப்‌ பாதுகாக்கிறார்கள்‌. 
கர்த்தருடைய 
வைக்கப்பட்டிருக்கிற 
பிரமாணங்களும்‌, 
ஆலயத்திலே தேவனை ஆதம்‌ வருகிற 
ஜனங்களும்‌, தேவதூதர்களின்‌ விசேஷித்த. 
பாதுகாப்பிலிருக்கிறார்கள்‌. 


தேவனுடைய ஆலயத்தின்‌: 
பொக்கிஷங்கள்‌ ட ஒன்கள்‌ 
நிறைவான பொக்கிஷம்‌ தேவாலயத்திற்கு 
அழகாயிருக்கிறது. கர்த்தருடைய ஆலயத்திலே 
எவ்வளவு பொக்கிஷங்களை சேர்த்தாலும்‌, 
அந்தப்‌ பொக்கிஷங்கள்‌ ஆலயத்தைப்‌ 
பரிசுத்தம்‌ பண்ணாது. தேவனுடைய ஆலயமே. 
பொன்னை பரிசுத்தமாக்குகிறது. 


“மதிகேடரே, குருடரே! எது முக்கியம்‌? 
பொன்னோ, பொன்னைப்‌ பரிகத்தமாக்குகிற 
தேவாலயமோ?" (மத்‌ 23:17). 

தாவீது கர்த்தருக்கும்‌. 
'தகப்பனாராகிய 
உண்மையுள்ளவராயிருக்கிறார்‌. 
தகப்பனாகிய தாவீது பரிசுத்தம்பண்ணும்படி 
நேர்ந்தவைகள்‌ எல்லாவற்றையும்‌, 
தேவனுடைய ஆலயத்தின்‌ பொக்கிஷங்களில்‌ 
வைக்கிறார்‌. தாவீது கர்த்தருக்கு 
நேர்ந்துகொண்டதை, 
தன்னுடைய சொந்த 
பயன்படுத்தவில்லை. 
கர்த்தருக்குரியதை 
கொடுக்கிறார்‌. 


தன்னுடைய 
தாவீதுக்கும்‌ 
தன்னுடைய 


2 நாளாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


COMMENTARY 


சாலொமோன்‌ 
ஆலயத்திலே பரிசுத்தமான பணிமுட்டுகளை 
வெகுதிரளாய்‌ செய்கிறார்‌. “இந்தப்‌ 
பணிமுட்டுகளையெல்லாம்‌ சாலொமோன்‌. 
வெகு ஏராளமாய்‌ உண்டு பண்ணினான்‌; 
வெண்கலத்தின்‌ தொகைக்கு 
அடங்காததாயிருந்தது” (நோளா 4:18). 


கர்த்தருடைய 


எல்லா பணிமுட்டுகளையும்‌ 
ஆலயத்தின்‌ பொக்கிஷங்களில்‌ வைக்கிறார்‌ 
தேவைப்படும்போது 
எடுத்து, 
ஆராதனையில்‌: 

பயன்படுத்திக்கொள்ளலாம்‌. 


சாலொமோன்‌ கர்த்தருடைய 
ஆலயத்தைக்‌ கட்டி முடித்திருக்கிறார்‌. 
தேவனுடைய உடன்படிக்கைப்‌ பெட்டி, தாவீது 
அதற்கென்று போட்ட கூடாரத்தில்‌ 
வைக்கப்பட்டிருக்கிறது. அது சீயோன்‌ என்னும்‌ 
தாவீதின்‌ நகரத்திலிருக்கிறது. தேவனுடைய 
உடன்படிக்கைப்‌ பெட்டியை அதன்‌ 
கூடாரத்திலிருந்து, கர்த்தருடைய 
ஆலயத்திற்கு கொண்டு வரவேண்டும்‌. அதை 
மிகுந்த மதிப்போடும்‌, மரியாதையோடும்‌, 
பயபக்தியோடும்‌ கொண்டு வரவேண்டும்‌. 


உடன்படிக்கைப்‌ 
என்னும்‌ தாவீதின்‌ 
கொண்டுவரும்படி 


கோத்திரப்‌ பிரப்புக்களாகிய இஸ்ரவேல்‌ 
புத்திரரின்‌ வம்சத்‌ தலைவர்‌ எல்லாரையும்‌ 
எருசலேமிலே கூடிச்‌ செய்கிறார்‌ 
(2நாளா 5:2). 





f= THEN 
TT 


தேவாலயம்‌ 
பட்டிருக்கிறது. 
பணிமுட்டுகளெல்லாம்‌ செய்து 
முடிக்கப்பட்டிருக்கிறது. அதன்பின்பு 
சாலொமோன்‌ இஸ்ரவேலின்‌ மூப்பரையும்‌, 
கோத்திரப்‌ பிரப்புக்களாகிய ரவேல்‌ 
புத்திரரின்‌ வம்சத்‌ தலைவர்‌ எல்லாரையும்‌ 
எருசலேமிலே கூடிவரச்‌ செய்கிறார்‌. அவர்கள்‌ 
கர்த்தருடைய பெட்டியை எடுத்து. 
ஆலயத்திற்குக்‌ கொண்டு வந்து 
வைக்கிறார்கள்‌. ஏழாவது மாதத்தில்‌ ஒரு 
பெரிய பண்டிகை ஆசரிக்கப்‌ படுகிறது. இது 
கூடாரங்களின்‌ பண்டிகையாகும்‌. 
(நோளா 5:2-3; லேவி 23:33). 


இஸ்ரவேலர்‌ எல்லாரும்‌ ஏழாம்‌ 
த்தின்‌ பண்டிகையிலே ராஜாவினிடத்தில்‌ 
கூடிவருகிறார்க்‌ இஸ்ரவேலின்‌ மூப்பர்‌ 
எல்லாரும்‌ வந்தபின்பு லேலியரான ஆசாரியர்‌ 


கட்டி முடிக்கப்‌ 


அதிலுள்ள 


பணிமுட்டுகளையும்‌ கொண்டுவருகிறார்கள்‌: 
அவைகளைக்‌ கொண்டுவருகிறார்கள்‌ 
லேலியரான ஆசாரியரே (2நாளா 5: 


கர்த்தருடைய 

க ரன வதன்‌ 

மகா பரிசுத்தமான 

கேருபீன்களுடைய 

செட்டைகளுக்குக்‌ கீழாகக்‌ கொண்டுவந்து 
வைக்கிறார்கள்‌ (நாளா 5:7). 


சாலொமோன்‌ கர்த்தருடைய 
ஆலயத்தை புதிதாய்க்‌ கட்டியிருக்கிறார்‌. 
ஆராதனையில்‌ பயன்படுத்துவதற்காக 
சாலொமோன்‌ செய்த பணிமுட்டுகளும்‌, 
பாத்திரங்களும்‌ எல்லாமே புதிதாயிருக்கிறது. 
அவற்றின்‌ எண்ணிக்கையும்‌ 
அதிகமாயிருக்கிறது. கர்த்தருடைய ஆலயம்‌: 
பெரிதாயிருப்பதுபோல, கர்த்தருடைய 
ஆராதனையில்‌ பயன்படுத்தப்படும்‌ 
பணிமுட்டுகளும்‌ அதிகமாயிருக்கிறது. 
கர்த்தருடைய ஆசரிப்புக்கூடாரத்தில்‌ 
பயன்படுத்தப்பட்ட பணிமுட்டுகளைவிட, 
கர்த்தருடைய ஆலயத்திலே பயன்படுத்தப்படும்‌ 
பணிமுட்டுகளின்‌ எண்ணிக்கை அதிகமாகவும்‌ 
இருக்கிறது. அவையெல்லாமே புதிதாகவும்‌ 
இருக்கிறது. 


2 நாளாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


பணிழுட்டுகள்‌ புதிதாயிருந்தாலும்‌, 
தேவனுடைய உடன்படிக்கைப்பெட்டி,. 
அதன்மேலுள்ள கிருபாசனம்‌, 
கிருபாசனத்தில்‌ மூடியிருக்கும்‌ கேருபீன்கள்‌ 
ஆகியவையெல்லாமே, ஆசரிப்புக்கூடாரத்தில்‌ 
இருந்ததாகவே இருக்கிறது. சாலொமோன்‌ 
உடன்படிக்கைப்‌ பெட்டியை 
செய்யவில்லை. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
கர்த்தர்‌ 


எகிப்திலிருந்து 
புறப்பட்டபின்‌, ஒரேபிலே 
அவர்களோடு உடன்படிக்கை 
பண்ணின போது, மோசே அந்தப்‌ பெட்டியிலே 
வைத்த இரண்டு கற்பலகைகளே அல்லாமல்‌ 
அதிலே வேறொன்றும்‌ இல்லை 
(நோளா 5:10). 


அவருடைய கிருபையும்‌ என்றும்‌ மாறாதது. 
கர்த்தருடைய பரிசுத்த  பிரசன்னமும்‌. 
மாறுவதில்லை. 

எங்கே 
மூன்றுபேர்‌ கர்த்தருடைய 
கூடியிருக்கிறார்களோ, 
கர்த்தர்‌ அவர்கள்‌ நடுவே வாசம்பண்ணுகிறார்‌. 
கூடியிருக்கிறவர்கள்‌ இரண்டு 
பேராகமிருந்தாலும்‌, மூன்‌ றுபேராகமிருந்தாலும்‌, 
இரண்டாயிரம்‌ பேராகமிருந்தாலும்‌, மூவாயிரம்‌ 
பேராகயிருந்தாலும்‌ கர்த்தர்‌ அவர்கள்‌ நடுவே 
வாசம்பண்ணுகிறார்‌. மனுஷருடைய 
எண்ணிக்கையைப்‌ பொறுத்து, கர்த்தருடைய 
பிரசன்னம்‌ மாறுவதில்லை. 


கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள்‌ சிறிய 
ன்‌ கூடியிருந்தாலும்‌, 
கூடியிருந்தாலும்‌, 

அவர்கள்‌ 





i al 
TT 


தேவனுடைய உடன்படிக்கைப்‌ பெட்டியை 
லேவியரான ஆசாரியர்கள்‌ கர்த்தருடைய 
ஆலயத்திற்கு கொண்டு வருகிறார்கள்‌. 


ஸ்தானத்‌ 
செட்டைகளை 

இருந்து பெட்டியையும்‌ அதின்‌ தண்டுகளையும்‌ 
மூடிக்கொண்டிருக்கிறது (நாளா 5:5). 


ஆசாரியர்கள்‌ பெட்டியிலிருக்கிற 
தண்டுகளின்‌ முனைகள்‌ சந்நதிஸ்தலத்திற்கு 
முன்னே காணப்படத்தக்கதாய்‌ 
அந்தத்‌ தண்டுகளை இழுக்கிறார்கள்‌; 
புறம்பே அவைகள்‌ காணப்படவில்லை; 
அது இந்நாள்வரைக்கும்‌ அங்கே இருக்கிறது. 
(நாளா 5:9), 


தர்கள்‌ பாபிலோன்‌ தேசத்து 

ப்பிலிருந்து தங்கள்‌ சொந்த 
தேசத்திற்கு திரும்பி வந்த பின்பு நாளாகமம்‌. 
புஸ்தகம்‌ எழுதப்பட்டது. 2நாளா 5-ஆவது. 
வசனத்தில்‌, “அது இந்நாள்‌ வரைக்கும்‌ 
அங்கே இருக்கிறது" என்று 
சொல்கப்பட்டிுக்கிறது. யூதர்கள்‌ 
சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்த நாள்‌ 
வரையிலும்‌, தேவனுடைய உடன்படிக்கைப்‌ 
பெட்டி, கர்த்தருடைய ஆலயத்தின்‌ 
மகாபரிசுத்த ஸ்தலத்திலே இல்லை. 
பாபிலோன்‌ தேசத்தார்‌ தேவாலயத்தை 
இடித்து அழித்துப்போட்டார்கள்‌. 


தேவனுடைய பெட்டி இயேசு 
கிறிஸ்துவுக்கு அடையாளமாயிருக்கிறது. 
இந்தப்‌ பெட்டி தேவனுடைய பிரசன்னத்திற்கு 
அடையாளம்‌. ஆலயத்திலே கர்த்தருடைய 
பிரசன்னம்‌ இருக்கவேண்டும்‌. அப்போதுதான்‌ 
அது கர்த்தருடைய 

கர்த்தருடைய பிரசன்னம்‌ 
இல்லையென்றால்‌, அது 
கட்டிடங்களைப்போல 

கட்டிடமாகவே இருக்கும்‌. 


2 நாளாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


லேவியரான ஆசாரியர்‌ தேவனுடைய 
உடன்டடிக்கைப்பெட்டியை கூடாரத்திலிருந்து, 
கர்த்தருடைய ஆலயத்திற்கு கொண்டு 
வரும்போது, அவர்கள்‌ கூடாரத்திலிருக்கிற 
பரிசுத்த பணிமுட்டுகளையும்‌ கொண்டு 
வருகிறார்கள்‌. அவர்கள்‌ எல்லோரும்‌ மிகவும்‌ 
சந்தோஷமாயிருக்கிறார்கள்‌. லேலியராகிய 
ஆசாரியர்‌ ஒவ்வொருவரும்‌ கர்த்தருடைய 
ஊழியத்தை சந்தோஷமாயும்‌ மனப்பூர்வமாயும்‌ 
செய்கிறார்கள்‌. இஸ்ரவேலர்‌ எல்லோரும்‌ 

த வைபவத்திற்காக கூடிவரும்போது 
பண்டிகையை ஆசரிக்கிறார்கள்‌ 
(நோளா 5:3). 


ராஜாவாகிய சாலொமோனும்‌, 
அவரோடே கூடின இஸ்ரவேல்‌ சபையார்‌ 
அனைவரும்‌, பெட்டிக்கு முன்பாக 
எண்ணிக்கைக்கும்‌ தொகைக்கும்‌ அடங்காத 
ஏராளமான ஆடுமாடுகளைப்‌ 
பலியிடுகிறார்கள்‌ (2நாளா 5:6) 


கிறிஸ்து நம்முடைய 
உருவாகும்போது, நம்முடைய 
கர்த்தருடைய பிரமாணம்‌ 
அப்போது 
உடன்படிக்கைப்டெட்டி 
ஆத்துமாவிலே. வாசம்பண்ணுகிறது. 
நம்முடைய சரீரம்‌ பரிசுத்த ஆவியானவரின்‌ 
ஆலயமாயிருக்கிறது. கர்த்தர்‌ நமக்குள்ளே 
வாசம்பண்ணும்போது, நம்முடைய 
ஆத்துமாவிலே மெய்யான சந்தோஷமும்‌, 
சமாதானமும்‌ இருக்கும்‌. 


கர்த்தருடைய மகிமை 
நோனா 5:11-14 


இதயத்திலே 
எழுதப்படுகிறது. 
தேவனுடைய 
நம்முடைய 


வகுப்புகளின்‌ 
ஆசாரியர்‌ 
தங்களைப்‌: 

பரிசுத்தம்பண்ணிக்‌ கொண்டார்கள்‌. 


பாராமல்‌, 


நானா 5:12. 
ஏதுத்தூனுடைய 
அவர்களுடைய குமாரர்‌ 
சுகோதரருடைய கூட்டத்தாருமாகிய 
பாடகரான லேவியரனைவரும்‌ மெல்லிய 
புடவைகளைத்‌: தரித்து, 
கைத்தாளங்களையும்‌ தம்புருகளையும்‌ 
சுரமண்டலங்களையும்‌. பிடித்துப்‌ 
பலபட த்திந்கம்‌ கிழக்கே நின்றார்கள்‌; 

கோடும்‌ கூடப்‌ பூரிகைகனை 
க்‌ ஆசாரியர்கள்‌ நூற்றிருபது 
பேர்‌ நின்றார்கள்‌. 


ஆகாப்‌, ஏமான்‌, 
கூட்டத்தாரும்‌, 





i THE 
ஈயா 


நோனா 5:18. அவர்கள்‌ ஒருமிக்கப்‌ 
பூரிகைகளை ஊதி, ஏகசத்தமாய்‌ 
கர்த்தரைத்‌ துதித்து ஸ்தோத்திரித்துப்‌ 
பாடினார்கள்‌; ஆசாரியர்‌ பரிசுத்த 
ஸ்தலத்திலிருந்து புறப்படுகையிலும்‌, 
பாடகர்‌ பூரிகைகன்‌. தானங்கள்‌ 
கீதவாத்தியங்களுடைய சுத்தத்தை 
தொனிக்கப்பண்ணி, கர்த்தர்‌ நல்லவர்‌, 
அவர்‌ கிருபை என்றுமுன்னது என்று 
அவரை ஸ்தோத்திரிக்கையிலும்‌, 
கர்த்தருடைய வீடாகிய தேவாலயம்‌ 
மேகத்தினால்‌ திறையப்பட்டது.. 


நானா 544. அத்த மேகத்தினிமித்தம்‌ 
ஆசாரியர்கள்‌ ஊழியஞ்செய்து 
நிற்கக்கூடாமற்போயிற்று; 
கர்த்தருடைய மகிமை தேவனுடைய 
ஆலயத்தை நிரப்பிற்று.. 

லேவியர்‌ கர்த்தருடைய 
ஆலயத்திற்கு கொண்டு வருகிறார்கள்‌. 
ஆசாரியர்‌ கர்த்தருடைய உடன்படிக்கைப்‌ 
பெட்டியை ஆலயத்தின்‌ சந்நிதியாகிய மகா 
பரிசுத்தமான ஸ்தலத்திலே, கேருபீன்களுடைய 
செட்டைகளுக்குக்‌ கீழாகக்‌ கொண்டுவந்து 
வைக்கிறார்கள்‌. 

ஆசாரியர்‌ கர்த்தருடைய பெட்டியை, 
ஆலயத்திலே வைக்கும்போது சாலொமோன்‌ 
ராஜாவும்‌ ரவேலின்‌ 
இஸ்ரவேல்‌ சபையார்‌ 
திரளாய்க்‌ வதக்க 
எல்லோருமாக கர்த்தருடைய 


பெட்டியை 


வைத்து, கர்த்தருக்கு ஆடுமாடுகளை 
பலியிடுகிறார்கள்‌. இஸ்ரவேலின்‌ தேவனாகிய 
கர்த்தர்‌, தம்முடைய ஜனமாகிய 
இஸ்ரவேலின்‌ கிரியைகளை அங்கீகரிக்கிறார்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய நாமத்தை 
மகிமைப்படுத்துகிறார்‌. கர்த்தருடைய மகிமை 
தேவனுடைய ஆலயத்தை நிரப்பிற்று. 
கர்த்தருடைய 
அடையாளமாக 
சாலொமோன்‌ தேவனுடைய 
பொக்கிஷங்களில்‌ 
பொன்னையும்‌, சகல பணிமுட்டுகளையும்‌ 
கொண்டு வந்து வைத்து தேவனுடைய 
ஆலயத்தை அழகுபடுத்துகிறார்‌. 
வெள்ளிமினாலும்‌ பொன்னாலும்‌ உண்டாகும்‌ 
அழகைவிட, கர்த்தருடைய மகிமை 
தேவனுடைய ஆலயத்தைத நிரப்பும்‌ அழகே. 
பேரழகாக இருக்கிறது. 


2 நானாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


கர்த்தருடைய மகிமை தேவனுடைய 
ஆலயத்தை நிரப்பியபோது, தேவாலயம்‌ 
மேகத்தினால்‌ நிறைந்திருக்கிறது. ஆனாலும்‌ 
இந்த மகிமையைவிட, சுவிசேஷ காலத்தில்‌ 
கர்த்தருடைய மகிமை மிகவும்‌ 
மேன்மையாயிருக்கும்‌. 
ன்‌ 'ஒழிந்துபோகிற 
ஐழியம்‌ 
கைள்ளதாமிுந்தல்‌, ஆவிக்குரிய 
எவ்வளவு, 
மகிமையுள்ளதாயிருக்கும்‌?' 
ஆக்கினைத்தீர்ப்புக்‌ கொடுக்கும்‌ ஊழியம்‌ 
மகிமையுள்ளதாயிருந்தால்‌, 


கொடுக்கும்‌ ஊழியம்‌ 
மகிமையுள்‌ எதாயிருக்குமே. 


மகிமையையுடைய 
அப்படிப்பட்ட 


(2கொரி 3:8-10). 


சாலொமோன்‌ கர்த்தரும்‌ 
ஆலயத்தைக்‌  கட்டிமிருக்கிறார்‌ இது 
மனுஷருடைய கைகளால்‌ கட்டப்பட்ட ஆலயம்‌. 
இந்த ஆலயம்‌ கர்த்தருக்கு மகிமையாக 
கட்டப்பட்டிருக்கிறது. கர்த்தர்‌ இந்த 
ஆலயத்தை தம்முடைய பரிசுத்த ஸ்தலமாக 
அங்கீகரித்து, அதிலே வாசம்பண்ணுகிறார்‌. 
கர்த்தர்‌ இந்த ஆலயத்தை அங்கீகரித்ததற்கு 
அடையாளமாக, கர்த்தருடைய 
வீடாகிய தேவாலயம்‌ மேகத்தினால்‌ 
நிறையப்படுகிறது. 
இஸ்ரவேல்‌ 
வனாந்தரத்திலிருந்தபோது, மோசே 
ஆசரிப்புக்கூடாரத்தை போட்டார்‌. கர்த்தர்‌ 
கூடாரத்தை அங்கீகரித்தார்‌. 
பிரசன்னம்‌ 

தங்கியிருந்தது. 


போட்ட 


ஜனத்தார்‌ 


ஆசரிப்ுக்கூடாரத்தில்‌ 
கர்த்தர்‌ மோசே 
ஆசரிப்புக்கூடாரத்தை அங்கீகரித்ததுபோல, 


இப்போது சாலொமோன்‌ கட்டின 
தேவாலயத்தையும்‌ அங்கீகரித்திருக்கிறார்‌ 
அப்பொழுது ஒரு மேகம்‌ ஆசரிப்புக்‌ 
கூடாரத்தை மூடினது; கர்த்தருடைய மகிமை 
வாசஸ்தலத்தை நிரப்பிற்று" (யாத்‌ 40:34) 





i al 
TT 


கர்த்தருடைய மகிமையான 
பிரசன்னத்தை பார்க்கக்கூடாதபிக்கு நாம்‌ 
பலவீனராகயிருந்தாலும்‌, நம்மால்‌. 
கர்த்தருடைய மகிமையை எவ்வளவு பார்க்க 
முடியுமோ, அந்த அளவுக்கு கர்த்தர்‌ தமது 


பார்க்க 


வெளிச்சம்‌ நமக்கு 


தம்முடைய 


உபநேசம்பண்ணியபோது. அவர்களால்‌ 
எல்வளவு புரிந்துகொள்ள முடியுமோ, அந்த 
அளவுக்குத்தக்கதாக அவர்களுக்கு 
சத்தியத்தை உபதேசம்பண்ணினார்‌. பல 
சமயங்களில்‌ கிறிஸ்துவானவர்‌ தம்முடைய 
சீஷருக்கு சத்தியத்தை நேரடியாகப்‌ 


போதிக்காமல்‌, அதை உவமையின்‌ மூலமாகச்‌ 
சொன்னார்‌. 
த்நிலே 


தேவனுடைய தெய்வீக மகிமை 
மூடப்பட்டிருப்பதுபோல. 
இயேசுகிறிஸ்துவின்‌ சத்தியங்கள்‌ 
உவமையினால்‌ மூடப்பட்டிருக்கிறது. 
ஆசாரியர்‌ 
உடன்படிக்கைப்‌ 
ஸ்தலத்திலே, கேருபீன்களுடைய 
செட்டைகளுக்கு கீழாக கொண்டு வந்து 
வைக்கிறார்கள்‌. அதன்‌ பின்பு அவர்கள்‌ 
மகாபரிசுத்த ஸ்தலத்திலிருந்து 
'வெளியேறுகிறார்கள்‌. அவர்கள்‌ 
வெளியேறிய பின்பு. கர்த்தருடைய 
பிரசன்னம்‌ மகாபரிகத்த ஸ்தலத்திலே 
வாசம்பண்ணுகிறது. 


மகா பரிசுத்த ஸ்தலம்‌ கர்த்தருக்குரியது. 
அந்த பரிசுத்த ஸ்தலத்திே ர்‌ 
மாத்திரமே வாசம்பண்ண வேண்டும்‌. 
அந்த மகாபரிசுத்த ஸ்தலத்திலே 
வாசம்பண்ணவேண்டுமென்றால்‌, 
ஸ்தலத்திலே கர்த்தரை தவிர வேறு யாரும்‌ 
இருக்கக்கூடாது. 
கர்த்தருடைய 
மகாபரிசுத்த ஸ்தலத்திலே கொண்டு வந்து 
வைத்த பின்பு, அவர்கள்‌ அந்த 
ஸ்தலத்தைவிட்டு வெளியேறுகிறார்கள்‌. 
கர்த்தருடைய பரிசுத்த பிரசன்னம்‌ அங்கே 
வந்து தங்குகிறது. அப்போது கர்த்தருடைய 
(டைய ஆலயத்தை: 
ந்தது. கர்த்தருடைய மகிமைக்கு 
அடையாளமாக, கர்த்தருடைய வீடாகிய 


தேவாலயம்‌ மேகத்தினால்‌ நிறையப்படுகிறது. 


2 நாளாகமம்‌ - 


II CHRONICLES - 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கல்‌ இருதயத்திலே கர்த்தர்‌ 
வாசம்பண்ணவேண்டுமென்றால்‌, 
நம்முடைய இருதயத்தில்‌ கர்த்தருக்கு இடம்‌ 


இருதயத்தைவிட்டு  வெளியேற்றவேண்டும்‌. 
நம்முடைய முழுஇருதயத்தையும்‌ 
கர்த்தர்‌ வாசம்பண்ணுவதற்காக 
ஒப்புக்கொடுக்கவேண்டும்‌. அப்போது கர்த்தர்‌ 

வந்து 


உடன்படிக்கைப்‌ 

வகுப்புகளின்‌ தள்‌ 
பாராமல்‌, ஆசாரியர்‌ எல்லோரும்‌ தங்களைப்‌ 
பரிசுத்தம்பண்ணிக்‌ கொள்கிறார்கள்‌ 
(நோளா 5:11). 


எல்லா ஆசாரியரும்‌ தேவாலயத்தின்‌ 
பணிவிடைகளைச்‌ செய்வதற்குத்‌ தங்களைப்‌ 
பரிசுத்தப்படுத்திக்‌ கொள்கிறார்கள்‌. 
தாவீது உண்டுபண்ணி வைத்திருந்த 
ஆசாரியரின்‌ வகுப்புகள்‌ இன்னு 
நடைமுறையில்‌: செயல்படுத்தப்பட விக்கல்‌ 
நாளா 24). 


பாடகரும்‌, இசைக்கருவிகளை 
வாசிக்கிறவர்களும்‌ தேவாலயம்‌ பிரதிஷ்டை 
பண்ணப்படும்போது அங்கே இருக்கிறார்கள்‌ 
தாவீது வகுந்த வகுப்புகளின்‌ பிரகாரம்‌ 
இன்னும்‌ 
(நோளா 542-137 

நாளா 25). 


ஏமான்‌,  ஏதுத்தூனுடைய 
அவர்களுடைய குமாரர்‌ 
சகோதரருடைய கூட்டத்தாருமாகிய 
பாடகரான  லேலியரனைவரும்‌ மெல்லிய 
படலைகளைத்‌ தரித்து. கைத்தாளங்களையும்‌ 


ஆசாப்‌, 
கூட்டத்தாரும்‌, 





i= FTN 
TT 


அவர்களோடும்‌ கூடப்‌ பூரிகைகளை 
ஊதுகிற ஆசாரியர்கள்‌ நூற்றிருபது பேர்‌ 
நிற்கிறார்கள்‌. அவர்கள்‌  ஒருமிக்கப்‌ 
பூரிகைகளை ஊதி, ஏகசத்தமாய்‌ கர்த்தரைத்‌: 
துதித்து ஸ்தோத்திரித்துப்‌ பாடுகிறார்கள்‌; 
ஆசாரியர்‌ பரிசுத்த ஸ்‌ 
புறப்படுகையிலும்‌, 
தாளங்கள்‌ கீதவாத்தியங்களுடைய சத்தத்தை 
தொனிக்கப்பண்ணி, கர்த்தர்‌ நல்லவர்‌, அவர்‌ 
கிருபை என்றுமுள்ளது என்று 
ஸ்தோத்திரிக்கிறார்கள்‌ (நாளா 531213). 


ஸ்தோத்திரிக்கிறபோது. 
வீடாகிய தேவாலயம்‌ 
நிறையப்படுகிறது. இஸ்ரவேல்‌ சபையார்‌ 
எல்லோரும்‌ கர்த்தருடைய பெட்டிக்கு, 
முன்பாக ஏராளமான ஆடுமாடுகளைப்‌ 
பலியிட்டார்கள்‌ (நாளா 5:6). அப்போது 
கர்த்தருடைய வீடாகிய தேவாலயம்‌ 
மேசுத்தினால்‌ நிறையப்படவில்லை. 
லேவியர்கள்‌ 
தொனிக்கப்பண்ணி, 
கர்த்தரை ஸ்தோத்திரிக்கும்போது. 
கர்த்தருடைய மகிமை தேவனுடைய 
ஆலயத்தை நிரப்புகிறது. கர்த்தர்‌ தம்முடைய 
கிருபைகளையும்‌, சிலாக்கியங்களையும்‌ 
இஸ்ரவேல்‌ சபையாருக்கு. 
வெளிப்படுத்துகிறார்‌. அதற்கு 
அடையாளமாக கர்த்தருடைய மகிமை 
தேவனுடைய ஆலயத்தை நிரப்புகிறது. 


ய 


இப்போது 
கீதவாத்தியங்களை 


பாட்டினால்‌ குதித்து, 
ஸ்தோத்திரத்தினால்‌ 
கொம்பும்‌: 
ருத்‌ 
கர்த்தருக்குப்‌ 

(சங்‌ 69:30,31) 


பூரிகைகளை ஊதுகிற ஆசாரியர்கள்‌ 
ஒருமிக்க பூரிகைகளை ஊதுகிறார்கள்‌. 
அவர்கள்‌ ஏகசத்தமாய்‌ கர்த்தரைத்‌ துதித்து 
ஸ்தோத்திரித்துப்‌ பாடுகிறார்கள்‌. கர்த்தரை 
ஆராதிக்கிறவர்கள்‌ மத்தியிலே ஒற்றுமையும்‌, 
ஒருமனமும்‌ காணப்படுகிறது. ஒருமனதாய்‌ 
தம்மை ஆராதிக்கும்‌ ஆராதனைகளையும்‌, 
தம்மை துதிக்கும்‌ துதிகளையும்‌ கர்த்தர்‌. 
அங்கீகரிக்கிறார்‌. அப்படிப்பட்ட 
ஆராதனையில்‌ கர்த்தர்‌ பிரியமாயிருக்கிறார்‌. 


2 நாளாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


COMMENTARY 


கர்த்தருடைய வீடாகிய தேவாலயம்‌ 
த்‌ ல்‌  நிறையப்படுகிறது. அந்த 
ஆசாரியர்கள்‌ ஊழியம்‌ 

செய்து நிற்கக்கூடாமல்‌ போயிற்று. வார்த்தை 


அனுப்புகிறேன்‌, அவன்‌ எனக்கு முன்பாகப்‌ 
போய்‌, வழியை ஆயத்தம்பண்ணுவான்‌;: 
அப்பொழுது நீங்கள்‌ தேடுகிற ஆண்டவரும்‌ 
நீங்கள்‌ விரும்புகிற உடன்படிக்கையின்‌ 
தூதனுமானவர்‌ தம்முடைய ஆலயத்துக்குத்‌ 
தீவிரமாய்‌ வருவார்‌; இதோ, வருகிறார்‌ 
என்று சேனைகளின்‌ கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌" 
(மல்‌ 3:1). 


ஆனாலும்‌ அவர்‌ 
சகிப்பவன்‌ யார்‌? அவர்‌ 
யார்‌? அவர்‌ 
அக்கினியைப்போலவும்‌, 
சவுக்காரத்தைப்போலவும்‌ 

இருப்பார்‌" (மல்‌ 3912) 


வரும்‌ நாளைச்‌ 
வெளிப்படுகையில்‌ 


கர்த்தர்‌ தமக்காக கட்டப்பட்டிருக்கும்‌ 


ரால்‌. 


ர்கள்‌ அந்த 
ஸ்தலத்தில்‌ நிற்க முடிகிறது. அது வரையிலும்‌ 
ஆசாரியர்களால்‌ மகாபரிசுத்த 
ஸ்தலத்திற்குள்ளே வரமுடிகிறது. 
ஆசாரியர்கள்‌ 

உடன்படிக்கைப்‌ பெட்டியை, 
சந்நிதி ஸ்தானமாகிய மகாபரிசுத்த 
ஸ்தானத்திலே. கொண்டு வந்து 
வைத்தபோது, ஆசாரியர்களால்‌ மகாபரிகத்த 
ஸ்தலத்திலே ஊழியம்‌  செய்கிறதற்கு 
நிற்கக்கூடாமல்‌ போயிற்று. மகாபரிசுத்த 
ஸ்தலத்திற்குள்ளே யாரும்‌ பிரவேசிக்க 
முடியவில்லை. 


கர்த்தருடைய 


ஆலயத்தின்‌ 





f= FTN 
TT 


பாவநிவாரண நாளின்போது மாத்திரம்‌, 
பிரதான ஆசாரியன்‌, மகா பரிசுத்த 
ஸ்தலத்திற்குள்ளே பிரவேசிக்கலாம்‌. அந்த 
நாளில்‌ பிரதான ஆசாரியனைத்‌ தவிர வேறு 
யாரும்‌ மகாபரிசுத்த ஸ்தலத்திற்குள்‌ 
பிரவேசிக்க முடியாது. மற்ற நாட்களில்‌, 
மதாபிரதான ஆசாரியனும்‌, வேறுயாரும்‌, 
உடன்படிக்கைப்‌ பெட்டி வைக்கப்பட்டிருக்கிற 
மகாபரிசுத்த ஸ்தலத்திற்குள்‌ பிரவேசிக்க: 
முடியாது. 


ஆசாரியர்கள்‌ கர்த்தருடைய 
உடன்படிக்கைப்‌ பெட்டியை மகாபரிகுத்த. 

ஸ்தலத்தில்‌ கொண்டு வந்து வைத்துவிட்டு 
அவர்கள்‌ 


ஆசாரியர்கள்‌ மகாபரிசுத்த ஸ்தலத்திலிருந்து, 
புறப்பட்ட பின்பு, மேகமானது கர்த்தருடைய 
ஆலயத்தை நிரப்பிற்று. 
கர்த்தருடைய மகிமைக்கு 
கர்த்தருடைய மகிமை 
ஸ்தலத்தை. நிரப்புவதோடு, 
முழுவதையும்‌ நிரப்பிற்று. 

கர்த்தருடைய 
அடையாளமாயிருக்கிற 
ஆசாரியர்கள்‌ ஊழியம்‌ 
நிற்கக்கூடாமற்போயிற்று. 
ஆசாரியர்கள்‌ 
தூபவர்க்கங்களை 
செலுத்துகிறவர்கள்‌. அவர்களால்‌ 
நின்று ஊழியம்‌ செய்ய முடியவில்லை. 
கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய 
ஆலயத்தை நிரப்பிற்று. தேவனுடைய மகிமை 


கர்த்தர்‌ தம்முடைய உடன்படிக்கைப்‌ 
பெட்டியை கனம்பண்ணுகிறார்‌. 
உடன்படிக்கைப்‌ பெட்டி கர்த்தருடைய 
பிரசன்னத்திற்கு அடையாளம்‌ என்பதை 


அலைந்துகொண்டிருந்தது. 
ஜனத்தார்‌ 
பிரயாணம்பண்ணியபோது, 
சாதாரண ஸ்தலங்களில்‌ 
பெட்டியை வைத்தார்கள்‌. 


2 நானாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


COMMENTARY 


ஆசரிப்புக்கூடாரத்தில்‌ கர்த்தருடைய 
உடன்படிக்கைப்‌ பெட்டி எல்லோரும்‌ பார்க்கும்‌ 
வண்ணமாக வெளிப்படையாக 
வைக்கப்பட்டிருந்தது. ஆகையினால்‌ கர்த்தர்‌ 
அப்போது தம்முடைய மகிமையை 
பிரத்தியட்சமாக அங்கே 
வெளிப்படுத்தவில்லை. 


இப்போதோ கர்த்தருடைய 

அவருடைய உடன்படிக்கைப்‌ 

பரிசுத்த ஸ்தானத்தில்‌ 

கர்த்தருடைய மகிமை. 

ஆலயத்தை நிரப்புகிறது. 

கர்த்தருடைய ஆலயத்தை 

கர்த்தர்‌ உடன்படிக்கைப்‌ 

, அது இப்போது, 

வைக்கப்பட்டிருக்கிற சந்நிதி ஸ்தானமாகிய 

மகாபரிசுத்த ஸ்தலத்தையும்‌ 

அங்கீகரித்திருக்கிறார்‌ 

அடையாளம்‌. மோசே 
உடன்படிக்கைப்‌ 

ஆசாரிப்புக்கூடாரத்திலே 
வைத்தபோது, 


கர்த்தருடைய 
பெட்டியை 


வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. 
சாலொமோன்‌ 
ட கட்டியிருக்கிறார்‌ 


செய்திருக்கிறார்‌. 
கர்த்தர்‌ தேவாலயக்‌ கட்டிடத்தையும்‌, பரிசுத்த 
பணிமுட்டுகளையும்‌ அங்கீரித்திருக்கிறார்‌ 
என்பதற்கு அடையாளமாக, கர்த்தருடைய 
மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பிற்று. 
கர்த்தருடைய ஆலயமும்‌, பரிசுத்த 
பணிமுட்டுகளும்‌: கர்த்தருடைய 
நாமமகிமைக்காக பரிசுத்தமாய்‌ 
பயன்படுத்தப்படவேண்டும்‌. மனுஷர்‌ 
மத்தியிலே தேவனுடைய ராஜ்யம்‌ 
ஸ்தாபிக்கப்படவேண்டும்‌. இதுவே 
கர்த்தருடைய சித்தம்‌. 





ழ்‌ யனா 
யாய 


ஆசாரியர்கள்‌ கர்த்தருடைய 
உடன்படிக்கைப்‌ பெட்டியை சுமந்துகொண்டு 
போனபோது, சாலொமோன்‌ ராஜாவும்‌, 
இஸ்ரவேல்‌ சபை அனைத்தும்‌ பெட்டிக்கு 
நடக்கிறார்கள்‌. ஆசாரியர்கள்‌ 


ஸ்தானமாகிய 
வைத்தபோது, 


க ர்த்கககுகரகள்‌ 
எல்லோருமே  மேகமானது. 
ஆலயத்தை நிரப்பியதை 
பிரத்தியட்சமாய்ப்‌ பார்க்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
கண்ட ம அவர்களுடைய 
திகிலையும்‌, 

நடுக்கத்தையும்‌ உண்டாக்கிற்று. 
இஸ்ரவேல்‌ அனைவரும்‌ 
கர்த்தருடைய மகிமையைப்பற்றி 
இதுவரையிலும்‌ மோசேயின்‌ ஆகமங்களில்‌ 


சபையார்‌ 


வாசித்திருக்கிறார்கள்‌. 

இவர்கள்‌ 'துவரையிலும்‌: 

கர்த்தருடைய மகிமையை பிரத்தியட்சமாய்ப்‌ 
பார்த்ததில்லை. 
இப்போது 


பார்க்கிறார்கள்‌. இதனால்‌ 

சபையார்‌ அனைவருக்கும்‌ 

குறித்து பயத்தோடு கூடிய 
உண்டாயிற்று. 


2 நாளாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


சாலொமோன்‌ கர்த்தரிடத்தில்‌ 
ஜெபம்பண்ணப்போகிறார்‌. சாலொமோன்‌ 
ஏறெடுக்கும்‌ ஜெபங்களுக்கு செவிகொடுக்க 
'ஆயத்தமாயிருக்கிறார்‌ 

கர்த்தருடைய மகிமை 

சபையாருக்கு 


அடையாளமாயிருக்கிறது. 


கர்த்தருடைய மகிமை 
ஆலயத்தை நிரப்பியபோது, 
கர்த்தருடைய 
நிரப்பிற்று. கர்த்தருடைய 
மேகமாகவும்‌, 
வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. கர்த்தர்‌ 
வாசம்பண்ணுகிறார்‌ என்று 
ம்‌ சொல்லுகிறார்‌ 
இராஜா 8:12). 


சுவிசேஷத்தின்‌ காலம்‌ வெளிச்சத்தின்‌ 
காலம்‌. இது ன்‌ காலம்‌. சுவிசேஷத்தின்‌ 
வெளிச்சமான காலத்தோடு ஒப்பிட்டுப்‌ 
பார்க்கும்போது, சாலொமோனுடைய 
காலமானது காரிருளின்‌ காலமாயிருக்கிறது. 


இனிமேல்‌ வரப்போகிற பரலோக, 

காலத்தோடு “ஒப்பட 

நாம்‌ நீலிக்‌ இந்தக்‌ 

ரிருளின்‌ காலமாயிருக்கிறது. 

பரலோகத்தின்‌ தெய்வீக மகிமையும்‌, நித்திய 

சந்தோஷமும்‌ நமக்கு இன்னும்‌ பூரணமாய்‌ 
வெளிப்படுத்தப்படவில்லை. 


கர்த்தருடைய 
'மேகமானது 
ஆலயத்தை 
மகிமை 
காரிருளாகவும்‌ 





i= FTE 
TT 


கர்த்தருடைய மகிமை தேவனுடைய 
ஆலயத்தை நிரப்பிற்று. தேவாலயம்‌ 
மேகத்தினால்‌ நிறையப்பட்டது. சாலொமோன்‌ 
இந்த நல்ல சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி, 
கர்த்தரிடத்தில்‌ ஜெபம்பண்ணுகிறார்‌. 

சாலொமோன்‌ கர்த்தருக்கு ஆலயம்‌ 
கட்டியிருக்கிறார்‌. இது கர்த்தருடைய 
நாமமகிமைக்காக கட்டப்பட்டிருக்கும்‌ ஆலயம்‌ 
கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ ஜனத்தை 
ஆசீர்வதித்திருக்கிறார்‌ (நாளா 62-11) 


சாலொமோன்‌ கர்த்தரிடத்தில்‌ 
ஜெபம்பண்ணுகிறார்‌. இந்த ஆலயத்திலிருந்து 
ஏறெடுக்கப்படும்‌ எல்லா ஜெபங்களுக்கும்‌. 
கர்த்தர்‌ பரலோகத்திலிருந்து பதில்‌ 
கொடுக்கவேண்டும்‌ என்று. சாலொமோன்‌ 
விண்ணப்பம்பண்ணுகிறார்‌ (நாளா 612-42) 


புஸ்தகத்தின்‌ ந்த 
அதிகாரத்தில்‌ 1 
செய்திகள்‌, இராஜா 81 ஆகிய 
வசனப்பகுதியிலும்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 


நாளாகமம்‌ 


கர்த்தருடைய ஆலயம்‌ 
நோனா 6:1-11 

2நானா 61. 
சாலொமோன்‌: 
வாசம்பண்ணுவேன்‌. 
சொன்னார்‌ என்றும்‌, 


அவக 


என்று கர்த்தர்‌ 


நானா 62. 
வாசம்பண்ணத்தக்க 

என்றைக்கும்‌ தங்கத்தக்க நிலையான 
ஸ்தானமுமாகிய ஆலயத்தை உமக்குக்‌ 
கட்டினேன்‌ என்றும்‌ சொல்லி, 


நோனா 6:3. ராஜா முகம்‌ திரும்பி, 
இஸ்ரவேல்‌ சபையார்‌ எல்லாரையும்‌ 
ஆசீர்வதித்தான்‌; இஸ்ரவேல்‌ சபையார்‌ 
எல்லாரும்‌ தின்றார்கள்‌. 


2 நானாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


COMMENTARY 


நானா 6:4. அவன்‌ சொன்னது: 
இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தருக்கு 
ஸ்தோத்திரம்‌: அவன்‌ என்‌ 
தகப்பனாகிய தாவீதுக்குத்‌ தம்முடைய 
வாக்கினால்‌ சொன்னதை, தம்முடைய 
கரத்தினால்‌ திறைவேற்தினார்‌. 


நானா 6:5. அவர்‌ நான்‌ என்‌ ஜனத்தை: 
எகிப்து தேசத்திலிருந்து: 
புறப்படப்பண்ணின 
நான்முதற்கொண்டு, என்‌ நாமம்‌ 
விளங்கும்படி, ஒரு ஆலயத்தைக்‌. 
கட்டவேண்டுமென்று. நான்‌ 
இண்ரவேலுடைய எல்லாக்‌. 
ர க் 

யாதெ. 

தெரந்துகொள்ளாமதும்‌, 

ஜனமாகிய இஸ்ரவேலின்மேல்‌ 
அதியதியாயிருக்கும்படி. வேறே 
ஒருவரைத்‌ தெரித்துகொன்னாமதும்‌, 


என்‌ நாமம்‌ வினங்கும்‌ 
எருசலேமையும்‌, என்‌ 
ஜனமாகிய இஸ்ரவேலின்‌ மேல்‌ 
அதிபதியாயிருக்கத்‌ தாவீதையும்‌ 
தெரிந்துகொண்டேன்‌ என்றார்‌. 


இதானா 6:8, 
ஸ்தானமாக. 


நானா 6:7. இஸ்ரவேலின்‌ தேவனாகிய 
கர்த்தரின்‌ நாமத்திற்கு ஆலயத்தைக்‌ 
கட்டவேண்டும்‌ என்கிற விருப்பம்‌ என்‌: 
தகப்பனாகிய தாவீதின்‌ மனதில்‌ 
இருந்தது. 


2நானா 6:8. ஆனாலும்‌ கர்த்தர்‌ எண்‌: 
தகப்பனாகிய தாவீதை நோக்கி: என்‌ 


ஆகிலும்‌ தீ அந்த 

கட்டமாட்டாம்‌; உன்‌: 
கர்ப்பப்பிறப்பாகிய உன்குமாரனே என்‌: 
நாமத்திற்கு. அத்த ஆலயத்தைக்‌ 
கட்டுவான்‌ என்றார்‌. 





i FTE 
WEFT 


இநானா 6:10. இப்போதும்‌ கர்த்தர்‌ 
சொல்லிய தமது வார்த்தையை 
"நிறைவேற்றினார்‌; கர்த்தர்‌ 
சொன்னபடியே, என்‌ 
தகப்பனாகிய தாவீதின்‌ ஸ்தானத்தில்‌ 
எழும்பி, இஸ்ரவேலுடைய 
சிங்காசனத்தின்மேல்‌ உட்கார்ந்து, 
இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தரின்‌ 
நாமத்திற்கு ஆலயத்தைக்கட்டி, 


நோனா 841. கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌. 
புத்திரருடனே பண்ணின. 
உடன்படிக்கையிருக்கிற பெட்டியை 
அதிலே வைத்தேன்‌ என்று சொல்லி, 


செய்யும்‌: 


நாம்‌ கர்த்தருக்காக 
கர்த்தரைக்‌. 


எல்லா 
கனம்பண்ண வேண்டும்‌. அவரை 
மகிமைப்படுத்தவேண்டும்‌. நாம்‌ 
கர்த்தருக்காக எதை செய்தாலும்‌, அவரையே 
நோக்கிப்‌ பார்த்து, அவருக்காகவே ஊழியம்‌ 
செய்யவேண்டும்‌. 


சாலொமோன்‌ கர்த்தருக்கு: 
கட்டியிருக்கிறார்‌ இந்த 
பார்த்து சாலொமோனுடைய 
பெருமை வந்துவிடக்கூடாது. 


நாமமகிமைக்காகவே இந்த 
ஆலயத்தைக்‌ கட்டியிருக்கிறார்‌ 


கர்த்தருடைய மகிமை 

ஆலயத்தை நிரப்பிற்று. 

அப்பொழுது சாலொமோன்‌ ஒரு சுருக்கமான 
பிரசங்கத்தையும்‌ (நோளா 641), 
ஒரு நீண்ட ஜெபத்தையும்‌ சொல்லுகிறார்‌ 
(நோளா 6214-42). 


சாலொமோன்‌ தான்‌ கட்டின 
ஆஃயத்தைப்பற்றி சொல்லும்போது, “கர்த்தர்‌ 
சொன்னபடியே, நான்‌ என்‌ தகப்பனாகிய 
தாவீதின்‌. ஸ்தானத்தில்‌ எழும்பி, 
இஸ்ரவேலுடைய சிங்காசனத்தின்‌ மேல்‌ 
உட்கார்ந்து, இஸ்ரவேலின்‌ தேவனாகிய 
கர்த்தரின்‌ நாமத்திற்கு ஆலயத்தைக்‌ 
கட்டினேன்‌”  (நோளா 640) என்று 
சொல்லுகிறார்‌. 


2 நாளாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


COMMENTARY 


கர்த்தர்‌ இதுவரையிலும்‌ ஆசரிப்புக்‌ 
கூடாரத்தில்‌ வாசம்பண்ணினார்‌. இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ ஒவ்வொரு இடமாகப்‌ பிரயாணம்‌ 
பண்ணும்போது, கர்த்தருடைய  ஆசரிப்புக்‌ 
கூடாரத்தையும்‌ தங்களோடு கூடவே எடுத்துச்‌ 
சென்றார்கள்‌. இப்போது சாலொமோன்‌ 
கர்த்தருக்கு ஒரு ஆலயத்தைக்‌ 
கட்டியிருக்கிறார்‌. இது கர்த்தர்‌ என்றைக்கும்‌ 
தங்கத்தக்க நிலையான ஸ்தானமாக 
இருக்கும்‌. இஸ்ரவேல்‌ சபையார்‌ எல்லாரும்‌ 
எழும்பி நின்றபோது சாலொமோன்‌ 
அவர்கள்‌ எல்லோரையும்‌ ஆசீர்வதிக்கிறார்‌ 
(நோளா 6:3). 
சாலொமோன்‌ 
உற்சாகப்படுத்துகிறார்‌. 
மறுரூபமலையிலே 


ஆசாரியரை 
இயேசுகிறிஸ்து 
ஜெபம்பண்ணுகையில்‌ 
ரூபம்‌ மாறிற்று. 
பேதுருவும்‌. மோவாதும்‌, 
இருந்தார்கள்‌. பேதுரு 

பேசுகையில்‌ “ஒரு மேகம்‌ 

வந்து அவர்கள்மேல்‌ நிழலிட்டது: அவர்கள்‌ 
அந்த மேகத்துக்குள்‌ பிரவேசிக்கையில்‌ 
சீஷர்கள்‌ பயந்தார்கள்‌" (லூக்‌ 9:34). 
தங்கள்மேல்‌ நிழலிட்ட 
பயந்ததுபோல, 
கர்த்தருடைய ஆலயத்தை 
ஆசாரியர்களும்‌ 
மேகுத்தினிமித்தம்‌ 
ஆசாரியர்கள்‌ ஊழியம்‌  செய்கிறநற்கு. 
நிற்கக்கூடாமல்‌ போயிற்று. ஆசாரியர்கள்‌ 
ஒன்றும்‌ பேசாமல்‌ அமைதியாயிருக்கிறார்கள்‌. 


சாலொமோன்‌ ஆசாரியர்களை 
உற்சாகப்படுத்துகிறார்‌. அவர்களுடைய 
பயத்தைப்‌ போக்குவதற்கு க்‌ 
வார்த்தைகளைச்‌ சொல்லுகிறார்‌. 
சாலொமோன்‌ ஆசாரியர்களிடம்‌, “காரிருளிலே. 
வாசம்பண்ணுவேன்‌ என்று கர்த்தர்‌ 
சொன்னார்‌" (இராஜா 82) என்று 
சொல்லுகிறார்‌. காரிருளானது தேவனுடைய 
பிரசன்னத்திற்கு அடையாளம்‌ என்பதை 
சாலொமோன்‌. ஆசாரியருக்கு 
ஞாபகப்படுத்தகிறார்‌ 

கர்த்தருடைய கிருபையும்‌ 
அநுக்கிரகமும்‌ இஸ்ரவேல்‌ சபையாருக்கு 
கிடைத்திருக்கிறது. இதற்கு 
அடையாளமாகவே. மேகமானது 
கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பிற்று. 


சீஷர்கள்‌ 
த்தைப்‌ பார்த்து 


மேகமானது 
நிரப்பியபோது 
பயப்படுகிறார்கள்‌. 





f= FTE 
TT 


"ஆரோனின்‌. இரண்டு குமாரர்‌ 
கர்த்தருடைய சந்நிதியிலே சேர்ந்து மரித்துப்‌ 
போனபின்பு, கர்த்தர்‌ மோசேயை நோக்கி: 
கிருபாசனத்தின்மேல்‌ ஒரு மேகத்தில்‌ 
நான்‌ காணப்படுவேன்‌; ஆதலால்‌ உன்‌ 
சகோதரனாகிய ஆரோன்‌. ப்‌ பரிசுத்த 
ஸ்தலத்திலே திரைக்கு 
ருக்கிற பெட்டியின்மேலுள்ள. ர்‌ 
மூடிக்கு முன்பாகச்‌ சகல வேளையிலும்‌ 
வரவேண்டாம்‌ என்று அவனுக்குச்‌ சொல்‌” 
(லேவி 1612. 


கர்த்தர்‌ மோசேமிடத்தில்‌, 
'கிருபாசனத்தின்மேல்‌ ஒரு மேகத்தில்‌ 
நான்‌ காணப்படுவேன்‌" என்று ஏற்கெனவே 
நடால்‌ கர்த்தருடைய வார்த்தை 
இப்போ, பிரத்தியட்சமாய்‌ 
நிறைவேறியிரக்கிறது. கர்த்தர்‌ சொன்ன 
பிரகாரம்‌ அவர்‌ மேகத்தில்‌ காணப்படுகிறார்‌. 


சாலொமோன்‌ கர்த்தருக்காக தான்‌ 
கட்டின தேவாலயத்தைப்பற்றிச்‌ 
சொல்லும்போது. இது தேவரீர்‌ 
வாசம்பண்ணத்தக்க வீடு என்றும்‌, தேவரீர்‌ 
என்றைக்கும்‌ தங்கத்தக்க நிலையான 
ஸ்தானாகிய ஆலயம்‌ என்றும்‌ சொல்லுகிறார்‌. 
சாலொமோன்‌ இந்த ஆலயத்தைப்பற்றி 
கர்த்தரிடத்தில்‌ சொல்லும்போது, “ஆலயத்தை 
உமக்கு கட்டினேன்‌” என்று சொல்லுகிறார்‌. 
சாலொமோன்‌ கர்த்தருக்காகவே 
ஆலயத்தைக்‌ கட்டிமிருக்கிறார்‌ 
கர்த்தருடைய ஆலயம்‌. 


மேகமானது கர்த்தருடைய 
நிரப்பியதைப்‌ பார்த்து 
சந்தோஷப்படுகிறார்‌. 


ஆ 

சாலொமோன்‌ விரும்பினார்‌ 

விரும்பிய பிரகாரம்‌, கர்த்தர்‌ தம்முடைய 
ஆலயத்தி ரில்‌ 


2 நானாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


மேகம்‌ 
பார்த்து 
ஆசாரியர்கள்‌ பயப்படவேண்டியதில்லை என்று 
சாலொமோன்‌ அவர்களுக்கு ஆறுதல்‌ 
சொல்லுகிறார்‌. கர்த்தருடைய மகிமை 
கர்த்தருடைய ஆலயத்தை 
நிரப்பியதினால்‌ ஆசாரியர்கள்‌ 
'சந்தோஷப்படவேண்டுமென்றும்‌, அவர்கள்‌ 
கர்த்தருக்குள்‌ களிகூரவேண்டுமென்றும்‌ 
சாலொமோன்‌ அவர்களுக்கு உற்சாகமான 
வார்த்தைகளைச்‌ சொல்லுகிறார்‌. 
சாலொமோன்‌ ஆசாரியர்‌ மத்தியிலே. 
சுருக்கமாகப்‌ பேசினார்‌. அதன்‌ பின்பு அவர்‌ 
முகம்‌ திரும்பி, இஸ்ரவேல்‌ சபையையெல்லாம்‌ 
ஆசீர்வதித்தார்‌. ஆசாரியர்கள்‌ ஆலயத்தின்‌ 
உட்பிரகாரத்திலிருக்கிறார்கள்‌. இஸ்ரவேல்‌ 
சபையாரெல்லாரும்‌. ஆலயத்தின்‌: 
வெளிப்பிரகாரத்தில்‌ நிற்கிறார்கள்‌ 
இராஜா 814). இஸ்ரவேலின்‌ சபையார்‌ 
திரளான  எண்ணிக்கையிலிருக்கிறார்கள்‌. 
சாலொமோன்‌ அவர்கள்‌ எல்லோருக்கும்‌. 
உபதேசம்‌ பண்ணுகிறார்‌. 


சாலொமோன்‌. இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாருக்கு உபதேசம்பண்‌ ணுவதற்கு 
முன்பாக, இஸ்ரவேல்‌ சபையையெல்லாம்‌ 
ஆசிர்வதிக்கிறார்‌. கர்த்தருடைய மகிமை 
கர்த்தருடைய ஆலயத்தை  நிரப்பிற்று. 
மேகமானது கர்த்தருடைய ஆலயத்தை 
நிரப்பிற்று இஸ்ரவேல்‌ சபையார்‌ எல்லோரும்‌ 
மேகத்தையும்‌, அதனால்‌ ஏற்பட்டிருக்கிற 
காரிருளையும்‌ பார்க்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
அதைப்‌ பார்த்து ஆச்சரியப்படுகிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ சபையார்‌  காரிருளைப்‌ பார்த்து 
மிகவும்‌ பயப்படுகிறார்கள்‌. அவர்கள்‌ 
கர்த்தருடைய ஆலயத்தில்‌ மேகத்தையோ, 
காரிருளையோ எதிர்பார்க்கவில்லை. 
சபையார்‌ 


இஸ்ரவேல்‌ 
ன்‌ வெளிப்பிரகாரத்‌ 


ஆலயத்தின்‌ 
ஆச்சரியத்தோடும்‌, பயத்தோடும்‌ நிற்கிறார்கள்‌. 
அப்போது சாலொமோன்‌ அவர்களை 
ஆசீர்வதிக்கிறார்‌. அவர்களுக்கு சமாதானம்‌ 
அவர்களை 
அவர்களை 
தங்களுக்கு 
பயத்திலிருந்து அவர்கள்‌ 


எல்லோ 


சாலொமோனுடைய 
இஸ்ரவேல்‌ 
ஆசீர்வாதமாயிருக்கிறது. 





i FTE 

TT 
சாலொமோன்‌ 

கயாரிட தில்‌ 


கட்டப்பட்டு 


பற்றியும்‌ 


பிரதிஷ்டைபண்ணப்பட்டிருப்பது. 
விரிவாகப்‌ பேசுகிறார்‌. 
சாலொமோன்‌ கர்த்தருடைய 
ஆலயத்தைப்பற்றி பேசுவதற்கு முன்பாக 
கர்த்தரை ஸ்தோத்திரம்‌ பண்ணுகிறார்‌. 
"இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தருக்கு 
ஸ்தோத்திரம்‌" என்னும்‌ ஸ்தோத்திர 
வார்த்தையோடு சாலொமோன்‌ தன்னுடைய 
உபதேச வார்த்தைகளை ஆரம்பிக்கிறார்‌ 
கர்த்தருடைய கிருபையுள்ள நல்ல கரம்‌ 
யிலும்‌ சாலொமோனோடு. 
தேவாலயத்திற்கு 
போடப்பட்ட நாள்‌ முதல்‌, 
தேவாலயம்‌ பிரதிஷ்டைபண்ணப்படுகிற இந்த 
நாள்‌ வரையிலும்‌ கர்த்தருடைய உதலியும்‌, 
ஒத்தாசையும்‌, வழிநடத்துதலும்‌ 
சாலொமோனுக்கு கிடைத்திருக்கிறது. 
சாலொமோன்‌ கர்த்தருடைய உதவிகளையும்‌, 
கிருபைகளையும்‌ அங்கீகரித்து. 
“இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தருக்கு 
ஸ்தோத்திரம்‌" என்று கர்த்தரை நன்றியோடு 
துதிக்கிறார்‌ 


விசுவாசிகளாகிய நமக்‌ 
துதிப்பதே. சந்தோஷமா! 
கர்த்தர்‌ நமக்கு செய்த 
நினைத்துப்‌ பார்த்து அவரை நன்றியோடு 
துதிக்கவேண்டும்‌. கர்த்தர்‌ நமக்கு 
செய்யப்போவதாக சொல்லியிருக்கும்‌ 
வாக்குத்தத்தங்களையும்‌ நினைவுகூர்ந்து. 
கர்த்தரை... நன்றியோடு துதிக்குவேண்டும்‌. 
தேவனாகிய கர்த்தர்‌ நம்முடைய துதிகளுக்கு 
ம்‌ கர்த்தரைத்‌ துதிப்பதே நமக்கு 


கர்த்தரைத்‌ 
க்கவேண்டும்‌. 
நன்மைகளை 


சபையார்‌... எல்லோரும்‌. 
வெளிப்பிரகாரத்‌ 
ஆச்சரியத்தோடும்‌. 
நின்றுகொண்டிருக்கிறார்கள்‌. 
கர்த்தருடைய 


பயமும்‌, 
அமக ல்‌ 
இருதயங்களில்‌ கர்த்தரைத்‌ துதிக்கும்‌. 


துதி 
நிரம்பியிருக்கவேண்டும்‌. சாலொமோன்‌ 
கர்த்தரைத்‌ துதிக்கிறார்‌. இஸ்ரவேல்‌ சபையார்‌ 
எல்லோரும்‌ கர்த்தரைத்‌ துதிப்பதற்கு 
சாலொமோன்‌ அவர்களை வழிநடத்துகிறார்‌. 


2 நாளாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


வார்த்தையில்‌ 
தன்னுடைய 
கர்த்தர்‌ 
செய்ததையும்‌ 


கர்த்தர்‌ தம்முடைய 
உண்மையுள்ளவர்‌. 
தகப்பனாராகிய 
சொன்னதையும்‌, 
சாலொமோன்‌. சந்தத்தில்‌ 
நினைவுகூருகிறார்‌. 'கர்த்தர்‌ 
தகப்பனாகிய தாவீதுக்குத்‌ க 
வாக்கினால்‌ சொன்னதைத்‌ தம்முடைய 
கரத்தினால்‌ நிறைவேற்றினார்‌" 
இராஜா 85) என்று கர்த்தர்‌ தாவீதுக்குச்‌ 
செய்த நன்மைகளை சாலொமோன்‌. 
நினைவு கூருகிறார்‌. 
கர்த்தர்‌ 
வாக்குத்தத்தங்களை 


சொல்லுகிறார்‌. 


தாவீதுக்கு, 


இந்த 


தம்முடைய 
தம்முடைய வாயினால்‌. 
தாம்‌ சொன்ன 
வார்த்தைகளை கர்த்தர்‌ தம்முடைய 
கரத்தினால்‌ நிறைவேற்றுகிறார்‌. கர்த்தர்‌ 
நமக்கு செய்வதையும்‌, அவர்‌ நமக்கு 
சொல்லுவதையும்‌ நாம்‌ ஒப்பிட்டுப்‌ 
பார்க்கவேண்டும்‌. அப்போது கர்த்தர்‌ நமக்கு 
காண்பிக்கும்‌ கிருபைகளையும்‌ 
இரக்கங்களையும்‌ நாம்‌ புரிந்துகொள்வோம்‌. 
சாலொமோன்‌ 
கட்டிமிருக்கிறார்‌. சா 
கர்த்தருடைய ஆலயத்தை 
பிரதிஷ்டைபண்ணுகிறார்‌. 
லயம்‌ கட்டப்பட்ட 
சாலொமோன்‌ இஸ்ரவேல்‌ 
தெளிவுபடுத்துகிறார்‌ 
சித்தத்தின்‌ பிரகாரமாகவும்‌, அவருடைய 
வழிநடத்துதலின்‌ பிரகாரமாகவும்‌ 
கர்த்தருக்கு ஆலயம்‌ கட்டப்பட்டிருக்கிறது. 
ம்முடைய நாமம்‌ விளங்கும்ப। 
தி சொன்ன 
சித்தமாகவும்‌ தீர்மானமாகவும்‌ 
தம்முடைய ஆலயத்தைக்‌ 
கட்டுவதற்கு கர்த்தர்‌ ஒரு பட்டணத்தையோ, 
அல்லது ஒரு தேசத்தையோ அல்லது ஒரு 
கோத்திரத்தையோ தேர்ந்தெடுக்கவில்லை. 
கர்த்தர்‌ சமஸ்த இஸ்ரவேலுக்கும்‌ 
ராஜாவாகயிருக்கிற தாவீதை 
தேர்ந்தெடுத்தார்‌. சாலொமோன்‌ இஸ்ரவேல்‌ 
சபையாருக்கு இந்த சத்தியத்தைத்‌ 
தெளிவுபடுத்துகிறார்‌. 


கர்த்தருக்கு ஆலயம்‌ 
சாலொமோன்‌ இப்போது 

கர்த்தருக்கு 
கர்த்தருடைய 
சரித்திரத்தை 
சபையாருக்கு 
கர்த்தருடைய 





f= THE 
TT 


'நான்‌ என்‌ ஜனமாகிய இஸ்ரவேலை. 
எகிப்திலிருந்து, புறப்படப்பண்ணின 
நாள்முதற்கொண்டு, என்‌ நாமம்‌ 
விளங்கும்படி, ஒரு ஆலயத்தைக்‌ கட்ட 
வேண்டும்‌ என்று நான்‌ இஸ்ரவேலுடைய 
எல்லாக்‌ கோத்திரங்களிலுமுள்ள ஒரு 
பட்டணத்தையும்‌ தெரிந்துகொள்ளாமல்‌ என்‌ 
ஜனமாகிய இஸ்ரவேலின்மேல்‌ 
அதிகாரியாயிருக்கும்ப தாவீதையே 
தெரிந்துகொண்டேன்‌" (இராஜா 8:16) 

என்று கர்த்தர்‌ சொன்னார்‌. 
கர்த்தருடைய சித்தத்தின்‌ பிரகாரமாகவும்‌, 
அவருடைய வழிநடத்துதலின்‌ பிரகாரமாகவும்‌, 
நாமம்‌ விளங்கும்படி 
கட்டப்பட்டிருக்கிறது. 
சாலொமோன்‌ ஜனங்களுக்கு 

விரிவாக எடுத்துச்‌ சொல்லுகிறார்‌. 


டி 


தாவீது கர்த்தருக்கு இப்படிப்பட்ட 
ஆலயம்‌ கட்டவேண்டும்‌ என்று பவள்‌ 


தம்முடைய ஆலயத்தைக்‌ 
கர்த்தர்‌ நாவீதைத்‌ தொந்துகொண்டதினால்‌, 
இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தரின்‌ 
நாமத்திற்கு ஆலயத்தைக்‌ கட்டவேண்டும்‌ 
என்கிற விருப்பம்‌ தாவீதின்‌ இருதயத்தில்‌ 
இருந்தது (இராஜா 847). கர்த்தரின்‌ 
நாமத்திற்கு ஆலயம்‌ கட்டவேண்டும்‌ என்பது 
தாவீதின்‌ சுயலிருப்பமல்ல. இது கர்த்தரால்‌ 
உண்டான விருப்பம்‌. சாலொமோன்‌ 

இஸ்ரவேல்‌  சபையாருக்கு. 

சத்தியத்தையும்‌ தெளிவுபடுத்தகிறார்‌ 
கர்த்தரின்‌ நாமத்திற்கு ஆலயத்தைக்‌ 
கட்டவேண்டும்‌ என்னும்‌ விருப்பம்‌ தாவீதின்‌ 
இருதயத்திலிருந்தது. ஆனால்‌ 
கர்த்தருடைய ஆலயத்தை தாவீது 
குப்டகூடாது. என்பதும்‌, தாவீதின்‌ குமாரன்‌ 
அந்த ஆலயத்தை கட்டுவான்‌. என்பதும்‌ 
கர்த்தருடைய சித்தமாயிற்று சாலொமோன்‌. 
இந்த சத்தியத்தையும்‌ இஸ்ரவேல்‌ 
சபையாருக்கு தெளிவுபடுத்துகிறார்‌. 

னாலும்‌ கர்த்தர்‌ என்‌ தகப்பனாகிய 
நோக்கி: “என்‌ நாமத்திற்கு 
கட்டவேண்டும்‌ என்கிற. 
மனதிலே இருந்தது 
ஆகிலும்‌ நீ அந்த 
கட்டமாட்டாய்‌, உன்‌ 
கர்ப்பப்பிறப்பாகிய உன்‌ குமாரனே என்‌ 
நாமத்திற்கு அந்த ஆலயத்தைக்‌ கட்டுவான்‌' 
(இராஜா 84879) என்று கர்த்தர்‌ 
சொன்னதை சாலொமோன்‌ இஸ்ரவேல்‌ 

சபையாருக்கு சொல்லுகிறார்‌. 


2 நாளாகமம்‌ - 


II CHRONICLES - 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ தாவீதின்‌ மனதிலிருந்த 
விருப்பத்தை அங்கீகரிக்கிறார்‌. கர்த்தருடைய 
நாமத்திற்கு. ஆலயத்தைக்‌ கட்டவேண்டும்‌ 
என்கிற விருப்பம்‌ தாவீதின்‌ மனதிலே 
இருந்தது நல்ல காரியம்‌ தான்‌ என்றும்‌ 


சாலொமோன்‌ கர்த்தருக்கு கட்டின 
ஆலயம்‌ அவருடைய சொந்த விருப்பமல்ல. 
இந்த யோசனை ஆரம்பத்தில்‌ 
சாலொமோனுடைய மனதிலே. 
உண்டாகவில்லை. சாலொமோன்‌ 
தன்னுடைய நாமம்‌ விளங்கும்படியாகவோ 
அல்லது தன்னுடைய நாமமகிமைக்காகவோ 
இந்த ஆலயத்தைக்‌ கட்டவில்லை. 
சாலொமோன்‌. இந்த ஆலயத்தைக்‌ 
கட்டினாலும்‌, இந்த ஆலயத்தை, தாவீது. 
ராஜாவே சாலொமோனுக்கு 
திட்டமிட்டுக்கொடுத்தார்‌. கர்த்தரே 
திட்டத்தை 
கர்த்தருடைய 
திட்டத்தினால்‌ 
தேவனுடைய 
பிரகாரமாகவும்‌, 
பிரகாரமாகவும்‌ 


ன்‌ 


தம்முடைய ஆலயத்நி 
தாவீதுக்கு கொடுத்தார்‌ 


கர்த்தருடைய திட்டத்தின்‌ பிரகாரமாக, 
தான்‌ இந்த ஆலயத்தைக்‌ கட்டியிருப்பதாக 
சாலொமோன்‌ இஸ்ரவேல்‌ சபையாருக்கு 
சொல்லுகிறார்‌. சாலொமோன்‌ இஸ்ரவேல்‌ 
சபையார்‌ எல்லோரையும்‌ நோக்கி, “இப்போதும்‌ 
கர்த்தர்‌ சொல்லிய தம்முடைய வார்த்தையை 
நிறைவேற்றினார்‌; கர்த்தர்‌ சொன்னபடியே, 
நான்‌ என்‌ தகப்பனாகிய தாவீதின்‌ 
ஸ்தானத்தில்‌ எழும்பி, 
இஸ்ரவேலின்‌ சிங்காசனத்தின்மேல்‌ 
உட்கார்ந்து, இஸ்ரவேலின்‌ தேவனாகிய 
கர்த்தரின்‌ நாமத்திற்கு ஆலயத்தைக்‌ 
கட்டினேன்‌. கர்த்தர்‌ நம்முடைய 
பிதாக்களை எகிப்துதேசத்திலிருந்து 
புறப்படப்பண்ணினபோது, அவர்களோடே 
பண்ணின உடன்படிக்கை இருக்கிற 
பெட்டிக்காக அதிலே ஒரு ஸ்தானத்தை 
உண்டாக்கினேன்‌" இராஜா 8:20,21) என்று 
சொல்லுகிறார்‌. 





i al 
TT 


ஆலயத்தைக்‌ கட்டியிருக்கிறார்‌. 

ஆலயத்தில்‌ ஒரு பரிசுத்த ஸ்தானத்தை 
உண்டாக்கி, அதிலே கர்த்தருடைய 
உடன்படிக்கைப்‌ பெட்டியை வைத்திருக்கிறார்‌. 
நாம்‌ கர்த்தருக்காக 

செய்யும்போது, 

கர்த்தருடைய 

செய்கிறோம்‌ என்னும்‌ உணர்வு நம்முடைய 
இருதயத்தில்‌: காணப்படவேண்டும்‌. 
கர்த்தருக்காக ஊழியம்‌ செய்யும்போது 
நம்முடைய மனதில்‌ திருப்தி உண்டாகும்‌. 
கர்த்தர்‌ நமக்கு போதுமானவராயிருப்பார்‌. 
கர்த்தருடைய ஊழியத்தை நம்முடைய 
நாமத்திற்காக செய்யும்போது, நம்முடைய 
மனதில்‌ திருப்தி உண்டாகாது. 
சாலொமோன்‌ 
கர்த்தருடைய 
பிரதிஷ்டைபண்ணுகிறார்‌ 
தேவாலயத்திலுள்ள 
பணிமுட்டுக்களையும்‌ 
பாதபடியில்‌ சமர்ப்பிக்கிறார்‌ கர்த்தரும்‌ 
சாலொமோன்‌ செய்த பிரதிஷ்டையை 
அங்கீகரிக்கிறார்‌. தம்முடைய நாமத்திற்காக 
கட்டப்பட்டிருக்கும்‌ இந்த ஆலயத்தில்‌ கர்த்தர்‌ 
வந்து வாசம்பண்ணுகிறார்‌. கர்த்தருடைய 
பிரசன்னத்திற்கு அடையாளமாக, 


தேவாலயத்தையும்‌, 
சகல 
கர்த்தருடைய 


கர்த்தருடைய 
ஆலயத்தை பிரதிஷ்டைபண்ணின பின்பு. 
அவர்‌ கர்த்தரிடத்தில்‌ ஜெபம்பண்ணுகிறார்‌. 
கர்த்தருடைய ஆலயம்‌ அவருக்கு பலிகளை 
செலுத்தும்‌ ஆலயம்‌ மாத்திரமல்ல. 
கர்த்தருடைய ஆலயம்‌ எல்லா ஜனங்களுக்கும்‌. 
ஜெபலீடாயிருக்கவேண்டும்‌ எது 
சாலொமோனின்‌ விருப்பம்‌. சாலொமோன்‌ 
கட்டின தேவாலயம்‌ சுவிசேஷ சபைக்கு. 
அடையாளபாயிருக்கிறது. 


2 நாளாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


நான்‌ என்‌ பரிசுத்த பர்வதத்துக்குக்‌ 
கொண்டுவந்து: என்‌ ஜெபவீட்டிலே 
அவர்களை மகிழப்பண்ணுவேன்‌; 
அவர்களுடைய சர்வாங்கதகனங்களும்‌, 
அவர்களுடைய பலிகளும்‌, என்‌ 
பலிபீடத்தின்மேல்‌ அங்கீகரிக்கப்பட்டிருக்கும்‌: 
என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும்‌ 
ஜெபவீடு என்னப்படும்‌" (ஏசா 56:7). 


என்‌, 
என்னப்படும்‌ 
நீங்களோ 

குகையாக்கினீர்கள்‌ என்றார்‌" 


ஜெபவீடு 
, எழுதியிருக்கிறது; 
கள்ளர்‌ 

(மத்‌ 2113) 
கர்த்தரிடத்தில்‌ ஜெபம்பண்ணுவதற்கும்‌, 
இஸ்ரவேல்‌ சபையார்‌ அனைவரயும்‌ 
ஆசிர்வதிப்பதற்கும்‌. சாலொமோன்‌. 
ஆசாரியர்களையோ,  தீர்க்கதரிசிகளையோ 
நியமிக்கவில்லை. சாலொமோனே 
கர்த்தருடைய சமுகத்தில்‌ ஜெபம்பண்ணுகிறார்‌. 
அவரே இஸ்ரவேல்‌ சபையாரை கர்த்தருடைய 
நாமத்தினால்‌ ஆசீர்வதிக்கிறார்‌. சாலொமோன்‌ 
கர்த்தருடைய  பலிபீடத்திற்கு முன்னே, 
இஸ்ரவேல்‌ சபையார்‌ எல்லாருக்கும்‌ எதிராக 
நின்று, வானத்திற்கு நேராக தன்‌ கைகளை 
விரித்து, கர்த்தரிடத்தில்‌ ஜெபம்பண்ணுகிறார்‌. 
- சாலொமோனுக்கு கர்த்தரிடத்தில்‌. 
ண தெரிந்திருக்கிறது. சமஸ்த 
ராஜாவாயிருக்கிற 
இஸ்ரவேலின்‌ தேவனாகிய 
கர்த்தரிடத்தில்‌ ஜெபம்பண்ணுவது மிகவும்‌ 
நல்ல காரியம்‌. சாலொமோன்‌ 
கர்த்தரிடத்தில்‌ ஜெபம்பண்ணுவதற்கு 
ஏற்கெனவே கற்றுக்கொண்டிருக்கிறார்‌. 
அதற்கு அடையாளமாக சாலொமோன்‌ 
இப்போது வானத்திற்கு நேராக தன்‌ 
கர்த்தரிடத்தில்‌ 


சூழ்நிலையிலும்‌ 


சாலொமோனுக்கு 

சாலொமோனுடைய 

கொடுக்கப்பட்ட 

இல்லை. ஜெபத்தின்‌ 

ஆலியானவர்‌ சாலொமோனின்‌ இருதயத்தில்‌ 

ஆவியானவர்‌ 

றார்‌. அவரை 

வழிநடத்துகிறார்‌. சாலொமோன்‌ வானத்திற்கு 

நேராக தன்‌ கைகளை விரித்து 
கர்த்தரிடத்தில்‌ ஜெபம்பண்ணுகிறார்‌. 





f= FTE 
TT 


சாலொமோன்‌ தன்னுடைய 
அரமணையில்‌, சிங்காசனத்தில்‌ வீற்றிருந்து 
ராஜ்யபாரம்‌ பண்ணவேண்டியவர்‌ 
ஆசரிப்புக்கூடாரத்திலும்‌, ஆலயத்திலும்‌ 
ஆராதனை செய்வது. ஜெபம்பண்ணுவது, 


இஸ்ரவேல்‌ சபையார்‌ கருக்கும்‌ எதிராக 

நிற்கிறார்‌. வானத்திற்கு நேராக தன்‌ 

கைகளை விரித்து கர்த்தரிடத்தில்‌ 

ஜெபம்பண்ணுகிறார்‌. சமஸ்த இஸ்ரவேலுக்கும்‌ 
ராஜவாயிருக்கிற சாலொமோன்‌, 

ஆசாரியரைப்போல, இஸ்ரவேல்‌ 

எல்லாருக்கும்‌ எதிராக நின்று, தன்‌ கைகளை 

நேராய்‌ 

கர்த்தரிடத்தில்‌: 

இதற்காக அவர்‌ 


கர்த்தர்‌ சாலொமோனை அதிகமாய்‌ 
ஆசீர்வதித்திருக்கிறார்‌. அவரை அதிகமாய்‌ 
உயர்த்தியிருக்கிறார்‌. - சாலொபோனும்கு 
ஏராளமான மேன்மைக( மகிமைகளும்‌ 
உண்டாயிருக்கிறது. அவர்‌ தந்தத்தினால்‌ 
செய்யப்பட்ட சிங்காசனத்தின்‌ மேல்‌ 
வீற்றிருந்து ராஜாசனம்‌ செய்வது அவருக்கு 
கிடைத்திருக்கிற பெரிய மகிமை. ந 
மகிமையைவிட, கர்த்தருடைய பலிபீடத்திற்கு 
முன்னே இஸ்ரவேல்‌ சபையார்‌ எல்லோருக்கும்‌ 
எதிராக நின்று. வானத்திற்கு 
நேராக தன்‌ கைகளை விரித்து, 
கர்த்தரிடத்தில்‌ ஜெபம்பண்ணுவது. 
சாலொமோனுக்கு கிடைத்திருக்கிற 
மிகப்பெரிய மகிமையாகும்‌. 


சாலொமோனைப்போலவே 
உலகப்பிரகாரமாக. உயர்ந்த. 
அந்தஸ்துக்களிலிருந்தாலும்‌, கர்த்தருடைய 
சமுகத்திற்கு முன்பாக நம்மைத்‌ தாழ்த்தி, 
அவரிடத்தில்‌ நம்முடைய துதிகளையும்‌, 
ஸ்தோத்திரங்களையும்‌ ஏறெடுக்க வேண்டும்‌. 
கர்த்தரிடத்தில்‌ நம்முடைய 
ஜெபவிண்ணப்பங்களை சொல்லுவது. நமக்கு 
கிடைத்திருக்கிற மிகப்பெரிய சிலாக்கியம்‌. 


இதுவே நமக்கு உன்னதமான ஆசீர்வாதம்‌. 


நாம்‌ 


2 நாளாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


COMMENTARY 


கர்த்தரை நோக்கி, இந்த ஜெபத்தையும்‌ 
'வேண்டுதலையும்‌ எல்லாம்‌. செய்து 
முடித்தபின்பூ அவன்‌ கர்த்தருடைய 
பலிபீடத்திற்கு முன்பாகத்‌ தன்‌ கைகளை 
வானத்திற்கு. நேராக விரித்து, 
முழங்காற்படியிட்டிருந்ததை  விட்டெழுந்தான்‌" 
இராஜா 8:54) 


சாலொமோன்‌ கர்த்தருடைய 
சமுகத்திற்கு முன்பாக முழங்கால்‌ படியிட்டு 
ஜெபப்பண்ணுகிறார்‌. முழங்கால்‌ படிமிடுவது 
நம்முடைய பக்திக்கும்‌, மனத்தாழ்மைக்கும்‌, 
கர்த்தரிடத்தில்‌ கருத்தாய்‌ 
ஜெபம்பண்ணுவதற்கும்‌ அடையாளம்‌. 
“சாலொமோன்‌ முழங்கால்‌ பட்டியிட்டிருந்ததை 
விட்டெழுந்தார்‌' (1இராஜா 8:54) என்று இந்த 
வசனத்தில்‌ எழுதப்பட்டிருக்கிறது. 


“சாலொமோன்‌ ஐந்து முழ நீளமும்‌, 
ஐந்து முழ அகலமும்‌ மூன்று முழ 
உயரமுமான ஒரு வெண்கலப்‌ 
பிரசங்கபீடத்தை உண்டாக்கி, அதை 
நடுப்பிரகாரத்திலே. வைத்திருந்தான்‌ ; 
அதின்மேல்‌ அவன்‌ நின்று, இஸ்ரவேலின்‌ 
சபையார்‌ எல்லாருக்கும்‌ எதிராக 
முழங்காற்டிமிட்டு, தன்‌ கைகளை 
வானத்திற்கு நேராக விரித்து” (2நாளா 6:18) 
என்று இந்த வசனத்தில்‌ எழுதப்பட்டிருக்கிறது. 


கர்த்தராமிருக்கிற 
ரான ன்‌ பிதாவை நோக்கி 
முழங்கால்‌ படியிட்டு' (எபே 3: 


அப்போஸ்தலர்‌ பவுல்‌ எழுதுகிறார்‌ 


கர்த்தருடைய சமுகத்திற்கு முன்பாக, 
முழங்கால்படிமிட்டு ஜெபம்பண்ணுவதினால்‌, 
நம்முடைய முழங்கால்கள்‌ தேய்ந்துபோகாது 
சாலொமோன்‌ கர்த்தருடைய பலிபீடத்திற்கு 
முன்பாக ஜெபம்பண்ணியபோது, தன்‌ 
கைகளை வானத்திற்கு நேராக விரித்து 
ஜெபம்பண்ணுகிறார்‌ இராஜா 8:54) 
தன்னுடைய ஜெபம்‌ முடியும்‌ வரையிலும்‌, 
சாலொமோன்‌ தன்‌ கைகளை வானத்திற்கு 
நேராக விரித்திருக்கிறார்‌. கர்த்தர்‌ 
பரலோகப்‌ பிதாவாகயிருக்கிறார்‌. 
சாலொமோன்‌ கர்த்தரிடத்தில்‌ 
ஜெபப்பண்ணும்போது, பரலோகப்‌ 
பிதாவினிடத்தில்‌. ஆர்வமாயும்‌, 
எதிர்பார்ப்போடும்‌ ஜெபம்பண்ணுகிறார்‌. 





i al 
TT 


கைகளை விரித்து ஜெபம்பண்ணுவது, 
நம்முடைய இருதயத்தை கர்த்தருக்கு 
நேராக விரிவாய்த்‌ திறப்பதற்கு அடையாளம்‌. 


கிருபைகளையும்‌ இரக்கங்களையும்‌ 
கொள்வதற்கு ஆயத்தமாயிருக்கிறோம்‌. 


சாலொமோன்‌ கர்த்தரிடத்தில்‌ நீண்ட 
ஜெபம்பண்ணுகிறார்‌ 'சாலொமோனுடைய 
ஜெபத்தின்‌ சுருக்கம்‌ மாத்திரமே இந்த 
வசனப்பகுதியில்‌ எழுதப்பட்டிரக்கிறது. என்று 
'வேதபண்டிதர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. 
மற்றவர்கள்‌ ன்‌ பார்க்கவேண்டும்‌. 
என்பதற்காக... சாகொன்‌ நீண்ட 
ஜெபம்பண்ணவில்லை. கருத்தாய்‌ 
ஜெபம்பண்ணுகிறார்‌. சாலொமோனுக்கு 
கர்த்தரிடத்தில்‌ ஜெபம்பண்ண வேண்டிய 
காரியங்கள்‌ ஏராளமாயிருக்கிறது. 


சாலொமோன்‌ கர்த்தரிட 
ஜெபம்பண்ண வக்கு ன 
மகிமைப்படுத்தி துதிக்கிறார்‌. 


பத்தின்‌ 


வார்த்தைகளாயிருக்கவேண்டும்‌. 
சாலொமோன்‌ வானத்திற்கு நேராக தன்‌ 
த ரண்‌ விரித்து. இஸ்ரவேலின்‌ 
தேவனாகிய கர்த்தாவே, மேலே வானத்திலும்‌ 
கீழே பூமியிலும்‌ உமக்கு ஒப்பான தேவன்‌ 
இல்லை" (1இராஜா 8:23) என்று சொல்லி 
கர்த்தரைத்‌ துதிக்கிறார்‌. 


இஸ்ரவேலின்‌ தேவனாகிய 
தம்முடைய ஜனத்திற்கு 
எஜனமானரதாயிருக்கிறார்‌. 
இரக்கமுமுள்ள எஜமான்‌. 
கர்த்தரைத்‌ துதிக்கும்போது. “தங்கள்‌ முழு 
இருதயத்தோடும்‌ உமக்கு முன்பாக நடக்கிற 


கத்தர்‌ 


2 நாளாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


முழுஇருதயத்தோடு நாம்‌ 
கர்த்தருக்கு முன்பாக நடக்கும்போது 
மாத்திரமே, கர்த்தர்‌ நமக்கு தம்முடைய 
உடன்படிக்கையையும்‌ கிருபையையும்‌ காத்து 
கர்த்தருடைய ஆசீர்வாதம்‌ 

கொடுக்கப்பட்டிருக்கிறது. 


நம்முடைய 


கர்த்தருடைய உடன்படிக்கையும்‌ கிருபையும்‌ 
வாக்குப்பண்ணப்படவில்லை. 


ர்த்தர்‌ இதுவரையிலும்‌ தாவீதின்‌ 
குடும்பத்தாரை ஆசிர்வதித்து வந்திருக்கிறார்‌. 
சாலொமோன்‌ கர்த்தரைத்‌ துதிக்கும்போது, 
“தேவரீர்‌ என்‌ தகப்பனாகிய தாவீது, 
என்னும்‌ உம்முடைய தாசனுக்குச்‌ செய்த 
வாக்குத்தத்தைக்‌ காத்தருளினீர்‌; அதை 
உம்முடைய வாக்கினால்‌ சொன்னீர்‌; 
இந்நாளில்‌ இருக்கிறடி, உம்முடைய 
கரத்தினால்‌ அதை நிறைவேற்றினீர்‌' 
(இராஜா 8:24) என்று சொல்லி துதிக்கிறார்‌. 


சாலொமோனுக்கு கர்த்தருடைய 
ம்‌ இகல்‌ தேவைப்படுகிறது. 
கர்த்தர்‌ வாக்குப்பண்ணியிருக்கிற கிருபையும்‌ 
இரக்கமும்‌ தனக்கு கிடைக்கவேண்டுமென்று 
சாலொமோன்‌ விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 
கர்த்தர்‌ தாவீதுக்கு வாக்குத்தத்தம்‌ 
பண்ணியிருக்கிறார்‌. அந்த வாக்குத்தத்தத்தை 
கர்த்தர்‌ நிறைவேற்றவேண்டுமென்று. 
சாலொமோன்‌ விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 


சாலொமோன்‌ கர்த்தரிடத்தில்‌, 
“இஸ்ரவேலின்‌ தேவனாகிய tri 
தேவரீர்‌ என்‌ தகப்பனாகிய தாவீது என்னும்‌ 
உம்முடைய தாசனை நோக்கி: நீ எனக்கு 
முன்பாக நடந்தது போல, உன்‌ குமாரரும்‌ 
ல முன்பாக நடக்கும்படி தங்கள்‌ 

காப்பார்களேயானால்‌, 
இஸ்ரவேலின்‌ சிங்காசனத்தின்மேல்‌. 
வீற்றிருக்கும்‌ புருஷன்‌ எனக்கு முன்பாக 
உனக்கு இல்லாமற்போவதில்லை என்று 
சொன்னதை இப்பொழுது 


” இராஜா 8:25,26) 
'ஜெபம்பண்ணுகிறார்‌. 


என்று 





f= THE 
TT 


நிறைவேற்றியிருக்கிறார்‌. 
நிறைவேற்றுவார்‌. 

“நாங்கள்‌ ்‌ 
நம்பிக்கையாயிராமல்‌, மரித்தோரை எழுப்புகிற 
தேவன்‌ மேல்‌ நம்பிக்கையாயிருக்கத்தக்கதாக, 


தப்புலிக்கிறார்‌, 
என்று அவரை 
(2கொரி 19,0). 


8:25) என்று கர்த்தர்‌ தாவீதுக்கு 

வாக்குப்பண்ணியிருக்கிறார்‌. 

சாலொமோன்‌ 
ஜெபப்பண்ணும்போது, 
சொன்ன  வாக்குத்தத்தத்தை. 
பயன்படுத்துகிறார்‌. சாலொமோன்‌ 
வார்த்தைகளைச்‌ சொல்லும்போது, 
வாக்குத்தத்தம்‌ நிறைவேற, ர்‌ 
தாவீதுக்கு சொன்ன நிபந்தனைகளையும்‌, 
சாலொமோன்‌ தன்னுடைய ஜெபத்தில்‌: 
சொல்லுகிறார்‌. “நீ எனக்கு முன்பாக நடந்தது. 
போல, உன்‌ குமாரரும்‌ எனக்கு முன்பாக 
நடக்கும்படி தங்கள்‌ 
காப்பார்களேயானால்‌' (இராஜா 
என்பது கர்த்தர்‌ தாவீதுக்கு சொன்ன 
நிபந்தனை. 


கர்த்தர்‌ தம்முடைய வாக்குத்தத்தத்தை 
நமக்கு நிபந்தனைகளோடு சொல்லும்போது. 
நாம்‌ அந்த நிபந்தனைகளுக்கு 
கீழ்ப்படியவேண்டும்‌. கர்த்தருடைய 

த்‌ க நாம்‌ 
கீழ்ப்படியவில்லையென்றால்‌, கர்த்தருடைய 
வாக்குத்தத்தமான வார்த்தைகள்‌ நமக்கு. 
நிறைவேற வாய்ப்பில்லை. 


கர்த்தரிடத்தில்‌ 
கர்த்தர்‌ தாவீதுக்கு 
இங்கு 


2 நாளாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


COMMENTARY 


சாலொமோன்‌ கர்த்தரிடத்தில்‌ 
ஜெபம்பண்ணும்போது, கர்த்தருக்கு முன்பாக 
தன்னை வெகுவாகத்‌ தாழ்த்துகிறார்‌. 
சாலொமோனுடைய வார்த்தைகளில்‌ பணிவும்‌ 
தாழ்மையும்‌ 

கர்த்தரிடத்தில்‌ 

இஸ்ரவேலின்‌ தேவனே, என்‌ தகப்பனாகிய 
தாவீது என்னும்‌ உம்முடைய தாசனுக்குச்‌ 
சொன்ன உம்முடைய வார்த்தை மெய்யென்று 
விளங்குவதாக” (இராஜா 8:26) என்று 
சொல்லி பணிவோடும்‌ மனத்தாழ்மையோடும்‌. 
ஜெபம்பண்ணுகிறார்‌. 


சாலொமோன்‌ கட்டின தேவாலயத்தை 
கர்த்தர்‌ அங்கீகரித்திருக்கிறார்‌. அவர்‌ 
தம்முடைய கிருபையினால்‌. இந்த 
தேவாலயத்தில்‌ வாசம்பண்ணுகிறார்‌. மனுஷர்‌ 
கட்டியிருக்கிற ஆலயத்தில்‌ கர்த்தர்‌ 
வாசம்பண்ணுவது, அவருடைய மகாபெரிய 
கிருபை. சாலொமோன்‌ இந்த 
சத்தியத்தைச்‌ சொல்லும்போது, “தேவன்‌ 
மெய்யாக பூமியிலே வாசம்‌ பண்ணுவாரோ?" 
(இராஜா 8:27) என்று ஆச்சரியத்தோடு 
கேட்கிறார்‌. 


கர்த்தர்‌ உயர்ந்தவர்‌. அவர்‌ 
உன்னதமானவர்‌. அவர்‌ மகாபரிசுத்தர்‌ 
கர்த்தர்‌ மகிமையும்‌ மாட்சிமையும்‌ நிறைந்தவர்‌. 
சர்வவல்லமையுள்ள தேவன்‌, பூமியிலே. 
வாசம்பண்ணுவாரோ என்னும்‌ ஆச்சரியம்‌ 
சாலொமோனுடைய இருதயத்தில்‌ 
உண்டாயிற்று. பரலோகத்தின்‌ தேவனாகிய 
கர்த்தர்‌, இந்தப்‌ பூமியிலே வாசம்பண்ணுவார்‌ 
என்று நாம்‌ எதிர்பார்க்கவும்‌ முடியாது. 


சித்தங்கொண்டிருந்தாலும்‌, 
ஆலயத்தை யாராலும்‌ 
இதோ. இதோ, வானங்களும்‌ வானாதி வானங்களும்‌. 
ாள்ளாதே” என்று 
சாலொமோன்‌ சொல்லுகிறார்‌. சாலொமோன்‌ 
கட்டின தேவாலயத்தை, கர்த்தருடைய 
மகிமையோடு ஒப்பிட்டுப்‌ பார்க்கும்போது, 
இது மிகவும்‌ சிறிய ஆலயம்‌. ஆகையினால்‌ 
சாலொமோன்‌ “நான்‌ கட்டின இந்த ஆலயம்‌. 
எம்மாத்திரம்‌?” என்று கேட்கிறார்‌. கர்த்தர்‌ 
வாசம்பண்ணுவதற்கும்‌, அவருடைய மகிமை 
வெளிப்படுவதற்கும்‌ தான்‌ கட்டின தேவாலயம்‌ 
மிகவும்‌ சிறியது என்று சாலொமோன்‌ 
மனத்தாழ்மையோடு சொல்லுகிறார்‌. 





i FTE 
TT 


சாலொமோன்‌ கர்த்தரிடத்தில்‌ 
பொதுவான வேண்டுதல்களையும்‌, 
விண்ணப்பங்களையும்‌ ஏறெடுக்கிறார்‌. 
கர்த்தர்‌ தன்னுடைய விண்ணப்பத்திற்கும்‌. 
ட்‌ செவிகொடுக்க. 
சாலொமோன்‌. 

கர்த்தரிடத்தில்‌ முதலாவதாக ஜெபிக்கிறார்‌. 
சாலொமோன்‌ கர்த்தரிடத்தில்‌ 
ஜெபம்பண்ணும்போது “என்‌ தேவனாகிய 
கர்த்தாவே, உமது அடியேன்‌ இன்று உமது 
சந்நிதியில்‌ செய்கிற விண்ணப்பத்தையும்‌ 
மன்றாட்டையும்‌ கேட்டு, உமது அடியேனுடைய 
வேண்டுதலையும்‌. 
த்தில்‌ கொண்டருளும்‌" 
இராஜா 8:28) என்று சொல்லுகிறார்‌. 


சாலொமோன்‌ 
மனத்தாழ்மையோடு கர்த்தரிடத்தில்‌ 
ஜெபம்பண்ணுகிறார்‌ அவர்‌ கருத்தாய்‌ 
ஜெபிக்கிறார்‌, விசுவாசத்தோடு ஜெபிக்கிறார்‌. 
சாலொமோன்‌ 

'தன்னைப்பற்றிச்‌ 

தன்னை சமஸ்த. 

என்று 

சாலொமோன்‌ கர்த்தரிடத்தில்‌ தன்னைப்பற்றிச்‌ 
சொல்லும்போது, என்‌ தேவனாகிய 
கர்த்தாவே, உமது அடியேன்‌” என்றும்‌, “உமது 
அடியேனுடைய விண்‌ 
வேண்டுதலையும்‌ 

கொண்டருளும்‌! 

'ஜெபம்பண்ணுகிறார்‌. 


சாலொமோன்‌ 
கட்டியிருக்கிறார்‌. 
ஸ்தலத்தில்‌ 
விண்ணப்பங்களுக்கும்‌ 
ஜனத்தார்‌ இந்த ஸ்தலத்திலே ஏறெடுக்கும்‌ 
விண்ணப்பங்களுக்கும்‌ ததா 
செவிகொடுக்கவேண்டுமென்று சாலொமோன்‌. 
பொதுவாக ஜெபிக்கிறார்‌. 

சாலொமோன்‌ கர்த்தரிடத்தில்‌ “உமது. 


அடியேன்‌. இவ்விடத்திலே. செய்யும்‌ 
விண்ணப்பத்தைக்‌ கேட்கும்படி என்னுடைய 


மிகுந்த 


கர்த்தருக்கு ஆலயம்‌ 
சாலொமோன்‌ த 


விண்ணப்பஞ்‌ செய்யப்போகிற 
உமது ஜனமாகிய இஸ்ரவேலும்‌ பண்ணும்‌ 
ஜெபத்தைக்‌ கேட்டருளும்‌” (இராஜா 8:29,30) 
என்று சொல்லி ஜெபிக்கிறார்‌. 


2 நாளாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


பரலோகமே கர்த்தருடைய வாசஸ்தலம்‌. 

சாலொமோன்‌ கட்டின தேவாலயம்‌ இந்தப்‌ 

பவட ஆனாலும்‌ பூமியிலிருக்கிற 
இ தே 


தேவாலயத்திலுள்ள பரிசுத்த ஸ்தலத்தில்‌ 
ஆசாரியர்‌ மாத்திரமே பிரவேசிக்க முடியும்‌. 
இஸ்ரவேல்‌: ஜனத்தார்‌ ஆலயத்தின்‌ 
வெளிப்பிரகாரத்தில்‌ கூடிவந்து கர்த்தரிடத்தில்‌ 
ஜெபம்பண்ணுவார்கள்‌. கர்த்தர்‌ ஆசாரியரின்‌ 
விண்ணப்பத்தைக்‌ கேட்டருளுவதுபோல, 
இஸ்ரவேல்‌. ஜனத்தாருடைய 
விண்ணப்பங்களையும்‌ 
கேட்டருளவேண்டுமென்று 
ஜெபம்பண்ணுகிறார்‌. 


சாலொமோன்‌ 


ஆசாரியர்கள்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாருக்கு ஆவிக்குரிய காரியங்களில்‌ 
உதவிசெய்கிறார்கள்‌. சாரியர்கள்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்காக கர்த்தரிடத்தில்‌ 
வேண்டிக்கொள்கிறார்கள்‌. ஜனங்களுடைய 
விசுவாசம்‌ பலவீனமாயிருக்கும்போது, 
ஆசாரியர்கள்‌ அந்தப்‌ பலவீனத்தை நீக்கி, 
இவர்களுடைய விசுவாசம்‌ பலப்படவும்‌, 
ஸ்திரப்படவும்‌ உதவிசெய்கிறார்கள்‌. 


ட அந்த ஆலயத்தின்மேல்‌ கர்த்தருடைய 
கண்கள்‌ இரவும்‌ பகலும்‌ திறந்திருக்கும்‌. 
இந்த ஆலயத்திலிருந்து ஏறெடுக்கப்படும்‌ 
எல்லா விண்‌: 
பரலோகத்திலிருக்கிற 
செவிகொடுத்து கேட்பார்‌. 
நாமத்திற்காக கட்டப்பட்டிருக்கிற தேவாலயம்‌ 





i= THE 
TT 


கர்த்தர்‌ தம்முடைய மனவிருப்பத்தின்‌ 
பிரகாரமாக எருசலேமைத்‌ 
தெரிந்துகொண்டார்‌. அவர்‌ இஸ்ரவேலின்‌ 
அதிபதியாக தாவீதைத்‌ தெரிந்‌; ண்டார்‌. 


நாள்முதற்கொண்டு, 
விளங்கும்படி, 
கட்டவேண்டுமென்று 
இஸ்ரவேலுடைய 
கோத்திரங்களிலுமுள்ள 
பட்டணத்தைத்‌ 

என்‌ ஜனமாகிய 
அதிபதியாயிருக்கும்படி 
தெரிந்துகொள்ளாமலும்‌, 
விளங்கும்‌ ஸ்தானமாக 
என்‌ ஜனமாகிய 


அதிபதியாயிருக்கத்‌ 
தெரிந்துகொண்டேன்‌" 
சொல்லுகிறார்‌. 
கர்த்தர்‌ வீதைத்‌ 
கொண்டதைப்‌ போல. சல 
கொள்ளவில்லை. சவுலின்‌ 
கர்த்தர்‌ ஜனங்களுடைய 
மாற்றிப்‌ போடுகிறார்‌. மற்ற கங்கையில்‌ 
தங்களுக்கும்‌ ஒரு ராஜா வேண்டுமென்று 
இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ நினைத்தார்கள்‌ 
அவர்கள்‌ ராஜா வேண்டுமென்று சொன்னது. 
கர்த்தருக்குப்‌ பிரியமான காரியமல்ல. 
8:5-22). ஆனாலும்‌, அந்தச்‌ 
கர்த்தர்‌. அவர்களுடைய 
வேண்டுகோளுக்குச்‌ செவிகொடுத்தார்‌. 
ரிசாமு 9-10) 


தாவீதின்‌ மனதிலே தேவனாகிய 
கர்த்தரின்‌ நாமத்திற்கு ஆலயத்தைக்‌ 
கட்டவேண்டும்‌ என்கிற விருப்பம்‌ இருந்தது. 
ஆனால்‌ கர்த்தர்‌ தாவீதின்‌ மனவிருப்பத்தை 
நிறைவேற்றவில்லை. 


கர்த்தர்‌ தாவீதை நோக்கி: “என்‌ 
நாமத்திற்கு ஆலயத்தைக்‌ கட்டவேண்டும்‌ 
என்கிற விருப்பம்‌ உன்‌ மனதிலே இருந்தது. 
நல்ல காரியந்தான்‌. ஆகிலும்‌ நீ அந்த 
ஆலயத்தைக்‌ கட்டமாட்டாய்‌; உன்‌ 
கர்ப்பப்பிறப்பாகிய உன்குமாரனே என்‌: 
நாமத்திற்கு அந்த ஆலயத்தைக்‌ கட்டுவான்‌" 
(நோளா 6:89) என்று சொல்லுகிறார்‌. 


ஒரு 


(தோளா 6:55) என்று 


2 நானாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


COMMENTARY 


ஆலயத்தை கட்டுகிற 
பொதுவாக இதுபோலவே 
நடைபெறுகிறது. ஒருவர்‌ விதைக்கிறார்‌. 
வேறொருவர்‌ அதை அறுவடை செய்கிறார்‌. 
ஒரு சந்ததியார்‌ கர்த்தருடைய ஊழியத்தை 
ஆரம்பிக்கிறார்கள்‌. மற்றொரு சந்ததியார்‌ 
அந்த ஊழியத்தை செய்து முடிக்கிறார்கள்‌. 
'விதைக்கிறவன்‌ ஒருவன்‌ அறுக்கிறவன்‌ 
ஒருவன்‌ என்கிற மெய்யான வழக்கச்சொல்‌ 
இதினாலே விளங்குகிறது. நீங்கள்‌ 
பிரயாசப்பட்டுப்‌ பயிரிடாததை அறுக்க நான்‌ 
உங்களை அனுப்பினேன்‌, மற்றவர்கள்‌ 
பிரயாசப்பட்டார்கள்‌, அவர்களுடைய 
பிரயாசத்தின்‌ பலனை நீங்கள்‌ பெற்றீர்கள்‌” 
(யோவா 4:37,38), 


சாலொமோன்‌ கர்த்தருடைய 
வார்த்தையின்‌ பிரகாரமாகவே இந்த 
ஆலயத்தைக்‌ கட்டியிருக்கிறார்‌. கர்த்தர்‌ 
தாவீதை நோக்கி, “உன்‌ குர்ப்பப்பிறப்பாகிய 
உன்குமாரனே என்‌ நாமத்திற்கு அந்த 
ஆலயத்தைக்‌ கட்டுவான்‌" (நோளா 639) 
க சொன்னார்‌. கர்த்தர்‌ தாம்‌ சொல்லிய 
வார்த்தையை இப்போது 
நிறைவேற்றியிருக்கிறார 


சாலொமோன்‌ கர்த்தருக்கு மகிமையான 
ஆலயத்தைக்‌ குட்டியிருக்கிறார்‌ 
சாலொமோன்‌ தான்‌ கட்டின 
ஆலயத்தைப்பற்றிச்‌ சொல்லும்போது, “கர்த்தர்‌ 
சொன்னபடியே நான்‌ என்‌ தகப்பனாகிய 
தாவீதின்‌ ஸ்தானத்தில்‌ எழும்பி, 
இஸ்ரவேலுடைய சிங்காசனத்தின்‌ மேல்‌ 
உட்கார்ந்து, இஸ்ரவேலின்‌ தேவனாகிய 
கர்த்தரின்‌ நாமத்திற்கு 
ஆலயத்தைக்கட்டினேன்‌" (நோளா 640) 
என்று சொல்லுகிறார்‌. 


சாலொமோனுடைய ஜெபம்‌ 
தோளா 6:12-42 


நோனா 612. கர்த்தருடைய 
யலிப்டத்திற்கு முன்னே இஸ்ரவேல்‌ 
சபையார்‌ எல்லாருக்கும்‌ எதிராக நின்று 
தன்‌ கைகளை விரித்தான்‌. 





f= THE 
TT 


நானா 6:18. சாலொமோன்‌ ஒத்து முழ 
தீனமும்‌, ஐந்து முழ அகலமும்‌, மூன்று 
முழ உயரமுமான ஒரு வெண்கலப்‌ 
பிரசங்கபீடத்தை உண்டாக்கி, அதை 
நடுப்பிரகாரத்திலே வைத்திருத்தான்‌; 
அதின்மேல்‌ அவண்‌ தின்று, இஸ்ரவேலி. 
ன்‌ சபையார்‌ எல்லாருக்கும்‌ எதிராக 
முழங்காற்படியிட்ட, தன்‌ கைகளை 
வானத்திற்கு நேராக விரித்து? 


நோனா ரக்‌ இஸ்ரவேலின்‌ 

தேவனாகிய கர்த்தாவே, வானத்திலும்‌ 

உமக்கு ஒப்பான 

தங்கள்‌ முழு 

இருதயத்தோடும்‌ உமக்கு முன்பாக 

நடக்கிற உமது அடியாருக்கு. 

உடன்படிக்கையையும்‌ கிருபையையும்‌. 
காத்தூவருகி நீர்‌. 


நானா 646, தேவரீர்‌ எண்‌: 
தகப்பனாகிய தாவீது என்னும்‌ உமது. 
அடியானுக்குச்‌ செய்த 
வாக்குத்தத்தத்தைக்‌ காத்தருவினீர்‌ 
உம்முடைய வாக்கினால்‌ அதைச்‌ 
சொன்னீர்‌; உம்முடைய கரத்தினால்‌ 
அதை இந்நாளில்‌ இருக்கிறபடி. 
'நிறைவேற்றினீர்‌. 


நானா 616. இஸ்ரவேலின்‌ 
தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர்‌ என்‌: 
தகப்பனாகிய தாவீது என்னும்‌ உமது 
அடியானை நோக்கி: தீ எனக்கு 
முன்பாக நடந்தது போல, உன்‌ 
குமாரரும்‌ என்‌ தியாயப்பிரமாணத்தில்‌ 
நடக்கும்படி தங்கள்‌ வழியைக்‌ 
காப்பார்கனேயானால்‌, இஸ்ரவேலின்‌ 
சிங்காசனத்தில்‌ வீற்றிருக்கும்‌ புருஷன்‌: 
எனக்கு. முன்பாக உனக்கு 
இல்லாமற்போவ தில்லை என்று 
சொன்னதை இப்பொழுது அவனுக்கு. 
நிறைவேற்றும்‌. 


நோனா. 6-17. இஸ்ரவேலின்‌ 
தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர்‌ உமது 
அடியானாகிய தாவீதுக்குச்‌ கொன்ன 
உம்முடைய வார்த்தை மெய்‌ என்று. 
விளங்குவதாக. 


2 நாளாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


COMMENTARY 


இதானா 6:18, 
மனுஷரோடே 

வாசம்பண்ணுவாரோ? 

வானங்களும்‌, வானாதி வானங்களும்‌ 
உம்மைக்‌ கொன்னாதே; நான்‌ கட்டின 
இந்த ஆலயம்‌ எம்மாத்திரம்‌? 


நானா 649. என்‌ தேவனாகிய 
கர்த்தாவே, உமது அடியேன்‌ உமது 
சுந்திதியில்‌ செய்கிற 
விண்ணப்பத்தையும்‌ மன்றாட்டையும்‌ 
கேட்டு, உமது அடியானுடைய 
விண்ணப்பத்தையும்‌ வேண்டுதலையும்‌ 
திருவுனத்தில்‌ கொண்டருளும்‌. 


நோனா 6:50. அடியேன்‌. 
இவ்விடத்திலே. செய்யும்‌ 
விண்ணப்பத்தைக்‌ கேட்க, என்‌ நாமம்‌ 
வினங்குமென்று. நீர்‌ சொன்ன 
ஸ்தலமாகிய இத்த ஆலயத்தின்மேல்‌ 
உம்முடைய கண்கள்‌ இரவும்பகலும்‌ 
திறந்திருப்பதாக. 


உமது 


2நானா 6:21. உமது அடியேனும்‌, இந்த 
ஸ்தலத்திலே விண்ணப்பம்‌ 
செய்யப்போகிற உமது ஜனமாகிய 
இஸ்ரவேலும்‌ பண்ணும்‌ ஜெபங்களைக்‌ 
கேட்டருளும்‌; பரலோகமாகிய 
உம்முடைய வாசஸ்தலத்திலே நீர்‌ 
அதைக்‌ கேட்பீராக, கேட்டு 
மன்னிப்பீராக. 


தானா 6௨. 
அயலானுக்குக்‌. 

செய்திருக்கையில்‌, 

ஆணையிடச்‌ சொல்லும்போது, 
ஆணை இந்த 

உம்முடைய பலிபீடத்திற்கு முன்பாக 
வந்தால்‌, 


இதானா 6:2. அப்பொழுது 
பரலோகத்திலிருக்கிற தேவரீர்‌ கேட்டு, 
தூன்மார்க்கனுடைய நடக்கையை 
அவன்‌ தலையின்மேல்‌ கமரப்பண்ணி, 
அவனுக்கு நீதியைச்‌ சரிக்கட்டவும்‌, 
'நீதிமானுக்கு. அவனுடைய 
தீதிக்குத்தக்கதாய்ச்‌ செய்து அவனை 
'தீதிமானாக்கவுத்தக்கதாய்‌, உமது 
அடியாரை தியாயந்தீர்ப்பீராக. 





ழ்‌ நள 
யாய 


நானா. 624. உம்முடைய 
ஜனங்கனாகிய இஸ்ரவேலர்‌ உமக்கு. 
விரோதமாகப்‌ பாவஞ்செய்ததினிமித்தம்‌ 
சுத்துருவுக்கு முன்பாக முறித்துபோய்‌, 
உம்மிடத்திற்குத்‌ திரும்பி, உம்முடைய 
நாமத்தை அறிக்கைபண்ணி, இத்த 
ஆலயத்திலே உம்முடைய சுத்திதியில்‌ 
விண்ணப்பத்தையும்‌ வேண்டுதலையும்‌ 
செய்தால்‌, 


நானா 6:25. பரலோகத்திலிருக்கிற 
தேவரீர்‌ கேட்டு, உம்முடைய ஜனமாகிய 
இஸ்ரவேலின்‌ பாவத்தை மன்னித்து, 
அவர்களுக்கும்‌ 

பிதாக்களுக்கும்‌ நீர்‌ ey 
தேசத்துக்கு அவர்களைத்‌ 
திரும்பிவரப்பண்ணுவீராக. 

நானா 6:26. அவர்கள்‌ உமக்கு. 
விரோதமாய்ப்‌ பாவஞ்செய்ததினால்‌, 
வானம்‌ அடையட்டு மழை 
பெய்யாதிருக்கும்போது, அவர்கள்‌ 
இந்த ஸ்தலத்திற்கு நேராக. 
விண்ணப்பஞ்செய்து, உம்முடைய 
நாமத்தை அறிக்கையண்ணி, தேவரீர்‌ 
தங்களைக்‌ கிலேசுப்படுத்துகையில்‌, 
தங்கள்‌ பாவங்கனை விட்டுத்‌ 
திரும்பினால்‌, 


நானா 6:27. பரலோகத்திலிருக்கிற 
தேவரீர்‌ கேட்டு, உமது அடியாரும்‌ 
உமது ஜனமாகிய இஸ்ரவேலும்‌ செய்த 
பாவத்தை மன்னித்து, அவர்கள்‌ 
நடக்கவேண்டிய நல்வழியை: 
அவர்களுக்குப்‌ போதித்து, தேவரீர்‌ 
உமது ஜனத்திற்குச்‌ ௬தத்தரமாகக்‌ 
கொடுத்த உம்முடைய தேசத்தில்‌ 
மழையெய்யக்‌ கட்டனையிடுவீராக. 


நானா 6:28. தேசத்திலே பஞ்சம்‌ 
உண்டாகிறபோதும்‌, கொன்னைநோய்‌. 
உண்டாகிற போதும்‌, வறட்சி, சாவி, 
வெட்டுக்கினி, பச்சைக்கினி 
உண்டாகிறயோதும்‌, அவர்களுடைய 
சத்துருக்கள்‌ அவர்கள்‌ வாசஞ்செய்கிற 
தேசத்திலே 

போடுகிறபோதும்‌, 

வாதையாகிலும்‌ 

வியாதியாகிலும்‌ வந்திருக்கிற போதும்‌, 


2 நாளாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


நானா 6:29. எந்த மனுஷனானாலும்‌, 
இஸ்ரவேலாகிய உம்முடைய ஜனத்தில்‌ 
எவனானாலும்‌, தன்‌ தன்‌ வாதையையும்‌ 
வியாகுலத்தையும்‌ உணர்த்து, இத்த. 
ஆலயத்திற்கு நேராகத்‌ தன்‌ கைகளை: 
விரித்துச்‌ செய்யும்‌ சகல 
விண்ணப்பத்தையும்‌, சகல 
வேண்டுதலையும்‌, 


நானா 6:30. டைய 
வாசஸ்தலமாகிய பரலோகத்திலிருக்கிற 
தேவரீர்‌ கேட்டு மன்னித்து, 


நோனா 6:31. தேவரீர்‌ எங்கள்‌ 
யிதாக்களுக்குக்‌ கொடுத்த தேசத்தில்‌ 
அவர்கள்‌. உயிரோடிருக்கும்‌. 
நானெல்லாம்‌ உமக்குப்‌ பயப்பட்டு, 
உம்முடைய வழிகளில்‌ நடக்கும்படிக்கு 
தேவரீர்‌ ஒருவரே மனுப்புத்திரரின்‌' 
இருதயத்தை அறித்தவரானதால்‌, நீர்‌ 
அவனவன்‌ இருதயத்தை 
அறித்திருக்கிறபடியே, அவனவனுடைய 
எல்லா வழிகளுக்கும்‌ தக்கதாய்ச்‌. 
செய்து பலன்‌ அளிப்பீராக. 


நானா 8:82. உம்முடைய ஜனமாகிய 
இஸ்ரவேல்‌ ஜாதியல்லாத அந்நிய 
ஜாதியார்‌ உம்முடைய மகத்துவமான 
நாமத்தினிமித்தமும்‌, உம்முடைய 
பலத்த கரத்தினிமித்தமும்‌, ஓங்கிய 
உம்முடைய புயத்தினிமித்தமும்‌, 
தூரதேசங்களிலிருந்து வந்து, இந்த 
ஆலயத்துக்கு நேராக நின்று 
விண்ணப்பம்பண்ணினால்‌, 


நானா 6:88. உமது வாசஸ்தலமாகிய 
பரலோகத்திலிருக்கிற தேவரீர்‌ அதைக்‌ 
கேட்டு, பூமியின்‌ ஜனங்கனெல்லாரும்‌ 
உம்முடைய ஜனமாகிய 
'இஸ்ரவேலைப்போல, உம்முடைய 
நாமத்தை அறித்து உமக்குப்‌ பயப்பட்டு, 
நான்‌ கட்டின இத்த ஆலயத்திற்கு 
நாமம்‌ 
அறியும்படிக்கு, 
அத்த அத்திய ஜாதியான்‌ உம்மை 
நோக்கி வேண்டிக்‌ கொண்வதின்படியே 
தேவரீர்‌ செய்வீராக. 





i= FTE 
TT 


நானா க்‌. நீர்‌ 
ஜனங்களை அனுப்பும்‌ 
அவர்கள்‌ தங்கள்‌ த்‌ 
யுத்தம்பண்ணப்‌ புறப்படும்போது, நீர்‌ 
தெரிந்துகொண்ட இத்த நகரத்துக்கும்‌, 
உம்முடைய நாமத்திற்கு நான்‌ கட்டின 
இத்த ஆலயத்திற்கும்‌ நேராக 
விண்ணப்பம்பண்ணினால்‌, 


நானா 6:35. பரலோகத்தில்‌ இருக்கிற 
தேவரீர்‌ அவர்கள்‌ விண்ணப்பத்தையும்‌ 
வேண்டுதலையும்‌ கேட்டு, அவர்கள்‌ 
நியாயத்தை விசாரிப்பீராக. 

நானா 6:36. பாவஞ்செய்யாத 
மனுஷன்‌ இல்லையே ஆகையால்‌. 
அவர்கள்‌. உமக்கு. விரோதமாய்ப்‌ 
பாவஞ்செய்து, தேவரீர்‌ அவர்கள்மேல்‌: 
கோபங்கொண்டு, அவர்கள்‌ 
சத்துருக்கள்‌ கையில்‌ அவர்களை ஒப்புக்‌ 
கொடுக்கிறதினால்‌, அவர்களைச்‌. 
சிறையிடிக்கிறவர்கள்‌. அவர்களைத்‌ 
தூரத்திலாகிலும்‌ சுமீபத்திலாகிலும்‌ 
இருக்கிற தங்கள்‌. தேசத்திற்குக்‌ 
கொண்டுபோயிருக்கையில்‌, 


தொனா 6:37. 
சிறைப்பட்டுப்போன தேசத்திலே 
தங்களில்‌ உணர்வடைத்து, 
மனத்திரும்பி: நாங்கள்‌ பாவஞ்செய்து 
அக்கிரமம்பண்ணி,  துண்மார்க்கமாய்‌ 
நடந்தோம்‌ என்று தங்கள்‌ 
சிறையிருப்பான தேசத்திலே உம்மை 
நோக்கிக்‌ கெஞ்சி, 


அவர்கள்‌ 


தொனா 6:88. தாங்கள்‌ சிறைகளாகக்‌. 
கொண்டு. போகப்பட்ட தங்கள்‌ 
சிறையிருப்பான தேசத்திலே, தங்கள்‌ 
முழு இருதயத்தோடும்‌ தங்கள்‌ முழு 
ஆத்துமாவோடும்‌ உம்மிடத்தில்‌ திரும்பி, 
தேவரீர்‌ தங்கன்‌ பிதாக்களுக்குக்‌. 
கொடுத்த தங்கள்‌ தேசத்திற்கும்‌, 
தேவரீர்‌ தெரிந்துகொண்ட இத்த 
நகரத்திற்கும்‌, உம்முடைய நாமத்திற்கு. 
நான்‌ கட்டின இத்த ஆலயத்திற்கும்‌ 
நேராக உம்மை நோக்கி 
விண்ணப்பம்பண்ணினால்‌, 


2 நானாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


நானா 6:39. உம்முடைய 
வாசஸ்தலமாகிய பரலோகத்திலிருக்கிற 
தேவரீர்‌ அவர்கள்‌ விண்ணப்பத்தையும்‌ 
ஜெயங்களையும்‌ கேட்டு, அவர்கள்‌ 
நியாயத்தை விசாரித்து, உமக்கு 

பாவஞ்செய்த 

ஜனத்திற்கு 


இப்போதும்‌ எண்‌: 

இத்த ஸ்தலத்திலே 

விண்ணப்பத்திற்கு 

உம்முடைய கண்கள்‌ திறத்தவைகளும்‌, 

உம்முடைய செவிகள்‌ 
கவனிக்கிறவைகளுமாயிருப்பதாக. 


இதானா 6:41. தேவனாகிய கர்த்தாவே, 
உம்முடைய  தாபர ஸ்தலத்திற்கு 
தேவரீர்‌ உமது வல்லமை வினங்கும்‌ 
பெட்டியுடன்‌. எழுந்தருளும்‌; 
தேவனாகிய கர்த்தாவே, உமது. 
ஆசாரியர்‌ இரட்சிப்பைத்‌ தரித்து, 
உம்முடைய பரிசுத்தவான்கள்‌. 
நன்மையிலே மகிழ்வார்களாக. 


நோனா 6:42. தேவனாகிய கர்த்தாவே, 
ப்‌. அபிஷேகம்பண்ணினவனின்‌' 
முகத்தைப்‌ புறக்கணியாமல்‌, 
உம்முடைய தாசனாகிய தாவீதுக்கு 
வாக்குத்தத்தம்பண்ணின கிருயைகளை 
நினைத்தருளும்‌ என்றான்‌. 


சாலொமோன்‌ கர்த்தருடைய 
ஆலயத்தை, கர்த்தருடைய நாமமகிமைக்காக 
மேலை தார்‌ இலான்‌ அப்பார்‌ 
கர்த்தருடைய பலிபீடத்திலே ஏராளமான 
ஆடுமாடுகளை பலியிடுகிறார்கள்‌. 
லேவியர்கள்‌ கீதவாத்தியங்களை 
தொனிக்கப்பண்ணி கர்த்தரை ஸ்தோத்திரம்‌ 
பண்ணுகிறார்கள்‌. அப்போது கர்த்தருடைய 
மகிமை தேவனுடைய ஆலயத்தை நிரப்பிற்று. 
சாலொமோன்‌ கர்த்தருடைய 
பலிபீடத்திற்கு முன்னே இஸ்ரவேல்‌ சபையார்‌ 
எல்லாருக்கும்‌ எதிராக 
கைகளை ரித்து, 
ஜெபம்பண்ணுகிறார்‌ (நோளா 
சாலொமோன்‌ கர்த்தராகிய 
கிறிஸ்துவுக்கு அடையாளமாயிருக்கிறார்‌. 
கிறிஸ்துவானவர்‌ பிதாவுக்கும்‌ நமக்கும்‌ 
பிரதான மத்தியஸ்தராயிருக்கிறார்‌. நாம்‌ 
இயேசுகிறிஸ்துவின்‌ மூலமாகவே நம்முடைய 
எல்லா ஜெபங்களையும்‌ ஏறெடுக்கிறோம்‌. 





f= FTE 
TT 


கர்த்தருடைய 
வெளிப்பிராகாரத்தில்‌ இருக்கும்‌ 
பலிபீடமாகும்‌. ஜனங்கள்‌ 
லெளிப்பிராகாரத்திலும்‌, 


சபையார்‌ எல்லாருக்கும்‌ எதிராக நின்று தன்‌ 

கைகளை வானத்திந்க நேராக விரிக்கிறார்‌. 

ஆனால்‌ கர்த்தரிடத்தில்‌ 

செபித்தபோதோ “இஸ்ரவேலின்‌ சஸயார்‌ 

எல்லாருக்கும்‌ எதிராக முழங்காற்படியிட்டு, 

தன்‌ கைகளை வானத்திற்கு நேராக விரித்து, 

ஜெபிக்கிறார்‌ (நோளா 620137 

1இராஜா 8:34). 
வெண்கலப்‌ பிரசங்கபீடம்‌' என்பது 

சதூரமுமான 

சாலொமோனைத்‌ 

ராஜாவும்‌ 

பிரசங்கபீடத்தைத்‌ 

கூறப்படவில்லை. 


சாலொமோன்‌ 
ஜெபங்களையும்‌, 
விண்ணப்பங்களையும்‌ 
சாலொமோனுடைய 
ஞானமுள்ள வார்த்தைகளாயிருக்கிறது. 
அந்த வார்த்தைகளில்‌ ஆலிக்குரிய 
சத்தியங்கள்‌ வெளிப்படுகிறது. 

சாலொமோன்‌ கர்த்தரைப்பற்றிச்‌ 
சொல்லும்போது, "இஸ்ரவேலின்‌ தேவனாகிய 
கர்த்தாவே, வானத்திலும்‌ பூமியிலும்‌ உமக்கு 
ஒப்பான  தேவனில்லை: தங்கள்‌ முழு: 
இருதயத்தோடும்‌ உமக்கு முன்பாக நடக்கிற 


பரிபூரணத்தையும்‌ ஒப்பிட முடியாது. 


2 நாளாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


COMMENTARY 


கர்த்தர்‌ தம்முடைய வார்த்தைகளை 
நிறைவேற்றுகிறவர்‌. தாம்‌ செய்கிறதை 
மாத்திரமே கர்த்தர்‌ சொல்லுவார்‌. தாம்‌ 
சொன்னதை கர்த்தர்‌ செய்வார்‌. “தேவரீர்‌ 
என்‌ தகப்பனாகிய தாவீது என்னும்‌ உமது 
அடியானுக்குச்‌ செய்த வாக்குத்தத்தத்தைக்‌ 
காத்தருளினீர்‌; உம்முடைய வாக்கினால்‌ 
அதைச்‌ சொன்னீர்‌; உம்முடைய கரத்தினால்‌. 
அதை இந்நாளில்‌ இருக்கிறபடி 
நிறைவேற்றினீர்‌” (நோளா 615) என்று 
சாலொமோன்‌ இஸ்ரவேலின்‌ தேவனாகிய 

சொல்லுகிறார்‌. 

வார்த்தைகளில்‌ 


வானங்களும்‌, வானாதி க்கக்‌ 
கர்த்தரைக்‌ கொள்ளாது. 
சர்வவியாபகமுள்ளவர்‌. 
கர்த்தருக்கு, பெரிய ஆலயத்தைக்‌ 
கட்டிமிருக்கிறார்‌. அவர்‌ எவ்வளவு, 
பெரியதாக ஆலயத்தைக்‌ கட்டினாலும்‌ அது 
ரத்‌ பார்வையில்‌ சிறிதாகவே 


சாலொமோன்‌ 


மனுஷரோடே பூமியிலே வாசம்பண்ணுவாரோ? 
இதோ, வானங்களும்‌ வானாதி 
வானங்களும்‌ உம்மைக்‌ கொள்ளாதே; நான்‌ 
கட்டின இந்த ஆலயம்‌ எம்மாத்திரம்‌?" 
(நோனா 648) என்று சாலொமோன்‌. 
சொல்லுகிறார்‌. பரலோகமே கர்த்தருடைய 


மனுஷருடைய இருதயத்தை 

அவனவனுடைய எல்லா 

தக்கதாய்‌ கர்த்தர்‌ 
அவனவனுக்கு பலனளிப்பார்‌ (2நாளா 6:31) 
கர்த்தருக்கு மறைவான இரகசியம்‌ 
எதுவுமேயில்லை. மனுஷருடைய எல்லா. 
நினைவுகளையும்‌, நோக்கங்களையும்‌, 
ஆசைகளையும்‌ கர்த்தர்‌ அறிந்திருக்கிறார்‌. 
நம்முடைய இருதயத்தின்‌ யோசனையை 
கர்த்தருக்கு தெரியாமல்‌ நம்மால்‌ மறைத்து 
வைக்க முடியாது. 





f= FTE 
TT 
ம்‌ ஏகமாய்ப்‌ பாவம்‌ 


மனுஷரு 

செய்து “கபடு பவிகக்கினர்கள்‌ மனுஷர்‌ 
தங்கள்‌ பாவத்தினால்‌ 
'தேவமகிமையற்றவர்களாயிருக்கிறார்கள்‌. 
மனுஷருடைய சுயமுயற்சியினால்‌ 
அவர்களுடைய பாவங்கள்‌ மன்னிக்கப்படாது. 
கர்த்தரே தம்முடைய கிருபையினால்‌. 
மனுக்குலத்தின்‌ பாவங்களை மன்னிக்கிறார்‌. 


ஆகையால்‌ அவர்கள்‌ உமக்கு விரோதமாய்ப்‌ 
பாவஞ்செய்து...அவர்கள்‌ சிறைப்பட்டுப்போன 
தேசத்திலே தங்களில்‌ உணார்வடைந்து. 
மனந்திரும்பி: நாங்கள்‌ பாவஞ்செய்து 
அக்கிரமம்பண்ணி, துன்மார்க்கமாய்‌ 
நடந்தோம்‌ என்று தங்கள்‌ சிறையிருப்பான 
தேசத்திலே உம்மை நோக்கிக்‌ கெஞ்சி... 
தேவரீர்‌ தெரிந்துகொண்ட இந்த 
நகரத்திற்கும்‌, உம்முடைய நாமத்திற்கு நான்‌ 
கட்டின இந்த ஆலயத்திற்கும்‌ நேராக உம்மை 
நோக்கி விண்ணப்பம்பண்ணினால்‌' 
(நாளா 6:36-38) என்றும்‌, 


வாசஸ்தலமாகிய 
தேவரீர்‌ அவர்கள்‌ 


ப ம்முடைய 
பரலோகத்திலிருக்கிற 
விண்ணப்பத்தையும்‌ ஜெபங்களையும்‌ கேட்டு, 
அவர்கள்‌ நியாயத்தை விசாரித்து, உமக்கு. 


விரோதமாய்ப்‌ பாவஞ்செய்த உம்முடைய 
ஜனத்திற்கு மன்னித்தருளும்‌" (நாளா 6:39) 
என்றும்‌ சொல்லி ஜெபம்பண்ணுகிறார்‌ 


மனுஷர்‌ மத்தியிலே பலவிதமான 
வழக்குகள்‌ நடைபெறலாம்‌. அவர்களுடைய 
வழக்குகள்‌ நீதியாய்‌ 
விசாரிக்கப்படவேண்டும்‌. அவர்களுக்கு 
நியாயமான தீர்ப்பு கொடுக்கப்படவேண்டும்‌. 
சாலொமோன்‌ மனுஷருடைய வழக்கு 
விசாரணைகளைப்பற்றி கர்த்தரிடத்தில்‌ 
இவ்வாறு விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 

'ஒருவன்‌ தன்‌ அயலானுக்குக்‌ a 
செய்திருக்கையில்‌, இவன்‌ 
ஆணையிடச்‌ சொல்லும்போது. அந்த னை 
இந்த ஆலயத்திலே உம்முடைய பலிபீடத்திற்கு 
முன்பாக வந்தால்‌, அப்பொழுது பரலோகத்திலி 
ருக்கிற தேவரீர்‌ கேட்டு, துன்மார்க்கனுடைய 
நடக்கையை அவன்‌ தலையின்மேல்‌: 
சுமரப்பண்ணி, அவனுக்கு நீதியைச்‌ 
சரிக்கட்டவும்‌, நீதிமானுக்கு அவனுடைய 
நீதிக்குத்தக்கதாய்ச்‌ செய்து அவனை 
நீதிமானாக்கவுந்தக்கதாய்‌, உமது அடியாரை 


2 நாளாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


COMMENTARY 


நியாயந்தீர்ப்பீராக" 
சாலொமோன்‌ 
விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 


(நாளா 6:2223) என்று 
கர்த்தரிடத்தில்‌ 


கர்த்தருடைய ஜனங்களாகிய 
இஸ்ரவேலர்‌ சத்துருவுக்கு முன்பாக 
முறிந்துபோகும்‌ சூழ்நிலைகள்‌ உண்டாகலாம்‌. 
அவர்கள்‌ இல்வாறு முறிந்துபோலதற்கு 
அவர்களுடைய பாவங்களே 
காரணமாயிருக்கும்‌. ஆனாலும்‌ அவர்கள்‌ 


கர்த்தரிடத்தில்‌ விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 
“உம்முடைய ஜனங்களாகிய இஸ்ரவேலர்‌ 


உமக்கு விரோதமாகப்‌. 
பாவஞ்செய்ததினிமித்தம்‌ சத்துருவுக்கு 
முன்பாக முறிந்துபோய்‌, உம்மிடத்திற்குத்‌ 
ப்பி, ம்‌ நாமத்தை 
ஆலயத்திலே 
க்‌ விண்ணப்பத்தையும்‌ 


செய்தால்‌, 

தேவரீர்‌ கேட்டு, 
(பன்‌ இஸ்ரவேலின்‌ 
,. இவர்களுக்கும்‌ 
அவர்கள்‌ பிதாக்களுக்கும்‌ நீர்‌ கொடுத்த 
தேசத்துக்கு அன்த 
திரும்பிவரப்பண்ணுவீராக” (நாளா 6:. 
என்று சாலொமோன்‌ கத்தரிடத்தில்‌ 
ஜெபம்பண்ணுகிறார்‌. 


இஸ்ரவேல்‌ கர்த்தருக்கு 
னப பாவம்‌ செல்பி நப த்‌ 
வானத்தை அடைத்து, இஸ்ரவேல்‌ 
தேசத்தின்மீது மழை. பெய்வதை 
நிறுத்திவிடுகிறார்‌. இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
கர்த்தருடைய இரக்கத்தைப்‌ 
பெற்றுக்கொள்வதற்கு. அவரிடத்தில்‌ 
ஜெபம்பண்ணவேண்டும்‌. அவர்கள்‌ 
கர்த்தருடைய ஆலயத்திற்கு நேராக 
விண்ணப்பம்‌ செய்யும்போது, ர்த்தர்‌ 
அவர்களுடைய ஜெபத்தைக்‌ 


ஜெபம்பண்ணுகிறார்‌. 





f= FTE 
TT 
ம்‌ ஏகமாய்ப்‌ பாவம்‌ 


மனுஷரு 

செய்து எச படு்பவிகக்கினர்கள்‌ மனுஷர்‌ 
தங்கள்‌ பாவத்தினால்‌ 
தேவமகிமையற்றவர்களாயிருக்கிறார்கள்‌. 
மனுஷருடைய சுயமுயற்சியினால்‌ 
அவர்களுடைய பாவங்கள்‌ மன்னிக்கப்படாது. 
கர்த்தரே தம்முடைய கிருபையினால்‌. 
மனுக்குலத்தின்‌ பாவங்களை மன்னிக்கிறார்‌. 


ஆகையால்‌ அவர்கள்‌ உமக்கு விரோதமாய்ப்‌ 
பாவஞ்செய்து....அவர்கள்‌ சிறைப்பட்டுப்போன 
தேசத்திலே தங்களில்‌ உணார்வடைந்து, 
மனந்திரும்பி: நாங்கள்‌ பாவஞ்செய்து, 
அக்கிரமப்பண்ணி, துன்மார்க்கமாய்‌ 
நடந்தோம்‌ என்று தங்கள்‌ சிறையிருப்பான 
தேசத்திலே உம்மை நோக்கிக்‌ கெஞ்சி... 
தேவரீர்‌... தெரிந்தகொண்ட இந்த 
நகரத்திற்கும்‌, உம்முடைய நாமத்திற்கு நான்‌ 
கட்டின இந்த ஆலயத்திற்கும்‌ நேராக உம்மை 
நோக்கி விண்ணப்பம்பண்ணினால்‌' 
(நாளா 6:36-38) என்றும்‌, 


வாசஸ்தலமாகிய 
தேவரீர்‌ அவர்கள்‌ 


ர்‌ .ம்முடைய 
பரலோகத்திலிருக்கிற 
விண்ணப்பத்தையும்‌ ஜெபங்களையும்‌ கேட்டு 
அவர்கள்‌ நியாயத்தை விசாரித்து, உமக்கு 


விரோதமாய்ப்‌ பாவஞ்செய்த உம்முடைய 
ஜனத்திற்கு மன்னித்தருளும்‌" (நாளா 6:39) 
என்றும்‌ சொல்லி ஜெபம்பண்ணுகிறார்‌ 


மனுஷர்‌ மத்தியிலே பலவிதமான 
வழக்குகள்‌ நடைபெறலாம்‌. அவர்களுடைய 
வழக்குகள்‌ நீதியாய்‌ 
விசாரிக்கப்படவேண்டும்‌. அவர்களுக்கு 
நியாயமான தீர்ப்பு கொடுக்கப்படவேண்டும்‌. 
சாலொமோன்‌ மனுஷருடைய வழக்கு 
விசாரணைகளைப்பற்றி கர்த்தரிடத்தில்‌ 
இவ்வாறு விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 

'ஒருவன்‌ தன்‌ அயலானுக்குக்‌. ர 
செய்திருக்கையில்‌, இவன்‌ 
ஆணையிடச்‌ சொல்லும்போது, அந்த el 
இந்த ஆலயத்திலே உம்முடைய பலிபீடத்திற்கு 
முன்பாக வந்தால்‌, அப்பொழுது 
பரலோகத்திலிருக்கிற தேவரீர்‌ கேட்டு, 
துன்மார்க்கனுடைய நடக்கையை அவன்‌ 


அவனுடைய நீதிக்குத்தக்கதாய்ச்‌ செய்து. 


2 நாளாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


COMMENTARY 


அவனை நீதிமானாக்கவுந்தக்கதாய்‌, உமது 
அடியாரை  நியாயந்தீர்ப்பீராக” (தோளா 
6:2223) என்று சாலொமோன்‌ 
கர்த்தரிடத்தில்‌ விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 


கர்த்தருடைய னங்களாகிய 

இணைவேன்‌... சத்துருலக்கு. முன்பாக 

முறிந்துபோகும்‌ சூழ்நிலைகள்‌ உண்டாகலாம்‌. 

அவர்கள்‌ இல்வாறு முறிந்துபோவதற்கு 

அவர்களுடைய பாவங்களே 

காரணமாயிருக்கும்‌ ஆனாலும்‌ அவர்கள்‌ 

கர்த்தருடைய 

விண்ணப்பத்தையும்‌, 

செய்யும்போது, 

அவர்களுடைய 

அவர்களுடைய சொந்த தேசத்திற்கு 
அவர்களைத்‌ திரும்ப 
ப்பண்ணவேண்டுமென்று, சாலொமோன்‌. 
கர்த்தரிடத்தில்‌ விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 

. “உம்முடைய ஜனங்களாகிய 
உமக்கு 
பாவஞ்செய்ததினிமித்தம்‌ 
ட லட முறிந்துபோய்‌, 


ஸ்ரவேலர்‌ 
ராதமாகப்‌ 
சத்துருவுக்கு 
உம்மிடத்திற்குத்‌ 


ராப்ன்‌ கம 
பாலத்தை. மன்னித்து, அவர்களுக்கும்‌ 
அவர்கள்‌ பிதாக்களுக்கும்‌ நீர்‌ கொடுத்த 
தேசத்துக்கு அவர்களைத்‌ 
திரும்பிவரப்பண்ணுவீராக" (2நாளா 6:24,25) 
என்று சாலொமோன்‌ கர்த்தரிடத்தில்‌ 
ஜெபம்பண்ணுகிறார்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ கர்த்தருக்கு 
விரோதமாகப்‌ பாவம்‌ செய்யும்போது, கர்த்தர்‌ 
இட 
பெய்வதை 





f= FTE 
TT 


சாலொமோன்‌ கர்த்தரிடத்தில்‌ “அவர்கள்‌ 
உமக்கு விரோதமாய்ப்‌ பாவஞ்செய்ததினால்‌. 
வானம்‌ அடைபட்டு 
மழைபெய்யாதிருக்கும்போது. அவர்கள்‌ 
ஸ்தலத்திற்கு நேராக 


தங்கள்‌ பாவங்களை விட்டுத்‌ திரும்பினால்‌, 
பரலோகத்தில்‌ இருக்கிற தேவரீர்‌ கேட்டு, 
உமது அடியாரும்‌ உமது ஜனமாகிய 
இஸ்ரவேலும்‌ செய்த பாவத்தை மன்னித்து, 
அவர்கள்‌ நடக்கவேண்டிய நல்வழியை 
அவர்களுக்குப்‌ போதித்து, தேவரீர்‌ உமது 
ஜனத்திற்குச்‌ சுதந்தரமாகக்‌ கொடுத்த உமது 
நேசத்தில்‌ மழை பெய்யக்‌ கட்டளையிடுவீராக” 
இராஜா 8:35.36) என்று 
ஜெபம்பண்ணுகிறார்‌. 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
பாவங்களுக்காக மனந்திரும்பி 
கர்த்தரிடத்தில்‌ ஜெபம்பண்ணும்போது. 
கர்த்தர்‌ அவர்களுடைய பாவங்களை 
மன்னிப்பார்‌, அவர்கள்‌ நடக்கவேண்டிய 
நல்வழியை அவர்களுக்குப்‌ போதிப்பார்‌ 
கர்த்தருடைய ஆவியானவர்‌ சகல. 
அவர்களை 

கர்த்தருடைய 
ஊழியக்காரர்களும்‌ 
சத்தியத்தை 


தங்களுடைய 


சத்தியத்திற்குள்ளும்‌ 
வழிநடத்துவார்‌. . 
தீர்க்கதரிசிகளும்‌, 
விசுவாசிகளுக்கு 
உபதேசம்பண்ணுவார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ பாவம்‌ 
, அவர்களுக்கு மழை 
| கொள்ளைநோய்‌ 
அவர்கள்‌ 
பாவங்களுக்கு 
அவர்களுக்கு 
ஆசீர்வாதமுண்டாகும்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ தண்டனைகளை 
அனுபவித்தாலும்‌ நன்மைகளைப்‌ 
பெற்றுக்கொள்கிறார்கள்‌. அவர்கள்‌ கர்த்தரை 
விட்டு வழிவிலகிப்போயிருந்தாலும்‌, அவர்கள்‌ 
மறுபடியும்‌ நல்வழியில்‌ நடக்கிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ கர்த்தருடைய 
கிருபைக்காகவும்‌ இரக்கத்திற்காகவம்‌ 
ஜெபம்பண்ணும்போது, கர்த்தர்‌ தம்முடைய 
நியாயத்தீர்ப்பை அவர்களைவிட்டு நீக்குகிறார்‌. 
அவர்களுடைய 
விண்ணப்பங்களுக்கும்‌. 
கர்த்தர்‌ அவர்களை ஆசீர்வதிக்கிறார்‌. 


2 நாளாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


COMMENTARY 


இஸ்ரவேல்‌ 
பஞ்சமுண்டாகலாம்‌. கொள்ளைநோய்‌ 
உண்டாகலாம்‌. மனுஷருடைய பாவத்தினால்‌ 
சாபமும்‌, சாபத்தினால்‌ சரீர வியாதியும்‌, 
வியாதியினால்‌ சரீர மரணமும்‌ 
உண்டாகிறது. மனுஷர்‌ பலவிதமான 
கஷ்டங்களை அனுபவித்து, மிகுந்த 
வேதனையோடு கர்த்தரிடத்தில்‌ தங்கள்‌ 
பாவங்கள்‌  மன்னிக்கப்பபவேண்டுமென்று, 
ஜெபம்பண்ணும்போது, கர்த்தர்‌ தாமே, 
அவருடைய பாவங்களை கிருபையாய்‌ 
மன்னிக்கவேண்டுமென்று சாலொமோன்‌ 
கர்த்தரிடத்தில்‌ ஜெபம்பண்ணுகிறார்‌. 
தேசத்திலே பஞ்சம்‌ உண்டாகிறபோதும்‌, 
கொள்ளைநோய்‌ உண்டாகிற போதும்‌, வறட்சி, 
சாவி, வெட்டுக்கிளி, பச்சைக்கிளி 
உண்டாகிறபோதும்‌, அவர்களுடைய 
சத்துருக்கள்‌ அவர்கள்‌ வாசஞ்செய்கிற 
தேசத்திலே அவர்களை  முற்றிக்கை 
போடுகிறபோதும்‌, யாதொரு வாதையாகிலும்‌ 
யாதொரு வியாதியாகிலும்‌ 
வந்திருக்கிறபோதும்‌, எந்த மனுஷனானாலும்‌, 
இஸ்ரவேலாகிய உம்முடைய னத்தில்‌ 
எவனானாலும்‌, தன்‌ தன்‌ வாதையயும்‌ 
வியாகுலத்தையும்‌ உணர்ந்து, இந்த 
ஆலயத்திற்கு நேராகத்‌ தன்‌ கைகளை 
விரித்துச்‌ செய்யும்‌ சகல க்‌ 


லையும்‌, 
ாலோகத்திலிருக்கிற 
மன்னிப்பீராக 
(நோளா 6:28-30) என்று சாலொமோன்‌ 
கர்த்தரிடத்தில்‌ ஜெபம்பண்ணுகிறார்‌. 
கர்த்தர்‌ ஞானமுள்ளவர்‌. அவர்‌ நீதிபர்‌ 
தேவரீர்‌ ஒருவரே எல்லா மனுபுத்திர। 
இருதயத்தையும்‌ அறிந்தவர்‌. கர்த்தர்‌ 
வழிகளுக்குத்தக்கதாக 


சாலொமோன்‌. 
கிருபைக்காகவும்‌, 
இரக்கத்திற்காகவும்‌ கெஞ்சி 


விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 
கர்த்தருடைய 
அவருடைய 
மன்றாடுகிறார்‌. 





i= a 
TT 


சாலொமோன்‌ கர்த்தரிடத்தில்‌, “தேவரீர்‌ 
எங்கள்‌ பிதாக்களுக்குக்‌ கொடுத்த தேசத்தில்‌ 
அவர்கள்‌ உயிரோடிருக்கும்‌ நாளெல்லாம்‌ 
உமக்குப்‌ பயப்படும்படிக்கு தேவரீர்‌ ஒருவரே 
எல்லா ரின்‌ இருதயத்தையும்‌ 
அறிந்தவராதலால்‌, நீர்‌ அவனவன்‌ 
இருதயத்தை அறிந்திருக்கிறபடியே, 
அவனவனுடைய வழிகளுக்குத்தக்கதாகச்‌ 
செய்து, அவனவனுக்குப்‌ பலன்‌ அளிப்பீராக" 
இராஜா 8:40) என்று 
விண்ணப்பம்பண்‌ ணுகிறார்‌. இஸ்ரவேல்‌. 
ஜனத்தார்‌ கர்த்தருக்‌ பயந்து 
ஜீவிக்கவேண்டும்‌. கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
புத்தருடைய விண்ணப்பத்தைக்‌ கேட்டு 
அவர்களை மன்னிக்கவேண்டும்‌. இதுவே 
சாலொமோனுடைய பிரதான ஜெபமாகும்‌. 


சாலொமோன்‌ 
ஆலயத்தைக்‌ கட்டியிருக்கிறார்‌. கர்த்தர்‌ 
தாமே இந்த ஆலயத்தை தம்முடைய 
வாசஸ்தலமாக அங்கீகரிக்கவேண்டும்‌. 
"உமது அடியேன்‌ இவ்விடத்திலே செய்யும்‌ 
விண்ணப்பத்தைக்‌ கேட்க, என்‌ நாமம்‌ 
விளங்குமென்று நீர்‌ சொன்ன ஸ்தலமாகிய 
இந்த ஆலயத்தின்மேல்‌ உம்முடைய கண்கள்‌ 
இரவும்பகலும்‌ திறந்திருப்பதாக" 
(நொளா 6:20) என்று சாலொமோன்‌ 
கர்த்தரிடத்தில்‌ ஜெபம்பண்ணுகிறார்‌. 

கர்த்தருடைய லயம்‌, அவருடைய 
பண்களு்து பவீடாகயிருக்கிறது. 
கர்த்தருடைய ஜனம்‌ அவருடைய 
ஆலயத்திலிருந்து ஜெபம்பண்ணும்போது, 
கர்த்தர்‌ தாமே அவர்களுடைய ஜெபங்களுக்கு 
பதில்‌ கொடுப்பார்‌. 


'உமது அகும்‌. ரஸ்‌ எ கததி 
விண்ணப்பம்‌ 


ஜனமாகிய கதம்‌ பன்‌ 
ஜெபங்களைக்‌ கேட்டருளும்‌: பரலோகமாகிய 
உம்முடைய வாசஸ்தலத்திலே நீர்‌ அதைக்‌ 
கேட்பீராக, கேட்டு மன்னிப்பீராக" 
(நோளா 6:21) என்று சாலொமோன்‌ 
ஜெபம்பண்ணுகிறார்‌. 


பரலோகமே கர்த்தருடைய வாசஸ்தலம்‌. 
சாலொமோன்‌ கர்த்தருக்கு கட்டியிருக்கிற 
ஆலயம்‌ அவருடைய வாசஸ்தலமல்ல. 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ கர்த்தருடைய 
ஆலயத்திலிருந்து ஜெபம்பண்ணினாலும்‌, 


கர்த்தருக்கு. 


2 நாளாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


அவர்களுடைய ஜெபங்களுக்கு, 
முகோகத்திலிருந்தே பதில்‌ வரும்‌. நம்முடைய 
பாவங்கள்‌ மன்னிக்கப்படும்போ துதான்‌, 
கர்த்தர்‌ நம்முடைய ஜெபங்களுக்கு 
செவிகொடுப்பார்‌. அதற்கு பதில்‌ கொடுப்பார்‌. 


தேவனாகிய கர்த்தர்‌ 
நியாயாதிபதியாகவும்‌ இருக்கிறார்‌. 
பரலோகத்தில்‌... வாசம்பண்ணுகிற கர்த்தர்‌ 
நம்முடைய ஜெபங்களையெல்லாம்‌ கேட்டு 
துன்மார்க்கனுடைய  நடக்கையை அவன்‌ 
தலையின்மேல்‌ சுமரப்பண்ணுவார்‌. கர்த்தர்‌ 
துன்மார்க்கனுக்கு நீதியைச்‌ சரிக்கட்டவும்‌, 
நீதிமானுக்கு அவனுடைய நீதிக்குத்தக்கதாய்ச்‌ 
செய்து அவனை நீதிமானாக்கவுந்தக்கதாய்‌, 
தமது அடியாரை நியாயந்தீர்ப்பார்‌ (2நாளா 


இஸ்ரவேலின்‌ 


களுக்கு 
(நாளா 6:25,27,38,39). 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தருக்கு 
விரோதமாகப்‌ பாவம்‌ செய்யப்‌ போகும்‌ 
காலத்தைச்‌ சாலொமோன்‌ 
முன்னறிவிக்கிறார்‌. (நாளா 
அவர்கள்‌ அந்நிய 
சிறையிருப்பில்‌ இருப்பார்கள்‌. அங்கு அவர்கள்‌ 
மனந்திரும்பி, எருசலேமிலுள்ள தேவாலயத்தை 
ல்‌ கர்த்தர்‌ 


த்திற்கு 
அழைத்து வருவார்‌. (2நாளா 6:37-39). 


கர்த்தருடைய ஆலயத்திலே இஸ்ரவேல்‌ 
சபையார்‌. ஜெபம்பண்ணும்போது, கர்த்தர்‌ 
அவர்களுக்கு பதில்‌ கொடுப்பதுபோலவே, 
இந்தப்‌ பரிசுத்த ஸ்தலத்தில்‌, அந்நிய 
ஜாதியார்‌, கர்த்தரை நோக்கி 
வேண்டிக்கொள்ளும்போது. கர்த்தர்‌ 
அவர்களுடைய ஜெபங்களுக்கும்‌ 
செவிகொடுத்து. அவர்களுக்கும்‌ தம்முடைய 
கிருபையை. 'வெளிப்படுத்தவேண்டுமென்று 
சாலொமோன்‌ ஜெபம்பண்ணுகிறார்‌ 
(நோளா 6:33). 





i= THEN 
TT 


சாலொமோன்‌ 
சிறைப்பட்டுப்போகிறவர்களுக்காக 
கர்த்தரிடத்தில்‌ ஜெய்பன்‌ னல்‌ அமித்‌ 
கர்த்தருடைய ஜனம்‌ 
தேசத்திலிருந்தாலும்‌, அவர்கள்‌ டம்‌ 
தேசத்திலே 'சிறைப்பட்டுப்போனாலும்‌, 
கர்த்தருடைய கிருபையும்‌ இரக்கமும்‌. 
அவர்களுக்கு கிடைக்கவேண்டுமென்று 
சாலொமோன்‌ கர்த்தரிடத்தில்‌ 
'விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 


ஜனத்தாரின்‌ 
கர்த்தருடைய 
அவர்கள்மீது வரும்‌. 
எல்லோரும்‌ பாவம்‌ செய்வார்கள்‌ என்பதை 
சாலொமோன்‌ அங்கீகரிக்கிறார்‌ 
"பாவஞ்செய்யாத மனுஷன்‌ இல்லையே” என்று 
சாலொமோன்‌ 
சாலொமோனுக்கு 
தெரிந்திருக்கிறது. 
ஜனத்தாரைப்பற்றியும்‌ 
மனுஷருடைய 
சுபாவத்தைப்பற்றியும்‌ தெரிந்திருக்கிறது. 
தேவனுக்கு விரோதமாகப்‌ 
பாவம்‌ ங்க கர்த்தருடைய கோபம்‌ 
அவன்மீது வரும்‌. கர்த்தர்‌ அவனை 
அவனுடைய சத்துருக்களின்‌ கையில்‌ 
ஒப்புக்கொடுப்பார்‌ மனுஷன்‌ 
சுகமாமிருக்கும்போது கர்த்தரை மறக்கிறான்‌ 
அவன்‌ பாடுகளையும்‌ வேதனைகளையும்‌ 
அனுபவிக்கும்போது கர்த்தரை நினைக்கிறான்‌ 
அவன்‌ அந்நிய தேசத்திலே 
சிறைப்பட்டுப்போகும்போது, 
தன்னுடைய பாவங்களுக்கு 
அங்கேயிருந்து கர்த்தரை 
விண்ணப்பம்பண்‌ ணுவதற்கு வாய்ப்புள்ளது. 


சாலொமோன்‌ கர்த்தரிடத்தில்‌. 
சிறைப்பட்டுப்போனவர்களுக்காக 
ஜெபம்பண்ணுகிறார்‌. 'பாவஞ்செய்யாத 
மனுஷன்‌ இல்லையே: ஆகையால்‌, அவர்கள்‌ 
உமக்கு விரோதமாய்ப்‌ பாவஞ்செய்து, தேவரீர்‌ 
அவர்கள்மேல்‌ கோபங்கொண்டு, அவர்கள்‌ 
சத்துருக்கள்‌ கையில்‌ அவர்களை 
ஒப்புக்கொடுத்து: அந்தச்‌ சத்துருக்கள்‌ 
அவர்களைத்‌ தூரத்திலாகிலும்‌. 


2 நாளாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


COMMENTARY 


சமீபத்திலாகிலும்‌ 
தங்கள்‌ தேச, 
சிறைபிடித்துக்கொண்டுபோகும்போது. 
சிறைப்பட்டுப்‌ போயிருக்கிற 
உணர்வடைந்து, 
பாவஞ்செய்து, 
துன்மார்க்கமாய்‌ 
நடந்தோம்‌ என்று தங்கள்‌ சிறையிருப்பான 
தேசத்திலே உம்மை நோக்கி வேண்டுதல்‌ 
செய்து” இராஜா 8:46,47) என்றும்‌, 


“தங்களைச்‌ சிறைபிடித்துக்கொண்ட 
தங்கள்‌ சத்துருக்களின்‌ தேசத்திலே தங்கள்‌ 
முழு இருதயத்தோடும்‌ தங்கள்‌ முழு 
ஆத்துமாவோடும்‌ உம்மிடத்தில்‌ திரும்பி, 
தேவரீர்‌ தங்கள்‌ பிதாக்களுக்குக்‌ கொடுத்த 
ள்‌ தேசத்திற்கும்‌, 
, இந்த 


க்கிற 
நக்க 


(இராஜா 8:48) என்றும்‌ சாலொமோன்‌ 


கர்த்தரிடத்தில்‌ சொல்லுகிறார்‌. 
இஸ்ரவேல்‌  ஐனத்தார்‌ அந்நிய 
த்தில்‌ சிறைப்பட்டுப்போனாலும்‌, 
அவர்கள்‌ அங்கேயிருந்து கர்த்தரை நோக்கி 
விண்ணப்பம்பண்ணுவதற்கு வாய்ப்புள்ளது. 
அவர்கள்‌ எங்கே உணர்வடைகிறார்களோ. 
அங்கே மனந்திரும்புகிறார்கள்‌. அவர்கள்‌ 
எங்கே மனந்திரும்புகிறார்களோ அங்கே, 
“நாங்கள்‌ பாவம்‌ செய்து, அக்கிரமம்‌ பண்ணி, 
துன்மார்க்கமாய்‌ நடந்தோம்‌" என்று தங்கள்‌ 
பாவங்களை அங்கீகரிக்கிறார்கள்‌. 
சிறைப்பட்டுப்போன 
ஜனத்தார்‌ அந்நிய 
அவர்கள்‌ எருசலேமிலள்ள 
ஆலயத்திற்கு நேராக, கர்த்தரை நோக்கி 
கண்ணப்பன்‌ இப்போது! கர்த்தர்‌ 
அவர்களுடைய ஜெபத்தைக்‌ கேட்டு 
அவர்களுக்கு உதவி செய்யவேண்டுமென்று 
சாலொமோன்‌ கர்த்தரிடத்தில்‌ 
ஜெபம்பண்ணுகிறார்‌. 





1 
INTEINATINAL 
சாலொமோன்‌ சிறையிருப்புக்குப்போன 
இஸ்ரவேலருக்காக. ஜெபம்பண்ணுகிறார்‌. 
“அவர்கள்‌ கர்த்தரிடத்தில்‌ 
ஜெபம்பண்ணும்போது, உமது வாசஸ்தலமாகிய 
பரலோகத்தில்‌ இருக்கிற தேவரீர்‌ அவர்கள்‌ 
விண்ணப்பத்தையும்‌ வேண்டுதலையும்‌ கேட்டு, 
அவர்கள்‌ நியாயத்தை விசாரித்து, 
உம்முடைய ஜனங்கள்‌ உமக்கு விரோதமாய்ச்‌ 
செய்த பாவத்தையும்‌, அவர்கள்‌ உம்முடைய 
கட்டளையை மீறிய அண்கள்‌ 
துரோகங்களையும்‌ மன்னித்து, 
need சிறைபிடித்துக்‌ 
கொண்டுபோகிறவர்கள்‌ அவர்களுக்கு 
இரங்கத்தக்கதான இரக்கத்தை 
அவர்களுக்குக்‌ கிடைக்கப்பண்ணுவீராக" 
[இராஜா 8:49,50) என்று சாலொமோன்‌ 
கர்த்தரிடத்தில்‌ ஜெபம்பண்ணுகிறார்‌ 
சிறையிருப்புக்குப்போன வர்கள்‌ 
எருசலேம்‌ நகரத்திற்கும்‌, கர்த்தருடைய 
ஆலயத்திற்கும்‌ நேராக நோக்கி, 
கர்த்தரிடத்தில்‌ விண்ணப்பம்பண்ணுகிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ தேசம்‌ கர்த்தருடைய பரிசத்த 
தேசம்‌. எருசலேம்‌ நகரம்‌ கர்த்தருடைய 
பரிசுத்த நகரம்‌. தேவாலயம்‌ கர்த்தருனை 


எல்லாம்‌ 


பரிசுத்த வாசஸ்நலம்‌.. சிறைபிருபுக்கப்போன 
ந்நிய 


விண்ணப்பம்பண்ணாமல்‌, 
தேசத்திலுள்ள, கர்த்‌ 
நோக்கி 
இஸ்ரவேலின்‌ 
அவர்களுடைய 
பதிலளிப்பார்‌. 

சிறையிருப்புக்குப்போனவர்கள்‌ கர்த்தரை 
நோக்கி ஜெபம்பண்ணும்போது, அவர்கள்‌ 
தமக்கு விரோதமாக செய்த பாவங்களை 
மன்னிப்பார்‌. அவர்கள்‌ தம்முடைய 
கட்டளையை மீறிய துரோகங்களை கர்த்தர்‌ 
மன்னிப்பார்‌. அவர்களை சிறைப்பிடித்துக்‌: 
கொண்டுபோனவர்கள்‌ அவர்களுக்கு 
இரக்கம்‌ காண்பிக்கச்‌ செய்வார்‌. 


சாலொமோன்‌ 
ஜெபம்பண்ணும்போது, 
இஸ்ரவேல்‌ ஜனத்திற்கும்‌ 


கர்த்தரிடத்தில்‌ 
கர்த்தருக்கும்‌. 
இடையே உள்ள 
சொல்லுகிறார்‌. 
கர்த்தருடைய 


அவருடைய குதந்தரமாயும்‌ 


தேவரீர்‌ புறப்படப்பண்ணின உம்முடைய 


2 நாளாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


ஜனமும்‌ உம்முடைய சுதந்தரமுமாய்‌ 

இருக்கிறார்களே” (1இராஜா 8:51) என்று 

சாலொமோன்‌ கர்த்தரிடத்தில்‌ சொல்லுகிறார்‌. 

ஜனத்தார்‌ கர்த்தருடைய 

அவருடைய சுதந்தரமாயும்‌ 

“கர்த்தர்‌ அவர்களுடைய 

செலிகொடுக்குமாறு 

கர்த்தரிடத்தில்‌ 

“அவர்கள்‌ உம்மை 

நோக்கி வேண்டிக்‌ கொள்வதின்‌ படியெல்லாம்‌ 

தேவரீர்‌ அவர்களுக்குச்‌ செய்யும்படி, 

உம்முடைய கண்கள்‌ உமது அடியானின்‌. 

வேண்டுதலுக்கும்‌ உமது ஜனமாகிய 
ன்‌ 


வேண்டுதலுக்கும்‌ 
திறந்திருப்பதாக” இராஜா 8:52) என்று 
சாலொமோன்‌. கர்த்தரிடத்தில்‌ 
ஜெபம்பண்ணுகிறார்‌. 

கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ ஜனங்களை 
தமக்கு சுதந்தரமாகப்‌ பிரித்தெடுத்திருக்கிறார்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ கர்த்தருக்கு 
விசேஷித்த ஜனமாயிருக்கிறார்கள்‌. கர்த்தரே 
இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌  முற்பிதாக்களை 
எகிப்து தேசத்திலிருந்து ப்பன்‌ சின்‌ 
சாலொமோன்‌ கர்த்தரிடத்தில்‌ 
விண்ணப்பம்பண்ணும்போது, கர்த்தர்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு பூர்வகாலங்களில்‌ 
செய்த நன்மைகளையெல்லாம்‌ சொல்லி 
ஜெபம்பண்ணுகிறார்‌. 

சாலொமோன்‌. கர்த்தரிடத்தில்‌, 
“கர்த்தராகிய ஆண்டவரே, நீர்‌ எங்கள்‌ 
பிதாக்களை எகிப்திலிருந்து, 
புறப்படப்பண்ணும்போது, உம்முடைய 
தாசனாகிய மோசேயைக்கொண்டு 
சொன்னபடியே, தேவரீர்‌ பூமியின்‌ சகல. 
ஜனங்களிலும்‌ அவர்களை உமக்குச்‌ 
சுதந்தரமாகப்‌ பிரத்தெுத்த்‌' 
(இராஜா 8:53) என்று 
விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 

சாலொமோன்‌ இதுவரையிலும்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்காக ஜெபம்பண்ணினார்‌. 
இப்போது இஸ்ரவேல்‌ ஜாதியல்லாத அந்நிய 
ஜாதியாருக்காக ஜெபம்பண்ணுகிறார்‌ 
இவர்கள்‌ யூதமார்க்கத்தமைந்தவர்கள்‌. 
அந்நிய ஜாதியார்‌ இஸ்ரவேல்‌ தேசத்தைச்‌ 
சேர்ந்தவர்களல்ல. ஆனாலும்‌ இவர்கள்‌ 
இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தரை 
ஆராதிப்பதற்கு, கர்த்தருடைய 
தேவாலயத்திற்கு வருகிறார்கள்‌. தங்கள்‌ 
தேசத்திலுள்ள விக்கிரகங்களை ஆராதிப்பது 
மதியீனமான காரியம்‌ என்பதை இவர்கள்‌. 
அறிந்திருக்கிறார்கள்‌. 





i THE 
TT 


சாலொமோன்‌ 

ஜாதியாரைப்பற்றி 

உம்முடைய ஜனமாகிய 

ஜாதியல்லாத அந்நிய ஜாதியார்‌ 
மகத்துவமான நாமத்தையும்‌, உமது பலத்த 
கரத்தையும்‌, உமது ஓங்கிய புயத்தையும்‌ 
கேள்விப்படுவார்களே" (1இராஜா 8:41) என்று 
சொல்லுகிறார்‌. 


அந்நிய ஜாதியாரும்‌ 
தூரதேசத்திலிருந்து கர்த்தருடைய 
ஆலயத்திற்கு வருவார்கள்‌. இவர்களும்‌ 
கர்த்தரிடத்தில்‌ விண்ணப்பம்பண்ணுவார்கள்‌. 
கர்த்தர்‌ இவர்களுடைய 
விண்ணப்பங்களுக்கும்‌ செவிகொடுத்து, 
இவர்களையும்‌ ஆசீர்வதிக்கவேண்டுமென்று 
சாலொமோன்‌ இவர்களுக்காக பரிந்து 
பேசுகிறார்‌. 


“அப்டிக்கொத்த அந்நிய ஜாதியானும்‌, 
உமது நாமத்தினிமித்தம்‌ தூர தேசத்திலிருந்து, 
வந்து, இந்த ஆலயத்துக்கு நேராக 
விண்ணப்பம்பண்ணினால்‌, உமது 
வாசஸ்தலமாகிய பரலோகத்தில்‌ இருக்கிற 
தேவரீர்‌ அதைக்‌ கேட்டு, பூமியின்‌ 
ஜனங்களெல்லாரும்‌ உம்முடைய ஜனமாகிய 
இஸ்ரவேலைப்போல. உமக்குப்‌ 
பயப்படும்படிக்கும்‌, நான்‌ கட்டின 
ஆலயத்துக்கு உம்முடைய நாமம்‌ 
தரிக்கப்பட்டதென்று அறியும்படிக்கும்‌. 
உரமும்‌ நாமத்தை அதியததக்கதாக அத்த 
அந்நிய ஜாதியான்‌ உம்மை நோக்கி 
வேண்டிக்கொள்வதின்படியெல்லாம்‌ தேவரீர்‌ 
செய்வீராக" (இராஜா 8:42,43) என்று 
சாலொமோன்‌ அந்நிய ஜாதியாருக்காக 
கர்த்தரிடத்தில்‌ ஜெபம்பண்ணுகிறார்‌ 


கர்த்தரிடத்தில்‌ பட்சபாதமில்லை. 
இஸ்ரவேல்‌... ஜனத்தார்‌." ்தரக்க 
விரோதமாகப்‌ பாவம்‌ செய்வதுபோல, அந்நிய 
ஜாதியாரும்‌ கர்த்தருக்கு விரோதமாகப்‌ 
பாவம்‌ செய்கிறார்கள்‌. இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
கர்த்தரிடத்தில்‌ ஜெபம்பண்ணுவதுபோல, 
அந்நிய ஜனத்தாரும்‌ கர்த்தரிடத்தில்‌ 
ஜெபம்பண்ணுகிறார்கள்‌. இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கும்‌, அந்நியருக்கும்‌ ஒரேவிதமான 
பிரமாணம்‌ இருக்கவேண்டும்‌ என்பது 
கர்த்தருடைய பிரமாணம்‌. “சுதேசிக்கும்‌. 
உங்களிடத்தில்‌ தங்கும்‌ பரதேசிக்கும்‌ ஒரே 
பிரமாணம்‌ இருக்கக்கடவது” (யாத்‌ 12:49 


2 நாளாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


இஸ்ரவேல்‌  ஐனத்தார்‌ அந்நிய 
தேசத்தாரோடு யுத்தம்பண்ணப்போகும்போது. 
கர்த்தருடைய விசேஷித்த பாதுகாப்பும்‌ 
பராமரிப்பும்‌, இஸ்ரவேல்‌ புத்திரரோடு 
கூடமிருக்கவேண்டும்‌ என்று சாலொமோன்‌. 
ஜெய்பன்னுகிறா்‌ இஸ்ரவேல்‌ 
யுத்தம்பண்ணப்போகும்போது, 
அவந்தி தூரமான இடங்களில்‌. 
பாளயமிறங்கியிருப்பார்கள்‌. அங்கே அவர்கள்‌ 
சத்துருக்களுக்கு விரோதமாக 
யத்தம்பண்ணுவார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ 
தேவாலயத்தைவிட்டு தூரமாயிருந்தாலும்‌, 
அவர்கள்‌ கர்த்தருடைய ஆலயத்திற்கு 
நேராக கர்த்தரை நோக்கி விண்ணப்பம்‌ 
பண்ணும்போது. கர்த்தர்‌ அவர்களுக்கு 
காண்பிக்கவேண்டும்‌ என்று 
சாலொமோன்‌ ஜெபம்பண்ணுகிறார்‌. 
சாலொமோன்‌ கர்த்தரிடத்தில்‌ “நீர்‌ 
உம்முடைய ஜனங்களை அனுப்பும்‌ வழியிலே 
அவர்கள்‌. தங்கள்‌ சத்துருக்களோடு 
யுத்தம்பண்ணப்‌ புறப்படும்‌ போது, நீர்‌ 
தெரிந்துகொண்ட இந்த நகரத்துக்கும்‌, 
உம்முடைய நாமத்துக்கு நான்‌ கட்டின இந்த 
ஆலயத்துக்கும்‌ நேராகக்‌ பர்த்தரை நோக்கி 


புத்திரர்‌ 


டு, 
விசாரிப்பீராக" 


(இராஜா 
விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 


8:4445) என்று 


இஸ்ரவேல்‌ ஜனத்தாரை அந்நிய 
ஜாதியார்‌ ஒடுக்குகிறார்கள்‌. கர்த்தர்‌ தாமே 
தம்முடைய  ஜனத்தைப்‌ பாதுகாத்து, 

அவர்களை ஒடுக்குகிறவர்களை 
இயாயந்தரக்கலேண்டுமென்று சாலொமோன்‌ 
விண்ணப்பம்பண்ணுகிறார்‌ (நாளா 6:36). 

சாலொமோன்‌ கர்த்தரிடத்தில்‌ பல 
காரியங்களுக்காக ஜெபம்பண்ணுகிறார்‌. 
இஸ்ரவேல்‌ கர்த்தரிடத்தில்‌ 
ஜெபம்பண்ணும்போதும்‌, மற்றவர்கள்மீது 
தங்களுக்கு வழக்குகள்‌ உண்டாகும்போதும்‌, 
அவர்கள்‌ கர்த்தருடைய பலிபீடத்திற்கு 
முன்பாக வந்து ஆணையிடுவது வழக்கம்‌. 
தங்களிடத்தில்‌ சத்தியமும்‌ உண்மையும்‌ 
இருக்கிறது என்பதை உறுதிபண்ணுவதற்காக 
மனுஷர்‌ கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
ஆணையிடுகிறார்கள்‌. கர்த்தர்‌ மனுஷருடைய 
இருதயத்தை அறிந்து வைத்திருக்கிறார்‌. 
கர்த்தருக்கு மறைவான இரகசியம்‌ ஒன்றுமே 





i= FTE 
TT 


ஒரு சில வழக்குகளை மனுஷரால்‌: 
விசாரித்து நியாயமான தீர்ப்பு கொடுக்‌; 
முடியாது. வழக்காடுகிற இருவர்‌ பக்கத்திலும்‌ 
நியாயமிருப்பதுபோல தெரியும்‌. பொய்யை 
பேசுகிறவர்கள்கூட, அதை உண்மை போல 
மாய்மாலம்‌ பண்ணுவார்கள்‌. 
வழக்காடுகிறவர்கள்‌. கர்த்தருடைய 
ஆலயத்திலே வந்து, தங்களுடைய 
வழக்குகளை சொல்லும்போது, கர்த்தர்‌ தாமே 
அவர்களை  நியாயந்தீர்க்கவேண்டுமென்று. 
சாலொமோன்‌ ஜெபம்பண்ணுகிறார்‌. 


கடினமான வக்கு: 
விசாரிக்கும்போது, கிருபையின்‌ ஆசனம்‌. 
நியாயத்தின்‌ ஆசனமாயிருக்கவேண்டுமென்று 
சாலொமோன்‌ ஜெபம்பண்ணுகிறார்‌ 
சாலொபோன்‌ கர்த்தரிடத்தில்‌ “ஒருவன்‌ தன்‌ 


ர்க உம்முடைய பலிபீடத்திற்கு முன்‌ 
வந்தால்‌, அப்பொழுது பரலோகத்தில்‌ 
இருக்கிற தேவரீர்‌ கேட்டு, 
துன்மார்க்கனுடைய நடக்கையை அவன்‌ 
'தலையின்மேல்‌ சுமரப்பண்ணி, அவனைக்‌ 
குற்றவாளியாகத்‌ தீர்க்கவும்‌, நீதிமானுக்கு 
அவனுடைய நீதிக்குத்தக்கதாய்ச்‌ செய்து 
அவனை நீதிமானாக்கவும்‌ தக்கதாய்‌ உமது 
அடியாரை நியாயந்தீர்ப்பீராக”' 
(இராஜா 83132) என்று சொல்லி 
ஜெபம்பண்ணுகிறார்‌. 


இஸ்ரவேல்‌ தேசத்தாருக்கு பாடுகளும்‌, 
நெருக்கங்களும்‌ வேதனைகளும்‌ வரலாம்‌. 
பாவத்தின்‌ சம்பளம்‌ மரணம்‌. இஸ்ரவேலர்‌ 
கர்த்தருடைய ஜனங்களாக இருந்தாலும்‌, 
அவர்கள்‌ கர்த்தருக்கு விரோதமாய்ப்‌ பாவம்‌ 
செய்யும்போது, அவர்களுக்கும்‌ பாடுகள்‌ 
வருகிறது. அவர்கள்‌ சத்துருவுக்கு முன்பாக 
முறிந்துபோகிறார்கள்‌. அந்நிய தேசத்திற்கு 
அடிமைப்பட்டுப்போகிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ பாடுகளையும்‌ 
வேதனைகளையும்‌ அனுபவிக்கும்போது. 
அவர்கள்‌ கர்த்தருடைய ஆலயத்திற்கு நேராக 
ஜெபம்பண்ணும்போது, கர்த்தர்‌ 
அவர்களுடைய பாவங்களை 
மன்னிக்கவேண்டுமென்றும்‌, கர்த்தர்‌ தாமே 
அவர்களை  மறுபூடயும்‌. 
தேசத்திற்கு 
சாலொமோன்‌ 
'ஜெபம்பண்ணுகிறார்‌. 


2 நானாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


தன்னுடைய பாவங்களுக்கு மனந்திரும்பினால்‌ 
போதுமானது. கர்த்தர்‌ தம்முடைய 
சாலொமோனுடைய 

அவருக்கு 

பாடுகளையும்‌ 


விட்டு 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ எல்லோருக்கும்‌. 
பாடுகளும்‌ நெருக்கங்களும்‌ வரும்போது, 
அவர்கள்‌ எல்லோரும்‌ தங்கள்‌ பாவங்களுக்கு 
மனந்திரும்பவேண்டும்‌. இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாருடைய பாவங்களுக்காக, 
சாலொமோன்‌ மனந்திரும்ப முடியாது. யார்‌ 
பாவம்‌ செய்தார்களோ, அவர்களே 
தங்களுடைய பாவத்திற்கு 
மனந்திரும்பவேண்டும்‌. 
சாலொமோன்‌ 
ம்‌ ஜனங்களாகிய 


கர்த்தரிடத்தில்‌ 
இஸ்ரவேலர்‌ 
விரோதமாய்ப்‌ 


நேராக உம்மை ரர்‌ மம்‌ 


வேண்டுதலையும்‌ செய்தால்‌, 
இருக்கிற தேவரீர்‌ கேட்டு, 
இஸ்ரவேலின்‌ 


பரலோகத்தில்‌ 
உம்முடைய 
பாவத்தை 
பிதாக்களுக்கு 
தேசத்துக்கு 
தத்‌ ப்பன்‌ ணுகிபக்‌ 


என்று 


சாலொமோன்‌ தன்னுடைய ஜெபத்தில்‌ 
ணக பன வமா அலம்‌ 
உம்முடைய தாபர ஸ்தலத்திற்கு தேவரீர்‌ 
உமது வல்லமை விளங்கும்‌ பெட்டியுடன்‌ 
எழுந்தருளும்‌: தேவனாகிய கர்த்தாவே, உமது 
ஆசாரியர்‌ இரட்சிப்பைத்‌ தரித்து, கப 
பரிசுத்தவான்கள்‌ நன்மை 

மகிழ்வார்களாக" (2நாளா ற்‌ 


ஈகிய கர்த்தாவே, 


வாக்குத்தத்தம்பண்ணின 
நினைத்தருளும்‌" 
(நாளா 6:42) என்றும்‌ ஜெபம்பண்ணுகிறார்‌. 





f= al 
TT 


கர்த்தர்‌ தாமே 
ஆலயத்திலே 

என்றும்‌, அவர்‌ 

வாசமாயிருக்கவேண்டும்‌ 
சாலொமோன்‌ ஜெபம்பண்ணுகிறார்‌. 
“தேவனாகிய கர்த்தாவே உம்முடைய 
தாபரஸ்தலத்திற்கு தேவரீர்‌ உமது வல்லமை 
விளங்கும்‌ பெட்டியுடன்‌ எழுந்தருளும்‌" என்று 
சாலொமோன்‌ கர்த்தரிடத்தில்‌ பணிவோடு 
விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. உடன்படிக்கைப்‌ 
பெட்டியோடு உடன்படிக்கையின்‌ 
தேவனும்‌ எழுந்தருளவேண்டும்‌. 
உடன்படிக்கையில்லாமல்‌ உடன்படிக்கையின்‌: 
தேவன்‌ எழுந்தருளமாட்டார்‌. 


டய பரிசுத்த 
வாசம்பண்ண வேண்டும்‌. 
அங்கே தொடர்ந்து. 
என்றும்‌ 


கர்த்தருடைய ஆலயத்திலே. 
ஆசாரியர்கள்‌ கர்த்தருக்கு ஊழியம்‌ 
செய்கிறார்கள்‌. கர்த்தர்‌ தாமே அவர்களை 
இஸ்ரவேல்‌ சபையார்‌ எல்லோருக்கும்‌ முன்பாக 
ஆசிர்வதிக்குமாறு சாலொமோன்‌ 
ஜெபம்பண்ணுகிறார்‌. தேவனாகிய 
கர்த்தாவே உமது ஆசாரியர்‌ இரட்சிப்பைத்‌ 
தரித்து, உம்முடைய பரிசுத்தவான்கள்‌ 
நன்மையிலே மகிழ்வார்களாக” என்று 
சாலொமோன்‌ கர்த்தரிடத்தில்‌ ஜெபிக்கிறார்‌. 

கர்த்தர்‌ ஆசாரியரை இரட்சிப்பது 
மாத்திரமல்ல, அவர்கள்‌ இஸ்ரவேல்‌ 
சபையாரின்‌ இரட்சிப்புக்கு, கர்த்தருடைய 
கருவிகளாகவும்‌ பயன்படுவார்கள்‌. அவர்கள்‌ 


அநேகரை இரட்சிப்புக்குள்‌ வழிநடத்துவார்கள்‌ 


இஸ்ரவேல்‌ சபையார்‌, கர்த்தருடைய 
ஆலயத்திலே கர்த்தரை ஆராதிக்கும்போது. 
அவருடைய பரிசுத்தவான்கள்‌ எல்லோரும்‌ 
நன்மையிலே ்‌ 
சாலொமோன்‌ 
கர்த்தரை தக்கல்‌ மனதிலே. 
சந்தோஷமும்‌, ஆத்துமாவிலே திருப்தியும்‌ 
உண்டாகவேண்டும்‌. 


சாலொமோன்‌ கர்த்தரை நோக்கி, இந்த 
ஜெபத்தையும்‌ வேண்டுதலையும்‌ 

செய்து முடிக்கிறார்‌. 

சாலொமோன்‌ கர்த்தருடைய. 

முன்பாகத்‌ தன்‌ கைகளை வானத்திற்கு 
தால்‌ த்து மற்வனதர படககுத்தகை 
விட்டெழுந்து, நின்றுகொண்டு, 
சபையையெல்லாம்‌ ஆசீர்வதித்து, 
சத்தத்தோடே. 
வார்த்தைகளைச்‌ 
இராஜா 8:54,55). 


ன்‌ 
ஆசீர்வாதமான 
சொல்லுகிறார்‌. 


2 நாளாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


சாலொமோன்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரை 
ஆசீர்வதிப்பதற்கு முன்பாக, அவர்‌ கர்த்தரை 
முதலாவதாக  ஸ்தோத்திரப்பண்ணுகிறார்‌ 
நாம்‌ வாக்குத்தத்தம்‌ பண்ணின படியெல்லாம்‌ 
இஸ்ரவேலுக்கு 

கர்த்தருக்கு 
8:56) என்று. 

கர்த்தரைக்‌ 


அரு 
இராஜா 
சாலொமோன்‌ 


பித்திரருக்கு 
சம்பத்தையோ, 
கனத்தையோ, 
ஜெயத்தையோ 
ஆசீர்வாதமாக அருளவில்லை. கர்த்தர்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு இளைப்பாறுதலை 
ஆசீர்வாதமாக அருளுகிறார்‌. எல்லா 
ஆசீர்வாதங்களையும்விட இளைப்பாறுதலே 
மேன்மையான ஆசீர்வாதம்‌. இளைப்பாறுதல்‌ 
இருந்தால்‌ மாத்திரமே, ஐசுவரியத்தையும்‌ 
சம்பத்தையும்‌ அனுபவிக்க. 
ஆகையினால்‌ 
உன்னதமானது. அதுவே உயர்ந்தது. 


டய தாசனாகிய 
சொள்க்வொண்டு சொன்ன அவருடய 
நல்வார்த்தைகளில்‌ எல்லாம்‌ ஒரு 
வார்த்தையானாலும்‌ தவறிப்‌ போகவில்லை" 
(இராஜா 8:56) என்று சொல்லி 
சாலொமோன்‌ கர்த்தருடைய 
வாக்குத்தத்தங்களையும்‌, அவருடைய 
ஆசீர்வாதங்களையும்‌ அங்கீகரிக்கிறார்‌ 


கர்த்தர்‌ தாவீதுக்கு சொன்ன 
ஆசீர்வாதங்களைப்பற்றி சாலொமோன்‌ 
ஏற்கெனவே சொல்லியிருக்கிறார்‌. 

இஸ்ரவேலின்‌ 
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்‌: 
தகப்பனாகிய தாவீதுக்குத்‌ தம்முடைய 
வாக்கினால்‌ சொன்னதைத்‌ தம்முடைய 
கரத்தினால்‌ நிறைவேற்றினார்‌” 
இராஜா 8:15), 


தேவரீர்‌ என்‌ தகப்பனாகிய தாவீது 
என்னும்‌ உம்முடைய தாசனுக்குச்‌ செய்த 
வாக்குத்தத்தத்தைக்‌ காத்தருளினீர்‌: அதை 
உம்முடைய வாக்கினால்‌ சொன்னீர்‌; 
நாளில்‌ இருக்கிறடி, உம்முடைய 
கரத்தினால்‌ அதை நிறைவேற்றினீர்‌" 
இராஜா 8:24). 


தேவனாகிய 
அவர்‌ என்‌ 





i= FTE 
TT 


கர்த்தர்‌ மோசேயைக்‌ கொண்டு 
சொன்ன ஆசீர்வாதமான வார்த்தைகளை 
சாலொமோன்‌ ங்கே சொல்லுகிறார்‌. 
வாக்குத்தத்தம்‌ பண்ணின கர்த்தர்‌ 
உண்மையுள்ளவர்‌. சாலொமோன்‌. 
கர்த்தருடைய வார்த்தைகளைப்பற்றிச்‌ 
சொல்லும்போது, “கர்த்தர்‌ தம்முடைய 
தாசனாகிய மோசேயைக்கொண்டு 
சொன்ன அவருடைய நல்வார்த்தைகளில்‌ 
எல்லாம்‌ ஒரு வார்த்தையானாலும்‌ தவறிப்‌ 
போகவில்லை" (இராஜா 8:56) என்று 
சொல்லுகிறார்‌. 


சாலொமோன்‌ இஸ்ரவேல்‌ சபையாரை 
ஆசீர்வதிக்கும்போது, நான்கு விசேஷித்த 
ஆசீர்வாதங்களை அவர்களுக்கு 
சொல்லுகிறார்‌. அவையாவன: 
1. கர்த்தருடைய பிரசன்னம்‌ அவர்களோடு 
கூடமிருக்கும்‌. 2. கர்த்தருடைய கிருபையின்‌ 
வல்லமை அவர்களோடு தங்கியிருக்கும்‌. 3. 
சாலொமோன்‌ 
'விண்ணப்பம்பண்ணின 
இரவும்‌ பகலும்‌ கர்த்தருடைய சந்நிதியில்‌ 
இருக்கும்‌. 4. இஸ்ரவேல்‌ புத்திரருடைய 
இருதயம்‌ கர்த்தரோடு 'உத்தமமாய்‌. 
இருக்கவேண்டும்‌. 

சாலொமோன்‌ இஸ்ரவேல்‌ சபையாரை 
ஆசீர்வதிக்கும்போது, 'நம்முடைய 
தேவனாகிய கர்த்தர்‌ நம்மைக்‌ கைவிடாமலும்‌, 
நம்மை நெகிழவிடாமலும்‌, அவர்‌ நம்முடைய 
பிதாக்களோடு இருந்ததுபோல, நம்போடும்‌ 
இருப்பராக" [இராஜா 8:57) என்று சொல்லி. 
ஆசிர்வதிக்கிறார்‌. 

இஸ்ரவேல்‌ சபையார்‌. 
சாலொமோன்‌ கட்டின 
பிரதிஷ்டைபண்‌ ணுவதற்கு ஏகமாய்க்‌ 
கூடிவந்திருக்கிறார்கள்‌. அவர்களெல்லோரும்‌ 
இன்னும்‌ சிறிது நேரத்தில்‌ தங்கள்‌ 
ஊர்களுக்கு திரும்பிப்போய்விடுவார்கள்‌. 
கூட்டமாய்க்‌ கூடியிருக்கிறவர்கள்‌ 
கலைந்துவிடுவார்கள்‌. இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ 
அவர்களெல்லோரும்‌ மறுபடியும்‌ இதுபோல 
கூடிவருவதற்கு வாய்ப்பு வருமா என்பது 
தெரியவில்லை. ஆகையினால்‌ சாலொமோன்‌. 
அவர்களை தன்னுடைய ஆசீர்வாதமான 
வார்த்தைகளினால்‌ ஆசீர்வதித்து 
அனுப்புகிறார்‌. “நம்முடைய தேவனாகிய 
கர்த்தர்‌ நம்மோடு கூடமிருப்பாராக” என்று 
சொல்லி சாலொமோன்‌ அவர்களை 
ஆசீர்வதிக்கிறார்‌. 


எல்லோரும்‌ 
தேவாலயத்தை 


2 நானாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


QOODNENS 
PUBLISHERS 


COMMENTARY 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ ஜனத்தாரோடு 
கூடமிருப்பது அவர்களுக்கு மிகப்பெரிய 
ஆசீர்வாதமாயும்‌, ஆறுதலாயும்‌ இருக்கும்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கலைந்துபோனாலும்‌, 
அவர்கள்‌ ஒருவரைவிட்டு ஒருவர்‌ 
பிரிந்துபோனாலும்‌, கர்த்தர்‌ 
அவர்களைவிட்டுப்‌ பிரியாமல்‌ அவர்களோடு 
கூடவே இருப்பார்‌. சாலொமோன்‌ இந்த 
ஆசீர்வாதத்தைச்‌ சொல்லும்போது, 
கர்த்தர்‌ நம்முடைய  பிதாக்களோடு 
இருந்ததுபோல நம்மோடும்‌ இருப்பார்‌” என்று 
சொல்லுகிறார்‌. 


கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய 
ஆலயத்தை நிரப்பிற்று. கர்த்தருடைய 
பிரசன்னம்‌ இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ மத்தியிலே 
பிரத்தியட்சமாய்‌ வெளிப்பட்டிருக்கிறது. கர்த்தர்‌ 
இன்று இஸ்ரவேல்‌ புத்திரரோடு 
கூடமிருக்கிறார்‌. கர்த்தர்‌ இன்று 
அவர்களோடு கூடமிருப்பதுபோல, அவர்‌ 
ப்போதும்‌ அவர்களோடு கூடயிருப்பார்‌ 
சாலொமோன்‌. அவர்களை 

இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 


செல்லும்போது, கர்த்தருடைய பிரசன்னமும்‌ 
அவர்களுக்கு முன்பாக செல்லும்‌. கர்த்தர்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரரை கைவிடமாட்டார்‌. 
கர்த்தர்‌ அவர்களை நெகிழவிடமாட்டார்‌. 


சாலொமோன்‌ இஸ்ரவேல்‌ சபையாரை 
ஆசீர்வதித்து வாழ்த்தும்போது “கர்த்தருடைய 
கிருபையின்‌ வல்லமை அவர்களோடுகூட 
தங்கியிருக்கும்‌” என்று, 
வாழ்த்துகிறார்‌. கர்த்தர்‌ 

புத்திரரோடு எந்நாளும்‌: 

கர்த்தர்‌ அவர்களோடு 

தெய்வீக நோக்கமுள்ளது. 
ஜனத்தாருடைய 

விஸ்தாரம்பண்ணுவதற்கோ 

அவர்களுடைய ஐசுவரியங்களை திரளாய்‌ 
விருத்தியடையச்‌ செய்வதற்கோ கர்த்தர்‌ 
அவர்களோடு கூடமிருக்கமாட்டார்‌. 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
வழிகளில்‌ நடக்கவேண்டும்‌. 
கட்டளைகளையும்‌, 
நியாயங்களையும்‌ 
கைக்கொள்ளவேண்டும்‌. 
ஜனத்தாருடைய இருதயம்‌ கர்த்தரிடத்தில்‌ 
சாய்ந்திருக்கவேண்டும்‌. இதற்காகவே 
கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரோடு எந்நாளும்‌ 
கூடமிருப்பார்‌. 


கர்த்தருடைய 
கர்த்தருடைய 
அவருடைய 
அவர்கள்‌ 


இஸ்ரவேல்‌ 





f= FTE 
TT 


சாலொமோன்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாரிடம்‌ இந்த சத்தியத்தைச்‌ சொல்லி, 
அவர்களை ல்வாறு 
ஆசீர்வதிக்கிறார்‌. “நாம்‌ அவருடைய 
வழிகளில்‌ எல்லாம்‌ நடக்கிறதற்கும்‌, அவர்‌ 
நம்முடைய பிதாக்களுக்குக்‌ கட்டளையிட்ட 
அவருடைய கற்பனைகளையும்‌, அவருடைய 
கட்டளைகளையும்‌, அவருடைய 
நியாயங்களையும்‌ கைக்கொள்ளுகிறதற்கும்‌, 
நம்முடைய  இருதயத்தைத்‌ தம்மிடத்தில்‌: 
சாயப்பண்ணுவாராக” (1இராஜா 8:58) 


கர்த்தருடைய லயத்திலிருந்து 
ஏறெடுக்கப்படும்‌ எல்லா ளுக்கும்‌, 
கர்த்தர்‌ செவிகொடுத்து பதிலளிப்பார்‌. 
சாலொமோன்‌ கர்த்தருக்கு முன்பாக 
தன்னுடைய ஜெபங்களையும்‌ 
விண்ணப்பங்களையும்‌ ஏறெடுத்தார்‌. அவர்‌ 
தன்னுடைய விண்ணப்பங்களைப்பற்றிச்‌' 
சொல்லும்போது, “நான்‌ கர்த்தருக்கு முன்பாக 
விண்ணப்பம்பண்ணின இந்த என்னுடைய 
வார்த்தைகள்‌ இரவும்பகலும்‌ நம்முடைய 
தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில்‌ 
இருப்பதாக" (இராஜா 860) என்று 
சொல்லுகிறார்‌ 


சாலொமோனுடைய 
விண்ணப்பத்திற்கும்‌ பதில்‌ 
கொடுக்கிறார்‌ சாலொமோனுக்கு 
மாத்திரமல்ல, கர்த்தருடைய ஆலயத்திற்கு 
வந்து, யாரெல்லாம்‌ கர்த்தருக்கு முன்பாக 
தங்களுடைய ஜெபங்களையும்‌ 
விண்ணப்பங்களையும்‌ ஏறெடுக்கிறார்களோ, 
அவர்களெல்லோருக்கும்‌ கர்‌ 

கொடுப்பார்‌. கர்த்தருடைய 
ஏறெடுக்கப்படும்‌ ஜெபம்‌ 
வீணாய்ப்போகாது. 

ஜெபவார்த்தைகளும்‌, 

வார்த்தைகளும்‌, 

கர்த்தருடைய சந்நிதியில்‌ 


கர்த்தர்‌ 
ஜெபத்திற்கும்‌ 


இரவும்‌ பகலும்‌ ஓய்வில்லாமல்‌ 
கொடுத்துக்கொண்டிருப்பார்‌ 
ஜெபிக்கிறவர்களுக்கு, 
கிருபைகளும்‌ 

ஆசிர்வாதங்களும்‌ 

தொடர்ந்து கொடுக்கப்படும்‌. 


2 நானாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


COMMENTARY 


இராஜா 8:59). கர்த்தர்‌ 
ஜனங்களின்‌ ஜெபத்திற்கு பதில்‌ பாத்த 
அவர்களை ஆசீர்வதிக்கிறார்‌. 
சாலொமோன்‌ கர்த்தரிடத்தில்‌ 
ஏறெடுத்த தன்னுடைய விண்ணப்ப 
வார்த்தைகளைப்பற்றிச்‌ சொல்லும்போது, 
கர்த்தர்‌ தமது அடியானுடைய நியாயத்தையும்‌, 
தமது ஜனமாகிய இஸ்ரவேலின்‌ 
நியாயத்தையும்‌, 
காரியத்துக்குத்தக்கதாய்‌ 
நான்‌ கர்த்தருக்கு 
விண்ணப்பம்பண்ணின இந்த 
வார்த்தைகள்‌  இரவும்பகலும்‌ 
தேவனாகிய கர்த்தருடைய 
இருப்பதாக" இராஜா 8:60) 
சொல்லுகிறார்‌. 


சாலொமோன்‌ கர்த்தருக்கு முன்பாக 


அந்தந்த நாளில்‌ நடக்கும்‌ 
விசாரிப்பதற்கும்‌, 
முன்பாக 
என்னுடைய 
நம்முடைய 
சந்நிதியில்‌ 


என்று 


நம்மு 
இயேசுகிறிஸ்துலின்‌ பரிந்துபேசம்‌ நெய்தல்‌ 
நிறைவேறியிருக்கிறது. கிறிஸ்துவானவர்‌ 
தம்முடைய பிதாவின்‌  வலதுபாரிசத்தில்‌ 
அமர்ந்து, பிதாவினிடத்தில்‌ இரவும்‌ பகலும்‌ 
நமக்காக பரிந்துபேசுகிறார்‌. 
இஸ்ரவேல்‌ 
கர்த்தருடைய கட்டளைக: 
நடக்கவேண்டும்‌ என்று சாலொமோன்‌ 
அவர்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறார்‌. 
அவர்கள்‌ கர்த்தருடைய கற்பனைகளைக்‌ 
கைக்கொள்ளவேண்டும்‌. அவர்களுடைய 
இருதயம்‌ கர்த்தரோடு 
உத்தமமாயிருக்கவேண்டும்‌. கர்த்தர்‌ 
ப நக்குந்த்த்றில 
தம்முடைய 
சொல்லுவதை, 
தம்முடைய கையினால்‌ நிறைவேற்றுகிறவர்‌. 
கர்த்தர்‌ உண்மையுள்ளவராயிருப்பதுபோல, 
ஜனமும்‌ கர்த்தருக்கு. 
உண்மையுள்ளவர்களாயிருக்கவேண்டும்‌. 


ஜனந்தார்‌  எந்நா 





i= FTE 
TT 


இஸ்ரவேல்‌ ஜனத்தாருக்காக கர்த்தரிடத்தில்‌ 
ஜெபம்பண்ணினார்‌. இப்போது சாலொமோன்‌ 
கர்த்தருடைய வார்த்தைகளை 
இஸ்ரவேல்‌ ஜனத்தாருக்கு சொல்லுகிறார்‌. 
“ஆதலால்‌ இந்நாளில்‌ இருக்கிறதுபோல, 
நீங்கள்‌ அவர்‌ கட்டளைகளில்‌ நடந்து. அவர்‌ 
கற்பனைகளைக்‌ கைக்கொள்ள, உங்கள்‌ 
இருதயம்‌ நம்முடைய தேவனாகிய 
கர்த்தரோடு உத்தமமாய்‌ இருக்கக்கடவது” 
(இராஜா &6) என்று சாலொமோன்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனத்தாருக்கு உபதேச 
வார்த்தைகளைச்‌ சொல்லுகிறார்‌ 


சாலொமோனும்‌ 
சூடஙிருக்கிற இஸ்ரவேலர்‌ 
கர்த்தருடைய 
'சந்தோஷமாயிருக்கிறார்கள்‌. 
ராஜாவும்‌ அவரோடே இருக்கிற இஸ்ரவேலர்‌ 
அனைவரும்‌, கர்த்தருடைய சந்நிதியில்‌ 
பலிகளைச்‌ செலுத்துகிறார்கள்‌ 
(இராஜா 
இஸ்ரவேல்‌ 
கர்த்தருடைய 
கர்த்தருக்குள்‌ 
சாலொமோனுடைய 
ர்த்தைகள்‌ இஸ்ரவேல்‌ 


அவரோடு 


8:62) 
சபையார்‌ 
ஆலயத்திலே 
மகிழ்ச்சியாயிருக்கிறார்கள்‌. 
ஆசீர்வாதமான 
புத்திரருடைய 


எல்லோரும்‌ 


இஸ்ரவேலர்‌ அனைவரும்‌ கர்த்தருடைய 

சமுகத்திலே பயபக்தியாயிருக்கிறார்கள்‌. 
சாலொமோன்‌ கர்த்தருக்குச்‌ 
சமாதானபலிகளாக, இருபத்தீராயிரம்‌ 
மாடுகளையும்‌, இலட்சத்திருபதினாயிரம்‌ 
ஆடுகளையும்‌ பலியிடுகிறார்‌: 
இங்வக ராஜாவும்‌ இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
கர்த்தருடைய ஆலயத்தைப்‌ 
பண்ணுகிறார்கள்‌ 

(இராஜா 8:63). 


கானான்‌ தேசம்‌ 
ஒடுகிற செழிப்பான தேசம்‌. சாலொமோன்‌. 
கர்த்தருக்கு 22,000 மாடுகளையும்‌, 
120000 ஆடுகளையும்‌ பலியிட்டாலும்‌, 
இஸ்ரவேல்‌ தேசத்தில்‌ இன்னும்‌ ஏராளமான 
ஆடுகளும்‌ மாடுகளும்‌ இருக்கிறது. 


பாலும்‌ தேனும்‌ 


2 நாளாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆடுகளையும்‌ மாடுகளையும்‌ 
பலியிட்டதினால்‌, தேசத்தில்‌ அவற்றின்‌ 
எண்ணிக்கை குறைந்துபோகவில்லை. 
கர்த்தர்‌ ஆடுகளையும்‌ மாடுகளையும்‌ பலுகிப்‌ 
பெருகச்‌ செய்கிறார்‌. நாம்‌ கர்த்தருக்காக 
காணிக்கைகளைச்‌ செலுத்தும்போது, 
நம்முடைய ஐசுவரியம்‌ குறைந்துபோகாது. 
கர்த்தர்‌ நம்முடைய ஐசுவரித்தைப்‌ 
பெருகப்பண்ணுவார்‌. 

22000 மாடுகளையும்‌, 1,20,000. 
மாடுகளையும்‌ ஒரே நாளில்‌ பலியிட முடியாது. 
இவையெல்லாவற்றையும்‌ பலியிடுவதற்கு பல. 
நாட்களாகும்‌. இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
கர்த்தருடைய சந்நிதியில்‌ பதினாலு நாள்‌ 
வரைக்கும்‌ பண்டிகையை ஆரரிக்கிறார்கள்‌. 
இந்தப்‌ பண்டிகை நாட்களில்‌ 
சாலொமோனும்‌, இஸ்ரவேல்‌ சபையாரும்‌ 
கர்த்தருக்கு பலிகளை செலுத்துகிறார்கள்‌ 

சந்நிதியில்‌ 
வட. எண்ம 
போஜனபலிகளையும்‌, 
பலிகளின்‌  நிணத்தையும்‌ 
கொள்ளமாட்டாமல்‌ சிறிதாயிருக்கிறது. 
ஆனடியினால்‌, சாலொமோன்‌ ராஜா 
கர்த்தருடைய ஆலயத்திற்குமன்‌ இருக்கிற 
பிராகாரத்தின்‌ நடுமையத்தைப்‌ 
பரிசுத்தப்படுத்தி, அன்றைய தினம்‌ அங்கே 
சர்வாங்க த௲னபலிகளையும்‌, 
போஜனபலிகளையும்‌,  சமாதானபலிகளின்‌ 
நிணத்தையும்‌ செலுத்துகிறார்‌ 
(இராஜா 8:64). 


கர்த்தருக்கு 


கர்த்தருடைய 
க, 


கர்த்தருடைய 
பிரதிஷ்டைபண்ணுகிறார்‌ 


பண்டிகையையும்‌ ஆசரிக்கிறார்‌. 
பண்டிகைகளும்‌ பதினான்கு 
ஆசரிக்கப்படுகிறது. 
அக்காலத்தில்தானே சாலொபோனும்‌, 
ஆமாத்தின்‌ எல்லைதொடங்கி 
நதிமட்டும்‌ இருந்துவந்து, அவரோடே 
பெரிய கூட்டமாகிய இஸ்ரவேல்‌ அனைத்தும்‌. 
நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய 
சந்நிதியில்‌ ஏழுநாளும்‌, அதற்குப்பின்பு வேறே. 
ஏழுநாளும்‌, ஆகப்‌ பதினாலு நாள்வரைக்கும்‌ 
பண்டிகையை ஆசரிக்கிறார்கள்‌. 
இராஜா 8:65). 


நாட்களுக்கு 





ழ்‌ யனா 
யாய 


II CHRONICLES 


எட்டாம்நாளிலே சாலொமோன்‌ 
ஜனங்களுக்கு விடைகொடுத்து அனுப்புகிறார்‌; 
அவர்கள்‌ ராஜாவை வாழ்த்தி, கர்த்தர்‌ தமது 
தாசனாகிய தாவீதுக்கும்‌ தமது ஜனமாகிய 
இஸ்ரவேலுக்கும்‌ செய்த எல்லா 
நன்மைக்காகவும்‌ சந்தோஷப்பட்டு 
மனமகிழ்ச்சியோடே தங்கள்‌ கூடாரங்களுக்குப்‌ 
போய்விடுகிறார்கள்‌ (1இராஜா 8:66. 


2 நாளாகமம்‌ - விரிவுரை 
- COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இஸ்ரவேல்‌ சபையார்‌ 
பிரதிஷ்டை பண்டிகைக்கு 
சந்தோஷத்தோடு 
சந்தோஷத்தோடு தேவாலயத்தை 
கர்த்தருக்கு. பிரதிஷ்டைபண்ணினார்கள்‌. 
இப்போது மிகுந்த சந்தோஷத்தோடு தங்கள்‌ 
வீடுகளுக்கு திரும்பிப்போகிறார்கள்‌ 
கர்த்தருடைய ஆராதனையில்‌ 
பங்குபெறுகிறவர்களுக்கு எப்போதும்‌ 
சந்தோஷம்‌ இருக்கும்‌. அவர்கள்‌ வருகையிலும்‌ 
ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள்‌. போகையிலும்‌ 
ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள்‌. கர்த்தர்‌ 
அவர்களோடு கூடயிருப்பார்‌. கர்த்தரே 
நம்முடைய சந்தோஷம்‌. 


தேவாலய 
மிகுந்த 


வந்தார்கள்‌ 





i THEN 
TT 


சாலொமோன்‌ 
ஜெபம்பண்‌ ணுகிறார்‌. 
சாலொமோனுடைய 


கர்த்தரிடத்தில்‌ 
கர்த்தர்‌ 
ஜெபத்திற்கு பதில்‌ 
கொடுக்கிறார்‌. சாலொமோன்‌ ஜெபம்பண்ணி 
முடிக்கிறபோது, அக்கினி வானத்திலிருந்து. 
இறங்கி, சர்வாங்க தகனபலியையும்‌, மற்ற 
பலிகளையும்‌ பட்சிக்கிறது (2நாளா 731. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ எல்லோரும்‌ இதை 
கண்டபோது, தரையிலே முகங்குப்புற 
குனிந்து பணிந்து கர்த்தரைத்‌. 
துதிக்கிறார்கள்‌ (2நாளா 72,3). 
சாலொமோனும்‌, சகல 
சந்நிதியிலே 


அப்பொழுது 
ஜனங்களும்‌ கர்த்தருடைய 
பலிகளை  செலுத்துகிறார்கள்‌. மகாபெரிய 
கூட்டமாகிய இஸ்ரவேல்‌. அனைத்தும்‌ 
ஏழு நாளளவும்‌ பண்டிகையை ஆசரித்து, 
ஏழுநாள்‌ பலிபீடத்து. 
பிரதிஷ்டையையும்‌ ஆசரிக்கிறார்கள்‌ 
(நோளா 7:4-11/ 


கர்த்தர்‌ சாலொமோனுக்கு 
இரவிலே  தரிசனமாகிறார்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய வார்த்தைகளை சாலொமோனுக்கு 
சொல்லுகிறார்‌ (நாளா 7:12-22). 

புஸ்தகத்தில்‌, இந்த 
வசனப்பகுதியில்‌ சொல்லப்பட்டிருக்கிற 
சம்பவங்கள்‌ 1இராஜா 89 ஆகிய 
அதிகாரங்களிலும்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 


நாளாகமம்‌ 


கர்த்தருடைய மகிமை 


நாணா 7:1-11 
நோனா. 71 சாலொமோன்‌ 
ஜெபம்பண்ணி. முடிக்கிறயோது, 
அக்கினி வானத்திலிருந்து இறங்கி, 
சர்வாங்க தகனபலியையும்‌ மற்றப்‌ பலி. 
களையும்‌ பாட்சித்தது; கர்த்தருடைய 
மகிமையும்‌ ஆலயத்தை திரப்பிற்று.. 
2நானா 7:2. கர்த்தநுடைய மகிமை 
கர்த்தருடைய ஆலயத்தை 
நிரப்பின தினால்‌, ஆசாரியர்கள்‌ 
கர்த்தருடைய ஆலயத்துக்குள்‌. 
யிரவேசிக்கக்‌ கூடாதிருந்தது. 


2 நானாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


COMMENTARY 


ஆலயத்தின்மேல்‌ 
இஸ்ரவேல்‌. 


கண்டபோது, 


தங்கியிருக்கிறதையும்‌, 
புத்திரர்‌ எல்லாரும்‌. 
'தவவரிசை ட்டும்‌ தரையிலே. 
முகங்குப்புதக்‌ குனிந்து பணிந்து, 
கர்த்தர்‌ நல்லவர்‌, அவருடைய கிருபை 
என்றுமுன்னது. என்று சொல்லி, 
அவரைத்‌ துதித்தார்கள்‌. 


நோனா 74. அப்பொழுது ராஜாவும்‌ 
சகல ஜனங்களும்‌ கர்த்தருடைய 
சுத்திதியில்‌ பலிகனைச்‌. 
செலுத்தினார்கள்‌. 


நோனா. 75. ராஜாவாகிய 
சாலொமோன்‌ இருபத்தீராயிரம்‌ 
மாடுகளையும்‌, லட்சத்திருபதினாமிரம்‌ 
ஆடுகளையும்‌ பலியிட்டான்‌; 
இவ்விதமாய்‌. ராஜாவும்‌ சகல 
ஜனங்களும்‌ தேவனுடைய ஆலயத்தைப்‌ 
பிரதிஷ்டைபண்ணினார்கள்‌. 


நோனா 748. ஆசாரியர்கன்‌ தங்கள்‌: 
பணிவிடைகளைச்‌ செய்து தின்றார்கள்‌; 
தாவீதுராஜா  லேவியரைக்கொண்டு, 
கர்த்தருடைய கிருபை என்றுமுன்னது 
என்று. அவரைத்‌ துதித்துப்‌ 
பாடும்படியாக செய்வித்த கர்த்தரின்‌ 
கீதவாத்தியங்களை அவர்களும்‌ 
வாசித்து சேவித்து நின்றார்கள்‌; 
ஆசாரியர்கள்‌ அவர்களுக்கு எதிராக 
தின்று பூரிகைகளை ஊதினார்கள்‌; 
இஸ்ரவேலர்‌ எல்லாரும்‌. 
தின்றுகொண்டிருந்தார்கள்‌.. 


77. சாலொமோன்‌ 
வெண்கலப்பலிபீடம்‌ 
தகனபலி. 

போஜன பலிகளையும்‌ 
கொள்ளமாட்டாதிருந்த. 
கர்த்தருடைய 
முன்னிருக்கிற 
'நடுமையத்தைச்‌. 
யரிசுத்தப்படுத்தி, 
'த௲னபலிகளையும்‌ 
திணத்தையும்‌ 


2நானா 
உண்டாக்கின. 
சர்வாங்க. 
களையும்‌ 
நிணத்தையும்‌ 
'படியினால்‌, 
ஆலயத்துக்கு 
பிராகாரத்தின்‌ 
சாலொமோன்‌ 
அங்கே சர்வாங்க. 
சுமாதானபலிகளின்‌ 
செலுத்தினான்‌. 





f= FTE 
TT 


நோனா 7:8.  அக்காலத்தில்தானே 
சாலொமோனும்‌, ஆமாத்தின்‌' 
எல்லையிலிருந்து எகிப்தின்‌ நதிமட்டும்‌ 
வந்து, அவனோடேகூட இருத்த மகா 
பெரிய கூட்டமாகிய இஸ்ரவேல்‌ 
அனைத்தும்‌ ஏழுநாவனவும்‌ 
பண்டிகையை ஆசரித்து, 


நானா 74. எட்டாம்நானை விசேஷித்த 
ஆசரிப்பு 'நானாய்க்‌ 
கொண்டாடினார்கள்‌; ஏழுநான்‌ பலி. 
யீடத்துப்‌ பிரதிஷ்டையையும்‌, ஏழுநான்‌ 
பண்டிகையையும்‌ ஆசரித்தார்கள்‌.. 


நானா 740. ஏழாம்‌ மாதத்தின்‌ 
இருபத்துமுன்றாம்‌ தேதியிலே தங்கள்‌ 
தங்கள்‌ கூடாரங்களுக்குப்‌ போக. 
ஜனங்களுக்கு விடை கொடுத்தான்‌; 
கர்த்தர்‌ தாவீதுக்கும்‌, 
சாலொமோனுக்கும்‌, தமது ஜனமாகிய 
இஸ்ரவேலுக்கும்‌ செய்த நன்மைக்காகச்‌. 
சந்தோஷமும்‌ மனமகிழ்ச்சியுமாய்ப்‌ 
போனார்கள்‌. 


இநானா 
சாலொமோன்‌. 
ஆலயத்தையும்‌ ராஜ அரமனையையும்‌ 
கட்டித்‌ தீர்த்தான்‌; கர்த்தருடைய 
ஆலயத்திலும்‌ தன்‌ அரமணையிலும்‌ 
சாலொமோன்‌. செய்ய 
மனதாயிருந்ததெல்லாம்‌ 
அநுகூலமாயிற்று. 


ஏம 


கர்த்தர்‌ தமது கிருபையினால்‌. 
சாலொமோனுடைய ஜெபத்திற்கு உடனே 
பதில்‌ கொடுக்கிறார்‌. சாலொமோன்‌ 
பம்பண்ணி முடிக்கிறபோது. அக்கினி 
வானத்திலிருந்து இறங்கி, சர்வாங்க தகனபலி 
யையும்‌ மற்றப்‌ பலிகளையும்‌ 
பட்சிக்கிறது: கர்த்தருடைய மகிமையும்‌: 
ஆலயத்தை நிரப்பிற்று (2நாளா 7:1. 


“அக்கினி டது ட்‌ 
சர்வாங்க தகன 
பலிகளையும்‌ மித்தல்‌ என்ன்‌ வக்கில்‌. 
1இராஜா 8:63-64 ஆகிய வசனங்களில்‌ 
கூறப்பட்டிருக்கும்‌. செய்தியோடு 
தொடர்புடையது. இயேசு கிறிஸ்து தம்மையே 
பலியாக ஒப்புக்கொடுப்பதற்காக இந்தப்‌ 
பூமிக்கு வருவார்‌. எல்லா மனுஷருடைய 
எல்லாப்‌ பாவங்களுக்காகவும்‌ இயேசு கிறிஸ்து 
தம்மை நித்திய பலியாக ஒப்புக்‌ கொடுப்பார்‌. 


2 நானாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


COMMENTARY 


ர்‌ அந்தப்‌ 

குறிப்பிடுகிறது. 

வானத்திலிருந்து பல சமயங்களில்‌ அக்கினி 

கீழே இறங்கி வந்திருக்கிறது. (ஆதி 4:4; 
ஆதி 1547; லேவி 9:24; 1இராஜா 18:38). 


மோசேயின்‌ ஆசரிப்புக்‌ கூடாரத்தைக்‌ 
கர்த்தருடைய மகிமை நிரப்பியது போலவே 
சாலொமோனின்‌ ஆலயத்தையும்‌ கர்த்தருடைய 
மகிமை நிரப்பிற்று, (நோளா 71-3; 
2நாளா 5:14; யாத்‌ 
சமம்‌ ஜாதா 6). அத்தினி 
கர்த்தருடைய மகிமை 
தங்கியிருக்கிறதையும்‌, 
எல்லாரும்‌ தங்கள்‌ 

கண்களால்‌ காண்கிறார்கள்‌ நோளா 7:3) 


ல்‌ 
சே, 


சாலொமோன்‌ 
பலிகளை  அங்கீகரிக்கிறார்‌. 
கிதியோன்‌, தாவீது, எலியா ஆகியோர்‌ 
கர்த்தருக்கு பலி செலுத்தினபோது, கர்த்தர்‌ 
வானத்திலிருந்து அக்கினியை அனுப்பி, 
அவர்கள்‌ செலுத்தின பலிகளை பட்சித்து, 
அந்தப்‌ பலிகளை அங்கீகரித்தார்‌. 


கர்த்தர்‌ 


கர்த்தருடைய 
புறப்பட்டு, 
சர்வாங்க 
கொழுப்பையும்‌ 


“அன்றியும்‌ 
சந்திதியிலிருந்து 


அக்கினி 
பலிபீடத்தின்மேல்‌ இருந்த 
தகனபலியையும்‌ 

எரிந்துலிட்டது; ஜனங்களெல்லாரும்‌ அதைக்‌ 


கண்டபோது ஆரவாரித்து 
விழுந்தார்கள்‌" (லேவி 9:24). 


முகங்குப்புற 


“அப்பொ கர்த்தருடைய ன்‌ 
அறு அவக கொலின்‌ நினை ந்‌ 
இறைச்சியையும்‌ புளிப்பில்லாத 

தொட்டார்‌; அப்பொழுது 
கற்பாறையிகிகுந்து எழும்பி 


மறைந்து போனார்‌" (நியா 6:21). 





i FTE 
ETT 


அவர்‌ வானத்திலிருந்து சர்வாங்க தகனபலி 
பீடத்தின்மேல்‌ இறங்கின அக்கினிமினால்‌. 
அவனுக்கு மறுஉத்தரவு கொடுத்தார்‌" 
நாளா 21:26). 


ல்‌ கர்த்தரிடத்தில்‌ இருந்து. 
அம்‌: 


வாய்க்காலிலிருந்த 
நக்கிப்போட்டது" (1இராஜா 18:38). 
கர்த்தர்‌ சர்வாங்க 
தம்முடைய 
பட்சித்துப்போடுகிறார்‌ 
கர்த்தருடைய அக்கினி 
தகனபலிகளை 
சாம்பலாக்கிப்போடுகிறது. 
பொருள்படுமாறு சொல்லப்படுகிறது. 


சாலொமோன்‌ கர்த்தரை நோக்கி, இந்த 
ஜெபத்தையும்‌ வேண்டுதலையும்‌ எல்லாம்‌ 
செய்து முடிக்கிறார்‌ அதன்பின்பு. 
சாலொமோன்‌ கர்த்தருடைய பலிபீடத்திற்கு 
முன்பாகத்‌ நன்‌ கைகளை வானத்திற்கு 
நராக விரித்து, முழங்காற்படியிட்டிருந்ததை 
விட்டெழுந்து, நின்றுகொண்டு, இஸ்ரவேல்‌ 


(இராஜா 8:54.55). 


சாலொமோன்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரை 
ஆசீர்வதிப்பதற்கு முன்பாக, அவர்‌ கர்த்தரை 
முதலாவதாக. ஸ்தோத்திரப்பண்ணுகிறார்‌. 
"தாம்‌ வாக்குத்தத்தம்‌ பண்ணினபடியெல்லாம்‌ 
தம்முடைய  ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு 
இளைப்பாறுதலை அருளின கர்த்தருக்கு 
ஸ்தோத்திரம்‌" இராஜா 8:56) என்று 
சொல்லி சாலொமோன்‌ கர்த்தரைக்‌ 
கனம்பண்ணுகிறார்‌. 

கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌. 
புத்திரருக்கு ஐசுவரியத்தையோ, 
சம்பத்தையோ, மகிமையையோ, 
கனத்தையோ, வல்லமையையோ, 
ஜெயத்தையோ ஆசீர்வாதமாக அருளவில்லை. 


2 நாளாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


COMMENTARY 


ஆசீர்வாதங்களையும்விட இளைப்பாறுதலே 
மேன்மையான ஆசீர்வாதம்‌. இளைப்பாறுதல்‌ 
இருந்தால்‌ மாத்திரமே, ஐசுவரியத்தையும்‌ 
சம்பத்தையும்‌ ்‌ ம்‌ 
ஆகையினால்‌ 

உன்னதமானது. அதுவே உயர்ந்தது. 


கர்த்தர்‌ தம்முடைய தாசனாகிய 
மோசேயைக்கொண்டு சொன்ன அவருடைய 
நல்வார்த்தைகளில்‌ எல்லாம்‌ ஒரு 
வார்த்தையானாலும்‌ தவறிப்‌ போகவில்லை" 
இராஜா 8:56) என்று சொல்லி 
சாலொமோன்‌ கர்த்தருடைய 
வாக்குத்தத்தங்களையும்‌, அவருடைய 
ஆசிீர்வாதங்களையும்‌ அங்கீகரிக்கிறார்‌ 


சொன்ன 
சாலொமோன்‌ 


கர்த்தர்‌ தாவீதுக்கு 
ஆசீர்வாதங்களைப்பற்றி 
ஏற்கெனவே சொல்லிபிருக்கிறார்‌. 

"இஸ்ரவேலின்‌ 
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்‌: 
தகப்பனாகிய தாவீதுக்குத்‌ தம்முடைய 
வாக்கினால்‌ சொன்னதைத்‌ தம்முடைய 
கரத்தினால்‌. நிறைவேற்றினார்‌” 
இராஜா 8:15). 


"தேவரீர்‌. என்‌ தகப்பனாகிய தாவீது 
என்னும்‌ உம்முடைய தாசனுக்குச்‌ செய்த 
வாக்குத்தத்தத்தைக்‌ காத்தருளினீர்‌: அதை 
உம்முடைய வாக்கினால்‌ சொன்னீர்‌; 
இந்நாளில்‌ இருக்கிறபடி, உம்முடைய 
கரத்தினால்‌ அதை நிறைவேற்றினீர்‌" 
(இராஜா 8:24). 


தேவனாகிய 
அவர்‌ என்‌ 


மோசேமைக்‌ கொண்டு 

சொன்ன ஆசீர்வாதமான வார்த்தைகளை 

இங்கே சொல்லுகிறார்‌. 

பண்ணின கர்த்தர்‌ 

சாலொமோன்‌ 

ர்த்தைகளைப்பற்றிர 

ம்முடைய 

ர்‌ மோசேயைக்கொண்டு சொன்ன 

அவருடைய நல்வார்த்தைகளில்‌ எல்லாம்‌ ஒரு 

வார்த்தையானாலும்‌ தவறிப்போகவில்லை" 
இராஜா 8:56) என்று சொல்லுகிறார்‌. 





f= FT 
TT 


சாலொமோன்‌ இஸ்ரவேல்‌ சபையாரை 
ஆசீர்வதிக்கும்போது. நான்கு விசேஷித்த 
ஆசீர்வாதங்களை அவர்களுக்கு 
சொல்லுகிறார்‌. அவையாவன: 
1. கர்த்தருடைய பிரசன்னம்‌ அவர்களோடு 
கூடமிருக்கும்‌. 2. கர்த்தருடைய கிருபையின்‌ 
வல்லமை அவர்களோடு தங்கியிருக்கும்‌. 3. 
சாலொமோன்‌ கர்த்தருக்கு முன்பாக 
விண்ணப்பம்பண்ணின வார்த்தைகள்‌, 
இரவும்‌ பகலும்‌ கர்த்தருடைய சந்நிதியில்‌ 


சாலொமோன்‌ இஸ்ரவேல்‌ சபையாரை 
ஆசீர்வதிக்கும்போது, நம்முடைய. 
தேவனாகிய கர்த்தர்‌ நம்மைக்‌ கைவிடாமலும்‌, 
நம்மை நெகிழலிடாமலும்‌, அவர்‌ நம்முடைய 
பிதாக்களோடு இருந்ததுபோல, நம்மோடும்‌ 
இருப்பராக" இராஜா 8:57) என்று சொல்லி 
ஆசிர்வதிக்கிறார்‌. 


இஸ்ரவேல்‌ சபையார்‌ 
சாலொமோன்‌ கட்டின 
பிரதிஷ்டைபண்‌ ணுவதற்கு 
கூடிவந்திருக்கிறார்கள்‌. அவர்களெல்லோரும்‌ 
இன்னும்‌ சிறிது நேரத்தில்‌ தங்கள்‌ 
ஊர்களுக்கு திரும்பிப்போய்விடுவார்கள்‌. 
கூட்டமாய்க்‌ கூடியிருக்கிறவர்கள்‌ 
கலைந்துவிடுவார்கள்‌. இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ 
அவர்களெல்லோரும்‌ மறுபடியும்‌ இதுபோல. 
கூடிவருவதற்கு வாய்ப்பு வருமா என்பது 
தெரியவில்லை. ஆகையினால்‌ சாலொமோன்‌ 
அவர்களை தன்னுடைய ஆசீர்வாதமான 
வார்த்தைகளினால்‌ ஆசீர்வதித்து, 
அனுப்புகிறார்‌. “நம்முடைய தேவனாகிய 
கர்த்தர்‌ நம்மோடு கூடமிருப்பாராக” என்று 
சொல்லி. சாலொமோன்‌ அவர்களை 
ஆசிர்வதிக்கிறார்‌. 

கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ ஜனத்தாரோடு 
கூடமிருப்பது அவர்களுக்கு மிகப்பெரிய 
ஆசீர்வாதமாயும்‌, ஆறுதலாயும்‌ இருக்கும்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கலைந்துபோனாலும்‌, 
அவர்கள்‌ ஒருவரைவிட்டு ஒருவர்‌ 
பிரிந்துபோனாலும்‌, கர்த்தர்‌ 
அவர்களைவிட்டுப்‌ பிரியாமல்‌ அவர்களோடு 
கூடவே இருப்பார்‌. சாலொமோன்‌. 
ஆசிர்வாதத்தைச்‌ சொல்லும்போது, “கர்‌ 
நம்முடைய பிதாக்களோடு இருந்ததுபோல 
நம்மோடும்‌ இருப்பார்‌" என்று சொல்லுகிறார்‌. 


எல்லோரும்‌. 
தேவாலயத்தை 
ஏகமாய்க்‌ 


2 நானாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


COMMENTARY 


புத்திரரோடு 

கர்த்தர்‌ இன்று 

அவர்களோடு கூடமிருப்பதுபோல, அவர்‌ 

ப்போதும்‌ அவர்களோடு கூடமிருப்பார்‌ 

சாலொமோன்‌ அவர்களை 

இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 

பிரதிஷ்டையை முடித்து, 

வீடுகளுக்கு திரும்பிச்‌ 

செல்லும்போது, கர்த்தருடைய பிரசன்னமும்‌ 

அவர்களுக்கு முன்பாக செல்லும்‌. கர்த்தர்‌ 

இஸ்ரவேல்‌ புத்திரரை கைவிடமாட்டார்‌. 
கர்த்தர்‌ அவர்களை நெகிழவிடமாட்டார்‌. 


சாலொமோன்‌ இஸ்ரவேல்‌ சபையாரை 
ஆசிர்வதித்து வாழ்த்தும்போது "கர்த்தருடைய 
கிருபையின்‌ வல்லமை அவர்களோடுகூட 
தங்கியிருக்கும்‌" என்று 
வாழ்த்துகிறார்‌. கர்த்தர்‌ 
புத்திரரோடு எந்நாளும்‌ 
கர்த்தர்‌ அவர்களோடு 
தெய்வீக நோக்கமுள்ளது. 
ஜனத்தாருடைய 
விஸ்தாரம்பண்ணுவதற்கோ 
ர்‌ ஐசுஷியங்களை திரளாய்‌ 
செய்வதற்கோ கர்த்தர்‌ 
அவர்களோடு கூடமிருக்கமாட்டார்‌. 
கர்த்தருடைய 
கர்த்தருடைய 
அவருடைய 
அவர்கள்‌ 


இஸ்ரவேல்‌. 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
வழிகளில்‌ நடக்கவேண்டும்‌. 
கட்டளைகளையும்‌, 
நியாயங்களையும்‌ 
கைக்கொள்ளவேண்டும்‌. 
ஜனத்தாருடைய இருதயம்‌ கர்த்தரிடத்தில்‌ 
சாய்ந்திருக்கவேண்டும்‌. இதற்காகவே 
கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரோடு எந்நாளும்‌ 
கூடமிருப்பார்‌. 


சாலொமோன்‌ இஸ்ரவேல்‌ ஜனத்தாரிடம்‌ 
இந்த சத்தியத்தைச்‌ சொல்லி, அவர்களை 
இவ்வாறு ஆசீர்வதிக்கிறார்‌. “நாம்‌ 
அவருடைய வழிகளில்‌ எல்லாம்‌ 
நடக்கிறதற்கும்‌, அவர்‌ நம்முடைய 
பிதாக்களுக்குக்‌ கட்டளையிட்ட அவருடைய 
கற்பனைகளையும்‌, 

கட்டளைகளையும்‌, 

நியாயங்களையும்‌ கைக்கொள்ளுகிறதற்கும்‌, 
நம்முடைய  இருதயத்தைத்‌ தம்மிடத்தில்‌ 
சாயப்பண்ணுவாராக" (1இராஜா 8:58) 





f= FTE 
ERRATA 


கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து 
ஏறெடுக்கப்படும்‌ எல்லா ஜெபங்களுக்கும்‌. 
கர்த்தர்‌. செவிகொடுத்து பதிலளிப்பார்‌. 
சாலொமோன்‌ கர்த்தருக்கு 
தன்னுடைய ங்‌ 
'விண்ணப்பங்களையும்‌ ஏறெடுத்தார்‌. 
தன்னுடைய விண்ணப்பங்களைப்பற்றிச்‌ 
சொல்லும்போது, “நான்‌ கர்த்தருக்கு முன்பாக 
விண்ணப்பம்பண்ணின 
வார்த்தைகள்‌ 
தேவனாகிய 


சாலொபோனுக்கு 
ஆலயத்திற்கு. 

யாரெல்லாம்‌ கர்த்தருக்கு முன்பாக 
தங்களுடைய ளையும்‌ 
விண்ணப்பங்களையும்‌ ஏறெடுக்கிறார்களோ. 
அவர்களெல்லோருக்கும்‌ கர்த்தர்‌ பதில்‌. 
கொடுப்பார்‌. கர்த்தருடைய ஆலயத்தில்‌ 
ஏறெடுக்கப்படும்‌ ஜெபம்‌ ஒருபோதும்‌ 
வீணாய்ப்போகாது. நம்முடைய 
ஜெபவார்த்தைகளும்‌, விண்ணப்பத்தின்‌ 
வார்த்தைகளும்‌. நம்முடைய தேவனாகிய 
கர்த்தருடைய சந்நிதியில்‌ இரவும்‌ பகலும்‌ 
இருக்கும்‌. கர்த்தர்‌ நம்முடைய ஜெபத்திற்கு 
இரவும்‌ பகலும்‌ ஓய்வில்லாமல்‌ பதில்‌ 
கொடுத்துக்கொண்டிருப்பார்‌. கர்த்தரிடத்தில்‌ 
ஜெபிக்கிறவர்களுக்கு, அவருடைய 
கிருபைகளும்‌ இரக்கங்களும்‌, 
ஆசீர்வாதங்களும்‌ அநுகூலங்களும்‌ 
தொடர்ந்து கொடுக்கப்படும்‌ 

கர்த்தர்‌ தம்முடைய நாமமகிமைக்காக 
நம்முடைய ஜெபங்களுக்கு பதில்‌ 
கொடுக்கிறார்‌. கர்த்தரே தேவன்‌, 
வேறொருவரும்‌ இல்லையென்பதைப்‌ பூமியின்‌ 
ஜனங்களெல்லாம்‌ 
(இராஜா 8:59). ம்‌ 
ஜனங்களின்‌ ஜெபத்திற்கு பதில்‌ கொடுத்து, 
அவர்களை ஆசீர்வதிக்கிறார்‌. 


“கர்த்தர்‌ தமது அடியானுடைய நியாயத்தையும்‌, 


2 நாளாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


தமது ஜனமாகிய 
நியாயத்தையும்‌, அந்தந்த 
காரியத்துக்குத்தக்கதாய்‌ 
நான்‌ கர்த்தருக்கு 
விண்ணப்பம்பண்ணின இந்த 
வார்த்தைகள்‌  இரவும்பகலும்‌ 
தேவனாகிய கர்த்தருடைய 
இருப்பதாக” இராஜா 860) 
சொல்லுகிறார்‌. 


சாலொமோன்‌ கர்த்தருக்கு முன்பாக 
விண்ணப்பம்பண்ணின அவருடைய 
வார்த்தைகள்‌, தேவனாகிய கர்த்தருடைய 
து இ படம்‌ இருக்கும்‌ 

கர்த்தராகிய 
இயேககிறிஸ்துவின்‌ “பந்துபேம்‌ ஜெபத்தில்‌ 


இஸ்ரவேலின்‌ 
நாளில்‌ நடக்கும்‌ 
விசாரிப்பதற்கும்‌, 
முன்பாக 
என்னுடைய 
நம்முடைய 
சந்நிதியில்‌ 


என்று 


அமர்ந்து, பிதாவினிடத்தில்‌ 
நமக்காக பரிந்துபேசுகிறார்‌. 
இஸ்ரவேல்‌. 
கர்த்தருடைய கட்டளைகளில்‌ 
நடக்கவேண்டும்‌ என்று சாலொமோன்‌ 
அவர்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறார்‌ 
அவர்கள்‌ கர்த்தருடைய கற்பனைகளைக்‌ 
கைக்கொள்ளவேண்டும்‌. அவர்களுடைய 
இருதயம்‌ கர்த்தரோடு 
உத்தமமாயிருக்கவேண்டும்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய வாக்குத்தத்தத்தில்‌ 
உண்மையுள்ளவர்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
வாயினால்‌ சொல்லுவதை, தம்முடைய 
கையினால்‌ நிறைவேற்றுகிறவர்‌. கர்த்தர்‌ 
உண்மையுள்ளவராயிருப்பதுபோல, 
கர்த்தருடைய ஜனமும்‌ கர்த்தருக்கு 
உண்மையுள்ளவர்களாயிருக்கவேண்டும்‌. 


ஜனத்தார்‌ எந்நாளும்‌. 


சாலொமோன்‌ இதுவரையிலும்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனத்தாருக்காக கர்த்தரிடத்தில்‌ 
ஜெபம்பண்ணினார்‌. இப்போது சாலொமோன்‌ 
கர்த்தருடைய வார்த்தைகளை இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாருக்கு சொல்லுகிறார்‌. “ஆதலால்‌ 
இந்நாளில்‌ இருக்கிறதுபோல, நீங்கள்‌ 
அவர்‌ கட்டளைகளில்‌ நடந்து அவர்‌ 
கற்பனைகளைக்‌ கைக்கொள்ள, உங்கள்‌ 
இருதயம்‌ நம்முடைய தேவனாகிய 
கர்த்தரோடு உத்தமமாய்‌ இருக்கக்கடவது" 
இராஜா 8:61) என்று சாலொமோன்‌ 
இஸ்ரவேல்‌. ஜனத்தாருக்கு உபதேச 
வார்த்தைகளைச்‌ சொல்லுகிறார்‌. 





i THEN 
TT 


சாலொமோனும்‌ 
கூடயிருக்கிற இஸ்ரவேலர்‌. 

கர்த்தருடைய 

சந்தோஷமாயிருக்கிறார்கள்‌. 

ராஜாவும்‌ அவரோடே இருக்கிற 
அனைவரும்‌, கர்த்தருடைய சந்நிதியில்‌ 
பலிகளைச்‌ செலுத்துகிறார்கள்‌1இராஜா 8:62. 
இஸ்ரவேல்‌ 
கர்த்தருடைய 
கர்த்தருக்குள்‌ 


சபையார்‌ எல்லோரும்‌. 
ஆலயத்திலே 
மகிழ்ச்சியாயிருக்கிறார்கள்‌. 
சாலொமோனுடைய ஆசீர்வாதமான 
வார்த்தைகள்‌ இஸ்ரவேல்‌  புத்திரருடைய 
இருதயங்களை உற்சாகப்படுத்துகிறது. 
கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய 
ஆலயத்தில்‌ வந்து தங்கியிருப்பதைப்‌ பார்த்து, 
சாலொமோனும்‌, ஆசாரியர்‌ அனைவரும்‌, 
இஸ்ரவேலர்‌ அனைவரும்‌ கர்த்தருடைய 
சமுகத்திலே பயபக்தியாயிருக்கிறார்கள்‌. 
சாலொமோன்‌ 
சமாதானபலிகளாக, 


ராஜாவும்‌ இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 


கர்த்தருடைய ஆலயத்தைப்‌ 
பண்ணுகிறார்கள்‌ (1இராஜா 8:63) 


ஓடுகிற செழிய தே தேசம்‌ ன்‌ 
கர்த்தருக்கு 22,000 மாடுகளையும்‌, 
120000 ஆடுகளையும்‌ பலியிட்டாலும்‌, 
இஸ்ரவேல்‌ தேசத்தில்‌ இன்னும்‌ ஏராளமான 
ஆடுகளும்‌ மாடுகளும்‌ இருக்கிறது. 
கர்த்தருக்கு ஆடுகளையும்‌ மாடுகளையும்‌ 
பலியிட்டதினால்‌, தேசத்தில்‌ அவற்றின்‌ 
எண்ணிக்கை குறைந்துபோகவில்லை. 
கர்த்தர்‌ ஆடுகளையும்‌ மாடுகளையும்‌ பலுகிப்‌ 
பெருகச்‌ செய்கிறார்‌. நாம்‌ கர்த்தருக்காக: 
காணிக்கைகளைச்‌ செலுத்தும்போது, 
நம்முடைய ஐசுவரியம்‌ குறைந்துபோகாது. 
கர்த்தர்‌ நம்முடைய ஐசுவரித்தைப்‌ 
பெருகப்பண் ணுவார்‌. 

22000 மாடுகளையும்‌, 120,000 
மாடுகளையும்‌ ஒரே நாளில்‌ பலிமிட முடியாது. 
இவையெல்லாவற்றையும்‌ பலியிடுவதற்கு பல. 
நாட்களாகும்‌. இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌. 
கர்த்தருடைய சந்நிதியில்‌ பதினாலு நாள்‌ 
வரைக்கும்‌ பண்டிகையை ஆசரிக்கிறார்கள்‌. 
இந்தப்‌ பண்டிகை நாட்களில்‌. 
சாலொமோனும்‌, இஸ்ரவேல்‌ சபையாரும்‌ 
கர்த்தருக்கு பலிகளை செலுத்துகிறார்கள்‌. 


கானான்‌ 


2 நாளாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


COMMENTARY 


கர்த்தருடைய சந்நிதியில்‌ இருந்த 
வெண்கலப்‌ பலிபீடம்‌ சர்வாங்க தகனபலி 
களையும்‌, போஜனபலிகளையும்‌, சமாதான 
பலிகளின்‌ நிணத்தையும்‌ கொள்ளமாட்டாமல்‌ 
சிறிதாயிருக்கிறது. ஆனபடியினால்‌, 
சாலொமோன்‌ ராஜா கர்த்தருடைய 
ஆலயத்திற்குழுன்‌ இருக்கிற பிராகாரத்தின்‌ 
நடுமையத்தைப்‌ பரிசுத்தப்படுத்தி, அன்றைய 
தினம்‌ அங்கே சர்வாங்க தகனபலிகளையும்‌, 
போஜனபலிகளையும்‌, சமாதானபலிகளின்‌ 
நிணத்தையும்‌ செலுத்துகிறார்‌ (இராஜா 8:64). 

சாலொமோன்‌ 


ஆலயத்தைப்‌ 
பிரதிஷ்டை 


கர்த்தருடைய 
பிரதிஷ்டைபண்ணுகிறார்‌. 
பண்டிகையை தொடர்ந்து, 
சாலொமோன்‌ கூடாரங்களின்‌ 
பண்டிகையையும்‌ ஆசரிக்கிறார்‌. இவ்விரண்டு. 
பண்டிகைகளும்‌ பதினான்கு நாட்களுக்கு 
ஆசரிக்கப்படுகிறது. 
அக்காலத்தில்தானே  சாலொமோனும்‌, 
ஆமாத்தின்‌ _ எல்லைதொடங்கி எகிப்தின்‌ 
நதிமட்டும்‌ இருந்துவந்து, அவரோடே இருந்த 
பெரிய கூட்டமாகிய இஸ்ரவேல்‌ அனைத்தும்‌ 
நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய 
சந்நிதியில்‌ ஏழுநாளும்‌, அதற்குப்பின்பு வேறே 
ஏழுநாளும்‌, ஆகப்‌ பதினாலு நாள்வரைக்கும்‌. 
பண்டிகையை ஆசரிக்கிறார்கள்‌ 
இராஜா 8:65). 


தாசனாகிய தாவீதுக்கும்‌ தமது ஜனமாகிய 
இஸ்ரவேலுக்கும்‌ செய்த எல்லா 
நன்மைக்காகவும்‌ சந்தோஷப்பட்டு 
மனமகிழ்ச்சியோடே தங்கள்‌ கூடாரங்களுக்குப்‌ 
போய்விடுகிறார்கள்‌ (1இராஜா 8:66) 


தேவாலய 

மிகுந்த 

வந்தார்கள்‌. 

தேவாலயத்தை 

பிரதிஷ்டைபண்ணினார்கள்‌. 

இது மிகுந்த சந்தோஷத்தோடு தங்கள்‌ 

வீடுகளுக்கு திரும்பிப்போகிறார்கள்‌. 

ஆராதனையில்‌ 

பங்குபெறுகிறவர்களுக்கு எப்போதும்‌ 

சந்தோஷம்‌ இருக்கும்‌. அவர்கள்‌ 

வருகையிலும்‌ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள்‌. 

போகையிலும்‌ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள்‌. 

கர்த்தர்‌ அவர்களோடு கூடடயிருப்பார்‌. 
கர்த்தரே நம்முடைய சந்தோஷம்‌. 


கர்த்தருடைய 





i al 
TT 
செலுத்தும்‌ 


நீர்‌ 
காணிக்கைகளையெல்லாம்‌ அவர்‌ நினைத்து, 
உமது சர்வாங்க தகனபலியைப்‌ பிரியமாய்‌ 
ஏற்றுக்கொள்வாராக” (சங்‌ 20:3. 


நம்முடைய கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து, 


'நொறுக்குவதும்‌, வேதனைக்குட்படுத்துவதும்‌ 
பிதாவின்‌ சித்தமாயிற்று கிறிஸ்துவானவர்‌ 
கல்வாரி சிலுவையிலே மரிக்கும்போது, 
நம்முடைய மீறுதல்களையும்‌, பாவங்களையும்‌, 
அக்கிரமங்களையும்‌ தம்மீது 
ஏற்றுக்கொள்கிறார்‌ 


வின்‌ மரணம்‌ நமக்கு 

கிறிஸ்து நமக்காக 
அவர்‌ நமக்காகவே 
சாபமானார்‌. நாம்‌ நீதியையும்‌, 
தேவனுடைய ஆசீர்வாதங்களையும்‌ 
பெற்றுக்கொள்ளவேண்டும்‌ என்பதற்காக, 
கிறிஸ்துவானவர்‌ தம்மையே ஜீவபலியாகு 
ஒப்புக்கொடுத்தார்‌ 


கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர்‌ 
நம்மை சுத்தப்படுத்துகிறார்‌. ஆவியானவர்‌ 


இயேசுகிறிஸ்து: 
ஜீவனாயிருக்கிறது. 


பாவமானார்‌. 


கர்த்தருடைய 
அக்கினியானது, 
ஆத்துமாக்களை 
எழுப்பிவிடவேண்டும்‌. ம்‌ 
இருதயத்தின்‌ பலிபீடத்திலே. பரிசுத்த 
ஆனியானவரின்‌ அக்கினி 
எப்போதும்‌  எரிந்துகொண்டிருக்கவேண்டும்‌. 
அப்போதுதான்‌ நம்முடைய இருதயத்தில்‌: 
காணப்படுகிற எல்லா அசுத்தங்களும்‌, 
ஆவியானவருடைய அக்கினிமினால்‌ 
பட்சிக்கப்படும்‌. 

கர்த்தருடைய மகிமை 
ஆலயத்தை நிரப்பினதினால்‌, ஆசாரியர்கள்‌ 
கர்த்தருடைய ஆலயத்துக்குள்‌ 
பிரவேசிக்கக்கூடாதிருக்கிறது (நாளா 7:2). 


கர்த்தருடைய 


2 நானாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


COMMENTARY 


கர்த்தருடைய 
தங்கியிருக்கிறதையும்‌, இஸ்‌! 

எல்லாரும்‌ கண்டபோது, தளவரிசையட்டும்‌ 

தரையிலே முகங்குப்புறக்‌ குனிந்து பணிந்து, 

கர்த்தர்‌ நல்லவர்‌, அவருடைய கிருபை 

என்றுமுள்ளது. என்று சொல்லி, அவரைத்‌ 
துதிக்கிறார்கள்‌ (2நாளா 7:3). 

ஆலயத்தை 

ஆசாரியர்களுக்கும்‌, 

எல்லோருக்கும்‌ 

பயமுண்டாயிற்று. அவர்கள்‌ 

தெய்வீக மகிமையையும்‌, 

ய மகத்துவத்தையும்‌ 

பார்த்து பயந்து, நடுங்கி, தரையிலே 

முகங்குப்புற குனிந்து, கர்த்தரைப்‌ 

பணிந்துகொள்கிறார்கள்‌. 

கர்த்தருடைய தெய்வீக அதிகாரத்திற்கு 

இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ எல்லோரும்‌ தங்களை 

சந்தோஷமாய்க்‌ கீழ்ப்படுத்துகிறார்கள்‌. 


கர்த்தருடைய பரிசுத்த பிரசங்சன்னத்திற்கு 


நிற்பதற்கு தாங்கள்‌ 
என்பதை உணர்ந்து, 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ எல்லோரும்‌ 
தரையிலே முகங்குப்புற குனிந்து 
பணிந்துகொள்கிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ எல்லோரும்‌ 
“கர்த்தர்‌ நல்லவர்‌, அவருடைய கிருபை 
என்றுமுள்ளது” என்று சொல்லி கர்த்தரைத்‌ 
ள்‌. இந்த துதியின்‌ கீதத்தை, 

எல்லா 


முன்பாக 
தகுதியற்றவர்கள்‌ 


துதிக்கும்‌ துதியின்‌ வார்த்தைகள்‌ எப்போதும்‌ 
நிரம்பியிருக்கவேண்டும்‌. 

சாலொமோன்‌ ராஜாவும்‌ சகல. 

ஜனங்களும்‌ கர்த்தருடைய சந்நிதியில்‌ 
பலிகளைச்‌ செலுத்துகிறார்கள்‌. ராஜாவாகிய 
சாலொமோன்‌ இருபத்தீராயிரம்‌ மாடுகளையும்‌, 
லட்சத்திருபதினாயிரம்‌ ஆடுகளையும்‌ 
பலியிடுகிறார்‌; இவ்விதமாய்‌ ராஜாவும்‌ சகல 
ஜனங்களும்‌ தேவனுடைய ஆலயத்தைப்‌ 
பிரதிஷ்டைபண்ணுகிறார்கள்‌ (நாளா 7:45). 





i FTE 
ETT 


ஆசாரியர்கள்‌ தங்கள்‌ பணிவிடைகளை 
செய்து நிற்கிறார்கள்‌. சங்கீத சேவையை 
செய்கிறவர்களும்‌, தங்களுடைய 
பணிவிடைகளை செய்கிறார்கள்‌. தாவீதுராஜா 
லேவியரைக்கொண்டு, கர்த்தருடைய கிருபை 
என்றுமுள்ளது. என்று அவரைத்‌ துதித்துப்‌ 
பாடும்பியாக செய்வித்த கர்த்தரின்‌. 
கீதவாத்திங்களை அவர்களும்‌ வாசித்து 
சேவித்து நின்றார்கள்‌: ஆசாரியர்கள்‌ 
அவர்களுக்கு எதிராக நின்று பூரிகைகளை 
ஊதினார்கள்‌; இஸ்ரவேலர்‌ எல்லாரும்‌ 
நின்றுகொண்டிருக்கிறார்கள்‌ (நாளா 7:6). 


.... "இப்படி ஆரம்பித்த அந்நாளிலே தானே 

கர்த்தருக்குத்‌ துதியாகப்‌ பாடும்படி தாவீது 
ஆசாப்பிடத்திலும்‌ அவன்‌ சகோதரிடத்திலும்‌ 
கொடுத்த சங்கீதமாவது" நாளா 16.77. 


சாலொமோன்‌ கர்த்தருக்கு ஏராளமான 
சர்வாங்க த௲னபலிகளையும்‌ 
போஜனபலிகளையும்‌ செலுத்துகிறார்‌ 


சாலொமோன்‌ உண்டாக்கின 
வெண்கலப்‌ பலிபீடம்‌ சர்வாங்கதகனபலி 
களையும்‌ போஜன பலிகளையும்‌ நிணத்தையும்‌ 
கொள்ளமாட்டாதிருந்தபடியினால்‌ 
கர்த்தருடைய ஆலயத்துக்கு முன்னிருக்கிற 
பிராகாரத்தின்‌ நடுமையத்தைச்‌ சாலொமோன்‌ 
பரிசுத்தப்படுத்தி, அங்கே சர்வாங்க தகனபலி 
களையும்‌ சமாதானபலிகளின்‌ நிணத்தையும்‌ 
செலுத்துகிறார்‌ (நாளா 7:7). 


சாலொமோனும்‌, மாத்தின்‌ 
எல்லையிலிருந்து எகிப்தின்‌ நதிமஃடும்‌ கந்து 
அவனோடேகூட இருந்த மகா பெரிய 
கூட்டமாகிய இஸ்ரவேல்‌ அனைத்தும்‌ 
ஏழுநாளளவும்‌ பண்டிகையை ஆசரித்து, 
எட்டாய்நாளை விசேஷித்த ஆசரிப்பு நாளாய்க்‌. 
கொண்டாடுகிறார்கள்‌: ஏழுநாள்‌ பலிபீடத்துப்‌ 
பிரதிஷ்டையையும்‌, ஏழுநாள்‌ பண்டிகையையும்‌ 
ஆசரிக்கிறார்கள்‌ (நாளா 7:89). 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ எல்லாரும்‌: 
பலிபீடத்து பிரதிஷ்டையை ஏழுநாட்களுக்கு 
பண்டிகையாக கொண்டாடுகிறார்கள்‌. 
இரண்டாம்‌ நாளிலிருந்து. ஒன்பதாம்‌ நாள்‌ 
வரையிலும்‌ பலிபீடத்து பிரதிஷ்டைபண்டிகை. 
பத்தாவது நாளிலே விசேஷித்த ஆசரிப்பு 
நாளை கொண்டாடுகிறார்க்‌. இது 
அவர்களுக்கு பாவநிவாரண 
நாளாயிருக்கிறது. பதிநான்காம்‌ நாளிலே. 
அவர்கள்‌ கூடாரப்பண்டிகையை கொண்டாட 
ஆரம்பிக்கிறார்கள்‌. இது இருபத்திரண்டாம்‌. 
நாள்‌ வரையிலும்‌ தொடருகிறது. 


2 நாளாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


COMMENTARY 


சாலொமோன்‌ ஏழாம்‌. 


தேதியிலே 
போக. 


கர்த்தர்‌ 


ராஜா, 


மாதத்தின்‌  இருபத்துமுன்றாம்‌ ௦ 
தங்கள்‌ தங்கள்‌ கூடாரங்களுக்குப்‌ 
ஜனங்களுக்கு விடை கொடுக்கிறார்‌; 
சாலொமோனுக்கும்‌, 
இஸ்ரவேலுக்கும்‌ 


தாவீதுக்கும்‌, 
ஜனமாகிய 
நன்மைக்காகச்‌ 
மனமகிழ்ச்சியுமாய்ப்‌ அவர்கள்‌ 
இடங்களுக்கு போகிறார்கள்‌ (நாளா 7:10) 


இவ்விதமாய்‌ 
கர்த்தருடைய 
அரமனையையும்‌ 
கர்த்தருடைய ஆலயத்திலும்‌ தன்‌ 
அரமனையிலும்‌ சாலொமோன்‌ செய்ய 
மனதாயிருந்ததெல்லாம்‌ 'அநுகூலமாயிற்று 
(2நாளா 7:11) 


ஆலயத்தையும்‌ 


கட்டித்‌ தீர்க்கிறார்‌; 


கர்த்தருடைய வார்த்தை 
நாளா 7:12-22 


நானா 742. கர்த்தர்‌ இரவிலே. 
சாலொமோனுக்குத்‌ தரிசனமாகி: நாண்‌: 
உன்‌ விண்ணப்பத்தைக்‌ கேட்டு, இத்த 
ஸ்தலத்தை எனக்குப்‌ பலியிடும்‌ 
ஆலயமாகத்‌ தெரிந்துகொண்டேன்‌. 


நானா 718. நான்‌ 
மழையில்லாதபடிக்கு. வானத்தை. 
அடைத்து, அல்லது தேசத்தை அழிக்க 
வெட்டுக்கினிகளுக்குக்‌ கட்டளையிட்டு, 
அல்லது என்‌ ஒனத்திற்குன்‌ 
கொன்னைநோயை அனுப்பும்போது, 


நானா 7:14. என்‌ நாமம்‌ தரிக்கப்பட்ட 
என்‌ ஜனங்கள்‌ தங்களைத்‌ தாழ்த்தி, 
ஜெபம்பண்ணி, என்‌ முகத்தைத்‌ தேடி, 
தங்கள்‌ பொல்லாத வழிகனைவிட்டுத்‌ 
திரும்பினால்‌, அப்பொழுது 
பரலோகத்திலிருக்கிற நான்‌ கேட்டு, 

அவர்கள்‌ பாவத்தை மன்னித்து, 
அவர்கள்‌ தேசத்துக்கு க்ஷேமத்தைக்‌ 
கொடுப்பேன்‌... 


நானா 7415. 
செய்யப்படும்‌ 


இத்த ஸ்தலத்திலே 
ஜெபத்திற்கு, என்‌ 
திறத்தவைகளும்‌, என்‌ 


கவனிக்கிறவைகளுமாயிருக்கும்‌. 





i ராண 
யாய 


நோனா 7:16. என்‌ நாமம்‌ இத்த 
ஆலயத்தில்‌ என்றென்றைக்கும்‌ 
இருக்கும்படி, நான்‌ இதைத்‌ தெரித்து 
கொண்டு பரிசுத்தப்படுத்தினேன்‌; என்‌ 
கண்களும்‌ என்‌ இருதயமும்‌ எத்நாளும்‌ 
இங்கே இருக்கும்‌. 

நானா 7:12. உண்‌ தகப்பனாகிய 
தாவீது நடத்தது போல, நீ எனக்கு 
முன்பாக நடத்து, நான்‌ உனக்குக்‌. 
கற்பித்தபடியெல்லாம்‌ செய்து, ப்ட்‌ 
கட்டளைகளையும்‌ 

நியாயங்களையும்‌ 
கைக்கொள்வாயானால்‌, 


நானா 718. அப்பொழுது 
இஸ்ரவேலை அரசாளும்‌ புருஷன்‌: 
உனக்கு இல்லாமற்போவதில்லை என்று 
நான்‌ உன்‌ தகப்பனாகிய தான்தோடே. 
உடன்படிக்கையண்ணின படியே உன்‌ 
ராஜ்யபாரத்தின்‌ சிங்காசனத்தை 
'நிலைக்கப்பண்ணுவேன்‌. 


2நானா 7:19. நீங்கள்‌ வழிவிலகி, cE 
உங்களுக்கு. முன்வைத்த 
கட்டளைகளையும்‌ 
கற்பனைகளையும்‌ 
வேறே தேவர்களைச்‌. 
அவர்களைப்‌: 
பணிந்துகொன்வீர்கனேயாகில்‌, 


விட்டு மப்‌, 
சேவித்து, 


நோனா 7:20. நான்‌ அவர்களுக்குக்‌. 

என்‌ தேசத்தில்‌ 

பிடுங்கி, 

நாமத்திற்கென்று. தாண்‌: 

பரிசுத்தப்படுத்தின இத்த ஆலயத்தை 

என்‌ சமுகத்தினின்று தன்னி, அதை 

எல்லா ஜனசதனங்களுக்குள்ளூம்‌ 

பழமொழியாகவும்‌ வசைச்சொல்லாகவும்‌ 
வைப்பேன்‌. 


நானா 7௮. 
உன்னதமாயிருக்கிற. 

ஆலயத்தைக்‌ த்‌ 
எவனும்‌ பிரமித்து: கர்த்தர்‌ 
தேசத்திற்கும்‌ இத்த ஆலயத்திற்கும்‌ 
இப்படிச்‌ செய்தது என்ன என்று 
கேட்பான்‌. 


நானா 7:22. அதற்கு அவர்கள்‌: தங்கள்‌ 
மிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து 
புறப்படப்பண்ணின 


தேவனாகிய. கர்த்தரை 


2 நானாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


QODNENS 


COMMENTARY PUBLISHERS 


வேறே தேவர்களைப்‌ பற்றிக்‌ கொண்டு, 
அவர்களை நமஸ்கரித்து, 
சேவித்தபடியினால்‌, கர்த்தர்‌ இந்தத்‌ 
'தீங்கையெல்லாம்‌ அவர்கள்மேல்‌ 
வரப்பண்ணினார்‌ என்று 
சொல்லுவார்கள்‌ என்றார்‌. 


கர்த்தர்‌ இரவிலே. 
தரிசனமாகிறார்‌. இதற்கு 
கர்த்தர்‌ சாலொமோனுக்கு இரவிலே 
தரிசனமாகியிருக்கிறார்‌. “அன்று ராத்திரியிலே 
தேவன்‌ சாலொமோனுக்குத்‌ தரிசனமாகி: நீ 
விரும்புகிறதை என்னிடத்தில்‌ கேள்‌ என்றார்‌" 
(நாளா 1.7). 


சாலொமோனுக்கு 
முன்பும்‌ 


முதல்‌ முறையாகத்‌ 
தரிசனமானார்‌. அதன்பின்பு, இங்கு 
இரண்டாம்‌. முறையாகக்‌ கர்த்தர்‌ 
சாலொமோனுக்கு மறுபடியும்‌ தரிசனமானார்‌. 
நாளா 84) கர்த்தர்‌ சாலொமோனின்‌ 
விண்ணப்பத்தைக்‌ கேட்டார்‌. கர்த்தர்‌ 
தேவாலயத்தைப்‌ பரிசுத்தப்‌ படுத்திமிருக்கிறார்‌. 


இராஜா 9-3). கர்த்தர்‌ சாலொமோனோடு 
தாவீதின்‌ உடன்படிக்கையைப்‌ புதுப்பித்துக்‌ 
கொண்டார்‌. ஈசாக்கோடும்‌, யாக்கோபோடும்‌. 
கர்த்தர்‌ ஆபிரகாமின்‌ உடன்படிக்கையைப்‌ 
புதுப்பித்து. போல  சாலொமோனோடு 
புதுப்பிக்கிறார்‌ (நோளா 777-227 
1இராஜா 9:4-9), 


சாலொமோனுடைய 
ஜெற்திறக தல்‌ கொடுக்கிறார்‌. நாளாகமம்‌ 
புஸ்தகத்தில்‌ சொல்லப்பட்டிருக்கிற இந்த 
சம்வம்‌, 1இராஜா 9:29 ஆகிய 
வசனப்பகுதியிலும்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
கர்த்தர்‌ சாலொமோனுடைய 
திற்‌ பதில்‌ கொடுக்கிறார்‌ 
தேவாலயத்தை 
கர்த்தருக்கு பலிகளை 
கர்த்தர்‌ சாலொமோனுடைய 
'ஜெபத்தையும்‌, அவர்‌ செலுத்தின 
பலிகளையும்‌ அங்கீகரிக்கிறார்‌. அதற்கு 
அடையாளமாக, சாலொமோன்‌ ஜெபம்பண்ணி 
முடிக்கிறபோது, அக்கினி வானத்திலிருந்து 
றங்கி, சர்வாங்க தகனபலியையும்‌ 
மற்ற பலிகளையும்‌ பட்சிக்கிறது. 
கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பிற்று 
(நோனா 71). 


ஜெபத்திற்கு 
சாலொமோன்‌. 
பிரதிஷ்டைபண்ணி 


செலுத்துகிறார்‌ 





i= THE 
TT 


கர்த்தர்‌ இங்கே சாலொமோனுக்கு 
தரிசனமாகிறார்‌. சாலொமோன்‌ கர்த்தருடைய 
ஆலயத்தையும்‌ ராஜ அரமனையையும்‌, தான்‌ 
செய்யவேண்டும்‌ என்று 

எல்லாவற்றையும்‌ கட்டி 

அதன்பின்பு, கர்த்தர்‌ கிபியோனிலே. 
சாலொமோனுக்குத்‌ தரிசனமானதுபோல, 
இரண்டாந்தரமும்‌ அவருக்குத்‌ 


தரிசனமாகிறார்‌ இராஜா 9112. 


சாலொமோனுடைய ரா 
ஆரம்ப நாட்களில்‌, கர்த்தர்‌ அவருக்கு 
சொப்பனத்திலே தரிசனமானார்‌. இப்போது 
மறுபடியும்‌ அவருக்கு சொப்பனத்தின்‌ 
மூலமாகவோ அல்லது தரிசனத்தின்‌ 
மூலமாகவோ தரிசனமாகிறார்‌. 

சாலொமோன்‌ கர்த்தருடைய 
சந்நிதியில்‌ சர்வாங்க தகனபலிகளையும்‌, 
போஜனபலிகளையும்‌, சமாதான பலிகளையும்‌ 
செலுத்துகிறார்‌. 
கர்த்தருக்கு 
செலுத்தியிருக்கவேண்டும்‌. 
செலுத்திய பின்பு, பண்டிகையை ஆசரித்து 
முடித்த பின்பு, இரவு வேளையிலே கர்த்தர்‌ 
சாலொமோனுக்கு தரிசனமாகிறார்‌. 


அங்கே சாலொமோன்‌ ஆரசரிப்புக்‌ 


கூடாரத்திற்கு முன்பாகக்‌ கர்த்தரின்‌ 
சந்நிதிமிலிருக்கிற வெண்கலப்‌ பலிபீடத்தின்‌ 


யபாரத்தின்‌ 


சாலொமோனுக்குத்‌ 
னால்‌ நீ தத்த என்னிடத்தில்‌ 
கேள்‌ என்றார்‌" (2நாளா 1:67). 

சாலொமோன்‌ கர்த்தருக்கு 
ஆலயத்தைக்‌ கட்டியிருக்கிறார்‌. கர்த்தருடைய 
நாமம்‌ இந்த ஆலயத்தில்‌ என்றென்றைக்கும்‌ 
விளங்கவேண்டும்‌. அதற்காக கர்த்தர்‌ இந்த 
ஆலயத்தை பரிசுத்தமாக்கியிருக்கிறார்‌. 
கர்த்தருடைய கண்களும்‌, டைய 
இருதயமும்‌ எந்நாளும்‌ இந்த 
ஆலயத்திலிருக்கும்‌. 

சாலொமோன்‌ கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
செய்தார்‌. கர்த்தர்‌ அவருடைய ஜெபத்தை 
கேட்டார்‌. கர்த்தரே தம்முடைய ஆலயத்தை 
பரிசுத்தமாக்குகிறார்‌. சாலொமோன்‌ தான்‌ 
கட்டின ஆலயத்தை கர்த்தருக்கு. 
பிரதிஷ்டைபண்ணுகிறார்‌. சாலொமோன்‌. 
இ ப பிரதிஷ்டைபண்ணினாலும்‌, கர்த்தரே 

ஆலயத்தை பரிசுத்தமாக்குகிறார்‌ 

பை 9:3) 


2 நானாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


QOODNENS 
PUBLISHERS 


COMMENTARY 


சாலொமோனும்‌, 
ஜனத்தாரும்‌ 
ஜீவிக்கவேண்டும்‌. 
கட்டளையிட்ட 
செய்யவேண்டும்‌. அப்போது 
ஆசீர்வாதம்‌. அவர்கள்‌ 
தங்கியிருக்கும்‌. 


கர்த்தர்‌ 


இஸ்ரவேல்‌ 
பயந்து 
அவர்களுக்கு 
எல்லாவற்றையும்‌ 
கர்த்தருடைய 


மத்தியில்‌ 


கர்த்தருக்கு 
கர்த்தர்‌ 


சாலொமோனை 
'நான்‌ உனக்குக்‌ 
எல்லாவற்றையும்‌ நீ செய்து, என்‌ 
கட்டளைகளையும்‌ என்‌ நியாயங்களையும்‌ 
கைக்கொள்ளும்படிக்கு, என்‌ சமுகத்தில்‌ மன 
உத்தமமும்‌ செம்மையுமாய்‌ உன்‌ தகப்பனாகிய 
தாவீது நடந்ததுபோல  நடப்பாயானால்‌, 
இஸ்ரவேலின்‌ சிங்காசனத்தின்மேல்‌ உட்காரும்‌ 
புருஷன்‌ உனக்கு இல்லாமற்போலதில்லை. 
என்று உன்‌ தகப்பனாகிய தாவீதோடே நான்‌ 
சொன்னபடியே, இஸ்ரவேலின்மேலுள்ள உன்‌ 
ராஜ்யபாரத்தின்‌ சிங்காசனத்தை என்றைக்கும்‌ 
நிலைக்கப்பண்ணுவேன்‌" 1இராஜா 9:4,5) 
என்று சொல்லுகிறார்‌. 


சாலொமோன்‌ 


நோக்கி, 
கட்டளையிட்ட 


இப்போது தான்‌ 
கட்டின ஆலயத்தை கர்த்தருக்கு. 
பிரதிஷ்டைபண்ணியிருக்கிறார்‌. இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ பதினாலு நாள்‌ வரைக்கும்‌. 
பண்டிகையை ஆசரிக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
கர்த்தருக்குள்‌ சந்தோஷமாயிருக்கிறார்கள்‌. 
ர்த்தருக்‌ பயபக்தியோடு பலிகளை 
ள்‌. இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
மத்தியில்‌ கர்த்தருடைய ஆலயம்‌ இருக்கிறது. 
இந்த ஆலயம்‌ கர்த்தருடைய வாசஸ்தலம்‌. 
கர்த்தருடைய கண்களும்‌. அவருடைய 
இருதயமும்‌ இந்த ஆலயத்திலிருக்கும்‌. 


தங்கள்‌ மத்தியில்‌ கர்த்தருடைய 
ஆலயம்‌ இருப்பதினால்‌, இஸ்ரவேல்‌ 
ஜனத்தார்‌. கர்த்தருக்கு விரோதமாக 
ஜீவிக்கக்கூடாது. அவருக்கு விரோதமாகப்‌ 
பாவம்‌ செய்யக்கூடாது. கர்த்தருடைய 
ஆலயம்‌ இஸ்ரவேல்‌  ஐனத்தார்‌ 
மத்தியிலிருந்தாலும்‌. அவர்கள்‌ கர்த்தருடைய 
மனஉத்தமமும்‌, செம்மையுமாய்‌ 
நடக்கவேண்டும்‌. அவர்கள்‌ கர்த்தருடைய 
கட்டளைகளையும்‌, அவருடைய 
நியாயங்களையும்‌ கைக்கொள்ளவேண்டும்‌. 
தாங்கள்‌ எப்படி வேண்டுமானாலும்‌ 
ஜீவிக்கலாம்‌ என்று நினைத்து, இஸ்ரவேல்‌ 
ஜனத்தார்‌, கர்த்தரைவிட்டு விலகி 
துன்மார்க்கமாய்‌ ஜீவிக்கக்கூடாது. 





i THEN 
EFA 


கர்த்தரின்‌ ஆலயம்‌, ்‌ 
ஆலயம்‌, கர்த்தரின்‌ ஆலயம்‌ இதுவே 
என்று சொல்லி, பொய்வார்த்தைகளை 
நம்பிக்கொள்ளாதிருங்கள்‌” (எரே 7:3). 


நடந்ததுபோல 
நடப்பாயானால்‌, இஸ்ரவேலின்‌ 
சிங்காசனத்தின்மேல்‌ உட்காரும்‌ புருஷன்‌ 
உனக்கு இல்லாமற்போவதில்லை" 
(இராஜா 9:4,5) என்று சொல்லுகிறார்‌. 


ப கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
மனவு செம்மையுமாய்‌ 
நபககலில்கைவென்றால்‌,. கர்த்தர்‌! சொல்லும்‌ 
ஆசீர்வாதம்‌ சாலொமோனுக்கு சிந்திக்காது. 


உள்‌ குமாரர்‌ 
உடன்படிக்கையையும்‌, நான்‌ போதிக்கும்‌ என்‌ 
சாட்சிகளையும்‌, காத்து நடந்தால்‌, அவர்கள்‌ 
குமாரரும்‌ என்றென்றைக்கும்‌ உன்‌ 
சிங்காசனத்தில்‌ வீற்றிருப்பார்கள்‌ என்றும்‌, 
கர்த்தர்‌ தாவீதுக்கு உண்மையாய்‌ 
ஆணையிட்டார்‌: அவர்‌ தவறமாட்டார்‌" 
(சங்‌ 1322). 


சாலொமோனும்‌ அவருடைய வீட்டாரும்‌ 
கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல்‌ ஜீவித்தால்‌, 
அவர்களுக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம்‌ 
கிடைக்காது. ஆசிர்வாதத்திற்கு பதிலாக 
அவர்களுக்கு சாபம்‌ கிடைக்கும்‌. 


கைக்கொள்ளாமற்‌ போய்‌ வேறே தேவர்களைச்‌ 
சேவித்து, 

பணிந்துகொள்வீர்களாகில்‌, 

இஸ்ரவேலுக்குக்‌ கொடுத்த: 

அவர்களை வைக்காதபடிக்கு நிர்மூலமாக்கி, 
என்‌ நாமம்‌ விளங்க நான்‌ பரிசுத்தமாக்கின 
இந்த ஆலயத்தை என்‌ சமுகத்தைவிட்டுத்‌ 
தள்ளுவேன்‌; அப்பொழுது இஸ்ரவேல்‌ சகல: 
ஜனங்களுக்குள்ளும்‌ பழமொழியாகவும்‌ வசைச்‌ 
சொல்லாகவும்‌ இருப்பார்கள்‌” 1இராஜா 9:67) 
என்று சொல்லுகிறார்‌. 


2 நாளாகமம்‌ - 


II CHRONICLES - 


விரிவுரை 
COMMENTARY 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
தெரிந்துகொள்ளப்பட்ட 
ஜாதியாமிருந்தாலும்‌, அவர்கள்‌ பரிசுத்த 
ஜனமாயிருந்தாலும்‌, இஸ்ரவேல்‌ தேசம்‌ 
பரிசுத்த தேசமாயிருந்தாலும்‌, அவர்கள்‌ 
கர்த்தருக்கு விரோதமாகப்‌ பாவம்‌ செய்தால்‌, 
கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ தேசத்தாரை 
நிர்மூலமாக்குவார்‌. தம்முடைய நாமம்‌ 
விளங்க கர்த்தர்‌ பரிசுத்தமாக்கின இந்த 
ஆலயத்தை, கர்த்தர்‌ தம்முடைய சமுகத்தை 
விட்டு தள்ளிவிடுவார்‌. இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
ஆசீர்வாதமாயிருக்கமாட்டார்கள்‌. அவர்கள்‌ 
சாபமாயிருப்பார்கள்‌. 


கர்த்தரால்‌. 


விசேஷித்த 


கர்த்தருடைய 
உன்னதமாயிருக்கிறது. 
பரிசுத்த, பிரசன்னம்‌ 
வாசம்பண்ணவில்லையென்றால்‌, 

ஆலயம்‌ ஒரு சாதாரண கட்டிடமாகவே 
இருக்கும்‌. இஸ்ரவேல்‌ தேசம்‌ இப்போது 
கர்த்தரால்‌ ஆசிர்வதிக்கப்பட்ட 
தேசமாமிருக்கிறது. ஓக்க தேசத்தில்‌ 
கர்த்தருடைய ஆசீர்வாதம்‌ இல்லையென்றால்‌, 
இது சபிக்கப்பட்ட தேசமாயிருக்கும்‌. 


இந்த தேசத்தையும்‌, இந்த 
ஆலயத்தையும்‌ கடந்துபோகிறவர்கள்‌, இதன்‌ 
அழிவைப்‌ பார்த்து ஆச்சரியப்படுவார்கள்‌ 
பிரமிப்பார்கள்‌. கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ தேசத்தை 
நிர்மூலமாக்கி, இந்த ஆலயத்தை 
தம்முடைய சமுகத்தைவிட்டு தள்ளும்போது, 
இவற்றை 

பார்வைக்கு 

கர்த்தர்‌ 


ஆலயம்‌ 


சாலொமோனை நோக்கி, 
உன்னதமாயிருக்கிற 
கடந்துபோகிறவன்‌ 
பிரமித்து, பகிடியாய்‌ ஈசலிட்டு: 
இந்த தேசத்துக்கும்‌ இந்த 
ஆலயத்துக்கும்‌ இப்படிச்‌ செய்தது என்ன? 
என்று கேட்பார்கள்‌. அதற்கு அவர்கள்‌: 
தங்கள்‌ பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து 
புறப்படப்பண்ணின தங்கள்‌ தேவனாகிய 
கர்த்தரை விட்டு, வேறே தேவர்களைப்‌ பற்றிக்‌ 
கொண்டு, அவர்களை 
சேவித்தபடியினால்‌, 
தீங்கையெல்லாம்‌ 
வரப்பண்ணினார்‌ என்று சொல்லுவார்கள்‌” 
இரஜா 9:89) என்று சொல்லுகிறார்‌. 





i al 
TT 


இப்போது உன்னதமான 
ஆலயத்தைக்‌ கடந்துபோகிறவர்கள்‌, 


உன்னதமாயிராது. 
அழகும்‌ மகிமையும்‌ 
ஏற்கெனவே உன்னதமான 
பார்த்தவர்கள்‌. அவர்கள்‌ 
ஆலயத்தையும்‌, மகிமையான ஆலயத்தையும்‌ 
பார்த்தவர்கள்‌. இப்போது மகிமையில்லாமல்‌, 
அழகில்லாமல்‌, நிர்மூலமாய்‌ கிடக்கிற 
ஆலயத்தைப்‌ பார்த்து பிரமிப்பார்கள்‌. 
சாலொமோன்‌ தேவாலயத்தை 
பிரதிஷ்டைபண்ணும்‌ நாளிலே, கர்த்தர்‌ 
அவருக்கு எச்சரிப்பின்‌ வார்த்தைகளை 
சொல்லுகிறார்‌. புதிய ஆலயம்‌, புதிய 
பிரதிஷ்டை எல்லாம்‌ நல்லதுதான்‌. ஆனால்‌ 
ஜனங்கள்‌ ஆலயத்தின்‌ அழகைப்‌ பார்த்து 
பெருமைப்படக்கூடாது. தங்கள்‌ இருதயத்தில்‌ 
இறுமாப்பாய்‌ ஜீலிக்கக்கூடாது. அவர்கள்‌ 
மனமேட்டிமையாயிருக்கக்கூடாது. அவர்கள்‌ 
கர்த்தருக்கு நன்றியுள்ளவர்களாய்‌ 
ஜீலிக்கவேண்டும்‌. இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
எல்லோரும்‌ கர்த்தருக்கு பயந்து, அவருடைய 
கட்டளைகளையும்‌, நியா 
கைக்கொள்ளவேண்டும்‌. 
ஜனத்தார்‌ கர்த்தருக்கு பிரியமானவர்களாயும்‌, 
பிரயோஜனமானவர்களாயும்‌ இருக்கவேண்டும்‌. 


சாலொமோன்‌ கட்டின 
கர்த்தர்‌ அங்கீகரிக்கிறார்‌ 
விண்ணப்பத்தைக்‌ கேட்டு, 

எனக்குப்‌ பலியிடும்‌ 

கொண்டேன்‌" (நோளா 7:12) என்றும்‌, 


“என்‌ நாமம்‌ இந்த 


” நாளா 7:16) என்றும்‌ கர்‌; 
சாலொமோனுக்கு சொல்லுகிறார்‌. 


2 நானாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


COMMENTARY 


அவர்கள்‌ கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
ஜெபப்பண்ணும்போது, கர்த்தர்‌ 
அவர்களுடைய பாவங்களை மன்னித்து, 
அவர்களுடைய தேசத்திற்கே கேஷேமத்தைக்‌ 
கொடுப்பார்‌. இஸ்ரவேல்‌ தேசத்தின்மீது வரும்‌ 
நியாயத்தீர்ப்புக்கு, இஸ்ரவேல்‌ தேசத்தார்‌ 
எல்லோரும்‌ தங்கள்‌ பாவங்களுக்கு 
மனந்திரும்பவேண்டும்‌. 


“நான்‌ மழையில்லாதபடிக்கு வானத்தை 


கொள்ளைநோயை அனுப்பும்போது, 
நாமம்‌ தரிக்கப்ப்ட என்‌ ஜனங்கள்‌ 
தங்களைத்‌ தாழ்த்தி, ஜெபம்பண்ணி, என்‌ 

முகத்தைத்‌ தேடி, தங்கள்‌ பொல்லாத 
வத்களைலிட்டுத்‌ திரும்பினால்‌, அப்பொழுது, 
பரலோகத்திலிருக்கிற நான்‌ கேட்டு, அவர்கள்‌ 
பாவத்தை மன்னித்து, அவர்கள்‌ தேசத்துக்கு 
சேஷமத்தைக்‌ கொடுப்பேன்‌" (நாளா 71314) 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ 


கர்த்தர்‌ இங்கு சொல்லும்‌ வாக்கியம்‌ 
இஸ்ரவேல்‌. தேசத்தில்‌ பலமுறை 
நிறைவேறியிருக்கிறது. அவர்களுக்குப்‌ பல 
சமயங்களில்‌ பஞ்சங்களும்‌, 
கொள்ளைநோய்களும்‌, சாபங்களும்‌ வந்தன. 
இறுதியாக இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ தங்கள்‌ 
பாவத்தின்‌ நிமித்தமாக அந்நிய தேசத்தின்‌ 
சிறையிருப்புக்குப்‌ போனார்கள்‌. 
கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
தம்முடைய கிருபையையும்‌ இரக்கத்தையும்‌ 
வாக்குப்பண்ணுகிறார்‌. அவர்கள்‌ தங்கள்‌ 
பாவங்களுக்கு மனந்திரும்பும்போது, கர்த்தர்‌ 
அவர்களுடைய பாவங்களை மன்னிப்பார்‌. 
கர்த்தர்‌ அவர்கள்மீது கொடுக்கும்‌ 
நியாயத்தீர்ப்புகளையும்‌ நிறுத்திவிடுவார்‌. 
கர்த்தர்‌ அவர்களுடைய தேசங்களையும்‌ 
குணப்படுத்துவார்‌. இஸ்ரவேல்‌ ஜனத்தாரின்‌. 
துக்கங்கள்‌ சந்தோஷமாய்‌ மாறும்‌. 
ஸ்தலத்திலே செய்யப்படும்‌ 


கண்கள்‌ 


தேசத்திற்கு 


, இந்த 
ற்கு... 
திறந்தவைகளும்‌, 


, என்‌ 
செவிகள்‌ கவனிக்கிறவைகளுமாயிருக்கும்‌" 
நோனா 7: என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. கர்த்தருடைய மன்னிக்கும்‌. 
கிருபையினால்‌, மனுஷருக்கு கர்த்தருடைய 
குணப்படுத்தும்‌ கிருபை கிடைக்கிறது. 





f= FTE 
TT 


“அவர்‌ உன்‌ அக்கிரமங்களையெல்லாம்‌ 
மன்னித்து, உன்‌ நோய்களையெல்லாம்‌ 
குணமாக்குவார்‌" (சங்‌ 103:3). 


ட படுக்கையிலே கிடந்த ஒரு 
திமிர்வாதக்காரனை அவரிடத்தில்‌ 
கொண்டுவந்தார்கள்‌. இயேசு அவர்களுடைய 
விசுவாசத்தைக்‌ கண்டு, திமிர்வாதக்காரனை 
நோக்கி: மகனே, திடன்கொள்‌, உன்‌ 
பாவங்கள்‌ உனக்கு மன்னிக்கப்பட்டது. 
என்றார்‌" (மத்‌ 9:2). 


கர்த்தர்‌ சாலொமோனுடைய 
ராஜ்யாரத்தின்‌ சிங்காசனத்தை 
நிலைக்கப்பண்ணுவதாக 
வாக்குப்பண்ணுகிறார்‌. இந்த வாக்குத்தத்தம்‌ 
நிறைவேறவேண்டுமென்‌ நால்‌, கர்த்தர்‌ 
சொல்லும்‌ நிபந்தனைகளுக்கு சாலொமோன்‌ 
கீழ்ப்படியவேண்டும்‌. 


"உன்‌ தகப்பனாகிய தாவீது நடந்தது 
போல, நீ எனக்கு முன்பாக நடந்து, நான்‌ 
உனக்குக்‌ குற்பித்தபடியெல்லாம்‌ செய்து, என்‌ 
கட்டளைகளையும்‌ என்‌ நியாயங்களையும்‌: 
கைக்கொள்வாயானால்‌, "அப்பொழுது 
இஸ்ரவேலை அரசாளும்‌ புருஷன்‌ உனக்கு 
இல்லாமற்போவதில்லை என்று நான்‌ உன்‌ 
தகப்பனாகிய தாவீதோடே 
உடன்படிக்கைபண்ணினபடியே, உன்‌ 
ராஜ்பபாரத்தின்‌ சிங்காசனத்தை 
நிலைக்கப்பண்ணுவேன்‌" (நாளா 7:1718) 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ 


தாவீதின்‌ வம்சத்தை இயேசு கிறிஸ்து 
மறுபடியும்‌ கட்டி எழுப்புவார்‌. தாவீதின்‌ 
ராஜ்யத்தை இயேசு கிறிஸ்து மறுபடியும்‌ 
ஸ்தாபித்து, அவனுடைய சிம்மாசனத்தில்‌ 
அமர்ந்து ராஜ்யபாரம்‌ ல்‌ ்‌ 
(ஏசா 9:6-7; சக 141 
அப்‌ 15:13-18; ரோமர்‌ 1; 
வெளி 20:1-10: வெளி 22:4-5). 


கர்த்தர்‌ சாலொமோனுக்கு முன்பாக 
மரணத்தையும்‌ ஜீவனையும்‌ வைக்கிறார்‌. 
அதுபோலவே சாபத்தையும்‌ ஆசீர்வாதத்தையும்‌ 
வைக்கிறார்‌. சாலொமோன்‌ தனக்கு எது 
வேண்டும்‌ என்பதை தீர்மானம்‌ செய்து, 
கொள்ளவேண்டும்‌. 


2 நானாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


COMMENTARY 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ கர்த்தருக்கு 
ஆலயத்தைக்‌ கட்டியிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
கர்த்தரை மாத்திரமே ஆராதிக்கவேண்டும்‌. 


நீங்கள்‌ வழிவிலகி, நான்‌ உங்களுக்கு 
முன்வைத்த என்‌ கட்டளைகளையும்‌ என்‌: 
கற்பனைகளையும்‌ விட்டுப்போய்‌, வேறே 
தேவர்களைச்‌ சேவித்து, அவர்களைப்‌ 
பணிந்துகொள்வீர்களேயாகில்‌, நான்‌ 
அவர்களுக்குக்‌ கொடுத்த என்‌ தேசத்தில்‌ 
இருந்து அவர்களைப்‌ பிடுங்கி, என்‌ 
நாமத்திற்கென்று நான்‌ பரிசுத்தப்படுத்தின 
இந்த கு என்‌ சமுகத்தினின்று 

தள்ளி, எல்லா 
ஜளசதளங்கருக்குள்கும்‌. பழமொழியாகவும்‌ 
வசைச்சொல்லாகவும்‌ வைப்பேன்‌" 
(நோளா 19,20) கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 

இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ வேறே 
தேவர்களைச்‌ . சேவித்தார்கள்‌. இதன்‌ 
நிமித்தமாக அவர்கள்‌ அந்நிய தேசங்களில்‌ 
சிதறடிக்கப்பட்டார்கள்‌ 
நோளா 7:20-22 
கூறப்பட்டிருக்கிற காரியங்கள்‌ அவர்களுக்கு 
வந்தது. 

ரவேல்‌. ன த்தார்‌. கர்த்தரை 

வட்டு” விப்போர்லிய ல்‌, கக்கம்‌ 
அவர்களை விட்டு த்வயி! 


அவர்களுக்கு 
பராமரிப்பும்‌ 


என்று 


ஜனத்தாரையும்‌, 
அழித்துப்போடுவார்‌. 
ஆலயமும்‌ அழிந்துபோகும்‌. 
அப்போது அவர்கள்‌ எல்லா ஜனங்களுக்கும்‌ 
முன்பாக பழமொழியாகவும்‌, 


வசைச்சொல்லாகவும்‌ இருப்பார்கள்‌. 


ers 


(நாளா 7:21) என்றும்‌, 





f= FTE 
TT 


சாலொமோன்‌ 
(நோளா 8-4) 
வேலைய்காரர்கள்‌ 


கட்டின பட்டணங்கள்‌ 
'சாலொமோனுடைய 
(நாளா 87-10). 
சாலொமோனுடைய மனைவியாகிய 
பார்வோனின்‌ குமாரத்தி (நாளா 81. 
சாலொமோன்‌ கர்த்தருக்கு ர்வாங்‌ 
தகனபலிகளை செலுத்துகிறார்‌. 
பிரமாணத்தின்படியே. 
வகுப்புக்களை 
(நோளா 8:12-16), 
தேசத்தாரோடு 
(நோளா 8:17,18) 


நியமனம்பண்ணுகிறார்‌ 
சாலொமோன்‌ அந்நிய 
செய்த வியாபாரம்‌ 


சாலொமோனுடைய கட்டிட 
வேலைகள்‌ 


நாணா 8:1-11 


8. சாலொமோன்‌. 
கர்த்தருடைய ஆலயத்தையும்‌ தன்‌ 
அரமனையையும்‌ கட்ட இருபது 
வருஷகாலம்‌ சென்றபின்பு, 

நானா 82. சராம்‌ தனக்குக்‌ 
கொடுத்திருந்த பட்டணங்களைச்‌. 
சாலொமோன்‌ கட்டி, அவைகளில்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரரைக்‌ 
குடியேற்றினான்‌. 


நானா 


நானா 83. பின்பு சாலொமோன்‌ 
ஆமாத்கோபாவுக்குப்‌ போய்‌, அதை 
ஜெயித்தான்‌. 


அவன்‌ 
தத்மோரையும்‌, 
'இரஸ்துக்களின்‌. 
அனைத்தையும்‌ 


நானா இக்‌. 
வனாத்தரத்திலுன்ன 
ஆமாத்தேகத்திலே. 
பட்டணங்கள்‌ 
கட்டினான்‌. 


2நானா 85. சாலொமோன்‌ 
மேல்யெத்தொரோனையும்‌, 
கீழ்ப்பெத்தொரோனையும்‌, 
அலங்கங்களும்‌ 
தாழ்ப்பான்களூமுன்ன 
பட்டணங்களாகக்‌ கட்டி, 


கதவுகளும்‌ 
அரணான 


2 நானாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நானா 8:8. பாலாத்தையும்‌, தனக்கு. 
இருக்கிற இரண்துக்கனை வைக்கும்‌. 
சகல பட்டணங்களையும்‌, இரதங்கள்‌ 
இருக்கும்‌ சகல பட்டணங்களையும்‌, 
குதிரைவீரர்‌ 

பட்டணங்கணையும்‌, 

லீபனோனிலும்‌ தான்‌ 

தேசமெங்கும்‌ 
'இஷ்டமானதையெல்லாம்‌ கட்டினான்‌. 


நோனா 8:7. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
சங்காரம்பண்ணாதிருத்த இஸ்ரவேல்‌ 
ஜாதியல்லாத ஏத்தியர்‌, எமோரியர்‌, 
பெரிசியர்‌, ஏவியர்‌, எபூசியரில்‌ 
மீதியான ௪கல ஜனத்திலும்‌, 


நானா அவர்களுக்குப்பிறகு 
தேசத்திலிருத்த அவர்கள்‌ பின்னைகனை 
சாலொமோன்‌ இந்நான்வரைக்கும்‌ 
இகருக்கிறபடி. பகுதி கட்டச்செய்தான்‌. 


இதானா 82, 


இஸ்ரவேல்‌ புத்திரரில்‌ 
ஒருவரையும்‌ தன்‌ 
வேலையைச்‌. 


சாலொமோன்‌ 
செய்ய 
அடிமைப்படுத்தவில்லை; அவர்கள்‌ யுத்த. 
அவனுடைய 
தலைவரும்‌, 
இரதங்களுக்கும்‌ 
குதிரைவீரருக்கும்‌ 
தலைவருமாயிருந்தார்கள்‌.. 


நோனா. 810. ராஜாவாகிய 
சாலொமோனுடைய ஊழியக்காரன்‌ 
தலைவராகிய இவர்களில்‌ இருநூற்று. 
ஒம்பதுயபேர்‌ ஜனத்தை ஆண்டார்கள்‌. 


தனா 81. சாலொமோன்‌: 
கர்த்தருடைய பெட்டி, வந்த ஸ்தலங்கள்‌ 
பரிசுத்தமாயிருக்கிறதா; ஆதலால்‌, 
இஸ்ரவேலின்‌ ராஜாவாகிய தாவீதின்‌ 
அரமனையிலே. என்‌ மணைவி 
வாசம்பண்ணலாகாது. என்று 
சொல்லி, பார்வோனின்‌ குமாரத்தியைத்‌ 
தாவீதின்‌ நகரத்திலிருந்து: தான்‌ 
அவளுக்குக்‌ கட்டின மாளிகைக்குக்‌ 
குடிவரப்பண்ணினான்‌. 


சாலொமோன்‌ இருபது வருஷக்காலமாக 
கர்த்தருடைய ஆலயத்தையும்‌ தன்‌ 
அரமனையையும்‌ கட்டுகிறார்‌. 
இராஜா 6:38-72, 1இராஜா 9:10) 





f= FTE 
TT 


சாலொமோன்‌ கர்த்தருடைய 
ஆலயத்தையும்‌ தன்‌ அரமனையையும்‌ கட்ட 
இருபது வருஷகாலம்‌ சென்றபின்பு, ஈராம்‌ 
தனக்குக்‌ கொடுத்திருந்த பட்டணங்களைச்‌ 
சாலொமோன்‌ கட்டி, அவைகளில்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரரைக்‌ குடியேற்றுகிறார்‌ (நாளா 8:1,2). 
இந்த வசனத்தில்‌ சொல்லப்பட்டிருக்கிற 
பட்டணங்கள்‌ ஈராமிற்குக்‌ கொடுக்கப்‌ 
பட்டிருக்கிறது. இவை ஈராமிற்கு 
வெகுமதியாகக்‌ கொடுக்கப்பட்டிருக்கலாம்‌. 
அல்லது ஈராமும்‌, அவனுடைய மனுஷரும்‌. 
செய்யும்‌ எல்லா வேலைகளுக்காகவும்‌ இவை 
பணையமாக வைக்கப்பட்டிருக்கலாம்‌. இவை 
வெகுமதிகள்‌ என்றால்‌, இந்தப்‌ 
பட்டணங்களில்‌ ஈராம்‌ பிரியப்படவில்‌ 
ஆகையினால்‌. அவன்‌ 
சாலொமோனிடம்‌. 
கொடுத்துவிட்டான்‌. (1இராஜா 9:11-13) 


பணையமாகக்‌ கொடுக்கப்‌ 
பட்டிருந்தால்‌, இவற்றைச்‌ சாலொமோனிடம்‌ 
திரும்பக்‌ கொடுக்கும்‌ வேளை வந்திருக்கிறது. 
தேவாலயத்து வேலையும்‌, அரமனை 
வேலையும்‌ கட்டி முடிக்கப்பட்டு விட்டதினால்‌ 
சாலொமோன்‌ ஈராமிடம்‌ பணையமாகக்‌ 
கொடுத்த  பட்டணங்களை 
சாலொமோனிடமே திரும்பக்‌ 
விடுகிறான்‌. 


சாலொமோன்‌ 
க்‌ கட்டினபோது. 


அவன்‌ 
கொடுத்து. 


கர்த்தருக்கு. 
ஈரம்‌ 


பண்ணப்பட்டிருக்கிறது. 
ஈராமும்‌ 
விடைபெற்றுக்கொள்கிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ தேசத்திலே மரவெட்டு 
வேலையை திறமையைச்‌ 
செய்யக்கூடியவர்கள்‌ இல்லை. ஈராம்‌ தீரு 
தேசத்திலிருந்து மரவெட்டுவேலை அறிந்த 


சமாதானமாக 


பெற்றுக்கொள்ளாமல்‌, 
வேலையாட்களுக்கு சம்பளமும்‌, ஈராமின்‌ 
அரமனைக்கு போஜனமும்‌ கொடுத்தார்‌. 


2 நாளாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


ஈராம்‌ சாலொமோனுக்கு உதவி 
செய்தாலும்‌, சாலொமோன்‌ ஈராமைவிட 
உயர்ந்தவராயிருக்கிறார்‌. சாலொமோனுக்கு 
இஸ்ரவேல்‌ தேசத்திலும்‌, மற்ற தேசங்களிலும்‌ 
மதிப்பும்‌ மரியாதையும்‌, அந்தஸ்தும்‌ 
உயர்ந்திருக்கிறது. ஈராம்‌ 
சாலொமோனுடைய வளர்ச்சியைப்‌ பார்த்து, 
பொறாமைப்படவில்லை. சாலொமோன்‌ 
இன்னும்‌ மேன்மேலும்‌ வளர்ச்சி பெறுவதற்கு, 
ஈராம்‌ உதவி செய்கிறார்‌. 

ஈராம்‌ தனக்கு செய்த உதவிகளை 
சாலொமோனும்‌ மறக்கவில்லை. அவர்‌ 


ஈராமுக்கு கலிலேயா நாட்டிலுள்ள இருபது 
பட்டணங்களைக்‌ கொடுக்கிறார்‌. 
சாலொமோன்‌ கர்த்தருடைய ஆலயமும்‌ 
ராஜ அரமனையுமாகிய “இரண்டு 
மாளிகைகளையும்‌ கட்டி  நிறைவேற்றுகிற 
இருபதாம்‌ வருஷம்‌ முடிவிலே, தன்னுடைய 
விருப்பத்தின்‌ படியெல்லாம்‌ தனக்குக்‌ 
கேதுருமரங்களையும்‌, தேவதாரி 
விருட்சங்களையும்‌, பொன்னையும்‌ 
கொடுத்துவந்த தீருவின்‌ ராஜாவாகிய 
ஈராமுக்கு, ராஜாவாகிய சாலொமோன்‌ 
கலிலேயா நாட்டிலுள்ள 
பட்டணங்களைக்‌ 
இராஜா 920,11). 


ஈராம்‌ சாலொமோனுக்கு ஏராளமான 
உதவிகளை செய்திருக்கிறார்‌. ஈராம்‌ செய்த 
உதவிகளுக்கு, சாலொமோன்‌ அவர்‌ 
கேட்டுக்கொண்ட பிரகாரம்‌, எல்லாவற்றையும்‌ 
குறைவில்லாமல்‌ கொடுத்திருக்கிறார்‌. 


“ஈராம்‌ சாலொமோனிடத்தில்‌ மனுஷரை 
அனுப்பி: நீர்‌ எனக்குச்‌ சொல்லியனுப்பின 
காரியத்தை நான்‌ கேட்டேன்‌; 
கேதுருமரங்களுக்காகவும்‌, தேவதாரி 
விருட்சங்களுக்காகவும்‌, உம்முடைய 
விருப்பத்தின்படியெல்லாம்‌ நான்‌ செய்வேன்‌. 
என்‌ வேலைக்காரர்‌ லீபனோனில்‌ இருந்து 
அவைகளை இறக்கிக்‌ கடலிலே 
கொண்டுவருவர்க: அங்கே நான்‌ 
அவைகளைத்‌ தெப்பங்களாகக்‌ கட்டி, நீர்‌ 
நியமிக்கும்‌ இடத்துக்குக்‌ கடல்வழியாய்‌ 
அனுப்பி, அவைகளை அவிழ்த்து ஒப்பிப்பேன்‌ ; 
அங்கே நீர்‌ அவைகளை ஒப்புக்கொண்டு என்‌ 
ஜனங்களுக்கு ஆகாரங்கொடுத்து, என்‌ 
விருப்பத்தின்படி செய்யவேண்டும்‌ என்று 
சொல்லச்சொன்னான்‌” (1இராஜா 5:89). 


இருபது 
கொடுக்கிறார்‌ 





i= FTN 
TT 


ஈரம்‌ சாலொமோனிடத்தில்‌ 
பட்டணங்கைளக்‌ கேட்கவில்லை. ஆனாலும்‌ 
சாலொமோன்‌ ராஜா தீருவின்‌ ராஜாவாகிய 


பார்க்கவேண்டுமென்று 

விரும்புகிறார்‌. இதற்காக ஈராம்‌. 
தீருலிலிருநது கலிலேயா நாட்டிற்கு 
புறப்பட்டு வருகிறார்‌. ஆனால்‌ ஈராம்‌ இந்தப்‌ 
பட்டணங்களில்‌ மிரியப்படவில்லை. 


(இராஜா 9.12) 


சாலொமோன்‌ 
இருபது 
“காபூல்நாடு" 
என்பது 


தனக்கு கொடுத்த 
பட்டணங்களையும்‌, ஈராம்‌ 
என்று அழைக்கிறார்‌. காபூல்‌: 
பொனீவிய பாஷையின்‌ 
வார்த்தை. காபூல்‌ என்னும்‌ பேருக்கு, 
“திருப்தியில்லை' என்று பொருள்‌. ஈராமுக்கு 
இந்தப்‌ பட்டணங்கள்‌ பிடிக்கவில்லை. 
ஆகையினால்‌ அவர்‌ இதை "காபூல்‌ நாடு" 
என்று சொல்லுகிறார்‌ 


ஈராம்‌ சாலொமோனை நோக்கி, 
சகோதரனை, நீர்‌ எனக்குக்‌ கொடுத்த 
பட்டணங்கள்‌ என்ன பட்டணங்கள்‌? 
கேட்கிறார்‌. ஈராம்‌ ஞூக்‌ 
இந்நாள்மட்டும்‌ வழங்கி வருகிறபடி காபூல்‌ 
நாடு என்று பேரிடுகிறார்‌ (1இராஜா 9:13). 


நாட்டிலுள்ள 
பட்டணங்களையும்‌ 
திரும்பக்‌. 
சாலொமோன்‌ அந்தப்‌ 
பழுதுபார்த்து, சீர்படுத்தி 
1 .. இஸ்ரவேல்‌ புத்திரரை 
குடியேற்றுகிறார்‌. 
“ஈராம்‌ தனக்குக்‌ ச்‌ 
பட்டணங்களைச்‌ சாலொமோன்‌ 
அவைகளில்‌ இஸ்ரவேல்‌ த்‌ 
குடியேற்றினான்‌” (நாளா 8:2). 
கானான்‌ தேசம்‌ 
ஒடுகிற 


கவனக்‌ 
இந்தப்‌ பட்டணங்கள்‌ ஈராமுக்கு 
பிடிக்கவில்லை. தீரு தேசத்தார்‌ வியாபாரிகள்‌. 


2 நாளாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


அவர்கள்‌. பெரிய மாளிகைகளில்‌ 
வாசம்பண்ணுவார்கள்‌. தீரு தேசத்தார்‌ 
கடல்கடந்து பலதேசங்களுக்கும்போய்‌ 
வியாபாரம்பண்ணுகிறவர்கள்‌. அவர்களுக்கு 
கடற்கரையிலுள்ள துறைமுகப்பட்டணங்கள்‌ 
மிகவும்‌ பிரயோஜனமாயிருக்கும்‌. 


சாலொமோன்‌ ஈராமுக்கு கொடுத்த 
இருபது பட்டணங்களும்‌ கலிலேயாவிலுள்ள. 
விவசாய. நிலத்திலுள்ளது. ஈராமுக்கு 
விவசாயம்‌ பண்ண தெரியாது. ஆகையினால்‌ 
ஈராம்‌. இந்தப்‌ பட்டணங்களில்‌ 
பிரியப்படவில்லை. ஒரு சிலர்‌ விவசாய 
தொழிலை விரும்புவார்கள்‌. வேறு சிலரோ 
வியாபாரம்பண்ணுவார்கள்‌. அவர்கள்‌ தங்கள்‌ 
தொழிலுக்கேற்ற ஸ்தலங்களை தங்களுக்கு 
சொந்தமாக்கிக்கொள்வார்கள்‌. ஈராமின்‌ 
பார்வைக்கு கலிலேயா நாட்டிலுள்ள இருபது 


தனக்கு 
இருபது பட்டணங்களை 
விரும்பவில்லை. அதற்கு பதிலாக 
சாலொமோனை தன்னுடைய குடல்‌ 
வணிகத்தில்‌ பங்குதாரராக சேர்த்து 
கொள்ள விரும்புகிறார்‌. ஈராம்‌ சாலொமோன்‌ 
ராஜாவுக்கு நூற்றிருபது தாலந்து பொன்‌ 
அனுப்பியிருக்கிறார்‌ (இராஜா 9:14) 


“ராஜாவாகிய 
தேசத்தில்‌ சிவந்த 
ஏலோத்துக்குச்‌ சமீபத்நிலுள்ள 
எசியோன்கேபேரிலே கப்பல்களைச்‌ 
அந்தக்‌ கப்பல்களில்‌ ஈராம்‌ 

யாத்திரையில்‌ பழகின 

தன்‌ வேலைக்காரரைச்‌ 
வேலைக்காரரோடேகூட 

| அவர்கள்‌ ஒப்பீருக்குப்போய்‌, 

நானூற்று இருபது 
ராஜாவாகிய 
கொண்டுவந்தார்கள்‌” 


ஈராம்‌ 


சாலொமோன்‌ ஏதோம்‌ 
சமுத்திரக்கரையிலே. 


சாலொமோனிடத்தில்‌ 
(இராஜா 9:26-28). 


சாலொமோன்‌ அதிக கல்வி கற்றவர்‌ 
அவர்‌ ஞானத்திலும்‌ அறிவிலும்‌ விரு 

உள்ளவர்‌. ஆனாலும்‌ சாலொமோன்‌ 
தன்னுடைய நாட்களை  வீணாக்குவில்லை, 
மற்ற ஜனங்களோடு தேவையில்லாத 
விவாதம்பண்ணவில்லை. 'சம்மாமிருந்து 
பொழுதைப்‌ போக்கவில்லை. சாலொமோன்‌ 
அநேக பட்டணங்களைக்‌ கட்டுகிறார்‌. அந்தப்‌ 
பட்டணங்களுக்கு அரண்களைக்‌ கட்டுகிறார்‌. 





f= FTE 
TT 


சாலொமோன்‌ வனாந்தரத்திலுள்ள 
'தத்மோரையும்‌, ஆமாத்தேசத்திலே. 
இரஸ்துக்களின்‌ பட்டணங்கள்‌ அனைத்தையும்‌ 
கட்டுகிறார்‌. சாலொமோன்‌. 
மேல்பெத்தொரோனையும்‌, 
கீழ்ப்பெத்தொரோனையும்‌,  அலங்கங்களும்‌ 
கதவுகளும்‌ தாழ்ப்பாள்களுழுள்ள அரணான 
பட்டணங்களாகக்‌ கட்டுகிறார்‌ 
(நாளா 8:4,5). 


இந்தப்‌ பட்டணங்கள்‌ தவிர, 
சாலொமோன்‌  பாலாத்தையும்‌, தனக்கு 
இருக்கிற இரஸ்துக்களை வைக்கும்‌ சகல 
பட்டணங்களையும்‌, இரதங்கள்‌ இருக்கும்‌. 
சகல. பட்டணங்களையும்‌, குதிரைவீரர்‌ 
இருக்கும்‌ பட்டணங்களையும்‌, எருசலேமிலும்‌ 
வீபனோனிலும்‌ தான்‌ ஆளும்‌ தேசமெங்கும்‌ 
தனக்கு இஷ்டமானதையெல்லாம்‌ கட்டுகிறார்‌ 
(நாளா 86), 

சாலொமோன்‌. 
ஆலயத்தைக்‌ கட்டுவதற்கும்‌, 
அரமனையைக்‌ கட்டுவதற்கும்‌ அமஞ்சி 
ஆட்களைப்‌ பயன்படுத்துகிறார்‌. இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாரிடத்தில்‌ வரிவசூல்‌ பண்ணுகிறார்‌. 
அவர்கள்‌ ராஜாவுக்கு பணத்தை வரியாக 
செலுத்துகிறார்கள்‌. சாலொமோன்‌ அந்நிய 
நேசத்தாரை அமஞ்சி வேலை செய்ய 
அடிமைப்படுத்திக்கொள்கிறார்‌ 

சாலொமோன்‌ கட்டுகிற 
எல்லாமே மிகவம்‌ பெரியவை பெரிய 
கட்டிடங்களாகயிருப்பதினால்‌. அவற்றை 
கட்டுவதற்கு ஏராளமான வேலையாட்கள்‌ 
'தேவைப்படுகிறார்கள்‌. பெரிய கட்டிடங்களை 
குட்ட பணமும்‌ அதிகமாய்‌ செலவாகும்‌. 


கர்த்தருடைய 
தன்னுடைய 


கட்டிடங்கள்‌ 


சாலொமோன்‌ கட்டிடங்களைக்‌ 
கட்டுவதற்குத்‌ தேவையான பணத்தையும்‌, 
வேலையாட்களையும்‌ சம்பாதிக்கிறார்‌. மற்ற 
ராஜாக்கள்‌ எதிரி தேசத்தோடு. 
யுத்தம்பண்‌ ணுவதற்கு பணத்தையும்‌, 
யுத்தவீரர்களையும்‌ சம்பாதிப்பார்கள்‌. 
யுத்தம்பண்ணுகிறவர்கள்‌ தங்களுடைய 
இரத்தத்தை சிந்தி, தங்கள்‌ தேசத்தைப்‌ 
பாதுகாப்பார்கள்‌. சாலொமோனோ 
இஸ்ரவேல்‌ தேசத்தாருடைய இரத்தத்தைப்‌ 
பயன்படுத்தவில்லை. அவர்களுடைய 
பணத்தையும்‌, உழைப்பையும்‌ மாத்திரமே 
பயன்படுத்துகிறார்‌. 


2 நானாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


COMMENTARY 


சாலொமோனுடைய ஞானம்‌ தாவீதுக்கு 
ஏற்கெனவே தெரிந்திருக்கிறது. 
சாலொமோன்‌ ஏராளமான கட்டிடங்களை 
நேர்த்தியாகக்‌ கட்டுவார்‌ என்பதை தாவீது 
முன்னறிந்திருக்கிறார்‌. அவரிடத்தில்‌ 
கட்டிடங்களைக்‌ கட்டுவதற்கு ஏராளமான 
வேலையாட்கள்‌ இருப்பார்கள்‌ என்பது 
தாவீதுக்கு ஏற்கெனவே தெரிந்திருக்கிறது. 
சாலொமோன்‌ ராஜாவுக்கு கீழே, ஏராளமான 
கைகளும்‌, ஏராளமான வேலையாட்களும்‌ 
வேலை செய்வார்கள்‌ என்பதை தாவீது 
முன்னறிந்திருக்கிறார்‌. 


“கர்த்தர்‌ வீட்டைக்‌ 
அதைக்‌. கட்டுகிறவர்களின்‌ பிரயாசம்‌ 
விருதா” (சங்‌ 1271). தாவீது இந்த 
சங்கீத வாக்கியத்தை எழுதியபோது, 
சாலொமோனுடைய கட்டிட 
வேலையை மனதில்‌ வைத்து 
எழுதியிருக்கவேண்டும்‌. 


சாலொமோன்‌ ஞானமாய்த்‌ திட்டமிட்டு 
கட்டிடங்களைக்‌ கட்டுகிறார்‌. எந்தக்‌ 
கட்டிடத்தை முதலாவது கட்டவேண்டும்‌ 
என்றும்‌, எந்தக்‌ கட்டிடத்தை கடைசியில்‌ 
கட்டிக்கொள்ளலாம்‌ என்றும்‌ சாலொமோன்‌ 
ஏற்கெனவே திட்டமிடுகிறார்‌. சாலொமோன்‌ 
கர்த்தருடைய ஆலயத்தை முதலாவதாக 
கட்டுகிறார்‌. அதன்பின்பு அவர்‌ 
தன்னுடைய  அரமனையைம்‌ கட்டுகிறார்‌. 
கர்த்தர்‌ சாலொமோனை ஆசீர்வதிக்கிறார்‌. 
கர்த்தர்‌ சாலொமோனுடைய கைகளின்‌ 
பிரயாசங்களையும்‌ ஆசீர்வதிக்கிறார்‌. 
சாலொமோன்‌. கர்த்தருடைய 
கிருபையினால்‌ ஏராளமான கட்டிடங்களைக்‌ 


கட்டாராகில்‌, 


ராஜா, தான்‌ பிடித்த 
ஆட்டுகளைக்கொண்டு 


இராஜா 9:15) 





i FTE 
TT 


சாலொமோன்‌ கேசேரைக்‌ கட்டுவதற்கு 


குடியிருந்த கானானியரைக்‌ கொன்‌ றுபோட்டு, 
அதைச்‌ சாலொமோனின்‌ மனைவியாகிய 
நன்‌ குமாரத்திக்குச்‌ சீதனமாகக்‌ 
கொடுத்திருந்தான்‌ (இராஜா 9:16). 
தன்னுடைய மனைவிக்கு சீதனமாகக்‌ 
கொடுக்கப்பட்ட கேசேரை, சாலொமோன்‌ 
நேர்த்தியாகக்‌ கட்டுகிறார்‌. 

சாலொமோன்‌ 
பட்டணத்தையும்‌, 
பாலாத்தையும்‌, 


அந்தக்‌ கேசர்‌ 
கீழ்ப்பெற்தொரோனையும்‌, 
வனாந்தரவெளியிலுள்ள 
தற்மோரையும்‌, தனக்கு இருக்கிற 
ரஸ்துக்களை வைக்கும்‌ சகல. 
பட்டணங்களையும்‌, இரதங்கள்‌ இருக்கும்‌ 
பட்டணங்களையும்‌, குதிரை வீரர்‌ இருக்கும்‌ 
பட்டணங்களையும்‌, எருசலேமிலும்‌ 
வீபனோனிலும்‌, தான்‌ அரசாண்ட 
தேசமெங்கும்‌ தனக்கு இஷ்டமானதை 
யெல்லாம்‌ கட்டுகிறார்‌ (1இராஜா 97-19) 

பார்வோனின்‌ குமாரத்தி, தாவீதின்‌ 
ொத்திிகநது! எம்‌... அனந்தல்‌ 
கட்டின மாளிகையிலே குடிவருகிறாள்‌: 
அப்பொழுது சாலொமோன்‌ மில்லோவைக்‌ 
கட்டுகிறார்‌ (1இராஜா 9:24). 


முதலாவதாக 
ஆலயத்தைக்‌ கட்டுகிறார்‌ 
தன்னுடைய சொந்த 
உபயோகத்திற்குப்‌ பயன்படும்‌ கட்டிடங்களைக்‌ 
கட்டுகிறார்‌. சாலொமோன்‌ தன்னுடைய 
மனைவிக்கும்‌ ஒரு கட்டிடத்தைக்‌ கட்டுகிறார்‌. 
இந்தக்‌ கட்டிடம்‌ கட்டப்பட்டு முடிந்தவுடன்‌, 
சாலொமோனின்‌ மனைவி, இந்த மாளிகைக்கு 
குடிவருகிறாள்‌. 
மில்லோ என்பது பட்டணத்திலுள்ள. 
ஒரு வீடு. இதன்‌ பின்பு சாலொமோன்‌ 
எருசலேமுக்கு அலங்கத்தைக்‌ கட்டி அதைப்‌ 
பலப்படுத்துகிறார்‌. எருசலேம்‌ இஸ்ரவேல்‌ 
தேசத்திற்கு ராஜதானி பட்டணமாயிருக்கிறது. 
சாலொமோன்‌ எருசலேமைத்‌ தவிர மேலும்‌ பல. 
பட்டணங்களையும்‌ கட்டுகிறார்‌. இவற்றிற்கு 
அலங்கங்கள்‌ கட்டப்படவில்லை. மெகித்தோ, 
ஆத்சோ ஆகியவை அலங்கமில்லாத 
பட்டணங்களாகும்‌. 


2 நாளாகமம்‌ - 


II CHRONICLES - 


விரிவுரை 
COMMENTARY 


பழங்காலத்தில்‌ பட்டணங்களைப்‌ 
போலவே  அரண்களும்‌ முக்கியத்துவம்‌ 
பெற்றிருந்தன. அக்காலத்தில்‌ 
கிராமங்களுக்கும்‌, பட்டணங்களுக்கும்‌ இருந்த 
வித்தியாசம்‌என்னவெனில்‌, 

ண்கள்‌ இருக்காது, 


சுற்றிலும்‌ மதில்கவரைக்‌ கட்டுவது என்று 
பொருள்‌. 

சில சமயங்களில்‌ எருசலேமைப்‌ போல 
ஒரு பட்டணத்திற்கு ஒன்றும்‌ மேற்பட்ட 
மதில்சுவர்களும்‌ இருந்தன. (நாளா 32:5; 
2இராஜா 25:4). மதில்களின்‌ வெளிச்சவரைச்‌ 
சுற்றிலும்‌ அகழிகளை அக்காலத்தில்‌ 
தோண்டினார்கள்‌. மதில்சுவர்களில்‌ காவல்‌ 
கோபுரங்களை அமைத்து, பட்டணத்தைப்‌ 
பாதுகாத்தார்கள்‌ (நோளா 2615; 
2இராஜா 9:17). 


சாலொமோன்‌ ஆமாத்சோபாவுக்குப்‌ 
போய்‌, அதை ஜெயிக்கிறார்‌ (2நாளா 8:3), 
சாலொமோன்‌ அந்நிய தேசத்தாரோடு 
யத்தம்பண்ணி அவர்களுடைய 
பட்டணங்களை தனக்கு 
சொந்தமாக்கிக்கொள்கிறார்‌. அந்நிய 
ஜாதியாரை சிறைப்பிடித்து, தன்னுடைய 
தேசத்திலே பட்பணங்களைக்‌ கட்டும்‌ 
வேலைகளில்‌ பயன்படுத்துகிறார்‌. 


சாலொமோன்‌ ஒரே ஒரு யுத்தம்‌ 
மட்டுமே பண்ணியிருக்கிறார்‌. ஒருவேளை 
இந்தப்‌ பட்டணத்தார்‌ சாலொமோனுக்கு 
விரோதமாகக்‌ கலகம்‌ 
பண்ணியிருந்திருப்பார்கள்‌. சாலொமோன்‌ 
அவர்களை அடக்குகிறார்‌. 

இஸ்ரவேல்‌. 
சங்காரம்பண்ணாதிருந்த 


புத்திரர்‌ 
இஸ்ரவேல்‌ 
சாதிமத ஏத்திய, எமோரயர்‌ பெரம்‌ 


மீதியான சகல 
அவர்களுக்குப்பிறகு 
அவர்கள்‌ பிள்ளைகளை 
இந்நாள்வரைக்கும்‌ 
பகுதி கட்டச்செய்கிறார்‌ 
(நாளா 8:78). 





f= FTE 
TT 


சாலொமோன்‌ தான்‌ கட்டுகிற கட்டிட 
ஆட்களை 
இஸ்ரவேல்‌. 
அந்நிய 
சங்காரம்‌ 
இஸ்ரவேல்‌ 
புத்திரரின்‌ ஜாதியல்லாத எமோரியர்‌, ஏத்தியர்‌, 
பெரிசியர்‌, ஏவியர்‌, எபூசியருமான சகல 
ஜனத்தாரும்‌. இஸ்ரவேல்‌. 
தேசத்திலிருக்கிறார்கள்‌. அவர்களுக்குப்‌ 
பிறகு இஸ்ரவேல்‌ தேசத்தில்‌ மீந்திருந்த 
சகல ஜனங்களுடைய பிள்ளைகளையும்‌, 
இந்நாள்வரைக்கும்‌ 
அமஞ்சிவேலை 
அடிமைப்படுத்திக்கொள்கிறார்‌ 

(இராஜா 9:20 21. 


குதிரைவீரருமாயிருக்கிறார்கள்‌ 

(இராஜா 9:22) 
இஸ்ரவேல்‌ 

விசேஷித்தவர்கள்‌. 


புத்திரர்‌ கர்த்தருக்கு 
கர்த்தர்‌ அவர்களை 
ப்‌ அடிமைத்தனத்திலிருந்து 
விடுவித்திருக்கிறார்‌. கர்த்தர்‌ விடுவித்த 
ஜனங்களை, சாலொமோன்‌ அமஞ்சி வேலை 
செய்ய அடிமைப்படுத்தவில்லை. இஸ்ரவேல்‌ 
இனத்தார்‌ கர்த்தருடைய பிள்ளைகள்‌. 
அவர்களுக்கும்‌ கர்த்தருக்கும்‌ விசேஷித்த 
ஐக்கியம்‌ இருக்கிறது. 

சாலொமோன்‌ இஸ்ரவேல்‌ தேசமெங்கும்‌ 


தனக்கு இட்டமானவதைபெங்லாம்‌ கட்டுகிறார்‌. 
வேலை செய்ய 


ஏராளமானோர்‌ 


2 நாளாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


இஸ்ரவேல்‌ தேசத்தில்‌ ஏற்கெனவே 
புறஜாதியார்‌ ஏராளமானோர்‌ இருக்கிறார்கள்‌. 
இஸ்ரவேலின்‌ ராஜாக்கள்‌ கானான்‌ 
தேசத்திலிருந்து கானானியரை முற்றிலுமாய்த்‌ 
தூத்திவிடவில்லை. கானானியரில்‌ 
மீதமானவர்கள்‌ இன்னும்‌ கானான்‌ 
தேசத்திலிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
இஸ்ரவேல்‌: தேசத்திலேயே 
வாசம்பண்ணுவதற்கு சாலொமோன்‌ அனுமதி 
கொடுக்கிறார்‌. ஆனால்‌ அவர்கள்‌ 
சும்மாயிருக்கக்கூடாது. அவர்கள்‌ 
சாலொமோனுக்கு வேலைகளை 
செய்யவேண்டும்‌. 


கட்டிட 


சாலொமோன்‌ இஸ்ரவேல்‌ 
ஒருவரையும்‌ தன்‌ வேலையைச்‌ 
ப்‌ ; 

மனுஷரும்‌, 
சேலைல காரரின்‌. தலைவரும்‌, 
இரதங்களுக்கும்‌. 
தலைவருமாயிருக்கிறார்கள்‌. 
சாலொமோனுடைய ஊழியக்காரரின்‌ 
தலைவராகிய இவர்களில்‌ இருநூற்று 
ஜம்பதுபேர்‌ ஜனத்தை ஆட்சி செய்கிறார்கள்‌ 
(நோளா 8:9,10). 


அந்நிய ஜாதியாணச்‌ 
பகுதிகட்டச்‌ செய்கிறார்‌. தேவாலயத்திலும்‌, 
தன்னுடைய அரமனையிலும்‌, 
பட்டணங்களிலும்‌ கட்டட வேலைக்கு அந்நிய 
ஜாதியாரைக்‌ கட்டாயமாக உட்படுத்துகிறார்‌ 
(நோளா 8:3-8) 


புத்திரரில்‌ 
செய்ய 
அவர்கள்‌ 
அவருடைய 
அவனுடைய 
குதிரைவீரருக்கும்‌. 
ராஜாவாகிய 


சாலொமோன்‌ 


சாலொமோன்‌ 


ஆலயத்தை 
முடித்திருக்கிறார்‌. 
சாலொமோனுடைய 
பிரயாசங்களை 
சாலொமோன்‌ 
சாலொமோன்‌ 
தேசமெங்கும்‌ 
இஷ்டமானதையெல்லாம்‌ கட்டுகிறார்‌. 


கர்த்தருடைய 
நேர்த்தியாய்க்‌ கட்டி 
இதனால்‌. கர்த்தர்‌ 
கைகளின்‌ 


ஆசர்வதிக்கிறார்‌ 
செழித்திருக்கிறார்‌ 
இஸ்ரவேல்‌ 
தனக்கு 


சாலொமோன்‌  பேராசைப்படவில்லை. 
கட்டிடங்கள்‌ கட்டவேண்டும்‌ என்னும்‌ ஆர்வம்‌ 
அவருடைய  மனதிலிருக்கிறது. அதே 
வேளையில்‌ தன்னுடைய ஆசைகளையும்‌ 
ஆர்வங்களையும்‌, எவ்வாறு 
கட்டுப்பாட்டிற்குள்‌ வைத்திருப்பது என்பதும்‌. 
அவருக்கு தெரிந்திருக்கிறது. சாலொமோன்‌. 
தனக்கு இஷ்டமானதையெல்லாம்‌ கட்டின 
பின்பு, வேறு எதையும்‌ கட்டவில்லை. 





f= FTE 
TT 


கர்த்தருடைய டெட்டி வந்த ஸ்தலங்கள்‌ 
பரிசுத்தமாயிருக்கிறது: 

இஸ்ரவேலின்‌ ராஜாவாகிய 
அரமனையிலே தன்னுடைய 
வாசம்பண்ணலாகாது என்று சாலொமோன்‌ 
தீர்மானம்பண்ணுகிறார்‌. பார்வோனின்‌ 
குமாரத்தியைத்‌ தாவீதின்‌ நகரத்திலிருந்து 
தான்‌ அவளுக்குக்‌ கட்டின மாளிகைக்குக்‌ 
சாலொமோன்‌ குடிவரப்பண்ணுகிறார்‌ 
(நோளா 8:11), 


பார்வோனின்‌ குமாரத்தி 
தேசத்தைச்‌ சேர்ந்தவள்‌. இவள்‌ 
மார்க்கத்திலிருந்து யூதமார்க்கத்திற்கு 
வந்திருக்கிறாள்‌. பார்வோனின்‌ குமாரத்தி 
யூதமார்க்கத்தைச்‌ சேர்ந்தவளாகமிருந்தாலும்‌, 
அவளுடைய வேலைக்காரர்‌ எல்லோரும்‌. 
ூதமார்க்கத்தைச்‌ சேர்ந்தவர்களா என்பது 
தெரியவில்லை. அவர்கள்‌ எல்லோருமே 
எகிப்து தேசத்தைச்‌ சேர்ந்தவர்கள்‌. அவர்கள்‌ 
மத்தியிலே எகிப்தியரின்‌ விக்கிரகங்கள்‌ 
இருப்பதற்கு வாய்ப்புள்ளது. 

ங்ரவேல்‌ 
விக்கிகங்களோ, 
இருக்கக்கூடாது. 


எகிப்து, 
புறஜாதி 


க்கான கனை 
விக்கிரகங்களை 
ஆராதிக்கிறவர்களை ஒடுக்குவதற்கோ 
அல்லது தண்டிப்பதற்கோ சாலொமோன்‌ 
முன்வரவில்லை. சாலொமோன்‌ கர்த்தர்மீது. 
வைத்திருக்கிற பக்தி வைராக்கியம்‌. 
குறைவாயிருக்கிறது. ஆகையினால்‌ 
சாலொமோன்‌ பார்வோனின்‌ குமாரத்தியை 
தண்டிக்காமல்‌, அவளுக்காக ஒரு 
மாளிகையைக்‌ கட்டி அதிலே. 
குடிவரப்பண்ணுகிறார்‌. 
கர்த்தருடைய பெட்டி வந்த ஸ்தலங்கள்‌ 
பரிசுத்தமாயிருக்கிறது. பார்வோனின்‌ 
குமாரத்தி இதுவரையிலும்‌ தாவீதின்‌ 
அரமனை। வாசம்பண்ணுகிறாள்‌. 
தாவீது ந்த அரமனையிலிருந்து. 
ஏராளமான. பங்களை கர்த்தருடைய 
ஏறெடுத்திருக்கிறார்‌. அவர்‌ 


சாலொமோன்‌ தாவீதின்‌ 


சுத்தம்பண்ணுகிறார்‌. 
மனைவியை அந்த 


அரமனையிலிருந்து வெளியேற்றுகிறார்‌. 


2 நானாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தருடைய 
சாலொமோனின்‌ அரமனையும்‌ 
கட்டப்படும்போது, சாலொமோன்‌ தாவீதின்‌ 
அரமனையிலே தங்கியிருக்கிறார்‌. தாவீதின்‌ 
நகரத்தில்‌ கர்த்தருடைய உடன்படிக்கைப்‌ 
பெட்டி இருக்கிறது. ஆகையினால்‌ தாவீதின்‌ 
நகரத்தைச்‌ சாலொமோன்‌ பரிசுத்த 
ஸ்தலமாகக்‌ கருதுகிறார்‌. தன்னுடைய அந்நிய 
ஜாதி மனைவி பரிசுத்த ஸ்தலத்தில்‌ வாசம்‌ 
பண்ணுவது சரியல்ல என்று நினைக்கிறார்‌. 
இதற்காக அவளுக்கு தனியாக ஒரு 
மாளிகையைக்‌ கட்டி, அங்கு அவளைக்‌ 
குடிவரப்பண்ணுகிறார்‌. 

ஆனாலும்‌ இதன்‌ பின்பு சாலொமோன்‌ 
அநேக அந்நிய ஸ்திரீகளை விவாகம்‌ 
பண்ணுகிறார்‌. அவர்கள்‌ சாலொமோனின்‌ 
இருதயத்தைக்‌ கர்த்தரைவிட்டு 
விலகிப்போகப்பண்ணுகிறார்கள்‌. 
(இராஜா 111-9), 


கர்த்தருக்கு ஆராதனை 
நாணா 8:12-18 


நானா 8:12 அதுமுதற்கொண்டு 
சாலொமோன்‌ தான்‌ மண்டயத்திற்கு. 
முன்பாகக்‌ கட்டியிருந்த கர்த்தருடைய 
பலிபீடத்தின்‌ மேல்‌, 


ஆலயமும்‌, 


நோனா 8:18. ஒவ்வொரு நாவின்‌ 

கட்டனைக்குந்தக்கதாய்‌ மோசேயுடைய 

கற்பனையின்‌ படியே ஓய்வுநாட்களிலும்‌ 

மாதப்பிறப்புகளிலூம்‌, வருஷத்தில்‌ 

ஆசரிக்கிற 

புளிப்பில்லாத 

வாரங்களின்‌ 

கூடாரப்‌ 

பண்டிகையிலும்‌, கர்த்தருக்குச்‌ சர்வாங்க 
'தகனபலிகளைச்‌ செலுத்தினான்‌. 


2நானா 8:14. அவன்‌ தன்‌ தகப்பனாகிய 
தாவீதுடைய பிரமாண த்தின்படியே, 
ஆசாரியர்கள்‌ தங்கள்‌ தங்கள்‌ 
ஊழியத்தைச்‌. செய்யும்‌ 
வகுப்புகளையும்‌, லேவியர்‌ ஒவ்வொரு 
நானின்‌ கட்டனைப்படியே துதித்து 
சேவித்து ஆசாரியருக்கு முன்பாகத்‌ 
தங்கள்‌ ஊழியத்தைச்‌ செய்யும்‌ 
முறைகளையும்‌, வாசல்‌ காப்பவர்கள்‌. 
ஒவ்வொரு வாசலில்‌ காவல்காக்கும்‌. 
வகுப்புகளையும்‌ திற்கப்பண்ணினான்‌; 
தேவனுடைய மனுஷனாகிய தாவீது 
இப்படிக்‌ கட்டணையிட்டிரு த்தான்‌. 





i FTE 
TT 


நானா 8:15. சகல காரியத்தையும்‌. 
பொக்கிஷங்களின்‌. காரியத்தையும்‌. 
குறித்த, ராஜா ஆசாரியருக்கும்‌ 
லேவியருக்கும்‌ கொடுத்த கட்டனையை 
விட்டு அவர்கள்‌ விலகாதிருத்தார்கள்‌. 


நோனா 8:16. இப்படியே கர்த்தருடைய 
ஆலயத்துக்கு அஸ்திபாரம்‌. 
போடப்பட்ட நான்‌ முதல்‌ அதை 
முடிக்குமட்டும்‌ சாலொமோனின்‌ 
வேலையெல்லாம்‌. 'நடத்தேறிக்‌. 
கர்த்தருடைய ஆலயம்‌ கட்டித்தீர்த்தது. 


நானா 8:17. பின்பு சாலொமோன்‌. 
ஏதோம்‌ தேசத்துக்‌ கடல்‌ ஓரத்திலி. 
ருக்கும்‌ எசியோன்கேயேருக்கும்‌. 
ஏலோத்துக்கும்‌ போனான்‌. 


அவனுக்கு ஈராம்‌ தன்‌: 
முகாத்தரமாய்க்‌ 

சமுத்திர 

பழகின 
அனுப்பினான்‌; 
சுரலொமோனின்‌ 
வேலைக்காரரோடேகூட  ஓப்பீருக்குப்‌ 
போய்‌, அங்கேயிருந்து நானூற்று 
ஜம்பது தாலந்து பொன்னை ஏற்றி 
ராஜாவாகிய  சாலொமோனிடத்தில்‌ 
கொண்டு வந்தார்கள்‌. 


இநானா 8:18. 
ஊழியக்காரர்‌ 
கப்பல்களையும்‌, 
யாத்திரையில்‌ 
வேலையாட்கனையும்‌ 
அவர்கள்‌: 


சாலொமோன்‌ கர்த்தரிடத்தில்‌ 
பயபக்தியாயிருக்கிறார்‌. அவர்‌ கர்த்தருக்கு 
ஆலயம்‌ கட்டியிருக்கிறார்‌. அந்த ஆலயத்திலே. 
கர்த்தரைத்‌ துதித்து ஆராதிக்கும்‌ ஆராதனை 
நடைபெறுகிறது. சாலொமோன்‌ கர்த்தருடைய 
ஆலயத்தைக்‌ கட்டுவதற்கு எவ்வளவு 
வித்தை செலவழித்திருந்தாலும்‌, 
அந்த ஆலயத்திலே கர்த்தரை ஆராதிக்கும்‌ 
ஆராதனை நடைபெறவில்லையென்றால்‌, 
ஆலயக்கட்டிடத்தினால்‌ ஒரு 
பிரயோஜனமுமில்லை. 

கர்த்தருடைய ஆலயத்திலே, அவரைத்‌ 


துதித்து ஆராதிக்கும்‌ ஆராதனைகள்‌ 
நடைபெறவேண்டும்‌ என்பதில்‌ சாலொமோன்‌. 


அதிக கவனமாயிருக்கிறார்‌. 


2 நாளாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


சாலொமோன்‌ தான்‌ மண்டபத்திற்கு 
முன்பாகக்‌ கட்டியிருந்த கர்த்தருடைய 
பலிபீடத்தின்‌ மேல்‌, ஒவ்வொரு நாளின்‌ 
கட்டளைக்குந்தக்கதாய்‌. மோசேயுடைய 
குற்பனையின்படியே ஒய்வநாட்களிலும்‌ 
மாதப்பிறப்புகளிலும்‌, வருஷத்தில்‌ மூன்றுதரம்‌ 
ஆசரிக்கிற பண்டிகைகளாகிய புளிப்பில்லாத 
அப்பப்பண்டிகையிலும்‌, வாரங்களின்‌ 
பண்டிகையிலும்‌,  கூடாரப்பண்டிகையிலும்‌, 
கர்த்தருக்குச்‌ சர்வாங்க தகனபலிகளைச்‌ 
செலுத்துகிறார்‌ (2நாளா 81213) 
சாலொமோன்‌ 
ஆலயத்தைக்‌ கட்டுவதோடு, 
கர்த்தரிடத்தில்‌ பயபக்தியாயும்‌ இருக்கிறார்‌ 
சாலொமோன்‌ வருஷத்தில்‌ மூன்றுமுறை 
பலிசெலுத்துகிறார்‌. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
ஒவ்வொரு வருஷமும்‌ மூன்று விசேஷித்த 
ல்‌ ஆசரிப்பது வழக்கம்‌. 
பஸ்கா பண்டிகை 
பண்டிகை அல்லது 
பண்டிகை 
3. கூடாரங்களின்‌ பண்டிகை. 
சாலொமோன்‌ கர்த்தரின்‌ 
ஆலயத்தைக்கட்டி முடித்தபின்பு, அவருக்குக்‌ 
கட்டின பலிபீடத்தின்மேல்‌ வருஷத்தில்‌ 
மூன்றுமுறை சர்வாங்க தகனபலிகளையும்‌ 
சமாதான பலிகளையும்‌ இட்டு, கர்த்தரின்‌ 
சந்நிதியில்‌ இருக்கிற பலிபீடத்தின்மேல்‌ 
தூபங்காட்டிவருகிறார்‌ 
சாலொமோன்‌ 
பலிபீடத்தையும்‌ கட்டுகிறார்‌. 
பலிபீடத்தில்‌ சாலொமோன்‌ 
பலிகளையும்‌ செலுத்துகிறார்‌. 
பலிபீடத்தை பயன்படுத்துகிறார்‌. ஒரு சிலர்‌ 
கட்டுவார்கள்‌. ஆனால்‌ 
செலுற்தமாட்டார்கள்‌ 
மற்றவர்க 
உத 


கர்த்தருக்கு 
தான்‌ கட்டின 
கர்த்தருக்கு 
சாலொமோன்‌ 


முன்வருவார்கள்‌. 
ஆவிக்குரிய 

முக்கியத்துவம்‌ கொடுக்காமல்‌, 
புறக்கணித்துவிடுவார்கள்‌. 





i THE 
TT 


சாலொமோனோ 
பலிபீடத்தையும்‌ கட்டுகிறார்‌. 
பலிபீடத்திலே கர்த்தருக்கு பலிகளையும்‌ 
செலுத்துகிறார்‌. சாலொமோன்‌. 
க க ன நுல்‌ ஆலிக்குரிய 
ஜீவியத்தி, ஆசீர்வாதங்களைப்‌ 
பெற்றுக்கொள்கிறார்‌ அவர்‌ கர்த்தருக்குள்‌ 
'சந்தோஷமாயிருக்கிறார்‌. இஸ்ரவேல்‌ 
ஜனத்தார்‌ எல்லோரும்‌ கர்த்தருடைய 
ஆசீர்வாதங்களைப்‌ பெற்றுக்கொள்ளவும்‌, 
கர்த்தருக்குள்‌ சந்தோஷமாயிருக்கவும்‌ 
சாலொமோன்‌ உதவிசெய்கிறார்‌ 
புதியஏற்பாட்டுக்காலத்து 
விசுவாசிகளாகிய நாம்‌ கர்த்தருடைய 
பலிபீடத்திலே. ஆடுமாடுகளை 
பலிபிடவேண்டியதில்லை. நாம்‌ கர்த்தருக்கு 
ன்‌ விக்குரிய 


கர்த்தருக்காக 
அந்தப்‌ 


பலிகளையும்‌ செலுத்தவேண்டும்‌. 


சாலொமோன்‌ ஒய்வநாட்களிலும்‌ 
மாதப்பிறப்புகளிலும்‌, வருஷத்தில்‌ 
மூன்றுதரம்‌ ஆசரிக்கப்படும்‌ பண்டிகைகளிலும்‌ 


ஸ்தோத்திரங்களும்‌ 
நிரம்பியிருக்கவேண்டும்‌. 
அுதிப்பதற்காகவம்‌, 
ஆராதிப்பதற்காகவும்‌ 
வேளைகளையும்‌, 
நிர்ணயம்பண்ணுவது நமக்கு நல்லது. 


சாலொமோன்‌ தன்‌ தகப்பனாகிய 
தாவீதுடைய பிரமாணத்தின்‌ படியே. 
ஆசாரியர்கள்‌ தங்கள்‌ தங்கள்‌ ஊழியத்தைச்‌ 
செய்யும்‌ வகுப்புகளையும்‌, லேவியர்‌ ஒவ்வொரு 
நாளின்‌ கட்டளைப்படியே துதித்து சேவித்து 
ஆசாரியருக்கு முன்பாகத்‌ தங்கள்‌ 


கட்டளையிட்டிருந்தார்‌ (நாளா 8:14) 


2 நாளாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


தாவீது இந்த வல்வை 
தேவனுடைய என்று 
அழைக்கப்படுகிறார்‌. நாலிதைப்போலவே 
மோசேயும்‌ “தேவனுடைய மனுஷன்‌" என்று 
அழைக்கப்பட்டார்‌ கர்த்தர்‌ தாவீதுக்கு 
தம்முடைய பிரமாணத்தைக்‌ 
கொடுத்திருக்கிறார்‌. தாவீது இந்தப்‌ 
பிரமாணத்தின்படி லேலியரின்‌ வகுப்புகளை 
பிரிக்கிறார்‌. வாசல்காக்கிறவர்களின்‌ 


வகுப்புகளையும்‌ 


தன்‌ தகப்பனாகிய 
பிரமாணத்தின்படியே, 
கர்த்தருடைய ஆலயத்திலே, ஆராதனை 
நடைபெறுவதற்கு கட்டளையிடுகிறார்‌. சகல 
காரியத்தையும்‌ கனம்‌ என்‌ 
காரியத்தையும்‌ ராஜா 
ஆசாரியருக்கும்‌ விக்‌ கொடுத்த 
கட்டளையை அவர்கள்‌ 
விலகாதிருக்கிறார்கள்‌ தன்‌ 815) 


இப்படியே கர்த்தருடைய ஆலயத்துக்கு 
அஸ்திபாரம்‌ போடப்பட்ட நாள்‌ முதல்‌ அதை 
முக்குபட்டும்‌ சாலொமோனின்‌ 
ல்லாம்‌ நடந்தேறிக்‌ கர்த்தருடைய 

ஆலயம்‌ கட்டித்தீருகிறது (நாளா 8:16) 


சாலொமோன்‌ அந்நிய தேசத்தாரோடு 
குடல்‌ கடந்து வாணிபம்‌ செய்கிறார்‌. கானான்‌. 


தேசம்‌ பாலும்‌ தேனும்‌ ஓடுகிற செழிப்பான 
og குத்‌ 
இப்பிரிலிருந்து 


புத்திரர்‌ ஞானமும்‌. 
விவேகமுமுள்ளவர்கள்‌. ஆனாலும்‌ அவர்கள்‌ 
தீரு ராஜாவின்‌ ஊழியக்காரருக்கு 
முக்கியத்துவம்‌ கொடுக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
சமுத்திர யாத்திரையில்‌ பழகினவர்கள்‌. 
சாலொமோன்‌ அவர்களை தன்னுடைய 
வாணிபத்தில்‌ பயன்படுத்திக்கொள்கிறார்‌. 





f= FTE 
TT 


சாலொமோன்‌ ஏதோம்‌ தேசத்துக்‌ கடல்‌. 
ஓரத்திலிருக்கும்‌ எசியோன்கே பேருக்கும்‌ 
ஏலோத்துக்கும்‌ போகிறார்‌. சாலொமோனுக்கு 
ஈராம்‌ தன்‌ ஊழியக்காரர்‌ முகாந்தரமாய்க்‌ 
கப்பல்களையும்‌, சமுத்திர யாத்திரையில்‌: 
பழகின வேலையாட்களையும்‌ அனுப்புகிறார்‌; 
அவர்கள்‌ சாலொமோனின்‌ 
வேலைக்காரரோடேகூட ஒப்பீருக்குப்‌ போய்‌, 
அங்கேயிருந்து ப்பு ஐம்பது தாலந்து. 
பொன்னை ராஜாவாகிய 
சாலொமோனிடத்தில்‌ கொண்டு வருகிறார்கள்‌ 
(நோளா 831718). 


ராஜாவாகிய 
தேசத்தில்‌ சிவந்த. 
ஏலோத்துக்குச்‌ 
எசியோன்கேபேரிலே 
செய்விக்கிறார்‌ 
வியாபாரக்கப்பல்கள்‌. 
சிவந்த 
துறைமுகப்பட்டணம்‌. 
வனாந்தரத்தில்‌ 


சாலொமோன்‌ ஏதோம்‌ 
சழத்திரக்கரையிலை 


சுற்றி அலைந்தபோது. 
அவர்கள்‌ எசியோன்கேபேரிலே 
பாளயமிறங்கினார்கள்‌. “எப்ரோனாவிலிருந்து. 
புறப்பட்டுப்போய்‌, எசியோன்‌ 
பாளயமிறங்கினார்கள்‌” (எண்‌ 


சாலொமோனுடைய வியாபாரக்கப்பலில்‌ 
வேலை செய்கிறவர்கள்‌ ஒப்பீருக்குப்போய்‌, 
அல்விடத்திலிருந்து நானூற்று இருபது 
தாலந்து, பொன்னை ராஜாவாகிய 
சாலொமோனிடத்தில்‌ கொண்டுவருகிறார்கள்‌ 
இராஜா 9:28). ஓப்பீர்‌ என்பது 
இக்காலத்து, இலங்கை. அல்லது 
ஸ்ரீவங்காலைக்‌ குறிக்கும்‌ என்று சரித்திர 
சொல்லுகிறார்கள்‌. 
காலத்தில்‌ பொன்‌ 

வணிகம்‌ பிரதானமாக நடைபெறுகிறது. 


சாலொமோனுடைய 
ஈராமின்‌ கப்பலாட்களும்‌ 
போகிறார்கள்‌. ஈராம்‌ 


சாலொமோனுடைய 
அனுப்புகிறார்‌. 
சாலொமோன்‌ 
தாலந்து 
இராஜா 974) 


வேலைக்காரரோடேகூட 

இதற்காக ஈராம்‌. 
ராஜாவுக்கு நூற்றிருபது. 
பொன்‌ அனுப்பியிருந்தார்‌ 


2 நாளாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


COMMENTARY 


சாலொமோன்‌ இப்போது 
தனியாக கப்பல்களைக்‌ கட்டுகிறார்‌ 
கப்பல்களில்‌ ஈராமின்‌ 
கூடப்போகவில்லை. சாலொமோன்‌ 
சொந்தமாக வியாபாரம்பண்ணுகிறார்‌. 
சாலொமோன்‌ ஈராமோடு சேர்ந்து கூட்டாக 
வியாபாரம்‌ பண்ணாவிட்டாலும்‌, தன்னுடைய 
வேலைக்காரரோடு, ஈராமின்‌ 
கப்பலாட்களையும்‌, தன்னுடைய கப்பல்களில்‌ 
அனுப்புகிறார்‌. தீருவின்‌ கப்பலாட்களுக்கு 
சாலொமோன்‌ தனியாக சம்பளம்‌ 
கொடுத்து, அவர்களை வேலைக்கு 
அமர்த்திக்கொள்கிறார்‌. ஈராமின்‌ 
கப்பலாட்களுக்கு சமுத்திர யாத்திரையில்‌ 
பழக்கமுண்டு. 


தனக்கு 
இந்தக்‌ 
கப்பலாட்கள்‌ 


ர. தேசம்‌ மற்றொரு தேசத்தை 
ம்‌ | சந்திக்க ஒரு தேசத்தார்‌ மற்றொரு 
தேசத்தாருக்கு உதவிசெய்யவேண்டும்‌. 
தங்களுடைய தேசத்திலுள்ள பொருட்களை 
விற்கவேண்டும்‌. மற்ற தேசத்திலுள்ள 
பொருட்களை வாங்கவேண்டும்‌. 
அப்போதுதான்‌ எல்லா தேசத்தாருக்கும்‌ 
செழிப்பு வரும்‌. விசுவாசிகளாகிய நாமும்‌. 
ஒருவருக்கொருவர்‌ உதலியாயிருக்க 
வேண்டும்‌. விசுவாசிகளெல்லோருமே ஒரே 
சரீரமாகிய சபையில்‌, வெவ்வேறு 
அவயவங்களாயிருக்கிறோம்‌. 


சாலொமோனுடைய வேலைக்காரர்‌ 
அவருக்கு நானூற்று இருபது தாலந்து 
பொன்னைக்‌ கொண்டு வருகிறார்கள்‌. 
சாலொமோன்‌ வியாபாரம்பண்ணி இந்தப்‌ 
பொன்னை சம்பாதிக்கிறார்‌. 
சாலொமோனுடைய தகப்பனாராகிய தாவீதோ, 
தேசங்கள்மீதும்‌ ஜாதிகள்மீ தும்‌ யுத்தம்பண்ணி, 
இதைவிட அதிகமான பொன்னை, 
கொள்ளைப்பொருளாய்க்‌ கொண்டு வந்தார்‌. 
சாலொமோன்‌ சம்பாதித்தது நானூற்று 
இருபது தாலந்து பொன்‌. தாவீது, 
சம்பாதித்ததோ ஒருலட்சம்‌ தாலந்து பொன்‌. 


“இதோ, நான்‌ என்‌ சிறுமையிலே. 
கர்த்தருடைய ஆலயத்திற்காக ஒரு லட்சம்‌ 
தாலந்து பொன்னையும்‌, பத்துலட்சம்‌ தாலந்து, 
வெள்ளியையும்‌, நிறுத்து முடியாத திரளான 
வெண்கலத்தையும்‌ இரும்பையும்‌ சவதரித்தும்‌, 

சவதரித்தும்‌ 
அவைகளுக்கு 
அதிகமாய்ச்‌ சவதரிப்பாய்‌” (நாளா 22:14), 





ழ்‌ நள 
யாய 


“அறைகளின்‌ சுவர்களை: 
மூடுவதற்காகவும்‌, பொன்வேலைக்குப்‌. 
பொன்னும்‌, வெள்ளிவேலைக்கு வெள்ளியும்‌ 
உண்டாயிருக்கிறதற்காகவும்‌, கம்மாளர்‌ 
செய்யும்‌ வேலை அனைத்திற்காகவம்‌, 
ஒப்பீரின்‌ தங்கமாகிய மூவாயிரம்‌ தாலந்து, 
தங்கத்தையும்‌, சுத்த வெள்ளியாகிய ஏழாயிரம்‌ 
தாலந்து வெள்ளியையும்‌ கொடுக்கிறேன்‌” 
நாளா 29:4). 


சாலொமோன்‌ கப்பல்களை அனுப்பி 
வியாபாரம்பண்ணினாலும்‌, பொன்னை 
சம்பாதித்தாலும்‌, அவர்‌ 

கர்த்தர்‌ தனக்கு 
மற்றவர்களுக்கு பகிர்ந்துகொடுக்கிறார்‌ 


“ஞானத்தைக்‌ கண்டடைகிற மனுஷனும்‌, 
சம்பாதிக்கிற மனுஷனும்‌ 
பாக்கியவான்கள்‌. அதின்‌ வர்த்தகம்‌ வெள்ளி 
வர்த்தகத்திலும்‌, அதின்‌ தாயம்‌ 
பசும்பொன்னிலும்‌ உத்தமமானது'(நீதி 313,14). 


பல தேசங்களில்‌ இருக்கும்‌ 
ஐகவரியங்களை எருசலேமுக்குக்‌ கொண்டு 
வருவதற்காகச்‌ சாலொமோனும்‌, ஈராமும்‌ 
இணைந்து, கப்பல்களை அனுப்புகிறார்கள்‌. 
அந்தக்‌ கப்பல்களில்‌ ஈராமின்‌ ஊழியக்காரரும்‌, 
சாலொமோனின்‌ ஊழியக்காரரும்‌ 
தூரதேசங்களுக்குப்‌ போய்‌, அங்கிருந்து 
ஐசுவரியங்களைச்‌ சாலொமோனிடம்‌ கொண்டு 
வந்து சேர்க்கிறார்கள்‌ (நோளா 8:17-18) 


2 நாளாகமம்‌ - 
II CHRONICLES - 


விரிவுரை 
COMMENTARY 


பிரியப்‌ 
PUBLISHERS 


நாறு ஐம்பது தாலந்து பொன்‌" 
என்பது 1இராஜா 9:28 ஆவது வசனத்தில்‌ 
420. தாலந்து. பொன்‌ 

கூறபட்டிருக்கிறது... இதில்‌ 
எதுவுமில்லை இவர்களுடைய 
தள்‌ பலதடவை கப்பற்‌ 
பிரமாணங்களை மேற்கொண்டு, வெவ்வேறு 
அளவுகளில்‌ ஐசுவரியங்களைச்‌ 
சாலொமோனுக்குத்‌ திரும்பக்‌ கொண்டு 
வந்திருக்க வேண்டும்‌. 

கானான்‌. 

விசேஷமான தேசம்‌, 


கர்த்தருக்கு. 
விசுவாசிகளாகிய 


என்று 
முரண்பாடு 


தேசம்‌ கர்த்தருக்கு 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
விசேஷமானவர்கள்‌. 
நமக்கு பொன்னும்‌ 
வெள்ளியும்‌ மெய்யான  ஐசுவரியமல்ல. 
கர்த்தருடைய கிருபையும்‌  இரக்கமுமே 
நமக்கு மெய்யான ஐசுவரியம்‌. 


யாத்திரையை பழகுவது 
என்பது! விவ வழ ந்து! போலான 
ஞானமல்ல, கர்த்தரைப்பற்றிய அறிவும்‌, 
அவருடைய பிரமாணத்தைப்பற்றிய அறிவுமே 
நமக்கு மெய்யான ஞானம்‌. 





f= FTE 
TT 


சாலொமோன்‌ . 
தேசத்திலும்‌, அந்‌] 
கீர்த்தியுள்ளவராயிருக்கிறார்‌. 
ராஜாவைப்பற்றி இந்த 
சொல்லப்பட்டிருக்கிற 
1இராஜா 10-ஆவது 
சொல்லப்பட்டிருக்கிறது. 
புஸ்தகத்தில்‌ புதிய 


சேர்க்கப்படவில்லை. 


ராஜா 


சாலொமோன்‌ 
அதிகாரத்தில்‌. 
சம்பவங்கள்‌ 
அதிகாரத்திலும்‌ 
நாளாகமம்‌ 
செய்திகள்‌ எதுவும்‌ 


இராஜா அதிகாரத்தில்‌. 
சாலொமோனுடைய கடைசி காலத்தைப்பற்றிச்‌ 
அவருடைய மேன்மை 


சொல்லும்போது 
'சம்பவங்களெல்லாம்‌ 


சொக்க, கக்கத்‌ ஆனால்‌, நாளாகமம்‌ 
புஸ்தகத்தில்‌, அதுபற்றி ஒன்றும்‌ 
சொல்லப்படவில்லை. இந்த அதிகாரத்தில்‌ 
சாலொமோன்‌ தன்‌ பிதாக்களோடே 
நித்திரையடைந்தார்‌ என்று பொதுவாக 
சொல்லப்பட்டிருக்கிறது. 


11-ஆவ, 


சேபாவின்‌ 
சாலொமோனுடைய 
கேள்விப்பட்டு, 
வருகிறாள்‌ 
சாலொமோனுடைய 
ஐசுவரியங்களும்‌ 
(நோளா 9113-28) 
ராஜ்யபாரத்தின்‌ 
(நாளா 9:29-31) 


அவரைப்‌ 
(2நாளா 


சாலொமோனுடைய 
முடிவு காலம்‌ 


சாலொமோனுக்கு உண்டாமிருந்த 
கீர்த்தி அதிகமாயிருக்கிறது. 
சாலொமோனுடைய வர்த்தமானங்கள்‌ யாவும்‌, 
அவருடைய கீர்த்தியை இன்னும்‌ அதிகமாய்‌ 
உயர்த்துகிறது. சாலொமோன்‌ பிறருக்கு 
உதவி செய்ததாக ஒரு சம்பவம்கூட 
எழுதப்படவில்லை. ஆனாலும்‌ அவர்‌ 
தரித்திரருக்கு இரக்கம்‌" காண்பித்திருப்பார்‌ 
சாலொமோனுடைய பந்தியில்‌ நேர்த்தியான 
போஜனம்‌ இருக்கிறது. அவர்‌ இஸ்ரவேல்‌: 
தேசத்தில்‌ ஒருவரையும்‌ பசியாகவும்‌ 
பட்டினியாகவும்‌ கைவிட்டிருக்கமாட்டார்‌. 


2 நாளாகமம்‌ - 


II CHRONICLES - 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சாலொமோன்‌ கட்டின தேவாலயத்திற்கு 
ஒப்பாக, வேறு யாரும்‌ ஒரு கட்டிடமும்‌ 
கட்டவில்‌ கர்த்தருடைய ஆலயம்‌ 
உன்னதமாயிருக்கிறது. சாலொமோன்‌ 
பாடசாலைகளையோ கல்லூரிகளையோ 
கட்டவேண்டிய அவசியம்‌ ஏற்படவில்லை. 
சாலொமோனிடத்தில்‌ விசேஷித்த ஞானம்‌. 
இருக்கிறது. சாலொமோன்‌ தங்கியிருக்கும்‌ 
அரமனையே, மிகப்பெரிய 
பாடசாலையாகவும்‌, பல்கலைக்‌ கழகமாகவும்‌ 
இருக்கிறது. 
சாலொமோ விசேவித்த 
ஞானத்தைக்‌ குதித்து கோவின்‌ ராஜஸ்திர்‌ 
கேள்விப்பட்டு சாலொமோன்‌ 
ராஜாவினிடத்தில்‌ வருகிறாள்‌. 
எல்லாவற்றையும்‌ 
சாலொமோனிடத்தில்‌ சம்பாவிக்கிறாள்‌. 
சேபாவின்‌ ராஜஸ்திரீக்கு சாலொமோனுடைய 
ஞானத்தில்‌ பூரண திருப்தி உண்டாயிற்று, 
அவள்‌ சாலொமோன்‌ ராஜாவுக்கு 
க்‌ கொடுக்கிறாள்‌. 
சேபாவின்‌ 
வெகுமநிகளைக்‌ 


வெகு! 

சாலொமோன்‌. 
ராஜஸ்திரீக்கு 
கொடுக்கிறார்‌. 


சாலொமோனின்‌ 
ன்‌ ளிய 


ராஜாவும்‌ 


இருதயத்திலே 
ஞானத்தைக்‌ 
தேசத்தாரும்‌ 
தரிசனத்தைத்‌ 


தா்‌ 
கேட்கிறதற்காக, 
அவருடைய 
தேடுகிறார்கள்‌. 


சாலொமோனுக்கு வியாபாரத்தின்‌ 
மூலமாக ஒவ்வொரு வருஷமும்‌ ஏராளமான 
பொன்‌ அவருடைய பொக்கிஷ சாலைக்கு 
வருகிறது. இவை தவிர தர்ஷீசின்‌ கப்பல்கள்‌ 
மூன்று வருஷத்திற்கு ஒரு நரம்‌ 
சாலொமோனுடைய அரமனைக்கு 
பொன்னையும்‌, மற்ற பொருட்களையும்‌ 
கொண்டு வரும்‌. சாலொமோனுடைய 
முகதரிசனத்தை தேடிவருகிறவர்கள்‌, 
வருஷாவருஷம்‌, காணிக்கையாக 
பொன்னையும்‌, வெள்ளியையும்‌ மற்றும்‌ 
அநேக வெகுமதிகளையும்‌ கொண்டு 
வருகிறார்கள்‌. 


சாலொமோன்‌ ராஜா பொன்தகட்டால்‌ 
பரிசைகளையும்‌, கேடகங்களையும்‌ செய்கிறார்‌. 
அவர்‌ பானபாத்திரங்களையும்‌, லீபனோன்‌. 
வனம்‌ என்னும்‌ மாளிகையின்‌ 
பணிமுட்டுகளையும்‌ பொன்னால்‌ செய்கிறார்‌. 
சாலொமோன்‌ தந்தத்தினால்‌ ஒரு பெரிய 
சிங்காசனத்தை செய்கிறார்‌. 


முக 





i FTE 
TT 


சாலொமோன்‌ சேர்த்த இரதங்களும்‌ 
குதிரைவீரரும்‌. சாலொமோன்‌ எகிப்து 
தேசத்திலிருந்து தனக்கு குதிரைகளையும்‌, 
புடவைகளையும்‌, இரதங்களையும்‌ 
வரவழைக்கிறார்‌. 


II CHRONICLES 


சாலொமோன்‌ ராஜா எருசலேமிலே 
வெள்ளியையும்‌ கேதுரு மரங்களையும்‌ 
அதிகமாக்குகிறார்‌. சாலொபோனிடத்தில்‌ 
ஏராளமான  ஐகுவரியமும்‌, அதிகமான 
ஞானமும்‌ இருக்கிறது. ஆகையினால்‌, 
பூமியின்‌ சகல  ராஜாக்களைப்பார்க்கிலும்‌, 
ராஜாவாகிய சாலொமோன்‌ ரியத்திலும்‌ 
ஞானத்திலும்‌ சிறந்தவராயிருக்கிறார்‌. 


சாலொமோன்‌ 
ராஜாக்களைப்‌ 
சிறந்தவராயிருந்தாலும்‌, நம்முடைய 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து ராஜாதி 
ராஜாவாகவும்‌, சாலொமோனிலும்‌ 
பெரியவராகவும்‌ இருக்கிறார்‌. 


சகல 
பார்க்கிலும்‌ 


ராஜா 


சேபாவின்‌ ராஜஸ்திரீ 
நாஸா 9:1-12. 


நானா 94. 
சாலொமோனின்‌ 
கேன்விப்பட்டபோது, 
விடுகதைகனினாலே சாலொமோனைச்‌ 
சோதிக்கிறதற்காக, மிகுந்த 
பரிவாரத்தோடும்‌, 
கந்தவர்க்கங்களையும்‌, மிகுதியான 
பொன்னையும்‌ இரத்தினங்களையும்‌ 
சுமக்கிற ஒட்டகங்களோடும்‌ 
எருசலேமுக்கு வந்தான்‌; அவன்‌ 
சாலொமோனிடத்தில்‌ வந்தபோது, தன்‌ 
மனதிலிருந்த எல்லாவற்றையும்‌ குறித்து 
அவனிடத்தில்‌ சம்பாஷித்தான்‌. 


சேபாவின்‌ ராஜஸ்திரி 
கீர்த்தியைக்‌. 


நானா 9:2. அப்பொழுது சாலொமோன்‌. 
அவன்‌ கேட்டவைகனையெல்லாம்‌ 
விடுவித்தான்‌; அவளுக்கு. 
விடுவிக்காதபடிக்கு ஒன்றாகிலும்‌. 
சாலொமோனுக்கு 
மறையொருளாயிருக்கவில்லை. 


நோனா. 92. சேபாவின்‌ 
ராஜஸ்திரீ சாலொமோனுடைய 
பானபாத்திரக்காரரையும்‌, அவர்‌ 
அரமனையையும்‌, 


2 நானாகமம்‌ - விரிவுரை 
- COMMENTARY 


பிரியப்‌ 
UBLISHERS 


நானா 9:5. அவன்‌ பத்தியிண்‌ 
போஜன பதார்த்தங்கனையும்‌, அவன்‌ 
ஊழியக்காரரின்‌ வீடுகளையும்‌, அவன்‌ 
உத்தியோகஸ்தரின்‌ வரிசையையும்‌, 
அவர்கள்‌: வஸ்திரங்களையும்‌, 
அவனுடைய பானபாத்திரக்காரரையும்‌, 
அவர்கள்‌: வஸ்திரங்கனையும்‌, 
கர்த்தருடைய ஆலயத்துக்குள்‌. 
பிரவேசிக்கும்‌ நடைமண்டபத்தையும்‌ 
கண்டபோது அவன்‌ ஆச்சரியத்தால்‌ 
பிரமைகொண்டு, 


இதானா 95. ராஜாவை நோக்கி: 
உம்முடைய  வர்த்தமானங்களையும்‌ 
உம்முடைய ஞானத்தையும்‌ குறித்து, 
நான்‌ என்‌ தேசத்திலே கேட்ட செய்தி 
மெய்யாயிற்று. 


2நானா 9:6, நான்‌ வந்து அதை எண்‌: 
கண்களால்‌ காணுமட்டும்‌ அவர்கள்‌: 
வார்த்தைகளை 

உம்முடைய பெரிய 

பாதியாகிலூம்‌ அவர்கள்‌ 
அறிவிக்கவில்லை; நான்‌ கேள்விப்பட்ட, 
பிரஸ்தாபத்தைப்பார்க்கிலும்‌ அதிகம்‌ 
உண்டாயிருக்கிறது. 


நோனா 8:7. உம்முடைய ஜனங்கள்‌ 
பாக்கியவான்கள்‌; எப்போதும்‌ உமக்கு 
முன்பாக. நின்று, உம்முடைய 
ஞானத்தைக்‌ கேட்கிற உம்முடைய 
ஊழியக்காரரும்‌ பாக்கியவான்‌ கன்‌. 


நானா 9:8. உம்முடைய தேவனாகிய 
நீர்‌ 


கர்த்தருக்கு முன்பாக. 
ராஜாவாயிருக்கும்படிக்கு, உம்மைத்‌ 
தம்முடைய சிங்காசனத்தின்‌ மேல்‌ 
வீற்றிருக்கப்பண்ண, உம்மேல்‌ 
மீரியங்கொண்ட. உம்முடைய 
தேவனாகிய. கர்த்தர்‌ 
ஸ்தோத்திரிக்கப்படுவாராக; உம்முடைய 
தேவன்‌ இஸ்ரவேலை என்றென்றைக்கும்‌ 
'ிலைதிறுத்தூம்படிக்குச்‌. 
சிநேகிக்கிறதிணாலே, அவர்‌ நியாயமும்‌ 
நீதியும்‌ செய்கிறதற்கு. உம்மை 
அவர்கள்மேல்‌ ராஜாவாக வைத்தார்‌ 
என்றான்‌. 





f= THE 
TT 


நோனா 99. அவன்‌ ராஜாவுக்கு 
நூற்றிருபது தாலத்து பொன்னையும்‌, 
மிகுதியான கந்தவர்க்கங்கனையும்‌, 
இரத்தினங்களையும்‌ கொடுத்தான்‌; 
சேபாவின்‌ ராஜஸ்திரீ ராஜாவாகிய 
சாலொமோனுக்குக்‌ கொடுத்த 
அப்படிப்பட்ட 

கத்தவர்க்கங்களைப்போல ஒருக்காலும்‌ 
வரவில்லை. 


நானா. 9:10. ஒப்பீரிலிருத்து 
பொன்னைக்‌ கொண்டுவருகிற சராமின்‌: 
வேலைக்காரரும்‌ சாலொமோனின்‌. 
வேலைக்காரரும்‌ வாசனை 
மரங்களையும்‌ இரத்தினங்கனையும்‌ 
கொண்டு வந்தார்கள்‌. 


நானா 9:11. அத்த வாசனைமரங்களால்‌ 
ராஜா கர்த்தருடைய ஆலயத்துக்கும்‌ 
ராஜ அரமனைக்கும்‌ 
ஊள்றுகால்களையும்‌, 
சங்கீதக்காரருக்குச்‌. 
சுரமண்டலங்களையும்‌ தம்புருகளையும்‌ 
உண்டாக்கினான்‌; 
அப்படிப்பட்டவைகள்‌ அதற்கு முன்னே 
யூதேயா தேசத்தில்‌ ஒருக்காலும்‌. 
காணப்படவில்லை, 


நானா 9:12. சேயாவின்‌ ராஜஸ்திரீ 
ராஜாவுக்குக்‌ கொண்டுவந்தவைகளைப்‌ 
பார்க்கிலும்‌ அதிகமாய்‌ அவன்‌ 
ஆசைப்பட்டுக்‌ கேட்ட எல்லாவற்றையும்‌ 
ராஜாவாகிய சாலொமோன்‌ அவளுக்குக்‌ 
கொடுத்தான்‌; பின்பு அவன்‌ தன்‌ 
பமிவாரத்தோடுங்கூட 

தேகத்திற்குத்‌ திரும்பிப்போனாள்‌. 


இந்த வசனப்பகுதியில்‌ 
சொல்லப்பட்டிரக்கிற சரித்திர சம்பவங்கள்‌ 
ராஜாக்கள்‌ புஸ்தகத்திலும்‌ விரிவாக 
சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து சாலொமோனை 
எடுத்துக்காட்டாக சொல்லியிருக்கிறார்‌. 

“தென்தேசத்து ராஜஸ்திரீ பூமியின்‌ 
எல்லைகளிலிருந்து 'சாலொமோனுடைய 
ஞானத்தைக்‌ கேட்க வந்தாள்‌. இதோ, 
சாலொமோனிலும்‌ பெரியவர்‌ இங்கே 
இழக்கிறார்‌ ஆனல்‌ தக 


அந்த இந்தச்‌ 
சந்ததியாரோடெழுந்து | ற இலர்கள்பேல்‌ 
குற்றஞ்சுமத்துவாள்‌" (மத்‌ 12:42) 


2 நானாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


கர்த்தருடைய நாமத்தைக்குறித்துச்‌ 
சாலொமோனுக்கு உண்டாயிருந்த 
கீர்த்தியைக்குறித்து சேபாவின்‌ ராஜஸ்திரீ 
கேள்விப்படுகிறாள்‌. சாலொமோன்‌ 
தன்னுடைய மகிமையிலும்‌ மேன்மையிலும்‌ 
உயர்ந்தவராயிருக்கிறார்‌. அவரிடத்தில்‌ 
திரளான ஐசுவரியம்‌ இருக்கிறது. 
சாலொமோன்‌ வருஷத்திற்கு மூன்று தரம்‌ 
கர்த்தருடைய பலிபீடத்திலே பலிகளை 
செலுத்துகிறார்‌. சேபாவின்‌ ராஜஸ்திரீ 
சாலொமோனின்‌ பெயர்‌ 
பிரஸ்தாபத்தையெல்லாம்‌ கேள்விப்படுகிறாள்‌. 
தேசத்திற்கு 


சேபா கானான்‌ 


தென்திசையிலுள்ளது. 
இயேசுகிறிஸ்து 


கர்த்தராகிய 
தென்தேசத்து. 
சொல்லுகிறார்‌. 
ஆப்பிரிக்காவிலுள்ளது. என்று 

சிரியர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. 
எத்தியோப்பியாவிலுள்ள கிறிஸ்தவர்கள்‌, 
சேபாவின்‌ ராஜஸ்திரீயைப்பற்றிச்‌ 
சொல்லும்போது, அவள்‌ தங்கள்‌ 
தேசத்தைச்‌ சேர்ந்தவள்‌ என்று 
நிச்சயத்தோடு சொல்லுகிறார்கள்‌ 


ப்போஸ்தலருடைய படிகள்‌ 
மன்தக்ததிக்‌  சொல்வித்ருக்கில. 
“எத்தியோப்பியான்‌ ராஜஸ்திரீயாகிய 
காந்தாகே" சேபாவின்‌ 
ராஜஸ்திரீயினுடைய ராஜவம்சத்தை 
சேர்ந்தவளாயிருக்கவேண்டும்‌. இவள்‌ அரபு 
தேசத்தின்‌ தென்பகுதியிலிருந்து ப 
என்றும்‌ வேதபண்டிதர்களில்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 


'அந்தப்படி அவன்‌ ந்துபோனான்‌. 
அப்பொழுது எத்தியோப்பியருடைய 


ராஜஸ்திரீயாகிய கந்தாகே 
என்பவளுக்கு மந்திரியும்‌ 
அவளுடைய பொக்கிஷமெல்லாவற்றிற்கும்‌ 
தலைவனுமாயிருந்த  எத்தியோப்பியனாகிய 
ஒருவன்‌ பணிந்துகொள்ளும்படி எருசலேமுக்கு 
வந்திருந்து" (அப்‌ 8:27). 


என்பவள்‌, 





i= al 
TT 


சேபாவின்‌ ராஜஸ்திரீ எருசலேமுக்கு 
வருகிறாள்‌. அவள்‌ சாலொமோன்‌. 
ராஜாவோடு வியாபாரம்பண்ணுவதற்காகவோ 
அல்லது, £ஈணுவ ஒப்பந்தம்‌ 
பண்ணுவதற்காகவோ வரவில்லை. அவள்‌ 


சோதிக்கிறதற்காக, 
வருகிறாள்‌. 


சேபாவின்‌ ராஜஸ்திரீ 
சாலொமோனுடைய உபதேசத்தைக்‌ 
கேட்பதற்காக வந்திருக்கிறாள்‌. அவள்‌ 
சாலொமோனின்‌ ஞானத்தைக்‌ குறித்தும்‌, 
கீர்த்தியைக்‌ குறித்தும்‌ ஏற்கெனவே. 
கேள்விப்பட்டிருக்கிறாள்‌. சாலொமோனோடு 


சாலொமோனிடத்தில்‌ 


ராஜஸ்திரீ அவரிடத்தில்‌ வந்திருக்கிறாள்‌ 


ன்தேசத்து ரா; மியின்‌ 
ர்‌ அகலாது ம 


ழும்‌ ்‌ 
இருக்கிறார்‌. ஆதலால்‌ நியாயத்தீர்ப்புநாளிலே. 
அந்த ராஜஸ்திரீ இந்தச்‌ 
சந்ததியாரோடெழுந்து நின்று இவர்கள்மேல்‌ 
குற்றஞ்சுமத்துவாள்‌" (மத்‌ 12:42). 


சாலொமோன்‌ சமஸ்த 
இஸ்ரவேலுக்கும்‌ ராஜாவாயிருக்கிறார்‌. அவர்‌ 
தன்னுடைய ராஜாங்க காரியங்கள்‌ 
அனைத்தையும்‌ சீராகவும்‌, சிறப்பாகவும்‌, 
நேர்த்தியாகவும்‌ நிர்வாகம்பண்ணுகிறார்‌. 
சேபாவின்‌ ராஜஸ்திரீ சாலொமோனுடைய 
ஆலோசனைகளைக்‌ கேட்டு, தன்னுடைய 
ராஜாங்க திறமையை 
வளர்த்துக்கொள்வதற்காக. 
சாலொமோனிடத்தில்‌ வந்திருக்கிறாள்‌. 
விசேஷமாக தேவனுடைய சத்தியங்களைக்‌ 
குறித்து சாலொமோனிடத்தில்‌ விளக்கம்‌ 
பெறுவதற்காக அவள்‌ இங்கே 
வந்திருக்கிறாள்‌. 


2 நானாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


COMMENTARY 


சேபாவின்‌. 
சாலொமோனைப்‌ 
வெறங்கையோடு 
பரிவாரத்தோடும்‌, 
மிகுதியான. 
இரத்தினங்களையும்‌ 
ஒட்டகங்களோடும்‌. எருசலேமுக்கு 
வருகிறாள்‌. சாலொமோனிடத்தில்‌ 
ஞானத்தைப்‌ பெற்றுக்கொள்வதற்காக அவள்‌ 
வந்திருந்தாலும்‌, ஞானத்தை இலவசமாகப்‌ 
பெற்றுக்கொள்ளாமல்‌, அதற்குரிய கிரயத்தை 
கொண்டு வந்திருக்கிறாள்‌. 

- சாலொமோனிடத்திலும்‌ ஏராளமான 

இருக்கிறது. அவர்‌ 
்‌ "விலையேறப்பெற்ற 

தன்னுடைய ஞானத்தை 
சாலொமோனிடத்திலுள்ள 
ஞானம்‌, கர்த்தர்‌ அவருக்கு இலவசமாகக்‌ 
கொடுத்தது. நான்‌ குர்த்தரிடத்திலிருந்து 
இலவசமாகப்‌ பெற்றுக்கொண்ட ஞானத்தை, 
சாலொமோன்‌  சேபாவின்‌ ராஜஸ்திரீக்கு, 
இலவசமாகக்‌ கொடுக்கிறார்‌. 


சேபாவின்‌  ராஜஸ்திர தனக்கு 
க கொண்டு வந்த 
பொன்னையும்‌, 

சாலொமோன்‌ 

ஏற்றுக்கொள்கிறார்‌. அதே வேளையில்‌, 
ராஜாவாகிய சாலொமோன்தானே 
சந்தோஷமாய்ச்‌ சேபாவின்‌ ராஜஸ்திரீக்கு 
வெகுமதிகள்‌ கொடுத்ததும்‌ அல்லாமல்‌, அவள்‌ 
விருப்பப்பட்டுக்‌ கேட்டது. எல்லாவற்றையும்‌ 
அவளுக்குக்‌ கொடுக்கிறார்‌ (1இராஜா 10:13) 


சேபாவின்‌.. ராஜாஸ்திரீ, ஒரு 
ஸ்திரீயாகயிருப்பதினால்‌ சாலொமோன்‌ 
அவளை தாழ்வாக நினைத்து ஒதுக்கி 
தள்ளிவிடவில்லை. சாலொமோன்‌ தன்னுடைய 
அரமனையில்‌ அவளை வரவேற்கிறார்‌. 
அவள்‌  சாலொமோனிடத்தில்‌ வந்தபோது, 
தன்‌ மனதில்‌ இருந்த எல்லாவற்றையுங்‌ 
குறித்து சாலொமோன்‌ ராஜாவினிடத்தில்‌ 
சம்பாஷிக்கிறாள்‌. அப்பொழுது சாலொமோன்‌ 

கேட்டவைகளையெல்லாம்‌ 


(இராஜா 10:2,3). 


பார்ப்பதற்கு 
வராமல்‌, மிகுந்த 
கந்தவர்க்கங்களையும்‌, 
பொன்னையும்‌, 

சுமக்கிற 


கற்களுக்காகவோ 
விற்கவில்லை. 





f= FTN 
ERRATA 


சேபாவின்‌ 
விடுகதைகளினால்‌ 

சோதிக்கிறதற்காக 

வந்திருக்கிறாள்‌ (1இராஜா 10). 
விடுவிக்கக்கூடாதபடிக்கு, 

சாலொமோன்‌ 

மறைபொருளாயிருக்கவில்லை. 
அரசியலைப்பற்றிக்‌ கேட்டாலும்‌, தெய்வீக 


சாலொமோன்‌ 
ராஜஸ்திரீக்கு சகல. 
உபதேசம்பண்ணினாலும்‌, 


உண்மையாய்‌ 
சாலொமோன்‌ அவளுக்கு 
உபதேசம்பண்ணுகிறார்‌ 


சேபாவின்‌ 
சாலொமோனுடைய ப்‌ 
அவருடைய ஞானத்தையும்‌ குறித்து, 
தன்னுடைய தேசத்தில்‌ ஏற்கெனவே 
கேள்விப்பட்டிருக்கிறாள்‌ ராஜஸ்திரீ 
தன்னுடைய செவிகளால்‌ கேள்விப்பட்டதை, 

கண்களால்‌. 


ராஜஸ்‌; 

சினைத்‌! சண வனக்கம்‌ 
அவர்‌ கட்டின அரமனையையும்‌, அவர்‌ 
பந்தியின்‌ போஜனபதார்த்தங்களையும்‌, அவர்‌ 
ஊழியக்காரரின்‌ வீடுகளையும்‌, அவர்‌ 
உத்தியோகஸ்தரின்‌ வரிசையையும்‌, அவர்கள்‌ 
வஸ்திரங்களையும்‌, அவருடைய 
பானபாத்திரக்காரரையும்‌, அவர்‌ கர்த்தருடைய 
ஆலயத்துக்குள்‌ பிரவேசிக்கும்‌ 
நடைமண்டபத்தையும்‌ கண்டபோது அவள்‌ 
ஆச்சரியத்தால்‌ பிரமைகொள்கிறாள்‌ 
இராஜா 10:45). 


சாலொமோனுடைய கல. 
வர்த்தமானங்களைப்பற்றியும்‌. த 
வசனப்பகுதியில்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
அவற்றில்‌ சாலொமோனுடைய ஞானமே. 
இங்கு முதலாவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. 


2 நானாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - COMMENTARY 


சாலொமோன்‌ 
ஆலயத்திற்குள்‌ 
நடைமண்டபத்தைப்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. 

சொல்லப்பட்டிருக்கிற 

சாலொமோனுடைய 
வர்த்தமானகளெல்லாவற்றிலும்‌, மிகவும்‌ 
உன்னதமானதாயிருக்கிறது. ஆவிக்குரிய 
காரியமே, எல்லா காரியங்களிலும்‌ 


அதன்‌ பின்பு கடைசியாக, 


ட ராஜஸ்திரீ 
வர்த்தமானங்களைப்‌ 
த்தில்‌ ஏற்கெனவே 

ன்ப ருக்கிறார்‌ இப்போது 
ஏற்கெனவே கேள்விப்பட்டதை, 
கண்களால்‌ காண்கிறாள்‌. 
ஆச்சரியமுண்டாயிற்று. 
பிரமை 


சாலொமோன்‌ 
நோக்கி, “உம்முடைய 
வர்த்தமானங்களையும்‌ டைய 
ஞானத்தையும்‌ குறித்து நான்‌ என்‌ தேசத்தில்‌ 
கேட்ட செய்தி மெய்யாயிற்று நான்‌ வந்து 
அதை என்‌ கண்களால்‌ காணுமட்டும்‌ அந்த 
நான்‌ நம்பவில்லை; 
பாதியாகிலும்‌ எனக்கு 
அறிவிக்கப்படவில்லை என்று காண்கிறேன்‌ 
நான்‌ கேள்விப்பட்ட 
பிரஸ்தாபத்தைப்பார்க்கிலும்‌, உம்முடைய 
ஞானமும்‌ செல்‌, அதிகமாயிருக்கிறது" 
இராஜா 10:67) என்று சொல்லுகிறாள்‌. 


ராஜஸ்‌ 
பா்‌ 
அவள்‌ நீண்ட 
பிரயாணம்பண்ணியதற்காக 
வருத்தப்படவில்லை. தன்னுடைய பிரயாணம்‌ 
வீணாய்ப்போயிற்று என்று நினைத்து 
வேதனைப்படவில்லை. தான்‌ மதிமீனமாக 
தப்‌ பிரயாணத்தை மேற்கொண்டதாக. 
நினைத்து அவள்‌ கலக்குமடையவில்லை. 
சாலொமோனுடைய வர்த்தமானங்களைப்‌ 
பார்ப்பதற்கு தனக்கு கிடைத்த வாய்ப்புக்காக 
சேபாவின்‌ ராஜஸ்திரீ மிகவும்‌ 
சந்தோஷப்படுகிறாள்‌. 


ராஜஸ்திர்‌, 





f= FTE 
TT 


ராஜஸ்திரீ 

சாலொமோனுடைய 
அவருடைய ஞானத்தையும்‌ 
தன்னுடைய 
கேள்விப்பட்டிருக்கிறாள்‌. 
ராஜஸ்திரீக்கு 
சாலொமோனுடைய 

அவருடைய 


ஆனால்‌ ற்‌ 
அறிவித்தவர்கள்‌, 
வர்த்தமானங்களிலும்‌, 
ஞானத்திலும்‌ பாதியைக்கூட 
அவளுக்கு அறிவிக்கவில்லை.  சேபாவின்‌ 
ராஜஸ்திரீ எருசலேமுக்கு வந்து, 
சாலொமோனுடைய வர்த்தமானங்களை 
நேரிலே பார்த்தபோதுதான்‌, 
அவளுடைய மனதிலே மீதியும்‌ 
அறிவிக்கப்படுகிறது. 
சேபாவின்‌ ராஜஸ்திரீ, 
சாலொமோனின்‌ வர்த்தமானங்களையெல்லாம்‌. 
பார்த்து, நான்‌ கேள்விப்பட்ட 
பிரஸ்தாபத்தைப்‌ பார்க்கிலும்‌, உம்முடைய 
ஞானமும்‌ செல்வமும்‌ அதிகமாமிருக்கிறது' 
என்று சொல்லுகிறாள்‌ 


விசுவாசிகளாகிய நாம்‌ கர்த்தருடைய 

கிருபையினால்‌ அவரோடு 

ஜக்கியமாயிருக்கிறோம்‌. கர்த்தரைப்பற்றிய 

சத்தியங்கள்‌ நமக்கு ஒரளவு வெளிப்படுத்தப்‌ 

நாம்‌ கர்த்தரைப்பற்றி 

வேண்டிய சத்தியங்கள்‌ 

ஏராளமாயிருக்கிறது. நாம்‌ 

தெரிந்துகொண்டதைவிட,. 

இன்னும்‌ தெரிந்துகொள்ள வேண்டியது மிகவும்‌ 
அதிகம்‌. 


ஊழியக்காரர்கள்‌ 

இயேசுகிறிஸ்துவின்‌: 

எவ்வளவுதான்‌ 

உபதேசம்பண்ணினாலும்‌, அவர்களால்‌ 

கிறிஸ்துவின்‌ மகிமையை நமக்கு பூரணமாக 

கர்த்தராகிய 

முகமுகமாய்த்‌ 

தக்கல்‌. | நாம்‌ கிறிஸ்துவின்‌ பூரண 
மகிமையைக்‌ காண்போம்‌. 


எழுதியிருக்கிறபடி: நா்‌ ந 


தோன்றவுமில்லை” (1கொரி 2:9). 


2 நானாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - COMMENTARY 


சாலொமோனுடைய அரமனையிலே 
ஏராளமான ஊழியக்காரர்கள்‌ இருக்கிறார்கள்‌. 
அவர்களெல்லோரும்‌ பாக்கியவான்கள்‌ என்று 
சேபாவின்‌ ராஜஸ்திரீ அவர்களை 
வாழ்த்துகிறாள்‌. சேபாவின்‌ ராஜஸ்திரீ 
சாலொமோனை நோக்கி, “உம்முடைய 
ஜனங்கள்‌ பாக்கியவான்கள்‌: எப்போதும்‌. 
உமக்கு முன்பாக நின்று, உம்முடைய 
ஞானத்தைக்‌ கேட்கிற உம்முடைய 
ஊழியக்காரரும்‌ பாக்கியவான்கள்‌" 
இராஜா 10:8) என்று சொல்லுகிறாள்‌. 
அவர்களெல்லோரும்‌  சாலொமோனுடைய 
ஞானத்தைக்‌ கேட்டு, தங்களுடைய 
ஞானத்தை விருத்திபண்ணிக்கொள்வார்கள்‌. 
சாலொமோனிடத்தில்‌ விசேஷிந்த 
ஞானம்‌ இருந்தாலும்‌, இந்த ஞானம்‌. 
அவருடைய சுயஞானமல்ல என்பதையும்‌, 
இது கர்த்தர்‌ அவருக்கு கொடுத்திருக்கிற 
விசேஷித்த ஞானம்‌ என்பதையும்‌ சேபாவின்‌ 
ராஜஸ்திரீ அறிந்துகொள்கிறாள்‌. அதற்காக 
ஸ்தோத்திரம்‌ 


ராஜஸ்திரீ சாலொமோனை 

, “உம்மை இஸ்ரவேலின்‌ 
சிங்காசனத்தின்மேல்‌ வைக்க, உன்மேல்‌ 
பிரியங்கொண்ட டைய தேவனாகிய 
ஸ்தோத்திரிக்கப்படுவாராக: கர்த்தர்‌ 
என்றைக்கும்‌ 

நியாயமும்‌ நீதியும்‌ 

உம்மை ராஜாவாக 

(இராஜா 10:9) என்று 


ராஜஸ்திரீ சாலொமோன்‌ 
விடுகநைகளினால்‌ சோதிக்க 

வந்தாள்‌. சாலொமோன்‌ ராஜாவும்‌ அவள்‌ 
கேட்டவைகளை யெல்லாம்‌ 

ராஜஸ்திரீ இஸ்ரவேல்‌ 


சாலொமோனுடைய 


தேசத்திற்கு திரும்பிப்போக ஆயத்தமாகிறாள்‌. 





i= FTE 
TT 


சேபாவின்‌ 
சாலொமோனைப்‌ பார்க்க எருசலேமுக்கு 
வந்தபோது, மிகுந்த பரிவாரத்தோடும்‌, 
கந்தவர்க்கங்களையும்‌, மிகுதியான. 
பொன்னையும்‌ இரத்தினங்களையும்‌ சுமக்கிற. 
ஒட்டகங்களோடும்‌ வந்தாள்‌. ராஜஸ்திரீ 
தான்கொண்டு வந்த. பொருட்களை 
ராஜாவுக்கு வெகுமதியாகக்‌ கொடுக்கிறாள்‌. 

சேபாவின்‌ ராஜஸ்திரீ சாலொமோன்‌. 
ராஜாவுக்கு நூற்றிருபது தாலந்து 
பொன்னையும்‌, மிகுதியான. 
கந்தவர்க்கங்களையும்‌, இரத்தினங்களையும்‌ 
கொடுக்கிறாள்‌: _ சேபாவின்‌ ராஜஸ்திர்‌ 
ராஜாவாகிய சாலொமோனுக்குக்‌ கொடுத்த 
அவ்வளவு  கந்தவர்க்கங்கள்‌ பிற்பாடு 


ராஜஸ்திரீ 


ஒருக்காலும்‌ வரவில்லை (1இராஜா 10.10), 


கிழக்கிலிருந்து 
பொன்னையும்‌ 
இயேசகிறிஸ்துவுக்கு, 
கொண்டு வந்தார்கள்‌. 
அவர்கள்‌ அந்த வீட்டுக்குள்‌ 
பிரவேசித்து, பிள்ளையையும்‌ அதின்‌ தாயாகிய 
மாரியாளையும்‌ கண்டு, சாஷ்டாங்கமாம்‌ 
விழுந்து அதைப்‌ பணிந்துகொண்டு, தங்கள்‌ 
பொக்கிஷங்களைத்‌ 
பொன்னையும்‌ 
வெள்ளைப்போளத்தையும்‌ 
காணிக்கையாக வைத்தார்கள்‌" (மத்‌ 2:1). 
சேபாலின்‌ ராஜஸ்திரீ 
சாலொமோனிடத்திலிருந்து தான்‌ 
பெற்றுக்கொண்ட ஞானத்திற்கு, அவருக்கு 
கிரயம்‌ செலுத்துகிறான்‌. அவன்‌ எதையம்‌ 
இலவசமா 


கந்தவர்க்கங்களையும்‌ இரத்தினங்களையும்‌ 
காணிக்கையாகக்‌ கொடுக்கிறாள்‌. 


நம்முடைய 
காணிக்கையாய்க்‌ 
பொன்னையும்‌ 
இரத்தினங்களையும்விட, 
சுத்தமான இருதயமே 


2 நானாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


COMMENTARY 


சாலொமோன்‌ ராஜா சேபாவின்‌ 
ராஜஸ்திரீயை அவளுடைய தேசத்திற்கு 


ஏராளமான 
கொடுத்து, அவளுடைய தேசத்திற்கு திருப்பி 
அனுப்புகிறார்‌. 


ராஜாவாகிய சாலொமோன்தானே 
சந்தோஷமாய்ச்‌ சேபாவின்‌ ராஜஸ்திரீக்கு 
வெகுமதிகள்‌ கொடுத்ததும்‌ அல்லாமல்‌, அவள்‌ 
விருப்பப்பட்டுக்‌ கேட்டது எல்லாவற்றையும்‌ 
அவளுக்குக்‌ கொடுக்கிறார்‌; பின்பு அவள்‌ 
தன்‌ பரிவாரத்தோடே தன்‌ தேசத்திற்குத்‌ 
திரும்பிப்‌ போகிறாள்‌ (இராஜா 10:13), 


சொல்லப்பட்டிருக்கிறது. சேபாவின்‌ ராஜஸ்திரீ 
இந்த வாசனை மரங்களைப்‌ பார்த்து 
ஆச்சரியப்பட்டிருக்கவேண்டும்‌. ஒப்பிரிலிருந்து 
பொன்னைக்‌ கொண்டுவருகிற ஈராமின்‌. 
கப்பல்களும்‌, ஓஒப்பீரிலிருந்து மிகுந்த 
வாசனைமரங்களையும்‌ இரத்தினங்களையும்‌ 
கொண்டுவருகிறது (1இராஜா 10:11/ 


சாலொமோன்‌ 
வாசனையரங்களால்‌ 
ஆலயத்திற்கும்‌ 
ஊன்றுகால்களையும்‌, 
கரமண்டலங்களையும்‌ தம்புருகளையும்‌ 
உண்டாக்குகிறார்‌. அப்படிப்பட்ட 
வாசனைமரங்கள்‌ பிற்பாடு வந்ததுமில்லை, 
இந்நாள்வரைக்கும்‌. காணப்படவுமில்லை 
இராஜா 1012). 

கர்த்தர்‌ 
கனம்பண்ணுகிறவர்களை கனம்பண்ணுவார்‌. 
“என்னைக்‌ கனம்பண்ணுகிறவர்களை 
நான்‌ கனம்‌ பண்ணுவேன்‌; என்னை அசட்டை 
பண்ணுகிறவர்கள்‌ கனானப்படுவார்கள்‌ என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌” சாமு 2:30). 


சாலொமோன்‌ கர்த்தரை அதிகமாய்க்‌ 
கனம்பண்ணினார்‌. அவர்‌ கர்த்தருக்கு 
ஆலயத்தைக்‌ 
அழகுபடுத்தினார்‌. 

கர்த்தருடைய 

பிரதிஷ்டைபண்ணினார்‌. சாலொமோன்‌. 
தன்னுடைய ஞானத்தையும்‌, ஐசுவரியத்தையும்‌ 
கர்த்தருடைய நாமமகிமைக்காகவே 
பயன்படுத்தினார்‌. 


ராஜா, அந்த 
கர்த்தருடைய 
அரமனைக்கும்‌ 
சங்கீதக்காரருக்குச்‌ 


ராஜ. 


தம்மை 





i FTE 
TT 


கர்த்தர்‌ 
சாலொமோனைக்‌ 
சாலொமோனிடத்திலுள்ள 


அறிந்திருக்கிறவர்கள்‌, 
கிரயம்‌ வேண்டுமானாலும்‌ செலுத்தி, அதைப்‌ 
பெற்றுக்கொள்வார்கள்‌. 
சேபாவின்‌ ராஜஸ்திரீ ஞானத்தை 
ள்‌ ள்‌ சாலொமோனுடைய 
கேள்விப்படுகிறாள்‌. 
சாலொமோனின்‌ 
கேள்விப்பட்டபோது. 
விடுகதைகளினாலே சாலொமோனைச்‌ 
சோதிக்கிறதற்காக, மிகுந்த பரிவாரத்தோடும்‌ 
சுந்தவர்க்கங்களையும்‌, மிகுதியான 
பொன்னையும்‌ இரத்தினங்களையும்‌ சுமக்கிற 
ஒட்டகங்களோடும்‌ எருசலேமுக்கு வருகிறாள்‌; 
அவள்‌ சாலொமோனிடத்தில்‌ வந்தபோது. தன்‌ 
மனதிலிருந்த எல்லாவற்றையும்‌ குறித்து 
அவனிடத்தில்‌ சம்பாவிக்கிறாள்‌ (நாளா 9:1). 
சேபாவின்‌ ராஜஸ்திரீ 
பிரயாணம்‌ செய்து 
வந்திருக்கிறாள்‌ 
முயற்சிகள்‌ 
த 


வெகுதூரம்‌. 
எருசலேமுக்கு 
அவ 
வீணாய்ப்போக 

சேவிப்பதுபற்றி 
சாலொமோனிடத்திலிருந்து 
கற்றுக்கொள்கிறாள்‌ சேபாவின்‌ ராஜஸ்திரீ 
இனிமேல்‌ கர்த்தரை ஆராதனை செய்வாள்‌. 
கர்த்தர்‌ 


pr சாலொமோனைப்‌ பார்க்க 
வந்ததற்காக, தான்‌ பட்ட பிரயாசங்களும்‌: 
கஷ்டங்களும்‌ வீணாய்ப்போகவில்லை. 
என்பதும்‌, அதினால்‌ தனக்கு மிகுந்த 
பிரயோஜனமுண்டாயிருக்கிறது என்பதும்‌ 
சேபாவின்‌ ராஜஸ்திரீக்கு தெரிந்திருக்கிறது. 


பரலோகத்தைப்பற்றிய ஞானம்‌ அதிக 

மதிப்புள்ள முத்தைப்போன்றது. 
அதைப்பெற்றுக்கொள்வதற்கு, நாம்‌ அதிக 
கிரயம்‌ செலுத்தவேண்டியதாகயிருந்தாலும்‌, 
அதை செலுத்தி, பரலோகத்தின்‌. 
ஞானத்தைப்‌ பெற்றுக்கொள்ளவேண்டும்‌. 


2 நானாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ ஒவ்வொருவருக்கும்‌ ஒரு 


விசேஷித்த தாலந்தைக்‌ கொடுத்திருக்கிறார்‌. 

கர்த்தர்‌ 

தாலந்தை, 

நாமமகிமைக்காகவும்‌, 
க்‌ 


கொடுத்திருக்கும்‌ 
அவருடைய 
கர்த்தருடைய 
பிரயோஜனத்திற்காகவும்‌ 


நமக்கு 


ஜன! 
பயன்படுத்தவேண்டும்‌. 
கர்த்தர்‌ சாலொமோ 
தாலந்துகளைக்‌ கொடுத்‌ 
வாய்ப்பு கிடைக்கும்போதெல்லாம்‌, 
கர்த்தரைப்பற்றிய ஞானத்தை 
மற்றவர்களுக்கு போதிக்கிறார்‌. தனக்கு 
தெரிந்திருக்கிற சத்தியங்களை 
சாலொமோன்‌ மறைத்து வைக்கவில்லை. 
கர்த்தரைப்பற்றிய சத்தியங்களை 
மற்றவர்களுக்கு உபதேசம்பண்ண 
சாலொமோன்‌ எப்போதுமே 
ஆயத்தமாயிருக்கிறார்‌. 
சேபாவின்‌ 
சாலொமோனிடத்தில்‌ 
மனதிலிருந்த 
அவரிடத்தில்‌ பரதக்‌ "குத 


சாலொமோன்‌ 
கேட்டவைகளையெல்லாம்‌. விடுவிக்கிறார்‌ 
அவளுக்கு விடுவிக்காதபடிக்கு ஒன்றாகிலும்‌ 
சாலொமோனுக்கு 
மறைபொருளாயிருக்கவில்லை (2நாளா 9:2), 


சேபாவின்‌ ராஜஸ்திரீ 
சாலொமோனுடைய அரமனையையும்‌, 
அவருடைய ஊழியக்காரரையும்‌ பார்த்து 
ஆச்சரியப்படுகிறாள்‌. சேபாவின்‌ ராஜஸ்திரீ 
சாலொமோனுடைய பானபாத்திரக்காரரையும்‌, 
அவர்‌ அரமனையையும்‌, அவர்‌ பந்தியின்‌ 
போஜனபதார்த்தங்களையும்‌, அவர்‌ 
ஊழியக்காரரின்‌ வீடுகளையும்‌, அவர்‌ 
உத்தியோகஸ்தரின்‌ வரிசையையும்‌, அவர்கள்‌ 
வஸ்திரங்களையும்‌, அவருடைய 
பானபாத்திரக்காரரையும்‌, அவர்கள்‌ 
வஸ்திரங்களையும்‌, கர்த்தருடைய 
ஆலயத்துக்குள்‌ பிரவேசிக்கும்‌. 
நடைமண்டபத்தையும்‌ கண்டபோது அவள்‌ 
ஆச்சரியத்தால்‌ பிரமைகொள்கிறாள்‌ 
(நாளா 9:34). 





f= THE 
TT 


சாலொமோனைப்போன்ற ஞானிகளோடு 
கூடமிருக்கிறவர்கள்‌. எப்போதும்‌ 
'சந்தோஷமாயிருப்பார்கள்‌. சாலொமோனின்‌ 


பிரயோஜனமாயிருக்கும்‌. 
சாலொமோனைப்போலவே அவர்களும்‌ 

ஞானத்திலே விருத்தியடைவார்கள்‌. 
. சேபாவின்‌ ராஜஸ்திரீ ழ்‌ 


முன்பாக நின்று, உம்முடைய ஞானத்தைக்‌ 
கேட்கிற உம்முடைய  ஊழியக்காரரும்‌ 
பாக்கியவான்கள்‌" (நோளா 9:7) என்று 


சொல்லுகிறாள்‌. 


சேபாவின்‌ ராஜஸ்திரீ 
சாலொமோனுடைய  வர்த்தமானங்களைக்‌ 
குறித்தும்‌, அவருடைய ஞானத்தைக்‌ 
த்தும்‌ ஏற்கெனவே 
இப்போது அவள்‌ 
வர்த்தமானங்களை 


பிரத்தியட்சமாய்ப்‌ 


குறித்தும்‌ 
கேள்விப்பட்டிருக்கிறாள்‌ 
சாலொமோனுடைய 
தன்னுடைய கண்களால்‌ 
பார்க்கிறாள்‌. 


சேபாவின்‌ ராஜஸ்திரீ சாலொமோனை 
நோக்கி, “உம்முடைய வர்த்தமானங்களையும்‌ 
உம்முடைய ஞானத்தையும்‌ குறித்து, நான்‌ 
என்‌ தேசத்திலே கேட்ட செய்தி மெய்யாயிற்று. 
நான்‌ வந்து அதை என்‌ கண்களால்‌ 
காணுமட்டும்‌ அவர்கள்‌ வார்த்தைகளை 
நம்பவில்லை: உம்முடைய பெரிய ஞானத்தில்‌ 

அவர்கள்‌ எனக்கு 

நான்‌ கேள்விப்பட்ட 
பிரஸ்தாபத்தைப்பார்க்கிலும்‌ அதிகம்‌ 
உண்டாயிருக்கிறது' (நாளா 9:55) என்று 
சொல்லுகிறாள்‌. 


சாலொமோனுடைய 
எல்லோருமே விசேஷித்த ஞானத்தோடு 
இருக்கிறார்கள்‌. அவர்களுக்கும்‌ மற்ற 
ஊழியக்காரர்களுக்கும்‌ 

வித்தியாசம்‌ தெரிகிறது. 

சபையார்‌ 

அவர்களுடைய 

மதிப்பும்‌ மரியாதையும்‌ இருக்கிறது. 

சபையார்‌ அவர்களை, “சாலொமோனுடைய 
வேலையாட்களின்‌ புத்திரர்‌" என்று அன்பாய்‌ 
அழைக்கிறார்கள்‌. 


ஊழியக்காரர்கள்‌ 


2 நானாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


'சாலொமோனுடைய வேலையாட்களின்‌ 
புத்திரரானவர்கள்‌: சோதாயின்‌ புத்திரர்‌, 
சொபெரேத்தின்‌ புத்திரர்‌, பெருதாவின்‌ 
புத்திரர்‌" (எஸ்றா 2:55) 


'சாலொமோனுடைய வேலைக்காரரின்‌ 
புத்திரரானவர்கள்‌: சோதாயின்‌ புத்திரர்‌, 
சொபெரேத்தின்‌ புத்திரர்‌, பெரிதாவின்‌ 
புத்திரர்‌" (நெகே 7:57). 


சாலொமோன்‌ 
நற்குணமுமுள்ளவர்‌. இஸ்ரவேல்‌ தேசம்‌. 
செழிப்பாயிருக்கிறது. சாலொமோனிடத்தில்‌ 
பெலமும்‌. அதிகாரமும்‌ இருக்கிறது. 
சாலொமோன்‌ தயாள 
குணமுள்ளவராயிருக்கிறார்‌. கர்த்தருடைய 
கிருபை சாலொமோனிடத்தில்‌ 
தங்கியிருக்கிறது. 


சேபாவின்‌ ராஜஸ்திரீ சாலொமோனைப்‌ 
பார்த்து, "உம்முடைய தேவனாகிய 
கர்த்தருக்கு முன்பாக நீர்‌ ராஜாவாயிரு்கும்‌ 
படக்கு, உம்மைத்‌ தம்முடைய சிங்காசனத்தின்‌ 
மேல்‌. வீற்றிருக்கப்பண்ண,  உம்மேல்‌ 
பிரியங்கொண்ட உம்முடைய தேவனாகிய 
கர்த்தர்‌ ஸ்தோத்திரிக்கப்படுவாராக; 
உம்முடைய தேவன்‌ இஸ்ரவேலை 
என்றென்றைக்கும்‌ நிலைநிறுத்தும்டிக்குச்‌ 
சிநேகிக்கிறதினாலே, அவர்‌ நியாயமும்‌ நீதியும்‌ 
செய்கிறதற்கு உம்மை அவர்கள்மேல்‌ 
ராஜாவாக வைத்தார்‌" (நோளா 9:8) என்று 


சொல்லுகிறாள்‌. 


சேபாவின்‌ ராஜஸ்திரீ சாலொமோனுக்கு, 
மிகுதியான வெகுமதிகளைக்‌ கொடுக்கிறாள்‌. 
சாலொமோனும்‌ அவளுக்கு ஏராளமான 
வெகுமதிகளைக்‌ கொடுக்கிறார்‌. 


சேபாவின்‌ ராஜஸ்திரீ ராஜாவுக்கு 
நூற்றிருபது தாலந்து பொன்னையும்‌, 
மிகுதியான. கந்தவர்க்கங்களையும்‌, 
இரத்தினங்களையும்‌ கொடுக்கிறாள்‌; 
சேபாவின்‌ ராஜஸ்திரீ ராஜாவாகிய 
சாலொமோனுக்குக்‌ கொடுத்த அப்படிப்பட்ட 
கந்தவர்க்கங்களைப்போல ஒருக்காலும்‌ 
வரவில்லை (நோளா 9:9). 


ஞானமும்‌ 





f= FTE 
TT 


சேபாவின்‌ ராஜஸ்திரீ ராஜாவுக்குக்‌ 
கொண்டுவந்தவைகளைப்பார்க்கிலும்‌ 
அதிகமாய்‌ அவள்‌ ஆசைப்பட்டுக்‌ கேட்ட 
எல்லாவற்றையும்‌ ராஜாவாகிய சாலொமோன்‌ 
அவளுக்குக்‌ கொடுக்கிறார்‌; பின்பு அவள்‌ 
தன்‌ பரிவாரத்தோடுங்கூட தன்‌ தேசத்திற்குத்‌ 
திரும்பிப்போகிறாள்‌ (2நாளா 9:42) 
சாலொமோனுக்கும்‌, சேபாவின்‌ 
ராஜஸ்திரீக்கும்‌ ஞானத்தின்‌ முக்கியத்துவமும்‌, 
அதன்‌. மதிப்பும்‌ தெரிந்திருக்கிறது. 
ஞானத்திற்கு முக்கியத்துவம்‌ 
கொடுக்கிறவர்கள்‌ பணத்திற்கு 
முக்கியத்துவம்‌ கொடுக்கமாட்டார்கள்‌. 
ஞானத்தை நேசிக்கிறவர்கள்‌ 
உலகப்பொருட்களை  நேகிக்கமாட்டார்கள்‌. 
அவர்களிடத்தில்‌ கஞ்சத்தனம்‌ இருக்காது. 
அவர்களுடைய கைகள்‌ தாராளமாயும்‌ 
உதாரத்துவமாயும்‌ கொடுக்கும்‌. 


சேபாவின்‌ ராஜஸ்திரீயும்‌, 
சாலொமோன்‌ ராஜாவும்‌ ஒருவருக்கொருவர்‌ 
மிகுதியான காணிக்கைகளைக்‌ கொடுத்து, 
தங்களுடைய சிநேகத்தை 
உறுதிபண்ணிக்கொள்கிறார்கள்‌. 

ஒப்பீரிலிருந்து பொன்னைக்‌ 
கொண்டுவருகிற ஈராமின்‌ வேலைக்காரரும்‌ 
சாலொமோனின்‌ வேலைக்காரரும்‌ வாசனை 
மரங்களையும்‌ இரத்தினங்களையும்‌ கொண்டு 
வருகிறார்கள்‌. 


சாலொமோன்‌ 
வாசனையரங்களால்‌ 
ஆவற்துக்கும்‌ 
ஊன்‌ றுகால்களையும்‌, 
சுரமண்டலங்களையும்‌ 
உண்டாக்குகிறார்‌: அப்படிப்பட்டவைகள்‌ 
அதற்கு முன்னே யூதேயா தேசத்தில்‌ 
ஒருக்காலும்‌ காணப்படவில்லை 
(நோளா 9:1017. 


அந்த 
கர்த்தருடைய 
அரமனைக்கும்‌ 
சங்கீதக்காரருக்குச்‌ 
தம்புருகளையும்‌ 


ராஜ 


சாலொமோனுடைய ஐசுவரியம்‌ 
நாளா 9:18-28 


நானா 913. வியாபாரிகளும்‌ 
வர்த்தகரும்‌ கொண்டுவரும்‌. 
பொன்னைத்தவிர, சாவலொமோனுக்கு. 
ஒவ்வொரு வருஷத்திலூம்‌ வந்த பொன்‌ 
அறுநூற்று அறுபத்தாறு தாலந்து 
திறையாயிருந்தது.. 


2 நாளாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


அரபிதேசத்துச்‌ சகல 
மாகாணங்களின்‌. 
சாலொமோனுக்குப்‌ 
வெள்ளியையும்‌ 
கொண்டுவருவார்கள்‌. 


நோனா 9:15. ராஜாவாகிய 
சாலொமோன்‌ இருநூறு பரிசைகனை 
அடித்த பொன்தகட்டால்‌ 
செய்வித்தான்‌; ஒவ்வொரு பரிசைக்கு 
அறுநாறு சேக்கல்‌ திறை பொன்‌ 
தகட்டைச்‌ செலவழித்தான்‌. 


2நானா 9:16. அடித்த பொன்தகட்டால்‌ 
முத்தாது கேடகங்களையும்‌ 
உண்டாக்கினான்‌; ஒவ்வொரு 
கேடகத்திற்கு முந்நூறு சேக்கல்‌ நிறை 
பொன்னைச்‌. செலவழித்தான்‌; 
அவைகளை ராஜா லீபனோன்‌ வனம்‌ 
என்னும்‌ மானிகையிலே வைத்தான்‌. 


நோனா 9:17. 
ஒரு பெரிய 
செய்வித்து, 

பசும்பொன்‌ தகட்டால்‌ மூடினான்‌. 


ராஜா தந்ததினால்‌. 
சிங்காசனத்தையும்‌ 
அதைப்‌ 


நானா 9:18. அந்தக்‌ 
சிங்காசனத்துக்குப்‌ பொன்னினால்‌ 
செய்யப்பட்ட ஆறு படிகளும்‌, ஒரு 
பாதபடியும்‌, உட்காரும்‌ இடத்திற்கு 
இருபுறத்திலும்‌ கைச்சாய்மானங்களும்‌ 
இருத்தது; இரண்டு சிங்கங்கள்‌ 
கைச்சாய்மான ங்கன்‌ அருகே நின்றது. 


தானா 949) அந்த ஆறு 
படிகனின்மேலும்‌, இரண்டு பக்கத்திலும்‌ 
பன்னிரண்டு சிங்கங்கள்‌ நின்றது; எந்த 
ராஜ்யத்திலும்‌ இப்படிப்‌ 
பண்ணப்படவில்லை. 


இதானா 9:90. ராஜாவாகிய 
சாலொமோனுக்கு. இருந்த 
பானபாத்திரங்களெல்லாம்‌ பொன்னும்‌, 
லீபனோன்‌. வனம்‌ என்னும்‌ 
மானிகையின்‌ பணிமுட்டுகனெல்லாம்‌ 
பச௬ும்பொன்னுமாயிருத்தது; ஒன்றும்‌ 
வென்னியினால்‌ செய்யப்படவில்லை; 
சாலொமோனின்‌ நாட்களில்‌ வென்னி 
ஒரு பொருளாய்‌ எண்ணப்படவில்லை. 





i THE 
TT 


நோனா 921. ராஜாவின்‌ கப்பல்கள்‌ 
ஈராமின்‌ வேலைக்காரருடன்‌ தர்ஷீசுக்குப்‌ 
போய்வரும்‌; தர்ஷீசின்‌ கப்பல்கள்‌ 
மூன்று வருஷத்துக்கு ஒருதரம்‌ 
பொன்னையும்‌, வெள்ளியையும்‌, 
யானைத்‌ தத்தங்களையும்‌, 
குரங்குகளையும்‌, மமில்களையும்‌ 
கொண்டு வரும்‌. 


நோனா. 922 பூமியின்‌ சகல 
ராஜாக்களைப்பார்க்கிதூம்‌ ராஜாவாகிய 
சாலொமோன்‌. ஜசுவரியத்திலும்‌ 
ஞானத்திலும்‌ சிறத்தவனாயிருத்தான்‌.. 


நானா 928,  காலொமோனின்‌. 
இருதயத்திலே தேவன்‌ அருனிய 
ஞானத்தைக்‌ கேட்பதற்கு பூமியின்‌ 
ராஜாக்கள்‌. எல்லாரும்‌ அவன்‌ 
முகதரிசனத்தைத்‌ தேடினார்கள்‌. 


நானா 9:24. வருஷாவருஷம்‌ அவரவர்‌ 
தங்கள்‌. காணிக்கையாகிய 
வெள்ளிப்பாத்திரங்களையும்‌, 
பொற்பாத்திரங்களையும்‌, 
வஸ்திரங்களையும்‌, ஆயுதங்களையும்‌, 
கந்தவர்க்கங்களையும்‌, 
குதிரைகளையும்‌, கோவேறு. 
கழுதைகளையும்‌ கொண்டுவருவார்கள்‌.. 


நானா 925.  காலொமோனுக்கு. 
நாலாயிரம்‌ குதிரை லாயங்களும்‌. 
இரதங்களும்‌ இருந்தது, பன்னீராயிரம்‌ 
குதிரைவீரரும்‌ 

அவைகளை 

பட்டணங்களிலும்‌, 

எருசலேமில்‌ தன்னிடத்திதூம்‌ 
வைத்திருந்தான்‌. 


2நானா 9:28. 

பெலிஸ்தரின்‌ தேசமட்டுக்கும்‌ எகிப்தின்‌ 
எல்லைவரைக்கும்‌ இருக்கிற சகல்‌ 
ராஜாக்கனையும்‌ அவன்‌ ஆண்டான்‌. 


இநானா 9:27. எருசலேமிலே ராஜா 
வென்னியைக்‌. கற்கன்போலவும்‌, 
கேதுருமரங்களைப்‌ பன்னத்தாக்குகளில்‌ 
இருக்கும்‌ காட்டத்திமரங்கள்போலவும்‌. 
அதிகமாக்கினான்‌.. 


நானா 9:28, 
தேசங்களிலுமிருத்து. 
சாலொமோரனுக்குக்‌ 

கொண்டுவரப்பட்டது. 


எகிப்திலும்‌ மற்ற 


குதிரைகள்‌ 


2 நானாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


COMMENTARY 


சாலொமோனுபை கீர்த்தியைப்பற்றி 
இந்த வனப்பகுதியில்‌ இன்றும்‌ அதிகமாய்க்‌ 
சொல்லப்பட்டிருக்கி! அவருடைய 


றது. 
ஐசுவரியம்‌ மிகவும்‌ அதிகமாயிருக்கிறது. 


சாலொமோனுக்கு வியாபாரிகளாலும்‌, 
சுகந்த திரவிய வர்த்தகராலும்‌, அரபிதேசத்து, 
சகல... ராஜாக்களாலும்‌, மகாணங்களின்‌ 
அதிபதிகளாலும்‌ வந்த பொன்னையல்லாமல்‌, 
ஒவ்வொரு வருஷத்தில்‌ அவருக்கு வந்த 
பொன்‌ அறுநூற்று அறுபத்தாறு தாலந்து 
நிறையாயிருக்கிறது (1இராஜா 101475) 


சாலொமோனுக்கு ஏற்கெனவே 
ஒப்பீரிலிருந்து நானூற்று இருபது தாலந்து 
பொன்‌ வந்தது, அது தவிர இப்போது 
ஒவ்வொரு வருஷத்திலும்‌ 666 தாலந்து 
பொன்‌ வருகிறது. வியாபாரிகள்‌ இஸ்ரவேல்‌ 
தேசத்திலே வியாபாரம்‌ பண்ண வரும்போது, 
சாலொமோன்‌ அவர்களிடத்திலிருந்து 
சுங்கவரி வசூலிக்கிறார்‌. சாலொமோனுடைய 
ஆளுகைக்கு கீழ்ப்பட்டிருக்கிற ராஜாக்கள்‌ 
அவருக்கு வருஷாவருஷம்‌ கப்பம்‌ 
செலுத்துகிறார்கள்‌. சாலொமோனின்‌ 
பொக்கிஷசாலை பொன்னால்‌ நிரம்பி 
வழிகிறது. 


சாலொமோன்‌ ராஜாவக்குச்‌ 
சமுத்திரத்திலே ஈராமின்‌ கப்பல்களோடேகூடத்‌ 
தர்ஷீசின்‌ கப்பல்களும்‌ இருக்கிறது: தர்ஷீசின்‌ 
கப்பல்கள்‌ மூன்று வருஷத்துக்கு ஒருதரம்‌ 
பொன்னையும்‌, வெள்ளியையும்‌, 
மானைத்தந்தங்களையும்‌, குரங்குகளையும்‌, 
மயில்களையும்‌ கொண்டுவரும்‌. 
இராஜா 10:22). 


சாலொமோனின்‌ இருதயத்திலே தேவன்‌: 
அருளிய ஞானத்தைக்‌ கேட்கிறதற்காக, சகல 
தேசத்தாரும்‌ அவருடைய முக தரிசனத்தைத்‌ 
தேடுகிறார்கள்‌. வருஷாவருஷம்‌ அவரவர்‌ 
காணிக்கையாகிய வெள்ளிப்‌ 


பொற்பாத்திரங்களையும்‌, 
ஆயுதங்களையும்‌, 
கந்தவர்க்கங்களையும்‌, குதிரைகளையும்‌, 
கோவேறு கழுதைகளையும்‌ 
கொண்டுவருகிறார்கள்‌ 1இராஜா 10:24,25). 





f= FTE 
ETT 


சாலொமோன்‌ எகிப்து தேசத்தாரோடு 
வியாபாரம்பண்ணுகிறார்‌. சாலொமோன்‌. 
தனக்குக்‌ குதிரைகளையும்‌ புடவைகளையும்‌ 
எகிப்திலிருந்து அழைப்பிக்கிறார்‌; ராஜாவின்‌ 
வர்த்தகர்‌ புடவைகளை: ஒப்பந்த 
விலைக்கிரயத்திற்கு. வாங்குகிறார்கள்‌. 
எகிப்திலிருந்து வந்த ஒவ்வொரு இரதத்தின்‌ 
விலை அறுநூறு வெள்ளிக்காசம்‌, ஒவ்வொரு 
குதிரையின்‌ விலையும்‌ 

வெள்ளிக்‌ காசுமாயிருக்கிறது; 


ராஜாக்களுக்கும்‌, 
கொண்டுவரப்படுகிறது 


மூலமாய்க்‌ 
இராஜா 10:28,29). 


சாலொமோனுக்கு ஒவ்வொரு 
வருஷமும்‌ வருகிற பொன்‌ 666 தாலந்து 
நிறையாயிருக்கிறது. சாலொமோன்‌ இந்தப்‌ 
பொன்னையெல்லாம்‌ தன்னுடைய பொக்கிஷ 
சாலையில்‌ சேகரித்து வைக்கிறார்‌. 
கர்த்தருடைய ஆலயத்திற்குத்‌ தேவையான 
பரிசுத்தமான 'டுகளை பொன்னால்‌ 
செய்கிறார்‌. 

சாலொமோன்‌ ராஜா. அடித்த 
பொன்தகட்டால்‌ இருநூறு பரிசைகளைச்‌ 
செய்விக்கிறார்‌: ஒவ்வொரு பரிசைக்கு 
அறுநூறு சேக்கல்‌ நிறைபொன்‌ செல்கிறது. 
அடித்த பொன்தகட்டால்‌ முந்நூறு 
கேடகங்களையும்‌ செய்விக்கிறார்‌: ஒவ்வொரு 
கேடகுத்திற்கு மூன்று இராத்தல்‌ பொன்‌ 
செல்கிறது; சாலொமோன்‌ ராஜா அவைகளை 
லீபனோன்‌ வனம்‌ என்னும்‌ மாளிகையிலே. 
வைக்கிறார்‌ (1இராஜா 10:1677). 


செய்யப்பட்ட 
கேடங்களையும்‌ 


பொன்தகட்டால்‌ 
பரிசைகளையும்‌ 
யுத்தக்களத்திலே பயன்படுத்த முடியாது. 
இவையெல்லாம்‌ சாலொமோனுடைய பெயர்‌ 
பிரஸ்தாபத்திற்காக செய்யப்பட்டிருக்கிறது. 
சாலொமோன்‌ ராஜபவனியாக 
வரும்போது, அவருக்கு. முன்பாக 
யுத்தவீரர்கள்‌ பொன்பரிசைகளையும்‌, 
பொன்கேடகங்களையும்‌ ஏந்திக்கொண்டு 
போவார்கள்‌. சாலொமோனின்‌ ராஜபவனி 
ஆடம்பரமாயும்‌ கம்பீரமாயும்‌ இருக்கும்‌. 
சாலொமோன்‌ தன்னுடைய பெலத்தை 
யுத்தம்பண்‌ ணுவதற்கு செலவுபண்ணவில்லை. 
தேசத்தின்‌ பாதுகாப்புக்காகவும்‌, 
பாதுகாப்பதற்காகவும்‌ 
தன்னுடைய 
பண்ணுகிறார்‌. 


2 நாளாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


இதற்கு அடையாளமாக  பொன்தகட்டால்‌ 
பரிசைகளையும்‌ கேடகங்களையும்‌ செய்து, 
வீபனோன்‌ வனம்‌ என்னும்‌ மாளிகையில்‌ 
வைக்கிறார்‌. 

சாலொமோன்‌ ராஜா தந்தத்தினால்‌ 

சிங்காசனத்தையும்‌ செய்வித்து, 

அதைப்‌ பசும்பொன்தகட்டால்‌ மூடிகிறார்‌ 
அந்தச்‌ சிங்காசனத்திற்கு ஆறு படிகள்‌ 
இருக்கிறது: சிங்காசனத்தின்‌ தலைப்பு 
பின்னாக வளைவாயிருக்கிறது: உட்காரும்‌ 
இடத்திற்கு இருபுறமும்‌ கைச்சாய்மானங்கள்‌ 
இருக்கிறது: இரண்டு சிங்கங்கள்‌ 
கைச்சாய்மானங்கள்‌ அருகே நிற்கிறது. ஆறு 
படிகளின்மேலும்‌, இரண்டு பக்கத்திலும்‌, 
பன்னிரண்டு சிங்கங்கள்‌ நிற்கிறது; எந்த 
ராஜ்யத்திலும்‌ இப்படிப்‌ பண்ணப்படவில்லை 
(இராஜா 10:18-20). 

யானைத்தந்தம்‌  விலையேறப்பெற்றது. 
சாலொமோன்‌. தந்தத்தினால்‌ பெரிய 
சிங்காசனத்தை செய்கிறார்‌. அவரிடத்தில்‌ 
பொன்னும்‌ ஏராளமாயிருக்கிறது. 
தன்னிடத்திலுள்ள பொன்னை என்ன 
செய்வது என்று சாலொமோனுக்கு 
தெரியவில்லை. ஆகையினால்‌ தந்ததினால்‌ 
செய்யப்பட்ட ரிய சிங்காசனத்தை, 
பொன்தகட்டால்‌ மூடுகிறார்‌. 

ராஜாவாகிய சாலொமோனுக்கு இருந்த 
பானபாத்திரங்களெல்லாம்‌ 
பொன்னாயிருக்கிறது. லீபனோன்‌ வனம்‌ 
என்கிற மாளிகையின்‌ பணிமுட்டுகளெல்லாம்‌ 
பசும்பொன்னுமாயிருக்கிறது:: 
வெள்ளியினால்‌ 
சாலொமோனின்‌ நாட்களில்‌ வெள்ளி ஒரு 
பொருளாய்‌ எண்ணப்படவில்லை 
(இராஜா 10:21). 


சாலொமோனிடத்தில்‌ 

ஏராளமாயிருப்பதினால்‌, 

ராஜ்யத்தில்‌ வெள்ளிக்கு மதிப்பில்லாமல்‌: 
போயிற்று சாலொமோனின்‌ நாட்களில்‌ 
வெள்ளி ஒரு பொருளாய்‌. 
எண்ணப்படவில்லை. நம்மிடத்தில்‌ 
பரலோகத்தின்‌ ஞானமும்‌, பரலோகத்தின்‌ 
ஐசுவரியமும்‌ ஏராளமாயிருக்கும்போது, நாம்‌ 
உலகப்பிரகாரமான ஞானத்திற்கும்‌, 
உலகப்பிரகாரமான ஐசுவரியத்திற்கும்‌ 
க்கியத்துவம்‌ கொடுக்கமாட்டோம்‌ 
பரலோகத்தின்‌ ஞானம்‌ பசும்பொன்னைவிட 
மேலானது. கர்த்தருடைய கிருபை 
உலகப்பிரகாரமான ஐசுவரியத்தைவிட 
உன்னதமானது. 





f= FTN 
TT 


சாலொமோன்‌ கர்த்தரிடத்தில்‌ 
ஐசுவரியத்தைக்‌ கேட்கவில்லை. அவர்‌ 
ஞானத்தையும்‌, உணர்வுள்ள இருதயத்தையும்‌ 
கேட்டார்‌. கர்த்தரோ அவருக்கு 
ஞானத்தையும்‌ கொடுத்தார்‌. உணர்வுள்ள 
இருதயத்தையும்‌ கொடுத்தார்‌. அவர்‌ 
கேட்காத ஐசுவரியத்தையும்‌ கொடுத்தார்‌. 
சாலொமோனிடத்தில்‌ திரளான ஐசுவரியம்‌: 
இருந்தாலும்‌, சாலொமோன்‌ முடிவிலே 
'எல்லாம்‌ மாயை” என்று சொல்லுகிறார்‌. 
உலகப்பிரகாரமான ஐசுவரியம்‌ எப்‌ 


சாலொமோனுடைய 
ஆரிதைமாிருக்கிறது. 
அரண்மனையில்‌ ஐசுவரியம்‌ 
மிகுதியாமிருக்கிறது. சாலொமோனுடைய 
ராஜாசனத்திலே சந்தோஷமும்‌, சமாதானமும்‌ 
நிரம்பிமிருக்கிறது. இஸ்ரவேல்‌ தேசத்திலே 
பாதுகாப்பு இருக்கிறது. சாலொமோன்‌ ராஜா 
பெலமும்‌ வல்லமையுமுள்ளவராயிருக்கிறார்‌. 
இஸ்ரவேல்‌ தேசத்து ராஜாக்களிலே 
சாலொமோனுக்கு ஒப்பானவர்‌ ஒருவருமில்லை. 


சாலொமோன்‌ சமஸ்த இஸ்ரவேலையும்‌ 
நாற்பது வருஷம்‌ அரசா) அந்நிய 
தேசத்தார்‌ சாலொமோனுக்கு விரோதமாக 
யுத்தம்பண்ண வரவில்லை. அவர்கள்‌ 
சாலொமோனை தங்கள்‌ சத்துருவாகப்‌ 
பாவிக்கவில்லை. அவர்கள்‌ 
சாலொமோனுடைய சிநேகத்தை 
நாடுகிறார்கள்‌. வியாபாரிகளும்‌, அந்நிய 
தேசத்து ராஜாக்களும்‌ சாலொமோனுக்கு 
ஏராளமான  வெகுமதிகளைக்‌ கொண்டு 
வருகிறார்கள்‌. 
வியாபாரிகளும்‌ 
வெண்டக்கா 
சாலொமோனுக்கு ஒவ்வொரு வருஷத்திலும்‌ 
வந்த பொன்‌ அறுநூற்று அறுபத்தாறு 
தாலந்து நிறையாயிருக்கிறது. அரபிதேசத்துச்‌ 
சகல. ராஜாக்களும்‌ மாகாணங்களின்‌ 
அதிபகளும்‌ சாலொமோனுக்குப்‌ பொன்னையும்‌ 
வெள்ளியையும்‌ கொண்டுவருவார்கள்‌ 


ராஜ்யபாரம்‌ 
அவருடைய 


(நோளா 9:13]4). 


2 நாளாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


COMMENTARY 


சாலொமோன்‌ 
கீர்த்தியுள்ளவராயிருக்கிறார்‌. அவருடைய 
அரண்மனை ஆடம்பரமாயிருக்கிறது. 
சாலொமோனுடைய அரசாட்சியிலே நீதியும்‌. 
நியாயமும்‌ இருக்கிறது. அவர்‌ 
ஜனங்களுடைய வழக்குகளை நீதியாய்‌ 
விசாரிக்கிறார்‌. அவர்களுக்கு நீதியும்‌ 
நியாயமுமான தீர்ப்பு சொல்லுகிறார்‌. 


சாலொமோனிடத்தில்‌ திரளான 
ஐசுவரியம்‌ இருக்கிறது. ராஜாவாகிய 
சாலொமோன்‌ இருநூறு பரிசைகளை அடித்த 
பொன்தகட்டால்‌ செய்விக்கிறார்‌: ஒவ்வொரு 
பரிசைக்கு அறுநூறு சேக்கல்‌ நிறை பொன்‌ 
தகட்டைச்‌ செலவழிக்கிறார்‌. 


சாலொமோன்‌ அடித்த பொன்தகட்டால்‌ 
முந்நூறு கேடகங்களையும்‌ உண்டாக்குகிறார்‌; 
ஒவ்வொரு கேடகத்திற்கு முந்நூறு சேக்கல்‌ 
நிறை பொன்னைச்‌  செலவழிக்கிறார்‌. 
அவைகளை ராஜா லீபனோன்‌ வனம்‌ என்னும்‌ 
மாளிகையிலே வைக்கிறார்‌ (நாளா 9:156) 


சாலொமோன்‌ 
அரண்மனையையும்‌ அழகுபடுத்துகிறார்‌ 
ராஜாவாகிய  சாலொமோனுக்கு 
பானபாத்திரங்களெல்லாம்‌ 

வீபனோன்‌ வனம்‌ 

மாளிகையின்‌ 

பசும்பொன்னுமாயிருக்கிறது; 
வெள்ளியினால்‌ 
சாலொமோனின்‌ 
ஒரு பொருளாய்‌ 
(நோளா 9:20). 


தன்னுடைய 


நாட்களில்‌ 
எண்ணப்படவில்லை. 


ராஜா தந்ததினால்‌ ஒரு பெரிய 
சிங்காசனத்தையும்‌ செய்வித்து. அதைப்‌ 
பசும்பொன்தகட்டால்‌ மூடுகிறார்‌. அந்தச்‌ 
சிங்காசனத்துக்குப்‌ பொன்னினால்‌ 
செய்யப்பட்ட ஆறு படிகளும்‌, ஒரு பாதபடியும்‌, 
உட்காரும்‌ இடத்திற்கு இருபுறத்திலும்‌ 
கைச்சாய்மானங்களும்‌ இருக்கிறது; இரண்டு 
சிங்கங்கள்‌ கைச்சாய்மானங்கள்‌ அருகே 
நிற்கிறது. அந்த ஆறு படிகளின்மேலும்‌, 
இரண்டு... பக்கத்திலும்‌ பன்னிரண்டு 
சிங்கங்கள்‌ நிற்கிறது; எந்த 
ராஜ்யத்திலும்‌ இப்படிப்‌ பண்ணப்படவில்லை 
(நோளா 927-19). 





f= FTE 
TT 


இஸ்ரவேல்‌ தேசத்திலே. 
'தங்கச்சுரங்கமோ அல்லது வெள்ளி கரங்கமோ 
தோண்டப்படவில்லை. ஆனாலும்‌ 
சாலொமோனிடத்தில்‌ தங்கமும்‌ வெள்ளியும்‌ 
ஏராஎமாயிருக்கிறது சாலொமோனுடைய 
காலத்திலே அவரிடத்தில்‌ இருந்த 
தங்கத்தைப்போல வேறு யாரிடத்திலும்‌ 
இல்லை. சாலொமோனின்‌ 
நாட்களில்‌ வெள்ளி பொருளாய்க்கூட 
எண்ணப்படவில்லை. 


சாலொமோனுடைய  சிநேகத்தையும்‌: 
சமாதானத்தையும்‌ விரும்புகிற, 


வியாபாரம்பண்ணுகிறவர்கள்‌ சாலொமோன்‌ 
ராஜாவின்‌ தயவை எதிர்பார்க்கிறார்கள்‌. 
அவருக்கு பரிசு பொருட்களை கொண்டு 
வந்து கொடுக்கிறார்கள்‌. 

சாலொமோன்‌ ராஜாவின்‌ 
ஈராமின்‌ வேலைக்காரருடன்‌ 
போய்வரும்‌; தர்ஷீசின்‌ கப்பல்கள்‌ மூன்று 
வருஷத்துக்கு ஒருதரம்‌ பொன்னையும்‌, 
வெள்ளியையும்‌, யானைத்‌ தந்தங்களையும்‌, 
குரங்குகளையும்‌, மமில்களையும்‌ கொண்டு 
வரும்‌ (நாளா 9:21). 


கப்பல்கள்‌ 
தர்ஷீசக்குப்‌ 


பூமியின்‌ சகல ராஜாக்களைப்பார்க்கிலும்‌ 
ஜாக்கி ாாகொயோன்‌ ஐசஷியத்திதம்‌ 
த்திலும்‌ சிறந்தவனாயிருக்கிறார்‌. 
இருதயத்திலே. 

தேவன்‌ அருளிய ஞானத்தைக்‌ கேட்பதற்கு 


பூமியின்‌ ராஜாக்கள்‌ எல்லாரும்‌ 
அவருடைய முகதரிசனத்தைத்‌ தேடுகிறார்கள்‌. 
வருஷாவருஷும்‌ அவரவர்‌ தங்கள்‌ 
காணிக்கையாகிய 
வெள்ளிப்பாத்திரங்களையும்‌, 
பொற்பாத்திரங்களையும்‌, வஸ்திரங்களையும்‌ 
ஆயுதங்களையும்‌, கந்தவர்க்கங்களையும்‌, 
குதிரைகளையும்‌, கோவேறு கழுதைகளையும்‌: 
கொண்டுவருவார்கள்‌ (நோளா 9:22-24), 


சாலொமோன்‌ 
கர்த்தராகிய 
அடையாளமாயிருக்கிறார்‌. 
இந்தப்‌ பூமியிலே 
கிழக்கிலிருந்து வந்த 
அவருக்கு பரிசுப்பொருட்களை 
வந்து கொடுத்தார்கள்‌. 


ராஜா, 
இயேசகிறிஸ்துவக்கு 
இயேசுகிறிஸ்து. 
பிறந்தபோது. 
சாஸ்திரிகள்‌ 
கொண்டு 


2 நானாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


COMMENTARY 


அவர்கள்‌ அந்த வீட்டுக்குள்‌. 
பிரவேசித்து, பிள்ளையையும்‌ அதின்‌ தாயாகிய 
மாரியாளையும்‌ கண்டு,  சாஷ்டாங்கமாய்‌ 
விழுந்து அதைப்‌ பணிந்துகொண்டு, தங்கள்‌ 
பொக்கிஷங்களைத்‌ திறந்து, 
பொன்னையும்‌ தூபவர்க்கத்தையும்‌ 
வெள்ளைப்போளத்தையும்‌. அதற்குக்‌ 
காணிக்கையாக வைத்தார்கள்‌" (மத்‌ 2:11, 


பொருத்தனைபண்ணி அதை உங்கள்‌ 
தேவனாகிய கர்த்தருக்கு நிறைவேற்றுங்கள்‌; 
அவரைச்‌  சூழ்ந்திருக்கிற அனைவரும்‌ 
பயங்கரமானவருக்குக்‌ காணிக்கைகளைக்‌. 
கொண்டுவரக்கடவர்கள்‌" (சங்‌ 76:11/ 


'அப்படியிருக்க, சகோதரரே, 
உங்கள்‌ சரீரங்களைப்‌ பரிசுத்தமும்‌ 
தேவனுக்குப்பிரியமுமான ஜீவபலியாக 
ஒப்புக்கொடுக்கவேண்டுமென்று, தேவனுடைய 
இரக்கங்களை முன்னிட்டு உங்களை 
வேண்டிக்கொள்ளுகிறேன்‌; இதுவே நீங்கள்‌ 
செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை" 
(ரோம 12:1. 


நீள்‌ 


சாலொமோனுக்கு 
குதிரை லாயங்களும்‌ இரதங்களும்‌ 
பன்னீராயிரம்‌ குதிரைவீரரும்‌ 

எகிப்திலும்‌ மற்ற 

சாலொபோனுக்குக்‌ 

கொண்டுவரப்படுகிறது. 


நாலாயிரம்‌ 


(நோளா 9:28) 


“சாலொமோனுக்கு நாலாயிரம்‌ குதிரை 
லாயங்களும்‌ இரதங்களும்‌ இருந்தது" என்று 
நோளா. 9:25 ஆவது வசனத்தில்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. 1இராஜா 10:26 
ஆவது வசனத்தில்‌ 1,400 இரதங்கள்‌ 
இருந்ததாகக்‌ கூறப்பட்டிருக்கிறது. 
இல்விரண்டு வசனங்களிலும்‌ முரண்பாடுகள்‌ 
எதுவுமில்லை. ஏனெனில்‌ 


2 அல்லது 3 
வாய்ப்புள்ளது. (2நாளா 9:21). 





i= FTE 
TT 


சாலொமோன்‌ அலைகளை இரதங்கள்‌ 
வைக்கும்‌ பட்டணங்களிலும்‌, அவர்களை 
எருசலேமில்‌ தன்னிடத்திலும்‌ 
வைத்திருக்கிறார்‌. சாலொமோன்‌ நதிதுவக்கிப்‌ 
பெறிஸ்தரின்‌ தேசமட்டக்கம்‌ ்‌ 
எல்லைவரைக்கும்‌. 

ராஜாக்களையும்‌ 
(நாளா 9:25,26). 


வ 


சாலொமோன்‌ ராஜா 
கற்கள்போலவும்‌, 
கேதுருமரங்களைப்‌ பள்ளத்தாக்குகளில்‌ 
இருக்கும்‌ காட்டத்திமரங்கள்‌ போலவும்‌ 
அதிகமாக்குகிறார்‌ (நோளா 9:27). 


எருசலேமிலே 


சாலொமோனுடைய நடபடிகள்‌ 
நாணா 9:29-81 


நானா 9:29, 
ஆதியத்தமான 


சாலொமோனுடைய 
மற்ற நடபடிகள்‌. 
£தீர்க்கதரிசியாகிய 'நாத்தானின்‌ 
புஸ்தகத்திலூம்‌, 'சிலோனியனாகிய 
அகியா எழுதின தீர்க்கதரிசனத்திலும்‌, 
நேபாத்தின்‌ குமாரனாகிய 
யெரொபெயாமைக்குறித்து 

ஞான திருஷ்டிக்காரனாகிய  இத்தோ 
எழுதின தரிசனங்களிதூம்‌ அல்லவோ 
எழுதியிருக்கிறது. 


நானா 9:30. சாலொமோன்‌ 
எருகலேமிலே இஸ்ரவேலையெல்லாம்‌. 
நாற்பது வருஷம்‌ அரசாண்டான்‌. 


2நானா 9:81. பின்பு சாலொமோன்‌ தன்‌ 
யிதாக்கனோடே நித்திரையடைந்தான்‌; 
அவனை அவன்‌ தகப்பனாகிய தாவீதின்‌ 
நகரத்தில்‌ அடக்கம்பண்ணினார்கள்‌; 
அவன்‌: ஸ்தானத்திலே அவன்‌ 
குமாரனாகிய ரெகொயெயாம்‌ 
ராஜாவானான்‌. 


பிறப்பதும்‌ 
மனுஷருக்கும்‌. 


ஒரு, தரம்‌ 
பின்பு மரிப்பதும்‌ எல்லா 
நியமிக்கப்பட்டிருப்பது போலவே, 
சாலொமோனுக்கும்‌ நியமிக்கப்பட்டிருக்கிறது. 
சாலொமோனிடத்தில்‌ திரளான ஐசுவரியம்‌ 
இருக்கிறது. அவரிடத்தில்‌ 
ராஜாசனத்தின்‌ பெருமையும்‌, மேன்மையும்‌, 
அதிகாரமும்‌. வல்லமையும்‌ இருக்கிறது. 


2 நானாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


இப்போது மரிக்கும்‌. 
சாலொமோன்‌ 


ஆனாலும்‌ அவர்‌ 
நிலமையிலிருக்கிறார்‌. 
மரிக்கும்போது, அவரால்‌ தன்னுடைய 
பொக்கிஷங்களை தன்னோடு 
எடந்தர்‌ செல்ல மடியாது. எல்லாவற்றையும்‌ 
பூமியிலே விட்டு 
விட்டுப்போசுவேண்டும்‌ 


சாலொமோன்‌ பிரசங்கி 
புஸ்தகத்தில்‌ ஞானமுள்ள வனைப்பற்றியும்‌ 
மதியீனனைப்பற்றியும்‌ சொல்லியிருக்கிறார்‌ 


க்கி 
சத்துகள்‌ பேறுக்கு, எனக்க] 
பின்வரப்போகிறவனுக்கு அதை நான்‌ 
வைத்துப்போகவேண்டியதாகுமே. அவள்‌ 
பதக்கப்‌ மூடனாமிருப்பானோ 

யார்‌ அறிவார்‌? ஆகிலும்‌ 
குரயதுக்குக்கீதே நான்‌ பிரயாசப்பட்டு 
ஞானமாய்ச்‌ சம்பாதித்த சகல. 
வஸ்துக்களின்பேரிலும்‌ அவன்‌ 
அதிகாரியாவான்‌. மாயையே" 
(மிர 24879) 


பட்ட 


இதுவும்‌ 


சாலொமோனுடைய 
நடபடிகள்‌ 


தமான 
மற்ற தன்‌ 
நாத்தானின்‌ 

சீலோனியனாகிய 

தீர்க்கதரிசனத்திலும்‌, 

குமாரனாகிய  யெரொபெயாமைக்குறித்து 
ஞானதிருஷ்டிக்காரனாகிய இத்தோ எழுதின 
தரிசனங்களிலும்‌ அல்லவோ எழுதியிருக்கிறது 
(நோனா 9:29). 


சாலொமோன்‌ 
இஸ்ரவேலையெல்லாம்‌ நாற்பது வருஷம்‌ 
அரசாட்சி செய்கிறார்‌. பின்பு சாலொமோன்‌ 
தன்‌ பிதாக்களோடே நித்திரையடைகிறார்‌. 
சாலொமோனை அவர்‌ தகப்பனாகிய 
தாவீதின்‌ நகரத்தில்‌ 
அடக்கம்பண்ணுகிறார்கள்‌: சாலொமோனுமை 
ஸ்தானத்திலே அவர்‌ குமாரனாகிய 
ரெகொபெயாம்‌ ராஜாவாகிறான்‌ 
(நோளா 9:30.31). 


எருசலேமிலே. 





ழ்‌ நவள 
யாய 


மூன்றாவது. 

சமஸ்த 
வருஷங்கள்‌ 
இவனுக்குப்‌ பின்பு, 
இவருடைய குமாரன்‌ ரெகொபெயாம்‌ சமஸ்த 
இஸ்ரவேலைச்‌ சிறிது காலமே அரசாட்சி 
செய்கிறான்‌. அதன்‌ பின்பு சமஸ்த 
இஸ்ரவேல்‌ ராஜ்யம்‌ இரண்டு ராஜ்யமாகப்‌ 
பிளவுண்டது. சவல்‌, தாவீது, சாலொமோன்‌ 
ஆகிய மூன்று ராஜாக்கள்‌ ஒவ்வொருவரும்‌ 
நாற்பது வருஷங்கள்‌ ஆட்சி புரிந்தார்கள்‌. 
(நொளா 9:30; அப்‌ 13:21; சோழு 534). 
வீ! வின்மீது ஏழரை வருஷமும்‌, 
ப்ரா ஸ்ரவேலின்மீது 3 வருஷமும்‌ 
ஆட்சி புரிந்திருக்கிறார்‌ சோமு 5:5). 


ட்‌ 
விழுந்தார்‌. 


ர்‌ ன்‌ 
ராஜாவாகிய சாலொமோன்‌ 
இஸ்ரவேலையும்‌, நாற்பது 
அரசாட்சி செய்கிறார்‌. 


பாவமன்னிப்பைப்‌ பெற்றுக்கொள்கிறார்‌. 


2 நாளாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


பரிசுத்த. வேதாகமத்திலே, 
சாலொமோனுடைய பாவங்கள்‌, அவருக்கு 
விரோதமாகச்‌ சொல்லப்படவில்லை. 
சாலொமோன்‌ தன்னுடைய பாவங்களுக்காக 
மனம்‌ வருந்தியதினால்‌ கர்த்தர்‌ அவருடைய 
பாவங்களை மன்னித்து மறந்துவிடுகிறார்‌ 
கர்த்தர்‌ நம்முடைய பாவங்களை 
மன்னிக்கும்போது, அவர்‌ அதை மறுபடியும்‌ 
நினைத்துப்‌ பார்ப்பதில்லை. 

“பின்னும்‌ சாகவே சாவாய்‌ என்று நான்‌ 
துன்மார்க்கனுக்குச்‌ சொல்லும்போது, அவன்‌ 
தன்‌ பாவத்தைவிட்டுத்திரும்பி, நியாயமும்‌. 
நீதியுஞ்செய்து, துன்மார்க்கன்‌ தான்‌ 
வாங்கின  அடைமானத்தையும்‌ தான்‌ 
கொள்ளையிட்ட "பொருளையும்‌ 
திரும்பக்கொடுத்துவிட்டு, அநியாயம்‌ 
செய்யாதபடி ஜீவப்பிரமாணங்களில்‌ நடந்தால்‌, 
அவன்‌ சாகாமல்‌ பிழைக்கவே பிழைப்பான்‌. 
அவன்‌ செய்த அவனுடைய எல்லாப்‌ 
பாவங்களும்‌ அவனுக்கு விரோதமாக 
நினைக்கப்படுவதில்லை: அவன்‌ நியாயமும்‌ 
நீதியும்‌ செய்தான்‌; பிழைக்கவே பிழைப்பான்‌ 
என்று சொல்லு” (எசே 33:14-16.. 





f= FTE 
TT 


நாளாகமம்‌ புஸ்தகத்தின்‌ 
அதிகாரத்தில்‌ சொல்லப்பட்டிருக்கிற சரித்திர 
சம்பவங்கள்‌, 1இராஜா 12149 ஆகிய 
வசனங்களிலும்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
சாலொமோன்‌ தன்னுடைய ஜீலியத்தின்‌: 
கடைசிப்பகுதியில்‌ கர்த்தரை விட்டு 
விலகிப்போய்விடுகிறார்‌. ஆனாலும்‌ அவர்‌ 
தன்னுடைய பாவங்களுக்கு மனம்‌ வருந்தி, 
கர்த்தரிடத்தில்‌ திரும்பி வருகிறார்‌. 

புத்திரரின்‌ 
சாலொமோனுடைய 
பிரிந்துபோகிறார்கள்‌. 


ரவேல்‌ 
ப்துக்கோத்ா்தர்‌, 
குடும்பத்தை விட்டுப்‌ 
சாலொமோனின்‌ குமாரனாகிய 
ரெகொபெயாம்‌ மதியீனனாயிருக்கிறான்‌. 
அவன்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரை கர்த்தருக்கு, 
பயந்து, ராஜ்யபாரம்பண்ண வில்லை. 
(நோளா 1013-14), 

ஸ்ரவேலின்‌ பத்துக்கோத்திரத்தார்‌ 
னுக்கு விரோதமாக குற்றம்‌ 
சொல்லுகிறார்கள்‌ (நாளா 10:2-4) 
அவர்கள்‌ ரெகொபெயாமின்‌ 
அங்கீகரிக்காமல்‌, 
விட்டு பிரிந்துபோய்விடுகிறார்கள்‌ 
(நாளா 1046-19). 


கர்த்தர்‌ 
தம்முடைய 
நியாயமாயும்‌ 
(நோளா 10:15), 
நிறைவேறுகிறது. 
இஸ்ரவேல்‌ 
உன்னதமான நிலமைக்கு 
வந்தது. சாலொமோனுடைய ராஜ்யபாரத்திலே 
இஸ்ரவேல்‌ தேசம்‌ பரிபூரணமான வளர்ச்சி 
பெற்றிருந்தது. இஸ்ரவேல்‌ தேசம்‌ 
பரிபூரண வளர்ச்சியடைவதற்கு பல. 
வருஷங்களாயிற்று. பாலம்‌ இஸ்ரவேல்‌ 
'த்தின்‌ 


நீதியுள்ளவர்‌. அவர்‌ 
கிரியைகளை  நீதியாயும்‌, 
நடக்கப்பண்ணுகிறார்‌ 
கர்த்தருடைய வார்த்தை 


2 நாளாகமம்‌ - 
II CHRONICLES - 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சாலொமோனுக்கு பின்பு அவருடைய 
குமாரன்‌ ரெகொபெயாம்‌ இஸ்ரவேல்‌ 
தேசத்திற்கு ராஜாவாகிறான்‌. யெரொபெயாம்‌ 
எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரவேல்‌ 

த்திற்‌ திரும்பி வருகிறான்‌ 
ரிஇராஜா 12:1,2). 


ஜனத்தார்‌ தங்களுடைய 
வருத்தங்களையும்‌ 
. ரெகொபெயாயினிடத்தில்‌ 
ரெகொபெயாம்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனங்களுடைய குறைகளை 
தீர்த்து வைப்பதற்கு பதிலாக, அவர்களுக்கு. 
ணவமான பதிலைச்‌ சொல்லுகிறான்‌. 
ரெகொபெயாம்‌ முதியோரின்‌ ஆலோசனைக்கு 
செவிகொடுக்காமல்‌, தன்னைப்போன்ற 
வாலிபரின்‌ பொல்லாத ஆலோசனைக்கு 
செவிகொடுக்கிறான்‌ (1இராஜா 12:3-15). 
இஸ்ரவேலின்‌ 
ரெகொபெயாமுக்கு 
கலகம்பண்ணுகிறார்கள்‌. 
யெரொபெயாமை 
ராஜாவாக்குகிறார்கள்‌ (1இராஜா 
தனக்கு விரோதமாக 
கலகம்பண்ணுகிறவர்களை  ரெகொபெயாம்‌ 
ஒடுக்க முயற்சி பண்ணுகிறான்‌. கர்த்தரோ 
அவனுடைய முயற்சிகளை 
தடைபண்ணிவிடுகிறார்‌ (1இராஜா 12:21-24). 


யெரொபெயாம்‌ தன்னுடைய 
ராஜ்யபாரத்தை விக்கிரகாராதனையின்ம்து 
ஸ்தாபிக்கிறான்‌ (இராஜா 12 
இஸ்ரவேல்‌ புத்திரரில்‌ பத்துக்கோத்திரத்தார்‌ 
தனியாக பிரிந்துபோனதினால்‌, யூதாதேசம்‌ 
பலவீனமாயிற்று இஸ்ரவேல்‌ தேசத்தார்‌ 
கர்த்தரைவிட்டுப்‌ பிரிந்துபோனதினால்‌, 
அவர்களுடைய தேசமும்‌ பலவீனபாயிற்று. 


பத்துக்கோத்திரத்தார்‌ 
விரோதமாக 
அவர்கள்‌ 
தங்களுக்கு 
12:16-20). 


ரெகொயெயாம்‌ 
தோனா 10:1-11 


நோனா 10%. 
ராஜாவாக்கும்படி. 
எல்லாரும்‌. 


ஜெகொபெயாமை 
இஸ்ரவேலர்‌ 
சீகேமுக்கு. 
வத்திருத்தபடியால்‌, அவனும்‌ 
சீகேமுக்குப்‌ போனான்‌. 





i= FTE 
TT 


II CHRONICLES 


நானா 102. ராஜாவாகிய 
சாலொமோனை விட்டு ஓடிப்போய்‌, 
எகிப்திலிருத்த நேபாத்தின்‌ 
குமாரனாகிய யெரொபெயாம்‌ அதைக்‌ 
கேட்டபோது, அவன்‌ எகிப்திலிருத்து 
திரும்பிவத்தான்‌. 


நானா 10:8. ஆன்‌ அனுப்பி அவனை 
அறைப்பித்தார்கன்‌; ன்பு 
யெரொபெயாமும்‌ 
'இஸ்ரவேலனைத்துமாய்‌ 
ரெகொடெயாமை நோக்கி: 


வந்து, 


நானா 10:4. உம்முடைய தகப்பன்‌ 
பாரமான நுகத்தை எங்கள்மேல்‌ 
வைத்தார்‌; இப்போதும்‌ தீர்‌ உம்முடைய 
தகப்பன்‌ ௬மத்தின 
வேலையையும்‌, அவர்‌ 

வைத்த பாரமான 

லகுவாக்கும்‌ அப்பொழுது உம்மைச்‌ 
சேவிப்போம்‌ என்றார்கள்‌. 


தொனா 10:5. அதற்கு அவன்‌: நீங்கள்‌ 
மூன்று நானைக்குப்பிற்பாடு திரும்ப 
என்னிடத்தில்‌ வாருங்கள்‌ என்றான்‌; 
அப்படியே ஜனங்கள்‌. 
போயிருந்தார்கள்‌. 


2நானா 10:6. அப்பொழுது ராஜாவாகிய 
ரெகொடெயாம்‌ தன்‌ தகப்பனாகிய 
சாலொமோன்‌  உயிரோடிருக்கையில்‌ 
அவன்‌ சமுகத்தில்‌ நின்ற. 
முதியோரோடே ஆலோசனையண்ணி, 
இந்த ஜனங்களுக்கு மறுஉத்தரவு 
கொடுக்க நீங்கள்‌ என்ன ஆலோசனை 
சொல்லுகிறீர்கள்‌ என்று கேட்டான்‌. 


நானா 10:7. அதற்கு அவர்கள்‌: நீர்‌ 
இந்த ஜனங்களுக்குத்‌ தயவையும்‌ 
பட்சத்தையும்‌ காண்பித்து, 
அவர்களுக்கு 'நல்வார்த்தைகனைச்‌. 
செய்வீராணால்‌, என்றைக்கும்‌ அவர்கள்‌ 
உமக்கு ஊழியக்காரராமிருப்பார்கள்‌ 
என்றார்கள்‌. 


இநானா 10:8. முதியோர்‌ சொன்ன. 
ஆலோசனையை அவன்‌ தன்னிவிட்டு, 
தன்னோடே வனர்த்தவர்களும்‌ தன்‌: 
சமுகத்தில்‌ திற்கிறவர்களுமாகிய வாலி. 
பரோடே ஆலோசனை பண்ணி, 


2 நானாகமம்‌ - விரிவுரை 
- COMMENTARY 


பிரியப்‌] 
UBLISHERS 


நானா 10:9. அவர்களை நோக்கி: 
உம்முடைய தகப்பன்‌ எங்கள்மேல்‌ 
வைத்த நுகத்தை லகுவாக்கும்‌ என்று 
என்னிடத்தில்‌ சொன்ன இந்த 
ஜனங்களுக்கு மறுஉத்தரவு கொடுக்க. 
நீங்கள்‌ என்ன ஆலோசனை 
சொல்லுகிறீர்கள்‌ என்று கேட்டான்‌. 


இதானா 10:10. அவனோடே வளர்ந்த: 
வாலிபர்‌ அவனை நோக்கி: உம்முடைய 
தகப்பன்‌: எங்கள்‌ நுகத்தைப்‌ 
பாரமாக்கினார்‌, தீர்‌ அதை எங்களுக்கு 
லகுவாக்கும்‌ என்று உம்மிடத்தில்‌ 
சொன்ன இத்த ஜனத்திற்கு நீர்‌ 
சொல்லவேண்டியது என்னவென்றால்‌: 
என்‌ சுண்டுவிரல்‌ என்‌ தகப்பனுடைய 
இடுப்பைப்பார்க்கிலும்‌ 
பருமனாயிருக்கும்‌. 


இதானா 10:11. இப்போதும்‌ என்‌ 
தகப்பன்‌. பாரமான நுகத்தை. 
உங்கள்மேல்‌ வைத்தார்‌, நான்‌ உங்கள்‌. 
நுகத்தை அதிக பாரமாக்குவேண்‌; எண்‌: 
தகப்பன்‌ உங்களைச்‌ சவுக்குகனினாலே. 
தண்டித்தார்‌, நான்‌ 
உங்களைத்‌ தேன்களினாலே 
தண்டிப்பேன்‌. என்று சொல்லும்‌ 
என்றார்கள்‌. 


ஒருவர்‌ எவ்வளவுதான்‌. 
ஞானமுள்ளவராயிருந்தாலும்‌, அவர்‌ 
எவ்வளவுதான்‌ நல்லவராகமிருந்தாலும்‌, 
அவரால்‌ எல்லோரையும்‌ திருப்திப்படுத்த 
முடியாது. அவரால்‌ எல்லோருக்கும்‌ 
நல்லவராயிருக்கவும்‌ முடியாது. 
சாலொமோனிடத்தில்‌ ஐசுவரியம்‌ 
மிகுதியாயிருக்கிறது. சமஸ்த 
இஸ்ரவேலையும்‌ நீதியாயும்‌, 'ஞானமாயும்‌. 
ஆட்சிசெய்கிறார்‌. அவருடைய 
ஆட்சிக்காலத்தில்‌ இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 
'சந்தோஷமாயும்‌, பாதுகாப்பாயும்‌, அமைதலாயும்‌ 
இருக்கிறார்கள்‌. 

ஆனாலும்‌, சாலொமோன்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனத்தார்மீது அதிகமாக வரிச்சுமைகளை 
சுமத்தினார்‌ என்று ஜனங்கள்‌ அவர்மீது 
குற்றம்‌ சொல்லுகிறார்கள்‌. சாலொமோன்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனத்தாரை, தன்னுடைய கட்டிட 
வேலைகளில்‌: வேலை செய்வதற்கு. 
அதிகமாய்ப்‌ பயன்படுத்தினார்‌ என்றும்‌, 
சாலொமோன்மீது குற்றம்‌ சுமத்தப்படுகிறது. 


அவர்‌ 





i= FTE 
TT 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
நோக்கி, “உம்முடைய தகப்பன்‌ பாரமான 
நுகத்தை எங்கள்மேல்‌ வைத்தார்‌; இப்போதும்‌ 
நீர்‌ உம்முடைய தகப்பன்‌ சுமத்தின கடினமான 
வேலையையும்‌, அவர்‌ எங்கள்மேல்‌ வைத்த 
பாரமான. நுகுத்தையும்‌ லகுவாக்கும்‌: 
அப்பொழுது உம்மைச்‌ சேவிப்போம்‌" 
(நோளா 10:4) என்று சொல்லுகிறார்கள்‌. 


ரெகொபெயாமை 


விரோதமாகக்‌ 


கூறப்படுகிறது. 
தேவாலயத்தைக்‌ கட்டுவதற்கு சாலொமோன்‌ 
30,000 வாலிபரைப்‌ பயன்படுத்தினார்‌. 
தன்னுடைய நாற்பதுவருஷ ஆட்சிக்காலத்தில்‌ 
சாலொமோன்‌ பல கட்டிடங்களைக்‌ கட்டினார்‌. 
இந்தக்‌ கட்டிட வேலைகளுக்காக 
ஜனங்களிடத்தில்‌ அதிகமாக வரி வசூலித்தார்‌. 
சாலொமோனுக்கு எதிராக அவருடைய 
ஆட்சிக்காலத்தில்‌ அந்நிய தேசத்து 
பட்டணத்தார்‌ எழும்பினார்கள்‌. சாலொமோன்‌ 
அவர்களை ஒடுக்கினார்‌ (2நாளா 8:3) 


சாலொமோனுடைய 
மரணத்திற்குப்பின்பு, சமஸ்த இஸ்ரவேலிலும்‌ 
இருந்த ஜனங்கள்‌ சாலொமோன்மீது 
தங்களுக்கு இருந்த விரோதத்தை. 
வெளிப்படுத்திக்‌ காண்பிக்கிறார்கள்‌. பத்துக்‌ 
கோத்திரத்தார்‌ சாலொமோனுக்கு விரோதமாக 
எழும்புகிறார்கள்‌. இந்தப்‌ பத்துக்‌ 
கோத்திரத்தாரும்‌ யெரொபெயாமைப்‌ பின்பற்றி, 
வடக்கு ராஜ்யமாகப்‌ பிரிந்து போகிறார்கள்‌. 
இது தீர்க்கதரிசனத்தின்‌ நிறைவேற்றமாகும்‌. 
ஒருவர்‌ எவ்வளவு பெரிய 
ஞானியாகயிருந்தாலும்‌, அவரிடத்தில்‌ 
பரிபூரணமான ஞானம்‌ இருக்காது. கர்த்தர்‌ 
மாத்திரமே. 'சர்வஞானமுள்ளவர்‌. 
மனுஷருடைய ஞானத்தில்‌ குறைவு உள்ளது. 


சாலொமோன்‌ தன்னுடைய 
ல ன்னு கர்த்தரை விட்டு 
விலகிப்போய்விடுகிறா! அப்போது 
அவருக்கு உதவி 
அந்தக்‌ காலத்தில்‌ 
செய்ய வேண்டிய 
ங்களை, கர்த்தருக்கு பயந்து 
ஞானமாய்ச்‌ செய்யவில்லை. சாலொமோன்‌. 
கர்த்தரைவிட்டு விலகிப்போனதினால்‌, 
கர்த்தருடைய உதவியும்‌ ஒத்தாசையும்‌ 
அவருக்கு கிடைக்கவில்லை. அந்தக்காலத்தில்‌ 
வக்‌ ராஜாசனத்தில்‌ சில: 
ம்‌, சில 
கள உண்டாயிற்று. 


அவருடைய ல்‌! 
செய்யவில்லை. 


2 நானாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


COMMENTARY 


சாலொமோன்‌ 
ஸ்திரீகள்மீது சிநேகம்‌ 
அவர்‌ தன்னுடைய ஸ்திரீகளுக்காக 
அரண்மனையின்‌ பொக்கிஷங்களை 
தாராளமாய்‌ செலவு செய்தார்‌. இதனால்‌ 
ம்‌ ஜசவரியமும்‌ 


எராளமான 


வைத்திருந்தார்‌ 


ாதியாரான 


ந்தார்கள்‌. 
டெ a 


சாலொமோனுக்கு அந்நிய 
ஸ்திரீகளும்‌ மனைவிகள்‌! 
அவர்களுடைய 
)டம்பரங்களுக்காகவும்‌, 
க்கிரகாராதனைகளுக்காகவும்‌, 
சாலொமோன்‌ தன்னுடைய பொக்கிஷத்தை: 
தாராளமாய்‌ செலவு செய்தார்‌. சாலொமோன்‌ 
தனக்கு பணம்‌ தேவைப்படும்போது, 
தன்னுடைய தேசத்து ஜனங்கள்மீது 
அதிகமான வரிசுமைகளை சுமத்தினார்‌. 
சாலொமோன்‌ மரித்துப்போன: 
பின்பு, இஸ்ரே ஜனத்தார்‌ 
குழபபததிரககிறாகள்‌.. சாலொமோன்‌ 
தங்களுக்கு செய்த நன்மைகளை அவர்கள்‌ 
மறந்துவிடுகிறார்கள்‌. நன்றியில்லாத 
இருதயமுள்ளவர்களும்‌, குழப்பமான 
மனதுள்ளவர்களும்‌, அரசாங்கத்தின்மீது 
குற்றம்‌ சொல்லுவார்கள்‌. தங்களுடைய 
பிரச்சனைகளை பெரிதுபடுத்துவார்கள்‌. 


சாலொமோனுடைய 
ராஜ்யபாரத்தின்போது சமஸ்த இஸ்ரவேலும்‌ 
அமைதியாயிருந்தது. தேசத்‌ 
சமாதானமும்‌ சந்தோஷமும்‌ நிரம்பிமிருந்தது. 
சாலொமோன்‌ வேலின்‌ 
ராஜாவாகமிருந்த வரையிலும்‌, 


சாலொமோனுடைய 
ராஜ்யபாரத்தின்போது இஸ்ரவேல்‌ தேசம்‌ 
செழிப்பாமிருந்தது. அவர்களுக்கு போதுமான 
போஜனம்‌ கிடைத்தது. இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாரிடத்திலே போதுமான அளவு, 
ஐசுவரியங்களும்‌ இருந்தது. ஆனாலும்‌ 
அவர்கள்‌ சாலொமோனுக்கு விரோதமாக 
குற்றம்‌ சொல்லுகிறார்கள்‌. சாலொமோன்‌ 
தங்கள்மீது பாரமான நுகத்தை சுமத்தியதாக 
முறுமுறுக்கிறார்கள்‌. 





i= FTE 
TT 


சாலொமோன்‌ 
அவருடைய 


மரித்துப்போனார்‌. 
ஸ்தானத்திலே, 
சாலொமோனுடைய குமாரனாகிய 
ரெகொபெயாம்‌ இஸ்ரவேல்‌ தேசத்தின்மீது 
ராஜாவாயிருக்கிறார்‌. இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 
ரெகொபெயாமை நெருக்குகிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனத்தாரைப்போலவே. 
இக்காலத்திலும்‌ அநேகர்‌, 

பிரச்சனைகளை 

ராஜாக்களையும்‌, 

பணிபுரியும்‌ 

துன்பப்படுத்துகிறார்கள்‌ 

சப்பைகுக்கு கழப்டடிாமல்‌ மீறுதிறா்க்‌. 
ஆட்சியாளர்களுக்கு கோபத்தை 
உண்டுபண்ணுகிறார்கள்‌. 


சாகொமோதுக்கு பின்ப (டைய 
குமாரன்‌ ஸ்ரவேல்‌ 
தேசத்தின்மீது நக்குதல்‌ 
தன்னுடைய தகப்பனாரைப்போல தனக்கும்‌ 
அதிக அதிகாரம்‌ இருப்பதாக ரெகொபெயாம்‌. 
நினைக்கிறான்‌. 'சாலொமோனிடத்தில்‌. 
காணப்பட்டஞானம்‌, ரெகொபெயாமினிடத்தில்‌ 
காணப்படவில்லை. சாலொமோனால்‌ 
தன்னுடைய கிரீடத்தை மாத்திரமே, தன்‌ 
குமாரனாகிய ரெகொபெயாமுக்கு கொடுக்க 
முடிகிறது. அவரால்‌ தன்னுடைய ஞானத்தை, 
தன்‌ குமாரனுக்கு கொடுக்க முடியவில்லை. 


சாலொமோன்‌ 
ஞானமுள்ளவராயிருக்கிறார்‌. ரெகொபெயாமோ 
மதிமீனனாயிருக்கிறான்‌. ரெகொபெயாம்‌ 
தன்னைப்பற்றி பெருமையாக. 
நினைத்துக்கொள்கிறான்‌. தன்னுடைய 
தேசத்து ஜனங்களிடம்‌ கடினமான பெரிய 
வார்த்தைகளைப்‌ பேசுகிறான்‌. 
ரெகொபெயாமினிடத்தில்‌ மனப்பெருமையும்‌, 
ஆணவமும்‌ இருக்கிறது. 

ரெகொபெயாமுக்கு இஸ்ரவேல்‌ 
ஜனத்தார்மீது அன்பில்லை. அவர்களுடைய 
பிரச்சனைகளையும்‌ கோரிக்கைகளையும்‌ 
ரெகொபெயாம்‌. கரிசனையோடு 
பார்க்கவில்லை. அவர்கள்மீது 
சுமத்தப்பட்டிருக்கும்‌ சுமையை கீழே இறக்கி 


2 நானாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


ராஜாக்கள்‌ 
ஜனங்கள்மீது 
வேண்டும்‌. 


தங்கள்‌ தேசத்து 
கரிசனையோடிருக்க 
அவர்களிடத்தில்‌ அன்பாய்ப்‌ 
பேசவேண்டும்‌. அவர்களுடைய 
பிரச்சனைகளையும்‌, கோரிக்கைகளையும்‌ 
செவிகொடுத்து கேட்கவேண்டும்‌. தங்களால்‌ 
முடிந்த நன்மைகளை அவர்களுக்கு 
செய்யவேண்டும்‌. அவர்களுக்கு ஆறுதலான 
வார்த்தைகளை சொல்லவேண்டும்‌. ராஜாக்கள்‌ 
ஜனங்கள்மீது பிரியமாயிருந்தால்தான்‌,, 
ஜனங்களும்‌. ராஜாக்கள்மீது 
பிரியமாயிருப்பார்கள்‌. இந்த சத்தியம்‌ 
தேசங்களுக்கு மாத்திரமல்ல, நம்முடைய 
குடும்பத்திற்கும்‌ ஏற்றது. 

மெதுவான பிரதியுத்தரங்களும்‌, 
கோபமில்லாத கரிசனையான வார்த்தைகளும்‌ 
எப்போதுமே நல்லது. நாம்‌ ஞானமுள்ள 
வார்த்தைகளை கவனமாய்ப்‌ பேசவேண்டும்‌. 
கோபத்தினால்‌ சாதிக்க முடியாததை 
அன்பினால்‌ சாதிக்கலாம்‌. 

ரெகொயாமினிடத்தில்‌ 
இரண்டுவிதமான ஆலோசனைக்காரர்‌ 
இருக்கிறார்கள்‌. அவர்களில்‌ ஒரு பிரிவார்‌ 
முதியோராயும்‌, மற்றொரு 
வாலிபராயும்‌ இருக்கிறார்கள்‌. முதியோர்‌ 
ரெகொபெயாமுக்கு இதமான 
ஆலோசனைகளைச்‌ சொல்லுகிறார்கள்‌. 


ரெகொபெயாமின்‌ 
ஆலோசனை்காரரில்‌ 
பார்த்து, “நீர்‌ 
தயவையும்‌ 
அவர்களுக்கு 


முதியோர்‌ அவனைப்‌ 
இந்த  ஜனங்களுக்குத்‌ 
பட்சத்தையும்‌ காண்பித்து, 
நல்வார்த்தைகளைச்‌ 
செய்வீரானால்‌, என்றைக்கும்‌ அவர்கள்‌ 
உமக்கு ஊழியக்காரராயிருப்பார்கள்‌" 
(நோளா 10:7) என்று சொல்லுகிறார்கள்‌. 


நாம்‌ பேசும்‌ வார்த்தைகளுக்கு கிரயம்‌ 
செலுத்த கண்னு வார்த்தைகள்‌ 
எப்போதுமே தான்‌. நல்ல 
வார்த்தைகளைப்‌ லயா நாம்‌ பெரிய 
கிரயம்‌ எதுவம்‌ செலுத்த வேண்டியதில்லை. 
நம்முடைய சுயத்தை கொஞ்சம்‌ 
வெறுக்கவேண்டியது வரும்‌. நம்முடைய 
சுயமரியாதையை சிறிது இழப்பும்‌, பாதிப்பும்‌ 
ஏற்பட்டாலும்‌, நமக்கு வரக்கூடிய ஆதாயமோ 
மிகவும்‌ பெரிதாயிருக்கும்‌. விசுவாசிகள்‌ 
தாங்கள்‌ பேசுகிற வார்த்தைகளில்‌ மிகவும்‌ 
கவனமாயிருக்கவேண்டும்‌. நாம்‌ 
சமாதானம்பண்ணுகிறவர்கள்‌. நாம்‌ 
எப்போதுமே சமாதானத்தை நாடவேண்டும்‌. 





i THE 
TT 


சாலொமோனுக்கு 
மனையாட்டிகளும்‌ 
மறுமனையாட்டிகளும்‌ 
சாலொமோனுக்கு 
ஏராளமான 


எழுநூறு 

முந்நூறு 
இருந்தார்கள்‌. 

மூலமாக. 
குழந்தைகள்‌ 
பிறந்திருக்கவேண்டும்‌. ஆனாலும்‌ 
சாலொமோனுடைய குமாரரில்‌, 
ரெகொபெயாம்‌ என்னும்‌ ஒருவனைப்பற்றி 
மாத்திரமே. த... வனப்பகுதியில்‌ 
'சொல்லப்பட்டிருக்கிறது. சாலொமோனிடத்தில்‌ 
விசேஷித்த ஞானம்‌ இருந்தது. அவருடைய 
குமாரனாகிய ரெகொபெயாமோ 
மதிமீனனாயிருக்கிறான்‌. 

பாவத்தினால்‌ கட்டப்படும்‌ குடும்பம்‌ 
ஆசீர்வாதமாயிராது. சாலொமோன்‌ 
கர்த்தருக்கு ஆலயம்‌ கட்டினாலும்‌, அவர்‌ 
அந்நிய தெய்வங்களுக்கும்‌ 
கட்டினார்‌. சாலொமோன்‌ 

அவர்‌ 


வர்கள்‌. 


தகப்பனாராகிய 

சாலொமோன்‌ மிகப்பெரிய ஞானி. ஆனால்‌ 

ரெகொபெயாமோ சாலொமோனுடைய 

ஞானத்தை சுதந்தரித்துக்கொள்ளவில்லை. 

ஞானமும்‌ கிருபையும்‌ சந்ததி பரம்பரையாக 

வருவதில்லை. அவை முன்னோர்களுடைய 

இரத்தத்தில்‌ கலந்து, அவர்களுடைய 

பின்சந்ததியாருக்கு கிடைப்பதில்லை. 
சாலொமோனுடைய ராஜாசனம்‌ ஞானம்‌. 

வெளிப்படும்‌ ஸ்தலமாயிருக்கிறது. அங்கே 

ஞானிகளும்‌ 

அமர்ந்திருக்கிறார்கள்‌. 

சாலொமோனுடைய 

வளர்ந்தவன்‌. 

மத்தியிலே உலாவினவன்‌. 

ரெகொபெயாயினிடத்தில்‌ 

அவன்‌ ஞானிகள்‌ 

வளர்ந்தவனாயிருந்தாலும்‌, 

மதியீனனாயிருக்கிறான்‌. 


இஸ்ரவேலர்‌ எல்லோரும்‌ 
ரெகொபெயாமை ராஜாவாக்கும்படி சீகேமுக்கு 
வந்திருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
ரெகொபெயாமோடு உடன்படிக்கை 
பண்ணிக்கொள்ள விரும்புகிறார்கள்‌. 


2 நானாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


QOODNENS 
PUBLISHERS 


COMMENTARY 


ரெகொபெயாமை 
வேண்டுமென்று 
தங்கள்‌ வாயினால்‌ 
ஆனால்‌ ரெகொபெயாம்‌ இஸ்ரவேலுக்கு 
ராஜாவாகக்கூடாது என்னும்‌ திட்டம்‌ 
அவர்களுடைய இருதயத்திலிருக்கிறது. 


ரெகொபெயாமை 
ராஜாவாக்க வேண்டுமென்றால்‌, 
தாவீதின்‌ நகரத்திலே, 
அபிஷேகம்பண்ணலாம்‌. 
இஸ்ரவேலரோ தாவீதின்‌ 
தெரிந்தெடுக்காமல்‌, சீமேமைத்‌ 
தெரிந்தெடுக்கிறார்கள்‌. தாவீதின்‌ நகரத்தில்‌ 
ரெகொபெயாமை ராஜாவாக்கினால்‌ அவன்‌ 
யூதாகோத்திரத்தாருக்கு மாத்திரம்‌ 
ராஜாவான துபோல இருக்கும்‌ அவனை 
சீகேமிலே ராஜாவாக்கினால்‌, இஸ்ரவேலர்‌ 
எல்லோருக்கும்‌ ராஜாவாக்கினதாக ஆகும்‌. 


இஸ்ரவேலுடைய சரித்திரத்திலே, சீகேம்‌ 
பிரசித்திப்‌ பெற்ற ஸ்தலம்‌. அபிமெலேக்கு. 
சீகேமிலே தன்னைத்தானே 
ராஜாவாக்கிக்கொண்டான்‌ (நியா 1-ஆவது 
அதிகாரம்‌. யோசவாலின்‌ காலத்திலிருந்து 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ அனைவரும்‌, முக்கியமான 
காரியங்களை விவாதிப்பதற்காக சீகேமிலே 
கூடிவருவது வழக்கம்‌. 


ராஜாவாக்க 
இஸ்ரவேலரெல்லாரும்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 


அவனை 
ராஜாவாக 

ஆனால்‌. 
நகரத்தை 


“பின்பு யோசுவா இஸ்ரவேலின்‌ 
கோத்திரங்களையெல்லாம்‌. சீகேமிலே 
கூடிவரப்பண்ணி, இஸ்ரவேலின்‌ மூப்பரையும்‌, 
தலைவரையும்‌, நியாயாதிபதிகளையும்‌, 
அதிபதிகளையும்‌ வரவழைத்தான்‌; அவர்கள்‌ 
தேவனுடைய சந்நிதியில்‌ வந்து நின்றார்கள்‌" 
(யோசு 24) 


(னுடைய வ வதி ஜ்யபாரத்திற்கு 
பத்து ரெகொபெயாமுக்கும்‌ 
2 இஸ்ரவேலின்‌ 


என்பதை 
உணர்ந்திருக்கிறான்‌. 


உடன்படிக்கை 
ஆயத்தமாயிருக்கிறான்‌. 
பத்துக்கோத்திரத்தாரும்‌ 

பிரிந்துபோய்விடாமல்‌, 





f= FTE 
TT 


ரெகொபெயாம்‌ நல்ல நோக்கத்தோடு 
சீகேமுக்குப்போனாலும்‌, அவனுடைய 
'தீயசபாவமும்‌, மதிமீனமும்‌, அவனுடைய 
திட்டத்தை: கெடுத்துப்போடுகிறது. 
ரெகொபெயாம்‌. அவசரப்படுகிறான்‌. 
மதியீனமாக செயல்படுகிறான்‌. 


இஸ்ரவேலர்‌ எல்லோரும்‌ 
வந்திருக்கிறார்கள்‌ என்னும்‌ 
யெரொபெயாமும்‌ கேள்விப்படுகிறான்‌. 
ரெகொபெயாமை ராஜாவாக்கும்படி, 
இஸ்ரவேலர்‌ எல்லாரும்‌  சீகேழுக்கு 
வந்திருந்தபடியால்‌, அவனும்‌ சீகேமுக்குப்‌ 
போகிறான்‌. ராஜாவாகிய சாலொமோனை 
விட்டு ஒடிப்போய்‌, எகிப்திலே குடியிருந்த 
நேயத்தின்‌. குமாரனாகிய யெரொபெயாமும்‌, 
எகிப்தில்‌ இருக்கையில்‌ 
கேள்விப்படுகிறான்‌ (1இராஜா 12,2). 


இஸ்ரவேலர்‌ எல்லோரும்‌ 
யெரொபெயாழுக்கு அனுப்பி அவளை: 
அழைப்பிக்கிறார்கள்‌. க்காமல்‌ எகிப்து 
தேசத்திலிருந்து சீகேமுக்கு வருகிறான்‌. 
ரெகொபெயாமும்‌ அப்போது  சீகேமிலே. 
இருக்கிறான்‌ (1இராஜா 12:3). 


யெரொபெயாமும்‌, இஸ்ரவேல்‌ சபை 
அனைத்தும்‌ ரெகொபெயாமை 
சந்திக்கிறார்கள்‌. 
தங்களுடைய 
முறையிடுகிறார்கள்‌. 
ரெகொபெயாமை நோக்கி, 
தகப்பன்‌ பாரமான நுகத்தை 
வைத்தார்‌; இப்போதும்‌ நீர்‌ உம்முடைய 
தகப்பன்‌ சுமத்தின கடினமான வேலையையும்‌, 
அவர்‌ எங்கள்மேல்‌ வைத்த பாரமான 
நுகத்தையும்‌ லகுவாக்கும்‌: அப்பொழுது. 
உம்மைச்‌ சேவிப்போம்‌" (1இராஜா 12:4) என்று 


நீக்கவேண்டும்‌ என்று இஸ்ரவேல்‌ 
அனைத்தும்‌, முறையிடுகிறார்கள்‌. 


2 நாளாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


இஸ்ரவேல்‌: 
ரெகொபெயாமிடத்தில்‌ தாங்களாக போய்‌ 
பேசாமல்‌, எகிப்து தேசத்திலிருக்கிற 
யெரொபெயாமை தங்களிடத்திற்கு அழைத்து 
வந்து, அவனை தங்களுக்கு தலைவனாக்கி, 
அவனோடுகூட ரெகொபெயாமை சந்தித்து 
பேசுகிறார்கள்‌. 


சபையார்‌ 


உம்முடைய தகப்பன்‌ 

நுகத்தை எங்கள்மேல்‌ வைத்தார்‌” 
இஸ்ரவேல்‌ சபையார்‌ ரெகொபெபாமிடம்‌ 
சொல்லுகிற முதலாவது குற்றச்சாட்டு 
அவர்கள்‌ சாலொமோனுடைய 
விக்கிரகாராதனைபைப்பற்றி குற்றம்‌ 
சொல்லவில்லை. இஸ்ரவேலர்‌ எல்லோரும்‌ 
ஆவிக்குரிய காரியங்களில்‌ அனலுமில்லாமல்‌, 
குளிருமில்லாமலிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
கர்த்தருடைய ஆராதனையையும்‌, 
கர்த்தரையும்‌. அசட்டைபண்ணி,, 
நிர்விசாரமாக ஜீவிக்கிறார்கள்‌. சாலொமோன்‌ 
கர்த்தரை ஆராதித்தாலும்‌, விக்கிரகங்களை 
ஆராதித்தாலும்‌, அதினால்‌ தங்களுக்கு 
ஒன்றும்‌ பிரச்சனையில்லை என்பதுபோல. 
இஸ்ரவேல்‌ சபையார்‌ பேசுகிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ 
கர்த்தரைவிட்டுப்‌ 
போயிருக்கிறார்கள்‌. அவர்களுக்கு 
கர்த்தருக்கும்‌ மோளேகுக்கும்‌ வித்தியாசம்‌ 
தெரியவில்லை. இரண்டுபேருமே ஒன்றுதான்‌ 
என்று நினைக்கிறார்கள்‌. இஸ்ரவேல்‌ 
சபையார்‌. ஆவிக்குரிய காரியங்களில்‌ 
கவனம்‌ செலுத்தாமல்‌, தங்கள்மீது 
வைக்கப்பட்டிருக்கிற பாரத்தையும்‌, கடினமான 
வேலையையும்‌, பாரமான நுகத்தையும்‌ 
குறித்து கவனம்‌ செலுத்துகிறார்கள்‌. 


(னங்கள்‌. நிர்விசாரமாக தவித்தாலும்‌ 
பரவாயில்‌ ஆனால்‌ அவர்கள்‌ 
ராஜாவுக்கு வரிசெலுத்தக்கூடாது என்பதே 
இஸ்ரவேல்‌ சபையாரின்‌ குற்றச்சாட்டு. 
அவர்களுடைய குற்றச்சாட்டில்‌ ஆதாரம்‌ 
எதுவுமில்லை. சாலொமோனுடைய 
ஆட்சிக்காலத்தில்‌ இஸ்ரவேல்‌ சபையாருக்கு 
ஒரு குறைவும்‌ வரவில்லை. எல்லாம்‌ 
தாராளமாயிருந்தது. தேசம்‌ 
சுமிட்சமாயிருந்தது. சாலொமோன்‌ இஸ்ரவேல்‌ 
த்‌ அதிகமான வரிகளையும்‌ 
அவர்கள்‌ வரிகளை 
செலுத்தினாலும்‌, தங்களுடைய தேசத்தின்‌ 
வளர்ச்சிக்காகவும்‌, அதைப்‌ 
பலப்படுத்துவதற்காகவும்‌ வரிகளை 
செலுத்தினார்கள்‌. 


எல்லோரும்‌. 
பின்வாங்கிப்‌ 


ஜனத்தார்‌ 


தான்‌ 





i= al 
TT 


சாலொமோன்‌ அநேக கட்டிடங்களை 
ர்‌. இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ அந்தக்‌ 
வேலைகளுக்கு தங்களுடைய 
மாத்திரமே கொடுத்தார்கள்‌. 
ன்‌ அந்நிய தேசத்தாரோடு 
யுத்தம்பண்ணவில்லை. சாலொமோன்‌. 
யுத்தங்களை நடத்தியிருந்தால்‌, 
சபையார்‌ சாலொமோனுக்கு, 
தங்கள்‌ பணத்தையும்‌ கொடுக்கவேண்டும்‌, 
தங்கள்‌ இரத்தத்தையும்‌ கொடுக்கவேண்டும்‌, 
தங்கள்‌ ஜீவனையும்‌ க்‌ 
அப்படிப்பட்ட ஆபத்தான 
இஸ்ரவேல்‌ சபையாருக்கு சாலொமோனுடைய 
காலத்திலே ஏற்படவில்லை. 


ஆனால்‌ இஸ்ரவேல்‌ சபையாரோ, 
சாலொமோனைக்‌ குறித்து ஏதாவது குற்றம்‌ 
சொல்லவேண்டும்‌ என்னும்‌ வேகத்தில்‌, 
தங்களுடைய வாயில்‌. 
பேசிவிடுகிறார்கள்‌. மற்றவர்கள்மீது குறை 
சொல்லுகிறவர்கள்‌, எப்போதும்‌ குறை 
சொல்லிக்கொண்டே இருப்பார்கள்‌. குறை 
சொல்லுவதற்கான காரணங்களை தேடி 
கண்டுபிடிப்பார்கள்‌. 

இஸ்ரவேல்‌ சபையார்‌ 
சாலொமோனைப்பற்றி  ரெகொபெயாமிடம்‌ 
ண்டு குற்றச்சாட்டுக்களை 
சொல்லுகிறார்கள்‌. அவையாவன: 
1... சாலொமோன்‌ தங்கள்மேல்‌ பாரமான 
நுகத்தை வைத்தார்‌. 2. சாலொமோன்‌ 
தங்கள்மேல்‌ கடினமான வேலையை 
சுமத்தினார்‌. 

சாலொமோன்‌ பேராசை பிடித்தவரல்ல. 
அவருடைய தகப்பனாராகிய தாவீது. 
சாலொமோனுக்கு தேவையான 
பொக்கிஷங்களை சேகரித்து. 
வைத்திருக்கிறார்‌. சாலொமோனைப்‌ 
பார்ப்பதற்கு ஏராளமான ராஜாக்கள்‌: 
வருகிறார்கள்‌. அவர்களெல்லோரும்‌ 
ராஜாவுக்கு ஏராளமான பொன்னையும்‌ 
வெள்ளியையும்‌ வெகுமதியாகக்‌ கொண்டு 
வருகிறார்கள்‌. சாலொமோனுடைய 
பொக்கிஷசாலை எப்போதும்‌ நிரம்பி வழிகிறது. 
அவர்‌ பேராசைப்பட்டு இஸ்ரவேல்‌. 
சபையாரிடத்தில்‌ அதிகமான வரிகளை 
வசூலிக்கவில்லை. 


வந்ததையெல்லாம்‌ 


2 நானாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


COMMENTARY 


சாலொமோன்‌ ஒருபோதும்‌ இஸ்ரவேல்‌ 
சணையார்மீது. 


அந்நிய 

வழிவிலகப்போகப்பண்ணினார்கள்‌. 

ஸ்திரீகள்‌ ஒருவேளை 

சபையார்மீது, பாரமான 
வைத்திருப்பார்கள்‌. இஸ்ரவேல்‌ ஜனத்தாரை 
அந்த ஸ்திரீகள்‌ ஒடுக்கியிருப்பார்கள்‌. 


தங்கள்மீது வைக்கப்பட்ட பாரமான 
நுகத்தையும்‌, சுமத்தப்பட்ட கடினமான 
வேலையையும்‌ ரெகொபெயாம்‌ 
இலகுவாக்கவேண்டும்‌. “அப்பொழுது உம்மை 
சேவிப்போம்‌" (இராஜா 124) என்று 
யெரொபெயாமும்‌ இஸ்ரவேல்‌ சபையாரும்‌. 
ரெகொபெயாமினிடத்தில்‌ சொல்லுகிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ சபையார்‌ ரெகொபெயாமின்‌ 
ராஜ்யபாரத்திலிருந்து விடுதலை பெற 
விரும்புகிறார்கள்‌. அப்போது தாவீதின்‌ 
குடும்பத்தாரை தாங்கள்‌ சேலிப்பதாக 


வாக்குப்பண்ணுகிறார்கள்‌. 
யெரொபெயாமும்‌, ரவேல்‌ 
அதும்‌. தன்னிடத்தில்‌ சொல்லுகிற 
குற்றச்சாட்டுக்களை ரெகொபெயாம்‌ 
செவிகொடுத்து கேட்கிறான்‌. அவள்‌ 
அவர்களிடத்தில்‌ உடனே பதில்‌ சொல்லாமல்‌, 
அவர்களை நோக்கி, “நீங்கள்‌ போய்‌, 
மூன்றுநாள்‌ பொறுத்து என்னிடத்தில்‌ 
திரும்பிவாருங்கள்‌" (1இராஜா 12:5) என்று 
சொல்லுகிறா; அப்படியே ஜனங்களும்‌ 
அவனைவிட்டுப்‌ போகிறார்கள்‌. 

இஸ்ரவேல்‌ 


சொன்ன 


சபையார்‌ தன்னிடத்தில்‌ 
குற்றச்சாட்டுக்களைப்பற்றியும்‌, 


கூடயிருக்கிறவர்களிடத்தில்‌ 
கேட்கிறான்‌. 

ரெகொயெயாமுக்கு ஆலோசனை 
சொல்ல இரண்டுவிதமான கூட்டத்தார்‌ 
இருக்கிறார்கள்‌. அவர்களில்‌ ஒரு பிரிவினர்‌, 
சாலொமோன்‌. பன்னல 
அவருடைய சமுகத்தில்‌ நின்ற முதியவர்கள்‌. 
மற்றொரு பிரிவினர்‌ ரெகொபெயாமோடு 
கூட வளர்ந்த வாலிபர்கள்‌. 





i FTE 
TT 


ஆலோசனை 
ராஜாவாகிய 
தகப்பனாகிய 
சாலொமோன்‌ உமிரோடிருக்கையில்‌ அவன்‌ 
சமுகத்தில்‌ நின்ற முதியோரோடே 
ஆலோசனைபண்ணுகிறான்‌. 
ஜனங்களுக்கு மறுஉத்தரவு கொடுக்க, 
நீங்கள்‌ என்ன யோசனை சொல்லுகிறீர்கள்‌" 
(இராஜா 12:6) என்று ரெகொபெயாம்‌. 
முதியோரிடத்தில்‌ கேட்கிறான்‌. 


முதியோரும்‌ ரெகொபெயாமுக்கு நல்ல 
லோசனைகளை சொல்லுக்‌, 


ர்கள்‌ ரெகொபெயாமை நோக்கி, “நீர்‌ 
ந்த ஜனங்களுக்கு சேவகனாகி, 


செய்து மறுமொழியாக நல்வார்த்தைகளைச்‌ 
சொல்வீரானால்‌, எந்நா, 
ஊழியக்காரராயிருப்பார்‌ (இராஜா 12:7) 
என்று சொல்லுகிறார்கள்‌. 


முதியோர்களிடத்தில்‌ அனுபவம்‌ 
இருக்கிறது. அவர்களுடைய ஆலோசனையில்‌ 
அன்பும்‌, கரிசனையும்‌ இருக்கிறது. 
முதியோர்களுடைய  ஆலோசனைப்பிரகாரம்‌ 
செயல்பட்டால்‌ பிரச்சனைகள்‌ குறையும்‌ 


ஆளுகை ராஜா 
ஜனங்களுக்கு னல்‌ செய்யவேண்டும்‌ 
அவர்‌ தன்‌ தேசத்து ஜனங்களுக்கு நன்மை 
செய்யவேண்டும்‌. தான்‌ செய்யும்‌ நன்மைகளை 
அதிகமாயும்‌, காலதாமதமில்லாமல்‌: 
வேகமாயும்‌ செய்யவேண்டும்‌. 
ராஜா 

எல்லோருக்கும்‌ 
இருக்கவேண்டும்‌. அப்போதுதான்‌. 
அவர்களுடைய இருதயங்களை ராஜாவால்‌ 
கன்‌ முடியும்‌. தேசத்தை ஆளுகை 


தேசத்திலுள்ள 
எல்லாமுமாக 


தன்‌ 


அந்த ஆலோசனைகள்‌ ரெகொபெயாமுக்கு 
துர்‌ஆலோசணையாயிருக்கிறது. ஆகையினால்‌ 
ரெகொபெயாம்‌ தன்னோடே வளர்ந்து. தன்‌ 
சமுகத்தில்‌ நிற்கிற வாலிபரோடே 
ஆலோசனை பண்ணுகிறான்‌. 


2 நாளாகமம்‌ - 


II CHRONICLES - 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நோக்கி, 
'உம்முடைய தகப்பன்‌ எங்கள்மேல்‌ வைத்த 
நுகத்தை லகுவாக்கும்‌ என்று என்னிடத்தில்‌ 
சொன்ன இந்த ஜனங்களுக்கு மறுமொழி 
கொடுக்க, நீங்கள்‌ என்ன யோசனை 
சொல்லுகிறீர்கள்‌” 1இராஜா 125) என்று 
கேட்கிறான்‌. 

ரெகொபெயாமோடு கூட நிற்கிற 
வாலிபரும்‌ அவனுக்கு உடனே 
ஆலோசனை சொல்லுகிறார்கள்‌. அப்பொழுது 
அவனோடே வளர்ந்த வாலிபர்‌ அவனை 
நோக்கி! “உம்முடைய 
நுகத்தைப்‌ பாரமாக்கினார்‌, 
எங்களுக்கு லகுவாக்கும்‌ என்று உம்மிடத்தில்‌ 
சொன்ன இந்த ஜனத்திற்கு நீர்‌ 
சொல்லவேண்டியது என்னவென்றால்‌: என்‌ 
சுண்டுவிரல்‌ என்‌  தகப்பனாருடைய 
இடுப்பைப்பார்க்கிலும்‌ பருமனாயிருக்கும்‌. 
இப்போதும்‌ என்‌ தகப்பன்‌ பாரமான நுகத்தை 
உங்கள்மேல்‌ வைத்தார்‌, நான்‌ உங்கள்‌ 
நுகத்தை அதிக பாரமாக்குவேன்‌; என்‌ 
தகப்பன்‌ உங்களைச்‌ சவுக்குகளினாலே. 
தண்டித்தார்‌, நான்‌ உங்களைத்‌ 
தேள்களினாலே தண்டிப்பேன்‌ என்று நீர்‌ 
அவர்களோடே சொல்லவேண்டும்‌" (இராஜா 
121010 என்று ஆலோசனை 
சொல்லுகிறார்கள்‌. 


வாலிபரின்‌ 
கோபமும்‌ இருக்கிறது. 
ஜனங்களுடைய 
ஏற்றுக்கொள்ளாமல்‌, 
பயமுறுத்தவேண்டுமென்று வாலிபர்கள்‌ 
ஆலோசனை சொல்லுகிறார்கள்‌. 
ரெகொபெயாம்‌ வாலிபரின்‌ ஆலோசனையைக்‌ 
கேட்பது அவனுடைய பலவீனமாயிருக்கிறது. 


லோசனையில்‌ வேசு( 
ரெகொபெயாம்‌ 
கோரிக்கைகளை 
அவர்களை 


சொன்ன 
ரெகொபெயாம்‌ 
அவன்‌ முதியோரின்‌ 
மதிப்பும்‌ மரியாதையும்‌ 
தன்னுடைய மனதிற்கு 
பிரியமான பிரகாரமும்‌ 
ஆலோசனை சொல்லுகிற வாலிபரின்‌ 
ஆலோசனையை ரெகொபெயாம்‌ 
ஏற்றுக்கொள்கிறான்‌. முதியோர்‌ தேசத்தின்‌ 
நன்மையை சிந்திக்கிறார்கள்‌. வாலிபரோ 
உலகப்பிரகாரமாய்‌ சந்திக்கிறார்கள்‌. 


ர்‌ தனக்கு 
ஆலோசனையை 
தள்ளிவிடுகிறான்‌. 
அனுபவத்திற்‌ 
கொடுக்கவில்லை. 
ஏற்ற பிரகாரமும்‌, 





f= FTE 
TT 


வாலிபரின்‌ ஆலோசனையில்‌ 
பெருமையும்‌, ஆணவமும்‌, அகம்பாவமும்‌ 
இருக்கிறது. அவர்களுடைய வார்த்தைகளில்‌ 
ஞானமில்லை. ரெகொபெயாமோடு கூட 
நிற்கிற வாலிபர்‌, அவனுக்கு நெருங்கிய 
சிநேகிதர்களாயிருந்தாலும்‌, அவனுடைய 
நல்வாழ்வுத்கேற்ற ஆலோசனைகளைச்‌ 
சொல்லாமல்‌, அவனுடைய  அழிவுக்கேற்ற 
ஆலோசனைகளைச்‌ சொல்லுகிறார்கள்‌. 


முதியோருடைய லோசனையில்‌ 
நிதானமும்‌ இணக்கமும்‌” இருக்கிறது. 
அவர்களுடைய ஆலோசனையின்‌ பிரகாரம்‌ 
செயல்பட்டால்‌ சமாதானமும்‌ சந்தோஷமும்‌ 
உண்டாகும்‌. அதினால்‌ ராஜாவுக்கும்‌ நன்மை 
உண்டாகும்‌. ஜனங்களுக்கும்‌ நன்மை 
உண்டாகும்‌. முதியோர்‌ 
ரெகொபெயாமிடத்தில்‌ அவர்களுடைய 
நுகத்தை இலகுவாக்கும்‌" என்று 
போசனை! சொல்லுகிறார்கள்‌. வாகிய 
“அவர்கள்‌ நுகத்தை அதிக பாரமாக்கும்‌" 
என்று ஆலோசனை சொல்லுகிறார்கள்‌ 


நுகத்தை இலகுவாக்கினால்‌ வருமானம்‌ 
குறையும்‌. நுகத்தை அதிக பாரமாக்கினால்‌ 
வருமானம்‌ அதிகரிக்கும்‌. ரெகொபெயாம்‌ 
ஜனங்கள்மீது கரிசனை வைக்கவில்லை. 
அவன்‌ வருமானத்தின்மீது 
குவனமாயிருக்கிறான்‌. ஜனங்கள்‌ தன்னை 
சேவித்தால்தான்‌ தனக்கு வருமானம்‌ வரும்‌ 
என்பதை ரெகொபெயாம்‌ சிந்திக்கவில்லை. 
ஜனங்களை தண்டித்து, அடக்கி, ஒடுக்கி, 
அவர்களிடத்தில்‌ வரிவசூலித்துவிடலாம்‌ 
என்று நினைக்கிறான்‌. 

ழதியோருக்‌ சாதுரியமான 
தைய (பேக்‌ தெற்கை 
அவர்கள்‌ நிதானமான வார்த்தைகளை 
பேசுகிறார்கள்‌. வாலிபரோ அலங்காரமான 
வார்த்தைகளை 'சாதுரியமாய்‌. 
சொல்லுகிறார்கள்‌. வாலிபர்‌ 
ரெகொபெயாமிடம்‌, “என்‌ சுண்டுவிரல்‌ என்‌ 
'தகப்பனாருடைய இடுப்பைப்பார்க்கிலும்‌ 
பருமனாயிருக்கும்‌" என்பதுபோன்ற 
அலங்காரமான வார்த்தைகளை 
ஆலோசனையாய்ச்‌ சொல்லுகிறார்கள்‌. 
சாதுரிய வார்த்தைகளிலும்‌, அலங்காரமான 
வார்த்தைகளிலும்‌ நீதியோ, நிதானமோ, 
புத்தியோ, ஞானமோ இருக்காது. 


2 நாளாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


COMMENTARY 


ரெகொபெயாம்‌ இஸ்ரவேல்‌ சபையாரிடம்‌ 
நீங்கள்போய்‌ மூன்று நாள்‌ பொறுத்து 
என்னிடத்தில்‌ திரும்பி வாருங்கள்‌” 
இராஜா 12:5) என்று சொல்லியிருந்தான்‌. 
மூன்றாம்நாள்‌ என்னிடத்தில்‌ வாருங்கள்‌ 
என்று ராஜா சொல்லிமிருந்தபடியே, 
யெரொபெயாமும்‌ சகல ஜனங்களும்‌ மூன்றாம்‌. 
நாளிலே ரெகொபெயாமிடத்தில்‌ வருகிறார்கள்‌ 
இராஜா 1212). 


ரெகொபெயாம்‌ முதியோர்‌ தனக்குச்‌ 
சொன்ன ஆலோசனையைத்‌ தள்ளிவிட்டு, 
வாலிபருடைய ஆலோசனையின்‌ படியே 
அவர்களோடே பேசுகிறான்‌ (1இராஜா 12:13) 
இஸ்ரவேல்‌ சபையாரை தன்னால்‌ அடக்கி 
ஒடுக்கி ஆளுகை செய்ய முடியுமென்று 
ரெகொபெயாம்‌ நினைக்கிறான்‌. இஸ்ரவேல்‌ 
சபையார்‌, தன்னுடைய தகப்பனாரைப்பற்றிச்‌ 
சொன்ன குற்றச்சாட்டை, ரெகொபெயாம்‌. 
மறுக்கவில்லை. அந்தக்‌ குற்றச்சாட்டை 
அங்கீகரிக்கிறான்‌. “என்‌ தகப்பன்‌ 
உங்கள்‌ நுகத்தை: பாரமாக்கினார்‌" 
(இராஜா 1244) என்று ரெகொபெயாம்‌ 
சொல்லுகிறான்‌. சாலொமோன்‌ இஸ்ரவேல்‌ 
சபையாருடைய நுகத்தை ஒருபோதும்‌ 
பாரமாக்கவில்லை. ரெகொபெயாமுக்கு 
சாலொமோனைப்பற்றி சரியாகத்‌ 
தெரியவில்லை. 


சாலொமோனைவிட 
அதிகமான ல்‌ 
திறமையும்‌ இருப்பதாக 

செகொயெயாம்‌ நினைக்கிறான்‌. அவள்‌ 
இஸ்ரவேல்‌ சபையாரிடத்தில்‌, “நான்‌ உங்கள்‌ 
நுகத்தை அதிக பாரமாக்குவேன்‌; என்‌ 
உங்களைச்‌ 

தண்டித்தார்‌, நான்‌ 

தேள்களினாலே 

(இராஜா 12:14) என்று 

கடினமான. உத்தரவு 


தனக்கு 
அதிகமான 





f= FTN 
ETT 


ரெகொபெயாம்இஸ்ரவேல்‌ ஜனத்தார்மீது 
நுகத்தையும்‌ பாரமாக்குகிறான்‌. அவர்களை 
அடக்கி ஒடுக்குவதற்கு கடுமையான 
சட்டங்களையும்‌ இயற்றுகிறான்‌. இஸ்ரவேல்‌ 
ஜனத்தார்‌ நீண்டகாலமாக எந்தக்‌ 
குறையுமில்லாமல்‌, செழிப்பாய்‌ வாழ்ந்தவர்கள்‌. 
அவர்கள்‌ ஐசுவரியவான்களாயும்‌,. 

எவர்களாயும்‌ இருந்தவர்கள்‌. 
செபம்‌ இப்போது அவர்களுடைய 
நுகத்தை அதிக பாரமாக்கி, அவர்கள்மீது, 
கடினமான சட்டங்களையும்‌ சுமத்தி 
அவர்களை கட்டுப்படுத்துகிறான்‌. இஸ்ரவேல்‌ 
சபையாரோ ரெகொபெயாமுக்கு கட்டுப்பட 
மறுக்கிறார்கள்‌. அவனுக்கு விரோதமாகக்‌ 
கலகம்பண்ண ஆயத்தமாயிருக்கிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ சபையார்‌ யெரொபெயாமை 
தங்களுக்கு தலைவராக ஏற்கெனவே 
தெரிந்தெடுத்துவிட்டார்கள்‌. 

ரெகொபெயாமும்‌ 
செவிகொடுக்கவில்லை. 
ரெகொபெயாமுக்கு 


ஜனங்களுக்கு 

ஜனங்களும்‌ 
செவிகொடுக்கவில்லை. 
கர்த்தர்‌ சீலோனியனான 
அகியாலைக்கொண்டு. நேபாத்தின்‌ 
குமாரனாகிய பெரொபெயாமுக்குச்‌ சொன்ன 


ன்‌ 1185) 


ரெகொபெயாம்‌ 
சமாதானத்திற்கேதுவான காரியங்களை 
பார்க்காதபடிக்கு தன்னுடைய கண்களை 
அடைத்துக்கொள்கிறான்‌. இஸ்ரவேல்‌ 
தேசத்தை ராஜ்யபாரம்பண்ண அவனுக்கு 
நல்ல வாய்ப்பு 'கிடைத்தபோதிலும்‌, 
செகொடெயாம்‌ அதைப்‌ பமண்படுத்தவில்லை 
ரெகொபெயாமுடைய மதியீனமும்‌, 
துன்மார்க்கமான சிநேகமும்‌ அவனுடைய 
அழிவுக்கு: காரணமாயிற்று. 
தனக்குத்தானே அழிவைத்‌ 
கொள்கிறான்‌. ரெகொபெயாமைப்போலவே, 
ஏராளமான ஜனங்கள்‌, பரலோக ராஜ்யத்தின்‌ 
சிலாக்கியத்தை இழந்துவிடுகிறார்கள்‌. இந்த 
இழப்புக்கு இவர்களுடைய மதியீனமே 


காரணம்‌. 


2 நானாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


COMMENTARY 


இஸ்ரவேலின்‌: 
பத்துக்கோத்திரத்தார்‌ 
தோளா 10:12-19 


நோனா 10:12. மூன்றாம்‌ நான்‌ 
என்னிடத்தில்‌ வாருங்கள்‌ என்று ராஜா 
சொல்லியிருத்தபடியே, 
பயெரொபெயாமும்‌ சகல்‌ ஜனங்களும்‌ 
மூன்றாம்‌ நாவிலே 
ரெகொபெயாமிடத்தில்‌ வந்தார்கள்‌. 


1048. ராஜாவாகிய 

முதியோர்‌ 
தள்ளிவிட்டு, 
அவர்களுக்குக்‌ கடினமான உத்தரவு, 


கொடுத்தான்‌. 


நோனா. 10:14. வாலிபருடைய 
ஆலோசனையின்‌ படியே அவர்களோடே, 
பேசி, என்‌ தகப்பன்‌ உங்கள்‌ நுகத்தைப்‌ 
பாரமாக்கினார்‌, நான்‌ அதை அதிக 
பாரமாக்குவேன்‌; என்‌ தகப்பன்‌: 
உங்களைச்‌. சவுக்குகவினாலே 
தண்டித்தார்‌, நான்‌ உங்களைத்‌ 
தேன்கனினாலே தண்டிப்பேன்‌ என்று 
சொன்னான்‌. 


நோனா 10:15. ராஜா ஜனங்களுக்குச்‌. 
'செவிகொடாமற்போனான்‌; கர்த்தர்‌ 
சீலோனியனான அகியாவைக்கொண்டு, 
நேயத்தின்‌. குமாரனாகிய 
யெரெரயெயாமுக்குக்‌ சொன்ன தமது 
வார்த்தையை உறுதிப்படுத்தும்படி. 
தேவனாலே இப்படி நடந்தது. 


நோனா 10:16. தங்களுக்குச்‌. 
செவிகொடாததை இஸ்ரவேலர்‌ 
எல்லாரும்‌ கண்டபோது, ஜனங்கள்‌ 
ராஜாவுக்கு மறுஉத்தரவாக: 
தாவிதோடே எங்களுக்குப்‌ பங்கேது? 
ஈசாயின்‌ குமாரனிடத்தில்‌ எங்களுக்குச்‌ 
சுதந்தரம்‌ இல்லை; இஸ்ரவேலே, உன்‌ 
கூடாரங்களுக்குப்‌ போய்விடு; 
இப்போது தாவீதே, உன்‌ சொந்த 
வீட்டைப்‌ பார்த்துக்கொள்‌ என்று 
சொல்லி, இஸ்ரவேலர்‌ எல்லாரும்‌ தங்கள்‌: 
கூடாரங்களுக்குப்‌ போய்விட்டார்கள்‌. 


ராஜா 





i FTE 
TT 


நோனா 107. ஆணாலும்‌ யூதாவின்‌ 
பட்டணங்களிலே குடியிருந்த 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ மேல்‌ 
ரெகொபெயாம்‌ ராஜாவாயிருத்தான்‌. 


நானா 10:18. பின்பு 
ரெகொபெயாம்‌ 
விசாரிப்புக்காரணாகிய  அதோராமை. 
அனுப்பினான்‌; இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
அவனைக்‌ கல்லெறிந்து கொண்றார்கன்‌; 
அப்பொழுது 

ரெகொபெயாம்‌ 

இரதத்தின்மேல்‌ ஏறி எருசலேமுக்கு. 
ஓடிப்போனான்‌. 


ராஜாவாகிய 


நானா 10:19. 
இத்நான்வரைக்கும்‌ 
இஸ்ரவேலர்‌ தாவீதின்‌ 
விட்டுக்‌ கலகம்பண்ணியப்‌. 
போயிருக்கிறார்கள்‌. 
ஜனத்தாரை 


லு 
செய்யும்‌ 


செகொபெயாமினிடத்தில இல்லை. ஜனங்கள்‌ 
மத்தியிலே குழப்பமுண்டாயிற்று. 
இஸ்ரவேலின்‌ பத்துக்கோத்திரத்தார்‌ 
ரெகொபெயாமுக்கு விரோதமாக 
கலகம்பண்ணுகிறார்கள்‌. ஒற்றுமையில்லாமல்‌: 
கலகமும்‌, கலவரமும்‌ ஏற்படும்போது, நல்ல. 
காரியங்கள்‌ மோசமாகும்‌. மோசமான 
காரியங்கள்‌ மிகவும்‌ மோசமாகிவிடும்‌. 


அப்படியே 
இருக்கிறபடி. 
வம்சத்தை 
பரித்து 


ரெகொயபெயாம்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரிடம்‌ 
கடினமான வார்த்தைகளைப்‌ பேசுகிறான்‌. 
இதனால்‌ ராஜாவின்மீது அவர்‌ ய 
கோபம்‌ அதிகரிக்கிறது. எரிகிற நெருப்பிலே. 
எண்ணெய்‌ ஊற்றுவதுபோல, ஜனங்களுடைய 
கோபம்‌ பற்றியெரிகிறது. 


மனுஷர்‌ எதை யோசித்தாலும்‌, அவர்கள்‌ 
எதைத்‌ திட்டம்‌ பண்ணினாலும்‌, கர்த்தருடைய 
சித்தமே வாய்க்கும்‌. கர்த்தர்‌ சொன்ன 
வார்த்தைகள்‌ நிறைவேறும்‌. கர்த்தர்‌ செய்ய 
நினைக்கிற காரியம்‌ ஒருபோதும்‌ தடைபடாது. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ மத்தியிலே. 
குழப்பமுண்டாயிற்று. ஜனங்கள்‌ 
ரெகொபெயாமுக்கு விரோதமாகக்‌ 
கலகம்பண்ணுகிறார்கள்‌. இவையெல்லாமே 
கர்த்தர்‌ ஏற்கெனவே முன்னறிவித்த 
காரியங்களின்‌  நிறைவேற்றமாயிருக்கிறது. 
கர்த்தருடைய வார்த்தை ஒருபோதும்‌ 
வீணாய்ச்‌ சொல்லப்படுவதில்லை. 


2 நாளாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


QOODNENS 
PUBLISHERS 


COMMENTARY 


உலகப்பிரகாரமான ஐகுவரியங்களும்‌, 
ஆளுகைகளும்‌, அதிகாரங்களும்‌, மதிப்பும்‌ 
மரியாதையும்‌ நித்தியமான வையல்ல. 
சாலொமோன்‌. சமஸ்த இஸ்ரவேல்‌ 
தேசத்தையும்‌ ஆட்சி செய்தார்‌. 
சாலொமோனுடைய ஆட்சிக்காலம்‌. பல 
பிரச்சனையில்லாமல்‌, 
இருக்கும்‌ 
எதிர்பார்த்தார்கள்‌. 
எதிர்பார்ப்பு 
வீணாய்ப்போயிற்று. 
சாலொமோன்‌ மரித்து 
அடக்கம்பண்ணப்படுகிறார்‌. அதன்‌ பின்பு 
இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ பத்துக்கோத்திரத்தார்‌, 
தாவீதின்‌ குடும்பத்தாரை தங்கள்‌ ராஜாவாக 
ஏற்றுக்கொள்ளாமல்‌, 
பிரிந்துபோய்விடுகிறார்கள்‌. 
கோத்திரத்தார்‌ மாத்திரமே சாலொமோனுடைய 
குமாரனாகிய ரெகொபெயாமோடு 
கூடமிருக்கிறார்கள்‌. 


சாலொமோன்‌ இஸ்ரவேல்‌ 
தேசத்திற்காக செய்த நன்மையான எல்லா 
காரியங்களையும்‌ ஜனங்கள்‌ இப்போது 
மறந்துவிடுகிறார்கள்‌. அவர்களுக்கு 
ரெகொபெயாமின்‌ கோபமான வார்த்தைகள்‌ 
மாத்திரமே நினைவுக்கு. வருகிறது. 
ரெகொபெயாமின்‌ மீதுள்ள கோபத்தினால்‌, 
அவர்கள்‌ சாலொமோன்மீதும்‌ குற்றம்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 


கர்த்தர்‌ பல சமயங்களில்‌, பிதாக்களின்‌ 
அக்கிரமங்களை, அவர்களுடைய 
பிள்ளைகளிடத்தில்‌ விசாரிக்கிறார்‌. 
சாலொமோன்‌ கர்த்தரை விட்டு 
விலகிப்போனார்‌. அதன்‌ விளைவாக, 
சாலொமோனுக்கு பின்பு. இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாரில்‌ பத்துக்கோத்திரத்தார்‌, 
சாலொமோனின்‌ குமாரனை விட்டு 
விலகிப்போகிறார்கள்‌. சாலொமேனுடைய 
பாவத்தினால்‌, இப்படிப்பட்ட மோசமான 
சம்பவங்கள்‌ இஸ்ரவேல்‌ தேசத்தில்‌ 
நடைபெறுகிறது. 





i= THEN 
TT 


பாவிகள்‌ மரித்துப்போனாலும்‌, 
அவர்களுடைய பாவத்திற்கான. 
தண்டனைகள்‌, அவர்களுடைய 
பிள்ளைகளின்‌ ஜீலியத்திலும்‌ தொடருகிறது. 
கர்த்தர்‌ பல 
தண்டிக்கிறார்‌. 
பாவிகளின்‌ 
சந்ததியாரை தண்டிக்கிறார்‌. பாவத்தின்‌ 
சம்பளம்‌ மரணம்‌ என்பது மாறாத 
பிரமாணமாயிருக்கிறது. பாவிகள்‌ 
தண்டனைக்கு ஒருபோதும்‌ தப்பிப்பதில்லை. 


கர்த்தருக்கு விரோதமாகப்‌ பாவம்‌ 
செய்கிறவன்‌ தன்னுடைய ஆத்துமாவுக்கும்‌. 
கேடுசெய்கிறான்‌, தன்னுடைய சந்ததிக்கும்‌ 
கேடு செய்கிறான்‌. பாவிகளுக்கு வரும்‌ 
தண்டனை, அவர்கள்‌ எதிர்பார்ப்பதைவிட 
அதிகமாயிருக்கும்‌. 

கர்த்தர்‌ 
தம்முடைய 
சொல்லுகிறார்‌. 
எச்சரித்தாலும்‌, 
ஆசிர்வதிக்கவும்‌ கர்த்தர்‌ 
நீதிமான்களுக்கு ஆசீர்வாதமான 
வாக்குத்தத்தங்களை சொல்லுகிறார்‌. 

கர்த்தர்‌ 


அவர்களுக்கு 
தண்டனைகளையும்‌ 


பாவிகளுக்கு விரோதமாக 
எச்சரிப்பின்‌ வார்த்தைகளை 

பாவிகளை 
நீதிமான்களை 


அவர்‌ 
செய்கிறார்‌ 


பாவிகளின்‌ பாவங்களையும்‌, 
கொடுக்க வேண்டிய 


ஆசீர்வாதங்களையும்‌ மறப்பதில்லை 


கர்த்தர்‌ சாலொமோனுடைய 
அக்கிரமத்தை நினைத்துப்‌ பார்க்கிறார்‌. இதன்‌ 
விளைவாக சாலொமோனுடைய 
குமாரனாகிய ரெகொபெயாம்‌, இஸ்ரவேலின்‌ 
பத்துக்கோத்திரத்தாரை  இழந்துவிடுகிறான்‌. 
கர்த்தர்‌ தாவீதின்‌ பக்தியையும்‌ நினைத்துப்‌ 
பார்க்கிறார்‌. கர்த்தர்‌ தாவீதுக்கு சொன்ன 
வாக்குத்தத்தையும்‌ நினைத்துப்‌ பார்க்கிறார்‌. 
இதன்‌ விளைவாக, தாவீதின்‌ பேரனாகிய 
ரெகொபெயாமோடு, இஸ்ரவேலின்‌ இரண்டு 
கோத்திரத்தார்‌ கூடயிருக்கிறார்கள்‌. 
ரெகொபெயாம்‌ இஸ்ரவேல்‌. 
சபையாருக்கு செவிகொடாமல்‌ போகிறான்‌. 
யுரகொபெயாம்‌. தங்களுக்குச்‌ 
செவிகொடாததை இஸ்ரவேலர்‌ எல்லாரும்‌ 
கண்டபோது, ஜனங்கள்‌ அவனுக்கு 


2 நாளாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


COMMENTARY 


மறுஉத்தரவாக: “தாவீதோடே எங்களுக்குப்‌ 
பங்கேது? ஈசாயின்‌ குமாரனிடத்தில்‌ 
எங்களுக்குச்‌ சுதந்தரம்‌ இல்லை; இஸ்ரவேலே, 
உன்‌ கூடாரங்களுக்குப்‌ போய்விடு: இப்போது, 
தாவீதே, உன்‌ சொந்த வீட்டைப்‌ 
பார்த்துக்கொள்‌" (இராஜா 1216) என்று 
சொல்லி, இஸ்ரவேலர்‌ தங்கள்‌ 
கூடாரங்களுக்குப்‌ போய்‌ விடுகிறார்கள்‌. 


ரெகொபெயாமுக்கு 
ஆலோசனைகளை சொன்னது யார்‌ 
என்பதைப்பற்றி இஸ்ரவேல்‌ சபையார்‌ 
விசாரிக்கவில்லை. ரெகொபெயாமோடு கூட 
நிற்கிற வாலிபர்களை அவனை விட்டு 
விலக்கி வைத்து விடவேண்டும்‌ என்றும்‌ 
்‌ முயற்சி பண்ணவில்லை. 
மோசமான ஆலோசனை 
ரெகொபெயாமோடு 

ட அவன்‌ ஜனங்களுக்கு. 
கடினமான உத்தரவு, 
கொடுத்திருக்கமாட்டான்‌. 


இஸ்ரவேல்‌ சபையார்‌ 
யோசித்து செயல்படாமல்‌, 
வீட்டாருக்கு 
கலகம்பண்ணுகிறார்கள்‌. 
தேவனாகிய கர்த்தர்‌ தாவீதுக்கும்‌, 

குமாருக்கும்‌. மாறாத 

ஏற்படுத்தியிருக்கிறார்‌. 

ருக்கு கர்த்தருடைய 

நன்றாய்த்‌ 

தாவீதின்‌ 

விரோதமாகக்‌ 

இந்தக்‌ கலகம்‌ 

இஸ்ரவேல்‌ சபையார்மீது வந்த மிகப்பெரிய 
பாவமாயிருக்கிறது. 

“இஸ்ரவேலை என்றைக்கும்‌ ஆளும்‌ 
ராஜ்யபாரத்தை இஸ்ரவேலின்‌ தேவனாகிய 
கர்த்தர்‌ தாவீதுக்கும்‌ அவன்‌ குமாருக்கும்‌ 
மாறாத உடன்படிக்கையாய்க்‌ 
கட்டளையிட்டதை நீங்கள்‌ அறிமீர்களா?' 
ஆகிலும்‌ தாவீதின்‌ குமாரனாகிய 
சாலொமோனின்‌ ஊழியக்காரனான 
யெரொபெயாம்‌ என்னும்‌ நேபாத்தின்‌ குமாரன்‌ 
எழும்பி, தன்‌ எஜமானுக்கு விரோதமாகக்‌ 
கலகம்பண்ணினான்‌"' (நாளா 13:56) 


மோசமான 


ஞானமாய்‌ 

தாவீதின்‌ 
விரோதமாகம்‌ 
இஸ்ரவேலின்‌ 


அவர்கள்‌ 





i THE 
TT 


“பேலியாளின்‌ மக்களாகிய வீணர்‌ 
அவனோடேகூடி, சாலொமோனின்‌. 
குமாரனாகிய ரெகொபெயாம்‌ அவர்களை 
எதிர்க்கக்கூடாமல்‌ வாலவயதும்‌ நிடனற்ற 
மனதுமாயிருக்கையில்‌, அவனுக்கு 
விரோதமாய்த்‌ தங்களைப்‌ 
பலப்படுத்திக்கொண்டார்கள்‌. இப்போதும்‌ 
தாவீதுடைய குமாரன்‌ கையிலிருக்கிற 
கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு விரோதமாக 
நீங்கள்‌ பெலன்‌  கொள்ளலாமென்று. 
நினைக்கிறீர்கள்‌; நீங்கள்‌ 
கூட்டம்‌: யெரொபெயாம்‌ 
தேவர்களாக 
கன்றுக்குட்டிகளும்‌ 
இருக்கிறதே” (நோளா 13:7 8). 


ஸ்ரவேலின்‌ பத்துக்கோத்திரத்தார்‌ 
தாவீதின்‌ கும்பத்தாருக்கு. னாக 
கலகம்பண்ணினாலும்‌ யூதாகோத்திரத்தார்‌, 
தாவீதின்‌ த்தாருக்‌ 
ஆதரவாயிருக்கிறார்கள்‌. 
பட்டணங்களிலே குடியிருந்த 
புத்திரர்மேல்‌ 
ராஜாவாயிருக்கிறான்‌ 
யூதாகோத்திரம்‌ 
வேறொருவரும்‌ தாவீதின்‌ 
பின்பற்றவில்லை (1இராஜா 12:20). 


ரெகொபெயாமின்‌ 
மோசமானதாயிருந்தாலும்‌, 
நல்லவனாயிருக்கிறான்‌. 
இஸ்ரவேல்‌ சபையாருக்கு 
உத்தரவு கொடுத்ததுபோல, 
நுகத்தை 
அவர்களை 
தண்டிக்கவுமில்லை. 
ரெகொபெயாமின்‌ 
ஏற்றுக்கொள்கிறார்கள்‌. 


ரெகொபெயாம்‌ இஸ்ரவேல்‌ தேசத்தை. 
ஞானமாய்‌ ஆளுகை செய்யவில்லை. 
ரெகொபெயாம்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாரிடத்திலிருந்து வரிவசூலிப்பதற்காக, 
தன்னுடைய பகுதி விசாரிப்புக்காரனாகிய 
அதோராமை அவர்கள்‌ மத்தியிலே 
அனுப்புகிறான்‌. இஸ்ரவேலர்‌ எல்லாரும்‌: 
அவனைக்‌ கல்லெறிந்து கொன்று 
போடுகிறார்கள்‌ அப்பொழுது ராஜாவாகிய 
ரெகொபெயாம்‌ தீவிரமாய்‌ இரதத்தின்மேல்‌ 
ஏறி, எருசலேமுக்கு 
(இராஜா 12:18). 


ரெகொபெயாம்‌ 
(இராஜா 12:17). 
மாத்திரமேயன்றி 


வார்த்தைகள்‌ 


அவன்‌ 
ரெகொபெயாம்‌ 
கடினமான 
அவர்களுடைய 
பாரமாக்கவில்லை. 
தேள்களினால்‌. 
யூதாகோத்திரத்தார்‌ 
ஆளுகைமை 


ஒடிப்போகிறான்‌ 


2 நானாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


COMMENTARY 


ரெகொபெயாமோடு கூட நிற்கிற 
வாலிபர்கள்‌, அவனுக்கு இந்த தவறான 
ஆலோசனையை  சொல்லியிருக்கவேண்டும்‌. 
வாலிபரின்‌: டலோசனையைக்‌ கேட்டு 
ரெகொபெயாம்‌ அதோராமை அனுப்புகிறான்‌. 
இஸ்ரவேல்‌. ஜனத்தாரோ 
ரெகொபெயாமினுடைய ஆளுகைக்கு 
கீழ்ப்படிய விரும்பவில்லை. “தாவீதே உன்‌ 
சொந்த வீட்டைப்‌ பார்த்துக்கொள்‌" என்று 
சொல்லி இஸ்ரவேல்‌ சபையார்‌ 
ரெகொபெயாமை விட்டுப்‌ 
பிரிந்துபோய்விடுகிறார்கள்‌. 
பிரிந்துபோனவர்கள்‌ 

வரிசெலுத்தமாட்டார்கள்‌. 


ரெகொபெயாமுக்கு 


இஸ்ரவேல்‌. சபையார்‌ 
ரெகொபெயாமைிட்டுப்‌ பிரிந்துபோனதை 
உறுதிபண்ணுகிறார்கள்‌. அதோராமைக்‌ 
கொன்றுபோடுகிறார்கள்‌. வாலிபரின்‌ தவறான 
ஆலோசனைகளுக்கு ரெகொபெயாம்‌ 
செவிகொடுத்தான்‌.  தீயஆலோசனையின்‌ 
விளைவாக அதோராம்‌ செத்துப்போகிறான்‌. 


ரெகொபெயாம்‌ இப்போது சீகேமிலே 
இருக்கிறான்‌. அதோராம்‌ செத்துப்போன: 
செய்தியைக்‌ கேட்டவுடன்‌, ரெகொபெயாம்‌ 
தீவிரமாய்‌ இரதத்தின்மேல்‌ ஏறி எருசலேமுக்கு 
ஒடிப்போகிறான்‌. அவன்‌  சீகேமைவிட்டு 
உடனடியாக புறப்பட்டுப்போனதும்‌. 
மதிமீனமான செயல்‌, ரெகொபெயாம்‌. 
சீகேமைவிட்டு ஓடிப்போனதினால்‌, அவன்‌ 
தன்னுடைய சிநேகிதரை இழந்துவிடுகிறான்‌. 
அவனுடைய விரோதிகளின்‌ பெலன்‌ 
அதிகரிக்கிறது. இஸ்ரவேல்‌ சபையார்‌ 
ரெகொபெயாமைவிட்டுப்‌ பிரிந்து தங்கள்‌ 
கூடாரங்களுக்கு போய்விடுகிறார்கள்‌ 
இராஜா. 1246). ரெகொபெயாமோ, 
இஸ்ரவேலருக்கு பயந்து, சீகேமை விட்டே 
ஓடிப்போகிறான்‌. 


ரெகொபெயாம்‌ எருசலேமுக்கு 
ஓடிப்போன: பின்பு, இஸ்ரவேல்‌ சபையார்‌ 
எல்லோரும்‌, யெரொபெயாமை அழைத்தனுப்பி, 
அவனை சமஸ்த இஸ்ரவேலின்‌ மேலும்‌ 
ராஜாவாக்குகிறார்கள்‌ (இராஜா 12:20). 
ரெகொபெயாம்‌ சீகேமிலே தங்களோடு 
கூடயிருக்கும்‌ வரையிலும்‌, இஸ்ரவேல்‌ 
சபையார்‌ யெரெபெயாமை தங்களுக்கு 
ராஜாவாக்கவில்லை. ரெகொபெயாம்‌ 
எருசலேமுக்கு ஒடிப்போனபின்பு, இஸ்ரவேல்‌ 
சபையார்‌ யெரொபெயாமை தங்களுக்கு 
ராஜாவாக்குகிறார்கள்‌. 





f= al 
TT 


தான்‌ இழந்துபோன 
எப்படியாவது. 
பெற்றுக்கொள்‌ ளவேண்டும்‌ 
ரெகொபெயாம்‌ 
இஸ்ரவேல்‌ சபையாரை , 
அவர்களை அடக்கி ஆளுகை செய்யலாம்‌ 
என்று ரெகொபெயாம்‌ நினைத்தான்‌. அது 
நிறைவேறவில்லை. இப்போது அவர்களுக்கு 
விரோதமாக யுத்தம்பண்ணலாம்‌ என்று 
ரெகொபெயாம்‌ தீர்மானம்பண்ணுகிறான்‌. 
வாயின்‌ வார்த்தைகளுக்கு அடங்காத 
இஸ்ரவேல்‌ சபையாரை, பட்டயங்களினால்‌ 
அடக்கலாம்‌ என்று ரெகொபெயாம்‌ 
தீர்மானித்திருக்கிறான்‌. 

ரெகொபெயாம்‌ எருசலேமுக்கு 
வந்தபோது, இஸ்ரவேல்‌ வம்சத்தாரோடே 
யுத்தம்பண்ணவும்‌, ராஜ்யத்தைச்‌ 
சாலொமோனின்‌ குமாரனாகிய தன்னிடமாகத்‌ 
திருப்பிக்கொள்ளவம்‌, யூதா வம்சத்தார்‌ 
பென்யமீன்‌ கோத்திரத்தார்‌. அனைவருமாகிய 
தெரிந்துகொள்ளப்பட்ட யுத்தவீரர்‌ லட்சத்து 
எண்பதினாயிரம்‌ பேரைக்‌ கூட்டுகிறான்‌ 
(இராஜா 12:21) 

தனக்கு 
கலகம்பண்ணுகிற இஸ்ரவேல்‌ 
அடக்கவேண்டுமென்று 
தீர்மானிக்கிறான்‌. அவனுடைய 
உறுதியும்‌ தைரியமும்‌ 
ரெகொபெயாம்‌ சீகேமிலிருந்த வரையிலும்‌. 
அவனுடைய மனதில்‌ தைரியமில்லை. 
ரெகொபெயாம்‌ எருசலேமுக்கு திரும்பி வந்த 
பின்போ, அவனுடைய மனதிலே தைரியமும்‌, 
திடநம்பிக்கையும்‌ உண்டாயிற்று. 


'தாகோத்திரத்தாரும்‌, 
த்தாரும்‌ 


ராஜ்யபாரத்தை 
திரும்பப்‌ 


விரோதமாகக்‌ 
சபையாரை 
ரெகொபெயாம்‌ 
மனதில்‌ 
இருக்கிறது. 


பென்யமீன்‌ 
கோத்‌ கர்த்தருக்கும்‌ 
தங்கள்‌ ராஜாவுக்கும்‌ 
உண்மையுள்ளவர்களாயிருக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ ராஜாவுக்கு 
விரோதமாகக்‌ கலகம்பண்ண வில்லை. 
யூதாகோத்திரத்தாரும்‌, பென்யமீன்‌. 
கோத்திரத்தாரும்‌ தாவீதின்‌ வம்சத்தைப்‌ 
பின்பற்றுகிறார்கள்‌. 


2 நாளாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


COMMENTARY 


ரெகொபெயாம்‌ இவ்விரண்டு 
கோத்திரங்களிலுமிருந்து 180000 
யுத்தவீரர்களை தெரிந்துகொள்கிறான்‌. 
இஸ்ரவேலின்‌ பத்துக்கோத்திரத்தார்‌. 
ரெகொபெயாமுக்கு விரோதமாகக்‌ 
கலகம்பண்ணி அவனை விட்டுப்‌ 
பிரிந்துபோயிருக்கிறார்கள்‌. அவர்களுடைய 
கலகத்தை ஒடுக்கவும்‌, அவர்களோடு 
யுத்தம்பண்ணி, அவர்களை தன்னிடமாகச்‌ 
சேர்த்துக்கொள்ளவும்‌, ரெகொபெயாம்‌ 
அவர்கள்மீது யுத்தம்பண்ண 180,000 
யுத்தவீரரைத்‌ தெரிந்துகொள்கிறான்‌. 
ரெகொபெயாமின்‌ யுத்தவீரர்கள்‌ 
எல்லோரும்‌ யூதாவம்சத்தாரிலும்‌, 
பென்யமீன்‌ கோத்திரத்திலும்‌ 
தெரிந்துகொள்ளப்பட்டவர்கள்‌. 


ரெகொபெயாம்‌. இஸ்ரவேல்‌. 
புத்திரருக்கு விரோதமாக யுத்தம்பண்ண 
ஆயத்தமானது, அவனுடைய தைரியத்திற்கும்‌ 
பலத்திற்கும்‌ எடுத்துக்காட்டாயிருக்கிறது. 
ரெகொபெயாம்‌ கர்த்தருடைய வார்த்தையைக்‌ 
கேட்டு, இஸ்ரவேல்‌ புத்திரரோடு 
யுத்தம்பண்ணாமல்‌ திரும்பிப்போனது, 
அவனுடைய அதிகமான தைரியத்திற்கும்‌, 
அதிகமான பெலத்திற்கும்‌. 
எடுத்துக்காட்டாயிருக்கிறது. 


ரெகொபெயாம்‌ இஸ்ரவேலுக்கு 
யுத்தம்பண்ண 180000 
தெரிந்துகொள்கிறான்‌. 
தேவனுடைய 
சேமாயாவுக்கு 
தேவனுடைய வார்த்தையுண்டாயிற்று. கர்த்தர்‌ 
சேமாயாவை நோக்கி, 
“நீ யூதாவின்‌: ராஜாவாகிய 
ரெகொபெயாம்‌ என்னும்‌ சாலொமோனின்‌ 
குமாரணையும்‌ யூதா வம்சத்தார்‌ 
அனைவரையும்‌ பென்யமீனரையும்‌, மற்ற 
ஜனங்களையும்‌ நோக்கி: நீங்கள்‌ போகாமலும்‌, 
இஸ்ரவேல்‌ புத்திரரான. உங்கள்‌ 
சகோதரரோடு யுத்தம்பண்ணாமலும்‌, அவரவர்‌ 
தம்தம்‌ வீட்டிற்குத்‌ 
திரும்புங்கள்‌: என்னாலே இந்தக்‌ காரியம்‌ 
நடந்தது என்று கர்த்தர்‌ உரைக்கிறார்‌ என்று 
சொல்‌” இராஜா 12:23,24) என்று 
சொல்லுகிறார்‌. 





ரட்‌ ரா 2 நாளாகமம்‌ - விரிவுரை im 
Wl | 11 CHRONICLES - COMMENTARY FUBUSHERS 


சேமாயா அவர்களுக்கு கர்த்தருடைய 


வாத்தையை சொல்லுகிறார்‌ 
அப்பொழுது ரெகொபெயாழும்‌, 
அவனோடு  கூடமிருக்கிற 180,000. 
யுத்தவீரரும்‌, கர்த்தருடைய சொல்லைக்‌ 
கேட்டு, கர்த்தருடைய வார்த்தைமின்படியே. 
திரும்பிப்‌ போய்விடுகிறார்கள்‌ 
இராஜா 12:24). 





i THEN 
TT 


பத்துக்கோத்திரத்தார்‌ 

வம்சத்தைவிட்டு 

பிரிந்துபோயிருக்கிறார்கள்‌. 

பிரிந்துபோன வர்களை சமஸ்த 

இஸ்ரவேலோடு மறுபடியும்‌ சேர்ப்பதற்கு 

ரெகொபெயாம்‌ முயற்சிபண்ணுகிறான்‌. 

தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து, 

ரெகொபெயாம்‌ இஸ்ரவேலின்‌ 

பத்துக்கோத்திரத்தாருக்கு விரோதமாக 

யுத்தம்பண்ணும்‌ முயற்சியை 
கைவிட்டுவிடுகிறான்‌ (2நாளா 11:1-4). 


ரெகொபெயாமோடு யூதா, 
ஆகிய இரண்டு கோத்திரத்தார்‌ மாத்திரம்‌ 
இருக்கிறார்கள்‌ (2நாளா 11;5-12). வடக்கு 
இஸ்ரவேல்‌ தேசத்திலிருந்து ஆசாரியரும்‌ 
லேவியரும்‌, தெற்கு  யூதாதேசத்திற்கு, 
'ரெகொபெயாமினிடத்தில்‌ திரும்பி 
வருகிறார்கள்‌ 1143-17). 
ரெகொபெயாமுக்கு ஏராளமான 
மனைவிகளும்‌, பிள்ளைகளும்‌ இருக்கிறார்கள்‌ 
(நோளா 1118-23) 


பென்யமீன்‌ 


(நோளா 


பெகொபெயாம்‌ 
தனா 111-12 


நோனா ப்ப 
எருசலேமுக்கு 
இஸ்ரவேலோடு 
ராஜ்யத்தைத்‌ 
திருப்பிக்கொன்னவும்‌, 
வம்சத்தாரும்‌ பென்யமீன்‌ 
வம்சத்தாருமாகிய தெரித்த 
கொள்ளப்பட்ட யுத்தவீரரான லட்சுத்தூ 
எண்பதினாயிரம்பேரைக்‌ கூட்டினான்‌. 


ரெகொயெயாம்‌ 
வந்தபோது, 
யுத்தம்பண்ணவும்‌, 
தன்னிடமாகத்‌ 
மூதா 


2நானா 112. தேவனுடைய 
மனுஷனாகிய செமாயாவுக்குக்‌ 
கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, 


அவர்‌ சொன்னது: 


2 நாணாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


நானா 11:8. ந யூதாவின்‌. 
ராஜாவாகிய ரெகொபெயாம்‌ என்னும்‌ 
குமாரனையும்‌, 

பென்யமீனிலும்‌ 

இண்ரவேையும்‌ 


11:4. தீங்கன்‌ போகாமலும்‌, 

சுகோதரரோடு. 

அவரவர்‌ 

திரும்புங்கள்‌; 

என்னாலே இந்தக்‌ காரியம்‌ நடந்தது. 

என்று கர்த்தர்‌ உரைக்கிறார்‌ என்று 

சொல்‌ என்றார்‌; அப்பொழுது அவர்கள்‌: 

கர்த்தருடைய வார்த்தைகளுக்குக்‌ 

கீழ்ப்படிந்து, யெரொயபெயாமுக்கு 

விரோதமாய்‌. யுத்தம்பண்ணுவதை. 
விட்டுத்‌ திரும்பிப்‌ போய்விட்டார்கள்‌. 


நோனா 115, ரெகொபெயாம்‌ 
எருசலேமில்‌ வாசமாயிருந்து, யூதாவில்‌ 
அரணான பட்டணங்களைக்‌ கட்டினான்‌. 


இதானா 11:6. அவன்‌ பெத்லகேமும்‌, 
ஏத்தாமும்‌, தெக்கொவாவும்‌, 


2நானா 11:7. பெத்சூரும்‌, சோகோவும்‌, 
அதுல்லாமும்‌, 


நானா 11:8. காத்தும்‌, மரேஷாவும்‌, 
சீப்பும்‌, 


நானா 11:9. அதோராயிமும்‌, லாகீசும்‌, 
அசேக்காவும்‌, 


2நானா 11:10. சோராவும்‌, ஆயிலோனும்‌, 
எப்ரோனும்‌ ஆகிய வூதாவிலும்‌ 
பென்யமீனிலும்‌ இருக்கிற அரணிப்பான 
பட்டணங்களைக்‌ கட்டி, 


நோனா 11:11. அத்த அரணிப்புகளைப்‌ 
பலப்படுத்தி, அவைகளிலே. 
தலைவரையும்‌, ஆகாரமும்‌ 
எண்ணெயும்‌ திராட்சரசமுமுன்ன 
பண்டகசாலைகனையும்‌, 


2நானா 11:12. யூதாவும்‌ பென்யயீனும்‌ 
அவன்‌ பட்சத்திலிருக்க ஒவ்வொரு 
பட்டணத்திலும்‌ பரிசைகனையும்‌ 
கட்டிகளையும்‌ வைத்து, அவைகளை 
மிகுதியும்‌ பலப்படுத்தினான்‌. 





f= THE 
TT 


இஸ்ரவேலின்‌ பத்துக்கோத்திரத்தார்‌, 
தாவீதின்‌ வம்சத்தைவிட்டு கலகம்பண்ணி 
பிரிந்துபோகிறார்கள்‌. இவர்கள்‌ இதற்கு 
முன்பே டன்‌ குடும்பத்தாரோடு 
பட்சமாமிராமல்‌ இருந்தார்கள்‌. 
இப்போது ப்‌ த ொல்கக்ககக்‌ 
விரோதமாக கலகம்பண்ணி, தனியாகப்‌ 
பிரிந்துபோய்விடுகிறார்கள்‌. 

“அப்பொழுது பென்யமீன்‌ மனுஷனான 
பிக்கிரிமின்‌ குமாரனாகிய சேபா என்னும்‌: 
பேருள்ள பேலியாளின்‌ மனுஷன்‌ 
ஒருவன்‌ தற்செயலாய்‌ அங்கே இருந்தான்‌: 
அ எக்காளம்‌ ஊதி: 


எங்களுக்குத்‌ தாவீதினிடத்தில்‌ பங்கும்‌. 
இல்லை, ஈசாயின்‌ குமாரனிடத்தில்‌ 
எங்களுக்க இல்லை; 
இஸ்ரவேலே, தங்கள்‌ 


சுதந்தரமும்‌ 
நீங்கள்‌ அவரவர்‌ 
கூடாரங்களுக்குப்‌ போய்‌ விடுங்கள்‌ என்றான்‌' 
(சோமு 203) 


“அப்பொழுது இஸ்ரவேல்‌ மனுஷர்‌ 
ம்‌ தாவீதை விட்டுப்‌ பின்வாங்கி, 


சார்ந்திருந்தார்கள்‌' சோமு 20:2). 


ரெகொபெயாமை விட்டுப்‌ 
பிரிந்துபோனவர்கள்‌ சமஸ்த இஸ்ரவேலின்‌ 


ஒற்றுமையைப்பற்றியும்‌, க்கில்‌ 
உண்டாகும்‌ ப்பற்றியும்‌ 
சிந்தித்துப்‌ பார்க்கவில்லை. “இஸ்ரவேலின்‌ 
பந்து்கோத்திரத்தார்‌ தாவீதின்‌ வம்சத்தை 

பிரிந்துபோனதினால்‌, 


மறுபடியும்‌ எ க்கொள்ளேண்டுகென்று 
ரெகொபெயாம்‌ விரும்புகிறான்‌. அவன்‌ ஒரு 
யுத்தவீரன்‌.  ரெகொபெயாம்‌ தனக்கு 
விரோதமாகக்‌ கலகம்பண்ணுகிறவர்களை, 
இராணுவபலத்தினால்‌. 

வேண்டுமென்று தீர்மானம்பண்ணுகிறான்‌. 


2 நாணாகமம்‌ - விரிவுரை 
11 CHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


ரெகொபெயாம்‌ 
வருகிறான்‌. இஸ்ரவேலோடு 
யுத்தம்பண்ணவும்‌, ராஜ்யத்தைத்‌ 
தன்னிடமாகத்‌ திருப்பிக்கொள்ளவும்‌, யூதா 
வம்சத்தாரும்‌ பென்யமீன்‌ வம்சத்தாருமாகிய 
தெரிந்து கொள்ளப்பட்ட யுத்தவீரரான 
லட்சத்து எண்பதினாயிரம்பேரைக்‌ 
கூட்டுகிறான்‌ (நாளா 11:1, 


எருசலேமுக்கு 


தாகோத்திரத்தாரும்‌. பென்யமீன்‌ 
கோத்திரத்தாரும்‌ செகொபெயாமுக்கு 
ஆதரவாயிருக்கிறார்கள்‌. இஸ்ரவேலின்‌ 
மற்ற பத்துக்கோத்திரத்தாரின்‌ கலகத்தை 
ஒடுக்குவதற்கு இவ்விரண்டு 
கோத்திரத்தாரும்‌ ரெகொபெயாமுக்கு உதவி 
செய்ய முன்வருகிறார்கள்‌. யூதாவும்‌ 
பென்யமீனும்‌ மாத்திரமே ரெகொபெயாமின்‌ 
பட்சத்திலிருக்கிறார்கள்‌. 

ரெகொபெயாம்‌ யூதாகோத்திரந்தைச்‌ 
சேர்ந்தவன்‌. ஆகையினால்‌ 
யூதாகோத்திரத்தாரே  ரெகொபெயாபோடு 
முதலாவது சேர்ந்துகொள்கிறார்கள்‌. 
அதற்கு சில வருஷங்களுக்கு பின்பு, 

மற்றவர்களும்‌ 
எருசலேம்‌ நகரம்‌ 
கோத்திரத்திலுள்ளது. 
பாதுகாப்புவேண்டும்‌. 


அவனோடு 
சேர்ந்துகொள்கிறார்கள்‌. 
பென்யமீன்‌ 
எருசலேமுக்கு பு ப்புவேண்டும்‌. 
ஆகையினால்‌ பென்யமீன்‌ கோத்திரத்தாரும்‌ 
ரெகொபெயாமோடு சேர்ந்துகொள்கிறார்கள்‌. 


ரெகொபெயாம்‌ தனக்கு விரோதமாகக்‌. 
கலகம்பண்ணின இஸ்ரவேல்‌. புத்திரருக்கு 
விரோதமாக. யுத்தம்பண்ண 
ஆயத்தமாயிருக்கிறான்‌. கர்த்தரோ 
ரெகொபெயாமின்‌ முயற்சிகளையும்‌, 
இஸ்ரவேலுக்கு விரோதமான அவனுடைய 
திட்டங்களையும்‌ தடைபண்ணிவிடுகிறார்‌. 
ரெகொபெயாமும்‌ கர்த்தருடைய வார்த்தைக்கு 
கீழ்ப்படிந்து, இஸ்ரவேலுக்கு விரோதமாய்‌ 
யுத்தம்பண்ணாமலிருந்துவிடுகிறான்‌. 
அப்பொழுது தேவனுடைய மனுஷனாகிய 
செமாயாவுக்குக்‌ கர்த்தருடைய 
உண்டாயிற்று. கர்த்தர்‌ 
யூதாவின்‌ ராஜாவாகிய  ரெகொபெயாம்‌ 
என்னும்‌ சாலொமோனின்‌ குமாரனையும்‌, 
பென்யமீனிலும்‌ இருக்கிற 
இஸ்ரவேலரையும்‌ நோக்கி" 
11:23). தம்முடைய வார்த்தையை 
சொல்லுமாறு கட்டளையிடுகிறார்‌. 





i FTN 
TT 


கர்த்தர்‌ 
ரெகொபெயாமுக்கும்‌, 
கூடயிருக்கிற  யுத்தவீரருக்கும்‌ 
வார்த்தைகளின்‌ விவரம்‌ வருமாறு : ள்‌ 
போகாமலும்‌, உங்கள்‌ சகோதரரோடு 
யுத்தம்பண்ணாமலும்‌, அவரவர்‌ 


(நோளா 11:4). 


ரெகொபெயாம்‌ இஸ்‌ 
சபையாருக்கு செவிகொடாமல்‌ போகிறான்‌. 
ரெகொபெயாம்‌ தங்களுக்குச்‌ 
செவிகொடாததை இஸ்ரவேலர்‌ எல்லாரும்‌ 
கண்டபோது, ஜனங்கள்‌ அவனுக்கு 
மறுஉத்தரவாக: “தாவீதோடே எங்களுக்குப்‌ 
பங்கேது?  ஈசாமின்‌  குமாரனிடத்தில்‌ 
எங்களுக்குச்‌ சுதந்தரம்‌ இல்லை: இஸ்ரவேலே, 
உன்‌ கூடாரங்களுக்குப்‌ போய்விடு: இப்போது. 
தாவீதே உன்‌ சொந்த வீட்டைப்‌ 
பார்த்துக்கொள்‌" (1இராஜா 1216) என்று 
சொல்லி, இஸ்ரவேலர்‌ தங்கள்‌ 
கூடாரங்களுக்குப்‌ போய்‌ விடுகிறார்கள்‌. 
ரெகொபெயாமுக்கு 
ஆலோசனைகளை 
என்பதைப்பற்றி 


மோசமான 
சொன்னது யார்‌ 

இஸ்ரவேல்‌ சபையார்‌ 
விசாரிக்கவில்லை. ரெகொபெயாமோடு கூட 
நிற்கிற வாலிபர்களை அவனை விட்டு 
விலக்கி வைத்து விடவேண்டும்‌ என்றும்‌ 
அவர்கள்‌ முயற்சிபண்ணவில்லை. ஒருவேளை 
மோசமான ஆலோசனை சொல்லுகிறவர்கள்‌ 
ரெகொபெயாமோடு கூடமில்லாவிட்டால்‌, 
அவன்‌ ஜனங்களுக்கு இவ்வளவு கடினமான 
உத்தரவு கொடுத்திருக்கமாட்டான்‌. 


இஸ்ரவேல்‌ சபையார்‌. 
யோசித்து செயல்படாமல்‌, 
வீட்டாருக்கு 
கலகம்பண்ணுகிறார்கள்‌. 
தேவனாகிய கர்த்தர்‌ 
அவருடைய குமாருக்கும்‌ - 
உடன்படிக்கையை 


ஞானமாய்‌. 
தாவீதின்‌ 
விரோதமாக 
இஸ்ரவேலின்‌ 
தாவீதுக்கும்‌, 


கலகம்‌ இல்வல சபையார்மீது. தக 
மிகப்பெரிய பாவமாயிருக்கிறது. 


2 நாணாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


QOODNENS 
PUBLISHERS 


COMMENTARY 


இஸ்ரவேலை என்றைக்கும்‌ ஆளும்‌ 

ராஜ்யபாரத்தை இஸ்ரவேலின்‌ தேவனாகிய 

ர்த்தர்‌ தாவீதுக்கும்‌ அவன்‌ குமாரருக்கும்‌ 

உடன்படிக்கையாய்க்‌ 

ள்‌ அறிமீர்களா? 

குமாரனாகிய 

ஊழியக்காரனான 

யெரொபெயாம்‌ என்னும்‌ நேபாத்தின்‌ குமாரன்‌ 

எழும்பி, தன்‌ எஜமானுக்கு விரோதமாகக்‌ 
கலகம்பண்ணினான்‌"' (2நாளா 13:5 8). 


பேலியாளின்‌ மக்களாகிய  வீணர்‌ 
அவனோடேகூடி, சாலொமோனின்‌ 
குமாரனாகிய ரெகொபெயாம்‌ அவர்களை 
எதிர்க்கக்கூடாமல்‌ வாலவயதும்‌ திடனற்ற 
மனதுமாயிருக்கையில்‌, அவனுக்கு 
விரோதமாய்த்‌ தங்களைப்‌ 
பலப்படுத்திக்கொண்டார்கள்‌. இப்போதும்‌ 
தாவீதுடைய குமாரன்‌ கையிலிருக்கிற 
கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு விரோதமாக 
நீங்கள்‌ பெலன்‌  கொள்ளலாமென்று 
நினைக்கிறீர்கள்‌: நீங்கள்‌ ஏராளமான 
கூட்டம்‌; யெரொபெயாம்‌ 
தேவர்களாக. 

கன்றுக்குட்டிகளும்‌ 

இருக்கிறதே” (2நாளா 13:7 8). 


ஸ்ரவேலின்‌ பத்துக்கோத்திரத்தார்‌ 
அத்‌ குடம்பத்தாருக்கு. விரோதம்கக்‌ 
கலகம்பண்ணினாலும்‌ யூதாகோத்திரத்தார்‌, 
தாவீதின்‌ குடும்பத்தாருக்கு 
ஆதரவாயிருக்கிறார்கள்‌. யூதாவின்‌ 
பட்டணங்களிலே குடியிருந்த இஸ்ரவேல்‌ 
புத்திரர்மேல்‌ ரெகொபெயாம்‌. 
ராஜாவாயிருக்கிறான்‌ (இராஜா 12:17). 
தாகோத்திரம்‌ மாத்திரமேயன்றி 

ருவரும்‌ தாவீதின்‌ வம்சத்தைப்‌ 
பின்பற்றவில்லை (1இராஜா 12:20), 

ரெகொபெயாமின்‌ வார்த்தைகள்‌ 
மோசமானதாயிருந்தாலும்‌, ன்‌ 


உத்தரவு கொடுத்தக்‌. 
நுகத்தை அதிக 
அவர்களை 
தண்டிக்கவுரில்லை. 
ரெகொபெயாமின்‌ 
ஏற்றுக்கொள்கிறார்கள்‌. 


யூதாகோத்திரத்தார்‌ 
ஆளுகையை 





i FTN 
TT 


ஞானமாய்‌ ஆளுகை செய்யவில்லை. 
ரெகொபெயாம்‌. இஸ்ரவேல்‌ 


ஜனத்தாரிடத்திலிருந்து வரிவசூலிப்பதற்காக, 
பகுதி விசாரிப்புக்காரனாகிய 
மத்தியிலே 
எல்லாரும்‌ 
கொன்று 
ராஜாவாகிய 
தத்தின்மேல்‌ 


தன்னுடைய 
அதோராமை 
அனுப்புகிறான்‌. 
அவனைக்‌ 


அவர்கள்‌ 

இஸ்ரவேலர்‌ 
கல்லெறிந்து 
போடுகிறார்கள்‌; அப்பொழுது. 
ரெகொபெயாம்‌ தீவிரமாய்‌ 
te எருசலேமுக்கு ஓடிப்போகிறான்‌ 
1218) 


ஜா 


ரெகொபெயாமோடு கூட நிற்கிற 
வாலிபர்கள்‌, அவனுக்கு இந்த தவறான 
ஆலோசனையை  சொல்லியிருக்கவேண்டும்‌. 
வாலிபரின்‌ ஆலோசனையைக்‌ கேட்டு 
ரெகொபெயாம்‌ அதோராமை அனுப்புகிறான்‌. 
இஸ்ரவேல்‌ ச்‌ 
ரெகொபெயாமினுடைய 
கீழ்ப்படிய 
உன்‌ 
என்று 
சபையார்‌ 
விட்டுப்‌ 
பிரிந்துபோனவர்கள்‌ 
வரிசெலுத்தமாட்டார்கள்‌. 

இஸ்ரவேல்‌ 
ரெகொபெயாமைவிட்டுப்‌  பிரிந்துபோனதை: 
உறுதிபண்ணுகிறார்கள்‌. அதோராமைக்‌ 
கொன்றுபோடுகிறார்கள்‌. வாலிபரின்‌ தவறான 
ஆலோசனைகளுக்கு ரெகொபெயாம்‌ 
செவிகொடுத்தான்‌. நீயஆலோசனையின்‌ 
விளைவாக அதோராம்‌ செத்துப்போகிறான்‌ 


ரெகொபெயாம்‌ இப்போது சீகேமிலே. 
இருக்கிறான்‌ அதோராம்‌ செத்துப்போன 
செய்தியைக்‌ கேட்டவுடன்‌, ரெகொபெயாம்‌ 


தீவிரமாய்‌ இரதத்தின்மேல்‌ ஏறி எருக்கு 
ப்தி சீகேமைவிட்‌ 


சொல்லி 


பிரிந்துபோய்விடுகிறார்கள்‌. 
ரெகொபெயாமுக்கு 


சபையார்‌ 


சீகேமைவிட்டு ஒடிப்போனதினால்‌, 
தன்னுடைய சிநேகிதரை இந்துவின்‌. 
விரோதிகளின்‌. பெலன்‌ 
இஸ்ரவேல்‌ சபையார்‌ 
ரெகொபெயாமைவிட்டுப்‌ பிரிந்து தங்கள்‌ 
கூடாரங்களுக்‌ போய்விடுகிறார்கள்‌ 
இராஜா... 1246)... ரெகொபெயாமோ, 
இஸ்ரவேலருக்கு பயந்து. சீமேமை விட்டே 
ஒடிப்போகிறான்‌. 


2 நாணாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


அழைத்தனுப்பி, அவனை 
இஸ்ரவேலின்மேலும்‌ ராஜாவாக்குகிறார்கள்‌ 
இராஜா 12:20). ரெகொபெயாம்‌ சீகேமிலே 
தங்களோடு கூடமிருக்கும்‌ வரையிலும்‌, 
இஸ்ரவேல்‌ சபையார்‌ யெரெபெயாமை 
தங்களுக்கு ராஜாவாக்கவில்லை. 
ரெகொபெயாம்‌ 

ஒடிப்போனபின்பு, 
யெரொபெயாமை 
ராஜாவாக்குகிறார்கள்‌. 


இழந்துபோன 


சபையார்‌ 


ராஜ்யபாரத்தை 
திரும்பப்‌ 


ரெகொபெயாம்‌ 

இஸ்ரவேல்‌ சபையாரை 

அவர்களை அடக்கி ஆளுகை செய்யலாம்‌ 
என்று  ரெகொபெயாம்‌ நினைத்தான்‌. 
அது நிறைவேறவில்லை. இப்போது 
அவர்களுக்கு விரோதமாக 
யுத்தம்பண்ணலாம்‌ என்று ரெகொபெயாம்‌ 
தீர்மானம்பண்ணுகிறான்‌. வாயின்‌ 
வார்த்தைகளுக்கு அடங்காத இஸ்ரவேல்‌. 
சபையாரை, பட்டயங்களினால்‌ அடக்கலாம்‌ 
என்று ரெகொபெயாம்‌ 
தீர்மானித்திருக்கிறான்‌. 


ரெகொபெயாம்‌. ௭௬௪0 
வந்தபோது, இஸ்ரவேல்‌ வம்சத்தா 
யுத்தம்பண்ணவும்‌, ராஜ்யத்தைச்‌ 
சாலொமோனின்‌ குமாரனாகிய 
தன்னிடமாகத்‌ திருப்பிக்கொள்ளவும்‌, யூதா 
வம்சத்தார்‌ பென்யமீன்‌ கோத்திரத்தார்‌ 
அனைவருமாகிய தெரிந்துகொள்ளப்பட்ட 
யுத்தவீரர்‌ லட்சத்து எண்பதினாயிரம்‌ 
பேரைக்‌ கூட்டுகிறான்‌ (1இராஜா 12:21) 
விரோதமாகக்‌ 


இஸ்ரவேல்‌ சபையாரை 
ரெகொபெயாம்‌ 


தனக்கு 
கலகம்பண்ணுகிற 
அடக்கவேண்டுமென்று 
தீர்மானிக்கிறான்‌. அவனுடைய மனதில்‌ 
உறுதியும்‌ தைரியமும்‌ இருக்கிறது. 
ரெகொபெயாம்‌ சீகேமிலிருந்த வரையிலும்‌ 
அவனுடைய மனதில்‌. தைரியமில்லை. 
ரெகொபெயாம்‌ எருசலேமுக்கு திரும்பி 
வந்த பின்போ, அவனுடைய மனதிலே 
தைரியமும்‌, திடநம்பிக்கையும்‌ உண்டாயிற்று. 





i THE 
TT 


யூதாகோத்திரத்தாரும்‌, 
கோத்திரத்தாரும்‌ கர்த்தருக்கும்‌ 
தங்கள்‌ ராஜாவுக்கும்‌ 
உண்மையுள்ளவர்களாயிருக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ ராஜாவுக்கு விரோதமாகக்‌ கலகம்‌ 
பண்ணவில்லை. யூதாகோத்திரத்தாரும்‌, 
பென்யமீன்‌ கோத்திரத்தாரும்‌ தாவீதின்‌ 
வம்சத்தைப்‌ பின்பற்றுகிறார்கள்‌. 


ரெகொபெயாம்‌ 
கோத்திரங்களிலுமிருந்து 180000 
யுத்தவீர்களை தெரிந்து கொள்கிறான்‌. 
பத்துக்கோத்திரத்தார்‌. 
விரோதமாகக்‌ 

அவனை 

பிரிந்துபோயிருக்கிறார்கள்‌. 

கலகத்தை ஒடுக்கவும்‌, 
யுத்தம்பண்ணி, அவர்களை தன்னிடமாகச்‌ 
சேர்த்துக்கொள்ளவும்‌, ரெகொபெயாம்‌ 
அவர்கள்மீது யுத்தம்பண்ண 180,000 
யுத்த  வீரரைத்‌ தெரிந்துகொள்கிறான்‌. 
ரெகொபெயாமின்‌ யுத்தவீரர்கள்‌ 
எல்லோரும்‌ யூதாவம்சத்தாரிலும்‌, 
பென்யமீன்‌ கோத்திரத்திலும்‌ 

தெரிந்துகொள்ளப்பட்டவர்கள்‌. 
ரெகொபெயாம்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கு விரோதமாக யுத்தம்பண்ண 
ஆயத்தமானது. அவனுடைய தைரியத்திற்கும்‌ 
பலத்திற்கும்‌. எடுத்துக்காட்டாமிருக்கிறது. 
ரெகொபெயாம்‌ கர்த்தருடைய வார்த்தையைக்‌ 
கேட்டு, இஸ்ரவேல்‌ புத்திரரோடு 
யுத்தம்பண்ணாமல்‌ திரும்பிப்போனது. 
அவனுடைய அதிகமான தைரியத்திற்கும்‌ 
அதிகமான பெலத்திற்கும்‌ 


பென்யமீன்‌. 


இவ்விரண்டு 


எடுத்துக்காட்டாயிருக்கிறது. 

இஸ்ரவேலுக்கு 

180000 

தெரிந்துகொள்கிறான்‌ 

மனுஷனாகிய 

தேவனுடைய வார்த்தை 

யுண்டாயிற்று. கர்த்தர்‌ சேமாயாவை நோக்கி, 

“நீ யூதாவின்‌ ராஜாவாகிய ரெகொபெயாம்‌ 

என்னும்‌ சாலொமோனின்‌ குமாரனையும்‌ யூதா 

வம்சத்தார்‌ அனைவரையும்‌ பென்யமீனரையும்‌, 

மற்ற ஜனங்களையும்‌ நோக்கி: நீங்கள்‌ 

போகாமலும்‌, இஸ்ரவேல்‌ புத்திரரான உங்கள்‌ 

சகோதரரோடு யுத்தம்பண்ணாமலும்‌, அவரவர்‌ 

தம்தம்‌ வீட்டிற்குத்‌ திரும்புங்கள்‌; 

என்னாலே இந்தக்‌ காரியம்‌ நடந்தது என்று 

கர்த்தர்‌ உரைக்கிறார்‌ என்று சொல்‌” 
(இராஜா 12:23,24) என்று சொல்லுகிறார்‌. 


2 நானாகமம்‌ - விரிவுரை 
11 CHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


சேமாயா அவர்களுக்கு கர்த்தருடைய 
வாத்தையை சொல்லுகிறார்‌. அப்பொழுது 
ரெகொபெயாமும்‌, அவனோடு கூடமிருக்கிற 
180000 யுத்தவீரரும்‌, கர்த்தருடைய 
சொல்லைக்‌ கேட்டு, கர்த்தருடைய 
வார்த்தையின்படியே திரும்பிப்‌ 
போய்விடுகிறார்கள்‌ 1இராஜா 12:24) 


யூதாவம்சத்தார்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரை 


சிநேகிக்கவேண்டும்‌. அவர்கள்‌ கர்த்தருக்கு 
கீழ்ப்படியவேண்டும்‌. 


தங்கள்‌ சகோதரரோடு 
யுத்தம்பண்ணக்கூடாது, 
யுத்தம்பண்ணக்கூடிய 


யுத்தம்பண்ணாமல்‌ வரத்‌ விடுகிறான்‌. 
சேமாயா தீர்க்கதரிசி 
பிரபல்யமானவரல்ல. இவர்‌ 
மனுஷன்‌. ரெகொபெயாமோ 
ராஜா. 
180900 யுத்தவீரர்கள்‌ 
சேமாயாவோ தனியாக த்‌ 
ரெகொபெயாம்‌ சேமாயாவைப்‌ பார்க்கும்போது, 
கூடமிருக்கிற கர்த்தரையும்‌ 
சேமாயாவின்‌ மூலமாக 
கர்த்தருடைய 
ரெகொபெயாம்‌ 
யுத்தம்பண்ணாமல்‌ 


வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, 
இஸ்ரவேல்‌ புத்திரரோடு 
திரும்பிப்போய்விடுகிறான்‌. 
.- ரெகொபெயாம்‌ 
தன்னுடைய ஆதாயத்தை 
பார்த்தான்‌. யுத்தத்திலே 
ரெகொபெயாமுக்கு சாதகமான சூழ்நிலை 
ஏற்பட்டிருக்கிறது. ரெகொபெயாமின்‌ 
பக்கத்தில்‌ நீதியும்‌ நியாயமும்‌ இருக்கிறது. 
இஸ்ரவேல்‌ சபையார்‌ எல்லோரும்‌ தாவீ; 
ம்பத்‌ ப்‌ பின்பற்றவேண்டும்‌. 
தாவீதின்‌ குடும்பத்தாருடைய ஆளுகைக்கு 
அவர்கள்‌ தங்களை கீழ்ப்படுத்தவேண்டும்‌. 
இது கர்த்தருடைய கட்டளை. 


ரெகொபெயாமுக்கு " 
சூழ்நிலைகள்‌ இருந்தாலும்‌, அவன்‌ 
கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, 
இஸ்ரவேல்‌ புத்திரரோடு யுத்தம்பண்ணாமல்‌: 
திரும்பிப்போய்விடுகிறான்‌.  ரெகொபெயாம்‌ 
கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல்‌, இஸ்ரவேல்‌ 
புத்திரரோடு யுத்தம்பண்ணினால்‌, அவனுக்கு 
யுத்தத்திலே ஜெயமுண்டாகாது. அவன்‌ 
ஒருவேளை ஜெயித்தாலும்‌, அவனுக்கு 
கர்த்தருடைய ஆசீர்வாதம்‌ கிடைக்காது. 


சாதகமான 





i a 
TT 


பெரொபெயாமுக்கு 
யுத்தம்பண்ணுவதை விட்டுத்‌. 
'போய்விடுகிறார்கள்‌. 

கர்த்தருடைய தெய்வீக 

கீழ்ப்படிகிறார்கள்‌. 

கட்டளைக்கு விரோதமாக செயல்பட அவர்கள்‌ 
விரும்பவில்லை. கர்த்தருடைய வார்த்தைக்கு 
விரோதமாக யுத்தம்பண்ணினால்‌, 
யுத்தத்திலே தங்களுக்கு ஜெயமுண்டாகாது 
என்றும்‌, தங்களுடைய காரியங்கள்‌ 
சித்திக்காது என்றும்‌ ரெகொபெயாழுக்கும்‌, 
அவனுடைய யுத்தவீரருக்கும்‌ 
தெரிந்திருக்கிறது. 


யெரொயபெயாமின்‌ வரலாற்றையும்‌, 
பத்துக்‌ கோத்திரத்தாரின்‌ வடக்கு ராஜ்யத்தின்‌ 
வரலாற்றையும்‌ 2நாளாகமம்‌ புஸ்தகம்‌ 
விவரிக்கவில்லை. இது பூதாவினுடைய 
ராஜாக்களின்‌... வானத்தை மட்டுமே 
விவரிக்கிறது. 1இராஜா 11:25-1449 ஆகிய 
வசனங்களில்‌ யெரொபெயாமைப்‌ பற்றியும்‌ 
கூறப்பட்டிருக்கிறது. 2நாளாகமம்‌ புஸ்தகத்தில்‌ 
தாவீதின்‌ வீட்டாரோடும்‌. யூதாவின்‌ 
ராஜாக்களோடும்‌ ஏதாவது தொடர்பு 
இருந்தால்‌ மட்டுமே வடக்கு ராஜ்யத்தின்‌ 
ராஜாக்களைப்‌ பற்றிக்‌ கூறப்பட்டிருக்கிறது. 

ரெகொபெயாமோ, 
பிரிந்துபோன. 


தன்னைவிட்டுப்‌ 
இஸ்ரவேலின்‌ 
பத்துக்கோத்திரத்தாருக்கு விரோதமாக 
யுத்தம்பண்ண பெரிய சேனையை 
கூட்டியிருக்கிறான்‌. அவனுடைய 
சேனையில்‌: 180,000 யுத்தவீரர்கள்‌ 
இருக்கிறார்கள்‌. ரெகொபெயாமின்‌ 
சேனை  பெரிதாயிருக்கிறது. அவர்கள்‌ 
யுத்தம்பண்ண ஆயத்தமாயிருக்கிறார்கள்‌. 
கள்‌ ம்பண்ணாமல்‌ தங்கள்‌ 
காக அமல கொத கனை 
ஆனாலும்‌. அவர்கள்‌ 
வார்த்தைகளுக்கு 
அவர்கள்‌ 


பார்த்து அவர்களை ஏளனம்‌ பண்ணுவார்கள்‌. 
இதனால்‌ ரெகொபெயாமுக்கு 
அவமானமுண்டாகும்‌. ஆனாலும்‌ 
ரெகொபெயாம்‌ மற்றவர்கள்‌ மூலமாக 
வரும்‌ அவமானத்திற்கும்‌, 
ஏளனத்திற்கும்‌ முக்கியத்துவம்‌ கொடுக்காமல்‌, 


2 நானாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம்‌ 
கொடுத்து, யெரொபெயாமுக்கு விரோதமாக 
யுத்தம்பண்ணாமல்‌, தன்‌ யுத்தவீரரோடு 
திரும்பிப்போகிறான்‌. 


ரெகொபெயாம்‌ 
பத்துக்கோத்திரத்தாருக்கு 
யுத்தம்பண்ணாமல்‌ திரும்பி வந்தாலும்‌, 
அவன்‌ சும்மாயிருக்கவில்லை. யூதாவிலும்‌ 
பென்யமீனிலும்‌ இருக்கிற அரணிப்பான 
பட்டணங்களைக்‌ கட்டுகிறான்‌. 


இஸ்ரவேலின்‌ 
விரோதமாக 


ரெகொபெயாமிற்கு இரண்டு 
விரோதிகள்‌ இருக்கிறார்கள்‌. வடக்கில்‌ 
யெரொபெயாமும்‌, தெற்கில்‌ எகிப்து தேசமும்‌ 
இருக்கிறது, ரெகொபெயாம்‌ தன்னுடைய 
5 பட்டணங்களில்‌ அரண்களைக்‌ 
கட்டுகிறான்‌. இவை தவிர, தன்னுடைய 
ல்‌ ரெகொபெயாம்‌ 
யெரொபெயாமைவிட 
ரெகொபெயாமுக்கு அதிக 
இருந்தது. ஆகையினால்‌ 
தன்‌ நேசத்தின்‌ 
தெற்குப்பகுதியில்‌ இருந்த பட்டங்களில்‌ 
அரண்களைக்‌ கட்டுகிறான்‌. 

- 11:542) 


ரெகொபெயாம்‌. 
வாசமாயிருந்து, 
பட்டணங்களைக்‌ 
பெத்லகேமும்‌, 
பெத்சூரும்‌, 
காத்தும்‌, 
அதோராயீமும்‌, 
சோராவும்‌, 
ஆகிய 
இருக்கிற அரணிப்பான 
கட்டுகிறான்‌ (நாளா 11:5-10). 


எருசலேமில்‌ 
யூநாலில்‌ அரணான 
கட்டுகிறான்‌. அவன்‌ 
எத்தாயும்‌ தெக்கொவாம்‌, 


எப்ரோனும்‌ 
பென்யமீனிலும்‌ 


பட்டணங்களைக்‌ 


ரெகொபெயாம்‌ அந்த அரணிப்புகளைப்‌ 
பலப்படுத்தி, அவைகளிலே தலைவரையும்‌, 
ஆகாரமும்‌ எண்ணெயும்‌ திராட்சரசமுமுள்ள 
பண்டகசாலைகளையும்‌, யூதாவும்‌ 
பென்யமீனும்‌ அவன்‌  பட்சத்திலிருக்க 
ஒவ்வொரு பட்டணத்திலும்‌ பரிசைகளையும்‌ 
ஈட்டிகளையும்‌ வைத்து, அவைகளை 

்‌ டீப்படுத்துகிறான்‌ 
(நாளா 119112). 





ழ்‌ நவள 
யாய 


ரெகொபெயாம்‌ 
தன்னுடைய சிநேகிதரான 
ஆலோசனையைக்‌ கேட்டு, 
பத்துக்கோத்திரத்தாரை 
இப்போதோ அவன்‌ 
முதியோரின்‌ 
கேட்கிறான்‌. 
எருசலேமிலும்‌ 
அரணிப்புகளை 
சொல்லுகிறார்கள்‌. 
சித்தத்திற்கு கீழ்ப்படியுமாறு 
ரெகொபெயாமுக்கு 
சொல்லுகிறார்கள்‌. 


ரெகொபெயாம்‌ 
தன்லுபைய... சிநேதெரான. வலியன்‌ 
ஆலோசனைகளைக்‌ கேட்டு, தன்னுடைய 
நேசத்தின்‌ பெரும்பகுதியை இழந்துவிட்டான்‌. 
இப்போதோ முதியோரின்‌ 
ஆலோசனைகளைக்‌ கேட்டு, 
தன்னிடத்திலுள்ள பட்டணங்களை 
காத்துக்கொள்ள ஆயத்தம்பண்ணுகிறான்‌. 


ரெகொபெயாம்‌ யூதாவிலே கட்டுகிற 
அரணிப்பன பட்டணங்கள்‌ 
முக்கியமான பட்டணங்களாகும்‌. 
யூததேசத்தின்‌ 
அமைந்துள்ளது 
பாதுகாப்புக்கு இவை னன்ன 
ரெகொபெயாம்‌ ஒவ்வொரு பட்டணத்திலும்‌ 
ஆகார பண்டக 
ஆயுதசாலைகளையும்‌ 
அவற்றிலே 
ஆயுதங்களையும்‌ சேமித்து வைக்கிறான்‌. 


ரெகொபெயாம்‌ இஸ்ரவேலின்‌ 
பத்துக்கோத்திரத்தாருக்கு விரோதமாக. 
யுத்தம்பண்ணப்போனபோது, கர்த்தர்‌ 
அவனை யுத்தம்பண்ண போகவிடாதவாறு 
தடுத்துவிடுகிறார்‌. ரெகொபெயாம்‌ 
யுத்தம்பண்ணாவிட்டாலும்‌, யூதாதேசத்திலே 
அரணிப்பான  பட்டணங்களைக்‌ கட்டி, 


தேசத்தின்‌ பாதுகாப்பை பலப்படுத்துகிறான்‌. 


ஆலோசனைகளைக்‌ 
அவர்கள்‌ யூதாவிலும்‌ 
இருக்கிற பட்டணங்களின்‌: 
பலப்படுத்த 
கர்த்தருடைய 
முதியோர்‌ 
ஆலோசனை 


ஆரம்பத்தில்‌ 


வெரொபெயாமின்‌ ராஜ்யபாரம்‌ 
2நானா 1119-17 


நோனா 11:18. இஸ்ரவேலெங்கும்‌. 
இருக்கிற ஆசாரியரும்‌ லேவியரும்‌. 
தங்கள்‌ எல்லா எல்லைகளிலூமிருந்தூ 
அவனிடத்தில்‌ வந்தார்கள்‌. 


2 நாணாகமம்‌ - விரிவுரை 
IICHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


நானா 11:14. லேவியர்‌ கர்த்தருக்கு. 
ஆசாரிய  ஊழியஞ்செய்யாதபடிக்கு 
யெரொயெயாமும்‌ அவன்‌ 
குமாரரும்‌ அவர்களைத்‌ தன்னிப்‌ 
போட்ட படியினால்‌, தங்கள்‌. 
வெவிதிலங்கனையும்‌ தங்கள்‌ 
காணியாட்சிகனையும்‌ விட்டு, 
மூதாதேசத்துக்கும்‌ எருசலேமுக்கும்‌ 
வத்தார்கள்‌. 


நானா 1145. அவன்‌ 
மேடைகளுக்கென்றும்‌, பேய்களுக்‌ 
கென்றும்‌, தான்‌ உண்டாக்கின. 
கன்றுக்குட்டி களுக்கென்றும்‌ 
ஆசாரியர்கனை ஏற்படுத்தினான்‌. 
நானா லேவியரின்‌ 


அத்த 
யிறகாலே இஸ்ரவேலின்‌ 
கோத்திரங்களிலெல்லாம்‌ இஸ்ரவேலின்‌ 
தேவனாகிய கர்த்தரைத்‌ தேடுகிறதற்கு, 
தங்கள்‌ இருதயத்தை நேராக்கினவர்கள்‌ 
தங்கள்‌ பிதாக்களின்‌ தேவனாகிய 
கர்த்தருக்குப்‌ பலியிடும்படிக்கு 
எருசலேமுக்கு வத்தார்கள்‌. 


நானா 1117. இப்படி மூன்று 
வருஷமட்டும்‌ யூதாவின்‌ ராஜ்யத்தைப்‌ 
பலப்படுத்தி, சாலொமோனின்‌ 
குமாரனாகிய ரெகொயெயாமைத்‌ 
திடப்படுத்தினார்கன்‌; தாவீதும்‌ 
சாலொமோனும்‌ நடந்த வழியிலே. 
மூன்று வருஷமட்டும்‌ நடந்தார்கள்‌. 


1116. 


ஆசாரியரும்‌ 
பலப்படுத்துகிறார்கள்‌. 
வம்சத்தாரை விட்டுப்‌ 
ரெகொபெயாம்‌ 
வடக்கு இஸ்ரவேல்‌ 
தேசத்திலே கர்த்தருடைய ஆராதனை 
நடைபெறவில்லை. அங்கே ஆசாரியருக்கும்‌. 
லேவியருக்கும்‌. ஊழியங்கள்‌ 
கொடுக்கப்படவில்லை. ஆகையினால்‌ 
ஆசாரியரும்‌ லேவியரும்‌, வடக்கு 
இஸ்ரவேல்‌ தேசத்திலிருந்து, தெற்கு 
யூதாதேசத்திற்கு திரும்பி வருகிறார்கள்‌. 
யெரொபெயாம்‌ மேடைகளுக்கென்றும்‌, 
பேய்களுக்கென்றும்‌, தான்‌ உண்டாக்கின 
கன்றுக்குட்டிகளுக்கென்றும்‌ ஆசாரியர்களை 
ஏற்படுத்துகிறான்‌ (2நாளா 11:15). 


லேவியரும்‌ 
ரெகொபெயாமை 
தாவீதின்‌. 

பிரிந்துபோனவர்களுக்கு 
'தலைவனாயிருக்கிறான்‌. 





f= FTN 
TT 


யெரொபெயாமும்‌ அவன்‌ குமாரரும்‌ 
லேவியரையும்‌ ஆசாரியரையும்‌ கர்த்தருக்கு 
ஆசாரிய 
அவர்களைத்‌ 
ஆகையினால்‌, 
'வெளிநிலங்களையும்‌ 
காணியாட்சிகளையும்‌ 
யூதாதேசத்துக்கும்‌ 
வருகிறார்கள்‌ (நோளா 1114). 


லேவி கோத்திரத்து 
கர்த்தருடைய 
நியமிக்கவில்லை. 
யெரொபெயாம்‌ மேடைகளுக்கென்றும்‌, 
பேய்களுக்கென்றும்‌, தான்‌ உண்டாக்கின 
கன்றுக்‌ குட்டிகளுக்கென்றும்‌ ஆசாரியர்களை 
ஏற்படுத்துகிறான்‌ (நாளா 1113-15), 


கோ ராஜ்யத்திலிருந்‌ 
வரதம்‌. கலியகம்‌ கத்தாத 
ள்‌ தன்‌ 
தேவனாகிய கர்த்தரைத்‌. 
கர்த்தருக்குப்‌ 
எருசலேமுக்கு 
வருகிறார்கள்‌. (இராஜா 12:17). 


தெற்கு ராஜ்யத்தில்‌ யூதா 
கோத்திரத்தாரும்‌, பென்யமீன்கோத்திரத்தாரும்‌ 
இருக்கிறார்கள்‌. இவர்களோடு இஸ்ரவேலின்‌ 
மற்றக்‌ கோத்திரத்திலுள்ள பக்தியுள்ள 
ஜனங்களும்‌, லேவியரும்‌, ஆசாரியரும்‌ வந்து 
சேருகிறார்கள்‌. வடக்கு ராஜ்யம்‌ 
கர்த்தரைவிட்டு விலகிப்‌ போயிற்று. 


ஊழியஞ்செய்யாதபடிக்கு 
போடுகிறார்கள்‌ 
தங்கள்‌ 


தள்ளிப்‌ 
அவர்கள்‌ 


யெரொபெயாம்‌. 
ஆசாரியர்களைக்‌ 


ஆராதனைக்கு 


கிமு, 722 ஆம்‌ வருஷத்தில்‌ வடக்கு 
ராஜ்யம்‌ அழிந்தது (சோமு 17). யூதா 
ராஜ்யமும்‌ கர்த்தரைவிட்டு ற்று. வடக்கு. 
ராஜ்யம்‌ அழிந்து 116 வருஷங்களுக்குப்பின்பு, 
யூதாவும்‌ அழிந்தது. (2இராஜா 24-25). 
(வின்‌ சிறையிருப்பு 70 
இஸ்ரவேலின்‌ 
ம இருந்த 

பக்தியுள்ளவர்கள்‌ ஒரு ரன்‌ பாலஸ்தீன 
தேசத்திற்குத்‌ திரும்பி வருகிறார்கள்‌. த 
கிறிஸ்துவின்‌ காலம்‌ வரையிலும்‌ இவர்கள்‌ 

பாலஸ்தீன தேசத்தில்‌ இருந்தார்கள்‌. 

ரெகொபெயாம்‌ தன்னிடத்தில்‌ வருகிற 
ஆசாரியரையும்‌ லேவியரையும்‌. 
ஏற்றுக்கொள்கிறான்‌. தெற்கு யூதாதேசத்திலே 
கர்த்தரை ஆராதிக்கும்‌ ஆராதனைகள்‌ 
அவாகளுக்கு. 


2 நானாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


வடக்கு இஸ்ரவேல்‌ தேசத்தில்‌ இருந்த 
லேவியர்களுக்கு, யோசுவாவின்‌ காலத்திலே 
பட்டணங்களும்‌, வெளிநிலங்களும்‌ 
கொடுக்கப்பட்டிருந்தது. இவையெல்லாம்‌. 
லேலியரின்‌ காணியாட்சிகள்‌. யெரொபெயாம்‌ 
லேவியரை அங்கீகரிக்கவில்லை. 
அவன்‌ பொன்கன்றுக்குட்டிகளுக்கு 
கோவில்களைக்‌ கட்டி, அதிலே தனக்கு 
பிரியமானவர்களை ஆசாரியர்களாக 
ஏற்படுத்துகிறான்‌. இதனால்‌ லேலியர்கள்‌ 
வடக்கு இஸ்ரவேல்‌ தேசத்திலிருந்தாலும்‌, 
அவர்கள்‌ ஊழியம்‌ 
இல்லாதவர்களாகயிருக்கிறார்கள்‌. 


யெரொபெயாமும்‌ 
குமாரரும்‌ 
ஆசாரியணையும்‌ 


அவனுடைய 
லேவியரையும்‌ 


தள்ளிப்போடுகிறார்கள்‌. 
பூதாதோத்தித்திலும்‌ பென்யமீன்‌ 
ஈத்திரத்திலும்‌ வாசம்பண்ணுகிற லேலியர்‌ 
மாத்திரமே அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறார்கள்‌. 
மற்ற கோத்திரங்களில்‌ வாசம்பண்ணுகிற 
லேவியருக்கு  ஊழியமில்லை. அந்த 
லேவியர்கள்‌ ஊழியம்‌ பண்ணாமல்‌, 
காணியாட்சியை அனுபலிப்பதற்கு 
தங்கள்‌ பட்டணங்களையும்‌ 
விளைநிலங்களையும்‌ விட்டுவிட்டு, 
யூதாதேசத்திற்கு வருகிறார்கள்‌. 


கர்த்தர்‌ 
தேசத்திலிருந்து 
விக்கிரகாராதனைகளையும்‌ 
அகற்றியிருக்கிறார்‌. ஆனால்‌ 
யெரொபெயாமோ அவற்றை மறுபடியும்‌ 
வடக்கு இஸ்ரவேல்‌ தேசத்திற்கு கொண்டு 
வருகிறான்‌. லேவியரும்‌. ஆசாரியரும்‌ 
விக்கிரகங்களை ஆராதிக்க மனதில்லாமல்‌, 
கர்த்தரை ஆராதிக்க எருசலேமுக்கு. 
வருகிறார்கள்‌. 


டில்‌ இஸ்ரவேல்‌ தேசத்திலிருக்கிற 
பலபட அந்த  தேசத்திலேயே 
பலவிதமான 
எல்லோரும்‌. 
ஆராதிப்பதுபோல, 
விக்கிரகங்களை 
ஆரம்பித்துவிடுவார்கள்‌. 
சோதனைகள்‌ தங்களுக்கு 
வரக்கூடாது என்று நினைத்து, வடக்கு 
இஸ்ரவேல்‌ தேசத்திலிருக்கிற லேவியர்கள்‌, 
தங்களுடைய காணியாட்சிகளை விட்டு 
விட்டு, யூதாதேசத்திற்கும்‌. எருசலேமுக்கும்‌ 
வருகிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌. 
விக்கிரகங்களையும்‌ 


தங்கியிருந்தால்‌ அவர்களுக்கு 
சோதனைகள்‌ வரும்‌. 
விக்கிரகங்களை 

இவர்களும்‌ 
ஆராதிக்க 
அப்படிப்பட்ட 





f= FTE 
TT 


வடக்கு இஸ்ரவேல்‌ 
யெரொபெயாமின்‌ மோசமான 
நடைபெறுகிறது. அவன்‌ தாணில்‌ ஒரு 
'பொன்கன்றுக்குட்டியையும்‌, பெத்தேலில்‌ 
ஒரு , . ., பொன்கன்றுக்குட்டியையும்‌ 
நிறுவியிருக்கிறான்‌. அந்தப்‌ 
பொன்கன்றுக்குட்டிகளை ஆராதனை 
செய்யாதவர்களை, யெரொபெயாமும்‌ 
அவனுடைய குமாரரும்‌ 
துன்பப்படுத்துகிறார்கள்‌. இதனால்‌ 
லேலியர்களும்‌ ஆசாரியர்களும்‌, 
யெரெபெயாமின்‌ உபத்திரவங்களுக்கு பயந்து, 
யூதாதேசத்திற்கு வருகிறார்கள்‌. 

எங்கும்‌ இருக்கிற 

ஆசா லியு தங்கள்‌ எல்லா 

'ல்லைகளிலும்‌ இருந்து, 
ரெகொயெயாமினிடத்திற்கு வருகிறார்கள்‌ 
(நொளா 1143), அவர்கள்‌ 
வெளிநிலங்களையும்‌, 
காணியாட்சிகளையும்‌. 
யூதாதேசத்திற்கும்‌, 
வருகிறார்கள்‌ (2நாளா 11:14). 

'யெரொபெயாம்‌ 
ஆசாரியரை 
ரெகொபெயாமோ 
ஏற்றுக்கொள்கிறான்‌. 
ஆசாரியரும்‌. தங்களுடைய சரீரப்பிரகாரமான 
பராமரிப்புக்களைவிட 
ஊழியத்திற்கு. 


தங்கள்‌ 
காணியாட்சிகளையும்‌ 


யூதாதேசத்திற்ும்‌ 


தேசத்திலே 
ஆட்சி 


2 நானாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


யூதாதேசத்திற்கு. வந்திருக்கிற 
லேலியர்களோ, வடக்கு இஸ்ரவேல்‌ 
தேசத்தில்‌ வாசம்பண்ண விரும்பவில்லை. 
அங்கே ஐசுவரியம்‌ இருக்கிறது. ஆனால்‌ 
அது. ஆவிக்குரிய வேசித்தனத்தினால்‌ 
உண்டான ஐசுவரியம்‌. அப்படிப்பட்ட 
ஐசுவரியத்தை அனுபவிப்பதைப்‌ பார்க்கிலும்‌, 
கர்த்தருடைய சமுகத்தில்‌, 
போஜனமில்லாமல்‌, 


தெய்வீக பராமரிப்பையும்‌ 
இவர்கள்‌ தெரிந்துகொள்கிறார்கள்‌. 
ரெகொபெயாமும்‌, 

மூதாகோத்திரத்தாரம்‌, 

£த்திரத்தாரும்‌. 

வந்திருக்கிற 

ஏற்றுக்கொள்கிறார்கள்‌. 

லேவியர்களால்‌ 

சரீரப்பிரகாரமான 

முடியாது. ஆனாலும்‌ அவர்களுக்கு 

ஆவிக்குரிய உதவிகளை செய்ய முடியும்‌. 

யூதாதேசத்திற்கு வந்திருக்கிற 

லேலியர்கள்‌, ரெகொபெயாமுக்காகவும்‌ 

யூதாதேசத்தாருக்காகவும்‌ கர்த்தரிடத்தில்‌ 
அவர்களுக்கு 
சத்தியங்களைப்‌ 


வந்திருக்கிற 
எல்லா சாபங்களையும்‌ வடக்கு 
தேசத்தில்‌ விட்டுவிட்டு, 
ஆசீர்வாதங்களோடு, 
யூதாதேசத்திற்கு வந்திருக்கிறார்கள்‌. இந்த 
ஆசீர்வாதங்களிலே யூதாதேசத்தாருக்கு 
பங்கு இருக்கிறது. யூதாதேசத்தார்‌ 
தங்களுக்கு சரீரப்பிரகாரமான நன்மைகளை 
செய்யும்போது, லேவியர்கள்‌ அவர்களுக்கு 
ஆலிக்குரிய நன்மைகளை செய்கிறார்கள்‌. 
வடக்கு இஸ்ரவேல்‌ தேசத்திலிருந்து, 
லேவியர்கள்‌ எல்லோரும்‌ தெற்கு 
பூதாதேசத்திற்கு வருகிறார்கள்‌. அந்த 
லேவியரின்‌ பிறகாலே இஸ்ரவேலின்‌ 
கோத்திரங்களிலெல்லாம்‌. இஸ்ரவேலின்‌ 
தேவனாகிய கர்த்தரைத்‌ நேடுகிறநற்கு, 
தங்கள்‌ இருதயத்தை நேராக்கினவர்கள்‌. 
தங்கள்‌ பிதாக்களின்‌ தேவனாகிய 
கர்த்தருக்குப்‌ பலியிடும்படிக்கு எருசலேமுக்கு 
வருகிறார்கள்‌ (நாளா 11:16). 





i FTE 
TT 


வடக்கு இஸ்ரவேல்‌ தேசத்திலிருந்து, 
தெற்கு பூதாதேசத்திற்கு வந்த லேவியரும்‌, 
பக்தியுள்ள வேலரும்‌, யூதாவின்‌ 
ராஜ்யத்தைப்‌ பலப்படுத்துகிறார்கள்‌. 
அவர்களுடைய பக்தியினாலும்‌ 
ஜெபத்தினாலும்‌ யூதாதேசத்திற்கு ஆசீர்வாதம்‌ 
உண்டாகிறது. 
சேனைகளின்‌ 
தேவனுடைய 
எங்களுக்குப்‌ 
னான கத்‌ என்று அப்போது 
யூதாவின்‌ தலைவர்‌ தங்கள்‌ 
இருதயத்திலே சொல்லுவார்கள்‌" (சக 12:5). 


எருசலேமின்‌ குடிகள்‌, 
கர்த்தராகிய தங்கள்‌ 
துணையினால்‌. 


ரெகொபெயாமும்‌, ற்கு 
தாவீதும்‌. கத்தம்‌ 


யூதாதேசத்தாரும்‌, 


ராஜ்யத்தைப்‌ 
குமாரனாகிய 
திடப்படுத்துகிறார்கள்‌ (2நாளா 11:17). 


ரெகொபெயாம்‌ மூன்று வருஷம்‌ 
ப்‌ கர்த்தரைப்‌ பின்பற்றுகிறான்‌. 
தன்‌ பின்பு அவனும்‌, யூதாவும்‌ 
கரத்தகரவிட்டு விலகிப்‌ பாவப்செய்தார்கள்‌ 
(நோளா 121) இதற்காகக்‌ கர்த்தர்‌ 
யூதாவின்மீது எகிப்தியரை அனுப்புகிறார்‌ 
அவர்கள்‌ யூதாவிலுள்ள 
'பொக்கிஷங்களையெல்லாம்‌. எடுத்துக்‌ 
கொண்டு போய்‌ விடுகிறார்கள்‌. 
(நோளா 12:2-12), இந்த வாக்கியத்தில்‌ 
சாலொமோன்‌ நடந்த வழி' என்பது 
அவன்‌ கன்‌ அந்நிய ஸ்திரீகளை 
விவாகம்‌ கர்த்தரைவிட்டு 
விலகிப்‌ த்‌ முன்பாக நடந்த 
செம்மையான வழியைக்‌ குறிக்கும்‌. 
இராஜா 111-9), 


ரெகொபெயாமும்‌, தெற்கு 
யூதாதேசத்தாரும்‌, தாவீதும்‌ சாலொமோனும்‌ 
நடந்த வழிகளிலே நடக்காமல்‌, கர்த்தரை 
விட்டு விலகிப்போனபோது. லேவியராலும்‌, 
பக்தியுள்ள இஸ்ரவேலராலும்‌ அவர்களை 
திடப்படுத்த முடியவில்லை. 


2 நானாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


ரெகொபெயாமின்‌ குடும்பம்‌ 
தோளா 11:18-23 


நானா 11:18.  ரெகொபெயாம்‌ 
தாவீதின்‌ குமாரனாகிய எரிமோத்தின்‌ 
குமாரத்தி மகலாத்தையும்‌, ஈசாயின்‌ 
குமாரனாகிய எலியாபின்‌ குமாரத்தி 
அபியாயேலையும்‌ 
விவாகம்பண்ணினான்‌.. 


1109. இவன்‌ அவனுக்கு 
சமரியா சாகாம்‌ என்னும்‌ 


குமாரரைப்‌ பெற்றான்‌. 


இதானா 1120, 
அப்சலோமின்‌ 


அவளுக்குப்பிறகு 
குமாரத்தியாகிய 
மாகானை விவாகம்பண்ணினான்‌; 
அவன்‌ அவனுக்கு அமியாவையும்‌, 
அத்தாயியையும்‌, சீசாவையும்‌, 
செலோமித்தையும்‌ பெற்றான்‌. 


ரெகொபெயாம்‌ 
மனைவிகள்‌: 
எல்லாரிலும்‌, 
குமாரத்தியாகிய 
சிநேகித்தான்‌; 
மனைவிகளையும்‌ 
மறுமனையாட்டிகளையும்‌. 
இருபத்தெட்டுக்‌ 
அறுபது 


நோனா 1121 
தன்னுடைய 
மறுமனையாட்டி.கன்‌ 
அப்சலோமின்‌ 
மாகானைச்‌. 
பதினெட்டு 
அறுபது 
விவாகம்பண்ணி, 
குமாரரையும்‌ 
குமாரத்திகனையும்‌ பெற்றான்‌. 


நானா 1122. ரெகொபெயாம்‌ 
மாகானின்‌ குமாரனாகிய அபியாவை 
அவன்‌ ௪கோதரருக்குன்ளே தலைவனும்‌ 
பெரியவனுமாக. ஏற்படுத்தினான்‌; 
அவனை ராஜாவாக்க நினைத்தான்‌. 


2நானா 11:28. அவன்‌ புத்தியாய்‌ 
நடத்து, மூதா பென்யமீனுடைய எல்லா 
தேசங்களிலுமுன்ன அரணான சகல 
பட்டணங்கனிலும்‌ தன்‌ குமாரர்‌ 
யாவரையும்‌ யீரித்துவைத்து, 
அவர்களுக்கு வேண்டிய 
ஆகாரத்தைக்‌ கொடுத்து, அவர்களுக்கு 
அநேகம்‌ பெண்களைத்‌ தேடினான்‌. 





ழ்‌ நள 
யாய 


ரெகொபெயாம்‌ 
கர்த்தரைத்‌ தேடினான்‌. அன்னப்‌ 
கர்த்தரை 
மாம்சத்தின்‌ 


ஆரம்பத்தில்‌ 
அவன்‌ 
விலகி தன்னுடைய 
இச்சைகளுக்கு 
இடங்கொடுத்தான்‌. ரெகொபெயாம்‌, 
தன்னுடைய தகப்பனாராகிய 
சாலொமோனைப்போலவே, தனக்கு அநேகம்‌ 
ஸ்திரீகளைத்‌ தேடுகிறான்‌. 


சாலொமோன்‌ அந்நிய ஜாதி 
ஸ்திரீகளை விவாகம்பண்ணினார்‌. 
ரெகொபெயாமோ தாவீதின்‌ வம்சத்திலேயே 
ப்பன்‌ ன்‌ ரெகொபெயாம்‌. 
எரிபோத்தின்‌ 


(நோளா 11:8). 


ரெகொபெயாம்‌ 
மனைவிகளையும்‌ அறுபது 
மறுமனையாட்டிகளையும்‌  விவாகம்பண்ணி, 
இருபத்தெட்டுக்‌ குமாரரையும்‌ அறுபது 
குமாரத்திகளையும்‌ பெறுகிறான்‌ 
(நாளா 11:21) 


ரெகொபெயாம்‌. தன்னுடைய 
மனைவிகள்‌ மறுமனையாட்டிகள்‌ எல்லாரிலும்‌, 

அப்சலோயின்‌ குமாரத்தியாகிய மாகாளைச்‌ 
சேகிக்கிறான்‌, ரெகொபெயாம்‌ மாகானின்‌ 
குமாரனாகிய அபியாவை அவன்‌ 
சகோதாருக்குள்ளே தலைவனும்‌ 
பெரியவனுமாக ஏற்படுத்துகிறான்‌ ; 
ரெகொபெயாம்‌ அவனை  ராஜாவாக்க 
நினைக்கிறான்‌ (2நாளா 11:2122). 


ரெகொபெயாமின்‌ 
சிலருடைய பெயர்கள்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. 


குமாரர்களில்‌ 
வனப்பகுதியில்‌ 


2 நாணாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


'அபியாயேல்‌ 


ல்‌ அவனுக்கு ஸூஸ்‌ 
சாகாம்‌ 


சமரியா என்னும்‌ குமாரரைப்‌ 
பெற்றாள்‌. அவளுக்குப்பிறகு 
அப்சலோமின்‌ குமாரத்தியாகிய மாகாளை 
விவாகம்பண்ணினான்‌; அவள்‌ அவனுக்கு, 
அபியாவையும்‌, அத்தாயியையும்‌, 
சீசாவையும்‌, செலோமித்தையும்‌ பெற்றாள்‌" 
(2நாளா 11:19 20). 


ரெகொபெயாம்‌ _ புத்தியாய்‌ 
யூதா பென்யமீனுடைய 
தேசங்களிலுமுள்ள 
பட்டணங்களிலும்‌ 
வாகத்‌! பிரித்தலைத்து. அரிக்குது 
வேண்டிய ஆகாரத்தைக்‌ கொடுத்து, 
அவர்களுக்கு அநேகம்‌ பெண்களைத்‌ 
தேடுகிறான்‌ (2நாளா 11:23) 


நடந்து, 
எல்லா 


நன த்து ர்‌ தட்‌ 


வைக்காமல்‌ 
சகல. 

பிது வைக்கிறான்‌. இதனால்‌ தன்னுடைய 
ஜனங்களும்‌ 

பண்ணாமல்‌ 


இருப்பார்கள்‌ 


பல்‌ 
பட்டணங்களிலும்‌ 


உண்மையுள்ளவர்களாக. 
என்று நினைத்தான்‌. 


ரெகொபெயாமுக்கு 18 மனைவிகளும்‌, 
60 மறுமனையாட்டிகளும்‌ 
இருந்தார்கள்‌. இவர்களின்‌ சிலர்‌ 
விக்கிரகாராதனைக்காரர்களாக. இருந்து 
ரெகொபெயாமைக்‌ கர்த்தருக்கு 
விரோதமாகப்‌ செய்யப்‌ 
பண்ணினார்கள்‌. (2நாளா 1231-2; 
1இராஜா 14:22-24), ரெகொபெயாமின்‌ பின்‌ 
மாற்றத்திற்கு இதுவும்‌ ஒரு காரணம்‌ 
(நாளா 11:21,23; 1இராஜா 113-9). 


பாவம்‌ 





i FTE 
TT 


ரெகொபெயாமின்‌ ராஜ்யபாரத்தைப்பற்றி 
ராஜாக்களின்‌ 
சொல்லப்பட்டிருந்தாலும்‌, - 
புஸ்தகத்தில்‌ 
விவரங்கள்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
ரெகொபெயாமும்‌ அவனுடைய ஜனங்களும்‌ 
கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை 
செய்கிறார்கள்‌ (நோளா 12) 
கர்த்தர்‌ அவர்களை எகிப்தின்‌ 
ராஜாவாகிய சீஷாக்கினிடத்தில்‌ 
ஒப்புக்கொடுத்துவிடுகிறார்‌. சீஷாக்‌ தெற்கு 
யூதாதேசத்தாரை வெகுவாக ஒடுக்குகிறான்‌ 
(நோளா 12;2-4), 


கர்த்தர்‌ 
செமாயா 

ரெகொபெயாமினிடத்திற்கும்‌, 
பிரபுக்களினிடத்திற்கும்‌ 

அவர்களுக்கு 


தம்முடைய தீர்க்கதரிசியாகிய 


(நோளா 12:5) 


ரெகொபெயாமும்‌ 
ஜனத்தாரும்‌ தங்களைத்‌ தாழ்த்துகிறார்கள்‌. 
தங்களுடைய பாவங்களுக்கு. 
மனந்திரும்புகிறார்கள்‌ (நாளா 12:6). 
கர்த்தர்‌ த்‌ 
அவர்களுக்கு 
(நாளா 12:712). 


தெற்கு யூததேசத்தாரின்‌ 
பாவத்தினிமித்தமாக கர்த்தருடைய 
கோபத்தின்‌ அடையாளம்‌ அவர்களிடத்தில்‌ 
காணப்படுகிறது. எகிப்தின்‌ ராஜாவாகிய 
சீஷாக்‌ கர்த்தருடைய ஆலயத்தின்‌: 
'பொக்கிஷங்களையும்‌, ரெகொபெயாமின்‌ 
அரண்மனை பொக்கிஷங்களையும்‌ 
எடுத்துக்கொண்டு போய்விடுகிறான்‌ 
(நோளா 12:8-11) 


2 நாணாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


COMMENTARY 


ரெகொபெயாமின்‌ 
சுபாவமும்‌, 
ராஜ்யபாரத்தைப்பற்றிய 
(நோளா 1213-6). 


யூதாவின்‌ பாவம்‌ 
2நானா 121-12 


நோனா 121,  ரெகொயெயாம்‌ 
ராஜ்யத்தைத்‌ திடப்படுத்தித்‌ தன்னைப்‌: 
பலப்படுத்திக்கொண்டபின்‌, அவனும்‌ 
அவனோடே இஸ்ரவேலர்‌ அனைவரும்‌. 
கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தை: 
விட்டுவிட்டார்கள்‌. 


நோனா 12:2. அவர்கள்‌ கர்த்தருக்கு 
விரோதமாய்த்‌ துரோகம்பண்ணின 
படியினால்‌, ராஜாவாகிய 
ரெகொயெயாமின்‌ ஐந்தாம்‌ வருஷத்தில்‌ 
எகிப்தின்‌ ராஜாவாகிய சீஷாக்‌. 
ஆயிரத்து இருநூறு இரதங்களோடும்‌, 
அறுபதினாயிரம்‌ குதிரைவீரரோடும்‌ 
எருசலேமுக்கு விரோதமாய்‌ வந்தான்‌. 


அவனோடே கூட 
வந்த தூபியட்‌, 
எத்தியோப்பியரான 
எண்ணிக்கைக்கு 
அடங்காதவர்கனாயிரு ந்தார்கள்‌. 


2நானா 12:4. அவன்‌ வூதாவுக்கு அடுத்த 
அரணான பட்டணங்களைப்‌ பிடித்து, 
எருசலேம்‌ மட்டும்‌ வந்தான்‌. 


நோனா 125. அப்பொழுது செமாயா 
தீர்க்கதரிசி ரெகொபெயாமிடத்துக்கும்‌, 
சீஷாக்கினிமித்தம்‌ எருசலேமிலே வந்து 
கூடியிருக்கிற யூதாவின்‌ 
பிரயுக்களிடத்துக்கும்‌ வந்து, அவர்களை: 
நோக்கி: நீங்கள்‌. என்னை 
விட்டுவிட்டீர்கன்‌, ஆகையால்‌ நான்‌ 
உங்களையும்‌ சீஷாக்கின்‌ கையிலே 
விட்டுவிட்டேன்‌ என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ என்றான்‌. 
நானா 126. அப்பொழுது 
இஸ்ரவேலின்‌ பிரபுக்களும்‌ ராஜாவும்‌ 
தங்களைத்‌ தாழ்த்தி கர்த்தர்‌ 
நீதியுன்னவர்‌ என்றார்கள்‌. 





i al 
TT 


நானா 12:7. அவர்கள்‌ தங்களைத்‌ 
'தாழ்த்தினதைக்‌ கர்த்தர்‌ கண்டபோது, 
கர்த்தருடைய வார்த்தை செமாயாவுக்கு 
உண்டாகி, அவர்‌ சொன்னது: அவர்கன்‌ 
தங்களைத்‌ தாழ்த்தினார்கள்‌, 
ஆகையால்‌. அவர்களை: 
அழிக்கமாட்டேன்‌; என்‌ உக்கிரம்‌. 
சீஷாக்கைக்கொண்டு எருசலேமின்மேல்‌ 
ஊற்றப்படாதபடிக்கு, அவர்களுக்குக்‌. 
கொஞ்சும்‌ சுகாயத்தைக்‌ 
கட்டனையிடுவேன்‌. 


2நானா 12:8. ஆனாலும்‌ என்னைச்‌ 
சேவிக்கிறதற்கும்‌, அந்திய தேசங்களின்‌ 
ராஜ்யங்களைச்‌. சேவிக்கிறதற்கும்‌ 
இருக்கிற வித்தியாசத்தை அவர்கள்‌ 
அறியும்படிக்கு அவனைச்‌. 
சேவிக்கிறவர்கனாவார்கன்‌ என்றார்‌. 


நானா 12:9. அப்படியே எகிப்தின்‌ 
ராஜாவாகிய சீஷாக்‌ எருசலேமுக்கு. 
விரோதமாய்‌ வந்து, கர்த்தருடைய 
ஆலயத்தின்‌ பொக்கிஷங்களையும்‌, 
ராஜாவுடைய அரமனைப்‌ 
பொக்கிஷங்களையும்‌, சாலொமோன்‌ 
செய்வித்த பொன்பரிசைகன்‌ ஆகிய 
சகலத்தையும்‌ எடுத்துக்கொண்டு. 
போய்விட்டான்‌. 


2நானா 12:10. அவைகளுக்குப்‌ பதிலாக 
ராஜாவாகிய ரெகொபெயாம்‌ 
வெண்கலப்‌ பரிசைகளைச்‌ செய்வித்து, 
அவைகளை ராஜாவின்‌ வாச ற்படியைக்‌ 
காக்கிற சேவகருடைய தலைவரின்‌ 
கையில்‌ ஒப்புவித்தான்‌. 


நானா 1201. ராஜா கர்த்தருடைய 
ஆலயத்துக்குள்‌ பிரவேசிக்கும்போது, 
அரமனைச்‌ சேவகர்‌ வத்து, அவைகளை 
எடுத்துக்‌ கொண்டுபோய்‌, திரும்பத்‌ 
தங்கள்‌ அறையிலே வைப்பார்கள்‌. 


நானா 12:12. அவன்‌ தன்னைத்‌ 
தாழ்த்தினபடியினால்‌, கர்த்தர்‌ அவனை 
முழுதும்‌ அழிக்காதபடிக்கு அவருடைய 
கோபம்‌ அவனை விட்டுத்‌ திரும்பிற்றூ; 
மூதாவிலே இன்னும்‌ சில காரியங்கள்‌ 
சீராயிருத்தது. 


2 நானாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


COMMENTARY 


சமஸ்த இஸ்ரவேல்‌ 
பிளவுபட்டபின்பு முதன்‌ முறையாக 
'இஸ்ரவேலர்‌ அனைவரும்‌” என்னும்‌. 
வாக்கியம்‌ பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. 
ரெகொபெயாமின்‌ ராஜ்யபாரத்தில்‌ இருந்த 
இஸ்ரவேலரின்‌ எல்லாக்‌ கோத்திரத்தாரையும்‌ 
இந்த வாக்கியம்‌ குறிப்பிடுகிறது. 


தங்க 
இஸ்ரவேல்‌ சகு 
கர்த்தருடைய மி 

விட்டுவிடுகிறார்கள்‌. 

கைவிட்டு விடுகிறவர்களைத்‌. 
கைவிட்டுவிடுவதாகக்‌, 

எச்சரித்திருக்கிறார்‌. அதன்‌ பிரகாரம்‌ கர்த்தர்‌ 
ரெகொபெயாமையும்‌, இஸ்ரவேல்‌ புத்திரரையும்‌ 
கைவிட்டுவிடுகிறார்‌. 


ராஜ்யம்‌ 


சீர்வாதம்‌ வந்தபின்பு, 
ர்‌ 


ரெகொபெயாமின்‌ காலத்திலே சமஸ்த 
இஸ்ரவேலாமிருந்த தேசம்‌, வடக்கு 
இஸ்ரவேல்‌ தேசம்‌ என்றும்‌ 
யூதாதேசம்‌ ன்‌ 


பலவீனமாயிருக்கிறது. 
யூதாதேசத்திலே கர்த்தருடைய 

ராஜதானி பட்டணமாகிய 

இருக்கிறது. இது தெற்கு யூதாதேசத்திற்கு 
விசேஷித்த மேன்மை. 


கர்த்தருடைய ஆலயம்‌ எருசலேமிலே. 
இருப்பது தெற்கு யூதாதேசத்தாருக்கு 
அவர்கள்‌ 

நடப்பதற்கு 

ஏராளமாய்க்‌ 

தெற்கு 

கர்த்தரை சேவித்து, 
உண்மையுள்ளவர்களாயிருக்க 

ஆனால்‌ அவர்கள்‌ 

கர்த்தரை விட்டு விலகிப்போய்விடுகிறார்கள்‌. 

. ரெகொபெயாம்‌ ராஜ்யத்தைத்‌ 
'தன்னைப்‌ 
அவனும்‌ 

அனைவரும்‌ 
நியாயப்பிரமாண த்தை 
விட்டுவிடுகிறார்கள்‌ (2நாளா 12:1). 





i FTE 
TT 


ரெகொபெயாபோடு 

கூடமிருக்கிறவர்கள்‌, மூன்று வருஷமட்டும்‌ 

பலப்படுத்தி, 

குமாரனாகிய 

திடப்படுத்தினார்கள்‌: 

தாவீதும்‌ சாலொமோனும்‌ நடந்த வழியிலே 

மூன்று வருஷமட்டும்‌ நடந்தார்கள்‌ 

(நோளா 11:17). ஆனால்‌ இப்போது அவர்கள்‌ 

எல்லோரும்‌ கர்த்தருடைய 

நியாயப்பிரமாணத்தை  விட்டுவிடுகிறார்கள்‌. 
கர்த்தரை விட்டு விலகிப்போகிறார்கள்‌. 


ரெகொபெயாமின்‌ 
நிலையில்லாமலும்‌, 


ராஜாசனம்‌. 
உறுதியில்லாமலும்‌: 
இருந்த காலம்‌ வரையிலும்‌, அவன்‌ 
கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தைக்‌. 
கைக்கொண்டு, அதற்கு கீழ்ப்படிந்தான்‌ 
அவன்‌ அதுவரையிலும்‌ தாவீதின்‌ 
வழியிலும்‌, சாலொமோனுடைய 
நடந்தான்‌. அவர்கள்‌ 
கர்த்தருடைய வழியிலே நடந்தார்கள்‌. 


ரெகொபெயாமின்‌ 
நிலையில்லாமலிருந்த 


ராஜ்யபாரம்‌. 
வரையிலும்‌, 
கீழ்ப்படிந்து 
கர்த்தரிடத்தில்‌ 
அதுவரையிலும்‌ 
ஆராதித்தான்‌. 


காலம்‌ 


பாதுகாப்பாமிருப்பதாக 
ரெகொபெயாம்‌ ர்த்‌ 


நம்பிக்கை வைக்கிறான்‌. 


தெற்கு யூதாதேசத்தார்‌ கர்த்தருக்கு. 
விரோதமாய்த்‌ கம்பன்‌ னன பனா. 
ராஜாவாகிய ரெகொபெயாமின்‌ 
ஐந்தாம்‌ வருஷத்தில்‌ எகிப்தின்‌. 
ராஜாவாகிய சீஷாக்‌ ஆயிரத்து இருநூறு 
இரதங்களோடும்‌, அறுபதினாயிரம்‌: 
குதிரைவீரரோடும்‌ எருசலேமுக்கு விரோதமாய்‌ 
வருகிறான்‌ (2நாளா 12:2). 


2 நானாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


இதற்குப்‌ பின்பு வரும்‌ இஸ்ரவேலின்‌ 
388 வருஷ வரலாற்றில்‌ 
கர்த்தருக்கு விரோதமாகத்‌ 
பண்ணினார்கள்‌" என்னும்‌ இந்த வாக்கியம்‌ 
பலதடவை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. 
இஸ்ரவேலரின்‌ தோல்விக்கு அவர்கள்‌ 
கர்த்தருக்கு. விரோதமாகத்‌. துரோகம்‌ 
பண்ணியதே காரணம்‌. 


சாலொமோன்‌ மரித்து, ந்து 
வருஷங்களுக்குப்‌ பின்பு. சமஸ்த இஸ்ரவேல்‌ 
ராஜ்யம்‌ இரண்டாகப்‌ பிளவுண்டது. வடக்கு 
பத்துக்‌ கோத்திரத்தார்‌ 
விலகிப்‌ போனார்கள்‌. 
ற ராஜ்யத்தின்‌ இரண்டு 
கோத்திரத்தாரும்‌ கர்த்தரை விட்டு விலகிப்‌ 
போனார்கள்‌. 
எகிப்தின்‌ ராஜாவாகிய சீஷாக்‌ 
யூதாவுக்கு விரோதமாக வந்து, 
அவர்களுடைய  பொக்கிஜங்களையெல்லாம்‌ 
எடுத்துச்‌ சென்றுவிட்டான்‌. யூதா ராஜ்யம்‌ 
மூன்று வருஷம்‌ மட்டுமே கர்த்தரைப்‌ 
பின்பற்றி நடந்தார்கள்‌. அதன்‌ பின்பு, 
அவர்கள்‌ கர்த்தரைவிட்டு விலகிப்‌ 
போனார்கள்‌. (2நாளா 12:2-12), 


சாலொமோன்‌ சமஸ்த 
இஸ்ரலேலின்மீதும்‌ ராஜாவாக ஆட்சி 
புரிந்தபோது, எல்லா தேசத்து ராஜாக்களும்‌ 
அவனுடைய ஞானத்தைக்‌ கேட்கவும்‌, 
ஐசுவரியத்தைக்‌ காணவும்‌ எருசலேமுக்கு 
வந்தார்கள்‌. சாலொமோனுக்கு மிகுந்த 
வெகுமதிகளைக்‌ கொண்டு வந்தார்கள்‌. 


ஆனால்‌ இப்போதோ இஸ்ரேலின்‌ 
ராஜாக்கள்‌ கர்த்தருக்கு விரோதமாகப்‌ பாவம்‌ 
செய்கிறடடியினால்‌, அந்நிய தேசத்து 
ராஜாக்கள்‌ இஸ்ரவேல்‌ தேசத்திற்கு வந்து, 
அவர்களுடைய ஐசுவரியங்களையெல்லாம்‌ 
கொள்ளையிட்டுச்‌ சென்றுவிடுகிறார்கள்‌. 


கர்த்தருடைய சித்தத்தின்‌ பிரகாரமாக 
தெற்கு யூதாதேசத்திலே பிரச்சனைகள்‌ 
வருகி] அவர்கள்‌ கர்த்தருக்கு 
தங்கள்‌ இருதயத்தைக்‌ 
கடினப்படுத்தியிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
தங்களுடைய பாவங்களுக்கு மனந்திரும்பி, 
கர்த்தரிடத்தில்‌ திரும்பி வரவேண்டும்‌. 
அவர்கள்‌ தங்கள்‌ பாவங்களை 
உணரவேண்டும்‌. இதன்‌ நிமித்தமாகவே 
கர்த்தர்‌ தெற்கு யூதாதேசத்திற்கு 
பிரச்சனைகள்‌ வர அனுமதிக்கிறார்‌. 





i FTE 
TT 


ரெகொபெயாமின்‌ முதல்‌ மூன்று 
வருஷ ஆட்சிக்காலம்‌ கர்த்தருடைய 
ஆசீர்வாதத்தோடு நடைபெறுகிறது. நான்காம்‌. 
வருஷ. ஆட்சியின்போது அவர்கள்‌: 
கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தை 
விட்டுவிடுகிறார்கள்‌. ரெகொபெயாயின்‌ 
ஐந்தாம்‌ வருஷத்தில்‌ எகிப்தின்‌ ராஜா தெற்கு 
யூதாதேசத்திற்கு விரோதமாக வருகிறான்‌. 


எகிப்தின்‌ 
ஆயிரத்து இருநூறு 
அறுபதினாயிரம்‌ 


ராஜாவாகிய சீஷாக்‌ 

இரதங்களோடும்‌, 
குதிரைவீரரோடும்‌ 
எருசலேமுக்கு விரோதமாய்‌ வருகிறான்‌. 
அவனோடேகூட எகிப்திலிருந்து வந்த 
லூபியர்‌, சூக்கியர்‌, எத்தியோப்பியரான 
ஜனங்கள்‌ எண்ணிக்கைக்கு 
அடங்காதவர்களாயிருக்கிறார்கள்‌. சீஷாக்‌ 
யூதாவுக்கு அடுத்த அரணான 
பட்டணங்களைப்‌ பிடித்து, எருசலேம்‌ மட்டும்‌ 
வருகிறான்‌ (நாளா 12;2-4). 


யூதாதேசத்தார்‌ 
றார்கள்‌. 
அவர்களை 


அவர்கள்‌ 


கர்த்தரிலிட்டு விலகிப்போ! 
ஆகையினால்‌ கர்த்தரும்‌ 
விட்டுவிலகிப்போய்விடுகிறார்‌. 
கர்த்தரை ஆராதிப்பதை 
நிறுத்திவிடுகிறார்கள்‌. கர்த்தர்‌ அவர்களுக்கு 
உதவிசெய்வதையும்‌, பாதுகாப்பாயிருப்பதையும்‌ 
நிறுத்திவிடுகிறார்‌. 


சாலொமோனுடைய 

வரையிலும்‌, இஸ்ரவேல்‌ 

எகிப்து தேசத்திற்கும்‌ நல்ல 

ஐக்கியமும்‌ இருந்தது. இப்போதோ எகிப்தின்‌ 

க விரோதமாக 

யூதர்கள்‌ 
கர்த்தரை 

விட்டுவிடுகிறார்கள்‌. ஆகையினால்‌. 

கர்த்தரும்‌ அவர்களை 'சீஷாக்கின்‌. 

கையிலே விழும்படி விட்டுவிடுகிறார்‌. 


. ரெகொபெயாமின்‌ 
திடப்பட்டிருக்கிறது. 
பலப்பட்டவனாயிருக்கிறான்‌. 
திடீரென்று எகிப்தின்‌ 
சீஷாக்‌ எருசலேமுக்கு 
யுத்தப்பண்ண வருகிறான்‌ 
யூதாதேசத்தாருக்கு 
பிரச்சனைகள்‌ வருகிறது. 


2 நானாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


கர்த்தர்‌ தம்முடைய 


வார்த்தையினால்‌. 


அவருடைய சித்தத்திற்கு கீழ்ப்படியவேண்டும்‌. 
கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம்‌. 
செவிகொடுக்கவில்லையென்றால்‌, கர்த்தர்‌ 
தம்முடைய பிரம்பினாலும்‌, கோலினாலும்‌ 
நமக்கு உபதேசம்பண்ணுவார்‌. இப்போது 
ல்‌ கர்த்தருடைய பிரம்பாக, 
எருசலேமுக்கு விரோதமாக வருகிறான்‌. 


னம்‌ டைய 

அவருடைய தெய்வீக 

புரிந்துகொள்ளவேண்டும்‌. 

எகிப்தின்‌ ராஜா எருசலேமுக்கு விரோதமாக 

யுத்தம்பண்ண வரும்போது, அதிலே 

கர்த்தருடைய சித்தம்‌ இருப்பது அவர்களுக்கு 

தெரியவில்லை. ரெகொபெயாமும்‌ 

யூதாதேசத்தாரும்‌ எகிப்தின்‌: 

விரோதமாக யுத்தம்பண்ண 
ஆயத்தம்பண்ணுகிறார்கள்‌. 


இந்த சம்பவம்‌ நடைபெறுவதற்கு முன்பு, 
செகொடெயாமும்‌ அவனுடைய யுத்தலாரும்‌, 
இஸ்ரவேலி பத்துக்கோத்திரத்நிற்கு 
டான்‌. யுத்தம்பண்ண கூடிவந்தார்கள்‌ 
அப்போது கர்த்தர்‌ செமாயா என்பவனை 
அனுப்பி, அவர்கள்‌ யுத்தம்‌ பண்ணாதவாறு, 
அவர்களை தடுத்து நிறுத்தினார்‌. 


ராஜாவுக்கு 
தங்களை 


ய மனுஷனாகிய செமாயா 
வுக்குக்‌ கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, 
அவர்‌ சொன்னது: நீ யூதாவின்‌ 
ராஜாவாகிய  ரெகொபெயாம்‌ என்னும்‌ 
சாலொமோனின்‌ குமாரனையும்‌, யூதாவிலும்‌ 
பென்யமீனிலும்‌ இருக்கிற எங்க 
இஸ்ரவேலரையும்‌ நோக்கி: நீங்கள்‌ 
போகாமலும்‌, உங்கள்‌ சகோதரரோடு 
யுத்தம்பண்ணாமலும்‌, அவரவர்‌ தம்தம்‌. 
வீட்டுக்குத்‌ திரும்புங்கள்‌: என்னாலே 

தக்‌ காரியம்‌ நடந்தது என்று 
கர்த்தர்‌ உரைக்கிறார்‌ என்று சொல்‌ 
என்றார்‌;: அப்பொழுது. அவர்கள்‌ 
கர்த்தருடைய வார்த்தைகளுக்குக்‌ 
கீழ்ப்படிந்து, யெரொபெயாமுக்கு விரோதமாய்‌ 
யுத்தம்பண்ணுவதை விட்டுத்‌ திரும்பிப்‌ 
போய்விட்டார்கள்‌” (நாளா 11:2-4). 





i FTE 
TT 


கர்த்தர்‌ ஏற்கெனவே செமாயாவைப்‌ 
பயன்படுத்தியதுபோல, இப்போதும்‌ அவனைப்‌ 
ர்‌. அப்பொழுது செமாயா 
ரெகொபெயாமிடத்துக்கும்‌, 
எருசலேமிலே வந்து 
கூடியிருக்கிற யூதாவின்‌ பிரபுக்களிடத்துக்கும்‌ 
வந்து, அவர்களை நோக்கி: “நீங்கள்‌ 
என்னை விட்டுவிட்டீர்கள்‌, ஆகையால்‌ 
நான்‌ உங்களையும்‌ சீஷாக்கின்‌ 
கையிலே விழும்படி விட்டுவிட்டேன்‌ என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌” என்கிறான்‌ 
(நோளா 12:5). 


ராஜாவாகிய சீஷாக்‌. 


எகிப்தின்‌ 
ரெகொபெயாமின்‌ பொக்கிஷங்களைக்‌ 


கொள்ளையடித்துச்‌ சென்ற பின்பு, கர்த்தர்‌ 
செமாயா 
அனுப்புகிறார்‌. 
வந்து 


என்னும்‌ தீர்க்கதரிசியை 
அவன்‌  ரெகொபெயாமிடம்‌ 


(நாளா 12:5-6). 


கர்த்தருடைய 


சடிந்துகொள்ளும்‌ 
வார்த்தைகளும்‌, 


அவர்‌ பயன்படுத்தும்‌: 
பிரம்பும்‌ இப்போது ஒன்றாய்ச்‌ சேர்ந்து 
ரெகொபெயாமுக்கு விரோதமாகவும்‌, 
இஸ்ரவேலின்‌ பிரபுக்களுக்கு விரோதமாகவும்‌ 
பயன்படுத்தப்படுகிறது. அப்பொழுது. 
இஸ்ரவேலின்‌ பிரபுக்களும்‌ ராஜாவும்‌ 
தங்களைத்‌ தாழ்த்தி “கர்த்தர்‌ நீதியுள்ளவர்‌” 
என்று சொல்லுகிறார்கள்‌ (நாளா 12:6). 
அவர்கள்‌ கர்த்தருடைய சமுகத்திற்கு 
முன்பாக, தங்களுடைய மீறுதல்களையும்‌ 
அக்கிரமங்களையும்‌ அங்கீகரிக்கிறார்கள்‌. 
மேலும்‌ அவர்கள்‌ கர்த்தர்‌ தங்களுக்கு 
கொடுக்கும்‌ தண்டனையையும்‌ 
பொறுமையோடு ஏற்றுக்கொள்கிறார்கள்‌. 


ஸ்லின்‌ 

அழைக்கப்படுகிறார்கள்‌. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 

அணைவரும்‌ யூதர்கள்‌. யூதர்கள்‌ 

அனைவரும்‌ இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 

என்பதை இந்த வாக்கியம்‌ விளக்குகிறது. 
இஸ்ரவேலின்‌ பிரபுக்களும்‌ ராஜாவும்‌ 

தங்களைத்‌ தாழ்த்தி கர்த்தர்‌ நீதியுள்ளவர்‌ 


2 நாணாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


ரெகொபெயாமும்‌ இஸ்ரவேலின்‌ 

பிரபுக்களும்‌ கர்த்தருக்கு முன்பாக 

தங்களைத்‌ தாழ்த்துகிறார்கள்‌. தங்களுடைய 

மனந்திரும்புகிறார்கள்‌. 

அவர்கள்மீது கிருபையாய்‌ 

அவர்களுக்கு நியமிக்கப்பட்ட 
அழிவிலிருந்து அவர்களை இரட்சிக்கிறார்‌. 


ஆணா அவர்களிடத்தில்‌ 
கரந்தருபைய ம பயாயத்தீர்ப்யற்றிய பயம்‌ 
எப்போதும்‌ இருக்கவேண்டும்‌ என்றும்‌ 
கர்த்தர்‌ விரும்புகிறார்‌. அவர்களுடைய 
இருதயத்தில்‌ கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பைப்‌ 
பற்றிய பயம்‌ இருக்கும்‌ வரையிலும்‌, 
அவர்கள்‌ கர்த்தருக்கு விரோதமாக 
கலகம்பண்ண பயப்படுவார்கள்‌. 


அவர்கள்‌ தங்களைத்‌ தாழ்த்தினதைக்‌ 
கர்த்தர்‌ கண்டபோது, கர்த்தருடைய வார்த்தை 
செமாயாவுக்கு உண்டாகி, அவர்‌ சொன்னது: 
“அவர்கள்‌ தங்களைத்‌ தாழ்த்தினார்கள்‌, 
ஆகையால்‌ அவர்களை அழிக்கமாட்டேன்‌;: 
என்‌ உக்கிரம்‌ சீஷாக்கைக்கொண்டு 
எருசலேமின்மேல்‌ ஊற்றப்படாதபடிக்கு, 
அவர்களுக்குக்‌ கொஞ்சம்‌ சகாயத்தைக்‌ 
கட்டளையிடுவேன்‌" (2நாளா 12:7) என்று 
சொல்லுகிறார்‌. 


கர்த்தருடைய பிள்ளைகள்‌ மனந்திருந்த 
ஆரம்பிக்கும்போதே கர்த்தர்‌ அவர்கள்மீது, 
இரக்கம்‌ காண்பித்து, விடுகிறார்‌ 
கர்த்தர்‌ தம்முடையபிள்ளைகளை 
முற்றிலுமாக அழித்துப்‌ போடுவதில்லை. இங்கு 
கர்த்தர்‌ சீஷாக்கை 

கொள்ளையிட 

மூலமாக பிரபுக்களும்‌, 
ரெகொபெயாமும்‌ மனத்தாழ்மையைக்‌ 
கற்றுக்கொள்கிறார்கள்‌. (2நாளா 12:8) 


மேலும்‌ சொல்லும்போது, 
சேவிக்கிறதற்கும்‌, 

தேசங்களின்‌ ராஜ்யங்களைச்‌ 
சேவிக்கிறதற்கும்‌ இருக்கிற வித்தியாசத்தை 
அவர்கள்‌ படிக்‌ அவனைச்‌ 
சேவிக்கிறவர்களாவார்கள்‌” (நோளா 123) 


என்றும்‌ சொல்லுகிறார்‌. 





i THE 
TT 


எகிப்தின்‌ ராஜாவாகிய சீஷாக்கின்‌ 
சேனை மிகவும்‌ பெரியது அவர்கள்‌ 
எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம்பண்ண 
வந்திருக்கிறார்கள்‌. இந்த யுத்தத்தில்‌ சீஷாக்‌ 
ஜெயம்‌ பெறுகிறான்‌. 
எகிப்தியருக்கு 

முறியடிக்கப்படுகிறார்கள்‌. 


எகிப்தின்‌ 
எருசலேமுக்கு 
கர்த்தருடைய 
பொக்கிஷங்களையும்‌, 
அரமனைப்‌ 


கர்த்தருடைய ஜனம்‌ 


ராஜாவாகிய 


ஆகிய சகலத்தையும்‌ எடுத்துக்கொண்டு 
போய்விடுகிறான்‌ (2நாளா 12:9). 


ரெகொபெயாமும்‌, இஸ்ரவேலின்‌ 
பிரபுக்களும்‌. கர்த்தருக்கு முன்பாக 
தங்களைத்‌ தாழ்த்தியபோது, “என்‌ உக்கிரம்‌ 
சீஷாக்கைக்கொண்டு எருசலேமின்மேல்‌ 
ஊற்றப்படாதபடிக்கு, அவர்களுக்குக்‌. 
சொஞ்சம்‌ சகாயத்தைக்‌ குட்டளையிடுவேன்‌ 
(நோளா 127) என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. ஆகையினால்‌ எருசலேம்‌ 
முற்றிலும்‌ அழிந்துபோகாமல்‌ 
தப்பித்துக்கொள்கிறது. 


கர்த்தர்‌ ரெகொபெயாமை முற்றிலும்‌ 
்‌ ன்‌ கர்த்தருக்கு. 


(நோளா 1242), 
தம்முடைய கிருபையையும்‌ இரக்கத்தையும்‌ 
ரெகொபெயாமுக்கும்‌ எருசலேமுக்கும்‌ 
காண்பிக்கிறார்‌. 


கர்த்தர்‌ எருசலேமை முற்றிலுமாய்‌ 
இரட்சிக்கவில்லை. “கர்த்தருடைய இரக்கம்‌ 
எருசலேமின்மீது ஒரளவு மாத்திரம்‌ 
காண்பிக்கப்படுகிறது. கர்த்தர்‌ யூதாவின்‌ 
க்‌ கொஞ்சம்‌ சகாயத்தை 
| ரெகொபெயாமும்‌, 
கர்த்தருக்கு 
எத்‌  தாழ்த்தினாலும்‌, 
தங்கள்‌ பாவங்களுக்கு 

முற்றிலுமாய்‌ மனந்திரும்பவில்லை. 


2 நாணாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


COMMENTARY 


தங்கள்‌ 
மாத்திரமே 
அவர்கள்‌ 
பாவத்திற்கு 


தெற்கு யூதாதேசத்தார்‌ 
பாவங்களுக்கு ஓரளவு 
மனந்திரும்பியிருக்கிறார்கள்‌. 
சிறிதுகாம்‌ மாத்திரமே 
கர்த்தருக்கு பிரியமாய்‌ 
தலிக்க்கள்‌ அதன்‌ பின்பு அவர்கள்‌ 
மறுபடியும்‌ தங்கள்‌ பாவஜீவியத்திற்கே 
'திரும்பிப்போய்விடுகிறார்கள்‌. அவர்களுடைய 
இருதயத்திலே. கொஞ்சம்‌ மனமாற்றம்‌ 
ஏற்பட்ிருக்கிறது. ஆகையினால்‌. 
கர்த்தரும்‌ தம்முடைய சகாயத்தை 
அவர்களுக்கு கொஞ்சம்‌ கட்டளையிடுகிறார்‌ 
மனமாற்றம்‌ எவ்வளவு நடைபெறுகிறதோ, 
அவ்வளவு மாத்திரமே அவர்களுக்கு. 
கர்த்தருடைய கிருபையும்‌ இரக்கமும்‌ 
கிடைக்கிறது. 
எகிப்தின்‌ 
எருசலேமுக்கு 
கர்த்தருடைய 


ராஜாவாகிய 


(நாளா 1212) என்று இந்த வசனத்தில்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. 


யூதாவின்‌ மனுஷர்‌ தங்கள்‌ 
பாவங்களுக்கு முற்றிலுமாய்‌ 
மனத்தித்பாலிட்பாதுல்‌, அவர்கள்‌! இன்றும்‌ 
தெய்வபக்திக்கு மதிப்பும்‌ முக்கியத்துவமும்‌ 
கொடுக்கிறார்கள்‌. யூதாதேசத்திலே இன்னும்‌ 
நல்ல ஊழியக்காரர்களும்‌, நல்ல ஜனங்களும்‌, 
நல்ல குடும்பங்களும்‌ இருக்கிறார்கள்‌. 


சீஷாக்‌ எருசலேமுக்கு விரோதமாக 
வந்து யூதாவுக்கு அடுத்த அரணான 
பட்டணங்களையெல்லாம்‌ பிடித்துக்‌ 
கொள்கிறான்‌ (நோளா ப்‌ 
ஆனாலும்‌ யூதாதேசம்‌ இன்னும்‌ 
செழிப்பாயிருக்கிறது. அவர்கள்‌ தங்கள்‌ 
பாவங்களுக்கு மனந்திரும்பியபோது. 
சீஷாக்‌ மூலமாக அவர்களுக்கு பெரிய 
பாதிப்போ, சேதாரமோ ஏற்படவில்லை. 





f= THE 
TT 


பொக்கிஷங்களையும்‌, 
அரமனைப்‌. 


ராஜாவின்‌ 
சேவகருடைய 
கையில்‌ ஒப்புலிக்கிறான்‌ (நோளா 12:90) 


யூதாவின்‌ மனுஷர்‌ கர்த்தரை 
சேவிக்குவேண்டும்‌. அவர்களுக்கு அந்நிய 
தேசங்களின்‌ ராஜ்யங்களை  சேலிப்பது, 
என்றும்‌. என்ன என்பது. தெரிலிக்கை 
கர்த்தரை... சேவிக்கிறநற்கும்‌, அந்நிய 
தேசங்களின்‌ ராஜ்யங்களை சேலிக்கிறதற்கும்‌. 
்‌ வித்தியாசத்தை யூதாவின்‌ 
அறிந்துகொள்ளவேண்டும்‌ 


ஒபபத்கொடுக்கதோம்‌ தொக 
ஷீர்‌ 


கி கவகளாலகள்‌ 


அந்நிய தேசங்களின்‌ 
சேவிப்பார்கள்‌. 


யூதாவின்‌ மனுஷர்‌ 

விரோதமாகவும்‌, 

பிரமாணங்களுக்கு 

யூதாமார்க்கத்திற்கு 

ிறுமுறுத்தார்கள்‌. 

'ரமாணத்திற்கு கீழ்ப்படிவது மிகவும்‌ கடினம்‌. 
என்று குறைசொல்லிக்கொண்டிருந்தார்கள்‌. 
அவர்களுக்கு கர்த்தருடைய பிரமாணத்தைத்‌ 
தவிர, அந்நிய தேசங்களின்‌ 
பிரமாணங்களைப்பற்றி ஒன்றும்‌ தெரியாது. 
பகல Ke; 
பிரமாணத்திற்கும்‌, 

பிரமாணத்திற்கும்‌ 

தெரியவேண்டும்‌. 


2 நாணாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


யூதாவின்‌ மனுஷர்‌ அந்நிய தேசத்தாரை 
சேலிக்கும்போது, அவர்களுடைய 
குர்க்குணமும்‌, கடின இருதயமும்‌ 
யூதாவின்‌ மனுஷருக்கு தெரியவரும்‌. 
ஆகையினால்‌ கர்த்தர்‌ அவர்களை எகிப்தின்‌ 
ராஜாவினுடைய கையிலே 
ஒப்புக்கொடுக்கிறார்‌. அப்போதுதான்‌ 
தளுக்கு. ல்‌ அரவம்‌ 
கர்த்தருடைய பிரமாணத்திற்கு கீழப்டிவதும்‌ 
மிகவும்‌ எளிதான காரியம்‌ என்பது, 
தெரியவரும்‌. கர்த்தரை ஆராதிப்பது 
சந்தோஷமான அனுபவம்‌. சத்துருவை 
சேவிப்பது வருத்தங்களும்‌, வேதனைகளும்‌, 
கண்ணீரும்‌ நிரம்பிய அனுபவம்‌. 


கர்த்தரை சேவிக்கிறவர்கள்‌ அவரை 
ஈடு சேவிக்கலாம்‌. எகிப்தின்‌ 
சீஷாக்கை சேலிக்கிறவர்கள்‌ 
அவனை அடிமைத்தன நுகத்தோடு 
சேவிக்கவேண்டும்‌. கர்த்தருடைய 
பிரமாணத்திற்கு கீழ்ப்டிவது நமக்கு 
சந்தோஷத்தைக்‌ கொடுக்கும்‌. பாவத்திற்கும்‌, 
மாம்சத்தின்‌ இச்சைகளுக்கும்‌. 
கீழ்ப்படிகிறவர்களோ, அவற்றிற்கு மொத்தமாய்‌ 
அடிமைகளாகிவிடுவார்கள்‌. 


ராஜாவாகிய. சீஷாக்‌. 
்‌ 'ஜசவரியங்களைம்‌ 
வந்திருக்கிறான்‌. அவன்‌ 
விரோதமாய்‌ வந்து 
ஆலயத்தின்‌ 


ராஜாவாகிய 


கொள்ளையிட 
எருசலேமுக்கு 
கர்த்தருடைய 
பொக்கிஷங்களையும்‌, ராஜாவுடைய 
அரமனைப்‌ பொக்கிஷங்களையும்‌, 
சாலொமோன்‌ செய்வித்த பொன்பரிசைகள்‌ 
ஆகிய சகலத்தையும்‌ எடுத்துக்கொண்டு 
போய்விடுகிறான்‌ (2நாளா 120). 


எருசலேமுக்கு விரோதமாக 

யூதாதேசத்தாரின்‌ 
அடிமைப்படுத்தப்படுகிறது. 

ஐசுவரியங்கள்‌ 
கொள்ளையிடப்படுகிறது. யூதாவின்‌ மனுஷர்‌ 
கர்த்தருக்கு விரோதமாகப்‌ பாவம்‌ 
செய்வதினால்‌, கர்த்தருடைய பாதுகாப்பும்‌, 
பராமரிப்பும்‌ அவர்களுக்கு கிடைக்காமல்‌ 
போயிற்று. 


சீஷாக்‌. 





f= FTN 
TT 


ரெகொபெயாமும்‌ இஸ்ரவேலர்‌ 
அனைவரும்‌ கர்த்தருடைய பிரமாணத்திற்கு 
கீழ்ப்படியாமல்‌ அதைவிட்டு விடுகிறார்கள்‌. 
இதன்‌ விளைவாக அவர்கள்‌ எகிப்தின்‌: 
ராஜாவுக்கு கீழ்ப்படிகிறார்கள்‌. 
இஸ்ரவேலர்‌ அனைவரும்‌ கர்த்தருக்கு. 
விரோதமாக துரோகம்பண்ணுகிறார்கள்‌. 
எகிப்தின்‌ அவர்களோடு செய்து 
கொண்ட பழைய உடன்படிக்கையை 
முறித்து அவர்களுக்கு விரோதமாகத்‌. 
துரோகம்பண்‌ ணுகிறான்‌. 


ராஜா 


ரெகொபெயாமின்‌ ராஜ்யபாரம்‌ 
2நானா 1219-16 


நானா 12:18. அப்படியே ராஜாவாகிய 
ரெகொபெயாம்‌ எருசலேமிலே. 
தன்னைத்‌ திடப்படுத்திக்கொண்டு 
அரசாண்டான்‌; ரெகொயெயாம்‌. 
ராஜாவாகிறயோது நாற்பத்தொரு. 
வயதாயிருந்து, கர்த்தர்‌ தம்முடைய 
நாமம்‌ விளங்கும்படி. இஸ்ரவேல்‌ 
கோத்திரங்களிலெல்லாம்‌. 
தெரிந்துகொண்ட நகரமாகிய 
எருசலேமிலே பதினேழு வருஷம்‌. 
ராஜ்யபாரம்பண்ணினான்‌;  அம்மோன்‌ 
ஜாதியான அவனுடைய தாயின்பேர்‌ 
'நாமான்‌. 


நானா 12:14. 
தேடுகிறதற்குத்‌ 
நேராக்காமல்‌ 
செய்தான்‌. 


அவன்‌ கர்த்தரைத்‌ 
தன்‌ இருதயத்தை 


பொல்லாப்பானதைச்‌. 


இநானா 1215,  ரெகெரபெயாமின்‌ 
ஆதியோடந்தமான நடபடிகள்‌. 
செமாயாவின்‌. புஸ்தகத்திலும்‌, 
ஞான திருஷ்டிக்காரனாகிய 

இத்தோவின்‌ வம்ச அட்டவணையிலும்‌ 
அல்லவோ எழுதியிருக்கிறது; 
ரெகொபெயாமுக்கும்‌ 
யெரொபெயாமுக்கும்‌ ௪கல 
யுத்தம்‌ நடந்துகொண்டிருந்தது. 


இநானா 12:16. ரெகொயெயாம்‌ தன்‌ 
யிதாக்கனோடே தித்திரையடைத்தயின்‌ 
தாவீதின்‌: நகரத்தில்‌ 
அடக்கம்பண்ணப்பட்டான்‌;. அவன்‌ 
குமாரனாகிய அபியா அவன்‌ 
ஸ்தானத்தில்‌ ராஜாவானான்‌.. 


நாளும்‌ 


2 நாணாகமம்‌ - விரிவுரை 
IICHRONICLES - 


06% 
COMMENTARY PUBLISHERS 
ரெகொபெயாமின்‌ ராஜ்யபாரம்‌ முடிவு 
பெறுகிறது. அவன்‌ எருசலேமில்‌ தன்னைத்‌ 
திடப்படுத்திக்கொள்கிறான்‌. அவன்‌ 
தன்னுடைய ஆட்சியை பெலப்படுத்துகிறான்‌. 
ரெகொபெயாம்‌ 
தன்னைத்‌ 
அரசாளுகிறான்‌ ; 
ராஜாவாகிறபோது 
வயதாமிருந்து, கர்த்தர்‌ 


ராஜாவாகிய 
எருசலேமிலே 
திடப்படுத்திக்கொண்டு 
ரெகொபெயாம்‌ 
நாற்பத்தொரு. 


தம்முடைய நாமம்‌ விளங்கும்படி இஸ்ரவேல்‌ 
கோத்திரங்களிலெல்லாம்‌ 
நகரமாகிய 


தெரிந்துகொண்ட 
எருசலேமிலே பதினேழு 
வருஷம்‌ ராஜ்யபாரம்பண்ணுகிறான்‌ : 
அம்மோன்‌  ஜாதியான அவனுடைய 
தாயின்பேர்‌ நாமாள்‌ (நாளா 12:13). 
சாலொமோன்‌ ராஜாவாவதற்கு ஒரு 
வருஷத்திற்கு முன்பு  ரெகொபெயாம்‌ 
பிறந்தான்‌. ரெகொபெயாம்‌ ராஜாவாகிறபோது 
நாற்பத்தொரு வயதாயிருந்தது. சாலொமோன்‌ 
நாற்பது வருஷம்‌ ராஜ்யாரம்‌ பண்ணி, அதன்‌ 
பின்பு மரித்துப்‌ போனான்‌. (2நாளா 93: 
ரெகொபெயாம்‌ 17 வருஷம்‌ மாம 
பண்ணி, தன்னுடைய 58 ஆவது வயதில்‌: 
மரித்துப்போனான்‌. (2நாளா 12:13-16) 


ரெகொபெயாம்‌. 
தங்கியிருந்து ராஜ்யபாரம்பண்ணுகிறான்‌. 
எருசலேமிலே கர்த்தருடைய ஆலயம்‌ 
இருக்கிறது. ரெகொபெயாம்‌ கர்த்தருடைய 
ஆலயத்திற்கு அருகாமையிலிருந்தாலும்‌, 
கர்த்தரைவிட்டு தூரமாய்‌ விலகியிருக்கிறான்‌. 
அவன்‌ கர்த்தரைத்‌ தேடுகிறதற்குத்‌ 
தன்‌ இருதயத்தை நேராக்காமல்‌ 
பொல்லாப்பானதைச்‌ ய்‌ 
(நோளா 12:14). 


எருசலேபிலே. 


ரெகொபெயாம்‌. 
தேடுகிறதற்குத்‌ தன்‌ 
நேராக்கவில்லை. ரெகொபெயாம்‌ 
வருஷங்கள்‌ கர்த்தரைப்‌ பின்பற்றி விட்டு, 
அதன்‌ பின்பு, கர்த்தரைவிட்டு விலகிப்‌ 
போய்விட்டான்‌. அவனிடத்தில்‌ உண்மையான 
மனந்திருந்துதல்‌ காணப்படவில்லை. 


ரெகொபெயாமுக்கும்‌, 

யெரொபெயாமுக்கும்‌ இடையே சகலநாளும்‌ 
யுத்தம்‌ நடந்துகொண்டிருக்கிறது. 
(நோளா 1295). யுத்தம்‌ நடைபெற்றாலும்‌ 
ரெகொபெயாம்‌ கர்த்தருக்கு கீழ்ப்படியவில்லை. 
அவனும்‌ ரவேலர்‌ அனைவரும்‌. 
கர்த்தருடைய நியாயப்பிரமாண த்தை 
விட்டுவிடுகிறார்கள்‌. 





f= FTE 
TT 


நேராக்கவில்லை. 
கர்த்தரை 
கர்த்தரை 
கர்த்தருடைய 
கீழ்ப்படியவுமில்லை. 


நியாயப்பிரமாணத்திற்கு 


நன்மை செய்யவேண்டும்‌ 
எண்ணம்‌ ரெகொபெயாமின்‌ 
இல்லை. ஆகையினால்‌ 
எப்போதுமே தீமை செய்கிறான்‌. 


என்னும்‌ 
மனதில்‌ 
அவன்‌ 


சாலொமோன்‌ 
கிருபைக்காகவும்‌ 
ஜெபம்பண்ணினார்‌. 
குமாரனாகிய 
அவரைப்போல, 
ஜெபம்பண்ணவில்லை. 
கருத்தாய்‌ 


ஞானத்திற்காகவும்‌, 
கர்த்தரிடத்தில்‌ 
சாலொமோனுடைய 
ரெகொபெயாமோ, 
கர்த்தரிடத்தில்‌. 
நாம்‌ கர்த்தரிடத்தில்‌ 
ஜெபம்பண்ணினால்‌, 
அவருடைய இரக்கத்தைப்‌ 
பெற்றுக்கொள்ளலாம்‌. பரிசுத்த ஆவியானவர்‌. 
நமக்குள்ளே வாசம்பண்ணுவார்‌. அவர்‌ 
நமக்கு கத்‌ போதிப்பார்‌. 
ஆலியானவர்‌ சகல. 


சத்தியத்திற்குள்ளும்‌ அழிந்தான்‌ 


ரெகொபெயாமின்‌  ஆதியோடந்தமான 
நடபடிகள்‌. செமாயாவின்‌ புஸ்தகத்திலும்‌, 
கானதிரக்ுக்காரனகிய த்தோவின்‌ 
அட்டவணையிலும்‌ அல்லவோ 
எழுதியிருக்கிறது (நோளா 12:15) 


ரெகொபெயாம்‌ தன்‌ பிதாக்களோடே 
நித்திரையடைந்தபின்‌ தாவீதின்‌ Lin 
அடக்கம்பண்ணப்படுகிறான்‌; 
கண்ணக்‌ ய்‌ நுல்‌, கதானத்கம்‌ 
ராஜாவாகிறான்‌ (நோளா 12:16). 

பரிசுத்த 


வேதாகமத்தில்‌ 
சரித்திரமும்‌, இஸ்ரவேலின்‌. 

கலந்து எழுதப்பட்டிருக்கிறது. யெரொபெயாம்‌ 
ரெகொபெயாமுக்கு நான்கு அல்லது. 
ஐந்து வருஷங்களுக்கு முன்பாக 
மரித்துப்போகிறான்‌. 


2 நானாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


COMMENTARY 


ரெகொபெயாமைப்பற்றி 
பேசுவதற்கு ஒன்றுமில்லை. 
சாலொமோனின்‌ குமாரன்‌. 
ராஜாவாகிறபோது நாற்பத்தொரு 
வயதாயிருந்தான்‌. அவன்‌ எருசலேமிலே 
பதினேழு வருஷம்‌ ராஜ்யபாரம்பண்ணினான்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய நாமம்‌ விளங்கும்படி 
இஸ்ரவேல்‌ கோத்திரங்கலெல்லாம்‌, எருசலேம்‌ 
நகரத்தைத்‌ தெரிந்துகொண்டார்‌. 

எருசலேமிலே கர்த்தருடைய ஆலயம்‌. 
கட்டப்பட்டிருக்கிறது. ரெகொபெயாம்‌ 
எருசலேமிலே ராஜ்யபாரம்பண்ணினதினால்‌, 
கர்த்தருடைய பிரமாணதத்தைப்பற்றியும்‌, 
தன்னுடைய ஆவிக்குரிய 
குடமைகளைப்பற்றியும்‌ அறிந்துகொள்வதற்கு 
அவனுக்கு அதிக வாய்ப்பு கிடைத்தது. 
ர்த்தரைத்‌ தேடுகிறவர்கள்‌ மாத்திரமே 
கண்டுகொள்ள முடியும்‌ 
எருசலேமிலே ராஜ்பபாரம்‌ 

அவன்‌ கர்த்தரைத்‌ 
தேடவில்லை. அவன்‌ தன்னுடைய 
முழுஇருதயத்தோடு கர்த்தருடைய 
பிரமாணத்திற்கு கீழ்ப்படியவில்லை. 


ரெகொபெயாமினுடைய தாயின்‌ பெயர்‌ 


உயர்வாய்ப்‌ 
அவன்‌ 
ரெகொபெயாம்‌ 


ரெகொபெயாம்‌. 
பண்ணினாலும்‌ 


இரண்டு வசனங்களில்‌ 
(இராஜா. 142131) 


பத்தான்‌ 
பட்டணத்தானாகிய சே 
நாகாசின்‌ குமாரன்‌, 
பிரியமாமிருந்தான்‌. அவன்‌ 

ஆதரவு காண்பித்தான்‌ சோமு 17:27). 


அம்மோன்‌ ஜாதியான நாமாள்‌, 
சோபியின்‌ குமாரத்தியாக இருக்கவேண்டும்‌ 
என்று வேதபண்டிதர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. 
தாவீதின்‌ மனவிருப்பத்தின்‌ பிரகாரம்‌, 
சோபியின்‌ குமாரத்தியாகிய நாமாள்‌, 
சாலொமோனுக்கு மனைலியானாள்‌. தாவீது, 


சேர்த்துக்கொண்டார்‌. 


ரெகொபெயாமுக்கும்‌ 
யெரொபெயாமுக்கும்‌ அவர்கள்‌ இருந்த 
நாட்களிலெல்லாம்‌. யுத்தம்‌ 
நடந்துகொண்டிருந்தது [இராஜா 14:30), 
இதனால்‌ யூதாதேசத்தில்‌ எப்போதுமே 
அமைதியில்லை. அவர்களுக்கு 
யுத்தத்தினால்‌ ஓயாத பிரச்சனைகளும்‌ 
வேதனைகளும்‌ உண்டாயிற்று. 





f= FTN 
TT 


ரெகொபெயாம்‌ எருசலேமிலே பதினேழு 
வருஷம்‌ Sa 
அதன்பின்பு ரெகொபெயாம்‌ 
பிதாக்களோடே நித்திரையடைந்து. தாவீதின்‌ 
நகரத்தில்‌ தன்‌  பிதாக்களண்டையில்‌: 
அடக்கம்பண்ணப்பட்டான்‌ : அவன்‌ 
குமாரனாகிய அபியாம்‌ அவன்‌ ஸ்தானத்தில்‌ 
ராஜாவானான்‌ (1இராஜா 14:3). 


ரெகொபெயாமின்‌ 
ராஜ்யபாரத்தின்போது, யூதாஜனங்கள்‌ 
கர்த்தரின்‌ பார்வைக்கு பொல்லாப்பானதை 
செய்தார்கள்‌. இந்த வசனப்பகுதியில்‌ 
அவர்களுடைய பாவமான சுபாவங்களும்‌, 
அவர்களுடைய காலத்தின்‌ சூழ்நிலைகளும்‌ 
விரிவாக எழுதப்பட்டிருக்கிறது. 


பூதாஜனங்கள்‌ கர்த்தரின்‌ பார்வைக்குப்‌ 
பொல்லாப்பானதைச்‌ செய்து, தாங்கள்‌ 
செய்துவருகிற தங்களுடைய பாவங்களினால்‌. 
தங்கள்‌ பிதாக்கள்‌ செய்த 
எல்லாவற்றைப்பார்க்கிலும்‌ அவருக்கு 
அதிக எரிச்சலை மூட்டினார்கள்‌. 
யூதாஜனங்கள்‌ கர்த்தரைவிட்டு 
விலகிப்போய்விட்டார்கள்‌ (1இராஜா 14:22). 


அவர்கள்‌ உயர்ந்த சகல மேட்டின்‌ 
மேலும்‌, பச்சையான சகல மரத்தின்‌ கீழும்‌, 
மேடைகளையும்‌ சிலைகளையும்‌ தோப்பு 
விக்கிரகங்களையும்‌ ங்களுக்‌ 
உண்டாக்கினார்கள்‌. 
இலர்சையான புணர்ச்சிக்காரரும்‌ 
இருந்தார்கள்‌: கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கு முன்பாகத்‌ துரத்திவிட்ட 
ஜாதிகளுடைய அருவருப்புகளின்‌ படியெல்லாம்‌ 
செய்தார்கள்‌ (இராஜா 14:23,24. 


இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ 'ஜனத்தார்‌ 
மாத்திரமே கர்த்தருடைய ஜனமாயிரந்தா்க்‌ 
ஆனால்‌ அவர்களும்‌ கர்த்தருடைய 
பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள்‌. 
அவர்களுடைய முற்பிதாக்களும்‌ 
கர்த்தருடைய பார்வைக்கு 
பொல்லாப்பானதை செய்தார்கள்‌. 
நியாயாதிபதிகளின்‌ காலத்தில்‌, 
யூதாஜனங்களின்‌ முற்பிதாக்களுடைய 
பாவங்கள்‌ மிகவும்‌ அதிகமாயிருந்தது. 


2 நானாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


ரெகொபெயாயின்‌ 
யூதாஜனத்தாரின்‌ பாவங்கள்‌, 
அவர்களுடைய முற்பிதாக்களின்‌ 
பாவங்களைப்‌ பார்க்கிலும்‌ அதிகமாயிருந்தது. 
பரலோகத்திலிருந்து கர்த்தருடைய 
ஆவியானவர்‌ வந்து, 
யூதாஜனத்தாரை ஆளுகை செய்தால்‌. 
மாத்திரமே, அவர்கள்‌ கர்த்தருக்கு 
பிரியமானவர்களாயிருப்பார்கள்‌. 


காலத்தில்‌ 


யூதாஜனங்கள்‌ கர்த்தரின்‌ பார்வைக்கு 
பொல்லாப்பானதை செய்து, கர்த்தருக்கு 
அதிக எரிச்சலை மூட்டினார்கள்‌. அவர்கள்‌ 
தங்களுக்கு சிலைகளையும்‌, தோப்பு 
விக்கிரகங்களையும்‌ உண்டாக்கினார்கள்‌. 
அவர்கள்‌ உயர்ந்த சகல மேட்டின்மேலும்‌, 
பச்சையான சகலை மரத்தின்கீழும்‌ 
விக்கிரகங்களை ஆராதித்தார்கள்‌. தாங்கள்‌ 
உண்டாக்கின விக்கிரகங்களுக்கு, 
கர்த்தருடைய நாமத்தைக்‌ கொடுத்து, 
அவருடைய நாமத்தை பரிசுத்த 
குலைச்சலாக்கினார்கள்‌. 

இஸ்ரவேல்‌: தேசத்திலே. 
இலச்சையான புணர்ச்சிக்காரரும்‌ 
இருந்தார்கள்‌.  விக்கிரகாராதனைக்காரரின்‌ 
சுபாவங்களைப்பற்றி அப்போஸ்தலர்‌ பவுல்‌, 
ரோமருக்கு எழுதின நிருபத்தில்‌, விரிவாக 
எழுதியிருக்கிறார்‌. 

“இதினிமித்தம்‌ தேவன்‌ அவர்களை 
இழிவான இச்சைரோகங்களுக்கு 
ஒப்புக்கொடுத்தார்‌: அந்தப்படியே 
அவர்களுடைய பெண்கள்‌ சுபாவ 
அநுபோகத்தைச்‌ சுபாவத்துக்கு விரோதமான 
அநுபோகமாக மாற்றினார்கள்‌. அப்படியே 
ஆண்களும்‌. பெண்களைச்‌ சுபாவப்படி 
அநுபவியா। ஒருவர்மேலொருவர்‌ 
கள்‌ பொங்கி, ஆணோடே 
ஆண்‌... அவலட்சணமானதை நடப்பித்து, 
தங்கள்‌ தப்பிதத்திற்குத்‌ தகுதியான 
பலனைத்‌ குள்‌ அடைந்தார்கள்‌” 
(ரோம 1:26,27). 


அவர்கள்‌ கர்த்தருக்கு விரோதமாக. 
பாவத்தை செய்து, கர்த்தருடைய நாமத்தைத்‌ 
தூவித்தார்கள்‌. கர்த்தரோ அவர்களை 
அழிவுக்கு ஒப்புக்கொடுத்து விட்டார்‌. 
அவர்கள்‌ தங்களைத்‌ தாங்களே 
அழித்துக்கொண்டார்கள்‌. 





ழ்‌ ளா 
யாய 


.. பூதாஜனங்கள்‌ கர்த்தருக்கு 
கீழ்ப்படிந்து ஜீவித்த காலம்‌ வரையிலும்‌, 
கர்த்தர்‌ அவர்களை பாதுகாத்தார்‌, 
பராமரித்தார்‌, பலப்படுத்தினார்‌. அவர்கள்‌ 
கர்த்தருக்கு விரோதமாகப்‌ பாவம்‌ செய்து, 
ரத ப விலகிப்போனபோது, 
அவர்களைவிட்டு 

யூதா ஜனத்தார்‌. 
பலவீனமாயிருக்கிறார்கள்‌. 

கர்த்தருடைய பாதுகாப்பு 


ரெகொபெயாம்‌ 


ராஜ்யபாரம்பண்‌ 
ஐந்தாம்‌ வருஷத்திலே, எகிப்தின்‌ ராஜாவா 
சீஷாக்‌ எருசலேமுக்கு விரோதமாய்‌ வந்து, 
கர்த்தருடைய ஆலயத்தின்‌ 
ல்‌ 


ராஜாவுடைய 
பொக்கிஷங்கணையும்‌, 
சாகோன்‌ செய்வித்த பொன்‌ பரிசைகள்‌ 
ஆகிய சகலத்தையும்‌ எடுத்துக்கொண்டு. 
போய்விடுகிறான்‌ (1இராஜா 14:25,26). 


சொத்தில்‌ இருக்கிறது. யூதாஜனங்களுக்கு. 
கர்த்தருடைய பாதுகாப்பு இல்லை. 
அவர்கள்‌ இப்போது எல்லாவற்றையும்‌ 
இழந்து தரித்திரராயிருக்கிறார்கள்‌. 


2 நாணாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


எடுத்துக்கொண்டு 
போய்விடுகிறான்‌. அவைகளுக்குப்‌ பதிலாக 
ராஜாவாகிய ரெகொபெயாம்‌ வெண்கலப்‌ 
பரிசைகளைச்‌ செய்வித்து, அவைகளை 
ராஜாவின்‌ வாசற்பியைக்‌ காக்கிற 
சேவகருடைய தலைவரின்‌ கையில்‌ 
ஒப்பிக்கிறான்‌. 
ரெகொபெயாம்‌ ராஜா கர்த்தருடைய 
ஆலயத்துக்குள்‌ பிரவேசிக்கும்போது. 
அரமனைச்‌ சேவகர்‌ அவைகளைப்‌ 
பிடித்துக்கொண்டு போய்‌, திரும்பத்‌ தங்கள்‌ 
அறையிலே வைப்பார்கள்‌ (1இராஜா 14:28) 
பாவத்தின்‌ சம்பளம்‌ மரணம்‌. 
ரெகொபெயாம்‌ கர்த்தருக்கு விரோதமாகப்‌ 
பாவம்‌ செய்கிறான்‌. அவனுடைய 
ராஜ்யபாரத்தின்‌ மேன்மை மங்கிப்போகிறது. 
பாவத்தினால்‌ பொன்பரிசைகள்‌ வெண்கல 
பரிசைகளாகிறது. 


ரெகொபெயாமின்‌ 
வர்த்தமானங்களும்‌, அவன்‌ செய்தவை 
யாவும்‌, யூதாவுடைய ராஜாக்களின்‌ 
நாளாகமப்‌ புஸ்தகத்தில்‌ அல்லவோ 


எழுதியிருக்கிறது (1இராஜா 14:29). 


மற்ற 





i FTE 
TT 


ரெகொபெயாமின்‌ குமாரனாகிய 
அபியாலின்‌  ராஜ்யபாரத்தைப்பற்றி 
அதிகாரத்தில்‌ 
இவனுடைய சரித்திரம்‌ 
ஆகிய வசனங்களிலும்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. 


அபியா, தன்‌ 
தகப்பனாராகிய ரெகொபெயாமைவிட 
பராக்கிரமசாலியாயிருக்கிறான்‌. அபியா 
வடக்கு இஸ்ரவேல்‌. தேசத்திற்கு 
விரோதமாக யுத்தம்பண்ணி அவர்களை 
முறியடிக்கிறான்‌. அழியா தெற்கு 
யூதாதேசத்தில்‌ மூன்று வருஷம்‌ 
மாத்திரமே ஆட்சி செய்கிறான்‌. 
யெரொபெயாமுக்கு 
யுத்தம்பண்ணி, அவனை 
சம்பவம்‌ மிகவும்‌ விசேஷமானது 


தெற்கு நாதேசந்தாரன்‌ சேனையும்‌, 
வடக்கு தேசத்தாரின்‌ 
சேனையும்‌ 

ஆயத்தமாயிருக்கிறார்கள்‌. 

ஆரம்பமாவதற்கு முன்பாக 

ராஜாவாகிய பியா, 

ராஜாவாகிய யெரொபெயாமுக்கும்‌, 
இஸ்ரவேல்‌  ஜனத்தார்‌ எல்லோருக்கும்‌ 
சொல்லுகிற வாக்கியங்கள்‌ (நாளா 134-12). 


யெரொபெயாம்‌ யூதாதேசத்தாரின்‌ 
சேனைக்கு விரோதமாக  பதிவிடையை 
வைக்கிறான்‌. இதனால்‌ யூதாவின்‌ 
சேனைக்கு நெருக்கமுண்டாயிற்று 
(நோளா 131314). ஆனாலும்‌ கர்த்தருடைய 
வல்லமையினால்‌ யூதாதேசத்தார்‌. 
இஸ்ரவேல்‌ தேசத்தாரை முறியடிக்கிறார்கள்‌. 
இஸ்ரவேலிலே. மகாசங்காரமுண்டாயிற்று 
நொளா 1395-20). அபியாவினுடைய 
ராஜ்யபாரத்தின்‌ முடிவு (நோளா 13:21,22). 


2 நாணாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


COMMENTARY 


அபியா 
2நானா 19:1-12 


நோனா. 131. 
 யெரொபெயாமின்‌ 
வருஷத்தில்‌ அயியா 
ராஜாவாகி, 


ராஜாவாகிய 
பதினெட்டாம்‌ 
மூதாவின்மேல்‌ 


நோனா 182, மூன்று வருஷம்‌ 
எருசலேமில்‌ ராஜ்யபாரம்பண்ணினான்‌; 
கிபியா ஊரானாகிய ஊரியேலின்‌ 
குமாரத்தியாகிய அவனுடைய தாயின்‌ 
பேர்‌ மிகாயான்‌; அபியாவுக்கும்‌. 
யெரொயெயாமுக்கும்‌ யுத்தம்‌ நடந்தது. 


நோனா 199. அபியா தெரித்து 
கொள்ளப்பட்ட நாலுலட்சம்பேராகிய 
பராக்கிரம சேவகரின்‌ இராணுவத்தாரை 
யுத்தத்திற்கு ஆயத்தம்பண்ணினான்‌; 
யெரொபெயாம்‌ 

தெரித்துகொன்னப்பட்ட  எட்டுலட்சம்‌ 
பேராகிய பலத்த பராக்கிரமசாலிகளை 
அவனுக்கு எதிராக யுத்தத்திற்கு 
நிறுத்தினான்‌. 


நானா 18:4. பொக! அமியா 
எப்பிராயிம்‌ மலைத்தேசுத்திலுன்ன 
செமராயிம்‌ என்னும்‌ மலையின்மேல்‌ 
ஏறிநின்று: யெரொபெயாமே, எல்லா 
'இஸ்ரவேலரே, கேளுங்கள்‌. 


2நானா 13:5. இஸ்ரவேலை என்றைக்கும்‌ 
ஆளும்‌ ராஜ்யபாரத்தை இஸ்ரவேலின்‌ 
தேவனாகிய கர்த்தர்‌ தாவீதுக்கும்‌ 
அவன்‌ குமாரருக்கும்‌ மாறாத 
உடன்படிக்கையாய்க்‌ 
கட்டனையிட்டதை 
அறிவீர்களா? 


நீங்கள்‌ 


நோனா 18:6. ஆகிலும்‌ தாவீதின்‌ 
குமாரனாகிய காலொமோனின்‌' 
ஊழியக்காரனான  பெரொபெயாம்‌. 
என்னும்‌ நேபாத்தின்‌ குமாரன்‌ எழும்பி, 
தன்‌ எஜமானுக்கு விரோதமாகக்‌ 
கலகம்பண்ணினான்‌.. 





i al 
TT 


2நானா 18:7. பேலியானின்‌ மக்களாகிய 
வீணர்‌ அவனோடே கூடி, 
சாலொமோனின்‌ குமாரனாகிய 
ரெகொபெயாம்‌ அவர்களை: 
எதிர்க்கக்கூடாமல்‌ 'வாலவயதூம்‌. 
திடனற்ற மனதுமாயிருக்கையில்‌, 
அவனுக்கு விரோதமாய்த்‌ தங்களைப்‌: 
பலப்படுத்திக்கொண்டார்கள்‌.. 


நானா 19:8. இப்போதும்‌ தாவீதுடைய 
குமாரன்‌ கையிலிருக்கிற 
கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு 
விரோதமாக நீங்கள்‌ பெலன்‌. 
கொள்ளலாமென்று திணைக்கிறீர்கள்‌; 
நீங்கள்‌ ஏரானமான ப 
யெரொயெயாம்‌ 

தேவர்களாக 

கன்றுக்குட்டி களும்‌ 

இருக்கிறதே. 


நானா 185, 
குமாரராகிய 

ஆசரியரையும்‌ 
தன்விவிட்டு, 

ஜனங்கனைப்போல 
ஆசாரியர்கனை உண்டுபண்ண 
வில்லையோ? இனங்காளையினாலும்‌, 
ஏழு கடாக்களினாலும்‌, தன்னைப்‌ 
பிரதிஷ்டையாக்கும்படி. வருகிற எவனும்‌ 
தெய்வம்‌ அல்லாதவைகளுக்கு 
ஆசாரியனாகிறானே. 


நீங்கள்‌ ஆரோனின்‌: 
கர்த்தருடைய 
லேவியரையும்‌ 
தேசாதேசங்களின்‌. 
உங்களுக்கு. 


நானா 18:10. எங்களுக்கோ 
கர்த்தரே தேவன்‌; ஸ்‌ 
அவரைவிட்டு விலகவில்லை; கர்த்தருக்கு. 
ஊழியஞ்செய்கிற ஆசாரியர்கள்‌. 
ஆரோனின்‌ குமாரரும்‌, பணிவிடை 
செய்கிறவர்கள்‌ லேவியருமாமே. 

நானா 13:11. அவர்கன்‌ தினந்தோறும்‌ 
கர்த்தருக்குக்‌ சர்வாங்க த. 

களையும்‌ சுகந்த வாசனையான 
தூபத்தையும்‌ செலுத்தி, காலையிலும்‌ 
மாலையிலும்‌ பரிகத்தமான 
மேஜையின்மேல்‌ சமுகத்தப்பங்களை 
அடுக்கிவைக்கிறதையும்‌, பொன்‌ 
குத்துவினக்கையும்‌ அதின்‌ 
வினக்குகனைச்‌  சாயங்காலந்தோறும்‌ 
ஏற்றுகிறதையும்‌ விசாரிக்கிறார்கன்‌; 
நாங்கள்‌. எங்கள்‌ தேவனாகிய 
கர்த்தரின்‌ காவலைக்‌ காக்கிறோம்‌; 
நீங்களோ அவரை விட்டு விலகினீர்கள்‌.. 


2 நாளாகமம்‌ - விரிவுரை 
IICHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


நோனா 19:12. இதோ, தேவன்‌ எங்கள்‌: 
சேனாபதியாய்‌. எங்களோடே கூட, 
இருக்கிறார்‌; உங்களுக்கு விரோதமாகப்‌ 
பூரிகைகனைய்‌ பெருத்தொனியாய்‌. 
முழக்குகிற ஆசாரியர்களும்‌ 
இருக்கிறார்கள்‌; இஸ்ரவேல்‌ புத்திரரே, 
உங்கள்‌ பிதாக்களின்‌ தேவனாகிய 
கர்த்தருக்கு. விரோதமாக. 
யுத்தஞ்செய்யாதேயுங்கள்‌; செய்தால்‌ 
உங்களுக்குச்‌ சித்திக்காது என்றான்‌. 


ராஜ்யபாரம்பண்ணுகிறான்‌. இவள்‌ 
யூதாவின்‌ ராஜாவாகிய ரெகொபெயாமின்‌ 
ன்‌. இடியா யெரொபெயாழுக்கு 
யுத்தம்பண்ணின சம்பவம்‌ 

அதிகாரத்தில்‌ 


இராஜாக்கள்‌ புஸ்தகத்தில்‌ அபியாலின்‌ 
ர்‌ “அபியாம்‌” 
சொல்லப்பட்டிருக்கிறது. 
பெயருக்கு “என்‌ 
கர்த்தராயிருக்கிறார்‌ 
நாளாகமம்‌ புஸ்தகத்தில்‌ 
துன்மார்க்கத்தைப்பற்றி 
சொல்லப்படவில்லை. 


ன்று 
ம்‌ 


அடியா 
பிதா 


ராஜாக்கள்‌ புஸ்தகத்திலோ அபியாமின்‌ 
குன்மார்க்கமான கிரியைகளைப்பற்றி 
விரிவாக எழுதப்பட்டிருக்கிறது. அபியாம்‌ தன்‌ 
தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக 
உத்தமமாமிருக்கவில்லை. 

அபியாம்‌ தன்‌ தகப்பன்‌ தனக்கு 


பாவங்களிலும்‌ 


உத்தமமாயிருக்கவில்லை. 
இராஜா 15:3). 


'அபியாம்‌” என்னும்‌ பெயரில்‌ “யா” 
என்னும்‌ வார்த்தை நீக்கப்பட்டிருக்கிறது. 
யா” என்பது கர்த்தருடைய 
நாமத்தைக்‌ குறிக்கிறது. “அபியாம்‌' என்னும்‌ 
பெயரில்‌ கர்த்தருடைய நாமம்‌ 
நீக்கப்பட்டிருக்கிறது. ஆகையினால்‌ 
ராஜாக்களின்‌ புஸ்தகத்தில்‌, இவன்‌ “அபியா” 
என்று அழைக்கப்படாமல்‌, “அபியாம்‌' என்று 
அழைக்கப்படுகிறான்‌. 





f= FTE 
TT 


இராஜாக்கள்‌ புஸ்தகத்தில்‌ அபியாமின்‌ 
ராஜரீகத்தைப்பற்றி சுருக்கமாகச்‌. 
சொல்லப்பட்டிருக்கிறது. நேபாத்தின்‌ 
குமாரனாகிய யெரொபெயாம்‌ என்னும்‌ 
ராஜாவின்‌ பதினெட்டாம்‌ வருஷத்திலே 
அபியாம்‌ யூதாவின்மேல்‌ ராஜாவாகிறான்‌ 
இராஜா 15:1) 


ரெகொபெயாம்‌ எருசலேமிலே பதினேழு 
ராஜ்யபாரம்பண்ணினான்‌. 

குமாரனாகிய 
ராஜ்யபாரம்‌. 


வருஷம்‌ 
“சாலொமோனின்‌ 
ரெகொபெயாம்‌. 
பண்ணினான்‌; 
ராஜாவாகிறபோது 
வயதாயிருந்து, கர்த்தர்‌ 

விளங்கும்படி 

கோத்திரங்களிலெல்லாம்‌. 

நகரமாகிய எருசலேமிலே பதினேழுவருஷம்‌ 
ராஜ்யபாரம்பண்ணினான்‌; அப்போன்‌ 
ஜாதியான அவனுடைய தாயின்பேர்‌ நாமாள்‌" 
இராஜா 14:21) 


யெரொபெயாமின்‌ 
ரெகொபெயாமின்‌ ஆயுசு 
அறிகமாயிரு்கிறது ப்‌ 
குமாரனாகிய 

தகப்பனுக்கு பின்‌ புதாதோத்தற்க 
ராஜாவாகிறான்‌. அபியா பன்ரா எல்‌ 
விரோதமாக தொடர்ந்து 
யுத்தம்பண்‌ ணுகிறான்‌. 


யெரெபெயாமுக்கும்‌ அபியா என்னும்‌ 
பெயரில்‌ ஒரு குமாரன்‌ இருந்தான்‌. இவன்‌ 
வியாதியில்‌ விழுந்து, சீக்கிரத்தில்‌ 
செத்துப்போனான்‌ இராஜா 

ரெகொபெயாமின்‌ குமாரனாகிய 
மரித்துப்போலதற்கு 
யெரொபெயாமின்‌ 
மரித்துப்போனான்‌. 


அபியாம்‌ 


யூதாவிலே 


யுசுகாலம்‌, 
காலத்தைலிட 


அடியா 
முன்பாக, 
குமாரனாகிய அடியா 


யூதாவின்மேல்‌ ராஜாவாகி 
எருசலேமில்‌. 
யெரொபெயாமின்‌ 
இருபதாம்‌ வருஷ ராஜ்யபாரம்‌ முடிவதற்கு 
, அபியாம்‌ மரித்துப்போகிறான்‌. 


மூன்றுவருஷம்‌ 
ராஜ்யபாரம்பண்ணுகிறான்‌. 


யூதாவின்மேல்‌ ராஜாவாகிறான்‌" 
இராஜா 15:9). 


2 நானாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


அபியாம்‌. 
விரோதமாக. 


யெரொயபெயாமுக்கு 
யுத்தம்பண்ணுகிறான்‌. இந்த 
அபியாமுக்கு 
ஜெயமுண்டாயிற்று. இதனால்‌. அவன்‌ 
மனமேட்டிமையாயிருக்கிறான்‌. 


'அபியா 
பின்தொடர்ந்து, 
பட்டணங்களாகிய 
கிராமங்களையும்‌, 
கிராமங்களையும்‌, 


- யெரொபெயாமைப்‌ 
அவனுக்கு உண்டான 
பெத்தேலையும்‌ 
எஷானாவையும்‌ 
எப்பெரோனையும்‌ அதின்‌ 
கிராமங்களையும்‌ பிடித்தான்‌. அப்புறம்‌ 
அபியாவின்‌ நாட்களில்‌ யெரொபெயாம்‌ 
பலங்கொள்ளமாட்டாதேபோய்‌, கர்த்தர்‌ 
அவனை ஆடித்ததினால்‌ மரணமடைந்தான்‌. 
அபியா பலத்துப்போனான்‌:: அவன்‌ 
பதினாலு ஸ்திரீகளை விவாகம்பண்ணி, 
இருபத்திரண்டு குமாரரையும்‌: பவள 
குமாரத்திகளையும்‌ பெற்றான்‌" 
(நோளா 13:19-21). 

பியாம்‌ கர்த்தருக்‌ ள்பாக 
வகிக்க, னா 
அபியாமின்‌ ராஜ்யபாரம்‌ நீண்டகாலத்திற்கு 
நிலைக்கவில்லை. அவன்‌ மூன்றுவருஷம்‌ 
மாத்திரமே. எருசலேமில்‌: 
ராஜ்யபாரம்பண்ணுகிறான்‌. கர்த்தர்‌ 
அபியாமை அகற்றிப்போடுகிறார்‌. அபியாம்‌ 
தன்‌ பிதாக்களோடே  நித்திரையடைகிறான்‌. 
அவன்‌ குமாரனாகிய ஆசா அவன்‌ 
ஸ்தானத்தில்‌ ராஜாவாகிறான்‌ 


அபியாமினுடைய தாயின்‌ பெயர்‌ 
மாகாள்‌. இவள்‌ அப்சலோமின்‌ குமாரத்தி. 
இந்த அப்சலோம்‌ தாவீதின்‌ 
குமாரனாயிருக்கவேண்டுமென்று, 
வேதபண்டிதர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. 
யாமின தகப்பனாராகிய 
ரெகொ! உயிரோடிருந்த. 
நாட்களெல்லாம்‌, அவனுக்கும்‌, இஸ்ரவேலின்‌ 
ராஜாவாகிய யெரொபெயாழுக்கும்‌ யுத்தம்‌ 
நடைபெற்றது. ஈபெயாமுக்கும்‌ 
யெரொபெயாமுக்கும்‌ அவர்கள்‌ இருந்த 
நாட்களிலெல்லாம்‌. யுத்தம்‌ 
ர்க்‌ (இராஜா 15:6) 
ரெகொபெயாம்‌ மரித்துப்போனபின்பு, 
அவனுடைய குமாரனாகிய அறியாம்‌, 
பாக்க விரோதமாக தொடர்ந்து 
யுத்தம்பண்ணுகிறான்‌. 





f= FTE 
TT 


ஈக. 


இரண்டு தேசங்களுக்கும்‌ இடையே எல்லைப்‌ 
பிரச்சனைகள்‌ உண்டாயிற்று. 
பிரச்சனைகளை 
ரெகொபெயாமுக்கும்‌ 
அங்கள்‌. இருத்த 
யுத்தம்‌ நடந்துகொண்டிருந்தது. 
ரெகொபெயாம்‌ மரித்துப்போனபின்பு 
அவனுடைய குமாரனாகிய அபியாமுக்கும்‌. 
யெரொபெயாமுக்கும்‌ யுத்தம்‌ 
நடந்துகொண்டிருக்கிறது (1இராஜா 15:7). 


யெரொபெயாம்‌ மிகப்பெரிய 
சேனையைத்‌ திரட்டி அபியாமுக்கு 
விரோதமாக யுத்தம்பண்ணப்போகிறான்‌. 
அபியாமும்‌ யூதாதேசத்தைப்‌ 
பாதுகாப்பதற்காக, யெரொபெயாமை 
பின்தொடர்ந்து, அவனுக்கு உண்டான 
பட்டணங்களாகிய பெத்தேலையும்‌ அதின்‌ 
கிராமங்களையும்‌, எஷானாவையும்‌ அதின்‌ 
கிராமங்களையும்‌, எப்பெரோனையும்‌ 
அதின்‌ கிராமங்களையும்‌ பிடிக்கிறான்‌ 
(நோளா 1349) 


ரெகொபெயாமின்‌ குமாரனாகிய 
அபியாம்‌, தன்‌ தகப்பனாகிய தாவீதின்‌ 
இருதயத்தைப்போல்‌, தன்‌ தேவனாகிய 
கர்த்தருக்கு ன்‌ 
உத்தமமாயிருக்கவில்லை. 
பிரமாணங்கள்மேல்‌ 
பிரியப்படவில்லை. அவன்‌ 
கற்பனைகளுக்கு கீழ்ப்படியவுமில்லை. 

_பெரொபெயாமுக்கு 
யுத்தம்பண்ணுவது 
பிரியமாயிருக்கிறது 

ஆலயம்‌ 


யெரொபெயாழுக்கும்‌ 
நாட்களிலெல்லாம்‌. 


தனக்கு. 


விரோதமாக 
அபியாமுக்கு 
எருசலேமிலே 
இருப்பதற்காகவும்‌, 


2 நாணாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


ரெகொபெயாமின்‌ குமாரனாகிய 
அபியா, யெரொபெயாமுக்கு விரோதமாக 
தன்னுடைய வார்த்தைகளை சொல்லும்போது, 
'இப்போதும்‌: தாவீதுடைய குமாரன்‌ 
கையிலிருக்கிற அத்தகு ராஜ்யத்திற்கு 
விரோதமாக. பெலன்‌ 
கொள்ளணென்று நிணாக்கிறிர்கள்‌; நங்கள்‌ 
ஏராளமான கூட்டம்‌: யெரொபெயாம்‌ 
உங்களுக்கு தேவர்களாக உண்டாக்கின 
பொன்‌ கன்றுக்குட்டிகளும்‌ உங்களிடத்தில்‌ 
இருக்கிறதே. நீங்கள்‌ ஆரோனின்‌ 
குமாரராகிய கர்த்தருடைய ஆசாரியரையும்‌ 
லேவியரையும்‌ தள்ளிவிட்டு, தேசாதேசங்களின்‌ 
ஜனங்களைப்போல. உங்களுக்கு 
ஆசாரியர்களை உண்டுபண்ணவில்லையோ? 
இளங்காளையினாலும்‌, ஏழுகடாக்களினாலும்‌, 
தன்னைப்‌ பிரதிஷ்டையாக்கும்டி வருகிற 
எவனும்‌ தெய்வம்‌ அல்லாதவைகளுக்கு 
ஆசாரியனாகிறானே" (நோளா 1389) 
என்றும்‌, 

“எங்களுக்கோ கர்த்தரே தேவன்‌; 
நாங்கள்‌ அவரைவிட்டு விலகவில்லை; 
கர்த்தருக்கு ஊழியஞ்செய்கிற ஆசாரியர்கள்‌ 
ஆரோனின்‌ குமாரரும்‌, பணிவிடை 
செய்கிறவர்கள்‌ லேலியருமாமே அவர்கள்‌ 
தினந்தோறும்‌ கர்த்தருக்குச்‌ சர்வாங்க 
தக௲னபலிகளையும்‌ சுகந்த வாசனையான 
தூபத்தையும்‌ செலுத்தி, காலையிலும்‌ 

ம்‌ பரிசுத்தமான மேஜையின்மேல்‌ 


சாயங்காலந்தோறும்‌ 

விசாரிக்கிறார்கள்‌ ; 
நாங்கள்‌ எங்கள்‌ தேவனாகிய கர்த்தரின்‌ 
காவலைக்‌ காக்கிறோம்‌; நீங்களோ அவரை 
விட்டு விலகினீர்கள்‌" (நாளா  13:10;1) 
என்றும்‌, 

“இதோ, தேவன்‌ எங்கள்‌ சேனாபதியாய்‌ 
எங்களோடேகூட இருக்கிறார்‌; உங்களுக்கு 
விரோதமாகப்‌ பூரிகைகளைப்‌ 
பெருந்தொனியாய்‌ முழக்குகிற 
ஆசாரியர்களும்‌ இருக்கிறார்கள்‌; இஸ்ரவேல்‌ 
புத்திரரே, உங்கள்‌ பிதாக்களின்‌ தேவனாகிய 
கர்த்தருக்கு விரோதமாக 
யுத்தஞ்செய்யாதேயுங்கள்‌; செய்தால்‌. 
உங்களுக்குச்‌ சித்திக்காது' (நாளா 1312) 
என்றும்‌ சொல்லுகிறான்‌. 





f= FTN 
TT 


ஆரம்பம்‌ நன்‌; 
அவனுடைய 

சீர்கெட்டுப்போயிற்று அபியாம்‌ 

தகப்பன்‌ ரெகொபெயாம்‌ தனக்கு முன்செய்த 

எல்லா. பாவங்களிலும்‌ நடக்கிறான்‌ 


இராஜா 15:3). 


அபியாமின்‌ இருநயம்‌ 
தேவனாகிய கர்த்தருக்கு 
உத்தமமாயிருக்க வில்லை. ஆனாலும்‌ 
தாவீதினிமித்தம்‌ அவனுடைய தேவனாகிய 
கர்த்தர்‌, அவனுக்குப்‌ பிற்பாடு அவன்‌ 
குமாரனை எழும்பப்பண்‌ ணுகிறதினாலும்‌, 
எருசலேமை நிலைநிறுத்துகிறதினாலும்‌, 
அவனுக்கு எருசலேமில்‌ ஒரு 
விளக்கைக்‌ கட்டளையிட்டு வருகிறார்‌ 
(இராஜா 15:4). 


தாவீது 
சங்கதி 
தனக்குக்‌ 
உமிரோடிருந்த 


_ தன்‌ 
முன்பாக 


உரியாவின்‌ 
கர்த்தர்‌ 
தான்‌ 
ப$ 
பார்வைக்குச்‌ 
செய்துவந்தான்‌. 


ஏத்தியனாகிய 
ஒன்றுதவிர 
கட்டளையிட்டதிலே 
நாளெல்லாம்‌ 
(இராஜா 15:5). 


அபியாமின்‌ நிமித்தமாகவோ ல்லது. 
அவனுடைய தகப்பனாகிய ரெகொபெயாமின்‌ 


எருசலேமில்‌ 
கட்டளையிடவில்லை. 


உத்தமமாயிருக்கவில்லை. 
கர்த்தர்‌ அவனுக்கு 
விளக்கைக்‌ கட்டளையிடுகிறார்‌. 


2 நானாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


தாவீதின்‌ சந்ததியார்‌, தாவீதைப்போல 
கர்த்தருக்கு முன்பாக 
உத்தமமாயிருக்கவில்லை. ஆனாலும்‌ 
கர்த்தர்‌ தாவீதுக்கு சொன்ன ஆசீர்வாதம்‌, 
தாவீதின்‌ சந்ததியாருக்கும்‌ கடந்து வருகிறது. 
கர்த்தருடைய வ்‌ 
பெற்றுக்கொள்வதற்கு, தாவீதின்‌ சந்ததியார்‌ 
அபாத்திரராயிருக்கிறார்கள்‌. ஆனாலும்‌ 
தாவீதின்‌ நிமித்தம்‌, கர்த்தர்‌, தாவீதின்‌ 
சந்ததியாரையும்‌ ஆசீர்வதிக்கிறார்‌. 


அபியாமின்‌ மற்ற வர்த்தமானங்களும்‌, 
அவன்‌ செய்தவை யாவும்‌ யூதாவுடைய 
ராஜாக்களின்‌ நாளாகமப்‌ புஸ்தகத்தில்‌ 
அல்லவோ எழுதியிருக்கிறது; அபியாமுக்கும்‌ 
யெரொபெயாமுக்கும்‌ 
நடந்துகொண்டிருக்கிறது. அபியாம்‌ 
பிதாக்களோடே 
அவனைத்‌: தாவீதின்‌ 
அடக்கம்பண்ணுகிறார்கள்‌;: 
குமாரனாகிய ஆசா 
ராஜாவாகிறான்‌ (1இராஜா 15:7 8). 


- அபியாவின்‌ தாயார்‌ மாகாள்‌ என்றும்‌ 
அப்சலோமின்‌ குமாரத்தி என்றும்‌ 
நோளா 11:20-ஆவது. வசனத்தில்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்திலோ, 
"திரியா... ஊரானாகிய ஊரியேலின்‌ 
குமாரத்தியாகிய அவனுடைய தாயின்‌ பேர்‌ 
மிகாயாள்‌'  நோளா 13:2) என்று 
சொல்லப்பட்டிருக்கிறது. 


இவள்‌ அப்சலோமின்‌ 
பேத்தியாகமிருப்பதற்கு வாய்ப்புள்ளது. இவள்‌ 
தாமாரின்‌ குமாரத்தி. இவளுடைய தகப்பன்‌ 
ஊரியேல்‌. 


"அப்சலோமுக்கு மூன்று குமாரரும்‌, 
தாமார்‌ என்னும்‌ பேர்கொண்ட ஒரு 
குமாரத்தியும்‌ பிறந்திருந்தார்கள்‌: இவள்‌ 
ரூபவதியான பெண்ணாயிருந்தாள்‌" 
சோமு 14:27). 


ராஜாவாகிய 'யெரொபெயாமின்‌ 
பதினெட்டாம்‌. வருஷத்தில்‌ அபியா 
யூதாவின்மேல்‌ ராஜாவாகிறான்‌. அவன்‌ 
மூன்று வருஷம்‌ எருசலேமில்‌ 
ராஜ்யபாரம்பண்ணுகிறான்‌ ; அபியாவக்கும்‌ 
யெரொபெயாமுக்கும்‌ யுத்தம்‌ நடக்கிறது 
(நோளா 134,2). 





i FTE 
ETT 


யெரொபெயாமின்‌ 

வருஷத்தில்‌ அபியா 

ராஜாவானான்‌. யெரொபெயாம்‌ 

நான்கு வருஷத்திற்கு முன்பாக 
ராஜாவானான்‌. (இராஜா 
ரெகொபெயாமிற்கும்‌, யெரொபெயாமிற்கும்‌ 
சகல நாளும்‌ யுத்தம்‌ நடந்து கொண்டிருந்தது. 
(நாளா 12:15) இப்போது அபியா ராஜாவான 
பின்பு, அந்த யுத்தம்‌ தொடர்கிறது. கர்த்தர்‌ 
அபியாவுக்குப்‌ பெரிய வெற்றியைத்‌ தந்தார்‌. 
யெரொபெயாமால்‌ தனக்கு ஏற்பட்ட 
தோல்வியிலிருந்து முழுவதுமாக 
மீள முடியவில்லை. (நோளா 121-20). 


இஸ்ரவேல்‌ 
ராஜாவாயிருக்கிற யெரொபெயாம்‌ லு 
கனமுள்ளவனாயிருக்கிறான்‌. அவனுடைய 
சேனையும்‌ பெரிதாயிருக்கிறது. 
ரெகொபெயாமின்‌ காலத்திலே, அவன்‌ 
யெரொபெயாமுக்கு விரோதமாக 
ந்நம்பன்‌ ஆனால்‌ 
யூதாவின்‌ 
விரோதமாக 
வேலைகளை 


ராஜாவாகிய அழியாவுக்கு 
ண. ஆயத்த 


யுத்தம்பண்‌ 
செய்கிறான்‌. 


யெரொபெயாம்‌ யூதாவுக்கும்‌ 
ராஜாவாகவேண்டுமென்று ஆசைப்படுகிறான்‌. 
ஆகையினால்‌. அடியா தன்னுடைய 
ராஜாசனத்தைக்‌  காத்துக்கொள்வதற்காக, 
யெரொபெயாமுக்கு விரோதமாய்‌ 
யுத்தம்பண்ணுகிறான்‌. கர்த்தர்‌ அபியாவோடு 
கூடமிருக்கிறார்‌. யெரொபெயாமின்‌ சேனை 
pia க 
கர்த்தருடைய 
கிடைத்திருக்கிறது. 
யெரொபெயாம்‌ தோற்றுப்போகிறான்‌. 
அபியாவின்‌ சேனையில்‌ நாலு லட்சம்‌ 
பேர்‌ இருக்கிறார்கள்‌. யெரொபெயாமின்‌ 
சேனையிலோ எட்டு லட்சம்‌ பேர்‌ 
இருக்கிறார்கள்‌. வடக்கு இஸ்ரவேல்‌ 
தேசத்திலே _பத்துக்கோத்திரத்தார்‌ 
இருக்கிறார்கள்‌. 


யூதா, பென்யமீன்‌ 

கோத்திரத்தார்‌ மாத்திரமே இருக்கிறார்கள்‌. 
யூதாதேசத்தாருடைய சேனையின்‌ 
எண்ணிக்கை குறைவாயிருந்தாலும்‌, 
கர்த்தருடைய கிருபையினால்‌, 
அவர்களுக்கு ஜெயமுண்டாயிற்று. 


2 நானாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


அபியா 
நாலுலட்சம்பேராகிய 


தெரிந்துகொள்ளப்பட்ட 
பராக்கிரம சேவகரின்‌ 
இராணுவத்தாரை யுத்தத்திற்கு. 
ஆயத்தம்பண்ணுகிறான்‌ ; யெரொபெயாம்‌ 
தெரிந்துகொள்ளப்பட்ட எட்டுலட்சம்‌ பேராகிய 
பலத்த  பராக்கிரமசாலிகளை அவனுக்கு. 
எதிராக யுத்தத்திற்கு நிறுத்துகிறான்‌ 
(நோளா 13:3). 


தா ராஜ்யம்‌ நாளுக்குநாள்‌ பலக்கிறது, 
பத்துக்‌ கோத்திரத்தாரின்‌ வடக்கு 
தேசமோ நாளுக்குநாள்‌ குறைகிறது. யூதா 
தேசத்தில்‌ ஆரம்பத்தில்‌ யூதா கோத்திரமும்‌, 
பென்யமீன்‌ கோத்திரமும்‌ மட்டுமே 
இருந்தார்கள்‌. பத்துக்‌ கோத்திரத்தின்‌ வடக்கு 
தேசத்தில்‌ ரெகொபெயாம்‌ கர்த்தருடைய 
ஆராதனையை. நிறுத்தி போட்டான்‌. 

கையினால்‌ பக்தியுள்ள யூதர்கள்‌ பலர்‌ 
பத்துக்‌ கோத்திரங்களிலிருந்தும்‌, யூதாவுக்கு 
வந்து அவர்களோடு சேர்ந்து கொண்டார்கள்‌. 
(2நாளா 1116-17), 


1 வருஷங்களுக்கு முன்பாக 
ரெகொபெயாமிடம்‌ 180,000 யுத்த வீரர்கள்‌ 
மட்டுமே இருந்தார்கள்‌. (நாளா 114) இதன்‌ 
பின்பு, பத்துக்‌ கோத்திரத்திலிருந்து 
வந்தவர்கள்‌ யூதாவோடு சேர்ந்து, 
கொண்டார்கள்‌. நோனா 121) ஆறு 
வருஷங்களுக்குப்‌ பின்பு, ஆசாவின்‌ 
ராஜ்யபாரத்தில்‌ 580,000 யுத்தவீரர்கள்‌ 
இருந்தார்கள்‌. நோளா 148) 32 
வருஷங்களுக்குப்பின்பு, யோசபாத்திடம்‌. 
1160000 யுத்தவீரர்கள்‌ இருக்கிறார்கள்‌. 
இதுபோக யூதா எங்கிலும்‌ அரணான 
பட்டணங்களும்‌ இருந்தன (2நாளா 1714-19) 

யூதாவிடம்‌ 4 இலட்சம்‌ யுத்தவீரர்‌ 
இருந்தபோது. யெரொபெயாமிடம்‌ 8 இலட்சம்‌ 
யுத்த வீரர்கள்‌ இருந்தார்கள்‌. (2நாளா 13:3) 
யோசபாத்தின்‌ நாட்களில்‌. காபின்‌ 
சேனை சீரியரின்‌ சேனையோடு 
ஒப்பிடப்படும்போது அது இரண்டு 
சிறிய ஆட்டுக்கிடைகளைப்போல இருந்தது. 
(இராஜா 20:27). 


பத்துக்‌ கோத்திரத்திலிருந்தும்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ யூதா தேசத்திற்கு 
வந்தது யூதா நாளுக்குநாள்‌ பலத்ததற்குக்‌ 
காரணமாயிற்று (1இராஜா 12:7). 





f= THEN 
TT 


யெரொபெயாமுக்கு விரோதமாக 
யுத்தம்பண்ணும்‌ முன்பு, அபியா இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாரோடு சமாதான வார்த்தைகளைப்‌ 
தாவீதின்‌ 
வடக்கு 
கர்த்தர்‌ 
தாவீதின்‌ வீட்டாருக்கு 
யுத்தம்பண்ண 
இஸ்ரவேல்‌ தேசத்தார்‌ 
யுத்தம்‌ பண்ண வருவது மிகவும்‌ 
தப்பிதமான காரியம்‌ என்பதை அபியா 
அவர்களுக்கு எடுத்துச்‌ சொல்லுகிறான்‌. 
அபியாவிடத்தில்‌ ஞானம்‌ இருக்கிறது. 
அவன்‌ யுத்தத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பாக 
சமாதான வார்த்தைகளைப்‌ பேசுகிறான்‌. 
சண்டைபோடுவதற்கு முன்பாக, சமாதானம்‌ 
பண்ணுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா 
என்பதை தேடிப்பார்க்கவேண்டும்‌. 
சமாதானத்தின்‌ எல்லா முயற்சிகளும்‌ 
தோல்வியடைந்த பின்பே யுத்தம்பண்ணுவது 
பற்றி யோசிக்கவேண்டும்‌. 


தெரிந்துகொண்ட, 
விரோதமாக 
வந்திருக்கிறார்கள்‌. 


என்னும்‌ 

நின்று, யெரொபெயாமுக்கும்‌. 

ல்‌ ஜனங்களுக்கும்‌ தன்னுடைய 

வார்த்தைகளைச்‌ சொல்லுகிறான்‌ 
(நாளா 13:4) 


எப்பிராமீம்‌ மலைத்தேசம்‌ வடக்கு 
இஸ்ரவேல்‌ தேசத்திலுள்ளது. அபியாவும்‌ 
அவனுடைய சேனையும்‌ வடக்கு இஸ்ரவேல்‌ 


தேசத்தின்‌ திக்குப்‌ 
சோய்லிடுகிறர்கள்‌ 'அபியா 
இஸ்ரவேல்‌ தேசத்திற்கு விரோதமாக 
யுத்தம்பண்ணாமல்‌, சமாதான. 
வார்த்தைகளைப்‌ பேசுகிறான்‌. 


மையப்பகு; 
ஆனாலும்‌ 


அபியா இஸ்ரவேல்‌ ஜனத்தாருக்கு 
இரண்டு கருத்துக்களை சொல்லுகிறான்‌ 
அவையாவன: 1. தங்கள்‌ பக்கத்தில்‌: 
நியாயம்‌ இருக்கிறது. 2. கர்த்தர்‌ தங்களோடு 
கூடமிருக்கிறார்‌. 


2 நானாகமம்‌ - விரிவுரை 
11 CHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


கர்த்தர்‌ 
தாவீதுக்கும்‌ அவன்‌ குமாரருக்கும்‌ மாறாத 
உடன்படிக்கையாய்க்‌ கட்டளையிட்டதை 
நீங்கள்‌ அறியீர்களா?” (நாளா 13:5) என்று 
அபியா இஸ்ரவேல்‌ ஜனத்தாருக்கு 
சொல்லுகிறார்‌. 


கர்த்தருடைய உடன்படிக்கை மாறாத 
உடன்படிக்கை. இது “உப்பு உடன்படிக்கை" 
என்று அழைக்கப்படுகிறது. தாவீதின்‌ 
குடும்பத்தார்‌, கர்த்தருக்கு பலிகளை 
செலுத்தி, இந்த உடன்படிக்கையை 
உறுதிபண்ணியிருக்கிறார்கள்‌. கர்த்தருடைய 
உடன்படிக்கை, உப்பு உடன்படிக்கை என்று 
அழைக்கப்படுவதினால்‌, உப்பின்‌ சாரம்‌ 
மாறாமலிருப்பதுபோல, இந்த உடன்படிக்கையும்‌ 
மாறாத உடன்படிக்கையாயிருக்கும்‌. 


இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தரே 
தாவீதை, இஸ்ரவேல்‌ தேசத்திற்கு ராஜாவாக 
அபிஷேகம்பண்ணியிருக்கிறார்‌. கர்த்தர்‌ 
தாவீதைத்‌ தெரிந்துகொண்டார்‌. சமஸ்த 
இஸ்ரவேல்‌ தேசத்தாரும்‌, தாவீதை 
டய ராஜாவாக 
அபிேகப்பணாவினார்கள்‌ தாவீதின்‌ 
குடும்பத்தார்‌. இஸ்ரவேலை 
ராஜ்யபாரம்பண்ணவேண்டும்‌ என்பது 
கர்த்தருடைய சித்தம்‌. ஆனால்‌ 
யெரொபெயாம்‌ தாவீதின்‌ குடும்பத்திற்கு 
விரோதமாகக்‌ கலகம்பண்ணுகிறான்‌. இதன்‌ 


கிலும்‌ தாவீதின்‌ குமாரனாகிய 
சாலொமோனின்‌ 'வழியக்காரளான 


யெரொபெயாம்‌ என்னும்‌ நேபாத்தின்‌ குமாரன்‌ 
எழும்பி, தன்‌ எஜமானுக்கு விரோதமாகக்‌ 
ள்‌ (நோளா 13:6) என்று 
இஸ்ரவேல்‌ ஜனத்தாரிடம்‌ 
விரோதமான. 

வார்த்தைகளைச்‌ சொல்லுகிறான்‌. 





i THEN 
TT 


யெரொபெயாமின்‌ பக்கத்தில்‌ 
நியாயமில்லை. அவன்‌ சாலொமோனின்‌. 
ஊழியக்காரனாயிருந்தாலும்‌, சாலொமோனின்‌ 
குடும்பத்திற்கு விரோதமாகத்‌ தீங்கு 
செய்கிறான்‌. யெரொபெயாம்‌ தாவீதின்‌ 
குடும்பத்திற்கு விரோதமாகக்‌ கலகம்பண்ணி, 
இஸ்ரவேலின்‌ பத்து கோத்திரத்திற்கு, 
ராஜாவாயிருக்கிறான்‌. அவன்‌ 
இஸ்ரவேலுக்கு ராஜாவாயிருப்பது நீதியான 
காரியமல்ல. அது நியாயமுமல்ல. 


சாலொமோனே யெரொபெயாமின்‌ 
திறமையைப்‌ பார்த்து அவனை உயர்த்தினார்‌. 
ஆனால்‌ யெரொபெயாம்‌ தன்‌ எஜமானுக்கு 
விரோதமாகக்‌ கலகம்பண்ணுகிறான்‌. 


“யெரொபெயாம்‌ என்பவன்‌ 
பராக்கிரமசாலியாமிருந்தான்‌; அவன்‌ காரிய 
சமர்த்தனான வாலிபன்‌ என்று சாலொமோன்‌ 
கண்டு, யோசேப்பு வம்சத்தாரின்‌ 
காரியத்தையெல்லாம்‌ அவன்‌ விசாரிப்ுக்கு. 
ஒப்புவித்தான்‌"' (1இராஜா 11:28) 


யெரொபெயாமோடுகூட  பேலியாளின்‌ 
மக்களாகிய வீணர்‌ கூடிக்கொள்கிறார்கள்‌. 
சாலொமோனின்‌ குமாரனாகிய 
ரெகொபெயாமோ  வாலவயதுள்ளவனாகவும்‌, 
நியாற்ற மனதுள்ளவனாகவும்‌ இருக்கிறான்‌. 

ரெகொபெயாமின்‌ பலவீனம்‌. 
வென அஜய்‌ பணத்த 
பயன்படுத்தி, இஸ்ரவேலின்‌ 
பத்துக்கோத்திரத்தாரை அவனிடத்திலிருந்து 
பிரித்துக்கொள்கிறான்‌. 

“பேலியாளின்‌ மக்களாகிய  வீணர்‌ 
அவனோடேகூடி, சாலொமோனின்‌ 
குமாரனாகிய ரெகொபெயாம்‌ அவர்களை 
எதிர்க்கக்கூடாமல்‌ வாலவயதும்‌ திடனற்ற 
மனதுமாயிருக்கையில்‌, அவனுக்கு 
விரோதமாய்த்‌ தங்களைப்‌ 
பலப்படுத்திக்கொண்டார்கள்‌” (நொளா 13:7) 
என்று அபியா இஸ்ரவேல்‌ ஐனத்தாரிடம்‌ 
யெரொபெயாமுக்கு விரோதமாகக்‌ குற்றம்‌ 
சொல்லுகிறான்‌. 


யெரொபெயாமோடு 
கூடமிருக்கிறவர்கள்‌ 

மக்களாகிய வீணராயிருக்கிறார்கள்‌. 
வார்த்தை நியாயாதிபதிகளின்‌ புஸ்தகத்தில்‌ 
அதிகமாய்ப்‌ பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. 


2 நாணாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


COMMENTARY 


அப்பொழுது யெப்தா: தன்‌ சகோதரரை 
விட்டு ஒடிப்போய்‌; 

குடியிருந்தான்‌ ; 

யெப்தாவோடே 


தேசத்திலே 

பக்தியுமில்லை. கர்த்தருக்கு 

பயமுமில்லை. யெரொபெயாம்‌ 

குடும்பத்திற்கு விரோதமாக 

வந்திருக்கிறான்‌. ஆனால்‌ 

கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு 

விரோதமாக யுத்தம்பண்ண வந்திருக்கிறான்‌ 
என்று அபியா சொல்லுகிறான்‌. 


வல்‌ தாவீதுடைய குமாரன்‌: 
rr டன்‌ ராதியத்றற்கு 
விரோதமாக 
கொள்ளலாமென்று நனைக்கறரகள்‌: நங்கள்‌ 
ஏராளமான கூட்டம்‌: யெரொபெயாம்‌. 
உங்களுக்கு தேவர்களாக உண்டாக்கின 
பொன்‌ கன்றுக்குட்டிகளும்‌ உங்களிடத்தில்‌ 
இருக்கிறதே" நோளா 13:8) என்று 
அரியா தெற்கு பூதாராஜ்யத்தைப்பற்றியும்‌, 
வடக்கு இஸ்ரவேல்‌ ராஜ்யத்தைப்பற்றியும்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரரிடத்தில்‌ சொல்லுகிறான்‌. 
ஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
னன்‌: என்கிற அன்‌. பக்கம்‌ 
இருக்கிறார்‌. இந்த சத்தியத்தை 
இஸ்ரவேல்‌. ஜனத்தாருக்கு 
தெளிவுபடுத்துகிறான்‌. யெரொபெயாமின்‌ 
சேனை பெெரிதாயிருந்தாலும்‌, அவர்கள்‌ 
ஏராளமான கூட்டமாயிருந்தாலும்‌, கர்த்தர்‌ 
அவர்களோடு கூடயில்லை. அவர்களிடத்தில்‌ 
பொன்கன்றுக்குட்டிகள்‌ மாத்திரமே 
இருக்கிறது. அவற்றிற்கு ஜீவனில்லை. 


இஸ்ரவேல்‌ தேசத்தார்‌ 


அடியா 


வடக்கு 
கர்த்தரைவிட்டு விலகிப்போய்விடுகிறார்கள்‌. 
அவர்கள்‌ விக்கிரகங்களை ஆராதிக்கிறார்கள்‌ 


"எங்களுக்கோ. கர்த்தரே தேவன்‌; 
நாங்கள்‌ அவரைவிட்டு விலகவில்லை; 
கர்த்தருக்கு ஊழியஞ்செய்கிற ஆசாரியர்கள்‌ 
ஆரோனின்‌ குமாரரும்‌, பணிவிடை 
செய்கிறவர்கள்‌ லேலியருமாமே” 
(நோளா 13:10) என்று அபியா தெற்கு 
யூதாதேசத்திற்கும்‌, கர்த்தருக்கும்‌ 
இடையிலுள்ள ஐக்கியத்தைப்பற்றிச்‌ 
சொல்லுகிறான்‌. 





i= FTN 
TT 


வடக்கு இஸ்ரவேல்‌ தேசத்தார்‌ 
கர்த்தரையும்‌ தள்ளிவிடுகிறார்கள்‌. 
கர்த்தருடைய ஆசாரியரையும்‌ லேலியரையும்‌ 
தள்ளிவிடுகிறார்கள்‌. யெரொபெயாம்‌ தனக்கு 
இஷ்டமானவனை ஆசாரியராக்குகிறான்‌. 
அவன்‌ கர்த்தருடைய பிரமாணத்திற்கு 
கீழ்ப்படியவில்லை. 


அடியா வடக்கு இஸ்ரவேல்‌ தேசத்தில்‌ 
காணப்படுகிற. விக்கிரகாராதனையின்‌ 
பாவத்தை இஸ்ரவேல்‌  ஜனத்தாருக்கு. 
எடுத்துச்‌ சொல்லுகிறான்‌. 


“நீங்கள்‌ ஆரோனின்‌ குமாரராகிய 
கர்த்தருடைய ஆசாரியரையும்‌ வேலியரையும்‌ 
தள்ளிவிட்டு, தேசாதேசங்களின்‌ 
ஜனங்களைப்போல உங்களுக்கு, 
ஆசாரியர்களை உண்டுபண்ணவில்லையோ? 
இளங்காளையினாலும்‌, எழுகடாக்களினாலும்‌, 
தன்னைப்‌ பிரதிஷ்டையாக்கும்படி வருகிற 
எவனும்‌ தெய்வம்‌ அல்லாதவைகளுக்கு 
ஆசாரியனாகிறானே'  (நோளா 139) 
என்று அபியா இஸ்ரவேல்‌ ஜனத்தாருக்கு 
சொல்லுகிறான்‌. 


மோசேமினுடைய பிரமாணத்தின்‌ 
பிரகாரம்‌ இரண்டு கடாக்களே போதுமானது. 
(யாத்‌ 211; லேவி 8:2) ஏழுகடாக்கள்‌ 
தேவையில்லை. ல்‌ 
ஏவப்பட்ட 

பின்பற்றுகிறார்கள்‌. 

காரியங்களை அகற்றிப்போட்டு, தங்களுக்கு 
இஷ்டமான காரியங்களின்படி 
செயல்படுகிறார்கள்‌. 


யெரொபெயாம்‌ இஸ்ரவேல்‌ த 
பொன்கன்றுக்குட்டிகளை நிறுவி 
ஆராதிக்கிறான்‌. தெற்கு பூதாதேசத்திலோ, 
குமாரராகிய கர்த்தருடைய 
'லேவியரும்‌ தினந்தோறும்‌ 
கர்த்தரை ஆராதிக்கிறார்கள்‌. 


ள்‌ குமாரராகிய 
ஆசாரியரும்‌ வேலியரும்‌ தனத்தால்‌ 
கர்த்தருக்குச்‌ சர்வாங்க தகனபலி 
களையும்‌ சுகந்த வாசனையான தூபத்தையும்‌ 
செலுத்தி, காலையிலும்‌ மாலையிலும்‌ 
பரிசுத்தமான மேஜையின்‌ மேல்‌ 
சமுகத்தப்பங்களை அடுக்கிவைக்கிறதையும்‌, 
பொன்‌ குத்துவிளக்கையும்‌ அதின்‌ 
விளக்குகளைச்‌ சாயங்காலந்தோறும்‌ 
ஏற்றுகிறதையும்‌ விசாரிக்கிறார்கள்‌:: 


“ஆரோனின்‌. 


2 நாணாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


COMMENTARY 


நாங்கள்‌ எங்கள்‌ தேவனாகிய கர்த்தரின்‌ 
காலலைக்‌ காக்கிறோம்‌" (நாளா 1311) 
என்று சொல்லி அழியா யூதாதேசத்தில்‌ 
நடைபெறுகிற கர்த்தருடைய 
ஆராதனையை மகிமைப்படுத்துகிறான்‌. 


வடக்கு இஸ்ரவேல்‌ தேசத்திலே. 
கர்த்தருடைய ஆராதனை நடைபெறவில்லை, 
அவர்கள்‌ கர்த்தரை விட்டு 
விலகிப்போய்விடுகிறார்கள்‌. யூதாதேசத்திலை, 
மோசேயின்‌ பிரமாணத்தின்படி, 
கர்த்தருடைய ஆராதனை நடைபெறுகிறது. 
இஸ்ரவேல்‌ 'ஜனத்தார்‌ இப்போது 
யூதாதேசத்திற்கு விரோதமாக யத்தம்பண்ண 
வந்திருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
யூதாதேசத்திற்கு விரோதமாக மாத்திரமல்ல, 
ஆராதனைக்கு 

யுத்தம்பண்ண 


ராஜாவாகிய மியா 

திற்காக எந்து 
பேசுகிறான்‌. அவன்‌ இஸ்ரவேல்‌ ஜனத்தாரிடம்‌ 
கர்த்தருடைய ராஜ்யத்திற்காக 
வழக்காடுகிறான்‌. அமியாவினிடத்தில்‌ சில. 
பாவங்கள்‌ காணப்படுகிறது. அவன்‌ 
பரிபூரணமான நீதிமான்‌ என்று சொல்ல 
முடியாது. ஆனாலும்‌ யூதாதேசத்திலே 
கர்த்தருக்கு, பிரியமானவர்களும்‌, 
கர்த்தருக்கு பிரியமான ஆராதனைகளும்‌ 
நடைபெறுகிறது. ஆகையினால்‌ 
கர்த்தர்‌ தங்களோடு கூடமிருக்கிறார்‌ என்று 
அடியா நிச்சயமாகச்‌ சொல்லுகிறான்‌. 


“இதோ, தேவன்‌ எங்கள்‌ சேனாபதியாய்‌ 
எங்களோடேகூட இருக்கிறார்‌; 
உங்களுக்கு விரோதமாகப்‌ பூரிகைகளைப்‌ 
பெருந்தொனியாய்‌ முழக்குகிற 
ஆசாரியர்களும்‌ இருக்கிறார்கள்‌; இஸ்ரவேல்‌ 

உங்கள்‌ பிதாக்களின்‌ 
தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக 
யுத்தஞ்செய்யாதேயுங்க செய்தால்‌. 
உங்களுக்குச்‌ சி்ிக்காது' (நாளா 13:12) 
என்று இஸ்ரவேல்‌. 
ஜனத்தாரிடம்‌. வேச்கிறான்‌. 





i FTN 
TT 


இஸ்ரவேலின்‌ 
காவலைக்‌ 


இஸ்ரவேல்‌ 


தெற்கு யூதாதேசத்தார்‌ 
தேவனாகிய கர்த்தரின்‌ 
காக்கிறார்கள்‌. வடக்கு 
தேசத்தாரோ கர்த்தரைவிட்டு 
விலகிப்போயிருக்கிறார்கள்‌. யூதாவின்‌ 
மனுஷர்‌ விக்கிரகங்களை ஆராதிக்கவில்லை. 

குமாரர்‌ 


பொன்கன்றுக்குட்டிகளுக்கு 
ஆசாரியர்களாயிருக்கிறார்கள்‌ 


, தெற்கு யூதாதேசத்திற்கு தேவனாகிய 
கர்த்தரே சேனாபதியாக அவர்களோடு 
கூடமிருக்கிறார்‌. வடக்கு இஸ்ரவேல்‌ 
தேசத்தாரின்‌  சேனையிலே ஏராளமான 
கூட்டம்‌ இருக்கிறது. அவர்களோடு கர்த்தர்‌ 
இல்லை. 


யூதாவின்‌. 
எப்பிராயீம்‌ 
செமராயீம்‌ 
ஏறிநின்று. வெளுக்கும்‌ 


உங்கள்‌ பிதாக்களின்‌ 
விரோதமாக 
செய்தால்‌ 
(நோனா 1312) 


யுத்தஞ்செய்யாதேயுங்கள்‌: 
உங்களுக்குச்‌ சித்திக்காது' 
என்று சொல்லுகிறான்‌.  அழியாலின்‌ 
வார்த்தைகள்‌ சத்துருக்களுக்கு 
விரோதமாகச்‌ சொல்லப்படும்‌ எச்சரிப்பின்‌ 
வார்த்தைகளாயிருக்கிறது. 


வெரொயெயாம்‌ 
தோளா 1818-20 


நோனா. 1948. 
அவர்களுக்குப்‌ பின்னாக 
வரத்தக்கதாக ஒரு பதிவிடையைச்‌ 
கற்றிப்போகப்பண்ணினான்‌; அப்படியே 
த்க்‌; மூதாவுக்கு. 
இருந்தார்கள்‌; அந்தப்‌ 
அவர்களுக்குப்பின்‌ இருந்தது. 


யெரொபெயாம்‌ 


முன்‌ 
யதிவிடை 


2 நாணாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


நோனா 1814. யூதா ஜனங்கள்‌ 

திரும்பிப்பார்க்கிறயோது, முன்னும்‌. 

யுத்தம்‌ 'நடக்கிறதைக்‌ 

கர்த்தரை நோக்கிக்‌ 

ஆசாரியர்கள்‌ 

பூரிகைகளை முழக்கினார்கள்‌.. 

நோனா 19:15. 
ஆர்ப்பரித்தார்கள்‌; 

ஆர்ப்பரிக்கிறபோது, 

வயெரொயெயாமையும்‌ 

இஸ்ரவேலனைத்தையும்‌ அபியாவுக்கும்‌ 

மூதாவுக்கும்‌ முன்பாக முறிய அடித்தார்‌. 


நானா 18418. இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ மூதாவுக்கு முன்பாக 
முறித்தோடினார்கன்‌; தேவன்‌ 
அவர்கனை இவர்கள்‌ கையில்‌ 
ஒப்புக்கொடுத்தார்‌. 


நானா 18:17. அபியாவும்‌ அவனுடைய 
ஜனங்களும்‌ அவர்களில்‌ 
மகா ம்‌ வா்‌ 
தெரித்துகொன்னப்பட்ட, 

லட்சம்பேர்‌ இஸ்ரவேலிலே. வெட்டுண்டு 


விழுந்தார்கள்‌. 


நானா 1848. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
தாழ்த்தப்பட்டார்கள்‌; 
புத்திரரோ தங்கள்‌ 
தேவனாகிய 
சார்த்துகொண்டதினால்‌ 
மேற்கொண்டார்கள்‌. 


அப்படியே 
அக்காலத்திலே 
யூதா 
பிதாக்களின்‌ 
கர்த்தரைக்‌. 


நோனா. 13:19. 
 யெரொயெயாமைப்‌ 
அவனுக்கு 
பட்டணங்களாகிய 
அதின்‌ கிராமங்களையும்‌, 
எஷானாவையும்‌ அதின்‌ 
கிராமங்களையும்‌, எப்பெரோனையும்‌ 
அதின்‌ கிராமங்களையும்‌ பிடித்தான்‌. 


அபியா 
யின்தொடர்த்து, 
உண்டான. 
பெத்தேலையும்‌ 


நானா 18:90. 
அபியாவின்‌ 
யெரொயெயாம்‌ 
மாட்டாதேபோய்‌, 
அவனை 
மரணமடைந்தான்‌. 


அப்புறம்‌ 
நாட்களில்‌ 
பலங்கொன்ன 
கர்த்தர்‌ 
அடித்ததினால்‌ 





f= FT 
TT 


யெரொபெயாம்‌ 
வார்த்தைகளுக்கு செவிகொடுக்கவில்லை. 
யூதாதேசத்தையும்‌ தன்னோடு 
சேர்த்துக்கொள்‌ ளவேண்டும்‌ என்னும்‌ பேராசை 
யெரொபெயாமின்‌ மனதிலிருக்கிறது. 
யெரொபெயாம்‌ யூதாவுக்கு விரோதமாக 
யுத்தம்பண்ண வந்திருக்கிறான்‌. அவன்‌ 
அபியாவோடு விவாதம்பண்ண வரவில்லை. 
யெரொபெயாமின்‌ சேனையிலே எட்டு லட்சம்‌ 
பேர்‌ பலத்த 


அபியாவின்‌. 


பராக்கிரமசாலிகளாயிருக்கிறார்கள்‌. 
சேனையிலுள்ளவர்களின்‌ எண்ணிக்கையும்‌, 
பட்டயத்தின்‌ நீளமும்‌, யுத்தத்தின்‌ வெற்றி 
தோல்வியை தீர்மானம்பண்ணும்‌ என்று 
யெரொபெயாம்‌ நினைக்கிறான்‌. 


யெரொபெயாம்‌ தன்னுடைய சுயபலத்தை: 
நம்புகிறான்‌. தன்னிடத்திலுள்ள ஏராளமான 
கூட்டத்தை நம்புகிறான்‌. அவன்‌ சத்தியத்தை 
நம்பவுமில்லை. யதார்த்தத்தை 
தியானிக்கவுமில்லை. யெரொபெயாமுக்கு 
யுத்த தந்திரங்கள்‌ தெரிந்திருக்கிறது. அபியா 
எப்பிராயீம்‌ மலைத்தேசத்திலுள்ள செமராயீம்‌ 
என்னும்‌ மலையின்மேல்‌ ஏறி நிற்கிறான்‌. 
யூதாவின்‌ சேனை மலைக்கு கீழே. 
இருக்கிறது. 


யெரொபெயாம்‌ 

ன்னாக வரத்தக்கதாக ஒரு 
குற்றிப்போகப்பண்ணுகிறான்‌ ; 
யூதாவக்கு முன்‌ 
பதிவிடை 


இருக்கறத 
(நோளா 1343) யூதாஜனங்கள்‌ 
திரும்பிப்பார்க்கிறபோது, அவர்களுக்கு 
முன்னும்‌ பின்னும்‌ யுத்தம்‌ நடக்கிறது. 
யெரொபெயாம்‌ மிகவும்‌ ஞானமாக ஒரு 
யுத்த வியூகம்‌ வகுக்கிறான்‌. ஆனால்‌ கர்த்தர்‌ 
யெரொபெயாமோடு இல்லை. யூதா புத்திரர்‌ 
தங்களுக்கு முன்னும்‌, பின்னும்‌ யுத்தம்‌ 
நடக்கிறதைக்‌ காண்கிறார்கள்‌. தங்களுக்கு 
ஏற்பட்டிருக்கிற ஆபத்துக்‌ 
அவர்கள்‌ கர்த்தரை 
கூப்பிட்டார்கள்‌ (நாளா 13:12). ஆசாரியர்கள்‌ 
பக முழக்கினார்கள்‌. யூதா 
ஆர்ப்பரித்தார்கள்‌. கர்த்தர்‌ 
விலகக்‌ இஸ்ரவேலனைத்தையும்‌ 
அபியாவுக்கும்‌ யூதாவுக்கும்‌ முன்பாக முறிய 
அடித்தார்‌. யெரொபெயாமின்‌ 8 இலட்சம்‌ 
யுத்தவீரரில்‌ 5 இலட்சம்‌ பேர்‌ வெட்டுண்டு 
செத்தார்கள்‌. (2நாளா 13:13-20). 


அப்பொழு, 
அவர்களுக்குப்‌ 
டாட்‌ 

ப்டியே அவர்கள்‌ 


க்கள்‌ த்தப்‌ 
அவர்களுக்குப்பின்‌ 


2 நாணாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


யெரொபெயாம்‌ யுத்த வியூகங்களை: 
ன்‌. யூதாஜனங்களோ கர்த்தரை 
அவர்கள்‌ கர்த்தரை 
கூப்பிடுகிறார்கள்‌. ஆசாரியர்கள்‌ 
பூரிகைகளை முழக்குகிறார்கள்‌. யூதாமனுஷர்‌ 
ஆர்ப்பரிக்கிறார்கள்‌. இந்த ஆர்ப்பரிப்பு 
கர்த்தரைத்‌ துதிக்கும்‌ துதியின்‌ ஆர்ப்பரிப்பு 
(நோளா 13:14). 
ர்‌ இர்ப்பரிக்கிறபோ, 
கத்‌ கிணொயெமை ல்‌ 
அபியாவுக்கும்‌. 
தாவுக்கும்‌ முன்பாக முறிய அடிக்கிறார்‌. 
ஸ்ரவேல்‌ புத்திரர்‌ யூதாவுக்கு முன்பாக 
முறிந்தோடுகிறார்கள்‌; தேவன்‌ 
இஸ்ரவேலரை, யூதா மனுஷரின்‌ கையில்‌ 
ஒப்புக்கொடுக்கிறார்‌ (2நாளா 13:15/ 


யெரொபெயாமின்‌ 
மூதாமனுஷருக்கு பின்பாக பதிவிடையாக 
யிருக்கிறார்கள்‌. யூதாமனுஷர்‌ மிகுந்த 
நெருக்கத்திற்கு மத்தியிலே இருக்கிறார்கள்‌. 
அவர்களுக்கு முன்னும்‌ பின்னும்‌ யுத்தம்‌. 
நடக்கிறது. இஸ்ரவேல்‌ தேசத்தாரின்‌. 
சேனையும்‌ ஏராளமான கூட்டமாயிருக்கிறது. 


யூதாவின்‌ ராஜாவாகிய அபியா, 
“எங்களுக்கோ கர்த்தரே தேவன்‌" என்றும்‌, 
“தேவன்‌ எங்கள்‌ சேனாபதியாய்‌ 
எங்களோடே இருக்கிறார்‌ என்றும்‌ 
சொன்னான்‌. இப்போது யூதாவின்‌ மனுஷரை 
ஆபத்து  சூழ்ந்திருக்கிறது. அவர்களைச்‌ 
சுற்றிலும்‌ இஸ்ரவேல்‌ தேசத்தார்‌ 
பதிவிடையிலிருக்கிறார்கள்‌. 


தாவின்‌ மனுஷருக்கு ஆபத்து 

ந்நாலும்‌, அவர்கள்‌ கர்த்தரை 
நோக்கி விண்ணப்பம்பண்ணுவதற்கு ஒரு 
தடையுமில்லை. கர்த்தரை நோக்கிக்‌ 
கூப்பிடுகிறவர்களுக்கு, பரலோகத்தின்‌ 
கதவுகள்‌ எப்போதும்‌ திறந்தே இருக்கும்‌. 
யூதாவின்‌ மனுஷர்‌ கர்த்தரை நோக்கிக்‌ 
கூப்பிடுகிறார்கள்‌. அவர்கள்‌ தங்கள்‌ 
பிதாக்களின்‌ தேவனாகிய கர்த்தரை சார்ந்து 
கொள்கிறார்கள்‌ (2நாளா 13:18). 


சேனை 


யூதாவின்‌ மனுஷர்‌ யுத்தக்களத்திலே, 
சத்துருக்களுக்கு முன்பாக நிற்கிறார்கள்‌. 
ஆனாலும்‌ அவர்கள்‌ யுத்தம்பண்ணுவதற்கு 


ஜெபம்‌ நமக்கு ஜெயத்தைக்‌ கொடுக்கும்‌. 





f= al 
TT 


தேவனால்‌ பிறப்பதெல்லாம்‌. 
உலகத்தை ஜெயிக்கும்‌: நம்முடைய 
விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம்‌” 
ரியோவா 5:4). 


,தாவின்‌ மனுஷர்‌ கர்த்தரை நோக்கிக்‌ 
ம்போது, அவர்களுடைய 
உற்சாகப்படுத்தும்‌ 
ஆசாரியர்கள்‌ பூரிகைகளை 
கர்த்தர்‌ தங்களுக்கு. 
கொடுப்பார்‌ என்னும்‌ 
யூதா மனுஷர்‌ 
யூதாவின்‌ 
ஜெபமும்‌, 
ஆர்ப்பரிப்பும்‌ 
அவர்கள்‌ 
வெற்றி 


கூப்பி 
விசுவாசத்தை 
வண்ணமாக, 
முழக்குகிறார்கள்‌. 
ஜெயத்தைக்‌ 
நம்பிக்கையோடு, 
ஆர்ப்பரிக்கிறார்கள்‌. 

மனுஷரிடத்தில்‌ விசுவாசமுள்ள 
விசுவாசமுள்ள 
காணப்படுகிறது. 
சத்துருக்களுக்கு 
சிறக்கிறார்கள்‌. 


விரோதமாக 


ட 


இஸ்ரேல்‌ 
அபியாவுக்கும்‌ 
முறியடிக்கிறார்‌. 
தம்முடைய 
கர்த்தரே 


யூநா மனுஷர்‌ 
ஆர்ப்பரிக்கிறபோது, 
யெரொபெயாமையும்‌, 
அனைத்தையும்‌, 
யூநாவுக்கும்‌ முன்பாக: 
யுத்தம்‌ கர்த்தருடையது. கர்த்தர்‌ 
ஜனத்திற்காக யுத்தம்பண்ணுகிறார்‌. 
சத்துருக்களை முறியடிக்கிறார்‌. 

இஸ்ரவேலின்‌ சேனையில்‌ எட்டு லட்சம்‌ 
பலத்த. பராக்கிரமசாலிகள்‌ இருந்தாலும்‌, 


நடுங்குகிறார்கள்‌. 


தவன்‌ மனுஷர்‌ 
நம்புகிறார்கள்‌. இஸ்ரவேல்‌  மனுஷரோ 
விக்கிரகங்களை நம்புகிறார்கள்‌. அவர்கள்‌ 
குடும்பத்திற்கு விரோதமாக 
வந்திருக்கிறார்கள்‌. 


எதிர்த்து நிற்கமுடியவில்லை. 


2 நாளாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


சங்காரம்பண்ணுகிறார்கள்‌: 
தெரிந்துகொள்ளப்பட்ட ஐந்து லட்சம்பேர்‌ 
இஸ்ரவேலிலே வெட்டுண்டு விழுகிறார்கள்‌. 
அப்படியே இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ அக்காலத்திலே. 
தாழ்த்தப்படுகிறார்கள்‌; யூதா  புத்திரரோ 
தங்கள்‌ பிதாக்களின்‌ தேவனாகிய கர்த்தரைச்‌ 
சார்ந்துகொண்டதினால்‌ மேற்கொள்கிறார்கள்‌ 
(நாளா 13:17,18). 


யூதா. கோத்திரத்தார்‌ கர்த்தரைச்‌ 

சார்ந்து கொள்கிறார்கள்‌. அவர்களுடைய 

வெற்றிக்கு இதுவே காரணம்‌. யுத்தத்தில்‌ 

கோத்திரத்தாருக்கு 

யெரொபெயாமுக்குத்‌ 

கொடுக்கிறார்‌. இந்தத்‌ 

யெரொபெயாமால்‌. 

மறுபடியும்‌ எழும்பி வரமுடியவில்லை. (2நாளா 
1349-20). 

அபியா இஸ்ரவேல்‌ 

தன்னுடைய 

சேர்த்துக்கொள்ளவில்லை. 
மறுபடியுமாய்‌ சமஸ்த 
இணைக்கப்படவில்லை. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
தாழ்த்தப்படுகிறார்கள்‌. 


னத்தாரை, 
சந்தோ 
பிரிந்த ராஜ்யம்‌ 
இஸ்ரவேலாக 
ஆனாலும்‌ 
அக்காலத்திலே 


யெரொபெயாமைப்‌ 
அவனுக்கு உண்டான 
பெத்தேலையும்‌ அதின்‌: 
எஷானாவையும்‌ இதின்‌: 
எப்பெரோனையும்‌ 
பிடிக்கிறான்‌. 

நாட்களில்‌ 
பலங்கொள்ள 


அடியா 
பின்தொடர்ந்து. 
பட்டணங்களாகிய 
கிராமங்களையும்‌, 
கிராமங்களையும்‌, 
கிராமங்களையும்‌ 


(நாளா 13:9,20). 


அபியாவின்‌ நடபடிகள்‌ 
நோனா 13:21,22 


நானா 1821. அபியா 
பலத்துப்போனான்‌; அவன்‌ பதினாதூ 
ஸ்திரீகனை விவாகம்பண்ணி, 
இருபத்திரண்டு குமாரரையும்‌ பதினாறு 
குமாரத்திகளையும்‌ பெற்றான்‌. 





ழ்‌ நயன 
யாய 


நானா 182௨ அபியாவின்‌ மற்றக்‌ 
கிரியைகளும்‌, அவன்‌ நடயடிகளும்‌ 
அவன்‌ வர்த்தமானங்களும்‌, 
'தீர்க்கதரிசியாகிய இத்தோவின்‌. 
சரித்திரத்தில்‌ எழுதியிருக்கிறது. 


யெரொபெயாமும்‌ செத்துப்போகிறான்‌. அபியா 
பலத்துப்போகிறான்‌. அவன்‌ பதினாலு, 
ஸ்திரீகளை விவாகம்பண்ணி, இருபத்திரண்டு 
குமாரரையும்‌ பதினாறு குமாரத்திகளையும்‌ 
பெறுகிறான்‌. (நோளா 13:21) 


14... மனைவிகள்‌ 
சாலொமோனுக்கோ 700. 
மறுமனையாட்டிகளும்‌ 
இராஜா 1:3) 

மனைவிகளும்‌, 
இருந்தார்கள்‌. 


யா 
இருக்கிறார்கள்‌ 
மனைவிகளும்‌, 300. 
இருந்தார்கள்‌. 

ரெகொபெயாமுக்கு 18 
60 மறுமனையாட்டிகளும்‌ 


2 நானாகமம்‌ - விரிவுரை 
IICHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


குமாரரும்‌, 
இருந்தார்கள்‌. 
குமாரரும்‌, 
இருந்தார்கள்‌ 
(நோளா 13:21-2நாளா 11:18- 23). 


அரியா தன்‌ 
நித்திரையடைகிறான்‌. அவனை தாவீதின்‌ 
நகரத்தில்‌ அடக்கம்பண்ணுகிறார்கள்‌. 
அவன்‌ ஸ்தானத்தில்‌ அவன்‌ குமாரனாகிய 
ஆசா யூதாதேசத்தின்மீது ராஜாவாகிறான்‌. 

அபியாலின்‌ மற்றக்‌ கிரியைகளும்‌, 
அன்‌. நபருக்கும்‌... அவன்‌ 
வர்த்தமானங்களும்‌, தீர்க்கதரிசியாகிய 
இத்தோவின்‌ சரித்திரத்தில்‌ 
எழுதியிருக்கிறது (2நாளா 13:22). 


பிதாக்களோடே 





i FTE 
TT 


யூதாவின்‌ ராஜாவாகிய  ஆசாபின்‌ 
ஜ்மாரத்தைபபற்றி இந்த அதிகாரத்திலும்‌, 
இதற்கு அடுத்து வரும்‌ இரண்டு 
அதிகாரங்களிலும்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
ஆசாப்‌ கர்த்தரின்‌ பார்வைக்கு 
செம்மையானவனாயிருக்கிறான்‌. ஆசாபின்‌ 
ராஜ்யபாரம்‌ நீடித்திருக்கிறது. 


ஆசா கர்த்தரிடத்தில்‌ பக்தியுள்ளவன்‌ 
(நாளா 1421-5), தேசம்‌ 
அமரிக்கையாயிருக்கிறது. 
யூதாதேசத்திலே 
பட்டணங்களைக்‌ 
(2நாளா 146-8). 


எத்தியோப்பியர்‌ 
விரோதமாக யுத்தம்பண்ண 
கர்த்தர்‌ எத்தியோப்பியரை 
விரோதமாக 

(நாளா 14-15), 


ஆசா 
அரணிப்பான 


கட்டுகிறான்‌ 


சாவுக்கு. 
றார்கள்‌ 
ஆசாவக்கு 
முறியடிக்கிறார்‌ 


ஆசா 
நாஸா 1411-8 


நோனா 140. அமபியா தண்‌ 
யிதாக்கனோடே நித்திரையடைநத்தயின்‌, 
அவனைத்‌ தாவீதின்‌ நகரத்தில்‌ 
அடக்கம்பண்ணினார்கன்‌; அவன்‌ 
ஸ்தானத்தில்‌ அவன்‌ குமாரனாகிய 
ஆசா ராஜாவானான்‌; இவனுடைய 
நாட்களில்‌ தேசம்‌ பத்து வருஷமட்டும்‌ 
அமரிக்கையாயிருத்தது. 


நானா 14:2. ஆகா தன்‌ தேவனாகிய 
கர்த்தரின்‌ பார்வைக்கு நன்மையும்‌ 
செம்மையுமானதைச்‌ செய்தான்‌. 


நாவா 144. அத்நிய தேவர்களின்‌ 
பலிபீடங்கனையும்‌ மேடைகளையும்‌ 
அகற்றி, சிலைகளை உடைத்து, 
விக்கிரகத்தோப்புகளை வெட்டி, 


2 நாணாகமம்‌ - விரிவுரை 
11 CHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


நானா 1434. 
தேவனாகிய 
தேடவும்‌, தியாயப்பிரமாணத்தின்‌ 
படியும்‌ கற்பனையின்படியும்‌ 
செய்யவும்‌ யூதாவுக்குக்‌ கற்பித்து, 

145. மூதாவுடைய 
பட்டணங்கவிலுமிருத்து 
மேடைகளையும்‌ விக்கிரகங்களையும்‌ 
அகற்றினான்‌; அவனுக்கு முன்பாக 
ராஜ்யம்‌ அமரிக்கையாயிருத்தது. 


தங்கள்‌ பிதாக்களின்‌ 
கர்த்தரைத்‌ 


நானா 
எல்லாப்‌ 


இதானா 1448. 
அவனுக்கு. 

கட்டனையிட்டதினால்‌, 

வருஷங்களில்‌ அவனுக்கு விரோதமான 
யுத்தம்‌ இல்லாதிருத்தது; தேசம்‌ 
அமரிக்கையாயிருந்தபடியினால்‌, 
யூதாவிலே அரணான பட்டணங்களைக்‌ 
கட்டினான்‌. 

நானா 14:7. அவன்‌ யூதாவை நோக்கி: 
தேசம்‌ நமக்கு. முன்பாக. 
அமர்த்திருக்கையில்‌, நாம்‌ இந்தப்‌ 
பட்டணங்களைக்‌ கட்டி, அவைகளுக்கு 
அலங்கங்கன்‌, கோபுரங்கள்‌, 
வாசல்கள்‌ உண்டுபண்ணி, தாழ்ப்பாள்‌. 
போட்டுப்‌ பலப்படு த்துவோமாக; 
நம்முடைய தேவனாகிய கர்த்தரைத்‌ 
தேடினோம்‌, தேடின போது, 
சுற்றிலும்‌ நமக்கு இணைப்பாறுதலைக்‌ 
கட்டனையிட்டார்‌ என்றான்‌; 
அப்படியே கட்டினார்கள்‌; 
அவர்களுக்குக்‌ காரியம்‌ வாய்த்தது. 


நானா 14:8. யூதாவிலே பரிசையும்‌ 
ஈட்டியும்‌ பிடிக்கிற. 
மூன்றுலட்சம்பேரும்‌, பென்யமீனிலே 
பிடித்து வில்லை. 
இரண்டுலட்சத்து 

சேனை 

இருந்தது, 

'இவர்களெல்லாரும்‌ பராக்கிரமசாலிகள்‌. 


சாவின்‌ 
இராஜாக்கள்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. 
விரிவான சரித்திரம்‌. 
ஆகிய அதிகாரங்களில்‌ 
எழுதப்பட்டிருக்கிறது. 


ராஜ்யபாரத்தைப்பற்றி 
புஸ்தகத்தில்‌ சுருக்கமாகச்‌ 
ஆசாவின்‌ 
2நாளா 14-16 
தெளிவாக. 





i FTE 
TT 


அபியாமின்‌ குமாரனாகிய ஆசா, 
அவன்‌ ஸ்தானத்தில்‌ ராஜாவாகிறான்‌. அவன்‌ 
நாற்பத்தொரு வருஷம்‌: 
ராஜ்யபாரப்பண்ணுகிறான்‌. 

ராஜாக்கள்‌ 

நாளாகமம்‌ 

ட பன 

அவர்களில்‌ கர்த்தருடைய 
செம்மையானதை செய்த 
ராஜாக்களும்‌, 

உத்தமமாய்‌ இராமல்‌ 
செய்த கெட்ட 
சமாண்ணிக்கையிலிருக்கிறார்கள்‌. 


பொல்லாப்பானதை 
ராஜாக்களும்‌ 


கர்த்தருடைய 
செம்மையானதை 

ராஜாக்கள்‌ நீண்டகாலம்‌ 
செய்கிறார்கள்‌. துன்மார்க்கமான 
ராஜாக்களின்‌ ஆட்சிக்காலம்‌ சீக்கிரத்தில்‌ 
முடிந்துபோகிறது. 


அபியாமின்‌ குமாரனாகிய சா, 
தன்‌ தகப்பனாகிய தாவீதைப்‌ போல்‌ 
கர்த்தரின்‌ பார்வைக்குச்‌ செம்மையானதைச்‌ 
செய்கிறான்‌ (இராஜா 151). ஆசாவின்‌ 
நடபடிகள்‌ கர்த்தரின்‌ பார்வைக்கு 
செம்மையானதாயிருக்கிறது. ஆசா 
தாவீதைப்போல கர்த்தரிடத்தில்‌ நெருங்கிய 
ஐக்கியத்தோடிருக்கிறான்‌. தாவீது ஒரு 
தீர்க்கதரிசி. அவர்‌ ஒரு சங்கீதக்காரர்‌ 
ஆரா தாவீதைப்போல ஒரு தீர்க்கதரிசியோ 
அல்லது ஒரு சங்கீதக்காரரோ அல்ல. 
ஆனாலும்‌ ஆசா தாவீதைப்போல்‌ கர்த்தரின்‌ 
பார்வைக்கு செம்மையானதை செய்கிறான்‌. 


ஆசாவைப்போல 
நம்முடைய 
ஏராளமான 
உடையவர்களாயிருக்கமாட்டோம்‌. 
கர்த்தருடைய கிருபை 
போதுமானதாயிருக்கிறது 


ஈழம்‌, 
முள்ளோர்களைப்போல 
தாலந்துகளை 
ஆனாலும்‌ 
நமக்கும்‌ 
நமக்கு. 


கர்த்தர்‌ 


பயன்படுத்தப்படவேண்டும்‌. 


2 நாளாகமம்‌ - விரிவுரை 
IICHRONICLES - 


COMMENTARY 


ரபா ப்தகள. லு 
ஆட்சிக்காலத்தில்‌, 'யூதாதேசம்‌ 
சீர்கெட்டுப்போயிருக்கிறது. யூதாதேசத்தார்‌ 
மத்தியிலே மனமாற்றமும்‌, மறுமலர்ச்சியும்‌ 
தேவைப்படுகிறது. 


ஆசா இலச்சையான புணர்ச்சிக்காரரை 
தேசத்திலிருந்து அகற்றுகிறான்‌. தன்‌ 
பிதாக்கள்‌ உண்டுபண்ணின  நரகலான 
விக்கிரகங்களையெல்லாம்‌ விலக்குகிறான்‌. 
தோப்பிலே. ப்‌ 
விக்கிரகத்தைஉண்டுபண்ணின 
மாகாளையும்‌ 
விலக்கிவிடுகிறான்‌ ; 
விக்கிரகத்தையும்‌ 
நிர்மூலமாக்கி, கீதரோன்‌ 
ஆற்றண்டைமிலே சுட்டெரித்துப்போடுகிறான்‌ 
இராஜா 1541213). 


ஆசா இலச்சையான புணர்ச்சிக்காரரை 
தாதேசத்திலிருந்து அகற்றுகிறான்‌. 
ர்கள்‌ 'ஆண்புணர்ச்சிக்காரர்களாயும்‌, 
வேசிகளாயும்‌ இருக்கிறார்கள்‌. தேசத்தில்‌ 
இவர்களைப்போல. சுத்தமானவர்கள்‌ 
இருக்கும்போது, கர்த்தருடைய ஆசீர்வாதம்‌ 
அந்த தேசத்திற்கு சித்திக்காது. தேசத்தின்‌ 
ராஜாவோ, அல்லது தேசத்தின்‌ ஜனங்களோ 
சந்தோஷமாயும்‌, சமாதானமும்‌, 
செழிப்பாயும்‌ இருக்கமாட்டார்கள்‌. தேசத்திலே 
இலச்சையான புணர்ச்சிக்காரர்‌ இருக்கும்‌. 
வரையிலும்‌, கர்த்தருடைய சாபம்‌ அந்த 
தேசத்தின்மீது தங்கியிருக்கும்‌. 


சா தாதேச, 
ககா. பன்வாரி 
பின்பு, நரகலான விக்கிரகங்களையெல்லாம்‌ 
விலக்குகிறான்‌. இந்த விக்கிரகங்களெல்லாம்‌ 
அவனுடைய பிதாக்கள்‌ 
உண்டுபண்ணினவை. அப்சலோமின்‌ 
குமாரத்தியாகிய மாகாள்‌ ஆசாவின்‌ தாயார்‌ 
என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 
இராஜா 1540). இவள்‌ ஆசாவின்‌ 
தாயாரல்ல. ள்‌ ஆசாவின்‌ 
பாட்டி ஆசா சிறுபிள்ளையாயிருந்த 
காலத்திலிருந்து. தன்னுடைய பாட்டியாகிய 
மாகாளின்‌ பராமரிப்பில்‌ வளர்ந்தவன்‌. 
மாகாள்‌ தனக்கு தோப்பு 
விக்கிரகங்களை உண்டுபண்ணியிருந்தாள்‌. 





i THE 
TT 


ஆசா யூதாதேசத்திற்கு 
ராஜாவானவுடன்‌, தோப்பிலே அருவருப்பான 
விக்கிரகத்தை உண்டுபண்ணின தன்‌ 
தாயாகிய மாகாளையும்‌ ராஜாத்தியாய்‌ 
இராதபடிக்கு விலக்கி றான்‌ ; 
அவளுடைய  விக்கிரகத்தையும்‌ ஆரா 
நிர்மூலமாக்கி, கீதரோன்‌ ஆற்றண்டை। 
சுட்டெரித்துப்போடுகிறான்‌ (1இராஜா 15:13) 
மனமாற்றமும்‌, மறுமலர்ச்சியும்‌ நம்முடைய 
வீட்டிலே ஆரம்பமாகவேண்டும்‌. 

ஆசா தன்‌ தாயாராகிய மாகாள்மீது 
பிரியமாயிருக்கிறான்‌. அவள்மீது அன்பு 
வைத்திருக்கிறான்‌. ஆனாலும்‌ ஆசா 
மாகாளைவிட கர்த்தரை அதிகமாய்‌ 
நேசிக்கிறான்‌. ஆசா மாகாளை நேசித்தாலும்‌, 
அவளுடைய விக்கிரகாராதனையை 
அருவருக்கிறான்‌. 

ஆசா கர்த்தரைக்குறித்த ஆவிக்குரிய 
காரியங்களில்‌ லேவியரைப்போல இருக்கிறான்‌. 
“தன்‌ தகப்பனுக்கும்‌ தன்‌ தாய்க்கும்‌: நான்‌ 
உங்களைப்‌ பாரேன்‌ என்று சொல்லி, தன்‌ 
சகோதரரை அங்கிகரியாமல்‌, தன்‌ 
பிள்ளைகளையும்‌ அறியாமலிருக்கிறவன்‌ 
வசமாய்‌ அவைகள்‌ இருப்பதாக; அவர்கள்‌ 
உம்முடைய வார்த்தைகளைக்‌ கைக்கொண்டு, 
உம்முடைய உடன்படிக்கையைக்‌ 
காக்கிறவர்கள்‌" (உபா 33:9). 


ஆசா மாகாளின்‌ விக்கிரகங்களை 
நிர்மூலமாக்குகிறான்‌. அவற்றை கீதரோன்‌ 
ஆற்றண்டையில்‌ சட்டெரித்துப்போடுகிறான்‌. 

மாகாளை ராஜாத்தியாயிராதடிக்கு, 


வைக்கப்படுகிறாள்‌. ஆசாவின்‌ மனைவியோடு 
பேசுவதற்குக்கூட, மாகாளுக்கு அனுமதி 
மறுக்கப்படுகிறது. 

மேடைகளோ தகர்க்கப்படவில்லை; 


ஆரமும்‌ ஆசா உயிரோடிருந்த நாளெல்லாம்‌ 
கர்த்தரோடே 


தயம்‌ 

உ ்பமாலிருக்கி்‌ (இராஜா 1544) 
ஆசா யூதாதேசத்திலே 

பிரியமான 

ஸ்தாபிக்கிறன்‌, தன்‌ 


தானும்‌  பரிசுத்தப்படுத்தும்படி 
கொண்ட 


கர்த்தருக்கு 
மறுபடியும்‌. 
தகப்பனும்‌ 
நேர்ந்து 
வெள்ளியையும்‌ பொன்னையும்‌ 


2 நானாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


COMMENTARY 


பணிமுட்டுகளையும்‌ அவன்‌ கர்த்தருடைய 
ஆலயத்திலே. கொண்டுவருகிறான்‌ 
இராஜா 1515) 


எத்தியோப்பியர்மீது, நடைபெற்ற 
யுத்தத்தில்‌ ஆசாவுக்கு ஜெயமுண்டாயிற்று. 
எத்தியோப்பியருடைய தேசத்திலிருந்து ஆசா 
ஏராளமான கொள்ளைப்பொருளை 
எருசலேமுக்கு கொண்டு வந்தான்‌. தான்‌ 
கர்த்தருக்கு நேர்ந்துகொண்ட பிரகாரம்‌, 
கர்த்தருடைய ஆலயத்திலே, பொன்னையும்‌ 
வெள்ளியையும்‌ காணிக்கையாக 
செலுத்துகிறான்‌. 


ர்த்தருக்கு நேர்ந்துகொண்டதை 
கர்த்தருக்கு செலுத்தவேண்டும்‌. நம்முடைய 
குடும்பத்திலுள்ளவர்களை கர்த்தருடைய 
ஊழியத்திற்கு ஒப்புக்கொடுத்தால்‌, 
ஏற்றகாலம்‌ வரும்போது, அவர்கள்‌ 
கர்த்தருடைய ஊழியத்தை செய்யவேண்டும்‌, 


நேர்ந்துகொண்டவற்றை, 
பிள்ளைகளும்‌ 


தனக்காகவும்‌, 
யூதாஜனங்களுக்காகவும்‌ பட்டணங்களைக்‌ 
கட்டுகிறான்‌. இதனால்‌ யூதாமனுஷருக்கு 
வேலை வாய்ப்பு அதிகரிக்கிறது. 
அவர்களுக்கு போதுமான அளவு 
வருமானமும்‌ கிடைக்கிறது. ஆசாவின்‌ மற்ற 
எல்லா... வர்த்தமானங்களும்‌, அவனுடைய 
எல்லா. வல்லமையும்‌, 
யாவும்‌, அவன்‌ கட்டின 
வரலாறும்‌, யூதாவுடைய 
நாளாகமப்‌ புஸ்தகத்தில்‌ 
எழுதியிருக்கிறது (1இராஜா 15:23) 
ஆசாவின்‌ ராஜ்யபாரம்‌ 
சிறப்பாகயிருந்தாலும்‌, அவனுடைய 
ராஜாசனத்திலும்‌ ஒரு சில தப்பிதங்கள்‌ 
ஏற்படுகிறது. அவன்‌ யூதாதேசத்திலே. 
அநேக நல்ல காரியங்களை செய்திருக்கிறான்‌. 
இலச்சையான புணர்ச்சிக்காரரை 
தேசத்திலிருந்து அகற்றிப்போட்டான்‌. 
நரகலான. ரகங்களையெல்லாம்‌ 
யூதாதேசத்திலிருந்து விலக்கிப்போட்டான்‌. 
ஆனாலும்‌ அவன்‌ மேடைகளை 
தகர்க்கவில்லை (1இராஜா 15:14. 





i FTE 
TT 


ஆசாவினிடத்தில்‌ நல்ல சுபாவங்கள்‌ 
ஏராளமாயிருக்கிறது. ஆனாலும்‌ அவன்‌ 
செய்யவேண்டிய சில காரியங்களை 
செய்யாமல்‌ விட்டுவிடுகிறான்‌. தன்னுடைய 
தாயாகிய மாகாளின்‌ விக்கிரகத்தை ஆசா 
நிர்மூலமாக்கினான்‌. அதை கீதரோன்‌ 
ஆற்றண்டையில்‌  சுட்டெரித்துப்போட்டான்‌. 
அவள்‌  மேடைகளையும்‌ தோப்புகளையும்‌ 
உண்டாக்கி, அவற்றிலே அருவருப்பான 
விக்கிரகங்களை உண்டுபண்ணினாள்‌. ஆசா 


தகர்க்கவில்லை. இதனால்‌ 
மறுமலர்ச்சியில்‌ தடை 
மேடைகள்‌ 
அங்கே விக்கிரகாராதனை மறுபடியும்‌ 
ஆரம்பிக்கப்படுவதற்கு வாய்ப்பு உண்டாயிற்று. 
ஆசா க்‌ மேடைகளை 
தகர்க்காவிட்டாலும்‌, தன்‌ 
தகப்பனாகிய தாவீதைப்‌! கரத்தின்‌ 
பார்வைக்கு செம்மையானதை செய்கிறான்‌. 
அவனுடைய இருதயம்‌ கர்த்தரோடு 
செம்மையாயிருக்கிறது. 


ஆசாவைப்போல. 
ஊழியக்காரர்கள்‌ அநேகர்‌ 
நிறைவுள்ளவர்களாயும்‌, 
குறைவுள்ளவர்களாயும்‌ இருக்கிறார்கள்‌ 
ள்‌ கர்த்தருக்கு நன்றாய்‌ ஊழியம்‌ 
அவர்களுடைய இருதயம்‌ 
கர்த்தரோடு செம்மையாயிருக்கும்‌. கர்த்தர்‌ 
அவர்களையும்‌, அவர்களுடைய 
ஊழியங்களையும்‌ அங்கீகரிப்பார்‌. ஆனாலும்‌ 
அவர்கள்‌ ஒரு சில காரியங்களில்‌ 
குறைவுள்ளவர்களாகயிருப்பார்கள்‌. சில. 
காரியங்களை அவர்களால்‌ செய்திருக்க 
முடியும்‌. ஆனால்‌ அவர்கள்‌ அதை 


கர்த்தருடைய 


எண்ணத்திலும்‌, 
கர்த்தருக்கு 


உண்மையுள்ளவர்களாயிருக்க. 


2 நாணாகமம்‌ - விரிவுரை 
IICHRONICLES - 


COMMENTARY 


சா தானும்‌ 
தொன்‌ பொக்கிஷங்களை. 
கர்த்தருடைய ஆலயத்திலே கொண்டு 
வருகிறான்‌. இது மிகவும்‌ நல்ல காரியம்‌. 
இஸ்ரவேல்‌. 
பிரிந்த பின்பு, 
யூதாவின்மீது மூன்றாவது 
இருக்கிறான்‌. சவுல்‌. 
காலத்திலிருந்து கணக்குப்‌ 
ஆசா ஆறாவது ராஜாவாக இருக்கிறான்‌. 
ஆசாவினுடைய நாட்களில்‌ தேசம்‌ பத்து 
வருஷமட்டும்‌ அமரிக்கையாயிருந்தது. 
ஆசாலின்‌ தகப்பன்‌ அடியா 
யெரொபெயாமோடே யுத்தம்‌ பண்ணி, பத்துக்‌ 
கோத்திரத்தாரையும்‌ முறியடித்தான்‌. இதனால்‌ 
தேசத்தில்‌ அமைதி உண்டாயிற்று. 
; நாளா 13:13-20), யூதாவில்‌. 
ராஜாக்களில்‌ ஆசாவே 
முதலாவது நல்ல ராஜாவாக இருக்கிறான்‌. 


சா தன்‌ தேவனாகிய கர்த்தரின்‌ 

பார்வைக்கு நன்மையும்‌ செம்மையுமானதைச்‌ 

செய்கிறான்‌ (தோளா 14:2). கர்த்தரைப்‌ 

பிரியப்படுத்த வேண்டும்‌ என்பதே ஆசாவின்‌ 

விருப்பம்‌. கர்த்தர்‌ தன்னையும்‌, தன்னுடைய 
கைகளின்‌ 


கிரியைகளையும்‌ 
அங்கீகரிக்கவேண்டும்‌ என்று ஆசா 
எதிர்பார்க்கிறான்‌ ஆசா அதற்கேற்ற 
நன்மையான காரியங்களையும்‌, 
செம்மையான காரியங்களையும்‌ செய்கிறான்‌. 


தன்‌ தகப்பனும்‌. 


சமஸ்த ராஜ்யம்‌ 


இரண்டாகப்‌ 


தன்மீது 
என்பது, 
ஆசா 
நோக்கிப்‌ 


கர்த்தருடைய பார்வை 
எப்போதும்‌ பதிந்திருக்கிறது 
ஆசாவுக்கு தெரிந்திருக்கிறது. 
கர்த்தருடைய கண்களை 
பார்க்கிறான்‌. 
கண்ணோக்கிப்‌ 
உணர்வு 
காணப்படுவதினால்‌, 
தேவனாகிய கர்த்தரின்‌ பார்வைக்கு 
நன்மையும்‌ செம்மையுமானதை செய்கிறான்‌. 
ராஜாவானவுடனே, 
ஆவிக்குரிய 
ஏற்படுத்துகிறான்‌. 
து ஆசீர்வாதமான ஊழியம்‌. 
சாலொமோனின்‌ காலத்திலேயே, 
இஸ்ரவேல்‌ தேசத்திலே விக்கிரகாராதனை 
பிரவேசித்து விடுகிறது. 


ஆசா 
யூதாதேசத்திலே 
மறுமலர்ச்சிகளை 





f= FTE 
TT 


குமாரனாகிய  அமியாவின்‌ 
யூதாதேசத்திலிருந்து விக்கிரகங்களையும்‌, 
விக்கிரகாராதனைகளையும்‌ 
நீக்கிப்போடுவதற்கு எந்த. முயற்சியும்‌ 
மேற்கொள்ளப்படவில்லை. ஆசா ஆட்சிக்கு 
வந்தவுடனே, யூதாதேசத்திலிருந்து 
விக்கிரகாராதனைகளை நீக்குகிறான்‌. 
தேவர்களின்‌: 
மேடைகளையும்‌ 
உடைத்து, 
விக்கிரகத்தோப்புகளை வெட்டிப்போடுகிறான்‌. 
எல்லாப்‌ 
மேடைகளையும்‌ 
அகற்றுகிறான்‌ 


அவன்‌ யூதாவடைய 
பட்டணங்களிலுமிருந்து, 
விக்கிரகங்களையும்‌ 

(நோளா 14:3,5). 


சா ா 
விக்கிரங்களை நடை 
விக்கிரகாராதனையை. 
ஒடுக்கவில்லை. சாலொமோனுக்கு ன்ப 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ அந்நிய தெய்வங்களை 
ஆராதிக்கிறார்கள்‌. அவர்கள்‌ அந்நிய 
தேவர்களின்‌ மேடைகளிலே பலியிடுகிறார்கள்‌ 
வடக்கு, இஸ்ரவேல்‌ 
யெரொபெயாம்‌ விக்கிரங்களை 


விக்கிரகாராதனைகளும்‌ நிரம்பிமிருக்கிறது. 


தாதேசத்திற்கு 
த்தம்‌ தேவர்களின்‌. 
பலிபீடங்களையும்‌, மேடைகளையும்‌ 
அகற்றுகிறான்‌. சிலைகளை உடைத்து 
விக்கிரகத்தோப்புகளை வெட்டிப்போடுகிறான்‌. 
யூதாவுடை எல்லா பட்டணங்களிலும்‌: 
விக்கிரகங்களும்‌, அவற்றிற்கு மேடைகளும்‌ 
இருக்கிறது. ஆசா அவையெல்லாவற்றையும்‌ 
அகற்றுகிறான்‌. 
விக்கிரகங்களை  அழித்துப்போட்டால்‌, 
விக்கிரகாராதனைக்காரர்கள்‌ 
மனந்திரும்புவார்கள்‌ என்று ஆசா 
ஆகையினால்‌ 
விக்கிரகாராதனைக்காரரை 
யூதாதேசத்திலிருந்து. 
விக்கிரகங்களை மாத்திரம்‌ அகற்றுகிறான்‌. 


சா 
ராஜாவானவுடனே, 


2 நானாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


COMMENTARY 


யூதாதேசத்திலே கர்த்தரை 
'மெய்யான ஆராதனையை 
தங்கள்‌ பிதாக்களின்‌ 
கர்த்தரைத்‌ 
நியாயப்பிரமாணத்தின்‌ படியும்‌ 
செய்யவும்‌ 
கற்பிக்கிறான்‌ 


ஆசா. 


(நோனா 14:4) 


,ரோனின்‌ குமாரராகிய சாரியரும்‌ 
லேலிய்கம்‌, ர்ந்து வி்‌ 
ஊழியம்‌ செய்கிறார்கள்‌. ஆசாரியர்கள்‌ 
மோசேயின்‌. நியாயப்பிரமாணத்தை 
ஜனங்களுக்குப்‌ போதிக்கிறார்கள்‌. 
ஆசாரியர்கள்‌ தங்களுடைய 
ஊழியத்தை செய்யும்போது. ஜனங்களும்‌ 
கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து 
ஜீலிக்கவேண்டும்‌. என்று 
போதிக்கப்படுகிறார்கள்‌. 

யூதாவின்‌ தங்கள்‌ 
பிதாக்களின்‌ தேவனாகிய 
கர்த்தரைத்‌ தேடவேண்டும்‌ என்று ஆசா 
அவர்களுக்கு கற்பிக்கிறான்‌. 
அவர்கள்‌ நியாயப்பிரமாணத்தின்புடியும்‌, 
குற்பனையின்படியும்‌ கிரியை செய்யவேண்டும்‌. 

ர்கள்‌ புறஜாதி விக்கிரகங்களை 


மனுஷர்‌ 


விரோதமான காரியங்களை செய்யக்கூடாது. 


யூதாதேசத்திலே. 
'செற்றுகறோன்‌ 

தேவனாகிய கர்த்தரை 
ஆராதிப்பதற்கு ஆவிக்குரிய மறுமலர்ச்சியை 
ஏற்படுத்துகிறான்‌. இதனால்‌ யூதாராஜ்யம்‌ 
கர்த்தர்‌ 

இளைப்பாறுதலைக்‌ 

வருஷங்களில்‌ 


யுத்தம்‌ 
இல்லாதிருக்கிறது (நோளா 14:6). 


ரெகொபெயாமின்‌ காலத்தி! 

அபியாவின்‌ காலத்திலும்‌ யூதாதேசத்தில்‌ 

சத்துருக்கள்‌ 

யுத்தம்பண்ண 

நாட்களில்‌ 

மட்டும்‌ 

(நாளா 1431) 

அந்த வருஷங்களில்‌ யூதாவுக்கு விரோதமான 
யுத்தமில்லாதிருக்கிறது. 





i= THE 
TT 


ர 
தோற்றுப்போனார்கள்‌. 

மரித்துப்போனான்‌. 

பின்பு யூதாதேசம்‌ அமரிக்கையாயிருக்கிறது. 


ஆட்சிக்காலத்திலே, 

யுத்தமில்லாமல்‌: 
அமரிக்கையாயிருப்பதினால்‌, ஆசா 
ஆவிக்குரிய காரியங்களில்‌ கவனம்‌. 
செலுத்துகிறான்‌. யூதாதேசத்திலே. 
ஆவிக்குரிய மறுமலர்ச்சியை 
ஏற்படுத்துகிறான்‌. 

ஆசாவின்‌ தகப்பனாகிய அபியாவும்‌: 
கர்த்தரிடத்தில்‌ பத்தியுள்ளவனாயிருந்தான்‌. 
ஆசாவின்‌ காலத்திலே, யூதாதேசத்திலே, 
மறுமலர்ச்சி ஏற்படுவதற்கு 


சாவின்‌ 
யூதாதேசம்‌ 


யூநாவிலே 
உண்டாவதற்கு, 
பாதைகளை செம்மைபடுத்திபிருக்கிறான்‌. 


ர்த்தர்‌ ஆசாவுக்கு இளைப்பாறுதலைக்‌ 
கட்டளையிட்டிருககிறார்‌ 

இளைப்பாறுதல்‌ கர்த்தருடைய கிருபையான 
ஈவு என்பதை ஆசா அறிந்துகொள்கிறான்‌. 
ஆசா... யூதாதேசத்திலே விக்கிரகங்களை 
அகற்றிப்போட்டான்‌. ஆலிக்குரிய 
ஆராதனைகளை புதுப்பித்தான்‌. ஆசாவின்‌ 
ஊழியத்திற்கு வெகுமதியாக, கர்த்தர்‌ 
யூதாதேசத்திலே இளைப்பாறுதலைக்‌. 
கட்டளையிட்டிருக்கிறார்‌ 


தேடும்போது. 
இளைப்பாறுதலைக்‌ 
வருத்தப்பட்டு பாரம்‌. 
கர்த்தராகிய 
வரும்போது. 
உள்ளத்திலே 
கர்த்தரைத்‌. 


நாம்‌ கர்த்தரைத்‌ 
கட்டளையிடுவார்‌. 
சுமக்கிறவர்கள்‌. 
இயேசுகிறிஸ்துவினிடத்தில்‌ 
அவர்களுடைய 
இளைப்பாறுதல்‌ கிடைக்கும்‌. 
தேடுவது 

அதனால்‌ 

உண்டாகும்‌ 

சொந்த 

உணரலாம்‌. 


2 நாளாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


COMMENTARY 


அமரிக்கையாயிருக்கும்‌ 
அமரிக்கையை, 
யூதாதேசத்தின்‌ நன்மைக்காக  எல்வாறு 
பயன்படுத்திக்கொள்வது என்பதை, ஆசா 
யூதாதேசத்தாரோடு கலந்து 
ஆகோசிக்கிறான்‌. அவர்களுடைய 
மூப்பரிடத்தில்‌ இதுபற்றி பேசுகிறான்‌. 
யூதாதேசத்தார்‌ எல்லோரும்‌ யுத்தமில்லாத 
அமரிக்கையை அனுபவிக்கிறார்கள்‌. இந்த 
சந்தோஷத்தையும்‌, அமரிக்கையையும்‌ 
அவர்கள்‌ நன்மைக்கேதுவாக பயன்படுத்திக்‌ 
கொள்ளவேண்டும்‌. 


யூதாதேசத்திலே 
யுத்தமில்லாதிருக்கிறது. 
அமரிக்கையாமிருக்கிறது. ஆகையினால்‌ 
யூதாதேசத்தார்‌ ஒரு வேலையும்‌ 
செய்யாமல்‌, சும்மாயிருந்துவிடக்கூடாது. 
சோம்பேறித்தனம்‌ மிகவும்‌ ஆபத்தானது. 
ஆசா இதை உணர்ந்து, அமரிக்கையான 
இந்தக்‌ காலத்தில்‌, நாதேசத்திற்கு 
நன்மையான காரியங்களை செய்யவேண்டும்‌ 


என்று விரும்புகிறான்‌. 


தேசம்‌ 


யூதாதேசம்‌ 
அமரிக்கையாயிருந்தபடியினால்‌, ஆசா 
யூநாவிலே அரணான பட்டணங்களைக்‌ 
கட்டுகிறான்‌. ஆசா யூதாஜனத்தாரை 
நோக்கி, “தேசம்‌ நமக்கு முன்பாக 
அமர்ந்திருக்கையில்‌, நாம்‌ இந்தப்‌ 
பட்டணங்களைக்‌ கட்டி அவைகளுக்கு 
அலங்கங்கள்‌, கோபுரங்கள்‌, வாசல்கள்‌ 
உண்டுபண்ணி, தாழ்ப்பாள்‌ போட்டுப்‌ 
பலப்படுத்துவோமாக” (நாளா 14:7) என்று 
சொல்லுகிறான்‌. 


யூதாதேசம்‌ அமரிக்கையாயிருக்கிறது. 
கர்த்தர்‌ கொடுத்த இளைப்பாறுதலை. 
ஜனங்கள்‌ அனுபலிக்கிறார்கள்‌. இந்த 
ஆசீர்வாதங்களுக்கு தன்னுடைய திறமையோ 
அல்லது. யூநாதேசத்தாரின்‌ படைபலமோ 
காரணமல்ல என்றும்‌, கர்த்தருடைய 
கிருபையும்‌, அநுக்கிரகமுமே காரணம்‌. 
என்றும்‌ ஆசா அங்கீகரிக்கிறான்‌. 


யூதாதேசத்தாரை 
தேவனாகிய கர்த்தரைத்‌ 
தேடின போது, சுற்றிலும்‌ 
இளைப்பாறுதலைக்‌ 

(நாளா 14:7) என்று 


நோக்கி, 





f= FTE 
TT 


யூதாவின்‌ மனுஷர்‌ ஆசாவின்‌ 
வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, யூதாவிலே 
அரணான பட்டணங்களைக்‌ கட்டுகிறார்கள்‌. 
கர்த்தருடைய கிருபை அவர்களோடு 
கூடயிருந்ததினால்‌, அவர்களுக்கு காரியம்‌ 
வாய்க்கிறது. 


அதன்‌ ஆசீர்வாதத்திற்கு பயன்படுத்திக்‌ 
கொள்ளவேண்டும்‌. 
அப்பொழுது 
சமாரியா 
சமாதானம்‌ வெற்ற 
கர்த்தருக்குப்‌ 
பரிசுத்தஆலியின்‌ ஆறுதலோடும்‌ நடந்து 
பெருகின" (அப்‌ 9:31/ 


சத்திலே. 
சதான ன்டாயறக்கு்போு, 
வரப்போகிற பிரச்சனைகளை சந்திப்பதற்கு. 
நம்மை த்தம்பண்ணிக்‌ 
கொள்ளவேண்டும்‌. தேசத்தில்‌ 
அமைதியிருப்பதினால்‌, தேசம்‌ 
அமைதியாயிருக்கும்‌ என்று சொல்ல முடியாது. 
தேசத்திற்கு விரோதமாக பிரச்சனைகள்‌ 
வரலாம்‌. ஆகையினால்‌ ஒவ்வொரு தேசமும்‌, 
யுத்தமில்லாத காலங்களிலே, தங்களை 
யுத்தத்திற்கு ஆயத்தம்பண்ணிக்கொள்வது 
மிகவும்‌ நல்லது. 


தாதேசத்திற்கு விரோதமாக. 
அல்லக்கை தேசம்‌ 
ஆசா இந்த 
பட்டணங்களைக்‌ 
தேச பாதுகாப்பைப்‌ 
பலப்படுத்துகிறான்‌. அவன்‌ பட்டணங்களுக்கு 
கோபுரங்களையும்‌, 
உண்டுபண்ணுகிறான்‌. 
கதவுகளுக்கு தாழ்ப்பாள்கள்‌ 

போட்டு பலப்படுத்துகிறான்‌. 


ந்‌ ஆசா யூதாவின்‌ மனுஷரை நோக்கி, 


2 நானாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


அரணான  பட்பணங்களைக்‌ 
முடியாது. கட்டின 
பலப்படுத்தவும்‌ முடியாது. 
ஒவ்வொரு வேலையையும்‌ அதற்கேற்ற 
காலத்தில்‌ செய்யவேண்டும்‌. வெள்ளம்‌ 
வருவதற்கு முன்பாகவே அணை 
போடவேண்டும்‌. ஆபத்து வருவதற்கு 
முன்பாகவே தற்காப்புக்கன வேலைகளை 
செய்து முடிக்கவேண்டும்‌. ஆசாவின்‌ 
யோசனைப்படியே யூதாவின்‌ மனுஷர்‌, 
யூதாவிலே அரணான பட்டணங்களைக்‌ 
கட்டுகிறார்கள்‌. அவர்களுக்கு காரியம்‌ 
வாய்க்கிறது. 
யூதாதேசத்திலே, 
விரோதமான யுத்தம்‌ 
தேசம்‌ அமரிக்கையாயிருக்கிறது. ஆனாலும்‌ 
ஆசா தன்னுடைய சேனையை 
பலப்படுத்துகிறான்‌. யூதாதேசத்திற்கு 
விரோதமாக அந்நிய தேசத்தார்‌ திடீரென்று 
யுத்தம்பண்ண வந்தால்‌,  யூதாதேசத்தைப்‌ 
பாதுகாக்க, ஆசா தன்னுடைய 
யுத்தவீரர்களை ஆயத்தமாய்‌ 
வைத்திருக்கிறான்‌. 
யூதாவிலே பரிசையும்‌ ஈட்டியும்‌ பிடிக்கிற 
மூன்றுலட்சம்பேரும்‌, பென்யமீனிலே கேடகம்‌ 
நாணேற்றுகிற 
எண்பதினாயிரம்பேருமான 
வக்‌ இருக்கிறது. 
பராக்கிரமசாலிகள்‌ 


கட்டவும்‌ 
பட்டணங்களை 


(நோளா 14:8). 


யூதாதேசத்திலே, 


பென்யமீன்‌ 


தெற்கு 
தாகோத்திரத்தாரும்‌, 
கோத்திரத்தாரும்‌ மாத்திரமே இருக்கிறார்கள்‌ 


இரண்டு  கோத்திரங்களிலும்‌. 
'சமஎண்ணிக்கையில்‌: யுத்தவீரர்கள்‌ 
இருக்கிறார்கள்‌. இவர்கள்‌ எல்லோருமே 
பராக்கிரமசாலிகளாயிருக்கிறார்கள்‌. 


யூதாதேசத்திலுள்ள இரண்டு 
கோத்திரத்தாரிடமும்‌, வெவ்வேறு விதமான 
ஆயுதங்கள்‌ இருக்கிறது. யூதாகோத்திரத்தார்‌ 
பரிசையும்‌ ஈட்டியையும்‌ பிடித்திருக்கிறார்கள்‌. 
பென்யமீன்‌ கோத்திரத்தாரோ கேடகம்‌ 
பிடித்து வில்லை நாணேற்றுகிறார்கள்‌. ஒரு 
கோத்திரத்தார்‌ 'யூதாதேசத்தின்‌ 
பாதுகாப்பைப்‌ பலப்படுத்துகிறார்கள்‌. மற்றொரு 
கோத்திரத்தாரோ சத்துருக்களுக்கு 
விரோதமாக. யுத்தம்பண்ண 
ஆயத்தமாயிருக்கிறார்கள்‌. யுத்தத்திலே 
தற்காப்பும்‌ தேவைப்படுகிறது, சத்துருக்களின்‌ 
சங்காரமும்‌ தேவைப்படுகிறது. 


ஓரளவு 





i FTE 
TT 


சாலொமோன்‌ ராஜா, அடித்த 
பொன்தகட்டால்‌ இருநூறு பரிசைகளைச்‌ 
செய்வித்தான்‌: ஒவ்வொரு பரிசைக்கு, 
அறுநூறு சேக்கல்‌ நிறைபொன்‌ சென்றது. 
பொன்தகட்டால்‌ முந்நூறு 
செய்வித்தான்‌ ; 
கேடகத்திற்கு மூன்று 
இரத்தல்‌ பொன்‌ சென்றது: அவைகளை 
ராஜா லீபனோன்‌. வனம்‌ 
என்னும்‌ மாளிகைமிலே வைத்தான்‌” 
(இராஜா 101617). 


எத்தியோப்பியர்‌ 
தனா 1439-15 


2நானா 14:9. அவர்களுக்கு விரோதமாக 
எத்தியோப்பியனாகிய சேரா 
பத்துலட்சம்பேர்கள்‌ சேர்த்த 
சேனையோடும்‌ முத்தாறு 
'இரதங்களோடும்‌ புறப்பட்டு. 
மரேசாமட்டும்‌ வந்தான்‌. 

நானா 14:10. அப்பொ! ஆசா 
அவனுக்கு எதிராகப்‌ புறப்பட்டான்‌; 
மரேசாவுக்கு அடுத்த  செப்பத்தா 
என்னும்‌ பன்னத்தாக்கில்‌ யுத்தத்திற்கு 
அணிவகுத்து நின்றார்கள்‌. 


2நானா 1441. ஆகா தன்‌ தேவனாகிய 
கர்த்தரை நோக்கிக்‌ கூப்பிட்டு: 
கர்த்தாவே, 

பலனற்றவனுக்காகிலும்‌ 

செய்கிறது உமக்கு 

காரியம்‌; எங்கள்‌ 

கர்த்தாவே, 

துணைதில்தூம்‌; உம்மைச்‌ 
உம்முடைய நாமத்தில்‌ 

இந்தக்‌. கூட்டத்திற்கு 

வந்தோம்‌; கர்த்தாவே, நீர்‌ எங்கள்‌ 
தேவன்‌; மனுஷன்‌ உம்மை 
மேற்கொள்ளவிடாதேயும்‌ என்றான்‌. 


நானா 14412. அப்பொழுது! கர்த்தர்‌ 
அந்த எத்தியோப்பியரை 
ஆசாவுக்கும்‌ யூதாவுக்கும்‌. 
முன்பாக முறிய அடித்ததினால்‌ 
எத்தியோப்பியர்‌ ஓடிப்போனார்கள்‌.. 


2 நாணாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


நானா 14:18. அவர்களை ஆசாவும்‌ 

ஜனங்களும்‌ 

துரத்தினார்கள்‌; 

திரும்ப 

பலங்கொள்னாதபடிக்கு. முறித்து 

விழுந்தார்கள்‌; கர்த்தருக்கும்‌ 

அவருடைய சேனைக்கும்‌ முன்பாக 

தொறுங்கிப்போனார்கள்‌; அவர்கள்‌ 
மிகுதியாகக்‌ கொன்னை அடித்து, 


நோனா. 14414. கேராரின்‌ 
சுற்றுப்பட்டணங்கனையெயல்லாம்‌ 
அடித்தார்கள்‌; கர்த்தரால்‌ 
பயங்கரம்‌ 
அந்தப்‌ 
பட்டணங்கனையெயல்லாம்‌ 
கொள்ளையிட்டார்கள்‌, அவைகளில்‌ 
கொள்ளை மிகுதியாய்‌ அகப்பட்டது. 


நானா 14:15. மிருகஜீவன்கன்‌ இருத்த 
கொட்டாரங்களையும்‌. அவர்கள்‌. 
இடித்துப்போட்டு, திரனான 
ஆடுகளையும்‌. ஒட்டகங்களையும்‌. 
சாய்த்துக்கொண்டு. எருசலேமுக்குத்‌. 
திரும்பினார்கள்‌. 


ஆசாலின்‌ நாட்களிலே யூதாதேசம்‌. 
பத்து வருஷமட்டும்‌ அமரிக்கையாயிருக்கிறது. 
அதன்‌ பின்பு யூதாதேசத்தின்‌ அமைதியைக்‌ 
கெடுப்பதற்கு, எத்தியோப்பியர்‌ அவர்களுக்கு 
விரோதமாக யுத்தம்பண்ண வருகிறார்கள்‌. 


யூதாதேசத்தாருக்கு 
எத்தியோப்பியனாகிய 
பத்துலட்சம்பேர்கள்‌ சேர்ந்த சேனையோடும்‌. 
முந்நூறு இரதங்களோடும்‌ புறப்பட்டு 
மரேசாமட்டும்‌ வருகிறான்‌ (2நாளா 14:9). 


விரோதமாக 
சேரா 


ஆசாவும்‌ தன்னுடைய தேசத்திலே ஒரு 
சேனையை ஆயத்தமாய்‌ வைத்திருக்கிறான்‌ 
எத்தியோப்பியனாகிய சேரா தனக்கு 
விரோதமாக வந்தபோது. சாவும்‌ 
அவனுக்கு எதிராகப்‌ புறப்படுகிறான்‌; 
மரேசாவுக்கு அடுத்த செப்பத்தா என்னும்‌ 
பள்ளத்தாக்கில்‌ அவர்கள்‌ யுத்தத்திற்கு 
அணிவகுத்து நிற்கிறார்கள்‌ (நாளா 14:10) 


எத்தியோப்பியர்‌ 
வந்திருக்கிறது. 
தனைய பகு 
பேர்‌ இருக்கிறார்கள்‌. அவர்களில்‌ 
பாதி பேர்‌ கூட யூதாதேசத்திலே இல்லை. 





i= FTE 
TT 


யூதாதேசம்‌ அமரிக்கையாயிருந்தபோது 
ர்த்தரைத்‌ தேடினான்‌. அவன்‌ 
க நன்மையும்‌ 


இப்போது யுத்தக்காலத்திலும்‌ 
தேடுகிறான்‌. கர்த்தருடைய 
விண்ணப்பம்பண்ணுவதற்கு, 

மனதிலே தைரியமுண்டாயிற்று. 


ஆசா தன்‌ தேவனாகிய 
கர்த்தரை நோக்கிக்‌ கூப்பிட்டு: 
“கர்த்தாவே, பலமுள்ளவனுக்காகிலும்‌ 
பலனற்றவனுக்காகிலும்‌ உதவிசெய்கிறது. 
உமக்கு லேசான காரியம்‌: எங்கள்‌ 
தேவனாகிய கர்த்தாவே எங்களுக்குத்‌ 
துணைநி்லும்‌; உம்மைச்‌ சார்ந்து உம்முடைய 
ல்‌ இந்தக்‌ கூட்டத்திற்கு 
கர்த்தாவே, நீர்‌ 
மனுஷன்‌ உம்மை 
(நாளா 14:11). 


கர்த்தரைத்‌: 
சமுகத்திலே 
ஆசாவின்‌ 


மேற்கொள்ளவிடாதேயும்‌" 
என்று ஜெபம்பண்ணுகிறான்‌. 


யூதா தேசத்திற்கு உதவி புரியுமாறு 
ஆசா... கர்த்தரிடத்தில்‌ விண்ணப்பம்‌ 
பண்ணுகிறான்‌. எத்தியோப்பியரின்‌ சேனை 
யூதாவின்‌ சேனையைவிட இரண்டு மடங்கு 
அதிக எண்ணிக்கையில்‌ இருக்கிறார்கள்‌. 
கர்த்தர்‌ எத்தியோப்பிரை அடித்தார்‌ 
ஆகையினால்‌ ஆசாவும்‌ அவனோடிருந்த 
ங்களும்‌ எத்தியோப்பியரைக்‌ 
துரத்தினார்கள்‌. 
இதன்‌ பின்பு 
வருஷங்களாக. 


னங்க 
கோர்ட்டும்‌ 
(நாளா 

எத்தியோப்பியர்‌ 300 
யூதாவின்மீது யுத்தம்‌ பண்ண வரவில்லை. 


14:45) 


ஆசாவின்‌ ஜெபம்‌ மிகவும்‌ 
சுருக்கமானது. ஆசா இஸ்ரவேலின்‌ 
தேவனாகிய கர்த்தரை, பயபக்தியோடு, 
“கர்த்தாவே” என்றும்‌, “எங்கள்‌ தேவனாகிய 
கர்த்தாவே". என்றும்‌ சொல்லுகிறான்‌. 
அவன்‌ கர்த்தரிடத்தில்‌ ஜெபிக்கும்போது. 
"கர்த்தாவே, நீர்‌ எங்கள்‌ தேவன்‌" 
என்றும்‌ பயபக்தியோடு ஜெபம்பண்ணுகிறான்‌. 
கர்த்தர்‌ சர்வவல்லமையுள்ளவர்‌. அவரே 
சர்வஆளுகையும்‌, சர்வதுதிகாரமும்‌ 
உடையவர்‌. கர்த்தரால்‌ கூடாதகாரியம்‌: 
ஒன்றுமேயில்லை. அநேகம்‌ 
பேரைக்கொண்டாகிலும்‌, அல்லது கொஞ்சம்‌ 
பேரைக்கொண்டாகிலும்‌ கர்த்தரால்‌ 
முடியும்‌. ஆசா கர்த்தரை 


2 நானாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


கர்த்தாவே, 
பலனற்றவனுக்காகிலும்‌ 
உமக்கு லேசான காரியம்‌" 
என்று சொல்லுகிறான்‌. 

கர்த்தர்‌ தம்முடைய  பெலத்தினால்‌ 
கிரியை செய்கிறவர்‌. ஆசாவும்‌, யூதாவின்‌ 
சேனையும்‌ கர்த்தருடைய கருவிகள்‌. 
க்கத்‌ கருவிகளுக்கு எவ்வளவு பலம்‌ 
இருக்கி; என்பதன்‌ அடிப்படையில்‌, 
கர்த்தர்‌ ஒருபோதும்‌ கிலியை செல்வனார்‌ 
அவர்‌ தம்முடைய பலத்தினாலும்‌, 
தம்முடைய பராக்கிரமத்தினாலும்‌ கிரியை 
செய்வார்‌. 

ஆசாவின்‌ 


பலமுள்ளவனுக்காகிலும்‌ 
உதவிசெய்கிறது 
(நொளா 1471) 


பக்கத்திலே. யூதாவின்‌ 
மனுஷரும்‌, பென்யமீன்‌ மனுஷரு। 
இருக்கிறார்கள்‌. தன்னிடத்தில்‌ பெரிய 
சேனை இருந்தாலும்‌, ஆசா தன்னுடைய 
சேனையை... நம்பவில்லை, கர்த்தருடைய 
உதவியில்லாமல்‌ தன்னால்‌ ஒன்றும்‌ செய்ய 
என்பது. ஆனாவ்கு நன்றாக்‌ 


பலவீனராயிருப்போம்‌. 
கர்த்தர்‌ தாவீதின்‌  வீட்டாரோடு 
மாறாத உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார்‌. 
ஆசா கர்த்தரிடத்தில்‌ ஜெபம்பண்ணும்போது, 
கர்த்தருடைய உடன்படிக்கைக்கு 
க வம்‌ கொடுத்து “எங்கள்‌ 
வனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு 
துணைநில்லும்‌" என்று ஜெபம்பண்ணுகிறான்‌. 
கர்த்தர்‌ தாவீதின்‌ குடும்பத்தாரோடு 
மாறாத உடன்படிக்கை பண்ணியிருப்பதினால்‌, 
அவர்‌ ஆசாவின்‌ தேவனாயிருக்கிறார்‌. 


சா கர்த்தரை நம்புகிறான்‌. 
பூதாதோசத்திற்கு விரோதமாக யுத்தம்‌ 
வவன்து. யூதாதேசம்‌ பாதுகாப்பாயிருக்க 
வேண்டும்‌. அதற்காக ஆசா யூதாவிலே 
அரணான பட்டணங்களைக்‌ 
கட்டியிருக்கிறான்‌. அவனுடைய சேனையிலே 
யூதாகோத்திரத்தார்‌ மூன்று லட்சம்‌ 
பென்யமீன்‌ கோத்திரத்தார்‌ 
லட்சத்து எண்பதினாயிரம்‌ 
பராக்கிரமசாலிகளாயிருக்கிறார்கள்‌. 
- தன்னுடைய அரணான 
பராக்கிரமசாலிகளையும்‌ 

நம்பாமல்‌, கர்த்தரையே நம்புகிறான்‌. 





நயம்‌ 
சிபி]. 


ஆசா. கர்த்தரிடத்தில்‌ 
விண்ணப்பம்பண்ணும்போது. “எங்கள்‌ 
தேவனாகிய கர்த்தாவே எங்களுக்குத்‌ 
துணைநில்லும்‌; உம்மைச்‌ சார்ந்து உம்முடைய 
நாமத்தில்‌ ஏராளமான இந்தக்‌ கூட்டத்திற்கு 
எதிராக வந்தோம்‌" (நோளா 14:1) என்று 
சொல்லுகிறான்‌. ஆசா கர்த்தருடைய 
மகிமையையும்‌, அவருடைய பெலத்தையும்‌, 
வல்லமையையும்‌, பராக்கிரமத்தையும்‌ நம்பி 
எத்தியோப்பியருக்கு விரோதமாக 
யுத்தம்பண்ண வந்திருக்கிறான்‌. 
சா 

ஜெபம்பண்ணும்போது, 

மேற்கொள்ள விடாதேயும்‌' (நாளா 1411) 
என்று a ல்‌ 


"மனுஷன்‌" வார்த்தைக்கு 
எெத்துபப கிறு மனுத்‌"! என்று மரக்‌, 
கர்த்தரோ நித்தியமானவர்‌. எத்தியோப்பியர்‌ 
எல்லோருமே செத்துப்போகிறவர்கள்‌. 
நித்தியமான தேவனுக்கு முன்பாக, 
செத்துப்போகிற எத்தியோப்பியரால்‌ எதிர்த்து 
நிற்கமுடியாது. அவர்களால்‌ கர்த்தருக்கு: 
விரோதமாக யுத்தம்பண்ண முடியாது. 


அப்பொழுது கர்த்தர்‌ அந்த எத்தியோப்பியரை 


முன்பாக 
எத்தியோப்பியர்‌ 
(நாளா 1412). 


ஆசாவுக்கும்‌  யூதாவுக்கும்‌ 
முறிய அடித்ததினால்‌ 
ஓடிப்போகிறார்கள்‌ 


2 நானாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


கர்த்தரால்‌ 
பயங்கரமுண்டாயிற்று. 
ஒடிப்போகிறோம்‌ 


முறியடிக்கிறார்‌. 
அவர்கள்‌ ஓடிப்போகிறார்கள்‌. 


அவர்களை ஆசாவும்‌ அவனோடிருந்த 
ஜனங்களும்‌ கேரார்மட்டும்‌ துரத்துகிறார்கள்‌; 
எத்தியோப்பியர்‌ 'திரும்ப 
பலங்கொள்ளாதபடிக்கு 

கிறார்கள்‌; 
கர்த்தருக்கும்‌. 

சு 


முறிந்து 
எத்தியோப்பியர்‌ 
அவருடைய சேனைக்கும்‌ 
நொறுங்கிப்போகிறார்கள்‌ 
(நோளா 14:13). 


அவனோடிருந்தவர்களும்‌ 
கொள்ளை அடித்து, 
சுற்றுப்பட்டணங்களையெல்லாம்‌ 
அடிக்கிறார்கள்‌; கர்த்தரால்‌ 
அவர்களுக்குப்‌ பயங்கரம்‌ உண்டாயிற்று: 
அந்தப்‌ பட்டணங்களையெல்லாம்‌ கொள்ளை 
யிடுகிறார்கள்‌, அவைகளில்‌ கொள்ளை 
மிகுதியாய்‌ அகப்படுகிறது (நாளா 14:14). 


யூதாவின்‌ மனுஷர்‌ மிருகஜீவன்கள்‌ 
இருந்த கொட்டாரங்களையும்‌. 
இடித்துப்போட்டு, திரளான ஆடுகளையும்‌ 
ஒட்டகங்களையும்‌ 


சாய்த்துக்கொண்டு 
எருசலேமுக்குத்‌ திரும்புகிறார்கள்‌ 
(நாளா 14:15) 





i al 
TT 


எத்தியோப்பியருக்கு விரோதமான 
ல ஆசாவுக்கு ஜெயமுண்டாயிற்று. 
ஆசாவும்‌, யூதாவின்‌ சேனையும்‌ 
எத்தியோப்பியரின்‌ திரளான ஆடுகளையும்‌ 
ஓட்டங்களையும்‌ சாய்த்துக்கொண்டு 
எருசலேமுக்கு திரும்பி வருகிறார்கள்‌. 
அவர்கள்‌ எத்தியோப்பியரின்‌ 
பட்டணங்களையெல்லாம்‌ கொள்ளையிட்டு, 
மிகுதியான  கொள்ளைப்பொருட்களையும்‌ 
கொண்டு வருகிறார்கள்‌. 
ஆசாவினுடைய ராஜ்யபாரத்தின்‌ 
ஆரம்பகால, அவன்‌ யூதாதேசத்திலே 
ஆவிக்குரிய மறுமலர்ச்சியை ஆரம்பித்தான்‌. 
சாவின்‌ ஊழியம்‌ முடிவுபெறவில்லை. 
எத்தியோப்பியர்‌ பூதாதேசத்திற்கு விரோதமாக. 
வந்தார்கள்‌. ஆசா... அவர்களை 
முறியடித்தான்‌. 


யூதாதேசத்திலே. விக்கிரகங்களும்‌, 

விக்கிரகாராதனைகளும்‌ இன்னும்‌ 

காணப்படுகிறது. இவை எத்தியோப்பியர்‌ 

என்னும்‌ சத்துருக்களைவிட மிகவும்‌ 

எத்தியோப்பியரை 

ஆனால்‌ 

விக்கிரகங்களையும்‌ 

விக்கிரகாராதனைகளையும்‌ 
யூதாதேசத்திலிருந்து 
நீக்கிப்போடவில்லை. 


முற்றிலுமாய்‌ 


கர்த்தர்‌ 
அசரியாவை 
அனுப்புகிறார்‌ 


தம்முடைய தீர்க்கதரிசியாகிய 

ஆசாவினிடத்திற்கு 
யூதாதேசத்திலே ஆவிக்குரிய 
மறுமலர்ச்‌. தொடர்ந்து செய்யுமாறு 
அசரியா ஆசாவை உற்சாகப்படுத்துகிறான்‌ 
(நாளா 1511-7), 


யூதாதேசத்தில்‌ 
ஆலிக்குரிய மறுமலர்ச்சி 
யூதாதேசத்திலிருந்து 
அகற்றப்படுகிறது. 
யுத்தத்தில்‌ கிடைத்த கொள்ளைப்‌ 
பொருட்களை கர்த்தருக்கு பரிகத்தமாக: 
நேர்ந்துகொள்கிறான்‌ (2நாளா 1529-1). 


மறுபடியும்‌ 
ஏற்படுகிறது. 
விக்கிரகங்கள்‌ 


(நாளா 15:8). ஆசா 


2 நாணாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


கர்த்தரோடு உடன்படிக்கைப்‌ 
விக்கிரகங்களை 
தண்டனை 

1512-15). 


ஆசா 
பண்ணுகிறான்‌. 
ஆராதிக்கிறவர்களுக்கு 
கொடுக்கிறான்‌ (நாளா 
ராஜாவின்‌ அரண்மனையிலும்‌ சுத்திகரிப்பு 
நடைபெறுகிறது (நாளா 15:16). 
பரிசுத்தம்பண்ணும்படி நேர்ந்துகொள்ளப்பட்ட 
பொருட்களை ஆசா கர்த்தருடைய 
ஆலயத்திலே கொண்டு வந்து வைக்கிறான்‌ 
(நொளா 15:18). 


அசரியா தீர்க்கதரிசி 
2நானர 151-7 
நானா 11 
தேவனுடைய 
குமாரனாகிய 
இறங்கின தினால்‌, 


அப்பொ 
ஓதேகின்‌ 
பனக அக்மல்‌ 


15:2, அவன்‌ வெளியே 
எதிர்கொண்டுபோய்‌, 
ஆகாவே, யூதா 
பென்யமீன்‌ கோத்திரங்களின்‌ சகல 
மனுஷரே, கேளுங்கள்‌; 
கர்த்தரோடிருந்தால்‌, 
உங்கனோடிருப்பார்‌; நீங்கள்‌ அவரைத்‌ 
தேடினால்‌, உங்களுக்கு. 
வெளிப்படுவார்‌; அவரை 
விட்டீர்கனேயாகில்‌, அவர்‌ உங்களை 


விட்டுவிடுவார்‌. 


நோனா 15:3. இஸ்ரவேலிலே அநேக 
நானாய்‌ மெய்யான தேவனும்‌ இல்லை, 
உபதேசிக்கிற ஆசாரியனும்‌ இல்லை, 
வேதமும்‌ இல்லை. 


2நானா 15:4. தங்கன்‌ நெருக்கத்திலே 
இஸ்ரவேலின்‌ தேவனாகிய 
கர்த்தரிடத்துக்குத்‌ திரும்பி, அவரைத்‌ 
தேடினபோது, அவர்‌ அவர்களுக்கு 
வெளிப்பட்டார்‌. 


355.  அக்காலங்களிலே. 
போகிறவர்களுக்கும்‌ 
வருகிறவர்களுக்கும்‌. 
சமாதானம்‌ இல்லை; தேசங்களின்‌ 
குடிகன்‌ எல்லாருக்குள்ளும்‌ மகா 
அமனி உண்டாயிருத்து, 





f= FTE 
TT 


நானா 15:8. 
பட்டணத்தைப்‌ 
நொலுக்கினது; 
சகலவித: 

கலங்கப்பண்ணினார்‌. 


ஜாதியை ஜாதியும்‌, 
யபட்டணமும்‌ 

தேவன்‌ அவர்களைச்‌: 
இடுக்கத்தினாதும்‌ 


நானா 
கைகளை 
திடன்கொள்ளுங்கண்‌; 
கிரியைகளுக்குப்‌ 
என்றான்‌. 


15:7. 


சாவும்‌ 

சேனையிலுள்ளவர்களும்‌ எத்தியோப்பியரை 
முறியடிக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
எத்தியோப்பியரின்‌ பட்டணங்களைக்‌ 
கொள்ளையிட்டு, கொள்ளைப்‌ 
பொருட்களோடு எருசலேமுக்கு திரும்பி 
வருகிறார்கள்‌. அப்பொழுது தீர்க்கதரிசியாகிய 

அசரியா அவர்களை சந்திக்கிறான்‌ 
அசரியா ஒதேதின்‌ குமாரன்‌. 
கர்த்தருடைய ஆவியானவர்‌ அசரியாவின்‌ 
மேல்‌ இறங்கியிருக்கிறார்‌. அசரியா வெளியே 
ஆராவக்கு எதிர்கொண்டு போகிறான்‌. ஆசா 
ஜெயம்‌ பெற்று கொள்ளைப்‌ 


நத்தத்தில்‌ 
பொருட்களோடு திரும்பி வருகிறான்‌ அசரியா 


ஆசாவை பாராட்டுவதற்காகவோ அல்லது. 
சந்தோஷத்திற்காகவோ, அவனுக்கு 
எதிர்கொண்டு போகவில்லை. 


ஆசாவுக்கு எத்தியோப்பியர்மீது ஜெயம்‌ 
கிடைத்தாலும்‌, கர்த்தரே. யூதாவின்‌ 
மனுஷருக்கு ஜெயத்தைக்‌ கொடுத்திருக்கிறார 
கர்த்தர்‌ எத்தியோப்பியரை முறியடித்தார்‌. 
யூதாலின்‌ மனுஷர்‌ அவர்களைக்‌ 
ாள்ளையிட்டார்கள்‌. ஆசாவக்கு 
கர்த்தருடைய உதவி 
கிடைக்கவில்லையென்றால்‌, அவனால்‌. 
எத்தியோப்பியருக்கு விரோதமாய்‌ 
யுத்தம்பண்ணி ஜெயித்திருக்கமுடியாது. 
ஆசா க்கு 
நன்றியுள்ளவனாயிருக்கவேண்டும்‌. கர்த்தர்‌ 
கனக்கு கொடுத்த்குக்கித ழையத்கை ஆர 
நேர்த்தியாய்ச்‌ ய்யவேண்டும்‌. 
கர்த்தருடைய 
எல்லோரும்‌, கர்த்தருக்கு 
வவர அவ்‌ 
கர்த்தருடைய ஊழியத்தை நேர்த்தியாய்ச்‌: 
செய்யவேண்டும்‌. 


2 நாணாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


COMMENTARY 


ஆசாவம்‌, 
சேனையிலுள்ளவர்களும்‌ 
திரும்பி வரும்போது, 
ஆவியானவர்‌ அசரியாவின்மேல்‌ 
இறங்குகிறார்‌. ஆசாவக்கு ஆலோசனை 
சொல்லுவதற்காகவும்‌, ஆசா செய்யவேண்டிய 
ஊழியங்களை அவனுக்கு 
ஞாபகப்படுத்துவதற்காகவும்‌, அசரியா. 
ஆசாவுக்கு எதிர்கொண்டு வருகிறான்‌. 


அசரியாவோ 


கர்த்தருடைய 


எருசலேமுக்கு 
தேவனுடைய 


யூதாதேசத்திற்கு 
கர்த்தருடைய 
வார்த்தை 


ராஜா. 
தீர்க்கதரிசி. 
அசரியாவுக்கு 
உண்டாயிற்று. அசரியா கர்த்தருடைய 
வார்த்தையை தயங்காமல்‌, பயப்படாமல்‌, 
ல்‌ சொல்லவேண்டும்‌. இதற்காகவே 
தேவனுை வியானவர்‌ 
அசரியாவின்பேல்‌ இறங்கியிருக்கிறார்‌. அவர்‌ 
அசரியாவைப்‌ பெலப்படுத்துகிறார்‌. 


கேளுங்கள்‌; நீங்கள்‌ 
அவர்‌ உங்களோடிருப்பார்‌; நீங்கள்‌ அவரைத்‌ 
தேடினால்‌, உங்களுக்கு வெளிப்படுவார்‌; 
அவரை விட்டீர்களேயாகில்‌, அவர்‌ உங்களை 
விட்டுவிடுவார்‌" (நாளா 18:2) என்று. 
சொல்லுகிறான்‌ 


கர்த்தரோடிருந்தால்‌, 


நேசத்தாருக்குக்‌ கர்த்தர்‌ 
எத்தியோப்பியர்‌ மீது வெற்றியைக்‌ 
கொடுத்திருக்கிறார்‌. அந்த வேளையில்‌ 
அசரியா யூதா தேசத்தாருக்குக்‌ கர்த்தருடைய 
செய்தியைக்‌ கூறுகிறான்‌. இந்தச்‌ 
சந்தர்ப்பத்தில்‌ கர்த்தர்‌ யூதாவுக்கு இந்தச்‌ 
செய்தியைக்‌ கூறுவதற்கு. இரண்டு 
காரணங்கள்‌ உள்ளன. அவையாவன: 


யூதா 


1. கர்த்தரைத்‌ தொடர்ந்து நம்பினால்‌ 
அவர்களுக்கு ஜெயம்‌ கிடைக்கும்‌. 
“நீங்கள்‌ கர்த்தரோடிருந்தால்‌, அவர்‌ 
உங்களோடிருப்பார்‌; நீங்கள்‌ வம்‌ 

உங்களுக்‌ 
எத்தியோப்பியரோடு 
முத்தத்தில்‌ ஆசா 
கர்த்தரைத்‌ தேடினான்‌. அவனுக்கு 
வெற்றி கிடைத்தது. (நாளா 1511-15) 





i FTE 
TT 


நடைபெற்ற யுத்தத்தில்‌ ஆசா கர்த்தரை 
நம்பவில்லை. இதனால்‌ அவர்களுக்குத்‌ 
தோல்வி உண்டாயிற்று 
(2நாளா 16-14. 


மாறாத நித்திய சத்தியங்கள்‌ 


1. நீங்கள்‌ குர்த்தரோடிருந்தால்‌, அவர்‌ 
உங்களோடிருப்பார்‌ 


2. நீங்கள்‌ அவரைத்‌ தேடினால்‌, அவர்‌ 
உங்களுக்கு வெளிப்படுவார்‌. 


4 அவரை. விட்டீர்களேயாகில்‌, அவர்‌ 
உங்களை விட்டுவிடுவார்‌ 


ர்க முன்று சத்தங்களும்‌. தளி 
நபருக்கும்‌, முழு நோத்திறகும பகல்‌ 
மூதருக்கும்‌, புறஜாதியாருக்கும்‌ பொருந்தும்‌. 
நியாயப்‌ பிரமாணத்தின்‌ கீழுள்ள 
ஜனங்களுக்கும்‌, கிருபையின்கீழுள்ள 
ஜனங்களுக்கும்‌ பொருந்தும்‌. கர்த்தரைத்‌ 
தேடுகிறவர்கள்‌ கண்டடைவார்கள்‌. 


நாளாய்‌. 
மேலும்‌ 
இஸ்ரவேலிலே உபதேசிக்கிற ஆசாரியனும்‌ 
இல்லை, வேதமும்‌ இல்லை. இந்த “அநேக 
நாள்‌" என்பது ரெகொபெயாமின்‌ 14 வருஷ 
ஆட்சிக்‌ காலத்தையும்‌, (நோளா 1147; 
நோளா 12), அபியாவின்‌ 3 வருஷ 
ஆட்சிக்காலத்தையும்‌ குறிக்கும்‌. 
இராஜா 151-4) இவர்களுக்கு 
முன்பாக சாலொமோனும்‌ கர்த்தரைவிட்டுப்‌ 
பின்வாங்கிப்‌ போனான்‌. (1இராஜா 11:1-9). 


அநேக: 


ராஜாக்களின்‌ காலத்திற்கு முன்பாக 
நியாயாதிபதிகளின்‌ காலத்திலும்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ கர்த்தரைவிட்டுப்‌ 
பின்வாங்கிப்‌ போனார்கள்‌. கர்த்தருடைய 
ஜனங்கள்‌ கர்த்தரைத்‌ தேடியபோது அவர்‌ 
அவர்களுக்கு ஒர்‌ இரட்சகரை அனுப்பினார்‌. 
(நோளா 15:3-4). ஆசா ராஜாவானபோதும்‌ 
இந்தச்‌ சத்தியம்‌ நிறைவேறிற்று. 
(நோளா 14:1-15). இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌. 


2 நாளாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


முறை. தங்கள்‌ நெருக்கத்திலே 
இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தரிடத்துக்குத்‌ 
திரும்பி, அவரைத்‌. தேடினபோது, 
அவர்‌ அவர்களுக்கு வெளிப்பட்டார்‌. (2நாளா 
15:4-6) 


உங்கள்‌ கைகளை நெகிழவிபாமல்‌: 
திடன்கொள்ளுங்கள்‌" என்பது ஆசாவுக்கு ஓர்‌ 
உற்சாகமான செய்தியாகும்‌. தேவனுடைய 
ஆசீர்வாதத்தை எப்படிப்‌ பெற்றுக்‌ கொள்வது 
என்று ஆசாவுக்கு விவரமாகக்‌ 
கூறப்படுகிறது. கர்த்தருக்குக்‌ கீழ்ப்படிந்து 
ஒருவர்‌ அவருக்குப்‌ பிரியமான கிரியையை 
விகவாசத்தோடு... செய்யுப்போது, கர்த்தர்‌ 
அவரை ஆசீர்வதிப்பார்‌. 
ர சத்தாருக்‌ 
ஏத்தியோப்பியர்மீது ண்ட்‌ 
கிடைத்திருக்கிறது. இது அவர்களுடைய 
சொந்தபலத்தினாலோ, பராக்கிரமத்தினாலோ 
கிடைத்த ஜெயமல்ல. யூதர்களுக்கு இப்போது 
ள்‌ சத்துருக்கள்மீது, ஜெயம்‌ 
அவர்களுக்கு 

எப்போதுமே ஜெயம்‌ 

என்னும்‌ நிச்சயமில்லை. 
தற்காலிகமானது இது 


கர்த்தர்‌ தம்முடைய கிருபையினால்‌ 
பூதாநோத்தாகுக்கு....... எத்தியோப்போமீது 
ஜெயத்தைக்‌ கொடுத்திருக்கிறார்‌. யூதாவின்‌ 
மனுஷர்‌ கர்த்தரோடு இருந்தால்‌ கர்த்தரும்‌ 
அவர்களோடு இருப்பார்‌. அவர்கள்‌ கர்த்தரை 
விட்டுவிட்டால்‌, கர்த்தரும்‌ அவர்களை 
விட்டுவிடுவார்‌. கர்த்தர்‌ யூதாமனுஷரோடு 
கூடமில்லையென்றால்‌, அவர்களுக்கு 
பாதுகாப்புமில்லை பலமுமில்லை. யுத்தத்திலே 
அவர்களுக்கு ஜெயமுமில்லை. 

யூதாவின்‌ மனுஷர்‌ 
ணன அவர்‌ அவர்களுக்கு 
வெளிப்படுவார்‌. கர்த்தரைத்‌ தேடுகிறவர்கள்‌ 
மாத்திரமே அவரைக்‌ கண்டுபிடிப்பார்கள்‌. 
கர்த்தரைத்‌ தேடாதவர்களால்‌ அவரைக்‌ 
கண்டுபிடிக்க முடியாது. 


யூதாவின்‌ மனுஷர்‌ 
அவருடைய வார்த்தைகளையும்‌, 
பிரமாணங்களையும்‌ விட்டுவிட்டால்‌, 
கர்த்தரும்‌ அவர்களை விட்டுவிடுவார்‌. 
நாம்‌ கர்த்தரை விட்டு விலகிப்போனால்‌, 
கர்த்தரும்‌ நம்மை விட்டு விலகிப்போவார்‌ 
என்பது மாறாத நித்திய பிரமாணம்‌. 


கர்த்தரைத்‌ 


கர்த்தரையும்‌, 
அவருடைய 





i= FTE 
TT 


கர்த்தரையும்‌ அவருடைய 
பிரமாணங்களையும்‌ விட்டுவிட்டால்‌. 
என்னென்ன துன்பங்களெல்லாம்‌ வரும்‌ 
என்பதை அசரியா தீர்க்கதரிசி தெளிவாகச்‌ 
சொல்லுகிறான்‌. நம்முடைய பாவங்களுக்கு 
நாம்‌ மனந்திரும்பி, கர்த்தரிடத்தில்‌ திரும்பி 
வரும்போது, கர்த்தருடைய கிருபைகளையும்‌ 
இரக்கங்களையும்‌ பெற்றுக்கொள்ளலாம்‌ 
என்னும்‌ ஆறுதலான செய்தியையும்‌ அசரியா 
சொல்லுகிறான்‌. 


ஆசாவை நோக்கி, 
இஸ்றேிலே அநேக நாளாய்‌ மெய்யான 
தேவனும்‌ இனை உபதேசிக்கிற ஆசாரியனும்‌ 
இல்லை, இல்லை. தங்கள்‌ 
நருக்கத்திலே |ஸ்ரவேலின்‌ தேவனாகிய 
கர்த்தரிடத்துக்குத்‌ திரும்பி, அவரைத்‌ 
தேடனபோது அவர்‌ அவர்களுக்கு 
வெளிப்பட்டார்‌" (நாளா 15:34) என்று. 


போகிறவர்களுக்கும்‌ 
வருகிறவர்களுக்கும்‌ சமாதானம்‌ 

தேசங்களின்‌ குடிகள்‌ எல்லாருக்குள்ளும்‌ மகா 
அமளி உண்டாயிருந்தது. ஜாதியை ஜாதியும்‌ 
பட்டணத்தைப்‌ பட்டணமும்‌ நொறுக்கினது: 


(நாளா 15:5). 
வதில்வேல்‌ புத்திரர்‌ கர்த்தரை விட்டு 

பானபோது, அவர்களுக்கு 
உள்நாட்டிலும்‌ குழப்பமுண்டாயிற்று. அந்நிய 


க்கே தேவனாகிய கர்த்தரிடத்துக்குத்‌ 

திரும்பி, அவரைத்‌ தேடினபோது, 
அவர்‌ அவர்களுக்கு வெளிப்பட்டார்‌ 
(நாளா 15:4). 


அசரியா 
சொல்லுகிற 
சரித்திரத்திலே 
நடைபெற்றது 
வேதபண்டிதர்கள்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 


தீர்க்கதரிசி 


சம்பவம்‌, 


கு 
இஸ்ரவேலின்‌ 
எந்தக்காலத்தில்‌. 
என்பதைக்‌ குறித்து 
விளக்கம்‌ 


2 நானாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


அசரியா இங்கு சொல்லுகிற சம்பவம்‌, 
நியாயாதிபதிகளின்‌ 
நடைபெற்றதாக 
சிலர்‌. விளக்கம்‌ 
இஸ்ரவேலிரின்‌ 
சோதனைக்காலம்‌. 
வேதனை மிகுந்தகாலம்‌. 
மீதியானியர்‌, அம்மோன்‌ புத்திரர்‌ 
அந்நிய தேசத்தார்‌, இஸ்ரவேல்‌ தேசத்திற்கு 
விரோதமாக அவ்வப்போது வந்து, 
இஸ்ரவேல்‌ 
இஸ்ரவேல்‌ 
நெருக்கத்திலே, 
கர்த்தரிடத்திற்கு 


அவர்களை ஒடுக்கினார்கள்‌. 
பத்திரை 


நெருக்கினார்கள்‌. 
தங்கள்‌ 
தேவனாகிய 


னத்தார்‌ 
ஜெபத்தினாலும்‌, 
புதுப்பிப்பதினாலும்‌ 
அவர்கள்‌ 
கர்த்தர்‌ 
அவர்களை 


மனந்திரும்புவதினாலும்‌, 
தங்கள்‌ இருதயங்களை 
கர்த்தரைத்‌ தேடினார்கள்‌. 
கர்த்தரைத்‌ நேடினபோது, 
அவர்களுக்கு வெளிப்பட்டார்‌. 
மீட்பதற்கு இரட்சகரை எழுப்பினார்‌ 


அசரியா தீர்க்கதரிசி 
சொல்லுகிற சம்பவம்‌, இஸ்ரவேலின்‌ 
பத்துக்கோத்திரத்தாருடைய நிலமையைக்‌ 
குறிக்கிறது என்றும்‌ வேதபண்டிதர்களில்‌ 
சிலர்‌ விளக்கம்‌ சொல்லுகிறார்கள்‌. 
இந்த சம்பவம்‌ ஆசாவின்‌ நாட்களில்‌ 
நடைபெற்றது என்பது இவர்களுடைய 
விளக்கம்‌. இக்காலத்தில்‌ வடக்கு இஸ்ரவேல்‌ 
தேசத்திலே சமாதானமில்லை. 


இஸ்ரவேலுக்கும்‌ யூதாவுக்கும்‌ 

இடையே அடிக்கடி யுத்தங்கள்‌ நடைபெற்றது. 

இதன்பின்பு பாஷா என்பவன்‌. 

யூதாதேசத்திற்கு விரோதமாக வருகிறான்‌. 

புத்திரர்‌ கர்த்தருக்கு 

கலகம்பண்ணினார்கள்‌. 

கர்த்தரை ஆராதியாமல்‌ 

ஆராதித்தார்கள்‌. 

பாவக்கிரியைகளினால்‌ 

கோபத்தை 

உண்டுபண்ணினார்கள்‌. ஆகையினால்‌ 

தேவன்‌ அவர்களை சகலவித 
இடுக்கத்தினாலும்‌ கலங்கப்பண்ணினார்‌. 


இங்கு 





i THEN 
TT 


அசரியா இங்கு தீர்க்கதரிசனமாகச்‌ 
சொல்லுகிற சம்பவம்‌, 


தேசத்திலே 
இருக்கமாட்டார்‌ ஞர்‌ 
ஆசாரியரும்‌ இருக்கமாட்டார்கள்‌. 
தேசத்திலே வேதமும்‌ இருக்காது. 

இஸ்ரவேல்‌ தேசத்தார்‌ கர்த்தரைத்தேடி. 
அவரிடத்திற்கு திரும்பி வரும்‌ வரையிலும்‌, 
அவர்கள்மீது கர்த்தருடைய நியாயத்தீர்ப்புகள்‌ 
ஒன்றன்பின்‌ ஒன்றாக வரும்‌. 


"இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ அநேகநாள்‌ ராஜா. 
இல்லாமலும்‌, அதிபதி இல்லாமலும்‌, 
பலி இல்லாமலும்‌, சிலை இல்லாமலும்‌, ஏபோத்‌ 
வஸ்திரம்‌ இல்லாமலும்‌, தேராபீம்‌ இல்லாமலும்‌ 
இருப்பார்கள்‌" (ஓசி 3:4). 


அசரியா 
கர்த்தருடைய 
சொன்ன பின்பு, 
மனுஷருக்கும்‌. 
வார்த்தைகளையும்‌ சொல்லுகிறான்‌ 


நீங்களோ உங்கள்‌ கைகளை 
கெிழமிப்மல்‌ 'திடன்கொள்ளுங்கள்‌; உங்கள்‌ 
கிரியைகளுக்குப்‌ பலன்‌ உண்டு” 
(நோளா 159) என்று சரியா 
சொல்லுகிறான்‌. ஆசாவின்‌ காலத்திலே, 
யூதாதேசத்தில்‌ ஆவிக்குரிய மறுமலர்ச்சி 
ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆசா இந்த. 
ஊழியத்தை தீவிரமாயும்‌ நேர்த்தியாயும்‌ 
செய்யவேண்டும்‌. அவன்‌ தன்னுடைய 
கைகளை நெகிழவிடாமல்‌. 
'திடப்படுத்தவேண்டும்‌ ஆசாவின்‌ 
கிரியைகளுக்கு நிச்சயமாகவே பலன்‌ உண்டு 
என்று அசரியா சொல்லுகிறான்‌. 


யூதாவில்‌ ஆவிக்குரிய 
மறுமலர்ச்சி 
நானா 15:8-19 


தீர்க்கதரிசி  ஆசாவுக்கு 
எச்சரிப்பின்‌ வார்த்தைகளைச்‌ 
ஆசாவுக்கும்‌, யூதாவின்‌ 

ஆறுதலான 


நானா 158. ஆசா இந்த 
வார்த்தைகளையும்‌ தீர்க்கதரிசியாகிய 
ஓதேதின்‌ தீர்க்கதரிசணத்தையும்‌ 
கேட்டபோது, அவன்‌ திடன்கொண்டு, 
அருவருப்புகளை மூதா பென்யமீன்‌ 
தேசம்‌ அனைத்திலும்‌, எப்பிராயீமின்‌ 
மலைத்தேசத்தில்‌ தான்‌ பிடித்த 


2 நாணாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


QOODNENS 
PUBLISHERS 


COMMENTARY 


பட்டணங்களிலுமிருத்து 
கர்த்தருடைய மண்டயத்தின்‌ 
முன்னிருக்கிற கர்த்துடைய பலி. 
படத்தைப்‌ புதுப்பித்து, 


அகற்றி, 


நானா 15:9. அவன்‌ யூதா பென்யமீன்‌ 
ஜனங்களையும்‌, அவர்களோடே கூட, 
எப்பிராயீமிலும்‌ மனாசேயிலும்‌ 
சிமியோனிலும்‌ இருத்து வந்து 
அவர்களோடு சஞ்சரித்தவர்களையும்‌ 
கூட்டினான்‌; அவனுடைய தேவனாகிய 
கர்த்தர்‌ அவனோடிருக்கிறதைக்‌ கண்டு, 
இஸ்ரவேலிலிருந்து திரனான ஜனங்கள்‌ 
அவன்‌ பட்சத்தில்‌ சேர்த்தார்கள்‌. 


இதானா 15:40. ஆசா அரசாண்ட 
பதினைந்தாம்‌ வருஷம்‌ மூண்றாம்‌ 
மாதத்திலே அவர்கள்‌ எருசலேமிலே. 
கூடி, 

நானா 15:11. தாங்கள்‌ 
கொள்ளையிட்டு. ஓட்டிக்கொண்டு 
வந்தவைகளில்‌ அத்நானிலே எழுநூறு 
மாடுகளையும்‌ ஏழாயிரம்‌ ஆடுகளையும்‌ 
கர்த்தருக்குப்‌ பலியிட்டு, 


நானா 15:12. தங்கள்‌ பிதாக்களின்‌ 
தேவனாகிய கர்த்தரைத்‌ தங்கள்‌ முழு 
இருதயத்தோடும்‌ தங்கள்‌ முழு 
ஆத்தூமாவோடும்‌ தேடுவோம்‌ என்றும்‌; 


2நானா 15:18. சிறியோர்‌ பெரியோர்‌ 
ஸ்திரீ புருஷர்‌ எல்லாரிலும்‌, 
இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தரைத்‌ 
தேடாதவன்‌ எவனோ அவன்‌ 
கொலைசெய்யப்படவேண்டும்‌ என்றும்‌ 
ஒரு உடன்படிக்கை செய்து, 


நோனா 15:14. மகா சத்தத்தோடும்‌ 
கெம்பீரத்தோடும்‌. பூரிகைகளோடும்‌. 
எக்கானங்கனோடும்‌ கர்த்தருக்கு 


முன்பாக ஆணையிட்டார்கள்‌. 


நானா 15:15. இந்த ஆணைக்காக. 
யூதா ஜனங்கள்‌. யாவரும்‌ 
சந்தோஷப்பட்டார்கள்‌; தங்கள்‌ முழு 
இருதயத்தோடும்‌ ஆணையிட்டு, 
தங்கள்‌ முழுமனதோடும்‌ அவரைத்‌ 
தேடினார்கள்‌; கர்த்தர்‌ அவர்களுக்கு 
வெளிப்பட்டு, சுற்றுப்புறத்தாரால்‌ 
யூுத்தமில்லாதபடிக்கு. அவர்களை 
'இளைப்பாறப்பண்ணினார்‌. 





i FTE 
TT 


நானா 15:16. 
அருவருப்பான 
உண்டுபண்ணின ராஜாவாகிய 
ஆசாவின்‌ தாயான மாகானையும்‌ 
ராஜாத்தியாய்‌ இராதபடிக்கு ஆசா 
விலக்கிப்போட்டு, அவளுடைய 
விக்கிரகத்தையும்‌ திர்மூலமாக்கித்‌: 
தகர்த்து, கீதரோன்‌ ஆற்றண்டையிலே 
சுட்டெரித்துப்போட்டான்‌. 


தோப்பிலே 
விக்கிரகத்தை 


நானா 3517. மேடைகளோ. 
இஸ்ரவேலிலிருத்து தகர்க்கப்படவில்லை; 
ஆனாலும்‌, ஆசாவின்‌ இருதயம்‌ 
அவன்‌ நாட்கவிலெல்லாம்‌. 
உத்தமமாயிரு ந்தது. 


2நானா 15:18. தன்‌ தகப்பனும்‌ தானும்‌ 
பரிசுத்தம்பண்ணும்படி, 
நேர்த்துகொண்ட, 
பொன்னையும்‌ 
அவன்‌ தேவனுடைய 
கொண்டுவந்தான்‌. 


வென்னியையும்‌ 
பணிமுட்டுகனையும்‌ 
ஆலயத்திலே 


நானா 1519, 
முப்பத்தைந்தாம்‌ 
யுத்தம்‌ இல்லாதிருந்தது. 


அசீரியாவின்‌ தீர்க்கதரிசன 
வார்த்தைகள்‌ ஆசாவின்‌ இருதயத்திலே 
பதிகிறது. ஆசா இந்த வார்த்தைகளையும்‌ 
தீர்க்கதரிசியாகிய ஒதேதின்‌ 
தீர்க்கதரிசனத்தையும்‌ கேட்டபோது, அவன்‌ 
'திடன்கொள்கிறான்‌ (2நாளா 15:8). 


ஆசா அரசாண்ட. 


வருஷமட்டும்‌ 


ஆசா தீர்க்கதரிசியின்‌ செய்தியைப்‌ 
புரிந்து கொள்கிறான்‌. யூதா தேசத்தில்‌ 
ஆவிக்குரிய மறுமலர்ச்சி உண்டாவதற்கு 
ஒவ்வொரு காரியமாகச்‌ செய்கிறான்‌. 
அருவருப்புகளை யூதா பென்யமீன்‌. 
தேசம்‌ அனைத்திலும்‌ 
விக்கிரகாராதனையில்‌. 
தன்‌ தாயாராகிய 
ராஜாத்தியாய்‌ 
விலக்கிப்போடுகிறான்‌. 
ஆசா கர்த்தருக்கு 
இருந்தபடியினால்‌ 
மறுமலர்ச்சியின்‌ 
தயக்கமும்‌ இல்லாமல்‌ 
செய்கிறான்‌. 


நோளா 156) 


2 நாளாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


ஆசா 
மறுமலரச்‌. 
கர்த்தருடைய 


யூதாதேசத்திலே ஆவிக்குரிய 
, ஏற்படுத்தும்போது, 
உதவியும்‌ 


ஒத்தாசையும்‌ 
அவனுக்கு கிடைக்கிறது. ஆசாவின்‌ 
கிரியைகளுக்கு பலன்‌ உண்டு என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. கர்த்தருடைய 
பிரசன்னம்‌ ஆசாவோடு கூடமிருக்கிறது. 
ஆசா திடன்கொண்டு யூதாதேசத்திலிருந்து 
விக்கிரகங்களை அகற்றுகிறான்‌. 
பென்யமீன்‌ தேசம்‌ 
எப்பிராமீமின்‌ 
தான்‌ பிடித்த 
பட்டணங்களிலுமிருந்து  அருவருப்புகளை 
அகற்றுகிறான்‌ (2நாளா 15:8). 


ஆசா விக்கிரகங்களை அகற்றிய பின்பு, 
கர்த்தருடைய மண்டபத்தின்‌ முன்னிருக்கிற 
கர்த்தருடைய பலிபீடத்தைப்‌ புதுப்பிக்கிறான்‌. 
(நாளா 15:8). 


புத்திரரின்‌ 


ஆசா இஸ்ரவேல்‌ 
இதற்கு முன்பு 


சபையைக்‌ கூட்டுகிறான்‌. 
ஆசாவோடு யூதாகோத்திரத்தாரும்‌, 
பென்யமீன்‌ கோத்திரத்தாரும்‌ மாத்திரமே 
இருந்தார்கள்‌. இப்போது அவர்களோடேகூட 
எப்பிராயீமிலும்‌ மனாசேமிலும்‌ 
சிமியோனிலும்‌ இருந்து வந்து 
அவர்களோடு சஞ்சரித்தவர்களையும்‌ ஆசா 
கூட்டுகிறான்‌ (நோளா 15), 


வடக்கு தேசத்திலிருந்த பத்துக்‌ 
கோத்திரத்து ஜனங்களில்‌ திரளானவர்கள்‌ 


யூநாவோடு சேர்ந்து கொள்கிறார்கள்‌. 

கர்த்தர்‌ ஆசாவோடு  இருக்கிறதைக்‌. 

கண்டு ஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 

அவனோடு சேர்ந்து கொள்ள வருகிறார்கள்‌. 

பத்துக்‌ கோத்திரத்தின்‌ வடக்கு ராஜ்யம்‌ 
பாவங்களைச்‌ செய்து, 
பின்வாங்கிப்‌ போயிற்று 

அ நியாயத்தீர்த்து, 

வடக்கு ராஜ்யத்தை 

தேசத்தின்‌ 

ஒப்புக்கொடுத்தார்‌. 

பின்பு, 


அநேகர்‌ இருக்கிறார்கள்‌. 





f= THE 
ETT 


ஆசாவினுடைய தேவனாகிய கர்த்தர்‌ 
அவனோடிருக்கிறதைக்‌. , 
இஸ்ரவேலிலிருந்து திரளான 
அவன்‌ பட்சத்தில்‌ 
(நோளா. 15). 
ஆசாவோடுகூட 
கோத்திரத்தார்‌ 
இப்போது 
பத்து 
ஜனங்கள்‌ 


மாத்திரமே இருந்தார்கள்‌. 
இஸ்ரவேலிலே மீதமுள்ள 
கோத்திரத்தாரில்‌ திரளான. 
ஆசாவின்‌ பட்சமாய்ச்‌ 
சேருகிறார்கள்‌. அவர்கள்‌ தன்னுடைய 
பட்சத்தில்‌ சேருவது ஆசாவக்கு 
உற்சாகமாயிருக்கிறது. 

ஸ்ரவேலின்‌  பத்துக்கோத்திரத்தார்‌ 
டது தவல சின்கா 
காரணத்தை ஆசா ஆராய்ந்து பார்க்கிறான்‌. 
கர்த்தர்‌ தன்னோடிருக்கிறதை அவர்கள்‌ 
கண்டு, அவர்கள்‌ தன்‌ பட்சத்தில்‌ 
சேருவதை ஆசா அறிந்துகொள்கிறான்‌. 
இதனால்‌ ஆசாவுக்கு மிகுந்த சந்தோஷமும்‌ 
உற்சாகமும்‌ உண்டாயிற்று. 


சபையாரைக்‌ 

இஸ்ரவேல்‌ 

இஸ்ரவேலின்‌ 

பத்துக்கோத்திரத்தாருக்கும்‌ ஆசா அழைப்பு 

கொடுக்கிறான்‌. ஆசா... தங்களை 

பன்‌ வடக்கு இஸ்ரவேல்‌ தேசத்தாருக்கு 

மிகவும்‌ சந்தோஷமாயிருக்கிறது. 

க மிகுந்த உற்சாகத்தோடும்‌. 

சந்தோஷத்தோடும்‌ ஆசாவின்‌ பட்சத்தில்‌. 
வந்து சேருகிறார்கள்‌. 


சா... அரசாண்ட பதினைந்தாம்‌ 
வரவும்‌. மூன்றாம்‌. மாதத்திலே. | இண்வே 

சபையார்‌ எருசலேமிலே கூடுகிறார்கள்‌ 
(நோளா 1510). இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ மூன்றாம்‌ 
மாதத்திலே பெந்தெகொஸ்தே பண்டிகையை 


வேதபண்டிதர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. 
ஆசாவும்‌ இஸ்ரவேல்‌ ஐனத்தாரும்‌ 


கர்த்தருக்கு பலிகளை செலுத்துகிறார்கள்‌. 


கொள்ளையிட்டார்கள்‌. எத்தியோப்பியருடைய 


2 நாணாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


திரளான ஆடுகளையும்‌ ஒட்டகங்களையும்‌ 
எருசலேமுக்கு திரும்பி 


நியாயப்பிரமாணத்தில்‌, 
பிரகாரம்‌, 
கர்த்தருக்கு. 


்‌ புத்திரர்‌ தாங்கள்‌ 
கொள்ளையிட்டு ஒட்டிக்கொண்டு 
வந்தவைகளில்‌ அந்நாளிலே எழுநூறு 
மாடுகளையும்‌ ஏழாயிரம்‌ டுகளையும்‌. 
கர்த்தருக்குப்‌ கிறார்கள்‌ 
(நோளா 15111). 


31:25-5- ,கிய வசனங்களின்‌ 
சகரம்‌ ப த்தத்தில்‌ கொள்ளையிட்டு ஒட்டிக்‌ 
கொண்டு வந்த ஒவ்வொரு 1000 
மிருகஜீவன்களில்‌ 1 மிருகஜீவன்கள்‌ 
கர்த்தருக்குரியது. எழுநூறு 
மாடுகளையும்‌ ஏழாயிரம்‌ ஆடுகளையும்‌ 
கர்த்தருக்குப்‌ பலியிட்டான்‌. ஆகையினால்‌ 
அவன்‌ யுத்தத்தில்‌ 63,600 மாடுகளையும்‌, 
636000 ஆடுகளையும்‌ கொள்ளையிட்டு 
ட்டிக்‌ கொண்டு வந்திருக்க 

கர்த்தருக்குரிய பங்கை 
உண்மையோடு 


ஆசா 


தாங்கள்‌ 
உறவிகளுக்கும்‌, 
கர்த்தருக்கு நன்றி 
சொல்லும்‌ வண்ணமாகவும்‌, தாங்கள்‌ 
கர்த்தருடைய கரத்திலிருந்து 
இனிமேல்‌ பெற்றுக்கொள்ளப்போகும்‌ 
நன்மைகளுக்கு அச்சாரமாகவும்‌, இஸ்ரவேல்‌ 
ஜனத்தார்‌ கர்த்தருக்கு ஏராளமாய்ப்‌ 
பலியிடுகிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
எழுநூறு மாடுகளையும்‌ ஏழாயிரம்‌: 
ஆடுகளையும்‌ பலியிட்டதுபோக, ஆசாவும்‌ 
அவனுடைய தகப்பனும்‌ பரிசுத்தம்பண்ணும்படி 
நேர்ந்துகொண்ட Q 
பொன்னையும்‌ 
தேவனுடைய 
கொண்டுவருகிறான்‌ (நாளா 1518) 
ஆசா... கர்த்தருக்குரியதை கர்த்தருக்கு 
கொடுப்பதில்‌ கவனம்‌ செலுத்துகிறான்‌. 


கர்த்தருக்கு 





i THE 
TT 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ கர்த்தரோடு 
உடன்படிக்கைப்‌ பண்ணிக்கொள்கிறார்கள்‌. 
தாங்கள்‌ இதுவரையிலும்‌ கர்த்தருடைய 
பிரமாணத்திற்கு மீறி பம்‌ 
மனம்‌ வருந்துகிறார்கள்‌. இனி 
அப்படிப்பட்ட  தப்பிதங்களை யன்‌: 
கர்த்தருக்கு உண்மையுள்ளவர்களாக 
இருப்பதாக வாக்குப்பண்ணுகிறார்கள்‌. 

இஸ்ரவேல்‌ த்தார்‌ தங்கள்‌ 
பிதாக்களின்‌ தேவனாகிய கர்த்தரைத்‌ தங்கள்‌ 
முழு இருதயத்தோடும்‌ தங்கள்‌ முழு 
ஆத்துமாவோடும்‌ தேடுவோம்‌ என்றும்‌, 
(நாளா 1542). 


சிறியோர்‌ பெரியோர்‌ ஸ்திரீ புருஷர்‌ 
எல்லாரிலும்‌, இஸ்ரவேலின்‌ தேவனாகிய 
கர்த்தரைத்‌ தேடாதவன்‌ எவனோ அவன்‌ 
கொலைசெய்யப்படவேண்டும்‌ என்றும்‌ (நாளா 
15913) ஒரு உடன்படிக்கை செய்கிறார்கள்‌. 

நம்முடைய பாவங்க 
மனம்வருந்தி, மனந்திரும்பி, கர்த்த। 
திரும்பி வரும்போது கர்த்தரோடு 
செய்து கொண்ட கனத்தை 
புதுப்பித்துக்கொள்ளவேண்டும்‌. நாம்‌ 
கர்த்தரோடு உடன்படிக்கை பண்ணும்போது, 
நம்முடைய மனச்சாட்சி, உடன்படிக்கையின்‌ 
வார்த்தைகளை நமக்கு எப்போதும்‌ 
நினைவுபடுத்தும்‌. 

நாம்‌ கர்த்தரோடு 
பண்ணிக்கொள்ளும்போதும்‌, கர்த்தர்‌ 
நமக்கு கொடுத்திருக்கும்‌. 
ஊழியப்பொறுப்புக்களில்‌ நாம்‌ அதிக கவனம்‌ 
செலுத்துவோம்‌. நமக்கு விரோதமாக 
சோதனைகள்‌ வந்தாலும்‌, அந்த 
சோதனைகளை மேற்கொள்வதற்கு நமக்கு 


க்காக 


உடன்படிக்கை 


உடன்படிக்கை நமக்கு உதவிசெய்யும்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
கர்த்தரோடு. உடன்படிக்கை செய்து, 
ஒருவருடைய கரத்தை ஒருவர்‌ 
பலப்படுத்திக்கொள்கிறார்கள்‌. அவர்களுடைய 


எல்லோரும்‌. 


2 நானாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


1. தங்கள்‌ பிதாக்களின்‌ தேவனாகிய 
கர்த்தரைத்‌ தங்கள்‌ முழு இருதயத்தோடும்‌ 
தங்கள்‌ முழு ஆத்துமாவோடும்‌ தேடுவோம்‌ 
என்பது உடன்படிக்கையின்‌ முதலாவது 
வாத்து. 


2 இஸ்ரவேலின்‌ தேவனாகிய 
கர்த்தரைத்‌ தேடாதவன்‌ எவனோ அவன்‌ 
கொலைசெய்யப்படவேண்டும்‌. என்பது, 
உடன்படிக்கையின்‌ இரண்டாவது ஷரத்து, 

இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தரைக்‌ 

த்தாய்த்‌ தேடவேண்டுமென்றும்‌, 

பிரசன்னத்தைத்‌ 

அவருடைய 

இரக்கங்களையும்‌, 

ஒத்தாசைகளையும்‌, 

பராமரிப்புக்களையும்‌. 

தேடவேண்டுமென்றும்‌ இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
தீர்மானம்பண்ணுகிறார்கள்‌. 

கர்த்தரைக்‌... கருத்தாய்த்‌ தேடுவதே 

மெய்யான தெய்வபக்தி. கர்த்தர்‌ நம்முடைய 

ஜீலியத்தையும்‌, நம்முடைய சிந்தனை 

களையும்‌, நம்முடைய செய்கைகளையும்‌ 

ஆ செய்யவேண்டுமென்று நம்மை 

ஒப்புக்கொடுப்பதே மெய்யான கீழ்ப்படிதல்‌. 


இன்வேகின்‌. தேவனாகிய கர்த்தர்‌ 
நேடாதவன்‌ எவனை அவன்‌ 
கொலைசெய்யப்படவேண்டும்‌.. என்றும்‌ 
அவர்கள்‌ கர்த்தரோடு உடன்படிக்கை 
பண்ணுகிறார்கள்‌. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
கர்த்தரைத்‌ தேடவேண்டும்‌ என்று 
தீர்மானமாயிருக்கிறார்கள்‌. எல்லோருமே 
கர்த்தரைத்‌ தேடவேண்டும்‌. விரும்பினால்‌ 
கர்த்தரைத்‌ தேடலாம்‌ என்பதல்ல, எல்லோரும்‌. 
கர்த்தரைத்‌ தேடவேண்டுமென்று, 
ங்களுக்குத்‌ தாங்களே 


தங்களுக்குத்‌ 
கட்டுபாடுபண்ணிக்கொள்கிறார்கள்‌. 


விக்கிரகங்களை  ஆராதிக்கிறவர்கள்‌ 
இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தரைத்‌ 
தேடமாட்டார்கள்‌. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
கர்த்தரோடு செய்துகொண்ட 
உடன்படிக்கையின்‌ பிரகாரம்‌, இஸ்ரவேலின்‌ 
தேவனாகிய கர்த்தரைத்‌ தேடாமல்‌, 
விக்கிரகங்களை ஆராதனை 
செய்கிறவர்களை, அவர்கள்‌ கொலைசெய்து 
வ்‌ யூதாதேசத்திலிருந்து 
விக்கிரகங்களை 'அகற்றுவதுபோல, 
விக்கிரகாராதனைக்காரர்களையும்‌ 
சங்காரம்பண்ணி அகற்றிப்போடுவார்கள்‌. 





i al 
TT 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தருக்கு. 
முன்பாக உடன்படிக்கை செய்யும்போது. 
அவர்கள்‌ மத்தியிலே. 
சந்தோஷமுண்டாயிற்று. அவர்கள்‌ 
சந்தந்தோடும்‌ கெம்பீரத்தோடும்‌ 
பூரிகைகளோடும்‌ எக்காளங்களோடும்‌ 
கர்த்தருக்கு முன்பாக ஆணையிடுகிறார்கள்‌. 


ஆணைக்காக யூதா ஜனங்கள்‌ 

யாவரும்‌ 'சந்தோஷப்படுகிறார்கள்‌; அவர்கள்‌ 
தங்கள்‌ முழு இருதயத்தோடும்‌ ஆணையிட்டு, 

முழுமனதோடும்‌. அவரைத்‌: 

கர்த்தர்‌ அவர்களுக்கு 

சுற்றுப்புறத்தாரால்‌ 

யுத்தமில்லாதபடிக்கு அவர்களை 
இளைப்பாறப்பண்ணுகிறார்‌ (2நாளா 151415) 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ எல்லோருமே. 
கர்த்தரோடு செய்து கொண்ட 
உடன்படிக்கையின்‌ நிமித்தமாய்‌ 
சந்தோஷப்படுகிறார்கள்‌. அவர்கள்‌ தங்கள்‌ 
சந்தோஷத்தை ஒருவருக்கொருவர்‌ பகிர்ந்து 
கொள்கிறார்கள்‌. இஸ்ரவேல்‌ தேசத்திலே 
இனிமேல்‌ விக்கிரகாராதனை இருக்காது 
என்றும்‌, கர்த்தருடைய பிரசன்னம்‌. 
தங்களோடு  கூடமிருக்கும்‌ என்றும்‌. 
அவர்களுக்கு மிகுந்த சந்தோஷமுண்டாயிற்று. 

இஸ்ரவேல்‌: ஜனத்தார்‌ 
உடன்படிக்கை ய்‌ 


கர்த்தரோடு 
செய்துகொண்டதன்‌ 
நிமித்தமாக, அவர்கள்‌ கர்த்தருக்கு சொந்த 
ஜனபாயிருக்கிறார்கள்‌. ர்‌ 
கர்த்தருடைய 

பாரபின்‌ 


க்கும்‌ 


கீழும்‌ 


நினைத்துப்‌ பார்த்து சந்தோஷப்படுகிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌. 
கர்த்தரோடு  உடன்படிக்கைபண்ணும்போது, 
ஏனோதானோவென்று உடன்படிக்கை 
பண்ணி, அவர்கள்‌ கர்த்தரை 
அசட்டைபண்ணவில்லை. அவர்கள்‌ தங்கள்‌ 
முழுஇருதயத்தோடு கர்த்தருடைய 
சமுகத்திலே ஆணையிடுகிறார்கள்‌. அவர்கள்‌ 
தங்கள்‌  முழுமனதோடும்‌ கர்த்தரைத்‌ 
தேடுகிறார்கள்‌. நம்முடைய இருதயத்தில்‌ 
கர்த்தர்‌ வாசம்பண்ணும்போது, நம்முடைய 
மனதிலே சந்தோஷம்‌ நிரம்பியிருக்கும்‌. 


2 நாளாகமம்‌ - விரிவுரை 
1100110185 - 


COMMENTARY 


புத்திரர்‌ 


கொண்டதினிமித்தமாக, கர்‌ 
அதிகமாய்‌. 

அவர்களுக்கு 

குற்றுப்புறத்தாரால்‌ 

கர்த்தர்‌ ர்‌ இளைப்பாறப்‌ 

பண்ணுகிறார்‌ (2நாளா 1515), இதன்‌ 

பிரகாரம்‌ ஆசா அரசாண்ட முப்பத்தைந்தாம்‌ 
யூதாதேசத்திலே 


இல்லாதபடிக்கு 


விரோதமாக 
யாரும்‌ யுத்தம்பண்ண 
ஆனாலும்‌ யூதாவுக்கும்‌. 
விரோதமாக ஓயாத 


சாவுக்கும்‌. இஸ்ரவேலின்‌: 
ராஜாவாகிய பாஷாவுக்கும்‌ அவர்களுடைய 
நாட்களிலெல்லாம்‌ யுத்தம்‌. நடந்து 
கொண்டிருந்தது" (1இராஜா 15:16) 


ஆசா... கர்த்தரோடு 
செய்து, யூதாதேசம்‌ முழு 

த்துக்கு அகற்றிப்போட்டு, தோத்தை 
சுத்திகரிக்கிறான்‌. தோப்பிலே அருவருப்பான 
விக்கிரகங்கள்‌ ஏராளமாயிருக்கிறது. 
சாவின்‌ தாயான மாகாளே இந்த 
க்கிரகங்களை உண்டுபண்ணினவள்‌. 
ஆசாவோ தன்னுடைய தாயாகிய 
மாகாளை ராஜாத்தியாயிராதடடிக்கு. 
விலக்கிப்போடுகிறான்‌. ஆசா அவளுடைய 
விக்கிரகத்தையும்‌ நிர்மூலமாக்கித்‌ 
தகர்த்து,  கீதரோன்‌ ஆற்றண்டையிலே. 
சுட்டெரித்துப்போடுகிறான்‌ (2நாளா 1516). 


ப்ச்‌ 


மாகாள்‌ என்பவள்‌ ஆசாவின்‌ தாயார்‌ 
என்றும்‌, அவனுடைய தாயாரின்‌ தாயார்‌ 
அதாவது பாட்டி என்றும்‌ வேதபண்டிதர்கள்‌ 
இரண்டுவிதமாக கருத்து சொல்லுகிறார்கள்‌ 


அரண்மனையும்‌ 
ஆசாவோ, 
காரணமாகயிருக்கும்‌ 


சுத்தமாயிருக்கவேண்டும்‌. 
விக்கிரகாராதனைக்கு 
மாகாளை 

தள்ளி 

அவளுடைய 





i THE 
TT 


மாகாள்‌ தன்னுடைய பாவங்களுக்கு 
மனந்திரும்பியிருக்கவேண்டுமென்று 

வேதபண்டிதர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. ஆசா 
கர்த்தரோடு செய்து கொண்ட 
உடன்படிக்கையின்‌ பிரகாரம்‌, கர்த்தரைத்‌ 
தேடாதவர்கள்‌ கொலைசெய்யப்பட வேண்டும்‌. 
ஆசாவோ மாகாளைக்கொலைசெய்யவில்லை. 
ஆகையினால்‌ அவள்‌ தன்‌ பாவத்திற்கு. 
மனந்திரும்பி, விக்கிரகங்களை விட்டு விலகி, 
இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தரை 
ஆராதனை செய்திருக்கவேண்டும்‌. 


யூதாதேசத்திலே ஆவிக்குரிய 
மறுமலர்ச்சி பூரணமாய்‌ நடைபெறவில்லை. 
சா . ஏராளமான மேடைகளை 
அகற்றினாலும்‌ இன்னும்‌ அகற்றப்படாத 
மேடைகளும்‌ இருக்கிறது. 


விக்கிரகற்தோப்புகளை 
யூதாவுடைய எல்லாப்‌ பட்டணங்களிலுமிருந்து 
மேடைகளையும்‌ 

அகற்றினான்‌” 

'மேடைகளோ 

தகர்க்கப்படவில்லை” (நாளா 1517), 


ப்‌ 
பரப ணர்‌ மு அகற்றிப்போட 

என்பது ஆசாவின்‌ விருப்பம்‌, 
ஆசாவின்‌ இருதயம்‌ அவன்‌ 
நாட்களிலெல்லாம்‌ 


நயம்‌ 
உத்தமமாயிருக்கிறது. 


தர்க்கா 
விற்கு அந்தத்‌ 

ராஜ்யபாரம்‌ இல்லை. 

ராஜ்யபாரத்திற்கு 

மேடைகளை 

(நோளா 15:8,16; நாளா 14:3,5). 
ஆசாவின்‌ ராஜ்யபாரம்‌ 
சிறப்பாகமிருந்தாலும்‌, அவனுடைய 
ராஜாசனத்திலும்‌ ஒரு சில தப்பிதங்கள்‌ 
ஏற்படுகிறது. அவன்‌  யூதாதேசத்திலே 
அநேக நல்ல காரியங்களை செய்திருக்கிறான்‌. 


2 நாணாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


COMMENTARY 


இலச்சையான புணர்ச்சிக்காரரை 
தேசத்திலிருந்து அகற்றிப்போடுகிறான்‌. 
நரகலான விக்கிரகங்களையெல்லாம்‌ 
யூதாதேசத்திலிருந்து விலக்கிப்போடுகிறான்‌. 
ஆனாலும்‌ அவன்‌ மேடைகளை 
தகர்க்கவில்லை (1இராஜா 1514). 


ஆசாவினிடத்தில்‌ நல்ல சுபாவங்கள்‌ 
ஏராளமாயிருக்கிறது. ஆனாலும்‌ அவன்‌ 
செய்யவேண்டிய சில காரியங்களை 
செய்யாமல்‌ விட்டுவிடுகிறான்‌. தன்னுடைய 
தாயாகிய மாகாளின்‌ விக்கிரகத்தை ஆசா 
நிர்மூலமாக்கினான்‌. அதை கீதரோன்‌ 
ஆற்றண்டையில்‌  சுட்டெரித்துப்போட்டான்‌. 
அவள்‌  மேடைகளையும்‌ தோப்புகளையும்‌. 
உண்டாக்கி, அவற்றிலே அருவருப்பான 
விக்கிரகங்களை உண்டுபண்ணினாள்‌. ஆசா 
அவளுடைய விக்கிரகங்களை 
நிர்மூலம்பண்ணினாலும்‌, அவள்‌ 
உண்டுபண்ணின மேடைகளை 
தகர்க்கவில்லை. இதனால்‌ ஆவிக்குரிய 
மறுமலர்ச்சியில்‌ தடை உண்டாயிற்று. 
மேடைகள்‌ தகர்க்குப்படாமலிருப்பதினால்‌, 
அங்கே... விக்கிரகாராதனை  மறுப்யயும்‌ 
ஆரம்பிக்கப்படுவதற்கு வாய்ப்பு உண்டாயிற்று, 


ஆசா, விக்கிரகங்களின்‌ மேடைகளை 
தகர்க்காவிட்டாலும்‌, அவள்‌ 
தகப்பனாகிய தாவீதைப்போல்‌ 
பார்வைக்கு செம்மையானதை செய்கிறான்‌. 
அவனுடைய இருதயம்‌  குர்த்தரோடு 
செம்மையாயிருக்கிறது. 


ஆசாவைப்போல 
ஊழியக்காரர்கள்‌ 
நிறைவுள்ள வர்களாயும்‌, 
குறைவள்ளவர்களாயும்‌ 
இவர்கள்‌ கர்த்தருக்கு 
செய்வார்கள்‌. அவர்களுடைய 
கர்த்தரோடு செம்மையாயிருக்கும்‌. கர்த்தர்‌ 
அவர்களையும்‌, அவர்களுடைய 
ஊழியங்களையும்‌ அங்கீகரிப்பார்‌. ஆனாலும்‌ 
அவர்கள்‌ ஒரு சில காரியங்களில்‌ 
குறைவுள்ளவர்களாகயிருப்பார்கள்‌. சில. 
காரியங்களை அவர்களால்‌ செய்திருக்க 


முடியும்‌. ஆனால்‌ அவர்கள்‌ அதை 
செய்யமாட்டார்கள்‌. 


கர்த்தருடைய 
அநேகர்‌ 


இருக்கிறார்கள்‌. 
நன்றாய்‌ ஊழியம்‌ 
இருதயம்‌ 





ழ்‌ நவள 
யாய 


பபாணமாயிரக்கவேண்டும்‌ 
கர்த்தருடைய விருப்பம்‌. 
மனுஷன்‌ ஒருவனுமில்லை. பரிபூரணம்‌ என்னும்‌ 


உண்மையுள்ளவர்களாமிருக்க 
இதுவே கர்த்தர்‌ 
எதிர்பார்க்கும்‌ பரிபூரணம்‌. 


நம்மிடத்திகிரந்து 


சா 
நேர்ந்துகொண்ட 
கர்த்தருடைய 
வருகிறான்‌. 


ஆசாவும்‌, அவனுடைய 
பரிசுத்தம்பண்‌ ணும்படி ந்‌ 
வெள்ளியையும்‌ 
பணிமுட்டுகளையும்‌ அவன்‌ தேவனுடைய 
ஆலயத்திலே கொண்டுவருகிறான்‌. ஆசா 
அரசாண்ட முப்பத்தைந்தாம்‌ வருஷமட்டும்‌. 
யுத்தம்‌ இல்லாதிருக்கிறது (நாளா 15:18,19). 


2 நாணாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


பத்து 

யுத்தமில்லாமல்‌. 

(நோளா 142) 

ப்‌ யூதாவிற்கு 

விரோதமாக வந்தார்கள்‌ (நோளா 1439-13) 

அதன்‌ பின்பு யூதா தேசத்தில்‌ 25 

வருஷங்களுக்கு யுத்தம்‌ இல்லாமல்‌ 
அமைதியாக இருந்தது. (நாளா 15:19) 


ள்பின்பு, வடக்கு இஸ்ரவேல்‌ 
தேசத்தின்‌ ராஜாவாகிய பாஷாவோடு யுத்தம்‌ 
உண்டாயிற்று. நோளா 164-0). ஆசா 
கர்த்தரை நம்பாமல்‌ சீரியரை நம்பியநினால்‌ 


நேரிடும்‌ என்று 
முன்னறிவிக்கப்படுகிறது (2நாளா 16:9), 
இந்த வாக்கியத்தில்‌ “யுத்தமில்லாதிருந்தது'' 
என்பது நாளா 14946 ஆகிய 
வசனங்களில்‌. கூறப்பட்டிருக்கும்‌ 
யுத்த்களைப்போல நடைபெறாதிருந்தது 
என்று பொருள்‌. க்‌ யூதாவின்‌ 
எல்லைப்‌ பகுதியி, கலகங்களும்‌, 
யுத்தங்களும்‌ உண்டாயிற்று. 
இராஜா 15632). 





f= FTE 
TT 


இந்த அதிகாரத்தில்‌ 
ராஜ்யபார சரித்திரம்‌ 
ஆசா சீரியாவின்‌ 
பென்னாதாத்தோடு 
உடன்படிக்கைபண்ணுகிறான்‌ (2நாளா 163-6) 


ஞானதிருஷ்டக்காரனாகிய 
ஆசாவைக்‌ 

ததக தர்‌ நாள பட்‌ 7-9), 

அனானியை காவலறையில்‌ 

(நோளா... 16:10). ஆசாவின்‌ 

மரணமும்‌, அடக்க 

(நோளா 1611-14), 


ஆசா, பாஷா, பென்னாதாத்‌ 
நாஸா 16:1-6 


நானா 183. அரசாண்ட. 
முப்பத்தாறாம்‌ வருஷத்திலே, 
இஸ்ரவேலின்‌ ராஜாவாகிய பாஷா 
யூதாவுக்கு விரோதமாய்‌ வத்து, 
ஒருவரும்‌ யூதாவின்‌ ராஜாவாகிய 
ஆசாவினிடத்தில்‌ போக்கும்‌. 
வரத்துமாயிராதபடிக்கு. ராமாவைக்‌ 
கட்டினான்‌. 


ஆசா 


நானா 
ஆசா 


அப்பொழுது 
ஆயயத்திலும்‌ 


பொக்கிஷங்களிலுன்ன 

பொன்னும்‌ எடுத்து, தமஸ்குவில்‌ வாசம்‌ 
பண்ணுகிற பென்னாதாத்‌ என்னும்‌ 
சீரியாவின்‌ ராஜாவினிடத்தூக்கு. 
அனுப்பி: 


2நானா 16:98. எனக்கும்‌ உமக்கும்‌, என்‌ 
தகப்பனுக்கும்‌ உம்முடைய 
தகப்பனுக்கும்‌ உடன்படிக்கை உண்டே; 
இதோ, வென்னியும்‌ பொன்னும்‌. 
உமக்கு அனுப்பினேன்‌; இஸ்ரவேலின்‌ 
ராஜாவாகிய பாஷா எண்ணைவிட்டு. 
விலகிப்போகும்படிக்கு தீர்‌ வத்து, 
அவனோடு செய்த உடன்படிக்கையைத்‌ 
தன்விப்போடும்‌ என்று சொல்லி. 


அனுப்பினான்‌. 


2 நானாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


நானா 16:4. 
ராஜாவாகிய 


செவிகொடுத்து, 


பென்னாதாத்‌ 

ஆசாவுக்குச்‌. 
தனக்கு உண்டான 
சேனாபதிகளை இஸ்ரவேலின்‌: 
ஙட்டணங்களுக்கு விரோதமாக 
அனுப்பினான்‌; அவர்கள்‌ சயோனையும்‌, 
தாணையும்‌, ஆபேல்மாயிமையும்‌,. 
நப்தலி பட்டணங்கவின்‌ எல்லாப்‌. 
பண்டகசாலைகனையும்‌ முறிய 
அடித்தார்கள்‌. 


நோனா 185. இதைப்‌ பாஷா 
கேட்டபோது, ராமாவைக்‌ கட்டுகிறதை 
நிறுத்தி, தன்‌ வேலையைவிட்டு, 
ஒழித்தான்‌. 


2நானா 16:6. அப்பொழுது ராஜாவாகிய 
ஆசா யூதா அனைத்தையுங்‌ 
கூட்டிக்கொண்டுபோய்‌, பாஷா கட்டின 
ராமாவின்‌ கற்களையும்‌ அதின்‌ 
மரங்களையும்‌ எடுத்துவந்து, 
அவைகளால்‌. கேபாவையும்‌ 
மிஸ்பாவையும்‌ கட்டினான்‌. 


இந்த வசனப்பகுதியில்‌ 
சொல்லப்பட்டிருக்கிற சரித்திர சம்பவங்கள்‌, 
இராஜா 1576-23 ஆகிய வசனப்பகுதியிலும்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. ஆசா தப்பிதமான 
பென்னாதாத்‌ சீரிய 
ஆசாவோ  புறஜாதி 
பென்னாதாத்தோடு 
உடன்படிக்கை பண்ணுகிறான்‌. 


சா ரசாண்ட பத்தாறாம்‌ 
வருஷத்‌ இஸ்ரவேலின்‌ தகதய 
பாஷா யூதாவுக்கு விரோதமாய்‌ வந்து, 
ஒருவரும்‌ யூதாவின்‌ ராஜாவாகிய 
ஆசாலினிடத்தில்‌ போக்கும்‌. 
வரத்துமாயிராதடடிக்கு ராமாவைக்‌ 
கட்டுகிறான்‌ (நாளா 16.1) 


வக்கு ராஜ்யம்‌  கர்த்தரைவிட்டு 
விலகிப்‌ போயிற்று. அங்கு பொன்கன்‌ றுக்குட்டி 
ஆராதனை நடைபெறுகிறது. அவற்றுக்கு 
ஆராதனை செய்யுமாறு வடக்கு தேசத்தின்‌ 
ராஜாக்கள்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரைப்‌ பலவந்தம்‌ 
பண்ணினார்கள்‌. இதனால்‌ பக்தியுள்ள 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ வடக்கு தேசத்தை 
விட்டுவிட்டு யூதா தேசத்திற்கு வருகிறார்கள்‌. 
யூதா தேசத்தில்‌ கர்த்தருடைய ஆராதனை 
நடைபெறுகிறது. (2நாளா 15:95). 





i= a 
TT 


ஆனால்‌ வடக்கு தேசத்தின்‌: 
ராஜாக்களோ தங்கள்‌ ஜனங்களை யூதா 
தேசத்திற்குப்‌ போக விடாமல்‌ தடுக்கிறார்கள்‌. 
பாஷா தன்னுடைய ஜனங்களை யூதா 
தேசத்திற்குப்‌ போக விடாமல்‌ தடுப்பதற்கு பல. 
உபாயங்களைப்‌ பண்ணுகிறான்‌. அதில்‌ 
ஒன்றாக ராமாவைக்‌ கட்டுகிறான்‌. 

ஆசா... இஸ்ரவேலின்‌ 
பாஷாவுக்கு விரோதமாய்‌ 


விரும்புகிறான்‌. ஆனால்‌ 
நேரடியாய்‌ 


ராஜாவாகிய 
யுத்தம்பண்ண 
ஆசா அவன்மீது 
யுத்தம்பண்ணவில்லை. 
இஸ்ரவேலின்‌ ராஜாவுக்கும்‌,  சீரியாவின்‌ 
ராஜாவுக்கும்‌ ஏற்கெனவே இராணுவ 
உடன்படிக்கை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. 
ஸ்ரவேல்‌. த்தின்மீ; 
மத்தளக்‌ எ ர்ரன்கன்‌ 
ராஜாவாகிய பென்னாதாத்‌, இஸ்ரவேலின்‌ 
ராஜாவாகிய பாஷாவுக்கு ஆதரவாய்‌ 
ன்‌. ஆசா பாஷாவுக்கு விரோதமாய்‌ 
சதிபண்ணுகிறான்‌. பாஷாவுக்கும்‌. 
பென்னாதாத்திற்கும்‌ இடையே இருக்கிற 
உடன்படிக்கையை முறித்துப்போடுவதற்கு 
திட்டமிடுகிறான்‌ 


சீரியாலின்‌ ராஜாவாகிய பென்னாதாத்‌ 
பேராசை பிடித்தவன்‌. அவன்‌ பணத்திற்காக 
எதையும்‌ செய்வான்‌. சா... சீரியாவின்‌ 
ராஜாவுக்கு பொன்னையும்‌ வெள்ளியையும்‌ 
கொடுத்து, பாஷாவுக்கும்‌. 
பென்னாதாத்திற்கும்‌ இடையே இருக்கிற 
உடன்படிக்கையை முறித்துப்போட 
திட்டமிடுகிறான்‌. 


சீரியாவின்‌ ராஜாவாகிய 
பென்னாதாத்திற்கு திரளான 
பொக்கிஷங்களைக்‌ கொடுத்து, அவனை 
பாஷாவுக்கு விரோதமாக திருப்பவேண்டும்‌. 
என்பது ஆசாவின்‌ திட்டம்‌. அதற்காக 
ஆசா கர்த்தருடைய ஆலயத்திலும்‌ ராஜாவின்‌ 
அரமனையிலுமுள்ள  பொக்கிஷங்களிலுள்ள. 
வெள்ளியும்‌ பொன்னும்‌ எடுத்து. தமஸ்குவில்‌ 
வாசம்‌ பண்ணுகிற பென்னாதாத்‌ என்னும்‌ 
சீரியாவின்‌ ராஜாவினிடத்துக்கு 
அனுப்புகிறான்‌ (2நாளா 16:2). 

ஆசா  சீரியாவின்‌ 
தான்‌ அனுப்பின. காணிக்கைகளோ 
செய்தியையும்‌: 
ஆசா. 


டு, ஒக்‌ 


சொல்லி அனுப்புகிறான்‌. 
பென்னாதாத்திற்கு சொன்ன 
செய்தியின்‌ விவரம்‌ வருமாறு: 


2 நானாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


COMMENTARY 


எனக்கும்‌ உமக்கும்‌, என்‌ 
தகப்பனுக்கும்‌ உம்முடைய தகப்பனுக்கும்‌ 
உடன்படிக்கை உண்டே: இதோ, வெள்ளியும்‌ 
பொன்னும்‌ உமக்கு அனுப்பினேன்‌; 
இஸ்ரவேலின்‌ ராஜாவாகிய பாஷா 
என்னைவிட்டு விலகிப்போகும்படிக்கு நீர்‌ 
வந்து, அவனோடு செய்த உடன்படிக்கையைத்‌ 
தள்ளிப்போடும்‌" (2நாளா 16:3) என்று ஆசா 
பென்னாதாத்திற்கு சொல்லியனுப்புகிறான்‌. 

பாஷா ராமாவைக்‌ கட்டி, வடக்கு 
தேசத்து ஜனங்களை யூதா தேசத்திற்குப்‌ 
போகவிடாதவாறு தடைபண்ணுகிறான்‌. அந்த 
சமயத்தில்‌ ஆசா கர்த்தருடைய ஆலயத்திலும்‌ 
ராஜாவின்‌ அரமனையிலுமுள்ள 
பொக்கிஷங்களிலுள்ள வெள்ளியும்‌ பொன்னும்‌ 
எடுத்து பென்னாதாத்திற்கு அனுப்புகிறான்‌. 
பாஷாவிற்கு விரோதமாக யுத்தம்‌ பண்ணுமாறு 
இந்தப்‌ பொக்கிஷங்களை ஆசா 
பென்னாதாத்திற்குக்‌ கொடுக்கிறான்‌. 
(நாளா 16:2-3, 1இராஜா 1518-22) 


ஆசா கர்த்தருடைய ஆலயத்தின்‌ 
பொக்கிஷங்களில்‌ மீதியான எல்லா 
வெள்ளியையும்‌ பொன்னையும்‌, ராஜாவின்‌ 
அரமனையின்‌ பொக்கிஷங்களையும்‌ எடுத்து, 
அவைகளைத்‌ தன்‌ ஊழியக்காரர்‌ கையிலே. 
தமஸ்குவில்‌ வாசமாயிருக்கிற எசியோனின்‌ 
மகனாகிய தப்ரிமோனின்‌ குமாரன்‌ 
பெனாதாத்‌ என்னும்‌ சீரியாவின்‌ ராஜாவுக்குக்‌. 
கொடுத்தனுப்புகிறான்‌ (1இராஜா 15/8), 


சீரியாவின்‌ ராஜா, இஸ்ரவேலின்‌ 
ராஜாவாகிய பாஷாவோடு உடன்படிக்கை 
பண்ணியிருக்கிறான்‌. அந்த உடன்படிக்கையை 
முறித்துப்போடுவதற்கு, ஆசா சீரியாவின்‌ 
ராஜாவாகிய பெனாதாத்திற்கு லஞ்சம்‌ 
கொடுக்கிறான்‌. ஆசா தன்னுடைய 
அரண்மனையின்‌ பொக்கிஷத்திலிருந்து 
பெனாதாத்திற்கு எடுத்துக்கொடுப்பதோடு, 
கர்த்தருடைய ஆலயத்தின்‌ பொக்கிஷங்களி 
லிருந்தும்‌ எடுத்து கொடுக்கிறான்‌. 


, பெனாதாத்திற்கு லஞ்சத்தைக்‌ 

அவர்கள்‌ மூலமாய்‌ 

“எனக்கும்‌ உமக்கும்‌ என்‌ 

உம்முடைய தகப்பனுக்கும்‌ 

உடன்படிக்கை உண்டே: இதோ, உமக்கு 

வெகுமதியாய்‌ வெள்ளியையும்‌ பொன்னையும்‌ 

அனுப்புகிறேன்‌; இஸ்ரவேலின்‌ ராஜாவாகிய 

பாஷா என்னைவிட்டு விலகிப்போகும்படிக்கு, 

நீர்‌ வந்து அவனோடு செய்த உடன்படிக்‌ 

கையைத்‌ தள்ளிப்போடும்‌" (1இராஜா 1549) 
என்று செய்தி சொல்லி அனுப்புகிறான்‌. 





i= FTE 
TT 


உடன்படிக்கைப்பண்ணினவர்கள்‌, 
தாங்கள்‌ பண்ணின உடன்படிக்கைக்கு 
உண்மையுள்ளவர்களாயிருக்கவேண்டும்‌. 
உடன்படிக்கையை முறித்துப்போடக்கூடாது. 


'பெனாதாத்தை நம்புகிறான்‌. 
கர்த்தர்‌ ஆசாவுக்கு 
நன்மைகளை செ 
நாதேசத்தாரககம்‌, 
சத்தாருக்கும்‌ 
நடைபெற்றாலும்‌, கர்த்தர்‌ ஆசாவுக்கு. 
இதுவரையிலும்‌ உதவி செய்திருக்கிறார்‌. 
ஆனால்‌ ஆசாவோ -கர்த்தர்மீது நம்பிக்கை 
வைக்காமல்‌, த மீது 
நம்பிக்கை அவனுக்கு 

'வெகுமதிகளைக்‌ கொடுந்ததுப்பக்ன்‌ 


ஆசா... பொன்னையும்‌ வெள்ளியையும்‌ 
தேவாலயத்திலை கொண்டு வந்து வைத்தான்‌. 
யத்தின்‌ 


தொடர்ந்து 


ஆவதன்‌ பொக்கிஷ 


வெள்ளியையும்‌ 
சிரியாவின்‌ ராஜாவாகிய 


பவ றம்‌ 


பொன்னையும்‌ 


2 நானாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


QODNENS 


COMMENTARY PUBLISHERS 


ஆசாவின்‌ 
பெற்றுக்கொண்டு, 
நடக்கிறான்‌. 
ஆசாவுக்குச்‌ 
உண்டான 
இஸ்ரவேலின்‌ 
பட்டணங்களுக்கு விரோதமாக அனுப்பி, 
ஈயோனையும்‌, தாணையும்‌ பெத்மாக்கா 
என்னும்‌ ஆபேலையும்‌ கின்னரோத்‌ 
அனைத்தையும்‌ நப்தலியின்‌' 
முழுத்தேசத்தோடுங்கூட முறிய அடிக்கிறான்‌. 
பாஷா அதைக்‌ கேட்டபோது, ராமாவைக்‌ 
கட்டுகிறதைவிட்டு திர்சாவிலிருந்து 
விடுகிறான்‌ (1இராஜா 15:20,21). 


ஆசா யூதாதேசத்திலே 


பெனாதாத்தும்‌ 
மதிகளைப்‌ 


அவனுக்கு 
பெனாதாத்‌. - 


சாதகமாக 
ராஜாவாகிய 
தனக்கு 


ஏராளமான 
கட்டுகிறான்‌. 
பாஷாவும்‌ இஸ்ரவேல்‌ 
ராமாவைக்‌ கட்டுகிறான்‌. 
சதித்திட்டத்தினால்‌, பாஷா 
அவனால்‌ ராமாவை. 

தொடர்ந்து கட்ட முடியவில்லை. 


பா்‌ ராமாவைக்‌ குட்டுகிறதை 
விட்டுவிட்டு. திர்சாவிலிருந்துவிடுகிறான்‌. 
அப்பொழுது ராஜாவாகிய ஆசா யூதா எங்கும்‌ 
ஒருவரும்‌ தப்பாமல்‌ எல்லாரும்‌ போய்‌, பாஷா 
கட்டின ராமாலின்‌ கற்களையும்‌ அதின்‌ 
மரங்களையும்‌ எடுத்துவர பறைமுறை. 
இடுலிக்கிறான்‌. அவைகளினால்‌ பென்யமீன்‌ 
கோத்திரத்திலுள்ள கேபாவையும்‌ 
மிஸ்பாவையும்‌ கட்டுகிறான்‌ (1இராஜா 15:22) 


ஆசாவின்‌ விருப்பம்‌ விறைவேறுகிறது 
ஆனால்‌ ஆசா செய்த காரியம்‌ 
கர்த்தருக்கு பிரியமானதாயில்லை. ஆசா 


ஆசா கர்த்தரை நம்பவில்லை. கர்த்தர்‌ 
தாவீதின்‌ குடும்பத்தாரோடு உடன்படிக்கை 
பண்ணியிருக்கிறார்‌. ஆசா அந்த 
உடன்படிக்கையும்‌ நம்பவில்லை ஆசா 
கர்த்தரை நம்பாமல்‌ சீரியாவின்‌ ராஜாவாகிய 
பென்னாதாத்தை நம்புகிறான்‌. 





i THE] 2 நானாகமம்‌ 
ETT 

சீரியா 
யூதாதேசத்திற்கும்‌, 
தேசத்திற்கும்‌. 
சத்துருக்களாயிருக்கிறார்கள்‌. 
தன்னுடைய  சுயநலத்தைப்‌ 
வடக்கு இஸ்ரவேல்‌. 
சீரிய தேசத்திற்கும்‌ இடையே க்‌ 
உடன்படிக்கை ஏற்பட்டிருக்கிறது. ஆசாவோ 
அந்த உடன்படிக்கையை பணத்தினால்‌ 
முறித்துப்போடுகிறான்‌. 


சா. கர்த்தரோடு 
பண்ணவேண்டும்‌. 
கர்த்தருடைய 
பொக்கிஷங்களை பென்னாதாத்திற்கு 
கொடுத்து. அவனோடு உடன்படிக்கை 
பண்ணுகிறான்‌. பிற்காலத்தில்‌ சிரியா 
தேசத்தார்‌, யூதாதேசத்தாருக்கு பிரதான 
சத்துருக்களாயிருக்கிறார்கள்‌. சிரியாவின்‌ 
ராஜா யூதர்களுக்கு கொள்ளை 
நோயாயிருக்கிறான்‌. 


சீரியாவின்‌ ராஜாவாகிய பென்னாதாத்‌. 
பணத்திற்கு ஆசைப்பட்டு, இஸ்ரவேலோடு 
செய்து. கொண்ட 
முறித்துப்போடுகிறான்‌ 


உடன்படிக்கை 


பென்னாதாத்திற்கு லஞ்சம்‌ கொடுக்க 
வரவின்‌ வ்‌ னல்ல பதுளை 
அளவு பொக்கிஷம்‌ இல்லை. ஆகையினால்‌ 
அவன்‌ கர்த்தருடைய 
வைக்கப்பட்டிருக்கிற 
வெள்ளியையும்‌ எடுத்து 
ராஜாவாகிய பென்னாதாத்திற்கு லஞ்சமாக 
கொடுத்து அனுப்புகிறான்‌. கர்த்தருடைய 
பொக்கிஷத்தை இதுபோன்ற பாவமான 
காரியங்களுக்கு பயன்படுத்தக்கூடாது. 
சீரியாவின்‌ ராஜாவாகிய பென்னாதாத்‌. 
ஆசா கொடுத்தனுப்பின பொன்னையும்‌. 
வெள்ளியையும்‌ பெற்றுக்கொண்டு, அவனுக்கு 
செவிகொடுக்கிறான்‌. 
தனக்கு உண்டான 
இஸ்ரவேலின்‌ பட்டணங்களுக்கு விரோதமாக. 
அனுப்புகிறான்‌; அவர்கள்‌ ஈயோனையும்‌, 
'தாணையும்‌, ஆபேல்மாமீமையும்‌, 
நப்தலி பட்டணங்களின்‌ எல்லாப்‌ 
பண்டகசாலைகளையும்‌ முறிய அடிக்கிறார்கள்‌ 
(நாளா 16:4). 


II CHRONICLES - 


- விரிவுரை 
COMMENTARY 


அப்போது அவன்‌, 
ராமாவைக்‌ கட்டுகிறதை நிறுத்தி, தன்‌ 
வேலையைவிட்டு ஒழிகிறான்‌ (2நாளா 16:5). 


இஸ்ரவேல்‌ தேசத்திலுள்ள ஒருவரும்‌, 
யூதாவின்‌ ராஜாவாகிய ஆசாவினிடத்தில்‌ 
போக்கும்வரத்துமாயிருக்கக்கூடாது. 

என்பதற்காகவே பாஷா 
கட்டினான்‌. இப்போதோ 
வேலை. முடிவுபெறாமல்‌ 
நின்றுபோகிறது. 


ராமாவைக்‌ 
அந்தக்‌ கட்டிட 
அப்படியே 


ஞான திருஷ்டிக்காரனாகிய 
அனானி 
2நானா 16:7-10 


நோனா. 16:7. 
ஞான திருஷ்டிக்காரனாகிய 
யூதாவின்‌. ராஜாவாகிய 
ஆசாவினிடத்தில்‌ வந்து, அவனை 
நோக்கி: நீர்‌ உம்முடைய தேவனாகிய 
கர்த்தரைச்‌ சார்த்துகொள்னாமல்‌, 
சீரியாவின்‌ ராஜாவைக்‌ 
சார்த்துகொண்டபடியினால்‌, சீரியா 
ராஜாவின்‌ இராணுவம்‌ உமது 
கைக்குத்தப்பிப்போயிற்று. 


நானா 16:8. மிகவும்‌ ஏராளமான 
இரதங்களும்‌ குதிரைவீரருமூன்ன 
எத்தியோப்பியரும்‌ தூமியரும்‌ மகா 
சேனையாயிரு ந்தார்கள்‌. அல்லவா? 
நீர்‌ கர்த்தரைச்‌. சார்ந்து 
கொண்டபோதோவெனில்‌, அவர்களை 
உமது கையில்‌ ஒப்புக்கொடுத் தாரே. 


நோனா 16:9. தம்மைப்பற்றி உத்தம 
இருதயத்தோடிருக்கிறவர்களுக்குத்‌ 
தம்முடைய வல்லமையை 
வினங்கப்பண்ணும்படி, கர்த்தருடைய 
கண்கன்‌ பூமியெங்கும்‌ உலாவிக்‌ 
க்கிறது; இத்த விஷயத்தில்‌ 
மதியில்லாதவராயிருத்தீர்‌ ஆகையால்‌ 


இதுமுதற்கொண்டு உமக்கு யுத்தங்கள்‌ 
நேரிடும்‌ என்றான்‌. 


அக்காலத்திலே. 
அனானி 





i= FTN 
TT 


நானா 16:10. அதினிமித்தம்‌ ஆசா 
ஞான திருஷ்டிக்காரன்மேல்‌ சினத்து 
கடுங்கோபங்‌ கொண்டு. அவனைக்‌ 
காவலறையிலே வைத்தான்‌; 
'இதல்லாமலும்‌ அக்காலத்தில்‌ 
ஜனங்களுக்குன்‌ சிலரைக்‌ கொடூரமாய்‌ 
நடப்பித்தான்‌. 


யூதாவின்‌ ராஜாவாகிய ஆசா, 
சீரியாவின்‌ ராஜாவாகிய பென்னாதாத்தோடு 
உடன்படிக்கை செய்துகொள்கிறான்‌. 
ஆசாவின்‌ செயல்‌ மதிமீனமான காரியம்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய தீர்க்கதரிசி மூலமாக 
ஆசாவைக்‌ கடிந்துகொள்கிறார்‌. 

கர்த்தர்‌ ஞானதிருஷ்டிக்காரனாகிய 
அனானி என்பவனைபயன்படுத்தி ஆசாவைக்‌ 
கடிந்துகொள்கிறார்‌. அனானி என்பவன்‌ 
பெகூ. என்னும்‌ தீர்க்கதரிசியின்‌ தகப்பன்‌ 
விரோதமாகக்‌ 
ஆனானியின்‌ 
உண்டாயிற்று" 


., பாஷாவுக்கும்‌ 
கர்த்தருடைய வார்த்தை 
குமாரனாகிய யெக்வுக்கு 
(இராஜா 1641) 

அப்பொழுது அனானியின்‌ 
குமாரனாகிய என்னும்‌. 
ஞானதிருஷ்டிக்காரன்‌ புறப்பட்டு, அவனைச்‌ 
சந்தித்து, ராஜாவாகிய யோசபாத்தை நோக்கி: 
துன்மார்க்கனுக்குத்‌ துணைநின்று. கர்த்தரைப்‌ 
பகைக்கிறவர்களை நீர்‌ சிநேகிக்கலாமா? 
இதினிமித்தம்‌ கர்த்தருடைய கடுங்கோபம்‌: 
உம்மேல்‌ வர இருந்தது” (நோளா 19:2) 


சா தேவனாகிய கர்த்தரை 
சார்ந்துகொள்ளாமல்‌, சீரியாவின்‌ ராஜாவாகிய 
பென்னாதாத்தை சார்ந்துகொண்டான்‌. இதன்‌ 
நிமித்தமாக கர்த்தர்‌ ஆசாவைம்‌ 
குடிந்துகொள்கிறார்‌. நீர்‌ உம்முடைய 
தேவனாகிய கர்த்தரைச்‌ சார்ந்துகொள்ளாமல்‌, 
சீரியாவின்‌ ராஜாவைச்‌ 
சார்ந்துகொண்டபடியினால்‌, சீரியா ராஜாவின்‌ 
இராணுவம்‌ உமது கைக்குத்தப்பிப்போயிற்று"' 
நொளா 167) என்று அனானி 
ஆசாவினிடத்தில்‌ சொல்லுகிறான்‌. 


கர்த்தர்‌ அனானி என்னும்‌ 
தீர்க்கதரிசியின்‌ மூலமாக ஆசாவிற்குத்‌ 
தம்முடைய வார்த்தையை வெளிப்படுத்துகிறார்‌. 
ஆசா கர்த்தரை நம்பாமல்‌ சிரியாவின்‌ 
ராஜாவாகிய பென்னாதாத்தை நம்புகிறான்‌. 
எத்தியோப்பியர்‌ யூதாவுக்கு விரோதமாக 
யுத்தம்‌ பண்ண வந்தபோது ஆசா 
கர்த்தரை நோக்கி முறையிட்டான்‌. 


2 நாணாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


QOODNENS 
PUBLISHERS 


COMMENTARY 


கர்த்தர்‌ அவனுக்கு உதவி புரிந்தார்‌. 
எத்தியோப்பியர்‌ தோற்றுப்‌ போனார்கள்‌. 
இப்போதும்‌ ஆசா கர்த்தரை நம்பியிருந்தால்‌, 
வடக்கு ராஜ்யத்தையும்‌, சீரியரையும்‌, 
யூதாவின்‌ கையில்‌ ஒப்புக்‌ கொடுத்திருப்பார்‌. 
இல்லிரு தேசமுமே இதற்கு முன்பு யூதாவக்கு 
விரோதமாக உடன்படிக்கை 
பண்ணியிருந்தார்கள்‌. (நோளா 16:37). 


அனானி ஆசாவைப்‌ பார்த்து, “இந்த 
விஷயத்தில்‌ மதிமில்லாதவராயிருந்தர்‌” 
(நோளா 162) என்றும்‌ சொல்லுகிறான்‌. 
ஆசா நெரிந்த நாணல்மீது 
சாய்ந்திருக்கிறான்‌. சீரியாவின்‌ ராஜா 
சாவுக்கு. பாதுகாப்பாயிருக்கமாட்டான்‌. 
நாம்‌ கர்த்தரையே சார்ந்துகொள்ளவேண்டும்‌. 


ஞானதிருஷ்டிக்காரனாகிய அனானி, 
யூதாவின்‌ ராஜாவாகிய ஆசாவை நோக்கி, 
'தம்மைப்பற்றி உத்தம 
இருதயத்தோடிருக்கிறவர்களுக்குத்‌ தம்முடைய 
விளங்கப்பண்ணும்படி, 

கண்கள்‌ பூமியெங்கும்‌ 
கொண்டிருக்கிறது; இந்த 
மதியில்லாதவராயிருந்தீர்‌: 

உமக்கு 

" நோளா 16:9) என்று 


கர்த்தர்‌ இதுவரையிலும்‌ ஆசாவுக்கு 
நன்மை செய்திருக்கிறார்‌. அவன்‌ கர்த்தரை 
சார்ந்துகொள்ளாமல்‌ போனதற்கு 
நியாயமான காரணம்‌ எதுவுமே இல்லை. 
கர்த்தர்‌ ஆசாவையும்‌, யூதாதேசத்தையும்‌ 
ஆசீர்வதிக்க விரும்புகிறார்‌. கர்த்தர்‌ சீரியா 
தேசத்தை! ஆசாவின்‌ கையிலே 
வக்கடுக்கவேலம்‌ 
விரும்பினார்‌. 
நம்பாமல்‌, 
நம்புகிறான்‌. 
இராணுவம்‌ 
போயிற்று. 
ஞானதிருஷ்டிக்காரனாகிய அனானி, 
யூதாவின்‌ ராஜாவாகிய ஆசாவை நோக்கி, 
“மிகவும்‌ ஏராளமான இரதங்களும்‌ 
குதிரைவீரருமுள்ள எத்தியோப்பியரும்‌ 
சேனையாயிருந்தார்கள்‌ 
கர்த்தரைச்‌ சார்ந்து, 
கொண்டபோதோவெனில்‌, அவர்களை உமது 
கையில்‌ ஒப்புக்கொடுத்தாரே” (2நாளா 16:8) 
என்று பழைய சரித்திர சம்பவங்களை 


நினைவுபடுத்தி சொல்லுகிறான்‌. 


என்று 
ஆனால்‌ ஆசாவோ கர்த்தரை 

சீரியாவின்‌ ராஜாவை 
இதனால்‌ சீரியா ராஜாவின்‌ 
ஆசாவின்‌ கைக்கு தப்பிப்‌ 





i al 
TT 


எத்தியோப்பியர்மீது யுத்தம்‌ நடைபெற்ற 
கர்த்தரைச்‌ சாந்து 
ர்‌. எத்தியோப்பியரை 
ஆசாவின்‌ கையில்‌ ஒப்புக்‌ கொடுத்தார்‌ 


வார்த்தையை ஆசாவுக்கு அறிவிக்கிறான்‌. 
(நாளா 16:8-9). 


எத்தியோப்பியரும்‌, லூபியரும்‌ 
ஆசாவுக்கு விரோதமாக வந்தபோது, 
அவனுக்கு உதவி செய்ய கர்த்தரை தவிர. 
வேறு யாருமில்லை. ஆகையினால்‌ ஆசா 
அப்போது கர்த்தரை சார்ந்துகொண்டான்‌. 
இப்போதோ ஆசாவக்கு உதவி. செய்ய 
கர்த்தரும்‌ இருக்கிறார்‌ சீரியாவின்‌ 
ராஜாவாகிய பென்னாதாத்தும்‌ இருக்கிறான்‌ 
ஆசா இப்போது, கர்த்தரை 
சார்ந்துகொள்ளாமல்‌, சீரியாவின்‌ ராஜாவை 
சார்ந்துகொள்கிறான்‌. 


நமக்கு 
தவிர வேறு எந்த ஆதரவும்‌ ன்ன 
நாம்‌ கர்த்தரை நம்புகிறோம்‌. நமக்கு மற்ற 
ஆதரவுகள்‌ வ கப கர்த்தரை 
விட்டு விட்டு காரியங்களை 
நம்புகிறோம்‌. இந்த “வித்தில்‌ நாமும்‌ 
ஆசாவைப்போல. 
இருமனமுள்ளவர்களாயிருக்கிறோம்‌ 
கர்த்தரை நம்புகிறவர்கள்‌ 
வெட்குப்பட்டுப்போகமாட்டார்கள்‌. 


ஒருபோதும்‌ 


ஆசா கர்த்தரை சார்ந்துகொள்ளாமல்‌, 
சீரியாவின்‌ ராஜாவை 
சார்ந்துகொண்டபடியினால்‌, கர்த்தருடைய 
நியாயத்தீர்ப்பு ஆசாவின்மீது வருகிறது. “இது 
முதற்கொண்டு உமக்கு யுத்தங்கள்‌ நேரிடும்‌” 
என்று அனானி ஆசாவுக்கு, கர்த்தருடைய 


காவலறையிலே வைக்கிறான்‌; இதல்லாமலும்‌: 
அக்காலத்தில்‌ ஜனங்களுக்குள்‌ சிலரைக்‌ 
கொடூரமாய்‌ நடப்பிக்கிறான்‌ (நாளா 16:10). 


2 நாணனாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


COMMENTARY 


ஞானதிருஷ்டிக்காரன்மேல்‌ 
சினந்து கடுங்கோபங்கொண்டான்‌. 
அனானி கர்த்தருடைய வார்த்தையைக்‌ 
கூறினான்‌. ஆசாவுக்கு நல்ல புத்திமதியை 
அறிவித்தான்‌. ஆனால்‌ கர்த்தருடைய 
செய்தியை ஏற்றுக்‌ கொள்ள ஆசாவுக்கு 
மனமில்லை. ஆசா கோபமடைந்து, 
அனானியைச்‌ சிறையில்‌ அடைத்துவிட்டான்‌. 
தம்மை நம்பாமல்‌, சீரியரை 
நம்பியபடியினால்‌, ஆசாமீது கர்த்தருடைய 
கோபம்‌ எழும்பிற்று. 


ஆசாவின்‌ 
பெருகிற்று அவன்‌ 
கொள்ளாமல்‌, 
கொள்கிறான்‌. கர்த்தரிடத்தில்‌ 
"உண்மையாயிருந்த தீர்க்கதரிசியின்மீது, 
கோபம்‌ கொள்கிறான்‌. தன்னுடைய 
ஜனங்களுக்குள்‌ சிலரையும்‌ கொடூரமாய்‌ 
நடப்பிக்கிறான்‌. இதற்கு முன்பு ஆசா 
இதுபோன்ற  துன்மார்க்ககான செயல்‌ 
எதுவும்‌ செய்யவில்லை. ஜனங்களுக்குள்‌ 
சிலர்‌ என்று இந்த வாக்கியத்தில்‌ 
கூறப்பட்டிருப்பது யாரைப்‌ பற்றி என்று 
தெரியவில்லை. 


ஆசா 


பாவம்‌ 
சார்ந்து 
சார்ந்து, 


ஜீவியத்தில்‌ 
கர்த்தரைச்‌ 
சீரியரைச்‌ 


சா தன்னுடைய 36 ஆவ 
ராஜ்யபாரத்தில்‌ தத்‌ தவறை செய்கிறான்‌. 
ஆசாலின்‌ இந்தப்‌ பாவத்தினால்‌ அவனுடைய 
தேசத்தில்‌ யுத்தங்கள்‌ உண்டாயிற்று. 
அவனுடைய காலில்‌ வியாதி உண்டாயிற்று. 
நோளா 161244)... கர்த்தரிடத்தில்‌ 
விசுவாசமாமிருக்கிறவர்கள்‌ தங்களுடைய 
விசுவாசத்தைக்‌ காத்துக்‌ 


பின்பற்‌) 
(நோளா 16:10-14; 1இராஜா 11-0). 


ஆசா... சீரியாவின்‌. 
உடன்படிக்கை பண்ணாதிருந்தால்‌,  சீரியா 
தேசத்தார்‌ முன்னேற முடியாது. 
அவர்களுடைய இராணுவத்திற்கு வளர்ச்சி 
உண்டாகாது. ஆசாவோ தன்னுடைய 
மதிமீனத்தினால்‌. சீரியாவின்‌ 
இராணுவத்தை வளர்த்துவிடுகிறான்‌.. 
சீரியர்கள்‌ பிற்காலத்தில்‌ யூதாதேசத்திற்கு 
விரோதமாக வருகிறார்கள்‌. 


ராஜாவோடு 





f= al 
TT 


வடக்கு 
தேசத்திலள்ளவர்களும்‌, 
யூதாதேசத்திலுள்ளவர்களும்‌ 

ஜனம்‌. அவர்கள்‌ 

சகோதரர்கள்‌. ஆசா சீரியாவின்‌ ராஜாவோடு 
உடன்படிக்கை பண்ணாமல்‌, இஸ்ரவேல்‌ 


தேசத்தின்‌ ராஜாவாகிய பாஷாவோடு சேர்ந்து. 
விரோதமாக 


சிரியாவுக்கு 
மத்தம்பண்ணியிரந்தால்‌, 

அப்போதே 

நடன வகுக்க 

சகோதரர்கள்‌ தங்களுக்குள்‌ 

சந்துருவை வளர்த்துவிடுகிறார்கள்‌. 


சா 
சாவின்‌ ராஜாவை 
சார்ந்துகொண்டதினால்‌, கர்த்தருடைய 
கோபம்‌ ஆசாவின்மீது வருகிறது. இனிமேல்‌ 
கர்த்தருடைய தெய்வீக பாதுகாப்பும்‌ 
பராமரிப்பும்‌ ஆசாவுக்கு கிடைக்காது. 
ஆகையினால்‌ இது முதற்கொண்டு 
யூதாதேசத்திலே யுத்தங்கள்‌ நேரிடும்‌. 


ஞானதிருஷ்டிக்காரனாகிய அனானி 
கர்த்தருடைய வார்த்தையை  ஆசாவுக்கு 
பயப்படாமல்‌ சொல்லுகிறான்‌. ஆசா 
கர்த்தருடைய வார்த்தைக்கு செவிகொடுத்து, 
மனந்திரும்பலேண்டும்‌. ஆனால்‌ ஆசாவோ, 
அனானியின்மேல்‌ சினந்து, 
குடுங்கோபங்கொண்டு, க 
காவலறையில்‌ வைக்கிறான்‌. 


கர்த்தரை சார்ந்துகொள்ளாமல்‌, 


அனானியின்‌ கால்களில்‌ தொழுமரம்‌ 
மாட்டப்பட்டிருக்கிறது. அனானி நடக்க 
முடியாதபடி காவலறையில்‌ முடக்கப்படுகிறான்‌. 
ஆசா. அனானியை 'சிறைச்சாலையில்‌ 
அடைத்து வைத்ததோடு, யூதாஜனங்களின்‌ 
சிலரையும்‌ கொடூரமாய்‌ நடப்பிக்கிறான்‌. 
ஆசாவின்‌ அக்கிரமம்‌ அதிகரிக்கிறது. 
கர்த்தர்‌ அவனுடைய அக்கிரமத்தை 
விசாரிக்கிறார்‌. 

ஆசா ஞானதிருஷ்டிக்காரனாகிய 
அனானியின்‌ கால்களில்‌ தொழுமரத்தைக்‌ 
கட்டி அவனை வாதித்தான்‌. கர்த்தரோ 
ஆசாவின்‌ கால்களிலே வியாதியைக்‌ 
கொடுத்து அவனை வாதிக்கிறார்‌. ஆசா 
அனானியின்‌ சிநேகிதரை கொடூரமாய்‌ 
நடப்பித்தான்‌ என்று வேதபண்டிதர்கள்‌ 
விளக்கம்‌ சொல்லுகிறார்கள்‌. 


2 நாணாகமம்‌ - விரிவுரை 
11 CHRONICLES - 


COMMENTARY 


ஆசாவின்‌ வியாதி 
நோனா 16:11-14 


நோனா 1641. ஆசாவின்‌ 
ஆதியோடத்தமான நடபடிகளெல்லாம்‌ 
மூதாவையும்‌ 'இஸ்ரவேலையும்‌. 
சேர்த்த ராஜாக்களின்‌ புஸ்தகத்தில்‌ 
எழுதியிருக்கிறது. 


நோனா 16:12. ஆசா அரசாண்ட 
முப்பத்தொன்பதாம்‌ வருஷத்திலே தன்‌ 
கால்களில்‌ வியாதிகண்டு, அவன்‌ நோவு 
மிகவும்‌ உக்கிரமாயிருத்தது; அவன்‌ தன்‌ 
வியாதியிலும்‌ கர்த்தரை அல்ல, 
பரிகாரிகனையே தேடினான்‌. 


நோனா 1809. ஆசா தான்‌ 
அரசாண்ட நாற்பத்தோராம்‌ வருஷத்தில்‌ 
மரித்து, தன்‌ பிதாக்கவோடே, 
நித்திரையடைந்தான்‌. 


நானா 1844.  தைலக்காரரால்‌ 
செய்யப்பட்ட கந்தவர்க்கங்கவிணாதும்‌. 
பமிமனங்களினாலும்‌ நிறைந்த ஒரு. 
மெத்தையின்மேல்‌ அவனை வளர்த்தி, 
அவனுக்காக. வெகு திரணான 
கந்தவர்க்கங்களைக்‌ கொளுத்தின. 
பின்பு, அவன்‌ தாவீதின்‌ நகரத்தில்‌ 
தனக்கு. வெட்டிவைத்திருந்த. 
அவனுடைய கல்லறையிலே, அவனை 
அடக்கம்பண்ணினார்கன்‌.. 


சாவின்‌ 
நடபடிகளெல்லாம்‌ 
இஸ்ரவேலையும்‌ சேர்ந்த ராஜாக்களின்‌ 
புஸ்தகத்தில்‌ எழுதியிருக்கிறது. ஆசா 
அரசாண்ட முப்பத்தொன்பதாம்‌ வருஷத்திலே 
தன்‌ கால்களில்‌ வியாதிகண்டு, அவன்‌ 
நோவு மிகவும்‌ உக்கிரமாயிருக்கிறது: அவன்‌ 
தன்‌ வியாதிமிலும்‌ கர்த்தரை அல்ல, 
பரிகாரிகளையே தேடுகிறான்‌ 
(நாளா 1621112). 


ஆதியோடந்தமான 
யூதாவையும்‌ 


சா கர்த்தருடைய ஊழியக்காரனின்‌ 
கால்களிலே தொழுமரத்தை மாட்டினான்‌. 
கர்த்தரோ ஆசாவின்‌ கால்களில்‌ வியாதியை 
மாட்டுகிறார்‌. கர்த்தர்‌ ஆசாவின்‌ 
பாவத்திற்காக அவனுக்கு தண்டனை 
கொடுக்கிறார்‌. ஆசா வியாதியில்லாமல்‌ 
நன்றாயிருந்தபோது கர்த்தரை நம்பாமல்‌: 
சீரியாவின்‌ ராஜாவை நம்பினான்‌. இப்போது 
ஆசா வியாதியிலிருக்கும்போதும்‌, கர்த்தரை 
நம்பாமல்‌, வைத்தியர்களை நம்புகிறான்‌. 





பட்ட 
TTT 
, கர்த்தரே நம்முடைய பரமவைத்தியர்‌. 


பயன்படுத்துகிறார்‌. 
கொடுத்தாலும்‌, 
குணப்படுத்துகிறவர்‌ கர்த்தரே. 
சித்தமில்லாமல்‌ வியாதியும்‌ வராது. தி 
குணமடையவும்‌ செய்யாது. சகலமும்‌ 
சித்தத்தின்‌ பிரகாரமாகவே 
பாவத்தினால்‌. சாபமும்‌, 
வியாதியும்‌, வியாதியினால்‌: 
சரீர மரணமும்‌ மனுஷனுக்கு வருகிறது. 
ஆசாவின்‌ வியாதி, அவனுடைய 
பாவத்தினால்‌ அவனுக்கு வந்திருக்கிறது. 
வியாதி ஆசாவைவிட்டு, 
நீங்கவேண்டுமென்றால்‌, அவனுடைய 
பாவங்கள்‌ அவனைவிட்டு நீங்கவேண்டும்‌. 
கர்த்தரால்‌ மா ஆசாவின்‌ 
பாவத்தை மன்னித்து, அவனை சுத்தப்படுத்த 
முடியும்‌. 
ஆசா தான்‌ அரசாண்ட நாற்பத்தோராம்‌. 
வருஷத்தில்‌ மரித்து. தன்‌ பிதாக்களோடே 
தைலக்காரரால்‌. 
கந்தவர்க்கங்களினாலும்‌ 


2 நாணாகமம்‌ - விரிவுரை 
IICHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


அவனுக்காக வெகு திரளான 
கந்தவர்க்கங்களைக்‌ கொளுத்தின பின்பு, 
அவன்‌ தாவீதின்‌ நகரத்தில்‌ 
அவனுடைய 
கல்லறையிலே, அவனை 
அடக்கம்பண்ணுகிறார்கள்‌ (2நாளா 161314) 


யூதாதேசத்தார்‌ ஆசாவின்‌ சரீரத்தை 

மிகுந்த மரியாதையோடு 
அடக்கப்பண்ணுகிறார்கள்‌. 
அவன்‌ 

ங்களை ப்ச்‌ 

அவன்மீது 

 ரிமாயிரக்கிறார்க்‌ 

மதிப்பும்‌ மரியாதையும்‌ 

காண்பிக்கிறார்கள்‌. 


தனக்கு வெட்டிவைத்திருந்த 
ல்லறையிலே, 


நீதிமான்கள்‌ மரிக்கும்போது, ஜனங்கள்‌ 
அவனுடைய நற்குணங்களை 
நினைவுகூருவார்கள்‌. நீதிமானிடத்தில்‌ சில 
குறைகள்‌ காணப்பட்டாலும்‌, அந்தக்‌ 
குறைகளை அவனுடைய சரீரத்தோடு 
சேர்த்து அடக்கம்பண்ணிவிடுவார்கள்‌. 
நீதிமானுடைய கல்லறைகளில்‌. 
அவனுடைய மாத்திரமே 
நினைவுகூரப்படும்‌. 


நற்கிரியைகள்‌ 





i a 
TT 


யூதாதேசத்தை ராஜ்யபாரம்‌ பண்ணின 
நல்ல“ ராஜாக்களில்‌ யோசபாத்தும்‌ 
ஒருவன்‌. யோசபாத்‌ தன்‌ தகப்பனாகிய 
தாவீது முந்நாட்களில்‌ நடந்த வழிகளில்‌ 
நடக்கிறான்‌. யோசபாத்‌ கர்த்தரைத்‌ 
தேடுகிறான்‌. தாவீதைப்போலவே, அவருடைய 
குடும்பத்தில்‌ வந்திருக்கிற யோசபாத்தும்‌, 
கர்த்தருடைய கற்பனைகளின்படி 
நடந்துகொள்கிறான்‌ 


யோசபாத்தின்‌ யாம்‌ 
(நாளா 17:1,2,5). யோசபாத்‌ கர்ந 
பக்தியுள்ளவனாயிருக்கிறான்‌ 

(நோளா 17:34). யோசபாத்‌ யூதாதேசம்‌ 


வேதப்புஸ்தகத்தை 
உபநேசியார்களை 
(நாளா 17:7-0) 


வைச்‌ க்கி ரர்‌ 
பேமாத்தாடு. வந்தவனின்‌ 
அவனுக்கு பகுதி கட்டுகிறார்கள்‌ 
(நோளா. 17:10,1/). யோசபாத்தின்‌ படைபலம்‌ 
(நோளா 17:12-19) 


யோசபாத்‌ 
2நானா 17:1-6 


நானா 17:1. அவன்‌ ஸ்தாணத்திலே 
அவன்‌ குமாரனாகிய யோசபாத்‌ 
ராஜாவாகி, இஸ்ரவேலுக்கு. 
விரோதமாய்ப்‌ பலப்பட்டான்‌. 


நோனா 17:2. அவன்‌ யூதாவின்‌ 
அரணான ஙாட்டணங்களிலெல்லாம்‌. 
இராணுவத்தையும்‌, சூதாதேசத்திலும்‌, 
தன்‌ தகப்பனாகிய ஆசா பிடித்த 
எப்பிராயீமின்‌ பட்டணங்களிலும்‌ 
தாணையங்களையும்‌ வைத்தான்‌. 


2 நாணாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


COMMENTARY 


நோனா. 173. 
யோச பாத்தோடிருத்தார்‌; அவன்‌ 
பாகால்கனைத்‌. தேடாமல்‌, தன்‌ 
தகப்பனாகிய தான்து முன்நாட்களில்‌ 
"நடந்த வழிகளில்‌ நடத்து, 


நோனா 17:4. தன்‌ தகப்பனுடைய 
தேவனைத்‌ தேடி, இஸ்ரவேலுடைய 
செய்கையின்படி நடவாமல்‌, 
அவருடைய கற்பனைகவின்படி, 
நடத்துகொண்டான்‌.. 


கர்த்தர்‌ 


இதானா 17:5. ஆகையால்‌ கர்த்தர்‌ அவன்‌ 
கையில்‌ ராஜ்யபாரத்தைத்‌ 
திடப்படுத்தினார்‌ யூதா கோத்திரத்தார்‌ 
எல்லாரும்‌ 'யோச பாத்துக்குக்‌ 
காணிக்கைகளைக்‌ கொண்டுவத்தார்கன்‌; 
அவனுக்கு  ஓசுவரியமும்‌ கனமும்‌ 
மிகுதியாயிருந்தது.. 


நானா 17:6. கர்த்தருடைய வழிகளில்‌ 
அவன்‌ இருதயம்‌ உற்சாகங்கொண்டது; 
அவன்‌ மேடைகளையும்‌ விக்கிரகத்‌ 
தோப்புகளையும்‌ மூதாவையும்‌ 
விட்டகற்றினான்‌. 


யோசபாத்‌ தன்‌ தகப்பனாகிய ஆசாவின்‌ 
ஸ்தானத்திலே, யதாநேசத்தன்மீது 
ராஜாவாகிறான்‌. த்‌ 


்திற்‌ கண்ட்‌ தடட 
இஸ்ரவேலுக்கு விரோதமாகப்‌ பலப்படுகிறான்‌ 
(நோளா 17:1) 


ஆகாப்‌. இஸ்ரவேல்‌ தேசத்திலே. 
மூன்று வருஷம்‌ ராஜ்யபாரம்பண்ணுகிறான்‌. 
அவன்‌ பல தேசங்களுக்கு விரோதமாக 
யுத்தம்பண்ணுகிறவன்‌. இஸ்ரவேலின்‌ ராஜா, 
யூதாதேசத்திற்கு விரோதமாக 
வரக்கூடாது. என்பதில்‌ யோசபாத்‌ கவனம்‌ 
செலுத்துகிறான்‌. அதற்காக அவன்‌: 
யூதாதேசத்தை இஸ்ரவேலுக்கு 
விரோதமாகப்‌ பலப்படுத்துகிறான்‌. 


யோசபாத்‌ யூதாவின்‌ அரணான 
பட்டணங்களிலெல்லாம்‌ இராணுவத்தையும்‌, 
யூதாதேசத்திலும்‌, தகப்பனாகிய 
ஆசா பிடித்த எப்பிராமீமின்‌ 
பட்டணங்களிலும்‌ தாணையங்களையும்‌ 
வைக்கிறான்‌ (நாளா 17:2). 


தன்‌ 





i FTE 
TT 


யோசபாத்‌ இஸ்ரவேலுக்கு விரோதமாக 
யுத்தம்பண்ணவில்லை. அதே சமயத்தில்‌ 
இஸ்ரவேலின்‌ ராஜாவும்‌ யூதாதேசத்திற்கு 
விரோதமாக வர, யோசபாத்‌ 
இடங்கொடுக்கவில்லை. யோசபாத்‌ 
யுத்தம்பண்ணாமலிருப்பதினால்‌, யூதாவின்‌ 
சேனையிலே இரத்தம்‌ சிந்துதல்‌ 
இல்லாமலிருக்கிறது. 


ஸ்ரவேலின்‌ ராஜாவாகிய 
பை க்‌ 


உடன்படிக்கை செய்துகொள்கிறான்‌. 
யோசபாத்‌ ஆகாபோடு சம்பந்தங்ககக்கிறான்‌. 
இதனால்‌ யோசபாத்தின்‌ காலத்திலே, 
சமாரியாவுக்கு விரோதமாக யுத்தம்‌ 
நடைபெறவில்லை. ஆகாபும்‌ சீக்கிரத்தில்‌ 
மரித்துப்போகிறான்‌. 


ப இஸ்ரவேலருக்கு 
யுத்தம்பண்ண வேண்டும்‌ என்பது 
போசபாத்தின்‌ திட்டமல்ல. இஸ்ரவேல்‌ 
ஜனத்தார்‌ யூதாதேசத்திற்கு விரோதமாக 
யுத்தம்பண்ண வரக்கூடாது. இதற்காகவே 
அவள்‌ யூதாவின்‌ அரணான 
பட்டணங்களிலெல்லாம்‌ ஈணுவத்தை 
வைக்கிறான்‌. 


யோசபாத்தின்‌ தகப்பனாகிய ஆசா 
எப்பிராமீமின்‌ பட்டணங்களை ஏற்கெனவே 
பிடித்து வைத்திருக்கிறான்‌. யோசபாத்தோ 
அந்தப்‌ பட்டணங்களில்‌ தாணையங்களை 
வைக்கிறான்‌. இல்வாறாக யோசபாத்‌ 
யூதாதேசத்தை இஸ்ரவேலுக்கு விரோதமாகப்‌ 
பலப்படுத்துகிறான்‌. 


விரோதமாக 


எ 
மபுணங்தக கனம்‌... செசாபிறாகுக்கது 
தேசத்தின்‌ எல்லைப்பட்டணங்களுக்கெல்லாம்‌. 
அதிகமான பாதுகாப்பு 
கொடுக்கப்பட்டிருக்கிறது.  எப்பிராயீமிலுள்ள. 
பட்டணங்கள்‌, வடக்கு இஸ்ரவேல்‌ தேசத்தின்‌: 
எல்லையிலுள்ளது. ஆகையினால்‌, 
இந்தப்‌ பட்டணங்களை பலப்படுத்தும்‌ 
வண்ணமாக, யோசபாத்‌ இங்கே. 
தாணையங்களை வைக்கிறான்‌. அந்நிய 
தேசத்தார்‌ யூதாதேசத்திற்குள்ளே 
பிரவேசித்து விடாதவாறு, எப்பிராமீமின்‌ 
பட்டணங்களில்‌, யூதாவின்‌ யுத்தவீரர்‌ 
பாதுகாப்புக்கு நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள்‌. 


2 நாணாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


கர்த்தர்‌ யோசபாத்தோடிருக்கிறார்‌; 
யோசபாத்‌ பாகால்களைத்‌ தேடாமல்‌, தன்‌ 


தகப்பனாகிய தாவீது முன்நாட்களில்‌ நடந்த 


தேடி, 
இஸ்ரவேலுடைய செய்கையின்படி நடவாமல்‌, 
அவருடைய கற்பணைகளின்படி 
நடந்துகொள்கிறான்‌ (நாளா 17:3,4). 


ராஜாக்களின்‌  சயாவங்களைப்பற்றிச்‌ 
சொல்லும்போது, அவர்களுடைய 
சபாவங்களை தாவீதின்‌ சுபாவத்தோடு 
ஒப்பிட்டுச்‌ சொல்லுவது வழக்கம்‌. 

'தன்‌ தகப்பன்‌ தனக்கு முன்செய்த 
எல்லாப்‌ பாவங்களிலும்‌ அவன்‌ நடந்தான்‌; 
அவன்‌ இருதயம்‌ அவன்‌ தகப்பனாகிய 
தாவீதின்‌ இருதயத்தைப்‌ போல்‌, தன்‌ 
தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக 
உத்தமமாயிருக்கவில்லை" [இராஜா 15:3) 


“ஆசா தன்‌ தகப்பனாகிய தாவீதைப்‌ 
போல்‌ கர்த்தரின்‌ பார்வைக்குச்‌. 
செம்மையானதைச்‌ செய்தான்‌" 
இராஜா 15:11) 


"அவன்‌. கர்த்தரின்‌ பார்வைக்குச்‌. 
செம்மையானதைச்‌ செய்தான்‌: ஆனாலும்‌ 
தன்‌ தகப்பனாகிய தாவீதைப்போலல்ல; தன்‌ 
தகப்பனாகிய யோவாஸ்‌ செய்தபடியெல்லாம்‌. 
செய்தான்‌" (2இராஜா 14:3) 

“ஆகாஸ்‌ ராஜாவாகிறபோது இருபது 
வயதாமிருந்து. எருசலேமிலே பதினாறு 
வருஷம்‌ அரசாண்டான்‌; அவன்‌ தன்‌ 
தகப்பனாகிய தாவீதைப்போல்‌ தன்‌ 
தேவனாகிய கர்த்தரின்‌ பார்ஸைக்குச்‌ 
செம்மையானதைச்‌ செய்யாமல்‌" 
(2இராஜா 16:2). 


தகப்பனாகிய 
கர்த்தரின்‌ 


ட்‌ தன்‌ 

செய்தபடியெல்லாம்‌ 
பார்வைக்குச்‌ செம்மையானதைச்‌ செய்தான்‌" 
(2இராஜா 18:3). 


தாவீது 


தாவீது கர்த்தருடைய வழிகளில்‌ 
நடந்த வரையிலும்‌, யோசபாத்‌ தாவீது 
நடந்த வழிகளில்‌ நடக்கிறான்‌. சில. 
சமயங்களில்‌ தாவீது கர்த்தருடைய வழியில்‌ 
நடக்கவில்லை. அப்படிப்பட்ட வழிகளில்‌. 
யோசபாத்தும்‌ நடக்கவில்லை. யோசபாத்‌ 
கர்த்தருடைய அடிச்சுவடுகளைப்‌ 
பின்பற்றுகிறான்‌. 





i THE 
TT 


(யோசபாத்‌ தன்‌ தகப்பனாகிய தாவீது 
முந்நாட்களில்‌ நடந்த 
நடக்கிறான்‌” (நோளா 17:3) என்று இந்த 


வழியாயிருக்கிறது. தாவீதின்‌ குடும்பத்தார்‌, 
ஆரம்பத்தில்‌ கர்த்தருக்கு பயந்து 
ஜீலித்தார்கள்‌ அவர்கள்‌ கர்த்தரை 
பயபக்தியோடு ஆராதித்தார்கள்‌. அதன்‌ பின்பு 
அவர்கள்‌ விக்கிரகங்களைப்‌ பின்பற்றி. 
கர்த்தருக்கு விரோதமான பாவங்களை 
செய்தார்கள்‌. 


தாவீதின்‌ குடும்பத்தார்‌, 
செய்யாமல்‌, கர்த்தருடைய பாதையில்‌ 
நடந்ததுபோல, யோசபாத்‌ கர்த்தருடைய 
பாதையில்‌ நடக்கிறான்‌. தன்னுடைய 
ன்னோர்களில்‌, நல்லவர்களாக 
ந்தவர்களின்‌ வழிகளில்‌ நடக்கிறான்‌. 
தீயவர்களைவிட்டு விலகுகிறான்‌. 


பாவம்‌ 


யோசபாத்‌ பாகால்களைத்‌ தேடவில்லை. 
அவன்‌ கர்த்தரைத்‌ தேடுகிறான்‌. கர்த்தர்‌ 
யோசபாத்தோடு கூடயிருக்கிறார்‌ 
யோசபாத்தும்‌, கர்த்தருடைய 
குற்பனைகளின்படி நடந்துகொள்கிறான்‌. 


ஆகையால்‌ கர்த்தர்‌ யோசபாத்தின்‌ 
கையில்‌ ராத்யபாரத்தைத்‌ திடப்படுத்துகிறார்‌; 
யூதா கோத்திரத்தார்‌ எல்லாரும்‌. 
யோசபாத்துக்குக்‌ காணிக்கைகளைக்‌ 
கொண்டுவருகிறார்கள்‌ ; யோசபாத்துக்கு 
ஐசுவரியமும்‌ கனமும்‌ மிகுதியாமிருக்கிறது 
(2நாளா 17:5). 


யோசபாத்தின்‌ இருதயம்‌ கர்த்தருடைய 
வழிகளில்‌ ள்கள்‌ அவன்‌ 
மேடைகளையும்‌ விக்கிரகத்‌ தோப்புகளையும்‌ 
யூதாவையும்‌ விட்டகற்றுகிறான்‌ 
(நொளா 17:6). யோசபாத்‌ கர்த்தரை 
உற்சாகத்தோடும்‌ 'சந்தோஷத்தோடும்‌. 
ஆராதிக்கிறான்‌. 


2 நாணாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


COMMENTARY 


என்று பொருள்‌. யாக்கோபு 
தரிசித்த பின்பு, அவர்‌ 
பாதையிலே பிரயாணம்பண்ணுகிறார்‌. 


யாக்கோபைப்போலவே  யோசபாத்தும்‌, 
கர்த்தருடைய வழியிலே நடக்கிறார்‌. அவர்‌ 
கர்த்தருடைய அடிச்சுவடுகளைப்‌ 
பின்பற்றுகிறார்‌. கர்த்தர்‌ தனக்கு 
காண்பிக்கும்‌ பாதையிலே, யோசபாத்‌ 
பிரயாணப்படுகிறார்‌. 


உபதேசியார்கள்‌ 
நோனா 177-9 


இதானா 17:7. அவன்‌ அரசாண்ட 
மூன்றாம்‌ வருஷத்தில்‌ யூதாவின்‌ 
பட்டணங்களனிலே 

உபதேசம்பண்ணும்படிக்கு, அவன்‌ தன்‌: 
பிரபுக்களாகிய பென்னாயிலையும்‌, 
ஓயதியாவையும்‌, சுகரியாவையும்‌, 
நெதனெயேலையும்‌, மிகாயாவையும்‌, 


1728... இவர்கனோடே கூடச்‌ 
நெதனியா,  செயதியா, 
செமிரமோத்‌, 
அதோனியர, 
தோயத்தோனியா 
லேவியரையும்‌, 
ஆகாரியரான 
யோராமையும்‌ 


நோனா 
செமாயா, 


யோனத்தான்‌, 
தொபியா, 

என்னும்‌ 
இவர்களோடேகூட 
எலிஷமாவையும்‌, 
அனுப்பினான்‌. 


நானா 17:8. 
உபதேசித்து, 


இவர்கள்‌ யூதாவிலே 
கர்த்தருடைய வேத 
வைத்துக்கொண்டு, 
பட்டணங்களிலெல்லாம்‌ 
ஜனங்களுக்குப்‌. 
போதித்தார்கள்‌. 


யோசபாத்‌ கர்த்தருடைய 


பார்வைக்கு. 
செம்மையானதை செய்கிறான்‌. ன்‌ 


நு 
யோசபாத்தைப்போல, கர்த்தரை நம்பி நன்மை 
செய்யவேண்டும்‌. 





i= a 
TT 


யோசபாத்‌ 
விக்கிரகதோப்புக்களையும்‌ தாயை 
விட்டு அகற்றுகிறான்‌. யூதாதேசத்திலே. 
பொய்யான மார்க்கங்களை: உபதேசம்‌. 
பண்ணுகிற கள்ளத்தீர்க்கதரிசிகளையும்‌, 
கள்ளப்போதகர்களையும்‌. தேசத்தை விட்டு 
வெளியேற்றி விடுகிறான்‌ 


மேடைகளையும்‌ 


“சித்திரக்காரனுக்கு அவன்‌ செய்த 
சுரூபழம்‌, ஊமையான தெய்வங்களை 
உண்டுபண்ணித்‌ உருவாக்கின 
சரூபத்தை நம்பினவனுக்கு 
வார்க்கப்பட்டதும்‌ பொய்ப்போதகம்‌. 
பண்ணுகிறதுமான விக்கிரகமும்‌ 
என்னத்துக்கு உதவும்‌?” (ஆப 2:18). 


தான்‌ 


விக்கிரகங்களை  ஆராதிக்கிறவர்கள்‌ 
பொய்மை நம்புகிறார்கள்‌. 
விக்கிரகாராதனைக்காரர்களுக்கு 
போதகம்பண்ணுகிறவர்கள்‌  பொய்ப்போதகம்‌ 
பண்ணுகிறார்கள்‌. வோசபாத்‌ 
யூதா 2 , தேசத்திலிருந்து 
விக்கிரகாராதனைக்காரரையும்‌ 
அகற்றிவிடுகிறான்‌. 


யோசபாத்‌ பூதாலின்‌ பட்டணங்களிலே 
கர்த்தருடைய னை 
உபதேசம்பண்ணுவதற்கு, பகவா 
அனுப்புகிறான்‌. 


யோசபாத்‌ அரசாண்ட 
வருஷத்தில்‌ யூதாவின்‌ 
உபதேசம்பண்ணும்படிக்கு, 
பிரபுக்களாகிய 
ஒபதியாவையும்‌, 
நெதனெயேலையும்‌, 
அனுப்புகிறான்‌. 


இவர்களோடேகூடச்‌ செமாயா, 
நெதனியா, செபதியா, ஆசகேல்‌, செமிரமோத்‌. 
யோனத்தான்‌,  அதோனியா, தொபியா, 
தோபத்தோனியா என்னும்‌ லேவியரையும்‌, 
இவர்களோடேகூட ஆசாரியரான 
எலிஷமாவையும்‌, யோராமையும்‌ அனுப்புகிறான்‌. 
(நோளா 17:7 8). 


மூன்றாம்‌ 
ன்‌ தத்‌ 
அவன்‌ 
வன்னம்‌, 
'சகரியாவையும்‌, 
மிகாயாவையும்‌ 


கர்த்தரைப்பற்றி 
அவர்கள்‌ 
காரியங்களில்‌ 


யூதாதேசத்தாருக்கு 
சரியாகத்‌ தெரியவில்லை. 
ஆலிக்குரிய 

தெளிவில்லாதவர்களாயிருக்கிறார்கள்‌. 


கர்த்தரைப்பற்றியும்‌, 
வார்த்தைகளைப்பற்றியும்‌ 
'வேண்டியதாயிருக்கிறது. 


அவர்களுக்கு 
கர்த்தருடைய 
உபதேசம்பண்ண 


2 நானாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


பாவம்‌ எது என்று தெரியாமலேயே, 
அவர்கள்‌ கர்த்தருக்கு விரோதமாகப்‌ பாவம்‌ 
செய்கிறார்கள்‌. ஆகையினால்‌ யோசபாத்‌ 
அவர்களுக்கு. கர்த்தருடைய 
வேதப்புஸ்தகத்தைப்‌ போதிக்க 
உபதேசியார்களை அனுப்புகிறான்‌. 


யோசபாத்‌ 
உபதேசியார்கள்‌, 
கர்த்தருடைய 
வைத்துக்கொண்டு, 
பட்டணங்களிலெல்லாம்‌ 
ஜனங்களுக்குப்‌ 
(நோளா 17:9). 


அனுப்புகிற 
யூதாவிலே உபதேசித்து, 
வேத ்‌ 


போதிக்கிறார்கள்‌ 


இஸ்ரலேலின்‌ ராஜா முதல்‌ முறையாக 
உபதேசம்‌ பண்ணும்‌: ஊழியத்தைச்‌ 
செய்கிறான்‌. உபதேசிக்கிறவர்கள்‌ மோசேயின்‌ 
பிரமாணத்தை ஒவ்வொரு பட்டணமாக 
எடுத்துச்‌ செல்கிறார்கள்‌. கர்த்தருடைய வேத 
புஸ்தகத்தை வைத்துக்கொண்டு, யூதாவின்‌ 
பட்டணங்களிலெல்லாம்‌. திரிந்து 
ஜனங்களுக்குப்‌ போதிக்கிறார்கள்‌. 
ஜனங்களுக்கு நியாயப்பிரமாணத்தைக்‌ 
குறித்து. ஏற்பட்டிருக்கும்‌ சந்தேகங்கள்‌, 
கேள்விகள்‌ எல்லாவற்றுக்கும்‌ 
உபதேசிக்கிறவர்கள்‌ விளக்கம்‌ 
கொடுக்கிறார்கள்‌ 


யூதாதேசத்திலே  விக்கிரகாராதனை 
காணப்படுகிறது. அவன்‌  மேடைகளையும்‌, 
விக்கிரகத்தோப்புகளையும்‌ யூதாவை விட்டு 
அகற்றுகிறான்‌. தேசத்திலிருந்து, 
விக்கிரகங்களை அகற்றினாலும்‌, யூதா 
மனுஷருடைய இருதயங்களிலும்‌, 
சிந்தனைகளிலும்‌ விக்கிரகாராதனை 
காணப்படுகிறது. யோசபாத்‌ அவர்களுக்கு 
வேதப்புஸ்தகத்தை 
விக்கிரகாராதனை 
கர்த்தருக்கு விரோதமான பாவம்‌ என்பதை 
அவர்களுக்கு போதித்து உணர்த்துகிறான்‌. 


யூதாவின்‌ மனுஷர்‌: சத்தியத்தை 
அறியவேண்டும்‌. சத்தியம்‌ அவர்களை 
ஆவிக்குரிய அடிமைத்தனத்திலிருந்து 
விடுதலை பண்ணும்‌. கக சத்தியம்‌ 
அவர்கள்‌ 

மூடிக்கொண்டு. 


பிரகாசமாயிருக்கும்‌. 





i FTN 
TT 


கர்த்தருடைய சத்தியத்தை 
அறிந்தவர்கள்‌, கர்த்தரை நோக்கிப்‌ பார்த்து. 
அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி 
நடப்பார்கள்‌. 
மறுமலர்ச்சி 
ஜனங்களுக்கு கர்த்தருடைய 
புஸ்தகத்தை போதிப்பது. 
அவசியமாயிருக்கிறது. 
தெரிந்தால்தான்‌ 
விக்கிரகாராதனையை. 
வருவார்கள்‌. அவர்கள்‌ தங்கள்‌ ஆவிக்குரிய 
வியாதியிலிருந்து குணப்படுவார்கள்‌. 

யோசபாத்‌ யூதா பட்டணங்களிலே 
உபதேசம்பண்ணும்படிக்கு தன்‌ 
பிரபுக்களையும்‌, ஆசாரியரையும்‌, 
லேவியரையும்‌ அனுப்புகிறான்‌. பிரபுக்கள்‌ 
யூதாதேசத்தாரை  நீதியாயும்‌ நியாயமாயும்‌ 
ஆளுகை செய்யவேண்டும்‌. ஜனங்கள்‌ தவறு 
செய்யும்போது அவர்களை திருத்தவேண்டும்‌. 
அது மாத்திரமல்ல தவறு செய்யாமல்‌, 
எல்வாறு நன்மை செய்வது என்றும்‌. 
அவர்களுக்கு போதிக்கவேண்டும்‌. யூதாவின்‌ 
மனுஷர்‌ செய்கிற தப்பிதங்களை அவர்களுக்கு 
உணர்த்தவேண்டும்‌. தவறு செய்வதற்கான 
காரணங்களையும்‌ அவர்களுக்கு 
போதிக்கவேண்டும்‌. 

யோசபாத்‌ யூதாவின்‌ பட்டணங்களிலே 
உபதேசம்பண்ணும்படிக்கு, தன்‌ பிரபுக்களை 
அனுப்பியதுபோல, அங்கே உற்தேசம்பண்ணும்‌ 
படக்கு லேலியரையும்‌ ஆசாரியரையும்‌ 
அனுப்புகிறான்‌. அவர்கள்‌ தங்கள்‌ கையிலே. 
கர்த்தருடைய 
வைத்திருக்கிறார்கள்‌. 
பட்டணங்களிலெல்லாம்‌ 
ஜனங்களுக்கு போதிக்கிறார்கள்‌. 

அவர்கள்‌ யாக்கோபுக்கு உம்முடைய 
நியாயங்களையும்‌, இஸ்ரவேலுக்கு உம்முடைய 
பிரமாணத்தையும்‌ 


யூதாதேசத்திலே ஆவிக்குரிய 
வேண்டுமென்றால்‌, 
வேதப்‌ 
மிகவும்‌ 


ஏற்பட 


அவர்கள்‌ 


(உபா 3310). 
பிரபுக்கள்‌ அதிகாரமுள்ளவர்கள்‌. 
ஆசாரியர்களோ கர்த்தருக்கு ஊழியம்‌ 
செய்கிறவர்கள்‌. பிரபுக்களும்‌ ஆசாரியர்களும்‌ 
'மியத்தை। 


2 நாளாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


"லேலியருக்கு கர்த்தருடைய 
வேதம்‌ தெரிந்திருக்கிறது. அவர்கள்‌ 
கர்த்தரைப்பற்றிய சத்தியங்களை 
ஜனங்களுக்கு போதிக்க முன்வருகிறார்கள்‌. 
யூதாவின்‌ மனுஷர்‌ கர்த்தருக்கு பயந்து 
தங்களுடைய கடமைகளை 
நிறைவேற்றவேண்டுமென்று பிரபுக்கள்‌ 
போதிக்கிறார்கள்‌. 


பிரபுக்களும்‌, சாரியர்க 
லேலியர்களும்‌ 3 தாலின்‌ 


பட்டணங்களிலெல்லாம்‌ திரிந்து ஜனங்களுக்கு 
போதிக்கிறார்கள்‌. அவர்கள்‌ யூதாதேசத்திலே 
ஒவ்வொரு பட்டணமாகச்‌ சுற்றி 
இதனால்‌. 
ஆலிக்குரிய 
தாமறி! வனர வான்‌ 
இருள்‌ நீங்கிப்போகிறது. 


பிரபுக்களின்‌ கையிலும்‌, ஆசாரியரின்‌ 
கையிலும்‌ கர்த்தருடைய வேதப்புஸ்நகம்‌ 
கர்த்தர்‌ அவர்களுக்கு 

அதிகாரத்திற்கு 


சுயவார்த்தைகளைப்‌ 
அவர்கள்‌ கர்த்தருடைய 
பேசுகிறார்கள்‌. அதற்கு 
அவர்கள்‌ கர்த்தருடைய வேதப்புஸ்தகத்தை 
தங்கள்‌ கைகளில்‌ வைத்திருக்கிறார்கள்‌. 
நூதாலின்‌ , மனுஷர்‌ பிரக்களையும்‌ 
பனலக வேதப்புஸ்தகத்தோடு 
பார்க்கும்போது, அவர்கள்‌ கர்த்தருடைய 
நாமத்தினால்‌ வந்திருக்கிறார்கள்‌ என்பதையும்‌, 
அவர்கள்‌ கர்த்தருடைய அதிகாரத்தினால்‌ 
போதிக்கிறார்கள்‌. என்பதையும்‌ 
புரிந்துகொள்வார்கள்‌. அவர்கள்‌ போதிக்கிற 
வார்த்தைகளுக்கு செவிகொடுப்பார்கள்‌. 


யோசபாத்தோடிருக்கிறார்‌. 
கர்த்தருடைய வார்த்தை  யோசபாத்திற்கு 
உதவி செய்கிறது. கர்த்தர்‌ யோசபாத்தின்‌ 
கையிலே ராஜ்யபாரத்தை திடப்படுத்துகிறார்‌. 


யோசபாத்‌ அனுப்பின பிரபுக்களும்‌, 
யூதாவின்‌ 
ப திரிந்து 
கர்த்தருடைய 
போதிக்கிறார்கள்‌. 
எல்லாரும்‌ 
காணிக்கைகளைக்‌ 
கொண்டு வருகிறார்கள்‌ (2நாளா 17:5). 


கர்த்தர்‌ 





f= FTE 
TT 


யோசபாத்‌ தங்கள்‌ 
ஊழியக்காரர்களை அனுப்பி, 

வார்த்தைகளை  உபதேசம்பண்ணுவதற்காக, 
ஜனங்கள்‌ அவனுக்கு நன்றி 
சொல்லுகிறார்கள்‌. அதற்கு அடையாளமாக 
அவனுக்கு காணிக்கைகளைக்‌ கொண்டு 
வருகிறார்கள்‌. 


யூதாஜனத்தார்‌ கர்த்தருடைய 
வேதத்திலே போதிக்கப்படும்போது, 
அவர்கள்‌ கர்த்தருக்கும்‌ உண்மையுள்ளவர்‌. 
களாயிருப்பார்கள்‌. ராஜாவுக்கும்‌ 
உண்மையுள்ளவர்களாயிருப்பார்கள்‌. 
யோசபாத்தின்‌ கையிலே 
திடப்படுகிறது. 


யோசபாத்திற்கு 
மிகுதியாயிருக்கிறது. 


ராஜ்யபாரம்‌ 


ஜசவரிழும்‌ கனமும்‌ 
பொதுவாக 


ஆனால்‌ யோசபாத்தோ பெருமைப்படாமல்‌ 
மனத்தாழ்மையேடிருக்கிறான்‌. தன்னுடைய 
ஐசுவரியத்தையும்‌ கனத்தையும்‌ கர்த்தருடைய 
நாமமகிமைக்காக பயன்படுத்துகிறான்‌. 

யோசபாத்திற்கு ஐசுவரியமும்‌ கனமும்‌ 
அதிகமாய்ச்‌ சேர சேர, அவனுடைய 
இருதயம்‌ கர்த்தருடைய வழிகளில்‌ 
நடப்பதற்கு தீர்மானமாயிருக்கிறது. 


யோசபாத்தின்‌ 
கனமும்‌ 
2நானா 17:10-19 


ஜசுவரியமும்‌ 


நானா 17:10. மூதாவைச்‌ 
சற்றியிருக்கிற தேசங்களுடைய 
ராஜ்யங்களின்‌ மேலெல்லாம்‌ கர்த்தரால்‌ 
உண்டான பயங்கரம்‌ வந்ததினால்‌, 
யோசபாத்தோடு 


யுத்தம்பண்ணாதிருத்தார்கன்‌.. 


நானா 17:11. 
சிலர்‌ 

பகுதிப்‌ 
காணிக்கைகளையும்‌. 
வந்தார்கள்‌; அரபியரும்‌ 
ஏழாயிரத்து 

ஆட்டுக்கடாக்களையும்‌,  ஏழாயிரத்து 
எழுநூறு வென்னாட்டுக்கடாக்கனையும்‌ 
கொண்டுவத்தார்கன்‌. 


பெலிஸ்தரிதும்‌ 


2 நாணாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


நடத்தினான்‌; 
ல... பராக்கிரமசாலிகளான 


எருசலேமி6ே 
சேவகர்‌ அவனுக்கு இருத்தார்கன்‌. 


நோனா 17:14. தங்கள்‌ பிதாக்களுடைய 
வம்சங்களின்‌ படி. அவர்களுடைய 
இலக்கமாவது: மூதாவிலே 
ஆயிரத்துக்கு அதிபதிகளில்‌ அத்னா 
'தலைமையானவன்‌;; அவனிடத்திலே 
பராக்கிரமசாலிகன்‌ மூன்றுலட்சம்பேர்‌ 
இருந்தார்கள்‌. 


நோனா. கு அவனுக்கு உதவியாக 
யோகன! என்னும்‌ 
கனத ந்த்‌: அவனிடத்திலே 
இரண்டுலட்சத்து எண்பதினாயிரம்‌ பேர்‌ 
இருந்தார்கள்‌. 


2நானா 17:16. அவனுக்கு உதவியாக 
கர்த்தருக்குத்‌ தன்னை உற்சாகமாய்‌ 
ஒப்புக்கொடுத்த சிக்ரியின்‌' 
குமாரனாகிய அமசியா இருந்தான்‌; 
அவனிடத்திலே. பராக்கிரமசாலிகள்‌ 


இரண்டுலட்சம்பேர்‌ இருந்தார்கள்‌. 


நோனா 1717, பென்யமீனிலே. 
எலியதா என்னும்‌ பராக்கிரமசாலி. 
இருத்தான்‌; அவனிடத்திலே வில்லும்‌ 
கேடகமும்‌ ீடிக்கிறவர்கன்‌ 
இரண்டுலட்சம்பேர்‌ இருந்தார்கள்‌. 


நோனா 17:18. அவனுக்கு 
உதவியாக யோசபாத்‌ இருந்தான்‌; 
அவனிடத்திலே சேவகத்திற்கு 
ஆயுதபாணிகள்‌ லட்சத்து 
எண்பதினாமிரம்பேர்‌ இருத்தார்கன்‌. 


17:19. 


நானா 


ராஜா மூதா 
எங்குமுவ்ன. அரணான 
பட்டணங்களில்‌ வைத்தவர்களைத்தவிர 
இவர்கனே ராஜாவைக்‌ சேவித்தவர்கள்‌. 





f= ETHER 
TT 


கர்த்தர்‌ யோசபாத்தோடிருக்கிறார்‌. 
கர்த்தர்‌ அவன்‌ கையிலே ராஜ்யபாரத்தை 
திடப்படுத்துகிறார்‌. யூதாகோத்திரத்தார்‌ 
எல்லாரும்‌ யோசபாத்திற்கு காணிக்கை 
களைக்‌ கொண்டு வருகிறார்கள்‌. அவனுக்கு 
ஐசுவரியமும்‌ கனமும்‌ மிகுதியாயிருக்கிறது. 
யூதாதேசத்தார்‌ யோசபாத்திற்கு 
காணிக்கைகளைக்‌ கொண்டு வருவதுபோல, 


அந்நிய தேசத்தாரும்‌ அவனுக்கு 
காணிக்கைகளைக்‌ கொண்டு வருகிறார்கள்‌. 


சுற்றியிருக்கிற 
ராஜ்யங்களின்மேலெல்லாம்‌ 
உண்டான 


யூதாவைச்‌ 
தேசங்களுடைய 
கர்த்தரால்‌ 
வந்ததினால்‌, 
யுத்தம்பண்ணாதிருக்கிறார்கள்‌. 
பெலிஸ்தரிலும்‌ 


பயங்கரம்‌. 


யோசபாத்தோடு 


சிலர்‌ 
யோசபாத்துக்குப்‌  பகுதிப்பணத்தோடேகூடக்‌ 
காணிக்கைகளையும்‌ கொண்டுவருகிறார்கள்‌: 
அரபியரும்‌ அவனுக்கு ஏழாயிரத்து எழுநூறு 
ஆட்டுக்கடாக்களையும்‌, ஏழாமிரத்து, 
எழுநூறு வெள்ளாட்டுக்கடாக்களையும்‌ 
'கொண்டுவருகிறார்கள்‌ (2நாளா 17:10/1) 


யோசபா சுற்றிருக்கிர 
தங்களோட எனதனையிகு்கதொன்‌. அற 
நேசத்தாரின்‌ நன்மைகளையும்‌ 
விசாரிக்கிறான்‌. யோசபாத்‌ தாவீதைப்போல. 
மிகப்பெரிய யுத்தவீரனோ அல்லது 
மகாபராக்கிரமசாலியோ அல்ல. அவன்‌ 
சாலொமோனைப்போல. மிகுந்த 
ஞானமுள்ளவனுமல்ல. ஆனாலும்‌ யூதாவைச்‌ 
சுற்றியிருக்கிற தேசங்களுடைய ராஜ்யங்களின்‌ 
மேலெல்லாம்‌ கர்த்தரால்‌ உண்டான பயங்கரம்‌: 
வருகிறது. அவர்கள்‌ யோசபாத்தோடு 
யுத்தம்பண்ணாமல்‌ அமைதியாயிருக்கிறார்கள்‌. 
அவனுக்கு மதிப்பும்‌ மரியாதையும்‌ 
காண்பிக்கிறார்கள்‌. அவர்கள்‌ யோசபாத்திற்கு 
வெகுமதிகளைக்‌ கொண்டு வருகிறார்கள்‌. 
யோசபாத்தின்‌ சிநேகத்தை உறுதிபண்ணிக்‌ 
கொள்கிறார்கள்‌. யோசபாத்தோடு 
உடன்படிக்கை பண்ணிக்கொள்கிறார்கள்‌. 


இப்படியே யோசபாத்‌ வரவர மிகவும்‌ 
பெரியவனாகி, யூதாவிலே கோட்டைகளையும்‌, 
ரஸ்துக்களை வைக்கும்‌ பட்டணங்களையும்‌ 
கட்டுகிறான்‌. யூதாவின்‌ பட்டணங்களில்‌ 
அவன்‌ பெரிய வேலைகளை நடத்துகிறான்‌; 
எருசலேமிலே பராக்கிரமசாலிகளான 
சேவகர்‌ யோசபாத்திற்கு இருக்கிறார்கள்‌ 
(நாளா 17:12,13). 


2 நானாகமம்‌ - விரிவுரை 
IICHRONICLES - 


COMMENTARY 


தன்னுடைய 
_திடப்படுத்துகிறான்‌. 
கிரமமுமாக 
யோசபாத்தின்‌ 
யுத்தவீரரின்‌ 
வசனப்பகுதியில்‌ 


இராணுவத்தில்‌ இருந்த 
எண்ணிக்கை இந்த 
சொல்லப்பட்டிருக்கிறது. 
யோசபாத்தின்‌ 
சேனையிலுள்ளவர்களின்‌ விவரம்‌ வருமாறு: 


அத்னாவின்‌ தலைமையில்‌ - 
300,000 பேர்‌ (நாளா 17:14) 


'யோகனானின்‌. 
280,000 பேர்‌. 


தலைமையில்‌ - 
(நோளா 17:15) 


அமசியாவின்‌: 
200,000பேர்‌ 


தலைமையில்‌ - 
(நாளா 17:16) 


எலியதாவின்‌ தலைமையில்‌ - 
200,000 பேர்‌ (நோளா 1717) 


யோசபாத்தின்‌ தலைமையில்‌ - 180,000 
பேர்‌. நோளா 17:18) 


இவர்கள்போக யூதா 
அரணான பட்டணங்களில்‌ 
சேலிக்கிறவர்கள்‌ 
இருக்கிறார்கள்‌ 


எங்குழுள்ள 

ராஜாவைச்‌ 
அநேகம்பேர்‌ 
(நாளா 17119). 


பிதாக்களுடைய 
்‌ அவர்களுடைய 
இலக்கமாவது: யூதாவிலே ஆயிரத்துக்கு 
அதிபதிகளில்‌ அத்னா தலைமையானவன்‌ ; 
அவனிடத்திலே. பராக்கிரமசாலிகள்‌ 
மூன்றுலட்சம்பேர்‌ இருக்கிறார்கள்‌. அவனுக்கு 
யோகனான்‌ என்னும்‌ 
அவனிடத்திலே. 
எண்பதினாயிரம்பேர்‌ 

இருக்கிறார்கள்‌ (2நாளா 17:1415). 


யோசபாத்திற்கு உதவியாக. 
கர்த்தருக்குத்‌ தன்னை உற்சாகமாய்‌ 
ஒப்புக்கொடுத்த சிக்ரிமின்‌ குமாரனாகிய 
அமசியா இருக்கிறான்‌; அவனிடத்திலே. 
பராக்கிரமசாலிகள்‌ இரண்டுலட்சம்பேர்‌ 
இருக்கிறார்கள்‌ (2நாளா 17:16). 





ழ்‌ நயன 
யாய 


'பென்யமீனிலே  எலியதா என்னும்‌ 
பராக்கிரமசாலி இருக்கிறான்‌; அவனிடத்திலே 
ம்‌ பிடிக்கிறவர்கள்‌ 
இருக்கிறார்கள்‌ 

(நோளா 17:17). 


அவனுக்கு உதவியாக. 
இருக்கிறான்‌; வனி நதியே சே 
ஆயுதபாணிகள்‌ லட்சத்துஎண்பதினாயிரம்பேர்‌ 
இருக்கிறார்கள்‌. ராஜா யூதா எங்குமுள்ள 
அரணான பட்டணங்களில்‌ வைத்தவர்களைத்‌. 
தவிர இவர்களே ராஜாவைச்‌ 
சேவிக்கிறவர்கள்‌ (2நாளா 17:18,19) 


யோசபாத்‌ 


யோசபாத்தின்‌ 
லிருக்கிறவர்கள்‌ 
பெற்ற யுத்தவீரர்கள்‌. 


ணுவத்தி 
பயிற்சி 
இவர்கள்‌ 
யூதாதேசத்திலுள்ள எல்லா பட்டணங்களிலும்‌ 
தாணையங்களிலே வைக்கப்பட்டிருக்கிறார்கள்‌. 


இவர்கள்‌ எல்லோருமே தேவைப்படும்போது 


எல்லோருமே 


ஒழுக்கமும்‌ கிரமமுமாக 


வருவார்கள்‌. 


ஒன்றுகூடி 


2 நாளாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


க்கி, 
ததாக... சோபா 

ந்த பயம்‌ 

திரளான சேனையினால்‌ 

வந்த பயமல்ல. இது கர்த்தரால்‌ உண்டான 
பயங்கரம்‌. யோசபாத்‌ தன்னுடைய 
சாரியர்களையும்‌ 

பட்டணங்களுக்கெல்லாம்‌ 

: கர்த்தருடைய 


போதிக்க, 


யூதாதேசத்தையும்‌ பாதுகாக்கிறார்‌. 





i a 
TT 


நாளாகமம்‌ 
சொல்லப்பட்டிருக்கிற 

1இராஜா 22-ஆவது 
சொல்லப்பட்டிருக்கிறது. 


புஸ்தகத்தில்‌ 
ந்த சரித்திர சம்பவம்‌, 
அதிகாரத்திலும்‌ 


கர்த்தர்‌. ஆகாபுக்கு அவனுடைய 
நாட்களிலே பொல்லாப்பை வரப்பண்ணாமல்‌, 
அவன்‌ குமாரன்‌ நாட்களில்‌, அதை அவன்‌ 
வீட்டின்மேல்‌ வரப்பண்ணுவேன்‌ என்று 
வாக்குப்பண்ணினார்‌ (இராஜா 21:29), 
ஆகாபின்‌ நாட்களோ சீக்கிரத்தில்‌ 
முடிந்துபோகிறது. 


இந்த அதிகாரத்தில்‌ கீலேயாத்திலுள்ள 
ராமோத்தில்‌ சீரியருக்கு விரோதமாக 
நடைபெறும்‌ யுத்தத்தைப்பற்றி விரிவாக 
எழுதப்பட்டிருக்கிறது. ஆகாப்‌ இந்த 
யுத்தத்திற்கு தன்னை ஆயத்தப்படுத்துகிறான்‌. 
ஆகாப்‌ தன்னுடைய ஊழியக்காரரோடு 
யுத்தசம்பந்தமாக ஆலோசனை 
பண்ணுகிறான்‌. யூதாவின்‌ ராஜாவாகிய 
யோசபாத்தோடும்‌  (நோளா 184-3) 
ஆலோசனை பண்ணுகிறான்‌. 
சீரியரோடு. யுத்தம்பண்ணுவது. 
சம்பந்தமாக தன்னுடைய 
தீர்க்கதரிசிகளோடும்‌ ஆலோசனை 
பண்ணுகிறான்‌.  ஆகாபின்‌ தீர்க்கதரிசிகள்‌ 
சீரியருக்கு விரோதமாக யுத்தம்பண்ணுமாறு 
அவனை உற்சாகப்படுத்துகிறார்கள்‌ 
(நொளா 18:45), சிதேக்கியா என்னும்‌ 
தீர்க்கதரிசி தனக்கு இருப்பு 
கொம்புகளை உண்டாக்கி, இவைகளினால்‌ 
ஆகாப்‌ சீரியரை முட்டி 
நிர்மூலமாக்கிப்போடுவான்‌. என்று 
சொல்லுகிறான்‌ (2நாளா 18:10) 


காப்‌ 


மிகாயா 
யோசபாத்‌ 
வேண்டுமென்று சொல்லுகிறான்‌ 
(நொளா 18:7). ஆகாப்‌ மிகாயாவை. 
அழைத்து வர தன்னுடைய பிரதானிகளில்‌' 
ஒருவனை அனுப்புகிறான்‌ (2நாளா 18:8) 


தீர்க்கதரிசி. 
விசாரிக்க 


கர்த்தருடைய 
மிகாயாவிடம்‌ 


2 நாணாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


ஏற்கெனவே 
கன்ளத்திக்கதாமிகளிடத்தல்‌ ஆலோசனை 
செய்திருக்கிறான்‌. ஆரம்பத்தில்‌ மிகாயாவும்‌ 
அவர்களுடைய வார்த்தைக்கு 
ஒத்துப்பேசுகிறான்‌ (நாளா 18:13) 
அதன்பின்பு மிகாயா ஆகாபுக்கு 
கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறான்‌. 
சீரியருக்கு விரோதமான யுத்தத்திலே ஆகாப்‌ 
தோற்றுப்போவான்‌ (2நாளா 1814) 


மிகாயா தன்னுடைய 
தரிசனத்தைப்பற்றி விவரிக்கிறான்‌. 
கள்ளத்தீர்க்கதரிசிகளின்‌ வாயிலே பொய்யின்‌ 
ஆவி இருப்பதைப்பற்றிச்‌ சொல்லுகிறான்‌ 
(நோளா18:19,20). சிதேக்கியா மிகாயாவை 
கன்னத்தில்‌ அடிக்கிறான்‌ (நாளா 18:23) 
ஆகாப்‌. மிகாயாவை சிறைச்சாலையில்‌: 
வைக்கிறான்‌ (2நாளா 18:26). 


ஆகாபிடம்‌ 


சீரியாவுக்கு விரோதமாக 


ஆகாபும்‌, 
யோசபாத்தும்‌ 


யுத்தம்பண்ணுகிறார்கள்‌. 
யோசபாத்‌ ராஜவஸ்திரம்‌ தரித்திருக்கிறான்‌. 
ஆகாப்‌ வேஷம்‌ மாறிப்போகிறான்‌. இந்த 
த்தத்தில்‌ ஆகாப்‌ செத்துப்போகிறான்‌. 
(நோளா 18:28-34). 


ஆகாபும்‌ யோசபாத்தும்‌ 
நாளா 18:1-3 


2நானா 181. யோசபாத்துக்கு மிகுந்த 
இசுவரியமும்‌ கனமும்உண்டாயிருந்தது; 
அவன்‌ ஆகாபோடே சம்பத்தங்கலந்து, 


நானா 182. 
சென்றபின்பு, 
ஆகாபிடத்துக்குப்‌. 
அப்பொழுது ஆகாப்‌ அவனுக்கும்‌ 
அவனோடிருக்கிற ஜனத்திற்கும்‌. 
அநேகம்‌ ஆடுமாடுகளை அடிப்பித்து, 
கீலேயாத்திலுன்ன ராமோத்திற்கு 
வரும்படி. அவனை ஏவினான்‌. 


சில வருஷங்கள்‌ 
சமாரியாவிலிருக்கிற 
போனான்‌; 


நானா 180, எப்படியெனில்‌, 
இஸ்ரவேலின்‌ ராஜாவாகிய ஆகாப்‌. 
யூதாவின்‌ ராஜாவாகிய யோசபாத்தை 
நோக்கி: கீலேயாத்திலுன்ன 
ராமோத்துக்கு என்னோடே. வருகிறீரா 
என்று கேட்டதற்கு, அவன்‌: நான்தான்‌ 
நீர்‌, என்னுடைய ஜனங்கள்‌ உம்முடைய 
ஜனங்கள்‌, உம்மோடே கூட 
யுத்தத்திற்கு வருகிறேன்‌ என்றான்‌. 





f= FTE 
TT 


சொன்னார்‌. 
வார்த்தைகளைக்‌ 
முன்பாக தன்னைத்‌ தாழ்த்தினான்‌. 
க தமது 
ஆகாபின்‌ நாட்களில்‌ 
அவனுக்கு பொல்லாப்பு வரவில்லை. 


கர்த்தர்‌ ஆகாபுக்கு பொல்லாப்பை 
வரப்பண்ணாமலிருந்தாலும்‌, ஆகாப்‌ 
இன்னும்‌ துன்மார்க்கனாசுவே இருக்கிறான்‌. 
அவன்‌ கர்த்தரைவிட்டு விலகி 
விக்கிரகங்களைப்‌ பின்பற்றுகிறான்‌. ஆகாப்‌ 
கர்த்தருக்கு முன்பாக தன்னைத்‌ 
தாழ்த்தியதினால்‌, கர்த்தர்‌ அவனையும்‌ 
இஸ்ரவேல்‌ தேசத்தையும்‌ ஆசீர்வதிக்கிறார்‌. 
சீரியருக்கும்‌ இஸ்ரவேலருக்கும்‌ மூன்று 
வருஷம்‌ யுத்தமில்லாதிருக்கிறது. 
(இராஜா 22:1) 

ப்‌ இஸ்ரவேல்‌ தேசத்தில்‌ 
ராஜாவாயிருக்கும்போது. யோசபாத்‌ 
யூதாதநேசத்தை ராஜ்யபாரம்பண்ணுகிறான்‌ 
மூன்றாம்‌... வருஷத்திலே. யூதாவின்‌ 
ராஜாவாகிய யோசபாத்‌. 


பாவத்திற்கு மனந்திரும்புகிறான்‌. பான்‌ 
ராஜாவாகிய யோசபாத்‌ சமாரியாவுக்கு வந்து, 
தன்னுடைய பாவங்களினிமித்தமாய்‌, 
தன்னை சிட்சிக்கவேண்டுமென்று 
ஆகாப்‌... செய்தி சொல்லியனுப்புகிறான்‌. 
யோசபாத்தும்‌ ஆகாபின்‌ விண்ணப்பத்தை 
ஏற்றுக்கொண்டு சமாரியாவிலே சிறிது 
காலம்‌ தங்கியிருக்கிறான்‌. யோசபாத்‌ 
ஆகாபை ஒவ்வொரு நாளும்‌ விசேஷமான 
வாரினால்‌, குறிப்பிட்ட தடவைகளுக்கு 
அடித்தான்‌ என்று நக 
பாரம்பரிய சரித்திரம்‌ சொல்லுகிறது. 
சம்பவத்திற்கு வேதாகமத்தில்‌ ப்‌ 
எதுவுமில்லை. 


2 நானாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


ஆனாலும்‌ யூதாவின்‌ ராஜாவாகிய 
யோசபாத்‌ இஸ்ரவேலின்‌ ராஜாவாகிய 
ஆகாபினிடத்திற்கு வந்திருப்பதைப்பற்றி 
இந்த வசனப்பகுதியில்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
அவர்கள்‌ இருவரும்‌ தங்கள்‌ தேசங்களைப்‌ 
பற்றி கலந்து பேசிக்கொள்வதற்காக, 
ஒன்றாய்க்‌ கூடிவந்திருக்கலாம்‌. இந்தக்‌ 
காலத்தில்‌. சீரியர்கள்‌ ஆகாபுக்கு எந்தப்‌ 
பிரச்சனையும்‌, தொந்தரவும்‌ கொடுக்கவில்லை. 
ஆகாபினிடத்தில்‌ 
வந்திருக்கும்போது, காப்‌ தன்‌ 
ஊழியக்காரரோடு சீரியாவின்மீது 
யுத்தம்பண்ணுவதுபற்றி கலந்து ஆலோசனை 
செய்துகொண்டிருக்கிறான்‌. 
இஸ்ரவேலின்‌ ராஜாவாகிய 
ஊழியக்காரரை நோக்கி: 
“கேவாத்திலுள்ன ராமோத்‌ 
நம்முடையதென்று அறியீர்களா? நாம்‌ அதைச்‌ 
சீரியா ராஜாவின்‌ கையிலிருந்து 
பிடித்துக்கொள்ளாமல்‌, சும்மாயிருப்பானேன்‌" 
இராஜா 22:3) என்று சொல்லுகிறான்‌. 


ஆகாப்‌ தன்‌ ஹழியக்காரரோடு 
ஆலோசனை பண்ணுவதோடு, 
யோசபாத்தோடும்‌ இது சம்பந்தமாகப்‌ 
பேசுகிறான்‌. ஆகாப்‌ யோசபாத்தை நோக்கி: 


யோசபாத்‌ 


ஆகாப்‌ 


யுத்தம்பண்ண 
என்று கேட்கிறான்‌. யோசபாத்‌ இஸ்ரவேலின்‌ 
ராஜாவை நோக்கி: “நான்தான்‌ நீர்‌, 
என்னுடைய ஜனங்கள்‌ உம்முடைய ஜனங்கள்‌, 
என்னுடைய குதிரைகள்‌ உம்முடைய 
குதிரைகள்‌” இராஜா என்று 
சொல்லுகிறான்‌. 

மூன்று வருஷங்களுக்கு 
சீரியருக்கும்‌ இஸ்ரவேலருக்கும்‌ யுத்தம்‌ 
நடைபெற்றது. இந்த யுத்தத்திலே கர்த்தர்‌ 
சீரியாவின்‌ ராஜாவாகிய பெனாதாத்தை 
ஆகாபின்‌ கையிலே ஒப்புக்கொடுத்தார்‌. 


22:4) 


முன்பு 


அப்பொழுது பெனாதாத்‌ ஆகாபைப்‌ 
பார்த்து: என்‌ தகப்பன்‌ உம்முடைய தகப்பனார்‌ 
கையிலே பிடித்த பட்டணங்களைத்‌ திரும்பக்‌ 
கொடுத்துவிடுகிறேன்‌:: என்‌ தகப்பன்‌ 
சமாரியாவிலே செய்ததுபோல, நீரும்‌ 
தமஸ்குவிலே வீதிகளை உண்டாக்கிக்‌ 
கொள்ளலாம்‌ என்றான்‌. அதற்கு அவன்‌, 
த உடன்படிக்கை செய்து நான்‌ உம்மை 
அனுப்பிவிடுகிறேன்‌ என்று சொல்லி, 
அவனோடு உடன்படிக்கைபண்ணி அவனை 
அனுப்பிவிட்டான்‌" இராஜா 20:34). 





i FTE 
TT 


தன்னுடைய தகப்பன்‌,  ஆகாயின்‌ 
தகப்பன்‌ கையிலே பிடித்த பட்டணங்களை 
திரும்ப கொடுத்துவிடுவதாக, சீரியாவின்‌ 
ராஜாவாகிய பெனாதாத்‌ 
வாக்குப்பண்ணினான்‌. ஆகாபும்‌ 
பெனாதாத்தின்‌ வார்த்தைகளை நம்பினான்‌. 
ஆனால்‌ பெனாதாத்தோ தன்‌ வார்த்தையில்‌ 
உண்மையாயில்லை. 


ஆகாபினிடத்தில்‌ 
பெறவேண்டுமென்பதற்காக 
அவனுக்கு ஆசை வார்த்தைகளை 
சொன்னான்‌. ஆகாப்‌ பெனாதாத்தோடு 
சமாதான உடன்படிக்கை செய்து கொண்ட 
பின்பு, பெனாதாத்‌ ஆகாபுக்கு சொன்ன 
வார்த்தைகளை மறந்துவிடுகிறான்‌. தனக்கு 
ஆதாயம்‌ கிடைக்குமென்றால்‌, தான்‌ சொன்ன 
வார்த்தைகள்‌ பெனாதாத்திற்கு 
ஞாபகம்‌ வரும்‌. தனக்கு ஆதாயமில்லாமல்‌ 
நஷ்டம்‌ வருமென்றால்‌, தான்‌ சொன்ன 
வார்த்தைகளை பெனாதாத்‌ மறந்துவிடுவான்‌. 
பெனாதாத்தைப்போல இக்காலத்திலும்‌: 
ஏராளமானோர்‌ இருக்கிறார்கள்‌. 
இவர்கள்‌ சுயநலமுள்ளவர்கள்‌. இவர்கள்‌ 
ங்‌ வார்த்தைக்கு 
கொடுக்கமாட்டார்கள்‌. 
சொல்லுவது ஒன்றாகவும்‌, 

செய்வது வேறொன்றாகவும்‌ இருக்கும்‌. 


பெனாதாத்தோடு சமாதான 
உடன்படிக்கை பண்ணிக்கொண்டு, அவன்‌ 
கையிலிருந்து எத்தனை பட்டணங்களை 
ப்‌ பெற்றுக்கொண்டான்‌ என்பது, 
இந்த வசனப்பகுதியில்‌: 
ராமோத்தைப்பற்றி 
மாத்திரமே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்தப்‌ 
பட்டணம்‌ யோர்தானுக்கு அப்புறத்தில்‌, 
காத்‌ புத்திரரின்‌ சுதந்தரத்திலிருக்கிறது. 


கீலேயாத்திலுள்ள. ராமோத்‌ 
பட்டணத்தை சீரியா ராஜாவின்‌ கையிலிருந்து 
இன்னும்‌ பிடித்துக்கொள்ளாமலிருப்பதற்காக, 
ஆகாப்‌ தன்னையும்‌, தன்னுடைய 
ஜனங்களையும்‌ குற்றம்‌ சொல்லுகிறான்‌. 
பெனாதாத்‌ உடன்படிக்கையை 
மீறியதினால்‌,  ஆகாபும்‌ அவனோடு 
செய்துகொண்ட சமாதான உடன்படிக்கையை 
மீறி, சீரியருக்கு விரோதமாய்‌ யுத்தம்பண்ண 
வேண்டுமென்று தீர்மானிக்கிறான்‌. 


இரக்கம்‌ 
பெனாதாத்‌ 


ஆகாப்‌ 


2 நானாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


COMMENTARY 


சீரியருக்கு விரோதமான யுத்தத்திலே, 
யூதாவின்‌ ராஜாவாகிய யோசபாத்தையும்‌, 
ஆகாப்‌ தன்னுடைய பக்கத்தில்‌ 
சேர்த்துக்கொள்கிறான்‌. காப்‌ 
யோசபாத்தை நோக்கி, “கீலேயாத்திலுள்ள 
ராமோத்தின்‌ மேல்‌ யுத்தம்பண்ண 
என்னோடேகூட வருகிறீரா" என்று 
கேட்கிறான்‌. யோசபாத்தும்‌ அவனோடுகூட 
வர சம்மதம்‌ தெரிவிக்கிறான்‌. 


யோசபாத்‌ 
யூதாதேசத்தை 


கர்த்தருக்கு பயந்து 
ராஜ்யபாரம்பண்‌ ணுகிறான்‌. 
அவன்‌ ஒரு நீதிமான்‌. ஆகாபோ ஒரு 
துன்மார்க்கன்‌. இஸ்ரவேல்‌ தேசத்தில்‌, 
ஆகாபின்‌ பெயரால்‌, யேசபேல்‌ ராஜ்யபாரம்‌. 
பண்ணுகிறாள்‌. ஆனால்‌ யோசபாத்‌ ஆகாபை 
நோக்கி, "நான்‌ தான்‌ நீர்‌” என்றும்‌, 
"என்னுடைய. ஜனங்கள்‌ உம்முடைய 
ஜனங்கள்‌" என்றும்‌, “என்னுடைய குதிரைகள்‌ 
உம்முடைய குதிரைக என்றும்‌ 
சொல்லுகிறான்‌. 


யோசபாத்‌ 
துன்மார்க்கனல்ல, 
இஸ்ரவேல்‌ 
துன்மார்க்கரல்ல. ஆகாபும்‌, இஸ்ரவேல்‌ 
ஜனங்களும்‌ அதிக துன்மார்க்கராயும்‌, 
அதிக அக்கிரமக்காரராயும்‌ இருக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ கர்த்தரைவிட்டு விலகி 
பாகால்களை ஆராதிக்கிறார்கள்‌. 


ஆகாபைப்போல ஒரு 
யூதாஜனங்களும்‌ 
)னங்களைப்போல 


காப்‌ 
யோசபாத்‌ 
வைக்கிறான்‌. 


வல்ல 
பல்‌ 'மிருந்த। ந்தால்‌, 


கொத்த 
நல்லவர்களில்‌ அநேகர்‌ துன்மார்க்கரோடு 
சவகாசம்‌ வைத்து, முடிவிலே 
சீரழிந்துபோகிறார்கள்‌. அவர்கள்‌ தங்களுக்கு 
வரப்போ ஆபத்துக்களை 
அறியாதவர்களாயும்‌, தங்களுக்கு மறைவாக 
வைக்கப்பட்டிருக்கும்‌ கண்ணிகளை குறித்து 
கவலையில்லாதவர்களாயும்‌ இருக்கிறார்கள்‌. 
ஆகாப்‌ இருளின்‌ கிரியைகளை செய்கிறவன்‌. 
அவன்‌ அந்தகாரத்தின்‌ புத்திரன்‌. 

யோசபாத்‌ ஆகாபை நோக்கி, 
“நான்தான்‌ நீர்‌” என்று சொன்னான்‌. 
யோசபாத்‌ இப்படி சொன்னதற்கு, அவன்‌ 
யுத்தக்களத்திலே மிகப்பெரிய கிரயத்தை 
செலுத்த வேண்டியதாயிற்று. சீரியர்கள்‌ 
யோசபாத்தை 

யோசபாத்‌ 
கிருபையினால்‌. 





i= FTE 
TT 


யோசபாத்‌ இஸ்ரவேலோடு சேர்ந்து 
சீரியாவுக்கு விரோதமாக 
யுத்தம்பண்ணுவதற்கு மற்றும்‌ ஒரு 
காரணமுமுள்ளது. யோசபாத்தின்‌ தகப்பனார்‌. 
சீரியரோடு சேர்ந்துகொண்டு, இஸ்ரவேலுக்கு 
விரோதமாக யுத்தம்பண்ணினார்‌. 
தன்னுடைய தகப்பனார்‌ செய்த பாவத்திற்கு 
பாவநிவாரணமாக, யோசபாத்‌ ஆகாபோடு 
சேர்ந்துகொண்டு, சீரியாவுக்கு விரோதமாக 
யுத்தம்பண்ணுகிறான்‌. 


எனக்கும்‌ உமக்கும்‌ என்‌ தகப்பனுக்கும்‌ 

உம்முடைய தகப்பனுக்கும்‌ உடன்படிக்கை 

உண்டே: இதோ, உமக்கு வெகுமதியாய்‌ 

வெள்ளியையும்‌ பொன்னையும்‌ அனுப்புகிறேன்‌; 

இஸ்ரவேலின்‌ ராஜாவாகிய பாஷா 

என்னைவிட்டு விலகிப்போகும்படிக்கு, நீர்‌ 

வந்து அவனோடு செய்த உடன்படிக்கையைத்‌ 

தள்ளிப்போடும்‌ என்று சொல்லச்சொன்னான்‌. 

பெனாதாத்‌. ராஜாவாகிய ஆசாவுக்குச்‌ 

தனக்கு உண்டான 

இஸ்ரவேலின்‌ 

விரோதமாக அனுப்பி, 

தாணையும்‌ பெத்மாக்கா 

ஆபேலையும்‌  கின்னரோத்‌ 

அனைத்தையும்‌ நப்தலியின்‌ 

்ல்ன்‌்‌ முறிய அடித்தான்‌" 
இராஜா 151 


தீர்க்கதரிசிகள்‌ 
தொனா 1814-13 


நானா 1854. 
இஸ்ரவேலின்‌ 
கர்த்தருடைய 
இன்றைக்கு 
என்றான்‌. 


பின்னும்‌ யோசபாத்‌ 
ராஜாவைப்‌ பார்த்து: 
வார்த்தையை. 
விசாரித்து அறியும்‌. 


நோனா 
இஸ்ரவேலின்‌ 
தீர்க்கதரிசிகளைக்‌ 
நாங்கள்‌ 
ராமோத்தின்மேல்‌ 
போகலாமா, போகலாகாதா என்று 
அவர்களைக்‌ கேட்டான்‌. அதற்கு. 
அவர்கள்‌: போம்‌, தேவன்‌ ராஜாவின்‌ 
கையில்‌ அதை ஒப்புக்‌ கொடுப்பார்‌. 
என்றார்கள்‌. 


18:5. அப்பொழுது 
ராஜா நானூறு: 
கூடிவரச்செய்து: 
கீலேயாத்திலுன்ன 
யுத்தம்பண்ணப்‌ 


2 நாணாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


நோனா 18:8. பின்பு யோசபாத்‌: நாம்‌ 
விசாரித்து அறிகிறதற்கு 
'இவர்களையல்லாமல்‌ கர்த்தருடைய 
தீர்க்கதரிசி வேறே யாராகிலும்‌ இங்கே 
இல்லையா என்று கேட்டான்‌. 


18:7. அப்பொழுது 

ராஜா யோசயாத்தை 

கர்த்தரிடத்தில்‌ விசாரித்து 

அறிகிறதற்கு இம்லாவின்‌ குமாரனாகிய 

என்னும்‌ மற்றொருவன்‌ 

ஆனாலும்‌ நான்‌ 

பகைக்கிறேன்‌; அவண்‌. 

என்னைக்‌ குறித்து நன்மையாக அல்ல, 

'தீமையாகவே எப்பொழுதும்‌ 

தீர்க்கதரிசனம்‌ சொல்லுகிறவன்‌' 

என்றான்‌. அதற்கு யோசபாத்‌: ராஜாவே, 

அப்படிச்‌. சொல்ல வேண்டாம்‌ 
என்றான்‌. 


நானா 18:8. 
இஸ்ரவேலின்‌ ராஜா பிரதானிகளில்‌. 
ஒருவனைக்‌ கூப்பிட்டு: இம்லாவின்‌ 
குமாரனாகிய மிகாயாவைச்‌ சீக்கிரமாய்‌ 
அழைத்துவா என்றான்‌. 


அப்பொழுது 


இநானா 18:9, இஸ்ரவேலின்‌ ராஜாவும்‌ 
யூதாவின்‌ ராஜாவாகிய 
யோச பாத்தும்‌, சமாரியாவின்‌ ஒலிமுக 
வாசலுக்கு முன்னிருக்கும்‌ விசாலமான 
இடத்திலே ராஜவஸ்திரம்‌ 
தரித்துக்கொண்டவர்களாய்‌, அவரவர்‌ 
தம்தம்‌ சிங்காசனத்திலே 
உட்கார்த்திருந்தார்கன்‌; சகல 
தீர்க்கதரிசிகளும்‌ அவர்களுக்கு. 
முன்பாகத்‌. 'தீர்க்கதபிசனஞ்‌. 
 சொன்னார்கன்‌. 


நோனா 1810. கெனானாவின்‌' 
குமாரனாகிய சிதேக்கியா தனக்கு 
இருப்புக்கொம்புகனை உண்டாக்கி, 
இவைகளால்‌ தீர்‌ சீரியரை முட்டி 
திர்மூலமாக்கிப்போடுவீர்‌ எண்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌ என்றான்‌. 


நோனா 18:11. ௪௧௯ தீர்க்கதரிசிகளும்‌ 
அதற்கு இசைவாகத்‌ தீர்க்கதரிசனஞ்‌ 
சொல்லி, கிலேயாத்திலுன்ன 
சாமோத்திற்குப்போம்‌, உமக்கு 
வாய்க்கும்‌, கர்த்தர்‌ அதை ராஜாவின்‌ 
கையில்‌ ஒப்புக்கொடுப்பார்‌ என்றார்கள்‌. 





i FTE 
ETT 


நானா 1812. மிகாயாவை 
அழைக்கப்போன ஆன்‌ அவனுடனே 
பேசி: இதே, தீர்க்கதரிசிகனின்‌ 
வார்த்தைகள்‌ ஏகவாக்காய்‌ ராஜாவுக்கு. 
நன்மையாயிருக்கிறதூ; உம்முடைய 
வார்த்தையும்‌ அவர்களில்‌ ஒருவர்‌. 
வார்த்தையைப்போல இருக்கும்படிக்கு. 
நன்மையாகச்‌ சொல்லும்‌ என்‌ றான்‌. 


நானா 18:18. அதற்கு மிகாயா: என்‌: 
தேவன்‌ சொல்வதையே சொல்வேன்‌. 
என்று கர்த்தருடைய 
ஜீவனைக்கொண்டு சொல்லுகிறேன்‌. 
என்றான்‌. 
சீரியாவுக்கு விரோதமாக 
பத்நப்பண்ணப்போவதுபறறி கர்த்தருடைய 
வார்த்தையை விசாரித்து 
அறியவேண்டுமென்று யோசபாத்‌ ஆகாபுக்கு 
சொல்லுகிறான்‌. யோசபாத்‌ கர்த்தரிடத்தில்‌ 
பயபக்தியுள்ளவன்‌. அவன்‌ கர்த்தருக்கு பயந்து 
ஜீவிக்கிறவன்‌. ஆகையினால்‌ கர்த்தருடைய 
தீர்க்கதரிசிகளிடத்தில்‌ விசாரிக்கவேண்டும்‌. 
என்னும்‌ விருப்பம்‌ யோசபாத்தின்‌ 
மனதிலிருக்கிறது. 


இஸ்ரவேலின்‌ ராஜாவாகிய ஆகாபோ 
பயப்படாதவன்‌. ன்‌ 
விசாரியாமல்‌, 

வழியக்காரிடததல இந்த மத்தத்தைப்பற்ி 
விசாரித்தான்‌ [இராஜா 22:3). தன்‌ 
ஊழியக்காரரிடத்தில்‌ விசாரித்தது. 
போதுமானது என்று ஆகாப்‌ நினைக்கிறான்‌. 
யோசபாத்தோ இஸ்ரவேலின்‌ ராஜாவாகிய 
ஆகாபைப்‌. பார்த்து, கர்த்தருடைய 
வார்த்தையே இன்றைக்கு விசாரித்தறியும்‌" 

(நாளா 18:4) என்று சொல்லுகிறான்‌. 
கர்த்தருடைய ஜனம்‌ எங்கே 
போனாலும்‌, அங்கே அவர்கள்‌ 
'தங்களோடுகூட கர்த்தருடைய 
வார்த்தைகளையும்‌ எடுத்துக்கொண்டு 
போவார்கள்‌. நீதிமான்கள்‌ எங்கே போனாலும்‌ 
கர்த்தருடைய பிரசன்னமும்‌ அவர்களோடு 
கூடயிருக்கும்‌. அவர்கள்‌ எல்லா. 
இடங்களிலும்‌ கர்த்தருக்கு. பயந்து 
ஜீவிப்பார்கள்‌. அவர்கள்‌ கர்த்தரை ஆராதிக்க 

வவறு 

ராஜாவாகிய 
கர்த்தரைவிட்டு விலகிப்போனவன்‌. 
கர்த்தருடைய 
உபத்திரவப்படுத்துகிறவன்‌. 
கர்த்தருடைய 
பிரியமாயில்லை. 


ஆகாப்‌ 
அவன்‌ 
தீர்க்கதரிசிகளை 
ஆகாபுக்கு 
தீர்க்கதரிசிகள்மேல்‌ 


2 நானாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


ஆனாலும்‌ யூதாவின்‌ ராஜாவாகிய யோசபாத்‌, 
ஆகாபைப்‌ பார்த்து, 'கர்த்தருடைய 
வார்த்தையை இன்றைக்கு விசாரித்தறியும்‌" 
என்று சொல்லுகிறான்‌. 

ஆகாபினிடத்தில்‌ ஏறக்குறைய நானூறு 
தீர்க்கதரிசிகள்‌. 
தோப்பு விக்கிரகத்தின்‌ 
இவர்கள்‌ எல்லோருமே கள்ளத்தீர்க்கதரிசிகள்‌. 


இஸ்ரவேலின்‌ ராஜாவாகிய ஆகாப்‌ 
ஏறக்குறைய நானூறு தீர்க்கதரிசிகளைக்‌ 
கூடிவரச்செய்கிறான்‌. ஆகாப்‌ 
அவர்களிடத்தில்‌, “நான்‌ சீவேோத்திறுள்ள 
ராமோத்தின்‌ மேல்‌ யுத்தம்பண்ணப்போகலாமா, 
போகலாகாதா" என்று கேட்கிறான்‌. 
அதற்கு அவர்கள்‌, “போம்‌, ஆண்டவர்‌ 
ராஜாவின்‌ கையில்‌ ஒப்புக்கொடுப்பார்‌' 
(நாளா 18:5) என்று சொல்லுகிறார்கள்‌. 


பின்‌ HT 
குன்ளத்தச்க்கதிரிககும்‌, அவத 
மனதிற்கு பிரியமான வார்த்தைகளைப்‌ 
பேசுகிறார்கள்‌. ஆகாப்‌ தீர்க்கதரிசிளிடத்தில்‌ 
கேட்கும்போதே, "யுத்தம்பண்ணப்போகலாமா, 
போகலாகாதா" என்று கேட்கிறான்‌. ஆகாப்‌ 
கேட்கும்‌ முறையை வைத்தே, அவனுடைய 
மனதின்‌ விருப்பத்தை கள்ளத்தீர்க்கதரிசிகள்‌ 
அறிந்துகொள்கிறார்கள்‌. 

பிரியமாகப்‌ பேசவேண்டும்‌. 


மனதில்‌: 
உறுதிபண்ணவேண்டும்‌. 
ஆகாப்‌ நானூறு கள்ளத்தீர்க்கதரிசிகளை 
தன்னிடத்தில்‌ கூடிவரச்செய்திருக்கிறான்‌. 
ஆகாபின்‌ கள்ளத்தீர்க்கதரிசிகள்‌ 
இதுவரையிலும்‌ அவனுக்கு பிரியமான 
வார்த்தைகளை மாத்திரமே சொன்னார்‌! 
இப்போதோ ஆகாபோடுகூட, யூதாவின்‌ 
ராஜாவாகிய யோசபாத்தும்‌ இருக்கிறான்‌. 
அவன்‌ கர்த்தரை ஆராதிக்கிறவன்‌. ஆகாபின்‌ 
தீர்க்கதரிசிகள்‌, சூழ்நிலைகளை நன்றாய்‌ 
அறிந்து வைத்திருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
ஆகாபுக்கு பிரதியுத்தரம்‌ சொல்லும்போது, 
“ஆண்டவர்‌ ராஜாவின்‌ கையில்‌ 
ஒப்புக்கொடுப்பார்‌' என்று சொல்லுகிறார்கள்‌. 
ஆண்டவர்‌ என்னும்‌. பெயருக்கு 
அவர்கள்‌ “அதோனாய்‌' என்னும்‌ 
எபிரெய வார்த்தையைப்‌ 
பயன்படுத்துகிறார்கள்‌. இந்த வார்த்தை 
கர்த்தரைக்‌ குறிக்கிறது. 





i= FTN 
TT 


கள்ளத்தீர்க்கதரிசிகள்‌. ஆகாபை 
பிரியப்படுத்தும்‌ வண்ணமாக, “போம்‌” என்று 
சொல்லுகிறார்கள்‌. கள்ளத்தீர்க்கதரிசிகள்‌ 
மத்தியிலே சிதேக்‌ என்பவன்‌ 
இருக்கிறான்‌. இவன்‌ கள்ளத்தீர்க்கதரிசிகளில்‌ 
பிரபல்யமானவன்‌. 

கேனானாவின்‌ குமாரனாகிய 
சிதேக்கியா தனக்கு இருப்புக்கொம்புகளை 
உண்டாக்கி, இவைகளால்‌ நீர்‌ சீரியரை முட்டி 
நிர்மூலமாக்கிப்‌ போடுவீர்‌ என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌ என்று சொல்லுகிறான்‌ 
(நாளா 18:10). 

சிதேக்கியா உண்டாக்குகிற இரண்டு 
இருப்பு கொம்புகளும்‌, ஆகாபையும்‌, 
யோசபாத்தையும்‌ குறிக்கும்‌. இவ்விரண்டு 
ராஜாக்களும்‌ இருப்பு கொம்புகளைப்போல. 
வல்லமையுள்ளவர்கள்‌. அவர்கள்‌ 
பெலமிக்கவர்கள்‌. ஆகாபும்‌ யோசபாத்தும்‌ 
தங்களுடைய ப்பு கொம்புகளினால்‌ 


இருப்பு 
சீரியரை முட்டி நிர்மூலமாக்கிப்போடுவார்கள்‌. 


சிதேக்கியா சொல்லுகிற 
தீர்க்கதரிசனத்தை, அங்கே கூடியிருக்கிற 
மற்ற தீர்க்கதரிசிகள்‌ எல்லோரும்‌ 
அங்கீகரிக்கிறார்கள்‌. சகல தீர்க்கதரிசிகளும்‌ 
அதற்கு இசைவாகத்‌ தீர்க்கதரிசனம்‌. 
சொல்லி, கீலேயாத்திலுள்ள ராமோத்துக்குப்‌ 
போம்‌, உமக்கு வாய்க்கும்‌: கர்த்தர்‌ 
அதை ராஜாவின்‌ கையில்‌ ஒப்புக்கொடுப்பார்‌" 
என்று சொல்லுகிறார்கள்‌ (நாளா 18:1). 


இஸ்ரவேலின்‌ ராஜாவாகிய ஆகாப்‌ 
தன்னுடைய  கள்ளத்தீர்க்கதரிசிகளிடத்தில்‌ 
விசாரிப்பதும்‌, அவர்கள்‌ அவனுக்கு 
தீர்க்கதரிசனம்‌ சொல்லுவதும்‌. யூதாவின்‌ 
ராஜாவாகிய யோசபாத்துக்கு 
மிகவும்‌ விநோதமாயிருக்கிறது. 
யூதாதேசத்திலிருக்கிற கர்த்தருடைய 
தீர்க்கதரிசிகள்‌. ஆகாபின்‌ 
தீர்க்கதரிசிகளைப்போல. தீர்க்கதரிசனம்‌. 
'சொல்லமாட்டார்கள்‌. கள்ளத்தீர்க்கதரிசிகள்‌ 
ஏறக்குறைய நானூறு பேரும்‌ ஒன்றுபோல 
தீர்க்கதரிசனம்‌ சொல்லுகிறார்கள்‌. 
இது யோசபாத்திற்கு புதுமையாயிருக்கிறது. 


தீ்க்கதரிசிகளிடத்ில 
யோசபாத்‌ தன்‌ ஆலிமில்‌ உணருகிறான்‌. 


ஆகையினால்‌ யோசபாத்‌ ஆகாபிடம்‌, 


2 நாணாகமம்‌ - விரிவுரை 
11 CHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


தீர்க்கதரிசி வேறே. 
இல்லையா" (நாளா 
கேட்கிறான்‌. 

காபினிடத்தில்‌ றா 
தீர்க்கதரிசி இருக்கிறான்‌. ஆனால்‌ ஆகாப்‌ 
அவனை வெறுக்கிறான்‌. அவனுடைய பெயர்‌ 
மிகாயா. இவன்‌ கர்த்தருடைய 
வார்த்தையை உண்மையாய்‌ அறிவிக்கிறவன்‌. 
மிகாயாவுக்கு, கர்த்தருடைய மனதும்‌, 
சித்தமும்‌ தெரிந்திருக்கிறது. 

அப்பொழுது இஸ்ரவேலின்‌ 
ராஜாவாகிய ஆகாப்‌, யோசபாத்தை நோக்கி: 
கர்த்தரிடத்தில்‌. விசாரித்து அறிகிறதற்கு 
இம்லாவின்‌ குமாரனாகிய  மிகாயா 
என்னும்‌ இன்னும்‌ ஒருவன்‌ இருக்கிறான்‌; 
ஆனாலும்‌ நான்‌ அவனைப்‌ பகைக்கிறேன்‌ 
அவன்‌ என்னைக்‌ குறித்து நன்மையாக 
இல்ல, தீமையாகவே தீர்க்கதரிசனஞ்‌: 
சொல்லுகிறவன்‌" (நோளா 18:7) என்று 
சொல்லுகிறான்‌. 


ஆகாப்‌ மிகாயாவைப்பற்றிச்‌' 
சொல்தவ்போது,. தண்‌ என்னைக்‌ 
குறித்து நன்மையாகயல்ல, தீமையாகவே 
தீர்க்கதரிசனம்‌. சொல்லுகிறவள்‌" 
என்று சொல்லுகிறான்‌. ஆகாபைப்பற்றி 
நன்மையாகச்‌ சொல்லுவதற்கு அவனிடத்தில்‌ 
ஒன்றுமில்லை. இது மிகாயாலின்‌ 
குற்றமல்ல. இது ஆகாபின்‌ குற்றம்‌. ஆகாப்‌ 
கர்த்தருக்கு பயந்து, ஜீவித்தால்‌, 
கர்த்தரிடத்திலிருந்து' அவனுக்கு 
நன்மையான வார்த்தைகள்‌ வரும்‌. ஆனால்‌ 
ஆகாபோ தன்‌ இருதயத்தைக்‌ 
கடினப்படுத்தி, கர்த்தருக்கு விரோதமாக 
துணிகரமாய்ப்‌ பாவம்‌ செய்கிறான்‌. 

ஆகாப்‌ நல்லவனாகயிருப்பானென்றால்‌, 
அவனுக்கு பரலோகத்திலிருந்து நன்மையான 
செய்தியே வரும்‌. ஆகாபைப்போல அநேகர்‌ 
மாத்தில்‌ பஅற்கியிகுக்கிறார்கள்‌ அவர்கள்‌ 

அழிவுக்கு 

போய்க்கொண்டிரக்கறார்க!்‌. 


கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள்‌ தங்களுடைய 
க்‌ குறித்து சொல்லுவதையும்‌, 
நியாயத்தீர்ப்பைக்‌ 

ம்‌ பாவிகள்‌ 





i= THE 
TT 


மிகாயாவை 
அடைத்திருக்கிறான்‌. 
பெனாதாத்தோடு 


ன்‌ ராஜாவாகிய ஆகாப்‌ 
சிறைச்சாலையில்‌ 
ஆகாப்‌ 
சமாதான உடன்படிக்கை 
பண்ணினபோது, மிகாயா ஆகாமை 
கர்த்தருடைய நாமத்தினால்‌. 
குடிந்துகொண்டான்‌ என்று வேதபண்டிதர்கள்‌ 
சொல்லுகிறார்கள்‌ (இராஜா 20:38). இதன்‌ 
நிமித்தமாய்‌ ஆகாப்‌ மிகாயாவின்மீது 
கோபப்பட்டு, அவனை சிறைச்சாலையில்‌: 
அடைத்துவிடுகிறான்‌. மிகாயா 
சிறைச்சாலையிலே மூன்று வருஷங்களாக 
அடைபட்டிருக்கிறான்‌. ஆகையினால்‌. 
ஆகாபுக்கு மிகாயா எங்கே இருக்கிறான்‌. 
என்பது தெரிந்திருக்கிறது. 


மிகாயா சிறையிலடைக்குப்பட்டாலும்‌, 
கர்த்தருடைய வார்த்தை ஒருபோதும்‌ 
அடைக்கப்படுவதில்லை. கர்த்தருடைய 
வார்த்தையை யாராலும்‌ சிறைப்படுத்த 
யாது. ஆகாப்‌, மிகாயாவைக்‌. குறித்த 
ால்லுகிற வார்த்தைகளை யோசபாத்‌ 
ஏற்றுக்கொள்‌ ளவில்லை. யோசபாத்‌ ஆகாபை 
மென்மையான வார்த்தைகளினால்‌ 
கடிந்துகொள்கிறான்‌. யோசபாத்‌ ஆகா 
நோக்கி, “ராஜாவே, அப்படிச்‌ 
சொல்லவேண்டாம்‌" (நோளா 18:7) என்று 
சொல்லுகிறான்‌. ஆகாபைப்போன்ற 
துன்மார்க்கரை 

குடிந்துகொள்ளக்கூடாது. 

வார்த்தைகளைப்‌ 

அவர்களுடைய இருதயத்தில்‌ 
வண்ணமாக கடிந்துசொல்லவேண்டும்‌. 


ஆகாபுக்கு யோசபாத்தை பகைக்கு 
மனமில்லை. ஆகாப்‌  யோசபாத்திற்கு. 
எதிர்த்து பேசினால்‌, அவன்‌ ஆகாபோடு 
சேர்ந்து, சீரியருக்கு விரோதமாக 
யுத்தம்பண்ண வரமாட்டான்‌. யூதாவின்‌ 
ராஜாவாகிய யோசபாத்‌. இஸ்ரவேலின்‌ 
ராஜாவாகிய ஆகாபோடு  பண்ணியிருக்கிற 
சமாதான உடன்படிக்கைகளையெல்லாம்‌. 
முறித்துப்போடுவான்‌. ஆகையினால்‌ ஆகாப்‌ 
யோசபாத்தின்‌ விருப்பத்தின்‌ பிரகாரம்‌, 
மிகாயாவை தன்னிடத்தில்‌ அழைத்து வர 
சம்மதிக்கிறான்‌. 


அப்பொழுது இஸ்ரவேலின்‌ ராஜாவாகிய 
காப்‌ பிரதானிகளில்‌ ஒருவனைக்‌ கூப்பிட்டு: 
வின்‌ குமாரனாகிய மிகாயாவைச்‌ 
சீக்கிரமாய்‌ அழைத்துவா' என்று 
சொல்லுகிறான்‌ (2நாளா 18:8). 


2 நாளாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


இஸ்ரவேலின்‌ ராஜாவாகிய ஆகாபும்‌, 
யூதாவின்‌ ராஜாவாகிய மயோசபாத்தும்‌, 
சமாரியாவின்‌ ஒலிமுகவாசலுக்கு 

முன்னிருக்கும்‌ விசாலத்திலே ராஜவஸ்திரம்‌ 
தரித்துக்‌ கொண்டவர்களாய்‌, அவரவர்‌ 
தம்தம்‌ சிங்காசனத்தில்‌ 
உட்கார்ந்திருக்கிறார்கள்‌;: சகல 
தீர்க்கதரிசிகளும்‌ அவர்களுக்கு 
முன்பாகத்‌ தீர்க்கதரிசனஞ்சொல்லுகிறார்கள்‌ 
(நொளா 18:9), 


இரண்டு 
தீர்க்கதரிசிகளின்‌ 
கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள்‌ 
தீர்க்கதரிசிகள்‌ எல்லோருமே தங்களுடைய 
சொந்த வார்த்தைகளைப்‌ பேசுகிறார்கள்‌. 
ராஜாக்களைப்‌ பிரியப்படுத்தும்‌ 
வண்ணமாக இனிமையான வார்த்தைகளை 
நயமாகச்‌ சொல்லுகிறார்கள்‌. அவர்கள்‌ 
ஆகாபின்‌ வீரத்தையும்‌, யோசபாத்தின்‌ 
வீரத்தையும்‌ புகழ்ந்து சொல்லுகிறார்கள்‌. 

சகல தீர்க்கதரிசிகளும்‌ சிதேக்கியா 
சொன்ன வார்த்தைகளுக்கு இசைவாகற்‌ 
தீர்கதரிசனம்‌ சொல்லுகிறார்கள்‌. அவர்கள்‌ 
இஸ்ரவேலி இராஜாவாகிய 
ஆகாபினிடத்தில்‌, “கீலேயாத்திலுள்ள 
ராமோத்துக்குப்‌ போம்‌, உமக்கு வாய்க்கும்‌: 
கர்த்தர்‌ அதை ராஜாவின்‌ கையில்‌ 
ஒப்புக்கொடுப்பார்‌' என்று சொல்லுகிறார்கள்‌ 
(நாளா 18:11) 


ராஜாக்களும்‌ 


இஸ்ரவேலின்‌ இராஜாவாகிய ஆகாப்‌, 
னிகளில்‌ 


தன்‌ பிரதானிகு ஒருவனை 
கூப்பிட்டு, “மிகாயாவை 
சீக்கிரமாய்‌ அழைத்து வா" என்று 
சொன்னான்‌. மிகாயாவை அழைக்கப்போன 
பிரதானி, மிகாயாவினிடத்தில்‌ பேசுகிறான்‌. 


பிரதானி மிகாயாவை நோக்கி, 
இதோ, தீர்க்கதரிசிகளுடைய 
வார்த்தைகள்‌ ஏகவாக்காய்‌ ராஜாவுக்கு, 
நன்மையாயிருக்கிறது; உம்முடைய 
வார்த்தையும்‌ அவர்களில்‌ ஒருவர்‌ 
வார்த்தையைப்போல. இருக்கும்படி 
நன்மையாகச்‌ சொல்லும்‌” (நாளா 18:12) 
என்று சொல்லுகிறான்‌. 





i= THE 
TT 


கர்த்தர்‌ தன்னிடத்தில்‌ சொல்லுவதை 
மாத்திரமே மிகாயா சொல்லுவான்‌. கர்த்தர்‌ 
மிகாயாவுக்கு நன்மையான காரியங்களை 
வெளிப்படுத்தி இருக்கிறார்‌. பிரதானி 
மிகாயாவிடம்‌, “நன்மையாக சொல்லும்‌” என்று 
சொன்னான்‌. மிகாயாவோ பிரதானியின்‌ 
கோரிக்கையை ஏற்றுக்கொள்ள 
மறுத்துவிடுகிறான்‌. 


மிகாயா பிரதானியை நோக்கி, 
ர்‌... என்னிடத்தில்‌ சொல்வதையே 
என்று கர்த்தருடைய 
ஜீவனைக்கொண்டு சொல்லுகிறேன்‌” (2நாளா 
1813) என்று சொல்லுகிறான்‌. 


மிகாயா 
உண்மையுள்ளவன்‌. 
தீர்க்கதரிசிகள்‌, கர்த்தர்‌ 
வெளிப்படுத்தி இருக்கும்‌ 
மாத்திரமே சொல்லுவார்கள்‌. தன்னுடைய 
வார்த்தையை பிரதானி ஏற்றுக்கொள்ள 
மறுப்பதற்கு வாய்ப்புள்ளது என்று 
மிகாயாவக்கு தெரிந்திருக்கிறது. 
ஆகையினால்‌. மிகாயா அவனிடம்‌ 
கர்த்தருடைய ஜீவனைக்கொண்டு. 
சொல்லுகிறேன்‌" என்று ஆணையிடுகிறான்‌. 


கர்த்தருக்கு 
கர்த்தருடைய 
தங்களுக்கு 
சத்தியத்தை 


மிகாயா 
நாஸா 18:14-27 


2நானா 18:14. அவன்‌ ராஜாவினிடத்தில்‌ 
வந்தபோது, ராஜா அவனைப்‌ 
பார்த்து: மிகாயாவே நாங்கள்‌ 
கீலேயத்திலுன்ன ராமோத்தின்மேல்‌: 
யுத்தம்பண்ணப்‌ போகலாமா, 
போகலாகாதா. கேட்டான்‌. 
அதற்கு அவன்‌: போங்கள்‌; 
உங்களுக்கு வாய்க்கும்‌; உங்கள்‌ 
கையில்‌ ஒப்புக்கொடுக்கப்படுவார்கள்‌ 
என்றான்‌. 


என்று 


நானா 18:15. அவனைப்‌ 
பார்த்து: கர்த்தருடைய 
நாமத்திலே உண்மையை அல்லாமல்‌ 
வேறொன்றையும்‌ என்னிடத்தில்‌ 
கொல்லாதபடிக்கு, நான்‌ எத்தனைதரம்‌ 
உன்னை  ஆணையிடுவிக்கவேண்டும்‌. 
என்று சொன்னான்‌. 


ராஜா 


2 நாணாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


QOODNENS 
PUBLISHERS 


COMMENTARY 


நானா 18:16. அப்பொழுது அவன்‌: 
இண்ரவேலர்‌ எல்லாரும்‌ 
மேய்ப்பனில்லாத ஆடுகளைப்‌ போல்‌ 
மலைகளில்‌ சிதறப்பட்டதைக்‌ கண்டேன்‌; 
அப்பொழுது கர்த்தர்‌ இவர்களுக்கு 
எஜமான்‌ இல்லை அவரவர்‌ தம்தம்‌ 
ச சமாதானத்தோடே 
என்றார்‌ என்று 


நானா 18:17. அப்பொழுது இஸ்ரவேலி 
ன்‌ ராஜா யோசபாத்தை நோக்கி: 
இவன்‌ என்னைக்‌ குறித்து நன்மையாக. 
அல்ல, 'தீமையாகவே 
தீர்க்கதரிசனஞ்சொல்லுகிறவன்‌ என்று 
நான்‌ உம்மோடே சொல்லவில்லையா 
என்றான்‌. 


இதானா 18:18. அப்பொழுது அவன்‌ 
சொன்னது: கர்த்தருடைய 
வார்த்தையைக்‌ கேளுங்கள்‌; கர்த்தர்‌ 
தம்முடைய சிங்காசனத்தின்‌ மேல்‌ 
வீற்றிருக்கிறதையும்‌, 
பரமசேனை யெல்லாம்‌ 
வலதுபக்கத்திலும்‌ 

இடதுபக்கத்திலூம்‌ 

கண்டேன்‌. 


அவர்‌ 
அவர்‌ 


திற்கிறதையும்‌ 


நானா 18:19. அப்பொ கர்த்தர்‌: 
இஸ்ரவேலின்‌ ராஜாவாகிய ஆகாப்‌ 
கிலேயாத்திலுன்ன ராமோத்தில்‌ போய்‌ 
க்கு, அவனுக்குப்‌ 
போதனைசெய்கிறவன்‌ யார்‌ எண்று 
கேட்டதற்கு, ஒருவன்‌ இப்படியும்‌ 
ஒருவன்‌ அப்படியும்‌ சொன்னார்கள்‌. 


2நானா 18:20. அப்பொழுது ஒரு ஆவி 
புறப்பட்டு வத்து, கர்த்தருக்கு முன்பாக 
தின்று: நான்‌ அவனுக்குப்‌ 
போதனைசெய்வேன்‌ என்றது; எதினால்‌ 
என்று கர்த்தர்‌ அதைக்‌ கேட்டார்‌. 


நானா 18:21. அப்பொழுது அது: நாண்‌: 
போய்‌, அவனுடைய தீர்க்கதரிசிகள்‌. 
எல்லாரின்‌ வாயிலும்‌ பொய்யின்‌ 
ஆவியாய்‌. இருப்பேன்‌ என்றது. 
அதற்கு அவம்‌ நீ அவனுக்குப்‌ 
போதனைசெய்து அப்படி, 
'நடக்கப்பண்ணுவாய்‌; போய்‌ 
அப்படியே செய்‌ என்றார்‌. 





i FTN 
TT 


நானா 18:22. ஆனதினால்‌ கர்த்தர்‌ 
பொய்யின்‌ ஆவியை இத்த 
உம்முடைய தீர்க்கதரிசிகனின்‌ வாயிலே. 
கட்டனையிட்டார்‌; கர்த்தர்‌ 
உம்மைக்குறித்துத்‌. தீமையாகச்‌ 
சொன்னார்‌ என்றான்‌. 


நானா 18:28. 
 கெனானாவின்‌. 

சிதேக்கியா 

மிகாயாவைக்‌ கன்னத்தில்‌ அடித்து, 
கர்த்தருடைய ஆவி எத்தவழியாய்‌ 
என்னைவிட்டு உண்னேோடே பேசும்படி 
வந்தது என்றான்‌. 


நோனா 18:24. அதற்கு மிகாயா தீ 
ஒனித்தக்‌ கொன்ன உன்னறையிலே. 
பதுங்கும்‌ அத்நானிலே அதைக்‌ 
காண்பாய்‌ என்றான்‌. 


நோனா 18:25. அப்பொழுது இஸ்ரவேலி. 
ன்‌ ராஜு நீங்கள்‌ மிகாயாவைப்‌ 
பிடித்து, அவனைப்‌ பட்டணத்துத்‌ 
தலைவனாகிய ஆமோனிடத்துக்கும்‌, 
ராஜகுமாரனாகிய யோவாசிடத்துக்கும்‌ 
திரும்பக்‌ கொண்டுபோய்‌, 


நானா 18:96. அவனைச்‌. 
சிறைச்காலையிலே வைத்து, நான்‌ 
சமாதானத்தோடே திரும்பிவருமனவும்‌, 
அவனுக்கு இடுக்கத்தின்‌ 
அப்பத்தையும்‌ இடுக்கத்தின்‌ 
தண்ணீரையும்‌ சாப்பிடக்‌ கொடுங்கள்‌ 
என்று ராஜா சொன்னார்‌ என்று 
சொல்லுங்கள்‌ என்‌ றான்‌. 


நானா 18:27. அப்பொழுது மிகாயா 
நீர்‌ சமாதானத்தோடே திரும்பிவந்தால்‌, 
என்னைக்கொண்டு. 


கேளுங்கள்‌ என்‌ நான்‌. 

கர்த்தர்‌ தன்னிடத்தில்‌ சொன்னதை 
இஸ்ரவேலின்‌ இராஜாவாகிய 

ஆகாபுக்கு சொல்லுகிறான்‌. தான்‌ 

சொல்லப்போகும்‌ செய்தியை, மிகாயா 

மூன்று விதமாக ஆகாபுக்கு சொல்லுகிறான்‌. 

இம்மூன்றுமே ஆகாபுக்கு பிரியமாய்‌ இல்லை. 


மிகாயா 


2 நாணாகமம்‌ - விரிவுரை 
11 CHRONICLES - 


QOODNENS 
PUBLISHERS 


COMMENTARY 


மிகாயா ஆகாப்‌ ராஜாவினிடத்தில்‌ 
வந்தபோது, ராஜா அவனைப்‌ பார்த்து: 
'மிகாயாவே, நாங்கள்‌ கீலேயாத்திலுள்ள 
ராமோத்தின்‌ மேல்‌ யுத்தம்பண்ணப்‌ போகலாமா, 
போகலாகாதா” (நோளா 18/14) என்று 


ஆரம்பத்தில்‌, மற்ற 
தீ ராக்‌ கொன்ன 
வார்த்தைகளுக்கு இசைவாக தீர்க்கதரிசனம்‌ 
சொல்லுகிறான்‌. “போம்‌, உமக்கு 
வாய்க்கும்‌ ” என்று மிகாயா ஆகாபுக்கு 
சொல்லுகிறான்‌. 


ஆகாப்‌ இதே கேள்வியைத்தான்‌ 
மற்றவர்களிடத்திலும்‌ கேட்டான்‌. 
“அப்பொழுது இஸ்ரவேலின்‌ ராஜா 
ஏறக்குறைய நானூறு தீர்க்கதரிசிகளைக்‌ 
கூடிவரச்செய்து: நான்‌ கீலேயாத்திலுள்ள 
ராமோத்தின்‌ மேல்‌ யுத்தம்பண்ணப்போகலாமா, 
போகலாகாதா என்று அவர்களைக்‌ 
கேட்டதற்கு: அவர்கள்‌, போம்‌, ஆண்டவர்‌ 
ராஜாவின்‌ கையில்‌ ஒப்புக்கொடுப்பார்‌ 
என்றார்கள்‌” (நாளா 18:5) 


நானூறு தீர்க்கதரிசிகு தனக்கு 
தீர்க்கதரிசனம்‌ சொன்ன ம்‌ 
மிகாயாவும்‌ தனக்கு ஆறுதலான செய்தியை 
சொல்லுவான்‌ என்று ஆகாப்‌ 
எதிர்பார்க்கிறான்‌. நானூறு தீர்க்கதரிசிகள்‌. 
சொன்னது. ஆகாபுக்கு கர்த்தருடைய 
வார்த்தையாக தெரியவில்லை, மிகாயா 
சொன்னால்‌ அது கர்த்தருடைய 
வார்த்தையாக இருக்கும்‌ என்று ஆகாப்‌ 
நம்புகிறான்‌. ஆனாலும்‌ மிகாயா தனக்கு 
ஆறுதலான செய்தியை சொல்லவேண்டும்‌ 
என்று ஆகாப்‌ எதிர்பார்க்கிறான்‌. 


மிகாயா மற்ற தீர்க்கதரிசிகள்‌ சொன்ன 
வார்த்தைக்கு இசைவாக, “போம்‌, உமக்கு 
ய்க்கும்‌, கர்த்தர்‌ அதை இராஜாவின்‌ 
ஒப்புக்கொடுப்பார்‌" 
சொல்லுகிறான்‌. ஆனால்‌ ஆகாப்‌ 
மிகாயாவின்‌ வார்த்தையை நம்பவில்லை. 


ஆகாப்‌ ராஜா மிகாயாவைப்‌ பார்த்து: “நீ 
கர்த்தருடைய நாமத்திலே உண்மையை 
அல்லாமல்‌ வேறொன்றையும்‌ என்னிடத்தில்‌ 
சொல்லாதபடிக்கு, நான்‌  எத்தனைதரம்‌ 
உன்னை ஆணையிடுவிக்கவேண்டும்‌” 
(2நாளா 1815) என்று சொல்லுகிறான்‌. 





i FTN 
TT 


ஆகாப்‌ தன்னிடத்தில்‌ வருந்தி 
கேட்டபோது, மிகாயா அவனுக்கு எதையும்‌ 
மறைக்காமல்‌ கர்த்தர்‌ தனக்கு சொன்னதை 
அவனிடத்தில்‌ சொல்லுகிறான்‌. கர்த்தர்‌ 
மிகாயாவுக்கு ஒரு. தரிசனத்தைக்‌ 
கொடுத்திருக்கிறார்‌. மிகாயா ஆகாபிடத்தில்‌ 
தான்‌ கண்ட தரிசனத்தை சொல்லுகிறான்‌. 


மிகாயா ஆகாபை நோக்கி, 
“இஸ்ரவேலரெல்லாரும்‌ மேய்ப்பன்‌ இல்லாத 
ஆடுகளைப்போல. மலைகளிலே. 
சிதறப்பட்டதைக்‌ கண்டேன்‌" என்றும்‌, 
“அப்பொழுது கர்த்தர்‌: இவர்களுக்கு எஜமான்‌ 
இல்லை; அவரவர்‌ தம்தம்‌ வீட்டிற்குச்‌ 
சமாதானத்தோடே திரும்பக்கடவர்கள்‌ 
என்றார்‌" (நாளா 1826) என்றும்‌, 
சொல்லுகிறான்‌. 


ரலேலின்‌ 
சகு 
யுத்தம்பண்ணப்போகும்போது. அவனுக்கு 
தோல்வி உண்டாகும்‌ என்றும்‌, இந்த 
யுத்தத்திலே ஆகாப்‌ செத்துப்போவான்‌ 
என்றும்‌, இஸ்ரவேலரின்‌ சேனை 
சிதறிப்போகும்‌ என்றும்‌ மிகாயா ஆகாபுக்கு 
சொல்லுகிறான்‌. 


இஸ்ரவேலர்‌ எல்லோரும்‌ 
ஆடுகளைப்போல இருக்கிறார்கள்‌. ஆதம்‌ 
வர்க்கம்‌ 


ராஜாவாகிய, ஆகாப்‌ 


விரோதமாக 


க்கள்‌ 
ஆகாப்‌ செத்துப்போனால்‌ 
இஸ்ரவேலர்‌ எல்லோரும்‌ மேய்ப்பனில்லாத 
ஆடுகளைப்போல இருப்பார்கள்‌. அவர்கள்‌ 
மலைகளிலே சிதறப்பட்டிருப்பார்கள்‌. 


இஸ்ரவேலருக்கு. 
ராஜாவாயிருக்கமாட்டான்‌ என்னும்‌ 
தீர்க்கதரிசன செய்தியை மிகாயா 
வெளிப்படுத்துகிறான்‌. தங்களுடைய ராஜா 
செத்துப்போனதினால்‌, இஸ்ரவேலர்‌ 
எல்லோரும்‌ அவரவர்‌ தம்தம்‌ வீட்டிற்கு 
சாதானத்தோடே திரும்புவார்கள்‌. ஆகாப்‌ 
ராஜா செத்துப்போன பின்பு, இஸ்ரவேலரின்‌ 
சேனையில்‌ அதிகமான ஜீவசேதாரம்‌. 
ஏற்படாது. 


ஆகாப்‌ 


மிகாயா 
தான்‌ கண்ட 
கர்த்தரிடத்திலிருந்து 
செய்தியைப்பற்றியும்‌ 


ஆகாப்‌ 


ராஜாவினிடத்தில்‌ 
தரிசனத்தைப்பற்றியும்‌, 


தான்‌ கேட்ட 
சொல்லுகிறான்‌. 


2 நானாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


COMMENTARY 


மிகாயா சொன்ன செய்தி 
பிடிக்கவில்லை. யூதாவின்‌ 
யோசபாத்‌ ஆகாபுக்கு 
அமர்ந்திருக்கிறான்‌. 

இஸ்ரவேலின்‌ 
யோசபாத்தை 
என்னைக்‌ 


தீமையாகவே 


ஆகாபுக்கு 
ராஜாவாகிய 
அருகில்‌ 


ராஜாவாகிய ஆகாப்‌ 
நோக்கி இவன்‌ 
குறித்து நன்மையாக அல்ல, 
தீர்க்கதரிசனம்‌. 
சொல்லுகிறவன்‌ என்று நான்‌ 
உம்மோடே சொல்லவில்லையா" 
(நோளா 1847) என்று சொல்லுகிறான்‌. 


காப்‌ தன்னைப்பற்‌ 
ஓகநச்சியாகம்‌ பேசினான்‌, மிகாயா கர்த்தர்‌ 
தன்னிடத்தில்‌ சொன்னதை அப்படியே 
சொல்லுகிறான்‌. ஆகாபினிடத்தில்‌ நானூறு 
தீர்க்கதரிசிகள்‌ இருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
எல்லோரும்‌ ஆகாபுக்கு சாதகமாக 
இசைவான: வார்த்தைகளைச்‌ 
சொல்லுகிறார்கள்‌. அவர்கள்‌ 
கள்ளத்தீர்க்கதரிசிகள்‌. 
பொய்சொல்லுகிறவர்கள்‌. 
காபின்‌ தீர்க்கதரிசிகள்‌ 

ய்ய ப 
மிகாயா  ஆகாபுக்கு சொல்லுகிறான்‌. 
மிகாயா ஆகாபை நோக்கி, “கர்த்தருடைய 
வார்த்தையைக்‌ கேளும்‌: கர்த்தர்‌ தம்முடைய 
சிங்காசனத்தின்‌ மேல்‌ வீற்றிருக்கிறநையும்‌, 
பரமசேனையெல்லாம்‌ அவரிடம்‌ அவர்‌ 
வலதுபக்கத்திலும்‌ அவர்‌ இடதுபக்கத்திலும்‌ 
நிற்கிறதையும்‌ கண்டேன்‌' என்று 
சொல்லுகிறான்‌. 

மிகாயா ஒரு தரிசனத்தைக்‌ கண்டான்‌. 
அந்த தரிசனத்தில்‌ கர்த்தர்‌ சிங்காசனத்தில்‌ 
வீற்றிருக்கிறார்‌. பரமசேனையெல்லாம்‌. 
அவருடைய வலதுபக்கத்திலும்‌ 
இடதுபக்கத்திலும்‌ வீற்றிருக்கிறார்கள்‌. 


ஆகாபினிடத்தில்‌ 


எவ்வாறு 
என்பதையும்‌ 


அப்பொழுது கர்த்தர்‌: 
போய்‌, கீலேயாத்திலுள்ள  ராமோத்தில்‌ 
விழும்படிக்கு, அவனுக்குப்‌ போதனை 
செய்கிறவன்‌ யார்‌" என்று கேட்கிறார்‌ 
அதற்கு, ஒருவன்‌ இப்படியும்‌ ஒருவன்‌ 
அப்படியும்‌ சொல்லுகிறார்கள்‌ 
(நோளா 18:19). 





f= a 
TT 


என்று கர்த்தர்‌ 

கன அது: 

அவனுடைய தீர்க்கதரிசிகள்‌ 

எல்லாரின்‌ ஊம்‌ பொய்யின்‌ ஆவியாய்‌ 

இருப்பேன்‌" என்று சொல்லுகிறது. அதற்கு 

கர்த்தர்‌: “நீ அவனுக்குப்‌ போதனைசெய்து 

அப்படி நடக்கப்பண்ணுவாய்‌: போய்‌ அப்படிச்‌ 

செய்‌” (நாளா 18:20,21). என்று 
சொல்லுகிறார்‌. 


மிகாயா ஆகாபிடம்‌, “ஆதலால்‌ கர்த்தர்‌ 
பொய்மின்‌ ஆவியை இந்த உம்முடைய 
தீர்க்கதரிசிகளாகிய இவர்கள்‌ எல்‌ 
கலு ட்‌ 

உம்மைக்‌, 
சொன்னார்‌" 


சொல்லுகிறான்‌. 


குறித்துத்‌ 
(நோளா 18:22) என்று. 
ஆகாமை வஞ்சித்து 
அழிப்பதற்கு, கர்த்தர்‌ சாத்தானுக்கு அனுமதி 
கொடுக்கிறார்‌. இந்த இரகசியத்தை மிகாயா 
ஒரு தரிசனத்தின்‌ மூலமாய்‌ காண்கிறான்‌. 
ஆகாப்‌ இஸ்ரவேல்‌ தேசத்திற்கு 
ராஜாவாயிருந்தாலும்‌, கர்த்தரே எல்லா 
ராஜாக்களையும்‌ விட உயர்ந்தவர்‌. அவர்‌ 
ராஜாதி ராஜாவாகவும்‌, கர்த்தாதி 
கர்த்தாவாகவும்‌ க்கிறவர்‌ 


ராஜாக்களை 

செய்கிறார்‌ 

பிரகாரமாக சிங்காசனத்தில்‌ அமர்ந்திருக்கிற 
ராஜாக்களை, கீழே தள்ளிவிடுகிறார்‌. 
கர்த்தருடைய சித்தத்தினால்‌. தேசங்கள்‌ 
ஸ்தாபிக்கப்பட்டு எழும்புகிறது. அவருடைய 
சித்தத்தினாலேயே தேசங்கள்‌ விழுந்து 
அழிந்துபோகிறது. 


தேசங்கள்‌ ஒன்றுக்கு விரோதமாக. 
ன்று சண்டை போட்டுக்கொள்கிறது. 
லே பேரழிவு 

பல... தேசங்களிலே. 

சம்பவங்கள்‌ நடைபெறுகிறது. 
சுயஞானத்திற்கு 


2 நாணாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


ராஜாக்களும்‌ ஞானிகளுடைய ஆலோசனை 

செவிகொடுக்கிறார்கள்‌. 

திட்டங்கள்‌ 

எதுவாகயிருந்தாலும்‌, கர்த்தருடைய தெய்வீக 
திட்டமே நிறைவேறும்‌. 


கர்த்தர்‌ 
பிரபஞ்சத்‌ 
காரியமாகயிருந்தாலும்‌, 
காரியமாகயிருந்தாலும்‌, 
சித்தத்தின்‌ பிரகாரமாகவே நடைபெறும்‌. 
கர்த்தரே சகல காரியங்களையும்‌ வழி 
நடத்துகிறார்‌. அவரே சர்வத்தையும்‌ ஆளுகை 
செய்கிறார்‌. கர்த்தர்‌ சர்வஆளுநர்‌. 


சாத்தான்‌ மனுஷரை வஞ்சிக்கிறான்‌. 

ஆனாலும்‌ கர்த்தருடைய தெய்வீக 

ல்லாமல்‌, சாத்தானால்‌ மனுஷரை 

முடியாது... மனுஷரை 

கர்த்தர்‌ சாத்தானுக்கு 

கொடுத்தாலும்‌, அதன்‌ 

மூலமாகவும்‌, கர்த்தர்‌ தம்முடைய தெய்வீக 
சித்தத்தை நிறைவேற்றவும்‌ செய்கிறார்‌ 


மிகாயா கர்த்தருடைய வார்த்தையைச்‌ 
சொல்லி, இஸ்ரவேலின்‌ ராஜாவாகிய 
ஆகாண எச்சரிக்கிறான்‌. கீலேயாத்திலுள்ள 
ராமோத்தின்மேல்‌ யுத்தம்பண்ணப்போனால்‌, 
ஆசாபக்கு ஆபத்து உண்டாகும்‌ என்று 
சொல்லுகிறான்‌ ஆகாபின்‌ நானூறு 
கள்ளத்தீர்க்கதரிசிகளும்‌,  ஆகாபினிடத்தில்‌, 
“போம்‌, ஆண்டவர்‌ ராஜாவின்‌ கையில்‌ 
ஒப்புக்கொடுப்பார்‌" என்று 
பொய்சொல்லுகிறார்கள்‌. 


சர்வஞானமுள்ளவர்‌. இந்தப்‌ 
சிறிய 


நடக்கிற 
பெரிய 
கர்த்தருடைய 


காப்‌ தன்னுடைய 
கள்ளத்தீர்க்கதரிசிகளின்‌ வார்த்தைகளைக்‌ 
கேட்டு, சீரியருக்கு விரோதமாக 
யுத்தம்பண்ணப்போனால்‌ அவனுக்கு ஆபத்து 
வரும்‌. ஆகாப்‌ தன்னுடைய 
கள்ளத்தீர்க்கதரிசிகளின்‌ வார்த்தைகளைக்‌ 
கேட்டால்‌, அவனுக்கு அதைவிட பெரிய 
ஆபத்து வரும்‌. 


மிகாயா  ஆகாபுக்கு 


கர்த்தருடைய 
உண்மையாய்ச்‌' 

ஆசாபும்‌, அவனோடு 

'கள்ளத்தீர்க்கதரிசிகளும்‌ 
துன்மார்க்கராயிருக்கிறார்கள்‌. மிகாயா 
ஆகாபுக்கு கர்த்தருடைய வார்த்தையைச்‌ 
சொல்லும்போது, அங்கே சிதேக்கியா 
என்னும்‌ கள்ளத்தீர்க்கதரிசியும்‌ இருக்கிறான்‌. 
இவன்‌ கேனானாவின்‌ குமாரன்‌. 





f= FTE 
TT 


சிதேக்கியா ஆகாபின்‌ கிட்டே வந்து 
மிகாயாவைக்‌ கன்னத்தில்‌ அடிக்கிறான்‌. 
சிதேக்கியா மிகாயாவிடம்‌, “கர்த்தருடைய 
ஆலி. எந்தவழியாய்‌ என்னைவிட்டு 
உன்னோடே பேசும்படி வந்தது” 
என்று கேட்கிறான்‌ (2நாளா 18:23). 


பேசக்கூடாது 
திட்டம்‌. 


ஆகாபும்‌, 
ராஜாவாகிய யோசபாத்தும்‌, 
ஒலிமுகவாசலுக்கு 
விசாலத்தில்‌, 
தரித்துக்கொண்டவர்களாய்‌, 
தம்‌ தம்‌ சிங்காசனத்தில்‌ 
உட்கார்ந்திருக்கிறார்கள்‌. 
சிதேக்கியாவோ 
இரண்டு 
மிகாயாவைக்‌ 
மிகாயா கர்த்தருடைய 
கர்த்தருடைய ஊழியக்காரர்களை 
அவமானப்படுத்துகிறவர்கள்‌, 
கர்த்தரையே அவனமானப்படுத்துகிறார்கள்‌. 
கள்ளத்தீர்க்கதரிசி கர்த்தருடைய 
தீர்க்கதரிரியை அடிக்கிறான்‌. மிகாயாவோ 
சிதேக்கியாவைப்‌ பதிலுக்குப்‌ பதில்‌ 
அடிக்கவில்லை. 


மிகவும்‌ துணிச்சலாக, 


ராஜாக்களுக்கு 
கன்னத்தில்‌ 


இஸ்ரவேலின்‌ 
ஆகாப்‌ குற்றவாளியைப்‌ 
தண்டிக்கவேண்டும்‌. 
மிகாயாவை கன்னத்தில்‌ அடிக்கும்போது, 
ஆகாப்‌ ஒன்றும்‌ சொல்லாமல்‌, ஒன்றும்‌ 
செய்யாமல்‌ அமைதியாயிருக்கிறான்‌. ஆகாப்‌ 
தன்னுடைய தப்பிதத்தை 
உணர்ந்துகொள்வான்‌. அப்பொழுது. 
மிகாயா: “நீ ஒளித்துக்‌ கொள்ள 
உள்ளறையிலே பதுங்கும்‌ அந்நாளிலே 
அதைக்‌ காண்பாய்‌” (நாளா 18:24) 
என்று சொல்லுகிறான்‌. 


2 நானாகமம்‌ - விரிவுரை 
IICHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


ஆகாப்‌... சீரியாவுக்கு விரோதமாக 
யுத்தம்பண்ணப்போனபோது,  சிதேக்கியாவும்‌ 
அவனோடுகூட  யுத்தத்திற்குப்போயிருக்க 
வேண்டும்‌ என்று சரித்திர ஆசிரியர்கள்‌ 
சொல்லுகிறார்கள்‌. அவன்‌ யுத்தக்களத்திற்கு 
தன்னிடத்திலிருந்த இரண்டு இருப்பு 
கொம்புகளோடு போனான்‌ என்றும்‌, அந்தக்‌ 
கொம்புகளைக்‌ காண்பித்து, இஸ்ரவேலின்‌ 
சேனையை உற்சாகப்படுத்தினான்‌ என்றும்‌ 
வேதபண்டிதர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. 
சிதேக்கியா ஏற்கெனவே இருப்பு 
கொம்புகளைக்‌ காண்பித்து தீர்க்கதரிசனம்‌ 
சொன்னான்‌ (2நாளா 18:10) , தன்னுடைய 
தீர்க்கதரிசனம்‌. நிறைவேறுவதைப்‌ 
பார்ப்பதற்காக, சிதேக்கியா இருப்பு 
கொம்புகளோடு யுத்தக்களத்திற்குப்‌ 
போயிருக்கிறான்‌. ஆனால்‌ இந்த யுத்தத்தில்‌: 
இஸ்ரவேலர்‌ தோற்றுப்போகிறார்கள்‌. 
இஸ்ரவேலின்‌. சேனை றி 
ஒடிப்போகிறார்கள்‌. இஸ்ரவேலின்‌ சேனைகள்‌ 
தோற்று ஓடிப்போகும்போது, சிதேக்கியாவும்‌ 
அவர்களோடேகூட, தன்னுடைய ஜீவனைக்‌ 
காத்துக்கொள்ள ஓடிப்போகிறான்‌. 


ராஜாவாகிய பெனாதாத்‌, 
தோற்றுப்போன போது 
ஒளிந்துகொண்டான்‌. 
பெனாதாத்தைப்போலவே, 
கள்ளத்தீர்க்கதரிசியாகிய _ சிதேக்கியாவும்‌, 
இஸ்ரவேலின்‌ யுத்தவீரர்களோடு, தன்னை 
ஒளித்துக்கொள்ள உள்ளறையிலே. 
பதுங்குகிறான்‌ என்று வேநபண்டிதர்கள்‌. 
சொல்லுகிறார்கள்‌. மிகாயா தீர்க்கதரிசனம்‌. 
சொன்ன பிரகாரமாக, தன்னை 
ஒளித்துக்கொள்ள, உள்ளறையிலே பதுங்கும்‌ 
அந்நாளில்‌, மிகாயா சொன்ன தீர்க்கதரிசனம்‌. 
நிறைவேறுவதைக்‌ காண்கிறான்‌. 
மீதியானவர்கள்‌ ஆப்பெக்‌ 
த்க்‌ ஓடிப்போனார்கள்‌; 
மீதியாிருந்த 
இருத்தேழாலிரப்போன்‌ மேல்‌ அலங்கம்‌ 
இடிந்து விழுந்தது; பெனாதாத்தும்‌ ஓடிப்போய்‌ 
நகரத்திற்குள்‌ புகுந்து, உள்ளறையிலே 
பதுங்கினான்‌”' (1இராஜா 20:30). 





i= FTE 
TT 


மிகாயாவின்‌ வார்த்தைகளைக்‌ கேட்டு 
ஆகாப்‌ ராஜாவுக்கு மிகுந்த 
'கோபமுண்டாயிற்று. அப்பொழுது 
இஸ்ரவேலின்‌ ஆகாப்‌, 
'மிகாயாவைப்‌ அவனைப்‌ 
பட்டணத்துத்‌ தலைவனாகிய 
ஆமோனிடத்திற்கும்‌, ராஜாவின்‌ குமாரனாகிய 
யோவாசிடத்திற்கும்‌ திரும்பக்‌ கொண்டுபோய்‌, 
இவனைச்‌ சிறைச்சாலைமிலே வைத்து, 
சமாதானத்தோடே வருமளவும்‌, 
இடுக்கத்தின்‌ அப்பத்தையும்‌ 
தண்ணீரையும்‌ சாப்பிடக்‌ 
கொடுங்கள்‌ என்று ராஜா சொன்னார்‌ என்று 
சொல்லுங்கள்‌" (நோளா 18:25,26) என்று 
சொல்லுகிறான்‌. 
காப்‌ இன்னும்‌ 
கள்ளத்தீர்க்கதரிசிகளின்‌ வார்த்தைகளை 
நம்புகிறான்‌. சீரியருக்கு விரோதமான 
கு ப்ப வெற்றி கிடைக்கும்‌ 
சமாரியாவுக்கு 
சமாநானத்தோடே. திரும்பி வரப்போவதாகவும்‌ 
ஆகாப்‌ நம்புகிறான்‌. ஆனால்‌ கர்த்தருடைய 
வார்த்தையோ ஆகாபக்கு 
விரோதமாயிருக்கிறது. ஆகாப்‌ அழிவுக்கு 
நியமிக்கப்பட்டிருக்கிறான்‌. 


ராஜாவாகிய 
பிடித்து. 


தன்னுடைய 


காப்‌. மிகாயாவுக்‌। ய 
தர்ம சொல்லும்போது, பும்ரா 
ஏராளமான ல்‌, 
கள்ளத்நீர்க்கதரிமிகளும்‌ கூட்டமாய்‌ 
நிற்கிறார்கள்‌. மிகாயா கர்த்தருடைய 
வார்த்தையை எல்லா ஜனங்களுக்கும்‌ 
முன்பாக சாட்சியாய்‌ அறிவிக்கிறான்‌. 


அப்பொழுது 
சமாதானத்தோடே தருகிறது 
உண்டானால்‌, கர்த்தர்‌ என்னைக்கொண்டு. 
பேசினதில்லை என்று சொல்லி: ஜனங்களே, 
நீங்கள்‌ எல்லாரும்‌ இதைக்‌ கேளுங்கள்‌” 
(நோளா 18:27) என்று சொல்லுகிறான்‌. 
ஆகாப்‌ ராஜா சமாதானத்தோடே 
திரும்பி வந்தால்‌, மிகாயா கர்த்தருடைய 
தீர்க்கதரிசி அல்ல என்பதும்‌, அவன்‌ ஒரு 
கள்ளத்தீர்க்கதரிசி என்பதும்‌ 
கர்த்தருடைய 
அங்கே 
நானூறுபேரும்‌ 
கள்ளத்தீர்க்கதரிசிகள்‌. அவர்கள்‌ பொய்யின்‌ 


மிகாயா: 


2 நாணாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


COMMENTARY 


ஆவியினால்‌: 
பேசுகிறவர்கள்‌. 
தீர்க்கதரிசனமாய்ச்‌' 
இஸ்ரவேலின்‌. 
சமாரியாவுக்கு உயிரோடே 
வரவில்லை. ஆகாப்‌ 
செத்துப்போகிறான்‌. 


நிரப்பப்பட்டு 


சொன்ன 
ராஜாவாகிய 


ஆகாபின்‌ மரணம்‌ 
நானா 18:28-34 


இதானா 18:28. பின்பு இஸ்ரவேலின்‌ 
ராஜாவும்‌, யூதாவின்‌ ராஜாவாகிய 
யோசு பாத்தும்‌ கீலேயாத்திலுன்ன 
ராமோத்துக்குப்‌ போனார்கள்‌. 


நானா 18:29. இஸ்ரவேலின்‌ ராஜா 
யோசபாத்தைப்‌ பார்த்து: நாண்‌ 
வேஷமாறி யுத்தத்தில்‌ பிரவேசிப்பேன்‌; 
தீரோ ராஜவஸ்திரம்‌ தரித்திரும்‌ என்று 
சொல்லி, இஸ்ரவேலின்‌. ராஜா 
வேஷமாறி யுத்தத்தில்‌ பிரவேசித்தான்‌. 


இதானா 18:0, சிரியாவின்‌ ராஜா 


ஒருவனோடேமாத்திரம்‌ 


யுத்தம்பண்ணுங்கன்‌. 
கட்டனையிட்டிருந்தான்‌. 


என்று 


நானா 18:81. ஆதலால்‌ இரதங்களின்‌' 
தலைவர்‌ யோசபாத்தைக்‌ காண்கையில்‌, 
இவன்‌ தான்‌ இஸ்ரவேலின்‌ ராஜா 
என்னு. சொல்லி. யுத்தம்பண்ண 
அவனைச்‌ சூழ்ந்து கொண்டார்கள்‌; 
அப்பொழுது யோசபாத்‌ கூக்குரல்‌ 
இட்டான்‌; கர்த்தர்‌ அவனுக்கு 
அதுசாரியாயிருந்தார்‌; அவர்கள்‌ 
அவனை விட்டு விலகும்படி தேவன்‌: 
செய்தார்‌. 


2நானா 18:32. இவனை இஸ்ரவேலின்‌: 
ராஜா என்று 
இரதங்களின்‌ தலைவர்‌ 
கண்டபோது அவனைவிட்டுத்‌ 
திரும்பினார்கள்‌. 





i FTE 
TT 


2நானா 18:88. ஒருவன்‌ நினையாமல்‌ 
வில்லை நாணேற்றி எய்தான்‌, அதூ 
இஸ்ரவேலின்‌ ராஜாவினுடைய 
கவசத்தின்‌ சுத்துக்கிடையிலே பட்டது; 
அப்பொழுது அவன்‌ தன்‌ சாரதியைப்‌ 
பார்த்து: நீ திருப்பி என்னை 
இராணுவத்துக்கப்பால்‌ கொண்டு பேர, 
எனக்குக்‌ காயம்பட்டது என்றான்‌. 


நானா 184. அன்றையதினம்‌ 
யுத்தம்‌ அதிகரித்தது; இஸ்ரவேலின்‌ 
ராஜா சீரியருக்கு எதிராக இரதத்தில்‌ 
சாயங்காலமட்டும்‌. தின்நிருந்து, 
சூரியன்‌. அண்தமிக்கும்போது. 
இறந்துபோனான்‌. 


இஸ்ரவேலின்‌ ராஜாவாகிய ஆகாபும்‌, 

ராஜாவாகிய யோசபாத்தும்‌ 

ராமோத்துக்குப்‌ 

(நோளா 18:28), யோசபாத்‌ 

பக்தியுள்ளவன்‌. அவன்‌ 

விரோதமாக 

யுத்தம்பண்ணப்போகும்‌ முன்பு, கர்த்தருடைய 

தீர்க்கதரிசியினிடத்தில்‌ விசாரிக்க வேண்டும்‌ 

என்று சொன்னான்‌. யோசபாத்‌ ஆகாபின்‌ 

கள்ளத்தீர்க்கதரிசிகளுடைய வார்த்தைகளை 
நம்பவில்லை. 


மிகாயா கர்த்தருடைய தீர்க்கதரிசி, 
சரியநக்கு.. விரோநமாக, வன்ன 
போகவேண்டாம்‌ என்று மிகாயா கர்த்தருடைய 
நாமத்தினால்‌ எச்சரித்தான்‌. ஆனால்‌ 
யோசபாத்தோ மிகாயாவின்‌ வார்த்தைக்கும்‌ 
செவிகொடுக்கவில்லை. யோசபாத்‌ 
ஆகாபோடு சேர்ந்து கீலேயாத்திலுள்ள 
ராமோத்திற்கு போகிறான்‌. 


தீயசிநேகத்தினால்‌. 

உண்டாகும்‌. யோசபாத்‌ 
பத்தியுள்ளவனாயிருந்தாலும்‌, 
சிநேகம்‌ அவனை கர்த்தரைவிட்டு 
வழிவிலகிப்போகப்பண்ணுகிறது.  ஆகாபின்‌: 
தீர்க்கதரிசிகள்‌ நானூறு பேர்‌ இருக்கிறார்கள்‌. 
கர்த்தருடைய தீர்க்கதரிசியோ மிகாயா 
ஒருவன்‌ மாத்திரம்‌ இருக்கிறான்‌. 
யோசபாத்‌ திரளான எண்ணிக்கைக்கு 
முக்கியத்துவம்‌ கொடுக்கிறான்‌. நானூறு 
தீர்க்கதரிசிகளும்‌ சேர்ந்து, ஒரே செய்தியை 
ஏகமாய்‌ சொன்னதினால்‌, அவர்களுடைய 
வார்த்தை உண்மையாயிருக்கும்‌ 
யோசபாத்‌ நம்புகிறான்‌. 


தீயசுபாவங்கள்‌ 
கர்த்தரிடத்தில்‌. 
ஆகாபின்‌ 


2 நாணாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


ஆகாபும்‌ யோசபாத்தும்‌ 
விரோதமாக யுத்தம்பண்ண 
போகிறார்கள்‌ ஆகாப்‌ 
தன்னுடைய சிநேகிதன்‌ 
சொல்லிக்கொள்கிறான்‌. ஆனால்‌ 
ஆகாபின்‌ இருதயத்தில்‌ உண்மையான 
சிநேகமில்லை. அவனிடத்தில்‌ சுயநலம்‌ 
காணப்படுகிறது. சீரியருக்கு விரோதமான 
யுத்தத்தில்‌ தனக்கு 

தீங்கு, வரக்கூடாது. 

யோசபாத்‌ தப்பிக்காவிட்டாலும்‌, 
தப்பித்துக்கொள்ளவேண்டும்‌ என்றும்‌ ஆகாப்‌ 
சதிஆலோசனைபண்ணுகிறான்‌. 


ரவேலின்‌ 
ஸ்‌ நோக்கி: 
யுத்தத்தில்‌ 
ராஜவஸ்திரம்‌ 
என்று சொல்லுகிறான்‌. இஸ்ரவேலின்‌ 
ராஜாவாகிய ஆகாப்‌ 'வேஷம்மாறி, 
யுத்தத்தில்‌ பிரவேசிக்கிறான்‌ (2நாளா 18:29), 


சீரியருக்கு 
சேர்ந்து 
யோசபாத்தை 
என்று 


ராஜாவாகிய ஆகாப்‌ 

நன்‌ வள்ளற்‌ 
பிரவேசிப்பேன்‌;: நீரோ 
தரித்திரம்‌ 


ஆகாப்‌. ராஜவஸ்திரங்களைக்‌ 

களைந்துபோட்டுவிட்டு, ஒரு சாதாரண 

யுத்தவீரனைப்போல. வேஷம்‌ தரித்து, 

யுத்தத்திற்குப்‌ புறப்பட்டுப்போகிறான்‌. இதன்‌ 

யோசபாத்தை 

மாய்மாலம்‌ 

யோசபாத்தே ராஜா 

என்றும்‌, தான்‌ அவனுக்கு கீழே சேவை 

செய்கிற சாதாரண யுத்தவீரன்‌ என்றும்‌ 

ஆகாப்‌ தன்னை தாழ்த்தி வேஷம்‌ 
போடுகிறான்‌. 


ஆனால்‌ காபின்‌ 
தீயசிந்தனை இருக்கிறது. i 
தனக்கு ஆபத்து வரும்‌ என்பது 
ஆகாபுக்கு நன்றாய்த்‌ தெரியும்‌. மிகாயா 
கர்த்தருடைய தீர்க்கதரிசி. அவன்‌ பொய்‌ 
சொல்லமாட்டான்‌. ஆகாப்‌ சீரியருக்கு 
விரோதமாக. யுத்தம்பண்ணப்போனாலும்‌, 
தனக்கு வரும்‌ ஆபத்திலிருந்து எப்படி 
தப்பித்தக்கொள்வது என்னும்‌ யோசனையே, 
ஆகாபின்‌ மனதில்‌ அதிகமாயிருக்கிறது. 
இதற்காக அவன்‌ தன்னுடைய 
சாதுரிய வார்த்தைகளினால்‌ யூதாவின்‌ 
ராஜாவாகிய யோசபாத்தை வஞ்சிக்கிறான்‌. 


தத்த 





f= al 
TT 


யோசபாத்‌ நற்குணமுள்ளவன்‌. அவன்‌ 
மெய்யாகவே ஆகாப்‌ மீது 
சிநேகமாயிருக்கிறான்‌. ஆனால்‌ ஆகாபுக்கு 
யோசபாத்‌ மீது மெய்யான அன்பு 
இல்லை. கர்த்தரை வஞ்சிக்கிறவர்கள்‌ 
மனுஷரையும்‌ வஞ்சிப்பார்கள்‌. கர்த்தருக்கு. 
உண்மையில்லாதவர்கள்‌ மனுஷருக்கும்‌. 
உண்மையுள்ளவர்களாயிருக்கமாட்டார்கள்‌. 
ஆகாப்‌ கர்த்தரை விட்டுப்‌ 
பிரிந்துபோனவன்‌. அவன்‌ ஒரு 
துன்மார்க்கன்‌. ஆகாபினிடத்தில்‌ 
மெய்யான சகோதர சிநேகம்‌ இருப்பதற்கு 
வாய்ப்பில்லை. 


வாகிய 
ள்ளவன்‌. 


ன்‌ யோசபாத்‌ 
கர்த்தரிடத்தில்‌ பக்‌ ணன்‌ 
அவனுக்கு யுத்த தந்திரங்களும்‌, 
யுத்தவியூகங்களும்‌ தெரியவில்லை. அவன்‌ 
ஆகாபின்‌ வார்த்தைகளை நம்புகிறான்‌. 
ஆகாப்‌ தன்னை கனம்பண்ணுகிறான்‌ என்று 
யோசபாத்‌ நினைக்கிறான்‌. காப்‌ 
யோசபாத்தை தர்‌ பால 
கனம்பண்ணி, அவனை 
சூழ்நிலையில்‌ சிக்க வைத்துவிடுங்கள்‌. 
இதனால்‌ யோசபாத்தின்‌ ஜீவனுக்கு. 
ஆபத்து வருகிறது. கர்த்தரோ தமது 
பெரிதான கிருபையினால்‌  யோசபாத்தை 
மரணத்திற்கு தப்புவிக்கிறார்‌. 
சீரியாவின்‌ தன்னுடைய யுத்த 
வியூகங்களை, தன்னுடைய 
சேனைத்தலைவர்களுக்கு சொல்லுகிறான்‌. 
சீரியாவின்‌ ராஜா தனக்கு இருக்கிற 
இரதங்களின்‌ பதாம்‌ தலைவரையும்‌ 
நோக்கி: சிறியவரோடும்‌ 
பெரியவரோடும்‌ யுத்தம்பண்ணாமல்‌ 
இஸ்ரவேலின்‌ ராஜா ஒருவனோடேமாத்திரம்‌ 
யுத்தம்பண்ணுங்கள்‌ (நோளா 18:30) 
என்று கட்டளையிடுகிறான்‌. 


சீரியருக்கு 
பகையில்லை. 


ராஜா 


யூதாதேசத்தின்மீது. 
அவர்களுக்கு இஸ்ரவேல்‌ 
தேரத்தின்மீது மாத்திரமே பகை இருக்கிறது 


ராஜாவாகிய 
திலே சீரியரின்‌ 
சத்துரு. ஆகாபை உயிரோடு 
பிடித்து, அவனைக்‌  கைதுபண்ணி 
'சிறையிலடைக்கவேண்டுமென்பது, சீரியாவின்‌ 
ராஜாவாகிய பெனாதாத்தின்‌ திட்டம்‌. 


தன 


2 நானாகமம்‌ - விரிவுரை 
IICHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


சீரியாவின்‌ படைத்தலைவர்கள்‌, 
யுத்தக்களத்திலே இஸ்ரவேலின்‌ ராஜாவாகிய 
ஆழ்‌ தேடி பார்க்கிறார்கள்‌. ஆகாபோ 
சாதாரண போர்வீரனைப்போல 
தல்‌ யுத்தக்களத்திலே நிற்கிறான்‌. 
சீரியரின்‌ படைத்தலைவர்களால்‌ ஆகாபை 
கண்டுபிடிக்க முடியவில்லை. 


யுத்தக்களத்திலே, யூதாவின்‌ 
ஈவாகிய யோசபாத்‌, ராஜவஸ்திரம்‌ தரித்து, 
ஏறி, சீரியருக்கு விரோதமாக 
யுத்தம்பண்ணுகிறான்‌. சீரியரின்‌ 
படைத்தலைவர்கள்‌, ராஜவஸ்திரம்‌ 
தரித்திருக்கிற யோசபாத்தை பார்க்கிறார்கள்‌. 
இரதங்களின்‌ தலைவர்‌ யோசபாத்தைக்‌ 
காண்கையில்‌, “இவன்‌ தான்‌ இஸ்ரவேலின்‌ 
ராஜா" என்று சொல்லி யுத்தம்பண்ண 
அவனுக்கு நேராகச்‌ சாய்ந்துவருகிறார்கள்‌. 
(நோளா 18:31) அவர்கள்‌ அவனை ஆகாப்‌. 
என்று நினைத்து, 'யோசபாத்திற்கு. 
அருகாமையில்‌ வருகிறார்கள்‌. தன்னுடைய 
ஜீவனுக்கு வரப்போகும்‌ ஆபத்தை 
யோசபாத்தும்‌ அறிந்துகொள்கிறான்‌. 
அப்பொழுது யோசபாத்‌ கூக்குரலிடுகிறான்‌. 


சீரிய ருடைய இரதங்களின்‌ 
தலைவர்கள்‌, யோசபாத்திற்கு அருகாமையில்‌ 
வரும்போது, அவன்‌ இஸ்ரவேலின்‌ 
ராஜாவாகிய ஆகாப்‌ அல்ல என்பதை 
புரிந்துகொள்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
யோசபாத்தை விட்டு 
விலகிப்போய்விடுகிறார்கள்‌. யோசபாத்தைப்‌ 
பிடிக்கவேண்டும்‌ என்பது அவர்களுடைய 
நோக்கமல்ல. இஸ்ரவேலின்‌ ராஜாவாகிய 
ஆகாபைப்‌. பிடிக்கவேண்டும்‌ என்பதே 
அவர்களுடைய நோக்கம்‌. 


இஸ்ரவேலின்‌ ராஜாவாகிய ஆகாபோ, 
யுத்தவீரனைப்போல. 
மாறி, யுத்தக்களத்திலே 
யுத்தம்பண்ணுகிறான்‌. அப்பொழுது ஒருவன்‌ 
நினையாமல்‌ வில்லை நாணேற்றி எய்கிறாள்‌;; 
அது இஸ்ரவேலின்‌ ராஜாவாகிய 
ஆகாபினுடைய கவசத்தின்‌ சந்துகளுக்குள்‌ 
படுகிறது: அப்பொழுது ஆகாப்‌ தன்‌ 
சாரதியைப்‌ பார்த்து: “நீ திருப்பி என்னை 
இராணுவத்துக்கப்பால்‌ கொண்டுபோ;: 
எனக்குக்‌ காயம்பட்டது' (நாளா 19:33) 
என்று சொல்லுகிறான்‌. 





ழ்‌ நயனா 
யாய 
சம்பளம்‌ மரணம்‌. 


பா 
கர்த்தருடைய நியாயத்தீர்ப்புக்கு எந்த 
மனுஷனாலும்‌ தப்பிக்க முடியாது. ஆகாப்‌ 
கர்த்தருக்கு விரோதமாகப்‌ பாவம்‌ செய்தான்‌. 
கர்த்தர்‌ அவனை மரணத்திற்கு நியமித்து 
வேஷம்‌ மாறி, 


திட்டங்கள்‌ செயலிழந்துபோகும்‌. 
திட்டங்களும்‌, விருப்பங்களும்‌, 

திட்டத்திற்கும்‌, விருப்பத்திற்கும்‌ 
ஒத்துப்போகவேண்டும்‌. கர்த்தர்‌ செய்ய 
நினைக்கிற காரியம்‌ ஒருபோதும்‌ தடைபடாது. 


சீரியரில்‌ ஒருவன்‌ நினையாமல்‌ வில்லை 
நாணேற்றி எய்கிறான்‌. அவன்‌ ஆகாபுக்கு 
விரோதமாக குறிபார்த்து: வில்லை. 
நாணேற்றவில்லை. ஆனால்‌ அந்த வில்‌ 
ஆகாபினுடைய கலசத்தின்‌ சந்துகளுக்குள்‌ 
படுகிறது. ஆகாபுக்கு விரோதமாக 
குறிபார்த்து எய்யப்பட்டதுபோல, அது 
மார்பில்‌ பாய்கிறது. 
பெருங்காயமுண்டாயிற்று. 

பகுதி முழுவதும்‌ 


நம்முடைய 
கர்த்தருடைய 


அவனுடைய 
ஆகாபுக்கு 
ஆகாபின்‌ 
கவசத்தால்‌ மூடப்பட்டிருக்கிறது. கவசத்தின்‌ 


மார்பு 


சந்துகள்‌ மாத்திரமே அம்பு ஊடுருவி 
க ம்‌. சீரியன்‌. 


சந்துகளுக்குள்‌ ஊடுருவிப்‌ பாய்கிறது. 


2 நானாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


சீரின்‌ நினையாமல்‌ அம்பை 
எய்தாலும்‌, அது சரியான ஆள்‌ மீது தான்‌ 
பாய்ந்திருக்கிறது. இஸ்ரவேலின்‌ ராஜாவாகிய 
ஆகாபின்மீது அம்பு பாய்கிறது. அந்த அம்பும்‌, 
அவனுடைய சரீரத்தில்‌, சரியான இடத்தில்‌ 
பாய்கிறது. அவனுடைய கவசத்தின்‌ 
சந்துகளுக்குள்‌ அம்பு ஊடுருவுகிறது. 


அன்றையதினம்‌ யுத்தம்‌ அதிகரிக்கிறது; 
ஆகாப்‌ ராஜாவைச்‌ சீரியருக்கு எதிராக 
இரதத்தில்‌ ிறுத்திவைக்கிறார்கள்‌;: 
சாயங்காலத்திலே ஆகாப்‌ இறந்துபோகிறான்‌; 
காயத்தின்‌ இரத்தம்‌ இரதத்தின்‌ தட்டிலே 
வடிகிறது (2நாளா 18:34). 

ராஜவஸ்திரம்‌ 
பாதுகாப்பானதல்ல. 
ராஜவஸ்திரம்‌ 
ஆகாப்‌ கவசம்‌ 
அணிந்திருக்கிறான்‌. கவசமே யுத்தக்களத்தில்‌ 
பாதுகாப்பானது. ஆனால்‌ இந்த யுத்தத்தில்‌ 
ராஜவஸ்திரம்‌ தரித்திருக்கிற யோசபாத்‌ 
பிழைத்துக்கொள்கிறான்‌. கவசம்‌ 
தரித்திருக்கிற ஆகாப்‌ செத்துப்போகிறான்‌. 
கர்த்தருடைய 
கர்த்தரே 
கவசமோ, 

ஆயுதமோ நமக்கு பாதுகாப்பு இல்லை. 





f= a 
ERRATA 


யோசபாத்தின்‌ 
ராஜ்யபாரத்தைப்பற்றி இந்த அதிகாரத்திலும்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. 
எருசலேமிலுள்ள 
சமாதானத்தோடே 
(நாளா 19:1) 


ராஜாவாகிய 

வைத்திருந்தான்‌. 

இதன்‌ நிமித்தமாக கர்த்தர்‌ யோசபாத்தை 

ஞானதிருஷ்டிக்காரனாகிய யெகூ 

என்பவன்‌ மூலமாய்க்‌ கடிந்துகொள்கிறார்‌ 
(நாளா 19:23). 


யோசபாத்‌ யூதாதேசத்திலே 
ஆவிக்குரிய கர்‌ தின 
நியாயவிசாரிப்புகளிலே சீர்திருத்தங்களையும்‌ 
கொண்டு வருகிறான்‌ (2நாளா 19:4) 
யோசபாத்‌ தன்னுடைய நியாயாதிபதிகளுக்கு 
சொன்ன கட்டளைகள்‌. 'இந்த 
நியாயாதிபதிகள்‌ பட்டணங்களிலும்‌ 
கிராமங்களிலும்‌ இருக்கிறார்கள்‌ 
(2நாளா 19:5-7), 


யோசபாத்‌ 
நியாயாதிபதிகளுக்கு 
கொடுக்கிறான்‌. 
எருசலேமிலுள்ள 
உச்சநீதிமன்றமாயிருக்கிறது. 
(நாளா 19:8-11) 


எருசலேமிலுள்ள 
கட்டளை 
யூதாதேசத்திலே. 
நீதிமன்றம்‌ 


ஞானதிருஷ்டிக்காரணாகிய 
யெகூ. 
நோனா 19:1-4 


நோனா 19:1. யூதாவின்‌ ராஜாவாகிய 
யோசபாத்‌, எருசலேமிலுன்ன தண்‌ 
வீட்டிற்குச்‌. சுமாதானத்தோடே 
திரும்பிவந்தான்‌. 


2 நானாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


நானா 
அனானியின்‌ 


192. அப்பொழுது 
குமாரனாகிய யெகூ. 
என்னும்‌ ஞானதிருஷ்டி.க்காரன்‌ 
புறப்பட்டு, அவனைச்‌: சந்தித்து, 
ராஜாவாகிய யோசபாத்தை நோக்கி: 
கர்த்தரைப்‌ பகைக்கிறவர்கனை 
சிநேகிக்கலாமா? 

கர்த்தருடைய 

உம்மேல்‌ வர இருத்தது. 


நானா 193. 
விக்கிரகத்தோப்புகனை 
விட்டகற்றி, தேவனைத்‌: 
உம்முடைய 

நேராக்கின விஷயத்தில்‌ நன்மையான 
காரியங்கள்‌ உம்மிடத்தில்‌ 
காணப்பட்டது உண்டு என்றான்‌. 


ஆகிலும்‌ 


இதானா 1854. யோசபாத்‌ 
எருசலேமிலே வாசமாயிருந்து, திரும்பப்‌ 
பெயர்செயா தொடங்கி, 
எப்பிராயிம்‌ மலைத்தேசமட்டுமுன்ன 
ஜனத்திற்குன்னே பிரயாணமாய்ப்‌ 
போய்‌, அவர்களைத்‌ 
தங்கள்‌ பிதாக்களுடைய தேவனாகிய 
ன்‌ இடத்திற்குத்‌ 
'திரும்பப்பண்ணினான்‌. 


கர்த்தர்‌ யோசபாத்திற்கு அதிகமான 
கிருபைகளையும்‌, இரக்கங்களையும்‌ 
வெளிப்படுத்தியிருக்கிறார்‌. யோசபாத்‌ 
இஸ்ரவேலின்‌ ராஜாவாகிய ஆகாபோடு 
சிநேகம்‌ வைத்திருந்தான்‌. ஆகாப்‌ ஒரு 
துன்மார்க்கன்‌. யோசபாத்தோ அந்த 

துன்மார்க்கனுக்கு துணை போனவன்‌. 
யோசபாத்தும்‌ 
ராமோத்திற்கு 
பண்ணப்போன போது, 
ஜீவனுக்குமே 
று. ந்த 
செத்துப்போகிறான்‌. 
கர்த்தருடைய 
உயிர்‌ 

பிழைத்துக்கொள்கிறான்‌. 





f= THE 
TT 


ராஜாவாகிய யோசபாத்‌. 
கீலேயாத்திலுள்ள ராமோத்திலிருந்து. 
எருசலேமிலுள்ள தன்‌ வீட்டிற்கு, 
சமாதானத்தோடே திரும்பி வருகிறான்‌ 
(நோளா 191). நம்முடைய வீட்டிற்கு நாம்‌ 
சமாதானத்தோடு 


யூதாவின்‌ 


பாதுகாப்பினாலும்‌, 
நமக்கு சமாதானம்‌ உண்டாகிறது. 


கர்த்தர்‌ கொடுக்கும்‌ சமாதானத்தைப்‌ 
பெற்றுக்கொள்வதற்கு யோசபாத்திற்கு ஒரு 
தகுதியுமில்லை. அவன்‌ ஆகாப்‌ என்னும்‌ 
துள்மார்க்கனுக்கு 'துணைபோனவன்‌. 
ஆகாப்‌... கர்த்தரைப்‌  பகைக்கிறவன்‌ 
யோசபாத்தோ அவனோடு 
சிநேசமாயிருந்தவன்‌. ஆனாலும்‌ கர்த்தர்‌ 
தம்முடைய கிருபையினாலே யோசபாத்தின்‌ 
ஜீவனை மரணத்திற்கு தப்புலிக்கிறார்‌. 
யோசபாத்‌ 'சமாதானத்தோடே 
எருசலேமிலுள்ள தன்‌ வீட்டிற்கு திரும்பிவர 
கர்த்தர்‌ அவனுக்கு உதவி செய்கிறார்‌. 


அப்பொழு; 
குமாரனாகிய 
ஞானதிருஷ்டிக்காரன்‌ 
யோசபாத்தை சந்திக்கிறான்‌. 
ஆகாபுக்கு துணை ன்‌ 
ஆகாபோடு சிநேகமாயிருந்தவன்‌. 
96. வ்‌ 

யோசபாத்‌ 

சிரேகமாயிருந்ததினால்‌, 
கடிந்துகொள்கிறான்‌. 


பேரழிவு வருவதற்கு 
முன்பாக நம்முடைய பாவங்களுக்கு நாம்‌ 
மனந்திரும்பவேண்டும்‌. நம்முடைய 
தப்பிதங்களை சீக்கிரத்தில்‌ 
'திருத்திக்கொள்ளவேண்டும்‌. 


2 நாளாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


COMMENTARY 


கர்த்தர்‌ யோசபாத்தை யெகூ. 
என்பவன்‌ மூலமாய்‌ எச்சரிக்கிறார்‌. யோசபாத்‌ 
ஒரு ஞானதிருஷ்டிக்காரன்‌. 
அனானியின்‌ குமாரன்‌. ஆசாவின்‌ 
காலத்திலே அனானி ஞானதிருஷ்டிக்‌ 
காரனாயிருந்தான்‌. அவன்‌ கர்த்தருடைய 
வார்த்தையை ஆசாவிடத்தில்‌ தைரியமாய்ச்‌ 
சொன்னான்‌. 

ஆசாவோ கர்த்தருடைய எச்சரிப்பின்‌ 
வார்த்தைகளுக்கு. செவிகொடுக்கவில்லை, 
அவன்‌ தன்‌ பாவங்களுக்கு மனந்திரும்பவு 
மில்லை. ஆசா அனானியின்மீது 
கோபப்பட்டு அவனை சிறைச்சாலையில்‌ 
அடைத்துவிட்டான்‌. அவனுடைய கால்களில்‌ 
தொழுமரத்தை மாட்டிவிட்டான்‌. 


யெகூ.. அனானியின்‌ குமாரன்‌. 
அனானிக்கு சிறைத்தண்டனை 
, அனானியின்‌ 
கர்த்தருடைய 
ஞானதிருஷ்டிக்காரனாமிருக்கிறான்‌. 
கர்த்தருடைய வார்த்தைகளை யோசபாத்திற்கு 
பயப்படாமல்‌ சொல்லுகிறான்‌. 


ஞாளதிருஷ்டிக்காரனாகிய யெகூ, 
யூதாவின்‌. ராஜாவாகிய யோசபாத்தை 
நாக்கி: “துன்மார்க்கனுக்குத்‌ துணைநின்று, 
கர்த்தரைப்‌. பகைக்கிறவர்களை நீர்‌ 
சிநேகிக்கலாமா? இதினிமித்தம்‌ கர்த்தருடைய 
கடுங்கோபம்‌ உம்மேல்‌ வர இருந்தது” 
(நோளா 19:2) என்று சொல்லுகிறான்‌. 
கர்த்தருடைய பிள்ளைகள்‌ 
பகைக்கிறவர்களுக்குத்‌ 
போகக்கூடாது. 


அவரைப்‌ 
துணை 
கர்த்தர்‌ தம்மைப்‌ 
பகைக்கிறவர்களை வெறுப்பதுபோலவே 
அவர்களைச்‌ சிநேகிக்கிறவர்களையும்‌ 
வெறுப்பார்‌. பத்துக்‌ கோத்திரத்தாரின்‌ வடக்கு 
தேசம்‌ கர்த்தரைவிட்டு  பின்வாங்கித்‌ 
துன்மார்க்கமாக ஜீலிக்கிறார்கள்‌. யூதா 
ஜோந்தர்‌ அவர்களுடைய சன்மார்க்கத்தை 
ஜீவிக்கவேண்டும்‌. 
ட்டு தப்ப 


யோசபாத்‌ துன்மார்க்கனுக்கு துணை 
நின்றதற்காகவும்‌, அவனோடு சிநேகம்‌ 
வைத்திருந்ததற்காகவும்‌ கர்த்தர்‌ அவனைக்‌ 
கடிந்துகொள்கிறார்‌. கர்த்தருடைய கோபம்‌. 
யோசபாத்தின்மீது வந்திருக்கிறது. யோசபாத்‌ 
தன்னுடைய பாவத்திற்கு மனந்திரும்ப 
வேண்டும்‌. கர்த்தரோடு சமாதானமாயிருக்க 
வேண்டும்‌. இல்லையென்றால்‌ கர்த்தருடைய 
கடுங்கோபம்‌ யோசபாத்தின்மீது வரும்‌. 





i a 
ERAT 
ஞானதிருஷ்டிக்காரனாகிய 

தப்பி; 


ஒருவர்‌ செய்த தப்பிதத்தினிமித்தமாய்‌ 
கடிந்துகொள்ளும்போது, 

நல்ல காரியங்கள்‌ 

அவரைப்‌ புகழ்ந்து. 


யெகூ, 
கோசத்தை 


ஞானதிருஷ்டிக்காரனாகிய 
யூதாவின்‌ ப்ர 
நோக்கி, 
விக்கிருத்தோப்புகளை தகு பதற்ற 
உம்முடைய 
விஷயத்தில்‌. 
உம்மிடத்தில்‌ 
காணப்பட்டது உண்டு” (2நாளா 19:3) 
என்று சொல்லுகிறான்‌. 
யோசபாத்தினுடைய 


நிமித்தமாய்‌ கர்த்தருடைய 
ல்‌ வர இருந்தது. 


பாவத்தின்‌ 
கடுங்கோபம்‌ 
ஆனாலும்‌. 


கோத்திரத்தின்‌ 
கேத்தி உதவி செய்ததற்காகக்‌ கர்த்தர்‌ 
அழித்துப்‌ 


பூதாதேசத்தை - முழுமையாக 
வில்லை. யோசபாத்‌ விக்கிரகத்‌ 
தோப்புகளை தேசத்தை விட்டகற்றினான்‌. 
தேவனைத்‌ தன்னுடைய 
இருதயத்தை நேராக்கினான்‌. ஆகையினால்‌ 
கர்த்தர்‌ யூநாவை முழுமையாக 
அழித்துப்போட வில்லை. 

ஞானதிருஷ்டிக்காரனாகிய யெகூ 
சொல்லுகிற வார்த்தைகள்‌ யோசபாத்தின்‌ 
இருதயத்தைத்‌ தொடுகிறது. அவன்‌ தன்‌ 
பாவங்களுக்கு மனந்திரும்புகிறான்‌. 
யோசபாத்தின்‌ தகப்பனாகிய  ஆசாவுக்கு 
விரோதமாக, அனானி கண்டித்து 
உணர்த்தும்‌ வார்த்தைகளைச்‌ 
சொன்னபோது, ஆசா  அனானியின்மீது 
கோபப்பட்டான்‌. ஆசா தன்‌ பாவங்களுக்கு 
மனந்திரும்பவில்லை. 


2 நானாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


QODNENS 


COMMENTARY PUBLISHERS 


யோசபாத்தோ 
ஆசாவைப்போல, பெகூவின்மீது 
கோபப்படவில்லை. யெகூவை 
சிறையிலடைக்கவில்லை. யோசபாத்‌ தன்‌ 
பாவங்களுக்கு மனந்திரும்புகிறான்‌. 
கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிகிறான்‌. 
யோசபாத்‌ ஆகாபோடு 
சம்மந்தங்கலந்திருந்தான்‌. அவனைப்‌ பார்க்க 
சமாரியாவுக்குப்போனான்‌. யோசபாத்‌ 
இனிமேல்‌ சமாரியாவுக்குப்போவதில்லை என்று 
தீர்மானித்து. எருசலேமிலே. 
வாசமாயிருக்கிறான்‌ (2நாளா 19:4) 


யோசபாத்‌ யூதாதேசத்திற்கு ராஜா. 
எருசலேம்‌ யூதாதேசத்தின்‌ தலைநகரம்‌. 
இங்கே அவனுடைய அரண்மனை 
இருக்கிறது. யோசபாத்‌ எருசலேமிலை 
வாசம்பண்ணி, யூதாதேசத்தின்‌ 
காரியங்களை கவனிக்கவேண்டும்‌. 
தேவையில்லாமல்‌ சமாரியாவுக்கு 
போகக்கூடாது. 


தன்‌ தகப்பனாகிய 


யோசபாத்‌ எருசலேமிலே. 
வாசமாயிருந்து, ம்பப்‌ பெயர்செபா 
தொடங்கி, எப்பிராயீம்‌ மலைத்தேசமட்டுமுள்ள 
ஜனத்திற்குள்ளே  பிரயாணமாய்ப்‌ ய்‌, 
அவர்களைத்‌ தங்கள்‌ பிதாக்களுடைய 
தேவனாகிய கர்த்தர்‌ இடத்திற்குத்‌ 
திரும்பப்பண்ணுகிறான்‌ (நாளா 19:4) 


யோசபாத்‌ இதற்கு முன்பு ஆகாபைப்‌ 
பார்க்க சமாரியாவுக்குப்போனான்‌. 
துன்மார்க்கனுக்கு துணை நின்றான்‌. 
கர்த்தரைப்‌ பகைத்த ஆகாபோடு 
சிநேகமாயிருந்தான்‌. 

யோசபாத்தின்‌ பாவங்கள்‌. 

இப்போது, தான்‌ செய்த 
பிராயச்சித்தமாக, 

பிரயாணம்‌ செய்து, 


யோசபாத்தின்‌ பிரயாணம்‌ அறிக்கி 
பிரயாணமாயிருக்கிறது. 

தனக்களுக்குள்ளே 

யூதாவின்‌ 

" பெர்செயவிலகந்து. 


மட்டும்‌. 
பிரயாணம்பண்ணுகிறான்‌. 





i FTE 
TT 


யூதாஜனங்கள்‌ கர்த்தரை 
விலகிப்போயிருக்கிறார்கள்‌. 
விக்கிரகங்களைப்‌ 
யோசபாத்‌ 


விட்டு 
அவர்கள்‌ 
மின்பற்றிப்போயிருக்கிறார்கள்‌. 


த வசனத்தில்‌ “திரும்ப” என்னும்‌ 
வாக்கியம்‌ பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இது 


நியாயப்பிரமாணத்தைப்‌ 
கர்த்தரிடத்தில்‌ ஜனங்கள்‌ 
தீவிரம்‌ காணப்படுகிறது. 


வதிலும்‌ 
(நோளா 194-11; 2நாளா 17:9). 


யோசபாத்‌ யூதாவின்‌ அரணான 
பட்டணங்களாகிய ஒவ்வொரு பட்டணத்திலும்‌ 


குட்டளையிடுகிறான்‌. (நாளா 19:5-7), 


யோசபாத்‌ எருசலேமில்‌ லேவிய! 
வளக்‌. ஞ்‌ ஒன்ப 
வம்சத்தலைவரிலும்‌, சிலரைக்‌ கர்த்தருடைய 
நியாயங்களைக்குறித்தும்‌ விவாத 
விஷயங்களைக்‌ குறித்தும்‌ விசாரிக்கும்படி 
நியமிக்கிறான்‌. (2நாளா 19:8-11/ 

யோசபாத்‌ 
விக்கிரகாராதனையிலிருந்து 
மீட்டுக்கொள்கிறான்‌. இதற்கு முன்பு 
யோசபாத்‌ ஆகாபோடு. சம்மந்தங்‌ 
கலந்திருந்ததினால்‌, சமாரியாவிலிருந்து 
விக்கிரகாராதனை யூதாதேசத்திற்குள்‌ 
பிரவேசித்தது. ஆகாபின்‌ வீட்டார்‌ 
விக்கிரகங்களை 'ஆராதிக்கிறவர்கள்‌. 
அவர்கள்‌. மூலமாய்‌ யூதாதேசத்திலும்‌ 
விக்கிரகாராதனை தாராளமாய்‌ 
வந்துவிடுகிறது. 

ஆரம்பத்தில்‌ யூதாதேசத்தார்‌ 
விக்கிரகங்களுக்கும்‌, விக்கிரகாராதனைக்‌ 
காருக்கும்‌ விரோதமாக. எதிர்த்து 
நிற்கிறார்கள்‌. ஆனால்‌ யூதாதேசத்தின்‌ 
ராஜாவோ விக்கிரகாராதனைக்காரரோடு 
சம்மந்தங்கலந்திருக்கிறான்‌. 
அவர்களோடு. ஐக்கியமாயிருக்கிறான்‌. 
யூதாஜனங்கள்‌ ராஜாவின்‌ வழியைப்‌ பின்பற்றி, 


யூநாஜனங்களை 


2 நாணாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


அவர்களும்‌  விக்கிரகாராதனைக்காரரோடு 
சம்மந்தங்கலந்திருக்கிறார்கள்‌. 

யூதாதேசத்திலே கர்த்தருடைய ஆராதனையும்‌, 
விக்கிரகாராதனையும்‌ ஒன்றாய்க்‌ கலக்கிறது. 


யூதாதேசத்திலே விக்கிரகாராதனை 
பிரவேசித்ததற்கு யோசபாத்தும்‌ முக்கியமான 
காரணம்‌. அவன்‌ தன்னுடைய 
தப்பிதத்தை கண்டுதான்‌ தன்னுடைய 
தப்பிதத்தினால்‌, யூதாஜனத்தார்‌ 
விக்கிரகாராதனைக்காரரோடு 
சம்மந்தங்கலந்திருப்பதைப்‌ பார்த்து யோசபாத்‌ 
மனம்‌ வருந்துகிறான்‌. 

யூதாமனுஷரின்‌ பாவத்திற்கு தானே 
காரணம்‌ என்பதை யோசபாத்‌ உணருகிறான்‌. 
அவர்களை விக்கிரகாராதனையிலிருந்து 
விடுவிக்கவேண்டுமென்று, யோசபாத்‌ 
விரும்புகிறான்‌. இதற்காக 
அவன்‌ யூதாஜனங்களுக்குள்ளே 
கமால்‌ அவர்களை 
தங்களுடைய தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு 
திரும்பப்பண்ணுகிறான்‌. 


ஒவ்வொரு பட்டணத்திலும்‌ 
"நியாயாதிபதிகள்‌ 
நாளா 19:5-7. 


நோனா 195. அவன்‌ யூதாவின்‌ 
அரணான பட்டணங்கனாகிய 


ஒவ்வொரு பட்டணத்திலும்‌ 
தியாயாதியதிகளை வைத்து, 


நோனா 19:8. அத்த தியாயாதிபதிகளை 
நோக்கி: நீங்கள்‌ செய்கிற காரியத்தைக்‌ 
குறித்து எச்சுரிக்கையாயிருங்கன்‌;. 
நீங்கன்‌ மனுஷடைய கட்டனையினால்‌. 
அல்ல, கர்த்தநுடைய கட்டனையினால்‌ 
நியாயம்‌ விசாரிக்கிறீர்கள்‌; 
நியாயம்‌ விசாரிக்கிற விஷயத்திலே 
அவர்‌ உங்களூடனே இருக்கிறார்‌. 


நானா 19:7. ஆதலால்‌ கர்த்தருக்குப்‌ 
பயப்படுகிற பயம்‌ உங்களிடத்தில்‌ 
இருக்கக்கடவது, எச்சரிக்கையாயிருந்து 
காரியத்தை. நடத்துங்கள்‌; 
உங்கள்‌ தேவனாகிய கர்த்தரிடத்திலே 
௮, ம்‌ முகதாட்சிணியமும்‌ 
இலலை, தனக்‌ அவரிடத்திலே 
செல்லாது என்றான்‌. 





ழ்‌ நள 
யாய 


யூதாதேசத்திலே. 
மறுமலர்ச்சியை 


விக்கிரகங்களுக்கு 


ஜனங்களை, 
கர்த்தரிடத்திற்கு திரும்ப அழைத்து 
வருகிறான்‌. கர்த்தரிடத்தில்‌ திரும்பி 
வந்திருக்கிற ஜனங்கள்‌, கர்த்தருக்கு பயந்து. 
ஜீவிக்கவேண்டும்‌. கர்த்தருடைய 
பிரமாணத்திற்கு கீழ்ப்படியவேண்டும்‌. 
அவர்கள்‌ கர்த்தருக்குள்‌ 
நிலைத்திருக்கவேண்டும்‌. 


யூதாஜனத்தார்‌ 
கர்த்தருடைய 
பிரசங்கம்பண்‌ ணுவதற்காக, 


போன. 


மத்தியிலே. 
வேதப்புஸ்தகத்தை 
யோசபாத்‌. 


குர்த்தரைப்பற்றிய 
அவருடைய 
உபதேசம்பண்ணினார்கள்‌ (நோளா 177-0). 


தாஜனங்களுக்கு இப்போது சத்தியம்‌ 
தெரிந்திருக்கிறது. கர்த்தருடைய 
வார்த்தையும்‌, அவருடைய பிரமாணங்களும்‌ 
ஜனங்களுக்கு தெரிந்திருக்கிறது. இப்போது. 
அவர்கள்‌ கர்த்தருடைய பிரமாணத்திற்கு 
கீழ்ப்படியவேண்டும்‌. சத்தியத்தைத்‌. 
தெரிந்திருந்தும்‌, சத்தியத்திற்கு விரோதமாக 
கிரியை செய்யக்கூடாது. பாவத்தின்‌ சம்பளம்‌ 
மரணம்‌ என்பது சத்தியம்‌. 


யோசபாத்‌ 
ராஜாவாயிருக்கிறான்‌. 
செய்யும்போது ராஜா அவர்களைத்‌ 
தண்டிக்கவேண்டும்‌. ஜனங்களுடைய 
வழக்குகளை நியாயமாய்‌ விசாரிக்கவேண்டும்‌. 
அதற்காக யோசபாத்‌  யூதாதேசத்திலே 
நியாயாதிபதிகளை நியமிக்கிறான்‌. 


யூதாதேசத்தில்‌ இரண்டு விதமான 
நியாயாதிபதிகள்‌ 
யோசபாத்‌ 


யூதாதேசத்திற்கு 


ஜனங்கள்‌ பாவம்‌. 


2 நாணாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


யோசபாத்‌ 
பட்டணங்களாகிய 
பட்டணத்திலும்‌ 
வைக்கிறான்‌ (2நாளா 19:5). 


யோசபாத்‌ அந்த நியாயாதிபதிகளை 
நோக்கி: “நீங்கள்‌ செய்கிற காரியத்தைக்‌ 
குறித்து எச்சரிக்கையாயிருங்கள்‌; நீங்கள்‌ 
மனுஷடைய  கட்டளையினால்‌ அல்ல, 
கர்த்தருடைய  கட்டளையினால்‌ நியாயம்‌: 
விசாரிக்கிறீர்கள்‌: நியாயம்‌ விசாரிக்கிற 
விஷயத்திலே. அவர்‌ உங்களுடனே 
இருக்கிறார்‌" (2நாளா 19:6) என்றும்‌, 


யூதாவின்‌ அரணான. 
ஒவ்வொரு 
நியாயாதிபதிகளை 


ஆதலால்‌ கர்த்தருக்குப்‌ பயப்படுகிற 
பயம்‌ உங்களிடத்தில்‌ இருக்கக்கடவது, 
எச்சரிக்கையாமிருந்து காரியத்தை 
நடத்துங்கள்‌; உங்கள்‌ தேவனாகிய 
சர்த்தரிடத்திலே அறியாயமும்‌ 
முகதாட்சிணியமும்‌ இல்லை, பரிதானமும்‌ 
அவரிடத்திலே செல்லாது" (2நாளா 19:7) 
என்றும்‌ சொல்லுகிறான்‌. 

நியாயாதிபதிகள்‌ கர்த்தருடைய 
கட்டளையினால்‌ நியாயம்‌ விசாரிக்கவேண்டும்‌, 
அவர்களிடத்தில்‌ கர்த்தருக்கு பயப்படுகிற 
பயம்‌ இருக்கவேண்டும்‌. யூதாஜனங்கள்‌ 
நியாயாதிபதிகளை நம்புகிறார்கள்‌. 
ஆகையினால்‌. நியாயாதிபதிகள்‌ 
அவர்களுடைய நம்பிக்கைக்கு, 
பாத்திரவான்களாய்‌ நடந்துகொள்ளவேண்டும்‌. 


நியாயாதிபதிகள்‌ தங்களுடைய 
நியாயமான விசாரிப்புக்களினாலும்‌, நீதியான 
தீர்ப்புகளினாலும்‌: கர்த்தரைக்‌ 
கனம்பண்ண வேண்டும்‌. அவர்கள்‌ 
கர்த்தருடைய கட்டளையினால்‌ நியாயம்‌ 
விசாரிக்கிறார்கள்‌. கர்த்தர்‌ 
நீதியுள்ள நியாயாபதியாயிருப்பதுபோல, 
நியாயாதிபதிகளும்‌ நீதியுள்ளவர்களாயிருக்க. 
வேண்டும்‌. நியாயம்‌ விசாரிக்கிற விஷயத்திலே. 
கர்த்தர்‌ நியாயாதிபதிகளோடு 
கூடமிருக்கிறார்‌ 


நியாயாதிபதிகள்‌. மனுஷருக்கு பயந்து 
நியாயத்தை திருப்பி விடக்கூடாது. 
அவர்களிடத்தில்‌ கர்த்தருக்கு பயப்படுகிற 
இருக்கவேண்டும்‌. கர்த்தருக்கு 
ர்கள்‌ மனுஷருக்கு 





je 
TT 
எருசலேமில்‌ நியாயாதிபதிகள்‌ 
நானா 19:8-11 


நானா 18:8. அவர்கள்‌ எருசலேமில்‌: 
வந்திருக்கும்‌ போது, யோசபாத்‌ 
லேவியரிலும்‌, ஆசாரியமிலும்‌, 
இஸ்ரவேலுடைய வம்சத்தலைவரிலும்‌, 
சிலரைக்‌. 

'தியாயங்களைக்‌ 
விவாதவிஷயங்களைக்‌ 
விசாரிக்கும்படி. 

'தியமித்து, 


நானா 1958, அவர்‌: 
கட்டனையிட்ட தாவது: நீங்கள்‌ 
கர்த்தருக்குப்‌ பயத்து, உண்மையோடும்‌ 
உத்தம இருதயத்தோடும்‌ நடத்து 
செய்யவேண்டியது என்னவென்றால்‌, 


2நானா 19:10. நானாவித இரத்தப்பழிச்‌ 
சங்கதிகளும்‌, மிரமாணத்திற்கும்‌, 
கற்பனைக்கும்‌, கட்டனைகளுக்கும்‌, 
'இியாயங்களுக்கும்‌ அடுத்த நாணாவித 
வழக்குச்‌. சங்கதிகளும்‌, தங்கள்‌. 
பட்டணங்கவிலே குடியிருக்கிற 
உங்கள்‌. சுகோதரரிடத்திலிருந்து. 
உங்களிடத்தில்‌ வரும்போது, அவர்கள்‌ 
கர்த்தருக்கு நேரஸ்தராகாதபடிக்கும்‌, 
உங்கள் மேலும்‌ உங்கள்‌. 
சகோதரர்மேலும்‌ கடுங்கோபம்‌: 
வராதபடிக்கும்‌, நீங்கள்‌. 
அவர்களை எச்சரியுங்கள்‌; நீங்கள்‌ 
இப்படிக்‌. செய்தால்‌ 
நேரஸ்தராகமாட்டீர்கள்‌.. 


நோனா 19:11. இதோ, ஆசாரியனாகிய 
அமரியா  கர்த்தருக்கடுத்த எல்லா 
தியாயத்திலும்‌, இஸ்மவேலின்‌ 
குமாரனாகிய செயதியா என்னும்‌ யூதா 
வம்சத்தின்‌ தலைவன்‌ ராஜாவுக்கடுத்த 
எல்லா நியாயத்திலும்‌ உங்களுக்கு. 
மேலான 'தியாயாதியதிகன்‌; 
லேவியரும்‌ உங்கள்‌ கைக்குள்‌. 
உத்தியோகஸ்தராயிருக்கிறார்கள்‌; 
நீங்கள்‌ 'திடமனதாயிருந்து 
காரியங்களை நடத்துங்கள்‌, 
உத்தமனுக்குக்‌ கர்த்தர்‌ துணை 
என்றான்‌. 


2 நாணாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


யோசபாத்‌ 
யூதாதேசத்தின்‌ தலைமை 
ஏற்படுத்துகிறான்‌. 
பட்டணத்திலுமுள்ள 
தீர்ப்புகளில்‌, 
திருப்திமில்லையென்றால்‌, 
எருசலேமிலுள்ள நீதிமன்றத்திற்கு 
மேல்முறையீடு செய்யலாம்‌. 

யோசபாத்‌ லேலியரிலும்‌, ஆசாரியரிலும்‌, 
இஸ்ரவேலுடைய வம்சத்தலைவரிலும்‌, 
சிலரைக்‌ கர்த்தருடைய நியாயங்களைக்‌ 
குறித்தும்‌ விவாதவிஷயங்களைக்‌ 
குறித்தும்‌ விசாரிக்கும்டி எருசலேமிலே. 
நியமிக்கிறான்‌ (2நாளா 19:8). 


எருசலேமிலே 
நீதிமன்றத்தை 
ஒவ்வொரு 
நீதிமன்றத்தின்‌ 
ஜனங்களுக்கு 
அவர்கள்‌ 
வந்து 


எருசலேமிலுள்ள நியாயாதிபதிகள்‌, 
யோசபாத்‌ ராஜாவின்‌ நேரடி கண்காணிப்பில்‌, 
வழக்குகளை விசாரிக்கிறார்கள்‌. 
்‌ நியாயங்களைக்‌ குறித்தும்‌, 
விஷயங்களைக்‌ குறித்தும்‌, 
எருசலேமிலே விசாரிக்கப்படுகிறது. 


இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தரே 
யூதாதேசத்திற்கு அதிபதியாயிருக்கிறார்‌. 
பிரமாணமே 

கட்டளையாகக்‌ 
நியாயாதிபதிகள்‌ 
நியாயங்களைக்‌ குறித்து 


ங்களுக்கு 
கொடுக்கப்பட்டிருக்கிறது. 


கர்த்தருடைய 
விசாரிக்கிறார்கள்‌ 


பாவம்‌ செய்கிறவன்‌ கர்த்தருடைய 
பிரமாணத்தை மீறுகிறான்‌. அவன்‌ மூலமாக 
கெட்டுப்போகிறது. 
கண்ணியமும்‌ 
ஆகையினால்‌ பாவம்‌ 
தண்டிக்கப்படுகிறான்‌. 
பாவங்கள்‌ கர்த்தருடைய 
விசாரிக்கப்பட்டு, 
கர்த்தருடைய நியாயங்களின்படி அவனுக்கு 
தண்டனை கொடுக்கப்படுகிறது. 
யூதாதேசத்து மனுஷர்‌ மத்தியிலே. 
வழக்குகள்‌ வரும்‌. 
விஷயங்களாயிருக்கலாம்‌. 
அவை நானாவித 
ம்‌ இருக்கலாம்‌. 
ஜனங்களுடைய எல்லா 
வழக்குகளையும்‌ விசாரிக்கிறார்கள்‌. 





f= FTE 
TT 


ஸ்தானத்திற்குப்‌ போய்‌” (உபா 17:8) 

இஸ்ரவேலின்‌ பத்துக்கோத்திரத்தார்‌ 
தாவீதின்‌ வீட்டாரைவிட்டுப்‌. 
பிரிந்துபோய்விட்டார்கள்‌. யோசுவாவின்‌ 
காலத்திலே அடைக்கலப்பட்டணங்கள்‌ 
தனியாக ஏற்படுத்தப்பட்டது. இப்போது 
எப்ரோன்‌ மாத்திரமே 
யூதாதேசத்திலிருக்கிறது. மற்ற 
அடைக்கலப்பட்டணங்களெல்லாம்‌ வடக்கு 


இஸ்ரவேல்‌ தேசத்தின்‌ சுதந்தரத்திலுள்ளது. 


பலதாதேசத்தாருக்கு அடைக்கலமாய்‌. 
ப்போவதற்கு அடைக்கலப்பட்டணங்கள்‌ 
இல்லை, அவர்கள்‌ கர்த்தருடைய ஆலயத்தின்‌ 
பிரகாரங்களை அடைக்கலப்பட்டணங்கள்‌ 
போல. பயன்படுத்துகிறார்கள்‌. அவர்கள்‌ 
பலிபீடத்தின்‌ கொம்புகளை பிடித்துக்கொண்டு 
அடைக்கலம்‌ பெற்றுக்கொள்கிறார்கள்‌. 


எருசலேமிலுள்ள 
அடைக்கலம்‌ பெற 

வழக்குகள்‌, 

நியமிக்கப்பட்டிருக்கிற 

விசாரிக்கப்படுகிறது. 

நியாயாதிபதிகள்‌ அவர்களுடைய வழக்குகளை 
விசாரிக்கிறார்கள்‌. 


எருசலேமிலுள்ள  நியாயாதிபதிகளில்‌: 

லேலியரும்‌ ஆசாரியரும்‌ இருக்கிறார்கள்‌. 

ர்கள்‌ நியாயப்பிரமாணத்தைக்‌ கற்று 

திலே. தேர்ச்சி பெற்றவர்கள்‌. இவர்கள்‌ 

ஞானத்தில்‌ சிறந்தவர்கள்‌. இஸ்ரவேலுடைய 

ரில்‌ சிலரும்‌ எருசலேமிலே. 

நியமிக்கப்படுகிறார்கள்‌. 

மிகுந்தவர்கள்‌. 

ஜனங்கள்‌ மத்தியிலே இவர்களுக்கு மதிப்பும்‌ 
மரியாதையும்‌ அதிகமாயிருக்கிறது. 


எருசலேமிலே நியமித்த 
நியாயாதிபதிகளை நோக்கி, “நீங்கள்‌ 
ப்‌ பயந்து உண்மையோடும்‌ 
இருதயத்தோடும்‌ நடந்து 


என்னவென்றால்‌, 
நானாவித இரத்தப்பழிச்‌ சங்கதிகளும்‌, 
பிரமாணத்திற்கும்‌, 


கற்பனைக்கும்‌, 


யோசபாத்‌ 


2 நானாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


கட்டளைகளுக்கும்‌, நியாயங்களுக்கும்‌ அடுத்த 
நானாவித வழக்குச்‌ சங்கதிகளும்‌, தங்கள்‌ 
பட்டணங்களிலே குடியிருக்கிற உங்கள்‌ 
சகோதாரிடத்திலிருந்து உங்களிடத்தில்‌ 
வரும்போது, அவர்கள்‌ கர்த்தருக்கு 
நேரஸ்தராகாதடிக்கும்‌, உங்கள்மேலும்‌ 
உங்கள்‌ சகோதரர்மேலும்‌ கடுங்கோபம்‌ 
வராதடுக்கும்‌, நீங்கள்‌ அவர்களை 

நோளா 19210) என்று 


எருசலேமிலுள்ள 


திடமனதாயிருந்து காரியங்களை நடத்துங்கள்‌, 
உத்தமனுக்குக்‌ கர்த்தர்‌ துணை" (நாளா 
1931) என்றும்‌ சொல்லுகிறான்‌. 


யோசபாத்‌ 
நியாயாதிபதிகளுக்கு 
செபதியாவையும்‌, 
நியமிக்கிறான்‌. 
கர்த்தருக்கடுத்த 
இஸ்மவேலின்‌ 


தான்‌ நியமித்த 
அமரியாவையும்‌, 
தலைவர்களாக 
ஆசாரியனாகிய மரியா 
எல்லா. நியாயத்திலும்‌, 
குமாரனாகிய செபதியா 
என்னும்‌ யூதா வம்சத்தின்‌ தலைவன்‌ 
ராஜாவுக்கடுத்த எல்லா  நியாயத்திலும்‌: 
அவர்களுக்கு மேலான நியாயாதிபதிகள்‌ 
(நோளா 19:11). 


யோசபாத்தின்‌ நாட்களில்‌ அமரியா 
கர்த்தருக்கடுத்த எல்லா நியாயத்திலும்‌ 
தலைவனாக இருக்கிறான்‌. ராஜாவுக்கடுத்த 
எல்லா நியாயத்திலும்‌ செபதியா தலைவனாக 
இருக்கிறான்‌. லேவியர்கள்‌ இவர்களுக்கு 
உத்தியோகஸ்தராயிருக்கிறார்கள்‌. 

யோசபாத்‌ மேலான நியாயாதிபதிகளை 
நியமித்த பின்பு, “லேவியரும்‌ உங்கள்‌ 
கைக்குள்‌ உத்தியோகஸ்தராயிருக்கிறார்கள்‌" 
என்றும்‌ சொல்லுகிறான்‌. 


நியாயாதிபதிகள்‌ கர்த்தருக்கு பயந்து, 
உண்மையோடும்‌, உத்தம இருதயத்தோடும்‌ 
நடந்து. நியாயம்‌ விசாரிக்கவேண்டும்‌. 
அவர்கள்‌ திடமனதாயிருந்து காரியங்களை 
நடத்தவேண்டும்‌. அவர்கள்‌ 
பயப்படக்கூடாது. உத்தம 
நியாயம்‌ விசாரிக்கிற நியாயாதிபதிகளுக்கு 
விரோதமாக, யார்‌ எழும்பினாலும்‌, கர்த்தர்‌ 
அவர்களுக்கு துணையாயிருந்து, அவர்களைப்‌ 
பாதுகாப்பார்‌. 





f= THE 
TT 


யோசபாத்திற்கும்‌ 
அந்நிய தேசத்தார்‌ 
ஆபத்து வருகிறது ்‌ 
யோசபாத்‌. கர்த்தரைத்‌  தேடுகிறதற்கு 
ஒருமுகப்படுகிறான்‌. அவனும்‌ 
யூதாஜனத்தாரும்‌ உபவாசம்பண்ணுகிறார்கள்‌ 
(நோளா 20:3-13), 


யூதாதேசத்திற்கும்‌ 
மூலமாக மிகப்பெரிய 
(நோளா 2042) 


கர்த்தருடைய தீர்க்கதரிசி மூலமாக 
யோசபாத்திற்கு ஆறுதலான வார்த்தைகள்‌ 
சொல்லப்படுகிறது  (2நாளா 2014-7). 
யோசபாத்தும்‌ யூதாகோத்திரத்தாரும்‌, 
கர்த்தர்‌ சொன்ன வார்த்தைகளுக்காக, 
அவருக்கு முன்பாக தாழவிழுந்து, 
கர்த்தரைத்‌ குதிக்கிறார்கள்‌ 
(நாளா 20:18-21). 


கர்த்தர்‌ யூதாதேசத்தாரின்‌ 
சத்துருக்களை அவர்களுடைய கைகளில்‌ 
ஒப்புக்கொடுக்கிறார்‌. க்கள்‌ 
முறியடிக்கப்படுகிறார்கள்‌ (2நாளா 20:22-25). 
யூதாவின்‌ மனுஷர்‌ எல்லாரும்‌ பெராக்காவிலே 
கூடி, தங்கள்‌ சத்துருக்களை 
முறியடித்ததற்காக, அவருக்கு ஸ்தோத்திரம்‌ 
செலுத்துகிறார்கள்‌ (நோளா 20:26-30), 
யோசபாத்தினுடைய ராஜ்யபாரத்தின்‌ 
முடிவு (நோளா 2031-37). 


யோசபாத்தின்‌ ஜெபம்‌ 
தனா 201-18 


நானா 20:1. இதற்குப்பின்பு மோவாப்‌ 
புத்திரரும்‌, அம்மோன்‌ புத்திரரும்‌, 
அவர்களோடே. அம்மோனியருக்கு. 
அப்புறத்திலூன்ன மனுஷருங்கூட, 
யோசபாத்திற்கு விரோதமாய்‌. 
யுத்தம்பண்ண வந்தார்கள்‌. 


நானா 0:2. சிலர்‌ வந்து, 
யோசகபாத்தை நோக்கி: உமக்கு 
விரோதமாய்‌ ஏரானமான ஜனங்கள்‌ 
கடலுக்கு. அக்கரையிலிருக்கிற 
சீரியாவிலிருத்து வருகிறார்கள்‌; இதேர, 
அவர்கள்‌. எங்கேதியாகிய 
ஆசாசோன்தாமாரில்‌ இருக்கிறார்கள்‌ 
என்று அறிவித்தார்கள்‌. 


2 நாணாகமம்‌ - விரிவுரை 
11 CHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


அப்பொழுது 
கர்த்தரைத்‌ 
ஒருமுகப்பட்டு, 
உபவாசத்தைக்‌ 


நயந்து, 


மூதா 

கர்த்தரிடத்திலே 

கூடினார்கள்‌; 

எல்லாப்‌. 

பட்டணங்களிலும்‌ இருந்து அவர்கள்‌. 
கர்த்தரைத்‌ தேட வந்தார்கள்‌. 


இதானா 20:5. அப்பொழுது யோசபாத்‌ 
கர்த்தருடைய ஆலயத்திலே. 
புதாப்பிரகாரத்து முகப்பிலே யூதா 
ஜனங்களும்‌ எருசலேமியரும்‌ கூடின 
சபையிலே தின்று: 


நோனா 20:6. எங்கள்‌ பிதாக்களின்‌ 
தேவனாகிய கர்த்தாவே, 
யரலோகத்திலிருக்கிற நீர்‌ அல்லவோ. 
தேவன்‌; தேவரீர்‌ ஜாதிகளுடைய 
ராஜ்யங்கனையெல்லாம்‌ ஆளுகிறவர்‌; 
உம்முடைய கரத்திலே வல்லமையும்‌ 


உம்மோடு 


2நானா 20:7. எங்கன்‌ தேவனாகிய நீர்‌ 
உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு 
முன்பாக இந்த தேசத்துக்‌ குடிகளைத்‌ 

உம்முடைய 


உம்முடைய நாமத்திற்கென்று ஒரு 
பரிசுத்த ஸ்தலத்தைக்‌ கட்டினார்கள்‌. 


நோனா 20:9. எங்கள்மேல்‌ பட்டயம்‌, 
தியாயதண்டனை, கொள்ளைநோய்‌, 
பஞ்சம்‌ முதலான தீமைகள்‌ வந்தால்‌, 
அப்பொ உம்முடைய நாமம்‌ 
இத்த ஆலயத்தில்‌ வினங்குகிறபடி.யால்‌, 
நாங்கள்‌. இத்த ஆலயத்திலும்‌ 
உமது சத்திதியிலும்‌ வத்து நின்று, 
எங்கள்‌. 'இடுக்கணில்‌ உம்மை 
நோக்கிக்‌ கூப்பிடுகையில்‌, தேவரீர்‌ 
கேட்டு இரட்சிப்பீர்‌ என்று 
சொல்லியிருக்கிறார்கள்‌. 





i FTE 
ETT 


நானா 20:10. 
இஸ்ரவேலர்‌ 
வருகிறபோது, 
மோவாபியம்‌, 
மலைத்தேசுத்தாருடைய 
வழியாய்ப்‌ போக நீர்‌ உத்தரவு 
கொடுக்கவில்லை; ஆகையால்‌ 
அவர்களை விட்டு விலகி, அவர்களை 
நாசப்படுத்தாதிருத்தார்கன்‌.. 


நானா 20:11. இப்போதும்‌, இதேர, 
அவர்கள்‌ எங்களுக்கு நன்மைக்குத்‌ 
தீமையைச்‌ சரிக்கட்டி, தேவரீர்‌ 
எங்களைச்‌: சுதந்தரிக்கப்பண்ணின 
உம்முடைய ௬ுதந்தரத்திலிருந்து 
எங்களைத்‌ தூரத்திவிட வருகிறார்கள்‌. 


இப்போதும்‌, இதே, 
எகிப்துதேச த்திலிருத்து 
அம்மோன்‌ புத்திரர்‌, 
சேயீர்‌ 
சீமைகன்‌ 


நானா 20:12. 
அவர்களை 

நியாயத்தீர்க்கமாட்டீரோ? எங்களுக்கு, 
விரோதமாக வந்த இத்த ஏராவமான 
கூட்டத்திற்கு. முன்பாக. நிற்க 
எங்களுக்குப்‌ பெலனில்லை; நாங்கள்‌. 


எங்கள்‌ தேவனே, 


ஆகையால்‌ எங்கள்‌ கண்கள்‌ உம்மையே 
நோக்கிக்கொண்டிருக்கிறது என்றான்‌. 


2நானா 2048. யூதா கோத்திரத்தார்‌ 
அனைவரும்‌, அவர்கள்‌ குழந்தைகளும்‌, 
அவர்கள்‌ பெண்ஜாதிகளும்‌, அவர்கள்‌. 
குமாரருங்கூட கர்த்தருக்கு முன்பாக. 
நின்றார்கள்‌. 


யோசபாத்திற்கு மிகப்பெரிய நெருக்கம்‌ 
ன்ன வோசபாத்‌ 
கர்த்தரிடத்தில்‌ பயபத்தியாயிருக்கிறவன்‌ 
அவன்‌ யூதாதேசத்திலே 

மறுமலர்ச்சியை. 

யூதாவின்‌ 

ஏராளமான 

உண்டுபண்ணியிருக்கிறான்‌. 

அவனுடைய 

செய்த 

நினைவுகூர்ந்து. அவனை இதுவரையிலும்‌ 
அற்புதமாகக்‌ காத்து வழிநடத்தி 
வந்திருக்கிறார்‌. 


2 நாணாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


COMMENTARY 


இப்போதோ 
நெருக்கமும்‌, ஆபத்தும்‌ வந்திருக்கிறது. 
மோவாப்‌ புத்திரரும்‌, அம்மோன்‌ புத்திரரும்‌, 
அவர்களோடே அம்மோனியருக்கு 
அப்புறத்திலுள்ள மனுஷருங்கூட 
யோசபாத்திற்கு விரோதமாய்‌ யுத்தம்பண்ண 
வருகிறார்கள்‌ (2நாளா 2031) 


யூதாதேசத்திற்கு விரோதமாக 
மோவாப்‌ புத்திரரும்‌, அம்மோன்‌ புத்திரரும்‌ 
யுத்த்பண்ண வருவது யோசபாத்திற்கு 
மிகவும்‌ ஆச்சரியமாயிருக்கிறது. யோசபாத்‌ 
இதுவரையிலும்‌ அவர்களுக்கு விரோதமாக 
ஒரு தீங்கும்‌ செய்தததில்லை. அவர்கள்‌ 
யோசபாத்திற்கு விரோதமாக யுத்தம்பண்ண 
வருவதற்கு நியாயமான காரணம்‌ 
எதுவுமில்லை. 


அப்பொழுது சிலர்‌ வந்து, யோசபாத்தை 
நோக்கி: “உமக்கு விரோதமாய்‌ ஏராளமான 
எங்கள்‌. டுக்கு அக்கரையிலிகக்கிற 


ம்‌ 
ஆசாசோன்தாமாரில்‌ இருக்கிறார்கள்‌" 
(நோளா 20:2) என்று அறிவிக்கிறார்கள்‌. 


யோசாபாத்திற்கு 
வருகிறவர்கள்‌ கடலுக்கு 
அக்கரையிலிருந்து வருகிறார்கள்‌. இந்த 
வாக்கியத்தில்‌ “கடல்‌” என்பது சவக்கடலைக்‌ 


இங்கே சோதோம்‌ இருக்கிறது. 


விரோதமாக 


அவனுக்கு கப்பம்‌ கட்டினார்கள்‌. 


'யூதாவைச்‌ 
தேசங்களுடைய 


சுற்றியிருக்கிற 
ராஜ்யங்களின்மேலெல்லாம்‌. 
கர்த்தரால்‌ உண்டான பயங்கரம்‌. 
வந்ததினால்‌, யோசபாத்தோடு 
யத்தம்பண்ணாதிருந்தார்கள்‌” (2நாளா 17:10). 


இப்போதோ அவர்கள்‌ யோசபாத்திற்கு 
விரோதமாக. யுத்தம்பண்ண 
வந்திருக்கிறார்கள்‌. யோசபாத்‌ ஆகாப்‌ 
வீட்டாரோடு சம்மந்தங்கலந்ததினால்‌, 
புறஜாதியார்‌ மத்தியிலே அவனுக்கு இருந்த 
மதிப்பும்‌ மரியாதையும்‌ குறைந்துபோயிற்று. 





i= FTE 
TT 


தனக்கு விரோதமாக ஏராளமான 
சத்துருக்கள்‌ கடலுக்கு அக்கரையிலிருந்து 
வருகிறார்கள்‌ என்னும்‌ செய்தியைக்‌ கேட்டு 
யோசபாத்‌ பயப்படுகிறான்‌. அவனுடைய 
த்‌ அவனைக்‌ குற்றப்படுத்துகிறது. 
இஸ்ரவேலின்‌ ராஜாவாகிய 
ஆகாபு சம்மந்தங்கலந்து, கர்த்தருக்கு 
விரோதமாகப்‌ பாவம்‌ செய்தான்‌. 
யோசபாத்தின்‌ மனச்சாட்சி அவனைக்‌ 
குற்றப்படுத்துவதினால்‌, அவன்‌ இப்போது. 
பயப்படுகிறான்‌. 


சத்துருக்கள்‌ யோசபாத்திற்கு 
விரோதமாக கடலுக்கு அக்கரையிலிருந்து 
ஏராளமாய்‌ வருகிறார்கள்‌. தன்னையும்‌ 
யூதாதேசத்தையும்‌ சத்துருக்களின்‌ 
கைகளிலிருந்து காத்துக்கொள்ள யோசபாத்‌ 
ஆயத்தம்‌ பண்ணுகிறான்‌. அவன்‌ தன்னுடைய 
சேனையைப்‌ பலப்படுத்தினானா என்று இந்த 
வசனப்பகுதியில்‌ சொல்லப்படவில்லை. 


வருவதினால்‌, 


பெற்றுக்கொள்வதற்கு பதிலாக, கர்த்தருடைய 
உதவியைப்‌ பெற்றுக்கொள்ள நாடுகிறான்‌. 
யோசபாத்தின்‌ இருதயத்திலே தாவீதின்‌ 
நல்ல சுபாவம்‌ நிரம்பிமிருக்கிறது. 


தாவீதுக்கு ஒரு நெருக்கமான காலம்‌ 
வந்தபோது, அவர்‌ “நான்‌ மனுஷர்‌ கையில்‌: 
விழாமல்‌, கர்த்தருடைய கையில்‌. 
விழுவேனாக” என்று சொல்லி, கர்த்தருடைய 
சித்தத்திற்கு தன்னை ஒப்புக்கொடுத்தார்‌. 
அதுபோலவே  யோசபாத்தும்‌ இப்போது 
கர்த்தருடைய சித்தத்திற்கு 

ஒப்புக்கொடுக்கிறான்‌. அவன்‌ 

தேடுகிறதற்கு 
யூதாவெங்கும்‌ 
(நோளா 20:3). 


உபவாசத்தை கூறுகிறான்‌ 


யோசபாத்தின்‌ மனச்சாட்சி கர்த்தருக்கு 
முன்பாக குற்றமுள்ளதாயிருக்கிறது. 
குற்றமுள்ள மனச்சாட்சி அவனை 
பயமுறுத்துகிறது. இந்த சூழ்நிலையில்‌ 
யோசபாத்‌ 


அவரோடு சிநேகமாயிருக்க 


ஒப்புரவாகி, 
தீர்மானிக்கிறான்‌. 


2 நானாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


நாளை 
யூதாதேசத்தார்‌ 
சமுகத்திலே 
தாழ்த்தி, உபவாசம்பண்ணி ஜெபம்பண்ண 
வேண்டும்‌. என்று சொல்லுகிறான்‌. 
யூதாவின்‌ மனுஷர்‌ ஜெபம்பண்ணும்போது, 
அவர்களெல்லோரும்‌ கர்த்தருடைய 
சமுகத்திலே தங்களுடைய பாவங்களை 
அறிக்கை செய்வார்கள்‌. அவர்கள்‌ 
கர்த்தரிடத்தில்‌ சகாயம்‌ தேடுவார்கள்‌. 


யூதாஜனத்தார்‌ யோசபாத்தின்‌ 
வார்த்தைக்கு கீழ்ப்படிகிறார்கள்‌. அப்படியே 
யூதா ஜனங்கள்‌ கர்த்தரிடத்திலே 
சகாயந்தேடக்‌ கூடுகிறார்கள்‌; யூதாவிலுள்ள 
எல்லாம்‌. பட்பணங்களிலும்‌ இருந்து 
அவர்கள்‌ கர்த்தரைத்‌ தேட வருகிறார்கள்‌ 
(நோளா 20:4). யூதாதேசத்தார்‌ எல்லா 
பட்டணங்களிலிருந்தும்‌, எருசலேமிலுள்ள 
தேவாலயத்திற்கு கூடிவருகிறார்கள்‌. 


யூதாஜனத்தார்‌ 
கர்த்தருடைய 
கூடிவந்திருக்கிறார்கள்‌. 
கர்த்தருடைய சபையாரின்‌ வாயாகயிருந்து, 
கர்த்தரிடத்தில்‌ ஜெபம்பண்ணுகிறான்‌. 
அப்பொழுது யோசபாத்‌ கர்த்தருடைய 
ஆலயத்திலே புதுப்பிரகாரத்து 
யூதா ஜனங்களும்‌ 
கூடின 
கர்த்தரிடத்தில்‌ 
(நாளா 20:5). 


யோசபாத்‌ கர்த்தரிடத்தில்‌ ஏறெடுத்த 

ந்த வசனப்பகுறியில்‌ 

சொல்லப்பட்டிருக்கிறது. அவன்‌ கர்த்தரை 

நோக்கி, “எங்கள்‌ பிதாக்களின்‌ 

தேவனாகிய கர்த்தாவே பரலோகத்திலி 

ருக்கிற நீர்‌ அல்லவோ தேவன்‌; தேவரீர்‌ 

ராஜ்யங்களையெல்லாம்‌ 

உம்முடைய  கரத்திலே 

பராக்கிரமமும்‌ இருக்கிறது, 

ஒருவரும்‌ உம்மோடு எதிர்த்து நிற்கக்கூடாது" 

(நோளா 20:6) என்று பயபக்தியோடு 
சொல்லுகிறான்‌. 





i= THE 
TT 


யோசபாத்‌ கர்த்தருடைய 
சர்வஷளுகையை அங்கீகரிக்கிறான்‌. 
கர்த்தநுடைய தெய்வீக பராமரிப்புக்கு 
ஸ்தோத்திரங்களை சொல்லி, அவருடைய 
நாமத்தை மகிமைப்படுத்துகிறான்‌. கர்த்தர்‌ 
பரலோகத்திலிருந்தாலும்‌, அவர்‌ பூமியிலுள்ள. 
ராஜ்யங்களையெல்லாம்‌ ஆளுகை செய்கிறார்‌. 
கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ தேசத்தை ஆளுகை 
செய்வதுபோல, புறஜாதி தேசங்களையும்‌: 
ஆளுகை செய்கிறார்‌. 

அந்நிய தேசத்தார்‌ இப்போது. 
யூதாதேசத்திற்கு விரோதமாக யுத்தம்பண்ண 
வந்திருக்கிறார்கள்‌. கர்த்தர்‌ இஸ்ரவேலின்‌ 
தேவனாகயிருக்கிறார்‌. இஸ்ரவேல்‌. 
கர்த்தருடைய ஜனமாகயிருக்கிறார்கள்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய ஜனத்தோடு மாறாத 
உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார்‌ 


யோசபாத்‌ கர்த்தரிடத்தில்‌ 
ஜெபம்பண்ணும்போது, “எங்கள்‌ பிதாக்களின்‌ 
தேவனாகிய கர்த்தாவே' என்றும்‌, “எங்கள்‌ 
தேவனாகிய நீர்‌ என்றும்‌ சொல்லி 
ஜெபிக்கிறான்‌. யோசபாத்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனங்களைப்பற்றி கர்த்தரிடத்தில்‌ 
சொல்லும்போது. “உம்முடைய ஜனமாகிய 
இஸ்ரவேல்‌" என்று சொல்லுகிறான்‌ 
ஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ கர்த்தரைத்‌ 
தேடுகிறார்கள்‌. அவரையே நப்புகிறார்கள்‌. 
தங்களுடைய பாதுகாப்புக்கும்‌ பராமரிப்புக்கும்‌ 
அவர்கள்‌ கர்த்தரையே சார்ந்திருக்கிறார்கள்‌. 
கர்த்தர்‌ கானான்‌ தேசத்தை இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாருக்கு சுதந்தரமாகக்‌ 
கொடுத்திருக்கிறார்‌. ஆனால்‌ இப்போது. 
அந்நிய தேசத்தார்‌ கானான்‌ தேசத்திற்கு 
விரோதமாக யுத்தம்பண்ண வருகிறார்கள்‌. 
கர்த்தரிடத்தில்‌ 
எங்கள்‌ தேவனாகிய 
ஜனமாகிய 


'கொடுக்கவில்லையா?' 

அவர்கள்‌ இங்கே குடியிருந்து. திலே 
உம்முடைய நாமத்திற்கென்று ஒரு 
பரிசுத்த ஸ்தலத்தைக்‌ கட்டினார்கள்‌". 
நோளா 20:2,8) என்று பணிவோடு 


சொல்லுகிறான்‌. 


2 நாணாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


QOODNENS 
PUBLISHERS 


COMMENTARY 


இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ முற்பிதாக்கள்‌ 
அம்மோன்‌ புத்திரருக்கும்‌, மோவாபியருக்கும்‌, 
சேமீர்‌  மலைத்தேசத்திலுள்ளவர்களுக்கும்‌ 
நன்மை  செய்திருக்கிறார்கள்‌. ஆனால்‌ 
அவர்களோ இப்போது கடலுக்கு 
அக்கரையிலிருந்து, யூதாதேசத்திற்கு 
விரோதமாக யுத்தம்பண்ண வருகிறார்கள்‌. 


யோசபாத்‌ கர்த்தரிடத்தில்‌, “இப்போதும்‌, 
இதோ, அவர்கள்‌ எங்களுக்கு நன்மைக்குத்‌ 
தீமையைச்‌ சரிக்கட்டி, தேவரீர்‌ எங்களைச்‌ 
சுதந்தரிக்கப்பண்ணின உம்முடைய 
சுதந்தரத்திலிருந்து எங்களைத்‌ துரத்திவிட 
வருகிறார்கள்‌" (நோளா 20:11) என்று 
சொல்லுகிறான்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ முற்பிதாக்கள்‌ 
எருசலேமிலே கர்த்தருக்கு ஆலயத்தைச்‌ 
கட்டிமிருக்கிறார்கள்‌. யோசபாத்‌ 
முன்னோர்கள்‌ செய்த 
கர்த்தருக்கு நி 
அவரிடத்திலிருந்து சகாயம்‌ பெற்றுக்கொள்ள 
விரும்பவில்லை. கர்த்தருடைய கிருபையையும்‌ 
இரக்கத்தையும்‌ பெற்றுக்கொள்வதற்கு, 
தனக்கு எந்தத்‌ தகுதியுமில்லை என்பது 
யோசபாத்திற்கு தெரிந்திருக்கிறது. 


ஆனாலும்‌ 
முன்னோர்‌, ஆலயத்தைக்‌ 
கட்டினதை, 
சொல்லுகிறான்‌ இங்கே 
குடியிருந்து, 
நாமத்திற்கென்று ஒரு பரிசுத்த ஸ்தலத்தைக்‌ 
கட்டினார்கள்‌" (நோளா 204) என்று 
யோசபாத்‌ கர்த்தரிடத்தில்‌ சொல்லுகிறான்‌. 


நாம்‌ கர்த்தருக்கு நம்முடையதிலிருந்து 
எதையும்‌ கொடுப்பதில்லை. கர்த்தரே நமக்கு 
தம்முடைய ஆசீர்வாதங்களைக்‌ 
கொடுக்கிறார்‌. கர்த்தர்‌ நமக்கு 
கொடுப்பதிலிருந்து ஒரு பகுதியை, 
அவருக்கு கொடுக்கிறோம்‌. கர்த்தர்‌ நமக்கு 
கொடுக்காவிட்டால்‌, அவருக்கு கொடுக்க 
நம்மிடத்தில்‌ ஒன்றும்‌ இருக்காது. நம்மால்‌ 
அவருக்கு ஒன்றும்‌ கொடுக்கவமுடியாது. 
ஆகையினால்‌. நாம்‌ கர்த்தருக்கும்‌, 
அவருடைய ஊழியத்திற்கும்‌ எவ்வளவு 
அதிகமாகக்‌ கொடுத்தாலும்‌, நம்மிடத்தில்‌ 
பெருமைப்படுவதற்கு ஒன்‌ றுமில்லை. 


யோசபாத்‌, 


தங்கள்‌ 
கர்த்தருக்கு 





f= a 
TT 


இஸ்ரவேலின்‌ முற்பிதாக்கள்‌ 
கர்த்தருக்கு ஆலயத்தைக்‌ கட்டினார்கள்‌. 
விசுவாசம்‌ 


ஐக்கியத்திலிருக்கவேண்டும்‌ என்பதற்காகவும்‌, 
இஸ்ரவேலின்‌ முற்பிதாக்கள்‌ கர்த்தருக்கு. 
ஆலயத்தைக்‌ கட்டினார்கள்‌. தாங்கள்‌ 
கர்த்தருடைய 
ஆலயம்‌. 
காரணத்தையும்‌, 
முற்பிதாக்கள்‌, 
பின்சந்ததியாரிடத்தில்‌ 
சொல்லியிருக்கிறார்கள்‌ 
யோசபாத்‌ கர்த்தரிடத்தில்‌ 
ஜெபம்பண்ணும்போது, தங்கள்‌ 
முற்பிதாக்கள்‌ தங்களுக்கு சொன்னதையும்‌ 
ன்‌. யோசபாத்‌ கர்த்தரை 
ள்மேல்‌ பட்டயம்‌, 
கொள்ளைநோய்‌, 


என்று சொல்லியிருக்கிறார்கள்‌" 
(நோளா 20:9) என்று சொல்லுகிறான்‌. 


ஸ்ரவேலின்‌ தேவனாகிய 
னன்‌ பம்‌ 

பரிசுத்த ஸ்தலத்திலே வாசம்பண்ணுகிறார்‌. 
எருசலேம்‌ கர்த்தருடைய பரிசுத்த 
நகரம்‌. தேவாலயம்‌ அவருடைய வாசஸ்தலம்‌. 


"கர்த்தர்‌ 
டைய 


இப்போது யூதாதேசத்திற்கு 
மூலமாக 
கர்த்தரே 


பராக்கிரமத்தினாலும்‌, 

யூதாதேசத்தையும்‌ 

வேண்டுமென்று யோசபாத்‌ கர்த்தரிடத்தில்‌ 
ஜெபம்பண்ணுகிறான்‌. 


2 நாணாகமம்‌ - விரிவுரை 
11 CHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


மோவாப்‌. 
புத்திரரும்‌. 


யத்தப்பண்ண 


புத்திரரும்‌ அம்மோன்‌: 

யோசபாத்திற்கு விரோதமாக 
வருகிறார்கள்‌. யோசபாத்‌ 
ஒரு தீங்கும்‌. 
இஸ்ரவேலின்‌ 
பூர்வகாலங்களிலே 

_ விரோதமாக ஒரு 

முற்பிதாக்கள்‌ 

அவர்களுக்கு நன்மையே செய்திருக்கிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
தேசத்திலிருந்து புறப்பட்டு 
அவர்கள்‌ அம்மோன்‌. 
மோவாபியருக்கும்‌, 
மலைத்தேசத்தாருக்கும்‌ செய்த நன்மைகளை, 
யோசபாத்‌ கர்த்தருடைய சமுகத்திலே 
நினைவுகூருகிறான்‌. 


ஸ்ரவேலர்‌ 


அவர்களுக்கு விரோதமாக 
(வில்லை. 


எகிப்து 
வந்தபோது, 
புத்திரருக்கும்‌, 
சேயீர்‌ 


* எகிப்துதேசத்திலிருந்‌ 
வருகிறபோது, அம்மோன்‌ புத்திர்‌ 
மோவாபியர்‌, சேமீர்‌ மலைத்தேசத்தாருடைய 
சீமைகள்‌ வழியாய்ப்‌ போக நீர்‌ உத்தரவு 
கொடுக்கவில்லை: ஆகையால்‌ அவர்களை 
விட்டு விலகி, அவர்களை 
நாசப்படுத்தாதிருந்தார்கள்‌" (நாளா 20.10) 
என்று இஸ்ரவேலர்‌ அவர்களுக்கு செய்த 
நன்மைகளை யோசபாத்‌ கர்த்தரிடத்தில்‌ 
சொல்லுகிறான்‌. 


ஆனால்‌ அவர்களோ 
யூதாதேசத்தாருக்கு நன்மைக்கு பதிலாக 
தீமைகளை செய்கிறார்கள்‌. யோசபாத்‌ 
இதுபற்றி கர்த்தரிடத்தில்‌ சொல்லும்போது, 
“இப்போதும்‌, இதோ, அவர்கள்‌ எங்களுக்கு 
நன்மைக்குத்‌ தீமையைச்‌ சரிக்கட்டி, தேவரீர்‌ 
எங்களைச்‌ சுதந்தரிக்கப்பண்ணின உம்முடைய 
சுதந்தரத்திலிருந்து எங்களைத்‌ துரத்திவிட 
வருகிறார்க (நாளா 2011) என்று 
பணிவோடு சொல்லுகிறான்‌. 


எண்ணிக்கை 

அவர்கள்‌ 
கூட்டமாயிருக்கிறார்கள்‌. 
யோசபாத்திடமோ 'பெலனில்லை. 
யோசபாத்தின்‌ சேனையிலுள்ள வர்களும்‌ 
பெலனற்றவர்களாயிருக்கிறார்கள்‌. 
யூதாதேசத்திற்கு விரோதமாக. 
நெருங்கி வருகிறது. 


சத்துருக்களின்‌ 
திரளாயிருக்கிறார்கள்‌. 
ஏராளமான. 


ஆபத்து 





i FTE 
TT 


யோசபாத்‌ 
“எங்கள்‌ தேவனே, 
நியாயந்தீர்க்கமாட்டிரோ?' எங்களுக்கு 
விரோதமாக வந்த இந்த ஏராளமான 
கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்குப்‌ 
பெலனில்லை; நாங்கள்‌ செய்யவேண்டியது 
இன்னதென்று எங்களுக்குத்‌ தெரியவில்லை: 
ஆகையால்‌ எங்கள்‌ கண்கள்‌ 
உம்மையே நோக்கிக்கொண்டிருக்கிறது! 
(நோளா 2012) என்று 
ஜெபம்பண்ணுகிறான்‌. 


கர்த்தரை நோக்கி, 
அவர்களை நீர்‌ 


யோசபாத்‌ கர்த்தருடைய ஆலயத்திலே 
புதப்பிரகாரத்து முகப்பில்‌... நன்று, 
2 ்வொத்‌ யூதா 
அவர்கள்‌ 
குழந்தைகளும்‌, அவர்கள்‌ பெண்ஜாதிகளும்‌, 
அவர்கள்‌ குமாரருங்கூட கர்த்தருக்கு 
முன்பாக நிற்கிறார்கள்‌ (2நாளா 20:13) 
அவர்களால்‌ தங்கள்‌ சத்துருக்களுக்கு 
முன்பாக நிற்கழுடியவில்லை. அவர்கள்‌ 
கர்த்தரையே நோக்கிப்‌ பார்த்து, அவருக்கு 
முன்பாக நிற்கிறார்கள்‌ 


யகாசியேல்‌ சொன்ன 


தீர்க்கதரிசனம்‌ 
நாஸா 20:14-19 


நானா. 20:14. அப்பொ 
சபையின்‌ நடுவிலிருக்கிற 
மத்தானியாவின்‌ குமாரனாகிய ஏயெலி. 
ன்‌... மகனான பெனாயாவுக்குப்‌ 
பிறந்த  சுகரியாவின்‌' புத்திரன்‌: 
யகாசியேல்‌ என்னும்‌ ஆசாப்பிண்‌ 
புத்திரரில்‌ ஒருவனான லேவியன்மேல்‌ 
கர்த்தருடைய ஆவி இறங்கினதினால்‌ 
அவன்‌ சொன்னது: 


நானா 20:15. சகல மூதா 
கோத்திரத்தாரே, எருசலேமின்‌. 
குடிகனே, ராஜாவாகிய யோசபாத்தே, 
கேளுங்கள்‌; நீங்கள்‌ 

ஏரானமான 

நாயப்படாமலும்‌ 

இருங்கள்‌ என்று கர்த்தர்‌ உங்களுக்குச்‌. 
சொல்லுகிறார்‌; இத்த யூத்தம்‌ 
உங்களுடையதல்ல, தேவனுடையது. 


2 நாணாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


நோனா 20:16. நாளைக்கு நீங்கள்‌ 
அவர்களுக்கு விரோதமாய்ப்‌ போங்கள்‌; 
இதோ, அவர்கள்‌ சிஸ்‌ என்னும்‌ 
மேட்டுவழியாய்‌ வருகிறார்கள்‌; 
நீங்கள்‌ அவர்களை பெருவேல்‌ 
வனாத்தரத்திற்கு. எதிரான 
பன்னத்தாக்கின்‌ கடையாத்தரத்திலே 
கண்டு சந்திப்பீர்கள்‌. 


இதானா 20:07. இத்த யுத்தத்தைப்‌ 
பண்ணுகிறவர்கள்‌ தீங்கன்‌ அல்ல; யூதா 
மனுஷரே, எருசலேம்‌ ஜனங்களே, 
நீங்கள்‌ தரித்துதின்று: கர்த்தர்‌ 
உங்களுக்குச்‌ செய்யும்‌ இரட்சிப்பைப்‌ 
பாருங்கள்‌; யயப்படாமதூம்‌ 
கலங்காமதூம்‌ இருங்கள்‌; நாளைக்கு. 
அவர்களுக்கு எதிராகப்‌ புறப்படுங்கள்‌; 
கர்த்தர்‌ உங்கனோடே இருக்கிறார்‌ 
என்றான்‌. 


இதானா 20:18. அப்பொழுது யோசபாத்‌ 
தரைமட்டும்‌. முகங்குனித்தான்‌; 
சகல. யூதா கோத்திரத்தாரும்‌ 
எருசலேமின்‌ குடிகளும்‌ கர்த்தரைப்‌ 
பணிந்துகொன்னக்‌. கர்த்தருக்கு. 
முன்பாகத்‌ தாழவிழுந்தார்கள்‌.. 


௮0:19. கோகாத்தியரின்‌ 
கோராகியரின்‌ 
லேவியர்‌ 
இஸ்ரவேலின்‌ 


கர்த்தரை 
கெம்பீரமாய்த்‌ 


நோனா 
புத்திரரிலூம்‌ 
புத்திரரிலும்‌ 
எழுத்திருத்து, 
தேவனாகிய 
மகாசத்தத்தோடே 
துதித்தார்கள்‌. 


யோசபா 
கர்த்தர்‌ or கதவைக்‌ 
கொடுக்கிறார்‌. 

சொல்லுகிற. 
செவிகொடுத்து 
சபையார்‌ எல்லோரும்‌ கர்த்தருக்கு 
முன்பாக நிற்கிறார்கள்‌ அவர்களில்‌ 
ஒருவர்கூட கர்த்தருடைய ஆலயத்தைவிட்டு 
வெளியே புறப்பட்டுப்போகவில்லை. 
சபையார்‌ கலைந்து செல்லவில்லை. 


இருத்த 


த்திற்கு 
பதில்‌ 
யோசபாத்‌ கர்த்தரிடத்தில்‌ 


வார்த்தைகளை, 
கேட்கிறார்‌. 


அவர்‌ 
யூதா 





i THE 
TT 


கர்த்தரிடத்தில்‌ 
ஒருபோதும்‌ வீணான 
நம்முடைய கண்கள்‌ கர்த்தரை நோக்கிப்‌ 
பார்ப்பது நமக்கு எப்போதுமே 
ஆசீர்வாதத்தைக்‌ கொடுக்கும்‌. நாம்‌ கர்த்தரை 
நோக்கிப்‌ பார்க்கும்போது, கர்த்தரும்‌ நம்மை 
நோக்கிப்‌ பார்க்கிறார்‌. அவர்‌ நம்முடைய 
இருதயங்களிலுள்ள கவலைகளையும்‌, 
கஷ்டங்களையும்‌, பாரங்களையும்‌ நோக்கிப்‌ 
பார்க்கிறார்‌. 


ஜெபம்பண்ணுவது 
காரியமல்ல. 


யோசபாத்‌ 
பிரச்சனைகளையெல்லாம்‌ 


சொல்லுகிறான்‌. 


நன்னுடைய 
கர்த்தரிடத்தில்‌ 
p யூதாகோத்திரத்தார்‌ 
அனைவரும்‌ கர்த்தருக்கு முன்பாக 
நிற்கிறார்கள்‌. அவர்கள்‌ கலைந்து, 
செல்வதற்கு முன்பாகவே கர்த்தருடைய 
வார்த்தை அங்கே உண்டாயிற்று. இந்த 
யுத்தத்திலே யூதாவில்‌ 
வெற்றி கிடைக்கும்‌ 
வாக்குப்பண்ணுகிறார்‌. 


அப்பொழுது சபையின்‌ நடுவிலிருக்கிற 
மத்தானியாவின்‌ குமாரனாகிய ஏயெலின்‌ 
மகனான... பெனாயாவுக்குப்‌ பிறந்த 
சகரியாவின்‌ புத்திரன்‌ யகாசியேல்‌ என்னும்‌ 
ஆசாப்பின்‌ புத்திரரில்‌ ஒருவனான 
லேலியன்மேல்‌ கர்த்தருடைய ஆலி யானவர்‌ 
இறங்குகிறார்‌. அவனுக்கு கர்த்தருடைய 

வார்த்தை உண்டாயிற்று. 
யகாசியேல்‌ யோசபாத்திற்கும்‌, 
யூதாதேசத்தார்‌ அணைவருக்கும்‌ கர்த்தருடைய 
வார்த்தையை. சொல்லுகிறான்‌. இவன்‌ 
சாபின்‌ புத்திரரில்‌ ஒருவன்‌. ஆசாப்‌ ஒரு 
சங்கீதக்காரன்‌. தம்முடைய  சமுகத்திலே. 
கர்த்தர்‌ 


தம்முடைய 


வார்த்தையை வெளிப்படுத்துகிறார்‌. 


யகாசியேல்‌ யோசபாத்திற்கும்‌,. 
யூதாவின்‌ மனுஷருக்கும்‌ கர்த்தருடைய 
வார்த்தையைச்‌ சொல்லும்போது, அங்கே 
அற்புதங்களோ அல்லது அடையாளங்களோ 
நடைபெறவில்லை. கர்த்தர்‌ சொன்ன 
வார்த்தையை உறுதிபண்ணுவதற்கு. 
அங்கே ஒரு அடையாளமும்‌ நடக்கவில்லை. 
ஆனால்‌ கர்த்தர்‌ சொன்ன வார்த்தைகள்‌ 
மறுநாளிலே நிறைவேறுகிறது. ததன்‌ 
வார்த்தைகள்‌ வேறுவதே, 
தீர்க்கதரிசனத்தின்‌ லங்கை 


2 நாணாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


COMMENTARY 


யகாசியேல்‌ கர்த்தருக்கு 
நிற்கிற எல்லோரையும்‌ நோக்கி, “சகல யூதா 
கோத்திரத்தாரே எருசலேமின்‌ குடிகளே, 
ராஜாவாகிய யோசபாத்தே, கேளுங்கள்‌; 
நீங்கள்‌ அந்த எராளமான கூட்டத்திற்குப்‌ 
பயப்படாமலும்‌ கலங்காமலும்‌ இருங்கள்‌ 
என்று கர்த்தர்‌ உங்களுக்குச்‌ சொல்லுகிறார்‌; 

உங்களுடையதல்ல, 
20:15) என்று 


முன்பாக 


(நாளா 


நக்கக்‌ 

அவர்களுக்கு 

அவர்களுடைய 

எண்ணிக்கையைப்‌ பார்த்து 

யூதாகோத்திரத்தாரின்‌ 

சத்துருக்களை நோக்கிப்‌ 

கர்த்தரையே நோக்கிப்‌ 

பார்க்கவேண்டும்‌. கர்த்தருடைய 

கிருபையையும்‌, இரக்கத்தையும்‌, பலத்தையும்‌, 

பராக்கிரமத்தையும்‌ நோக்கிப்‌ 

பார்க்கவேண்டும்‌. யகாசியேல்‌ இந்த 

யுத்தத்தைப்பற்றிச்‌ சொல்லும்போது, "இந்த 

யுத்தம்‌ உங்களுடையதல்ல” என்றும்‌, "இது 
தேவனுடையது' என்றும்‌ சொல்லுகிறான்‌. 


யுத்தம்‌ கர்த்தருடையது. ஆகையினால்‌ 
கர்த்தரே யுத்தம்பண்ணுவார்‌. யூதாஜனத்தார்‌ 
சத்துருக்களைப்‌ பார்த்து பயப்படவும்‌ கூடாது. 
கலங்கவும்‌ கூடாது. இந்த சூழ்நிலையில்‌ 
யூநாஜனத்தார்‌ என்ன செய்யவேண்டும்‌ 
என்றும்‌ யகாசியேல்‌ அவர்களுக்கு 
சொல்லுகிறான்‌. மேலும்‌ சத்துருக்கள்‌ எந்த 
வழியாக வருகிறார்கள்‌ என்னும்‌ 
இரகசியத்தையும்‌ யகாசியேல்‌ அவர்களுக்கு 
வெளிப்படுத்துகிறான்‌. அவன்‌ கர்த்தருடைய 
வார்த்தையை சொல்லுகிறான்‌. கர்த்தருக்கு, 
தெரியாத இரகசியம்‌ எதுவுமில்லை. 
யகாசியேல்‌, யோசபாத்‌ 
யூதாகோத்திரத்தாரையும்‌ நோக்கி, 
“நாளைக்கு நீங்கள்‌ அவர்களுக்கு 
விரோதமாய்ப்‌ போங்கள்‌: இதோ, அவர்கள்‌ 
சிஸ்‌ என்னும்‌ மேட்டுவழியாய்‌ வருகிறார்கள்‌: 
நீங்கள்‌ அவர்களை பெருவேல்‌ 
வனாந்தரத்திற்கு எதிரான பள்ளத்தாக்கின்‌ 
கடையாந்தரத்திலே கண்டு சந்திப்பீர்கள்‌" 
(நாளா 20:16) என்று சொல்லுகிறான்‌. 


ராஜாவையும்‌ 





i THE 
INTERAIOML 

நாளைக்கு" 
“உபவாசம்‌ நிறைவு 
என்று பொருள்‌. 
சத்துருக்களுக்கு 
யுத்தம்பண்ணுவார்‌. 
யுத்தம்பண்ணமாட்டார்கள்‌. 
யுத்தம்பண்ணுவதை யூதாவின்‌ 
பார்த்துக்கொண்டிருப்பார்கள்‌ “கர்த்தர்‌ 
யூதாவின்‌ மனுஷர்‌ தங்கள்‌ சத்துருக்களுக்கு, 
விரோதமாகப்‌ போகவேண்டும்‌. அவர்களை 
யெருவேல்‌ வனாந்தரத்திற்கு எதிரான 
பள்ளத்தாக்கின்‌ கடையாந்தரத்திலே. 
சந்திக்கவேண்டும்‌. யூதாவின்‌ மனுஷர்‌ இதை 
மாத்திரம்‌ செய்தால்‌ போதுமானது. 

கர்த்தர்‌ 

பார்த்துக்கொள்வார்‌ 
அவர்கள்‌ தங்கள்‌ 
திரும்பிப்போய்விடக்கூடாது. 
சொல்லுகிற வார்த்தைகளுக்கு கவனமாய்க்‌ 
கீழ்ப்படியவேண்டும்‌. சத்துருக்களை 
முறியடிப்பதற்கு கர்த்தர்‌ யூதாகோத்திரத்தாரை 


என்னும்‌ வார்த்தைக்கு, 
பெற்ற மறுநாளிலே” 

யூதாதேசத்தாரின்‌ 
விரோதமாக கர்த்தர்‌ 
யூதாவின்‌ மனுஷர்‌: 
கர்த்தர்‌ 
மனுஷர்‌ 


பார்ப்பார்கள்‌. 


யகாசியேல்‌ 
இந்த யுத்தத்தைப்பற்‌ 


ற்ப மனுஷருக்கு: 
இந்த யுத்தத்திலே 
கர்த்தர்‌ என்ன செய்வார்‌ என்பது பற்றியும்‌ 


தீர்க்கதரிசனமாகச்‌' சொல்லுகிறான்‌. 
யகாசியேல்‌ யூதாவின்‌ மனுஷரை நோக்கி, 
"இந்த யுத்தத்தைப்‌ பண்ணுகிறவர்கள்‌ நீங்கள்‌ 
அல்ல: யூதா. மனுஷரே, எருசலேம்‌ 
ஜனங்களே, நீங்கள்‌ தரித்துநின்று கர்த்தர்‌ 
உங்களுக்குச்‌ செய்யும்‌ இரட்சிப்பைப்‌ 
பாருங்கள்‌: பயப்படாமலும்‌ கலங்காமலும்‌ 
இருங்க: நாளைக்கு அவர்களுக்கு. 
எதிராகப்‌ புறப்படுங்கள்‌; கர்த்தர்‌ உங்களோடே 
இருக்கிறார்‌” (நாளா 20:17) என்று 
சொல்லுகிறான்‌. 


யூதாதேசத்தாருக்கு 
சத்துருக்கள்‌ 
வருவதுபோல, 
விரோதமாக 
ஆவிக்குரிய சத்துருக்கள்‌ வருகிறார்கள்‌. 
ம்‌ யூதாகோத்திரத்தாரைப்போல, 
சத்துருக்களுக்கு 
புறப்பட்டுப்போகவேண்டும்‌. 
சர்வாயுத 
தரித்துக்கொள்ளவேண்டும்‌.. 


2 நானாகமம்‌ - விரிவுரை 
1100110185 - 


COMMENTARY 


கர்த்தரே நமக்காக யுத்தம்பண்ணுகிறவர்‌. 
அவர்‌ சத்துருவை தம்முடைய கால்களின்‌ 
கீழே மிதித்துப்‌ போடுவார்‌. கர்த்தர்‌ நம்மை 
சத்துருவின்மீது வெற்றி சிறக்கப்பண்ணுவார்‌. 


யகாசியேல்‌ சொன்ன தீர்க்கதரிசன 
வார்த்தைகளை யோசபாத்‌ செவிகொடுத்து 
அவன்‌. கர்த்தரையும்‌, 
தீர்க்கதரிசிகளையும்‌ 
யோசபாத்தும்‌, யூதாவின்‌ 
கர்த்தர்‌ தம்முடைய 
மூலமாக சொன்ன 
விசுவாசத்தோடும்‌, 

பயபக்தியோடும்‌ ஏற்றுக்கொள்கிறார்கள்‌. 


அப்பொழுது யோசபாத்‌ தரைமட்டும்‌ 
முகங்குனிகிறான்‌ : சகல யூதா 
கோத்திரத்தாரும்‌ எருசலேமின்‌ குடிகளும்‌ 
கர்த்தரைப்‌ பணிந்துகொள்ளக்‌ கர்த்தருக்கு 
முன்பாகத்‌ தாழலிழுகிறார்கள்‌. எல்லோருமே 
கர்த்தருக்கு முன்பாகத்‌ தங்களைத்‌ தாழ்த்தி, 

ப்‌ பணிந்துகொள்கிறார்கள்‌ 
(நோளா 20:18). 

அப்பொழுது கோகாத்தியரின்‌ 

புத்திரரிலும்‌ கோராகியரின்‌ புத்திரரிலும்‌ 
இக்க லேவியர்‌ எழுந்திருந்து, 
இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தரை மகா 
சத்தத்தோடே கெம்பீரமாய்த்‌ துதிக்கிறார்கள்‌ 
(நாளா 20:19). 


சத்துருக்களின்‌ சங்காரம்‌ 
நானா 20:20-25 


நானா 20:20. அவர்கள்‌ அதிகாலமே 
எழுந்திருத்து, தெக்கொவாவின்‌ 
வனாத்தரத்திற்குப்‌ போகப்‌ 
புறப்பட்டார்கள்‌; புறப்படுகையில்‌ 
யோசபாத்‌ நின்று: மூதாவே, 
எருசலேமின்‌ குடிகனே, கேளுங்கள்‌; 
உங்கள்‌ தேவனாகிய கர்த்தரை 
நம்புங்கள்‌, அப்பொழுது 
'இிலைப்படுவீர்கள்‌; அவருடைய 
தீர்க்கதரிசிகனை நம்புங்கள்‌, 
அப்பொழுது சித்தியெறுவீர்கள்‌. 
என்றான்‌. 





i= a 
TT 


நடத்துபோய்‌, கர்த்தரைத்‌ துதியுங்கன்‌, 
அவர்‌ கிருபை என்றும்‌ உள்ளதென்று. 
கர்த்தரைப்‌ பாடவும்‌ பாடகரை 
நிறுத்தினான்‌. 


நானா 20:22, அவர்கள்‌ பாடித்‌ 
துதிசெய்யத்‌ தொடங்கின யோது, 
மூதாவுக்கு. விரோதமாய்‌ வத்து 
பதிவிருந்த அம்மோன்‌ புத்திரரையும்‌, 
மோவாபியரையும்‌, சேயீர்‌ மலைத்‌ 
தேசுத்தாரையும்‌, 

விரோதமாய்‌ ஒருவரைக்‌ 
எழும்பப்பண்ணின தினால்‌ 
வெட்டுண்டு விழுந்தார்கள்‌. 


வருக்கு. 
கர்த்தர்‌ 
அவர்கள்‌ 


நானா 20:28, எப்படியெனில்‌, 
அம்மோன்‌ புத்திரரும்‌ மோவாபியரும்‌, 
சேயிர்‌ மலைத்தேசக்குடிகனளைச்‌. 
கங்கரிக்கவும்‌ அழிக்கவும்‌ அவர்களுக்கு. 
விரோதமாய்‌ எழும்பினார்கன்‌; சேயீர்‌ 
குடிகளை அழித்துத்‌ தீர்ந்தபோது, 
தாங்களும்‌ தங்களில்‌. 
ஒருவரையொருவர்‌ 

அழிக்கத்தக்கவி தமாய்க்‌ 
கைகலந்தார்கன்‌. 


2நானா 20:24. 
வனாத்தரத்திதூன்ன 
சாமக்கூட்டண்டையிலே வந்து, அந்த 
ஏரானமான கூட்டமிருக்கும்‌ திக்கை 
நோக்குகிறபோது, இதோ, அவர்கள்‌ 
தரையிலே விழுந்துகிடக்கிற 
பிரேதங்கனாகக்‌ கண்டார்கள்‌; ஒருவரும்‌ 
தப்பவில்லை. 


மூதாமனுஷூர்‌. 


நானா 25.  யோசயாத்தும்‌ 
அவனுடைய ஜனங்களும்‌ அவர்கள்‌ 
உடைமைகளைக்‌ கொள்ளையிட 
வந்தபோது, அவர்கள்‌. கண்ட 
ஏரானமான பொருள்களும்‌. 
பிரேதங்களிலிருந்து. உரித்துபோட்ட. 
ஆடை ஆபரணங்களும்‌, 
தாங்கள்‌. எடுத்துக்கொண்டு. 
போகக்கூடாதிருந்தது; மூன்றுநானாய்க்‌ 
கொன்ளையிட்டார்கள்‌; அது அவ்வளவு. 
மிகுதியாயிருத்தது.. 


2 நாணாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


COMMENTARY 


யோசபாத்‌ 
ஜெபம்பண்ணினான்‌. கர்த்தர்‌ அவனுக்கு 
ஆசீர்வாதமான வார்த்தைகளை 
யகாசியேல்‌ மூலமாக  தீர்க்கதரிசனமாகச்‌ 
சொன்னார்‌. கர்த்தர்‌ சொன்ன 
தீர்க்கதரிசனம்‌ நிறைவேறுகிறது. யூதாவுக்கு 
விரோதமாக யுத்தம்பண்ணுவதற்கு 
திரளாய்ப்‌ புறப்பட்டு வந்த சத்துருக்கள்‌ 
சங்காரமாகிறார்கள்‌. யோசபாத்தின்‌ 
சேனைக்கு சத்துருக்கள்மீது 
ஜெயமுண்டாயிற்று. 


யோசபாத்தின்‌ சேனையிலுள்ளவர்கள்‌ 
யுத்தம்பண்ணுவதற்கு. ஆயத்தமாயிருக்கி 
றார்கள்‌. “அவனுக்கு உதவியாக 
யோசபாத்‌ இருந்தான்‌; அவனிடத்திலே 
சேவகத்திற்கு ஆயுதபாணிகள்‌ லட்சத்து 
எண்பதினாயிரம்பேர்‌ இருந்தார்கள்‌" 
(நாளா 17:18). 


யோசபாத்தும்‌ 
சேனையிலுள்‌எவர்களும்‌, அதிகாலமே 
எழுந்திருந்து. தெக்கொவாவின்‌ 
வனாந்தரத்திற்குப்‌ போகப்‌ புறப்படுகிறார்கள்‌. 
அவர்கள்‌ தங்களோடு கொண்டுபோன 
பட்டயங்களைப்பற்றியோ, வில்‌ அம்பு 
போன்ற ஆயுதங்களைப்பற்றியோ, இந்த 
வசனப்பகுதியில்‌ ஒன்றும்‌ சொல்லப்படவில்லை, 
அவர்கள்‌ கர்த்தரை 
புறப்பட்டுப்போகிறார்கள்‌ 

அவர்களோடு 

வாக்குப்பண்ணுகிறார்‌. 


அவனுடைய 


யோசபாத்தும்‌, யூதாவின்‌ மனுஷரும்‌. 
கர்த்தர்மீது வைத்திருக்கிற விசுவாசமே 
அவர்களுக்கு 'கேடகமாகமிருக்கிறது. 
அவர்கள்‌ தங்கள்‌ கைகளில்‌ ஆயுதங்களை 
ஏந்தி சென்றார்களா என்பது தெரியவில்லை. 
ஆனால்‌ அவர்கள்‌ தங்கள்‌ இருதயங்களில்‌, 
கர்த்தர்‌ மீதுள்ள விசுவாசத்தை சுமந்து 
செல்கிறார்கள்‌. 


அவர்கள்‌ புறப்படுகையில்‌ யோசபாத்‌ 
நன்று: “மூதாவே, எகாகேமின்‌ குடிகளே, 
கேளுங்‌ 





i FTE 
TT 


யூதாவின்‌ மனுஷர்‌ 
நம்பவேண்டும்‌. 
தீர்க்கதரிசிகளையும்‌ 
கர்த்தரை நம்பினால்‌ 
நிலைப்படுவார்கள்‌. 
தீர்க்கதரிசிகளை நம்பினால்‌ 
சித்திபெறுவார்கள்‌. 


யோசபாத்‌ யூதாவின்‌ மனுஷரோடு 
ஆலோசனை பண்ணுகிறான்‌... அவன்‌ மத்த 

பயங்களை வகுப்பதற்கு பதிலாக, 
கர்த்தரைத்‌ துதித்துப்‌ பாடுவதற்கு 
வியூகங்களை வகுக்கிறான்‌. 


யோசபாத்‌ 
ஆலோசனைபண்ணி, 
மகுத்துவத்தைத்‌ துதிக்கவும்‌, 
அணிந்தவர்களுக்கு முன்னாக நடந்‌, 
கர்த்தரைத்‌ துதியுங்கள்‌, அவர்‌ கதுவ 
என்றும்‌ உள்ளதென்று கர்த்தரைப்‌ பாடவும்‌, 
பாடகரை நிறுத்துகிறான்‌ (2நாளா 20:21). 


வின்‌ க்கு 
வன்க வதன ககம்காது 
கர்த்தரைத்‌ துதித்து பாடிக்கொண்டே 
போகிறார்கள்‌. அவர்கள்‌ புறப்பட்டுப்போவது, 
விநோதமாகவும்‌ நூதனமாகவும்‌ இருக்கிறது. 
அவர்களிடத்தில்‌ யுத்த  ஆர்ப்பரிப்புக்கள்‌ 
ஆனால்‌... அவர்களுடைய வாயில்‌ 
கர்த்தரைத்‌ துதித்துப்‌ பாடும்‌ துதியின்‌ 
ஆர்ப்பரிப்பு இருக்கிறது. யூதாவின்‌ மனுஷர்‌ 
எல்லோரும்‌ இஸ்ரவேலின்‌ தேவனாகிய 
கர்த்தரை மகாசத்தத்தோடே கம்பீரமாய்த்‌: 
துதித்து, சத்துருக்களுக்கு விரோதமாகப்‌ 
புறப்பட்டுப்போகிறார்கள்‌. 


அம்மோன்‌ புத்திரரும்‌, மோவாபியரும்‌, 
யெருவேல்‌ வனாந்தரத்திற்கு எதிரான 
பள்ளத்தாக்கின்‌ கடையாந்தரத்திலே 
பாளயமிறங்கிமிருக்கிறார்கள்‌. யோசபாத்தும்‌ 
மனுஷரும்‌ கர்த்தரைத்‌ 
தெக்கொவாவின்‌ 

வனாந்தரத்திற்கு புறப்பட்டுப்போகிறார்கள்‌. 
தாம்‌ சொன்ன பிரகாரம்‌ கர்த்தர்‌ 
யூதாவின்‌ மனுஷருக்காக, அவர்களுடைய 
சத்துருக்களோடு யுத்தம்பண்ணுகிறார்‌. 
கர்த்தர்‌ வானத்திலிருந்து இடியையோ, 
மின்னலையோ, பலத்த காற்றையோ அனுப்பி 
சத்துருக்களை அழிக்கவில்லை. கர்த்தர்‌ 
யூதாமனுஷருடைய க்‌ க 

அழிப்ப; 


தும்‌, 
சம்பவமாயிருக்கிறது. 


அவர்கள்‌ 


ஜனத்தோடே 
பரிசத்தமுள்ள 
பதம்‌ 


ஒரு புதுமையான 


2 நானாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


QOODNENS 
PUBLISHERS 


COMMENTARY 


யூதாவின்‌ மனுஷர்‌ கர்த்தரை பாடித்‌ 
துதிசெய்யத்‌ தொடங்கினபோது, யூதாவுக்கு 
விரோதமாய்‌ வந்து பதிவிருந்த அம்மோன்‌ 
புத்திரரையும்‌, மோவாபியரையும்‌, சேயீர்‌ 
த்‌ தேசத்தாரையும்‌, ஒருவருக்கு 
ஒருவரைக்‌ கர்த்தர்‌ 
அவர்கள்‌ 
வெட்டுண்டு விழுகிறார்கள்‌ (2நாளா 20:22) 
சத்துருக்களின்‌ சேனையில்‌ 
யூதாவுக்காகப்‌ பெரிய அற்புதம்‌ ஒன்றைச்‌ 
செய்கிறார்‌. சத்துருக்களை ஒருவருக்கு 
விரோதமாய்‌ ஒருவரை எழும்பப்பண்ணுகிறார்‌. 
அதினால்‌ அவர்கள்‌ வெட்டுண்டு 
விழுந்தார்கள்‌. ஒருவரையொருவர்‌ 
அழிக்கத்தக்க விதமாய்க்‌ கைகலந்தார்கள்‌. 
(நோளா 20:23). 


கர்த்தர்‌ 


யூதாதேசத்தார்‌ யுத்தகளத்திற்கு 
வந்தபோது, தங்கள்‌ சத்துருக்களைத்‌ 
தரையிலே விழுந்துகிடக்கிற பிரேதங்களாகக்‌ 
காண்கிறார்கள்‌. (2நாளா 20:24). கர்த்தர்‌ 
சொன்ன பிரகாரம்‌, யூதாவின்‌ சேனை யுத்தம்‌ 
பண்ண வேண்டிய அவசியமில்லாமல்‌ 
போயிற்று (2நாளா 2031547). 

யூதா. புத்திரர்‌ சத்துருக்களை 
மூன்றுநாளாய்க்‌ கொள்ளையிட்டார்கள்‌. 
அவர்களால்கொள்ளையை எடுத்துக்கொண்டு 
போகக்கூடாதிருக்கிறது (2நாளா 20:25) 

அர்மெகெதோனில்‌ நடைபெறப்போகும்‌ 
யுத்தத்திலும்‌ இதுபோன்ற அற்புதங்கள்‌ 
நடைபெறும்‌. தேவதூதர்களும்‌, (சக 14:12-14; 
மத்‌ 25:31; 2தெச 1:7-10), உயிர்த்தெழுந்த 
பரிசுத்தவான்களும்‌ (சக 14:5; யூதா 1214-15; 
வெளி 19:12) சாத்தானுக்கு விரோதமாக 
யுத்தம்‌ பண்ணுவார்கள்‌. 

யூதாவின்‌ மனுஷர்‌ கர்த்தரைப்‌ பாடி 
துதி செய்ய தொடங்கினபோது, கர்த்தர்‌ 
அவர்களை  நரட்சிக்கத்‌ தொடங்குகிறார்‌. 
எப்படியெனில்‌, அம்மோன்‌ புத்திரரும்‌ 
மோவாபியரும்‌, சேமீர்‌ மலைத்தேசக்குடிகளைச்‌ 
சங்கரிக்கவும்‌ அழிக்கவும்‌ அவர்களுக்கு 
விரோதமாய்‌  எழும்புகிறார்கள்‌;: மீர்‌ 
குடிகளை அழித்துத்‌ தீர்ந்தபோது, தாங்களும்‌ 
தங்களில்‌ ஒருவரையொருவர்‌ 
அழிக்கத்தக்கவிதமாய்க்‌ கைகலக்கிறார்கள்‌ 
(நோளா 20:23). சத்துருக்கள்‌ எல்லோரும்‌, 
தங்கள்‌ கைகளாலேயே வெட்டுண்டு 
விழுகிறார்கள்‌. யூதாவின்‌ மனுஷருக்கு, 
தங்கள்‌ சத்துருக்களை வெட்டவேண்டிய 


அவசியமில்லாமல்‌ போயிற்று. 





i a 
TT 


கர்த்தர்‌ சொன்ன பிரகாரம்‌ 
மவ 
தங்களுக்கு 
பார்க்கிறார்கள்‌. 
வனாந்தரத்திலுள்ள சாமக்கூட்டண்டையிலே 
வந்து, அந்த ஏராளமான கூட்டமிருக்கும்‌. 
திக்கை நோக்குகிறபோது. இதோ, அவர்கள்‌ 
தரையிலே விழுந்துகிடக்கிற பிரேதங்களாகக்‌ 
காண்கிறார்கள்‌: ஒருவரும்‌ தப்பவில்லை. 
(நாளா 20:24). 


rel 


செய்யும்‌ 


யூதாவின்‌ மனுஷரால்‌ தங்கள்‌ 
சத்துருக்களின்‌ உடமைகளை ஒரே நாளில்‌ 
கொள்ளையிட முடியவில்லை. அவர்கள்‌ 
மூன்று நாட்களாக கொள்ளையிடுகிறார்கள்‌ 
யோசபாத்தும்‌ அவனுடைய ஜனங்களும்‌ 
அவர்கள்‌ உடைமைகளைக்‌ கொள்ளையிட 
வந்தபோது. அவர்கள்‌ கண்ட ஏராளமான 
பொருள்களும்‌ பிரேதங்களிலிருந்து 
உரிந்துபோட்ட ஆடை ஆபரணங்களும்‌, 
தாங்கள்‌ எடுத்துக்கொண்டு 
போகக்கூடாதிகக்கிறது: மூன்றுநாளாய்க்‌ 
கொள்ளையிடுகிறார்கள்‌: அது அவ்வளவு 
மிகுதியாயிருக்கிறது (நாளா 20:25), 


பெராக்காவிலே 
கூட்டம்‌ 
2நானா 20:26-30 


ஸ்தோத்திர 


நானா 20:26. நாலாம்‌ நானில்‌ 
பெராக்காவிலே கூடினார்கள்‌; 
அங்கே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்‌ 
செலுத்தினார்கள்‌; ஆதலால்‌. 
அவ்விடத்திற்கு இத்நான்வரைக்கும்‌ 
இருக்கிறபடி  பெராக்கா என்னும்‌ 
பேர்‌ தரித்தார்கள்‌. 


நானா 20:27. 

அவர்களை 

சுத்துருக்கன்பேரில்‌ 

செய்தபடியால்‌ யூதா மனுஷர்‌ யாவரும்‌ 
எருசலேம்‌ ஜனங்களும்‌, அவர்களுக்கு. 
முன்னாலே யோசபாத்தும்‌ 
மகிழ்ச்சியோடே. எருசலேமுக்குத்‌. 
திரும்பினார்கள்‌. 


நானா 20:28. அவர்கள்‌ 
தம்புருகனோடும்‌ சுரமண்டலங்களோடும்‌ 
பூரிகைகளோடும்‌ 

கர்த்தருடைய 

வந்தார்கள்‌. 


2 நாணாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


நானா 20:29, கர்த்தர்‌ இஸ்ரவேலின்‌ 
சத்துருக்கனோடு யுத்தம்பண்ணினார்‌ 
என்று கேள்விப்பட்ட அத்தத்த தேசத்து 
ராஜ்யத்தார்‌ மேல்‌ தேவனால்‌ உண்டான 
பயங்கரம்‌ வந்தது. 


ஜோனா 20:80. இவ்விதமாய்‌ தேவன்‌: 
சுற்றுப்புற த்தாரால்‌. யுத்தமில்லாத 
இனைப்பாறுதலை அவனுக்குக்‌ 
கட்டனையிட்டதினால்‌, யோசயாத்தின்‌ 
ராஜ்யபாரம்‌ அமரிக்கையாயிருத்தது. 


யூதாமனுஷர்‌ தங்கள்‌ சத்துருக்களுக்கு 
விரோதமாக யுத்தம்பண்ணவில்லை. கர்த்தரே 
யூதாமனுஷருக்காக. யுத்தம்பண்ணினார்‌ 
கர்த்தர்‌ தங்களுக்கு செய்த உதவியையும்‌, 
இரட்சிப்பையும்‌ யூதாமனுஷர்‌ மறக்கவில்லை. 
அவர்கள்‌ மூன்று நாட்களாக சத்துருக்களின்‌ 
உடமைகளைக்‌ கொள்ளையிடுகிறார்கள்‌. 
அதன்‌ பின்பு நாலாம்‌ நாளில்‌, அவர்கள்‌ 
பொக்காவிலே கூடுகிறார்கள்‌; அங்கே 
அவர்கள்‌ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்‌ 
செலுத்துகிறார்கள்‌; ஆதலால்‌ அல்விடத்திற்கு 
இந்நாள்வரைக்கும்‌ இருக்கிறபடி பெராக்கா 
என்னும்‌ பேர்‌ தரிக்கிறார்கள்‌ (2நாளா 20:26) 


யுத்தம்‌ முடிந்துபோயிற்று. 
யுத்தக்களத்திலே. கொள்ளையிடுவதும்‌ 
முடிந்துபோயிற்று. இனிமேல்‌ யூதாவின்‌ 
மனுஷருக்கு  யுத்தக்களத்திலே வேலை 
இல்லை. யோசபாத்‌ தன்னுடைய 
சேனைகளையெல்லாம்‌ யுத்தக்களத்திலிருந்து, 
வெளியேற்றி, வழிநடத்துகிறான்‌. அவர்கள்‌ 
தங்களுடைய கொள்ளைப்பொருளை 
சந்தோஷமாய்‌ அனுபவிப்பதற்கு, 
தங்களுடைய வீடுகளுக்கு உடனே 
போகவில்லை. அதற்கு பதிலாக அவர்கள்‌ 
எல்லோரும்‌ நாலாம்‌ நாளிலே பெராக்காவில்‌ 
கூடுகிறார்கள்‌. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்‌ 
செலுத்துவதற்காக அவர்கள்‌ அங்கே 
கூடுகிறார்கள்‌. 

'பெராக்கா” என்னும்‌ பெயருக்கு, 
“ஆசீர்வாதம்‌” என்று பொருள்‌. கர்த்தர்‌ 
யோசபாத்தையும்‌, அவனுடைய 
சேனையையும்‌ ஆசீர்வதித்திருக்கிறார்‌. 
அவர்கள்‌ எல்லோரும்‌ பெராக்காவிலே. 
கர்த்தரைத்‌ துதித்த பின்பு, எருசலேமுக்கு 
திரும்பி வருகிறார்கள்‌. 





i al 
TT 


அவர்கள்‌ எருசலேமுக்கு 
வருவதும்‌, கர்த்தரைத்‌ 
செய்கையாயிருக்கிறது. யோசபாத்‌ 
முன்னாலே வருகிறான்‌. யூதா மனுஷர்‌ 
யாவரும்‌ அவனுக்கு பின்னாலே 
மகிழ்ச்சியோடு வருகிறார்கள்‌. அவர்கள்‌ 
கர்த்தரைத்‌ துதிக்கும்போது, யோசபாத்தின்‌ 
சேனையோடு, யூதா மனுஷர்‌ யாவரும்‌ 
சேர்ந்து கர்த்தரைத்‌ துதிக்கிறார்கள்‌. 


திரும்பி 
குறிக்கும்‌ 


கர்த்தர்‌ அவர்களை அவர்கள்‌ 
சத்துருக்கள்பேரில்‌ (கனகர்‌. செய்தப்வால்‌ 
யூதா மனுஷர்‌ யாவரும்‌ எருசலேம்‌ 
ஜனங்களும்‌, அவர்களுக்கு முன்னாலே 
யோசபாத்தும்‌ மகிழ்ச்சியோடே 
எருசலேமுக்குத்‌ திரும்புகிறார்கள்‌ 
(நாளா 20:27). 


கர்த்தருடைய 
அவர்கள்‌ 

சரமண்டலங்களோடும்‌,  பூரிகைகளோடும்‌ 
கர்த்தருடைய ஆலயத்திலே, கர்த்தரைத்‌: 
துதித்துப்‌ பாடுகிறார்கள்‌. 


யோசபாத்தும்‌ அவனுடைய சேனையும்‌, 
சத்துருக்களுக்கு விரோதமாக 
யுத்தம்பண்ணப்போனபோது. பாடகர்கள்‌ 
“கர்த்தரைத்‌ துதியுங்கள்‌, அவர்‌ கிருபை 
என்றுமுள்ளது” என்று கர்த்தரைத்‌ துதித்து 
பாடிக்கொண்டே போனார்கள்‌. 
அவர்கள்‌, யுத்தத்திலே 
திரும்பி வரும்போது, 

ன்‌ பாடலை சந்தோஷமாய்ப்‌ 
பாடிக்கொண்டே வருகிறார்கள்‌. மெய்யாகவே 
கர்த்தருடைய கிருபை, அவரை 
நம்புகிறவர்களுக்கு, என்றுமுள்ளது. 

கர்த்தர்‌ இஸ்ரவேலின்‌ சத்துருக்களோடு 
யுத்தம்பண்ணினார்‌ என்று கேள்விப்பட்ட 
அந்தந்த தேசத்து ராஜ்யத்தார்‌ மேல்‌: 
தேவனால்‌ உண்டான பயங்கரம்‌ வருகிறது. 
இல்விதமாய்‌ தேவன்‌  சுற்றுப்புறத்தாரால்‌ 
யுத்தமில்லாத. இளைப்பாறுதலை 
அவனுக்குக்‌ கட்டளையிடுகிறார்‌. 
அதினால்‌,  யோசபாத்தின்‌ ராஜ்யபாரம்‌ 
அமரிக்கையாயிருக்கிறது (2நாளா 20:29,30). 


2 நானாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


QOODNENS 
PUBLISHERS 


COMMENTARY 


யுத்தகளத்தில்‌ நடைபெற்ற அற்புதம்‌ 
யூதாவின்‌ அண்டை தேசத்தாருக்கெல்லாம்‌. 
தெரிய வருகிறது. நோளா 20;29-30) 


சேனை அழிந்தது. எசேக்கியாவின்‌ காலத்தில்‌ 
ஒருநாள்‌ இரவில்‌ ஒரு தூதன்‌ 185000 
பேரைக்‌ கொன்று போட்டான்‌ 
(ஏசா 3736-38). ஆனாலும்‌ யோசபாத்தின்‌ 
நாட்களில்‌ நடந்த அற்புதம்‌ மிகவும்‌ பிரசித்தி 
பெற்றது. அற்புதம்‌ 


வெளி 19:1-21). 


கர்த்தர்‌ தம்முடைய ஜனத்திற்கு. 
சமாதானத்தைக்‌ கொடுக்கும்போது, அந்த 
சமாதானத்தை, யாராலும்‌ பறித்துக்கொள்ள 
முடியாது. 


யோசபாத்தின்‌ நடபடிகள்‌ 
நாளா 20:31-87 


நானா 50:91. யோசபாத்‌ 
மூதாவை அரசாண்டான்‌; அவன்‌ 
ராஜாவாகிறபோது, முப்பத்தைந்து 
வயதாயிருந்து, இருபத்தைந்து வருஷம்‌ 
எருசலேமில்‌ அரசாண்டான்‌; 
சில்கியின்‌ குமாரத்தியாகிய 
அவனுடைய தாயின்யேர்‌ அசுபான்‌. 


நோனா. 0:32, அவன்‌ தண்‌ 
தகப்பனாகிய ஆசாவின்‌ வழியிலே. 
நடந்து, அதைவிட்டு விலகாதிருந்து, 
கர்த்தரின்‌. பார்வைக்குக்‌. 
செம்மையானதைச்‌ செய்தான்‌. 


நானா 
மேடைகள்‌ 


20:33. ஆனாலும்‌ 
தகர்க்கப்படவில்லை; 
ஜனங்கள்‌ தங்கள்‌ இருதயத்தைத்‌ 
தங்கள்‌ பிதாக்களின்‌ தேவனுக்கு 
இன்னும்‌ நேராக்காதிருத்தார்கன்‌. 


நானா 20:34.  யோசயாத்தின்‌ 
ஆதியத்தமான மற்ற வர்த்தமானங்கள்‌ 
இஸ்ரவேல்‌ ராஜாக்கவின்‌ புஸ்தகத்தில்‌ 

1] ஆனானியின்‌: 
குமாரனாகிய யெகூவின்‌ வசனங்களில்‌ 


எழுதியிருக்கிறது. 





i THE 
TT 


நோனா 
யூதாவின்‌ 
பொல்லாப்புச்‌: 

அகசியா என்னும்‌ 
ராஜாவோடே தோழமைப: 


20:85. அதற்குப்பின்பு 
ராஜாவாகிய யோசபாத்‌ 
செய்கிறவனான 

இஸ்ரவேலின்‌. 


நானா 20:36. தர்ஷீசுக்குப்‌ 
போகும்படிக்குக்‌ கப்பல்களைச்‌ செய்ய 
அவனோடே கூடிக்‌ கொண்டான்‌; 
அப்படியே எசியோன்‌ கேபேரிலே. 
கப்பல்களைச்‌ செய்தார்கள்‌. 


நானா 20:37. மரேசா ஊரானாகிய 
தொதாவாவின்‌ குமாரனான எலியேசர்‌ 
யோசபாத்துக்கு விரோதமாகத்‌ 
தீர்க்கதரிசனம்‌ கொல்லி: நீர்‌ 
அகசியாவோடே. கூடிக்கொண்ட 
படியினால்‌, கர்த்தர்‌ உம்முடைய 
கிரியைகளை முறித்துப்போட்டார்‌. 
எண்றான்‌; அந்தக்‌ கப்பல்கள்‌ 
உடைத்துபோயிற்று, அவர்கள்‌ 
தர்ஷீசுக்குப்‌ போகக்கூடாமற்போயிற்று. 


யூதாவின்‌ ராஜாவாகிய யோசபாத்தின்‌ 
ராஜ்யபாரத்தைப்பற்றி இந்த வசனப்பகுதியில்‌ 
சுருக்கமாக எழுதப்பட்டிருக்கிறது. 
யோசபாத்‌ கர்த்தருக்கு பயந்தவன்‌ 
ஆனாலும்‌ இஸ்ரவேலின்‌ ராஜாவாகிய 
ஆகாபின்‌ வீட்டாரோடு இவன்‌ சிநேகம்‌. 
வைத்திருக்கிறான்‌. 

யூதாவின்‌ ராஜாவாகிய யோசபாத்‌, 
இஸ்ரவேலின்‌ ராஜாவாகிய ஆகாபோடு 
சேர்ந்து, சீரியாவுக்கு விரோதமாக 
யுத்தம்பண்ணப்போகிறான்‌. அகசியா 
ஆகாபின்‌ குமாரன்‌. 


யோசபாத்‌ பொன்னுக்காக ஒப்பீருக்குப்‌. 
போகும்படி, தர்ஷீஸ்‌  கப்பல்களைச்‌ 
செய்கிறான்‌; ஆனால்‌ அவைகள்‌ 
போகவில்லை; அவைகள்‌ எசியோன்கேபேரிலே. 
பல்ப்‌ ங்பொழுது ஆகாபின்‌ 
குமாரனாகிய யோசபாத்தை 
நோக்கி: “என்‌ கக்க ம்‌ 
வேலைக்காரரோடுங்கூடக்‌ 
போகட்டும்‌" 
அதற்கு யோசபாத்‌ 
(இராஜா 22:48,49). 


யோசபாத்‌ யும்‌ 
செய்து, 

யுத்தம்பண்‌। ல்‌ 

யோசபாத்திற்கு மிகப்பெரிய ஆபத்து 


2 நாணாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


COMMENTARY 


உண்டாயிற்று அதன்‌ பின்பு யோசபாத்‌ 
ஆகாபின்‌ வீட்டாரோடு ஒப்பந்தம்‌ பண்ண 
விரும்பவில்லை. யோசபாத்‌ ஆகாபின்‌ 
குமாரனாகிய அகுசியாவோடு சப்பல்‌ 
வியாபாரத்தில்‌ சம்பந்தம்‌ பண்ண விரும்பாமல்‌ 
மறுத்துவிடுகிறான்‌. 


கீலேயாத்திலுள்ள 
தனக்கு வந்த ஆபத்தை 
இன்னும்‌ 


ராமோத்திலே 
யோசபாத்‌ 
மறக்கவில்லை. 
ஆகாபைப்போன்ற துள்மார்க்கனோடு 
சிநேகம்‌ வைத்துக்கொள்ளக்கூடாது 
என்று யோசபாத்‌ தீர்மானம்பண்ணுகிறான்‌. 


யோசபாத்‌ யூதாதேசத்திலே அநேகம்‌ 
வருஷங்களுக்கு ஆட்சி புரியவில்லை. 
ஆனாலும்‌... யோசபாத்தின்‌ ஆட்சிக்காலம்‌ 
நல்ல ஆட்சிக்காலமாயிருக்கிறது. யோசபாத்‌ 
ராஜாவாகிறபோது முப்பத்தைந்து 
வயதாமிருந்து, இருபத்தைந்து வருஷம்‌ 
எருசலேமில்‌ ராஜ்யபாரம்பண்ணுகிறான்‌ 
இராஜா 22:42). சில்கியின்‌ குமாரத்தியாகிய 
அவனுடைய தாயின்‌ பேர்‌ அசபாள்‌. 


யோசபாத்‌ தன்‌ தகப்பனாகிய ஆசாவின்‌ 
வழிகளிலெல்லாம்‌ நடக்கிறான்‌; அவன்‌ 
அதை விட்டு விலகாமல்‌ கர்த்தரின்‌ 
பார்வைக்குச்‌ செம்மையானதைச்‌ செய்கிறான்‌. 
இராஜா 22:43) யோசபாத்தின்‌ 
ஆட்சிக்காலத்தில்‌, யூதாதேசத்தில்‌ 
அமைதியும்‌ செழிப்பும்‌ உண்டாயிற்று. 
ஜனங்கள்‌ கர்த்தரிடத்தில்‌ 
பயபக்தியாயிருக்கிறார்கள்‌. 

யோசபாத்‌ தன்‌ தகப்பனாகிய 
ஆசாலின்‌ நாட்களில்‌ மீதியாய்‌ விட்டிருந்த 
இலச்சையான புணர்ச்சிக்காரரையும்‌ அவன்‌ 


தேசத்திலிருந்து அற்றுப்போகப்பண்ணுகிறான்‌ 
(இராஜா 22:44). 


ஆகிலும்‌ மேடைகள்‌ 


தகர்க்கப்படவில்லை: ஜனங்கள்‌ இன்னும்‌ 
மேடைகளின்மேல்‌ பலியிட்டுத்‌ தூபங்காட்டி 
வருகிறார்கள்‌. (இராஜா. 22:43) 
யூதாகோத்திரத்தாரும்‌ பென்யமீன்‌ 
மேடைகளின்மேல்‌. 
வருகிறார்கள்‌. 
எருசலேமுக்கு 
கர்த்தரை 
முழுமனதோடும்‌ 


அருகாமையிலிருந்தாலும்‌, 
முழுஇருதயத்தோடும்‌, 
பின்பற்றவில்லை. 





i THE 
TT 


யோசபாத்தின்‌ ஆட்சிக்காலத்தில்‌, 
யூதாதேசத்திலே சமாதானம்‌ 
நிரம்பியிருக்கிறது. இவனுடைய காலத்தில்‌ 
இஸ்ரவேலர்‌ பூதாவுக்கு விரோதமாக 
யுத்தம்பண்ண வரவில்லை. யோசபாத்‌ 
இஸ்ரவேலின்‌ ராஜாவோடே 
'சமாதானமாயிருக்கிறான்‌ (1இராஜா 22:44). 


யோசபாத்‌ இஸ்ரவேலுக்கு விரோதமாக: 
தவிர்க்கிறான்‌. 
சமாதானம்‌ 
ஏதோமில்‌. 


யுத்தம்பண்ணுவதை 
யுத்தம்‌ ல்லாதிருந்தால்தான்‌ 
இருக்கும்‌. அப்பொழுது 
ராஜா இல்லை; பிரதிராஜா வன்‌ 
இருக்கிறான்‌ (இராஜா 22:47). ஏதோமின்‌ 
பிரதிராஜா, யோசபாத்திற்கு பகுதி பணம்‌ 
கட்டுகிறான்‌. 


"மூத்தவன்‌. இளையவனை சேலிப்பான்‌” 
என்னும்‌ தீர்க்கதரிசனம்‌ ம்‌ 
யாக்கோபுக்கும்‌ சொல்லப்பட்டது. 
யோசபாத்தின்‌ 
நிறைவேறுகிறது. 
கனம்பண்ணுகிறான்‌. கர்த்தர்‌ 
ஆசீர்வதிக்கிறார்‌ 


யோசபாத்தின்‌ 

வர்த்தமானங்களும்‌, அவன்‌ 
வல்லமையும்‌, அவன்‌ பண்ணின யுத்தமும்‌, 
யூதாவுடைய ராஜாக்களின்‌ நாளாகப்‌ 
புஸ்தகத்தில்‌ அல்லவோ எழுதியிருக்கிறது. 
(இராஜா 22:45). 


யோசபாத்தின்‌ ராஜ்யபாரம்‌ 
முடிவு பெறுகிறது. அவன்‌ கர்த்தருடைய 
பார்வைக்கு செம்மையானதை செய்தான்‌. 
யோசபாத்‌... கர்த்தரோடு நெருங்கிய 
ஐக்கியத்திலிருந்தான்‌. அவன்‌ கர்த்தரை 
ஆராதித்ததோடு, யூதாவின்‌ மனுஷரையும்‌ 
அவரை ஆராதிக்க வழிநடத்தினான்‌. 


... யோசபாத்தின்‌ நடபடிகளைப்பற்றி 

இந்த  வசனப்பகுதியில்‌ கருக்கமாகச்‌ 

சொல்லப்பட்டிருக்கிறது. “யோசபாத்‌ யூதாவை. 

அரசாண்டான்‌: அவன்‌ ராஜாவாகிறபோது. 

முப்பத்தைந்து தவம இருபத்தைந்து 

எருசலே அரசாண்டான்‌ ; 

னத்தில்‌ அவனுடைய 

அசுபாள்‌. அவன்‌ தன்‌ 

ஆசாவின்‌ வழியிலே 

அதைவிட்டு விலகாதிருந்து, 

கர்த்தரின்‌ பார்வைக்குச்‌ செம்மையானதைச்‌ 
செய்தான்‌” (நாளா 20:31,32). 


2 நாணாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


யோசபாத்தின்‌ ஆதியந்தமான மற்ற 
வர்த்தமானங்கள்‌ இஸ்ரவேல்‌ ராஜாக்களின்‌ 
புஸ்தகத்தில்‌ கண்டிருக்கிற ஆனானியின்‌ 
குமாரனாகிய யெகூவின்‌ வசனங்களில்‌ 
எழுதியிருக்கிறது (நோளா 20:34) 


யோசபாத்தின்‌. ராஜ்யபாரத்தில்‌ 
இரண்டு தப்பிதங்கள்‌ காணப்படுகிறது. 
அவையாவன : 


ர யூதாதேசத்தில்‌ மேடைகள்‌. 
தகர்க்கப்படவிலலை; ஜனங்கள்‌ தங்கள்‌ 
இருதயத்தைத்‌ தங்கள்‌ பிதாக்களின்‌ 
தேவனுக்கு. இன்னும்‌ 
நேராக்காதிருக்கிறார்கள்‌ (2நாளா 20:33) 


2 யூதாவின்‌ 
யோசபாத்‌ ஆகாபின்‌ 
சம்மந்தங்கலந்திருக்கிறான்‌. 
பொல்லாப்புச்‌ செய்கிறவனான அகசியா 
என்னும்‌ இஸ்ரவேலின்‌ ராஜாவோடே 
தோழமைபண்ணுகிறான்‌ (2நாளா 20:35), 


கர்த்தருடைய வழிகளில்‌ யோசபாத்தின்‌ 
இருதயம்‌ உற்சாகங்கொள்கிறது: அவன்‌ 
மேடைகளையும்‌ விக்கிரகத்‌ தோப்புகளையும்‌ 
யூதாவையும்‌ விட்டகற்றுகிறான்‌ 
நோளா 17:6). ஆனாலும்‌ யூதாதேசத்தில்‌ 
மேடைகள்‌ தகர்க்கப்படாமலிருப்பதினால்‌, 
யூதாஜனங்கள்‌ தங்கள்‌ இருதயத்தை, 
கர்த்தருக்கு நேராக்காதிருக்கிறார்கள்‌. 


ராஜாவாகிய 
வீட்டாரோடு 
யோசபாத்‌ 


யோசபாத்‌ தன்‌ குமாரனுக்கு ஆகாபின்‌ 
குமாரத்தியை திருமணம்‌ செய்து வைத்து, 
ஆகாபின்‌ வீட்டாரோடு 
சம்பந்தம்பண்ணுகிறான்‌. ன்‌ 
யோசபாத்‌ ஆகாயோடு 
சம்பந்தம்பண்ணினான்‌. இப்போது மன்‌ 
வீட்டாரோடு வியாபாரத்தில்‌ 
சம்பந்தம்பண்ணுகிறான்‌. 


யோசபாத்‌ 
தோழமைபண்ணி, 
போகும்படிக்குக்‌ கப்பல்களைச்‌ செய்ய 
அவனோடே கூடிக்‌ கொள்கிறான்‌; 
அப்படியே அவர்கள்‌ எசியோன்‌ கேபேரிலே 
கப்பல்களைச்‌ செய்கிறார்கள்‌. ஆனால்‌ 
அவர்கள்‌ செய்கிற காரியங்கள்‌ 
சித்திக்கவில்லை. கர்த்தர்‌ அவர்களுடைய 
கைகளின்‌. பிரயாசங்களை 
ஆசீர்வதிக்கவில்லை. 


அகசியாவோடு 
தர்ஷீசுக்குப்‌ 





ழ்‌ நயனா 
யாய 


கர்த்தருடைய வார்த்தை எலியெரருக்கு 
உண்டாயிற்று. மரேசா ஊரானாகிய 
தொதாவாவின்‌ குமாரனான  எலியேசர்‌ 
யோசபாத்துக்கு விரோதமாகத்‌ 
தீர்க்கதரிசனம்சொல்லி: “நீர்‌ அகசியாவோடே 
கூடிக்கொண்டபடியினால்‌, கர்த்தர்‌ 
உம்முடைய கிரியைகளை முறித்துப்போட்டார்‌" 
என்று சொல்லுகிறான்‌; அந்தக்‌ 
கப்பல்கள்‌ உடைந்துபோயிற்று. அவர்கள்‌ 
தர்ஷீசு்குப்‌ போகக்கூடாமற்போயிற்று. 
(நாளா 20:37). 


2 நானாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


புயல்காற்று யோசபாத்தின்‌ கப்பல்களை 
உடைத்துப்போட்டது. யோசபாத்‌ 
அகசியாவோடு தோழமை பண்ணியதை 
எச்சரிப்பதற்காக, கர்த்தர்‌ அவனுக்கு இந்த 
யோசபாத்‌ 


தண்டனையைக்‌ கொடுக்கிறார்‌. 
எச்சரிப்பின்‌ 


கர்த்தருடைய 


“அப்பொழுது ஆகாபின்‌ குமாரனாகிய 
அகசியா யோசபாத்தை நோக்கி: என்‌ 
வேலைக்காரர்‌ உம்முடைய 
வேலைக்காரரோடுங்கூடக்‌ குப்பல்களிலே. 
போகட்டும்‌ என்றான்‌: அதற்கு யோசபாத்‌ 
சம்மதிக்கவில்லை" ("இராஜா 22:49). 





f= FTE 
TT 


யோசபாத்‌ 
ராஜ்யபாரம்பண்ணின 
ராஜாக்களில்‌ ஒருவன்‌. அவனுடைய 
குமாரனாகிய  யோராமோ, யூதாவின்‌ 
ராஜாக்களில்‌ துன்மார்க்கராயிருந்தவர்களில்‌ 
ஒருவன்‌. 


தாதேசத்தை 
ம்மையான 


யோசபாத்‌ 
ராஜ்யபாரத்தின்போது, 
ஆலிக்குரிய 
ஏற்படுத்தினான்‌. 


தன்னுடைய 
யூதாதேசத்திலே 
மறுமலர்ச்சியை 
ராஜாங்க காரியங்களில்‌ 
சீர்திருந்தங்களை உண்டாக்கினான்‌ 
(நோளா 20:33). ஆனால்‌ யோசபாத்‌ 
மரித்த பின்பு, யூநாஜனத்தார்‌ ஆவிக்குரிய 
மறுமலர்ச்சிபிலே நிலைத்திருக்கவில்லை. 


யோசபாத்‌, 
சேன்டபுத்திரனாகிய 
ராஜ்யத்தைக்‌ 
(நோளா 219-3). 
சகோதரரை 
(நோளா 21:4), 


தன்னுடைய 
யோராமுக்கு 
கொடுக்கிறான்‌ 
யோராம்‌ தன்னுடைய 
கொன்றுபோடுகிறான்‌ 


விக்கிரகாராதனையும்‌. 

மற்ற பாவங்களும்‌ 
(நோளா 215511), எலியா யோராமுக்கு 
விரோதமாகச்‌ சொன்ன தீர்க்கதரிசனம்‌ 
(நோளா 2112-15). 


தேவனுடைய நியாயத்தீர்ப்பு 
யோராமின்மீது வருகிறது. ஏதோமியர்‌ 
யோராமுக்கு விரோதமாய்க்‌ 
கலகம்பண்ணுகிறார்கள்‌ (நாளா  21:8-10). 
பெலிஸ்தரும்‌  அரபியரும்‌ யோராமின்‌ 
குடும்பத்தாரை சிறைப்பிடிக்கிறார்கள்‌ (நோளா 
214677). யோராமுக்கு அவனுடைய 
குடல்களில்‌ தீராத நோய்‌ உண்டாயிற்று 
(நோளா 2148-20). ஆனாலும்‌ கர்த்தர்‌ 
தாவீதின்‌ வம்சத்தை: அழிக்க 
சித்தமில்லாதிருக்கிறார்‌ (நோளா 21:77, 


2 நாளாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - COMMENTARY 


பிரியப்‌] 
UBLISHERS 


யோராமின்‌ ராஜ்யபாரம்‌ 
னா 211-11 


இதானா 214. யோசேயாத்‌ தண்‌ 
யிதாக்கன~ோடே  தித்திரையடைத்து, 
தாவீதின்‌ நகரத்தில்‌ தன்‌ 
மிதாக்களண்டையிலே. அடக்கம்‌ 
பண்ணப்பட்டான்‌; அவன்‌ 
ஸ்தானத்திலே அவன்‌ குமாரனாகிய 
யோராம்‌ ராஜாவானான்‌. 


நோனா ௨௮. அவனுக்கு 
யோசேயாத்தின்‌ குமாரராகிய அசரியா, 
ஏகியேல்‌, சகரியா, அசரியர, மிகாவேல்‌, 
செப்பத்தியா என்னும்‌ சகோதரர்‌ 
இருந்தார்கள்‌; இவர்கள்‌ எல்லாரும்‌ 
இஸ்ரவேலின்‌ ராஜாவாகிய 
யோச பாத்தின்‌ குமாரர்‌. 


நானா 21:8. அவர்களுடைய தகப்பன்‌ 
வெள்ளியும்‌. பொன்னும்‌ 
உச்சிதங்களுமான அநேகம்‌ 
நன்கொடைகளையும்‌, மூதாவிலே 
அரணான பட்டணங்களையும்‌ 
அவர்களுக்குக்‌ கொடுத்தான்‌; யோராம்‌ 
சேஷ்டபுத்திரணானபடியினால்‌, 
அவனுக்கு ராஜ்யத்தைக்‌ கொடுத்தான்‌. 


நானா 214. யோராம்‌ தண்‌: 
தகப்பனுடைய ராஜ்யபாரத்திற்கு வந்து 
தன்னைப்‌ பலப்படுத்திக்கொண்டயின்பு, 
அவன்‌ தன்னுடைய சகோதரர்‌ 
எல்லாரையும்‌ இஸ்ரவேலின்‌ பிரபுக்களில்‌ 
சிலரையும்‌ பட்டயத்தால்‌ 
கொன்றுபோட்டான்‌.. 


நானா 215. 
ராஜாவாகிறயோது, 
வயதாயிருத்து, 
எருசலேமில்‌ அரசாண்டான்‌. 


நானா 21:8. அவன்‌ இஸ்ரவேல்‌ 
ராஜாக்களின்‌ வழியிலே நடத்து, 
ஆகாயின்‌ வீட்டார்‌ செய்ததுபோல்‌. 
செய்தான்‌; ஆகாமின்‌ குமாரத்தி 
அவனுக்கு மனைவியாயிருத்தான்‌; 
அவன்‌ கர்த்தரின்‌ பார்வைக்குப்‌ 
பொல்லாப்பானதைச்‌ செய்தான்‌. 


யோராம்‌ 





f= FTE 
TT 


நோனா 247. கர்த்தர்‌ தானீதுக்கும்‌ 
அவன்‌ குமாரருக்கும்‌ என்றென்றைக்கும்‌ 
ஒரு வினக்கைக்‌ கட்டனையிடுவேன்‌. 
என்று சொல்லி, அவனோடே பண்ணின 
உடன்படிக்கையினிமித்தம்‌ தாவீதின்‌ 
வம்சத்தை 
அழிக்கச்சித்தமில்லாதிருத்தார்‌.. 


நானா 21:8, அவன்‌ நாட்களில்‌ 
மூதாவுடைய கையின்கீழிருத்த 
ஏதோமியர்‌ கலகம்‌ பண்ணி, தங்களுக்கு 
ஒரு ராஜாவை 
ஏற்படுத்திக்கொண்டார்கள்‌. 


நானா 21:9. அதினால்‌ யோராம்‌ தன்‌: 
பிரபுக்கனோடும்தன்‌. சகல 
இரதங்கனோடும்‌ புறப்பட்டுப்போனான்‌; 
அவன்‌ இராத்திரியில்‌ எழுந்திருந்து, 
தன்னை வளைந்துகொண்ட. 
ஏதோமியரையும்‌ இரதங்களின்‌ 
தலைவரையும்‌ முறிய அடித்தான்‌. 


2நானா 21:10. ஆகிலும்‌ யூதாவுடைய 
கையின்‌ கீழிருந்த 'ஏதோமியர்‌ 
இத்நான்வரைக்கும்‌ இருக்கிறதுபோல, 
கலகம்பண்ணிப்‌ பிரித்தார்கள்‌; அவன்‌ 
தன்‌ பிதாக்களின்‌ தேவனாகிய 
கர்த்தரை விட்டபடியினால்‌, 
அக்காலத்திலே லீப்ணா பட்டணத்தாரும்‌ 
கலகம்பண்ணினார்கள்‌.. 


நோனா 2111. அவன்‌ 
முலைகளின்மேல்‌ 
உண்டாக்கி, 
சோரம்போகப்பண்ணி, 


அதற்கு ஏவிவிட்டான்‌. 


தாவுடைய 


யோசபாத்திற்கு 
இருக்கிறார்கள்‌. 
வருமாறு: யோராம்‌, அசரியா, ஏகியேல்‌, 
சகரியா, அசரியா, மிகாவேல்‌, செப்பத்தியா. 
இவர்களில்‌ யோராம்‌ யோசபாத்தின்‌ 
சேஷ்டபுத்திரன்‌. 

யோசபாத்‌ தன்‌ சேஷ்டபுத்திரனான. 
யோராமுக்கு ராஜ்யத்தைக்‌ கொடுக்கிறான்‌. 
தன்னுடைய மற்ற புத்திரருக்கு வெள்ளியும்‌ 
பொன்னும்‌ உச்சிதங்களுமான அநேகம்‌ 
நன்கொடைகளையும்‌, யூதாவிலே அரணான 
பட்டணங்களையும்‌ கொடுக்கிறான்‌. 


ஏழுகுமாரர்கள்‌ 
அவர்களின்‌ விவரம்‌ 


2 நானாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


COMMENTARY 


யோசேபாத்‌ தன்‌ பிதாக்களோடே 
நித்திரையடைந்து, தாவீதின்‌ நகரத்தில்‌ தன்‌ 
பிதாக்களண்டையிலே அடக்கம்‌. 
பண்ணப்படுகிறான்‌ அவன்‌ ஸ்தானத்திலே 
அவன்‌ குமாரனாகிய யோராம்‌. 
ராஜாவாகிறான்‌ (நாளா 21) 


யூதாவின்‌ 
மோசமான. 


ராஜாக்களில்‌ மிகவம்‌ 
ராஜாவாயிரந்தவர்களில்‌ 
யோராமும்‌ ஒருவன்‌. இவன்‌ யோசபாத்தின்‌ 
குமாரன்‌. யோசபாத்‌ யூததேசத்திலே 
ராஜ்யபாரம்பண்ணின நல்ல ராஜாக்களில்‌ 
ஒருவன்‌. 


யூதாதேசம்‌ அவர்களுடைய 
பாவங்களின்‌ நிமித்தமாக தண்டிக்கப்படுகிறது. 
கர்த்தர்‌ யூதாதேசத்தை ஆசீர்வதிக்கிறார்‌. 
அவர்களுக்கு அநேக  சகாயங்களையும்‌, 
பாக்கியங்களையும்‌ கட்டளையிடுகிறார்‌. 
ஆனால்‌ யூதாதேசத்தாரோ, கர்த்தர்‌ 
தங்களுக்கு செய்த நன்மைகளுக்கு 
உண்மையுள்ளவர்களாயில்லை. இதனால்‌ 
கர்த்தருடைய கோபம்‌ யூதாதேசத்தின்மீது, 
வருகிறது. 


யோராம்‌ இஸ்ரவேல்‌ ராஜாக்களின்‌. 
வழியிலே நடக்கிறான்‌. ஆகாபின்‌ வீட்டார்‌ 
செய்ததுபோல செய்கிறான்‌. யோராமால்‌ 
இதைவிட மோசமான அக்கிரமம்‌ பண்ண 
முடியாது. யோசபாத்‌ கர்த்தருக்கு பயந்து, 
ஆட்சி செய்தவன்‌. யோராம்‌ தனக்கு 
முன்மாதிரியாக, தன்னுடைய தகப்பனாரின்‌ 
வீட்டாரை பின்பற்றவில்லை. அதற்கு பதிலாக 
அவன்‌ ஆகாபின்‌ வீட்டாரை தனக்கு 
முன்மாதிரியாக பின்பற்றுகிறான்‌. 
இதுவே. அழிவுக்கு 
காரணமாயிற்று. 


யோராமின்‌ தகப்பனாராகிய யோசபாத்‌ 
கர்த்தருக்கு பயந்து யூதாதேசத்தை ஆட்சி 
செய்தான்‌. யோசபாத்‌ தன்‌ குமாரனாகிய 
யோராமுக்கு கர்த்தரைப்பற்றிய சத்தியங்களை 
நிச்சயமாகவே உபதேசம்‌ செய்திருப்பான்‌. 
அவனுக்கு ஆவிக்குரிய காரியங்களைப்‌ 
போதித்து, அவனை நல்வழியிலே நடத்த 
முயற்சி செய்திருப்பான்‌. 


அவனுடைய 





f= FTN 
TT 


ஆனாலும்‌ யோசபாத்‌ தன்‌ மகன்‌ 
யோராமுக்கு, பக்தியுள்ள குடும்பத்தில்‌: 
பெண்‌ எடுக்கவில்லை. ஆகாபின்‌ குமாரத்தி 
யோராமுக்கு மனைவியாயிருக்கிறாள்‌. 
யோசபாத்‌ தன்‌ குமாரன்‌ யோராமுக்கு, 
ஆகாபின்‌ குமாரத்தியை மணைவியாகத்‌ 
தெரிந்தெடுத்து. அவன்‌ செய்த மிகப்பெரிய 
தப்பிதமாயிருக்கிறது. தவறான நுகத்திலே. 
பிணைக்கப்படுகிறவர்கள்‌, அழிவின்‌ பாதையை 
நோக்கிப்‌ போவார்கள்‌. 


யோசபாத்‌  உமிரோடிருக்கும்போதே, 
தன்னுடைய குமாரன்‌ யோராமை 
ராஜாவாக்குகிறான்‌. இதுவும்‌ யோசபாத்தின்‌ 
தப்பிதமாகும்‌. யோசபாத்‌ யூதாவிலே இன்னும்‌ 
ராஜாவாயிருக்கையில்‌, யோசபாத்தின்‌ 
குமாரனாகிய யோராம்‌. என்னும்‌ யூதாவின்‌ 
ராஜா ராஜ்யபாரம்பண்ணத்‌ துவங்குகிறான்‌ 
(2இராஜா 8:16). 


யோராம்‌ தன்‌ வாலிப வயதிலேயே 
யூதாதேசத்திற்கு ராஜாவானதினால்‌ 
அவனுடைய மனதில்‌ பெருமை உண்டாயிற்று. 
அவன்‌ தன்னுடைய ராஜாசன 
அதிகாரங்களை தப்பிதமான வழிகளில்‌ 
பயன்படுத்த ஆரம்பிக்கிறான்‌ யோராம்‌ 
தன்னுடைய 

முக்கியத்துவம்‌ மொத்து 

பயப்படாமல்‌ 'துணிகரமாய்ப்‌ 
செய்கிறான்‌. 


யோராம்‌ ராஜாவாகிறபோது. 
முப்பத்திரண்டு வயதாயிருந்து. எட்டு வருஷம்‌ 
எருசலேமில்‌ ராஜ்யபாரம்பண்ணுகிறான்‌ 
(2இராஜா 87) யூதாதேசத்திலே 
யோசபாத்தும்‌ ராஜாவாயிருக்கிறான்‌. அவன்‌ 
ராஜாவாயிருக்கையில்‌, அவனுடைய குமாரன்‌ 
யோராமும்‌ ராஜாவாயிருக்கிறான்‌. 


பெற்றோர்‌ தங்கள்‌ பிள்ளைகளுக்கு 
ப்‌ பிரித்துக்கொடுக்கும்போது, 
கவனமாயிருக்கவேண்டும்‌. 
பிள்ளைகளுக்கு பொறுப்பும்‌ பக்குவமும்‌ வந்த 
பின்பே அவர்களுக்கு அதிகாரத்தைப்‌ 
பதர்ந்துகொடுக்கவேண்டும்‌. பொறுப்பில்லாத 
பிள்ளைகள்‌ அதிகாரத்தை. 
துஷ்பிரயோகம்பண்ணுவார்கள்‌. அவர்கள்‌ 
தங்களுக்கு பிரித்துக்கொடுக்கப்பட்ட 
ஐசுவரியத்தை. ஊதாரித்தனமாய்‌ 
'செலவுபண்ணுவார்கள்‌. 


2 நானாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


யோராம்‌ கர்த்தரின்‌ பார்வைக்கு 
பொல்லாப்பனதை செய்தாலும்‌ கர்த்தர்‌ 
யூதாவை முற்றிலுமாய்‌ அழிக்கவில்லை. 
கர்த்தர்‌ தம்முடைய தாசனாகிய தாவீதுக்கு 
சொன்ன வாக்குத்தத்தத்தை 
நினைவுகூர்ந்து, யூதாவை அழிக்காமல்‌ 
விட்டுவிடுகிறார்‌. 


: “உன்‌ குமாரருக்குள்ளே 
எந்நாளும்‌. ஒரு விளக்கை உனக்குக்‌ 
கட்டளையிடுவேன்‌” என்று தம்முடைய 
தாசனாகிய தாவீதுக்குச்‌ சொன்னதின்படியே, 
அவனிமித்தம்‌ அவர்‌ யூதாவை முற்றிலும்‌ 
கெடுக்கவில்லை (2இராஜா 8:19), 


யோராமின்‌ சகோதரர்‌ ஆறுபேரும்‌ 
அவனை விட நல்லவர்கள்‌ (தாளா 2113) 
யூதாவை. ராஜ்யபாரம்பண்‌ ணுவதற்கு, 
யோராமைவிட, அலனுடைய 
சகோதரர்களே தகுதியானவர்கள்‌. 
ஆனாலும்‌... யோராம்‌  யோசபாத்திற்கு. 
சேஷ்டபுத்திரனாயிருக்கிறபடியினால்‌, 
அவனுக்கு ராஜ்யபாரம்‌ கொடுக்கப்படுகிறது. 


“வெறுக்கப்பட்டவளிடத்தில்‌ 

பிறந்தவனை சேஷ்டபுத்திரனாக அங்கிகரித்து, 
தனக்கு உண்டான ஆஸ்திகளிலெல்லாம்‌ 
இரண்டு பங்கை அவனுக்குக்‌ கொடுக்க 
வேண்டும்‌; அவன்‌ தன்‌ 
தகப்பனுடைய முதற்பலன்‌, சேஷ்பபுத்திர 
சுதந்தரம்‌ அவனுக்கே உரியது" (உபா 2117), 


ராஜாவுக்கு பல புத்திரர்கள்‌ 
இருக்கும்போது மூத்த குமாரனாகிய 
சேஷ்டபுத்திரனுக்கு ராஜ்யம்‌ கொடுக்கப்படும்‌. 
ஆனாலும்‌ மூத்த குமாரன்‌ ராஜ்யபாரம்‌ 
பண்ண தகுதியற்றவனாக இருந்தால்‌, கர்த்தர்‌ 
இந்த முறையை மாற்றிப்போடுவார்‌ 
ஆறி 4:25) 


யோசபாத்‌ யோராமுக்கு 
ராத்யத்தைக்கொடுத்து யூதாதேசத்தாருக்கு 
தீங்கு செய்கிறான்‌. யோராமின்‌ தீயகுணம்‌ 
யோசபாத்திற்கு நன்றாய்த்‌ தெரியும்‌. யோராம்‌ 
விக்கிரகாராதனையில்‌  எடுபட்டிருக்கிறவன்‌. 
யோசபாத்‌ யோராமின்‌ சுபாவங்களை 
ஆராய்ந்து பார்த்து, அவனுக்கு 
ராஜ்யபாரத்தைக்‌ கொடுக்காமல்‌, தன்னுடைய 
குமாரரில்‌ வேறொருவனுக்கு 
ராஜ்யபாரத்தைக்‌ கொடுத்திருக்கவேண்டும்‌. 





f= FTE 
TT 


யோராம்‌ தன்‌ 

ராஜ்யபாரத்திற்கு. வந்து 
பலப்படுத்திக்கொண்டபின்பு, அவன்‌ 
தன்னுடைய சகோதரர்‌ எல்லாரையும்‌ 
இஸ்ரவேலின்‌ பிரபுக்களில்‌ சிலரையும்‌ 
பட்டயத்தால்‌ கொன்றுபோடுகிறான்‌. 
(நோளா. 21:4). யோராம்‌ அவர்கள்மீது 
பொய்யான குற்றங்களை சுமத்தி, 
அவர்களைக்‌ கொன்றுபோடுகிறான்‌. 


இதனால்‌  யோராம்‌ தன்னைப்‌ 
பலப்படுத்திக்‌ கொள்வதற்குப்‌ பதிலாக 
பலவீனப்படுத்திக்‌ கொள்கிறான்‌. அவனுடைய 
ராஜ்யத்தின்மீது கர்த்தருடைய ஆசீர்வாதம்‌ 
குறைந்து போயிற்று. கர்த்தர்‌ யோராமிற்கு 
விரோதமாகத்‌ தமது முகத்தைத்‌ 
திருப்புகிறார்‌. அவனுடைய ராஜ்யபாரத்தில்‌ 
கலகங்களும்‌, யுத்தங்களும்‌ உண்டாயிற்று. 
கர்த்தருடைய பாதுகாப்பு யோராமிற்குக்‌ 
கிடைக்கவில்லை. 


தகப்பனுடைய 
தன்னைப்‌ 


2நாளா 21:2 ஆவது வசனத்தில்‌: 
யோராமின்‌ 6 சகோதரர்களின்‌ பெயர்கள்‌ 
குறிப்பிடப்‌ பட்டிருக்கிறது. தன்னுடைய 
ஸ்தானத்தில்‌ ராஜாவாக: வருவதற்கு 
வாய்ப்புள்ள இவர்களையும்‌, இஸ்ரவேலின்‌ 
பிரபுக்களில்‌ சிலரையும்‌ யோராம்‌ 
கொன்றுபோட்டான்‌. 


யோராமின்‌ ராஜ்யபாரத்திற்கு 
போட்டியாக, இப்போது யூநாதேசத்திலே. 
ஒருவருமில்லை. அவனுக்கு விரோதமான 
பிரபுக்களும்‌ இல்லை. யோராம்‌ தன்‌ 
சகோதரரைக்‌ கொன்றுபோட்டதினால்‌, 
யூதாவின்‌ மனுஷரும்‌, பிரபுக்களும்‌ 
அவனுக்கு பயப்படுகிறார்கள்‌. 
யோராம்‌ ராஜாவாகிறபோது. 
முப்பத்திரண்டு வயதாயிருந்து, எட்டு வருஷம்‌ 
எருசலேமில்‌  அரசாளுகிறான்‌. அவன்‌ 
இஸ்ரவேல்‌ ராஜாக்களின்‌ வழியிலே நடந்து, 
வீட்டார்‌ செய்ததுபோலச்‌ 
ஆகாபின்‌ குமாரத்தி 
'மனைவியாயிருக்கிறாள்‌ 
கர்த்தரின்‌ பார்வைக்குப்‌ 
பொல்லாப்பானதைச்‌ செய்கிறான்‌ 
(நொளா 21:56). 


யோராம்‌ யூதாவுடைய மலைகளின்மேல்‌. 
மேடைகளை உண்டாக்கி, எருசலேமின்‌ 
குடிகளைச்‌ 'சோரம்போகப்பண்ணி, 
யூதாவையும்‌ அதற்கு ஏவிவிடுகிறான்‌. 
(நோளா 21:1). 


2 நாளாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


யோராமின்‌ யோசபாத்‌ 
மேடைகளையெல்லாம்‌. அகற்றினான்‌. 
யோராமோ மேடைகளை உண்டாக்குகிறான்‌. 
நோளா 17:6). எருசலேமின்‌ குடிகளைச்‌ 
சோரம்போகப்பண்ணுகிறான்‌.  யூதாவையும்‌ 
அதற்கு ஏவிவிடுகிறான்‌. யூதாவின்‌ ஜனங்கள்‌ 
விக்கிரகாராதனையில்‌ மறுபடியும்‌ 
விழுகிறார்கள்‌. 


எருசலேமிலே 
அரண்மனையிருக்கிறது. எருசலேமின்‌ 
குடிகள்‌ யோராமுக்கு பயப்படுவதினால்‌, 
்‌ அவனோடு சேர்ந்து 

ஆராதிக்கிறார்கள்‌. 
யூதாதேசத்தில்‌, யோராமின்‌ நிமித்தமாக, 
ஆவிக்குரிய வேசித்தனம்‌ அதிகமாய்‌ 
நடைபெறுகிறது. 


தகப்பன்‌ 


யோராமின்‌ 


, யூதாதேசத்தில்‌ சிலர்‌ கர்த்தருக்கு 
பயந்து பக்தியுள்ளவர்களாயிருக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ விக்கிரகங்களை ஆராதிக்க 
தயங்குகிறார்கள்‌. யோராம்‌ எருசலேமிலுள்ள 
குடிகளை சோரம்போகபண்ணிய துபோல, 
யூதாஜனத்தார்‌. எல்லோரையும்‌ 
விக்கிரகாராதனைக்கு ஏவிவிடுகிறான்‌. 
விக்கிரகங்களை ஆராதிக்குமாறு, யோராம்‌ 
அவர்களைக்‌ கட்டாயம்பண்ணுகிறான்‌. 

யோராம்‌ கர்த்தரைவிட்‌ 
விலகிப்போய்விடுகிறான்‌. அவன்‌: னை 
ஆராதியாமல்‌ விக்கிரகங்களை 
ஆராதிக்கிறான்‌. இதனால்‌ 
யூதாஜனத்தாருக்கு யோராமின்மீது 
பிரியமும்‌, மதிப்பும்‌ மரியாதையும்‌ இல்லை. 
யோராம்‌ கர்த்தரைவிட்டு 
விலகிப்போனதினால்‌, கர்த்தரும்‌ அவனை 
விட்டு விலகிப்போய்விடுகிறார்‌. 
யூதாதேசத்திலே 


கர்த்தருடைய பாதுகாப்பும்‌ 
பராமரிப்பும்‌ இல்லை. 


யோராமின்‌ நாட்களில்‌ யூதாவுடைய 
கையின்கீழிருந்த ஏதோமியர்‌ கலகம்‌ பண்ணி, 
தங்களுக்கு ஒரு ராஜாவை 
ஏற்படுத்திக்கொள்கிறார்கள்‌ அதினால்‌ 
யோராம்‌ தன்‌ பிரபுக்களோடும்தன்‌ சகல 
இரதங்களோடும்‌ பறப்பட்டுப்போகிறான்‌ ; 
அவன்‌ இராத்திரியில்‌ எழுந்திருந்து, தன்னை 
வளைந்துகொண்ட ஏதோமியரையும்‌ 
இரதங்களின்‌ தலைவரையும்‌ முறிய 
அடிக்கிறான்‌ (நோளா 21:89). 





i= FTE 
TIT 


' யோராம்‌ ஏதோமியரை முறியடித்தாலும்‌, 

அவனுக்கு  விரோதமாகக்‌. 

யூதாதேசத்தைவிட்டுப்‌ 

விடுகிறார்கள்‌. யூதாவுடைய 

கீழிருந்த ஏதோமியர்‌ 

இந்நாள்வரைக்கும்‌ இருக்கிறதுபோல, 

கலகம்பண்ணிப்‌ போகிறார்கள்‌ 
(நோளா 21:10). 


யோராம்‌ தன்‌ பிதாக்களின்‌ தேவனாகிய 
கர்த்தரை விட்டபடியினால்‌, அக்காலத்திலே 
லீப்னா பட்டணத்தாரும்‌ 
கலகம்பண்ணுகிறார்கள்‌. கர்த்தர்‌ தாவீதுக்கும்‌ 
அவன்‌ குமாருக்கும்‌ என்றென்றைக்கும்‌ ஒரு 
விளக்கைக்‌ கட்டளையிடுவேன்‌ என்று 
சொல்லி, அவனோடே பண்ணின 
உடன்படிக்கையினிமித்தம்‌ தாவீதின்‌ 
வம்சத்தை  அழிக்கச்சித்தமில்லாதிருக்கிறார்‌. 
(நாளா 21:77), 


'யோராம்‌ கர்த்தருக்கு விரோதமாகப்‌ 


சாத்தான்‌ தாவீதின்‌ வம்சத்தில்‌ கிரியை 
செய்து குழப்பதை உண்டுபண்ணுகிறான்‌ 
இந்த உலகத்திற்கு ஸ்திரீயின்‌ வித்தை 
வரவிடாமல்‌ தடுப்பதற்கு வஞ்சனை 
பண்ணுகிறான்‌. (ஆதி 345: 2சாமு 7:16; 
ஏசா 7:14; ஏசா 9:6-7). 


யோசபாத்தின்‌ காலத்தில்‌ சாத்தானின்‌ 
சதி வேலை ஆரம்பமாயிற்று. (நோளா 184) 
யோராமின்‌ காலத்திலும்‌, த்தான்‌ 
தொடர்ந்து 

(நாளா 21:6), 


இதன்‌ பின்பு, அரபியர்கள்‌ 
தாவீதின்‌ வம்சத்தை அழிக்க முயற்சி 


பண்ணுகிறார்கள்‌. நோளா 2187; 
2நாளா 224) இவர்களுக்குப்‌ பின்பு 
அத்தாலியாள்‌ ராஜவம்சத்தார்‌ அனைவரையும்‌ 
ஒரளவு, கொன்றுபோடுகிறாள்‌ 
(நாளா 22:10). 


தாவீதுக்கும்‌, அவன்‌ குமாருக்கும்‌ 
என்றென்றைக்கும்‌ ஒரு விளக்கைக்‌ கர்த்தர்‌ 
கட்டளையிட்டிருக்கிறார்‌. இந்த வாக்குத்தத்தம்‌. 
நிறைவேற வேண்டுமானால்‌ தாவீதும்‌, 
அவனுடைய சந்ததியாரும்‌ கர்த்தருக்குக்‌ 
கீழ்ப்டியவேண்டும்‌. (2இராஜா 819) 


2 நாளாகமம்‌ - 


II CHRONICLES - 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கொண்டிருக்கிறார்‌. யூதாலில்‌ நல்ல ராஜா 
ஒருவன்‌ வருவான்‌ என்று பொறுமையோடு 


அழித்துப்போடாமல்‌ அவர்களுடைய பாவத்தின்‌ 
நிமித்தமாக அவர்களை அவ்வப்போது 
சிட்சிக்கிறார்‌. 


சா, யோசபாத்‌ ஆகியோருக்குப்‌ 
பின்பு யூதா தேசத்தில்‌ தெய்வ பக்தியுள்ள 
ராஜாக்கள்‌ ஆறு பேர்‌ வருகிறார்கள்‌. 
இவர்கள்‌ நிமித்தமாகக்‌ கர்த்தர்‌ யூதாவை 
அழித்துப்‌ போடுவதைத்‌ தாமதம்‌ 
பண்ணுகிறார்‌. 

வடக்‌ ரா எ 
கோத்தாத்தார்‌. சந்துக்கு விராநபாகத்‌ 
தொடர்ந்து பாவம்‌ செய்வதுபோல, யூதா 
கோத்திரத்தாரும்‌ பாவம்‌ செய்கிறார்கள்‌. 
இதனால்‌ கர்த்தர்‌ வடக்கு தேசத்தைப்‌ 
போலவே யூதா தேசத்தையும்‌ சிறையிருப்புக்கு 

அனுப்பி விடுகிறார்‌. யூதா தேசத்தார்‌ 
பாபிலோன்‌ தேசத்தின்‌ சிறைபிருப்புக்குப 
போவதற்கு முன்பாகக்‌ கர்த்தர்‌ தாவீதின்‌ 
ராஜவம்சத்தின்‌ வாரிசை அற்றுப்போகப்‌ 
பண்ணுகிறார்‌ (எரே 22:24-30). 

இதன்‌ பின்பு, தாவீதின்‌ ராஜவம்சத்து 
உரிமைகளை யோசேப்பின்‌ மூலமாக இயேசு 
கிறிஸ்து சுதந்தரித்துக்‌ கொள்கிறார்‌. இயேசு 
கிறிஸ்து தாவீதின்‌ இந்த வம்சத்தின்‌ 
மூலமாக வராமல்‌ வேறொரு வம்சத்தின்‌ 
மூலமாக வருகிறார்‌. இதனால்‌ இயேசு 
கிறிஸ்து தாவீதின்‌ குமாரனாக இருக்கிறார்‌. 


மத்தேயு முதின சுவிசேஷத்தில்‌ 
தத்தின்‌ வன்னம்‌. சொன்‌ மயா க 
ராஜரீக வம்சமாக இருக்கிறது. தாவீதிற்கு 
நாத்தான்‌ என்று இன்னும்‌ ஒரு குமாரன்‌ 
உண்டு. (சாமு 544) லூக்கா 3:23-38-இல்‌ 
தாவீதின்‌ வழி நாத்தான்‌ மூலமாக 
விளக்கப்படுகிறது. யோசேப்பு ஏலியின்‌ 


கிறிஸ்துவைப்‌ பற்றிய 
தேவையானவை. 


கர்த்தர்‌ எகொனியாவைச்‌ சபித்தார்‌. தாவீதின்‌ 
ல்‌ அவனுடைய சந்ததியில்‌ 





i= FTE 
TIT 


' யோராம்‌ ஏதோமியரை முறியடித்தாலும்‌, 

அவனுக்கு  விரோதமாகக்‌. 

யூதாதேசத்தைவிட்டுப்‌ 

விடுகிறார்கள்‌. யூதாவுடைய 

கீழிருந்த ஏதோமியர்‌ 

இந்நாள்வரைக்கும்‌ இருக்கிறதுபோல, 

கலகம்பண்ணிப்‌ போகிறார்கள்‌ 
(நோளா 21:10). 


யோராம்‌ தன்‌ பிதாக்களின்‌ தேவனாகிய 
கர்த்தரை விட்டபடியினால்‌, அக்காலத்திலே 
லீப்னா பட்டணத்தாரும்‌ 
கலகம்பண்ணுகிறார்கள்‌. கர்த்தர்‌ தாவீதுக்கும்‌ 
அவன்‌ குமாருக்கும்‌ என்றென்றைக்கும்‌ ஒரு 
விளக்கைக்‌ கட்டளையிடுவேன்‌ என்று 
சொல்லி, அவனோடே பண்ணின 
உடன்படிக்கையினிமித்தம்‌ தாவீதின்‌ 
வம்சத்தை  அழிக்கச்சித்தமில்லாதிருக்கிறார்‌. 
(நாளா 21:77), 


'யோராம்‌ கர்த்தருக்கு விரோதமாகப்‌ 


சாத்தான்‌ தாவீதின்‌ வம்சத்தில்‌ கிரியை 
செய்து குழப்பதை உண்டுபண்ணுகிறான்‌ 
இந்த உலகத்திற்கு ஸ்திரீயின்‌ வித்தை 
வரவிடாமல்‌ தடுப்பதற்கு வஞ்சனை 
பண்ணுகிறான்‌. (ஆதி 345: 2சாமு 7:16; 
ஏசா 7:14; ஏசா 9:6-7). 


யோசபாத்தின்‌ காலத்தில்‌ சாத்தானின்‌ 
சதி வேலை ஆரம்பமாயிற்று. (நோளா 184) 
யோராமின்‌ காலத்திலும்‌, த்தான்‌ 
தொடர்ந்து 

(நாளா 21:6), 


இதன்‌ பின்பு, அரபியர்கள்‌ 
தாவீதின்‌ வம்சத்தை அழிக்க முயற்சி 


பண்ணுகிறார்கள்‌. நோளா 2187; 
2நாளா 224) இவர்களுக்குப்‌ பின்பு 
அத்தாலியாள்‌ ராஜவம்சத்தார்‌ அனைவரையும்‌ 
ஒரளவு, கொன்றுபோடுகிறாள்‌ 
(நாளா 22:10). 


தாவீதுக்கும்‌, அவன்‌ குமாருக்கும்‌ 
என்றென்றைக்கும்‌ ஒரு விளக்கைக்‌ கர்த்தர்‌ 
கட்டளையிட்டிருக்கிறார்‌. இந்த வாக்குத்தத்தம்‌. 
நிறைவேற வேண்டுமானால்‌ தாவீதும்‌, 
அவனுடைய சந்ததியாரும்‌ கர்த்தருக்குக்‌ 
கீழ்ப்படியவேண்டும்‌. (2இராஜா 8:19). 


2 நாளாகமம்‌ - 


II CHRONICLES - 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கொண்டிருக்கிறார்‌. யூதாலில்‌ நல்ல ராஜா 
ஒருவன்‌ வருவான்‌ என்று பொறுமையோடு 


அழித்துப்போடாமல்‌ அவர்களுடைய பாவத்தின்‌ 
நிமித்தமாக அவர்களை அவ்வப்போது 
சிட்சிக்கிறார்‌. 


சா, யோசபாத்‌ ஆகியோருக்குப்‌ 
பின்பு யூதா தேசத்தில்‌ தெய்வ பக்தியுள்ள 
ராஜாக்கள்‌ ஆறு பேர்‌ வருகிறார்கள்‌. 
இவர்கள்‌ நிமித்தமாகக்‌ கர்த்தர்‌ யூதாவை 
அழித்துப்‌ போடுவதைத்‌ தாமதம்‌ 
பண்ணுகிறார்‌. 

வடக்‌ ரா ள 
கோத்திரத்தார்‌ ககக றக்‌ 
தொடர்ந்து பாவம்‌ செய்வதுபோல, யூதா 
கோத்திரத்தாரும்‌ பாவம்‌ செய்கிறார்கள்‌. 
இதனால்‌ கர்த்தர்‌ வடக்கு தேசத்தைப்‌ 
போலவே யூதா தேசத்தையும்‌ சிறையிருப்புக்கு 

அனுப்பி விடுகிறார்‌. யூதா தேசத்தார்‌ 
பாபிலோன்‌ தேசத்தின்‌ சிறைபிருப்புக்குப 
போவதற்கு முன்பாகக்‌ கர்த்தர்‌ தாவீதின்‌ 
ராஜவம்சத்தின்‌ வாரிசை அற்றுப்போகப்‌ 
பண்ணுகிறார்‌ (எரே 22:24-30), 


இதன்‌ பின்பு, தாவீதின்‌ ராஜவம்சத்து, 
உரிமைகளை யோசேப்பின்‌ மூலமாக இயேசு 
கிறிஸ்து சுதந்தரித்துக்‌ கொள்கிறார்‌. இயேசு 
கிறிஸ்து தாவீதின்‌ இந்த வம்சத்தின்‌ 
மூலமாக வராமல்‌ வேறொரு வம்சத்தின்‌ 
மூலமாக வருகிறார்‌. இதனால்‌ இயேசு 
கிறிஸ்து தாவீதின்‌ குமாரனாக இருக்கிறார்‌. 


மத்தேயு முதின சுவிசேஷத்தில்‌ 
தத்தின்‌. வன்னம்‌. கொர மயா க 
ராஜரீக வம்சமாக இருக்கிறது. தாவீதிற்கு 
நாத்தான்‌ என்று இன்னும்‌ ஒரு குமாரன்‌ 
உண்டு. (சோமு 5:14) லூக்கா 3:23-38-இல்‌. 
தாவீதின்‌ வழி நாத்தான்‌ மூலமாக 
விளக்கப்படுகிறது. யோசேப்பு ஏலியின்‌ 
குமாரன்‌ இயேசு 
தீர்க்கதரிசனத்தை. 


அரியாசனத்தில்‌ 
யாரும்‌ அமர்ந்து 


செய்யமாட்டார்கள்‌. (எரே 22:24-30) 





f= FTE 
ETT 


கர்த்தர்‌ தாவீதிடம்‌ 
குமாரனாகிய சாலொமோன்‌ மூலமாக 
அவனுடைய ஆட்சி என்றென்றும்‌ 
நிலைத்திருக்கும்‌ என்று வாக்குப்பண்ணினார்‌. 
(சோமு 7) 


அவனுடைய 


இந்தத்‌ தீர்க்கதரிசனம்‌ 
வேண்டுமாயின்‌, தாவீதின்‌ குமாரனாகிய 
இயேசு கிறிஸ்து நாத்தான்‌, மரியாள்‌. 
ஆகியோரின்‌ வம்சவழியில்‌ வரவேண்டும்‌. 
போேப்பின்‌ மூலமாக இயேசு கிறிஸ்து 
தாவீதின்‌ ராஜரீக வம்சத்தில்‌ வருகி) 
(லூக்கா 1:32-33; ஏசா 9:6-7; வெளி 
வெளி 22:16) 


இயேசுகிறிஸ்து யோசேப்பிற்கு 
நியமிக்கப்பட்டிருந்த கன்னி மரியாளின்‌ 
வயிற்றில்‌ உற்பத்தியானவர்‌. ஆகையினால்‌, 
இயேசு யோசேப்பின்‌ குமாரன்‌ என்று. 
அழைக்கப்படுகிறார்‌. இயேசு கிறிஸ்து: 
யோசேப்பின்‌ குடும்பத்தில்‌ முதலாவது. 
பிறந்தவர்‌. இதன்‌ மூலமாக இயேசு தாவீதின்‌ 
சிம்மாசனத்திற்கு ராஜரீக வாரிசு ஆகிறார்‌ 


எலியா எழுதின நிருபம்‌ 
2நானா 21:12-15 


2நானா 2-12. அப்பொழுது 
தீர்க்கதரிசியாகிய எலியா எழுதின ஒரு 
திருபம்‌ அவனிடத்திற்கு வந்தது; அதில்‌ 
உம்முடைய தகப்பணான தாவிதின்‌ 
தேவனாகிய கர்த்தர்‌ உரைக்கிறது 
என்னவென்றால்‌, நீ உன்‌ தகப்பனாகிய 
யோசபாத்தின்‌ வழிகளிலும்‌, யூதாவின்‌ 
ராஜாவாகிய ஆசாவின்‌ வழிகளிலும்‌ 
நடவாமல்‌, 


2நானா 21:18. இஸ்ரவேல்‌ ராஜாக்களின்‌ 
வழியிலே நடத்து, ஆகாபுடைய 
குடும்பத்தின்‌ சோரமார்க்க த்திற்கு 
ஒத்தபடியே யூதாவையும்‌ எருசலேமின்‌ 
குடிகளையும்‌ சோரம்போகப்பண்ணி, 
உன்னைப்பார்க்கிலும்‌ 
நல்லவர்களாயிருந்த உன்‌ தகப்பன்‌ 
வீட்டாரான உன்‌ சகோதரரையும்‌ 
கொன்றுபோட்டபடியினால்‌, 


நானா 21:14. இதேரு, கர்த்தர்‌ உன்‌ 
ஜனத்தையும்‌, உன்‌ பின்னைகளையும்‌, 
உன்‌ மனைவிகளையும்‌, உணக்கு. 
உண்டான எல்லாவற்றையும்‌ மகா 
வாதையாக வாதிப்பார்‌. 


2 நாளாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


COMMENTARY 


நோனா 21:15. நீயோ உனக்கு 
உண்டாகும்‌ குடல்‌ நோயினால்‌ உன்‌: 
குடல்கள்‌ நாளுக்குநாள்‌. இற்று 

ட்டும்‌ கொடிய வியாதியினால்‌ 
வாதிக்கப்படுவாய்‌ என்று 


எழுதியிருந்தது. 
யோராம்‌ கர்த்தரின்‌ 
பொல்லாப்பனதை செய்கிறான்‌. கர்த்தர்‌ 
தீர்க்கதரிசியாகிய எலியா மூலமாக 
யோராமுக்கு எச்சரிப்பின்‌ வார்த்தைகளைச்‌ 
சொல்லுகிறார்‌. எலியா யோராமை 
முகமுகமாக சந்தித்து எச்சரிக்கவில்லை. 
எலியா கர்த்தருடைய வார்த்தையை ஒரு 
நிருபத்தில்‌ எழுதி, அந்த நிருபத்தை 
யோராமுக்கு கொடுத்தனுப்புகிறார்‌. 


எலியா பரலோகத்திற்கு, 


பார்வைக்கு 


எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாகவே, 
யோராம்‌ 
செய்கிறான்‌. 


நிருபத்தைக்‌ 
சிறிதுகாலத்தில்‌, அவர்‌ 


ராஜ்யபாரம்‌ 

யோராமுக்கு 
கொடுத்தனுப்பிய 

வானத்திற்கு 
எடுத்துக்கொள்ளப்பட்ட சம்பவம்‌ 
நடைபெறுகிறது. ஆகையினால்‌ எலியாவால்‌ 
யோராமை நேரடியாக பார்த்து, கர்த்தருடைய 
வார்த்தையைச்‌ சொல்ல முடியவில்லை. 


யூதாதேசத்தை 
எலியா 


யோராம்‌ தன்னுடைய சகோதரர்‌ 
எல்லாரையும்‌ பட்டயத்தால்‌ 
கொன்றுபோடுகிறான்‌ அவனுடைய 
துன்மார்க்கத்தைக்‌ கேள்விப்பட்டு, எலியா 
காலதாமதம்பண்ணாமல்‌, எலிசா மூலமாக, 
தன்னுடைய நிருபத்தை அவனுக்கு 
'கொடுத்தனுப்புகிறார்‌. யோராம்‌ 
மனந்திரும்பவேண்டும்‌. இல்லையென்றால்‌ 
கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு அவன்மீது 
நிச்சயமாய்‌ வரும்‌. 

யோராம்‌. செய்த எல்லா 
பாவங்களையும்‌. எலியா தன்னுடைய 
நிருபத்தில்‌ தெளிவாக எழுதுகிறார்‌. அவன்‌ 
கர்த்தருடைய வழியை விட்டு 
விலகிப்போகிறான்‌. எலியா  யோராமுக்கு 
எழுதின நிருபத்தில்‌, “உம்முடைய தகப்பனான 
தாவீதின்‌ தேவனாகிய கர்த்தர்‌ உரைக்கிறது. 
என்னவென்றால்‌, நீ உன்‌ தகப்பனாகிய 
யோசபாத்தின்‌ வழிகளிலும்‌, 
ராஜாவாகிய ஆசாவின்‌ 
நடக்கவில்லை” (2நாளா 
எழுதுகிறார்‌ 


2142) என்று. 





i FTE 
ETT 


மேலும்‌ யோராம்‌ ஆகாயின்‌ 
குடும்பத்தாருடைய சோரமார்க்கத்தின்‌ 
வழியிலே நடக்கிறான்‌. யோராம்‌. 
யூதாதேசத்திலே விக்கிரகாரதனைகளைக்‌. 
கொண்டு வருகிறான்‌. அவன்‌ தன்‌ சகோதரர்‌ 
எல்லோரையும்‌ கொன்றுபோடுகிறான்‌. 


ரகக்‌ வில்லே நடந்து. ஆகாபுடைய 
குடும்பத்தின்‌ சோரமார்க்கத்திற்கு ஒத்தபடியே 
தாவையும்‌ எருசலேமின்‌ குடிகளையும்‌. 
ஈரம்போகப்பண்ணி, உன்னைப்பார்க்கிலும்‌ 
நல்லவர்களாயிருந்த உன்‌ தகப்பன்‌ 
வீட்டாரான உன்‌ சகோதரரையும்‌ 
கொன்றுபோட்டாய்‌" (நோளா 2143) என்றும்‌. 


எழுதுகிறார்‌. 


பாவத்தின்‌ சம்பளம்‌ மரணம்‌. யோராமின்‌ 
பாவத்திற்கு நிச்சயமாக தண்டனை உண்டு. 
அவனால்‌ தண்டனைக்கு தப்பிக்க 
முடியாது. எலியா தன்னுடைய நிருபத்தில்‌, 
'இதோ, கர்த்தர்‌ உன்‌ ஜனத்தையும்‌, உன்‌ 
பிள்ளைகளையும்‌, உன்‌ மனைவிகளையும்‌, 
உனக்கு உண்டான எல்லாவற்றையும்‌ மகா 
வாதையாக வா; ” நோளா 2114) 
என்று யோராமுக்கு எழுதுகிறார்‌ 


யோராமினுடைய பாவத்தினிமித்தமாய்‌ 
அவனுடைய குடும்பத்தாருக்கு தண்டனை 
வருவதுபோலவே, அவனுக்கும்‌ தண்டனை 
வரும்‌. “நீயோ உனக்கு உண்டாகும்‌ குடல்‌ 
நோயினால்‌ உன்‌ குடல்கள்‌ நாளுக்குநாள்‌ 
இற்று விழுமட்டும்‌ கொடிய வியாதியினால்‌ 
வாதிக்கப்படுவாய்‌" (நாளா 21:15) என்று 
எலியா யோராமுக்கு தன்னுடைய நிருபத்தில்‌ 
எழுதி அனுப்புகிறார்‌. 


கர்த்தர்‌ யோராமைத்‌ தண்டிக்கும்போது, 

யூதாதேசத்தாரையும்‌, யோராமின்‌ 

க்கப்‌ தண்டிக்கிறார்‌. 

யூதாதேசத்தார்‌ யோராமோடு சேர்ந்து 

விக்கிரகங்களை . ஆராதிக்கிறார்கள்‌. 

அவர்க தண்டனை 

யோராமின்‌ கூடும்பத்தாரோ, 

விக்கிரகாராதனையில்‌ 

ஈடுபடுத்துகிறார்கள்‌. இதனால்‌ அவனுடைய 
குடும்பத்தாருக்கும்‌ தண்டனை வருகிறது. 


2 நானாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


COMMENTARY 


யோராமின்‌ 
வியாதியும்‌ 
2நானா 21:16-20 


தோல்வியும்‌ 


இதானா 21:16. 
பெலிஸ்தரின்‌ 
எத்தியோப்பியாவுக்கடுத்த 
தேசத்தாரான அரபியரின்‌ ஆவியையும்‌ 
யோராமுக்கு விரோதமாக எழுப்பினார்‌. 


அப்படியே கர்த்தர்‌ 
ஆவியையும்‌, 


இதானா 21:17. அவர்கள்‌ யூதாவில்‌ 
வத்து, பலாத்காரமாய்ப்‌ புகுந்து, 
ராஜாவின்‌ அரமனையில்‌ அகப்பட்ட 
எல்லாப்‌ பொருன்களையும்‌, அவண்‌: 
பின்னைகனையும்‌, அவன்‌ 
மனைவிகளையும்‌ 
பீடித்துக்கொண்டுபோனார்கன்‌; 
யோவாகாஸ்‌ என்னும்‌ அவன்‌ 
குமாரரில்‌ இனையவனை அல்லாமல்‌ ஒரு 
குமாரனும்‌ அவனுக்கு மீதியாக. 
வைக்கப்படவில்லை. 


நானா 2118. இவைகள்‌: 
எல்லாவற்றிற்கும்‌ பிற்பாடு கர்த்தர்‌ 
அவன்‌ குடல்கனில்‌ உண்டான தீராத 
நோயினால்‌ அவனை வாதித்தார்‌. 


நோனா 21:19. அப்படி. நாளுக்குநான்‌. 
இருந்து, இரண்டு. வருஷம்‌ 
முடிகிறகாலத்தில்‌ அவனுக்கு உண்டான. 
நோயினால்‌ அவன்‌ குடல்கள்‌ சரிந்து. 
கொடிய வியாதியினால்‌ 
செத்துப்போனான்‌; அவனுடைய 
யிதாக்களூக்காகக்‌ கந்தவர்க்கங்களைக்‌ 
கொளுத்தினதுபோல்‌, அவனுடைய 
ஜனங்கள்‌ அவனுக்காகக்‌ 
கொளுத்தவில்லை. 


நோனா 21:20. 
ராஜாவாகிறபோது 
வயதாயிருத்து, 

ல்‌ 


அவன்‌ 
முப்பத்திரண்டு 
எட்டு வருஷம்‌ 

அரசாண்டு, 
விரும்புவாரில்லாமல்‌ இறந்துபோனான்‌; 
அவனைத்‌. தாவீதின்‌ நகரத்தில்‌ 
அடக்கம்பண்ணினார்கள்‌; ஆனாலும்‌ 
ராஜாக்களின்‌ கல்லறைகளில்‌ அவனை: 
வைக்கவில்லை. 





f= FTE 
TT 


யோராமின்‌ ஆரோக்கியம்‌ 
கெட்டுப்போகிறது. அவன்‌ கொடிய 
வியாதியினால்‌. வாதிக்கபட்டு.. சீக்கிரத்தில்‌ 
செத்துப்போகிறான்‌. பாவத்தினால்‌ சாபமும்‌, 
சாபத்தினால்‌ வியாதியும்‌, வியாதியினால்‌. 
மரணமும்‌ உண்டாகிறது. 


யோராமுக்கு கர்த்தரைப்பற்றிய 
சத்தியம்‌ தெரியும்‌. யோராம்‌ கர்த்தருக்கு 
முன்பாக தன்னைத்‌ தாழ்த்தி, தன்னுடைய 
பாவங்களுக்கு மனந்திரும்பினால்‌, கர்த்தர்‌ 
நிச்சயமாகவே அவனுடைய பாவங்களை: 
மன்னித்து, அவனுக்கு இரக்கம்‌ 
காண்பித்திருப்பார்‌. ஆனால்‌ யோராமோ 
எலியாவின்‌ வார்த்தைகளுக்கு 
செவிகொடுக்கவில்லை. 

யோராம்‌ 


கர்த்தருடைய எச்சரிப்பின்‌ 


எத்தியோப்பியாவுக்கடுத்த 
அரபியரின்‌ ஆவியையும்‌ 
விரோதமாக எழுப்புகிறார்‌ (2நாளா 2146) 


யோசபாத்தின்‌ காலத்தில்‌ பெலிஸ்தரும்‌, 
அரபியரும்‌ அவனுக்கு அடிமைகளாக இருந்து 
பகுதிகட்டினார்கள்‌.  (நொளா 171, 
யோராமின்‌ காலத்தில்‌ இவர்கள்‌ இவனுக்கு 
எதிராகக்‌ கலகம்‌ பண்ணி பிரிந்து 
போனார்கள்‌. இவர்களைப்‌ போலவே யோராம்‌. 
'ஏதோமையும்‌, லிப்னாவையும்‌ இழந்தான்‌. 


நோளா 2114 ஆவது வசனத்தில்‌ 
கூறப்பட்டிருக்கும்‌ தீர்க்கதரிசனத்தை 
நிறைவேற்றுவதற்குக்‌ கர்த்தர்‌ இவர்களைப்‌ 
பயன்படுத்துகிறார்‌. அவர்கள்‌ யூதாவில்‌ 
வந்து, பலாத்காரமாய்ப்‌ புகுந்து, 
ராஜாவின்‌ அரமனையில்‌ அகப்பட்ட எல்லாப்‌ 
பொருள்களையும்‌, அவன்‌ பிள்ளைகளில்‌: 
இளையவனைத்தவிர மற்றவர்கள்‌ 
அனைவரையும்‌, அவன்‌ மனைவிகளையும்‌ 
பிடித்துக்‌ கொண்டு போனார்கள்‌. 
(நோளா 21:17). 


இரண்டாம்‌ முறையாக ஒரு குமாரனைத்‌: 
தவிர, ராஜவம்சத்திலுள்ள எல்லோரும்‌ 
அழிக்கப்படுகிறார்கள்‌. நோளா 2:17; 
நோளா 220-244). 


2 நானாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


COMMENTARY 


பெலிஸ்தரும்‌, அரபியரும்‌ யோராமின்‌ 
வீட்டாருக்கு விரோதமாக சண்டை 
போடுகிறார்கள்‌. அவர்கள்‌ யூதாதேசத்தாரை 
ஒன்றும்‌ செய்யவில்லை. அவர்கள்‌ யூதாவில்‌ 
வந்து, பலாத்காரமாய்ப்‌ புகுந்து, ராஜாவின்‌ 
அரமணை। அகப்பட்ட எல்லாப்‌ 
களைத்‌ அவன்‌ பிள்ளைகளையும்‌, 

மனைவிகளையும்‌: 
நேத்துக்கொண்டுபோகிறார்கள்‌; யோவாகாஸ்‌ 
என்னும்‌ அவன்‌ குமாரரில்‌ இளையலனை 
அல்லாமல்‌ ஒரு குமாரனும்‌ அவனுக்கு 
மீதியாக வைக்கப்படவில்லை (2நாளா 217) 


“அரபியரோடே 
பாளயமிறங்கின 
மூத்தகுமாரரையெல்லாம்‌. 
போட்டார்கள்‌" என்று 
வசனத்தில்‌ 
கர்த்தருடைய 


கூடவந்து 
தண்டிகருத்தவாகள்‌ 

கொன்று 
தோளா 221 ஆவது 
சொல்லப்பட்டிருக்கிறது. 
தெய்வீக சித்தத்தின்‌ 
பிரகாரமாக, யோராமின்‌ குமாரனாகிய 
யோவாகாஸ்‌ என்பவன்‌. மீதியாக 
வைக்கப்படுகிறான்‌. அரபியர்‌ இவனை 
பிடித்துக்கொண்டு போகவில்லை. அவர்கள்‌ 
இவனைக்‌ கொன்றுபோடவுமில்லை. 


“கர்த்தர்‌ 
குமாருக்கும்‌ 
விளக்‌ 


அவன்‌ 
ஒரு 
என்று 


தாவீதுக்கும்‌ 
என்றென்றைக்கும்‌ 
க்கைக்‌  கட்டளையிடுவேன்‌ 
சொல்லி, அவனோடே பண்ணின 
உடன்படிக்கையினிமித்தம்‌ தாவீதின்‌ 
வம்ச, அழிக்கச்சித்தமில்லாதிருந்தார்‌ 
(நோளா 212). ஆகையினால்‌ கர்த்தர்‌ 
யோராமின்‌ குடும்பத்தை மொத்தமாய்‌ 
அழிக்காமல்‌, அவனுடைய குமாரரில்‌ 
ஒருவனாகிய யோவாகாஸ்‌ என்பவனை 
மீதியாக வைக்கிறார்‌. இவன்‌ யோராமின்‌ 
இளைய குமாரன்‌. 


அரபியர்‌ யோராமின்‌ குடும்பத்தாரைப்‌ 
பிடித்துக்கொண்டு போனாலும்‌, அவர்கள்‌ 
யோராமை அப்படியே விட்டுவிடுகிறார்கள்‌. 
அரபியர்கள்‌ அவனை தண்டிக்காமல்‌ 
விட்டுவிட்டாலும்‌, கர்த்தர்‌ அவனுடைய 
பாவத்தினிமித்தமாய்‌ அவனைத்‌ 
தண்டிக்கிறார்‌. இவைகள்‌ எல்லாவற்றிற்கும்‌. 
பிற்பாடு கர்த்தர்‌ அவன்‌ குடல்களில்‌ 
உண்டான தீராத நோமினால்‌ அவனை 
வாதிக்கிறார்‌ (நாளா 218) 





i THE 
TT 


எலியா தீர்க்கதரிசி யோராமுக்கு 
எழுதின நிருபத்தில்‌, “நீயோ உனக்கு 
உண்டாகும்‌ குடல்‌ நோயினால்‌ உன்‌ குடல்கள்‌ 
நாளுக்குநாள்‌ று விழுமட்டும்‌ கொடிய 
வியாதியினால்‌ வாதிக்கப்படுவாய்‌' (நாளா 
2145) என்று எழுதியிருந்தார்‌. எலியா 
எழுதின வார்த்தைகள்‌ கர்த்தருடைய 
வார்த்தைகள்‌. 

கர்த்தர்‌ எலியா மூலமாய்‌ சொன்ன 
வார்த்தைகளின்‌ பிரகாரம்‌, யோராமின்‌ 
குடல்களில்‌ உண்டான நோய்‌, நாளுக்குநாள்‌ 
அதிகரிக்கிறது. இரண்டு வருஷம்‌ 
முடிகிறகாலத்தில்‌ அவனுக்கு உண்டான 
நோயினால்‌ அவன்‌ குடல்கள்‌ சரிந்து கொடிய 
வியாதியினால்‌ செத்துப்போகிறான்‌ 
(நோளா 2119). 


அரபியர்கள்‌ யோராமின்‌ 
குடும்பத்தாரைப்‌ பிடிக்கிறார்கள்‌. குடல்‌ 
வியாதி யோராமைப்‌ பிடிக்கிறது. ஒருவேளை 
தன்னுடைய குடும்பத்தாரை அரபியர்கள்‌: 
பிடித்துக்கொண்டு போனதினால்‌, 
யோராமுக்கு மிகுந்த  மனக்கவலையும்‌, 
மனவேதனையும்‌ ஏற்பட்டிருக்கலாம்‌. இதுவே 
அவனுடைய வியாதிக்கு காரணமாகவும்‌ 
இருக்கலாம்‌. 

யோராம்‌ கர்த்தருடைய கிருபையை 
அசட்டைபண்ணினான்‌. குடல்‌ வியாதி 
அவனைப்‌  பிடித்துக்கொண்டது. அவன்‌ 
வியாதிப்படுக்கையிலிருந்தபோது, அவனை 
ஆதரவாகக்‌ கவனிப்பதற்கு, அவனுடைய 
வீட்டார்‌ ஒருவரும்‌ அவனோடு கூடயில்லை. 


2 நாளாகமம்‌ - 


II CHRONICLES - 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யோராம்‌ ராஜாவாகிறபோது 
முப்பத்திரண்டு வயதாயிருந்து, எட்டு வருஷம்‌ 
எருசலேமில்‌ அரசாண்டு, விரும்புவாரில்லாமல்‌ 
இறந்துபோகிறான்‌. அவனுடைய 
பிதாக்களுக்காகக்‌ கந்தவர்க்கங்களைக்‌ 
கொளுத்தினதுபோல்‌, அவனுடைய ஜனங்கள்‌ 


வைக்கவில்லை (2நாளா 21:19,20). 


யோராமின்‌ பாவத்தின்‌ நிமித்தமாகவும்‌, 
யூதா ஜனத்தை அவன்‌ பாவம்‌ செய்யக்‌ 
குட்டாயப்படுத்தியதின்‌ நிமித்தமாகவும்‌ யூதா 
ஜனங்கள்‌ யோராமை வெறுக்கிறார்கள்‌. 
அவனுடைய மரணத்திற்குப்‌ பின்பும்‌ 
ஜனங்களுடைய விரோதம்‌ அவன்மீது 
தொடர்கிறது. நொளா 21:13) ஆகையினால்‌ 
பல்வ யூதாவின்‌ ராஜாக்களுடைய 
கல்லறையில்‌ அடக்கம்‌ பண்ணாமல்‌, தாவீதின்‌ 
நகரத்தில்‌ அடக்கம்‌ பண்ணுகிறார்கள்‌. மேலும்‌, 
அவனுக்காகக்‌ கந்த வர்க்கங்களைக்‌ 
கொளுத்தவில்லை (2நாளா 21:19-20). 
யூதாவின்‌ ஜனங்கள்‌. 
மதிப்பு கொடுக்கவில்லை. அவனுடைய 
சரீரத்தை ராஜாவின்‌... கல்லறையில்‌ 
வைப்பதற்கு அவன்‌ தகுதியானவனல்ல என்று 


தீர்மானம்பண்ணுகிறார்கள்‌. அவனுக்காக 
ஒருவரும்‌ துக்கங்கொண்டாடவில்லை. 


யோராம்‌, தன்னை விரும்புவார்‌ 
ஒருவருமில்லாமல்‌ இறந்துபோகிறான்‌. 


யோராமுக்கு 





f= THE 
TT 


அரபியர்‌ யூதாவில்‌ வந்து யோராமின்‌ 
பிள்ளைகளையும்‌, அவனுடைய 

மனைவிகளையும்‌ பிடித்துக்கொண்டு 
'போய்விடுகிறார்கள்‌. ஆனாலும்‌ அவர்கள்‌ 
யோராமின்‌ மனைவிகளில்‌ ஒருத்தியையும்‌, 
அவனுடைய குமாரர்களில்‌ ஒருவனையும்‌, 
அவனுடைய  அரமனையிலேயே விட்டு 
விட்டுப்போய்விடுகிறார்கள்‌. 


யோராம்‌ மரித்த பின்பு, அவனுடைய 
குமாரனாகிய அகசியா யூதாதேசத்திற்கு 
ராஜாவாகிறான்‌. அவன்‌ கர்த்தருக்கு 
விரோதமாகப்‌ பாவம்‌ செய்கிறான்‌. கர்த்தர்‌ 
ஆகாபின்‌ வீட்டாரை அழிக்கும்போது, 
அகசியாவும்‌ அழிந்துபோகிறான்‌ 
(நோளா 2231-0) 


அகசியாவின்‌ தாயாகிய அத்தாலியாள்‌. 
யூதா" குடும்பத்திலுள்ள ராஜவம்சமான 
யாவரையும்‌ சங்காரம்பண்ணி. 
யூதாதேசத்தின்மேல்‌ ராஜ்யபாரம்‌ 
பண்ணுகிறாள்‌ (2நாளா 22:10-12) 


அகசியா 


நாணா 22:1-6 
இநானா 22:1. எருசலேமின்‌ குடிகள்‌, 
அவன்‌ இனையகுமாரனாகிய 
அகசியாவை அவண்‌ ஸ்தானத்தில்‌ 
ராஜாவாக்கினார்கன்‌; அரபியரோடே 
கூடவத்து பாணயமிறங்கின. 
தண்டிலிருந்தவர்கள்‌. 

மூத்தகுமாரரை யெல்லாம்‌. கொண்று 
போட்டார்கள்‌; இவ்விதமாய்‌ அகசியா 
என்னும்‌ யூதாவின்‌ ராஜாவாகிய 
யோராமின்‌ குமாரன்‌ அரசாண்டான்‌. 


நானா 2௨௨. 
ராஜாவாகிறயோது 

வயதாயிருத்து, 

எருசலேமில்‌ அரசாண்டான்‌; ஒம்ரியின்‌ 
குமாரத்தியாகிய அவன்‌ தாயின்பேர்‌ 
அத்தாலியான்‌. 


2 நானாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


COMMENTARY 


நானா 2.3. அவனும்‌ ஆகாப்‌ 
குடும்பத்தாரின்‌ வழிகளில்‌ நடந்தான்‌; 
துன்மார்க்கமாய்‌ நடக்க, அவனுடைய 
தாய்‌ அவனுக்கு 
ஆலோசனைக்காரியாயிருத்தான்‌. 


நோனா 22:4. அவன்‌  ஆகாயின்‌ 
குடும்பத்தாரைப்போல்‌ கர்த்தரின்‌ 
பார்வைக்குப்‌ பொல்லாப்பானதைச்‌ 
செய்தான்‌; அவன்‌ தகப்பன்‌: 
சென்றுபோனபின்பு, அவர்கள்‌ 
அவனுக்குக்‌ கேடாக அவனுடைய 
ஆலோசனைக்காரராயிரு த்தார்கன்‌. 
நோனா. அவர்களுடைய 
உட்பட்டவனாய்‌, 
ராஜாவாகிய 
ஆகாபின்‌ 
குமாரணோடேகூட, கீலேயாத்திலுன்ன 
ராமோத்திற்குச்‌. சிரியாவின்‌. 
ராஜாவாகிய ஆசகேலுக்கு விரோதமாக 
யுத்தம்பண்ணப்போனான்‌; அங்கே. 
சீரியர்‌ யோராமைக்‌. 
காயப்படுத்தினார்கள்‌. 


இதானா 2௨8, அப்பெர தான்‌: 
சீரியாவின்‌ ராஜாவாகிய ஆசகேலோடு 
யுத்தம்பண்ணுகையில்‌, 
அவர்கள்‌ ராமாவிலே. ப 
காயங்களை யெஸ்ரெயேலிலே. 
ஆற்றிக்கொன்ன அவன்‌ திரும்பினான்‌; 
அப்பொழுது ஆகாபின்‌ குமாரனாகிய 
யோராம்‌ வியாதியாயிரு த்தபடியினால்‌ 
யூதாவின்‌. ராஜாவாகிய 
யோராமின்‌ குமாரன்‌ அகசியர, 
யெஸ்ரெயேலிலிருக்கிற அவனைப்‌ 
பார்க்கிறதற்குப்‌ போனான்‌. 
ஜனங்கள்‌ மத்தியிலே. 
பிரபல்யமானவர்களும்‌ இருப்பார்கள்‌. 
சாதாரணமானவர்‌ ஜனங்களும்‌ 
இருப்பார்கள்‌. இவர்களுக்கு சரித்திரத்திலே 
ம்‌ இருக்காது. இவர்கள்‌ 
காரியங்கள்‌ எதுவும்‌ 
செய்திருக்கமாட்டார்கள்‌. 





i FTE 
TT 


சாதாரண 
ராஜாக்களில்‌ சிலரும்‌ 
ராஜாக்களாயிருப்பார்கள்‌. மற்ற 
ராஜாக்களோடு ஒப்பிட்டுப்‌ பார்க்கும்போது, 
சாதாரண ராஜாக்கள்‌ விசேஷமான பெரிய 
காரியங்கள்‌ எதுவும்‌ செய்திருக்கமாட்டார்கள்‌. 
அப்படிப்பட்டவர்களில்‌ அகசியாவும்‌ ஒருவன்‌. 
இவன்‌  யோராமின்‌ குமாரன்‌. யோராம்‌. 
மரித்த பின்பு அகசியா, அவனுடைய 
ஸ்தானத்தில்‌ ராஜாவாகிறான்‌. 


யூதாவின்‌ சரித்திரத்தில்‌. 
அதசியாவைப்பற்றி விசேஷமாய்‌ ஒன்றும்‌. 
சொல்லப்படவில்லை. வன்‌ ஒரு 
துன்மார்க்கன்‌. இவன்‌  ஆகாபுடைய 
வீட்டாரின்‌ வழியே நடக்கிறான்‌. அகசியா 
ஆகாபின்‌ வீட்டாரைப்‌ போல்‌ கர்த்தரின்‌ 
பார்வைக்குப்‌ பொல்லாப்பானதைச்‌ 
செய்கிறான்‌; ஆகாப்‌ 
வீட்டாரோடே  சம்பந்தங்கலந்திருக்கிறான்‌. 
(2இராஜா 8:27). 

யோசபாத்தின்‌ 


ஆகாபின்‌ வீட்டாருக்கும்‌ 
மாதிரியான 


மனுஷர்களைப்போல, 
சாதாரண 


வீட்டாருக்கும்‌, 

பொதுவான 
பெயரே 
இரண்டு 

வீட்டாரும்‌ தங்களுடைய சம்பந்தத்தை 

உறுதிபண்ணிக்கொள்வதற்காகவம்‌, 

ஒருவரையொருவர்‌ 

கொள்வதற்காகவும்‌, 

குடும்பத்திலுள்‌ எவர்களுக்கு, 

மாதிரியான பெயரையே தரித்திருக்கிறார்கள்‌. 


இரண்டு 
ஒருவனுடைய 


ஒரே 
கொடுக்கப்பட்ருக்கிறது. 


ஆகாபுக்கு 
இருக்கிறார்கள்‌. 
அகசியா. மற்றொருவனுடைய பெயர்‌ 
யோராம்‌. இவர்கள்‌ இஸ்ரவேல்‌ தேசத்திலே. 


ராஜ்யபாரம்பண்ணியவர்கள்‌. 


குமாரர்கள்‌ 
பெயர்‌ 


யோசபாத்திற்கு யோராம்‌ என்னும்‌ 
பெயரில்‌ ஒரு குமாரனும்‌, அகசியா என்னும்‌ 
பெயரில்‌ ஒரு பேரனும்‌ இருக்கிறான்‌. 
இவர்கள்‌ யூதாதேசத்திலே ஒவ்வொருவராக 
ராஜ்யபாரம்பண்ணியவர்கள்‌. 


இஸ்ரவேலின்‌ ராஜாவாகிய அகசியா 
இரண்டு வருஷங்கள்‌ மாத்திரமே ராஜ்யபாரம்‌ 
பண்ணினான்‌. யூதாவின்‌ ராஜாவாகிய 
அகசியாவோ ஒரு வருஷம்‌ 
ராஜ்யபாரம்பண்ணுகிறான்‌. 
ராஜாவாகிறபோது 
வயதாயிருந்து. ஒரே வருஷம்‌ 
ராஜ்யபாரம்பண்ணுகிறான்‌ (2நாளா 22:2). 


2 நானாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


COMMENTARY 


'அகசியா” 
யோவாகாஸ்‌. 
தாங்குகிறார்‌" 
(நோளா 217) 
மறுபெயர்‌ அசரியா 
(நாளா 22:1) 


இவனுடைய 
(நாளா 


அகசியாவுக்கும்‌ 
வீட்டாருக்கும்‌ நெருங்கிய ஈடர்பு 
இருக்கிறது. அகசியா ஆகாபுடைய வீட்டாரின்‌ 
வழியே நடந்து, ஆகாபின்‌ வீட்டாரைப்‌ போல்‌ 
கர்த்தரின்‌ பார்வைக்குப்‌ பொல்லாப்பானதைச்‌ 
செய்கிறான்‌; அவன்‌ ஆகாப்‌ 
வீட்டாரோடே  சம்பந்தங்கலந்திருக்கிறான்‌. 
(2இராஜா 8:27). அகசியாவின்‌ தாயின்‌ 
பெயர்‌ அத்தாலியாள்‌. இவள்‌ 
இஸ்ரவேலின்‌ ராஜாவாகிய  ஒம்ரியின்‌ 
குமாரத்தி (2இராஜா 8:26; 2நாளா 22:2). 


அத்தாலியாள்‌ ஒம்ரிமின்‌ குமாரத்தி 
என்று சொல்லப்பட்டாலும்‌ இவள்‌ ஒம்ியின்‌ 
குமாரத்தியல்ல. ஒம்ரியின்‌ 
பேத்தியாவான்‌. இவன்‌ ஆகாப்‌, யேசபேல்‌ 
ஆகியோரின்‌ குமாரத்தி. (1இராஜா 16:28) 


விசுவாசிகள்‌ ங்களுக்கு 
மனைவிகளை: நேர்ந்தெடு்கும்போது மிகவும்‌ 
கவனமாக தேர்ந்தெடுக்கவேண்டும்‌. 
தங்களுடைய மனைவிகள்‌, தங்களுடைய 
பிள்ளைகளுக்கு தாயாராயும்‌ இருப்பார்கள்‌ 
என்பதை மனதில்‌ நினைத்துக்கொள்ள 
வேண்டும்‌. 


அகசியா தன்‌ தாத்தாவான ஆகாபைப்‌ 
பின்பற்றி துன்மார்க்கம்‌ செய்தான்‌. ஆகாப்‌ 
தன்‌ தகப்பனான யோராமைப்‌ பின்பற்றி 
துன்மார்க்கம்‌ செய்தான்‌. ஆகாபின்‌ 
குமாரத்தியாகிய அத்தாலியாள்‌ 
துன்மார்க்கமான காரியங்களைச்‌ செய்வதற்கு 
ஆலோசனைக்காரியாக இருந்தாள்‌. 
தன்னுடைய பேரர்களில்‌ ஒருவனைத்தவிர, 
மற்ற அனைவரையும்‌ அத்தாலியாள்‌ கொன்று 
போட்டாள்‌. யூதாவின்‌ சிங்காசனத்தையும்‌ 
கைப்பற்றி அதில்‌ அமர்ந்து; ஆறு 
வருஷங்களாக யூதா தேசத்தை ராஜ்யபாரம்‌ 
பண்ணினாள்‌. (நாளா 22:2-4,10-12).. 


அத்தாலியாள்‌, யோராம்‌, ஆகாப்‌, 
யேசபேல்‌ ஆகியோர்‌ அகசியாவுக்குக்‌ கேடாக 
ஆலோசனை கூறினார்கள்‌ (2நாளா 22:4-5). 





i= THE 
TT 


அகசியா 
யோராமோடே 
ராமோத்திற்குச்‌ 
ஆசகேலோடு. 
சீரியர்‌ யோராமைக்‌ 


II CHRONICLES 


ஆகாமின்‌ குமாரனாகிய 
கூடக்‌ கீலேயாத்திலுள்ள 
சீரியாவின்‌ ராஜாவாகிய 
யுத்தம்பண்ணப்போகிறான்‌:: 
காயப்படுத்துகிறார்கள்‌ 
(2இராஜா 8:28; 2நாளா 22:5). ஆகாபின்‌ 
குமாரனாகிய  யோராம்‌, அகசியாவின்‌ 
தாயாருடைய சகோதரன்‌ 


இஸ்ரவேலின்‌ ராஜாவாகிய யோராம்‌ 
தான்‌ சீரியாவின்‌ ராஜாவாகிய ஆசகேலோடு 
யுத்தம்பண்ணுகையில்‌, சீரியர்‌ ராமாவிலே 
தன்னை வெட்டின காயங்களை 
ஆற்றிக்கொள்ள யெஸ்ரயேலுக்குப்‌ 
போயிருக்கிறான்‌: ஆகாபின்‌ குமாரனாகிய 
யோராம்‌ வியாதியாயிருந்தபடியினால்‌, 
யூதாவின்‌ ராஜாவாகிய யோராமின்‌ குமாரன்‌ 
அகசியா யெஸ்ரயேலில்‌ இருக்கிற அவனைப்‌ 
பார்க்கிறதற்குப்‌ போகிறான்‌ (2இராஜா 8:29: 
நோளா 22:6). 


ஸ்ரவேலின்‌ ராஜாவாகிய ஆகாபின்‌ 
க்கக்‌ ந்தாலின்‌ ராஜாவாகிய 
யோராமின்‌ குடும்பத்தாரும்‌ சம்பந்தம்‌ 
குலந்திருக்கிறபடியினால்‌,.. அவர்கள்‌ 
ர ர ளுடைய ராஜ்யபார 
பகிர்ந்துகொள்கிறார்கள்‌. 

குடும்பத்தாருமே கர்த்தரின்‌ 
பொல்லாப்பானதை 


அகசியாவின்‌ மரணம்‌ 
நாளா 22:7-9 


நானா ௨௨7. அகசியா 
யோராமிடத்துக்கு வந்தது அவனுக்கு. 
தேவனால்‌ உண்டான கேடாகலபித்தது; 
எப்படியென்றால்‌, அவன்‌ வந்தபோது 
யோராமுடனேகூட, கர்த்தர்‌ ஆகாபின்‌ 
குடும்பத்தாரைச்‌ சங்கமிக்க. 
அபிஷேகம்பண்ணுவித்த  நிம்சியின்‌ 
குமாரானாகிய யெகூவுக்கு நேராக 
வெளியே போனான்‌. 


இநானா 2௨:8, 
குடும்பத்தாருக்கு ஆக்கினை 
நடப்பிக்கும்போது, அவன்‌ 
அகசியாவைச்‌ சேவிக்கிற யூதாவின்‌ 
மிரபுக்களையும்‌, அகசியாவுடைய 
சகோதரரின்‌ குமாரரையும்‌ 
கண்டுபிடித்துக்‌ கொன்றுபோட்டான்‌.. 


யெகூ, ஆகாயின்‌ 


2 நானாகமம்‌ - விரிவுரை 
- COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நோனா 2௮9, அவன்‌ 
அகசியாவைத்‌ தேடினான்‌; 
சுமாரியாவில்‌ ஒளித்துக்கொண்டிருத்த 
அவனை அவர்கள்‌ பிடித்து, 
யெகூவினிடத்தில்‌ கொண்டுவந்து, 
அவனைக்‌ கொன்றுபே௱ட்டு: இவன்‌ தன்‌: 
முழு இருதயத்தோடும்‌ கர்த்தரைத்‌ 
தேடின யோசயாத்தின்‌ குமாரன்‌ என்று 
சொல்லி, அவனை 
அடக்கம்பண்ணினார்கள்‌; அப்படியே 
அரசாளுகிற தற்குப்‌ 
பெலன்கொள்னத்தக்க 
அகசியாவின்‌. 
இல்லாமற்போயிற்று. 


ஒருவரும்‌ 
குடும்பத்திற்கு. 


அகசியா யோராமிடத்திற்கு வருகிறான்‌. 
அகசியாவின்‌ பாவத்தின்‌ நிமித்தமாக கர்த்தர்‌ 
அழித்துப்போடவேண்டுமென்று 
பண்ணியிருக்கிறார்‌. இதற்காக 
யெகூவைப்‌ கா்‌ 
யெகூவைப்‌ 
ராஜாவாக்கியிருக்கிறார்‌ 
ராஜாவாகிய 
ராஜாவாகிய 
போட்டான்‌. 


அவனை 
தீர்மானம்‌. 
கர்த்தர்‌ 
கர்த்தர்‌ 


கோத்திரத்தாருக்கு 
யெகூ இஸ்ரே 


யோராமையும்‌, 
அகசியாவையும்‌ 
(2இராஜா 9:1-10:31) 


கலேயாத்திலுள்ள 
த்‌! அருகாமையிலுள்ள 
பட்டணங்கள்‌... இவ்விரண்டிற்கும்‌ இடையே 
ஒரு நாள்‌ பிரயாண தூரம்‌ உள்ளது. 
ரானோத்திற்கிம்‌. பென்ரபேுக்கும்‌. (நடுவ 
யோர்தான்‌ நதியும்‌ உள்ளது. 
கீலேயாத்திலுள்ள ராமோத்திருந்து, 
யெஸ்ரயேலுக்கு  போகவேண்டுமென்றால்‌, 
யோர்தானைக்‌ கடந்துபோகவேண்டும்‌. 


யூதாவின்‌ 
கொன்று 


ராமோத்தும்‌, 


து வெக. ள்மேல்‌ 
துட வன்க. தோல்‌ வக்ப்‌ 
யோராம்‌ அங்கே வியாதியாய்க்‌ கிடக்கிறான்‌; 
யோராமைப்பார்க்க, ட பதான்‌ ராஜாவாகிய 
அகசியாவும்‌. வந்திருக்கிறான்‌ 
(2இராஜா 9:16). 


யோராமும்‌ யெகூவும்‌ சந்திக்கிற இடம்‌ 
கர்த்தருக்கு சித்தமான இடமாயிருக்கிறது. 
அது யெஸ்ரயேலியனாகிய நாபோத்தின்‌ 
நிலம்‌. இந்த நிலத்தைப்‌ பார்க்கும்போதே 
யோராமுக்கு பயழுண்டாகும்‌. யெகூவுக்கு 
தைரியமுண்டாகும்‌. 





i THE 
TT 


இஸ்ரவேலின்‌ ராஜாவாகிய ஆகாப்‌ 
நாபோத்தைக்‌ கொன்றுபோட்டு அவனுடைய 
அபரித்துக்கொண்டான்‌. 
ஆகாபின்‌ 
நாபோத்தின்‌ 
விரோதமாக 
என்னும்‌ குற்றவுணர்வு 
க்கிறது. எலியா 
ஆகாபின்‌ வீட்டாரை சபித்திருக்கிறார்‌. 


யோராம்‌ யெகூவைக்‌ கண்டவுடனே: 
“யெகூவே, சமாதானமா” (2இராஜா 9:22) 
என்று கேட்கிறான்‌. யோராம்‌ ஏற்கெனவே 
அனுப்பின இரண்டு குதிரைவீரர்களும்‌, 
யெகூவினிடத்தில்‌, “சமாதானமா என்று 
ராஜா. கேட்கச்‌ சொன்னார்‌" என்று 
கேட்டார்கள்‌. அவர்கள்‌ கேட்ட அதே 
கேள்வியை இப்போது யோராம்‌ கேட்கிறான்‌. 


யெகூ. 
வந்திருக்கிறான்‌. 
இஸ்ரவேலருக்கும்‌ விரோதமாக 
கீலேயாத்திலுள்ள ராமோத்திலே யுத்தம்‌ 
நடைபெறுகிறது. யெகூ  யுத்தத்திலிருந்து 
வேகமாய்‌ வந்திருப்பதினால்‌, இஸ்ரவேலருக்கு 
ஜெயமுண்டாயிற்று என்பதை யோராம்‌. 
அறிந்துகொள்ள விரும்புகிறான்‌. 


யெகூவின்‌ பிரதியுத்தரம்‌ யோரா। 
அதிர்ச்சியாயிருக்கிறது. அதற்கு 


பத்கக்களத்திலிருத்து 
சீரியருக்கும்‌ 


ஏராளமாமிருக்கையில்‌ சமாதானம்‌ 
(2இராஜா 9:22) என்று கேட்கிறான்‌. 


யோராம்‌ யெகூவினிடத்தில்‌. 
“சாமாதானமா” என்று கேள்வி கேட்டான்‌. 
யெகூவோ அவனுக்கு பிரதியுத்தரம்‌ 
சொல்லாமல்‌, அவனும்‌ கேள்வி கேட்கிறான்‌. 
'சமாதானம்‌ ஏது” என்று யெகூ. கேட்கிறான்‌. 


ரபேல்‌ போராயின்‌ தாயால்‌ "வெக 
யேசபேலின்‌ வசித்தனங்களையும்‌, 
அவளுடைய பிக்கினி குறித்து 
குற்றம்‌ சொல்லுகிறான்‌. யேசபேல்‌ மூலமாய்‌, 
இஸ்ரவேல்‌ தேசத்திலே. ஆவிக்குரிய 
வேசித்தனமுண்டாயிற்று. ஜனங்கள்‌ 
கர்த்தரைவிட்டு விலகி விக்கிரகங்களைப்‌ 
பின்பற்றிப்போகிறார்கள்‌. யேசபேல்‌ 
இஸ்ரவேல்‌ தேசத்திலே பாகால்களின்‌ 
ஆராதனையை அறிமுகம்‌ செய்து 
வைத்திருக்கிறாள்‌. 


2 நாளாகமம்‌ - 


II CHRONICLES - 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


துன்மார்க்கம்‌ 


ஏராளமாயிருக்கிறது. இஸ்ரவேல்‌ தேசத்தார்‌ 
கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை 
செய்கிறார்கள்‌. கர்த்தர்‌ இஸ்ரவேலின்மேல்‌ 
கோபமாயிருக்கிறார்‌. கர்த்தருடைய 
நியாயத்தீர்ப்பு இஸ்ரவேலுக்கு விரோதமாக 
வந்திருக்கிறது. 

ரத்‌ கோபத்திற்கும்‌ 
நியாயத்தீர்ப்புக்கும்‌, யேசபேலின்‌ 
வேசித்தனங்களும்‌, _ பில்லிசுனியங்களுமே 
பிரதான காரணம்‌. யேசபேலின்‌ பாவங்களும்‌ 
அக்கிரமங்களும்‌. இஸ்ரவேல்‌ 
தேசத்திலிருக்கும்‌ வரையிலும்‌, அந்த 
தேசத்தில்‌ சமாதானம்‌ இருக்காது. 


றான்‌ 
வழ்வால்குககாது.. இலார்‌... தத்தா 
தங்கள்‌ பாவங்களுக்கு மனந்திரும்பவில்லை. 
ஆகாயின்‌ வீட்டார்‌ கர்த்தருக்கு விரோதமாக 
துணிகரமாய்ப்‌ பாவம்‌ செய்கிறார்கள்‌. 
“துன்மார்க்கருக்குச்‌ சமாதானம்‌. 
ன்று என்‌ தேவன்‌ சொல்லுகிறார்‌" 
(ஏசா 57:21). துன்மார்க்கர்‌ தங்கள்‌ 
பாவங்களுக்கு மனந்திரும்பவேண்டும்‌. 
அவர்கள்‌ தங்கள்‌ பாவங்களை விட்டு விலகி 
கர்த்தரிடத்தில்‌ திரும்பி வரவேண்டும்‌. 
அப்போது அவர்களுக்கு சமாதானம்‌ 
உண்டாயிருக்கும்‌. 


யேசபேலோ 
பாவங்களுக்கு 
அவளுடைய 
க 4 
ஆகையினால்‌ 
சமாதானமில்லை. 


தன்னுடைய 
மனந்திரும்பவில்லை 
வேசித்தனங்களும்‌ 
ஏராளமாயிருக்கிறது. 
இஸ்ரவேல்‌ தேசத்திலே 


யெகூ தன்‌ தாயாரைப்பற்றிப்‌ 
பேசுவான்‌. என்று யோராம்‌. 
எதிர்பார்க்கவில்லை. யெகூ. யேசபேலைப்பற்றி 
உயர்வாகப்பேசாமல்‌, அவளுடைய 


பேசுகிறான்‌. 

தாயாரின்‌ 

நினைக்கும்போது, 

யோராமின்‌ இருதயம்‌ முறிந்துபோகிறது. யெகூ. 

தனக்கு சமாதான செய்தியை சொல்லுவான்‌ 

என்று யோராம்‌ எதிர்பார்த்தான்‌. ஆனால்‌ 

யெகூவோ யுத்தத்திற்கு ஏதுவான 
செய்தியை சொல்லுகிறான்‌. 





i= THE 
TT 


அப்பொழுது யோராம்‌ தன்‌ இரதத்தைத்‌ 
திருப்பிக்கொண்டு ஒடிப்போய்‌, அகசியாவை 
நோக்கி: “அகசியாவே இது சதி” 
(2இராஜா 9:23) என்று சொல்லுகிறான்‌. 


கர்த்தர்‌ தன்‌ தாயாரை பழிவாங்குவார்‌ 
என்பது  யோராமுக்கு தெரியும்‌. ஆனால்‌ 
பழிவாங்கும்‌ நாள்‌ எப்போது வரும்‌ என்று 
அவனுக்கு தெரியாது. இப்போது அந்த நாள்‌ 
வந்திருக்கிறது என்பதை. யோராம்‌ 
புரிந்துகொள்கிறான்‌. யெகூ யோராமை 
பாதுகாக்கவேண்டிய சேனாபதி. னால்‌ 
அவனோ  யோராமுக்கு சமாதானமில்‌ 
என்று சொல்லிவிடுகிறான்‌. 


ரோகம்‌. தாவின்‌ 
ராஜாவாகிய அகசியாவும்‌ இருக்கிறான்‌ 
இஸ்ரவேலின்‌ சேனை மெகூவுக்கு 
தரவாயிருக்கிறார்கள்‌. யோராம்‌ தன்னுடைய 
'வனைக்‌ காத்துக்கொள்ளவேண்டும்‌. 
யெகூவுக்கு பவளப்‌ யோராம்‌ 


மவ்த்‌ 
அகசியாவும்‌ தன்‌ இரதத்தில்‌ ஏறி தப்பித்து 
ஓடுகிறான்‌. 


யெகூ தன்‌ கையால்‌ வில்லை. 
நாணேற்றி, அவி யோராமுடைய நெஞ்சில்‌ 
உருவிப்‌ புறப்படத்தக்கதாய்‌, அவனை அவன்‌ 
புயங்களின்‌ நடுவே எய்கிறான்‌; அதினால்‌ 
யோராம்‌ தன்‌ இரதத்திலே சுருண்டு 
விழுகிறான்‌ (2இராஜா 9:24). யோராம்‌ தன்‌ 
இரதத்திலேயே செத்துப்போகிறான்‌. 


யெகூ தன்னுடைய கைகளினாலேயே 
யோராமைக்‌ கொன்றுபோடுகிறான்‌. யோராம்‌ 
ஒரு குற்றவாளியைப்போல செத்துப்போகிறான்‌ 
கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தின்‌ பிரகாரம்‌ 
யோராமுக்கு தண்டனை 
கொடுக்கப்பட்டிருக்கிறது. வெக 
யோராமுக்கு கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பை: 
நிறைவேற்றுகிறான்‌ 


,யோராமின்‌ பிரேதம்‌ அவனுடைய 
இரதத்தில்‌ கிடக்கிறது. அப்பொழுது யெகூ. 
தன்‌ சேனாபதியாகிய பித்காரை நோக்கி: 
“அவனை எடுத்து, யெஸ்ரயேலியனாகிய 
நாபோத்தின்‌ வயல்நிலத்தில்‌ எறிந்து போடு” 
(2இராஜா 9:25) 
கொடுக்கிறான்‌. 


2 நாளாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


QODNENS 


COMMENTARY PUBLISHERS 


நாபோத்தின்‌ இரத்தத்திற்காகவும்‌ 
அவனுடைய குமாரரின்‌ இரத்தத்திற்காகவும்‌, 
கர்த்தர்‌ ஆகாபின்‌ வீட்டார்மீது தம்முடைய 


அபகரித்துக்கொண்டான்‌. 
நாபோத்தையும்‌ அவனுடைய குமாரரையும்‌ 
வஞ்சனையினால்‌ கொன்றுபோட்டான்‌. 
இப்போது நாபோத்தின்‌ நிலத்திலே. 
யோராமின்‌ சரீரம்‌ எறிந்துபோடப்படுகிறது. 
குற்றமற்ற இரத்தத்தை 
ஆகாபின்‌ வீட்டாரை 
பழிவாங்குகிறார்‌. ஆகாப்‌ 
நிலத்தை _ அபகரித்து, 
சந்தோஷப்பட்டான்‌. ஆனால்‌. 
சந்தோஷம்‌ நிலைக்கவில்லை. 
சாபம்‌ ஆகாபின்‌ வீட்டார்மீது வருகிறது. 
யெகூ யோராமைக்‌ கொன்றுபோட்டதை, 
யூதாவின்‌ ராஜாவாகிய அகசிய 
பார்க்கிறான்‌. யெகூ இனிமேல்‌: கள. 
கொன்றுபோடுவான்‌ என்று நினைத்து 
அகசியா பயப்படுகிறான்‌. அகசியா 
தோட்டத்தின்‌ வீட்டுவழியாய்‌ ஓடிப்போகிறான்‌ : 
அகசியாவைப்‌  பின்தெ 
வார்‌ 
வெட்டிப்போடுங்கள்‌' 
சொல்லுகிறான்‌. 


இரதத்‌ 
(2இராஜா 9:27) என்று 


யெகூவின்‌ ஆப்கள்‌ 
பின்தொடர்ந்து போகிறார்கள்‌. 
இப்லேயாம்‌ கிட்ட 
கூர்மலையின்மேல்‌ 
அகசியாவை அவனுடைய 
வெட்டிப்போடுகிறார்கள்‌. 
மெகிதோவுக்கு ஒடிப்போய்‌ 
செத்துப்போகிறான்‌ (2இராஜா 9:27). 


யோராம்‌ செத்துப்போன சிறிது 
நேரத்தில்‌, அகசியாவும்‌ செத்துப்போகிறான்‌. 
அகசியாவை கொல்லவேண்டும்‌ என்பது 
கர்த்தருடைய சித்தமல்ல. ஆனால்‌ 
தாவின்‌ ராஜாவாகிய அகசியா, 
ஸ்ரவேலின்‌ ராஜாவாகிய யோராமோடு 
ஐக்கியமாயிருக்கிறான்‌. துன்மார்க்கரின்‌ 
சிநேகத்தால்‌ அழிவு வரும்‌. அகசியா 
ஆகாபின்‌ வீட்டாரோடே சம்பந்தங்கலந்து, 
அவர்களுடைய பாவங்களுக்கும்‌ 
அக்கிரமங்களுக்கும்‌ பங்காளியாயிருக்கிறான்‌. 
யெகூ யோராமைக்‌ கொன்றுபோடும்போது, 
 போராமுடைய கூட்டாளியாகிய 
அகசியாவையும்‌ கொன்‌ றுபோடுகிறான்‌. 


அகசியாவை 
அவர்கள்‌ 





i FTE 
ETT 


அகசியாவினுடைய 
அவனை இரதத்தின்மேல்‌ எருசலேமுக்குக்‌ 
கொண்டுபோகிறார்கள்‌. அவர்கள்‌ 
அகசியாவை, தாவீதின்‌ நகரத்தில்‌ அவன்‌ 
பிதாக்களோடு அவனுடைய கல்லறையிலே 
அடக்கம்பண்ணுகிறார்கள்‌ (நாளா 22:9). 


ஊழியக்காரர்‌. 


அத்தாலியாள்‌ 
2நானா 2210-12 


நானா 22:10. அகசியாவின்‌ தாயாகிய, 
அத்தாலியான்‌. 

இறத்துபோனதைக்‌ 

அவன்‌ எழும்பி, யூதா குடும்பத்திலுள்ள 
ராஜவம்சமான யாவரையும்‌ 
கங்காரம்பண்ணினான்‌. 


நானா ஊர, 
குமாரத்தியாகிய 
கொன்றுபோடப்படுகிற 
ராஜகுமாரருக்குன்‌. 


ராஜாவின்‌ 
ஸியாத்‌, 


'தாதியையும்‌ சயனவீட்டிலே வைத்தான்‌; 
அப்படியே அத்தாலியான்‌ 
அவனைக்கொன்று  போடாதபடிக்கு, 
ராஜாவாகிய யோராமின்‌ குமாரத்தியும்‌ 
ஆசாரியனாகிய யோய்தாவின்‌. 
பெண்ஜாதியுமாகிய  யேசேயியாத்‌ 
அவணை ஒனித்துவைத்தான்‌; அவன்‌ 
அகசியாவின்‌ சகோதரியாமிரு த்தான்‌. 


இநானா 22:12. இவர்களோடு அவன்‌ 
ஆறுவருஷமாய்க்‌: கர்த்தருடைய 
ஆலயத்திலே ஒளித்து: 
வைக்கப்பட்டிருந்தான்‌; அத்தாலியான்‌ 
தேசத்தின்மேல்‌ ராஜ்யபாரம்‌ 
பண்ணினான்‌. 


தாவீதின்‌ குடும்பத்தார்‌ 
தேசத்திலே தொடர்ந்து ராஜ்யபாரம்‌ 
பண்ணுவார்கள்‌ என்று கர்த்தர்‌ அவருக்கு 
வாக்குப்பண்ணியிருக்கிறார்‌. தாவீதின்‌ குடும்ப 
விளக்கு அணைந்துபோகாது. 


இஸ்ரவேல்‌ 


2 நானாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


COMMENTARY 


அகசியாவின்‌ தாயாகிய அத்தாலியாள்‌ 
தன்‌ குமாரன்‌  இறந்துபோனதைக்‌ 
கண்டபோது, எழும்பி ராஜவம்சஸ்தர்‌ 
யாவரையும்‌ சங்காரம்பண்ணுகிறாள்‌ 
(2இராஜா 114; நாளா 22:10). 


அத்தாலியாள்‌ யோவாசைத்‌ தவிர, 
யூதா குடும்பத்திலுள்ள ராஜவம்சமான மற்ற 
யாவரையும்‌ சங்காரம்‌ 

யோவாஸ்‌ 

வைக்கப்படுகிறான்‌. 

உடன்படிக்கையை 

அவனுடைய ராஜவம்சம்‌ முழுவதும்‌ ன 
போகாதவாறு கர்த்தர்‌ காப்பாற்றுகிறார்‌. 
(நாளா 22:10-12). 


தாவீதின்‌ ராஜவம்சத்தை முழுவதுமாக 
வேரறுத்துப்போடவேண்டுமென்று சாத்தான்‌ 
சதிபண்ணுகிறான்‌. இது அவனுடைய 
மூன்றாவது முயற்சியாகும்‌. கர்த்தருடைய 
குர்த்தருடைய 
ல்‌ தடுக்கும்‌. 
சாத்தானுக்கு இல்லை. 

(நோளா 21:47; 2நாளா 22:10), 
யெகூ 


அவக முதலின்‌ ராஜாவாகிய 
அகசியாவைக்‌ 


கொன்றுபோடுகிறாள்‌. 
அத்தாலியாள்‌ அகசியாலின்‌ தாயார்‌. 
தன்னுடைய குமாரன்‌ இறந்துபோன 
செய்தியை கேட்டபோது, அவள்‌ யூதா 
தேசத்தின்‌ ராஜவம்சஸ்தர்‌ அனைவரையும்‌ 
கொன்றுபோடுகிறாள்‌. இவர்கள்‌ 
எல்லோருமே  அகசியாவுக்கு பின்பு. 
யூதாவின்‌ சிங்காசனத்தில்‌ வீற்றிருந்து, 
ராஜ்யபாரம்பண்ணக்கூடியவர்கள்‌. 

அகசியா பின்பு, 
தானே 


க 
யூதா 

பய ப வண்ணங்‌ 
அத்தாலியாள்‌ ஆசைப்படுகிறாள்‌. 
அவளிடத்தில்‌ ராஜாசனம்பண்ணவேண்டும்‌. 
என்னும்‌ பதவி வெறி காணப்படுகிறது. 
அவளால்‌ நியாயமான முறையில்‌ யூதாவின்‌ 
ராஜாசனத்தை பெற்றுக்கொள்ள 
முடியவில்லை. ஆகையினால்‌ அத்தாலியாள்‌ 
யூதாதேசத்தின்‌ ராஜவம்சஸ்தர்‌ 
அனைவரையும்‌ சங்காரம்பண்ணி, யூதாவின்‌ 
ராஜாசனத்தைப்‌ பெற்றுக்கொள்கிறாள்‌. 





i= FTE 
TT 


யெகூ அகசியாவைக்‌ 
கொன்றுபோட்டான்‌. அதற்காக, 
அத்தாலியாள்‌ கர்த்தர்மீது கோபப்படுகிறாள்‌. 
ரத்‌ பழிவாங்கவேண்டுமென்று. 
ஆகாபின்‌ குடும்பத்தார்‌ 
அழிக்கப்பட்டுவிட்டார்கள்‌. 
ஆகாபின்‌ குடும்பத்தைச்‌ 
சேர்ந்தவள்‌. இவள்‌ யேசபேலின்‌ குமாரத்தி. 
கர்த்தர்‌ ஆகாபின்‌ குடும்பத்தாரை 
அழித்துப்போட்டதினால்‌, அத்தாலியாள்‌. 
தாவீதின்‌ குடும்பத்தாரை அழித்துப்போட 
வேண்டுமென்று தீர்மானமாயிருக்கிறாள்‌. 
யேசபேல்‌  சபிக்கப்ப்ட ஸ்திர. 
யேசபேலின்‌ குமாரத்தியாகிய அத்தாலியாள்‌ 
ஒரு பொல்லாத ஸ்திரீ. 

'அந்தப்‌ பொல்லாத ஸ்திரீயாகிய 
அந்தாள்‌ மக்கள்‌ தேவனுடைய 
ஆலயத்தைப்‌ பலவந்தமாய்த்‌ திறந்து, 
கர்த்தருடைய ஆலயத்திலுள்ள 
பிரதிஷ்டை பண்ணப்பட்டவைகளையெல்லாம்‌. 
பாகால்களுக்காகச்‌ செலவு பண்ணிப்‌ 
போட்டார்களே என்றான்‌” (நாளா 24:7). 

கர்த்தர்‌ யோசேபாள்‌ 
ஸ்திரீயை எழுப்பி, 
முற்றிலுமாய்‌ 
பாதுகாக்கிறார்‌ 


என்னும்‌ ஒரு 
தாவீதின்‌ வம்சத்தார்‌ 
அழிந்துபோகாதபடிக்கு 
இவள்‌ யோராம்‌ என்னும்‌ 
ராஜாவின்‌ குமாரத்தி. யோசேபாள்‌ 
அகசியாவின்‌ சகோதரி. இவள்‌ 
ஆசாரியனாகிய யோய்தாவின்‌ மனைவி. 


யோசேபாள்‌, கொலையுண்ணப்படுகிற 
ராஜகுமாரரின்‌ நடுவிலிருக்கிற அகசியாவின்‌ 
யோவாசைக்‌  களவாய்‌ 

படம்‌ கொல்லப்படாதபடி, 

தாதியையும்‌. 

இத்தாலியாளுக்குத்‌ தெரியாமல்‌ கர்த்தருடைய 
ஆலயத்தின்‌: பள்ளிஅறையில்‌ 
ஒளித்துவைக்கிறார்கள்‌ (நாளா 22:11) 


யோவாஸ்‌. யோசேபாளோடுகூட 
ஆறுவருஷம்‌ கர்த்தருடைய ஆலயத்தில்‌: 
ஒளித்துவைக்கப்பட்டிருக்கிறான்‌; 2 
இக்காலத்தில்‌ அத்தாலியாள்‌ யூதாதேசத்தின்‌ 
மேல்ராஜ்யபாரம்‌ பண்ணுகிறாள்‌ 
(2இராஜா 11:3; நாளா 22:12). 


2 நாளாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


பள்ளிதுறைக்கு வரவும்‌ மாட்டாள்‌. 
சோதனை போடவும்‌ 
அத்தாலியாளுக்கு கர்த்தருடைய க்‌ 
அக்கரையில்லை. கர்த்தரிடத்தில்‌ அவளுக்கு 
பத்தியுமில்லை. 


ஆசாரியனாகிய “யோய்தா, 
வலிக்க யோவாசை, கர்த்தருடைய 
இந்தப்‌ பள்ளிதுறையில்‌ 

பாதுகாக்கிறான்‌. 

பாதுகாப்பைக்‌ 

சந்த விஷயம்‌ 

அத்தாலியாளுக்கு தெரியவந்தால்‌, அவள்‌ 
யோவாசையும்‌ கொன்றுபோடுவாள்‌. அவனை 
ஒளித்து வைத்த யோய்தாவையும்‌ 
கொன்றுபோடுவாள்‌. 


ஆனாலும்‌ யோய்தா 
யோவாசை பாதுகாக்‌, 
மறைத்து, வைங்க சா, 
கர்த்தருடைய ஆலயத்திலே. 
மறைத்துவைக்கப்படுகிறான்‌. தாவீது 
சங்கீதத்தில்‌ சொன்ன வாக்கியம்‌ இங்கு 
நிறைவேறுகிறது. 

ஈதீங்குநாளில்‌ அவர்‌ என்னைத்‌ 
தம்முடைய கூடாரத்தில்‌ மறைத்து, என்னைத்‌ 


தமது கூடார மறைவிலே ஒளித்துவைத்து, 
என்னைக்‌ கன்மலையின்மேல்‌ உயர்த்துவார்‌" 


கர்த்தரை நம்பி 
மோசே 
யோவாசும்‌ 


ஆலயம்‌ 
கர்த்தருடைய 
யோவாஸ்‌, 
ஒளித்து 
யோவாஸ்‌ 


ன்‌ பிரகாரமாகவே 
கர்த்தருடைய ஆலயத்தில்‌ 
வைக்கப்பட்டிருக்கிறான்‌. 
ராஜாவான பின்பு 
ஆலயத்தைப்‌ பழுதுபார்க்கிறான்‌. 
ஆலயம்‌ கர்த்தருடையது. அது 
பழுநடைந்திருக்கக்கூபாது யோவாஸ்‌ 

த்‌ ஆறுவருஷம்‌ 
இந்தின்‌. அவனுக்கு ஆலயத்தில்‌ 
ஏற்பட்டிருக்கிற எல்லா பழுதுகளைப்பற்றியும்‌ 
தெரிந்திருக்கிறது. ஆலயத்தைப்‌ 
பழுதுபார்க்கவேண்டும்‌ என்னும்‌ வாஞ்சையும்‌ 
அவனுடைய மனதில்‌ உண்டாயிற்று. 


கர்த்தருடைய 





f= THE 
TT 


யெகூ அகசியாவைக்‌ 
கொன்றுபோட்டான்‌. அதற்காக, 
அத்தாலியாள்‌ கர்த்தர்மீது கோபப்படுகிறாள்‌. 
கர்த்தரை பழிவாங்கவேண்டுமென்று 
நினைக்கிறாள்‌.  ஆகாபின்‌ குடும்பத்தார்‌ 
முற்றிலுமாய்‌ அழிக்கப்பட்டுவிட்டார்கள்‌. 
அத்தாலியாள்‌ ஆகாபின்‌ குடும்பத்தைச்‌ 
சேர்ந்தவள்‌. இவள்‌ யேசபேலின்‌ குமாரத்தி. 
குடும்பத்தாரை 


த்தா 
வேண்டுமென்று க்கக்‌ 


யேசபேல்‌ சபிக்கப்பட்ட ஸ்திர. 
யேசபேலின்‌ குமாரத்தியாகிய அத்தாலியாள்‌ 
ஒரு பொல்லாத ஸ்திரீ. 

அந்தப்‌ பொல்லாத 
அத்தாலியாளுடைய மக்கள்‌ 
ஆலயத்தைப்‌ 
கர்த்தருடைய 
பிரதிஷ்டை பண்ணப்பட்டவைகளையெல்லாம்‌. 
பாகால்களுக்காகச்‌ செலவு பண்ணிப்‌ 
போட்டார்களே என்றான்‌” (நாளா 24:7). 


கர்த்தர்‌ யோசேபாள்‌ 


என்னும்‌ 
தாவீதின்‌ வம்சத்தார்‌ 
_அழிந்துபோகாதடடிக்கு 


ஸ்திரீயை எழுப்பி, 


ஆசாரியனாகிய யோய்தாவின்‌ மனைவி. 


யோசேபாள்‌, கொலையுண்ணப்படுகிற 
ராஜகுமாரரின்‌ நடுவிலிருக்கிற அகுசியாவின்‌ 
மகனாகிய யோவாசைக்‌  களவாய்‌ 
எடுக்கிறாள்‌; யோவாஸ்‌ கொல்லப்படாதபடி, 
அவனையும்‌ அவன்‌ தாதியையும்‌ 
அத்தாலியாளுக்குத்‌ தெரியாமல்‌ கர்த்தருடைய 
ஆலயத்தின்‌ பள்ளிதுறையில்‌ 
ஒளித்துவைக்கிறார்கள்‌ (நாளா 2231) 


யோவாஸ்‌ யோசேபாளோடுகூட 
ஆறுவருஷம்‌ கர்த்தருடைய ஆலயத்தில்‌ 
ஒளித்துவைக்கப்பட்டிருக்கிறான்‌:: 
இக்காலத்தில்‌ அத்தாலியாள்‌ யூதாதேசத்தின்‌ 
மேல்ராஜ்யபாரம்‌ பண்ணுகிறாள்‌. 
ல்‌ 11:3; நாளா 2212). 


2 நாளாகமம்‌ - 
II CHRONICLES - 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அத்தாலியாள்‌ 
கர்த்தருடைய ஆலயத்திலுள்ள இந்தப்‌ 
பள்ளிஜுறைக்கு வரவும்‌ மாட்டாள்‌. அதை 
சோதனை போடவும்‌ மாட்டாள்‌. 
அத்தாலியாளுக்கு கர்த்தருடைய ஆலயத்தில்‌ 
அக்கரையில்லை. கர்த்தரிடத்தில்‌ அவருக்கு 

பக்தியுமில்லை. 
ஆசாரியனாகிய யோய்தா, 
ராஜகுமாரனாகிய யோவாசை, கர்த்தருடைய 
இந்தப்‌ பள்ளிதுறையில்‌ 


அத்தாலியாளுக்கு தெரியவந்தால்‌, அவள்‌ 
யோவாசையும்‌ கொன்றுபோடுவாள்‌. அவனை 
ஒளித்து. வைத்த யோய்தாவையும்‌ 
கொன்றுபோடுவாள்‌. 

ஆனாலும்‌ யோய்தா கர்த்தரை நம்பி 
யோவாசை  பாதுகாக்கிறான்‌. மோசே 
மறைத்து வைக்கப்பட்டதுபோல, யோவாசம்‌ 


சொன்ன வாக்கியம்‌ இங்கு நிறைவேறுகிறது. 
“தீங்குநளில்‌ அவர்‌ என்னைத்‌ 
தம்முடைய கூடாரத்தில்‌ மறைத்து, என்னைத்‌ 
தமது கூடார மறைவிலே ஒளித்துவைத்து, 
என்னைக்‌ கன்மலையின்மேல்‌ உயர்த்துவார்‌” 
(சங்‌ 27:5). 
ஆலயம்‌ 
கர்த்தருடைய 
யோவாஸ்‌, 
ஒளித்து 
யோவாஸ்‌ 


கர்த்தருடைய 
பாழடைந்திருக்கிறது. 
சித்தத்தின்‌ பிரகாரமாகவே 
கர்த்தருடைய ஆலயத்தில்‌ 
வைக்கப்பட்டிருக்கிறான்‌. 
ராஜாவான பின்பு 
ஆலயத்தைப்‌ பழுதுபார்க்கிறான்‌. 
ஆலயம்‌ கர்த்தருடையது. 
பழுதடைந்திருக்கக்கூடாது. 

த்திலேயே 


ட ்‌ 

இருந்ததினால்‌, 
ஏற்பட்டிருக்கிற எல்லா பழுதுகளைப்பற்றியும்‌ 
தெரிந்திருக்கிறது. ஆலயத்தைப்‌ 
பழுதுபார்க்கவேண்டும்‌ என்னும்‌ வாஞ்சையும்‌ 
அவனுடைய மனதில்‌ உண்டாயிற்று. 

கர்த்தர்‌ தம்முடைய 

சித்தத்தின்‌ பிரகாரமாக, ஒவ்வொரு 
காரியத்தையும்‌ நடைபெற செய்கிறார்‌ 
தம்முடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக, 
காரியத்தையும்‌, 
பிரகாரம்‌ 


கர்த்தருடைய 


தெய்வீக 





f= THE 
TT 


வரலாற்று 
அதிகாரத்தில்‌ 
அத்தாலியாள்‌ 


யூதாதேசத்தைப்பற்றிய 
சம்பவங்கள்‌ இந்த 
எழுதப்பட்டிருக்கிறது. 
ராஜவம்சஸ்தர்‌ யாவரையும்‌ 
சங்காரம்பண்ணுகிறாள்‌ (நாளா 2290) 
அவள்‌ யூதாதேசத்தின்மேல்‌ ஆறுவருஷம்‌ 
ராஜ்யபாரம்பண்ணுகிறாள்‌ அகசியா 
யோவாஸ்‌, 
சங்காரத்திற்கு 


ஷம்‌ ந்த ஏழாம்‌ 
வருஷத்திலே ஒளித்து வைக்கப்பட்டிருந்த 
யோவா எல்லோருக்கும்‌ முன்‌ 
காண்பிக்கப்படுகிறான்‌. 
யோவாசை 
பண்ணுகிறார்கள்‌ (நாளா 231-11) 


அத்தாலியாள்‌ கொலைபண்ணப்‌ 
படுகிறாள்‌ (2நாளா 234245) மோசன்‌ 
ஆடரிக்கவத்ிக்‌ யூதாதேசத்தின்‌ ஜன! 

மகிழ்சியமிருக்கிறார்கள்‌. 
ரு நகரம்‌ அமைதலாயிற்று 
(நோளா 2316-21). 


யோவாசும்‌ யோய்தாவும்‌ 
தானா 281-11 


நானா 291. ஏழாம்‌ வருஷத்திலே 
யோய்தா திடன்கொண்டு, 
நூறுபேருக்கு அதியதிகளாகிய 
எரோகாமின்‌ குமாரன்‌ அசுரியாவையும்‌, 
 யோகனானின்‌ குமாரன்‌ 
இஸ்மவேலையும்‌, ஓயேதின்‌ குமாரன்‌ 
அசரியாவையும்‌, ஆதாயாவின்‌ குமாரன்‌ 
மாசெயாவையும்‌, சிக்ரியின்‌ குமாரன்‌ 
எலிஷாபாத்தையும்‌ 

உடன்படிக்கைக்கு உட்படுத்தினான்‌. 


2 நானாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இதானா 28:2, அவர்கள்‌ யூதாவிலே 
சுற்றித்திரிந்து, யூதாவின்‌ 
பட்டணங்களிலெல்லாம்‌ இருக்கிற 
'லேவியரையும்‌, 'இஸ்ரவேலுடைய 
பிதாக்களின்‌ வம்சத்தலைவரையும்‌ 
கூட்டிக்கொண்டு எருசலேமுக்கு 
வந்தார்கள்‌. 


இதானா 28:3. அந்தச்‌ சபையார்‌ 
எல்லாரும்‌ தேவனுடைய ஆலயத்தில்‌ 
ராஜாவோடே. உடன்படிக்கை 
செய்தார்கள்‌; யோய்தா அவர்களை: 
நோக்கி: இதே, கர்த்தர்‌ தாவீதின்‌ 
குமாரரைக்குதித்துச்‌ சொன்னபடியே 
ராஜாவின்‌ குமாரன்‌: 
ராஜாவாகவேண்டும்‌. 


இன்க்‌ 28:4. தீங்கன்‌ செய்யவேண்டிய 
காரியம்‌. என்னவென்றால்‌, 
இவ்வாரத்தில்‌, முறைப்படி, வருகிற 
ஆசாரியரும்‌ லேவியருமான உங்களில்‌ 
மூன்றில்‌: ஒருபங்கு ஒலி. 
முகவாசல்களையும்‌, 


நோனா 995. 


லக மூன்றில்‌ ஒருபங்கு 


அரமனையையும்‌, 
மூன்றில்‌ ஒருபங்கு அஸ்திபார 
வாசலையும்‌ காக்கவும்‌, 
ஜனங்களெல்லாம்‌ கர்த்தருடைய 
ஆலயப்‌ பிராகாரங்களில்‌ இருக்கவும்‌ 
வேண்டும்‌. 


நானா 28:6. ஆசாரியரும்‌ லேவியரில்‌ 
ஊழியம்‌ செய்கிறவர்களும்‌ தவிர, 

ம்‌ கர்த்தருடைய 
ஆலயத்திற்குள்‌ பிரவேசிக்கவேண்டாம்‌; 
அவர்களே  உட்பிரவேசிப்பார்கனாக; 
அவர்கள்‌ பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள்‌; 
ஜனங்னெல்லாரும்‌ கர்த்தருடைய 
காவலைக்‌ காப்பார்களாக. 


நோனா 2:7, லேவியர்‌ அவரவர்‌ 
தங்கள்‌ ஆயுதங்களைத்‌ தங்கள்‌ 
கையிலே பிடித்துக்கொண்டவர்களாய்‌, 
ராஜாவைச்‌ சுற்றிலும்‌ வரிசையாய்‌ 
'நின்றுகொண்ருடிக்க வேண்டும்‌; 
ஆலயத்துக்குட்படுகிற எவனும்‌ 
கொலைசெய்யப்படக்கடவன்‌; ராஜா 
உட்பிரவேசிக்கிறயோதும்‌ வெளியே 
புறப்படுகிறபோதும்‌ நீங்கள்‌ அவரோடே. 
இருங்கள்‌ என்றான்‌. 





i THE 
ETT 


நானா 28:8. ஆசாரியனாகிய 
யோய்தா கட்டனையிட்டபடி.யொல்லாம்‌ 
லேவியரும்‌ மூதாகோத்திரத்தார்‌ 
அனைவரும்‌ செய்து, அவரவர்‌ 
அவ்வாரத்து முறைப்படி. 
வருகிறவர்களும்‌, முறைதீர்த்து 
போகிறவர்களூமான தம்தம்‌ மனுஷரைக்‌ 
கூட்டிக்கொண்டு போனார்கள்‌; 
வகுப்புகள்‌: பிரித்துயோக 
ஆசாரியனாகிய யோய்தா உத்தரவு 
கொடுக்கவில்லை. 


2நானா 229. தாவீதுராஜா 
தேவனுடைய ஆலயத்தில்‌ வைத்திருந்த 
ஈட்டிகளையும்‌ கேடகங்கனையும்‌ 
பரிசைகளையும்‌ ஆசாரியனாகிய 
யோய்தா நூதுபேருக்கு 
அதிபதியினிடத்தில்‌ கொடுத்து, 


நானா 28:10. அவரவர்‌ தங்கள்‌ 
ஆயுதங்களைக்‌: கையிலே. 
பிடி. த்துக்கொண்ட வர்கனாய்‌. 
ஆலயத்தின்‌ வலதுபக்கத்தொடங்கி, 
ஆலயத்தின்‌ இடதுபக்கமட்டும்‌, பலி. 
பீடத்திற்கும்‌ ஆலயத்திற்கும்‌ எதிரே 
ராஜாவைச்‌. ௬ற்றிலும்‌ நிற்க 
ஜனங்ககளையெல்லாம்‌ நிறுத்தினான்‌. 


நானா 28:11. பின்பு ராஜகுமாரனை 
வெளியே கொண்டுவந்து, கிரீடத்தை 
அவன்மேல்‌ வைத்து, சாட்சியின்‌ 
ஆகமத்தை அவன்‌ கையிலே கொடுத்து, 
அவளை ராஜாவாக்கினார்கள்‌; 
யோய்தாவும்‌ அவன்‌ குமாரரும்‌ அவனை 
அபிஷேகம்பண்ணி, ராஜா வாழ்க 
என்றார்கள்‌. 


அத்தாலியாள்‌ யூதாதேசத்தின்மேல்‌ 
ஆறுவருஷம்‌ ராஜ்யபாரம்பண்ணுகிறாள்‌. 
அவள்‌ ஒரு பொல்லாத ஸ்திர்‌. அவளுடைய 
ராஜ்யபாரமும்‌ பொல்லாததாயிருக்கிறது. 


அகசியா கொலை பண்ணப்பட்டு 
விட்டான்‌. அத்தாலியாள்‌ யோவாசைத்தவிர, 
ராஜவம்சத்தார்‌ அனைவரையும்‌ 
கொன்றுபோட்டு, யூதாவில்‌ ராஜ்யயாரம்‌ 
பண்ணுகிறாள்‌. (நோளா 2210-12; 
2நாளா 23:1). இந்தச்‌ சம்பவங்களெல்லாம்‌ 
நடைபெற்று ஏழு வருஷங்களுக்குப்‌ பின்பு 
இங்கு கூறப்படும்‌ சம்பவம்‌ நடைபெறுகிறது. 


2 நானாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


QOODNENS 
PUBLISHERS 


COMMENTARY 


யோய்தா என்பவன்‌ தேவாலயத்தின்‌ 
பிரதான ஆசாரியன்‌. ஆனால்‌ யூதா தேசமோ 
கர்த்தரைவிட்டுப்‌ பின்வாங்கிப்‌ போயிற்று. 
கர்த்தருடைய தேவாலயத்தில்‌ ஆராதனை 
எதுவும்‌ நடைபெறவில்லை. ஆகையினால்‌, 
பிரதான ஆசாரியனுக்கு எந்தவேலையும்‌ 
இல்லை. யூதாவில்‌ கர்த்தரை ஆராதிக்கும்‌ 
ஆவிக்குரிய ஆராதனையை மறுபடியும்‌ 
ஆரம்பிக்க வேண்டுமென்று யோய்தா திட்டம்‌ 
பண்ணுகிறான்‌. 

யோய்தா இதற்காக ராஜவம்சத்தில்‌ 
தப்புவிக்கப்பட்டு, தேவாலயத்தில்‌ ஒழித்து 
வைக்கப்பட்டிருக்கும்‌. ாவாசை 
ராஜாவாக்குகிறான்‌. இவன்‌ மூலமாக யூதா 
தேசத்‌ கர்த்தரை ஆராதிக்கும்‌ 
ஆவிக்குரிய ஆராதனையும்‌, ஆவிக்குரிய 
எழுப்புதலும்‌ மறுபடியும்‌ உண்டாயிற்று. 
(2நாளா 23:1-24:27), 

யோய்தா தன்னை திடப்படுத்தின 
விவரம்‌ வருமாறு : 

1. நூற்றுக்கதிபதிகளோடு, 
பண்ணுகிறான்‌ 
லேவியரைக்‌ 
(நோளா 23:2) 
இஸ்ரவேலுடைய 
வம்சத்தலைவரையும்‌ 
சேர்க்கிறான்‌ 


உடன்படிக்கை 
கூட்டிச்சேர்க்கிறான்‌. 


பிதாக்களின்‌ 
கூட்டிச்‌ 


சபையார்‌. எல்லோரையும்‌ தேவனுடைய 
ராஜாவோடே 
உடன்படிக்கை செய்ய வைக்கிறான்‌. 


(நோளா 23:3) 


தாவீதின்‌ குடும்பத்திலே யோவாஸ்‌ 
மாத்திரமே. உயிரோடிருக்கிறான்‌. 
யூதாதேசத்திற்கு யோவாசை 
ராஜாவாக்கவேண்டுமென்று ஆசாரியனாகிய 
யோய்தா திட்டமிட்டு செயல்படுகிறான்‌. 
யோய்தாவினுடைய திட்டத்தின்‌ விவரம்‌ 
வருமாறு: 

தன்னோடு உடன்படிக்கை பண்ணிக்‌ 
கொண்ட இஸ்ரவேலுடைய பிதாக்களின்‌ 
தலைவரோடும்‌, லேவியரோடும்‌, 
நூற்றுக்கதிபதிகளோடும்‌ யோய்தா 
தன்னுடைய திட்டங்களை வெளிப்படுத்தி, 
ராஜாவின்‌ குமாரனாகிய யோவாசை 
அவர்களுக்கு உயிரோடு காண்பிக்கிறான்‌. 





i= THE 
TT 


தாவீதுக்குக்‌ 
வார்த்தையின்பிரகாரம்‌, 
ராஜாவாக்கப்பட 
அத்தாலியாளிடமிருந்து 
யோவாசிற்குத்‌ திரும்பப்‌ பெற்றுத்தர 
வேண்டுமென்றும்‌ அவர்கள்‌ எல்லோரும்‌ 
தீர்மானம்‌ பண்ணி, திட்டமிடுகிறார்கள்‌. 


கூறிய 
யோவாஸ்‌ 
வேண்டுமென்றும்‌, 
ராஜ்யபாரத்தை 


கர்த்தர்‌ 


திட்டத்தை 


யோய்தா தன்னுடைய 
ய்தா வகுத்துள்ள 


நிறைவேற்றுவதற்கு யோய்தா 
வியூகத்தின்‌ விவரம்‌ வருமாறு: 


1 த்‌ லேலியருமானவர்களில்‌ 
ஒருபங்கு ஒலிமுக 
கக்கம்‌ காக்கவேண்டும்‌. 


(நாளா 23:4), 

இவர்களில்‌ மூன்றில்‌ 
ராஜாவின்‌ அரமனையைக்‌ 
வேண்டும்‌. (2நாளா 23:5). 


ஒருபங்கு 
காக்க 


இவர்களில்‌ மூன்றில்‌ ஒருபங்கு 
அஸ்திபார வாசலையும்‌ காக்க 
வேண்டும்‌. 
ஜனங்களெல்லாம்‌ கர்த்தருடைய ஆலயப்‌ 
பிராகாரங்களில்‌ இருக்க வேண்டும்‌. 
ஆசாரியரும்‌ கேலியரில்‌ ஊழியம்‌ 
வர்களும்‌ க ஒருவரும்‌. 


னன்‌ லயத்திற்குள்‌ 
பல்ிக்கக்கட்ாது தானா 258) 


ஜனங்ளெல்லாரும்‌ கர்த்தருடைய 
காவலைக்‌ காக்க வேண்டும்‌ 

லேவியர்‌. 
ஆயுதங்களைத்‌ 


அவாவர்‌ தங்கள்‌ 
தங்கள்‌ கையிலே. 
பிடித்துக்‌ கொண்டவர்களாய்‌, 
ராஜாவைச்‌.. சுற்றிலும்‌ வரிசையாய்‌ 
நின்றுகொண்டு அவரைக்‌ காக்க 
வேண்டும்‌. (2நாளா 23:7). 
ஆலயத்துக்குட்படுகிற எவனும்‌ கொலை 
செய்யப்பட வேண்டும்‌. 
ராஜா உட்பிரலேசிக்கிறபோதும்‌ 
வெளியே புறப்படுகிறபோதும்‌ லேவியர்‌ 
அவனைக்‌ காக்க வேண்டும்‌. 
ஆசாரிய வகுப்புகள்‌ பிரிந்துபோக 


யோய்தா உத்தரவு கொடுக்கவில்லை. 
(நோளா 23:8). 


2 நாளாகமம்‌ - 


II CHRONICLES - 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ரி. யுத்தவீரர்கள்‌ ஆயுதங்களை அணிந்து 
கொண்டு யுத்தத்திற்கு ஆயத்தமாக 
இருக்க வேண்டும்‌. (நாளா 23:9-11) 


பின்பு, ராஜகுமாரனை 
கொண்டுவந்து, கிரீடத்தை 
அவன்மேல்‌ வைத்து, சாட்சியின்‌ ஆகமத்தை 
அவன்‌ கையிலே. கொடுத்து, 
அவன ராஜாவாக்குகிறார்கள்‌; யோய்தாவும்‌ 
குமாரரும்‌ அவனை 
தறிஜேகப்பண்ணீ, ராஜா வாழ்க 
என்கிறார்கள்‌. (2நாளா 23:11) 


யெகூ இஸ்ரவேல்‌ தேசத்திலே பாகால்‌ 

நீக்கிப்போடுகிறான்‌. 

கோவில்களை இடித்து, 

்‌ சிலையையும்‌ 

உடைத்துப்போடுகிறான்‌. இஸ்ரவேல்‌ தேசம்‌. 

பாகாலின்‌ ஆராதனையிலிருந்து 

விடுவிக்கப்பட்டிருக்கிறது.  அத்தாலியாளோ 

யூதாதேசத்திலே பாகாலின்‌ ஆராதனையை 
ஸ்தாபிக்கிறாள்‌. 


“அந்தப்‌ பொல்லாத 
அத்தாலியாளுடைய மக்கள்‌ தேவனுடைய 
ஆலயத்தைப்‌ பலவந்தமாய்த்‌ திறந்து, 
கர்த்தருடைய ஆலயத்திலுள்ள 
பிரதிஷ்டை பண்ணப்பட்டவைகளையெல்லாம்‌ 
பாகால்களுக்காகச்‌ செலவு பண்ணிப்‌ 
போட்டார்களே என்றான்‌" (2நாளா 24:7). 


ஸ்திரீயாகிய 


அத்தாலியாள்‌ யூதாதேசத்தை 
ராஜ்யபாரம்பண்ணின ஆறுவருஷ காலத்தில்‌, 
யோவாஸ்‌ கர்த்தருடைய ஆலயத்தில்‌ 
ஒளித்து வைக்கப்பட்டிருக்கிறான்‌. யோவாஸ்‌ 
யூதாவின்‌ சிங்காசனத்தில்‌ வீற்றிருந்து, 
ராஜ்யபாரம்பண்ண வேண்டியவன்‌. ஆனால்‌ 
அவனோ இப்போது தன்னுடைய ஜீவனைக்‌ 
காத்துக்கொள்ள, கர்த்தருடைய ஆலயத்திலே 
ஒளிந்துகொண்டிருக்கிறான்‌. 

சாரியனாகிய யோய்தா 

பாதுகாக்கிறான்‌. யோய்தா ஏழாம்‌ 
வருஷத்திலே. யோவாசை யூதாவின்‌ 
ஜனங்களுக்கு வெளியே காண்பிக்கவேண்டும்‌. 
என்று திட்டமிட்டிருக்கிறான்‌. அத்தாலியாள்‌ 
அகசியாவின்‌ ராஜவம்சத்தார்‌ யாவரையும்‌ 
சங்காரம்பண்ணிவிடுகிறாள்‌. 
யோவாஸ்‌ மாத்திரமே 
உயிரோடிருக்கிறான்‌. 
யூதாதேசத்தின்‌ சிங்காசனத்தில்‌ வீற்றிருந்து 


ராஜ்யபாரம்பண்ண வேண்டியவன்‌. 


யோவாசை 





i FTE 
TT 


யோவாசை அத்தாலியாளுக்கு 
தெரியாமல்‌ ஒளித்து வைப்பதும்‌, அவனுடைய 
ஜீவனுக்கு ஆபத்து வராதவாறு. 
பாதுகாப்பதும்‌, ஆசாரியனாகிய யோய்தாவின்‌ 
பிரதான வேலையாயிருக்கிறது. யோவாசை 
ஜனங்களுக்கு த்‌ 
காண்பிக்கும்‌ நல்ல நாளுக்காக 
காத்துக்கொண்டிருக்கிறான்‌. 
ஆவலாய்‌. எதிர்பார்த்த 
ஆறுவருஷத்திற்கு பின்பு வருகிறது. 
அத்தாலியாள்‌ 
ராஜ்யபாரம்பண்ணுகிறாள்‌. 
ராஜ்யபாரம்‌ 
'கொடுரமானதாயும்‌ 
யூதாஜனங்கள்‌ 
அவளுடைய பொல்லாத 
விரும்பவில்லை. 
அத்தாலியாளுக்கு 
குலகம்பண்ண 
யோய்தா 


யூதாதேசத்தை 
அவளுடைய 
பொல்லாததரயும்‌, 
, இருக்கிறது. 
அத்தாலியாளையும்‌, 
ராஜ்யபாரத்தையும்‌ 
ஜனங்கள்‌ 
விரோதமாக. 
ஆயத்தமாயிருக்கிறார்கள்‌. 
£ய்தா ந்த நல்ல சந்தர்ப்பத்தை: 
பயன்படுத்தி, யூதா ஜனத்தார்‌ மத்தியிலே. 
யோவாசை காண்பிக்கவேண்டும்‌ என்று 


திட்டமிடுகிறான்‌ 


யோய்தா 
தேவாலயத்திற்கு 

ஆசாரியனாயிருக்கிறான்‌. 

பிறப்பினாலும்‌, 

ஊழியப்பொறுப்பினாலும்‌, 

யூதாதேசத்திலே உயர்ந்த அந்தஸ்தும்‌ 
அதிகாரமும்‌ கிடைத்திருக்கிறது. 


யோசேபாள்‌ ஆசாரியனாகிய 
யோய்தாவின்‌ மனைவி. இவள்‌ யோராம்‌ 
என்னும்‌ ராஜாவின்‌ குமாரத்தி. அகசியாவின்‌ 
சகோதரி. இதன்‌ மூலமாக ஆசாரியனாகிய 
யோய்தா, யூதாவின்‌ ராஜகுடும்பத்திலும்‌: 
நெருங்கிய ஐக்கியமாயிருக்கிறான்‌. 


தாது ராஜாசன சரித்தாத்தின்., 


யோராமின்‌. 
குமாரத்தியாகிய யோசேபாளே, 
யூதாதேசத்தை ராஜ்யபாரம்பண்ண வேண்டும்‌. 
யோசேபாளுக்கு, ராஜ்யபாரம்பண்ணும்‌ 
உரிமை இருக்கிறது. ஆனால்‌ 
யோசேபாளும்‌ அத்தாலியாளுக்கு பயந்து. 
'யோவாசோடுகூட கர்த்தருடைய ஆலயத்தில்‌ 
ஒளிந்துகொண்டிருக்கிறாள்‌. 


2 நானாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


COMMENTARY 


ஆசாரியனாகிய யோய்தா விசேஷித்த 
தாலந்துகளும்‌ உள்ளவன்‌. 


்கொடுததிருக்கிறான்‌ 
ராஜ்யபாரத்திலிருந்து 
த விடுதலை... பெறவேண்டும்‌. 
அப்போதுதான்‌ யூதாதேசத்திற்கு நன்மை 
உண்டாகும்‌. ஜனங்களுக்கு சேஷமம்‌ வரும்‌. 
ஆசாரியனாகிய யோய்தா மிகவும்‌ 
ஞானமாக சிந்தித்து செயல்படுகிறான்‌. 
யோவாசை யூதாஜனங்களுக்கு 
காண்பிப்பதற்கு முன்பாக,  யோவாசின்‌ 
பாதுகாப்புக்கு முக்கியத்துவம்‌ கொடுக்கிறான்‌. 
யோய்தாவைப்போன்ற நல்லவனுடைய 
பாதுகாப்பு யோவாசக்கு கிடைத்திருப்பது, 
கர்த்தருடைய கிருபை. 


ஏழாம்‌ வருஷத்திலே யோய்தா 
பேருக்கு அதிபதிகளையும்‌ 
காவலாளரையும்‌ 
அழைப்பிக்கிறான்‌. அவர்களை 
தன்னிடத்தில்‌ கர்த்தருடைய ஆலயத்திலே 
வரச்சொல்லுகிறான்‌. அவன்‌ அவர்களோடு 
உடன்படிக்கைபண்ணி, 
கர்த்தருடைய ஆ 
ஆணையிடுவித்துக்‌ கொள்கிறான்‌. 
பின்பு யோய்தா அவர்களுக்கு ராஜாவின்‌ 
குமாரனாகிய யோவாசைக்‌ காண்பிக்கிறான்‌ 
(இராஜா 11:4). 


அதசியாலின்‌ 
யோய்தாவை. 


நூறுபேருக்கு 


நூறு 
தலைவரையும்‌ 
தன்னிடத்தில்‌ 
யோய்தா 


ராஜகுமாரனாகிய 
பூ பார்ப்பது 
அதிபதிகளும்‌, 
தலைவர்களுக்கு! காவலாளர்களுக்கும்‌ 
ஆச்சரியமாயும்‌, சந்தோஷமாயும்‌ இருக்கிறது. 
தாவீதின்‌ விளக்கு அணைந்துபோயிற்றோ 
என்று. யூதாவின்‌ அதிபதிகளும்‌, 
தலைவர்களும்‌, மூப்பர்களும்‌ மிகுந்த 
கவலையேடிருந்தார்கள்‌. யூதாவின்‌ விளக்கு 
இன்னும்‌ அணைந்துபோகவில்லை என்பதைப்‌ 
பார்க்கும்போது. அவர்களுக்கு மிகுந்த 
சந்தோஷமுண்டாயிற்று. 





i THE 
TT 


யோய்தா கர்த்தருடைய ஆலயத்திலே 
பிரதான ஆசாரியனாயிருக்கிறான்‌. 
ஆசாரியரும்‌ லேவியரும்‌ அவனுக்கு கீழே 
சேவகம்‌ பண்ணுகிறார்கள்‌. தேவாலயத்தின்‌ 
காவலைப்‌ 


பகுதிகளிலும்‌ காவலைப்‌ பலப்படுத்தவேண்டும்‌. 
அப்போதுதான்‌ யோவாசுக்கு பாதுகாப்பு 
கிடைக்கும்‌. 

தாவீது தன்னுடைய ராஜ்மயபார 
காலத்தில்‌ ஆசாரியர்களை பல்வேறு 
வகுப்புகளாக பிரித்திருந்தார்‌. ஆசாரியனாகிய 
யோய்தாவும்‌, காவலாளரை வெவ்வேறு 
பங்குகளாக பிரிக்கிறான்‌. 


பருக்கு அதிபதிகளை 
நோக்கி, இங்க்‌! செம்ம ன்ஸ்‌ காரியம்‌ 
என்னவென்றால்‌, ஒய்வநாளில்‌ முறைப்படி 
இங்கே வருகிற உங்களில்‌ மூன்றில்‌ ஒருபங்கு 
ராஜாவின்‌ அரமனைக்‌ காவல்‌ 
காக்கவேண்டும்‌. மூன்றில்‌ ஒருபங்கு சூர்‌ 
என்னும்‌ வாசலிலும்‌, மூன்றில்‌ ஒருபங்கு 
காவலாளரின்‌ காவலின்‌ பிறகே இருக்கிற 
வாசலிலுமிருந்து ஆலயக்காவலைப்‌ 
பத்திரமாய்க்‌ காக்கவேண்டும்‌” 
(இராஜா 11:55; 23:45) என்று 
சொல்லுகிறான்‌. 


ஒவ்வொரு ஒய்வுநாளின்‌ காலையிலும்‌ 


2நாளா 


மாலைப்பொழுது வரையிலும்‌ 

யோவாகக்கு 

இதனால்‌ 

ஒய்வுநாளில்‌, யோவாசுக்கு இரண்டு மடங்கு 
அதிகமான பாதுகாப்பு கிடைக்கும்‌. 


ஆசாரியனாகிய யோய்தா, 


அவர்களை நோக்கி, “இப்படியே ஒய்வநாளில்‌: 
முறைப்படியே உங்களில்‌ இரண்டுபங்குபேர்‌, 
ராஜாவினிடத்தில்‌ கர்த்தருடைய ஆலயத்தைக்‌ 
காவல்‌ காக்கவேண்டும்‌” (2இராஜா 11:7) 
என்று சொல்லுகிறான்‌. 


2 நாளாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


யோவாசை காவல்‌ 
தங்கள்‌ கைகளில்‌. ஆயுதங்களைப்‌ 
பிடித்தவர்களாக காவல்‌ காக்கவேண்டும்‌. 
அவர்களுக்கு ஆயுதங்கள்‌ வேண்டும்‌. 
ஆசாரியனாகிய _யோய்தா கர்த்தரின்‌ 
ஆலயத்தில்‌. தாலீதுராஜா வைத்திருந்த 
ஈட்டிகளையும்‌ கேடகங்களையும்‌ நூறுபேருக்கு 
அதிபதிகளிடத்தில்‌ கொடுக்கிறான்‌ 
(2இராஜா 1120; 2நாளா 23:9). 


காக்கிறவர்கள்‌, 


யோய்தா நூற்றுக்கு அதிபதிகளுக்கு 
இரண்டு பிரதான கட்டளைகளைக்‌ 
கொடுக்கிறான்‌. அவையாவன: 1. அவர்கள்‌ 
ராஜகுமாரனாகிய யோவாசை பத்திரமாய்க்‌ 
காக்கவேண்டும்‌. 2. கர்த்தருடைய ஆலயம்‌ 
தீட்டுப்படாதவாறு, ஆலயக்காவலை 
பத்திரமாய்க்‌ காக்கவேண்டும்‌. 


யோய்தா நூற்றுக்கு அதிபதிகளை 
நோக்கி, "நீங்கள்‌ அவரவர்‌ தங்கள்‌ 
ஆயுதங்களைக்‌ கையிலே பிடித்தவர்களாய்‌, 
ராஜாவைச்‌ சுற்றிலும்‌ வரிசையாய்‌ 
நின்று கொண்டிருக்கவேண்டும்‌; 
வரிசைகளுக்குள்‌ புகுந்துவருகிறவன்‌ 
கொலைசெய்யப்படக்கடவன்‌; ராஜா வெளியே 
போகும்போதும்‌ உள்ளே வரும்போதும்‌ நீங்கள்‌ 
அவரோடே இருங்கள்‌" (2இராஜா 11:8; 
2நாளா 23:7) என்று சொல்லுகிறான்‌. 


நூற்றுக்கு அதிபதிகளும்‌ யோய்தாவின்‌ 
கட்டளைகளுக்கு கீழ்ப்படிகிறார்கள்‌. 
ஆசாரியனாகிய யோய்தா 
குட்பளையிட்டபடியெல்லாம்‌ நூறுபேருக்கு 
அதிபதிகள்‌ செய்கிறார்கள்‌. அவரவர்‌ 
ஓய்வுநாளில்‌ முறைப்படி வருகிறவர்களும்‌ 
முறைப்படி போகிறவர்களுமாகிய தங்கள்‌ 
மனுஷரைக்‌ கூட்டிக்கொண்டு, 
ஆசாரியனாகிய யோய்தாவினிடத்தில்‌ 
வருகிறார்கள்‌ (2இராஜா 11:9). 


காவலாளர்‌ அவரவர்‌ தங்கள்‌ 
ஆயுதங்களைப்‌ பிடித்தவர்களாய்‌, ஆலயத்தின்‌ 
வலதுபக்கம்தொடங்கி அதின்‌ 
இடதுபக்கமட்டும்‌, பலிபீடத்திற்கு எதிராகவும்‌ 
ற்‌ எதிராகவும்‌ ராஜாவைச்‌ 
(2இராஜா 11/1 

நோளா 23:10). 


யோவாசை காவல்‌ காக்க யோய்தா 
சேவகரை  நியமிக்கிறான்‌. யோய்தா 
தாமதம்பண்ணாமல்‌ யோவாசை ராஜாவாக 
அபிஷேகம்பண்ணுகிறான்‌. ராஜாபிஷேகத்தின்‌ 
சம்பிரதாய முறைமைகளெல்லாம்‌ 
பின்பற்றப்படுகிறது. 





i FTE 
TT 


அதன்‌ பின்பு. யோய்தா 
ராஜகுமாரனாகிய யோவாசை வெளியே. 
கொண்டு வருகிறான்‌. ராஜகிரீடத்தை 
யோவாசின்‌ மேல்‌ வைக்கிறான்‌. யோய்தா 
சாட்சியின்‌ ஆசுமத்தை  யோவாசின்‌. 
கையிலே கொடுக்கிறான்‌. 


கர்த்தருடைய 
ஆலயத்திலிருக்கிறவர்கள்‌. வ்வாறாக, 
யோவாசை ராஜாவாக்கி அபிஷேகம்பண்ணி, 
ராஜா. வாழ்க" என்று. 
கைக்கொட்டுகிறார்கள்‌ (2இராஜா 

2நாளா 23:11). 


யோவாஸ்‌ சிறுபையனாகயிருந்தாலும்‌, 
ராஜாவின்‌ அதிகாரம்‌ அவனுக்கு 
கொடுக்கப்படுகிறது. அதற்கு 
அடையாளமாக கிரீடம்‌ அவனுடைய 
'தலையின்மேல்‌ வைக்கப்படுகிறது. 


யோவாஸ்‌ இப்போது ன்ன 
ராஜாவாயிருக்கிறான்‌. 

தாதேசத்தாரை, தேஜ 
நயோமானாச்திறகு கீழ்ப்படிந்து, 
ராஜ்யபாரம்பண்ணவேண்டும்‌. தேவனுடைய 
வார்த்தையே யோவாசுக்கு எழுதப்பட்ட 
சட்டமாயிருக்கவேண்டும்‌. இதற்கு 
அடையாளமாக யோவாசின்‌ கையிலே. 
சாட்சியின்‌ ஆகமம்‌ கொடுக்கப்படுகிறது. 


“அவன்‌ தன்‌ சிங்காசனத்தின்மேல்‌ 
க்‌ அவனுடைய இருதயம்‌ 
சகோதரர்பேரில்‌ 
மேட்டிமைகொள்ளாயது்‌ கற்பனையை விட்டு 
வலதுபுறம்‌ இடதுபுறம்‌ சாயாமலும்‌, இந்த 
நியாயப்பிரமாணத்தின்‌ எல்லா 
வார்த்தைகளையும்‌, இந்தக்‌ கட்டளைகளையும்‌ 
கைக்கொண்டு, இ; 
செய்வதற்காகத்‌ தன்‌. 
கர்த்தருக்குப்‌ பயந்திருக்கும்படி 
கொள்ளும்பொருட்டு, ன்‌ 
ஆசாரியரிடத்திலிருக்கிற. 
நூலைப்‌ பார்த்து, தனக்காக ஒரு பிரதியை 
எழுதி, தன்னிடத்தில்‌ வைத்துக்கொண்டு, 
தன்‌ ஜீவனுள்ள நாளெல்லாம்‌ அதை 
வாசிக்கக்கடவன்‌: இப்படிச்‌ செய்வதினால்‌, 
தானும்‌ தன்‌ குமாரரும்‌ இஸ்ரவேலின்‌ நடுவே 
தங்கள்‌ ராஜ்யத்திலே நீடித்து வாழுவார்கள்‌” 
(உபா 1729-20), 


2 நானாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


COMMENTARY 


யூதாதேசத்தை ராஜ்யபாரம்பண்ணுவது 
மிகப்பெரிய பொறுப்பு. இதை நேர்த்தியாய்ச்‌ 
செய்யவேண்டுமென்றால்‌ பரிசுத்த 
ஆவியானவருடைய அபிஷேகம்‌ யோவாசின்‌ 
மீது தங்கியிருக்கவேண்டும்‌. இதற்கு 
அடையாளமாக. யோய்தா  யோவாசை 
ராஜாவாக்கி அபிஷேகம்பண்ணுகிறான்‌. 


யோய்தா யோவாசை 
அபிஷேகம்பண்ணினாலும்‌, 
ஜனங்கள்‌ யோவாசை தங்கள்‌ ராஜாவாக 
ஏற்றுக்கொள்ளவேண்டும்‌. அவர்கள்‌ 
யோவாசின்‌ ஆளுகைக்கு கீழ்ப்படியவேண்டும்‌. 
யூதாஜனங்கள்‌ ஈவாசை தங்கள்‌ 
ராஜாவாக அங்கீகரிக்கும்‌ வண்ணமாக, 
ராஜா வாழ்க” என்று சொல்லி சந்தோஷமாய்‌ 
தங்கள்‌ கைகளைக்‌ கொட்டுகிறார்கள்‌. 


ராஜாவாக 
யூதாதேசத்து 


தங்களுக்கு ராஜாவாக 
அபிஷேகம்பண்ணப்டட்டிருக்கிற யோவாசின்‌ 
ஆயுசுகாலத்தை கர்த்தர்‌ 
ஆசீர்வதிக்கவேண்டுமென்று விரும்பி, “ராஜா 
வாழ்க” என்று சொல்லி வாழ்த்துகிறார்கள்‌. 
தேவனுடைய தெய்வீக அதிகாரத்தினால்‌, 
யோவாஸ்‌  யூதாதேசத்திற்கு ராஜாவாக 
அபிஷேகம்பண்ணப்பட்டிருக்கிறான்‌. 


க 

அத்தா "சாயம்‌ பண்ணுகிறாள்‌. 
இவள்‌ குடும்பத்தைச்‌ 
சேர்ந்தவளல்ல. ததன்‌ குடும்பத்து விளக்கு 
அணைந்துபோயிற்றோ என்னும்‌ கவலை 
யூதாதேசத்து  மூப்பருடைய இருதயத்தில்‌ 
காணப்பட்டது. அவர்கள்‌ யோவாசைப்‌ 
பார்த்தபோது, அவர்களுடைய மனதிலே 
உற்சாகம்‌ பிறந்திருக்கிறது. தாவீதின்‌ 


இப்போது. 


அணைந்துபோகக்கூடாது 
யூதாஜனங்கள்‌ வாழ்த்துகிறார்கள்‌. 
யோவாசை 
அங்கீகரித்து 
வரவேற்கிறார்கள்‌. 


யூதாஜனங்கள்‌ 
தங்கள்‌ ராஜாவாக 
அவனை 

யூதாஜனங்களைப்போலவே, 


நம்முடைய கர்த்தராகிய 
நம்முடைய இருதயத்தில்‌ வரவேற்கவேண்டும்‌. 


ஸ்தாபிக்கப்படும்போது, 
ஆளுகை நம்மைவிட்டு நீங்கும்‌. 





f= FTE 
TT 


அத்தாலியானின்‌ மரணம்‌ 
2நானா 2312-15 


இநானா 23:12, ஜனங்கள்‌ ஓடிவத்து, 
ராஜாவைப்புகழுகிற சுத்தத்தை 
அத்தாலியான்‌ கேட்டபோது, அவன்‌ 
கர்த்தருடைய ஆலயத்திற்கு. 
ஜனங்களிடத்தில்‌ வத்து, 


நானா 28:18. இதோ, நடையிலுன்ன 
தன்னுடைய தூணண்டையிலே ராஜா 
திற்கிறதையும்‌, ராஜாவண்டையில்‌ 
நிற்கிற பிரபுக்கனையும்‌, எக்காளம்‌. 
ஊதுகிறவர்கனையும்‌, தேசத்து 
ஜனங்வெல்லாரும்‌ சந்தோஷப்பட்டு. 
எக்கானங்கள்‌ ஊதுகிறதையும்‌ 
கீதவாத்தியங்கனைப்‌ 
பிடித்துக்கொண்டு 
சங்கீதத்தலைவரும்‌ தூதிக்கிறதையும்‌ 
கண்டான்‌; அப்பொழுது அத்தாலி. 
யான்தன்‌ வஸ்திரங்கனளைக்‌. 
கிழித்துக்கொண்டு: துரோகம்‌ துரோகம்‌ 
என்று கூவினான்‌. 


பாடகரும்‌ 


நானா 28014.  ஆகாரியனாகிய 
யோய்தா  இராணுவத்தலைவராகிய 
நூறுபேருக்கு அதிபதிகனானவர்களை 
வெளியே அழைத்து, அவர்களை 
நோக்கி! இவனை வரிசைக்குப்‌ புறம்பே 
 கொண்டுபோங்கண்‌; இவனைப்‌ 

யின்பற்றுகிறவனைப்‌ 

வெட்டி.ப்போடுங்கள்‌ 

கர்த்தரின்‌ ஆலயத்திலே 
கொன்றுபோடாதேயுங்கள்‌ 
ஆசாரியன்‌ சொல்லிமிருத்தான்‌. 


பட்டயத்தால்‌ 


நோனா 29:15. அவர்கள்‌ அவளுக்கு 
இடமுண்டாக்கினபோது, அவன்‌ 
ராஜாவின்‌ அரமனையிலிருக்கிற 
குதிரைகளின்‌: வாசலுக்குள்‌. 
பிரவேசிக்கும்‌ இடமட்டும்‌ போனான்‌; 
அங்கே அவனைக்‌ 
கொள்றுபோட்டார்கள்‌. 


ஆசாரியனாகிய யோய்தா, 
ராஜகுமாரனாகிய யோவாசை யூதாவின்‌ 
ராஜாவாக அபிஷேகம்பண்ணுகிற வைபவம்‌ 
நிறைவுபெறுகிறது. ங்கள்‌ 
ஆரவாரத்தோடே 
ஒடிவருகிறார்கள்‌. 
யூதாதேசத்தின்‌ ராஜவம்சஸ்தர்‌ அனைவரையும்‌ 


அங்கும்‌ 


2 நானாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


COMMENTARY 


கர்த்தருடைய நெல்ல 
பிரகாரமாக ராஜகுமாரனாகிய 
உயிரோடிருக்கிறான்‌. யோய்தா 
யூதாதேசத்திற்கு . 
அபிஷேகம்பண்‌ ணுகிறான்‌. 


ஒடிவருகிற னங்கள்‌ செய்த 
ஆரவாரத்தை அத்தாலியாள்‌ கேட்கிறாள்‌. 
அப்போது அவள்‌ கர்த்தருடைய ஆலயத்திற்கு 
ஜனங்களிடத்‌ கி 
(2இராஜா 
ராஜாபிஷேக 
ஜனங்கள்‌ 
சந்திக்கவேண்டுமென்று 
செய்திருக்கிறார்கள்‌. 
அத்தாலியாள்‌ 


ராஜாவாக 


1113: 


2நாளா 


ராஜவம்சஸ்தரை 
சங்காரம்பண்ணியதற்காக, 
அவளை  விசாரிக்கவேண்டும்‌ என்று, 
ஜனங்கள்‌ தீர்மானம்பண்ணுகிறார்கள்‌. 
அத்தாலியாளின்‌ கொடுமையான ஆட்சிக்கு 
முடிவு... பண்ணவேண்டுமென்று ஜனங்கள்‌ 
ஆர்வத்தோடிருக்கிறார்கள்‌. 
யோவாசை 
என்று 


ஜனங்கள்‌ எல்லோரும்‌. 
ராஜாவாக்கி, “ராஜா வாழ்க" 
ஆர்ப்பரிக்கிறார்கள்‌. அத்தாலியாள்‌ இந்த 
ஆரவாரத்தைக்‌ கேட்கிறாள்‌. கர்த்தருடைய 
ஆலயத்திற்கு அத்தாலியாள்‌ ஜனங்களிடத்தில்‌ 
வருகிறாள்‌. நடையிலுள்ள தன்னுடைய 
தூணண்டையிலே  யோவாஸ்‌ ராஜா 
நிற்கிறதைக்‌ காண்கிறாள்‌. யோவாசை 
உமிரோடு பார்த்தபோது, அவளுடைய 
உள்ளத்தில்‌ கலக்கம்‌ உண்டாயிற்று. 

அத்தாலியாள்‌ தன்‌ லஸ்திரங்களைக்‌. 
கிழித்துக்கொண்டு ச தரோகம்‌ துரோகம்‌" 
என்று கூவினாள்‌. (2நாளா 2312-13) 


காத்திருக்கவில்லை. யேசபேல்‌ யெகூவை 
சந்திக்க புறப்பட்டு வந்ததுபோல, 
அத்தாலியாளும்‌ ஜனங்களை சந்திக்க 
கர்த்தருடைய ஆலயத்திற்கு வருகிறாள்‌. 
ஆலயத்திலே மிகுந்த ஆரவாரமுண்டாயிற்று. 
ஆரவாரத்திற்கான காரணத்தை 
அறிந்துகொள்ளும்‌ ஆவல்‌ 
அத்தாலியாளுக்கு உண்டாயிற்று. 





i a 
ETT 


அத்தாலியாள்‌ கர்த்தருடைய 
ஆலயத்திற்கு தனிமையாக வருகிறாள்‌. ஒரு 
தேசத்தின்‌ ராணியாகயிருக்கிறவள்‌, 
இராணுவ பாதுகாப்பு இல்லாமல்‌, தனிமையில்‌: 
வருவது ஆச்சரியமான காரியம்‌. ஆனாலும்‌ 
அத்தாலியாள்‌ துணிகரமான பொல்லாத 
ஸ்திரீ. அவள்‌ யூதாதேசத்தை கொடுமையாய்‌ 
ஆட்சிசெய்கிறவள்‌. யூதாதேசத்தார்‌ 
அத்தாலியாளுக்கு பயப்படுவார்கள்‌. 
அத்தாலியாளோ யாருக்கும்‌ பயப்படமாட்டாள்‌. 
அவள்‌ கர்த்தருடைய ஆலயத்திற்கு தனியாய்‌ 
வருகிறாள்‌. அங்கே யூதாதேசத்து ஜனங்கள்‌ 
எல்லோரும்‌ கூடியிருக்கிறார்கள்‌. 

கர்த்தருடைய ஆலயத்திலே 
அந்தாலியாள்‌ கண்ட காட்சி அவளை 
அதிர்ச்சியடையச்‌ செய்கிறது. இதோ, ராஜா 
ப்‌ தூணண்டையிலே 
ாவாஸ்‌ நிற்கிறான்‌. ராஜாவண்டையில்‌ 
நிற்கிற பிரபுக்களையும்‌, எக்காளம்‌ 
ஊதுகிறவர்களையும்‌, ஜனங்கள்‌ 
எல்லாரும்‌ சந்தோஷப்பட்டு எக்காளம்‌ 
ஊதுகிறதையும்‌ அத்தாலியாள்‌ காண்கிறாள்‌. 
இவர்கள்‌ எல்லோரையும்‌ கண்டவுடனே 
அத்தாலியாள்‌ தன்‌ வஸ்திரங்களைக்‌ 
கிழித்துக்கொண்டு: “துரோகம்‌ துரோகம்‌" 
(2இராஜா 11:14; 2நாளா 2343) என்று 
கூவுகிறாள்‌. 


துரோகம்‌" 
வாருங்கள்‌. 


அத்தாலியாள்‌ “துரோகம்‌, 
என்று கூவுகிற வார்த்தைக்கு, 
இந்த  தேசத்துரோகிகளுக்கு எதிராக: 
எனக்கு உதவிசெய்ய வாருங்கள்‌” என்று 
பொருள்‌.  யோவாஸ்‌ தேசத்துரோகியல்ல. 
யோய்தா துரோகம்பண்‌ ணவில்லை. 
அத்தாலியாளே யூதாதேசத்திற்கு 
துரோகியாயிருக்கிறாள்‌. அவளே 
யூதாஜனங்களுக்கு துரோகம்பண்ணுகிறாள்‌. 


அத்தாலியாள்‌ “துரோகம்‌ துரோகம்‌” 
என்று கூவும்போது அங்கே ஆசாரியனாகிய 
யோய்தா, யோவாசுக்கு அருகாமையில்‌ 
நின்றுகொண்டிருக்கிறான்‌. யோய்தா 
இராணுவத்தலைவராகிய நூறுபேருக்கு 
அதிபதிகளானவர்களுக்குக்‌ கட்டளையிட்டு: 
“இவளை க 


(2இராஜா 11:15) என்று 
சொல்லுகிறான்‌. கர்த்தருடைய ஆலயத்தில்‌ 
அத்தாலியாளை கொல்லலாகாது என்று 
ஆசாரியனாகிய  யோய்தா அவர்களுக்கு 


ஏற்கெனவே சொல்லியிருக்கிறான்‌. 


2 நாளாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


ஆலயத்திலும்‌ கொல்லக்கூடாது. 
அத்தாலியாளைப்போன்ற 
ஸ்திரீயின்‌ இரத்தத்தினால்‌ 
தீட்டுப்படுத்தலாகாது என்று ஆசாரியனாகிய 
யோய்தா தீர்மானம்‌ செய்கிறான்‌. 


தனக்கு. வருகிற. ஆபத்தை 
அத்தாலியாள்‌ உணருகிறாள்‌. அவள்‌ 
கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து பின்வாசல்‌ 
தன்னுடைய அரண்மனைக்கு 
தப்பிப்போக முயற்சி பண்ணுகிறாள்‌. அவள்‌ 
தப்பிப்போகும்போது, ஆலயத்திலே. 
கூடியிருக்கிறவர்கள்‌ அவளுக்கு 
இடமுண்டாக்குகிறார்கள்‌. அத்தாலியாள்‌. 
இராஜாவின்‌' அரமனைக்குள்‌, 
குதிரைகள்‌. பிரவேசிக்கிற வழியிலே. 
போகிறாள்‌. அப்போது 
இராணுத்தலைவராகிய நூறுபேருக்கு 
அதிபதிகளாயிருக்கிறவர்களும்‌, 
அவர்களுடைய சேவகர்களும்‌ 
அத்தாலியாளைக்‌ கொன்றுபோடுகிறார்கள்‌ 
(2இராஜா 1116). 
ப்போது யோய்தா அத்தாலியாளை 
ஆனந்துக்கு வெளிலே கொண்டுபோதமாறு. 
நூற்றுக்கதிபதிக்குக்‌ கட்டளையிடுகிறான்‌. 
அவளை ஆலயத்திற்கு வெளியே கொன்று 
போட்டார்கள்‌. (நாளா 23:14-15), 


யோரய்தாவின்‌ ஊழியம்‌ 
தொனா 28:16-21 


நானா 28:16. அப்பொழுது யோய்தா 


தாங்கள்‌ கர்த்தருடைய 
ஜனமாயிருக்கும்படிக்கு, தானும்‌ ௪௧௨. 
ஜனங்களும்‌ ராஜாவும்‌ உடன்படிக்கை 
பண்ணிக்கொன்ளும்படி, செய்தான்‌. 


நானா 28:17. அப்பொ 
ஜனங்கனெல்லாரும்‌ பாகாவின்‌' 
கோவிலுக்குப்‌ போய்‌, அதை இடித்து, 
அதின்‌ பலிபீடங்கனையும்‌, அதின்‌ 
விக்கிரகங்கனையும்‌ தகர்த்து, பாகாலின்‌ 
மாத்தானைப்‌ பலி. 
முன்பாகக்‌ 





i FTE 
TT 


2நானா 2918. 
கட்டளையிட்டபிரகாரம்‌ 
சந்தோஷ த்தோடும்‌ 
கர்த்தரின்‌ சர்வாங்க 
தகனபலிகளை மோசேயின்‌ 
தியாயப்பிரமாணத்தில்‌ எழுதியிருக்கிற 
படியே செலுத்தத்தக்கதாக, யோய்தா 
கர்த்தருடைய ஆலயத்தை விசாரிக்கும்‌ 
உத்தியோகங்களைத்‌ 

கர்த்தருடைய 

பகுத்து 

ஆசாரியர்களின்‌ கையில்‌ ஒப்புவித்து, 


யாதொரு 
தீட்டுப்பட்டவன்‌. 
ஆலயத்திற்குள்‌. 
அதின்‌ 
காவலானரை 


தாவீது 


சங்க்தத்தோடும்‌. 


நானா 2919. 
காரியத்தினால்‌ 
கர்த்தருடைய 
பிரவேசியாதபடிக்கு, 
வாசல்களுக்குக்‌ 
நிறுத்தினான்‌. 


நானா 2920. நாறுயேருக்கு. 
அதிபதிகளையும்‌, பெரியவர்களையும்‌, 
ஜனத்தை: ஆளுகிறவர்களையும்‌, 
தேசத்து சமஸ்த ஜனங்களையும்‌. 
கூட்டிக்கொண்டு, ராஜாவைக்‌ 
கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து 
இறங்கப்பண்ணி, உயர்ந்த. 
வாசல்வழியாய்‌ ராஜ அரமனைக்குன்‌ 
அழைத்துவந்து: அரசாளும்‌ 
சிங்காசனத்தின்மேல்‌ ராஜாவை 
உட்காரப்‌ பண்ணினார்கள்‌. 


2நானா 2321. 
ஜனங்களெல்லாரும்‌ 
அத்தாலியாளைப்‌ 
கொள்றபின்பு 
அமரிக்கையாயிற்று. 


தேசத்து 
மகிழ்ந்தார்கள்‌; 
பட்டயத்தால்‌ 
நகரம்‌ 


பிரதான ஆசாரியனாகில யோங்தாலின்‌ 
ஊழியப்பொறுப்பு அதிகமாகிறது. 
அத்தாலியாள்‌ ராஜாவின்‌ அரமனை 
அண்டையில்‌ வெட்டிக்கொல்லப்பட்டாள்‌. 
போவாஸ்‌ இப்போது யூதாதேசத்திற்கு. 
ராஜாவாயிருக்கிறான்‌. அவனுக்கு ஏழுவயது. 
மட்டுமே ஆயிற்று. ராஜா. 
சிறுபையனாகயிருப்பதினால்‌, அவனுடைய 
ராஜாசனத்திற்கு ஏராளமான தடைகளும்‌, 
எதிர்ப்புக்கும்‌ வரும்‌. யோய்தா அந்த. 
எதிர்ப்புக்களையெல்லாம்‌ நீக்கிப்போட்டு, 
யோவாசை யூதாதேசத்தின்‌. 
சிங்காசனத்தின்‌ மேல்‌ உட்காரவைக்கிறான்‌. 


2 நானாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


QOODNENS 
PUBLISHERS 


COMMENTARY 


அத்தாலியாள்‌ 
ராஜ்யபாரம்பண்ணி, 


, யூதாதேசத்தை 
அந்த தேசத்தையே 
கெடுத்துப்போட்டாள்‌. யூதாதேசத்தின்‌ 
அஸ்திபாரம்‌ சீர்குலைந்துபோயிற்று. 
ஆசாரியனாகிய யோய்தா, யூதாதேசத்தின்‌ 
அஸ்திபாரத்தை மறுபடியுமாக போடவேண்டும்‌. 
யூதாவின்‌ ராஜாவும்‌, யூதாதேசத்தாரரும்‌ 
கர்த்தரோடு ஒப்புரவாகவேண்டும்‌. 


யோய்தா, அவர்கள்‌ 
கர்த்தருடைய ஜனமாயிருக்கும்படிக்கு, 
ராஜாவும்‌ ஜனங்களும்‌ கர்த்தரோடே 
உடன்படிக்கைபண்ணவும்‌, ராஜாவும்‌ 
ஜனங்களும்‌ ஒருவரோடொருவர்‌ 
உடன்படிக்கைபண்ணவும்‌ செய்கிறான்‌ 
(2இராஜா 1117), 


அப்பொழுது யோய்தா தாங்கள்‌ 
கர்த்தருடைய ஜனமாயிருக்கும்படிக்கு, தானும்‌ 
சகல ஜனங்களும்‌ ராஜாவும்‌ உடன்படிக்கை 
பண்ணிக்கொள்ளும்படி செய்தான்‌ (நோளா 
23:16). 


அப்பொழுது 


யூதாதேசத்து ராஜாவாகிய யோவாசம்‌, 
யூதாதேசத்து ஜனங்களும்‌ இப்போது 
கர்த்தருடைய ஆலயத்திலே இருக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ எல்லோருமாகச்‌ சேர்ந்து, 
இணைந்து, கர்த்தரிடத்திலே. 
உடன்படிக்கை பண்ணவேண்டும்‌ என்றும்‌, 
அவர்கள்‌ ஒருவருக்கொருவர்‌ கர்த்தருடைய 
நாமத்தினால்‌ உடன்படிக்கை 
பண்ணிக்கொள்ளவேண்டும்‌ என்றும்‌ 
ஆசாரியனாகிய யோய்தா சொல்லுகிறான்‌. 
இல்வாறு 
பண்ணினால்தான்‌. 


உடன்படிக்கை 
தங்களுக்கும்‌ 
இருக்கிற 
தாங்கள்‌ 
வேண்டிய 
ஊழியக்கடமைகளையும்‌ ஜனங்கள்‌ 
அறிந்துகொள்வார்கள்‌. யூதாஜனங்களும்‌ 
ஒருவருக்கொருவர்‌ சகோதர சிநேகத்தோடு, 
கர்த்தருக்குள்‌ அன்பாயும்‌ ஆதரவரயும்‌ 
இருப்பார்கள்‌. 


ந தததரத்தார்‌ 
கர்த்தருக்கு பயப்படும்‌ 
இருக்கவேண்டும்‌. அவர்கள்‌ 
ஜனமாயிருக்கவேண்டும்‌. யோய்தா இதை 
மனதில்‌ கொண்டு, ராஜாவையும்‌ 
ஜனங்களையும்‌ கர்த்தரோடு உடன்படிக்கை 
பண்ணச்‌ செய்கிறான்‌. 


இடையே 
கர்த்தருக்காக 


மத்தியிலே. 
பயம்‌ 
கர்த்தருடைய 





i= FTE 
TT 


ராஜாவும்‌ ஜனங்களும்‌ கர்த்தரோடு. 
உடன்படிக்கை பண்ணும்போது, அவர்கள்‌ 
எல்லோருமே சமஅந்தஸ்திலும்‌, te ஒரே 
நிலையிலும்‌ இருக்கிறார்கள்‌. கர்த்தருக்கு, 
முன்பாக ராஜாவும்‌ ஜனங்களும்‌ சமம்‌. 
அவர்கள்‌ எல்லோருமே கர்த்தரோடு 
அன்பின்‌ கயிற்றால்‌ கட்டப்படுகிறார்கள்‌. 


யோலாஸ்‌. 
ராஜாவாயிருந்தாலும்‌, 

யூதாஜனங்களைப்போல, 
நியாயப்பிரமாணத்திற்கு 

ஜனங்கள்‌: கர்த்தரை ஆராதிப்பதுபோல, 
ராஜாவும்‌ கர்த்தரை ஆராதிக்கவேண்டும்‌ 


வின்‌ 
கர்த்தரோ, 
பண்ணியிருக்கிறார்கள்‌. 
கர்த்தருடைய ஜனமாயிருப்போமென்று, 
அவர்கள்‌ எல்லோரும்‌ ஏகமனதாக 
வாக்குப்பண்ணியிருக்கிறார்கள்‌. கர்த்தருடைய 
ஜனமாயிருக்கிறவர்கள்‌ பாகாலின்‌ 
ஜனமாயிருக்கமாட்டார்கள்‌. 


ராஜாவும்‌ யூதாஜனங்களும்‌ 
உடன்படிக்கை. 
தாங்கள்‌ 


அத்தாலியாள்‌ 
ஆராதனை 
இப்போது. 

பிரபல்யமாயிருக்கிறது. 

யூதாதேசத்தாரில்‌ அநேகர்‌ பாகாலை 
அராதிக்கறார்கள்‌. ராஜாவும்‌ ஜனங்களும்‌ 
கர்த்தரோடே பண்ணின உடன்படிக்கையின்‌ 
ஒரு பகுதியாக, யூதாதேசத்திலிருந்து 
பாகால்‌ ஆராதனையை நீக்கிப்போடுகிறார்கள்‌. 


யூதாதேசத்திலே 
மூலமாய்‌ 


பாகாலின்‌ 
அறிமுகப்படுத்தப்பட்டது. அது 


பின்பு தேசத்தின்‌ ஜனங்கள்‌ எல்லாரும்‌ 
பாகாலின்‌ கோவிலில்‌ போய்‌, அதை இடித்து. 
ர்‌ பலிபீடங்களையும்‌ அதின்‌ 
முற்றிலும்‌ உடைத்துப்‌ 
அவர்கள்‌ பாகாலின்‌ 
மாத்தானைப்‌ 
முன்பாகக்‌ கொன்று 
போடுகிறார்கள்‌ (2இராஜா 11:18). 

பாகாலை. ஆராதித்தவர்கள்‌ 
கர்த்தரைவிட்டு விலகிப்போனவர்கள்‌. 
அவர்கள்‌ கர்த்தருடைய ஆளுகையை 
ஏற்றுக்கொள்ளாமல்‌, பாகாலின்‌ 
ஆளுகையை ஏற்றுக்கொண்டவர்கள்‌. 
அவர்கள்‌ இப்போது கர்த்தரிடத்தில்‌ திரும்பி 
வந்திருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ கர்த்தருடைய 
ஜனமாயிருக்கும்படிக்கு, கர்த்தரோடு 

உடன்படிக்கை செய்திருக்கிறார்கள்‌. 


2 நாளாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


மேலும்‌ நாங்கள்‌ நினைத்தபடிமாத்திரம்‌ 
கொடாமல்‌, தேவனுடைய சித்தத்தினாலே 
முன்பு தங்களைத்தாமே கர்த்தருக்கும்‌, பின்பு 
எங்களுக்கும்‌ ஒப்புக்கொடுத்தார்கள்‌” 
(2கொரி 8:5). 


யோய்தா, 
ராஜாவாக்கி 
ராஜாவும்‌ 
ஒருவரோடொருவர்‌ 
பண்ணிக்கொள்கிறார்கள்‌. 
இ! ராஜாபிஷேகத்தின்‌ 
பகுதியாயிருக்கிறது. 
உடன்படிக்கையின்படி ராஜா 
ஆகமத்தின்‌ பிரகாரம்‌ 
ராஜ்யபாரம்பண்ணவேண்டும்‌. 
தன்னுடைய ராஜாசனத்திற்கு 
உட்பட்டிருக்கிற ஜனங்களை பாதுகாத்து 
பராமரிக்கவேண்டும்‌. ஜனங்களும்‌ 
ராஜாவுக்கு கர்த்தருக்குள்‌ 
கீழ்ப்படியவேண்டும்‌. 


ஆசாரியனாகிய 
ராஜகுமாரனாகிய யோவாசை 


ராஜா ஜனங்களைப்‌ பாதுகாப்பதுபோல 
ஜனங்களும்‌ ராஜாவைப்‌ பாதுகாக்க 
முன்வரவேண்டும்‌. ராஜா ஜனங்களுக்கு 
உண்மையுள்‌ளவனாயிருப்பதுபோல, 
ஜனங்களும்‌ ராஜாவுக்கு 
உண்மையுள்‌எவர்களாயிருக்கவேண்டும்‌. 
ஜனங்களுக்கு ராஜாவின்‌ கட்டளைக்கு 
கீழ்ப்படியவில்லையென்றால்‌, தேசத்திலே 
கலகமுண்டாகும்‌. ராஜாவுக்கு 
ஜனங்கள்மீதும்‌, ஜனங்களுக்கு ராஜாமீதும்‌ 
நம்பிக்கை குறைந்துபோகும்‌. தேசத்தில்‌ 
சமாதானம்‌ இருக்காது. 
ஆசாரியனாகிய .... யோய்தா, 
பட்‌. மறுபடியும்‌ அஸ்திபாரத்தைப்‌ 
டுகிறான்‌. அஸ்திபாரத்திற்கு ஆரம்பமாக, 


அகற்றிப்போடுகிறார்கள்‌. 
பலிபீடங்களையும்‌, அதின்‌ விக்கிரகங்களையும்‌ 
முற்றிலுமாய்‌ உடைத்துப்போடுகிறார்கள்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


இதுவரையிலும்‌ பாகாலை ஆராதித்து 
வந்தவர்கள்‌ எல்லோரும்‌, இப்போது 
கர்த்தரோடு உடன்படிக்கை செய்து, 
அவருடைய ஜனமாயிருக்கிறார்கள்‌. பாகாலின்‌ 
கோவிலிலே மாத்தான்‌ என்பவன்‌ பாகாலின்‌ 
பூஜாசாரியாயிருக்கிறான்‌. யூதாஜனங்கள்‌ 
பாகாலின்‌ கோவிலுக்குப்போய்‌, அதை இடித்து 
பாகாலின்‌ பூஜாசாரியாக  மாத்தானை, 
பாகாலின்‌ பலிபீடங்களுக்கு: முன்பாக 
கொன்றுபோடுகிறார்கள்‌ யூதாஜனங்கள்‌ 
ம்‌ பாகாலை விட்டு விலகி 


பற்றிக்கொண்டிருக்கிறான்‌. 
பாகாலின்‌ 
உடைக்கும்போது, 
பூஜாசாரியாகிய 
கொன்றுபோடுகிறார்கள்‌. 


பதாலின்‌ ஜனங்கள்‌ யூதாதேசத்திலே 


பாகா 


(2இராஜா 1118; 2நாளா 23:18,19). 


2 நாளாகமம்‌ - 


II CHRONICLES - 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தருடைய ஆலயத்திலே ராஜாவும்‌. 
ஜனங்களும்‌ ஒருவரோடொருவர்‌ 
உடன்படிக்கை செய்திருக்கிறார்கள்‌. இந்த 
உடன்படிக்கையின்‌ பிரகாரமாக ஜனங்கள்‌, 
நூறுபேருக்கு அதிபதிகளையும்‌ தலைவரையும்‌ 
காவலாளரையும்‌ தேசத்தின்‌ ஜனங்களையும்‌ 
ட்‌ க்‌ கர்த்தருடைய 
இறங்கப்பண்ணி, 


அழைத்துக்‌ 
1 ல்‌ ராஜாவாகிய 
ராஜாக்களுடைய 
உட்காருகிறான்‌ 
(2இராஜா 1119: நாளா 23:20). 


யோவாஸ்‌ ூதாதேசத்தை 

ராஜ்யபாரம்பண்ணுகிறான்‌. யோவாசோடுகூட, 

ஆசாரியனாகிய யோய்தாவும்‌ இருக்கிறான்‌ 

யோய்நா  யோவாசுக்கு தேவையான 

எல்லா ஆலோசனைகளையும்‌ சொல்லுகிறான்‌. 

நியாயந்தீர்ப்பது. 

ஆகிய எல்லா 

காரியங்களிலும்‌ யோய்தா  யோவாகக்கு 
உதலியாயும்‌ ஆதரவாயும்‌ இருக்கிறான்‌. 


கொன்றுபோட்டார்கள்‌. 
ராஜாவாகிறபோது ஏழு வயதாயிருந்தான்‌. 
(2இராஜா 11:20,21; நாளா 23:21). 





f= FTE 
TT 


யோசியாவின்‌ ராஜ்யபார 
சரித்திரத்தைப்பற்றி இந்த. அதிகாரத்தில்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. 

பெரிதான கிருபையினாலே, 

மரணத்திற்கு 

பாதுகாப்பாமிருக்கிறான்‌. 

சிங்காசனத்திலே கர்த்தருடைய சித்தத்தின்‌ 
பிரகாரமாக யோசியா அமர்த்தப்படுகிறான்‌. 
யோசியா தன்னுடைய ஜீலியத்தை ஆவியில்‌ 
ஆரம்பம்‌ பண்ணினாலும்‌, அதை தன்னுடைய 
மாம்சத்தில்‌ முடித்துவிடுகிறான்‌. 


பழுதடைந்திருக்கிறது. யோசியா கர்த்தருடைய 
ஆலயத்தைப்‌ பழுதுபார்த்து நற்கிரியையை 
செய்கிறான்‌ (2நாளா 24-14, 

சாரியனாகிய யோய்தா 
மரித்துப்போன பின்பு யோவாஸ்‌ 
கர்த்தரைவிட்டுப்‌ பின்வாங்கிப்போகிறான்‌. 
அவனுடைய ஆவிக்குரிய பின்மாற்றமே 
அவனுடைய அழிவுக்கு காரணமாயிருக்கிறது. 
அவன்‌ யூதாதேசத்திலே பாகால்‌ 
ஆராதனையை மறுபடியும்‌ ஸ்தாபிக்கிறான்‌ 
(நோளா 2415-18). 


யோசிவாசின்‌ பாவங்களை அவனுக்கு 
எச்சரித்து சொல்லுவதற்காக கர்த்தர்‌ 
தம்முடைய தீர்க்கதரிசிகளை அவனிடத்தில்‌ 
அனுப்புகிறார்‌. ஆனால்‌ யோவாசோ 
கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு 
செவிகொடுக்கவில்லை. ஆசாரியனாகிய 
யோய்தாவின்‌ குமாரன்‌ சகரியாவும்‌ ஒரு 
தீர்க்கதரிசி, சகரியா யோவாசைக்‌ 
கடிந்துகொள்கிறான்‌ யோவாசோ 
சகரியாவைக்‌ கொன்றுபோடுகிறான்‌ 
(நாளா 24:20-22). 


2 நாளாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - COMMENTARY 


கர்த்தருடைய 
யோவாசின்மீது வருகிறது. 
யூதாதேசத்தின்மீது. 


நியாயத்தீர்ப்பு 
சீரியர்கள்‌ 
படையெடுத்து வந்து, 
தேசத்தைக்‌ கொள்ளையிடுகிறார்கள்‌ 
(நோளா 24:23,24), யோவாசுக்கு வியாதி 
உண்டாயிற்று. யோவாசின்‌ ஊழியக்காரர்‌ 
அவனைக்‌ கொன்‌ றுபோடுகிறார்கள்‌. 


யோவாசின்‌ வர்த்தமானங்கள்‌ 
தானா 24:1-14 


நானா ஐ. யோவாஸ்‌ 
ராஜாவாகிறபோது ஏழு வயதாயிருத்து, 
நாற்பது. வருஷம்‌ எருசலேமில்‌ 
அரசாண்டான்‌; பெயெர்செயா 
பட்டணத்தானான அவன்‌ தாயின்‌ பேர்‌ 
சிபியான்‌. 


நானா 243. ஆசாரியனாகிய 
யோய்தாவின்‌ நானெல்லாம்‌ யோவாஸ்‌ 
கர்த்தரின்‌ பார்வைக்குக்‌ 
செம்மையானதைச்‌ செய்தான்‌. 


நோனா 24:3. அவனுக்கு யோய்தா 
இரண்டு ஸ்திரீகனை விவாகஞ்செய்து 
கொடுத்தான்‌; அவர்களால்‌ குமாரரையும்‌ 
குமாரத்திகளையும்‌ பெற்றான்‌. 


அதற்குப்பின்பு 
ஆலயத்தைப்‌ 
யோவாஸ்‌ 


இக்க, 


நோனா 24:5. அவன்‌ ஆசாரியரையும்‌. 

வேலியரையும்‌ கூடிவரச்செய்து, 

அவர்களை நோக்கி: நீங்கள்‌ யூதா 

பட்டணங்களுக்குப்‌ புறப்பட்டுப்போய்‌, 

தேவனுடைய ஆலயத்தை: 

பழுதுபார்க்கிறதற்கு, 

பணம்‌ 

காரியத்தைத்‌ 

தாமதமில்லாமல்‌ செய்யுங்கள்‌ என்‌ றான்‌; 

ஆனாலும்‌ லேவியர்‌ 
தாமதம்பண்ணினார்கள்‌.. 





f= FTE 
TT 


II CHRONICLES 


24:6. 
என்னும்‌ 


நானா 
யோய்தா 
அழைப்பித்து: 
வாசஸ்தலத்துக்குக்‌ 
கர்த்தரின்‌ தாசனாகிய 
கட்டளையிட்ட 
மூதாவினிடத்திலும்‌, 
எருசலேமியரிடத்திலூம்‌, இஸ்ரவேல்‌ 
சபையாரிடத்திலூம்‌ வாங்கிவருகிறதற்கு, 
லேவியரை நீர்‌ 
விசாரியாமற்போன தென்ன? 


அப்பொழுது ராஜா 
தலைவனை 
சாட்சியின்‌ 
கொடுக்க, 
மோசே. 
வரியை 


நானா 24:7. அந்தப்‌ பொல்லாத 
ஸ்திரீயாகிய அத்தாலியாளுடைய 
மக்கன்‌ தேவனுடைய ஆலயத்தைப்‌ 
பலவந்தமாய்த்‌ திறத்து, கர்த்தருடைய 
ஆலயத்திலுன்ன. பிரதிஷ்டை. 
பண்ணப்பட்டவைகனையெல்லாம்‌ 
பாகால்களுக்காகச்‌ செலவு பண்ணிப்‌ 
போட்டார்கனே என்‌ றான்‌. 


நானா 24:8. அப்பொழுது ராஜாவின்‌ 
சொற்படி ஒரு பெட்டியை உண்டாக்கி, 
அதைக்‌ கர்த்தருடைய ஆலயத்து 
வாசலுக்குப்‌ புறம்பே வைத்து, 


கர்த்தரின்‌ தாசனாகிய. 
வனாந்தரத்தில்‌ 
கட்டனையிட்ட. 
கர்த்தருக்குக்‌ 
என்று. 
எருசலேமிலும்‌ 


நானா 24. 
மோசே. 


இஸ்ரவேலுக்குக்‌ 
வரியைக்‌ 
கொண்டுவாருங்கள்‌ 
மூதாவிலும்‌ 
பறைசாற்றுவித்தார்கள்‌. 


நானா 24:10. அப்பொழுது எல்லாப்‌ 
பீரபுக்களும்‌ எல்லா ஜனங்களும்‌. 
சுந்தோஷமாய்க்‌ கொண்டுவந்து 
பெட்டி. நிறைய அதிலே போட்டார்கள்‌. 


நானா இக. வெருபணம்‌ 
உண்டென்று கண்டு, லேவியர்‌ கையால்‌ 
அந்தப்‌ பெட்டி, ராஜாவின்‌ 
விசாரிப்புக்காரர்‌ அண்டையிலே. 
கொண்டுவரப்படும்போது, ராஜாவின்‌ 
சம்பிரதியும்‌ பிரதான ஆசாரியனுடைய 
விசாரிப்புக்காரனும்‌ வந்து, 
பெட்டியிலிருக்கிறதைக்‌ 
கொட்டியெடுத்து, அதைத்‌ திரும்ப 
அதின்‌ ஸ்தாணத்திலே வைப்பார்கள்‌; 
இப்படி, நாளுக்குநான்‌ செய்து மிகுத்த 
பணத்தைச்‌ சேர்த்தார்கள்‌. 


2 நானாகமம்‌ - விரிவுரை 
- COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நானா 2412. ராஜாவும்‌ 
யோய்தாவும்‌ கர்த்தருடைய 
ஆலயத்தின்‌ வேலையை விசாரிக்கும்‌ 
ஊழியக்காரர்‌. கையிலே. 
கொடுத்தார்கள்‌; அதினால்‌ அவர்கள்‌: 
கர்த்தருடைய ஆலயத்தைப்‌ 
புதூப்பிக்கும்படி, கல்தச்சரையும்‌ 
தச்சரையும்‌, கர்த்தருடைய 
ஆலயத்தைப்‌. பழுதுபார்க்கும்படி, 
கொற்றரையும்‌ கன்னாரையும்‌ கூலிக்கு 
அமர்த்திக்‌ கொண்டார்கள்‌. 


2நானா 24:18. அப்படி வேலையை 
விசாரிக்கிறவர்கன்‌ தங்கன்‌ கையினாலே 
வேலையை 'நடத்தேறப்பண்ணி, 
தேவனுடைய ஆலயத்தை அதின்‌ 
முத்தின  சீருக்குக்‌ கொண்டுவந்து, 
அதைப்‌ பலப்படுத்தினார்கள்‌. 


நோனா 24:14. 
தீர்த்தபின்பு, 


அதை முடித்துத்‌ 
மீந்த பணத்தை 
ராஜாவுக்கும்‌. யோய்தாவுக்கும்‌ 
முன்பாகக்‌. கொண்டுவத்தார்களன்‌; 
அதினாலே கர்த்தருடைய ஆலயத்தில்‌ 
செய்யப்படும்‌ பணிமுட்டுகனையும்‌, 
ஆராதனை யலி லி. 
யவைகளுக்கு 

யணிமுட்டுகளையும்‌, 
'பொற்பாத்திரங்களையும்‌, வெள்ளிப்‌ 
பாத்திரங்களையும்‌ பண்ணுவித்தான்‌; 
யோய்தாவின்‌ நானெல்லாம்‌ நித்தம்‌ 
கர்த்தருடைய ஆலயத்திலே சர்வாங்க 


த௲னபலிகளைச்‌ செலுத்திவந்தார்கள்‌. 


யோவாசின்‌ ராஜ்யபாரத்தைப்பற்றி 
இந்த வசனப்பகுதியில்‌ பொதுவாக 
சொல்லப்பட்டிருக்கிறது. யெகூவின்‌ ஏழாம்‌. 
வருஷத்தில்‌ யோவாஸ்‌ ராஜாவானான்‌. அவன்‌ 
எருசலேமிலே. நாற்பதுவருஷம்‌: 
ராஜ்யபாரம்பண்ணினான்‌ ; பெயெர்செபா 
ஊராளாகிய அவனுடைய தாயின்‌ பேர்‌ 
சிபியாள்‌ (2இராஜா 12:1). 


ஆசாரியனாகிய யோய்தா 
ஜீவனோடிருந்த நாளெல்லாம்‌, யோவாசுக்கு 
போதகம்பண்ணினான்‌. கர்த்தருடைய 
நியாயப்பிரமாணத்தையும்‌, சாட்சி 
ஆகமத்தையும்‌ யோய்தா யோவாசுக்கு 
போதகம்பண்ணினான்‌. ஆசாரியனாகிய 
யோய்தா யோவாசைப்‌ போதகம்பண்ணின 
நாளெல்லாம்‌ அவன்‌ கர்த்தரின்‌ பார்வைக்குச்‌ 
செம்மையானதைச்‌ செய்தான்‌(2இராஜா 12:2) 





i FTE 
ETT 


ராஜ்யபார 


தூபங்காட்டிவருகிறார்கள்‌ (2இராஜா 12:3). 


பூதாதேசத்தின்‌ எல்லா பாகங்களிலும்‌ 
அகற்றப்படாமலிருக்கிறது. 

பதாஜனக்கள்‌ மேடைகளின்மேல்‌ பலியிட்டு, 
தூபங்காட்டி வருகிறார்கள்‌. 
மேடைகளில்‌ பலியிட்டாலும்‌, 
தேவனாகிய கர்த்தருக்கே. 


அவர்கள்‌ 
இஸ்ரலேலின்‌ 
பலியிடுகிறார்கள்‌. 


எருசலேமிலே கர்த்தருடைய 
இருக்கிறது. அங்கே. ர்த்‌ 
பரிசுத்தமான 

யூதாவின்‌ ஜனங்களோ, 

வந்து கர்த்தருடைய 

பலிபீடத்திலே பலி 

தாதேசத்தில்‌ அங்கங்கே கட்டப்பட்டிருக்கிற 
மேடைகளிலே 


கர்த்தருக்கு 
பலிசெலுத்துகிறார்கள்‌. 


ராஜா 
வமாக கவர்தல்‌ கள்‌ 
கர்த்தரை... ஆராதிக்க 
வருகிறார்கள்‌. 

துன்மார்க்கனாமிருந்தால்‌, 

தங்கள்‌ ஊரிலுள்ள 

கர்த்தருக்கு 

ns 


யூதாதேசத்தின்‌ 
தகக சக்த து. ஜனங்களும்‌ 
துன்மார்க்கராயிருக்கிறார்கள்‌. த்தின்‌ 


ஓரிடத்திலிருந்து மற்றொரு 


பிரயாணம்பண்ணுவது 


பயப்படுகிறார்கள்‌. 
பிரயாணப்பட்டுப்போவது 
பாதுகாப்பல்ல என்று 
ஆகையினால்‌. 
எருசலேமுக்குப்போய்‌ 
பலிமிடாமல்‌, தங்கள்‌ 
மேடைகளின்மேல்‌ பலியிட்டு, 
தூயங்காட்டுகிறார்கள்‌. 


2 நாளாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


COMMENTARY 


எருசலேமில்‌ கட்டப்பட்டிருக்கிற 
தேவாலயமும்‌ இப்போது பரிசுத்தமாயில்லை. 
அங்கே ஆராதனைகள்‌ ஒழுங்காக 
நடைபெறவில்லை. கர்த்தருடைய ஆலயம்‌. 
எப்படியிருக்க வேண்டுமோ அப்படி இல்லை. 

ல்‌ யூதாஜனங்கள்‌ எருசலேமிலள்ள 


யூதாஜனத்தார்‌ 

மறுமலர்ச்சி 

பண்ணுகிறான்‌. 

ஆராதனைகளை 

கர்த்தருடைய ஆலயத்தை: 

உத்தியோகஸ்தரை ஏற்படுத்துகிறான்‌. 
யோவாசின்‌ காலத்தில்‌ 

ஆலயம்‌  பழுதடைந்திருக்கிறது. 

ஆலயம்‌ சாலொமோனுடைய 

கட்டப்பட்டது. அதன்‌ 

ஆலயக்கட்டிடத்தில்‌ பராமரிப்பு 

எதுவும்‌ நடைபெறவில்லை. ஆலயத்தின்‌ 

சுவர்களில்‌: வெடிப்பும்‌ கீரல்களும்‌ 

விழுந்திருக்கிறது. கர்த்தருடைய ஆலயம்‌ 

பல வருஷங்களாக  பராமரிக்கப்படாமல்‌, 

பழுதுபார்க்கப்படாமல்‌ இருப்பதினால்‌, அது 

பாழடைந்திருக்கிறது. 


பழுதடைந்திருக்கும்‌ 
மறுபடியும்‌ 
சீர்படுத்தவேண்டுமென்று 
யோய்தா விரும்புகிறான்‌. 
கிடக்கும்‌ கர்த்தருடைய 
மறுபடியும்‌ பழைய 
உண்டுபண்ணவேண்டுமென்று 
முயற்சிபண்ணுகிறான்‌. 


கர்த்தருடைய ஆலயத்தை பழுதுபார்த்து 
முடித்துவிட்டால்‌, ஜனங்கள்‌ மேடைகள்‌ மேல்‌ 
மல்‌, எருசலேமிலுள்ள 
கர்த்தருடைய ஆலயத்திற்கு வருவார்கள்‌ 
்‌ எதிர்பார்க்கிறான்‌. 


கர்த்தருடைய 
இந்த 
காலத்தில்‌ 
பின்பு 
வேலைகள்‌ 





i= THE 
TT 


கர்த்தருடைய பெரிதான 
கிருபையினால்‌, யோவாசின்‌ ஆரம்ப காலம்‌ 
ஆசீர்வாதமாமிருக்கிறது.  ஆசாரியனாகிய 
யோய்தா யோவாசக்கு ஆவிக்குரிய 
ஆலோசனைகளைச்‌ சொல்லுகிறான்‌. 
வாலிபர்களுக்கு யோய்தாவைப்போல 
ஆலோசகர்கள்‌ தேவை, 


வோவால்‌ தன்னுகயை ஆரம்ப 
நாட்களில்‌ கர்த்தரிடத்தில்‌ 
பக்தியுள்ளவனாயிருக்கிறான்‌. ஆசாரியனாகிய 
யோங்தா அவனுக்கு கர்த்தனைப்பற்றிய 
சத்தியங்களைப்‌ போதிக்கிறான்‌. யோவாகம்‌ 
கர்த்தரிடத்தில்‌ பக்தியுள்ளவனாயிருக்கிறான்‌. 

யோவாஸ்‌ ராஜாவாகிறபோது ஏழு 
வயதாயிருந்து. நாற்பது வருஷம்‌ எருசலேமில்‌ 
அரசாளுகிறான்‌; பெயெர்செயா 
பட்டணத்தாளான அவன்‌ தாமின்‌ பேர்‌ 
சிபியாள்‌. ஆசாரியனாகிய  யோய்தாவின்‌ 
நாளெல்லாம்‌ யோவாஸ்‌ கர்த்தரின்‌ 
பார்வைக்குச்‌ செம்மையானதைச்‌ செய்கிறான்‌ 
(நாளா 2412). 


யோவாசைப்போலவே. 
வாலிபர்கள்‌, 
ஆரம்பநாட்களில்‌ 
பத்தியுள்ளவர்களாயிருக்கி| 
வாலிபர்களுக்கு 
ஊழியக்காரர்கள்‌ 


ஏராளமான 


ஞானமுள்ள 
கிடைத்திருக்கும்‌. 
தங்களுக்கு நல்ல 
சொல்லுகிறவர்களுக்கு மதிப்பும்‌ மரியாதையும்‌ 
கொடுத்து, 
ஆலோசனைகளுக்கு 
நல்லவர்களாய்‌ ஜீவிப்பார்கள்‌. 

நாம்‌ பாவத்தில்‌ ஜீவிக்கும்போது 
கர்த்தருடைய ஊழியக்காரர்கள்‌ நம்மை 
எச்சரிக்கிறார்கள்‌. நாம்‌ கர்த்தருக்கு பயந்து 
தீமையைவிட்டு விலகவேண்டும்‌ என்றும்‌, 
கர்த்தரை நம்பி நன்மை செய்யவேண்டும்‌. 
என்றும்‌ ஊழியக்காரர்கள்‌ நமக்கு நல்ல. 
ஆலோசனைகளை சொல்லுகிறார்கள்‌. 
யோவாசுக்கு ஆசாரியனாகிய  யோய்தா 


நல்ல 


மிகப்பெரிய ஆசீர்வாதம்‌. 


2 நானாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


COMMENTARY 


தீர்க்கதரிசனம்‌ இல்லாத 
சீர்கெட்டுப்போவார்கள்‌. 
ஆலிக்குரிய ஆலோசனைகள்‌ 
ஒருவருமில்லையென்றால்‌, 
ஆலிக்குரிய ஜீலியம்‌ 
தடுமாறும்‌. வாலிபரின்‌ 
ஆவிக்குரிய ஜீவியத்திலும்‌, அவர்களுடைய 
திருமண காரியங்களிலும்‌, அவர்களுக்கு 
ஆவிக்குரிய ஆலோசனைகள்‌ அதிகமாய்த்‌ 
தேவைப்படுகிறது. 

யோவாசக்கு யோய்தா இரண்டு 
ஸ்திரீகளை விவாகஞ்செய்து கொடுக்கிறான்‌; 
அவர்களால்‌. யோவாஸ்‌ குமாரரையும்‌ 
குமாரத்திகளையும்‌ பெறுகிறான்‌ (2நாளா 
24:3). 


யோய்தா  மோவாகம்கு ஒரு 
ஆலிக்குரிய தகப்பனாக இருந்து. அவனைப்‌ 
பராமரித்து வருகிறான்‌. யோவாஸ்‌ வயதில்‌ 
சிறியவன்‌. யோய்தா அவனுக்குத்‌ தேவையான 
ஆலிக்குரிய ஆலோசனையைக்‌ கூறி, 
அவனை நன்றாக வளர்த்து வருகிறான்‌. 


எடுப்‌ அனுபவமும்‌ 


அவர்கள்‌ கர்த்தருக்கு 

ஒருவேளை 
ஊழியங்களுக்கு, 
பொருளாதார 
கிக்‌, ஆனாலும்‌, 
. இருதயத்தில்‌ இரட்சிப்பின்‌ 


அவர்களால்‌ 


நம்முடைய கைகளினால்‌ கர்த்தருடைய 
ஊழியத்தை எவ்வளவுதான்‌ செய்தாலும்‌, 
நம்முடைய இருதயத்தில்‌ பரிசுத்தமும்‌, 
கர்த்தருக்கு பயப்படும்‌ பயமும்‌, 

அனுபவமும்‌ 


செய்வது. 
அது ஒருவேளை 
சேவையாகயிருக்கும்‌. 


உலகப்பிரகாரமான 





i FTE 
TT 


தரித்துக்கொள்கிறார்கள்‌. 
தேவனுடைய 
மறுதலித்துவிடுகிறார்கள்‌. 
தங்களுடைய 
விருப்பங்களை 

ஆனால்‌ இவர்கள்‌ 
சித்தத்தை 


இப்படிப்பட்டவர்கள்‌, 
இருநயங்களின்‌ 
நிறைவேற்றுவார்கள்‌. 
கர்த்தருடைய 
நிறைவேற்றமாட்டார்கள்‌. 
யோவாஸ்‌. 
தேவாலயத்தில்‌ 


தேவாலயம்‌ 


சிறுவயது. முதல்‌ 
வளர்ந்தவன்‌. அப்போது 
பழுதடைந்திருக்கிறது. 
தேவாலயத்தை பழுதுபார்க்கவேண்டும்‌ 
என்னும்‌ ர்வம்‌ யோவாசின்‌ மனதில்‌ 
ஆழமாய்ப்‌. ந்தகக்கிது ஆசாரியனாகிய 
யோய்தாவிடமும்‌ 
பழுதுபார்க்கவேண்டும்‌ என்னும்‌ ஆர்வம்‌ 
இருக்கிறது. ஆனாலும்‌  யோய்தாவின்‌ 
ஆர்வத்தைவிட, யோவாசின்‌ ஆர்வமே மிகவும்‌ 
அதிகம்‌. 


கர்த்தருடைய 
யோவாஸ்‌ விருப்பங்‌ 
ஆசாரியரையும்‌ 
கூடிவரச்செய்து, 
நீங்கள்‌ யூதா 
புறப்பட்டுப்போய்‌, உங்கள்‌ தேவனுடைய 
ஆலயத்தை வருஷாவருஷம்‌ 
பழுதுபார்க்கிறதற்கு, இஸ்ரவேலெங்கும்‌ பணம்‌ 
சேகரியுங்கள்‌: இந்தக்‌ த்‌ 
தாமதமில்லாமல்‌ 
(நாளா  24:4,5) என்று கேட்கிறான்‌; 
ஆனாலும்‌ லேவியர்‌ தாமதம்பண்ணுகிறார்கள்‌. 

யோவாசின்‌ காலத்தில்‌ 
கர்த்தருடைய ஆலயத்தைப்‌ பழுதுபார்க்க. 
முதலாவது திட்டம்‌ வகுக்கப்படுகிறது. 
சாலொமோன்‌ கர்த்தருடைய ஆலயத்தை 
கட்டுவதற்கு நேர்த்தியான பொருட்களை 
பயன்படுத்தினார்‌. சாலொமோன்‌. நல்ல. 
தரமான பொருட்களினால்‌ ஆலயத்தைக்‌ 
கட்டினார்‌. ஆனாலும்‌ சாலொமோனுக்கு பின்‌ 
வந்த ராஜாக்கள்‌, 


ஆலயத்தைப்‌. 


த்தைப்‌ புதுப்பிக்க 
ள்கிறான்‌. அவன்‌ 
வேலியரையும்‌ 
அவர்களை நோக்கி: 
பட்டணங்களுக்குப்‌ 


ராஜ்யபார 


அங்கங்கே 
(2இராஜா 12:5). 


2 நாளாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


கர்த்தருடைய ஆலயம்‌ தேவனுடைய 
மகிமையும்‌, பிரசன்னமும்‌. விளங்கும்‌ 
பரிசுத்த ஸ்தலமாகயிருந்தாலும்‌, அங்கேயும்‌ 
பழுது காணப்படுகிறது. ஆலயத்து 
குவர்களிலே  கீரல்களும்‌ வெடிப்புகளும்‌ 
உண்டாகிறது. கட்டிடம்‌ பழசாய்ப்போகிறது. 
பூமியில்‌ கட்டப்பட்டிருக்கிற்‌ ஆலயம்‌ 
பூமக்குரியதாயிரக்கும்‌. 


பரலோகத்திலுள்ள 
பழசாய்ப்போகாது. 
சாலொமோன்‌ கட்டின 
சரியாக 
பழுதுபார்க்கப்படவில்லை.  அத்தாலியாளின்‌ 
குமாரர்களும்‌ கர்த்தருடைய ஆலயத்தை 
இடித்துப்போடுகிறார்கள்‌. 


“அந்தப்‌ பொல்லாத 
அத்தாலியாளுடைய மக்கள்‌ 
ஆலயத்தைப்‌. பலவந்தமாய்த்‌ 
கர்த்தருடைய ஆலயத்திலுள்ள 
பண்ணப்பட்டவைகளையெல்லாம்‌ 
பாகால்களுக்காகச்‌ செலவு 
போட்டார்களே” (2நாளா 24:7). 


ஸ்திரீயாகிய 
தேவனுடைய 
திறந்து, 
பிரதிஷ்டை 


பண்ணிப்‌ 


பழுதடைந்திருக்கிற 
பழுதுபார்க்க ராஜாவாகிய 
முன்வருகிறான்‌. 
யூதாதேசத்திற்கு 
அதிகாரத்திலிருக்கிறவர்கள்‌, தங்களுடைய 
அதிகாரத்தைப்‌ பயன்படுத்தி, கர்த்தருடைய 
ஊழியத்திற்கு ஆதரவாகமிருக்கவேண்டும்‌. 
கர்த்தரே அவர்களுக்கு அதிகாரத்தைக்‌ 
கொடுத்திருக்கிறார்‌. 


அதிகாரிகள்‌ 
அதிகாரத்தைப்‌ 


ஆலயத்தைப்‌ 
யோவாஸ்‌ 
யோவாஸ்‌ 


ராஜா. 


ஊழியத்தையும்‌, 

ஊழியக்காரரையும்‌ 

உதவி செய்யவேண்டும்‌. 

ஏற்படும்‌ பிரச்சனைகளை 

வைக்க முன்வரவேண்டும்‌. 

ஊழியக்காரரின்‌ கஷ்டங்களை நிவிர்த்தி 

செய்து அவர்களுக்கு 
ஆதரவாகயிருக்கவேண்டும்‌. 


கர்த்தருடைய 





i= THE 
TT 


யோவாஸ்‌ சிறுபிள்ளையாக இருந்த. 
காலத்திலிருந்து. சுமார்‌ ஆறு வருஷகாலமாக,. 
அவன்‌ கர்த்தருடைய ஆலயத்தில்‌ 
தங்கியிருந்தான்‌. கர்த்தருடைய ஆலயமே 
அவனுக்கு வீடாகவும்‌, 


பக்திவைராக்கியத்தே்‌ நககிறான்‌ 
கர்த்தருடைய ஆலயத்தின்மீது 
கவனமும்‌ அக்கரையும்‌ செலுத்துகிறான்‌. 


நாம்‌ கர்த்தருடைய ஆசீர்வாதங்களைப்‌ 
பெற்றுஅனுபவிக்கும்போது, நாம்‌ கர்த்தருக்கு 
அதிக நன்றியுள்ளவர்களாயிருக்கவேண்டும்‌. 
கர்த்தருடைய த்திற்கு ஆதரவாயிருக்க 
வேண்டும்‌. கர்த்தரிடத்திலிருந்து நாம்‌ 
பெற்றுக்கொண்ட 
நம்முடைய 
ஆசீர்வாதங்களைப்‌ 


ஆசீர்வாதங்களைப்போல, 

பின்சந்ததியாரும்‌ 

_ பெற்றுக்கொள்வதற்கு, 
டும்‌. 


ஆதரவாகயிருக்கவேண்டும்‌. 
ஊழியங்களில்‌ உதவிசெய்ய முன்வரவேண்டும்‌. 


கர்த்தருடைய 
பழுதுபார்ப்பதற்கு பணம்‌ 

யோவாஸ்‌ ஆசாரியரை 

ஆலயத்தைப்‌  பழுதுபார்ப்பதற்கு. 
சேகரிக்குமாறு சொல்லுகிறான்‌. 
ஆசாரியர்களே பணத்தை சேகரித்து, 
அவர்களே ஆலயத்தைப்‌ பழுதும்‌ 
பார்க்கவேண்டுமென்று யோவாஸ்‌ 
ஆசாரியருக்கு சொல்லுகிறான்‌. 


யோவாஸ்‌  ஆசாரியரை நோக்கி: 
“பிரதிஷ்டையாக்கப்பட்ட  பொருள்களாகிய 
கர்த்தருடைய ஆலயத்துக்கக்‌ கொண்டு 
வரப்படுகிற எல்லாப்‌ பணங்களையும்‌, 
இலக்கத்திற்குட்படுகிறவர்களின்‌ பணத்தையும்‌, 
மீட்புக்காக மதிக்கப்படுகிற ஆட்களின்‌ 
பணத்தையும்‌, கர்த்தருடைய ஆலயத்துக்குக்‌ 


தங்களுக்கு அறிமுகமானவர்கள்‌ கையில்‌. 
வாங்கிக்‌ கொண்டு, ஆலயத்தில்‌ எங்கெங்கே 


2 நாளாகமம்‌ - 


II CHRONICLES - 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பழுது. காண்கிறதோ, 
த்தைப்‌ பழுதுபார்க்கவேண்டும்‌" 


ஆலயத்தை! 
(2இராஜா 12:4,5) என்று சொல்லுகிறான்‌. 


அங்கேயெல்லாம்‌ 


யோவாஸ்‌ ஆசாரியர்களுக்கு இரண்டு 
கட்டளைகளைக்‌ கொடுக்கிறான்‌. 
அவையாவன ர்‌. ர்‌ 
ஜனங்கள்‌ யிற்று 
வாங்கவேண்டும்‌. 
எங்கேங்கே 
அங்கேயெல்லாம்‌. 
ஆலயத்தைப்‌ பழுதுபார்க்கவேண்டும்‌. 


மொத்த பணமும்‌ 
காத்திருக்கக்கூடாது. 
ஹூ ஆலயத்தைப்‌ 
சேகரிக்கும்‌ 


பழுது 


ஆசாரியர்கள்‌ 
வரும்‌ வரையிலும்‌ 
ணம்‌ வர 
பழுதுபார்க்கவேண்டும்‌. 
பணத்தை செலவுபண்ணவேண்டும்‌. 


“பின்னும்‌ கர்த்தர்‌ மோசேயை நோக்கி: 

ல்‌ புத்திரை அவர்கள்‌ 

கணக்குப்பார்க்கும்‌ 

எண்ணும்போது, 

ஒரு வாதை 

உண்டாகாதடிக்கு, அவர்களில்‌ 

ஒவ்வொருவனும்‌ எண்ணப்படும்‌ சமயத்தில்‌ 

தன்தன்‌ ஆத்துமாவுக்காகக்‌ கர்த்தருக்கு 

மீட்கும்‌ பொருளைக்‌ கொடுக்கக்கடவன்‌" 
(யாத்‌ 30:132) என்று சொன்னார்‌. 


“பின்னும்‌ கர்த்தர்‌ மோசேயை 
நோக்கி: நீ இஸ்ரவேல்‌ புத்திரரோடே 
சொல்லவேண்டியது. என்னவென்றால்‌, 
யாதாமொருவர்‌ விசேஷித்த 
பொருத்தனை பண்ணியிருந்தால்‌, 
பொருத்தனை பண்ணப்பட்டவர்கள்‌ 
மதிப்பின்டி கர்த்தருக்கு ௩ 
இருது: வயதுமுதல்‌ அறுபது வயதுக்கு 

ண்பிள்ளையை நீ பரிசுத்த 
அகத்திக்‌ பரக்கக்‌ து வங்கிக்‌ 
சேக்கலாகவும்‌, பெண்பிள்ளையை முப்பது 
சேக்கலாகவும்‌ மதிப்பாயாக" (லேவி 27:1-4) 
என்று சொன்னார்‌. 


ஒரு. 


ஆசாரியர்கள்‌ ஆலயத்தைப்‌ 
பழுதுபார்க்க ஜனங்களிடத்திலிருந்து 
பணத்தை. வாங்குகிறார்கள்‌. ஆனால்‌ 
ஆலயத்தைப்‌ பழுது 
ராஜாவாகிய யோவாசின்‌ 
வருஷமட்டும்‌. 
பழுதுபாராதே 

போனார்கள்‌ (2இராஜா 12:6). 





i THEN 
TT 


ஆலயத்தைப்‌ பழுது பார்க்கும்‌. 
முதலாவது திட்டத்தை, ராஜாவாகிய 
யோவாஸ்‌ ஆசாரியருக்கு சொன்னான்‌. 
முதலாவது திட்டம்‌ வெற்றி பெறவில்லை. 
அது தோல்வியடைந்தது. ராஜா எதிர்பார்த்த 
பிரகாரமாக, ஆலயம்‌ பழுது 
பார்க்கப்படவில்லை. 


ஒருவேளை ஆசாரியர்கள்‌ ராஜாவின்‌ 
கட்டளைக்கு கீழ்ப்படியாமல்‌, அவனுடைய 
வார்த்தைகளை அசட்டை செய்திருக்கலாம்‌. 
அல்லது ஆசாரியர்கள்‌ ஜனங்களிடத்தில்‌ 
காணிக்கைகளை வாங்குவதில்‌ கவனம்‌ 
செலுத்தாமலிருந்திருக்கலாம்‌. ஜனங்கள்‌ 


வாங்கமலிருந்திருக்கலாம்‌. 
(வேளை 
ஆசாரியரமீது 


போயிருக்கலாம்‌. 
பணத்தைக்‌ கொடுத்தால்‌, 
ஆலயத்தைப்‌ பழுது பார்ப்பார்களா 


ங்க 
நங்கைகள்‌ 
ஆசாரியர்களிடம்‌ 
அவர்கள்‌ 

என்னும்‌ 


க ஸு 
ஊழியக்காரர்மேல்‌ வந்தால்‌. 
காணிக்கைகளைக்‌ கொடுக்கமாட்டார்கள்‌ 


ஆசாரியர்கள்‌ ஆலயத்தைப்‌ 
பழுதுபார்க்க வ த்றம்தாளு ஓரளவு 
பணத்தை வாங்கியிருப்பார்கள்‌. ஆனாலும்‌ 
அவர்கள்‌ ஆலயத்தை பழுதுபாராதே 
போனார்கள்‌. ராஜாவாகிய  யோவாசின்‌ 
இருபத்து மூன்றாம்‌ வருஷம்‌ வரையிலும்‌ 
ஆசாரியர்கள்‌ 
பழுதுபார்க்கவில்லை. 
கர்த்தருடைய ஆலயம்‌ பழுதடைந்திருக்கிறது. 
கர்த்தருடைய ஆலயத்தைப்‌ 
பழுதுபார்ப்பதற்காக தான்‌ வகுத்த 
முதலாவது திட்டம்‌ தோல்வியடைந்ததை 
ராஜாவாகிய யோவாஸ்‌ புரிந்துகொள்கிறான்‌. 
தன்னுடைய திட்டத்திலுள்ள தப்பிதங்களை 
சரிசெய்து. யோவாஸ்‌ ராஜா ஆலயத்தைப்‌ 
பழுதுபார்க்க இரண்டாவது திட்டம்‌ 
வகுக்கிறான்‌. 


2 நானாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


யோவாஸ்‌ சிறுபிள்ளையாக 
இருந்த நாளிலிருந்து ராஜாவான காலம்‌ 
வரையிலும்‌ அவன்‌ தேவாலயத்திலேயே 
இருந்தவன்‌. தேவாலயத்திலுள்ள 
அவலங்களும்‌, பழுதுகளும்‌. அவனுக்கு 
நன்றாகத்‌ தெரியும்‌. ஆகையினால்‌ 
தேவாலயத்தைப்‌ புதுப்பிக்க வேண்டுமென்னும்‌ 
விருப்பம்‌, யோவாகக்கு உண்டாயிற்று. 


யோவாஸ்‌ ஆசாரியரையும்‌, 
வேலியரையும்‌ கூடிவரச்‌ செய்தான்‌. யூதா 
பட்டணங்களுக்குப்‌ புறப்பட்டுப்‌ போய்‌, 
தேவனுடைய ஆலயத்தை வருஷாவருஷம்‌ 
பழுதுபர்க்கிறதற்கு, இஸ்ரவேலெங்கும்‌ பணம்‌ 

சேகரியுங்கள்‌ என்று 'யோவாஸ்‌ 
அவர்களுக்குக்‌ கட்டளையிட்டான்‌. 


ஆனால்‌ லேலியரோ தேவாலயத்தைப்‌ 
புதுப்பிக்கும்‌ வேலையை விறுவிறுப்பாகச்‌ 
செய்யவில்லை. இதன்‌ நிமித்தம்‌ யோவாஸ்‌ 
யோய்தாவிடம்‌ இந்தக்‌ 
விசாரிக்குமாறு சொன்னான்‌. 


காரியத்தை 


அத்தாலியாளுடைய மக்கள்‌ 
தேவனுடைய ஆலயத்தைப்‌ பலவந்தமாய்த்‌ 
திறந்து, கர்த்தருடைய ஆலயத்திலுள்ள 
பிரதிஷ்டை பண்ணப்‌ பட்டவைகளையெல்லாம்‌. 
பாகால்களுக்காகச்‌ செலவு பண்ணிப்‌ 
போட்டார்கள்‌. (நோளா 24:6-7). 


“மோசே கட்டளையிட்ட 
மீட்கும்‌ பொருளான  அரைச்சேக்கலைக்‌ 
குறிக்கும்‌ இந்த வரியை அவர்கள்‌ 
நீண்டகாலமாக இஸ்ரவேல்‌ சபையாரிடத்தில்‌: 
வசூலிக்கவில்லை (யாத்‌ 30.13-16) 


வரி' என்பது 


.. பழுதுபார்க்கவேண்டும்‌. 
ஆசாரியரையும்‌ 
யோவாசினிடத்தில்‌ 
ஆகையினால்‌ 
இந்தக்‌ 
செய்யுங்கள்‌" 


யோவாஸ்‌ அவர்களிடத்தில்‌, 
காரியத்தை தாமதமில்லாமல்‌ 
என்று சொல்லுகிறான்‌. 
தேவாலயத்தை 
ர்‌ 
சாரியனாகிய 


ட பழுதுபார்ப்பதற்கு 
தாமதம்பண்ணுகிறார்கள்‌. 
யோய்தாவும்‌ அவர்களை 

ஈரிக்கவில்லை. யோவாசிடத்தில்‌ 
கர்த்தருடைய ஆலயத்தைப்‌ 
பழுதுபார்க்கவேண்டும்‌ என்னும்‌ வைராக்கியம்‌ 
அதிகமாயிருக்கிறது. ஆகையினால்‌ அவன்‌ 
அதுபற்றி யோய்தாவிடமே விசாரிக்கிறான்‌. 





f= FTE 
TT 


அப்பொழுது ராஜா யோய்தா என்னும்‌ 
தலைவனை  அழைப்பித்‌ 
வாசஸ்தலத்துக்குக்‌ 
தாசனாகிய மோசே கட்டளையிட்ட வரியை 
தாவினிடத்திலும்‌, எருசலேமியரிடத்திலும்‌, 
ஸ்ரவேல்‌. 'சபையாரிடத்திலும்‌ 
வாங்கிவருகிறதற்கு, லேவியரை நீர்‌ 
விசாரியாமற்போன தென்ன?” (2நாளா 24:6) 
என்று கேட்கிறான்‌. 


யோவாசக்கு கர்த்தருடைய ஆலயத்தின்‌ 
காரியங்களைப்பற்றி எல்லாம்‌. 
தெரிந்திருக்கிறது. ஆலயத்திலே 
பொக்கிஷம்‌ எதுவுமில்லை.  யோவாஸ்‌ 
ஆசாரியனாகிய யோய்தாவினிடத்தில்‌ 
'அழபற்றியும்‌ சொல்லுகிறான்‌. 


யோய்தாவை நோக்கி 


பண்ணப்பட்டவைகளையெல்லாம்‌ 
பாகால்களுக்காகர்‌ செலவு பண்ணிப்‌ 
போட்டார்களே" (நோளா 24:7) என்று 
சொல்லுகிறான்‌. 


ாமே கர்த்தருடைய 
ஆனானமிருக்கிறோம்‌ கர்த்தருக்கு. ஆனம்‌ 
கட்டுவது எளிது. ஆனால்‌ கர்த்தருக்கு 
ஆலயமாயிருப்பது கடினம்‌. யோவாஸ்‌ 
கர்த்தருடைய ஆலயத்தைப்‌ 
பழுதுபார்க்கவேண்டுமென்று விரும்புகிறான்‌. 
னாலும்‌ யோவாஸ்‌ கர்த்தருக்கு 
சுத்தமான ஆலயமாயில்லை. அவனுடைய 
ஜீவியம்‌ கர்த்தருக்கு, முன்பாக 
அசுத்தமாயிருக்கிறது. அவன்‌ பழுதடைந்த 
ஆலயம்‌ போல்‌ இருக்கிறான்‌. 


கர்த்தருடைய ஆலயத்தை 
பழுதுபார்ப்பது நல்ல வேலை. அதைவிட 
நம்முடைய ஜீவியத்தைப்‌ பழுதுபார்த்து. நாம்‌ 
கர்த்தருக்கு பரிசுத்தமான ஆலயமாயிருப்பது 
மிகவும்‌ நல்ல வேலை. அதுவே நமக்கு 
மெய்யான ஆசீர்வாதம்‌. 


2 நானாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


COMMENTARY 


ஆலயத்தைப்‌ பழுதுபார்க்க பணம்‌ 
வேண்டும்‌. தேவனுடைய ஆலயத்தை 
வருஷாவருஷம்‌ பழுதுபார்க்கவேண்டுமென்று 
யோவாஸ்‌ விரும்புகிறான்‌. அதற்கு 
தேவைப்படும்‌ பணத்தை இஸ்ரவேல்‌ எங்கும்‌ 
சேகரிக்குமாறு, ஆசாரியருக்கும்‌ 
லேவியருக்கும்‌ யோவாஸ்‌ கட்டளை 
கொடுக்கிறான்‌. பணம்‌  சேகரிப்பதை 
தாமதமில்லாமல்‌ செய்யுமாறும்‌ சொல்லுகிறான்‌. 
ஆனால்‌ லேவியரோ இந்த வேலையில்‌ 
தாமதம்பண்ணுகிறார்கள்‌. 


எதிர்பார்த்த பிரகாரமாக, 

ஆசாரியரும்‌. இஸ்ரவேல்‌ 
தேசமெங்கும்‌ சுறுசுறுப்பாக சுற்றி அலைந்து, 
கர்த்தருடைய ஆலயத்தைப்‌ பழுதுபார்ப்பதற்கு 
பணம்‌ சேகரிக்கவில்லை. யோவாஸ்‌ சொன்ன 
முதலாவது ஆலோசனை தோல்வியடைகிறது. 
யோவாஸ்‌ வேறொரு புதிய யோசனை 
பண்ணுகிறான்‌. ஒரு திட்டம்‌ 
தோல்வியடைந்தால்‌ வேறொரு திட்டத்தை 
முயற்சி பண்ணி பார்ப்பது நல்லது, 
யோலாஸ்‌ ஒரு காணிக்கைப்‌ பெட்டியை 
உண்டாக்குகிறான்‌. 


அப்பொழுது ராஜாவின்‌ சொற்டி ஒரு 
பெட்டியை உண்டாக்கி, அதைக்‌ கர்த்தருடைய 

ஆலயத்து வாசலுக்குப்‌ புறம்பே 

வைக்கிறார்கள்‌ (நாளா 24:8). 


தேவனுடைய ஆலயத்தைப்‌ 
புதுப்பிப்பதற்காக இஸ்ரவேல்‌ சபையார்‌ 
எல்லோரிடத்திலிருந்தும்‌, மீட்கும்‌ பொருளை 
வசூலிப்பது என்று ராஜாவும்‌, யோய்தாவும்‌ 
தீர்மானம்‌ பண்ணுகிறார்கள்‌. இதற்காக 
ராஜாவின்‌ சொற்படி ஒரு பெட்டியை 
உண்டாக்கி, அதைக்‌ கர்த்தருடைய ஆலயத்து, 
வாசலுக்குப்‌ புறம்பே வைக்கிறார்கள்‌. 
(நாளா 24:8-9; யாத்‌ 30:13-16). 


ராஜாவின்‌ வேலைக்காரர்‌, 
ராஜாவுடைய 


தாசனாகிய 
இஸ்ரவேலுக்குக்‌. 

கர்த்தருக்குக்‌ கொண்டுவாருங்கள்‌" 
என்று யூதாவிலும்‌ எருசலேமிலும்‌ 
பறைசாற்றுவிக்கிறார்கள்‌ (நாளா 24:9). 





i= a 
TT 


எல்லாப்‌ பிரபுக்களும்‌ 


வெகுபணம்‌ உண்டென்று 
கண்டு, லேவியர்‌ கையால்‌ அந்தப்‌ பெட்டி 
ராஜாவின்‌ விசாரிப்புக்காரர்‌ அண்டையிலே. 
கொண்டுவரப்படும்போது, ராஜாவின்‌ 
சம்பிரதியும்‌ பிரதான ஆசாரியனுடைய 
விசாரிப்புக்காரனும்‌ வந்து. 


வைப்பார்கள்‌; இப்டி நாளுக்குநாள்‌ செய்து 
மிகுந்த பணத்தைச்‌ சேர்க்கிறார்கள்‌ 
(நாளா 24:10,11) 

ராஜாவும்‌ 
ஆலயத்தின்‌ 
ஊழியக்காரர்‌ 


சேர்ந்த பணத்தை 
யோய்தாவும்‌ கர்த்தருடைய 
வேலையை விசாரிக்கும்‌ 
கையிலே கொடுக்கிறார்கள்‌: அதினால்‌ 
அவர்கள்‌ கர்த்தருடைய ஆலயத்தைப்‌ 
புதுப்பிக்கும்படி, கல்தச்சரையும்‌ தச்சரையும்‌, 
கர்த்தருடைய ஆலயத்தைப்‌ பழுதுபார்க்கும்படி 
கொற்றரையும்‌ கன்னாரையும்‌ கூலிக்கு 
அமர்த்திக்‌ கொள்கிறார்கள்‌. 


[அப்டி வேலையை விசாரிக்கிறவர்கள்‌ 
தங்கள்‌ கையினாலே வேலையை 
நடந்தேறப்பண்ணி, தேவனுடைய ஆலயத்தை 
ie முந்தின சீருக்குக்‌ கொண்டுவந்து 

பலப்படுத்துகிறார்கள்‌ 
தால்‌ 241273), 


கர்த்தருடைய 
பழுதுபார்ப்பதற்கு, 
போட்ட 
பெறவில்லை, 
மூன்றாம்‌ 


ஆலயத்தைப்‌ 
ராஜாவாகிய யோவாஸ்‌. 


ஆலயத்தைப்‌ பழுதுபார்ப்பதற்கு இரண்டாவது. 
'திட்டத்தைப்போடுகிறான்‌. 

ராஜாவாகிய யோவாஸ்‌ 
ஆசாரியனாகிய  யோய்தாவையும்‌ மற்ற 
ஆசாரியர்களையும்‌ அழைப்பித்து: “நீங்கள்‌ 
ஆலயத்தைப்‌  பழுதுபாராதேபோனதென்ன? 
இனி நீங்கள்‌ 
அறிமுகமானவர்கள்‌ 
வாங்காமல்‌, அதை 
பழுதுபார்க்கிறதற்காக 
(இராஜா 12:7) என்று சொல்லுகிறான்‌. 


2 நாளாகமம்‌ - 


II CHRONICLES - 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ராஜாவாகிய யோவாசுக்கு தேவாலயக்‌ 
கட்டிடத்தின்மீது அக்கரையிருக்கிறது. 
ஆனால்‌ தேவாலயத்தில்‌ நடைபெறவேண்டிய 
ஆராதனயின்மீது, அக்கரையில்லை. 
யோவாஸ்‌ ஆலயத்தைப்‌  பழுதுபார்க்க 
வேண்டுமென்று ஆசைப்படுகிறான்‌. ஆனால்‌ 
யூதாஜனத்தார்‌ மத்தியிலே, ஆவிக்குரிய 
ஜீவியம்‌. பழுதடைந்திருப்பதை, 
பழுதுபார்க்கவேண்டும்‌ என்னும்‌ எண்ணம்‌ 

அவனுடைய மனதில்‌ ஏற்படவில்லை. 
இக்காலத்திலும்‌ ஒருசிலர்‌ 
யோவாசைப்போல. திருச்சபையின்‌ 
கட்டிடத்தின்மீது, பத்தி 
வைராக்கியமாயிருக்கிறார்கள்‌. ஆலய 
அதன்‌ கட்டுமான 


அலங்காரம்பண்ணுவதற்கும்‌ பகவ்த்தும்‌ 
கொடுக்கிறார்கள்‌. ஆனால்‌ அவர்கள்‌ 
கர்த்தருக்கு பயப்படும்‌ பத்திற்கும்‌, 
தெய்வபக்திக்கும்‌ க்கியத்‌ 
கொடுப்பதில்லை. 
கர்த்தருடைய 
அவர்கள்‌ 
வல்லமைக்கும்‌. 
இருக்கிறார்கள்‌ 

யோவாஸ்‌ ஆசாரியர்களை நோக்கி, 

நீங்கள்‌ ங்களுக்‌ 

னால்‌ கையிலே. 
வாங்கவேண்டாம்‌” என்று சொல்லுகிறான்‌. 
மேலும்‌ அவன்‌ அவர்களிடத்தில்‌, “பணத்தை 
ஆலயத்தைப்‌ பழுதுபார்க்கிறதற்காக 
விட்டுவிடுங்கள்‌" என்றும்‌ சொன்னான்‌. 
அப்பொழுது ஆசாரியர்கள்‌ ஜனத்தின்‌ 
கையிலே பணத்தை வாங்கிக்கொள்ளாமலும்‌, 
ஆலயத்தைப்‌ பழுதுபாராமலும்‌ இருக்கிறதற்குச்‌ 
சம்மதிக்கிறார்கள்‌ (2இராஜா 12:8). 

ஆசாரியர்கள்‌ இனிமேல்‌ ஆலயத்தைப்‌ 
பழுது பார்ப்பதற்காக, ஜனங்கள்‌ கையிலே 
பணத்தையும்‌ வாங்கக்கூடாது. அவர்கள்‌ 
ஆலயத்தைப்‌ பழுதுபார்க்கிற வேலையையும்‌ 
செய்யக்கூடாது. ஆசாரியர்கள்‌ கர்த்தருக்கு 
ஊழியம்‌ செய்யவேண்டியவர்கள்‌. கர்த்தர்‌ 
தங்களுக்கு கொடுத்திருக்கும்‌ ஊழியத்தை 
அவர்கள்‌ உண்மையாய்ச்‌ செய்யவேண்டும்‌. 
ஆசாரியர்கள்‌ ஆலயத்தைப்‌ பழுது பார்க்கிற 
வேலையை செய்யும்போது, அவர்கள்‌ 
ஆசாரிய ஊழியத்தை சரிவர செய்யாமல்‌ 
விட்டுவிடுகிறார்கள்‌. முடிவிலே அவர்கள்‌ 
ஆசாரிய ஊழியத்தையும்‌ ஒழுங்காக 
செய்யவில்லை. ஆலயத்தையும்‌ 
பழுதுபார்க்கவில்லை. 


அந்நியர்களாகவே 





f= THE 
TT 


ஆலயத்தைப்‌ பழுதுபார்ப்பதற்கு பணம்‌ 
தேவைப்படுகிறது. ந்தப்‌ பணத்தை 
ஜனங்கள்‌ கையிலிருந்து சேகரிக்கவேண்டும்‌. 
இதற்காக ஆசாரியனாகிய யோய்தா புதிய 
திட்டம்‌ ஒன்றை வகுக்கிறான்‌. 

ஆசாரியனாகிய  யோய்தா ஒரு 
பெட்டியை எடுத்து, அதின்‌ மூடியிலே ஒரு 
துவாரமிடுகிறான்‌. யோய்தா அந்தப்‌ பெட்டியை 
பலிபீடத்தண்டையிலே கர்‌ 
ஆலயத்தில்‌ ஜனங்கள்‌ உட்பிரவேசிக்கும்‌ 


க்கல்‌ அதிலே போடுகிறார்கள்‌ 
(2இராஜா 12:9). 


னங்கள்‌ அந்தப்‌ 
காரளிக்கையைப்‌ போடுகிறார்கள்‌. பெட்டில்‌ 
பணம்‌ நிரம்புகிறது. பெட்டியிலே மிகுந்த 
பணம்‌ உண்டென்று அவர்கள்‌ காணும்போது, 
ராஜாவின்‌ சம்பிரதியும்‌ பிரதான ஆசாரியனும்‌ 
வந்து: கர்த்தருடைய ஆலயத்திலே. 
சேகரிக்கப்பட்ட பணத்தை எண்ணி 
முடிப்புக்கட்டி எண்ணின பணத்தைக்‌ 
அந்தக வ ஆலயத்திலே விசாரிப்புக்காரர்‌ 

கொடுப்பார்கள்‌ 


பெட்டியிலே. 


ரான்‌ 12101. 


இதற்கு முன்பு சாரியர்கள்‌ 
தங்களுக்கு அறிமுகமானவர்கள்‌ கையிலே 
பணத்தை வாங்கினார்கள்‌. இப்போதோ 
ஜனங்கள்‌ காணிக்கைப்பெட்டியிலே 
பணத்தைப்‌ போடுகிறார்கள்‌. யோய்தா 
காணிக்கைப்‌ பெட்டியிலே ஒரு 
'துவாரமிட்டிருக்கிறான்‌. காணிக்கைப்பெட்டி 
மூடப்பட்டிருக்கிறது. அதை எளிதாக 
எல்லாராலும்‌ திறக்கமுடியாது. துவாரத்தின்‌ 
வழியாக காணிக்கை போடப்படுகிறது. 
காணிக்கைப்பெட்டிக்குள்‌ போடப்பட்ட 
காணிக்கையை, ஜனங்கள்‌ தங்களுக்கு 


மறுபடியும்‌ எடுத்துக்கொள்ளக்கூடாது. 


2 நாளாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


யோய்தா காணிக்கைப்பெட்டியை 
கர்த்தருடைய ஆலயத்தின்‌ வலதுபக்கத்தில்‌ 
வைக்கிறான்‌. கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து 
காணிக்கை 'கொடுப்பதைப்பற்றி 
உபதேசம்பண்ணும்போது, "வலது கை 
கொடுப்பதை, இடது கை அறியாதிருப்பதாக" 
என்று சொல்லியிருக்கிறார்‌. காணிக்கையை 
வலதுகையினால்‌ கொடுக்கவேண்டும்‌. 
ற ஏதுவாக, காணிக்கைப்பெட்டி 
்‌ வலதுபக்கத்தில்‌ 
வைக்கப்பட்டிருக்கிறது. 


ஜனங்கள்‌ கர்த்தருடைய ஆலயத்தைப்‌ 
பழுதுபார்ப்பதற்கு தங்களால்‌ முடிந்த எல்லா 
பொருட்களையும்‌ காணிக்கையாக 
செலுத்துகிறார்கள்‌. கர்த்தருடைய 
ஆலயத்திலே சேகரிக்கப்பட்ட பணத்தை 
எண்ணி  முடிப்பாக கட்டுகிறார்கள்‌. 
ராஜாவின்‌ சம்பிரதியும்‌, 
ஆசாரியனாகிய யோய்தாவும்‌, 
பணத்தை கர்த்தருடைய த்‌ 
விசாரிப்புக்காரர்‌ கையிலே கொடுக்கிறார்கள்‌. 


விசாரிப்புக்காரர்கள்‌ அந்தப்‌ பணத்தை 
கர்த்தருடைய ஆலயத்தைப்‌ பழுது பார்க்கிற 
தச்சருக்கு। சிற்பாசாரிகளுக்கும்‌, 
கொற்றருக்கும்‌, கல்தச்சருக்கும்‌, கர்த்தருடைய 
பழுதுபார்க்கத்‌ தேவையான 

கற்களையும்‌ 

ஆலயத்தைப்‌ 
செல்லும்‌ எல்லாச்‌ 
கொடுக்கிறார்கள்‌ 


பழுதுபார்க்கிறதற்குச்‌ 
செலவுக்கும்‌. 
(2இராஜா 12:12). 


ஆலயத்தைப்‌ 
செலுத்தப்படும்‌ 
லயத்தைப்‌ 
ர்‌ 
தேவாலயத்தில்‌ 


கர்த்தருடைய 
பழுதுபார்ப்பதற்காக 
காணிக்கை, 
பழுதுபார்ப்பதற்காகவே. 
பண்ணப்படுகிறது. 
ஆசாரியர்கள்‌ கர்த்தருக்காக ஊழியம்‌ 
செய்கிறார்கள்‌. தேவாலயம்‌ நேர்த்தியாக 
பழுதுபார்க்கப்படும்போது, ஆசாரியர்கள்‌ 
பசியோடும்‌ பட்டினியோடும்‌ இருக்க முடியாது. 
கர்த்தருக்கு ஊழியம்‌ செய்கிற ஆசாரியரையும்‌ 
பராமரிக்கவேண்டும்‌. அவர்களையும்‌ 
போஷிக்கவேண்டும்‌. 





i THE 
TT 


கர்த்தருடைய 
பழுதுபார்ப்பதற்கு, 
பணம்‌ 
ஆசாரியருக்குரியது 
கொடுக்கப்படுகிறது. 


ஆலயத்தைப்‌: 
காணிக்கைப்‌ பெட்டியிலே. 
சேகரிக்கப்பட்டாலும்‌, 
அவர்களுக்கு 
குற்றப்பிராயச்சித்தப்‌ 
பணமும்‌ பாவப்பிராயச்சித்த$ பணமும்‌ 
கர்த்தருடைய ஆலயத்திற்காகக்‌ 
கொண்டுவரப்படவில்லை: அது ஆசாரியரைச்‌ 
சேருகிறது (2இராஜா 12:1. 


கர்த்தருடைய ஆலயத்தைப்‌ 
பழுதுபார்ப்பதற்காக சேகரிக்கப்பட்ட பணம்‌. 
ஆசாரியரின்‌ கைகளில்‌ கொடுக்கப்படவில்லை. 
அந்தப்‌ பணம்‌ கர்த்தருடைய ஆலயத்திலே. 
விசாரிப்புக்காரராயிருக்கிறவர்களிடத்தில்‌ 
'கொடுக்கப்படுகிறது. ஆசாரியர்கள்‌ 
தேவாலயத்திலே ஆசாரிய ஊழியம்‌ 
செய்கிறார்கள்‌. ஆலயத்து விசாரிப்புக்காரரோ, 
ப்‌ பழுதுபார்க்கும்‌ வேலைகளை 


ளை 

ஆசாரியர்களுக்குரிய பணம்‌ 
ஆசாரியர்களிடத்திலும்‌, ஆலயத்தைப்‌ 
பழுதுபார்ப்பதற்காக சேகரிக்கப்பட்ட பணம்‌, 
ஆலயத்து விசாரிப்புக்கார்‌ கையிலும்‌ 
கொடுக்கப்படுகிறது. 


கர்த்தருடைய 
புழதபார்ப்பதற்காக 


ஆலயத்தைப்‌ 
சேகரிக்கப்பட்ட பணம்‌ 
மிகவும்‌ கவனமாக செலவுபண்ணப்படுகிறது. 
தேவாலயத்தை பழுதுபார்ப்பதற்கு 
தேவையான மரங்களும்‌, வெட்டின கற்களும்‌ 
இந்தப்‌ பணத்தின்‌ மூலமாய்‌ கிரயத்திற்கு 
வாங்கப்படுகிறது. ஆலயத்திலே பழுது 
பார்க்கும்‌ வேலைகளை செய்கிற தச்சருக்கும்‌ 
சிற்பாசாரிகளுக்கும்‌ இந்தப்‌ 
பணத்திலிருந்து சம்பளம்‌ கொடுக்கப்படுகிறது. 
த்தை , பழுதுபார்க்கும்‌ 
பணி! ஈடுபட்டிருக்கிறவர்கள்‌ 
எல்லோரும்‌ கர்த்தருக்கு. 
உண்மையுள்ளவர்களாயிருக்கிறார்கள்‌. 
அவர்களுடைய இருதயங்களும்‌ கைகளும்‌ 
கர்த்தருக்கு முன்பாகவும்‌, மனுஷருக்கு 
முன்பாகவும்‌ சுத்தமாயிருக்கிறது. அவர்கள்‌ 
தங்களுக்கு கொடுக்கப்படும்‌ வேலைகளை 
நேர்த்தியாகவும்‌ செய்கிறார்கள்‌. 
உண்மையாகவும்‌ செய்கிறார்கள்‌. 
வேலைசெய்கிறவர்களுக்குக்‌ 
கொடுக்கும்படிக்கு, பணத்தை வரப்பற்றிக்‌ 
கொண்ட மனுஷர்‌ கையிலே கணக்குக்‌ 
'கேளாதிருக்கிறார்கள்‌;அவர்கள்‌ உண்மையாய்‌ 
அதை நடப்பிக்கிறார்கள்‌ (2இராஜா 12:15). 


2 நாளாகமம்‌ - 


II CHRONICLES - 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தருடைய ஆலயத்திலே. 
சேகரிக்கப்பட்ட பணத்தை ராஜாவின்‌ 
சம்பிரதியும்‌, பிரதான ஆசாரியனும்‌ எண்ணி, 
அதை ஆலயத்திலே. விசாரிப்புக்காரர்‌ 
கையிலேகாடுக்கிறார்கள்‌. சேகரிக்கப்பட்ட 
பணம்‌ எண்ணப்படுகிறது. ல்‌ 
செலவுபண்ணப்பட்ட 
எண்ணப்படவில்லை. 
பண்ணினவர்களிடம்‌ 
சம்பிரதியும்‌, பிரதான 
கணக்கு கேட்கவில்லை. 
பட பா 
வேலைகளை உண்மையாய்‌ 


சேகரிக்கப்பட்ட 
காரியங்களுக்கோ, 
காரியங்களுக்கோ செலவு 


ர்த்தருடைய ஆலயத்துக்குக்‌ 

சொண்டுவாப்பட்ட பணத்தினாவே வெள்ளிக்‌ 

கீதவாத்தியங்களும்‌, 

எக்காளங்களும்‌, 

வெள்ளிப்‌ 

ர ண்ட 

ஆலயத்தைப்‌ 

பார்க்கும்படிக்கு வேலைசெய்கிறவர்களுக்கே 

அதைக்‌ கொடுக்கிறார்கள்‌ 
(2இராஜா 12:13]4). 


பழுதுபார்க்கும்‌ 
முக்கியத்துவம்‌ 
ஆலயத்தை 
அழகுபடுத்தும்‌ வேலைகளுக்கு 
முக்கியத்துவம்‌ கொடுக்கப்படவில்லை. 
கர்த்தருடைய ஆலயத்தைப்‌ 
பழுதுபார்த்து முடித்துத்‌ தீர்ந்தபின்பு, மீந்த 
பணத்தை ராஜாவுக்கும்‌ யோய்தாவுக்கும்‌ 
முன்பாகக்‌ கொண்டுவருகிறார்கள்‌; 
அதினாலே கர்த்தருடைய ஆலயத்தில்‌ 
பிம்‌ பணிமுட்டுகளையும்‌, ஆராதனை 


த 
(நாளா 24:14) 





f= al 
TT 


யோவாசின்‌ பின்மாற்றம்‌ 
2நானா 2415-18 


நானா 2415. யோய்தா 
தீர்க்காயுசுன்னவனாய்‌ முதிர்வயதில்‌ 
மரித்தான்‌; அவன்‌ மரணமடைகிறபோது 
நூற்றுமுப்பது வயதாயிரு த்தான்‌. 


நானா 24:16. அவன்‌ தேவனுக்காகவும்‌ 
அவருடைய ஆலயத்திற்காகவும்‌ 
இஸ்ரவேலுக்கு 
நன்மைசெய்தபடியினால்‌, அவனைத்‌: 
தாவீதின்‌ நகரத்தில்‌. 
ராஜாக்கனண்டையிலே 
அடக்கம்பண்ணினார்கள்‌.. 


2நானா 2417. 
மரணமடைந்தயின்பு. 
பிரபுக்கள்‌. வந்து, 
பணித்துகொண்டார்கன்‌; 


யோய்தா 
யூதாவின்‌. 
ராஜாவைப்‌ 
அப்பொழுது 
அவர்களுக்குச்‌. 


ராஜா 
செவிகொடுத்தான்‌. 


நானா 24:18. அப்படியே அவர்கள்‌ 
தங்கள்‌ பிதாக்களின்‌ தேவனாகிய 
கர்த்தரின்‌ ஆலயத்தை விட்டுவிட்டு, 
தோப்பு விக்கிரகங்கனையும்‌ 
சிலைகளையும்‌ சேவித்தார்கள்‌;. 
அப்பொழுது அவர்கள்‌ செய்த இந்தக்‌ 
குற்றத்தினிமித்தம்‌  யூதாவின்மேலும்‌ 
எருசலேமின்‌ மேலும்‌ கடுங்கோபம்‌ 
மூண்டது. 

கர்த்தர்‌ யோவாசுக்கு 
நன்மைகளை செய்திருக்கிறார்‌. 
ஆரம்பத்திலே 
பிரியமானவனாயிருந்தான்‌. 


ஏராளமான 
யோவாசும்‌. 


ஆசாரியனாகிய யோய்தாவும்‌ யோவாகக்கு 
நல்ல ஆலோசனைகளை சொல்லி வந்தான்‌. 


ஆனாலும்‌ யோவாஸ்‌, கர்த்தர்‌ தனக்கு 
செய்த உதவிகளை மறந்துவிடுகிறான்‌. அவன்‌ 
தேவனாகிய கர்த்தருக்கு. 
'நன்றியில்லாதவனாயிருக்கிறான்‌. யோய்தா 
யோவாசோடு கூடமிருந்த வரையிலும்‌, 
யோவாஸ்‌ கர்த்தருடைய பார்வையிலே. 
செம்மையான காரியங்களை செய்தான்‌. 


2 நானாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


COMMENTARY 


சிறுபிள்ளையாகமிருந்தபோது, 
யூதாதேசத்திலே விக்கிரகாராதனை 
அதிகமாயிருந்தது. ஆசாரியனாகிய 
யோய்தா, யோவாகக்கு கர்த்தருடைய 
சத்தியங்களை  உபதேசம்பண்ணி வந்தான்‌. 
யோவாஸ்‌ விக்கிரகங்களை ஆராதியாதபடி, 
கர்த்தரையே ஆராதிக்குமாறு, யோய்தா 
அவனுக்கு உபதேசம்பண்ணி வந்தான்‌. 


ஆசாரியனாகிய யோய்தாவுக்கு 
வயதாயிற்று. யோய்தா தீர்க்காயுசள்ளவனாய்‌ 
முதிர்வயதில்‌ மரித்துப்போகிறான்‌; அவன்‌ 
மரணமடைகிறபோது. 

வயதாயிருக்கிறான்‌. 

தேவனுக்காகவும்‌. 

ஆலயத்திற்காகவும்‌. 

நன்மைசெய்தபடியினால்‌, அவனைத்‌ தாவீதின்‌ 
நகரத்தில்‌ ராஜாக்களண்டையிலே 
அடக்கம்பண்ணுகிறார்கள்‌ நொளா 241516) 


யோய்தா மரணமடைந்தபின்பு யூதாவின்‌ 
பிரபுக்கள்‌ வந்து. ராஜாவாகிய யோவாசைப்‌ 
பணிந்து கொள்கிறார்கள்‌. இந்தப்‌ பிரபுக்கள்‌ 
யோவாசிற்கு தவறான ஆலோசனை 
கூறுகிறார்கள்‌. பொதுவாக ராஜாதான்‌ 
பிரபுக்களுக்குத்‌ தவறான ஆலோசனை கூறி, 
அவர்களைக்‌ கெடுத்துப்‌ போடுவான்‌. ஆனால்‌ 
இங்கோ பிரபுக்கள்‌ ராஜாவிற்குத்‌ தவறான 
ஆலோசனைகளைக்‌ கூறி, யோவாசைக்‌ 


கெடுத்துப்‌ போடுகிறார்கள்‌. 


இதுவரையிலும்‌ யோவாஸ்‌ அருகில்‌ 
யோய்தாவின்‌ அனுமதியில்லாமல்‌ யாரும்‌ 
நெருங்க முடியாது. யோய்தா மட்டுமே 
அவனுக்கு ஆவிக்குரிய ஆலோசனையைக்‌ 
கொடுத்து வந்தான்‌. யோய்தா மரணமடைந்த 
பின்பு, பிரபுக்கள்‌ யோவாசிற்குத்‌ தீமையான 
ஆலோசனையைக்‌ கொடுத்து, அவனைக்‌ 
கர்த்தரை விட்டு; வழிவிலகிச்‌ செல்ல 
வைக்கிறார்கள்‌. தோப்பு விக்கிரகங்களையும்‌. 
சிலைகளையும்‌ சேவிக்குமாறு யோவாசை 
வழிநடத்துகிறார்கள்‌. 

ஆசாரியனாகிய யோய்தா 
யூதாதேசத்திலே கர்த்தருடைய ஊழியத்தை 
செய்தவன்‌. ஆனாலும்‌ இந்த வசனத்தில்‌, 
'யோய்தா இஸ்ரவேலுக்கு நன்மை 
செய்தபடியினால்‌ (நொளா 24:16) 
என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யூதாதேசம்‌. 
இங்கு இஸ்ரவேல்‌" என்று 
அழைக்கப்படுகிறது. 





i FTE 
TT 


இஸ்ரவேலின்‌: 
கோத்திரத்தார்‌ மாத்திரமே 
யூதாதேசமாகயிருக்கிறார்கள்‌. மீதமுள்ள 
இஸ்ரவேலின்‌ பத்துக்கோத்திரத்தார்‌, 
தாவீதின்‌ குடும்பத்திற்கு விரோதமாகவும்‌, 
கர்த்தருக்கு விரோதமாகவும்‌ கலகம்பண்ணி 
பிரிந்துபோய்விடுகிறார்கள்‌. ஆகையினால்‌ 
கர்த்தரோடு கூடமிருக்கும்‌, யூதாதேசத்தார்‌ 
மாத்திரமே, உண்மையான 
இஸ்ரவேலராயிருக்கிறார்கள்‌. 

யோய்தா மரித்து 
அடக்கம்பண்ணப்படும்போது. அவன்‌ 
செய்த ஊழியத்தின்‌ பெரும்பகுதியும்‌. 
அடக்கம்பண்ணப்படுகிறது. யோய்தாவின்‌ 
மரணத்திற்கு பின்பு ராஜாவாகிய யோவாகம்‌, 
,தாஜனத்தாரும்‌ கர்த்தரைவிட்டு 
ன்வாங்கிப்போய்விடுகிறார்கள்‌. 
இதுவரையிலும்‌ யோய்தா அவர்களை 
கர்த்தருடைய பாதையிலே வழிநடத்தினான்‌. 
இப்போது வழிநடத்த 
யோய்தா அவர்களுடைய 
இருதயங்களிலும்‌ கர்த்தர்மீது உண்மையான 


தெற்கு 


உப்பாகமிருக்கவேண்டும்‌ 
உபதேசம்பண்ணுகிறார்‌ 
நமக்குள்ளேயே 
கர்த்தர்மீதுள்ள 
உபதேசங்களும்‌, 
நம்முடைய 
நிரம்பியிருக்கவேண்டும்‌. 
நம்முடைய 
நம்மைச்‌ சுற்றியிருக்கும்‌ 
மாறலாம்‌. நம்முடைய 
ஊழியக்காரர்களையும்‌, 
நாம்‌ இழக்க வேண்டியது. 
விசுவாசிகளாகிய நாம்‌ எல்லாவற்றையும்‌ 


இழந்தாலும்‌, நமக்கு ஆவிக்குரிய இழப்பு 
ஏற்படாது. 


2 நாளாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


ராஜாவாகிய யோவாசின்‌ இருதயத்தில்‌ 
கர்த்தரைப்பற்றிய சத்தியமும்‌, அவருடைய 
வார்த்தையும்‌ நிலைத்திருக்கவில்லை. 
ஆசாரியனாகிய யோய்தா  யோவாசுக்கு 
அவ்வப்போது, கர்த்தருடைய 
பிரமாணங்களைப்‌ வந்தாள்‌. 
யோய்தா மரித்த பின்பு யோவாகக்கு 
ஆவிக்குரிய சத்தியங்களைப்‌ போதிக்க 
ஒருவருமில்லை. 

போஜனமில்லாமல்‌, 
ஆவிக்குரிய வறுமையிலும்‌, வெறுமையிலும்‌ 
இருக்கிறான்‌. 


இந்த சூழ்நிலையில்‌, யோவாசுக்கு 
புதிய சிநேகிதர்கள்‌ வந்து சேருகிறார்கள்‌. 
இவர்கள்‌ கர்த்தரை ஆராதிக்கிறவர்களல்ல. 
இவர்கள்‌ விக்கிரகாராதனைக்காரர்கள்‌. 


போதித்து 


யோய்தா மரணமடைந்தபின்பு யூதாவின்‌ 
பிரபுக்கள்‌ வந்து, ராஜாவைப்‌ 
பணிந்துகொள்கிறார்கள்‌; அப்பொழுது 
ராஜாவாகிய  யோவாஸ்‌ அவர்களுக்குச்‌ 
செவிகொடுக்கிறான்‌. அப்படியே அவர்கள்‌ 
தங்கள்‌ பிதாக்களின்‌ தேவனாகிய கர்த்தரின்‌ 
(யத்தை: விட்டுவிட்டு, தோப்பு 
ரகங்களையும்‌ சிலைகளையும்‌ 
சேவிக்கிறார்கள்‌. 
யூதாவின்‌ யோவாசுக்கு 
மோசமான லோசனைகளை 
சொல்லுகிறார்கள்‌. அவர்கள்‌ யோவாசின்மீது 
பிரியமாயிருப்பதுபோல மாய்மாலம்‌ 
பண்ணுகிறார்கள்‌. யோவாஸ்‌ கர்த்தரைவிட்டு 
விலகிப்போகும்போது, யூதாவின்‌ பிரபுக்கள்‌ 
அவனைக்‌ கடிந்துகொள்ளவில்லை. 
யோய்தா 


பிரபுக்கள்‌ 


மரித்துப்போன பின்பு, 
யூதாவின்‌ பிரபுக்கள்‌ அவனுடைய 
மரணத்திற்காக துக்கப்படாமல்‌, அதற்காக 
சந்தோஷப்படுகிறார்கள்‌.. 'யோய்தாவின்‌ 
அடிமைத்தனத்திலிருந்து யோவாஸ்‌ 
விடுதலைபெற்றிருக்கிறான்‌ என்று சொல்லி, 
அவனை  வாழ்த்துகிறார்கள்‌. யோவாஸ்‌ 
இனிமேல்‌: தன்னுடைய இஷ்டம்போல. 
ஜீவிக்கலாம்‌ என்றும்‌, அவனை கட்டுப்படுத்த. 
இப்போது யோய்தா உயிரோடில்லை என்றும்‌ 
தீய யோசனைகளை அவர்கள்‌ ராஜாவுக்கு 
சொல்லுகிறார்கள்‌. 





f= FTE 
TT 


னிமேல்‌ ஆசாரியருடைய 
ஆலோசனைகளின்படி நடக்கவேண்டாம்‌. 
என்றும்‌, அவன்‌ தனக்கு இஷ்டமானதை 
செய்துகொள்ளலாம்‌ என்றும்‌ யூதாவின்‌ 
பிரபுக்கள்‌ அவனுக்கு மோசமான 
ஆலோசனைகளை சொல்‌ ர்கள்‌ 
யோவாசம்‌ துன்‌! 
SE கேட்டு கர்த்தரைவிட்டு 
பாய்விடுகிறான்‌. ர்த்‌ 
| பழுதுபார்த்த யோவாஸ்‌, 


யோவாசின்‌ குடும்பத்தாரை ஆகாபின்‌ 
குடும்பத்தார்‌ கெடுத்துப்போட்டவர்கள்‌ 
ஆகாபின்‌ குடும்பத்தார்‌ விக்கிரகங்களை 
ஆராதிக்கிறவர்கள்‌. ஆனால்‌ யூதாவின்‌. 
பிரபுக்களோ கர்த்தரை ஆராதிக்க 
வேண்டியவர்கள்‌. இவர்கள்‌ யோவாசுக்கு 
மோசமான ஆலோசனைகளை சொல்லி, 
யோவாசின்‌ பின்மாற்றத்திற்கு 
காரணமாயிருக்கிறார்கள்‌. 


யோவாசும்‌ யூதாவின்‌ பிரபுக்களுடைய 
மோசமான ஆவோசனைகசூக்கு 
செவிகொடுக்கிறான்‌. ராஜாவும்‌ யூதாவின்‌ 
பிரபுக்களும்‌ குர்த்தரைவிட்டுப்‌. 
பின்வாங்கிப்போகிறார்கள்‌. யோவாசினுடைய 
ராஜ்யபாரத்தின்‌ ஆரம்பத்திலே, 
யூதாதேசத்திலிருந்து விக்கிரகங்களெல்லாம்‌ 
அகற்றப்பட்டது. அகற்றப்பட்ட விக்கிரகங்களை 
மறுபடியும்‌ ஸ்தாபிக்கவேண்டுமென்று 
யூதாவின்‌ பிரபுக்கள்‌ யோவாசுக்கு 
ஆலோசனை சொல்லுகிறார்கள்‌. 


வின்‌ பிரபுக்‌ கர்த்தருடைய 
வதக்க தனை க்கள்‌ 
பழையதாகவும்‌, ஜீவனற்றதாகவும்‌, 
உற்சாகமில்லாததாகவும்‌ 

அவர்கள்‌ புதிய 

பிரியப்படுகிறார்கள்‌. 

யூதாதேசத்திலே, 

ஆராதனைக்கு பதிலாக, 

மறுபடியும்‌ ஆரம்பிக்கப்படவேண்டுமென்று. 
ராஜாவுக்கு ஆலோசனை 
சொல்லுகிறார்கள்‌. 


2 நானாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


யோவாஸ்‌ பிரபுக்களுடைய 
ஆலோசனைக்கு செவிகொடுக்கிறான்‌. 
யூதாதேசத்திலே விக்கிரகாராதனையை 
மறுபடியும்‌ ஆரம்பிப்பதற்கு அவர்களுக்கு 
அனுமதி கொடுத்ததோடு, ராஜாவும்‌ 
அவர்களோடு சேர்ந்து விக்கிரகங்களை 
ஆராதிக்கிறான்‌. இவ்வாறாக 
யூதாதேசத்தார்‌, தங்கள்‌ பிதாக்களின்‌ 
தேவனாகிய கர்த்தரை விட்டு விட்டு, தோப்பு 
விக்கிரகங்களையும்‌, சிலைகளையும்‌ 
சேவிக்கிறார்கள்‌. 
யூதாவின்‌ 
யோவாகம்‌, யூதாவின்‌ 
செய்த இந்தக்‌ 
யூதாவின்மேலும்‌ 
கர்த்தருடைய 
(நாளா 24117 18). 


ராஜாவாகிய 
பிரபுக்களும்‌ 
குற்றத்தினிமித்தம்‌. 
எருசலேமின்‌ மேலும்‌ 
கடுங்கோபம்‌ மூளுகிறது 


கர்த்தருடைய எச்சமிப்பு 
நாளா 24:19-22 


நானா 54:19. 
தம்மிடத்திற்குத்‌ 
கர்த்தர்‌ 
தீர்க்கதரிசிகனை 
அவர்கன்‌ 


திடச்சாட்சியாகக்‌. 
கடித்துகொண்டார்கன்‌; ஆனாலும்‌ 
அவர்கள்‌ செவி கொடுக்கவில்லை. 


அவர்களைத்‌ 
திரும்பப்பண்ணக்‌. 
அவர்களிடத்தில்‌ 
அனுப்பினார்‌; 
ஜனங்களைத்‌ 


நானா 54:20. அப்பொ 
தேவனுடைய ஆவி ஆசாரியனாகிய 
யோய்தாவின்‌ குமாரனான 
சுகரியாவின்மேல்‌ இறங்கின தினால்‌, 
அவன்‌ ஜனத்திற்கு எதிரே நின்று: 
நீங்கன்‌ கர்த்தருடைய கற்பனைகளை 
மீறுகிறது என்ன? இதினால்‌ நீங்கள்‌: 
சித்திபெறமாட்டீர்கள்‌ எண்று தேவன்‌ 
சொல்லுகிறார்‌; நீங்கள்‌ கர்த்தரை 
விட்டுவிட்டதினால்‌ அவர்‌ உங்களைக்‌ 
கைவிடுவார்‌ என்றான்‌. 


2421. அதினால்‌ அவர்கள்‌ 
விரோதமாய்க்‌ 


கல்லெறிந்து கொன்றார்கள்‌. 





i= FTN 
TT 


2நானா 24:22, அப்படியே அவனுடைய 

யோய்தா தனக்குச்‌ 

ராஜாவாகிய 

யோவாஸ்‌ நினையாமல்‌ அவனுடைய 

குமாரணைக்‌ கொன்றுபோட்டான்‌; 

இவன்‌ சாகும்போது: கர்த்தர்‌ அதைப்‌ 
பார்ப்பார்‌, அதைக்‌ கேட்பார்‌ என்‌ தான்‌. 


யூதாவின்‌ மனுஷர்‌ கர்த்தரைவிட்டு. 
தோப்பு விக்கிரகங்களையும்‌, 
சிலைகளையும்‌ சேவிக்கிறார்கள்‌. 
இதனால்‌ கர்த்தருடைய கடுங்கோபம்‌: 
யூதாவின்மேலும்‌ எருசலேமின்‌ மேலும்‌ 
மூளுகிறது. 
அவர்களைத்‌ தம்மிடத்திற்குத்‌ 
திரும்பப்பண்ணக்‌ கர்த்தர்‌ அவர்களிடத்தில்‌ 
தீர்க்கதரிசிகளை அனுப்புகிறார்‌: அவர்கள்‌ 
ஜனங்களைத்‌ திடச்சாட்சியாகக்‌ 
கடிந்துகொள்கிறார்கள்‌; ஆனாலும்‌ அவர்கள்‌ 
செவி கொடுக்கவில்லை (2நாளா 24:19). 
ஜனங்களைத்‌: 
திட்சடசியாகக்‌ கடிந்துகொண்டார்கள்‌"' 
என்னும்‌ வாக்கியத்திற்கு வல்கேட்டில்‌ 
“ப்ராட்டஸ்டன்ட்ஸ்‌" என்று மொழிபெயர்க்கப்‌ 
பட்டிருக்கிறது. இதில்‌ இரண்டு வார்த்தைகள்‌ 
உள்ளது. ஒன்று “றா௦" இதற்கு “101? 
என்றுபொருள்‌. மற்றொன்று "மவ" 
என்னும்‌ வார்த்தையாகும்‌. இதற்கு 
கரர்tறessiறஜு” என்று பொருள்‌. இதன்‌ 
பிரகாரம்‌, “protestantes” என்னும்‌. 
வார்த்தைக்கு  “சாட்சிப்பகருதல்‌' என்று 
பொருள்‌. 
சபை பிரிவினர்‌ 
பகரவேண்டும்‌. 


ப்ராட்டஸ்டன்ட்ஸ்‌ 
கர்த்தருக்காகர்‌ சாட்சி 
தீமைக்கு எதிராகப்‌ பேசுவது மட்டும்‌. 
கர்த்தருக்காகர்‌ சாட்சி பகர்வதாகாது. 
கர்த்தருடைய சத்தியத்திற்கும்‌, கர்த்தருக்கும்‌ 
சாட்சி பகரவேண்டும்‌. கர்த்தர்‌ இங்கு 
தம்முடைய தீர்க்கதரிசிகளை அனுப்புகிறார்‌. 
அவர்கள்‌ யூதா த்தாரின்‌ 
பின்மாற்றத்தைக்‌ குறித்து, கடிந்து கொண்டு 
கர்த்தருடைய சத்தியங்களை 
அறிவிக்கிறார்கள்‌. ஆனாலும்‌ அவர்கள்‌ 
தீர்க்கதரிசிகளின்‌ வார்த்தைக்குச்‌ செவி 
கொடுக்கவில்லை. 


2 நாளாகமம்‌ - 


II CHRONICLES - 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கடிந்துகொள்ளவேண்டும்‌. 

போனவர்களை தங்களிடத்திற்கு திருப்புவது 
ஊழியக்காரரின்‌: வேலையல்ல. 
அவர்களை  கர்த்தரிடத்திற்கு திரும்ப 
பண்ணவேண்டும்‌. கர்த்தரைவிட்டு 
பின்வாங்கிப்போனவர்கள்‌, அவருக்கு 
விரோதமாக  வேசித்தனம்பண்ணுகிறார்கள்‌. 
அப்படிப்பட்டவர்களை ஊழியக்காரர்கள்‌ 
கடிந்துகொண்டு, அவர்களை கர்த்தரிடத்தில்‌ 
மறுபடியும்‌ திரும்பப்பண்ண வேண்டும்‌. 


வின்‌ ரோ கர்த்‌ 
வார்த்தைக்கு எ செவ்கொடுக்கல 
தங்களைக்‌ கடிந்துகொள்கிற 
தீர்க்கதரிசிகளை அவர்கள்‌ 
கொன்றுபோடுகிறார்கள்‌. யூதாவின்‌ 
மனுஷர்‌ யோய்தாவின்‌ குமாரனாகிய 
சகரியாவை கல்லெறிந்து கொன்றுபோட்ட 
சம்பவம்‌ இந்த வனப்பகுதியில்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. 


டைய 


டைய வி 
ஆனர்‌ பொதி! தனனை, 
சகசியாவின்மேல்‌ இறங்கினதினால்‌, அவன்‌ 
ஜனத்திற்கு எதிரே நின்று: “நீங்கள்‌ 
கர்த்தருடைய கற்பனைகளை மீறுகிறது 
என்ன? இதினால்‌ நீங்கள்‌ 
சித்திபெறமாட்டீர்கள்‌ என்று தேவன்‌. 
சொல்லுகிறார்‌: நீங்கள்‌ கர்த்தரை 
விட்டுவிட்டதினால்‌ அவர்‌ உங்களைக்‌ 
கைவிடுவார்‌" (நோளா 24:20) என்று 


சொல்லுகிறான்‌. 


கர்த்தருடைய 

கர்த்தரைக்‌ கைவிட்டுவிட்டால்‌, 
அவர்களைக்‌ கைவிட்டுவிடுவார்‌. 
கூறப்பட்டிருக்கும்‌ சகரியா 
கொல்லப்படுகிறான்‌. இவரும்‌, 
தீர்க்கதரிசனம்‌ புஸ்தகத்தை 
சகரியாவும்‌ ஒரே நபரல்ல. 
வெவ்வேறு நபர்கள்‌. இந்த 
பாபிலோனிய சிறையிருப்பில்‌ 
(சக 14; சக 31; சக 4:89; 
நோளா 24:20 ஆவது வசனத்தில்‌ 
கூறப்பட்டிருக்கும்‌ சகரியா யோய்தாவின்‌ 
குமாரன்‌. சிறையிருப்பிற்கு 150 
வருஷங்களுக்கு முன்பாக வாழ்ந்தவன்‌. 
இவர்கள்‌ இருவருமே கல்லெறிந்து 
கொல்லப்பட்டார்கள்‌. (நோளா 24:21-22; 
மத்‌ 23:35). 


பிள்ளைகள்‌ 
கர்த்தரும்‌ 
'இங்கு 
கல்லெறிந்து 
சகரியா 
எழுதிய 
இவர்கள்‌ 
சகரியா 
வாழ்ந்தவர்‌. 
சக 7:1). 





f= al 
TT 


அதின! 
விரோதமாய்க்‌ 
கர்த்தருடைய ஆலயப்பிரகாரத்தில்‌ 
ராஜாவினுடைய கற்பனையின்பி அவனைக்‌ 
கல்லெறிந்து கொன்று போடுகிறார்கள்‌ 
(நாளா 24:21) 


ஆவியானவர்‌ 
இறங்கினபோது. 

ஜனங்கள்‌ எல்லோரும்‌ 
ஆலமப்பிரகாரத்தில்‌ 
சகரியா. ஆலியினால்‌: 


தேவனுடைய 
சகரியாவின்மேல்‌ 
யூநாதேசத்து 
கர்த்தருடைய 
கூடிவருகிறார்கள்‌. 


நிரம்பி அவர்கள்‌ மத்தியிலே கர்த்தருடைய 
சொல்லுகிறான்‌. 

பாவங்களினிமித்தமாய்‌ 
திடசாட்சியாய்க்‌ 
அவர்களோ 
பாவங்களுக்கு 
சகரியாவின்மீது. 


வார்த்தையைச்‌ 
அவர்களுடைய 
அவர்களை 
கடிந்துகொள்கிறான்‌. 
தங்களுடைய 
மனந்திரும்பாமல்‌, 
கோபப்படுகிறார்கள்‌. 


சகரியா எந்த ஒரு தனிப்பட்ட நபருக்கு 
விரோதமாகவும்‌ கர்த்தருடைய வார்த்தையைச்‌ 
சொல்லவில்லை. அவர்கள்‌ கர்த்தருடைய 
கற்பனைகளை  மீறுகிறார்கள்‌ என்று. 
பொதுவாகவே சொல்லுகிறான்‌. 
யூதாஜனங்கள்‌ தோப்பு விக்கிரகங்களையும்‌, 
சிலைகளையும்‌ சேவிக்கிறார்கள்‌. 
ஆகையினால்‌ சித்தி 
பெறமாட்டார்கள்‌ சகரியா 
சொல்லுகிறான்‌. 


தாலின்‌ மனுஷரோ சகரியாவக்கு 
வினோதமாக கட்டுப்பாடு பண்ணுகிறார்கள்‌ 


அவர்கள்‌ 
என்று 


கற்பனைகளுக்கு 
மீறுகிறவர்கள்‌, 
கற்பனைகளுக்கு கீழ்ப்படிகிறார்கள்‌. 

யூதாவின்‌ ஜனங்கள்‌  சகரியாவை 
தேவதூஷணைம்‌ சொல்லுகிறவன்‌ என்றும்‌, 
கள்ளத்தீர்க்கதரிசி என்றும்‌, தேசத்துரோகி 
என்றும்‌ குற்றம்‌ சொல்லி, கர்த்தருடைய 
ஆலயப்பிரகாரத்திலேயே அவனை 
கல்லெறிந்து கொன்றுபோடுகிறார்கள்‌. 
சகரியா ஒரு ஆசாரியன்‌. அவன்‌ 
ஆசாரியனாகிய யோய்தாவின்‌ குமாரன்‌. 


2 நானாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


COMMENTARY 


முன்பாக 
சகரியா 
அவருடைய 
சொல்லுகிறான்‌. 
ஆலயப்பிரகாரமும்‌ 
சொல்லுகிற 


கர்த்தருக்கு 
பிகந்தயிரக்கறான்‌ 
கர்த்தருடைய வார்த்தையை 
ஆலயப்பிரகாரத்தில்‌ 
கர்த்தருடைய 
பரிசுத்தமானது. அவன்‌ 
செய்தியும்‌ பரிசுத்தமானது. 


கர்த்தருடைய நாமத்தினாலே. 
யூதா ஜனங்களைக்‌ கடிந்துகொள்கிறான்‌. 
அவனுடைய வார்த்தைகள்‌ சத்தியமானது, 
அவன்‌ கர்த்தருடைய வார்த்தையை யூதாவின்‌ 
ஜனங்களுக்கு கலப்படமில்லாமல்‌ சுத்தமாய்‌ 
சொல்லுகிறான்‌. வேதஆதாரத்தோடு 
பேசுகிறான்‌. சகரியா அவர்களை 
கடிந்துகொண்டாலும்‌, அவனுடைய சுபாவம்‌. 
மென்மையானது. அவன்‌ யூதா மனுஷருக்கு 
நன்மைக்கேதுவான வார்த்தைகளையே 
பேசுகிறான்‌. 


யூதாமனுஷரோ ஒரு 
கொன்றுபோடுகிறார்கள்‌. 
தீர்க்கதரிசியைக்‌  கொன்றுபோடுகிறார்கள்‌ 
கர்த்தர்‌... நியமித்த நியாயாதிபதியைக்‌ 
கொன்றுபோடுகிறார்கள்‌. அவர்கள்‌ 
குற்றமில்லாத இரத்தத்தை சிந்தகிறார்கள்‌ 
கர்த்தருடைய ஆலயப்பிரகாரத்தை 
தீட்டுப்படுத்துகிறார்கள்‌. 
ஒய்வுநாளிலே 
ஆலயப்பிரகாரத்தில்‌ 
கூடிவந்திருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
ஓய்வுநாளை பரிகுத்தமாக்குவதற்கு பதிலாக, 
சகரியாவை கல்லெறிந்து கொன்று, 
குற்றமில்லாத இரத்தத்தை சிந்தி, ஓய்வுநாளை 
பரிசுத்த குலைச்சலாக்குகிறார்கள்‌. 


சகரியா கர்த்தருக்கு உண்மையுள்ள 
ஊழியக்காரன்‌. அவன்‌ யூதாதேசத்திற்கும்‌ 
உண்மையுள்ளவன்‌. அவனுடைய தகப்பனாகிய 
யோய்தா யூதாதேசத்திற்கு அநேக 
நன்மைகளை செய்திருக்கிறான்‌. ராஜாவாகிய 
யோவாகக்கு. யோய்தா ஆவிக்குரிய 
'தகப்பனைப்போல: இருந்து உதவி 
செய்திருக்கிறான்‌. 

அப்படியே சகரியாவினுடைய 
தகப்பனாகிய யோய்தா தனக்குச்‌ செய்த 
தமையை ராஜாவாகிய யோவாஸ்‌ 
நினையாமல்‌ அவனுடைய  குமாரனைக்‌ 
கொன்றுபோடுகிறான்‌ (2நாளா 24:22). 





f= FTE 
TT 


யோய்தாதான்‌ யோவாசைச்‌ சிறுவயது 
முதல்‌ பாதுகாத்து பராமரித்தவன்‌. ஆனால்‌ 
யோவாஸ்‌ அதை நினைத்துப்‌ பார்க்கவில்லை. 
யோய்தா  மரிக்கும்வரையில்‌ யோவாஸ்‌. 
அவனுடைய ஆலோசனைக்கு 
உட்பட்டிருந்தான்‌. இப்போதோ தன்னுடைய 
பிரபுக்களின்‌ ஆலோசனைகளைக்‌ கேட்டு, 
யோய்தாவின்‌ குமாரனாகிய சகரியவைக்‌ 
'கொன்றுபோடுகிறான்‌. 


சகரியா சாகும்போது: “கர்த்தர்‌ அதைப்‌ 
பார்ப்பார்‌, அதைக்‌ கேட்பார்‌" (நாளா 24:22) 
என்று மனவேதனையோடு சொல்லுகிறான்‌. 
யூதாவின்‌ மனுஷரை பழிவாங்கவேண்டும்‌ 
என்பது சகரியாவின்‌ நோக்கமல்ல. சகரியா 
மரிக்கும்போது சொல்லுகிற. இந்த 
வார்த்தைகள்‌, தீர்க்கதரிசன ஆவியானவர்‌ 
சொல்லுகிற வார்த்தையாயிருக்கிறது. கர்த்தர்‌ 
மெய்யாகவே யூதா மனுஷருடைய 
அக்கிரமங்களை கேட்பார்‌, அதை அவர்‌ 
தம்முடைய நீதியினால்‌ அவர்களிடத்தில்‌ 
விசாரிப்பார்‌ 


சகரியா 
ஆலயப்பிரகாரத்தில்‌, 

மரித்துப்போகிறான்‌. 

மனுஷருடைய பாவங்களை 
விசாரிக்கிறார்‌. கர்த்தருடைய கோபத்தினால்‌ 
குல்தேயர்கள்‌ எருசலேமை 
அழித்துப்போடுகிறார்கள்‌. 


ஆனாலும்‌ அவர்கள்‌ தேவனுடைய 
ஸ்தானாபதிகளைப்‌ பரியாசம்பண்ணி 
அவருடைய வார்த்தைகளை அசட்டைசெய்து, 
அவருடைய தீர்க்கதரிசிகளை 
நிந்தித்தபடியால்‌, கர்த்தருடைய உக்கிரம்‌ 
அவருடைய  ஜனத்தின்மேல்‌ மூண்டது: 
சகாயமில்லாமல்‌ போயிற்று” (நாளா 36:16) 

நம்முடைய கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்துவும்‌, சகரியா சிந்தின 
இரத்தத்தைப்பற்றி சொல்லியிருக்கிறார்‌. 

நீதிமானாகிய ஆபேலின்‌ இரத்தம்‌. 
முதல்‌ தேவாலயத்துக்கும்‌ பலிடீடத்துக்கும்‌ 
நடுவே நீங்கள்‌ கொலைசெய்த பரகியாவின்‌ 
குமாரனாகிய  சகரியாவின்‌ 
வரைக்கும்‌, பூமியின்மேல்‌ . 


2 நாளாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


COMMENTARY 


யோவாசின்‌ மரணம்‌ 
2நானா 2௧:23-27 


நானா 24:29. மறுவருஷத்திலே 
சிரியாவின்‌ சேனைகள்‌ அவனுக்கு. 
விரோதமாக யூதாவிலும்‌ எருசலேமிலும்‌ 
வத்து, ஒனத்திலிருக்கிற 
பிரபுக்கனையெயல்லாம்‌ அழித்து, 
கொள்ளையிட்ட அவர்கள்‌ 
உடமைகனையெல்லாம்‌ தமஸ்குவின்‌' 
ராஜாவுக்கு அனுப்பினார்கள்‌. 


சீரியாவின்‌ சேனை 


வத்திருத்தாலும்‌, 
பிதாக்களின்‌ 


கர்த்தரை 


நானா 24:24, 
சிறுகூட்டமாய்‌ 
அவர்கள்‌ தங்கள்‌. 
தேவனாகிய. 
விட்டுவிட்டபடியினால்‌, கர்த்தர்‌ மகா 
பெரிய சேனையை அவர்கள்‌ 
கையில்‌ ஒப்புக்கொடுத்தார்‌; 
அவர்கள்‌ யேவாசுக்கு தண்டனை 
செய்தார்கள்‌. 


2நானா 24:25. அவர்கள்‌ அவனை 
மகா வேதனைக்குன்ளான வனாக. 
விட்டுப்போனார்கள்‌; அவர்கள்‌. 
புறப்பட்டுபோனபின்பு, அவனுடைய 
ஊழியக்காரர்‌ ஆசாரியனாகிய 
யோய்தாவுடைய குமாரரின்‌ இரத்தப்‌ 
பழியினிமித்தம்‌, அவனுக்கு. 
விரோதமாய்க்‌ கட்டுப்பாடுபண்ணி, 
அவன்‌ படுக்கையிலே. அவனைக்‌ 
கொளன்றுபோட்டார்கள்‌; செத்துப்போன 
அவனைத்‌ தாவீதின்‌ நகரத்தில்‌ 
அடக்கம்பண்ணினார்கள்‌;; ஆனாலும்‌ 
ராஜாக்களின்‌ கல்லறைகளில்‌ அவனை: 
வைக்கவில்லை. 
2நானா 24:98. 
விரோதமாகக்‌. 
பண்ணினவர்கன்‌, 
ஸ்திரீயான சீமாத்தின்‌ 
சாபாத்தும்‌, மோவாப்‌ 
சிம்ரீத்தின்‌ 
யோசபாத்துமே. 


அவனுக்கு 
கட்டுப்பாடு. 
அம்மோனிய 
குமாரனாகிய 
ஸ்திரீயான 
குமாரனாகிய 





i= a 
TT 


நானா 24:27. அவன்‌ குமாரரைப்‌ 
பற்றியும்‌, அவன்‌ மேல்‌ சுமத்த பெரிய 
பாரத்தைப்பற்றியும்‌, தேவனுடைய 
ஆலயத்தை அவன்‌ பலப்படுத்தினதைப்‌. 
பற்றியும்‌ ராஜாக்கனின்‌ புஸ்தகமான 
சரித்திரத்தில்‌ எழுதியிருக்கிறது; அவன்‌ 
குமாரனாகிய அமத்சியா அவன்‌ 
ஸ்தானத்தில்‌ ராஜாவானான்‌. 


அவனுக்கு... விரோதமாக. 
எருசலேமிலும்‌ வந்து, 
பிரபுக்களையெல்லாம்‌ 
கொள்ளையிட்ட 
உடமைகளையெல்லாம்‌ 


ராஜாவுக்கு அனுப்புகிறார்கள்‌. 


யோவாசிற்குத்‌ துராலோசனை சொன்ன 
பிரபுக்களையெல்லாம்‌ சீரியர்‌ அழித்துப்‌ 
போட்டார்கள்‌. அவர்களுடைய உடைமைகளை 
எல்லாம்‌ கொள்ளையிட்டு, தமஸ்குவின்‌ 
ராஜாவுக்கு அனுப்பினார்கள்‌. 

சேனை சிறியது. யூதாவின்‌ 

பெரியது. ஆனாலும்‌ யூதாவின்‌ 
நிமித்தமாகவும்‌, கர்த்தருடைய 
நிமித்தமாகவும்‌ யூதா 
தோல்லியுற்றார்கள்‌. (2நாளா 24:23-24) 


யோவாஸ்‌ கர்த்தருடைய ஆலயத்தைப்‌ 
பழுதுபார்க்கிறான்‌. ஆனால்‌ அவன்‌ 
தன்னுடைய ஆத்துமாவைப்‌ 
பழுதுபார்க்கவில்லை. யோவாஸ்‌ கர்த்தருடைய 
ற்‌ ்‌ கீழ்ப்படியாமல்‌, 
விலகிப்போகிறான்‌. 
கர்த்தருடைய பிரமாணத்திற்கு விரோதமாக 
மீறுகிறான்‌. விக்கிரகங்களை ஆராதிக்கிறான்‌. 
கர்த்தருடைய பாதுகாப்பும்‌ பராமரிப்பும்‌ 
யோவாசக்கும்‌, யூதாதேசத்தாருக்கும்‌ 
கிடையாமல்‌ போயிற்று. 


யோவாஸ்‌. கர்த்தரைவிட்டு 
விலகிப்போனதினால்‌, கர்த்தருடைய கோபம்‌ 
வருகிறது. அவனுடைய 
முன்நிலமையிலும்‌ 

மோசமாயிருக்கிறது. யோவாசிடத்தில்‌ 
ஐசுவரியம்‌ மிகுதியாயிருக்கிறது. 


2 நானாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


QOODNENS 
PUBLISHERS 


COMMENTARY 


யூதாதேசத்திற்கு அருகாமையிலிருக்கிற 
பக்கத்து தேசத்துக்காரர்கள்‌, யோவாசின்‌ 
ஐசுவரியத்தை அபகரித்துக்கொள்ள 
ஆசைப்படுகிறார்கள்‌. 


சீரியாலின்‌ ராஜாவாகிய ஆசகேல்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனத்தாரை அவர்களுடைய 
தேசத்தின்‌ எல்லைகளெல்லாம்‌ 
முறியடிக்கிறான்‌. அந்நாட்களில்‌ கர்த்தர்‌ 
இஸ்ரவேலை  குறைந்துபோகப்பண்ணுகிறார்‌ 
(2இராஜா 10:32). 


சீரியாவின்‌ ராஜாவாகிய  ஆசகேல்‌ 
இஸ்ரவேலை முறிடியத்த பின்பு அவன்‌ 
காத்தூரின்மேல்‌ யுத்தம்பண்ணி, அதையும்‌ 
பிடிக்கிறான்‌. காத்தூர்‌ அரணிப்பான 
பட்டணம்‌. அவன்‌ காத்தூரைப்‌ பிடித்ததினால்‌, 
எருசலேமையும்‌ பிடிப்பதற்கு வாய்ப்புள்ளது. 


ஆசகேல்‌ காத்தூரைப்‌ பிடித்த பின்பு 
எருசலேமுக்கு விரோதமாய்‌ தன்னுடைய 
முகத்தைத்‌ திருப்புகிறான்‌ (2இராஜா 12:17). 
சீரியாராஜாவின்‌ இராணுவத்தார்‌ 
எருசலேமுக்கு விரோதமாக _யுத்தம்பண்ண 
வருகிறார்கள்‌. யோவாசால்‌ அவர்களுக்கு 
விரோதமாக எதிர்த்து நின்று யுத்தம்பண்ண 
முடியாது. யோவாசினிடத்தில்‌ இராணுவ 
பலமுமில்லை. மனதில்‌ தைரியமுமில்லை. 


தாவின்‌ ராஜாவாகிய யோலாஸ்‌, 
சரியாலின்‌ ராஜாவாகிய  ஆசகேலுக்கு 
விரோதமாக. எதிர்த்து நின்று 
யுத்தம்பண்ணாமல்‌, அவனுக்கு ஏராளமான 
ஐசுவரியத்தைக்‌ கொடுத்து, அவனோடு 
சமாதான உடன்படிக்கை 
பண்ணிக்கொள்கிறான்‌. 


சேல்‌ எருசலேமுக்‌ 
வைக்க வரக்‌ ப ன்‌ 
ராஜாவாகிய யோவாஸ்‌, தன்‌ பிதாக்களாகிய 
யோசபாத்‌. யோராம்‌, அகசியா என்னும்‌. 
யூதாவின்‌ ராஜாக்கள்‌ பரிசுத்தம்பண்ணி. 
வைத்த எல்லாவற்றையும்‌, தான்‌ 
பரித்தம்பண்ணிவைத்ததையும்‌, கர்த்தருடைய 
ஆலயத்திலும்‌ ராஜாவின்‌ அரமனையிலுமுள்ள 
பொக்கிஷங்களில்‌ அகப்பட்ட பொன்‌ 
யாவையும்‌ எடுத்து சீரியாவின்‌ ராஜாவாகிய 
ஆசகேலுக்கு அனுப்புகிறான்‌ 
(2இராஜா 12:18). 





f= THE 
TT 


எருசலேமின்மீது யுத்தம்பண்ணக்கூடாது. 
ஆசகேலுக்கு 
திரளான 
லஞ்சமாகக்‌ 


தன்‌ முகத்தை 
திருப்பாமல்‌, 


என்பதற்காக, யோவாஸ்‌ 
பொன்னையும்‌ வெள்ளியையும்‌, 
பொக்கிஷங்களையும்‌ 
க சகேல்‌ 
ஈதமாகத்‌ 
மில்‌ 


ஆசகேலுக்கு லஞ்சமாகக்‌ கொடுக்கப்படுகிறது. 
ஆசகேலும்‌ யோலாஸ்‌ கொடுத்த 
லகம்‌ பெற்றுக்கொண்டு, 
௬சலேமைவிட்டு, வேறு 

திசையாயத்‌ திரும்பிப்போகிறான்‌. 


யூதாவின்‌ 
கர்த்தரைவிட்டு. 
கர்த்தரும்‌. யோவாசை 
விலகிப்போய்விடுகிறார்‌ 
கர்த்தருடைய பாதுகாப்பும்‌, 
கிடைக்கவில்லை. சீரியாவின்‌ 


ராஜாவாகிய போவாஸ்‌ 


ராஜாவாகிய 


யூதாதேசத்திலே  யோவாசுக்கு 
மரியாதையும்‌ குறைந்துபோயிற்று. 
அவனுடைய இராணுவத்தின்‌ எண்ணிக்கையும்‌ 
உவரி யோவாசின்‌ 


இரதங்களும்‌ 
கத்த பாயிற்று, 


யோவாஸ்‌ தன்னுடைய மதியீனத்தினால்‌ 
தனக்கும்‌, யூதாதேசத்திற்கும்‌ 
தேடுசெய்கிறான்‌. யோவாஸ்‌ தன்னுடைய 
அழிவுக்கு தானே காரணமாயிருக்கிறான்‌. 
யோவாஸ்‌  சீரியாலின்‌ ராஜாவாகிய 
ஆசகேலுக்கு திரளான பொக்கிஷத்தை 
லஞ்சமாகக்‌ கொடுத்ததினால்‌, 
ஆசகேலுக்கு யூதாதேசத்தின்‌ 
பொக்கிஷத்தின்மீது ஆசை உண்டாயிற்று. 
ஆசகேல்‌ எருசலேமுக்கு தாக்‌ 
அடிக்கடி தன்னுடைய 

யூதாதேசத்தின்‌ கிக்கை கணப்‌ 
கரித்து என திட்டமிடுகிறான்‌. 
சகல்‌. யூதாவுக்கு விரோதமாக. 
யுத்தம்பண்‌ ணாமலேயே, அவனுக்கு 
மிகப்பெரிய ஆதாயம்‌ கிடைத்திருக்கிறது. 


இந்த சம்பவம்‌ நடந்த மின்பூ 
மறுவருஷத்திலே ஆசகேல்‌ எருசலேமுக்கு 
விரோதமாக மறுபடியும்‌ யுத்தம்பண்ண 
வருகிறான்‌. எருசலேமை 
அழித்துப்போடுகிறான்‌. சீரியர்கள்‌ 
'யோவாசையும்‌ தண்டிக்கிறார்கள்‌. 


2 நாளாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


COMMENTARY 


அவர்கள்‌ 
தமஸ்குவின்‌ 
னன அது ப்சப்கள (நாளா 24:23) 


'சீரியாவின்‌ சேனை சிறுகூட்டமாய்‌ 
வந்திருந்தாலும்‌, அவர்கள்‌ தங்கள்‌ 
பிதாக்களின்‌ தேவனாகிய கர்த்தரை 
விட்டுவிட்டபடியினால்‌, கர்த்தர்‌ மகா பெரிய 
சேனையை அவர்கள்‌ கையில்‌ 
ஒப்புக்கொடுத்தார்‌; அவர்கள்‌ யோவாசக்கு 
தண்டனை செய்தார்கள்‌" (2நாளா 24:24) 


சீரியாவின்‌ சேனை சிறுகூட்டமாய்‌ 
வந்திருந்தாலும்‌, அவர்கள்‌ 
பிதாக்களின்‌ தேவனாகிய. 
விட்டுவிட்டபடியினால்‌, கர்த்தர்‌ 
சேனையை அவர்கள்‌ 
ஒப்புக்கொடுக்கிறார்‌: அவர்கள்‌ 
தண்டனை செய்கிறார்கள்‌. 
யோவாசை மகா வேதனைக்குள்‌ளானவனாக 
விட்டுப்போகிறார்கள்‌ (நாளா 24:24,25) 


யூதாவின்‌ சேனை 
பெருங்கூட்டமாயிருக்கிறார்கள்‌. சீரியரின்‌ 
சேனையோ சிறிய கூட்டமாக இருக்கிறார்கள்‌. 
ஆனாலும்‌ கர்த்தர்‌ யூதாவின்‌ மகாபெரிய 
சேனையை சீரிய கையிலே 
ஒப்புக்கொடுக்கிறார்‌. சீரியர்கள்‌ 
யூதாவின்‌. பிரபுக்களையெல்லாம்‌ 
அழித்துப்போடுகிறார்கள்‌. யூதாவிலும்‌ 
எருசலேமிலுள்ள பொக்கிஷங்களையெல்லாம்‌. 
கொள்ளையடித்து, தமஸ்குவுக்கு கொண்டு 
போய்விடுகிறார்கள்‌. 

சீரியர்கள்‌ யோவாசுக்கு 
தண்டனை செய்கிறார்கள்‌. 
அவனை  மகாவேதனைக்குள்ளானவனாக 
வீட்டுப்போகிறார்கள்‌. போவாசின்‌ சரத்தில்‌ 
காயமும்‌ வியாதியும்‌ உண்டாயிற்று 
அவனுடைய மனதிலும்‌ காயங்கள்‌ 
உண்டாயிற்று. யோவாஸ்‌ 
வியாதிப்படுக்கையில்‌ படுத்திருக்கிறான்‌.. 
யோவாசின்‌ ஊழியக்காரர்‌ அவனுக்கு 
விரோதமாக எழும்புகிறார்கள்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


சீரியர்கள்‌. புறப்பட்டுபோனபின்பு.. 
யோவாசின்‌ ஊழியக்காரர்‌ ஆசாரியனாகிய 
யோய்தாவடைய குமாரின்‌ இரத்தப்‌ 
பழியினிமித்தம்‌, அவனுக்கு விரோதமாய்க்‌. 
கட்டுப்பாடுபண்ணி, அவன்‌ படுக்கையிலே. 
அவனைக்‌ கொன்றுபோடுகிறார்கள்‌. 


(நோளா 24:22) என்று சொல்லி மரித்தான்‌. 
அவன்‌ சொன்ன தீர்க்கதரிசன வார்த்தை 
நிறைவேறிற்று. கர்த்தர்‌ யோவாசின்‌. 
அக்கிரமத்தைப்‌ பார்க்கிறார்‌, அதைக்‌ 
கேட்கிறார்‌. அவனை நியாயம்‌ 
விசாரிக்கிறார்‌. அவனுக்கு தண்டனை 
கொடுக்கிறார்‌. 


யோலாஸ்‌. 

விலகிப்போனதினால்‌, 

ஜீவனுக்கு பாதுகாப்பு இல்லாமல்‌ போயிற்று. 
யோவாசின்‌ ஊழியக்காரரே அவனைக்‌ 
கொன்றுபோடுகிறார்கள்‌. 


யோவாசின்‌ ஊழியக்காரர்‌ எழும்பி 
கட்டுப்பாடு பண்ணிக்கொண்டு, சில்லாவுக்குப்‌ 
போகிற வழியிலிருக்கிற மில்லோ 
வீட்டிலே அவனைக்‌ கொன்றுபோடுகிறார்கள்‌. 

(2இராஜா 12:20). 
யோவாசின்‌ மற்ற வர்த்தமானங்களும்‌, 
அவன்‌ செய்தவை யாவும்‌ யூதாவுடைய 
னன்‌ நாளாகமப்‌ புஸ்தகத்தில்‌ 
எழுதியிருக்கிறது. 

ல 12:19). 


2 நாளாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யோவாசின்‌ ஊழியக்காரரே அவனைக்‌ 
கொன்றுபோடுகிறார்கள்‌. அவனைக்‌ 
கொன்றவர்களின்‌ விவரம்‌ இந்த 
வசனப்பகுதியில்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
சிமியாதின்‌ குமாரன்‌, யோசகார்‌ சோமேரின்‌ 
குமாரன்‌ யோசபாத்‌ என்னும்‌ யோவாசின்‌ 

யோவாசைக்‌ கொன்று 


யோவாசை 
நகரத்தில்‌ 
பிதாக்களண்டையிலே. 


அவள்‌ 
ஸ்தானத்தில்‌ ராஜாவாகிறான்‌ 
(2இராஜா 12:21). யோவாஸ்‌ தன்னுடைய 
ஜீவியத்தை ஆவியில்‌ ஆரம்பம்‌ பண்ணினான்‌. 
ஆனால்‌ அவனுடைய ஜீலியம்‌ மாம்சத்தில்‌ 
முடிந்துபோயிற்று. 

செத்துப்போன யோவாசை தாவீதின்‌ 
நகரத்தில்‌ அடக்கம்பண்ணுகிறார்கள்‌; 
ஆனாலும்‌ ராஜாக்களின்‌ 
கல்லறைகளில்‌ அவனை வைக்கவில்லை. 
(நாளா 24:25 

யோவாகக்கு விரோதமாகக்‌ 
குட்டுப்பாடுபண்ணினவர்கள்‌, அம்மோனிய 
ஸ்திரீயான  சீமாத்தின்‌ குமாரனாகிய 
சாபாத்தும்‌, மோவாப்‌ ஸ்திரீயான சிம்ரீத்தின்‌ 
குமாரனாகிய யோசபாத்துமே. 


யோவாசின்‌ குமாரரைப்‌ பற்றியும்‌, அவன்‌ 
மேல்‌ சுமந்த பெரிய பாரத்தைப்பற்றியும்‌, 
தேவனுடைய ஆலயத்தை அவன்‌ 
பலப்படுத்தினதைப்பற்றியும்‌ ஈஜாக்களின்‌ 
புஸ்தகமான சரித்திரத்தில்‌ எழுதியிருக்கிறது; 
யோவாசின்‌ குமாரனாகிய அமத்சியா 
அவன்‌ ஸ்தானத்தில்‌ ராஜாவாகிறான்‌. 
(நாளா 24:26,27). 





f= FTE 
TT 


- யோவாசின்‌ குமாரனாகிய 
அமத்சியாவின்‌ ராஜ்யபாரத்தைப்பற்றி இந்த 
அதிகாரத்தில்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
இவன்‌ யூதாதேசத்தை ஆளுகை செய்த 
ராஜாக்களில்‌ மோசமானவனுமல்ல. அதே 
வேளையில்‌ இவன்‌ நல்லவனுமல்ல. 
நாளாகமம்‌ புஸ்தகத்தின்‌ இந்த அதிகாரத்தில்‌ 
சொல்லப்பட்டிருக்கிற 
சம்பவங்கள்‌, 2இராஜா 
அதிகாரத்திலும்‌. 
சொல்லப்பட்டிருக்கிறது. 


ர்‌ 
கருக்கமாகச்‌ 


அமத்சியா தகப்பனாகிய 
யோவாசை கொவ்லகின்ககளம்‌ 
கொன்றுபோடுகிறான்‌. (நாளா 25-4) 
அமத்சியா கர்த்தருடைய கட்டளைகளுக்கு 
கீழ்ப்படிகிறான்‌ (நோளா 25:5-10) 


அமத்சியா ஏதோமியருக்கு விரோதமாக 
ர்பன்‌ அவர்களில்‌ அநேகரை 
முறையிலே 
கொன்றுபோடுகிறான்‌ (நோனா 2591-13). 
அமத்சியா  ஏதோமியரின்‌ விக்கிரக 
தெய்வங்களை சேலிக்கிறான்‌. கர்த்தருடைய 
தீர்க்கதரிசி அமத்சியாவைக்‌ 
சுடிந்துகொள்கிறான்‌ (நாளா 2544-16). 


அ இஸ்ரவேலின்‌ ராஜாவை 
வம்புக்கு இழுக்கிறான்‌. அ 
யுத்தம்பண்ணுகிறான்‌ (நாளா 2: 
எருசலேமிலிருந்தவர்கள்‌ அமத்சியாவுக்கு. 
விரோதமாக கட்டுப்பாடு பண்ணி, லாகீக்கு 
ஓடிப்போனவனை, 

கொன்றுபோடுகிறார்கள்‌ (நாளா 25: 
அமத்சியாவின்‌ ஜீவியகாலம்‌ மகிமையில்லாமல்‌ 
முடிந்துபோயிற்று. 


2 நாளாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


COMMENTARY 


அமத்சியாவின்‌ ராஜ்யபாரம்‌ 
நோனா 25:1-13 


தோனா ஐ. அமத்சியா 
இருபத்தைத்தாம்‌ வயதிலே ராஜாவாக, 
இருபத்தொன்பது வருஷம்‌ எருசலேமில்‌ 
அரசாண்டான்‌; எருசலேம்‌ 
நகரத்தானாகிய அவனுடைய 
தாயின்பேர்‌ யோவதானான்‌. 


நோனா 252. அவன்‌ கர்த்தரின்‌ 
பார்வைக்குக்‌ செம்மையானதைச்‌. 
செய்தான்‌; ஆனாலும்‌ முழுமனதோடே, 
அப்படிச்‌ செய்யவில்லை. 


நானா 25:3. ராஜ்யபாரம்‌ அவனுக்கு 
ஸ்திரப்பட்டபோது, அவன்‌: 

தகப்பனாகிய ஜக 
கொலைசெய்த தன்னுடைய 
ஊழியக்காரரைக்‌ கொன்றுபோட்டான்‌. 


நோனா 2:4. 
மின்னைகளினிமித்தம்‌. 
யிதாக்களினிமித்தம்‌ பிள்ளைகளும்‌ 
கொலைசெய்யப்படாமல்‌, அவனவன்‌ 
செய்த பாவத்தினிமித்தம்‌ அவனவன்‌ 
கொலைசெய்யப்படவேண்டுபென்று 
மோசேயின்‌. நியாயப்பிரமாண 
புஸ்தகத்தில்‌ எழுதியிருக்கிறபடி, 
கர்த்தர்‌ கட்டனையிட்டயிரகாரம்‌, 
அவர்களுடைய பின்னைகனை அவன்‌ 
கொல்லாதிருத்தான்‌. 


நோனா 955. அமத்சியா யூதா 
மனுஷரைக்‌ கூடிவரச்செய்து, அவர்கள்‌ 
யிதாக்களுடைய வம்சங்களின்‌ படியே, 
யூதா பென்யமீன்‌ தேசங்கள்‌ எங்கும்‌ 
ஆயிரம்பேருக்கு. அதிபதிகனையும்‌ 
நாலுபேருக்கு. அதிபதிகனையும்‌ 
வைத்து, இருபது வயதுமுதற்கொண்டு 
அதற்கு. மேற்பட்டவர்களை 
இலக்கம்பார்த்து, யுத்தத்திற்குப்‌ 
புறப்படவும்‌, எட்டியையும்‌, 
கேடகத்தையும்‌ பிடிக்கவுத்தக்க 
யூத்தவீரர்‌ மூன்றுலட்சம்‌ பேரென்று 
கண்டான்‌. 


நானா 25:8. இண்ரவேலிலும்‌ லட்சம்‌ 
பராக்கிரமசாலிகனை நூறுதாலத்து 
வென்னி கொடுத்துக்‌ கூலிக்கு 
அமர்த்தினான்‌. 


ஆனாலும்‌ 
பிதாக்களும்‌, 





i THE 
TT 


இநானா 25:7. தேவனுடைய மனுஷன்‌ 
ஒருவன்‌ அவனிடத்தில்‌ வத்து: ராஜாவே, 
இஸ்ரவேலின்‌ சேனை உம்முடனே 
வரலாகாதூ; கர்த்தர்‌ எப்பிராயீமின்‌ ௪௧ல்‌ 
புத்திரராகிய இஸ்ரவேலோடும்‌. 
இருக்கவில்லை. 


இநானா 25:8, போக மனதானால்‌ தீர்‌ 
போம்‌, காரியத்தை நடத்தும்‌; 
யுத்தத்திற்குத்‌ திடன்கொண்டு நில்லும்‌; 
தேவன்‌ உம்மைச்‌ சத்துருவுக்கு முன்பாக 
விழப்பண்ணுவார்‌; 

செய்யவும்‌ 

தேவனாலே கூடும்‌ என்றான்‌. 


நானா 25:9. அப்பொழுது அமத்சியா 
அப்படியானால்‌ நான்‌ இஸ்ரவேலின்‌: 
சேனைக்குக்‌. கொடுத்த நாறு. 
தாலந்திற்காகச்‌ செய்யவேண்டியது 
என்ன என்று தேவனுடைய 
மனுஷனைக்‌ கேட்டான்‌. அதற்கு. 
தேவனுடைய மனுஷன்‌: 
அதைப்பார்க்கிலூம்‌ அதிகமாய்க்‌ கர்த்தர்‌ 
உமக்கு கொடுக்கக்கூடும்‌ என்றான்‌. 


2நானா 25:10. அப்பொ 
எப்பிராயிமரில்‌ தன்னிடத்துக்கு வந்த 


அமத்சியா. 


சேனையைத்‌ தங்கள்‌ வீட்டிற்குப்‌ 
'போய்விடப்‌ பிரித்து விட்டான்‌; 
அதினால்‌ அவர்களுக்கு யூதாவின்மேல்‌ 
மிகுந்த கோபமூண்டு, உக்கிரமான 
எரிச்சலோடே. தங்கவிடத்திற்குத்‌ 
திரும்பிப்போனார்கள்‌. 


நானா 25:11. 
திடன்கொண்டு, தன்‌ ஜனத்தைக்‌ 
கூட்டி, உப்புப்‌ பன்னத்தாக்குக்குக்‌ 
போய்‌, சேயீர்‌ புத்திரரில்‌ 
பதினாயிரம்பேரை வெட்டினான்‌. 


நானா 212. யூதா புத்திரர்‌, 
பதினாயிரம்பேரை உயிரோடு பிடித்து, 
கன்மலையுச்சியிலே கொண்டு. 
போய்‌, அவர்கனெல்லாரும்‌ நொறுங்கிப்‌: 
போகத்தக்கதாய்‌ அந்தக்‌. 
கன்மலையுச்சியிலிருந்து. கீழே 
தன்னிவிட்டார்கள்‌. 
நானா. 2518.  தன்னோடுகூட 
யுத்தத்திற்கு வராதபடிக்கு, அமத்சியா 
திருப்பிவிட்ட யுத்த புருஷர்‌, சமாரியா 
துவக்கிப்‌ பெத்தொரோன்மட்டுமுன்ன 
மூதா பட்டணங்கவின்‌ மேல்‌ விழுந்து, 
அவைகளில்‌ மூவாயிரம்‌ பேரை வெட்டி, 
'திரணாய்க்‌ கொள்ளையிட்டார்கள்‌.. 


அமத்சியாவோ 


2 நானாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


COMMENTARY 


அமத்சியா இருபத்தைந்தாம்‌ வயதிலே 
ராஜாவாகி, இருபத்தொன்பது வருஷம்‌ 
எருசலேமில்‌ அரசாளுகிறான்‌; 
நகரத்தாளாகிய அவனுடைய 
யோவதானாள்‌ (நாளா 25) 

இஸ்ரவேலின்‌ 

யோவாகாசின்‌ குமாரன்‌ யோவாசடைய 
இரண்டாம்‌ வருஷத்திலே யூதாவின்‌. 
ராஜாவாகிய யோவாசின்‌ குமாரன்‌ அமத்சியா 
ராஜாவாகிறான்‌. 


அமத்சியா கர்த்தரின்‌ பார்வைக்குச்‌. 
செம்மையானதைச்‌ செய்கிறான்‌: ஆனாலும்‌ 
முழுமனதோடே அப்படிச்‌ செய்யவில்லை. 
(நோளா 25:2). அமத்சியா இஸ்ரவேலின்‌ 
தேவனாகிய கர்த்தரை சேவிக்கிறான்‌. 
கர்த்தருடைய ஆலயத்திலே ஆராதனைகள்‌ 
முறைப்படி. H நடைபெறுவதற்கு 
ஒழுங்குபண்ணுகிறான்‌. 

அமத்சியா கர்த்தரின்‌  பார்வைக்குச்‌' 
செம்மையானதைச்‌ செய்கிறான்‌; ஆனாலும்‌ 
தன்‌ தகப்பனாகிய தாவீநைப்போல்‌ 
அமத்சியாசெம்மையானதை செய்யவில்லை, 
அமந்சியா தன்‌ தகப்பனாகிய யோலாஸ்‌ 
செய்தபடியெல்லாம்‌ செய்கிறான்‌ 
(2இராஜா 1411-3) 

யோவாசின்‌ காலத்தில்‌ 


ஆலயம்‌ பழுதுடட்டிருந்தது. 
] பழுதுபார்த்தான்‌. 


ராஜாவாகிய 


கர்த்தருடைய 
வாஸ்‌ 
அதுபோலவே 
ஆலயத்தில்‌ 
செய்கிறான்‌. 
அமத்சியா தாவீதைப்போல, 
கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை 
செய்யவில்லை. 


அமத்சியாலினுடைய  ராஜ்யபாரத்தின்‌ 
ஆரம்பம்‌ நன்றாயிருக்கிறது. 
ஆரம்பகாலத்தில்‌ 

செம்மையானதை செய்கிறான்‌. 

அவன்‌ கர்த்தருக்கு செம்மையானதை 
தொடர்ந்து செய்யவில்லை. அமத்சியாவின்‌ 
காலத்தில்‌. மேடைகள்‌ மாத்திரம்‌ 
அகற்றப்படவில்லை: ஜனங்கள்‌ இன்னும்‌. 
மேடைகளின்‌ மேல்‌ பலியிட்டுத்‌ 
தூபங்காட்டிவருகிறார்கள்‌ (2இராஜா 14:4). 





i THE 
TT 


நம்முடைய பக்தியுள்ள முன்னோர்கள்‌ 
செய்த செம்மையான 
மாத்திரம்‌ நாம்‌ செய்தால்‌ 
அவர்கள்‌ ய்ததையும்‌ 
செய்யவேண்டும்‌. அவர்களுடைய பக்தியுள்ள 
முன்மாதிரியையும்‌ நாம்‌ பின்பற்றவேண்டும்‌. 
கர்த்தர்‌ நமக்கு கொடுக்கும்‌ ஊழியங்களை 
விசுவாசத்தோடும்‌, பயபக்தியோடும்‌. 
செய்யவேண்டும்‌. கர்த்தருடைய ஊழியங்‌ 
உண்மையாயும்‌, உற்சாகமாயும்‌ 
செய்யவேண்டும்‌. 


யூதாதேசத்திலே,  எருசலேமிலுள்ள 
தேவாலயத்தில்‌ கர்த்தருடைய 
ஆராதனையும்‌ நடைபெறுகிறது. அதே 
வேளையில்‌ ஜனங்கள்‌ மேடைகளின்மேலும்‌ 
பலியிட்டு. தூபங்காட்டி வருகிறார்கள்‌. 
அந்த மேடைகளை அகற்றுவதற்கு 
அமத்சியா ஒன்றும்‌ செய்யவில்லை. 
அமத்சியாவின்‌ 

ல, பூநாதேசத்தார்‌ கர்த்தரிடத்தில்‌ 
ப்தியயிரக்கிள்கள்‌ ஆனாலும்‌ 
அமத்சியா தன்‌ முழுமனதோடே கர்த்தரின்‌ 
பார்வைக்கு செம்மையானதை செய்யவில்லை. 


அமத்சியாவின்‌ இருதயத்தில்‌. 

உண்மையான பக்தியில்லை. 

கர்த்தருக்கு 

அவனிடத்தில்‌ 
பக்திவைராக்கியமுமில்லை. 

கர்த்தருக்கு விரோதமானவனுமல்ல. 

அவன்‌ கர்த்தருக்கு விரோதமாக 

கலகம்பண்ணவுமில்லை. 


தாதேசத்திலே, 


பயப்படும்‌. 
கர்த்தர்மீது 


அமத்சியா கர்த்தருக்கு சத்துருவுமல்ல. 
அவன்‌ கர்த்தருக்கு சிநேகிதனுமல்ல. 
அமத்சியாவின்‌. ஆவிக்குரிய ஜீவியம்‌ 
அனலுமில்லாமல்‌, குளிருமில்லாமல்‌ 
வெதுவெதுப்பாயிருக்கிறது. லவோதிக்கேயா 
சபையார்‌ அமத்சியாவைப்போல, 
அனலுமில்லாமல்‌ குளிருமில்லாமல்‌ 
இருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ நன்மையான 
காரியங்களை செய்வார்கள்‌. ஆனாலும்‌ அதை 
அவர்கள்‌ தங்களுடைய முழுமனதோடு, 
செய்யமாட்டார்கள்‌. 

க யோவாசின்‌ 
யோவாசின்‌ ஊழியக்காரர்கள்‌ அவனுக்கு 
விரோதமாக கட்டுப்பாடு பண்ணி, 
அவனைக்கொன்றுபோட்டார்கள்‌. தன்னுடைய 
'தகப்பனாரைக்‌. கொன்றுபோட்டவர்களை 
அமத்சியா பழிவாங்கும்‌ வண்ணமாக 
'கொன்றுபோடுகிறான்‌. 


குமாரன்‌. 


2 நாளாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


அமத்சியா 
பொறுப்புக்களை ஏற்றுக்கொண்டவுடன்‌, 
தன்‌ தகப்பனாரைக்‌ கொன்றுபோட்டவர்களை 
அவன்‌ கொன்றுபோடவில்லை. தன்னுடைய 
ராஜ்யபாரம்‌ ஸ்திரப்படும்‌ வரையிலும்‌ 
அமத்சியா பொறுமையோடு காத்திருக்கிறான்‌. 


(நாளா 25:3). 


பிள்ளைகளினிமித்தம்‌ 
பிதாக்களினிமித்தம்‌ 

கொலைசெய்யப்படாமல்‌, 

அவனவன்‌ செய்த பாவத்தினிமித்தம்‌ 

அவனவன்‌. கொலைசெய்யப்பட 

வேண்டுமென்று மோசேயின்‌ நியாயப்பிரமாண 

புஸ்தகத்தில்‌ எழுதியிருக்கிறபடி, கர்த்தர்‌ 

கட்டளையிட்டபிரகாரம்‌, 

பிள்ளைகளை 

கொல்லாதிருக்கிறான்‌ (2நாளா 25:4). 


யோவாஸ்‌ தீர்க்கதரிசியாகிய 
சகரியாவைம்‌ கொன்றுபோட்டான்‌. 
கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு யோவாசின்மீது 
வந்தது. அதன்‌ நிமித்தமாக  யோவாசின்‌ 
ஊழியக்காரர்‌ அவனுக்கு விரோதமாக 
கட்டுப்பாடுபண்‌। அவனைக்‌ 
கொன்றுபோட்டார்கள்‌. 


ஆனாலும்‌ 
பிதாக்களும்‌, 
பிள்ளைகளும்‌. 


ஆனால்‌ அமத்சியாலோ, கர்த்தருடைய 
பிரமாணத்தின்படி, தன்னுடைய தகப்பனாரை 
கொன்றுபோட்டவர்களை, தான்‌ 
கொன்றுபோடுவதாக நினைக்கிறான்‌. 
அமத்சியா கொலைகாரர்களை மாத்திரம்‌ 
கொலைபண்ணுகிறான்‌. அவர்களுடைய 
பிள்ளைகளை கொன்றுபோடாமல்‌ 
விட்டுவிடுகிறான்‌. பத்ம செய்கையை 
நியாயப்படுத்துவது அமத்சியா 
மோசேயின்‌ நியாயப்பிரமாண புஸ்தகத்தில்‌ 
எழுதியிருக்கிற பிரமாணங்களை 
ஆதாரமாகச்‌ சொல்லுகிறான்‌. 

அமத்சியா ஏதோமியருக்கு 
விரோதமாக. யுத்தம்பண்ண வேண்டும்‌. 
என்று தீர்மானம்பண்ணுகிறான்‌. அதற்காக 
அவன்‌ தன்னுடைய தேசத்தில்‌ யுத்த 
ஆயத்தங்களை செய்கிறான்‌. 





i THEN 
TT 


அமத்சியா. யூதா மனுஷரைக்‌ 
கூடிவரச்செய்து, அவர்கள்‌ பிதாக்களுடைய 
வம்சங்களின்படியே, ள்யமீன்‌ 
தேசங்கள்‌ எங்கும்‌ 
அதிபதிகளையும்‌ 
அதிபதிக 


ளையும்‌. 
வயதுமுதற்கொண்டு. 
மேற்பட்டவர்களை 
யுத்தத்திற்குப்‌ 
கேடகத்தையும்‌ 
மூன்றுலட்சம்‌ 
(நோளா 25:5). 
'யோசபாத்தின்‌ 
யுத்தம்பண்ணுகிறவர்களின்‌ 
இதைவிட நான்குமடங்கு அதிகமாயிருந்தது. 
யூதாதேசத்தாரின்‌ பாவத்தினாலே, 
ஜனங்களும்‌ பலவீனரானார்கள்‌. 
யூதாதேசமும்‌ பலவீனமாய்ப்‌ போயிற்று. 
யூதாதேசத்தில்‌ யுத்தவீரர்களின்‌ எண்ணிக்கை 
குறைந்துபோயிற்று. 


பிடிக்கவுந்தக்க 
பேரென்று 


யுத்த தில்‌ 
சரிபண்ணுவதற்காக, 
இஸ்ரவேலிலும்‌ லட்சம்‌ பராக்கிரமசாலிகளை 
நூறுதாலந்து வெள்ளி கொடுத்துக்‌ கூலிக்கு 
அமர்த்துகிறான்‌ (2நாளா 25:6) 

அமத்சியா செய்த காரியம்‌ கர்த்தருக்கு 
மிரியமாயில்லை. கர்த்தர்‌ தம்முடைய 
தீர்க்கதரிசியை அமத்சியாவுக்கு விரோதமாக 


வரலாகாது: கர்த்தர்‌ 
புத்திரராகிய 
இருக்கவில்லை' (நாளா 25:7) என்றும்‌, 


“போக மனதானால்‌ நீர்‌ போம்‌, 
காரியத்தை நடத்தும்‌; யுத்தத்திற்குத்‌ 
திடன்கொண்டு நில்லும்‌: தேவன்‌ உம்மைச்‌ 
சத்துருவுக்கு முன்பாக விழப்பண்ணுவார்‌: 
ஒத்தாசை செய்யவும்‌ விழப்பண்ணவும்‌ 
தேவனாலே கூடும்‌" (நோளா 25:8) என்றும்‌. 
சொல்லுகிறான்‌. 


2 நாளாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தருடைய பிரசன்னம்‌ தன்னோடும்‌, 
தன்னுடைய சேனையோடும்‌ கூடயிருக்கிறது. 
என்னும்‌ நிச்சயம்‌ அமத்சியாவுக்கு 
இருக்கவேண்டும்‌. கர்த்தர்‌ நம்மோடு 
கூடமிருப்பதே நமக்குப்போதுமானது. கர்த்தர்‌ 
நம்பட்சத்திலிருக்கும்போ து. நமக்கு. 
விரோதமாக எந்த சத்துருவாலும்‌ 
யுத்தம்பண்ணி, நம்மை மேற்கொள்ள 
முடியாது. 


ஆனால்‌ அமத்சியாவக்கோ 
தன்னோடு கூடமிருக்கிறாரா என்னும்‌ 
நிச்சயமில்லை. அவன்‌ இஸ்ரவேல்‌ 
தேசத்திலே ஒரு லட்சம்‌ பராக்கிரமசாலிகளை 


கர்த்தர்‌ 


மத்தண்ராகமிருக்கிறார்களேயக்காமல்‌, 
அவர்கள்‌ கர்த்தருடைய யுத்தவீரராயில்லை, 


உலகப்பிரகாரமான 
பராக்கிரமசாலிகளுக்கும்‌, 
பராக்கிரமசாலிகளுக்கும்‌ 
அமத்சியா 


கர்த்தருடைய 
வித்தியாச! 
பராக்கிரமசாலிகளின்‌ 
முக்கியத்துவம்‌ 
கர்த்தருடைய 
கவனிக்க 


எண்ணிக்கைக்கு 
கொடுக்கிறான்‌. 
பராக்கிரமசாலிகளா 
தவறிவிடுகிறான்‌. 
இஸ்ரவேல்‌ கர்த்தரை 
ஆராதிக்கலில்லை. அவர்கள்‌ 
பொன்கன்றுக்குட்டிகளை ஆராதிக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ கர்த்தரை விட்டு 
விலகிப்போனவர்கள்‌. கர்த்தரும்‌ 
அவர்களைவிட்டு விலகியிருக்கிறார்‌ 


அவர்கள்‌ 
என்பதை 


ஜனத்தார்‌ 


ர்க்கதரிசி 

ன்ன 

வார்த்தைகளை சொல்லுகிறான்‌. அமத்சியா 

ஏதோமியருக்கு விரோதமாக 
யுத்தம்பண்ணப்போகவேண்டுமென்றால்‌, 

புத்திரரை 

போகாமல்‌, 

தனியாகப்‌ 

உதவி 

தேவனால்‌ 


கர்த்தருடைய 
அமத்சியாவுக்கு கிடைக்கும்‌. 


எல்லாம்‌ கூடும்‌. 





i THE 
ETT 


தீர்க்கதரிசி சொல்லுகிற வார்த்தைகள்‌ 
அமத்சியாவுக்கு அதிர்ச்சியாயிருக்கிறது. 
அவன்‌ கர்த்தருடைய சித்தத்திற்கும்‌, 
திட்டத்திற்கும்‌ முக்கியத்துவம்‌ கொடுக்காமல்‌, 
பணத்திற்கு முக்கியத்துவம்‌ கொடுக்கிறான்‌. 

அப்பொழுது அமத்சியா, “அப்படியானால்‌ 
நான்‌ இஸ்ரவேலின்‌ சேனைக்குக்‌ கொடுத்த 
நூறு தாலந்திற்காகச்‌ செய்யவேண்டியது. 
என்ன" (நோளா 25:9) என்று தேவனுடைய 
மனுஷனைக்‌ கேட்கிறான்‌. 


அமத்சியா இஸ்ரவேலிலே ஒரு லட்சம்‌ 
பராக்கிரமசாலிகளை நூறுதாலந்து வெள்ளி 
கொடுத்து கூலிக்கு அமர்த்தியிருக்கிறான்‌. 
அமத்சியா அவர்களை தன்னோடு. 
யுத்தத்திற்கு கூட்டிக்கொண்டு போகாமல்‌, 
சும்மா அனுப்பிவிட்டால்‌, 
தாலந்து வெள்ளியை 
திரும்ப 
கொடுக்கமாட்டார்கள்‌. அமத்சியாவுக்கு நூறு 
தாலந்து வெள்ளி நஷ்டம்‌ ஏற்படும்‌ 
இக்காலத்தில்‌ 
அமத்சியாவைப்போலவே, 
சமுகத்திற்கு முன்பாக, 
கணக்குகளை பார்க்கிறார்கள்‌. 
வார்த்தைக்கு 
அப்படிப்பட்டவர்களுக்கு 
உலகப்பிரகாரமான 
'தடையாயிருக்கிறது, 
தேவனுக்கு விரோதமான பகை. 


(நோளா 259) 
'ஒத்தாசை செய்யவும்‌, 
தேவனாலே கூடும்‌" என்று 
மனுஷன்‌ அமத்சியாவுக்கு 
ஆலோசனை சொன்னவன்‌. 


என்று சொல்லுகிறான்‌ 
விழப்பண்ணவும்‌ 
தேவனுடைய 
ஏற்கெனவே 


கர்த்தர்‌ 'சர்வவல்லமையுள்ளவர்‌. 
கர்த்தரால்‌ கூடாத காரியம்‌ ஒன்றுமில்லை. 
அமத்சியா கர்த்தரை நம்பவேண்டும்‌. அவரை 
மாத்திரம்‌ சார்ந்துகொள்ளவேண்டும்‌. 
அப்போது அமத்சியாவுக்கு நஷ்டம்‌ ஏற்படாது. 
கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு ஒருபோதும்‌, 
நஷ்டமோ, வெட்கமோ, தோல்வியோ 
உண்டாகாது. 


2 நாளாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


இஸ்ரவேலின்‌: பராக்கிரமசாலிகள்‌. 
பறத்தல்‌? கூட வரவில்லையென்றால்‌, 


ர்‌ 
கொடுத்த 


வெள்ளியை இழக்கவேண்டியது 
ஆனாலும்‌ கர்த்தரால்‌ அமத்சியாவுக்கு 
அதைவிட அதிகமாய்‌ கொடுக்க முடியும்‌. 


நாம்‌ கர்த்தரை நம்பி, கர்த்தருக்காக 
எதையும்‌ இழக்க ஆயத்தமாமிருக்கவேண்டும்‌. 
னை டடக்‌ 

இரக்கத்தையும்‌, 

பராமரிப்பையும்‌ 
சாரந்துகொள்ளவேண்டும்‌ நாம்‌ கர்த்தரை 
நம்பும்போது, நமக்கு ஒரு இழப்பும்‌ ஏற்படாது. 
நாம்‌ கர்த்தருக்காக எதை இழந்தோமோ, 
அதைப்போல கர்த்தர்‌ நமக்கு அதிகமாய்த்‌ 
திரும்பக்கொடுப்பார்‌. 


கர்த்தர்‌ நீதியுள்ளவர்‌. அவர்‌ நல்லவர்‌ 
அவர்‌ ஒருபோதும்‌ நம்மைக்‌ கைவிடாதவர்‌ 
அமத்சியா கர்த்தருடைய வார்த்தைக்கு, 
கீழ்ப்படிந்து, எப்பிராமீமரில்‌ தன்னிடத்துக்கு 
வந்த சேனையைத்‌ தங்கள்‌ வீட்டிற்குப்‌ 
போய்விடப்‌ பிரித்து விடுகிறான்‌. 
(நோளா 25:10). அமத்சியா இஸ்ரவேலின்‌ 
பராக்கிரமசாலிகளை தன்னோடுகூட, 
யுத்தத்திற்கு அழைத்துக்கொண்டு போகாமல்‌ 
அவர்களை தங்களுடைய சொந்த 


தேசத்திற்கு திருப்பி அனுப்பிவிடுகிறான்‌. 


ஸ்ரவேலின்‌ பராக்கிரமசாலிகள்‌ 
ப பவடக்ம்‌ யத்தண்ணாமகேலே 
தாலந்து வெள்ளி கூலியாகக்‌ 
க ஆனாலும்‌ அமத்சியா 
தங்களுக்கு செய்ததை இஸ்ரவேலின்‌ 
பரக்கிரமசாலிகள்‌ அவமானமாக 
நினைக்கிறார்கள்‌. அதினால்‌ அவர்களுக்கு 
யூதாவின்மேல்‌ மிகுந்த கோபமூண்டு, 
உக்கிரமான எரிச்சலோடே தங்களிடத்திற்குத்‌ 
திரும்பிப்போகிறார்கள்‌ (நாளா 25:10). 


அமத்சியாவுக்கு நூறு es வெள்ளி 
நஷ்டமுண்டாயிற்று. சியாவின்‌ 
பேரனாகிய யோதாம்‌, வலத்தில்‌ 
அம்மோன்‌ புத்திரருக்கு விரோதமாக 
யுத்தம்பண்ணுகிறான்‌. அவன்‌ திரளான 
கொள்ளைப்பொருளை எருசலேமுக்கு 
கொண்டு வருகிறான்‌. அமத்சியா நூறு 
தாலந்து வெள்ளியை இழந்தாலும்‌, கர்த்தர்‌ 
அவனுடைய சந்ததியில்‌ வந்த யோதாமுக்கு 
அதைப்‌ பார்க்கிலும்‌ அதிகமாகக்‌ 
கொடுக்கிறார்‌. 





i= THE 
TT 


“யோதாம்‌ அம்மோன்‌ புத்திரருடைய 
ராஜாவோடு யுத்தம்பண்ணி அவர்களை 
மேற்கொள்கிறான்‌; ஆதலால்‌ அம்மோன்‌. 
புத்திரர்‌ அவனுக்கு அந்த வருஷத்திலே நூறு 
தாலந்து வெள்ளியையும்‌, பதினாயிரங்கலக்‌ 
கோதுமையையும்‌, பதினாயிரங்கல. 
வாற்கோதுமையையும்‌ கொடுக்கிறார்கள்‌; 
இரண்டாம்‌ மூன்றாம்‌ வருஷத்திலும்‌ 
அம்மோன்‌ புத்திரர்‌ அப்படியே அவனுக்குச்‌ 
செலுத்துகிறார்கள்‌" (நாளா 27:5) 


கர்த்தருடைய வார்த்தைக்‌, 
கற்றல்‌ ஸ்‌ எப்பிராயீ। தன்னிடத்தற்க 
வந்த சேனையை தங்கள்‌ 
வீட்டிற்குப்போய்விட அதன்‌ 
யூதாவின்‌ சேனையிலே லட்சம்‌ 
பராக்கிரமசாலிகள்‌ கதைத்நுபோகறச்கள்‌. 
ஆனாலும்‌ கர்த்தருடைய பெலன்‌ 
அவர்களுக்கு கிடைக்கிறது. 


அமத்சியாவோ திடன்கொண்டு, தன்‌ 
ஜனத்தைக்‌ கூட்டி, உப்புப்‌ பள்ளத்தாக்குக்குக்‌ 


ல்லாரும்‌: 
நொறுங்கிப்போகத்தக்கதாய்‌ 
கன்மலையுச்சியிலிருந்து 
தள்ளிவிடுகிறார்கள்‌ (நாளா 252112) 


அமத்சியா ஏதோமியரில்‌ பத்தாயிரம்‌ 
பேரை யுத்தக்களத்திலே பட்டயத்தால்‌ வெட்டிக்‌ 
கொன்றுபோடுகிறான்‌. அவர்களில்‌ மேலும்‌ 
'யிரம்பேரை கன்மலை உச்சியிலிருந்து 


ஏதோமியரில்‌ பத்தாயிரம்‌ 
கொடூரமாய்‌ இப்படி 
கொன்றுபோட்டான்‌ என்பதும்‌ தெரியவில்லை. 


தன்னோடுகூட யுத்தத்திற்கு 
கக க! அத்த வகுப்‌ த்த 
பருஷர்‌, மாரியா துவக்கிப்‌ 
பெத்தொரோன்மட்டுமுள்ள யூதா 
பட்டணங்களின்‌ மேல்‌ விழுந்து, அவைகளில்‌ 
மூவாயிரம்‌ பேரை வெட்டி, திரளாய்க்‌ 
கொள்ளையிடுகிறார்கள்‌ (2நாளா 2513). 


2 நானாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


COMMENTARY 


எப்பிராயீம்‌ புத்திரரில்‌. கூலிக்கு 
அமர்த்தினவர்களை, அமத்சியா யுத்தத்திற்கு 
அழைத்துவிட்டு, அவர்களை யுத்த; 
பயன்படுத்தாமல்‌, அவர்களுடைய வீட்டிற்குத்‌ 
திருப்பிவிடுகிறான்‌. இதற்காக அவர்கள்‌ 
யூதாவின்மேல்‌ மிகுந்த கோபமூண்டு, 
உக்கிரமான எரிச்சலோடே தங்களிடத்திற்குத்‌ 
திரும்பிப்போனார்கள்‌. இவ்வாறு கோபத்தோடு 
திரும்பிப்‌ போனவர்கள்‌ சமாரியா துவக்கிப்‌ 
பெத்தொரோன்மட்டுமுள்ள யூதா 
பட்டணங்களின்‌ மேல்‌ விழுந்து, அவைகளில்‌ 
மூவாயிரம்‌ பேரை வெட்டி, திரளாய்க்‌ 
கொள்ளையிட்டார்கள்‌. இதனால்‌ 
அமத்சியாவிற்கும்‌, வடக்கு இஸ்ரவேல்‌ 
தேசத்திற்கும்‌ மேலும்‌ பிரச்சனை 
உருவாயிற்று. (நாளா 25:13-24). 
இஸ்ரவேலின்‌ பராக்கிரமசாலிகள்‌, 
அமத்சியாவோடுகூட, ஏதோமியருக்கு 
விரோதமாக யுத்தம்‌ செய்திருந்தால்‌, 
அவர்களுக்கும்‌ கொள்ளையில்‌ பங்கு 
கிடைத்திருக்கும்‌. ஆனால்‌ அவர்களுக்கு 
யுத்தம்பண்ணும்‌ வாய்ப்பு கிடைக்கவில்லை. 
ஆகையினால்‌  கொள்ளையிலும்‌ பங்கு 
இல்லை. இஸ்ரவேலின்‌ பராக்கிரமசாலிகள்‌, 
அமத்சியாமீது கோபப்பட்டு, யூதா 
பட்டணங்கள்மேல்‌ விழுந்து அவைகளைக்‌ 
கொள்ளையிடுகிறார்கள்‌. 
யூதாவின்‌ எல்லையிலே ஏராளமான 
பட்டணங்கள்‌ இருக்கிறது. இஸ்ரவேலின்‌ 
பராக்கிரமசாலிகள்‌ யூதாவின்‌ 
பட்டணங்கள்மேல்‌ விழுந்து, அலைகளைக்‌ 
கொள்ளையிட்டு, யூதாவின்‌ மனுஷரில்‌ 
பேரை. வெட்டிக்கொன்று, 
இந்த சம்பவம்‌ 
கர்த்தர்‌ அனுமதி 
கர்த்தருடைய சித்தமில்லாமல்‌ 
எதுவும்‌ நடைபெறாது. 
இஸ்ரவேலின்‌ 
கொள்ளையிட்ட 
சமாரியா 
மட்டுமுள்ளது. 
யூதாதேசத்திலிருந்தாலும்‌, 
அருகாமையிலிருக்கிறது. சமாரியாவில்‌ 
விக்கிரகாராதனை அதிகம்‌. யூதாவின்‌ 
எல்லைப்பகுதியில்‌ அமைந்திருக்கிற இந்த 
எல்லைப்பட்டணத்தார்‌. ஒருவேளை, 
சமாரியரோடு சேர்ந்து விக்கிரகங்களை 
ஆராதித்திருக்கலாம்‌. கர்த்தர்‌ இவர்களை 
நியாயந்தீர்க்கும்‌ வண்ணமாக, இவர்களில்‌ 
வெட்டப்பட்டு 


பராக்கிரமசாலிகள்‌ 
பட்டணங்களெல்லாம்‌ 
பெத்தொரோன்‌ 
இவையெல்லாம்‌ 
சமாரியாவுக்கு 


துவக்கி, 





i= a 
TT 
அமத்சியாவின்‌ பின்மாற்றம்‌ 
2நாணா 25:14-16. 


நானா 25:14. அமத்சியா ஏதோமியரை 
முறிய அடித்து, சேயீர்‌ புத்திரரின்‌ 
தெய்வங்களைக்‌ கொண்டுவத்தபின்பு, 
அவன்‌ அவைகளைத்‌ தனக்கு. 


தெய்வங்களாக வைத்து, அவைகளுக்கு 
அவைகளுக்குத்‌ 


முன்பாகப்‌ பணித்து 
தாபங்காட்டினான்‌. 


2நானா 25:15. அப்பொழுதூ, கர்த்தர்‌ 
அமத்சியாவின்‌ மேல்‌ கோபமூண்டவராகி, 
அவனிடத்துக்கு ஒரு தீர்க்கதரிசியை 
அனுப்பினார்‌; இவன்‌ அவனை நோக்கி: 
தங்கள்‌ ஜனத்தை உமது கைக்குத்‌ 
தப்புவிக்காதேயோன. ஜனத்தின்‌. 
தெய்வங்களை நீர்‌ நாடுவானேன்‌ 
என்றான்‌. 


இநானா 25:16, தன்னோடே அவன்‌ 
இப்படிப்‌ பேசினபோது, ராஜா அவனை 
நோக்கி: உன்னைராலாவுக்கு 
ஆலோசனைக்காரனாக 
வைத்தார்களோ? அதை விட்டுவிடு; நீ 
ஏன்‌ வெட்டப்படவேண்டும்‌ என்றான்‌; 
அப்பொழுது அந்தத்‌ தீர்க்கதரிசி அதை 
விட்டுவிட்டு: நீர்‌ இப்படிச்‌ செய்து, 
என்‌ ஆலோசனையைக்‌ 
கேளாமற்போனபடியினால்‌, தேவன்‌ 
உம்மை அழிக்க. 
யோசனையாயிருக்கிறார்‌ என்பதை 
அறிவேன்‌ என்றான்‌. 


அமத்சியா இஸ்ரவேலின்‌ தேவனாகிய 
கர்த்தரை விட்டுவிட்டு, ஏதோமியரின்‌ 
தெய்வங்களைப்‌ பின்பற்றிப்போகிறான்‌. 
ஆகாஸ்‌ அந்நிய தேசத்தாரிடம்‌. 
தோற்றுப்போனான்‌. அப்போது அந்த 
தெய்வங்களுக்கு அதிக பலமுண்டு என்று 
நம்பி, ஆகாஸ்‌ அவைகளுக்கு பலியிட்டான்‌. 


எப்படியென்றால்‌: சீரியா ராஜாக்களின்‌ 
தெய்வங்கள்‌ அவர்களுக்குத்‌ துணை 
செய்கிறபடியினால்‌, அவர்கள்‌ எனக்கும்‌ 
துணைசெய்ய அவர்களுக்குப்‌ பலியிடுவேன்‌ 
என்று சொல்லி, தன்னை முறிய அடித்த 
தமஸ்குவின்‌ தெய்வங்களுக்கு அவன்‌ 
பலியிட்டான்‌; ஆனாலும்‌ அது அவனும்‌: 
இஸ்ரவேல்‌ அனைத்தும்‌ நாசமாகிறதற்கு 
எதுவாயிற்று” (நோளா 28:23). 


2 நானாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


COMMENTARY 


அமத்சியாவோ 
முறிடியத்தான்‌. 
தோற்றுப்போனார்கள்‌. 
தெய்வங்களால்‌, அவர்களைப்‌ பாதுகாக்க 
முடியவில்லை. னால்‌ அமத்சியாவோ. 
தோற்றுப்போன ஏதோமியரின்‌ தெய்வங்களை 
தன்னிடத்தில்‌ கொண்டு வந்து, 
அவைகளுக்கு தூபங்காட்டுகிறான்‌. 


அமத்சியா ஏதோமியரை 
சேயீர்‌ புத்திரரின்‌ 
கொண்டுவந்தபின்பு, 


ஏதோமியரை 
ஏதோமியர்‌ 
ஏதோமியரின்‌ 


ரிய அடித்து, 
ய்வங்களைக்‌ 
"அவன்‌ அவைகளைத்‌ 
வைத்து, 

பணிந்து 
தூபங்காட்டுகிறான்‌ 


அமத்சியா ஏதோமியர்மீது யுத்தம்‌ 
செய்து ஜெயிக்கிறான்‌. இதனால்‌ அவனுடைய 
இருதயம்‌ பெருமை கொள்கிறது. இந்தப்‌ 
பெருமையில்‌ அவன்‌ வடக்கு ராஜ்யத்தின்‌ 
ராஜாவான யோவாஸ்மீது யுத்தம்‌ பண்ணப்‌ 
போனான்‌. (நாளா 2517-24). மேலும்‌ 
ஏதோமியரின்‌ தெய்வங்களையும்‌ அமத்சியா 
யூதா தேசத்திற்கு கொண்டு "வந்தான்‌. 
அஸைகளைத்‌ னக்கு தெய்வங்களாக 
வைத்து, அவைகளுக்கு முன்பாகப்‌ பணிந்து 
அவைகளுக்குத்‌ தூபங்காட்டினான்‌. இதனால்‌ 


அமத்சியாவைத்‌ 
(நோளா 2544-24). 


அமத்சியா ஏதோமியருக்கு விரோதமாக 

யுத்தம்பண்ணியபோது, அவர்களில்‌ 

பதினாயிரம்பேரை உயிரோடு பிடித்து, ஒரு 

கன்மலையுச்சியிலை. கொண்டுபோய்‌, 

அவர்களெல்லாரும்‌. நொறுங்கிப்போகத்‌ 

தக்கதாய்‌ அந்தக்‌ கன்மலைபுச்சியிலிருந்து 

கீழே தள்ளிவிட்டான்‌ (நாளா 2512). 

அமத்சியா ஏதோமியரை 

கொன்றுபோட்டதற்கு பதிலாக, ஏதோமியரின்‌ 

தெய்வங்களை அழித்தப்போட்டரக்க 
வேண்டும்‌. அவன்‌ 'கன்மலையின்‌ 

உச்சியிலிருந்து, ஏதோமியரின்‌ தெய்வங்களை 

உடைத்துப்போட்டிருக்க. 

ஆனால்‌. அவனோ 

ஏதோமியரின்‌ தெய்வங்களை 

கொண்டு வந்து, 

i பணிந்து 


ன்‌ வெய்த 





i= FTN 
TT 


அமத்சியா கர்த்தரைவிட்டுப்‌ பிரிந்து, 
ஏதோமியரின்‌ தெய்வங்‌ 
பணிந்துகொள்கிறான்‌. இதனால்‌ 
கர்த்தருடைய கோபம்‌ அவன்மீது மூளுகிறது. 
கர்த்தர்‌ தம்முடைய தீர்க்கதரிசியை 
அமத்சியாவினிடத்திற்கு அனுப்புகிறார்‌. 


நாடுவானேன்‌" 2515) 


சொல்லுகிறான்‌. 


அமத்சியா ஏதோமியரின்‌ தெய்வங்களை 
யூதா தேசத்திற்குக்‌ கொண்டு வந்து, 
அவைகளைப்‌ பணிந்து கொள்கிறான்‌. 
இதனால்‌ கர்த்தர்‌ அமத்சியாவின்மேல்‌ 
கோபமூண்டவரானார்‌. அவனைக்‌ கடிந்து 
கொள்வதற்காக அவனிடத்துக்கு ஒரு 
தீர்க்க அனுப்பினார்‌. னால்‌ 
அமத்சியாவோ அந்தத்‌ தீர்க்கதரி/ 
கோபமூற்று, க்‌ 
கொன்றுபோடுவதாகப்‌  பயமுறுத்துகிறான்‌. 
அமத்சியாவின்‌ அழிவை அந்தத்‌. 
தீர்க்கதரிசி முன்னறிவிக்கிறான்‌. 
(நாளா 2515-16). 


அமத்சியாவோ கர்த்தருடைய 
வார்த்தையைக்‌ கேட்டு மனந்திரும்பவில்லை. 
அவன்‌ தேவனுடைய சர்வவல்லமையைப்‌ 
புரிந்துகொள்ளவில்லை. 

ஏநோமியரின்‌ 
அடிமையாயிருக்கிறான்‌.. 
கர்த்தருடைய வார்த்தையைச்‌ சொன்ன 
தீர்க்கதரிசியின்மீது, அமத்சியா 
கோபப்படுகிறான்‌ 


தீர்க்கதரிசி தன்னோடே இப்படிப்‌ 
பேசினபோது, ராஜா அவனை நோக்கி: 
“உன்னைராஜாவுக்கு ஆலோசனைக்காரனாக 
வைத்தார்களோ? அதை விட்டுவிடு: 
நீ ஏன்‌ 'வெட்டப்படவேண்டும்‌'' 
(நோளா 25:6) என்று சொல்லுகிறான்‌. 
கர்த்தருடைய தீர்க்கதரிசி தன்னிடத்தில்‌ 
இதற்குமேல்‌ ஒரு வார்த்தையும்‌ 
சொல்லக்கூடாது என்று அவைத்‌ 
'தடைபண்ணுகிறான்‌. 


(நோளா 


2 நாளாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


இவர்கள்‌ தரிசனக்காரரை நோக்கி: 
தரிசனங்‌ காணவேண்டாம்‌. என்றும்‌, 
ஞானதிருஷ்டிக்காரரை நோக்கி: யதார்த்தமாய்‌ 
எங்களுக்குத்‌ தரிசன ஞ்சொல்லாமல்‌, 
எங்களுக்கு இதமான சொற்களை உரைத்து, 
மாயமானவைகளைத்‌ திருஷ்டியுங்கள்‌ என்றும்‌, 
நீங்கள்‌ வழியை விட்டு, பாதையினின்று 
விலகி, இஸ்ரவேலின்‌ பரிகத்தரை 
எங்கள்‌ முன்பாக இராமல்‌ ஓயப்பண்ணுங்கள்‌ 
என்றும்‌ சொல்லுகிறார்கள்‌” (ஏசா 30:10,]1) 
அமத்சியாவின்‌ தகப்பனாகிய யோவாஸ்‌, 
தனக்கு விரோதமாக தீர்க்கதரிசனம்‌. 
சொன்ன  சகரியாவை, ஏற்கெனவே 
கல்லெறிந்து, கொன்றுபோட்டவன்‌. 
அமத்சியாவுக்கும்‌, அமத்சியாவிடத்தில்‌ 
கர்த்தருடைய வார்த்தையைச்‌ சொல்லுகிற 
தீர்க்கதரிசிக்கும்‌, செத்துப்போன 
சகரியாவின்‌ சரித்திரம்‌ நன்றாய்த்‌ தெரியும்‌ 
தன்னுடைய தகப்பன்‌ காலத்தில்‌ சகரியாவுக்கு, 
நடைபெற்ற க்விட்‌ மற்றொரு 
சம்பவம்‌, 
கர்த்தருடைய 
நடைபெறக்கூடாது 
எச்சரிக்கிறான்‌ 
வெட்டப்படவேண்டும்‌' என்று 
தீர்க்கதரிசியிடம்‌ கேட்கிறான்‌ 
தீர்க்கதரிசியோ 
வார்த்தையைக்‌ கேட்டு 
பயப்படவில்லை. அமத்சியாவின்‌ பயமுறுத்தும்‌ 
வார்த்தைகளுக்கு தீர்க்கதரிசி 
செவிகொடுக்கவில்லை. அமத்சியா சொன்ன 
வார்த்தைகளை தீர்க்கதரிசி அப்படியே 
விட்டுவிடுகிறான்‌. தீர்க்கதரிசி ஏதோமியரின்‌ 
பேசாமல்‌ 


அமத்சியா 


அப்பொழுது அந்தத்‌ தீர்க்கதரிசி அதை 
விட்டுவிட்டு: இப்படிச்‌ செய்து, என்‌ 
ஆலோசனையைக்‌ கேளாமற்போன படியினால்‌, 
தேவன்‌ உம்மை அழிக்க 
யோசனையாயிருக்கிறார்‌ என்பதை அறிவேன்‌" 
(நாளா 2546) என்று சொல்லுகிறான்‌. 


கர்த்தருடைய தீர்க்கதரிசி 
அமத்சியாவுக்கு நல்ல ஆலோசனைகளையும்‌, 
உபதேசங்களையும்‌, புத்திமதிகளையும்‌ 
சொல்ல வந்தவன்‌. ஆனால்‌ இப்போது 
அவன்‌ அமத்சியாவின்மீது, 
சாபவார்த்தைகளையும்‌, கர்த்தருடைய 
நியாயத்தீர்ப்பின்‌ வார்த்தைகளையும்‌ 
சொல்லுகிறான்‌. 





i ராண 
யாய 


அமத்சியா ஆரம்பத்தில்‌ கர்த்தரின்‌ 
பார்வைக்கு செம்மையானதை செய்தவன்‌. 
அவன்‌ தன்‌ ஜீவியத்தை ஆவியில்‌ 
ஆரம்பித்தவன்‌. இப்போதோ அமத்சியாவின்‌ 
ஜீவியம்‌ மாம்சத்தில்‌ முடியப்போகிறது. 
கர்த்தர்‌: என்‌ ஆவி 
மனுஷனோட 
போராடுவதில்லை: அவன்‌ மாம்சந்தானே, 
அவன்‌ இருக்கப்‌ போகிற நாட்கள்‌ 
நூற்றிருபது வருஷம்‌ என்றார்‌" (ஆதி 6:3). 


கர்த்தர்‌ அமத்சியாவோடு தொடர்ந்து 
விவாதம்பண்ணவில்லை. கர்த்தர்‌ அவனுடைய 
மனதின்‌ விருப்பத்திற்கு அவனை 
ஒப்புக்கொடுத்துவிடுகிறார்‌. அமத்சியா 
தன்னுடைய அழிவை தானே 
தேடிக்கொள்கிறான்‌. 


அமத்சியாவின்‌ அழிவு 
நாணா 25:17-28 


நானா 2507. பின்பு யூதாவின்‌ 
ராஜாவாகிய அமத்சியா யோசனை 
பண்ணி, யெகூவின்‌ குமாரனாகிய 
யோவாகாசின்‌ புத்திரன்‌ யேோவாஸ்‌ 
என்னும்‌ இஸ்ரவேலின்‌ ராஜாவுக்கு: 
நம்முடைய காமர்த்தியத்தைப்‌ 
பார்ப்போம்‌ வா எண்று. 
சொல்லியனுப்பினான்‌.. 


நானா 25:18. அதற்கு இஸ்ரவேலின்‌ 
ராஜாவாகிய யோவாஸ்‌ யூதாவின்‌ 
ராஜாவாகிய அமத்சியாவுக்கு ஆன்‌ 
அனுப்பி? லீபணோனிலுன்ன 
முட்செடியானது லீபணோனிலுன்ன 
கேதுருமரத்தை நோக்கி: நீ உன்‌ மகனை 
என்‌ மகனுக்கு மனைவியாக. 
விவாகஞ்செய்து கொடு என்று 
கேட்கச்சொல்லிற்று; ஆனாலும்‌. 
வீபனோனிலுன்ன ஒரு காட்டுமிருகம்‌ 
அந்த வழி போகையில்‌ ஓடி அத்த 
முட்செடியை மிதித்துப்போட்டது. 


நானா 2519. தீ ஏதோமியரை 
அடித்தாய்‌ என்று பெருமைபாராட்ட 
உன்‌ இருதயம்‌ உன்னைக்‌ 
கர்வங்கொள்ளப்பண்ணின து; 

இப்போதும்‌ தீ உன்‌ வீட்டிலே இரு; 


2 நானாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


QOODNENS 
PUBLISHERS 


COMMENTARY 


மூதாவும்கூட 
பொல்லாப்பைத்‌ 
என்று 
சொல்லச்சொன்னான்‌.. 


நோனா 25:20. ஆனாலும்‌ அமத்சியா 
செவிகொடாதேயோனான்‌; அவர்கள்‌ 
ஏதேரமின்‌ தெய்வங்களை 
தாடின தினிமித்தம்‌ அவர்களை அவர்கள்‌: 
சத்துருக்கன்‌ கையில்‌ 
ஒப்புக்கொடுக்கும்படிக்கு தேவனாலே 
இப்படி, நடத்தது. 


நோனா 25:21. அப்படியே இஸ்ரவேலின்‌ 
ராஜாவாகிய யேோவாஸ்‌ வந்தான்‌; 
மூதாவிலிருக்கிற பெத்ஷிமேசிலே 
அவனும்‌, அமத்சியா என்னும்‌ யூதாவின்‌ 
ராஜாவும்‌ தங்கள்‌ சமார்த்தியத்தைப்‌ 
பார்த்தார்கள்‌. 


நோனா 2522. யூதா இஸ்ரவேலுக்கு 
முன்பாக முறிந்து, அவரவர்‌ தங்கள்‌ 
கூடாரங்களுக்கு ஓடிப்போனார்கள்‌. 


நோனா 2525. இஸ்ரவேலின்‌ 
ராஜாவாகிய யோவாஸ்‌ அகசியாவின்‌ 
குமாரனாகிய யேவாகக்குப்‌ பிறந்த. 
அமத்சியா என்னும்‌ யூதாவின்‌ 
ராஜாவைப்‌ பெத்ஷிமேசிலே பிடித்து, 
அவனை எருசலேமுக்குக்‌ 
கொண்டுவந்து, எருசலேமின்‌: 
அலங்கத்திலே எப்பிராயிம்‌ 
வாசல்தொடங்கி மூலைவாசல்மட்டும்‌. 
நானூறுமுழு நீனம்‌ இடித்துப்போட்டு, 


நானா 25:24. தேவனுடைய 
ஆலயத்தில்‌ ஒபேத்‌ ஏதோமின்‌ 
வசத்திலே அகப்பட்ட. சகல 
பொன்னையும்‌, வெள்ளியையும்‌, ௪௧ல்‌ 
பணிமுட்டுகளையும்‌, ராஜாவின்‌ 
அரமனை பொக்கிஷங்களையும்‌, 
கிரியிருப்பவர்கனையும்‌, 
பிடித்துக்கொண்டு, 
திரும்பிப்போனான்‌. 


சுமாரியாவுக்கு 


நானா 52.  யோவாகாசின்‌ 
குமாரனாகிய  யேோவாஸ்‌ என்னும்‌ 
இஸ்ரவேலின்‌ ராஜா 
மரணமடைத்தபின்பு,  யோவாசின்‌' 
குமாரனாகிய அமத்சியா என்னும்‌. 
மூதாவின்‌ ராஜா பதினைத்து வருஷம்‌ 
உமிரோடிருத்தான்‌. 





i= al 
TT 


நானா 25:28. 
ஆதியோடந்த நடபடியான மற்ற 
வர்த்தமானங்கன்‌ யூதா இஸ்ரவேல்‌ 
ராஜாக்களின்‌ புஸ்தகத்தில்‌ அல்லவோ 
எழுதியிருக்கிறது. 


நானா 25:27. 


அமத்சியாவின்‌. 


அமத்சியா கர்த்தரை 
விட்டுப்‌ பின்வாங்கின காலமுதற்‌ 
கொண்டு. எருசலேமிலிரு த்தவர்கள்‌ 
அவனுக்கு விரோதமாகக்‌ கட்டுப்பாடு. 
பண்ணிக்கொண்டார்கள்‌; அதினிமித்தம்‌ 
அவன்‌ லாகீசுக்கு ஓடிப்போணான்‌; 
ஆனாலும்‌ அவன்‌ பிறகே லாக்சுக்கு 
மனுஷரை அனுப்பினார்கள்‌; அவர்கள்‌ 
அங்கே அவனைக்‌ கொன்றுபோட்டு, 


நானா 25:28. குதிரைகன்மேல்‌ 
அவணை எடுத்து வந்து, தல்‌ 
நகரத்தில்‌ 

பிதாக்களண்டையிலே 
அடக்கம்பண்ணினார்கன்‌ . 


வசனப்பகுதியில்‌ 
சரித்திர சம்பவம்‌ 
ஆகிய வசனங்களிலும்‌ 
அமத்சியா 
ராஜாவாயிருக்கும்போது, 


பந்த 
சொல்லப்பட்டிருக்கிற 
2இராஜா 14:8-20 
சொல்லப்பட்ிருக்கிறது. 


என்பவன்‌ ராஜாவாயிருக்கிறான்‌. 


அமத்சியாவின்‌ 
தாழ்மையில்லை. 
பிடித்தவன்‌. 


இருதயத்தில்‌ 
அவன்‌ பெருமை 
யூதாவின்‌ ராஜாவாகிய 
அமத்சியா யோசனைபண்ணி, யெகூவின்‌ 
குமாரனாகிய யோவாகாசின்‌ புத்திரன்‌ 
'யோவாஸ்‌ என்னும்‌ இஸ்ரவேலின்‌ 
ராஜாவுக்கு: “நம்முடைய சாமர்த்தியத்தைப்‌ 
பார்ப்போம்‌ வா” (நோளா 25:17) என்று 


சொல்லியனுப்புகிறான்‌. 


அமத்சியா இல்லேன்‌ 
தன்னுடைய செய்தியை செ! 
முன்பாக, கோக வண்‌! 
(நொளா 2527) 
சொல்லப்பட்டிருக்கிறது. 
கர்த்தருடைய 
ஆலோசனை 
அமத்சியா 
அவனுக்கு 
'துன்மார்க்கரோடும்‌ 
பண்ணுகிறான்‌. 


ராஜாவுக்கு: 
ற்கு 


தீர்க்கதரிசிகளிடத்தில்‌ 
பண்ணவில்லை. 
பிரபுக்களோடும்‌. 
சிநேகமாமிருக்கிற 
ஆலோசனை 


யூதாவின்‌ 


2 நாளாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


COMMENTARY 


இஸ்ரவேலின்‌ ராஜாவாகிய யோவாஸ்‌, 
அமத்சியாவுக்கு நல்ல ஆலோசனைகளைச்‌ 
சொல்லுகிறான்‌. ஆனாலும்‌ அமத்சியா 
செவிகொடாதேபோகிறான்‌;  அமத்சியாவும்‌, 
யூதாதேசத்தாரும்‌ ஏதோமின்‌ 
தெய்வங்களை நாடினதினிமித்தம்‌ அவர்களை 
அவர்கள்‌ சத்துருக்கள்கையில்‌ 
ஒப்புக்கொடுக்கும்படிக்கு ம்‌ இப்படி 
நடக்கிறது (நாளா 25: 


பப்தாதேசத்திலே யோவாசின்‌ குமாரன்‌ 

ராஜ்யபாரம்பண்‌ ணும்போது, 

இன்வேல்‌. தேசத்திலே போலாகாசின்‌ 

குமாரன்‌, யோவாஸ்‌ ராஜ்யபாரம்‌. 
பண்ணுகிறான்‌. 


தாவீது, சாலொமோன்‌ ஆகியோருடைய 
காலங்களில்‌ இஸ்ரவேல்‌ தேசம்‌, 
பிளவுபடாமல்‌. சமஸ்த இஸ்ரவேல்‌. 
தேசமாகமிருந்தது. அதன்‌ பின்பு அந்த 
தேசம்‌, வடக்கு இஸ்ரவேல்‌ தேசம்‌ என்றும்‌, 
தெற்கு யூதாதேசம்‌ என்றும்‌ இரண்டாய்‌ 
பிரிந்தது. 

இஸ்ரவேலின்‌ 
யூதாதேசமும்‌, 
ஒருவருக்கொருவர்‌ விரோதமாக 
யுத்தம்‌ செய்துகொண்டார்கள்‌. 
அவர்கள்‌ அநேக 
வேதனைகளையும்‌, 
அனுபவித்தார்கள்‌. 

சாவின்‌ 
இஸ்ரவேல்‌ 
ராஜகுடும்பத்தாருக்கும்‌, 
ராஜகுடும்பத்தாருக்கும்‌ 
அவர்கள்‌ 


சரித்திரத்திலே, 
இதக்‌ சோரம்‌ 
எழும்பி, 
இதனால்‌ 
பாடுகளையும்‌, 
உபத்திரவங்களையும்‌. 


காலத்திற்கு 


யூதாதேசத்தின்‌ 
சிநேகமுண்டாயிற்று. 
சம்பந்தங்கலந்தார்கள்‌ 
அவர்களுடைய சிநேகத்தினாலும்‌, 
சம்பந்தத்தினாலும்‌, இவ்விரண்டு 
தேசங்களுக்கும்‌ ஏராளமான பிரச்சனைகளும்‌, 
பாடுகளும்‌ வேதனைகளையும்‌ உண்டாயிற்று. 


யோவாசின்‌ 
காலத்திலே, 


பின்பு, 
சத்தில்‌ 


யூதாவின்‌ ராஜாவாகிய 
குமாரன்‌ அமத்சியாவின்‌ 
யூதாதேசத்திற்கும்‌ இஸ்ரவேல்‌ தேசத்திற்கும்‌ 
பகை உண்டாயிற்று. அமத்சியா 
ஏதோமியருக்கு விரோதமாக யுத்தம்பண்ணி 
ஜெயம்‌ பெறுகிறான்‌. இதனால்‌ அவனுக்கு 
பெருமை உண்டாயிற்று. 





i= FTE 

TT 
அமத்சியா மகாதேசத்திற்கு 

ராஜாவாயிருக்கும்போது. 


இஸ்ரவேல்‌ தேசத்திற்கு. னவபிதக்தோன்‌ 
அப்பொழுது. அமத்சியா 

குமாரனாகிய  யோவாகாசின்‌ 

யோவாஸ்‌ என்னும்‌ 

ராஜாவிடத்தில்‌ ஸ்தானாபதிகளை அனுப்பி: 
“நம்முடைய சாமர்த்தியத்தைப்‌ பார்ப்போம்‌ வா" 
(இராஜா 14:8) என்று 
சொல்லச்சொல்லுகிறான்‌ 


யோவாஸ்‌ 
யத்ப்பண்ண. 
யூதாதேசத்தார்‌ 


யூதாவுக்கு விரோதமாக. 
வரவில்லை. அவன்‌ 
கோபப்படும்படியாக ஒன்றும்‌ 
செய்யவுமில்லை. ஆனாலும்‌ அமத்சியா 
யோவாசை தன்னோடு யுத்தம்பண்ண 
வருமாறு அழைக்கிறான்‌. அமத்சியாவுக்கு 
ஏதோமியர்மீது ஜெயம்‌ கிடைத்ததினால்‌, 
அவன்‌ இஸ்ரவேல்‌ தேசத்தின்மீது 
யுத்தம்பண்ண வேண்டுமென்று. 
ஆசைப்படுகிறான்‌. 


யூதாதேசத்திற்கு கட்டுப்பட்டிருக்கவேண்டும்‌. 
என்று நினைத்தானா என்பது தெரியவில்லை. 
ஆனாலும்‌ இமத்சியா,. போவாசிபம்‌, 
"நம்முடைய சாமர்த்தியத்தை பார்ப்போம்‌ வா" 
என்று சொல்லுகிறான்‌. 


இஸ்ரவேலின்‌: ராஜாவாகிய 
யூதாதேசத்திற்கு விரோதமாக 
இஸ்ரவேல்‌ 


அமைதியைக்‌ 

காத்துக்கொள்ள விரும்புகிறான்‌. ஒரு 
தேசத்திற்கு விரோதமாக யுத்தம்பண்ணினால்‌ 
உயிர்ச்சேதமும்‌, பொருள்‌ சேதமும்‌ 
உண்டாகும்‌. இஸ்ரவேலின்‌ ராஜா யுத்தத்திலே. 
சேதப்பட விரும்பவில்லை. 

யோவாஸ்‌ அமத்சியாவுக்கு 
விரோதமாக யுத்தம்பண்ணாமல்‌, யுத்தத்தை 
தவிர்த்துவிடவேண்டும்‌ என்றும்‌. அவனோடு 
'சமாதானமாயிருக்கவேண்டும்‌ ன்றும்‌ 
விரும்புகிறான்‌. ற்‌ 
ராஜாவாகிய 
ராஜாவாகிய அமத்சியாவுக்கு, 


2 நானாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


QOODNENS 
PUBLISHERS 


COMMENTARY 


த்திய பார்ப்போம்‌ வா” 
சொல்லச்சொன்னபோது, அதற்கு 
இஸ்ரவேலின்‌ ராஜாவாகிய யோவாஸ்‌ 
யூதாவின்‌ ராஜாவாகிய அமத்சியாவுக்கு ஆள்‌ 
அனுப்பி: 


'லீபனோனிலுள்ள  முட்செடியானது, 
லீபனோனிலுள்ள கேதுருமரத்தை நோக்கி, நீ 
உன்‌ மகளை என்‌ மகனுக்கு மனைவியாக 
விவாகஞ்‌ செய்துகொடு என்று 
சொல்லச்சொல்லிற்று: ஆனாலும்‌. 
லீபனோனிலுள்ள ஒரு காட்டுமிருகம்‌ அந்த 
வழி போகையில்‌ ஒடி அந்த முட்செடியை 
மிதித்துப்போட்டது' (2இராஜா 14:9) என்றும்‌, 


நீ ஏதோமியரை முறிய அடித்ததினால்‌ 
உன்‌ இருதயம்‌ உன்னைக்‌ 
கர்வங்கொள்ளப்பண்ணினது: நீ 
பெருமைபாராட்டிக்‌ கொண்டு உன்‌ வீட்டிலே 
இரு; நீயும்‌ உன்னோடேகூட யூதாவும்‌ 
விழும்படிக்கு, பொல்லாப்பைத்‌ 
தேடிக்கொள்வானேன்‌" (2இராஜா 1410) 
என்றும்‌ சொல்லச்சொல்லுகிறான்‌. 


யோவாஸ்‌ அமத்சியாவின்‌ 
பெருமையைக்‌ கடிந்துகொள்கிறான்‌ 
யுத்தம்பண்ணாமல்‌ அமைதியாயிருக்குமாறு, 
யோவாஸ்‌ அமத்சியாவுக்கு ஆலோசனை 
சொல்லுகிறான்‌. தன்னுடைய நியாயத்தை 
எடுத்துச்‌ சொல்லுவதற்கு, யோவாஸ்‌ ஒரு 
உவமையைச்‌ சொல்லுகிறான்‌. இந்த 
உவமையில்‌ யூதாவின்‌ ராஜாவாகிய 
லீபனோனிலுள்ள 
ளகக; இஸ்ரவேலின்‌ ராஜாவாகிய 
யோவாஸ்‌, லீபனோனிலுள்ள 
மரமாகவும்‌ விவரிக்கப்பட்டிருக்கிறார்கள்‌ 


என்று 


கேதுரு மரம்‌ கெம்பீரமாய்‌ வளரும்‌, 
அது எல்லோருக்கும்‌ பிரயோஜனமானது. 
முட்செடிக்கு ஒரு மதிப்பும்‌ இல்லை. அது 
தீமிலே கருகி சாம்பலாகிவிடும்‌. யூதாவின்‌ 
ராஜாவாகிய அமத்சியா முட்டிசெடியைப்போல 
ஒன்றுக்கும்‌ பிரயோஜனமில்லாதவன்‌. 
முட்செடி எரியும்போது ஆரவாரத்தோடு 
எரியும்‌. ஆனாலும்‌ அது சீக்கிரத்தில்‌ 
அணைந்துபோகும்‌. அமத்சியாவும்‌ 
முட்செடியைப்போல ஆரவாரம்பண்ணுகிறான்‌. 
ஆனால்‌ அவனுடைய ஆரவாரம்‌. 
நிலைத்திருக்காது. அது சீக்கிரத்தில்‌ 
முடிந்துபோகும்‌. 





f= THE 
TT 


ப்பத்‌. ணப 
சம்பந்தம்பண்ண _ கண்வ 
கேதுரு மரத்திற்கு. 


வீட்டைச்‌ சேர்ந்தவன்‌. ஆனாலும்‌ 
வீட்டாரிடத்தில்‌, பூர்வகாலத்து மகிமை 
காணப்படவில்லை. அமத்சியாவோ 
தன்னுடைய பழைய பெருமையை நினைத்து, 
தன்னுடைய மனதிலே. 
கர்வங்கொண்டிருக்கிறான்‌. தன்னைக்‌ 
குறித்து பெருமை பாராட்டுகிறான்‌. அமத்சியா 
ஏதோமியரை முறியடித்ததினால்‌ அவனுடைய 
கர்வமும்‌, பெருமையும்‌ அதிகரித்திருக்கிறது. 
அமத்சியா யோவாசுக்கு விரோதமாக 
யுத்தம்பண்ணினால்‌, அவன்‌ 
தோற்றுப்போலான்‌ என்று யோவாஸ்‌ 
சொல்லுகிறான்‌. காட்டு மிருகம்‌ முட்செடியை 
மிதித்துப்போட்டதுபோல, இஸ்ரவேலின்‌ 
சேனை,  அமற்சியாவை  மிதித்துப்போடும்‌. 
என்று, யோவாஸ்‌ தன்னுடைய உவமையின்‌ 
மூலமாக அமத்சியாவை எச்சரிக்கிறான்‌. 


தான்‌ ஏதோமியரை முறியடித்ததினால்‌, 
எல்லா தேசத்தாரையும்‌ தன்னால்‌ முறியடிக்க. 
முடியும்‌ என்று அமத்சியா தன்னுடைய 
இருதயத்தில்‌ கர்வங்கொண்டிருக்கிறான்‌. 
ஏதோமியரைப்போல எல்லா தேசத்தாரும்‌ 
தோற்றுப்போகமாட்டார்கள்‌. 


யோவாஸ்‌ சொல்லுகிறான்‌. 


அமத்சியாவுக்கு போதும்‌ என்கிற 
மனம்‌ வேண்டும்‌. ஏதோமியரை முறியடித்தது 
அமத்சியாவுக்கு கிடைத்திருக்கிற பெருமை. 
அவன்‌ அந்த பெருமையில்‌ திருப்தியடைந்து, 
மற்ற தேசத்திற்கு விரோதமாக 
யுத்தம்பண்ண முயற்சி பண்ணக்கூடாது. 
பேராசை பெருநஷ்டமாகிவிடும்‌. 


2 நானாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


COMMENTARY 


யோவாசின்‌ ஆலோசனைகளும்‌, 
புத்திமதிகளும்‌ அமத்சியாவின்‌ செவிகளில்‌ 
விழவில்லை. அமத்சியா யோவாசின்‌. 
வார்த்தைகளுக்கு செவிகொடாமல்‌ 
போகிறான்‌. அவன்‌ இஸ்ரவேல்‌ தேசத்திற்கு 
விரோதமாக யுத்தம்பண்ண ஆயத்தமாகிறான்‌. 


ஆகையால்‌ இஸ்ரவேலின்‌ ராஜாவாகிய 
யோவாஸ்‌ அமத்சியாவுக்கு விரோதமாக 
வருகிறான்‌: யூதாவிலுள்ள பெத்ஷிமேசிலே 
அவனும்‌, யூதாவின்‌ ராஜா அமத்சியாவும்‌, 
தங்கள்‌ சாமர்த்தியத்தைப்‌ பார்க்கிறார்கள்‌. 
அப்போது, யூதா ஜனங்கள்‌ இஸ்ரவேலருக்கு 
முன்பாக முறிந்து அவரவர்‌ தங்கள்‌ 
கூடாரங்களுக்கு ஒடிப்போகிறார்கள்‌ 
(2இராஜா 14:11]12). 


யூதாவின்‌ இராணுவத்தால்‌, 
இஸ்ரவேலின்‌ இராணுவத்திற்கு விரோதமாக 
யுத்தம்பண்ண முடியவில்லை. யூதா 
ஜனங்கள்‌ இஸ்ரவேலருக்கு முன்பாக 
முறிந்து ஓடுகிறார்கள்‌. அவர்கள்‌ தோற்று 
ஒடிப்போகிறார்கள்‌. யுத்தம்‌ பெத்ஷிமேசில்‌. 
நடைபெறுகிறது. யூதாவின்‌ 
இராணுவத்தாரால்‌, யுத்தக்களத்தில்‌ 
நிற்கமுடியவில்லை. அவர்கள்‌ தங்கள்‌ 
கூடாரங்களுக்கு ஓடிப்போகிறார்கள்‌. 


யோவாஸ்‌ பெத்ஷிமேசிலே 
அமத்சியாவைப்‌ பிடிக்கிறான்‌. க்‌ 
கைதுபண்ணுகிறான்‌. 

இஸ்ரவேலின்‌ ராஜாவாகிய யோவாசும்‌, 
அவனுடைய இராணுவமும்‌ எருசலேமுக்கு 
வந்து, எருசலேமின்‌ அலங்கத்திலே எப்பிராயீம்‌ 
வாசல்‌ தொடங்கி  மூலைவாசல்மட்டும்‌ 
நானூறு முழ நீளம்‌ இடித்துப்போடுகிறார்கள்‌ 
(இராஜா 14:13). 


இஸ்ரவேலின்‌ ராஜாவாகிய யோவாஸ்‌, 
எருசலைமிலுள்ள கர்த்தருடைய ஆலயத்திலும்‌, 


கிரிமிருப்பவர்களையும்‌ 
சமாரியாவுக்குத்‌ 
திரும்பிப்போகிறான்‌ (2இராஜா 14:14). 





f= FTE 
TT 


எருசலேமைப்‌ 
அமத்சியாவின்‌ இராணுவத்தார்‌ 


பாதுகாக்க. 
ஒருவர்கூட 


இஸ்ரவேலின்‌ ராஜாவாகிய 
எருசலேம்‌ எதிர்ப்பாரில்லாமல்‌. 


கொள்ளையிடுகிறான்‌. 
இடித்துப்போடுகிறான்‌. 
யூதாதேசத்தாரை 
வண்ணமாக, 
நானூறு முழ நீளத்திற்கு 

இடிக்கப்பட்ட அலங்கத்தின்‌ 
இஸ்ரவேலின்‌ ராஜாவாகிய யோவாஸ்‌, 
தன்னுடைய இரதத்தில்‌ கம்பீரமாய்‌ 
பிரவேசிக்கிறான்‌. இது யூதாவின்‌ 
ராஜாவாகிய அமத்சியாவுக்கும்‌ எருசலேம்‌ 
நகரத்தாருக்கும்‌ மிகப்பெரிய அவமானமாகும்‌. 


ஒரு 


அவமானத்தோடு 
யோவாஸ்‌ 


ந்ரியாவுக்கு 
பேரிழப்பும்‌ உண்டாயிற்று. 
கர்த்தருடைய ஆலயத்திலும்‌, 
அமத்சியாவினுடைய அரண்மனையிலும்‌ 
எல்லா. பொக்கிஷங்களையும்‌ எடுத்துக்‌ 
கொண்டு, சமாரியாவுக்கு 
திரும்பிப்போகிறான்‌. 


அமத்சியா யோவாசிடம்‌, “நம்முடைய 
சமார்த்தியத்தைப்‌ பார்ப்போம்‌ வா" என்று 
சொல்லாமல்‌, அமைதியாகயிருந்திருந்தால்‌, 
அவனுக்கு இவ்வளவு பெரிய பேரிழப்பு 
ஏற்பட்டிருக்காது, யோவாசின்‌ 
ஆலோசனைகளைக்‌ கேட்டு, இஸ்ரவேலுக்கு 
விரோதமாக யுத்தம்பண்ணாமல்‌, 
எருசலேமிலேயே தங்கியிருந்தால்‌ 
அமத்சியாவுக்கு வ்வளவு, 
அவமானம்‌ ஏற்பட்டிருக்காது. 

யோவாஸ்‌ சொன்ன பிரகாரமாக 
அமத்சியாவும்‌, தன்னோடேகூட யூதாவும்‌. 

ம்படிக்கு பொல்லாப்பைத்‌ 
தேடிக்கொள்கிறான்‌ (2இராஜா 1420). 


யோவாஸ்‌ செய்த மற்ற 

கக்க அவனுடைய வல்வையும்‌ 

ராஜாவாகிய 

அமத்தியாவோடு வன்னிய விதமும்‌, 
இஸ்ரவேல்‌ 


ராஜாக்களின்‌ நாளாகமம்‌ 
புஸ்தகத்தில்‌ அல்லவோ எழுதியிருக்கிறது 
(இராஜா 14:15). 


2 நானாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


COMMENTARY 


பிதாக்களோடே 
'சமாரியாவில்‌ 
ராஜாக்களண்டையிலே. 
பண்ணப்படுகிறான்‌ ; 
யெரொபெயாம்‌ 
ராஜாவாகிறான்‌ 


குமாரனாகிய 
ஸ்தானத்தில்‌ 
(2இராஜா 14:16). 
இஸ்ரவேலின்‌ 
யோவாகாசின்‌. 
மரணமடைந்தபின்‌, 


ராஜாவாகிய 
யோவாஸ்‌ 
யூதாவின்‌ ராஜாவாகிய 
குமாரன்‌ அமத்சியா 
உ௰ிரோடிருக்கிறான்‌. 
வர்த்தமானங்கள்‌ 
ராஜாக்களின்‌ நாளாகமப்‌ 
எழுதியிருக்கிறது. 


குமாரன்‌ 


(2இராஜா 14:1718), 


அமத்சியாவின்‌  வீண்பெருமையினால்‌ 
எருசலேம்‌. நகரத்திற்கு பேரழிவு. 
உண்டாயிற்று. எருசலேமின்‌ அலங்கமும்‌ 
நானூறு முழ நீளம்‌ இடிக்கப்பட்டிருக்கிறது. 
இது எருசலேம்‌ நகரத்தாருக்கு பெருத்த 
அவனமானமாயிருக்கிறது. இதனால்‌ 
எருசலேமின்‌ மனுஷர்‌ அமத்சியாவுக்கு, 
விரோதமாக கட்டுப்பாடு பண்ணுகிறார்கள்‌; 
அப்பொழுது  அமத்சியா லாகீசுக்கு 
ஒடிப்போகிறான்‌: ஆனாலும்‌ அவர்கள்‌ 
அமத்சியாவின்‌ பிறகே லாகீசுக்கு 
மனுஷரை அனுப்பி, அங்கே 
அவனைக்‌ கொன்றுபோடுகிறார்கள்‌ 
(2இராஜா 14:19). 


அமத்சியா  யூதாதேசத்தின்‌ ராஜா. 
அவனை எருசலேமின்‌ ட்டு வர்‌ ல 
கொன்றுபோட்டாலும்‌, 
பிரேதத்தை அங்கேயே விட்டுவிடவில்லை. 
அவர்கள்‌ அமத்சியாவின்‌ பிரேதத்தை 
குதிரைகள்மேல்‌ ஏற்றி எருசலேமுக்கு 
எடுத்துக்கொண்டு வருகிறார்கள்‌. அமத்சியா 
எருசலேமில்‌, இருக்கிற தாவீதின்‌ 
நகரத்திலே தன்‌ பிதாக்களண்டையிலே 
அடக்கம்பண்ணப்படுகிறான்‌ 
(இராஜா 14:20). 





ழ்‌ நவள 
யாய 


யூதா ஜனங்கள்‌ யாவரும்‌ பதினாறு 
வயதுள்ள அசரியாவை அழைத்துவந்து 
அவனை அவன்‌ தகப்பனாகிய 
அமத்சியா ஸ்தானத்தில்‌ 
(2இராஜா 14:21). 


என்று சொல்லப்படுகிறது. 
மரிக்கும்போது அசரியாவுக்கு 
நான்கு வயதுதான்‌ ஆயிற்று என்றும்‌, 
அமத்சியா மரித்து பன்னிரண்டு 
வருஷங்களுக்கு பின்பு யூதாஜனங்கள்‌ 
அவனை  ராஜாவாக்குகிறார்கள்‌ என்றும்‌. 
சரித்திர ஆசிரியர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. 


வின்‌ 
ராஜாவாக்குகிறார்கள்‌ 


2 நாளாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அமத்சியா மரித்துப்போனபின்பு, 
யூதாதேசத்தை மூப்பர்களும்‌, பிரதானிகளும்‌ 
பன்னிரண்டு வருஷங்களாக ஆளுகை 
செய்கிறார்கள்‌. அசரியா ராஜாவாகிறபோது 
பதினாறு வயதாயிருக்கிறான்‌. அவன்‌ 
ஜம்பத்திரண்டு வருஷம்‌ எருசலேமிலே 
அரசாளுகிறான்‌. எருசலேம்‌ நகரத்தாளான 

ன்‌ தாயின்‌ பெயர்‌ எக்கோலியாள்‌ 
(இராஜா 15:2). 


அசரியா யூதாதேசத்திலே அநேக 
வருஷங்களாக ஆட்சி செய்தாலும்‌ அவன்‌ 
அந்த தேசத்தில்‌ விசேஷமாய்‌ ஒன்றும்‌ 
செய்யவில்லை. அசரியா ஏலாவைக்‌ கட்டி, 
அதைத்‌ திரும்ப யூதாவின்‌ வசமாக்கிக்‌ 
கொள்கிறான்‌. ஏலா இதுவரையிலும்‌ 
ஏதோமியர்‌ வசமாமிருந்தது (2இராஜா 14:22). 
அசரியாவின்‌ வர்த்தமானங்களைப்பற்றி 
வேதவாக்கியங்களில்‌. விரிவாக 


எழுதப்படவில்லை. 





f= FTE 
TT 


II CHRONICLES 


உசியாவின்‌ ராஜ்யபாரத்தைப்பற்றி 
இந்த அதிகாரத்தில்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
2இராஜா 14:21; 159-7 ஆகிய 
வசனப்பகுதியில்‌ இவனுடைய பெயர்‌ அசரியா 
என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 


உரியா ராஜாவின்‌ பொதுவான 
நற்குணங்கள்‌ (நாளா 261-5). உசியாவுக்கு 
அநேக யுத்தங்களில்‌ வெற்றி கிடைக்கிறது. 
அவன்‌ ஏராளமான கட்டிடங்களைக்‌. 
கட்டுகிறான்‌. உரியாவின்‌ காலத்தில்‌ 
யூதாதேசம்‌ செழித்திருக்கிறது. 
(நோளா 266-15). 


உசியாவின்‌ மனம்‌ மேட்டிமையாகி 
அவனுக்கு கேடுண்டாகிறது. 
கர்த்தருக்கு 

டிய ஊழியத்‌: 
துணிகரமாகவும்‌, மனமேட்டிமையாகவும்‌ 
செய்து பாவம்‌ செய்கிறான்‌. இதனால்‌ 
அவனுடைய நெற்றியிலே குஷ்டரோகம்‌ 
தோன்றுகிறது (நாளா 2616-21) 
உசியாவின்‌ மரணம்‌ (2நாளா 26:22,23) 


உசியாவின்‌ ராஜ்யபாரம்‌ 
2நானா 26:1-15 


நோனா 261. அப்பொழுது யூதா 
ஜனங்கன்‌ எல்லாரும்‌ பதினாறு 
வயதான உசியாவை அழைத்துவத்து, 
அவனை அவன்‌ தகப்பனாகிய 
அமத்சியாவின்‌ ஸ்தானத்திலே 
ராஜாவாக்கினார்கள்‌. 


நோனா... 992. ராஜா தன்‌ 
பிதாக்களோடே தித்திரையடைத்த 
பின்பு, இவன்‌ ஏலோதைக்‌ கட்டி, 
அதைத்‌ திரும்ப யூதாவின்‌ வசமாக்கிக்‌ 
கொண்டான்‌. 


2 நானாகமம்‌ - விரிவுரை 
- COMMENTARY 


பிரியப்‌ 
UBLISHERS 


நானா 26:3. உசியா 
ராஜாவாகிறயோது, பதினாறு 
வயதாயிருத்து, ஐம்பத்திரண்டு வருஷம்‌ 
எருசலேமில்‌ அரசாண்டான்‌; எருசலேம்‌ 
நகரத்தானான அவன்‌ 'தாமின்பேர்‌ 
எக்கோலியான்‌.. 


நானா 26:4. அவன்‌ தன்‌ தகப்பனாகிய 
அமத்சியா செய்தபடி யெல்லாம்‌ 
கர்த்தரின்‌ பார்வைக்குச்‌ 
செம்மையானதைச்‌ செய்து, 


நானா 26:5. தேவனுடைய 
தரிசனங்களில்‌ புத்திமானாயிருந்த 
சுகரியாவின்‌ நாட்களிலே தேவனைத்‌ 
தேட மனதிணங்கியிருந்தான்‌; அவன்‌ 
கர்த்தரைத்‌ தேடின நாட்களில்‌ தேவன்‌ 
அவன்‌ காரியங்களை 
வாய்க்கச்செய்தார்‌. 


நானா 28:8, அவன்‌ புறப்பட்டுப்போய்‌, 
பெலிஸ்தரோடு. யுத்தம்பண்ணி, 
காத்தின்‌ அலங்கத்தையும்‌, யப்னேயின்‌. 
அலங்கத்தையும்‌, அஸ்தோத்தின்‌ 
அலங்கத்தையும்‌ இடித்துப்போட்டு, 
அஸ்தோத்‌ நாட்டிலும்‌ 
பெலிஸ்தருக்குன்ளூம்‌ பட்டணங்களைக்‌. 


அம்மோனியர்‌ 

காணிக்கைகனைக்‌. 

கொடுத்தார்கள்‌; அவனுடைய கீர்த்தி 

எகிப்தின்‌ எல்லைமட்டும்‌ எட்டினது; 
அவன்‌ மிகவும்‌ பெலங்கொண்டான்‌. 


2நானா 26:9. உசியா எருசலேமிலே 
முலைவாசல்‌ மேலும்‌, பன்னத்தாக்கு 
வாசல்மேலும்‌, அலங்கத்துக்‌ 
கோடி கன்மேலும்‌ கோபுரங்களைக்‌ கட்டி. 
அவைகளைப்‌ பலப்படுத்தினான்‌.. 





i FTE 
TT 


நானா 2610. 
பன்னத்தாக்கிலூம்‌ 

அநேகம்‌ 

மலைகளிலேயும்‌, வயல்வெவியிலேயும்‌ 
பயிர்க்குடிகளும்‌, திராட்சத்‌ 
தோட்டக்காரரும்‌ உண்டாயிருத்த 
படியினால்‌, அவன்‌ வனாந்தரத்திலே. 
கோபுரங்களைக்‌ கட்டி அநேக 
துரவுகலை வெட்டினான்‌; அவன்‌ 
வெள்ளாண்மைப்‌ பிரியனாயிருத்தான்‌. 


நானா 261. உசியாவுக்கு 
யுத்தவீரரின்‌ சேனையும்‌ இருத்தது; 
அது சம்பிரதியாகிய ஏயெலினாலும்‌ 
ஆதிக்கக்காரனாகிய மாசேயாவினாலும்‌ 
'இலக்கம்பார்க்கப்பட்டபடியே, 

ராஜாவின்‌ யிரபுக்களில்‌ ஒருவனாகிய 
அனனியாவின்‌ கீழ்‌ வகுப்பு வகுப்பாய்ச்‌. 
சேவகம்பண்ணப்‌ புறப்பட்டது. 


நானா 28:12. பராக்கிரமசாலிகனான 
வம்ச த்தலைவபின்‌. தொகையெல்லாம்‌. 
இரண்டாயிரத்து அறுநூறு. 


நானா 26:19, இவர்கன்‌ கையின்கீழ்ச்‌. 
சத்துருக்களுக்கு விரோதமாக 
ராஜாவுக்குத்‌ துணை நிற்க, 
பராக்கிரமத்தோடே யுத்தம்‌ பக்தை 
மூன்றுலட்சுத்து. ஏழாயிரத்து. 
இத்நாறுபேரான சேனை இருத்தது. 


நானா 2614. இந்தச்‌. 
சேனையிலுன்னவருக்கெல்ரைம்‌ உசியா 
கேடகங்கனையும்‌, ஈட்டிகனையும்‌, 
'தலைச்சீராக்களையும்‌, 
மார்க்கவசங்களையும்‌, வில்லுகளையும்‌, 
கல்லெறிகிற கவண்கனையும்‌ 
ஆயத்தப்படுத்தினான்‌. 


நானா 28:15. 
அலங்கக்கோடி.கன்மேலும்‌ 
அம்புகளையும்‌ பெரிய 
பிரயோகிக்கிறதற்கு. நிபுணரான 
தொழிலாளிகள்‌ கற்பித்த 
யந்திரங்களையும்‌ அவன்‌ எருசலேமில்‌ 
உண்டாக்கினான்‌; அப்படியே அவன்‌ 
கீர்த்தி வெகுதூரம்‌ பரம்பிற்று; அவன்‌ 
பலப்படுமட்டும்‌ ஆச்சரியமாய்‌ 
அவனுக்கு அநுகூலமுண்டாயிற்று.. 


கோபுரங்கன்மேலும்‌ 
தின்று 
கற்களையும்‌. 


2 நாளாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


COMMENTARY 


யூதா ஜனங்கள்‌ எல்லாரும்‌ பதினாறு 
வயதான  உசியாவை அழைத்துவந்து, 
அவனை அவன்‌ தகப்பனாகிய அமத்சியாவின்‌ 
ஸ்தானத்திலே. ராஜாவாக்குகிறார்கள்‌ 
(நாளா 264). 


இராஜாக்கள்‌ புஸ்தகத்தில்‌ 
பெயர்‌ அசரிய 
சொல்லப்பட்டிருக்கிறது. யூதா ஜனங்கள்‌ 
யாவரும்‌ பதினாறு வயதுள்ள அசரியாவை 
அழைத்துவந்து அவனை அவன்‌ தகப்பனாகிய 
அமத்சியாவின்‌ ஸ்தானத்தில்‌ 
ராஜாவாக்குகிறார்கள்‌ (2இராஜா 14:21) 
அமத்சியா மரிக்கும்போது  அசரியாவுக்கு 
நான்கு வயதுதான்‌ ஆயிற்று என்றும்‌, 
அமத்சியா மரித்து பன்னிரண்டு 
வருஷங்களுக்கு பின்பு யூதாஜனங்கள்‌ 
அவனை ராஜாவாக்குகிறார்கள்‌ என்றும்‌. 
சரித்திர ஆசிரியர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. 


அமத்சியா மரித்துப்போனபின்பு. 
யூதாதேசத்தை மூப்பர்களும்‌, ன்‌ 
பன்னிரண்டு வருஷங்களாக 
செய்கிறார்கள்‌, அசரியா ராதாவாகிறபோது 
பதினாறு. வயதாயிருக்கிறான்‌. 
ஐம்பத்திரண்டு வருஷம்‌ 

அரசாளுகிறான்‌. எருசலேம்‌ நகரத்தாளான 
அவன்‌ தாயின்‌ பெயர்‌ எக்கோலியாள்‌ 
(இராஜா 15:2). 


அசரியா யூதாதேசத்திலே அநேக 
வருஷங்களாக ஆட்சி செய்தாலும்‌ அவன்‌ 
அந்த தேசத்தில்‌ விசேஷமாய்‌ ஒன்றும்‌ 

ஏலாவைக்‌ கட்டி, 
அதைத்‌ திரும்ப யூதாவின்‌ வசமாக்கிக்‌ 
கொள்கிறான்‌. ஏலா இதுவரையிலும்‌ 
ஏதோமியர்‌ வசமாயிருந்தது (2இராஜா 14:22) 
அசரியாவின்‌ வர்த்தமானங்களைப்பற்றி 
வேதவாக்கியங்களில்‌ விரிவாக 
எழுதப்படவில்லை. 


உசியாவின்‌ 
என்று 


உசியா ராஜாவாகிறபோது, பதினாறு 


ஐம்பத்திரண்டு 
நகரத்தாளான 
எக்கோலியாள்‌. 
கர்த்தர்‌ உசியாவை 
ஆசீர்வதிக்கிறார்‌ (நோளா 26:3). 





f= FTE 
ETT 


உசியா தன்‌ தகப்பனாகிய அமத்சியா 
செய்தபடியெல்லாம்‌ கர்த்தரின்‌ பார்வைக்குச்‌ 
செம்மையானதைச்‌ செய்கிறான்‌. அவன்‌ 
தேவனுடைய தரிசனங்களில்‌ 
புத்திமானாயிருந்த சகரியாவின்‌ நாட்களிலே 
தேவனைத்‌ தேட மனதிணங்கியிருக்கிறான்‌; 
உசியா கர்த்தரைத்‌ தேடின நாட்களில்‌ தேவன்‌ 
அவன்‌ காரியங்களை வாய்க்கச்செய்கிறார்‌ 
(நாளா 26:4,5). 


உசியாவின்‌ காலத்தில்‌, யூதாதேசத்திலே 
ஆலிக்குரிய காரியங்கள்‌ சீராகயிருக்கிறது. 
ஜனங்கள்‌ கர்த்தருடைய ஆலயத்திலே 
கர்த்தரை  ஆராதிக்கிறார்கள்‌. தேசத்தில்‌ 
விக்கிரகாராதனை அதிகமாய்க்‌ 
காணப்படவில்லை. அமத்சியா தன்னுடைய 
ஜீவியத்தின்‌ பின்பகுதியில்‌, ஏதோமியரின்‌ 
விக்கிரகங்களை  ஆராதித்தான்‌.  உசியா. 
தன்‌ தகப்பனைப்போல விக்கிரகங்களை 
ஆராதிக்கவில்லை. 


“தேவனுடைய தரிசனங்களில்‌ 
புத்திமானாபகுத்த. சகசியாலின்‌. நாட்களிலே. 
உசியா வளைத்‌ 
மனதிணங்கியிருக்கிறான்‌" (நோளா 26:5) 
என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யோலாஸ்‌. 
உசியாவின்‌ தாத்தா, யோவாசின்‌ காலத்தில்‌ 
சகரியா என்னும்‌ தீர்க்கதரிசிமிருந்தான்‌. 
யோவாஸ்‌ அந்த சகரியாவை கல்லெறிந்து 
கொன்றுபோட்டான்‌. உசியாவின்‌ 
காலத்திலிருக்கிற என்பவன்‌, 
யோவாசின்‌ காலத்திலிருந்த 
தீர்க்குதரிசியாகிய சகரியாவின்‌ குமாரன்‌ 
என்று வேதபண்டிதர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌ 


சகரியா 


காரியங்களிலும்‌ அதிகமான 
இருக்கிறது. உசியா கர்த்‌ 
நாட்களில்‌, தேவன்‌ அவன்‌ காரியங்களை 
வாய்க்கச்‌ செய்கிறார்‌. 

கர்த்தர்‌ உசியாவையும்‌, 
யூதாதேசத்தையும்‌ ஆசீர்வதிக்கிறார்‌. 
உசியாவின்‌ காலத்தில்‌, பூதாதேசத்தில்‌. 
நடைபெற்ற முக்கியமான 
காரியங்களைப்பற்றி இந்த வசனப்பகுதியில்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. 


2 நானாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


COMMENTARY 


ல க்‌ 
நித்திரையடைந்தபின்பு, உசியா ஏலோதைக்‌ 
கட்டி, அதைத்‌ திரும்ப யூதாவின்‌ வசமாக்கிக்‌ 
கொள்கிறான்‌ (2நாளா 26:2), 


உசியா புறப்பட்டுப்போய்‌, பெலிஸ்தரோடு. 
யுத்தம்பண்ணி, காத்தின்‌ அலங்கத்‌ 
யப்னேமின்‌ அலங்கத்தையும்‌, அஸ்தோ, 
அலங்கத்தையும்‌ இடித்துப்போட்டு, 

அஸ்தோத்‌ நாட்டிலும்‌ பெலிஸ்தருக்குள்ளும்‌ 
பட்டணங்களைக்‌ கட்டுகிறான்‌ (நாளா 2636). 


உசியா சிறந்த யுத்தவீரனாக 
இருக்கிறான்‌. பெலிஸ்தர்‌, அரபியர்‌, அப்மோன்‌. 
புத்திர்‌ ஆகியோர்மீது யுத்தம்பண்ணி 
அவர்களை ஜெயிக்கிறான்‌. (2நாளா 26:7-8) 
இவர்கள்‌ எல்லோரும்‌. யோராமின்‌ 
நாட்களில்‌ யூதாவுக்கு எதிராகக்‌ கலகம்‌ 
பண்ணினவர்கள்‌. (2நாளா 21:8-17), 


பெலிஸ்தரையும்‌ கூர்பாகாலிலே. 
குடியிருக்கிற அரபியரையும்‌ மெகுனியரையும்‌ 
வெல்ல, தேவன்‌: உசியாவுக்குத்‌ 

அம்மோனியர்‌ 
காணிக்கைகளைக்‌ 
அவனுடைய கீர்த்தி 
எகிப்தின்‌ எல்லைமட்டும்‌ எட்டுகிறது; 
உரியா மிகவம்‌ பெலங்கொள்கிறான்‌ 
(நாளா 26:7 8). 


துணைநிற்கிறார்‌. 
உசியாவுக்குக்‌. 
கொடுக்கிறார்கள்‌: 


உசியா 
யுத்தம்பண்ணுகிறான்‌. 
யூதாதேசத்தையும்‌, 


அந்நியதேசத்தாரோடு 

அதே வேளையில்‌ 
எருசலேம்‌ நகரத்தையும்‌ 
பலப்படுத்துகிறான்‌. அவன்‌ எருசலேமிலே 
மூலைவாசல்‌. பள்ளத்தாக்கு 
வாசல்மேலும்‌, அலங்கத்துக்‌ கோடிகள்மேலும்‌ 
கோபுரங்களைக்‌ கட்டி அவைகளைப்‌ 


பலப்படுத்துகிறான்‌ (2நாளா 26:9). 


தகப்பனாகிய 

காலத்திலே, 
தவத அலங்கத்தின்‌ பெரும்பகுதி 
பாழாய்ப்போயிற்று. எருசலேமிலே 
இடிந்துபோன அலங்கங்களையெல்லாம்‌ 
உசியா திரும்ப கட்டி, அவைகளிலே 
கோபுரங்களையும்‌ கட்டுகிறான்‌. எருசலேமின்‌ 
அலங்கங்களை உசியா மறுபடியும்‌ 
பலப்படுத்துகிறான்‌. 





i= al 
TT 


ராஜாவாகிய யோவாஸ்‌ 
 யோவாகக்குப்‌ 


இஸ்ரவேலின்‌ 
அகசியாவின்‌ குமாரனாகிய 


தேவனுடைய வத்த ஓ ம்‌ 
வசத்திலே அகப்பட்ட சகல பொன்னையும்‌, 
வெள்ளியையும்‌, சகல பணிமுட்டுகளையும்‌, 
ராஜாவின்‌ அரமனை பொக்கிஷங்களையும்‌, 
கிரியிருப்பவர்களையும்‌,  பிடித்துக்கொண்‌ 
சமாரியாவுக்கு திரும்பிப்போனான்‌” 
(நாளா 25:23,24). 


உசியாவுக்கு. ஏராளமான ஆடு 
மாடுகளும்‌, வயல்வெளியும்‌ இருக்கிறது. 
அவனுக்குப்‌ பள்ளத்தாக்கிலும்‌ சம பூமியிலும்‌ 
அநேகம்‌ ஆடுமாடுகளும்‌, மலைகளிலேயும்‌, 
வயல்வெளியிலேயும்‌ பமிர்க்குடிகளும்‌, 
'திராட்சத்தோட்டக்காரரும்‌ உண்டாயிருக்கிறது. 
ஆனபடியினால்‌, அவன்‌ வனாந்தரத்திலே. 
கோபுரங்களைக்‌ கட்டுகிறான்‌. அநேக 
துரவுகளை வெட்டுகிறான்‌; அவன்‌ 
வெள்ளாண்மைப்‌ பிரியனாயிருக்கிறான்‌ 
(நோளா 26:10) 


உசியா அந்நிய தேசத்தாரோடு 
யுத்தம்பண்ணுகிறான்‌. அதே வேளையில்‌ 
அவன்‌ யூதாதேசத்தின்‌ சேனையையும்‌ 
பலப்படுத்துகிறான்‌. உசியா தன்னுடைய 
சேனையை இரண்டு பிரிவாகப்‌ பிரிக்கிறான்‌. 
அவனுடைய சேனையின்‌ ஒரு பிரிவு அந்நிய 
தேசத்தாரோடு யுத்தம்பண்ணப்போவார்கள்‌. 
மற்றொரு பிரிவு யூதாதேசத்தை 
சத்துருக்களிடமிருந்து பாதுகாப்பார்கள்‌. 
உசியாவுக்கு யுத்தவீரரின்‌ சேனையும்‌ 
இருக்கிறது: அது சம்பிரதியாகிய 
ஏயெலினாலும்‌ ஆதிக்கக்காரனாகிய 
மாசேயாவினாலும்‌ இலக்கம்‌ 
பார்க்கப்பட்டபடியே, ராஜாவின்‌ பிரபுக்களில்‌ 
ஒருவனாகிய அனனியாவின்‌ கீழ்‌ வகுப்பு 
வகுப்பாய்ச்‌ சேவகம்பண்ணப்‌ புறப்படுகிறது. 
(நோளா 26:11). 
பராக்கிரமசாலிகளான 
வம்சத்தலைவரின்‌ தொகையெல்லாம்‌ 
இரண்டாயிரத்து அறுநூறு இவர்கள்‌ 
கையின்கீழ்ச்‌ சத்துருக்களுக்கு விரோதமாக 
ராஜாவுக்குத்‌ இணை. ட நிற்க, 
பராக்கிரமத்தோடே யுத்தம்‌ பண்ணுகிற 
மூன்றுலட்சத்து ஏழாயிரத்து ஐந்நூறுபேரான 
சேனை இருக்கிறது (நாளா 26:12,13). 


2 நானாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


COMMENTARY 


உசியா 
சேனையிலுள்‌ எவர்களுக்கு ஏராளமான 
ஆயுதங்களை செய்து கொடுக்கிறான்‌. 
சேனையிலுள்‌எவருக்கெல்லாம்‌ 
ஈட்டிகளையும்‌, 
தலைச்சீராக்களையும்‌, மார்க்கவசங்களையும்‌, 
வில்லுகளையும்‌, கல்லெறிகிற கவண்களையும்‌ 
ஆயத்தப்படுத்துகிறான்‌. (நாளா 264) 
உசியாவின்‌ சேனையிலுள்ள ஒவ்வொரு 
யுத்தவீரனுக்கும்‌, ஏதாவது ஒரு ஆயுதம்‌ 
கொடுக்கப்பட்டிருக்கிறது. 


உசியா புதிய யுத்தஆயுதங்களையும்‌ 
கண்டுபிடிக்கிறான்‌. இதற்காக இவனுடைய 
சேனையிலே நிபுணரான தொழிலாளிகள்‌ 
இருக்கிறார்கள்‌. கோபுரங்கள்மேலும்‌ 
அலங்கக்கோடிகள்மேலும்‌ நின்று 
அம்புகளையும்‌ பெரிய கற்களையும்‌ 
பிரயோகிக்கிறதற்கு நிபுணரான 
தொழிலாளிகள்‌ கற்பித்த யந்திரங்களையும்‌ 
அவன்‌ எருசலேமில்‌ உண்டாக்குகிறான்‌ 
(நோளா 26:15), 


உசியாவின்‌ 
பரம்பிற்று: 
ஆச்சரியமாய்‌ 
அநுகூலமுண்டாயிற்று. 
பலப்பட்டபோது, தனக்குக்‌ 
கேடுண்டாகுமட்டும்‌, அவனுடைய மனம்‌: 
மேட்டிமையாகி, தன்‌ தேவனாகிய கர்த்தருக்கு 
விரோதமாக மீறுதல்‌ செய்கிறான்‌ 
(நாளா 2615/16). 


கீர்த்தி வெகுதூரம்‌ 
அவன்‌ பலப்படுமட்டும்‌ 
அவனுக்கு 

அவன்‌ 


உசியாவின்‌ மீறுதல்‌ 
2நானா 26:16-18 


நானா 26:16. அவன்‌ பலப்பட்டபோது, 
தனக்குக்‌. கேடுண்டாகுமட்டும்‌, 
அவனுடைய மனம்‌ மேட்டிமையாகி, 
தன்‌ தேவனாகிய கர்த்தருக்கு. 
விரோதமாக. மீறுதல்‌ செய்து, 
தூபப்டத்தின்மேல்‌ தாபங்காட்ட 
கர்த்தருடைய ஆலயத்திற்குள்‌. 
யிரவேசித்தான்‌.. 
2607.  ஆசாரியனாகிய 
அசரியாவும்‌, அவனோடே கூடக்‌ 
கர்த்தரின்‌. ஆசாரியரான 
பராக்கிரமசாலிகளாகிய எண்‌ பதுயேரும்‌, 
அவன்‌ பிறகே உட்பிரவேசித்து, 


தோளா. 





i THE 
TT 


நானா 
உசியாவோடு 
உசியாவே, 
தூயங்காட்டுகிறது உமக்கு அடுத்ததல்ல; 
தூபங்காட்டுகிறது பரிசுத்தமாக்கப்பட்ட. 
ஆரோனின்‌ குமாரராகிய 
ஆசாரியருக்கே அடுக்கும்‌; பரிசுத்த 
ஸ்தலத்தை விட்டு வெளியே போரம்‌; 
மீறுதல்‌ செய்தீர்‌ இது தேவனாகிய 
கர்த்தராலே உமக்கு மேன்மையாக 
லபியாது என்றார்கள்‌. 

'துவரையிலும்‌ உசியாவைப்பற்றி நல்ல. 
வார்த்தைகளே சொல்லப்பட்டிருக்கிறது. உசியா 
ராஜாவாகிறபோது. பதினாறு வயதாயிருந்து, 
இம்பத்திரண்டு வருஷம்‌: எருசலேமில்‌: 
அரசாளுகிறான்‌: அவன்‌ தன்‌ தகப்பனாகிய 
அமற்சியா செய்தடியெல்லாம்‌ கர்த்தரின்‌ 
பார்வைக்குச்‌ செம்மையானதைச்‌ செய்கிறான்‌. 
அவன்‌ கர்த்தரைத்‌ தேடின நாட்களில்‌ தேவன்‌ 

காரியங்களை வாய்க்கச்செய்கிறார்‌ 
(நாளா 26:3-5). 


26:18. 


என்று 

விழாதிருக்க 
எச்சரிக்கையாயிருக்கவேண்டும்‌. கர்த்தர்‌ 
உரியாவை அதிகமாய்‌ ஆசீர்வதிக்கிறார்‌ 
அவன்‌ காரியங்களை வாய்க்கச்‌ செய்கிறார்‌. 
அவன்‌ கீர்த்தி வெகுதூரம்‌ பரம்பிற்று. 
அவனுடைய காரியங்‌ ல்லாம்‌. 
அநுகூலமுண்டாயிற்று. ஆனாலும்‌ அவன்‌ 
பலப்பட்டபோது, அவனுடைய மனதில்‌ 
மேட்டிமை உண்டாயிற்று. 


கர்த்தர்‌ நாழ்மையுள்ளவர்களுக்கு 
கிருபை கொடுக்கிறார்‌. அவர்‌ 
பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார்‌. 
உசியாவின்‌ மனம்‌ மேட்டிமையானதினால்‌, 
அவனுக்கு கேடுண்டாயிற்று. உசியா தன்‌ 
தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக 
மீறுதல்‌ செய்கிறான்‌. அவன்‌ 
தூபபீடத்தின்மேல்‌ தூபங்காட்ட கர்த்தருடைய 
ஆலயத்திற்குள்‌ பிரவேசிக்கிறான்‌ 
(நொளா 26:16). 

உசியாவின்‌ ஜீவியத்தில்‌ வெற்றியும்‌, 
ஐசுவரியமும்‌, வலிமையும்‌ அதிகரித்தது. 
அவன்‌ கர்த்தரால்‌ பலப்பட்டான்‌. ஆனால்‌ 
அவன்‌ பலப்பட்டபோது, தனக்குக்‌ 
கேடுண்டாகுமட்டும்‌ அவனுடைய மனம்‌: 
மேட்டிமையாயிற்று. அவன்‌ தன்‌ தேவனாகிய 
கர்த்தருக்கு விரோதமாக மீறுதல்‌ செய்தான்‌. 
தூபபீடத்தின்மேல்‌ தூபங்காட்ட கர்த்தருடைய 
ஆலயத்திற்குள்‌ தானே பிரவேசித்தான்‌. 


2 நாளாகமம்‌ - 


II CHRONICLES - 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அசரியாவும்‌, 
அவனோடேக்‌ கூடக்‌ கர்த்தரின்‌ ஆசாரியரான 
பராக்கிரமசாலிகளாகிய எண்பதுபேரும்‌ 
உசியாவின்‌ இந்தச்‌ செய்கைக்காக 
அவனோடு எதிர்த்து நின்றார்கள்‌. 


உசியாவோ 
அவருடைய 


கர்த்தருக்குப்‌ பயந்து 

பிரமாணங்களைக்‌ கைக்‌ 
கொள்வதற்குப்‌ பதிலாக ஆசாரியர்மீது 
கோபங்கொண்டான்‌. இதனால்‌ கர்த்தர்‌ 
அவனை வாதித்தார்‌. அவனுடைய 
நெற்றியிலே குஷ்டரோகம்‌ தோன்றிற்று. 
சாகும்வரையிலும்‌ அவன்‌ ஒரு தனித்த 
வீட்டிலே. குஷ்டரோகியாய்‌ 
வாசம்பண்ணினான்‌. (2நாளா 2617-21), 


கர்த்தருடைய ஆலயத்திலே ஆசாரியர்‌ 
மாத்திரமே தூபங்காட்டுவதற்கு 
பிரவேசிக்கவேண்டும்‌. இது மோசேயின்‌ 
பிரமாணத்தில்‌ சொல்லப்பட்டிருக்கிற கட்டளை, 
ஆனால்‌ உசியாவோ கர்த்தருக்கு 
விரோதமாக மீறுதல்‌ செய்கிறான்‌. அவன்‌ 
தூபபீடத்தின்மேல்‌ தூபங்காட்ட கர்த்தருடைய 
ஆலயத்திற்குள்‌ பிரவேசிக்கிறான்‌. 


உசியாவின்‌ முன்னோர்களும்‌ 
கர்த்தருக்கு விரோதமாகப்‌ பாவம்‌ 
செய்தார்கள்‌. அவர்கள்‌ கர்த்தருடைய 
ஆராதனையை ட்டைபண்ணினார்கள்‌. 
வேறு சிலரோ விக்கிரகங்களுக்கு 
தூபங்காட்டினார்கள்‌. 

யே அவர்கள்‌ 


“அப்படி தங்கள்‌ 
பிதாக்களின்‌ தேவனாகிய 


கர்த்தரின்‌ 

தோப்பு 
“சிலைகளையும்‌ 
சேவித்தார்கள்‌;: வத்து அவர்கள்‌ செய்த 
இந்தக்‌ குற்றத்தினிமித்தம்‌ யூதாவின்மேலும்‌ 
எருசலேமின்‌ மேலும்‌ கடுங்கோபம்‌ மூண்டது' 
(நோளா 24118). 


'அமத்சியா ஏதோமியரை முறிய 
அடித்து, சேயீர்‌ புத்திரரின்‌ தெய்வங்களைக்‌ 
கொண்டுவந்தபின்பு, அவன்‌ அவைகளைத்‌ 
தனக்கு தெய்வங்களாக வைத்து, 
அவைகளுக்கு முன்பாகப்‌ பணிந்து 

தூபங்காட்டினான்‌"' 


அவைகளுக்கு; 
(நாளா 25114). 





i= FTE 
TT 


கர்த்தர்‌ உசியாவக்கு 

பொறுப்புக்களைக்‌ கொடுத்திக்கறார்‌. 
உசியாவோ கர்த்தர்‌ தனக்கு கொடுக்காத 
வேலையில்‌ தலையிடுகிறான்‌. கர்த்தர்‌ நமக்கு 
அனுமதிக்கும்‌ காரியங்களை மாத்திரமே நாம்‌ 
செய்யவேண்டும்‌. கர்த்தர்‌ நமக்கு 
அனுமதிக்காத காரியங்களில்‌ நாம்‌. 
தலையிடக்கூடாது. உசியாவின்‌ பாவத்திற்கு 
அவனுடைய மனம்மேட்டிமையான தே காரணம்‌. 


மட்டும்‌ அவனுக்கு அநுகூலமுண்டாயிற்று. 
சுவ 

இலையெல்காமே 

அவனுக்கு 

பலப்பட்டபோது, 

தன்னைத்‌ 

உசியாவோ, 


அவனுக்கு 
பெலழும்‌ 


ஏராளமான 
சேர்ந்தது. 
கர்த்தருடைய கிருபையினால்‌ 
உண்டாயிற்று. தான்‌ 
உசியா கர்த்தருக்கு முன்பாக 
தாழ்த்தவேண்டும்‌. ஆனால்‌ 
பலப்பட்ட போது, அவன்‌ 
கேடுண்டாகுமட்டும்‌, அவனுடைய 
மேட்டிமையாயிற்று. 


உசியா தூபபீடத்தின்மேல்‌ தூபங்காட்ட 
கர்த்தருடைய ஆலயத்திற்குள்‌ 
பிரவேசிக்கிறான்‌. ஒருவேளை தனக்கு 
தேவனுடைய உதவியும்‌ ஒத்தாசையும்‌, 
அநுக்கிரகமும்‌ வேண்டுமென்று நினைத்து, 
உசியாவே பலிபீடத்தின்மேல்‌ தூபங்காட்ட 
கர்த்தருடைய ஆலயத்திற்குள்‌ 
பிரவேசித்திருக்கலாம்‌. 


கர்த்தருடைய ஆலயத்திலே 
ஆசாரியர்கள்‌ நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள்‌. 


முறையில்‌ செய்ய முடியும்‌ என்று உசியா 
நினைத்திருக்கலாம்‌. 
விக்கிரகங்களை 

ராஜாக்கள்‌, தங்கள்‌ 

முன்பாக தூபங்காட்டுவார்கள்‌. உசியாவின்‌ 
தகப்பனாகிய அமத்சியா ஏதோமியரின்‌ 
தெய்வங்களுக்கு தூபங்காட்டினான்‌. அவன்‌ 
விக்கிரகங்களுக்கு செய்தததைப்போல, தான்‌ 


2 நானாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


'யெரொபெயாம்‌ தூபங்காட்ட 
பலிபீடத்தண்டையிலே நிற்கையில்‌, இதோ, 
தேவனுடைய மனுஷன்‌ ஒருவன்‌ கர்த்தருடைய 
வார்த்தையின்படியே, யூதாவிலிருந்து 
பெத்தேலுக்கு வந்தான்‌” 1இராஜா 131. 
கர்த்தருடைய பலிபீடத்திற்கு 
அருகாமையில்‌ வந்துவிட்டால்‌, கர்த்தருக்கு 
அருகாமையில்‌ வந்துவிடலாம்‌ என்று உசியா 
நினைக்கிறான்‌. விக்கிரகங்களை 
ஆராதிக்கிற ராஜாக்கள்‌, விக்கிரகங்களின்‌ 
பலிபீடத்திற்கு அருகாமையில்‌ வருவார்கள்‌. 
அவர்கள்‌ தங்களுக்கு 
பெருமையாகவும்‌, உயர்வாகவும்‌ 
நினைப்பார்கள்‌. ஆனால்‌ தூபங்காட்டுவதற்கு 
கர்த்தருடைய ஆலயத்திற்குள்‌ பிரவேசிப்பது, 
கர்த்தருக்கு விரோதமாக மீறுகிற செயல்‌. 


உசியா தூபபீடத்தின்மேல்‌ தூபங்காட்ட 
கர்த்தருடைய ஆலயத்திற்குள்‌. 
பிரவேசிக்கிறான்‌. அப்பொழுது, 
ஆசாரியனாகிய அசரியாவும்‌, 
அவனோடேகூடக்‌ கர்த்தரின்‌ ஆசாரியரான 
பராக்கிரமசாலிகளாகிய எண்பதுபேரும்‌, 
அவன்‌ பிறகே உட்பிரவேசிக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ ராஜாவாகிய உசியாவோடு எதிர்த்து, 
நிற்கிறார்கள்‌ (2நாளா 26:17), 


ஆசாரியனாகிய 

தன்னோடுகூட 
ஆலயத்திற்குள்‌ 

கூட்டிக்கொண்டு 


அசரியா 
எண்பது ஆசாரியரை 
உசியாவுக்கு முன்பாக 
வருகிறான்‌. 
அந்த எண்பது ஆசாரியரும்‌ 
சரட்கியால்கா்க்கிரகள்‌ இவர்கள்‌ 
ராஜாவின்‌ கட்டளைப்‌ பிரகாரம்‌, 
தூபபீடத்தின்மேல்‌ தூபங்காட்ட 
ஆயத்தமாயிருக்கிறார்கள்‌. ஆனால்‌ உசியா 
ராஜாவோ, ஆசாரியர்கள்‌ செய்ய வேண்டிய 
பணிவிடையை, தானே செய்கிறான்‌. இது 
கர்த்தருக்கு விரோதமாக மீறுகிற செயல்‌. 


சாரியர்கள்‌ உசியாவை நோக்கி, 
“உசியாவே, கர்த்தருக்குத்‌ தூபங்காட்டுகிறது 
உமக்கு அடுத்ததல்ல; தூபங்காட்டுகிறது. 
பரிசுத்தமாக்கப்பட்ட ஆரோனின்‌ குமாரராகிய 
ஆசாரியருக்கே அடுக்கும்‌; பரிசுத்த 
ஸ்தலத்தை விட்டு வெளியே போம்‌: மீறுதல்‌ 
செய்தீர்‌: இது தேவனாகிய கர்த்தராலே 
உமக்கு மேன்மையாக லபியாது' 
(நோளா 2618) என்று சொல்லுகிறார்கள்‌. 





i THE 
ETT 


ஆசாரியர்கள்‌ எண்பது பேரும்‌ உசியா 
ராஜாவுக்கு எதிர்த்து நிற்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ ராஜாவிடம்‌ 
விவாதம்பண்ணுகிறார்கள்‌.. 


ல்ல" என்று 
சொல்லுகிறார்கள்‌. எண்பது ஆசாரியர்களும்‌ 
பராக்கிரமசாலிகள்‌. அவர்கள்‌ உசியா 
ராஜாவுக்கு பயப்படவில்லை. 


கர்த்தருடைய தூபபீடத்தின்மேல்‌ 
தூபங்காட்டுவது ஆரோனுடைய குமாருக்கு 
கொடுக்கப்பட்டிருக்கிற 
இது கர்த்தருக்கு பரிசுத்தமான ம்‌ 
செய்வதற்கு. 
மாத்திரமே 
நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள்‌. அவர்களும்‌ 
கர்த்தருக்கு தூபங்காட்டுகிற ஊழியத்தை 
மிகுந்த பரிசுத்தத்தோடு செய்யவேண்டும்‌. 

“ஆரோன்‌ காலைதோறும்‌ அதின்மேல்‌ 
சுகந்த தூபங்காட்ட வேண்டும்‌: மாலையில்‌ 
விளக்கேற்றும்போதும்‌ அதின்மேல்‌ 
தூபங்காட்டக்கடவன்‌; விளக்குகளை 
விளக்கும்போதும்‌ அதின்மேல்‌ 
தூபங்காட்டவேண்டும்‌” (யாத்‌ 30:7). 


குமாரர்‌ 


அவர்கள்‌ யாக்கோபுக்கு உம்முடைய 
நியாயங்களையும்‌, இஸ்ரவேலுக்கு உம்முடைய 
பிரமாணத்தையும்‌ 
சந்நிதானத்திலே. 


(உபா 3310), 


'அம்ராமின்‌ குமாரர்‌, ஆரோன்‌, மோசே 
ஆரோனும்‌ அவன்‌ குமாரரும்‌ 
பரிசுத்தமான ஸ்தலத்தை 
பரிசுத்தமாய்க்‌ காக்கிறதற்கும்‌, 
கர்த்தருக்கு முன்பாக 
அவருக்கு 


றக்‌ 
என்றைக்கும்‌. 
தூபங்காட்டுகிறதற்கும்‌, 
ஆராதனை செய்கிறதற்கும்‌, ர்‌ நாமத்திலே 
கொடுக்கி; 


ஆசீர்வாதம்‌ தற்கும்‌. 
பிரித்துவைக்கப்பட்டார்கள்‌" "நாளா 23:13). 


வரித்த 


கர்த்தருடைய 


லது கர்த்தருடைய 
இஸ்ரவேல்‌ ஜனத்தாரை 
சாலொமோனும்‌ யோசபாத்தும்‌, 
ஆலயத்திலே இஸ்ரவேல்‌ ஜனத்தாரோடு 
சேர்ந்து கர்த்தரிடத்தில்‌ 
ஜெபம்பண்ணினார்கள்‌. அவர்கள்‌ இஸ்ரவேல்‌ 
சபையாருக்கு கர்த்தருடைய வார்த்தையை 
பிரசங்கம்பண்ணினார்கள்‌. 


2 நாளாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


COMMENTARY 


உசியா 

முன்னோர்களைப்போல 
சபையாரை கர்த்தருடைய 
ஆசீர்வதித்திருக்கலாம்‌, 
கர்த்தருடைய செய்தியை பிரசங்கம்‌ 
பண்ணியிருக்கலாம்‌, அவர்களுக்காக 
கர்த்தரிடத்தில்‌ ஜெபம்பண்ணியிருக்கலாம்‌. 
ஆனால்‌ உசியாவோ தூபபிடத்தின்மேல்‌: 
தூபங்காட்ட கர்த்தருடைய ஆலயத்திற்குள்‌ 
பிரவேசித்திருக்கிறான்‌. 


நாமத்தினால்‌ 
அவர்களுக்கு 


கோராகும்‌ அவனுடைய கூட்டத்தாரும்‌ 

கள்‌. அவர்கள்‌ கர்த்தருடைய 
பிரமாணத்தை மீறி தூபங்காட்டினார்கள்‌. 
கர்த்தர்‌ அவர்களைத்‌ தண்டித்தார்‌. 

“அக்கினி 
சந்நிதியிலிருந்து புறப்பட்டு, 
இருநூற்று ஐம்பது 
பட்சித்துப்போட்டது' (எண்‌ 15:35) 


கர்த்தருடைய 
தூபங்காட்டின 
பேரையும்‌ 


விசுவாசிகளாகிய நம்முடைய ஜெபம்‌ 
கர்த்தருடைய சமுகத்தில்‌ காட்டப்படும்‌ 
தூபமாயிருக்கிறது. ஜெபதூபங்களை, 
நம்முடைய: கர்த்தராகிய இயேககிறிஸ்நுலன்‌ 
விசுவாசத்தோடு 

ஒதுக்கவேண்டும்‌ அவரே நம்முடைய 
ஆசாரியராயிருக்கிறார்‌ 

ம்‌ கர்த்தரிடத்தில்‌ 

“இயேசுவின்‌ 


என்று சொல்லி ஜெபிக்கிறோம்‌. 


நம்முடைய மகாபிரதான ஆசாரியராகிய 
இயேசுகிறிஸ்துவின்‌ நாமத்தினால்‌. 
ஏறெடுக்கப்படும்‌ ஜெபங்களை மாத்திரமே, 
பிதாவாகிய தேவன்‌ அநங்கீகரிப்பார்‌. நாம்‌ 
இயேசுவின்‌ நாமத்தில்‌ ஜெபிக்காமல்‌, வேறு 
எந்த நாமத்தில்‌ ஜெபித்தாலும்‌, பிதாவானவர்‌ 
நம்முடைய ஜெபங்களை அங்கீகரிக்கமாட்டார்‌. 


ராகு தூதனும்‌ ந்து 
தாயங்காட்டும பாற்கலசத்தைப்‌ பிடித்துப்‌ பலி 
பீடத்தின்‌ படியிலே 
சிங்காசனத்திற்குமுன்பாக. 

பொற்பீடத்தின்மேல்‌ 

பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களோடும்‌. 
செலுத்தும்டி மிகுந்த தூபவர்க்கம்‌ 
அவனுக்குக்‌ கொடுக்கப்பட்டது" (வெளி 8:3). 





i THE 
TT 
உசியாவுக்கு தண்டனை 
நாணா 26:19-23 


நானா 26:19. அப்பொழுது உசியா 
கோபங்கொண்டான்‌;; அவன்‌ 
தூபகசைத்தைத்‌ தன்‌ கையிலே பீடித்த, 
ஆசாரியரோடே கோபமாய்ப்‌: 
பேசுகிறபோது, ஆசாரியருக்கு. 
முன்பாகக்‌ கர்த்தருடைய ஆலயத்திலே 
தூபபீடத்தின்‌ முன்திற்க அவனுடைய 
நெற்றியிலே குஷ்டரோகம்‌ தோன்றிற்று. 


நோனா 26:20. பிரதான 
ஆசாரியனாகிய அசரியாவும்‌ ௪௧௨ 
ஆசாரியரும்‌ அவனைப்‌ 
பார்க்கும்போது, இதோ, அவன்‌ தன்‌ 
நெற்றியிலே. குஷ்டரோகம்‌. 
பிடித்தவனென்று கண்டு, அவனைத்‌ 
தீவிரமாய்‌ அங்கேயிருந்து. 
வெளிப்படப்பண்ணினார்கள்‌; கர்த்தர்‌ 


தன்னை அடித்ததினால்‌ அவன்‌ தானும்‌ 
வெளியே போகத்‌ தீவிரப்பட்டான்‌.. 


ராஜாவாகிய உசியா 

மரண நான்மட்டும்‌ 
குஷ்டரோகியாயிருந்து, கர்த்தருடைய 
ஆலயத்துக்குப்‌ 
புறம்பாக்கப்பட்டபடியினால்‌, ஒரு 
தனித்த வீட்டிலே குஷ்டரோகியாய்‌ 
வாசம்பண்ணினான்‌; அவன்‌ 
குமாரனாகிய யோதாம்‌ ராஜாவின்‌ 
அரமனை  விசாரிப்புக்காரனாயிருந்து, 
தேசத்தின்‌ ஜனங்களை நியாயம்‌. 
விசாரித்தான்‌. 


நானா 26:91. 
தன்‌ 


26:22. உசியாவின்‌. 
நடபடியான மற்ற 
ஆமோத்சின்‌ 
என்னும்‌: 


நானா 
ஆதியோடந்த 
வர்த்தமானங்கனை 

குமாரனாகிய ஏசாயா 


தீர்க்கதரிசி எழுதினான்‌. 


நானா 28:28. 
யிதாக்கனோடே. தடத்த. 
யின்பு, ஜனங்கள்‌ 
குஷ்டரோகியென்று சொல்லி, ண்‌ 
அவண்‌: பிதாக்கனண்டையில்‌, 
ராஜாக்களை அடக்கம்பண்ணுகிற. 
இடத்திற்கு அருகான நிலத்திலே 
அடக்கம்பண்ணினார்கள்‌; அவன்‌ 
குமாரனாகிய  யேதாம்‌ அவன்‌ 
ஸ்தானத்தில்‌ ராஜாவானான்‌.. 


உசியா தன்‌ 


2 நானாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


உசியா ராஜா கர்த்தருக்கு விரோதமாக 
மீறுதல்‌ செய்கிறான்‌. கர்த்தரின்‌ ஆசாரியர்கள்‌ 
உசியாவுக்கு விரோதமான வார்த்தைகளைச்‌ 
சொல்லுகிறார்கள்‌. உசியா ஆசாரியரின்‌ 
வார்த்தைகளுக்கு செவிகொடுக்கவில்லை. 
அவன்‌ கர்த்தருக்கு முன்பாக தன்னைத்‌ 
தாழ்த்தவில்லை. 


உசியா தன்னுடைய சமீறுதலுக்கு. 
மனந்திரும்பாமல்‌, ஆசாரியர்கள்மீது 
கோபங்கொள்கிறான்‌; உசியா தூபகலசத்தைத்‌ 
தன்‌ கையிலே பிடித்து, ஆசாரியரோடே 
கோபமாய்ப்‌ பேசுகிறான்‌. அப்போது, 
ஆசாரியருக்கு முன்பாகக்‌ கர்த்தருடைய 
தூபபீடத்தின்‌ முன்நிற்க 
நெற்றியிலே குஷ்டரோகம்‌ 

தோன்றிற்று (நாளா 26:19) 


உசியா கர்த்தருக்கு விரோதமாக 
மீறுதல்‌ செய்கிறான்‌. கர்த்தரோ அவனுக்கு 
தீராத குஷ்டரோகத்தை தண்டனையாகக்‌ 
கொடுக்கிறார்‌. குஷ்டரோகம்‌ ப்‌ 
நெற்றியில்‌. தோன்றுகிறது. 
ஆசாரியரோடு கோபமாய்ப்‌ * சகிறெயோதே, 
அவனுடைய நெற்றியிலே குஷ்டரோகம்‌: 
தோன்றுகிறது. குஷ்டரோகம்‌ அவனுடைய 
நெற்றியில்‌ தோன்‌ றுவதினால்‌, 
அது எல்லோருக்கும்‌ பிரத்தியட்சமாய்த்‌ 
தெரிகிறது. உசியாவால்‌ தன்னுடைய 
குஷ்டரோகத்தை மறைக்க முடியவில்லை. 


பிரதான ஆசாரியனாகிய அசரியாவும்‌ 
சகல ஆசாரியரும்‌ அவனைப்‌ பார்க்கும்போது, 


வெளிப்படப்பண்ணுகிறார்கள்‌; 
உசியாவை அடித்ததினால்‌, அவனும்‌ வெளியே 
போகத்‌ தீவிரப்படுகிறான்‌ (2நாளா 26:20) 


குஷ்டரோகம்‌: கர்த்தருடைய 
கோபத்திற்கும்‌, அவருடைய 
நியாயத்தீர்ப்புக்கும்‌ அடையாளம்‌. உசியா சற்று 
நேரத்திற்கு முன்பு ஆசாரியருக்கு 
விரோதமாக. எதிர்த்து, நின்றான்‌. 
கர்த்தர்‌ உசியாவை குஷ்டரோகத்தினால்‌ 
அடித்தபோது, அவன்‌ கர்த்தருக்கு 
விரோதமாக எதிர்த்து நிற்கவில்லை. 
கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உசியா 
சீக்கிரமாய்‌ வெளியேறிப்போய்விடுகிறான்‌. 





f= THE 
TT 


கர்த்தர்‌ தம்முடைய  ஜனங்களோடு. 
பலிபீடத்திலிருந்து பேசுவார்‌. இப்போதோ 
கர்த்தருடைய வார்த்தை  உசியாவுக்கு 
விரோதமாக புறப்பட்டு வந்திருக்கிறது. அது 
வார்த்தையாக வெளிப்படாமல்‌, உசியாவின்‌ 
நெற்றியிலே குஷ்டரோகமாக 
வெளிப்பட்டிருக்கிறது. தனக்கு வந்திருக்கும்‌ 
குஷ்டரோகம்‌ கர்த்தருடைய கோபத்தினாலும்‌, 
அவருடைய நியாயத்தீர்ப்பினாலும்‌ 
வந்திருக்கிறது என்பதை உசியா 
உணருகிறான்‌. 


ராஜாவாகிய உசியா தன்‌ 
மரணநாள்மட்டும்‌ குஷ்டரோகியாயிருக்கிறான்‌. 
அவன்‌ கர்த்தருடைய ஆத்துக்குப்‌ 
புறம்பாக்கப்பட்டபடியினால்‌, ஒரு தனித்த 
வீட்டிலே குஷ்டரோகியாய்‌ 
வாசம்பண்ணுகிறான்‌ ; உசியாவின்‌ 
குமாரனாகிய யோதாம்‌ ராஜாவின்‌ அரமனை 
விசாரிப்பக்காரனாமிருந்த. 

ஜனங்களை 

(நோளா 26:21). 


உரியா தன்‌  மரணநாள்மட்டும்‌ 
குஷ்டரோகியாயிருக்கிறான்‌. இதனால்‌ 
கர்த்தருடைய ஆலயத்துக்குப்‌ 
புறம்பாக்கப்படுகிறான்‌. அவனுடைய 
ஸ்தானத்தில்‌ அவன்‌ குஷ்டரோகியாகத்‌ 
தனித்த வீட்டிலே வாசம்பண்ணியபோது, 
அவனுடைய குமாரனாகிய யோதாம்‌. 
நேசத்தை ஆட்சி புரிகிறான்‌. உசியாவின்‌ 
மரணத்திற்குப்‌ பின்பு யோதாம்‌ மேலும்‌ 16 
வருஷங்கள்‌ யூதாவை ஆட்சி புரிகிறான்‌. 
(நாளா 26:21-23; நாளா 27:1). 


உசியாவின்‌ மனம்‌ மேட்டிமையானதே 
பாவத்திற்கு காரணம்‌. 
எல்லா. மீறுதலுக்கும்‌. 
அடிப்படை காரணமாகமிருக்கும்‌. கர்த்தர்‌ 
உசியாவின்‌ மேட்டிமையை நீக்கும்‌ 
வண்ணமாக, அவனைத்‌ தாழ்த்துகிறார்‌. 
அவனுக்கு வெட்கத்தையும்‌ அவமானத்தையும்‌ 
கொடுக்கிறார்‌. 
உசியா தூபபீடத்தின்மேல்‌ தூபங்காட்ட 
கர்த்தருடைய ஆலயத்திற்குள்‌ பிரவேசித்தான்‌. 
தூபங்காட்டுவது ஆசாரியருடைய ஊழியம்‌. 
உசியாவோ ஆசாரியருடைய உரிமையில்‌: 
தலையிட்டு, கர்த்தருக்கு விரோதமாக மீறுதல்‌ 
செய்தான்‌. 


2 நானாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


கர்த்தர்‌ உசியாவை 
குஷ்டரோகத்தினால்‌ தண்டித்திருக்கிறார்‌. 
உசியாவின்‌ குஷ்டரோகம்‌ குணமாயிற்றா 
என்றோ ஆசாரியரே முடிவுபண்ணவேண்டும்‌. 
உசியா ஆசாரியருக்கு விரோதமாகப்‌ 
பாவம்‌ செய்தான்‌. இப்போது 
ஆசாரியரே அவனுடைய 
குஷ்டரோகத்தை தீர்மானம்பண்ணும்‌ 
நியாயாதிபதிகளாயிருக்கிறார்கள்‌. உசியா 
ஆசாரியருக்கு முன்பாக நோயாளியாகவும்‌, 
குற்றவாளியாகவும்‌ இருக்கிறான்‌. 
'குஷ்டரோகத்தைக்‌ , குறித்து 
லேவியராகிய ஆசாரியர்‌ உங்களுக்குப்‌ 
போதிக்கும்‌ யாவையும்‌ கவனித்துச்‌ செய்யும்படி 
மிகவும்‌  எச்சரிக்கையாயிருங்கள்‌: நான்‌ 
அவர்களுக்குக்‌ கட்டளையிட்டபடியே செய்யக்‌ 
குவனமாயிருப்பீர்களாக” (உபா 24:8) 


கர்த்தருடைய ஆலயத்திற்குள்‌. 
ஆசாரியர்‌ மாத்திரமே பிரவேசிக்கக்கூடிய, 
மகாபரிசுத்த  ஸ்தலத்திற்குள்‌ உசியா 
பிரவேசித்தான்‌. அதன்‌ விளைவாக, உசியா 
கர்த்தருடைய ஆலயத்தின்‌: 
பிரகாரத்தைவிட்டே  வெளியேற்றப்பட்டான்‌. 
்‌ ன்‌ பிரகாரத்தில்‌ 
சாதாரண 

னால்‌ 
உசியாவுக்கு 
பிரவேசிக்கும்‌ 


குடிமக்கள்கூட பிரவேசிக்கலாம்‌. 
யூதாதேசத்தின்‌ ராஜாவாகிய 
அந்த ஸ்தலத்திலே 
உரிமைகூட கிடைக்கவில்லை. 


குஷ்டரோகியாயிருப்பதினால்‌ 
கர்த்தருடைய ஆலயத்திற்கு 
புறம்பாக்கப்பட்டிருக்கிறான்‌. அவன்‌ ஒரு 
தனித்த வீட்டிலே தான்‌ சாகும்‌ வரையிலும்‌ 
குஷ்டரோகியாய்‌ வாசம்பண்ணுகிறான்‌. 


உசியா 


உசியாலின்‌ ஆதியோடந்த நடடியான 
மற்ற வர்த்தமானங்களை  ஆமோத்சின்‌ 
குமாரனாகிய ஏசாயா என்னும்‌ தீர்க்கதரிசி 
எழுதியிருக்கிறார்‌ (நாளா 26:22). 


ராஜாக்களின்‌ வணங்களில்‌ 
சிலவற்றை ஏசாயா ர்க்கதரிசியும்‌ 
எழுதியிருக்கிறார்‌. ராஜாவைப்‌ பற்றி 
எழுதப்பட்ட ஆவணங்களிலிருந்து ஏசாயா 
ஒருசில செய்திகளைத்‌ தொகுத்து 
எழுதியிருக்க வேண்டும்‌. அல்லது ராஜாக்கள்‌, 
நாளாகமம்‌ புஸ்தகங்களின்‌ ஒரு பகுதியை 
ஏசாயா எழுதியிருக்க வேண்டும்‌. 
(2நாளா 32:32). 





2 நானாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - COMMENTARY 


தன்‌ மிதாக்களோடே 
நித்திரையடைந்தபின்பு, ஜனங்கள்‌ அவனைக்‌. 


குஷ்டரோகியென்று சொல்லி, அவனை 
அவன்‌ பிதாக்களண்டையில்‌, ராஜாக்களை 
அடக்கம்பண்ணுகிற இடத்திற்கு அருகான 
நிலத்திலே அடக்கம்பண்‌ ணுகிறார்கள்‌; அவன்‌ 
குமாரனாகிய யோதாம்‌ அவன்‌ ஸ்தானத்தில்‌ 
ராஜாவாகிறான்‌ (2நாளா 26:23). 


யூதாவின்‌ 
நாவின்‌ 
கல்லறையில்‌: 


ராஜாக்களைப்‌ பொதுவாக 
நகரத்தில்‌ ராஜாக்களின்‌ 
அடக்கம்‌ பண்ணுவது வழக்கம்‌. 
ஆனால்‌ உசியாவோ  குஷ்டரோகியாக 
மரித்ததினால்‌ அவனை  ராஜாக்களை 
அடக்கம்‌ பண்ணுகிற இடத்தில்‌ அடக்கம்‌ 
பண்ணாமல்‌, அவனை அந்த இடத்திற்கு 
அருகான நிலத்திலே 
அடக்கம்பண்ணுகிறார்கள்‌. 





f= FTE 
TT 


யோதாமின்‌ ராஜ்‌ 
இந்த அதிகாரத்தில்‌ சுருக்கமாகச்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. இவன்‌ கர்த்தரின்‌ 
செம்மையானதை செய்தவன்‌. 
ராஜ்யபாரத்தைப்பற்றியும்‌, 
வர்த்தமானங்களைப்பற்றியும்‌ அதிகமாக. 
தெரியவில்லை. 


யோதாம்‌ ஆட்சிக்கு வந்த காலமும்‌ 
அவன்‌ ஆட்சி செய்த காலமும்‌ 
(நோளா 271-8). யோதாமின்‌ நல்ல 
சபாவங்கள்‌ (நாளா 27:26). யோதாமின்‌ 
ஆசீர்வாதம்‌ (நோளா 27 யோதாமின்‌ 
மரணம்‌ (2நாளா 27:79). 


யபாரத்தைப்பற்றி 


யோதாமின்‌ ராஜ்யபாரம்‌ 
நாணா 27:1,2. 


நானா ரப. 
ராஜாவாகிறபோது இருபத்தைந்து 
வயதாயிருந்து, பதினாறு 
வருஷம்‌ எருசலேமிலே அரசாண்டான்‌; 
காதோக்கின்‌ குமாரத்தியாகிய அவன்‌ 
தாயின்பேர்‌ எருகான்‌. 


2நானா 27:2. அவன்‌ தன்‌ தகப்பனாகிய 
உசியா செய்தபடியெல்லாம்‌ கர்த்தரின்‌ 
பார்வைக்குச்‌. செம்மையானதைச்‌. 
செய்தான்‌; ஆனாலும்‌ அவனைப்போலக்‌: 
கர்த்தரின்‌ ஆலயத்திற்குள்‌. 
பககக, ஜனங்கள்‌. 
இன்னு தங்களைக்‌ 
செனுக்துக்கொண்ட்குத்கா்கள்‌: 


யோதாம்‌. ராஜாவாகிறபோது. 
இருபத்தைந்து வயதாயிருந்து, பதினாறு 
வருஷம்‌ எருசலேமிலே அரசாளுகிறான்‌;: 
சாதோக்கின்‌ குமாரத்தியாகிய 
அவன்‌ தாயின்பேர்‌ எருசாள்‌. யோதாம்‌ தன்‌ 
வழிகளைத்‌ தன்‌ தேவனாகிய கர்த்தருக்கு 
முன்பாக நேராக்கினதினால்‌ பலப்படுகிறான்‌. 
(நோளா 27116). 


யோதாம்‌ 


2 நானாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யோதாம்‌ கர்த்தருடைய 
செம்மையாய்‌ நடக்கிறான்‌. 
ஜீவியகாலமெல்லாம்‌ கர்த்தருக்கு 
உண்மையுள்ளவனாயிருக்கிறான்‌. 

கர்த்தரின்‌ பார்வைக்கு செம்மையானதை 
மாத்திரமே செய்கிறான்‌. கர்த்தர்‌ தனக்கு 
கொடுத்த ராஜாசன கடமைகளையும்‌, 
பொறுப்புக்களையும்‌ நேர்த்தியாய்ச்‌ 
செய்கிறான்‌. 


யோதாமுக்கு முந்தி, யூதாதேசத்தை 
ராஜ்யபாரம்பண்ணினவர்களில்‌ சிலர்‌, 
ாலம்‌ கர்த்தரின்‌ பார்வைக்கு 
செம்மையானதை செய்தார்கள்‌. ஆனால்‌ 
அதன்பின்பு அவர்கள்‌ கர்த்தரைவிட்டு 
, அவருடைய பார்வைக்கு 
பொல்லாப்பானதை செய்தார்கள்‌ 
அவர்களுடைய நடையில்‌ உறுதியில்லை. 


யோதாம்‌ தன்‌ தகப்பனாகிய உசியா 
செய்தபடியெல்லாம்‌ கர்த்தரின்‌ பார்வைக்குச்‌ 
செம்மையானதைச்‌ செய்கிறான்‌; ஆனாலும்‌ 
அவனைப்போலக்‌ கர்த்தரின்‌ ஆலயத்திற்குள்‌ 
பிரவேசியாதிருக்கிறான்‌ (நாளா 27:2) 
உரியா, கர்த்தருடைய: ஆகயத்திலே. 
ஆசாரியர்‌ மாத்திரமே பிரவேசிக்கக்கூடிய, 
மகாபரிசுத்த ஸ்தலத்திற்குள்‌ பிரவேசித்தான்‌. 
யோதாமோ தன்‌ தகப்பனைப்போல, 
மகாபரிகத்த ஸ்தலத்திற்குள்ளே பிரவேசித்து, 
கர்த்தருடைய பிரமாணத்தை மீறவில்லை. 


யூதாவின்‌ ராஜாவாகிய யோதாமின்‌ 
ராஜ்யாரத்தைப்ற்றி இந்த வசனப்பகுதியில்‌ 
சுருக்கமாகச்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
யோதாம்‌ கர்த்தரின்‌ பார்லைக்குச்‌ 
செம்மையானதைச்‌ செய்கிறான்‌. 
இஸ்ரவேலின்‌: 

ரெமலியாவின்‌ குமாரன்‌ பெக்காவிள்‌ 
இரண்டாம்‌ வருஷத்தில்‌, யூதாவின்‌ 
ராஜாவாகிய உசியாவின்‌ குமாரன்‌ யோதாம்‌ 
ராஜாவாகிறான்‌. யோதாம்‌ தன்‌ தகப்பனாகிய 
உசியா செய்தபடியெல்லாம்‌ செய்கிறான்‌. 


ராஜாவாகிய 


யோசபஸ்‌ என்னும்‌ சரித்திர ஆசிரியர்‌, 
யோதாமைப்பற்றி உயர்வாக எழுதியிருக்கிறார்‌. 
யோதாம்‌ கர்த்தரிடத்தில்‌ பக்தியுள்ளவன்‌ 
இவனுடைய ராஜ்யபாரம்‌ 
நீதியுள்ளதாயிருக்கிறது. 

ஜனங்களுடைய வழக்குகளை 

நியாயம்‌ விசாரிக்கிறான்‌. யூதாதேசத்தாருக்கு 
நன்மை செய்யவேண்டும்‌ என்பதே. 
இவனுடைய பிரதான நோக்கம்‌. 





i FTE 
TT 


யோதாம்‌ கர்த்தரின்‌ 
செம்மையானதை செய்தாலும்‌, 


பார்வைக்கு 
இவனுடைய 


'தூபங்காட்டி 
(2இராஜா 15:35) 
யூதாவின்‌ மனுஷர்‌ மேடைகளின்மேல்‌ 


பலியிட்டு தூபங்காட்டி வருவதை யோதாமல்‌ 
தடுத்து நிறுத்த முடியவில்லை. 


ஆலயத்தின்‌ உயர்ந்த வாசலைக்‌ கட்டுகிறான்‌. 


அதிகாரிகளால்‌ 
அக்கிரமங்களையும்‌ 
முடியாவிட்டாலும்‌, 
நேர்மைக்கும்‌ 
கொடுக்கவேண்டும்‌. 
மேடைகளின்‌ 
முடியவில்லை. 
கர்த்தருடைய 
கதவைக்‌ கட்டி 


அரசாங்க 
அநீதிகளையும்‌, 
முற்றிலுமாக 
அவர்கள்‌ 
முக்கியத்தும்‌ 

ஈதாமால்‌ உயர்ந்த 
பாவங்களை அழிக்க 
ஆனாலும்‌ அவன்‌ 
ஆலயத்தின்‌ உயர்ந்த 
அதை அழகுபடுத்துகிறான்‌. 

யோதாமின்‌ தகப்பனாகிய உசியா 
ஆசாரியருடைய பணிலிடைகளில்‌ தலையிட்டு 
குஷ்டரோகியானான்‌. இதனால்‌ யோதாம்‌. 
மிகுந்த எச்சரிப்போடு இருந்து கர்த்தரின்‌ 
ஆலயத்திற்குள்‌. பிரவேசியாதிருக்கிறான்‌. 
(நோளா 2646-21) 


ஒழிக்க” 
கும்‌ 


வோதூமின்‌ ராஜ்பபார காலத்தில்‌ யூதா 
இன்னு: 


ஜனங்கள்‌ தங்களைக்‌ 
கெடுத்துக்கொண்டிருக்கிறார்கள்‌ ஜனங்கள்‌ 
கர்த்தரை விட்டு விலகிப்போனாலும்‌, யோதாம்‌. 
கர்த்தரை. விட்டு விலகிப்போகவில்லை. 
ஜனங்களால்‌ ராஜாவின்‌ மனதைக்‌ கெடுக்க 
முடியவில்லை. 


யோதாமின்‌ ஆசீர்வாதம்‌ 
தோளா 27:8-6 


நோனா 27:3. அவன்‌ கர்த்தருடைய 
ஆலயத்தின்‌ உயர்த்த 
கட்டினதூமல்லாமல்‌, ஓபேலின்‌ 
ன்மேல்‌ அநேக கட்டடங்களையும்‌ 
கட்டினான்‌. 


2 நாளாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


நானா 27:4. யூதாவின்‌ மலைகளிலே 
பட்டணங்கனையும்‌, காடுகளிலே 
காட்டைகளையும்‌ கோபுரங்களையும்‌. 
கட்டினான்‌. 


நோனா 27:5. 
புத்திரருடைய 
யுத்தம்பண்ணி அவர்களை: 
மேற்கொண்டான்‌; ஆதலால்‌ 
அம்மோன்‌ புத்திரர்‌ அவனுக்கு அத்த 
வருஷத்திலே. தூறு தாலந்து 
வென்னியையும்‌, பதினாயிரங்கலக்‌ 
கோதுமையையும்‌, பதினாயிரங்கல்‌ 
வாற்கோதுமையையும்‌ கொடுத்தார்கள்‌; 
இரண்டாம்‌ மூன்றாம்‌ வருஷத்திலும்‌ 
அம்மோன்‌ புத்திரர்‌ அப்படியே 
அவனுக்குச்‌ செலுத்தினார்கள்‌. 


அம்மோன்‌ 
ராஜாவோடு 


அவன்‌ 


நோனா 276. யோதாம்‌ தன்‌ 
வழிகளைத்‌ தன்‌ தேவனாகிய 
கர்த்தருக்கு முன்பாக நேராக்கின தினால்‌ 
யலப்பட்டான்‌. 


யோதாம்‌ 
தேவனாகிய 
நேராக்கினதினால்‌ 
நோளா 2736) 
பார்வைக்கு, மல்லாக. செய்வதினால்‌, 
கர்த்தர்‌ அவனை ஆசீர்வதிக்கிறார்‌ 

அநேக. கட்டிடங்களைக்‌ கட்டுகிறான்‌ 
இந்த வசனப்பகுதியில்‌ யோதாம்‌ கட்டின 
கட்டிட வேலைகளைப்பற்றி சுருக்கமாகச்‌: 
சொல்லப்பட்டிருக்கிறது. 


தன்‌ வழிகளைத்‌ 
கர்த்தருக்கு 


யோதாம்‌ கர்த்தருடைய ஆலயத்தின்‌ 
உயர்ந்த வாசலைக்‌ கட்டினதுமல்லாமல்‌, 
ஓபேலின்‌ ன்மேல்‌ அநேக 
கட்டடங்களையும்‌ கட்டுகிறான்‌. மேலும்‌, 
அவன்‌, யூதாவின்‌ மலைகளிலே. 
பட்டணங்களையும்‌, காடுகளிலே 
காட்டைகளையும்‌ கோபுரங்களையும்‌ 
கட்டுகிறான்‌ (2நாளா 27:3,4). 


யோதாம்‌ சத்துருக்களுக்கு விரோதமாக 
யுத்தம்பண்ணுகிறான்‌. அவன்‌ கர்த்தரின்‌ 
பார்வைக்கு செம்மையானதை செய்ததினால்‌, 
கர்த்தர்‌ அவனுக்கு யுத்தங்களிலே வெற்றியை 
கட்டளையிடுகிறார்‌. யோதாமுக்கு கிடைத்த 
யுத்த வெற்றிகளைப்பற்றி இந்த 
வசனப்பகுதியில்‌ சுருக்கமாகச்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. 





f= FTE 
ETT 


யோதாம்‌ அம்மோன்‌ புத்திரருடைய 
ராஜாவோடு யுத்தம்பண்ணி அவர்களை 
மேற்கொள்கிறான்‌; ஆதலால்‌ அம்மோன்‌ 
புத்திரர்‌ அவனுக்கு அந்த வருஷத்திலே நூறு 
தாலந்து வெள்ளியையும்‌, பதினாயிரங்கலக்‌ 
கோதுமையையும்‌, பதினாயிரங்கல. 
வாற்கோதுமையையும்‌ கொடுக்கிறார்கள்‌; 
இரண்டாம்‌ மூன்றாம்‌ வருஷத்திலும்‌ 
அம்மோன்‌ புத்திரர்‌ அப்படியே அவனுக்குச்‌ 
செலுத்துகிறார்கள்‌ (நாளா 27:5). 


பகுதிப்பணம்‌ கட்டினார்கள்‌. (நாளா 26:8) 
அதன்‌ பின்பு, உசியாவிற்கு குஷ்டரோகம்‌ 
பிடித்தது. உசியாவால்‌ இனிமேல்‌ தங்களை 
அடக்க முடியாது று நினைத்து, 
அம்மோன்‌ புத்திரர்‌ உசியாவிற்கு 
விரோதமாகக்‌ கலகம்‌ பண்ணினார்கள்‌. 
உசியாவிற்குப்‌ பின்பு, யோதாம்‌ 
ராஜாவாகிறான்‌. அவன்‌ அம்மோன்‌ 
புத்திரருடைய ராஜாவோடு _யுத்தம்பண்ணி 
அவர்களை மேற்கொள்கிறான்‌. அம்மோன்‌ 
புத்திரர்‌ யோதாமுக்குப்‌ பல வருஷங்களாகப்‌ 
பகுதிப்பணங்களையும்‌, பொருட்களையும்‌ 
அதிகமாகச்‌ செலுத்துகிறார்கள்‌. 


- புத்திரர்‌ யோசபாத்தின்‌ 
கததி யூதாதேசத்தின்மீது 
யுத்தம்பண்ண வந்தார்கள்‌. “இதற்குப்பின்பு 


மோவாப்‌ புத்திரரும்‌, அம்மோன்‌ புத்திரரும்‌, 
அவர்களோடே அம்மோனியருக்கு 
அப்புறத்திலுள்ள மனுஷருங்கூட 
யோசபாத்திற்கு விரோதமாய்‌ யுத்தம்பண்ண 
வந்தார்கள்‌” (2நாளா 20:1). 


அதிகரிக்கிறது. 

அருகாமையிலிருக்கிற 

யோதாமோடு சிநேகமாகமிருக்க 
விரும்புகிறார்கள்‌. அவனோடு 
சமாதான  உடன்படிக்கைபண்ணிக்கொள்ள 
ஆயத்தமாயிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
யோதாமுக்கு விரோதமாக தீங்கு செய்ய 
பயப்படுகிறார்கள்‌. 


யோதாமுக்கு  யுத்தங்களிலே ஜெயம்‌ 
கிடைக்கிறது. இந்த ஜெயம்‌ அவனுடைய 
சுயயலத்தினாலோ,  சயபராக்கிரமத்தினாலோ 
கிடைத்ததல்ல. யோதாம்‌ தன்‌ வழிகளைத்‌ 
தன்‌ தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக 
நேராக்கினதினால்‌ அனவன்‌ பலப்படுகிறான்‌ 
(நோளா 27:6). 


2 நாளாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


COMMENTARY 


யோதாமின்‌ மரணம்‌ 
தோளா 27:7-9 


நானா 27:7. யோதாமின்‌ மற்ற 
வர்த்தமானங்களும்‌, அவனுடைய ௪௧௨. 
யுத்தங்களும்‌, அவனுடைய நடைகளும்‌, 
இஸ்ரவேல்‌ யூதா ராஜாக்களின்‌. 
புஸ்தகத்தில்‌ எழுதியிருக்கிறது. 


நானா 27:8. அவன்‌ ராஜாவாகிறபோது 
இருபத்தைந்து வயதாயிருந்து, 
பதினாறு எருசலேமில்‌ 
அரசாண்டான்‌. 


வருஷம்‌ 


இதானா 278, 
மிதாக்களோடே 
தித்திரையடைந்தபின்பு, 
தாவீதின்‌ 
அடக்கம்பண்ணினார்கள்‌; 
குமாரனாகிய ஆகாஸ்‌ 
ஸ்தானத்தில்‌ ராஜாவானான்‌. 


யோதாம்‌ தன்‌ 
அவனைத்‌ 
நகரத்திலே 
அவன்‌ 
அவன்‌ 


யோதாம்‌. ராஜாவாகிறபோது 
இருபத்தைந்து வயதாமிருந்து, பதினாறு 
வருஷம்‌ எருசலேமில்‌ அரசாட்சி செய்கிறான்‌. 
அவனுடைய அரசாட்சி கொஞ்சகாலம்‌ 
மாத்திரமே நடைபெறுகிறது. ஆனாலும்‌ அது 
மகிமையும்‌ மேன்மையுமுள்ளதாயிருக்கிறது. 
யோதாம்‌. நாற்பத்தொராவது வயதில்‌ 
மரித்துப்போகிறான்‌. அவன்‌ சீக்கிரத்தில்‌ 
மரித்தாலும்‌, அவனுடைய ஜீவியகாலம்‌ 
மேன்மையுள்ளதாயிருக்கிறது. 


யோதாம்‌. ராஜாவாகிறபோது, 
ப்‌  வயதாயிருந்து, எருசலேமிலே 
அரசாளுகிறான்‌:: 
ததன்‌ குமாரத்தியாகிய அவன்‌ 
தாயின்‌ பேர்‌ எருசாள்‌ (2இராஜா 15:33). 


யோதாம்‌ முதிர்வயதாகும்‌ முன்பாகவே. 
மரித்துப்போகிறான்‌. யூதாவின்‌ ராஜாவாகிய 
தாவீது. எழுபது வயது வரையிலும்‌ 
உமிரோடிருந்தார்‌. யூதாவின்‌ ராஜாக்களில்‌ 
ஒருவர்கூட எழுபது வயது வரையிலும்‌ 
உயிரோடிருக்கவில்லை. 





ழ்‌ நள 
யாய 


ஆசா... எத்தனை வருஷம்‌ 
உயிரோடிருந்தான்‌. என்பது தெரியவில்லை. 
உரியா அறுபத்தெட்டு வயது வரையிலும்‌, 
மனாசே அறுபத்தேழு வயது வரையிலும்‌, 
யோசபாத்‌ அறுபது வயது வரையிலும்‌: 
உயிரோடிருந்தார்கள்‌. இவர்களே அதிக 
வருஷங்களுக்கு உயிரோடிருந்தவர்கள்‌. மற்ற 
ராஜாக்கள்‌ எல்லோரும்‌ ஐம்பது வயது ஆகும்‌. 
முன்பே மரித்துப்போனார்கள்‌. யோதாம்‌ 
தன்னுடைய நாற்பத்து ஒன்றாம்‌ வயதில்‌: 
மரித்துப்போகிறான்‌. 


யோதாமின்‌ மற்ற வர்த்தமானங்களும்‌, 
அவன்‌ செய்தவை யாவும்‌, யூதாவுடைய 
ராஜாக்களின்‌ நாளாகமப்‌ புஸ்தகத்தில்‌: 
பத்‌ எழுதியிருக்கிறது. 
(2இராஜா 15:36). 


2 நாளாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


பட்‌ யூதாதேசத்தை 
ராஜ்யபாரம்பண்ணின,, அந்நாட்களிலே 
கர்த்தர்‌ சீரியாவின்‌ ராஜாவாகிய 
ரேத்சினையும்‌, ரெமலியாவின்‌ குமாரனாகிய 
பெக்காவையும்‌ யூதாவுக்கு விரோதமாக 
அனுப்பத்தொடங்குகிறார்‌ (2இராஜா 15:37) 


பிதாக்களோடே 
தகப்பனாகிய 
பட்டணத்திலே. 
பிதாக்களண்டையில்‌ 
அடக்கப்பண்ணப்படுகிறாள்‌; அவன்‌ 
குமாரனாகிய ஆகாஸ்‌ அவன்‌ ஸ்தானத்தில்‌ 
ராஜாவாகிறான்‌ (2இராஜா 15:38; 
2நாளா 27:9). 


தன்‌ 


யோதாமின்‌ மற்ற வர்த்தமானங்களும்‌, 
அவனுடைய சகல யுத்தங்களும்‌, அவனுடைய 
நடைகளும்‌, இஸ்ரவேல்‌ யூதா ராஜாக்களின்‌ 
புஸ்தகத்தில்‌ எழுதியிருக்கிறது (நோளா 27:7). 





f= FTE 
TT 


யோதாமின்‌ குமாரனாகிய ஆகாசின்‌ 
ராஜ்யபாரத்தைப்பற்றி இந்த அதிகாரத்தில்‌ 
'சொல்லப்பட்டிருக்கிறது. 'வனுை 
ராஜ்யபாரம்‌  யூதாதேசத்திலே 
மோசமான ராஜ்யபாரமாயிருக்கிறது. 


மிகவும்‌ 


ஆகாசின்‌ துன்மார்க்கம்‌ 
(நோளா 281-4). ஆகாசின்‌ பாவத்தினால்‌. 
ஏற்பட்ட மோசமான விளைவுகள்‌ 
(2நாளா 28:5-8). இஸ்ரவேல்‌ தேசத்தார்‌ 
யூதாதேசத்தாரை சிறைப்பிடிக்கிறார்கள்‌. 
கர்த்தருடைய தீர்க்கதரிசி இஸ்ரவேல்‌ 
தேசத்தாரை கடிந்துகொள்கிறான்‌. அவர்கள்‌ 
கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து 
யூதாதேசத்தாரை விடுதலைபண்ணுகிறார்கள்‌ 
(நோளா 28:9-15) 


ஆகாசினுடைய பாவங்களினிமித்தமாய்‌ 

அவனுக்கும்‌ யூதாதேசத்திற்கும்‌ வந்த 

ள்‌ (நோளா 28:16-21). ஆகாஸ்‌ 

அனுபவித்தாலும்‌, 

பணிந்துகொள்கிறான்‌ 

(நோளா 28:22-25), ஆகாசின்‌ மரணம்‌ 
(நாளா 28:26,27). 


ஆகாசின்‌ துன்மார்க்கம்‌ 
2நானா 281-5 


நானா 2811. 
ராஜாவாகிறபோது இருபது 
வயதாயிருந்து, பதினாலு வருஷம்‌ 
எருசலேமில்‌ அரசாண்டான்‌; ஆனாலும்‌ 
அவன்‌, தன்‌: தகப்பனாகிய 
தாவீதைப்போல்‌, கர்த்தரின்‌ 
பார்வைக்குக்‌. செம்மையானதைச்‌: 
செய்யாமல்‌, 


2நானா 28:2. இஸ்ரவேல்‌ ராஜாக்களின்‌ 
வழிகளில்‌ நடத்து, பாகால்களுக்கு. 
வார்ப்பு விக்கிரகங்களைச்‌ செய்தான்‌. 


ஆகாஸ்‌ 


2 நானாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


இதானா 28:3. அவன்‌ இன்னோம்‌ 
குமாரமின்‌ பன்னத்தாக்கிலே 
தாபங்காட்டி, கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌: 
புத்திரருக்கு முன்பாகத்‌ துரத்தின 
ஜா டய அருவருப்புகளின்‌ 
படியே தன்‌ குமாரரை அக்கினியிலே. 


நானா 28:5, ஆகையால்‌ அவனுடைய 
தேவனாகிய கர்த்தர்‌ அவனைச்‌ 
சீரியருடைய ராஜாவின்‌ கையில்‌ 
ஒப்புக்கொடுத்தார்‌; அவர்கள்‌ அவனை 
முதிய அடித்து, அவனுக்கு 
இருக்கிறவர்களிலே பெரிய 
கூட்டத்தைச்‌. சிறைபிடித்துத்‌ 
'தமஸ்குவுக்குக்‌ கொண்டு போனார்கள்‌; 
அவன்‌ இஸ்ரவேலுடைய ராஜாவின்‌. 
கையிலும்‌ ஒப்புக்கொடுக்கப்பட்டான்‌; 
இவன்‌ அவனை வெகுவாய்‌ முறிய 
அடித்தான்‌. 


கர்த்தரின்‌ பார்வைக்கு 
செம்மையானதை செய்வதற்கு ஆகாசக்கு 
ஏராளமான வாய்ப்புக்கள்‌ கிடைத்திருக்கிறது. 
ஆனால்‌ அவனோ கர்த்தரின்‌ பார்வைக்கு 
செம்மையானதை செய்யவில்லை. ஆகாசின்‌ 
தகப்பனாகிய யோதாம்‌ கர்த்தரின்‌ பார்வைக்கு 
செம்மையானதை செய்தவன்‌. ஆகாஸ்‌ தன்‌ 
தகப்பன்‌ மூலமாக நல்ல போதனைகளைப்‌ 
பெற்றிருந்தும்‌, அவன்‌ துன்மார்க்கமாய்‌ 
ஜீவிக்கிறான்‌. 


காஸ்‌ ராஜாவாகிறபோது இருபது 
வயதாயிருந்து, பதினாறு வருஷம்‌ எருசலேமில்‌ 
அரசாளுகிறான்‌: ஆனாலும்‌ அவன்‌, தன்‌ 
தகப்பனாகிய தாவீதைப்போல்‌, கர்த்தரின்‌ 
பார்வைக்குச்‌ செம்மையானதைச்‌ செய்யாமல்‌, 
இஸ்ரவேல்‌ ராஜாக்களின்‌ வழிகளில்‌ நடந்து, 
பாகால்களுக்கு வார்ப்பு விக்கிரகங்களைச்‌ 
செய்கிறான்‌ (நோளா 28:12). 





i= FTE 
TT 


ஆகாஸ்‌ கர்த்தருக்கு விரோதமாகப்‌ 
பாவம்‌ செய்து தன்னுடைய ஆத்துமாவைக்‌ 
'கெடுத்துப்போடுகிறான்‌. அவன்‌ 
விக்கிரகங்களை ஆராதிக்கிறான்‌. ஆகாஸ்‌ 
பாகால்களுக்கு வார்ப்பு விக்கிரகங்களை 
செய்து, யூதாஜனத்தாரையும்‌ 
விக்கிரகாராதனையில்‌ வழிநடத்துகிறான்‌. 


வடக்கு இஸ்ரவேல்‌ தேசத்தார்‌ 
கர்த்தருக்கு விரோதமாகக்‌ கலகம்பண்ணி, 
தாவீதின்‌ வீட்டாரை விட்டும்‌, 
குர்த்தரைவிட்டும்‌ பிரிந்துபோனார்கள்‌. 
ஆகாசோ கர்த்தருக்கு பிரியமான வழியில்‌ 
நடக்காமல்‌, கர்த்தரைவிட்டுப்‌ பிரிந்துபோன 
வடக்கு இஸ்ரவேல்‌ தேசத்தாரின்‌ வழிகளிலே 
நடக்கிறான்‌. 


கானானியர்கள்‌ 
ஆராதிக்கிறா்கள்‌ 


விக்கிரகங்களை 
ஸ்ரவேல்‌. 


விக்கிரகாராதனைக்காரரோடு 
த்வின்ன கபாது ஆனால்‌ ஆகாசோ 
பாகால்களுக்கு வார்ப்பு விக்கிரகங்களை 
அவற்றை  ஆராதிக்கிறான்‌. 
யூதாதேசத்திற்கு 
அவன்‌ 


செய்து, 
ஆகாஸ்‌ 
ராஜாவாயிருந்தாலும்‌, 
கானானியரைப்போல 
விக்கிரகாராதனைக்காரனாயிருக்கிறான்‌ 


ஆகாஸ்‌ கர்த்தரை ஆராதிக்கவில்லை. 
அவன்‌ கர்த்தருடைய ஆலயத்தையும்‌ 
புறக்கணித்துவிடுகிறான்‌. அவன்‌ இன்னோம்‌ 
குமாரின்‌ பள்ளத்தாக்கிலே 
தூபங்காட்டுகிறான்‌. கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கு முன்பாகத்‌ துரத்தின 
ஜாதிகளுடைய அருவருப்புகளின்‌ படியே 
தன்‌ குமாரரை அக்கினியிலே. 
தகித்துப்போடுகிறான்‌. ஆகாஸ்‌ 
மேடைகளிலும்‌, மலைகளிலும்‌, பச்சையான 
சகல மரங்களின்‌ கீழும்‌ பலியிட்டுத்‌ 
தூபங்காட்டி வருகிறான்‌ (நோளா 28:3 4). 


ஆகாசுக்கு கர்த்தர்மீது பக்தியுமில்லை. 
அவனுக்கு கர்த்தருடைய ஆலயத்தைப்‌ 
பராமரிக்கவேண்டும்‌. என்னும்‌ 
எண்ணமுமில்லை. கர்த்தருக்காக ஊழியம்‌ 
செய்யவேண்டும்‌ என்னும்‌ ஆர்வமும்‌ 
அவனிடத்தில்‌ இல்லை. ஆகாஸ்‌ கர்த்தருடைய 
நியாயப்பிரமாணத்தையும்‌ மதிக்கவில்லை. 
ஆகாசின்‌ மனச்சாட்சி கர்த்தருக்கு முன்பாக 
செம்மையாயில்லை. 


2 நாளாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


ஆகாஸ்‌ தாவீதின்‌ 
வந்தவன்‌. தாவீதின்‌ குடும்பத்தார்‌ 
கர்த்தருக்கு விசேஷமானவர்கள்‌. ஆகாசோ 
தாவீதின்‌ குடும்பத்தாருக்கு இருக்கிற நல்ல 
பெயரை கெடுத்துப்போடுகிறான்‌. 


தாவீதின்‌ 
ஸ்ர வேல்‌ 


குடும்பத்தில்‌ 


ஆகாஸ்‌ யிலே 
நடக்காமல்‌, ராஜாக்களின்‌ 


ர 
வழியிலே நடக்கிறான்‌. இஸ்ரவேல்‌ ராஜாக்கள்‌ 
பொற்கன்‌ றுக்குட்டிகளை  ஆராதிக்கிறார்கள்‌. 
ஆகாசம்‌. அவர்களைப்போலவே 
'பொற்கன்றுக்குட்டிகளை ஆராதிக்கிறான்‌. 
வடக்கு இஸ்ரவேல்‌ தேசத்து, 
ராஜாக்களுக்கு, கன்றுக்குட்டிகளை 
ஆராதிப்பது. அரசியல்‌ சம்பந்தப்பட்ட 
விக்கிரகாராதனையாயிருக்கிறது. தெற்கு 
யூதாதேசத்திலோ அப்படிப்பட்ட அரசியல்‌ 
சம்பந்தமான விக்கிரகாராதனை எதுவுமில்லை. 
யூதாதேசத்தார்‌ கர்த்தரையே 
ஆராதிக்கிறார்கள்‌. ஆனால்‌ ஆகாசோ, 
கர்த்தரை ஆராதியாமல்‌, கன்றுக்குட்டிகளை 
ஆராதிக்கிறான்‌. 
வடக்கு 
காசுக்‌ 
இஸ்ரவேல்‌, 


வடக்கு 


இஸ்ரவேல்‌ தேசத்தார்‌, 
சத்துருக்களாயிருக்கிறார்கள்‌. 
தேசத்நாரின்‌ 

விக்கிரகாராதனையும்‌, யூதாதேசத்தாருக்கு 
விரோதமாயிருக்கிறது. _ விக்கிரகாராதனை 
கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம்‌. 
ஆகாசோ, கர்த்தருடைய வழியில்‌ நடவாமல்‌, 
இஸ்ரவேல்‌ ராஜாக்களின்‌ வழியிலே 
நடக்கிறான்‌. 

கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
முன்பாகத்‌ துரத்தின 
அருவருப்புகளின்‌ படியே, 
குமாரனை 
தீக்கடக்கப்பண்ணுகிறான்‌ (2இராஜா 16:3). 


ஆகாஸ்‌ விக்கிரகங்களை 
ஆராதிக்கிறான்‌. விக்கிரகாராதனையின்‌ ஒரு 
பகுதியாக ஆகாஸ்‌ தன்‌ குமாரனை 
தீக்கடக்கப்பண்ணுகிறான்‌. அவர்களை 
அக்கினியில்‌ தகனிக்கிறான்‌. யூதாதேசத்தின்‌ 
ராஜாவே தன்னுடைய குமாரனை 
அக்கினியில்‌ தீக்கடக்கப்பண்ணும்போது,. 
யூதாதேசத்தாரும்‌ அவனுடைய 
விக்கிரகாராதனையை பின்பற்றி, 
தங்களுடைய குமாரை 
தீக்கடக்கப்பண்ணுகிறார்கள்‌.. 





i FTE 
TT 


யூதாவின்‌ ராஜாவாகிய ஆகாசம்‌, 


ள்‌ இன்னோம்‌ குமாரின்‌ 
பள்ளத்தாக்கிலே தூபங்காட்டி, கர்த்தர்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு முன்பாகத்‌ துரத்தின 


கீழும்‌ பலியிட்டுத்‌ 
(நாளா 28:34) 


தங்கள்‌ 
ன 
அக்கினியில்‌ 
விரோதமான 
விக்கிரகங்களையும்‌, 
தங்கள்‌ பிள்ளைகளை பலியிடுகிறவர்களையும்‌ 
அருவருக்கிறார்‌. கர்த்தர்‌ இப்படிப்பட்ட 
புறஜாதியாரையும்‌, அவர்களுடைய 
அருவருப்புக்களையும்‌ இஸ்ரவேல்‌. 
புத்திரருக்கு முன்பாக துரத்திவிட்டார்‌ 

னால்‌ 
ஆசார, 


பிள்ளைகளை 


யூதாவின்‌ ராஜாவாகிய 
புறஜாதிகளுடைய 
அருவருப்புகளின்டியே தன்‌ குமாரனை 
தீக்கடக்கப்பண்ணுகிறான்‌ ஆகாஸ்‌ 
மேடைகளிலும்‌ மலைகளின்மேலும்‌ பச்சையான 
சகல மரத்தின்கீழும்‌ பலியிட்டுத்‌ 
தூபங்காட்டிவருகிறான்‌ (2இராஜா 16:4). 


ஆகாசின்‌ தகப்பனாகிய  யோதாம்‌ 
கர்த்தரின்‌ பார்வைக்கு செம்மையானதை 
செய்தான்‌. ஆனாலும்‌ அவனுடைய 
ஆட்சிக்காலத்தில்‌, யூதாதேசத்தில்‌ மேடைகள்‌ 
மாத்திரம்‌ அகற்றப்படவில்லை. யூதாஜனங்கள்‌ 
இன்னும்‌ மேடைகளின்மேல்‌ பலியிட்டு 
'தூபங்காட்டி வருகிறார்கள்‌ 
(2இராஜா 15:34,35). 


பெற்றோர்‌ செய்கிற பாவங்களுக்கு 
பிள்ளைகளும்‌ அடிமைகளாகிவிடுகிறார்கள்‌. 
யோதாம்‌ தன்னுடைய ராஜ்யபார காலத்தில்‌, 
யூதாதேசத்திலிருந்து மேடைகளை 
'அகற்றிப்போட்டிருக்கவேண்டும்‌. மேடைகளில்‌ 
தூபங்காட்டும்‌. பாவமான 
பழக்கங்களை யூதாதேசத்தைவிட்டு 
நீக்கிப்போட்டிருக்கவேண்டும்‌. 
யோதாமோ 
சுத்திகரிக்கவில்லை. 


2 நானாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


யோதாமைப்போலவே, 
குமாரனும்‌: 
அகற்றிப்போடவில்லை. 
மேடைகளிலும்‌, 
பச்சையான சகல மரத்தின்கீழும்‌ 
தூபங்காட்டி வருகிறான்‌. 
தகப்பனார்‌ யோதாம்‌ செய்த 
ஆகாசம்‌ தொடர்ந்து செய்கிறான்‌. 


பெற்றோர்‌ 
அவர்களுடைய 
கண்ணியாயிருக்கும்‌. 
செய்கிறவர்களின்‌ 
அவர்களுடைய முன்னோர்களின்‌ 
பாவக்கண்ணிகளில்‌ சிக்கிக்கொள்வதற்கு 
வாய்ப்புள்ளது. ஆகையினால்‌ பெற்றோர்‌ 
மிகவும்‌ எச்சரிப்பாகமிருந்து, பாவங்களுக்கு 
விலகி ஜீவிக்கவேண்டும்‌. 

மேடைகளிலும்‌ மலைகளிலும்‌ பலியிட்டு 
தூபங்காட்டினால்‌, பரலோகத்திற்கு 
சமீபமாகப்போய்விடலாம்‌ என்று ஆகாஸ்‌ 
நினைக்கிறான்‌. இதற்காக அவன்‌ உயர்ந்த 
மேடைகளையும்‌, உயர்ந்த மலைகளையும்‌ 
தேர்ந்தெடுத்து, அங்கே விக்கிரகங்களுக்கு 
தூபங்காட்டி பலியிடுகிறான்‌. 


அவனுடைய 
மேடைகளை 
ஆகாஸ்‌ 
மலைகளின்மேலும்‌, 
பலியிட்டு 
தன்னுடைய 
பாவத்தை, 


பின்சந்ததியார்‌, 


ஆகாஸ்‌ பச்சையான சகல மரங்களின்‌ 
டு 


கீழும்‌ பலியிட்டு தூபங்காட்டுகிறான்‌. 
மரத்தின்‌ நிழல்‌ தனக்கு பரலோகத்தின்‌ 
நிழலைப்போல பாதுகாப்பாயிருக்கும்‌ என்று, 
ஆகாஸ்‌ நினைக்கிறான்‌. 


அக்கினியிலே தகர்த்துப்போடுகிறான்‌. இது 
ஆகாஸ்‌ செய்த எல்லா பாவங்களிலும்‌ 
மிகவம்‌ மோசமான பாவமாகமிருக்கிறது. 
கர்த்தருடைய கோபம்‌ ஆகாசக்கு 
விரோதமாக திரும்புகிறது... ஆகையால்‌ 
அவனுடைய தேவனாகிய கர்த்தர்‌ அவனைச்‌ 
சீரியருடைய ராஜாவின்‌ கையில்‌ 
ஒப்புக்கொடுக்கிறார்‌. 





i FT 
ETT 


சீரியர்கள்‌ ஆகாசை முறிய அடித்து, 
அவனுக்கு இருக்கிறவர்களிலே பெரிய 
கூட்டத்தைச்‌ சிறைபிடித்துத்‌ தமஸ்குவக்குக்‌ 
கொண்டு போகிறார்கள்‌; ஆகாஸ்‌ 
இஸ்ரவேலுடைய ராஜாவின்‌ கையிலும்‌ 
ஒப்புக்கொடுக்கப்படுகிறான்‌: இஸ்ரவேலர்‌ 
ஆகாசை வெகுவாய்‌ முறிய அடிக்கிறார்கள்‌ 
(நாளா 28:5). 


சீரியர்கள்‌ 


0 யூதாவின்‌ த்தை 
சிறைப்பிடித்து 


தமஸ்குவுக்கு ாண்டு 
போகிறார்கள்‌. சீரியர்கள்‌ விக்கிரகங்களை 
ஆராதிக்கிறார்கள்‌. அவர்களைப்போலவே 
வடக்கு இஸ்ரவேல்‌ தேசத்தாரும்‌ 
விக்கிரகங்களை ஆராதிக்கிறவர்கள்‌ 
இஸ்ரவேலின்‌ சேனையும்‌  ஆகாகக்கு 
விரோதமாக வருகிறார்கள்‌. கர்த்தர்‌ ஆகாசை 
இஸ்ரவேலின்‌ ராஜா கையிலே 
ஒப்புக்கொடுக்கிறார்‌. அவனும்‌ ஆகாசை 
வெகுவாய்‌ முறியடிக்கிறான்‌. 


இஸ்ரவேலுக்கும்‌ 


யூதாவுக்கும்‌ 
யுத்தம்‌ 
நாஸா 28:6-15 


நானா 28:6. எப்படியெனில்‌, 
மனுஷர்‌ தங்கள்‌ 
தேவனாகிய 
விட்டபடியினால்‌, 
குமாரனாகிய பெக்கா அவர்களில்‌ 
ஒரேநானில்‌  லட்சத்திருபதினாமிரம்‌. 
பேரைக்‌ கொன்றுபோட்டான்‌; அவர்கள்‌ 
எல்லாரும்‌ மகா வீரராயிருந்தவர்கள்‌.. 


மூதா 
பிதாக்களின்‌ 


கர்த்தரை 
ரெமலியாவின்‌ 


2நானா 28:7. அன்றியும்‌ எப்பிராயீமின்‌ 
பராக்கிரமசாலியான 
ராஜாவின்‌ 
மாசேயாவையும்‌, 
தலைவனாகிய 
ராஜாவுக்கு. 
எல்க்கானாவையும்‌ 
கொன்றுபோட்டான்‌.. 


இநானா 28:8. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
தங்கள்‌ சுகோதரரில்‌ இரண்டு 
லட்சம்பேராகிய ஸ்திரீகளையும்‌ 
குமாரரையும்‌ குமாரத்திகளையும்‌: 
சிறைபிடித்து, அவர்களுடைய அநேக. 
திரவியங்கனைக்‌ கொள்ளையிட்டு, 
 கொன்னைப்பொருனைச்‌ சமாரியாவுக்கு 
கொண்டுபோனார்கள்‌.. 


அஸ்ரிக்காமையும்‌, 
இரண்டாவதான 


2 நானாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


நானா 28:9, அங்கே ஓதேத்‌ என்னும்‌ 
பேருன்ன கர்த்தருடைய தீர்க்கதரிசி 
ஒருவன்‌. இருந்தான்‌; அவன்‌ 
சுமாரியாவுக்கு வருகிற சேனைக்கு 
எதிராகப்‌ போய்‌, அவர்களை நோக்கி: 
இதோ, உங்கள்‌ பிதாக்களின்‌: 
தேவனாகிய கர்த்தர்‌ யூதாவின்மேல்‌ 
கோபங்கொண்டபடியினால்‌ அவர்களை 
உங்கன்‌ கைகளில்‌ ஒப்புக்கொடுத்தார்‌; 
தீங்கனோ வாணபரியத்தம்‌ எட்டுகிற 
உக்கிரத்தோடே. அவர்களைச்‌. 
சங்காரம்பண்ணினீர்கள்‌.. 

28110. இப்போதும்‌ 
புத்திரரையும்‌ 
எருசலேமியரையும்‌ நீங்கள்‌ உங்களுக்கு 
'வேலைக்காரராகவும்‌ 
வேலைக்காரிகனாகவும்‌ 
கீழ்ப்படுத்தவேண்டும்‌ என்று 
நினைக்கிறீர்கள்‌; ஆணாலும்‌ உங்கள்‌ 
தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமான 
குற்றங்கள்‌. உங்களிடத்திலும்‌ 
இல்லையோ? 


நோனா 28:11. ஆதலால்‌ நீங்கள்‌ 
எனக்குச்‌ செவிகொடுத்து, நீங்கள்‌. 
உங்கள்‌. சகோதரரிடத்தில்‌ 
சிறைபிடித்துக்கொண்டுவந்தவர்களைத்‌ 
திரும்ப அனுப்பிவிடுங்கள்‌; 
கர்த்தருடைய உக்கிரமான கோபம்‌ 
உங்கள்‌ மேல்‌ இருக்கிறது என்றான்‌. 


இதானா 28:12. அப்பொழுது எப்பிராயிம்‌ 
யுத்திரரின்‌ தலைவரில்‌ சிலயேராகிய 
'யோகனானின்‌ குமாரன்‌ அசரியாவும்‌, 
மெஷிலெமோத்தின்‌. குமாரன்‌ 
பெரகியாவும்‌, சல்தூமின்‌ குமாரன்‌: 
எகிஸ்கியாவும்‌, அத்லாயின்‌ குமாரன்‌ 
அமாசாவும்‌ யுத்தத்திலிருத்து 
வந்தவர்களுக்கு விரோதமாக எழும்பி, 


நானா 28:18. அவர்கனை நோக்கி: 
நீங்கன்‌ சிறைபிடித்த இவர்களை 
ங்கே. உள்ளே. 
கொண்டுவரவேண்டாம்‌; நம்மேல்‌ 
திரனான குற்றமும்‌ இஸ்ரவேலின்மேல்‌ 
உக்கிரமான கோபமும்‌ இருக்கையில்‌, 
'தீவ்கன்‌ கர்த்தருக்கு முன்பாக நம்மேல்‌ 
சுமரப்பண்ணத்தக்கதாய்‌, 
பாவங்களையும்‌ 

குற்றங்களையும்‌ 

நினைக்கிறீர்கள்‌. 





i= FTE 
TT 


நானா ஊக. 
ஆயுதபாணிகனானவர்கன்‌ 
சிறைபிடித்தவர்களையும்‌, 
கொள்ளையுடைமைகளையும்‌, 
பிரபுக்களுக்கு முன்பாகவும்‌ சமஸ்த 
சபைக்கு. முன்பாகவும்‌ 
விட்டுவிட்டார்கள்‌.. 


அப்பொழுது 


நானா 28:15. அப்பொழுது பேர்‌ 
குறிக்கப்பட்ட மனுஷர்‌: எழும்பி, 
சிறையிடிக்கப்பட்டவர்களைச்‌ 
சேர்த்துக்கொண்டு, அவர்களில்‌ 
வஸ்திரமில்லாத: சகலருக்கும்‌. 
கொள்ளையில்‌ எடுக்கப்பட்ட 
வஸ்திரங்களைக்‌: கொடுத்து, 
உடுப்பையும்‌ பாதரட்சைகளையும்‌ 
போடுவித்து, அவ! 
சாப்பிடவும்‌ குடிக்கவும்‌ கொடுத்து, 
அவர்களுக்கு எண்ணெய்‌ வார்த்து, 
அவர்களில்‌ பலட்சுயமானவர்கனை 
யெல்லாம்‌ கழுதைகன்மேல்‌ ஏற்றி, 
பேரீச்சமரங்களின்‌' ட்‌ 
எரிகோவிலே 

சுகோதரரிடத்துக்குக்‌ 

விட்டு, 


வார்ப்பு 
தன்‌ குமாரை 
ஆகாஸ்‌ 


பாகால்களுக்கு 
செய்கிறான்‌. 
தகனிக்கிறான்‌ 
ஆத்துமாவைக்‌ கெடுத்துப்போட்டதோடு, 
யூதாஜனத்தாரின்‌ ஆத்துமாக்களையும்‌ 
டடுத்துப்போடுகிறான்‌. இதனால்‌ 
கோபமும்‌, நியாயத்தீர்ப்பும்‌ 
யூதாஜனத்தார்மீதும்‌ 


கர்த்தருடைய 
ஆகாசின்மீதும்‌, 
வருகிறது. 


அந்நிய தேசத்தாரை 

பூதாதோசத்தி்க ரதன்‌ அனுப்புகிறார்‌. 

யூதாஜனத்தார்‌ ஆகாசின்‌ ஆட்சிக்காலத்திலே 

துன்பங்களை அனுபவிக்கிறார்கள்‌. 

யூதாதேசத்தாரை 

இஸ்ரவேல்‌ தேசத்தாரும்‌ 

க்கை முறியடிக்கிறார்கள்‌. யூதாவின்‌ 
அழிவுக்கு அவர்களே காரணம்‌. 


2 நாளாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


COMMENTARY 


ஜீவியத்தில்‌ பிரச்சனைகள்‌ 
வரும்போது. இந்தப்‌ பிரச்சனைகளுக்கு 
காரணம்‌ என்ன என்பதை ஆராய்ந்து 
பார்க்கவேண்டும்‌. நம்முடைய 
பிரச்சனைகளுக்கு நம்முடைய பாவமே 
காரணமாகயிருக்குமென்றால்‌, நம்முடைய 
பாவத்தை விட்டு நாம்‌ விலகிவரவேண்டும்‌. 
அப்போது நம்முடைய பிரச்சனைகளும்‌ 
நம்மைவிட்டு விலகிப்போகும்‌. 
நாம்‌. பாவத்திற்கு 
பங்காளிகளாகமிருப்போமென்றால்‌, 
பிரச்சனைகளுக்கும்‌ பங்காளிகளாகமிருக்க 
வேண்டியது வரும்‌. 


நம்முடைய 


கர்த்தர்‌ ஆதாசை டைய 
ராஜாவின்‌ கை: ஒப்க்கொடுககதர 
யூதாவுக்கும்‌ இஸ்ரவேலுக்கும்‌ யுத்தம்‌ 
நடைபெறுகிறது. இந்த  யுத்தத்திலே. 
யூதாஜனத்தார்‌ தோற்றுப்போகிறார்கள்‌. 
யுத்தக்களத்திலே யூதாவின்‌ மனுஷரில்‌ 
ஏராளமானோர்‌ முறியடிக்கப்படுகிறார்கள்‌. 

தங்கள்‌ 


கர்த்தரை 
ரெமலியாவின்‌ 


யூதா மனுஷர்‌ 
பிதாக்களின்‌ தேவனாகிய 

விட்டபடியினால்‌, 
குமாரனாகிய பெக்கா அவர்களில்‌ 
ஒரேநாளில்‌ லட்சத்திருபதினாயிரம்பேரைக்‌ 
கொன்றுபோடுகிறான்‌: அவர்கள்‌ எல்லாரும்‌ 
மகா அரகிகக்கலர்கள்‌ (நோளா 28:6) 
செத்துப்போனவர்கள்‌, 


தாக்கல்‌ பிரதானமானவர்கள்‌. 


எப்பிராயீமின்‌ பராக்கிரமசாலியான 
சிக்ரியும்‌, ராஜாவின்‌. குமாரனாகிய 
மாசேயாவையும்‌, அரமனைத்‌ தலைவனாகிய 
அஸ்ரிக்காமையும்‌, ராஜாவுக்கு. 
இரண்டாவதான எல்க்கானாவையும்‌ 
கொன்றுபோடுகிறான்‌ (நாளா 28:7), 
யூதாவிலே. செத்துப்போனவர்களில்‌ 
ராஜாவின்‌ குமாரனும்‌ ஒருவன்‌. 


யூதாவுக்கு விரோதமாக இஸ்ரவேல்‌: 
ஜனத்தார்‌ யுத்தம்பண்ணும்போது, இஸ்ரவேல்‌ 
தேசத்தார்‌. பெலமுள்ளவர்களாகயில்லை. 
ஆனாலும்‌ அவர்களால்‌ யூதாதேசத்தாரை 
முறியடிக்க முடிகிறது. யூதாமனுஷர்‌ வ 
தேவனாகிய ரை 
கைவிட்டுவிடுகிறார்கள்‌. கர்த்தர்‌ 
யூதாமனுஷரை கைவிட்டுவிடுகிறார்‌. கர்த்தர்‌ 
யூதாமனுஷரை இஸ்ரவேல்‌ மனுஷர்‌ கையிலே. 
ஒப்புக்கொடுக்கிறார்‌. 





i FTE 
ETT 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌, யூதாமனுஷரில்‌ 
ஏராளமானோரை சிறைப்பிடித்து 

'கொண்டுபோகிறார்கள்‌. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
தங்கள்‌ சகோதரரில்‌ இரண்டு லட்சம்பேராகிய 


கொள்ளையிட்டு, 
சமாரியாவுக்கு 
(நாளா 28:8). 


இஸ்ரவேலுக்கும்‌ யூதாவுக்கும்‌ இடையே 
நடைபெறுகிற யுத்தத்தில்‌, இஸ்ரவேலர்‌ 
வெற்றி பெறுகிறார்கள்‌. ஆனாலும்‌ கர்த்தர்‌ 
வார்த்தைகளினால்‌ 
கடிந்துகொள்கிறார்‌. 
கர்த்தருடைய வார்த்தை ஒதேத்‌ என்னும்‌ 
தீர்க்கதரிசியின்‌ மூலமாய்‌ உண்டாயிற்று. 


கொள்ளைப்பொருளைச்‌ 
கொண்டுபோகிறார்கள்‌ 


அங்கே ஒதேத்‌ என்னும்‌ பேருள்ள 
கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஒருவன்‌ 
இருக்கிறான்‌: அவன்‌ சமாரியாவுக்கு வருகிற. 
சேனைக்கு எதிராகப்‌ போய்‌, அவர்களை 
நோக்கி: 


உங்கள்‌ 


பிதாக்களின்‌ 
கர்த்தர்‌ 


யூதாவின்‌ மேல்‌ 
அவர்களை 
கைகளில்‌ ஒப்புக்கொடுத்தார்‌; 
வானபரியந்தம்‌  எப்டுகிற 
அவர்களைச்‌ 

(நோளா 285) 


"இதோ, 
தேவனாகிய 
கோபங்கொண்டபடியினால்‌ 


உங்கள்‌ 
நீங்களோ 
உக்கிரத்தோடே 
சங்காரம்பண்ணினீர்கள்‌ 
என்றும்‌, 

“இப்போதும்‌ யூதாவின்‌ புத்திரரையும்‌. 
எருசலேமியரையும்‌ நீங்கள்‌ உங்களுக்கு 
வேலைக்காரராகவும்‌ வேலைக்காரிகளாகவும்‌ 
கீழ்ப்படுத்தவேண்டும்‌ என்று நினைக்கிறீர்கள்‌ 
னாலும்‌ உங்கள்‌ தேவனாகிய கர்த்தருக்கு 
வன்‌ குற்றங்கள்‌ உங்களிடத்திலும்‌ 
இல்லையோ?" (நோளா 28:10) என்றும்‌ 


“ஆதலால்‌. நீங்கள்‌ எனக்குச்‌ 
செவிகொடுத்து, ங்கள்‌ 
சகோதரரிடத்தில்‌ 

கொண்டுவந்தவர்களைத்‌ 

அனுப்பிவிடுங்கள்‌; கர்த்தருடைய உக்கிரமான 
கோபம்‌ உங்கள்‌ மேல்‌ இருக்கிறது" 
(நாளா 2841) என்றும்‌ சொல்லுகிறான்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ யூதாவுக்கு 
விரோதமாக யுத்தம்பண்ணி ஜெயத்தோடு 
சமாரியாவுக்கு திரும்பி வருகிறார்கள்‌. 
ஒதேத்‌ என்னும்‌ பேருள்ள தீர்க்கதரிசி, 


2 நாளாகமம்‌ - 


II CHRONICLES - 


விரிவுரை 
COMMENTARY 


QODNENS 
PUBLISHERS 


வெற்றிக்காக 
போகவில்லை. 


கடிந்துகொள்ளப்போகிறான்‌. 
செய்கிற தப்பிதங்களை அவர்களுக்கு எடுத்து, 
சொல்லப்போகிறான்‌. 
தங்களுக்கு 
கிடைத்தற்காக, 
- சேனையிலுள்ளவர்கள்‌ 


இது 
நீதிக்கு கிடைத்த வெற்றி 
மனதிலே. 


தங்களுடைய 
என்று அவர்கள்‌ தங்களுடைய 
நினைத்துக்கொண்டிருக்கிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு யுத்தத்திலே. 
கிடைத்த வெற்றி அவர்களுடைய நீதியினால்‌. 
உண்டானதல்ல. யூதாதேசத்தார்‌ கர்த்தருக்கு 
விரோதமாகப்‌ பாவம்‌ செய்கிறார்கள்‌. கர்த்தர்‌ 
அவர்கள்மீது கோபமாயிருக்கிறார்‌. 
ஆகையினால்‌ கர்த்தர்‌ யூதாதேசத்தாரை 
இஸ்ரவேலரின்‌ கைகளிலே 
ஒப்புக்கொடுத்திருக்கிறார்‌. 


உன்‌ நீதியினிமித்‌ 
இருறபத்திறுடைய க்‌ த்தம்‌ 1) 


சுதந்தரிக்கும்படி 


கன்னா எனி னம்‌ 
ஈசாக்கு யாக்கோபு என்னும்‌: 
பிதாக்களுக்குக்‌ கர்த்தர்‌ ஆணையிட்டுச்‌ 
சொன்ன வார்த்தையை 
நிறைவேற்றும்படியாகவும்‌, உன்‌ தேவனாகிய 
கர்த்தர்‌ அவர்களை உனக்கு முன்பாகத்‌ 
தூத்திவிடுகிறார்‌" (உபா 9:5). 

கர்த்தர்‌ யூதாவின்‌ 
சேனையிலுள்ளவர்களை, இஸ்ரவேலின்‌ 
கைகளில்‌ ஒப்புக்கொடுத்ததினால்‌ அவர்கள்‌ 
யூதாதோத்தாரை சங்காரம்பண்ணினார்கள்‌ 
கர்த்தர்‌ யூதாதேசத்தாரை 
ஒப்புக்கொடுக்கவில்லையென்றால்‌, 
இஸ்ரவேலரால்‌ அவர்களை சங்காரம்பண்ண 
முடியாது. ஆகையினால்‌ இஸ்ரவேலின்‌ 
சேனையிலுள்‌ எவர்களுக்கு. பெருமைப்பட 
ஒன்றுமில்லை. இந்த யுத்தமும்‌ கர்த்தரால்‌ 
உண்டாயிற்று. இந்த  யுத்தத்திலே 
இஸ்ரவேலுக்கு ஜெயமும்‌ கர்த்தரால்‌ 
உண்டாயிற்று. 





f= FTE 
TT 
அவலிசுவாசத்தினாலே 


அவைகள்‌ அ டதத பாடடட்பன. நீ 
விசுவாசத்தினாலே நிற்கிறாய்‌: மேட்டிமைச்‌ 
சிந்தையாயிராமல்‌ பயந்திரு. 
சுபாவக்கிளைகளை தேவன்‌ தப்பவிடாதிருக்க, 
உன்னையும்‌ தப்பவிடமாட்டார்‌ என்று 
எச்சரிக்கையாயிரு” (ரோம 11;20,21). 


இஸ்ரவேலரும்‌ யூதாவின்‌ மனுஷரும்‌: 
கர்த்தருக்குள்ளே ன்னர்‌ 
கர்த்தர்‌ 
நடைபெற்ற ற்‌ 
கொடுத்திருக்கிறார்‌. 
சேனையிலுள்ளவர்களோ, கர்த்தர்‌ தங்களுக்கு 
கொடுத்திருக்கிற வெற்றியையும்‌, 
அதிகாரத்தையும்‌ தப்பிதமான வழியிலே 
பயன்படுத்துகிறார்கள்‌. 

தீர்க்கதரிசியாகிய 
இஸ்ரவேலின்‌. 
நோக்கி, "இப்போதும்‌ 
எருசலேமியரையும்‌ 
'வேலைக்காரராகவும்‌ 


ஒதேத்‌. 
சேனையிலுள்ளவர்களை 
தாலின்‌ பத்திரம்‌ 
கள்‌. உங்களுக்கு 


வேலைக்காரிகளாகவும்‌ 


(நோளா 28:10) 

தீர்க்கதரிசி 
கடிந்துகொள்கிறான்‌ 

இஸ்ரவேலின்‌ சேனையிலுள்ளவர்கள்‌. 
வானபரியந்தம்‌ எட்டுகிற உக்கிரத்தோடே 
யூதாவின்‌ சேனையிலுள்ளவர்களை சங்காரம்‌: 
பண்ணுகிறார்கள்‌. அவர்கள்‌ 
யுத்தத்திலே யுத்தத்தின்‌ இரத்தத்தை 
சிந்திமிருக்கிறார்கள்‌. செத்துப்போனவர்களும்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரருடைய சகோதரர்கள்‌. 
ஆனால்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரோ, தங்கள்‌ 
சகோதரர்மீது பிரியமாயிருக்காமல்‌, 
அவர்களுக்கு விரோதமாக. 
உக்கிரகோபத்தோடே இருக்கிறார்கள்‌. 
மனுஷருடைய கோபம்‌ தேவனுடைய நீதியை 
ஒருபோதும்‌ நிறைவேற்றாது. 

இஸ்ரவேல்‌. 
புத்திரரில்‌ 
உயிரோடிருக்கிறவர்களை 
கொள்கிறார்கள்‌. அவர்களை தங்களுக்கு. 
அடிமைகளாக கீழ்ப்படுத்தவேண்டும்‌. என்று 


2 நாளாகமம்‌ - 


II CHRONICLES - 


விரிவுரை 
COMMENTARY 


(OODNEYS 
FUEUSHERS 


யூதாவின்‌ மனுஷர்‌ அடிமைகளல்ல. 
இஸ்ரவேல்‌ தேசத்தாரைப்போல, அவர்களும்‌ 
கர்த்தருக்கு, பிரியமானவர்கள்‌ 

யூதாதேசத்தாரும்‌ சுயாதீனமாய்ப்‌ பிறந்த 
இஸ்ரவேலர்கள்‌. ஆனால்‌ வடக்கு இஸ்ரவேல்‌ 
தேசத்தாரோ, தெற்கு யூதாதேசத்தாரை, 
தங்களுக்கு வேலைக்காரராகவும்‌, 
வேலைக்காரிகளாகவும்‌ கீழ்ப்படுத்த வேண்டும்‌. 
என்று நினைக்கிறார்கள்‌. 


தீர்க்கதரிசியாகிய ஒதேத்‌ இஸ்ரவேல்‌. 
ஜனத்தாருடைய பாவங்களை அவர்களுக்கு 
நினைவுபடுத்துகிறான்‌. ஒதேத்‌ அவர்களை 
நோக்கி, "உங்கள்‌ தேவனாகிய கர்த்தருக்கு 
விரோதமான குற்றங்கள்‌ உங்களிடத்திலும்‌ 
இல்லையோ?"(2நாளா28:10)என்‌ றுகேட்கிறான்‌ 


யூதாஜனத்தார்மீது 
கோபங்கொண்டதுபோல, ஸ்ரவேல்‌ 
ஜனத்தூர்மீதம்‌ -- கோபங்கொண்டருக்கிறார்‌. 
யூதாஜனத்தாரைப்போலவே, இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாரும்‌ கர்த்தருடைய கோபத்திற்கும்‌, 
நியாயத்தீர்ப்ுக்கும்‌, தண்டனைக்கும்‌ 
உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள்‌. 
இஸ்ரவேலின்‌ சேனையிலுள்ளவர்கள்‌, 
நாவுக்கு விரோதமான வயுத்தத்திலே 
யம்பெற்று, மிகுந்த சந்தோஷத்தோடே 
சமாரியாவுக்கு திரும்பி வருகிறார்கள்‌. 
கர்த்தரோ அவர்களைப்‌ பார்த்து, “கர்த்தருக்கு 
விரோதமான குற்றங்கள்‌ உங்களிடத்திலும்‌ 
இருக்கறத! என்று சொல்லுகிறார்‌. யூதாவின்‌ 
பாவிகளாகமிருப்பதுபோல, 
இஸ்ரவேல்‌ 


ஜனத்தாரும்‌ 
பாவிகளாகயிருக்கிறார்கள்‌. 


கர்த்தர்‌ ஒரு பாவிக்கு தண்டனை 
கொடுக்கும்போது, அதைப்‌ பார்த்து மற்றொரு 
பாவி தன்னுடைய இருதயத்தில்‌ 
பெருமைப்படக்கூடாது. கர்த்தர்‌ நீதியாக 
நியாயம்‌ விசாரிக்கிறவர்‌. தேவனுடைய 
நியாயத்தீர்ப்பு எல்லோருக்கும்‌ பொதுவானது. 
நியாயத்தீர்ப்பு முதலாவதாக தேவனுடைய 
வீட்டிலே துவங்குகிறது. யூதாதேசத்திலுள்ள 
எருசலேமிலே கர்த்தருடைய ஆலயம்‌ 
இருக்கிறது. தேவனுடைய வீடு யூதாவிலே 
இருப்பதினால்‌, அவருடைய நியாயத்தீர்ப்பு 
முதலாவதாக யூதாதேசத்திலே துவங்குகிறது. 





i FTE 
WEFT 


இஸ்ரவேல்‌ 
ஆலயம்‌ இல்லை. 
பொன்கன்றுக்குட்டிகள்‌ 
தேவனுடைய வீடு இருக்கிற 
கர்த்தருடைய 
தப்பிக்கவில்லை. 
'பொன்கன்றுக்குட்டிகள்‌ 
வடக்கு இஸ்ரவேல்‌ தேசம்‌, 
நியாயத்தீர்ப்க்கு 
தப்பிக்கப்போவதில்லை. 
ஆராதிக்கிற 
நியமிக்கப்பட்டிருக்கிறது. 


இஸ்ரவேலின்‌ 


தேசத்திலோ கர்த்தருடைய 
அங்கே இரண்டு 


சேனையிலுள்ளவர்கள்‌ 
யூதாதேசத்தாரை சிறைப்பிடித்து 
சமாரியாவுக்கு கொண்டு வருகிறார்கள்‌. 
அவர்கள்‌ இஸ்ரவேலரின்‌ சகோதரர்கள்‌. 
பாவிகள்‌ தங்கள்‌ இருதயத்தில்‌. 
பெருமைப்படவும்‌ கூடாது. அவர்கள்‌ 
மணிதாபிமானமில்லாமல்‌ கொடுூரமாகவும்‌ 
நடந்துகொள்ளக்கூடாது. 

இஸ்ரவேல்‌ ஜனத்தாரிடம்‌ ஏற்கெனவே 
ஏராளமான பாலங்கள்‌ நிரம்பியிருக்கிறது. 
அவர்கள்‌ ர்‌ 
விரோதமான 
தங்களுடைய த்‌ 
அதிகரிக்கச்‌ செய்கிறார்கள்‌. இஸ்ரவேலர்கள்‌ 
இப்போது நங்கள்‌ சகோதரரையும்‌. 
சிறைப்பிடித்து, தங்களுடைய அக்கிரமத்தின்‌ 


அளவைக்‌ கூட்டுகிறார்கள்‌ 


மேலும்‌ மேலும்‌ 


தீர்க்கதரிசியாகிய ஒதேத்‌, 
இஸ்ரவேலின்‌ சேனையிலுள்ளவர்களை 
நோக்கி, “நீங்கள்‌ எனக்குச்‌ செவிகொடுத்து. 
நீங்கள்‌ உங்கள்‌  சகோதரரிடத்தில்‌ 
சிறைபிடித்துக்கொண்டுவந்தவர்களைத்‌ 
திரும்ப அனுப்பிவிடுங்கள்‌" (நாளா 2841) 
என்று சொல்லுகிறான்‌. 


கர்த்தருடைய உக்கிரமான கோபம்‌ 
இஸ்ரவேலர்‌ மேல்‌ இருக்கிறது. இர்‌ 
தங்கள்‌ சகோதரரிடத்தில்‌ இரக்க 
காண்பித்தால்‌ மாத்திரமே, 
கர்த்தரிடத்தில்‌ 
பெற்றுக்கொள்ள முடியும்‌ இஸ்ரவேலர்‌ 
மேலும்‌ கர்த்தருடைய  உக்கிரகோயம்‌. 
இருக்கிறது. அவர்களாலும்‌ தண்டனைக்கு 
தப்பிக்க முடியாது. அவர்கள்‌ தங்கள்‌ 
சகோதரராகிய யூதாவின்‌ மனுஷருக்கு 
இரக்கம்‌ காண்பித்தால்‌, கர்த்தருடைய 
இரக்கம்‌ ஒருவேளை இஸ்ரவேலருக்கு. 
கிடைக்கலாம்‌. 


தலி 
இரக்கத்தைப்‌ 


2 நானாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


COMMENTARY 


தீர்க்கதரிசியாகிய ஒதேத்‌ சொல்லுகிற 
வார்த்தைகள்‌, இஸ்ரவேலின்‌ சேனையிலுள்ள 
பிரபுக்களுடைய இருதயத்தையும்‌, 
சேனைத்தலைவர்களுடைய இருதயத்தையும்‌ 
தொடுகிறது. சிறைப்பிடித்து 
கொண்டுவரப்பட்ட யூதர்களை விடுதலை. 
பண்ணவேண்டுமென்று இஸ்ரவேலின்‌ 
பிரபுக்கள்‌ தீர்மானிக்கிறார்கள்‌. 


எப்பிராயீம்‌ _ புத்திரரின்‌ தலைவரில்‌: 
சிலபேராகிய யோகனானின்‌ குமாரன்‌ 
அசரியாவும்‌, மெஷிலெமோத்தின்‌ குமாரன்‌ 
பெரகியாவும்‌, சல்லூமின்‌ குமாரன்‌ 
எகிஸ்கியாவும்‌, அத்லாமின்‌ குமாரன்‌ 
அனசாவம்‌ யுத்தத்திலிருந்து வந்தவர்களுக்கு 
விரோதமாக எழுப்புகிறார்கள்‌ (நாளா 28:12) 

நீதிக்காக யுத்தம்‌ பண்ண கர்த்தர்‌ 
எப்போதுமே ஒருசில. மனுஷரை 
எழுப்பிவிடுகிறார்‌. கர்த்தர்‌ நீதியின்‌ நிமித்தம்‌ 
யுத்தம்‌ செய்து, நீதியை நிலைநிறுத்துகிறார்‌. 
இங்கு இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ யுத்தத்தில்‌ வெற்றி 
பெற்றிருக்கிறார்கள்‌. இரண்டு இலட்சம்‌ யூதா 


இஸ்ரவேல்‌ 

வார்த்தைக்குக்‌ கீழ்ப்படிந்து, 
ச ேக்கப்பட வந்தவர்களையும்‌, 

கொள்ளையுடைமைகளையும்‌ 

அவர்களுடைய நாட்டிற்கு 
அனுப்பிவிடுகிறார்கள்‌. சமாரியா தேசத்தாரே 
அவர்களை எரிகோ வரையிலும்‌ 
கொண்டுவந்து விட்டுவிடுகிறார்கள்‌. 
(நோளா 28:12-15). 


இஸ்ரவேலின்‌ பிரபுக்கள்‌, 
சேனையிலுள்ளவர்களை நோக்கி: “நீங்கள்‌ 
சிறைபிடித்த இவர்களை இங்கே உள்ளே 
கொண்டுவரவேண்டாம்‌: நம்மேல்‌ திரளான 
குற்றமும்‌ இஸ்ரவேலின்மேல்‌ உக்கிரமான 
கோபமும்‌ இருக்கையில்‌, நீங்கள்‌ கர்த்தருக்கு 

க நம்மேல்‌ குற்றம்‌ 
சுமரப்பண்ணத்தக்கதாய்‌, நம்முடைய 
பாவங்களையும்‌ நம்முடைய 
குற்றங்களையும்‌ அதிகமாக்க 
நினைக்கிறீர்கள்‌” (நாளா 28:13) 
என்று சொல்லுகிறார்கள்‌. 





i= FTN 
TT 


இஸ்ரவேலின்‌ பிரபுக்கள்‌ சொல்லுகிற 
வார்த்தைகளுக்கு, சேனையிலுள்ளவர்கள்‌ 
கீழ்ப்படிகிறார்கள்‌. அவர்களெல்லோரும்‌ 
ஆயுதபாணிகளாயிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
சிறைபிடித்தவர்களையும்‌, 
கொள்ளையுடைமைகளையும்‌, பிரபுக்களுக்கு 
முன்பாகவும்‌ சமஸ்த சபைக்கு முன்பாகவும்‌ 
விட்டுவிடுகிறார்கள்‌ (நோளா 2884) 
அவர்கள்‌ சிறைப்பிடிக்கப்பட்டவர்களையும்‌, 
கொள்ளைப்பொருட்களையும்‌ பிரபுக்கள்‌ 
வசமாக ஒப்புக்கொடுக்கிறார்கள்‌. 


இஸ்ரவேலின்‌  சேனையிலுள்ளவர்கள்‌ 
ஆயுதம்‌ ஏந்தி யுத்தம்பண்ணி, யூதாவின்‌ 
மனுஷரை சிறைப்பிடித்திருக்கிறார்கள்‌. 
அவர்களுடைய உடமைகளை 
கொள்ளையிட்டிருக்கிறார்கள்‌. த 
செயலின்‌ மூலமாக இஸ்ரவேலருடைய 
வீரம்‌ வெளிப்படவில்லை. 
இஸ்ரவேலின்‌ சேனையிலுள்ளவர்கள்‌, 
சிறைப்பிடித்தவர்களையும்‌, கொள்ளை 
உடமைகளையும்‌, பிரபுக்களின்‌ வசத்தில்‌ 
ஒப்புக்கொடுக்கும்போது, அவர்களுடைய 
உண்மையான வீரம்‌ வெளிப்படுகிறது. 


சுயஆசைளையும்‌, 
நிறைவேற்றாமல்‌, 
விருப்பங்களை 
நம்மை 
நம்முடைய 
கீழ்ப்படிவதைவிட 
அதிகாரத்திற்கு 
ஆசீர்வாதத்தைக்‌ 


நம்முடைய. 
சுயலிருப்பங்களையும்‌ 
கர்த்தருடைய 
நிறைவேற்றுவதற்கு 
ஒப்புக்கொடுக்கவேண்டும்‌. 
சாபாசங்களுக்கு 


தெய்வீக 
நமக்கு 


கர்த்தருடைய 
கீழ்ப்படிவதே 
கொடுக்கும்‌. 


இஸ்ரவேலின்‌ 
சிறைப்பிடித்தவர்களை 
ஒப்புக்கொடுக்கிறார்கள்‌. 
பிரபுக்கள்‌, 
யூதாதேசத்தாரை, 
விடுதலைபண்ணுகிறார்கள்‌. 


அப்பொழுது பேர்‌ 

மனுஷர்‌ எழும்பி, சிறைபிடிக்கப்பட்டவர்களைச்‌ 
சேர்த்துக்கொள்கிறார்கள்‌. அவர்களில்‌ 
வஸ்திரமில்லாத சகலருக்கும்‌ கொள்ளையில்‌ 
எடுக்கப்பட்ட வஸ்திரங்களைக்‌ 
கொடுக்கிறார்கள்‌ அவர்களுக்கு 
உடுப்பயும்‌ பாதரட்சைகளையும்‌ 
போடுவிக்கிறார்கள்‌. அவர்களுக்குச்‌ 
சாப்பிடவும்‌ குடிக்கவும்‌ கொடுக்கிறார்கள்‌. 
அவர்களுக்கு எண்ணெய்‌ வார்க்கிறார்கள்‌. 


சேனையிலுள்ளவர்கள்‌, 


2 நாளாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


பலட்சயமானவர்களையெல்லாம்‌ 
கழுதைகள்மேல்‌ ஏற்றி, பேரீச்சமரங்களின்‌ 
பட்டணமாகிய எரிகோவிலே அவர்கள்‌ 
சகோதரரிடத்துக்குக்‌ கொண்டுவந்து 
விடுகிறார்கள்‌. அதன்பின்பு இஸ்ரவேலின்‌ 
சேனையிலுள்ளவர்கள்‌. சமாரியாவுக்குத்‌ 
திரும்புகிறார்கள்‌ (நோளா 285) 


அவர்களில்‌. 


யூதாவுக்கு தண்டனை 
2நானா 28:16-27 


நானா 28:16. அக்காலத்திலே ஆகாஸ்‌ 
என்னும்‌ ராஜா, அசீரியாவின்‌ 
ராஜாக்கள்‌ தனக்கு ஒத்தாசைபண்ண 
அவர்களிடத்துக்கு. ஆட்களை 
அனுப்பினான்‌. 


287. எதோமியரும்‌ 
மூதாவை முறியடித்து, 
சிறைபிடித்தூப்‌ 


நோனா. 
கூடவந்து, 
சிலரைச்‌. 
போயிருந்தார்கள்‌. 


2நானா 28:18. பெலிஸ்தரும்‌ யூதாவிலே 
சமபூமியிலூம்‌ தெற்கேயும்‌ இருக்கிற 
யாட்டணங்களின் மேல்‌ 
பெத்ஷிமேசையும்‌, 
கெதெரோத்தையும்‌, சொக்கோவையும்‌ 
அதின்‌ 

'திம்னாவையும்‌ 

கிராமங்களையும்‌, 

அதின்‌ கிராமங்களையும்‌ 

அங்கே குடியேறினார்கள்‌. 


2நானா 28:19. யூதாவின்‌ ராஜாவாகிய 
ஆகாசினிமித்தம்‌ கர்த்தர்‌ யூதாவைத்‌ 
தாழ்த்தினார்‌; அவன்‌  யூதாவைக்‌ 
சீர்குலைத்து, கர்த்தருக்கு விரோதமாய்‌ 
மிகவும்‌ துரோகம்‌ பண்ணினான்‌. 

28:20. அதீரியாவிண்‌ 
ராஜாவாகிய. தில்காத்பில்நேசர்‌ 
அவனிடத்தில்‌ வந்தான்‌; அவனை 
நெருக்கினானே அல்லாமல்‌ அவனைப்‌ 
பலப்படுத்தவில்லை. 

நானா 28:21. ஆகாஸ்‌ கர்த்தருடைய 
ஆலயத்தில்‌ ஒரு பங்கும்‌, ராஜ 
அரமனையில்‌ ஒரு பங்கும்‌, பிரபுக்களின்‌ 
கையில்‌ ஒரு பங்கும்‌ எடுத்து, 
அசீரியாவின்‌. ராஜாவுக்குக்‌ 
கொடுத்தும்‌, அவனுக்கு 
உதவிகிடைக்கவில்லை.. 


நோனா 





f= FTE 
TT 


நோனா 28:22, தான்‌ தெருக்கப்படுகிற 
காலத்திலும்‌ கர்த்தருக்கு விரோதமாய்‌. 
அந்த ஆகாஸ்‌ என்னும்‌ ராஜா 
துரோகம்பண்ணிக்கொண்டே 
இருந்தான்‌. 


நானா 28:28, எப்படியென்றால்‌: 
சீரியா ராஜாக்களின்‌ தெய்வங்கள்‌ 
அவர்களுக்குத்‌ துணை 
செய்கிறபடியினால்‌, அவர்கள்‌ எனக்கும்‌ 
துணைசெய்ய அவர்களுக்குப்‌ பலி 
யிடுவேன்‌ என்று சொல்லி, தன்னை 
முறிய அடித்த தமஸ்குவின்‌. 
தெய்வங்களுக்கு அவன்‌ பலியிட்டான்‌; 
ஆனாலும்‌ அது அவனும்‌ இஸ்ரவேல்‌: 
அனைத்தும்‌ 'நாசமாகிறதற்கு. 
எதுவாயிற்று. 


நானா 28:24. ஆகாஸ்‌ தேவனுடைய 
ஆலயத்தின்‌ பணிமுட்டுகளைச்‌. 
சேர்த்து, தேவனுடைய ஆலயத்தின்‌ 
பணிமுட்டுகளைத்‌ துண்டு துண்டாக்கி, 
கர்த்தருடைய ஆலயத்தின்‌ கதவுகளைப்‌ 
பூட்டிப்போட்டு, எருசலேமில்‌ 
மூலைக்குழுலை. பலிபீடங்கனை 
உண்டுபண்ணி, 


2நானா 28:25. 
தெய்வங்களுக்குத்‌ 
தூபங்காட்டும்படிக்கு, யூதாவின்‌. 
ஒவ்வொரு. பட்டணத்திலூம்‌ 
மேடைகளை உண்டு பண்ணி, தன்‌ 
பிதாக்களின்‌ தேவனாகிய கர்த்தருக்குக்‌ 
கோபமுட்டினான்‌. 


அத்திய 


நானா 28:28. அவனுடைய மற்ற 
வர்த்தமானங்களும்‌, அவனுடைய 
ஆதியோடந்தமான ௪கல நடயபடிகளும்‌ 
யூதா இஸ்ரவேல்‌ ராஜாக்களின்‌ 
புஸ்தகத்தில்‌ எழுதியிருக்கிறது. 


நோனா 28:27. ஆகாஸ்‌ தண்‌ 
பிதாக்களோடே நித்திரையடைந்த 
பின்பு, அவனை எருசலேம்‌ நகரத்தில்‌ 
அடக்கம்பண்ணினார்கள்‌. ஆனாலும்‌ 
இஸ்ரவேல்‌ ராஜாக்களின்‌ கல்லறைகளில்‌ 
அவனைக்‌ கொண்டுவந்து 
வைக்கவில்லை; அவன்‌ குமாரனாகிய 
எசேக்கியா அவன்‌ ஸ்தானத்தில்‌ 
ராஜாவானான்‌.. 


2 நானாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


ஆகாசின்‌ 
கர்த்தர்‌ 


பாவங்களினிமித்தமாக 
யூதாதேசத்தை தாழ்த்துகிறார்‌ 
துன்பங்களையும்‌, 
வேதனைகளையும்‌ 
யூதாஜனத்தாரின்‌ 
அவர்களுடைய 

ராஜாவாகிய ஆகாசின்‌ பாவங்களே காரணம்‌. 


யூதாவின்‌ 
ஆகாசினிமித்தம்‌ 
தாழ்த்துகிறார்‌; 
சீர்குலைத்து, 
மிகவும்‌ 

(நாளா 28:19), 


ராஜாவாகிய 
யூதாவைத்‌ 
அவன்‌ யூதாவைச்‌ 
கர்த்தருக்கு. விரோதமாய்‌ 

'துரோகம்பண்ணுகிறான்‌ 


கர்த்தர்‌ 


ஆகாஸ்‌ யூதா தேசத்தில்‌ கர்த்தருடைய 
ஆராதனையை நிறுத்திப்‌ போட்டான்‌, 
கர்த்தருடைய பிள்ளைகளைப்‌ பாதுகாக்கத்‌ 
தவறிவிட்டான்‌. யூதா தேசத்தில்‌ கர்த்தருடைய 
மெய்யான  ஆராதனைக்குப்‌ பதிலாக 
விக்கிரகாராதனையைச்‌ செய்கிறான்‌. 


காஸ்‌ 
ராஜாவாமிருக்கும்போது, சீரிய த்திற்கும்‌ 
வடக்கு இஸ்ரவேல்‌ தேசத்திற்கும்‌ சமாதான 
உடன்படிக்கை ஏற்பட்டிருக்கிறது. அவ்விரண்டு 
தேசங்களின்‌ ராஜாக்களும்‌ யூதாதேசத்திற்கு 
விரோதமாக யுத்தம்பண்ண வருகிறார்கள்‌. 


ஆதாசின்‌ ஆட்சிக்காலத்தில்‌ 
சீரியாவின்‌ ராஜாவாகிய ரேத்சீனும்‌, 
இஸ்ரவேலின்‌ ராஜாவாகிய ரெமலியாவின்‌. 
குமாரன்‌ பெக்காவும்‌, எருசலேமின்மேல்‌ 
யுத்தம்பண்ண வந்து ஆகாசை முற்றிக்கை 
போடுகிறார்கள்‌: ஆனாலும்‌ 
ஜெயிக்கமாட்டாதே போகிறார்கள்‌ 
(2இராஜா 16:5) 

சீரியருக்கும்‌ இஸ்ரவேலருக்கும்‌. 
எருசலேமை பிடிக்கவேண்டும்‌ என்னும்‌ ஆசை 
உண்டாயிற்று. எருசலேம்‌ தங்களுக்கு 
சொந்தமான நகரமாயிருக்கவேண்டும்‌. 
என்றும்‌, தங்களுக்கு பிடித்தமான ஒரு 
ராஜாவை எருசலேமிலே வைக்கவேண்டும்‌ 
என்றும்‌ சீரியாவின்‌ ராஜாவும்‌, 
இஸ்ரவேலின்‌ ராஜாவும்‌ ஆசைப்படுகிறார்கள்‌. 


நீ பயப்படாமல்‌ அமர்ந்திருக்கப்பார்‌; 
இந்த இரண்டு புகைகிற 
கொள்ளிக்கட்டைகளாகிய சீரியரோடே வந்த 
ரேத்சீனும்‌, ரெமலியாவின்‌ மகனும்‌ கொண்ட 
உக்கிரக்கோபத்தினிமித்தம்‌ உன்‌ இருதயம்‌ 
துவள வேண்டாம்‌" (ஏசா 7:6). 





i= FTE 
TT 


இந்த யுத்தத்தில்‌ சீரியருக்கும்‌, வடக்கு 
இஸ்ரவேல்‌  தேசத்தாருக்கும்‌ வெற்றி 
கிடைக்கவில்லை. ஆனாலும்‌ சிரியாவின்‌. 
ராஜாவாகிய ரேத்சீன்‌ ஏலாத்தைத்‌ திரும்பச்‌ 
சீரியாவோடே சேர்த்துக்கொண்டு, யூதரை 
ஏலாத்திலிருந்து துரத்துகிறான்‌; சீரியர்‌ 
ஏலாத்திற்கு வந்து இந்நாள்‌ வரைக்கும்‌. 
அல்விடத்திலே குடியாயிருக்கிறார்கள்‌ 
(2இராஜா 16:61. 


ஏலாத்தை அமத்சியா 
சரயாமம்கந்த பிடித்து வைத்திருந்தான்‌ 
(2இராஜா 14:22). அமத்சியா பிடித்து 
வைத்திருந்த ஏலாத்தை இப்போது சீரியர்‌ 
தங்கள்‌ வசமாய்ச்‌ சேர்த்துக்கொள்கிறார்கள்‌. 


கிடைக்கவில்லை. ஆகையினால்‌ அவனுடைய 
மனதிலே  தைரியமுமில்லை, தெம்புமில்லை. 
பெலமுமில்லை. சத்துருக்களுக்கு விரோதமாக 
எதிர்த்து நின்று யந்தம்பண்ணும்‌ துணிச்சலும்‌ 
ஆகாசுக்கு இல்லை. 

சீரியாவின்‌ ராஜாவும்‌, இஸ்ரவேலின்‌ 
ராஜாவும்‌ தனக்கு விரோதமாக. 
முற்றிக்கையிட்டிருக்கும்போது. ஆகாஸ்‌ 
கர்த்தரைத்‌ தேடாமல்‌ அசீரியா ராஜாவின்‌ 
உதவியைத்‌ தேடுகிறான்‌. 


ஆகாஸ்‌ அசீரியாவின்‌ ராஜாவாகிய 
திகவாத்பிேசரிடந்திற்ு ஸ்தானாபதிகளை 


வந்து. எனக்கு விரோதமாயெழும்பின சீரியா 
ராஜாவின்‌ கைக்கும்‌, இஸ்ரவேல்‌ ராஜாவின்‌ 
கைக்கும்‌. 

(2இராஜா 

சொல்லர்சொல்லுகிறான்‌ 


ஆகாஸ்‌ கர்த்தருடைய உதவியை 
நாடாமல்‌, அசீரிய ராஜாவின்‌ உதவியை 
நாடுவது அவனுடைய பாவமாயிருக்கிறது. 
இந்தப்‌ பாவத்திற்கு அவனுக்கு கடுமையான 
தண்டனை கிடைக்கிறது. அசீரிய ராஜா 
ஆகாசுக்கு 
செய்யமாட்டான்‌. 
வெகுமதிகளையும்‌, 
எதிர்பார்ப்பான்‌. 


2 நாளாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


COMMENTARY 


ஆகாசுக்கு அசீரியா 
எதிர்பார்ப்பு தெரிந்திருக்கிறது. 
பிரகாரமாக, ஆகாஸ்‌ ர்த்‌ 
ஆலயத்திலும்‌ ராஜாவின்‌ அரமனைப்‌ 
பொக்கிஷங்களிலும்‌ அகப்பட்ட வெள்ளியையும்‌ 
பொன்னையும்‌ எடுத்து. அசீரியாவின்‌ 
ராஜாவுக்குக்‌ காணிக்கையாக அனுப்புகிறான்‌. 
(2இராஜா 16:8). 
கர்த்தர்‌ நம்முடைய பொன்னையோ, 
வெள்ளியையோ, பொக்கிஷங்களையோ 
எதிர்பார்க்கவில்லை. அவர்‌ நம்முடைய 
இருதயங்களில்‌ வாசம்பண்ணவேண்டுமென்று 


ந்த்‌ 

எதிர்பார்க்கிறார்‌ 

ராஜாவோ... ஆகாசின்‌ 
பொக்கிஷங்களை எதிர்பார்க்கிறான்‌. 

ராஜா, ஆகாஸ்‌ 

காணிக்கைகளைப்‌ 

அவனுக்கு 

அசீரியா ராஜா 

தமஸ்குவுக்குப்போய்‌ அதைப்பிடித்து, அதின்‌ 

குடிகளைக்‌ கீர்பட்டணத்திற்குச்‌ 

சிறைபிடித்துக்கொண்டுபோய்‌, ரேத்சீனைக்‌ 
கொன்றுபோடுகிறான்‌ (2இராஜா 16:9). 


. இசீரியாவின்‌ ராஜா சீரியர்களை 
தன்னுடைய த்திற்கு சிறைப்பிடித்து, 
கொண்டு போகிறான்‌. இது ஆகாசுக்கு 
வெற்றி கிடைத்ததுபோல தெரிகிறது. 
ஆனால்‌ ஆகாசோ, தன்னையே அறியாமல்‌, 
சீரியாவின்‌ ராஜாவுக்கு 
அடியையாகிவிடுகிறான்‌. 


ஆகாஸ்‌. சீரியாவின்‌ ராஜாவாகிய 
திகிலாத்பிலேசரிடத்திற்கு தன்னுடைய 
ஸ்தானாபதிகளை அனுப்பியபோது, ன்‌ 
உம்முடைய  அடியானும்‌, உம்மு 
குமாரனுமாயிருக்கிறேன்‌” (2இராஜா 1627) 
என்று சொல்லச்சொன்னான்‌. ஆகாஸ்‌ 
தன்னுடைய வார்த்தையின்‌ பிரகாரமாக, 
அசீரியாவின்‌ ராஜாவுக்கு 
அடிமையாகிவிடுகிறான்‌. 


ஆகாசுக்கு அசீரியா ராஜாவின்‌ உதவி 
கிடைத்திருக்கிறது. அதேவேளையில்‌ 
ராஜாவின்‌ அரமனை பொக்கிஷங்களிலும்‌, 
கர்த்தருடைய ஆலயத்து பொக்கிஷங்களிலும்‌ 
பேரிழப்பு உண்டாயிற்று யூதாதேசத்தின்‌ 
பொன்னும்‌ வெள்ளியும்‌ அசீரியா தேசத்திற்கு 
சொந்தமாயிற்று. 





i THE 
TT 


அசீரியாவின்‌ ராஜாவுக்கு 
'கொடுத்தனுப்புகிறான்‌. ஆகாஸ்‌ செய்த ஒரு 
பாவம்‌, அவனை மற்ற பாவங்களை செய்ய 


வழிநடத்துகிறது. 


ஆகாசின்‌ காலத்திற்கு. முன்பு, 
யூதாதேசம்‌ ஐசுவரியத்திலும்‌, பெலத்திலும்‌ 
சிறந்து விளங்கிற்று. ஆனால்‌ கர்த்தர்‌ 
இப்போது யூதாதேசத்தை தாழ்த்துகிறார்‌. 
கர்த்தர்‌ ஆகாசை நெருக்குகிறார்‌. தான்‌ 
நெருக்கப்படுகிற காலத்திலும்‌, கர்த்தருக்கு 
விரோதமாய்‌ அந்த ஆகாஸ்‌ என்னும்‌ ராஜா 
துரோகம்பண்ணிக்கொண்டே இருக்கிறான்‌ 
(நோளா 28:22) 


காஸ்‌ 
சீர்குலைத்துப்போடுகிறான்‌ 
நிர்வாணமாயிருப்பதுபோல 

ஆகாஸ்‌ யூதாவின்‌ வஸ்திரங்களையெல்லாம்‌ 
உரிந்துபோட்டு, அதை நிர்வாணமாக 
விட்டுவிடுகிறான்‌. ஆகாசின்‌ பாவத்தினால்‌, 
யூதாதேசத்தாருக்கு பிரச்சனைகள்‌ வருகிறது. 
ஆகாஸ்‌ நெருக்கப்படும்போது, 
அவனோடுகூட யூதாதேசத்தாரும்‌ 
நெருக்கப்படுகிறார்கள்‌. 


வஸ்திரமில்லாமல்‌, நிர்வாணமாயிருக்கும்‌ 
மனுஷன்‌. அவமானப்படுவதுபோல, 
யூதாவின்‌ மனுஷரும்‌ அவமானப்படுகிறார்கள்‌. 
யூதாவுக்கு விரோதமாக ஆபத்துக்கள்‌ 
வரும்போது, அவர்களுக்கு பாதுகாப்பு 
எதுவுமில்லை. யூதாவின்‌. மனுஷர்‌ 
ஆயுதமில்லாத மனுஷனைப்போல, 
ஆபத்துக்கு அருகாமையிலிருக்கிறார்கள்‌. 


“ஜனங்கள்‌ தங்கள்‌ பகைவருக்குள்‌. 
அவமானப்படத்தக்கதாக ஆரோன்‌ 
அவர்களை நிர்வாணமாக்கியிருந்தான்‌. 
அவர்கள்‌ நிர்வாணமாயிருக்கிறதை மோசே 
கண்டான்‌" (யாத்‌ 32:25). 


பாவம்‌ மனுஷரை நிர்வாணமாக்குகிறது. 
அது மனுஷருடைய தன்மானத்தையும்‌, 
மேன்மையையும்‌, மதிப்பையும்‌ மரியாதையையும்‌ 
உரித்துப்போடுகிறது. 


2 நாளாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


COMMENTARY 


ஏதோமியர்‌ யூதாதேசத்திற்கு 
விரோதமாக வருகிறார்கள்‌. அவர்கள்‌ 
யூதாவை முறியடித்து, சிலரை சிறைப்பிடித்து 
போயிருக்கிறார்கள்‌. யூதாவின்‌ ராஜாவாகிய 
அமத்சியா, ஏதோமியரில்‌ அநேகரை, 
கன்மலை உச்சியிலிருந்து தள்ளிவிட்டு 
கொன்றுபோடுகிறான்‌. 


யூதா புத்திரர்‌, பதினாயிரம்பேரை 
உயிரோடு பிடித்து, ஒரு கன்மலையுச்சியிலே. 
கொண்டுபோய்‌, அவர்களெல்லாரும்‌ 
நொறுங்கிப்போகத்தக்கதாய்‌ ந்தக்‌ 
கன்மலையுச்சியிலிருந்து 
தள்ளிவிட்டார்கள்‌" (நாளா 2592) 
அமத்சியா 
தீங்குக்கு, ஏதோமியர்‌ 
பழிவாங்குகிறார்கள்‌. இதன்‌ நிமித்தமாக 
ஏதோமியர்‌, யூதாவை முறியடிக்கிறார்கள்‌. 
யூதாவின்‌ மனுஷரில்‌. சிலரை சிறைப்பிடித்து, 
கொண்டு 


தங்களுக்கு 


யூதாதேசத்திற்கு 
விரோதமாக யுத்தம்பண்ண வரும்போது, 
பெலிஸ்தரும்‌ யூதாதேசத்திற்கு விரோதமாக 
வருகிறார்கள்‌.  பெலிஸ்தரும்‌ யூதாவிலே 
சமபூமிமிலம்‌ தெற்கேயும்‌ இருக்கிற 
பட்டணங்களின்மேல்‌ விழுந்து, 
பெத்ஷிமேசையும்‌, ஆயலோனையும்‌, 
கெதெரோத்தையும்‌, சொக்கோவையும்‌ அதின்‌ 
கிராமங்களையும்‌, திம்னாவையும்‌ அதின்‌ 
கிராமங்களையும்‌, கிம்சோவையும்‌ அதின்‌ 
கிராமங்களையும்‌ பிடித்து அங்கே 
குடியேறுகிறார்கள்‌ (2நாளா 2848) 


பெலிஸ்தர்கள்‌ யூதாதேசத்தின்‌ 
எல்லையில்‌ வாசம்பண்ணுகிறார்கள்‌. அவர்கள்‌ 
யூதாதேசத்தின்‌ பட்டணங்களையும்‌ 
கிராமங்களையும்‌ பிடித்து; அங்கே இருக்கிற 
யூதாவின்‌ மனுஷரைத்‌ துரத்திவிட்டு, 
தாங்கள்‌ வந்து குடியேறுகிறார்கள்‌. 


உரியா பெலிஸ்தருக்கு விரோதமாக 
யுத்தம்பண்ணினான்‌. உசியாவின்‌ நிமித்தமாய்‌ 
பெலிஸ்தர்‌ இப்போது யூதாதேசத்தாரை 
பழிவாங்குகிறார்கள்‌. “அவன்‌ புறப்பட்டுப்போய்‌, 
பெலிஸ்தரோடு யுத்தம்பண்ணி, காத்தின்‌ 
அலங்கத்தையும்‌, யப்னேயின்‌ அலங்கத்தையும்‌, 
அஸ்தோத்தின்‌ அலங்கத்தையும்‌ 
இடித்துப்போட்டு, அஸ்தோத்‌ நாட்டிலும்‌ பெலி 
ஸ்தருக்குள்ளும்‌ பட்டணங்களைக்‌ கட்டினான்‌” 
(நோளா 26:6). 





i= FTE 
TT 


யூதாதேசத்திற்கு விரோதமாக வருகிறார்கள்‌. 
ஆகாசோ கர்த்தருடைய உதவியைத்‌ 
தேடாமல்‌, அசீரியா ராஜாவின்‌ உதவியைத்‌ 
தேடுகிறான்‌. 


ஏதோமியரும்‌ 
முறியடிக்கிறார்கள்‌. 
நாட்களில்‌ யூதாவுக்கு 
முதலாவ, கலகம்‌ 
(நோளா 2541-9). 
தாவின்மீது ்‌ ல்‌ 
மிக்கிறார்கள்‌. அதுபோலவே பெலிஸ்தரும்‌. 
யூதாவின்மீது யுத்தம்‌ பண்ணி ஜெயித்து 
விடுகிறார்கள்‌. (நோளா 2817-19) 


க்காலத்திலே ஆகாஸ்‌. 
அசீரியாவின்‌ 


என்னும்‌ 
ராஜா, ராஜாக்கள்‌ 
தனக்கு ஒத்தாசைபண்ண 
அவர்களிடத்துக்கு ஆட்களை அனுப்புகிறான்‌ 
(நோளா 28:16). 
காஸ்‌, சீரியரிடத்திலும்‌, எப்பிராயீம்‌ 
பறதிரித்திதம்‌ ஈதே தேத்து 
போயிருக்கிறான்‌. இப்போது தனக்கு 
்‌ பண்ண வேண்டுமென்று 
ராஜாக்களை நாடுகிறான்‌. 
வடக்கு இஸ்ரவேல்‌ 
தெற்கு யூதா தேசத்திலும்‌ 
உள்ளே நுழைவதற்கு: 
அ்ஸ்பனிம்‌ 


ஆகாஸ்‌ கர்த்தருடைய ஆலயத்தில்‌ ஒரு 
பங்கும்‌, ராஜ அரமனையில்‌ ஒரு பங்கும்‌, 
பிரபுக்களின்‌ கையில்‌ ஒரு பங்கும்‌ எடுத்து. 
அசீரியாவின்‌ ராஜாவுக்குக்‌ கொடுத்தும்‌, 
அவனுக்கு, உதவிகிடைக்கவில்லை. 
(நாளா 28:21). 


அசீரியாவின்‌ ராஜாவாகிய 
தில்காத்பில்நேசர்‌ ஆசாசினிடத்தில்‌ 
வருகிறான்‌; தில்காத்பில்நேசர்‌ ஆகாசை 
நெருக்கினானே அல்லாமல்‌ அவனைப்‌ 
பலப்படுத்தவில்லை (2நாளா 28:20). 


2 நானாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


சீரியாவுக்கும்‌, எப்பிராயீமுக்கும்‌ எதிராக. 
யுத்தம்‌ பண்ணுவதற்கு தனக்கு உதவி 
புரியுமாறு ஆகாஸ்‌ அசீரியாவின்‌ ராஜாவிடம்‌ 
விண்ணப்பம்‌ பண்ணுகிறான்‌. ஆனால்‌ 
அவனோ ஆகாசிற்கு உதவி. புரிவதற்குப்‌ 
பதிலாக அவனை உபத்திரவப்படுத்தினான்‌. 
தனக்கு உதவி செய்வதற்காக 
அசீரியாவின்ராஜாவாகிய 

பில்நேசருக்கு கர்த்தருடைய ஆலயத்தில்‌ ஒரு 
பங்கும்‌, ராஜ அரமனையில்‌ ஒரு பங்கும்‌, 
பிரபுக்களின்‌ கையில்‌ ஒரு பங்கும்‌ எடுத்து 
கொடுத்தான்‌. ஆனாலும்‌ அசீரியாவின்‌ ராஜா 
ஆகாசிற்கு உதவி புரியவில்லை. 
(நோளா 28:21; 2இராஜா 1617-18). 


அசீரியாவின்‌ 
தில்காத்பில்நேசர்‌ ஆகாசக்கு, 
உதவிசெய்யவில்லை. அவன்‌ ஆகாசை 
நெருக்குகிறான்‌. தான்‌ நெருக்கப்பட்டாலும்‌, 
ஆகாஸ்‌ கர்த்தருக்கு கீழ்ப்படிய மறுக்கிறான்‌. 
அவன்‌ கர்த்தருக்கு விரோதமாக தொடர்ந்து 
துரோகம்பண்ணிக்கொண்டே இருக்கிறான்‌. 
ஆகாசின்‌ பாவங்கள்‌ அதிகரிக்கிறது. 


ராஜாவாகிய 


ஆகாசின்‌ நாட்களில்‌ அவனுக்குப்‌ பல 
பக்கங்களிலிருந்தும்‌ நெருக்கங்கள்‌ வருகிறது 


சார்ந்து கொண்டால்‌, அவர்‌ உதவி புரிவார்‌ 
ஆனால்‌ ஆதாசோ.. கர்த்தரைவிப்டு 

ப்போய்விடுகிறான்‌. எசேக்கியா 
நெருக்கப்படும்போது அவன்‌ கர்த்தரை 
நாடுகிறான்‌. கர்த்தர்‌ அவனுக்கு 
உதவிபுரிகிறார்‌. (நாளா 32:12,30). 

அசீரியாவின்‌ ராஜா ஆகாசுக்கு துணை 
செய்யவில்லை... சீரியாவின்‌ தெய்வங்கள்‌ 
தனக்கு துணை செய்யும்‌ என்று ஆகாஸ்‌ 
நம்புகிறான்‌. இது ஆகாசின்‌ மதிமீனம்‌. 
ஆகாஸ்‌ இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தரை 
நம்பாமல்‌, சீரியா ராஜாக்களின்‌ 
தெய்வங்களை நம்புகிறான்‌. அவர்களுடைய 
விக்கிரகங்களை நம்புகிறான்‌. 

“சீரியா ராஜாக்களின்‌ தெய்வங்கள்‌. 
அவர்களுக்குத்‌ துணை செய்கிறடடியினால்‌, 
அவர்கள்‌ 
அவர்களுக்கும்‌ 


பலியிடுகிறான்‌: ஆனாலும்‌ அது அவனும்‌ 
இஸ்ரவேல்‌ அனைத்தும்‌ நாசமாகிறதற்கு 
எதுவாயிற்று (நாளா 28:23) 





i al 
TT 


காஸ்‌ கர்த்தருக்கு விரோதமாக 
ல்‌ கர்த்தருடைய 


எருசலேமிலே இருக்கிறது. 


துண்‌। 
துண்டாக்கி, அவற்றை அழித்துப்போடுகிறான்‌. 
பணிமுட்டுக்கள்‌ 


உடைத்துப்போடப்பட்டதினால்‌, 


காஸ்‌ கர்த்தருடைய ஆலயத்தின்‌ 
கதவுகளையும்‌ பூட்டிப்போடுகிறான்‌. இதனால்‌ 
கர்த்தரை ராதிப்பதற்கு ஒருவராலும்‌ 
ஆலயத்திற்குள்‌ பிரவேசிக்க முடியவில்லை. 
ஆகாசோ 
பணிமுட்டுகளைச்‌ 
ஆலயத்தின்‌ 
துண்டாக்கி, 
கசுதவுகளைப்‌ 
(நோளா 28:24) 


தேவனுடைய ஆலயத்தின்‌ 
சேர்த்து, தேவனுடைய 


பூட்டிப்போடுகிறான்‌ 


ஆகாஸ்‌ எருசலேமில்‌ மூலைக்குமூலை. 


பலிபீடங்களை உண்டுபண்ணுகிறான்‌. 
ஆகாஸ்‌ அந்நிய தெய்வங்களுக்குத்‌ 
தூபங்காட்டும்படிக்கு, யூதாவின்‌ ஒவ்வொரு 
பட்டணத்திலும்‌ மேடைகளை உண்டு 
பண்ணுகிறான்‌ (2நாளா 28:25), 


ஆகாஸ்‌ சீரியருடைய 
ஆராதிக்கிறான்‌. 
விக்கிரகங்களுக்கு பலிபீடங்களையும்‌, 
யூதாவின்‌ பட்டணங்களிலெல்லாம்‌ 
மேடைகளையும்‌ உண்டுபண்ணி கர்த்தருக்கு 
விரோதமாகத்‌ துரோகம்பண்ணுகிறான்‌. 
"கீலேயாத்‌ அக்கிரம ஸ்தலமோ? ஆம்‌, 
அவர்கள்‌ அபத்தரானார்கள்‌: கில்காலிலே. 
ப்‌ பலியிடுகிறார்கள்‌;: 
பீடங்கள்‌ வயல்வரப்புகளில்‌. 
கற்குலியல்களைப்போல்‌ 


தெய்வங்களை 
எருசலேமிலே. 


யூதர்கள்‌ கர்த்தருடைய ஆலயத்திற்குப்போய்‌, 
அங்கே பலியிடுகிறார்கள்‌. 


2 நாளாகமம்‌ - 


II CHRONICLES - 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆகாசின்‌ 
கர்த்தருடைய பலிபீடம்‌ 
ஆகாஸ்‌ கர்த்தருடைய ஆலயத்திலுள்ள 
பலிபீடத்தை நீக்கிப்போட்டு, அங்கே ஒரு 
புதிய பலிபீடத்தை நிறுவுகிறான்‌. இது 
லிக்கிரகாராதனையின்‌ பலிபீடம்‌. 
கர்த்தருடைய பரிசுத்தமான ஆலயத்தில்‌ 
விக்கிரகங்களுக்கோ, விக்கிரகங்களின்‌ 
பலிபீடத்திற்கோ இடமில்லை. ஆனால்‌ 
ஆகாசோ கர்த்தருடைய ஆலயத்திலே 
விக்கிரகத்தின்‌ பலிபீடத்தை நிறுவி, 
அதற்கு அங்கே இடம்‌ கொடுக்கிறான்‌. 

புதிய பலிபீடத்தின்‌ சாயல்‌, 
தமஸ்குவிலுள்ள விக்கிரக பலிபீடத்தின்‌ 
சாயலுக்கு ஒப்பாயிருக்கிறது. ஆகாஸ்‌ 
ராஜாவே தமஸ்குவிலே. அந்தப்‌ 
பலிபீடத்தைப்‌ பார்த்தான்‌. 


அசீரியாவின்‌ 
திகிலாத்பிலேசர்‌, 
ரேத்சீனைக்‌ 
ராஜாவாகிய 
அசீரியாவின்‌ 
திகிலாத்பிலேசருக்கு. 


ஆட்சிக்காலத்தில்‌ 
மாற்றப்படுகிறது. 


ராஜாவாகிய 
சீரியாவின்‌ ராஜாவாகிய 
கொன்றுபோட்ட பின்பு, 
ஆகாஸ்‌  தமஸ்குவிலுள்ள 
ராஜாவாகிய 
எதிர்கொண்டுபோய்த்‌ 


ஆசாரியனாகிய உரியாவுக்கு அனுப்புகிறான்‌ 
(இராஜா 1620). 


யூதாவின்‌ 
அசிரியாவின்‌ 

நன்றிசொல்லுவதற்காக தமஸ்குவுக்குப்‌ 
போனான்‌. அசீரியா ராஜாவின்‌ 
கட்டளைகளைப்‌ பெற்றுக்கொள்ளவும்‌, 
அவனுக்கு கீழ்ப்படிந்து நடப்பதை 
உறுதிபண்ணுவதற்கும்‌ காஸ்‌ 
அசீரியாவின்‌ ராஜாவைப்‌ பார்க்கப்போகிறான்‌. 


ராஜாவாகிய ஆகாஸ்‌ 


ராஜாவுக்கு 


காஸ்‌ _ அசீரியாவின்‌ ராஜாவை 
பார்க்கப்போன இடத்திலே ஒரு பலிபீடத்தைப்‌ 
பார்க்கிறான்‌. தமஸ்குவிலள்ள இந்தப்‌ 
பலிபீடம்‌. ஆகாசின்‌ கண்களுக்கு 
பிரியமாயிருக்கிறது. அந்தப்‌ பலிபீடம்‌ 
விநோதமாக செய்யப்பட்டிருக்கிறது. 
அதிலே வேலைப்பாடுகளும்‌ அதிகமாய்‌ 
இடம்பெற்றிருக்கிறது. தமஸ்குவிலுள்ள 
பலிபீடத்தின்‌ சாயலுக்கொத்த ஒரு பலிபீடம்‌ 
தன்னுடைய தேசத்திலும்‌ இருக்க 
வேண்டுமென்று ஆகாஸ்‌ ஆசைப்படுகிறான்‌. 





f= a 
TT 


யூதாதேசத்திலே ஆகாஸ்‌ 
ராஜாவாயிருக்கும்போது. உரியா என்பவன்‌ 
பிரதான ஆசாரியனாயிருக்கிறான்‌. 
ராஜாவாகிய ஆகாஸ்‌ அந்தப்‌ பலிபீடத்தின்‌ 
சாயலையும்‌, டய சகல. 
வேலைப்பாடாகிய அதின்‌ மாதிரியையும்‌ 
ஆசாரியனாகிய உரியாவுக்கு அனுப்புகிறான்‌. 
அந்தப்‌ பலிபீடத்திற்கொத்த பலிபீடத்தை 
கட்டுமாறு ராஜாவாகிய ஆகாஸ்‌, 
ஆசாரியனாகிய உரியாவுக்கு 
கட்டளைகொடுக்கிறான்‌. 


ராஜாவாகிய ஆகாஸ்‌ 
தமஸ்குவிலிருந்து வருகிறதற்குள்‌ 
ஆசாரியனாகிய உரியா அப்படிக்கொத்த பலி 
பீத்தைக்கட்டி முடிக்கிறான்‌. ஆசாரியனாகிய 
ராஜாவாகிய ஆகாஸ்‌ 
தன்குளில்கந்து அனுப்பின 
கட்டளையின்படியெல்லாம்‌ செய்கிறான்‌ 
(2இராஜா 1611. 
கர்த்தருடைய ஊழியத்‌ செய்கி 
பிரதான ஆசாரியன்‌, ர்க்‌ 
விக்கிரகத்தின்‌ பலிபீடத்தைப்போன்ற ஒரு 
பலிபீடத்தைக்‌ கட்டுவது மிகப்பெரிய பாவம்‌. 
இது BA துன்மார்க்கமான செயல்‌. 
யூதாவின்‌ ராஜாவும்‌ 
விக்கிரகாராதனைக்காரன்‌. 
யூதாதேசத்திலுள்ள பிரதான ஆசாரியனும்‌. 
விக்கிரகாராதனைக்காரன்‌. 


பிரதான ஆசாரியனாகிய உரியா 
தன்னுடைய அதிகாரத்தை  தப்பிதமாகப்‌ 
பயன்படுத்துகிறான்‌. தன்னுடைய ஆசாரிய 
ஊழியத்தையே நீட்டுப்படுத்துகிறான்‌. 
கர்த்தருக்கு ஊழியம்‌ செய்ய வேண்டிய 
உரியா, விக்கிரகத்திற்கு ஊழியம்‌ 
செய்கிறான்‌. கர்த்தருடைய பிரமாணத்திற்கு 
கீழ்ப்படிய வேண்டிய ஆசாரியன்‌, இப்போது 
மனுஷருடைய இச்சைகளுக்கு கீழ்ப்படிகிறான்‌. 
மனுஷருடைய மாம்சத்தின்‌ இச்சைகளுக்கு 
உரியா ஆசாரியனாயிருக்கிறான்‌. அவன்‌ 
ஆவிக்குரிய வேசித்தனம்‌ பண்ணுகிறான்‌. 
கர்த்தர்‌ தன்னை நம்பி ஒப்படைத்திருக்கிற 
ஊழியத்திற்கு உரியா 
உண்மையுள்ளவனாகயிராமல்‌, கர்த்தரை 
வஞ்சிக்கிறான்‌. 

கர்த்தருடைய ஆலயத்திலே வெண்கல 
பலிபீடம்‌ இருக்கிறது. உரியாவோ ஆகாசின்‌ 
பலிபீடத்தை, கர்த்தருடைய வெண்கல: 
பலிபீடத்திற்கு அருகாமையில்‌ வைக்கிறான்‌. 


2 நாளாகமம்‌ - 


II CHRONICLES - 


விரிவுரை 
COMMENTARY 


, ராஜா தமஸ்குவிலிருந்து வந்தபோது, 
அவன்‌ அந்தப்‌ பலிபீடத்தைப்பார்த்து, அந்தப்‌ 
பலிபீடத்தண்டையில்‌ சேர்ந்து, அதின்மேல்‌ பலி 
யிட்டுகிறான்‌. ஆகாஸ்‌ தன்‌ சர்வாங்க 
தகனபலியையும்‌ தன்போஜனபலியையும்‌ 
தகனித்து, தன்‌ பானபலியை வார்த்து, நன்‌ 
சமாதானபலிகளின்‌ இரத்தத்தை அந்தப்‌ 
பலிபீடத்தின்மேல்‌. ளிக்கிறான்‌ 
(2இராஜா 1612/13). 


ஆகாஸ்‌ இஸ்ரவேலின்‌ தேவனாகிய 
கர்த்தருக்கு பலிகளை செலுத்தவில்லை. 
அவன்‌ தமஸ்குவின்‌ விக்கிரகத்திற்கு, 
தன்னுடைய பலிபீடத்திலே பலிகளை 
செலுத்துகிறான்‌. 
கர்த்தருடைய 
தன்னுடைய பலிபீடத்‌ 
இடத்தைக்‌ கொடுத்து, 
வெண்கல பலிபீடத்தை 
மாற்றுகிறான்‌ 


லயத்திலே ஆகாஸ்‌ 
ற்‌ முக்கியமான 

கர்த்தருடைய 
வேறு இடத்திற்கு 


கர்த்தரின்‌ சந்நிதியில்‌ 
ண்கள்‌ பத்‌ வஸ்‌ தன்‌ 
பலிபீடத்திற்கும்‌ கர்த்தரின்‌ ஆலயத்திற்கு 
நடுவே ஆலயத்தின்‌ முகப்பிலிருந்து எடுத்து 
அதைத்‌ தன்‌ பலிபீடத்திற்கு வடபுறமாய்‌ 
வைக்கிறான்‌ (2இராஜா 1614) 


ஆகாசின்‌ 
பெரியதாயிருக்கிறது. 
ஆசாரியனாகிய உரியாவை நோக்கி: “இந்தப்‌ 


பலிபீடம்‌ வடிவத்தில்‌: 
ராஜாவாகிய ஆகாஸ்‌ 
பெரிய பலிபீடத்தின்மேல்‌ 
சர்வாங்க 
மாலைப்போஜனபலியையும்‌, 
சர்வாங்க தகனபலியையும்‌, 
போஜனபலியையும்‌, 
ஜனத்தின்‌ 
அவர்கள்‌ 
'பானபலிகளையும்‌ 
சர்வாங்க 
இரத்தத்தையும்‌, 
இரத்தத்தையும்‌ 
(2இராஜா 
கொடுக்கிறான்‌. 


காலைச்‌ 
'த௲னபலியையும்‌, 
ராஜாவின்‌ 
அவருடைய 
தேசத்நினுடைய சகல. 
சர்வாங்க த௲னபலியையும்‌, 
போஜனபலியையும்‌, அவர்கள்‌ 
செலுத்தி, அதின்மேல்‌: 
தகனங்களின்‌ சகல. 
பலிகளின்‌ சகல. 
தெளிப்பாயாக" 


1645) என்று கட்டளை 


ஆகாஸ்‌ கர்த்தருடைய பலிபீடத்தையும்‌ 
மறந்துவிடவில்லை. ஆகாஸ்‌ உரியாவை 
நோக்கி, “அந்த வெண்கலப்‌ பலிபீடமோ, 
நான்‌ சன்னதம்‌ கேட்கிறதற்கு உதவும்‌” 
(இராஜா 165) என்று சொல்லுகிறான்‌. 





f= THE 
TT 


திருப்தியில்ல! 

தேடிப்போகிறவர்களுக்கு, ஒரு ஆதாயமும்‌ 
கிடைக்காது. அவர்களுடைய பிரயாசங்கள்‌ 
வீணாய்ப்போகும்‌. 


ஆகாஸ்‌ கர்த்தருடைய ஆலயத்திலே 
இருந்த - வெண்கல பலிபீடத்தை 


பிரகாரமாக 
ஸ்தாபித்திருக்கிறார்‌. ஆனால்‌ ஆகாசோ 
கர்த்தருடைய பலிபீடத்தின்‌ மூலமாக, ஒரு 
புதிய நன்மை  உண்டாகவேண்டுமென்று 
ஆசைப்படுகிறான்‌. கர்த்தருடைய பலிபீடம்‌ 
“சன்னதம்‌ கேட்கிறதற்கு உதவும்‌" என்று 
சொல்லுகிறான்‌. 


சன்னதம்‌ கேட்பதற்காக 
தம்முடைய பலிபீடத்தை ஆலயத்திலே கட்ட 
சொல்லவில்லை. வெண்கல பலிபீடத்தின்மீது 
சர்வாங்க த௲னபலிகளை செலுத்தவேண்டும்‌. 

னால்‌ ஆகாசோ, தான்‌ இழி, புதிய 

டத்திலே சர்வாங்க  தகனபலியை 
த தளன்‌ பலர வட ளால்‌ 
பலிபீடத்தில்‌, சன்னதம்‌ கேட்க 
ஆசைப்படுகிறான்‌. கர்த்தருடைய பலிபீடம்‌ 
சன்னதம்‌ சொல்லாது. 


(டைய பாரம்பரிய சரித்திர 
மகாரம்‌. ஆகாஸ்‌ "பிற்காலத்‌, 
கர்த்தருடைய வெண்கல பலிபீடத்தினால்‌, 
ஒரு சூரிய கடிகாரத்தை செய்தான்‌ என்று 
சொல்லுகிறார்கள்‌. 

(அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி 
கர்த்தரை நோக்கிக்‌ கூப்பிடுகையில்‌, அவர்‌ 
ஆகாசுடைய சூரிய கடியாரத்தில்‌ பாகைக்குப்‌ 
பாகை முன்போன சாயை பத்துப்பாகை: 
பின்னிட்டுத்‌ திரும்பும்டி செய்தார்‌" 
(இராஜா 20:11, 


யூதாஜனங்கள்‌ எருசலேமிலே கர்த்தரை 
ஆராதிக்கவேண்டும்‌. 

கர்த்தருடைய 

பூட்டிப்போட்டு, 

விக்கிரகாராதனைக்கு 

வழிநடத்துகிறான்‌. ஆகாஸ்‌ 

விரோதமாகத்‌ துரோகம்பண்ணி, அவருக்கு 
கோபம்‌ மூட்டுகிறான்‌. 


2 நானாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


COMMENTARY 


ஆகாகக்கு அசீரியாவின்‌ 
உதவிசெய்யவில்லை. 
ராஜாக்களைப்போலவே 


ராஜாக்கள்‌ 
அந்த 
சீரியாவின்‌ 
செய்யாது. 
ஜீலனுமில்லை. 
'தமஸ்குவின்‌ 
அவனும்‌, 


ஆகாசின்‌ காலத்திலே யூதாதேசத்தில்‌ 
விக்கிரகாராதனைக்கு வலுவான அஸ்திபாரம்‌ 
போடப்படுகிறது. ஆகாசுக்கு அடுத்தபடியாக 
எசேக்கியா யூதாதேசத்தை 
ராஜ்யபாரம்பண்ணுகிறான்‌.  எசேக்கியாவின்‌ 
காலத்தில்‌ யூதாவிலே. ஆவிக்குரிய 
மறுமலர்ச்சி உண்டாயிற்று. னாலும்‌ 
ஆகாசினால்‌ அறிமுகப்படுத்தப்பட்ட 
விக்கிரகாராதனையின்‌ தாக்கங்கள்‌, 
யூதாதேசத்திலே, எசேக்கியாவின்‌ காலத்திலும்‌ 
காணப்படுகிறது. 


ஆகாகடைய மற்ற வர்த்தமானங்களும்‌, 
அவனுடைய ஆதியோடந்தமான சகல 
நட்படிகளும்‌ யூதா இஸ்ரவேல்‌ ராஜாக்களின்‌ 
புஸ்தகத்தில்‌ எழுதியிருக்கிறது. 
(நாளா 28:26). 


கர்த்தருடைய ஆலயம்‌ பரிசுத்தமானது 
ஆகாசோ கர்த்தருடைய ஆலயத்தை 
பரிசத்தகுலைச்சலாக்குகிறான்‌. அவள்‌ 
ஆலயத்தின்‌. கட்டிடத்தை ஒன்றும்‌ 
செய்யவில்லை. ஆனாலும்‌ ஆலயத்திலுள்ள 

பணிமுட்டுக்களை 


pnp me 

சட்டங்களின்‌. 

சட்டங்களுக்கு நடுவே இருக்கிற அந்தச்‌ 
சவுக்கைகளில்‌ சிங்கங்களும்‌, காளைகளும்‌, 
கேருபீன்களும்‌, சட்டங்களுக்கு மேலாக 
ஒரு திரணையும்‌, சிங்கங்களுக்கும்‌ 
காளைகளுக்கும்‌ கீழாக சாய்வான 
வேலைப்பாடுள்ள ஜலதாரைகளும்‌ அதனோடே 
இருந்தது” (இராஜா 7:28,29). 





ழ்‌ நயனா 
யாய 


ஆகாஸ்‌ தன்னுடைய முப்பத்தாறாவது. 
வயதில்‌ மரித்துப்போகிறான்‌. ஆகாஸ்‌ தன்‌ 
பிதாக்களோடே நித்திரையடைந்தபின்‌, 
தாவீதின்‌ நகரத்தில்‌ 
பிதாக்களண்டையிலே 
க்கப்‌ 
ல்‌ குமாரனாகிய எசேக்கியா 
ஸ்தானத்தில்‌ ராஜாவாகிறான்‌ 
தோதா 16:20). ஆகாஸ்‌ கர்த்தருடைய 
ஆலயத்தை எந்த... அளவுக்கு 
தீட்டுப்படுத்தினானோ, அந்த அளவுக்கு 
ஆகாசின்‌ குமாரனாகிய 
கர்த்தருடைய 


எசேக்கியா, 
ஆலயத்தைப்‌ 
பரிசத்தப்படுத்துகிறான்‌ 


2 நாளாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


ஆகாஸ்‌ தன்‌ பிதாக்களோடே 
நித்திரையடைந்தபின்பு, அவனை எருசலேம்‌ 
நகரத்தில்‌ அடக்கம்பண்ணுகிறார்கள்‌. 
ஆனாலும்‌ இஸ்ரவேல்‌ ராஜாக்களின்‌ 
கல்லறைகளில்‌ அவனைக்‌ கொண்டுவந்து, 
அவன்‌ குமாரனாகிய 


ஸ்தானத்தில்‌. 


வைக்கவில்லை; 
எசேக்கியா 
ராஜாவாகிறான்‌ (2நாளா 28:27). 





f= FTE 
TT 


II CHRONICLES 


எசேக்கியாவின்‌ ஆட்சிக்காலம்‌. 
மகிமையுள்ளதாயிருக்கிறது. அவன்‌ 
கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை 
செய்கிறான்‌. எசேக்கியாவின்‌ காலத்திலே 
கர்த்தருடைய ஆராதனையும்‌, 
யூதாமார்க்கத்தின்‌ உபதேசங்களும்‌ சீராக 
எசேக்கியாவும்‌ 
பக்தி 

வைராக்கியமாயிருக்கிறான்‌ 


எசேக்கியா 
ராஜாவானவுடன்‌ , 
ஆலயத்தைப்‌ பழுதுபார்க்கிறான்‌. 
ஆசாரியருக்கும்‌ ( 
ஆலோசனைகளை சொல்லி, 
கர்த்தருடைய ஆலயத்தின்‌ 
மறுபடியும்‌ பயன்படுத்துகிறான்‌ 
(நோளா 291141). 


லேலியர்கள்‌ கர்த்தருடைய ஆலயத்தை 
சுத்திகரிக்கிறார்கள்‌. தேவாலயத்திலுள்ள 
எல்லா காரியங்களையும்‌ ங்காயும்‌ 
முறையாயும்‌ 

(நாளா 2912-19). 


எசேக்கியாவுக்கு முன்பு, யூதாதேசத்தை 
ராஜ்யபாரம்பண்ணினவர்கள்‌, கர்த்தருக்கும்‌, 
கர்த்தருடைய பிரமாணத்திற்கும்‌ 
முக்கியத்துவம்‌ கொடுக்கவில்லை. 
எசேக்கியா தன்னுடைய பாவத்திற்காகவும்‌, 
யூதாஜனத்தாரின்‌. பாவத்திற்காகவும்‌ 
பாவநிவாரண பலிகளை செலுத்துகிறான்‌. 
ராஜாவும்‌ ஜனங்களும்‌ கர்த்தருக்குள்‌ 
மறுபடியும்‌ சந்தோஷமாயிருக்கிறார்கள்‌ 
(நோளா 29:20-36). 


எசேக்கியாவின்‌ ஊழியம்‌ 
2நானா 29:1-11 


நானா ர. எசேக்கியா. 
இருபத்தைந்தாம்‌ வயதில்‌ ராஜாவாக, 
இருபத்தொன்பது வருஷம்‌ எருசலேமில்‌ 
அரசாண்டான்‌; சுகரியாவின்‌ 
குமாரத்தியாகிய அவனுடைய 
தாமின்பேர்‌ அபியான்‌. 


2 நானாகமம்‌ - விரிவுரை 
- COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நோனா 29:2. அவன்‌ தன்‌ தகப்பனாகிய 
தான்து செய்தபடியெல்லாம்‌ கர்த்தரின்‌ 
பார்வைக்குக்‌ செம்மையானதைச்‌ 
செய்தான்‌. 


நானா 29:3. அவன்‌ தன்‌ 
ராஜ்யபாரத்தின்‌ முதலாம்‌ வருஷம்‌ 
முதலாம்‌ மாதத்தில்‌ கர்த்தருடைய 
ஆலயத்தின்‌ கதவுகளைத்‌ திறத்து, 
அவைகளைப்‌ பழுதுபார்த்து, 


தானா 29%. 
லேவியரையும்‌ 
அவர்களைக்‌: 
கூடிவரச்செய்து, 


ஆசாரியரையும்‌ 
அழைத்துவத்து, 
கிழக்குவிதியிலே. 


நோனா 295. அவர்களை நோக்கி: 
லேவியரே, கேளுங்கள்‌; நீங்கள்‌. 
இப்போது உங்களைப்‌ பரிசுத்தம்‌ 
பண்ணிக்கொண்டு, உங்கள்‌ 
பிதாக்களின்‌ தேவனாகிய 
கர்த்தருடைய ஆலயத்தைப்‌ 
பரிசுத்தம்பண்ணி,  அசுத்தமானதைப்‌ 
பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து வெளியே 
கொண்டுபோங்கள்‌.. 


நானா 29:6, நம்முடைய பிதாக்கள்‌ 
துரோகம்‌ பண்ணி, நம்முடைய 
தேவனாகிய கர்த்தரின்‌ பார்வைக்குப்‌ 
பொல்லாப்பானதைச்‌ செய்து, அவரை 
விட்டு விலகி, தங்கள்‌ முகங்களைக்‌: 
கர்த்தருடைய வாசஸ்தலத்தை விட்டுத்‌ 
திருப்பி, அதற்கு முதுகைக்‌ 
காட்டினார்கள்‌. 


இதானா 29.7. 
பரிகத்தஸ்தலத்தில்‌ இஸ்ரவேலின்‌: 
தேவனுக்குச்‌ சர்வாங்க  தகனபலி. 
செலுத்தாமலும்‌, தூபங்காட்டாமலும்‌, 
வினக்குகனை அணைத்துப்போட்டு, 
மண்டபத்தின்‌ கதவுகளையும்‌. 
பூட்டிப்போட்டார்கள்‌. 


அவர்கள்‌. 


நோனா 29:8. ஆகையால்‌ கர்த்தருடைய 
கடுங்கோபம்‌ 

எருசலேமின்மேதூம்‌. 

இவர்களை, 

கண்களினால்‌ 

தூயரத்துக்கும்‌ 

பழிப்புக்கும்‌ ஒப்புக்கொடுத்தார்‌. 





f= FTE 
TT 


நோனா 29:9. இதோ, இதினிமித்தம்‌ 
நம்முடைய பிதாக்கன்‌ பட்டயத்தினால்‌ 
விழுந்து, நம்முடைய குமாரரும்‌ 
தம்முடைய குமாரத்திகளும்‌ நம்முடைய 
மனைவிகளும்‌ சிறையிருப்பில்‌ 
அகப்பட்டார்கன்‌. 

நானா 2910. 
இஸ்ரவேலின்‌ 
கர்த்தருடைய உக்கிரகோபம்‌ 
'நம்மைவிட்டுத்‌ திரும்பும்படிக்கு, 
அவரோடே உடன்பருக்கையண்ண என்‌: 
மனதிலே திர்ணயித்துக்கொண்டேன்‌. 


இப்போதும்‌ 
தேவனாகிய 


நோனா 2911. என்‌ குமாரரே, 
இப்பொழுது ௮௪ தியாயிராதேயுங்கன்‌; 
நீங்கள்‌ கர்த்தருக்குப்‌ பணிவிடை 
செய்யும்படி அவருக்கு முன்பாக 
நிற்கவும்‌, அவருக்கு. 
ஊழியஞ்செய்கிறவர்களும்‌ 
தூபங்காட்டுகிறவர்களுமாயிருக்கவும்‌ 
உங்களை அவர்‌ தெரித்துகொண்டார்‌ 
என்றான்‌. 


எசேக்கியா 
இருபத்தைந்தாம்‌ 


தன்னுடைய 
யூதாதேசத்திற்கு 
ராஜாவாகிறான்‌. யோவாஸ்‌ ராஜாவானபோது 


வயதில்‌ 
அவனுக்கு ஏழுவயதாயிற்று யோவாசுக்கு 
முன்பு பூதாதேசத்தை  துன்மார்க்கமான 
இரண்டு ராஜாக்கள்‌ ஆட்சி செய்தார்கள்‌. 

யோசியா தன்னுடைய எட்டாவது, 
வயதில்‌ யூதாதேசத்திற்கு ராஜாவாகிறான்‌. 
யோவாசும்‌, யோசியாவும்‌ கொஞ்சவயதிலே. 
ராஜாவானதினால்‌, அவர்களால்‌ 
யூதாதேசத்தில்‌ ஆவிக்குரிய மறுமலர்ச்சியை 
உடனே ஏற்படுத்த முடியவில்லை. 
அவர்களுக்கு ஏற்ற வயதாகும்‌ வரையிலும்‌, 
ஊழியத்தில்‌ காலதாமதமுண்டாயிற்று. 

எசேக்கியாவோ. தன்னுடைய 
இருபத்தைந்தாம்‌ வயதில்‌ யூதாதேசத்தின்மீது 
ராஜாவாகிறான்‌. அவன்‌ ராஜாவானவுடன்‌ 
கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய ஆரம்பித்து 
விடுகிறான்‌. 


எசேக்கியா இருபத்தைந்தாம்‌ வயதில்‌: 
ராஜாவாகி, இருபத்தொன்பது 
எருசலேமில்‌ அரசாளுகிறான்‌:: 
குமாரத்தியாகிய அவனுடைய 
அபியாள்‌. எசேக்கியா தன்‌ தகப்பனாகிய 
தாவீது செய்தபடியெல்லாம்‌ கர்த்தரின்‌ 
பார்வைக்குச்‌ செம்மையானதைச்‌ செய்கிறான்‌. 
(நாளா 29:1,2). 


2 நாளாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


யூதா தேசத்தில்‌ எசேக்கியாவுக்கு. 
முன்பும்‌ சில நல்ல ராஜாக்கள்‌ ராஜ்யபாரம்‌ 
செய்திருக்கிறார்கள்‌. அவர்களைப்பற்றிச்‌ 
சொல்லும்போது, “அவர்கள்‌ கர்த்தரின்‌ 
பார்வைக்கு செம்மையானதை செய்தார்கள்‌" 
என்று பொதுவாகவே 
சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால்‌. 
எசேக்கியாவின்‌ நல்ல சுபாவத்தைப்பற்றிச்‌ 
சொல்லப்படும்போது,. “அவன்‌ தன்‌ 
தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம்‌ 
கர்த்தரின்‌ பார்வைக்குச்‌ செம்மையானதைச்‌ 
செய்தான்‌” (நோளா 29:2) என்று 
சொல்லப்பட்டிருக்கிறது. 

வீ! 
எசேக்கியா 
கர்த்தருடைய 


ராஜாவைப்போலவே, 
ராஜாவும்‌, கர்த்தர்மீதும்‌, 

பிரமாணத்தின்மீதும்‌, 
கர்த்தருடைய உடன்படிக்கைப்‌ 
பெட்டியின்மீதும்‌ பிரியமாயும்‌, பத்தி 
வைராக்கியமாயும்‌ இருக்கிறான்‌. 


அவன்‌ தன்‌ ராஜ்யபாரத்தின்‌ முதலாம்‌ 
வருஷம்‌ முதலாம்‌ மாதத்தில்‌ கர்த்தருடைய 
a கதவுகளைத்‌. திறந்து. 
அவைகளைப்‌ பழுதுபார்க்கிறான்‌. அவன்‌ 
ரன்‌ லேலியரையும்‌ அழைத்துவந்து, 
அவர்களைக்‌ கிழக்குவீதியிலே 
கூடிவரச்செய்கிறான்‌ (2நாளா 29:3,4). 
எசேக்கியா 
பத்தியுள்ளவன்‌. 
தகப்பனாகிய 


கர்த்தரிடத்தில்‌ 

எசேக்கியாவின்‌ 
காஸ்‌, யூதாவின்‌ 
ராஜாக்களில்‌. ப்பெரிய துன்மார்க்கன்‌. 
அவன்‌ கர்த்தருடைய பார்வைக்கு 
பொல்லாப்பானதை செய்தவன்‌. ஆகாஸ்‌ ஒரு 
விக்கிரகாராதனைக்காரன்‌. ஆனாலும்‌ 
ஆகாசின்‌ குமாரனாகிய எசேக்கியா 
கர்த்தருக்குப்‌ பயந்து, அவருடைய வழியில்‌ 
நடக்கிறான்‌. 


எசேக்கியா தன்‌ தகப்பனாகிய தாவீது 
செய்தபடியெல்லாம்‌ கர்த்தரின்‌ பார்வைக்குச்‌ 
செம்மையானதைச்‌ செய்கிறான்‌ 
(2இராஜா 18:3). 


சபாவத்தின்படி 
மரத்திலிருந்து, நீ வெட்டப்பட்டு, 
கபாவத்திற்கு விரோதமாய்‌ நல்ல 
ஒலிவமரத்திலே ஒட்டவைக்கப்பட்டிருந்தால்‌, 
சுபாவக்கிளைகளாகிய அவர்கள்‌ தங்கள்‌ சுய 
ஒலிவமரத்திலே ஒட்டவைக்கப்படுவது அதிக 
நிச்சயமல்லவா?” (ரோம 11:24). 


காட்டொலிவ 





f= al 
TT 


எசேக்கியா தன்‌ சயாவத்தின்படி 
காட்டொலிமரத்திலிருந்து வெட்டப்பட்டவன்‌. 
எசேக்கியாவின்‌ தகப்பனாகிய ஆகாஸ்‌ ஒரு 
துன்மார்க்கன்‌. ஆனாலும்‌ எசேக்கியா 
நல்ல ஒலிவமரத்திலே ஒட்டவைக்கப்பட்டு, 
நற்கனிகளைக்‌ கொடுக்கிறான்‌. காஸ்‌ 
துன்மார்க்கனாமிருந்தாலும்‌, எசேக்கியா 
நீதிமானாயிருக்கிறான்‌. ஆகாஸ்‌ 
விக்கிரகங்களை ஆராதித்தாலும்‌, 
எசேக்கியா மாத்திரமே 
ஆராதிக்கிறான்‌. 


கர்த்தரை 


டய கிருபையும்‌ 
எசேக்கினாலின்ம்து ல 

எசேக்கியா ஆகாசின்‌ 
வளர்ந்தவன்‌. ஆகாஸ்‌  எசேக்கியாவுக்கு. 
முன்பாக நீதிமானாய்‌ நடக்கவில்லை. 
எசேக்கியா. ஆகாசின்‌ முன்மாதிரியைப்‌ 


இரக்கமும்‌ 
றது. 
அரண்மனையில்‌ 


பின்பற்றியிருந்தால்‌, அவனும்‌ 
ஆகாசைப்போலவே சீர்கெட்டுப்போயிருப்பான்‌. 


காஸ்‌ மாரன்‌ எசேக்கியாவுக்‌ 

நல்வினை ன்னய்க்கந்தைய்‌ 
குற்றுக்கொடுக்கவில்லை அவன்‌ 
தன்னுடைய குமாரனுக்கு முன்பாக நல்ல. 
முன்மாதிரியாகவும்‌ ஜீவிக்கவில்லை. 
ஆனாலும்‌ எசேக்கியா 
நல்லொழுக்கமுள்ள வனாயிருக்கிறான்‌. 


யூதாதேசத்திலே. 
உரியா 
உரியாவும்‌ 


ஆகாஸ்‌ 
ராஜ்யபாரம்பண்ணும்போது, 
ஆசாரியனாயிருக்கிறான்‌. 
ஆகாசின்‌ கட்டளைக்கு கீழ்ப்படிந்து, 
தமஸ்குவிலிருந்து கொண்டு வரப்பட்ட 
மாதிரியின்‌ படியே, விக்கிரகத்திற்கு ஒரு 
பலிபீடத்தை செய்தவன்‌. ஆகையினால்‌ 
உரியாவும்‌, எசேக்கியாவுக்கு கர்த்தருடைய 
நியாயப்பிரமாணங்களை  போதித்திருப்பதற்கு, 
வாய்ப்பில்லை. ஆகாசின்‌ 
அரண்மனையிலிருக்கிறவர்கள்‌ எல்லோருமே. 
விக்கிரகாராதனைக்காரராயிருக்கிறார்கள்‌. 
இப்படிப்பட்ட துன்மார்க்க குணமுள்ள 
கூட்டத்தாருக்கு மத்தியிலே எசேக்கியா 
வளருகிறான்‌. எசேக்கியாவினிடத்தில்‌: 
துன்மார்க்கமில்லை. அவன்‌ நீதிமானாக 
இருக்கிறான்‌. எசேக்கியா கர்த்தருடைய 
பார்வைக்கு செம்மையானதை செய்கிறான்‌. 
கர்த்தர்‌ எசேக்கியாவோடு. 
கூடயிருக்கும்போது. சத்துருவின்‌ அந்தகார 
கிரியைகள்‌ எதுவும்‌ அவனைப்‌ 
பாதிக்கவில்லை. நமக்குள்ளே கர்த்தருடைய 


2 நானாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


கிருபை கிரியை செய்யும்போது, அதற்கு 
விரோதமாக கிரியை செய்யும்‌ வல்லமை 
எந்த அந்தகார சக்திக்கும்‌ இல்லை. 
கர்த்தருடைய கிருபையை எந்த 
வல்லமையாலும்‌ தடைபண்ண முடியாது. 


எசேக்கியா தன்‌ தகப்பனாகிய தாவீது 
செய்தடியெல்லாம்‌ கர்த்தரின்‌ பார்வைக்குச்‌ 
செம்மையானதைச்‌ செய்கிறான்‌ 
(2இராஜா 18:3). எசேக்கியா இரண்டாம்‌. 
தாவீதைப்போல இருக்கிறான்‌. தாவீது 
கர்த்தருடைய வார்த்தையின்மீதும்‌, 
கர்த்தருடைய ஆலயத்தின்மீதும்‌ 
பிரியமாயிருந்தார்‌ அதுபோலவே 
எசேக்கியாவும்‌ அவற்றின்மீது 
பிரியமாயிருக்கிறான்‌ 

தாவீதின்‌ 


அநேகர்‌ 
விலகிப்போனார்கள்‌. 


சந்ததிமில்‌ வந்தவர்களில்‌ 

கர்த்தரைவிட்டு 
யூதாதேசத்திலே. 
ம்‌ பயம்‌ 


ஜனங்கள்‌ கர்த்தரை 
விக்கிரகங்களை 


பப தேசத்தின்‌ 
மிகவும்‌ 


ஆனாலும்‌ கர்த்தர்‌ 
, தமக்கு ஏற்ற 
எசேக்கியாவைப்போன்ற 
ராஜாவை எழுப்புகிறார்‌. 


யூதாதேசத்தில்‌ ஆவிக்குரிய நிலமை 
வர வர மோசமாகிக்கொண்டே வருகிறது. 
யூதாதேசத்தார்‌ எல்லோருமே கர்த்தரை விட்டு 
விட்டு, விக்கிரகங்களை பின்பற்றிப்போகும்‌ 
சூழ்நிலை உருவாயிற்று. ராஜாக்களும்‌ 
துன்மார்க்கராயிருக்கிறார்கள்‌. கர்த்தரோ 
தமது கிருபையினால்‌ தாவீதைப்போன்ற 
நற்குணமுள்ள, எசேக்கியாவை, 
யூதாதேசத்திற்கு ராஜாவாக எழுப்புகிறார்‌. 


எசேக்கியா தாதேசத்திலே 
ஆலிக்குரிய ன்‌ 
ஏற்படுத்துகிறான்‌. “எசேக்கியா தன்‌ 
ராஜ்யபாரத்தின்‌ முதலாம்‌ வருஷம்‌ முதலாம்‌ 
மாதத்தில்‌ கர்த்தருடைய ஆலயத்தின்‌ 
கதவுகளைத்‌ திறந்து, அவைகளைப்‌ 
பழுதுபார்க்கிறான்‌ (நாளா 29:3) 


துக்காக 
ஆவிக்குரிய 





f= THE 
TT 


எசேக்கியாவின்‌ காலத்தில்‌ யூதாதேசம்‌ 
சீர்கெட்டுப்போயிருக்கிறது. யூதாதேசத்தார்‌ 
கர்த்தரைவிட்டு. தூரமாய்‌ விலகிப்‌ 
போயிருக்கிறார்கள்‌. யூதாதேசமெங்கும்‌ 
மேடைகளும்‌, விக்கிரகதோப்புகளும்‌ 
நிரம்பியிருக்கிறது. 

எசேக்கியா மேடைகளை அகற்றி, 
சிலைகளைத்‌ தகர்த்து. 
விக்கிரகத்தோப்புகளை வெட்டுகிறான்‌. அவன்‌ 
மோசே பண்ணியிருந்த வெண்கலச்‌. 
சர்ப்பத்தை ன்‌ 
அந்நாட்கள்மட்டும்‌ 
அதற்குத்‌ தூபங்க। mi வந்தார்கள்‌; 
எசேக்கியா அதற்கு நிகுஸ்தான்‌ என்று 
பேரிடுகிறான்‌ (2இராஜா 18:4). 

யூதாதேசத்திலே 


மிக்கிரகதோப்புகளும்‌ 
மேடைகளில்‌. 


மேடைகளும்‌, 
புதியவையல்ல. 


விக்கிரகங்களுக்கு 
தூபங்காட்டுவதும்‌ புதுமையானதல்ல. 
யூதாதேசத்தார்‌ எப்போதுமே 
விக்கிரகங்களை ஆராதித்து வருகிறவர்கள்‌ 
ஆனாலும்‌ ஆகாசின்‌ ஆட்சிக்காலத்தில்‌, 
யூதாதேசத்திலே, க்கிரகாராதனை 
அதிகமாக வளர்ச்சி பெறுகிறது. 
எசேக்கியா ப 
காணப்படுகிற தவக்‌ 
பார்த்து, கர்த்தரிடத்தில்‌ பக்தி 
வைராக்கியமாயிருக்கிறான்‌. கர்த்தருடைய 
விக்கிரகாராதனைக்கு 

எசேக்கியாவை எழுப்புகிறார்‌ 
யூதாதேசத்திற்கு. 
தன்னுடைய 
அதிகாரத்தைப்‌ 
யூதாதேசத்திலுள்ள 
மேடைகளை அகற்றிப்போடுகிறான்‌. 
சிலைகளை தகர்த்துப்போடுகிறான்‌. 
விக்கிரகத்தோப்புகளை வெட்டிப்போடுகிறான்‌. 


மேடைகளும்‌  விக்கிரகத்தோப்புகளும்‌ 
விக்கிரகாராதனையின்‌ ஒரு பகுதியாக 
ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. எசேக்கியாவோ 
யூதாதேசத்திலிருந்து விக்கிரகாராதனையை 
முற்றிலுமாய்‌ அழித்துப்போடவேண்டும்‌ என்று 
தீர்மானமாயிருக்கிறான்‌. 


ராஜாவானவுடன்‌, 
ராஜரீக 
பயன்படுத்தி, 


அவன்‌ 


2 நாளாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


யூதாதேசத்திலுள்ள 
விக்கிரகாராதனைக்கும்‌ 
சில விசேஷித்த 
கர்த்தருடைய 
மேடைகளை 


மேடைகளை 
பயன்படுத்துகிறார்கள்‌. 
சந்தர்ப்பங்களிலே. 
தீர்க்கதரிசிகளும்‌ 
பயன்படுத்துகிறார்கள்‌. னாலும்‌ 
யூதாதேசத்திலே மேடைகள்‌ ப்பது 
விக்கிரகராதனைக்கு ஆதரவாயிருக்கும்‌ 
என்று நினைத்து, எசேக்கியா மேடைகளை 
அகற்றிப்போடுகிறான்‌. 


எசேக்கியாவுக்கு, 
நியாயப்பிரமாணமே 
அவன்‌ தன்னுடைய 
வழிகளிலே நடவாமல்‌, கர்த்தருடைய 
வழிகளிலே நடக்கிறான்‌. கர்த்தருடைய 
பிரமாணம்‌. விக்கிரகாராதனைக்கு 
விரோதமாயிருக்கிறது. எசேக்கியா 
கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, 
யூதாதேசத்திலிருந்து, விக்கிரகாராதனையை 
முற்றிலுமாய்‌ நீக்கிப்போடுகிறான்‌. 

இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ வனாந்தரத்திலே 
பிரயாணம்பண்ணியபோது, மோசே ஒரு 
வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கினார்‌ 


அந்த 


கர்த்தருடைய 
சட்டமாகயிருக்கிறது. 


அப்பொழுது கர்த்தர்‌ கொள்ளிவாய்ச்‌ 
சர்ப்பங்களை ஜனங்களுக்குள்ளே 
அனுப்பினார்‌: அவைகள்‌ ஜனங்களைக்‌ 
கடித்ததினால்‌ இஸ்ரவேலருக்குள்ளே 
அநேக ஜனங்கள்‌ செத்தார்கள்‌. அதினால்‌ 
ஜனங்கள்‌ மோசேயினிடத்தில்‌ போய்‌: 
ங்கள்‌ கர்த்தருக்கும்‌ உமக்கும்‌ 
பேசினதினால்‌ பாவஞ்‌ 
; சர்ப்பங்கள்‌ எங்களைவிட்டு 
நீங்கும்படி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம்‌ 
பண்ணவேண்டும்‌ என்றார்கள்‌; மோசே 
ஜனங்களுக்காக விண்ணப்பம்‌ பண்ணினான்‌" 
(எண்‌ 21:67). 


அப்பொழுது கர்த்தர்‌ மோசேயை 
நோக்கி: நீ ஒரு கொள்ளிவாய்ச்‌ சர்ப்பத்தின்‌ 
உருவத்தைச்‌ செய்து, அதை ஒரு 
கம்பத்தின்மேல்‌ தூக்கிவை: குடிக்கப்பட்டவன்‌ 
எவனோ அவன்‌ அதை நேக்கிப்பார்த்தால்‌ 
பிழைப்பான்‌ என்றார்‌" (எண்‌ 21:5). 


“அப்படியே மோசே ப ௮௧ வெண்கலச்‌ 


ஒருவனைக்‌ கடித்தபோது, அவன்‌ அந்த 
வெண்கலச்‌ சர்ப்பத்தை நோக்கிப்பார்த்துப்‌ 


பிழைப்பான்‌” (எண்‌ 215). 





i FTE 
TT 


ஆரம்பத்திலே, கர்த்தருடைய 

ன்‌ பிரகாரமாக, மோசே 

த்தை செய்தார்‌. ஆனால்‌. 

அந்த வெண்கல சர்ப்பமே 

ஒரு விக்கிரகமாயிற்று. 

இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ வெண்கல சர்ப்பத்திற்கு 

தூபங்காட்ட ஆரம்பித்துவிடுகிறார்கள்‌. 
இதுவும்‌ ஒரு விக்கிரகாராதனையாயிற்று. 


வந்தார்கள்‌. கர்த்தர்‌ வனாந்தரத்திலே தங்கள்‌ 
முற்பிதாக்களுக்கு செய்த நன்மையை 
நினைவுகூரும்‌ வண்ணமாக, இஸ்ரவேல்‌: 
புத்திரர்‌ வெண்கல சர்ப்பத்தை ஒரு 
சாட்சியாகவும்‌, அடையாளமாகவும்‌ 
பாதுகாத்து பராமரித்து வந்தார்கள்‌. 

பிற்காலத்தில்‌, இஸ்ரவேல்‌ புத்திரர்‌, 
பன ன்னான்‌ அணக ர்க்க! 
ஒரு விக்கிரகமாக. ஆராதிக்க 
ஆரம்பித்துவிட்டார்கள்‌. அவர்கள்‌ 
சிருஷ்டிகரை தொழுதுகொள்ளாமல்‌, 
சிருஷ்டியை தொழுதுகொள்கிறார்கள்‌. 

ஸ்ரவேல்‌ புத்திரர்‌ விக்கிரகாராதனை 

rr 
கற்றுக்கொள்கிறார்கள்‌. 
விக்கிரகங்களை த்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ வெண்கல 
சர்ப்பத்திற்கும்‌ தூபங்காட்டி அதை 
ஆராதிக்கிறார்கள்‌. மோசே கர்த்தருடைய 
கட்டளையின்‌ பிரகாரம்‌ வெண்கல சர்ப்பத்தை 
செய்தார்‌. ஆகையினால்‌ இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
மத்தியிலே அந்த வெண்கல சர்ப்பத்திற்கு 
அதிக முக்கியத்துவம்‌ உண்டாயிற்று. 

வெண்கல சர்ப்பம்‌, வனாந்தரத்திலே 
இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ முற்பிதாக்களுக்கு, 
நன்மை செய்தது. அதே வெண்கல சர்ப்பம்‌ 
இப்போது, தங்களுக்கும்‌ நன்மை செய்யும்‌ 
என்று யூதாவின்‌ மனுஷர்‌ நம்பி, அதற்கு 
தூபங்காட்டி, அதை ஆராதிக்கிறார்கள்‌. 


எசேக்கியா கர்த்தர்மீது பக்திவைராக்‌. 
கியமாயிருக்கிறான்‌. கர்த்தருடைய நாமம்‌ 
மகிமையுள்ளது. கர்த்தருடைய மகிமையை 
வெண்கல சர்ப்பத்திற்கு ஒப்பாக்கக்கூடாது. 
யூதாவின்‌ மனுஷர்‌ வெண்கல சர்ப்பத்திற்கு 
தூபங்காட்டி, கர்த்தருடைய நாமத்தையும்‌, 
அவருடைய மகிமையையும்‌ தூஷிக்கிறார்கள்‌. 


2 நானாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


COMMENTARY 


எசேக்கியா மோசே பண்ணியிருந்த 
வெண்கல சர்ப்பத்தை உடைத்துப்போட்டு, 
அதற்கு “நிகுஸ்தான்‌" என்று பேரிடுகிறான்‌. 
நிகுஸ்தன்‌ என்னும்‌ பெயருக்கு “வெண்கல 
உலோகம்‌" என்று பொருள்‌. வெண்கல 
சர்ப்மானது ஒரு தெய்வமல்ல. அது 
சாதாரண  உலோகம்தான்‌ என்பதை 
தெளிவுபடுத்தும்‌ வண்ணமாக, அதற்கு 
நிகுஸ்தான்‌ என்று பேரிடப்படுகிறது. 


சாதாரண வெண்கல உலோகத்திற்கு 
யாரும்‌ தூபங்காட்ட மாட்டார்கள்‌. 
வெண்கலத்தை தங்கள்‌ தெய்வமாக 
ஆராதிக்கவும்‌ மாட்டார்கள்‌. நம்முடைய 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ் துவம்‌, 
மோசேயினால்‌ உயர்த்தப்பட்ட சர்ப்பத்தை, 
ஒரு அடையாளமாகச்‌ சொல்லியிருக்கிறார்‌. 


'சர்ப்பமானது. மோசேயினால்‌. 
வனாந்தரத்திலே. உயர்த்தப்பட்டது போல 
மனுஷகுமாரனும்‌ தன்னை விசுவாசிக்கிறவன்‌ 
எவனோ அவன்‌ கெட்டுப்‌ போகாமல்‌ 
நித்திய ஜீவனை அடையும்படிக்கு, 
உயர்த்தப்படவேண்டும்‌' (யோவா 31415) 


வெண்கல. 
அதை 
ல்க நாமும்‌ அதை 
ஆராதித்து விடக்கூடாது. நாம்‌ கர்த்தரை 
மாத்திரமே ஆராதிக்கவேண்டும்‌. கர்த்தரைத்‌ 
தொழுதுகொள்கிறவர்கள்‌ அவரை 
ஆலியோடும்‌, உண்மையோடும்‌ 
தொழுதுகொள்ளவேண்டும்‌. கர்த்தரை 
மாத்திரம்‌ தொழுதுகொள்ளவேண்டும்‌. 


எசேக்கியா இஸ்ரவேலின்‌ தேவனாகிய 
கர்த்தரின்மேல்‌ வைத்த நம்பிக்கையில, 
அவனுக்குப்‌ பின்னும்‌ அவனுக்கு முன்னும்‌ 
இருந்த யூதாவின்‌ ராஜாக்களிலெல்லாம்‌ 
அவனைப்போல்‌ ஒருவனும்‌ இருந்ததில்லை. 
எசேக்கியா கர்த்தரை விட்டுப்‌ பின்வாங்காமல்‌ 
அவரைச்‌ சார்ந்திருந்து, கர்த்தர்‌ மோசேக்குக்‌ 
கற்பித்த அவருடை கற்பனைகளைக்‌ 
கைக்கொண்டு நடக்கிறான்‌(2இராஜா 18:5). 


யூதாவின்‌ மனுஷர்‌. 
சர்ப தூபங்காட்டி 


எசேக்கியா கர்த்தரிடத்தில்‌ 
தைரியமாகவும்‌ இருக்கிறான்‌. அவர்மீது 
நம்பிக்கையும்‌ வைத்திருக்கிறான்‌. எசேக்கியா 
கர்த்தரை நம்பி நன்மை செய்கிறான்‌. 
எசேக்கியா யூதாதேசத்திலே 
விக்கிரகாரதனையை ஒழிக்கும்போது. 
யூதாதேசத்தார்‌ எசேக்கியாவுக்கு விரோதமாக 
எழும்புவதற்கு வாய்ப்புள்ளது. 





i FTE 
TT 


எசேக்கியா 
மேடைகளை 
தகர்த்து, 
வெட்டிப்போட்டதினால்‌, 
எசேக்கியா ராஜாவின்‌. 
கீழ்ப்படியாமல்‌, 
குலகம்பண்ணுவதற்கும்‌ 
ஆனால்‌ எசேக்கியாவோ. 
தேவனாகிய கர்த்தரின்மேல்‌ 
வைத்திருக்கிறான்‌. ரத்‌ 
பின்வாங்காமல்‌, 
சார்ந்திருக்கிறான்‌. கர்த்தர்‌ தன்னை எல்லா 
பாதுகாப்பார்‌ 


கர்த்தருக்குள்‌ 


எசேக்கியா தன்னுடைய ஆவிக்குரிய 
கடமைகளை தொடர்ந்து நிறைவேற்றுகிறான்‌. 
கல்‌ 
எசேக்கியா 

ன்ப போகிறன்‌ அவன்‌ ஒருபோதும்‌ 

ன்னிட்டுத்‌ திரும்பிப்பார்க்கவுமில்லை. 
பின்வாங்கிப்போகவுரில்லை. த்‌ 
தனக்கு கொடுத்த 
எசேக்கியா, 
'தொடர்ந்துசெய்கிறான்‌. 


கையால்‌ 
எசேக்கியாவேடிருக்கிறார்‌; 
போகிற இடம்‌ எங்கும்‌ 
அநுகூலமா। ட 
ராஜாவைச்‌ 

அதிகாரத்தைத்‌ 

(2இராஜா 18:7). 


எசேக்கியா 
கூடமிருக்கிறான்‌. கர்த்தரும்‌ எசேக்கியாவோடு 
கூடயிருக்கிறார்‌. எசேக்கியாவின்‌ 
காரியங்களெல்லாமே அவனுக்கு அநுகூ லமாக 
நடைபெறுகிறது. 

எசேக்கியா கர்த்தர்மீது நம்பிக்கை 
வைத்து, யூதாதேசத்திலிருந்து மேடைகளை 
அகற்றுகிறான்‌. சிலைகளை தகர்க்கிறான்‌. 


பிரியமானதை செய்கிறான்‌. 
யூதாதேசத்திலிருந்து 

விக்கிரகாராதனையை நீக்கிப்போட்டதினால்‌, 
கர்த்தர்‌ யூதாதேசத்தின்மீது சுமத்தப்பட்டிருந்த 
நுகத்தை 


2 நாளாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


COMMENTARY 


எசேக்கியா பெலிஸ்தரைக்‌ காசாமட்டும்‌. 
அதின்‌ எல்லைகள்‌ பரியந்தமும்‌, காவலாளர்‌ 
காக்கிற கோபுரங்கள்‌ தொடங்கி அரணான 
நகரங்கள்‌ பரியந்தமும்‌ முறியஅடிக்கிறான்‌ 
(2இராஜா 18:8). 
எசேக்கியா ஆட்சிக்கு வந்தவுடனேயே 
ஊழியத்தை செய்ய 
கர்த்தருடைய 
ம திறந்தது, 
செய்த முதலாவது ஊழியம்‌. 
எசேக்கியாவின்‌ தகப்பனாகிய ஆகாஸ்‌, 
கர்த்தருடைய ஆலயத்தின்‌ கதவுகளை 
மூடிப்போட்டான்‌. ஆகாசின்‌ குமரனாகிய 
எசேக்கியா, மூடப்பட்ட கதவுகளைத்‌ 
திறக்கிறான்‌. 


ஆகாசின்‌ பாவத்தினிமித்தமாக, கர்த்தர்‌ 
யூதாதேசத்தை தாழ்த்தியிருக்கிறார்‌. 
அவர்கள்‌ நிர்வாணிகளைப்போல 
அவமானமும்‌, வேதனையும்‌. 
உடையவர்களாயிருக்கிறார்கள்‌. எசேக்கியா 
யூதாதேசத்தாரின்‌ அவமானத்தையும்‌, 
நிர்வாணத்தையும்‌ பார்க்கிறான்‌. 


எசேக்கியா ஆட்சிக்கு 
தன்னுடைய ராஜ்யபாரத்தை 
வேண்டுமென்று முயற்சிபண்ணவில்லை, 
நூதாஜனக்ககுக்கு தேசத்திலே செழிம்பும்‌, 
உண்டாகவேண்டும்‌. 
என்பதற்காக, எசேக்கியா உடனே ஒன்றும்‌ 
செய்யவில்லை. அவன்‌ முதலாவதாக 
ஆவிக்குரிய காரியங்களுக்கு முக்கியத்துவம்‌ 
கொடுக்கிறான்‌. எசேக்கியா ராஜாவான உடன்‌, 
கர்த்தருடைய ஆலயத்தின்‌ கதவுகளைத்‌ 
திறந்து, அவைகளை பழுதுபார்க்கிறான்‌. 


நாம்‌ எந்த வேலையை செய்தாலும்‌, 
கர்த்தருடைய வேலைக்கு முக்கியத்துவம்‌ 
கொடுத்து, அதை முதலாவதாக 
செய்யவேண்டும்‌. நாம்‌ ஒவ்வொரு நாளையும்‌ 
கர்த்தரோடு ஆரம்பம்பண்ணும்போது, அந்த 
நாள்‌ நமக்கு ஆசீர்வாதமாயிருக்கும்‌. கர்த்தர்‌ 
நம்முடைய கைகளின்‌ பிரயாசங்களை 
ஆசீர்வதிப்பார்‌. ஆரம்பம்‌ 
சரியாகயிருக்கும்போது, முடிவும்‌ 
சரியாகயிருக்கும்‌. 


வந்தவுடன்‌ 
பலப்படுத்த 


அதன்‌ 





f= FTE 
TT 


எசேக்கியா ஆசாரியரையும்‌ 
லேவியரையும்‌ அழைத்துவந்து, அவர்களைக்‌ 
கிழக்குவீதியிலே கூடிவரச்செய்து, 
அவர்களை நோக்கி: “லேவியரே, கேளுங்கள்‌; 
நீங்கள்‌ இப்போது உங்களைப்‌ பரிசுத்தம்‌ 
பண்ணிக்கொண்டு, உங்கள்‌ பிதாக்களின்‌ 
தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்தைப்‌ 
பரிசுத்தம்பண்ணி, அசுத்தமானதைப்‌ பரிசுத்த 
ஸ்தலத்திலிருந்து ௦ 

கொண்டுபோங்கள்‌"' 
சொல்லுகிறான்‌. 


ஆகாசின்‌ காலத்திலே லேவியருக்கும்‌, 
ஆசாரியருக்கும்‌ ஊழியம்‌ இல்லை. ஆகாஸ்‌ 


(நோளா 29:5) 


கட்டினான்‌. 
ஆசாரியரும்‌ 
மிகவும்‌ 
அவர்களுடைய 


மிதாயமாிருந்தது. 


எசேக்கியா ஆசாரியரையும்‌ 
லேலியரையும்‌ கிழக்கு வீதியிலே. 
கூடிவரச்செய்கிறான்‌. கர்த்தருடைய ஆலயம்‌ 
பரிசுத்தமில்லமால்‌ தீட்டாயிருப்பதை 
எசேக்கியா அவர்களுக்கு எடுத்துச்‌ 
சொல்லுகிறான்‌. 


எசேக்கியா ஆசாரியரையும்‌ 
லேவியரையும்‌ நோக்கி, “நம்முடைய பிதாக்கள்‌ 
துரோகம்‌ பண்ணி, நம்முடைய தேவனாகிய 
கர்த்தரின்‌ பார்வைக்குப்‌ பொல்லாப்பானதைச்‌ 
செய்து, அவரை விட்டு விலகி, தங்கள்‌ 
முகங்களைக்‌ கர்த்தருடைய வாசஸ்தலத்தை 

திருப்பி, அதற்‌ முதுகைக்‌ 

ர்‌ (நாளா என்று 


இதனால்‌ கர்த்தருடைய 
லேவியரும்‌ ஊழியமில்லாமல்‌. 
வேதனைப்பட்டார்கள்‌. 

நிலமை மிகவும்‌ 


ற்கு. 
29:6) 


முன்னோர்கள்‌ 

விட்டு விலகிவிட்டார்கள்‌. 

ஆனமத்தையம்‌ விட்டு 

அவர்கள்‌ தங்கள்‌ 

ங்களை கர்த்தருடைய வாசஸ்தலத்தை 

விட்டுத்‌ திருப்பி, அதற்கு தங்கள்‌ முதுகைக்‌ 

காட்டினார்கள்‌. அவர்களெல்லோரும்‌ 

கர்த்தருடைய ஆலயத்தைவிட்டே 
விலகிப்போய்விட்டார்கள்‌. 


2 நாளாகமம்‌ - 


II CHRONICLES - 


விரிவுரை 
COMMENTARY 


கர்த்தருடைய 
ஆராதனையோ ஊழியமோ ல்க 
எசேக்கியாவின்‌ முன்னோர்கள்‌ பரிசுத்த 
ஸ்தலத்தில்‌ இஸ்ரவேலின்‌ தேவனுக்குச்‌ 
சர்வாங்க த௲னபலி செலுத்தாமலும்‌, 
தூபங்காட்டாமலும்‌ போனார்கள்‌. அவர்கள்‌ 
விளக்குகளை அணைத்துப்போட்டு, 
மண்டபத்தின்‌ கதவுகளையும்‌. 
பூட்டிப்போட்டார்கள்‌ (நாளா 29:7), 


கர்த்தரிடத்தில்‌ ஜெபம்பண்ணவில்லை' என்று 
பொருள்‌. 

எசேக்கியா ஆசாரியரையும்‌ 
லேவியரையும்‌ நோக்கி, “ஆகையால்‌ 
கர்த்தருடைய கடுங்கோபம்‌ யூநாவின்மேலும்‌ 
எருசலேமின்மேலும்‌ வந்து, அவர்‌ இவர்களை, 
நீங்கள்‌ உங்கள்‌ கண்களினால்‌. 
காண்கிறபடி, துயரத்துக்கும்‌ திகைப்புக்கும்‌ 

ஒப்புக்கொடுத்தார்‌. 


(நோளா 29:89) என்று 


ஆசாரியரிடத்திலும்‌ 


ஸ்‌ இஸ்ரவேலின்‌ தாய்‌ 
கர்த்தருடைய உக்கிரகோபம்‌ நம்மைவிட்டுத்‌ 
திரும்பும்படிக்கு, அவரோடே 
உடன்படிக்கைபண்ண என்‌ மனதிலே 
நிர்ணயித்துக்கொண்டேன்‌” (2நாளா 29:10) 
என்று எசேக்கியா  ஆசாரியரிடத்திலும்‌. 
லேவியரிடத்திலும்‌ சொல்லுகிறான்‌. 
எசேக்கியா கர்த்தரை மாத்திரமே 
ஆராதிக்கவேண்டுமென்று தன்னுடைய 
மனதிலே தீர்மானம்பண்ணியிருக்கிறான்‌. 
இந்தத்‌ தீர்மானத்தை அவன்‌ தனக்காக 
செய்ததோடு, யூதாதேசத்தாருக்காகவும்‌ 
செய்கிறான்‌. யூதாதேசத்தார்‌ இப்போது 
விக்கிரகங்களை ஆராதனை செய்தாலும்‌, 
அவர்களை மறுபடியும்‌ கர்த்தரிடத்தில்‌ திருப்பி 
வரவேண்டும்‌ என்று எசேக்கியா தன்னுடைய 
மனதிலே நிர்ணயம்‌ பண்ணிக்கொள்கிறான்‌. 





i= al 
TT 


கர்த்தர்‌ எல்லோருக்கும்‌ ஊழியத்தைக்‌ 
கொடுக்கிறார்‌. எல்லோருக்கும்‌ 
தாலந்துகளையும்‌ கொடுக்கிறார்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய பிள்ளைகள்‌ எல்லோருக்கும்‌, 
தம்முடைய சித்தத்தின்‌ பிரகாரமாக, 
வெவ்வேறு விதமான  ஊழியங்களையும்‌ 
கொடுக்கிறார்‌. எசேக்கியா ஆசாரியரையும்‌, 
லேலியரையும்‌ கூடிவரச்செய்து, கர்த்தர்‌ 
அவர்களுக்கு கொடுத்திருக்கும்‌ ஊழியத்தை 
நினைவுபடுத்துகிறான்‌. 

எசேக்கியா ஆசாரியரையும்‌, 
லேலியரையும்‌ நோக்கி, “என்‌ குமாரரே, 
இப்பொழுது அசதியாயிராதேயுங்கள்‌: நீங்கள்‌ 
கர்த்தருக்குப்‌ பணிவிடை செய்யும்படி 
அவருக்கு முன்பாக நிற்கவும்‌, 
அவருக்கு ஊழியஞ்செய்கிறவர்களும்‌. 
தூபங்காட்டுகிறவர்களுமாயிருக்கவும்‌ 
உங்களை அவர்‌ தெரிந்துகொண்டார்‌' 
(நோளா 29:11) என்று சொல்லுகிறான்‌. 


எசேக்கியா, ஆசாரியரையும்‌ 
லேவியரையும்‌ கூடிவரச்செய்து, அவர்களை 
நோக்கி, "லேவியரே, கேளுங்கள்‌; 


உங்களைப்‌ 
உங்கள்‌ த க்‌ 


பரிசுத்தம்பண்ணி, த்தின்‌ பரிசுத்த 
ஸ்தலத்திலிருந்து வெளியே 
கொண்டுபோங்கள்‌ 
சொன்னான்‌. இது எசேக்கியா அவர்களுக்கு 


கொடுத்த முதலாவது ஊழியம்‌. 


(நோளா 29:5) என்று 


ஆசாரியரும்‌ லே கர்த்தருடைய 
ஆலயத்தைப்‌ பழுதுபார்த்த பின்பு, அவர்கள்‌ 
கர்த்தருக்கு பணிவிடை செய்யவேண்டும்‌. 
கர்த்தருக்கு. ஊழியம்‌ செய்யவேண்டும்‌. 
அவர்கள்‌ கர்த்தருக்கு தூபங்காட்டவேண்டும்‌. 
எசேக்கியா ஆசாரியரிடத்திலும்‌.. 
லேவியரிடத்திலும்‌ முதலாவதாக பேசியபோது, 
அவர்களை, “லேவியரே” என்று அழைத்தான்‌. 


2 நாளாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


ஆசாரியரும்‌ லேலியரும்‌ முதலாவதாக 
கர்த்தருடைய ஆலயத்தைப்‌ 
பரிசுத்தம்பண்ணவேண்டும்‌. அசுத்தமானதை 
பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து வெளியே 
கொண்டு போகவேண்டும்‌. இந்த 
ஊழியத்தை ஆசாரியர்கள்‌ இதுவரையிலும்‌ 
செய்யவில்லை. அவர்கள்‌ 
நியமிக்கப்பட்ட 


தப்பித்துக்கொள்ள 

ண்டும்‌. இதனால்‌ அவர்கள்‌ தங்களை 
பரிசத்தப்பண்ணிக்கொள்கிறார்கள்‌. 
தங்களை பரிசுத்தம்பண்ணிக்கொண்ட பின்பு, 
அவர்கள்‌ கர்த்தருடைய ஆலயத்தைப்‌ 
பரிசத்தம்பண்ணுகிறார்கள்‌. 

எசேக்கியா 
லேலியரையும்‌ 
செய்யும்படி 


ஆசாரியரையும்‌ 
கர்த்தருக்கு பணிவிடை 
உற்சாகப்படுத்துகிறார்‌. 
எசேக்கியா ஆசாரியரையும்‌ லேலியரையும்‌ 
நோக்கி, “என்‌ குமாரரே, இப்பொழுது 
அசதியாயிராதேயுங்கள்‌" என்று 
சொல்லுகிறார்‌. இந்த வார்த்தைக்கு, “நீங்கள்‌ 
வஞ்சிக்கப்படாதிருங்கள்‌" என்று பொருள்‌. 


கர்த்தருக்கு ஊழியம்‌ செய்யாதவர்கள்‌, 
தாங்கள்‌ கர்த்தரை அசட்டைபண்ணுவதாக 
நினைக்கிறார்கள்‌. ஆனால்‌ அவர்கள்‌ 
கர்த்தரை அசட்டைபண்ணவில்லை. 
அவர்கள்‌ தங்களைத்‌ தாங்களை 
வஞ்சித்துக்கொள்கிறார்கள்‌. 

கர்த்தர்‌ தம்முடைய பணிவிடையை 
செய்வதற்காக ஆசாரியரையும்‌ லேவியரையும்‌ 
தெரிந்துகொள்கிறார்‌. 
சும்மாயிருக்கவேண்டும்‌. 
கர்த்தர்‌ அவர்களை 
ஊழியக்காரராகத்‌. நொந்துகொள்ளலில்லை 
ஆகையினால்‌ அவர்கள்‌ கர்த்தருடைய 
பணிவிடையில்‌ அசதியாயிருக்கக்கூடாது. 





i FTE 
TT 


கர்த்தருக்கு பணிவிடை செய்வது 
நமக்கு கிடைத்திருக்கிற சிலாக்கியம்‌. 
கர்த்தருக்காக நாம்‌ செய்கிற ஊழியம்‌ 
உன்னதமான ஊழியம்‌. கர்த்தர்‌ நமக்கு 
ஊழியத்தைக்‌ கொடுக்கும்போது, அதை 
மற்றவர்கள்‌ செய்வார்கள்‌ என்று ்‌ 

நாம்‌ அசதியாயிருக்கக்கூடாது. கர்‌; 

நமக்கு நியமித்திருக்கிற ஊழியத்தை, நாம்‌ 
ஜெபத்தோடும்‌, மனத்தாழ்மையோடும்‌, 
பொறுப்போடும்‌ செய்யவேண்டும்‌. 
கர்த்தருடைய ஊழியக்காரர்கள்‌ கர்த்தருக்கு 
ஊழியம்‌  செய்கிறவர்களாயிருக்கவேண்டும்‌. 
அவர்கள்‌ கர்த்தருக்கு ஊழியம்‌ 
செய்யாமல்‌: சும்மாயிருக்கக்கூடாது. 
அசதியாயிருக்கக்கூடாது. 


ஆலய சுத்திகரிப்பு 
நாணா 29:12-19 


நோனா 29:12. அப்பொழுது கோகாத்‌ 
புத்திரரில்‌ அமாகாயின்‌ குமாரன்‌ 
மாகாத்தும்‌, அசுரியாவின்‌ குமாரன்‌ 
யோவேலும்‌, மெராரியின்‌ புத்திரரில்‌ 
அப்தியின்‌ குமாரன்‌ கீசும்‌, எகலெலின்‌ 
குமாரன்‌ அசரியாவும்‌, கெர்சோனியரில்‌ 
சிம்மாவின்‌ குமாரன்‌ யோவாகும்‌, 
யோவாகின்‌ குமாரன்‌ ஏதேனும்‌, 


நானா 9919. எலிச்சாப்பான்‌ 
புத்திரரில்‌ சிம்ரியும்‌, ஏயெலும்‌, 
ஆசாப்பின்‌ புத்திரரில்‌ சகரியாவும்‌, 
மத்தனியாவும்‌, 


நானா 29:14. ஏமானின்‌ புத்திரரில்‌ 
எகியேலும்‌, சிமேயியும்‌, எதுத்தூனின்‌ 
புத்திரரில்‌ செமாயாவும்‌, ஊசியேலும்‌ 
என்னும்‌ லேவியர்‌ எழும்பி, 


நானா 29:15. தங்கள்‌ வல்‌ ச 
கூடிவரச்‌. செய்து, பரிசுத்தம்‌ 
பண்ணிக்கொண்டு கர்த்தருடைய 
வசனங்களுக்கொத்த ராஜாவினுடைய 
கற்பனையின்‌ படியே கர்த்தருடைய 
ஆலயத்தைச்‌ சுத்திகரிக்க வந்தார்கள்‌. 


2 நானாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


நானா 29.16. ஆசாரியர்கள்‌. 
கர்த்தருடைய ஆலயத்தைச்‌. 
சுத்திகரிக்கும்படி, உட்புறத்திலே 
பிரவேசித்து, கர்த்தருடைய ஆலயத்தில்‌ 
கண்ட ௪கல அகுத்தத்தையும்‌ வெனியே 
கர்த்தருடைய  ஆலயப்பிராகாரத்தில்‌ 
கொண்டுவத்தார்கள்‌;. அப்பொ 
லேவியர்‌ அதை எடுத்து, வெளியே 
கீதரோன்‌: அற்றிற்குக்‌ 
'கொண்டுபோனார்கள்‌.. 


இதானா 29:17. முதல்‌ மாதம்‌ முதல்‌ 
தேதியிலே அவர்கள்‌ பரிசுத்தம்‌ 
பண்ணத்துவக்கி, எட்டரத்தேதியிலே 
கர்த்தருடைய மண்டபத்திலே 
பிரவேசித்து, கர்த்தருடைய ஆலயத்தை 
எட்டுநானில்‌ பரிசுத்தம்‌ பண்ணி, 
முதலாம்‌ மாதம்‌ பதினாறாம்‌ தேதியில்‌ 
அதை முடித்தார்கள்‌. 


இதானா 29:18. அவர்கள்‌ ராஜாவாகிய 
எசேக்கியாவினிடத்தில்‌ போய்‌ 
நாங்கள்‌ கர்த்தரின்‌ ஆலயத்தையும்‌, 
சர்வாங்க. தகனபலிபீடத்தையும்‌, 
அதினுடைய சகல பணிமுட்டுகளையும்‌, 
சுமுகத்தப்பங்களின்‌ மேஜையையும்‌, 
அதின்‌ சகல பணிமுட்டுகளையும்‌ 
சுத்திகரித்து, 


இதானா 29:19. ராஜாவாகிய ஆகாஸ்‌ 
அரசாளும்போது தம்முடைய 
பாதகத்தினால்‌ எறிந்துபோட்ட ௪௧ல்‌ 
பணிமுட்டுகளையும்‌ முஸ்திப்பாக்கிப்‌ 
பரிசுத்தம்பண்ணினோம்‌; இதோ, 
அவைகள்‌ கர்த்தரின்‌ ஆலயத்திற்கு. 
முன்பாக இருக்கிறது என்றார்கள்‌. 


ஆசாரியரும்‌ லேவியரும்‌ கர்த்தருடைய 
ஆலயத்தை சுத்திகரிக்கிறார்கள்‌. ஆலயத்தை 
சுத்தம்பண்ணுவது மிகவும்‌ அவசியமான 
வேலை. இது ஒரு நல்ல வேலை. இந்த 

லையை சீக்கிரமாகவும்‌, தீவிரமாகவும்‌ 
செய்யவேண்டும்‌. 


யாரெல்லாம்‌ ஆலயத்தை 
சுத்திகரித்தார்கள்‌ என்னும்‌ விவரம்‌ இந்த 
வசனப்பகுதில்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
இவர்கள்‌ அனைவரும்‌ ஆசாரியரும்‌ 
லேவியருமாயிருக்கிறார்கள்‌. 





i FTE 
TT 


கோகாத்‌, கெர்சோன்‌, மிராரி 
ஆகியோர்‌ ஆசாரியரில்‌ முக்கியமான மூன்று 
வகுப்பார்‌. இந்த ஒவ்வொரு வகுப்பிலிருந்தும்‌ 
இரண்டுபேர்‌ கர்த்தருடைய ஆலயத்தை 
சுத்தம்பண்ணுகிறாகள்‌. 


“கோகாத்‌ புத்திரரில்‌ அமாசாயின்‌ 
குமாரன்‌ மாகாத்தும்‌, அசரியாவின்‌ குமாரன்‌ 
யோவேலும்‌, மெராரியின்‌ புத்திரரில்‌ அப்தியின்‌ 
குமாரன்‌ கீசும்‌, எகலெலின்‌ குமாரன்‌ 
அசரியாவும்‌, கெர்சோனியரில்‌ சிம்மாவின்‌ 
குமாரன்‌ யோவாகும்‌, யோவாகின்‌ குமாரன்‌ 
ஏதேனும்‌' (2நாளா 2912) கர்த்தருடைய 
ஆலயத்தை சுத்திகரிக்க எழும்புகிறார்கள்‌. 

ஆசாப்‌, ஏமான்‌, எதுத்தூன்‌ ஆகியோர்‌ 
பாடகர்கள்‌. இந்தப்‌ பாடகர்களின்‌ ஒவ்வொ 
குடும்பத்திலும்‌ இரண்டுபேர்‌ 
கர்த்தருடைய 
சுத்திகரிக்கிறார்கள்‌. 

“எலிச்சாப்பான்‌ புத்திரரில்‌ சிம்ரியும்‌, 
ஏயெலும்‌, ஆசாப்பின்‌ புத்திரரில்‌ சகரியாவும்‌, 
மத்தனியாவும்‌, ஏமானின்‌ புத்திரரில்‌ 
எகியேலும்‌, சிமேயியும்‌, எதுத்தூனின்‌ 
புத்திரரில்‌ செமாயாவும்‌, ஊசியேலும்‌ என்னும்‌ 
லேவியர்‌ எழும்பி” (நோளா 29:1314) 
கர்த்தருடைய ஆலயத்தை சுத்திகரிக்க 
வருகிறார்கள்‌. 


இவர்கள்‌ எல்லோரும்‌ தங்கள்‌ 
சகோதரனைக்‌ கூடிவரச்‌ செய்து, பரிசுத்தம்‌ 
க்கொண்டு கர்த்தருடைய 
ராஜாவினுடைய 

கர்த்தருடைய 

வருகிறார்கள்‌ 


எழும்பி 
ஆலயத்தை 


(நோளா 29:15) 


சாதாரண லேலியரைவிட, பாடகரின்‌ 
குெபத்தாரையிருக்கும்‌ ஆசாப்‌, ஏமான்‌, 
எதுத்தூன்‌ ஆகியோரின்‌ குடும்பத்தார்‌ 
கர்த்தரிடத்தில்‌ பக்தி 
வைராக்கியமாயிருக்கிறார்கள்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய வேலையை நிறைவேற்றும்போது. 
அந்த வேலையை தலைமைப்பொறுப்பேற்று 
நடத்துவதற்கு தலைவர்களை நியமிக்கிறார்‌. 


2 நானாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


COMMENTARY 


ஆசாரிய 
முதன்மையானவர்கள்‌ 
கர்த்தருடைய ஊழியத்தை 
செய்வார்கள்‌ என்‌ ல 

அவர்கள்‌ பாரம்பரியத்தின்‌ பிரகாரமாக, 
ஆசாரிய குடும்பத்தில்‌ முதலாவது வகுப்பில்‌ 
வந்திருக்கலாம்‌. ஆனாலும்‌ அவர்கள்‌ 
கர்த்தருடைய ஊழியத்தை சுறுசுறுப்பாய்ச்‌ 
செய்யாமல்‌  சோர்வடைந்தவர்களைப்போல 
மெதுவாக செய்திருக்கலாம்‌. 


யூதாவின்‌ ராஜாவாயிருந்த ஆகாஸ்‌ 
கர்த்தருடைய ஆலயத்தினுடைய மண்டபத்தின்‌ 
ஏற்கெனவே பூட்டிப்போட்டான்‌. 
ஆகயத்தின்‌ கதவுகள்‌ பூட்டப்பட்ட 
நிலையிலிருக்கும்போது, ஆசாரியர்கள்‌ 
கர்த்தருடைய ஆலயத்தைச்‌ சுத்திகரிக்கும்படி 
உட்புறத்திலே பிரவேசிக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
கர்த்தருடைய ஆலயத்தில்‌ கண்ட சகல 
அகுத்தத்தையும்‌ வெளியே கர்த்தருடைய 
ஆலயப்பிராகாரத்தில்‌ கொண்டுவருகிறார்கள்‌; 
அப்பொழுது லேவியர்‌ எடுத்து, 
வெளியே ஆற்றிற்குக்‌ 
(நோளா 29:16). 
ஆலயத்திற்குள்ளே 

மலயீடங்களும்‌, இருக்கி) ரியர்‌ 
ங்களும்‌. க்கிறது. ஆசாரியர்கள்‌ 
அவற்றையெல்லாம்‌ மொத்தமாய்‌ சேகரித்து 
எடுத்து, ஆலயத்திற்கு வெளியே 
கொண்டுவருகிறார்கள்‌. விக்கிரகங்களும்‌ 

அதன்‌ பலிபீடங்களும்‌ அசுத்தமானவை. 


ஆசாரியர்கள்‌ 

ஆலயத்தை சுத்திகரிக்கும்படி உட்புறத்திலே 

பிரவேசிக்கிறார்கள்‌. ஆலயத்திலுள்ள 

அசுத்தங்களை அவர்கள்‌ ஆலயப்பிரகாரம்‌ 
கொண்டு வருகிறார்கள்‌. 
ஆசாரியர்கள்‌ த 

ஆலயத்திற்கு 

கொண்டுபோகவில்லை. லு டர்ன்‌ 


அகத்தங்களை எடுத்து. வெளியே கீதரோன்‌ 
ஆற்றுக்கு கொண்டு போகிறார்கள்‌. 


ஆலயத்திலே, 
பிரதான 


கர்த்தருடைய 


கர்த்தருடைய 
மகாபரிசுத்த ஸ்தலத்திலே, 
ஆசாரியனைத்‌ தவிர வேறு யாரும்‌ 
அதற்குள்ளே பிரவேசிக்க முடியாது. 
மகாபரிசுத்த ஸ்தலத்தை சுத்திகரிக்கும்படி, 
பிரதான ஆசாரியன்‌ அதற்குள்ளே 
பிரவேசித்து, அதை சுத்தம்பண்ணுகிறான்‌. 





i THE 
ETT 


கர்த்தருடைய ஆலயத்தை 
சுத்திகரிக்கும்‌ வேலையை ஆசாரியரும்‌ 
லேவியரும்‌ சுறுசுறுப்பாய்ச்‌ செய்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ முதல்‌ மாதம்‌ முதல்‌ தேதியிலே. 
அவர்கள்‌ பரிசுத்தம்‌ பண்ணத்துவக்கி, 
எட்டாந்தேதியிலே கர்த்தருடைய 
மண்டபத்திலே பிரவேசித்து. கர்த்தருடைய 
ஆலயத்தை எட்டுநாளில்‌ பரிசுத்தம்‌ பண்ணி, 
முதலாம்‌ மாதம்‌ பதினாறாம்‌ தேதியில்‌ அதை 
முடிக்கிறார்கள்‌ (நாளா 29:17), 


முதலாம்‌ மாதம்‌ முதலாம்‌ தேதி என்பது 
புதிய வருஷத்தின்‌ ஆரம்பத்தைக்‌ குறிக்கிறது. 
கர்த்தர்‌. யூதாமனுஷருக்கு புதுவருஷ 
வாக்குத்தத்தமாக, ரிப்பையும்‌, 
பரிசுத்தத்தையும்‌ கொடுத்திருக்கிறார்‌. 
அவர்கள்‌ இதை ஆதாரமாக வைத்து, 
ஒவ்வொரு வருஷமும்‌ ஆலயத்தை 
சுத்தம்பண்ண வேண்டும்‌. 


யூதாவின்‌ கால்‌ மத்தியிலே வருஷா 
வருஷம்‌ ஆவிக்‌ மறுமலர்ச்சி 
ஏற்படவேண்டும்‌. ஸ்‌! பாவங்களெல்லாம்‌. 
அவர்களைவிட்டு நீக்கப்படவேண்டும்‌. 
அவர்களுடைய இருதயத்தில்‌ உண்மையான 
மனமாற்றம்‌ காணப்படவேண்டும்‌. 


பழைய... வருஒங்களிலே, யூதாவின்‌ 
மனுஷர்‌ மத்தியிலே காணப்பட்ட அசுத்தங்கள்‌, 


யூதாமனுஒருடைய இருதயத்திலிருந்து பழைய 
பாவங்களெல்லாம்‌ வெளியேற்றப்படவேண்டும்‌. 
கர்த்தருடைய ஆலயத்திற்கு ஒப்பாயிருக்கிற 
சரீரங்கள்‌ சுத்திகரிக்கப்படவேண்டும்‌. 
லேவியரும்‌, ஆசாரியரும்‌ கர்த்தருடைய 
ஆலயத்தை பதினாறு நாட்களாக 
சுத்திகரிக்கிறார்கள்‌. கர்த்தருடைய 
மண்டபத்தை எட்டு நாட்களும்‌, அவருடைய 
லயத்தை எட்டு நாட்களும்‌ 
'ுத்தம்பண்ணுகிறார்கள்‌. ஆசாரியர்கள்‌ 
ஆலயத்தை சுத்திகரித்து முடித்த பின்பு. 
அதை எசேக்கியா ராஜாவினிடத்தில்‌ போய்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 
ஆசாரியரும்‌ லேவியரும்‌ 
எசேக்கியாவினிடத்தில்‌ போய்‌: 
கர்த்தரின்‌. ஆலயத்தையும்‌, 


ராஜாவாகிய 


(நோளா 29:18) என்றும்‌, 


2 நாளாகமம்‌ - 


II CHRONICLES - 


விரிவுரை 
COMMENTARY 


ராஜாவாகிய ஆகாஸ்‌ அரசாளும்போது 
எறிந்துபோட்ட 
முஸ்திப்பாக்கிப்‌ 
அவைகள்‌ 
முன்பாக 
என்றும்‌, 


தம்முடைய பாதகத்தினால்‌. 

சகல. டடக்‌ 

இதோ, 

(நோளா 299) 
சொல்லுகிறார்கள்‌. 


எசேக்கியா 
கர்த்தருடைய 
வாஞ்சையாயிருக்கிறது என்பது 
ஆசாரியருக்கும்‌ லேலியருக்கும்‌ நன்றாய்த்‌ 
தெரியும்‌. எசேக்கியா கர்த்தருடைய 
பலிபீடத்திலே  பாவநிவாரண பலிகளை 
செலுத்த வாஞ்சையேடிருக்கிறான்‌. 
கர்த்தருடைய பலிபீடமும்‌, ஆலயத்தில்‌ 
பயன்படுத்தப்படும்‌ பரிசுத்த பணிமுட்டுகளும்‌ 
சுத்திகரிக்கப்பட்டு, கர்த்தரை 
ஆராதிப்பதற்கு ஆயத்தமாயிருக்கிறது. 
என்னும்‌ நல்ல செய்தியை, ஆசாரியரும்‌ 
லேவியரும்‌ எசேக்கியா ராஜாவுக்கு. 
சொல்லுகிறார்கள்‌. 


காஸ்‌ (டைய காலத்திலே, 
தத்தத்‌ பயத்த சல்‌, 
பணிமுட்டுக்களையும்‌ வெளியே 
எறிநதுபோப்பான்‌. இது அவனுடைய க 
எசேக்கியாவின்‌ காலத்தில்‌, ஆசாரிய 
லேவியரும்‌, ஆகாஸ்‌ வெளியே எறிந்துபோட்ட 
பணிமுட்டுகளை முஸ்திப்பாக்கி 
பரிசுத்தம்பண்ணியிருக்கிறார்கள்‌. 


ராஜாவின்‌. யம்‌ 
டத்தின்‌ 


முஸ்திப்பாக்கி” என்னும்‌ வார்த்தைக்கு, 
"ஒன்றாய்க்‌ கூட்டிச்சேர்த்து' அல்லது 
“வகைவகையாய்ப்‌ பிரித்து" என்று பொருள்‌. 
கர்த்தருடைய ஆலயத்திலுள்ள சகல 
பணிமுட்டுகளும்‌ இப்போது கர்த்தரின்‌ 
ஆலயத்திற்கு முன்பாக இருக்கிறது. 


பலிகள்‌ 
தோளா 29:20-86 


நானா 29:90. அப்பொழுது 
ராஜாவாகிய எசேக்கியா காலமே. 
எழுந்திருந்து, நகரத்தின்‌ பிரபுக்களைக்‌ 
கூட்டிக்கொண்டு, கர்த்தரின்‌. 
ஆலயத்திற்குப்‌ போனான்‌. 





ழ்‌ நவள 
யாய 


நானா. 2௮1. 

சாஜ்யபாரத்திற்காகவும்‌ பமிகத்த 

ஸ்தலத்திற்காகவும்‌ மூதாவுக்காகவும்‌ 
ஏழு காளைகளையும்‌, 

ஆட்டுக்கடாக்களையும்‌, 

ஆட்டுக்குட்டிகளையும்‌, 

வெள்ளாட்டுக்‌. 

பாவதிவாரணபலியாகக்‌ 

கொண்டுவத்தார்கள்‌; 

கர்த்தருடைய 

பலியிடுங்கள்‌ 

ஆசாரியராகிய 

புத்திரருக்குச்‌ சொன்னான்‌. 


2நானா 29:22. அப்படியே ஆசாரியர்‌ 
காளைகளை: அடித்து, 
இரத்தத்தைப்‌ பிடித்துப்‌ 
பீடத்தின்மேல்‌ தெனித்தார்கன்‌; 
ஆட்டுக்கடாக்களை அடித்து, 
அவைகளின்‌ இரத்தத்தைப்‌ யலி. 
யீடத்தின்மேல்‌ தெனித்தார்கன்‌; 
ஆட்டுக்குட்டிகணனையும்‌ அடித்து, 
அவைகளின்‌ இரத்தத்தையும்‌ 
பலிபீடத்தின்மேல்‌ தெனித்தார்கள்‌. 


அப்பொழுது 


2நானா 29:28. பிற்பாடு பாவதிவாரண 
பலிக்கான  வென்னாட்டுக்கடாக்களை 
ராஜாவுக்கும்‌ சபையாருக்கு முன்பாகக்‌ 
கொண்டுவந்தார்கன்‌;  அவைகளன்மேல்‌ 
அவர்கள்‌. தங்கள்‌: கைகளை 
வைத்தார்கள்‌. 


நானா 2924. 
அனைத்திற்காகவும்‌, சர்வாங்க. 
தகனபலியையும்‌ பாவதிவாரண 
பலியையும்‌ செலுத்துங்கள்‌ என்று 
ராஜா சொல்லியிருந்தான்‌; 
ஆதலால்‌ ஆசாரியர்‌ அவைகளை 
அடித்து, இஸ்ரவேல்‌ அனைத்திற்கும்‌ 
பாவதிவிர்த்தி உண்டாக்க, 
அவைகளின்‌ இரத்தத்தால்‌ 
பலிபீடத்தின்மேல்‌ 
மிராயச்சித்தஞ்செய்தார்கள்‌.. 


இஸ்ரவேல்‌ 


2 நானாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


நோனா 29:25. அவன்‌, தாவீதும்‌, 
ராஜாவின்‌ ஞானதிருஷ்டிக்காரணாகிய 
காத்தும்‌, தீர்க்கதரிசியாகிய நாத்தானும்‌ 
கற்பித்தபடியே கைத்தானங்களையும்‌ 
தம்புருகனையும்‌ சுரமண்டலங்கணையும்‌ 
வாசிக்கிற லேவியரைக்‌ கர்த்தருடைய 
ஆலயத்திலே நிறுத்தினான்‌; இப்படிச்‌: 
செய்யவேண்டும்‌ என்கிற கற்பனை 
கர்த்தரால்‌ அவருடைய 
தீர்க்கதரிசிகனைக்‌. கொண்டு 
உண்டாயிருந்தது.. 


நானா 29:26. அப்படியே லேவியர்‌: 
தாவீதின்‌ கீதவாத்தியங்களையும்‌, 
ஆசாரியர்‌ பூரிகைகளையும்‌ பிடித்து 
தின்றார்கள்‌. 
இதானா 29:27. அப்பொழுது எசேக்கியா 
சர்வாங்க. த௲னபலிகளைப்‌ பலி. 
பீடத்தின்மேல்‌ செலுத்தக்‌. 
கட்டனையிட்டான்‌; அதைச்‌ செலுத்தத்‌ 
துவக்கின நேரத்தில்‌ கர்த்தரைத்‌ 
கீதமும்‌ பூரிகைகளும்‌, 
ராஜாவாகிய தாவீது 
கீதவாத்தியங்களும்‌ 
முழங்கத்‌ தொடங்கினது. 


நோனா 928, 


பூரிகைகனை 
ஊதிக்கொண்டிருக்கையில்‌, சர்வாங்க 
த௲னபலியைச்‌ செலுத்தித்‌ தீருமட்டும்‌ 
சபையார்‌. எல்லாரும்‌ 
பணித்துகொண்டிருந்தார்கன்‌. 


தோளா 29:29. பலியிட்டுத்‌ 
தீர்த்தபோது, ராஜாவும்‌ அவனோடிருத்த 
அனைவரும்‌ "தலைகுனிந்து. 
பணிந்துகொண்டார்கள்‌. 


கீதத்தைப்பாடி, 


எசேக்கியா 
லேவியரை 


2நானா 29:30. பின்பு 
ராஜாவும்‌ பிரபுக்களும்‌. 
நோக்கி: நீங்கள்‌. தாவீதும்‌ 
ஞானதிருஷ்டிக்காரனாகிய  ஆசாபும்‌. 
பாடின வார்த்தைகளினால்‌ கர்த்தரைத்‌ 
துதியுங்கள்‌ என்றார்கன்‌; அப்பொழுது 
மகிழ்ச்சியோடே. துதிசெய்து 
தலைகுனிந்து பணி த்துகொண்டார்கள்‌. 





i FTN 
TT 


2நானா 29:31. அதின்பின்பு எசேக்கியா: 
இப்போதும்‌ நீங்கள்‌ கர்த்தருக்கென்று 
உங்களைப்‌ பரிசுத்தம்பண்ணினீர்கள்‌; 
ஆகையால்‌ கிட்டவத்து, கர்த்தருடைய 
ஆலயத்திற்குத்‌ தகனபலிகனையும்‌ 
ஸ்தோத்திரபலிகணையும்‌ 

கொண்டுவாருங்கள்‌ என்றான்‌; 
அப்பொழுது சபையார்‌ தகனபலி. 
கணையும்‌ ஸ்தோத்திரபலிகளையும்‌, 
இஷ்டமுன்னவர்கனெல்லாம்‌ சர்வாங்க. 
தகனபலிகனையும்‌ கொண்டுவத்தார்கள்‌. 


நானா 2992. சபையார்‌ 
கொண்டுவந்த சர்வாங்க தகணபலி. 
களின்‌ தொகை எழுபது காளைகளும்‌, 
நூறு ஆட்டுக்குட்டிகளுமே, இருநாறு 
ஆட்டுக்குட்டிகளுமே, இவைகளெல்லாம்‌ 
கர்த்தருக்குக்‌ சர்வாங்க தகனமாமின. 


நானா 29:98. அறுதாது 


காளைகளும்‌ மூவாயிரம்‌ ஆடுகளும்‌ 
மிரதிஷ்டையாக்கப்பட்டது.. 


நாணா 29:84. ஆணாலும்‌ ஆசாரியர்கள்‌ 
கொஞ்சம்‌ பேரானதினால்‌ அவர்களால்‌: 
அந்தச்‌. சர்வாங்க தகனமான 
ஜீவன்களையெல்லாம்‌ அடித்துத்‌ 
தோலுரிக்க முடியாதிருந்தது; 
அதினாலே. அத்த 6 
தீருமட்டாகவும்‌, மற்ற. 

தங்களைப்‌ 

பண்ணுமாட்டாகவும்‌, 

சுகோதரராகிய லேவியர்‌ அவர்களுக்கு. 
உதவிசெய்தார்கள்‌; தங்களைப்‌ 
பரிசுத்தம்பண்ணிக்கொன்ன லேவியர்‌ 
ஆசாரியரைப்பார்க்கிலும்‌ மன 
உற்சாகமுன்ளவர்களாயிரு த்தார்கள்‌. 


29:85. சர்வாங்க. 
ஸ்தோத்திரபலிகளின்‌ 
சர்வாங்க. 


2நானா 
தகனபலிகளும்‌, 
கொழுப்பும்‌, 
தகனங்களுக்கடுத்த. பானபலிகளும்‌ 
மிகுதியாயிருத்தது; இவ்விதமாய்‌: 
கர்த்தருடைய ஆலயத்தின்‌ ஆராதனை 
திட்டம்பண்ணப்பட்டது. 


இநானா 29:36. தேவன்‌ ஜனத்தை 
ஆயத்தப்படுத்தினதைக்‌ குறித்து 
எசேக்கியாவும்‌ ஜனங்கன்‌ எல்லாரும்‌. 
சுத்தோஷப்பட்டார்கள்‌; இந்தக்‌. 
காரியத்தைச்‌: செய்யும்படி.யான 
யோசனை ச௪டுதியாய்‌ உண்டாயிற்று. 


2 நாளாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


COMMENTARY 


ராஜாவாகிய எசேக்கியா காலமே 
எழுந்திருந்து நகரத்தின்‌ பிரபுக்களைக்‌ 
கூட்டிக்கொண்டு, கர்த்தரின்‌ ஆலயத்திற்குப்‌ 
போகிறான்‌. யூதாசபையார்‌ எல்லோரும்‌. 
மறுநாளிலே கர்த்தருடைய ஆலயத்தில்‌, 
ராஜாவுக்கு முன்பாக கூடிவந்திருக்கிறார்கள்‌ 
(நாளா 29:20). அவர்கள்‌ எல்லோருமே 
மிகவும்‌ சந்தோஷமாகயிருக்கிறார்கள்‌. 


தேவாலயம்‌ குத்திகரிக்கப்பட்டிருக்கிறது. 
அது கர்த்தரை ஆராதிப்பதற்கு ஆயத்தமாக 
இருக்கிறது. எசேக்கியாவும்‌, நகரத்தின்‌ 
பிரபுக்களும்‌ காலமே எழுந்திருந்து, கர்த்தரின்‌ 
ஆலயத்திற்கும்‌. போய்‌, ஆராதனை 
செய்கிறார்கள்‌. (நோளா 29:20-36) 


நீதிமான்கள்‌ 
கர்த்தருடைய 

ஆலமத்திற்குப்போகவேண்டுமென்று 

வாஞ்சையோடிருக்கிறார்கள்‌. 

“கர்த்தருடைய ஆலயத்திற்குப்‌ 
போவோம்‌ வாருங்கள்‌ என்று எனக்கு 
அவர்கள்‌ சொன்னபோது 
மகிழ்ச்சியாமிருந்தேன்‌" (சங்‌ 12231) 


லயம்‌ 
என்னும்‌ 
ஆலயத்திலே. 
ஆராதனை 
சகலமும்‌ 


கர்த்தருடைய 
சுத்தம்பண்ணப்பட்டிருக்கிறது. 


செய்தியையும்‌. 
பலிசெலுத்துவதற்கும்‌ 
செய்வதற்கும்‌. 
ஆமத்தமாயிரக்கிறது என்னும்‌ 
செய்தியையும்‌ கேட்டபோது எசேக்கியா 
மிகவும்‌ சந்தோஷப்படுகிறான்‌. அவன்‌ சிறிதும்‌ 
காலதாமதம்பண்ணாமல்‌, காலமே 
எழுந்திருந்து, கர்த்தரை  ஆராதிப்பதற்கு 
ஆலயத்திற்குப்போகிறான்‌. 
எசேக்கியாவின்‌ இருதயம்‌ கர்த்தருடைய 
ஆலயத்தைப்பற்றிய சிந்தனையினால்‌ 
நிரம்பியிருக்கிறது. அவனுடைய இருதயம்‌ 
சமீபமாகவே இருக்கிறது. 
தகப்பனாகிய  ஆகாசின்‌ 
யூதாவின்‌ மனுஷர்‌ கர்த்தருக்கு 
ஏராளமான. பாவங்களை 
கடந்த ஆட்சியிலே 
எல்லா பாவங்களுக்கும்‌, 


ஆ 
எசேக்கியாவின்‌ 
காலத்திலே, 
விரோதமாக. 
செய்தார்கள்‌. 
செய்யப்பட்ட 
நிவாரணம்பண்ணவேண்டுமென்று 
எசேக்கியா தீர்மானம்பண்ணுகிறான்‌. 





i a 
TT 


தங்கள்‌ முன்னோர்களின்‌. 
பாவங்களுக்காக அழுது புலம்பினால்‌ 
மாத்திரம்‌ போதாது என்றும்‌, அவர்களுடைய 
பாவங்களை மறந்துவிடக்கூடாது என்றும்‌ 
எசேக்கியா தீர்மானிக்கிறான்‌. 
அவர்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்கு, 
கர்த்தருடைய சமுகத்திலே பாவநிவாரண 
பலிகளை செலுத்தவேண்டுமென்று 
எசேக்கியா விரும்புகிறான்‌. 

நம்முடைய 


பாவங்களுக்கு நாம்‌ 


இயேசகிறிஸ்துலின்‌ மூலமாகவும்‌ மாத்திரமே 
மன்னிக்கப்படும்‌. நம்முடைய கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்துவே நமக்காக பாவமானவர்‌. 
நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்காக: 
கிறிஸ்துவானவர்‌ தம்மையே பாவநிவாரண 
பலியாக செலுத்தினார்‌ 
பாவங்களுக்காக 

வருத்தப்பட்டாலும்‌, 

இரத்தத்தினால்‌ 

பாவமன்னிப்பும்‌ சமாதானமும்‌ உண்டு. 


அப்பொழுது... ராஜ்யபாரத்திற்காகவம்‌ 
பவ 'தவத்தித்காகவச 'யூதாவுக்காகவும்‌ 


காளைகளையும்‌, ஏழு 
படக கக்ககளைபம்‌ எழு 
ஆட்டுக்குட்டிகளையும்‌, ஏழு வெள்ளாட்டுக்‌ 
கடாக்களையும்‌ er 
கொண்டுவருகிறார்கள்‌ : 
கர்த்தருடைய பலிபீடத்தின்மேல்‌ பலியிடுங்கள்‌" 
(நோளா 29:22) என்று எசேக்கியா 
ஆசாரியராகிய ஆரோனின்‌ புத்திரருக்குச்‌ 
சொல்லுகிறான்‌. 
வெண்கலப்‌ பலிபீடத்தின்மீது. 
காளைகள்‌, ஆட்டுக்கடாக்கள்‌,, 
ஆட்டுக்குட்டிகள்‌ ஆகியவற்றின்‌ 
இரத்தத்தைத்‌ தெளிக்கிறார்கள்‌. ஒரு ஆடு 
போக்காடாக வனாந்தரத்திற்குள்‌ 
அனுப்பப்படுகிறது (லேவி 16:22-24. 


'வதாக யூதாதேசத்தின்‌ 
பிரபுக்கள்‌, ஆசாரியர்கள்‌, யூதாதேசத்து 
ஜனங்கள்‌ ஆகியோரின்‌ பாவங்களை 
நிவிர்த்தி பண்ணுவதற்காக, பாவநிவாரண 
பலிகள்‌ செலுத்தப்படுகிறது. அவர்கள்‌ 
எல்லோருமே கர்த்தருக்கு விரோதமாகப்‌ 


2 நானாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


COMMENTARY 


பாவம்‌ செய்து தங்களைக்‌ 
கெடுத்துப்போட்டிருக்கிறார்கள்‌. மோசேயின்‌ 
பிரமாணத்தின்படி, இஸ்ரவேல்‌ சபையார்‌ 
தங்களுடைய பாவங்களை நிவிர்த்தி 
பண்ணுவதற்கு, என்னென்ன 
பலிகளையெல்லாம்‌ செலுத்த வேண்டுமோ, 
அதையெல்லாம்‌ எசேக்கியாவின்‌ காலத்திலே 
ஆசாரியர்கள்‌ செலுத்துகிறார்கள்‌. 

'இஸ்ரவேல்‌ 
அறியாமையினால்‌ 
காரியம்‌ தங்கள்‌ 
மறைவாயிருக்கிறதினால்‌, 
கட்டளைகளில்‌ யாதொன்றை 
செய்யத்தகாததைச்‌ செய்து, 
பாவத்துக்குட்பட்டுக்‌  குற்றவாளிகளானால்‌, 
அவர்கள்‌ செய்த பாவம்‌ தெரியவரும்போது, 
சபையார்‌ அந்தப்‌ பாவத்தினிமித்தம்‌ ஒரு 
இளங்காளையை ஆரரிப்புக்‌ கூடாரத்துக்கு 
முன்பாகப்‌ பலியிடக்‌ கொண்டுவரவேண்டும்‌" 
(லேவி 41314) 


"அறியாமல்‌ தவறி நடந்தாலும்‌, 
சபையாருக்குத்‌ தெரியாமல்‌ யாதொரு தப்பிதம்‌ 
செய்தாலும்‌, சபையார்‌ எல்லாரும்‌ 
கர்த்தருக்குச்‌ சுகந்த வாசனையான தகனபலி 
யாக ஒரு காளையையும்‌, முறைமைப்படி 
அதற்கேற்ற போஜனபலியையும்‌, 
பானபலியையும்‌, பாவநிவாரணபலியாக ஒரு 
வெள்ளாட்டுக்கடாவையும்‌ செலுத்த 
வேண்டும்‌" (எண்‌ 15:24). 


“அதினால்‌ 
ரின்‌ 


சபையார்‌ எல்லாரும்‌ 
பாவஞ்செய்து. 
கண்களுக்கு 
கர்த்தருடைய 


மீறி, 


ஆசாரியன்‌ இஸ்ரவேல்‌ 
சபையனைத்திற்காகவும்‌ 


அவர்கள்‌  கர்த்தருக்குத்‌ 

பாவநிவாரணபலியையும்‌ 

சந்நிதியில்‌ 

கொண்டுவந்ததினாலும்‌, அது அவர்களுக்கு 
மன்னிக்கப்படும்‌" (எண்‌ 15:25). 


யூதாதேசத்தார்‌ 


வந்திருக்கிறது. ஆகையினால்‌ 
முழுவதும்‌ தங்கள்‌ 
மனந்திரும்பவேண்டும்‌. 
குத்திகரிக்கப்படவேண்டும்‌. 


யூதாதேசம்‌. 
பாவங்களுக்கு 
தேசம்‌ முழுவதும்‌ 





i FTE 
TT 


நம்‌ ஒவ்வொருவருடைய 
மன்னிக்கப்படுவதற்கு, 
இயேசுகிறிஸ்துவின்‌ பலிமரணத்தையே 
சார்ந்திருக்கிறோம்‌. ஒரு தேசத்தின்‌ 
பாவங்கள்‌ மன்னிக்கப்படவேண்டுமென்றால்‌, 
அதுவும்‌ யேசுகிறிஸ்‌ துவின்‌ 
பலிமரணத்தினால்‌ மாத்திரமே சாத்தியமாகும்‌. 
நம்முடைய கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து 
உலக  இரட்சகராயிருக்கிறார்‌. அவரே 
முழுஉலகத்தின்‌ பாவங்களையும்‌ சுமந்து 
தீர்க்கிற டதத மமதா! 
இயேசுகிறிஸ்துவின்‌ பலிமரணம்‌ நம்‌ 
எல்லோருடைய பாவங்களையும்‌ நீக்கும்‌. 
மிகப்பெரிய பதிலீடாகமிருக்கிறது. 


மோசேயின்‌ நியாயப்பிரமாணத்தின்படி, 
பாவநிவாரணமாக,  பாவநிவாரணநாளிலே. 
ஒரு வெள்ளாட்டுக்கடாவை பலியிட்டால்‌ 
போதுமானது. 


“பின்பு ஜனத்தினுடைய பாவநிவாரண 
பலியான "வெள்ளாட்டுக்கடான்‌ ன்‌ 
கொன்று, அதின்‌ இரத்தத்தைத்‌ திரைக்கு 
உட்புறமாகக்‌ கொண்டுவந்து. காளையின்‌ 
இரத்ததைத்‌ தெளித்தது போல, அதின்‌ 
இரத்ததையும்‌ கிருபாசனத்தின்மேலும்‌ அதற்கு 
முன்பாகவும்‌ 
புத்திரருடைய 
அவர்களுடைய 
உண்டான 
மீறுதல்களினிமித்தமும்‌, பரிசு 
ஸ்தலத்திற்காகப்‌ பிராயச்சித்தஞ்செய்து. 
அவர்களிடத்தில்‌ அவர்களுடைய 
தீட்டுகளுக்குள்ளே நிற்கிற 
கூடாரத்திற்காகவும்‌ 


ஆசரிப்புக்‌ 
செய்யக்கடவன்‌” (லேவி 1621576). 


பாவமும்‌ 
நாம்‌ 


சகல 


அப்படியே 


கர்த்தருக்குச்‌ சுகந்த வாசனையான தகனபலி 
யாக ஒரு காளையையும்‌, முறைமைப்படி 
அதற்கேற்ற போஜனபலியையும்‌, பானபலி 

பாவநிவாரணபலியாக ஒரு 
எட வ வலு செலுத்த 
வேண்டும்‌” (எண்‌ 15:24) 


2 நாளாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


COMMENTARY 


இப்போதோ ஆரோனின்‌ 
்‌ ஏழுகாளைகளையும்‌, 
ஆட்டுக்கடாக்களையும்‌, 
ஆட்டுக்குட்டிகளையும்‌, ஏழு வெள்ளாட்டுக்‌ 
கடாக்களையும்‌ பாவநிவாரண பலியாக 
செலுத்துகிறார்கள்‌ (நாளா 29:21), இந்தப்‌ 
பாவநிவாரணபலி  யூதாராஜ்யத்திற்காகவும்‌, 
பரிசுத்த ஸ்தலத்திற்காகவும்‌, 
யூதாதேசத்திற்காகவும்‌ செலுத்தப்படுகிறது. 
பாவம்‌ அதிகமாயிருப்பதினால்‌, அதிகமான 
எண்ணிக்கையில்‌ பாவநிவாரண 
பலிசெலுத்தப்படுகிறது. 


ஏழு என்னும்‌ எண்‌  பரிபூரணத்திற்கு. 
அடையாளம்‌. ஆகையினால்‌ ஆசாரியர்களில்‌ 
காளைகளில்‌ ஏழும்‌, ஆட்டுக்கடாக்களில்‌ 
ஏழும்‌, ஆட்டுக்குட்டிகளில்‌ ஏழும்‌, 
வெள்ளாட்டுக்கடாக்களில்‌ ஏழுமாக, 
ஒவ்வொரு மிருகத்திலும்‌ ஏழு ஏழாக, 
பாவநிவாரண பலியாக செலுத்துகிறார்கள்‌. 
யூதாஜனத்தார்‌ கர்த்தருக்கு விரோதமாக 
அதிகமாகவும்‌, நீண்டகாலமாகவும்‌ பாவம்‌ 
செய்திருக்கிறார்கள்‌. ஆகையினால்‌. 
அதிகமான பாவநிவாரணபலிகள்‌ 
செலுத்தப்படுகிறது. 


ஆனால்‌ 


நம்முடைய பாவங்களை 
நிவிர்த்திபண்ணுவதற்காக, கிறிஸ்துவானவர்‌ 
மாத்திரமே பாவநிவாரண பலியாக 
செலுத்தப்பட்டார்‌. அவர்‌ ஒருவர்‌ மாத்திரமே, 
ஒரே தரம்‌ மாத்திரமே பாவநிவாரண பலியாக 
செலுத்தப்பட்டார்‌. அவர்‌ பரிபூரணமானவர்‌. 
ஆகையினால்‌ அவருடைய பாவநிவாரண 
மரணமும்‌ பரிழரணமாயிருக்கிறது. 
இயேசுகிறிஸ்துவின்‌ இரத்தம்‌ முழுஉலகத்தின்‌ 
பாவத்தையும்‌ நீக்குவதற்கு 
போதுமானதாயிருக்கிறது. 


அப்படியே. சாரியர்‌ காளைகளை 
அத்து. அந்த த்தத்தைப்‌ பிடித்துப்‌ 

பலிபீடத்தின்‌! தெளிக்கிறார்கள்‌; 
துவை, அடித்து, அவைகளின்‌ 
இரத்தத்தைப்‌ பலிபீடத்தின்மேல்‌ 
தெளிக்கிறார்கள்‌; ஆட்டுக்குட்டிகளையும்‌ 
அடித்து, அவைகளின்‌ இரத்தத்தையும்‌ 
பலிபீடத்தின்மேல்‌ தெளிக்கிறார்கள்‌ 
(நோளா 29:22). 





f= FTE 
TT 


பலிக்கான. 
ராஜாவுக்கும்‌ 


பிற்பாடு பாவநிவாரண 
'வெள்ளாட்டுக்கடாக்களை 
சபையாருக்கு முன்பாகக்‌ 
கொண்டுவருகிறார்கள்‌;: அவைகள்மேல்‌: 
அவர்கள்‌ தங்கள்‌ கைகளை வைக்கிறார்கள்‌ 
(நோளா 29:23). 


ராஜாவும்‌ சபையாரும்‌, பாவநிவாரண 
பலியாக செலுத்தப்படும்‌. 
வெள்ளாட்டுக்கடாக்கள்மீது தங்கள்‌ கைகளை 
வைக்கும்போது, அவர்கள்‌ கர்த்தருக்கு 
முன்பாக தங்கள்‌ பாவங்களையும்‌ 
அக்கிரமங்களையும்‌ ஒப்புக்கொள்கிறார்கள்‌. 
தங்களுடைய பாவங்களெல்லாம்‌, 
பாவநிவாரணமாக செலுத்தப்படும்‌ 
வெள்ளாட்டுகடாக்கள்மீது. கடந்துபோக 
வேண்டுமென்று அவர்கள்‌ எல்லோரும்‌ 
கர்த்தருடைய சமுகத்திலே கருத்தாய்‌ 
ஜெபிக்கிறார்கள்‌. 


பழைய ஈட்டுக்கா 

விசுவாசிகள்‌, ப்‌ வன்ம 
தங்கள்‌ கரங்களை வைத்து சஷிவானம்‌ 
பெற்றுக்கொண்டதுபோல, 
சிாட்டுக்காஸத்து விகவாசிஙள்கில நாம்‌. 
விசுவாசத்தினாலே நம்முடைய கரங்களை. 
நம்முடைய கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்துவின்மீது வைக்கிறோம்‌. 
இயேசுகிறிஸ்துவின்‌ மூலமாக நம்முடைய 
பாவமன்னிப்பையும்‌, பாவநிவாரணத்தையும்‌ 
பெற்றுக்கொள்கிறோம்‌. 


“அதுவுமல்லாமல்‌, இப்பொழுது, 
ஒப்புரவாகுதலை நமக்குக்‌ 
கிடைக்கப்பண்ணின நம்முடைய கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்து மூலமாய்‌ நாம்‌ 
தேவனைப்பற்றியும்‌ மேன்மைபாராட்டுகிறோம்‌" 
(ரோம 5:11) 


பாவநிவாரண பலிகளோடு, சர்வாங்க. 
தகனபலிகளும்‌ செலுத்தப்படுகிறது. 
“இஸ்ரவேல்‌ அனைத்திற்காகவும்‌, சர்வாங்க 
'த௲னபலியையும்‌ பாவநிவாரண பலியையும்‌ 
செலுத்துங்கள்‌" என்று எசேக்கியா ராஜா 
ஏற்கெனவே 'சொல்லியிருக்கிறான்‌:: 
ஆதலால்‌ ஆசாரியர்‌ அவைகளை அடித்து, 
இஸ்ரவேல்‌ அனைத்திற்கும்‌ 
பாவநிவிர்த்தி அவைகளின்‌ 
இரத்தத்தால்‌ பலிபீடத்தின்மேல்‌. 
பிராயச்சித்தஞ்செய்கிறார்கள்‌(2நாளா 29:24). 


உண்டாக்க, 


2 நாளாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


யூதாவிற்காகவும்‌, யூதாவில்‌ 
சேர்ந்திருக்கும்‌ இஸ்ரவேலின்‌ மற்றக்‌ 
கோத்திரத்தாருக்காகவும்‌ சர்வாங்க 
தகனபலியையும்‌ பாவநிவாரண பலியையும்‌ 
செலுத்துகிறார்கள்‌.  வடக்குதேசத்திலுள்ள 
பத்துக்‌ கோத்திரத்தாரை அசீரியர்‌ 
சிறைப்பிடித்துச்‌ சென்றுவிட்டார்கள்‌. இந்த 
வசனத்தில்‌ “இஸ்ரவேல்‌ அனைத்திற்காகவும்‌" 
என்பது வாக்குத்தத்த தேசத்தில்‌ மீதியாக 
இருக்கும்‌ யூதர்கள்‌ அனைவரையும்‌ 
குறிக்கும்‌. 


இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தரை 
கனம்பண்ணுவதற்காகவும்‌, அவரை 
மகிமைப்படுத்துவதற்காகவும்‌ சர்வாங்க 
தகனபலிகள்‌ செலுத்தப்படுகிறது. 
இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
மாத்திரமே மெய்யான தேவன்‌ என்று 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
அங்கீகரித்திருக்கிறார்கள்‌.  யூதாதேசத்தார்‌ 
தங்களுடைய பாவங்கள்‌ 
மன்னிக்கப்படவேண்டும்‌. என்பதற்காக, 
பாவநிவாரண பலிகளை செலுத்துவதுபோல, 
கர்த்தரைக்‌ கனம்பண்ணும்‌ வண்ணமாக, 
அவருக்கு சர்வாங்க தகனபலிகளையும்‌ 
செலுத்துகிறார்கள்‌. 


வந்து 


ஆசாரியர்கள்‌ காளைகளை அடித்து, 
அந்த இரத்தத்தைப்‌ பிடித்துப்‌ 
பலிபீடத்தின்மேல்‌ தெளிக்கிறார்கள்‌; 
ஆட்டுக்கடாக்களை அடித்து, அவைகளின்‌ 
இரத்தத்தைப்‌ பலிபீடத்தின்மேல்‌ 
தெளிக்கிறார்கள்‌; ஆட்டுக்குட்டிகளையும்‌ 
அடித்து, அவைகளின்‌ இரத்தத்தையும்‌ 
பலிபீடத்தின்மேல்‌. தெளிக்கிறார்கள்‌ 
(நோளா 29:22). இஸ்ரவேல்‌ அனைத்திற்கும்‌ 
உண்டாக்கவேண்டும்‌ 
ஆசாரியர்கள்‌ அவைகளின்‌ 
பலிபீடத்தின்மேல்‌ 
செய்கிறார்கள்‌ 
(நோளா 29:24), இந்தப்‌ பிராயச்சித்தம்‌ 
யூதாதேசத்தாருக்கு மாத்திரம்‌ 
செய்யப்படவில்லை. இஸ்ரவேல்‌. 
அனைத்திற்காகவும்‌ செய்யப்படுகிறது. 





i FTE 
TT 


யூதாவிற்காகவும்‌, வந்து 
சேர்ந்திருக்கும்‌ மற்றக்‌ 
கோத்திரத்தாருக்காகவும்‌ சர்வாங்க 
'தக௲னபலியையும்‌ பாவநிவாரண பலியையும்‌ 
செலுத்துகிறார்கள்‌. வடக்குதேசத்திலுள்ள 
பத்துக்‌ கோத்திரத்தாரை அசீரியர்‌ 
சிறைப்பிடித்துச்‌ சென்றுவிட்டார்கள்‌. இந்த 
வசனத்தில்‌ "இஸ்ரவேல்‌ அனைத்திற்காகவும்‌' 
என்பது வாக்குத்தத்த தேசத்தில்‌ மீதியாக 
இருக்கும்‌ யூதர்கள்‌ அனைவரையும்‌ 
குறிக்கும்‌. 

இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தரை 
கனம்பண்‌ ணுவதற்காகவும்‌, அவரை 
மகிமைப்படுத்துவதற்காகவும்‌ சர்வாங்க 


யூதாவில்‌ 


இஸ்‌! 
சக்தரக்கிறா்கள்‌ 
தங்களுடைய 
மன்னிக்கப்படவேண்டும்‌. 


கர்த்தரைக்‌ கனம்பண்ணும்‌ வண்ணமாக, 
அவருக்கு சர்வாங்க தகனபலிகளையும்‌ 

செலுத்துகிறார்கள்‌. 
ஆசாரியர்கள்‌ காளைகளை அடித்து. 
அந்த இரத்தத்தைப்‌ பிடித்துப்‌ 
பலிபீடத்தின்மேல்‌ தெளிக்கிறார்கள்‌;: 
பதக ரல அடித்து. அவைகளின்‌ 
இரத்த; பலிபீடத்தின்மேல்‌. 
தெளிக்கிறா்கள்‌; ஆட்டுக்குட்டிகளையும்‌ 
அடித்து. அவைகளின்‌ இரத்தத்தையும்‌ 
பலிபீடத்தின்மேல்‌ தெளிக்கிறார்கள்‌ 
(நோளா 29:22). இஸ்ரவேல்‌ அனைத்திற்கும்‌ 
ம்‌ உண்டாக்கவேண்டும்‌ 


(நோளா 29:24). 

யூதாதேசத்தாருக்கு 

செய்யப்படவில்லை. 

அனைத்திற்காகவும்‌ செய்யப்படுகிறது. 
நம்முடைய கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து 

இஸ்ரவேலின்‌ பாவங்களை மன்னிப்பதற்காக 

மாத்திரம்‌ பிராயச்சித்தம்‌ செய்யவில்லை. 

முழுஉலகத்தின்‌ பாவங்களையும்‌ 

மன்னிப்பதற்காக கிறிஸ்து இயேசு கல்வாரி 


2 நானாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


COMMENTARY 


சிலுவையிலே 
ஒப்புக்கொடுத்தார்‌. 
இரத்தத்தினால்‌ முழுஉலகந்தின்‌ 
பிராயச்சித்தம்‌ செய்யப்படுகிறது. 

என்‌ பிள்ளைகளே, 
பாவஞ்செய்யாதபடிக்கு. 
உங்களுக்கு எழுதுகிறேன்‌ ; ன்‌ 
பாவஞ்செய்வானானால்‌  நீதிபரராயிருக்கிற 
இயேசுகிறிஸ்து நமக்காகப்‌ பிதாவினிடத்தில்‌ 
பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார்‌. நம்முடைய 
பாவங்களை நிவிர்த்தி செய்கிற கிருபாதாரபலி. 
அவரே; நம்முடைய பாவங்களை மாத்திரம்‌ 
அல்ல, சர்வலோகத்தின்‌ பாவங்களையும்‌ 
நிவிர்த்தி செய்கிற பலியாயிருக்கிறார்‌” 
யோவா 23,2) 


கர்த்தருடைய பலிபீடத்திலே சர்வாங்க 
தகனபலி செலுத்தப்படும்போது லேவியர்கள்‌ 
கர்த்தரைத்‌ துதித்துப்‌ பாடுகிறார்கள்‌. 
தாவீதும்‌, ராஜாவின்‌ 
ஞானதிருஷ்டிக்காரனாகிய காத்தும்‌, 
தீர்க்கதரிசியாகிய நாத்தானும்‌ கற்பித்தபடியே, 
கைத்தாளங்களையும்‌ தம்புருகளையும்‌ 
சுரமண்டலங்களையும்‌ வாசிக்கிற லேவியரை 
எசேக்கியா கர்த்தருடைய ஆலயத்திலே 
நிறத்தகிறான்‌; இப்படிச்‌ செய்யவேண்டும்‌ 
என்கிற கற்பனை கர்த்தரால்‌ 
அவருடைய தீர்க்கதரிசிகளைக்கொண்டு 
உண்டாயிருக்கிறது (2நாளா 29:25). 


அப்டியே லேவியர்‌ 
கீதவாத்தியங்களையும்‌, 

பூரிகைகளையும்‌ பிடித்து நிற்கிறார்கள்‌. 

அப்பொழுது எசேக்கியா சர்வாங்க 

தகனபலிகளைப்‌ பலிபீடத்தின்மேல்‌ செலுத்தக்‌ 

அதைச்‌ செலுத்தத்‌. 

துவக்கின நேரத்தில்‌ கர்த்தரைத்‌ துதிக்கும்‌ 

பூரிகைகளும்‌, இஸ்ரவேல்‌. 

தாவீது. ஏற்படுத்தின 

'த்தியங்களும்‌ முழங்கத்‌ தொடங்குகிறது 

(நோளா 29:26,27). 


தாவீதின்‌. 
ஆசாரியர்‌ 


கீதத்தைப்பாடி,. 

ஊதிக்கொண்டிருக்கையில்‌, 
த௲னபலியைச்‌ செலுத்தித்‌ 
சபையார்‌. 

பணிந்துகொண்டிருக்கிறார்கள்‌. 
தீர்ந்தபோது, ராஜாவும்‌ அவனோடிருந்த 
அனைவரும்‌ தலைகுனிந்து 
பணிந்துகொள்கிறார்கள்‌ (நாளா 29:28,29). 


பூரிகைகளை 
சர்வாங்க 
தீருமட்டும்‌ 
எல்லாரும்‌. 


பலியிட்டுத்‌ 





i= FTE 
TT 


பின்பு எசேக்கியா ராஜாவும்‌ 
பிரபுக்களும்‌ லேவியரை நோக்கி: “நீங்கள்‌ 
தாவீதும்‌ ஞானதிருஷ்டிக்காரனாகிய ஆசாபும்‌ 
வார்த்தைகளினால்‌ கர்த்தரைத்‌ 
ள்‌" தோளா 29:30) என்று 
சொல்லுகிறார்கள்‌; அப்பொழுது 
மகிழ்ச்சியோடே துதிசெய்து தலைகுனிந்து. 
பணிந்துகொள்கிறார்கள்‌ 


கர்த்தருடைய ஆலயத்திலே மறுபடியும்‌ 
துதியும்‌ ஆராதனையும்‌, பலிசெலுத்துவதும்‌ 
நியமனம்பண்ணப்படுகிறது. கர்த்தருக்கு. 
பலிகளை செலுத்துமாறு எசேக்கியா ராஜாவே 
கட்டளையிடுகிறான்‌. 


எசேக்கியா யூதாஜனங்களை நோக்கி, 

ப்‌ நீங்கள்‌ கர்த்தருக்கென்று, 

பரிசுத்தம்பண்ணினீர்கள்‌; 

கிட்டவந்து, கர்த்தருடைய 

ற்‌ தகனபலிகளையும்‌ 

நத்திரலிகளையம்‌. கொண்டுவாருங்கள்‌" 

(நாளா 29:31) என்று சொல்லுகிறான்‌; 

அப்பொழுது சபையார்‌ தகனபலிகளையும்‌ 

ஸ்தோத்திரபலிகளையும்‌, 

இஷ்டமுள்ளவர்களெல்லாம்‌ சர்வாங்க 

தகனபலிகளையும்‌ கொண்டுவருகிறார்கள்‌ 


யூதாசபையார்‌ 
கர்த்தருக்கென்று 

பரிசுத்தம்பண்ணியிருக்கிறார்கள்‌ 

அவர்களுடைய பாவங்களெல்லாம்‌. 

நிவிர்த்திபண்ணப்பட்டிருக்கிறது. அவர்கள்‌ 

செலுத்தி கர்த்தரோடு 

செய்திருக்கிறார்கள்‌. 

தங்களுடைய பாவங்களுக்கு 


கர்த்தரோடு. 
ஒப்புரவாகியிருக்கிறார்கள்‌. ஆகையினால்‌. 
இப்போது அவர்கள்‌ கிட்ட வந்து, 
கர்த்தருடைய ஆலயத்திற்கு 
தகனபலிகளையும்‌, ஸ்தோத்திர பலிகளையும்‌ 
கொண்டு வரலாம்‌. 


நாம்‌ முதலாவதாக நம்மை. 

கர்த்தருடைய சமுகத்திலே பரிசுத்தம்பண்ணி, 

பிரதிஷ்டைபண்ண வேண்டும்‌. அதன்பின்பு 

ஜெபத்தின்‌ 

பலிகளையும்‌, 

காணிக்கைகளின்‌ பலிகளையும்‌ கொண்டு. 
வரவேண்டும்‌. 


2 நாளாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


யூதாசபையார்‌ கர்த்தருடைய 
ஆலயத்திற்‌ 'தகனபலிகளையும்‌, 
ஸ்தோத்திர பலிகளையும்‌ கொண்டு 
வரவேண்டுமென்று எசேக்கியா ராஜா 
சொல்லுகிறான்‌. ஆனாலும்‌. அவன்‌: 
பலிகளைக்‌ கொண்டுவருமாறு யாரையும்‌ 
கட்டாயம்பண்ண வில்லை. பலிகளைக்‌ 
கொண்டு வருகிறவர்கள்‌ எவ்வளவு பலிகளை 
கொண்டு வரவேண்டும்‌ என்றும்‌ எசேக்கியா 
அதன்‌ அளவை தீர்மானம்பண்ணவுமில்லை. 
இஷ்டமுள்ளவர்களெல்லாம்‌ சர்வாங்க 
தகனபலிகளை கொண்டுவருகிறார்கள்‌. 


சபையார்‌ கொண்டுவந்த சர்வாங்க 
தகனபலிகளின்‌ தொகை எழுபது 
காளைகளும்‌, நூறு ஆட்டுக்குட்டிகளுமே, 

ஆட்டுக்குட்டிகளுமே, 
கர்த்தருக்குச்‌ 
அறுநூறு 
மூவாயிரம்‌. 
பிரதிஷ்டையாக்கப்படுகிறது. 


'தகனமாயின. 


ஆடுகளும்‌ 
(நோளா 29:32,33). 


சாலொமோன்‌ ராஜா கர்த்தருடைய 
ஆலயத்தைப்‌ பிரதிஷ்டைபண்ணியபோது, 
இதைவிட அதிகமான ஸ்தோத்திர பலிகளும்‌, 
சர்வாங்க தகனபலிகளும்‌ செலுத்தப்பட்டது. 
சாலொமோனின்‌ ஆட்சிக்காலத்திலே. 
இஸ்ரவேல்‌ தேசம்‌ சமஸ்த இஸ்ரவேல்‌ 
தேசமாக செழித்திருந்தது. 
கர்த்தருடைய 

தாராளமாயிருந்தது. 


ஆனால்‌. இப்பே 
இஸ்ரவேல்‌ தேசம்‌, வடக்கு இஸ்ரவேல்‌ நோம்‌ 
என்றும்‌ தெற்கு யூநாதேசம்‌ என்றும்‌ 
இரண்டாய்ப்‌ பிரிந்திருக்கிறது. இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாரும்‌, யூதாஜனத்தாரும்‌. 
கர்த்தரைவிட்டு விலகிப்போய்விட்டதினால்‌, 
கர்த்தரும்‌ அவர்களை விட்டு 
விலகிப்போயிருக்கிறார்‌. அவர்களுக்கு 
கர்த்தருடைய பாதுகாப்பும்‌, பராமரிப்பும்‌, 
ஆசீர்வாதமும்‌ கிடைக்கவில்லை. 


யூதாதேசத்தாரின்‌ 
பாவங்களினிமித்தமாக, தேசத்திலே பஞ்சம்‌ 
அதிகரித்திருக்கிறது. ஜனங்களுக்கு குறைவு 
உண்டாயிற்று. ஆகையினால்‌ இஸ்ரவேல்‌ 
சபையாரால்‌, சாலொமோனுடைய காலத்திலே 
கொண்டு வந்த திரளான சர்வாங்க 
த௲னபலிகளைப்போல, இப்போது 
எசேக்கியாவின்‌ காலத்திலே கொண்டு 
வரமுடியவில்லை. 





ழ்‌ நள 
யாய 


ஆசாரியர்கள்‌ கொஞ்சம்‌ பேரானதினால்‌. 
அவர்களால்‌ அந்தச்‌ சர்வாங்க தகனமான 
ஜீவன்களையெல்லாம்‌ அடித்துத்‌ தோலுரிக்க 
முடியாதிருக்கிறது: அதினாலே அந்த வேலை 
தீருமட்டாகவும்‌, 

ஆசாரியர்‌ 

பரிசுத்தம்பண்ணுமாட்டாகவும்‌, 

சகோதரராகிய லேவியர்‌ 
உதவிசெய்கிறார்கள்‌: 
பரிசுத்தம்பண்ணிக்கொள்ள 
ஆசாரியரைப்பார்க்கிலும்‌ 
உற்சாகமுள்ளவர்களாயிருக்கிறார்கள்‌ 

(நாளா 29:34). 


ஆசாரியர்களைவிட லேலியர்கள்‌ 
கர்த்தருடைய பலிபீடத்திலே. 
உற்சாகமாய்‌ பலிகளை செலுத்துகிறார்கள்‌. 
அவர்கள்‌ கர்த்தருக்கு 
பலிசெலுத்த ஆயத்தமுள்ளவர்களாகவும்‌, 
தகுதியுள்ளவர்களாகவும்‌ இருக்கிறார்கள்‌. 


கர்த்தருடைய சந்நிதியில்‌ அந்தக்‌. 
காளையைக்‌ கொல்லக்கடவன்‌; அப்பொழுது. 
ஆரோனின்‌ குமாரராகிய ஆசாரியர்கள்‌ 
அதின்‌ இரத்தத்தை எடுத்து, அதை 
கூடாரவாசலில்‌ 


தெளிக்கக்கடவர்கள்‌. பின்பு அவன்‌ அந்தச்‌ 
சர்வாங்க 'த௲னபலியைத்‌ 
தோலுரித்து, அதைச்‌ சந்துசந்தாகத்‌ 
துண்டிக்கக்கடவன்‌" (லேவி 1:55). 


ஆசாரியருக்கு விசேஷித்த 
கொடுத்திரு: 


க்கிறார்‌. 
ஊழியம்‌ கனமுள்ளது. 
ஆசாரியர்கள்‌ தங்கள்‌ 
ஊழியத்தை செய்ய அசதியாயிருக்கும்போது. 
கர்த்தர்‌ அவர்கள்‌ செய்ய வேண்டிய 
ஊழியத்தை லேலியருக்கு கொடுத்து 
விடுகிறார்‌. லேலியர்கள்‌ கர்த்தருக்காக 
ஆசாரிய ஊழியம்‌ செய்வது லேலியரின்‌ 
மேன்மை. 


2 நாளாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


சர்வாங்க தகனபலிகளும்‌, 
ஸ்தோத்திரபலிகளின்‌ கொழுப்பும்‌, சர்வாங்க 
தகனங்களுக்கடுத்த பானபலிகளும்‌ 
மிகுதியாயிருக்கிறது:: இவ்விதமாய்‌ 
கர்த்தருடைய ஆலயத்தின்‌ ஆராதனை 
திட்டம்பண்ணப்படுகிறது (2நாளா 29:35). 
தேவன்‌ ஜனத்தை 
யத்தப்படுத்தினதைக்‌ குறித்து 
க்கியாவம்‌ ஜனங்கள்‌ எல்லாரும்‌ 
சந்தோஷப்படுகறார்கள்‌; இந்தக்‌ காரியத்தைச்‌ 
செய்யும்டியான யோசனை சடுதியாய்‌ 
உண்டாயிற்று (2நாளா 29:36). 
கர்த்தருடைய யத்தை 
கத்தம்பண்ணுகிற வேலை சீக்கிரத்தில்‌ முடிவு 
பெற்றதினால்‌ எசேக்கியாவும்‌, ஜனங்கள்‌ 
எல்லோரும்‌ சந்தோஷப்படுகிறார்கள்‌. 
எசேக்கியா கர்த்தருடைய ஆலயத்தை 
கத்தம்பண்ணும்போது, யூநாதேசத்திலே 
இன்னும்‌ ஏராளமான ஜனங்கள்‌ 
விக்கிரகங்களை ஆராதித்துக்‌ 
கொண்டிருக்கிறார்கள்‌. ஆனாலும்‌ எசேக்கியா 
சுத்தம்பண்ணும்போது, 
ரகாராதனைக்காரர்கள்‌ அவனுக்கு 
வகை இதனாலும்‌, எசேக்கியாவும்‌ 
ஜனங்களும்‌ சந்தோஷப்படுகிறார்கள்‌. 
கர்த்தருடைய ஆலயத்தை சுத்தப்படுத்த, 
ஜனத்தை 
ஆயத்தப்படுத்தியிருக்கிறார்‌. கர்த்தருடைய 
கிருபை யூதாஜனத்தாருடைய இருதயங்களில்‌ 
கிரியை செய்கிறது. அவர்கள்‌ இதுவரையிலும்‌ 
விக்கிரகங்களின்‌ பலிபீடத்தின்மீது பக்தி 
வைராக்கியமாயிருந்தார்கள்‌. ஆனால்‌ 


கூடயிருந்ததற்காக,. எசேக்கியாவும்‌ 
ஜனங்களும்‌ சந்தோஷப்படுகிறார்கள்‌. 





f= FTE 
TT 


எசேக்கியா தன்னுடைய ராஜ்யபாரத்தின்‌ 
முதலாம்‌ வருஷத்தில்‌ பஸ்காவை 
ஆசரிக்கிறான்‌. எசேக்கியா பஸ்காவை 
ஆசரிப்பது சம்பந்தமாக தன்னுடைய 
பிரபுக்களோடும்‌, எருசலேமிலுள்ள சபையார்‌ 
யாவரோடும்‌ யோசனைபண்ணுகிறான்‌. 
எசேக்கியாவும்‌, யூதாஜனங்களும்‌ பஸ்காவை 
ஆசரிக்க கூடிவருகிறார்கள்‌ (நாளா 30:2-5) 


ஆசரிக்க வருமாறு, 
எசேக்கியா யூதா. தேசத்தாருக்கும்‌ 
இஸ்ரவேல்‌ தேசத்தாருக்கும்‌ அழைப்பு 
அனுப்புகிறான்‌ (2நாளா 30.1,6-12). 


பஸ்காவை 


எல்லோரும்‌ சந்தோஷமாய்‌ பஸ்காவை 
ஆசரிக்கிறார்கள்‌  (நோளா 3013-27), 
எசேக்கியா. தன்னுடைய ராஜ்யபாரத்தின்‌ 


ஆலிக்குரிய மறுமலர்ச்சியை ஏற்படுத்தினான்‌. 
இப்போது கர்த்தருடைய ஜனம்‌ பஸ்காவை 
ஆசரிக்கிறார்கள்‌. எசேக்கியாவின்‌ 
காலத்தில்‌, யூதாதேசத்தாருடைய ஆவிக்குரிய 
ஜீவியத்தில்‌ வளர்ச்சி உண்டாயிற்று. 


பஸ்காவை 
அழைப்பு 
நாளா 30:1-12 


ஆசரிக்கும்படி. 


நானா 80:1. அதன்பின்பு இஸ்ரவேலின்‌ 
தேவனாகிய கர்த்தருக்குப்‌ பஸ்காவை 
ஆசரிக்கும்படி, எருசலேமில்‌ இருக்கிற 
கர்த்தருடைய ஆலயத்திற்கு வாருங்கள்‌ 
என்று எசேக்கியா இஸ்ரவேல்‌ யூதா 
ஆட்களை  அனுப்பினதூம்‌. 
எப்பிராயிம்‌ மனாசே. 
கோத்திரங்களூக்கும்‌  திருபங்களை 
எழுதியனுப்பினான்‌.. 


நானா 30:2. பஸ்காவை இரண்டாம்‌. 
மாதத்தில்‌ ஆசரிக்கும்படி, 
அவனுடைய 

எருசலேமிலுன்ன சபையார்‌ 
யோசனை பண்ணியிருத்தார்கள்‌. 


2 நாளாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


COMMENTARY 


30:8. ஆசாரியர்‌ 
போதுமானபேர்‌ தங்களைப்‌ 
பரிசுத்தம்பண்ணாமலும்‌, ஜனங்கள்‌ 
ல்‌... இன்னும்‌ கூடிவராமலூம்‌ 
இருத்தபடியினால்‌, அதின்‌ காலத்தில்‌ 
அதை ஆசரிக்கக்கூடாமற்போயிற்று. 


நோனா 30:4, இந்தக்‌ காரியம்‌ 
ராஜாவின்‌ பார்வைக்கும்‌ சமஸ்த 
சபையின்‌ பார்வைக்கும்‌ தியாயமாய்க்‌ 
காணப்பட்டது. 


நானா 


நோனா 905. 


எழுதியிருக்கிறபடி. 
வெகுகாலமாய்‌ 


அவர்கள்‌. அதை 
ஆசரிக்கவில்லை; ஆகையால்‌ 
இஸ்ரவேலின்‌ தேவனாகிய 
கர்த்தருக்குப்‌ பஸ்காவை ஆசரிக்கும்படி. 
எருசலேமுக்கு வாருங்கள்‌ என்று 
பெயெர்செயாமுதல்‌ தாண்மட்டுமுன்ன 
இஸ்ரவேல்‌ தேசமெங்கும்‌ 
பறைசாற்றுவிக்கத்‌ 
'தீர்மானம்பண்ணினார்கள்‌. 


இதானா 80:6. அப்படியே ராஜாவும்‌ 
அவனுடய பிரபுக்களும்‌ கொடுத்த 
நிருபங்கனை அஞ்சல்காரர்‌ வாங்கி, 
ராஜாவுடைய கட்டளையின்‌ படியே. 
இஸ்ரவேல்‌ யூதா எங்கும்‌ போம்‌ஈ 
இஸ்ரவேல்‌ புத்திரரே ஆபிரகாம்‌ 
ஈசாக்கு இஸ்ரவேல்‌ என்பவர்களுடைய 
தேவனாகிய கர்த்தரிடத்துக்குத்‌ 
திரும்புங்கள்‌; அப்பொழுது 
அசீரியருடைய ராஜாக்களின்‌ கைக்குத்‌ 
தப்பியிருக்கிற மீதியான. 
உங்களண்டைக்கு அவர்‌ திரும்புவார்‌. 


நோனா 80:7. தங்கள்‌ பிதாக்களின்‌. 
தேவனாகிய கர்த்தருக்குத்‌ 
'துரோகம்பண்ணின. உங்கள்‌. 
யிதாக்கனைப்போலவும்‌ உங்கள்‌. 
சுகோதரரைப்போலவும்‌ இராதேயுங்கள்‌; 
அதற்காக, நீங்கள்‌ காண்கிறபடியே, 
அவர்கள்‌: பாழாய்ப்போகிறதற்கு 
ஒப்புக்கொடுத்‌தாரே.. 





i= FTE 
TT 


நானா 80:8. இப்போதும்‌ உங்கள்‌: 
பிதாக்கனைய்போல உங்கள்‌ கழுத்தைக்‌ 
கடினப்படுத்தாதேயுங்கன்‌; நீங்கள்‌. 
கர்த்தருக்கு. உடன்பட்டு, அவர்‌ 
சுதாகாலத்துக்கும்‌ பரிசுத்தம்பண்ணின. 
அவருடைய பரிகுத்தஸ்தலத்திற்கு. 
வத்து, உங்கன்‌ தேவனாகிய கர்த்தரைச்‌. 
சேவியுங்கள்‌; அப்பொழுது அவருடைய 
உக்கிரமான கோபம்‌ உங்கனைவிட்டுத்‌ 
திரும்பும்‌. 


நானா 30:9, 
கர்த்தரிடத்துக்குத்‌ 
உங்கள்‌ சகோதரரும்‌ 
யின்னைகளும்‌ 

சிறையிடி த்தவர்களுக்கு. முன்பாக 
இரக்கம்‌ பெறுகிறதற்கும்‌, இந்த 
தேசத்திற்குத்‌ திரும்புகிறதற்கும்‌ அது 
ஏதுவாகும்‌ உங்கள்‌ தேவனாகிய 
கர்த்தர்‌ கிருபையும்‌ இரக்கமுமுன்னவர்‌; 
நீங்கள்‌ அவரிடத்திற்குத்‌ திரும்பினால்‌, 
அவர்‌ தம்முடைய முகத்தை 
உங்களைவிட்டு, விலக்குவதில்லை. 
என்றார்கள்‌. 


நீங்கள்‌. 
திரும்பினால்‌, 
உங்கள்‌ 
தங்களைச்‌: 


நானா 8010. அப்படி அத்த 
அஞ்சல்காரர்‌ எப்பிராயீம்‌ மனாசே: 
தேசங்களில்‌ செயுலோன்‌ மட்டுக்கும்‌. 
ஊருராகத்‌ திரிந்தார்கள்‌; ஆனாலும்‌ 
அவர்கள்‌: 'இவர்களைப்பார்த்தூ 
நகைத்தூப்‌ பரிகாசம்பண்ணினார்கள்‌. 


நோனா 80:11. ஆகிலும்‌ ஆசேரிலும்‌, 
மனாசேயிலும்‌, செயுலோனிலும்‌, சிலர்‌ 
மனத்தாழ்மையாகி எருசலேமுக்கு. 
வந்தார்கள்‌. 
நானா 30:12. மூதாவிலும்‌ 
கர்த்தருடைய  வார்த்தையின்படியே, 
ராஜாவும்‌ பிரபுக்களும்‌: 
கட்டனையிட்டபிரகாரம்‌ செய்கிறதற்கு, 
தேவனுடைய கரம்‌ அவர்களை ஒரு 
மனப்படுத்திற்று. 


2 நானாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பஸ்காவை ஆசரிக்கவேண்டும்‌ என்று 
எசேக்கியா ராஜாவும்‌, அவனுடைய 
பிரபுக்களும்‌, எருசலேமிலுள்ள சபையார்‌ 
யாவரும்‌ யோசனைபண்ணியிருக்கிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ புத்தருடைய முன்னோர்களின்‌ 
ல்‌ பஸ்கா ஆசரிக்கப்பட்டது. 
இடையிலே பஸ்கா 

நின்றுபோயிற்று, 
மறுபடியும்‌ 
எசேக்கியாவும்‌, 
ஜனங்களும்‌ 


ஆசரிக்கவேண்டும்‌ என்று 
பிரபுக்களும்‌, எருசலேம்‌ 
யோசனைபண்ணுகிறார்கள்‌. 


எசேக்கியா பஸ்காவை 
ஆசரிக்கவேண்டும்‌ என்று விரும்புகிறான்‌. 
ஆனாலும்‌ அவனால்‌ அதின்‌ காலமாகிய 
முதலாவது மாதத்தில்‌ பஸ்காவை 
ஆசரிக்கக்கூடாமற்போயிற்று, 


சாரியர்‌ போதுமானபேர்‌ தங்களைப்‌ 
பரிசுத்தம்பண்ணாமலும்‌, ஜனங்கள்‌ 
எருசலேமில்‌ இன்னும்‌ கூடிவராமலும்‌ 
இருந்தபடியினால்‌, அதின்‌ காலத்தில்‌ அதை 
ஆசரிக்கக்கூடாமற்போயிற்று (நாளா 30:3) 


பஸ்காவை  ஆசரிக்க வேண்டிய 
மாதத்தில்‌ அதை அவர்களால்‌ ஆசரிக்க 
முடியவில்லை. ஆசாரியர்‌ போதுமான பேர்‌ 
தங்களை இன்னும்‌ பரிசுத்தம்பண்ணிக்‌ 
கொள்ளவில்லை. மேலும்‌ ஜனங்கள்‌ 
எருசலேமில்‌ இன்னும்‌ கூடிவரவில்லை. 
ஆகையினால்‌ பஸ்காவை நியமிக்கப்பட்ட 
மாதத்திலிருந்து ஒருமாதத்திற்குப்‌ பின்பு 
ஆசரிக்கிறார்கள்‌ நோளா 30:2- 3), சமஸ்த 
இஸ்ரவேல்‌ ராஜ்யம்‌ 260 வருஷங்களுக்கு 
முன்பாக இரண்டாகப்‌ பிளவற்றது. அதன்‌ 
பின்பு, இதுவரையிலும்‌ பஸ்கா 
ஆசரிக்கப்படவில்லை. (நாளா 30:26). 


ஆசாரியர்களும்‌, யூதாஜனத்தாரும்‌. 
பஸ்காவை ஆசரிப்பதற்கு ஆயத்தமாயில்லை. 
அவர்கள்‌ தங்களை இன்னும்‌ 
பரிசுத்தம்பண்ணிக்கொள்ளவில்லை. 
அவர்களில்‌ அநேகர்‌ பஸ்காவை. 
ஆசரிப்பதற்கு எருசலேமிலே கூடிவரவில்லை. 
பஸ்கா பொதுவாக முதலாவது மாதத்தில்‌ 
ஆசரிக்கப்படுவது வழக்கம்‌. ஆனால்‌ 
அவர்களால்‌ முதலாவது மாதத்திலே 
பஸ்காவை ஆசரிக்கக்கூடாமல்போயிற்று. 





i THE 
ETT 


மோசேயின்‌ காலத்தில்‌, இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாரில்‌ சிலர்‌ முதலாவது மாதத்திலே, 
தங்களை  பரிசுத்தம்பண்ணிக்கொள்ளாமல்‌: 
அசுத்தமாயிருந்தார்கள்‌. ஆகையினால்‌ 


அதை இரண்டாம்‌ மாதம்‌ 
பதளாவந்தேதி அந்திநேரமான வேளையில்‌ 
ஆரரித்து. அதைப்‌ புளிப்பில்லாத 
அப்பங்களோடும்‌ கசப்பான கீரைகளோடும்‌. 
புசித்து, விடியற்காலமட்டும்‌ அதில்‌ ஒன்றும்‌. 
மீதியாக வைக்காமலும்‌, அதில்‌ ஒரு 
எலும்பையும்‌ முறிக்காமலும்‌, பஸ்காவினுடைய 
சகல... முறைமைகளின்படியும்‌ அதை 
ஆசரிக்கக்கடவர்கள்‌” (எண்‌ 9:11,12) 


பஸ்காவை 
ஆசரியாமல்‌, அதை 


க திகாத்தரக்கிறா்‌ 
செய்த பிரகாரம்‌, பஸ்காவை 
மாதத்தில்‌ ஆசரிக்கும்படி, 
அவனுடைய பிரபுக்களும்‌ எருசலேமிலுள்ள 
சபையார்‌ யாவரும்‌ யோசனை 
பண்ணியிருக்கிறார்கள்‌ (நாளா 30:2) 


எசேக்கியா ஆரம்பத்தில்‌, 


முதலாம்‌ மாதத்தில்‌ 
இரண்டாம்‌ மாதத்தில்‌ 
கர்த்தரும்‌. 


முதலாவது 
மாதத்தில்‌ பஸ்காவை 
ஆசரிக்கவேண்டுமென்று விரும்பினார்‌. 
ஆனால்‌ அந்த மாதத்தில்‌ ஆசாரியர்‌ 
பேர்‌ தங்களைப்‌ 
ஜனங்கள்‌ 
கூடிவராமலும்‌: 
இருந்தபடியினால்‌, அதின்‌ காலத்தில்‌ அதை 
ஆசரிக்கக்கூடாமற்போயிற்று. 
ஆகையினால்‌ எசேக்கியா இப்போது, 
இரண்டாம்‌ மாதத்தில்‌ பஸ்காவை 
ஆசரிக்கவேண்டுமென்று, தன்னுடைய 
பிரபுக்களோடும்‌, எருசலேம்‌ சபையாரோடும்‌ 
யோசனை செய்து 
தீர்மானம்பண்ணியிருக்கிறான்‌. 


2 நாளாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


QODNENS 


COMMENTARY PUBLISHERS 


பஸ்கா ஆசரிக்கப்படவேண்டிய தேதி 
தீர்மானம்பண்ணப்பட்டிருக்கிறது. பஸ்காவை 
ஆசரிப்பதற்கு கர்த்தருடைய ஜனங்கள்‌ 
எருசலேமுக்கு கூடிவரவேண்டும்‌. 
எசேக்கியா யூதாதேசத்திலுள்ள இரண்டு. 
கோத்திரத்தாருக்கும்‌, யூதாதேசத்திலிருந்து 
பிரிந்துபோன வடக்கு இஸ்ரவேல்‌ 
தேசத்தின்‌ பத்துக்கோத்திரத்தாருக்கும்‌, 
பஸ்காவை ஆசரிக்க வருமாறு அழைப்பு 
கொடுக்கிறான்‌. 

இஸ்ரவேலின்‌. 
கர்த்தருக்குப்‌ பஸ்காவை  ஆசரிக்கும்படி, 
எருசலேமில்‌ இருக்கிற கர்த்தருடைய 
ஆலயத்திற்கு வாருங்கள்‌ என்று எசேக்கியா 
இஸ்ரவேல்‌ யூதா எங்கும்‌ ஆட்களை 
அனுப்பினதும்‌ அன்றி, எப்பிராமீம்‌ மனாசே 
கோத்திரங்களுக்கும்‌ நிருபங்களை 
எழுதியனுப்புகிறான்‌ (நாளா 30:1). 


வடக்‌ ப 
கத்தத்‌ ரியால்‌ 
சிறைப்பிடிக்கப்பட்டார்கள்‌. எசேக்கியா யூதா 
தேசத்தில்‌ உள்ளவர்களையும்‌, வடக்கு 
தேசத்தில்‌ மீதியாக உள்ளவர்களையும்‌, 
கர்த்தருக்குப்‌ பஸ்காவை ஆரரிக்கும்படி, 
எருசலேமில்‌ இருக்கிற கர்த்தருடைய 
ஆலயத்திற்கு வாருங்கள்‌ என்று 
அழைக்கிறான்‌... 


வடக்கு இஸ்ரவேல்‌ தேசத்தார்‌ 
தாவீதின்‌ குடும்பத்தை விட்டும்‌, கர்த்தரை 
விட்டும்‌ பிரிந்துபோயிருக்கிறார்கள்‌. 
அவர்களை மறுபூடயும்‌ இஸ்ரவேலின்‌ 
தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திரும்ப 
அழைத்து வரவேண்டுமென்று எசேக்கியா 
விரும்புகிறான்‌. அதற்காக திட்டமிட்டு, 
வடக்கு இஸ்ரவேல்‌  தேசத்தாரையும்‌ 
பஸ்காவை ஆசரிக்க எருசலேமுக்கு வருமாறு 
அழைக்கிறான்‌. 


சமஸ்த இஸ்ரவேல்‌ தேசத்தாருக்கும்‌, 
பஸ்காவை ஆசரிக்க வருமாறு அழைப்பு 
அனுப்பப்படுகிறது. இந்தக்‌ காரியம்‌ 
ராஜாவின்‌ பார்வைக்கும்‌ சமஸ்த சபையின்‌ 
பார்வைக்கும்‌ நியாயமாய்க்‌ காணப்படுகிறது 
(நாளா 30:4). 


தேவனாகிய 





i FTE 
ETT 


மோசேயின்‌ பிரமாணத்தில்‌ பஸ்காவை 
ஆசரிப்பது பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. 
ஆனால்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரோ 
எழுதியிருக்கிறபடி வெகுகாலமாய்‌ அதை 
ஆசரிக்கவில்லை: ஆகையால்‌ இஸ்ரவேலின்‌ 
தேவனாகிய கர்த்தருக்குப்‌ பஸ்காவை. 


தீர்மானம்பண்ணுகிறார்கள்‌ (நாளா 30:5). 


ரவேல்‌ புத்திரர்‌ கர்‌; ய 
சற்றி ற்ப. ததா 
அவர்களோடு உடன்படிக்கை பண்ணுவார்‌. 
எசேக்கியா அவர்களுக்கு எழுதின 
நிருபத்தில்‌, 'இஸ்ரவேல்‌ புத்திரரே, 
ஆபிரகாம்‌ ஈசாக்கு 
என்பவர்களுடைய 
கர்த்தரிடத்துக்குத்‌ 
(நோளா 30:6) என்று எழுதியிருக்கிறான்‌. 

சமஸ்த இஸ்ரவேல்‌ ராஜ்யம்‌ பிளவுண்ட 
பின்பு, முதன்‌ முறையாக வடக்கு 
தேசத்திலிருக்கும்‌ இஸ்ரவேல்‌ 
கோத்திரத்தாரை இஸ்ரவேலின்‌ தேவனாகிய 
கர்த்தரிடத்தில்‌ திரும்பி வருமாறு அழைப்பு 
கொடுக்கப்படுகிறது. வடக்கு தேசத்தில்‌ 
கோத்திரத்தாரில்‌ அநேகர்‌ 
சிறையிருப்புக்குப்‌ 
போய்விட்டார்கள்‌ என்பது இதன்‌ வாயிலாகத்‌ 
தெரியவருகிறது (2இராஜா 17). 


ராஜாவும்‌ அவனுடய பிரபுக்களும்‌: 
கொடுத்த நிருபங்களை அஞ்சல்காரர்‌ வாங்கி, 
ராஜாவுடைய கட்டளையின்படியே இஸ்ரவேல்‌ 
யூதா எங்கும்‌ போய்‌, அவர்களுக்கு அந்த 
நிருபங்களின்‌ செய்தியை வாசித்து 
சொல்லுகிறார்கள்‌. அந்த  அஞ்சல்காரர்‌ 
எப்பிராயீம்‌ மனாசே தேசங்களில்‌ செபுலோன்‌. 
மட்டுக்கும்‌ ஊரூராகத்‌ திரிகிறார்கள்‌ 
(நோளா 30:10). 


எசேக்கியா இஸ்ரவேல்‌ புத்திரரிடத்தில்‌, 


ஏற்றுக்கொள்ளுங்கள்‌" என்றும்‌ பொருள்‌. 


2 நானாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எருசலேமிலே கர்த்தருடைய ஆலயம்‌ 
குத்திகரிக்கப்பட்டிருக்கிறது. ஆலயத்தின்‌ 
கதவுகள்‌ இப்போது திறக்கப்பட்டிருக்கிறது. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ எல்லோரும்‌ கர்த்தரை 
ஆராதிப்பதற்காக, எருசலேமிலுள்ள 
தேவாலயத்திற்குள்‌ தாராளமாய்ப்‌ 
பிரவேசிக்கலாம்‌. 
கர்த்தருடைய ஆராதனைகள்‌ 
நடைபெறுகிறது. கர்த்தரை 
ஆராதனையிலே பங்குபெறுமாறு, இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ எல்லோரும்‌ அன்போடு 
அழைக்கப்படுகிறார்கள்‌. 

எசேக்கியா வடக்கு இஸ்ரவேல்‌ 
தேசத்தாரை அழைக்கும்போது, அவர்களை 
“இஸ்ரவேல்‌ புத்திரரே" என்று சொல்லுகிறான்‌. 
அவர்கள்‌ இஸ்ரவேல்‌ புத்திரராயிருக்கிறார்கள்‌. 
கர்த்தர்‌ இஸ்ரவேலின்‌ தேவனாகியிருக்கிறார்‌. 
எசேக்கியா இஸ்ரவேல்‌ புத்திரரிடத்தில்‌, 
“இஸ்ரவேல்‌ புத்திரரே ஆபிரகாம்‌ ஈசாக்கு 
இஸ்ரவேல்‌ என்பவர்களுடைய தேவனாகிய 
கர்த்தரிடத்துக்குத்‌ திரும்புங்கள்‌” என்று 
சொல்லுகிறான்‌. 


ஆபிரகாம்‌, 
ஆகியோர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ 
முற்பிதாக்கள்‌. கர்த்தர்‌ அவர்களோடு 
உடன்படிக்கை செய்திருக்கிறார்‌. ஆனால்‌ 
வடக்கு இஸ்ரவேல்‌ தேசத்திற்கு பிரிந்துபோன, 
இஸ்ரவேலின்‌ பத்துக்கோத்திரத்தாரோ,, 
பிரிந்துபோய்விடுகிறார்கள்‌. 

விரோதமாகப்‌ பாவம்‌ 
அவர்கள்‌ கர்த்தரை 
விக்கிரகங்களை 


ஈசாக்கு, யாக்கோபு 


கர்த்தரைவிட்டுப்‌ 
கர்த்தருக்கு 
செய்கிறார்கள்‌. 
ஆராதியாமல்‌ 
ஆராதிக்கிறார்கள்‌. 


சத்தார்‌ 
கர்த்தால்‌ மத்த னதினால்‌, 
கர்த்தரும்‌ அவர்களை 
விட்டுப்பிரிந்துபோகிறார்‌. வடக்கு இஸ்ரவேல்‌ 
தேசத்தாருக்கு கர்த்தருடைய பாதுகாப்பும்‌ 
பராமரிப்பும்‌ கிடைக்கவில்லை. அசீரியர்கள்‌ 
இஸ்ரவேலரை சிறைப்பிடித்து 
கொண்டுபோய்விடுகிறார்கள்‌. எசேக்கியா 
வடக்கு இஸ்ரவேல்‌ தேசத்தாரின்‌ 
பாவங்களையும்‌, அவர்களுடைய 
பாவங்களினிமித்தமாய்‌ கர்த்தர்‌ அவர்கள்மீது 
வரப்பண்ணின தம்முடைய 
நியாயத்தீர்ப்பையும்‌ தன்னுடைய நிருபங்களில்‌ 
நினைவுபடுத்துகிறான்‌. 





f= FTE 
TT 


எசேக்கியா இஸ்ரவேல்‌ ுத்திரருக்கு 
எழுதின நிருபத்தில்‌, “தங்கள்‌ பிதாக்களின்‌ 
தேவனாகியகர்த்தருக்குத்‌ துரோகம்பண்ணின 
உங்கள்‌ பிதாக்களைப்போலவம்‌ உங்கள்‌ 
சகோதரரைப்போலவும்‌ இராதேயுங்கள்‌:: 
அதற்காக, நீங்கள்‌ காண்கிறபடியே, 
அவர்கள்‌ பாழாய்ப்போகிறதற்கு 
ஒப்புக்கொடுத்தாரே” (நோளா 30:7) என்று 
எழுதியிருக்கிறான்‌. 


அசிரியர்கள்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரில்‌ 
திரளான பேரை சிறைப்பிடித்து தங்கள்‌ 
தேசத்திற்கு கொண்டுபோய்விட்டார்கள்‌. 
இப்போது கொஞ்சம்‌ ர்‌ 
வடக்கு இஸ்ரவேல்‌ 
மீதமாயிருக்கிறார்கள்‌. 
க்கு. மீதமானவர்கள்‌. 
இஸ்ரவேல்‌ த்தில்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
தன்னுடைய நிருபங்களை எழுதுகிறான்‌. 
அவர்கள்‌ கர்த்தரிடத்திற்கு திரும்ப 
வேண்டும்‌ என்று எசேக்கியா சொல்லுகிறான்‌. 
“அப்பொழுது அசீரியருடைய ராஜாக்களின்‌ 
கைக்குத்‌ தப்பியிருக்கிற மீதியான 
உங்களண்டைக்கு அவர்‌ திரும்புவார்‌” 
(நோளா 30:6) என்று எசேக்கியா 
தன்னுடைய நிருபத்தில்‌ எழுதியிருக்கிறான்‌. 


எசேக்கியா வடக்கு இஸ்ரவேல்‌ 
தேசத்தாருக்கு தன்னுடைய நிருபத்தின்‌ 
மூலமாய்‌. இன்னும்‌ ஆவிக்குரிய 
ஆலோசனைகளைச்‌ சொல்லுகிறான்‌. 
எசேக்கியா இஸ்ரவேல்‌ புத்தருக்கு எழுதின 
நிருபங்களில்‌, 'சொல்லப்பட்டிருக்கிற 
புத்திமதிகளின்‌ விவரம்‌ வருமாறு : 

ர்‌. 
பிதாக்களைப்போல. 


கடினப்படுத்தாதேயுங்க: 


உடன்பட்டு, 


உங்களைவிட்டுத்‌ 
(நாளா 30:8) 


2 நாளாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


2. நீங்கள்‌ கர்த்தரிடத்துக்குத்‌ 
திரும்பினால்‌, உங்கள்‌ சகோதரரும்‌ உங்கள்‌ 
பிள்ளைகளும்‌ தங்களைச்‌ 
சிறைபிடித்தவர்களுக்கு முன்பாக இரக்கம்‌ 
பெறுகிறதற்கும்‌ இந்த தேசத்திற்குத்‌ 
திரும்புகிறதற்கும்‌ அது ஏதுவாகும்‌; உங்கள்‌ 
தேவனாகிய கர்த்தர்‌ கிருபையும்‌ 
இரக்கமுமுள்ளவர்‌; நீங்கள்‌ அவரிடத்திற்குத்‌ 
திரும்பினால்‌, அவர்‌ தம்முடைய முகத்தை 
உங்களைவிட்டு விலக்குவதில்லை 
(நாளா 30:9). 


எசேக்கியா இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
அன்பும்‌ கிருபையும்‌ நிரம்பிய நிருபங்களை 
எழுதுகிறான்‌. அவர்கள்‌ கர்த்தரிடத்திற்கு 
திரும்பி வரவேண்டும்‌ என்று 
ஆலோசனைகளை சொல்லுகிறான்‌. 
அவர்கள்‌ கர்த்தரைவிட்டுப்‌ பிரிந்துபோனதே, 
அவர்கள்‌ பாழாய்ப்போனதற்கு காரணம்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தருக்கு விரோதமாக 
தங்கள்‌ கழுத்தை கடினப்படுத்தினார்கள்‌. 
அவர்கள்‌ எல்லோரும்‌ கர்த்தருடைய பரிசுத்த 
ஸ்தலத்திற்கு வந்து, தங்கள்‌ தேவனாகிய 
கர்த்தரை சேவிக்கவேண்டும்‌ என்று 
எசேக்கியா இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
சொல்லுகிறான்‌. 
எசேக்கியா 
நிருங்களை எழுதி அனுப்பி பாது, 
இஸ்ரவேல்‌: தேசத்திலே. ஒசெயா 
ராஜாவாயிரக்கிறான்‌. இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
பஸ்காவை ஆசரிக்‌ எருசலேமுக்குப்‌ 
போவதை  ஓசெயா தடைபண்ணவில்லை. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ விரும்பினால்‌, அவர்கள்‌ 
எருசலேமுக்கு தாராளமாய்ப்‌ போகலாம்‌. 
எசேக்கியாவின்‌ அஞ்சல்காரர்‌ இஸ்ரவேல்‌ 
ராஜாவின்‌ செய்தியை 

ஒசெயா அனுமதி 


இஸ்ரவேல்‌ க்கு 


அஞ்சல்காரர்‌ 
எப்பிராமீம்‌ மனாசே தேசங்களில்‌ செபுலோன்‌ 
மட்டுக்கும்‌ ஊரூராகத்‌ திரிகிறார்கள்‌; 
ஆனாலும்‌ இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
எசேக்கியாவின்‌ அஞ்சல்காரரைப்பார்த்து 
நகைத்துப்‌ பரிகாசம்பண்ணுகிறார்கள்‌ (நாளா 
3010). கர்த்தரிடத்தில்‌ திரும்பி 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
கொடுக்கப்படுகிறது. ஆனால்‌ 





i THE 
TT 


வடக்கு தேசத்தின்‌ 
கோத்திரத்தார்கள்‌ கர்த்தரைவிட்டு விலகிப்‌ 
போய்விட்டார்கள்‌. தங்களுடைய தேசத்தில்‌. 
அநேக  நெருக்கங்கள்‌ வந்தபோதிலும்‌ 
அவள்‌ இன்னும்‌ கர்த்தரைத்‌ தேடவில்லை. 
'கோத்திரத்தாரில்‌ அநேகர்‌ 
சரிவின்‌ சிறையிருப்புக்கு உட்பட்டார்கள்‌. 
ஆனாலும்‌ சிறையிருப்புக்குட்பாத. 
மிதமுள்ளவர்கள்‌ கர்த்தரிடத்திற்குத்‌ 
திரும்பாமல்‌, தங்களைக்‌ கர்த்தரிடத்தில்‌ 
திரும்புங்கள்‌ என்று லோசனை 
கூறியவர்களைப்‌ பார்த்து நகைத்துப்‌ பரிகாசம்‌ 
பண்ணுகிறார்கள்‌. 

'ஒசெயா கர்த்தரின்‌ பார்வைக்குப்‌. 
பொல்வாம்பானதைர்‌ செய்தான்‌; ஆனாலும்‌ 
தனக்கு முன்னிருந்த இஸ்ரவேலின்‌ 
ராஜாக்களைப்போல்‌ செய்யவில்லை" 
(2இராஜா 17:2). 

வடக்‌: ர்‌ 
ஜனங்கள்‌ ன்னை “எசேக்கியாவின்‌ 
நிருபங்களுக்கு செவிகொடுக்கவில்லை. 
அஞ்சல்காரர்‌ தங்களுடைய கடமைகளை 
சரியாக செய்கிறார்கள்‌. அவர்கள்‌ ஒவ்வொரு 
ஊராகப்போய்‌, அந்த a 
எசேக்கியாவின்‌ நிருபங்கை 
வாசிக்கிறார்கள்‌. இஸ்ரவேல்‌ புத்திரரில்‌ சிலர்‌ 
தங்களைப்‌ பார்த்து பரிகாசம்பண்ணினாலும்‌, 
அஞ்சல்காரர்‌ எசேக்கியாவின்‌ 
நிருங்களை எல்லா ஊர்களிலும்‌ போய்‌ 
வாசிக்கிறார்கள்‌. 


தேசத்து 


ஸ்ரவேல்‌ புத்திரரில்‌ ஒரு சிலர்‌. 
எசேக்கியாவின்‌ நிருபத்திற்கு 
செவிகொடுக்காமல்‌ போனாலும்‌, அநேகர்‌ 
அந்த நிருபத்திற்கு செவிகொடுக்கிறார்கள்‌. 
ஆசேரிலும்‌, மனாசேயிலும்‌, செபுலோனிலும்‌. 
சிலர்‌ மனத்தாழ்மையாகி எருசலேமுக்கு 
வருகிறார்கள்‌ (நாளா 30:11). 


அதிகமானோர்‌ நகைத்துப்‌ பரியாசம்‌ 
பண்ணினார்கள்‌. சிலர்‌ மனத்‌ தாழ்மையாகி 
எருசலேமுக்கு வந்தார்கள்‌. இவர்கள்‌ ஆசேர்‌, 
மனாசே, செபுலோன்‌ கோத்திரத்தைச்‌ 
சேர்ந்தவர்கள்‌. இவர்கள்‌ எருசலேமுக்கு 
வந்து, தங்களுடைய மற்ற சகோதரர்களோடு 
கர்த்தருடைய பஸ்காவை ஆசரிக்கிறார்கள்‌. 
(நோளா 30113). 


2 நாளாகமம்‌ - 


II CHRONICLES - 


விரிவுரை 
COMMENTARY 


வடக்கு இஸ்ரவேல்‌ தேசம்‌ 
அழிந்துபோகும்‌ ஆபத்திலிருக்கிறது. இந்த 
சம்பவம்‌ நடைபெற்று இரண்டு அல்லது 
மூன்று ஆண்டுகளுக்கு பின்பு, அசீரியாவின்‌ 
ராஜா சமாரியாவை முற்றிக்கையிடுகிறான்‌. 
முடிவில்‌ வடக்கு இஸ்ரவேல்‌ 
பத்துக்கோத்திரத்தார்‌ அசீரியா 
சிறையிருப்புக்குப்போகிறார்கள்‌. 
கர்த்தருடைய 
செவிகொடுக்காமல்‌, 


பாழாய்ப்போகிறதற்கு 
ஒப்புக்கொடுத்துவிடுகிறார்‌. 


எசேக்கியாவின்‌ அழைப்பை ஏற்று ஒரு 
சிலர்‌ மனத்தாழ்மையாகி எருசலேமுக்கு 
வருகிறார்கள்‌. கர்த்தருக்கு மீதமானவர்கள்‌ 
என்க கண்களிலும்‌ இருப்பர்கள்‌... வடக்க 
இஸ்ரவேல்‌ தேசத்தில்‌, சேர்‌, மனாசே, 
செபுலோன்‌ ஆகிய கோத்திரத்தைச்‌ சேர்ந்த 
சிலர்‌ கர்த்தரிடத்திற்கு திரும்புகிறார்கள்‌. 
இந்த வசனத்தில்‌ எப்பிராயீம்‌ 
கோத்திரத்தாரைப்பற்றி ஒன்றும்‌ 
சொல்லப்படவில்லை. ஆனாலும்‌ பஸ்காவை. 
சாப்பிட்டவர்களில்‌ எப்பிராயீம்‌ புத்திரரும்‌ 
இருக்கிறார்கள்‌ (2நாளா 30:18), 

கர்த்தருடைய 
ராஜாவும்‌ பிரபுக்களும்‌ 
ந ல்க 


யூதாவிலும்‌ 

வார்த்தையின்படியே, 
கட்டளையிட்டபிரகாரம்‌ 
தேவனுடைய கரம்‌ அவர்களை 
ஒருமனப்படுத்திற்று. (நோளா்‌ 30:12), 
பஸ்காவை ஆசரிக்க  கூடிவந்தவர்கள்‌. 
எல்லோரும்‌ ஒருமனப்பட்டு, 
பஸ்காவை பரிசுத்தமாய்‌ ஆசரிக்கிறார்கள்‌ 
கர்த்தருடைய கரமே அவர்களை 
ஒருமனப்படுத்துகிறது. 


பஸ்கா ஆசரிப்பு 
2நானா 30:13-20 


2நானா 80:18. அப்படியே இரண்டாம்‌ 
மாதத்தில்‌ புளிப்பில்லாத 
அப்பப்பண்டிகையை ஆசரிக்க வெகு 
ஜனங்கள்‌ எருசலேமில்‌ மகாயெரிய 
சபையாய்க்‌ கூடினார்கள்‌. 





i FTE 
TT 


நோனா 30:14. அவர்கள்‌ எழும்பி, 
எருசலேமில்‌. உண்டான. 
ஙலிபீடங்களையும்‌, தாபபிடங்களையும்‌: 
அகற்றிக்‌ கீதரோன்‌ ஆற்றிலே. 
போட்டார்கள்‌. 


2நானா 80:15. பின்பு அத்த இரண்டாம்‌. 
மாதம்‌ பதினாலாத்தேதியில்‌ பஸ்காவின்‌' 
ஆட்டுக்குட்டிகளை: 

ஆசாரியரும்‌ லேவியரும்‌. 

தங்களைச்‌ சத்தம்‌ பண்ணி, சர்வாங்க. 
தகனபலிகளைக்‌ கர்த்தருடைய 
ஆலயத்திற்குக்‌ கொண்டுவத்து, 

நானா 30418. தேவனுடைய 
மனுஷனாகிய மோசேயின்‌ 
தியாயப்பிரமாணத்திற்கு ஏற்ற தங்கள்‌ 
முறைமையின்படி.யே தங்கள்‌ 
ஸ்தானத்திலே தின்றார்கள்‌; ஆசாரியர்‌ 
லேவியமின்‌ கையிலிருந்து இரத்தத்தை 
வாங்கித்‌ தெளித்தார்கன்‌. 


நானா 8017. சபையிலே அநேகர்‌ 
தங்களைப்‌ பரிசுத்தம்‌ பண்ணிக்‌ 
கொள்ளாதிருந்தார்கள்‌; ஆகையால்‌. 
சுத்தமில்லாத எல்லாரையும்‌ 
கர்த்தருக்குப்‌ பரிசுத்தம்‌ பண்ண, 
லேவியர்‌ அவர்களுக்காகப்‌ பஸ்காவின்‌ 
ஆட்டுக்குட்டிகளை. அடிக்கும்‌. 
காரியத்தை விசாரித்தார்கன்‌. 


நோனா 9018.  அதேனென்றால்‌ 
எப்பிராயிம்‌, மனாசே, இசக்கார்‌, 
செயுலோன்‌ மனுஷரில்‌ ஏரானமான 
அநேகம்‌ ஜனங்கன்‌ தங்களைச்‌ 
சுத்தம்பண்ணிக்கொள்ளாதிருந்தும்‌, 
எழுதியிராதபிரகாரமாகப்‌ பஸ்காவைச்‌ 
சாப்பிட்டார்கள்‌. 


நானா எசேக்கியா 
அவர்களுக்காக விண்ணப்பண்ணி, 
தங்கள்‌ பிதாக்களின்‌ தேவனாகிய 
கர்த்தரான தேவனைத்‌ தேடும்படிக்கு, 
தங்கள்‌ இருதயத்தை நேராக்கினவர்கள்‌ 
பரிசுத்த ஸ்தலத்திற்கேற்ற ௬த்தாங்கம்‌ 
அடையாதிருந்தாதூம்‌, கிருபையுன்ன 
கர்த்தர்‌ எல்லாருக்கும்‌. 
மன்னிப்பாராக என்றான்‌. 


30:19. 


நானா 80:20. கர்த்தர்‌ எசேக்கியாவின்‌ 
விண்ணப்பத்தைக்‌ கேட்டு, 
ஜனங்களுக்கு அநுகூலஞ்செய்தார்‌. 


2 நானாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


COMMENTARY 


பஸ்காவை ஆசரிக்கும்படி எசேக்கியா 
ராஜாவும்‌, அவனுடைய பிரபுக்களும்‌, 
எருசலேமிலுள்ள சபையார்‌ யாவரும்‌ 
யோசனைபண்ணின நாள்‌ வருகிறது. 
இரண்டாம்‌ மாதத்தில்‌ புளிப்பில்லாத. 
அப்பப்பண்டிகையை ஆசரிக்க வெகு 
ஜனங்கள்‌ எருசலேமில்‌ மகாபெரிய சபையாய்க்‌ 
கூடுகிறார்கள்‌ (நாளா 30:13) 


எருசலேமிலே பஸ்காவை ஆசரிக்க 
கூடியிருக்கிறவர்கள்‌, அதற்கான ஆயத்த. 
வேலைகளை செய்கிறார்கள்‌. முதலாவதாக 
அவர்கள்‌ எழும்பி, எருசலேமில்‌ உண்டான 
பலிபீடங்களையும்‌, தூபபீடங்களையும்‌ 
அகற்றிக்‌ கீதரோன்‌ ஆற்றிலே. 
போடுகிறார்கள்‌ (நோளா 30:14). அவர்கள்‌ 
கர்த்தருடைய ஆலயத்திலுள்ள 
விக்கிரகபலிபீடங்களையும்‌, அது 
மாத்திரமல்லாமல்‌ எருசலேம்‌ எங்கிலுமுள்ள 
விக்கிரக பலிபீங்களையும்‌ அகற்றுகிறார்கள்‌. 


எசேக்கியாலின்‌ நாட்களில்‌ யூதா தேசம்‌ 
முழுவதிலும்‌ ஆவிக்குரிய எழுப்புதல்‌ 
உண்டாயிற்று. ஜனங்கள்‌ கர்த்தரிடத்தில்‌ 
தங்களைப்‌ பிரதிஷ்டை பண்ணுகிறார்கள்‌. 
விக்கிரகங்களின்‌ பலிபீடங்களையும்‌, 
தூபபீடங்களையும்‌ அகற்றி அவற்றைக்‌ 
கீதரோன்‌ ஆற்றிலே போடுகிறார்கள்‌. 


ஏற்பாப்டுக்காலத்தில்‌ 
ஜனங்கள்‌ பஸ்காவை 


புதிய ஏற்பாட்டுக்காலத்து 


பழைய 

இஸ்ரவேல்‌. 
சரித்ததுபோல, 

திணக்களம்‌. தாயோ! ' “கல்நை 


நம்மை 
நம்மிடத்தில்‌ 
மீறுதல்களையும்‌, 
ஆவிக்குரிய 
நம்மைவிட்டு 


பஸ்காவை ஆசரிப்பதற்கு 
ஆயத்தம்பண்ணவேண்டும்‌. 
காணப்படுகிற. 
பாவங்களையும்‌, 
விக்கிரகாராதனைகளையும்‌ 
அகற்றவேண்டும்‌. 
பின்பு அந்த இரண்டாம்‌ மாதம்‌ 
புதினாலாந்தேதியில்‌. பஸ்காவின்‌ 
ஆட்டுக்குட்டிகளை. அடிக்கிறார்கள்‌; 
ஆசாரியரும்‌ லேவியரும்‌ வெட்கி, தங்களைச்‌ 
சுத்தம்‌ பண்ணி, சர்வாங்க a 
கர்த்தருடைய ஆலயத்திற்கு! 
கொண்டுவருகிறார்கள்‌. 





i FTE 
TT 


வின்‌ பம்‌ 

நிற்கிறார்கள்‌; 

கையிலிருந்து இர; 
தெளிக்கிறார்கள்‌ (2நாளா 30:1516). 


பஸ்கா பொதுவாக முதலாம்‌ மாதம்‌ 
புதினாலாந்தேதியில்‌ நடைபெறும்‌. இங்கு 
மாதம்‌ சென்றபின்பு நடைபெறுகிறது. 
(யாத்‌ 12), 


ஆசாரியர்களே பஸ்காவின்‌ 
ஆட்டுக்குட்டிகளை அடிக்கவேண்டும்‌. 
ஆனால்‌ லேலியர்கள்‌ ஆசாரியர்களுக்காக, 
பஸ்கா ஆட்டுக்குட்டிகளை அடிக்கிறார்கள்‌ 
சபையிலே அநேகர்‌ தங்களைப்‌ பரிசுத்தம்‌. 
பண்ணிக்கொள்ளாதிருக்கிறார்கள்‌: 

ஆகையால்‌ சுத்தமில்லாத எல்லாரையும்‌. 
கர்த்தருக்குப்‌ பரிசுத்தம்‌, பண்ண 
லேவியர்‌ அவர்களுக்காகப்‌ பஸ்காவின்‌ 
ஆட்டுக்குட்டிகளை அடிக்கும்‌ காரியத்தை 
விசாரிக்கிறார்கள்‌ (நாளா 30:7), 


பஸ்காவை ஆசரிக்கிறவர்கள்‌ 
மோசேயின்‌ பிரமாணத்தில்‌ எழுதியிருக்கிற 
பிரகாரம்‌ பஸ்காவை  புசிக்குவேண்டும்‌. 
ஆனால்‌ அநேகம்‌ ஜனங்கள்‌ தங்களை 
சுத்தம்பண்ணிக்கொள்ளாதிருந்தும்‌ 
அவர்களும்‌ பஸ்காவை சாப்பிடுகிறார்கள்‌ 
சுத்தமில்லாதவர்கள்‌ பஸ்காவை சாப்பிட 
அனுமதியில்லை. 


எப்பிராயீம்‌, மனாசே, இசக்கார்‌. 
செபுலோன்‌ மனுஷரில்‌ ஏராளமான அநேகம்‌ 
ஜனங்கள்‌ தங்களைச்‌ சுத்தம்பண்ணிக்‌ 
கொள்ளாதிருக்கிறார்கள்‌. ஆனாலும்‌ 
அவர்கள்‌ மோசேயின்‌ பிரமாணத்தில்‌ 
எழுதியிராதபிரகாரமாகப்‌ பஸ்காவைச்‌ 
சாப்பிடுகிறார்கள்‌ (நோளா 30:18), 
பரிசுத்தமில்லாமல்‌ 
சாப்பிடுவது மோசேயின்‌ 
மீறுகிற வ ஆனாலும்‌ 


ந்‌ தவக்‌ 
பஸ்காவை சாப்பிடுகிறார்கள்‌. எசேக்கியா 
அவர்களுக்கு அனுமதி கொடுக்கிறான்‌. 
எசேக்கியா ஜனங்களுடைய நன்மைக்காகவும்‌, 
அவர்களுடைய தேவைகளை 
சந்திப்பதற்காகவும்‌, பாரம்பரிய பழக்க 
வழக்கங்களை விட்டுக்கொடுக்கிறான்‌. 


2 நாளாகமம்‌ - 


II CHRONICLES - 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மோசேயின்‌ பிரமாணத்தை மீறுவது 
கர்த்தருக்கு விரோதமான பாவம்‌. எசேக்கியா 
ஜனங்களுக்காக ர்‌ 
ஜெபம்பண்ணுகிறான்‌. 

அவர்களுடைய 

மன்னிக்கவேண்டுமென்று 

கர்த்தரிடத்தில்‌ விண்ணப்பம்பண்ணுகிறான்‌. 


எசேக்கியா கர்த்தருடைய சமுகத்திலே. 
அவர்களுக்காக விண்ணப்பண்ணும்போது, 
“தங்கள்‌ பிதாக்களின்‌ 
கர்த்தான தேவனைத்‌ நேடும்புடிக்கு, தங்கள்‌ 
இருதயத்தை நேராக்கினவர்கள்‌ பரிசுத்த 
ஸ்தலத்திற்கேற்ற சுத்தாங்கம்‌ 
அடையாதிருந்தாலும்‌, கிருபையுள்ள கர்த்தர்‌ 
அவர்கள்‌ எல்லாருக்கும்‌ மன்னிப்பாராக" 
(நாளா 30:19) என்று சொல்லி. 
விண்ணப்பம்பண்ணுகிறான்‌. கர்த்தர்‌ 
எசேக்கியாவின்‌ விண்ணப்பத்தைக்‌ கேட்டு, 
ஜனங்களுக்கு அநுகூலஞ்செய்கிறார்‌ 
(நோளா 30:20). 

பஸ்காவை 

பிரகாரம்‌ 

பிரமாணத்தில்‌ 

தங்களைச்‌ 
சுத்திகரித்துக்‌ கொள்ளவில்லை. இதனால்‌ 
கர்த்தருடைய கோபம்‌ இஸ்ரவேல்‌ புத்திரர்மீது, 
வருமோ என்று நினைத்து, எசேக்கியா தன்‌ 
ஜனங்கள்‌ எல்லோருக்காகவும்‌ கர்த்தரிடத்தில்‌ 
விண்ணப்பம்‌ பண்ணுகிறான்‌. அவர்கள்‌ 
பரிசுத்த ஸ்தலத்திற்கேற்ற சுத்தாங்கம்‌ 
அடையாதிருந்தாலும்‌, கிருபையுள்ள கர்த்தர்‌ 
அவர்கள்‌ எல்லாருக்கும்‌ மன்னிப்பாராக 
என்றும்‌ விண்ணப்பம்‌ பண்ணுகிறான்‌ 
(லேவி 15:31, 2நாளா 30:18-20). 


எசேக்கியாவின்‌. 
சுருக்கமாமிருக்கிறது. 
கர்த்தரிடத்தில்‌ கருத்தாய்‌ 
பஸ்காவை ஆசரிப்பதற்காக 
கூடிவந்திருக்கிற ஜனங்கள்‌, தேவனாகிய 
கர்த்தரைத்‌ தேடும்படிக்கு, தங்கள்‌ 
நேராக்கினவர்கள்‌. ஆனாலும்‌ 
பரிகத்த ஸ்தலத்திற்கேற்ற 
அடையாதிருக்கிறார்கள்‌. 
அவர்களிடத்தில்‌ சடங்காச்சார சுத்திகரிப்பு 
குறைவாகமிருக்கிறது. 


ஜெபம்‌ 
ஆனாலும்‌ அவன்‌ 

ஜெபிக்கிறான்‌. 
எருசலேமுக்கு 





i= FTE 
TT 


பஸ்காவை ஆசரித்தவர்களிடத்தில்‌ ஒரு 
சில குறைகள்‌ காணப்படுகிறது. அதுபோல. 
நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலும்‌ சில 
குறைகள்‌ காணப்படலாம்‌. ஆனாலும்‌ 
கர்த்தரைத்‌ தேடும்படிக்கு நம்முடைய 
இருதயத்தை நேராக்கவேண்டும்‌. 
கர்த்தருடைய கிருபையையும்‌, அவருடைய 
இரக்கத்தையும்‌ நாம்‌ தேடவேண்டும்‌. 
கர்த்தரைக்‌ கனம்பண்ணி அவரை 
மகிமைப்படுத்த வேண்டும்‌ என்று நம்முடைய 
இருதயம்‌ நாடவேண்டும்‌. 

நம்முடை கர்த்தரை; 
தேடும்படிக்கு நோக்கும்போது கர்த்தர்‌ 
நம்முடைய மற்ற பாவங்களை, தமது 
கிருபையினால்‌ மன்னிப்பார்‌. கர்த்தர்‌ நமக்கு 
நியமித்திருக்கிற கடமையை செய்யாதிருப்பதும்‌ 
பாவம்‌. அந்தக்‌ கடமையில்‌ ஒரு சில. 
காரியங்களை செய்யாமல்‌ விட்டுவிடுவதும்‌ 
பாவம்‌. கர்த்தர்‌ நமக்கு 
கொடுக்கும்‌ ஊழியத்தை நேர்த்தியாய்ச்‌ 
செய்யவேண்டும்‌. 


கர்த்தர்‌ நம்முடைய 
மன்னிக்கவேண்டுமென்றால்‌, 
கர்த்தருடைய சமுகத்திலே 
விண்ணப்பம்பண்ண வேண்டும்‌. 
கர்த்தரிடத்தில்‌ விண்ணப்பம்பண்ணுகிறான்‌. 
கர்த்தர்‌ எசேக்கியாவின்‌ விண்ணப்பத்தைக்‌ 
கேட்டு ஜனங்களுக்கு அநுகூலம்‌ செய்கிறார்‌ 


பஸ்காவை ஆசரிக்கிறவர்கள்‌ தங்களை 
சுந்தம்பண்ணிக்கொள்ளாமல்‌, பஸ்காவை. 
சாப்பிடுகிறார்கள்‌. அவர்கள்‌ பரிசுத்த 
ஸ்தலத்திற்கேற்ற சுத்தாங்கம்‌ 
அடையாதிருக்கிறார்கள்‌. ஆனாலும்‌ 
கர்த்தர்‌ எசேக்கியாவின்‌ விண்ணப்பத்தைக்‌ 
கேட்டு, அவர்களுக்கு அநுகூலம்‌ செய்கிறார்‌. 
கர்த்தர்‌ அவர்கள்மீது குற்றம்‌ சுமத்தவில்லை. 
அவர்களுடைய ஜெபங்களை 
கிருபையினால்‌ 
கர்த்தர்‌ அவர்களைக்‌ 

குணப்படுத்துகிறார்‌ 
கர்த்தர்‌ நம்மைக்‌ குணப்படுத்தும்போது, 
நம்முடைய பாவங்களும்‌ மன்னிக்கப்படுகிறது. 
நமக்கு சமாதானமும்‌ ஆறுதலும்‌ 
உண்டாகிறது. 
இந்த ஜனங்கள்‌ 
கண்களினால்‌ காணாமலும்‌, தங்கள்‌ 
காதுகளினால்‌ கேளாமலும்‌, தங்கள்‌ 
இருதயத்தினால்‌ உணர்ந்து குணப்படாமலும்‌, 


தங்கள்‌ 


2 நானாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


COMMENTARY 


நான்‌ 
ஆரோக்கியமாக்காமலுமிருக்க, 
இருதயத்தைக்‌ கொழுத்ததாக்கி, அவர்கள்‌ 
காதுகளை மந்தப்படுத்தி, அவர்கள்‌ 
கண்களை மூடிப்போடு என்றார்‌" (ஏசா 6:10) 


நீ அவர்கள்‌ 


அவர்‌ உன்‌ அக்கிரமங்களையெல்லாம்‌ 
மன்னித்து, உன்‌ நோய்களையெல்லாம்‌. 
குணமாக்கி, உன்‌ பிராணனை அழிவுக்கு 
விலக்கிமீட்டு, உன்னைக்‌ கிருபையினாலும்‌ 
இரக்கங்களினாலும்‌ முடிசூட்டி, 
நன்மையினால்‌. உள்‌ வாயைத்‌ 
திருப்தியாக்குகிறார்‌; கழுகுக்குச்‌ சமானமாய்‌ 
உன்‌ வயது திரும்ப வாலவயதுபோலாகிறது” 
(சங்‌ 103:3-5). 


அவர்கள்‌ வழிகளை நான்‌ பார்த்து, 
அவர்களைக்‌ குணமாக்குவேன்‌; அவர்களை 
நடத்தி, திரும்பவும்‌ அவர்களுக்கும்‌ 
அவர்களிலே  துக்கப்படுகிறவர்களுக்கும்‌ 
ஆறுதல்‌ அளிப்பேன்‌" (ஏசா 5718). 


£மத்துக்குப்‌ 
பவந்திருக்கிற உங்கள்மேல்‌ நீதியின்‌ கரியன்‌ 
உதிக்கும்‌: அதின்‌ செட்டைகளின்கீழ்‌. 
ஆரோக்கியம்‌ இருக்கும்‌: நீங்கள்‌ வெளியே 
புறப்பட்டுப்போய்‌, கொழுத்த 
கன்றுகளைப்போல வளருவீர்கள்‌" (மல்‌ 4:2). 


புனிப்பில்லா அப்பப்பண்டிகை 
தோளா 30:21-27 


நோனா 80:21. அப்படியே எருசலேமிலே 
காணப்பட்ட இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
புளிப்பில்லாத  அப்பப்பண்டிகையை 
ஏழுநானனவும்‌ மகா ஆனந்தத்தோடே 
ல்‌ லேவியரும்‌. 
தினந்தினம்‌. 

பேரோசையாய்த்‌ 

கீதவாத்தியங்கனால்‌ 


துதித்துக்கொண்டிருத்தார்கன்‌. 


நானா 80:22. கர்த்தருக்கு அடுத்த. 

காரியத்தில்‌ நல்ல உணர்வுள்ள எல்லா 

'லேவியரோடும்‌ எசேக்கியா பட்சமாய்ப்‌ 

பேசினான்‌; இப்படி. அவர்கள்‌. 

பண்டிகையின்‌ ஏழுநான்‌ அனவும்‌ 

ஸ்தோத்திரபலிகளைச்‌ 

தங்கள்‌ பிதாக்களின்‌ 

கர்த்தரைத்‌ 
துதித்துக்கொண்டிருத்தார்கள்‌.. 





i= THE 
TT 


நோனா 80:28. பின்பு 
ஏழுநானனவும்‌ ஆசரிக்கச்‌ சபையார்‌. 
எல்லாரும்‌ யேோசனைபண்ணி, அந்த 
ஏழுநாளும்‌ ஆனத்தத்தோடே. 
ஆசரித்தார்கள்‌. 


வேறே 


நானா 80:24. யூதாவின்‌ ராஜாவாகிய 
எசேக்கியா சபைக்கு ஆயிரம்‌. 
காளைகளையும்‌ ஏழாயிரம்‌ 
ஆடுகளையும்‌ கொடுத்தான்‌; 
பிரபுக்களும்‌ சபைக்கு ஆயிரம்‌ 
காளைகளையும்‌ பதினாயிரம்‌. 
ஆடுகளையும்‌ கொடுத்தார்கள்‌; 
ஆசாரியமில்‌ அநேகம்பேர்‌ தங்களைச்‌. 
சுத்தம்பண்ணினார்கள்‌.. 


வந்தவர்களுடைய 
சுபையனைத்துமாகிய 
தேசுத்திலிருந்துவத்த 
தாவில்‌ 
மகிழ்ச்சியாயிரு ந்தார்கள்‌. 


2நானா 30:28. அப்படியே எருசலேமில்‌ 
மகா சந்தோஷம்‌ உண்டாயிருந்தது; 
தாவீதின்‌ குமாரனாகிய சாலொமோன்‌. 
என்னும்‌ இண்ரவேலுடைய ராஜாவின்‌. 
நாட்கள்‌ முதற்கொண்டு இப்படி. 
எருசலேமில்‌ நடந்ததில்லை. 


நானா 30:27. லேவியரான 
ஆசாரியர்கள்‌ எழுந்துநின்று, ஜனத்தை 
ஆசீர்வதித்தார்கள்‌; அவர்களுடைய 
சத்தம்‌ கேட்கப்பட்டு, அவர்களுடைய 
விண்ணப்பம்‌ அவருடைய பரிசுத்த 
வாசஸ்தலமாகிய பரலோகத்தில்‌ வந்து 
எட்டினது. 


ங்ரவேல்‌ 
ஆரரித்த பின்பு, 


ர்‌. பஸ்காவை 
கள்‌ புளிப்பில்லாத. 
அப்பப்பண்டிகையை ஆசரிக்கிறார்கள்‌. 
பண்டிகை ஏழு நாளளவும்‌. 
ம்‌. எருசலேமிலே காணப்பட்ட 
புத்திரர்‌ புளிப்பில்லாத 
அப்பப்பண்டிகையை  ஏழுநாளளவும்‌ மகா 
ஆனந்தத்தோடே ஆசரிக்கிறார்கள்‌; 
தினந்தினம்‌ 
பேரோசையாய்த்‌ 
கீதவாத்தியங்களால்‌ 
துதித்துக்கொண்டிருக்கிறார்கள்‌ 

(நாளா 30:21), 


2 நானாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


வடக்கு தேசத்திலிருந்து 
இஸ்ரவேல்‌ புத்திரரும்‌, 
அப்பப்பண்டிகையை ஆசரிக்கிறார்கள்‌. 
பொதுவாக இந்தப்‌ பண்டிகையை ஏழு 
நாட்களுக்கு மட்டுமே ஆசரிப்பது வழக்கம்‌. 
ஆனால்‌ இப்போது இதை மேலும்‌ ஏழு 
நாட்களுக்கு நீடித்து மொத்தம்‌ 14 
நாட்களுக்கு புளிப்பில்லா அப்பப்பண்டிகையை 
ஆசரிக்கிறார்கள்‌. (நாளா 30:21-27). 


புளிப்பில்லாத அப்பப்பண்டிகையை 
ஆசரிக்கிற ஏழுநாட்களிலும்‌, ஜனங்கள்‌ 
கர்த்தருக்கு, சமாதானபலிகளாக, 
ஏராளமான ஆடுகளை பலியிடுகிறார்கள்‌. 
கர்த்தர்‌ தங்களுக்கு காண்பிக்கும்‌ 
கிருபையையும்‌, இரக்கத்தையும்‌ அங்கீகரித்து, 
கர்த்தரைத்‌ துதிக்கும்‌ வண்ணமாக 
அவர்கள்‌ கர்த்தருக்கு சமாதான பலிகளை 
செலுத்துகிறார்கள்‌. 

இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ கர்த்தருக்கு, 
சமாதான பலிகளை செலுத்தும்போது, 
அவர்கள்‌ கர்த்தரிடத்தில்‌ தங்கள்‌ 
விண்ணப்பங்களையும்‌ ஏறெடுக்கிறார்கள்‌. 
கர்த்தருக்கு அடுத்த காரியத்தில்‌ நல்ல 
உணர்வுள்ள எல்லா  லேவியரோடும்‌ 
எசேக்கியா பட்சமாய்ப்‌ பேசுகிறான்‌; இப்படி 
அவர்கள்‌ பண்டிகையின்‌ ஏழுநாள்‌ அளவும்‌ 
புசித்து, ஸ்தோத்திரபலிகளைச்‌ செலுத்தி, 
தங்கள்‌ பிதாக்களின்‌ தேவனாகிய 
கர்த்தரைத்‌ துதித்துக்கொண்டிருக்கிறார்கள்‌ 
(நாளா 30:22). 


வந்த 
புளிப்பில்லாத 


லேலியர்கள்‌ எருசலேமிலே காணப்பட்ட 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு கர்த்தருடைய 
சத்தியத்தைப்‌  பிரசங்கம்பண்ணுகிறார்கள்‌. 
சமாதான பலியைப்பற்றியும்‌, 
செலுத்தவேண்டிய 

அதைச்‌ 
காரணத்தைப்பற்றியும்‌ 
தெளிவாக 


அவர்கள்‌ 


விதத்தைப்பற்றியும்‌, 
செலுத்துவதற்கான 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
உபதேசம்பண்ணுகிறார்கள்‌. 

அப்பப்பண்டிகையை 
இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 


புளிப்பில்லா; 
ஆசரிக்கம்போது, 
கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம்‌ 


பண்டிகை காலம்‌ 

கர்த்தருடைய 

நமக்கு மெய்யான 

சந்தோஷத்தைக்‌ கொடுக்கும்‌. லேவியர்கள்‌ 

ஜனங்களுக்கு கர்த்தரைப்பற்றிய 
சத்தியங்களை போதிக்கவேண்டும்‌. 


காலம்‌. 





i= FTE 
TT 


“அவர்கள்‌ யாக்கோபுக்கு உம்முடைய 
நியாயங்களையும்‌, இஸ்ரவேலுக்கு உம்முடைய 
பிரமாணத்தையும்‌ போதித்து, உமது 
சந்நிதானத்திலே தூபவர்க்கத்தையும்‌, உமது. 
பலிபீடத்தின்மேல்‌ சர்வாங்க 
தகனபலிகளையும்‌ இடுவார்கள்‌” 
(உபா 33:10). 


எசேக்கியா கர்த்தருடைய 
வார்த்தையைப்‌ போதிக்கவில்லை. ஆனாலும்‌ 
அவன்‌ லேவியரோடு பட்சமாய்ப்பேசுகிறான்‌. 
இந்த லேவியர்கள்‌ எருசலேமில்‌ கூடிமிருக்கிற 
இஸ்ரவேலருக்கு கர்த்தருடைய 
சத்தியங்களைப்‌ போதிக்கிறார்கள்‌. 
எசேக்கியா கர்த்தருடைய ஊழியக்காரருக்கு 
ஆதரவு கொடுக்கிறான்‌. அவர்களைப்‌ 
பாதுகாத்து பராமரிக்கிறான்‌. 


கர்த்தருக்கென்று 

தொனிக்கும்‌ கீதவாத்தியங்களால்‌ கர்த்தரைத்‌ 
'துதித்துக்கொண்டிருக்கிறார்கள்‌. இஸ்ரவேலர்‌ 
எழு நாளளவும்‌ புளிப்பில்லாத 
அப்பப்பண்டிக்யை மகாஆனந்தத்தோடே 
ஆசரிக்கிறார்கள்‌. பின்பு வேறே ஏழுநாளளவும்‌ 
ஆசரிக்கச்‌ சபையார்‌ எல்லாரும்‌. 
யோசனைபண்ணி, அந்த  ஏழுநாளும்‌. 
ஆனந்தத்தோடே ஆசரிக்கிறார்கள்‌ 
(நோளா 30:23). 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ நீண்டகாலமாக: 
கர்த்தருடைய வார்த்தையில்லாமலும்‌, 
அவருடைய கட்டளைகளும்‌, 
பிரமாணங்களும்‌ இல்லாமலும்‌ 
இருக்கிறார்கள்‌. கர்த்தருடைய வார்த்தை 
அவர்களுக்குப்‌ போதிக்கப்பட்டபோது. 
ஜனங்கள்‌ கர்த்தருடைய வார்த்தைக்கு 
செவிகொடுக்கவில்லை. அவர்கள்‌ 
கர்த்தரை அசட்டைபண்ணின துபோல, 

அவருடைய வார்த்தைகளையும்‌ 
அசட்டைபண்னிவிடுகிறார்கள்‌ 


இப்போது எருசலேமிலே புளிப்பில்லாத 
அப்பப்பண்டிகை நடைபெறுகிறது. இஸ்ரவேல்‌ 
புத்திரரில்‌ ஏராளமானோர்‌ 


வந்து தத்‌ 
மறுபடியும்‌ கூடிவந்து, 


தங்களுக்கு கிடைக்குமா என்னும்‌ சந்தேகம்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ மனதில்‌ உண்டாயிற்று. 


2 நாளாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


ஆகையினால்‌ 
அப்பப்பண்டிகையை 
ஆசரிப்பதற்கு பதிலாக, 
நாட்களுக்கு ஆசரிக்கிறார்கள்‌. 
காலத்தை  இரட்டிப்பாய்‌ 
செய்கிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ முதல்‌ ஏழுநாளும்‌, 
மறுபடியும்‌. எழுநாளும்‌, 
அப்பப்பண்டிகையை 
ஆசரிக்கிறார்கள்‌. 
அவர்களிடத்தில்‌ சோர்வு காணப்படவில்லை. 
யூதாவின்‌ சபையனைத்தும்‌, ஆசாரியரும்‌, 
லேலியரும்‌, இஸ்ரவேலிலிருந்து 
வந்தவர்களுடைய சபையனைத்துமாகிய 
இஸ்ரவேல்‌ தேசத்திலிருந்துவந்த அந்நியரும்‌, 
யூதாவில்‌ குடியிருந்தவர்களும்‌ 
மகிழ்ச்சியாயிருக்கிறார்கள்‌ (2நாளா 30:25) 


யூதாலின்‌ ராஜாவாகிய எசேக்கியா 
சபைக்கு ஆயிரம்‌ காளைகளையும்‌ ஏழாயிரம்‌ 
ஆடுகளையும்‌ கொடுக்கிறான்‌; பிரபுக்களும்‌ 
சபைக்கு... ஆயிரம்‌ காளைகளையும்‌ 
பதினாயிரம்‌ ஆடுகளையும்‌ கொடுக்கிறார்கள்‌; 
ஆசாரியரில்‌  அநேகம்பேர்‌ தங்களைச்‌ 
சுத்தம்பண்ணுகிறார்கள்‌ (நாளா 30:24). 
அப்படியே எருசலேமில்‌ மகா சந்தோஷம்‌ 
உண்டாயிருக்கிறது: தாவீதின்‌ குமாரனாகிய 
சாலொமோன்‌ என்னும்‌ இஸ்ரவேலுடைய 
ராஜாவின்‌ நாட்கள்‌ முதற்கொண்டு இப்படி 
எருசலேமில்‌ நடந்ததில்லை (2நாளா 30:26) 


260 வருஷங்களுக்கு முன்பு, 
சாலொமோனின்‌ ஆட்சிக்‌ "காலத்தின்‌ முடிவில்‌ 
சமஸ்த இஸ்ரவேல்‌ ராஜ்யம்‌ வடக்குதேசம்‌ 
என்றும்‌, தெற்கு யூதா தேசம்‌ என்றும்‌ 
இரண்டாகப்‌ பிளவுண்டது. அதன்‌ பின்பு 
எருசலேமில்‌ இதுவரையிலும்‌ பஸ்கா பண்டிகை 
260 வருஷங்களாக ஆசரிக்கப்படவில்லை. 
புளிப்பில்லாத 


புத்திரர்‌ 

ஆனந்தத்தோடே 

பண்டிகை முடிந்த பின்பு 

லேலியரான ஆசாரியர்கள்‌ எழுந்துநின்று, 

ஜனத்தை ஆசீர்வதிக்கிறார்கள்‌; 

அவர்களுடைய சத்தம்‌ கேட்கப்பட்டு, 

அவர்களுடைய விண்ணப்பம்‌ அவருடைய 

பரிசுத்த வாசஸ்தலமாகிய பரலோகத்தில்‌. 
வந்து எட்டுகிறது (நாளா 30:27. 


புளிப்பில்லாத 
ஏழுநாட்களுக்கு 
பதிநான்கு 
பண்டிகை 
அதிகரிக்கச்‌ 





ழ்‌ நவள 
யாய 


ஜனங்களை ஆசீர்வதிப்பது. ஆசரிய 
ஊழியத்தின்‌ ஒரு பகுதி “பின்னும்‌ கர்த்தர்‌ 
: நீ ஆரோனோடும்‌ 
அவன்‌ குமாரரோடும்‌ சொல்லவேண்டியது. 
என்னவென்றால்‌: நீங்கள்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரரை ஆசீர்வதிக்கும்போது, அவர்களைப்‌ 
பார்த்துச்‌ சொல்லவேண்டியதாவது: கர்த்தர்‌ 
உன்னை ஆசிர்வதித்து. 
காக்கக்கடவர்‌. கர்த்தர்‌ தம்மு 
உன்மேல்‌ பிரகாசிக்கப்பண்ணி, 
கிருபையாயிருக்கக்கடவர்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
முகத்தை உன்‌ மேல்‌ பிரசன்னமாக்கி, 
உனக்குச்‌ சமாதானம்‌ கட்டளையிடக்கடவர்‌ 
என்பதே" (எண்‌ 6:22-26) 
லேலியரான ஆசாரியர்கள்‌ 
குர்த்தரிடத்திலே. ஜனங்களுக்காக 
ஜெபம்பண்ணும்போது, அவர்கள்‌ 
ஜனங்களுடைய வாயாக செயல்படுகிறார்கள்‌. 
அவர்கள்‌ கர்த்தருடைய ஆசிர்வாதத்தையும்‌, 
வாக்குத்தத்தங்களையும்‌ ஜனங்களுக்கு: 
சொல்லும்போது, அவர்கள்‌ கர்த்தருடைய 
வாயாக செயல்படுகிறார்கள்‌. இவ்விரண்டு 
ஊியங்களூமே ஜனங்களுக்கு 
ஆசீர்வாதத்தைக்‌ கொடுக்கிறது. 


2 நாளாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ திரளான 
எண்ணிக்கையில்‌ எருசலேமுக்கு வந்து 
கூடியிருக்கிறார்கள்‌. ஆசாரியர்கள்‌ 
அவர்களை ஆசீர்வதித்து, அவர்களுடைய 
வீடுகளுக்கு அனுப்புகிறார்கள்‌. ஜனங்களும்‌ 
கர்த்தருடைய நன்மைகளையும்‌, 
ஆசீர்வாதங்களையும்‌. பெற்றுக்கொண்டு, 
தங்கள்‌ வீடுகளுக்கு சந்தோஷமாய்த்‌ 
திரும்பிப்போகிறார்கள்‌. 

இஸ்ரவேல்‌ புத்திரருடைய 
மென்‌" என்று சொல்லுகிறார்‌. 
விண்ணப்பம்‌. 
வாசஸ்தலமாகிய 


கர்த்தர்‌ 
ஏறெடுக்கிற 


ஆசீர்வாதங்களாக, 
பூமியிலுள்ள நமக்கு வந்து சேரும்‌. 





f= FTE 
TT 


எசேக்கியாவின்‌ காலத்தில்‌, 
யூதாதேசத்தில்‌ ஆவிக்குரிய மறுமலர்ச்சிகள்‌ 
இன்னும்‌ அதிகமாய்‌ நடைபெறுகிறது. 
யூதாதேசத்தில்‌ மீதமாகமிருக்கிற 
விக்கிரகங்களெல்லாம்‌ உடைத்துப்‌ 
போடப்படுகிறது (நோளா 314). ஆசாரியரும்‌ 
மறுபடியுமாக தங்களுடைய 
அமர்த்தப்படுகிறார்கள்‌ 

(நோளா 31:2), 


ஆசாரியரையும்‌ . லேவியரையும்‌ 
பராமரிப்பதற்கும்‌, கர்த்தருடைய ஆலயத்திலே 
பலிகளை செலுத்துவதற்கும்‌, எசேக்கியா 
தன்‌ ஆஸ்தியிலிருநது ஒரு பங்கை 
எடுத்துக்கொடுக்கிறான்‌ (நோளா 31:3). 
ஆசாரியருக்கும்‌ லேவியருக்குரிய பங்கை 
கொடுக்குமாறு எசேக்கியா ஜனங்களுக்கு 
கட்டளையிடுகிறான்‌ (நாளா 31:4). 
ஜனங்கள்‌ கர்த்தருடைய ஊழியத்திற்கு 
தசமபாகத்தை ரணமாய்க்‌ 
கொடுக்கிறார்கள்‌ ஆசாரியருக்கும்‌ 
லேவியருக்கும்‌ பராமரிப்பாகக்‌ 
கொடுத்ததுபோக, இன்னும்‌ திரட்சியான 
அம்பாரம்‌ மீந்திருக்கிறது (நோளா 31:5-10). 


கர்த்தருடைய ஆலயத்தில்‌ 
ஆயத்தப்படுத்துகிறான்‌. 
'ஆலயவிசாரிப்புக்காக 
நியமிக்கிறான்‌ 
கர்த்தருக்கு 
செம்மையும்‌, 
செய்கிறான்‌ 


எசேக்கியா 

பண்டகசாலைகளை 
எசேக்கியா 
விசாரணைக்காரரை 
(நாளா 3141-19). எசேக்கியா 
முன்பாக நன்மையும்‌, 
உண்மையுமானதை 

(நாளா 31:20,21). 


ஆவிக்குரிய சீர்திருத்தம்‌ 
2நானர 811-10 


நானா ந. இவையெல்லாம்‌. 
முடிந்தபின்பு, வத்திருத்த இஸ்ரவேலர்‌ 
எல்லாரும்‌ மூதாவின்‌ 
பட்டணங்களுக்குப்‌ புறப்பட்டுப்போய்‌, 


2 நானாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யூதா பென்யமீனெங்கும்‌ 
எப்பிராயீமிலும்‌  மணாசேயிலுங்கூட 
உண்டான சிலைகளை உடைத்து, 
விக்கிரகத்‌ தோப்புகனை வெட்டி, 
மேடைகனையும்‌ பீடங்களையும்‌ 
இடித்து, அவைகனையெயல்லாம்‌ 
தகர்த்தூப்போட்டார்கள்‌; பின்பு 
இஸ்ரவேல்புத்திரர்‌ எல்லாரும்‌ அவரவர்‌ 
தங்கள்‌ ஊர்களிலிருக்கிற தங்கள்‌ 
காணியாட்சிக்குத்‌ திரும்பினார்கள்‌. 


இதானா 812. எசேக்கியா ஆசாரியர்‌ 
லேவியருடைய வகுப்புகளை அவர்கள்‌ 
வரிசைகவின்படியேயும்‌,  அவரவரை 
ஊழியத்தின்படியேயும்‌ 
ஆசாரியரையும்‌ 
சர்வாங்க 
சமாதானபலி. 
களையும்‌ செலுத்தவும்‌, கர்த்தருடைய 
பானயத்தின்‌ வாசல்களில்‌. 
ஊழியஞ்செய்து துதித்து 
ஸ்தோத்திரிக்கவும்‌ 
ஒழுங்குப்படுத்தினான்‌. 
நோனா 818. ராஜா கர்த்தருடைய 
தியாயப்பிரமாணத்தில்‌ எழுதியிருக்கிற 
படியே அந்திசந்திகளில்‌. 
செலுத்தவேண்டிய சர்வாங்க. 
த௲னபலிகளுக்கும்‌, ஓய்வுநாட்களிலும்‌ 
மாதப்பிறப்புகளிலூம்‌ பண்டிகைகளிலும்‌ 
செலுத்தவேண்டிய சர்வாங்க. 
'தகனபலிகளுக்கும்‌ தன்‌ 
ஆஸ்தியிலிருந்தெடுத்துத்‌ தன்‌ பங்கைக்‌ 
கொடுத்தான்‌. 


2நானா 31:4. ஆசாரியரும்‌ லேவியரும்‌ 
கர்த்ருடைய நியாயப்பிரமாணத்தை 
உற்சாகமாய்க்‌. கைக்கொள்ளும்படி, 
அவர்களுக்குரிய பாகத்தைக்‌ கொடுக்க 
ஜனங்களுக்கும்‌ எருசலேமின்‌ 
குடிகளுக்கும்‌ கட்டளையிட்டான்‌. 
நோனா 815. இந்த வார்த்தை 
பிரசித்தமாணபோது, இஸ்ரவேல்‌: 
புத்திரர்‌ தானியத்திலூம்‌, 
திராட்சரசத்திலும்‌ எண்ணெயிலும்‌, 
தேனிலும்‌, நிலத்தின்‌ எல்லா வரத்திலூம்‌ 
முதற்பலன்களைத்‌ திரளாகக்‌. 
கொண்டுவந்து, சகலத்திலும்‌ 
'தசமபாகத்தைப்‌ யபரிபூரணமாய்க்‌. 
கொடுத்தார்கள்‌. 





i a 
TT 


நானா 31:8. யூதாவின்‌. 
பட்டணங்களில்‌ குடியிருந்த இஸ்ரவேல்‌: 
புத்திரரும்‌, யூதாபுத்திரரும்‌, 
மாடுகளிலும்‌ ஆடுகளிலும்‌: 
தசமபாகத்தையும்‌, தங்கள்‌ தேவனாகிய 
கர்த்தருக்குப்‌ பரிசுத்தம்‌ 
பண்ணப்பட்டவைகளில்‌ 
தசமபாகத்தையும்‌ கொண்டு. 
குவியல்‌ குவியலாக வைத்தார்கன்‌. 


நானா மூன்றாம்‌ மாதத்தில்‌ 
குவியல்‌ செய்யத்தொடங்கி ஏழாம்‌ 
மாதத்தில்‌ முடித்தார்கள்‌. 


318. 


வத்து 


நானா 
பிரபுக்களும்‌ 
குவியல்களைக்‌: 
கர்த்தருக்கு ஸ்தோத்திரஞ்செலுத்தி, 
அவருடைய ஜனமாகிய இஸ்ரவேலைப்‌ 
புகழ்த்தார்கள்‌. 


நாணா 81:9. அந்தக்‌ குவியல்களைக்‌ 
குறித்து எசேக்கியா ஆசாரியரையும்‌ 
லேவியரையும்‌ விசாரித்தபோது, 


நானா 31410. சாதோக்கின்‌ 
சுந்ததியானாகிய அசுரியா என்னும்‌: 
பிரதான ஆசாரியன்‌ அவனை நோக்கி: 
இந்தக்‌ காணிக்கையைக்‌ கர்த்தருடைய 
ஆலயத்திற்குக்‌ கொண்டு. வரத்‌ 
தொடங்கினதுமுதல்‌ நாங்கள்‌ 
சாப்பிட்டுத்‌ திர்ப்தியடைந்தோம்‌; 
இன்னும்‌ மிச்சமும்‌ இருக்கிறது; கர்த்தர்‌ 
தம்முடைய 

ஆசீர்வதித்ததினால்‌ 

திரட்சியான அம்பாரம்‌ (தந்துள்ள 
என்றான்‌. 


எருசலேமில்‌: கூடிவந்திருக்கிற 
இஸ்ரவேலர்‌ பஸ்காவை ஆசரிக்கிறார்கள்‌ 
அதன்‌ பின்பு புளிப்பில்லாத 
அப்பப்பண்டிகையையும்‌ மகாஆனந்தத்தோடே 
ஆசரிக்கிறார்கள்‌. ல்லாம்‌ 
முடிந்தபின்பு, வந்திருந்த இஸ்ரவேலர்‌ 
எல்லாரும்‌ யூதாவின்‌ பட்டணங்களுக்குப்‌ 
புறப்பட்டுப்போய்‌, யூதா பென்யமீனெங்கும்‌. 
எப்பிராயீமிலும்‌ மனாசேயிலுங்கூட உண்டான 
சிலைகளை உடைத்துப்போடுகிறார்கள்‌. 
விக்கிரகத்‌ தோப்புகளை வெட்டி, 
மேடைகளையும்‌ பீடங்களையும்‌ 
இடித்து. அவைகளையெல்லாம்‌ 
தகர்த்துப்போடுகிறார்கள்‌ (நோளா 314) 


2 நானாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


தேவாலயம்‌ சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறது. 
ஆசாரியரும்‌, ஜனங்களும்‌ தங்களைச்‌ 
சத்திகரித்துக்‌ கொள்கிறார்கள்‌. 
பண்டிகைகளும்‌ ஆசரிக்கப்படுகிறது. அதன்‌ 
பின்பு, யூதாவின்‌ பட்டணங்களில்‌  ஆலிக்குரிய 
மறுமலர்ச்சியின்‌ காரியங்கள்‌ ஒவ்வொன்றாக 
நடைபெறுகின்றது. இஸ்ரவேலர்‌ எல்லாரும்‌ 
யூதாவின்‌ பட்டணங்களுக்குப்‌. 
பனிப்டுப்போய்‌ அங்குள்ள ளை 
உடைத்து, விக்கிரகத்‌ தோப்புகளை வெட்டி, 
மேடைகளையும்‌ பீடங்களையும்‌ 

த்‌ ளையெல்லாம்‌. 


இடி; 
தகர்த்துப்போடுகிறார்கள்‌. 


யூதா தேசத்திலுள்‌। ங்‌ ம்‌ 
குறிப்பதற்கு இல்ரககபத்தார்‌ எல்லாரும்‌” 
என்னும்‌ வாக்கியம்‌ 
பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஏனெனில்‌ வடக்கு 
ராஜ்யத்திலிருந்து பக்தியுள்ளவர்கள்‌. 
ஏராளமானோர்‌ தேசத்திற்கு வந்து 
விட்டார்கள்‌. வடக்கு தேசத்திலிருந்த. 
இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ கர்த்தருக்கு எதிராகப்‌ 
பாவம்‌ செய்ததினால்‌ அவர்கள்‌ அசீரியருடைய 
சிறையிருப்புக்குப்‌ போய்விட்டார்கள்‌. 


அதன்‌ பின்பு, யூதா தேசமே மெய்யான 
இஸ்ரவேல்‌ தேசமாக விளங்கிற்று. யூதா 
தேசத்தாரும்‌, சிறையிருப்புக்குப்‌ போனார்கள்‌. 
ஆனாலும்‌ அதன்‌ பின்பு, அவர்கள்‌ 
சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்து, 
தேசத்தை மறுபடியும்‌ கட்டி எழுப்பினார்கள்‌. 

ன்‌ நாட்களிலிருந்த யூதர்கள்‌ 


ஜனங்களைக்‌ 


கோத்திரத்தாரும்‌ 

பெற்றிருக்கிறார்கள்‌. 

இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ பஸ்காவை 
ஆசரிப்பதற்கு முன்பாக தங்களை 
சுத்தம்பண்ணினார்கள்‌. பஸ்காவை ஆசரித்த 
பின்பு அவர்கள்‌ யூதாதேசத்தை 
குத்தம்பண்ணுகிறார்கள்‌. பஸ்காவை. 
ஆசரிப்பதற்கு இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
எருசலேமிலே திரளான எண்ணிக்கையில்‌ 
கூடிவந்திருக்கிறார்கள்‌. பஸ்கா முடிவு 
பெறுகிறது. 





i FTE 
ETT 


பஸ்கா முடிந்த உடனே, எருச! 

ர்‌ poss] 

எப்பிராயீமிலும்‌, 

உண்டான. சிலைகளை 

உடைத்துப்போடுகிறார்கள்‌. பஸ்காவை 

ஆசரிக்கும்போது இஸ்ரவேல்‌ புத்திரருடைய 

இருதயம்‌ பரிசுத்தமாக்கப்படுகிறது. 

கர்த்தர்மீது அவர்கள்மீது வைத்திருக்கிற 

பக்திவைராக்கியம்‌ அதிகரிக்கிறது. 

அவர்களுடைய ஆவி கர்த்தருக்குள்‌ 
பிரகாசமாய்‌ எரிகிறது. 


பபபடுகிற அக்கினி க்க நீக்கி, 


சுத்திகரிக்கிறது. அவர்கள்‌ யூதாதேசத்தை 
சுத்தம்பண்‌ ஹுகிறார்கள்‌. 
எசேக்கியா எருசலேமிலே பஸ்காவை 
ஆசரிக்கும்போது, வடக்கு இஸ்ரவேல்‌ 
தேசத்திலே ஒசெயா ராஜாவாயிருக்கிறான்‌ 
ல்‌ புத்திரர்‌ பஸ்காவை 
சமாரியாவிலிருந்து 
ஒசெயா 


ம்‌ 
பிராமி 
டன்‌ 
உடைத்துப்போடுகிறார்கள்‌. 
விக்கிரகத்தோப்புகளை வெட்டிப்‌ 
போடுகிறார்கள்‌. 
மேடைகளையும்‌ 
இடித்துப்போடுகிறார்கள்‌. இஸ்ரவேலின்‌ 
ராஜாவாகிய ஒஓசெயா இதையும்‌ தடுத்‌ 
நிறுத்தவில்லை. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தர்‌ 
மீதுள்ள பக்திவைராக்கியத்தினால்‌ 
சமாரியாவில்‌ உண்டான ஏராளமான 
சிலைகளை உடைத்துப்போடுகிறார்கள்‌. 


பஸ்காவை 
எப்பிராமீமிலும்‌, 
ஏராளமானோர்‌ 
வந்திருக்கிறார்கள்‌. 


னென்றால்‌ எப்பிராயீம்‌, மனாசே, 
இசக்கார்‌, செபுலோன்‌ மனுஷரில்‌ ஏராளமான 
அநேகம்‌ னங்கள்‌ தங்களைச்‌ 
சுத்தம்பண்ணிக்கொள்ளாதிருந்தும்‌.. 
எழுதியிராதபிரகாரமாகப்‌ பஸ்காவைச்‌ 
சாப்பிட்டார்கள்‌” (நோளா 30:18). 


இப்போது 
வேன்‌ 


விக்கிரகங்களின்‌ 
பீடங்களையும்‌ 


மனாசேயிலும்‌. னி 
எருசலேமுக்கு. 


2 நானாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


COMMENTARY 


பஸ்கா முடிந்த பின்பு, இவர்கள்‌ தங்கள்‌ 
தேசத்திற்கு திரும்பிப்போய்‌, தங்கள்‌ 
தேசங்‌ 


உண்டான சிலைகளை 
உடைத்துப்போடுகிறார்கள்‌. விக்கிரகங்களின்‌ 
மேடைகளையும்‌ பீடங்களையும்‌ 
இடித்துப்போடுகிறார்கள்‌. புறஜாதியாரின்‌. 
விக்கிரகங்கள்‌ விலையுயர்ந்ததாக 
இருந்தாலும்‌, கன்றுக்குட்டிகள்‌ 
வார்ப்பிக்கப்பட்டிருந்தாலும்‌, இவையெல்லாம்‌ 
உடைத்துப்போடவேண்டியவையே 
விக்கிகரங்களின்‌ 
பழையதாகயிருந்தாலும்‌, - 
அழகானதாகயிருந்தாலும்‌ 
தகர்த்துப்போடவேண்டியவைகளே. 


எசேக்கியா ஆசாரியர்‌ லேலியருடைய 
வகுப்புகளை அவர்கள்‌ 
வரிசைகளின்படியேயும்‌, அவரவரை அவர்கள்‌ 
ஊழியத்தின்படியேயும்‌  திட்டப்படுத்துகிறான்‌. 
மேலும்‌ அவன்‌ ஆசாரியரையும்‌ லேவியரையும்‌, 
சர்வாங்க 'த௲னபலிகளையும்‌ 
சமாதானபலிகளையும்‌ செலுத்தவும்‌, 
கர்த்தருடைய  பாளயத்தின்‌ வாசல்களில்‌ 
ஊழியஞ்செய்து துதித்து ஸ்தோத்திரிக்கவும்‌ 
ஒழுங்குப்படுத்துகிறான்‌ (நாளா 31:2). 


இந்த வசனத்தில்‌ கர்த்தருடைய 
ஆலயம்‌ என்பது, “கர்த்தருடைய பாளயம்‌' 
என்று அழைக்கப்படுகிறது. 
ஆசரிப்புக்கூடாரத்தை ஓரத்திலிருந்து 
மற்றொரு இடத்திற்கு எடுத்துச்‌ செல்லலாம்‌. 
சாலொமோன்‌ கட்டின தேவாலயம்‌ 
விலையுயர்ந்த கற்களால்‌ கட்டப்பட்டிருக்கிறது. 


இந்த த்‌ ஒரிடத்திலிருந்து மற்றொரு 
இடத்திற்கு தூக்கிச்‌ செல்ல முடியாது. 


பீடங்கள்‌ 
அவை 
அவைகளும்‌ 


னாலும்‌ பாபிலோன்‌ 
பரவக்‌ விரோதமாக 
எருசலேமிலுள்ள கர்த்தருடைய ஆலயத்தை 
இடித்துப்போடுவார்கள்‌ என்பதையும்‌, 
ஆலயத்தின்‌ பணிமுட்டுக்களையும்‌ 
வெண்கலத்தையும்‌ தங்கள்‌ தேசத்திற்கு 
கொண்டுபோய்விடுவார்கள்‌ என்பதையும்‌ 
குறிக்கும்‌ வண்ணமாக, கர்த்தருடைய 

இந்த... வசனத்தில்‌ 


என்று 


தேசத்தார்‌ 
வந்து, 





i= THE 
TT 


ஆசாரியர்‌, லேவியர்‌ ஆகியோருடைய 
24 வகுப்புகளை எசேக்கியா மறுபடியும்‌. 
பப்ிக்கிறான்‌. இவர்களுடைய சேவைகள்‌ 

காலமாக நிறுத்தப்பட்டிருந்தது. 
ப ஊழியங்களை எசேக்கியா 
மறுபடியும்‌ ஆரம்பித்து வைக்கிறான்‌. 
ஆனாலும்‌ எசேக்கியாவினுடைய குமாரனின்‌ 
காலத்தில்‌ இவர்களுடைய ஊழியங்கள்‌ 
மறுபடியும்‌ நிறுத்தப்படுகிறது. 
(நோளா 33-10). 


கர்த்தருடைய லயத்தில்‌ 
ஆராதனைகள்‌ நகட்பேதகேண்டும்‌... பலகள்‌ 
செலுத்தப்படவேண்டும்‌. எசேக்கியா ராஜா 
கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தில்‌ 
எழுதியிருக்கிறபடியே அந்திசந்திகளில்‌ 
செலுத்தவேண்டிய சர்வாங்க 
தகனபலிகளுக்கும்‌, ஓய்வுநாட்களிலும்‌ 
மாதப்பிறப்புகளிலும்‌ பண்டிகைகளிலும்‌ 
செலுத்தவேண்டிய சர்வாங்க 
தகனபலிகளுக்கும்‌ தன்‌ 
ஆல்தியிலிருந்தெடுத்துத்‌ தன்‌ பங்கைக்‌ 
கொடுக்கிறான்‌ (2நாளா 31:3). 
எசேக்கியா 

காணிக்கைகளையும்‌, 
செலுத்துகிறான்‌. தன்‌ காணிக்கையைத்‌ 
தன்னுடைய ஆஸ்தியிலிருந்து எடுத்துக்‌ 
கொடுக்கிறான்‌. அந்திசந்திகளில்‌ செலுத்த 
வேண்டிய சர்வாங்க தகனபலிகளுக்கும்‌, 
ஒய்வு நாட்களிலும்‌ மாதப்பிறப்புகளிலும்‌: 
பண்டிகைகளிலும்‌ செலுத்தவேண்டிய 
சர்வாங்க தகனபலிகளுக்கும்‌ எசேக்கியா 
ராஜா தன்‌ பங்கைக்‌ கொடுக்கிறான்‌. 
பலிகளெல்லாம்‌ மோசே கட்டளை 
பிரகாரம்‌ செலுத்தப்படுகிறது. 


ராஜாவும்‌ 
ளையும்‌ 


ராஜா 
போதாது. 


டய ஊழியத்‌ 
கொடுத்தால்‌ 
ஜனங்களும்‌ கொடுக்கவேண்டும்‌. எசேக்கியா. 


கு 
மாத்திரம்‌ 
ராஜா. ஆசாரியருக்கும்‌ லேவியருக்கும்‌. 
ஒரு பாகத்தைக்‌ கொடுக்குமாறு. 
முதலாவதாக எருசலேமின்‌ குடிகளுக்கு 
குட்டளையிடுகிறான்‌. அதன்‌ பின்பு இந்தக்‌ 
கட்டளை யூதாவின்‌ பட்டணங்களுக்கெல்லாம்‌ 
கொடுக்கப்படுகிறது. 


ஆசாரியரும்‌ லேவியரும்‌ கர்த்தருடைய 
நியாயப்பிரமாணத்தை உற்சாகமாய்க்‌ 
கைக்கொள்ளும்படி, எசேக்கியா 
அவர்களுக்குரிய பாகத்தைக்‌ கொடுக்க 
ஜனங்களுக்கும்‌ எருசலேமின்‌ குடிகளுக்கும்‌ 
கட்டளையிடுகிறான்‌ (நோளா 31:4). 


2 நானாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


COMMENTARY 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ எசேக்கியா 
ராஜாவின்‌ கட்டளைக்கு கீழ்ப்படிகிறார்கள்‌. 
எசேக்கியாவின்‌ வார்த்தை 
பிரசித்தமானபோது, இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
தானியத்திலும்‌, திராட்சரசத்திலும்‌ 
எண்ணெயிலும்‌, தேனிலும்‌, நிலத்தின்‌ எல்லா 
வாத்திலும்‌ முதற்பலன்களைத்‌ திரளாகக்‌ 
கொண்டுவந்து, சகலத்திலும்‌ தசமபாகத்தைப்‌ 
பரிபூரணமாய்க்‌ கொடுக்கிறார்கள்‌ 
(2நாளா 31:5). 


னங்கள்‌ கொடுக்கும்‌ தசம 
பாகத்திலிருந்தும்‌, முதற்பலன்களிலிருந்தும்‌, 
ஆசாரியர்‌, லேவியர்‌ ஆகியோரின்‌ தேவைகள்‌ 
சந்திக்கப்படுகிறது. ஜனங்கள்‌ கொண்டு 
வரும்‌ காணிக்கைகளும்‌, தசமபாகங்களும்‌ 
குவியல்‌ குவியலாக, குவித்து 
வைக்கப்படுகிறது. 

யூதாவின்‌ பட்டணங்களில்‌ குடியிருந்த 
இஸ்ரவேல்‌ புத்திரரும்‌, யூதாபுத்திரரும்‌, 
மாடுகளிலும்‌ ஆடுகளிலும்‌ தசமபாகத்தையும்‌, 
தங்கள்‌ தேவனாகிய கர்த்தருக்குப்‌ 
பரிசுத்தம்பண்ணப்பட்டவைகளில்‌ 
தசமபாகத்தையும்‌ கொண்டு வந்து குவியல்‌ 
குவியலாக. வைக்கிறார்கள்‌. மூன்றாம்‌ 
மாதத்தில்‌ குவியல்‌ செய்யத்தொடங்கி ஏழாம்‌. 
மாதத்தில்‌ முடிக்கிறார்கள்‌ (நாளா 31:67) 


யூதாதேசத்திலே. அறுவடைகாலம்‌ 
முடிவு பெறும்போது, அவர்கள்‌ 
காணிக்கைகளையும்‌,  தசமபாகங்களையும்‌ 
கொண்டு வந்து குவிப்பது முடிவு பெறுகிறது. 
இஸ்ரவேல்‌ புத்திர்‌. கரத்தருக்கரியதை, 
கர்த்தருக்கு கொண்டு வந்து 
கொடுக்கிறார்கள்‌. 


ஜனங்கள்‌ கொண்டு வந்து கொடுத்த 
தசமபாகங்களும்‌ காணிக்கைகளும்‌ குவியல்‌ 
குவியலாகமிருக்கிறது. எசேக்கியாவும்‌ 
பிரபுக்களும்‌ வந்து, அந்தக்‌ குவியல்களைக்‌ 
காணும்போது, கர்த்தருக்கு 
ஸ்தோத்திரஞ்செலுத்தி, அவருடைய 
ஜனமாகிய இஸ்ரவேலைப்‌ புகழுகிறார்கள்‌ 
(நொளா 31:8). 





f= THEN 
TT 


ஜனங்கள்‌ கொண்டு வந்து கொடுத்த 

காணிக்கைகளும்‌ தசமபாகங்களும்‌ குவியல்‌ 
குவித்து வைக்கப்பட்டிருக்கிறது. 
ஆசாரியருக்கும்‌ 


ஆசாரியர்களுக்கும்‌ 
கொடுக்கப்படாமல்‌, 

குவியலாக குவித்து லைக்கப்பட்டிருக்கிறது. 
என்று எசேக்கியா கேட்கிறான்‌. 


சாரியருக்கும்‌ 
ம்க்‌ வாக்களிக்கத்‌ 
காணிக்கைகளிலிருந்தும்‌ ஏற்கெனவே 
பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போது. 
இங்கே குவியலாகமிருப்பது, ஆசாரியருக்கும்‌ 
லேலியருக்கும்‌, பிரித்துக்‌ கொடுத்ததுபோக. 
மிச்சமாகமிருப்பது. பிரதான ஆசாரியனாகிய 
அசரியா என்பவன்‌, ஜனங்கள்‌ கொண்டு 
வந்து கொடுத்த தசமபாகங்களையும்‌, 
காணிக்கைகளையும்‌, 
லேவியருக்கும்‌ 
பிரித்துக்கொடுத்திருக்கிறான்‌. 


சாரியனாகிய அசரியா 
சேர்ந்தவன்‌. அவன்‌ 
நோக்கி, இந்தக்‌ 
கர்த்தருடைய 
வாத்‌ 


பிரதான 
சாதோக்கின்‌ சந்து 


கொண்டு 

நாங்கள்‌ சாப்பிட்டுத்‌ 

இன்னும்‌ மிச்சமும்‌ 

கர்த்தர்‌ தம்முடைய ஜனத்தை 

ஆசீர்வதித்ததினால்‌ இந்தத்‌ திரட்சியான 

அம்பாரம்‌ மீந்திருக்கிறது' (நோளா 3:10) 
என்று சொல்லுகிறான்‌. 


தசமபாகங்களை ஐந்து மாதங்களாகச்‌ 
சேகரிக்கிறார்கள்‌. அவைகளைக்‌ குவியலாகக்‌ 
குவிக்கிறார்கள்‌. எல்லா ஊழியக்காரருக்கும்‌ 
போதுமான ஆதரவு தசமபாகத்தின்‌ மூலமாக 
உண்டாயிற்று. இன்னும்‌ மிச்சமும்‌ இருக்கிறது. 
(நாளா 31;7- 10). 


கர்த்தர்‌ தம்முடைய பிள்ளைகளை 
ஆசீர்வதிக்கிறார்‌. கர்த்தர்‌ கொடுக்கும்‌. 
ஆசீர்வாதத்திலிருந்து கர்த்தருடைய 
பிள்ளைகள்‌ ஊழியத்திற்குத்‌ தசமபாகங்களை 
உண்மையாய்‌ செலுத்தும்‌ போது, ஊழியத்தின்‌ 
சகல தேவைகளும்‌ சந்திக்கப்படும்‌. இன்னும்‌ 
மிச்சமும்‌ இருக்கும்‌. 


2 நானாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


COMMENTARY 


கர்த்தர்‌ ஆசாரியரையும்‌ லேவியரையும்‌ 
போவிக்கிறார்‌. அவர்களுக்கு 
தேவையானதைவிட அதிகமாய்க்‌ 
கொடுத்து. அவர்களை ஆசிர்வதிக்கிறார்‌. 
நாம்‌. வேண்டிக்கொள்வதற்கும்‌, 
விண்ணப்பம்பண்ணுவதற்கும்‌ அதிகமாகக்‌ 
கொடுத்து, கர்த்த நம்மை 
ஆசீர்வதிக்கிறவர்‌. கர்த்தருடைய பராமரிப்பு 
அவருடைய ஊழியக்காரர்களுக்கு, 
தாராளமாய்க்‌ கிடைத்திருக்கிறது. 


எசேக்கியாவும்‌ பிரபுக்களும்‌ வந்து, 
அந்தக்‌ குவியல்களைக்‌. காணும்போது, 
கர்த்தருக்கு mbar 
அவருடைய  ஜனமாகிய இஸ்ரவேலை 
புகழுகிறார்கள்‌. 


தசமபாகம்‌ 
2நானா 81:11-21 


2நானா 31:11. அப்பொழுது எசேக்கியா 
கர்த்தருடைய ஆலயத்தில்‌ 
பண்டகசாலைகளை ஆயத்தப்படுத்தச்‌ 
சொன்னான்‌. 


நானா 81:02. அவர்கள்‌ அவைகளை 
ஆயத்தப்படுத்தினயின்பு, அவைகளிலே 
காணிக்கைகளையும்‌, தசம 
பாகத்தையும்‌, 
பரிசுத்தம்பண்ணப்பட்டவைகளையும்‌ 
உண்மையாய்‌ எடுத்துவைத்தார்கன்‌; 
அவைகளவின்மேல்‌ லேவியனாகிய 
கொனனியா தலைவனும்‌, அவன்‌ 
தம்பியாகிய சிமேயி 
இரண்டாவதுமாயிருந்தான்‌.. 


நோனா. 8119. ராஜாவாகிய 
எசேக்கியாவும்‌, தேவனுடைய ஆலய 
விகாரணைக்காரனாகிய  அசரியாவும்‌. 
பண்ணின. கட்டளையின்‌ படியே, 
வெகியேலும்‌, அசசியாவும்‌, நாகாத்தும்‌, 
ஆசகேலும்‌, யெரிமோத்தும்‌, 
யோச பாத்தும்‌, ஏலியேலும்‌, 
இஸ்மகியாவும்‌, மாகாத்தும்‌ 
பெனாயாவும்‌, கொணனியாவின்‌ கீழும்‌ 
அவன்‌ தம்பியாகிய சிமேயியின்‌ கீழும்‌ 
விகாரிப்புக்காரராயிருந்தார்கள்‌. 





f= FTN 
ETT 


நானா 81:14. கிழக்குவாசலைக்‌ காக்கிற 
இம்னாவின்‌ குமாரனாகிய கோரே 
என்னும்‌ லேவியன்‌, கர்த்தருக்குள்‌ 
செலுத்தப்பட்ட காணிக்கைகளையும்‌. 
மகா 'பரிகுத்தமானவைகனையும்‌ 
பங்கிடும்படிக்கு, தேவனுக்குச்‌. 
செலுத்தும்‌ உற்சாகக்‌ காணிக்கைகள்‌: 
மேல்‌ அதிகாரியாயிருத்தான்‌.. 
நானா 81:15. அவனுடைய கைக்கு. 
ஆசாரியரின்‌ 
வகுப்புகவின்‌ 
படியிருக்கிற தங்கள்‌ சகோதரரிலே 
பெரியவனுக்கும்‌ சிறியவனுக்கும்‌ 
சுரிசமானமாய்க்‌ கொடுக்கும்படிக்கு, 
உண்மையுன்னவர்கனாக எண்ணப்பட்ட 
ஏதேனும்‌, மிண்யமீனும்‌, யெசுவாவும்‌, 
செமாயாவும்‌, அமரியாவும்‌, 
செக்கனியாவும்‌ ஏற்படு த்தப்பட்டார்கள்‌. 


இநானா 81:18. வம்ச அட்டவணைகளில்‌ 
எழுதப்பட்ட மூன்று வயதுமுதல்‌, 
அதற்கு மேற்பட்ட 
ஆண்பின்னைகனைத்தவிர, 
கர்த்தருடைய ஆலயத்திற்குள்‌. 
யிரவேசிக்கிற அவரவருக்கும்‌ தங்கள்‌ 
வகுப்புகனின்படியே, தங்கள்‌. 
முறைகளிலே தாங்கள்‌ செய்கிற தங்கள்‌ 
பணிவிடைக்குத்தக்கதாய்‌ அநுதின படி. 
கொடுக்கப்பட்டது. 


நானா 81:17. தங்கள்‌ பிதாக்களின்‌ 
வம்ச அட்டவணைகளில்‌ எழுதப்பட்ட 
தங்கள்‌ வகுப்புகளின்படியே தங்கள்‌ 
மூறைகளிலிருக்கிற இருபது 
வயதுமுதல்‌, அதற்கு. மேற்பட்ட 
ஆசாரியருக்கும்‌, லேவியருக்கும்‌, 


நாணா 31:18. அவர்களுடைய எல்லாக்‌ 
கூட்டத்தின்‌ அட்டவணையிலும்‌ 
எழுதப்பட்ட அவர்களுடைய எல்லாக்‌ 
குழந்தைகளுக்கும்‌, மனைவிகளுக்கும்‌, 
குமாரருக்கும்‌, குமாரத்திகளுக்கும்‌ பங்கு. 
கொடுத்தார்கள்‌; அவர்கள்‌ 
பரிகத்தமானதை. உண்மையின்படி. 
பரிசுத்தமாய்‌ விசாரித்தார்கள்‌. 


2 நானாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


நானா 31:19. ஆசாமியமில்‌ எல்லா 
ஆண்பின்னைகளுக்கும்‌ 
'லேவியருக்குன்னே. 
எழுதப்பட்டவர்கள்‌. 
படிகொடுக்க, 


அட்டவணையில்‌ 

எல்லாருக்கும்‌ 
ஆசாரியருடைய 
ஒவ்வொரு பட்டணத்துக்கடுத்த 
வெனிதிலங்களிலும்‌ ஆரோன்‌ 
புத்திரரில்‌ பேர்பேராகக்‌ குறிக்கப்பட்ட 
மனுஷர்‌ இருந்தார்கள்‌. 


இதானா 81:20.  இந்தப்பிரகாரமாக 
எசேக்கியா யூதாவெங்கும்‌ நடப்பித்து, 
தன்‌ தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக 
நன்மையும்‌ செம்மையும்‌ 
உண்மையுமானதைச்‌ செய்தான்‌ 


இதானா 91:21. 
ஆலயத்தின்‌ 
தேவனைத்‌ 
தியாயப்பிரமாணத்திற்கும்‌. 
கற்பனைக்கும்‌ அடுத்த காரியத்திலும்‌ 
என்ன செய்யத்‌ தொடங்கினானோர, 
அதையெல்லாம்‌ தன்‌ முழு 
இருதயத்தோடும்‌ செய்து 
சித்திபெற்றான்‌. 


அவன்‌ தேவனுடைய 
வேலையிலும்‌, தன்‌ 
தேடும்படிக்கு 


யூதாவின்‌ ராஜாவாகிய எசேக்கியா, 
யூதாதேசத்தின்‌ ராஜாசன காரியங்களை 
குவனிப்பதோடு, கர்த்தருடைய ஆலயத்தின்‌ 
காரியங்களையும்‌ கவனிக்கிறான்‌. ஜனங்கள்‌ 
கர்த்தருடைய ஆலயத்திலே 
தசமபாகங்களையும்‌, 
பரிசுத்தம்பண்ணப்பட்டவைகளையும்‌ 
வந்து சேர்க்கிறார்கள்‌. 
கர்த்தருக்குரியது. 
கர்த்தருடைய ஊழியத்தில்‌ 
கவனமாய்‌ செலவுபண்ணவேண்டும்‌. 


ஜனங்கள்‌ கொண்டு வருகிற 
காணிக்கைகளும்‌ தசமபாகங்களும்‌ குவியல்‌ 
குவியலாக இருக்கிறது. அவை திரட்சியான 
அம்பாரமாக மீந்திருக்கிறது. இவையெல்லாம்‌ 
கர்த்தருக்கு பரிகத்தமானவை. இவற்றை 
வீணாக்கக்கூடாது. கர்த்தருடைய 
காரியங்களை மிகவும்‌ பொறுப்பாய்‌ 
கவனித்து செய்யவேண்டும்‌. 





i FTE 
ETT 


எசேக்கியா கர்த்தருடைய ஆலயத்திலே 
பண்டகசாலைகளை ஆயத்தப்படுத்த 
சொல்லுகிறான்‌. (நாளா 3:11, 
பண்டகசாலைகளில்‌ வன்‌ 
காணிக்கைகளும்‌ சேமிக்கப்படும்‌. 
ஆசாரியர்கள்‌ எசேக்கியாவின்‌ கட்டளைப்படி, 
கர்த்தருடைய ஆலயத்திலே பண்டக 
சாலைகளை ஆயத்தம்பண்ணுகிறார்கள்‌. 


தசமபாகங்களை ஏராளமாகச்‌ 
சேகரிக்கிறார்கள்‌. ஆசாரியர்களையும்‌, 
லேவியரையும்‌ ஆதரிக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
சாப்பிட்டுத்‌ _திருப்தியடைகிறார்கள்‌. இன்னும்‌ 
மிச்சமும்‌ இருக்கிறது: கர்த்தர்‌ தம்முடைய 
ஜனத்தை ஆசிர்வதித்ததினால்‌ திரட்சியான 
அம்பாரம்‌ மீந்திருக்கிறது. தசமபாகங்களில்‌ 
மீந்திருப்பதைச்‌ சேமித்து வைப்பதற்காக 
எசேக்கியா ராஜா பண்டசுசாலைகளைக்‌. 
கர்த்தருடைய ஆலயத்தில்‌ கட்டுகிறான்‌. 


அதன்பின்பு. அவைகளிலே. 
காணிக்கைகளையும்‌, தசமபாகத்தையும்‌, 
பரிசுத்தம்பண்ணப்பட்டவைகளையும்‌ 
உண்மையாய்‌ எடுத்துவைக்கிறார்கள்‌ 
(நாளா 31:12). 


ஆலயத்திலே 
கட்டப்படுகிறது. 
காணிக்கைகளும்‌, 
பரிசுத்தம்‌. 


கர்த்தருடைய 
பண்டகசாலைகள்‌ 


அவைகளில்‌ 
தசமபாகங்களும்‌, 
பண்ணப்பட்டவைகளும்‌ சேமித்து 
வைக்கப்பட்டிருக்கிறது. இவையெல்லாமே 
பண்டகசாலைகளில்‌ உண்மையாய்‌ எடுத்து 
வடக்கே இந்தக்‌ காணிக்ககள்‌ 


கொடுக்கப்பட்டிுக்கிறதோ, 


நோக்கத்திற்காக அவற்றை 
பண்ணவேண்டும்‌. 


சபையின்‌ பொருளாதாரத்தையும்‌, 


பொக்கிஷங்களை அவருடைய ஊழியங்களில்‌ 
பயன்படுத்தவேண்டும்‌. பண்டகசாலைகளில்‌ 
சேமித்து, வைக்கப்பட்டிருப்பதை, 
தேவைப்படும்போது எடுத்து 
செலவுபண்‌ ணவேண்டும்‌. செலவு 
பண்ணப்படுவதற்காகத்தான்‌ சேமித்து, 
வைக்கப்பட்டிருக்கிறது. திரளான 
ஐசுவரியத்தை சேர்க்கவேண்டும்‌ என்னும்‌ 
பேராசையில்‌, கர்த்தருடைய பொக்கிஷங்கள்‌ 
சேர்த்து வைக்கப்படவில்லை. 


2 நாளாகமம்‌ - 


II CHRONICLES - 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எசேக்கியா கர்த்தருடைய ஆலயத்திலே 
ள்‌ ஏற்படுத்தி அவற்றிற்கு. 
விசாரணைக்காரனாக 
அவைகளின்மேல்‌ 
தலைவனும்‌, 
சிமேயி 


'லேவியனாகிய கொனனியா 
அவன்‌ தம்பியாகிய 
இரண்டாவதுமாயிருக்கிறான்‌ (தோளா 31:12) 


ராஜாவாகிய எசேக்கியாவும்‌, 
தேவனுடைய ஆலய விசாரணைக்காரனாகிய 
அசரியாவும்‌ பண்ணின கட்டளையின்படியே, 
யெகியேலும்‌, அசசியாவும்‌, நாகாத்தும்‌, 
ஆசகேலும்‌, யெரிமோத்தும்‌, யோசபாத்தும்‌, 
ஏலியேலும்‌, இஸ்மகியாவும்‌, மாகாத்தும்‌ 
பெனாயாவும்‌, கொனனியாவின்‌ கீழும்‌ 
அவன்‌ தம்பியாகிய சிமேயியின்‌: 
கீழும்‌ விசாரிப்புக்காரராயிருக்கிறார்கள்‌. 
(2நாளா 31:13) 


'தசமபாகங்களை ஊழியருக்கு 
டி பிரித்துக்‌ கொடுக்கும்‌ பொறுப்பு 12 
குக்‌ கொடுக்கப்படுகிறது. அவர்களில்‌ 

கொனனியாவும்‌, சிமேமியும்‌ தலைவர்களாக 

இருக்கிறார்கள்‌. 

விசாரணைக்காரனாகிய சகரியா 

இதுவதுக்கம்‌ தலைவனாக, 


உற்சாகக்‌ 
மேல்‌ 
அதிகாரியாமிருக்கிறான்‌. 


உதவியாக ஆறு பேர்‌ 
(நாளா 3144-15). 


அவனுக்கு 
பணிபுரிகிறார்கள்‌ 


வாசலைக்‌ காக்கிற இம்னாவின்‌ 
கன்னா! பம என்‌ ப்‌! வயல்‌! 
கர்த்தருக்குச்‌ செலுத்தப்பட்ட 
காணிக்கைகளையும்‌ மகா 
பரிகத்தமானவைகளையும்‌  பங்கிடும்படிக்கு, 

ச்‌ உற்சாகக்‌ 

மேல்‌ 


அவனுடைய கைக்கு உதவியாக 

ன்‌ பட்டணங்களில்‌ 
வகுப்புகளின்படியிருக்கிற தங்கள்‌ 
சகோதரரிலே பெரியவனுக்கும்‌ சிறியவனுக்கும்‌. 
சரிசமானமாய்க்‌ கொடுக்கும்படிக்கு, 
உண்மையுள்ளவர்களாக எண்ணப்பட்ட 
ஏதேனும்‌. மின்யமீனும்‌, யெசுவாவும்‌, 
செமாயாவும்‌, அமரியாவும்‌, 
செக்கனியாவும்‌ ஏற்படுத்தப்பட்டிருக்கிறார்கள்‌ 
(நாளா 31:14,15). 





i FTE 
TT 


யூதாவிலுள்ள. பட்டணங்களில்‌ 
ஆசாரியர்கள்‌ இருக்கிறார்கள்‌. 
அவர்களுடைய சகோதரரான ஆசாரியர்கள்‌ 


ஆண்பிள்ளைகளைத்தவிர, 
ஆலயத்திற்குள்‌ பிரவேசிக்கிற அவரவருக்கும்‌ 
தங்கள்‌ வகுப்புகளின்படியே தங்கள்‌ 
முறைகளிலே தாங்கள்‌ செய்கிற தங்கள்‌ 
பணிவிடைக்கத்தக்கதாய்‌ அநுதின படி 
கொடுக்கப்படுகிறது. ஆசாரியரிலும்‌, 
லேலியரிலும்‌, சிறுபிள்ளைகளுக்கும்‌ 
படி ர்‌ 
அவர்கள்‌ 
பணிவிடைக்குத்தக்கதாய்‌ 
கொடுக்கப்படுகிறது 


வம்ச அட்டவணைகளில்‌ எழுதப்பட்ட 
லேலியரின்‌ ய்‌ 


குணக்கிடுகிறார்கள்‌. 


இவர்களுக்கு தங்கள்‌ முறைகளிலே தாங்கள்‌ 
செய்கிற தங்கள்‌ பணிவிடைக்குத்தக்கதாய்‌ 
அநுதின படி கொடுக்கப்படுகிறது. 


இது தவிர, இருபது வயதுமுதல்‌, 
அதற்கு மேற்பட்ட ஆசாரியர்‌, லேனியர்‌ 
ஆகியோருடைய தொகையும்‌ 
எண்ணப்படுகிறது. அவர்களுக்கும்‌, 
அவர்களுடைய எல்லாக்‌ குழந்தைகளுக்கும்‌, 
மனைவிகளுக்கும்‌, குமாரருக்கும்‌, 
குமாரத்திகளுக்கும்‌ பங்கு கொடுக்கிறார்கள்‌. 
பரிசுத்மானதை உண்மையின்படி 
பரிசுத்தமாய்‌ விசாரிக்கிறார்கள்‌ 
(நோளா 31:16-19). 


2 நாளாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


வம்ச 
தங்கள்‌ 


தங்கள்‌ பிதாக்களின்‌ 
அட்டவணைகளில்‌ எழுதப்பட்ட 
வகுப்புகளின்படியே தங்கள்‌ முறைகளிலி 
ருக்கிற இருபது வயதுமுதல்‌, அதற்கு 

ற்பட்ட ஆசாரியருக்கும்‌, லேவியருக்கும்‌, 
அவர்களுடைய எல்லாக்‌ கூட்டத்தின்‌ 
அட்டவணையிலும்‌ எழுதப்பட்ட 
அவர்களுடைய எல்லாக்‌ குழந்தைகளுக்கும்‌, 
மனைவிகளுக்கும்‌. குமாரருக்கும்‌, 
குமாரத்திகளுக்கும்‌ பங்கு கொடுக்கிறார்கள்‌;: 
அவர்கள்‌ பரிசுத்தமானதை உண்மையின்படி 
பரிசுத்தமாய்‌ விசாரிக்கிறார்கள்‌ 
(நோளா 3111778). 


'மபாகங்களும்‌ காணிக்கைகளும்‌ 
லேலியருக்கும்‌ © ஆராரிவருக்கும்‌ 
அவர்களுடைய 
முழுக்குடும்பத்தாருக்கும்‌ கொடுக்கப்படுகிறது. 
அவர்களெல்லோருக்கும்‌. அனுதின 
ப கொடுக்கப்படுவதினால்‌, 
கர்த்தருடைய ஊழியக்காரர்கள்‌ 
குறைவில்லாமலிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
ஆகார குறைவில்லாமல்‌, கர்த்தருடைய 
ஊழியத்தை திருப்தியாய்‌ செய்கிறார்கள்‌. 
நாம்‌ கர்த்தருடைய ஊழியக்காரர்களை 
ஆதரிக்கும்போது, அவர்களுடைய 
குடும்பத்தாரையும்‌ ஆதரிக்கவேண்டும்‌. 
எசேக்கியாவின்‌ காலத்தில்‌, ஆசாரியரில்‌ 
எல்லா ஆண்பிள்ளைகளுக்கும்‌ 
லேலியருக்குள்ளே 


அட்டவணையில்‌ 
எழுதப்பட்டவர்கள்‌ 


எல்லாருக்கும்‌ 
படிகொடுக்க, ஆசாரியருடைய ஒவ்வொரு 
பட்டணத்துக்கடுத்த வெளிநிலங்களிலும்‌ 
ஆரோன்‌ புத்திரரில்‌ 


பேர்பேராகக்‌ 
குறிக்கப்பட்ட மனுஷர்‌ இருக்கிறார்கள்‌. 
(நோளா 31:19). 


இந்தப்பிரகாரமாக எசேக்கியா 
யூதாவெங்கும்‌ நடப்பித்து. தன்‌ தேவனாகிய 
கர்த்தருக்கு முன்பாக நன்மையும்‌ செம்மையும்‌ 
உண்மையுமானதைச்‌ செய்கிறான்‌ 
(நாளா 31:20). 


எசேக்கியா தேவனுடைய ஆலயத்தின்‌ 
வேலையிலும்‌, தன்‌ தேவனைத்‌ தேடும்படிக்கு 
நியாயப்பிரமாணத்திற்கும்‌. கற்பனைக்கும்‌ 
அடுத்த காரியத்திலும்‌ என்ன செய்யத்‌ 
தொடங்கினானோ, அதையெல்லாம்‌ தன்‌ முழு 
இருதயத்தோடும்‌ செய்து சித்திபெறுகிறான்‌ 
(நோளா 31:21). 





f= FTE 
TT 


எசேக்கியா ராஜாவின்‌ சரித்திரம்‌ இந்த 
அதிகாரத்தில்‌ நிறைவுபெறுகிறது. அசீரியா 
ராஜாவாகிய சனகெரிப்‌ எசேக்கியாவுக்கு, 
விரோதமாக வருகிறான்‌. எசேக்கியா 
தன்னையும்‌, தன்னுடைய நகரத்தையும்‌, 
யூதாஜனங்களையும்‌ பலப்படுத்துகிறான்‌. 
அவர்கள்‌ சத்துருவுக்கு விரோதமாக. 
திடமனநோடும்‌, தைரியத்தோடும்‌ 
இருக்கிறார்கள்‌ (நாளா 321-8) 
சனகெரிப்‌ 
நிருபங்களையும்‌, 
வார்த்தைகளையும்‌ 
அனுப்புகிறான்‌ (2நாளா 32:99). 
சனகெரிப்பின்‌ 
வார்த்தைகளுக்கு 
கொடுக்கிறார்‌. 
ஜெபத்தைக்கேட்டு 


திரும்பிப்போகிறான்‌. கர்த்தர்‌ 
உயர்த்துகிறார்‌ (2நாளா 32:20-23) 
எசேக்கியாவின்‌ வியாதியும்‌, அவன்‌ 
வியாதி நீங்கி குணமானதும்‌, அவனுடைய 
மனதில்‌ ஏற்பட்ட பெருமையும்‌, அவன்‌ தன்‌ 
பாவங்களுக்கு மனந்திரும்பிய சம்பவமும்‌ 
இந்த வசனப்பகுதியில்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
எசேக்கியா உயிரோடிருந்தபோதும்‌. அவன்‌ 
மரித்தபோதும்‌, யூதாஜனங்கள்‌ அவனைக்‌ 
கனம்பண்ணுகிறார்கள்‌ (2நாளா 32:24-33). 


அசீரியா 
சனகெரிப்‌ 
தோளா 32:1-8 


ராஜாவாகிய 


நானா 921. 
நடத்தேறிவருகையில்‌ 
ராஜாவாகிய  சணகெரிப்‌ 
மூதாவுக்குன்‌ பிரவேசித்து, 
பட்டணங்களுக்கு எதிராகப்‌ 
பானயமிறங்கி, அவைகளைத்‌ தன்‌ 
வசமாக்கிக்கொன்ன நினைத்தான்‌. 


'இக்காரியங்கள்‌. 
அசீரியா 
வத்த, 
அரணான 


2 நாளாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


நானா 8௨2. சனகெரிப்‌ வந்து, 
எருசலேமின்மேல்‌ யுத்தம்பண்ண 
நோக்கங்கொண்டிருப்பதை எசேக்கியா 
கண்டபோது, 


நானா 32.8. 
புறம்பேயிருக்கிற ஊற்றுகனைத்‌ 
தூர்த்துப்போட, தன்‌ பிரபுக்களோடும்‌. 
தன்‌ பராக்கிரமசாலிகளோடும்‌ 
ஆலோசனையண்ணினான்‌; அதற்கு 
அவர்கள்‌ உதவியாமிருத்தார்கள்‌. 


நகரத்திற்கும்‌ 


இதானா 924. அசீரியா 
வத்து, அதிக 
கண்டுபிடிப்பானேன்‌ என்று 
அநேகம்‌ ஜனங்கன்‌ கூடி, 
ஊற்றுகனையும்‌ 
நடுவில்‌ பாயும்‌ 
தூர்த்துப்போட்டார்கள்‌. 


ராஜாக்கள்‌ 
தண்ணீரைக்‌. 
சொல்லி, 

எல்லா 
நாட்டின்‌ 
ஓடையையும்‌ 


நோனா 925. அவன்‌ திடன்கொண்டு, 
இடித்து போன மதிலையெல்லாம்‌ கட்டி, 
அவைகளையும்‌ வெளியிலுன்ன மற்ற 
மதிலையும்‌ கொத்தளங்கள்மட்டும்‌. 
உயர்த்தி, தாவீது நகரத்தின்‌: 
கோட்டையைப்‌ பலப்படுத்தி, திரனான 
ஆயுதங்களையும்‌ கேடகங்களையும்‌ 
பண்ணி, 


நானா 32.6. ஜனத்தின்மேல்‌ 
படைத்தலைவரை வைத்து, 
அவர்களை நகரவாசலின்‌ வீதியிலே 
தன்னண்டையில்‌  கூடிவரச்செய்து, 
அவர்களை நோக்கி: 


நோனா 827. நீங்கள்‌ திடன்கொண்டு, 
தைரியமாயிருங்கள்‌; அசீரியா 
ராஜாவுக்கும்‌ அவனோடிருக்கிற 
ஏரானமான கூட்டத்திற்கும்‌ 
பயப்படாமலும்‌ கலங்காமலுமிருங்கள்‌; 
அவனோடி ருக்கிறவர்கனைப்பார்க்கிலும்‌ 
நம்மோடிருக்கிறவர்கள்‌ அதிகம்‌. 


நோனா 828,  அவனோடிருக்கிறது 
மாம்ச புயம்‌, நமக்குத்‌ துணைதின்று 
நம்முடைய புத்தங்களை நடத்த 
நம்மோடிருக்கிறவர்‌ நம்முடைய 
தேவனாகிய கர்த்தர்தானே என்று 
சொல்லி, அவர்களைத்‌ தேற்றினான்‌; 
சூதாவின்‌ ராஜாவாகிய எசேக்கியா 
சொன்ன இத்த வார்த்தைகளின்மேல்‌ 
ஜனங்கள்‌ நம்பிக்கை வைத்தார்கள்‌. 





f= THE 
TT 


அசீரியா ராஜாவாகிய சனகெரிப்‌ 
பூதாதேசத்திற்கு விரோதமாக யுத்தம்பண்ண 
வருகிறாள்‌... பூதான்‌. சாறசவாகிய 
எசேக்கியாவின்‌ பதினாலாம்‌ வருஷத்திலே 
அசீரியா ராஜாவாகிய சனகெரிப்‌ யூதாவிலி 
ருக்கிற அரணான சகல பட்டணங்களுக்கும்‌ 
விரதோமாய்‌ வந்து அவைகளைப்‌ பிடிக்கிறான்‌ 
(2இராஜா 18:13). 


எசேக்கியா கர்த்தருடைய பார்வையிலே 
செம்மையான வனாயிருக்கிறான்‌. 
யூதாதேசத்திலிருந்து விக்கிரகாராதனை. 
நீக்கப்பட்டிருக்கிறது. யூதாதேசம்‌ 
சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும்‌ 
அசீரியாவின்‌ ராஜா யூதாவுக்கு விரோதமாக 
வந்து, அதன்‌ பட்டணங்களையெல்லாம்‌. 
பிடித்துக்கொள்கிறான்‌. இது எசேக்கியாவுக்கு 
சோதனைக்காலமாயிருக்கிறது. 


அசீரியாவின்‌ 
பட்டணங்களைப்‌ பிடிக்க 
அனுமதிக்கிறார்‌. அவர்‌ 
விசுவாசத்தை சோதிக்கிறார்‌. கர்த்தர்‌ 
தாஜனத்தாரை தண்டிக்கிறார்‌. எசேக்கியா 
படைக்கக்‌ அகற்றி சிலைகளை தகர்த்து 
விக்கிரகத்தோப்புகளை  வெட்டிப்போட்டான்‌. 
யூதாதேசத்திலிருந்து விக்கிரகாராதனையை 
நீக்கிப்போட்டான்‌. 


ராஜா யூதாவின்‌ 
கர்த்தர்‌ 
எசேக்கியாவின்‌ 


ஆனால்‌ யூநாஜனத்தாரோ 
மனப்பூர்வமாக விக்கிரகாராதனையை விட்டு 
விலகிவரவில்லை. அவர்களுடைய 
இருதயங்களில்‌ இன்னும்‌ புறஜாதியாரின்‌. 
விக்கிரகங்கள்‌ குடிக்கிறது... இதனால்‌ 
கர்த்தருடைய இஸ்ரவேல்‌ 
ஜனத்தார்மீது வந்திருக்கிறது 

அசீரியா ராஜாவின்‌ 
யூதாதேசத்தாரை சிட்சிக்கிறார்‌ 


யூதாதேசத்திலே. ஆவிக்குரிய 
மறுமலர்ச்சி உண்டாயிற்று மறுமலர்ச்சி 
ஏற்படும்போது அந்த தேசத்திலே அசீரியா 
ராஜா மூலமாக பிரச்சனைகளும்‌ 
உண்டாயிற்று. இதனால்‌  யூதாஜனத்தார்‌, 
எசேக்கியாவின்மீது குற்றம்‌ 
சொல்லுக கள்‌ எசேக்கியா மறுமலர்ச்சிக்கு. 
காரணமானவனாகயிருந்தாலும்‌, 
யூதாதேசத்தில்‌ 
பிரச்னைகளுக்கும்‌. 
யூதாஜனத்தார்‌. 
'தூஷிக்கிறார்கள்‌. 


ஏற்பட்டிருக்கும்‌. 
அவனே காரணமென்று 
எசேக்கியாவைத்‌ 


2 நானாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


அசீரியா ராஜா யூதாவக்கு விரோதமாக 
யுத்தம்பண்ண 
எசேக்கியாவுக்கும்‌ பேரிழப்பு 


இழந்துவிடுகிறான்‌. 
ராஜாவாகிய சனகெரிப்‌ 
அரணான சகல 
விரோதமாக வந்து அவைகளைப்‌ 
பிடிக்கிறான்‌. யூதாதேசத்திலுள்ள 
முக்கியமான பட்டணங்களெல்லாம்‌ இப்போது 
சனகெரிப்பின்‌ கையிலிருக்கிறது. 


யூதாதேசத்திலே. 
ஏற்படவேண்டுமென்று 
விரும்புகிறான்‌. சமாதானம்‌ இலவசமாக 
வராது. பிரச்சனை சனகெரிப்‌ மூலமாக 
வந்திருக்கிறது. சனகெரிப்பின்‌ 
நிபந்தனைகளுக்கு கீழ்ப்படிந்தால்‌ மாத்திரமே 
யூதாதேசத்திற்கு சமாதானம்‌ திரும்பும்‌. 
நாவின்‌ ராஜாவாகிய எசேக்கியாவோ, 
சமாதானம்‌ நிலைத்திருப்பதற்கு 
எந்தக்‌ கிரயத்தையும்‌ செலுத்த 
ஆயத்தமாமிருக்கிறான்‌. அசீரியர்‌ எருசலேம்‌ 
நகரத்தையும்‌ பிடிக்கக்கூடிய 
நிலமையிலிருக்கிறார்கள்‌.  எருசலேமுக்கும்‌. 
ஆபத்து வந்திருக்கிறது. எருசலேம்‌ 
கர்த்தருடைய பரிசுத்த நகரம்‌. எருசலேமின்‌ 
பாதுகாப்புக்காக, எசேக்கியா எந்தக்‌ 
கிரயமும்‌ செலுத்த ஆயத்தமாயிருக்கிறான்‌. 


யூதாவிலிருக்கிற 


பட்டணங்களுக்கும்‌ 


சமாதானம்‌. 
எசேக்கியா 


ராஜாவாகிய 


அப்பொழுது யூதாவின்‌ 
ட்‌ அசீரியா 


எசேக்கியா லாகீசிலுள்ள 
ராஜாவாகிய சனகெரிப்புக்கு ஆள்‌ அனுப்பி: 
"நான்‌... குற்றஞ்செய்தேன்‌: என்னைவிட்டுத்‌. 
திரும்பிப்போம்‌; நீர்‌ என்மேல்‌ சுமத்துவதைச்‌ 
சுமப்பேன்‌" (2இராஜா 1844) என்று 
சொல்லுகிறான்‌. 


அசீரியா ராஜாவாகிய சனகதெரிப்‌ 
யூதாவின்‌ ராஜாவாகிய எசேக்கியாவின்‌மேல்‌ 
முந்நூறு தாலந்து வெள்ளியையும்‌ முப்பது 
தாலந்து பொன்னையும்‌ சுமத்துகிறான்‌. 
எசேக்கியா இவ்வளவு வெள்ளியையும்‌, 
பொன்னையும்‌ சனகெரிப்புக்கு 
கொடுக்கவேண்டும்‌. அப்போதுதான்‌ 
யூதாதேசத்திலே சமாதானம்‌ இருக்கும்‌. 





i= FTE 
TT 


எசேக்கியா கர்த்தரை நம்புகிறான்‌. 

கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள்‌ மனுஷருக்கு 

பயப்படமாட்டார்கள்‌. ஆனால்‌ எசேக்கியாவோ 

பயப்படுகிறான்‌. 

பயப்படுகிறான்‌. 

ராஜாவாகிய 

தாலந்து 

தாலந்து. 

பொன்னையும்‌ தண்டமாகக்‌ கொடுப்பதற்கு 
சம்மதிக்கிறான்‌. 


பொக்கிஷங்களையும்‌ கூட்டிச்சேர்த்தாலும்‌, 
அவனிடத்தில்‌ இவ்வளவு வெள்ளியும்‌. 
பொன்னும்‌ சேராது. ஆதலால்‌ எசேக்கியா 
கர்த்தரின்‌ ஆலயத்திலும்‌ ராஜாவுடைய 
அரமனை பொக்கித்கம்களிலும்‌. அகப்பட்ட 
எல்லா. வெள்ளியையும்‌ கொடுக்கிறான்‌ 
(2இராஜா 18:15), 


அரமனையின்‌: பொக்கிஷங்களும்‌, 
கர்த்தருடைய ஆலயத்தின்‌ பொக்கிஷங்களும்‌ 
அசீரியாவின்‌ ராஜாவுக்கு கொடுப்பதற்கு 
போதுமானதாயில்லை. யினால்‌ 
அக்காலத்திலே யூதாவின்‌ ராஜாவாகிய 
எசேக்கியா கர்த்தருடைய 
ஆலயக்கதவுகளிலும்‌ நிலைகளிலும்‌ தான்‌ 
அழுத்தியிருந்த பொன்‌ தகடுகளைக்‌ கழற்றி 
அவைகளை. அசீரியா  ராஜாவுக்குக்‌. 
கொடுக்கிறான்‌ (2இராஜா 18:16) 

யூதாதேசம்‌ மிகவம்‌ ஆபத்தான 
குழ்நிலையிலிருக்கிறத. தாவீது. 
தேவாலயத்திற்கு பன்னை சேகரித்தார்‌. 
தாவீதைப்போல தன்னாலும்‌ தேவாலயத்திற்கு 
பொன்னை சேகரிக்க முடியும்‌ என்று 
எசேக்கியா நினைக்கிறான்‌. 


இப்போது 
தேவைப்படும்போது, 
தேவாலயத்தின்‌ 
அசீரியாவின்‌ 
கொடுக்கிறான்‌. 
இருக்கும்போது. 
பொக்கிஷத்தை. 


தே 
அசீரியாவின்‌ ராஜாவுக்கு 
கொடுப்பதினால்‌ தப்பிதம்‌ ஒன்றும்‌ 
என்று எசேக்கியா நினைக்கிறான்‌. 


எசேக்கியாவின்‌ தகப்பனாகிய ஆகாசம்‌, 


நேவவத்தன்‌. பொக்கிஷத்தை எடுத்து 
ராவின்‌ ராஜாவாகிய 
நிக்க 'த்பில்நேசருக்கு கொடுத்தான்‌. 


2 நாளாகமம்‌ - 


II CHRONICLES - 


விரிவுரை 
COMMENTARY 


'அசிரியாவின்‌: ராஜாவாகிய 
தில்காத்பில்நேசர்‌ அவனிடத்தில்‌ வந்தான்‌; 
அவனை. நெருக்கினானே அல்லாமல்‌ 
அவனைப்‌ பலப்படுத்தவில்லை. ஆகாஸ்‌ 
கர்த்தருடைய ஆலயத்தில்‌ ஒரு பங்கும்‌, ராஜ 
அரமனையில்‌ ஒரு பங்கும்‌, பிரபுக்களின்‌ 
கையில்‌ ஒரு பங்கும்‌ எடுத்து, அசீரியாவின்‌ 
ராஜாவுக்குக்‌ கொடுத்தும்‌, அவனுக்கு 
உதவிகிடைக்கவில்லை" (2நாளா 28:20,21). 


“ஆகாஸ்‌ தேவனுடைய 
பணிமுட்டுகளைச்‌ ர்‌ 
ஆலயத்தின்‌. 
துண்டாக்கி, 
கதவுகளைப்‌ 
மூலைக்குமூலை 
உண்டுபண்ணினான்‌" (2நாளா 28:24), 


கர்த்தருடைய லயத்திலிருந்து 
தன்னுடைய தகப்பனாகிய ஆகாஸ்‌ எடுத்துக்‌ 
கொடுத்த பொக்கிஷத்தை, எசேக்கியா 


கர்த்தருடைய 
பூட்டிப்போட்டு, 


எடுத்து 
அசீரியாவின்‌ ராஜாவாகிய சனகெரிப்பின்‌ 
கையிலே கொடுக்கிறான்‌. 


அசீரியாவின்‌ ராஜாவாகிய சனகெரிப்‌ 
எசேக்கியாவின்‌ ராஜ்யத்திற்கு விரோதமாக 
நீயஆலோசனைகளை திட்டமிடுகிறான்‌. 
பிற்காலத்தில்‌ பாபிலோன்‌ ராஜாவாகிய 
நேபுகாத்நேச்சார்‌, யூதாதேசத்திற்கு 
விரோதமாக புறப்பட்டு வரப்போவதுபோல, 
இப்போது அசீரியா ராஜாவாகிய சனகெரிப்‌ 
யூதாதேசத்திற்கு விரோதமாக புறப்பட்டு 
வந்திருக்கிறான்‌. 

இக்காலத்தில்‌ அசீரியா 
மிகப்பெரிய பேரரசாக 
சனகெரிப்‌ தன்னுடைய 
எல்லைகளை எல்லா திசைகளிலும்‌: 
விஸ்தாரம்பண்ணுகிறான்‌. அவன்‌ மற்ற 
தேசங்களுக்கு விரோதமாக யுத்தம்பண்ணி, 
அந்த தேசங்களை அழித்து, அவற்றை 
தன்னுடைய ராஜ்யத்தோடு 
சேர்த்துக்கொள்கிறான்‌. 


தேசம்‌ 
விளங்கிற்று. 


தேசத்தின்‌ 





i FTN 
TT 


சல்மனாசார்‌ என்பவன்‌ சனகெரிப்புக்கு 
அசீரியாவுக்கு ராஜாவாயிருந்தவன்‌. 
வடக்கு இஸ்ரவேல்‌ க்‌ 


சல்மனாசாரைப்போலவே, 
யூதாதேசத்திற்கு விரோதமாக யுத்தம்பண்ணி, 
அந்த தேசத்தை கைப்பற்றலாம்‌ என்று 
சனகெரிப்‌ நினைக்கிறான்‌. 


இக்காலத்தில்‌ ரோமப்பேரரகும்‌ வளர்ச்சி 

பெறுகிறது. ரோமாபுரி பட்டணம்‌ 

கட்டப்படுகிறது. ரோமப்பேரரசார்‌ 

பிற்காலத்தில்‌, பூமியிலுள்ள எல்லா 

ராஜாக்களையும்‌ ஆளுகை செய்கிறார்கள்‌ 

எல்லா தேசங்களின்மீதும்‌ 

செலுத்துகிறார்கள்‌. ரோமாபுரி 

ரோமூலஸ்‌ என்பவன்‌ 

கட்டினான்‌ என்று சரித்திர ஆசிரியர்கள்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 


எசேக்கியா 
ஆவிக்குரிய மறுமலர்ச்சி 
ஊழியம்‌ செய்கிறான்‌ 
பட்டணங்களையும்‌, 
ஆலயத்தையும்‌ 
யூதாதேசத்தில்‌ மறுபடியும்‌ 
ராதனைகளை 
க்காரியங்கள்‌ 
அசீரியா 
எசேக்கியாவுக்கு விரோதமாக வருகிறான்‌. 


இக்காரியங்கள்‌ நடந்தேறிவருகையில்‌ 
அசீரியா ராஜாவாகிய சனகெரிப்‌ வந்து, 


யூதாவுக்குள்‌ பிரவேசித்து, அரணான 
பட்டணங்களுக்கு எதிராகப்‌ பாளயமிறங்கி 
அவைகளைத்‌ தன்‌ வசமாக்கிக்கொள்ள 
நினைக்கிறான்‌ (2நாளா 323). 

யூதா தேசத்தில்‌ எசேக்கியாவின்‌ 
காலத்தில்‌ மிகப்‌ பெரிய  ஆலிக்குரிய 
எழுப்புதல்‌ நடைபெறுகிறது; அப்போது. 
அசீரியா ராஜாவாகிய சனகெரிப்‌ 
யூதாவின்மீது யுத்தம்‌ பண்ண வருகிறான்‌. 
அவன்‌ ஏற்கெனவே வடக்கு இஸ்ரவேல்‌ 
தேசத்திலுள்ள பத்துக்‌ கோத்திரத்தாரையும்‌ 
சிறைப்பிடித்துச்‌ சென்றுவிட்டான்‌. இப்போது 
யூதாவையும்‌ பிடிக்க ஆசைப்படுகிறான்‌. 


2 நாளாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


COMMENTARY 


கர்த்தர்‌ வடக்கு தேசத்தை மட்டுமே 
சனகெரிப்பின்‌ கையில்‌ ஒப்புக்கொடுத்தார்‌. 
கர்த்தர்‌ யூதா தேசத்தைச்‌ சனகெரிப்பின்‌ 
கையில்‌ இன்னும்‌ ஒப்புக்கொடுக்கவில்லை. 
இந்த யுத்தத்தில்‌ கர்த்தர்‌ எசேக்கியாவுக்கு 
வெற்றியைத்‌ தருகிறார்‌. (நாளா 323-21; 
2இராஜா 19:35; ஏசா 37:36-38). 


அசீரியாவின்‌ ராஜாவாகிய சனகெரிப்‌ 
விக்கிரகாராதனைக்காரன்‌. எசேக்கியா 
யூதாதேசத்திலே விக்கிரகங்களை 
உடைத்துப்போட்டான்‌. மேடைகளையும்‌, 
தோப்புகளையும்‌ வெட்டிப்போட்டான்‌. 
எசேக்கியா யூதாதேசத்திலே விக்கிரகங்களை 
அழித்துப்போட்டதினால்‌, சனகெரிப்‌ 
அவன்மீது கோபப்படுகிறான்‌. 

எசேக்கியா 
யூதாதேசத்தையும்‌, 
ஆலயத்தையும்‌ 
இவனுடைய 


கர்த்தருக்கு நல்ல 
செய்திருக்கிறான்‌. 
கர்த்தருடைய 
சுத்தம்பண்ணியிருக்கிறான்‌. 
காலத்தில்‌. யூதாதேசத்தில்‌ 


ஆவிக்குரிய மறுமலர்ச்சி டட து 
இவையெல்லாமே. 


எசேக்கியாவின்‌ 
நற்கிரியைகள்‌ 


ராஜா... நல்லவனாகவும்‌, ஜனங்கள்‌ 
பக்தியுள்ளவர்களாகவும்‌ இருக்கும்போது, 
கர்த்தர்‌ அவர்கள்மீது பிரியமாயிருப்பார்‌. 
கர்த்தருடைய விசேஷித்த பாதுகாப்பும்‌, 
பராமரிப்பும்‌ அவர்களுக்கு கிடைக்கும்‌. 
எசேக்கியா கர்த்தரின்‌ பார்வைக்கு 
நன்மையானதை செய்கிறான்‌. 
யூதாதேசத்தார்‌ எல்லோரும்‌ கர்த்தருக்கு 
பயந்து ஜீவிக்கிறார்கள்‌. சத்நிலே 
ஆவிக்குரிய காரியங்கள்‌ சிறப்பாகயிருக்கிறது. 


காலத்தில்‌, 
பரிபூரணமான 
சமாதானத்திலிருக்கும்‌ என்று எல்லோரும்‌ 
ர்ப்பார்கள்‌. தங்களுக்கு தெய்வீக 

ஒத்தாசைகளும்‌, 

கிடைக்குமென்று, 

நினைக்கிறார்கள்‌. 
தங்களுக்கு விரோதமாக யாரும்‌ 
யுத்தம்பண்ண வரமாட்டார்கள்‌ என்று 
எசேக்கியாவும்‌ நினைக்கிறான்‌. 


நல்ல. 


யூதாதேசத்தாரும்‌ 





i= FTN 
TT 


ஆனால்‌ யூதாதேசத்தில்‌ ஆவிக்குரிய 
மறுமலர்ச்சி நடந்தேறி வருகையில்‌, அசீரியா 

ராஜாவாகிய சனகெரிப்‌ யூதாவுக்குள்‌. 
பிரவேசிக்கிறான்‌. அவன்‌ யூதாவின்‌ 
அரணான  பட்டணங்களுக்கு எதிராக 
பாளயமிறங்குகிறான்‌. சனகெரிப்‌ யூதாவின்‌ 
பட்டணங்களையெல்லாம்‌ தன்‌ வசமாக்கிக்‌ 
கொள்ளவேண்டுமென்று ஆசைப்படுகிறான்‌. 


சனகெரிப்‌ யூதாவுக்கு விரோதமாக 
வரும்போது, யூதாவிலள்ள அரணான 
பட்டணங்களெல்லாம்‌ தனக்கு வசமாயிற்று 
என்று பேராசையோடு நினைக்கிறான்‌. 
யூதாதேசத்தாரும்‌ சனகெரிப்புக்கு 
விரோதமாக உடனே யுத்தம்பண்ணவில்லை. 
ஆகையினால்‌ யூதாவின்‌ பட்டணங்களையும்‌ 
தன்‌  வசமாக்கிக்கொள்ளவேண்டுமென்று 
சனகெரிப்‌ நினைக்கிறான்‌. 

சனகெரிப்‌ 
யுத்தம்பண்ண 
(2நாளா 32:2), 


எருசலேமின்மேல்‌ 
நோக்கமாயிருக்கிறான்‌ 


அசிரியாவின்‌ ராஜாவாகிய சனகெரிப்‌ 


வருவதைப்‌ பார்த்து, 
விரோதமாக யுத்தம்பண்ண 
வேலைகளை செய்கிறான்‌. 
பிரபுக்களோடும்‌, 
பராக்கிரமசாலிகளோடும்‌ 
பண்ணுகிறான்‌ 
உதவியாயிருக்கிறார்கள்‌. 


எருசலேம்‌ நகரத்திற்கு புறம்பே 
ஊற்றுக்கள்‌ இருக்கிறது. இந்த ஊற்றுக்களை 
தூர்த்துப்போடவேண்டுமென்று எசேக்‌ 
ஆலோசனை பண்ணுகிறான்‌. 
எருசலேமுக்கு விரோதமாக 
அவனுக்கு 
கிடைக்கக்கூடாது. 


ஈருசகேம்‌ நகரத்திற்கும்‌ புறம்பே சில 


தோண்டி, பாதை அமைத்து, கீழ்கீகோனுக்குக்‌ 
கொண்டுவருகிறான்‌. (2இராஜா 20:20) கீழ்‌ 
கீகோனுக்கு சீலோவாம்‌ குளம்‌ என்னும்‌ 
மறுபெயரும்‌ உள்ளது. 


2 நாளாகமம்‌ - 


II CHRONICLES - 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மறைக்கப்பட்டிருக்கிறது. எசேக்கியா ராஜா 
நகரத்திற்குப்‌ புறம்பேயிருக்கிற ஊற்றுகளைப்‌ 
பராமரிக்குமாறு கூறுகிறான்‌. இதனால்‌ 
எருசலேம்‌ நகரம்‌ விரோதிகளால்‌ முற்றிக்கை 
போடப்பட்டாலும்‌ நகரத்தின்‌ வெளியிலிருந்து 
நகரத்திற்கு உள்ளேயிருக்கும்‌ சீலோவாம்‌. 
குளத்திற்குத்‌ தண்ணீர்‌ தடையில்லாமல்‌ 
கிடைக்கும்‌. 


ஏசாயா தீர்க்கதரிசியும்‌ சீலோவின்‌ 
தண்ணீரைப்பற்றி எழுதியிருக்கிறார்‌ 
(ஏசா 8:6, ஏசா 22:8-11) மேலும்‌ சங்‌ 46:4 
ஆவது வசனத்திலும்‌ இந்த ஊற்றைப்‌ பற்றிய 
குறிப்பு உள்ளது. 

அசீரியா ராஜாக்கள்‌ வந்து, அதிக 
தண்ணீரைக்‌. கண்டுபிடிப்பானேன்‌ என்று 
சொல்லி, அநேகம்‌ ஜனங்கள்‌ கூடி, எல்லா 
ஊற்றுகளையும்‌ நாட்டின்‌ நடுவில்‌ பாயும்‌ 
ஒடையையும்‌ தூர்த்துப்போடுகிறார்கள்‌ 
(நொளா 32:4), 

எசேக்கியா எருசலேமின்‌ மதில்களையும்‌, 
கோட்டைகளையும்‌ பலப்படுத்துகிறான்‌. 
யுத்தம்பண்ணுவதற்கு தேவையான 
ஆயுதங்களை 
உண்டுபண்ணுகிறான்‌. 
ராஜாவாகிய சனகெரிப்‌ 
விரோதமாக வந்தாலும்‌ எசேக்கியா அவனைப்‌ 
பார்த்து பயப்படவில்லை. 
திடன்கொண்டு, இடிந்து 
போன லாம்‌. கட்டி, 
அவைகளையும்‌ வெளியிலுள்ள மற்ற 
மதிலையும்‌ கொத்தளங்கள்மட்டும்‌ உயர்த்தி, 
தாவீது நகரத்தின்‌ கோட்டையைப்‌ 
ப்டடுத்தகிறான்‌. திரளான ஆயுதங்களையும்‌ 

கேடகங்களையும்‌ 
(நோளா 32:5). 
யூதாஜனத்தின்மேல்‌ 
வைக்கிறான்‌. 

எதோ நகரத்திற்கு விரோதமாக 
அசீரியரி சேனை 
முந்றிக்கையிட்டிருக்கிறார்கள்‌. எருசலேமின்‌ 
குடிகள்‌ அசீரியரைப்‌ பார்த்து பயப்படக்கூடாது. 
அவர்கள்‌ கர்த்தரை திபநம்பிக்கையோடு 

க்கிப தங்களுக்குள்‌ 

யூதாவின்‌ மனுஷருக்கு 

ஆறுதலான வார்த்தைகளும்‌, உற்சாகமான 
வார்த்தைகளும்‌ தேவைப்படுகிறது. 


எசேக்கியா 





i= THE 
TT 


எசேக்கியா ஜனத்தின்‌ மேல்‌: 
படைத்தலைவரை வைத்து, அவர்களை 
நகரவாசலின்‌ வீதியிலே தன்னண்டையில்‌ 
கூடிவரச்செய்து, அவர்களை நோக்கி, 
“நீங்கள்‌ திடன்கொண்டு தைரியமாயிருங்கள்‌; 
அசீரியா ராஜாவுக்கும்‌ அவனோடிருக்கிற 
ஏராளமான கூட்டத்திற்கும்‌ 
பயப்படாமலும்‌ கலங்காமலுமிருங்கள்‌; 

அவனோடிருக்கிறவர்களைப்பார்க்கிலும்‌ 

நம்மோடிருக்கிறவர்கள்‌. அதிகம்‌” 
(நோளா 32:7) என்றும்‌, 


| “அவனோடிருக்கிறது மாம்ச புயம்‌, 
நமக்குத்‌ துணைநின்று நம்முடைய 
யுத்தங்களை நடத்த  நம்மோடிருக்கிறவர்‌ 

தேவனாகிய கர்த்தர்தானே”' 

32:8) என்றும்‌ சொல்லி, 

த்‌ தேற்றுகிறான்‌; யூதாவின்‌ 
ராஜாவாகிய எசேக்கியா சொன்ன இந்த 
வார்த்தைகளின்மேல்‌ ஜனங்கள்‌ நம்பிக்கை 
வைக்கிறார்கள்‌. 


ஜனங்கள்‌ கர்த்தரையும்‌, ராஜாவையும்‌ 
நம்புகிறார்கள்‌. அவர்கள்‌ ராஜாவை 
நம்புவதினால்‌, ராஜா கூறிய கர்த்தரையும்‌ 
நம்புகிறார்கள்‌. கர்த்தரிடத்தில்‌ தங்களுடைய 
நம்பிக்கையை முழுமையாக வைத்து, 
அவரையே சார்ந்திருந்து, தங்களுடைய 
கவலைகளையெல்லாம்‌ மறந்து, கர்த்தருடைய 
சமுகத்தில்‌ ஆறுதலாயிருக்கிறார்கள்‌. 


என்று சொல்லுகிறான்‌. 

எருசலேம்‌ நகரத்தை 
ு்றிக்கைப்போப்ரபபதைய பார்த்து, 
எருசலேமின்‌ குடிகள்‌ பயந்து விடக்கூடாது. 
அவர்கள்‌ சத்துக்களைப்‌ பார்த்து 
பயப்படாமல்‌, கர்த்தரை விசுவாசத்தோடு 
பார்த்து பலப்படவேண்டும்‌. 


கையால்‌. சீயோனில்‌ 
வாசமா என்‌ ஜனமே, அசீரியனுக்குப்‌ 
பயப்படாதே: அவன்‌ உன்னைக்‌ கோலால்‌. 
அடித்து, எகிப்தியரைப்‌ போல்‌ தன்‌ 
தண்டாயுதத்தை உன்மேல்‌ ஓங்குவான்‌” 
(ஏசா 10:24). 


2 நானாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


சனகெரிப்‌ 

ராஜாவாயிருந்தாலும்‌, 

தேவனாகிய கர்த்தரே, ராஜாதி ராஜாவாகவும்‌, 
கர்த்தாதி கர்த்தாவாகவும்‌ இருக்கிறார்‌. 
கர்த்தரே எல்லா தேசங்களுக்கும்‌ 
அதிபதியாயிருக்கிறார்‌. அசீரிய 
இருப்பது 


ஜனங்களோடு 
யூதாவின்‌. மனுஷரோடு இருப்பது. 
புயம்‌. கர்த்தர்‌ 


கர்த்தருடைய 
யூதாதேசத்தாருக்கு துணை நின்று, 
அவர்களுடைய யுத்தங்களை நடத்துவார்‌. 


அசீரியாவின்‌ சேனையில்‌ ஏராளமான 
கூட்டத்தார்‌ இருக்கிறார்கள்‌. எசேக்கியாவின்‌ 
சேனையோ மிகவும்‌ சிறியது. ஆனாலும்‌ 
கர்த்தர்‌ எசேக்கியாவோடுகூட இருக்கிறார்‌ 
நம்மோடு கர்த்தர்‌ கூடமிருப்பதே நமக்கு 
பலன்‌. எசேக்கியா இந்த சத்தியத்தை 
எருசலேமின்‌ குடிகளுக்கு சொல்லும்போது, 
“அவனோடிருக்கிறவர்களைப்‌ பார்க்கிலும்‌ 
நம்மோடிருக்கிறவர்கள்‌ அதிகம்‌" என்று 
சொல்லுகிறான்‌. 


மாம்ச புயத்நிற்கும்‌. வியின்‌ 
பத்திற்கும்‌ வி்தவாரமுன்டு. சனக 
தன்னுடைய மாம்ச புயத்தை நம்புகிறான்‌. 
எசேக்கியாவோ கர்த்தருடைய பலத்த புயத்தை 
நம்புகிறான்‌. கர்த்தருக்கு விரோதமாக எந்த 
மனுஷனாலும்‌. யுத்தம்பண்ணி, அவரை 
மேற்கொள்ள முடியாது. கர்த்தர்‌ 
சர்வவல்லமையுள்ளவர்‌. அவர்‌ தம்முடைய 
பிள்ளைகளுக்காக யுத்தங்களை 
நடத்துகிறவர்‌. 


சத்துருக்கள்‌ நம்மை 
சூழ்ந்திருக்கும்போது, நாம்‌ சத்துருக்களைப்‌ 
பார்த்து பயப்படக்கூடாது. நமக்கு உதவி 
வரும்‌ கன்மலையாகிய இயேசுகிறிஸ்துவையே 
நோக்கிப்‌ பார்க்கவேண்டும்‌. 


மாம்சபுயம்‌. 


ான்‌, நானே உங்க; ல்‌ 

ங்கி பகத od 
புல்லுக்கொப்பாகிற மனுபுத்திரனுக்கும்‌. 
பயப்படுகிறதற்கும்‌, வானங்களை விரித்து, 
பூமியை அஸ்திபாரப்படுத்தி, உன்னை 
உண்டாக்கின கர்த்தரை மறக்கிறதற்கும்‌ 
நீ யார்‌? (ஏசா 5142) 





f= THE 
TT 


இடுக்கண்செய்கிறவன்‌ 
ஆயத்தமாகிறபோது, நீ 
உக்கிரத்துக்கு 
இடைவிடாமல்‌ 
இடுக்கண்செய்கிறவனுடைய 
எங்கே?" (ஏசா 5143 


அழிக்க 
அவனுடைய 
நித்தம்‌ 
பயப்படுகிறதென்ன?' 
உக்கிரம்‌ 


கர்த்தருடைய பிரசன்னம்‌ தங்களோடு 
கூடமிருப்பதையும்‌, கர்த்தருடைய வல்லமை 
தங்களுக்கு துணைநின்று சத்துருக்களுக்கு 
விரோதமாக யுத்தம்பண்ணும்‌ என்பதையும்‌ 
எசேக்கியா கூடிவந்திருக்கிற 
படைத்தலைவருக்கும்‌, யூதாவின்‌ 
சேனையிலுள்ளவர்களுக்கும்‌, எருசலேமின்‌ 
குடிகளுக்கும்‌ சொல்லுகிறான்‌. 


விசவாசிகளாகிய 
இபேசுகிறிஸ்துவின்‌ 
போர்ச்சேவகர்களாகுயிருக்கிறோம்‌. நாம்‌ 
குர்த்தரையும்‌, அவருடைய வார்த்தையையும்‌ 
அவருடைய வாக்குத்தத்தங்களையும்‌ 
நம்பவேண்டும்‌. அப்போதுதான்‌ 
பவுலைப்போல நம்மாலும்‌, “கர்த்தர்‌ நம்மோடு 
கூடமிருக்கும்போது, நமக்கு விரோதமாக 
இருப்பவன்‌ யார்‌" என்று விசுவாசத்தோடும்‌, 
தைரியத்தோடும்‌ சொல்ல முடியும்‌. 


சனகெரிப்பின்‌ 
வார்த்தைகள்‌ 
2நாளா 32:9-23 


தூஷண 


நானா 32:9. இதின்பின்பு அசீரியா 
ராஜாவாகிய சணகெரிப்‌ தன்‌ முழுச்‌ 
சேனையுடன்‌ லாகீசுக்கு எதிராய்‌ 
முற்றிக்கைபோட்டிருக்கையில்‌, 
யூதாவின்‌. ராஜாவாகிய 
எசேக்கியாவிடத்துக்கும்‌, 
எருகலேமிலுன்ன யூதா ஜனங்கள்‌ 
யாவரிடத்துக்கும்‌ தன்‌ ஊழியக்காரரை 
அனுப்பீ: 

நானா 82:10. அசீரியா ராஜாவாகிய 
சனகெமிப்‌ சொல்லுகிறது. 
என்னவென்றால்‌, முற்றிக்கை 
போடப்பட்ட எருசலேமிலே நீங்கள்‌ 
இருக்கும்படிக்கு, நீங்கள்‌ எதின்மேல்‌ 
'நம்பிக்கையாயிருக்கிறீர்கன்‌? 


2 நானாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


தோனா 82:11. தம்முடைய தேவனாகிய 
கர்த்தர்‌ நம்மை அசீரியருடைய 
ராஜாவின்‌ கைக்குத்‌ தப்புவிப்பார்‌ என்று 
எசேக்கியா சொல்லி, நீங்கள்‌ 
பசியினாலும்‌ தாகத்தினாலும்‌ சாகும்படி. 
உங்களைப்‌ போதிக்கிறான்‌ அல்லவா? 


நானா 9212. அவருடைய 
மேடைகளையும்‌ அவருடைய பலி. 
பீடங்களையும்‌ தன்னிவிட்டவனும்‌, ஒரே 
பலிபீடத்திற்கு முன்பாகப்‌ பணிந்து, 
அதின்மேல்‌ தாபங்காட்டுங்கள்‌ என்று 
யூதாவுக்கும்‌ எருசலேமியருக்கும்‌ 
சொன்னவனும்‌ அத்த எசேக்கியாதான்‌. 
அல்லவா? 


நோனா 8218. நானும்‌ என்‌ பிதாக்களும்‌ 
தேசத்துச்‌ சகல ஜனங்களும்‌ செய்ததை. 
அறியீர்கனோ? அத்த தேசங்களுடைய 
ஜாதிகளின்‌ தேவர்கள்‌ அவர்கள்‌. 
தேசத்தை நம்முடைய கைக்குத்‌ 
தப்புவிக்க அவர்களுக்குப்‌ பெலன்‌ 
இருந்ததோ? 


நோனா 9244. உங்கள்‌ தேவன்‌ 
உங்களை எண்‌: 
கைக்குத்தப்புவிக்கக்கூடும்படிக்கு, 

என்‌ பிதாக்கள்‌ பாழாக்கின அந்த. 
ஜாதிகளுடைய எல்லா தேவர்களிலும்‌ 
எவன்‌ தன்‌ ஜனத்தை என்‌ கைக்குத்‌ 
தப்புவிக்கப்‌ பலவானாயிருந்தான்‌? 


இதானா 92:15, இப்போதும்‌ எசேக்கியா 
உங்களை வஞ்சிக்கவும்‌, இப்படி. 
உங்களைப்‌: போதிக்கவும்‌ 
இடங்கொடுக்கவேண்டாம்‌; நீங்கள்‌ 
அவனை நம்பவும்‌ வேண்டாம்‌; 
ஏனென்றால்‌ எந்த ஜாதியின்‌ தேவனும்‌, 
எத்த ராஜ்யத்தின்‌ தேவனும்‌ தன்‌ 
ஜனத்தை என்‌ கைக்கும்‌ எண்‌ 
பிதாக்களின்‌ கைக்கும்‌. 
தப்புவிக்கக்கூடாதிருந்ததே உங்கள்‌ 
தேவன்‌ உங்களை என்‌ கைக்குத்‌ 
தப்புவிப்பது எப்படி என்கிறார்‌ என்று 
சொல்லி, 


நானா 3216. அவனுடைய 
ஊழியக்காரர்‌ தேவனாகிய கர்த்தருக்கு 
விரோதமாகவும்‌, அவருடைய 
தாசனாகிய எசேக்கியாவுக்கு 
விரோதமாகவும்‌ பின்னும்‌ அதிகமாய்ப்‌ 
'பேசினார்கள்‌. 





i a 
TT 


நானா 8217. 

ஜாதிகளின்‌ 

ஜனங்களை: 

தப்புவிக்காதிருத்ததுபோல, 
எசேக்கியாவின்‌ 

ஜனங்களை என்‌ 
தப்புவிப்பதில்லையென்று இஸ்ரவேலின்‌ 
தேவனாகிய கர்த்தரை தித்திக்கவும்‌, 
அவருக்கு விரோதமாகப்‌ பேசவும்‌ அவன்‌: 
திருபங்கனையும்‌ எழுதினான்‌. 


நானா 92:18. அவர்கள்‌ அலங்கத்தின்‌: 
மேலிருக்கிற எருசலேமின்‌ ஜனங்களைப்‌: 
பயப்படுத்தி, கலங்கப்பண்ணி, தாங்கள்‌ 
நகரத்தைப்‌ பிடிக்கும்படி, அவர்களைப்‌: 
பார்த்து: யூத பாஷையிலே மகா 
சுத்தமாய்க்‌ கூப்பிட்டு, 


நானா 8219. 
கைவேலையினால்‌ வாடன்‌ 
பூச்சக்கரத்து ஜனங்களால்‌ 
தொழுதுகொன்னப்பட்டதுமாயிருக்கி ற 

தேவர்களைக்‌: குறித்துப்‌ 
பேசுகிறபிரகாரமாக. எருசலேமின்‌ 
தேவனையும்‌ குறித்துப்‌ பேசினார்கள்‌. 

நோனா. 99:20, இதினிமித்தம்‌ 
ராஜாவாகிய எசேக்கியாவும்‌ 
ஆமோத்சின்‌ குமாரனாகிய ஏசாயா 
தீர்க்கதரிசியும்‌ பிரார்த்தித்து, 
வானத்தை நோக்கி அபயமிட்டார்கள்‌.. 


நானா 82:21. அப்பொழுது கர்த்தர்‌ 
ஒரு தூதனை அனுப்பினார்‌; அவன்‌ 
அசீரியருடைய ராஜாவின்‌ 
பானயத்திலுன்ன. சகல 
பராக்கிரமசாலிகனையும்‌, 

தலைவரையும்‌,  சேனாபதிகளையும்‌ 
அதம்பண்ணினான்‌; அப்படியே 
சுனகெரிப்‌ செத்தமுகமாய்த்‌ தன்‌ 
தேசத்திற்குத்‌ திரும்பினான்‌; அங்கே 
அவன்‌ தேவனுடைய 
கோவிலுக்குள்‌ பிரவேசிக்கிறபோது, 
அவனுடைய கர்ப்பப்பிறப்பான சிலர்‌ 
அவனைப்‌ பட்டயத்தால்‌ 
வெட்டிப்போட்டார்கள்‌. 


2 நானாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


COMMENTARY 


32:22. இப்படிக்‌ கர்த்தர்‌ 
எருசலேமின்‌ 


நானா 
எசேக்கியாவையும்‌ 
குடிகளையும்‌ அசீரியருடைய 
ராஜாவாகிய சனகெரியின்‌ கைக்கும்‌ 
மற்ற எல்லாருடைய கைக்கும்‌ 
நீங்கலாக்கி இரட்சித்து, அவர்களைச்‌ 
சுற்றுப்புற த்தாருக்கு விலக்கி ஆதரித்து 
நடத்தினார்‌. 


நானா 92:29. 
கர்த்தருக்கென்று. 
காணிக்கைகளையும்‌, 
ராஜாவாகிய 
உச்சிதங்களையும்‌ 
கொண்டுவந்தார்கள்‌; 
இதற்குப்பிற்பாடு சகல 
ஜாதிகளின்‌: பார்வைக்கும்‌ 
'மேன்மைப்பட்டவனாயிருத்தான்‌. 


அநேகம்பேர்‌ 
எருசலேமுக்குக்‌ 
யூதாவின்‌ 
எசேக்கியாவுக்கு. 


அவன்‌ 


அசீரியா ராஜாவாகிய சனகெரிப்‌ தன்‌ 
முழுச்‌ சேனையுடன்‌ லாசீசுக்கு எதிராய்‌ 
முற்றிக்கைபோட்டிருக்கிறான்‌. அப்போது 
அவன்‌ யூதாவின்‌ ராஜாவாகிய 
எசேக்கியாவிடத்துக்கம்‌, எருசலேமிலுள்ள 
யூதா ஜனங்கள்‌ மாவரிடத்தக்கும 
தன்‌ ஊழியக்காரரை அனுப்பி, 
அவர்களுக்கு விரோதமாகத்‌ தூஷண 
வார்த்தைகளைச்‌ சொல்லச்‌ சொல்லுகிறான்‌ 
(நோளா 32:9). 

சனகெரிப்‌ லாகீசுக்கு 


முற்றிக்கைப்போட்டிருக்கிறான்‌. 
எசேக்கியா எருசலே. 


எதிராக 
அப்போது 
மின்‌ கோட்டைகளைப்‌ 
பலப்படுத்தி, ல்களையும்‌ 
கொத்தளங்களையும்‌ கட்டி, 
திரளான ஆயுதங்களையும்‌ கேடகங்களையும்‌ 
செய்கிறான்‌ என்னும்‌ செய்தியை சனகெரிப்‌ 
கேள்விப்படுகிறான்‌. மேலும்‌ சனகெரிப்‌ 
யூதாவின்‌ சேனையிலுள்‌எவர்களுக்கும்‌, 
எருசலேமின்‌ குடிகளுக்கும்‌, கர்த்தரிடத்தில்‌ 
நம்பிக்கை வைத்து திடமனதோடிருக்குமாறு 
உற்சாகப்படுத்துகிறான்‌. லாகீசுக்கு எதிராக 
முற்றிக்கைப்போட்டிருக்கிற சனகெரிப்‌ 
எசேக்கியாவின்‌ பிரசங்க வார்த்தைகளையும்‌ 
கேள்விப்படுகிறான்‌. 





f= al 
TT 


எசேக்கியாவின்‌ 
போட்டியாக 
பண்ணவேண்டுமென்று, 
தீர்மானம்பண்ணுகிறான்‌. 
வார்த்தைகளினால்‌ 
எருசலேமின்‌ 
பயமுறுத்தவேண்டுமென்று தீர்மானித்து, 
தன்னுடைய ஊழியக்காரர்‌ மூலமாக, 
எருசலேமுக்கு தன்னுடைய நிருபங்களையும்‌, 
வார்த்தைகளையும்‌ அனுப்புகிறான்‌. 


எருசலேமின்‌ குடிகள்‌ அசிரியரிடம்‌ 
'சரணடையவேண்டும்‌. இதுவே சனகெரிப்பின்‌ 
விருப்பம்‌. யூதாவின்‌ சேனையிலுள்ளவர்கள்‌ 
தனக்கு விரோதமாக யுத்தம்பண்ண எந்த 
ஆயத்த வேலைகளையும்‌ செய்யக்கூடாது 
என்று சனகெரிப்‌ எதிர்பார்க்கிறான்‌. 
எருசலேமின்‌ குடிகள்‌ எசேக்கியாவையும்‌ 
நம்பக்கூடாது. கர்த்தரையும்‌ நம்பக்கூடாது. 
இதற்காக சனகெரிப்‌ அவர்களுக்கு 
விரோதமான தூஷணவார்த்தைகளை 
சொல்லியனுப்புகிறான்‌. 


வசன, ரம்பத்தில்‌ 
ஒன்ப பன்னி. கக்‌ 
கூறப்பட்டிருக்கிறது. இந்தக்‌ காலத்தில்‌ நடந்த 
சம்பவங்கள்‌ 2இராஜா  18:14-16 ஆகிய 
வசனங்களில்‌ கூறப்பட்டிருக்கிறது. எசேக்கியா 
யூதாவின்‌ அரணான பட்டணங்களையெல்லாம்‌ 
இழந்து விட்டான்‌. அசீரியா ராஜாவுக்கு 
எதிராகத்‌ தான்‌ செய்த தவற்றை எசேக்கியா 
அறிக்கை பண்ணுகிறான்‌. அசீரியா 
ராஜாவுக்கு பொன்னையும்‌, வெள்ளியையும்‌ 
எசேக்கியா காணிக்கையாகத்‌ தருகிறான்‌. 


பிரசங்கத்திற்கு 
எதிர்பிரசங்கம்‌ 
சனகெரிப்‌ 
தன்னுடைய 
எசேக்கியாவையும்‌, 
குடிகளையும்‌ 


அசீரியரிடம்‌ சரண்‌ அடைந்து விடுவார்கள்‌ 
என்று நம்பி, அவன்‌ எருசலேமிலள்ள யூதா 
ஜனங்கள்‌ யாவரிடத்துக்கும்‌ தன்னுடைய 
நிபந்தனைகளை அறிவிப்பதற்காகத்‌ தன்‌ 
ஊழியக்காரரை றான்‌. 
(நோளா 32:9-19, 2இராஜா 18) 


2 நானாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


சனகெரிப்பின்‌ 

யூதாஜனங்களை நோக்கி, 

ராஜாவாகிய சனகெரிப்‌ சொல்லுகிறது. 

ட ண ன 

ச்‌ 

நீங்கள்‌ 
நம்பிக்கையாயிருக்கிறீர்கள்‌?" 

(நாளா 32:10) என்றும்‌, 


எருசலேமிலே 


'நம்முடைய வனாகிய கர்த்தர்‌ 
நம்மை ர்க்க ராவின்‌ கக்கம்‌ 
தப்புவிப்பார்‌ என்று எசேக்கியா சொல்லி, 
நீங்கள்‌ பசியினாலும்‌ தாகத்தினாலும்‌ 
சாகும்டி உங்களைப்‌ போதிக்கிறான்‌. 
அல்லவா?” (2நாளா 32:11) என்றும்‌, 


தள்ளிலிட்டவனும்‌, 
முன்பாகப்‌ 
தூபங்காட்டுங்கள்‌ யூதாவுக்கும்‌ 
எருசலேமியருக்கும்‌ சொன்னவனும்‌ அந்த 
எசேக்கியாதான்‌ அல்லவா?” (2நாளா 32:12) 
என்றும்‌ சொல்லுகிறார்கள்‌. 
எசேக்கியா தேசத்‌ 
விக்கிரகங்களையெல்லாம்‌ அழித்தான்‌. 
ராஜாவுக்கோ யூத மார்க்கத்தைப்‌ 
த்‌ தெரியவில்லை. 
தோப்புக்களையும்‌, 
எசேக்கியாவைச்‌, சனகெரிப்‌ 
கர்த்தருடைய பலிபீடத்தை அழித்தவன்‌ என்று 
குற்றம்‌ சுமத்துகிறான்‌.  சனகெரிப்பிற்கு 
இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தரைப்‌ பற்றி 
சரியாகத்‌ தெரியவில்லை. 
அசீரியாவின்‌ ராஜாவாகிய சனகெரிப்‌ 
யூதாவின்‌ ராஜாவாகிய எசேக்கியாவுக்கு 
மதிப்பும்‌ கொடுக்கவில்லை. மரியாதையும்‌ 
கொடுக்கவில்லை. “நீங்கள்‌ பசியினாலும்‌. 
தாகத்தினாலும்‌ சாகும்படி உங்களை 
போதிக்கிறான்‌ அல்லவா” என்று சனகெரிப்‌ 
எசேக்கியாவுக்கு விரோதமாகத்‌ 
தூஷணவார்த்தைகளைப்‌ பேசுகிறான்‌. 
எசேக்கியா விக்கிரகங்களின்‌ 
மேடைகளையும்‌, பலிபீடங்களையும்‌ 
தள்ளிவிட்டான்‌. இதனால்‌ கர்த்தர்‌ 
அவன்மீது பிரியமாகயிருக்கிறார்‌. ஆனால்‌ 
சனகெரிப்புக்கு, கர்த்தருக்கும்‌. 
விக்கிரகங்களுக்கும்‌. வித்தியாசம்‌ 
தெரியவில்லை. கர்த்தருடைய பலிபீடத்தையும்‌, 
விக்கிரகங்களின்‌ பலிபீடத்தையும்‌ சனகெரிப்‌ 
ஒன்றாகவே பாவிக்கிறான்‌. 





f= FTE 
ETT 


சனகெரிப்பின்‌ 
யூதாஜனங்களிடத்தில்‌, 
விரோதமாகவும்‌, கர்த்தருக்கு 
விரோதமாகவும்‌  தூஷணவார்த்தைகளைப்‌ 
பேசுகிறார்கள்‌. அதே சமயத்தில்‌ அவர்கள்‌ 
தங்கள்‌ ராஜாவாகிய சனகெரிப்பை புகழ்ந்து 
பேசுகிறார்கள்‌. 


சனகெரிப்பின்‌ ஊழியக்காரர்‌, தங்கள்‌ 
ராஜாவின்‌ வார்த்தைகளை, யூதாவின்‌ 
மனுஷருக்கு சொல்லும்போது, “நானும்‌ என்‌ 
பிதாக்களும்‌ தேசத்துச்‌ சகல ஜனங்களும்‌ 
செய்ததை அறியீர்களோ? அந்த 
நேசங்களுடைய ஜாதிகளின்‌ தேவர்கள்‌ 
அவர்கள்‌ தேசத்தை நம்முடைய கைக்குத்‌ 
தப்புவிக்க அவர்களுக்குப்‌ பெலன்‌ 
இருந்ததோ?" (நோளா 32:13) என்றும்‌, 


தேவன்‌ 


க்காரர்‌ 
எசேக்கியாவுக்கு 


உங்களை என்‌ 


தப்புவிக்கக்கூடும்படிக்கு, 

பாழாக்கின அந்த 
ஜாதிகளுடைய எல்லா தேவர்களிலும்‌ எவன்‌ 
தன்‌ ஜனத்தை என்‌ கைக்குத்‌ தப்புவிக்கப்‌ 
பலவானாயிருந்தான்‌ ?" 


(நோளா 3214) 


என்றும்‌, 

இப்போதும்‌ எசேக்கியா உங்களை 
வஞ்சிக்கவும்‌, இப்படி உங்களைப்‌ போதிக்கவம்‌ 
இடங்கொடுக்கவேண்டாம்‌: நீங்கள்‌ அவனை 
நம்பவும்‌ வேண்டாம்‌: ஏனென்றால்‌ எந்த 
ஜாதியின்‌ தேவனும்‌, எந்த ராஜ்யத்தின்‌ 
தேவனும்‌ தன்‌ ஜனத்தை என்‌ கைக்கும்‌ என்‌ 
பிதாக்களின்‌ கைக்கும்‌ 
தப்புவிக்கக்கூடாதிருந்ததே: உங்கள்‌ தேவன்‌ 
உங்களை என்‌ கைக்குத்‌ தப்புவிப்பது எப்படி 
என்கிறார்‌” (நோளா 32:15) என்றும்‌. 
சொல்லுகிறார்கள்‌. 

சனகெரிப்பின்‌ 
தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாகவும்‌, 
அவருடைய தாசனாகிய எசேக்கியாவுக்கு 
விரோதமாகவும்‌ பின்னும்‌ அதிகமாய்ப்‌ 
பேசுகிறார்கள்‌ (2நாளா 32:16). 


ஊழியக்காரர்‌ 


அசீரியர்கள்‌ எசேக்கியா ராஜாவுக்கு: 
விரோதமாகவும்‌ பேசுகிறார்கள்‌. தேவனாகிய 
கர்த்தருக்கு விரோதமாகவும்‌ பேசுகிறார்கள்‌. 
கொல்‌ ஜி ்‌ 
சித்தம்‌ கொள்கிறார்‌. 

தேவன்‌ என்பதைக்‌ கர்த்தர்‌ நிரூபிக்கிறார்‌. 
தம்மை நம்புகிறவர்களுக்குக்‌ கர்த்தர்‌ துணை 
புரிவார்‌ என்பதை வெளிப்படுத்துகிறார்‌. 


2 நாளாகமம்‌ - 


II CHRONICLES - 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தரிடத்தில்‌ ஏராளமான தூதர்கள்‌ 

பணிவிடை செய்கிறார்கள்‌. அவர்களில்‌ ஒரு 

தூதனை மட்டும்‌ கர்த்தர்‌ அனுப்புகிறார்‌. 

அந்தத்‌ தூதன்‌ ஒரே நாள்‌ இரவில்‌ 185,000 
ரச்‌ சங்காரம்‌ 

(2இராஜா19:35; ஏசா 37:36-38). சீ! 

தெய்வங்களால்‌ கர்த்தருடைய 


ந்த அசீரியர்களால்‌ சர்வ வல்லமையுள்ள 
கர்த்தரையும்‌, அவருடைய சர்வ சேனையையும்‌ 
எதிர்த்து நிற்கவே முடியாது. 

சனகெரிப்‌ தன்‌ ஊழியக்காரர்‌ 
மூலமாக யூதாஜனங்களுக்கு, தன்னுடைய 
தூஷணமான வார்த்தைகளை 
சொல்லியனுப்பினதுபோல, தூஷணமான 
நிருபங்களையும்‌ எழுதியனுப்புகிறான்‌. 

அந்நிய தேசங்களுடைய ஜாதிக 
தேவர்கள்‌ தங்கள்‌ ஜனங்களை சனகெரிப்பின்‌ 
கைக்குத்‌ தப்புலிக்காதிருந்ததுபோல, 
எசேக்கியாலின்‌ தேவனும்‌ யூதாஜனங்களை 
சனகெரிப்பின்‌ 


அவருக்கு விரோதமாகப்‌ பேசவம்‌ சனகெரிப்‌ 
நிருபங்களையும்‌ எழுதுகிறான்‌(நாளா 32,17). 
எருசலேமின்‌ ஜனங்கள்‌ 
அலங்கத்தின்மேல்‌ இருக்கிறார்கள்‌. அசீரியா 
ராஜாவாகிய சனகெரிப்பின்‌ ஊழியக்காரர்‌ 
ங்கத்திற்கு வெளியே இருக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ அலங்கத்தின்மேலிருக்கிற 
எருசலேமின்‌ ஜனங்களைப்‌ பயப்படுத்தி, 
கலங்கப்பண்ணுகிறார்கள்‌. ங்கள்‌ 
நகரத்தைப்‌ பிடிக்கும்படி 
எருசலேமின்‌. 
பாஷையிலே மகா சத்தமாய்க்‌ 
சொல்லுகிறார்கள்‌ (2நாளா 32:18). 


சனகெரிப்பின்‌ 
பேசுகிறார்கள்‌. 


யூதபாஷையிலே. 
அலங்கத்தின்‌ மேலிருக்கிற எருசலேமின்‌ 
ஜனங்களைப்‌ பயப்படுத்துகிறார்கள்‌. 
அவர்களை  கலகங்கப்‌ பண்ணுகிறார்கள்‌. 
யூதபாஷையிலேயே அசிரியர்‌ பேசுவதினால்‌ 
அவர்களுக்குள்‌ தகவல்‌. தொடர்பு 
சரியாக நடைபெறுகிறது. யூதாவின்‌ ஜனங்கள்‌ 
பயந்து, சரணடைந்து விடுவார்கள்‌ என்று 
அசீரியர்‌ நினைக்கிறார்கள்‌. தங்‌ 
சீரியயாஷை. 

பாஷையில்‌ பேசுமாறும்‌ எசேக்கியாவின்‌ 
மனுஷர்‌ கேட்டுக்‌ கொண்டும்‌, அவர்கள்‌ சீரிய 
பாஷையில்‌ பேசாமல்‌ யூதபாஷையிலேயே 
பேசுகிறார்கள்‌. (2இராஜா 18:26) 


கூப்பிட்டு 


ஊழியக்காரர்‌ 





i a 
ETT 


'சனகெரிப்பின்‌ ஊழியக்காரர்‌, 
எருசலேமின்‌ ஜனங்களைப்‌ பார்த்து, மனுஷர்‌ 
கைவேலையினால்‌ செய்யப்பட்டதும்‌, 
பூச்சக்கரத்து ஜனங்களால்‌ 
தொழுதுகொள்ளப்பட்ட துமாயிருக்கிற 
தேவர்களைக்‌ குறித்துப்‌ பேசுகிறபிரகாரமாக 
எருசலேமின்‌ தேவனையும்‌ குறித்துப்‌ 
பேசுகிறார்கள்‌ (2நாளா 32:19). 


விசுவாசிகளாகிய நமக்கு 
நெருக்கங்களும்‌, உபத்திரவங்களும்‌ 
வரும்போது, நாம்‌ பரலோகத்தின்‌ தேவனாகிய 


பிரார்த்தித்து வானத்தை 
rt மடிகறா்‌ (நோளா 32:20). 
ன்‌ ராஜாவும்‌, கர்த்தருடைய 


ஜெபம்பண்ணுவது மிகவும்‌ நல்ல காரியம்‌ 


ர்‌ தம்மை நோக்கிக்‌ 
கபபடிிறவகளுக்கு  நன்வம! செய்த்‌ 
அவர்‌ சர்வவல்லமையுள்ளவர்‌ அவரால்‌ 
எல்லாம்‌ கூடும்‌. கர்த்தரால்‌ எசேக்கியாவின்‌ 
சத்துருக்களை அடக்க முடியும்‌. 
சத்துருக்களின்‌ எண்ணிக்கை எவ்வளவு, 
'திரளாகமிருந்தாலும்‌, கர்த்தரால்‌ அவர்களை 
முறியடிக்க முடியும்‌. 

கர்த்தர்‌ எசேக்கியாவின்‌ ஜெபத்தையும்‌, 
ஏசாயா தீர்க்கதரிசியின்‌ ஜெபத்தையும்‌ கேட்டு, 
ஒரு தூதனை அனுப்புகிறார்‌. அந்த தூதன்‌ 
அசீரியருடைய ராஜாவின்‌ பாளயத்திலுள்ள 
சகல பராக்கிரமசாலிகளையும்‌, தலைவரையும்‌, 
சேனாபதிகளையும்‌ அதம்பண்‌ ணுகிறான்‌:: 
அப்படியே சனகெரிப்‌ செத்தமுகமாய்த்‌ தன்‌ 
தேசத்திற்குத்‌ திரும்பிப்போகிறான்‌ 
(நோளா 32:21). 


கர்த்தருடைய தூதன்‌ ஒரேநாள்‌ இரவில்‌ 
185 000 பேரை 
சனகெரிப்பால்‌ 
நிற்கமுடியவில்லை. 
தோல்வியுற்றான்‌. தன்‌ தேசத்திற்குச்‌ செத்த 
முகமாய்த்‌ திரும்பிப்‌ போகிறான்‌. அவனுடைய 
குமாரர்களில்‌ சிலரே அவனைக்‌ கொன்று 
போடுகிறார்கள்‌. 


2 நானாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


க்‌ தேசத்திலே சனகெரிப்‌ தன்‌ 

கோவிலுக்குள்‌ 

பிரவேசிக்கிற போது அவனுடைய 

கர்ப்பப்பிறப்பான சிலர்‌ அவனைப்‌ பட்டயத்தால்‌ 
வெட்டிப்போடுகிறார்கள்‌. 


கர்த்தருக்கு விரோதமாகத்‌ தூஷண 
வார்த்தைகளைப்‌ பேசுகிறவர்கள்‌ 
அவருக்கு... சத்துருக்களாயிருக்கிறார்கள்‌. 
கர்த்தரிடத்‌ ஜெபம்பண்ணுகிறவர்கள்‌ 
அவருக்கு சிநேகிதராயிருக்கிறார்கள்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய சத்துருக்களுக்கு 
விரோதமாக யுத்தம்பண்ணுகிறார்‌. அவர்‌ 
தம்முடைய  சிநேகிதர்களை பாதுகாத்து 
பலப்படுத்துகிறார்‌. 

'நான்‌ சத்துருவின்‌ குரோதத்திற்கு 
அஜ்சாதிருந்தேனானால்‌, நான்‌ அவர்களை 
மூலைக்குமூலை சிதற அடித்து, மனிதருக்குள்‌ 
அவர்களுடைய பெயர்‌ அற்றுப்‌ 
போகப்பண்ணுவேன்‌ என்று 
சொல்லியிருப்பேன்‌" (உபா 32:27), 


கர்த்தர்‌ அசீரியரின்‌ 
விரோதமாக, தம்முடைய தூதரில்‌ 
ஒருவனை மாத்திரமே அனுப்புகிறார்‌. அவன்‌ 
அசீரியருடைய சகல பராக்கிரமசாலிகளையும்‌, 
தலைவரையும்‌, சேனாபதிகளையும்‌ 
அதம்பண்ணுகிறான்‌. கர்த்தருடைய ஒரு 
தூதனுக்கு விரோதமாகக்கூட சனகெரிப்பால்‌ 
எதிர்த்து நிற்கமுடியவில்லை. ஆனால்‌ 
அவனோ சர்வவல்லமையுள்ள கர்த்தருக்கு, 
விரோதமாகத்‌ தூஷணவார்த்தைகளைப்‌ 
பேசுகிறான்‌. சனகெரிப்பின்‌ குமாரர்களே 
அவனைக்‌ கொன்றுபோடுகிறார்கள்‌. 


சேனைக்கு 


கர்த்தர்‌ 


யூதாஜனங்களுக்கு அற்புதம்‌ 
செய்கிறார்‌. ட்‌ 


ருடைய நாமம்‌ 
மகிமைப்படுகிறது. கர்த்தர்‌ எருசலேமை 
பாதுகாக்கிறார்‌. கர்த்தர்‌ எசேக்கியாவையும்‌ 
எருசலேமின்‌ குடிகளையும்‌ அசீரியருடைய 
ராஜாவாகிய சனகெரிபின்‌ கைக்கும்‌ மற்ற 
எல்லாருடைய கைக்கும்‌ நீங்கலாக்கி 
இரட்சித்து, அவர்களைச்‌ சுற்றுப்புறத்தாருக்கு 
ன்று ஆதரித்து நடத்துகிறார்‌ 
(நோளா 32:22). 





i THEN 
TT 


த்த 
கிருபைகளையும்‌, 


வைத்திருக்கிறார்‌. 


கர்த்தர்‌ தம்முடைய 
ஏராளமான 
ஆசீர்வாதங்களையும்‌ 
கர்த்தர்‌ எசேக்கியாவையும்‌ 
யூதாஜனத்தாரையும்‌ மேன்மைப்படுத்தியது, 
கர்த்தருடைய கிருபைக்கு அடையாளம்‌. 
நாம்‌ கர்த்தரை சேவிக்கும்போது, கர்த்தர்‌ 
நம்மை பாதுகாக்கிறார்‌. 


கர்த்தர்‌ யூதாதேசத்தைப்‌. 
பாதுகாக்கிறார்‌. அவர்களை தகம்‌ 
யூதாதேசத்தின்‌ எல்லா திசைகளையும்‌ 
கர்த்தர்‌ பாதுகாக்கிறார்‌. 


அநேகம்பேர்‌ கர்த்தருக்கென்று, 
எருசலேமுக்குக்‌ காணிக்கைகளையும்‌, 
யூதாவின்‌ ராஜாவாகிய எசேக்கியாவுக்கு 
உச்சிதங்களையும்‌ கொண்டுவருகிறார்கள்‌: 
எசேக்கியா இதற்குப்பிற்பாடு 
சகல. ஜாதிகளின்‌ பார்வைக்கும்‌. 
மேன்மைப்பட்டவனாயிருக்கிறான்‌ 

(நோளா 32:23), 


சனகெரிப்‌ எசேக்கியாவுக்கு 
விரோதமாகவும்‌, கர்த்தருக்கு விரோதமாகவும்‌ 
சொன்ன தூஷண வார்த்தைகள்‌, 
எசேக்கியா கர்த்தரிடத்தில்‌ ஏறெடுத்த ஜெபம்‌. 
கர்த்தருடைய தூதன்‌ அசீரியரின்‌ சேனையை 
சங்காரப்பண்ணி எருசலேம்‌ 
மீட்டுக்கொண்ட சம்பவம்‌ 

2இராஜா 1819 ஆகிய 

விரிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. 


சனகெரிப்பின்‌ சேனை எருசலேமை 

முற்றிக்கையிடுகிறார்கள்‌. அசீரியா ராஜா 

லாகீசிலிருந்து தர்தானையும்‌, ரப்சாரீசையும்‌, 

ரப்சாக்கேயையும்‌ பெரிய சேனையோடே 

எருசலேமுக்கு எசேக்கியா ராஜாவினிடத்தில்‌ 
ப்‌ ன்‌; அவர்கள்‌ எருச! 

ர்‌ துறையின்‌ வழிமிலுள்ள 

சாலகத்தண்டையிலே. 

ராஜாவை அழைப்பிக்கிறார்கள்‌ 


(2இராஜா 18:17). 


இந்த  முற்றிக்கையில்‌ சனகெரிப்‌ 
நேரடியாக வரவில்லை. அவன்‌ தன்னுடைய 
சேனைத்தளபதிகளில்‌ மூன்றுபேரை 
எருசலேமுக்கு விரோதமாக அனுப்புகிறான்‌. 
எருசலேமைச்‌ சுற்றிலும்‌ அசீரியரின்‌ பெரிய 
சேனை பாளயமிறங்கியிருக்கிறார்கள்‌. 


2 நானாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


COMMENTARY 


எசேக்கியா யூ 
ராஜ்யபாரம்பண்ணுகிற காலத்தில்‌, அசீரியா 
தேசம்‌ மிகப்பெரிய வல்லரசாகமிருக்கிறது. 
அசீரியாவின்ராஜாவாகிய சனகெரிப்பும்‌ அதிக 
முக்கியத்துவமுள்ளவனாகயிருக்கிறான்‌. 
ஆனாலும்‌ சனகெரிப்பிடம்‌ உண்மையில்லை. 

அசீரியாவின்‌ 
எசேக்கியாவின்மேல்‌ 
வெள்ளியையும்‌, 
பொன்னையும்‌ 
எசேக்கியாவும்‌, சனகெரிப்‌ 
கேட்டுக்கொண்டபிரகாரம்‌ அவனுக்கு 
பொன்னையும்‌ வெள்ளியையும்‌ கொடுத்தான்‌. 
அசீரியாவின்‌. ராஜா யூதாதேசத்தை 
விட்டுப்புறப்பட்டுப்போனான்‌. ஆனாலும்‌ 
புறப்பட்டுப்போன  சனகெரிப்‌, மறுபடியும்‌ 
அசீரியாவின்‌ சேனையை எருசலேமுக்கு. 
விரோதமாக அனுப்புகிறான்‌. 


ராஜா 
தாலந்து 
தாலந்து 
சுமத்தினான்‌. 


முந்நூறு 
முப்பது 
தண்டகமாக 


சனகெரிப்‌ எசேக்கியாவின்‌ 
கையிலிருந்து வெள்ளியையும்‌ பொன்னையும்‌. 
வாங்கிக்கொண்டு, யூதாதேசத்தைவிட்டு 
புறப்பட்டுப்போய்விடலேண்டும்‌. அசீரியரின்‌ 
சேனை. யூதாதேசத்திற்கு விரோதமாக 
வரக்கூடாது. என்னும்‌ ஒப்பந்தத்தின்‌ 
அடிப்படையிலேயே, எசேக்கியா 
சனகெரிப்புக்கு இல்வளவு வெள்ளியையும்‌ 
ன ம்‌ கொடுத்தான்‌. ஆனால்‌. 
யூதாதேசத்தைவிட்டு 
போய்விட்டு, 
மறுபடியும்‌ திரும்பி யூதாவின்‌ தலைநகரமான 
எருசலேமுக்கு விரோதமாக வருகிறான்‌. 


அசீரியாவின்‌ சேனை இதற்கு முன்பு 
யூதாவிலிருக்கிற அரணான சகல 
பட்டணங்களுக்கும்‌ விரோதமாக வந்தபோது, 
அசீரியாவின்‌ ராஜாவாகிய சனகெரிப்பே, 
அந்த சேனையில்‌ அவர்களோடு கூடவந்தான்‌. 
னால்‌ இப்போது, எருசலேமுக்கு 
வினோதமாக வந்திருக்கிற. ஆசிரியரின்‌ 
சேனையில்‌, சனகெரிப்‌ கூட வரவில்லை. 
அவன்‌ தன்னுடைய படைத்தளபதிகளில்‌ 
முக்கியமான மூன்று பேரை அனுப்புகிறான்‌. 





f= THE 
TT 


சனகெரிப்பின்‌ 
சேனைத்தலைவர்களாகிய தர்தான்‌, 
ரப்சாரீஸ்‌, ரப்சாக்கே ஆகிய மூன்று பேரில்‌, 
ரப்சாக்கே முக்கியமான வனாகயிருக்கிறான்‌. 
இவன்‌ சாதுரியமாகவும்‌, கோபமாகவும்‌ 
பேசக்கூடியவன்‌. யூதாவின்‌ ராஜாவாகிய 
எசேக்கியாவுக்கு சொல்ல வேண்டிய 
செய்திகளை,  சனகெரிப்‌ ரப்சாக்கே. 
மூலமாக சொல்லியனுப்பியிருக்கிறான்‌. 


ரப்சாக்கே தன்னுடைய தூஷண 
வார்த்தைகளின்‌ மூலமாக எசேக்கியாவுக்கு 
கோபத்தை உண்டுபண்ணவேண்டும்‌. 
எசேக்கியா கோபப்பட்டு அசீரியருக்கு. 
விரோதமாக யுத்தம்பண்ண வரவேண்டும்‌. 
அல்லது, ரப்சாக்கேயின்‌ கோபமான 
வார்த்தைகளைக்‌ கேட்டு எசேக்கியா 
பயந்து, அசீரியரிடம்‌ சரணடையவேண்டும்‌. 
இதுவே ரப்சாக்கேயின்‌ திட்டம்‌, 
ரியரின்‌ 
ன்‌ 


யூத 
எசேக்கியாவினிடத்தில்‌ 
பொன்னையும்‌ 


ராஜாவாகிய 


உடனே யுத்தம்பண்ணவில்லை. 
எருசலேமைப்‌ பிடிக்கவேண்டும்‌ 
ஆசை அசீரியரிடத்திலிருக்கிறது. 


ரப்சாக்கே யூதாவின்‌ 
எசேக்கியாவுக்கு 
வார்த்தைகளையும்‌, 
வார்த்தைகளையும்‌ சொல்லி, அவனைக்‌ 
கலங்கப்பண்ணுகிறான்‌ எசேக்கியா 
தன்னிடத்தில்‌ சரணடைந்துவிடுவான்‌ என்று 
ரப்சாக்கே எதிர்பார்க்கிறான்‌. 


ராஜாவாகிய 
சாதுரியமான 
கோபமான 


அசீரியரின்‌ சேனை மிகவும்‌ 
பெரிதாயிருக்கிறது. அவர்கள்‌ எருசலேம்‌. 
நகரத்தை முற்றிக்கையிட்டிருக்கிறார்கள்‌. 
எசேக்கியா 'அசீரியரிடம்‌ 
சரணடையவில்லையென்றால்‌, அசீரியரின்‌ 
ற்ப எருசலேமுக்கு விரோதமாக 
யுத்த்பண்ணி, அதை முற்றிலுமாய்‌ 
அழித்துப்போட ஆயத்தமாயிருக்கிறார்கள்‌. 


2 நாளாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


அனுப்பியிருக்கிறான்‌. 
எசேக்கியா ராஜாவை நேரடியாகப்‌ 
சனகெரிப்‌ 
செய்தியை 


அசீரியா 
மூன்றுபேரும்‌ 
வந்து, வண்ணார்துறையின்‌ 
மேல்குளத்து 
நிற்கிறார்கள்‌. 
எருசலேமின்‌: 
அசீரியாவின்‌ 
ea 
எசேக்கியா ராஜாவை. 
என்று நினைக்கிறார்கள்‌. 


எசேக்கியாவோ அசீரியா ராஜாவின்‌ 
தளபதிகளை நேரடியாக சந்திப்பதை 
தவிர்த்துவிடுகிறான்‌. எசேக்கியா 
அவர்களோடு சமாதான உடன்படிக்கை. 
பண்ணாமல்‌, தன்னுடைய 
அரண்மனையிலேயே இருந்துவிடுகிறான்‌. 
அசீரியா ராஜாவின்‌ தளபதிகள்‌ தன்னைப்‌ 
பார்க்க வந்திருந்தாலும்‌, எசேக்கியா 
அவர்களைப்‌ பார்க்கப்போகாமல்‌, தன்னுடைய 
விசாரிப்புக்காரனையும்‌, 
கணக்கையும்‌ 
அனுப்புகிறான்‌. 
சேனைத்தலைவர்கள்‌ என்ன 
சொல்லுகிறார்கள்‌ என்பதையும்‌ எசேக்கியா 
கேட்கவேண்டும்‌. 
அப்பொழுது இல்க்கியாவின்‌ 
குமாரனாகிய எலியாக்கீம்‌ என்னும்‌ அரமனை 
விசாரிப்புக்காரனும்‌, செய்னா என்னும்‌ 
சம்பிரதியும்‌, ஆசாப்பின்‌ குமாரனாகிய 
யோவாக்‌ என்னும்‌ குணக்கனும்‌. 
அவர்களிடத்திற்குப்‌  ப்பட்டுப்போகிறார்கள்‌ 
(2இராஜா 18:18). 


எருசலேம்‌ 
இருக்கிறவர்கள்‌ 


ராஜாவின்‌ 
எருசலேமுக்கு 
"வழியிலுள்ள, 


போய்ப்பார்க்கலாம்‌ 


சீரியரின்‌ படைத்தலைவனாகிய ரப்சாக்கே 
யூதபாஷையிலே அவர்களோடு பேசுகிறான்‌. 
பானையும்‌ 

அசீரியபானையும்‌ 





f= FT 
TT 


அப்பொழுது இல்க்கியாவின்‌ குமாரன்‌ 
எலியாக்கீமும்‌, செப்னாவும்‌. யோவாகும்‌ 
ரப்சாக்கேயைப்‌ பார்த்து: “உமது அடியாரோடே 
சீரியபாஜையிலே பேசம்‌, அது 
எங்களுக்குத்‌ தெரியும்‌; 
அலங்கத்திலிருக்கிற ஜனத்தின்‌ செவிகள்‌ 
ளோடே  யூதபாஷையிலே 
(2இராஜா 18:26) என்று 
சொல்லுகிறார்கள்‌. 
னால்‌ ரப்சாக்கேயோ அவர்களுடைய 
வேண்டுகோளை எந்தக்‌ 
மறுத்துவிடுகிறான்‌. ரப்சாக்கே 
நின்றுகொண்டு யூதபாஷையிலே த்‌ 


ஜு அனுப்பின: 
தூதுவர்களுக்கு எபிரெய பாஷையும்‌ தெரியும்‌. 
சீரியா பாஷையும்‌ தெரியும்‌. ரப்சாக்கே 
எசேக்கியா ராஜாவுக்குத்தான்‌ செய்தி 
சொல்லுகிறான்‌. ஆனால்‌ அவன்‌ 
தூஷணமான வார்த்தைகளைப்‌ பேசுகிறான்‌. 


ரப்சாக்கே 

தூஷண வார்த்தைகளைப்‌ 
அவன்‌ சொல்லுகிற வார்த்தைகள்‌ 
எருசலேம்‌ நகரத்தின்‌ அலங்கத்திலே 
இருக்கிற யூதர்கள்‌ எல்லோருக்கும்‌ புரிகிறது. 
அவர்கள்‌ ரப்சாக்கேயின்‌ வார்த்தைகளைக்‌ 
கேட்டு... பயப்படுகிறார்கள்‌. எருசலேம்‌ 
நகரத்திற்குள்ளே கலக்கமும்‌ திகிலும்‌. 

உண்டாகிறது. ஆகையினால்‌ ரப்சாக்கேயின்‌ 
யூதபாஷை எருசலேம்‌ நகரத்தாரை 
குலங்கப்பண்ணக்கூடாது. என்று எசேக்கியா 
ராஜாவின்‌ தூதுவர்கள்‌ விரும்புகிறார்கள்‌. 


வதால்‌ 


ரப்சாக்கே: 
மலத்தைத்‌ 
_ குடிக்கவும்‌ 

தங்கியிருக்கிற 


உன்‌ 


ற்கு 
“உங்களோடுங்கூடத்‌ 
தின்னவும்‌ தங்கள்‌ 
ல 
மனுஷரண்டைக்கே 
ஆண்டவனண்டைக்கும்‌ உன்னண்டைக்குமா 
என்‌ ஆண்டவன்‌ இந்த வார்த்தைகளைப்‌ பேச 


தங்கள்‌ 
நீரைக்‌ 


அல்லாமல்‌, 


என்னை அனுப்பினார்‌" 
என்று சொல்லுகிறான்‌. 
ரப்சாக்கேயின்‌ 
கண்ணியமில்லை. அவன்‌ எருசலேம்‌. 
நகரத்தாருக்கு விரோதமாகவும்‌, யூதாவின்‌ 
ராஜாவாகிய எசேக்கியாவுக்கு 
விரோதமாகவும்‌ தூஷண வார்த்தைகளைப்‌ 
ரப்சாக்கே மனுஷரைத்‌ 
இஸ்ரவேலின்‌ தேவனாகிய 

கர்த்தரையும்‌ தூவிக்கிறான்‌. 


(2இராஜா 18:27) 


வார்த்தையில்‌ 


2 நாளாகமம்‌ - 


II CHRONICLES - 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ரப்சாக்கேயின்‌ நடத்தையில்‌ 
ஒழுக்கமும்‌ கட்டுப்பாடும்‌. இல்லை. 
யுத்தம்பண்ணுகிறவர்கள்‌ யுத்த தர்மங்களுக்கு 
கட்டுப்பட்டு யுத்தம்பண்ணுவது. வழக்கம்‌. 


னால்‌ ரப்சாக்கேயோ, யுத்தத்தின்‌ 
ள்‌, 


எல்லாவற்றையும்‌ 
மீறிவிடுகிறான்‌. எருசலேம்‌ 
நகரத்திலுள்ளவர்கள்‌ எசேக்கியா ராஜாவுக்கு 
விரோதமாகக்‌ கலகம்பண்ண வேண்டுமென்று 
ரப்சாக்கே  கலகத்தைத்‌ தூண்டும்‌ 
வார்த்தைகளைப்‌ பேசுகிறான்‌. 


ரப்சாக்கே தன்னுடைய 
வார்த்தைகளினால்‌ யூதாவின்‌ 
சேணையிலுள்ளவர்களை பமமுறுத்துகிறான்‌. 
அவர்கள்‌ தன்னிடத்தில்‌ சரணடைய 
வேண்டும்‌ என்றும்‌. அதுவரையிலும்‌ 
எருசலேமுக்கு கமான. முற்றக்கை 
ன்றும்‌ பயமுறுத்துகிறான்‌. 

எருசலேமில்‌ 


ராஜாவின்‌ 

தன்னுடைய 

சனகெரிப்பை 

ரப்சாக்கே 

அவர்களை நோக்கி “அசீரியா விர்‌ 

மகாராஜாவானவர்‌ உரைக்கிறது" 

(இராஜா 18:9) என்றும்‌ “அசீரியா 

ராஜாவாகிய மகாராஜாவுடைய வார்த்தையை 

கேளுங்கள்‌" (2இராஜா 18:28) என்றும்‌ 
சொல்லுகிறான்‌. 
ரியாவின்‌ 
சனகொ்பைலிட்‌ 

தேவனாகிய கர்த்தரே 


அவர்‌ ராஜாதி 1 
கர்த்தாவாகவும்‌ 


ராஜாவாகிய 
இஸ்ரவேலின்‌ 
மிகவும்‌ பெரியவர்‌. 
கர்த்தாதி 


ராஜாவாயிருக்கிறார்‌. அவர்‌ வானத்திற்கும்‌ 
பூமிக்கும்‌ தேவனாயிருக்கிறார்‌. 


நீங்கள்‌ தேவர்கள்‌ என்றும்‌, 
நீங்களெல்லாரும்‌ உன்னதமானவரின்‌ மக்கள்‌ 
என்றும்‌ நான்‌ சொல்லியிருந்தேன்‌. ஆனாலும்‌ 
நீங்கள்‌ மனுஷரைப்போலச்‌ செத்து, 
லோகப்பிரபுக்களில்‌ ஒருவனைப்போல 
விழுந்துபோவீர்கள்‌" (சங்‌ 82:67. 





i= THE 
ETT 


இந்தப்‌ பூமிக்குரிய ராஜாக்களை 
நம்முடைய மாம்சக்கண்களால்‌ பார்க்கிறோம்‌. 
ராஜாதி ராஜாவாகிய  கர்த்தரையோ, 
நம்முடைய மனக்கண்களாலும்‌, விசுவாச 
கண்களாலும்‌ பார்க்கவேண்டும்‌. 
அப்போதுதான்‌ கர்த்தருடைய மகிமையும்‌, 
மகத்துவமும்‌, மாட்சிமையும்‌ நமக்குத்‌ தெரியும்‌. 
அசீரியரிடத்தில்‌ 
எருசலேமிலுள்‌ எவர்களுக்கு 
ரப்சாக்கே சொல்லுகிறான்‌. 


எருசலேம்‌ நகரத்தார்‌. 
சரணடைவது, 
நல்லது என்று 
இதனால்‌. எருசலேமுக்கு. 
உண்டாகும்‌ என்றும்‌ 
தூஷணவார்த்தைகளைப்‌ பேசுகிறான்‌. 

ரப்சாக்கே எருசலேம்‌ 
நோக்கி,  “எசேக்கியாவின்‌ 
கேளாதிருங்கள்‌; அசீரியா ராஜா 
சொல்லுகிறதாவது: நீங்கள்‌ என்னோடே 
ராசியாகி, காணிக்கையோடே என்னிடத்தில்‌ 
வாருங்கள்‌" என்றும்‌, 


நகரத்தாரை 
சொல்லைக்‌. 


நான்‌ வந்து, உங்களை உங்கள்‌ 
தேசத்துக்கு ஒப்பான தானியமும்‌ 
திராட்சதோட்டமுமுள்ள தேசமும்‌, அப்பமும்‌ 
திராட்சரசமுமுள்ளதேசமும்‌, ஒலிவ 
எண்ணெயும்‌ நேனுமுள்ள நேசமுமாகிய 
சீமைக்கு. அழைத்துக்கொண்டுபோகுமளவும்‌, 

தன்தன்‌ திராட்சச்செடியின்‌ 

தன்தன்‌ அத்திமரத்தின்‌ 
கனியையும்‌ புசித்து, அவனவன்‌ தன்தன்‌ 
கிணற்றின்‌ தண்ணீரைக்‌ குடியுங்கள்‌" 
என்றும்‌, 


| ய்‌ நீங்கள்‌ சாகாமால்‌ 
யில்‌” கர்த்தர்‌ நம்மைத்‌ தப்புவிப்பார்‌ 
என்று உங்களைப்‌ போதனைசெய்‌ 
எசேக்கியாவுக்குச்‌  செவிகொடாதிருங்கள்‌" 
(2இராஜா 18:31,32) என்றும்‌ சொல்லுகிறான்‌. 


அசீரியரிடத்தில்‌ 

அவர்களுடைய 

அசீரியருக்கு 

ஆனாலும்‌ எருசலேம்‌ 

தங்கள்‌ தோட்டத்தில்‌ பயிரிட்டு 

பலனைப்‌ புசிக்கலாம்‌ என்றும்‌. 
ரப்சாக்கே சொல்லுகிறான்‌. 


எருசலேம்‌ நகரத்தார்‌ 


2 நானாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


COMMENTARY 


திராட்சத்தோட்டம்‌ 
நகரத்தாருக்கு 
அசீரியருக்கு 


எருசலேமிலுள்ள 
இப்போது எருசலேம்‌ 
சொந்தமானது. அது 
சொந்தமாகிவிட்டால்‌, அதன்பின்பு 
எருசலேம்‌ நகரத்தாருக்கு அந்தத்‌ 
தோட்டத்தில்‌ பங்கும்‌ இருக்காது, உரிமையும்‌ 
இருக்காது. ரப்சாக்கே தன்னுடைய 
சாதுரியமான வார்த்தைகளினால்‌ எருசலேம்‌ 
நகரத்தாரை வஞ்சிக்கிறான்‌. 


ரப்சாக்கே எருசலேம்‌ நகரத்தாருடைய 
நம்பிக்கையை பலவீனப்படுத்தும்‌ முயற்சியில்‌ 
இறங்குகிறான்‌. ரப்சாக்கே அவர்களை 
நோக்கி: “அசீரியா ராஜாவாகிய மகா 
ராஜாவானவர்‌ உரைக்கிறதும்‌, நீங்கள்‌ 
எசேக்கியாவுக்குச்‌ சொல்லவேண்டியதும்‌ 
என்னவென்றால்‌: நீ நம்பிமிருக்கிற இந்த 
நம்பிக்கை என்ன?" (2இராஜா 18:19) என்றும்‌ 


உங்களை வத்சியாதபடி 
உங்களை என்‌ 
தப்புவிக்கமாட்டான்‌" 
18:29) என்றும்‌ சொல்லுகிறான்‌. 


எசேக்கியா 


(ராஜா. 

எருசலேம்‌ நகரத்தார்‌ 
கீழ்ப்படியவேண்டும்‌. ல்‌ ன்‌ றால்‌ 
அவர்கள்‌  அழிந்துபோவார்கள்‌ என்று 
ரப்சாக்கே அவர்களை எச்சரிக்கிறான்‌. 
அவர்கள்‌ வளையவேண்டும்‌. அல்லது 
ஒடிந்துபோவார்கள்‌ என்று ரப்சாக்கே 
அவர்களை பயமுறுத்துகிறான்‌. 


தனக்‌ 


ரப்சாக்கே எருசலேம்‌ நகரத்தாரிடம்‌. 
பேசும்போது, யூதாவின்‌ ராஜாவாகிய 
எசேக்கியாவுக்கு விரோதமாகவும்‌ தூஷண 
வார்த்தைகளைப்‌ பேசுகிறான்‌. எசேக்கியா 
எதையெல்லாம்‌ நம்புகிறானோ, அவை 
அவனுக்கு சித்திக்காது என்று ரப்சாக்கே 
சொல்லுகிறான்‌. 

எசேக்கியா மூன்று காரியங்களை 


நம்புவதாக ரப்சாக்கே சொல்லுகிறான்‌. 
வன 1. எசேக்கியாவின்‌ 


அவையா 
இராணுவபலம்‌. 2. எசேக்கியா எகிப்தியரோடு 
பண்ணியிருக்கிற உடன்படிக்கை. 
3. எசேக்கியா நம்புகிற கர்த்தர்‌. 





i= FTE 
TT 


அசீரியரின்‌ இராணுவம்‌ 
பெரியது. அசீரியரின்‌ இராணுவத்தோடு 
ஒப்பிடும்போது எசேக்கியாவின்‌ 

மிகவும்‌ சிறியது. ரப்சாக்கேயின்‌ பார்வையில்‌. 
எசேக்கியாவின்‌ ம்‌ 
கூட்டமாகத்‌ 

எசேக்கியாவினிடத்தில்‌ குதிரைகளும்‌ இல்லை, 
குதிரைவீரர்களும்‌ இல்லை. என்று 
ரப்சாக்கே ஏளனமாய்ப்‌ பேசுகிறான்‌. 


ரப்சாக்கே எசேக்கியாவின்‌ 
தூதுவர்களை நோக்கி, “நான்‌ உனக்கு 
இரண்டாயிரம்‌ குதிரைகளைக்‌ கொடுப்பேன்‌; 

அவைகள்மேல்‌  ஏறத்தக்கவர்களைச்‌ 
சம்பாதிக்கக்கூடுமானால்‌ அசீரியா 
ராஜாவாகிய என்‌ ஆண்டவனோடே 
சபதங்கூறு” (2இராஜா 18:23) என்றும்‌, 


"கூறாதேபோனால்‌, நீ 
ஆண்டவனுடைய ஊழியக்காரரில்‌ ஒரே ஒரு 
சிறிய தலைவனின்‌ எப்படித்‌ 
திருப்புவாய்‌? இரதங்களோடு குதிரைவீரரும்‌. 
வருவார்கள்‌ என்று எகிப்தையா நம்புகிறாய்‌?" 
(2இராஜா 18:24) என்றும்‌ சொல்லுகிறான்‌. 


எருசலேமைச்‌ சுற்‌ ரியரின்‌ 
சேனை. முற்றிக்கைப்போட்டிருக்கிறார்கள்‌. 
எசேக்கியாவும்‌ அவனுடைய சேனையும்‌: 
நகரத்திற்குள்ளே இருக்கிறார்கள்‌. 
அசீரியாவின்‌ சேனை பலமுள்ளதாயிருக்கிறது. 
இந்த சூழ்நிலையில்‌ எசேக்கியா யாரை 
நம்புகிறான்‌ என்று ரப்சாக்கேக்கு 
தெரியவில்லை. 

ரப்சாக்கே எசேக்கியாவின்‌ தூதுவரிடம்‌, 
எசேக்கியா ராஜாவின்‌ நம்பிக்கையைப்பற்றி 
கேட்டுத்‌ தெரிந்துகொள்ள விரும்புகிறான்‌. 
ரப்சாக்கே அவர்களிடம்‌, “நீ நம்பியிருக்கிற 
இந்த நம்பிக்கை என்ன? யுத்தத்திற்கு 
மந்திராலோசனையும்‌ வல்லமையும்‌ 
உண்டென்று நீ சொல்லுகிறாயே, அது 
வாய்ப்பேச்சேயன்றி வேறல்ல; நீ என்னை 
விரோதிக்கும்படி யார்மேல்‌ நம்பிக்கை. 
வைத்திருக்கிறாய்‌? (2இராஜா 18:19,20) 
என்று கேட்கிறான்‌. 

'சனகெரிப்‌ 
யுத்தம்பண்ண 
எசேக்கியா. 
புறம்பேயிருக்கிற 
தூர்த்துப்போட, தன்‌ பிரபுக்களோடும்‌ 
தன்‌ பராக்கிரமசாலிகளோடும்‌. 
ஆலோசனைபண்ணினான்‌ ; அதற்கு அவர்கள்‌ 
உதவியாயிருந்தார்கள்‌” (2நாளா 32:2 3). 


வந்து, எருசலேமின்மேல்‌ 
நோக்கங்கொண்டிருப்பதை 
கண்டபோது. நகரத்திற்குப்‌ 
ஊற்றுகளைத்‌ 


2 நாளாகமம்‌ - 
II CHRONICLES - 


விரிவுரை 
COMMENTARY 


QODNENS 
PUBLISHERS 


எசேக்கியா தன்‌ 
பராக்கிரமசாலிகளோடு. ஆலோசனை 
பண்ணுவதை, ரப்சாக்கே மந்திராலோசனை 
என்று ஏளனமாய்ப்‌ பேசுகிறான்‌. 


யூதாதேசத்திற்கும்‌, 
தேசத்திற்கும்‌ சமாதான 
பண்ணப்பட்டிருக்கிறது. 
ஆபத்து, வரும்போது. 
அவர்களுடைய உதவிக்கு 
ரப்சாக்கேயோ, 
ஏளனம்பண்ணுகிறான்‌. 


எகிப்து 
உடன்படிக்கை 
எருசலேமுக்கு 
எகிப்தியர்கள்‌ 
வருவார்கள்‌. 
எகிப்தியரையும்‌ 


எசேக்கியாவின்‌ 
எகிப்தியரைப்பற்றிச்‌ 
சொல்லும்போது, “இதோ, நெரிந்த 
நாணல்கோலாகிய அந்த எகிப்தை 
நின்‌ அதின்மேல்‌ ஒருவன்‌ சாய்ந்தால்‌, 
ன்‌ உள்ளங்கையில்‌ பட்டு 
உருகிப்போம்‌; எகிப்தின்‌ ராஜாவாகிய 
பார்வோன்‌ தன்னை நம்புகிற யாவருக்கும்‌. 
இப்படியே இருப்பான்‌" (2இராஜா 18:21) என்று 
சொல்லுகிறான்‌. 


ரப்சாக்கே 
தூதுவர்களிடம்‌, 


எகிப்தியரிடத்தில்‌ 


இரதங்களும்‌ 
குதிரைவீரர்களும்‌ இருக்கிறார்கள்‌. 
எசேக்கியா எகிப்தியரின்‌ இரதங்களையும்‌ 
குதிரை வீரரையும்‌ நம்புகிறான்‌ என்று 
ரப்சாக்கே  ஏளனமாய்ப்‌ பேசுகிறான்‌. 
“இரதங்களோடு குதிரைவீரரும்‌ வருவார்கள்‌ 
என்று எகிப்தையா நம்புகிறாய்‌” 
(இராஜா 18:24) என்று ரப்சாக்கே 
கேட்கிறான்‌. 


எகிப்தியர்கள்‌ இப்போது நெரிந்த 
நாணல்கோலைப்போல இருக்கிறார்கள்‌. 
அதன்மீது ஒருவன்‌ சாய்ந்தால்‌, நெரிந்த 
நாணல்கோல்‌ முறிந்துபோகும்‌ முறிந்துபோன 
அந்தக்கோல்‌, அதன்மேல்‌ சாய்கிறவனுடைய 
சரீரத்தைக்‌ கிழித்துவிடும்‌. 


அப்பொழுது எகிப்துதேசத்தின்‌ 
குடிகளெல்லாரும்‌ நான்‌ கர்த்தர்‌ என்று 
அறிந்துகொள்வார்கள்‌; அவர்கள்‌ இஸ்ரவேல்‌ 
வம்சத்தாருக்கு நாணற்கோலாயிருந்தார்களே. 
அவர்கள்‌ உன்னைக்‌ கையிலே 
பிடிக்கும்போது, நீ ஒடிந்துபோய்‌, அவர்கள்‌ 
விலாவையெல்லாம்‌ பிளப்பாய்‌: அவர்கள்‌ 
உன்மேல்‌ சாயும்போது நீ முறிந்து, 
அவர்கள்‌ இடுப்பு முழுவதையும்‌ 
மரத்துப்போகப்பண்ணுவாய்‌'' (எசே 29:6,7). 





i= THE 
TT 


எசேக்கியா இஸ்ரவேலின்‌ தேவனாகிய 
கர்த்தரை நம்புகிறான்‌ என்று ரப்சாக்கே. 
ஏளனம்பண்ணுகிறான்‌. அவன்‌ எசேக்கியா 
ராஜாவின்‌ தூதுவரிடத்தில்‌, “நீங்கள்‌ 
என்னிடத்தில்‌: எங்கள்‌ தேவனாகிய கர்த்தரை 
நம்புகிறோம்‌ என்று சொல்லுவீர்களாகில்‌, 
அவருடைய மேடைகளையும்‌ அவருடைய 
பலிபீடங்களையும்‌ அல்லவோ எசேக்கியா 
அகற்றி, யூதாவையும்‌ எருசலேமையும்‌ நோக்கி: 
எருசலேமிலிருக்கிற இந்தப்‌ பலி 
பீடத்தின்முன்‌ பணியுங்கள்‌ என்றானே” 
(2இராஜா 18:22) என்று சொல்லுகிறான்‌. 


எசேக்கியா கர்த்தருடைய 
வார்த்தையையும்‌, அவருடைய வல்லமையையும்‌ 
நம்புகிறான்‌. ல்‌ கர்த்தரை நம்புவது 
மாத்திரமல்ல, ௬சலேம்‌ நகரத்தாரும்‌ 
கர்த்தரை நம்பவேண்டுமென்று... எசேக்கியா 
சொல்லுகிறான்‌. 


எசேக்கியா 
நோக்கி, 
தப்புவிப்பார்‌; 
ராஜாவின்‌ 
ஒப்புக்கொடுக்கப்‌ 
(இராஜா 18:30) என்றும்‌, 


எருசலேம்‌ நகரத்தாரை 
கர்த்தர்‌ நம்மை  நிச்சயமாய்த்‌ 
இந்த நகரம்‌ அசீரியா 

கையில்‌ 


அவனவன்‌ தன்தன்‌ நிராட்சச்செடியின்‌ 
கனியையும்‌. தன்தன்‌. அத்திமரத்தின்‌ 
கனியையும்‌ புசித்து. அவனவன்‌ தன்தன்‌ 
கிணற்றின்‌ தண்ணீரைக்‌ குடியுங்கள்‌ 
இல்லிதமாய்‌ நீங்கள்‌ சாகாமால்‌ 
பிழைப்பீர்கள்‌; கர்த்தர்‌ நம்மைத்‌ தப்புலிப்பார்‌” 
(2இராஜா 18:32) என்றும்‌ சொல்லுகிறான்‌. 
எசேக்கியா ராஜாவுக்கு, 
அவனுடைய நம்பிக்கைக்கு 
பேசுகிறான்‌. தாவீதின்‌ 
சத்துருக்கள்‌, கர்த்தர்மீது, அவர்‌ 
வைத்திருக்கும்‌ நம்பிக்கையை 
பலவீனப்படுத்தும்‌ வண்ணமாக, தூஷணமான 
வார்த்தைகளைப்‌ பேசினார்கள்‌. 

கர்த்தாவே என்‌ சத்துருக்கள்‌ 
எவ்வளவாய்ப்‌ பெருகியிருக்கிறார்கள்‌! எனக்கு 
விரோதமாய்‌ எழும்புகிறவர்கள்‌ அநேகர்‌. 


ரப்சாக்கே 
விரோதமாகவும்‌, 
விரோதமாகவும்‌ 


2 நானாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


நான்‌ கர்த்தரை நநம்பியிருக்கிறேன்‌;: 
பின்னை ஏன்‌ நீங்கள்‌ என்‌ ஆத்துமாவை 
நோக்கி: பட்சியைப்போல உன்‌ மலைக்குப்‌ 
பறந்துபோ என்று சொல்லுகிறீர்கள்‌. இதோ, 
துன்மார்க்கர்‌ வில்லை. வளைத்து, 
செம்மையான இருதயத்தார்‌ மேல்‌ 
அந்தகாரத்தில்‌ எய்யும்படி தங்கள்‌ அம்புகளை 
நாணிலே தொடுக்கிறார்கள்‌" (சங்‌ 11:12). 


சத்துருக்கள்‌ 
இதுபோன்ற 
தூஷண வார்த்தைகளைச்‌ சொன்னார்கள்‌. 


தன்னை தேவனுடைய 
குமாரனென்று சொல்லி, நட்‌ 
நம்பிக்கையாயிருந்தானே ; 

இவன்மேல்‌ பிரியமாமிருந்தால்‌ இப்பொழுது 
இவனை . இரட்சிக்கட்டும்‌ என்றார்கள்‌" 
(மத்‌ 27:43) 


எருசலேம்‌ 


நகரத்தார்‌... சர்த்தர்மீது 
நம்பிக்‌ i 


வைத்திருக்கிறார்கள்‌ 
அவர்களுடைய விசுவாசத்தை 
பலவீனப்படுத்தும்‌ வண்ணமாக ராப்சாக்கே. 
மூன்று காரியங்களை சொல்லுகிறான்‌. 
அவையாவன : 1. எசேக்கியா கர்த்தருடைய 
மேடைகளையும்‌ அவருடைய பலிபீடங்களையும்‌ 
அகற்றிப்போட்டான்‌ 2. ரப்சாக்கே 
கர்த்தருடைய கட்டளையின்‌ பிரகாரம்‌ 
எருசலேமை அழிக்க வந்திருக்கிறான்‌. 3 
கர்த்தருடைய வல்லமையைலிட, அசீரியா 
ராஜாவாகிய சனகெரிப்பின்‌ வல்லமை 


மிகவும்‌ அதிகம்‌. 


எசேக்கியாவக்கு கர்த்தருடைய 
பாதுகாப்பு கிடைக்காது என்று ரப்சாக்கே 
சொல்லுகிறான்‌. ரப்சாக்கே, எசேக்கியா 
அனுப்பின தூதுவர்களை நோக்கி, “நீங்கள்‌ 
என்னிடத்தில்‌: எங்கள்‌ தேவனாகிய கர்த்தரை 
நம்புகிறோம்‌ என்று சொல்லுவீர்களாகில்‌, 
அவருடைய மேடைகளையும்‌ அவருடைய பலி 
பீடங்களையும்‌ அல்லவோ எசேக்கியா அகற்றி, 
யூதாவையும்‌ எருசலேமையும்‌ நோக்கி: 
எருசலேமிலிருக்கிற இந்தப்‌ பலிபீடத்தின்முன்‌ 
பணியுங்கள்‌ என்றானே” (2இராஜா 18:22) 
என்று சொல்லுகிறான்‌. 





f= THE 
ETT 


புறஜாதி தெய்வங்களை 
ஆராதிக்கிறவர்கள்‌ அவற்றிற்கு ஏராளமான 
மேடைகளையும்‌, பலிபீடங்களையும்‌ 
உண்டுபண்ணுகிறார்கள்‌. பலிபீடங்களின்‌ 
எண்ணிக்கை அதிகமாயிருப்பது 
நகுகக்களுக்கு பெருமை. 
இஸ்ரலேலின்‌ தேவனாகிய கர்த்தருக்கு 
ரவணன்‌ தேவாலயத்தில்‌ ஒரே ஒரு 
வெண்கல பலிபீடம்‌ மாத்திரமே இருக்கிறது. 
எசேக்கியா ராஜா யூதாதேசத்திலுள்ள. 
மேடைகளையும்‌, விக்கிரகங்களின்‌ 
பலிபீடங்களையும்‌ த்தப்பேட்பள்‌ 
இந்தப்‌ பலிபீடங்கள்‌ கர்த்தருடைய 
பலிபீடங்களல்‌ல. ரப்சாக்கேக்கு இந்த 
வித்தியாசம்‌ தெரியவில்லை. எசேக்கியா 
கர்த்தருடைய பலிபீடத்தை 
இடித்துப்போட்டதாக, ரப்சாக்கே எருசலேம்‌ 
நகரத்தாருக்கு சொல்லுகிறான்‌. 
எசேக்கியாவை 
என்றும்‌, தானே 
கர்த்தருடைய உண்மையான ஊழியக்காரன்‌ 
என்றும்‌ ரப்சாக்கே சொல்லுகிறான்‌. 
எருசலேமை அழிப்பது கர்த்தருடைய சித்தம்‌ 
என்றும்‌, அந்த நகரத்தை அழிப்பதற்கு 
கர்த்தரே தன்னை அனுப்பியிருப்பதாகவும்‌, 
ரப்சாக்கே எருசலேம்‌ நகரத்தாருக்கு. 
தூஷணவார்த்தைகளைச்‌ சொல்லுகிறான்‌. 
ரப்சாக்கே எசேக்கியா 
தூதுவர்களை நோக்கி, 
கர்த்தருடைய சுட்டளையில்லாமல்‌ 
ஸ்தலத்தை. ட அசை ர்ம்‌ 
தேசத்திற்கு விரோதமாய்ப்‌ 
அழித்துப்போடு என்று ன்‌ என்னோடே 
சொன்னாரே” (2இராஜா 18:25) என்று 
சொல்லுகிறான்‌. 
ரப்சாக்கே 
வண்ணார்‌ துறையின்‌ 
மேற்குளத்து சாலகத்தண்டையில்‌ நின்று 
பேசும்போது, எருசலேமினுடைய 
ச ர்க ஏராளமான ஜனங்கள்‌, 
பேசுவதைக்‌ 
கேட்டுக்கொண்டிருக்கிறாககள்‌ அந்த 
ஜனங்களை பயமுறுத்தும்‌ வண்ணமாக, 
ரப்சாக்கே பொய்வார்த்தைகளைப்‌ பேசுகிறான்‌. 


2 நானாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


ரப்சாக்கே இஸ்ரவேலின்‌ தேவனாகிய 
கர்த்தரையும்‌, அசீரியாவின்‌ ராஜாவாகிய 
சனகெரிப்பையும்‌ ஒப்பிட்டு பேசுகிறான்‌. 
சனகெரிப்பே பெரியவர்‌ என்றும்‌, அவரே 
வல்லமையுள்ளவர்‌ என்றும்‌, அவருடைய 
வல்லமைக்கு முன்பாக இஸ்ரவேலின்‌ 
தேவனால்‌ எதிர்த்து நிற்க முடியாது என்றும்‌ 
ரப்சாக்கே தூஷண வார்த்தைகளைப்‌ 
பேசுகிறான்‌. 


எசேக்கியா 
அனுப்பின தூதுவர்களை 
'ஜாதிகளுடைய தேவர்களில்‌ யாராவது 
தங்கள்‌ தேசத்தை அசீரியா ராஜாவின்‌ 
கைக்குத்‌ தப்புவித்ததுண்டோ?" 
(2இராஜா 18:33) என்றும்‌, 


ரப்சாக்கே ராஜா 


நோக்கி, 


ஆமாத்‌, அர்பாத்‌ பட்டணங்களின்‌ 
தேவர்கள்‌ எங்கே? செப்பர்வாயிம்‌, ஏனா, 
ஈவாப்‌ பட்டணங்களின்‌ தேவர்கள்‌ எங்கே? 
அவர்கள்‌ சமாரியாவை என்‌ கைக்குத்‌ 
தப்புவித்ததுண்டோ?"  (2இராஜா ) 
என்றும்‌, 

எருசலேமை என்‌ கைக்குத்‌ 


தப்புவிப்பார்‌ 


es மட்‌ என்றும்‌ சொல்லுகிறான்‌. 

ரப்சாக்கே மெத்த 
பெருமைக்காரனாயிருக்கிறான்‌. அவனுடைய 
மனதில்‌ ஆணவம்‌ இருக்கிறது. ஒரு 
பட்டணத்தைப்‌ பிடிக்கும்போது, அந்தப்‌ 
பட்டணத்திலுள்ள தெய்வங்களையும்‌. 
பிடித்துக்கொண்டதாக ரப்சாக்கே 
சொல்லுகிறான்‌. 


ரப்சாக்கே சொல்லுகிறபடி, கர்த்தர்‌ 


யூதமார்க்கத்தைவிட்டு 

போனவன்‌ என்று யூதருடைய பாரம்பரியம்‌ 
சொல்லுகிறது. ஆகையினால்‌ அவனால்‌ 
யூதபாஷையில்‌ பேசமுடிகிறது. 





i FTE 
TT 


ரப்சாக்கேக்கு இஸ்ரவேலின்‌ 
தேவனாகிய கர்த்தரைப்பற்றிய சத்தியங்கள்‌ 
தெளிவாகத்‌ தெரியவில்லை. அவன்‌ 
யூதமார்க்கத்தைப்‌ பிடிக்காமல்‌, ச்‌ 
்‌பானதினால்‌, 
யூதர்கள்மீதும்‌, பண்தோத்தினமது்‌ அன ன்ட்‌ 
கோபம்‌ வந்திருக்கிறது. 


அசீரியாவின்‌ படைத்தளபதியாகிய 
ரப்சாக்கே தூஷணமான வார்த்தைகளையும்‌, 
அவமானப்படுத்துகிற வார்த்தைகளையும்‌ 
சொல்லுகிறான்‌. ஆனாலும்‌ ஜனங்கள்‌ 
அவனுக்கு ஒரு வார்த்தையும்‌ 
பிரதியுத்தரமாகச்‌ சொல்லாமல்‌ 
மவுனமாயிருக்கிறார்கள்‌: அவனுக்கு 
மறுஉத்தரவு சொல்லவேண்டாம்‌ என்று ராஜா 
கட்டளையிட்டிருந்தான்‌ (2இராஜா 18:36. 


தேவதூஷணம்‌ 

அவனுடைய தூஷண 

வார்த்தைகளைக்‌ கேட்டு எருசலேம்‌ நகரத்தார்‌ 

தங்களுடைய வஸ்திரங்களைக்‌ 

கிழித்துக்கொள்கிறார்கள்‌. ரப்சாக்கேயின்‌ 

வார்த்தைகள்‌. யூதாவின்‌ மனுஷருக்கு, 

மிகுந்த வேதனையாகவும்‌, மிகுந்த 
பாரமாகவும்‌ இருக்கிறது. 

வின்‌ 


எலியாக்கீம்‌ என்னும்‌ 


அப்பொழுது 
குமாரானாகிய 
அரமனை விசாரிப்புக்காரனும்‌, செப்னா 
என்னும்‌ சம்பிரதியும்‌, ஆசாப்பின்‌ குமாரன்‌ 


யோவாக்‌ கணக்கனும்‌ 
வஸ்திரங்களைக்‌ கிழித்துக்கொண்டு, 
எசேக்கியாவினிடத்தில்‌ வந்து, ரப்சாக்கேமின்‌ 
வார்த்தைகளை அவனுக்குத்‌. 
தெரிவிக்கிறார்கள்‌ ஈஜா 18:37). 


ராஜாவாகிய எசேக்கியா அவர்கள்‌ 
சொன்ன வார்த்தைகளைக்‌ கேட்டபோது. 
அவனும்‌ தன்‌  வஸ்திரங்களைக்‌ 
கிழித்துக்கொள்கிறான்‌ (2இராஜா 1921) 


அசீரியரின்‌ சேனை எருசலேம்‌ 
நகரத்தை முற்றிக்கைப்போட்டிரக்கிலார்க்‌. 
அவர்கள்‌ எருசலேமை 
முற்றிலுமாய்‌. அழித்துப்போடுவதற்கு 
ஆயத்தமாயிருக்கிறார்கள்‌ 
தம்முடைய 
நகரத்தை 
விடுவிக்கிறார்‌. 
அம்பினாலும்‌ யுத்தம்‌ 
ஜெபத்தினாலும்‌. தீர்க்கதரிசனத்தினாலும்‌, 
கர்த்தருடைய அன்‌ கரத்தினாலும்‌ 
எருசலேம்‌ தப்புவிக்கப்படுகி| 


என்‌; 


2 நாளாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


ரப்சாக்கேயின்‌ 
வார்த்தைகளைக்‌ கேட்டு எசேக்கியா 
கலங்குகிறான்‌. அவன்‌ தன்னுடைய 
பிரதானிகளை ஏசாயா தீர்க்கதரிசியினிடத்தில்‌ 
அனுப்பி, அவரை  யூதாதேசத்திற்காக 

ம்பண்ணுமாறு வேண்டிக்கொள்கிறான்‌ 
(2இராஜா 19:1-5). ஏசாயா தீர்க்கதரிசி. 
எசேக்கியா ராஜாவுக்கு. சமாதானமான 
வார்த்தைகளை சொல்லியனுப்புகிறார்‌ 
(2இராஜா 19:67). 


தூஷணமான 


அசீரியாவின்‌ ராஜாவாகிய சனகெரிப்‌ 
எசேக்கியாவுக்கு ஒரு நிருபத்தை எழுதி 
அனுப்புகிறான்‌. எசேக்கியா இ ரதன்‌ 
சரணடையவேண்டுமென்று 
அந்த நிருபத்தில்‌. தக்க நா்‌ 
(2இராஜா 19:8-13). எசேக்கியா அசீரியா 
ராஜாவின்‌ நிருபத்தையும்‌, தன்னுடைய 
பரிதாபமான நிலமையையும்‌ கர்த்தரிடத்தில்‌ 
சொல்லி ஜெபம்பண்ணுகிறான்‌. கர்த்தரே 
நீதியுள்ள நியாயாதிபதி. எசேக்கியா 
கர்த்தருடைய உதவிக்காகவும்‌ 
ஒத்தாசைக்காகவும்‌ கெஞ்சி மன்றாடுகிறான்‌ 
(2இராஜா 19:14-19) 


கர்த்தர்‌ ஏசாயா தீர்க்கதரிசியின்‌ 

மூலமாக, எசேக்கியாவுக்கு ஆறுதலான 
செய்தியை சொல்லுகிறார்‌. எருசலேம்‌ நகரம்‌ 
கர்த்தருடைய பரிசுத்த நகரம்‌. கர்த்தர்‌ 
எருசலேமைப்‌ பாதுகாப்பார்‌. சத்துருக்கள்‌ 
மூலமாக எருசலேமுக்கு தீங்கு வராது 
(இராஜா 19:20-34) 


கர்த்தருடைய தூதனானவர்‌ அசீரியரின்‌ 
சேனையை சங்காரம்பண்ணுகிறார்‌. 
அசீரியாவின்‌ ராஜாவாகிய சனகெரிப்பை 
அவனுடைய சொந்தக்‌ குமாரரே 
கொன்றுபோடுகிறார்கள்‌ 
(2இராஜா 19:35-37). 


A அகண்ட 

மைப்படுத்துகிறார்‌. 
ஜனத்தை  இரட்சிக்கிறார்‌. 
நம்புகிறவர்கள்‌ 
வெட்கப்பட்டுப்போகமாட்டார்கள்‌. 


நாமத்தை 
தம்முடைய 
கர்த்தரை 
ஒருபோதும்‌ 





i THE 
TT 


ரப்சாக்கே 
வார்த்தைகளை, 
ஊழியக்காரர்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 
தேவனாகிய 
அவன்‌ சொன்ன தூஷணமான வார்த்தைகள்‌ 
எசேக்கியாவுக்கு மிகுந்த மனவருத்தத்தையும்‌, 
வேதனையையும்‌ கொடுக்கிறது. 

ராஜாவாகிய எசேக்கியா 
அதைக்கேட்டபோது, தன்‌ வஸ்திரங்களைக்‌ 
கிழித்து, இரட்டு உடுத்திக்கொள்கிறான்‌ 
(2இராஜா ராஜவஸ்திரங்களை 


காரியமல்ல. 

சரீரத்தை 
இரட்டுடுத்திக்கொள்வதும்‌ 
எளிதான காரியமல்ல. 


சொன்ன தூஷண 
எசேக்கியாவின்‌: 


அவனிடத்தில்‌ 


ரப்சாக்கே கர்த்தருடைய நாமத்தைத்‌ 
எருசலேம்‌ 


தூலித்திருக்கிறான்‌. 
நகரத்தை அழித்துப்போடுவதாக. 
பயமுறுத்தியிருக்கிறான்‌ எசேக்கியா 
ரப்சாக்கேமின்‌ வார்த்தைகளைக்‌ கேட்டு, 
பயத்தினாலும்‌, நடுக்கத்தினாலும்‌ 
திதைத்துப்போயிருக்கிறான்‌ மிகுந்த 
வேதனையிலும்‌ துக்கத்திலும்‌ இருக்கிறான்‌. 
எருசலேம்‌ நகரத்தாரில்‌ நேகர்‌ 
இரபடுடுந்தலில்லை.... அவர்கள்‌ "நங்கள்‌ 
வஸ்திரங்களைக்‌ கிழித்துக்கொள்ளவுமில்லை. 
அவர்களெல்லோரும்‌ நேர்த்தியான 
வஸ்திரங்களை உடுத்தியிருக்கும்போது, 
அவர்களுடைய ராஜா தன்‌ வஸ்திரங்களைக்‌ 
கிழித்து இரட்டுடுத்திக்கொள்கிறான்‌. 
எசேக்கியா இரட்டுடுத்திக்கொண்டு. 
கர்த்தருடைய ஆலயத்தில்‌ பிரவேசிக்கிறான்‌. 
தன்னுடைய மனதின்‌ வருத்தங்களையும்‌, 
தனக்கு வந்திருக்கிற பிரச்சனைகளையும்‌: 
கர்த்தரிடத்‌ முறையிடுவதற்காகவும்‌, 
கர்த்தரை நோக்கி ஜெபம்பண்‌ணுவதற்காகவும்‌ 
எசேக்கியா கர்த்தருடைய ஆலயத்திற்கு 
வருகிறான்‌. 


ரப்சாக்கே சொன்ன தூஷண 
வார்த்தைகளுக்கு எப்படிப்பட்ட பிரதியுத்தரம்‌. 
சொல்லவேண்டும்‌ என்பது எசேக்கியாவுக்கு 
தெரியவில்லை. ஆகையினால்‌ அவன்‌ 
இந்தப்‌ பிரச்சனைகளை கர்த்தரிடத்தில்‌ 
முறையிட வருகிறான்‌. தேவரீர்‌ தாமே 
தனக்காக பிரதியுத்தரம்‌ 
சொல்லவேண்டுமென்று, எசேக்கியா 
கர்த்தரிடத்தில்‌ ஜெபம்பண்‌ ணுகிறான்‌. 


2 நாளாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


COMMENTARY 


எசேக்கியாவின்‌ 
எருசலேமிலே 

தீர்க்கதரிசியாயிருக்கிறார்‌. 

ஆமோத்தின்‌ குமாரன்‌. தான்‌ கர்த்தரிடத்தில்‌ 
ஜெபப்பண்ணினாலும்‌, ஏசாயாவும்‌ 
தனக்காக  ஜெபம்பண்ணவேண்டுமென்று 
எசேக்கியா விரும்புகிறான்‌. 


எசேக்கியா டய ஊழியக்காரரை 

த்த இண்ட ப்பகிறான்‌ 
எலியாக்கீமும்‌, செய்னாவும்‌ ரப்சாக்கே 
சொன்ன தூஷண வார்த்தைகளை தங்கள்‌ 
செலிகளால்‌ கேட்டவர்கள்‌. அவர்களால்‌ 
ரப்சாக்கே சொன்ன தூஷண 
வார்த்தைகளை ஏசாயாவுக்கு தெளிவாகச்‌ 
சொல்ல முடியும்‌. ஆகையினால்‌ எசேக்கியா 
அவர்களையும்‌, அவர்களோடுகூட 
ஆசாரியர்களின்‌. மூப்பர்களையும்‌ 
ஏசாயாவினிடத்திற்கு அனுப்புகிறான்‌. 


எசேக்கியா 
விசாரிப்புக்காரனாகிய 
சம்பிரதியாகிய 
ஆசாரியர்களின்‌ மூப்பரையும்‌, 
குமாரனாகிய ஏசாயா 
தீர்க்கதரிசியினிடத்துக்கு 
உடுத்திக்கொண்டவர்களாக. 
(2இராஜா 19:2). 


ராஜாவின்‌ ஊழியக்காரர்‌, ராஜாவின்‌ 
சார்பாக, ஏசாயாவை சந்திக்கப்போகிறார்கள்‌. 
ஆகையினால்‌. அவர்களும்‌ தங்கள்‌ 
ராஜாவாகிய எசேக்கியாவைப்போல. 
இரட்டுடுத்திக்கொண்டவர்களாய்‌, 
ஏசாயாவினிடத்திற்குப்போகிறார்கள்‌. 


ரமனை 
எலியாக்கீமையும்‌, 
செப்னாவையும்‌, 
ஆயோத்தின்‌ 
என்னும்‌ 
இரட்டு 
அனுப்புகிறான்‌ 


எசேக்கியா ராஜாவின்‌ ஊழியக்காரர்‌, 

தீர்க்கதரிசியை நோக்கி, 

்‌ மீதியாயிருக்கிறவர்களுக்காக 

விண்ணப்பஞ்செய்வீராக என்று எசேக்கியா 

சொல்லச்சொன்னார்‌”  (2இராஜா 19:4) 
என்று சொல்லுகிறார்கள்‌. 


பத்துக்கோத்திரத்தார்‌ 

அந்நிய தேசத்து 

போய்விட்டார்கள்‌. 

மாத்திரமே இன்னும்‌ 
மீதியாயிருக்கிறார்கள்‌. 





i= FTN 
TT 


அசிரியாவின்‌ ராஜா யூதாதேசத்திலள்ள 
அரணிப்பான பட்டணங்களையெல்லாம்‌ 
பிடித்துக்கொண்டான்‌. இன்னும்‌ எருசலேம்‌. 
மாத்திரமே  மீதியாயிருக்கிறது. 
மீதியாயிருக்கிறவர்களுக்காக 
செய்வீராக" என்னும்‌ வாக்கியம்‌ எருசலேம்‌ 
நகரத்தாரைக்‌ குறிக்கிறது. 
ஏசாயா தீர்க்கதரிசி கர்த்தரிடத்தில்‌ 
ஜெபம்பண்ணினாலும்‌, எசேக்கியாவும்‌ 
ஜெபம்பண்ணுகிறான்‌. நமக்காக மற்றவர்கள்‌ 
ஜெபம்பண்ணும்போது, நாம்‌ ஜெபம்பண்ணாமல்‌ 
சும்மாயிருந்துவிடக்‌ கூடாது. மற்றவர்கள்‌ 
நமக்காக  ஜெபம்பண்ணினாலும்‌, நாமும்‌ 
நமக்காக ஜெபம்பண்ணவேண்டும்‌. 


எசேக்கியா தன்னுடைய ஊழியக்காரரை 
ஏசாயாலினிடத்திற்கு அனுப்பி, 


பிரவேசித்து. 

ஜெபிக்கிறான்‌. 

கர்த்தருடைய ஊழியத்திற்கும்‌ 
அவருடைய சபைக்கும்‌, விசுவாசிகளுக்கும்‌ 
அதிகமான பிரச்சனைகள்‌ வரும்போது. நாம்‌ 
கர்த்தரை நோக்கி விண்ணப்பம்பண்ண 
வேண்டும்‌. விசுவாசிகளில்‌ அநேகர்‌ 
பின்வாங்கிப்போனாலும்‌, இன்னும்‌ கர்த்தரை 
நம்புகிற மீதமானவர்களுக்காக நாம்‌. 
ஜெபம்பண்ண வேண்டும்‌. க 
மீநமானவர்கள்‌ எல்லா 
எல்லா தேசங்களிலும்‌ இருப்பார்கள்‌. 

எசேக்கியாவின்‌ ஊழியக்காரர்‌ 
ஏசாயாவை நோக்கி, “இந்த நாள்‌ 
நெருக்கமும்‌ கண்டிதமும்‌ தூஷணமும்‌. 
அநுபவிக்கிற நாள்‌: பிள்ளைபேறு. 
'நோக்கியிருக்கிறது. பெறவோ பெலனில்லை” 
(2இராஜா 19:3) என்று சொல்லுகிறார்கள்‌. 


எருசலேம்‌ நகரத்தார்‌. தங்கள்‌ 
சத்துருக்களுக்கு பயப்படுகிறார்கள்‌. 
அவர்கள்‌ அழிந்துபோகிற ஆபத்தான 
நிலமையிலிருக்கிறார்கள்‌. கர்த்தருடைய 
அருவம்‌ மே தங்களுக்கு 
உதவியாயிருக்கும்‌ என்று எதிர்பார்க்கிறார்கள்‌. 


கர்த்தரிடத்தில்‌ 


2 நாளாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


எருசலேம்‌ நகரத்தார்‌ 
நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
கர்த்தரை நம்பி ஜீலிக்கிறவர்கள்‌. 
தங்களுக்கு ஆபத்து வரும்போது அவர்கள்‌ 
கர்த்தரை நோக்கிப்‌ பார்க்கிறார்கள்‌. கர்த்தர்‌ 
தங்களைப்‌ பாதுகாக்க முன்வருவர்‌ என்று 
அவர்கள்‌ எதிர்பார்க்கிறார்கள்‌. 


கர்த்தர்மீது 


வதால்‌ கர்த்தருக்கு விரோதமான 
வார்த்தைகளைப்‌ பேசியபோது, 
இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தரும்‌, 
அந்தத்‌ தூஷணவார்த்தைகளை தம்முடைய 
செவிகளினால்‌ கேட்டிருப்பார்‌. ரப்சாக்கேயின்‌ 
தூஷணவார்த்தைகள்‌ கர்த்தருக்கும்‌ தெரியும்‌. 
ரப்சாக்கே ரன்ன வார்த்தைகளின்‌ 
பிரகாரம்‌, கர்த்தர்‌ அவனைத்‌ தண்டிப்பார்‌ 


எசேக்கியாவின்‌ ஊழியக்காரர்‌ 
கர்த்தரை நம்புகிறார்கள்‌. அவர்கள்‌ ஏசாயா 
தீர்க்கதரிசியிடம்‌ வந்து, அவரை நோக்கி, 
“ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படி அசீரியா 
ராஜாவாகிய தன்‌ ண்டவனால்‌ 
அனுப்பப்பட்ட ரப்சாக்கே சொன்ன 
வார்த்தைகளையெல்லாம்‌ உமது தேவனாகிய 
கர்த்தர்‌ கேட்டிருக்கிறார்‌: உமது தேவனாகிய 
கர்த்தர்‌ கேட்டிருக்கிற வார்த்தைகளினிமித்தம்‌ 
தண்டனைசெய்வார்‌" (2இராஜா 19:4) என்று 
சொல்லுகிறார்கள்‌. 


எசேக்கியாவின்‌ வழக்கு கர்த்தருடைய 
சமுகத்தில்‌ சொல்லப்படவேண்டும்‌. இந்த 
வழக்கை கர்த்தருடைய சமுகத்தில்‌ கொண்டு 
போவதற்கு ஏசாயா உதவியாயிருப்பார்‌. 
நம்முடைய பிரச்சனைகளை கர்த்தருடைய 
சமுகத்திலே. ஒப்புக்கொடுத்துவிட்டால்‌, 
அதன்‌ பின்பு கர்த்தருடைய சித்தம்‌ 
நிறைவேறும்‌ என்று விசுவாசித்து, நாம்‌. 
மனஅமைதியோடிருக்கலாம்‌. 


அப்பொழுது ஏசாயா அவர்களை 
நோக்கி: “அசீரியா ராஜாவின்‌ ஊழியக்காரர்‌ 
என்னைத்‌ தூஷித்ததும்‌ நீர்‌ கேட்டதுமான 
வார்த்தைகளினாலே பயப்படாதேயும்‌" 
(2இராஜா 19:6) என்று சொல்லுகிறார்‌. 


அசீரியர்கள்‌ அழிந்துபோவார்கள்‌. 
இதன்‌ மூலமாக கர்த்தர்‌ தம்‌ 
நாமத்தை மகிமைப்படுத்துவார்‌. 
நகரத்திலே, என்னென்ன 
நடைபெறும்‌ என்று விசாரிப்பதற்காக, 
எசேக்கியா தன்னுடைய ஊழியக்காரரை 
ஏசாயாவினிடத்திற்கு அனுப்பவில்லை. 





f= THE 
TT 


எசேக்கியா தன்னுடைய கடமையை 


ஏசாயா எசேக்கியாவுக்‌। ான 
வார்த்றதகளைச்‌ சொல்லுகிறார்‌. எசேக்கியா 
ரப்சாக்கேயின்‌ 'தூஷணவார்த்தைகளைக்‌: 
கேட்டு பயப்படுகிறான்‌. ஏசாயா 
எசேக்கியாவை ஆறுதல்‌ பண்ணும்‌. 
வண்ணமாக, ர கேட்டதுமான 
வார்த்தைகளினாலே பயப்படாதேயும்‌' என்று 
சொல்லுகிறார்‌. 

ரப்சாக்கே சொன்ன வார்த்தைகளில்‌: 
உண்மையில்லை. அவனிடத்தில்‌ 
வீண்பெருமை இருப்பதுபோல, அவனுடைய 
வார்த்தைகளிலும்‌ வீண்பெருமை இருக்கிறது. 
அவனுடைய வார்த்தைகள்‌  சித்திக்காது. 
அவை காற்றோடு கரைந்துபோகும்‌. 


ரப்சாக்கே 
தூஷணவார்த்தைகளினால்‌ 
பயமுறுத்தினான்‌. கர்த்தரோ 
வல்லமையினால்‌ அசீரியாவின்‌ 
பயமுறுத்தப்போகிறார்‌. 
பயம்‌, எசேக்கியா 
அதிகமாயிருகிறது. 


கர்த்தருடைய வார்த்தை 

மூலமாய்‌ உண்டாயிற்று. 

எசேக்கியாவின்‌ ஊழியக்காரரை 
ன்‌ ராஜா 


டய 
சேக்கை 
தம்முடைய 
ராஜாவை 

அசீரியா ராஜாவின்‌ 
ராஜாவின்‌ பயத்தைவிட 


ஏசாயா 
ஏசாயா 
நோக்கி, 


ல்ல 


தேசத்திலே. பட்டயத்தால்‌ விழப்பண்ணுவேன்‌ 
என்று கர்த்தர்‌ உரைக்கிறார்‌ என்பதை 
உங்கள்‌ ஆண்டவனிடத்தில்‌ சொல்லுங்கள்‌" 
(2இராஜா 19:7) என்று சொல்லுகிறான்‌. 


நான்‌. 


நான்‌ 


கொள்ளைதோயின்‌ ஆவியை அனுப்புவார்‌" 
என்று பொருள்‌. அசீரியருடைய 
சேனையின்மீது கொள்ளைநோய்‌ வரும்‌. 
அந்த நோய்‌ அவர்களெல்லோயையும்‌ 
கொன்றுபோடும்‌. 


2 நாளாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


ராஜாவினிடத்திலிருந்து, 
இதுவரையிலும்‌ ஒரு 
வரவில்லை. அசீரியாவின்‌ 


எருசலேமை 

முற்றிக்கையிட்டிருக்கிறார்கள்‌. 

எருசலேமுக்கு விரோதமாக என்ன 
செய்யவேண்டும்‌ என்று  சனகெரிப்பின்‌ 
கட்டளையைப்‌ பெற்றுக்கொள்வதற்காக, 
ரப்சாக்கே அசீரியாலின்‌ ராஜாவைப்‌ 
பார்க்கப்போகிறான்‌. அசீரியாவின்‌ இராணுவம்‌. 
எருசலேமுக்கு விரோதமாக 
முற்றிக்கையிட்டிருக்கிறார்கள்‌ இராணுவத்தை 
நிர்வாகம்பண்ணும்‌ பொறுப்பை, ரப்சாக்கே, 
தன்னோடு கூடயிருக்கிற இரண்டு 
தளபதிகளிடமும்‌ ஒப்புவிக்கிறான்‌. 

ரப்சாக்கே அசீரியாவின்‌ ராஜாவாகிய 
சனகெரிப்பைப்‌ பார்க்கப்போகும்போது, அவன்‌ 
லிப்னாவை. மற்றிக்கையிட்டிருக்கிறான்‌. 
லிப்னா A 
விரோதமாகக்‌ கலகம்பண்ணியவர்கள்‌. 


யூதாவுடைய கையின்‌ 

இந்நாள்வரைக்கும்‌. 

கலகம்பண்ணினார்கள்‌:: 

அக்காலத்தில்தானே லிப்னா பட்டணத்தாரும்‌ 
கலகம்பண்ணினார்கள்‌" (2இராஜா 8:22) 


அசீரியாவின்‌ 
விரோதமாக. 


ராஜா... லிப்னாவுக்கு. 
முற்றிக்கையிட்டிருக்கும்போது, 
கூவியரின்‌ ராஜா அசீரியருக்கு 
விரோதமாக பெரும்‌ சேனையோடு 
யுத்தம்பண்ண வருகிறான்‌ என்று சனகெரிப்‌ 
கேள்விப்படுகிறான்‌. கூஷியர்கள்‌ அரபு 
தேசத்திற்கு அருகாமையிலிருக்கிறவர்கள்‌. 


“அசீரியா ராஜா  லாகீசைவிட்டுப்‌ 
புறப்பட்டான்‌ என்று கேள்விப்பட்டு, ரப்சாக்கே 
திரும்பிப்போய்‌, அவன்‌ லிப்னாவின்‌ மேல்‌ 
யுத்தம்பண்ணுகிறதைக்‌ கண்டான்‌. இதோ, 
எத்தியோப்பியா ராஜாவாகிய தீராக்கா 
உம்மோடு யுத்தம்பண்ணப்‌ புறப்பட்டான்‌ என்று 
சொல்லக்கேள்விப்பட்டான்‌" (2இராஜா 19:89). 





i THEN 
TT 


அசீரியாவின்‌ ராஜா எருசலேமுக்கு 
விரோதமான யுத்தத்தை விரைவுபடுத்த 
வேண்டுமென்று விரும்புகிறான்‌. அசீரியரின்‌ 
சேனை. எருசலேமுக்கு விரோதமாக 
முற்றிக்கையிட்டிருக்கிறார்கள்‌. ன்‌ 
எசேக்கியா ராஜாவோ ரப்சாக்கேக்கு 
மறுஉத்தரவு கொடுக்காமல்‌ 
அமைதியாயிருக்கிறான்‌. அவன்‌ எல்வளவு 
காலத்திற்கு அமைதியாயிருப்பான்‌ என்பது. 
அசீரியருக்கு தெரியவில்லை. 

எசேக்கியா 
'சரணடைவான்‌. என்று 
எதிர்பார்க்கிறான்‌. ஆனால்‌ 
அசீரியரிடத்தில்‌ சரணடையாமல்‌, 
கர்த்தருடைய ஆலயத்திற்குப்போய்‌, 
அங்கே கர்த்தரிடத்தில்‌ சரணடைகிறான்‌. 
எத்தியோப்பியா 


பிரச்சனை 


அசீரியரிடத்தில்‌ 
ரப்சாக்கே. 
எசேக்கியாவோ 


இசிரியருக்கு ்‌ 
ராஜாவின்‌ மூலமாகவும்‌ 
வருகிறது. ஆகையினால்‌ 
சீக்கிரத்தில்‌ 
கைப்பற்றிக்கொண்டு, 
விரோதமாக யுத்தம்பண்ணப்போகலாம்‌ என்று 
அசீரியாவின்‌ ராஜா தீர்மானம்பண்ணுகிறான்‌. 


எருசலேம்‌ நகரத்திற்கு விரோதமாக 
அனுப்பி. 


தன்னுடைய. 
எருசலேமைப்‌ 
சனகெரிப்பின்‌ 
எருசலேமுக்கு விரோதமாக. 
யுத்தம்பண்ணினால்‌, அசீரியருக்கும்‌ 
பொருள்‌ சேதமும்‌ ஆள்‌ சேதமும்‌ உண்டாகும்‌. 
தனக்கு இழப்பு வருவதை தவிர்க்கவேண்டும்‌ 
என்று சனகெரிப்‌ விரும்புகிறான்‌. 


இதற்காக சனகெரிப்‌ வேறு ஒரு திட்டம்‌ 
வகுக்கிறான்‌. எசேக்கியா ராஜாவுக்கு ஒரு 
நிருபத்தை எழுதி, அந்த  நிருபத்தின்‌ 
மூலமாக அவனைப்‌ பயமுறுத்தவேண்டும்‌ 
என்பது சனகெரிப்பின்‌ திட்டம்‌. எசேக்கியா 
படட அந்த நிருபத்தை படித்து பயந்துபோய்‌, 

னிடத்நில்‌ சரணடைவான்‌ என்று 
சனகெரப்‌ எதிர்பார்க்கிறான்‌. 


முழுசேனையையும்‌ 
பிடிக்கவேண்டும்‌ 
திட்டம்‌ 


து 
ஆனாலும்‌ 


சனகெரிப்‌  எசேக்கியாவுக்கு 
நிருபத்தை அனுப்புகிறான்‌.  சனகெரிப்பின்‌ 
அதிகாரிகள்‌ இந்த நிருபத்தை 
எசேக்கியாவுக்கு கொடுக்கவேண்டும்‌. 
இந்த நிருபத்தில்‌ தூஷணமான வார்த்தைகள்‌ 
எசேக்கியா 
சனகெரிப்‌ 


ஒரு. 


என்றும்‌ 
அவனைப்‌ பயமுறுத்துகிறான்‌. 


2 நாளாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


எருசலேம்‌ அசீரியா ராஜாவின்‌ 
கையில்‌, ஒப்புக்கொடுக்கப்படுவதில்லை. 
யென்று நீ நம்பிமிருக்கிற உன்‌ தேவன்‌ 
உன்னை எத்த ஒப்டாதே” (2இராஜா 19:10) 
என்று சனகெரிப்‌ நிருபம்‌ எழுதி அதை 
எசேக்கியாவுக்கு கொடுத்தனுப்புகிறான்‌. 
இந்த நிருபத்தில்‌  சனகெரிப்பைப்பற்றி 
உயர்வான வார்த்தைகள்‌ 
எழுதப்பட்டிருக்கிறது. சனகெரிப்பின்‌ 
சாகசங்களைப்பற்றியும்‌ அதிகமாக 
எழுதப்பட்டிருக்கிறது. இவையெல்லாமே 
எசேக்கியாவை பயமுறுத்துவதற்காக 
எழுதப்பட்டிருக்கிறது. 

அசிரியாவின்‌ ராஜாவாகிய சனகெரிப்‌, 
யூதாவின்‌ ராஜாவாகிய  எசேக்கியாவுக்கு 
எழுதின நிருபத்தில்‌, “இதோ, அசீரியா 
ராஜாக்கள்‌ சகல தேசங்களையும்‌ சங்கரித்த 
செய்தியை நீ கேட்டிருக்கிறாயே, நீ 
தப்புவாயோ?" (2இராஜா 19:11) என்றும்‌, 

“என்‌ பிதாக்கள்‌ 
கோசேனையும்‌ ஆரானையும்‌ சேத்‌ 
தெலாசாரிலிருந்த ஏதேனின்‌ 
அவர்களுடைய 
தப்பவித்ததுண்டோ?” (இராஜா 


த்துவிட்ட 
ப்பையும்‌, 
புத்திரரையும்‌ 
தேவர்கள்‌ 

19:12) 


அர்பாத்தின்‌ 
ஏனா ஈவா 
எங்கே?” 
என்றும்‌ 


ராஜாவும்‌, 
பர்வாயிம்‌ 
ராஜாவும்‌ 
19:13) 
எழுதப்பட்டிருக்கிறது. 


அசீரியா ராஜா சகல தேசங்களையும்‌ 
சங்கரித்திருக்கிறான்‌. எல்லா தேசங்களின்‌ 
ராஜாக்களும்‌ அசீரியா ராஜாவின்‌ பெயரைக்‌ 
கேட்டு பயப்படுகிறார்கள்‌. 


அசீரியாவின்‌ 
தேசங்களையும்‌ 
தேவர்களையும்‌ 
சனகெரிப்‌ தன்னை 
ராஜாக்களைவிடவும்‌, அவர்களுடைய 
தேவர்களைவிடவும்‌ பெரியவனாக 
உயர்த்துகிறான்‌. ந்த நிருபத்தைப்‌ பார்த்து 
எசேக்கியா வான்‌ என்றும்‌, 
தன்னிடத்தில்‌ ள்‌ என்றும்‌ 
'சனகெரிப்‌ எதிர்பார்க்கிறான்‌. 


ராஜா சகல 
சங்கரித்ததுபோல, சகல 
சங்கரித்திருக்கிறான்‌. 
மற்ற தேசத்து 





i= FTE 
TT 


சனகெரிப்பின்‌ 
பெற்றுக்கொள்கிறான்‌. 


முன்பு ரப்சாக்கே 
தூஷித்ததுபோல, இப்போது சனகெரிப்பும்‌ 
கர்த்தரை தூஷித்து இந்த நிருபத்தில்‌ 
எழுதியிருக்கிறான்‌. 


எசேக்கியா 
கையிலிருந்து 
வாசித்தபின்பு, அவன்‌ 
ஆலயத்திற்குப்போய்‌, அதைக்‌. 
முன்பாக விரிக்கிறான்‌ (2இராஜா 19:14). 

கர்த்தருக்கு முன்பாக சனகெரிப்பின்‌ 
நிருத்தை விரித்து காண்பித்தால்தான்‌, 
கர்த்தரால்‌ அந்த நிருபத்தை படிக்க முடியும்‌ 
என்பதல்ல. கர்த்தருக்கு தெரியாக இரகசியம்‌ 
எதுவுமில்லை. எசேக்கியாவின்‌ கையிலே 
நிருபம்‌ வருவதற்கு முன்பாகவே அந்த 
நிருபத்தில்‌ எழுதப்பட்டிருக்கும்‌ வார்த்தைகளை 
கர்த்தர்‌ அறிந்திருக்கிறார்‌ 

எசேக்கியா சனகெரிப்பின்‌ நிருபத்தை 
கர்த்தருக்கு முன்பாக விரிக்கிறான்‌. அவன்‌ 
தன்னுடைய வழிகளிலெல்லாம்‌ கர்த்தரை 
அங்கீகரிக்கிறான்‌ என்பதற்கு இதுவும்‌ ஒரு 
அடையாளம்‌. சனகெரிப்‌ கர்த்தரை 
தூஷித்தான்‌. எசேக்கியாவோ கர்த்தரை 
துதிக்கிறான்‌ 

எசேக்கியா 
“கேருபீன்களின்‌ மத்தியில்‌ 
வாசம்பண்ணுகிற இஸ்ரவேலின்‌ தேவனாகிய 
கர்த்தாவே, நீர்‌ ஒருவரே பூமியின்‌ 
ராஜ்யங்களுக்கெல்லாம்‌ தேவனானவர்‌; நீர்‌ 
வானத்தையும்‌ பூமியையும்‌ உண்டாக்கினீர்‌" 
(2இராஜா 19:15) என்று சொல்லி கர்த்தரைப்‌ 
போற்றிப்‌ புகழுகிறான்‌. 

எசேக்கியா 
சொல்லும்போது அவரை, 
தேவனாகிய கர்த்தாவே" 
சொல்லுகிறான்‌. இஸ்ரவேல்‌ 
கர்த்தருக்கு விசேஷமானவர்கள்‌. 
கேருபீன்களின்‌ மத்தியில்‌ வாசம்பண்ணுகிறார்‌. 
அந்த பரிசுத்த ஸ்தலமே இந்தப்‌ பூமியின்மீது 
கர்த்தருடைய மகிமை தங்கியிருக்கும்‌. 
வாசஸ்தலமாகும்‌. 


கர்த்தரை நோக்கி: 


2 நாளாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


இஸ்ரவேலின்‌ 
தேவனாகயிருந்தாலும்‌, அவர்‌ ஒருவரே 
மியின்‌ ராஜாக்களுக்கெல்லாம்‌ 
தேவனாயிருக்கிறார்‌. எசேக்கியா ராஜா 
கர்த்தரைப்பற்றிச்‌ சொல்லும்போது, அவரை 
தேவனாகப்‌ பாவித்து 
கர்த்தர்‌ எருசலேமிலுள்ள 
ஆலயத்தில்‌ மாத்திரமே இருக்கிறார்‌ என்று 
சனகெரிப்‌ நினைக்கிறான்‌. கர்த்தர்‌ 
சர்வவியாபகர்‌. அவரே வானத்தையும்‌ 
பூமியையும்‌ உண்டாக்கினவர்‌. அவர்‌ ஒரே 
நேரத்தில்‌ சர்வலோகத்திலும்‌ இருக்கிறவர்‌ 
எசேக்கியா கர்த்தரிடத்தில்‌ 
ஜெபம்பண்ணும்போது, சனகெரிப்‌ தேவனை 
நிந்தித்து சொன்ன வார்த்தைகளைப்பற்றியும்‌ 
முறையிடுகிறான்‌. 
தன்னுடைய ஜெபத்தில்‌, 
உமது செலியைச்சாய்த்துக்‌ 
கேளும்‌; கர்த்தாவே, நீர்‌ உமது கண்களைத்‌ 
திறந்துபாரு। சனகெரிப்‌ 
தேவனை  நிந்திக்கும்படிக்குச்‌. 
யனுப்பின வார்த்தைகளைக்கேளும்‌" 
(இராஜா 19:6) என்று சொல்லி 
ஜெபம்பண்ணுகிறான்‌. 


அசீரியாவி; ராஜாவாகிய 
சனகெரிப்ுக்கு பல பல தேசங்களின்மீது வெற்றி 
இதை எசேக்கியாவும்‌ 
சனகெரிப்‌ அந்நிய 
நெருப்பிலே போட்டதையும்‌ 
எசேக்கியா அங்கீகரிக்கிறான்‌. 
எசேக்கியாவின்‌ பார்வையிலே, 
தெய்வங்கள்‌ மெய்யான தெய்வங்களாகத்‌ 
தெரியவில்லை. கர்த்தர்‌ ஒருவர்‌ மாத்திரமே 
மெய்யான தேவன்‌. 


கர்த்தர்‌ 


எசேக்கியா அந்நிய 
ராஜாக்களையும்‌, அவர்களுடைய 
தேவர்களையும்‌ பற்றிச்‌ சொல்லும்போது, 
“கர்த்தாவே, அசீரியா ராஜாக்கள்‌ அந்த 
ஜாதிகளையும்‌ அவர்கள்‌ தேசத்தையும்‌ 
நாசமாக்கினார்கள்‌' (இராஜா 19:17) 
என்றும்‌, 


தேசத்து 


“அவர்களுடைய தேவர்களை 
நெருப்பிலே போட்டுவிட்டது மெய்தான்‌; 
அவைகள்‌ தேவர்கள்‌ அல்லவே, மனுஷர்‌ 
கைவேலையான மரமும்‌ கல்லும்தானே; 
ஆகையால்‌ அவைகளை 
நிர்த்தூளியாக்கினார்கள்‌"' ரானா 1948) 
என்றும்‌ சொல்லுகிறான்‌. 





i FTE 
TT 


எசேக்கியா கர்த்தரை மகிமைப்படுத்திய 
பின்பு. 
தன்னுடைய 
ஏறெடுக்கிறான்‌. 
தேவனாகிய கர்த்தாவே, 
தேவனாகிய கர்த்தர்‌ 
ராஜ்யங்கள்‌ எல்லாம்‌ அறியும்படிக்கு, எங்களை 
அவன்‌ கைக்கு நீங்கலாக்கி ட்சியும்‌” 
(2இராஜா 19:19) என்று எசேக்கியா 
கர்த்தரிடத்தில்‌ விண்ணப்பம்பண்ணுகிறான்‌. 


சனகெரிப்‌ ராஜா கர்த்தரைப்‌ பார்த்து. 
"நீரே மெய்யான தேவன்‌" என்று அறிக்கை 
செய்யவேண்டும்‌. “கர்த்தர்‌ மாத்திரமே 
பரிசுத்தர்‌" என்றும்‌, அந்நிய தேவர்களெல்லாம்‌ 
பொய்யும்‌ மாயையுமாயிருக்கிறது என்றும்‌ 
சனகெரிப்‌ அறிக்கை செய்யவேண்டும்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய மகிமையை 
வெளிப்படுத்தும்போது. மனுஷருடைய 
நாவுகளெல்லாம்‌ அவரைத்‌ துதிக்கும்‌. 

எசேக்கியா (அத்தகை 
ஆலயத்திற்குப்போய்‌, ப்பின்‌ 
நிருபத்தை கர்த்தருக்கு ஒன்ப விரித்து, 
கர்த்தரிடத்தில்‌ ஜெபம்பண்ணுகிறான்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய கிருபையினால்‌ எசேக்கியாவின்‌ 
ஜெபத்திற்கு பதில்‌ கொடுக்கிறார்‌. எசேக்கியா 
அசீரியா ராஜாவாகிய சனகெரிப்பினிமித்தம்‌, 
தம்மை நோக்கி பண்ணின விண்ணப்பத்தை 
கர்த்தர்‌ கேட்டிருக்கிறார்‌. 

கர்த்தருடைய வார்த்தை 
எசேக்கியாவுக்கு, ஏசாயா தீர்க்கதரிசியின்‌ 
மூலமாய்‌ உண்டாயிற்று. சனகெரிப்புக்கும்‌. 
அவனுடைய சேனைக்கும்‌ குழப்பமும்‌ 
அவமானமும்‌ உண்டாகும்‌. சனகெரிப்‌ 
சேனை  முறிந்துபோகும்‌. 
தாழ்த்தப்படுவான்‌. கர்த்தர்‌ 
ராஜாவாகிய சனகெரிப்பைக்‌ 

தீர்க்கதரிசியாகிய 


அவன்‌ 
அசீரியாவின்‌ 
குறித்து, 
ஏசாயா 
வசனத்தைச்‌ 


சீயோன்‌ 


ராஜா 
த்தலாம்‌ என்று 


சொல்லும்போது, “சீயோன்‌ குமாரத்தியாகிய 
கன்னியாஸ்திரீ. உன்னை இகழ்ந்து, 
உன்னைப்‌ பரிகாசம்பண்ணுகிறாள்‌; எருசலேம்‌ 
குமாரத்தி உன்‌ பின்னாலே. 
'தலையைத்துலுக்குகிறாள்‌" ராஜா 19:21). 
என்று சொல்லுகிறார்‌. 


2 நாளாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


சீயோன்‌ 
கன்னியாஸ்திரீயாயிருக்கிறாள்‌. 
சனகெரிப்போ அவளை பயமுறுத்தி, தனக்கு 
கீழ்ப்டியயண்ணலாம்‌ என்று நினைக்கிறான்‌. 
சீயோன்‌ குமாரத்தி தனியாகயில்லை. அவள்‌ 
தன்னுடைய பிதாவின்‌ வீட்டில்‌ பிதாவின்‌ 
பாதுகாப்பிலிருக்கிறாள்‌. 


சீயோன்‌ 
கன்னியாஸ்திரீ, தன்னை 
அசீரியாவின்‌ ராஜாவாகிய 
இகமழுகிறாள்‌. அவனைப்‌ 
பரியாசம்பண்ணுகிறாள்‌. எருசலேம்‌ 
குமாரத்தி அவன்‌ பின்னாலே தன்னுடைய 
த, துலுக்குகிறாள்‌. அவனை 
அவமானப்படுத்துகிறாள்‌. 


சனகெரிப்‌ அசீரியா தேசத்திற்கு 
ராஜாவாயிருந்தாலும்‌, அவன்‌ கர்த்தருடைய 
சிங்காசனத்திற்கு முன்பாக 
பலமற்றவனாகயிருக்கிறான்‌. பரலோகத்தில்‌ 
வீற்றிருக்கிறவர்‌. சனகெரிப்பைப்‌ பார்த்து, 
நகைக்கிறார்‌. கர்த்தர்‌ அவனைப்‌ பார்த்து 
நகைக்கும்போது, அவருடைய நிழலில்‌ 
அமர்ந்திருக்கிற அவருடைய ஜனத்தாரும்‌, 
சனகெரிப்பைப்‌ பார்த்து நகைப்பார்கள்‌. 


குமாத்திர 


குமாரத்தியாகிய 
பயமுறுத்துகிற 
சனகெரிப்பை 


எசேக்கியாவும்‌, எருசலேம்‌ நகரத்தாரும்‌ 
ரப்சாக்கேமின்‌ வார்த்தைகளைக்‌ கேட்டும்‌, 
சனகெரிப்பின்‌ நிருபத்தை வாசித்தும்‌ 
பயப்படுகிறார்கள்‌. அவர்களுடைய பயத்தை 
நீக்கும்‌ வண்ணமாக, கர்த்தர்‌. இங்கே 
ஆறுதலான வார்த்தைகளைச்‌ சொல்லுகிறார்‌. 


சனகெரிப்‌ கர்த்தருடைய 
சத்துருவாமிருக்கிறான்‌. அவன்‌ ஜீவனுள்ள 
தேவனை நிந்திக்கும்படிக்கு இந்த நிருபத்தை 
எழுதியிருக்கிறான்‌. சனகெரிப்‌ 
எசேக்கியாவையும்‌ எருசலேம்‌ நகரத்தாரையும்‌ 
தூஷித்ததாக நினைத்தான்‌. கர்த்தரோ 
சனகெரிப்‌ தன்னையே தூஷித்ததாக 
சொல்லுகிறார்‌. 
கர்த்தருடைய 
தொடுகிறவர்கள்‌ 
தொடுகிறார்கள்‌. 
தூலிக்கிறவர்கள்‌ 
தூவிக்கிறார்கள்‌. 
விரோதமாக. 
கர்த்தருக்கு 
யுத்தம்பண்ணுகிறார்கள்‌. 


பிள்ளைகளைத்‌ 
கர்த்தரையே 
விசுவாசிகளைத்‌ 
கர்த்தரைத்‌ 

கர்த்தருடைய ஜனத்திற்கு 
யுத்தம்பண்ணுகிறவர்கள்‌ 
விரோதமாக 





f= THE 
ETT 


இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
சனகெரிப்புக்கு விரோதமாக தம்முடைய 
கோபமான வார்த்தைகளை சொல்லுகிறார்‌. 
கர்த்தர்‌ சனகெரிப்பை நோக்கி, “யாரை 
நிந்தித்துத்‌ தூவித்தாய்‌? யாருக்கு 
விரோதமாய்‌ உன்‌ சத்தத்தை உயர்த்தினாய்‌? 
நீ இஸ்ரவேலின்‌: பரிசுத்தருக்கு 
விரரோதமாயல்லவோ கண்களை 
மேட்டிமையாக ஏறெடுத்தாய்‌?” 
(இராஜா 19:22) என்று கேட்கிறார்‌. 


உன்‌ 


கர்த்தர்‌ மகிமையுள்ளவர்‌. 
சர்வவல்லமையுள்ள 
விக்கிரகங்களுக்கு 
பெலனுமில்லை. 
மகிமையுமில்லை. 
சனகெரிப்புக்கு ஜீவனுள்ள 
ஜீவனில்லாத. விக்கி! 
வித்தியாசம்‌ தெரியவில்லை. 


சனகெரிப்‌ 
சுயபெருமைக்காரனாயிருக்கிறான்‌ 
மனமேட்டிமையாய்ப்‌ பேசுகிறான்‌. 
சனகெரிப்பின்‌ மேட்டிமையான 
வார்த்தைகளும்‌, நிந்தையான வார்த்தைகளும்‌ 
கர்த்தரைத்‌ தூஷிக்கும்‌. 
வார்த்தைகளாயிருக்கிறது. சனகெரிப்‌ 
தன்னுடைய ஸ்தானாபதிகளைக்கொண்டு. 
இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தரை 
நிந்தித்தான்‌. 

சனகெரிப்‌ தன்னுடைய 
பெருமையைப்பற்றி மேட்டிமையாய்ப்‌ 
பேசும்போது, “என்‌ இரதங்களின்‌ திரளினாலே 


அவர்‌ 
தேவன்‌. 
ஜீவனுமில்லை. 
அவற்றிற்கு 
பெலமுமில்லை. 
தேவனுக்கும்‌. 
ரகங்களுக்கும்‌ 


அவன்‌ 


கேதுருமரங்களையும்‌, உச்சிதமான தேவதாரி 
விருட்சங்களையும்‌ நான்‌ வெட்டி, அதின்‌ 
கடையாந்தரத்‌ தாபரமட்டும்‌, அதின்‌ 

'முமையான  வனமப்டும்‌ வருவேன்‌” 
(2இராஜா 19:23) என்றும்‌, 

த னில்‌ 
கிணறுவெட்டி தண்ணீர்‌ குடித்தேன்‌; என்‌ 
உள்ளங்கால்களினால்‌ அரணிப்பான 
இடங்களின்‌ அகழிகளையெல்லாம்‌ வறளவும்‌ 
பண்ணினேன்‌" (2இராஜா 19:24) என்றும்‌ 
சொல்லுகிறான்‌. 


2 நானாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


சனகெரிப்‌ தன்னைப்பற்றி 
பெருமையாகப்‌ பேசுகிறான்‌. அவன்‌ 
தன்னுடைய இரதங்களில்‌ ஏறி மலைகளின்‌ 
கொடுமுடிகளுக்கும்‌, சிகரங்களுக்கும்‌ 
ஏறிப்போனதாக சொல்லுகிறான்‌. தனக்கு 
ஏற்பட்ட எல்லா தடைகளையும்‌ 
முறித்துப்போட்டதாகவும்‌ சனகெரிப்‌ 
பெருமையோடு சொல்லுகிறான்‌. 


கர்த்தருடைய காரியங்களையெல்லாம்‌, 
சனகெரிப்‌ தன்னுடைய காரியங்கள்‌ என்று 
சொல்லுகிறான்‌. கர்த்தர்‌ செய்த கிரியைகளை, 
ப்‌ தன்னுடைய கிரியைகள்‌ என்று 

ர்‌  சனகெரிப்புக்கு 

கிரியைகளை 


மிகவும்‌ 


சனகெரிப்பை நோக்கி, 

வெகுகாலத்திற்குமுன்‌ 

பூர்வநாட்கள்முதல்‌ 

த்திட்டம்பண்‌ ன்‌ என்பதை நீ 

கேட்டதில்லையா? இப்பொழுது நீ அரணான 

பட்டணங்களைப்‌ பாழான  மண்மேடுகள்‌ 

ஆக்கும்படிக்கு நானே ச்‌ 

சம்பலிக்கப்பண்ணினேன்‌' (2இராஜா 
என்று சொல்லுகிறார்‌. 


கர்த்தருடைய கிரியைகளினால்‌ 
அரணான  பட்டணங்களின்‌ குடிகள்‌ 
கையிளைத்தவர்களாகி, கலங்கி வெட்கப்பட்டு, 
வெளியின்‌ பூண்டுக்கும்‌, பச்சிலைக்கும்‌, 
வீடுகளின்மேல்‌ முளைக்கும்‌ புல்லுக்கும்‌, 
ஒங்கிவளருமுன்‌ தீய்ந்துபோன பயிருக்கும்‌ 
சமானமானார்கள்‌ (2இராஜா 19:26) 
இஸ்ரவேல்‌ 
தங்கள்‌ 
போனார்கள்‌. 
தெற்கு. யூதாதேசத்தாரையும்‌ 
சிறைப்பிடிப்பதற்காக வந்திருக்கிறார்கள்‌. 
தங்களுடைய சுயவல்லமையினாலும்‌, 
சுயபலத்தினாலும்‌ தங்களுக்கு யுத்தங்களில்‌ 
வெற்றி கிடைக்கிறது என்று அசீரியர்கள்‌ 
நினைக்கிறார்கள்‌. கர்த்தரே அவர்களுக்கு 
ஜெயத்தைக்‌ கொடுக்கிறவர்‌. கர்த்தர்‌ 
அசீரியரை தம்முடைய கருவியாகப்‌ 
பயன்படுத்துகிறார்‌. கர்த்தருடைய 
அனுமதியில்லாமல்‌ அசீரியரால்‌ ஒன்றும்‌ 
செய்யமுடியாது. 


ச்‌. 
19:25) 


வடக்கு 





i= FTE 
TT 


“அவன்‌ என்‌ கையின்‌ பெலத்தினாலும்‌, 


வல்லவனைப்போல்‌ குடிகளைத்‌ ததன்‌ 
(ஏசா 1013) 


கண்டுபடிக்கிறதுபோல்‌ 

ஆஸ்தியைக்‌ 

விடப்பட்ட 

வாரிக்கொள்வதுபோல்‌ பூமியையெல்லாம்‌ நான்‌ 
வாரிக்கொண்டேன்‌; ஒருவரும்‌ செட்டையை 
அசைத்ததுமில்லை, வாயைத்‌ திறந்ததுமில்லை, 
கீச்சென்று சத்தமிட்டதுமல்லை என்று, 
சொல்லுகிறான்‌" (ஏசா 10:14). 


கோடரியானது 
வெட்டுகிறவனுக்கு விரோதமாய்‌. 
பாராட்டலாமோ? வாளானது. 
கையாடுகிறவனுக்கு, 
பெருமைபாராட்டலாமோ? 
தடியானது. தன்னைப்‌ 
மிரட்டினாற்போலவும்‌, 
நான்‌ 
எழும்பினாற்போலவும்‌ 
(ஏசா 10:15). 


'சனகெரிப்‌ இஸ்ரவேலின்‌ தேவனுக்கு 
விரோதமாகத்‌ 'தூஷணவார்த்தைகளைப்‌ 
பேசினான்‌. கர்த்தர்‌ சனகெரிப்பை கடிந்து 
கொள்கிறார்‌. கர்த்தர்‌ அவனைப்‌ பார்த்து, 
'உன்‌ இருப்பையும்‌, உன்‌ போக்கையும்‌, உன்‌ 
வரவையும்‌, நீ எனக்கு விரோதமாய்க்‌ 
கொந்தளிக்கிறதையும்‌ அறிவேன்‌" 
(2இராஜா 19:27) என்று சொல்லுகிறார்‌. 


தன்னால்‌ 
மேன்மை 
தன்னைக்‌ 
விரோதமாய்ப்‌ 
பாராட்டினால்‌, 
பிடித்தவனை 
கோலானது 
மரக்கட்டையல்லவென்று. 
இருக்குமே" 


'சர்வவல்லமையுள்ளவர்‌. 
ழம்‌ ர்ச்‌ தெய்வீக சித்தத்தின்‌ 
பிரகாரமாகவே நடைபெறும்‌. கர்த்தர்‌ 
சனகெரிப்பைக்‌ குறித்து சொல்லும்போது, “நீ 
எனக்கு விரோதமாய்க்‌ கொந்தளித்து, வீரியம்‌ 
பேசினது என்‌ செவிகளில்‌ ஏறினபடியினால்‌, 
நான்‌ என்‌ துறட்டை உன்‌ மூக்கிலும்‌ என்‌ 
கடிவாளத்தை உன்‌ வாயிலும்‌ போட்டு, நீ 
வந்தவழியே உன்னைத்‌ திருப்பிக்கொண்டு 
போவேன்‌” (2இராஜா 19:28) என்று 
சொல்லுகிறார்‌ 


2 நானாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


COMMENTARY 


'லிவியாதானை 
பிடிக்கக்கூடுமோ? 
விடுகிற 
அதின்‌ மூக்கை 
கட்டக்கூடுமோ? 
தாடையை 

(யோபு 41:12). 


அதின்‌ 

கயிற்றினாலே பிடிக்கக்கூடுமோ? 
நார்க்கயிறுபோட்டுக்‌. 
குறட்டினால்‌. அதின்‌ 
உருவக்‌ குத்தக்கூடுமோ?” 


தன்னை யாரா 
முடியாது, ஆளுகை 
என்று சனகெரிப்‌ பெருமையோடு 
சொல்லுகிறான்‌. கர்த்தர்‌ அவனை 
அடக்குவர்‌. அவனை ஆளுகை செய்வார்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய துறட்டை 
சனகெரிப்பின்‌ மூக்கிலே போடுவார்‌. அவர்‌ 
தம்முடைய கடிவாளத்தை அவனுடைய 
வாயிலே போட்டு, அவனை அடக்கி ஆளுகை 
செய்வார்‌. 


அடக்கவும்‌ 
£ய்யவும்‌ முடியாது 


எசேக்கியாவுக்கும்‌ 
நகரத்தாருக்கும்‌ கர்த்தர்‌ 
வார்த்தைகளைச்‌ சொல்லுகிறார்‌. 
அவர்களுக்கு தம்முடைய  இரட்சிப்பையும்‌ 
சந்தோஷத்தையும்‌ கட்டளையிடுகிறார்‌. 
அவர்களுக்கு கர்த்தருடைய கிருபையும்‌, 
இரக்கமும்‌, சிலாக்கியமும்‌ 
கிடைத்திருக்கிறது. அவர்களோடு 
ஒப்புரவாகியிருக்கிறார்‌. 


கர்த்தர்‌ இப்போது யூதாவின்‌ 
மனுஷருக்கு விரோதமாக கோபமாயில்லை. 
கர்த்தருடைய கோபம்‌ இப்போது நேசமாக 


எருசலேம்‌. 
ஆறுதலான 


கர்த்தர்‌ 


அவர்களுக்கு சந்தோஷமும்‌ 
உண்டாகும்‌. 

“அக்காலத்திலே நீ 
கர்த்தாவே, நான்‌ உம்மைத்‌ துதிப்பேன்‌; நீர்‌ 
என்மேல்‌ கோபமாமிருந்தீர்‌; ஆனாலும்‌ 
உம்முடைய கோபம்‌ நீங்கிற்று; நீர்‌ என்னைத்‌ 
தேற்றுகிறீர்‌. இதோ, தேவனே என்‌ இரட்சிப்பு: 
நான்‌ பயப்படாமல்‌ நம்பிக்கையாயிருப்பேன்‌;: 
கர்த்தராகிய யேகோவா என்‌ பெலனும்‌, என்‌ 
கீதமுமானவர்‌; அவரே எனக்கு 
இரட்சிப்புமானவர்‌" (ஏசா 12:1,2). 





i THE 
TT 


அசீரியரின்‌ 
நகரத்திற்கு 
முற்றிக்கைப்போட்டிருக்கிறார்கள்‌. 
நகரத்திலே தண்ணீருக்கும்‌ 
பஞ்சமுண்டாயிற்று 

'சுகஜீவிகளாகிய ஸ்திரீகளே, 
எழுந்திருந்து என்‌ வார்த்தைகளைக்‌ 
கேளுங்கள்‌; நிர்விசாரமான குமாரத்திகளே, 
என்‌ வசனத்துக்குச்‌ செவிகொடுங்கள்‌. 
நிர்விசாரிகளே, ஒரு வருஷமும்‌ சில 
நாட்களுமாய்த்‌ தத்தளிப்பீர்கள்‌: திராட்சப்பலன்‌ 
அற்றுப்போம்‌; அறுப்புக்காலம்‌ வராது" 
(ஏசா 32910). 


சேனை எருசலேம்‌ 


விரோதமாக. 


உணவுக்கும்‌ 


சேனையிலுள்ளவர்கள்‌ 
ன்‌ கனிகளையெல்லாம்‌ 
பட்சித்துப்போடுகிறார்கள்‌. எருசலேம்‌ 
நகரத்திற்குள்ளே இருக்கிறவர்களுக்கு 
போஜனம்‌ கிடைக்கவில்லை. 

அசீரியரின்‌ 
நரத்தாரை 


சேனை எருசலேம்‌. 
முற்றிக்கையிட்டிருந்தாலும்‌, 
நகரத்தாரை 
வாக்குப்பண்ணுகிறார்‌. 


கர்த்தருடைய 
த்தப்‌ கர்‌ 

வாக்குத்தத்தத்திற்கு 

சொல்லுகிறார்‌. கர்த்தர்‌ யூதாவின்‌ மனுஷரைப்‌ 
பார்த்து, "உனக்கு அடையாளமாயிருப்பது 
என்னவென்றால்‌: இந்த வருஷத்திலே தப்பிப்‌ 
பமிராகிறதையும்‌, இரண்டாம்‌ வருஷத்திலே 
தானாய்‌ விளைகிறதையும்‌ சாப்பிடுவீர்கள்‌: 
மூன்றாம்‌ வருஷத்திலோ விதைத்து அறுத்து. 
திராட்சத்தோட்டங்களை நாட்டி, அவைகளின்‌ 
கனிகளைப்‌ புசிப்பீர்கள்‌" (2இராஜா 19:29) 


என்று சொல்லுகிறார்‌. 


வின்‌. ர்‌ இந்‌ த்‌ , 
தப்பிப்‌ மி த்‌ க்கள்‌ இத்த 
வருஷத்தில்‌ தாங்கள்‌ விதைக்காததை 
புசிப்பார்கள்‌. ய்‌ 
வளர்ந்தவை. 
விதைக்காவிட்டாலும்‌, 
இவர்கள்‌ புசிப்பார்கள்‌. 


2 நானாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


யூதர்கள்‌ ஒய்வு, 
விதைக்கமாட்டார்கள்‌. 
இரண்டாம்‌ வருஷமாகிய ஒய்வு வருஷத்திலே 
அவர்கள்‌, விதைக்கவுமாட்டார்கள்‌, 
அறுவடை செய்யவுமாட்டார்கள்‌. நிலத்தில்‌ 
ஒன்றும்‌ பயிரிடாமல்‌ சும்மா 
விட்டுவிடுவார்கள்‌. ஒய்வு வருஷத்தில்‌ 
யூதர்களுக்கு போஜனம்‌ வேண்டும்‌. கர்த்தரே 
அவர்களுக்கு போஜனம்‌ கொடுப்பார்‌. 
வருஷத்தில்‌, 
லிவசாயம்பண்‌ ணுகிறவர்கள்‌ தங்கள்‌ 
வருவார்கள்‌. அவர்கள்‌ 
விதைத்து அறுத்து, திராட்சத்தோட்டங்களை 
நாட்டி, அவைகளின்‌ கனிகளைப்‌ புசிப்பார்கள்‌. 
அவர்கள்‌ இதுவரையிலும்‌ செய்து வந்த 
பிரகாரமாக, மூன்றாம்‌ வருஷத்திலும்‌ 


மூன்றாம்‌ 


பனி ன்‌ 
பாழாக்கிப்போட்டார்கள்‌. 
குடும்பங்களெல்லாம்‌ 
உயிரேடிருக்கிறவர்கள்‌ சிதறிப்போனார்கள்‌. 
யூதாதேசம்‌ முழுவதும்‌ குழப்பமுண்டாயிற்று. 
அசீயரின்‌ சேனை வயூதாதேசத்திற்குள்ளே 
பிரவேசித்து, எல்லாவற்றையும்‌ 
நிர்மூலம்பண்ணிற்று. அங்கே 
சர்வமோசமும்‌, சர்வநாசமும்‌, சர்வசங்காரமும்‌ 
உண்டாயிற்று. 


யூதாதேசத்தல்‌ இப்படிப்பட்ட 
பரிதாபமான நிலமை ஏற்பட்டாலும்‌, கர்த்தர்‌ 
இந்த சூழ்நிலையிலும்‌ அவர்களுக்கு 
ஆசீர்வாதமான வாக்குத்தத்தை 
சொல்லுகிறார்‌. 


கர்த்தர்‌ யூதாவின்‌ மனுஷரைப்‌ 
பார்த்து “பூதா வம்சத்தாரில்‌ தப்பி 
மீந்திருக்கிறவர்கள்‌ மறுபடியும்‌ கீழே வேர்பற்றி 
மேலே கனிகொடுப்பார்கள்‌" (2இராஜா 19:30) 
என்று சொல்லுகிறார்‌. 


புசிப்பார்கள்‌. 
யூதாவம்சத்தாரின்‌ 
ஆசீர்வாதத்தைப்பற்றிச்‌. சொல்லும்போது, 
அவர்கள்‌ மறுபடியும்‌, “கீழே வேர்பற்றி மேலே 
கனிகொடுப்பார்கள்‌” என்று சொல்லுகிறார்‌. 





i THE 
TT 


விசுவாசத்தினால்‌ வேர்பற்றி, 
உறுதியாயிருக்கிறது. அதன்‌ ன்பு 
நம்முடைய ஜீவியத்திலே நீதியின்‌ கனிகள்‌ 
வெளிப்படுகிறது. 

அசீயரின்‌ சேனை. எருசலேம்‌ 
நகரத்தை முற்றிக்கையிட்டிருக்கிறார்கள்‌. 
எருசலேம்‌ நகரம்‌ அசீரியருக்கும்‌ 
அடைக்கப்பட்டிருக்கிறது. எருசலேம்‌ 
நகரத்தாருக்கும்‌  அடைக்கப்பட்டிருக்கிறது. 
நகரத்திற்குள்ளே இருந்து டக. 
வெளியேறிப்போக ல்லை. 
அதுபோலவே நகரத்திற்கு வெளியே இருந்து 
ஒருவராலும்‌ உள்ளே பிரவேசிக்கவும்‌. 
முடியவில்லை. 


இப்படிப்பட்ட சூழ்நிலை மாறும்‌ என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. கர்த்தர்‌ எருசலேமின்‌ 
குடிகளைப்‌ பார்த்து, “மீதியாமிருக்கிறவர்கள்‌ 
எருசலேமிலும்‌, ர்கள்‌ சீயோன்‌ 
புறப்படுவார்கள்‌; 

கர்த்தரின்‌ வைராக்கியம்‌ 

(2இராஜா 19:31) என்று 


நகரத்தார்‌ எல்லா 
தாராளமாகப்‌ 
புறப்பட்டுப்போவார்கள்‌. அவர்களை 
தடைபண்ணுகிறவர்களோ 
பயமுறுத்துகிறவர்களோ 
இருக்கமாட்டார்கள்‌. 


அசீரியர்‌ மூலமாக நூதாதேசத்திலும்‌, 
எருசலேம்‌ நகரத்திலும்‌ பரழிவு 
உண்டாயிற்று. ஆனாலும்‌ 
அழிவுக்கு தப்பினவர்கள்‌ 
கர்த்தர்‌ இவர்களை, 
தப்பி மீந்திருக்கிறவர்கள்‌” 
“மீதியாயிருக்கிறவர்கள்‌, 
என்றும்‌ சொல்லுகிறார்‌. 


“இஸ்ரவேலே உன்‌ ஜனங்கள்‌ 
சமுத்திரத்தின்‌ மணலத்தனையாயிருந்தாலும்‌, 
அவர்களில்‌ மீதியாயிருப்பவர்கள்மாத்திரம்‌: 
திரும்புவார்கள்‌: தீர்மானிக்கப்ப்ட அழிவு 
நிறைந்த நீதியோடே புரண்டுவரும்‌. 
சேனைகளின்‌ கர்த்தராகிய ஆண்டவர்‌ 
தேசத்துக்குள்ளெங்கும்‌  தீர்மானிக்கப்பட்ட 
அழிவை வரச்செய்வார்‌” (ஏசா 10:22,23). 


ஒருவரும்‌ 


இந்த 
இருப்பார்கள்‌. 
'யூதாவம்சத்தாரில்‌. 
என்றும்‌, 
தப்பினவர்கள்‌” 


2 நானாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


அல்லாமலும்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரருடைய இலக்கம்‌ 
சமுத்திரத்தின்‌ மணலத்தனையாயிருந்தாலும்‌, 
மீதியாயிருப்பவர்கள்‌ மாத்திரம்‌ 
இரட்சிக்கப்படுவார்கள்‌. அவர்‌ 
நீதியோடே தம்முடைய 
காரியத்தை நிறைவேற்றுவார்‌; கர்த்தர்‌ 
பூமியிலே சீக்கிரமாகவே காரியத்தை 
நிறைவேற்றி முடிப்பார்‌ என்றும்‌ ஏசாயா 
இஸ்ரவேலரைக்குறித்துச்‌ சொல்லுகிறான்‌" 
(ரோம 9:27 28). 


என்றும்‌; 
சீக்கிரமாய்த்‌ 


அசீரியர்கள்‌ எருசலேமுக்கு 
விரோதமாக வருகிறார்கள்‌, எருசலேமுக்கு 
பேரழிவு காத்திருக்கிறது. எருசலேம்‌ 
அசீரியரின்‌ கைகளிலே விழுந்துவிடும்‌. 
சூழ்நிலை வந்திருக்கிறது.  அசீரியர்கள்‌ 
எருசலேம்‌... நகரத்திற்கு விரோதமாக 
முற்றிக்கைப்போட்டிருக்கிறார்கள்‌. ஆனாலும்‌ 
அசீரியர்கள்‌ எருசலேம்‌ நகரத்திற்குள்‌. 
பிரவேசிக்கமாட்டார்கள்‌ என்று கர்த்தர்‌ 
வாக்குப்பண்ணுகிறார்‌. 


கர்த்தர்‌ அசீரியாவின்‌ ராஜாவைக்‌ 
குறித்து சொல்லும்போது, “அவன்‌ இந்த 
நகரத்திற்குள்‌ பிரவேப்பதில்லை; இதின்மேல்‌ 
அம்பு எய்வதுமில்லை; இதற்குமுன்‌ 
கேடகத்தோடே வருவதுமில்லை; இதற்கு 
எதிராகக்‌ கொத்தளம்‌ போடுவதுமில்லை, 
அவன்‌ இந்த நகரத்திற்குள்‌ பிரவேசியாமல்‌, 
தான்‌ வந்தவழியே திரும்பிப்போவான்‌" 
(2இராஜா 19: 100230) என்று சொல்லுகிறார்‌. 


காரியங்களெல்லாம்‌ யூதா 
பணால்‌. 
நடைபெறாது. 


இந்தக்‌ 
தேசத்தாருடைய 
பராக்கிரமத்தினாலோ 
சேனைகளுடைய கர்த்தரின்‌ வைராக்கியம்‌ 
இதைச்‌ செய்யும்‌. கர்த்தருடைய கனமும்‌, 
மகிமையும்‌, சத்தியமும்‌ இந்தக்‌ காரியங்களை 
நிறைவேற்றும்‌. 

கர்த்தரின்‌ வைராக்கியம்‌ அவருடைய 
மகிமைக்கு ஏதுவான காரியங்களை 
செய்கிறது. கர்த்தர்‌ தம்முடைய நித்திய 
நாமத்தின்‌ மகிமைக்காக, அற்புதங்களையும்‌ 
அடையாளங்களையும்‌ செய்கிறார்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய மகிமைக்காகவே மனுஷருக்கு 
கிருபையையும்‌ இரக்கத்தையும்‌ 
காண்பிக்கிறார்‌. 





f= FTE 
TT 


கர்த்தர்‌ தம்முடைய மகிமையான 
கிரியைகளைப்பற்றிச்‌ சொல்லும்போது, “என்‌ 
ம்‌ என்‌ தாசனாகிய தாவீதின்‌ 

ந்த நகரத்தை 


இதற்கு 
ஆதரவாயிருப்பேன்‌" (2இராஜா 19:34) என்று 
சொல்லுகிறார்‌ 
கர்த்தர்‌ 
எருசலேம்‌ 


கர்த்தர்‌ 
எருசலேம்‌ 


தாவீதின்‌ நாமமகிமைக்காக 
நகரத்தை ட்சிக்கவில்லை. 
தம்முடைய நாமமகிமைக்காகவே 
நகரத்தை இரட்சிக்கிறார்‌. 
கர்த்தர்‌ தாவீதுக்கு வாக்குப்பண்ணிய 
பிரகாரம்‌, அவர்‌ தாவீதோடு உடன்படிக்கை 
பண்ணிய பிரகாரம்‌, எருசலேம்‌ நகரத்தை 
இரட்சிக்கிறார்‌ 


கர்த்தர்‌ மகிமையான காரியங்களை 
செய்யும்போது அந்த மகிமையில்‌ நாமும்‌ 
பங்குபெறவேண்டும்‌ என்று 
நினைக்கக்கூடாது. மகிமை கர்த்தருக்கு 
மாத்திரமே உரியது. 


கர்த்தர்‌ சொன்ன வார்த்தை சீக்கிரமாய்‌ 
நிறைவேறுகிறது. அசீரியரின்‌ சேனை 
முற்றிலுமாக அழிக்கப்படுகிறது. அசீரியருக்கு 
விரோதமாக எதிர்த்து நின்று யுத்தம்பண்ண 
எசேக்கியா ராஜாவினிடத்தில்‌ போதுமான 
எண்ணிக்கையில்‌ இராணுவ வீரர்களும்‌ 
இல்லை, போதுமான அளவு ர்‌ 


|, 'ரியரின்‌' 
லட்சத்தெண்பத்தையாயிரம்பேரைச்‌ 
சங்கரிக்கிறான்‌ ; அதிகாலமே 
எழுந்திருக்கும்போது, இதோ, அவர்கள்‌ 
எல்லாரும்‌ செத்த பிரதேங்களாய்க்‌ 
கிடக்கிறார்கள்‌ (2இராஜா 19:35). 


“அப்பொழுது வீரனுடைய 
அல்லாத பட்டயத்தாலே அசீரியன்‌ வல்‌ 
நீசனுடைய பட்டயம்‌ அல்லாத பட்டயமே 
அவனைப்‌ பட்சிக்கும்‌: அவன்‌ பட்டயத்துக்குத்‌ 
தப்ப  ஓடுவா அவன்‌ வாலிபர்‌ 
கலைந்துபோவார்கள்‌” (ஏசா 31:8) 


2 நாளாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


அசீரியருடைய சேனையிலே கர்த்தர்‌ 
கொள்ளை நோயை அனுப்பினார்‌ என்று 
வேதபண்டிதர்கள்‌ இந்த வாக்கியத்திற்கு 
விளக்கம்‌ சொல்லுகிறார்கள்‌. இந்தக்‌ 
கொள்ளை  நோமினால்‌ ஆசிரியரின்‌: 
சேனையிலுள்‌ எவர்களுக்கு உடனடியான 
மரணமுண்டாயிற்று. அன்று இராத்திரியில்‌ 
மாத்திரம்‌ 185,000 அசீரிய வீரர்கள்‌. 
செத்துப்போனார்கள்‌. அவர்களில்‌ 
ரப்சாக்கேயும்‌ செத்துப்போனான்‌ என்று 
வேதபண்டிதர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. 

இந்த சந்தர்ப்பத்தில்‌ 76-ஆவது 
சங்கீதம்‌ எழுதப்பட்டிருக்கலாம்‌ என்று 
வேதபண்டிதர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. 


நெஞ்சள்ளவர்கள்‌ 
நித்திரையடைந்து 
வல்லமையுள்ள. எல்லா 

ம்‌ அவர்களுக்கு 


தைரிய 
கொள்ளையிடப்பட்டு, 
அசர்ந்தார்கள்‌; 

டய கைக 
உதவாமற்போயிற்று" (சங்‌ 76:5), 


நீங்கிப்போயிற்று, 
தோற்றுப்போன வனாகவும்‌, 
செயலிழந்தவனாகவும்‌ இருக்கிறான்‌. 
அவனுடைய சேனையில்‌ இருந்தவர்கள்‌ 
எல்லோரும்‌ இப்போது செத்தப்‌ 
பிரேதங்களாய்க்‌ கிடக்கிறார்கள்‌. 
அப்பொழுது 
சனகெரிப்‌ 
நினிவேயில்‌ 
(2இராஜா 19:36). 


அசீரியா ராஜாவாகிய 
ரயாணப்பட்டு, திரும்பிப்போய்‌ 
இருந்துவிடுகிறான்‌ 


சனகெரிப்பின்‌  சொந்தக்குமாரர்களே 
அவனை. வெட்டிக்கொன்றுபோடுகிறார்கள்‌. 
இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
மாத்திரமே மெய்யான தேவன்‌. இந்த 
சத்தியத்தை கர்த்தர்‌  சனகெரிப்புக்கு 
உணர்த்தியிருக்கிறார்‌. சனகெரிப்‌ கர்த்தரை 
மாத்திரமே ஆராதிக்கவேண்டும்‌. ஆனால்‌ 
_ இன்னும்‌ விக்ரகங்களை 





i FTE 
TT 


சனகெரிப்‌ தன்‌ 
நிஸ்ரோகின்‌ கோவிலிலே 
கொள்ளுகிறபோது, அவன்‌ குமாரராகிய 
அத்ரமலேக்கும்‌ சரேத்சேரும்‌ அவனைப்‌ 
பட்டயத்தினால்‌ வெட்டிப்போடுகிறார்கள்‌ 
(2இராஜா 19:37). 


தேவனாகிய 
பணிந்து. 


தன்னுடைய தேவனாகிய நிஸ்ரோகு 
தனக்கு பாதுகாப்பு கொடுக்கும்‌ என்று 
நினைக்கிறான்‌. ஆனால்‌ நிஸ்ரோகின்‌ 
கோவிலிலே. சனகெரிப்புக்கு 
மரணமுண்டாயிற்று. சனகெரிப்‌ தன்னுடைய 
இரண்டு குமாரர்களையும்‌, நிஸ்ரோகின்‌ 
கோவிலிலே த௲னபலியாக செலுத்த 
வேண்டுமென்று தீர்மானித்திருந்ததாக 
சரித்திர ஆசிரியர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. 
இரண்டு 


£லக்கையும்‌ 
தகனமாக 


சனகெரிப்‌ தன்னுடைய 
குமாரராகிய அத்ரமே 
சரேத்சேரையும்‌ சர்வாங்க 
பலியிடுவதற்கு முன்பாக, அவனுடைய 
குமாரர்கள்‌ முந்திக்கொண்டு, சனகெரிப்பை 
பட்டயத்தினால்‌ வெட்டிப்போடுகிறார்கள்‌. 
சனகெரிப்பின்‌ இரண்டு குமாரரும்‌ அரராத்‌ 
தேசத்திற்கு தப்பி ஓடிப்போகிறார்கள்‌. 


'சனகெரிப்புக்கு மேலும்‌ ஒரு குமாரன்‌ 
இருக்கிறான்‌. அவனுடைய பெயர்‌ 
எசரேத்நோன்‌. சனகெரிப்பின்‌ 
குமாரனாகிய  எசரேத்தோன்‌ அவன்‌ 
பட்டத்திற்கு வந்து அரசாளுகிறான்‌ 
எசரேத்தோன்‌ சனகெரிப்பைப்போல, அந்நிய 
தேசங்கள்மீது யுத்தம்பண்ணி, தன்னுடைய 
தேசத்தின்‌ எல்லைகளை விஸ்தாரம்பண்ண 
வேண்டுமென்று ப்படவில்லை. 
அவன்‌ அசீரிய தேசத்தை வளப்படுத்தி 
மேம்படுத்தும்‌ காரியங்களை செய்கிறான்‌. 
சமாரியா தேசத்திலே குடியிருப்பதற்காக 
எசரேத்தோன்‌ அசீரியரை அனுப்பினான்‌. 


“சிறையிருப்பி வ ங்கள்‌ 
இஸ்ரவேலின்‌ த்‌ rd 
ஆலயத்தைக்‌ கட்டுகிறார்கள்‌ என்று. 
யூதாவுக்கும்‌ பென்யமீனுக்கும்‌ இருந்த 
சத்துருக்கள்‌ கேள்விப்பட்டபோது. அவர்கள்‌ 
செருபாபேலிடத்துக்கும்‌. தலைவரான 
பிதாக்களிடத்துக்கும்‌ வந்து: உங்களோடேகூட 
நாங்களும்‌ கட்டுவோம்‌; உங்களைப்போல. 
நாங்களும்‌ உங்கள்‌ தேவனை நாடுவோம்‌; 


2 நாளாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


COMMENTARY 


. இல்விடத்துக்கு 
வரப்பண்ணின அசீரியாவின்‌ 
எசரத்தோன்‌ நாட்கள்‌ 


அவருக்கு நாங்களும்‌. 
யிட்டுவருகிறோம்‌ என்று அவர்களோடே 
சொன்னார்கள்‌" (எஸ்றா 4:12). 


எசேக்கியாவின்‌' 
வர்த்தமானங்கள்‌ 


ராஜாவாகிய 
பலி 


தோளா 82:24-83 
நோனா 92:24. அந்நாட்களில்‌ 
எசேக்கியா வியாதிப்பட்டு. 
மரணத்துக்கு ஏதுவாயிருத்தான்‌; அவன்‌: 
கர்த்தரை நோக்கி ஜெபம்‌ 
பண்ணும்போது, அவர்‌ அவனுக்கு 
வாக்குத்தத்தம்பண்ணி, அவனுக்கு ஒரு. 
அற்புதத்தைக்‌ கட்டனையிட்டார்‌. 


நானா 82:25, எசேக்கியா தனக்குச்‌. 
செய்யப்பட்ட 
உபகாரத்திற்குத்தக்ககாய்‌ நடவாமல்‌ 
மனமேட்டிமையானான்‌; ஆகையால்‌ 
அவன்மேலும்‌, மூதாவின்மேலும்‌, 
எருசலேமின்மேலும்‌ 
கடுங்கோபமுண்டது. 


நானா 8226. எசேக்கியாவிண்‌ 
மனமேட்டிமையினிமித்தம்‌ அவனும்‌ 
எருசலேமின்‌ குடிகளும்‌ தங்களைத்‌ 
தாழ்த்தினபடியினால்‌, கர்த்தருடைய 
கடுங்கோபம்‌ எசேக்கியாவின்‌: 
நாட்களிலே அவர்கள்மேல்‌ வரவில்லை. 


நோனா 92:27. எசேக்கியாவுக்கு 
மிகுதியான ஓசுவரியமும்‌ கனமும்‌ 
உண்டாயிருந்தது; வெள்ளியும்‌ 

இரத்தினங்களும்‌ 


திராட்சரசமும்‌ 
வைக்கும்படியான 
ஙண்டகசாலைகளையும்‌, 

வகையுன்ன மிருகஜீவன்களுக்குக்‌ 
கொட்டாரங்களையும்‌, மத்தைகளுக்குத்‌ 
தொழுவங்களையும்‌ உண்டாக்கினான்‌. 





i= a 
ETT 


வைத்திருந்தான்‌; தேவன்‌ அவனுக்கு. 
மகா திரனான. ஆஸ்தியைக்‌ 
கொடுத்தார்‌. 


3230. இத்த எசேக்கியா 

என்னும்‌ ஆற்றிலே 
அணைகட்டி, அதின்‌ தண்ணீரை 
மேற்கேயிருந்து தாழத்‌ தாவீதின்‌ 
நகரத்திற்கு நேராகத்‌ திருப்பினான்‌; 
எசேக்கியா செய்ததெல்லாம்‌ 
வாய்த்தது. 


நானா 92:91. ஆகிலும்‌ பாபிலோன்‌ 
யிரபுக்களின்‌ ஸ்தானபதிகன்‌ 
தேசத்திலே நடத்த அற்புதத்தைக்‌ 
கேட்க அவனிடத்துக்கு அனுப்பப்பட்ட 
விஷயத்தில்‌ அவன்‌ இருதயத்தில்‌ 
உண்டான எல்லாவற்றையும்‌ அறியும்படி. 
அவனைச்‌ சோதிக்கிறதற்காக தேவன்‌. 
அவனைக்‌ கைவிட்டார்‌. 


நோனா 
கீயோன்‌ 


நானா 92:92. எசேக்கியாவின்‌ மற்ற 
வர்த்தமானங்களும்‌, அவன்‌ செய்த 
"நன்மைகளும்‌ ஆமோத்சின்‌ 
குமாரனாகிய ஏசாயா தீர்க்கதரிசியின்‌ 
புஸ்தகத்திலும்‌ யூதா இஸ்ரவேல்‌ 
ராஜாக்களின்‌ புஸ்தகத்திலூம்‌ 
எழுதியிருக்கிறது. 


நானா 92:99. தன்‌ 
பிதாக்கவோடே. 
நித்திரையடைந்தயின்பு, அவனைத்‌ 
தாவீது வம்சுத்தாரின்‌ கல்லறைகளில்‌. 
பிரதான மான கல்லறையில்‌. 
அடக்கம்பண்ணினார்கள்‌; 
மூதாவனைத்தும்‌ எருசலேமின்‌ 
குடிகளும்‌ அவன்‌ மரித்தபோதூ 
அவனைக்‌ கனம்பண்ணினார்கள்‌; அவன்‌ 
குமாரனாகிய மணாசே அவண்‌ 
ஸ்தானத்தில்‌ ராஜாவானான்‌.. 

எசேக்கியா வியாதிப்பட்டு 
மரணத்திற்கு ஏதுவாயிருக்கும்போது அவன்‌ 
கர்த்தரை நோக்கி ஜெபம்‌ பண்ணுகிறான்‌. 
அப்போது, கர்த்தர்‌ அவனுக்கு. 
வாக்குத்தத்தம்பண்ணி, அவனுக்கு ஒரு 
அற்புதத்தைக்‌ கட்டளையிடுகிறார்‌ 
(நோளா 32:24). 


எசேக்கியா 


2 நானாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


எசேக்கியாலின்‌ பாவத்தைப்பற்றியும்‌, 
அவன்‌ தன்னுடைய பாவங்களுக்கு 
மனந்திரும்பினது பற்றியும்‌, இந்த 
வசனப்பகுதியில்‌ சுருக்கமாகச்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம்‌ 
2இராஜா 2012-ஆவது 
வசனப்பகுதியிலிருந்து, விரிவாகச்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. 


எசேக்கியாவுக்கு 
ஐசுவரியமும்‌ கனமும்‌ 
வெள்ளியும்‌ பொன்னும்‌ 
கந்தவர்க்கங்களும்‌ கேடகங்களும்‌ 
விநோதமான ஆபரணங்களும்‌ 
வைக்கும்படியான  பொக்கிஷசாலைகளையும்‌, 
தனக்கு வந்துகொண்டிருந்த தானியமும்‌ 
திராட்சரசமும்‌ எண்ணெயும்‌ வைக்கும்படியான 
பண்டகசாலைகளையும்‌, சகல வகையுள்ள 
மிருகஜீவன்களுக்குக்‌ கொட்டாரங்களையும்‌, 
மந்தைகளுக்குத்‌ தொழுவங்களையும்‌ 
உண்டாக்குகிறான்‌ (2நாளா 32;27,28). 


மிகுதியான 
உண்டாயிருக்கிறது: 
இரத்தினங்களும்‌ 


எசேக்கியா தனக்குப்‌ பட்டணங்களைக்‌ 
கட்டுவித்து ஏராளமான ஆடுமாடுகளை 
வைத்திருக்கிறான்‌; தேவன்‌ அவனுக்கு மகா 
திரளான ஆஸ்தியைக்‌ கொடுத்திருக்கிறார்‌ 
(நோளா 32:29). 


எசேக்கியா  கீயோன்‌ என்னும்‌ 
ஆற்றிலே அணைகட்டி, அதின்தண்ணீரை 
மேற்கேயிருந்து தாழத்‌ பு நகரத்திற்கு 
நேராகத்‌ திருப்புகி எசேக்கியா 


செய்ததெல்லாம்‌ வாய்க்கிறது. 
(நோனா 32:30) 


செய்யப்பட்ட 
நடவாமல்‌. 
ஆகையால்‌ 


எசேக்கியா தனக்குச்‌ 
உபகாரத்திற்குத்தக்கதாய்‌ 
மனமேட்டிமையாகிறான்‌ : 
அவன்மேலும்‌, யூதாவின்மேலும்‌, 
எருசலேமின்மேலும்‌ கர்த்தருடைய 
கடுங்கோபமூளுகிறது (2நாளா 32:25). 


எசேக்கியாவின்‌ 
மனமேட்டிமையினியித்தம்‌ 
எருசலேமின்‌ குடிகளும்‌ 
தாழ்த்தினபடியினால்‌, கர்த்தருடைய 
கடுங்கோபம்‌ எசேக்கியாவின்‌ நாட்களிலே. 
அவர்கள்மேல்‌ வரவில்லை (2நாளா 32:26). 


அவனும்‌ 
தங்களைத்‌ 





i FTE 
TT 


பாபிலோன்‌ பிரபுக்களின்‌ ஸ்தானபதிகள்‌ 
ல நடந்த அற்புதத்தைக்‌ 
எசேக்கியாவினிடத்துக்கு 
ட்டார்கள்‌. இந்த விஷயத்தில்‌ 
எசேக்கியாவின்‌ இருதயத்தில்‌ உண்டான 
எல்லாவற்றையும்‌ அறியும்படி அவனைச்‌ 
சோதிக்கிறதற்காக தேவன்‌ அவனைக்‌ 
கைவிடுகிறார்‌ (2நாளா 32:31). 


கர்த்தருடைய தூதன்‌ அசீரியருடைய 
சேனையை. அதம்பண்ணினான்‌. 
யூதாதேசத்தில்‌ நடந்த மிகப்பெரிய அற்புதம்‌. 
எசேக்கியா வியாதிப்பட்டிருந்தபோது, கர்த்தர்‌ 
அவனுக்கு ஒரு அற்புதத்தை கட்டளையிட்டார்‌. 
சூரியகடிகாரத்தின்‌ பாகை 
பின்னிட்டுச்சென்றது. இதுவம்‌ ஒரு 
அற்புதம்‌. யூதாதேசத்தில்‌ நடந்த. 
அற்புதங்களைக்‌ கேட்பதற்காக பாபிலோன்‌ 
ராஜா, தன்னுடைய பிரபுக்களின்‌ 
ஸ்தானாபதிகளை  எசேக்கியாவினிடத்திற்கு 
அனுப்புகிறான்‌. 

அசீரியர்கள்‌ பாபிலோன்‌ 
தேசத்தாருக்கு சத்துருக்களாயிருக்கிறார்கள்‌ 
யூநாநேசத்திற்கு விரோதமான 
அசிரியர்கள்‌ 
கேட்டு, 
சந்தோஷப்படுகிறான்‌. 
தோல்வியடைந்தார்கள்‌ வ விசாரித்து, 
அறிந்துகொள்ள விரும்புகிறான்‌. இதற்காக 
பாபிலோன்‌ ராஜா தன்னுடைய பிரபுக்களின்‌ 
ஸ்தானாபதிகளை  எசேக்கியாவினிடத்திற்கு. 
அனுப்புகிறான்‌. 

சூரியன்‌ பாபிலோனியரின்‌ தெய்வம்‌. 

ர்‌... சூரியகடிகாரத்தின்‌ பாகையை 

திரும்பச்‌ செய்து. 
ஒரு அற்புதத்தை: 

கட்டளையிட்டிருக்கிறார்‌. கர்த்தர்‌ சூரியனை 
பின்னிட்டு திரும்பச்‌ செய்து. எசேக்கியாவை 
மேன்மைப்படுத்தியிருக்கிறார்‌. பாபிலோன்‌ 
ராஜா இந்த அற்புதத்தைப்பற்றியும்‌ 
விசாரிப்பதற்காக, தன்னுடைய பிரபுக்களின்‌ 
ஸ்தானாபதிகளை  எசேக்கியாவினிடத்திற்கு 
அனுப்புகிறான்‌. 


2 நாளாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


தன்‌; ராஜஅரண்‌ மனைக்கு, 
பாபிலோன்‌ ராஜாவின்‌ ஸ்தானாபதிகள்‌ 
வந்து, தன்னை விசாரிப்பதை பார்த்து, 
எசேக்கியா மனமேட்டிமையாகிறான்‌. கர்த்தர்‌ 
பல... சந்தர்ப்பங்களில்‌ எசேக்கியாவை 
உயர்த்தியிருக்கிறார்‌. அவனுக்கு ஏராளமான 
உபகாரங்களை செய்திருக்கிறார்‌. ஆனால்‌ 
எசேக்கியாவோ, கர்த்தர்‌ தனக்கு செய்த 
நன்மைகளுக்குத்தக்கதாய்‌, தன்னை 
தாழ்த்தாமல்‌, மன மேட்டிமையாயிருக்கிறான்‌. 
எசேக்கியாவுக்கு. மிகுதியான 
ஐசவரியமும்‌ கனமும்‌ உண்டாயிருக்கிறது. 
எல்லோரும்‌ அவனுக்கு 
கொண்டு வந்து 
இதன்‌ மூலமாகவும்‌ 
எசேக்கியாவின்‌ மனம்‌ மேட்டிமையடைகிறது. 
எசேக்கியா யூதாதேசத்திலே புறஜாதியாரின்‌ 
விக்கிரகங்களையும்‌ அகற்றினாள்‌. 
ஆனால்‌ இப்போதோ அவன்‌ 
தன்னைத்தானே ஒரு விக்கிரகமாக்குகிறான்‌. 


கர்த்தர்‌ நமக்கு செய்த 
உபகாரத்திற்குத்தக்கதாய்‌, நம்மால்‌ அவருக்கு 
பிரதிஉபகாரம்‌ செய்யமுடியாது. 
கர்த்தருக்கு 
மனத்தாழ்மையாயிருக்கவேண்டும்‌. 
நமக்கு செய்த உபகாரங்களை நினைத்து, 
அவரை நன்றியோடு துதிக்கவேண்டும்‌. 
ஆனால்‌ எசேக்கியாவோ 
மனமேட்டிமையாயிருக்கிறான்‌. இதனால்‌ 
கர்த்தருடைய கடுங்கோபம்‌ அவன்மேல்‌ 
வருகிறது. 


எசேக்கியாவின்‌ 
மணமேட்டிமையினிமித்தம்‌. அவனும்‌ 
எருசலேமின்‌ குடிகளும்‌ தங்களைத்‌ 
தாழ்த்துகிறார்கள்‌. ஆனபடியினால்‌, 
கர்த்தருடைய கடுங்கோபம்‌ எசேக்கியாவின்‌ 
நாட்களிலே அவர்கள்மேல்‌ வரவில்லை. 
(நாளா 32:26). 


வர்த்தமானங்களைப்பற்றி 
வசனப்பகுதியில்‌ 

சொல்லப்பட்டிருக்கிறது. 

மிகுதியான 

உண்டாயிருக்கிறது. எசேக்கியா 

என்னும்‌ ஆற்றிலே. 

அதின்தண்ணீரை  மேற்கேயிருந்து தாழத்‌ 
தாவீதின்‌ நகரத்திற்கு நேராகத்‌ திருப்புகிறான்‌ 
(நோளா 32:30). 





f= al 
ETT 


ஏசாயா தீர்க்கதரிசியின்‌ புஸ்தகத்தில்‌ 
கீயோன்‌ என்னும்‌ ஆற்றைப்பற்றிச்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. 


“இரண்டு  மதில்களுக்கு நடுவே 
பழைய குளத்துத்‌ தண்ணீர்களுக்கு ஒரு 
அகழை உண்டுபண்ணுவீர்கள்‌; ஆனாலும்‌ 
அதைச்‌ செய்தவரை நீங்கள்‌ நோக்காமலும்‌, 
அதை ஏற்படுத்தித்‌ தூரத்திலிருந்து 
வரப்பண்ணினவரைக்‌ கவனியாமலும்‌ 
போகிறீர்கள்‌" (ஏசா 2211. 


“அப்பொழுது கர்த்தர்‌ ஏசாயாவை. 
நோக்கி: நீயும்‌ உன்‌ மகன்‌ சேயார்‌ யாசூபுமாக 
வண்ணார்‌ துறைவழியிலுள்ள மேற்குளத்து 
மதகின்‌ கடைசி மட்டும்‌ ஆகாகக்கு 
எதிர்கொண்டு போ" (ஏசா 7:3). 


“நீங்கள்‌ தாவீது நகரத்தின்‌ இடிதல்கள்‌ 


(ஏசா 22:9) 


எசேக்கியாவின்‌ 
வர்த்தமானங்களும்‌, அவள்‌ 
நன்மைகளும்‌ ஆமோத்சின்‌ குமாரனாகிய 
ஏசாயா தீர்க்கதரிசியின்‌ புஸ்தகத்திலும்‌, யூதா 
இஸ்ரவேல்‌ ராஜாக்களின்‌ புஸ்த। 
எழுதியிருக்கிறது (2நாளா 32:32). 


எசேக்கியா தன்‌ பிதாக்களோடே 
நித்திரையடைந்தபின்பு, அவனைத்‌ தாவீது 
வம்சத்தாரின்‌ கல்லறைகளில்‌ பிரதானமான 
கல்லறையில்‌ அடக்கம்பண்ணுகிறார்கள்‌; 
யூதாவனைத்தும்‌ எருசலேமின்‌ குடிகளும்‌ 
அவன்‌ மரித்தபோது அவனைம்‌ 
கனம்பண்ணுகிறார்கள்‌ ; எசேக்கியாவின்‌ 
குமாரனாகிய மனாசே அவன்‌ ஸ்தானத்தில்‌ 
ராஜாவாகிறான்‌ (நோளா 32:33). 


எசேக்கியா வியாதிப்பட்டு 
மரணத்திற்கேதுவாயிருக்கிறான்‌. 
எசேக்கியாவின்‌ வியாதியைப்பற்றி 
இந்த  வசனப்பகுதியில்‌ சுருக்கமாகச்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. 2இராஜா 20-ஆவது. 
அதிகாரத்தில்‌ இந்த சம்பவம்‌ விரிவாகச்‌ 
சொல்லப்படுகிறது. எசேக்கியாவின்‌ வியாதி 
மிகவும்‌ கடுமையானது. அது அவனுடைய 
மரணத்திற்குகேதுவாயிருக்கிறது. 


2 நாளாகமம்‌ - 


II CHRONICLES - 


விரிவுரை 
COMMENTARY 


அசீரியாவின்‌ ராஜாவாகிய சனகெரிப்‌ 
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தைத்‌ 
தூஷித்தான்‌. இதனால்‌ அவன்‌ 
ஜீவனுக்கேதுவாயிருக்கும்போது, அவனுக்கு 
மரணமுண்டாயிற்று. 


யூதாவின்‌ 
கர்த்தருடைய பரிசுத்த 
குதிக்கிறான்‌.. அவன்‌ வி 
மரணத்திற்கு ஏதுவாகயிருந்தாலும்‌, 
நீங்கி பிழைத்துக்கொள்கிறான்‌ 


எசேக்கியாவின்‌ வியாதியைப்பற்றி இந்த 
வசனப்பகுதியில்‌ சுருக்கமாகச்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வியாதி 
அவனுக்கு அந்நாட்களில்‌" வந்திருக்கிறது. 
'அந்நாட்களில்‌' என்னும்‌ வார்த்தைக்கு, 
“அசீரியாவின்‌ ராஜா எருசலேம்‌ நகரத்தை 
முற்றிக்கையிட்ட வருஷத்தில்‌ என்று பொருள்‌. 

அசீரியரின்‌ சேனை :௬சலேம்‌ 
நகரத்தை முற்றிக்கையிட்டபோதோ _ ல்க 
அவர்கள்‌ நகரத்தை  முற்றிக்கையிடுவதற்கு 
ஆயத்தம்பண்ணியபோதோ, எசேக்கியா 
வியாதிப்பட்டு மரணத்திற்கேதுவாமிருந்நான்‌ 
என்றும்‌ சரித்திர ஆசிரியர்களில்‌ சிலர்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 


அசிரியரின்‌ 
நகரத்தை 


எசேக்கியா 

நாமத்தை 
வியாதிப்பட்டு 
வியாதி 


ராஜாவாகிய 


சேனை எருசலேம்‌ 
முற்றிக்கையிட்டபோது, 
கர்த்தருடைய தூதனானவர்‌ அவர்களை 
அடித்தார்‌. அவர்களில்‌ 1,85,000 பேர்‌ ஒரே 
இராத்திரிமலே செத்த பிரேதங்களாகக்‌ 
கிடக்கிறார்கள்‌. சனகெரிப்‌ எருசலேமுக்கு 
விரோதமாக யுத்தம்பணண முடியாமல்‌, 
தோற்றுப்போய்‌, அவமானத்தோடு 
திரும்பிப்போகிறான்‌. இந்த சந்தர்ப்பத்தில்‌ 
எசேக்கியா வியாதிப்பட்டு 
மரணத்திற்கேதுவாயிருக்கிறான்‌ என்றும்‌. 
சரித்திர ஆசிரியர்களில்‌ சிலர்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 
அசீரியரின்‌ 
கொள்ளைநோய்‌ 
கொள்ளையின்‌ 
ராஜாவுக்கும்‌, 
பலருக்கும்‌. 
சரித்திர 
எசேக்கியாவின்‌ 
ஏற்பட்டிருக்கிறது. 
அசீரியரின்‌ சேனையில்‌ 
கொன்றுபோட்டது. 


சேனையில்‌. 

வந்தது. இந்தக்‌ 
பாதிப்பு எசேக்கியா 
எருசலேம்‌ நகரத்திலுள்ள 
வந்திருக்கவேண்டும்‌ என்றும்‌ 
ஆசிரியர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. 
சரீரத்தில்‌ பிளவை 
இதே வியாதியே, 
185,000 பேரைக்‌ 





f= THE 
TT 


எசேக்கியா பரலோகத்தின்‌ தேவனாகிய 
கர்த்தர்மீது நம்பிக்கையாயிருக்கிறான்‌. 
அவன்‌ கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்கிறான்‌. 
ஆனாலும்‌  எசேக்கியாவுக்கு வியாதி 
வந்திருக்கிறது. இந்த வியாதியும்‌ சாதாரண 

வியாதியாயிராமல்‌, அவனுடைய 
மரணத்திற்கு ஏதுவான வியாதியாயிருக்கிறது. 

அந்நாட்களில்‌ எசேக்கியா வியாதிப்பட்டு 
மரணத்துக்கு ஏ துவாயிருக்கிறான்‌ : 
அப்பொழுது ஆமோத்சின்‌ குமாரனாகிய 
ஏசாயா என்னும்‌ தீர்க்கதரிசி அவனிடத்தில்‌ 
வந்து. அவனை நோக்கி: “நீர்‌ உமது 
வீட்டுக்காரியத்தை ஒழுங்குபடுத்தும்‌; நீர்‌ 
பக்கப்‌. மரித்துப்போவீர்‌ என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌" என்றார்‌ 
(2இராஜா 20:1). 


ஏசாயா 


எசேக்கியாவுக்கு, 

மிகவம்‌ கொடிய 
அது அவனுடைய மரணத்திற்கு ஏதுவான 
வியாதி என்றும்‌ சொல்லுகிறார்‌. கர்த்தருடைய 
இரக்கத்தினாலும்‌, 
மாத்திரமே, 
வியாதி குணமாகும்‌. 
எசேக்கியா 


பிழைக்கமாட்டான்‌. அவன்‌ மரித்துப்போவான்‌. 


ஏசாயா தீர்க்கதரிசி எசேக்கியாவைப்‌ 
பார்த்து, “நீர்‌ உமது வீட்டுக்காரியத்தை 
ஒழுங்குபடுத்தும்‌: நீர்‌  பிழைக்கமாட்டீர்‌ 
மரித்துப்போவீர்‌ என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌" என்று சொல்லுகிறார்‌. 
எசேக்கியா மரித்துப்போக 
ஆயத்தமாயிருக்கவேண்டும்‌. 

ஏசாயா எசேக்கியாவின்‌ 
மரண ஆயத்தத்தைப்பற்றிச்‌ சொல்லும்போது, 
நீர்‌ உமது வீட்டுக்காரியத்தை 
ஒழுங்குபடுத்தும்‌" என்றும்‌ சொல்லுகிறார்‌. 
இந்த வாக்கியத்திற்கு, “நீர்‌ உம்முடைய 
பாவங்களுக்கு மனந்திரும்பி, கர்த்தருடைய 
பாவமன்னிப்பைப்‌ பெற்றுக்கொண்டு, 
மரிப்பதற்கு ஆயத்தமாயிரும்‌" என்று பொருள்‌. 


2 நானாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


COMMENTARY 


எசேக்கியாவின்‌ இருதயம்‌ கர்த்தருக்கு 
முன்பாக செம்மையானதாயிருக்கவேண்டும்‌. 
அவதுடைய இருதயத்தில்‌ சத்தங்கள்‌ 
இருக்குமென்றால்‌, அந்த அசுத்தங்கள்‌ 
நீக்கப்பட்டு, அவருடைய இருதயம்‌: 
சுத்திகரிக்கப்படவேண்டும்‌. எசேக்கியா 
தன்னுடைய பாவங்களுக்கு 
மனந்திரும்பவேண்டும்‌. அவனுடைய இருதயம்‌ 
புதுப்பிக்கப்படவேண்டும்‌. 


எசேக்கியா 
விசுவாசத்தினாலும்‌, 
ஐக்கியமாயிருப்பதினாலும்‌, 
மரணத்தை சந்திக்க 
ஆயத்தமாயிருக்கவேண்டும்‌. கர்த்தரிடத்தில்‌ 
ஐக்கியமாமிருக்கிறவர்கள்‌ இந்த உலகத்தை. 
விட்டுப்பிரிந்துபோக எப்போதுமே 
ஆயத்தமாயிருப்பார்கள்‌. 

கர்த்தருடைய பிள்ளைகள்‌ இந்த 
உலகத்தை விட்டுப்‌ பிரிந்துபோகும்போது, 
மிகவும்‌ சந்தோஷமாகப்‌ பிரிந்துபோவார்கள்‌. 
அவர்கள்‌ இந்தப்‌ பிரபஞ்சத்தைவிட அதிக 
மகிமையான 


பரலோகத்திலே 
பிரவேசிக்கப்போகிறார்கள்‌. 
எசேக்கியா பரலோகுத்திற்குப்போகும்‌ 


சந்தோஷத்திலே, தன்னுடைய 
வீட்டுக்காரியத்தை த்த 


கர்த்தரைப்பற்றும்‌ 
கர்த்தரோடு 
தன்னுடைய 


தன்னுடைய 
பின்சந்ததியாருக்கு சொல்லவேண்டும்‌. 
எசேக்கியா தன்னுடைய பொக்கிஷங்களையும்‌, 
சொத்துக்களையும்‌ தன்னுடைய 
வாரிசுகளுக்கு பிரித்துக்கொடுக்கவேண்டும்‌. 


எசேக்கியா 
வீட்டுக்காரியங்களை 
மரித்துப்போனால்‌, அவன்‌ செத்த பின்பு, 
அவனுடைய  பின்சந்ததியார்‌ மத்தியிலே. 
குழப்பம்‌ இருக்காது. எசேக்கியா தன்‌ 
வீட்டுக்காரியங்களை ஒழுங்குபடுத்தாமலேயே 
செத்துப்போனால்‌, அவனுடைய 
வீட்டுக்காரியங்களை  ஒழுங்குபடுத்துவதில்‌, 
அவனுடைய வீட்டார்‌ மத்தியிலே குழப்பமும்‌, 
பிரச்சனைகளும்‌, சண்டைகளும்‌, 
மனவருத்தங்களும்‌ வருவதற்கு வாய்ப்புள்ளது. 


தன்னுடைய 
ஒழுங்குபடுத்திவிட்டு 





i= FTE 
TT 


எசேக்கியா கர்த்தருடைய வார்த்தையை 
கேட்டபோது, தன்‌ முகத்தை சுவர்புறமாகத்‌ 
திருப்பிக்கொண்டு, கர்த்தரை நோக்கி 
ஜெபம்பண்ணுகிறான்‌. நாம்‌ 
வியாதியாயிருக்கும்போது கர்த்தரிடத்தில்‌ 
ஜெபம்பண்ணவேண்டும்‌. 

எசேக்கியாவுக்கு இதற்கு முன்பு 
பல பிரச்சனைகள்‌ வந்திருக்கிறது. 
அப்போதெல்லாம்‌ எசேக்கியா கர்த்தரிடத்தில்‌ 
ஜெபம்பண்‌ ணுவது. வழக்கம்‌. கர்த்தர்‌ 
எசேக்கியாவின்‌ விண்ணப்பத்திற்கு பதில்‌ 
கொடுப்பார்‌. அவனுக்கு சமாதானமும்‌, 
ஆறுதலும்‌ உண்டாகும்‌. 


இப்போதோ கர்த்தருடைய வார்த்தை 
எசேக்கியாவுக்கு விரோதமாக வந்திருக்கிறது. 
ஏசாயா எசேக்கியாவைப்‌ பார்த்து, “நீர்‌ 
பிழைக்கமாட்டீர்‌,  மரித்துப்போவீர்‌ என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌" என்று சொல்லுகிறார்‌ 
கர்த்தரிடத்தில்‌ 
ஜெபம்பண்ணினால்‌, 
நியாயத்தீர்ப்பு மாறும்‌ 
நம்புகிறான்‌. 


என்று 


கர்த்தர்‌ ஒருவேளை தம்முடைய 
நியாயத்தீர்ப்பை மாற்றாவிட்டாலும்‌, 
எசேக்கியா கர்த்தரிடத்தில்‌ ஜெபம்பண்ணி, 
மரணத்தை சந்திக்க ஆயத்தமாகிறான்‌. 
நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில்‌ ஜெபம்‌: 
மிகவும்‌ முக்கியமானது. ஜெபிக்கிறவர்களால்‌ 
மாத்திரமே, கர்த்தருடைய சித்தத்தை 
சந்தோஷமாய்‌ ஏற்றுக்கொள்ள முடியும்‌ 


தனக்கு 
பலத்தையும்‌ 
கொடுக்கவேண்டும்‌ என்றும்‌, கர்த்தர்‌ தனக்கு 
நியமித்திருக்கிற ஒட்டத்தை ஒடி முடிக்க, 
கர்த்தரே தனக்கு உதவி செய்யவேண்டும்‌ 
என்றும்‌ எசேக்கியா ஜெபம்பண்ணுகிறான்‌. 


கர்த்தர்‌ 


படுக்கையில்‌ படுத்தபடி ஜெபித்திருக்கலாம்‌. 


2 நாளாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


எசேக்கியா இப்போது வியாதிப்பட்டு 
மரணத்திற்கேதுவாகப்‌ படுத்திருக்கிறான்‌. 
அவன்‌ மரணப்படுக்கையிலிருக்கும்போது, 
அவனால்‌ கர்த்தருடைய ஆலயத்திற்குப்போய்‌, 
அங்கே கர்த்தரிடத்தில்‌ ஜெபம்பண்ண 
முடியாது. ஆகையினால்‌ எசேக்கியா, தான்‌ 
வியாதிப்பட்டு படுத்திருக்கும்‌ கட்டிலில்‌ 
படுத்திருந்தவாறே, கர்த்தரை நோக்கி 
ஜெபிக்கிறான்‌. 


எசேக்கியா தன்னுடைய படுக்கையில்‌ 
வியாதியாய்‌ படுத்திருக்கும்போது, 
அவனுக்கு மருத்துவ சிகிச்சை செய்யவும்‌, 
சேவை செய்யவும்‌ ஒரு சிலர்‌ 
அமர்த்தப்பட்டிருப்பார்கள்‌.  எசேக்கியாவோ 
அவர்களை வெளியே அனுப்பிவிட்டு, அந்த 
அறையிலே தனியாகயிருந்து, கர்த்தரிடத்தில்‌ 
ஜெபப்பண்ணுகிறான்‌. 


எசேக்கியா, தன்‌ முகத்தை 
சுவர்புறமாக திருப்பிக்கொண்டு" 
ணினான்‌ என்னும்‌ வார்த்தைக்கு, 

அவன்‌ “தன்‌ முகத்தை கர்த்தருடைய 
ஆலயத்தின்‌ பக்கமாய்த்‌ திருப்பிக்கொண்டு" 
ணினான்‌ என்று வேதபண்டிதர்கள்‌ 


விளக்கம்‌ சொல்லுகிறார்கள்‌. 


எசேக்கியாவக்கு நல்ல சரீர 
ஆரோக்கியம்‌ இருந்திருந்தால்‌, அவன்‌ 
நிச்சயமாகவே கர்த்தருடைய 
ஆலயத்திற்குப்போய்‌. அங்கே 
ஜெபித்திருப்பான்‌. இதற்கு முன்பு சக்கி 
கர்த்தருடைய ஆலயத்திலே போய்‌, பலதரம்‌ 
ஜெபித்திருக்கிறான்‌. 

“ராஜவாகிய எசேக்கியா 
அதைக்கேட்டபோது, தன்‌ வஸ்திரங்களைக்‌ 
கிழித்து, இரட்டு உடுத்திக்கொண்டு, 
கர்த்தருடைய ஆலயத்தில்‌ பிரவேசித்தான்‌" 
(2இராஜா 19:1) 


“எசேக்கியா 
கையிலிருந்து 


ஸ்நானாபதிகளின்‌ 
நிருபத்தை வாங்கி 
வாசித்தபின்பு, அவன்‌ கர்த்தரின்‌ 
ஆலயத்திற்குப்போய்‌, அதைக்‌ கர்த்தருக்கு 
முன்பாக விரித்தான்‌” (2இராஜா 19:14) 





i FTN 
TT 


ஆனால்‌ எசேக்கியா 
வியாதிப்ட்டு மரணத்திற்கு 
ஏதுவாயிருக்கிறான்‌. அவனால்‌ 
ஆலயத்திற்குப்போய்‌ ஜெபிக்க முடியவில்லை. 
ஆகையினால்‌ தான்‌ வியாதிப்படுக்கையாக 
படுத்திருக்கும்‌ கட்டிலில்‌ படுத்துக்கொண்டு, 
கர்த்தரிடத்தில்‌ ஜெபிக்கிறான்‌. 


எசேக்கியா 


இப்போதோ 


கர்த்தரிடத்தில்‌ 
ஜெபம்பண்ணும்போது “மிகவும்‌ அழுகிறான்‌” 
இந்த வாக்கியத்தை வாசிக்கும்போது. 
எசேக்கியா சாகவிரும்பவில்லை என்பதுபோல. 
தெரிகிறது. மனுஷருடைய பொதுவான 
சுபாவம்‌. மரணம்‌ என்பது மனுஷனுடைய 
ஆத்துமாவும்‌ சரீரமும்‌ பிரியும்‌ நிலமை. இந்த 
பிரிவை அதாவது சரீர மரணத்தை மனுஷர்‌ 
பொதுவாக விரும்புவதில்லை. 


ஏசாயா எசேக்கியாவைப்‌ பார்த்து, “நீர்‌ 
பிழைக்கமாட்டீர்‌, மரித்துப்போவீர்‌ என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌" என்று சொல்லுகிறார்‌ 
ஏசாயா இந்த. வார்த்தைகளை 
எசேக்கியாவுக்கு சொல்லும்போது, 
எசேக்கியா தன்னுடைய ஜீவியத்தின்‌ 
முக்கியமான பகுதியிலிருக்கிறான்‌. அவன்‌ 
யூதாதேசத்திலே ஆவிக்குரிய மறுமலர்ச்சியை 
ஆரம்பித்திருக்கிறான்‌. எசேக்கியா 
ஆரம்பித்த நல்ல காரியங்கள்‌ இன்னும்‌ 
முடிவு பெறவில்லை. எல்லாம்‌ பாதியிலே. 
இருக்கிறது. 


ஈன்‌ 
பத்து பபாகால்‌, நான்‌ ஆரசபத்க மை 
பாதியிலேயே  நின்றுவிடுமோ என்று. 
எசேக்கியா வேதனையோடு நினைத்துப்‌ 
பார்க்கிறான்‌. ஜனங்கள்‌ 
விக்கிரகாராதனையிலும்‌, துன்மார்க்கத்திலும்‌ 

நிலைத்திருப்பார்களோ என்னும்‌ சந்தேகமும்‌ 
எசேக்கியாவுக்கு உண்டாயிற்று. எசேக்கியா 
மரித்துப்போனால்‌, யூதாதேசத்தார்‌ மத்தியிலே, 
அவன்‌ ஆரம்பித்து வைத்த நல்ல 
ஊழியங்களும்‌ அப்படியே நின்றுபோகும்‌. 
இதன்‌ நிமித்தமாகவே, எசேக்கியா 
தன்னுடைய மரணத்தை நினைத்து. மிகவும்‌ 
அழுகிறான்‌. 

எசேக்கியாவுக்கு மரணத்தைக்‌ 
குறித்து பயமில்லை. யூதாஜனங்கள்‌ தங்கள்‌ 


பாவங்களுக்கு மனந்திரும்பாமல்‌ 
போய்விடுவார்களோ என்னும்‌ பயமே 


அவனுடைய மனதிலிருக்கிறது. 


2 நாளாகமம்‌ - 


II CHRONICLES - 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எசேக்கியா கர்த்தரிடத்தில்‌ 
விண்ணப்பம்பண்ணும்போது “ஆ கர்த்தாவே, 
நான்‌ உமக்கு முன்பாக உண்மையும்‌ மன 
உத்தமமுமாய்‌ நடந்து, உமது பார்வைக்கு 
நலமானதைச்‌ செய்தேன்‌ என்பதை 
நினைத்தருளும்‌" (2இராஜா என்று 
விண்ணப்பம்பண்ணுகிறான்‌. 


20:3) 


செய்யவேண்டுமென்று 
கர்த்தருடைய பரிசுத்த 
நாமத்தை "தொய்ந்த மகிமைப்படுத்த 


கர்த்தரிடத்தில்‌ 
“கர்த்தாவே என்னை 
Soles ஒப்புக்கொடாதேயும்‌' என்றோ, 
“கர்த்தாவே என்னுடைய ஜீவனை 
எடுத்துக்கொள்ளும்‌" என்றோ, இல்லது, 
“கர்த்தாவே, உம்முடைய சித்தம்‌. 
கக்கடவது'என்றோ ஜெபம்பண்ணவில்லை. 
க்கியா இதுபோல ஜெபம்பண்ணாமல்‌, 
த்தாவே என்னை நினைத்தரு 
என்றும்‌, “நான்‌ ஜீவனோடிருக்க 
வேண்டுமா அல்லது நான்‌ மரிக்கவேண்டுமா 
என்பதே நீர்‌ தீர்மானம்பண்ணும்‌' என்றும்‌, 
"நான்‌... மரித்தாலும்‌ ஜீவனோடிருந்தாலும்‌, 
நான்‌ உம்முடையவனாகவே இருப்பேன்‌" 
என்றும்‌ ஜெபம்பண்ணுகிறான்‌. 
எசேக்கியாவின்‌ ஜெபத்திற்கு கர்த்தர்‌ 
உடனே பதில்‌ கொடுக்கிறார்‌. ஏசாயா 
எசேக்கியாவக்கு கர்த்தருடைய 
வார்த்தையைச்‌. சொல்லிவிட்டு, பாதி 
முற்றத்தை விட்டு அப்புறம்‌ போகிறதற்கு 
முன்னே, கர்த்தருடைய வார்த்தை 
ஏசாயாவுக்கு உண்டாயிற்று. இந்த வார்த்தை 
ஏசாயா எசேக்கியாவுக்கு சொல்ல வேண்டிய 
வார்த்தை (2இராஜா 20:4). 
கர்த்தர்‌ ஏசாயாவை நோக்கி, “நீ 
திரும்பிப்போய்‌, என்‌ ஜனத்தின்‌ அதிபதியாகிய 
எசேக்கியாவை நோக்கி: உன்‌ தகப்பனாகிய 
தாவீதின்‌ தேவனாயிருக்கிற கர்த்தர்‌ 


குணமாக்குவேன்‌; மூன்றாம்‌ 
நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்குப்‌ 
போவாய்‌” (2இராஜா 20:5) என்றும்‌, 





f= FTE 
TT 


'உன்‌ 
வருஷங்களைக்‌ 


நாட்களோடே பதினைந்து 


தாசானாகிய 
நகரத்துக்கு ஆதரவாய்‌ இருப்பேன்‌ 
சொல்‌" என்கிறார்‌ (2இராஜா 20:6). 


_ எசேக்கியா கர்த்தரை. 


று 
கர்த்தருடைய நாமத்தினால்‌, 

ஜனங்களை ஆளுகை செய்கிறான்‌. 
கர்த்தருக்காக ஆளுகை செய்கிறான்‌ 


கர்த்தர்‌ இந்த வசனப்பகுதியில்‌ 
தன்ணைப்பற்றிச்‌ சொல்லும்போது. “தாவீதின்‌ 
தேவனாயிருக்கிற கர்த்தர்‌” 
சொல்லுகிறார்‌. கர்த்தர்‌ 
உடன்படிக்கை பண்ணினார்‌ 
உடன்படிக்கை, தாவீதின்‌ 


த 
சந்ததியில்‌ 
வந்திருக்கிற எல்லோருக்கும்‌ உரியது. 


எசேக்கியாவின்‌ ஜெபத்தை 
அங்கீகரித்து கனம்பண்ணுகிறார்‌ 
எசேக்கியா தம்மிடத்தில்‌ 
ஜெபம்பண்ணியதைப்பற்றி கர்த்தர்‌ 
சொல்லும்போது, “உன்‌ விண்ணப்பத்தைக்‌. 
கேட்டேன்‌, உன்‌ கண்ணீரைக்‌ கண்டேன்‌" 
என்று சொல்லுகிறார்‌. 


எசேக்கியா 

ஜெபம்பண்ணும்போது 
நினைத்தருளும்‌" என்று மாத்திரமே 
விண்ணப்பம்பண்ணினான்‌ கர்த்தரோ 
அவன்‌ வேண்டிக்கொண்டதற்கும்‌ அதிகமாக 
அவனுக்கு நன்மைகளை செய்கிறார்‌. 
எசேக்கியா தமக்கு முன்பாக உண்மையும்‌ 
மனஉத்தமமுமாய்‌ நடந்ததையும்‌, தமது 
பார்வைக்கு அவன்‌ நலமானதை 
செய்ததையும்‌ கர்த்தர்‌ நினைவகூருகிறார்‌. 
அதோடு தம்முடைய ஆசீர்வாதமான நான்கு 
வாக்குத்தத்தங்களையும்‌ அவனுக்கு 
சொல்லுகிறார்‌. அவையாவன : 


கர்த்தர்‌ 


கர்த்தரிடத்தில்‌ 
என்னை 


2 நானாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


QODNENS 


COMMENTARY PUBLISHERS 


1. கர்த்தர்‌ எசேக்கியாவை நோக்கி, 
இதோ, நான்‌ உன்னைக்‌ குணமாக்குவேன்‌" 
என்று சொல்லுகிறார்‌. 


2. எசேக்கியாவின்‌ ஆரோக்கியம்‌ 
அவனுக்கு திரும்ப கொடுக்கப்படும்‌. கர்த்தர்‌ 
அவனை நோக்கி, “மூன்றாம்‌ நாளிலே, நீ 
கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவாய்‌" 
என்று சொல்லுகிறார்‌. 


3 கர்த்தர்‌ எசேக்கியாவின்‌ 
ஆயுசுவருஷங்களைக்‌ கூட்டுகிறார்‌. கர்த்தர்‌ 
எசேக்கியாவை நோக்கி, “உன்‌ நாட்களோடே 
பதினைந்து வருஷங்களைக்‌ கூட்டுவேன்‌" 
என்று சொல்லுகிறார்‌. 


4. எசேக்கியா எருசலேம்‌ நகரத்தை 
அசீரியாவின்‌ கைகளுக்கு தப்புவிப்பான்‌. 
கர்த்தரிடத்தில்‌ 
ஜெபம்பண்ணியபோது, இந்தக்‌ 
காரியங்களெல்லாம்‌ அவனுடைய 
இருதயத்திலிருந்தது. தான்‌ மரித்துப்போனால்‌, 
இந்தக்‌ காரியங்களை தன்னால்‌ நிறைவேற்ற 
முடியாது என்னும்‌ ஏக்கமும்‌ அவனுக்குள்‌ 
காணப்பட்டது. கர்த்தர்‌ எசேக்கியாவின்‌ 
மனவிருப்பத்தை நிறைவேற்றுகிறார்‌. 


எசேக்கியா 


எசேக்கியா 

ஊழியக்காரரைப்‌ பார்த்து, 

அடையைக்‌ கொண்டுபாகல்கள்‌!. 
சொல்லுகிறார்‌: 

கொண்டுவந்து, 

பற்றுப்போட்டபோது எசேக்கியா பிழைக்கிறான்‌ 
(இராஜா 20:7). 


நாம்‌ வியாதியிலிருக்கும்போது, 
இயற்கையிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும்‌. 
மருந்துகளைப்‌ பயன்படுத்துவது தவறல்ல. 
நாம்‌ கர்த்தரை சோதிக்கக்கூடாது. கர்த்தரே 
நம்மைக்‌ குணப்படுத்துகிறவ்‌. அவரே 
பரமவைத்தியர்‌. கர்த்தர்‌ 

வியாதிகளை 





i FTE 
TT 


மனுக்குலத்திற்கு 
கொடுக்கப்பட்டிருக்கிற 
சிகிச்சைகளை நாம்‌ 
பயன்படுத்திக்கொள்ளலாம்‌. நாம்‌. 
மருந்துகளை எடுத்துக்கொண்டாலும்‌, 
மருத்துவ சிகிச்‌. 
பெற்றுக்கொண்டாலும்‌, 
குணப்படுத்துகிறவர்‌. 
மறந்துவிடக்கூடாது. 


கிருபையாகக்‌ 
மருத்துவ 


எசேக்கியா 
“கர்த்தர்‌ என்னைக்‌ 
மூன்றாம்நாளிலே நான்‌ கர்த்தருடைய 
ஆலயத்திற்குப்‌ போவதற்கும்‌ அடையாளம்‌ 
என்ன" (ராஜா 20:8) என்று கேட்கிறான்‌. 


ஏசாயாவை நோக்கி: 
குணமாக்குவதற்கும்‌, 


எசேக்கியா 
வல்லமையையும்‌ 
வாக்குத்தத்தந்தையும்‌ 
அவன்‌ கர்த்தருடைய 
நம்புகிறான்‌. எசேக்கியா ஒணைந்தத்கம 
வேண்டிக்கொண்டதற்கும்‌ 
கர்த்தர்‌ அவனுக்கு 
கொடுத்திருக்கிறார்‌. 
நன்மைகளைப்‌ பெற்றுக்கொள்வதற்கு, தான்‌ 
பாத்திரனல்ல என்று 
தன்னைக்குறித்து மிகுந்த 
மனத்தாழ்மையோடு நினைக்கிறான்‌. 
தனக்கு சொல்லப்பட்ட கர்த்தருடைய 
வாக்குத்தத்தங்கள்‌ நிச்சயமாய்‌ நிறைவேறும்‌ 
என்பதை எசேக்கியா நம்புகிறான்‌. ஆனாலும்‌ 
அதை ஒரு அடையாளத்தின்‌ மூலமாய்‌ 
உறுதிபண்ணிக்கொள்ள விரும்புகிறான்‌. 
அவன்‌ ஏசாயாவிடம்‌, “கர்த்தருடைய 
வார்த்தை நிறைவேறும்‌ என்பதற்கு. 
அடையாளம்‌ என்ன" என்று கேட்கிறான்‌. 


'த்தருடைய நியாயத்தீர்ப்பின்‌ 
சங்கானத்தத்க தான்‌ போவேன்‌ என்பதற்கு 
என்ன அடையாளம்‌” என்றோ அல்லது, 
“எருசலேம்‌ நகரத்தின்‌ வாசலுக்கு நான்‌. 
போவேன்‌ என்பதற்கு என்ன அடையாளம்‌" 
என்றோ எசேக்கியா கேட்கவில்லை. 
அதற்கு பதிலாக, “மூன்றாம்‌ நாளிலே நான்‌ 
கர்த்தருடைய ஆலயத்திற்குப்போவேன்‌ 
என்பதற்கு அடையாளம்‌ என்ன” என்று 
எசேக்கியா கேட்கிறான்‌. 


2 நானாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தான்‌ வியாதி நீங்கி பிழைக்கும்போது, 
எசேக்கியா கர்த்தரை 

விரும்புகிறான்‌. எசேக்கியா 
குமாரத்தியின்‌ வாசல்களிலே, 

ஆராதிக்க விரும்புகிறான்‌. நாம்‌ 
பிரபஞ்சத்தில்‌ ஜீவிக்கும்‌ காலமெல்லாம்‌ 
கர்த்தரை ஆராதிக்கவேண்டும்‌. கர்த்தரை 
ஆராதிக்கவேண்டும்‌. என்னும்‌ 
நோக்கமில்லாமல்‌, ்‌ 


பிரயோஜனமுமில்லை. 


எசேக்கியா 
அடையாளத்தைக்‌ 
அவனை நோக்கி, 
வார்த்தையின்படியே 
கர்த்தரால்‌. உனக்கு, 
அடையாளமாகச்‌ சாயை 
முன்னிட்டுப்‌ போகவேண்டுமோ, பத்துப்பாகை 
பின்னிட்டுத்‌ திரும்பவேண்டுமோ" 
(2இராஜா 20:9) என்று கேட்கிறார்‌. 


ஏசாயாவினிடத்தில்‌ 
கேட்கிறான்‌. ஏசாயா 
ர்த்தர்‌ தாம்‌ சொன்ன 
செய்வாரென்பதற்கு, 
உண்டாகும்‌ 

பத்துப்பாகை 


கடிகாரத்தின்‌ சாயை அரைமணி 
நேரத்திற்‌ ஒரு ல்‌ 
முன்னிட்டுப்போகும்‌. 
முன்னிட்டுப்போகவேண்டுமா 

எட்டுத்‌ அரி 

ஏசாயா 

எசேக்கியாவினிடத்தில்‌ இந்தக்‌ கேள்வியைக்‌ 
கேட்கும்போது, அது மதியவேளை என்று 
வேதபண்டிதர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. 
இப்போது நேரம்‌ நடுப்பகல்‌ பன்னிரண்டு 


பத்துப்பாகை 
முன்னிட்டுப்‌ அப்போது நேரம்‌ 
மாலை ஐந்து மணியாகயிருக்கும்‌. சாயை 
பத்துப்பாகை பின்னிட்டுப்போனால்‌, 
அப்போது நேரம்‌ காலை ஏழு மணியாக 
இருக்கும்‌. 


எசேக்கியா ஏசாயா தீர்க்கதரிசியை 
நோக்கி, சாயை பத்துப்பாகை 
முன்னிட்டுப்போகிறது. லேசானகாரியம்‌: அப்படி 

; சாயை பத்துப்பாகை பின்னிட்டுத்‌ 
தனம்‌. (இராஜா 20:10) 
என்று கேட்கிறான்‌. 





i= al 
TT 


சாயை பத்துப்பாகை 
முன்னிட்டுப்போவதும்‌, அது பத்துப்பகை 
பின்னிட்டுத்‌ திரும்பவதும்‌ அற்புதமான 
காரியம்தான்‌. பாகை முன்னிட்டுப்போவது. 
இயற்கையில்‌ நடைபெறுகிற சாதாரண 
விஷயம்‌. பாகை பின்னிட்டுப்போவதோ 
மிகவும்‌ அசாதாரணமான காரியம்‌. 


சாமை பத்துபபாகை பின்னிட்டுத்‌ 
திரும்பும்போது,  எசேக்கியாவின்‌ 
குறைந்து, அவன்‌ 

பலத்தைப்‌ பெற்றுக்கொள்வான்‌. 
எசேக்கியாவின்‌ ஆயுசு காலமும்‌ அதிகரிக்கும்‌. 


“அப்பொழுது அவன்‌ மாம்சம்‌ 
வாலிபத்தில்‌ இருந்ததைப்பார்க்கிறும 
ஆரோக்கியமடையும்‌; தன்‌ வாலவயது. 
நாட்களுக்குத்‌ திரும்புவான்‌" (யோபு 33:25) 
கேட்டுக்கொண்ட 
பிரகாரமே கர்த்தர்‌ அற்புதம்‌ செய்கிறார்‌. 
ஏசாயா தீர்க்கதரிசி கர்த்தரை நோக்கி 
கூப்பிடுகையில்‌, த அற்புதம்‌ 
நடைபெறுகிறது. 


சாயா தீர்க்கதரிசி கர்த்தரை 
நோக்கிக்‌ கூப்பிடுகையில்‌, அவர்‌ ஆகாகடைய 
சூரிய கடியாரத்தில்‌ பாதைக்கும்‌... பாகை 
முன்போன சாயை பத்துப்பாகை பின்னிட்டுத்‌ 
திரும்பும்படி செய்கிறார்‌ (2இராஜா 20.1). 


எசேக்கியா 


வைக்கப்பட்டிருக்கிற ஆகாசின்‌ சூரிய 
கடிகாரத்தின்‌ சாயை பத்துப்பாகை 
பின்னிட்டுத்‌ திரும்புகிறது. 

எருசலேமிலே மதியம்‌ பன்னிரண்டு 
மணியாக இருந்தது. காலை ஏழு 
மணியாயிற்று. இதுபோன்ற நேரமாற்றம்‌ 
பூமி முழுவதும்‌ உண்டாயிற்று. பாபிலோன்‌ 
நேசத்திலுள்ளவர்களும்‌, த மாற்றத்தை 
உணருகிறார்கள்‌. அந்த தேசத்திலும்‌ ம்‌ 
பன்னிரண்டு மணியாகயிருந்தது, 
ஏழு மணியாயிற்று. 


2 நானாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


COMMENTARY 


எசேக்கியாவின்‌: மற்ற 
வர்த்தமானங்களும்‌, அவன்‌ செய்த 
நன்மைகளும்‌ ஆமோத்ரின்‌ குமாரனாகிய 
ஏசாயா தீர்க்கதரிசியின்‌ புஸ்தகத்திலும்‌, யூதா 
இஸ்ரவேல்‌ ராஜாக்களின்‌ புஸ்தகத்திலும்‌ 
எழுதியிருக்கிறது" (நோளா 32:31) 


நடுவானத்தில்‌ இருந்த சூரியன்‌ சிறிது 
சிறிதாக பின்னிட்டுத்‌ திரும்பியதா அல்லது 
திடீரென்று பத்துபபாகை திரும்பியதா 
என்னும்‌ விவரம்‌ நமக்கு சொல்லப்படவில்லை. 
பத்துப்பாகை பின்னிட்டுத்‌ திரும்பிய பின்பு, 
சிறிது நேரம்‌ அப்படியே இருந்துவிட்டு, 
சிறிது நேரத்திற்கு பின்பு, மறுபடியும்‌ 
மொத்தமாக பத்துப்பகை 
முன்னிட்டுப்போனதா என்பதும்‌ நமக்கு 
சொல்லப்படவில்லை. 


எசேக்கியா ராஜா 
ஏதுவா 


காலத்திலும்‌ பலாதானின்‌ 
குமாரனாகிய பெரோதாக்பலாதான்‌ என்பவன்‌ 
பாபிலோன்‌ தேசத்து ராஜாவாயிருக்கிறான்‌. 
இவன்‌ எசேக்கியா வியாதிப்பட்டிருக்கிறதைக்‌ 
கேட்டு, அவனிடத்துக்கு நிருபங்களையும்‌ 
வெகுமானத்தையும்‌ அனுப்புகிறான்‌ 
(2இராஜா 20:12). 


பாபிலோனின்‌. ராஜாக்கள்‌ 
இதுவரையிலும்‌ அசீரியாலின்‌ ராஜாக்களுக்கு 
கப்பம்‌ கட்டி வந்தார்கள்‌. நினிவே பாபிலோன்‌ 
தேசத்தின்‌ ராஜதானி பட்டணமாயிருக்கிறது. 
அசீரியாவின்‌ ராஜாவுக்கு பாபிலோனியர்‌ 
கீழ்ப்படிந்து. கட்டுப்பட்டு 
அடிமைகளாயிருந்தார்கள்‌. 

“அசீரியா ராஜா, பாபிலோனி 
கா்‌ ஆபாவிலும்‌, ஆமாத்திலும்‌, 


சமாரியாவைச்‌ சொந்தமாய்க்‌ கட்டிக்கொண்டு 
அதின்‌ பட்டணங்களிலே குடியிருந்தார்கள்‌" 
(இராஜா 17:24). 





i= FTN 
TT 


சாயை பத்துப்பாகை பின்னிட்டுத்‌ 
திரும்பியதுபோல, இக்காலத்தில்‌ 
ஒரு சில அரசியல்‌ மாற்றங்களும்‌ 
உண்டாயிற்று. இதுவரையிலும்‌ பாபிலோனின்‌ 
ராஜாக்கள்‌. அசீரியருக்கு 
கீழ்ப்படிந்திருந்தார்கள்‌. இப்போதோ 
அசீரியர்கள்‌ பாபிலோனின்‌ ராஜாக்களுக்கு 
கீழ்ப்படிகிறார்கள்‌. 


தாவின்‌ ராஜாவாகிய எசேக்கியா 
வியாதிப்பட்டு. குணமடைந்திருக்கிறான்‌. 
அவன்‌ வியாதிப்பட்டிருக்கிறதைக்‌ கேட்டு, 
பாபிலோன்‌ ராஜா அவனுக்கு நிருபங்களையும்‌ 
வெகுமதிகளையும்‌ அனுப்புகிறான்‌. பாபிலோன்‌ 
ராஜா. எசேக்கியாமீது பிரியமாயிருப்பதற்கு 
இரண்டு காரணங்கள்‌ உண்டு. 
அவையாவன: 1 மார்க்கப்பிரகாரமான 
காரணம்‌. 2. அரசியல்‌ ரீதியான காரணம்‌. 


பாபிலோனியர்‌ சூரியனை தங்கள்‌ 
தெய்வமாக நம்புகிறார்கள்‌. எசேக்கியா தன்‌ 
வியாதி நீங்கி குணமடையும்போது, கர்த்தர்‌ 
சூரியனின்‌ பாகைமிலே ஒரு மாற்றத்தை 
உண்டுபண்ணுகிறார்‌. எசேக்கியாவின்‌ 
நிமித்தமாக, சாயை பத்துப்பாகை 
பின்னிட்டுத்‌ திரும்புகிறது. எசேக்கியாவுக்கு, 
பாபிலோன்‌ நேசத்தாரின்‌ தெய்வமாகிய 
சூரியன்மீது அதிகாரம்‌ இருக்கிறது என்று 
பாபிலோன்‌ ராஜா நினைக்கிறான்‌. இதற்காக 


க்‌ 
வக்‌ பாபிலோன்‌ தேசத்தார்‌ 


பாபிலோனியர்‌ ராவின்‌ 
கீழ்ப்படிந்து, அவனுக்கு 
வருகிறார்கள்‌. இப்போதோ 
PE கப்பம்‌ 


ராஜாவாகிய 
விரோதமாக. 
கலகத்தின்‌ 
அதிகமாயிருக்கும்‌ என்று பாபிலோன்‌ ராஜா 
நினைக்கிறான்‌. இதற்காக பாபிலோன்‌ ராஜா 
எசேக்கியாவின்‌ சிநேகத்தைப்‌ 
பெற்றுக்கொள்ளும்‌ வண்ணமாக, அவனுக்கு 
நிருபங்களையும்‌ வெகுமதிகளையும்‌ 
அனுப்புகிறான்‌. 


2 நாளாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


அசீயரின்‌ சேனைகள்‌ 
விரோதமாக. 
எசேக்கியாவின்‌ 


எருசலேமுக்கு 
முற்றிக்கைப்போட்டிருந்தபோது, 
தேவனாகிய கர்த்தர்‌, 


தம்முடைய தூதனை அனுப்பி, அசீரியரின்‌ 
இந்த 
பாபிலோன்‌ ராஜாவும்‌ 

எசேக்கியாவிடம்‌ 


சேனையை சங்காரம்பண்ணினார்‌. 
அற்புத சம்பவத்தை 


எசேக்கியாவுக்கு உதவி செய்கிறார்‌ என்றும்‌ 
பாபிலோன்‌ ராஜா நம்புகிறான்‌. 

தெய்வீக வல்லமையைப்‌ பெற்றிருக்கிற 
எசேக்கியா, தன்னோடுகூடச்‌ 
சேர்ந்துகொண்டால்‌, அது தன்னுடைய 
இராணுவத்திற்கு மிகப்பெரிய பலமாயிருக்கும்‌ 
என்று பாபிலோன்‌ ராஜா எதிர்பார்க்கிறான்‌. 
யூதாவின்‌ ராஜாவாகிய எசேக்கியா 
தங்களோடு சேர்ந்து, அசீரியாவுக்கு 
விரோதமாக யுத்தம்பண்ணும்போது, 
வானமண்டலத்தின்‌ சேனைகள்‌ தங்களுக்கு 
ஆதரவாக வரும்‌ என்று பாபிலோன்‌ ராஜா 
நம்புகிறான்‌. இதன்நிமித்தமாகவே அவன்‌ 
எசேக்கியாவுக்கு நிருபங்களையும்‌ 
வெகுமதிகளையும்‌ கொடுத்தனுப்புகிறான்‌. 

பாபிலோன்‌ ராஜாவின்‌ தூதுவர்கள்‌ 
எசேக்கியா ராஜாவை சந்தித்து, நங்கள்‌ 


வொழுக்கிறா்கள்‌ 
அவர்கள்‌ கொண்டு வந்த 
நிருபங்களையும்‌, வெகுமானங்களையும்‌ 
சந்தோஷமாய்ப்‌ பெற்றுக்கொள்கிறான்‌. 
எசேக்கியா அவர்களை அங்கிகரித்து, 
பின்பு அவர்களுக்குத்‌ தன்‌ பொக்கிஷசாலை 
அனைத்தையும்‌, வெள்ளியையும்‌, 
பொன்னையும்‌, கந்தவர்க்கங்களையும்‌, 
நல்லபரிமளதைலத்தையும்‌, 
ஆயுதசாலை அனைத்தையும்‌ 
பொக்கிஷசாலைகளிலுள்ள ல்‌ 
காண்பிக்கிறான்‌: தன்‌ அரமனையிலும்‌ தன்‌ 
ராஜ்யத்தில்‌ எங்கும்‌. எசேக்கியா 
அவர்களுக்குக்‌ காண்பியாத பொருள்‌ 
ஒன்றும்‌ இல்லை (2இராஜா 20:13). 
பாபிலோன்‌. 
விக்கிரகாராதனைக்காரர்கள்‌. 
எசேக்கியா. 
அவர்கள்மீது 


தேசத்தார்‌ 
ஆனாலும்‌ 
அவர்களை அங்கீகரிக்கிறான்‌. 
மிகவும்‌ பிரியமாயும்‌, 
கரிசனையாயும்‌ இருக்கிறான்‌. பாபிலோன்‌. 
ராஜாவாகிய பெரோதாக்பலாதானுடன்‌, 
எசேக்கியா சமாதான ஒப்பந்தமும்‌, இராணுவ 
ஒப்பந்தமும்‌ செய்ய ஆயத்தமாயிருக்கிறான்‌. 





f= THE 
TT 


எசேக்கியாவின்‌ காலத்தில்‌ பாபிலோன்‌ 
தேசம்‌ மிகப்பெரிய பேரரசாக விளங்கிற்று. 
பாபிலோன்‌ ராஜாவும்‌ அக்காலத்தில்‌ மிகவும்‌ 
பிரபல்யமானவனாகயிருக்கிறான்‌. 
பாபிலோன்‌ ராஜாவைப்போல தானும்‌ 
முக்கியமானவன்‌ என்பதையும்‌, 
தன்னிடத்திலும்‌ ஏராளமான பொக்கிஷங்கள்‌ 
இருக்கிறது என்பதையும்‌ எசேக்கியா 
பாபிலோன்‌ ராஜாவின்‌ தூதுவர்களுக்கு 
காண்பிக்க விரும்புகிறான்‌. 

பாபிலோன்‌ 
சேனைகளைப்போலவே, 
சேனையும்‌ பெரியது என்பதை காண்பிக்கும்‌ 
வண்ணமாக எசேக்கியா அவர்களுக்கு 
தன்‌ ஆயுதசாலை அனைத்தையும்‌. 
காண்பிக்கிறான்‌. பாபிலோன்‌ ராஜாவின்‌ 
தூதுவர்கள்‌ தன்னுடைய 
ராஜாவின்‌ பொக்கிஷசாலைகளையும்‌, 
ஆயுதசாலைகளையும்‌ பார்த்து, அதைப்பற்றிய 
விவரங்களை, ர்கள்‌ பாபிலோன்‌ 
ராஜாவுக்கு எடுத்து சொல்லவேண்டுமென்று, 
எசேக்கியா எதிர்பார்க்கிறான்‌. 

ஏசாயா 
எசேக்கியாவுக்கு 
மாத்திரமே சொல்லி 
அவர்‌ இப்போது 
கடிந்துகொள்ளும்‌ க 
அவனுக்கு சொல்லுகிறார்‌. 


இதுவரையிலும்‌ 
றுதலான செய்திகளை 
க்கிறார்‌. ஆனால்‌ 
எசேக்கியாவை 
வார்த்தைகளை 


அப்பொழுது ஏசாயா 
எசேக்கியா ராஜாவினிடத்தில்‌ 
'அந்த மனுஷர்‌ என்ன சொன்னார்கள்‌. 
எங்கேயிருந்து உம்மிடத்தில்‌ வந்தார்கள்‌" 
(2இராஜா 20:14) என்று கேட்கிறார்‌. 

எசேக்கியா ஏசாயா தீர்க்கதரிசியின்‌ 
வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து. அவருடைய 
கேள்விகளுக்கு பிரதியுத்தரம்‌ சொல்லுகிறான்‌ 

எசேக்கியா ஏசாயாவை நோக்கி, 
'அவர்கள்‌ பாபிலோன்‌ என்னும்‌ 
தூரதேசத்திலிருந்து வந்தார்கள்‌" என்று 
ஈல்லுகிறான்‌. 

ஏசாயா எசேக்கியாவிடம்‌ மேலும்‌ ஒரு 
கேள்வியைக்‌ கேட்கிறார்‌. "உம்முடைய வீட்டில்‌ 
என்னத்தைப்‌ பார்த்தார்கள்‌” என்று ஏசாயா 


தீர்க்கதரிசி 
வந்து: 


என்‌ பொக்கிஷங்களில்‌ நான்‌. அவர்களுக்குக்‌ 
காண்பியாத பொருள்‌ ஒன்றும்‌ 
(இராஜா 20:15) என்று தித்தா 
சொல்லுகிறான்‌. 


2 நாளாகமம்‌ - 


II CHRONICLES - 


விரிவுரை 
COMMENTARY 


எசேக்கியா ஏசாயாவுக்கு ஒன்றையும்‌ 
மறைக்கவில்லை. எசேக்கியா 
வெளிப்படையாகப்‌ பேசுகிறான்‌. தன்னுடைய 
அரண்மனையின்‌ பொக்கிஷ சாலைகளையும்‌, 
ஆயுதசாலைகளையும்‌ பாபிலோன்‌ ராஜாவின்‌ 
தூதுவர்களுக்கு காண்பித்ததினால்‌ தப்பிதம்‌ 
ஒன்றும்‌ இல்லை என்று எசேக்கியா 
நினைக்கிறான்‌. 
பாபிலோன்‌ ராஜாலின்‌ தூதுவர்கள்‌ 
எசேக்கியாவைப்‌ பார்க்க வந்தபோது, 
எசேக்கியா அவர்களை அங்கீகரிக்கிறான்‌. 
ஆனால்‌ எசேக்கியாவோ அவர்களை ஏசாயா 
தீர்க்கதரிசியினிடத்தில்‌ அழைத்துக்கொண்டு 
போகவில்லை. ஏசாயா எசேக்கியாவுக்காக 
நிமித்தமாகவே, 
எசேக்கியாவக்கு 
தனக்கு உதவி 
தேவைப்படும்போது எசேக்கியா ஏசாயாவுக்கு 
முக்கியத்துவம்‌ கொடுக்கிறான்‌. 
உதவி தேவைப்பபாதபோது, 
ஏசாயாவை அசட்டைபண்ணிவிடுகிறான்‌. 


“ஏசாயா தீர்க்கதரிசி கர்த்தரை 
நோக்கிக்‌ கூப்பிடுகையில்‌, அவர்‌ ஆகாசுடைய 
சூரிய கடியாரத்தில்‌ பாகைக்குப்‌ பாகை 
முன்போன சாயை பத்துப்பாகை பின்னிட்டுத்‌. 
திரும்பும்டி செய்தார்‌" (2இராஜா 20:11, 
னால்‌ எசேக்கியாவோ ஏசாயா 
தீர்க்கதரிசி பண்ணின ஜெபத்தை 
மறந்துவிடுகிறான்‌ . அற்புதங்கள்‌ 
நடைபெற்றதற்கு ஏசாயாவின்‌ ஜெபமும்‌ 
ஒரு காரணம்‌ என்பதை எசேக்கியா 
உணர்ந்துகொள்ளவில்லை. 


பெருமையுள்ளவனுக்கு எதிர்த்து நிற்கிறார்‌. 


எசேக்கியா இதுவரையிலும்‌ 
மனத்தாழ்மையேடிருந்தான்‌. அப்போது, 
கர்த்தர்‌ அவனுக்கு ஆதரவாகயிருந்தார்‌. 
எசேக்கியா இதுவரையிலும்‌ கர்த்தரை 
நம்பினான்‌. ஆனால்‌ இப்போதோ அவன்‌ 
மாயையான பொக்கிஷங்களையும்‌, 
ஆயுதங்களையும்‌ நம்புகிறான்‌. இதன்‌ 
நிமித்தமாக கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு 
எசேக்கியாவின்‌ மீது வருகிறது. 





f= THE 
TT 


அப்பொழுது ஏசாயா எசேக்கியாவை 
நோக்கி: “கர்த்தருடைய வார்த்தையைக்‌ 
கேளும்‌. இதோ, நாட்கள்‌ வரும்‌; அப்பொழுது 
உமது வீட்டில்‌ உள்ளதிலும்‌, உமது பிதாக்கள்‌ 
இந்நாள்வரைக்கும்‌ சேர்த்ததிலும்‌ ஒன்றும்‌ 
மீதியாக வைக்கப்படாமல்‌ எல்லாம்‌ 
பாபிலோனுக்குக்‌ கொண்டுபோகப்படும்‌” 
(2இராஜா 201647) என்றும்‌, 


“நீர்‌ பெறப்போகிற உமது சந்தானமாகிய 
உமது குமாரர்களிலும்‌ சிலர்‌ பாபிலோன்‌ 
ராஜாவின்‌ அரமனையிலே அரமனை 
வேலைக்காரராயிருப்பார்கள்‌ என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌" (2இராஜா 20:18) என்றும்‌ 
சொல்லுகிறார்‌ 


பாபிலோன்‌ 
எசேக்கியாவின்‌ 
பொக்கிஷங்களையும்‌ 
அந்தப்‌ பொக்கிஷங்களெல்லாம்‌ 
பாபிலோனுக்கு கொண்டு _ போகப்படும்‌. 
எசேக்கியா தன்னுடைய பொக்கிஷத்தை 
எண்ணிப்பார்த்து பெருமைப்பட்டான்‌. ஆனால்‌ 
அவனுடைய பெருமைக்கு காரணமாயிருந்த 
பொக்கிஷங்களை பாபிலோன்‌ தேசத்தார்‌ 
கொள்ளையிடுவார்கள்‌. 


(வின்‌ ராஜாவாகிய 
பாபிலோன்‌. ராஜாவோடு 
உடன்படிக்கையும்‌, சமாதான 
உடன்படிக்கையும்‌ பண்ணிக்கொள்ள 
வேண்டுமென்று ஆசைப்பட்டான்‌. ஆனால்‌ 
பாபிலோனியர்கள்‌ எசேக்கியாவுக்கு 
சிநேகிதராயிருக்காமல்‌, க 
சத்துருக்களாயிருப்பார்கள்‌. 
எசேக்கியாவையும்‌ 
குடும்பத்தாரையும்‌ பட்சித்துப்போடுவார்கள்‌. 

மனாசே விக்கிரங்களை ஆராதித்தான்‌. 

அவன்‌ ஒரு கொலைப்பாதகனாயிருந்தான்‌. 

அவனுடைய விக்கிரகாராதனையும்‌. 

ம அவனுடைய 

காரணமாயிருந்தது. 

எசேக்கியாவுக்கோ அவனுடைய மதியீனமும்‌, 

அவனுடைய பெருமையும்‌, அவனுடைய 
அழிவுக்கு காரணமாயிருக்கிறது. 


ராஜாவின்‌ தூதுவர்கள்‌ 
வீட்டிலுள்ள. எல்லா 
பார்த்தார்கள்‌. 


எசேக்கியா 
இராணுவ 


2 நானாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


பாபிலோன்‌ தேசம்‌ உயர்வதற்கும்‌ 
அது அதிக வல்லமையுள்ள பேரரசாக 
வளருவதற்கும்‌ எசேக்கியா உதவி செய்ய 
விரும்புகிறான்‌. அசீரியாவின்‌ ராஜாவுக்கு 


ஆசைப்படுகிறான்‌. 
பாபிலோன்‌ ராஜாவுக்கு. 
உதவிசெய்தாலும்‌, எசேக்கியா தனக்கு 
செய்த உதவிகளை பாபிலோன்‌ ராஜா 
மறந்துவிடுவான்‌. அவன்‌ எசேக்கியாவுக்கும்‌, 
அவனுடைய  குடும்பத்தாருக்கும்‌ தீங்கு. 
செய்வான்‌. எசேக்கியாவின்‌ குமாரர்களில்‌: 
சிலர்‌ பாபிலோன்‌ ராஜாவின்‌. 
அரண்மனையிலே, அரண்மனை 
வேலைக்காரராயிருப்பார்கள்‌. 


பாபிலோனை யாரெல்லாம்‌. 
நேசிக்கிறார்களோ அவர்களுக்கு பாபிலோன்‌ 
மூலமாக அழிவு வரும்‌. அவர்களுடைய 
அழிவுக்கு பாபிலோனே காரணமாயிருக்கும்‌. 


எசேக்கியா ஏசாயாவின்‌ 
வார்த்தைகளைக்‌ கேட்டு தன்னுடைய 
தப்பிதத்தை உணர்ந்துகொள்கிறான்‌. 
தன்னுடைய மதியீனத்தைப்‌ 
புரிந்துகொள்கிறான்‌. அவன்‌ கர்த்தருக்கு 
முன்பாகத்‌ தன்னைத்‌ தாழ்த்துகிறான்‌. 
தன்னுடைய பாவங்களுக்கு மனம்‌ 
வருந்துகிறான்‌. கர்த்தர்‌ தனக்கு கொடுக்கும்‌. 
நியாயத்தீர்ப்பை பணிவோடு 
ஏற்றுக்கொள்கிறான்‌. 


அப்பொழுது எசேக்கியா ஏசாயாவை 
நோக்‌ “நீர்‌ சொன்ன கர்த்தருடைய 
வார்த்தை நல்லதுநான்‌ என்று சொல்லி, என்‌ 
நாட்களிலாவது சமாதானமும்‌ உண்மையும்‌ 
இருக்குமே" (2இராஜா 20:9) என்று 
சொல்லுகிறான்‌. 


கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு நீதியானது. 
மையானது. கர்த்தர்‌ தம்முடைய 
த நிறைவேற்றி, அதன்‌ 
மூலமாக தனக்கு நன்மை செய்வார்‌ என்று 
எசேக்கியா நம்புகிறான்‌. 





ழ்‌ நவள 
யாய 


வர்த்தமானங்களைப்பற்றி 2நாளா 
ஆகிய அதிகாரங்களில்‌ 
எழுதப்பட்டிருக்கிறது. 

எசேக்கியா எருசலேமுக்கு அநேக 
நன்மைகளை செய்திருக்கிறான்‌. அவன்‌ 
ஒரு குளத்தையும்‌ சாலகத்தையும்‌ 
உண்டாக்கினான்‌. ல மூலமாக 
எருசலேம்‌ நகரத்திற்குள்ளே 
வரவழைத்தான்‌. 


எசேக்கியா தன்‌ பிதாக்களோடே 
நித்திரையடைந்தபின்‌, அவன்‌ குமாரனாகிய 
மனாசே அவன்‌ ஸ்தானத்தில்‌ ராஜாவாகிறான்‌ 
(2இராஜா 20:21) 


தண்ணீரை 


எசேக்கியாவின்‌ தகப்பனாகிய ஆகாஸ்‌ 
ஒரு துன்மார்க்கன்‌. துன்மார்க்கனுக்கு 
பிறந்த. எசேக்கியா பக்தியுள்ளவனா்‌ 
மிருக்கிறான்‌. எசேக்கியாவுக்குப்‌ பிறந்த 
குமாரனாகிய மனாசே ஒரு துன்மார்க்கன்‌. 
எசேக்கியாவின்‌ தகப்பனாகிய ஆகாசம்‌, 
குமாரனாகிய மனாசேயும்‌. 
துன்மார்க்கராயிருக்கிறார்கள்‌. 


2 நாளாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


i பெற்றோர்‌ 
அகன்‌ ளாகவும்‌, கர்த்தருக்கு 
பயப்படாதவர்களாயும்‌ ஜீவித்தாலும்‌, நாம்‌ 

பயந்து, ஜிவிப்பதற்கு 
வாய்ப்புள்ளது. நாம்‌ கர்த்தருடைய 
கிருபையைப்‌ பெற்றுக்கொண்டு, அவருடைய 
வழியிலே நடக்கவேண்டும்‌. 


நாம்‌ கர்த்தருக்கு பயந்து ஜீவித்தாலும்‌, 
நம்முடைய பிள்ளைகள்‌ கர்த்தரை நம்பாமல்‌ 
துன்மார்க்கமாய்‌ ஜீவிப்பதற்கு வாய்ப்புள்ளது. 
ஆகையால்‌ நம்முடைய பிள்ளைகளுக்காக 
நாம்‌. கர்த்தரிடத்தில்‌ கருத்தாய்‌ 
ஜெபம்பண்ணவேண்டும்‌. அவர்களை 
கர்த்தருக்கு பயந்து, வளர்க்க வேண்டிய 
பிரகாரமாக வளர்க்கவேண்டும்‌. 





f= FTE 
TT 


அதிகாரத்தில்‌ மனாசே, 
ஆமோன்‌ ஆகியோரின்‌ சரித்திரங்களைப்‌ 
பற்றிச்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. மனாசே 
ஐம்பத்தைந்து வருஷம்‌ எருசலேமிலே ஆட்சி 
செய்கிறான்‌. அவன்‌ கர்த்தரின்‌ பார்வைக்கு 
பொல்லாப்பானதை செய்கிறான்‌. 
விக்கிரகங்களை ஆராதிக்கிறான்‌. மனாசே 
துன்மார்க்கமாய்‌ ஜீவிக்கிறான்‌ 
(நாளா 33-10). 


இந்த 


மனாசேக்கு நெருக்கங்கள்‌ 
உண்டாயிற்று. அவன்‌ தன்‌ பாவங்களுக்கு 
மனம்‌ வருந்தி கர்த்தரிடத்தில்‌ திரும்புகிறான்‌ 
(நோளா 3341-3). மனாசேயின்‌ காலத்தில்‌ 
ஆவிக்குரிய மறுமலர்ச்சி நோளா 23:15-17). 
மனாசேயின்‌ ஆசிர்வாதம்‌ (2நாளா 3314). 
மனாசேயினுடைய ராஜ்யபாரத்தின்‌ முடிவு 
(நாளா 3318-20), 


மனாசேயின்‌ குமாரன்‌ 
துன்மார்க்கனாயிருக்கிறான்‌. 

ஆட்சியும்‌ துன்மார்க்கமாயிருக்கிறது. 
(நோளா 33:21-23). ஆமோனின்‌ 
ஊழியக்காரர்‌ அவனைக்‌ 
கொன்றுபோடுகிறார்கள்‌ (2நாளா 33:24,25). 


மனாசேயின்‌ அக்கிரமம்‌ 
2நானா 881-10 


நானா 381. மனாசே 
ராஜாவாகிறயபோது பன்னிரண்டு 
வயதாயிருத்து, ஐம்பத்தைத்து வருஷம்‌ 
எருசலேமில்‌ அரசாண்டான்‌. 


நானா 38:2. கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌: 
புத்திரருக்கு முன்பாகத்‌ துரத்தின 
ஜாதிகளுடைய அருவருப்புகனின்‌ 
படியே, அவன்‌ கர்த்தரின்‌ பார்வைக்குப்‌ 
பொல்லாப்பானதைச்‌ செய்தான்‌. 


2நானா 33:8. அவன்‌ தன்‌ தகப்பனாகிய 
எசேக்கியா தகர்த்தூப்போட்ட 
மேடைகளைத்‌ திரும்பவும்‌ கட்டி, 


2 நானாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


பலிபீடங்கனை 
விக்கிரகத்தோப்புகளை 
வானத்தின்‌ 


பாகால்களுக்குப்‌ 
எடுப்பித்து, 
உண்டாக்கி, 
சேனையையெயல்லாம்‌ 
பணித்துகொண்டு, 
சேவித்து, 


அவைகளைக்‌. 


நானா 38:4. எருசலேமிலே என்‌ நாமம்‌ 
என்றென்றைக்கும்‌ வினங்கும்‌ என்று 
கர்த்தர்‌ சொன்ன தம்முடைய 
ஆலயத்திலே பலிபீடங்களைக்‌ கட்டி, 


இதானா 35, கர்த்தருடைய 
ஆலயத்தின்‌ இரண்டு பிரகாரங்களிலும்‌ 
வானத்தின்‌ சேனைகளுக்கெல்லாம்‌ பலி. 
பீடங்களைக்‌ கட்டினான்‌. 


நோனா 884. அவன்‌ இன்னோம்‌ 
குமாரரின்‌ பன்னத்தாக்கிலே தன்‌ 
குமாரரைத்‌ தீமிதிக்கப்பண்ணி, நாளும்‌ 
நிமித்தமும்‌ பார்த்து, 
சூனியங்களை அநுசரித்து, 
பார்க்கிறவர்கனையும்‌ 
குறிசொல்லுகிறவர்களையும்‌ வைத்து, 
கர்த்தருக்குக்‌ கோபமுண்டாக அவர்‌ 
பார்வைக்கு மிகுதியும்‌ 
பொல்லாப்பானதைச்‌ செய்தான்‌. 


2 33:7. ல 
இன்ரவேல்‌ | கத்திர்களில்கலகாம்‌ 


நான்‌ தெரிந்துகொண்ட எருசலேமிலும்‌, 
என்‌ நாமத்தை என்றென்றைக்கும்‌. 
வினங்கப்பண்ணுவேன்‌ என்றும்‌, 


நானா 38:8, 
மோசேயைக்கொண்டு 'இலரவேதுக்குக்‌ 
கொடுத்த சகல நியாயப்‌ 
பிரமாணத்திற்கும்‌ கட்டணைகளுக்கும்‌ 
நியாயங்களுக்கும்‌ ஒத்தபடியே 
அவர்களுக்கு. நான்‌: 
கற்பித்தவைகனையெல்லாம்‌ அவர்கள்‌. 


பிதாக்களூக்கு நிலைப்படுத்தி வைத்த. 
தேசத்திலிருந்து. 
'விலகப்பண்ணுவதில்லையென்றும்‌, 
தேவன்‌ 'தாவீதோடும்‌ அவன்‌ 
குமாரனாகிய சாலொமோனோடும்‌ 
சொல்லியிருந்த தேவனுடைய 
ஆயைத்தில்தானே, அவன்‌ தான்‌ 
'பண்ணுவித்த விக்கிரகமாகிய சிலையை 
ஸ்தாயித்தான்‌. 





i= FTE 
TT 


நோனா 3389, அப்படியே கர்த்தர்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு முன்பாக 
அழித்த ஜாதிகனைப்‌ பார்க்கிதூம்‌, 


செய்யத்தக்கதாய்‌, 
அவர்களை 


வழிதப்பிப்போகப்பண்ணினான்‌. 


நானா 33:10. கர்த்தர்‌ மணாசே யோடும்‌. 
௮, டய ஜனத்தோடும்‌ 
பேசினபோதிலும்‌, அவர்கள்‌ 
கவனிக்காதேபோனார்கள்‌. 


இஸ்ரவேலின்‌ 42 ராஜாக்களில்‌ மனாசே 
பெரிய துன்மார்க்கன்‌. ஆனாலும்‌ இவன்‌ 
ஐம்பத்தைந்து, வருஷம்‌ எருசலேமில்‌. 
அரசாளுகிறான்‌. உசியா மட்டுமே 58 வருஷம்‌ 
அரசாண்டவன்‌. மற்ற ராஜாக்கள்‌ எல்லாருமே 
மனாசேயைவிட குறைவான வருஷங்களுக்கே 
ராஜ்யபாம்‌ செயதரக்கிறார்கள்‌. தேவலுடைய 
கிரு இரக்கத்தினாலும்‌ 

ராஜ்யபாரம்‌ 

வருஷங்களுக்கு நடைபெற்றிருக்கிறது. 

மனாசே எத்தனை வருஷம்‌ 
துன்மார்க்னாக இருந்தான்‌ என்று 
தெரியவில்லை. இறுதியில்‌ மனாசே 
மனந்திருந்துகிறான்‌. பாபிலோன்‌ தேசத்திற்குச்‌ 
சிறைப்ிடிக்கப்பட்டுப்‌ போனபின்பு, அவன்‌ 
கர்த்தரைச்‌ சேவிக்கிறான்‌. 


அதிக: 


மனாசே தன்‌ ராற்மபாரத்தைத்‌ 
துன்மார்ககமாக ஆரம்பித்தாலும்‌, இறுதியில்‌ 
செம்மையானவனாக இருக்கிறான்‌. 
ஆனால்‌ சவுல்‌, சாலொமோன்‌, உசியா 
ஆகியோர்‌ செம்மையானவர்களாக ராஜ்யபாரம்‌. 
பண்ண ஆரம்பித்தும்‌, முடிவில்‌ 
பொல்லாதவர்களானார்கள்‌. 


மனாசேயின்‌ அக்கிரமத்தைப்பற்றி 
இந்த வசனப்பகுதியில்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
இதே சம்பவம்‌ 2இராஜா 211-9 ஆகிய 
வசனங்களிலும்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 


எருசலேமின்‌ மகிமை மங்கிப்போயிற்று. 
அதன்‌ சமாதானமும்‌ சந்தோஷமும்‌ 
அதைவிட்டு விலகிப்போயிற்று. எருசலேம்‌ 
எல்வாறு அழிந்துபோனது என்னும்‌ சரித்திர 
சம்பவம்‌ இந்த வசனப்பகுதியில்‌ கருக்கமாகச்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. 


2 நாளாகமம்‌ - 


II CHRONICLES - 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எசேக்கியா தன்‌ பிதாக்களோடே 
நித்திரையடைந்தபின்‌, அவன்‌ குமாரனாகிய 
மனாசே அவன்‌ ஸ்தானத்தில்‌ 
ராஜாவாகிறான்‌. ன்‌ ராஜாவாகிறபோது 
பன்னிரண்டு வயதாயிருந்து, ஐம்பத்தைந்து 
வருஷம்‌ எருசலேமில்‌ அரசாளுகிறான்‌; அவன்‌ 
தாயின்பேர்‌ எப்சிபாள்‌ (2இராஜா 211: 
நோளா 33.1). 


மனாசே பிறந்தபோது, அவனுடைய 
தகப்பனாகிய  எசேக்கியாவுக்கு 
நாற்பத்திரண்டு வயதாகிறது. 
ப்பட்‌ குணமடைந்து 


வாலிபனாகயிருக்கும்போதே. 
அவன்‌ யூதாதேசத்திற்கு ராஜாவாகிறான்‌. 
அப்போது அவனுக்கு வயது பன்னிரண்டு, 
வாலிபவயதில்‌ அவனுக்கு உயர்வும்‌, 
மேன்மையும்‌, அதிகாரமும்‌ 
கிடைத்திருக்கிறது. மனாசே 
சுயபெருமைக்காரனாயிருந்து, தன்னை 
எல்லோருக்கும்‌ மேலாக உயர்த்துகிறான்‌. 
எல்லோரையும்விட தனக்கு அதிக ஞானம்‌. 
இருப்பதாகவும்‌, தன்னுடைய தகப்பனாகிய 
எசேக்கியா செய்ததைவிட, தன்னால்‌ 
அதிகமான காரியங்களையும்‌, நூதனமான 
காரியங்களையும்‌, ஞானமான 
காரியங்களையும்‌ செய்ய முடியும்‌ என்றும்‌ 
பெருமையோடு நினைக்கிறான்‌. 


மனாசே ராஜாவாகிறபோது 
பன்னிரண்டு வயதாமிருக்கிறான்‌. அவனைச்‌ 
சுற்றிலும்‌ வாலிபரின்‌ கூட்டம்‌ 
சூழ்ந்திருக்கிறார்கள்‌. மனாசே 
வாலிபனாகயிருப்பதினால்‌, எருசலேமிலுள்ள 
துன்மார்க்கர்‌ அவனை எளிதாக வஞ்சித்து 
விடுகிறார்கள்‌. 

எசேக்கியா எருசலேமிலே ஆலிக்குரிய 
த்‌ ஏற்படுத்தினான்‌. ஆனால்‌. 
எருசலேம்‌ நகரத்தாரோ 
விக்கிரகாராதனைக்காரர்கள்‌. அவர்களுக்கு 
எசேக்கியா உண்டுபண்ணின ஆவிக்குரிய 
மறுமலர்ச்சி பிடிக்கவில்லை. எசேக்கியாவின்‌ 
சத்துருக்கள்‌ எல்லோரும்‌ இப்போது, 
அவனுடைய குமாரனாகிய மனாசேயோடு 
சேர்ந்து கொள்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
மனாசேயை வஞ்சித்து, அவனையும்‌ 
விக்கிரகாராதனைக்காரனாக்கிவிடுகிறார்கள்‌. 





f= FTE 
TT 


விக்கிரகங்களை  ஆராதிக்கிறவர்கள்‌ 
மனாசேயோடு நெருங்கி பழகி, அவனுடைய 
அதிகாரங்களை தங்களுக்கு சாதகமாகப்‌ 
பயன்படுத்துகிறார்கள்‌. எருசலேம்‌ நகரத்திலே 
மனாசேயின்‌ ஆட்சி நடைபெறுகிறது என்று 
சொல்லுவதற்கு. பதிலாக, 
விக்கிரகாராதனைக்காரரின்‌ ஆட்சி 
நடைபெறுகிறது என்று சொல்வதில்‌ 
உள்ளது. 


மனாசே கர்த்தரின்‌ 
பொல்லாப்பானதை செய்கிறான்‌. 
விக்கிரகங்களை 

வானத்தின்‌ 
பணிந்துகொள்கிறான்‌. 
ஐம்பத்தைந்து வருஷம்‌ 
அரசாளுகிறான்‌. யூதாவின்‌ 
மனாசேயே அதிகமான 
ஆளுகை செய்தவன்‌. 


மனாசேயின்‌  ஆட்சிக்காலத்தில்தான்‌, 
யூதாதேசத்திலே, அதிகமான வருஷங்களுக்கு, 
துன்மார்க்கமான ஆட்சி நடைபெறுகிறது. 


மனாசே 
தன்னுடைய 

விட்டுச்சென்ற, 
செய்கிறான்‌. 

விக்கிரகாராதனைக்காரர்‌ மனாசேயை, 
வஞ்சிக்கிறார்கள்‌. மனாசே கர்த்தரின்‌ 
பார்வைக்கு... பொல்லாப்பானதை செய்ய 
ஆரம்பிக்கிறான்‌. அதன்‌ பின்பு மனாசே 
தன்னுடைய பாவங்களுக்கு 
மனந்திரும்புகிறான்‌. எருசவேமிலே 
கர்த்தரை ஆராதிக்கும்‌ ஆராதனை மறுபடியும்‌ 
உயிர்பெறுகிறது. திரும்பவும்‌ 
ஆவிக்குரிய மறுமலர்ச்சி உண்டாகிறது. 


பார்வைக்கு 
அவன்‌ 
ஆராதிக்கிறான்‌. 
சேனைகளையெல்லாம்‌ 
ஆனாலும்‌ அவன்‌ 
எருசலேமிலே 
ராஜாக்களில்‌. 
வருஷங்கள்‌ 


ராஜாவாகிறபோது. 
தகப்பனாகிய சேக்கியா 
ந பப்‌ 

ல்‌ பின்பு 


மனாசே ஐம்பத்தைந்து வருஷம்‌: 
எருசலேமிலே அரசாட்சி செய்தாலும்‌, அவன்‌ 
ஒரு சில வருஷங்கள்‌ பாபிலோன்‌ தேசத்து 


அருவருப்புகளின்‌ படியே, 
பார்வைக்குப்‌ 
செய்கிறான்‌ (2இராஜா 21:22; 2நாளா 33:2). 


2 நானாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


COMMENTARY 


மனாசே தன்‌ தகப்பனாகிய எசேக்கியா 
இடித்துப்போட்ட மேடைகளைத்‌ திரும்பவும்‌ 
கட்டி, பாகாலுக்குப்‌ பலிபீடங்களை எடுப்பித்து, 
இஸ்ரவேலின்‌ ராஜாவாகிய காப்‌ 
செய்ததுபோல விக்கிரகத்தோப்பை 
உண்டாக்கி, வானத்தின்‌ 
சேனைகளையெல்லாம்‌  பணிந்துகொண்டு 
அவைகளைச்‌ சேலிக்கிறான்‌ (2இராஜா 21:3; 
நாளா 33:3). 


மனாசே பாகாலுக்கு பலிபீடங்களைக்‌ 
கட்டுகிறான்‌. விக்கிரகத்தோப்புகளையும்‌ 
உண்டுபண்ணுகிறான்‌.  “விக்கிரகத்தோப்பு" 
என்னும்‌ வாக்கியம்‌ “அஸ்தரோத்‌" என்னும்‌ 
புறஜாதி 
சந்திரன்‌, 
ஆகியவையெல்லாமே 
சேனைகள்‌" என்று அழைக்கப்படுகிறது. 
மனாசே எல்லாவிதமான 
விக்கிரகங்களையும்‌ ஆராதிக்கிறான்‌. 
அவையெல்லாவற்றையும்‌ பணிந்துகொண்டு, 
அவற்றிற்கு தூபங்காட்டுகிறான்‌. மனாசே 
கர்த்தருடைய ஸ்‌ 
பிராகாரங்களிலும்‌ 
சேனைகளுக்கெல்லாம்‌ 
கட்டுகிறான்‌ (2இராஜா 21:5: 2நாளா 33:5). 


மனாசே பாகாலுக்கு பலிபீடங்களையும்‌, 
அஸ்தரோத்திற்கு விக்கிரகதோப்புகளையும்‌ 
உண்டுபண்ணி, அவற்றின்‌ பலிபீடங்களிலே. 
பலிகளையும்‌ செலுத்துகிறான்‌. மனாசே தன்‌ 
குமாரனைத்‌ தீமிதிக்கப்பண்‌ ணுகிறான்‌ 
(இராஜா 21:6; நாளா 33:6). 


மனாசே தன்னுடைய பிள்ளைகளை 
மோளேகுக்கு அக்கினியிலே தகனிக்கிறான்‌. 
மனாசேயின்‌ பிள்ளைகள்‌ விருத்தசேதனம்‌. 
செய்யப்பட்டவர்கள்‌. அவர்கள்‌ கர்த்தருக்கு 
பிரதிஷ்டைபண்ணப்பட்டவர்கள்‌. ஆனால்‌ 
மனாசேயோ விருத்தசேதனத்தின்‌ 
மூலமாக, கர்த்தரோடு செய்து கொண்ட 
உடன்படிக்கையைமீறி, தன்‌ குமாரனை தீ 
மிதிக்கப்பண்ணுகிறான்‌. 


மனசே நாள்பார்க்கிறவனும்‌ 
நிமித்தம்பார்க்கிறவனுமாயிருந்து, அஞ்சனம்‌ 
பார்க்கிறவர்களையும்‌ 
குறிசொல்லுகிறவர்களையும்‌ வைத்து, 
கர்த்தருக்குக்‌ கோபமுண்டாக அவர்‌ 
பார்வைக்குப்‌ பொல்லாப்பானதை மிகுதியாய்ச்‌ 
செய்கிறான்‌ (2இராஜா 21:6; 2நாளா 33:6). 





i FTN 
TT 


சவுல்‌ அஞ்சனம்‌ பார்க்கிறவர்களைத்‌ 


வழிகளில்‌: 

குறிசொல்லுகிறவர்களை 

தன்னுடைய 

தீர்மானம்பண்ணுகிறான்‌. 

நாட்களையும்‌, ராசியில்லாத நாட்களையும்‌ 
குறிசொல்லுகிறவர்கள்‌ மூலமாக 
வேறுபிரிக்கிறான்‌. சகுனம்‌ பார்க்கிறான்‌. 


கர்த்தரின்‌ பார்வைக்குப்‌ பொல்லாப்பானதைச்‌ 
செய்யும்படியாக, மனாசே யூதாவைப்‌ 
பாவஞ்செய்யப்பண்ணின அந்தப்‌ பாவமும்‌. 
தவிர, அவன்‌ 
மூலைவரையும்‌ 
நிரப்பத்தக்கதாய்‌, 
இரத்தத்தையும்‌ 
(2இராஜா 21:16). 
மனாசேயின்‌ காலத்தில்‌, 
தீர்க்கதரிசிகளின்‌ இரத்தம்‌ 
சிந்தப்படுகிறது. மனாசே 
தீர்க்கதரிசிகளில்‌ 
கொன்றுபோட்டான்‌ 
தீர்க்கதரிசியாகிய  ஏசாயாவை 
்‌ கொலைசெய்தான்‌ 


மிகுதியாகச்‌ தன்‌ 


எருசலேமிலே, 
அதிகமாக 
கர்த்தருடைய 
அநேகம்‌ 
என்றும்‌, 
வாளால்‌ 
என்றும்‌ 
ஹனாறு 


நிருபம்‌ எழுதின 

மனாசேயின்‌ காலத்தில்‌. 
கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளுக்கு ஏற்பட்ட 
உபத்திரவங்களை எழுதியிருக்கிறார்‌ 
என்று வேதபண்டிதர்கள்‌ விளக்கம்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 


“வேறு சிலர்‌ நிந்தைகளையும்‌ 
அடிகளையும்‌ கட்டுகளையும்‌ காவலையும்‌ 
அநுபவித்தார்கள்‌;  கல்லெறியுண்டார்கள்‌, 
வாளால்‌ அறுப்புண்டார்கள்‌, 
பரீட்சைபார்க்கப்பட்டார்கள்‌, பட்டயத்தினாலே. 
வெட்டப்பட்டு மரித்தார்கள்‌, செம்மறியாட்டுத்‌ 
தோல்களையும்‌ வெள்ளாட்டுத்‌ தோல்களையும்‌ 
போர்த்துக்கொண்டு திரிந்து, குறைவையும்‌ 

துன்பத்தையும்‌ 
(எபி 11:36,37). 


2 நாளாகமம்‌ - 


II CHRONICLES - 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


விக்கிரகாராதனையைக்குறித்து, 
காரியங்கள்‌ இங்கு 


சொல்லப்பட்டிருக்கிறது. அவையானவன : 


1... “எருசலேமிலே 
விளங்கப்பண்ணுவேன்‌ 
கர்த்தர்‌ 

கர்த்தருடைய 
பலிபீடங்களைக்‌ கட்டினான்‌” 
2நாளா 33:4). 


என்‌ நாமத்தை 
என்று 

சொல்லிக்குறித்த 
ஆலயத்திலே அவன்‌ 
(2இராஜா 21:4; 


2. “கர்த்தருடைய ஆலயத்தின்‌ இரண்டு 
பிராகாரங்களிலும்‌ வானத்தின்‌ 
சேனைகளுக்கெல்லாம்‌. 

கட்டினான்‌" (2இராஜா 21:5; 2நாளா 33:5), 


3. த்திலும்‌, ன்‌ 
பனியால்‌, கெத்தங்களிலுமகந்த 
தெரிந்துகொண்ட எருசலேமிலும்‌, என்‌ 
நாமத்தை என்றைய்கும்‌ 
வினங்கப்பண்ணுயேன்‌ என்று கத்த 
தாவீதோடும்‌ குமாரனாகிய 
சாஷொமோனோடும்‌ சொல்லிக்‌ குறித்த 
ஆலயத்திலே. அவன்‌ பண்ணின 
தோப்புவிக்கிரகத்தை வைத்தான்‌" 
(2இராஜா 21:7; 2நாளா 33:7 8). 


மனாசே விக்கிரகங்களை ஆராதனை 
செய்து கர்த்தருடைய வார்த்தைகளை 
அசட்டைபண்ணுகிறான்‌. கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரரோடு உடன்படிக்கை 
பண்ணியிருக்கிறார்‌. மனாசேயோ அந்த 
உடன்படிக்கைக்கு கீழ்ப்படியாமல்‌, அதை 
மீறி, கர்த்தருக்கு விரோதமாகப்‌ பாவம்‌. 
செய்கிறான்‌. 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
தம்முடைய வாக்குத்தத்தத்தை 
சொல்லியிருக்கிறார்‌. “நான்‌ அவர்களுக்குக்‌ 
கற்பித்த எல்லாவற்றின்படியேயும்‌, என்‌ 
தாசனாகிய மோசே அவர்களுக்குக்‌ கற்பித்த 
எல்லா நியாயப்பிரமாணத்தின்படியேயும்‌, 
செய்ய ஜாக்கிரதையாய்‌ 
இருந்தார்களேயானால்‌, நான்‌ இனி 
இஸ்ரவேலின்‌ காலை அவர்கள்‌ 
பதொக்களுக்குக்‌ கொடுத்த தேசத்தைவிட்டு 
அலையப்பண்‌ | ம 218; 
நோளா 


சொல்லியிருக்கிறார்‌. 





i FTE 
TT 


ஆனாலும்‌ அவர்கள்‌ கர்த்தருடைய 
வார்த்தையை கேளாதேபோகிறார்கள்‌:: கர்த்தர்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு முன்பாக அழித்த 
ஜாதிகள்‌ செய்த பொல்லாப்பைப்‌ பார்க்கிலும்‌ 
அதிகமாய்ச்‌ செய்ய மனாசே அவர்களை 
ஏவிவிடுகிறான்‌ (2இராஜா 29; 
2நாளா 33:9). 


மனாசே கர்த்தருக்கு விரோதமாக 
செய்த பாவங்களின்‌ விவரம்‌ வருமாறு: 


ட கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கு முன்பாகத்‌ துரத்தின 
ஜாதிகளுடைய அருவருப்புகளின்படியே, 
அவன்‌ கர்த்தரின்‌ பார்வைக்குப்‌ 
பொல்லாப்பானதைச்‌ செய்தான்‌. 
(நாளா 33:2) 


அவன்‌ தகப்பனாகிய 
எசேக்கியா தகர்த்துப்போட்ட 
மேடைகளைத்‌ திரும்பவும்‌ கட்டினான்‌ 
(நாளா 33:3) 


தன்‌ 


பாகால்களுக்குப்‌ பலிபீடங்களை 
எடுப்பித்தான்‌. 

விக்கிரகத்தோப்புகளை 
உண்டாக்கினான்‌. 


சேனையையெல்லாம்‌ 
கொண்டு, அவைகளைச்‌ 


பல்க்‌ 
பந்த்‌ 
சேவித்தான்‌. 


எருசலேமிலே என்‌ 
என்றென்றைக்கும்‌ விளங்கும்‌ - 
கர்த்தர்‌ சொன்ன 
ஆலயத்திலே 

சேனைகளுக்குப்‌ 

கட்டினான்‌. (2நாளா 33:4) 


கர்த்தருடைய ஆலயத்தின்‌ இரண்டு 
பிராகாரங்களிலும்‌ வானத்தின்‌ 
'சேனைகளுக்கெல்லாம்‌ பலிபீடங்களைக்‌ 
கட்டினான்‌. (நாளா 33:5) 


இன்னோம்‌. 
பள்ளத்தாக்கிலே தன்‌ 


தீமிதிக்கப்பண்ணினான்‌. 


அவன்‌ 
குமாரரின்‌ 
குமாரரைத்‌ 
(நாளா 33:6) 
நாள்‌ பார்த்தான்‌ 


10. நிமித்தம்‌ பார்த்தான்‌. 


2 நாளாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


11. பில்லிசூனியங்களை அநுசரித்தான்‌. 
12. அஞ்சனம்‌ பார்க்கிறவர்களை 
வைத்திருந்தான்‌. 
குறிசொல்லுகிறவர்களை 
வைத்திருந்தான்‌. 
கர்த்தருக்குக்‌ கோபமுண்டாக அவர்‌ 
பார்வைக்கு மிகுதியும்‌ 
பொல்லாப்பானதைச்‌ செய்தான்‌. 


ஸ்தாபித்தான்‌. (2நாளா 33:8) 


மனாசே யூதாவையும்‌, எருசலேமையும்‌ 
வழிதப்பிப்போகப்பண்ணினான்‌. 
(நோளா 33:9) 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு, 
முன்பாக அழித்த ஜாதிகளைப்‌ 
பார்க்கிலும்‌, யூதாவையும்‌ எருசலேமின்‌ 
குடிகளையும்‌ பொல்லாப்புச்‌ செய்யப்‌ 
பண்ணினான்‌. 

மனாசே 
வார்த்தையைக்‌ 
போனான்‌ (நோளா 33:10) 


கர்த்தருடைய 
குவனிக்காதே 


மனாசேயின்‌ மனந்திரும்புதல்‌ 
2நானா 38:11-20 


நோனா 38:11. ஆகையால்‌ கர்த்தர்‌: 
அசீரியா ராஜாவின்‌ சேனாபதிகனை 
அவர்கள்மேல்‌: வரப்பண்ணினார்‌; 
அவர்கள்‌ மனாசேயை முட்செடிகனில்‌ 
பிடித்து, இரண்டு வெண்கலச்‌ 
சங்கிலியால்‌: அவனைக்‌ கட்டிப்‌ 
பாயிலோனுக்குக்‌ கொண்டுபோனார்கள்‌. 


நோனா 3812. இப்படி அவன்‌ 
நெருக்கப்படுகையில்‌, தன்‌ தேவனாகிய 
கர்த்தரை நோக்கிக்‌ கெஞ்சி, தன்‌ 
பிதாக்களின்‌ தேவனுக்கு முன்பாக 
மிகவும்‌ தன்னைத்‌ தாழ்த்தினான்‌. 





f= THE 
TT 


நோனா 38:18. அவரை நோக்கி, அவன்‌ 
விண்ணப்பம்பண்ணிக்கொண்டிருக்கிற 
போது, அவர்‌ அவன்‌ கெஞ்சுதலுக்கு. 
இரங்கி, அவன்‌ ஜெபத்தைக்‌ கேட்டு, 
அவனைத்‌ திரும்ப எருசலேமிஜுன்ன 
தன்னுடைய ராஜ்யத்திற்கு 
வரப்பண்ணினார்‌ கர்த்தரே தேவன்‌ 
என்று அப்பொழுது மனாசே. 
அறித்தான்‌. 
நானா 

தாவீதுடைய 


3314. பின்பு அவன்‌ 
நகரத்தின்‌. வெளி. 
அலங்கத்தைக்‌. கியோனுக்கு. 
மேற்கேயிருக்கிற. பன்னத்தாக்குக்கு. 
தொடங்கி மீன்வாசல்மட்டும்‌ கட்டி, 
ஓபேலைச்‌ சுற்றிலும்‌ அதை வளைத்து, 
அதை மிகவும்‌ உயர்த்தி, சூதாவிலுன்ன 
அரணான பட்டணங்களிலெல்லாம்‌. 
இராணுவத்தலைவரை வைத்து, 


நானா 3815. கர்த்தருடைய 
ஆலயத்திலிருந்து அத்திய 
தேவர்களையும்‌ அந்த விக்கிரகத்தையும்‌ 
எடுத்துப்போட்டு, கர்த்தருடைய 
ஆலயமுன்ன மலையிலும்‌ எருசலேமிலும்‌ 
தான்‌ கட்டியிருந்த எல்லா பலி. 
பீடங்கனையும்‌ அகற்றி, 
பட்டணத்திற்குப்‌: புறம்பாகப்‌ 
போடுவித்து, 


நானா 
பலிபீடத்தைச்‌ 
அதின்மேல்‌ சமாதான பலிகணனையும்‌ 
ஸ்தோத்திரபலிகனையும்‌ செலுத்தி, 
இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தரைச்‌ 
சேவிக்கவேண்டும்‌ என்று யூதாவுக்குக்‌ 
கட்டனையிட்டான்‌. 


8910. கர்த்தருடைய 


செப்பனிட்டு, 


நானா 33:17. ஆகிலும்‌ ஜனங்கள்‌ 
இன்னும்‌ மேடைகளில்‌ யலி 
யிட்டுவந்தார்கள்‌; என்றாலும்‌ தங்கள்‌ 
தேவனாகிய கர்த்தருக்கென்றே. 
அப்படிச்‌ செய்தார்கள்‌. 


2நானா 99:18. மனாசேயின்‌ 


மற்ற 
வர்த்தமானங்களும்‌, அவன்‌ ன்‌ 


ஞானதிருஷ்டிக்காரரின்‌ வார்த்தைகளும்‌, 
இஸ்ரவேல்‌ ராஜாக்களின்‌ புஸ்தகத்தில்‌ 
எழுதியிருக்கிறது. 


2 நானாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


நானா 38:19. அவனுடைய 
விண்ணப்பமும்‌, அவன்‌ கெஞ்சுதறுக்குக்‌ 
கர்த்தர்‌ இரங்கினதும்‌, அவன்‌ தன்னைத்‌ 
தாழ்த்தினதற்கு முன்னே பண்ணின 
அவனுடைய எல்லாப்‌. பாவமும்‌ 
துரோகமும்‌, அவன்‌ மேடைகளைக்‌ கட்டி, 
விக்கிரகத்‌ தோப்புகனையும்‌ 
சிலைகனையும்‌ ஸ்தாபித்த இடங்களும்‌, 
ஓசாயாவின்‌' பிரபத்தத்தில்‌ 
எழுதியிருக்கிறது. 
இதானா 3:20, மனாசே தன்‌ 
அவனை 
வீட்டிலே 
அவன்‌ 
அவன்‌ 


மிதாக்களோடே 
தித்திரையடைந்தபின்பு, 
அவன்‌. 


அடக்கம்பண்ணினார்கள்‌; 
குமாரனாகிய ஆமோண்‌. 
ஸ்தானத்தில்‌ ராஜாவானான்‌. 


மனாசேயின்‌ தகப்பனாகிய எசேக்கியா 
கர்த்தருடைய பார்வையிலே செம்மையானதை 
செய்தான்‌. ஆனால்‌ எசேக்கியாவின்‌ 
குமாரனாகிய மனாசேயோ கர்த்தரின்‌ 
பார்வைக்கு முன்பாக பொல்லாப்பானதை 
செய்கிறான்‌. கர்த்தர்‌ மனாசேயை பாபிலோன்‌ 
ராஜாவின்‌ கையிலே ஒப்புக்கொடுக்கிறார்‌. 


மனாசே நெருக்கப்படுகிறான்‌. அப்போது 
அவன்‌ தேவனாகிய கர்த்தரை நோக்கி 
கெஞ்சி  மன்றாடுகிறான்‌ கர்த்தருக்கு 
முன்பாகத்‌ தன்னைத்‌ தாழ்த்துகிறான்‌. 
கர்த்தர்‌ மனாசேயின்‌ பாவங்களை மன்னித்து, 
அவனுக்கு தம்முடைய கிருபைகளையும்‌ 
இரக்கங்களையும்‌ மறுபடியுமாய்க்‌ 
காண்பிக்கிறார்‌. 


மனாசே செழித்திருந்த காலத்தில்‌, 
அவன்‌ கர்த்தருடைய பார்வைக்கு 
பொல்லாப்பானதை மாத்திரமே செய்தான்‌. 
அவன்‌ கர்த்தரை ஆராதியாமல்‌ 
விக்கிரகங்களை ஆராதித்தான்‌. கர்த்தரோ 
மனாசேயோடும்‌ அவனுடைய ஜனத்தோடும்‌ 
பேசின போதிலும்‌, அவர்கள்‌ 
கவனிக்காதேபோனார்கள்‌ (தோளா 3310). 


ஆகையால்‌ கர்த்தர்‌: அசீரியா 
ராஜாவின்‌ சேனாபதிகளை அவர்கள்மேல்‌ 
வரப்பண்ணுகிறார்‌: அவர்கள்‌ மனாசேயை 
முட்செடிகளில்‌ பிடித்து, இரண்டு வெண்கலச்‌ 
சங்கிலியால்‌. அவனைக்‌ கட்டிப்‌ 
பாபிலோனுக்குக்‌ கொண்டுபோகிறார்கள்‌ 
(நாளா 33111) 





i FTE 
ETT 


கர்த்தர்‌ பாபிலோன்‌ தேசத்து ராஜாவை. 
மனாசேக்கு விரோதமாக வரப்பண்ணுகிறார்‌. 
இந்த வசனத்தில்‌ பாபிலோன்‌ ராஜா, 
“அசீரியா ராஜா” என்று 
அழைக்கப்படுகிறான்‌. பாபிலோன்‌ ராஜாவே. 
இப்போது அசீரியாவுக்கும்‌ 
ராஜாவாயிருக்கிறான்‌. ஆகையினால்‌ 
இவன்‌ “அசீரியாவின்‌ ராஜா” என்று 
வசனத்தில்‌ அழைக்கப்படுகிறான்‌. 

பாபிலோன்‌ ராஜாவின்‌ சேனாபதிகள்‌ 
எசேக்கியா ராஜாவைப்‌ பார்க்க வந்தார்கள்‌. 
எசேக்கியா கர்த்தரிடத்தில்‌. 
பயபக்தியுள்ளவனாயிருப்பதை பாபிலோன்‌ 
தேசத்தார்‌ அறிந்துகொண்டார்கள்‌. 
எசேக்கியாவின்‌ குமாரனாகிய மனாசேயோ 
கர்த்தரைவிட்டு விலகி விக்கிரகங்களைப்‌ 
பின்பற்றுகிறான்‌. ஆகையினால்‌ மனாசேயை 
எளிதாக  அழித்துப்போடலாம்‌ என்று. 
பாபிலோன்‌ ராஜா நினைக்கிறான்‌. 


மனாசே. கர்த்தரைவிட்டு 
விலகிப்போனதினால்‌, கர்த்தரும்‌ 
அவளைவிட்டு விலகிப்போய்விடுவார்‌ என்னும்‌. 
தேசத்தாருக்கு 


சத்தியம்‌ அந்நிய 
தெரிந்திருக்கிறது. எசேக்கியாவின்‌ காலத்தில்‌ 
சனகெரிப்பின்‌ சேனை தோற்றுப்போயிற்று. 


சனகெரிப்பல்‌  எருசலேமைப்‌ 
முடியவில்லை. ஆனால்‌ 
அசீரியாவின்‌ சேனாபதிகள்‌ 
பிடிக்கிறார்கள்‌. 


பிடிக்க 
இப்போது. 
மனாசேயைப்‌ 


மனாசே முட்செடிகளில்‌ இருக்கிறான்‌. 
ஒருவேளை அவன்‌ தன்னுடைய தோட்டத்தில்‌ 
ஓய்வெடுத்து உலாவிக்கொண்டிருந்திருப்பான்‌. 
அசீரியா ராஜாவின்‌ சேனைகள்‌ மனாசேயை. 
முட்செடிகளில்‌ பிடித்து, அவனை இரண்டு 
வெண்கல சங்கிலிகளால்‌ கட்டி, 
பாபிலோனுக்கு கொண்டு போகிறார்கள்‌. 

“முட்செடிகள்‌” என்னும்‌ வார்த்தை 
பயன்படுத்தப்பட்டிருக்கலாம்‌ ்‌ 
வேதபண்டிதர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. 
முட்செடிகளிலுள்ள முட்கள்‌ குத்தும்‌. 
அதனால்‌ சரீரத்தில்‌ வேதனை உண்டாகும்‌. 
மனாசேயின்‌ ஆலோசனைகளும்‌, அவனுடைய 
நடபடிகளும்‌, அவனை  முட்களைப்போல 
குத்துகிறது. முட்செடியிலிருந்து 
காயம்டாமல்‌ எவ்வாறு. தம்பிப்பது என்பது 
அவனுக்கு 
ராஜாவின்‌ சேனாபதிகள்‌ 
எளிதாகப்‌ பிடித்துக்கொள்கிறார்கள்‌. 


2 நாளாகமம்‌ - 


II CHRONICLES - 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அசீரியா 
மனாசேயின்‌ 


ராஜாவின்‌ சேனாபதிகள்‌ 
அரண்மனையைக்‌ 
கொள்ளையிட்டு, தங்களுக்கு 
பிடித்தமானதையெல்லாம்‌. பாபிலோன்‌ 
தேசத்திற்கு கொண்டு போகிறார்கள்‌. இந்த 
சம்பவத்தைப்பற்றி ஏசாயா 
தீர்க்கதரிசனமாகச்‌ சொல்லியிருக்கிறார்‌. 


இதோ, நாட்கள்‌ வரும்‌: அப்பொழுது 
உமது வீட்டில்‌ உள்ளதிலும்‌, உமது பிதாக்கள்‌ 
இந்நாள்வரைக்கும்‌ சேர்த்ததிலும்‌ ஒன்றும்‌ 
மீதியாக வைக்கப்பாமல்‌ எல்லாம்‌ 
பாபிலோனுக்குக்‌ கொண்டுபோகப்படும்‌. நீர்‌ 
பெறப்போகிற உமது சந்தானமாகிய உமது 
குமாரர்களிலும்‌ சிலர்‌ பாபிலோன்‌ ராஜாவின்‌ 
அரமனையிலே அரமனை 
வேலைக்காரராயிருப்பார்கள்‌ என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌" (2இராஜா 2017/18). 


மனாசே பாபிலோன்‌ தேசத்தில்‌ 
கட்டப்பட்டவனாகமிருக்கிறான்‌. அவள்‌ 
அங்கே நெருக்கப்படுகிறான்‌. இப்படி அவன்‌ 
நெருக்கப்படுகையில்‌, தன்‌ தேவனாகிய 
கர்த்தரை நோக்கிக்‌ கெஞ்சுகிறான்‌. மனாசே 

க்கு முன்பாக 

தாழ்த்துகிறான்‌ 
(நோளா 33:12). 


டய வாழ்க்கையில்‌ 
வரும்போதுதான்‌ ஒருசிலர்‌ 
தேடுகிறார்கள்‌. ஒருசிலர்‌ 
வந்தாலும்‌ கர்த்தரைத்‌ 
தேடுவதில்லை. இங்கு மனாசேயோ தான்‌ 
நெருக்கப்படுகையில்‌, தன்‌ தேவனாகிய 
கர்த்தரை நோக்கிக்‌ கெஞ்சுகிறான்‌. 
அவன்‌ 'விண்ணப்பம்பண்ணிக்‌ 
கொண்டிருக்கிறபோது, கர்த்தர்‌ அவன்‌ 
கெஞ்சுதலுக்கு இரங்கி, அவன்‌ ஜெபத்தைக்‌ 
கேட்டு, அவனைத்‌ திரும்ப எருசலேமிலுள்ள 
தன்னுடைய ராஜ்யத்திற்கு வரப்பண்ணுகிறார்‌. 


த்‌ 
நெருக்கங்கள்‌ 
கர்த்தரைத்‌ 

நெருக்கங்கள்‌ 


மனாசே நெருக்கப்படும்‌. 
கர்த்தருக்கு முன்பாகத்‌ 
தாழ்த்தவில்லை. 
நெருக்கப்படுகையிலோ, 
கர்த்தரை நோக்கி கெஞ்சுகிறான்‌. 
பிதாக்களின்‌ தேவனுக்கு முன்பாக தன்னை 
மிகவும்‌ தாழ்த்துகிறான்‌. இஸ்ரவேலின்‌ 
தேவனாகிய கர்த்தர்‌ மாத்திரமே ஜீவனுள்ள 
தேவன்‌ என்பதையும்‌, அவர்‌ மாத்திரமே 
மெய்யான தேவன்‌ என்பதையும்‌ 
அறிந்துகொள்கிறான்‌. 


வரையிலும்‌ 





i= THE 
TT 


மனாசே தன்‌ அரண்மனையிலிருந்த 
காலத்தில்‌ கர்த்தருக்கு முன்பாக தன்னைத்‌ 
தாழ்த்தவில்லை. அப்போது அவன்‌ 
“விக்கிரகங்களே மெய்யான தெய்வங்கள்‌” 
என்று சொன்னான்‌. இப்போது அவன்‌ 
நெருக்கப்படுவதினால்‌, அவனுக்கு. 
பத்திதெளிந்திருக்கிறது. மனாசே ஒருவேளை 
பாபிலோன்‌ ராஜாவின்‌ அரண்மனையில்‌, 
ஆடம்பரமாக தங்கியிருந்தால்‌, அவன்‌ 
கர்த்தரை நினைத்துப்‌ பார்த்திருக்கமாட்டான்‌ 


i அவன்‌ பாபிலோன்‌ 
தேசத்து சிறைச்சாலையில்‌ கைதியாக 
அடைக்கப்பட்டிருக்கிறான்‌. _ அங்கே அவன்‌ 
நெருக்கப்படுகிறான்‌. அப்போது அவனுடைய 
மனக்கண்கள்‌ திறக்கிறது கர்த்தரே 
தேவன்‌ என்பதை அவன்‌ 
அறிந்துகொள்கிறான்‌. 


மனாசே 
விக்கிரகங்களைப்‌ 
சேவித்நான்‌. 
தேவனாகிய 
சேவிக்கப்போவதாக _ வாக்குப்பண்ணுகிறான்‌. 
மனாசே கர்த்தரோடு உடன்படிக்கை 
பண்ணுகிறான்‌. தன்னுடைய பாவங்கள்‌ 
மன்னிக்கப்படவேண்டுமென்றும்‌, கர்த்தருடைய 
கிருபையும்‌ இரக்கமும்‌ தனக்கு மறுபடியும்‌ 
கிடைக்கவேண்டுமென்றும்‌ மனாசே 
தேவனுக்கு முன்பாக பணிவோடு 
ஜெபம்பண்ணுகிறான்‌. 

மனாசேயின்‌ 
ஜெபமாயிருக்கிறது. 
பாவங்களுக்கு 
பணிவோடு 
ஜெபம்பண்ணுகிறான்‌. 
ஜெபத்தைப்பற்றி தள்ளுபடி ஆகமங்களில்‌ 
அதிகமாக எழுதப்பட்டிருக்கிறது. 
“யூதாவின்‌ ராஜாவாகிய மனாசே பாபிலோன்‌ 
தேசத்து சிறையிருப்பிலிருந்தபோது. கடத்த 
ஜெபம்‌" என்னும்‌ தலைப்பில்‌, மனாசே 
ஜெபம்‌ எழுதப்பட்டிருக்கிறது. 


ஜெபம்‌ 


2 நாளாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


COMMENTARY 


மனாசே கர்த்தரை நோக்கி கெஞ்சி 
விண்ணப்பம்பண்ணுகிறான்‌. அவன்‌ 
விண்ணப்பம்பண்ணிக்கொண்டிருக்கிற போது, 
கர்த்தர்‌ அவன்‌ கெஞ்சுதலுக்கு இரங்கி, 
அவன்‌ ஜெபத்தைக்‌ கேட்டு, அவனைத்‌ 
திரும்ப எருசலேமிலுள்ள தன்னுடைய 
ராஜ்யத்திற்கு வரப்பண்ணுகிறார்‌: கர்த்தரே 
தேவன்‌ என்று அப்பொழுது மனாசே அறிந்து 
கொள்கிறான்‌ (நொளா 33:13) 


மனாசே கர்த்தரைத்‌ தேடுவதற்காக 
செய்த காரியங்களின்‌ விவரம்‌ வருமாறு 


கெஞ்சினான்‌. (2நாளா 3312) 
2. தன்‌ பிதாக்களின்‌ தேவனுக்கு முன்பாக 
மிகவும்‌ தன்னைத்‌ தாழ்த்தினான்‌. 


3. கர்த்தர்‌ தன்‌ விண்ணப்பத்தைக்‌ 
கேட்கும்‌ வரையிலும்‌ ஜெபம்‌ 
பண்ணினான்‌. (2நாளா 3343) 


4. கர்த்தரே தேவன்‌ 
அறிந்தான்‌. 
அனுபவித்த பாடுகளும்‌, 
நெருக்கங்களும்‌ அவனை 
வழிநடத்துகிறது. நாம்‌ 
தேடும்போது, அவரைக்‌ 
ண்டும்‌ கர்த்தர்‌ ஒருபோதும்‌ 
நம்மைக்‌ கைவிடமாட்டார்‌. நாம்‌ 
கர்த்தரிடத்தில்‌ வரவேண்டும்‌ என்பதற்காகவே, 
பாடுகளையும்‌, 
உபத்திரவங்களையும்‌, 
நெருக்கங்களையும்‌ அனுமதிக்கிறார்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய கிருபையினால்‌ 
மனாசேயை ஏற்றுக்கொள்கிறார்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய கிருபையையும்‌ இரக்கத்தையும்‌ 
மனாசேக்கு மறுபடியும்‌ கொடுக்கிறார்‌. 


“அப்படியிருந்தும்‌, நித்திய 


என்று மனாசே 


விசுவாசமாயிருப்பவர்களுக்குத்‌ திருஷ்டாந்தம்‌ 
உண்டாகும்‌ பொருட்டுப்‌ பிரதான பாவியாகிய 
என்னிடத்தில்‌ அவர்‌ எல்லா நீடிய 
பொறுமையையும்‌ காண்பிக்கும்படிக்கு 
இரக்கம்பெற்றேன்‌" (1தீமோ 1:16). 





f= THE 
TT 


-வழக்காடுவோம்‌ வாருங்கள்‌ என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌: உங்கள்‌ பாவங்கள்‌ 
சிவேரென்றிருந்தாலும்‌ உறைந்த 
மழையைப்போல்‌ வெண்மையாகும்‌; அவைகள்‌ 
இரத்தாம்பரச்‌ சிவப்பாமிருந்தாலும்‌ 
பஞ்சைப்போலாகும்‌" (ஏசா 138). 


கர்த்தர்‌ 
ஜெபத்தைக்கேட்டு, 

எருசலேமிலுள்ள 

வரப்பண்ணுகிறார்‌. 

தேசத்திலிருந்து, 

வந்த பின்பு; அவன்‌ தன்‌ தேசத்தின்‌ 
பாதுகாப்பை பலப்படுத்துகிறான்‌. 


மனாசே தாவீதுடைய நகரத்தின்‌ வெளி 
அலங்கத்தைக்‌ கீயோனுக்கு மேற்கேயிருக்கிற 
பள்ளத்தாக்குக்கு தொடங்கி மீன்வாசல்மட்டும்‌ 
கட்டுகிறான்‌. பின்பு. அவன்‌ ஒபேலைச்‌ 
சுற்றிலும்‌ அதை வளைத்து, அதை மிகவும்‌ 
உயர்த்துகிறான்‌. மேலும்‌ மனாசே 
யூதாவிலுள்ள அரணான 
பட்டணங்களிலெல்லாம்‌ இராணுவத்தலைவரை 
வைக்கிறான்‌ (நாளா 33:14). 


மனாசே இப்போது கர்த்தருடைய 
கிருபையையும்‌ இரக்கத்தையும்‌ 
பெற்றிருக்கிறான்‌. அவன்‌ பாபிலோன்‌ தேசத்து 
சிறையிருப்பிலிருந்து, எருசலேமுக்கு திரும்பி 
வந்த உடனே, கர்த்தருடைய ஆலயத்தை 
சுத்தம்பண்ணுகிறான்‌. யூதாதேசத்திலுள்ள 
விக்கிரகங்களையும்‌, விக்கிரகங்களின்‌ 
பலிபீடங்களையும்‌ அகற்றிப்போடுகிறான்‌. 


மனாசே கர்த்தருடைய 
அ ல்‌ அந்நிய ம்‌ 
விக்கிரகத்தையும்‌ 

எடுத்துப்போடுகிறான்‌. கர்த்தருடைய 
ள்‌ மலையிலும்‌ எருசலேமிலும்‌ 
எல்லா 
அகற்றி, 
புறம்பாகப்‌ 


மனாசே 


அவற்றை 
சோடுவிக்கறான்‌. நோளா 3315) 


கர்த்தருடைய பலிபீடத்தைச்‌ செப்பனிடுகிறான்‌. 
மனாசே அதின்மேல்‌ சமாதானபலிகளையும்‌ 
ஸ்தோத்திர பலிகளையும்‌ 
செலுத்துகிறான்‌. இஸ்ரவேலின்‌ தேவனாகிய 
கர்த்தரைச்‌ சேவிக்கவேண்டும்‌ என்று 
மனாசே யூதாவுக்குக்‌ கட்டளையிடுகிறான்‌ 
(நாளா 3376) 


2 நாளாகமம்‌ - 


II CHRONICLES - 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


விக்கிரங்களுக்கு பலிபீடங்களைக்‌ கட்டினான்‌. 
இப்போது மனாசே மனந்திரும்பியிருக்கிறான்‌. 
ஆலயத்தைச்‌ 
மறுபடியும்‌ 
கர்த்தருடைய ஆலயத்தில்‌ ஆராதனைகள்‌ 
நடைபெறச்‌ செய்கிறான்‌. 
மனாசே பாபிலோன்‌ தேசத்து 
சிறையிருப்பிலிருந்தான்‌. கர்த்தரே தம்முடைய 
கிருபையினால்‌ அவனை சிறையிருப்பிலிருந்து, 
விடுவித்து, மறுபடியும்‌ அவனுடைய 
ராஜ்யத்திற்கு வரப்பண்ணியிருக்கிறார்‌. 
கர்த்தர்‌ தனக்கு செய்த உதவியை மனாசே 
நன்றியோடு நினைவுகூர்ந்து, அவருக்கு 
ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிறான்‌. 


ஆகிலும்‌ 
மேடைகளில்‌. பலியிட்டு 
என்றாலும்‌ தங்கள்‌ தேவனாகிய 
கர்த்தருக்கென்றே அப்படிச்‌ செய்கிறார்கள்‌ 
(நோளா 3417), யூதாதேசத்தார்‌ மத்தியிலே. 
மேடைகளில்‌ பலியிடும்‌ வழக்கம்‌ பல. 
காலங்களாக தொடர்ந்து இருந்து வருகிறது. 
அவர்களால்‌. அந்தப்‌ பக்கத்திலிருந்து 
எளிதாக விடுதலை பெற முடியவில்லை. 

மனாசே மனந்திரும்பிய பின்பு செய்த 
செம்மையான காரியங்களில்‌ விவரம்‌ 
வருமாறு: 


1. தாவீதுடைய நகரத்தின்‌ வெளி 

ங்கத்தைக்‌ கீயோனுக்கு மேற்கேயிருக்கிற 
பள்ளத்தாக்குக்கு தொடங்கி மீன்வாசல்மட்டும்‌. 
கட்டி, ஒபேலைச்‌ சுற்றிலும்‌ அதை வளைத்து, 
மிகவும்‌ உயர்த்தினான்‌. 


ஜனங்கள்‌ இன்னும்‌ 
வருகிறார்கள்‌: 


அதை 
(நோளா 3314) 


யூதாவிலுள்ள 
பட்டணங்களிலெல்லாம்‌. 


அரணான: 
இராணுவத்‌ 


தேவர்களை 
(நாளா 33:15). 

விக்கிரகத்தை எடுத்துப்போட்டான்‌. 

கர்த்தருடைய ஆலயமுள்ள மலையிலும்‌ 


எருசலேமிலும்‌ தான்‌ கட்டியிருந்த 
எல்லா பலிபீடங்களையும்‌ அகற்றினான்‌. 





i FTN 
TT 


அவற்றைப்‌ பட்டணத்திற்குப்‌ புறம்பாகப்‌ 
'போடுவித்தான்‌. 
கர்த்தருடைய 
செப்பனிட்டான்‌. 
அதின்மேல்‌ சமாதானபலிகளையும்‌ 
ஸ்தோத்திரபலிகளையும்‌ செலுத்தினான்‌. 
இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தரைச்‌ 
சேவிக்கவேண்டும்‌ என்று யூதாவுக்குக்‌ 
கட்டளையிட்டான்‌. 


பலிபீடத்தைச்‌ 
(நோளா 3311. 


மேடைகளில்‌ 
கர்த்தருக்கென்றே 
அனுமதித்தான்‌. (2நாளா 33:17). 
மனாசேயின்‌ மற்ற வர்த்தமானங்களும்‌, 
அவன்‌ தன்‌ தேவனை நோக்கிப்‌ பண்ணின 
விண்ணப்பமும்‌, இஸ்ரவேலின்‌ தேவனாகிய 
கர்த்தரின்‌ நாமத்தில்‌ அவனோடே பேசின 
ஞானதிருஷ்டிக்காரரின்‌. வார்த்தைகளும்‌, 
இஸ்ரவேல்‌ ராஜாக்களின்‌ புஸ்தகத்தில்‌ 
எழுதியிருக்கிறது (நோளா 3318) 


தேவனாகிய 
பலியிட 


தாழ்த்தினதற்கு முன்னே 
அவனுடைய எல்லாப்‌ பாவமும்‌ துரோகமும்‌, 
அவன்‌ மேடைகளைக்‌ கட்டி விக்கிரகத்‌ 
தோப்புகளையும்‌ சிலைகளையும்‌ ஸ்தாபித்த. 
இடங்களும்‌, ஒசாயாவின்‌ பிரபந்தத்தில்‌. 
எழுதியிருக்கிறது (நோளா 3349) 

1இராஜா, ராஜா கிய 
த்‌ ணொ ன்ன 
அவனைப்‌ பற்றிய வேறுசில செய்திகளும்‌ 
காணப்படவில்லை. ஆகையினால்‌. 
மனாசேயைப்‌ பற்றிய விவரங்கள்‌ வேறு சில 

கங்களிலும்‌ எழுதப்பட்டிருக்க வேண்டும்‌. 
என்று வேதபண்டிதர்கள்‌ கருதுகிறார்கள்‌. 
(நோளா 33:12- 13; நாளா 18-19). 


மனாசே தன்‌ பிதாக்களோடே 
நித்திரையடைந்தபின்பு, அவனை அவன்‌ 
வீட்டிலே அடக்கம்பண்ணுகிறார்கள்‌; அவன்‌ 
குமாரனாகிய ஆமோன்‌ அவன்‌ ஸ்தானத்தில்‌ 
ராஜாவாகிறான்‌ (2நாளா 33:20). 


2 நாளாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


மனாசே தன்னுடைய 
பாவங்களினிமித்தமாக தன்னைத்‌ 
தாழ்த்துகிறான்‌. தன்னை தாவீதின்‌ குமாரன்‌ 
என்று சொல்லிக்கொள்வதற்கு, 
தன்னிடத்தில்‌ எந்த தகுதியும்‌ இல்லை 
என்று சொல்லி தன்னை வெகுவாகத்‌ 
தாழ்த்துகிறான்‌. ஆகையினால்‌ தான்‌ 
மரித்த பின்பு தன்னை தன்னுடைய 
பிதாக்களின்‌ கல்லறைகளில்‌ 
அடக்கம்பண்ண வேண்டாம்‌ என்று 
சொல்லிவிட்டதாக யூதர்களுடைய பாரம்பரிய 
வரலாறு சொல்லுகிறது. 


ஒரு பாவி மனந்திரும்பாமல்‌, 
ராஜாக்களின்‌ கல்லறையில்‌ 
ஆடம்பரமாகவும்‌, அலங்காரமாகவும்‌ 
அடக்கம்பண்ணப்படுவதைவிட, மனந்திரும்பிய 
பாவியாக, ஒரு தோட்டத்திலே சாதாரணமாக 
அடக்கம்பண்ணப்படுவது மிகவும்‌ 
மேன்மையானது. 


ஆமோன்‌ 
2நானா 88:21-25 


நானா 8921. 
ராஜாவாகிறபோது இருபத்திரண்டு 
வயதாயிருந்து, இரண்டு வருஷம்‌. 
எருசலேமில்‌ அரசாண்டான்‌. 


ஆமோன்‌ 


நானா 8922. அவன்‌ தன்‌ 
தகப்பனாகிய மனாசே செய்ததுபோல்‌ 
கர்த்தரின்‌ பார்வைக்குப்‌. 
பொல்லாப்பானதைச்‌ செய்தான்‌; தன்‌: 
தகப்பனாகிய மனாசே 
பண்ணுவித்திருந்த. 
விக்கிரகங்களூக்கெல்லாம்‌ ஆமோன்‌ 
பலியிட்டு, அவைகளைச்‌ சேவித்தான்‌. 


33:23. தன்‌ தகப்பனாகிய 
தன்னைத்‌ 
தாழ்த்திக்கொண்டதுபோல, இந்த 
ஆமோன்‌ என்பவன்‌ கர்த்தருக்கு 
முன்பாகத்‌ தன்னைத்‌ தாழ்த்தாமல்‌ 
மேன்மேலும்‌ அக்கிரமம்‌ 


நானா 
மனாசே. 


செய்துவத்தான்‌. 


இதானா 89:24. அவன்‌ ஊழியக்காரர்‌ 
விரோதமாய்க்‌ 

அவன்‌ 

அவனைக்‌ 





i FTE 
TT 


நானா 98:95. அப்பொழுது தேசத்து: 
ஜனங்கள்‌ ஆமோன்‌ என்னும்‌ 
ராஜாவுக்கு விரோதமாய்க்‌ 
கட்டுப்பாடுபண்ணின யாவரையும்‌ 
வெட்டிப்போட்டு, அவன்‌ 
குமாரனாகிய 
அவன்‌ 
ராஜாவாக்கினார்கள்‌. 


யோசியாவை 
ஸ்தானத்தில்‌ 


ராஜ்யபாரத்தைப்பற்றி 

சுருக்கமாக எழுதப்பட்டிருக்கிறது. 
மனாசேயின்‌ குமாரன்‌. ல்க்து 
நாற்பத்தைந்து வயது ஆனபோது. 
அவனுடைய குமாரன்‌ ஆமோன்‌ பிறக்கிறான்‌. 
மனாசே தன்‌ பிதாக்களோடே 
நித்திரையடைந்த பின்‌, அவன்‌ குமாரனாகிய 
ஆமோன்‌, யூதாதேசத்திற்கு ராஜாவாகிறான்‌. 


மோன்‌ ராஜாவானபோது. 
ரண்டு வயதாமிருந்து, இரண்டு 
ம்‌ எருசலேமில்‌ அரசாளுகிறான்‌: 
ஊரானாகிய 
அவன்‌ 
மெசுல்லேமேத்‌ (2இராஜா 2119). 


மோன்‌ தன்‌ தகப்பனாகிய மனாசே 
செய்த கர்த்தரின்‌ பார்வைக்குப்‌ 
'பொல்லாப்பானதைச்‌ செய்கிறான்‌. ஆமோன்‌ 
தன்‌ தகப்பன்‌ நடந்த எல்லா வழியிலும்‌ 
நடந்து, தன்‌ தகப்பன்‌ சேவித்த நரகலான 
விக்கிரகங்களைச்‌ சேவித்து அவைகளைப்‌ 
பணிந்துகொள்கிறான்‌. ஆமோன்‌ கர்த்தரின்‌ 
வழியிலே நடவாமல்‌, தன்‌ பிதாக்களின்‌ 
தேவனாகிய கர்த்தரை விட்டுவிடுகிறான்‌ 
(இராஜா 21:20-22), 


ஆமோனின்‌ ஜீவியம்‌ மிகவும்‌ 
பரிதாபமாக முடிவு பெறுகிறது. ஆமோன்‌ 
கர்த்தருக்கு விரோதமாகக்‌ 
கலகம்பண்‌ ணுகிறான்‌. ஆமோனுடைய 
ஊழியக்காரர்‌ அவனுக்கு  விரோதமாய்க்‌ 
கட்டுப்பாடுபண்ணி, ராஜாவை அவன்‌ 
அரமனையிலே கொன்றுபோடுகிறார்கள்‌ 
(2இராஜா 2:23). ஆமோன்‌ இரண்டு 
வருஷம்‌ மாத்திரமே எருசலேமில்‌ 
அரசாளுகிறான்‌. 


2 நாளாகமம்‌ - 


II CHRONICLES - 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மனாசேக்கு பின்பு, அவனுடைய 
குமாரனாகிய ஆமோன்‌, அவன்‌ ஸ்தானத்தில்‌ 
ராஜாவாகிறான்‌. அவன்‌ தன்‌ தகப்பனாகிய 
மனாசே செய்ததுபோல. கர்த்தரின்‌ 
ர்வைக்‌ பொல்லாப்பானதைச்‌ 

தன்‌ தகப்பனாகிய மனாசே 
பண்ணுவித்திருந்த விக்கிரகங்களுக்கெல்லாம்‌. 
ஆமோன்‌. பலியிட்டு, அவைகளைச்‌ 
சேவிக்கிறான்‌ (நாளா 33:22) 


மனாசே. யூதாதேசத்திலிருந்து 
விக்கிரகங்களை அகற்றியபோது, அவன்‌ 
அவற்றை உடைத்து நிர்மூலம்பண்ண வில்லை. 
மனாசேயின்‌ குமாரனாகிய ஆமோன்‌. 
ராஜாவானவுடனே, மனாசே 
பண்ணுவித்திருந்த விக்கிரகங்களுக்கெல்லாம்‌. 
பலியிட்டு அவைகளை சேவிக்கிறான்‌. 
மனாசே விக்கிரங்களை அக்கினியினால்‌ 
சுட்டெரித்துப்போட்டிருக்கவேண்டும்‌. அவன்‌ 
விக்கிரகங்களை சரியாக 
அழித்துப்போடாததினால்‌, யூதாதேசத்தில்‌ 
மறுபடியும்‌ விக்கிரகாராதனை ஆரம்பமாயிற்று. 


“நீங்கள்‌ 
செய்யவேண்டியது 


க்‌ 
அவர்கள்‌ 
அக்கினியிலே 

எரித்துப்போடவேண்டும்‌" (உபா 7:5. 


மோன்‌. ராஜாவாகி| து. 
இருபத்திரண்டு... வநாயிரந்து... இரண்டு 
வருஷம்‌ எருசலேமில்‌ ரசாளுகிறான்‌ 
(நோனா 33:21). ஆமோன்‌ தகப்பனாகிய 
மனாசேதன்னைத்‌ தாழ்த்திக்கொண்டதுபோல, 
இந்த ர்‌ என்பவன்‌ கர்த்தருக்கு 
முன்பாகத்‌ னைத்‌ தாழ்த்தாமல்‌ 
மேலும்‌ Fryer செய்துவருகிறான்‌ 
(நோளா 33:23) 


மனாசே கர்த்தருடைய பார்வையிலே. 
பொல்லாப்பு செய்தான்‌. ஆனாலும்‌ அவன்‌ 
தன்னுடைய பாவங்களுக்கு மனந்திரும்பி 
கர்த்தரிடத்தில்‌ திரும்பவும்‌ வந்தான்‌. 
மனாசே கர்த்தருக்கு முன்பாக தன்னைத்‌ 
தாழ்த்தினான்‌. அவன்‌ கர்த்தருடைய 
கிருபையையும்‌ இரக்கத்தையும்‌ 
பெற்றுக்கொண்டான்‌. ஆமோனோ, தன்‌ 
தகப்பனைப்போல, கர்த்தருக்கு முன்பாக 
தன்னைத்‌ தாழ்த்தவில்லை. ஆகையினால்‌ 
ஆமோனுக்கு கர்த்தருடைய கிருபையும்‌ 
இரக்கமும்‌ கிடைக்கவில்லை. 





ழ்‌ நயனா 
ஈயா 


ஆமோனுடைய ஊழியக்காரர்‌ 

ச்‌ விரோதமாய்க்‌ கட்டுப்பாடுபண்ணி, 

அரமனையிலே அவனைக்‌ 
கொன்றுபோடுகிறார்கள்‌. 


அப்பொழுது தேசத்து ஜனங்கள்‌: 
ஆமோன்‌ என்னும்‌ ராஜாவுக்கு விரோதமாய்க்‌ 
கட்டுப்பாடுபண்ணின யாவரையும்‌ 
வெட்டிப்போட்டு, அவன்‌ குமாரனாகிய 
யோசியாவை அவன்‌ ஸ்தானத்தில்‌ 
ராஜாவாக்குகிறார்கள்‌ (2நாளா 33:24,25). 


ஆமோன்‌ கர்த்தரின்‌ பார்வைக்கு 
பொல்லாப்பானதை செய்தாலும்‌, அவன்‌ 
நரகலான விக்கிரகங்களை சேவித்து 
அவைகளைப்‌. 'பணிந்துகொண்டாலும்‌, 
ஜனங்கள்‌ அவனுக்காக 
காரியங்களை செய்கிறார்கள்‌ 
அவையாவன : 


ப்ட்‌ 
ண்டு 
(2இராஜா 21:24), 


1 தாந்த ஜனங்கள்‌ ராஜாவாகிய 
ஆபோ விரோதமாய்க்‌ 
கடப்பாடுபண்வினவக வ ளெல்காம்‌ 
வெட்டிப்போடுகிறார்கள்‌. 

2. அவர்கள்‌ ஆமோனின்‌ குமாரனாகிய 
 யோசியாவை அவன்‌ ஸ்தானத்தில்‌. 
ராஜாவாக்குகிறார்கள்‌. 


ஆமோன்‌  துன்மார்க்கனாகமிருந்தாலும்‌, 
யூதாதேசத்து ஜனங்கள்‌ அவனை 
தங்களுடைய ராஜாவாக அங்கீகரிக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ ஆமோனைக்‌ 
கொன்றுபோட்டவர்களை வெட்டிப்போட்டு 
பழிவாங்குகிறார்கள்‌. 


2 நாளாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


ஆமோன்‌ மரித்த பின்பு, யூதாதேசத்து 
ஜனங்கள்‌, தங்களுக்கு வேறு யாரையும்‌ 
ராஜாவாக தெரிந்தெடுக்காமல்‌, ஆமோனின்‌ 
குமாரனாகிய யோசியாவையே அவன்‌ 
நானத்தில்‌ ராஜாவாக்குகிறார்கள்‌. யோசியா 
கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை 
செய்கிறான்‌. ஆமோனின்‌ காலத்தில்‌ 
யூதாதேசம்‌ ஆவிக்குரிய காரியங்களில்‌ 
அழிவின்‌ பாதையை நோக்கி 
போய்க்கொண்டிருந்தது. யோசியாவின்‌ 
காலத்திலோ, யூதாதேசத்திலே, மறுபடியும்‌ 
ஆவிக்குரிய மறுமலர்ச்சி உண்டாயிற்று, 
ஆமோனின்‌ ராஜ்யபாரத்தைப்பற்றியும்‌, 
அவனுடைய வர்த்தமானங்களைப்பற்றியும்‌ 
இந்த வசனப்பகுதியில்‌ சுருக்கமாக 
எழுதப்பட்டிருக்கிறது. ஆமோன்‌ செய்த மற்ற 
வர்த்தமானங்கள்‌ யூதாவுடைய ராஜாக்களின்‌ 
நாளாகமப்‌ புஸ்தகத்தில்‌ அல்லவோ 
எழுதியிருக்கிறது (2இராஜா 21:25). 
ஆமோன்‌ ஊசாவின்‌ தோட்டத்திலுள்ள 
அவனுடைய கல்லறையில்‌: 
அடக்கம்பண்ணப்படுகிறான்‌; ஆமோன்‌ 
ஸ்தானத்திலே அவன்‌ குமாரனாகிய யோசியா 
ராஜாவாகிறான்‌ (2இராஜா 21:26). 


யூதாவின்‌ ராஜாக்களில்‌ 
பொல்காதவனாயிருக்கிறான்‌. 
குமாரனாகிய யோசியாவோ 
ராஜாக்களில்‌ மிகவும்‌ 
செம்மையான வனாயிருக்கிறான்‌. 





f= FTE 
TT 


யூதாவின்‌ ராஜாவாகிய யோசியாவின்‌ 
பொதுவான சுபாவங்களைப்பற்றி இந்த 


விக்கிரகாராதனையை 

அகற்றிப்போடவேண்டுமென்று 

வைராக்கியத்தோடிருக்கிறான்‌ 

(நாளா 34:3-7). 
யோசியா 

பதப்‌ 


கர்த்தருடைய ஆலயத்தைப்‌ 
(நோளா  34:843) 
நியாயப்பிரமாண புஸ்தகம்‌ 
கண்டுபிடிக்கப்படுகிறது. 
புஸ்தகத்தை வாசித்து 
நன்மைகளைப்‌ 
பெற்றுக்கொள்கிறான்‌ (2நாளா 34:14-28) 


நியாயப்பிரமாணத்தின்‌ 
வார்த்தைகள்‌ ஜனங்களுக்கு 
வாசிக்கப்படுகிறது. அவர்கள்‌ கர்த்தரோடு 
செய்து கொண்ட தங்கள்‌ உடன்படிக்கையை 
மறுபடியுமாய்ப்‌ -புதுப்பித்துக்கொள்கிறார்கள்‌ 
(நொளா 34:29-33). 


கர்த்தருடைய 


அதிகாரத்தில்‌ 
சம்பவங்கள்‌ 
அதிகாரத்திலும்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. 


யோசியாவின்‌ சுபாவம்‌. 
2நானா 84:1-7 


நானா. இகம்‌. யோசியா 
ராஜாவாகிறயபோது எட்டுவயதாமிருத்து, 
முப்பத்தொரு வருஷம்‌ எருசலேமில்‌ 
அரசாண்டான்‌. 


அவன்‌ கர்த்தருடைய 

செம்மையானதைச்‌. 

தன்‌ தகப்பனாகிய தாவீதின்‌ 

வழிகளில்‌, வலதுஇடதுபுறமாக 
விலகாமல்‌ நடத்தான்‌. 


2 நானாகமம்‌ - விரிவுரை 
Il CHRONICLES - COMMENTARY 


QODNENS 
PUBLISHERS 


நானா 343. அவண்‌ 
தத்தத்‌ எட்டாம்‌ வருஷத்தில்‌, 


இன்னும்‌ 
இன்னைக்கு கந, தன்‌ 
தகப்பனாகிய தாவீதின்‌ தேவனைத்‌ 
தேட ஆரம்பித்து, பன்னிரண்டாம்‌. 
மேடைகள்‌ தோப்புகள்‌. 
விக்கிரகங்கள்‌ ஆகிய 
அற்துப்போகும்படி,. 
எருசலேமையும்‌ 

சுத்திகரிக்கத்‌ தொடங்கினான்‌. 


நோனா 84:4. அவனுக்கு முன்பாகப்‌ 
பாகால்கனின்‌' பலிபீடங்களை: 
இடித்தார்கள்‌; அவைகளின்‌ 
மேலிருந்த சிலைகளை வெட்டி, 
விக்கிரகத்தோப்புகனையும்‌ 
விக்கிரகங்களையும்‌. 
விக்கிரகங்கனையும்‌ 

நொறுக்கி, 

பலியிட்டவர்களுடைய 
பிரேதக்குழிகளின்‌ மேல்‌ தூவி, 


பூஜாசாரிகளின்‌' 
அவர்களுடைய 
சுட்டெரித்து, 
மூதாவையும்‌ 
எருசலேமையும்‌ சுத்திகரித்தான்‌. 


34:8. அப்படியே அவன்‌ 
எப்பிராயிம்‌ சிமியோன்‌ 
என்னும்‌ பட்டணங்கவிலும்‌, நப்தலி. 
மட்டும்‌, பாழான அவைகளின்‌ 
சற்றுப்புறங்கனிலூம்‌ செய்தான்‌. 


நானா 34:7. அவன்‌ இஸ்ரவேல்‌ தேசம்‌ 

ன்ன பலிபீடங்களையும்‌ 
விக்கிரகத்தோப்புகளையும்‌ தகர்த்து, 
விக்கிரகங்களை நொறுக்கித்‌ தூனாக்கி, 
எல்லாச்‌. சிலைகளையும்‌. 
வெட்டிப்போட்ட பின்பு எருசலேமுக்குத்‌ 
திரும்பினான்‌. 


நோனா 
மனாசே. 


யோசியா ராஜாவாகிறபோது எட்டு 
வயதாயிருக்கிறான்‌. அவன்‌ தன்னுடைய 
இளவயதில்‌ ராஜாவாகி, யூதாதேசத்தை 
முப்பத்தொரு வருஷம்‌ ஆட்சிசெய்கிறான்‌. 
அவனுடைய ராஜ்யபாரத்தின்‌ 
ஆரம்பகாலத்தில்‌, அவனுடைய தகப்பனாகிய 
ஆமோனுடைய காலத்தில்‌ இருந்ததுபோலவே, 
யூதாதேசம்‌ இருக்கிறது. 





i FTE 
TT 


யோசியா ராஜாவாகிறபோது 
வயதாயிருக்கிறான்‌. 
சிறுபிள்ளையாகயிருப்பதினால்‌. 

பிரபுக்கள்‌, ராஜாங்க பொறுப்புக்களை ஏற்று. 
அவனுக்கு பதிலாக ஆட்சிசெய்கிறார்கள்‌. 
யோசியா ராஜாவாகயிருந்தாலும்‌ நிர்வாக 
பொறுப்புக்களெல்லாம்‌, யூதாவின்‌ பிரபுக்கள்‌ 
கையிலே இருக்கிறது. 


இஸ்ரவேலின்‌ 42 ராஜாக்களில்‌ 
யோசியாவே குறைந்த வயதில்‌ ராஜ்யபாரம்‌ 
பண்ண ஆரம்பித்தவன்‌. சமஸ்த இஸ்ரவேல்‌. 
தேசம்‌ இரண்டாகப்‌ பிரிந்த பின்பு, யூதாவின்‌ 
ராஜாக்களில்‌ இவன்‌ 16 ஆவது ராஜாவாக 
ஆட்சி புரிகிறான்‌. 


யோசியா ராஜாவாகிறபோது 
எட்டுதாயிருக்கிறான்‌. 'யோசியாவின்‌ 
தகப்பனாகிய ஆமோனும்‌ ஆமோனின்‌ 
தகப்பனாகிய மனாசேயும்‌ 
துன்மார்க்கராயிருந்தார்கள்‌. யோசியா 
சிறுபிள்ளையாகமிருந்தாலும்‌, அவனுடைய 
முன்னோர்களின்‌ தீயசுபாவங்கள்‌ அவனை 
சிறிதும்‌ பாதிக்கவில்லை. 


யோசியா 
வழியையும்‌, 


தன்னுடைய தகப்பனின்‌ 
தாத்தாவின்‌ வழியையும்‌ 
பின்பற்றவில்லை. அவன்‌ தன்‌ 
முன்னோர்களிடத்தில்‌ காணப்பட்ட 
தபததங்களைப்‌ பத்து. எச்சரப்படைகிறான்‌ 
கர்த்தருடைய வழியில்‌ 
தண்டுக்கு 
தீர்மானம்பண்ணுகிறான்‌. 


“பின்‌; இதோ, அவனுக்கு ஒரு 
குமாரன்‌ பிறந்த அவன்‌ தன்‌ தகப்பன்‌ 
செய்த எல்லாப்‌ பாவங்களையும்‌ கண்டு, 
தான்‌. அவைகளின்படி  செய்யாதபடிக்கு 
எச்சரிக்கையாயிருந்து, மலைகளின்மேல்‌ 
சாப்பிடாமலும்‌, இஸ்ரவேல்‌ வம்சத்தாரின்‌. 
நரகலான  விக்கிரகங்களுக்கு நேராகத்‌ 
தன்‌ கண்களை ஏறெடுக்காமலும்‌, 
தன்‌ அயலானுடைய மனைவியைத்‌ 
தீட்டுப்படுத்தாமலும்‌" 


“ஒருவனையும்‌ ஒடுக்காமலும்‌, 
அடைமானத்தை வைத்துக்கொண்டிராமலும்‌. 
கொள்ளையிடாமலும்‌, தன்‌ அப்பத்தைப்‌ 
பசித்தவனுக்குப்‌. பங்கிட்டு, 
வஸ்திரமில்லாதவனுக்கு வஸ்திரந்தரிப்பித்து. 


2 நானாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - COMMENTARY 


சிறுமையானவனுக்கு நோவுண்டாக்காதபடித்‌ 
தன்‌ கையை விலக்கி, வட்டியும்‌ பொலிசையும்‌ 
வாங்காமலிருந்து என்‌  நியாயங்களின்படி 
வ என்‌ த நடந்தால்‌, 

தகப்பனுடைய 
தக்கிமத்தினியித்தம்‌ சாகாமல்‌ பில்ழர்கவே 
பிழைப்பான்‌" (எசே 18:14-17). 


யோசியா ராஜாவாகிறபோது, 
வயதாயிருந்து, முப்பத்தொரு 
எருசலேமில்‌ அரசாளுகிறான்‌; 
ஊரானாகிய அதாயாலின்‌ குமாரத்தியான 
அவன்‌ தாயின்பேர்‌ எதிதாள்‌. யோசியா 
கர்த்தரின்‌ பார்வைக்குப்‌ செம்மையானதைச்‌ 
செய்து, தன்‌ தகப்பனாகிய தாவீதின்‌ 
வழியிலெல்லாம்‌ வலது இடதுபுறம்‌ விலகாமல்‌: 
நடக்கிறான்‌ (2இராஜா 22:1,2), 


எட்டு 


கர்த்தருடைய கிருபையும்‌ 
யோசியாவுக்கு ப 
யோசியாவின்‌ தகப்பனாகிய ra ன்‌ 
தன்னுடைய பாவத்தினால்‌ அழிந்துபோனான்‌. 
ஆனால்‌ யோசியாவோ கர்த்தர்‌ 
தெரிந்துகொண்ட பாத்திரமாமிருக்கிறான்‌ 


கர்த்தருடைய கிருபையினால்‌ செய்ய 
முடியாத காரியம்‌ என்று எதுவுமே இல்லை. 
யோசியா, ஆமோனைப்போல ஒரு சில 
தப்பிதங்களை செய்தாலும்‌, அவன்‌ 
பாவத்தில்‌ விழுந்துவிடாதவாறு கர்த்தர்‌ 
அவனைப்‌ பாதுகாக்கிறார்‌, கர்த்தர்‌ 
யோசியாவை தம்முடைய நீதியின்‌ பாதையில்‌ 
வழிநடத்துகிறார்‌. யோசியா தன்னுடைய 
ஆவிக்குரிய ஜீவியத்தில்‌. மிகவும்‌ 
எச்சரிப்பாயிருந்து. கர்த்தருடைய நாமத்தை 
தூஷிக்காமல்‌, அவருடைய நாமத்தை 
மகிமைப்படுத்துகிறான்‌. 

யோசியா தன்‌ ராஜ்யபாரத்தின்‌ எட்டாம்‌. 
வருஷத்தில்‌, தான்‌ இன்னும்‌ 
இளவயதாயிருக்கையில்‌, தன்‌ தகப்பனாகிய 
தாவீதின்‌ தேவனைத்‌ தேட ஆரம்பிக்கிறான்‌. 
அவன்‌ பன்னிரண்டாம்‌ வருஷத்தில்‌ 
மேடைகள்‌, தோப்புகள்‌, சுரூபங்கள்‌, 
விக்கிரகங்கள்‌ ஆகிய இலைகள்‌ 
அற்றுப்போகும்படி, யூதாவையும்‌: 
எருசலேமையும்‌ சுத்திகரிக்கத்‌ 
தொடங்குகிறான்‌ (2நாளா 34:3). 





f= FTE 
TT 


யோசியாவின்‌ ஆட்சிக்‌ காலத்தில்‌ 
செப்பனியாவும்‌, எரேமியாவும்‌ தீர்க்கதரிசனம்‌. 
கூறுகிறார்கள்‌. இவர்கள்‌ இருவரும்‌ 
யோசியாவின்‌ ஆவிக்குரிய ஜீவியத்திற்கு 
உதவி செய்கிறார்கள்‌. (எரே 12; செய்‌ 11) 


யோசியா கர்த்தருடைய பார்வைக்குச்‌ 
செம்மையானதைச்‌ செய்து, தன்‌ தகப்பனாகிய 
தாவீதின்‌ வழிகளில்‌, வலதுஇடதுபுறமாக 
விலகாமல்‌ நடக்கிறான்‌ (நாளா 34:2) 
யோசியாவின்‌ பன்னிரண்டாம்‌ வருஷத்தில்‌, 
யூதாதேசத்தில்‌ ஆவிக்குரிய மறுமலர்ச்சி 
ஆரம்பமாகிறது. 


யோசியா தன்னுடைய ராஜ்யபார; 
எட்டாம்‌ வருஷத்தில்‌ கர்த்தரைத்‌. றான்‌. 
அப்போது. அவனுக்கு பதினாறு 
வயதாயிற்று, யோசியா தன்னுடைய 
ராஜ்யபாரத்தின்‌ பன்னிரண்டாவது. 
வருஷத்தில்‌, யூதாதேசத்தின்‌ 
ஆட்சிப்பொறுப்பை முற்றிலுமாகப்‌ 
பெற்றுக்கொள்கிறான்‌. அப்போது அவன்‌ 
யூதாவையும்‌ எருசலேமையும்‌ சுத்திகரிக்க. 
தொடங்குகிறான்‌. 


'யோசியாவின்‌ ஊழியக்காரர்‌ அவனுக்கு 
ன்பாகப்‌ பாகால்களின்‌ பலிபீடங்களை 
க்கிறார்கள்‌; அவைகளின்‌ மேலிருந்த 

சிலைகளை வெட்டுகிறார்கள்‌, 

விக்கிரகத்தோப்புகளையும்‌ வார்ப்பு 
விக்கிரகங்களையும்‌ வெட்டு 
விக்கிரகங்களையும்‌ உடைத்து 
நொறுக்கிறார்கள்‌. யோசியா விக்கிரங்களுக்கு 
பலியிட்டவர்களுடைய பிரேதக்குழிகளின்‌ மேல்‌ 
தூவி, பூஜாசாரிகளின்‌ 

அவர்களுடைய 

சுட்டெரிக்கிறான்‌. இவ்விதமாய்‌ யூதாவையும்‌ 

எருசலேமையும்‌ சுத்திகரிக்கிறான்‌ 

(நாளா 34:4,5). 


த்தின்‌ 


மனாசேயைப்போல யோசியாவும்‌. 
யூதாதேசத்திலிருந்து விக்கிரகங்களை 
அகற்றுகிறான்‌. யோசியா விக்கிரகங்களை 
உடைப்பதோடு, அவற்றை சுட்டெரிக்கவும்‌. 
செய்கிறான்‌. 


2 நானாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


COMMENTARY 


யோசியா யூதாவையும்‌ எருசலேமையும்‌ 
குத்திகரித்த சம்பவம்‌, அவனுடைய 
பன்னிரண்டாம்‌ வருஷத்தில்‌ நடைபெற்றது 
(நாளா என்று இந்த வசனத்தில்‌ 
ஆனால்‌ இந்த 
சம்பவம்‌ அவனுடைய பதினெட்டாம்‌ 
வருஷத்தில்‌ நடைபெற்றது என்று ராஜாக்கள்‌ 
புஸ்தகத்தில்‌. சொல்லப்பட்டிருக்கிறது. 
ராஜாவாகிய யோசியாவின்‌ பதினெட்டாம்‌. 
வருஷத்திலே கர்த்தருக்கு இந்தப்‌ பஸ்கா 
எருசலேமிலே ஆசரிக்கப்பட்டது'' 
(2இராஜா 23:23). 


யோசியா தன்னுடைய பன்னிரண்டாம்‌. 
வயதில்‌, யூதாவிலும்‌ எருசலேமிலும்‌, 
விக்கிரகாராதனைக்கு விரோதமாக, ஒரு 
முக்கியமான காரியத்தை செய்திருக்கிறான்‌. 
ஒருவேளை அவன்‌ தன்‌ பன்னிரண்டாம்‌. 
வயதில்‌, யூதாவிலிருந்தும்‌ 
எருசலேமிலிருந்தும்‌ விக்கிரகங்களை 
அகற்றிப்போட ஆரம்பித்திருக்கலாம்‌. 


யோசியா மனாசே, எப்பிராயீம்‌, 
சிமியோன்‌ என்னும்‌ பட்டணங்களிலும்‌, நப்தலி 
மட்டும்‌, பாழான. அவைகளின்‌ 
சுற்றுப்புறங்களிலும்‌ இப்படியே செய்கிறான்‌. 
யோசியா இஸ்ரவேல்‌ தேசம்‌ எங்குமுள்ள பலி 
பீடங்களையும்‌  விக்கிரகத்தோப்புகளையும்‌ 
தகர்த்து, விக்கிரகங்களை  நொறுக்கித்‌ 
தூளாக்கி, எல்லாச்‌ சிலைகளையும்‌. 
வெட்டிப்போட்டபின்பு எருசலேமுக்குத்‌ 
திரும்புகிறான்‌ (நாளா 34:67). யோசியா 
யூதாதேசத்தையும்‌ கர்த்தருடைய 
உனவு சுத்திகரித்து முடிக்கிறான்‌. 


சுருக்கமாக விவரிக்கப்பட்டிருக்கிறது. யூதா 
ராஜாக்களுடைய சரித்திரத்தில்‌ இதுபோன்ற 
ஆவிக்குரிய மறுமலர்ச்சி இதுவரையிலும்‌ 
"நடைபெறவில்லை. 

, யூதாதேசம்‌ 
விக்கிரகாரதனைகளும்‌, 
நிரம்பியிருக்கிறது. 


முழுவதும்‌ 
அசுத்தங்களும்‌ 
கர்த்தருடைய மகிமை 
யூதாதேசத்திலே. தங்கவேண்டுமென்றால்‌, 
முதலாவதாக, கர்த்தருக்கு அருவருப்பான 
காரியங்களையெல்லாம்‌ யூதாதேசத்தைவிட்டு 
நீக்கிப்போடவேண்டும்‌. 





i= a 
TT 


யூதாவின்‌ மனுஷரும்‌, 
குடிகளும்‌ 
ஆராதிக்கிறார்கள்‌. 
தூபங்காட்டுகிறார்கள்‌. யோசியா 
யூதாவின்‌ ஜனங்களும்‌ 
சந்நிதியில்‌ உடன்படிக்கை பண்ணினாலும்‌, 
ராஜா மாத்திரமே 
உண்மையுள்ளவனாயிருக்கிறான்‌. 
மனுஷரில்‌ அநேகர்‌, மனந்திரும்புவதையும்‌, 
தங்கள்‌ இருதயத்தில்‌ 
மறுமலர்ச்சி 
வெறுக்கிறார்கள்‌. 
விக்கிரகங்களையே 
என்று விரும்புகிறார்கள்‌. 


யூதாதேசத்திலும்‌, எருசலேம்‌ 
நகரத்திலும்‌ துன்மார்க்கம்‌ நிரம்பியிருக்கிறது. 
கர்த்தருடைய ஆலயத்தில்கூட அசுத்தமும்‌ 
தீட்டும்‌ இருக்கிறது. சமஸ்த இஸ்ரவேலின்‌ 
ராஜாவாகிய சாலொமோன்‌ கர்த்தருக்கு 
பரிசுத்தமான ஆலயத்தைக்‌ கட்டினார்‌. 
சாலொமோன்‌ கர்த்தருடைய 
நாமமகிமைக்காகவும்‌, இஸ்ரவேலின்‌ 
தேவனாகிய கர்த்தரை ஆராதிக்கும்‌ பரிசுத்த 
ஸ்தலமாகவும்‌ இந்த பரிசுத்த ஆலயத்தை 
பிரதிஷ்டைபண்ணினார்‌. 


ஏற்படுவதையும்‌ 
அவர்கள்‌ இன்னும்‌ 
ஆராதிக்கவேண்டும்‌. 


ஆனால்‌ சாலொமோனுக்கு பின்‌ வந்த 
ராஜாக்களோ கர்த்தருடைய ஆலயத்தைத்‌ 
தீட்டுப்படுத்துகிறார்கள்‌. சாலொமோன்‌ 
ல்‌ விக்கிரகங்களின்‌ 

காணப்படுகிறது. 
கர்த்தருடைய பரிசுத்த  பணிமுட்டுக்கள்‌ 
இருக்கவேண்டிய இடத்திலே, பாகாலுக்கும்‌, 
விக்கிரகதோப்புக்கும்‌. வானத்தின்‌ சகல. 
சேனைகளுக்கும்‌ பண்ணப்பட்டிருக்கிற 
பணிமுட்டுக்கள்‌ நிரம்பியிருக்கிறது. 

இந்த விக்கிரகங்களுக்கு 
பயன்படுத்தப்பட்டு வந்த 
பணிமுட்டுக்களையெல்லாம்‌, யோசியா ராஜா 
க த ன்ப ஆலயத்திலிருந்து 
புறம்பாக்குவதற்கு கட்டளையிடுகிறான்‌. 

யோசியா ராஜா: 
விக்கிரகத்தோப்புக்கும்‌ 
சேனைகளுக்கும்‌ 
பணிமுட்டுகளையும்‌. 
ஆலயத்திலிருந்து புறம்பாக்க, 
ஆசாரியனாகிய இல்க்கியாவுக்கும்‌. 
வகுப்பிலுள்ள ஆசாரியர்களுக்கும்‌ வாசல்‌: 
காக்கிறவர்களுக்கும்‌ கட்டளையிடுகிறான்‌ 
(2இராஜா 23:4). 


பாகாலுக்கும்‌ 
வானத்தின்‌ சகல. 
ணப்பப்ரந்த 


2 நாளாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


விக்கிரகங்களின்‌ 
எருசலேமுக்குப்‌ 
வெளிகளில்‌ 
சாம்பலைப்‌ 
கொண்டுபோகப்பண்ணுகிறான்‌. 


யோசியா யூநாதேசத்நிலே 
விக்கிரகாராதனையை ஒடுக்குகிறான்‌. 
ஆனாலும்‌ விக்கிரகங்களை 
ஆராதிக்கிறவர்கள்‌, விக்கிரகங்களுக்கு 
வெண்புத்தப்படும்‌ பணிமுட்டுக்களை 
பத்திரமாக பாதுகாத்து வைக்கிறார்கள்‌. 
அந்த பணிமுட்டுக்களை அவர்கள்‌ 
கர்த்தருடைய ஆலயத்திலேயே பத்திரப்படுத்தி 
வைத்திருக்கிறார்கள்‌. 


ஆவத்த்கள்‌ 


பணிமுட்டுக்களை 

புறம்பாய்க்‌  கீதரோன்‌ 
சுட்டெரித்து; அவைகளின்‌ 
பெத்தேலுக்குக்‌ 


போகிற 


பிரதானியின்‌ அறைவீடுமட்டும்‌ யூதாவின்‌ 
ராஜாக்கள்‌ சூரியனுக்கென்று வைத்திருக்கிற 
குதிரைகள்‌ இருக்கிறது (2இராஜா 2341). 


யோசியா இந்தக்‌ குதிரைகளை அகற்றி, 
சூரியனின்‌ இரதங்களை க்கினியில்‌ 
கட்டெரிக்கிறான்‌. 

ஆராதக்கிறவர்களுக்கு, ந 7 
விக்கிரகங்களும்‌ முக்கியமானதாகயிருக்கிறது. 
விக்கிரகங்கள்‌ இந்தக்‌ குதிரைகள்மீது 
ஏறிப்போகும்‌. என்று 
விக்கிரகாராதனைக்காரர்கள்‌ நம்புகிறார்கள்‌. 


“அது தன்‌ 'வறையிலிருந்து 
புறப்படுகிற வாணப்வோயிகத (ர 
பராக்கிரமசாலியைப்போல்‌ 
பாதையில்‌ ஒட கழ்ச்சியாமிருக்கிறது! 
(சங்‌ 19:5), 


விக்கிரகத்தை கர்த்தரின்‌ ஆலயத்திலிருந்து 


எருசலேமுக்குப்‌ புறம்பே கீதரோன்‌ 
ஆற்றிற்குக்‌ கொண்டுபோய்‌, அதைத்‌ 
கீதரோன்‌ ஆற்று ஓரத்திலே சுட்டெரித்து, 
அதைத்‌ தூளாக்கி, அந்தத்‌ தூளை 
ஜனபுத்திரருடைய பிரேதக்‌ குழிகளின்மேல்‌ 
போடுவிக்கிறான்‌ (2இராஜா 23:6). 





i THE 
TT 


கர்த்தருடைய ஆலயத்திற்கு அருகே 
இலச்சையான பணர்ச்சிக்காரர்‌ 
இருக்கிறார்கள்‌. இவர்கள்‌ எல்லாவித 
அசுத்தங்களையும்‌,  காமலிகாரங்களையும்‌: 
செய்கிறவர்கள்‌. இயற்கையான 
சபாவங்களுக்கு புறம்பான காரியங்களில்‌: 
ஈடுபடுகிறவர்கள்‌. 
விக்கிரகாராதனை 
வேசித்தனங்களையும்‌, 
செய்கிறார்கள்‌. 
மகிமைக்காக 
வேசித்தனம்பண்ணுவதாக 
சொல்லுகிறார்கள்‌. 


"இதினிமித்தம்‌ 
இருதயத்திலுள்ள 
ஒருவரோடொருவர்‌ தங்கள்‌ 
அவமானப்படுத்தத்தக்கதாக, 
அவர்களை 
ஒப்புக்கொடுத்தார்‌" (ரோம தி 


கர்த்தரின்‌. ஆலயத்திற்கு அருகே 
ஸ்திரீகள்‌ தோப்பு விக்கிரகத்துக்கும்‌ 
கூடாரங்களை நெய்த இடத்தில்‌, 
இலர்சையான புணர்ச்சிக்காரரின்‌ வீடுகள்‌ 
இடிக்கிறது. யோசியா இவர்களுடைய 
வீடுகளையெல்லாம்‌. த்துப்போடுகிறான்‌ 
(2இராஜா 23:7). 


இலச்சையான புணர்ச்சிக்காரர்‌ 
வீனஸ்‌ என்னும்‌ விக்கிரக தெய்வத்திற்கு 
கூடாரங்களை  நெய்கிறார்கள்‌. இவர்கள்‌ 
எல்லாவிதமான அசுத்தங்களையும்‌ 
நடப்பிக்கிறார்கள்‌. தங்களுடைய 
அசுத்தங்களை அவர்கள்‌ கர்த்தரின்‌ 
ஆலயத்திற்கு அருகே நடப்பிக்கிறார்கள்‌. 
யோசியா ராஜா தாலின்‌ 
பட்டணங்களிலுள்ள எல்லா ஆசா ம்‌ 
வரச்சொல்லி, கேபாமுதல்‌ பெயெர்செபாமட்டும்‌ 
ஆசாரியர்கள்‌ தூபங்காட்டியிருந்த 
மேடைகளைத்‌ தீட்டாக்குகிறான்‌. 
அவன்‌ ஒலிமுகவாசல்களின்‌ மேடைகளையும்‌, 
பட்டணத்து வாசலுக்குப்போகும்‌ வழிக்கு 
இடதுபுறமாமிருக்கிற பட்டணத்தலைவனாகிய 
யோசுவாவின்‌ வாசற்படியில்‌ இருந்த 
மேடையையும்‌ இடித்துப்போடுகிறான்‌. 


2 நானாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


COMMENTARY 


யோசியா யூதாவின்‌ ராஜாக்கள்‌ 
உண்டாக்கினதும்‌, ஆகாசுடைய மேல்வீட்டில்‌ 
இருந்ததுமான பலிபீடங்களையும்‌, மனாசே 
த , ஆலயத்தின்‌ இரண்டு 


உண்டாக்கின 


எடுத்துக்‌ கீதரோன்‌ ஆற்றில்‌ கொட்டுகிறான்‌ 
(2இராஜா 23:12). 
ராஜா தன்னுடைய வீட்டு 
மேல்‌ கூரையிலேயே 
பலிபீடத்தை 
அவனுடைய வீட்டின்‌ 
விக்கிரகங்களுக்கு, 
அவன்‌ தன்‌ 
விக்கிரகங்களுக்கு 


ஆகாஸ்‌ 
ம்‌ 


அந்ய 


வீட்டின்‌ மேல்மாடியில்‌ 
பலிபீடங்களையும்‌ கட்டியிருக்கிறான்‌. 
ஆகாஸ்‌ இந்த விக்கிரகங்களை 
தன்னுடைய குடும்ப தெய்வங்கள்‌ என்று 
சொல்லுகிறான்‌. 
எந்த. வீடுகளின்மேல்‌ 
சகல சேனைக்கும்‌ ப்‌ 
வர்களுக்குப்‌ 
வரத்து, 
எருசேலமின்‌ வீடுகளும்‌ யூதாவுடைய 
ராஜாவின்‌ வீடுகளும்‌ தோப்பேத்‌ என்கிற 
ஸ்தலத்தைப்போல்‌ தீட்டுப்பட்டவைகளாய்‌ 
இருக்குமென்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ என்று 
சொல்‌ என்றார்‌" (எரே 19:13). 
"வீடுகளின்மே்ல்‌  வானசேனையைப்‌ 
பணிகிறவர்களையும்‌, கர்த்தர்பேரில்‌ 
மல்காமின்‌ பேரிலும்‌ 
பணிகிறவர்களையும்‌, 
பின்வாங்குகிறவர்களையும்‌, 
கர்த்தரைத்‌ தேடாமலும்‌, அவரைக்குறித்து 
விசாரியாமலுமிருக்கிறவர்களையும்‌, 
இவ்விடத்தில்‌. இராதபடிக்குச்‌ 


சங்காரம்பண்ணுவேன்‌" (செப்‌ 1:56). 


இன்னோம்‌ புத்திரரின்‌ பள்ளத்தாக்கில்‌ 
தோப்பேத்‌ என்னும்‌ ஸ்தலம்‌ இருக்கிறது. 


பயங்கரமாகயிருக்கும்‌. 
ஆராதிக்கிறவர்கள்‌ தங்கள்‌ பிள்ளைகளை, 
மோளேகுக்கு அக்கினியில்‌ தகனிப்பார்கள்‌. 





i THE 
TT 


மோளேகை ஆராதிக்கிறவர்கள்‌ தங்கள்‌ 
குமாரரையும்‌ குமாரத்திகளையும்‌ 
தீக்கடக்கப்பண்ணுவார்கள்‌. வேறு சிலரோ 
தங்கள்‌ பிள்ளைகளை போளேக்கு 
அக்கினிமிலே தகனபலியாக செலுத்துவார்கள்‌. 


“இதோ, ங்கள்‌ அக்கினிக்கு 
இரையாக உழைத்து, ஜனங்கள்‌ விருதாவாக 
இளைத்துப்போகிறது கர்த்தருடைய செயல்‌ 
அல்லவோ?” (ஆப 2713) 


தோப்பேத்‌ என்னும்‌ பெயர்‌ “தோப்‌” 
என்னும்‌ பெயரிலிருந்து உருவாயிற்று தோப்‌ 
என்னும்‌ வார்த்தைக்கு “மேளம்‌” என்று 
பொருள்‌. இது ஒரு வாத்தியக்கருவி. 
மோளேகை  ஆராதிக்கிறவர்கள்‌, தங்கள்‌ 
பிள்ளைகளை மோளேகுக்கு முன்பாக 
அக்கினிமிலே தகனிக்கும்போது, அந்த 
சிறுபிள்ளைகள்‌ வேதனை தாங்கமுடியாமல்‌: 
குதறி அழும்‌. பிள்ளைகளின்‌ 
அழுகை சத்தத்தைக்‌ கேட்பதற்கே 
பயங்கரமாகயிருக்கும்‌. 

அக்கினியில்‌ தகனிக்கப்படுகிற 
பிள்ளைகளின்‌ அழுகை சத்தம்‌ தங்கள்‌ 
செவிகளில்‌ கேட்கக்கூடாது என்பதற்காக, 
ஏராளமான மேளவாத்தியங்களை பலமாக 
தட்டுவார்கள்‌. மேளத்தின்‌ சத்தத்தில்‌, 
பிள்ளைகளின்‌ அழுகை குரல்‌ ஜனங்களுக்கு 


மோளேகுக்கென்று 


பண்ணாதபுடிக்கு, இன்னம்‌ 

பள்த்தாக்கிகிருக்கிற தோப்பேத்‌ என்றும்‌ 
யோசியா தீட்டாக்குகிறான்‌ 

(ரஜா 23:10). 

சாலொமோன்‌ ன்னுடைய 

ஆட்சிக்காலத்திலே, தந்‌ 

கட்டினதோடு, 


ஆலயத்தைக்‌ 
விக்கிரகங்களுக்கு மேடைகளையும்‌ கட்டினார்‌. 


எருசலேமுக்கு எதிரே இருக்கிற 
நாசமலையின்‌ வலதுபுறத்தில்‌ இஸ்ரவேலின்‌ 
ராஜாவாகிய சாலொமோன்‌ சீதோனியரின்‌ 
அருவருப்பாகிய அஸ்தரோத்திற்கும்‌, 
மோவாபியரின்‌ அருவருப்பாகிய 
காமோசுக்கும்‌ அம்மோன்‌ புத்திரரின்‌ 
அருவருப்பாகிய மில்கோமுக்கும்‌ கட்டினார்‌. 
யோசியா. சாலொமோன்‌ கட்டின 
'மேடைகளையெல்லாம்‌. தீட்டாக்குகிறான்‌ 
(2இராஜா 23:13). 


2 நாளாகமம்‌ - 


II CHRONICLES - 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பெயெர்செபாமட்டும்‌ 
தூயங்காட்டியிருந்த 
ஓலிமுகவாசல்களின்‌ 
பட்டணத்து வாசலுக்குப்போகும்‌ வழிக்கு 
இடதுபுறமாயிருக்கிற பட்டணத்தலைவனாகிய 
ர்‌ வாசற்படியில்‌ இருந்த 
இருந்தது. யோசியா இந்த 
எல்லாவற்றையும்‌ 
இடித்துப்போடுகிறான்‌ (2இராஜா 23:8). 
யூதாவின்‌ பட்டணங்களிலும்‌ 
எருசலேமைச்‌ சுற்றிலும்‌ மேடைகளின்மேல்‌ 
தூபங்காட்ட யூதாவின்‌ ராஜாக்கள்‌ 
பூதாசாரிகளை வைத்திருந்தார்கள்‌. 
இவர்களைத்தவிர, யூதாவிலே பாகாலுக்கும்‌ 
சூரியனுக்கும்‌ சந்திரனுக்கும்‌ கிரகங்களுக்கும்‌ 
வானத்தின்‌ சகல  சேனைகளுக்கும்‌ 
தூபங்காட்டினவர்களும்‌ இருந்தார்கள்‌. 
யோசியா இவர்களெல்லோரையும்‌ 
அகற்றிவிடுகிறான்‌ (2இராஜா 23:5) 


“நான்‌ யூதாவின்மேலும்‌, 
ஈகுசவேபிலுள்ள எல்லாக்‌ குடிகளின்மேதும்‌ 


ந்‌ 
ஆசாரியர்களோடேகூட 

என்பவர்களின்‌ பேரையும்‌, வீடுகளின்மேல்‌ 
வானசேனையைப்‌ பணிகிறவர்களையும்‌, 
கர்த்தர்பேரில்‌ ஆணையிட்டு, மல்காமின்‌ 
பேரிலும்‌ ஆணையிட்டுப்‌ பணிகிறவர்களையும்‌, 
கர்த்தரை விட்டுப்‌ பின்வாங்குகிறவர்களையும்‌, 
கர்த்தரைத்‌ தேடாமலும்‌, அவரைக்குறித்து 
விசாரியாமலுமிருக்கிறவர்களையும்‌, 
இவ்விடத்தில்‌. இராதபடிக்குச்‌ 


சங்காரம்பண்ணுவேன்‌" (செப்‌ 1:4-6). 


என்னைக்‌ கர்த்தருடைய 
லின்‌ 


ஆலயத்து 
நடையிலே 

இதோ, அங்கே 
அழுதுகொண்டிருக்கிற 
உட்கார்ந்திருந்தார்கள்‌” 


வடக்கு வாசு 
கொண்டுபோனார்‌: 
தம்மூசுக்காக 
ஸ்திரீகள்‌ 

(எசே 814) 


அழுகிறவர்கள்‌, 
ஒப்பாரி 
கோவிலிலே 
எப்போதும்‌ அழுகை குரல்‌ டடுக்கோண்டே 
இருக்கும்‌. இவர்களைத்‌ தவிர 
யூதாதேசத்திலே அஞ்சனக்காரரும்‌, 
குறிசொல்லுகிறவர்களும்‌ ஏராளமானோர்‌ 
இருக்கிறார்கள்‌. 





i= FTN 
TT 


அஞ்சனக்காரரையும்‌, 
குறிசொல்லுகிறவர்களையும்‌, சுரூபங்களையும்‌ 
நரகலான கங்களையும்‌, 
யூதாதேசத்திலும்‌ எருசலேமிலும்‌ 
காணப்பட்ட எல்லா அருவருப்புகளையும்‌ 
நிர்மூலமாக்குகிறா (2இராஜா 23:24. 


யூநாதேசத்திலே ட்டது அன்று 


ஆசாரியனாகிய இல்க்கியாவும்‌, 
மற்ற ஆசாரியர்களும்‌, யோசியா ராஜாவின்‌ 
கட்டளைப்‌ பிரகாரமாக, தேவாலயத்தை 
சுத்திகரிக்கிறார்கள்‌. 
விக்கிரகத்தோப்புக்கும்‌. 
சேனைகளுக்கும்‌. 
பண்ணப்பட்டிருந்த சகல பணிமுட்டுகளையும்‌ 
கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து புறம்பாக்க, 
பிரதான ஆசாரியனாகிய இல்க்கியாவுக்கும்‌. 
இரண்டாம்வகுப்பிலுள்ள ஆசாரியர்களுக்கும்‌ 
வாசல்‌ காக்கிறவர்களுக்கும்‌ யோசியா 
ராஜா கட்டளையிடுகிறான்‌. 
அவர்கள்‌ விக்கிரகங்களின்‌ 
பணிமுட்டுக்களை எருசலேமுக்குப்‌ 
புறம்பாய்க்‌ கீதரோன்‌ வெளிகளில்‌ 
சுட்டெரித்து; அவைகளின்‌ சாம்பலைப்‌ 
பெத்தேலுக்குக்‌ கொண்டுபோகிறார்கள்‌ 
(2இராஜா 23:4). 
விக்கிரகங்களை 
ஆசாரியர்களையெல்லாம்‌ 
அகற்றிப்போடுகிறான்‌. 
சந்ததியில்‌ வராதவர்கள்‌, தங்களை 
ஆசாரியர்கள்‌ என்று சொல்லிக்கொண்டு, 
சகல சேனைகளுக்கும்‌, 
'தூபங்காட்டுகிறார்கள்‌. 
இவர்களெல்லோரையும்‌ 


ஆரோனின்‌ 


2 நாளாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


வந்தவர்களில்‌ 
மேடைகளின்‌ 
இவர்கள்‌ 
கர்த்தருடைய 
மேடைகளிலே 
யோசியா 
ஆதாரத்தைக்‌ 
வர்கள்‌ தங்கள்‌ 
புளிப்பில்லாத 
புசிக்கிறதற்குமாத்திரம்‌ 
பெற்றுக்கொள்கிறார்கள்‌. 


ஆரோனின்‌ சந்ததியில்‌ 
சிலர்‌ 


ஆசாரியர்களாயிருக்கிறார்கள்‌ 
எருசலேமிருக்கிற. 
பலிபீடத்தின்மேல்‌ பலியிடாமல்‌, 
தூபங்காட்டுகிறார்கள்‌. 
இவர்களுக்கு போஜன 
கொடுக்கிறான்‌. 
சகோதரருக்குள்ளே 
அப்பங்களைப்‌ 
உத்தாரம்‌ 
(2இராஜா 23:9). 


ஆரோனின்‌ சந்ததியில்‌ வந்திருக்கிற 
ஆசாரியர்களை யோசியா விரும்புகிறான்‌. 
ஆனால்‌ இவர்களோ கர்த்தருடைய 
பலிபீடத்தின்மேல்‌ பலியிடாமல்‌, மேடைகளில்‌ 
பலியிடுகிறா்கள்‌. பாதாலுக்கு மேடைகளில்‌ 
ஆசாரியர்களை யோசியா 
கொல்ப்‌ 


ஆரோனின்‌ சந்ததியில்‌ வந்திருக்கி 
இந்த ஆசாரியர்கள்‌, ந்தர்‌ ளில்‌ 


ியிப்டாலும்‌ அங்கே சனல்‌ 
பலியிடாமல்‌, கர்த்தருக்கே பலியிடுகிறார்கள்‌. 
கர்த்தருடைய ஆசாரியர்கள்‌ 
எருசலேயிலிருக்கிற. கர்த்தருடைய 
பலிபீடத்தின்மேல்‌ பலியிடவேண்டும்‌. னால்‌ 
இந்த ஆசாரியர்களோ மோசேயின்‌ 
பிரமாணத்தைமீறி, மேடைகளின்மேல்‌ 
கர்த்தருக்கு பலியிடுகிறார்கள்‌. 

யோசியா இந்த 
கொன்றுபோடவுமில்லை. 
அதிகமான 
அவர்களுக்கு 


ஆசாரியர்களைக்‌ 
அவர்களுக்கு 
'சகாயம்பண்ண வுமில்லை. 
போஜனம்‌ மட்டும்‌ 
கிடைப்பதற்கு உத்தரவு கொடுக்கிறான்‌. 
அவர்களுக்கு நேர்த்தியான போஜனமும்‌ 
கொடுக்கப்படவில்லை. ர்‌ 
புளிப்பில்லாத. அப்பம்‌ 
கொடுக்கப்படுகிறது. புளிப்பில்லாத அப்பம்‌ 
சுவையற்றது. அது ருசியில்லாதது. 
யோசியா யூதாதேசத்திலுள்ள. 
விக்கிரகங்களையெல்லாம்‌ சுட்டெரித்துப்‌ 
போடுகிறான்‌. அவன்‌ தோப்பு 
விக்கிரகத்தை கர்த்தரின்‌ ஆலயத்திலிருந்து, 
எருசலேமுக்குப்‌ புறம்பே ரோன்‌. 
ஆற்றிற்குக்‌ கொண்டுபோய்‌, அதைத்‌ 
கீதரோன்‌ ஆற்று ஓரத்திலே சுட்டெரித்து, 
அதைத்‌ தூளாக்கி, அந்தத்‌ தூளை 
ஜனபுத்திரருடைய பிரேதக்‌ 
குழிகளின்மேல்போடுகிறான்‌ (2இராஜா 23:6). 





i= THE 
TT 


கீதரோன்‌ ஆறு எருசலேமுக்கு புறம்பே 
இருக்கிறது. எருசலேம்‌ நகரத்திலே 
மரித்துப்போனவர்களை, கீதரோன்‌ 
ஆற்றண்டையிலே அடக்கம்பண்ணுவது. 
வழக்கம்‌. யூதருடைய பிரமாணத்தின்படி, 
மரித்துப்போனவர்களையும்‌, அவர்கள்‌ 
அடக்கம்பண்ணப்பட்டிருக்கிற 
கல்லறைகளையும்‌ தொடுவது. 
கீதரோன்‌ ஆற்றண்டையிலே தீட்டானதை 
கொண்டு வந்து சேர்ப்பது வழக்கம்‌. 
யோசியா தோப்பு விக்கிரகங்களை கீதரோன்‌ 
ஆற்றண்டைக்கு கொண்டு வந்து, அங்கே 
அவற்றை சுட்டெரிக்கிறான்‌. தோப்பு 
விக்கிரகங்களெல்லாம்‌ தீட்டானவை. 


தீட்டானது. 


ஆற்றண்டையிலே 

மனுஷருடைய எலும்புகள்‌ 

மனுஷாலும்புகளின்‌ 

விக்கிரகங்களின்‌ 

ஒன்றாய்க்‌ கலக்கப்பட்டு, 
பரக்குரிகளின்கேல்‌ போடப்படுகிறது. 


யூதாவின்‌ ராஜாக்கள்‌ உண்டாக்கின 
பலிபீடங்களை யோசியா இடித்து, 
அவைகளின்‌ தூளை, அங்கேயிருந்து எடுத்து 
மனுஷருடைய பிரேதங்களை 
அடக்கம்பண்ணும்‌ இடமாகிய, கீதரோன்‌ 
ஆற்றிலே கொட்டுகிறான்‌ (2இராஜா 2342). 


இஸ்ரவேலின்‌: ராஜாவாகிய 
சாலொமோன்‌ கட்டியிருந்த மேடைகளையும்‌, 
சிலைகளையும்‌, விக்கிரகத்தோப்புகளையும்‌, 
யோசியா உடைத்து, அவற்றை நிர்மூலமாக்கி, 
அவைகளின்‌ ஸ்தலத்தை மனுஷரின்‌ 
எலும்புகளால்‌ நிரப்புகிறான்‌ (2இராஜா 23:14). 
விக்கிரகங்கள்‌ வைக்கப்பட்டிருந்த இடத்தில்‌ 


நிர 

தீட்டாக்கப்படுகிறது. 

ஆராதித்த இடம்‌, இப்போது எந்த 
ஆராதனையும்‌ நடத்த முடியாதபடி, தீட்டான 
இடமாயிருக்கிறது. 


விக்கிரகங்களை ஆராதிக்கிறவர்கள்‌.இவர்கள்‌ 
ஆண்புணர்ச்சிக்காரராயிருக்கிறார்கள்‌. 
யோசியா புணர்ச்சிக்காரர்களின்‌ வீடுகளை 
இடித்துப்போட்டதுபோல, _ விக்கிரகங்களின்‌ 
மேடைகளையும்‌ இடித்துப்போடுகிறான்‌. 
(2இராஜா 23:8). 


2 நாளாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


COMMENTARY 


யோசியா  இன்னோம்‌. 
பள்ளத்தாக்கிலிருக்கிற தோப்பேத்‌ என்னும்‌ 
ஸ்தலத்தையும்‌ தீட்டாக்குகிறான்‌. இந்த 
இடமும்‌ மரித்தோரை அடக்கம்பண்ணும்‌ 
இடமாக மாற்றப்படுகிறது. 

கர்த்தர்‌ சொன்னது: நீ போய்க்‌ 
குயவன்‌ வேலையான ஒரு கலசத்தைக்‌ 
கொண்டு, ஜனத்தின்‌ மூப்பரிலும்‌ 
ஆசாரியர்களின்‌  மூப்பரிலும்‌ சிலரைக்‌ 
கூட்டிக்கொண்டு, கிழக்கு வாசலுக்கு 
எதிரான  இன்னோமுடைய குமாரனின்‌ 
பள்ளத்தாக்கிலே புறப்பட்டுப்போய்‌, நான்‌ 
உன்னோடே சொல்லும்‌ வார்த்தைகளை 
அங்கே பிரசித்தப்படுத்து" (எரே 19:12). 


எருசலேம்‌ நகரத்தார்‌ தங்கள்‌ 
பாவங்களுக்கு மனந்திரும்பவில்லையென்றால்‌, 
எருசலேம்‌ நகரம்‌ முழுவதும்‌ தோப்பேத்‌ 
என்னும்‌ தீட்டன  ஸ்நலத்தைப்போல 
மாற்றப்படும்‌, எருசலேம்‌ நகரம்‌ மனுஷருடைய 
எலும்புகளால்‌ நிரப்பப்படும்‌. 


புத்திரரின்‌ 


கர்த்தருடைய 
சூரியனுக்கென்று 
இரதங்களையும்‌ செய்து 
யோசியா இவற்றை 
சுட்டெரிக்கிறான்‌ 


யூதாவின்‌ ராஜாக்கள்‌ 
ல 


ஆலயத்தி 

குதிரைகளையும்‌ 

வைத்திருக்கிறார்கள்‌. 
க்‌ ல 


(இராஜா 23:1) 


யோசியா அஞ்சனக்காரரையும்‌, 
குறிசொல்லுகிறவர்களையும்‌, சுரூபங்களையும்‌ 
நரகலான விக்கிரகங்களையும்‌, 
யூநாதேசத்திலும்‌ எருசலேமிலும்‌ காணப்பட்ட 
எல்லா அருவருப்புகளையும்‌ 
நிர்மூலமாக்குகிறான்‌ (2இராஜா 23:24). 


யோசியா தெற்கு யூதாதேசத்திற்கு 
ராஜாவாயிருக்கிறான்‌. இவன்‌ 
யூதாதேசத்தைச்‌ சுத்திகரிப்பதோடு, வடக்கு 
இஸ்ரவேல்‌ தேசத்தையும்‌ சுத்திகரிக்கிறான்‌. 
வடக்கு இஸ்ரவேலின்‌ பத்துக்கோத்திரத்தாரை 
அசீரியர்கள்‌ சிறைப்பிடித்து கொண்டு 
போய்விட்டார்கள்‌. 





i= THEN 
TT 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ சிறைப்பட்டுப்போன 
பின்பு, வடக்கு வேல்‌ 


குடியிருப்பாரில்லாமல்‌ 
இருக்கிறது. அசீரியர்கள்‌ 
தேசங்களிலிருந்து சிறைபபிடித்து்கொண்டு 
வந்தவர்களை, வடக்கு இஸ்ரவேல்‌ தேசத்தின்‌ 
பட்டணங்களிலே குடியேற்றுகிறார்கள்‌. 
ஆனாலும்‌ குடியேறுகிறவர்களின்‌ 
எண்ணிக்கை போதுமானதாயில்லை. வடக்கு 
இஸ்ரவேல்‌ தேசத்திலே இன்னும்‌ அநேக 
பட்டணங்கள்‌ குடியிருப்பாரில்லாமல்‌. 
வெறுமையாயிருக்கிறது. 

இஸ்ரவேல்‌ 
பட்டணங்களிலே, சொற்ப 
ஜனங்கள்‌ இருக்கிறார்கள்‌. 
தங்களுடைய பாதுகாப்புக்கும்‌, பராமரிப்புக்கும்‌ 
யூதாதேசத்து ராஜாவாகிய  யோசியாவின்‌ 
உதவியை நாடுகிறார்கள்‌. 


“அதன்பின்பு இஸ்ரவேலின்‌ தேவனாகிய 
கர்த்தருக்குப்‌ பஸ்காவை  ஆசரிக்கும்படி 
எருசலேமில்‌ இருக்கிற கர்த்தருடைய 
ஆலயத்திற்கு வாருங்கள்‌ என்று படல 
இஸ்ரவேல்‌ யூதா எங்கும்‌ ஆட்கை 
அனுப்பினதும்‌ அன்றி, எப்பிராயீம்‌ மனசே 
கோத்திரங்களுக்கும்‌ ங்களை 
எழுதியனுப்பினான்‌” (2நாளா 30:1) 

“பூஜாசாரிகளின்‌ எலும்பு 
அவர்களுடைய பீடங்களின்‌ மேல்‌ த்து 
இல்விதமாய்‌ யூதாவையும்‌ எருசலேமையும்‌ 
சுத்திகரித்தான்‌. அப்படியே அவன்‌ மனாசே 
எப்பிராயீம்‌ சிமியோன்‌ என்னும்‌. 
பட்டணங்களிலும்‌, நப்தலிமட்டும்‌, பாழான 
அவைகளின்‌ சுற்றுப்புறங்களிலும்‌ செய்தான்‌” 
(நொளா 34:5). 

யூதாவின்‌ 
வக்கு 
பட்டணங்களுக்குப்‌ போகும்போது, அந்தப்‌ 
பட்டணங்களிலிருக்கிற விக்கிரகங்களையும்‌ 
சிலைகளையும்‌ நிர்மூலம்பண்ணி, அந்தப்‌ 
பட்டணங்களையும்‌ சுத்திகரிக்கிறான்‌. 


ஓவ்‌ வாகிய யோசியா. 
தேசத்தின்‌ 


இஸ்ரவேலைப்‌ பாவஞ்செய்யப்பண்ணின 
நேபாத்தின்‌ குமாரனாகிய யெரொபெயாம்‌ 
பெத்தேலில்‌ உண்டாக்கியிருந்த பலிபீடமும்‌ 
மேடையும்‌ ஆகிய அல்விரண்டையும்‌ அவன்‌ 
இடித்து, அந்த மேடையைச்‌ கட்டெரித்துத்‌ 
தூளாக்கி, விக்கிரகத்தோப்பையும்‌ 
சுட்டெரிக்கிறான்‌ (2இராஜா 2315) 


2 நாளாகமம்‌ - 


II CHRONICLES - 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


வெரொபெயாம்‌ 
தாணிலும்‌ 
இறலிலிரந்தான்‌. 
பெத்தேலுக்குப்போகும்போது. 
பொன்கன்றுக்குட்டி இல்லை. 

அசீரியர்கள்‌ அந்த பொன்கன்றுக்குட்டியை 
தங்கள்‌ தேசத்திற்கு தூக்கிக்கொண்டு 
போயிருக்கலாம்‌. பெத்தேலில்‌ கன்றுக்குட்டி 
இல்லாவிட்டாலும்‌, யெரொபெயாம்‌ அங்கே 
உண்டாக்கியிருந்த பலிபீடமும்‌ மேடையும்‌ 
இருக்கிறது. யோசியா இவற்றை 
இடித்துப்போடுகிறான்‌. 


இஸ்ரவேல்‌ தேசத்திலே 

தீவிரமாகயிருந்தது. 
கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள்‌ 
விக்கிரகாராதனைக்கு விரோதமாக 
எச்சரிப்பின்‌ வார்த்தைகளைச்‌ சொன்னார்கள்‌. 
ஆனால்‌ இஸ்ரவேல்‌ தேசத்தை 
ராஜ்யபாரம்பண்ணின ராஜாக்களோ, 
கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளைக்‌ 


கொன்றுமோட்டார்கள்‌. 
வடக்கு இஸ்ரவேல்‌ தேசத்திலே. 
விக்கிரகங்களை ஆராதிக்கிற 
ஆசாரியர்களுக்கு மாத்திரமே முக்கியத்துவம்‌ 
அவர்களுக்கென்று 


பெத்தேலிலும்‌, 
பொற்கன்றுக்குட்டிகளை 
யோ 


வடக்கு 
விக்கிரகாராதனை 


பெத்தேலுக்குப்போனபோது, 
மலையிலிருக்கிற கல்லறைகளைக்‌ 
ஆட்களை அனுப்பி, அந்தக்‌ 
கல்லறைகளிலுள்ள எலும்புகளை எடுத்து, 
வரச்செய்து. இப்படி நடக்கும்‌ என்று 
தேவனுடைய மனுஷன்‌ கூறின கர்த்தருடைய 
வார்த்தையின்படியே, அவைகளை அந்தப்‌ பலி 
பீடத்தின்மேல்‌ சுட்டெரித்து அதைத்‌ 
தீட்டாக்குகிறான்‌ (2இராஜா 23:16). 
யோசியா அவ்விடங்களில்‌ இருக்கிற 
மேடைகளின்‌' ஆசாரியர்களையெல்லாம்‌ 
பலிபீடங்களின்மேல்‌ கொன்றுபோட்டு, 
அவைகளின்மேல்‌ மனுஷரின்‌ எலும்புகளைச்‌ 
சுட்டெரித்து, எருசலேமுக்குத்‌ திரும்புகிறான்‌ 
(இராஜா 23:20). 


கர்த்தருக்குக்‌. கோபமுண்டாக்க 
இஸ்ரவேலின்‌, தாள்‌ சமாரியாவின்‌ 
பட்டணங்களில்‌ உண்டாக்கியிருந்த 
மேடைகளின்‌ கோவில்களையெல்லாம்‌. 
யோசியா தகர்த்துப்போடுகிறான்‌ 
(2இராஜா 23:19). 





i THEN 
TT 


அப்பொழுது யோசியா, அந்தப்‌ பட்டணத்து 
மனுஷரிடத்தில்‌, “நான்‌ காண்கிற அந்தக்‌ 
குறிப்படையாளம்‌ என்ன" என்று கேட்கிறான்‌. 
அதற்கு, அந்தப்‌ பட்டணத்து மனுஷர்‌: “அது 
யூதாவிலிருந்து வந்து, நீர்‌ செய்த. 
கிரியைகளைப்‌ பெத்தேலின்‌ பலிபீட 
விரோதமாய்க்‌ கூறி, அறிவித்த தேவனுடைய 
மனுஷனின்‌ கல்லறை (2இராஜா 23.7) 
என்று சொல்லுகிறார்கள்‌. 

அதற்கு யோசியா அந்தப்‌ பட்டணத்து 
மனுஷரை நோக்கி, “இருக்கட்டும்‌, ஒருவனும்‌ 
அவன்‌  எலும்புகளைத்‌ தொடவேண்டாம்‌” 
(2இராஜா 23:18) என்று சொல்லுகிறான்‌; 
அப்படியே அவன்‌ எலும்புகளைச்‌ சமாரியாவிலி 
ருந்து வந்த தீர்க்கதரிசியின்‌ எலும்புகளோடு 
விட்டுவிடுகிறார்கள்‌. 

இந்தத்‌ தீர்க்கதரிசியை ஒரு சிங்கம்‌ 
கொன்றுபோட்டது. இவன்‌ கர்த்தருடைய 
வார்த்தையைச்‌: சொன்ன போதிலும்‌, 
கர்த்தருடைய கட்டளைக்கு விரோதமாக, 
வயதான ஒரு தீர்க்கதரிசியின்‌ 
வீட்டிற்குப்போய்‌ போஜனம்பண்ணினான்‌. 
கர்த்தருடைய கோபத்தினால்‌ 
மரணமுண்டாயிற்று. ம்‌ 
தீர்க்கதரிசியின்‌: 
பாதுகாப்பாயிருக்கிறது. 

வடக்கு ராஜ்யத்திலிருந்த. 
கோத்திரத்தார்‌ அந்நிய 
சிறையிருப்புக்குப்‌ போய்விட்டார்கள்‌. 
ஆகையினால்‌ இப்போது வடக்கு ராஜ்யமும்‌, 
யூதா தேசத்தின்கீழ்‌ வருகிறது. (2இராஜா 17). 

யோசியா. செய்த நன்மையான 
காரியங்களைப்பற்றி இந்த வசனப்பகுதியில்‌: 
சொல்லப்பட்டிருக்கிறது அவற்றின்‌ விவரம்‌ 
வருமாறு: 


1. தன்‌ தகப்பனாகிய தாவீதின்‌ வழிகளில்‌ 
நடந்தான்‌. (2நாளா 34:2). 


2. வலது விலகாமல்‌ 


நடந்தான்‌. 


டதுபுறமாக 


3. தான்‌ இன்னும்‌ இளவயதாயிருக்கையில்‌, 
தன்‌ தகப்பனாகிய தாவீதின்‌ 
தேவனைத்‌ தேட ஆரம்பித்தான்‌. 
(நோளா 34:3). 


2 நாளாகமம்‌ - 
II CHRONICLES - COMMENTARY 


விரிவுரை 


QOODNENS 
PUBLISHERS 


தோப்புகள்‌ 


கத்திகரிக்கத்‌ தொடங்கினான்‌. 
பாகால்களின்‌ பலிபீடங்களை 
இடித்தான்‌. (நாளா 34:4) 


அவைகளின்‌ மேலிருந்த சிலைகளை 
வெட்டினான்‌. 

விக்கிரகத்தோப்புகளை 
நொறுக்கினான்‌. 


உடைந்து 
வார்ப்பு விக்கிரகங்களை உடைத்து 
நொறுக்கினான்‌. 


வெட்டு விக்கிரகங்களை 
நொறுக்கினான்‌. 


உடைந்து 


10. அவைகளுக்குப்‌ பலியிட்டவர்களுடைய 
பிரேதக்குழிகளின்மேல்‌ தூவினான்‌. 


பூஜாசாரிகளின்‌ எலும்புகளை 
அவர்களுடைய பீடங்களின்மேல்‌ 
சுட்டெரித்தான்‌. (நாளா 34:5), 
யூதாவையும்‌. எருசலேமையும்‌ 
சுத்திகரித்தான்‌. 


சமாரியா அழிக்கப்பட்ட பின்பு, 
மீதமிருந்த பட்டணங்களையெல்லாம்‌ 
சுத்திகரித்தான்‌. (நாளா 34:6). 


தேவனுடைய ஆலயத்தைப்‌ பழுது 
பார்த்தான்‌. (நாளா 34:8-17), 


நியாயப்பிரமாணத்‌ 
வார்த்தைகளை ராஜா கேட்டபோது, 
அவன்‌ தன்‌ வஸ்திரங்களைக்‌ 
கிழித்துக்கொண்டான்‌. 
(2நாளா 34:19). 


கண்டெடுக்கப்பட்ட 
இந்தப்‌ புஸ்தகத்தினுடைய 
வார்த்தைகளினிமித்தம்‌ நீங்கள்‌ 
போய்‌, கர்த்தரிடத்தில்‌ விசாரியுங்கள்‌ 
என்று தன்‌ ஊழியக்காரருக்குக்‌ 
கட்டளையிட்டான்‌. (2நாளா 34:21). 





i FTE 
TT 


வார்த்தையை 
நம்முடைய பிதாக்கள்‌ 
கைக்கொள்ளாதே போன பூடியினால்‌, 
நம்மேல்‌ மூண்ட கர்த்தருடைய 
உக்கிரம்‌ பெரியது. என்று 
அங்கிகரித்தான்‌. 
கர்த்தருக்கு 

நளனைத்‌ 

(நாளா 34:27). 


கர்த்தருடைய 


முன்பாகத்‌ 
தாழ்த்தினான்‌. 


எல்லோரையும்‌ 

ஆலயத்துக்குக்‌ 
கூடிவரச்செய்து, உடன்படிக்கைப்‌ 
கத்தில்‌ 
வார்த்தைகளையெல்லாம்‌ 
காதுகள்‌ கேட்க 
(நோளா 34:30) 


அவர்கள்‌ 


வாசித்தான்‌. 


இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ எல்லோரையும்‌ 

கர்த்தருடைய சந்நிதியில்‌ 
உடன்படிக்கை பண்ணச்‌ செய்தான்‌. 
(நாளா 34:31) 


எருசலேமின்‌ 
தங்கள்‌ பிதாக்களின்‌ 
தேவனாகிய கர்த்தருடைய 
உடன்படிக்கையின்படியே செய்வதற்கு 
அவர்களை வழிநடத்தினான்‌. 
(நோளா 34:32), 

இஸ்ரவேல்‌ புத்திரருடைய தேசங்கள்‌ 
எங்கும்‌ உண்டான அருவருப்புகளை 
யெல்லாம்‌ அகற்றினான்‌. 
(நோளா 34:33). 

இஸ்ரவேலிலே காணப்பட்டவர்களை 


யெல்லாம்‌ தங்கள்‌ தேவனாகிய 
கர்த்தரைச்‌ சேவிக்கும்படி செய்தான்‌. 


குடிகள்‌ 


பஸ்காவைச்‌ சரியான காலத்தில்‌, 
சரியான முறைப்படி ஆசரித்தான்‌. 
(நாளா 3511-19). 


ஆசாரியர்களை 
முறைவரிசைகளில்‌ 
நாளா 35:2). 


அவர்கள்‌ 
வைத்தான்‌. 


2 நாளாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


செய்ய அவர்களை வழிநடத்தினான்‌. 
(நாளா 35:3-16). 


பலிகளைச்‌ செ; 
ஜனங்களுக்கு 
மிருகஜீவன்களைக்‌ 
(நாளா 35:7). 


த்துவதற்காக 
ன்னை 
கொடுத்தான்‌. 


வாங்கு! ன்ட்‌ 
தகப்பனாகிய ஆமே காலத்தில்‌, 
யூதாதேசத்தில்‌. விக்கிரகாராதனை 
அதிகமாயிருந்தது. யூதாவின்‌ மனுஷரும்‌, 
எருசலேமின்‌ குடிகளும்‌ விக்கிரகங்களை 

ஆராதித்தார்கள்‌. யோசியா 
யூதாலிலிரந்தும எருசலேமிலிருந்தும்‌ 


அவனுடைய 


எதிர்ப்புக்களுக்கு மத்தியிலும்‌, முநாதேசத்தில 
சுத்திகரிப்பு நடைபெறுகிறது. 


ஆறுவருஷங்களுக்கு பின்பு, 
கர்த்தருடைய நியாயப்பிரமாண புஸ்தகம்‌ 
கண்டுபடிக்கப்படுகிறு அந்தக்‌ காலம்‌ 
வரையிலும்‌ சுத்திகரிப்பு 
நன்வததேது. எவ டான ஸ்‌ 
கண்டுபிடிக்கப்பட்டபோதுதான்‌, யூதாலிலும்‌ 
எருசலேமிலும்‌ ஆரம்பிக்கப்பட்ட சுத்திகரிப்பு 
நிறைவுபெறுகிறது. 


ஆலயபழுதூபார்ப்பு 
2நானா 34:8-13 


2நானா 34:8. அவன்‌ தேசத்தையும்‌ 
ஆலயத்தையும்‌: சுத்திகரி த்தபின் பு, 
அவண்‌: தன்‌ ராஜ்யபாரத்தின்‌' 
பதினெட்டாம்‌ வருஷத்திலே, 
அத்சுலியாவின்‌ குமாரனாகிய 
சாப்பானையும்‌, நகரத்தலைவனாகிய 
மாசெயாவையும்‌, யோவாகாசின்‌' 
குமாரனாகிய  யேோவாக்‌ என்னும்‌ 
மத்திரியையும்‌, தன்‌ தேவனாகிய 
கர்த்தரின்‌ ஆலயத்தைப்‌ 
பழுதுபார்க்கும்படிக்கு அனுப்பினான்‌. 





i FTE 
ETT 


நாவா 349. அவர்கன்‌ பிரதான 
ஆசாணியனாகிய இல்க்கியாவினிடத்தில்‌ 


மீதியானவர்களெல்லாரின்‌. 
மூதா பென்யமீன்‌ எங்கும்‌ சேர்த்து, 
எருசலேமுக்குத்‌ திரும்பி தேவனுடைய 
ஆலயத்திற்குக்‌ கொண்டுவந்த: 
பணத்தை ஒப்புவித்து, 


நானா 84:10. 
செய்விக்கும்படி, 
ஆலயத்தின்‌ 
விசாரிப்புக்காரரானவர்கனின்‌ கையில்‌ 
அதைக்‌ கொடுத்தார்கள்‌; இவர்கள்‌: 
அதைக்‌ கர்த்தருடைய ஆலயத்தைப்‌ 
யபழுதுபார்த்துச்‌ சீர்படுத்துகிறதற்கு. 
ஆலயத்தில்‌ 'வேலைசெய்கிறவர்கள்‌. 
கையிலே கொடுத்தார்கள்‌. 


வேலையைச்‌. 
கர்த்தருடைய 


நானா 84:11. அப்படியே யூதாவின்‌ 
ராஜாக்கள்‌ கெடுத்துப்போட்ட 
அறைகளைப்‌ பழுதுபார்க்க வெட்டின 
கற்களையும்‌, 

மரங்களையும்‌, 

பலகைகளையும்‌ வாங்கத்‌ தச்சருக்கும்‌ 
சிற்பாசாரிகளுக்கும்‌ அதைக்‌ 
கொடுத்தார்கள்‌. 

தொனா 8442. 
வேலையை 
செய்தார்கள்‌; 


இந்த மனுஷர்‌ 

உண்மையாய்ச்‌ 
வேலையை நடத்த 
மெராரியின்‌ புத்திரரில்‌ யாகாத்‌ 
ஒபதியா என்னும்‌ லேவியரும்‌, 
கோகாதியமின்‌ புத்திரரில்‌ சகரியாவும்‌, 
மெகல்லாமும்‌ அவர்கள்மேல்‌: 
விசாரிப்புக்காரராயிருந்தார்கன்‌; இத்த 
லேவியர்‌ எல்லாரும்‌ கீதவாத்தியங்கனை 
வாசிக்க அறிந்தவர்கள்‌. 


நோனா 84:18. அவர்கள்‌ சுமைகாரரை 
விசாரிக்கிறவர்கனாயும்‌, பற்பல 
வேலைகளைச்‌. செய்கிறவர்கள்‌ 
எல்லாரையும்‌ 
கண்காணிக்கிறவர்களாயும்‌ 
இருந்தார்கள்‌; லேவியமில்‌ இன்னும்‌ 
சிலர்‌ கணக்கரும்‌ மணியக்காரரும்‌ 
வாசற்காவலானருமாயிருத்தார்கன்‌. 


2 நானாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


யூதாதேசத்தையும்‌, 

ஆலயத்தையும்‌ சுத்திகரித்த 

பழுதுபார்க்குமாறு 

ஊழியக்காரருக்கு 

யோசியா தன்‌ 

பதினெட்டாம்‌ வருஷத்திலே, 

அத்சலியாவின்‌ குமாரனாகிய சாப்பானையும்‌, 

நகரத்தலைவனாகிய மாசெயாவையும்‌, 

யோவாகாசின்‌ குமாரனாகிய  யோவாக்‌ 

என்னும்‌ மந்திரியையும்‌, தன்‌ தேவனாகிய 

கர்த்தரின்‌ ஆலயத்தைப்‌ பழுதுபார்க்கும்படிக்கு 
அனுப்புகிறான்‌ (நாளா 34:8). 


எரேமியா தீர்க்கதரிசனம்‌ உரைக்க 
ஆரம்பித்து, 5 அல்லது 6 வருஷங்களுக்குப்‌ 
பின்பு இந்தச்‌ சம்பவம்‌ நடைபெறுகிறது. 
(எரே 2:2). யோசியாவின்‌ ஆவிக்குரிய 
மறுமலர்ச்சிக்‌ காலத்திலும்‌, பஸ்கா 
பண்டிகை ஆசரிக்கப்படும்போதும்‌ எரேமியா 
தீர்க்கதரிசி யோசியா ராஜாவோடு கூட 
இருக்கிறார்‌. 


கர்த்தருடைய ஆலயத்தை 
கற்திகரித்தால்‌ மாத்திரம்‌ போதாது. அந்த 

ஆலயத்தில்‌ கர்த்தரை ஆராதிக்கும்‌. 
ஆராதனைகளும்‌ நடைபெறவேண்டும்‌. 
ஆலயம்‌... சுத்திகரிக்கப்படும்போது, அது 
ஆராதனைக்கு ஆயத்தமாயிருக்கிறது. 
ஆலயத்தை சுத்திகரித்த பின்பு, 
அங்கே. கர்த்தரை 
ஆராதிக்கவில்லையென்றால்‌, அந்த ஆலயம்‌ 
மறுபடியும்‌ அசுத்தமாகிவிடும்‌. 


உண்மையாய்‌ 


ஆலயத்தில்‌ 


கர்த்தரை 
நேசிக்கிறவர்கள்‌, 
ஆராதனை 
தம்முடைய 
நேசிப்பார்கள்‌. 
பல வருஷங்களாக. 
நடைபெறவில்லை. அ 


அவருடைய 
செய்வார்கள்‌. கர்த்தர்‌ 
வீட்டிலே வாசம்பண்ணுவதை 
கர்த்தருடைய ஆலயத்தில்‌ 
ஆராதனைகள்‌ 
ங்கே 


விக்கிரகங்களுக்கு பலிபீடங்கள்‌ 
வைக்கப்பட்டிருக்கிறது. யோசியா விக்கிரக 
சிலைகளையெல்லாம்‌. ஆலயத்திலிருந்து, 
வெளியேற்றி, ஆலயத்தை சுத்திகரிக்கிறான்‌. 
கர்த்தருடைய 
சத்திகரிக்கப்பட்டாலும்‌ 
பழுதடைந்திருக்கிறது. 
ஆலயத்தைப்‌ பழுதுபார்க்கும்‌ 
மூன்றுபேரிடம்‌ 
ஒப்புக்கொடுக்கிறான்‌. அவர்கள்‌ பிரதான 
ஆசாரியனாகிய இல்க்கியாவினிடத்தில்‌ 
இந்தப்‌ பணிவிடையை ஒப்புவிக்கிறார்கள்‌. 


ஆலயம்‌ 


அது 
யோசியா 
பொறுப்பை 
பொறுப்பாக 





i= FTE 
TT 


எப்பிராமீமிலும்‌ 
மீதியானவர்களெல்லாரின்‌ கையிலும்‌ யூதா 
பென்யமீன்‌ எங்கும்‌ சேர்த்து, எருசலேமுக்குத்‌ 
திரும்பி தேவனுடைய ஆலயத்திற்குக்‌. 
கொண்டுவந்த பணத்தை ஒப்புவிக்கிறார்கள்‌ 
(நாளா 34:9), 


இல்க்கியா இஸ்ரவேலில்‌ 24 ஆவது 
பிரதான ஆசாரியனாக ஊழியம்‌ செய்கிறான்‌. 
அவர்கள்‌ வேலையைச்‌  செய்விக்கும்படி, 
கர்த்தருடைய ஆலயத்தின்‌ 
விசாரிப்புக்காரரானவர்களின்‌ கையில்‌ அதைக்‌ 
கொடுக்கிறார்கள்‌; இவர்கள்‌ அதைக்‌ 
கர்த்தருடைய ஆலயத்தைப்‌ பழுதுபார்த்துச்‌ 
சீர்படுத்துகிறதற்கு ஆலயத்தில்‌ 
வேலைசெய்கிறவர்கள்‌ கையிலே. 
கொடுக்கிறார்கள்‌ (நாளா 340). 


மனாசேயிலும்‌ எப்பிராயீமிலும்‌ 
மீதியானவர்கள்‌ தத்கல்‌ பத்துக்‌ 
கோத்திரத்தாரும்‌ சிறைப்பிடித்துக்‌ 
கொண்டுபோகப்பட்ட பின்பு, அந்த ஒவ்வொரு 
கோத்திரத்திலும்‌ மீதியானவர்கள்‌ 
இருக்கிறார்கள்‌. எப்பிராயீம்‌ என்னும்‌ பெயர்‌ 
பத்துக்‌ கோத்திரத்தாரைக்‌ குறிப்பிடுவதற்குப்‌ 
பயன்படுத்தப்படும்‌ பொதுவான 
வார்த்தையாகும்‌. 

இரண்டாம்‌ முறையாகத்‌ தேவாலயம்‌ 
பழுதுபார்க்கப்படுகிறது. யோசியாவின்‌ 
காலத்தில்‌ ஒரு ம்‌ (நாளா 34:8-10; 
29 12:5-12) யோவாசின்‌ காலத்தில்‌ 

ஒருமுறையும்‌ நோளா.. 24442: 
2இராஜா 22:1-6) ஆக இரண்டு முறைகள்‌ 
தேவாலயம்‌ பழுதுபார்க்கப்படுகிறது. 


அப்டியே யூதாவின்‌ ராஜாக்கள்‌ 
கெடுத்தப்ோட்ட அறைகளைப்‌ பழுதுபார்க்க 
வெட்டின கற்களையும்‌, ணைப்புக்கு 
மரங்களையும்‌, பாவுகிறதற்குப்‌ பலகைகளையும்‌ 
வாங்கத்‌ தச்சருக்கும்‌ சிற்பாசாரிகளுக்கும்‌ 
அதைக்‌ கொடுக்கிறார்கள்‌ (நாளா 341) 


2 நானாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


COMMENTARY 


கர்த்தருடைய ஆலயத்தின்‌ வேலைகளை 
செய்யுமாறு நியமிக்கப்பட்ட மனுஷர்‌, 
தங்களிடத்தில்‌ ஒப்புலிக்கப்பட்ட வேலையை 
உண்மையாய்ச்‌ செய்கிறார்கள்‌; வேலையை 


நடத்த மெராரியின்‌ புத்திரரில்‌ யாகாத்‌ 


மும்‌ 
விசாரிப்புக்காரராயிருக்கிறார்கள்‌; 

லேலியர்‌ எல்லாரும்‌ கீதவாத்தியங்களை 
வாசிக்க அறிந்தவர்கள்‌ (2நாளா 34:12). 


லேவியர்கள்‌ சமைகாரரை 
விசாரிக்கிறவர்களாயும்‌, பற்பல வேலைகளைச்‌ 
செய்கிறவர்கள்‌ எல்லாரையும்‌ 
கண்காணிக்கிறவர்களாயும்‌ இருக்கிறார்கள்‌; 
லேலியரில்‌ இன்னும்‌ சிலர்‌ 
கணக்கும்‌ மணியக்காரரும்‌ 
வாசற்காவலாளருமாயிருக்கிறார்கள்‌ 

(நோளா 34:13), 


யோசியா தன்னுடைய பதினெட்டாம்‌. 
வருஷ ராஜ்யபாரத்தின்போது, கர்த்தருடைய 
ஆலயத்தை பழுதுபார்க்க ஆரம்பிக்கிறான்‌. 


யோசியா வரல்‌ ம்‌ ஆலயத்தையும்‌ 
சுத்திகரித்தபின்பு, தன்‌ 
ராஜ்யபாரத்தின்‌ பதினெட்டாம்‌ | வருஷத்திலே, 
அத்சலியாவின்‌ குமாரனாகிய சாப்பானையும்‌, 
நகரத்தலைவனாகிய மாசெயாவையும்‌, 
யோவாகாசின்‌ குமாரனாகிய  யோவாக்‌ 
என்னும்‌ மந்திரியையும்‌, தன்‌ தேவனாகிய 
கர்த்தரின்‌ ஆலயத்தைப்‌ பழுதுபார்க்கும்படிக்கு 
அனுப்புகிறான்‌ (2நாளா 34:8). 


யோசியா கர்த்தருடைய ஆலயத்தைப்‌ 
பழுதுபார்ப்பதற்கு முன்பாகவே, அவன்‌ 
கர்த்தரைத்‌ தேட ஆரம்பித்துவிடுகிறான்‌. 
யோசியா தன்‌ ராஜ்யபாரத்தின்‌ எட்டாம்‌ 
வருஷத்தில்‌, தான்‌ இன்னும்‌ 
இளவயதாயிருக்கையில்‌, தன்‌ தகப்பனாகிய 
தாவீதின்‌ தேவனைத்‌ தேட ஆரம்பித்து, 
பன்னிரண்டாம்‌ வருஷத்தில்‌ மேடைகள்‌ 
தோப்புகள்‌ கரூபங்கள்‌ விக்கிரகங்கள்‌ ஆகிய 
இவைகள்‌ அற்றுப்போகும்படி, யூதாவையும்‌ 
எருசலேமையும்‌ சுத்திகரிக்கத்‌ 
தொடங்குகிறான்‌ (2நாளா 34:3). 





i= FTE 
TT 


யோசியாவின்‌ மனதில்‌, கர்த்தருடைய 
ஆலயத்தைப்‌ பழுதுபார்க்கவேண்டும்‌ என்னும்‌: 
ஆர்வம்‌ இருந்தது. ஆனாலும்‌, ஆரம்பத்தில்‌ 
அந்த வேலையை செய்வதற்கு அவனுக்கு 


ராஜ்யபாரத்தின்போது, 
ன்‌ சம்பிரதியாகவும்‌, 
ஆசாரியனாகவும்‌ 


யோசியாவின்‌: 
வருஷத்திலே, ராஜா 
மெசுல்லாமின்‌ குமாரனாகிய அத்சலியாவின்‌ 
மகன்‌ சாப்பான்‌ என்னும்‌ சம்பிரதியைக்‌: 
கர்த்தரின்‌ ஆலயத்துக்கு அனுப்புகிறான்‌. 
(2இராஜா 22:3). 
யோசியா தன்னுடைய சம்பிரதியாகிய 
சாப்பனை நோக்கி, “நீ பிரதான 
ஆசாரியனாகிய இல்க்கியாவினிடத்தில்‌ போய்‌, 
கர்த்தருடைய ஆலயத்துக்குக்‌ 
கொண்டுவரப்பட்டதும்‌ வாசல்காக்கிறவர்கள்‌ 
ஜனத்தின்‌ கையிலே வாங்கப்பட்டதுமான 
பணத்தை அவன்‌ தொகைபார்க்கவேண்டும்‌" 
(2இராஜா 22:4) என்றும்‌, 


“பிற்பாடு அவர்கள்‌ 
கர்த்தருடைய ஆலயத்தின்‌ வேலையை 
விசாரிக்கிறவர்கள்‌ கையிலே கொடுத்து. 
அவர்கள்‌ அதைக்‌ கர்த்தரின்‌ ஆலயத்தைப்‌ 
பழுது பார்க்கிறதற்காக அதிலிருக்கிற 
வேலைக்காரராகிய, தச்சருக்கும்‌, 
சிற்பாசாரிகளுக்கும்‌, கொற்றருக்கும்‌, 
ஆலயத்தைப்‌ பழுது பார்க்கும்படி வேண்டிய 
மரங்களையும்‌ வெட்டின கற்களையும்‌ 
வாங்குகிறதற்கும்‌ செலவழிக்கவேண்டும்‌” 
(2இராஜா 22:56) என்றும்‌ சொல்லுகிறான்‌. 


அதைக்‌ 


வாசல்காக்கிறவர்கள்‌ ஜனத்தின்‌ கைகளில்‌ 
வாங்கியிருக்கிறார்கள்‌. இப்போது. 
ஆலயத்தைப்‌ பழுதுபார்ப்பதற்கு போதுமான 
அளவு பணம்‌ இருக்கிறது. அந்தப்‌ பணத்தை 
கர்த்தருடைய ஆலயத்தைப்‌ 
பழுதுபார்ப்பதற்காக செலவுபண்ணவேண்டும்‌. 


2 நாளாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


யோசியா கர்த்தருடைய ஆஸத்ததம்‌ 
பழுதுபார்ப்பதற்காக 

சேகரிப்பதுபோலவே, ன்னான்‌, 
முன்னோர்களில்‌ ஒருவனாகிய 'யோவாஸ்‌ 
என்னும்‌ ராஜாவும்‌ பணம்‌ சேகரித்தான்‌. 


'ஆசாரியனாகிய  யோய்தா ஒரு 
பெட்டியை எடுத்து, அதின்‌ மூடியிலே ஒரு 
துவாரமிட்டு, அதைப்‌ பலிபீடத்தண்டையிலே. 
கர்த்தருடைய ஆலயத்தில்‌ ஜனங்கள்‌ 
உட்பிரவேசிக்கும்‌ வலதுபக்கத்தில்‌ வைத்தான்‌; 
வாசற்டியைக்‌ காக்கிற ஆசாரியர்கள்‌ 
கர்த்தருடைய ஆலயத்திற்குக்‌ 
கொண்டுவரப்பட்ட பணத்தையெல்லாம்‌ 
அதிலே போட்டார்கள்‌" (2இராஜா 12:9). 


கர்த்தருடைய ஆலயத்தைப்‌ 
பழுதுபார்ப்பதற்காக சேகரிக்கப்பட்ட 
பணத்தை, வேறு எந்தக்‌ காரியத்திற்கும்‌ 
பண்ணக்கூடாது. என்பதில்‌ 

மிகவும்‌ கவனமாயிருக்கிறான்‌. 

ற்‌ எப்படியெல்லாம்‌ 


ஆசாரியனாகிய இல்க்கியாவுக்கு 
கட்டளை கொடுக்கிறான்‌. 


பழுதுபார்க்கிறவர்கள்‌ 
முன்பாக 


கர்த்தருக்கு 
உண்மையுள்ளவர்களாயிருக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ கர்த்தருடைய பணத்தை வேறு 


தப்பிதமான வழிகளில்‌ 
செலவுபண்ணமாட்டார்கள்‌. ராஜா அவர்களை 
நம்புகிறான்‌. ஆலயத்தைப்‌ 
பழுதுபார்க்கிறவர்கள்‌ நம்பிக்கைக்கு 
பாத்திரவான்‌௧ளாகவும்‌, 
உண்மையுள்ளவர்களாகவும்‌ நடந்து 
கொள்கிறார்கள்‌. வஸ்‌ 
ராஜாவின்‌ ஆட்சிக்காலத்திலும்‌, ஆலயத்தைப்‌ 
பழுதுபார்க்கிறவர்கள்‌ 
உண்மையுள்ளவர்களாகமிருந்தார்கள்‌. 


ஒருவேலையை செய்து முடிப்பதற்கு. 
உண்மையுள்ள வேலைக்காரர்கள்‌ வேண்டும்‌. 
'துவும்‌ கர்த்தருடைய கிருபை யோசியா 
காலத்தில்‌, கர்த்தருடைய 
பழுதுபார்க், அவனுக்கு 
வேலைக்காரர்கள்‌ 





i a 
TT 


சம்பிரதியிடம்‌, 
வேலையை 

செய்கிறவர்களிடத்தில்‌ கேட்க 

வேண்டியதில்லை என்று சொல்லுகிறான்‌. 


கர்த்தருடைய ஆலயத்திற்காக 
கொண்டு. வரப்பட்ட பணத்தை, அந்த 
ஆலயத்தின்‌ வேலையை விசாரிக்கிறவர்கள்‌ 
கையில்‌ கொடுக்கவேண்டும்‌ என்றும்‌, அதை 
அவர்கள்‌ கர்த்தருடைய ஆலயத்தைப்‌ 
பழுதுபார்க்கும்‌ வேலைக்காரருடைய கைகளில்‌ 
கொடுத்து செலவழிக்கவேண்டும்‌ என்றும்‌ 
யோசியா கட்டளையிடுகிறான்‌. 


மேலும்‌ யோசியா, 
சம்பிரதியாகிய சாப்பானைப்‌ பார்த்து, 
ஆகிலும்‌ அந்தப்‌ பணத்தைத்‌ தங்கள்‌ 
கையில்‌ ஒப்புவித்துக்கொள்ளுகிறவர்களோ 
காரியத்தை உண்மையாய்‌. 
நடப்பிக்கிறபடியினால்‌, அவர்களிடத்தில்‌ 
அதின்‌ கணக்கைக்‌ கேட்கவேண்டியதில்லை' 
(2இராஜா 22:7) என்று ஆசாரியனாகிய 
இல்க்கியாவிடம்‌ சொல்லுமாறு கட்டளை 
கொடுக்கிறான்‌. 


கர்த்தருடைய ஆலயத்தைப்‌ 
பழுப்பு மிகப்பெரிய வேலை. இந்த 
வேலையை நேர்த்தியாய்ச்‌ செய்து முடிப்பதற்கு, 
அநேகருடையபிரஸ்ாசங்கள்‌ தேவைப்படுகிறது. 
வேலையில்‌ அமர்த்தப்பட்டவர்கள்‌ 
ஒவ்வொருவரும்‌ தங்களுடைய வேலைகளை 
பொறுப்பாய்ச்‌ செய்கிறார்கள்‌. கட்டிட 
வேலைகளை செய்கிறவர்கள்‌ 
கீதவாத்தியங்களை அறிந்தவர்களாயும்‌ 
இருக்கிறார்கள்‌. கீதவாத்தியங்களை 
வாசிக்கிறவர்கள்‌, ஆலயக்கட்டிடத்தைப்‌. 
பழுதுபார்க்கவும்‌ செய்கிறார்கள்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய பிள்ளைகளுக்‌ 
பல்வேறுவிதமான. தாலந்துகளைக்‌ 
கொடுக்கிறார்‌. கர்த்தர்‌ நமக்கு கொடுக்கும்‌. 
நல்லமுறையில்‌ பயன்படுத்தி, 
நாமத்தை 
கர்த்தர்‌ நமக்கு 
ஊழியங்களையும்‌ 
நேர்த்தியாக நிறைவேற்றவேண்டும்‌. 
கர்த்தருடைய ஊழியக்காரர்கள்‌ 
எல்லோருமே, ஒரே திராட்சத்தோட்டத்தில்‌ 
பணிபுரிகிற வேலையாட்கள்‌. ஒவ்வொரு 
ஊழியக்காரரும்‌ மற்ற ஊழியக்காரருக்கு 
தேவைப்படுகிறார்கள்‌. கர்த்தருடைய 
ஊழியத்தை நிறைவேற்ற நம்‌ எல்லோருடைய 
ஊழியங்களும்‌ தேவைப்படுகிறது. 


தன்னுடைய 


2 நானாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


COMMENTARY 


கர்த்தருடைய 
செய்யும்போது நாம்‌ நம்முடைய கவரவத்தைப்‌ 
பார்க்கக்கூடாது. கர்த்தருடைய ஊழியத்தை 
செய்வது நமக்கு கிடைத்திருக்கிற பாக்கியம்‌. 
கர்த்தருடைய ஊழியத்தில்‌ ஒரு சில 
வேலைகள்‌ கனமுள்ளது என்றும்‌, வேறு சில 
வேலைகள்‌ கனவீனமானது என்றும்‌. 
வித்தியாசம்‌ பார்க்கக்கூடாது. கர்த்தருடைய 
ஊழியங்கள்‌ எல்லாமே கனமுள்ளதுதான்‌. 
கர்த்தர்‌ நமக்கு எந்த வரத்தைக்‌ 
கொடுத்திருந்தாலும்‌, எப்படிப்பட்ட தாலந்தைக்‌ 
கொடுத்திருந்தாலும்‌, அதை கர்த்தருடைய 
நாமமகிமைக்காக பயன்படுத்தவேண்டும்‌. 


கர்த்தருடைய நியாயப்பிரமாண 
புஸ்தகம்‌ 
2நானா 84:14-28 


நோனா 8434. கர்த்தருடைய 
ஆலயத்துக்குக்‌. கொண்டு வரப்பட்ட 
பணத்தை அவர்கள்‌ எடுக்கிறயோது 
மோசேயைக்கொண்டு 
கட்டளையிடப்பட்ட 
தியாயப்பிரமாணப்‌: 
ஆசாரியனாகிய 
கண்டெடுத்தான்‌.. 


கர்த்தருடைய 
புஸ்தகத்தை 
இலக்கியா 


2நானா 84:15. அப்பொழுது இல்க்கியா 
சம்பிரதியாகிய சாப்பானை நோக்கி: 
கர்த்தருடைய ஆலயத்திலே 
தியாயப்பிரமாணப்‌. புஸ்தகத்தைக்‌ 
கண்டெடுத்தேன்‌ என்று சொல்லி, 
அந்தப்‌ புஸ்தகத்தைச்‌ சப்பான்‌ 
கையில்‌ கொடுத்தான்‌. 


நோனா 34:16. சாப்பான்‌ அந்தப்‌ 
புஸ்தகத்தை ராஜாவினிடத்திற்குக்‌ 
கொண்டுபோய்‌, அவனை நோக்கி: 
உம்முடைய ஊறழியக்காரருக்கு. 
கட்டனைமிடப்பட்டவைகளையெல்லாம்‌. 
அவர்கள்‌ செய்கிறார்கள்‌. 


நோனா. 8417. 
ஆலயத்திலே சேர்ந்த: 
அவர்கன்‌ கூட்டி, 
விசாரிப்புக்காரர்‌ 
'வேலைசெய்கிறவர்கள்‌. கையிலும்‌ 
கொடுத்தார்கள்‌. என்று ராஜாவுக்கு 
மறுசெய்தி சொன்னதும்‌ அல்லாமல்‌, 


கர்த்தருடைய 
பணத்தை 
அதை 
கையிலும்‌, 





i= FTE 
TT 


நானா 
இல்க்கியா 
புஸ்தகத்தைக்‌ கொடுத்தான்‌ என்பதைச்‌. 
சும்பிரதியாகிய சப்பான்‌ ராஜாவுக்கு 
அறிவித்து, ராஜாவுக்கு முன்பாக அதை 
வாசித்தான்‌. 


நானா 84:19. நியாயப்பிரமாணத்தின்‌ 
வார்த்தைகளை ராஜா கேட்டபோது, 
அவன்‌ தன்‌ 'வஸ்திரங்களைக்‌. 
கிழித்துக்கொண்டு, 


நானா 8420. இலக்கியாவுக்கும்‌, 
சாப்பானின்‌ குமாரனாகிய 
அகிக்காமுக்கும்‌, மீகாவின்‌ குமாரனாகிய 
அப்தோனுக்கும்‌, சம்பிரதியாகிய 
சாப்பானுக்கும்‌, ராஜாவின்‌ 
ஊழியக்காரனாகிய  அசாயாவுக்கும்‌. 
கட்டனையிட்டுச்‌ சொன்னது: 

84:21. கண்டெடுக்கப்பட்ட 
புஸ்தகத்தினுடைய 
வார்த்தைகளினிமித்தம்‌ நீங்கள்‌ போய்‌, 
எனக்காகவும்‌ 'இஸ்ரவேலிலும்‌ 
யூதாவிலும்‌ மீதியானவர்களுக்காகவும்‌ 
கர்த்தரிடத்தில்‌ விசாரியுங்கள்‌; இத்தப்‌ 
புஸ்தகத்தில்‌ எழுதியிருக்கிற 
எல்லாவற்றின்படியேயும்‌ 
செய்யும்படிக்கு கர்த்தருடைய 
வார்த்தையை நம்முடைய 
பிதாக்கள்‌. 
கைக்கொள்ளாதேபோனபடியினால்‌, 
நம்மேல்‌ மூண்ட, கர்த்தருடைய உக்கிரம்‌ 
பெரியது என்றான்‌. 


நானா 34:22, அப்பொ 
இலக்கியாவும்‌ ராஜா அனுப்‌ 
மற்றவர்களும்‌ ௮ஸ்ராவின்‌ குமாரனாகிய 
திக்வாதின்‌ மகனான சல்லூம்‌ என்னும்‌ 
வஸ்திரகாலை விசாரிப்புக்காரன்‌ 
மனைவியாகிய உல்தான்‌ என்னும்‌. 
தீர்க்கதரிசியானவளிடத்திற்குப்‌: 
போனார்கள்‌; அவன்‌ எருசலேமில்‌: 
இரண்டாம்‌ வகுப்பிலே குடியிரு ந்தான்‌; 
அவனோடே அதைப்பற்றிப்‌: 
பேசினார்கள்‌. 


இநானா 84:28. அவன்‌ இவர்களை 
நோக்கி: உங்களை என்னிடத்தில்‌ 
அனுப்பினவருக்கு நீங்கள்‌. 
சொல்லவேண்டியது எண்னவென்‌, 
இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
உரைக்கிறதாவது, 


2 நாளாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


JODNELIS 


COMMENTARY UEUSHERS 


இதானா 85:24. இதோ, யூதாவின்‌ 
ராஜாவுக்கு முன்பாக வாசிக்கப்பட்ட 
புஸ்தகத்தில்‌ எழுதியிருக்கிற ௬௧௨ 
சாபங்களுமாகிய பொல்லாரப்யை நாண்‌ 
இந்த ஸ்தலத்தின்மேலும்‌ இதின்‌: 
குடிகளின்‌ மேலும்‌ வரப்பண்ணுவேன்‌.. 


நானா 34:25, அவர்கள்‌ என்னைவிட்டு, 
தங்கள்‌ கைகளின்‌ கிரியைகள்‌ 
எல்லாவற்றிலும்‌ எனக்குக்‌ கோபம்‌ 
உண்டாக்க வேறே தேவர்களுக்குத்‌ 
தூபங்காட்டினபடியினால்‌, என்‌: 
உக்கிரம்‌ அவித்துபோகாதபடி இத்த 
ஸ்தலத்தின்மேல்‌ இறங்கும்‌ என்று 
கர்த்தர்‌ உரைக்கிறார்‌. 


நானா 8408, கர்த்தரிடத்தில்‌ 

விசாரிக்கிறதற்கு உங்களை அனுப்பின 

ராஜாவினிடத்தில்‌ நீங்கள்‌ 

தீ கேட்ட 

வார்த்தைகளைக்குறித்து இஸ்ரவேலின்‌ 

தேவனாகிய கர்த்தர்‌ சொல்லுகிறது 
என்னவென்றால்‌, 


இதானா 84:97. இந்த 


ஸ்தலத்திற்கும்‌ 
விரோதமாக. 
அவருடைய 
வார்த்தைகளை தீ கேட்கையில்‌, உண்‌: 
இருதயம்‌ இளகி, எனக்குமுன்பாக நீ 
உன்னைத்‌ தாழ்த்தி, எனக்கு முன்பாகப்‌ 
பணிந்து, உன்‌ வஸ்திரங்களைக்‌ 
கிழித்துக்கொண்டு, எனக்கு முன்பாக. 
யினால்‌, நானும்‌ உன்‌ 
விண்ணப்பத்தைக்‌ கேட்டேன்‌ என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


நானா 84:58. இதோ, 
ஸ்தலத்தின்‌ மேலும்‌ 
குடிகவின்மேலும்‌ வரப்பண்ணும்‌ 
எல்லாப்‌ பொல்லாப்பையும்‌ உன்‌ 
கண்கள்‌. காணாதபடிக்கு, நீ 
சுமாதானத்தேோடே உன்‌ கல்லறையில்‌ 
சேர்த்துக்கொன்னபட, நான்‌ உன்னை 
உன்‌ பிதாக்கனண்டையிலே. 
'சேரப்பண்ணுவேன்‌ என்கிறார்‌ என்று 
சொன்னான்‌; அவர்கள்‌ 
ராஜாவுக்கு. மறுசெய்தி. 
கொண்டுபோனார்கன்‌.. 


நான்‌ இந்த 
இதின்‌ 





i FTE 
ETT 
வேதவாக்கியங்களெல்லாம்‌ 


தேவஆலிமினாலே  அருளப்பட்டிருக்கிறது. 
பரிசுத்த வேதாகமம்‌ நம்முடைய கைகளில்‌ 
கிடைத்திருப்பது கர்த்தருடைய பெரிதான 
கிருபை நாம்‌ கர்த்தருடைய வார்த்தைக்காக 
அவரைத்‌ துதிக்கவேண்டும்‌. யோசியாவின்‌ 
காலத்தில்‌ கர்த்தருடைய நியாயப்பிரமாண 
புஸ்தகம்‌ கண்டுபிடிக்கப்படுகிறது. 
யோசியாவும்‌, ஆசாரியரும்‌, லேவியரும்‌, 
யூதாஜனங்களும்கர்த்தருடைய வார்த்தைகளை 
கருத்தாய்‌ வாசித்து, ஆவிக்குரிய 
ஆசீர்வாதங்களைப்‌ பெற்றுக்கொள்கிறார்கள்‌. 
மோசேயைக்கொண்டு 
கட்டளையிடப்பட்ட கர்த்தருடைய 
நியாயப்பிரமாணப்‌ புஸ்தகம்‌” என்பது 
பஞ்சாகமத்தின்‌ மூலப்பிரதியாக இருக்க 
வேண்டும்‌. இது மோசே தன்னுடைய கைப்பட 
எழுதிய புஸ்தகம்‌. (2இராஜா 22:8). 
இஸ்ரவேலில்‌ துன்மார்க்கமாக ஆட்சி புரிந்த 
மனாசே அல்லது ஆமோன்‌ ஆகியோரின்‌ 
ஆட்சிக்‌ காலத்தில்‌ இந்தப்‌ புஸ்தகம்‌ 
பாதுகாப்பாக மறைத்து வைக்கப்பட்டிருக்க 
வேண்டும்‌. மோசேயின்‌ பிரமாணத்தை 
விளக்கும்‌ புஸ்தகம்‌ வேறுஎதுவுமில்லை. 
ஆகையினால்‌, இது மிகவும்‌ முக்கியமான 
புஸ்தகமாக இருக்கிறது (நோளா 35:6) 
நியாயப்பிரமாணத்தை வாசிக்கும்போது, 
அவர்களுடைய பாவங்களும்‌, 
முன்னோர்களின்‌ பாவங்களும்‌ அவர்களுக்கு 


த்வத்‌ கோபமாகயிருப்பதையும்‌ 
புரிந்துகொள்கிறான்‌. கர்த்தர்‌ 

்‌ ட நன 

நம்மீது 

கர்த்தரிடத்தில்‌ 


பிரமாணத்தில்‌ பல: 
சாபங்கள்‌ கூறப்பட்டிருக்கிறது. இவற்றைக்‌ 
குறித்து கர்த்தரிடத்தில்‌ விசாரிக்குமாறு. 
யோசியா தன்‌ ஊழியக்காரருக்குக்‌ 
கட்டளையிடுகிறான்‌. ந்‌ 
எழுதியிருக்கிற 
செய்யும்படிக்கு கர்த்தருடைய வார்த்தையை 
தங்களுடைய பிதாக்கள்‌ கைக்கொள்ளவில்லை. 
அதனால்‌ கர்த்தருடைய கோபம்‌. 
வந்திருப்பதாகவும்யோசியா 
லேவி 26, உபா27-28 
அதிகாரங்களில்‌ கூறப்பட்ிருக்கும்‌ 
யோசியா படித்துப்‌ பார்த்து, 
பாவஉணர்வு அடைந்திருக்க வேண்டும்‌. 


2 நாளாகமம்‌ - 


II CHRONICLES - 


விரிவுரை 
COMMENTARY 


ஆகையினால்‌, நீங்கள்‌ சிலுவையில்‌ 
அறைந்த இந்த இயேசுவையே தேவன்‌ 
ஆண்டவரும்‌ கிறிஸ்துவுமாக்கினாரென்று 
இஸ்ரவேல்‌ குடும்பத்தார்‌ யாவரும்‌ நிச்சயமாய்‌ 
அக்கட வர்க்‌ என்றான்‌. இதை அவர்கள்‌ 


பார்த்து: 
நாங்கள்‌ ன்ன ெய்வவேன் ம்‌ என்றார்கள்‌” 
(அப்‌ 2:36,37). 


அவர்களை வெளியே அழைத்து வந்து: 
ஆண்டவமாரே, இரட்சிக்கப்படுவதற்கு நான்‌ 
என்ன செய்யவேண்டும்‌ என்றான்‌” 
(அப்‌ 16:30). 


கர்த்தருடைய நியாயப்பிரமாண 
புஸ்தகம்‌ கண்டுபிடிக்கப்பட்டபோது யோசியா 
கர்த்தருக்கு முன்பாக தன்னைத்‌ தாழ்த்தி 
கர்த்தரைத்‌ தேடுகிறான்‌. யோசியாவைப்போல 
நாமும்‌ கர்த்தரைக்‌ கருத்தாய்‌ தேடவேண்டும்‌. 
கர்த்தரைத்‌ தேடுகிறவர்கள்‌ அவரைக்‌ 
கண்டுபிடிப்பார்கள்‌. 


வனப்பகுதியில்‌ 
சம்பவங்கள்‌ 


இந்த 
சொல்லப்பட்டிருக்கிற 
2இராஜா 22:8-20 ஆகிய வசனங்களிலும்‌ 
விரிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. 


ஆசாரியனாகிய இல்க்கியாவின்‌. 
மேற்பார்வையிலே கர்த்தருடைய ஆலயத்தைப்‌ 
பழுதுபார்க்கும்‌ வேலை நடைபெறுகிறது. 
அப்போது, இலக்கியா கர்த்தருடைய 
ஆலயத்திலே நியாயப்பிரமாண புஸ்தகத்தை 
கண்டுபிடிக்கிறான்‌. அவன்‌ அந்தப்‌ 
புஸ்தகத்தை. சாப்பானிடத்தில்‌ 
கொடுக்கிறான்‌. சாப்பான்‌ நியாயப்பிரமாண 
புஸ்தகத்தை வாசிக்கிறான்‌. 

கர்த்தருடைய ஆலயத்தில்‌ இல்க்கியா 
கண்டுபிடித்த புஸ்தகம்‌, மோசேயின்‌ 
பஞ்சாகம புஸ்தகம்‌ என்று வேதபண்டிதர்கள்‌ 
சொல்லுகிறார்கள்‌. ஆதியாகமம்‌ முதல்‌ 
உபாகமம்‌ வரையிலுள்ள முதல்‌ ஐந்து 
புஸ்தகங்களும்‌  “பஞ்சாகமம்‌' என்று 
அழைக்கப்படுகிறது. மோசே இந்தப்‌ 
புஸ்தகத்தை தன்னுடைய கைப்பட 
எழுதினார்‌ என்றும்‌ வேதபண்டிதர்கள்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 





f= FTE 
TT 


அதிகாரப்பூர்வமான து 
ஆசிரியர்களும்‌, 
சொல்லுகிறார்கள்‌. 


நியாயப்பிரமாண புஸ்தகம்‌ காணாமல்‌ 
போய்விட்டது. ஒருவேளை யூதமார்க்கத்தின்‌ 
முற்பிதாக்கள்‌ நியாயப்பிரமாண பல்க்‌ 
சரியாக பராமரிக்காமல்‌, 
கவனக்குறைவாக ஏதோ ஒரு இட்த்தில்‌ 
வைத்துவிட்டதற்கும்‌ வாய்ப்புள்ளது. 
ஒருவேளை நியாயப்பிரமாண புஸ்தகத்தின்‌ 
முக்கியத்துவம்‌ தெரியாமல்‌, அவர்கள்‌ அதைப்‌ 
புறக்கணித்திருக்கலாம்‌. நியாயப்பிரமாண 
புஸ்தகம்‌ தங்களுக்கு தேவையில்லை என்று 
நினைத்து, அவர்கள்‌ அதை மூலையிலே 
தூக்கி எரிந்திருக்கலாம்‌. 


கனம்பண்ணபாட்டார்கள்‌ 
அசட்டைபண்ணுவார்கள்‌. அப்படிப்பட்டவர்கள்‌ 
கர்த்தருடைய வார்த்தையை நினைவில்‌ 
வைத்திருக்காமல்‌ மறந்துவிடுவார்கள்‌. 

மூதாதேசத்தின்‌ சரித்திரத்திலே, பல 
ராஜாக்கள்‌ கர்த்தரின்‌ பார்வைக்கு 
பொல்லாப்பானதை செய்தார்கள்‌. அவர்கள்‌ 
விக்கிரகாராதனைக்காரராயும்‌ இருந்தார்கள்‌. 
அப்படிப்பட்ட ராஜாக்கள்‌, நியாயப்பிரமாண 
புஸ்தகத்தை ஜனங்களுக்கு: 
காண்பிக்கக்கூடாது என்றும்‌, அதை 
மறைத்துவிடவேண்டும்‌ என்று நினைத்து, 
அந்தப்‌ புஸ்தகத்தை தேவாலயத்திற்குள்ளே 
குழிதோண்டி புதைத்திருக்கவேண்டும்‌. 
இதனால்‌ வேதத்தின்‌ வெளிச்சம்‌ இனிமேல்‌ 
வெளியே தெரியாது என்றுகூட அவர்கள்‌ 
நினைத்திருக்கலாம்‌ 


யூதர்களுடைய முன்னோர்‌ 
கர்த்தருடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தை, 
மிகவும்‌ பாதுகாப்பாக, ஒரு 
பாசத்தவான்களிடந்தில்‌ ஒலவிததரக்க 
வேண்டும்‌. அது எப்படியோ சத்துருக்களின்‌ 
கைகளில்‌ கிடைத்திருக்கவேண்டும்‌ என்றும்‌ 
ஒரு கருத்து உள்ளது. 


2 நானாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ தம்முடைய பரிசுத்த 
வேதாகமத்தைப்‌ பாதுகாக்கிறார்‌. 
சரித்திரத்திலே, கர்த்தருடைய 
நியாயப்பிரமாண புஸ்தகத்தை யாரெல்லாம்‌ 
பாதுகாத்தார்களோ, அவர்கள்‌எல்லோர்மேலும்‌ 
கர்த்தருடைய கரம்‌ அமர்ந்திருந்தது. 


காலத்திலே, 
ஆலயத்தைப்‌ 

பழுதுபார்க்கும்போது, ங்‌ 
நியாயப்பிரமாண புஸ்தகம்‌ 
கண்டுபிடிக்கப்படுகிறது. பஞ்சாகம 
'தகத்தின்‌ அதிகாரப்பூர்வமான ஒரே பிரதி 
இந்த்‌ புஸ்தகம்‌ தான்‌ என்றால்‌, கர்த்தர்‌ 
இந்தப்‌ புஸ்தகத்தைக்‌ 
பல்‌ நாம்‌ கர்த்தருக்கு 

நன்றியுள்ளவர்களாயிருக்கவேண்டும்‌. 


சாரியனாகிய லக்கியா 
நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கண்டுபிடிக்க 
வேண்டும்‌ என்று தேடிப்பார்க்கவில்லை. 
அவன்‌ கர்த்தருடைய ஆலயத்தைப்‌ 
பழுதுபார்க்கும்‌ வேலையை 
செய்துகொண்டிருந்தான்‌ 
தம்முடைய கிருபையினால்‌, 
நியாயப்பிரமாண புஸ்தகத்தைக்‌ 
கண்டுபிடிக்கும்‌ சிலாக்கியந்தை 
இல்க்கியாவுக்கு கொடுக்கிறார்‌. தம்மைத்‌ 
தேடாதவர்களாலே கர்த்தர்‌ 
கண்டறியப்படுகிறார்‌. 

“என்னைக்குறித்‌ விசாரித்துக்‌ 
தை தத்வ்க காள்‌ தேபப்பட்பேன்‌; 
என்னைத்‌ தேடாதிருந்தவர்களாலே 
கண்டறியப்பட்டேன்‌; என்‌ ம்‌ 
விளங்காதிருந்த. 
இதோ, இங்கே இருக்கிறேன்‌ என்றேன்‌" 


(ஏசா 659). 


இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
மிகுந்த கவனத்தோடு தம்முடைய பரிசுத்த 
வேதாகமத்தை பாதுகாத்து பராமரிக்கிறார்‌ 
தம்முடைய வார்த்தையில்‌ கர்த்தருக்கு 
மிகுந்த கவனமும்‌ அக்கரையுமுள்ளது. 


யோசியாவின்‌ காலத்திலே. 
கண்டுபிடிக்கப்பட்‌ நியாயப்பிரமாண 
புஸ்தகம்‌, அதிகாரப்பூர்வமான பிரதியா, 
இல்லையா என்பது தெளிவாகத்‌ 
தெரியவில்லை. ஆனாலும்‌ இந்த 
நியாயப்பிரமாண புஸ்தகத்தில்‌ 
எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகள்‌, யோசியா 
ராஜாவுக்கும்‌, பிரதான ஆசாரியனுக்கும்‌ 
புதிதாயிருக்கிறது. 


கர்த்தரோ 
தம்முடைய 





i FTE 
TT 


யோசியா ராஜா நியாயப்பிரமாண 
புஸ்தகத்தின்‌ வார்த்தைகளைக்‌ கேட்டபோது, 
தன்‌ வஸ்திரங்களைக்‌ கிழித்துக்கொள்கிறான்‌ 
(2இராஜா 22111). 


நியாயப்பிரமாண புஸ்தகம்‌ 
தொலைந்துபோயிருக்குமென்றால்‌, யோசியா 
ராஜாவால்‌ கர்த்தருடைய சித்தத்தின்‌ 
பிராகரமாக யூதாதேசத்தை ஆளுகை செய்ய 
முடியாது. கர்த்தருடைய பார்வையிலே எது 
சரியானது என்பதையும்‌ அவனால்‌ 
அறிந்துகொள்ள முடியாது. 
ஆசாரியர்களுக்கும்‌ ஜனங்களுக்கும்‌. 
ர்த்‌ , பிரமாணத்தைப்பற்றித்‌ 
அவர்களால்‌: 
கர்த்தருடைய சித்தத்தின்‌ பிரகாரம்‌ அவரை 
ஆராதிக்கவும்‌ முடியாது. 


நியாயப்பிரமாண புஸ்தகம்‌ 
கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்பு, யூதர்கள்‌ 
அந்தம்‌ புஸ்தகத்தில்‌ எ நப்பட்டிருத்த ஒரு 

சில சம்பவங்களை மாத்திரம்‌ வாசித்து, அதன்‌ 
பிரகாரமாக கர்த்தரை ஆராதித்தார்கள்‌. 
அவர்கள்‌ நியாயப்பிரமாணத்தை 
முழுவதுமாகப்‌ பின்பற்றாமல்‌, 
நியாயப்பிரமாணத்தின்‌ சுருக்கத்தைப்‌ 
பின்பற்றினார்கள்‌. 


நியாயப்பிரமாண புஸ்தகத்திலே 
கர்த்தர்‌ தங்களுக்கு சொல்லியிருக்கும்‌ 
ஆசீர்வாதமான வாக்குத்தத்தங்களுக்கு 
யூதர்களின்‌ முன்னோர்‌ 

கொடுத்தார்கள்‌. 

புஸ்தகத்திலே 

சொல்லியிருக்கும்‌ 

வார்த்தைகளுக்கு செவிகொடுக்காமல்‌, அதை 
அசட்டைபணணி மறந்துவிட்டார்கள்‌ 
(லேவி 26; உபா 28 ஆகிய அதிகாரங்கள்‌). 


யோசியா கர்த்தருடைய 
நியாயப்பிரமாண புஸ்தகத்தை வாசித்தபோது. 
அதில்‌ எழுதப்பட்டிருக்கும்‌. எச்சரிப்பின்‌ 
வார்த்தைகளை வாசித்து, தன்னுடைய. 

த்தில்‌ உணர்வடைகிறான்‌. 
ஆசீர்வாதமான வார்த்தைகளைவிட 
எச்சரிப்பின்‌ வார்த்தைகளே  யோசியாவின்‌ 
இருதயத்தை அதிகமாக பாதித்திருக்கிறது. 
அவன்‌ இதுவரையிலும்‌: கர்த்தருடைய 
ஆசீர்வாதமான வார்த்தைகளை மாத்திரமே 
'கேள்விப்பட்டிருக்கிறான்‌. இப்போதோ 
கர்த்தருடைய  எச்சரிப்பின்‌ வார்த்தைகளை 


2 நானாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


COMMENTARY 


நியாயப்பிரமாண புஸ்தகத்தில்‌ வாசித்து 
அறிந்துகொள்கிறான்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய ஜனத்தின்மீது கோபமாயிருப்பார்‌ 


இந்தப்‌ 
புஸ்தகத்தின்‌ வார்த்தைகளினிமித்தம்‌ நீங்கள்‌ 
போய்‌, எனக்காகவும்‌ ஜனத்திற்காகவும்‌ 
யூதாவனைத்திற்காகவும்‌ கர்த்தரிடத்தில்‌ 
விசாரியுங்கள்‌: நமக்காக எழுதியிருக்கிற 
எல்லாவற்றின்படியேயும்‌ செய்ய நம்முடைய 
பிதாக்கள்‌ இந்தப்‌ புஸ்தகத்தின்‌ 
வார்த்தைகளுக்குச்‌ செலிகொடாதபடியினால்‌, 
நம்மேல்‌ பற்றியெரிந்த கர்த்தருடைய 
உக்கிரம்‌ பெரியது" (2இராஜா 22:13) என்று 
யோசியா சொல்லுகிறான்‌. 


ம்‌ பரிசுத்தவேதாகமத்தில்‌ 
எுதபம்டகுக் எல்லா வசனங்களையும்‌ 

அவற்றை கருத்தாய்த்‌ 
இயானிக்கவேண்டும வேதாகமத்தில்‌, 
இங்கும்‌ அங்குமாக ஒரு சில வசனங்கள்‌ 
மாத்திரம்‌ வாசிப்பது நல்ல பழக்குமல்ல. 
வேதாகம சுருக்கங்கள்‌, வேதாகம கதைகள்‌, 
கியவை. 


ஆ நமக்கு ஒரளவு 
பிரயோஜனமாயிருக்கும்‌. ஆனாலும்‌ 
கர்த்தரைப்பற்றி பூரணமாய்‌ 
அறிந்துகொள்வதற்கு சுருக்கவுரைகளும்‌, 
கதைகளும்‌ போதுமானவையல்ல. 


கர்த்தரைப்பற்றிய சத்தியம்‌ 
முழுவேதாகமத்திலும்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
கர்த்தருடைய சித்தமானது 
முழுவேதாகமத்திலும்‌ வெளிப்படுத்தப்‌ 
பட்டிருக்கிறது. நாம்‌ வேதாகமத்தை அரையும்‌ 
வாசிப்போமென்றால்‌, 
அவருடைய 
பூரணமாய்‌ 
, அரையும்‌ 
குறையுமாகவே அறிந்துகொள்வோம்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய நியாயப்பிரமாண 
புஸ்தகத்தை கண்டுபிடிக்க வைத்து, 
தம்முடைய கிருபையையும்‌, இரக்கத்தையும்‌, 
தயவையும்‌ யோசியா ராஜாவுக்கும்‌, தம்முடைய 
ஜனத்திற்கும்‌. வெளிப்படுத்துகிறார்‌. 
நியாயப்பிரமாண புஸ்தகம்‌, கர்த்தருக்கு 
சித்தமான, ஏற்ற காலத்தில்‌ 
கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. 





i FTE 
TT 


யோசியா 
ஆவிக்குரிய 
ஆரம்பித்திருக்கிறான்‌. 
ஊழியம்‌ துரிதமாய்‌ நடைபெறவேண்டும்‌. 
என்பதற்காகவும்‌, அது ஜனங்களுக்கு 
ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களைக்‌ 
கொடுக்கவேண்டும்‌ என்பதற்காகவும்‌, கர்த்தர்‌ 
இந்தக்‌ காலத்திலே நியாயப்பிரமாண 
புஸ்தகத்தை, அவர்களுக்கு 
வெளிப்படுத்தியிருக்கிறார்‌ 
ஆசாரியனாகிய 
அவனோடுகூட வேலை செய்கிறவர்களும்‌ 
கர்த்தருடைய ஆலயத்தைப்‌ 
பழுதுபார்த்துக்கொண்டிருக்கிறார்கள்‌. 
அப்போது. இல்க்கியா ஆலயத்திலே 
நியாயப்பிரமாண புஸ்தகத்தைக்‌ 
கண்டுபிடிக்கிறான்‌. 


இல்க்கியா தனக்கு கொடுக்கப்பட்ட 
வேலையை உண்மையாய்ச்‌ செய்கிறான்‌. 
லயத்தைப்‌ பழுதுபார்க்கவேண்டும்‌. இதுவே 

இல்க்கியா 


இல்க்கியாவும்‌, 


க்கியாவின்‌ வேலை. 
கர்த்தருடைய வேலையை உண்மையாய்ச்‌ 
செய்யும்போது, கர்த்தர்‌ அவனுக்கு 
நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கொடுத்து, 
அவனை ஆசீர்வதிக்கிறார்‌. குர்த்தரைப்பற்றிய 
அவனுக்கு அதிகமாய்க்‌ 
கிடைக்கிறது. இல்க்கியாவைப்போலவே, 
கர்த்தருடைய ஊழியத்தை உண்மையாய்ச்‌ 
செய்கிறவர்களுக்கு, கர்த்தருடைய 
விசேஷித்த ஆசீர்வாதங்கள்‌ கிடைக்கும்‌. 
இல்க்கியா அந்தப்‌ 
சம்பிரதியாகிய 
கொடுக்கிறான்‌. சாப்பான்‌ அந்தப்‌ 
புஸ்தகத்தைப்‌ பெற்றுக்கொண்டு யோசியா 
ராஜாவினிடத்தில்‌ வருகிறான்‌. அவன்‌ 
ராஜாவினிடத்தில்‌ நியாயப்பிரமாண 


பந்தல்‌ 
சாப்பானிடத்தில்‌ 


அப்பொழுது சம்பிரதியாகிய சாப்பான்‌ 
ராஜாவினிடத்தில்‌ வந்து, ராஜாவுக்கு 
மறுஉத்தரவு சொல்லி, “ஆலயத்திலே 
தொகையிட்டுக்‌ கண்ட 
அடியார்‌... சேர்த்துக்‌ 
கர்த்தருடைய ஆலயத்தின்‌ 
விசாரிக்கிறவர்கள்‌ கையிலே கொடுத்தார்கள்‌" 
(இராஜா 22-9) என்று சொல்லுகிறான்‌ 


2 நானாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


சாப்பான்‌ யோசியாவிடம்‌ ஆலயத்தைப்‌ 
பழுதுபார்க்கிற 'வேலையைப்பற்றிச்‌ 
சொல்லும்போது, அவனுடைய கையிலே. 
நியாயப்பிரமாண புஸ்தகம்‌ இருக்கிறது. 
சாப்பான்‌ அந்தப்‌ புஸ்தகத்தைப்பற்றியும்‌ 
யோசியா ராஜாவிடம்‌ சொல்லுகிறான்‌. 
சம்பிரதியாகிய சாப்பான்‌ 
நோக்கி:  “ஆசாரியனாகிய இல்க்கியா 
என்னிடத்தில்‌ ஒரு புஸ்தகத்தைக்‌ 
கொடுத்தான்‌" என்று அறிவித்து, அதை 
ராஜாவுக்கு முன்பாக வாசிக்கிறான்‌ 
(2இராஜா 22:10). 


சம்பிரதியாகிய 


ராஜாவை 


சாப்பான்‌, யோசியா 
ராஜாவுக்கு முன்பாக நியாயப்பிரமாண 
புஸ்தகத்தை வாசிக்கிறான்‌. கர்த்தருடைய 
லயத்திலே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிற 
நியாயப்பிரமாண புஸ்தகம்‌ மிகவும்‌ 
முக்கியமான புஸ்தகம்‌. இது பழங்காலத்து, 
புதை ருள்‌ என்று நினைத்து, அதை 
அருங்காட்சி சாலையிலே பூட்டி 
வைத்துவிடக்கூடாது. 


ஈயப்பிரமாண புஸ்தகம்‌ 
விைதிப்ள்ள பொக்கிஷம்‌ று 
நினைத்து, அதைப்‌ பாதுகாப்பாக 
பொக்கிஷசாலையில்‌ பூட்டி வைத்துவிடவும்‌ 
கூடாது. கர்த்தருடைய  நியாயப்பிரமாண 
புஸ்தகத்தை நாம்‌ வாசிக்கவேண்டும்‌. 
வாசித்து, கர்த்தருடைய 
மரிந்துகொள்ளவேண்டும்‌ 

வார்த்தைக்கு ஆவணும்‌ 
இதற்காகவே கர்த்தர்‌, தமக்கு சித்தமான 
காலத்திலே, நியாயப்பிரமாண புஸ்தகத்தைக்‌ 
கொடுத்திருக்கிறார்‌. 


சம்பிரதியாகிய சாப்பானும்‌ கர்த்தருடைய 

ரமாண புஸ்தகத்தை யோசியா 
ராஜாவுக்கு முன்பாக வாசிக்கிறான்‌. 
கர்த்தருடைய பரிசுத்த வேதாகமத்தை நாம்‌. 
கனம்பண்ணவேண்டுமென்று விரும்பினால்‌, 
நாமும்‌ வேதாகமத்திலுள்ள வசனங்களை 
வாசிக்கவேண்டும்‌. தியானிக்கவேண்டும்‌. 
கர்த்தருடைய வார்த்தைகள்‌ அநுதினமும்‌. 
நம்மோடு பேசவேண்டும்‌. வேதவசனம்‌ 
நமக்கு ஆவிக்குரிய போஜனமாயிருக்க 
வேண்டும்‌. நம்முடைய அன்றாட ஜீவியத்தில்‌ 
நாம்‌ வேதத்தின்‌ வெளிச்சத்தில்‌ 
நடக்கவேண்டும்‌. 





i FTE 
TT 


யோசியா 
புஸ்தகத்தின்‌ 
கேட்டபோது, தன்‌ 
கிழித்துக்கொள்கிறான்‌ 
யோசியா பல. 
யூதாதேசத்தைப்பற்றி 
கொண்டிருக்கிறான்‌. 


ராஜா. நியாயப்பிரமாண 
வார்த்தைகளைக்‌ 
ப 


ஜனங்கள்‌ மத்தியிலே 
துன்மார்க்கமும்‌ 
அதிகமாயிருக்கிறது. ஜனங்கள்‌ கர்த்தரை 
ஆராதியாமல்‌, விக்கிரகங்களை 
ஆராதிக்கிறார்கள்‌. யூதாஜனத்தார்‌ 
மத்தியிலே கர்த்தருக்கு பயப்படும்‌ பயம்‌ 


யோசியா நியாயப்பிரமாண 
புஸ்தகத்நின்‌ வார்த்தைகளைக்‌ கேட்பதற்கு 
முன்பாக, அவனுக்கு கர்த்தருடைய 
கோபத்தைப்பற்றி ஒன்றும்‌ தெரியவில்லை. 
இப்போதோ,  நியாயப்பிரமாண புஸ்தகம்‌ 
யோசியாவுக்கு முன்பாக வாசிக்கப்படுகிறது. 


யோசியா நியாயப்பிரமாண புஸ்தகத்தின்‌ 
வார்த்தைகளைக்‌ கேட்டு, தன்னுடைய 
ஸ்திரங்களைக்‌ கிழித்துக்கொண்டு, 

நம்முடைய பிதாக்கள்‌ இந்தப்‌ புஸ்தகத்தின்‌ 
வார்த்தைகளுக்கு செவிகொடாதபடியினால்‌, 
நம்மேல்‌ பற்றியெரிந்த கர்த்தருடைய உக்கிரம்‌. 
பெரியது' (2இராஜா 2213) என்று, 
சொல்லுகிறான்‌. 


யூதாதேசம்‌ இதுவரையிலும்‌ அநேக 
பாடுகளையும்‌, பிரச்சனைகளையும்‌, 
உபத்திரவங்களையும்‌, 'சாபங்களையும்‌ 
சந்தித்து வருவதற்கு, கர்த்தருடைய கோபம்‌ 
பெரிதாயிருப்பதே காரணம்‌ என்பதை 
யோசியா அறிந்துகொள்கிறான்‌. கர்த்தருடைய 
கோபத்திற்கு யூதாஜனத்தாரின்‌ முற்பிதாக்கள்‌ 
கர்த்தருடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தில்‌ 
எழுதப்பட்டிருக்கி வார்த்தைகளுக்கு 
செலிகொடாயல்‌. போனதே காரணம்‌ 
என்பதையும்‌ யோசியா அறிந்துகொள்கிறான்‌. 

கர்த்தர்‌ யோசியாவின்‌ 
மனக்கண்களைத்‌ திறக்கிறார்‌. கர்த்தருடைய 
வார்த்தைகளைக்‌ கேட்டபோது யோசியா 
தன்னுடைய வஸ்திரங்களைக்‌ 
கிழித்துக்கொள்கிறான்‌. இது, யோசியா 
தன்னுடைய இருதயத்தைக்‌ 
கிழித்துக்கொள்வதற்கு அடையாளம்‌. 


2 நாளாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


COMMENTARY 


யோசியா ராஜா நியாயப்பிரமாண 


புஸ்தகத்தின்‌ வார்த்தைகளைக்‌ கேட்டபோது 
தன்‌ வஸ்திரங்களைக்‌ கிழித்துக்கொள்கிறான்‌. 


1. கர்த்தருடைய கோபம்‌ நமக்கு 
விரோதமாக. எழும்பியிருக்கும்போது, 
அவருடைய கோபத்தை நிறுத்துவதற்கு நாம்‌ 
என்ன செய்யவேண்டும்‌ என்பதை நாம்‌ 
அறிந்துகொள்ளவேண்டும்‌. நம்முடைய 
பாவங்களினாலே கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு 
நம்மீது வருகிறது. கர்த்தருடைய 
நியாயத்தீர்ப்பு நம்மீது வராமலிருப்பதற்கு நாம்‌ 
என்ன செய்யவேண்டும்‌ என்பதையும்‌ நாம்‌ 
அறிந்திருக்கவேண்டும்‌. 


2. நாம்‌ பாவம்‌ செய்தால்‌ நமக்கு 
என்ன சம்பவிக்கும்‌ என்பதையும்‌, நம்முடைய 
சாபத்திற்கும்‌, வேதனைகளுக்கும்‌ என்ன 
காரணம்‌ என்பதையும்‌ நாம்‌ 
அறிந்திருக்கவேண்டும்‌ 

யோசியா ராஜா நியாயப்பிரமாணா 
புஸ்தகத்தின்‌ வார்த்தைகளைக்‌ கேட்டபோது, 
“நமக்காக எழுதியிருக்கிற 
எல்லாவற்றின்படியேயும்‌ செய்ய நம்முடைய 
பிதாக்கள்‌ இந்தப்‌ புஸ்தகத்தின்‌ 
வார்த்தைகளுக்குச்‌ செவிகொடாதபடியினால்‌, 
நம்மேல்‌ பற்றியெரிந்த கர்த்தருடைய உக்கிரம்‌ 
பெரியது (2இராஜா 2243) என்று 
சொல்லுகிறான்‌. 

நியாயப்பிரமாண புஸ்தகம்‌. 
கர்த்தருடைய வார்த்தை. அது சரியானது. 
கர்த்தருடைய வார்த்தை பொய்சொல்லாது. 


யூதர்களுடைய முன்னோர்கள்‌ கர்த்தருடைய 
செவிகொடுக்கவில்லை 


வார்த்தைக்கு 
விரோதமாக 


கிழித்துக்கொண்டாலும்‌, அதற்குமேல்‌ என்ன 
செய்யவேண்டும்‌ என்று அவனுக்கு 
தெரியவில்லை. 





i= FTE 
TT 


யோவாஸ்‌ நியாயப்பிரமாண 

எழுதப்பட்டிருக்கிற 

வார்த்தைகளைக்‌ குறித்து. கர்த்தரிடத்தில்‌ 
விசாரிக்குமாறு சொல்லுகிறான்‌. 


அவர்களைப்பற்றிய விவரம்‌ 
வசனப்பகுதிமில்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
ஆசாரியனாகிய _ இல்க்கியாவுக்கும்‌, 
சாப்பானின்‌ குமாரனாகிய அகீக்காமுக்கும்‌, 
மிகாயாவின்‌ குமாரனாகிய அக்போருக்கும்‌, 
சம்பிரதியாகிய சாப்பானுக்கும்‌, ராஜாவின்‌ 
ஊழியக்காரனாகிய அசாயாவுக்கும்‌ ராஜா 
கட்டளையிட்டது” (2இராஜா 2212) 


யோசியா ராஜா அவர்களை நோக்கி, 
“கண்டெடுக்கப்பட்ட இந்தப்‌ புஸ்தகத்தின்‌ 
வார்த்தைகளினிமித்தம்‌ நீங்கள்‌ போய்‌, 
எனக்காகவும்‌ ஜனத்திற்காகவும்‌ 
பூதாவனைத்திற்காகவம்‌ கர்த்தரிடத்தில்‌ 
ஈரியுங்கள்‌" (2இராஜா 22:13) என்று 
சொல்லுகிறான்‌. 


கர்த்தரிட, 
தி்‌ 
சிலரை அனுப்புகிறான்‌. 
பெயர்கள்‌ 2இராஜா 2242 ஆவது 
வசனத்திலும்‌, 2இராஜா 2214 ஆவது. 
வசனத்திலும்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
யோசியா ராஜா ப்‌ 
ஐந்துபேரும்‌ உல்தாள்‌ என்னும்‌ 
தீர்க்கதரிசியான வளிடத்திற்கு போகிறார்கள்‌. 
இவள்‌ அர்காசின்‌ குமாரனாகிய திக்வாவின்‌ 
மகனான சல்லூம்‌ என்னும்‌ வஸ்திரசாலை 
விசாரிப்புக்காரனுடைய மனைவி. 


ய ஏற்பாட்டுக்காலத்திலும்‌, புதிய 
ஏற்பாட்டுக்காலத்திலும்‌ ஒரு சில ஸ்திரீகள்‌ 
கர்த்தருக்காக ஊழியம்‌ செய்திருக்கிறார்கள்‌. 
மீரியாம்‌. இஸ்ரவேல்‌ ஜனங்களை: 
எகிப்து தேசத்திலிருந்து வழிநடத்துவதற்கு 
உதவியாயிருந்தாள்‌. 


விசா ட்‌ 
முக்கியஸ்தர்கள்‌ 
அவர்களுடைய 


2 நாளாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


COMMENTARY 


நான்‌ உன்னை எகிப்துதேசத்திலிருந்து 
வரப்பண்ணி, அடிமைத்தன வீட்டிலிருந்த 
உன்னை மீட்டுக்கொண்டு, மோசே ஆரோன்‌. 
மீரியாம்‌ என்பவர்களை உனக்கு முன்பாக 
அனுப்பினேன்‌” (மீகா 6:4). 


தெபொராள்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரை 
நியாயம்‌ விசாரித்தாள்‌. இப்போது உல்தாள்‌ 
யோசியா ராஜா அனுப்பின பிரதானிகளுக்கு 
கர்த்தருடைய வார்த்தைகளைச்‌ 
சொல்லுகிறாள்‌. இவள்‌ சல்லூம்‌ 
என்பவனுடைய மனைவி. இவள்‌ ஒருவனுக்கு 
மனைவியாகயிருப்பதினால்‌, த்‌ 
தீர்க்கதரிசியாகமிருப்பதில்‌ 
எதுவுமில்லை. விவாகம்‌ 
கனமுள்ளதாயிருக்கிறது. 
கர்த்தர்‌ தம்முடைய ஜனத்தின்‌ 
எப்போதுமே கிருபையுள்ளவராகமிருக்கிறார்‌ 
பரிசுத்தவேதாகமம்‌ ஜனங்களுக்கு கிடையாத 
கர்த்தர்‌ ம்முடைய 


தீர்க்கதரிசிகள்‌ 
தீர்க்கதரிசனம்‌. 
குறைந்துபோனபோது, கர்த்தர்‌ தம்முடைய 
ஜனங்களுக்கு பரிசுத்த வேதாகமத்தை 
தாராளமாய்க்‌ கிடைக்கப்‌ பண்ணுகிறார்‌. 
யோசியா ராஜாவுக்கும்‌, 
அரமனையிலிருக்கிற 
உல்தாளைப்பற்றித்‌ தெரிந்திருக்கிறது. 
உல்தாளின்‌ புருஷன்‌ சல்லூம்‌ என்பவன்‌ 
யோசியாவின்‌ அரமனையிலே வேலை 
பார்க்கிறவன்‌. அவன்‌ வஸ்திர சாலைக்கு 
விசாரிப்புக்காரனாயிருக்கிறான்‌. 
ராஜாவின்‌ பிரதானிகள்‌ 
வார்த்தைகளை நம்புகிறார்கள்‌. 


அவனுடைய 
பிரதானிகளுக்கும்‌ 


ஓசியா 
உல்நாளின்‌ 
அவளுடைய 





i THE 
TT 


உல்தாள்‌ யோசியா ராஜாவுக்கு 
அருகாமையிலிருக்கிறாள்‌. அவள்‌ எருசலேமின்‌ 
இரண்டாம்‌ வகுப்பிலே குடியிருக்கிறாள்‌. 
இந்தக்‌ குடியிருப்பு பகுதி யோசியா ராஜாவின்‌ 
அரமனைக்கு 'அருகாமையிலிருக்கிறது. 
உல்தாள்‌ ஸ்திரீகள்‌ மத்தியிலே கர்த்தருடைய 
வார்த்தைகளை தீர்க்கதரிசனமாய்ச்‌ சொல்லி 
ஊழியம்‌ செய்து வந்தாள்‌ என்று 
சரித்திரம்‌ 


வகுப்பிலே, அரமனைக்கு அருகாமையிலேயே 
குடியிருப்பதினால்‌, அவள்‌ அரமனையிலுள்ள 
ஸ்திரீகள்‌ மத்தியிலே கர்த்தருடைய 
ஊழியத்தை அதிகமாய்‌ செய்து வருகிறாள்‌. 

யோசியா ராஜா அனுப்பின 
பிரதானிகள்‌ உல்தாளை சந்தித்து. 
அவளிடத்தில்‌ நியாயப்பிரமாண புஸ்தகம்‌ 
கண்டுபிடிக்கப்பட்டது பற்றி பேசுகிறார்கள்‌ 
அப்போது உல்தாளுக்கு கர்த்தருடைய 
வார்த்தை உண்டாயிற்று. 


அனுப்பினவர்களிடத்தில்‌ 
இஸ்ரவேலின்‌ தேவனாகிய 
உரைக்கிறது. 

(2இராஜா 

அவர்களுக்கு 

அறிவிக்கிறாள்‌. 


பேசுகிறாள்‌. 
பேசாமல்‌ 
பேசுவார்கள்‌. 
ராஜாவின்‌ 


உண்கிறது 
சொல்லி, 
அவர்களுக்கு சொல்லுகிறாள்‌. 

கர்த்தருக்கு இவ்வகை! 
ராஜாவாகிய சியாவும்‌ சாதாரண 
மனுஷனாகவே இருக்கிறான்‌ உல்நாள்‌ 
கர்த்தருடைய வார்த்தைகளை 
சொல்லும்போது, ராஜாவின்‌ பிரதிநிதிகளை 
நோக்கி, உங்களை என்னிடத்தில்‌ 
அனுப்பினவரிடத்தில்‌ நீங்கள்போய்‌ 
சொல்லுங்கள்‌" என்று சொல்லுகிறாள்‌. 


2 நாளாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


QOODNENS 
PUBLISHERS 


COMMENTARY 


கர்த்தர்‌ யூதாதேசத்திற்கும்‌, 
எருசலேம்‌: நகரத்திற்கும்‌ தம்முடைய 
நியாயத்தீர்ப்பை நியமித்து வைத்திருக்கிறார்‌. 
என்‌ உக்கிரம்‌ இந்த ஸ்தலத்தின்மேல்‌ 
பற்றியெரியும்‌” என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


உல்தாள்‌ ராஜாவின்‌ பிரதானிகளிடம்‌ 
கர்த்தருடைய வார்த்தையைச்‌ சொல்லும்போது, 
இதோ, யூதாவின்‌ ராஜா 
கசித்தபுல்தகத்தன்‌. வார்த்தைகளிலெல்லாம்‌ 
க பொல்லாப்பை நான்‌ 

ஸ்தலத்தின்மேலும்‌, அதின்‌ 
குகளின்மேனர 


வரப்பண்ணுவேள்‌" 
(2இராஜா 2216) என்றும்‌, 


அவர்கள்‌ என்னைவிட்டு, தங்கள்‌ 
கைகளின்‌ கிரியைகள்‌ எல்லாவற்றிலும்‌ 
எனக்குக்‌ கோபமுண்டாக்க வேறே 
தேவர்களுக்குத்‌ தூபங்காட்டினபடியினால்‌, 
என்‌ உக்கிரம்‌ இந்த ஸ்தலத்தின்‌ மேல்‌ 
பற்றியெரியும்‌; அது அவிந்து போவது 
இல்லையென்‌ கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌" 
(இராஜா 2247) என்றும்‌ யோசியா 
ராஜாவுக்கு சொல்லச்சொல்லுகிறாள்‌. 

கர்த்தருடைய உக்கிரம்‌ 
யூதாதேசத்தின்மீதும்‌, எருசலேம்‌ 
நகரத்தின்மீதும்‌ பற்றியெரிந்தாலும்‌, 
கர்த்தருடைய கிருபையும்‌ இரக்கமும்‌ யோசியா 
ராஜாவின்மீது வந்து தங்கியிருக்கும்‌. கர்த்தர்‌ 
யூதாதேசத்திற்கு தம்முடைய உக்கிர 
கோபத்தை வெளிப்படுத்தும்போது, தம்முடைய 
கிருபையையும்‌ இரக்கத்தையும்‌ யோசியா 
ராஜாவுக்கு வெளிப்படுத்துகிறார்‌. 


உல்தாள்‌ ராஜாவின்‌ பிரதானிகளை 
நோக்கி, “ கர்த்தரிடத்தில்‌ விசாரிக்கிறதற்கு 
உங்களை அனுப்பின யூதாவின்‌ 
ராஜாவினிடத்தில்‌ நீங்கள்‌ போய்‌: நீர்‌ கேட்ட 
வார்த்தைகளைக்‌ குறித்து இஸ்ரவேலின்‌: 
தேவனாகிய கர்த்தர்‌ சொல்லுகிறது 
என்னவென்றால்‌" (2இராஜா 228) என்று 
சொல்லி, யோசியா 
சொல்லவேண்டிய 
வார்த்தைகளை, 


சொல்லுகிறாள்‌. 





f= FTE 
ETT 


கர்த்தருடைய நியாயப்பிரமாண 
புஸ்தகத்தின்‌ வார்த்தைகளைக்‌ கேட்டபோது, 
யோசியா ராஜாவின்‌ இருதயம்‌ இளகிற்று. 
அவன்‌ கர்த்தருக்கு முன்பாகத்‌ தன்னைத்‌ 


“நான்‌ இந்த ஸ்தலத்திற்கும்‌ அதின்‌ 
குடிகளுக்கும்‌ விரோதமாக, அவர்கள்‌ பாழும்‌ 
சாபமுமாவார்கள்‌ என்று சொன்னதை 
நீ கேட்டபோது, உன்‌ இருதயம்‌ இளகி, 
நீ கர்த்தருக்கு முன்பாக உன்னைத்‌ 
தாழ்த்தி, உன்‌ வஸ்திரங்களைக்‌ கிழித்துக்‌ 
கொண்டு, எனக்குழுன்பாக விழதடியினால்‌ 
நானும்‌ உன்‌ விண்ணப்பத்தைக்‌ 
கேட்டேன்‌" (2இராஜா 2219) என்று 
கர்த்தர்‌ உல்தாள்‌ மூலமாக, யோசியாவக்கு 
தம்முடைய செய்தியை சொல்லுகிறார்‌ 


உல்த யோசியா ராஜாவின்‌ 
தானக நோக்கி, "ஆகையால்‌, இதோ 


நான்‌ உன்னை உன்‌ பிதாக்களண்டையிலே 
சேர்த்துக்‌ கொள்ளுவேன்‌; 
சமாதானத்தோடே 

சேர்வாய்‌; நான்‌ 


சொல்லங்கள்‌' (2இராஜா 22:20) என்று 


சொல்லுகிறாள்‌. 


கர்த்தருடைய நியாயப்பிரமாண 
புஸ்தந்தின்‌ வார்த்தைகளைக்‌ கேட்டபோது. 
யோசியா ராஜாவுக்கு பயமும்‌ திகிலும்‌ 
அவனுடைய இருதயம்‌ 
யோசியா கர்த்தருடைய 
தன்னை ஒப்புக்கொடுக்கிறான்‌. 
கர்த்தருக்கு முன்பாக தன்னைத்‌ 
தாழ்த்துகிறான்‌. கர்த்தருடைய கோபத்திற்கு. 
வெகுவாகப்‌ பயப்படுகிறவர்கள்‌, அவருடைய 
கோபத்தின்‌ உக்கிரத்தை அதிகமாய்‌ 
உணரமாட்டார்கள்‌. கர்த்தருடைய 
உக்கிரத்திற்கு பயப்படுகிறவர்கள்‌,. 
அவருக்கு முன்பாக தங்களைத்‌ 
தாழ்த்துவார்கள்‌. கர்த்தருக்கு முன்பாக 
தங்களைத்‌ தாழ்த்துகிறவர்கள்‌, கர்த்தருடைய 
கிருபையையும்‌, இரக்கத்தையும்‌, 
மனதுருக்கத்தையும்‌ பெற்றுக்கொள்வார்கள்‌. 


2 நானாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


COMMENTARY 


கர்த்தருடைய 

யூதாதேசத்தின்மீதும்‌, எருசலேம்‌ 
நகரத்தின்மீதும்‌ வந்திருக்கிறது. கர்த்தர்‌ 
எருசலேம்‌ நகரத்தை வெறுத்துவிடுவேன்‌ 
என்று சொல்லுகிறார்‌. கர்த்தர்‌ இஸ்ரவேலைத்‌ 
தள்ளிவிட்டதுபோல. யூதாவையும்‌ 
தள்ளிவிடுவேன்‌ என்று சொல்லுகிறார்‌ 
கர்த்தருடைய உக்கிரம்‌ யூதாதேசத்தின்மீதும்‌, 
எருசலேம்‌ நகரத்தின்மீதும்‌ பற்றியெரியும்‌ 
அது அவிந்துபோவதில்லை என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 


(இராஜா 22:20) 
கர்த்தர்‌ யோசியாவுக்கு சொல்லுகிறார்‌. 


என்று 


'ரசலேம்‌  அழிந்துபோவதற்கு ஷ்‌ 
யோசியா மரித்துபபோவான்‌: எருசலேம்‌ 
நகரத்தின்‌ அழிவை யோசியாவின்‌ கண்கள்‌ 
காண்பதில்லை. கர்த்தருடைய கோபத்தினாலே 
எருசலேம்‌ நகரத்திற்கு பொல்லாப்பு 
வரும்போது, யோசியாவோ கர்த்தருடைய 
கிருபையினாலேயே பரலோகத்திலே. 
வாசம்பண்ணுவான்‌. அங்கே அவன்‌. 
கர்த்தருடைய மகிமையைக்‌ காண்பான்‌. 


“தாங்கள்‌ விட்டுவந்த தேசத்தை 
நினைத்தார்களானால்‌, அதற்குத்‌ திரும்பிப்‌ 
போவதற்கு அவர்களுக்குச்‌ 
சமயங்கிடைத்திருக்குமே. அதையல்ல, அதிலும்‌ 

பரமதேசத்தையே 

ஆகையால்‌ தேவன்‌ 

தேவனென்னப்பட 

வெட்கப்படுகிறதில்லை; அவர்களுக்கு ஒரு 

நகரத்தை ஆயத்தம்பண்ணினாரே" 
(எபி 11:1536). 


யோசியா சமாதானத்தோடே 
தன்னுடைய கல்லறையில்‌ சேருவான்‌ என்று 
கர்த்தர்‌ வாக்குப்பண்ணுகிறார்‌. கர்த்தர்‌ 
யோசியாவை அவனுடைய 
பிதாக்களண்டையிலே சேர்த்துக்‌ 
கொள்வதாகவும்‌ வாக்குப்பண்ணுகிறார்‌. 





i= THE 
TT 


உல்தாள்‌ யூதாதேசத்தைக்‌ குறித்தும்‌, 
எருசலேம்‌ நகரத்தைக்‌ குறித்தும்‌ யோசியா 
ராஜாவைக்‌ குறித்தும்‌, கர்த்தருடைய 
வார்த்தைகளை ராஜாவின்‌ 
பிரதானிகளிடத்தில்‌ சொல்லுகிறாள்‌. அவர்கள்‌ 
யோசியா ராஜாவினிடத்தில்‌ பேய்‌, 
உல்தாள்‌ தங்களிடத்தில்‌ சொன்ன 
கர்த்தருடைய வார்த்தைகளை 
சொல்லுகிறார்கள்‌. 


ஆவிக்குரிய மறுமலர்ச்சி 
நாளா 94:29-88. 


நானா 84:29, அம்யொஞுது ராஜா 
மூதாவிலும்‌ எருசுலேமிலுமுன்ன 
மூப்பரையெல்லாம்‌. அழைப்பித்துக்‌. 
கூடிவரச்செய்து, 


நானா 34:30. ராஜாவும்‌, சகல யூதா 
மனுஷரும்‌, எருசலேமின்‌ குடிகளும்‌, 
ஆசாரியரும்‌, லேவியரும்‌, 
பெரியோர்முதல்‌ சிறியோர்‌ மட்டுமுன்ன 
சுகலருமாய்க்‌ கர்த்தருடைய 
ஆலயத்துக்குப்‌ போனார்கள்‌; 
கர்த்தருடைய ஆலயத்திலே 
கண்டெடுக்கப்பட்ட உடன்படிக்கைப்‌ 
புஸ்தகத்தின்‌ வார்த்தைகளையெல்லாம்‌. 
அவர்கள்‌ காதுகள்‌ கேட்க வாசித்தான்‌. 


நானா  8க1 
ஸ்தானத்திலே 
புஸ்தகத்தில்‌ 
உடன்படிக்கையின்‌. 
படியே 
கர்த்தரைப்‌ நடப்பேன்‌. 
என்றும்‌, தன்‌ முழு இருதயத்தோடும்‌ 
தன்‌ முழு ஆத்தூமாவோடும்‌ அவருடைய 
கற்பனைகளையும்‌ அவருடைய 
சாட்சிகளையும்‌ அவருடைய 
கட்டனைகளையும்‌ கைக்கொன்ளூவேன்‌ 
என்றும்‌ கர்த்தருடைய சத்திதியில்‌ 
உடன்படிக்கைபண்ணி, 


ராஜா 


நானா 3492. 

பென்யமீனிலும்‌ 

யாவரையும்‌ 

பண்ணினான்‌; 

எருசலேமின்‌ 

பிதாக்களின்‌ 

தேவனுடைய உடன்படிக்கையின்‌ படியே 
செய்தார்கள்‌. 


2 நாளாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


QOODNENS 
PUBLISHERS 


COMMENTARY 


இதானா 84:88. யோசியா இஸ்ரவேல்‌. 
புத்தருடைய தேசங்கள்‌ எங்கும்‌ 
உண்டான அருவருப்புகனையெல்லாம்‌ 
அகற்றி, 'இஸ்ரவேலிலே. 
காணப்பட்டவர்கனையெல்லாம்‌ தங்கள்‌ 
தேவனாகிய கர்த்தரைச்‌ சேவிக்கும்படி, 
செய்தான்‌; அவன்‌ உயிரோடிருந்த 
நானெல்லாம்‌ அவர்கள்‌ தங்கள்‌ 
பிதாக்களின்‌ தேவனாகிய கர்த்தரை 
விட்டுப்‌ பின்வாங்கின தில்லை. 


யூதாதேசத்தில்‌. விக்குரிய 
மறுமலர்ச்சி ஏற்படுவதற்கு, யோசியா 
பிரயாசப்படுகிறான்‌. யோசியா யூதாவிலும்‌ 
எருசலேமிலுமுள்ள மூப்பரையெல்லாம்‌. 
அழைப்பித்துக்‌ கூடிவரச்செய்கிறான்‌ 
ராஜாவும்‌, சகல யூதா மனுஷரும்‌, எருசலேமின்‌ 
லேலியரும்‌, 
மட்டுமுள்ள 
சகலருமாய்க்‌ கர்த்தருடைய ஆலயத்துக்குப்‌ 
போகிறார்கள்‌; கர்த்தருடைய ஆலயத்திலே 
கண்டெடுக்கப்பட்ட உடன்படிக்கைப்‌ 
புஸ்தகத்தின்‌ வார்த்தைகளையெல்லாம்‌ 
யோசியா அவர்கள்‌ காதுகள்‌ கேட்க 
வாசிக்கிறான்‌ (2நாளா 29:30), 


கர்த்தருடைய நியாயப்பிரமாண 
புஸ்தகத்தில்‌, கர்த்தர்‌ தம்முடைய ஜனத்தோடு 
உடன்படிக்கையைப்பற்றி 
இஸ்ரவேலின்‌ 
உடன்படிக்கையின்‌ 
ர்‌ கர்த்தர்‌ 
நம்முடைய வார்த்தையில்‌. உண்ணையுன்ளவர்‌ 
இஸ்ரவே ஜனங்களும்‌ கர்த்தரோடு 
வக்ப்‌ செய்திருக்கிறார்கள்‌. 
அவர்களும்‌ கர்த்தருக்கு 
உண்மையுள்ளவர்களாயிருக்கவேண்டும்‌. 
கர்த்தருடைய நியாயப்பிரமாண 
புஸ்தகத்தில்‌, கர்த்தர்‌ தம்முடைய ஜனத்தோடு 
செய்துகொண்ட  உடன்படிக்கையைப்பற்றி 
எழுதப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலின்‌ 
தேவனாகிய கர்த்தர்‌ உடன்படிக்கையின்‌ 
தேவனாகவும்‌ இருக்கிறார்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய வார்த்தையில்‌ உண்மையுள்ளவர்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனங்களும்‌ கர்த்தரோடு 
உடன்படிக்கை செய்திருக்கிறார்கள்‌. 
அவர்களும்‌ கர்த்தருக்கு 
உண்மையுள்ளவர்களாயிருக்கவேண்டும்‌. 





f= FTN 
TT 


தங்களுடைய பாவங்களினிமித்தமாக, 
கர்த்தர்‌ தங்கள்மீது கோபமாயிருக்கிறார்‌ 
என்பதை யோசியா 
கர்த்தருடைய கோபம்‌ 
அவருடைய 
அவிந்துபோகவேண்டும்‌. இதற்காக யோசியா 
செய்த காரியங்கள்‌ இந்த வசனப்பகுதியில்‌ 
'சொல்லப்பட்டிருக்கிறது. அவற்றின்‌ விவரம்‌: 
வருமாறு: 

1. கர்த்தருடைய ஐயத்திலே 
கண்டெடுக்கப்‌ பட்ட உடன்படிக்கைப்‌ 
புஸ்தகத்தின்‌ வார்த்தைகளையெல்லாம்‌ 
கேட்பதற்கு ராஜா யூதாவிலும்‌ 
எருசலேமிலுமுள்ள  மூப்பரையெல்லாம்‌ 
அழைப்பித்துக்‌ கூடிவரச்செய்கிறான்‌. 
(நாளா 34:29-30). 
கர்த்தருடைய 
உடன்படிக்கை 
(2நாளா 34:31) 


எருசலேமிலும்‌ 


காணப்பட்ட 


அந்த 


சந்நிதியில்‌ 
பண்ணுகிறான்‌. 


பென்யமீனிலும்‌ 
யாவரையும்‌ 


உடன்படிக்கைக்கு உட்படப்‌ 


பண்ணுகிறான்‌ (2நாளா 34:32), 


இஸ்ரவேல்‌ புத்திரருடைய தேசங்கள்‌ 
எங்கும்‌ உண்டான அருவருப்புகளை 
யெல்லாம்‌ அகற்றுகிறான்‌. 
(நாளா 34:33) 


இஸ்ரவேலிலே காணப்பட்டவர்களை 
யெல்லாம்‌ தங்கள்‌ தேவனாகிய 
கர்த்தரைச்‌ சேவிக்கும்படி செய்கிறான்‌. 


பண்டிகையையும்‌ 

(நோளா 3521-19). 

யோசியா கர்த்தருடைய வார்த்தையை 
வாசித்து, 
உடன்படிக்கை 
தன்‌ 
அந்தம்‌ 
க்கக்‌ வார்த்தைகளின்‌ படியே 
தான்செய்வதினாலே கர்த்தரைப்‌ பின்பற்றி 
நடப்பேன்‌ என்றும்‌, தன்‌ முழி 
இருதயத்தோடும்‌ தன்‌ முழு ஆத்துமாவோடும்‌ 
அவருடைய கற்பனைகளையும்‌ அவருடைய 
சாட்சிகளையும்‌ அவருடைய கட்டளைகளையும்‌ 
கைக்கொள்ளுவேன்‌ என்றும்‌ கர்த்தருடைய 
சந்நிதியில்‌ உடன்படிக்கைபண்ணுகிறான்‌. 
(நோளா 34:31) 


2 நாளாகமம்‌ - 


II CHRONICLES - 


விரிவுரை 
COMMENTARY 


காணப்பட்ட யாவரையும்‌ யோசியா 
உடன்படிக்கைக்கு உட்படப்பண்ணுகிறான்‌;; 
அப்படியே எருசலேமின்‌ குடிகள்‌ தங்கள்‌ 
பிதாக்களின்‌ தேவனாகிய அந்த தேவனுடைய 
உடன்படிக்கையின்படியே செய்கிறார்கள்‌ 
(நோளா 34:32). 
கர்த்தருடைய 
யூதாதேசத்தின்மீ தும்‌, 
நகரத்தின்மீதும்‌ பற்றியெரியும்‌ என்றும்‌, 
அது அவிந்துபோவதில்லை என்றும்‌, 
கர்த்தர்‌ உல்தாள்‌ மூலமாக யோசியாவுக்கு 
சொல்லுகிறார்‌. எருசலேம்‌ நிச்சயமாக அழியும்‌ 
என்றும்‌. அதன்‌ அழிவைத்‌ தடுப்பதற்கு 
வேறு வழி எதுவுமில்லை என்றும்‌ 
யோசியாவுக்கு அறிவிக்கப்படுகிறது. 


கோபமான 

, யோசியா 

ஒன்றும்‌ செய்யாமல்‌ 

அவன்‌ 

யூதாதேசத்திலே ஆவிக்குரிய மறுமலர்ச்சி 

ஏற்படுவதற்கு ஆயத்த வேலைகளை: 
செய்கிறான்‌. 


அப்பொழுது 
யூதாலிலும்‌ 


அந்த 


உக்கிரம்‌ 
எருசலேம்‌ 


யோசியா ராஜா 
எருசலேமிலும்‌ இருந்த 
மூப்பரையெல்லாம்‌ அழைப்பிக்கிறான்‌ ; 
அவர்கள்‌ எல்லோரும்‌ ராஜாவினிடத்தில்‌ 
கூடிவருகிறார்கள்‌ (2இராஜா 23:1). 


யோசியா ராஜாவும்‌, அவனோடு 
யூதாவின்‌ மனுஷர்‌ யாவரும்‌ எருசலேமின்‌ 
குடிகள்‌ அனைவரும்‌, ஆசாரியர்களும்‌, 
தீர்க்கதரிசிகளும்‌, சிறியோர்துவக்கிப்‌ 
பெரியோர்மட்டுமுள்ள சகலரும்‌ கர்த்தரின்‌ 
ஆலயத்துக்குப்போகிறார்கள்‌ (2இராஜா 23:2) 

கர்த்தருடைய ஆலயத்திலே ராஜாவும்‌, 
யூதாவின்‌ மனுஷர்‌ எல்லோரும்‌ 
கூடிவந்திருக்கிறார்கள்‌ அங்கே கர்த்தருடைய 
ஊழியக்காரர்களும்‌ கூடி வந்திருக்கிறார்கள்‌. 
யூதாதேசத்திலுள்ள சாதாரண ஜனங்களும்‌ 
கூடிவந்திருக்கிறார்கள்‌. 'சிறியோரும்‌ 
பெரியோரும்‌ அங்கே கூடிவந்திருக்கிறார்கள்‌. 
யோசியா யூதாதேசத்தார்‌ எல்லோரையும்‌ 
கர்த்தருடைய ஆலயத்திலே 
கூட்டிச்சேர்க்கிறான்‌. 





f= FTE 
TT 


,. பூதாஜனததார்‌ a 
கர்த்தருடைய ஆ 
கூடிவந்திருக்கும்போது, யோசியா அவர்கள்‌ 
மத்தியிலே பெரிய பிரசங்கம்‌ ஒன்றும்‌. 
பண்ணவில்லை. யோசியா ஜனங்களுக்கு. 
பிரசங்கம்பண்ணாமல்‌, 

ஆலயத்திலே 

உடன்படிக்கை 

வார்த்தைகளையெல்லாம்‌ அவர்கள்‌ காதுகள்‌ 
கேட்க வாசிக்கிறான்‌ (2இராஜா 23:2). 


உடன்படிக்கை 
புஸ்தகத்தின்‌ வார்த்தைகளை யாராவது 
ஒருவர்‌ வாசிக்கட்டும்‌. தான்‌ அதை 
உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருக்கலாம்‌ என்று 
யோசியா நினைக்கவில்லை. யோசியாவே. 
புஸ்தகத்தின்‌ 
கர்த்தருடைய 
திரளான 

கேட்க 


கர்த்தருடைய 


அந்தப்‌ 
வார்த்தைகளையெல்லாம்‌, 
ஆலயத்திலே கூடியிருக்கிற 
ஜனங்களுடைய காதுகள்‌ 
வாசிக்கிறான்‌. 


ராஜாவே கர்த்தருடைய வார்த்தைகளை 
வாசிக்கும்போது. ஜனங்கள்‌ அதை 
செவிகொடுத்து கேட்பார்கள்‌. கர்த்தருடைய 
வார்த்தையை தாங்களும்‌ வாசிக்கவேண்டும்‌ 
என்னும்‌ ஆர்வம்‌ அவர்களுக்கு உண்டாகும்‌. 


ஆலயத்திலே 
ஆசாரியர்களும்‌ 


கர்த்தருடைய 
யூதாவின்‌ மூபபரும்‌, 
தீர்க்கதரிசிகளும்‌  கூடிவந்திருக்கிறார்கள்‌. 
அவர்களோடு யூதாவின்‌ மனுஷர்‌ 
யாவரும்‌, எருசலேமின்‌ குடிகள்‌ அனைவரும்‌ 
அங்கே கூடிவந்திருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
எல்லோரும்‌ உடன்படிக்கை புஸ்தகத்தின்‌ 
வார்த்தைகள்‌ வாசிக்கப்படும்போது, அதைக்‌ 
கேட்பதற்காக அங்கே கூடிவந்திருக்கிறார்கள்‌. 


கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்திற்கு 
கீழ்ப்டியவேண்டுமென்று யூதாவின்‌ மனுஷர்‌ 
எல்லோரும்‌ ஒருமனதாக. 
தீர்மானம்பண்ணவேண்டும்‌. அவர்களுடைய 
தீர்மானத்தில்‌ உறுதியிருக்கவேண்டும்‌. 
கர்த்தருடைய நியாயப்பிரமாணம்‌ தங்களை 
ஆளுகை செய்யவேண்டுமென்று, யூதாவின்‌ 
ஜனத்தார்‌ எல்லோரும்‌, கர்த்தருக்கு முன்பாக 
தங்களை ஒப்புக்கொடுக்கவேண்டும்‌. 
அப்போது யூதாதேசத்திலே க்ஷேமம்‌: 
உண்டாகும்‌. ஜனங்கள்‌ மத்தியிலே. 
சந்தோஷமும்‌ சமாதானமும்‌ நிரம்பியிருக்கும்‌.. 


2 நானாகமம்‌ - விரிவுரை 
Il CHRONICLES - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யோசியா யூதாவின்‌ ஜனங்களுக்கு, 
ஆவிக்குரிய புத்திமதி எதையும்‌ 
சொல்லவில்லை. யோசியா அவர்களுக்கு 
ஆசீர்வாதமான வார்த்தைகளையோ அல்லது 
சாபமான வார்த்தைகளையோ 
சொல்லவில்லை. யோசியா ஜனங்களுக்கு 
உபதேசம்பண்ணுவதற்கு பதிலாக, அவன்‌ 
கர்த்தரோடு உடன்படிக்கை பண்ணுகிறான்‌. 


யோசியா கர்த்தருடைய 
கூடியிருக்கிற ஜனங்களுக்கு 
நியாயப்பிரமாண 
வார்த்தைகளையெல்லாம்‌. 
முடிக்கிறான்‌. 
அதன்‌ பின்பு யோசியா ராஜா தூண்‌ 
அருகே நின்று, கர்த்தரைப்‌ பின்பற்றி, 
நடக்கவும்‌, அவருடைய கற்பனைகளையும்‌ 
அவருடைய சாட்சிகளையும்‌ அவருடைய 
கட்டளைகளையும்‌ முழு இருதயத்தோடும்‌ முழு 
ஆத்துமாவோடும்‌ கைக்கொள்ளவும்‌, அந்தப்‌ 
எழுதியிருக்கிற அந்த 
மின்‌ வார்த்தைகளை 
கர்த்தருடைய 
உடன்படிக்கைபண்ணுகிறான்‌ 
(2இராஜா 23:3). 


ராஜா மாத்திரம்‌ குர்த்தரோடு 
உடன்படிக்கை பண்ணினால்‌ போதாது, யூதா 
ஜனங்கள்‌ எல்லோரும்‌ கர்த்தரோடு 
உடன்படிக்கை பண்ணவேண்டும்‌. 
அப்போதுதான்‌ தேசம்‌ முழுவதிலும்‌ சேஷேமம்‌ 
உண்டாகும்‌. யோசியா ராஜா, 
உடன்படிக்கையின்‌ வார்த்தைகளை 
நிறைவேற்றுவதாக, கர்த்தருடைய சந்நிதியில்‌ 
உடன்படிக்கை பண்ணியபோது, அங்கே 
கூடிமிருக்கிற ஜனங்கள்‌ எல்லோரும்‌ அந்த 
உடன்படிக்கைக்குட்படுகிறார்கள்‌ 

(2இராஜா 23:3). 


நியாயப்பிரமாண புஸ்தகம்‌, 
உடன்படிக்கை புஸ்தகமாகவும்‌ இருக்கிறது. 
யூதாவின்‌ மனுஷர்‌ கர்த்தருடைய 
ஜனமாகமிருக்கவேண்டுமென்றால்‌, கர்த்தர்‌ 
அவர்களுடைய தேவனாகவுமிருக்கவேண்டும்‌. 
கர்த்தர்‌ தங்களுக்கு கொடுக்கும்‌ 
கட்டளைகளுக்கு அவர்கள்‌ 
கீழ்ப்டியவேண்டும்‌. யூதாஜனங்கள்‌ தாங்கள்‌ 
செய்யவேண்டிய கடமைகளை செய்யும்போது, 
கர்த்தர்‌ தாம்‌ செய்யவேண்டிய காரியங்களை 
நிச்சயமாய்ச்‌ செய்து முடிப்பார்‌. 





ழ்‌ நள 
யாய 


கர்த்தருடைய ஆலயத்தில்‌, 
ஜனங்களும்‌ கூடிவந்திருக்கும்போது, 
தூணண்டையில்‌ நிற்கவேண்டும்‌. 
ராஜாவின்‌ முறைமை. யோசியா 
ராஜாவின்‌ முறைமையின்‌ பிரகாரமாக, 
தூண்‌ அருகே நின்று கர்த்தருடைய 
சந்நிதியில்‌ உடன்படிக்கை பண்ணுகிறான்‌. 
ராஜா கர்த்தருடைய சந்நிதியில்‌ 
உடன்படிக்கை பண்ணும்போது, ஜனங்கள்‌ 
எல்லோரும்‌ உடன்படிக்கைக்குட்படுகிறார்கள்‌. 


“இதோ, ராஜா முறைமையின்படியே 
தண னப்‌ நிற்கிறதையும்‌, 
ராஜாவண்டையில்‌ நிற்கிற பிரபுக்களையும்‌, 
எக்காளம்‌ ஊதுகிறவர்களையும்‌, தேசத்து 
ஜனங்கள்‌ எல்லாரும்‌ சந்தோஷப்பட்டு 
எக்காளம்‌ ஊதுகிறதையும்‌ கண்டவுடனே, 
அத்தாலியாள்‌ வஸ்திரங்களைக்‌ 
கிழித்துக்கொண்டு: துரோகம்‌ துரோகம்‌ 
என்று கூவினாள்‌” (2இராஜா 11:14). 


ராஜாவும்‌ 
ராஜா 
இதுவே 


ராஜாவும்‌, 


2 நாளாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


யோசியா 
நாளெல்லாம்‌, கர்த்தரை 

பின்வாங்கவில்லை. யோசியா 
கர்த்தரைவிட்டு விட்டு, 
பின்பற்றிப்போகவில்லை. 


தான்‌ உயிரோடிருந்த 
விட்டுப்‌ 
மறுபடியும்‌ 
விக்கிரகங்களைப்‌ 


இஸ்ரவேல்‌ 


புத்திரருடைய 


காணப்பட்டவர்களையெல்லாம்‌. 
தேவனாகிய கர்த்தரைச்‌ சேவிக்கும்படி 
செய்கிறான்‌; யோசியா உயிரோடிருந்த. 
நாளெல்லாம்‌ அவர்கள்‌ தங்கள்‌ பிதாக்களின்‌ 
தேவனாகிய கர்த்தரை விட்டுப்‌ 
பின்வாங்கினதில்லை (2நாளா 34:33). 





f= FTE 
TT 


II CHRONICLES 


நியாயப்பிரமாண புஸ்தகத்தில்‌ 
எழுதியிருக்கிற பிரகாரம்‌ யோசியா பஸ்காவை 
ஆசரிக்கிறான்‌ (நோளா 351-19). யோசியா 
எகிப்தின்‌ ராஜாவாகிய நேகோவுக்கு, 
விரோதமாக. அவசரப்பட்டு 
யுத்தம்பண்ணப்போகிறான்‌. இந்த யுத்தத்தில்‌ 
யோசியா செத்துப்போகிறான்‌ 
(நோளா 3520-23) எரேமியா 
யோசியாவின்மேல்‌ புலம்பல்‌ பாடுகிறார்‌ 
(நோளா 35:24-27). 


பஸ்கா 
2நாளனா 35:1-19 


2நானா 35:1. அதற்குப்‌ பின்பு யோசியா 
எருகலேமிலே கர்த்தருக்குப்‌ பஸ்காவை 
ஆசரித்தான்‌; அவர்கள்‌ முதலாம்‌ மாதம்‌ 
பதினாலாந்தேதியிலே பஸ்கா 
ஆட்டுக்குட்டியை அடித்தார்கள்‌. 


நானா 35:2, அவன்‌ ஆசாரியர்களை 
அவர்கள்‌ முறைவரிசைகளில்‌ வைத்து, 
அவர்களைக்‌ கர்த்தருடைய ஆலயத்தில்‌ 
ஆராதனைசெய்யத்‌ திட்டப்படுத்தி, 


நானா 35:3. இஸ்ரவேலையெல்லாம்‌. 
உயதேசிக்கிறவர்களும்‌, கர்த்தருக்குப்‌ 
பரிகத்தமாக்கப்பட்டவர்களுமாகிய 

லேவியரை நோக்கி: பரிசுத்தம்‌. 
பெட்டியைத்‌ தாவீதின்‌ குமாரனாகிய 
சாலொமோன்‌. என்னும்‌ 
இஸ்ரவேலின்‌ கட்டின 
ஆலயத்திலே வையுங்கள்‌; 
தோனின்மேல்‌ அதைச்‌ சுமக்கும்‌ பாரம்‌ 
உங்களுக்குரியதல்ல; இப்போது நீங்கள்‌ 
உங்கள்‌ தேவனாகிய கர்த்தருக்கும்‌, 
அவருடைய ஜனமாகிய 
இஸ்ரவேஜுக்கும்‌ ஊ.ழியஞ்செய்து, 


ராஜா 


2 நாளாகமம்‌ - விரிவுரை 
- COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நானா 85:4. இஸ்ரவேலின்‌ 
ராஜாவாகிய தாவீது எழுதின 
கட்டனைக்கும்‌, அவன்‌ குமாரனாகிய 
சாலொமோன்‌ எழுதின கட்டனைக்கும்‌ 
ஓத்தபடியே உங்கள்‌ பிதாக்களின்‌ 
குடும்பத்தாருக்காகக்‌ குறிக்கப்பட்ட, 
வரிசையிலே. உங்களை 
ஆயத்தப்படுத்தி, 


2நானா 35:5. ஜனங்களாகிய உங்கள்‌ 
சுகோதரருக்காகப்‌ பரிகத்த ஸ்தலத்திலே 
பிதாக்களுடைய வம்சப்‌ 
மரிவுகவின்படியேயும்‌, லேவியருடைய 
வம்சத்தார்‌. வசுக்கப்பட்டபடியேயும்‌ 
நின்னு, 


2நானா 35:8. பஸ்கா ஆட்டுக்குட்டியை 
அடித்து, உங்களைப்‌ பரிசுத்தம்பண்ணி, 
மோசேயைக்கொண்டு. கர்த்தர்‌ 
சொன்னபடியே உங்கன்‌ சகோதரர்‌ 
செய்யும்படி, அவர்களுக்கு அவைகளை: 
ஆயத்தப்படுத்துங்கள்‌ என்றான்‌. 


நோனா 35:7. வந்திருந்த ஜனங்கள்‌ 
எல்லாருக்கும்‌, அவர்கள்‌: 
இலக்கத்தின்படியே, பஸ்கா பலிக்காக 
முப்பதினாயிரம்‌ஆட்டுக்குட்டிகளையும்‌, 
வென்வாட்டுக்குட்டிகணையும்‌, 

மூவாயிரம்‌ காளைகளையும்‌, 
ராஜாவாகிய யோசியா தன்னுடைய 
ஆஸ்தியிலிருந்து கொடுத்தான்‌. 


நோனா 95:8. அவனுடைய பிரபுக்களும்‌ 
மனப்பூர்வமான காணிக்கையாக. 
ஜனத்திற்கும்‌ ஆசாரியருக்கும்‌ 
லேவியருக்கும்‌ கொடுத்தார்கள்‌; 
தேவனுடைய விசாரணைக்‌ 
கர்த்தாவாகிய இலக்கியாவும்‌ 
சுகரியாவும்‌ 'யெகியேலும்‌ 
ஆசாரியர்களுக்குப்‌. பஸ்கா 
பலிக்கென்று. இரண்டாயிரத்து 
அலுநாது ஆட்டுக்குட்டி கணையும்‌, 
முத்நூது காளைகளையும்‌ 
கொடுத்தார்கள்‌. 


ஆலய 


நானா 95:9, கொணானியா, செமாயர, 
நெதனெயேல்‌ என்னும்‌ அவர்கள்‌ 
சகோதரரும்‌, அசபியா, ஏயெல்‌, 
யோசபாத்‌. என்னும்‌ லேவியரின்‌' 
ிரபுக்களூம்‌, லேவியருக்குப்‌ பஸ்கா 
பலிக்கென்று ஜயாயிரம்‌ 
ஆட்டுக்குட்டிகனையும்‌ ஐந்நூறு 
காளைகளையும்‌ கொடுத்தார்கள்‌. 





f= FTE 
TT 


நானா 35110. இப்படி, 
ஆராதனை திட்டம்பண்ணப்பட்ட. 
போது, ராஜாவினுடைய கட்டனையின்‌ 
படியே, ஆசாரியர்‌ தங்கன்‌ 
ஸ்தானத்திலும்‌, லேவியர்‌ தங்கள்‌ 
வகுப்புகளின்‌ வரிசையிலும்‌ தின்று, 


2நானா 85:11. பஸ்கா ஆட்டுக்குட்டியை 
அடித்தார்கள்‌; ஆசாரியர்‌ அவர்கள்‌ 
கையிலிருந்து இரத்தத்தை ர்‌ 
தெளித்தார்கன்‌; லேவிய 
தோதுமித்தார்கள்‌. 


85:12. மோசேயின்‌. 
எழுதியிருக்கிறபடி. 
கர்த்தருக்குப்‌ யலி. 
செலுத்தும்படி, அவர்கள்‌ தகனபலி 
மிருகங்களைப்‌ பிதாக்களுடைய 
வம்சப்பிரிவுகளின் படியே, 
இவர்களுக்குக்‌ கொடுக்கத்தக்கதாய்‌. 
அவைகளைப்‌ யிரித்துவைத்தார்கன்‌; 
காளைகளையும்‌ அப்படியே 
செய்தார்கள்‌. 


நானா 
புஸ்தகத்தில்‌ 
ஜனங்கள்‌ 


2நானா 8518. அவர்கள்‌ பஸ்கா 
ஆட்டுக்குட்டியை நியாயமுறைமையின்‌ 
படியே அக்கினியில்‌ பொரித்து, 
பரிசுத்தமாக்கப்பட்ட மற்றவைகளைப்‌ 
பானைகளிலும்‌ கொப்பரைகளிலும்‌ 
சுட்டிகளிலும்‌ சமைத்து, 
ஜனங்களுக்கெல்லாம்‌ தீவிரமாய்ப்‌ 
பங்கிட்டுக்‌ கொடுத்தார்கள்‌. 


நானா 85௮4. 
தங்களுக்காகவும்‌ கக்‌ 
ஆயத்தப்படுத்தினார்கள்‌; ஆரோனின்‌ 
புத்திரராகிய ஆசாரியர்கள்‌ சர்வாங்க 
தகனபலிகனையும்‌ 'நிணத்தையும்‌ 
செலுத்துகிறதில்‌, இரவுமட்டும்‌ 
வேலையாயிருத்தபடியிணால்‌, லேவியர்‌ 
தங்களுக்காகவும்‌, ஆரோனின்‌ 
புத்திரராகிய ஆசாரியருக்காகவும்‌ 
ஆயத்தப்படுத்தினார்கள்‌.. 

நோனா 85:45. தாவீதும்‌, ஆசாயும்‌, 
ஏமானும்‌, ராஜாவின்‌ 
ஞான திருஷ்டிக்காரனாகிய எதுத்தூனும்‌ 
கற்பித்தபடியே, ஆசாபின்‌. 
புத்திரராகிய பாடகர்‌ தங்கள்‌ 
ஸ்தானத்திலும்‌, வாசல்காவலானர்‌ 
ஒவ்வொரு வாசலிலும்‌ தின்றார்கள்‌; 


2 நானாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


அவர்கள்‌ தங்கள்‌ ஊழியத்தை விட்டு 
விலைக்கூடாதிருத்தது; லேவியரான 
அவர்கள்‌ சகோதரர்‌ அவர்களுக்காக 


ஆயத்தப்படுத்தினார்கள்‌. 


2நானர 85:16. அப்படியே ராஜாவாகிய 
யோசியாவினுடைய  கட்டனைப்படி, 
பஸ்காவை ஆசரிக்கிறதற்கும்‌, 
கர்த்தருடைய பலிபீடத்தின்மேல்‌ 
சர்வாங்க 'தகனபலிகளை 
இடுகிறதற்கும்‌ அடுத்த கர்த்தருடைய 
ஆராதனையெல்லாம்‌ அன்றையதினம்‌ 
திட்டமாய்ச்‌ செய்யப்பட்டது. 


இதானா 8507. அங்கே. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
பஸ்காவையும்‌, 
அப்பப்பண்டிகையையும்‌ 
நானனவும்‌ ஆசரித்தார்கள்‌. 


வந்திருந்த 
அக்காலத்தில்‌ 


புளிப்பில்லாத 
ஏழு 


இதானா 9518. தீர்க்கதரிசியாகிய 
௪ நான்‌ தொடங்கி, 
இஸ்ரவேலிலே அப்படிக்‌ கொத்த பஸ்கா 
ஆசரிக்கப்படவில்லை;  யோசியாவும்‌, 
ஆசாரியரும்‌, லேவியரும்‌, 
மூதாவனைத்தும்‌, இஸ்ரவேலில்‌ 
வந்திருத்தவர்களும்‌, எருசலேமின்‌: 
குடிகளும்‌ ஆசரித்த பஸ்காவைப்போல்‌ 
இஸ்ரவேல்‌ ராஜாக்களில்‌ ஒருவரும்‌ 
ஆசரித்ததில்லை. 


யோசியாவுடைய 
பதினெட்டாம்‌ 
இந்தப்‌ பஸ்கா 


இதானா 95:19, 
ராஜ்யபாரத்தின்‌ 
வருஷத்திலே. 
ஆசரிக்கப்பட்டது.. 


. யோசியா யூதாதேசத்திலிருந்து 
விக்கிரகங்களை அழித்துப்போடுகிறான்‌. 
யூதாவில்‌ காணப்படுகிற 
விக்கிரகாராதனைகள்‌ எல்லாமே, 
யூதாதேசத்தின்‌ ராஜாக்களோடு 
தொடர்புடையவை. 

இஸ்ரவேல்‌ புத்திரருடைய 

எங்கும்‌ உண்டான. 
அருவருப்புகளையெல்லாம்‌. அகற்றி, 
இஸ்ரவேலிலே காணப்பட்டவர்களையெல்லாம்‌ 
தங்கள்‌ தேவனாகிய கர்த்தரைச்‌ 
சேவிக்கும்படி செய்கிறான்‌ (2நாளா 34:33). 





i FTE 
TT 


அதற்கு பின்பு யோசியா எருசலேமிலே. 
கர்த்தருக்கு பஸ்காவை  ஆசரிக்கிறான்‌. 
இந்த சம்பவம்‌ 2இராஜா 23:21 ஆவது 
வசனப்பகுதிமிலும்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 

இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தருக்கு 
பண்டிகைகளை ஆசரிக்கவேண்டும்‌. 
கர்த்தருடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தில்‌, 
இந்தப்‌ பண்டிகைகளை ஆசரிப்பது பற்றி 
'சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
ஆசரிக்கிற எல்லா பண்டிகைகளிலும்‌, பஸ்கா 
பண்டிகையே மிகவும்‌ முக்கியமான 
பண்டிகையாயிருக்கிறது. 


எசேக்கியா ராஜாவும்‌, யோசியா 
ராஜாவும்‌ யூதாதேசத்திலே ஆவிக்குரிய 
மறுமலர்ச்சிகளை ஏற்படுத்துகிறார்கள்‌. 
இவர்களுடைய ராஜ்யபாரத்தின்‌ போது 
யூதாமார்க்கம்‌ உயிர்மீட்சி பெறுகிறது. 
கர்த்தருடைய ஆராதனைகளும்‌, 
பண்டிகைகளும்‌ மறுபடியும்‌ முறையாக 
ஆசரிக்கப்படுகிறது. 

பழைய ஏற்பாட்டுக்காலத்தில்‌ 
சரிக்கப்பட்ட பஸ்கா, 
ஏற்பாட்டுக்காலத்தில்‌ கர்த்தருடைய பந்திக்கு 
ஒப்பாயும்‌, அடையாளமாயும்‌ இருக்கிறது. 
கர்த்தருடைய பந்தியை ்‌ ப்‌ 
ஆசரிக்கவேண்டும்‌. 
பிள்ளைகள்‌ பரிசுத்தத்திலும்‌, 
வளர்ச்சி பெறவேண்டும்‌. 
சபையின்‌ அழகும்‌ அலங்காரமுமாகும்‌ 


எசேக்கியாவின்‌ காலத்தில்‌, 
யூதாதேசத்தார்‌ பஸ்காவை பரிகத்தத்தோடு 
ஆசரித்தார்கள்‌. அவர்கள்‌ கர்த்தரிடத்தில்‌. 
பயபத்தியாமிருந்தார்கள்‌. யோசியாவின்‌ 
காலத்திலும்‌, பஸ்கா ஆசரிக்கப்படுகிறது. 
யோசியாவின்‌ காலத்தில்‌ ஆசரிக்கப்பட்ட 
பஸ்காவைப்பற்றி, இந்த வசனப்பகுதியில்‌ 
விரிவாகச்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 


வப்‌, த்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ பஸ்காவையும்‌, 
ப ப்பி்லாத்‌ அ ம்க்‌ ஏழு 
நாளளவும்‌ ஆசரிக்கிறார்கள்‌ (நாளா 35:17). 


2 நானாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


தீர்க்கதரிசியாகிய சாமுவேலின்‌ நாள்‌ 
தொடங்கி, இஸ்ரவேலிலே அப்படிக்‌ கொத்த 
பஸ்கா ஆசரிக்கப்படவில்லை; யோசியாவும்‌, 
ஆசாரியரும்‌, லேவியரும்‌, யூதாவனைத்தும்‌, 
இஸ்ரவேலில்‌. வந்திருந்தவர்களும்‌, 
எருசலேமின்‌. குடிகளும்‌ ரித்த 
பஸ்காவைப்போல இஸ்ரவேல்‌ 

ஒருவரும்‌ ஆசரித்ததில்லை (2நாளா 35:18). 


யோசியாவின்‌ காலத்தில்‌ பஸ்கா 
மிகவும்‌ சிறப்பாக ஆசரிக்கப்பட்டது. இதனால்‌ 
ராஜாவின்‌. இருநயத்திதும்‌, யூதாஜனத்தாரின்‌. 
பெருமை உண்டாயிற்று 
பெருமையாய்‌ மாறிற்று, 
அவர்கள்‌ மனதிலே பெருமை வந்தபோது, 
தேவவல்லமை அவர்களிடத்தில்‌ 
குறைந்துபோயிற்று. 
அவர்கள்‌ மாதம்‌ 
பதினாலாந்தேதியிலே. பஸ்கா 
ஆட்டுக்குட்டியை அடிக்கிறார்கள்‌. யோசியா 
ஆசாரியர்களை அவர்கள்‌ முறைவரிசைகளில்‌ 
வைத்து, அவர்களைக்‌ கர்த்தருடைய 
ஆலயத்தில்‌. ஆராதனை செய்யத்‌ 
திட்டப்படுத்துகிறான்‌ (நோளா 35112). 


யோசியா இஸ்ரவேலையெல்லாம்‌. 
உபதேசிக்கிறவர்களும்‌, கர்த்தருக்குப்‌ 
பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுமாகிய லேலியரை 
நோக்கி, “பரிசுத்தப்‌ பெட்டியைத்‌ தாவீதின்‌ 
குமாரனாகிய சாலொமோன்‌ என்னும்‌ 
இஸ்ரவேலின்‌ ராஜா கட்டின ஆலயத்திலே. 
வையுங்கள்‌; தோளின்மேல்‌ அதைச்‌ சுமக்கும்‌ 
பாரம்‌ உங்களுக்குரியதல்ல" (தோளா 35 
என்றும்‌, 

இப்போது நீங்கள்‌ உங்கள்‌ தேவனாகிய 
கர்த்தருக்கும்‌, அவருடைய ஜனமாகிய 
இஸ்ரவேலுக்கும்‌ ஊழியஞ்செய்து, 
இஸ்ரவேலின்‌ ராஜாவாகிய தாவீது எழுதின 
கட்டளைக்கும்‌, அவன்‌ குமாரனாகிய 
சாலொமோன்‌ எழுதின கட்டளைக்கும்‌. 
ஒத்தபடியே உங்கள்‌ பிதாக்களின்‌ 
குடும்பத்தாருக்காகக்‌. குறிக்கப்பட்ட 
வரிசையிலே உங்களை ஆயத்தப்படுத்துங்கள்‌" 
(நோளா 35:3,4) என்றும்‌, 


முதலாம்‌ 





f= FTE 
TT 


“ஜனங்களாகிய உங்கள்‌ 
சகோதரருக்காகப்‌ பரிசுத்த ஸ்தலத்திலே 
பிதாக்களுடைய வம்சப்‌ பிரிவுகளின்படியேயும்‌,. 
லேலியருடைய வம்சத்தார்‌. 
வகுக்கப்பட்டபடியேயும்‌ நின்று, பஸ்கா 
ஆட்டுக்குட்டியை அடித்து, உங்களைப்‌ 
பரிசுத்தப்பண்ணி, மோசேயைக்கொண்டு 
கர்த்தர்‌ சொன்னபடியே உங்கள்‌ சகோதரர்‌ 
செய்யும்படி, அவர்களுக்கு அவைகளை 
ஆயத்தப்படுத்துங்கள்‌"  (நோளா 35:55) 
என்றும்‌ சொல்லுகிறான்‌. 

“இஸ்ரவேலையெல்லாம்‌ 
உபதேசிக்கிறவர்களும்‌" 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்குக்‌ 
வார்த்தையை உ வர்கள்‌. 
ஆவிக்குரிய உயிர்மீட்சியில்‌ கர்த்தருடைய 
வார்த்தையை உபதேசிப்பதே அடிப்படையான 
காரியம்‌. 


என்பவர்கள்‌. 
கர்த்தருடைய 


யோசியா எருசலேமிலே பண்டிகைகளை 
ஆசரிக்கிறான்‌. ஆசாரியர்‌, லேவியர்‌ 
ஆகியோருடைய தேவாலயத்து 
பணிவிடைகளை முறைப்படுத்துகிறான்‌. 
அவர்களுடைய வகுப்புவாரியாக அவர்களைக்‌ 
கர்த்தருடைய ஆலயத்தில்‌ ஆராதனைசெய்யத்‌ 
திட்டப்படுத்துகிறான்‌. (நோளா 35:2-6) 


தாவீது ராஜாவினுடைய 
கட்டளையின்படி ஆசாரியரும்‌, லேவியரும்‌ 24 
வகுப்புகளாகப்‌ பிரிக்கப்பட்டிருக்கிறார்கள்‌. 
நாளா 24-25), 


யோசியா ஆசாரியரிடத்திலும்‌, 
லேவியரிடத்திலும்‌, பஸ்காவை ஆசரிக்கு 
வந்திருக்கிற ஜனங்களிடத்திலும்‌ மிகவும்‌ 
அன்பாகவும்‌, ஆறுதலாகவும்‌ பேசுகிறான்‌. 
இந்த விஷயத்தில்‌ எசேக்கியா ராஜாவின்‌ 
சுபாவமும்‌, யோசியா ராஜாவின்‌ சுபாவமும்‌ 
ஒத்திருக்கிறது. 

“கர்த்தருக்கு அடுத்த காரியத்தில்‌ நல்ல 
உணர்வுள்ள எல்லா லேவியரோடும்‌. 
எசேக்கியா பட்சமாய்ப்‌ பேசினான்‌; இப்படி 
அவர்கள்‌ பண்டிகையின்‌ ஏழுநாள்‌ அளவும்‌ 
புசித்து, ஸ்தோத்திரபலிகளைச்‌ செலுத்தி 
தங்கள்‌ பிதாக்களின்‌ தேவனாகிய 
கர்த்தரைத்‌ துதித்துக்கொண்டிருந்தார்கள்‌” 
(நோளா 30:22). 


2 நானாகமம்‌ - விரிவுரை 
Il CHRONICLES - COMMENTARY 


பஸ்காவை 
வந்திருக்கிற 
ஆசாரியரும்‌, லேவியரும்‌, 
புத்திரரும்‌, பஸ்காவின்‌ ஆராதனையை 
திட்டம்பண்ணுகிறார்கள்‌. அவர்கள்‌ 
ராஜாவின்‌ வார்த்தைக்கு கீழ்ப்படிகிறார்கள்‌. 


ஆசரிப்பதற்காக 
ராஜாவும்‌, 
இஸ்ரவேல்‌ 


யோசியா 


வந்திருந்த ஜனங்கள்‌ எல்லாருக்கும்‌, 
அவர்கள்‌ இலக்கத்தின்படியே, 
பஸ்கா பலிக்காக முப்பதினாயிரம்‌ 
ஆட்டுக்குட்டிகளையும்‌, வெள்ளாட்டுக்‌ 
குட்டிகளையும்‌, மூவாயிரம்‌ காளைகளையும்‌, 
ராஜாவாகிய யோசியா தன்னுடைய 
ஆஸ்தியிலிருந்து, கொடுக்கிறான்‌. 
(நாளா 35:7). 


யோசியா ராஜாவினுடைய பிரபுக்களும்‌ 
மனப்பூர்வமான காணிக்கையாக ஜனத்திற்கும்‌ 


விசாரணைக்‌ கர்த்தாவாகிய இல்க்கியாவும்‌. 
சகரியாவும்‌ யெகியேலும்‌ ஆசாரியர்களுக்குப்‌ 
பஸ்கா. பலிக்கென்று இரண்டாயிரத்து 
அறுநூறு ஆட்டுக்குட்டிகளையும்‌, முந்நூறு 
காளைகளையும்‌ கொடுக்கிறார்கள்‌ 
(நாளா 35:8). 


ர்களைத்‌ தவிர, கொனானியா, 
செமாயா, நெதனெயேல்‌ என்னும்‌ அவர்கள்‌ 
சகோதரரும்‌, அசபியா, ஏயெல்‌, யோசபாத்‌ 
என்னும்‌ லேலியரின்‌ பிரபுக்களும்‌, 
லேலியருக்குப்‌ பஸ்கா பலிக்கென்று ஐயாயிரம்‌ 
ஆட்டுக்குட்டிகளையும்‌ ஐந்நூறு 
காளைகளையும்‌ கொடுக்கிறார்கள்‌ 
(நோளா 3529). 


ராஜாவும்‌, ல்‌ கர்த்தருக்கு 
காணிக்கைளை லுத்துகிறார்கள்‌. 
காணிக்கை கொடுக்கும்‌ விஷயத்திலே 
அவர்கள்‌ ஜனங்களுக்கு 
முன்மாதிரியாயிருக்கிறார்கள்‌. ஜனங்களும்‌. 
அவர்களைப்‌ பின்பற்றி, ஏராளமான 
காளைகளையும்‌ ஆட்டுக்குட்டிகளையும்‌ 
கர்த்தருக்கு காணிக்கையாகக்‌. 
கொடுக்கிறார்கள்‌. 





i THE 
TT 


பஸ்காவை 
ஆசரிக்கவேண்டும்‌. 
காளைகளும்‌, 


, ஏழுநாட்களுக்கு 
அதற்கு ஏராளமான 

ஆட்டுக்குட்டிகளும்‌ 
தேவைப்படும்‌. பஸ்காவின்‌ தேவைகளும்‌ 
ராஜாவின்‌ பிரபுக்களும்‌ மனப்பூர்வமாய்க்‌: 
கொடுக்கிறார்கள்‌. ஆசாரியரின்‌ 
தலைவர்கள்‌ ஆசாரியருடைய செலவுகளை 
சந்திக்கிறார்கள்‌. யோசியா ராஜாவோ 
ஜனங்களின்‌ தேவைகளை சந்திக்கிறான்‌. 


ஆராதனை 
திட்டம்பண்ணப்பட்டபோது, ராஜாவினுடைய 
கட்டளையின்படியே ஆசாரியர்‌ தங்கள்‌ 
ஸ்தானத்திலும்‌, லேவியர்‌ தங்கள்‌ 
வகுப்புகளின்‌ வரிசையிலும்‌ நின்று. பஸ்கா 
ஆட்டுக்குட்டியை அடிக்கிறார்கள்‌: ஆசாரியர்‌ 
அவர்கள்‌ கையிலிருந்து இரத்தத்தை வாங்கித்‌ 
தெளிக்கிறார்க லேவியர்‌ 
தோலுரிக்கிறார்கள்‌ (2நாளா 3510,1) 


பஸ்கா 
ஆட்டுக்குட்டிகள்‌ 
வழக்கம்‌. யாத்‌ 
முதலாவதாகப்‌ பஸ்கா 
நியாயமுறைமையின்படியே 
பொரித்து, 


ஆசாரியர்கள்‌ 
டுக்குட்டியை 
அ தக்கன்‌ 
பரிசுத்தமாக்கப்பட்ட 
மற்றவைகளைப்‌. பானைகளிலும்‌ 
கொப்பரைகளிலும்‌ சட்டிகளிலும்‌ சமைத்து. 
ஜனங்களுக்கெல்லாம்‌ நீவிரமாய்ப்‌ பங்கிட்டுக்‌ 
கொடுக்கிறார்கள்‌ அதன்‌ பின்பே. 
தங்களுக்காக ஆயத்தப்படுத்துகிறார்கள்‌. 


மோசேயின்‌ புஸ்தகத்தில்‌ 
எழுதியிருக்கிறபடி ஜனங்கள்‌ கர்த்தருக்குப்‌ 
'லுத்தும்படி, அவர்கள்‌ தகனபலி 
மிருகங்களைப்‌ பிதாக்களுடைய 
வம்சப்பிரிவுகளின்‌ படியே, இவர்களுக்குக்‌ 
கொடுக்கத்தக்கதாய்‌. அவைகளைப்‌ 
காளைகளையும்‌ 

(நாளா 35:12). 


அவர்கள்‌ பஸ்கா 
நியாயமுறைமையின்படியே 
பொரித்து, 


ஆட்டுக்குட்டியை 
அக்கினியில்‌ 
பரிகத்தமாக்கப்பட்ட 
மற்றவைகளைப்‌. 'பானைகளிலும்‌ 
கொப்பரைகளிலும்‌ சட்டிகளிலும்‌ சமைத்து, 
ஜனங்களுக்கெல்லாம்‌ தீவிரமாய்ப்‌ பங்கிட்டுக்‌ 
கொடுக்கிறார்கள்‌ (நாளா 3543) 


2 நாளாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


COMMENTARY 


ஆசாரியரும்‌ 
கனம்பண்ணும்‌ வண்ணமாக, ஆலயத்திலே 
பஸ்காவை புசிக்கிறார்கள்‌. பின்பு 
தங்களுக்காகவும்‌ ஆசாரியருக்காகவும்‌ 
ஆயத்தப்படுத்துகிறார்கள்‌; ஆரோனின்‌. 
புத்திரராகிய ஆசாரியர்கள்‌ சர்வாங்க 
நிணத்தையும்‌. 
இரவுமட்டும்‌ 
லேவியர்‌ 


கர்த்தரைக்‌ 


க்கத்தில்‌ 
தங்களுக்காகவும்‌, ஆரோனின்‌ 
புத்திரராகிய ஆசாரியருக்காகவம்‌ 
ஆயத்தப்படுத்துகிறார்கள்‌ (நாளா 35:14). 


கர்த்தருடைய ஆலயத்திலே பாடகர்கள்‌ 
தங்களுக்கு க்கப்பட்ட ஊழியத்தை 
செய்கிறார்கள்‌. தாவீதும்‌, ஆசாபும்‌, ஏமானும்‌, 
ராஜாவின்‌ ஞானதிருஷ்டிக்காரனாகிய 
எதுத்தூனும்‌ கற்பித்தடியே ஆசாயின்‌ 
புத்திரராகிய பாடகர்‌ தங்கள்‌ ஸ்தானத்தில்‌ 
நிற்கிறார்கள்‌. 


வாசல்காவலாளர்‌ ஒவ்வொரு 
வாசலிலும்‌ நிற்கிறார்கள்‌: அவர்கள்‌ தங்கள்‌ 
ஊழியத்தை விட்டு விலகக்கூடாதிருக்கிறது; 
லேலியரான அவர்கள்‌ சகோதரர்‌ 
அவர்களுக்காக. ஆயத்தப்படுத்துகிறார்கள்‌ 
(நோளா 3595), தீட்டானது. எதையும்‌ 
கர்த்தருடைய ஆலயத்தில்‌ கொண்டு 
வரக்கூடாது. வாசல்காவலாளர்‌ 
ஒவ்வொருவரும்‌ கர்த்தருடைய ஆலயத்தை 
கவனமாய்‌ காவல்‌ காக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ ஒவ்வொரு வாசலிலும்‌ நின்று, 
உள்ளே வருகிறவர்களை கவனிக்கிறார்கள்‌. 
பஸ்கா முடியும்‌ வரையிலும்‌ பரிசுத்தமானது 
எதையும்‌ ஆலத்தற்கு வெளியே 
கொண்டுபோகக்கூடாது. வாசல்‌ காவலாளர்‌ 


கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தில்‌ 
சொல்லியிருக்கிற பிரகாரம்‌ பஸ்கா 
ஆசரிக்கப்படுகிறது. அப்படியே ராஜாவாகிய 
யோசியாவினுடைய கட்டளைப்படி, பஸ்காவை 
ஆசரிக்கிறதற்கும்‌, 
பீடத்தின்மேல்‌ சர்‌ 


அன்றைய 
திட்டமாய்ச்‌ செய்யப்படுகிறது (நாளா 35116). 





i THE 
TT 


பஸ்காவை 
ஆசரிக்கவேண்டும்‌. 
காளைகளும்‌, 


, ஏழுநாட்களுக்கு 
அதற்கு ஏராளமான 

ஆட்டுக்குட்டிகளும்‌ 
தேவைப்படும்‌. பஸ்காவின்‌ தேவைகளும்‌ 
ராஜாவின்‌ பிரபுக்களும்‌ மனப்பூர்வமாய்க்‌: 
கொடுக்கிறார்கள்‌. ஆசாரியரின்‌ 
தலைவர்கள்‌ ஆசாரியருடைய செலவுகளை 
சந்திக்கிறார்கள்‌. யோசியா ராஜாவோ 
ஜனங்களின்‌ தேவைகளை சந்திக்கிறான்‌. 


ஆராதனை 
திட்டம்பண்ணப்பட்டபோது, ராஜாவினுடைய 
கட்டளையின்படியே ஆசாரியர்‌ தங்கள்‌ 
ஸ்தானத்திலும்‌, லேவியர்‌ தங்கள்‌ 
வகுப்புகளின்‌ வரிசையிலும்‌ நின்று. பஸ்கா 
ஆட்டுக்குட்டியை அடிக்கிறார்கள்‌: ஆசாரியர்‌ 
அவர்கள்‌ கையிலிருந்து இரத்தத்தை வாங்கித்‌ 
தெளிக்கிறார்க லேவியர்‌ 
தோலுரிக்கிறார்கள்‌ (2நாளா 3510,1) 


பஸ்கா 
ஆட்டுக்குட்டிகள்‌ 
வழக்கம்‌. யாத்‌ 
முதலாவதாகப்‌ பஸ்கா 
நியாயமுறைமையின்படியே 
பொரித்து, 


ஆசாரியர்கள்‌ 
டுக்குட்டியை 
அ தக்கன்‌ 
பரிசுத்தமாக்கப்பட்ட 
மற்றவைகளைப்‌. பானைகளிலும்‌ 
கொப்பரைகளிலும்‌ சட்டிகளிலும்‌ சமைத்து. 
ஜனங்களுக்கெல்லாம்‌ நீவிரமாய்ப்‌ பங்கிட்டுக்‌ 
கொடுக்கிறார்கள்‌ அதன்‌ பின்பே. 
தங்களுக்காக ஆயத்தப்படுத்துகிறார்கள்‌. 


மோசேயின்‌ புஸ்தகத்தில்‌ 
எழுதியிருக்கிறபடி ஜனங்கள்‌ கர்த்தருக்குப்‌ 
'லுத்தும்படி, அவர்கள்‌ தகனபலி 
மிருகங்களைப்‌ பிதாக்களுடைய 
வம்சப்பிரிவுகளின்‌ படியே, இவர்களுக்குக்‌ 
கொடுக்கத்தக்கதாய்‌. அவைகளைப்‌ 
காளைகளையும்‌ 

(நாளா 35:12). 


அவர்கள்‌ பஸ்கா 
நியாயமுறைமையின்படியே 
பொரித்து, 


ஆட்டுக்குட்டியை 
அக்கினியில்‌ 
பரிகத்தமாக்கப்பட்ட 
மற்றவைகளைப்‌. 'பானைகளிலும்‌ 
கொப்பரைகளிலும்‌ சட்டிகளிலும்‌ சமைத்து, 
ஜனங்களுக்கெல்லாம்‌ தீவிரமாய்ப்‌ பங்கிட்டுக்‌ 
கொடுக்கிறார்கள்‌ (நாளா 353) 


2 நாளாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


COMMENTARY 


ஆசாரியரும்‌ 
கனம்பண்ணும்‌ வண்ணமாக, ஆலயத்திலே 
பஸ்காவை புசிக்கிறார்கள்‌. பின்பு 
தங்களுக்காகவும்‌ ஆசாரியருக்காகவும்‌ 
ஆயத்தப்படுத்துகிறார்கள்‌; ஆரோனின்‌. 
புத்திரராகிய ஆசாரியர்கள்‌ சர்வாங்க 
நிணத்தையும்‌. 
இரவுமட்டும்‌ 
லேவியர்‌ 


கர்த்தரைக்‌ 


க்கத்தில்‌ 
தங்களுக்காகவும்‌, ஆரோனின்‌ 
புத்திரராகிய ஆசாரியருக்காகவம்‌ 
ஆயத்தப்படுத்துகிறார்கள்‌ (நாளா 35:14). 


கர்த்தருடைய ஆலயத்திலே பாடகர்கள்‌ 
தங்களுக்கு க்கப்பட்ட ஊழியத்தை 
செய்கிறார்கள்‌. தாவீதும்‌, ஆசாபும்‌, ஏமானும்‌, 
ராஜாவின்‌ ஞானதிருஷ்டிக்காரனாகிய 
எதுத்தூனும்‌ கற்பித்தடியே ஆசாயின்‌ 
புத்திரராகிய பாடகர்‌ தங்கள்‌ ஸ்தானத்தில்‌ 
நிற்கிறார்கள்‌. 


வாசல்காவலாளர்‌ ஒவ்வொரு 
வாசலிலும்‌ நிற்கிறார்கள்‌: அவர்கள்‌ தங்கள்‌ 
ஊழியத்தை விட்டு விலகக்கூடாதிருக்கிறது; 
லேலியரான அவர்கள்‌ சகோதரர்‌ 
அவர்களுக்காக. ஆயத்தப்படுத்துகிறார்கள்‌ 
(நோளா 3595), தீட்டானது. எதையும்‌ 
கர்த்தருடைய ஆலயத்தில்‌ கொண்டு 
வரக்கூடாது. வாசல்காவலாளர்‌ 
ஒவ்வொருவரும்‌ கர்த்தருடைய ஆலயத்தை 
கவனமாய்‌ காவல்‌ காக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ ஒவ்வொரு வாசலிலும்‌ நின்று, 
உள்ளே வருகிறவர்களை கவனிக்கிறார்கள்‌. 
பஸ்கா முடியும்‌ வரையிலும்‌ பரிசுத்தமானது 
எதையும்‌ ஆலத்தற்கு வெளியே 
கொண்டுபோகக்கூடாது. வாசல்‌ காவலாளர்‌ 


கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தில்‌ 
சொல்லியிருக்கிற பிரகாரம்‌ பஸ்கா 
ஆசரிக்கப்படுகிறது. அப்படியே ராஜாவாகிய 
யோசியாவினுடைய கட்டளைப்படி, பஸ்காவை 
ஆசரிக்கிறதற்கும்‌, 
பீடத்தின்மேல்‌ சர்‌ 


அன்றைய 
திட்டமாய்ச்‌ செய்யப்படுகிறது (நாளா 35116). 





i FTN 
TT 


அங்கே வந்திருந்த இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
அக்காலத்தில்‌ பஸ்காவையும்‌, புளிப்பில்லாத 
அப்பப்பண்டிகையையும்‌ ஏழு நாளளவும்‌. 
ஆசரிக்கிறார்கள்‌. தீர்க்கதரிசியாகிய 


பஸ்காவைப்போல இஸ்ரவேல்‌ ராஜாக்களில்‌ 
ஒருவரும்‌ ஆசரித்ததில்லை. யோசியாவுடைய 
ராஜ்யபாரத்தின்‌ பதினெட்டாம்‌ வருஷத்திலே 
இந்தப்‌ பஸ்கா ஆசரிக்கப்படுகிறது. 
(நாளா 3597-19). 


யோசியா யூதாதேசத்தையும்‌, எருசலேம்‌ 
நகரத்திலுள்ள கர்த்தருடைய ஆலயத்தையும்‌, 
சமாரியாவையும்‌ சுத்தம்பண்ணின பின்பு, 
தேவனாகிய கர்த்தருக்கு பஸ்காவை. 
ஆசரிக்கிறான்‌. பழைய அசுத்தங்களெல்லாம்‌, 
பழைய அப்பத்திற்கு அடையாளமாயிருக்கிறது. 
றக்‌. பழைய அப்பம்‌. 

க்கப்படுகிறது. யூதாவின்‌ ஜனங்கள்‌ 
எல்லோரும்‌ தங்கள்‌ தேவனாகிய கர்த்தருக்கு 
பஸ்காவை ஆசரிக்கிறார்கள்‌. 


பின்பு. யோசியா 
இந்த உடன்படிக்கையின்‌ 
எழுதியிருக்கிறடியே உங்கள்‌ 
கர்த்தருக்குப்‌ பஸ்காவை ஆசரியுங்கள்‌” 
(2இராஜா 2321) என்று சகல 
ஜனங்களுக்கும்‌ கட்டளையிடுகிறான்‌. 
எசேக்கியாவின்‌ பஸ்கா 
ஆசரிக்கப்பட்டது. சம்பவம்‌ 
2நாளா 30-ஆவது அதிகாரத்தில்‌ விரிவாக 
சொல்லப்பட்டிருக்கிறது. 
யோசியாவின்காலத்தில்‌ ஆசரிக்கப்பட்ட 
பஸ்காவைப்பற்றி அதிகமாக. 
சொல்லப்படாவிட்டாலும்‌, இந்தப்‌ பஸ்காவே. 
சிறந்த பஸ்காவாமிருக்கிறது என்று இந்த 
வசனப்பகுதியில்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
இஸ்ரவேலை நியாயம்‌ விசாரித்த. 
நியாயாதிபதிகளின்‌ நாட்கள்‌ தொடங்கி, 
இஸ்ரவேலின்‌ ராஜாக்கள்‌ யூதாவின்‌ 
ராஜாக்கள்‌ ஆகிய அவர்களுடைய சகல. 
நாட்களிலும்‌ இந்தப்‌ பஸ்காவைப்போல்‌ பஸ்கா 
ஆசரிக்கப்படவில்லை (2இராஜா 23:22). 


ராஜா: 
புஸ்தகத்தில்‌. 
தேவனாகிய 


2 நாளாகமம்‌ - விரிவுரை 
Il CHRONICLES - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


_ நியாயப்பிரமாண புஸ்தகத்தில்‌ 
வார்த்தையின்‌ 
தேவனாகிய 
பஸ்காவை ஆசரிக்கிறான்‌. 
யோசியாவின்‌ பதினெட்டாம்‌. 
கர்த்தருக்கு இந்தப்‌ பஸ்கா 

ஆசரிக்கப்படுகிறது 


பிரகாரமாக. 
கர்த்தருக்கு 
ராஜாவாகிய 
வருஷத்திலே 
எருசலேமிலே 
(2இராஜா 23:23). 


யோசியாவும்‌, சாரியரும்‌ 
எருசலேமிலிருக்கிற விக்கிரகங்களை 
அகற்றிப்போடுகிறார்கள்‌. அதனக 
குறிசொல்லுகிறவர்களையும்‌ நிர்மூலம்‌ 
பண்ணுகிறார்கள்‌. கர்த்தருடைய ஆலயத்தில்‌ 
கண்டெடுத்த புஸ்தகத்தில்‌ எழுதியிருக்கிற 
நியாயப்பிரமாண வார்த்தைகளை யோசியா 
நிறைவேற்றுகிறான்‌. 


நியாயப்பிரமாண 
எழுதியிருக்கிற வார்த்தையின்‌ பிரகாரம்‌ 
யோசியா அஞ்சனக்காரரையும்‌, 
குறிசொல்லுகிறவர்களையும்‌, சுரூபங்களையும்‌ 
நரகலான விக்கிரகங்களையும்‌, 
யூதாதேசத்திலும்‌ எருசலேமிலும்‌ 
காணப்பட்ட எல்லா அருவருப்புகளையும்‌ 
நிர்மூலமாக்குகிறான்‌. 


அதுபோலவே, யோசியா அந்த 
நியாயப்பிரமாண புஸ்தகத்தில்‌ எழுதியிருக்கிற 
வார்த்தையின்‌ பிரகாரம்‌, எருசலேமிலே 
கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரிக்கிறான்‌. 
இந்தப்‌ பஸ்கா இஸ்ரவேலின்‌ சரித்திரத்திலே. 
மிகவம்‌ பிரசித்திப்பெற்ற விசேஷித்த 
பஸ்காவாயிருக்கிறது. 


புஸ்தகத்திலே 


எகிப்தியரோடு யுத்தம்‌ 
தோனா 85:20-24 


நானா 85:20. 
தேவாலயத்திற்கு. 
திட்டப்படுத்தின 
நடபடிகளுக்கும்பின்பு, 
ராஜாவாகிய  நேகோ 
'நதியோரமான 
பட்டணத்தின்மேல்‌ யுத்தம்‌ 
ஙண்ணாவத்தான்‌; அப்பொழுது 
யோசியா அவனுக்கு விரோதமாய்‌ 
யூத்தஞ்செய்யப்‌ புறப்பட்டான்‌. 


யோசியா 

அடுத்ததைத்‌ 
இத்த எல்லா 
எகிப்தின்‌ 
இபிராத்தூ 
கர்கேமிஸ்‌ 





i THE 
WEFT 


நானா 85:21. அவன்‌ இவனிடத்துக்கு. 
ஸ்தானாபதிகளை அனுப்பி: யூதாவின்‌ 
ராஜாவே, எனக்கும்‌ உமக்கும்‌ எண்ண? 
நான்‌ இப்போது உமக்கு விரோதமாய்‌ 
அல்ல, என்னோடே யுத்தம்பண்ணுகிற 
ஒருவனுக்கு விரோதமாய்ப்‌ போகிறேன்‌; 
நான்‌ தீவிரிக்க வேண்டுமென்று தேவன்‌: 
சொன்னார்‌; தேவன்‌. 
எண்னோடிருக்கிறார்‌; அவர்‌ உம்மை 
அழிக்காதபடிக்கு அவருக்கு எதிரிடை 
செய்வதை விட்டுவிடும்‌ என்று. 
சொல்லச்‌ சொன்னான்‌. 


நோனா 85:22. ஆனாலும்‌ யோசியா 
தன்‌ முகத்தை அவணை விட்டுத்‌ 
திருப்பாமலும்‌, நேகோ சொன்ன 
தேவனுடைய வாயின்‌ 
வார்த்தைகளுக்குச்‌ செவிகொடாமலும்‌, 
அவனோடே, 

வேஷம்மாறி, 

பன்னத்தாக்கிலே 

பண்ணுகிறதற்கு வந்தான்‌. 


2நானா 35:23. வில்வீரர்‌ யோசியா 
ராஜாவின்மேல்‌ அம்பெய்தார்கள்‌; 
அப்பொழுது ராஜா தன்‌ 
ஊழியக்காரரை நோக்கி; என்னை 
அப்புறம்‌ கொண்டுபோங்கன்‌, எனக்குக்‌. 
கொடிய காயம்பட்டது என்றான்‌. 


நானா 8554. அப்பொழுது 
அவனுடைய ஊழியக்காரர்‌ அத்த 
இரதத்தின்மேலிருந்த அவனை இறக்கி, 
அவனுக்கு இருந்த இரண்டாவது 
இரதத்தின்மேல்‌ ஏற்றி அவனை 
எருசலேமுக்குக்‌ கொண்டுவந்தார்கன்‌; 
அவன்‌ மரணமடைந்து தன்‌ 
பிதாக்களின்‌ கல்லறையில்‌ 
அடக்கம்பண்ணப்பட்டான்‌; யூதாவிலூம்‌ 
எருசலேமிலுமுன்ன யாவரும்‌ 
யோசியாவுக்காகத்‌. 
துக்கங்கொண்டாடினார்கள்‌.. 


யோசியா 
பஸ்காவை 
வருஷகாலமாக 
ஆசீர்வாதமாகயிருக்கிறது. 
கர்த்தருடைய ஆராதனைகள்‌ 
நடைபெறுகிறது. 
காரியங்களெல்லாம்‌. 
பெற்றிருக்கிறது. 


கர்த்தருடைய ஆலயத்திலே 
ஆசரிக்கிறான்‌. பதிமூன்று, 
யூதாதேசம்‌ 
தேசத்தில்‌ 
சீராக 
ஆவிக்குரிய 
மறுமலர்ச்சி 


2 நாளாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


யோசியாவுக்கு நாற்பது 
ஆவதற்கு முன்பாகவே 
பிரச்சனைகள்‌ உண்டாயிற்று. 


வயது 
அவனுக்கு 


யோசியா கர்த்தரிடத்தில்‌ 
உண்மையுள்ளவனாயிருக்கிறான்‌. கர்த்தருக்கு 
செம்மையானதை செய்கிறான்‌. ஆனாலும்‌ 
அவன்‌ பூரண ஆயுகவணயிலம்‌ 
ஜீவனோடிருக்கவில்லை. யோசியா தன்‌ 
ஆழுககாலத்தன்‌ பாதியிலேயே 

த்துப்போகிறான்‌. மரித்து சில 
வருஷங்களுக்கு யூதாதேசம்‌ 
அழிந்துபோகிறது. 


பூதாதேசத்தலே ஆலிக்குரிய 
மறுமலர்ச்சி ஏற்பட்டதினால்‌, அந்த தேசம்‌ 
எல்லா வகையிலும்‌ செழித்திருக்கும்‌ என்று 
எல்லோரும்‌ எதிர்பார்க்கிறார்கள்‌. ஆனால்‌ 
யூதாதேசத்திற்கு செழிப்புக்கு பதிலாக அழிவு 
வருகிறது. 


யூதாதேசத்தில்‌. 

மறுமலர்ச்சி ஏற்பட்டாலும்‌, 
தொடர்ந்து அழிவின்‌ 
போய்க்கொண்டிருக்கிறது. 
யூதாவின்மேல்‌ கொண்ட தம்முடைய 
மகாகோபத்தின்‌ உக்கிரத்தை விட்டுத்‌ 
திரும்பவில்லை. மனாசே கர்த்தருக்கு கோபம்‌ 
உண்டாக்கின சகல காரியங்களினிமித்தம்‌, 
கர்த்தருடைய கோபம்‌ யூதாவின்மீது 
நிலைத்திருக்கிறது. கர்த்தர்‌ 
கம்‌ தம்முடைய மகா 

உக்கிரத்தை விட்டுத்‌ 


அவன்‌ 
பின்பு, 


ஆவிக்குரிய 

அந்த பம 
பாதையில்‌ 

கர்த்தர்‌ 


ங்கை. 


இஸ்ரவேலைத்‌ 
யூதாவையும்‌ என்‌ 
தள்ளி, நான்‌ 
இந்த எருசலேம்‌ 


“நான்‌ 
தகளித்ப தபோல்‌ 
முகத்தை விட்டுத்‌ 
தெரிந்துகொண்ட 
நகரத்தையும்‌, என்‌ நாமம்‌ விளங்கும்‌ என்று 


நான்‌ சொன்ன ஆலயத்தையும்‌ 
வெறுத்துவிடுவேன்‌" (2இராஜா 23:27) என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 

கர்த்தர்‌ எரேமியா தீர்க்கதரிசியின்‌ 
மூலமாக, தம்முடைய கோபமான 
வார்த்தைகளை வெளிப்படுத்தியிருக்கிறார்‌. 





f= FTE 
TT 


'பிடுங்குவேன்‌, இடிப்பேன்‌, அழிப்பேன்‌ 
என்று நான்‌ ஒரு ஜாதிக்கு விரோதமாகவும்‌, 
ஒரு... ராஜ்யத்துக்கு விரோதமாகவும்‌ 
'சொன்னமாத்திரத்தில்‌, நான்‌ விரோதமாய்ப்‌ 
பேரின அந்தஜாதியார்‌ தங்கள்‌ தீங்கைவிட்டுத்‌ 
திரும்பினால்‌, நானும்‌ அவர்களுக்குச்‌ செய்ய 
நினைத்த. தீங்கைச்‌ செய்யாதபடிக்கு, 
மனம்‌ மாறுவேன்‌” (எரே 18:7 8). 


ஒரு தம்‌ ௮ 3 
நியமிக்கப்பட்டிருந்தாலும்‌, அந்த த்து 
ஜனங்கள்‌ தங்கள்‌ பாவங்களைவிட்டு 
திரும்பவேண்டும்‌. அப்போது கர்த்தரும்‌ 
அவர்களைத்‌ தண்டிக்கவேண்டும்‌ என்னும்‌ 
தம்முடைய மனதை மாற்றிக்கொள்வார்‌. 


யோசியாவின்‌ காலத்திலே, 
யூதாஜனங்கள்‌ ராஜாவின்‌ அதிகாரத்திற்கு 
கீழ்ப்படிகிறார்கள்‌. யோசியா யூதாதேசத்திலும்‌ 
எருசலேமிலும்‌ ஆவிக்குரிய மறுமலர்ச்சியை 
ஏற்படுத்தும்போது, யூதாவின்‌ ஜனங்கள்‌ 
அந்த மறுமலர்ச்சியை மனப்பூர்வமாய்‌ 
ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள்‌ 
ராஜாவின்‌ கட்டளைக்கு பயத்தினால்‌. 
கீழ்ப்படிந்தார்களேயல்லாமல்‌, நியாயப்பிரமாண 
வார்த்தைக்கு கர்த்தர்மீதுள்ள அன்பினாலும்‌ 
பத்தியினாலும்‌ கீழ்ப்படியவில்லை. 

யோசியா ராஜா ஈதேசத்தையும்‌, 
எருசலேம்‌ நகரத்தையும்‌ பங விட்டு 
விக்கிரகங்களை அகற்றிப்போட்டாலும்‌. 
அவர்களுடைய இருதயங்கள்‌ இன்னும்‌ அந்த 
விக்கிரகங்களையே. பின்பற்றிப்போகிறது. 
யூதாதேசத்திலே விக்கிரகங்கள்‌ 


காணப்படாவிட்டாலும்‌, 


வுக்கு. 


பார்க்கிறான்‌. 
மனுஷருடைய இருதயத்தைப்‌ 
பார்க்கிறார்‌. கர்த்தர்‌ யூதாதேசத்தாரைப்‌ 
பக்தித்‌ அக்குல இருதயங்களில்‌. 
வாசம்பண்ணுகிற விக்கிரகங்களையும்‌, 
அவர்கள்‌ தங்கள்‌ விக்கிரங்கள்மீது பக்தி 
வைராக்கியமாயிருப்பதையும்‌ பார்க்கிறார்‌. 


முகத்தைப்‌ 


மனுஷன்‌ 
கர்த்தரோ 


ஆகையினால்‌ கர்த்தர்‌, “நான்‌ 
இஸ்ரவேலைத்‌ தள்ளிவிட்டதுபோல. 
யூதாவையும்‌ என்‌ முகத்தை விட்டுத்‌ தள்ளி, 
நான்‌ தெரிந்துகொண்ட இந்த எருசலேம்‌ 
நகரத்தையும்‌, என்‌ நாமம்‌ விளங்கும்‌ 
என்று நான்‌ சொன்ன ஆலயத்தையும்‌ 
வெறுத்துவிடுவேன்‌" என்று சொல்லுகிறார்‌. 


2 நாளாகமம்‌ - 


II CHRONICLES - 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யூதாதேசத்திற்கு அழிவு 
நியமிக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள்‌ தங்கள்‌ 
பாவங்களை விட்டு விலகிவரவேண்டும்‌ 
என்றும்‌. அவர்களுடைய இருதயங்கள்‌ 
புதுப்பிக்கப்படவேண்டும்‌. என்றும்‌, 
அவர்களுடைய ஜீவியத்தில்‌ ஆவிக்குரிய 
மறுமலர்ச்சி ஏற்படவேண்டும்‌ என்றும்‌ 
கர்த்தர்‌ சித்தமுள்ளவராயிருக்கிறார்‌. 

ஈஜனத்தார்‌. 
வரப்போகும்‌. 
எச்சரிப்படையவேண்டும்‌. 
பாவங்களுக்கு மனந்திரும்பவேண்டும்‌. 
அவர்கள்‌ விக்கிரகங்களை விட்டு விலகி, 
மறுடியும்‌ கர்த்தரைப்பற்றிக்கொள்ள 
வேண்டும்‌. 


தங்களுக்கு 
பார்த்து 
தங்கள்‌ 


வப்‌ 


கர்த்தர்‌ தம்முடைய 
முகத்தைவிட்டுத்‌ தள்ளிவிட்டாலும்‌, 
எருசலேம்‌ நகரத்தை வெறுத்துவிட்டாலும்‌, 
கர்த்தர்‌ யோசியாவுக்கு தம்முடைய 
கிருபையை வெளிப்படுத்துகிறார்‌. கர்த்தர்‌ 
யோசியாவுக்கு தம்முடைய வார்த்தையை 
சொன்னபோது, “நான்‌ இந்த ஸ்நலத்தின்மேல்‌ 
வரப்பண்ணும்‌ சகல பொல்லாப்பையும்‌ உன்‌ 
கண்கள்‌ காண்பதில்லை" (2இராஜா 22:20) 
என்று சொல்லுகிறார்‌. 


சொன்ன பிரகாரம்‌, 
அழிவதற்கு முன்பாகவே, 

மரணமுண்டாயிற்று. 
தேசம்‌  அழிந்துபோவதை 
காணாமலேயே யோசியா மரித்துப்போகிறான்‌. 


யோசியாவின்‌ நாட்களில்‌ எகிப்தின்‌ 
ராஜாவாகிய பார்வோன்நேகோ அசீரியா 
ராஜாவுக்கு விரோதமாய்‌ ஜபிராத்து நதிக்கு 
போகிறபோது ராஜாவாகிய யோசியா 
அவனுக்கு எதிராகப்‌ புறப்படுகிறான்‌; 
பார்வோன்நேகோ யோசியாவை. 
மெகிதோவிலே கண்டபோது, அவனைக்‌ 
கொன்றுபோடுகிறான்‌ (2இராஜா 23:29), 


யோசியாவின்‌ நாட்களிலே எகிப்தின்‌ 
ராஜாவுக்கும்‌ அசீரியாவின்‌ ராஜாவுக்கும்‌ 
யுத்தம்‌ நடைபெறுகிறது. இந்த வசனத்தில்‌ 
பாபிலோன்‌ தேசத்து ராஜா, அசீரியாவின்‌ 
ராஜா என்று அழைக்கப்படுகிறான்‌. 
யூதாதேசம்‌ எகிப்து தேசத்திற்கும்‌ அசீரிய 
தேசத்திற்கும்‌ நடுவிலிருக்கிறது. இப்படிப்பட்ட 
சூழ்நிலையில்‌ எகிப்து தேசத்தார்‌ 

வழியாக 

யோசியா 


யூதாவை 





தீர்மானம்பண்ணுகிறான்‌. 


ழ்‌ நள 
யாய 


யோசியா, எகிப்தின்‌ ராஜாவுக்கு 
முன்பாக தன்னுடைய வல்லமையைக்‌ 
காண்பிக்க விரும்புகிறான்‌. எகிப்தின்‌ ராஜா 
ஐபிராத்து நதிக்குப்போகிறான்‌. அப்போது, 
யோசியா அவனுக்கு விரோதமாகப்‌ 
போகிறான்‌. ஆனால்‌ எகிப்தின்‌ ராஜா 
யோசியாவைக்‌ கொன்றுபோடுகிறான்‌. 


கர்த்தருடைய பார்வைக்கு 
செம்மையானதை செய்தவன்‌. அவன்‌ நல்ல. 
சுபாவமுள்ளவன்‌. னாலும்‌ அவன்‌ 
எகிப்தின்‌ ராஜாவாகிய நேகோ என்பவனோடு 
அவசரப்பட்டு யுத்தம்பண்ணப்போகிறான்‌ 


யோசியா தேவாலயத்திற்கு 
அடுத்ததைத்‌ திட்டப்படுத்தின இந்த எல்லா 
நடபடிகளுக்கும்பின்பு, எகிப்தின்‌ ராஜாவாகிய 
நேகோ ஜபிராத்து நதியோரமான 
கர்கேமிஸ்‌  பட்டணத்தின்மேல்‌ யுத்தம்‌ 
பண்ணவருகிறான்‌; அப்பொழுது யோசியா 
அவனுக்கு விரோதமாய்‌ யுத்தஞ்செய்யப்‌ 
புறப்படுகிறான்‌ (நாளா 35:20). 


யோசியா ஆவிக்குரிய உயிர்மீட்சியை 
உண்டு பண்ணுகிறான்‌. தேவாலயத்தில்‌ 
ஆசாரியருடைய ஊழியங்களையும்‌, 

(டைய ஊழியங்களையும்‌ 
வகுப்புவாரியாகத்‌ திட்டம்‌ பண்ணுகிறான்‌. 
அதன்‌ பின்பு, தேவையில்லாமல்‌ எகிப்தின்‌ 
ராஜாவாகிய நேகோவோடே யுத்தம்‌. 
பண்ணப்போகிறான்‌. இதில்‌ யோசியா மரித்துப்‌ 
போகிறான்‌. (2நாளா 35:20-24). 

ராஜாவாகிய நேகோ” 
பார்வோன்‌ நேகோ என்றும்‌. 
இவன்‌ யூதாவின்‌ 


எ 
என்பவன்‌ 
அழைக்கப்படுகிறான்‌. 
ராஜாவாகிய மனாசேயின்‌ காலத்தில்‌ எகிப்தில்‌. 


ஆட்சி புரிந்தவன்‌. எகிப்து தேசத்தில்‌ 25 
ஆவது சாம்ராஜ்யத்தை ஸ்தாபித்தவன்‌. 
இவன்‌ ஐபிராத்து நதியோரமான கர்கேமிஸ்‌ 
பட்டணத்தின்மேல்‌ யுத்தம்‌ பண்ணவருகிறான்‌. 
யோசியாவின்மீது யுத்தம்‌ பண்ண வரவில்லை. 
ஆனால்‌. யோசியாவோ. பார்வோன்‌ 
நேகோவிற்கு விரோதமாய்‌ யுத்தஞ்செய்யப்‌ 
புறப்படுகிறான்‌. 


2 நாளாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


பார்வோன்நேகோ 
யோசியாவினிடத்திற்கு ஸ்தானாபதிகளை 
அனுப்பி தான்‌ யோசியாவோடு யுத்தம்‌ 
பண்ண வரவில்லை என்றும்‌, கர்கேமிஸ்‌ 
பட்டணத்தின்மீது. யுத்தம்‌ 
பண்ணப்போவதாகவும்‌ கூறுகிறான்‌. ஆனால்‌ 
யோசியாவோ தன்னுடைய இருதயக்‌ 
கடினத்தினிமித்தம்‌ நேகோவிற்குச்‌ செவி 
கொடுக்கவில்லை. இதனால்‌ யோசியாவுக்கும்‌, 
நேகோவிற்கும்‌ யுத்தம்‌ நடைபெறுகிறது. இந்த 
யோசியா கொல்லப்படுகிறான்‌. 

(நாளா 35;20-24), 


யோசியா தனக்கு. 
எகிப்தின்‌ ராஜாவைப்‌ 
எகிப்தின்‌ ராஜாவோ  யோசியாவுக்கு. 
தன்னுடைய நிலமையை எடுத்துச்‌ 
சொல்லுகிறான்‌. அவன்‌ தன்னுடைய 
ஸ்தானாபதிகளை  யோசியாவினிடத்திற்கு 
அனுப்புகிறான்‌. 

எகிப்தின்‌ ராஜா யோசியாவினிடத்திற்கு 
தன்னுடைய ஸ்தானாபதிகளை அனுப்பி, 
“யூதாவின்‌ ராஜாவே, எனக்கும்‌ உமக்கும்‌ 
என்ன? நான்‌ இப்போது உமக்கு விரோதமாய்‌ 
அல்ல, என்னோடே  யுத்தம்பண்ணுகிற 
ஒருவனுக்கு விரோதமாய்ப்‌ போகிறேன்‌; நான்‌ 
தீவிரிக்க வேண்டுமென்று தேவன்‌ 
சொன்னார்‌; தேவன்‌ என்னோடிருக்கிறார்‌; 
அவர்‌ உம அறக்காகபடிக்கு அவுக 
எதிரிடை செய்வதை விட்டுவிடும்‌" 
(நோளா 35:21) என்று சொல்லச்‌. 
சொல்லுகிறான்‌. எகிப்தின்‌ ராஜா யூதாவின்‌ 
ராஜாவை எச்சரிக்கிறான்‌. 


எகிப்தின்‌ ராஜாவாகிய 
நீதிக்கு கட்டுப்பட்டவன்‌ போல்‌. 
யோசியா 
அநீதியான 


சம்பந்தமில்லாத 
பகைக்கிறான்‌. 


நேகோ 
, தெரிகிறது. 
நீதிமானாகமிருந்தாலும்‌, இப்போது 

காரியத்தை செய்கிறான்‌. 
நல்லவர்கள்‌ அநீதியான காரியத்தை 
செய்யும்போது, கர்த்தருடைய ஆசீர்வாதம்‌ 
அவர்களுக்கு கிடைக்காது. 





i FTE 
TT 
யோசியாவினிடத்தில்‌ 


சொல்லும்‌? நான்‌ தீவிரிக்க 
வேண்டுமென்று தேவன்‌ சொன்னார்‌; தேவன்‌ 


என்னோடிருக்கிறார்‌ 
அழிக்காதபடிக்கு 
செய்வதை 
சொல்லுகிறான்‌. 
யோசியாவினிடத்தில்‌ 
தேவனாகிய கர்த்தருடைய 
பயன்படுத்துகிறான்‌. யோசியா 
விரோதமாக யுத்தம்பண்ண 
தேவனுடைய சித்தத்திற்கு விரோதமான 
செயல்‌ என்று, எகிப்தின்‌ ராஜா அவனை 
எச்சரிக்கிறான்‌. 

கர்த்தர்‌ யோசியாவோடு பேசாமல்‌, 
எகிப்தின்‌ ராஜாவோடு பேசியிருக்கிறார்‌. 
ஒருவேளை சொப்பனத்தின்‌ மூலமாகவோ 

எரேமியா போன்ற தீர்க்கதரிசிகள்‌ 

மூலமா கர்த்தர்‌ எகிப்தின்‌ 
ராஜாவோடு பேசியிருக்கலாம்‌. எகிப்தின்‌ ராஜா 
அசீரியாவின்‌ ராஜாவுக்கு விரோதமாக 
யுத்தம்பண்ணப்போகிறான்‌. இந்த யுத்தம்‌ 
கர்த்தருடைய சித்தத்தின்‌ பிரகாரமாக. 
நடைபெறுகிறது. 


எகிப்தின்‌ 


ராஜாவுக்கு 


ராஜா. அசீரியாவின்‌ 
விரோதமாக 
யுத்தம்பண்‌ ஹுவதினால்‌, யூதாவின்‌ 
ராஜாவுக்கு ஒரு பாதிப்புமுமில்லை. கர்த்தர்‌ 
இதை யோசியாவுக்கு 
வெளிப்படுத்தியிருப்பார்‌ ஆனால்‌ 
யோசியாவோ கர்த்தருடைய வார்த்தைக்கு 
செவிகொடுக்கா தன்னுடைய 
சுயஇஷ்டத்திற்கு கீழ்ப்படிகிறான்‌ 
சித்தத்திற்கு. 
அவருக்கு விரோதமாக 
கிரியை செய்தால்‌, கர்த்தருடைய கோபமும்‌ 
சாபமும்‌ வரும்‌. எகிப்தின்‌ ராஜா 
யோசியாவைப்‌ பார்த்து, “தேவன்‌ உம்மை 
அழிக்காதபடிக்கு, அவருக்கு எதிரிடை 
செய்வதை. விட்டு. ம்‌ என்று 
சொல்லுகிறான்‌. 


எகிப்தின்‌ ராஜா 
சித்தத்தின்‌ பிரகாரமாக, 
ராஜாவுக்கு 
யுத்தம்பண்ணப்போகிறான்‌ 
இஸ்ரவேலின்‌ தேவனாகிய 
தன்னோடு கூடயிருக்கிறார்‌ என்று எகிப்தின்‌ 
ராஜா நம்புகிறான்‌. 


கர்த்தருடைய 
கீழ்ப்படியாமல்‌, 


கர்த்தருடைய 
அசீரியாவின்‌ 


2 நானாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


COMMENTARY 


எகிப்தின்‌ ராஜாவாகிய 
நோக்கமும்‌ கர்த்தருக்கு 
சித்தமானதாயிருக்கிறது. எகிப்தியரின்‌ 
சேனையும்‌ 'பெலமுள்ளதாயிருக்கிறது. 
யூதாவின்‌ ராஜாவோ, தனக்கு 
சம்பந்தமில்லாத விஷயத்தில்‌ அவசரப்பட்டு 
தலையிட்டு தன்னுடைய அழிவுக்கு தானே 
காரணமாகிறான்‌. யோசியா எகிப்தின்‌ 
ராஜாவுடைய எச்சரிப்பின்‌ வார்த்தைகளுக்கு 
செவிகொடுக்கவில்லை. 


நேகோவின்‌ 


யோசியா தன்‌ முகத்தை எகிப்தின்‌ 
ராஜாவை விட்டுத்‌ திருப்பாமலும்‌, நேகோ 
சொன்ன தேவனுடைய வாயின்‌ 
வார்த்தைகளுக்குச்‌ செவிகொடாமலும்‌, 
அவனோடே யுத்தம்பண்ண வேஷம்மாறி, 
மெகிதோவின்‌ பள்ளத்தாக்கிலே யுத்தம்‌ 
பண்ணுகிறதற்கு வருகிறான்‌ (2நாளா 35:22) 


வில்வீரர்‌ யோசியா ராஜாவின்மேல்‌ 
அம்பெய்கிறார்கள்‌: அப்பொழுது யோசியா 
ராஜா தன்‌ ஊழியக்காரரை நோக்கி: 
என்னை அப்புறம்‌ கொண்டுபோங்கள்‌, 
எனக்குக்‌ கொடிய காயம்பட்டது' (2நாளா 
35:23) என்று சொல்லுகிறான்‌. 


அப்பொழுது யோசியாவினுடைய 
த்‌ அந்த இரதத்தின்மேலிருந்த 
அவனுக்கு இருந்த 


கொண்டுவருகிறார்கள்‌; 
யோசியா எருசலேமிலே மரணமடைகிறான்‌. 
அவனை தன்‌ பிதாக்களின்‌ கல்லறையில்‌ 
அடக்கம்பண்ணுகிறார்கள்‌ (2நாளா 35:24). 


யோசியாவின்மேல்‌ புலம்பல்‌ 
2நானா 85:25-27. 


2நானா 85:25. எரேமியா 
யோசியாவின்மேல்‌ புலம்பல்‌ பாடினான்‌; 
சகல பாடகரும்‌ பாடகிகளும்‌ இத்நான்‌ 
வரைக்கும்‌ தங்கன்‌ புலம்பல்களில்‌: 
யோசியாவின்மேல்‌ பாடுகிறார்கள்‌; 
அவைகள்‌ இத்நாள்வரைக்கும்‌ 
வழங்கிவருகிறது; 

புஸ்தகத்தில்‌ 





ழ்‌ நயனா 
யாய 


நோனா யோசியாவின்‌ 
மற்ற வர்த்தமானங்களும்‌, 
கர்த்தருடைய தியாயப்பிரமாணத்தில்‌ 
எழுதியிருக்கிறதற்கொத்த. அவன்‌ 
செய்த நன்மைகளும்‌, 


35:26. 


2நானா 95:27. அவனுடைய 
ஆதியோடத்த நடபடிகளும்‌, இஸ்ரவேல்‌ 
மூதா ராஜாக்களின்‌ புஸ்தகத்தில்‌: 
எழுதியிருக்கிறது. 


யூதாவிலும்‌ எருசலேமிலுமுள்ள யாவரும்‌ 
யோசியாவுக்காகத்‌ 
துக்கங்கொண்டாடுகிறார்கள்‌. 
துன்மார்க்கராயிருந்தாலும்‌ 
துக்கங்கொண்டாடுகிறார்கள்‌ 
(நாளா 35:24), 


எரேமியா யோசியாவின்மேல்‌ புலம்பல்‌ 
பாடுகிறார்‌; சகல பாட்ககும்‌ பாடங்களும்‌ 
இந்நாள்‌ வரைக்கும்‌ தங்கள்‌ புலம்பல்களில்‌ 
யோசியாவின்மேல்‌ பாடுகிறார்கள்‌: அவைகள்‌ 
இந்நாள்வரைக்கும்‌ இஸ்ரவே: 


அவர்கள்‌ 
யோசியாவுக்காக. 


(நோளா 35:25). 


எரேமியா யோசியாவின்மேல்‌ புலம்பல்‌ 

என்று நாளாகமத்தில்‌ முதன்‌ 

எரேமியாவைப்‌ 

பற்றிக்கூறப்பட்டிருக்கிறது. யோசியாவின்‌ 13 

ஆவது ராஜ்யபாரத்தில்‌ எரேமியா தன்‌: 
ஊழியத்தை ஆரம்பிக்கிறார்‌. (எரே 1:2). 


2 நாளாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


“அவைகள்‌ புலம்பலின்‌ புஸ்தகத்தில்‌ 
எழுதியிருக்கிறது என்பது எரேமியாவின்‌ 
புலம்பல்‌ புஸ்தகத்தைக்‌ குறிப்பிடவில்லை. 
இந்தப்‌ புஸ்தகம்‌ எழுதப்படுவதற்கு 35 
வருஷங்களுக்கு முன்பு எரேமியா 
யோசியாவின்மீது வேறொரு புலம்பல்‌ 
புஸ்தகத்தை எழுதியிருக்கிறார்‌. 

யூதாவின்‌ ஜனங்களும்‌, எருசலேமின்‌ 
குடிகளும்‌ தங்கள்‌ ராஜாவாகிய 
யோசியாவின்மீது மதிப்பும்‌ மரியாதையும்‌ 
வைத்திருக்கிறார்கள்‌. ஆனாலும்‌ அவர்கள்‌ 
ஆலிக்குரிய காரியங்களில்‌ யோசியாவின்‌ 
ஆலோசனைகளுக்கு செவிகொடுக்கவில்லை, 
கர்த்தரைக்‌ குறித்தும்‌, கர்த்தருடைய 


விருப்பங்களும்‌, 
யூதாவின்‌ ஜனத்தாருடைய 
இருதயங்களில்‌ காணப்படவில்லை. ஆனாலும்‌ 
யோசியாவுக்காக 
இக்கங்கொண்டாடுக்காரகள்‌ 


யோசியாவின்‌ மற்ற வர்த்தமானங்களும்‌, 
கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தில்‌ 
எழுதியிருக்கிறதற்கொத்த அவன்‌ செய்த 
நன்மைகளும்‌, அவனுடைய ஆதியோடந்த 
நடபடிகளும்‌, இஸ்ரவேல்‌ யூதா ராஜாக்களின்‌ 
புஸ்தகத்தில்‌ எழுதியிருக்கிறது 
(நாளா 35:26,27). 





f= FTE 
TT 


யோசியா ரித்து ஒரு சில 
வருஷங்களுக்கு பின்பு, யூதாவும்‌ எருசலேமும்‌ 
அழிந்துபோகிற சம்பவம்‌. இந்த 
அதிகாரத்தில்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
யூநாதேசத்தை யோவாகாஸ்‌ என்பவன்‌ 
மூன்று மாதங்கள்‌ மாத்திரமே ஆட்சி 
செய்கிறான்‌ (2நாளா 36:1-4). 


அவனுக்குப்‌ பின்பு யோயாக்கீம்‌ 
புதினொரு வருஷங்களும்‌, (நாளா 36:5-8. 
'யோயாக்கீன்‌ மூன்று மாதங்களும்‌ 
(நோளா 363,10), சிதேக்கியா பதினொரு 
வருஷங்களும்‌ (2நாளா 36.11). யூதாதேசத்தை 
ஆட்சி செய்கிறார்கள்‌. 


யூதாதேசத்திற்கு 
உண்டாயிற்று. பாபிலோன்‌ 
நேபுகாத்நேச்சார்‌ 
திரளான 
சங்காரம்பண்‌ணுகிறான்‌ 
அவன்‌  எருசலேமிலுள்ள 
கொள்ளையிடுகிறான்‌. 
பட்டணத்தையும்‌, 
மாளிகைகளையும்‌ அ 
சுட்டெரித்துப்போடுகிறான்‌ (நாளா 
பட்டயத்திற்கு தப்பினவர்கள்‌ 
தேசத்திற்கு சிறைப்பிடித்து 
போகப்படுகிறார்கள்‌ (2நாளா 36:20), 

சிதேக்கியாவின்‌ பாவங்களுக்கும்‌, 
அவனுடைய துன்மார்க்கத்திற்கும்‌ தண்டனை 
கொடுக்கப்படுகிறது (நோளா 269213). 
யூதாதேசத்தாரும்‌ சிதேக்கியாவோடு சேர்ந்து, 
விக்கிரகங்களை ஆராதித்து கர்த்தருக்கு 
விரோதமாகப்‌ பாவம்‌ செய்கிறார்கள்‌ 
(நோளா... 3684). அவர்கள்‌ கர்த்தருடைய 
தீர்க்கதரிசிகளை  துன்பப்படுத்துகிறார்கள்‌ 
(நோளா 36:15,16). கர்த்தருடைய வார்த்தை 
நிறைவேறுகிறது (நோளா 36:21). 


பெர்சியா ராஜாவாகிய கோரேசுவின்‌. 
அரசாணைப்‌ பிரகாரம்‌, சிறையிருப்பிலுள்ள 
யூதர்கள்‌ விடுவிக்கப்படுகிறார்கள்‌ 
(நாளா 36:22,23). 


பேரழிவு 
ராஜாவாகிய 
யூதாதேசத்தாரில்‌ 
ங்களை 


(நோளா 36:17), 


36189) 
பாபிலோன்‌ 
கொண்டு 


2 நானாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


COMMENTARY 


2நானா 36:1-10 


தொனா 36:1. அப்பொழுது ஜனங்கள்‌ 
யோசியாவின்‌ குமாரனாகிய 
'யோவாகாசை அழைத்து, அவனை 
எருசலேமிலே அவன்‌ தகப்பன்‌ 
ஸ்தானத்திலே ராஜாவாக்கினார்கள்‌. 


யோவகாஸ்‌. 
இருபத்துமூன்று 
மூன்றுமாதம்‌. 


2நானா 362. 
ராஜாவாகிறபோது 
வயதாயிருந்து, 
எருசலேமில்‌ அரசாண்டான்‌. 


நோனா 36:3. அவன்‌ எருசலேமில்‌ 
அரசானாதபடிக்கு எகிப்தின்‌ ராஜா 
அவனைத்‌ தன்னிவிட்டு, தேசத்தின்மேல்‌ 
நானு தாலந்து வெள்ளியும்‌ ஒரு 
தாலந்து பொன்னுமான தண்டத்தைச்‌. 
சுமத்தி, 


நோனா. 36:4. அவனுடைய 
அண்ணனாகிய எலியாக்கீமை 
மூதாவின்மேலும்‌ எருசலேமின்‌ மேலும்‌ 
ராஜாவாக்கி, அவன்‌ பேரை 
யோயாக்கீம்‌ என்று மாற்றினான்‌; 
அவன்‌ தம்பியாகிய யேோவாகாசை: 
எகிப்தின்‌ ராஜாவாகிய நேகோ 
எகிப்திற்குக்‌ கொண்டுபோனான்‌. 


யோயாரக்கிம்‌ 
இருபத்தைந்து 
பதினொரு வருஷம்‌ 
அரசாண்டு, தன்‌ 
கர்த்தருடைய 
பொல்லாப்பானதைக்‌ 


நானா 36:5. 
ராஜாவாகிறயோது 
வயதாயிருந்து, 
எருசலேமில்‌ 
தேவனாகிய 
பார்வைக்குப்‌ 
செய்தான்‌. 


நானா 96:6. அவனுக்கு விரோதமாகப்‌ 
பாபிலோன்‌. ராஜாவாகிய 
நேபுகாத்நேச்சார்‌ வந்து, அவனைப்‌ 
பாயிலோனுக்குக்‌ கொண்டுபோக. 
இரண்டு வெண்கலச்‌. சங்கிலியால்‌ 
அவனைக்‌ கட்டினான்‌. 
96:7. கர்த்தருடைய 
பணிமுட்டுகவிலும்‌ 
நேபுகாத்நேச்சார்‌ 
கொண்டுபோய்‌, 
பாபிலோனிலுன்ன. 
தன்னுடைய கோவிலிலே வைத்தான்‌. 





i FTE 
TT 


2நானா 36:8. யோயாக்க்முடைய மற்ற 
வர்த்தமானங்களும்‌, அவன்‌ செய்ததும்‌, 
அவனிடத்திலே 
கண்டுபிடிக்கப்பட்டதூமான 
அவனுடைய அருவருப்புகளும்‌, 
இஸ்ரவேல்‌ யூதா ராஜாக்களின்‌. 
புஸ்தகத்தில்‌ எழுதியிருக்கிறது; அவன்‌ 
ஸ்தானத்தில்‌ அவன்‌ குமாரனாகிய 
யோயாக்கீமின்‌ ராஜாவானான்‌. 


2நானா 36:9. யோயாக்கீன்‌ 
ராஜாவாகிறபோது எட்டு 
வயதாயிருந்து, மூன்று மாதமும்‌ பத்து 
நாளும்‌ எருசலேமில்‌ அரசாண்டு, 
கர்த்தரின்‌ பார்வைக்குப்‌ 
பொல்லாப்பானதைச்‌ செய்தான்‌. 


நானா 9810. 
ஆரம்பத்திலே. 
என்னும்‌ 


மறுவருஷத்தின்‌ 
நேபுகாத்நேச்சார்‌ 
அவனையும்‌, 
கர்த்தருடைய ஆலயத்தின்‌ 
திவ்வியமான பணிமுட்டுகனையும்‌. 
பாபிலோனுக்குக்‌ கொண்டுவரப்பண்ணி, 
தகப்பனாகிய 
யூதாவின்‌ மேலும்‌ 
எருகலேமின்மேலும்‌ ராஜாவாக்கினான்‌.. 


ராஜா 


எருசலேம்‌ நகரமும்‌ 
அழிந்துபோகிறது. 
பாவங்களுக்கு 
கர்த்தர்‌ 

அவர்கள்‌ 


தேசி 
கொத தாக 
யூநாதேசத்தார்‌ தங்கள்‌ 
மணந்திரும்பவேண்டுமென்று 

எதிர்பார்க்கிறார்‌ 
மனந்திரும்புவதற்கு கர்த்தர்‌ 
காலஅவகாச த்தையும்‌: கொடுக்கிறார்‌. 
ல்‌ யூதாஜனத்தாரோ கர்த்தருடைய 
காலத்தை 

அசட்டைபண்ணுகிறார்கள்‌. 

யோசியா மரித்த. பின்பு, 
யூதாஜனங்களும்‌, எருசலேமின்‌ குடிகளும்‌ 
யோசியாவின்‌ குமாரனாகிய யோவாகாசை 
ந்து, அவனை எருசலேமிலே அவன்‌ 
ஸ்தானத்திலே 
ராஜாவாக்குகிறார்கள்‌. 'யோவகாஸ்‌ 
ராஜாவாகிறபோது இருபத்துமூன்று 
வயதாயிருந்து, மூன்றுமாதம்‌ எருசலேமில்‌ 

அரசாளுகிறான்‌ (நாளா 36:1,2/. 


2 நானாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


யோசியா யுத்தத்தில்‌ மரித்தான்‌. அதன்‌ 
பின்பு, யூதாவின்‌ ஜனங்கள்‌ யோவாகாசை 
எருசலேமிலே அவன்‌ தகப்பன்‌ ஸ்தானத்திலே 
ராஜாவாக்குகிறார்கள்‌. இவன்‌ மூன்றுமாதமே 
ஆட்சி புரிந்தவன்‌. யூதா தேசத்தில்‌ குறைந்த 
காலம்‌ ஆட்சி புரிந்தவன்‌ யோவாகாஸ்‌. 
(2நாளா 36:2) வடக்கு தேசத்தில்‌ சிம்ரி ஏழு 
நாட்களுக்கும்‌(1இராஜா 1615), சல்லூம்‌ ஒரு 
மாதத்திற்கும்‌ (2இராஜா 1513) ஆட்சி 
புரிந்திருக்கிறார்கள்‌. யோவாகாஸ்‌. 
துன்மார்க்கமானவன்‌. கர்த்தரின்‌ பார்வைக்குப்‌ 
பொல்லானதைச்‌ செய்தவன்‌(2இராஜா 23:32). 


யோவாகாஸ்‌ எருசலேமில்‌ 
அரசாளாதபிக்கு எகிப்தின்‌ ராஜா அவனைத்‌ 
தள்ளிவிடுகிறான்‌. மேலும்‌ அவன்‌ 
யூதாதேசத்தின்மேல்‌. நூறு தாலந்து 
வெள்ளியும்‌ ஒரு தாலந்து பொன்னுமான 
தண்டத்தைச்‌ சுமத்துகிறான்‌. 

யோசியாவின்‌ மரணத்திற்கு பின்பு, 
எருசலேமிலே பிரச்சனைகளுக்குமேல்‌ 
பிரச்சனைகள்‌ வருகிறது. யோசியா மரித்து, 
இருபத்திரண்டு வருஷங்களுக்கு பின்பு, 
எருசலேம்‌. நகரம்‌ முற்றிலுமாய்‌ 
அழிக்கப்படுகிறது. 


 யோசியாவுக்கு இரண்டு குமாரர்கள்‌ 


பெயர்‌ 


இரண்டு குமாரரும்‌ 

கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை 
செய்கிறார்கள்‌. யோவாகாஸ்‌ எகிப்து 
தேசத்திலே சிறை வைக்கப்பட்டிருக்கிறான்‌. 
எலியாக்கீமோ. எகிப்தின்‌ ராஜாவுக்கு. 
பொன்னையும்‌ வெள்ளியையும்‌ பகுதி 
கட்டுகிறான்‌. 
யோசியா 


மரித்த பின்பு யோவாகாஸ்‌ 
யூதாதேசத்திற்கு 


ராஜாவாகிறான்‌. 


அடக்கம்பண்ணுகிறார்கள்‌: 

தேசத்தின்‌ ஜனங்கள்‌ 
யோசியாவின்‌ குமாரனாகிய யோவாகாசை 
அழைத்து, அவனை  அபிஷேகம்பண்ணி, 
அவன்‌ தகப்பன்‌ ஸ்தானத்தில்‌ அவனை 
ராஜாவாக்குகிறார்கள்‌. 





i= FTE 
TT 


யோவாகாஸ்‌ ராஜாவாகிறபோது 
இருபத்துமூன்று வயதாயிருந்து, மூன்று 
மாதம்‌ எருசலேமில்‌ அரசாளுகிறான்‌; லீப்னா 
ஊரானாகிய எரேமியாவின்‌ குமாரத்தியான 
அவன்‌ தாயின்பேர்‌ அமுத்தாள்‌. யோவாகாஸ்‌ 
தன்‌ பிதாக்கள்‌ செய்தபடியெல்லாம்‌ கர்த்தரின்‌ 
பார்வைக்குப்‌ பொல்லாப்பானதைச்‌ 
செய்கிறான்‌ (2இராஜா 23:31,32). 

எகிப்தின்‌ ராஜாவாகிய பார்வோன்‌ 
நேகோ யோசியாவைக்‌ கொன்றுபோடுகிறான்‌. 
அதன்‌ பின்பு எகிப்தின்‌ மற்ற சேனையும்‌ 
யோசியாவின்‌ குடும்பத்திற்கும்‌,. 
யூதாதேசத்திற்கும்‌ விரோதமாக 


யோசியாவின்‌ 
இவன்‌ யூதாதேசத்திற்கு 
ராஜாவாகிறான்‌. 
யூநாதேசத்து ஜனங்கள்‌, யோசியாவின்‌ 
இளையகுமாரனாகிய யோவாகாசை 
ராஜாவாக அபிஷேகம்பண்ணி, யோசியாவின்‌ 
ஸ்தானத்திலே அவனை 
ராஜாவாக்குகிறார்கள்‌ 
யோவாகாசுக்கு எலியாக்கீம்‌ 
த்‌ 
ஜனங்கள்‌ 


மூத்த 
யூதாவின்‌ 
ராஜாவாக 
வாக்கைப்‌! “தெரந்தெடுக்கிறர்கள்‌ 
யோவாகாஸ்‌ யுத்தம்பண்ணுகிற. 
சபாவமுள்ளவன்‌. இவன்‌ தன்‌ தகப்பன்‌ 
யோசியாவைக்‌ கொன்றுபோட்ட எகிப்தியரை 
பழிவாங்குவான்‌ என்றும்‌, எகிப்தின்‌ 
ராஜாவுக்கு விரோதமாக யுத்தம்பண்ணி 
அவனைக்‌ கொன்றுபோடுவான்‌ என்றும்‌, 
யூதாவின்‌ ஜனங்கள்‌ எதிர்பார்த்து, அவனை 
ராஜாவாக்குகிறார்கள்‌. 

யோவாகாஸ்‌. 
பராக்கிரமசாலியாமிருந்தாலும்‌, அவன்‌ தன்‌ 
பிதாக்கள்‌ செய்தபடியெல்லாம்‌ கர்த்தரின்‌ 
பார்வைக்குப்‌ பொல்லாப்பானதைச்‌ 
செய்கிறான்‌ (2இராஜா 23:32). யோவாகாஸ்‌ 
மூன்று மாதம்‌ மாத்திரமே எருசலேமிலே 
அரசாளுகிறான்‌. 


2 நானாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


COMMENTARY 


யோவாகாஸ்‌ 
அரசாளாதபடிக்கு, எகிப்தின்‌ ராஜாவாகிய 
பார்வோன்நேகோ அவனை ஆமாத்‌ தேசமான 
ரிப்லாவிலே பிடித்துக்‌ கட்டுவிக்கிறான்‌. அதன்‌ 
பின்பு எகிப்தின்‌ ராஜா யோவாகாசை, 
தன்னுடைய தேசத்திற்கு கொண்டு 
போகிறான்‌. யோவாகாஸ்‌ எகிப்து தேசத்திலே. 
போய்‌ அங்கே மரணமடைகிறான்‌. 


எகிப்தின்‌ ராஜாவாகிய பார்வோன்‌ 
நேகோ யூதாதேசத்தின்மேல்‌ நூறு தாலந்து 
வெள்ளியையும்‌, ஒரு தாலந்து பொன்னையும்‌ 
அபதாரமாக சுமத்துகிறான்‌. எகிப்தின்‌ ராஜா, 
யோசியாவின்‌ குமாரனாகிய எலியாக்கீமை 
அவன்‌ தகப்பனாகிய யோசியாவின்‌ 
ஸ்தானத்தில்‌ ராஜாவாக வைத்து, அவன்‌ 
பேரை யோயாக்கீம்‌ என்று மாற்றுகிறான்‌ 
(2இராஜா 23:34). 


எகிப்‌, ராஜாவாகிய 
பார்வோன்நேகோ யோசியாவின்‌ குமாரனாகிய 
எலியாக்கீமை அவன்‌ தகப்பனாகிய 
யோசியாவின்‌ ஸ்தானத்தில்‌ ராஜாவாக 
வைக்கிறான்‌. யூதாவின்‌ ராஜாசனம்‌ 
இதுவரையிலும்‌, தகப்பனிடத்திலிருந்து, 
அவனுடைய குமாரனுக்கு கடந்து வந்தது. 
ஆனால்‌ இப்போதோ அந்த ராஜாசனம்‌, 
ஒரு சகோதரனிடத்திலிருந்து, அவனுடைய 
மற்றொரு சகோதரனுக்கு கடந்து வருகிறது. 


எகிப்தின்‌ ராஜாவாகிய 
பார்வோன்நேகோ தன்னுடைய ல்‌ 
பயன்படுத்தி எலியாக்கீமை, 
தகப்பனாகிய யோசியாவின்‌ ந்தனர்‌ 
ராஜாவாக வைக்கிறான்‌. எலியாக்கீம்‌ 
என்னும்‌ பெயரை யோயா்கீம்‌ என்று 
மாற்றுகிறான்‌. 

யோசியா மரித்த பின்பு பூதாதேசத்தின்‌ 
ஜனங்கள்‌ யோசியாவின்‌ குமாரனாகிய 
யோவாகாசை, அவன்‌ தகப்பன்‌ ஸ்தானத்தில்‌ 
ராஜாவாக்கினார்கள்‌. எகிப்தின்‌ ராஜாவோ 
யோவாகாசை ரிப்லாவிலே பிடித்து கட்டி 
வைத்திருக்கிறான்‌. யூதாதேசத்து 

ங்களால்‌ எகிப்தின்‌ ராஜாவுக்கு. 
விரோதமாக ஒன்றும்‌ செய்ய முடியவில்லை. 





f= THE 
TT 


யூதாதேசத்திலே ஓரளவு செல்வம்‌. 
இருக்கிறது. ராஜாவின்‌ அரமனையிலே 
ஒரளவு பொன்னும்‌ வெள்ளியும்‌ இருக்கிறது. 
ஆனால்‌, எகிப்தின்‌ ராஜாவாகிய 
பார்வோன்நேகோ யூதாதேசத்தின்மேல்‌ நூறு 
தாலந்து வெள்ளியையும்‌ ஒரு தாலந்து 
பொன்னையும்‌ அபராதமாகச்‌ சுமத்துகிறான்‌. 
நாவின்‌ ராஜா 
இந்த. தண்டத்தை 
யூதாதேசத்தின்‌ பொக்கிஷம்‌ ஒன்றுமில்லாமல்‌ 
போய்விடும்‌. தேசமே தரித்திர தேசமாக. 
மாறிவிடும்‌. 


எகிப்தின்‌ ராஜா பூதாதேசத்தின்மீது 
கந்த அந்த கொள்ளவும்‌ பொன்னால்‌ 
யோயாக்கீம்‌ பார்வோனுக்குக்‌ கொடுக்கிறான்‌; 
ஆனாலும்‌ பார்வோனுடைய கட்டளையின்படி 
அந்தப்‌ பணத்தைக்‌ கொடுக்கும்படி 
யோயாக்கீம்‌ தேசத்தை மதிப்பிட்டு, அவரவர்‌ 
மதிப்பின்டி அந்த வெள்ளியையும்‌, 
பொன்னையும்‌ பார்வோன்‌ நேகோவுக்குக்‌ 
கொடுக்கத்தக்கநாக தேசத்து ஜனங்களின்‌ 
கையிலே தண்டுகிறான்‌ (2இராஜா 2 
பார்வோனுக்கு பகுதிப்பணம்‌ கட்ட 
யோயாக்கீமின்‌ மனையிலே. 
'பொன்னுமில்லை வெள்ளியுமில்லை. எகிப்தின்‌ 
ராஜாவுக்கு கொடுக்கவேண்டிய த 
எகிப்துதேசத்தின்‌ ங்‌ 


கட்டாயமாக வாங்குகிறான்‌. 


யோயாக்கீம்‌ ராஜாவாகிறபோது. 
இருபத்தைந்து வயதாயிருந்து, பதினொரு 
வருஷம்‌ எருசலேமில்‌ அரசாளுகிறான்‌; ரூமா 
ஊரானாகிய பெதாயாமின்‌ குமாரத்தியாகிய 
அவன்‌ தாயின்பேர்‌ செபுதாள்‌. யோயாக்கீம்‌ 
தன்‌ பிதாக்கள்‌ செய்தபடியெல்லாம்‌ கர்த்தரின்‌ 
பார்வைக்குப்‌ பொல்லாப்பானதைச்‌ செய்தான்‌ 
(2இராஜா 23:36,37). 


யூதாதேசத்தின்‌ பொக்கிஷமெல்லாம்‌ 
எகிப்து | தேசத்திற்குப்போகிறது பாலும்‌ தேனும்‌ 
ஓடின கானான்‌ தேசம்‌ இப்போது தரித்திர 
தேசமாகயிருக்கிறது. யூதாதேசத்திலே 
'பொன்னுமில்லை. வெள்ளியுமில்லை. 
யூதாதேசத்தார்‌ ஒடுக்கப்படுகிறார்கள்‌. இந்த 
சூழ்நிலையில்கூட யோயாக்கீம்‌ கர்த்தரைத்‌ 
தேடவில்லை. அவன்‌ தன்‌ பிதாக்கள்‌ 
செய்தபடியெல்லாம்‌ கர்த்தரின்‌ பார்வைக்கு 
'பொல்லாப்பானதை செய்கிறான்‌. 


2 நானாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


COMMENTARY 


எகிப்தின்‌ ராஜாவாகிய நேகோ, 
யோவாகாசின்‌ அண்ணனாகிய எலியாக்கீமை 
யூதாவின்மேலும்‌ எருசலேமின்‌ மேலும்‌ 
ராஜாவாக்கி, அவன்‌ பேரை யோயாக்கீம்‌ 
என்று மாற்றுகிறான்‌; அவன்‌ தம்பியாகிய 
யோவாகாசை எகிப்தின்‌ ராஜாவாகிய நேகோ 
எகிப்திற்குக்‌ கொண்டுபோகிறான்‌ 
(நாளா 36:34) இதன்‌ பின்பு, 
யோவாகாசைப்பற்றி ஒன்றும்‌ 
தெரியவில்லை. 
யோயாக்கீம்‌ ராஜாவாகிறபோது 
தப்பி வயதாயிருந்து, பதினொரு 
எருசலேமில்‌ அரசாளுகிறான்‌. 
ன தன்‌ தேவனாகிய கர்த்தருடைய 
பார்வைக்குப்‌ பொல்லாப்பானதைச்‌ 
செய்கிறான்‌ யோயாக்கீமுக்கு விரோதமாகப்‌ 
ல்‌ ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார்‌ 
அவனைப்‌ பாபிலோனுக்குக்‌ 
கொண்டுபோக இரண்டு வெண்கலச்‌. 
சங்கிலியால்‌ அவனைக்‌ கட்டுகிறான்‌ 
(நோளா 36:5). 


யோயாக்கீம்‌ பாபிலோனில்‌ எவ்வளவு 
காலம்‌ சிறையில்‌ இருந்தான்‌. என்று 
தெரியவில்லை. அவன்‌ பாபிலோனின்‌ 
ராஜாவை மூன்று வருஷம்சேவித்தான்‌. அதன்‌ 
பின்பு, அவனுக்கு எதிராகக்‌ கலகம்‌ 
பண்ணினான்‌. யோயாக்கீமின்‌ 
நான்காம்‌ என்பது 
நேபுகாத்நேச்சாரின்‌ ரது வருஷமாகும்‌. 
(எரே 254) 


யோயாக்கீமின்‌ மூன்றாம்‌ வருஷத்தில்‌ 
நேபுகாத்நேச்சார்‌ எருசலேமுக்கு எதிராக 
வந்தான்‌ என்று தானியேல்‌ புஸ்தகத்தில்‌ 
கூறப்பட்டிருக்கிறது. (தானி 11-3) 
யோயாக்கீம்‌ எகிப்தின்‌ ராஜாவால்‌ 
சிறைப்பிடிக்கப்பட்டபோது நேபுகாத்நேச்சார்‌ 
இன்னும்‌ ராஜாவாக ஆகவில்லை. 
யோயாக்கீம்‌ மூன்று வருஷம்‌ சிறையிருந்து 
அதன்‌ பின்பு மூன்று 
நேபுகாத்நேச்சாரைச்‌ 
வேண்டும்‌. (2இராஜா 24:1). 





f= a 
TT 


சிறையிருப்புக்குப்போனார்கள்‌. 
விவரம்‌ வருமாறு : 

1. யோயாக்கீமின்‌ காலத்தில்‌ 
சிறையிருப்பில்‌ தானியேலும்‌, 
எபிரெய வாலிபரும்‌ 
ஏராளமானோரும்‌ 
அடிமைகளாகச்‌ சென்றார்கள்‌. 
இக்காலத்தில்‌ தேவாலயத்தின்‌ 
பணிமுட்டுகளையும்‌, பாபிலோன்‌ ராஜா 
எடுத்துச்‌: சென்றுவிட்டான்‌. 
(நோளா 366; 2இராஜா 2414; 
தானி 111-3). 


மற்றும்‌ 
பாபிலோனுக்கு 


'யோயாக்கீனின்‌ காலத்தில்‌. 
(நோளா 36:10; 2இராஜா 2411046). 
மொர்தெகாயும்‌, எஸ்தரும்‌ இக்காலத்தில்‌ 
பாபிலோனுக்கு அடிமைகளாகச்‌ 
சென்றார்கள்‌. (எஸ்‌ 2:5-6). 


சிதேக்கியாவின்‌ காலத்தில்‌ 
நோளா 36:20; 2இராஜா 25). இது 


பட்டிருக்கிறது. (நோளா 36:21: 
எரே 25:9-12; தானி 9:2), 


மனாசேயின்‌ சிறையிருப்பும்‌ அந்நிய 
தேசத்திற்கு அடிமையாகச்‌ சென்ற சம்பவம்‌ 
என்று சிலர்‌ கூறுகிறார்கள்‌. (நோளா 33:11) 
இதையும்‌ சேர்த்தால்‌ மொத்தம்‌ நான்கு 
சிறையிருப்புக்கள்‌ இஸ்ரவேல்‌ பத்திருக்கு 
வந்திருக்கிறது; அவற்றில்‌ மனாசே 

சிறையிருப்பு முதலாவதாக வருகிறது. 


நேபுகாத்நேச்சார்‌. 
ஆ £ பணிழுப்‌ 

பாபிலோனுக்குக்‌ 

அவைகளைப்‌ பாபிலோனிலுள்ள தன்னுடைய 
கோவிலிலே வைக்கிறான்‌ (நாளா 3677). 


பாபிலோன்‌ ராஜாவாகிய 
நேபுகாத்நேச்சார்‌ அதிக வல்லமையுள்ளவன்‌ 
மிகவும்‌ பயங்கரமானவன்‌ 
இலன்‌ அதிகமாய்ப்‌. 
பரிசுத்த, 


நேபுகாத்நேச்சாருக்கு அதிக முக்கியத்துவம்‌ 
கொடுக்கப்படவில்லை. 


2 நானாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


கர்த்தர்‌ எருசலேமை அழிப்பதற்கும்‌, 
யூதாவின்‌ மனுஷரை சிறைப்பிடிப்பதற்கும்‌. 
நேபுகாத்நேச்சாரை தம்முடைய கருவியாகப்‌ 
பயன்படுத்துகிறார்‌. 


யூதாதேசத்திலே. 
ராஜாவாயிருக்கும்போது, 
ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார்‌ அவனுக்கு 
விரோதமாக வந்து, அவனை தனக்கு 
கீழ்ப்படுத்துகிறான்‌. யோயாக்கீம்‌ பாபிலோன்‌ 
ராஜாவுக்கு பகுதி கட்டுகிறான்‌. ஆனாலும்‌ 
யோயாக்கீம்‌ நேபுகாத்நேச்சாருக்கு 
தொடர்து கீழ்ப்படியவில்லை. யோயாக்கீம்‌ 


வருஷம்‌ மாத்திரமே 
நேபகாத்தேர்சாரை சேவிக்கிறான்‌. 
அதன்பின்பு யோயாக்கீம்‌, பாபிலோன்‌ 
ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாருக்கு 
விரோதமாகக்‌ கலகம்பண்ணுகிறான்‌. 


யோயாக்கீம்‌. 
பாபிலோன்‌ 


யோயாக்கீமின்‌ ஷ 
ராஜ்யபாரத்தின்போது, நேபுகாத்நேச்சார்‌ 
யூதாதேசத்தை ராஜ்யபாரம்பண்ண 
ஆரம்பிக்கிறான்‌. அவனுடைய எட்டாம்‌ வருஷ 
ராஜ்யபாரத்தின்போது, நேபுகாத்நேச்சார்‌ 
யோயாக்கீமை சிறைப்பிடிக்கிறான்‌. 
அதன்பின்பு யோயாக்கீம்‌ பாபிலோன்‌. 
ராஜாவுக்கு. கீழ்ப்படிவதாகவும்‌, பகுதி 
கட்டுவதாகவும்‌ ஒப்புக்கொள்கிறான்‌. 
பாபிலோன்‌ ராஜா யோயாக்கீமை விடுவித்து, 
அவனை மறுபடியும்‌ யூதாதேசத்திற்கு 
கிரக அனுமதிக்கிறான்‌. 


யோயாக்கீமோ பாபிலோன்‌ ராஜாவுக்கு 
மூன்று வருஷங்கள்‌ மாத்திரமே 
உண்மையுள்ளவனாயிருக்கிறான்‌. அதன்‌ 
பின்பு யோயாக்கீம்‌ தான்‌ சொன்ன 
வார்த்தைகளை மீறி, பாபிலோன்‌ ராஜாவுக்கு 
விரோதமாகக்‌ கலகம்பண்ணுகிறான்‌. தனக்கு 
எகிப்தின்‌ ராஜாவாகிய பார்வோன்‌ 
நேகோவினிடத்திலிருந்து உதவி வரும்‌ என்று 
நம்பி, யோயாக்கீம்‌ பாபிலோன்‌ ராஜாவுக்கு 
விரோதமாகக்‌ கலகம்பண்ணுகிறான்‌. 


நான்காம்‌ 


யூதாவின்‌ ராஜாவாகிய யோயாக்கீம்‌ 
தனக்கு விரோதமாக கலகம்பண்ணுவதைக்‌ 
கண்டு கோபமடைந்த நேபுகாத்நேச்சார்‌, 
யூதாதேசத்தை மொத்தமாக பட்ட 
தன்னுடைய சேனையை 
அனுப்புகிறான்‌. கல்தேயருடைய எண்ட்‌ 
யூதாதேசத்திற்கு விரோதமாக வருகிறது. 





i THE 
TT 


கல்தேயர்‌ யூதாதேசத்திற்கு 
விரோதமாக யுத்தம்பண்ண வரும்போது. 
கர்த்தர்‌ மேலும்‌ சில சத்துருக்களையும்‌ 
யூதாதேசத்திற்கு விரோதமாக வர 
அனுமதிக்கிறார்‌. கர்த்தர்‌ கல்தேயரின்‌ 
தண்டுகளையும்‌, சீரியரின்‌ தண்டுகளையும்‌, 
மோவாபியரின்‌ தண்டுகளையும்‌, அம்மோன்‌ 
புத்திரரின்‌ தண்டுகளையும்‌ அவன்‌ மேல்‌ 
வரவிடுகிறார்‌" (2இராஜா 24:2). 
தீர்க்கதரிசிகளாகிய ம்முடைய 
ஊழியக்காரரைக்கொண்டு கர்த்தர்‌ பன்‌ 
வார்த்தையின்டியே அவர்‌ அவைகளை 
யூதாவை அழிக்கும்படிக்கு வரவிடுகிறார்‌. 
இந்த சத்துருக்கள்‌ எல்லோரும்‌ பாபிலோன்‌. 
ராஜாவை... சேவிக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
நேபுகாத்நேச்சாருக்கு கீழ்ப்படிந்து. அவனுக்கு 
பகுதி கட்டுகிறார்கள்‌. 
தண்டுகள்‌ 
ற்கு விரோதமாக வரும்போது, 
அவர்களோடுகூட சீரியரின்‌ தண்டுகளும்‌, 
மோவாபியரின்‌ தண்டுகளும்‌, அம்மோன்‌ 
புத்திரரின்‌ தண்டுகளும்‌ வருகிறார்கள்‌. 
இவர்கள்‌ எல்லோரும்‌ இஸ்ரவேல்‌ 
தேசத்திற்கு பூர்வகாலத்திலிருந்தே 
சத்துருக்களாயிரக்கிறலர்க்‌ 
இஸ்ரவேலி. 


குல்தேயரின்‌ 
யூதாதேசத்திற்கு 


க்தகக்குல்ஸ்யே பகை இருக்கிறது. 


கர்த்தருடைய சித்தத்தின்‌ 
பிரகாரமாகவே, சத்துருக்கள்‌ 
யூதாதேசத்திற்கு விரோதமாக வருகிறார்கள்‌. 
கர்த்தர்‌ அனுமதிப்பதினால்தான்‌ அவர்கள்‌ 
யூதாதேசத்தாரை ஒடுக்குகிறார்கள்‌. கர்த்தர்‌ 
யூதாவை அழிப்பதற்கு 
சித்தமுள்ளவராயிருக்கிறார்‌. கர்த்தருடைய 
கோபத்திற்கு யூதாவின்‌ ராஜாவாகிய 
மனாசேயின்‌ பாவம்‌ காரணமாயிருக்கிறது. 


“மனாசே தன்‌ எல்லாச்‌ 
செய்கைகளினாலும்‌ செய்த 
பாவங்களினிமித்தம்‌ யூதாவைத்‌ தமது 
சமுகத்தை விட்டு அகற்றும்படி கர்த்தருடைய 
கட்டளையினால்‌ அப்படி நடக்கிறது. அவன்‌ 
சிந்தன குற்றமற்ற இரத்த்திற்காகவ்‌ 
எருசலேமைக்‌ குற்றமற்ற இரத்தத்தால்‌ 
நிரப்பினதற்காகவும்‌ கர்த்தர்‌ மன்னிக்கச்‌ 
சித்தமில்லாதிருக்கிறார்‌” (2இராஜா 24:34). 


2 நானாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


COMMENTARY 


கர்த்தர்‌ பிதாக்களின்‌ பாவங்களையும்‌ 

மங்களையும்‌, அவர்களுடைய 
மூன்றாம்‌, நான்காம்‌ தலைமுறை மட்டும்‌ 
விசாரிக்கிறவராயிருக்கிறார்‌. மனாசே 
கர்த்தருக்கு விரோதமாகப்‌ பாவம்‌ செய்தான்‌. 
அவன்‌ குற்றமற்ற இரத்தத்தை சிந்தினான்‌, 
யூதாதேசத்தார்‌ தங்கள்‌ பாவங்களுக்கு 
மனந்திரும்புவார்கள்‌ என்று கர்த்தர்‌ 

துவரையிலும்‌ பொறுமையோடு 
காத்திருக்கிறார்‌. ஆனால்‌ அவர்களோ 
தங்கள்‌ பாவங்களுக்கு மனந்திரும்பாமல்‌, 
கர்த்தருக்கு விரோதமாக தொடர்ந்து 
பாவங்களையும்‌ அக்கிரமங்களையும்‌ 
செய்கிறார்கள்‌. 


மனாசே தன்னுடைய பாவங்களுக்கு 
மனந்திரும்பினான்‌. என்று நாளாகமம்‌ 
புஸ்தகத்தில்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
ஆகையினால்‌. அவனுடைய 
கொலைப்பாதகங்களும்‌, குற்றங்களும்‌, 

வாய்ப்புள்ளது. 
ஆனாலும்‌ பாவங்கள்‌ 
அவனுடைய தனிப்பட்ட பாவமாயிருப்பதோடு, 
அவை. யூநாதேசத்தாரின்‌ மொத்த 
பாவமாகவும்‌ இருக்கிறது. 


மனாசே நிற்பான்‌. குற்றமற்ற 
இரத்தத்தினால்‌ நிரப்பினான்‌. அவனுடைய 

ல்‌ யூதாஜனத்தாருக்கும்‌ பங்கு 
கர்த்தர்‌ 


மனந்திரும்பாமல்‌ போனபடியினால்‌, 
யூதாதேசத்தின்மீது தம்முடைய 
நியாயத்தீர்ப்பைக்‌ கொடுக்கிறார்‌. 
மனாசே  எருசலேமிலே 
சிந்தியபோது. 
உதவிசெய்தார்கள்‌. 


பின்சந்ததியாரிடத்தில்‌ விசாரிக்கிறார்‌. 





i al 
TT 


பாபிலோன்‌ 
நேபுகாத்நேச்சார்‌ யூதாவின்‌ 
யோயாக்கீமை ஒடுக்கியதுபோல, 
ராஜாவையும்‌ ஒடுக்குகிறான்‌. எகிப்தின்‌ 
நதிதுவக்கி ஐபிராத்து நதிமட்டும்‌. 
எகிப்தின்‌ ராஜாவுக்கு இருந்த யாவையும்‌ 
ராஜா பிடித்துக்கொள்கிறான்‌. 
தேசத்தின்‌ 
பாபிலோன்‌ 
ஆளுகைக்குட்பட்டிருக்கிறது. 
எகிப்தின்‌ ராஜா பலவீனப்பட்டுப்போகிறான்‌. 


எகிப்தின்‌ ராஜா, 

யோயாக்கீமுக்கு 

வாய்ப்பு இருந்தது. 

ராஜா எகிப்தின்‌ ராஜாவை 

ஒடுக்கின பின்பு, எகிப்தின்‌ ராஜா அப்புறம்‌ 

தன்‌ தேசத்திலிருந்து புறப்பட்டு வரவில்லை 
(2இராஜா 24:7). 


சம்பவ, பின்பு எகிப்‌ 
படர்‌ ப்‌ உதவி செய்ய 
முன்வருகிறான்‌. அதன்‌ பின்பு 
சரித்திரத்திலே எகிப்தின்‌ ராஜாவைப்பற்றி 
ஒன்றும்‌ சொல்லப்படவில்லை. 

ங்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்‌ 
உரைக்கிறது என்னவென்றால்‌, என்னிபு 
விசாரிக்கும்டி உங்களை கன்னித்‌ 
அனுப்பின யூதாவின்‌ ராஜாவை நீங்கள்‌ 
நோக்கி: இதோ, உங்களுக்கு ஒத்தாசையாகப்‌ 
புறப்பட்ட பார்வோனின்‌ சேனை தன்‌ 
தேசமாகிய எகிப்துக்குத்‌ திரும்பிப்போகும்‌” 
(எரே 37:7). 


ராஜாவாகிய 
ராஜாவாகிய 


அதுவரையிலும்‌ 
ராஜாவாகிய 
செய்யும்‌ 


பாபிலோன்‌ ராஜாவாகிய 
நேபுகாத்நேச்சார்‌ யூதாதேசத்தை 
நிர்மூலம்பண்ணுகிறான்‌. இதைப்‌ பார்த்து 
யோயாக்கீமின்‌ இருதயம்‌ உடைந்துபோகிறது. 
நேபுகாத்நேச்சார்‌ யோயாக்கீமையும்‌ 
சிறைப்பிடிக்கும்‌ நிலமை உண்டாயிற்று. 
இதனால்‌ மனமுடைந்துபோன யோயாக்கீம்‌, 
வருத்தத்தோடே செத்துப்போகிறான்‌. அவன்‌ 
பூரண வயசு வரையிலும்‌ வாழவில்லை. 
யோயாக்கீம்‌ தன்னுடைய ஆயுசகாலத்தின்‌ 
பாதியிலேயே மரித்துப்போகிறான்‌. 


2 நானாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


COMMENTARY 


யோயாக்கீமின்‌ மற்ற 
வர்த்தமானங்களும்‌, அவன்‌ செய்தவை 
யாவும்‌, யூதாவுடைய ராஜாக்களின்‌ நாளாகமப்‌ 
புஸ்தகத்தில்‌ அல்லவோ எழுதியிருக்கிறது. 
யோயாக்கீம்‌ தன்‌ பிதாக்களோடே 
நித்திரையடைந்தபின்‌, அவன்‌ குமாரனாகிய 
யோயாக்கீன்‌ அவன்‌ ஸ்தானத்தில்‌ 
ராஜாவாகிறான்‌ (2இராஜா 24:5 த). 
யோயாக்கீமுடைய 


வர்த்தமானங்களும்‌, 
அவனிடத்திலே. 


மற்ற 
அவன்‌ செய்ததும்‌, 
கண்டுபிடிக்கப்பட்டதுமான 
அவனுடைய அருவருப்புகளும்‌, இஸ்ரவேல்‌ 
யூதா ராஜாக்களின்‌ புஸ்தகத்தில்‌ 
எழுதியிருக்கிறது: அவன்‌ ஸ்தானத்தில்‌ 
அவன்‌ குமாரனாகிய யோயாக்கீமின்‌ 
ராஜாவாகிறான்‌ (2நாளா 36:8). 


நேபுகாத்நேச்சார்‌. கர்த்தருடைய 
ஆலயத்தின்‌ பணிமுட்டுக்களை 
பாபிலோனுக்கு கொண்டுபோன போது, 
எருசலேமுக்கு சோதனை காலம்‌ 
ஆரம்பமாயிற்று. பாபிலோன்‌ வ்‌ 
கர்த்தருடைய யத்தின்‌: 
பணிமுட்டுக்களைத்‌ தீப்டுப்படுத்துகிறார்கள்‌. 
இதனால்‌ அவர்களுடைய அக்கிரமத்தின்‌ 
அளவு அதிகரிக்கிறது. 

“பெல்லூத்சார்‌ என்னும்‌ ராஜா தன்‌ 
பிரபுக்களில்‌ ஆயிரம்பேருக்கு ஒரு பெரிய 
விருந்து செய்து. அந்த ஆயிரம்‌ பேருக்கு 
முன்பாகத்‌ திராட்சரசம்‌ குடித்தான்‌. 
பெல்ஷாத்சார்‌ திராட்சரசத்தை 
௫சித்துக்கொண்டிருக்கையில்‌, அவன்‌ தன்‌ 
தகப்பனாகிய நேபுகாத்நேச்சார்‌ எருசலேம்‌ 
தேவாலயத்திலிருந்து கொண்டுவந்த பொன்‌ 
வெள்ளி பாத்திரங்களில்‌, ராஜாவாகிய தானும்‌ 
தன்‌ பிரபுக்களும்‌ தன்‌ மனைவிகளும்‌ தன்‌ 

குடிக்கிறதற்காக 
கொண்டுவரும்படி 


கொண்டுவந்தார்கள்‌; 

ராஜாவும்‌ அவனுடைய 
பிரபுக்களும்‌ அவனுடைய மனைவிகளும்‌: 
அவனுடைய வைப்பாட்டிகளும்‌ குடித்தார்கள்‌" 
(தானி 51-3. 





f= FTE 
TT 


யோயாக்கீன்‌ ராஜாவாகிறபோது எட்டு 
வயதாயிருந்து, மூன்று மாதமும்‌ பத்து நாளும்‌. 
எருசலேமில்‌ அரசாண்டு, . 

பார்வைக்குப்‌ 

செய்கிறான்‌. 

எக்கோனியா என்பதாகும்‌. 


சொல்லப்பட்டிருக்கிறது. 
என்றிருக்க வேண்டும்‌. ( 
வயது வித்தியாசம்‌ ரதிவெடுத்தவச்க ளுடைய 
பிழையாக இருக்கலாம்‌. வயோயாக்கீன்‌ 
பாபிலோனுக்கு அடிமையாக இழுத்துச்‌ 
செல்லப்பட்டான்‌. அவனுக்கு பல மனைவிகள்‌. 
இருந்தார்கள்‌. (இராஜா 2425) 
யோயாக்கீனுக்கு பிள்ளைகளும்‌ இருந்தார்கள்‌. 
(எரே 22:28) யோயாக்கீனுக்கு எட்டு வயது. 
மட்டுமே ஆயிருந்தால்‌ இவையெல்லாம்‌ 
இருப்பதற்கு வாய்ப்பில்லை. 
மறுவருஷத்தின்‌ .. ஆரம்பத்திலே 
நேபுகாத்நேச்சார்‌ என்னும்‌ ராஜா 
யோயாக்கீனையும்‌, கர்த்தருடைய ஆலயத்தின்‌ 
பணிமுட்டுகளையும்‌ 
கொண்டுவரப்பண்ணி, 


திவ்வியமான 
பாபிலோனுக்குக்‌ 
அவன்‌ சிறிய தகப்பனாகிய சிதேக்கியாவை 


யூதாவின்‌ மேலும்‌ எருசலேமின்மேலும்‌ 
ராஜாவாக்குகிறான்‌ (நோளா 36210). 


முதலாவது... சிறையிருப்பின்‌ போது. 
தேவாலயத்திலிருந்து ந்தது 
பணிமுட்டுகளெல்லாம்‌ எடுத்துச்‌ செல்லப்பட்டு 
விட்டது. அவற்றுக்குப்‌ பதிலாகச்‌ செய்யப்பட்ட 
பண்பட்ட அய்‌ பற்றி இங்கு 
கூறப்பட்டிருக்கிறது. 

யோயாக்கீனின்‌  சிறையிருப்பைப்பற்றி 
இந்த வசனப்பகுதியில்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
யோயாக்கீன்‌ 'யூதாதேசத்திற்கு 
ராஜாவானதினால்‌ அவனுக்கு மேன்மையோ, 
மகிமையோ உண்டாகவில்லை. அவள்‌ 
மிகுந்த  அவமானத்தோடு தன்னுடைய 

ராஜ்யபாரத்தை இழந்துவிடுகிறான்‌. 
வருஷம்‌ நாலாம்‌ மாசம்‌ 


ஜந்தாந்தேதிமிலே. நான்‌ கேபார்‌ 
நதியண்டையிலே சிறைப்பட்டவர்கள்‌ நடுவில்‌ 
இருக்கும்போது, சம்பவித்தது 
என்னவென்றால்‌, வானங்கள்‌ திறக்கப்பட, 
நான்‌ தேவதரிசனங்களைக்‌ கண்டேன்‌. அது 
'யோயாக்கீன்‌ ராஜாவுடைய சிறையிருப்பின்‌ 
ஐந்தாம்‌ வருஷமாயிருந்தது" (எசே 1:12). 


2 நாளாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


யோயாக்கீன்‌ எருசலேமிலே 
மூன்றுமாதம்‌ மாத்திரமே அரசாளுகிறான்‌ 
ராஜ்யபார காலம்‌ மிகவும்‌ 
குறுகியது. அதன்‌ பின்பு பாபிலோன்‌ ராஜா 
யோயாக்கீனை தன்னுடைய தேசத்திற்கு 
சிறைப்பிடித்து கொண்டு போகிறான்‌. 


யோயாக்கீன்‌ ராஜாவாகிறபோது 
பதினெட்டு வயதாயிருந்து, எருசலேமிலே 
மூன்று மாதம்‌ அரசாளுகிறான்‌; எருசலேம்‌ 
ஊரானாகிய எல்நாத்தானின்‌ குமாரத்தியான 
அவன்‌ தாயின்பேர்‌ நெகுஸ்தாள்‌. அவன்‌ 
தன்‌ தகப்பன்‌ செய்தபடியெல்லாம்‌ கர்த்தரின்‌ 
பார்வைக்குப்‌ பொல்லாப்பானதைச்‌ 
செய்கிறான்‌ (2இராஜா 24:89). 


யோயாக்கீன்‌ 
ராஜ்யபாரம்‌ பண்ணுகிற 
காலத்திலேயே, அவனுக்கும்‌, அவனுடைய 
குடும்பத்திற்கும்‌, யூதாஜனங்களுக்கும்‌ 
பிரச்சனைகள்‌ ஆரம்பமாயிற்று. 

அக்காலத்திலே பாபிலோன்‌ ராஜாவாகிய 
நேபுகாத்நேச்சாரின்‌ சேவகர்‌ எருசலேமுக்கு 
வருகிறார்கள்‌; நகரம்‌ முற்றிக்கை 
போடப்படுகிறது. பாபிலோன்‌ ராஜாவாகிய 
நேபுகாத்நேச்சாருடைய சேலகர்‌ நகரத்தை 
படற போடுகையில்‌ அவன்‌ நானும்‌ 

விரோதமாய்‌ வருகிறான்‌ 

திராத 244071. 


எருசலேமிலே 
ஆரம்ப 


பாபிலோன்‌ ராஜாவின்‌ சேவகர்கள்‌ 
எருசலேமுக்கு விரோதமாக முற்றிக்கைப்‌ 
போடும்போது, யூதாவின்‌ ராஜாவாகிய 
யோயாக்கீன்‌, நேபுகாத்நேச்சாருக்கு 
விரோதமாக யுத்தம்பண்ண ஒரு முயற்சியும்‌ 
மேற்கொள்ளவில்லை. சந்துருவுக்கு 
விரோதமாக யுத்தம்பண்ணாமல்‌ 
யோயாக்கீன்‌ பாபிலோன்‌ ராஜாவினிடத்தில்‌ 
'சரணடைகிறான்‌. 


யோயாக்கீன்‌ யூதாதேசத்திற்கு ராஜா. 
தாவிலை எருசலேம்‌ நகரம்‌ இருக்கிறது. 
து கர்த்தருடைய பரிசுத்த நகரம்‌. 
எருசலேம்‌ நகரத்திலே கர்த்தருடைய ஆலயம்‌ 
இருக்கிறது. இஸ்ரவேலின்‌ தேவனாகிய 
கர்த்தர்‌ தம்முடைய பரிசுத்த ஆலயத்திலே 
வாசம்பண்ணுகிறார்‌. இஸ்ரவேலர்கள்‌ 
தங்கள்‌ தேவனாகிய கர்த்தரிடத்தில்‌ 
பயபக்தியோடிருக்கவேண்டும்‌. கர்த்தரை 
சேவிக்கவேண்டும்‌. யோயாக்கீன்‌. 
ராஜாவுக்கோ கர்த்தர்மீது நம்பிக்கையில்லை. 





i FTE 
TT 


யூதாவின்‌ ராஜாவாக 
இருக்கிறவர்கள்‌ தைரியமுள்ளவர்களாகவம்‌, 
பராக்கிரமசாலிகளாகவும்‌, சத்துருக்களுக்கு 
விரோதமாக எதிர்த்து நின்று 
பண்ணுகிறவர்களாகவும்‌ இருக்க 

னால்‌ போயாக்களிடததிலோ. 
கர்த்தரிடத்தில்‌ பக்தியுமில்லை. அவனிடத்தில்‌ 
வீரமுமில்லை. யோயாக்கீன்‌ 
நேபுகாத்நேச்சாருக்கு விரோதமாக 
யுத்தம்பண்ணாமலேயே, அவனிடத்தில்‌ 
'சரணடைந்துவிடுகிறான்‌. 


நேபுகாத்நேச்சார்‌ எருசலேம்‌ நகரத்தை 
முற்றிக்கையிட்டிருக்கிறபொழுது, யூதாவின்‌ 
ராஜாவாகிய யோயாக்கீனும்‌, அவன்‌ தாயும்‌, 
அவன்‌ ஊழியக்காரரும்‌, அவன்‌ 
பிரபுக்களும்‌, பிரதானிகளும்‌ 
பாபிலோன்‌ ராஜாவினிடத்திற்குப்‌ 
புறப்பட்டுப்போகிறார்கள்‌;: அவனைப்‌ 
பாபிலோன்‌ ராஜா தன்‌ ஆளுகையின்‌ எட்டாம்‌. 
வருஷத்திலே பிடித்துக்‌ கொள்கிறான்‌ 
(2இராஜா 24:12). 


ராஜாவாக 

மொயின்‌ இப்போது... பாயின்‌ 
ராஜாவின்‌ சிறைக்கைதியாகயிருக்கிறான்‌. 
பாபிலோன்‌ ராஜா யோயாக்கீனை 
சிறைப்பிடித்து, கர்த்தருடைய ஆலயத்தைக்‌ 
கொள்ளையிடுகிறான்‌. எருசலேம்‌ நகரத்திலே, 
நேபுகாத்நேச்சாரை எதிர்ப்பதற்கு 
ஒருவனுமில்லை. 
பாபிலோன்‌. 
நேபுகாத்நேச்சார்‌ 
சகல பொ! 
அரமனையின்‌ 


ராஜாவாகிய 
கர்த்தருடைய ஆலயத்தின்‌ 
க்கிஷங்களையும்‌, ராஜாவுடைய 
பொக்கிஷங்களையும்‌ 
எடுத்துக்கொள்கிறான்‌. இஸ்ரவேலின்‌ 
ராஜாவாகிய சாலொமோன்‌ கர்த்தருடைய 
ஆலயத்தில்‌ உண்டாக்கியிருந்த பொன்‌ 
பணிமுட்டுகளையெல்லாம்‌, நேபுகாத்நேச்சார்‌ 
உடைத்துப்போடுகிறான்‌ (2இராஜா 24:13). 


இந்த சம்பவங்களெல்லாம்‌ கர்த்தர்‌ 
சொல்லியிருந்தபடியே. நடைபெறுகிறது 
“இதோ, நாட்கள்‌ வரும்‌: அப்பொழுது உமது, 
வீட்டில்‌ உள்ளதிலும்‌ உமது பிதாக்கள்‌ 
இந்நாள்வரைக்கும்‌ சேர்த்ததிலும்‌ ஒன்றும்‌ 
மீதியாக வைக்கப்படாமல்‌ எல்லாம்‌ 
பாபிலோனுக்குக்‌ கொண்டுபோகப்படும்‌” 
(2இராஜா 20:17). 


2 நாளாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


நேபுகாத்நேச்சார்‌ கர்த்தருடைய 
ஆலயத்தைக்‌ கொள்ளையிடும்போது, 
எருசலேம்‌ நகரத்திலே ஏராளமான ஜனங்கள்‌ 
இருக்கிறார்கள்‌. நேபுகாத்நேச்சார்‌ 
ராஜ்யபாரம்பண்ணின முதலாம்‌. 
வருஷத்திலே, எருசலேமுக்கு விரோதமாக 
வந்து, எருசலேம்‌ ஜனத்தாரில்‌ அநேகரை 
பாபிலோன்‌ தேசத்திற்கு சிறைப்பிடித்துக்‌ 
கொண்டுபோனான்‌. இந்த சம்பவம்‌ எட்டு 
வருஷங்களுக்கு முன்பு நடைபெற்றது. 
அப்போது யோயாக்கீம்‌ ராஜாலடைய 
மூன்றாம்‌ வருஷ ஆட்சிக்காலமாயிருந்தது. 


இதற்கு எட்டு வருஷங்களுக்கு முன்பு 
நடைபெற்ற சிறையிருப்பை, வேதபண்டிதர்கள்‌, 
முதலாம்‌. சிறையிருப்பு என்று 
சொல்லுகிறார்கள்‌. அப்போது தானியேல்‌ 
போன்ற முக்கியமானவர்கள்‌ எல்லோரும்‌ 
பாபிலோன்‌ தேசத்திற்கு சிறைப்பிடித்து 


கொண்டுபோகப்பட்டார்கள்‌. 


"யூதாவின்‌ ராஜாவாகிய மோயாக்கீம்‌ 
அரசாண்ட மூன்றாம்‌ வருஷத்திலே. 
பாமிலோனின்‌ ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார்‌ 
எருசலேமுக்கு வந்து, அதை முற்றிக்கை 
போட்டான்‌... அவர்களுக்குள்‌, யூதா 
புத்திரராகிய தானியேல்‌, அனனியா, 
மீஷாவேல்‌, அசரியா என்பவர்கள்‌ 
இருந்தார்கள்‌" (தானி 1:15). 
பாபிலோன்‌ ராஜாவாகிய 
நேபுகாத்நேச்சார்‌, யோயாக்கீள்‌ 
ராஜ்யபாரம்பண்ணும்‌ காலத்திலும்‌ 
எருசலேமுக்கு விரோதமாக வந்து, அந்த 
நகரத்திலுள்ள அநேகரை சிறைப்பிடித்து 
பாபிலோனுக்கு கொண்டு போகிறான்‌. 
வேதபண்டிதர்கள்‌ இந்த  சிறையிருப்பை 
“இரண்டாம்‌ சிறையிருப்பு” என்று 
சொல்லுகிறார்கள்‌. 
பாபிலோன்‌ 
நேபுகாத்நேச்சார்‌, 
ராஜாவின்‌ 
ஸ்திரீகளையும்‌, 


ராஜாவாகிய 
யோயாக்கீனையும்‌, 
தாயையும்‌, ராஜாவின்‌ 
அவன்‌ பிரதானிகளையும்‌, 
தேசத்தின்‌ பராக்கிரமசாலிகளையும்‌ 
எருசலேமிலிருந்து, பாபிலோனுக்குச்‌ 
சிறைபிடித்தக்கொண்டுபோகிறான்‌ 
(2இராஜா 24115). 


பாபிலோன்‌ 
சிறையிருப்புக்குப்போன. 





f= FTN 
TT 


“யூதாவின்‌ ராஜாவாகிய 
யோயாக்கீனுடைய சிறையிருப்பின்‌ 
முப்பத்தேழாம்‌ வருஷம்‌ பன்னிரண்டாம்‌ மாதம்‌: 
இருபத்தேழாந்தேதியிலே, ஏவில்‌ மெரொதாக்‌ 
என்னும்‌ பாபிலோன்‌ ராஜா, தான்‌ ராஜாவான 
வருஷத்திலே, யூதாவின்‌ ராஜாவாகிய 
யோயாக்கீனைச்‌ சிறைச்சாலையிருந்து 
புறப்படப்பண்ணி, அவன்‌ தலையை 
உயர்த்துகிறான்‌” 

'ஏவில்‌ மெரொதாக்‌ 
அன்பாய்ப்‌ பேசி, 
சிங்காசனத்தைத்‌ 
பாபிலோனிலிருந்து 
சிங்காசனங்களுக்கு உயரமாக வைத்து, 
அவனுடைய சிறைச்சாலை வஸ்திரங்களை 
மாற்றினான்‌; அவன்‌ உயிரோடிருந்த சகல 
நாளும்‌ நித்தம்‌ தனக்கு முன்பாகப்‌ 
போஜனம்பண்ணும்படி செய்தான்‌" 
(2இராஜா 25:27-29). 


அவனோடே 


அவனுடைய 
தன்னோடே 
ராஜாக்களின்‌ 


யோயாக்கீன்‌ 
ராஜகுடும்பத்தாரையும்‌ 
சிறைப்பிடித்து கொண்டதோடு, 
எருசலேமிலுள்ள முக்கியமானவர்கள்‌ 
எல்லோரையும்‌ சிறைப்பிடிக்கிறான்‌. 
பாபிலோன்‌ 
அனைவரும்‌ 
சகல 
பதினாயிரம்பேரையும்‌, 
கொல்லரையும்‌ 
கொண்டுபோகிறான்‌; 
ஜனங்களே அல்லாமல்‌ ற 
மீதியாமிருக்கவில்லை  (2இராஜா 
இவர்கள்‌ எல்லோரும்‌ யுத்தஆயுதங்களை 
செய்யக்கூடிய திறமையுள்‌ எவர்கள்‌. 


நேபுகாத்நேச்சார்‌ 
ராஜாவையும்‌, 


ராஜா. எருசலேமியர்‌ 
சகல பிரபுக்களும்‌ 
பராக்கிரமசாலிகளுமாகிய 


பாபிலோன்‌ ராஜா 
பராக்கிரமசாலிகளையும்‌, 
சிறைப்பிடிக்கிறான்‌. அவன்‌ 
பராக்கிரமசாலிகளான. மனுஷராகிய 
ஏழாயிரம்பேரையும்‌, தச்சரும்‌ கொல்லருமாகிய 
ஆயிரம்பேரையும்‌, யுத்தம்பண்ணத்தக்க. 
பலசாலிகளையும்‌ பாபிலோனுக்குச்‌ 
சிறைபிடித்துக்கொண்டுபோகிறான்‌. 
(2இராஜா 24:16). 

இந்த 
எசேக்கியேல்‌ 
சிறைப்பட்டுப்போகிறார்‌. 


எருசலேமிலுள்ள 
பலசாலிகளையும்‌ 


சிறையிருப்பின்போது, 
தீர்க்கதரிசியும்‌ 


2 நானாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


COMMENTARY 


முப்பதாம்‌ வருஷம்‌ நாலாம்‌ மாசம்‌ 
ஐந்தாந்தேதியிலே, நான்‌ கேபார்‌ 
நதியண்டையிலே சிறைப்பட்டவர்கள்‌ நடுவில்‌ 
இருக்கும்போது, சம்பவித்தது. 
என்னவென்றால்‌, வானங்கள்‌ திறக்கப்பட, 
நான்‌ தேவதரிசனங்களைக்‌ கண்டேன்‌. அது 
யோயாக்கீன்‌ ராஜாவுடைய சிறையிருப்பின்‌ 
ஐந்தாம்‌ வருஷமாயிருந்தது' (எசே 1:12) 


யூதாவின்‌ சிறையிருப்பு 
நாணா 36:11-21 


நானா 36-11. 
ராஜாவாகிறபோது இருபத்தொரு 
வயதாயிருத்து, பதினொருவருவும்‌ 
எருசலேமில்‌ அரசாண்டு, 


சிதேக்கியா 


நானா தேவனாகிய 
கர்த்தரின்‌. பார்வைக்குப்‌ 
பொல்லாப்பானதைச்‌ செய்தான்‌; அவன்‌ 
கர்த்தருடைய வாக்கை உரைத்த. 
எரேமியா என்கிற தீர்க்கதரிசிக்கு 
முன்பாகத்‌ தன்னைத்‌ தாழ்த்தவில்லை. 


96:12. தன்‌ 


2நானா 36:18. தேவன்மேல்‌ 
தன்னை  ஆணையிடுவித்துக்கொண்ட, 
நேபுகாத்நேச்சார்‌ என்னும்‌ ராஜாவுக்கு 
விரோதமாய்க்‌. கலகம்பண்ணி, 
இஸ்ரவேலின்‌ தேவனாகிய 
கர்த்தரிடத்துக்குத்‌ திரும்பாதபடிக்கு, 
தன்‌ கழுத்தை அழுத்தமாக்கி, தன்‌ 
இருதயத்தைக்‌ கடினப்படுத்தினான்‌. 


நானா 36:14. ஆசாரியரில்‌ 
பிரதான மானவர்கள்‌ யாவரும்‌ 
ஜனங்களும்‌ கூடிப்‌ புறஜாதிகளுடைய 
௪௧௨ அருவருப்புகளின்படியும்‌ மிகவும்‌ 
தூரோகம்பண்ணி, கர்த்தர்‌ எருசலேமிலே 
பரிசுத்தம்பண்ணின அவருடைய 
ஆலயத்தை தீட்டுப்படுத்தினார்கள்‌. 


நானா 38:15. அவர்களுடைய 
பிதாக்களின்‌ தேவனாகிய கர்த்தர்‌ தமது 
ஜனத்தையும்‌ தமது வாசஸ்தலத்தையும்‌ 
காப்பதற்கான 

இரக்கமுன்னவராயிருத்‌ தபடியால்‌, 
அவர்களிட த்துக்குத்‌ தம்முடைய 
ஸ்தானாபதிகனை ஏற்கெனவே 
அனுப்பினார்‌. 





i FTE 
TT 


நாவா 36:16. ஆனாலும்‌ அவர்கள்‌ 
தேவனுடைய ஸ்தாணாபதிகளைப்‌ 
பரியாசம்பண்‌: 

வார்த்தைகளை 

அவருடைய 

தித்தித்தபடியால்‌, 

உக்கிரம்‌ அவருடைய ஜனத்தின்மேல்‌ 
மூண்டது; சகாயமில்லாமல்‌ போயிற்று. 


நானா 36:07. ஆதலால்‌ அவர்‌ 
அவர்கன்மேல்‌ கல்தேயரின்‌ ராஜாவை 
வரப்பண்ணினார்‌; அவன்‌ அவர்கள்‌ 
வாலிபரை அவர்களுடைய பரிசுத்தமான. 
ஆலயத்திலே. பட்டயத்தினால்‌ 
கொன்று, வாலிபரையும்‌ 
கன்னியாஸ்திரீகளையும்‌ 
முதியோரையும்‌ விருத்தாப்பியரையும்‌ 
தப்பவிடவில்லை; எல்லாரையும்‌ தேவன்‌ 
அவன்‌ கையில்‌ ஒப்புக்கொடுத்தார்‌.. 


நானா 36:18. அவன்‌ தேவனுடைய 
ஆலயத்தின்‌ பெரிதும்‌ சிறிதுமான 
பணிமுட்டுகன்‌' அனைத்தையும்‌, 
கர்த்தருடைய ஆலயத்தின்‌. 
பொக்கிஷங்களும்‌ ராஜாவுக்கும்‌ அவன்‌ 
பிரபுக்களூக்கும்‌ இருத்த 
பொக்கிஷங்களுமாகிய அணைத்தையும்‌ 
பாயிலோனுக்குக்‌ கொண்டுபோனான்‌.. 


நானா 36:19. அவர்கள்‌ தேவனுடைய 
ஆலயத்தைத்‌ தீக்கொளுத்தி, 
எருசலேமின்‌ அலங்கத்தை இடித்து, 
அதின்‌ மானிகைகளையெல்லாம்‌. 
அக்கினியால்‌ சுட்டெரித்து, அதிலிருந்த 
திவ்வியமான பணிமுட்டுகளை 
யெல்லாம்‌ அழித்தார்கள்‌. 


நோனா 99:20. பட்டயத்திற்குத்‌ தப்பின 
மீதியானவர்களை 

பாபிலோனுக்குச்‌ கதைத்த 
போனான்‌; பெர்சியா ராஜ்யபாரம்‌. 
ஸ்தாபிக்கப்படுமட்டும்‌. அங்கே 
அவர்கள்‌ அவனுக்கும்‌ அவன்‌ 
குமாரருக்கும்‌அடிமைகளாயிருந்தார்கள்‌.. 


நோனா 36:21. கர்த்தர்‌ எரேமியாவின்‌. 
வாயினாலே கொன்ன வார்த்தை 
'நிறைவேறும்படிக்கு, தேசம்‌ 
தன்னுடைய ஓய்வு வருஷங்களை 
இரம்மியமாய்‌ அநுபவித்துத்‌ 
தீருமட்டும்‌, அது பாழாய்க்கிடத்த 
நானெல்லாம்‌, அதாவது, எழுபதுவருஷம்‌ 
முடியுமட்டும்‌ ஓய்த்திருத்தது.. 


2 நானாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


கல்தேயர்கள்‌ 
எருசலேம்‌ 
அழித்துப்போடுகிறார்கள்‌. 
கர்த்தருடைய சிநேகிதன்‌. கர்த்தர்‌ 

பிரகாமை ஊர்‌ என்னும்‌ 
பட்டணத்திலிருந்து அழைத்தார்‌. ஊர்‌ என்னும்‌ 
பட்டணம்‌ கல்தேயருடைய தேசத்திலுள்ளது. 
கர்த்தர்‌ ஆபிரகாமை கல்தேயருடைய 
தேசத்திலிருந்து வெளியே அழைத்து வந்த 
அவருக்கும்‌ அவருடைய சந்ததியாருக்கும்‌. 
கானான்‌ தேசத்தைக்‌ கொடுத்தார்‌. 


கானான்‌ தேசம்‌ பாலும்‌ தேனும்‌. 
ஓடுகிற செழிப்பான தேசம்‌. கர்த்தர்‌ 
ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணினார்‌. 
ஆபிரகாமின்‌ சந்ததியாரும்‌ கர்த்தரோடு 
உடன்படிக்கைக்குட்படுத்தப்படுகிறார்கள்‌. 
பிற்காலத்தில்‌, ஆபிகாமின்‌ சந்ததியாராகிய 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌, கர்த்தரோடு செய்து 
கொண்ட உடன்படிக்கையை மீறுகிறார்கள்‌. 
ர்கள்‌ கர்த்தரை விட்டு விலகி 
ஆராதிக்கிறார்கள்‌. 
அவர்கள்மேல்‌ 


யூதாதேசத்தையும்‌, 
நகரத்தையும்‌ 
ஆபிரகாம்‌. 


கோபம்‌ 


கல்தேயரு 
சிறைப்பட்டுப்போகிறார்கள்‌. 


ஆபிரகாம்‌ எந்த 
தேசத்திலிருந்து வெளியேறி வந்தாரோ, 
அந்த தேசத்திற்கே, ஆபிரகாமின்‌ சந்ததியார்‌ 
சிறைப்பிடிக்கப்பட்டு போகிறார்கள்‌. 


யூதாதேசம்‌  அழிந்துபோகிறது. 
எருசலேம்‌. நகரம்‌ நிர்மூலமாகிறது. 
இந்தப்‌ பேரழிவுக்கு யூதாதேசத்தாரின்‌ 
பாவங்களும்‌, எருசலேமின்‌ குடிகளுடைய 
அக்கிரமங்களுமே காரணம்‌. 

சிதேக்கியா ராஜாவாகிறபோது 
இருபத்தொரு வயதாயிருந்து, 
பதினொருவருஷம்‌ எருசலேமில்‌ 
அரசாளுகிறான்‌. அவன்‌ தன்‌ தேவனாகிய 
கர்த்தரின்‌ பார்வைக்குப்‌ பொல்லாப்பானதைச்‌ 
செய்கிறான்‌:  சிதேக்கியா கர்த்தருடைய 
வாக்கை உரைத்த எரேமியா என்கிற. 
தீர்க்கதரிசிக்குழுன்பாகத்‌ தன்னைத்‌ 
தாழ்த்தவில்லை (2நாளா 3621112). 





i= THE 
TT 


பாபிலோன்‌ ராஜாவாகிய 
நேபுகாத்நேச்சார்‌, யோயாக்கீனுக்கு பதிலாக, 
அவள்‌ தகப்பனாகிய மத்தனியாவை 
ராஜாவாக வைக்கிறான்‌. பாபிலோன்‌ ராஜா 
மத்தனியாவக்கு சிதேக்கியா என்று. 
மறுபெயரிடுகிறான்‌ (2இராஜா 2417). 
மத்தனியா யோசியாவின்‌ குமாரன்‌. 


ராஜாவாகிறபோது. 

ஒல்கா வயதாயிருந்து. பதினொரு 
வருஷம்‌ எருசலேமிலே  அரசாளுகிறான்‌; 
லிப்னா  ஊரானாகிய  எரேமியாவின்‌ 
குமாரத்திமன இவன்‌ தாயின்பேர்‌ 
அழுத்தாள்‌ (2இராஜா 24:18), 

யோயாக்கீம்‌ ய்தபடியெல்லாம்‌. 
சிதேக்கியாவும்‌ கர்த்தருடைய பார்வைக்குப்‌ 
பொல்லாப்பானதைச்‌ செய்கிறான்‌. 
எருசலேமையும்‌ கர்த்தர்‌ 
தம்முடைய அகற்றித்‌ 
தீருமளவும்‌, வகளின்‌ மேலுள்ள 
அவருடைய கோபத்தினால்‌ | இப்படி நடந்ததும்‌ 
அல்லாமல்‌, சிதேக்கியா  பாமிலோனிலே 
ராஜாவுக்கு விரோதமாகக்‌. கலக 
பண்ணுகிறான்‌" (2இராஜா 24:19,20). 


சிதேக்கியா ராஜா பாபிலோன்‌ 
ராஜாவுக்கு விரோதமாக  கலகம்பண்ணியது. 
இவனுடைய மதியீனம்‌ இதனால்‌ 
யூதாதேசத்திற்கு நியமிக்கப்பட்ட அழிவு 
விரைந்துவருகிறது. 


யூதாவையும்‌ 
ப 


எருசலேம்‌ நகரத்தை 
அதை முற்றிலுமாய்‌ 
(இராஜா 251-4). 

அவர்கள்‌ 
கட்டிடங்களையும்‌. ரித்துப்‌ 
போடுகிறார்கள்‌. றன 25:89) தோள்‌ 
எருசலேமைச்‌ சுற்றிலுமிருந்த அலங்கங்களை 
இடித்துப்போடுகிறார்கள்‌ (2இராஜா 2540). 
அவர்கள்‌ எருசலேம்‌ நகரத்தில்‌ மீதியான 
ஜனத்தை பாபிலோன்‌ தேசத்திற்கு 
சிறைப்பிடித்து கொண்டு போகிறார்கள்‌. 
(2இராஜா 254112). 


2 நானாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


COMMENTARY 


எருசலேம்‌ நகரம்‌ யூதாதேசத்தின்‌ 
தலைநகரம்‌. எருசலேம்‌ நகரத்தின்‌ மகிமை 
அதைவிட்டு நீங்கிற்று. யூதாதேசத்தின்‌ ராஜா 
சிறைக்கைதியாகப்‌ பிடிக்கப்படுகிறான்‌. 
ராஜகுடும்பத்தார்‌ அழிக்கப்படுகிறார்கள்‌ 
(2இராஜா 25:5-7). யூதாதேசத்தின்‌ 
முக்கியமான பிரதானிகளும்‌, அதிகாரிகளும்‌ 
கொல்லப்படுகிறார்கள்‌ (2இராஜா 25:18-21) 


எருசலேம்‌ நகரம்‌ கர்த்தருக்கு 
த்தை நகரம்‌. இது இஸ்ரவேலுக்கு 
சாட்சியாய்‌ விளங்கிற்று. ஆனால்‌ எருசலேம்‌ 
நகரத்தின்‌ மகிமை அதைவிட்டு நீங்கிற்று. 
சாலொமோன்‌ கட்டின தேவாலயம்‌ 
அக்கினியால்‌ சுட்டெரிக்கப்படுகிறது. 
(2இராஜா 255). கல்தேயர்கள்‌ தேவாலயத்தில்‌ 
மீதியாயிருக்கிற பரிசுத்த பணிமுட்டுக்களை 
பாபிலோன்‌ தேசத்திற்கு எடுத்துக்கொண்டு 
போய்விடுகிறார்கள்‌ (2இராஜா 2513-17). 


புகாத்நேச்சார்‌ தேசத்தில்‌ 
மதயாகிரக்கிற தனத்தின்‌ பேல்‌ கெறலியா 
என்பவனை அதிகாரியாக நிமி்கிறான்‌. 
இஸ்மவேல்‌ என்பவன்‌  கெதலியாவைக்‌ 
கொன்றுபோடுகிறான்‌. யூதாதேசத்திலே 
மீதமாமிருக்கிற ஜனங்கள்‌, குல்தேயருக்கு 
பயந்து, எகிப்து தேசத்திற்கு 
போய்விடுகிறார்கள்‌ லா 25:22-26). 
நாவின்‌ ராஜாவாகிய யோயாக்கீன்‌ 
ப்பத்தேழு வருஷங்களாக பாபிலோன்‌ 
தேசத்திலே  சிறைவைக்கப்பட்டிருக்கிறான்‌. 
அதன்பின்பு அவன்‌ விடுவிக்கப்பட்டு 
உயர்த்தப்படுகிறான்‌ (2இராஜா 25:27 -30). 


சிதேக்கியா யூநாதேசத்தை ராஜ்யபாரம்‌ 
பண்ணின காலத்தில்‌: யூதாதேசத்திற்கு 
பேரழிவு வருகிறது. இந்த அழிவுக்கு 
அவனுடைய பாவமும்‌ மதிமீனமும்‌ பிரதான 
காரணங்களாகும்‌. சிதேக்கியா கர்த்தருக்கு 
பயந்து யூதாதேசத்தை ஆட்சி செய்திருந்தால்‌, 
அவனுக்கும்‌ யூதாதேசத்திற்கும்‌ பேரழிவு 
வந்திருக்காது. ஆனால்‌ அவனோ 
இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தருக்கு 
'விரோதமாகக்‌ கலகம்பண்ணுகிறான்‌. 





f= THE 
TT 


தேவன்மேல்‌ 
ஆணையிடுவித்துக்‌ 
நேபுகாத்நேச்சார்‌ என்னும்‌ ராஜாவுக்கு 
விரோதமாய்‌ சிதேக்கியா 
கலகம்பண்ணுகிறான்‌. அவன்‌ இஸ்ரவேலின்‌ 
தேவனாகிய கர்த்தரிடத்துக்குத்‌ 
திருப்பாதடக்கு, தன்‌ கழுத்தை 
அழுத்தமாக்கி, இருதயத்தைக்‌ 
கடினப்படுத்துகிறான்‌ (2நாளா 36:13). 


சிதேக்கியா கர்த்தருக்கு 
கீழ்ப்டியவில்லை. ஆகையினால்‌ அவன்‌ 
அவனுடைய சத்துருக்களுக்கு 
அடிமையாகிறான்‌. சரத்துக்கு 
கீழ்ப்படியாதவர்கள்‌, 

அடிமைகளாவார்கள்‌. சிதேக்கியா பினேன்‌ 
ராஜாவோடு உடன்படிக்கை செய்திருக்கிறான்‌. 
ஆனால்‌. சிதேக்கியாலோ பாபிலோன்‌ 
ராஜாவுக்கு விரோதமாக. 
கலகம்பண்ணுகிறான்‌. 


தன்னை 
கொண்ட 


சிதேக்கியா கர்த்தருக்கு விரோதமாகப்‌ 
பாவம்‌ பண்ணுகிறான்‌. அவன்‌ செய்த 
பாவங்களின்‌ விவரம்‌ வருமாறு: 


1 ன்‌ தேவனாகிய 
கர்த்தரின்‌: பார்வைக்குப்‌ 
'பொல்லாப்பானதைச்‌ செய்கிறான்‌. 
தன்னைத்‌ 
(நோளா 36:12). 


தாழ்த்தவில்லை. 


என்னும்‌ ராஜாவுக்கு. 
கலகம்பண்‌ணுகிறான்‌. 
(எசே 1741-20). 


தன்‌ கழுத்தை அழுத்தமாக்குகிறான்‌. 
(நோளா 36:13). 


தேவனாகிய கர்த்தரிடத்துக்குத்‌ 
திரும்பாதபடிக்கு தன்‌ இருதயத்தைக்‌ 
குடினப்படுத்துகிறான்‌ 
பாபிலோன்‌ ராஜாவாகிய 
நேபுகாத்நேச்சாரே, சிதேக்கியாவை 
யூதாவின்மேலும்‌, எருசலேமின்மேலும்‌ 
ராஜாவாக்கினான்‌. ஆனால்‌ சிதேக்கியாவோ 
தன்னை ராஜாவாக்கின நேபுகாத்நேச்சாருக்கு 
விரோதமாக கலகம்பண்ணுகிறான்‌. இதனால்‌. 
நேபுகாத்நேச்சாரின்‌ கோபம்‌ சிதேக்கியாவக்கு 
விரோதமாகத்‌ திரும்புகிறது. 


2 நாளாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


பாபிலோன்‌ ராஜா 
கோபப்படும்போது, 
சிதேக்கியாவுக்கு' 
சிதேக்கியா 


சிதேக்கியாவின்மீது, 


லத்தில்‌, 
விக்கிரகாராதனை 
ஆசாரியர்‌ கர்த்தருடைய 
ஆலயத்தைத்‌ தீட்டுப்படுத்துகிறார்கள்‌. 


ஆசாரியரில்‌ பிரதானமானவர்கள்‌ 
யாவரும்‌ ஜனங்களும்‌ கூடிப்‌ புறஜாதிகளுடைய 
சகல அருவருப்புகளின்படியும்‌ மிகவும்‌ 
துரோகம்பண்ணுகிறார்கள்‌. கர்த்தர்‌ 
எருசலேமிலே பரிகத்தம்பண்ணின அவருடைய 
ஆலயத்தை அவர்கள்‌ தீட்டுப்படுத்துகிறார்கள்‌ 
(நோளா 2614). 


ஆசாரியர்களில்‌ பிரதானமானவர்கள்‌ 
விக்கிரகாராதணைக்கு விரோதமாக எதிர்த்து 
நிற்கவேண்டும்‌. அவர்கள்‌ கர்த்தர்மீது 
பக்திவைராக்கியத்தோடிருக்கவேண்டும்‌ 
ஆனால்‌ அவர்களே கர்த்தருடைய 
ஆலயத்தைத்‌ தீட்டுப்படுத்துகிறார்கள்‌. 

கர்த்தருடைய ஆசாரியர்களும்‌ பாவம்‌ 
செய்கிறார்கள்‌. ஜனங்களும்‌ 
செய்கிறார்கள்‌ அவர்கள்‌ செய்த 
பாவங்களின்‌ விவரம்‌ வருமாறு: 


சகல 


1. புறஜாதிகளுடைய 
மிகவும்‌ 


அருவருப்புகளின்‌ படியும்‌ 
'துரோகம்பண்‌ ணுகிறார்கள்‌. 


கர்த்தருடைய 
தீட்டுப்படுத்துகிறார்கள்‌. 
தேவனுடைய ஸ்தானாபதிகளைப்‌ 
பரியாசம்பண்ணுகிறார்கள்‌. 


ஆலயத்தைத்‌ 


வார்த்தைகளை 
செய்கிறார்கள்‌. 


கர்த்தருடைய 
அசட்டை 
(நாளா 36116). 
அவருடைய தீர்க்கதரிசிகளை 
நிந்திக்கிறார்கள்‌. 





i= THE 
TT 


பாவத்தின்‌ சம்பளம்‌ மரணம்‌. தமக்கு 
விரோதமாக பாவம்‌ செய்கிற யூதாவின்‌ 
மனுஷரையும்‌, எருசலேமின்‌ குடிகளையும்‌ 
கர்த்தர்‌ தம்முடைய ஊழியக்காரர்‌ மூலமாக. 
எச்சரிக்கிறார்‌. 

களுடைய. பிதாக்களின்‌ 

மிர்‌ கர்த்தர்‌ தமது ஜனத்தையும்‌ 
தமது வாசஸ்தலத்தையும்‌ காப்பதற்கான 
இரக்கமுள்ள வராயிருந்தபடியால்‌, 
அவர்களிடத்துக்குத்‌ 
ஸ்தானாபதிகளை 
(நோளா 3615). 


தம்முடைய 
பபுகிறார 


தேவனுடைய 
பரியாசம்பண்ணி, 
வார்த்தைகளை 


ஆனாலும்‌ அவர்கள்‌ 
ஸ்தானாபதிகளைப்‌ 
அவருடைய 
அசட்டைசெய்சிறார்கள்‌. 
கர்த்தருடைய 
நிந்தித்தபடியால்‌, 
அவருடைய 
அவர்களுக்கு 
(நோளா 36:16) 

ஒரு காலத்தில்‌ இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
கர்த்தர்மீது பக்தியாக இருந்தார்கள்‌. கர்த்தர்‌ 
அவர்களுக்குச்‌ சகாயராயிருந்தார்‌. ஆனால்‌ 
இப்போதோ அவர்கள்‌ பாலம்‌ செய்து, 
கர்த்தரைவிட்டுப்‌ பின்வாங்கிப்‌ 
போய்விடுகிறார்கள்‌. இதனால்‌ கர்த்தருடைய 
உக்கிரம்‌ அவருடைய ஜனத்தின்மேல்‌: 
மூளுகிறது. அவர்களுக்குச்‌ சகாயமில்லாமல்‌ 
போயிற்று. கர்த்தருடைய பிள்ளைகள்‌ மிகுந்த 
எச்சரிப்போடு ஜீவிக்க வேண்டும்‌. 
இல்லையென்றால்‌ கர்த்தருடைய கோபம்‌ 
நம்மேலும்‌ மூளும்‌. நமக்கும்‌ சகாயமில்லாமல்‌ 


தம்முடைய வாக அனுப்புகிறார்‌. 
அவர்களோ கர்த்தருடைய வார்த்தைக்கு. 
செவிகொடுக்கவில்லை. அவர்கள்‌ 
கர்த்தருடைய வார்த்தைகளை அசட்டை 
செய்ததோடு, கர்த்தருடைய 
வார்த்தைகளைசொன்ன தீர்க்கதரிசிகளையும்‌ 
நிந்திக்கிறார்கள்‌. இக்காலத்தில்‌ எரேமியா 
தீர்க்கதரிசி யூதாவின்‌ மனுஷருக்கு 
கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லுகிறார்‌. 


2 நானாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


COMMENTARY 


யூதாவின்‌ மனுஷரும்‌ எருசலேமின்‌ 
குடிகளும்‌ கர்த்தருடைய வார்த்தைகளை 
அசட்டைசெய்து, அவருடைய 
தீர்க்கதரிசிகளை நிந்தித்தபடியால்‌,. 


உக்கிரம்‌ அவர்கள்மீது 


ஊழியக்காரர்களை 
நிந்திப்து அவருடைய பார்வையில்‌ 
மிகப்பெரிய பாவமாயிருக்கிறது. இதன்‌ 
நிமித்தமாக கர்த்தருடைய உக்கிர கோபம்‌. 
அதிகமாய்‌ மூளுகிறது. தம்முடைய 
ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக 
செய்யப்படும்‌ நிந்தைகளை, கர்த்தர்‌ தமக்கு 
விரோதமாக செய்யப்படும்‌ நிந்தைகளாக 
பாவிக்கிறார்‌. 


ஆகையினால்தான்‌, 
ஏற்பாட்டுக்காலத்திலே, 


புதிய 
கர்த்தருடைய 
சவலைப்‌ 


நின்னைகளைத்‌ ன்ய்புத்த 


எருசலேமின்‌ குடிகள்‌ 
தீர்க்கதரிசிகளை நிந்திக்கிறார்கள்‌. 
இந்தப்‌ பாவம்‌ அவர்களுடைய எல்லா 
பாவங்களிலும்‌ பிரதான பாவமாயிருக்கிறது. 
ரோமாபுரியார்‌ எருசலேமை முற்றிலுமாய்‌ 
அழித்துப்போடுகிறார்கள்‌ 


கர்த்தருடைய 


இதோ, 


உங்களிடத்தில்‌. 

ப்‌ அவர்களில்‌ சிலரைக்‌ 

கொன்று சிலுவைகளில்‌ அறைவீர்கள்‌, சிலரை 

உங்கள்‌ ஆலயங்களில்‌ வாரினால்‌ அடித்து, 

ஊருக்கு ஊர்‌ துன்பப்படுத்துவீர்கள்‌" 
(மத்‌ 23:34). 


நீதிமானாகிய ஆபேலின்‌ இரத்தம்‌ 
முதல்‌ தேவாலயத்துக்கும்‌ பலிபீடத்துக்கும்‌ 
நடுவே நீங்கள்‌ கொலைசெய்த பரகியாவின்‌ 
குமாரனாகிய  சகரியாவின்‌ இரத்தம்‌ 
வணக்கும்‌, பூமியின்மேல்‌ சிந்தப்பட்ட 
நீதிமான்களின்‌. 

உங்கள்மேல்‌: 
செய்வீர்கள்‌. 
சந்ததியின்மேல்‌. 
உங்களுக்குச்‌ 
(மத்‌ 23:35,36). 


வரும்படியாக. 

இவைகளெல்லாம்‌. 

வருமென்று, மெய்யாகவே 
சொல்லுகிறேன்‌" 





i THE 
TT 


எருசலேமே, எருசலேமே, 
தீர்க்கதரிசிகளைக்‌ கொலைசெய்து, 
உன்னிடத்தில்‌ அனுப்பப்பட்டவர்களைக்‌ 
கல்லெறிகிறவளே! கோழி தன்‌ குஞ்சுகளைத்‌ 
தன்‌ சிறகுகளின்‌ கீழே கூட்டிச்‌ சேர்த்துக்‌ 
கொள்ளும்‌ வண்ணமாக நான்‌ 
எத்தனைதரமோ உன்‌ பிள்ளைகளைக்‌ கூட்டிச்‌ 
சேர்த்துக்கொள்ள மனதாயிருந்தேன்‌;; 
உங்களுக்கோ மனதில்லாமற்போயிற்று” 
(மத்‌ 23:37). 

சிதேக்கியா ராஜாவின்‌ காலத்திற்கு 
முன்பாகவே இரண்டு சிறையிருப்புக்கள்‌: 
நடைபெற்றிருக்கிறது. முதலாவது. 
சிறையிருப்பு  யோயாக்கீம்‌ ராஜாலிலுபைய 
ஆட்சிக்காலத்தின்‌ நான்காம்‌ வருஷத்தில்‌: 
நடைபெற்றது. இரண்டாவது சிறையிருப்பு 
எக்கோனியா ராஜாவின்‌ ஆட்சிக்காலத்தில்‌ 
முதல்‌ வருஷத்தில்‌ நடைபெற்றது. 


யூதாவின்‌ மனுஷரும்‌, எருசலேமின்‌ 
குடிகளும்‌ கர்த்தருக்கு விரோதமாகப்‌ பாவம்‌ 
செய்தார்கள்‌.  கர்த்தரைவிட்டு விலகி 
அந்நிய தெய்வங்களைப்‌ பின்பற்றினார்கள்‌. 
அவர்கள்‌ விக்கிரகங்களுக்கு 
தூபங்காட்டினார்கள்‌. யூதாமனுஷரின்‌ 
பாவத்தினிமித்தமாய்‌ கர்த்தருடைய கோபம்‌. 
அவர்கள்மேல்‌: வருகிறது. கர்த்தர்‌ 
எருசலேமின்மீதும்‌, யூதாதேசத்தின்மீதும்‌. 
கோபமாயிருக்கிறார்‌. கர்த்தர்‌ எருசலேமையும்‌ 
யூதாவையும்‌ தம்முடைய சமுகத்தைவிட்டு 
அகற்றிப்போடுகிறார்‌ 


கர்த்தருடைய கோபம்‌ அவைகளின்மேல்‌ 
அதிகமாயிருக்கிறது. 

தம்முடைய கோபத்தை 

வண்ணமாக, கர்த்தர்‌ 
இதுவரையிலும்‌ கொடுத்து 


பராமரிப்பையும்‌ 
அகற்றிப்போடுகிறார்‌. 


எருசலேம்‌ நகரம்‌ கர்த்தருக்கு. 
பரிசுத்தமான நகரம்‌. அங்கே கர்த்தருடைய 
தேவாலயழுள்ளது. கர்த்தருடைய பிரசன்னம்‌ 
எருசலேமில்‌ தங்கியிருக்கிறது. கர்த்தருடைய 
கிருபையின்‌ உடன்படிக்கைக்கும்‌, அவருடைய 
அன்புக்கும்‌ எருசலேமிலுள்ள தேவாலயம்‌ 
அடையாளமாயிருக்கிறது. கர்த்தரோ 
இப்போது எருசலேமின்மீதும்‌ யூதாவின்மீதும்‌ 
கோபமாயிருக்கிறார்‌. கர்த்தருடைய பரிசுத்த 
பிரசன்னம்‌, 'எருசலேமைவிட்டு 


2 நானாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


COMMENTARY 


சிதேக்கியா 
துன்மார்க்கனாயிருக்கிறான்‌. 
கர்த்தருடைய 
செவிகொடுக்காமல்‌ பாபிலோன்‌ ராஜாவுக்கு 
விரோதமாகக்‌ கலகம்பண்ணுகிறான்‌. 
சிதேக்கியா யூதாவின்‌ மனுஷரை 
கர்த்தருக்கு பயந்து ஆளுகை செய்யவில்லை, 
அவன்‌ ராஜாவாகியபோது இருபத்தொரு 
வயதாயிருந்தான்‌. இவன்‌ விக்கிரகங்களை 
ஆராதிக்கவில்லை. ஆனாலும்‌ கர்த்தருடைய 
பார்வைக்கு சிதேக்கியா பொல்லாப்பானதை 
செய்கிறான்‌. 


யோயாக்கீம்‌ செய்தபடியெல்லாம்‌, 
சிதேக்கியாவும்‌ கர்த்தருக்கு விரோதமாய்ப்‌ 

செய்கிறான்‌. எரே 52:2) 
சிதேக்கியா கர்த்தருக்கு பயந்து 
யூதாதேசத்தை ஆளுகை செய்யவேண்டும்‌. 

யூதாதேசத்திற்கும்‌, எருசலேம்‌ 
நகரத்திற்கும்‌, யூதாவின்‌ மனுஷருக்கும்‌. 
நன்மை செய்யவேண்டும்‌. ஆனால்‌ அவனோ 
கர்த்தருடைய பார்வைக்கு, 
பொல்லாப்பானதைச்‌ செய்கிறான்‌. அவனுடைய 
பொல்லாப்பினிமித்தமாய்‌. கர்த்தருடைய 
கோபம்‌ சிதேக்கியா ராஜாவின்மீது 
வருகிறது. 


சிதேக்கியா பாபிலோன்‌ தேசத்திற்கு 
கீழ்ப்படிந்து, யூதாதேசத்தை 
ஆட்சிசெய்யவேண்டும்‌. அவன்‌ கல்தேயருக்கு 
கப்பம்‌ கட்டவேண்டும்‌. ஆனால்‌ 
சிதேக்கியாவோ பாபிலோன்‌ ராஜாவுக்கு 
விரோதமாகக்‌ கலகம்பண்ணுகிறான்‌ 
(எரே 52:3). இது சிதேக்கியா' 
ராஜாவின்‌ பாவமும்‌, அவனுடைய மதியீனமும்‌ 
ஆகும்‌. 


சிதேக்கியாவின்‌ 
யூதாவுக்கும்‌, யூதாவின்‌ 


பாவத்தினால்‌: 
ஜனங்களுக்கும்‌. 
கர்த்தரும்‌ 

- கோபமாமிருக்கிறார்‌ 


வருகிறது. 
சிதேக்கியாவின்மீது 
பாபிலோன்‌ 





f= FTE 
ETT 


ஆதலால்‌ கர்த்தர்‌ யூதாவின்‌ மனுஷர்‌ 
மேலும்‌, எருசலேமின்‌. குடிகள்மேலும்‌ 
கல்நேயரின்‌ ராஜாவை வரப்பண்ணுகிறார்‌: 
அவன்‌ அவர்கள்‌ வாலிபரை அவர்களுடைய 
பரிசுத்தமான ஆலயத்திலே பட்டயத்தினால்‌ 
கொன்று போடுகிறான்‌. நேபுகாத்நேச்சார்‌ 
யூதர்களுடைய வாலிபரையும்‌ 
கன்னியாஸ்திரீ களையும்‌ முதியோரையும்‌ 
விருத்தாப்பியரையும்‌ தப்பவிடவில்லை; கர்த்தர்‌ 
அவர்கள்‌ எல்லாரையும்‌ நேபுகாத்நேச்சாரின்‌ 
கையில்‌ ஒப்புக்கொடுக்கிறார்‌ (நோளா 367). 


நேபுகாத்நேச்சார்‌ 
குடிகளில்‌ அநேகரை, 
ஆலயத்திலே 
கொன்றுபோடுகிறான்‌. 
ஆலயம்‌ 


கர்த்தருடைய 
அவருடைய பரிசுத்த வாசஸ்தலம்‌. 
ஒருவேளை எருசலேமின்‌ குடிகள்‌ 
தங்களுக்கு ஆபத்து வந்தபோது, 
பாதுகாப்பைத்‌ தேடி கர்த்தருடைய 
லயத்திலே அடைக்கலம்‌ பெற்றிருக்கலாம்‌. 
கர்த்தருடைய ஆணம்‌ அவர்களைப்‌ 
பாதுகாக்கவில்லை. அவர்கள்‌ குர்த்தரைவிட்டு 
விலகிப்போனதினால்‌, கர்த்தரும்‌ அவர்களை 
விட்டு விலகிப்போய்விடுகிறார்‌. 
கர்த்தருடைய 
பக்தியாயில்லை. 
மனிதாபிமானமுமில்லை. 
ம்‌ பாராமல்‌, 
என்ற 
வாலிபரையும்‌, 
கன்னியாஸ்திரீகளையும்‌ 
கொன்றுபோடுகிறார்கள்‌. 


பாபிலோன்‌ ராஜாவாகிய 
நேபுகாத்நேச்சார்‌ கர்த்தருடைய ஆலயத்தைக்‌ 
கொள்ளையிடுகிறான்‌. அவன்‌ தேவனுடைய 
ஆலயத்தின்‌ பெரிதும்‌ 'சிறிதுமான 
பணிமுட்டுகள்‌ அனைத்தையும்‌, கர்த்தருடைய 
ஆலயத்தின்‌ பொக்கிஷங்களும்‌ ராஜாவுக்கும்‌. 
அவன்‌ பிரபுக்களுக்கும்‌. இருந்த 
பொக்கிஷங்களுமாகிய அனைத்தையும்‌ 
பாபிலோனுக்குக்‌ கொண்டுபோகிறான்‌ 
(நொளா 36:18). 


சேனையிலுள்ளவர்கள்‌ 
ஆலயத்தையும்‌, எருசலேம்‌ 
முற்றிலுமாய்‌ 


தேவனுடைய 
நகரத்தையும்‌ _ 


2 நாளாகமம்‌ - 


II CHRONICLES - 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அக்கினியால்‌ சுட்டெரித்து, அதிலிருந்த 
திவ்வியமான பணிமுட்டுகளையெல்லாம்‌. 
அழித்துப்போடுகிறார்கள்‌ (நாளா 369) 


எருசலேமின்‌ குடிகள்‌ கர்த்தரை 
விலகிப்போனதினால்‌, அவர்களுடைய 
ஐசுவரியங்களுக்குபா துகாப்பு கிடைக்கவில்லை. 


கல்தேயரின்‌ ராஜாவாகிய 
நேபுகாத்நேச்சார்‌ யூதாவின்‌ மனுஷரையும்‌, 
எருசலேமின்‌ குடிகளையும்‌ பட்டயத்தினால்‌. 
'சங்காரம்பண்ணுகிறான்‌. பத்திற்கும்‌ 
தப்பின மீதியானவர்களை 
பாபிகோலுக்கும்‌.... சிறைபிடி்துப்போகிதான்‌ 
(நோளா 36:20). 


கல்தேயர்கள்‌ எருசலேம்‌ நகரத்தை 
முற்றிக்கையிட்டு, அதை முற்றிலுமாய்‌ 
அழித்துப்போடுகிறார்கள்‌ (2இராஜா 251-4). 
அவர்கள்‌ எருசலேமிலுள்ள எல்லா 
கட்டிடங்களையும்‌ சுட்டெரித்துப்‌ 
போடுகிறார்கள்‌ (2இராஜா 25:89), கல்தேயர்‌ 
எருசலேமைச்‌ சுற்றிலுமிருந்த அலங்கங்களை 
இடித்துப்போடுகிறார்கள்‌ (2இராஜா 25:10), 
அவர்கள்‌ எருசலேம்‌ நகரத்தில்‌ மீதியான 
ஜனத்தை பாபிலோன்‌ தேசத்திற்கு. 
சிறைப்பிடித்து கொண்டு போகிறார்கள்‌ 
(2இராஜா 250112). 


எருசலேம்‌ நகரம்‌ யூதாதேசத்தின்‌ 
தனைதகாம்‌!! ஈதர்‌ தனத்தத்‌ மை 
அதைவிட்டு நீங்கிற்று யூதாதேசத்தின்‌ ராஜா 
சிறைக்கைதிய। பிடிக்கப்படுகிறான்‌. 
ணாஜரன்று அழிக்கப்படுகிறார்கள்‌ 
(2இராஜா 255-7). யூதாதேசத்தின்‌ 
முக்கியமான பிரதானிகளும்‌, அதிகாரிகளும்‌ 
கொல்லப்படுகிறார்கள்‌ (2இராஜா 25:18-21) 


எருசலேம்‌. நகரம்‌ கர்த்தருக்கு 
பரிசுத்தமான நகரம்‌. இது இஸ்ரவேலுக்கு 
சாட்சியாய்‌ விளங்கிற்று. ஆனால்‌ எருசலேம்‌ 
நகரத்தின்‌ மகிமை அதைவிட்டு நீங்கிற்று 
சாலொமோன்‌ கட்டின தேவாலயம்‌ 
அக்கினியால்‌ சுட்டெரிக்கப்படுகிறது. 
2இராஜா 25). கல்நேயர்கள்‌ தேவாலயத்தில்‌ 
மீதியாயிருக்கிற பரிசுத்த ட்டுக்களை 
பாபிலோன்‌ தேசத்திற்கு எடுத்துக்கொண்டு 
பேய்விடுகிறார்கள்‌ (2இராஜா 2513-17). 





f= FTE 
TT 


நேபுகாத்நேச்சார்‌ 
மீதியாகயிருக்கிற 


இஸ்மவேல்‌ என்பவன்‌ 
கொன்றுபோடுகிறான்‌. 

மீதமாயிருக்கிற ங்‌ 

பயந்து, 

போய்விடுகிறார்கள்‌ (2இராஜா 25:22-26). 
ராஜாவாகிய யோயாக்கீன்‌. 
முப்பத்தேழு வருஷங்களாக பாபிலோன்‌. 
தேசத்திலே  சிறைவைக்கப்பட்டிருக்கிறான்‌. 
அதன்பின்பு அவன்‌ விடுவிக்கப்பட்டு 
உயர்த்தப்படுகிறான்‌ (2இராஜா 25:27-30). 


சிதேக்கியா 


ன்று 


பாபிலோன்‌ ராஜாவுக்கு 
விரோதமாகக்‌ கலகம்பண்ணுகிறான்‌. 
பாபிலோன்‌ தேசத்து ஆளுகையிலிருந்து 
பெறவேண்டும்‌ என்பது, 

ப்பம்‌. பாபிலோன்‌. 


பத்தாந்தேதிமிலே பாபிலோன்‌ ராஜாவாகிய 
நேபுகாத்நேச்சாரும்‌ அவனுடைய எல்‌ 


கொத்தளங்களைக்‌ 
(2இராஜா 253). 


அப்படியே சிதேக்கியா ராஜாவின்‌ 
பதினோராம்‌ வருஷமட்டும்‌ நகரம்‌ முற்றிக்கை 
போடப்பட்டிருக்கிறது (2இராஜா 25:2). 
கல்நேயர்கள்‌ இரண்டு வருஷங்களாக 
எருசலேமுக்கு விரோதமாக. 
முற்றிக்கைப்போடுகிறார்கள்‌. எகிப்தின்‌. 
ராஜாவாகிய பார்வோன்‌ தங்களுக்கு 
விரோதமாக  யுத்தம்பண்ண வருகிறான்‌ 
என்னும்‌ செய்தியைக்‌ கேட்டு, கல்தேயர்கள்‌ 
எருசலேமுக்கு விரோதமான முற்றிக்கையை 
விலக்கிக்கொள்கிறார்கள்‌. 


2 நாளாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பார்வோனின்‌ சேனை வருகிறதென்று, 
கல்தேயருடைய சேனை எருசலேமைவிட்டுப்‌ 
போனது" (எரே 37:1). தாங்கள்‌ பயந்த 
பிரகாரம்‌, எகிப்தியர்கள்‌ 
பலமுள்ளவர்களாயில்லை. என்பதை 
அறிந்துகொண்டு, கல்தேயர்கள்‌ மறுபடியும்‌ 
எருசலேமுக்கு திரும்பி வந்து, 
அந்த நகரத்திற்கு. விரோதமாக. 
முற்றிக்கைப்போடுகிறார்கள்‌. 

கல்தேயர்கள்‌ எருசலேமுக்கு 
விரோதமாக முற்றிக்கைப்போடும்போது, 
நகரத்திலே. பஞ்சம்‌ அதிகரிக்கிறது. 
நாலாம்‌ மாதம்‌ ஒன்பதாந்தேதியிலே பஞ்சம்‌ 
நகரத்திலே அதிகரித்து, தேசத்தின்‌ 
ஜனத்திற்கு ஆகாரம்‌ இல்லாமற்‌ போயிற்று: 
நகரத்தின்‌ மதிலில்‌ திறப்பு உண்டாயிற்று 
(2இராஜா 25:3). 


கல்தேயர்கள்‌ 
அலங்கங்களை உடைத்து, நரகத்திற்குள்ளே 
பிரவேசிக்கிறார்கள்‌. அவர்கள்‌ நகரத்தின்‌ 
மதிலிலே திறப்பை உண்டுபண்ணுகிறார்கள்‌ 
அப்பொழுது... கல்தேயர்‌ நகரத்தைச்‌ 

சூழ்ந்திருக்கையில்‌, யுத்தமனுஷர்‌ எல்லாரும்‌ 
இராத்திரிகாலத்தில்‌ ராஜாவுடைய 
தோட்டத்தின்‌ வழியாய்‌ இரண்டு 
மதில்களுக்கு நடுவான வாசலால்‌ தப்பி, 
அவர்களும்‌ ராஜாவுமாய்‌ சமனான பூமியை 
நோக்கி ஓடிப்போகிறார்கள்‌ (2இராஜா 25:4). 


எருசலேமின்‌ 


யூதாவின்‌ ராஜாவாகிய சிதேக்கியாவும்‌, 
அவனுடைய குடும்பத்தாரும்‌, ராஜாவின்‌ 
அரமனையிலுள்ள பிரதானிகளும்‌, இரவு 
வேளையிலே தப்பி ஓடுகிறார்கள்‌. அவர்கள்‌ 
தப்பிப்போவது கல்தேயருக்கு 
தெரியவருகிறது. 


கல்தேயரின்‌ இராணுவத்தார்‌ ராஜாவைப்‌ 
பன்ரது! எனக்‌. என்ரான்‌ 
பூமியில்‌ அவனைப்‌ பிடிக்கிறார்கள்‌; 
அப்பொழுது சிதேக்கியாவின்‌ 
இராணுவமெல்லாம்‌ அவனை விட்டுப்‌ 
சிதறிப்போயிற்று (2இராஜா 25:5). 


கல்தேயரின்‌ இராணுவத்தார்‌ 
சிதேக்கியாவை பிடித்து, அவனை ரிப்லாவிலி 
ருக்கிற பாபிலோன்‌ ராஜாவினிடத்துக்குக்‌. 
கொண்டுபோய்‌, அவனை 
நியாயந்தீர்க்கிறார்கள்‌ (2இராஜா 25:6). 





f= FTE 
TT 


சிதேக்கியாவின்‌ குமாரை 
வெட்டி, 
குருடாக்கி, 


அவர்கள்‌ 
அவன்‌ கண்களுக்கு முன்பாக 
சிதேக்கியாலின்‌ கண்களைக்‌ 
அவனுக்கு இரண்டு வெண்கல 
விலங்குகளைப்‌ போட்டு, அவனைப்‌ 
பாபிலோனுக்குக்‌ கொண்டுபோகிறார்கள்‌ 
(2இராஜா 25:7). 


குமாரர்‌ 
சிதேக்கியா 
பார்க்கிறான்‌. 
எதையும்‌ 


ய 
கெட்டிக்கொல்லப்பவெதை 
தன்னுடைய கண்களால்‌ 
அதன்‌ பின்பு சிதேக்கியாவால்‌ 
பார்க்க முடியாதபடிக்கு, கல்தேயர்‌ 
அவனுடைய கண்களைப்‌ பிடுங்கி 
விடுகிறார்கள்‌. குருடனாகமிருக்கிற 
சிதேக்கியாவை, கல்தேயர்‌ பாபிலோனுக்கு 
கொண்டு போகிறார்கள்‌ 


சிதேக்கியா பாபிலோனுக்கு 
கொண்டுபோகப்படுவான்‌ என்று எரேமியா 
தீர்க்கநரிசனமாய்ச்‌ சொன்னார்‌ 


சிதேக்கியாவைப்‌ 
பதுக்க கொண்டுபோவான்‌; நான்‌ 
அவனைச்‌ சந்திக்குமட்டும்‌ அங்கே அவன்‌ 
இருப்பான்‌; நீங்கள்‌  கல்தேயரோடே 
யுத்தம்பண்ணினாலும்‌ உங்களுக்கு 
வாய்ப்பதில்லை. என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறாரென்றும்‌, நீ தீர்க்கதரிசனஞ்‌ 
சொல்லவேண்டியது என்ன என்று ல்‌ 
யூதாவின்‌ ராஜாவாகிய சிதேக்கியா அங்‌ 

அவனை அடைத்து வைத்தான்‌" (எரே. 3s 35). 


நீ அவன்‌ கைக்குத்தப்பிப்போகாமல்‌, 
நிச்சயமாய்ப்‌ பிடிபட்டு, அவன்‌ கையில்‌ 
ஒப்புக்கொடுக்கப்படுவாய்‌: உன்‌ கண்கள்‌: 
னல்‌ ராஜாவின்‌ கண்களைக்‌ காணும்‌: 
வாய்‌ உன்வாயோடே பேசும்‌; நீ 
ரகத்து ர வாங்கா ஐ சக்திக்‌ 
சொல்லுகிறார்‌” (எரே 34:3). 
சிதேக்கியா 
காணமாட்டான்‌ 
தீர்க்கதரிசனமாய்ச்‌' சொன்னார்‌. 
சிதேக்கியாவின்‌ கண்கள்‌ பிடுங்கப்பட்டு 
அவன்‌ குருடனாயிருக்கிறான்‌. ஆகையினால்‌ 
பாபிலோனுக்கு 
அவனால்‌ 


பாபிலோனைக்‌. 


என்று எசேக்கியேல்‌. 


அவன்‌ 
கொண்டுபோகப்பட்டாலும்‌, 
பாபிலோனை பார்க்க முடியவில்லை. 


2 நானாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


COMMENTARY 


நான்‌ என்‌ வலையை அவன்மேல்‌ 

வீசுவேன்‌, அவன்‌ என்‌ கண்ணியிலே 

பிடிபடுவான்‌: அவனைக்‌ கல்தேயர்‌ தேசமாகிய 

பாபிலோனுக்குக்‌ கொண்டுபோவேன்‌; அங்கே 

ன்‌ ன்‌; ஆகிலும்‌ அதைக்‌ 
(எசே 12:13). 


பாபிலோனுக்கு கொண்டு 
சிதேக்கியா கண்கள்‌ 
குருடனாயிருக்கிறான்‌. 
ஒடமுடியாது. ஆனாலும்‌ 
இராணுவத்தார்‌. அவனுக்கு இரண்டு 
வெண்கல விலங்குகளைப்போட்டு, அவனை 
அதிகமாய்‌ அவமானப்படுத்துகிறார்கள்‌. 

கல்தேயரின்‌ 
சிதேக்கியாவை பாபிலோனுக்கு ன்று 
போய்‌ ஒரு மாதமாயிற்று. அதன்‌ பின்பு 
பாபிலோன்‌ ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார்‌ 
தன்னுடைய காவல்‌ சேனாபதியாகிய 
நெபுசராதான்‌ என்பவனை எருசலேமுக்கு 
அனுப்புகிறான்‌. எருசலேமை முற்றிலுமாக. 
அழித்துவிடவேண்டுமென்று பாபிலோனின்‌ 
ராஜா நெபுசராதானுக்கு கட்டளை கொடுத்து 
அனுப்பியிருக்கிறான்‌. 


ஐந்தாம்‌ மாதம்‌. 
நேபுகாத்நேச்சார்‌. என்னும்‌ பாபிலோன்‌ 
ராஜாவின்‌ பத்தொன்பதாம்‌ வருஷத்திலே, 
பாபிலோன்‌ ராஜாவின்‌ ஊழியக்காரனாகிய 
நெபுசராதான்‌ என்னும்‌ காவல்‌ சேனாபதி 
எருசலேமுக்கு வருகிறான்‌ (2இராஜா 25:8) 


கல்தேயரின்‌ இராணுவத்தார்‌ 
ஏற்கெனவே எருசலேம்‌ நகரத்திற்கு. 
விரோதமாக  முற்றிக்கைப்போட்டிருந்தார்கள்‌. 
அப்போது அவர்கள்‌ எருசலேம்‌ நகரத்தின்‌ 
மதிலிலே திறப்பு உண்டாக்கி, நகரத்திற்குள்‌ 
பிரவேசித்தார்கள்‌. 


போகிறார்கள்‌. 
பிடுங்கப்பட்ட 
அவனால்‌ தப்பித்து, 
கல்தேயரின்‌ 


ஏழாந்தேதியிலே 


“நாலாம்‌ மாதம்‌ ஒன்பதாந்தேதியிலே 
பஞ்சம்‌ நகரத்திலே அதிகரித்து, தேசத்தின்‌ 
ஜனத்திற்கு ஆகாரம்‌ இல்லாமற்‌ போயிற்று: 
நகரத்தின்‌ மதிலில்‌ திறப்பு கண்டது" 
(இராஜா 25:3). 





i FTE 
TT 


எருசலேம்‌ நகரத்து மதிலிலே திறப்பு 
கண்டதற்கும்‌, நெபுசராதான்‌ எருசலேமுக்கு 
விரோதமாக வந்தநற்கும்‌ இடையில்‌ 
ஒருமாதம்‌ இடைவெளி இருக்கிறது. கர்த்தர்‌ 
இந்த மின்‌ 
குடிகளுக்கு 
கொடுத்திருக்கிறார்‌. அவர்கள்‌ 
மாதத்தில்‌ 
மனந்திரும்பி, 
வந்திருக்கவேண்டும்‌. 


யூதாவின்‌ ஜனங்களும்‌, எருசலேமின்‌ 
குடிகளும்‌ மனந்திரும்புவார்கள்‌ என்று கர்த்தர்‌ 
இதுவரையிலும்‌ நீடிய பொறுமையோடு 
காத்திருந்தார்‌. ஆனால்‌ எருசலேமின்‌ 
குடிகளோ கர்த்தருடைய பொறுமையை 
அசட்டைபண்ணுகிறார்கள்‌. 
எருசலேமுக்கு 


_ நெபசராதான்‌ வந்து. 


எல்லாவற்றையும்‌ அக்கினியால்‌ சுட்டெரித்து 
விடுகிறான்‌ (2இராஜா 25:9). 


தாவீது ராஜா. எருசலேமிலுள்ள 
ராஜாவின்‌ அரமனையைக்‌ கட்டினார்‌. அதன்‌ 
பின்பு சாலொமோன்‌ ராஜாவும்‌ எருசலேமிலே 
பெரிய கட்டிடங்களைக்‌. கட்டினார்‌ 
சாலொமோன்‌ கர்த்தருக்கு ஆலயத்தைக்‌ 
சுட்டினார்‌ கர்த்தருடைய கண்களும்‌, 
அவருடைய இருதயமும்‌ எந்நாளும்‌ அங்கே 
இருக்கும்‌. ஆனாலும்‌  நெபுசராதான்‌ 
கர்த்தருடைய ஆலயத்தை அக்கினியால்‌: 
சுட்டெரித்துவிடுகிறான்‌. 

“கர்த்தர்‌ அவனை நோக்கி: நீ என்‌ 
சமுகத்தில்‌ செய்த உன்‌ விண்ணப்பத்தையும்‌ 
உன்‌ வேண்டுதலையும்‌ கேட்டேன்‌; நீ கட்டின 
இந்த ஆலயத்தில்‌ என்‌ நாமம்‌ என்றைக்கும்‌ 
விளங்கத்தக்கதாக, அதைப்‌ 
பரிசுத்தமாக்கினேன்‌: என்‌ கண்களும்‌ என்‌ 
இருதயமும்‌ எந்நாளும்‌ அங்கேயிருக்கும்‌" 
(இராஜா 9:3). 


யூதாவின்‌ மனுஷரும்‌, எருசலேமின்‌ 

குடிகளும்‌ ஆலயத்தின்‌ அலங்காரத்திற்கும்‌, 
அழகுக்கும்‌, பாரம்பரிய பழக்க 
வழக்கங்களுக்கும்‌ முக்கியத்துவம்‌ 
கொடுத்தார்கள்‌. ஆனால்‌ அவர்கள்‌ தங்கள்‌ 
ஆவிக்குரிய ஜீவியத்திற்கும்‌, பரிசுத்தத்திற்கும்‌ 
முக்கியத்துவம்‌ கொடுக்கவில்லை. 


2 நாளாகமம்‌ - 
II CHRONICLES - 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தொழுதுகொள்கிறவர்கள்‌ 
உண்மையோடும்‌ 
தாக ம்‌ 


யூதாஜனங்கள்‌ 
உண்மையான 
நெய்வக்தியில்கை அவர்கள்‌ 
கர்த்தரைப்‌ புறக்கணித்துவிடுகிறார்கள்‌. 
ஆகையினால்‌ கர்த்தரும்‌ 
யூதாஜனங்களையும்‌, எருசலேமிலே 
கட்டப்பட்டிருக்கிற ஆலயத்தையும்‌ 
புறக்கணித்துவிடுகிறார்‌. 


.... எருசலேமின்‌ குடிகள்‌ 
நம்பாமல்‌. 

நம்பினார்கள்‌. 
கர்த்தருடைய 
பாதுகாக்கும்‌. 


கர்த்தரை 
கர்த்தருடைய ஆலயத்தை 
தாங்கள்‌ பாவம்‌ செய்தாலும்‌, 
ஆலயம்‌ தங்களைப்‌ 
என்று நினைத்தார்கள்‌. 
ஆலயம்‌ அவர்களைப்‌ 
கர்த்தர்‌ அவர்களை 
ஒப்புக்கொடுத்துவிடுகிறார்‌. 
கர்த்தர்‌ நம்மைப்‌ பாதுகாக்கவில்லையென்றால்‌, 
நமக்கு பாதுகாப்பு இல்லை. 


த்தரின்‌ ஆலயம்‌, கர்த்தரின்‌ 

தம்‌ "கர்த்தரின்‌! ஆம்‌ இதுவே என்று 
சொல்லி, பொய்வார்த்தைகளை 

நம்பிக்கொள்ளாதிருங்கள்‌" (எரே 7:4) 


கல்தேயர்கள்‌ கர்த்தருடைய ஆலயத்தை 
கப்பெரித்த பின்பு: என்றா க 


செரூபாபேல்‌ ஆகியோரின்‌ காலத்திலே 
கர்த்தருடைய ஆலயம்‌ மறுபடியும்‌ 
கட்டப்படுகிறது. இது இரண்டாவது ஆலயம்‌. 
கல்தேயர்‌ சுட்டெரித்தது முதலாவது ஆலயம்‌. 


கல்தேயர்கள்‌ முதலாவது ஆலயத்தை 
எந்த மாதத்தில்‌, எந்த தேதியில்‌ 
குட்டெரித்தார்களோ, அதே மாதத்தில்‌, அதே 
ரோமாபுரியார்‌ இரண்டாவது. 
சுட்டெரித்தார்கள்‌ என்று 
சரித்திர ஆசிரியர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. 
இரண்டாவது தேவாலயம்‌ ஆகஸ்ட்‌ மாதம்‌ 
பத்தாம்‌ தேதியிலே சுட்டெரிக்கப்பட்டது. 


காவல்‌ னாபதியோடிருந்த 
கல்தேயரின்‌ இராணுவத்தாரெல்லாரும்‌. 
எருசலேமைச்சுற்றிலும்‌ இருந்த அலங்கங்களை 
இடித்துப்போடுகிறார்கள்‌ (2இராஜா 250), 
கல்தேயருக்கு எருசலேமின்‌ குடிகள்மீது 
கோபம்‌ இருப்பதுபோலவே, எருசலேமின்‌ 
அலங்கத்தின்மீதும்‌ கோபம்‌ இருக்கிறது. 





i FTE 
TT 


காத்துக்கொண்டிருக்கிறார்கள்‌. 
இரண்டு வருஷங்களாக காக்க வைத்த 
எருசலேமின்‌ அலங்கத்தின்மீது கல்தேயருக்கு 
'கோபமுண்டாயிற்று. ஆகையினால்‌ 
கல்தேயரின்‌  இராணுவத்தார்‌ எல்லாரும்‌ 
எருசலேமைச்‌ 

அலங்கங்களை 

இந்த க்‌ 

காலத்தில்‌ 

கட்டப்படுகிறது. 

இடித்துப்போடப்பட்ட அலங்கங்கள்‌, 
நிலமையிலேயே இருக்கிறது. 


நெபுசராதான்‌ 

வரும்போது, நகரத்திலே இன்னும்‌ ம்‌ 
ஜனங்கள்‌ இருக்கிறர்கள்‌ நகரத்தில்‌ 
மீதியான. ஜனத்தையும்‌, 
பாபிலோன்‌ ராதாவின்‌ வசமாக 
ஒடிவந்துவிட்டவர்களையும்‌, 
ஜனக்கூட்டத்தையும்‌, காவல்‌ சேனாபதியாகிய 
நெபுசராதான்‌ சிறைகளாகக்‌ கொண்டு 
போகிறான்‌ (2இராஜா 25:11) 


ஏழையான 
திராட்சத்தோட்டக்காரராகவும்‌ 
பயிரிடுங்குடிகளாகவும்‌ விட்டிருக்கிறான்‌ 
போரா 25:12). யூதாதேசம்‌ முழுவதும்‌ 
இப்போ, கல்தேயருக்கு 
மெற்தளனதாயிகக்கிற. தோட்டங்களிலே 
பயிரிடுவதற்கும்‌, 

பார்ப்பதற்கும்‌ 

வேண்டும்‌. நெபுசராதான்‌ 

ஏழையான சிலரை 

செய்வதற்காக அங்கேயே விட்டுவிடுகிறான்‌. 
அவர்கள்‌ தரித்திரராக இருப்பதினால்‌, 
பாபிலோன்‌ தேசத்து சிறைபிருப்புக்குப்‌ 
போகாமல்‌ தப்பித்துக்கொள்கிறார்கள்‌. 


த்‌ 


சில 
தரித்திரம்கூட 
பாதுகாப்பைத்தரும்‌. 
எல்லாவற்றையும்‌ இழந்துவிட்டு 
வெறுமையாயிருக்கிறவர்கள்‌. அவர்களுக்கு 
இனிமேல்‌ இழப்பதற்கு ஒன்றுமே இல்லை. 
அவர்களிடத்தில்‌ ஜீவன்‌ மாத்திரமே 
இருக்கிறது. நெபுசராதான்‌ 
யூதாதேசத்திலுள்ள 

கொன்றுபோடாமல்‌ 
விட்டுவிடுகிறான்‌. 


சமயங்களில்‌ மனுஷருடைய 
அவர்களுக்கு 
தரித்திரர்கள்‌ 


தரித்திரரை 
ஜீவனோடு 


2 நாளாகமம்‌ - 


II CHRONICLES - 


விரிவுரை 
COMMENTARY 


நெபுசராதான்‌ கர்த்தருடைய 
ஆலயத்தை அக்கினியால்‌ சட்டெரிக்கிறான்‌. 
அவன்‌ ஆலயத்திற்குள்‌ பிரவேசித்தபோது, 
அங்கே வெண்கல தூண்களும்‌, அதின்‌ 
ஆதாரங்களும்‌, வெண்கல கடல்தொட்டியும்‌ 
இருக்கிறதைப்‌ பார்க்கிறான்‌. இவை போக 
அங்கே ஒரு சில பணிமுட்டுக்களும்‌ 
இருக்கிறது. 

கங்தேயருடைய இராணுவத்தார்‌ 
கர்த்தருடைய ஆலயத்திலிருந்த வெண்கலத்‌ 
தூண்களையும்‌, அதிலிருந்த 
ஆதாரங்களையும்‌, கர்த்தருடைய 
ஆலயத்திலிருந்த வெண்கலக்‌ 
கடல்தொட்டியையும்‌, கல்தேயர்‌ 
உடைத்துப்போட்டு, அவைகளின்‌ 
வெண்கலத்தைப்‌ பாபிலோனுக்கு 
எடுத்துக்கொண்டுபோகிறார்கள்‌ 
(2இராஜா 25:13). 

கல்தேயர்கள்‌  செப்புச்சட்டிகளையும்‌, 
சாம்பல்‌ பாத்திரங்களையும்‌, கத்திகளையும்‌, 
தூபகலசங்களையும்‌, ஆராதனைக்கடுத்த 
சகல வெண்கலப்‌ பணிமுட்டுகளையும்‌ 
எடுத்துக்கொள்கிறார்கள்‌ (2இராஜா 25:14) 


காவல்‌ சேனாபதியாகிய நெபுசராதான்‌, 
கர்த்தருடைய ஆலயத்திலிருந்த சுத்தப்‌ 
பொன்னும்‌ சுத்த வெள்ளியுமான 
ங்களையும்‌ கலங்களையும்‌ 
எடுத்துக்கொள்கிறான்‌ (2இராஜா 2545). 


| தேவாலயத்திலிருந்த 
வெள்ளியையும்‌ 
ஏற்கெனவே பாபிலோன்‌ 
கொண்டு போய்விட்டான்‌. 


பொன்னையும்‌ 
நேபுகாத்நேச்சார்‌ 
தேசத்திற்கு 


“பாபிலோன்‌ 
ஆலயத்தின்‌ சகல 
ராஜாவுடைய அரமனையின்‌ 
பொக்கிஷங்களையும்‌ எடுத்துக்கொண்டு, 
இஸ்ரவேலின்‌ ராஜாவாகிய சாலொமோன்‌. 
கர்த்தருடைய ஆலயத்தில்‌ உண்டாக்கியிருந்த 
பொன்‌ பணிமுட்டுகளையெல்லாம்‌, 
எடுத்துக்கொண்டு போய்விடுகிறான்‌" 
(2இராஜா 24113). 


ராஜா கர்த்தருடைய 
பொக்கிஷங்களை! 





i FTE 
TT 


கர்த்தருடைய ஆலயத்தின்‌ 
அடையாளமாகயிருக்கிற 
வெண்கலத்தூண்களை  உடைத்துப்போட்டு, 
அவைகளின்‌ வெண்கலத்தை பாபிலோனுக்கு 
எடுத்துக்கொண்டு போகிறார்கள்‌. 


சாலொமோன்‌ 
ஆலயத்துக்காகப்‌ பண்ணுலித்த இரண்டு 
தூண்களும்‌, ஒரு  கடல்தொட்டியும்‌ 
ஆதாரங்களுமாகிய அந்தச்‌ சகல 
பணிமுட்டுகளுடைய வெண்கலத்திற்கும்‌ 
நிறையில்லை (2இராஜா 25:6) 


ஒரு தூணின்‌ உயரம்‌ பதினெட்டு 
முழமாயிருந்தது: அதின்மேல்‌ அதற்கு 
மூன்றுமுழ உயரமான வெண்கலத்‌ தலைப்பும்‌ 
உண்டாயிருந்தது:  குமிழிலே தக்‌ 
செய்யப்பட்டிருந்த பின்னலும்‌ 
மாதளம்பழங்களும்‌ எல்லாம்‌ 
வெண்கூாிரந்தது: பற்றத்‌ தூணும்‌ 
அதின்‌ பின்னலும்‌ அதைப்போல்‌ இருந்தது. 
(2இராஜா 2517). 

காவல்‌ சேனாபதியாகிய நெபுசராதான்‌ 
எருசலேம்‌ நகரத்திற்குள்ளே பிரவேசித்தபோது. 
அங்கே பிரதான  ஆசாரியரையும்‌, 
பிரதானிகளையும்‌, மந்திரிகளையும்‌ 
பார்க்கிறான்‌. நெபுசராதான்‌ நகரத்தில்‌ 
அகப்பட்ட அவர்களை உயிரோடு பிடித்து, 
பாபிலோன்‌. ராஜாவாகிய நேபுகாத்‌ 
நேச்சாரிடத்திற்கு கொண்டு போகிறான்‌ 


கர்த்தருடைய 


காவல்‌ சேனாபதி பிரதான 
ஆசாரியனாகிய செராயாவையும்‌, இரண்டாம்‌ 
ஆசாரியனாகிய செப்பனியாவையும்‌, 
வாசல்காக்கும்‌ மூன்று காவற்காரரையும்‌ 
பிடிக்கிறான்‌ (2இராஜா 2548). 


நெபுசராதான்‌ நகரத்திலே யுத்த 
மனுஷரின்‌ விசாரிப்புக்காரனாகிய பிரதானி 
ஒருவனையும்‌, ராஜாவின்‌ மந்திரிகளிலே. 
நகத்தில்‌. அகப்ப்ட ஐந்தும்‌ 
தேசத்தின்‌ ஜனத்தைச்‌ சேவகம்‌ எழுதுகிற 
இராணுவச்சம்பிரதியையும்‌, 
நகரத்தில்‌ அகப்பட்ட 
பிடிக்கிறான்‌. 

(2இராஜா 2539. 


2 நானாகமம்‌ - விரிவுரை 
Il CHRONICLES - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அவர்களைக்‌ காவல்‌ சேனாபதியாகிய 
நெபுசராதான்‌ பிடித்து, ரிப்லாவில்‌ இருக்கிற 
பாபிலோன்‌ ராஜாவினிடத்துக்குக்‌ 
கொண்டுபோகிறான்‌ (2இராஜா 25:20). 


பாபிலோன்‌ ராஜா அவர்களை ஆமாத்‌ 
தேசத்தின்‌ பட்டணமான ரிப்லாவிலே 
ட்டிக்‌ கொன்றுபோடுகிறான்‌: இப்படியே 
ஜனங்கள்‌ தங்கள்‌ தேசத்திலிருந்து, 
ன்‌ தேசத்து சிறையிருப்புக்குக்‌ 
கொண்டுபோகப்படுகிறார்கள்‌ 
(2இராஜா 25:21). 
யோசுவா கானான்‌ தேசத்தை 
சுதந்தரித்து 860 வருஷங்களுக்கு பின்பு, 
இந்த சம்பவம்‌ நடைபெறுகிறது. எகிப்து 
தேசத்திலிருந்து விடுவிக்கப்பட்ட இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌, பாவம்‌ செய்தபடியினால்‌, அவர்கள்‌ 
கானான்‌ தேசத்திற்கு வெளியே, நாற்பது 
வருஷங்களாக வனாந்தரத்திலே சுற்றி 
அலைந்தார்கள்‌. இப்போதோ யூதாஜனங்கள்‌, 
பாகங்களின்‌ தமாக. 
தேசத்திலிருந்து அந்நிய 
சிறையிருப்புக்கு கொண்டு 
போகப்படுகிறார்கள்‌. 
பாபிலோன்‌ 
சிறையிருப்புக்குப்போனவர்கள்‌, அந்த 
தேசத்தின்‌ நதிகள்‌ ஓரமாக அமர்ந்து, 
தாங்கள்‌ அனுபவித்த வேதனைகளை 
கண்ணீரோடு நினைத்துப்‌ பார்க்கிறார்கள்‌. 


தேசத்து 


“பாபிலோன்‌ ஆறுகள்‌ அருகே நாங்கள்‌ 
உட்கார்ந்து, அங்கே சீயோனை நினைத்து 
அழுதோம்‌" (சங்‌ 1 


பாபிலோன்‌. தேசத்து, 
சிறையிருப்புக்குப்போன யூதர்கள்‌, 
விக்கிரகங்களை விட்டு விலகி வருகிறார்கள்‌. 
அவர்கள்‌ விக்கிரகாராதனை என்னும்‌. 
கொள்ளை நோயிலிருந்து 
குணப்படுத்தப்படுகிறார்கள்‌. ஆனாலும்‌ 
அவர்கள்‌ மனதிலே. கர்த்தருடைய 
தீர்க்கதரிசிகளை நிந்திக்கிற பாவம்‌. 
இன்னும்‌ இருக்கிறது. இந்த சத்தியம்‌ 
எசேக்கியேல்‌ தீர்க்கதரிசியின்‌ மூலமாக 
வெளிப்படுத்தப்படுகிறது. 





i THE 
TT 


கர்த்தர்‌ எரேமியாவின்‌ வாயினாலே 
சொன்ன வார்த்தை நிறைவேறும்படிக்கு, 
தேசம்‌ தன்னுடைய ஓய்வு வருஷங்களை 
இரம்மியமாய்‌ அநுபவித்துத்‌ தீருமட்டும்‌, அது 
பாழாய்க்கிடந்த நாளெல்லாம்‌, அதாவது. 
எழுபதுவருஷம்‌ முடியுமட்டும்‌ ஒய்ந்திருக்கிறது. 
(நோளா 36:21). 


கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு யூதாவின்‌ 
மனுஷர்மீதும்‌, எருசலேமின்‌ குடிகள்மீதும்‌ 
வருகிறது. கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பின்‌: 
விவரம்‌ வருமாறு : 


1. அவர்கள்மேல்‌ கல்தேயரின்‌ 
வரப்பண்ணினார்‌. 


ராஜாவை. 


2. அவன்‌ அவர்கள்‌ 


அவர்களுடைய 
ஆலயத்திலே 
கொன்றுபோட்டான்‌. 


வாலிபரையும்‌ கன்னியாஸ்திரீகளையும்‌ 


கொண்டுபோனான்‌. (நாளா 3618) 


5. கர்த்தருடைய ஆலயத்தின்‌ 
'பொக்கிஷங்களும்‌ ராஜாவுக்கும்‌ அவன்‌ 
பரபக்கம்‌ இருந்த 
பொக்கிஷங்களுமாகிய அனைத்தையும்‌ 
பாபிலோனுக்குக்‌ கொண்டுபோனான்‌. 


(நோளா 36:19). 
7. எருசலேமின்‌ அலங்கத்தை இடித்தான்‌. 


8. அதின்‌ மாளிகைகளையெல்லாம்‌. 
அக்கினியால்‌ சுட்டெரித்தான்‌. 


9. தேவாலயத்திலிருந்த 
பணிமுட்டுகளையெல்லாம்‌ 
அழித்தார்கள்‌. 


திவ்வியமான 


10. 


போனான்‌. (நோளா 26:20). 


2 நாளாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


ர. பெர்சியா ராஜ்யபாரம்‌ 
ஸ்தாபிக்கப்படுமட்டும்‌ அங்கே அவர்கள்‌ 
அவனுக்கும்‌ அவன்‌ 
குமாருக்கும்‌ அடிமைகளாயிருந்தார்கள்‌. 


12. அவர்களுடைய தேசத்தைப்‌ 
பாழாக்கினான்‌. (நாளா 36:21) 


எரேமியாவின்‌ 

சொன்ன வார்த்தை 

யூதாவுக்கு தோல்வியும்‌, 
, நாசமும்‌ வர 

அனுமதிக்கிறார்‌. 70. 

அவர்கள்‌ அந்நிய 

சிறையிருப்பில்‌ இருக்கிறார்கள்‌. யூதாதேசம்‌ 

70 வருஷங்களுக்கு தன்னுடைய ஓய்வு 

வருஷங்களை இரம்மியமாய்‌ அனுபவிக்கிறது. 

(எரே 259-12; தானி 9:2) 


வாயினாலே 
நிறைவேறிற்று. 
அவமானமும்‌, 


கர்த்தர்‌ 


யூதாவின்‌ மனுஷர்‌ கர்த்தருடைய 
ஓய்வுநாளை அசட்டைபண்ணினார்கள்‌. அந்த 
நாளை பரிசுத்தமாய்‌ ஆசரிக்காமல்‌, அதைப்‌ 
பரிசுத்த குலைச்சலாக்கினார்கள்‌. 
அவர்களுடைய பாவங்களுக்கு 
தண்டனையாக, கர்த்தர்‌ அவர்களுடைய 
தேசத்தை எழுபது வருஷம்‌ முடியுமட்டும்‌. 
ஓய்ந்திருக்க வைக்கிறார்‌. 


யூதாதேசத்தார்‌, கானான்‌ தேசத்தின்‌ 
விளைச்சல்களினால்‌ விக்கிரகங்களை 
ஆராதித்தார்கள்‌. இதன்‌ நிமித்தமாக கானான்‌ 
தேசத்தின்‌ நிலம்‌ அவர்கள்‌ மூலமாக 
சபிக்கப்படுகிறது. ஆகையினால்‌ கர்த்தர்‌ 
கானான்‌ தேசத்தின்‌ நிலத்திற்கு எழுபது 
வருஷம்‌ முடியுமட்டும்‌ ஒய்வைக்‌ 
கட்டளையிடுகிறார்‌. 


“நீங்கள்‌ உங்கள்‌ சத்துருக்களின்‌ 
தேசத்தில்‌ இருக்கும்போது, தேசமானது. 
பாழாய்க்‌ கிடக்கிற நாளெல்லாம்‌ 
ஓய்வநாட்களை இரம்மியமாய்‌ அநுபலிக்கும்‌. 
அப்பொழுது தேசம்‌ ஓய்வடைந்து, தன்‌ ஓய்வு 
நாட்களை  இரம்மியமாய்‌ அநுபவிக்கும்‌' 
லேவி 26:34). 


யூதாவின்‌ மனுஷர்‌ பாபிலோன்‌ தேசத்து 
சிறையிருப்பிலிருக்கிறார்கள்‌. கர்த்தருடைய 
கிருபை அவர்களுக்கு மறுபடியுமாக 
காண்பிக்கப்படுகிறது. கர்த்தர்‌ தம்முடைய 
தீர்க்கதரிசிகள்‌ மூலமாக அவர்களுக்கு 
ஆறுதலான வார்த்தைகளைச்‌ சொல்லுகிறார்‌. 





f= FTE 
TT 


பெர்சியா ராஜ்யபாரம்‌ 
ஸ்தாபிக்கப்படுமட்டும்‌ பாபிலோன்‌ தேசத்தில்‌ 
அவர்கள்‌ நேபுகாத்நேச்சாருக்கும்‌ அவன்‌ 
குமாருக்கும்‌ அடிமைகளாயிருக்கிறார்கள்‌. 


பாபிலோன்‌ தேசத்து 
சிறையிருப்பிலிருக்கிற யூதர்கள்‌, தாங்கள்‌ 
விடுதலை பெறும்‌ நாளுக்காக கர்த்தருடைய 
சமுகத்தை நோக்கி 
காத்துக்கொண்டிருக்கிறார்கள்‌. 


"இவன்‌ அவனுக்கு விரோதமாய்க்‌ 
கலகஞ்செய்து, தனக்குக்‌ குதிரைகளையும்‌ 
அநேகம்‌ ஆட்களையும்‌ 
அனுப்பவேண்டுமென்று தன்‌ 
ஸ்தானாபதிகளை எகிப்துக்கு அனுப்பினான்‌; 
இப்படிப்பட்டவனுக்கு வாய்க்குமோ? இப்படிச்‌ 
செய்கிறவன்‌ தப்பித்துக்கொள்வானோ?' 
உடன்படிக்கையை முறித்தவன்‌ 
தப்பித்துக்கொள்வானோ? தன்னை 
ராஜாவாக ஏற்படுத்திய ராஜாவினுடைய 
ஆணையை அசட்டைபண்ணி, அவனுடைய 
உடன்படிக்கையை முறித்துப்போட்டவன்‌, அந்த 
ராஜாவினுடைய ஸ்தானமாகிய பாபிலோன்‌ 
நடுவிலே அவனண்டையில்‌ இருந்து 
மரணமடைவானென்று என்‌ ஜீவனைக்‌ 
கொண்டு சொல்‌ என்று 
கர்த்தராகிய ஆண்டவர்‌ சொல்லுகிறார்‌” எசே 
171516). 


கல்நேயர்கள்‌ எருசலேமுக்கு 
விரோதமாக யுத்தம்பண்ண வருகிறார்கள்‌. 
அவர்கள்‌ எருசலேமின்‌ நகரத்தை பதினெட்டு 
மாதங்களாக முற்றிக்கைபோடுகிறார்கள்‌. 


சிதேக்கியா ராஜ்யபாரம்பண்ணும்‌ 
ஒன்பதாம்‌ வருஷம்‌ பத்தாம்‌ மாதம்‌ 
பத்தாந்தேதியிலே பாபிலோன்‌ ராஜாவாகிய 
பாத்ரும்‌ அவனுடைய எல்லா 
ம்‌ எருசலேமுக்கு விரோதமாய்‌ 
எதிராகப்‌ பாளயமிறங்கி, 
அதற்கு எதிராகக்‌ 
'கொத்தளங்களைக்‌ கட்டினார்கள்‌. அப்படியே 
சிதேக்கியா ராஜாவின்‌ பதினோராம்‌. 
வருஷமட்டும்‌ நகரம்‌ முற்றிக்கை 
போடப்பட்டிருந்தது (எரே 52:4;5). 


2 நாளாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


சிதேக்கியா ராஜா ராஜ்யபாரம்பண்ணும்‌ 
ஒன்பதாம்‌ வருஷத்தில்‌, பாபிலோன்‌ 
ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார்‌ எருசலேமுக்கு 
க்‌ பகவன்‌ வந்தான்‌. இந்த 
நினைவுகூரும்‌ வண்ணமாக, 
மாமிலோன்‌ தேசத்து, “ சிறையிருப்பிலிரந்த 
யூதர்கள்‌ ஒவ்வொரு வருஷமும்‌ ஒன்பதாம்‌ 
மாதத்தில்‌ உபவாசம்பண்ணினார்கள்‌. 
ஒன்பதாம்‌ மாதத்தோடு, அவர்கள்‌ மேலும்‌ சில 
மாதங்களிலும்‌ உபவாசம்பண்ணினார்கள்‌. 


'நாலாம்‌ மாதத்தின்‌ 

ஐந்தாம்‌ மாதத்தின்‌ உபவாசமும்‌, 
மாதத்தின்‌ உபவாசமும்‌, பத்தாம்‌ மாதத்தின்‌ 
உபவாசமும்‌, யூதா வம்சத்தாருக்கு 
மகிழ்ச்சியாகவும்‌ சந்தோஷமாகவும்‌ 
நல்லண்டிகைகளாகவும்‌ மாறிப்போகும்‌; 
ஆகையால்‌ சத்தியத்தையும்‌ சமாதானத்தையும்‌ 
சிநேகியுங்கள்‌ என்று சேனைகளின்‌ கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌" (சக 8:9) 


ஐந்தாம்‌ மாதத்தில்‌ எருசலேமிலுள்ள 
லயம்‌ இடிக்கப்பட்டு அக்கினியினால்‌. 
சுட்டெரிக்கப்பட்டது. ஏழாம்‌ 
கெதலியாவை. 
க 
வுகூரும்‌ வண்ணமாக, 
தோத்து சிறையிருப்பிலிருந்த 
அந்தந்த மாதங்களில்‌ உபவாசம்பண்ணுவது, 
வழக்கம்‌. 
பாபிலோன்‌ ராஜாவாகிய 
நேபுகாத்நேச்சாரும்‌, அவனுடைய எல்லா 
எருச। விரோதமாக 
இகல்‌ னக்கு. வா்‌ 
போட்டார்கள்‌. சிதேக்கியா பகம்‌ 
பதினோரு வருஷமட்டும்‌ நகரம்‌ 
முற்றிக்கைப்போடப்பட்டிருந்தது. 


கல்தேயர்கள்‌ எருசலேம்‌ நகரத்தைச்‌ 
சுற்றிலும்‌ ஒன்றரை வருஷங்களாக 
முற்றிக்கைப்போட்டிருந்தாலும்‌,  சிதேக்கியா 
ராஜா குல்தேயரிடம்‌ சரணடையவில்லை. 
நகரத்திற்குள்ளே இருக்கிறவர்களுக்கு 
போஜனம்‌ கிடைக்கவில்லை. நகரத்திலே 
பஞ்சம்‌ அதிகரித்தது. இதைத்‌ தொடர்ந்து 
எருசலேம்‌ மதில்‌ இடிக்கப்பட்டது. 





i FTE 
TT 


நாலாம்‌ மாதம்‌ ஒன்பதாம்‌ தேதியிலே. 
பஞ்சம்‌ நகரத்திலே அதிகரித்து, தேசத்தின்‌ 
ஜனத்துக்கு ஆகாரமில்லாமல்போயிற்று. 
நகரத்தின்‌ மதில்‌ இடிக்கப்பட்டது: அப்பொழுது 
கல்தேயர்‌ நகரத்தைச்‌ சூழ்ந்திருக்கையில்‌,. 
யுத்தமனுஷர்‌ எல்லாரும்‌ இராத்திரிகாலத்தில்‌ 
ஒடி, ராஜாவுடைய தோட்டத்தின்‌ வழியே 
இரண்டு மதில்களுக்கும்‌ நடுவான வாசலால்‌ 
நகரத்திலிருந்து புறப்பட்டு, வயல்‌ வெளியின்‌ 
வழியே போய்விட்டார்கள்‌ (எரே 52:67. 


எருசலேம்‌ நகரத்தைச்‌ சுற்றிலும்‌ பெரிய 
மதில்‌ சுவர்கள்‌ இருந்தாலும்‌, அந்தச்‌ சுவர்‌ 
நகரத்திற்கு மெய்யான பாதுகாப்பைத்தராது. 
கர்த்தரே எருசலேமுக்கு பாதுகாப்பைத்‌ 
தருகிறவர்‌. கர்த்தர்‌ இப்போது யூதாவின்‌ 
மனுஷர்மீதும்‌, எருசலேம்‌ நகரத்தின்மீதும்‌ 
கோபமாமிருக்கிறார்‌. அந்த நகரத்திற்கு 
தாம்‌ இதுவரையிலும்‌ கொடுத்து வந்த 
பாதுகாப்பை கர்த்தர்‌ விலக்கிக்கொள்கிறார்‌. 
இதனால்‌ எருசலேம்‌ நகரத்திற்கு பாதுகாப்பு 
இல்லாமல்‌ போயிற்று. நகரத்தின்‌ மதில்‌: 
இடிக்கப்பட்டது. 


நகரத்தைப்‌ பாதுகாப்பதற்கு த்‌ 
மனுஷர்கள்‌ தேவை. நகரத்திலோ பஞ்சம்‌ 
அதிகரித்ததினால்‌, எல்லோரும்‌. 
பட்டினியாயிருக்கிறார்கள்‌. நகரத்து மதிலைப்‌ 
பாதுகாப்பதற்கு ஒருவரிடத்திலும்‌ சரீர 
பெலனில்லை. அவர்கள்‌ நகரத்தைப்‌ 
பாதுகாக்காமல்‌, தங்கள்‌ உணவைத்‌ தேடி 
அலைகிறார்கள்‌. எருசலேமின்‌ மதில்‌ சுவர்‌ 
பெரியதாகவும்‌, வலிமையுள்ளதாகவும்‌ 
இருந்தாலும்‌, மனுஷரில்லாத மதில்‌ சுவருக்கு 
வலிமையிருக்காது. கர்த்தரும்‌ எருசலேமைப்‌ 
பாதுக்காக்கவில்லை. யூதாவின்‌ மனதும்‌ 
எருசலேமின்‌ மதிலை பாதுகாக்கவில்லை. 
இதனால்‌ நகரத்தின்‌ மதில்‌ இடிக்கப்பட்டது. 

௯ எருசலேம்‌ நகரத்தை 
சூழ்ந்திருக்கிறார்கள்‌. 
யுத்தமனுஷர்‌ எல்லோரும்‌ 
காலத்திலே. கல்தேயருக்கு. 
ஓடுகிறார்கள்‌. அவர்கள்‌ 
தோட்டத்தின்‌ வழியே 
மதில்களுக்கும்‌ நடுவான வாசல்வழியாக 
நகரத்திலிருந்து புறப்பட்டு, வயல்வெளியின்‌ 
வழியே தப்பித்து ஓடுகிறார்கள்‌. அவர்களோடு 
சேர்ந்து சிதேக்கியா ராஜாவும்‌ தப்பித்து 
ஒடுகிறான்‌ (எரே 52:7). 


2 நானாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


ஆனாலும்‌ 'கல்தேயருடைய 
இராணுவத்தார்‌  சிதேக்கியா ராஜாவை 
பின்தொடர்ந்து போகிறார்கள்‌. அப்பொழுது 
சிதேக்கியாவின்‌ இராணுவத்தார்‌ எல்லோரும்‌ 
அவனை விட்டு சிதறிப்போயிருந்தார்கள்‌. 
சிதேக்கியாவுக்கு ப்‌ 
அவனோடுகூட ஒரு 

சிதேக்கியாவைப்‌ 

கல்தேயருடைய 

சமனான பூமியில்‌ அவனைக்‌ கிட்டினார்கள்‌. 
இராணுவத்தார்‌ 
சிதேக்கியா ராஜாவை எரிகோவின்‌ 
சமனான பூமியிலே. பிடித்து, 
அவனை நேபுகாத்நேச்சாரிடத்திற்கு 
கொண்டுபோனார்கள்‌. அப்போது பாபிலோன்‌ 
ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார்‌ ஆமாத்‌ 
தேசத்தின்‌ ஊராகிய ரிப்லாவிலே இருந்தான்‌. 
அந்த ஊரில்‌ நேபுகாத்நேச்சார்‌ 
சிதேக்கியாவுக்கு நியாயத்தீர்ப்பு கொடுத்தான்‌ 
(எரே 52:9). 


சிதேக்கியா. 


கல்தேயருடைய 


ஏற்கெனவே 
நேபுகாத்நேச்சாருக்கு விரோதமாக 
கலகம்பண்ணினவன்‌. நேபுகாத்நேச்சார்‌ 
சிதேக்கியாவை தேசத்துரோகியாக தீர்ப்பு 
செய்து, அவனுக்கு கடினமான தண்டனை 
கொடுத்தான்‌. 


பாபிலோன்‌ 
குமாரரை 


ராஜா சிதேக்கியாவின்‌ 
அவன்‌ கண்களுக்கு முன்பாக 
வெட்டினான்‌; தாவின்‌ 
பிரபுக்களெல்லாரையும்‌ ரிப்லாவிலே 
வெட்டினான்‌. சிதேக்கியாவின்‌ கண்களைக்‌ 
குருடாக்கி, அவனுக்கு இரண்டு 
விலங்குகளைப்‌ போடுவித்தான்‌ 
(எரே 521011. 


பாபிலோன்‌ 
ரிப்லாவிலே. 
சிதேக்கியாவின்‌ இரண்டு 


சிதேக்கியாவை 
விட்டுவிடவில்லை. 
கண்களையும்‌ 
குருடாக்கி, அவனை பாபிலோனுக்கு 
கொண்டுபோனான்‌. சிதேக்கியா 
மரணமடையும்‌ நாள்மட்டும்‌ நேபுகாத்நேச்சார்‌, 
அவனை பாபிலோனிலுள்ள காவல்‌ வீட்டில்‌ 
அடைத்து வைத்தான்‌ (எரே 52311, 
சிதேக்கியாவின்‌ வாழ்நாள்‌ முழுவதும்‌ 
இருளடைந்தது. அவனுடைய கண்கள்‌ 
குருடாக்கப்பட்டது. 


ராஜா 





i= FTN 
ETT 


சிதேக்கியா பாபிலோனுக்கு 
கீழ்ப்படியவில்லையென்றால்‌, அவனுக்கும்‌. 
யூதாதேசத்திற்கும்‌ இதுபோன்ற தீங்கு வரும்‌ 
என்று, எரேமியா தீர்க்கதரிசி கர்த்தருடைய 
வார்த்தையை ஏற்கனவே அறிவித்தார்‌. 
ஆனால்‌ சிதேக்கியாவோ  எரேமியாவின்‌ 
வார்த்தைக்கு செவிகொடுக்கவில்லை. 
கர்த்தருடைய சித்தத்திற்கு கீழ்ப்படியவில்லை. 
ஆகையினால்‌ இப்போது  சிதேக்கியா 
பாபிலோன்‌ தேசத்தில்‌, கண்கள்‌ 
குருடாக்கப்பட்டவனாக, தன்‌ வாழ்நாள்‌ 
முழுவதும்‌ சிறையிருப்பிலிருக்கிறான்‌. 


கல்தேயர்கள்‌ எருசலேம்‌ நகரத்தைப்‌ 
பிடித்துக்கொண்டார்கள்‌. ஒரு மாதம்‌. 
சென்ற பின்பு பாபிலோன்‌ ராஜாவின்‌ 
காவற்சேனாதிபதியாகிய நேபுசராதான்‌ 
என்பவன்‌ எருசலேமுக்கு வருகிறான்‌. இவன்‌ 
மாதம்‌ 

அது 
நேபுகாத்நேச்சார்‌ 
பாபிலோனை அரசாளுகிற 
வருஷமாயிருந்தது. 


நேபுசராதான்‌ எருசலேமுக்கு வந்து 
கர்த்தருடைய ஆலயத்தை 
அக்கினிமினால்‌ சுட்டெரித்துப்போடுகிறான்‌ 
தேவாலயத்திலுள்ள எல்லா பொருட்களையும்‌ 
தன்னுடைய தேசத்திற்கு எடுத்துக்கொண்டு 
போய்விடுகிறான்‌. எருசலேமிலுள்ள 
தேவாலயம்‌ கர்த்தருக்கு பரிசுத்தமான 
வாசஸ்தலமாகும்‌. இங்கு யூதாமனுஷரின்‌ 
முற்பிதாக்கள்‌ கர்த்தரைத்‌ துதித்து 
ஆராதித்தார்கள்‌. 

"எங்கள்‌ பிதாக்கள்‌ உம்மைத்‌ துதித்த 
பரிசுத்தமும்‌ மகிமையுமான எங்களுபை 
ஆலயம்‌ அக்கினிக்கு இரையாகி, இனமான 
எங்களுடைய ஸ்தானங்களெல்லாம்‌. 
பாழாரயின” (ஏசா 641). 


பத்தொன்பதாம்‌ 


நேபுசராதான்‌ எருசலேமுள்ள 
ராஜாவின்‌ அரமனையையும்‌ அக்கி. ல்‌ 
சுட்டெரித்துப்போடுகிறான்‌. சாலொமோன்‌ 
ராஜா கர்த்தருடைய ஆலயத்தைக்‌ 
கட்டினபின்பு, தனக்கு ஒரு அரமனையைக்‌ 
கட்டினார்‌. நேபுசராதான்‌ அக்கினியினால்‌ 
சுட்டெரித்தது, சாலொமோன்‌ ராஜா கட்டின 
அரமனையாக இருக்கவேண்டுமென்று. 
வேதபண்டிதர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. 


2 நானாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


QOODNENS 


COMMENTARY PUBLISHERS 


நேபுசராதான்‌ கர்த்தருடைய 
ஆலயத்தையும்‌, ராஜாவின்‌ அரமனையையும்‌ 
'அக்கினி௰ினால்‌. சுட்டெரித்துப்போட்டு, 
அதோடு எருசலேமிலுள்ள எல்லா 
வீடுகளையும்‌, 


ஒவ்வொரு பெரிய 
மனிதனுடைய வீட்டையும்‌ அக்கினிமினால்‌ 
சுட்டெரித்துப்போடுகிறான்‌. 

காவற்சேன। 

யரின்‌ 
எருசலேமுக்கு 
அவர்களெல்லோரும்‌ 
சுற்றிலுமிருந்த 


ஈதிபதியாகிய நேபுசராதான்‌ 
இராணுத்தாரோடு 
வந்திருக்கிறான்‌. 
எருசலேமைச்‌ 
அலங்கங்களை 
இடித்துப்போடுகிறார்கள்‌ (எரே 5214). 
பாபிலோன்‌ தேசத்தார்‌ எருசலேமுக்கு, 
பதினெட்டு 


விரோதமாக 
மாதங்கள்‌  முற்றிக்கைப்போட்டிருந்தார்கள்‌. 
முற்றிக்கைக்காலம்‌ அதிகமாயிருந்தது. 
ஆனாலும்‌ யூதாவின்‌ ராஜாவாகிய 
சிதேக்கியா பாபிலோன்‌ ராஜாவினிடத்தில்‌ 
உடனே சரணடைய வரவில்லை. இதனால்‌. 
யூதாதேசத்தின்மீதும்‌, 
ட ன மிகுந்த 
பா ங்களுடைய 
ப ல்‌ 
கல்தேயரின்‌ இராணுவத்தார்‌ எல்லாரும்‌ 
எருசலேமைச்‌ சுற்றிலுமிருந்த அலங்கங்களை 
இடித்துப்போடுகிறார்கள்‌. 


“நீர்‌ நகரத்தை மண்மேடும்‌, அரணான. 
பட்டணத்தைப்‌ பாழுமாக்கினீர்‌; அந்நியரின்‌ 
ராஜதானியை ஊராயிராதபடிக்கும்‌, 
எனக்கும்‌ கட்டப்படாதபடிக்கும்‌ செய்தீர்‌” 


நேபுசராதான்‌ யூதாவின்‌ மனுஷரில்‌ 
அநேகரை தன்னுடைய தேசத்திற்கு 
சிறைகளாகக்‌ கொண்டுபோகிறான்‌. ஜனத்தில்‌ 
ஏழைகளான சிலரையும்‌ நகரத்தில்‌ மீதியான 
மற்ற ஜனத்தையும்‌, பாபிலோன்‌ ராஜாவின்‌ 
வசமாக ஓடிவந்துவிட்டவர்களையும்‌, மற்ற 
ஜனங்களையும்‌ காவற்சேனாதிபதியாகிய 
நேபுசராதான்‌ சிறைகளாகக்‌ 
கொண்டுபோனான்‌. 1] 
சிறைப்பிடிக்கப்பட்டவர்கள்‌ 
பட்டயத்திற்கும்‌, 
தப்பினவர்கள்‌. 


(எரே ௫ . 
எல்லோரும்‌ 
பஞ்சத்திற்கும்‌ 


தேசத்தாரில்‌ ஏழைகளான 

காவற்சேனாதிபதியாகிய 
நேபுசராதான்‌ திராட்சத்‌ தோட்டக்காரராகவும்‌ 
பமிரிடுங்குடிகளாகவும்‌ விட்டுவைத்தான்‌ 
(எரே 5216). 


ஆனால்‌ 





i FTE 
TT 


நேபுசராதான்‌ கர்த்தருடைய ஆலயத்தை 
அக்கினிமினால்‌ சுட்டெரித்துப்போடும்போது, 
அங்கே பரிசுத்த பணிமுட்டுக்கள்‌: 
ஏராளமாயிருக்கிறது. ல்லாம்‌ 
யூதருக்கு மிகவம்‌ முக்கியமானவை. 
நேபுசராதான்‌ தேவாலயத்திலிருந்த 
எல்லாவற்றையும்‌ தன்னுடைய தேசத்திற்கு 
எடுத்துக்கொண்டு. போய்விடுகிறான்‌. 
ஒன்றையும்‌ மீதியாய்‌ வைக்கவில்லை. 
சுத்தவெள்ளியுமான 
கிண்ணங்களையும்‌, தூபகலசங்களையும்‌, 
கலங்களையும்‌, சட்டிகளையும்‌, 
விளக்குத்தண்டுகளையும்‌, கலயங்களையும்‌, 
கரகங்களையும்‌ காவற்சேனாதிபதி 
எடுத்துக்கொண்டான்‌ (எரே 52:19). 


கல்தேயருடைய 


பசும்பொன்னும்‌ 


நேபுசராதானோடு, 
இராணுவத்தார்‌ எல்லோரும்‌. 
கர்த்தருடைய ஆலயத்திலுள்ளவைகளை 
கொள்ளையிடுகிறார்கள்‌. 


கர்த்தருடைய "ஆலயத்திலிருந்து 
வெண்கலத்‌ தூண்களையும்‌, கர்த்தருடைய 
ஆதாரங்களையும்‌, 


கரண்டிகளையும்‌, 

கலங்களையும்‌, 

ஆராதனைக்குரிய 
வெண்கலப்பணிமுட்டுகளையும்‌ 
கொண்டு போனார்கள்‌ (எரே 52:17,18). 


கல்தேயரின்‌ இராணுவத்தார்‌ 
கொண்டுபோன து எல்லாமே வெண்கலங்கள்‌. 
இவை பொன்னையும்‌ வெள்ளியையும்விட 
குறைவான மதிப்புள்ளவை. கல்தேயரின்‌ 
இராணுவத்தார்‌ எருசலேமைச்‌ சுற்றிலுமிருந்த 
அலங்கங்களை இடித்துப்போடும்போது. 
அவர்கள்‌ கர்த்தருடைய ஆலயத்திலிருந்த 
வெண்கல "தூண்களையும்‌ 
உடைத்துப்போடுகிறார்கள்‌. 


கர்த்தருடைய ஆலயமும்‌, 
ஆலயத்திலுள்ள பரிகத்த பணிமுட்டுகளும்‌ 
கர்த்தருடைய பிரசன்னத்திற்கு அடையாளம்‌. 
கல்தேயரோ கர்த்தருடைய ஆலயத்திலுள்ள 
எல்லாவற்றையும்‌ 


அவற்றை 
தூக்கிக்கொண்டு 


2 நாளாகமம்‌ - 


II CHRONICLES - 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தருடைய 
அடையாளமாகயிருந்த 
எருசலேமைவிட்டு நீங்கிப்போயிற்று. 


பிரசன்னத்திற்கு 
சகலமும்‌ 


ஸ்‌ 
நமக்கு 

வேறு எதுவும்‌ 
எருசலேமைவிட்டு 
அவர்களுடைய 
எருசலேமின்‌ 


கர்த்தர்‌ 
பாதுகாக்கவில்லையென்றால்‌, 
மெய்யான பாதுகாப்பு 

கிடையாது. கர்த்தர்‌ 

விலகிப்போன பின்பு. 
தூண்களோ, அலங்கங்களோ 
குடிகளை பாதுகாக்கவில்லை. 


ஆலயத்திலுள்ள 
அலங்காரத்திற்காக 
நிறுத்தப்பட்டிருக்கிறது. இந்தத்‌ 
தூண்களுக்கு யாகின்‌ என்றும்‌, போவாஸ்‌ 
என்றும்‌ பெயர்‌. யாகின்‌ என்னும்‌ பெயருக்கு 
“கர்த்தர்‌ ஸ்தாபிப்பார்‌" என்றும்‌, போவாஸ்‌ 
என்னும்‌ பெயருக்கு “அவருக்குள்‌ 
பெலழுள்ளது" என்றும்‌ பொருள்‌. 
க்‌ கர்த்தருடைய ஆலயத்திலிருந்த 
தூண்களை 
கர்த்தர்‌ 
வம்சத்தாரை 
ஸ்தாபிக்கமாட்டார்‌ என்பதற்கும்‌, 
கர்த்தருடைய வல்லமை இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாரோடு தங்கிமிருக்காது என்பதற்கும்‌ 
அடையாளமயிற்று. 


கர்த்தருடைய ஆலயத்திலுள்ள இரண்டு 
வெண்கல தூண்களைப்பற்றி, இங்கு 
விரிவாக எழுதப்பட்டிருக்கிறது. 


சாலொமோன்‌ ராஜா கர்த்தருடைய 
ஆலயத்துக்காகச்‌ செய்து வைத்த இரண்டு 
ஒரு கடல்‌ தொட்டியும்‌ 

கீழ்நின்ற பன்னிரண்டு 
ரிஷயங்களும்‌ ஆகிய 
லெண்கலத்துக்கு 


கர்த்தருடைய 
தூண்கள்‌ 


உடை கொக்கின்‌ 


இஸ்ரவேல்‌ 


வெண்‌ 
இவைகளுக்குரிய 
நிறையில்லை. அந்தத்‌ தூண்களோவெனில்‌, 


ஒவ்வொரு தூணும்‌ பதினெட்டுமுழ 
உயரமாயிருந்தது: பன்னிரண்டு முழ நூல்‌ 
அதைச்‌ சுற்றும்‌; நாலு விரற்கடை அதின்‌ 
உள்ளே குழாயாயிருந்தது. அதின்மேல்‌ 
வெண்கலக்‌ குமிழ்‌ இருந்தது: ஒரு குமிழின்‌ 
உயரம்‌ ஐந்து முழம்‌, குமிழிலே சுற்றிலும்‌ 
பின்னலும்‌ மாதளம்பழங்களும்‌ செய்திருந்தது: 
எல்லாம்‌ வெண்கலமாயிருந்தது; அதற்குச்‌ 
சரியாய்‌ மற்றத்‌ தூணுக்கும்‌ 
மாதளம்பழங்களும்‌ செய்திருந்தது. 
தொண்ணூற்றாறு மாதளம்பழங்கள்‌ நான்கு 
எதிராகச்‌ செய்திருந்தது: 
சுற்றிலும்‌ செய்திருந்த 
மாதளம்பழங்கள்‌ நூறு” (எரே 52:20-23). 





f= a 
ETT 


புஸ்தகத்தில்‌ எழுதப்பட்டிருக்கிறது. 

"இவன்‌ இரண்டு வெண்கலத்‌ 
தூண்களை உண்டாக்கினான்‌; ஒவ்வொரு 
தூண்‌ பதினெட்டு முழ உயரமும்‌, ஒவ்வொரு 
தூணின்‌ சுற்றளவு பன்னிரண்டு முழ 
நூலளவுமாயிருந்தது. அந்தத்‌ 
தூண்களுடைய தலைப்பில்‌ வைக்க, 
வெண்கலத்தால்‌ வார்க்கப்பட்ட இரண்டு 
கும்பங்களை உண்டாக்கினான்‌; ஒவ்வொரு 
கும்பமும்‌ ஐந்துமுழ ன்னால்‌ 
தூண்களுடைய யின்மேலுள்ள 
கும்பங்களுக்கு வணைபோன்ற பின்னல்களும்‌ 
சங்கிலிபோன்ற தொங்கல்களும்‌, ஒவ்வொரு 
கும்பத்திற்கம்‌ எவ்வேழாக இருந்தது" 
(இராஜா 7315-17) 


தூண்களைப்‌ பண்ணின விதமாவது: 
தலைப்பின்மேலுள்ள 
மூடும்படிக்கு, கும்பங்கள்‌ 


மண்டபத்தின்‌ 
தூண்களுடைய 
கும்பங்கள்‌ லீலி புஷ்பங்களின்‌ வேலையும்‌, 
நாலுமுழ உயரமுமாயிருந்தது. இரண்டு 
தூண்களின்மேலுமுள்ள கம்பங்களில்‌ 
செய்யப்பட்ட பின்னலுக்கு அருகே இருந்த 
இடத்தில்‌ 
மாதளம்பழங்களின்‌ லன்‌ கற்றலும்‌ 
இருந்தது: மற்றக்‌ கும்பத்திலும்‌ அப்படியே 
இருந்தது (1இராஜா 7:18-20), 

'அந்தத்‌ தூண்களை தேவாலய வாசல்‌ 
மண்டபத்தில்‌ நிறுத்தினான்‌; அவன்‌ 
வலதுபுறத்தில்‌ நிறுத்தின தூணுக்கு யாகீன்‌ 


என்றும்‌, இடதுபுறத்தில்‌ நிறுத்தின தூணுக்கு 
போவாஸ்‌ என்றும்‌ பேரிட்டான்‌. 


தூண்களுடைய சிகரத்தில்‌ லீலி_புஷ்பவேலை 


விலகிப்போனார்கள்‌. 
கர்த்தரும்‌ அவர்களை விட்டு விலகிப்போனார்‌. 


2 நானாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


COMMENTARY 


இதனால்‌ எருசலேமுக்கு கர்த்தருடைய 
பாதுகாப்பு இல்லாமல்‌ போயிற்று. 
கல்தேயர்கள்‌ எருசலேமைப்‌ பிடித்து, அதை 
அக்கினியால்‌  சுட்டெரித்துப்போடுகிறார்கள்‌. 
கர்த்தருடைய ஆலயத்திலுள்ளது 
எல்லாவற்றையும்‌ கொள்ளையடித்து தங்கள்‌ 
தேசத்திற்கு கொண்டுபோய்விடுகிறார்கள்‌. 


யூதாமனுஷருடைய 
ஏலியின்‌ குடும்பத்தார்‌ செய்த அக்கிரமம்‌ 
போலிருக்கிறது. “நான்‌ ஏலியின்‌ 
குடும்பத்திற்கு விரோதமாகச்‌ சொன்ன 
யாவையும்‌, அவன்மேல்‌ அந்நாளிலே. 
வரப்பண்ணுவேன்‌; அதைத்‌ தொடங்கவும்‌ 
அதை மடக்கவும்‌ போகிறேன்‌. அவன்‌ ஒமாரர்‌ 
தங்கள்மேல்‌ சாபத்தை  வரப்பண்ணுகிறதை 
அவன்‌ அறிந்திருந்தும்‌, அவர்களை 
அடக்காமற்போன பாவத்தினிமித்தம்‌, 
நான்‌ அவன்‌ குடும்பத்துக்கு என்றும்‌ நீங்காத 
நியாயத்தீர்ப்பு செய்வேன்‌ என்று அவனுக்கு 
அறிவித்தேன்‌. அதினிமித்தம்‌ ஏலியின்‌ 
குடும்பத்தார்‌ செய்த அக்கிரமம்‌ ஒருபோதும்‌ 
பலியினாலாவது. காணிக்கையினாலாவது, 
நிவிர்த்தியாவதில்லை. என்று 
ஏலியின்‌ குடும்பத்தைக்குறித்து 
ஆணையிட்டிருக்கிறேன்‌ என்றார்‌" 
சாமு 312-14). 


அக்கிரமம்‌ 


சாலொமோன்‌ ராஜா கர்த்தருடைய 
ஆலயத்துக்காகச்‌ செய்து வைத்த இரண்டு 
ம்‌ ஒரு கடல்‌ தொட்டியும்‌ 
கீழ்நின்ற பன்னிரண்டு 


நிறையில்லை (எரே 52:20). 


இந்தத்‌ தூண்களும்‌ கடல்தொட்டியும்‌ 
செய்யப்பட்டபோது, அதில்‌ ஏராளமான 
வெண்கலங்கள்‌ பயன்படுத்தப்பட்டது. “இந்தச்‌ 
சகல பணிமுட்டுகளின்‌ வெண்கலம்‌ மிகவும்‌ 
ஏராளமுமாயிருந்தபடியால்‌, சாலொமோன்‌ 
அவைகளை நிறுக்கவில்லை; 
இல்வளவென்று 
பார்க்கவுமில்லை" (1இராஜா 7:47). 


பணிமுட்டுகளையெல்லாம்‌ 
வெகு ஏராளமாய்‌ உண்டு 
வெண்கலத்தின்‌ நிறை 
அபங்காததாயிருந்தது" 


“இந்தப்‌ 
சாலொமோன்‌ 
பண்ணினான்‌; 
தொகைக்கு 
(நாளா 4:18). 





i THEN 
TT 


வியாபாரம்பண்ணுகிறவர்கள்தான்‌. 
பொருட்களை நிறுத்துப்பார்த்து விற்கவும்‌. 
வாங்கவும்‌ செய்வார்கள்‌. கல்தேயரின்‌ 
இராணுவத்தாரோ தேவாலயத்தைக்‌ 
கொள்ளையிட வந்திருக்கிறார்கள்‌. 


கொள்ளைக்காரர்கள்‌ ஒன்றையும்‌ நிறுத்துப்‌ 
பார்த்து, கொள்ளையிடமாட்டார்கள்‌. 
தங்கள்‌ கண்களில்‌ பட்டதையும்‌, கைகளில்‌: 
சிக்குவதையும்‌ எடுத்துக்கொள்வார்கள்‌. 
அதுபோலவே கல்தேயரின்‌ இராணுவத்தார்‌, 
தேவாலயத்திலுள்ள எல்லா பொருட்களையும்‌ 
கொள்ளையிட்டு, தங்கள்‌ 

கொண்டு போய்விடுகிறார்கள்‌. 


பாபிலோன்‌ ராஜவாகிய 
நேபுகாத்நேச்சார்‌, ஆமாத்‌ என்னும்‌ தேசத்தின்‌ 
பட்டணமாகிய ரிப்லாவிலே, இஸ்ரவேலின்‌ 
மூப்பர்களை வெட்டிப்போட்டான்‌. இஸ்ரவேல்‌. 
நேசத்தில்‌ எழுபது மூப்பர்கள்‌ இருந்தார்கள்‌. 
முது மோசே புறப்பட்டு, 
கர்த்தருடைய வார்த்தைகளை ஜனங்களுக்கு 
சொல்லி, ஜனங்களின்‌ 
எழுபதுபேரைச்‌ கூட்டி, கூடாரத்தைச்‌ பர்த்‌ 
அவர்களை நிறுத்தினான்‌. கர்த்தர்‌ மேகத்தில்‌ 
இறங்கி, அவனோடே பேசி, அவன்மேலிருந்த 
ஆவியை மூப்பராகிய அந்த எழுபதுபேர்‌ 
மேலும்‌ வைத்தார்‌; அந்த ஆவி அவர்கள்மேல்‌ 
வந்து மாது த்‌ த்திக்‌ 
சொன்னார்கள்‌; 
ஒய்ந்தார்கள்‌" (எண்‌: ர்‌ 


“காவல்‌ சேனாபதி 
ஆசாரியனாகிய செராயாவையும்‌ 
ஆசாரியனாகிய செப்பனியாவையும்‌, 
வாசல்காக்கும்‌ மூன்று காவற்காரரையும்‌ 
பிடித்தான்‌. நகரத்திலே அவன்‌ யுத்த 
மனுஷரின்‌ விசாரிப்புக்காரனாகிய பிரதானி 
ஒருவனையும்‌, ராஜாவின்‌ மந்திரிகளிலே 
நகரத்தில்‌ அகப்பட்ட ஐந்துபேரையும்‌, 
தேசத்தின்‌ ஜனத்தைச்‌ சேவகம்‌ எழுதுகிற 
இராணுவச்சம்பிரதியையும்‌, 
அகப்பட்ட 
பிடித்தான்‌” 
(இராஜா 258,19). 


2 நாளாகமம்‌ - விரிவுரை 
II CHRONICLES - 


COMMENTARY 


25:18,19- 

ராஜாவின்‌ 

நகரத்தில்‌ அகப்பட்டவர்கள்‌ 

என்று எழுதப்பட்டிருக்கிறது. 

இரண்டுபேரும்‌ எரேமியா, 

என்போராவர்‌. இவர்கள்‌ 

ஆரம்பத்தில்‌ சிறைப்பிடிக்கப்பட்டாலும்‌ பின்பு 

விடுவிக்கப்படுகிறார்கள்‌. பாபிலோன்‌ 

ராஜவாகிய நேபுகாத்நேச்சார்‌ சிதேக்கியா 

ராஜாவின்‌ மந்திரியில்‌ ஐந்துபேரை மாத்திரமே 
வெட்டினான்‌. 


யூதாவின்‌ ராஜாவாகிய சிதேக்கியாவின்‌ 
பிரபுக்களில்‌ செராயா என்பவன்‌ 
சாந்தகுணமுள்ள பிரபு (எரே 5160), 
பிரதான ஆசாரியனாகிய  செராயாவோ 
கலககுணமுள்ளவன்‌. அவன்‌ பாபிலோன்‌. 
ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாருக்கு 
விரோதமாய்‌ எதிர்த்து நின்றான்‌. பிரபுவாகிய 
செராயாவம்‌, பிரதான  ஆசாரியனாகிய 
செராயாவும்‌ வெவ்வேறு நபர்கள்‌. 


காவற்சேனாதிபதி பிரதான 
ஆசாரியனாகிய செராயாவையும்‌, இரண்டாம்‌ 
ஆசாரியனாகிய செப்பனியாவையும்‌, 
வாசற்படியின்‌ மூன்று காவற்காரரையும்‌ 
பிடித்துக்கொண்டுபோனான்‌ (எரே 52:24). 


யூதாதேசத்தின்‌ பிரபுக்கள்‌, யூதாவின்‌ 
ட்‌ வந்த எருசலேமின்‌ குடிகளையும்‌ 

வறான பாதைகளில்‌ வழிநடத்திச்‌ 
சென்றாக, நிமித்தமாய்‌ 
கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு முதலாவதாக 
யூதாவின்‌... ராஜாமீதும்‌, அவனுடைய 
பிரபுக்கள்மீதும்‌, அவனுடைய பிரதான 
ஆசாரியன்மீதும்‌ வருகிறது. 


நேபுகாத்நேச்சார்‌ புதாதேதத்திழன்ள 
ர்‌ தன்னுடைய தேசத்திற்கு 

கொண்டுபோகிறான்‌. 

தங்கள்‌ தேசத்திலிருந்து 


கொண்டுபோகப்பட்டார்கள்‌ 





ழ்‌ நவள 
யாய 


பெர்சியாவின்‌ 
கோரேஸ்‌ 
தாளா 36:22,23 


ராஜாவாகிய 


நோனா... 9622.  எரேமியாவின்‌ 
வாயினாலே கர்த்தர்‌ சொன்ன 
வார்த்தை 'திறைவேறும்படி,, 
பெர்சியாவின்‌ ராஜாவாகிய கோரேசின்‌ 
முதலாம்‌ வருஷத்திலே கர்த்தர்‌ 
பெர்சியாவின்‌ ராஜாவாகிய கோரேசின்‌ 
ஆவியை  ஏவினதினாலே, அவன்‌: 
பரலோகத்தின்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
பூமியின்‌ ராஜ்யங்கனையெல்லாம்‌ 
எனக்குத்‌ தந்தருவி, யூதாவிலூன்ன 
எருசலேமிலே 

கட்டுவிக்கும்படி. 
கட்டனையிட்டிருக்கிறார்‌. 


நானா 86:28. அவருடைய ஜனங்கள்‌ 


தேவனாகிய கர்த்தர்‌ 
அவனோடிருப்பாராக என்று 
பெர்சியாவின்‌ ராஜாவாகிய கோரேஸ்‌ 
அறிவிக்கிறார்‌ என்து, தன்‌ ராஜ்யம்‌. 
எங்கும்‌. 'எழுதியனுப்பி 
விவம்பரம்பண்ணினான்‌. 


கர்த்தர்‌ எரேமியா மூலமாக யூதாவின்‌ 
மனுஷருக்கு தம்முடைய வார்த்தைகளை 
'சொல்லியிருக்கிறார்‌. அந்த வார்த்தை 
நிறைவேறுவதற்காக சிறையிருப்பிலிருக்கிற 
யூதர்கள்‌ விசுவாசத்தோடு 
காத்துக்கொண்டிருக்கிறார்கள்‌. 


2 நாளாகமம்‌ - 


II CHRONICLES - 


விரிவுரை 
COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எழுபது வருஷம்‌ முடிந்தபின்பு, 
சிறையிருப்புக்குப்போன யூதர்கள்‌ தங்கள்‌ 
தேசத்திற்கு திரும்பி வருவார்கள்‌ என்றும்‌, 
அவர்கள்‌ திரும்பவும்‌ எருசலேமை 
எடுப்பித்துக்கட்டுவார்கள்‌ என்றும்‌ கர்த்தர்‌ 
எரேமியா மூலமாக சொல்லியிருக்கிறார்‌. 


எரேமியாவின்‌ வாமினாலே கர்த்தர்‌ 
சொன்ன. வார்த்தை நிறைவேறும்படி, 
பெர்சியாவின்‌ ராஜாவாகிய கோரேசின்‌ 
முதலாம்‌ வருஷத்திலே கர்த்தர்‌ பெர்சியாவின்‌ 
ராஜாவாகிய கோரேசின்‌ ஆவியை ஏவுதிறார்‌. 
பெர்சியாவின்‌ ராஜாவாகிய கோரேஸ்‌, 
கர்த்தருடைய ஆவியானவரால்‌ ஏவப்பட்டு, 
“பரலோகத்தின்‌ தேவனாகிய கர்த்தர்‌ பூமியின்‌ 
ராஜ்யங்களையெல்லாம்‌ எனக்குத்‌ தந்தருளி, 
யூதாவிலுள்ள  எருசலேமிலே தமக்கு 
ஆலயத்தைக்‌ கட்டுவிக்கும்படி எனக்குக்‌ 
கட்டளையிட்டிருக்கிறார்‌. அவருடைய 
ஜனங்கள்‌ எல்லாரிலும்‌ எவன்‌ உங்களுக்குள்‌ 
இருக்கிறானோ அவன்‌ போகட்டும்‌, 
அவனுடைய தேவனாகிய கர்த்தர்‌ 
அவனோடிருப்பாராக என்று பெர்சியாவின்‌ 
ராஜாவாகிய கோரேஸ்‌ அறிவிக்கிறார்‌" 
(நோளா 36:2223) என்று தன்‌ 
ராஜ்யம்‌ எங்கும்‌ எழுதியனுப்பி 
விளம்பரம்பண்ணுகிறான்‌. 


பெர்சியாவின்‌ ராஜாவாகிய 


கோரேசுக்குக்‌ கட்டளையிடுகிறார்‌. 
கட்டளையிட்ட பிரகாரம்‌ அதைக்‌ கோரேஸ்‌ 
ராஜா தன்‌ ராஜ்யம்‌ எங்கும்‌ எழுதியனுப்பி 
விளம்பரம்‌ பண்ணுகிறான்‌. இஸ்ரவேல்‌ 
தேசத்தார்‌ எல்லோருக்கும்‌ விடுதலையை 
அறிவிக்கிறான்‌ தங்களுடைய தேசத்திற்குப்‌ 
விரும்புகிறவர்களை அங்கு 
வக ண்திக்க (நாளா 36:22-23). 





ழ்‌ நவள 
யாய 


பாபிலோன்‌ 
சிறையிருப்புக்குப்போன யூதர்கள்‌, 
எழுபது வருஷங்களுக்கு பின்பு, தங்கள்‌ 
சொந்த தேசத்திற்கு திரும்பி வருவார்கள்‌ 
என்று எரேமியா தீர்க்கதரிசனமாகச்‌ 
சொன்னார்‌. எரேமியா சொன்ன 
தீர்க்கதரிசனம்‌ நிறைவேறுகிற சம்பவம்‌: 
இந்தப்‌ புஸ்தகத்தில்‌ எழுதப்பட்டிருக்கிறது. 


தேசத்து, 


சபையானது புதிய 
“ பிவோனிலிருந்து விடுதலை. 
பெறும்‌ என்பதற்கு, யூதாதேசத்தார்‌ 
பாபிலோன்‌ தேசத்து சிறையிருப்பிலிருந்து 
விடுதலை பெற்றது. அடையாளமாயிருக்கிறது. 


பாலஸ்தீன தேசத்தில்‌ கி.மு. 546 - 4௭1 
ஆகிய வருஷக்காலத்தில்‌ இந்தப்‌ புஸ்தகம்‌ 
எழுதப்பட்டிருக்கிறது. மறுஜாதி ஸ்திரீகளை 
விவாகம்‌ பண்ணியவர்கள்‌ _ து 

பின்பு, 


சுவிசேஷ 
ஏற்பாட்டு 


ங்களுடைய 
ஸ்திரீகளைத்‌ தள்ளிவிட்ட இந்தப்‌ 


புஸ்தகம்‌ எழுதப்பட்டிருக்கிறது. 
யூதமார்க்கத்தின்‌ பாரம்பரியம்‌ எஸ்றாவே 


ஆவணங்களிலிருந்து தொகுக்கப்பட்டதாகும்‌. 
இந்தப்‌ ல்‌ 
) 


(first person) எழுதப்பட்டிருக்கிறது. 


எதா. எ வுக்கு வந்த பபன்மு 
நடைபெற்ற நிகழ்ச்சிகள்‌ இந்தப்‌ புஸ்தகத்தில்‌ 
சேர்க்கப்பட்டிருக்கிறது. எஸ்றாவின்‌ 
புஸ்தகழும்‌, தானியேலின்‌ புஸ்தகமும்‌ பல 
விஷயங்களில்‌ ஒத்திருக்கிறது. இவர்கள்‌ 
இருவருமே பாபிலோனிய தேசத்து. 
சிறையிருப்பிலிருந்த யூதர்கள்‌. 


எஸ்றா - விரிவுரை 
EZRA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பிரதான 


இருந்தார்‌. ப லன்‌ 


யூதமார்க்கத்தார்‌ 
்‌ எழுதியதாகக்‌ 


| i தேசத்து 
சிறையிருப்பிலிருந்து இஸ்ரவேலின்‌ எல்லாக்‌ 
ணா எருசலேமுக்குத்‌ திரும்பி 
வருகிறார்கள்‌. 
திரும்பக்‌ 


தேசத்தைச்‌ 

புறஜாதியாரிடமிருந்து, 

'விப்பதில்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்குப்‌ 
இடையூறுகள்‌ உண்டாயிற்று 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ புறஜாதியார்‌ 
மத்தியில்‌ சிதறடிக்கப்பட்ட பின்பு, மறுபடியும்‌ 
எருசகேழுக்குத்‌ திரும்பி வந்து, 

சபையாகம்‌ கூடுகிறார்கள்‌. 

மோசேயின்‌ பிரமாணத்தின்படி ஜீவிப்பதற்கு 
இவர்கள்‌ பல ஆவிக்குரிய மறுமலர்ச்சியின்‌ 
வழியாகச்‌ செல்ல வேண்டியிருக்கிறது. 
கர்த்தருடைய பிரமாணத்திற்குச்‌ 
சிறையிருப்பிலிருந்து 
யூதர்கள்‌ உடன்பட்டு, 
உடன்படிக்கை செய்து கொள்கிறார்கள்‌. 


எஸ்றா புஸ்தகத்தில்‌ எழுதப்பட்டிருக்கிற 
சரித்திர சம்பவங்களெல்லாவற்றையும்‌ 
எஸ்றா வணங்களாக பாதுகாத்து 
வைத்திருக்கிறார்‌. இந்த சரித்திரம்‌ பின்வரும்‌ 
சந்ததியாருக்கு ண்டும்‌ 
என்பதற்காக, 
தொகுத்து. 
எழுதியிருக்கிறார்‌. 


எஸ்றாவைப்பற்றிய விவரங்கள்‌ 
புஸ்தகத்தின்‌ ஏழாவது, 
சொல்லப்பட்டிருக்கிறது. 
எஸ்றாவே தன்னைப்பற்றி 

விரிவாகச்‌ சொல்லுகிறார்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


எஸ்றாவின்‌ புஸ்தகத்தில்‌ 


நான்கு. 
பாகங்கள்‌ உள்ளன. அவையாவன: 


1 யூதர்கள்‌ தங்கள்‌ 
சிறையிருப்பிகிருந்து திரும்பி வருகிறார்கள்‌ 
(எஸ்றா 12 ஆகிய அதிகாரங்கள்‌). 


ர்‌ 
ஆலுக்கத்‌க கட்டுகிறார்கள்‌... அல்கள்‌ 

சந்திக்கிறார்கள்‌. 
த்தது உதவியினால்‌, 


எஸ்றா - விரிவுரை 
EZRA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்தவர்கள்‌, 
கர்த்தருடைய ஆலயத்தைக்‌ 
முடிக்கிறார்கள்‌ (எஸ்றா 3-6 
அதிகாரங்கள்‌) 


3. எஸ்றா எருசலேமுக்கு வருகிறார்‌ 
(எஸ்றா 7,8 ஆகிய அதிகாரங்கள்‌) 


4. எஸ்றாவின்‌ ஊழியம்‌. மறுஜாதி 
ஸ்திரீகளை தள்ளிவிடுகிறார்கள்‌ 
(எஸ்றா 910 ஆகிய அதிகாரங்கள்‌). 





f= THE 
TT 


பாபிலோன்‌ 
சிறையிருப்பிலிருக்கிற 
பெர்சியாவின்‌ ராஜாவாகிய 
விடுதலைபண்ணுகிறான்‌. 
எருசலேமிலே கர்த்தருடைய 
கட்டுவதற்கும்‌ அனுமதி 
(எஸ்றா 1-4). 


தேசத்து 
தர்களை, 
கோரேசு 
அவர்கள்‌ 
ஆலயத்தைக்‌ 
கொடுக்கிறான்‌ 


தேசத்து. 

யூதர்கள்‌ 

தேசத்திற்கு 

(எஸ்றா 1:55). 

ஆலயத்தின்‌ பணிமுட்டுகளை 

திருப்பிக்கொடுக்குமாறு 

அரசு ஆணை  பிறப்பிக்கப்படுகிறது 

(எஸ்றா. 12-11). சிறைமிருப்பிலிருந்த 
யூதர்களுக்கு விடுதலை உண்டாயிற்று. 


கர்த்தருடைய 
யூதர்களிடம்‌ 


பெர்சியாவின்‌ 
கோரேசு 
எஸ்றா 1:1-4 


ராஜாவாகிய 


எஸ்றா 1:1. எரேமியாவின்‌ வாயினாலே 
கர்த்தர்‌ சொன்ன வார்த்தை 
'நிறைவேறும்படி, பெர்சியாவின்‌ 
ராஜாவாகிய கோரேகடைய முதலாம்‌ 
வருஷத்திலே, கர்த்தர்‌ பெர்சியாவின்‌ 
ராஜாவாகிய கோரேசின்‌ ஆவியை 
ஏவினதினாலே அவன்‌: 


எஸ்றா 1:2. பரலோகத்தின்‌ தேவனாகிய 
கர்த்தர்‌ பூமியின்‌ 
ராஜ்யங்களையெல்லாம்‌ எனக்குத்‌ 
தந்தருளி, மூதாவிலுன்ன 
எருசலேமிலே தமக்கு ஆலயத்தைக்‌ 
கட்டும்படி. எனக்குக்‌ 
கட்டனையிட்டிருக்கிறார்‌. 


எஸ்றா - விரிவுரை 
EZRA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எருசலேமில்‌ வாசம்பண்ணுகிற தேவனே 
தேவன்‌. 
எஸ்றா 14, அந்த 


மீதியாயிருக்கிறவன்‌ 
தங்கியிருக்கிறானோ, 


ஜனங்கவில்‌ 

எவ்விடத்தில்‌ 

அவ்விடத்து 

எருசலேமிலுன்ன 

ஆலயத்துக்கென்று 

உற்சாகமாய்க்‌ 

கொடுத்து. 

அனுப்புகிறதுமன்‌ நி, அவனுக்குப்‌ பொன்‌ 

வென்னி முதலிய திரவியங்களையும்‌, 

மிருகஜீவன்‌ கணையும்‌ கொடுத்து, 

உதவிசெய்யவேண்டும்‌. என்று 

பெர்சியாவின்‌ ராஜாவாகிய கேோரேஸ்‌ 

அறிவிக்கிறார்‌ என்று 

தன்ராஜ்யமெங்கும்‌ எழுதியனுப்பி 
விளம்பரம்பண்ணுவித்தான்‌.. 


யூதாவின்‌ மனுஷரும்‌ எருசலேமின்‌ 


பாபிலோன்‌ தேசத்து 
தகம்‌ பிலே. இருக்கிறார்கள்‌. 
கல்தேயர்கள்‌ யூதர்களை வெறுக்கிறார்கள்‌. 
ஆனாலும்‌ யூதர்களால்‌. சுஸ்தேயருக்கு 
விரோதமாக. ஒன்றும்‌ செய்ய 
முடியவில்லை. பாபிலோன்‌ தேசத்திலே 
கர்த்தருடைய லயமும்‌ 
கர்த்தருக்கு லத்த 
பலிபீடமும்‌ இல்லை. 

பாபிலோன்‌. 

சிறையிருப்பிலிருக்கிற 
கர்த்தரைத்‌ துதித்து ர்‌ 
பாடும்போது, அவர்களுடைய சத்துருக்கள்‌ 
அவர்களைப்‌ பரியாசம்பண்ணுகிறார்கள்‌. 
ஆனாலும்‌, யூதர்கள்‌ அந்நிய 
தேசத்திலே இருக்கும்போது, கர்த்தர்‌ 
அவர்கள்‌ மத்தியிலே. தம்முடைய 
தீர்க்கதரிசிகளை எழுப்பி, தம்முடைய 
ஆறுதலான வார்த்தைகளை அவர்களுக்கு 
சொல்லுகிறார்‌. 





i FTE 
TT 


பாபிலோன்‌ தேசத்து. 
சிறையிருப்பிலிருக்கிற யூதர்களில்‌ சிலா, 
பாபிலோன்‌ தேசத்தையே தங்களுக்கு சொந்த 
தேசமாக்கிக்கொள்கிறார்கள்‌. ஆனாலும்‌ 
சிறையிருப்பிலிருக்கிற யூதர்களில்‌ அநேகர்‌, 
தங்கள்‌ சொந்த. த்திற்கு 
திரும்பிப்போகவேண்டும்‌ என்று 
விரும்புகிறார்கள்‌. அப்படிப்பட்ட யூதர்கள்‌, 
பாபிலோன்‌ தேசத்து சிறையிருப்பிலிருந்து. 
விடுதலையாகப்போகும்‌ நாளை, 
விசுவாசத்தோடும்‌, ஆவலோடும்‌. 
எதிர்பார்த்துக்‌ காத்துக்கொண்டிருக்கிறார்கள்‌. 

பாபிலோன்‌ தேசம்‌ விக்கிரகாராதனை 
மிகுந்த தேசம்‌. யூதர்கள்‌ பாபிலோன்‌ 
தேசத்து சிறையிருப்பிலிருந்தாலும்‌, அவர்கள்‌ 
பாபிலோனியரின்‌ விக்கிரகாராதனையில்‌ 
பங்குபெறவில்லை. யூதர்கள்‌ பாபிலோன்‌ 
தேசத்தாரிடமிருந்து வேறு பிரிந்து 
ஜீவிக்கிறார்கள்‌. யூதர்கள்‌ 
சிறையிருப்பிலிருந்தாலும்‌, கர்த்தருடைய 
வார்த்தைகளை ஆர்வமாய்த்‌ 
தியாளிக்கிறார்கள்‌. 


கர்த்தர்‌... இஸ்ரவேல்‌  புத்திரருக்கு 
கானான்‌ தேசத்தை  சுதந்தரமாகக்‌ 
கொடுத்திருக்கிறார்‌. கானான்‌ தேசம்‌ பாலும்‌ 
தேனும்‌ ஒடுகிற செழிப்பான தேசம்‌. ஆனால்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரரோ கர்த்தருடைய 
வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல்‌, அவரை விட்டு 
விலகிப்போகிறார்கள்‌. கர்த்தர்‌ அவர்களை 
அந்நிய கையிலே. 
ஒப்புக்கொடுக்கிறார்‌ 
பாபிலோன்‌ ராஜாவாகிய 
நேபுகாத்நேச்சார்‌, தன்னுடைய 
முதலாம்‌ வருஷ ராஜ்யபாரத்தின்போது, 
தாதேசத்தாரில்‌ அநேகரை தன்னுடைய 
சத்திற்கு சிறைப்பிடித்து 
இது யோயாக்கீம்‌ 
நான்காம்‌ வருஷ. 


கொண்டுபோனான்‌. 
ராஜாவுடைய 
ஆட்சிக்காலமாகும்‌. 
நேபுகாத்நேச்சார்‌ பாபிலோன்‌ தேசத்தில்‌ 
நாற்பத்தைந்து 
செய்தான்‌. 
ஏவில்மெரொதாக்‌ 
இருபத்து மூன்று வருஷங்கள்‌: 
செய்தான்‌. நேபுகாத்நேச்சாரின்‌ பேரனான 
பெல்ஷூத்சார்‌ பாபிலோனை மூன்று, 
வருஷங்கள்‌ ஆட்சி செய்தான்‌. இவர்கள்‌ 
மூன்றுபேரும்‌ சேர்ந்து பாபிலோனை ஆட்சி 
செய்த மொத்த காலம்‌ எழுபது 
வருஷங்களாகும்‌. 


எஸ்றா - விரிவுரை 
EZRA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


உலகத்தை வனாந்தரமாக்கி, 
அதின்‌ நகரங்களை. அழித்து, 

வர்களைத்‌ தங்கள்‌ வீடுகளுக்குப்‌ 
போகவிடாமலிருந்தவன்‌ என்பார்கள்‌” 
(ஏசா 1427). 


நேபுகாத்நேச்சார்‌ பாமிலோன்‌ தேசத்தில்‌ 

வைக்கப்பட்டிருக்கிற யூதர்களுக்கு 
இரக்கம்‌ காண்பிக்கவில்லை. அவர்களை 
விடுதலைபண்ணவேண்டும்‌ ம்‌ 
எண்ணம்‌. அவனுடைய 
ஏற்படவில்லை. நேபுகாத்நேச்சார்‌ 
சிறுமையானவர்களுக்கு இரக்கம்‌ 
காண்பிக்கவில்லை. 


“ஆகையால்‌ ராஜாவே, நான்‌ சொல்லும்‌ 
ஆலோசனையை நீர்‌ அங்கீகரித்துக்கொண்டு 
நீதியைச்‌ செய்து உமது பாவங்களையும்‌, 
சிறுமையானவர்களுக்கு இறங்கி உமது 
அக்கிரமங்களையும்‌ அகற்றிவிடும்‌; 
அப்பொழுது உம்முடைய வாழ்வு 
நீடித்திருக்கலாம்‌ என்றான்‌” (தானி 4:27). 


தானியேல்‌: நேபுகாத்நேச்சாருக்கு 
கர்த்தருடைய எச்சரிப்பின்‌ வார்த்தைகளை 
சொன்னபோதிலும்‌, 
சிறுமையானவர்களுக்கு 

ன்‌ அிதைய்படக்கப்பப்ட 


அவள்‌ 
இரங்கவில்லை, 
யூதர்களைக்‌ 
தன்னுடைய 
அதிகரிக்கச்‌ 


அளவை 


பாபிலோனின்‌ பாவம்‌ அதிகரிக்கிறது. 
கர்த்தர்‌ பாபிலோன்‌ தேசத்திற்கு விரோதமாக 
வருவதற்கு  பெர்சியர்களுக்கு 
கொடுக்கிறார்‌.  மேதியனாகிய 
பெர்சியனாகிய கோரேசம்‌ 

தேசத்திற்கு விரோதமாக 

கிறார்கள்‌. அவர்கள்‌ பாபிலோன்‌ த்தை 
பெர்சிய தேசத்தோடு இணைத்துக்‌ 
கொள்கிறார்கள்‌. இந்த சம்பவம்‌ தானியேல்‌ 
5-ஆவது. அதிகாரத்தில்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. 


தரியு வயது முதிர்ந்தவன்‌. அவன்‌ 
பெர்சியா தேசத்தை ராஜ்யபாரம்பண்ணும்‌. 
பொறுப்பை கோரேசுவிடத்தில்‌ 
ஒப்புக்கொடுக்கிறான்‌. கர்த்தர்‌ கோரேசின்‌ 
ஆவியை ஏவுகிறார்‌. கோரேசு பாபிலோன்‌. 
தேசத்தில்‌ சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கிற 
யூதர்களை விடுதலை பண்ணுகிறான்‌. 
கோரேசு ஏசாயாவின்‌ தீர்க்கதரிசனத்திற்கு 
மதிப்பு கொடுக்கிறான்‌. 





f= FTE 
TT 


'கோரேசைக்‌ குறித்து: அவன்‌ என்‌ 
மேய்ப்பன்‌; அவன்‌ எருசலேமை நோக்கி: நீ 
கட்டப்படு என்றும்‌: தேவாலயத்தை நோக்கி: 
நீ அஸ்திபாரப்படு என்றும்‌ சொல்லி, எனக்குப்‌ 
பிரியமானதையெல்லாம்‌ நிறைவேற்றுவான்‌ 
என்று சொல்லுகிறவர்‌ நான்‌” (ஏசா 44:28). 


அபிஷேகம்‌ 
முன்பாக 
ரு பாக்களின்‌. 
ம்படிக்கும்‌, 


“கர்த்தராகிய 
பண்ணின கோரேசக்கு 
திகம்‌ கழுத்த 
இடைக்கட்டுகளை 

அவனுக்கு வாசல்கள்‌ 
பூட்டப்படாதிருக்க, கதவுகளைத்‌ 
திறந்துவைக்கும்படிக்கும்‌, அவனைப்‌ பார்த்து, 
அவன்‌ வலதுகையைப்‌ பிடித்துக்கொண்டு, 
அவனுக்குச்‌ சொல்லுகிறதாவது" (ஏசா 45:1) 


நான்‌ உனக்கு முன்னே 
போய்‌, கோணலானவைகளைச்‌ 
செல்வையாக்குவேன்‌. உன்னைப்‌ 
பெயர்சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின்‌ 
தேவனாகிய கர்த்தர்‌ நானே என்று நீ 
அறியும்படிக்கு. வெண்கலக்‌ கதவுகளை 
உடைத்து, இருப்புத்‌ தாழ்ப்பாள்களை டை 
அந்தகாரத்தில்‌ இருக்கி) 
பொக்கிஷங்களையும்‌, ஒளிப்படத்தில்‌ 
இருக்கிற புதையல்களையும்‌ உனக்குக்‌ 
கொடுப்பேன்‌; நான்‌ என்‌ தாசனாகிய 
யாக்கோபினிமித்‌ நான்‌ 
தெரிந்துகொண்ட இஸ்ரவேலினிமித்தமும்‌, 
நான்‌ உன்னைப்‌ பெயர்சொல்லி அழைத்து, நீ 
என்னை அறியாதிருந்தும்‌, உனக்கு 
நாமம்‌ தரித்தேன்‌" (ஏசா 45:2-4). 


எரேமியாவின்‌ வாயினாலே 
சொன்ன 
பெர்சியாவின்‌ 
லாம்‌ வருஷத்திலே, கர்த்தர்‌ 
ர்சியாவின்‌ ராஜாவாகிய கோரேசின்‌ 
ஆலியை ஏவுகிறார்‌ (எஸ்றா 13) 


நான்‌ 


ரணி 


கர்த்தர்‌ 
வார்த்தை நிறைவேறும்படி, 
ராஜாவாகிய கோரேசுடைய 


கோரேசு என்னும்‌ பெர்சிய பெயருக்கு 
“சூரியன்‌” என்று பொருள்‌. அவன்‌ 
கர்த்தருடைய சபைக்கு வெளிச்சத்தைக்‌ 
கொண்டு வருகிறான்‌. சிறையிருப்பிலிருக்கிற 
யூதர்களுக்கு காயம்‌ 
நம்முடைய 


இயேசுகிறிஸ்து 
சூரியனாகயிருக்கிறார்‌. 
இயேசுகிறிஸ்துவுக்கு 
அடையாளமாயிருக்கிறான்‌. 


எஸ்றா - விரிவுரை 
EZRA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பெர்சிய தேசத்தில்‌ பல 
ஆட்சி புரிந்திருக்கிறார்கள்‌. 
ராஜாக்களைப்‌ பற்றியும்‌, 

ஆட்சிக்‌ காலங்களைப்‌ 
கல்வெட்டுக்களில்‌ 
பெர்சியர்கள்‌ 
தங்களுடைய 
வத்தர்கிறாரகள்‌.... இந்த 
ஆவணங்கள்‌ மூலமாகப்‌ 
ராஜாக்களைப்‌ பற்றிய விவரங்களை ஓரளவு 
தெரிந்து கொள்ள முடிகிறது. 


பாமிலோனின்‌ கிழக்குச்‌ சாலையில்‌ 
பெஹிஸ்துன்‌ பாறை என்னும்‌ 1700 அடி 
உயரமுள்ள பாறை இருக்கிறது. இந்தப்‌ 
பாறையில்‌ பெர்சிய ராஜாக்களைப்‌ பற்றிய 
கல்வெட்டுக்கள்‌ அநேகம்‌ உள்ளன. இந்தக்‌ 
கல்வெட்டுக்களைப்‌ பற்றிய விவரங்கள்‌ கிபி. 
1846 ஆம்‌ வருஷத்தில்‌ வரலாற்று 
ஆசிரியர்களுக்குத்‌ தெரியவந்தது. இந்தக்‌ 
கல்வெட்டுக்களில்‌ தரியு ஹிஸ்டாஸ்பிஸைப்‌ 
பற்றிய  வம்சவரலாறு முழுவதுமாகக்‌ 
காணப்படுகிறது. 


பெர்சிய த்‌ ராஜாக்கள்‌ 

அகாஸ்வேரு, ர தரியு கன்று 
அழைக்கப்படுகிறார்கள்‌ இவையெல்லாம்‌ 

அவர்களுடைய உண்மையான பெயர்கள்‌ 

இவை  புணைப்பெயர்களாகும்‌, 

ட்‌ ன்பதற்கு "மாமல்லன்‌" 

'அர்தசஷ்டா" என்பதற்கு 

என்பதற்கு 

அல்லது, 


ராஜாக்கள்‌. 


எழுதப்பட்டிருக்கிறது. 
களிமண்‌ உருளைகளில்‌ 
வரலாற்றைப்‌ 


“பராமரிக்கிறவன்‌” தல்‌ பொருள்‌. 


நெகேமியா ஆகிய 
கூறப்பட்டிருக்கும்‌ 

முன்பாகவே எஸ்தர்‌ 

கூறப்பட்டிருக்கும்‌. 

நிகழ்ச்சிகள்‌ நடைபெற்று முடிந்து விட்டன. 
்‌ ந வசனத்தில்‌ 
ராஜா 
அகாஸ்வேரு 
குமாரன்‌. 
ஏசாயா 
44:28-45:1) 
புஸ்தகத்தில்‌ 
குறிப்பிடப்பட்டிருக்கும்‌ சில நிகழ்ச்சிகள்‌ 
(நெகே 11-74) எஸ்றா 11-14 ஆகிய 
வசனங்களுக்கு முன்பு நடைபெற்றலையாகும்‌.. 


ஆகியோருக்குப்‌ 


ப்‌ ய 
முன்னறிவித்திருக்கிறார்‌. (ஏசா 
நெகேமியா 





f= FTE 
TT 


ஆவது வசனத்தில்‌ 
அகாஸ்வேரு ராஜாவும்‌, 
தானி 5:31) ஆவது வசனத்தில்‌ 
கூறப்பட்டிருக்கும்‌ மேதியனாகிய தரியு 
ராஜாவும்‌ ஒரே நபராவர்‌. 


எஸ்தர்‌ 18 
கூறப்பட்டிருக்கும்‌. 


எபிரெய பாஷையில்‌ இந்தப்‌ புஸ்தகத்தின்‌ 
முதல்‌ வார்த்தை, இப்பொழுது" 
“௦” என்று ஆரம்பமாகிறது. 2நாளாகமம்‌ 


காணப்படுகிறது. 
ம வருஷம்‌ 
என்பது சுமார்‌ கிமு. 538 ஆம்‌ வருஷமாகும்‌. 


கோரேசு இஸ்ரவேலின்‌ தேவனாகிய 
கர்த்தரை அறியாதவன்‌. கர்த்தரை 
எவ்வாறு ஆராதிக்கவேண்டும்‌ என்பதும்‌ 
அவனுக்கு தெரியாது. ஆனாலும்‌ கர்த்தர்‌ 
கோரேசை  அறிந்திருக்கிறார்‌ 
தம்முடைய திட்டத்தை 

மூலமாக நிறைவேற்றுகிறார்‌ 


நான்‌ உன்னைப்‌ பெயர்சொல்லி , 
நீ என்னை அறியாதிருந்தும்‌ உனக்கு 
நாமம்‌ தரித்தேன்‌" (ஏசா 45:4) என்று 
கர்த்தர்‌ கோரேசைப்பற்றிச்‌ சொல்லுகிறார்‌ 
இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
சர்வலோகத்திற்கும்‌ அதிபதியாகயிருக்கிறார்‌. 
அவரே  சர்வலோகத்தையும்‌ தம்முடைய 
தெய்வீக சித்தத்தின்‌ பிரகாரமாக ஆளுகை 
செய்கிறார்‌. கர்த்தர்‌ மனுஷருடைய 
ஆவியை ஏவகிறார்‌. மனுஷர்கள்‌ செய்யும்‌ 
நற்காரியங்களெல்லாம்‌, கர்த்தர்‌ 
அவர்களுடைய ஆவியை ஏவுவதினால்‌. 
நடைபெறுகிறது. கர்த்தரே அவர்களுடைய 
மனதில்‌ நல்ல சிந்தனைகளை வைக்கிறார்‌. 


எஸ்றா - விரிவுரை 
EZRA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ மனுஷருக்கு நீதியைப்பபற்றிய 
தாகத்தைக்‌ கொடுக்கிறார்‌. அவர்கள்‌ 
நன்மையையும்‌ தீமையையும்‌ வித்தியாசம்‌ 
காணத்தக்கதாக, கர்த்தர்‌ அவர்களுக்கு 
ஞானத்தையும்‌, புத்தியையும்‌, தெளிந்த 
சிந்தனையையும்‌ கொடுக்கிறார்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய சித்தத்தின்‌ பிரகாரமாக மனுஷரை 
இயக்குகிறார்‌. 


கர்த்தர்‌ பெர்சியாவின்‌ ராஜாவாகிய 
கோரேசின்‌ ஆவியை ஏவின சம்பவம்‌, 
எரேமியாவின்‌ வாயினாலே கர்த்தர்‌ சொன்ன 
வார்த்தையோடு தொடர்புபடுத்தி 
சொல்லப்பட்டிருக்கிறது. பாபிலோன்‌ தேசத்து 
சிறைபிருப்புக்குப்போன யூதர்கள்‌ தங்கள்‌ 
சொந்த தேசத்திற்கு திரும்பி வருவார்கள்‌ 
என்று எரேமியா தீர்க்கதரிசனமாய்ச்‌ 
சொன்னார்‌. அது மாத்திரமல்ல, யூதர்கள்‌ 
அந்நிய தேசத்திலே எழுபது வருஷங்களாக 
சிறையிருப்பிலிருப்பார்கள்‌ என்றும்‌, எரேமியா 
அவர்களுடைய சிறையிருப்பின்‌ 
காலத்தைப்பற்றியும்‌ தீர்க்கதரிசனமாகச்‌ 
சொன்னார்‌. 


பெர்சியாவின்‌ கோரேசு, 
சிறையிருப்பிலிருக்கிற யூதர்களை 
விடுதலைபண்ணியது, கர்த்தர்‌ எரேமியாவின்‌ 
வாமினாலே ஏற்கெனவே சொன்ன 
வார்த்தையின்‌ நிறைவேற்றமாயிருக்கிறது. 
கர்த்தர்‌ தம்முடைய ஊழியக்காரன்‌ 
வார்த்தையை நிலைப்படுத்துகிறார்‌. 


ஊழியக்காரரின்‌ 
த்தி, 


ராஜாவாகிய 


என்று 


கட்டப்படுவீர்கள்‌ என்று 


எடுப்பிப்பவர்‌” (ஏசா 44:26). 


எரேமியா உயிரோ। 
யூதாவின்‌ மனுஷரும்‌ எருசலேமின்‌ குடிகளும்‌ 
அவரை வெறுத்தார்கள்‌. அவருடைய 
வார்த்தைக்கு செவிகொடுக்கவில்லை. 
அவர்கள்‌ எரேமியாவை நிந்தித்தார்கள்‌. 
கர்த்தரோ எரேமியாவின்‌ வார்த்தைகளை 
நிலைப்படுத்துகிறார்‌. யூதாவின்‌ மனுஷர்‌ 
எரேமியாவின்‌ வார்த்தைக்கு 
செவிகொடுக்காவிட்டாலும்‌, எழுபது 
வருஷங்களுக்கு பின்பு பெர்சியா தேசத்திற்கு 
ராஜாவாயிருக்கிற கோரேக, 
எரேமியாவின்‌ வார்த்தைக்கு கீழ்ப்படிகிறான்‌. 


ந்த காலத்தில்‌, 





f= FTE 
TT 


கர்த்தருடைய வார்த்தை ஒருபோதும்‌ 
வீணாய்ப்போவதில்லை. கர்த்தருடைய 
சித்தம்‌, ஏற்ற காலத்தில்‌ நிறைவேறும்‌. 
கர்த்தர்‌ செய்ய நினைக்கிற காரியம்‌ 
ஒருபோதும்‌ தடைப்பட்டுப்போகாது. 


பெர்சியாவின்‌' 


ப பவம்‌ கோரேசு, 
பாபிலோன்‌ நேத்து 


வருட ட்கடன 


கக்‌ 
ராஜாவாகிய கோரேசின்‌ முதலாம்‌. 
வருஷத்திலே" சிறையிருப்பிலிருக்கிற யூதர்கள்‌ 
விடுவிக்கப்படுகிறார்கள்‌. 


'கோரேசுடைய முதலாம்‌ ல 
ம்‌ சா ஆட்ட 
தேசத்தின்மீது ராஜாவாக. கக செய்கிற 
முதலாவது வருஷத்தைக்‌ குறிக்கவில்லை. 
பெர்சியா தேசத்தார்‌ பாபிலோன்‌ தேசத்திற்கு 
விரோதமாக யுத்தம்பண்ணி, 
தேசத்தை பெர்சியா 
இணைத்துக்கொள்கிறார்கள்‌. 
ராஜாவாகிய கோரேசு, இந்த வெற்றியின்‌ 
மூலமாக, பாபிலோன்‌ தேசத்திற்கு! 
ராஜாவாயிருக்கிறான்‌. 


“கோரேசுடைய முதலாம்‌ 
என்னும்‌ வாக்கியம்‌. கோரேக பா ன்‌ 
தேசத்தை ராஜ்யபாரம்பண்ணுகிற முதலாம்‌. 
வருஷத்திலே" என்று பொருள்படும்‌. 
பெர்சியாவின்‌ ராஜாவாகிய கோரேசு, 
பாபிலோன்‌ தேசத்து சிறையிருப்பிலிருக்கிற 
யூதர்களை விடுவிப்பதற்கு 
ஆணையிடுகிறான்‌. கோரேசு தன்னுடைய 
அரசாணையை வாயினாலும்‌ சொல்லுகிறான்‌. 
எழுத்தின்‌: மூலமாகவும்‌ 
பிரகடனம்பண்ணுகிறான்‌. அரசாணை 
எழுத்தின்‌ மூலமாக அறிவிக்கப்படும்போது, 


பெர்சியா தேசம்‌ 


விரிந்திருக்கிற தேசம்‌. 
அசி ல 


சிதறடிக்கப்பட்டிருக்கிறார்கள்‌. 


எஸ்றா - விரிவுரை 
EZRA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


'ஓசெயாவின்‌ ஒன்பதாம்‌ வருஷத்தில்‌ 
சமாரியாவைப்‌ பிடித்து, 
அதீரியாவக்குச்‌ 
ம்‌ அவர்களைக்‌ 
கோசோன்‌. 
ஆலாகிலும்‌ வாத்‌ 
பட்டணங்களிலும்‌ குடியேற்றினான்‌” 
(2இராஜா 17:6). 
பெர்சியா தேசம்‌ 
சிதறடிக்கப்பட்டிருக்கிற 
இருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
கோரேசு ராஜாவின்‌ அரசாணை 
தெரியவேண்டும்‌. இதற்காக கோரேசு 
தன்னுடைய கட்டளையை அரசாணையாக 
எழுதி, தன்னுடைய ராஜ்யம்‌ முழுவதற்கும்‌ 
அனுப்புகிறான்‌. 


கோரேசு சிறையிருப்பிலிருக்கி 
யூதர்களை விடுதலை ம்்த்க த்க்‌ 
காரணமாகயிருக்கிறார்‌. தம்முடைய 
சர்வவல்லமையையும்‌, சர்‌ யையும்‌ 
தத்தர்‌ ன்‌? ப இத்தக 
வெளிப்படுத்துகிறார்‌. கோரேசு ராஜாவின்‌ 
மனதும்‌ இருதயமும்‌ கர்த்தரை அறியும்‌ 
அறிவினாலே நிரம்பியிருக்கிறது. 


இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
மாத்திரமே ஜீவனுள்ளவர்‌. என்பதையும்‌, 
அவர்‌ ஒருவர்‌ மாத்திரமே மெய்யான தேவன்‌ 
என்பதையும்‌ கோரேசு அறிந்துகொள்கிறான்‌. 
தேவனாகிய கர்த்தர்‌ 
தேவனாகயிருக்கிறார்‌ 
சத்தியம்‌ கோரேசுக்கு 
வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. 


முழுவதும்‌ 
யூதர்கள்‌. 
எல்லோருக்கும்‌ 


பெர்சியா 


தேசத்திற்கு 
பரலோகத்தின்‌ 
சர்வபூமிக்கும்‌, 
கர்த்தாதி 
என்பதை 
கர்த்தரே 
அறிவை 


ராஜாவாகவும்‌, 
கர்த்தாவாகவும்‌ இருக்கிறார்‌ 

கோரேசு அறிந்து கொள்கிறான்‌. 
தம்மை அறிந்துகொள்ளும்‌ 

கோரேசுக்கு கொடுக்கிறார்‌. 


பெர்சியாவின்‌ ராஜாவாகிய கோரேசு, 
கர்த்தரைப்பற்றிச்‌ சொல்லும்போது, 
“பரலோகத்தின்‌ தேவனாகிய கர்த்தர்‌ பூமியின்‌ 
ராஜ்யங்களையெல்லாம்‌ எனக்குத்‌ தந்தருளி, 
யூதாவிலுள்ள  எருசலேமிலே தமக்கு 
ஆலயத்தைக்‌ கட்டும்படி எனக்குக்‌ 
கட்டளையிட்டிருக்கிறார்‌” (எஸ்றா 1:2) 
என்று சொல்லுகிறான்‌. 





f= FTE 
ETT 


நெகேமியா rari மூலமாகவும்‌ கோரேசு 
ராஜாவுக்குக்‌ கர்த்தரைப்‌ பற்றிய அறிவு 
வந்திருக்க வேண்டும்‌. கோரேசு ராஜா யூதா 
மார்க்கத்து முறைமையின்‌ பிரகாரமாக: 
வளர்க்கப்பட்டான்‌. கர்த்தரைக்‌ குறித்தும்‌, 
கர்த்தருடைய வார்த்தையைக்‌ குறித்தும்‌: 
கோரேசு ராஜாவிற்கு விரிவாக உபதேசம்‌ 
பண்ணப்பட்டிருக்கிறது. 


“யூதாவிலுள்ள எருசலேமிலே தமக்கு 
ஆலயத்தைக்‌ கட்டும்படி எனக்குக்‌ 
கட்டளையிட்டிருக்கிறார்‌' என்று கோரேசு 
சொல்லுவது. கர்த்தருடைய தீர்க்கதரிசனக்‌. 
கட்டளை. (ஏசா 44:28-45:4,13; ஏசா 46411). 
ஆலயம்‌ கட்டப்படுவதற்கு. 200 
வருஷங்களுக்கு முன்பாகவே கர்த்தர்‌ 
கோரேசின்‌ பெயரையும்‌, தேவாலயத்தின்‌ 
கட்டுமானப்‌. பணியையும்‌ குறித்து, 
முன்னறிவித்திருக்கிறார்‌. இதைக்‌ குறித்து. 
கோசேசிற்கும்‌, கர்த்தர்‌ தனிப்பட்ட பிரகாரமாக 
வெளிப்படுத்தியிருக்கிறார்‌ 

பெர்சியாவின்‌ 


ராஜாவாகிய கோரேசு 


இப்பொழுது பெர்சியா 
ராஜாவாயிருக்கிறான்‌.. 
ராஜாசனம்‌ அவனுடைய 
சுயபராக்கிரமத்தினாலோ, 


ராஜாவாகிய 
நேபுகாத்நேச்சாருக்கு ஈடுக்கப்பட்ட 
ராஜ்யங்களெல்லாமே 
கொடுக்கப்பட்டது 
அங்கீகரிக்கிறான்‌. 
நேபுதாத்நேச்சாரின்‌ 


கர்த்தரால்‌. 
என்பதை கோரேசு 
தானியேல்‌ தீர்க்கதரிசி 
ராஜ்யத்தைப்பறறிச்‌ 
பூமியின்‌ 


எஸ்றா - விரிவுரை 
EZRA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அது பெரியவரும்‌ 
பலத்தவருமாயிருக்கிற. ராஜாவாகிய 
நீர்தாமே: உமது மகத்துவம்‌ பெருகி 
வானபரியந்தமும்‌, உமது கர்த்தத்துவம்‌ 
பூமியின்‌ எல்லைபரியந்தமும்‌ எட்டியிருக்கிறது” 
(தானி 4:22) 


கொடுக்கப்பட்ட 
ஜனங்களும்‌: 
அவருக்கு 
பயந்திருந்தார்கள்‌: 
சித்தமானவனைக்‌. 
தமக்குச்‌. 
உயிரோடே வைப்பார்‌ 
தமக்குச்‌ சித்தமானவனை உயர்த்துவார்‌, 
தமக்குச்‌ சித்தமானவனைத்‌ தாழ்த்துவார்‌" 
(தானி 5:19). 


அவருக்குக்‌. 
மகத்துவத்தினாலே சகல 
தியாரும்‌ பாஷைக்காரரும்‌. 
முன்பாக நடுங்கிப்‌ 
அவர்‌. தமக்குச்‌ 
கொன்றுபோடுவார்‌, 
சித்தமானவனை 


பெர்சியாலின்‌ ராஜாவாகிய கோரேசு 
சிறையிருப்பிலிருக்கிற யூதர்களுக்கு 
விடுதலையை அறிவிக்கிறான்‌. அவர்கள்‌ 
தாவிலுள்ள எருசலேமுக்குப்போய்‌, 
ஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தருடைய 
ஆலயத்தை. கட்டக்கடவர்கள்‌ என்றும்‌ 
கோரேசு கட்டளையிடுகிறான்‌. 


“அவருடைய ஜனங்கள்‌. 


தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்தைக்‌. 
கட்டக்கடவன்‌: எருசலேமில்‌ வாசம்பண்ணுகிற 
தேவனே தேவன்‌" (எஸ்றா 1:3) என்று 
கோரேசு சொல்லுகிறான்‌. 


சிறையிருப்பிலிருக்கிற யூதர்களில்‌ 

சிலரால்‌ எருசலேமுக்கு திரும்பிப்போக 

முடியவில்லை. ஒருவேளை அவர்கள்‌ 

அந்நியதேசத்திலே தரித்திரராகயிருப்பதினால்‌, 

எருசலேமுக்குப்போக அவர்களுக்கு 
வசதிகளும்‌, 


வாய்ப்புக்களும்‌ 
இல்லாமலிருக்கலாம்‌. 


சிறையிருப்பிலிருக்கிற யூதர்களில்‌ சிலர்‌ 
வசதி மிகுந்தவர்களாகயிருக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ அந்நிய தேசத்திலேயே 
தங்களுக்கு வீடு  வாசல்களைக்கட்டி, 
தோட்டம்‌ துரவுகளை ஏற்படுத்தி அங்கேயே 
தங்கிவிடுகிறார்கள்‌. 





i= FTE 
TT 


உற்சாகமாகக்‌ கொடுத்து அனுப்பவேண்டும்‌ 
என்றும்‌ கோரேசு ஆணையிடுகிறான்‌. 


ந ஜனங்களில்‌ மீதியாயிருக்கிறவன்‌. 
தங்கியிருக்கிறானோ, 
ஜனங்கள்‌ எருசலேமிலுள்ள 
ஆலயத்துக்கென்று, 
அவனிடத்தில்‌ உற்சாகமாய்க்‌ காணிக்கை 
கொடுத்து அனுப்புகிறதுமன்றி, அவனுக்குப்‌ 
பொன்‌ வெள்ளி முதலிய திரவியங்களையும்‌, 
மிருகஜீவன்களையும்‌ கொடுத்து, 
உதவிசெய்யவேண்டும்‌' என்று பெர்சியாவின்‌ 
ராஜாவாகிய  கோரேஸ்‌ அறிவிக்கிறார்‌ 
என்று தன்ராஜ்யமெங்கும்‌ எழுதியனுப்பி 
விளம்பரம்பண்ணுவிக்கிறான்‌ (எஸ்றா 1:4) 
தேவன்‌ அவர்களோடிருப்பாராக” என்று 
கோரேசு தங்கள்‌ தேசத்திற்கு திரும்பிப்போகிற 
யூதர்களை வாழ்த்துகிறான்‌. அது 
மாத்திரமல்ல அவர்கள்‌ தங்கள்‌ சொந்த 
தேசத்திற்கு திரும்பிப்போக, அவர்களுக்குத்‌ 
தேவையான உதவிகளும்‌ செய்கிறான்‌. 


ண பவறு போகிறவர்கள்‌ 
எஸ்றா 1: 


எஸ்றா 15 
எருகலேமிலுன்ன 
ஆலயத்தைக்‌ கட்டுகிறதற்குப்‌ 
போகும்படி யூதா பென்யமீன்‌ 
வம்சங்கனின்‌ தலைவரும்‌ ஆசாரியரும்‌ 
லெவியருமன்றி, எவர்கன்‌ ஆவியை 
தேவன்‌ ஏவினாரோ அவர்கள்‌ எல்லாரும்‌ 
எழும்பினார்கன்‌. 


அப்பொழுது 
கர்த்தருடைய 


எஸ்றா 1:6. அவர்களைச்‌ சுற்றிலும்‌. 
குடியிருக்கிற யாவரும்‌ 
மனஉற்சாகமாய்க்‌ காணிக்கை 
கொடுத்ததுமன்றி, வெள்ளிப்‌: 
பணிமுட்டுகனையும்‌ பொன்னையும்‌. 
மற்ற வஸ்துக்கனையும்‌ 
மிருகஜீவன்களையும்‌ உச்சிதமான 
பொருன்கனையும்‌ கொடுத்து, அவர்கள்‌ 
கைகளைத்‌ திடப்படுத்தினார்கள்‌. 


எஸ்றா - விரிவுரை 
EZRA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கோரேசின்‌ ஆணை யூதர்களுக்கு 
மிகுந்த சந்தோஷத்தைக்‌ கொடுக்கிறது. 
பாபிலோன்‌ தேசத்து சிறையிருப்பிலிருக்கிற 
யூதர்களில்‌ அநேகர்‌, கர்த்தருடைய 
ஆலயத்தைக்‌ கட்டுவதற்காக எருசலேமுக்குப்‌ 
புறப்பட்டுப்போகிறார்கள்‌. பெர்சியாவின்‌ 
ராஜாவாகிய கோரேசின்‌ ஆவியை ஏவின 
அதே கர்த்தர்‌, பாபிலோன்‌ தேசத்து 
சிறையிருப்பிலிருக்கிற யூதர்களுடைய 
ஆவிகளையும்‌ ஏவுதிறார்‌. அவர்கள்‌ 
கர்த்தருடைய ஆலயத்தைக்கட்ட 
எருசலேமுக்குப்‌ புறப்பட்டுப்போகிறார்கள்‌. 


தேசத்து 

கறையிுப்பிிரக்கிற யூதர்களில்‌ சிலர்‌ அந்த 

தேசத்திலேயே  தங்கிவிடவேண்டுமென்று 

விரும்புகிறார்கள்‌. யூதாதேசத்தைப்பற்றி 
நினைக்கும்போதே. ்‌ 


அவர்களுடைய 
மனதிலே  சோர்வுகளும்‌,  அசதிகளும்‌, 
அவிசுவாசங்களும்‌ உண்டாகிறது. 

தேசத்திலிருந்து 
பிரயாணம்பண்ணினால்தான்‌. 
எருசலேமுக்குப்‌ போய்‌ சேரமுடியும்‌ 
அவர்களுடைய மனைவிமார்களும்‌ 
பிள்ளைகளும்‌ பிரயாணம்பண்ண முடியாத 
சூழ்நிலையிலிருக்கிறார்கள்‌. யூதாதேசம்‌ 
யூதர்களின்‌ சொந்த தேசமாகமிருந்தாலும்‌, 

வருஷங்களாக அவர்கள்‌ 
பாமிலோன்‌ தேசத்திலிருப்பதினால்‌, 
பாபிலோன்‌ தேசம்‌ 


அவர்களுடைய 
சொந்த தேசம்‌ போலவும்‌,  யூதாதேசம்‌. 
அத்க்ைபய! அத்தம்‌ கேம்‌. பாக்‌ 
ஆயிற்று. 


பாபிலோன்‌. 
சிறையிருப்பிலிருக்கிறவர்களில்‌ அநேகர்‌, 
பாபிலோன்‌ தேசத்திலே பிறந்தவர்கள்‌. 
அவர்களுக்கு எருசலேமுக்கு எப்படி 
போகவேண்டுமென்று வழியும்‌ தெரியாது. 
அவர்கள்‌ எருசலேமுக்குப்‌ 
போகவேண்டுமென்றால்‌, இதுவரையிலும்‌ 
போய்‌ பழக்கப்பட்டிராத புதிய பாதையிலே, 
புதிய ஊருக்குப்‌ போவது போல 
போகவேண்டும்‌. 


பாபிலோன்‌ 
நீண்டதூரம்‌ 


தேசத்து 





i al 
TT 


எருசலேமிலே. இப்போது. ஒன்றுமே 
எல்லாம்‌ பாழடைந்து, 

அழிந்துபோய்க்‌ கிடக்கிறது. யூதாதேசத்தைச்‌ 
சுற்றிலும்‌ சத்துருக்கள்‌ இருக்கிறார்கள்‌. 
சிறையிருப்பிலிருந்து எருசலேமுக்குப்‌ 
போகும்போது, யூதர்களால்‌ சத்துருக்களுக்கு 
விரோதமாக  யுத்தம்பண்ண முடியாது. 
யூதர்கள்‌ எழுபது வருஷங்களாக 
சிறையிருப்பிலிருந்தவர்கள்‌. இவர்களுக்கு 
யுத்த பயிற்சி இல்லை. 

பாபிலோன்‌ 
சிறையிருப்பிலிருக்கிறவர்களில்‌ 
தங்களுடைய நில 
சூழ்நிலைகளையும்‌ யோசித்துப்‌ 
பாபிலோன்‌. தேசத்திலேயே. 
வேண்டுமென்று தீர்மானம்பண்ணுகிறார்கள்‌. 
ஒரு சிஸ்‌ பாபிலோன்‌ 
தங்கினாலும்‌, யூதர்களில்‌ 
எருசலேமுக்குப்‌ போக எழும்புகிறார்கள்‌ 


ருசலேமுக்குப்‌ போகி, ர்கள்‌ 
தங்கள்‌ ரந்த சகா 

மாம்சத்தின்‌ பலத்தினாலோ 
எவர்கள்‌ 
அவர்கள்‌ 


தேசத்து 


எருசமுக்குப்பொக்ிக்‌ 
தேவன்‌ ஏவினாரோ 


எருசலேமுக்குப்போக. 


எருசலேமுக்குப்‌ புறப்பட்டுப்போகிறார்கள்‌. 
'அப்பொழுது அவர்‌: 
சொல்வப்டடுகிற. 
வார்த்தை என்னவென்றால்‌, த்‌ 
பராக்கிரமத்தினாலும்‌ 


செருபாபேுக்குச்‌ 


தங்கியிருக்கிறவர்களில்‌ 
பிரயாணத்தின்‌ போது, 
திரும்பிப்போகாவிட்டாலும்‌, 
இரண்டாவது 


எஸ்றா - விரிவுரை 
EZRA - COMMENTARY 


எருசலேமுக்குப்‌ போகாமல்‌ பாபிலோன்‌ 
தேசத்திலே குடியிருக்கிற யூதர்கள்‌, 
கர்த்தருடைய ஆலயத்தைக்‌ கட்டுவதற்கு 
உதாரத்துவமான காணிக்கைகளைக்‌ 
கொடுக்கிறார்கள்‌. கர்த்தருடைய 
ஆவியானவர்‌ அவர்களுடைய இருதயத்தில்‌ 
ஏவுகிறார்‌. 


அவர்களைச்‌ சுற்றிலும்‌ குடியிருக்கிற 
யாவரும்‌ மனஉற்சாகமாய்க்‌ காணிக்கை 
கொடுத்ததுமன்றி, வெள்ளிப்‌ 
பணிமுட்டுகளையும்‌ பொன்னையும்‌ மற்ற 
வஸ்துக்களையும்‌ மிருகஜீவன்களையும்‌ 
உச்சிதமான பொருள்களையும்‌ கொடுத்து, 
அவர்கள்‌ கைகளைத்‌ திடப்படுத்துகிறார்கள்‌ 
(எஸ்றா 1:6). 


பாபிலோன்‌ தேசத்திலே குடியிருக்கிற 
தர்கள்‌, தங்கள்‌ சொந்த தேசத்திற்கு 
ம்பிப்போகாவிட்டாலும்‌, அவர்களுக்கும்‌ 
தங்கள்‌ தேசத்தின்மீது பிரியமும்‌, கர்த்தர்மீது 
அன்பும்‌ இருக்கிறது. கோரேசு ராஜா 
சிறையிருப்பிலிருக்கிறவர்களை விடுதலை 
ஆணையிட்டதுபோல, 


ய ஆவியானவர்‌. என்மேலி 

தரித்திரருக்குச்‌ சுவிசேஷத்தைப்‌ 
பிரசங்கிக்கும்படி என்னை 
அபிஷேகம்பண்ணினார்‌; இருதயம்‌ 
நருங்குண்டவர்களைக்‌ குணமாக்கவும்‌, 
சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும்‌, 
குருடருக்குப்‌ பார்வையையும்‌ 
பிரசித்தப்படுத்தவும்‌, நொறுங்குண்டவர்களை 
விடுதலையாக்கவும்‌, கர்த்தருடைய அநுக்கிரக 
வருஷத்தைப்‌ பிரசித்தப்படுத்தவும்‌, என்னை 
அனுப்பினார்‌" (லூக்‌ 4:18,19). 


நீதியான நியாயத்தீர்ப்புக்கு 
கட்டப்பட்டவர்களாயிருக்கிறார்கள்‌. இவர்கள்‌ 
இயேசுகிறிஸ்துவினாலே விடுதலையைப்‌ 
பெற்றுக்கொள்ள முடியும்‌. தங்கள்‌ 
பாவங்களுக்கு மனந்திரும்பி, 
விசுவாசத்தினாலே. கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்துவினிடத்தில்‌ வருகிறவர்கள்‌ 
எல்லோருக்கும்‌ ஆத்தும விடுதலை 
வாக்குப்பண்ணப்பட்டிருக்கிறது. 





i FTE 
TT 


தங்கள்‌ பாவங்களுக்கு உண்மையாய்‌ 


வாக்குப்பண்ணப்பட்டிருக்கிற 

சுதந்தரத்திலே 

இயேசுகிறிஸ்துவின்‌ சுவிசேஷ 

மனுக்குலத்தார்‌ எல்லோருக்கும்‌ பொதுவானது. 

| கோரேசு ராஜா 

யூதர்களுக்கு 

அறிவிக்கிறான்‌. 

செய்தியைக்‌ கேட்டு சந்தோஷப்படுகிறார்கள்‌. 
சிறையிருப்பிலிருக்கிற 

பாபிலோன்‌ 

எருசலேமுக்குப்‌ 

புறப்பட்டுப்போகவில்லை. யூதர்களில்‌ அநேகர்‌ 

பாபிலோன்‌ தேசத்திலேயே தங்கிவிட 

வேண்டுமென்று தீர்மானிக்கிறார்கள்‌. 


இதுபோலவே இயேசுகிறிஸ்துவின்‌ 
சுவிசேஷ செய்தி அறிவிக்கப்படும்போது, 
எல்லோரும்‌ அதை சந்தோஷமாகக்‌ 
கேட்கிறார்கள்‌. ஆனாலும்‌ ஒரு சிலர்‌ 
மாத்திரமே சுவிசேஷத்தின்‌ வார்த்தைக்கு 
கீழ்ப்டிந்து, தங்கள்‌ பாவங்களுக்கு 
மனந்திரும்பி, பாவத்தின்‌ 
அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை 
பெறுகிறார்கள்‌ மற்றவர்களோ 
தங்களுடைய நேசித்து, 
அந்தப்‌ பாவங்களுக்கு 
அடிமையாகமிருக்கிறார்கள்‌. 

பாவத்தை விட்டு விலகி வந்தால்‌ 
பரிசுத்தமாக ஜீலிக்கலாம்‌. மனந்திரும்பாத 
பாவிகளோ பாவத்திலே 
பிரியமாயிருக்கிறார்கள்‌. பரிசுத்தமாய்‌ 
ஜீவிப்பது மிகவும்‌ கடினமானது. 
என்று நினைத்து, பரிசுத்தத்தை 
வெறுக்கிறார்கள்‌. 


பாபிலோன்‌ தேசத்திலே தங்கியிருக்கிற 
யூதர்கள்‌ எருசலே கர்த்தருடைய 
ஆலயத்தைக்‌ கட்டுவதற்கு. 
காணிக்கைகளைக்‌ கொடுக்கிறார்கள்‌. 
ஆனாலும்‌ அவர்கள்‌ 
எருசலேழுக்குப்போகாமல்‌. பாபிலோன்‌ 
தேசத்திலேயே தங்கிவிடுகிறார்கள்‌. 


பாவங்களை 


எஸ்றா - விரிவுரை 
EZRA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இவர்களைப்போலவே 
அநேகர்‌, கர்த்தருடைய 
கட்டுவதற்கு பொருளாதார 
செய்கிறார்கள்‌. ஆனால்‌. 
தங்களுடைய 

மனந்திரும்பாமல்‌, 

பாவங்களுக்கு 
அடிமைகளாகவேயிருக்கிறார்கள்‌. 


ஜனங்களில்‌ 
ஆலயத்தைக்‌ 
உதவிகளை 
அவர்களோ 
பாவங்களுக்கு 
தங்களுடைய 


பாவத்திற்‌ மனந்திரும்பினால்‌ 
மாத்திரமே ஆத்துமா  இரட்சிக்கப்படும்‌. 
ஆலயத்தைக்‌ கட்டுவதற்கு காணிக்கை 
கொடுப்பது நல்ல காரியமாகமிருந்தாலும்‌, 

ஆத்துமா இரட்சிக்கப்படுவதற்கு 

புதிய ஏற்பாட்டுக்காலத்திலே, 
இமேசகிறி்து வின்‌ சுவிசேஷத்திற்கு 
செலிகொடுக்காதவர்கள்‌, பாவமான 
பாபிலோனிலே தங்கியிருக்கிறார்கள்‌. 
பாபிலோன்‌ அழியும்போது பாபிலோனிலே. 
வாசம்பண்ணுகிற பாவிகளும்‌ 
அழிந்துபோவார்கள்‌. 


கர்த்தருடைய ஆ 
கட்டுவதற்கு, எருசலேமுக்குப்போகிற 
யூதர்களுக்கு, பாபிலோன்‌ தேசத்திலே 
தங்கிமிருக்கிறவர்கள்‌ காணிக்கைகளைக்‌. 
கொடுத்து உதவிசெய்யவேண்டும்‌ என்று 
கோரேசு ராஜா ஆணையிடுகிறான்‌. 
அவர்கள்‌ ராஜாவின்‌ ஆணைக்கு கீழ்ப்படிந்து 
அவர்களுக்கு பொன்னையும்‌, 
வெள்ளியையும்‌, மிருகஜீவன்களையும்‌ 
கொடுத்து, அவர்களுடைய கைகளை 
திடப்படுத்துகிறார்கள்‌. அவர்களுடைய 
பிரயாணத்திற்குத்‌ தேவையான உதவிகளை 
செய்கிறார்கள்‌. கர்த்தருடைய ஆலயத்தைக்‌ 
கட்டுவதற்கு பொருளாதார உதவிகளையும்‌ 
செய்கிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
பிரயாணம்பண்ணியபோது, 
கொள்ளைப்பொருட்களால்‌ 
ஆசரிப்புக்கூடாரத்தைப்‌ 


லயத்தைக்‌ 


வனாந்தரத்தில்‌ 
எகிப்தின்‌. 
கர்த்தருக்கு 
போட்டார்கள்‌. 
ராஜா முதலாவது, 
கட்டினபோது, புறஜாதி 
ஆலயக்கட்டுமான 
வேலைகளில்‌ பயன்படுத்தினான்‌. இப்போது 
கர்த்தருடைய ஆலயம்‌ இரண்டாம்‌ 
முறையாக கட்டப்படுகிறது; கர்த்தருடைய 
ஆலயத்தைக்‌ ட்டுவதற்குத்‌ 
தேவையான பொருட்களை 
கொடுக்கிறார்கள்‌. 





i al 
ETT 


கர்த்தருடைய 
போடப்படும்போதும்‌, 
கட்டப்படும்போதும்‌ 


புறஜாதியாரும்‌ சேர்த்துக்கொள்ளப்படுவார்கள்‌ 
என்பதற்கு அடையாளமாக, 
ஏற்பாட்டுக்காலத்திலே 

நடைபெறுகிறது. 


ஆலயத்துப்‌ பணிமுட்டுகள்‌ 
எஸ்றா 1:7-11 


என்றா 17 நேபுகாத்நேச்சார்‌ 
எருசலேமிலிருந்து கொண்டுவத்து, தன்‌: 
தேவனுடைய கோவிலிலே வைத்திருந்த 
கர்த்தருடைய ஆலயத்துப்‌ 
பணிமுட்டுகளையும்‌ கோரேஸ்‌ ராஜா 
எடுத்துக்கொடுத்தான்‌. 


எஸ்றா 18. அவைகளைப்‌ 
பெர்சியாவின்‌ ராஜாவாகிய கோரேஸ்‌ 
பொக்கிஷக்காரனாகிய 
மித்திரேதாத்தின்‌ 
எடுக்கச்செய்து, யூதாவின்‌ 
அதிபதியாகிய சேஸ்பாத்காரிடத்தில்‌ 
எண்ணிக்கொடுத்தான்‌.. 


கையினால்‌ 


எஸ்றா 18 அவைகளின்‌ 
தொகையாவது: பொன்‌ தட்டுகள்‌ 
முப்பது, வெள்னித்தாலங்கள்‌ ஆயிரம்‌, 
கத்திகள்‌ இருபத்தொன்பது. 


எஸ்றா 140. பெற்கிண்ணங்கள்‌ 
முப்பது, வென்னிக்கிண்ணங்கள்‌ 
நானூற்றுப்பத்து, மற்றப்‌ பணிமுட்டுகன்‌ 
ஆயிரம்‌. 


எஸ்றா 1:11. பொண்‌ 
பணிமுட்டுகளெல்லாம்‌ 

நானூறு, 

சேஸ்பாத்சார்‌, 
விடுதலையெற்றவர்கன்‌ பாபிலோனிலி. 
ருந்து எருசலேமுக்குப்‌ போகையில்‌, 
எடுத்துக்கொண்டு போனான்‌. 


எஸ்றா - விரிவுரை 
EZRA - COMMENTARY 


எருசலேமிலே கர்த்தருடைய 
கட்டப்படவேண்டுமென்று, கோரேசு 
ராஜாவும்‌ விரும்புகிறான்‌. அவன்‌ 
சிறையிருப்பிலிருக்கிற யூதர்களை விடுதலை 
பண்ணியதோடு, பாபிலோன்‌ ராஜாவாகிய 
நேபுகாத்நேச்சார்‌. கர்த்தருடைய 
த ந்து கொண்டு வந்த 
யூதர்களிடமே திருப்பி 


ஆலயம்‌ 


நேபுகாத்நேச்சார்‌ 
கொண்டுவந்து, 


எருசலேமிலிருந்து 
தன்‌ தேவனுடைய 
கோவிலிலே வைத்திருந்த கர்த்தருடைய 
ஆலமத்துப்‌ பணிமுட்டுகளையும்‌ கோரேஸ்‌ 
ராஜா எடுத்துக்கொடுக்கிறான்‌ (எஸ்றா 1:7). 


கர்த்தருடைய 


லயத்துப்‌ 
பணிழுட்டுகளையும்‌. றா 


கோரேஸ்‌ ராஜா 

எடுத்துக்கொடுக்கிறான்‌. கோரேஸ்‌ ராஜா 

புத்திரரை  விடுவிக்கிறான்‌. 

தேவாலயமும்‌ கட்டப்பட 

ஆணையிடுகிறான்‌. 

நேபுகாத்நேச்சார்‌ 

கொள்ளையிட்டு 

லயத்துப்‌ 

ஸ்ரவேல்‌ 

புத்திரரிடம்‌ திருப்பிக்‌ கொடுத்து விடுகிறான்‌. 
(எஸ்றா 1741; 2இராஜா 24; 
2இராஜா 2514: தோளா 4 

எரே 2718-22; எரே 28:6; 

தானி 1:2; தானி 5:2) 


எரே 5218-19; 


அவைகளை பெர்சியாவின்‌ 
ராஜாவாகிய கோரஸ்‌ பொக்கிஷக்காரனாகிய 
மித்திரேதாத்தின்‌ கையினால்‌. 
எடுக்கச்செய்து, யூதாவின்‌அதிபதியாகிய 
சேஸ்பாத்சாரிடத்தில்‌ எண்ணிக்கொடுக்கிறான்‌ 
(எஸ்றா 1:8) 


யூதர்கள்‌  சிறையிருப்பிலிருந்தாலும்‌, 
அவர்களுக்கு அதிபதியாக சேஸ்பாத்சார்‌ 
என்பவன்‌ நியமிக்கப்பட்டிருக்கிறான்‌. 
இவனுடைய மறுபெயர்‌ செருபாபேல்‌, 
ன்‌ "யூதாவின்‌ அதியதி' என்று 
கல்தேயர்கள்‌ 

ர்‌" என்று 

பெயருக்கு, 
என்று 


இந்தப்‌ 
சந்தோஷம்‌" 





ழ்‌ ளான 
யாய 


சேஸ்பாத்சார்‌ என்னும்‌ பெயருக்கு 
“சூரிய தேவனே, குமாரனைப்‌ பாதுகாத்து, 
அருளும்‌" என்றும்‌ பொருள்‌ சொல்லலாம்‌. 


கொடுக்கப்பட்டிருந்தது. 
யூதர்கள்‌ யூதா 


ராஜாவால்‌ ல்‌ ிபக்கப்பான்‌ 
எஸ்றா 514-16; எஸ்றா 6:7). 


(எஸ்றா 1:87; 


12147: 
21-23; 
சக 46-40), 


சேஸ்பாத்சார்‌ யூதர்கள்‌ மத்தியிலே 
“செருபாபேல்‌' என்றே அழைக்கப்படுகிறான்‌. 
அவன்‌ பாபிலோன்‌ தேசத்திலே. 
தன்னை அந்நியனாகவே  பாவிக்கிறான்‌ 
எருசலேமே தன்னுடைய சொந்த ஊர்‌ என்பது, 
செருபாபேலின்‌ தீர்மானம்‌. இவன்‌ பாபிலோன்‌ 
ராஜாவுக்கு மெய்க்காப்பாளனாகவும்‌,. 
ராஜாவை காக்கிறவர்களுக்கு 
தலைவனாகவும்‌ இருந்தான்‌ என்று சரித்திர 
ஆசிரியர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. 

சேஸ்பாத்சார்‌ யூதாவின்‌ அதிபதியாக 
நியமிக்கப்பட்டபடியினால்‌, 
யூதர்களின்‌ காரியங்களை விசாரிக்கிறான்‌. 
கர்த்தருடைய ஆலயத்து பணிமுட்டுகளை 
கோரேசு ராஜா  சேஸ்பாத்சாரிடத்தில்‌ 
கொடுக்க சொல்லுகிறான்‌. 


எஸ்றா - விரிவுரை 
EZRA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பெர்சியாவின்‌. 
ராஜா, யூதாவின்‌ 
சேஸ்பாத்சாரிடத்தில்‌ எண்ணிக்கொடுத்த 
பணிமுட்டுகளின்‌ விவரம்‌ இந்த 
வசனப்பகுதியில்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 


ராஜாவாகிய கோரேசு 
அதிபதியாகிய 


அவைகளின்‌. தொகையாவது: 
பொன்‌ தட்டுகள்‌ முப்பது, வெள்ளித்தாலங்கள்‌ 


வெள்ளிப்‌ பணிமுட்டுகளெல்லாம்‌ ஐயாயிரத்து 
நானூறு (எஸ்றா 19-11) 
பெர்சியாவின்‌ ராஜாவாகிய கோரேசு 
எடுத்துக்கொடுத்த கர்த்தருடைய ஆலயத்து 
பணிமுட்டுகளின்‌ விவரம்‌ வருமாறு: 
1. பொன்‌ தட்டுகள்‌ - 30. 
2. வெள்ளித்தாலங்கள்‌ - 1000 
3. பொற்கின்னங்கள்‌ - 30 
.. வெள்ளிக்கிண்ணங்கள்‌ - 410 
இதர பணிமுட்டுகள்‌ - 2930 
மொத்த பொன்‌ வெள்ளிப்‌ 
பணிமுட்டுகள்‌ (எஸ்றா 1.921) - 5400, 
இவைதவிர, 29 கத்திகளையும்‌ கொடுத்தான்‌. 
இவைகளையெல்லாம்‌ சேஸ்பாத்சார்‌, 
சிறையிருப்பினின்று விடுதலைபெற்றவர்கள்‌ 
பாபிலோனிலிருந்து எருசலேமுக்குப்‌ 
போகையில்‌, எடுத்துக்கொண்டுபோகிறான்‌. 





f= THEN 
TT 


பாபிலோன்‌ தேசத்து. 
சிறையிருப்பிலிருந்து திரும்பிய பல்வேறு 
குடும்பங்களைப்பற்றிய அட்டவணை இந்த 
அதிகாரத்தில்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
(எஸ்றா 2:1), தலைவர்கள்‌ (எஸ்றா 2:2). 
பொதுஜனங்கள்‌ (எஸ்றா 213-35) 
ஆசாரியர்‌, லேவியர்‌, நிதனீமியர்‌ 
ஆகியோர்‌ (எஸ்றா 2:36-63) 


சிறையிருப்பிலிருந்து 
திரும்பி வந்தவர்களின்‌ 
எண்ணிக்கை (எஸ்றா 2:64-67). 
தேவாலயத்திற்கு கொடுத்த 
(எஸ்றா 2:68-70). 


எருசலேமுக்கு 

மொத்த 
அவர்கள்‌ 
காணிக்கைகள்‌ 


திரும்பி வந்தவர்களின்‌ தொகை 
எஸ்றா 2:1-85 


எஸ்றா 20. பாபிலோன்‌ ராஜாவாகிய 
நேபுகாத்நேச்சார்‌ பாபிலோனுக்குக்‌ 
கொண்டுபோனவர்களுக்குள்ளே, 
சிறையிருப்பிலிருத்து எருசலேமுக்கும்‌. 
மூதாவிலுன்ன தங்கள்‌ தங்கள்‌ 
பட்டணங்களுக்கும்‌, 


எஸ்றா 2:2, செருபாயேல்‌, யெசுவா, 
நெகேமியா, செராயா,  ரெலாயா, 
மொர்தெகாய்‌, பில்காண்‌, மிஸ்பார்‌, 
யிக்வாய்‌, ரேகூம்‌, பானா 
என்பவர்கனோடேகூட திரும்பிவந்த 
தேசத்துப்‌ புத்திரராகிய இஸ்ரவேல்‌: 
ஜனமான மனிதரின்‌ தொகையாவது: 


எஸ்றா 28, பாரோலஷின்‌ 
இரண்டாயிரத்து 
எழுத்திரண்டுபேர்‌. 
எஸ்றா 224. செயத்தியாவின்‌. 
முந்நூற்று எழுத்திரண்டுபேர்‌.. 


புத்திரர்‌ 
நாற்று 


புத்திரர்‌ 


எஸ்றா ௮5. ஆராகின்‌ 
எழுநூற்று எழுபத்தைத்துயேர்‌. 


புத்திரர்‌ 


எஸ்றா - விரிவுரை 
EZRA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எஸ்றா 28. யெகுவா யோவாப்‌. 
என்பவர்களுடைய சத்ததிக்குள்ளிருத்த. 
பாகாத்‌ மோவாபின்‌ புத்திரர்‌ 
இரண்டாயிரத்து. எண்ணூற்றுப்‌ 
பன்னிரண்டுபேர்‌. 

எஸ்றா 22. 
ஆயிரத்து 
நான்குபேர்‌. 


எஸ்றா 28. சத்தூவின்‌ புத்திரர்‌ 
தொளாயிரத்து நாற்பத்தைந்துபேர்‌. 


எஸ்றா 2, சுக்காயின்‌ புத்திரர்‌ 
எழுநூற்று அதுபதுபேர்‌. 


எஸ்றா 20. பானியின்‌ புத்திரர்‌ 
அறுதாற்று நாற்பத்திரண்டுபேர்‌. 


ஏலாமின்‌' 
இருநாற்று 


புத்திரர்‌ 
இம்பத்து 


எஸ்றா 2௮1. பெயாயிண்‌ புத்திரர்‌ 
அறுதாற்று இருபத்துமூன்றுபேர்‌. 


எஸ்றா 242. அஸ்காதின்‌ புத்திரர்‌ 
ஆயிரத்து: இருநூற்று 
இருபத்திரண்டுபேர்‌. 


எஸ்றா 2:19. அதொளனிகாமின்‌ புத்திரர்‌ 
அறுதூற்று அறுபத்தாறுபேம்‌. 


எஸ்றா ரக்‌, பிக்வாயின்‌ புத்திரர்‌ 
இரண்டாயிரத்து ஐம்பத்தாறுபேர்‌. 


எஸ்றா 2:15. ஆதினின்‌ புத்திரர்‌ 
நானூற்று ஓம்பத்து நான்குபேர்‌. 


எஸ்றா 216. எசேக்கியாவின்‌ 


சுத்ததியான அதேரின்‌ புத்திரர்‌ 
 தொண்ணூற்றெட்டுப்பேர்‌. 


எஸ்றா 217. பேசாயின்‌ புத்திரர்‌ 
முந்நூற்று இருபத்துமூன்றுபேர்‌. 


எஸ்றா 2:18. யோராகின்‌ புத்திரர்‌ 
நூற்றுப்பன்னிரண்டுபேர்‌. 


எஸ்றா 219. ஆதமின்‌ புத்திரர்‌ 
இருநூற்று இருபத்துமூன்றுபேர்‌. 


எஸ்றா 220. கியாரின்‌ 
தொண்ணூற்றைத்துபேர்‌. 


புத்திரர்‌ 


எஸ்றா 2:21. பெத்லகேமின்‌ புத்திரர்‌ 
நூற்றிருபத்துமூன்றுபேர்‌. 





f= FTN 
TT 


எஸ்றா 2:22, நெத்தோபாவின்‌ மனிதர்‌ 
ஓம்பத்தாறுபேர்‌. 


எஸ்றா 2:28. ஆனதோத்தின்‌ மனிதர்‌ 
நூற்றிருபத்தெட்டுப்பேர்‌. 

எஸ்றா 2:24. அஸ்மாவேத்தின்‌ புத்திரர்‌ 
நாற்பத்திரண்டுபேர்‌.. 

எஸ்றா 2:25, கீரியாத்யாரீம்‌, கெயிரா, 
பேரோத்‌ எண்பவைகளின்‌ "புத்திரர்‌ 
எழுநாற்று நாற்பத்துமூன்றுபேர்‌. 

எஸ்றா 226. ராமா, காயா 
என்பவைகவின்‌ புத்திரர்‌ அறுநூற்று. 
இருபத்தொருயேர்‌. 


எஸ்றா 227. மிக்மாசின்‌ மனிதர்‌ 
நூற்றிருபத்திரண்டுயேர்‌. 
எஸ்றா 228, பெத்தேல்‌ ஆயி 
என்பவைகளின்‌ மனிதர்‌ இருநாற்று 
இருபத்துமூன்றுபேர்‌. 


எஸ்றா 2:29, நேயோவின்‌ புத்திரர்‌ 
ஒம்பத்திரண்டுபேர்‌. 


எஸ்றா 280, மக்பீஷின்‌ புத்திரர்‌ 
நூற்றைம்பத்தாறுபேர்‌. 

எஸ்றா 2:31. மற்ற ஏலாமின்‌ புத்திரர்‌ 
ஆயிரத்து இருநாற்று ஐம்பத்து 
நான்குபேர்‌. 

எஸ்றா 282. ஆரீமின்‌ புத்திரர்‌ 
முத்நூற்று இருபதுபேர்‌. 


எஸ்றா 2:88. லோத்‌, ஆதித்‌, ஓனோ 
என்பவைகளின்‌ புத்திரர்‌ எழுநூற்று. 
இருபத்தைத்துபேர்‌. 

எஸ்றா 294. எரிகோவின்‌ புத்திரர்‌ 
முந்நூற்று நாற்பத்தைத்துயேர்‌.. 

எஸ்றா 2:85. சேனாகின்‌ புத்திரர்‌ 
மூவாயிரத்து அறுநூற்று முப்பதுபேர்‌. 


எஸ்றா - விரிவுரை 
EZRA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பாபிலோன்‌. 
சிறையிருப்பிலிருந்து 
குடும்பத்தார்‌. 
குடும்பத்திலிருந்தும்‌ திரும்பி வந்தவர்களின்‌ 
எண்ணிக்கை ஆகிய விவரம்‌ இந்த 
வசனப்பகுதியில்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 


.... சிறையிருப்பிலிருந்து திரும்பி 
வந்தவர்களை உற்சாகப்படுத்துவதற்காகவும்‌, 
அவர்களுடைய விசுவாசத்தை 
வர்த்திக்கப்பண்ணுவதற்காகவும்‌, 
அவர்களைப்பற்றிய விவரங்கள்‌ 
ஆவணங்களில்‌ பதிவுபண்ணப்பட்டிருக்கிறது. 
இவர்களெல்லோரும்‌ தங்கள்‌ சொந்த 
தேசமாகிய கானான்‌ தேசத்தின்மீது, 
பிரியமாயிருக்கிறவர்கள்‌. 


பாபிலோன்‌. 
சிறையிருப்பிலிருந்து தங்கள்‌ 
தேசத்திற்கு திரும்பிப்போக பெர்சியாவின்‌ 
ராஜாவாகிய கோரேசு அனுமதி 
கொடுக்கிறான்‌. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி, 
யூதர்களில்‌ அநேகர்‌ எருசலேமுக்கு 
திரும்பி வருகிறார்கள்‌. ஆனாலும்‌ 
அவர்களில்‌ சிலர்‌ பாபிலோன்‌ தேசத்தில்‌ 
தங்கிவிடுகிறார்கள்‌. அவர்களும்‌ 
எருசலேமுக்கு திரும்பி வரவேண்டுமென்று, 
இவர்கள்‌ முன்மாதிரிகளாயிருக்கிறார்கள்‌. 
எருசலேமுக்கு திரும்பி வந்தவர்களின்‌ 
ர்‌ அட்டவணையில்‌ தங்களுடைய 
பெயர்களும்‌ இடம்‌ பெறவேண்டும்‌ என்று, 
யூதர்கள்‌ எல்லோருமே விரும்புகிறார்கள்‌. 
ல்‌ தங்களுடைய பெயர்‌ 
பெறுவது. அவர்களுக்கு 
பெருமையாகயிருக்கிறது. 


தேசத்து 
சொந்த 


ஏற்பாட்டுக்காலத்து 
நம்முடைய 
ஆட்டுக்குட்டியானவருடைய 
ஜீவப்புஸ்தகத்திலே. எழுதப்பட்டிருக்கிறது. 
இது ஒவ்வொரு விசுவாசிக்கும்‌ 
கிடைத்திருக்கிற மிகப்பெரிய சிலாக்கியம்‌. 


சிறையிருப்பிலிருந்து, 
வந்தவர்களின்‌ பெயர்கள்‌ 
எழுதப்பட்டிருப்பதினால்‌, 
அவர்களுடைய 

பிரயோஜனமாயிருக்கிறது. 
எந்தக்‌ குடும்பத்தைச்‌ சேர்ந்தவர்கள்‌ 
என்பதையும்‌, தங்களுடைய பூர்வோத்திரம்‌ 
என்ன என்பதையும்‌ அறிந்துகொள்வதற்கு 
இந்த அட்டவணை பிரயோஜனமாயிருக்கும்‌. 


புதிய 
விசுவாசிகளாகிய 
பெயர்கள்‌ 


பின்சந்ததியாருக்கும்‌. 
தாங்கள்‌ 





i= ராண 
ஈயா 


சிறையிருப்பிலிருந்து 
வந்தவர்கள்‌, “தேசத்து 
(எஸ்றா 2:2) என்று அழைக்கப்படுகிறார்கள்‌. 
சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்தவர்களுக்கு 
யூதாதேசம்‌ தனிதேசமாகயிருக்கிறது. 


யூதாதேசத்தார்‌ இனிமேல்‌ பெர்சியா தேசத்து 
ராஜாவின்‌ 


நேரடி ஆளுகையின்‌ கீழிருப்‌ 
வர்கள்‌ பெர்சியாவின்‌ ராஜாவுக்கு 
மாத்திரம்‌ கணக்கு ஒப்புவிக்கவேண்டும்‌. 
பாபிலோன்‌ ராஜாவாகிய 
நேபுகாத்நேச்சார்‌ பாபிலோனுக்குக்‌. 
கொண்டுபோனவர்கள்‌, சிறையிருப்பிலிருந்து 
எருசலேமுக்கும்‌ யூதாவிலுள்ள தங்கள்‌ 
தங்கள்‌ பட்டணங்களுக்கும்‌ திரும்பி 
வருகிறார்கள்‌ (எஸ்றா 21. 


செருபாபேல்‌, யெசுவா, நெகேமியா, 
செராயா, ரெலாயா, மொர்தெகாய்‌, பில்சான்‌, 
மிஸ்பார்‌,  பிக்வாய்‌, ரேகூம்‌, பானா 
என்பவர்களோடேகூட திரும்பிவந்த தேசத்துப்‌ 
புத்திரராகிய இஸ்ரவேல்‌ ஜனமான மனிதரின்‌ 
தொகையைப்பற்றிய விவரம்‌ இந்த 
வசனப்பகுதியில்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
(எஸ்றா 2:2). 

பாபிலோன்‌ ராஜாவாகிய 
நேபுகாத்நேச்சார்‌ பாபிலோனுக்குக்‌ கொண்டு 
போனவர்களுக்குள்ளே, சிறையிருப்பிலிருந்து, 
எருசலேமுக்கும்‌ யூதாவிலுள்ள தங்கள்‌ 
தங்கள்‌ பட்டணங்களுக்கும்‌ செருபாபேலின்‌ 
கீழ்‌ ஏராளமான இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ திரும்பி 
வந்தார்கள்‌. இந்த செருபாபேலைக்‌ கோரேஸ்‌ 
ராஜா யூதாவின்‌ தேசாதிபதியாக்கினான்‌. 
(எஸ்றா 1:8-நெகே 7). 


பாபிலோன்‌. 


பூர்வகாலத்தில்‌ யோசுவா 
கோத்திரத்தாருக்கு 
பங்குவீதமாக 

அதன்‌ பிரகாரம்‌, 


எஸ்றா - விரிவுரை 
EZRA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இவர்களில்‌ செருபாபேல்‌, யெசுவா ஆகியோர்‌ 
பிரதான தலைவர்கள்‌. இவர்கள்‌ இருவரும்‌ 
சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்தவர்களுக்கு, 
மோசேயைப்போலவும்‌, ஆரோனைப்போலவும்‌ 
முக்கியமானவர்கள்‌. செருபாபேல்‌ 
அவர்களுக்கு பிரதான அதிபதி. யெசுவா 
அவர்களுக்கு பிரதான ஆசாரியன்‌. 


பாபிலோன்‌. 
சிறையிருப்பிலிருந்து இ 
பல்வேறு குடும்பங்களின்‌ பெயர்களும்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய 
முன்னோர்களின்‌ பெயர்களும்‌, அவர்கள்‌ 
இதற்கு முன்பு கானான்‌ தேசத்தில்‌ 
வாசம்பண்ணின இடங்களின்‌ 
பெயர்களும்‌ இந்த அட்டவணையில்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. 


ஏலாமின்‌ புத்திரர்‌ 1,254 
அது போலவே மற்ற ஏலாமின்‌ 
1254 பேர்‌ (எஸ்றா 2:7,31). இவ்விரண்டு 
குடும்பத்தாரின்‌ எண்ணிக்கையும்‌ 
ஒன்றுபோலிருப்பது  ஆச்சரியமாயிருக்கிறது. 
பெத்லகேமின்‌ புத்திரர்‌ 123 பேர்‌. பெத்லகேம்‌ 
தாவீதின்‌ நகரம்‌ ஆனாலும்‌ இந்த 
நகரம்‌ யூதாவின்‌ ஆயிரங்களுக்குள்ளே 
சிறியதாகமிருக்கிறது. மேசியா 
பெத்லகேயிலே பிறந்தவர்‌. 


தேசத்து 
வந்த 


பேர்‌. 
புத்திர்‌ 


“எப்பிராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே, 
நீ யூதேயாவிலுள்ள ஆயிரங்களுக்குள்ளே 
சிறியதாயிருந்தும்‌, இஸ்ரவேலை 
ஆளப்போகிறவர்‌ உன்னிடத்திலிருந்து, 
புறப்பட்டு என்னிடத்தில்‌ வருவார்‌: அவருடைய 
புறப்படுதல்‌. அநாதி நாட்களாகிய 
பூர்வத்தினுடையது" (மீகா 5:2). 


பென்யமீன்‌ கோத்திரத்தில்‌ ஆனதோத்‌ 
என்பது மிகவும்‌ பிரதான பட்டணம்‌. 
ஆனால்‌ ஆனதோத்தின்‌ மனிதர்‌ 128பேர்‌ 
மாத்திரமே  சிறையிருப்பிலிருந்து திரும்பி 
வருகிறார்கள்‌ (எஸ்றா 2:23). தேவனுடைய 
சாபம்‌ இந்தப்‌ பட்டணத்தின்மீது 
வந்திருக்கிறது. எரேமியா னதோத்‌ 
ஊரைச்‌ சேர்ந்தவர்‌ ரத்தின்‌: 
மனுஷர்‌ எரேமியாவின்‌ வார்த்தைக்கு 
செவிகொடுக்காமல்‌ அவரை நிந்தித்தார்கள்‌. 
இதனால்‌ கர்த்தருடைய கோபம்‌ அந்தப்‌ 
பட்டணத்தார்மீது வந்தது. அவர்களில்‌ 
ஏராளமானோர்‌ அழிந்துபோனார்கள்‌. 
இப்போது ஆனதோத்தின்‌ மனிதர்‌. 
128பேர்‌ மாத்திரமே இருக்கிறார்கள்‌. 





i THE 
TT 


ஆதலால்‌ நீ எங்கள்‌ கையினாலே. 
சாகாதடிக்குக்‌ கர்த்தருடைய நாமத்தினாலே. 
தீர்க்கதரிசனம்‌ சொல்லவேண்டாம்‌. 
என்று சொல்லி, ன்‌ பிராணனை 
வாங்கத்தேடுகிற 


(எரே 11:21) 


"இதோ, 
விசாரிப்பேன்‌; 
பட்டயத்தாலே சாவா 
குமாரரும்‌ அவர்கள்‌. 
பஞ்சத்தாலே சாவார்கள்‌" (எரே 1:22), 


“அவர்களில்‌ மீதியாய்‌ 
இருப்பவர்களில்லை; நான்‌ ஆனதோத்தின்‌ 
மனுஷரை விசாரிக்கும்‌ வருஷத்திலே. 
அவர்கள்மேல்‌ ஆபத்தை வரப்பண்ணுவேன்‌ 
என்று சேனைகளின்‌ கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌" 
(எரே 1:23) 


“மொர்தெகாய்‌” என்னும்‌ பெயருக்கு 
'மொர்தெக்கை ஆராதிக்கிறவன்‌” என்று 
பொருள்‌.  சிறையிருப்பிலிருந்து. 
வந்தவர்களில்‌ இவன்‌ 
(நெகே 7:7)  எஸ்தரின்‌ 
எஸ்தரின்‌ புஸ்தகத்தில்‌ மொர்தெகாயின்‌ 
பெயர்‌ 38 தடவைகள்‌ கூறப்பட்டிருக்கிறது. 
(எஸ்றா 2:5-10:3). ஏற்கெனவே இருந்த 
தேவாலயத்தைப்‌ பார்த்திருக்கிறவர்களில்‌ 
மொர்தெகாயும்‌ ஒருவன்‌. (எஸ்றா 312) 
யோயாக்கீனோடு, மொர்தெகாயும்‌ 
சிறைப்பிடித்துச்‌ செல்லப்பட்டான்‌. 
70 வருஷங்களாக மொர்தெகாய்‌ அந்நிய 
தேசத்து சிறையிருப்பில்‌ இருக்கிறான்‌ 
(எஸ்‌ 2:5-7). 
சிறையிருப்பிலிருந்து 
யூதாவின்‌ பட்டணங்களுக்கும்‌ திரும்பி 
வந்தவர்களின்‌ தொகையைப்பற்றிய விவரம்‌ 
வருமாறு: 
1. பாரோஷின்‌ புத்திரர்‌ 
2472பேர்‌ 


2. செபத்தியாவின்‌ புத்திரர்‌ (எஸ்றா 2:4) - 
372பேர்‌ 


எருசலேமுக்கும்‌, 


(எஸ்றா 2:3) - 


3. ஆராகின்‌ 
775 பேர்‌. 


புத்திரர்‌ (எஸ்றா 2:5) - 


4. பாகாத்‌ மோவாபின்‌. 
(எஸ்றா 2:6) - 2812 பேர்‌ 


புத்திரர்‌ 


எஸ்றா - விரிவுரை 
EZRA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஏலாமின்‌ 
1254 பேர்‌ 


சத்தூவின்‌ புத்திரர்‌ (எஸ்றா 2:8) 
945 பேர்‌ 


புத்திரர்‌ 


(எஸ்றா 2:7) 


சக்காயின்‌ புத்திரர்‌ 
760 பேர்‌ 


(எஸ்றா 229) 


பானியின்‌ புத்திரர்‌ 
642 பேர்‌ 


(எஸ்றா 2:10) 


பெபாயின்‌ புத்திரர்‌ 
623 பேர்‌ 


(எஸ்றா 211) 


அஸ்காதின்‌ புத்திரர்‌ (எஸ்றா 2:12) 
1222பேர்‌ 


அதொனிகாமின்‌ புத்திரர்‌ (எஸ்றா 2:13. 
- 666பேர்‌ 


பிக்வாயின்‌ புத்திரர்‌ (எஸ்றா 2:14) - 
2056 

ஆதீனின்‌ புத்திரர்‌ 
254 பேர்‌ 
அதேரன்‌ புத்திர்‌ 


98 பேர்‌ 


(எஸ்றா 215) 
(எஸ்றா 216) 
5. பேசாயின்‌ புத்திரர்‌ (எஸ்றா 2:17) 


323 பேர்‌ 


யோராகின்‌ புத்திரர்‌ (எஸ்றா 2:18) - 
112 பேர்‌ 


ஆசூமின்‌ புத்திரர்‌ 
223 பேர்‌ 


(எஸ்றா 219) 
கிபாரின்‌ 
95 பேர்‌ 


19. பெத்லகேமின்‌ புத்திரர்‌ (எஸ்றா 2:21) 
- 123 பேர்‌ 


புத்திரர்‌ (எஸ்றா 2:20) 


20. நெத்தோபாவின்‌ 
(எஸ்றா 2:22) - 56 பேர்‌ 


21, ஆனதோத்தின்‌ மனிதர்‌ (எஸ்றா 2:23) 
- 128 பேர்‌ 


22. அஸ்மாவேத்தின்‌ 
(எஸ்றா 2:24) - 42 பேர்‌ 


மனிதர்‌ 


புத்திரர்‌ 





ழ்‌ நவள 
யாய 


23, கீரியாத்யாரீம்‌, 
என்பவைகளின்‌ 
(எஸ்றா 2:25) 

24. ராமா, காபா என்பவைகளின்‌ புத்திரர்‌ 
(எஸ்றா 2:26) - 621 பேர்‌ 

25. மிக்மாசின்‌ மனிதர்‌ (எஸ்றா 2:27) - 
122 பேர்‌ 


26. பெத்தேல்‌ ஆமி  என்பவைகளின்‌ 
மனிதர்‌ (எஸ்றா 2:28) - 223பேர்‌ 


கெபிரா, பேரோத்‌ 
புத்திரர்‌ 
- 743 பேர்‌ 


27. நேபோலின்‌ புத்திரர்‌ (எஸ்றா 2:29) 
- 52 பேர்‌ 


மக்பீஷின்‌ புத்திரர்‌ 
156 பேர்‌ 


(எஸ்றா 2:30) - 


மற்ற ஏலாமின்‌ புத்திரர்‌ (எஸ்றா 2:31) 


- 1254 பேர்‌ 


ஆரீமின்‌ புத்திரர்‌ (எஸ்றா 2:32) - 
420 பேர்‌ 


லோத்‌, ஆதீத்‌, ஒனோ என்பவைகளின்‌ 
புத்திரர்‌ (எஸ்றா 2:33) - 725 பேர்‌ 

எரிகோவின்‌ புத்திரர்‌ 
- 345 பேர்‌ 


(எஸ்றா 2:34) 


சேனாகின்‌ புத்திரர்‌ 
3,630பேர்‌ 


(எஸ்றா 2:35) - 


யெதாயாவின்‌ புத்திரர்‌ (எஸ்றா 2:36) 
- 973 பேர்‌ 


5. இம்மேரின்‌ புத்திரர்‌ (எஸ்றா 2:37) - 
1052 பேர்‌ 

பஸ்கூரின்‌ புத்திரர்‌ (எஸ்றா 2:38) - 
1247 பேர்‌ 


ஆரீமின்‌ புத்திரர்‌ 
1,017 பேர்‌ 


(எஸ்றா 2:39) - 
யெகவா கத்மியேல்‌ என்பவர்களின்‌ 
புத்திரர்‌ (எஸ்றா 2:40) - 74 பேர்‌ 


39. ஆசாபின்‌ புத்திரர்‌ 
128பேர்‌ 


(எஸ்றா 2:41) - 


காவலாளரின்‌ 
(எஸ்றா 2:42) 


40. வாசல்‌. 
பத்திரரானவர்கள்‌ 
- 139 பேர்‌. 


எஸ்றா - விரிவுரை 
EZRA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


41. நிதனீமியரானவர்களும்‌, 
சாலொமோனுடைய வேலையாட்களின்‌ 
புத்திரரானவர்கள்‌ (எஸ்றா 2:43-58) 
- 392 பேர்‌, 


42. தாங்கள்‌ இஸ்ரவேலர்‌ என்று தங்கள்‌ 
பிதாக்களின்‌ வம்ச த்தையும்‌, 
தங்கள்‌ பூர்வோத்தரத்தையும்‌ 
சொல்லமாட்டாமல்‌ இருந்தவர்கள்‌ 
(எஸ்றா 2:59-60) - 652பேர்‌ 


குறிக்கப்பட்டவர்களின்‌. 
எண்ணிக்கை - 29,818பேர்‌ 


மொத்த 


குறிக்கப்படாதவர்களின்‌' 
எண்ணிக்கை - 12,542பேர்‌ 


மொத்த 


பொத்தம்‌ (எஸ்றா 2:64) - 42,360பேர்‌ 


43. வேலைக்காரரும்‌, வேலைக்காரிகளும்‌. 
(எஸ்றா 2:65) - 7337பேர்‌ 


44. பாடகரும்‌, பாடகிகளும்‌ (எஸ்றா 2:65) 
- 200பேர்‌ 


மொத்த எண்ணிக்கை - 49,897பேர்‌ 


ஆசாரியர்‌, 
முதலானோர்‌ 
எஸ்றா 2:36-63 


லேவியர்‌, 


எஸ்றா 2:38.  ஆசாரியரானவர்கன்‌: 
யெசுவாவின்‌' குடும்பத்தானாகிய 
யெதாயாவின்‌ புத்திரர்‌ தொனாயிரத்து 
எழுபத்துமூன்றுபேர்‌. 

எஸ்றா 2:87. இம்மேரின்‌ புத்திரர்‌ 
ஆயிரத்து ஓம்பத்திரண்டுபேர்‌. 

எஸ்றா 2:38. பஸ்கூரின்‌ புத்திரர்‌ 
ஆயிரத்து இருநாற்று நாற்பத்தேழுபேர்‌. 
எஸ்றா 2: ஆரீமின்‌ புத்திரர்‌ 
ஆயிரத்தூப்பதினேழுபேர்‌. 

எஸ்றா 2:40.  லேவியரானவர்கன்‌: 
ஒதாயாவின்‌ சத்ததியான யெசுவா 
கத்மியேல்‌ என்பவர்களின்‌ புத்திரர்‌ 
எழுபத்து நான்குபேர்‌. 





ழ்‌ நவள 
யாய 


எஸ்றா 241. 
ஆசாபின்‌ 


நூற்றிருபத்தெட்டுப்பேர்‌. 


பாடகர்கனானவர்கன்‌: 

புத்திரர்‌ 
எஸ்றா 2:42. வாசல்‌ காவலாணரிண்‌: 
புத்திரரானவர்கள்‌: சுல்லூமின்‌ 
புத்திரரும்‌, அதேரின்‌ புத்திரரும்‌, 
தல்மோனின்‌ புத்திரரும்‌, அக்கூபின்‌ 
புத்திரரும்‌, அதிதாவின்‌ புத்திரரும்‌, 
'கோபாயின்‌ புத்திரருமானவர்க 
ெல்லாரும்‌ நாற்றுமுப்பத்‌ 
தொன்பதுபேர்‌. 


எஸ்றா 2:48. திதனிமியரானவர்கள்‌: 
சீகாவின்‌ புத்திரர்‌, அசுபாவின்‌ புத்திரர்‌, 
தபாகோத்தின்‌ புத்திரர்‌, 


எஸ்றா 22544. கோரோசின்‌ புத்திரர்‌, 
சியாகாவின்‌ புத்திரர்‌, பாதோனின்‌ 
புத்திரர்‌, 


எஸ்றா 2:45. 
அகாபாவின்‌ 


புத்திரர்‌, 


லெபானாகின்‌ புத்திரர்‌, 
புத்திரர்‌, அக்கூபின்‌' 


எஸ்றா 2:48, 
சல்மாயின்‌. 


புத்திரர்‌, 


ஆகாயபின்‌ புத்திரர்‌, 
புத்திரர்‌, ஆனானின்‌. 


எஸ்றா 2:47. கித்தேலின்‌ புத்திரர்‌, 
காகாரின்‌ புத்திரர்‌, ராயாகின்‌ புத்திரர்‌, 


ரேத்சீனின்‌ புத்திரர்‌, 
புத்திரர்‌, காசாமின்‌ 


எஸ்றா 248. 
நெகோதாவின்‌ 
புத்திரர்‌, 
எஸ்றா 2:49. 
பாசெயாகின்‌ 
புத்திரர்‌, 
எஸ்றா 2:50. 
மெயூனிமின்‌ 
புத்திரம்‌, 


ஊசாவின்‌ புத்திரர்‌, 
புத்திரர்‌, பேசாயின்‌ 


அஸ்னாவின்‌ புத்திரர்‌, 
புத்திரர்‌, நெபுசீமின்‌' 


எஸ்றா ஊட 
அகுபாவின்‌' 
புத்திரர்‌, 


யக்பூக்கின்‌ புத்திரர்‌, 
புத்திரர்‌, அர்கூரின்‌ 


எஸ்றா 25௨, 
மெகிதாவின்‌' 
புத்திரர்‌, 


பஸ்லூதின்‌ புத்திரர்‌, 


புத்திரர்‌, அர்ஷாவின்‌ 


எஸ்றா - விரிவுரை 
EZRA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எஸ்றா 258. 
சிசெராவின்‌ 
புத்திரர்‌, 


எஸ்றா 254. நெத்சியாவின்‌ புத்திரர்‌, 
அதியாவின்‌ புத்திரருமே. 


ஙர்கோசின்‌ புத்திரர்‌, 
புத்திரர்‌, தாமாவின்‌ 


எஸ்றா 255. சாலொமோனுடைய 
வேலையாட்களின்‌ புத்திரரானவர்கன்‌: 
சோதாயின்‌ புத்திரர்‌, செரபெரேத்தின்‌ 
புத்திரர்‌, பெருதாவின்‌ புத்திரர்‌, 


எஸ்றா 2:56. 
தர்கோனின்‌: 
புத்திரர்‌, 


எஸ்றா 2:57. செயத்தியாவின்‌ புத்திரர்‌, 
அத்தீலின்‌ புத்திரர்‌, செயாயிமிலுன்ன 
பொகெரேத்தின்‌ புத்திரர்‌, ஆமியின்‌ 
புத்திரருமே. 


எஸ்றா 2:58. நிதனீமியரும்‌ 
சாலொமோனுடைய வேலையாட்களின்‌ 
புத்திரரும்‌ எல்லோரும்‌ முத்நாற்றுத்‌ 
 தொண்ணூற்றிரண்டுபேர்‌. 


தெல்மெலாகிலும்‌, 
தெல்‌அர்சாவிலும்‌, கேருபிலூம்‌, 
ஆதோனிலும்‌, இம்மேரிலுமிருந்து 
வத்து, தாங்கள்‌ இஸ்ரவேலர்‌ என்று 
தங்கன்‌ பிதாக்களின்‌ வம்சத்தையும்‌, 
தங்கள்‌ பூர்வோத்தரத்தையும்‌ 
சொல்லமாட்டாமல்‌ இருந்தவர்கள்‌: 


யாலாகின்‌ புத்திரர்‌, 
புத்திரர்‌, கித்தேலின்‌ 


எஸ்றா 259, 


எஸ்றா 2:60. தெலாயாவின்‌ புத்திரர்‌, 
தொபியாவின்‌ புத்திரர்‌, நெகோதாவின்‌' 
புத்திரர்‌, ஆக. அறுநாற்று 
ஓம்பத்திரண்டுபேர்‌. 


எஸ்றா 2:81. 
அபாயாவின்‌. 


ஆசாரியரின்‌ புத்திரரில்‌ 

புத்திரர்‌, கோசின்‌: 
புத்திரர்‌, கீலேயாத்தியனான 
பர்சிலாயின்‌ குமாரத்திகளில்‌ 
ஒருத்தியை விவாகம்பண்ணி, அவர்கள்‌ 
வம்ச நாமம்‌ தரிக்கப்பட்ட 
பர்சில்லாயின்‌ புத்திரரே, 


எஸ்றா 2:62. இவர்கள்‌ தங்கள்‌ வம்ச. 


என்று எண்ணப்பட்டார்கள்‌.. 





f= FTE 
TT 


எஸ்றா 288. ஊரீம்‌ தும்மீம்‌ 
என்பவைகளூன்ன ஒரு ஆசாரியன்‌ 
எழும்புமட்டும்‌, இவர்கள்‌ மகா 
பரிகத்தமானதிலே புசிக்கத்தகாதென்று 
திர்ஷாதா அவர்களுக்குச்‌ சொன்னான்‌. 


சிறையிருப்பிலிருந்து ஏராளமான 
ஆசாரியர்கள்‌ எருசலேமுக்கு திரும்பி 
வருகிறார்கள்‌. சிறையிருப்பிலிருந்து திரும்பி 
வந்தவர்களின்‌ மொத்த தொகை 42,000க்கும்‌ 
ர (எஸ்றா 2:64). இவர்களில்‌ பத்தில்‌ 
ஆசாரியராயிருக்கிறார்கள்‌. 
சிறையிரபபிருந்து ஆசாரியரின்‌ நான்கு 
குடும்பத்தார்‌ ம்பி வருகிறார்கள்‌. 
அவர்களின்‌ தொகை 4,200க்கும்‌ மேலாகும்‌ 
(எஸ்றா 2:36-39), 


சிறையிருப்பி லேவியர்கள்‌ 
குறைந்த எண்ணிக்கையில்‌ திரும்பி 
வருகிறார்கள்‌. இவர்களில்‌ பாடகர்களும்‌, 
சுமை சுமக்கிறவர்களும்‌ இருக்கிறார்கள்‌ 
(எஸ்றா 2:40-42). இவர்களின்‌ மொத்த 
தொகை 350 கூடமில்லை. 


சிறையிருப்பி னீமியர்க। 
அருங்‌ ப அகன்‌" ஒன்கள்‌ 
கிபியோனியர்கள்‌. யோசுவாலின்‌ காலத்தில்‌, 
கிபியோனியருக்கு முதன்‌ முதலாக 
தண்ணீர்‌ எடுக்கிற வேலையும்‌, 
கர்த்தருடைய பலிபீடந்திற்கு விறகு 
வெட்டுகிற வேலையும்‌ கொடுக்கப்பட்டது. 


இந்நாள்மட்டும்‌ இருக்கிறபடியே, 
அந்நாளில்‌ அவர்களைச்‌ சபைக்கும்‌, கர்த்தர்‌ 
தெரிந்துகொள்ளும்‌ இடத்திலிருக்கும்‌ 
அவருடைய பலிபீடத்துக்கும்‌. 
விறகு வெட்டுகிறவர்களாகவும்‌ 
தண்ணீர்‌ எடுக்கிறவர்களாகவுமாக்கினான்‌” 
(யோசு 9:27) 


சவுலின்‌ காலத்தில்‌ கிபியோனியருக்கு 


வேலைகள்‌ கொடுக்கப்படவில்லை. 
தாவீதின்‌ காலத்தில்‌ கிபியோனியர்கள்‌ 
மறுபடியுமாக நிதனீமியர்களாக வேலைக்கு 
அமர்த்தப்படுகிறார்கள்‌. 

“தாவீதும்‌ பிரபுக்களும்‌ லேலியருக்குப்‌ 
பணிவிடைக்காரராக 
நிதனீமியரில்‌ 
பேரையும்‌ 
கொண்டுவந்தார்கள்‌; அவர்கள்‌ எல்லாருடைய 
பேர்களும்‌ குறிக்கப்பட்டன" (எஸ்றா 8:20). 


இருநூற்று 


எஸ்றா - விரிவுரை 
EZRA - COMMENTARY 


வந்தவர்களில்‌ 
இஸ்ரவேலராயிருக்கிறார்கள்‌. 
சிலர்‌ ஆசாரியருடைய 
சேர்ந்தவர்களாகவும்‌. 

ஆனாலும்‌ அவர்களால்‌ 
பூர்வோத்திரத்தை 
தெளிவாகவும்‌ 
(எஸ்றா 2:59.80). 


சொல்ல. 


பூர்வோத்திரத்தை 
தங்களை 


தங்களுடைய 
சொல்ல முடியாதவர்களும்‌, 
யாக்கோபின்‌ சந்ததியார்‌ என்று 
சொல்லிக்கொள்கிறார்கள்‌. ஆனால்‌ 
அவர்களுக்கு தங்கள்‌ முன்னோர்களைப்பற்றி 
சரியாகத்‌ தெரியவில்லை. 
இப்பேற்பட்டவர்களில்‌ சிலரும்‌ 
சிறையிருப்பிலிருந்து எருசலேமுக்கு திரும்பி 
வருகிறார்கள்‌. இவர்கள்‌. கர்த்தருடைய 
ஆலயத்தின்மீதும்‌, கர்த்தருடைய ஜனங்கள்‌ 
மீதமுள்ள அன்பினால்‌ எருசலேமுக்கு திரும்பி 
வருகிறார்கள்‌. 

சிறைபிருப்பிலிருந்து திரும்பி 
வந்தவர்களில்‌ சிலர்‌ தங்களை ஆரோனின்‌ 
சந்ததியார்‌ என்று சொல்லிக்கொள்கிறார்கள்‌. 
ஆனாலும்‌ அவர்களால்‌ தங்களுடைய 
ஆசாரிய வம்சத்தின்‌ பூர்வோத்திரத்தை 
திட்டமாய்ச்‌ சொல்ல முடியவில்லை. 


மொத்த தொகை 
எஸ்றா 2:64-70 


எஸ்றா 2:64. சபையார்‌ எல்லாரும்‌ 
ஏகத்திற்கு. நாழ்பத்தீராயிரத்து 
முந்நூற்று அதுபதுபேராயிருந்தார்கள்‌.. 


எஸ்றா 2:65. 
ஏழாயிரத்து 
முப்பத்தேழுபேரான அவர்களுடைய 
'வேலைக்காரரும்‌. வேலைக்காரிகளும்‌, 
இருநூறு பாடகரும்‌ பாடகிகளும்‌ 
அவர்களுக்கு இருந்தார்கள்‌. 


எஸ்றா 2:68. அவர்களுடைய 
குதிரைகள்‌ எழுநூற்று முப்பத்தாறு, 
அவர்களுடைய கோவேறு கழுதைகள்‌ 
இருநூற்று நாற்பத்தைந்து, 


அவர்களைத்தவிர 
முத்நூற்று 





f= FTE 
TT 


எஸ்றா 267. அவர்களுடைய 
ஒட்டகங்கள்‌ நானூற்று முப்பத்தைந்து, 
கழுதைகள்‌ ஆறாயிரத்து எழுநூற்று 
இருபது. 


எஸ்றா 2:68. வம்சங்களின்‌ தலைவரில்‌ 
சிலர்‌ எருசலேமிலுன்ன கர்த்தருடைய 
ஆலயத்துக்கு வத்தபோது, 
தேவனுடைய ஆலயத்தை அதின்‌ 
ஸ்தானத்திலே எடுப்பிக்கும்படிக்கு, 
அதற்காக மன  உற்சாகமாய்க்‌ 
காணிக்கைகளைக்‌ கொடுத்தார்கள்‌. 

எஸ்றா 2:69, அவர்கள்‌ தங்கள்‌ 
சக்திக்குத்தக்கதாக 'திருப்பணிப்‌ 
பொக்கிஷத்திற்கு அறுபத்தோராயிரம்‌ 
'தங்கக்காசையும்‌, ஐயாயிரம்‌ இராத்தல்‌ 
வெள்ளியையும்‌, நூறு ஆசாரிய 
வஸ்திரங்கணையும்‌ கொடுத்தார்கள்‌. 


எஸ்றா 2:70. ஆசாரியரும்‌, லேவியரும்‌, 
ஜனங்கவில்‌ சிலரும்‌, 
வாசல்காவலானரும்‌, 

தங்கள்‌ தங்கள்‌ பட்டணங்களிலூம்‌, 
இஸ்ரவேலர்‌ எல்லாரும்‌ தங்கள்‌ தங்கள்‌ 
பட்டணங்களிலூம்‌ குடியேறினார்கள்‌. 


பாபிலோன்‌. தேசத்து 
சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்தவர்களின்‌ 
தொகை 30,000 கூடயில்லை. இவர்களின்‌ 
தொகை. 29818 பேர்‌ என்று 
கணக்கிடப்பட்டிருக்கிறது. யூதா, பென்யமீன்‌ 
ஆகிய கோத்திரத்தாரை தவிர, 
இஸ்ரவேலின்‌ மற்ற கோத்திரத்திலிருந்து, 
எருசலேமுக்கு திரும்பி வந்தவர்கள்‌ 12,000. 
பேருக்கு மேலானவர்கள்‌. 


நேபுகாத்நேச்சார்‌ தர்களை 
சிறைப்பிடித்து பாபிலோன்‌ தேசத்திற்கு 
கொண்டுபோனான்‌. அவன்‌ சிறைப்பிடித்து 
கொண்டுபோன யூதர்களின்‌ மொத்த 
தொகையைப்போல, இப்போது இரண்டு 
மடங்கு யூதர்கள்‌ எருசலேமுக்கு திரும்பி 
வருகிறார்கள்‌. யூதர்கள்‌ பாபிலோன்‌. 
தேசத்திலே பாடுகளையும்‌ வேதனைகளையும்‌ 
அவர்களுடைய 

பலுகிப்பெருகியிருக்கிறது. 

பூர்வகாலத்தில்‌, 
தேசத்தின்‌ 
அவர்களும்‌ 


எகிப்து 
அடிமைத்தனத்திலிருந்தபோது, 
திரளாய்ப்‌ பலுகிப்பெருகினார்கள்‌. 


எஸ்றா - விரிவுரை 
EZRA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சிறையிருப்பிலிருந்து திரும்பி 
யூதர்களோடு அவர்களுடைய 
வேலைக்காரரும்‌, வேலைக்காரிகளும்‌, 
பாடகரும்‌, பாடகிகளும்‌ எருசலேமுக்கு 
திரும்பி வருகிறார்கள்‌ (எஸ்றா 2:6667). 

தப்‌ பாடகரும்‌ பாடகிகளும்‌, புலம்பல்‌ 
பாடல்களை பாடுகிறவர்கள்‌. 


வந்த 


எரேமியா யோசியாவின்மேல்‌ புலம்பல்‌ 
பாடினான்‌; சகல பாடகரும்‌ பாடகிகளும்‌ 
இந்நாள்‌ வரைக்கும்‌ தங்கள்‌ புலம்பல்களில்‌ 
யோசியாவின்மேல்‌ பாடுகிறார்கள்‌: அவைகள்‌ 
இந்நாள்வரைக்கும்‌ இஸ்ரவேலிலே 
வழங்கிவருகிறது: அவைகள்‌ புலம்பலின்‌ 
புஸ்தகத்தில்‌ எழுதியிருக்கிறது" 
(நாளா 35:25). 


திரும்பி 


பாழடைந்து 
அக்கினியினால்‌ 


ஆலயம்‌ 
அது 
சுட்டெரிக்கப்பட்டிருக்கிறது. 
காலத்தில்‌. மகிமையாயிருந்த 
இப்போது இடிந்து கிடக்கிறது. 


தேவனுடைய ஆலயத்தை 
ஸ்தானத்திலே மறுபடியும்‌ 
கட்டுவதற்காக, 
வந்தவர்கள்‌ 
காணிக்கைகளைக்‌ 
(எஸ்றா 2:68 59). 


தின்‌ 
எடுப்பித்து, 
சிறையிருப்பிலிருந்து திரும்பி 
உற்சாகமாய்க்‌ 
கொடுக்கிறார்கள்‌ 


இவர்கள்‌ கொடுக்கிற காணிக்கையை, 
தாவீதின்‌ காலத்தில்‌, இஸ்ரவேலின்‌ 
பிரபுக்கள்‌, தேவாலயத்தைக்‌ 
கட்டுவதற்காக கொடுத்த காணிக்கையோடு 
ஒப்பிடக்கூடாது. தாவீதின்‌ காலத்தில்‌ 
அவர்கள்‌ தாலந்து, கணக்கில்‌ 
கொடுத்தார்கள்‌. ஆனால்‌ 
சிறையிருப்பிலிருந்து வந்தவர்களோ இப்போது 
இராத்தல்‌ கணக்கில்‌ கொடுக்கிறார்கள்‌. 


தேவனுடைய ஆலயத்து வேலைக்கு 
இயாமிரம்‌ தாலந்து பொன்னையும்‌, 
பதினாயிரம்‌ தங்கக்காசையும்‌, பதினாயிரம்‌ 
தாலந்து வெள்ளியையும்‌, பதினெண்ணாயிரம்‌ 
தாலந்து வெண்கலத்தையும்‌, லட்சம்‌ 
தாலந்து இரும்பையும்‌ கொடுத்தார்கள்‌" 
நாளா 29:7). 





ழ்‌ யுள 
யாய 


__ ிறையிருப்பிலிருந்து திரும்பி! 
வந்தவர்கள்‌ கர்த்தருடைய ஆலயத்தை 
அதன்‌ ஸ்தானத்தில்‌ திரும்பவும்‌ எடுப்பித்து 
கட்டுவதற்கு  இராத்தல்‌ கணக்கில்‌ 
கொடுத்தாலும்‌, அவர்கள்‌ தங்கள்‌ 
காணிக்கையை மனஉற்சாகமாய்க்‌ 
கொடுக்கிறார்கள்‌. ஏழை விதவை 
காணிக்கைப்பெட்டியிலே இரண்டு 


கொடுக்கிறார்கள்‌. 


சிறையிருப்பிலிருந்து 
வந்தவர்கள்‌ தங்கள்‌ தங்கள்‌ பட்டணங்களில்‌ 
குடியேறுகிறார்கள்‌ (எஸ்றா 2:7 
பட்டங்களெல்லாமே 


எஸ்றா - விரிவுரை 
EZRA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அவையெல்லாமே பழுதடைந்து கிடந்தாலும்‌ 


திரும்பி 
கிடக்கிற 
மனதிருப்தியோடு 

குடியேறுகிறார்கள்‌. 

.... சிறையிருப்பிலிருந்து திரும்பி 
வந்தவர்கள்‌ ஏழைகளாகமிருந்தாலும்‌, 
அவர்‌ 
என்கிற 
சமாதானமும்‌, 
நிரம்பியிருக்கிறது. 


கர்த்தருடைய 
பிரகாரம்‌ 


மாற்றியிருக்கிறது. அவர்கள்‌ 
சித்தத்திற்கு ஏற்ற 
உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள்‌. 





f= THEN 
TT 


யூதாவின்‌ 
பாழாய்க்கிடக்கிறது. 
பண்படுத்தப்படாமல்‌ தரிசாய்க்‌ 
சிறையிருப்பிலிருந்து 
எருசலேமுக்கும்‌, யூதாவின்‌ 
பட்டணங்களுக்கும்‌ திரும்பி வந்தபோது. 
அவர்களுக்கு அங்கே ஜீவாதார வசதிகள்‌ 
எதுவுமில்லை. 


றமிருப்பிலிருந்து திரும்பி 
வந்தவர்கள்‌, யூதாதேசத்திற்கு திரும்பி 
வந்தவுடன்‌, 
வாழ்வாதாரங்களை 
கர்த்தருடைய 
செலுத்துகிறார்கள்‌. 
விட 


பட்டணங்களெல்லாம்‌ 


நிலம்‌ 
கிடக்கிறது. 
யூதர்கள்‌ 


தங்களுடைய 
கர்த்தரை 

முக்கியமானது. 

என்பதை அவர்கள்‌ அறிந்திருக்கிறார்கள்‌. 


சிறையிருப்பிலிருந்து இத. வந்த 
யூதர்கள்‌, தங்களுடைய கையை 
மறுபடியும்‌ ஆரம்பிக்கும்போது, க வத்தக்‌ 
ஆராதனைக்கு முதலாவதாக முக்கியத்துவம்‌ 
கொடுக்கிறார்கள்‌ குற்பாறையின்மீது 
சுட்டப்பட்ட வீட்டைப்போல, அவர்களுடைய 
ஆவிக்குரிய ஜீவியம்‌ 
பெலமுள்ளதாயிருக்கிறது. ஆரம்பம்‌ 
சரியாகயிருக்கும்போது. அதன்‌ முடிவும்‌: 
சரியாகமிருக்கும்‌ 


ட அறையிருப்பிலிருந்து திரும்பி 
வந்தவர்கள்‌ முதலாவதாக பலிபீடத்தைக்‌: 
கட்டுகிறார்கள்‌. அந்தப்‌ பலிபீடத்தின்மேல்‌. 
சர்வாங்க தகனபலிகளை செலுத்துகிறார்கள்‌. 
பண்டிகைகளை ஆசரிக்கிறார்கள்‌. 
கர்த்தருடைய ஆலயத்தைக்‌ கட்டுவதற்கு: 
காணிக்கைகளைக்‌ கொடுக்கிறார்கள்‌ 
(எஸ்றா. 31-7). கர்த்தருடைய 
ஆலயத்திற்கு அஸ்திபாரம்‌ போடுகிறார்கள்‌. 
அப்போது இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
மத்தியிலே நம துக்கமும்‌ 
கலந்திருக்கிறது (எஸ்றா 3:8-13). 


எஸ்றா - விரிவுரை 
EZRA - COMMENTARY 


பலிபீடம்‌ 
எஸ்றா 8:1-7 


என்றா 94. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
பட்டணங்களிலே குடியேறி, ஏழாம்‌. 
மாதமானபோது, ஜனங்கள்‌ ஏகோபித்து 
எருசலேமிலே கூடினார்கள்‌. 


3:2. அப்பொ 


குமாரனாகிய 


எஸ்றா 
யோசு தாக்கின்‌ 
யெசுவாவும்‌, அவன்‌ சகோதரராகிய 
ஆசாரியரும்‌, செயல்தியேலின்‌ 
குமாரனாகிய செருபாபேதூம்‌, அவன்‌ 
சகோதரரும்‌ எழும்பி, தேவனுடைய 
மனிதனாகிய மோசேயின்‌. 
தியாயப்பிரமாணத்தில்‌ 


பீடத்தைக்‌ கட்டினார்கள்‌. 


எஸ்றா 3:3. அவர்கள்‌ அத்தேசத்தின்‌ 
ஜனங்களுக்குப்‌ பயந்ததினால்‌, பலி. 
பீடத்தை அதின்‌ ஆதாரங்களின்மேல்‌ 
ஸ்தாபித்து, அதின்மேல்‌ அவர்கள்‌. 
கர்த்தருக்கு அந்திசந்தி சர்வாங்க. 
தகனபலிகளைச்‌ செலுத்தினார்கள்‌. 


எஸ்றா 84.  எழுதியிருக்கிறபடியே 
அவர்கள்‌ கூடாரப்பண்டிகையை. 
ஆசரித்து, தித்திய தியமத்தின்படியும்‌ 
அன்றாடகக்‌ கணக்கின் படியும்‌ 
ஒவ்வொருநானிலும்‌ பலியிட்டார்கள்‌. 


எஸ்றா 9:5. அதற்குப்பின்பு நித்தமும்‌, 
மாதப்பிறப்புகளிலும்‌, கர்த்தருடைய 
சகல மிகுத்த பண்டிகைகளிலும்‌ 
செலுத்தும்‌ சர்வாங்க தகனபலியையும்‌, 
கர்த்தருக்கு அவரவர்‌ செலுத்தும்‌ 
உற்சாக பலியையும்‌ செலுத்தினார்கள்‌. 


எஸ்றா. 899. ஏழாம்‌ மாதம்‌ 
முதல்தேதியில்‌ கர்த்தருக்குச்‌. 
சர்வாங்க 'தகனபலிகளைச்‌ 
செலுத்தத்தொடங்கினார்கன்‌; 
ஆனாலும்‌ கர்த்தநுடைய ஆலயத்தின்‌ 
அஸ்தியாரம்‌ இன்னும்‌ 
போடப்படவில்லை. 





i a 
TT 


எஸ்றா 8:7. அப்பொழுது பெர்சியாவின்‌ 
ராஜாவாகிய கோரேஸ்‌ தங்களுக்குப்‌ 
பிறப்பித்த உத்தரவின்படியே அவர்கள்‌ 
கல்தச்சருக்கும்‌ 

பணத்தையும்‌, 

கேதுருமரங்களைச்‌ 

யோபாமட்டும்‌ 

சீதோனியருக்கும்‌. 

போஜன பானத்தையும்‌ 
எண்ணெயையும்‌ கொடுத்தார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ பட்டணங்களிலே. 
குடியேறி, ஏழாம்‌ மாதமானபோது, ஜனங்கள்‌ 
ஏகோபித்து எருசலேமிலே கூடுகிறார்கள்‌ 
(எஸ்றா 3:1). இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ பாபிலோன்‌ 
தேசத்து சிறையிருப்பிலிருந்து 
வசந்தகாலத்தில்‌ வெளியேறி வருகிறார்கள்‌. 
ஏழாவது மாதம்‌ என்பது சீக்கிரத்தில்‌: 
வந்துவிடுகிறது. 


யூதர்கள்‌ 
கர்த்தருக்கு 
ஆசரிப்பது க்கம்‌. 
திரும்பி வந்தவர்கள்‌ 
பட்டணங்களில்‌ குடியேறியிருந்தாலும்‌, 
அவர்கள்‌ தங்களுடைய சொந்த 
வேலைகளையெல்லாம்‌ நிறுத்தி வைத்துவிட்டு, 
எருசலேமிலே ஏகோபித்து கூடிவருகிறார்கள்‌ 
கர்த்தருடைய பலிபீடத்தைக்‌ கட்டவேண்டும்‌ 
என்பது மாத்திரமே அவர்களுடைய 
நோக்கம்‌. அவர்களிடத்தில்‌ ஒருமனமும்‌, 
ஒற்றுமையும்‌, ஏகோபித்த முயற்சியும்‌. 
காணப்படுகிறது. 


வ மாதத்தில்‌ 
பண்டிகைகளை 
சிறையிருப்பிலிருந்து 
யூதாவின்‌ பல 


மக்கு உலகப்பிரகாரமான வேலைகள்‌ 
ன இநத்தாதும்‌ கத்தத்‌ வேளைக்கு 
கொடுக்கவேண்டும்‌. 
நம்முடைய 
கைகளின்‌ பிரயாசங்களை ஆசீர்வதிப்பார்‌. 


முக்கியத்துவம்‌ 
அப்போது கர்த்தர்‌ 


மாரனாகிய 
காதரராகிய 


நியாயப்பிரமாணத்தில்‌  எழுதியிருக்கிறபடி 
சர்வாங்க தகனங்களைப்‌ பலிபிடும்படிக்கு, 
இஸ்ரவேலுடைய தேவனின்‌ பலிபீடத்தைக்‌ 
கட்டுகிறார்கள்‌ (எஸ்றா 3:2). 


எஸ்றா - விரிவுரை 
EZRA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


'யோசதாக்‌" என்பவன்‌ செராயாவின்‌ 
குமாரன்‌. (நாளா 64-15) இவன்‌ சகோதரன்‌ 
எஸ்றா. (எஸ்றா 74) இந்த சகோதரர்கள்‌ 
பிரதான ஆசாரியனாகிய யெசுவாவின்‌ 
உறவினர்கள்‌. 


ரபாபேல்‌ பெதாயாவின்‌ குமாரன்‌. 
தாய்‌ % செயல்தியேலின்‌ இணைய 
சகோதரன்‌. செயல்தியேலுக்குக்‌ குமாரர்கள்‌ 
இல்லை. இதனால்‌ இவனுடைய வம்சவழி 
செருபாபேல்‌ மூலமாக வருகிறது. 
செருபாபேல்‌ செயல்தியேலின்‌ குமாரனாகக்‌ 
கருதப்படுகிறான்‌. நாளா 3:19). 

சிறையிருப்பிலிருந்து திரும்பி வரும்‌ 
இஸ்ரவேல்‌  புத்திரரிடம்‌ மோசேயின்‌ 
நியாயப்பிரமாணமும்‌ இருக்கிறது. 
(உபா 12:5-7). 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ ஏழாம்‌ மாதத்தில்‌ 
கூடாரங்களின்‌ பண்டிகையை  ஆசரிப்பது 
வழக்கம்‌ (எஸ்றா 34). 


யெசுவாவும்‌ 

அவனுடைய சகோதரர்களும்‌ 
ஆசாரியர்களாயிருக்கிறார்கள்‌. செருபாபேலும்‌ 
அவனுடைய சகோதரர்களும்‌ அதிபதிகளா 
யிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ எல்லோருமாகச்‌ 
சேர்ந்து இஸ்ரவேலுடைய தேவனின்‌ 
பலிபீடத்தைக்‌ _ கட்டுகிறார்கள்‌. இந்தப்‌ 
பலிபீடம்‌. இதற்கு முன்பு ந 
ஸ்தானத்திலிருந்ததோ, 
ஸ்தானத்திலேயே 

கட்டுகிறார்கள்‌. 


அதை 


அவர்கள்‌ 
ஜனங்களுக்குப்‌ 
அதின்‌ 
ஸ்தாபிக்கிறார்கள்‌. 
கர்த்தருக்கு 
தகனபலிகளைச்‌ 
(எஸ்றா 3:3). 


அதின்மேல்‌ அவர்கள்‌ 
அந்திசந்தி சர்வாங்க 
செலுத்துகிறார்கள்‌ 


எருசலேமில்‌ கர்த்தரை ஆராதிப்பது 
மறுபடியும்‌ ஆரம்பமாயிற்று. ஒரு டத்தை 
அதின்‌ ஆதாரங்களின்‌ மேல்‌. 
ஸ்தாபிக்கிறார்கள்‌. அதின்மேல்‌ 
கர்த்தருடைய பிரமாணத்தின்படி அவர்கள்‌ 
கர்த்தருக்கு அந்திசந்தி சர்வாங்க 
த௲னபலிகளைச்‌ செலுத்துகிறார்கள்‌ (எஸ்றா 
31-3) இதைத்‌ தொடர்ந்து 
மாதப்பிறப்புக்களிலும்‌, கர்த்தருடைய சகல 
பரிசுத்த பண்டிகைகளிலும்‌ பலிகளைச்‌ 
செலுத்துகிறார்கள்‌. (எஸ்றா 3:4-5). 





f= FTE 
TT 


ருப்பது 
வந்தவர்களால்‌ கர்த்தருடைய ஆலயத்தை 
உடனே கட்ட முடியவில்லை. ஆலயம்‌ 
கட்டப்படாவிட்டாலும்‌, கர்த்தருக்கு "பலியிட 
பலிபீடத்தை உடனே கட்டவேண்டுமென்று 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ விரும்புகிறார்கள்‌. 
ஆபிரகாம்‌ எங்குபோனாலும்‌, அங்கே 
கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தைக்‌ கட்டுவது 
வழக்கம்‌. 


ஆமிரகாமைப்போல நாமும்‌ 
கர்த்தருடைய பலிபீடத்தைக்‌ கட்டவேண்டும்‌. 
நாம்‌ செல்லும்‌ இடமெங்கும்‌ கர்த்தருடைய 
பலிபீடத்தைக்‌ கட்டியெழுப்பவேண்டும்‌. அந்தப்‌ 
பலிபீடத்திலே கர்த்தருக்கு 
பலிகளையும்‌, ஜெபத்தின்‌ 
செலுத்தவேண்டும்‌. 


திரும்பி 


நாம்‌ எங்குபோனாலும்‌ 
துதிக்கவேண்டும்‌. எல்லா 
கர்த்தரிடத்தில்‌ ஜெபம்பண்ண வேண்டும்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய பலிபீடத்தில்‌. 
நம்மை சந்திக்கிறார்‌. அங்கே நம்மோடு 
பேசுகிறார்‌. அங்கே நம்முடைய 
விண்ணப்பங்களை செவிகொடுத்து 
கேட்கிறார்‌. 


சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்த 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தருடைய பலிபீடத்தை 
சீம்கிரமாய்க்‌ கட்டலேண்டுபென்று 
விரும்புகிறார்கள்‌. அவர்கள்‌ அத்தேசத்தின்‌ 
ஜனங்களுக்கும்‌ பயந்ததினால்‌, கர்த்தருடைய 


சீக்கிரத்தில்‌ 
வம வேன்றுகெொ்று 
தீர்மானம்பண்ணுகிறார்கள்‌. இஸ்ரவேல்‌. 
புத்திர்‌ சிறையிருப்பிலிருந்து தங்கள்‌ 
தேசத்திற்கு திரும்பி வந்தபோது. 
அவர்களுடைய தேசத்தைச்‌ சுற்றிலும்‌ 
சத்துருக்கள்‌ இருக்கிறார்கள்‌. 

இஸ்ரவேலின்‌: 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கும்‌, 
மார்க்க. 


சத்துருக்கள்‌, 
அவர்களுடைய 
ஆராதனைகளுக்கும்‌ இடையூறு 


தீர்மானம்பண்ணுகிறார்கள்‌. 


எஸ்றா - விரிவுரை 
EZRA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலும்‌, 
நமக்கு ஆபத்துக்கள்‌ சூழ்ந்திருக்கும்போது, 
நாமும்‌ கர்த்தருக்கு பலிபீடத்தைக்‌ கட்டி 
எழுப்பி, அங்கே கர்த்தருடைய சமுகத்திலே 
முழங்கால்‌ படியிட்டு ஜெபிக்கவேண்டும்‌. 

சத்துருக்கள்‌ நமக்கு 
தங்கள்‌ கைகளையும்‌, 
ஓங்கும்போது, 


பதப்‌ 
புயங்களையும்‌ 
நாமும்‌ அவர்களைப்போல 
நம்முடைய கைகளையும்‌ புயங்களையும்‌, 
அவர்களுக்கு விரோதமாக. 
ஒங்கவேண்டியதில்லை. அதற்கு பதிலாக 
கர்த்தருடைய  சமுகத்நிலே, நம்முடைய 
முழங்கால்களை முடக்கவேண்டும்‌. கர்த்தர்‌ 
நம்முடைய சத்துருக்களுக்கு விரோதமாக 
யத்தம்பண்ணுவார்‌. 


நமக்கு ஆபத்துக்கள்‌ நெருங்கி 
வருவதை நாம்‌ காணும்போது, நாம்‌ அதைப்‌ 
பார்த்து பயந்து நடுங்கக்கூடாது. சத்துருவைப்‌ 
பார்த்து பயப்படுவதற்கு பதிலாக, கர்த்தர்‌ 
நமக்கு கொடுத்திருக்கும்‌ ஊழியங்களை 
நினைவுகூரவேண்டும்‌. நம்மைச்‌ 
சுற்றிலும்‌ ஆபத்துக்கள்‌ அதிகரிக்கும்போது, 
கர்த்தருக்காக நாம்‌ செய்யும்‌ ஊழியங்களும்‌ 
அதிகரிக்கவேண்டும்‌. 
துதிகளு! 


நாம்‌ 
அவருடைய பலிபீடம்‌. 


ரவேல்‌ யு ர்‌ கர்த்தருக்‌। 
பிம்பத்தைக்‌. கட்டி அதின்மேல்‌ அவாகள்‌ 
கர்த்தருக்கு அந்திசந்தி சர்வாங்க 
'தகனபலிகளை செலுத்துகிறார்கள்‌. 
ஏழாம்‌ மாதம்‌ 
கர்த்தருக்குச்‌ சர்வாங்க 
செலுத்தத்தொடங்குகிறார்கள்‌ ; 
கர்த்தருடைய ஆலயத்தின்‌ அஸ்திபாரம்‌ 
இன்னும்‌ போடப்படவில்லை (எஸ்றா 3:6). 


அஸ்திபாரம்‌ 
முன்பாகக்‌ கர்த்தரை 
கர்த்தருக்குப்‌ பலி 
முதலாவதாக 
எழுதியிருக்கிறபடியே 


போடப்படுவதற்கு 
ஆராதிப்பதும்‌, 
செலுத்துவதும்‌ 
நடைபெறுகிறது. 

அவர்கள்‌ 
கூடாரப்பண்டிகையை ஆசரித்து, நித்திய 


நியமத்தின்‌ படியும்‌ அன்றாடகக்‌ 
கணக்கின்படியும்‌ ஒவ்வொருநாளிலும்‌ 
பலியிடுகிறார்கள்‌ (எஸ்றா 3:4). 





i FTN 
TT 


எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ வெளியேறிய போது தங்களுடைய 
கொண்டாடுவதற்காக 
தங்கினார்கள்‌. 

அதுவே கூடாரப்பண்டிகையாயிற்று. 


பின்பு க்கம்‌. 
எண்பது கர்த்தருடைய சகல: 
பரிசுத்த பண்டிகைகளிலும்‌ செலுத்தும்‌: 
சர்வாங்க. த௲னபலியையும்‌, கர்த்தருக்கு 
அவரவர்‌ செலுத்தும்‌ உற்சாக பலியையும்‌ 
செலுத்துகிறார்கள்‌ (எஸ்றா 3:5). 


ஒவ்வொரு நாளும்‌ 


கர்த்தருக்கு 
தகனபலிகளை 


அந்திசந்தி சர்வாங்க 


அவர்கள்‌ பலிகளைச்‌ செலுத்‌ 
பண்டிகைகளையும்‌ ஆச! ன்‌ 
கக்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருடைய 
பண்டிகையாகும்‌. 
கைர பிலிருந்ு திரும்பி வந்தவர்கள்‌ 
யூநாலின்‌ பட்டணங்களில்‌ மறுபடியும்‌: 
குடியேற. ஆரம்பித்திருக்கிறார்கள்‌. 
இக்காலத்தில்‌ அவர்கள்‌ 
கூடாரப்பண்டிகையை ஆசரிப்பது மிகவும்‌: 
பொருத்தமாகயிருக்கிறது. 
முற்பிதாக்கள்‌ 
கூடாரங்களில்‌ 
நினைவுகூர்ந்து, 
இப்போது கூடாரப்பண்டிகையை 
ஆசரிக்கிறார்கள்‌. 


சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்த 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தருக்கு, அவரவர்‌ 
செலுத்தும்‌ உற்சாக 
செலுத்துகிறார்கள்‌ (எஸ்றா க 
கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தில்‌, 
இஸ்ரவேல்‌ புத்திர்‌ ஒவ்வொருவரும்‌: 
செலுத்த வேண்டிய உற்சாக பலியைப்பற்றிச்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. 


எஸ்றா - விரிவுரை 
EZRA - COMMENTARY 


A திரும்பி 
வந்திருக்கிற இஸ்ரவேல்‌ புத்திரரிடம்‌ 
பலிசெலுத்துவதற்குத்‌ தேவையான பணவசதி 
அதிகமாயில்லை. ஆனாலும்‌ 
பலிசெலுத்தவேண்டும்‌ என்னும்‌ 
உற்சாகம்‌ அவர்களிடத்தில்‌ அதிகமாய்க்‌ 
காணப்படுகிறது. 


கர்த்தருடைய பலிபீடத்திலே, நித்தமும்‌, 
மாதப்பிறப்புகளிலும்‌, கர்த்தருடைய சகல 
பரிசுத்த  பண்டிகைகளிலும்‌ செலுத்தும்‌ 
சர்வாங்க தகனபலியையும்‌, கர்த்தருக்கு 
அவரவர்‌ செலுத்தும்‌ உற்சாக பலியையும்‌ 
செலுத்துகிறார்கள்‌ (எஸ்றா 3:5) 


சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்த 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌, கர்த்தருடைய 
ஆலயத்தைக்‌ கட்டுவதற்கான ஆயத்த 
வேலைகளை செய்ய ஆரம்பிக்கிறார்கள்‌. 
அப்பொழுது பெர்சியாவின்‌ ராஜாவாகிய 
கோரேஸ்‌ தங்களுக்குப்‌ பிறப்பித்த 
உத்தரவின்படியே அவர்கள்‌ குல்தச்சருக்கும்‌. 
தச்சருக்கும்‌ பணத்தையும்‌, லீபனோனிலிருந்து, 
கேதுருமரங்களைச்‌ சமுத்திரவழியாய்‌ 
யோபாமட்டும்‌ கொண்டுவரச்‌ 
சீதோனியருக்கும்‌ தீரியருக்கும்‌ 
போஜனபானத்தையும்‌ எண்ணெயையும்‌ 
கொடுக்கிறார்கள்‌ (எஸ்றா 3:77 

ஆலயம்‌ கட்டுவதற்கு தேவையான 
மரங்களும்‌, வேலையாட்களும்‌ கிடைப்பதற்கு 
பெர்சியாவின்‌ ராஜாவாகிய  கோரேசு 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு உதவி செய்கிறான்‌. 
ஏற்கெனவே தீருவும்‌ சீதோனும்‌ கர்த்தருடைய 
ஆலயத்தைக்‌ கட்டுவதற்கு வேலையாட்களை 
கொடுத்து உதலியதுபோல, இப்போதும்‌ 
உதவிசெய்கிறார்கள்‌. 


இரு 
எருசலேமுக்கு 


தேவையான 
வீபனோனிலிருந்து 
வரவேண்டும்‌. இதற்கு சிறிது காலமாகலாம்‌. 


யெல்லாம்‌. 
ராஜா 
செருபாபேல்‌ 
பணஉதவி 


இந்தப்‌ பொருட்களை 
கொண்டுவருவதற்குக்‌ கோரேசு 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்குச்‌ 
மூலமாகத்‌ தேவையான 
செய்திருக்கிறான்‌. 





i THE 
TT 


தேவனுடைய ஆலயம்‌ 
எஸ்றா 3:8-13 


எஸ்றா 8:8. அவர்கள்‌ எருசலேமிலுன்ன 
தேவனுடைய ஆலயத்திற்கு வத்த 
இரண்டாம்‌ வருஷம்‌ இரண்டாம்‌ 
மாதத்திலே, செயல்தியேலின்‌ 
குமாரனாகிய செருபாபேலும்‌, 
யோச தாக்கின்‌ குமாரனாகிய 
யெசுவாவும்‌, மற்றுமுன்ன அவர்கள்‌: 
சுகோதரராகிய ஆசாரியரும்‌ 
லேவியரும்‌, சிறையிருப்பிலிருத்து 
எருசலேமுக்கு வத்த அனைவரும்‌, 
ஆரம்பஞ்செய்து, இருபதுவயதுமுதல்‌ 
அதற்கு மேற்பட்ட  லேவியரைக்‌ 
கர்த்தருடைய ஆலயத்தின்‌ வேலையை 
நடத்தும்படி, வைத்தார்கள்‌. 


எஸ்றா 829. அப்படியே தேவனுடைய 
ஆலயத்தின்‌ வேலையைச்‌. 
செய்கிறவர்களை நடத்தும்படி. 
யெசுவாவும்‌ அவன்‌ குமாரரும்‌. 
சகோதரரும்‌, கத்மியேலும்‌ அவன்‌ 
குமாரரும்‌, யூதாவின்‌ குமாரரும்‌, 
எனாதாத்தின்‌ குமாரரும்‌, அவர்கள்‌ 
சுகோதரராகிய லேவியரும்‌. 
ஒருமனப்பட்டு நின்றார்கள்‌. 

எஸ்றா 310, சிற்பாசாரிகள்‌ 
கர்த்தருடைய ஆலயத்திற்கு. 
அஸ்தியாரம்‌ போடுகிற போது, 
இஸ்ரவேல்‌ ராஜாவாகிய தாவீதுடைய 
கட்டனையின்படியே, கர்த்தரைத்‌ 
துதிக்கும்பாடிக்கு, வஸ்திரங்கள்‌. 
தரிக்கப்பட்டு, பூரிகைகளை ஊதுகிற 
ஆசாரியரையும்‌, 
தாளங்களைக்கொட்டுகிற 
குமாரராகிய 


நிறுத்தினார்கள்‌. 


எஸ்றா ட கர்த்தர்‌ நல்லவர்‌, 
இஸ்ரவேலின்மேல்‌ அவருடைய கிருபை: 
என்றுமுன்னது என்று அவரைப்‌: 
புகழ்த்து துதிக்கையில்‌, மாறிமாறிப்‌ 
பாடினார்கள்‌; கர்த்தரைத்‌ துதிக்கையில்‌, 
ஜனங்கள்‌ எல்லாரும்‌ கர்த்தருடைய 
ஆலயத்தின்‌. அஸ்தியாரம்‌. 
போடப்படுகிறதினிமித்தம்‌ மகா 
கெம்பீரமாய்‌ ஆரவாரி த்தார்கன்‌. 


ஆசாயின்‌ 
லேவியரையும்‌ 


எஸ்றா - விரிவுரை 
EZRA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எஸ்றா. ட்‌ முத்தின ஆலயத்தைக்‌ 
கண்டிருத்‌; முதிர்வயதான 
ஆசரியரிலும்‌, லேவியரிலும்‌, பிதாக்கள்‌. 
வம்சங்களின்‌ தலைவரிலும்‌ அநேகர்‌ 
இத்த ஆலயத்துக்குத்‌ தங்கள்‌. 
கண்களுக்கு முன்பாக அஸ்திபாரம்‌. 
போடப்படுகிறதைக்‌ கண்டபோது, மகா 
சத்தமிட்டு அழுதார்கள்‌; வேறே 
அதேகம்கபேரோ கெம்பீர 
சந்தோஷமாய்‌ ஆர்ப்பரித்தார்கள்‌. 
எஸ்றா. 808, ஜனங்கள்‌ மகா 
கெம்பீரமாய்‌: ஆர்ப்பரிக்கிறதினால்‌ 
அவர்கள்‌ சுத்தம்‌ வெகுதூரம்‌ 
கேட்கப்பட்டது; ஆனாலும்‌ சந்தோஷ 
ஆரவாரத்தின்‌ சத்தம்‌ இன்னதென்றும்‌, 
ஜனங்களுடைய அழுகையின்‌ சத்தம்‌ 
இன்னதென்றும்‌ 
பகுத்தறியக்கூடாதிருத்தது. 


சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்த 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ முதலாவதாக தேவனின்‌ 
பலிபீடத்தை கட்டுகிறார்கள்‌. அதன்‌ பின்பு 
தேவனுடைய ஆலயத்தைக்‌ கட்ட 
ஆரம்பிக்கிறார்கள்‌. ஆலயத்தைக்‌ 
கட்டவேண்டுமா என்னும்‌ விவாதம்‌ அவர்கள்‌ 
மத்தியில்‌ எழும்பவில்லை. அவர்கள்‌ 
எல்லோருமே ஏகோபித்து தேவனுடைய 
ஆலயத்தை கட்டுவதற்கு முன்வருகிறார்கள்‌. 


அவர்கள்‌ எருசலேமிலுள்ள தேவனுடைய 
ஆலயத்திற்கு வந்த இரண்டாம்‌ வருஷம்‌ 
இரண்டாம்‌ மாதத்திலே, செயல்தியேலின்‌ 
குமாரனாகிய செருபாபேலும்‌, யோசதாக்கின்‌ 
குமாரனாகிய யெசுவாவும்‌, மற்றுமுள்ள 
அவர்கள்‌ சகோதரராகிய ஆசாரியரும்‌ 

ம்‌, சிறையிருப்பிலிருந்து 
எருசலேமுக்கு வந்த அனைவரும்‌, 
ஆரம்பஞ்செய்து, இருபதுவயதுமுதல்‌ அதற்கு 
மேற்பட்ட லேவியரைக்‌ கர்த்தருடைய 
ஆலயத்தின்‌ 


வேலையை நடத்தும்படி 
வைக்கிறார்கள்‌ (எஸ்றா 3:8). 


எஸ்றா 27 
வசனங்களில்‌ 


செருபாபேலும்‌, 

நெகே 7:5-73 ஆகிய 
கூறப்பட்டிருக்கிறவர்களும்‌, எருசலேமுக்கு 
வந்து இரண்டு வருஷமாயிற்று. 
கோரேஸ்‌ ராஜா இஸ்ரவேல்‌ புத்திரரை 
எருசலேமுக்குப்‌ போகுமாறு ஆணையிட்டு 
இரண்டு வருஷங்களாயிற்று. (எஸ்றா 13-4). 





i a 
TT 


இரண்டாம்‌ வருஷத்தின்‌ இரண்டாம்‌ 
மாதம்‌ என்பது பஸ்காவை ஆசரித்து முடிந்த 
காலமாயிருக்கிறது. 
முதல்‌ மாதத்தில்‌ பஸ்காவை 
வழக்கம்‌. அவர்கள்‌ ஆறுமாதங்களுக்கு 
மேலாக த்த வேலைகளை செய்து, 
இப்போது கர்த்தருடைய ஆலயத்தைக்‌ கட்ட 
ஆரம்பிக்கிறார்கள்‌. 


யெசுவாவும்‌, 


செருபாபேலும்‌, 
தேவனுடைய 


அவர்களுடைய சகோதரரும்‌ 
ஆலயத்தைக்‌ கட்ட ஆரம்பிக்கிறார்கள்‌. 
நியாயாதிபதிகளும்‌, மந்திரிகளும்‌, 
ஊழியக்காரரும்‌ ஜனங்களும்‌ ஒருமனதோடு 
தேவனுடைய ஊழியத்தை செய்யும்போது. 
அந்த ஊழியம்‌ சிறப்பாக நடைபெறும்‌. 
செருபாபேல்‌ யூதாதேசத்தின்‌ அதிபதி. யெசுவா 
அவர்களுக்கு பிரதான ன 
அதிகாரத்தில்‌ க்‌ 
ஊழியத்தில்‌ இருக்கிறவர்களும்‌ 
ஏகோபித்து தேவனுடைய 
கட்டுகிறார்கள்‌. 


ஆரம்பிக்கிறார்கள்‌. இதனால்‌ 
மிகப்பெரிய மகிழ்ச்சி 


எஸ்றா 
வசனங்களில்‌: விவரிக்க! 

லேவியரில்‌ 20 வயதும்‌. அதற்கு 
மேற்பட்டவர்களும்‌ தேவாலயத்தின்‌ அஸ்திபார 
வேலையை ஆரம்பிக்கிறார்கள்‌. லேலியரும்‌, 
ஆசாரியரும்‌  எக்காளங்களை ஊதி, 
கர்த்தரைத்‌ துதித்துப்‌ பாடியபோது. இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ அனைவரும்‌ தேவாலயத்தின்‌ 
'அஸ்திபார வேலைகளில்‌ பங்குபெறுகிறார்கள்‌ 
(எஸ்றா 3941). 


இவர்கள்‌ இருபதுவயதுமுதல்‌ அதற்கு 
மேற்பட்ட  லேவியரைக்‌ கர்த்தருடைய 
ஆலயத்தின்‌ வேலையை நடத்தும்படி 
வைக்கிறார்கள்‌. அப்படியே தேவனுடைய 
ஆலயத்தின்‌ வேலையைச்‌ செய்கிறவர்களை 
நடத்தும்படி யெசுவாவும்‌ அவன்‌ குமாரரும்‌ 
சகோதரரும்‌, கத்மியேலும்‌ அவன்‌ குமாரரும்‌, 
யூதாவின்‌ குமாரரும்‌, எனாதாத்தின்‌ 
குமாரரும்‌, அவர்கள்‌ சகோதரராகிய 
ம்‌ ஒருமனப்பட்டு நிற்கிறார்கள்‌ 


லேலியரும்‌ 
(எஸ்றா 3:89). 


எஸ்றா - விரிவுரை 
EZRA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தேவனுடைய 
கட்டுகிறவர்கள்‌ எல்லோரும்‌ 
நிற்கிறார்கள்‌. 
ஒருவருக்கொருவர்‌, 
ஆலயத்தைக்‌ கட்டும்‌ 


தங்களுடைய 
பலப்படுத்திக்கொள்கிறார்கள்‌. 
ஒருவருக்கொருவர்‌ 
வார்த்தைகளைச்‌ சொல்லி 
உற்சாகப்படுத்திக்கொள்கிறார்கள்‌. 


ஆலயத்தைக்‌ 
ஒருமனப்பட்டு 
அவர்கள்‌ 
கர்த்தருடைய 
நல்ல வேலைக்கு 
கைகளைப்‌ 
அவர்கள்‌ 
ஆறுதலான 
தங்களை 


ஆலயத்திற்கு 
“இஸ்ரேல்‌ 
கர்த்தரைத்‌. 


கர்த்தருடைய 
அஸ்திபாரம்‌ போடுகிறபோது, 
எல்லோரும்‌. 


சபையார்‌ 


குதிக்கிறார்கள்‌. 


சிற்பாசாரிகள்‌ கர்த்தருடைய 
ஆலயத்திற்கு அஸ்திபாரம்‌ போடுகிறபோது. 
இஸ்ரவேல்‌ ராஜாவாகிய  தாவீதுடைய 
கட்டளையின்படியே, கர்த்தரைத்‌ 
குதிக்கும்படிக்கு, வஸ்திரங்கள்‌ தரிக்கப்பட்டு, 
பூரிகைகளை  ஊதுகிற ஆசாரியரையும்‌, 
தாளங்களைக்கொட்டுகிற ஆசாபின்‌ 
குமாரராகிய லேவியரையும்‌ நிறுத்துகிறார்கள்‌ 
(எஸ்றா 3:10). 


நல்லவர்‌, இஸ்ரவேலின்மேல்‌ 
கிருபை என்றுமுள்ளது" 
ப்‌ புகழ்ந்து துதிக்கையில்‌, 
பாடுகிறார்கள்‌: கர்த்தரைத்‌ 
ஜனங்கள்‌ எல்லாரும்‌ 
ஆலயத்தின்‌ அஸ்திபாரம்‌: 
போடப்படுகிறதினிமித்தம்‌ மகா கெம்பீரமாய்‌ 
ஆரவாரிக்கிறார்கள்‌ (எஸ்றா 3:11) 
துதிக்கும்‌ துதியின்‌ 
பூர்வகாலங்களில்‌. 
ம்‌ அவை 
போவதில்லை. 
இஸ்ரவேலின்மேல்‌ 
என்றுமுள்ளது. 
நித்திய 


“கர்த்தர்‌. 


இருதயமுள்ளவர்களாகிய 
ரகத்து தேவன்‌ த்வத்‌ 
இருக்கிறார்‌” (சங்‌ 731. 





f= THE 
ETT 
விக்குரிய ஜீவியத்தில்‌, 


நாம்‌. ர்ந்து க்கும்‌ வேளைகளில்‌, 
கர்த்தரைத்‌ துதிக்கும்‌ துதியின்‌ 
கீதங்களை பயபக்தியோடு பாடவேண்டும்‌. 
கர்த்தருடைய கிருபைகளையும்‌, 
இரக்கங்களையும்‌ பெற்றுக்கொள்ளவேண்டும்‌. 
அவருடைய கிருபை நம்மேல்‌. 
என்றுமுள்ளது என்பதை 
நினைவுகூர்ந்து, கர்த்தருக்குள்‌ 
சந்தோஷமாயும்‌, உற்சாகமாயும்‌ 
இருக்கவேண்டும்‌. 


சிற்பாசாரிகள்‌ கர்த்தருடைய 
ஆலயத்திற்கு அஸ்திபாரம்‌ போடுகிறபோது 
ஆசாரியர்களும்‌ லேலியர்களும்‌ பூரிகைகளை 
ஊதி, 


கூடியிருக்கிறார்கள்‌ 
ல்‌ சத்தத்ததோடே ஆர்ப்பாக்கிறார்கள்‌ 
சிலரோ மகாசத்தமிட்டு 

ன்‌ அங்கே கூடியிருக்கிற 
ஜனங்களின்‌ உணர்வுகள்‌ 
வித்தியாசமாயிருக்கிறது. 

முந்தின ஆலயத்தைக்‌ கண்டிருந்த 
முதிர்வயதான ஆசாரரிரிதும்‌ கேலியரிலும்‌ 
'தாக்கள்‌  வம்சங்களின்‌ தலைவரிலும்‌ 
அநேகர்‌ இந்த ஆலயத்துக்குத்‌ வ 
கண்களுக்கு முன்பாக அஸ்திபாரம்‌ 
போடப்படுகிறதைக்‌ கண்டபோது, 
சத்தமிட்டு அழுகிறார்கள்‌; 
அநேகம்கபேரோ  கெம்பீர 


கர்த்தரைத்‌ துதிக்கிறார்கள்‌. அவர்களிடத்தில்‌ 
வேற்றுமையின்‌ ஆவியோ, வித்தியாத்தின்‌ 
ஆலியோ காணப்படவில்லை. 

தங்களை ஏவுகிற பிரகாரம்‌, 
தங்களுடைய 

'வெளிப்படுத்துகிறார்கள்‌. 


எஸ்றா - விரிவுரை 
EZRA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தேவனுடைய ஆலயத்திற்கு அஸ்திபாரம்‌ 
அங்கே  கூடியிருக்கிற 

ர்‌ . இரண்டுவிதமாக 

ஒரு பிரிவார்‌ 

ஏற்கெனவே இருந்த 

ஆலயத்தைப்‌ பார்த்தவர்கள்‌. 

அந்த ஸ்தலத்திலிருந்த 

ப்‌ பார்க்காதவர்கள்‌. அவர்கள்‌ 


தேசத்து சிறையிருப்பில்‌ 


பிறந்தவர்களுக்கு 
பதப்‌ எண்ட ன்கு ஒன்றும்‌ தெரியாது. 
அவர்கள்‌ இதுவரையிலும்‌ 
ஆலயத்தைப்‌ பார்த்ததே 
ஆகையினால்‌ தங்கள்‌ கண்களுக்கு முன்பாக 
இந்த ஆலயத்திற்கு அஸ்திபாரம்‌ 
போடப்படுவதை அவர்கள்‌ கண்டபோது, 
கெம்பீர சந்தோஷமாய்‌ ஆர்ப்பரிக்கிறார்கள்‌. 
அவர்களுக்கு இந்த அஸ்திபாரமே மிகப்பெரிய 
அற்புதமாகயிருக்கிறது. மரித்தவன்‌ 
உயிர்பெற்று எழுந்ததுபோல அவர்களுக்கு 
தெரிகிறது. 


ஸ்வரம்‌ 


எல்‌ 
தேவாலயத்தைப்‌ 
சிறையிருப்புக்குப்‌ 

சாலொமோன்‌ 


வோடய்கேயோது 
கூடிமிருக்கிறவர்களில்‌ சிலர்‌, 
கட்டின மகிமையான 
பார்த்தவர்கள்‌. அவர்கள்‌ 


போவதற்கு முன்பாக 
கட்டின மகிமையான ஆலயத்தைப்‌ 

பா்த்திருக்கிறார்கள்‌. அந்த ஆலயத்தோடு 
ஒப்பிட்டுப்‌ பார்க்கும்போது, இப்போது, 
அஸ்திபாரம்‌ போடப்படுகிற ஆலயம்‌ அளவில்‌ 
சிறியதாகவும்‌, ஆடம்பரமில்லாமல்‌ 
சாதாரணமானதாகவும்‌ இருக்கிறது. 
அவர்கள்‌ முந்தின ஆலயத்தை 
கண்டிருந்ததினால்‌, இப்போது தங்கள்‌ 
களுக்‌ ம்‌ ஆடம்பரமில்லாமல்‌, 
அஸ்திபாரம்‌ 


பாபிலோன்‌ தேசத்து pr 

கிமு. 537-ல்‌ திரும்பி வருகிறார்கள்‌. 

த்திற்‌ கிமு. 536-ல்‌ 

பாரம்‌ போடப்படுகிறது. முந்தின 

ஆலயம்‌ அக்கினியினால்‌ எரிக்கப்பட்டு 50 
வருஷங்களாயிற்று. 





ழ்‌ நயனா 
றிய 
ஆலயத்திற்கு அஸ்திபாரம்‌ 


இப்போது 

போட்டவர்‌ பார்க்கிறவர்கள்‌ அறம்‌ 
ஐம்பதுவயதிற்கு மேற்பட்டவராயிருக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ பழைய சம்பவங்களை 
நினைவகூருகிறார்கள்‌. சாலொமோன்‌ கட்டின 
முந்தின ஆலயம்‌ மகிமையோடிருந்ததையும்‌,. 
நபுகாத்நேச்சார்‌ அந்த ஆலயத்தை 

அக்கினியினால்‌ சுட்டெரித்துப்போட்டதையும்‌, 
இப்போது அந்த ஆலயமும்‌ எருசலேம்‌ 
நகரமும்‌ மண்மேடாய்‌ பாழாய்க்கிடப்பதையும்‌. 
பார்த்து முதிர்வயதான ஆசாரியரும்‌, 
லேலியரும்‌ “பிதாக்களின்‌ வம்சங்களின்‌ 
தலைவர்களும்‌ மகாசத்தமிட்டு அழுகிறார்கள்‌. 


.. மகாசத்தமிட்டு வர்கள்‌ 

முந்தின ஆலயம்‌ அழிந்துபோனதற்காக 

அழக்கூடாது. அந்த அழிவுக்கு தங்கள்‌ 

பாவங்களே காரணம்‌ என்பதை உணர்ந்து. 

பாவங்களுக்காக 

அவர்களுடைய 

மனந்திரும்புதலுக்கேற்ற 
வக்கில்‌ 


சந்தோஷமாய்‌ ஆர்ப்பரிக்கிறார்கள்‌. நம்முடைய 
ஆவிக்குரிய  ஜீவியத்திலும்‌ துபோல. 
துக்கமும்‌ சந்தோஷமும்‌ கலந்திருக்கும்‌. 


எஸ்றா - விரிவுரை 
EZRA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மற்றவர்கள்‌ 

சந்தோஷமாயிருக்கும்போது, நாம்‌ 

அவர்களுடைய சந்தோஷத்தைக்‌ 

கெடுத்துப்போடக்கூடாது. கர்த்தருடைய 

பராமரிப்புக்கள்‌ ஒவ்வொரு சூழ்நிலையிலும்‌ 

வித்தியாசமாயிருக்கும்‌. நம்முடைய 

ன்‌ னன்‌ பழைய 

ளும்‌, துக்கங்களும்‌ 

நாம்‌ பழையதையே நினைத்து 

துக்கத்தோடிருக்கக்கூடாது. 

நாம்‌ 

பழைய 

தல்‌ த்துக்‌ 

கிருபை நமக்கு 

என்பதை நினைவுகூர்ந்து, 

எல்லா சூழ்நிலைகளிலும்‌ 

கர்த்தருக்குள்‌ சந்தோஷமாக இருக்க 
கற்றுக்கொள்‌ ளவேண்டும்‌. 

ஜனங்கள்‌ மகா  கெம்பீரமாய்‌ 

ஆர்ப்பரிக்கிறதினால்‌ அவர்கள்‌ சத்தம்‌ 

ம்‌ கேட்கப்படுகிறது: ஆனாலும்‌. 

சத்தம்‌ 

டடம 


கர்த்தருக்குள்‌ 
நாம்‌ 


பகுத்தறியக்கூடாதிருக்கிறது (எஸ்றா 
உலகத்திலும்‌ இதுபோலவே 
ஆரவாரத்தின்‌ சத்தமும்‌, 
அழுகையின்‌ சத்தமும்‌ கலந்திருக்கிறது. 





f= THE 
TT 


ஆரம்பிக்கிறார்கள்‌. 
சமாரியர்கள்‌ 
, வருகிறது. 
யூதர்களுக்கும்‌, 
மார்க்கத்திற்கும்‌ 
சமாரியர்கள்‌ 
கட்டப்படுவதை 


அவர்களுக்கு 

பிரச்சனைகள்‌ 
யூதர்களுடைய 
சத்துருக்களாயிருக்கிறார்கள்‌. 
கர்த்தருடைய ஆலயம்‌ 
தடைபண்ணுகிறார்கள்‌ 


பு ஆலயத்தை 
யூதர்களோடுகூட தாங்களும்‌ 
கட்டவேண்டுமென்று சமாரியர்கள்‌ 
சொல்லுகிறார்கள்‌. ஆலயத்தைக்‌ கட்டுகிற 
வேலையில்‌ சமாரியர்களும்‌ பங்குபெற்றால்‌, 
அவர்கள்‌ அந்த அதிகாரத்தைப்‌ 
பயன்படுத்தி, லயக்கட்டுவதை 
நிறுத்திவிடலாம்‌ ி*னைக்கிறார்கள்‌ 
(எஸ்றா 41-3) 


என்று 


சமாரியர்கள்‌ யூதாஜனத்தின்‌ கைகளை 
நளரப்பண்ணாகிறார்கள்‌ சமாரியர்கள்‌ 
ஆலயத்தைக்‌ கட்டாதபடிக்கு யூதர்களை 
சங்கடப்படுத்துகிறார்கள்‌ (எஸ்றா 4:4,5/ 


சமாரியர்கள்‌ பெர்சியாவின்‌ ராஜாவாகிய 
அகாஸ்வேருவினிடத்திற்கு யூதர்களுக்கு 
விரோதமாக பிரியாது எழுதியனுப்புகிறார்கள்‌ 
இந்தப்‌ பிரியாதில்‌, சமாரியர்கள்‌ 
யூதர்களைக்குறித்தும்‌, அவர்கள்‌ 
ஆலயத்தைக்கட்டுவதைக்‌ குறித்தும்‌ தவறான 
செய்‌ எழுதியனுப்புகிறார்கள்‌ 
(எஸ்றா 46-16). 

பெர்சியாவின்‌ 
அர்த்தசஷ்டா கட்டுமான 
நிறுத்துமாறு யூதர்களுக்கு 
கட்டளையிடுகிறான்‌ (எஸ்றா 47-22 
ராஜாவின்‌ நகல்‌ தங்களுக்கு கிடைத்தவுடன்‌, 
சமாரியர்கள்‌ தீவிரத்துடனே 
எருசலேமுக்குப்போய்‌, யூதர்கள்‌ வேலை 
செய்யாதபடிக்கு அவர்களை பலவந்தத்தோடும்‌. 
கட்டாயத்தோடும்‌. நிறுத்திப்போடுகிறார்கள்‌ 
(எஸ்றா 4:23.24). 


ராஜாவாகிய 
வேலைகளை 


எஸ்றா - விரிவுரை 
EZRA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆலயம்‌ கட்டுவதற்கு எதிர்ப்பு 
எஸ்றா 441-5 


எஸ்றா. சிறையிருப்பிலிருத்து 
வந்த ஜனங்கள்‌ இஸ்ரவேலின்‌ 
தேவனாகிய கர்த்தருக்கு ஆலயத்தைக்‌ 
கட்டுகிறார்கள்‌ என்று யூதாவுக்கும்‌ 
பென்யமீனுக்கும்‌ இருத்த சத்துருக்கள்‌ 
கேன்விப்பட்டபோது, 


எஸ்றா 42, அவர்கள்‌ 
செருபாபேலிடத்துக்கும்‌ தலைவரான 
பிதாக்களிடத்துக்கும்‌. வந்து: 
உங்கனோடேகூட "நாங்களும்‌ 
கட்டுவோம்‌; உங்களைப்போல. 
நாங்களும்‌. உங்கள்‌ தேவனை 
நாடுவோம்‌; இவ்விடத்துக்கு எங்களை 
வரப்பண்ணின அசீரியாவின்‌ 
ராஜாவாகிய எசரத்தோன்‌ நாட்கள்‌ 
முதற்கொண்டு அவருக்கு நாங்களும்‌ 
பலியிட்டு வருகிறோம்‌ என்று 
அவர்களோடே சொன்னார்கள்‌. 


எஸ்றா 42. அதற்குச்‌ செருபாபேலும்‌, 
யெசுவாவும்‌, இஸ்ரவேலில்‌ மற்றுமுண்ன 
தலைவரான பிதாக்களும்‌ அவர்களை 


சம்பந்தமில்லை; பெர்சியாவின்‌. 
ராஜாவாகிய கோரேஸ்‌ ராஜா 
எங்களுக்குக்‌ கட்டனையிட்டபடி, 
இஸ்ரவேலின்‌ தேவனாகிய 

அதைக்‌ கட்டுவோம்‌ 


எஸ்றா 4:4. அதினால்‌ அந்த தேசத்து 
ஜனங்கள்‌ யூதா ஜனத்தின்‌ கைகளைத்‌ 
'தனரப்பண்ணி, கட்டாதபடிக்கு 
அவர்களைச்‌ சங்கடப்படுத்தி, 


எஸ்றா. இெபர்சியாவிண்‌ 
ராஜாவாகிய கோரேசின்‌ காலமுழுவதும்‌, 
தரியு என்னும்‌ பெர்சியா ராஜா 
அரசாண்டகாலமட்டும்‌, அவர்கள்‌ 
யோசனையை அவத்தமாக்கும்படி. 
அவர்களுக்கு விரோதமாய்‌ 
ஆலோசனைக்காரருக்குக்‌ கைக்கூலி 
கட்டினார்கள்‌. 





i FTE 
TT 


ஆலயத்தை கட்டக்கூடாது 
என்பது சாத்தானுடைய திட்டம்‌. தேவனுடைய 
ஆலயம்‌ கட்டப்படும்போது, அதை தடுத்து 
நிறுத்துவதற்கு, சாத்தான்‌ கெர்ச்சிக்கிற 
சிங்கம்போல சற்றி அலைகிறான்‌. 
பாதாளத்தின்‌ வாசல்கள்‌ கர்த்தருடைய 

விரோதமாக. 


சிரை ப்பி 
க்வி கத்தவிகள்‌ 
தந்தைக்‌ கட்ட  ஆரம்பிக்கிறார்கள்‌. 
ஏராளமான 
தொல்லைகளும்‌, 
உண்டாயிற்று. 
நாம்‌ இயேசகிறிஸ்துவின்‌: 
ராஜ்யமாகிய சுவிசேஷ ராஜ்யத்தைக்‌ கட்டி 
எழுப்பும்போது, நமக்கும்‌ அநேக. 
பிரச்சனைகளும்‌, போராட்டங்களும்‌ வரும்‌. 


யூதர்களைப்பற்றி இந்த அதிகாரத்தின்‌ 
முதலாவது வசனத்தில்‌ சொல்லப்படும்‌? 
அவர்கள்‌ ப 


சிறையிருப்பிலிருந்து எுசேக்கத்‌ நிர்‌ 
வந்திருக்கிறார்கள்‌. அவர்களில்‌ அநேகர்‌ 
சிறையிருப்பில்‌ பிறந்தவர்கள்‌. 
அவர்களிடத்தில்‌ மிருப்பின்‌ 
அடையாளங்கள்‌ இன்னும்‌ இருக்கிறது. 


சிறையிருப்பிலிருந்து எருசலேமுக்கு 
வந்த ஜனங்கள்‌ இப்போது அடிமைகளல்ல. 
பாபிலோன்‌. த்தார்‌ அவர்களை 
சிறைப்பிடித்திருந்தார்கள்‌. பாபிலோன்‌ தேசம்‌. 
இப்பொழுது பெர்சியருடைய வசமாயிற்று. 
பெர்சியர்கள்‌ யூதர்களை விடுதலை 
பண்ணினார்கள்‌. 
பண்ணப்பட்டவர்கள்‌. 
ஆனாலும்‌ 
ருமுக்கு திரும்பி வந்திருக்கிற யூதர்கள்‌, 

தேசத்தின்‌ ஆளுகைக்கு 

ப ப்ட்‌ அரன்‌ 


இஸ்ரவேல்‌: 
பிரியமான 
இஸ்ரவேல்‌. 
ஆனால்‌ 
அக்கிரமங்கள்‌ 


ஜனத்தார்‌ தேவனுக்கு 
ஜனங்களாயிருந்தவர்கள்‌. 
தேவனுடைய சேஷ்டபுத்திரன்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரருடைய 
அதிகரித்தபோது, 


எஸ்றா - விரிவுரை 
EZRA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ அவர்களை அந்நிய தேசத்தாருக்கு 
அடிமைகளாக  ஒப்புக்கொடுத்துவிடுகிறார்‌. 
சுயாதீன  ஜனமாமிருந்த இஸ்ரவேலர்கள்‌, 
தங்களுடைய பாவங்களினிமித்தமாக, 
சிறையிருப்பின்‌ ஜனங்களாக ஆனார்கள்‌. 


பாபிலோன்‌ தேசத்து, 

சிறையிருப்பிலிருந்து எருசலேமுக்கு திரும்பி 

வந்த யூதர்கள்‌ தேவனுடைய ஆலயத்தை 

கட்ட  ஆரம்பிக்கிறார்கள்‌. 

இஸ்ரவேலின்‌ தேவனாகிய 

ஆலயத்தைக்‌ கட்டுகிறார்கள்‌ 

செய்தியை அவர்களுடைய 

சத்துருக்கள்‌ கேள்விப்படுகிறார்கள்‌. அவர்கள்‌ 

யூதாவுக்கும்‌. பென்யமீனுக்கும்‌ 
சத்துருக்களாயிருக்கிறார்கள்‌. 


சத்துருக்கள்‌ குல்தேயரோ 
அல்ல, இவர்கள்‌ 
பத்துக்கோத்திரத்தாரோடு 
தொடர்புடையவர்கள்‌. இவர்கள்‌ சமாரியர்கள்‌. 
கர்த்தருடைய ஆலயம்‌ கட்டப்படுவதை 
சமாரியர்கள்‌ எதிர்க்கிறார்கள்‌ 
சமாரியர்கள்‌ கர்த்தரையும்‌ 
சேவிக்கிறார்கள்‌. புறஜாதி தெய்வங்களையும்‌ 
சேவிக்கிறார்கள்‌. 


“அப்டியே கர்த்தருக்குப்‌ பயந்தும்‌, 
தாங்கள்‌ விட்டுவந்த  ஜாதிகளுடைய 
முறைமையின்படியே தங்கள்‌ தேவர்களைச்‌ 
சேவித்தும்‌ வந்தார்கள்‌" (2இராஜா 17: 


ர்களோடு மேலும்‌ சில அந்‌ 
வத ப சேதத்ந்வொன்டு 
கர்த்தருடைய ஆலயம்‌ கட்டப்படுவதற்கு 
தடைபண்ணுகிறார்கள்‌. அந்நிய ஜாதியார்‌ 
இந்த வசனப்பகுதியில்‌, “அந்த தேசத்து 
ஜனங்கள்‌" (எஸ்றா 44) என்று 
அழைக்கப்படுகிறார்கள்‌. 


சமாரியர்களும்‌, அந்நிய ஜாதியாரும்‌ 
இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தருக்கு 
ம்‌ கட்டப்படுவதை விரும்பவில்லை. 
தடுத்து 
விரும்புகிறார்கள்‌. 
தந்திரமாய்‌ 
கர்த்தருடைய 
எழும்புகிறார்கள்‌. 
தந்திரம்‌ இந்த 

சத்துருக்களிடமும்‌ காணப்படுகிறது. 





f= FTN 
TT 


, சிறையிருப்பிலிருந்து வந்த ஜனங்கள்‌ 
ஆலயத்தைக்‌ கட்டுகிறார்கள்‌ 
கேள்விப்பட்ட 


கர்த்தருக்கு ஆராதனைகள்‌ 
இதனால்‌. அந்நிய 
ஆராதனைகள்‌ அழிந்துபோகும்‌. 


சமா , அந்நிய ஜாதியாரும்‌ 
தங்களுடைய மார்க்க ஆராதனைகளுக்கும்‌, 
தங்களுடைய தெய்வங்களுக்கும்‌, 
கர்த்தருக்கு... ஆலயம்‌ கட்டப்படுவதினால்‌. 
ஆபத்து வரும்‌ என்பதை அறிந்து, அவர்கள்‌ 
கர்த்தருக்கு ஆலயத்தைக்‌ கட்டுகிறவர்களை 
எதிர்க்க வருகிறார்கள்‌ 


தம்முடைய 
ஆரம்பிக்கிறார்‌ 
விசனமாக 


கர்த்தர்‌ 
ஆசீர்வதிக்க 
சாத்தானுக்கு 


கா்‌ 
ர்க்‌ 
ஏவுகிறான்‌. 

தேவாலயத்தைக்‌ 
புத்திரருக்கு எதிராக வந்த சத்துருக்களைப்‌ 


சத்துருக்களை 
அதிகாரத்தில்‌ 


பற்றிக்‌ கூறப்‌ பட்டிருக்கிறது. இவர்கள்‌ 
த பர்மன்‌ 
லும்‌, கர்த்தரை 
தரத்தை அவர்களோடு 
சேர்ந்த தேவாலயத்‌ கட்ட 
விரும்புகிறவர்களைப்‌ லைம்‌ க வருகிறார்கள்‌. 


அசீரியாவின்‌ 
சனகெரிப்பின்‌ 
எசரத்தோனின்‌ 


ராஜாவாகிய 

குமாரனாகிய 
காலத்திலிருந்தே 
இவர்கள்‌ ஆராதிப்பதாகக்‌ 
கூறுகிறார்கள்‌. (எஸ்றா 41-20). 
பல வருஷங்களுக்கு முன்பு, இவர்களுக்குக்‌ 
கர்த்தரைப்‌ பற்றி அறிவிக்க ஒரு 
ஆசாரியன்‌ அனுப்பப்பட்டான்‌. ஆனால்‌. 
சமாரியரோ கர்த்தரை 
அறிந்துகொள்ளவில்லை. அவர்கள்‌ 
கர்ததருக்குப்‌ பயந்தும்‌, தங்கள்‌ 
விக்கிரகங்களைச்‌ சேவித்தும்‌ வந்தார்கள்‌. 
(2இராஜா 17:28-41) 


கர்த்தரை 


எஸ்றா - விரிவுரை 
EZRA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சத்துருக்கள்‌ செருபாபேலிடத்துக்கும்‌ 
தலைவரான பிதாக்களிடத்துக்கும்‌ வந்து: 
உங்களோடேகூட நாங்களும்‌ கட்டுவோம்‌; 
உங்களைப்போல. நாங்களும்‌ உங்கள்‌ 
தேவனை நாடுவோம்‌; இவ்விடத்துக்கு 
எங்களை வரப்பண்ணின  அசிரியாவின்‌ 
ராஜாவாகிய எசரத்தோன்‌ நாட்கள்‌ 
முதற்கொண்டு அவருக்கு நாங்களும்‌ 
பஸ்லிட்டுவருகிறோம்‌” (எஸ்றா. 4:2) என்று 
அவர்களோடே சொல்லுகிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ ஜனத்தாரோடு சேர்ந்து, 
தாங்களும்‌ கர்த்தருடைய ஆலயத்தைக்‌ 
கட்டுவதற்கு உதவிசெய்ய விரும்புவதாக. 
சத்துருக்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. உதவி 
செய்யவேண்டும்‌ என்பது அவர்களுடைய 
ப்பமல்ல. கர்த்தருடைய ஜனத்தை 
உபத்திரவப்படுத்த வேண்டும்‌ என்பதே 
அவர்களுடைய விருப்பம்‌. கர்த்தருடைய 
ஆலயம்‌ சீக்கிரத்தில்‌ ட்‌ 
முடிக்கப்படவேண்டும்‌ 
சத்துருக்களின்‌ விருப்பமல்ல. 
ஆலயத்தைக்‌ கட்டுகிற 
நிறுத்தப்பட வேண்டும்‌ 
சத்துருக்களின்‌ விருப்பம்‌. 


சத்துருக்களிடத்தில்‌ பழைய பாம்பாகிய 
காளன்‌. தந்தும்‌. வானில்‌ 
ஏதேன்‌ தோட்டத்திலே பிசாசாகிய சர்ப்பம்‌, 
தந்திரமாகப்‌ பேசி, ஏவாளை வஞ்சித்தது. 
அதுபோலவே சத்துருக்கள்‌ கர்த்தருடைய 
டக்‌ வந்து, “உங்களோடேகூட 
நாங்களும்‌ கட்டுவோ 
தந்திரமாகச்‌ சொல்லுகிறார்கள்‌. 
“நாங்களும்‌ உங்கள்‌ 
நாடுவோம்‌" என்றும்‌ சொல்லுகிறார்கள்‌. 
சத்துருக்கள்‌ 
பேசமாட்டார்கள்‌. 
பிள்ளைகளல்ல.. 
பிள்ளைகள்‌. 
தேவனாகிய 
அவர்கள்‌ 
நாடமாட்டார்கள்‌. அவர்கள்‌ 
சேவிப்பார்கள்‌. அந்நிய 
தெய்வங்களையும்‌ சேவிப்பார்கள்‌. 


உண்மை 
சத்தியத்தின்‌ 
பொய்யின்‌ 
இஸ்ரவேலின்‌ 
நாடினாலும்‌, 
மாத்திரம்‌ 
கர்த்தரையும்‌ 
ஜாதியாரின்‌. 


அவர்கள்‌ 
அவர்கள்‌ 
அவர்கள்‌ 
கர்த்தரை 
கர்த்தரை 





ப FTE 
TT 


சொல்லுகிறார்கள்‌. ஆனால்‌ 
தேவனுக்கு மாத்திரம்‌ 


சத்துருக்கள்‌ 
யூதர்களில்‌ தலைவரான பிதாக்களிடத்திலும்‌ 
சாதுரியமான வார்த்தைகளை நயவஞ்சகமாகப்‌ 
பேசுகிறார்கள்‌. அவர்களுடைய மனதில்‌. 
தேவனுடைய ஆலயத்தைக்‌ கட்டவேண்டும்‌ 
என்னும்‌ உண்மையான விருப்பமில்லை 
என்பதை யூதர்களின்‌ தலைவரான 
பிதாக்கள்‌ அறிந்துகொள்கிறார்கள்‌. 


சத்துருக்களிடத்தில்‌ கர்த்தருக்குப்‌ 
பயப்படும்‌ பயமுமில்லை. கர்த்தரை மாத்திரமே 
ஆராதிக்கவேண்டும்‌ என்னும்‌ 
வாஞ்சையுமில்லை. அவர்கள்‌ பக்தியின்‌ 
வேஷத்தைத்‌ தரித்து மாய்மாலமாகப்‌ 
பேசுகிறார்கள்‌. கர்த்தருடைய ஆலயத்தைக்‌ 
கட்டுவதற்கு உதவிசெய்வதுபோல. 
மாய்மாலம்‌ பண்ணுகிறார்கள்‌. ஆனால்‌ 
கர்த்தருடைய ஆலயத்தை  கட்டாதபடிக்கு 
அதை நிறுத்திப்போடவேண்டும்‌ என்பதே 


அவர்களுடைய உண்மையான நோக்கம்‌. 


சத்துருக்களின்‌ மனதிலுள்ள வஞ்சக 
யோசனையை செருபாபேலும்‌, அவனோடு 
கூடமிரு்கிற யூதர்களின்‌ தலைவர்களும்‌ 
அறிந்துகொள்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
சத்துருக்களோடு விவாதம்பண்ணாமல்‌, 
ஆரம்பத்திலேயே அவர்களுடைய உதவியை 
ஏற்றுக்கொள்ள மறுத்துவிடுகிறார்கள்‌. 
யெசுவாவும்‌, 


செருபாபேலும்‌, 
இக்‌ மற்றுமுள்ள தலைவரான 
பிதாக்களும்‌ அவர்களை நோக்கி: “எங்கள்‌ 
தேவனுக்கு ஆலயத்தைக்‌ கட்டுகிறதற்கு. 
உங்களுக்கும்‌ எங்களுக்கும்‌ ௪ 
பெர்சியாலின்‌ 
ராஜா 
நாங்களே இ வேலின்‌ தேவனாகிய 
கர்த்தருக்கு அதைக்‌ கட்டுவோம்‌” 
(எஸ்றா 4:3) என்று சொல்லுகிறார்கள்‌. 


எஸ்றா - விரிவுரை 
EZRA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


'உங்களுக்கும்‌. எங்களுக்கும்‌ 
சம்பந்தமில்லை” என்பது மிகவும்‌ 
தெளிவான வார்த்தை. இது ஞானமுள்ள 
வார்த்தை. யூதர்கள்‌ அந்நிய நுகத்திலே 
பிணைக்கப்பட விரும்பவில்லை. சத்துருக்கள்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரருமல்ல, அவர்கள்‌ 
இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தரை 
உண்மையாய்‌ ஆராதிக்கிறவர்களுமல்ல. 
இஸ்ரவேலின்‌ மூப்பர்கள்‌ சமாரியரின்‌ 
கோரிக்கையை அங்கிகரிக்கவில்லை. தாங்கள்‌ 
கர்த்தருக்கென்று வேறு 
பிரிக்கப்பட்டவர்களாக இருக்கவேண்டுமென்று 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ விரும்புகிறார்கள்‌. 
கர்த்தர்‌ ஆரம்பத்திலிருந்தே தம்முடைய 
ஜனத்தாரிடம்‌ இதைத்தான்‌ எதிர்பார்க்கிறார்‌ 


வர்கள்‌ புறஜாதியார்‌ மத்தியில்‌ 
விவாகம்‌ ந்‌, ச்ஙளில்‌ 
புறஜாதி விவாகத்தைக்‌ கர்த்தர்‌ 
அங்கிகரித்து. ஆசீர்வதித்திருந்தாலும்‌, 
கர்த்தருடைய பொதுவான பிரமாணத்தின்‌ 
பிரகாரம்‌, இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ மற்ற 
ஜாதிகளைவிட்டு, வேறுபிரிந்தே ஜீவிக்க 
வேண்டும்‌. (உபா 7:3). 


“நீங்கள்‌ 
தொழுது 
நாங்கள்‌ 
தொழுதுகொள்ளுகிறோம்‌; 
இரட்சிப்பு யூதர்கள்‌ வழியாய்‌ 
(யோவா 4:22). 


இஸ்ரேல்‌ புத்திர 


அறியாததைத்‌ 
கொள்ளுகிறீர்கள்‌; 

அறிந்திருக்கிறதைத்‌ 

ஏனென்றால்‌ 
வருகிறது" 


சத்துரக்களோடு 
விரும்பவில்லை. 
யூதர்கள்‌, நாங்களே 
தேவனாகிய கர்த்தருக்கு 

என்று தீர்மானமாகச்‌ 


கர்த்தருடைய ஆலயம்‌ கட்டப்படுவதை 
நிறுத்துவதற்கு சத்துருக்கள்‌ மேற்கொண்ட 
முதலாவது முயற்சி தோல்லியடைகிறது. 
ஆகையினால்‌ சத்துருக்கள்‌ வேறு 
வழிகளில்‌ முயற்சி பண்ணி, ஆலயம்‌ 
கட்டுவதை தடைபண்ண எத்தனிக்கிறார்கள்‌. 





f= FTE 
TT 


கட்டாதபடிக்கு அவர்களைச்‌ சங்கடப்படுத்து 
கிறார்கள்‌ (எஸ்றா 4:4). ஆரம்பத்தில்‌ 


என்றும்‌ சொன்ன சத்துருக்கள்‌, 
யூதாஜனத்தின்‌ 
தளரப்பண்ணுகிறார்கள்‌. 
ஆலயத்தைக்‌ கட்டாதபடிக்கு சத்துருக்கள்‌ 
யூதர்களை சங்கடப்படுத்துகிறார்கள்‌. 
சமாரியரின்‌ கோரிக்கையை 
இஸ்ரவேலின்‌ மூப்பர்கள்‌ அங்கீகரிக்கவில்லை. 
அதினால்‌ அந்த தேசத்து ஜனங்கள்‌ 
யூதா ஜனத்தின்‌ கைகளைத்‌ 
தளரப்பண்ணுகிறார்கள்‌. ஆலயத்தைக்‌ 
கட்டாதபடிக்கு அவர்களைச்‌ 
சங்கடப்படுத்துகிறார்கள்‌. பெர்சியாவின்‌ 
ராஜாக்களாகிய கோரேசு, தரியு ஆகியோர்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு எதிராகத்‌ 
திரும்புமாறு அந்த ராஜாக்களின்‌ 
ஆலோசனைக்காரருக்குக்‌ கைக்கூலி 
கட்டுகிறார்கள்‌. 


இவர்கள்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
எதிராக. ராஜாக்களிடம்‌ பொய்யான 
ஆலாசனைகளைக்‌ கூறுகிறார்கள்‌. 
(எஸ்றா  4:4-5), பெர்சிய ராஜாவுக்கு 
எதிராகக்‌ கலகம்‌ பண்ணுவதற்காகவே. 
யூதர்கள்‌ தேவாலயத்தைக்‌ கட்டுகிறார்கள்‌ 
என்று இவர்கள்மீது பிராது கூறுகிறார்கள்‌. 
அவர்கள்‌ ராஜாக்களுக்கு எதிராகக்‌ கலகம்‌. 
பண்ணி அழிந்துபோனதையும்‌ பெர்சியாவின்‌ 
ராஜாக்களுக்குத்‌ தெரியப்படுத்துகிறார்கள்‌. 
(எஸ்றா 46-16. 

கர்த்தருடைய சபையை 
கட்டமாக சத்துரு தன்னுடைய 

சபைக்கு விரோதமாகத்‌ 
பந்த செய்துகொண்டேயிருப்பான்‌. 
சபையைக்‌ கட்டாதபடிக்கு விசுவாசிகளை 
சங்கடப்படுத்துவான்‌. 


, சமாரியரும்‌, அந்த தேசத்து ஜனங்களும்‌ 
யூதர்களுக்கு சத்துருக்களாயிருக்கிறார்கள்‌. 
கர்த்தருடைய ஆலயம்‌ கட்டப்படுவதைத்‌ 
தடைபண்ணுவதற்கு தங்களால்‌ முடிந்த 
எல்லா பிரச்சனைகளையும்‌ கொடுக்கிறார்கள்‌. 


எஸ்றா - விரிவுரை 
EZRA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தங்களுடைய துன்மார்க்கமான 
யோசனையை நிறைவேற்றுவதற்கு, 
சத்தர்கள்‌ மற்றவர்‌ களுக்கும்‌ கைக்கூலி 
அவர்களையும்‌ தங்களோடு 
சேர்த்துக்கொள்கிறார்கள்‌. 


க்கள்‌ 


சத்‌ சாத்தானின்‌ 
பிள்ளைகளாமிருக்கிறார்கள்‌.. 


சத்துருவாகயிருக்கிறவர்களும்‌, 

ஆலயம்‌ 

தடைபண்ணுவதற்காக, இந்தப்‌ பூமியெங்கும்‌ 
சுற்றி அலைகிறார்கள்‌. தங்களுடைய 
துன்மார்க்கமான செய்கைக்கு ஆதரவு 
தேடுகிறார்கள்‌. 


பெர்சியாவின்‌ ராஜாவாகிய கோரேசின்‌ 
காலமுழுவதும்‌, தரியு என்னும்‌ பெர்சியா 
ராஜா. அரசாண்டகாலமட்டும்‌. அவர்கள்‌ 
யோசனையை அவத்தமாக்கும்படி 
அவர்களுக்கு விரோதமாய்‌ 
ஆலோசனைக்காரருக்குக்‌ கைக்கூலி 
கட்டுகிறார்கள்‌ (எஸ்றா 4:5) 


“கோரேசின்‌ காலழுழுவதும்‌' என்னும்‌ 
வாக்கியத்தில்‌ சொல்லப்பட்டிருக்கிற கோரேசு 
என்பவன்‌ எஸ்றா 1:1-4 ஆகிய வசனங்களில்‌ 
கூறப்பட்டிருக்கும்‌ கோரேசாகவோ, அல்லது 
இரண்டாம்‌ கோரேசாகவோ இருக்கலாம்‌. 


எதரியு என்னும்‌ பெர்சியா ராஜா" 
என்பவன்‌ தானியேல்‌ 5 ஆம்‌ அதிகாரத்தில்‌ 
கூறப்பட்டிருக்கும்‌ தரியு அல்ல. அவன்‌ 
கோரேசின்‌ தகப்பன்‌. எஸ்தரின்‌ கணவன்‌. 
இங்கு கூறப்பட்டிருக்கும்‌ தரியு, பெர்சியா 
தேசத்தின்‌ ஒன்பதாவது ராஜா. இவனுடைய 
பெயர்‌ ஹிஸ்டாஸ்பிஸ்‌ தரியு. 
ராஜாவிற்கு (டைய 


ஆலோசனைக்காரர்கள்‌ 
சமாரியர்‌ அவர்களுக்குக்‌ 


பெர்சியா 
அரண்மனையில்‌ 
இருக்கிறார்கள்‌. 


ஆலோசனைக்காரரும்‌ 
இருக்கிறார்கள்‌. 





i FTN 
TT 


சத்துருக்கள்‌ எழுதின பிரியாது 
எஸ்றா 46-16 


எஸ்றா 4:8. 
அரசாளுகிறபோது, 

ராஜ்யபாரத்தின்‌ 

மூதாவிலும்‌ 

குடியிருக்கிறவர்களுக்கு விரோதமாகப்‌ 
பிரியாது எழுதினார்கன்‌.. 

எஸ்றா 4. அர்தசஷ்டாவின்‌ 
நாட்களிலும்‌, மிஸ்லாமும்‌. 
மித்திரேதாத்தும்‌, தாபெயேலும்‌, 
மற்றுமுன்ன அவர்கள்‌ வகையராவும்‌, 
பெர்சியா ராஜாவான அர்தசஷ்டாவுக்கு. 
ஒரு மனு எழுதினார்கள்‌; அந்த 
மனு சீரிய எழுத்திலும்‌ சிரிய 
பாஷையிலும்‌ எழுதியிருந்தது. 


எஸ்றா க்கி, ஆலோசனைத்‌ 
தலைவனாகிய ரெகூமும்‌ 
கணக்கனாகிய சிம்சாவும்‌ எருசலேமுக்கு. 
விரோதமாக அர்தசஷ்டா என்னும்‌: 
ராஜாவுக்கு. எழுதின 
மனுவிலே கையொப்பம்‌ போட்டவர்கள்‌ 
யாரென்றால்‌: 


எஸ்றா க்கி. ஆலோசனைத்‌ 
தலைவனாகிய ரெகூமும்‌, 
கணக்கனாகிய சிம்சாயும்‌, மற்றுமுன்ன 
அவர்கள்‌ வகையராவாகிய தீனாவியர்‌, 
அயற்சாத்தியர்‌, தர்பேலியர்‌, 
அப்பார்சியர்‌, அற்கேவியர்‌, 
பாபிலோனியர்‌, சூஷங்கியர்‌, 
தெகாவியர்‌, ஏலாமியரானவர்களும்‌, 


எஸ்றா. 4:10. 
பேர்பெற்றவருமான 
அவ்விடங்களிலிருந்து அழைத்துக்‌. 
கொண்டுவந்து சமாரியாவின்‌. 
பட்டணத்திலே குடியேற்றப்பண்ணின 
மற்ற ஜனங்களும்‌, நதிக்கு இப்பாலே 
இருக்கிற மற்ற ஜனங்களுமே. 


கப. அவர்கள்‌ அர்தசஷ்டா 
என்னும்‌ ராஜாவுக்கு. அனுப்பின 
மனுவின்‌ நகலாவது: நதிக்கு. 
இப்புறத்தில்‌ இருக்கிற உமது அடியார்‌ 
முதலானவர்கள்‌ அறிவிக்கிறது. 
என்னவென்றால்‌, 


பெரியவரும்‌ 
அண்னாப்பர்‌ 


எஸ்றா 


எஸ்றா - விரிவுரை 
EZRA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


உம்மிடத்திலிருத்து. 

வந்த யூதர்‌ 

கலகமும்‌ 

அந்தப்‌ 

அஸ்தியாரங்களை 

அதின்‌ மதில்களை 

எழுப்பிக்‌ கட்டுகிறார்கள்‌ என்பது 
ராஜாவுக்கு அறியலாவதாக. 


எஸ்றா 4:09. இப்போதும்‌ இந்தப்‌ 
பட்டணம்‌ கட்டப்பட்டு, அலங்கங்கள்‌' 
எடுப்பிக்கப்பட்டுத்‌ தீர்த்தால்‌, 
அவர்கள்‌ பகுதியையும்‌ தீர்வையையும்‌ 
ஆயத்தையும்‌ கொடுக்கமாட்டார்கள்‌; 
அதினால்‌ ராஜாக்களின்‌ 
வருமானத்திற்கு நஷ்டம்‌ வரும்‌ என்று 
ராஜாவுக்கு அதியலாவதாக. 


எஸ்றா கபக்‌. இப்போதும்‌ நாங்கள்‌ 
அரமனை உப்புத்‌ தின்கிறபடியினால்‌, 
ராஜாவுக்குக்‌ குறைவுவரப்‌ 
பார்த்திருக்கிறது எங்களுக்கு. 
அடாதகாரியம்‌; ஆகையால்‌ நாங்கள்‌. 
இதை அனுப்பி, ராஜாவுக்குத்‌ 
தெரியப்படுத்துகிறோம்‌. 


எஸ்றா 4:15. உம்முடைய பிதாக்களின்‌ 
நடபடிபுஸ்தகங்கவில்‌ 
சோதித்துப்பார்க்க 
உத்தரவாகவேண்டும்‌; 
இந்தப்‌ பட்டணம்‌ கலகமும்‌, 
ராஜாக்களுக்கும்‌ சீமைகளுக்கும்‌ 
நஷ்டமும்‌ உண்டாக்குகிற பட்டணம்‌ 
என்றும்‌, பூர்வகால முதல்‌ கலாதி 
உன்னதாயிருத்‌ தபடியினால்‌ இந்தப்‌ 
பட்டணம்‌ பாழ்க்கடிக்கப்பட்டது 
என்றும்‌, அந்த நடபடி. புஸ்தகங்களில்‌ 
கண்டறியலாம்‌. 


அப்பொழுது 


எஸ்றா 


ப ஆகையால்‌ இந்தப்‌. 
பட்டணம்‌. 


கட்டப்பட்டு, இதின்‌ 
அலங்கங்கள்‌. எடுப்பிக்கப்பட்டு த்‌. 
தீர்ந்தால்‌, நதிக்கு இப்புறத்திலே 
உமக்கு ஒன்றும்‌ இராதேபோம்‌ 
என்பதை ராஜாவுக்கு. 
அறியப்படுத்துகிறோம்‌ என்று எழுதி 
அனுப்பினார்கள்‌. 





i FTN 
TT 


கோரேசு 
ஆதரவாகயிருந்தான்‌. 
யூதர்களை, தங்கள்‌ சொந்த தேசத்திற்கு. 
போக விடுதலை கொடுத்தான்‌. 
கர்த்தருடைய ஆலயத்தை எருசலேமிலே. 
கட்டுவதற்கும்‌ கோரேசு ஆதரவாயிருந்தான்‌. 


பெர்சியா தேசத்து கோரேசக்கு பிறகு 
இப்போது, அதாஸ்வேரு என்பவன்‌ 
அரசாட்சி செய்கிறான்‌ (எஸ்றா 4:6). 
அர்தசஷ்டா (எஸ்றா 47) 
அழைக்கப்படுகிறான்‌. சரித்திர ஆசியக்‌ 
அர்தசஷ்டாவை. 'கம்பைசஸ்‌" என்று 
அழைக்கிறார்கள்‌. இவனுக்கு யூதர்கள்மேல்‌ 
மிரியமில்லை. எருசலேமிலே தேவனுடைய 
ஆலயத்தைத்‌ திரும்பவும்‌ கட்டவேண்டும்‌ 
என்னும்‌ ஆர்வமும்‌ அர்தசஷ்டாவிடத்தில்‌. 
காணப்படவில்லை. இவன்‌ யூதர்களுடைய 
நலனிலே அக்கரை காண்பிக்கவில்லை. 


'அகாஸ்வேரு" என்பவன்‌ எஸ்‌ 14 
ஆவது வசனத்தில்‌  கூறப்பட்டிருக்கும்‌. 
அகாஸ்வேரு அவனல்ல. அந்த அகாஸ்வேரு 
கோரேசின்‌ தகப்பன்‌. அகாஸ்வேரு என்பது, 
'வல்லவன்‌" என்று பொருள்படும்‌ பட்டத்தைக்‌ 
குறிக்கும்‌. பெர்சியா ராஜாக்களில்‌ பலர்‌ 
தங்களை அகாஸ்வேரு என்று அழைத்துக்‌ 
கொண்டார்கள்‌. 


ராஜா 


இந்த வசனத்தில்‌ கூறப்பட்டிருக்கும்‌ 
'ரேசின்‌ 


குமாரனாகிய 
அல்லது. 


அகாஸ்வேரு கோர: 
கும்பஸிஸாக இருக்கலாம்‌. 
அகாஸ்வேரு என்பது  கோரேசையும்‌ 
குறிக்கலாம்‌. ஏனெனில்‌ இந்த ஆவணத்தில்‌ 
கோரேசைப்‌ பற்றிக்‌ குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 
(எஸ்றா 4:5) 

கோரேஸ்‌ 
ஆட்சிக்காலத்தின்‌ முதலாம்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரரை விடுதலை செய்ய 
ஆணையிட்டான்‌. (எஸ்றா 19-4) 
a வருஷம்‌ ஆட்சி புரிந்தான்‌. அதன்‌ 
பின்பு, அவனுடைய குமாரன்‌ கம்பஸிஸ்‌ ஏழு 
வருஷம்‌ ஆட்சி புரிந்தான்‌. செருபாபேல்‌ 
எருசலேமில்‌ ஆலயம்‌ கட்டிய திருப்பணி 
இல்விருவருடைய ஆட்சிக்காலத்திலும்‌ 
நடைபெற்றிருக்கிறது. (எஸ்றா 635. 

'அர்தசஷ்டா" என்பவன்‌ 
ஹிஸ்டாஸ்பிஸைக்‌ குறிக்கும்‌. இவன்‌ 
கம்பஸிஸிற்குப்‌ பிறகு ஆட்சிக்கு வந்தவன்‌. 
ஆறுமாதங்கள்‌ ஆட்சி புரிந்தான்‌. 
கம்பஸிஸிற்கும்‌, தரியு ஹிஸ்டாஸ்பிஸிற்கும்‌ 
இடைப்பட்ட காலத்தில்‌ ஆட்சி புரிந்தவன்‌. 


எஸ்றா - விரிவுரை 
EZRA - COMMENTARY 


4:24 ஆவது வசனத்தில்‌ 

பற்றிக்‌ கூறப்பட்டிருக்கிறது. 
க கட்டுமான வேலையை இவன்‌ 

ஆணையின்‌ மூலமாக 
இறத்திப்போட்டான்‌. அப்பொழுது 
எருசலேமிலுள்ள தேவனுடைய ஆலயத்தின்‌ 
வேலை தடைபட்டு, பெர்சியாவின்‌ 
ராஜாவாகிய ராஜ்யபாரம்பண்ணின 
இரண்டாம்‌ வருஷமட்டும்‌ நிறுத்தப்பட்டிருந்தது 
(எஸ்றா 4:17-24), 


கோரேசு ராஜா 
குறித்து பிறப்பித்த 
கண்டுபிடிக்கப்படும்‌ 
தேவாலயத்தின்‌ கட்டுமான 
இரண்டு வருஷக்காலமாக 
வைக்கப்பட்டிருக்கிறது. (எஸ்றா 
எஸ்றா 511-618). 


அகாஸ்வேரு, அர்தசஞ்டா 
ஆகியவை பெர்சியா ராஜாக்களுக்குக்‌ 
கொடுக்கப்படும்‌ பட்டப்‌ பெயர்களாகும்‌. இந்தப்‌ 
பட்டங்களை எந்த ராஜாவிற்கு 
வேண்டுமானாலும்‌ பயன்‌ படுத்தலாம்‌, 
இந்தப்‌ பட்டப்‌ பெயர்களை வைத்துக்‌ 
கொண்டு, அது எந்த ராஜாவைக்‌ 
குறிப்பிடுகிறது என்று தீர்மானம்‌ பண்ணுவது 
கடினமான காரியம்‌. ஆகையினால்‌ சரித்திர 
ஆதாரங்களைக்‌ கொண்டும்‌, 
காலவித்தியாசங்களைக்‌ கொண்டுமே 
இராஜாக்களின்‌ பெயர்கள்‌ நிர்ணயம்‌ 
பண்ணப்படுகிறது. 


.... தேவாலயத்தைக்‌ 
உத்தரவு மறுபடியும்‌. 
வரையிலும்‌ 
வேலைகள்‌ 

நிறுத்தி 

424; 


த்‌ ப்‌ 
பாஷையைக்‌ குறிக்கும்‌. இது தமஸ்குவில்‌ 
பேசப்பட்ட கிளைமொழி. எபிரெய பாஷையைப்‌ 
போல இதுவும்‌ சிமிட்டிக்‌ மொழிக்‌ 
குடும்பத்தைச்‌ சேர்ந்தது. ஆனாலும்‌ 
பொதுவான யூநருக்குச்‌. பாஷை 
புரியாது (2இராஜா 18:26). 


சீரிய 


“ஆலோசனைத்‌ தலைவன்‌” என்பது, 
சமாரியா தேசத்தின்‌ பெர்சிய அதிபதிக்குக்‌ 
கொடுக்கப்பட்டிருக்கும்‌ பட்டப்‌ பெயர்‌. 
ஒவ்வொரு பெர்சிய அதிபதிக்கும்‌ 
சம்பிரதிகளும்‌, கணக்கர்களும்‌, 
அதிகாரிகளும்‌ இருக்கிறார்கள்‌. 
இவர்களுக்கென்று தனிப்பட்ட 
அதிகாரமும்‌ கொடுக்கப்பட்டிருக்கிறது. 





i FTE 
TT 


எஸ்றா 4:8-618 ஆகிய வசனங்கள்‌ 
அரமாயிக்‌ (சீரிய பாஷை பாஷையில்‌: 
எழுதப்பட்டிருக்கிறது. எஸ்றா 6:29-7:11 ஆகிய 
வசனங்கள்‌ எபிரெய பாஷையில்‌. 
எழுதப்பட்டிருக்கிறது. எஸ்றா 7:12-26 ஆகிய 
வசனங்கள்‌ அரமாயிக்‌ (சீரிய பாஷை! 
பாஷையில்‌ எழுதப்பட்டிருக்கிறது. 


அகாஸ்வேரு பெர்சியா தேசத்திற்கு 
ராஜாவாகும்‌ வரைக்கும்‌, யூதர்களின்‌ 
சத்துருக்களாகிய சமாரியர்கள்‌ 
காத்திருக்கிறார்கள்‌. அதுவரையிலும்‌ 
யூதர்களுடைய யோசனையை 
அபத்தமாக்கும்படி, அவர்களுக்கு 
விரோதமாக சமாரியர்கள்‌ 
ஆலோசனைக்காரருக்கு கைக்கூலி 
கட்டிவருகிறார்கள்‌. இப்போதோ யூதருடைய 
நலனில்‌ அக்கரையில்லாத அகாஸ்வேரு 
என்னும்‌ அர்தசஷ்டா பெர்சியா தேசத்திலே 
ராஜாவாக ஆளுகை செய்கிறான்‌. 

சமாரியர்கள்‌ 
அகாஸ்வேருவினுடைய 


காலதாதம்பண்ணாமல்‌, 


 மகக்க்ளாகள்‌ பெர்சியாவின்‌ 
யூதருக்கு விரோதமாகவும்‌, 
ஆதரவாகவும்‌ இருப்பது 
சாதகமாயிருக்கிறது. 


சபையின்‌ சத்துருக்களும்‌, 
ஊழியங்களை அழிப்பதற்கு, தங்களுக்கு: 
சூழ்நிலைக்காக 


சாதகமான 
காத்திருப்பார்கள்‌. தங்களுக்கு கிடைக்கும்‌ 
வாய்ப்புக்களை தவறவிடமாட்டார்கள்‌. 
சத்துருக்கள்‌ காலதாமதமும்‌. 
பண்ணமாட்டார்கள்‌. விசுவாசிகளாகிய நாம்‌ 
சத்துருக்களுடைய விஷயங்களில்‌ மிகவும்‌. 
எச்சரிக்கையாயிருக்கவேண்டும்‌. 

அகாஸ்வேரு அரசாளுகிறபோது, 
அவனுடைய ராஜ்யபாரத்தின்‌ துவக்கத்திலே, 
யூதாவிலும்‌ எருசலேமிலும்‌ 
குடியிருக்கிறவர்களுக்கு விரோதமாகப்‌. 
பிரியாது எழுதுகிறார்கள்‌ (எஸ்றா 4:6). 


யூதர்களுக்கு விரோதமாக பிரியாது 
எழுதுகிறவர்களின்‌ பெயர்களும்‌. அந்த 
மனுவிலே கையொப்பம்‌ போட்டவர்களின்‌ 
விவரமும்‌ இந்த வனப்பகுதியில்‌ சொல்லப்‌ 
பட்டிருக்கிறது. துன்மார்க்கர்‌ 
ஒன்றுகூடுகிறார்கள்‌. அவர்கள்‌ 
கர்த்தருக்கு விரோதமான 
காரியங்களை கூட்டு சேர்ந்து செய்கிறார்கள்‌. 


ராஜா 
தங்களுக்கு 
சமாரியருக்கு 


சபையின்‌ 


எஸ்றா - விரிவுரை 
EZRA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


விரோதமாகவும்‌, 
ஆலயத்திற்கு 
'சதிஆலோசனைபண்ணுகிறார்கள்‌. 
அர்தசஷ்டாவின்‌ நாட்களிலும்‌, 
பிஸ்லாமும்‌ மித்திரேதாத்தும்‌, தாபெயேலும்‌, 
மற்றுமுள்ள அவர்கள்‌ வகையராவும்‌, பெர்சியா 
ராஜாவான அர்தசஷ்டாவுக்கு ஒரு மனு 
எழுதுகிறார்கள்‌; அந்த மனு சீரிய எழுத்திலும்‌ 
சீரிய பாஷையிலும்‌ எழுதியிருக்கிறது. 
(எஸ்றா 477) 


ஆலோசனைத்‌ 
ரெகூமும்‌ கணக்கனாகிய சிம்சாவும்‌ 
எருசலேமுக்கு விரோதமாக அர்தசஷ்டா 
என்னும்‌ ராஜாவுக்கு எழுதின மனுவிலே. 
கையொப்பம்‌ போட்டவர்கள்‌ யாரென்றால்‌: 


தலைவனாகிய 


தலைவனாகிய 


ஆலோசனைத்‌ 
சிம்சாயும்‌, 


ரெகூமும்‌, கணக்கனாகிய 
மற்றுமுள்ள அவர்கள்‌ 
தீனாவியர்‌, அபற்சாத்தியர்‌, 
அப்பார்சியர்‌, அற்கேவிய 
சூஷங்கியர்‌, 
ஏலாமியரானவர்களும்‌, 


அஸ்னா 
அழைத்துக்கொண்டுவந்து. 

பட்டணத்திலே குடியேற்ற்பண்ணின மற்ற 
ஜனங்களும்‌, நதிக்கு இப்பாலே இருக்கிற 
மற்ற ஜனங்களுமே (எஸ்றா 4:8-10) 


கர்த்தருடைய ஆலமக்கட்டிடம்‌ 
சமாரியருக்கு எந்த ஒரு தீங்கும்‌ 
செய்யப்போவதில்லை. ஆனாலும்‌ அவர்கள்‌ 
கர்த்தருடைய ஆலயத்திற்கு விரோதமாக 
எழும்பிரக்கறர்கள்‌. கர்த்தருடைய 
ஆலய கட்டியெழுப்பட்டால்‌, 
பறதாதியாரன்‌ தெய்வங்கள்‌ அழிந்துபோகும்‌ 

ஒருவேளை சத்துருக்கள்‌ 


அவர்கள்மேல்‌ 





i FTE 
TT 


என்பதை அவர்களுக்குச்‌ 
சொல்லுங்கள்‌" (எரே 1031. 
சமாரியரோடு கூட்டு சேர்ந்திருக்கிற. 
புறஜாதி தேசத்தார்‌ வீணான காரியங்களை 
யோசிக்கிறார்கள்‌. சமாரியரோடு 
அசீரியர்கள்‌, கல்தேயர்கள்‌, பெர்சியர்கள்‌ 
ம 


போன்றவர்கள்‌ சம்பந்தம்‌ 
சமாரியர்கள்‌ 
கு விரோதமாக பிரியாது 
ஈது, அவர்களும்‌ அந்த மனுவிலே: 
கையொப்பமிடுகிறார்கள்‌. சத்துருக்களின்‌ 
சதிஆலோசனைகளுக்கும்‌. அவர்களும்‌ 
ஒத்துப்போகிறார்கள்‌. அவர்கள்‌ எல்லோருமே. 
பாவத்திற்கு பங்காளிகளாயிருக்கிறார்கள்‌. 
சமாரியர்கள்‌ யூதாவின்‌ மனுஷருக்கு 
விரோதமாக எழுதின பிரியாதின்‌ நகல்‌. 
பெர்சியா தேசத்து அரண்மனை 
பொக்கிஷத்தில்‌ பாதுகாப்பாக 
வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த மனுவின்‌ 
நகலை எஸ்றா இந்த வசனப்பகுதியில்‌: 
இணைத்திருக்கிறார்‌. 
சமாரியர்கள்‌ தங்களை பெர்சியா 
நேசத்திற்கு மட வல்ல 
காண்பித்துக்கொள்கிறார்கள்‌. 
தேசத்தின்‌ நன்மையிலும்‌, 
பாதுகாப்பிலும்‌ தங்களை 
கரிசனையுள்ளவர்கள்போல 


அதிக 
வெளிப்படுத்துகிறார்கள்‌. 


சமாரியர்க வின்‌ 
விரோதமாக க சனியோடு டு 
சேர்ந்திருக்கிற சத்துருக்களும்‌, 
தங்களைப்பற்றச்‌ சொல்லும்போது, 
“இப்போதும்‌ நாங்கள்‌ அரமனை உப்புத்‌ 
'தின்கிறபடியினால்‌, ராஜாவுக்குக்‌. 
குறைவுவரப்‌ பார்த்திருக்கிறது எங்களுக்கு 
அடாதகாரியம்‌; ஆகையால்‌ நாங்கள்‌ 
இதை அனுப்பி, ராஜாவுக்குத்‌. 
தெரியப்படுத்துகிறோ! (எஸ்றா 4:14) 
என்று சொல்லுகிறார்கள்‌. 


மென்மையில்‌, 


கையினால்‌ 
ராஜாவானவர்‌, 
கட்ிக்கொண்டிருக்கிற 


அவர்களுடைய விண்ணப்பமாகும்‌. 


எஸ்றா - விரிவுரை 
EZRA - COMMENTARY 


சத்துருக்கள்‌ யூதாவின்‌ 
ஜனங்களைப்பற்றி பிரியாது 
எழுதியனுப்பும்போது, அவர்கள்‌ 
யூதர்களை கலகமுள்ள ஜனங்கள்‌ என்றும்‌, 
பொல்லாத  குணமுள்ளவர்கள்‌ என்றும்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 


அவர்கள்‌ அர்தசஷ்டா என்னும்‌ 
ராஜாவுக்கு அனுப்பின மனுவின்‌ நகலாவது: 
நதிக்கு இப்புறத்தில்‌ இருக்கிற உமது 
அடியார்‌ முதலானவர்கள்‌ அறிவிக்கிறது. 
என்னவென்றால்‌, 


ராஜாவுக்கு. 


“உம்மிடத்தி 


7 1 எங்களிடத்திற்கு 
வந்த யூதர்‌ எருச! 


மிலே கூடி, கலகமும்‌ 
பொல்லாப்புமான அந்தப்‌ பட்டணத்திற்கு 
அஸ்திபாரங்களை இணைத்து, அதின்‌ 

எழுப்பிக்‌ கட்டுகிறார்கள்‌ என்பது 
ராஜாவுக்கு அறியலாவதாக" (எஸ்றா 43112) 
என்று யூதாவின்‌ ஜனத்திற்கு விரோதமாக 
பிரியாது எழுதுகிறார்கள்‌. 


சமாரியர்கள்‌ எருசலேம்‌ பட்டணத்திற்‌ 
விரோதமாகவும்‌ பிரியாது சொல்லுகிறார்கள்‌. 
எருசலேம்‌ கலகம்பண்ணுகிற 
பட்டணமென்றும்‌, அது மோசமான பட்டணம்‌ 
என்றும்‌, அதினால்‌ பெர்சியாலின்‌ 
ராஜாவுக்கும்‌, பெர்சியா தேசத்திற்கும்‌ 
தீங்கு வரும்‌ என்று பிரியாது 
எழுதுகிறார்கள்‌. 


இப்போதும்‌ இந்தப்‌ பட்டணம்‌ 
ட்டப்பட்டு, அலங்கங்கள்‌ எடுப்பிக்கப்பட்டுத்‌ 
தீர்ந்தால்‌, பகுதியையும்‌ 
தீர்வையையும்‌ கொடுக்க 
மாட்டார்கள்‌: ராஜாக்களின்‌. 

த்‌ வரும்‌ என்று 


ள்‌ £வின்‌ ஜன. 
மனன வினவு 
அகாஸ்வேரு ராஜாவுக்கு 
பிரியாதில்‌, ம்முடைய 
நடபடிபுஸ்தகங்களில்‌ 
உத்தரவாகவேண்டும்‌: 
இந்தப்‌ பட்டணம்‌ 
கலகமும்‌, ராஜாக்களுக்கும்‌ சீமைகளுக்கும்‌ 
நஷ்டமும்‌ உண்டாக்குகிற பட்டணம்‌ என்றும்‌, 
பூர்வகால கலாதி 
உள்ளதாயிருந்தபடியினால்‌. இந்தப்‌ 
பட்டணம்‌ பாழ்க்கடிக்கப்பட்டது என்றும்‌, 
அந்த நடபடி புஸ்தகங்களில்‌ கண்டறியலாம்‌" 
(எஸ்றா 4:15) என்றும்‌, 


த்துரு: 
விரோதமாகவும்‌, 
விரோதமாகவும்‌ 





f= THEN 
TT 


“இப்போதும்‌ ந்தப்‌ பட்டணம்‌ 
கட்டப்பட்டு, அலங்கங்கள்‌ எடுப்பிக்கப்பட்டுத்‌ 
தீர்ந்தால்‌, அவர்கள்‌: பகுதியையும்‌ 
தீர்வையையும்‌ ஆயத்தையும்‌ 
கொடுக்கமாட்டார்கள்‌; அதினால்‌ 
ராஜாக்களின்‌ வருமானத்திற்கு நஷ்டம்‌ வரும்‌ 
என்று ராஜாவுக்கு. அறியலாவதாக” 
(எஸ்றா 4:16) என்றும்‌ எழுதுகிறார்கள்‌. 
பட்டணத்தின்‌ அலங்கங்கள்‌ 
முடிக்கப்படவில்லை. 
நபபடிகளில்‌ 


இன்னும்‌ நிறைவு பெறவில்லை. கட்டுமான 
ஆரம்பமானபோதே 

ரள டந்து 
தருக்க க 


(எஸ்றா 4:23) 


ராஜாக்களாகிய யோயாக்கீம்‌, 
ஆகியோர்‌ பாபிலோன்‌ 
ராஜாவுக்கு விரோதமாகக்‌. 
கலகம்பண்ணினார்கள்‌. அவர்கள்‌ தாங்கள்‌ 
இழந்த உரிமையைப்‌ பெற்றுக்கொள்ள 
போராடினார்கள்‌. நுதாகின்‌ ராஜாக்கள்‌ 
பாபிலோன்‌ ராஜாவின்‌ நுகத்தை 
ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும்‌, அவர்கள்‌ 
கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து 
ஜீவித்தார்கள்‌. யூதாவின்‌ ராஜாக்கள்‌ 
பாபிலோன்‌ ராஜாவுக்கு விரோதமாகக்‌ 
கலகம்பண்ணினாலும்‌, அவர்கள்‌ கர்த்தரோடு 
சமாதானமாயிருந்தார்கள்‌. 

| யூதர்கள்‌ சிறையிருப்புக்குப்போவதற்கு 
முன்பாக, யூதாவின்‌ ஜனங்களும்‌, 
எருசலேமின்‌. குடிகளும்‌ பாபிலோன்‌: 
ராஜாவுக்கு விரோதமாக. 
கலகம்பண்ணினார்கள்‌ என்பது 
மெய்யான செய்தியாகயிருந்தாலும்‌, இந்தக்‌ 
கலகத்தை எருசலேம்‌ பட்டணத்தோடு 
சம்பந்தப்படுத்தி பேசுவது நியாயமல்ல. 
எருசலேம்‌ கலகம்பண்ணுகிற மோசமான 
பட்டணமல்ல. அது கர்த்தருடைய 
சமாதானமான பட்டணம்‌. 


தாலின்‌ 


எஸ்றா - விரிவுரை 
EZRA - COMMENTARY 


பாபிலோன்‌ தேசத்து 
எழுபது 
தங்களுடைய 
நற்குணத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள்‌. 
அவர்களுடைய நல்ல நடத்தையே 
அவர்களைக்‌ குறித்து நல்ல சாட்சிகளைக்‌ 
கொடுக்கும்‌. ஒரு காலத்தில்‌ யூதர்கள்‌ 
கலகக்காரராகமிருந்தாலும்‌, இப்போது 
தங்களுடைய பாவங்களுக்கு 
கர்த்தருக்குள்‌ 
சமாதானமாயிருக்கிறார்கள்‌. யூதர்களின்‌ 
பழைய பாவங்களை இப்போது அவர்களோடு 
இணைத்துப்பேசுவது நியாயமானதல்ல. 


ந்து திரும்பி வந்த 
யூதர்கள்‌, ல்‌ வேறி தங்கள்‌ தேவனாகிய 


கர்த்தருக்கு ஆலயத்தைக்‌ கட்டுகிறார்கள்‌. 
அவர்கள்‌ எருசலேமின்‌ பட்டணத்தைக்‌ 
கட்டவில்லை, இடிந்துபோய்க்கிடக்கிற 
எருசலேமின்‌ அலங்கங்களை எடுப்பித்துக்‌. 
கட்டவில்லை. 

ஆனால்‌. சமாரியர்களோ 
யூதஜனங்களுக்கு விரோதமாக பிரியாது. 
சொல்லும்போது, "உம்மிடத்திலிருந்து 
எங்களிடத்திற்கு வந்த யூதர்‌ எருசலேபிலே 
கூடி, கலகமும்‌ பொல்லாப்புமான அந்தப்‌ 
பட்டணத்திற்கு அஸ்திபாரங்களை இணைத்து, 

அதின்‌ மதில்களை எழுப்பிக்‌ கட்டுகிறார்கள்‌ 
என்பது ராஜாவுக்கு அறியலாவதாக” (எஸ்றா 
412) என்று சொல்லுகிறார்கள்‌. யூதர்கள்‌ 
செய்யாத வேலைகளை, அவர்கள்‌ 
செய்வதாக, அவர்கள்மீது தப்பான பிரியாது 
சொல்லுகிறார்கள்‌. 


பெர்சியாவின்‌ ராஜாவாகிய கோரேசு, 
எருசலேமிலே கர்த்தருடைய ஆலயத்தைக்‌ 
கட்டுவதற்கு அனுமதி கொடுத்திருந்தான்‌. 
ராஜா தங்களுக்கு அனுமதி கொடுத்ததின்‌ 
பிரகாரம்‌, யூதர்கள்‌ எருசலேமிலே ஆலயத்தை 
மாத்திரமே கட்டுகிறார்கள்‌. அவர்கள்‌ 
எருசலேம்‌ பட்டணத்திற்கு அஸ்திபாரங்களை 
இணைக்கவில்லை. அவர்கள்‌ எருசலேமின்‌ 
மதில்களையும்‌ எழுப்பி கட்டவில்லை. 


. சிறையிருப்பிலிருந்து திரும்பி 
யூதர்கள்‌, தேவனுடைய 
திரும்பவும்‌ அஸ்திபாரம்‌ 
வருஷங்களுக்கு பின்பே. 
அலங்கத்தை எடுப்பித்துக்‌ 
ஆரம்பிக்கிறார்கள்‌. இப்போது, 
அலங்கங்கள்‌ இடிந்து, பாழடைந்து கிடக்கிறது. 





f= FTE 
TT 


"அதற்கு அவர்கள்‌: சிறையிருப்பில்‌: 
மீந்திருக்கிறவர்கள்‌ அந்தத்‌ தேசத்திலே 
மகா தீங்கையும்‌ நிந்தையையும்‌ 
அநுபலிக்கிறார்கள்‌:: எருசலேமின்‌ 
அலங்கம்‌ இடிபட்டதும்‌, அதின்‌ வாசல்கள்‌ 
அக்கினியால்‌ ட்டெரிக்கப்பட்டதுமாய்க்‌ 
கிடக்கிறது என்றார்கள்‌” (நெகே 1:3). 


யூதாவின்‌ 

சொல்லுகிற 
குற்றச்சாட்டுகளில்‌ உண்மையில்லை. அதற்கு 
ஆதாரமுமில்லை. _ எருசலேம்‌ நகரம்‌ 
மறுபடியும்‌ கட்டப்பட்டால்‌, யூதர்கள்‌ 
பகுதியையும்‌ தீர்வையையும்‌ ஆயத்தையும்‌ 
கொடுக்கமாட்டார்கள்‌ என்பது சமாரியர்கள்‌ 
சொல்லுகிற குற்றச்சாட்டு. 


இப்போதும்‌ 
கட்டப்பட்டு, 
தீர்ந்தால்‌, 


இந்தப்‌ பட்டணம்‌. 
அலங்கங்கள்‌ எடுப்பிக்கப்பட்டுத்‌ 
யூதர்கள்‌ பகுதியையும்‌ 
தீர்வையையும்‌ ஆயத்தையும்‌ 
கொடுக்கமாட்டார்கள்‌; அதினால்‌ 
ராஜாக்களின்‌ வருமானத்திற்கு நஷ்டம்‌. 
வரும்‌ என்று ராஜாவுக்கு அறியலாவதாக" 
(எஸ்றா 413) என்று சமாரியர்கள்‌ 
யூதாஜனத்திற்கு விரோதமாக பிரியாது 
மொதல்ல 


யூதாஜனங்களுக்கு விரோதமாக 
பெர்ரியாவின்‌ ராஜாவுக்கு பிரியாது. 
எழுதியனுப்புகிற ஜனங்கள்‌ நதிக்கு இப்பாலே 
இருக்கிறார்கள்‌. நதிக்கு இப்பாலே இருக்கிற 
எல்லா தேசத்தாரும்‌ பெர்சியா தேசத்திற்கு 
விரோதமாகக்‌ கலகம்பண்ணுவார்கள்‌ 
ஆனால்‌ 

விரோதமாகக்‌ 


என்னும்‌ எண்ணம்‌ யூதாஜனத்தாரிடம்‌. 


சரிய மிதந்த தற்தாத்தோடு 
யூதாஜனத்திற்கு விரோதமாக: 
எழுதுகிறார்கள்‌. பழைய பாம்பின்‌. தன்‌ 
குணம்‌ சமாரியரிடம்‌ 
அவர்கள்‌ தங்களுடைய 
வார்த்தைகளினால்‌, பெர்சியா 
வஞ்சிக்கிறார்கள்‌. 
நடைபெறாத காரியங்களை நடைபெறுவதாக 
சொல்லுகிறார்கள்‌. 


எஸ்றா - விரிவுரை 
EZRA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அர்தசஷ்டா எழுதி அனுப்பின 
பிரதியுத்தரம்‌ 
எஸ்றா 4:17-24 


447. அப்பொழுது 
ஆலோசனைத்தலைவனாகிய 
கணக்களாகிய 
சமாரியாவில்‌ 

மற்றுமுன்ன 


எஸ்றா 4:18. நீங்கன்‌ அனுப்பின மனு 
நமது சமுகத்தில்‌ தீர்க்கமாய்‌ 
வாசிக்கப்பட்டது. 


எஸ்றா 4:19. நம்முடைய உத்தரவினால்‌ 
சோதித்துப்‌ பார்க்கும்போது, அந்தப்‌ 
பட்டணம்‌ பூர்வகாலமுதல்‌ 
ராஜாக்களுக்கு விரோதமாய்‌ 
எழும்பினது என்றும்‌, அதிலே கலகமும்‌ 
ராஜதுரோகமும்‌ காணப்பட்டது என்றும்‌, 


எஸ்றா. 4:0. 
வல்லமையுன்ன ராஜாக்கள்‌ 
இருந்தார்கள்‌ என்றும்‌, அவர்கள்‌ 
நதிக்கு அப்புறத்தில்‌ இருக்கிற ௪௧ 
தேசங்களையும்‌. ஆண்டுவந்தார்கள்‌. 
பகுதியும்‌. தீர்வையும்‌ 
அவர்களுக்குச்‌. 

என்றும்‌ 


எருசலேமில்‌ 


இப்பொழுதும்‌ 
நம்மிடத்திலிருத்து மறுஉத்தரவு 
பிறக்கும்வரையும்‌ அத்த மனிதர்‌ அந்தப்‌ 
பட்டணத்தைக்‌ கட்டாமல்‌ 
திறுத்திவிடும்படி கட்டனையிடுங்கள்‌. 


௧:22. இதிலே நீங்கள்‌ 
தவறாதபடி எச்சரிக்கையாயிருங்கள்‌;. 
ராஜாக்களுக்கு நஷ்டமும்‌ சேதமும்‌ 
வரவேண்டியது என்ன என்று எழுதி. 





f= FTE 
TT 


எஸ்றா 4:28. ராஜாவாகிய 
அர்தகஷ்டாவுடைய உத்தரவின்‌ நகல்‌: 
ரெகூழுக்கும்‌, க 
சிம்சாயிக்கும்‌, 

வகையராவுக்கு 

வாசிக்கப்பட்டபோது, 

திவிரத்துடனே எருசலேமிலிருக்கிற. 
மூதரிடத்திற்குப்‌ போய்‌, 
பல்வந்தத்தோடும்‌ கட்டாயத்தோடும்‌. 
அவர்களை  வேலைசெய்யாதபடிக்கு. 
'நிறுத்திப்போட்டார்கள்‌. 


எஸ்றா 424. 
எருசலேமிலுன்ன. 
ஆலயத்தின்‌: 
பெர்சியாவின்‌. 
ராஜ்யபாரம்பண்ணின 


வருஷமட்டும்‌ திலுத்தப்பட்டிருத்தது.. 


எழுநின 
பெர்சியாவின்‌ ராஜா 
ஆராய்ந்து பார்க்கிறான்‌ 
சமாரியர்கள்‌ யூதர்களுக்கு விரோதமாக 
நங்கள்‌ பிரியாதுவில்‌ குற்றச்சாட்டுக்களை 
சொல்லியிருக்கிறார்கள்‌ அர்தசஷ்டா 
ராஜாவுக்கு யூதர்களைப்பற்றி ஒன்றும்‌ 
தெரியாது. அவர்களுடைய 
பூர்வசரித்திரமும்‌ அவனுக்கு தெரியாது. 
யூதாஜனங்களைப்பற்றி சமாரியர்‌ 
சொல்லுகிற வார்த்தைகளை அர்தசஷ்டா 
அப்படியே நம்புகிறான்‌. 


அப்பொழுது 
தலைவனாகிய 


சமாரியர்கள்‌ 
பிரியாதுவை 
கவனமாக 


தனக்கு 


ராஜா ஆகோசனைத்‌ 
ரகூமுக்கும்‌, 
கணக்கனாகிய சிம்சாயிக்கும்‌, சமாரியாவில்‌ 


றா "மற்றுமுள்ள அவர்களுடைய 
நதிக்கு அப்புறத்தில்‌ 
மற்றவர்களுக்கும்‌ 
தன பிரதியுத்தரமாவது: 

'உங்களுக்குச்‌ 
அனுப்பின மனு. 
தீர்க்கமாய்‌ வாசிக்கப்பட்டது” 

என்று சொல்லி 
பிரதியுத்தரத்தை ஆரம்பிக்கிறான்‌. 


அர்தசஷ்டா ராஜா எழுதி அனுப்பின 
பிரதியுத்தரத்தின்‌ விவரம்‌ வருமாறு: 


சமாதானம்‌. நீங்கள்‌ 
நமது சமுகத்தில்‌ 
(எஸ்றா 4:18) 
தன்னுடைய 


எஸ்றா - விரிவுரை 
EZRA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நம்முடைய உத்தரவினால்‌ சோதித்துப்‌ 
பார்க்கும்போது, அந்தப்‌ பட்டணம்‌ 
பூர்வகாலமுதல்‌ ராஜாக்களுக்கு விரோதமாய்‌ 
எழும்பினது. என்றும்‌, அதிலே கலகமும்‌ 
ராஜதுரோகமும்‌ காணப்பட்டது" (எஸ்றா 4:19) 
என்றும்‌, 


'எருசலேயில்‌ வல்லமையுள்ள ராஜாக்கள்‌ 
இருந்தார்கள்‌ என்றும்‌, அவர்கள்‌ நதிக்கு 
அப்புறத்தில்‌ இருக்கிற சகல தேசங்களையும்‌ 
ஆண்டுவந்தார்கள்‌ என்றும்‌, பகுதியும்‌ 
தீர்வையும்‌ ஆயமும்‌ அவர்களுக்குச்‌ 
செலுத்தப்பட்டது" தெரியவருகிறது 
(எஸ்றா 4:20) என்றும்‌ அர்தசஷ்டா ராஜா 
சமாரியரிருக்கு பிரதியுத்தரம்‌ எழுதுகிறான்‌. 


பெர்சியாவின்‌ ராஜா சமாரியர்‌ 

லு பொய்யை நம்புகிறான்‌. யூதர்கள்‌ 

தனக்கும்‌, தன்னுடைய 

தேசத்திற்கும்‌. ஆபத்தும்‌ நஷ்டமும்‌ வரும்‌ 
என்று அர்தசஷ்டா நினைக்கிறான்‌. 


அர்தசஷ்டா ராஜா பெர்சியா தேசத்தின்‌ 
கஜானாவை. சோதித்துப்‌ பார்த்தபோது. 
யூதாவின்‌ ராஜாக்கள்‌ பாபிலோன்‌ ராஜாவுக்கு 
விரோதமாக. ப்பண்‌ 
தெரியவருகிறது. ஆகையினால்‌ 
பட்டணம்‌ பூர்வகாலம்‌ 
ராஜாக்களுக்‌ விரோதமாய்‌ எழும்பின 
பட்டணம்‌ என்றும்‌, எருசலேம்‌ பட்டணத்திலே 
கலகமும்‌ ராஜதுரோகமும்‌ காணப்பட்டது 
என்றும்‌ அர்தசஷ்டா ராஜா 
தீர்மானம்பண்ணுகிறான்‌ 

அந்நிய தேசத்து ராஜாக்கள்‌ யூதா 
தேசத்தாரின்மீது பல சமயங்களில்‌ யுத்தம்‌ 
பண்ணுவதற்கு வந்தார்கள்‌. அப்போதெல்லாம்‌ 
யூதா தேசம்‌ அவர்களுக்கு எதிராகக்‌ கலகம்‌ 
பண்ணிற்று. அந்தத்‌ தேசங்களின்‌ 
ராஜாக்களுக்கு விரோதமாய்‌ எழும்பிற்று. 
(இராஜா 24-25; நாளா 35- 36) 


எருசலேமில்‌. 
ராஜாக்கள்‌ இருந்தார்கள்‌. 
சாலொமோன்‌, ஆசா, உசியா, எசேக்கியா 
போன்ற வல்லமையுள்ள ராஜாக்கள்‌ 
எருசலேமில்‌ ஆட்சி புரிந்திருக்கிறார்கள்‌. 


வல்லமையுள்ள 
தாவீது, 


யூதாஜனங்கள்‌ கட்டிட 
உடனே நிறுத்தவேண்டும்‌. 
சமாரியருக்கு பிரதியுத்தரம்‌ சொல்லுகிறான்‌. 
யூதர்கள்‌ செய்கிற கட்டிட வேலைகளை 
நிறுத்தம்‌ பொறுப்பை அர்தசஷ்டா 
ராஜா சமாரியரிடமே ஒப்படைக்கிறான்‌. 





i= FTE 
ETT 


ராஜாக்களுக்கு 
நஷ்டமும்‌ சேதமும்‌ வரவேண்டியது என்ன” 
(எஸ்றா  4:2122) என்று அர்தசஷ்டா 
ராஜா சமாரியருக்கு எழுதி அனுப்புகிறான்‌. 


ராஜா இன்னும்‌ முடிவான உத்தரவைக்‌ 
கூறவில்லை. முடிவு கூறுவதற்கு முன்பாக 
னை: மகனைச்‌ சோதித்து 
ராஜாவின்‌ 
வரலாற்று 
இவனைத்‌ 
போட்டான்‌. 
ட்சிக்‌( 
கோயேத்கின்‌. 
தரியு ஆட்சிப்‌ 


தரியு ஹஸ்டாஸ்பிஸ்‌ கொன்று 
தரியுவே நியாயமாய்‌ 
வரவேண்டியவன்‌. 
மரணத்திற்குப்‌ பின்பு, 
பொறுப்பேற்றான்‌. 
தரியுவின்‌ இரண்டாம்‌ வருஷ 
ஆட்சிக்காலம்‌ வரையிலும்‌ எருசலேம்‌ 
தேவாலயத்தைப்‌ பற்றிய ஆவணங்களைக்‌ 
கணக்கர்கள்‌ தேடிப்‌ பார்க்கிறார்கள்‌. 
அப்பொழுது ராஜாவாகிய தரியு இட்ட 
கட்டளையின்படியே பாபிலோன்‌ 
குஜானாவிலுள்ள. தஸ்திர அறையைச்‌ 
சோதித்தார்கள்‌. 
சீமையிலிருக்கிற அக்மேதா 
பட்டணத்தின்‌ அரமனையிலே ஒரு சுருள்‌ 
அகப்பட்டது: ராஜாவாகிய கோரேசின்‌ 
ம்‌ , கோரேஸ்‌ 
தேவாலயத்தைக்‌ 
த்த உத்தரவு 
அதிலே எழுதியிருந்தது. (எஸ்றா 4:24; 


எஸ்றா 50-618) 


கட்டளையிடுகிறான்‌. (எஸ்றா 
எருசலேமையும்‌, தேவாலயத்தையும்‌ கட்டுமாறு 
கோரேசு ராஜா ஆணையிட்டு 16 
வருஷங்களாயிற்று. (எஸ்றா 114) 
பாலஸ்தீன தேசத்திற்கு இந்த இடைப்பட்ட 
காலத்தில்‌ ஆயிரக்கணக்கான யூதர்கள்‌ 
பெர்சிய தேசத்தின்‌ சிறையிருப்பிலிருந்து 
திரும்பி வந்திருக்கிறார்கள்‌. 


எஸ்றா - விரிவுரை 
EZRA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


்‌ தேவாலயத்தின்‌ 
அலங்கங்களின்‌ 


தோம்சக்கப்ப்ட, பாதியில்‌ நிற்கிறது. இந்த 
இடைப்பட்ட காலத்தில்‌ கோரேஸ்‌ 
முதலாவது இட்ட ஆணை 
வைக்கப்படுகிறது. அதன்பின்பு, புதிய ராஜா 
ஆட்சிக்கு வருகிறான்‌. அந்தப்‌ புதிய 
ராஜாவின்‌ ஆட்சிக்‌ காலத்தில்‌ பட்டணம்‌ 
கட்டுவதற்கு தடைபண்ணப்படுகிறது. 
(எஸ்றா 4:21-24), 


சமாரியரின்‌ பிரியாதிலும்‌, 
பிரதியுத்தரத்திலும்‌ 
ஆலயத்தைப்பற்றி 
சொல்லப்படவில்லை. 
தன்னுடைய கஜானாவை 
பார்த்தபோது, கோரேசு ராஜா, 
ஆலயத்தை திரும்பக்‌ 


ராஜாவின்‌ 


ஒரு. 


அனுமதி 

கண்டுபிடித்திருந்திருப்பார்கள்‌. ஆகையினால்‌ 
அர்தசஷ்டா தன்னுடைய பிரதியுத்திரத்தில்‌, 
கர்த்தருடைய  ஆலயத்தைப்பற்றி ஒரு 
வார்த்தைகூட எழுதவில்லை. 


ராஜாவின்‌ பிரதியுத்தரத்தில்‌, “அந்தப்‌ 

பட்டணத்தைக்‌ கட்டாமல்‌. நிறுத்திவிடும்படி 

கட்டளையிடுங்கள்‌! என்று மாத்திரமே 

எழுதப்பட்டருக்கிறது. எருசவேபிலே ஒருவரும்‌ 

பட்டணத்தைக்‌ கட்டவில்லை. கட்டப்படாத 

, நிறுத்திவிடுமாறு ராஜா 

ஒரு 

அதைப்‌ 

பொதுபடு்தசொல்றகிறரகள்‌ அநேகர்‌ ஒரே 

பொய்யை திரும்ப திரும்ப சொல்லும்போது, 

அந்தப்‌ பொய்யே மெய்யான சம்பவம்போல. 
ஜனங்களுக்கு தெரிகிறது. 


சத்துருக்கள்‌ வஞ்சகத்தினாலே, 
ர்களுக்கு விரோதமான பிரதியத்தரத்தைப்‌ 
றுக்கொள்கிறார்கள்‌. எருசலேம்‌. 
பட்டணத்தை கட்டக்கூடாது. என்பதே 
பெர்சியா ராஜாவின்‌ ஆணை. ஆனால்‌ 
சமாரியர்களோ கர்த்தருடைய ஆலயம்‌ 
கட்டப்படுவதை தடுத்து 
நிறுத்திப்போடுகிறார்கள்‌. சமாரியரிடத்தில்‌ 
அதிகாரம்‌ இருக்கிறது. அவர்களுக்கு 
ராஜாவின்‌ ஆதரவு இருக்கிறது. 
ஆகையினால்‌ அவர்கள்‌ எருசலேமிலிருக்கிற 
யூதர்களிடத்திற்குப்போய்‌, பலவந்தத்தோடும்‌ 
குட்டாயத்தோடும்‌, அவர்கள்‌ கர்த்தருடைய 
ஆலயத்தைக்‌ கட்டாதபடிக்கு, அந்த 
வேலைகளை நிறுத்திப்போடுகிறார்கள்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


ராஜாவாகிய அர்தசஷ்டாவடைய 
உத்தரவின்‌ நகல்‌ ரெகூமுக்கும்‌, 
கணக்கனாகிய சிம்சாயிக்கும்‌, அவர்கள்‌ 
வகையராவுக்கு முன்பாக வாசிக்கப்பட்டபோது, 
அவர்கள்‌ தீவிரத்துடனே எருசவேபிலிருக்கிற. 
யூதரிடத்திற்குப்‌ போய்‌, பலவந்தத்தோடும்‌ 
குட்டாயத்தோடும்‌. அவர்களை 
வேலைசெய்யாதடடிக்கு 
நிறுத்திப்போடுகிறார்கள்‌ (எஸ்றா 4:23). 


எருசலேமிலுள்ள 
நேவதுடைய த்தின்‌ வேண தண்டு? 
தரியு 


'சியாவின்‌ 
க்களின்‌ 
வருஷமட்டும்‌ 
(எஸ்றா 4:24) 


ராஜாவாகிய 
இரண்டாம்‌ 
நிறுத்தப்படுகிறது. 


கர்த்தருடைய ஆலயத்தைக்‌ கட்டுகிற 
வேலைகள்‌ சிறிதுகாலம்‌ தடைப்படுகிறது. 
ஆனாலும்‌ கர்த்தர்‌ செய்ய நினைக்கிற 
காரியம்‌ ஒருபோதும்‌ தடைப்படுவதில்லை. 
ர்த்தர்‌ தடைகளை நீக்கிப்போடுகிறார்‌. 
ற்‌ கர்த்தர்‌ 

தீர்க்கதரிசிகள்‌ 

உற்சாகப்படுத்துகிறார்‌. 

i அவருடைய 

'றுபடியும்‌ 


ul 


எஸ்றா - விரிவுரை 
EZRA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ராஜாவின்‌ ஆணைக்‌ 
கக வதன்‌ கணம்‌ பண்ண வில்லை 
யூதர்களைப்‌ பற்றிக்‌ "கலகக்காரர்கள்‌" 
என்னும்‌. குற்றச்சாட்டு, ஏற்கெனவே 
எழும்பியிருக்கிறது (எஸ்றா  4:15-16) 
ராஜாவிடமிருந்து மறுஉத்தரவு வரும்‌ 
வரையிலும்‌ தங்களுடைய கட்டுமான 
வேலைகளைத்‌ தற்காலிகமாக யூதர்கள்‌ 
நிறுத்தி வைக்கிறார்கள்‌. (எஸ்றா 4:24) 
இந்தக்‌ காலத்தில்‌ கர்த்தர்‌ 
தம்முடைய பிள்ளைகளுக்காகக்‌ கிரியை 
செய்கிறார்‌. பெர்சிய தேசத்தின்மீது தரியு 
ஹஸ்டாஸ்பிஸை ராஜ்யபாரத்தில்‌ 


அனர்த்துகிறார்‌. கோரேசு ராஜாவின்‌ 
மதித்‌, ல்‌ 





f= FTE 
ETT 


எருசலேமிலே கர்த்தருடைய 
ஆலயத்தை திரும்பவும்‌ கட்டுகிற வேலைகள்‌ 


நிறுத்தப்பட்டிருந்த ஆதன்‌ 
வேலைகள்‌, மறுபடியுமாக 
உமிப்பிக்கப்பட்டு, கட்டப்படுகிறது. 


கர்த்தருடைய ஆவியானவர்‌ 
தம்முடைய ஊழியக்காரரின்‌ ஆவியை 
ஏவுதிறார்‌. இதுவரையிலும்‌ தங்கள்‌ ஆவியில்‌ 
குளிர்ந்துபோன நிலமையிலிருந்தவர்கள்‌. 
இப்போது த்து 
அனலாகயிருக்கிறார்கள்‌. 

தீர்க்கதரிசிகள்‌, ஆலயம்‌ கட்டுகிறவர்களை 
உற்சாகப்படுத்துகிறார்கள்‌. அவர்களுக்கு 
திடன்சொல்லுகிறார்கள்‌ (எஸ்றா 5:12). 


யூதாஜனத்தார்‌ கர்த்தருக்கு 
ஆலயத்தைத்‌ திரும்பக்‌ குட்டுகிறபோது, 
அவர்களுடைய சத்துருக்கள்‌ அவர்களுக்கு 
விரோதமாக பொங்கி  எழும்பினார்கள்‌. 
கர்த்தரோ சத்துருக்களின்‌ கோபத்தை 
சாந்தப்படுத்துகிறார்‌. கர்த்தருடைய ஆலயம்‌ 
கட்டுகிற வேலைகள்‌ நிறுத்தப்படவேண்டும்‌. 
என்று சத்துருக்கள்‌ தீர்மானமாயிருந்தார்கள்‌. 
ஆனால்‌ இப்போதோ அந்த சத்துருக்கள்‌ 
சற்று பொறுமையாயும்‌  அமைதியாயும்‌ 
இருக்கிறார்கள்‌ (எஸ்றா 5:3-5) 


கர்த்தருக்கு ஆலயம்‌ 
கட்டுகிறவர்களைப்பற்றி சத்துருக்கள்‌ 
ராஜாவுக்கு கடிதம்‌ எழுதுகிறார்கள்‌. இந்த 
தடவை சத்துருக்களின்‌ கடிதத்தில்‌ 
உண்மையான வார்த்தைகள்‌, மென்மையாக 
சொல்லப்படுகிறது. சத்துருக்கள்‌ 
யூதஜனத்தாரின்‌ யதார்த்த நிலமையை 
பெர்சியா ராஜாவுக்கு அறிவிக்கிறார்கள்‌. 
சத்துருக்கள்‌ ராஜாவின்‌ முடிவுக்காக 
காத்திருக்கிறார்கள்‌. கர்த்தருடைய 
ஆலயத்தைக்‌ கட்டுகிறவ்களோ தங்கள்‌ 
வேலையை நிறுத்தாமல்‌, ஆலயத்தின்‌ 
கட்டுமான வேலைகளை தொடர்ந்து 
செய்கிறார்கள்‌ (எஸ்றா 5:6-17). 


எஸ்றா - விரிவுரை 
EZRA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தேவனுடைய தீர்க்கதரிசிகள்‌ 
எஸ்றா 5:1,2 


எஸ்றா 5:1. 
தீர்க்கதரிசியும்‌, 
குமாரனாகிய என்னும்‌ 
தீர்க்கதரிசியும்‌, மூதாவிலும்‌ 
எருசலேமிலுன்ன யூதருக்கு இஸ்ரவேல்‌ 
தேவனின்‌ நாமத்திலே தீர்க்கதரிசனம்‌. 
சொன்னார்கள்‌. 


அப்பொழுது ஆகாய்‌. 
இத்தோவின்‌ 
சுகரியா 


எஸ்றா 5:2. அப்பொழுது செயல்தியேலி 
ன்‌ குமாரனாகிய செருபாபேதூம்‌ 
யோசதாக்கின்‌ குமாரனாகிய 
யெசுவாவும்‌ எழும்பி, 

லுள்ள தேவனுடைய 
ஆலயத்தைக்‌ கட்டத்தொடங்கினார்கள்‌; 
அவர்களுக்குத்‌ 'திடன்சொல்ல 
தேவனுடைய தீர்க்கதரிசிகளும்‌ 


இருந்தார்கன்‌. 
சிறையிருப்பிலிருந்‌ ம்பி 
வந்த நவ்‌ எருசலேமை 
இப்பொழுது ஒரு பலிபீடமும்‌, ஒரு 
இருக்கிறது. 
அவர்களோடு 


ஆசரிப்புக்கூடாரமும்‌ 
சமாரியரும்‌, 
கூடசேர்ந்துகொண்ட அந்நிய தேசத்தாரும்‌, 
கர்த்தருடைய ஆலயத்தைக்‌ கட்டுவதற்கு 
தடைபண்ணுகிறார்கள்‌ 

அந்த சத்துருக்கள்‌ 
பெர்சியாவின்‌ ராஜாவாகிய 
காலமுழுவதும்‌, தரியு என்னும்‌ பெர்சியா 
ராஜா. அரசாண்டகாலமட்டும்‌, அவர்கள்‌ 
யோசனையை அவத்தமாக்கும்படி 
அவர்களுக்கு. விரோதமாய்‌ 
ஆலோசனைக்காரருக்குக்‌ கைக்கூலி 
கட்டுகிறார்கள்‌ (எஸ்றா 4:5) 


எல்லோரும்‌, 
கோரேசின்‌ 


ஆலயத்தைக்‌ 
காலம்‌ இன்னும்‌ 
ஆலோசனைக்காரர்‌ 


கர்த்தருடைய 
கட்டுவதற்கு ஏற்ற 
வரவில்லை என்று 
சொல்லுகிறார்கள்‌. 

இந்த ஜனங்கள்‌ கர்த்தருடைய 
ஆலயத்தைக்‌ கட்டுகிறதற்கு ஏற்றகாலம்‌ 
இன்னும்‌ வரவில்லை என்கிறார்கள்‌ 
என்று சேனைகளின்‌ கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌" 
(ஆகா 1:2) 





i THE 
TT 


ன கட்டுகிறார்கள்‌. 
பாழடைந்து 
நிலமையிகிரக்கிறது. ஆனால்‌ 
தங்களுக்கு நல்ல வசதியான 
வீடுகளைக்‌ கட்டிக்கொள்கிறார்கள்‌. 


இக்காலத்தில்‌ 
தீர்க்கதரிசிகளில்‌ 
யூதஜனத்தார்‌ மத்தியிலே 
அவர்கள்‌ கர்த்தருடைய நாமத்தினாலே. 
யூதஜனத்தாரைக்‌ கடிந்துகொள்கிறார்கள்‌. 
சிறையிருப்பிலிருந்த திரும்பி வந்த யூதர்கள்‌ 
கர்த்தருடைய ஆலயத்தைக்‌ கட்டுவதை 
நிறுத்திவிடுகிறார்கள்‌. அவர்கள்‌ மறுபடியும்‌. 
ஆலயத்தைக்‌ கட்டவேண்டுமென்று 
தீர்க்கதரிசிகள்‌ அவர்களுக்கு கர்த்தருடைய 
வார்த்தையை அறிவிக்கிறார்கள்‌. 


தரியு ராஜா 
இரண்டாம்‌ வருஷத்திலே 
ஆகிய இரண்டு பேரும்‌ 
கர்த்தருடைய 
தீர்க்கதரிசனமாய்ச்‌ 
ஆரம்பிக்கிறார்கள்‌. 


ஆகாய்‌ தர்்கதரசியும்‌, இத்தோலின்‌ 
குமாரனாகிய என்னும்‌ 
தீர்க்கதரிசியும்‌, மார எருசலேமிலுள்ள 
யூதருக்கு இஸ்ரவேல்‌ தேவனின்‌ நாமத்திலே 
தீர்க்கதரிசனம்‌ சொல்லுகிறார்கள்‌ 
(எஸ்றா 54) 


தேவாலயம்‌ கட்டும்‌ வேலையை 
அர்தசஷ்டா ராஜா தடைபண்ணிவிட்டான்‌. 
அக்காலத்தில்‌ எருசலேமிலிருந்த ஆகாய்‌, 
சகரியா ஆகிய தீர்க்கதரிசிகள்‌ மூலமாகக்‌ 
கர்த்தர்‌ தம்முடைய பிள்ளைகளோடு 
பேசுகிறார்‌. ராஜாவினுடைய ஆணை 
உறுதிபண்ணப்படாத நிலையில்‌ 
தேவாலயத்தின்‌ வேலைகளைத்‌ 
தொடர்ந்து தீர்க்கதரிசிகள்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரரை 
உற்சாகப்படுத்துகிறார்கள்‌. 


கர்த்தர்‌ 


ராஜ்யபாரம்பண்ணின 
ஆகாய்‌, சகரியா 
யூதஜனத்தாருக்கு 


கட்டிட 
செய்யுமாறு 


எஸ்றா - விரிவுரை 
EZRA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தேவனுடைய பிள்ளைகளுக்கு இறுதி 
ஆணை சாதகமாக வரும்‌ என்றும்‌, 
நகருக்கு 
தடைகளும்‌: 
தீர்க்கதரிசிகள்‌: 
அவர்கள்‌ 


முன்னறிவிக்கிறார்கள்‌. 
தீர்க்கதரிசனம்‌. 

காலத்தில்‌ யூதா 

தேசாதிபதியாகிய செருபாபேல்‌ எழும்பி, கட்டிட 
வேலைகளை மறுபடியும்‌ ஆரம்பிக்கிறான்‌. 
அதைப்‌ பார்த்த சத்துருக்கள்‌ தரியு 
ராஜாவுக்கு ஒரு பிராதை அனுப்பி 
கட்டிடவேலைகளை நிறுத்துமாறு விண்ணப்பம்‌ 
பண்ணுகிறார்கள்‌. 


தரியு ராஜா கோரேசு ராஜாவின்‌ முதல்‌ 
ஆணையைத்‌ தெரிந்து கொண்டு, தேவாலயம்‌ 
கட்டும்‌ வேலையைத்‌ தொடரலாம்‌ என்று 
ஆணையிடுகிறான்‌. தரியு ராஜாவின்‌ 
ஆறாம்‌ வருஷ ஆட்சிக்காலத்தில்‌ தேவாலயம்‌ 
கட்டி முடிக்கப்படுகிறது. அலங்கங்கள்‌ 
இன்னும்‌ கட்டி முடிக்கப்படவில்லை. பல 
வருஷங்களுக்குப்பின்பு, நெகேமியாவின்‌ 
காலத்தில்‌ அலங்கம்‌ கட்டி முடிக்கப்படுகிறது. 
(நெகே 2-6; தானி 9:25). 


ராஜாவாகிய  தரியு அரசாண்ட 
இரண்டாம்‌ வருஷம்‌ ஆறாம்‌ மாதம்‌ 
முதலந்தேதிமிலே, கர்த்தருடைய வார்த்தை 
ஆகாய்‌ என்னும்‌ தீர்க்கதரிசியின்‌ 
மூலமாய்‌ செயல்த்தியேலின்‌ குமாரனாகிய 
செருபாபேல்‌ என்னும்‌ யூதாவின்‌ 
தலைவனுக்கும்‌, யோத்சதாக்கின்‌ 
குமாரனாகிய யோசுவா என்னும்‌ பிரதான 
ஆசாரியனுக்கும்‌ உண்டாயிற்று" (ஆகா 13). 


“தரியு அரசாண்ட இரண்டாம்‌ வருஷம்‌ 
எட்டாம்‌ மாதத்திலே இத்தோவின்‌ மகனான 
பெரகியாவின்‌ குமாரனாகிய சகரியாவுக்கு. 
உண்டான கர்த்தருடைய வார்த்தை" 
சக 11. 


கர்த்தருடைய 
உலகப்பிரகாரமான 
மாம்சப்பிரகாரமான 
கட்டக்கூடாது. 


லய; 
கறிலக்களினாலோ 
வல்லமைகளினாலோ 
அதை கர்த்தருடைய 
வார்த்தையினால்‌ கட்டவேண்டும்‌. நாம்‌ 
ஆவிக்குரிய ஆயுதங்களை ஏந்தி 
சத்துருவக்கு விரோதமாக யுத்தம்பண்ண 
வேண்டியவர்கள்‌. கர்த்தருடைய ஆலயத்தைக்‌ 
கட்டுவதற்கும்‌, நாம்‌ மாம்சப்பிரகாரமான 
கருவிகளைப்‌ பயன்படுத்தாமல்‌, ஆவிக்குரிய 
கருவிகளையே பயன்படுத்தவேண்டும்‌. 





f= THE 
TT 


கர்த்தருடைய பிள்ளைகள்‌ எல்லோருமே, 
கர்த்தரை நம்பி நன்மை செய்யவேண்டும்‌. 
நாம்‌ நன்மையான காரியங்களை 
செய்யும்‌ ஸ்டியாக கர்த்தருடைய 
தீர்க்கதரிசிகள்‌ நம்மை 
உற்சாகப்படுத்துகிறார்கள்‌. அவர்கள்‌ நமக்கு 
கர்த்தருடைய நாமத்தினாலே. 
திடன்சொல்லுகிறார்கள்‌. கர்த்தருக்காக 
நல்ல ஊழியங்களை செய்வதற்கு அவர்கள்‌ 
நமக்கு ஆலோசனைகள்‌ சொல்லுகிறார்கள்‌. 
அவர்கள்‌ நம்முடைய கரங்களை 


திடப்படுத்துகிறார்கள்‌. 


நாம்‌ சோர்ந்துபோயிருக்கும்‌. 
வேளைகளில்‌ கர்த்தருடைய வார்த்தைகளே 
நமக்கு 

தருகிறது. 

செய்யுமாறு 

உற்சாகப்படுத்துகிறது. 

சோர்ந்துபோகாமலும்‌, 

கர்த்தருடைய ஊழியத்தை 

செய்வதற்கு, அவருடைய 

நம்மைப்‌ பெலப்படுத்துகிறது. 

ஆத்துமாவை திடப்படுத்துகிறது. 


ஆகாயும்‌, சகரியாவும்‌ கர்த்தருடைய 
நாமத்தினாலே தீர்க்கதரிசனம்‌. 
சொன்னபோது, செருபாபேலும்‌, யெகவாவும்‌ 
கர்த்தருடைய ஆலயத்தைக்‌ கட்ட 
தொடங்குகிறார்கள்‌. இவர்கள்‌ இருவரும்‌ 
சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்த யூதர்கள்‌ 
மத்தியிலே பிரதானமானவர்கள்‌. செருபாபேல்‌ 
என்பவன்‌ யூதாதேசத்திற்கு 
அதிபதியாயிருக்கிறான்‌. யெசுவா என்பவன்‌ 
அவர்களுக்கு பிரதான 
ஆசாரியனாயிருக்கிறான்‌. 


செயல்தியேலின்‌ குமாரனாகிய 
செருபாபேலும்‌ யோசதாக்கின்‌ குமாரனாகிய 
யெசுவாவும்‌ எழும்பி, எருசலேமிலுள்ள 
தேவனுடைய ஆலயத்தைக்‌ 
கட்டத்தொடங்குகிறார்கள்‌; அவர்களுக்குத்‌ 
திடன்சொல்ல தேவனுடைய தீர்க்கதரிசிகளும்‌ 
இருக்கிறார்கள்‌ (எஸ்றா 5:2). 


எஸ்றா - விரிவுரை 
EZRA - COMMENTARY 


ஆகாய்‌ தீர்க்கதரிசி கர்த்தருடைய 
வார்த்தையினால்‌ இஸ்ரவேல்‌ ஜனங்களை 
உற்சாகப்படுத்துகிறார்‌. கர்த்தர்‌ 
சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்த 
யூதர்களுடைய ஆலிகளை  ஏவுகிறார்‌. 
அப்போது அவர்கள்‌ தங்கள்‌ தேவனாகிய 
சேனைகளுடைய கர்த்தரின்‌ ஆலயத்திலே 
வேலை செய்கிறார்கள்‌. ஆகாய்‌ தீர்க்கதரிசி 
யூதருக்கு, இஸ்ரவேல்‌ தேவனின்‌ 
நாமத்திலே சொன்ன தீர்க்கதரிசன 
வார்த்தைகள்‌ ஆகாய்‌ 1-ஆவது அதிகாரத்தில்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. 


தரியுவுக்கு எழுதி அனுப்பின 
கடிதம்‌ 
எஸ்றா 5:8-5 


எஸ்றா 5:9. அக்காலத்திலே நதிக்கு 
இப்புறத்தில்‌ இருக்கிற நாடுகளுக்கு 
அதிபதியாகிய தத்னாய்‌ என்பவனும்‌, 
சேத்தார்‌ பொண்னாயும்‌, அவர்கள்‌ 
வகையராவும்‌ அவர்களிடத்துக்கு வந்து, 
இந்த ஆலயத்தைக்‌ கட்டவும்‌, இந்த 
மதிலை எடுப்பிக்கவும்‌ உங்களுக்குக்‌ 
கட்டனையிட்டவன்‌ யார்‌ என்று 
அவர்களைக்‌ கேட்டார்கள்‌. 


எஸ்றா 5:4. அப்பொழுது அதற்கு ஏற்ற 
உத்தரவையும்‌, இந்த மாளிகையைக்‌. 
கட்டுகிற மனிதரின்‌ நாமங்களையும்‌ 
அவர்களுக்குச்‌ சொன்னோம்‌. 


ஆனாதும்‌ இந்தச்‌ 
தரியுவினிடத்திற்குப்போய்‌: 





i FTE 
TT 


ஆவியானவர்‌ தம்முடைய. 
ஏவுகிறார்‌. அப்போது கர்த்தருடைய ஜனம்‌ 
அவருடைய ஆலயத்தை உற்சாகமாய்க்‌ 
கட்டத்தொடங்குகிறார்கள்‌. 


சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்த. 
யூதர்கள்‌, கர்த்தருடைய 
கட்டத்தொடங்கின போது, 
சத்துருக்களுடைய ஆவியை 
அவர்கள்‌ கர்த்தருடைய ஆலயக்கட்டுமான 
வேலைகளுக்கு விரோதமாக எழும்பி 
வந்தார்கள்‌. சத்துருக்களோடு கூடயிருக்கும்‌ 
பிசாசானவனைவிட, யூதஜனத்தாரோடு 
கூடமிருக்கும்‌ கர்த்தர்‌ பெரியவர்‌. 
சத்துருக்களால்‌ கர்த்தருடைய 
பிள்ளைகளை தடைபண்ண முடியவில்லை. 
தேவனுடைய ஆலயத்தைக்‌ கட்டுகிற 
வேலை மறுபடியும்‌ ஆரம்பமாயிற்று. 


சமாரியரும்‌, அவர்களோடுகூட அந்நிய 
தேசத்தாரும்‌. ஒன்றாய்ச்‌... சேர்ந்து 
கர்த்தருடைய ஆஸக்கட்டுமான 
வேலைகளுக்கு விரோதமாக 
எழும்பினார்கள்‌. அவர்கள்‌ கர்த்தருடைய 
ஆலயத்தைக்‌ கட்டாதபடிக்கு 
நிறுத்திப்போட்டார்கள்‌ 


'துவரையிலும்‌ 
ஆலயத்தைக்கட்டின யூதர்கள்‌, இப்போது 
சோர்ந்துபோய்‌, தங்களுடைய வீடுகளைக்‌ 
கட்ட  ஆரம்பிக்கிறார்கள்‌. அவர்களில்‌ 
அநேகர்‌ தங்களுக்கு மச்சுப்பாவப்பட்ட 
வசதியான வீடுகளைக்‌ கட்டுகிறார்கள்‌. 
அப்போது சத்துருக்கள்‌ எழும்பி, யூதர்கள்‌ 
தங்களுக்கு வீடுகளைக்‌ கட்டுவதை 
'தடைபண்ண வரவில்லை. 

“இந்த வீடு பாழாய்க்‌ கிடக்கும்‌ போது. 
நீங்கள்‌ மச்சுப்பாவப்பட்ட உங்கள்‌ வீடுகளில்‌ 
குடியிருக்கும்டியான காலம்‌ இதுவோ?" 
(ஆகா 1:4). சிறையிருப்பிலிருந்து திரும்பி 
வந்த யூதர்கள்‌, எந்தவிதமான 
தடையுமில்லாமல்‌, பிரச்சனைகளுமில்லாமல்‌: 
தங்களுக்கு குடியிருக்கும்‌ வீடுகளைக்‌ 
கட்டுகிறார்கள்‌. 


எஸ்றா - விரிவுரை 
EZRA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தீர்க்கதரிசிகள்‌, 
கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களுக்கு 
தீர்க்கதரிசனம்‌ சொன்னபோது. 
சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்த யூதர்கள்‌, 
எருசலேமிலுள்ள தேவனுடைய ஆலயத்தை 
மறுபடியுமாகக்‌  கட்டத்தொடங்குகிறார்கள்‌. 
அவர்கள்‌ தங்களுக்கு வீடுகளைக்‌ 
கட்டியபோது, அவர்களுக்கு விரோதமாக 
வாத சத்துருக்கள்‌, இப்போது அவர்கள்‌ 
கர்த்தருடைய ஆலயத்தைக்‌ கட்டத்‌ 
தொடங்கும்போது, அவர்களுக்கு 
விரோதமாக வருகிறார்கள்‌. ஆலயக்கட்டுமான 
வேலைகளை தடைபண்ண வருகிறார்கள்‌. 


, அக்காலத்திலே நதிக்கு புறத்தில்‌ 
இருக்கிற நாடுகளுக்கு அ, ராகிய 
தந்னாய்‌ என்பவனும்‌, சேத்தார்‌ பொஸ்னாயும்‌, 
அவர்கள்‌ வகையராவும்‌ ஆலயத்தைக்‌ 
கட்டுகிற யூதர்களிடத்துக்கு வருகிறார்கள்‌. 
“இந்த ஆலயத்தைக்‌ கட்டவும்‌, இந்த 
மதிலை  எடுப்பிக்கவும்‌ உங்களுக்குக்‌ 
கட்டளையிட்டவன்‌ யார்‌" (எஸ்றா 5:3) என்று 
அவர்கள்‌ யூதர்களைக்‌ கேட்கிறார்கள்‌. 


அர்தாஷ்பா ராஜா தேவாலய கட்டுமான 
தற்காலிகமாகத்‌ 

றவ டான்‌ ஆனால்‌ இஸ்ரவேல்‌ 
பத்திரரோ தேவாலயத்தைத்‌ தொடர்ந்து 
கட்டுகிறார்கள்‌. ஐபிராத்து நதிக்கு மேற்குப்‌ 
பகுதியில்‌ தத்னாய்‌ என்பவன்‌ தேசாதிபதியாக 
இருக்கிறான்‌. அவன்‌ எருசலேமுக்கு வந்து, 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கட்டுகிறவேலைகளைக்‌ 
குறித்து விசாரிக்கிறான்‌.. இதற்குக்‌ 
காரணமானவர்களின்‌ பெயர்களையும்‌ 
தத்னாய்‌ தெரிந்து கொள்கிறான்‌. 
(எஸ்றா 5:3-4). 

செருபாபேல்‌ ப்‌ 
தேசாறிபதியாக இருக்கிறான்‌ 
ஐபிராத்து நதியின்‌ மேற்கு ள்‌ 
சீரிய தேசத்திற்கு அதிபதியாக இருக்கிறான்‌ 
(எஸ்றா 5634; எஸ்றா 6:6-13; 
எஸ்றா 8:36; ஆகாய்‌ 11,14; ஆகாய்‌ 2:2,21). 

கர்த்தருடைய ஆலயத்திற்கு 
விரோதமாக வருகிற சத்துருக்களின்‌ 
பெயர்கள்‌ ந்த வசனத்தில்‌. 
சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களில்‌ தத்னாய்‌ 
என்பவனும்‌ சேத்தார்பொஸ்னா என்பவனும்‌ 
பிரதானமானவர்கள்‌. 





i al 
TT 


இவர்கள்‌ இருவரும்‌ கர்த்தருடைய 
ஆலயத்திற்கு  சத்துருக்களாகமிருந்தாலும்‌, 
அவர்களுடைய மனச்சாட்சி உண்மையைப்‌ 
பேசுகிறது. சத்துருக்களிலும்‌ ஒரு சிலர்‌ 
நல்லவர்களாகயிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
உண்மைக்கு ஓரளவு மதிப்பு 
கொடுக்கிறார்கள்‌. 
“துர்க்குணராகிய பொல்லாத 
நாங்கள்‌ 


எல்காரிடத்திலுமில்லையே” (2தெச 32) 


சபைக்கு விரோதமாக 
சத்துருக்கள்‌ எழும்பி வருகிறார்கள்‌. 
அவர்களெல்லோருமே மோசமானவர்கள்‌ 
என்று சொல்ல முடியாது. அவர்கள்‌ 
எல்லோருமே பொய்யர்கள்‌ என்றும்‌ சொல்ல 
முடியாது. அவர்களிடத்தில்கூட ஒரளவு நல்ல 
சுபாவங்கள்‌ காணப்படலாம்‌. அவர்களிடத்தில்‌ 
பரிபூரணமான உண்மையில்லாவிட்டாலும்‌, 
ஓரளவு உண்மையிருப்பதற்கு வாய்ப்புள்ளது. 


சத்துருக்கள்‌ ஆலயத்தைக்‌ கட்டுகிற 
யூதர்களிடத்தில்‌ வந்து. த ஆலயத்தைக்‌ 
சுட்டவும்‌, இந்த மதிலை எடுமிக்கவம்‌ 
உங்களுக்குக்‌ குட்டளையிட்டவன்‌ யார்‌" என்று 
கேட்கிறார்கள்‌. அப்பொழுது 
கட்டுகிற யூதர்கள்‌, 
உத்தரவையும்‌, இந்த மாளிகையைக்‌ கட்டுகிற 
மனிதரின்‌ நாமங்களையும்‌ அவர்களுக்குச்‌ 
சொல்லுகிறார்கள்‌ (எஸ்றா 5:4). 
ஆலயம்‌. 
ஊழியம்‌. 
பராமரிப்பானது 
தொடர்ந்து நடைபெறச்‌ செய்கிறது. 
யூதருடைய மூப்பரின்‌ வேலையை 
தடுக்காதபடிக்கு அவர்களுடைய தேவனின்‌ 
கண்‌ அவர்கள்மேல்‌ வைக்கப்பட்டிருக்கிறது. 
(எஸ்றா 53) 


ஏராளமான 


கர்த்தருடைய 
தெய்வீக 
ஊழியத்தை 


கட்டுவது 
தேவனுடைய 
கர்த்தருடைய 


யூதர்கள்‌ கர்த்தருடைய 
ஆலயத்தைக்‌ குட்டிக்கொண்டிருக்கிறார்கள்‌. 
அவர்களுடைய சத்துருக்கள்‌ 
ஆலயகட்டுமான வேலைகளை 
நிறுத்திப்போடக்கூடாது. யூதர்கள்‌ 
ஆலயத்தைக்‌ கட்டும்போது, சத்துருக்கள்‌ 
அதுபற்றி அவர்களிடத்தில்‌ விசாரிக்கிறார்கள்‌. 


எஸ்றா - விரிவுரை 
EZRA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


உத்தரவை 
உடனே 
கட்டுகிற 
முயற்சி 


யூதர்களும்‌ அவர்களுக்கேற்ற 
சொல்லுகிறார்கள்‌. சத்துருக்கள்‌ 
கர்த்தருடைய ஆலயத்தைக்‌ 
வேலையை நிறுத்திப்போட 
பண்ணவில்லை. 


ஆலயத்தைக்‌ கட்டுகிற யூதர்கள்‌, 
அவர்களுடைய சத்துருக்களுக்கு சொன்ன 
செய்தி, தரியுவினிடத்திற்குப்போய்‌ 
எட்டுகிறவரைக்கும்‌. இவர்கள்‌ 
யூதருடைய மூப்பரின்‌ வேலையைத்‌ 
தடுக்காதடிக்கு, அவர்களுடைய தேவனின்‌ 
கண்‌ அவர்கள்‌, மேல்‌ வைக்கப்பட்டிருக்கிறது: 
இதைக்குறித்து யூதர்கள்‌ 
மறுமொழியை சத்துருக்கள்‌ 
எழுதி தரியு ராஜாவுக்கு 
அனுப்புகிறார்கள்‌ (எஸ்றா 
சத்துருக்கள்‌ தங்களிடத்தில்‌ 
பேசும்போது, யூதருடைய மூப்பர்கள்‌, 
தங்கள்‌ தேவனுடைய கண்‌ தங்கள்மேல்‌ 
வைக்கப்பட்டிருக்கிறதை அவர்கள்‌ 
பார்க்கிறார்கள்‌. யூதர்கள்‌ என்ன 
செய்கிறார்கள்‌ என்பதை கர்த்தருடைய 
கண்கள்‌ நோக்கிப்‌ 
பார்த்துக்கொண்டிருக்கிறது. அவர்கள்‌ 
கர்த்தருக்காக ஆலயத்தைக்‌ 
கட்டிக்கொண்டிருக்கிறார்கள்‌. 


கர்த்தர்‌ தங்களோடு கூடமிருக்கிறார்‌ 
என்பதை உணரும்போது, யூதர்கள்‌ மிகவும்‌ 
தைரியத்தோடே, கர்த்தருடைய 
ஆலயத்தை உற்சாகமாய்க்‌ கட்டுகிறார்கள்‌. 
கர்த்தர்‌ நம்‌ பக்கத்திலிருக்கும்போது நமக்கு 
விரோதமாக எந்த சத்துருவாலும்‌ எழும்பி 
வரமுடியாது. கர்த்தருடைய கிருபையும்‌, 
ம்‌ பாதுகாப்பும்‌, பராமரிப்பும்‌ 
கூடமிருக்கிறது என்பதை 
யூதர்கள்‌ புரிந்துகொள்கிறார்கள்‌. 
கர்த்தருடைய ஆலயத்தைக்‌ கட்டுகிற 
வேலையை அவர்கள்‌ நிறுத்தவில்லை. 


தங்களோடு 


தர்கள்‌ கர்த்தருடைய ஆலயத்தைக்‌ 
கட்டும்போது, அவர்களுடைய 
சத்துருக்களால்‌, ஆலயக்கட்டுமான 
வேலையை நிறுத்த முடியவில்லை. 
கர்த்தருடைய கண்கள்‌ யூதருடைய 
மூப்பரின்மேல்‌ வைக்கப்பட்டிருப்பதுபோலவே, 
அவர்களுக்கு விரோதமாக வந்திருக்கிற 
சத்துருக்களின்‌ மேலும்‌ வைக்கப்பட்டிருக்கிறது. 
ஆகையினால்‌ கர்த்தருக்கு மறைவாக 
சத்துருக்களால்‌. எந்த இரகசிய 
யோசனையையும்‌ பண்ண முடியவில்லை. 





i= a 
TT 


கர்த்தர்‌ சத்துருக்களின்‌ 
யோசனைகளையும்‌ பார்க்கிறார்‌. தம்முடைய 
பிள்ளைகள்‌ தமக்காக ஆலயம்‌ 
கட்டுகிற வேலையையும்‌ பார்க்கிறார்‌. 
தம்முடைய பிள்ளைகளுக்கு தேவையான 
உதவிகளை கர்த்தர்‌ கொடுக்கிறார்‌. 
தம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக 
சத்துருக்கள்‌ யோசிக்கும்போதும்‌, கிரியை 
செய்யும்போதும்‌, கர்த்தர்‌ அவர்களுடைய 
யோசனைகளையும்‌ கிரியைகளையும்‌ 
அதம்பண்ணிப்போடுகிறார்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ சத்துருக்கள்‌: 
கர்த்தருடைய ஆலயம்‌ கட்டப்‌ படுவதைத்‌ 
தடைபண்ண முயற்சி பண்ணுகிறார்கள்‌. 
ஆனால்‌ யூதர்களோ ராஜாவிடமிருந்து 
உத்தரவு வரும்‌ வரையிலும்‌ 
கட்டுவது என தீர்மானம்‌. 
தொடர்ந்து ட்டிக்‌ 
கொண்டிருக்கிறார்கள்‌. 
அவர்களோடு இருக்கிறார்‌. ஆகையினால்‌ 
அவர்கள்‌ கட்டுகிற வேலையை யாரும்‌ 
தடுக்க முடியவில்லை. 


தவன்‌ 


(நானி 5). இவன்‌ 
எஸ்‌ 1 ஆவது வசனத்தில்‌ கூறப்பட்டிருக்கும்‌ 
அகாஸ்வேரு ஆவான்‌. இவன்‌ எஸ்தருடைய 
கணவன்‌. கோரேசின்‌ தகப்பன்‌. 


இந்த அதார்‌ கூறப்பட்டிருக்கும்‌ 
முதலாம்‌ தரியு கோரேசு, அர்தசஷ்டா 
ஆகியோரின்‌ ஆணைகளைப்‌ பரிசோதனை 
செய்து, தேவாலயம்‌  கட்டுவதற்குக்‌ 
கோரேசு ஏற்கெனவே இட்டிருந்த 
ஆணையை உறுதிபண்ணுகிறான்‌. 


அர்தசஷ்டா ராஜா. பெர்சியருடைய 
சிம்மாசனத்திற்கு முறையான வாரிசு அல்ல 
தற்காலிகமாக வந்தவன்‌. 


தன்னுடைய இடைப்பட்ட ஆட்சிக்‌ காலத்தில்‌ 


எஸ்றா - விரிவுரை 
EZRA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பிள்ளைகளுக்கு அறிவிக்கிறார்‌. 


யூதாஜனங்கள்‌ கர்த்தருக்கு 
லயத்தைக்‌ கட்டும்போது, அவர்களுக்கு 

ஈதமாக எழும்பி வந்த தத்னாயிம்‌, 
சேத்தார்பொஸ்னாயும்‌, அவர்களுடைய 
வகையறாக்களும்‌, யூதர்களோடு அதிகமாக 
விவாதம்பண்ண ுமில்லை. அவர்கள்‌ 
வாக்குவாதம்‌ செய்யவுமில்லை. யூதர்கள்‌ 
தங்களுக்கு. சொன்ன மறுமொழியை, 
அவர்கள்‌ அப்படியே தரியு ராஜாவுக்கு எழுதி 
அனுப்புகிறார்கள்‌. 


கடிதத்தின்‌ நகல்‌ 
எஸ்றா 5:6-17 


எஸ்றா 5:6. நதிக்கு இப்புறத்திலிருக்கிற 

தேசாதியதியும்‌, 

நதிக்கு 

இப்புறத்திலிருக்கிற அப்பற்சாகியரான 

அவன்‌ வகையராவும்‌, ராஜாவாகிய 

தரியுவுக்கு எழுதியனுப்பின கடிதத்தின்‌: 
நகலாவது: 


எஸ்றா 5:7. ராஜாவாகிய தரியுவுக்குச்‌ 
சகல சமாதானமும்‌ உண்டாவதாக. 


என்றா 58. 
சீமையிலுன்ன 
ஆலயத்துக்குப்‌ 


நாங்கள்‌ யூதர்‌ 
மகா தேவனுடைய 
போனோம்‌; அது 
பெருங்கற்கனால்‌. கட்டப்படுகிறது; 
மதில்கவின்மேல்‌. உத்திரங்கள்‌ 
பாய்ச்சப்பட்டு, அந்த வேலைதுரிசாய்‌ 
நடந்து, அவர்களுக்குக்‌. 
கைகூடிவருகிறதென்பது ராஜாவுக்குத்‌ 
தெரியலாவதாக.. 


எஸ்றா 5:9. அப்யொழுது நாங்கள்‌ 
அவர்கள்‌ மூப்பர்களை நோக்கி: 
இத்த ஆலயத்தைக்‌ கட்டவும்‌, இத்த 
மதிலை எடுப்பிக்கவும்‌ உங்களுக்குக்‌ 
கட்டனையிட்டது யார்‌ என்று 
கேட்டோம்‌. 





i FTE 
TT 


எஸ்றா 510. இதுவுமல்லாமல்‌, 
அவர்களூக்குன்னே தலைவரான மனிதர்‌ 
இன்னாரென்று உமக்கு எழுதி 
அறியப்படுத்தும்படி, அவர்கள்‌ 
நாமங்கள்‌ என்னவென்றும்‌ கேட்டோம்‌. 


எஸ்றா 581. அவர்கள்‌ எங்களுக்குப்‌: 
பிரதியுத்‌ தரமாக: தாங்கள்‌. 
பரலோகத்துக்கும்‌ பூலோகத்துக்கும்‌. 
தேவனாயிருக்கிறவருக்கு 

அடியாராயிரு ந்து, 

பெரிய ராஜா 

வருஷங்களுக்கு முன்னே கட்டித்தீர்த்த 
இத்த ஆலயத்தை நாங்கள்‌ மறுபடியும்‌ 
கட்டுகிறோம்‌. 
எஸ்றா 512. எங்கன்‌ பிதாக்கள்‌ 
பரலோகத்தின்‌: தேவனுக்குக்‌ 
கோபமுட்டினபடியினால்‌, அவர்‌ 
இவர்கனைப்‌ பாபிலோன்‌ ராஜாவாகிய 
நேபுகாத்நேச்சார்‌ என்னும்‌ கல்தேயன்‌ 
கையில்‌ ஒப்புக்கொடுத்தாரு அவன்‌ 
இந்த ஆலயத்தை நிர்மூலமாக்கி, 
ஜனத்தைப்‌ பாபிலோனுக்குக்‌. 
கொண்டுபோனான்‌. 


எஸ்றா 508. ஆனாலும்‌ பாபிலோன்‌ 
ராஜாவாகிய கோரேசின்‌ முதலாம்‌ 
வருஷத்திலே கோரேஸ்‌ ராஜாவானவர்‌ 
தேவனுடைய இந்த ஆலயத்தைக்‌ 
கட்டும்படி கட்டனையிட்டார்‌. 


எஸ்றா. 5. நேபுகாத்நேச்சார்‌ 
எருசலேமிலிருந்த தேவாலயத்திலிருத்து 
எடுத்து, பாபிலோன்‌ கோவிலில்‌ 
கொண்டுபோய்‌ வைத்திருந்த 
தேவனுடைய ஆலயத்தின்‌ பொண்‌ 
வெள்ளிப்‌ பணிமுட்டுகனையும்‌. 
ராஜாவாகிய கோரேஸ்‌ 
பாபிலோன்‌ கோவிலிலிருந்து எடுத்து, 
அவர்‌ தேசாதியதியாக நியமித்த 
செஸ்பாத்சாரென்னும்‌ 
நாமமுன்னவனிடத்தில்‌ அவைகளை. 
ஒப்புவித்து, 

எஸ்றா 5:05. அவனை நோக்கி: நீ 
இத்தப்‌ பணிமுட்டுகளை எடுத்தா, 
எருசலேமிலிருக்கும்‌ தேவாலயத்துக்குக்‌ 
கொண்டுபேரு தேவனுடைய 
ஆலயம்‌ அதின்‌ ஸ்தாணத்திலே. 
கட்டப்படவேண்டும்‌ என்றார்‌. 


எஸ்றா - விரிவுரை 
EZRA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எஸ்றா 5:16. அப்பொழுது அந்தச்‌. 
செண்பாத்சார்‌ வந்து, எருசலேமிலுன்ன 
தேவனுடைய ஆலயத்தின்‌ 
அஸ்திபாரத்தைப்‌ போட்டான்‌; 
அத்நான்முதல்‌ இதுவரைக்கும்‌ அது 
கட்டப்பட்டுவருகிறது; அது இன்னும்‌ 
முடியவில்லை என்றார்கள்‌. 


எஸ்றா 
ராஜாவுக்குச்‌. 
எருசலேமிலுன்ன 
ஆலயத்தைக்‌. 


517. இப்பொழுதும்‌ 
சித்தமாயிருத்தால்‌, 
தேவனுடைய 
கட்ட ராஜாவாகிய 
கோரேஸ்‌ கட்டனையிட்டதுண்டோ 
என்று பாபிலோனில்‌ இருக்கிற 
ராஜாவின்‌ கஜானாவிலே ஆராய்ந்து 
இந்த விஷயத்தில்‌ 
சித்தம்‌ 
எங்களுக்கு. 
எழுதியனுப்பவும்‌ உத்தரவாகவேண்டும்‌ 
என்று எழுதியனுப்பினார்கள்‌. 
தத்தாய்‌ என்பவன்‌ 
இப்புறத்திலிருக்கிற 
அதிபதியாயிருக்கிறவன்‌. 
நாடுகளிலிருக்கிறவர்கள்‌ 
சமாரியர்கள்‌. கர்த்தருடைய 
கட்டுகிற யூதர்களிடத்தில்‌ சமாரியர்‌ வந்து, 
அவர்களை நோக்கி, “இந்த ஆலயத்தைக்‌ 
கட்டவும்‌, இந்த மதிலை எடுப்பிக்கவும்‌ 
உங்களுக்கு கட்டளையிட்டவன்‌ யார்‌" (எஸ்றா 
5:3) என்று கேட்கிறார்கள்‌ 


நதிக்கு. ச்்‌ தத்னாய்‌ 
என்னும்‌ தேசாதிபதியும்‌, சேத்தார்‌ 
பொஸ்னாயும்‌, திக்கு த இப்பத்திலிுக்கிற 
அப்பற்சாகியரான அவன்‌ வகையராவும்‌, 
ராஜாவாகிய தரியுவுக்கு எழுதியனுப்பின 
கடிதத்தின்‌ நகலாவது (எஸ்றா 5:6). 


நதிக்கு 
நாடுகளுக்கு 


முதலாவது கடிதம்‌ சமாரியாவிலுள்ள 
செகூம்‌ என்பவன்‌ அனுப்பியது. இந்த 
இரண்டாவது கடிதத்தைச்‌ சிரியாவின்‌ 
தேசாதிபதியாகிய தத்னாய்‌ அனுப்புகிறான்‌. 
அர்தசஷ்டா ராஜா தேவாலயத்தைக்‌ 
கட்டக்‌ கூடாதென்று தற்காலிகமாகத்‌ 
தடைசெய்திருந்தும்‌, யூதர்கள்‌ அதைக்‌ 
கட்டுவதை விசாரிக்கப்‌ போனவன்‌ இந்தத்‌ 
தத்னாய்‌ என்பவனே. (எஸ்றா 5:3 
ஐபிராத்து நதிக்கு அருகில்‌ நடைபெறும்‌ 
எல்லாச்‌ சம்பவங்களையும்‌ தரியு ராஜாவக்குத்‌ 
தெரியப்படுத்துவது தன்னுடைய கடமை 
என்று நினைத்து தத்னாய்‌ தரியு 
ராஜாவுக்கு நிருபம்‌ எழுதுகிறான்‌. 





i ரா 
யாய 


ராஜாவாகிய தரியுவுக்குச்‌ 


தேவனுடைய ஆலயத்துக்குப்‌ போனோம்‌; 
அது பெருங்கற்களால்‌ கட்டப்படுகிறது: 
மதில்களின்மேல்‌ உத்திரங்கள்‌ 
பாய்ச்சப்பட்டு, அந்த வேலைதுரிசாய்‌ நடந்து, 
அவர்களுக்குக்‌ கைகூடி வருகிறதென்பது. 
ராஜாவுக்குத்‌ தெரியலாவதாக (எஸ்றா 5:7 8). 

“அப்பொழுது நாங்கள்‌ அவர்கள்‌ 
மூப்ர்களை நோக்கி: இந்த 
ஆலயத்தைக்‌ கட்டவும்‌, இந்த மதிலை. 
எடுப்பிக்கவும்‌ உங்களுக்குக்‌ கட்டளையிட்டது. 
யார்‌ என்று கேட்டோம்‌. இதுவுமல்லாமல்‌, 
அவர்களுக்குள்ளே தலைவரான மனிதர்‌ 
இன்னாரென்று உமக்கு எழுதி 
அறியப்படுத்தும்படி, } அவர்கள்‌ 
நாமங்கள்‌ என்னவென்றும்‌ கேட்டோம்‌" 
(எஸ்றா. 5570) என்று சமாரியர்கள்‌ 
ராஜாவுக்கு எழுதின கடிதத்தின்‌ நகலிலே. 
எழுதியிருக்கிறார்கள்‌. 


மூப்பர்கள்‌, சமாரியருக்கு 
சொல்லும்போது. 

“நாங்கள்‌ பரலோகத்திற்கும்‌. 

பூலோகத்திற்கும்‌ தேவனாயிருக்கிறவருக்கு 

அடிமைகளாயிருக்கிறோம்‌” (எஸ்றா 541) 

என்று சொல்லுகிறார்கள்‌. யூதருடைய 

மூப்பர்கள்‌ சமாரியருக்கு 

ஞானத்தோடும்‌, 

பயபக்தியோடும்‌. 

சொல்லுகிறார்கள்‌. 


பித்தம்‌ 


வ்‌ ராதிக்கிற தேவன்‌, ஒரு 
குறிப்பிட்ட தேசத்‌ மாத்திரம்‌ தேவனல்ல. 
அவர்‌ குறிப்பிட்ட எல்லை. 
பகுதியில்‌ ததி கனரகத்‌ கல்‌ 
அவர்‌ பரலோகத்திற்கும்‌ பூலோகத்திற்கும்‌ 
தேவனாயிருக்கிறவர்‌ யூதர்கள்‌ 
கர்த்தருக்கு ஆலயத்தைக்‌ கட்டும்போது. 
ஜனங்கள்‌ மத்தியிலே ஒரு 
பிரிவினை உண்டாக்கவேண்டும்‌ என்பது 
அவர்களுடைய நோக்கமல்ல. அவர்கள்‌ 
கர்த்தருடைய நாமமகிமைக்காகவே. 
ஆலயத்தைக்‌ கட்டுகிறார்கள்‌. 


எஸ்றா - விரிவுரை 
EZRA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சர்வலோகத்திற்கும்‌ 
இஸ்ரவேலின்‌ 
சர்வசிருஷ்டிகராகவும்‌ 
சர்வசிருஷ்டியும்‌ கர்த்தருக்கு 
கீழ்ப்படிந்திருக்கிறது. கர்த்தருடைய 
சித்தமில்லாமல்‌, கர்த்தருடைய ஊழியத்தை 
யாராலும்‌ தடைபண்ண முடியாது. 
யூதாவின்‌ மூப்பர்‌ தாங்கள்‌ கட்டுகிற 
ஆலயத்தைப்பற்றிச்‌ சொல்லும்போது, 
இஸ்ரவேலின்‌ பெரிய ராஜா ஒருவன்‌ அநேக 
வருஷங்களுக்கு முன்னே கட்டித்தீர்த்த 
இந்த ஆலயத்தை நாங்கள்‌ மறுபடியும்‌ 
கட்டுகிறோம்‌” (எஸ்றா 511) என்று 
சொல்லுகிறார்கள்‌. 


யூதாவின்‌ மூப்பர்‌ தங்கள்‌ தேவனாகிய 
கர்த்தரை மாத்திரமே உயர்த்துகிறார்கள்‌. 
அதே வேளையில்‌ அவர்கள்‌ 
தங்களைப்பற்றிச்‌' சொல்லும்போது, 
கர்த்தருக்கு முன்பாக தங்களை வெகுவாகத்‌ 
தாழ்த்துகிறார்கள்‌. 
எங்கள்‌ 


ங்கள்‌ பிதாக்கள்‌ பரலோகத்தின்‌ 
தேவனுக்குக்‌ 


கோபமூட்டினபடியினால்‌, 
அவர்‌ இவர்களைப்‌ பாபிலோன்‌. 
ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார்‌ என்னும்‌ 
கல்தேயன்‌ கையில்‌ ஒப்புக்கொடுத்தார்‌; 
அவன்‌ இந்த ஆலயத்தை நிர்மூலமாக்கி, 
ஜனத்தைப்‌ பாபிவோனுக்குக்‌ 
கொண்டுபோனான்‌ (எஸ்றா 542) என்று 
யூதாவின்‌ மூப்பர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. 


டய பாவத்தினிமித்தமாகவே 
தங்களைத்‌ தண்டித்தார்‌ என்றும்‌, 
சர்வவல்லமை ஒருபோதும்‌ 
என்றும்‌ யூதாவின்‌ 
சாட்சியாய்ச்‌ சொல்லுகிறார்கள்‌. 
இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
சர்வவல்லமையுள்ளவராகயிருப்பதினால்‌, 
அவருக்கு விரோதமாக புறஜாதியாரின்‌ 
தெய்வங்கள்‌ யுத்தம்பண்ணவும்‌ முடியாது. 
அந்த  தெய்வங்களால்‌ கர்த்தருக்கு 
விரோதமாக  யுத்தம்பண்ணி கர்த்தரை 
ஜெயிக்கவும்‌ முடியாது. 





f= FTE 
TT 


சொல்லுகிறார்கள்‌. தாங்கள்‌ அனுபவிக்கும்‌ 
துன்பங்களுக்கு, தங்களுடைய பாவங்களே 
காரணம்‌ என்பதை யூதர்கள்‌ தயங்காமல்‌ 
அங்கீகரிக்கிறார்கள்‌. 


தேவாலயத்தைக்‌ கட்டும்‌ யூதர்கள்‌ 
தங்களுடைய கடந்த கால வரலாற்றை 
மிகவும்‌ தாழ்மையாக எடுத்துக்‌ கூறுகிறார்கள்‌. 


அறிக்கை செய்கிறார்கள்‌ 
கோரேஸ்‌ ராஜா 

தேசத்திற்குத்‌ திரும்பவும்‌ 

எருசலேமையும்‌, தே 

அனுமதி கொடுத்ததையும்‌ விவரிக்கிறார்கள்‌ 
(எஸ்றா 513-17). 


யூதாவின்‌. மூப்பர்‌ இப்போது, 
எருசலேமிலே கர்த்தருடைய ஆலயத்தை 
திரும்பவும்‌ கட்டுகிறார்கள்‌. சமாரியர்கள்‌ 
யூதாவின்‌ மூப்பரிடந்திலே வந்து, த 
ஆலயத்தைக்‌ கட்டவும்‌ இந்த மதிலை 
எடுபபக்கவம்‌ உங்களுக்கு கட்டளையிட்டது. 
யார்‌" என்று கேட்கிறார்கள்‌. 


சமாரியரின்‌ கேள்விக்கு, 
மூப்பர்கள்‌ பதில்‌ சொல்லும்போது. 
ராஜாவாகிய கோரேசின்‌ முதலாம்‌ 
வருஷத்திலே கோரேஸ்‌ ராஜாவானவர்‌ 
தேவனுடைய இந்த ஆலயத்தைக்‌ கட்டும்படி 
கட்டளையிட்டார்‌” (எஸ்றா 5:13) என்று. 
பிரதியுத்தரம்‌ சொல்லுகிறார்கள்‌. 


பூதாலின்‌ மூப்பர்கள்‌ மதார்த்தமய்ம்‌ 


'வின்‌ 
பாபிலோன்‌ 


யார்‌' என்று தேவையில்லாத கேள்விகளைக்‌ 

கேட்கவில்லை. தங்களுடைய 
டத குழப்பத்தை 
சத்துருக்களுக்கு 

கோபத்தையும்‌ உண்டுபண்ணவில்லை. 


எஸ்றா - விரிவுரை 
EZRA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யூதாவின்‌ மூப்பர்கள்‌ சமாரியரிடத்தில்‌ 
பேசும்போது, அவர்களுடைய 
விக்கிரகங்களைப்பற்றியோ, அவர்களுடைய 
விக்கிரகாராதனையைப்பற்றியோ ஒன்றும்‌ 
சொல்லவில்லை. அவர்கள்‌ தங்கள்‌ 
தேவனாகிய கர்த்தரை உயர்த்துகிறார்கள்‌. 
அவர்களுடைய இருதயத்தில்‌ மனத்தாழ்மை 
இருக்கிறது. யூதாவின்‌ மூப்பர்களைப்போல. 
விசுவாசிகளாகிய நாமும்‌ மெதுவான 
பிரதியுத்தரங்களை சொல்ல 

கற்றுக்கொள்‌ வேண்டும்‌. 
கர்த்தராகிய தேவனை உங்கள்‌ 
பரிசுத்தம்பண்ணுங்கள்‌:: 
நம்பிக்கையைக்குறித்து 
க்‌ கேட்கிற 
சாந்தத்தோடும்‌ வல்க்கத்‌ 
உத்தரவுசொல்ல எப்பொழுதும்‌ 

ங்கள்‌" (1பேது 3:15). 

சத்துருக்கள்நம்மிடத்தில்‌ கேள்விகளைக்‌ 
கேட்கும்‌ பொழுது, லது அவர்கள்‌ 
நம்மிடத்தில்‌ விவாதம்பண்ணும்போது. 
அவர்களுடைய கேள்விகளையும்‌, 
அவர்களுடைய விவாத வார்த்தைகளையும்‌ 
சரியாகப்‌ புரிந்துகொள்ளவேண்டும்‌. 
அதன்பின்பு கர்த்தருக்காக நாம்‌ செய்யும்‌ 
ங்‌ ஊழியங்களை 
என்னும்‌ 
எடுத்துச்‌ 


நாம்‌ 
காரணங்களையும்‌ 
சொல்லவேண்டும்‌. 

யூதாவின்‌ மூப்பர்கள்‌ தங்களிடத்தில்‌ 
கேள்வி கேட்கிற சமாரியரிடத்தில்‌ 
மெதுவான பிரதியுத்தரம்‌ சொல்லுகிறார்கள்‌. 
அவர்கள்‌ சமாரியருக்கு தாங்கள்‌ செய்கிற 
ஆலயக்கட்டுமான வேலைகளைப்பற்றி 
இன்னும்‌ விரிவாக எடுத்து சொல்லுகிறார்கள்‌. 

“நேபுகாத்நேச்சார்‌ எருசலேமிலிருந்த 
தேவாலயத்திலிருந்து எடுத்து, 
பாபிலோன்‌ கோவிலில்‌ கொண்டுபோய்‌ 
வைத்திருந்த தேவனுடைய ஆலயத்தின்‌ 

பொன்‌ வெள்ளிப்‌ ட்டுகளையும்‌ 
ராஜாவாகிய கோரேஸ்‌ பாபிலோன்‌ கோவிலிலி 
ருந்து எடுத்து, அவர்‌ தேசாதிபதியாக 
நியமித்த செஸ்பாத்சாரென்னும்‌ நாமமுள்ள 
வனிடத்தில்‌ அவைகளை ஒப்புவித்து, அவனை 
நோக்கி: நீ இந்தப்‌ பணிமுட்டுகளை எடுத்து. 


நிதானமாக 


115) என்று யூதாவின்‌ 
சமாரியருக்கு பிரதியுத்தரம்‌ 
ளக 





i= THE 
TT 


சமாரியர்கள்‌ யூதாவின்‌ மூப்பரிடத்தில்‌ 
வந்து ஆலயம்‌ கட்டுவது பற்றி 
விசாரிக்கிறார்கள்‌. மூப்பர்கள்‌ அவர்களுக்கு 
பிரதியுத்தரமாக, “அந்தச்‌ செஸ்பாத்சார்‌ வந்து, 
எருசலேமிலுள்ள தேவனுடைய ஆலயத்தின்‌ 
அஸ்திபாரத்தைப்‌ போட்டான்‌; அந்நாள்முதல்‌ 
இதுவரைக்கும்‌ அது கட்டப்பட்டுவருகிர 
அது இன்னும்‌ முடியவில்லை” (எஸ்றா 5:16) 
என்று சொல்லுகிறார்கள்‌. 


யூதாவின்‌ மூப்பர்கள்‌ 
சொல்லுகிற பிரதியுத்தரத்தின்‌ 
யதார்த்ததை  சமாரியர்கள்‌ சரியாகப்‌ 
புரிந்துகொள்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
கர்த்தருடைய ஆலயத்தைப்பற்றிச்‌: 
சொல்லும்போது, "மகாதேவனுடைய ஆலயம்‌" 
(எஸ்றா 5:8) என்று சொல்லுகிறார்கள்‌. 


க்கள்‌ சமாரியராயிருந்தாலும்‌, 
அவர்களுக்கு பல தெய்வங்கள்‌ இருந்தாலும்‌, 
அவர்கள்‌. இஸ்ரவேலின்‌ தேவனாகிய 
கர்த்தரை, மகாதேவன்‌" ன்‌ 
அங்கீகரிக்கிறார்கள்‌. 
தேவனாகிய கர்த்தரே, 
கர்த்தாவாகவும்‌, ராஜாதி 
இருக்கிறார்‌ என்பதை 
அறிந்திருக்கிறார்கள்‌. 

சமாரியர்கள்‌ தரியு ரா; 
கடிதத்தை. எழுதும்போது, எருச 
தாங்கள்‌ பார்த்த; தாங்கள்‌ விசாரித்து 
அறிந்த உண்மையான நிலவரத்தை. 
எழுதுகிறார்கள்‌. இதற்கு முன்பு ராஜாவுக்கு 
பிரயாது எழுதியவர்கள்‌, உண்மைக்கு 
புறம்பாக. எழுதினார்கள்‌. யூதர்கள்‌ 
ஆலயத்தைக்‌ கட்டினபோது, அவர்கள்‌ 
எருசலேம்‌ பட்டணத்தைக்‌ கட்டுவதாகச்‌ 
சொன்னார்கள்‌. யூதர்கள்‌ வரிகட்டமாட்டார்கள்‌ 
என்றும்‌, பெர்சியா தேசத்திற்கு, 
விரோதமாகக்‌ கலகம்பண்ணுவார்கள்‌ என்றும்‌ 
உண்மைக்கு புறம்பான செய்திகளை 
எழுதினார்கள்‌. 


ஈவுக்கு 


சமாரியர்கள்‌ 
நடைபெறுகிற 
எழுதுகிறார்கள்‌. 
தன 
இப்பொழுதும்‌ 
சித்தமாயிருந்தால்‌, 


ஆனால்‌ இப்போதோ, 
எருசலேமில்‌ 

உண்மை நிலைமையை 
அவர்கள்‌ ராஜாவுக்கு 
கடிதத்தின்‌ நகலில்‌ 
ராஜாவக்குச்‌ 


எஸ்றா - விரிவுரை 
EZRA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எருசலேமிலுள்ள தேவனுடைய ஆலயத்தைக்‌ 
கட்ட ராஜாவாகிய கோரேஸ்‌ 
கட்பளையிட்டதுண்டோ என்று பாபிலோனில்‌ 
இருக்கிற ராஜாவின்‌ 
ராய்ந்து பார்க்கவும்‌, 


த்தில்‌ ராஜாவினுடைய 
இன்னதென்று 


ran} உத்தரவாகவேண்டும்‌" 
(எஸ்றா 547) என்று எழுதியனுப்புகிறார்கள்‌. 


கர்த்தருடைய பிள்ளைகளை சாத்தான்‌ 
வஞ்சிக்கவில்லையென்றால்‌, அவர்களுக்கு 
உபத்திரவங்கள்‌ வரப்போவதில்லை. 
சாத்தான்‌ கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு 
விரோதமாக. மாய்மாலம்பண்ணி, 
வலைகளையும்‌ கண்ணிகளையும்‌ 
வஞ்சனையாக  விரிக்கிறான்‌. அந்த 
வலையிலே கர்த்தருடைய ஜனம்‌ அறியாமல்‌: 
விழுந்துவிடுகிறார்கள்‌. 


விசுவாசிகளாகிய நாம்‌ சத்துருவின்‌ 
பொல்லாத காரியங்களிலிருத்றும்‌ 
அவனுடைய அந்தகார கிரியைகளிலிருந்தும்‌, 
அவனுடைய  சதிஆலோசனைகளிலிருந்தும்‌ 
விலகி பாதுகாப்பாக 
இருக்கவேண்டுமென்றால்‌, 
கர்த்தருடைய பாதுகாப்பு 
கர்த்தருடைய கண்கள்‌ 
நோக்கமாமிருக்கவேண்டுமென்று 
கருத்தோடு ஜெபம்பண்ணவேண்டும்‌. 


கர்த்தருக்காக 
ஆலயத்தைக்‌ கட்டும்போது, சமாரியர்கள்‌ 
அதுபற்றிய உண்மையான வார்த்தைகளை 
தரியு ராஜாவுக்கு எழுதியனுப்பினார்கள்‌. 
அதுபோலவே கர்த்தரைப்பற்றியும்‌, 
அவருடைய . சத்தியத்தைப்பற்றியும்‌ 
நாம்‌ உண்மையான வார்த்தைகளைச்‌ 
சொல்லவேண்டும்‌. நாமும்‌ உண்மையான 
வார்த்தைகளையே. கேள்விப்படவேண்டும்‌. 
சத்தியம்‌ இருக்குமிடத்தில்‌ குழப்பம்‌ 
இருக்காது. அங்கே வீண்‌ பிரச்சனைகள்‌ 
ஏற்படாது. 

நம்முடைய 

சத்தியபரராக இருக்கிறார்‌. 


யூதாஜனத்தார்‌ 





ழ்‌ யனா 
யாய 


செருபாபேல்‌ எத்தனை வருஷமாக 
ஆலயத்தைக்‌ கட்டினான்‌ என்று சரியாகத்‌ 
தெரியவில்லை. சுமார்‌ 
வருஷங்களாக ன்‌ 


திரும்பக்‌ 
இஸ்ரவேல்‌ 
திரும்பி 


(எஸ்றா 38-43) 
ராஜாவின்‌ ஆறாம்‌ வருஷ ராஜ்யபாரத்தில்‌ 
தேவாலயம்‌: கட்டி முடிக்கப்படுகிறது. 
(எஸ்றா 645) 


கட்டியிருக்க 
புத்திரர்‌ 
வந்த இரண்டாம்‌ 


எஸ்றா - விரிவுரை 
EZRA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சாலொமோன்‌ 
க்க. 
கட்டி முடித்தார்‌. 
கட்டி முடிக்க 20 
இந்த 
கட்டினான்‌. 
தேவாலயத்தை 
அங்கு 153,000 பேர்‌ 
செருபாபேலின்‌ 


ஏழரை 
செருபாபேலுக்கு இதைக்‌ 
வருஷமாயிற்று. ஏரோது 
ஆலயத்தை 40 வருஷங்களில்‌ 
(யோவான்‌ 2:20). சாலொமோன்‌ 
க கட்டியபோது, 
பணிபுரிந்தார்கள்‌. 
காலத்திலும்‌, ஏரோதுவின்‌ 
காலத்திலும்‌... இத்தனை ஜனங்கள்‌ 
தேவாலயத்தைக்‌ கட்டவில்லை. 
ஆகையினால்‌, தேவாலயத்தைக்‌ கட்டுவதற்கு 
இவர்களுக்கு அநேக வருஷங்களாயிற்று. 





i FTE 
TT 


சிறையிருப்பிலிருந்து எருசலேமுக்கு. 
திரும்பி வந்த யூதர்கள்‌, கர்த்தருடைய 
ஆலயத்தை திரும்ப கட்டியெழுப்புவதற்கு, 
பயபக்தியோடு அஸ்திபாரம்‌ போடுகிறார்கள்‌ 
(எஸ்றா 3-ஆவது அதிகாரம்‌. கர்த்தருடைய 
ஆலயத்தைக்‌ கட்டுகிற வேலைகள்‌ 
மெதுவாக நடைபெறுகிறது. ஆலயத்தைக்‌ 
கட்டுகிறவர்களுக்கு எதிர்ப்புக்களும்‌, 
தடைகளும்‌ உண்டாகிறது. 
(எஸ்றா 4,5- ஆகிய அதிகாரங்கள்‌). 


கர்த்தருடைய 
கட்டுகிற வேலைகளின்‌ 
அற்பமானதாயிருந்தாலும்‌, 
சல்மா 
கர்த்தருடைய திரும்பக்‌ 
கட்டுகிறவர்கள்‌ மிதந்த சந சந்தோஷத்தோடு, 
கர்த்தரைத்‌ துதித்து அதற்கு தலைக்கல்லை 
வைத்து, ஆலய; கட்டுமான 
வேலைகளை நிறைவுசெய்கிறார்கள்‌. 


எப்போதுமே 


சில சமயங்களில்‌: 


ஆலயத்தைக்‌. 

- ஆரம்பம்‌ 
அதன்‌ முடிவு 
எருசலேமிலே 


கர்த்தருடைய கிரியைகள்‌ 
பரிபூரணமாயிருக்கும்‌ 
கர்த்தருடைய கிரியை மெதுவாக 
நடைபெறலாம்‌. ஆனாலும்‌ கர்த்தருடைய 
கிரியை நிச்சயமாக நடைபெறும்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய சித்தத்தின்‌ பிரகாரமாக, தமக்கு 
ஏற்ற வேளையிலே, தம்முடைய கிரியைகளை 
பரிபூரணமாக செய்து முடிப்பார்‌. 


கர்த்தருடைய ஆலயத்தைக்‌ 
கட்டுவதற்கு ஆரம்பத்தில்‌  பெர்சியாவின்‌ 
ராஜாவாகிய கோரேசு கொடுத்த கட்டளை 
இந்த  வசனப்பகுதியில்‌ மறுபடியுமாகச்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது (எஸ்றா 61-5). 


ஆலயத்தைக்‌ 
முடிக்குமாறு ராஜாவாகிய தரியு 
ஆணையை பிறப்பிக்கிறான்‌ 
(எஸ்றா 6:6-12). கர்த்தருடைய ஆலயம்‌ கட்டி 
முடிக்கப்படுகிறது (எஸ்றா 6:13-15) 


கர்த்தருடைய 


த்‌ 
கர்த்தருக்கு 
(எஸ்றா 
திரும்பி 


பஸ்காவை 


க்கப்பட்ட ஆலயத்தை 
தனை பன்‌ ஸணுகிறார்கள்‌ 
கானல... சிறையிருப்பிலிருந்து 
வந்த யூதர்கள்‌ 
ஆசரிக்கிறார்கள்‌. 


எஸ்றா - விரிவுரை 
EZRA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


புளிப்பில்லாத அப்பப்பண்டிகையை ஏழுநாளாய்‌ 
சந்தோஷத்தோடு ஆசரிக்கிறார்கள்‌ 
(எஸ்றா 629-22). 


கோரேசு பிறப்பித்த உத்தரவு 
எஸ்றா 6:1-5 


எஸ்றா 60. அப்பொழுது ராஜாவாகிய 
தரியு இட்ட கட்டனையின்படியே 
பாபிலோன்‌ கஜானாவிலுள்ள தஸ்திர 
அறையைச்‌ சோதித்தார்கள்‌. 


எஸ்றா 6:2. மேதிய சீமையிலிருக்கிற 
அக்மேதா பட்டணத்தின்‌ 
அரமனையிலே ஒரு சுருன்‌ அகப்பட்டது; 
அதிலே எழுதியிருந்த விபரமாவதூ: 


எஸ்றா 6:3. ராஜாவாகிய கோரேசின்‌ 
முதலாம்‌ வருஷத்தில்‌, கோரேஸ்‌ ராஜா 
எருசலேமிலிருந்த. தேவாலயத்தைக்‌ 
குறித்துப்‌. யிழப்பித்த. உத்தரவு 
என்னவென்றால்‌: 'தேவாலயமானது. 
பலிசெலுத்தப்பட்டுவந்த ஸ்தானத்திலே 
கட்டப்படக்கடவது; அதின்‌ 
அணஸ்திபாரங்களன்‌ பலமாயிருப்பதாக; 
அது அறுபது முழ 
உயரமும்‌, அறுபது முழ 
அகலமுமாயிருக்கவேண்டும்‌. 


எஸ்றா 6. அது மூன்று வரிசை 
பெருங்கற்கனாலும்‌, ஒரு மச்சுவரிசை 
புத உத்திரங்களாலும்‌ 
கட்டப்படக்கடவது; அதற்குச்‌ செல்லும்‌ 
செலவு ராஜாவின்‌ அரமனையிலிருந்து 
கொடுக்கப்படுவதாக. 


எஸ்றா 6:5. 
நேபுகாத்நேச்சார்‌ 
ஆலயத்திலிருந்து 
பாபிலோனுக்குக்‌. 
தேவனுடைய 


அன்றியும்‌ 
எருசலேமிலிருந்த 
எடுத்து, 

கொண்டு வந்த 
. ஆலயத்துக்கடுத்த 


கொண்டுபோகக்கடவர்கள்‌ 
எழுதியிருத்தது. 





i= THE 
TT 


பெர்சியாவின்‌ ராஜாவாகிய கோரேசு, 
எருசலேமிலை கர்த்தருடைய ஆலயத்தைத்‌ 
திரும்பக்கட்டுவதற்கு 


மறுபடியும்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 


பெர்சியா தேசத்து அரமனையிலே, 
ராஜாவின்‌ வணங்களை பாதுகாப்பாக 
வைத்திருக்கிறார்கள்‌.  கோரேசு ராஜா 
எருசலேமில்‌ கர்த்தருடைய ஆலயத்தைக்‌ 
கட்டுவதற்கு பிறப்பித்த உத்தரவின்‌ நகலை, 
தரியு ராஜாலின்‌ கட்டளைப்‌ பிரகாரம்‌ 
தேடிப்பார்க்கிறார்கள்‌. 


அப்பொழுது ராஜாவாகிய _தரியு 
இட்ட குட்பளையின்பியே பாபிலோன்‌. 
குஜானாவிலுள்ள ஸ்திர அறையைச்‌ 
சோதிக்கிறார்கள்‌. மேதிய சீமையிலிருக்கிற 
அக்மேதா பட்டணத்தின்‌ அரமனையிலே. 
ஒரு சுருள்‌ அகப்படுகிறது (எஸ்றா 63,2). 

த்னாமின்‌ பிரா, கடிதத்தைத்‌ 
தரியு ராஜா... வாங்கி, பாமிலோன்‌. 
கஜானாலிலுள்ள  தஸ்திர அறையைச்‌ 
சோதித்துப்‌ பார்க்கிறான்‌. அக்மேதா 
பட்டணத்தின்‌ அரமனையிலே ஒரு சுருள்‌ 
அகப்பட்டது கோரேசு ராஜாவின்‌ 
ஆணையும்‌, தேவாலயத்தின்‌ அளவும்‌, 
அந்தச்‌ சுருளில்‌ குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 
(எஸ்றா 631-5). 


கோரேசு ராஜாவின்‌ ணைய்‌ 
பிரகாரமாக எருசலேமில்‌ தேவாலயம்‌ கட்டும்‌ 
பணி தடையில்லாமல்‌ தொடர்ந்து நடைபெற. 
வேண்டும்‌ என்று தரியு தீர்மானம்‌ 
பண்ணுகிறான்‌. (எஸ்றா 6:6-7). 


, தத்னாயும்‌, ஜபிராத்து 
மேற்குப்‌ பகுதியிலுள்ள மற்றவர்களும்‌ 
ராஜாவின்‌ திரவியத்தினாலே யூதருக்கு. 
உதவி புரிய வேண்டுமென்றும்‌ 
கட்டளையிடுகிறான்‌. அவர்கள்‌ 
பலி செலுத்துவதற்குத்‌ தேவையான மிருக 
ஜீவன்களையும்‌ தாழ்ச்சியில்லாமல்‌ கொடுத்து 
உதவி புரியுமாறு கட்டளையிடுகிறான்‌. 
மேலும்‌ தேவாலயம்‌ கட்டும்‌ வேலைக்கு 
யாராவது எதிர்த்து நின்றால்‌, அவன்‌ 
அழிக்கப்படுவான்‌ என்றும்‌ தரியு 
உத்தரவிடுகிறான்‌ (எஸ்றா 6:8-12). 


நதிக்கு. 


எஸ்றா - விரிவுரை 
EZRA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கோரேசு பிறப்பித்த உத்தரவின்‌ நகல்‌ 
பாமிலோன்‌  கஜானாவிலுள்ள தஸ்திர 
அறையில்‌ கிடக்கவில்லை. ஆனால்‌ அந்த 


கோரேசு ராஜா பிறப்பித்த உத்தரவின்‌ 
நகலில்‌ எழுதப்பட்டிருக்கிற விவரங்களை, 
எஸ்றா இந்த வசனப்பகுதியில்‌ 
எடுத்துச்‌ சொல்லுகிறான்‌. அந்த சுருளில்‌ 
எழுதியிருந்த விவரமாவது: 


ராஜாவாகிய க்‌ முதலாம்‌. 
வருஷத்தில்‌, கோரேஸ்‌ ராஜா 
எருசலேமிலிருந்த தேவாலயத்தைக்‌ குறித்துப்‌ 
பிறப்பித்த உத்தரவு என்னவென்றால்‌: 
தேவாலயமானது  பலிசெலுத்தப்பட்டுவந்த 
ஸ்தானத்திலே. குட்டப்படக்கடவது:: 
அதின்‌ அஸ்திபாரங்கள்‌ பலமாயிருப்பதாக; 
அது அறுபது முழ உயரமும்‌, அறுபது 
முழ அகலமுமாயிருக்கவேண்டும்‌" 
(எஸ்றா 6:3) என்றும்‌, 


“அது மூன்று வரிசை 
பெருங்கற்களாலும்‌, ஒரு மச்சுஷிசை புது 
உத்திரங்களாலும்‌ கட்டப்படக்கடவது:: 
அதற்குச்‌ செல்லும்‌ செலவு ராஜாவின்‌ 
அரமனையிலிருந்து கொடுக்கப்படுவதாக" 
(எஸ்றா 6:4) என்றும்‌, 

“அன்றியும்‌ நேபுகாத்நேச்சார்‌ 
எருசலேமிலிருந்த 
எடுத்து, பாபிலோனுக்குக்‌ 
வந்த தேவனுடைய ஆலயத்துக்கடுத்த பொன்‌ 


கொடுக்கப்படக்கடவது: 
தேவனுடைய 
கொண்டுபோகக்கடவர்கள்‌" 
என்றும்‌ எழுதியிருக்கிறது. 

தேவாலயம்‌ 
கட்டப்படவேண்டும்‌. பலிசெலுத்தப்பட்டு வந்த 
ஸ்தானத்திலே ஆலயம்‌ கட்டப்படவேண்டும்‌. 
கோரேசு ராஜா அந்த ஆலயத்தின்‌ 
அளவுகளையும்‌ சொல்லியிருக்கிறான்‌. 





i FTE 
TT 


தேவனுடைய ஆலயம்‌ அறுது 
முழ உயரமும்‌, அறுபது. முழ 
அகலமுமாயிருக்கவேண்டும்‌ என்று 
சொல்லப்பட்டிருக்கிறது. ஆலயத்தின்‌ 
உயரம்‌ 90 அடி என்று இங்கு 
கூறப்பட்டிருக்கிறது. ஆனால்‌ இது 45 
அடி உயரம்‌ என்று இருக்க வேண்டும்‌. 
(நாளா 3:3-4). 

கர்த்தருடைய ஆலயத்தைக்‌ 
கட்டுவதற்கு பணம்‌ தேவைப்படும்‌. அதற்கு 
செல்லும்‌ செலவு ராஜாவின்‌ 
மட லிலிறுந்து கொடுக்கப்ப வேண்டும்‌ 
என்று கோரேசு உத்தரவு 
பிறப்பித்திருக்கிறான்‌. கோரேசு பிறப்பித்த 
உத்தரவின்‌ பிரகாரம்‌, சிறையிருப்பிலிருந்து 
எருசலேமுக்கு திரும்பிப்போன யூதர்களுக்கு, 
ஆலயத்தைக்‌ கட்டுவதற்கான செலவு 
தொகை கொடுக்கப்படவில்லை. 


கோரேசு கர்த்தருடைய ஆலயத்தைக்‌ 
கட்டுவது சம்பந்தமாக உத்தரவு பிறப்பித்த 
பின்பு, பெர்சியா தேசத்திலே ஆட்சி 
மாற்றமுண்டாயிற்று அந்த தேசத்தை: 
கோரேசுக்கு பின்பு ஆட்சி செய்தவர்கள்‌, 
கோரேசு பிறப்பித்த உத்தரவின்‌ பிரகாரம்‌, 
கர்த்தருடைய ஆலயத்தைக்‌ கட்டுவதற்கு 
செல்லும்‌ செலவைக்‌ கொடுக்கவில்லை. 


நேபுகாத்நேச்சார்‌. எருசலேமுக்கு வந்து, 


கொடுக்கவேண்டும்‌ என்றும்‌ 
உத்தரவு பிறப்பித்திருக்கிறான்‌. 


தரியு பிறப்பித்த உத்தரவு 
எஸ்றா 6:6-12 


எஸ்றா 6:6. அப்பொழுது தரியுராஜா 
எழுதியனுப்பினதாவது: இப்பொழுதும்‌, 
அப்புதத்திலிருக்கிற 

தத்னாயும்‌ 


நதிக்கு. 
தேசாபதியாகிய 
சேத்தார்பொஸ்னாயுமாகிய நீங்களும்‌, 


நதிக்கு அப்புழத்திலிருக்கிற 
அப்பற்காகியரான உங்கள்‌ வகையரா 
யாவரும்‌ அவ்விடத்தைவிட்டு. 
விலகியிருங்கள்‌. 


எஸ்றா - விரிவுரை 
EZRA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எஸ்றா 
ஆலயத்தின்‌ 
செய்யட்டும்‌, 


67. தேவனுடைய 
வேலையை அவர்கள்‌ 


யூதருடைய 
அதிபதியும்‌, யூதரின்‌ மூப்பரும்‌, 
தேவனுடைய ஆலயத்தை அதின்‌ 
ஸ்தானத்திலே கட்டக்கடவர்கள்‌. 


எஸ்றா 6:8. ருதவனுடைய 
ஆலயத்தை யூதரின்‌ மூப்பர்‌ கட்டும்‌ 
விஷயத்தில்‌ நீங்கள்‌. 
அவர்களுக்குச்‌. செய்யத்தக்கதாய்‌, 
நம்மால்‌ உண்டான கட்டனை 
என்னவென்றால்‌, அத்த மனிதருக்குத்‌ 
தடை உண்டாகாதபடிக்கு, நதிக்கு 
அப்புறத்தில்‌ வாங்கப்படும்‌ 
பகுதியாகிய ராஜாவின்‌ திரவியத்திலே 
அவர்களுக்குத்‌. "தாமதமில்லாமல்‌. 
செல்லும்‌ செலவு கொடுக்கவேண்டும்‌. 


எஸ்றா. 


தேவனுக்குச்‌. 
கனையிடத்‌ 


89. பரலோகத்தின்‌ 
சர்வாங்க  தகனபலி. 
தேவையான 
இனங்கானைகன்‌, ஆட்டுக்கடாக்கன்‌, 
ஆட்டுக்குட்டிகள்‌, கோதுமை, உப்பு, 
திராட்சரசம்‌, எண்ணெய்‌ முதலானவை 
தினந்தினம்‌ அவர்கள்‌ சொற்படி, 
தாழ்ச்சியில்லாமல்‌ 
கொடுக்கப்படக்கடவது. 


எருசலேமிலிருக்கிற 
பரலோகத்தின்‌ 
தேவனுக்குச்‌ ௬கந்த வாசனையான 
பலிகளைச்‌ செலுத்தி, ராஜாவுக்கும்‌ 
அவர்‌ குமாரருக்கும்‌ தீர்க்காயுகுண்டாக 
மன்றாடும்படிக்கு. இப்படிச்‌. 
செய்யப்படுவதாக. 


எஸ்றா 6:40. 
ஆசாரியர்கள்‌. 


எஸ்றா 8:11. பின்னும்‌ நம்மால்‌ 
i கட்டனை என்னவென்றால்‌: 
மனிதனாவது இந்தக்‌ 
மாற்றினால்‌, அவன்‌ 
ஒரு உத்திரம்‌ 
நாட்டப்பட்டு, அவன்‌ 
அதில்‌ தூக்கிப்போடப்படவும்‌, 
அதினிமித்தமாக அவனுடைய வீடு, 
குப்யைமேடாக்கப்பட வுங்கடவது. 


எத்த 
கட்டனையை 
வீட்டிலிருந்து 
பிடுங்கி 





i THE 
TT 


612. ஆகையால்‌ இதை 
எருசலேமிலூன்ன. 

ஆலயத்தைக்‌. 

தங்கள்‌ கையை 

திட்டப்போகிற சகல ராஜாக்களையும்‌ 
சகல... ஜனங்களையும்‌ தம்முடைய 
நாமத்தை அங்கே வினங்கப்பண்ணின 
திர்முலமாக்கக்கடவற்‌, 


கட்டளையைக்‌ 
இதின்படி, 
செய்யப்படக்கடவது 
எழுதியனுப்பினான்‌.. 


கர்த்தருடைய ஆலயத்தை எருசலேமிலே 
திருக்‌ கட்டுவது சம்பந்தமாக, கோரேசு 
ராஜா பிறப்பித்த உத்தரவை தரியு ராஜா 
அங்கீகரிக்கிறான்‌. கோரேசு ராஜா பிறப்பித்த 
உத்தரவு மிகவும்‌ தெளிவாக இருக்கிறது. 
அதில்‌ குழப்பம்‌ எதுவுமில்லை. கர்த்தருடைய 


மில்க்‌ 
திரும்பிப்போன க்‌ 
ஆலயத்தை மறுபடியும்‌. 
ஆரம்சத்திருக்கிறார்கள்‌. ஆனால்‌ 
அவர்களுக்கு சத்துருக்கள்‌ மூலமாக 
பிரச்சனைகளும்‌ தடைகளும்‌ உண்டாயிற்று. 
யூதர்கள்‌ கர்த்தருடைய ஆலயத்தைக்‌ 
கட்டும்போது, அவர்களை யாரும்‌ 
தடைபண்ணக்கூடாது என்று தரியு ராஜா 
உத்தரவு பிறப்பிக்கிறான்‌. 


அப்பொழுது தியானா 
எழுதியலுப்பினநாவது: இப்பொ 
நதிக்கு அப்புறத்திலிருக்கிற நேசாபதியாகிய 
தத்னாயும்‌. சேத்தார்பொஸ்னாயுமாகிய 
நீங்களும்‌, நதிக்கு அப்புறத்திலிருக்கிற 
அப்பற்சாகியரான உங்கள்‌ வகையரா யாவரும்‌ 
அவ்விடத்தைவிட்டு விலகியிருங்கள்‌” (எஸ்றா 
6:6) என்றும்‌, 

“தேவனுடைய ஆலயத்தின்‌ வேலையை 
அவர்கள்‌ செய்யட்டும்‌, யூதருடைய 
அதிபதியும்‌, யூதரின்‌ மூப்பரும்‌, தேவனுடைய 

அதின்‌ ஸ்தானத்திலே 
"எஸ்றா 6:7) என்றும்‌, 
தரியு ராஜா 


எருசலேமுக்கு. 
கர்த்தருடைய 
கட்ட 


எஸ்றா - விரிவுரை 
EZRA - COMMENTARY 


தரியு 


ராஜாவுக்கு 
ட்‌ 


யூதர்களுடைய 
உள்நோக்கம்‌. 
தெரிந்திருக்கிறது. அவர்கள்‌ கர்த்தருடைய 
ஆலயம்‌ கட்டப்படுவதை தடுக்க 
வேண்டுமென்று நோக்கமாயிருக்கிறார்கள்‌. 
ஆகையினால்‌ நதிக்கு அப்புறத்திலிருக்கிற 
வகையரா யாரும்‌, கர்த்தருடைய 
ஆலயம்‌ கட்டப்படும்‌ ஸ்தலத்திலிருந்து 
விலகியிருக்கவேண்டும்‌ என்று தரியு 
ராஜா சொல்லுகிறான்‌. 


கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்கு 
செல்லும்‌ செலவு ராஜாவின்‌ 
கொடுக்கப்பட 
கோரேசு ராஜா 
உத்தரவு பிறப்பித்திருந்தான்‌ (எஸ்றா 6:4), 
அந்த உத்தரவின்‌ பிரகாரமாக, 
ஆலயத்தைக்‌ கட்டுவதற்கு 
செலவு தொகை 
கொடுக்கப்படவில்லை. இப்போதோ தரியு 
ராஜா ஆலயம்‌ கட்டுவதற்கான செல்லும்‌ 
செலவை ராஜாவின்‌ திரவியத்திலிருந்து, 
யூதர்களுக்கு தாமதமில்லாமல்‌ 
கொடுக்கவேண்டும்‌ என்று உத்தரவு 
பிறப்பிக்கிறான்‌. 


தரியு ராஜா 
அனுப்பின நிருபத்தில்‌, 
ஆலயத்தை யூதரின்‌ 
விஷயத்தில்‌ நீங்கள்‌ 
செய்யத்தக்கதாம்‌, நம்மால்‌ உண்டான 
கட்டளை என்னவென்றால்‌, அந்த 
உண்டாகாதடிக்கு, 
்‌ வாங்கப்படும்‌ 


'திரவியத்திலே 


தான்‌ எழுதி 
“தேவனுடைய 
மூப்பர்‌ கட்டும்‌ 
அவர்களுக்குச்‌ 


ப்புறத்தில்‌ 
ராஜாவின்‌ 
அவர்களுக்குத்‌ தாமதமில்லாமல்‌ செல்லும்‌ 


செலவு கொடுக்கவேண்டும்‌' 
என்றும்‌ எழுதுகிறான்‌. 


(எஸ்றா 6:8) 


கொடுக்குமாறு தரியு 
ராஜா கட்டளையிடுகிறான்‌. 





f= a 
TT 


தரியு ராஜா, தான்‌ எழுதி அனுப்பின 
நிருபத்தில்‌, “பரலோகத்தின்‌ தேவனுக்குச்‌ 
சர்வாங்க தகனபலிகளையிடத்‌ தேவையான 
இளங்காளைகள்‌, ஆட்டுக்கடாக்கள்‌, 
ஆட்டுக்குட்டிகள்‌, கோதுமை, கப்பு, 
திராட்சரசம்‌, எண்ணெய்‌ முதலானவை 
தினந்தினம்‌ அவர்கள்‌ சொற்படி 
தாழ்ச்சியில்லாமல்‌  கொடுக்கப்படக்கடவது" 
(எஸ்றா 6:9) என்றும்‌ எழுதியிருக்கிறான்‌. 


| தரியு ராஜா இஸ்ரவேலின்‌ தேவனாகிய 


க ற்தருக்கு. 
ஆட்டுக்குட்டிகளும்‌, 
தேவைப்படுகிறது. 
போஜனபலிகளை 
திராட்சரசம்‌, 
தேவைப்படுகிறது. . 
பலிசெலுத்துவதற்குத்‌ 
பொருட்களையும்‌ 
கொடுப்பதற்கு உத்தரவு பிறப்பிக்கிறான்‌. 


மேலும்‌ 
எண்ணெய்‌ 


ஆசாரியர்கள்‌ 
பலிசெலுந்தும்போது, 
குமாருக்கும்‌ 
விண்ணப்பம்பண்‌ ணுமாறும்‌ 
வேண்டிக்கொள்கிறான்‌. 


எருசலேமிலிருக்கிற 
பரலோகந்தின்‌ தே: 
வாசனையான 
ராஜாவுக்கும்‌. 
தீர்க்காயுசுண்டாக. 
இப்படிச்‌ செய்யப்படுவதாக" 
என்றும்‌ தரியு தன்னுடைய 
எழுதியனுப்புகிறான்‌. 


தேவனுடைய 
யாராவது 
அவர்கள்மீது 
என்றும்‌, 
கொடுக்கப்படும்‌ 
எச்சரிக்கிறான்‌. 


கர்த்தருக்கு 
தனக்கும்‌ தன்னுடைய 
கர்த்தரிடத்தில்‌ 
தரியு ராஜா 


"ஆசாரியர்கள்‌ 
சுகந்த 
லத்தி, 


பலிகளைச்‌ 
அவர்‌ குமாருக்கும்‌ 
மன்றாடும்படிக்கு 

(எஸ்றா 6:10) 
கடிதத்தில்‌ 


(லயத்தைக்‌ கட்டுவதற்கு 
டையூறு செய்தால்‌, 
தேவனுடைய சாபம்‌ வரும்‌ 
அவர்களுக்கு தண்டனை 
என்றும்‌ தரியு ராஜா 


எஸ்றா - விரிவுரை 
EZRA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆகையால்‌ இதை மாற்றவும்‌, 
எருசலேமிலுள்ள தேவனுடைய 
ஆலயத்தைக்‌ கெடுக்கவும்‌, தங்கள்‌ கையை 
நீட்ட்போகிற சகல  ராஜாக்களையும்‌ 
சகல ஜனங்களையும்‌ தம்முடைய நாமத்தை 
விளங்கப்பண்ணின தேவன்‌ 
நிர்மூலமாக்கக்கடவர்‌' (எஸ்றா 6:12) என்று 
எழுதி, தரியுவகிய நாம்‌ இந்தக்‌ 
கட்டளையைக்‌ கொடுத்தோம்‌ என்றும்‌, 
க ஜாக்கிரதையாய்ச்‌ 
செய்யப்படக்கடவது என்றும்‌ 


எழுதியனுப்புகிறான்‌. 


ராஜாக்களின்‌ இருதயங்கள்‌ 
கர்த்தருடைய கரத்திலிருக்கிறது. கர்த்தர்‌ 
தம்முடைய விருப்பத்தின்‌ பிரகாரமாக 
ராஜாக்களையும்‌, அவர்களுடைய 
யோசனைகளையும்‌ ஆளுகை செய்கிறார்‌. 
இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தரே 
ராஜாதி ராஜாவாயிருக்கிறார்‌ கர்த்தர்‌ 
தம்முடைய eg நிறைவேற்றும்‌ 
வேளை வரும்போது, கர்த்தருடைய 
ஊழியக்காரர்கள்‌ அவருடைய குருவிகளாய்ப்‌ 
ம்‌ ப்‌ ற்‌ ஆயத்தமாயிருக்க 
கர்த்தர்‌ தம்முடைய 
ஊழியக்காரர்களுக்கு எதிர்பாராத 
இடங்களிலிருந்து உதவிகளை அனுப்புவார்‌. 
சில சமயங்களில்‌ பூமியானது. 
ஸ்திரீக்கு உதலி செய்கிறது. “பூமியானது 
ஸ்திரீக்கு உதவியாகத்‌ தன்‌ வாயைத்‌ திறந்து, 
வலுசர்ப்பம்‌ தன்‌ வாயிலிருந்து ஊற்றின 
கெள்ளந்கை விழுங்கினது'' பவெளி 1246) 
கர்த்தரைப்பற்றி அறியாதவர்கள்கூட, 
அவருடைய வழிநடத்துதலினால்‌, 
கர்த்தருடைய ஊழியத்திற்கு உதவி 
செய்வார்கள்‌. 
யூதர்களின்‌ சத்துருக்கள்‌ தரியு 
ரஜாவிடத்தில்‌, யூதர்களுக்கு விரோதமாக 
குற்றச்சாட்டுக்களைச்‌ ன்னார்கள்‌. 
ராஜா உத்தரவு பிறப்பித்து, தேவனுடைய 
ஆலயத்தைக்‌ கட்டுகிற வேலைகளை 
நிற்த்திப்போடுவான்‌ என்று 
ன்‌ ஆனால்‌ தரியு ராஜாவோ, 
வனுடைய ஆலயம்‌ கட்டப்படுவதை 
தோடா அதை கட்டி 
முடிப்பதற்கு உதவி செய்கிறான்‌. 





i THE 
TT 


ஆலயம்‌ கட்டி. முடி.ந்ததூ 
எஸ்றா 6:13-15 


எஸ்றா 6:18, அப்பொ நதிக்கு 
இப்புறத்திலிருக்கிற தேசாதிபதியாகிய 
தத்னாயும்‌, சேத்தார்பொண்னாயும்‌, 
அவர்கள்‌ வகையராவும்‌, தரியுராஜா 
கட்டளையிட்ட பிரகாரம்‌. 
ஜாக்கிரதையாய்ச்‌ செய்தார்கள்‌. 


எஸ்றா 6:14. அப்படியே யூதரின்‌ மூப்பர்‌ 
கட்டினார்கள்‌; தீர்க்கதரிசியாகிய 
ஆகாயும்‌ இத்தோவின்‌ குமாரனாகிய 
சுகரியாவும்‌ தீர்க்கதரிசனம்‌ சொல்லி. 
வந்தபடியினால்‌ அவர்களுடைய 
காரியம்‌ கைகூடிவத்தது; அவர்கள்‌ 
இஸ்ரவேலின்‌ தேவனுடைய 
கட்டனைப்படியேயும்‌, கோரேஸ்‌, தரியு, 
பெர்சியாவின்‌. ராஜாவாகிய 
அர்தசஷ்டா என்பவர்களுடைய 
கட்டணனைப்படியேயும்‌ அதைக்கட்டி. 
முடித்தார்கள்‌. 


எஸ்றா 5, ராஜாவாகிய தரியு 
அரசாளுகிற ஆறாம்‌ வருஷம்‌ ஆதார்‌ 
என்னும்‌ மாதம்‌ மூன்றாத்தேதியிலே 
அந்த ஆலயம்‌ கட்டி முடிந்தது. 


றம்‌ 


ல காகிக்கினர்கள 
இப்புறத்திலிருக்கிற 


சத்துருவாயிருந்தவர்கள்‌ 
அவர்களுக்கு 
நதிக்கு 
தேசாதிபதியாகிய 
சேத்தார்பொஸ்னாயும்‌, 
அவர்கள்‌ வகையராவும்‌, தரியுராஜா 
கட்டளையிட்ட பிரகாரம்‌ ஜாக்கிரதையாய்ச்‌ 
செய்கிறார்கள்‌ (எஸ்றா 643. 


தேசாதிபதியாகிய தத்னாயும்‌, 
சேத்தார்பொஸ்னாயும்‌, அவர்கள்‌ 
வகையராவும்‌ தரியுராஜாவின்‌ கட்டளையைப்‌ 
பெற்றுக்‌ கொள்கிறார்கள்‌. 
ராஜாவின்‌ கட்டளைக்கு உடனடியாகவும்‌, 
ஜாக்கிரதையாகவும்‌ கீழ்ப்படிகிறார்கள்‌. 
யூதர்கள்‌ தேவாலயத்தை தடையில்லாமல்‌: 
வேகமாகக்‌ கட்டுகிறார்கள்‌. இந்தக்‌ 
கட்டுமான வேலைகளுக்கு மூன்று பேருடைய 
கட்டளைகள்‌ உதவி புரிந்திருக்கிறது. 
அவையாவன: 


தத்னாயும்‌, 


எஸ்றா - விரிவுரை 
EZRA - COMMENTARY 


1. இஸ்ரவேலின்‌ தேவனுடைய கட்டளை 
(எஸ்றா 644) 


2. பெர்சியாவின்‌ ராஜாவாகிய கோரேஸின்‌ 
கட்டளை 


பெர்சியாவின்‌ ராஜாவாகிய தரியுவின்‌ 
கட்டளை 
ஆரம்பத்தில்‌, 
கட்டப்படுவதை 
தீவிரமாய்ப்‌ 


இந்த சத்துருக்கள்‌ 
தேவனுடைய ஆலயம்‌: 
தடைபண்ணுவதற்காக 
போனார்கள்‌. 

ஆனால்‌. இப்போதோ, அந்த 
சத்துருக்கள்‌, தரியு ராஜா கட்டளையிட்ட 
பிரகாரம்‌, யூதர்களுக்கு உதவி செய்ய 
விரைந்து போகிறார்கள்‌. 


அர்தசஷ்டாவுடைய 

ரெகூமுக்கும்‌, 
கணக்கனாகிய சிம்சாமிக்கும்‌ அவர்கள்‌ 
வகையராவுக்கு முன்பாக வாசிக்கப்பட்டபோது, 
அவர்கள்‌ தீவிரத்துடனே எருசலேபிலிருக்கிற 
யூதரிடத்திற்குப்‌ போய்‌, பலவந்தத்தோடும்‌ 
கட்டாயத்தோடும்‌ (வர்களை 
வேலைசெய்யாதடடிக்கு நிறுத்திப்போட்டார்கள்‌"' 
(எஸ்றா 4:23). 


ரின்‌ பபர்‌ 
தைக்‌ ர கழகணகள்‌; 
ஆகாயும்‌ இத்தோவின்‌ 
சகரியாவும்‌ தீர்க்கதரிசனம்‌ 
அவர்களுடைய 

அவர்கள்‌ 
இஸ்ரவேலின்‌: தேவனுடைய 
கட்டளைப்படியேயும்‌, கோரேஸ்‌, தரியு, 
பெர்சியாவின்‌ ராஜாவாகிய அர்தசஷ்டா 
என்பவர்களுடைய கட்டளைப்படியேயும்‌ 
அதைக்கட்டி முடிக்கிறார்கள்‌. ராஜாவாகிய 
தரியு அரசாளுகிற ஆறாம்‌ வருஷம்‌ ஆதார்‌ 
என்னும்‌ மாதம்‌ மூன்றாந்தேதியிலே அந்த 
ஆலயம்‌ கட்டி முடிக்கப்படுகிறது. 
(எஸ்றா 62415). 


ஆலயத்தைக்‌ 

தீர்க்கதரிசியாகிய 
குமாரனாகிய 
சொல்லிவந்தபடியினால்‌. 


காரியம்‌ கைகூடிவருகிறது:: 


தேவனுடைய 
கட்டுகிறார்கள்‌. 
கட்டுவது, 
கட்டளை 
ரின்‌ 
கட்டளைக்கு 


யூதரின்‌ மூப்பர்கள்‌ 
ஆலயத்தை உற்சாகமாய்க்‌ 
கர்த்தருடைய ஆலயத்தைக்‌ 
இஸ்ரவேலின்‌ தேவனுடைய 
என்பதை அறிந்து. 
மூப்பர்கள்‌ தேவனுடைய 
கீழ்ப்படிகிறார்கள்‌. 





i THE 
TT 


கர்த்தருடைய ஆலயத்தை எருசலேமிலை. 
கட்டுமாறு கோரேசு 


ஏற்கெனவே உத்தரவு 
இப்போது 
உத்தரவை 
கர்த்தருடைய ஆலயத்தைக்‌ 


தரியு 


சகரியாவும்‌ யூதாவின்‌ 
கர்த்தருடைய வார்த்தைகளை 
சொல்லி 
உற்சாகப்படுத்துகிறார்கள்‌. 
தேவனுடைய ஆலயம்‌  விருவிருப்பாக 
கட்டப்படுகிறது. சுமார்‌ நான்கு 
வருஷகாலத்தில்‌ அவர்கள்‌ ஆலயத்தைக்‌ கட்டி 
முடிக்கிறார்கள்‌. 
சுவிசேஷ படம்‌ ஆலிக்குரிய 
ஆலயமாயிருக்கிறது. தாடர்ந்து 
கட்டப்பட்டு வருகிறது. ல்‌ சித்தமான 
வேளையில்‌, சுவிசேஷ சபை கட்டி 
முடிக்கப்படும்‌. ஒவ்வொரு விசுவாசியும்‌ 
ஜீவனுள்ள ஆலயமாகயிருக்கிறார்கள்‌. 
பரிசுத்தமான விசுவாசத்தினால்‌, 
ஒவ்வொரு. விசுவாசியும்‌ தன்னை 
ஜீவனுள்ள ஆலயமாக கட்டி வ்‌ 


அகவும்‌ 
மூப்பருக்கு. 
தீர்க்கதரிசனமாய்ச்‌ 
அவர்களை 


கர்த்தருடைய 
கட்டும்போது, சாத்தான்‌ எப்போதுமே ௪ எத்த 
நிற்பான்‌. நம்முடைய பாவங்க 
அக்கிரமங்களும்‌ நமக்கு தடையாயிருக்கும்‌. 
இந்தப்‌ பூமியிலே நமக்கு போராட்டங்களும்‌, 
உபத்திரவங்களும்‌ உண்டு. இவற்றிற்கு 
மத்தியில்‌, கர்த்தர்‌ நமக்கு நியமித்திருக்கிற 
முன்னேறிச்‌ 


ஆலய பிரதிஷ்டை 
எஸ்றா 6:16-18 


எஸ்றா 618. அப்பொழுது. 
இஸ்ரவேல்‌ புத்திரரும்‌, ஆசாரியரும்‌, 
லேவியரும்‌, சிறையிருப்பிலிருந்து 
வந்த மற்றவர்களும்‌, தேவனுடைய 
ஆலயப்‌ பிரதிஷ்டையைச்‌. 
சுந்தோஷமாய்க்‌ கொண்டாடினார்கள்‌. 


எஸ்றா - விரிவுரை 
EZRA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எஸ்றா 6:17. தேவனுடைய ஆலயத்தின்‌ 
பிரதிஷ்டைக்காக நாறு 
காளைகளையும்‌, இருநூறு: 
ஆட்டுக்கடாக்களையும்‌, "நானூறு. 
ஆட்டுக்குட்டிகளையும்‌, இஸ்ரவேல்‌ 
கோத்திரங்களுடைய 
இலக்கத்தின்படியே, 
அனைத்தின்‌ பாவநிவாரண 
யலிக்காகப்‌ பன்னிரண்டு 
வென்னாட்டுக்கடாக்கனையும்‌ 
பலியிட்டு, 


இஸ்ரவேல்‌ 


எஸ்றா 6:18. மோசேயின்‌ புஸ்தகத்தில்‌ 
எழுதியிருக்கிறபடியே, அவர்கள்‌ 
எருசலேமிலுன்ன தேவனுடைய 
ஆராதனைக்கென்று ஆசாரியரை 
அவர்கள்‌ வகுப்புகளின்‌ படியும்‌, 
லேவியரை அவர்கள்‌ 
முறைவரிசைகளின்படியும்‌ 
நிறுத்தினார்கள்‌. 


கர்த்தருடைய லயம்‌ கட்டி 
முடிக்கப்பட்டிருக்கிறது. சிறையிருப்பிலிருந்து 
எருசலேமுக்கு திரும்பி வந்த யூதர்கள்‌, 
தாங்கள்‌ கட்டின ஆலயத்தை கர்த்தருக்கு 
பிரதிஷ்டைபண்ணுகிறார்கள்‌. கர்த்தரை 
ராதிப்பதற்காகவும்‌, அவருடைய 
சுத்தமான ஊழியங்களை 
நடத்துவதற்காகவும்‌, கர்த்தருடைய ஆலயம்‌ 
கப்டப்பட்டிருக்கிறது. 
குட்டப்பட்டிருக்கிற கர்த்தருடைய 
ஆலயத்தை, அவருடைய நாமமகிமைக்காக 
பிரதிஷ்டைபண்ண வேண்டும்‌. இந்த ஆலயம்‌ 
எந்த நோக்கத்திற்காக கட்டப்ப்டிருக்கிறதோ, 
அந்த நோக்கத்திற்காக கர்த்தருடைய 
சமுகத்திலே ஒப்புக்கொடுக்கவேண்டும்‌. 
கர்த்தருடைய ஆலயத்தில்‌, கர்த்தருடைய 
நாமத்தை மகிமைப்படுத்தும்‌ காரியங்கள்‌ 
மாத்திரமே நடைபெறவேண்டும்‌. 
ஆலயக்கட்டிடத்தில்‌. உலகப்பிரகாரமான 
பயன்பாடுகளோ அல்லது கர்த்தருடைய 
நாமத்தை மகிமைப்படுத்தாத வேறு எந்தக்‌ 
காரியங்களோ நடைபெறக்கூடாது. 


கர்த்தருடைய 


நடைபெறவேண்டும்‌. 





ts FTE 
TT 


கொண்டாடுகிறார்கள்‌ 


ஆலயத்தை. 
பை ன்வல்போது ஆசாரியரோடும்‌ 
லேவியரோடும்‌, இஸ்ரவேல்‌ புத்திரரும்‌ 
சேர்ந்து 'சந்தோஷமாய்க்‌ 
கொண்டாடுகிறார்கள்‌. யூதாகோத்திரத்தாரும்‌, 
பென்யமீன்‌ கோத்திரத்தாரும்‌, அங்கே 
பிரதானமான வர்களாகயிருந்தாலும்‌, 
சிறையிருப்பிலிருந்து வந்த _ இஸ்ரவேலின்‌ 
எல்லா கோத்திரத்தாரும்‌. 
ஆலயப்பிரதிஷ்டையை. சந்தோஷமாய்க்‌ 
கொண்டாடுகிறார்கள்‌ 


ஆலயத்தின்‌ 

நூறு காளைகளையும்‌, 

ஆட்டுக்கடாக்களையும்‌, 

ஆட்டுக்குட்டிகளையும்‌, 

்‌ கோத்திரங்கள்‌ 

இலக்கத்தின்படியே, இஸ்ரவேல்‌ அனைத்தின்‌ 

பாவநிவாரண பலிக்காகப்‌ 

பன்னிரண்டு  வெள்ளாட்டுக்கடாக்களையும்‌ 
பலியிடுகிறார்கள்‌ (எஸ்றா 677, 


சாலொமோன்‌ கர்த்தருக்‌ 
ஆனத்தக்‌ கட்டன்‌. அலர்‌ நேவதுடைய்‌ 
ஆலயத்தைப்‌ பிரதிஷ்டைபண்ணியபோது 
ஏராளமான ஆடுகளையும்‌ மாடுகளையும்‌ 
சர்வாங்க தகனபலியாக செலுத்தினார்‌ 
சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்த யூதர்கள்‌ 
தேவனுடைய ஆலயத்தைக்‌ கட்டி 
முடித்திருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ தேவனுடைய 
ஆலயப்பிரதிஷ்டையை சந்தோஷமாய்க்‌ 
'கொண்டாடுகிறார்கள்‌. 
இந்தப்‌ பிரதிஷ்டை வைபவத்தில்‌ 
பலியாக செலுத்தப்படுகிற ஆட்டுக்குட்டிகளின்‌ 
எண்ணிக்கையை, சாலொமோன்‌ பலியாக 
செலுத்தின ஆட்டுக்குட்டிகளின்‌ 
எண்ணிக்கையோடு ஒப்பிடக்கூடாது. 
ன்‌ ஆயிரக்கணக்கான 
ஆலயப்பிரதிஷ்டையின்போது 
ர்‌ தகனபலியாக செலுத்தினார்‌. 
சிறையிருப்பிலிருந்து வந்தவர்களிடத்தில்‌ 
திரளான ஐசுவரியம்‌ இல்லை. ஆனாலும்‌ 
அவர்கள்‌ தங்கள்‌ திராணிக்குத்தக்கதாக 
பலிகளை செலுத்தி, ஆலயப்பிரதிஷ்டையை 
சந்தோஷமாய்க்‌ கொண்டாடுகிறார்கள்‌. 


தேவனுடைய 
பிரதிஷ்டைக்காக 


எஸ்றா - விரிவுரை 
EZRA - COMMENTARY 


ஆலயப்பிரதிஷ்டையை 
"கொண்டாடும்போது, 


ஆராதனைக்கென்று ஆசாரியரை அவர்கள்‌ 
வகுப்புகளின்படியும்‌, லேவியரை அவர்கள்‌ 
முறைவரிசைகளின்படியும்‌ நிறுத்துகிறார்கள்‌ 
(எஸ்றா 678) 


ஆசாரியர்‌, லேவியர்‌ ஆகியோரின்‌ 24 
வகுப்புக்கள்‌ மறுபடியும்‌ ஆரம்பிக்கப்படுகிறது. 
இந்த வகுப்புக்களைப்‌ பற்றி மோசேயின்‌ 
பிரமாணத்தில்‌ கூறப்படவில்லை. ஆனால்‌ 
நாளா 24-25 
கூறப்பட்டிருக்கிறது. 
ஆராதனையின்‌ 
தேவாலய 
மோசேயின்‌ 
பட்டிருக்கிறது. 

சாலொமோனுடைய நாட்களிலே, 
ஆலயத்தில்‌ ஆராதனைகள்‌ ஆடம்பரமாக 
நடைபெற்றது. இப்போது அப்படிப்பட்ட 
ஆடம்பரமான ர்‌ 
நடைபெறவில்லை. 
சிறையிலிருந்து 
யூதர்கள்‌ கர்த்தரை 
உண்மையோடும்‌ தொழுதுகொள்கிறார்கள்‌. 
பரிசுத்தமே கர்த்தருடைய ஆலயத்தின்‌ 
மெய்யான அழகாகயிருக்கிறது. 


சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்த 
மோசேயின்‌ புஸ்தகத்தில்‌ 


பிரமாணங்களுக்கு 
கொடுக்கிறார்கள்‌. 

ஆராதனையை பரிசுத்தமாய்‌ 

ருடைய 

பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்துகிறார்கள்‌. 
தேவனுடைய ஆலயத்திலே, பரிசுத்தத்தின்‌ 
அழகைப்போல, வேறு எந்த அழகும்‌ இல்லை. 


பஸ்கா 
எஸ்றா 6:19-22 


எஸ்றா 6:19. சிறையிருப்பிலிருந்தூ 
வந்தவர்கள்‌. முதலாம்‌ மாதம்‌ 
பதினாலாத்தேதியிலே பஸ்காவையும்‌ 
ஆசாரித்தார்கள்‌. 





i al 
TT 


எஸ்றா 6:20. ஆசாரியரும்‌ லேவியரும்‌ 
ஒருமனப்பட்டுத்‌ தங்களைச்‌: 
சுத்தம்பண்ணிக்கொண்ட தினால்‌, 
எல்லாரும்‌ சுத்தமாயிருத்து, 
சிறையிருப்பிலிரு ந்து வந்தவர்கள்‌ 
எல்லாருக்காவும்‌, ஆசாரியரான தங்கள்‌ 
சகோதரருக்காகவும்‌, தங்களுக்காகவும்‌. 
பஸ்காவின்‌ ஆட்டுக்குட்டிகனை 
அடித்தார்கள்‌. 


எஸ்றா 62. அப்படியே. 
சிறையிருப்பிலிரு த்து திரும்பிவந்த 
இஸ்ரவேல்‌ புத்திரரும்‌, இஸ்ரவேலின்‌ 
தேவனாகிய கர்த்தரை நாடும்படி, 
பூலோக ஜாதிகவின்‌ அசுத்தத்தை 
விட்டு, அவர்கனண்டையிலே சேர்ந்த 
அனைவரும்‌ அதைப்‌ புசித்து, 


எஸ்றா 6:22, 
அப்பப்பண்டிகையை ஏழுநானாகச்‌. 
சுந்தோஷத்துடனே ஆசரித்தார்கள்‌; 
கர்த்தர்‌ அவர்களை மகிழ்ச்சியாக்கி, 
அவர்கள்‌ கைகளை இஸ்ரவேலின்‌ 
தேவன்‌ என்னும்‌ தேவனுடைய 
ஆலயத்தின்‌ வேலையிலே 
பலப்படுத்தத்தக்கதாய்‌ அசீரியருடைய 
ராஜாவின்‌ இருதயத்தை அவர்கள்‌. 
பட்சத்தில்‌ சார்த்திருக்கப்பண்ணினார்‌.. 


சிறையிருப்பிலிருந்து திரும்பி 
வந்தவர்கள்‌, புதிதாகக்‌ கட்டப்பட்டு 
பிரதிஷ்டைபண்ணப்பட்டிருக்கிற தேவனுடைய 
்‌ பஸ்காவை ஆசரிக்கிறார்கள்‌. 
இப்போதுதான்‌ பாபிலோன்‌ 
சிறையிருப்பிலிருந்து. 
இஸ்ரவேல்‌ 
எகிப்தின்‌ அடிமைத்தனத்திலிருந்து 
அடையாளமாகவும்‌, 
வண்ணமாகவும்‌ 


புளிப்பில்லாத 


த்‌ 
விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள்‌ 
புத்திரர்‌ 
விடுவிக்கப்பட்டதற்கு 
அதை  நினைவகூரும்‌ 
பஸ்காவை புசிப்பது வழக்கம்‌. 


எருசலேமிலிருக்கிற இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 


கர்த்தருடைய 
சிறையிருப்பிலிருந்து 
விடுவிக்கப்பட்டவர்கள்‌. 


கிருபையினாலே. 
சமீபத்தில்‌ 


சந்தோஷமாய்ப்‌ புசிக்கிறார்கள்‌. 


எஸ்றா - விரிவுரை 
EZRA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சிறையிருப்பிலிருந்து 
முதலாம்‌ மாதம்‌ 
பஸ்காவையும்‌ 
ஆசாரியரும்‌ 
தங்களைச்‌ 
எல்லாரும்‌ 


வந்தவர்கள்‌ 
“ப்தினாலாந்தேதியிலே 
ஆசாரிக்கிறார்கள்‌. 
லேவியரும்‌ ஒருமனப்பட்டுத்‌ 
கத்தம்பண்ணிக்கொண்டதினால்‌, 
சுத்தமாயிருந்து. 
சிறையிருப்பிலிருந்து. வந்தவர்கள்‌. 
எல்லாருக்காவும்‌, ஆசாரியரான தங்கள்‌ 
சகோதரருக்காகவும்‌, தங்களுக்காகவும்‌ 
பஸ்காவின்‌ ஆட்டுக்குட்டிகளை 
அடிக்கிறார்கள்‌ (எஸ்றா 6:19,20), 


வருஷக்காலத்திற்குப்‌ பின்பு, 
பஸ்காவைப்‌ பற்றி மறுபடியும்‌ இங்கு 
கூறப்பட்டிருக்கிறது. சிறையிருப்பிலிருந்து 
வந்தவர்கள்‌ மறுபடியும்‌. பஸ்காவை 
ஆரரிக்கிறார்கள்‌. இது அவர்கள்‌ ஆசரித்த 
முதலாவது பஸ்காவா என்று தெரியவில்லை. 
ஆனாலும்‌ செருபாபேல்‌ கட்டிய புதிய 
தேவாலயத்தில்‌ சிறையிருப்பிலிருந்து 
வந்தவர்கள்‌ முதன்‌ முறையாகப்‌ பஸ்காவை 
ஆசரிக்கிறார்கள்‌. (எஸ்றா 6119-21). 


பஸ்காவின்‌ ஆட்டுக்குட்டிகளை 
அடிக்கிற ஆசாரியரும்‌ லேவியரும்‌ 
ஒருமனப்பட்டு தங்களை 
சுத்தம்பண்ணிக்கொள்கிறார்கள்‌. பஸ்காவை 
முன்பாக ஆசாரியர்களும்‌ 
சுத்தம்பண்ணுகிறார்கள்‌. 
தங்களைப்‌ பரிகுத்தப்படுத்திக்‌ 
ல்‌, ஒருவருக்கொருவர்‌ 
உதவியாயிருக்கிறார்கள்‌. இதனால்‌ 
எல்லாரும்‌ சுத்தமாயிருந்து, சிறையிருப்பிலி 
ருந்து வந்தவர்கள்‌  எல்லாருக்காவும்‌, 
ஆசாரியரான தங்கள்‌ சகோதரருக்காகவும்‌, 
தங்களுக்காகவும்‌ பஸ்காவின்‌ 
ஆட்டுக்குட்டிகளை அடிக்கிறார்கள்‌. 
ஊழியக்காரர்கள்‌ 
ஊழியத்திற்கு அழகு. 
அதுபோலவே ஊழியக்காரர்‌ மத்தியில்‌ 
ஐக்கியமும்‌, ஒருமனமும்‌ இருப்பது. 
ஊழியத்திற்கு மிகுந்த அழகாகயிருக்கிறது. 


_ அப்படியே சிறையிருப்பிலிருந்து 

ந இஸ்ரவேல்‌. புத்திரரும்‌, 

கர்த்தரை 

ஜாதிகளின்‌ 

அவர்களண்டையிலே 

த அனைவரும்‌ அதைப்‌ புசிக்கிறார்கள்‌ 
(எஸ்றா 6:21) 


கர்த்தருடைய 
பரிசுத்தமாயிருப்பதே 





ழ்‌ நள 
யாய 


அவர்கள்‌ “பூலோக ஜாதிகள்‌" என்று இந்த 
வசனத்தில்‌ அழைக்கப்படுகிறார்கள்‌. 
இவர்கள்‌ இஸ்ரவேலின்‌ தேவனாகிய 
கர்த்தரை நாடும்படி வந்தவர்கள்‌. இவர்களும்‌ 
தங்கள்‌ அசுத்தத்தை விட்டு பஸ்காவை 
புசிக்கிறார்கள்‌. 
விக்கிரகாராதனையும்‌, 

பில்லிசூனியங்களும்‌ புறஜாதியாரின்‌ 
அசுத்தங்களாகயிருக்கிறது. இவர்கள்‌ 


விக்கிகரங்களையும்‌, 
விக்கிரகாராதனையையும்‌, அவற்றோடு. 
தொடர்புடைய எல்லா  அசுத்தங்களையும்‌ 
விட்டுவிட்டு இஸ்ரவேலின்‌ தேவனாகிய 


பஸ்காவை புசிக்கிறார்கள்‌. 

புளிப்பில்லாத 
ஏழுநாளாகச்‌ 
ஆசரிக்கிறார்க 
மகிழ்ச்சியாக்கி, அவர்கள்‌ 
இஸ்ரவேலின்‌ தேவன்‌ என்னும்‌ தேவனுடைய 
ஆலயத்தின்‌ வேலையிலே 
ராஜாவின்‌ இருதயத்தை அவர்கள்‌ பட்சத்தில்‌ 
சார்ந்திருக்கப்பண்ணுகிறார்‌ (எஸ்றா 6:22. 


எஸ்றா - விரிவுரை 
EZRA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பஸ்கா பண்டிகையைப்‌ போலவே 
(எஸ்றா 609) புளிப்பில்லாத அப்பப்‌ 
பண்டிகையைப்‌ பற்றியும்‌ 20 வருஷத்திற்குப்‌. 
பின்பு இங்கு முதன்‌ முறையாகக்‌ 
கூறப்பட்டிருக்கிறது. 


இந்த வசனத்தில்‌ சொல்லப்பட்‌ 
அசீரியருடைய ராஜா, முதலாம்‌ த 
குறிக்கும்‌. (எஸ்றா 68-12) 
இவன்‌ அசீரியருடைய ராஜா என்று ஏன்‌ 
குறிப்பிடப்பட்டிருக்கிறான்‌ என்பதற்கு 
பலவிதமான கருத்துக்கள்‌ கூறப்படுகிறது. 
அக்காலத்தில்‌ மேற்கு ஆசியாவில்‌ அசீரியரே 
பலம்‌ பொருந்தியவர்களாக இருந்தார்கள்‌. 
பெர்சியர்கள்‌ அசீரியருடைய ஆட்சியைக்‌. 
கைப்பற்றிய பின்பும்‌, பெர்சிய 
ராஜாக்கள்‌ இசிரியருடைய ராஜாக்கள்‌ 
அழைக்கப்பட்டிருக்கிறார்கள்‌ 


ருக்கிற 


அப்பப்பண்டி 
'சந்தோஷத்துடனே ஆசரிக்கிறார்கள்‌. 





f= THEN 
ERAT 


எஸ்றாவைப்பற்றி இந்த. இத்தல 
சொல்லப்பட்டிருக்கிறது. லத்தில்‌ 
செருபாபேல்‌, யெசுவா ஆவ்‌ வயது 
முதிர்ந்தோராயிருக்கிறார்கள்‌. ஆகாய்‌, 
சகரியா ஆகியோரும்‌ கர்த்தருடைய 
தீர்க்கதரிசன வார்த்தைகளை சொல்லி 
முடித்துவிட்டார்கள்‌. 

சிறையிருப்பிலிருந்து 
யூதாவின்‌ பட்டணங்களுக்கும்‌ 
வந்திருக்கிற யூதர்கள்‌ 
கர்த்தருடைய ஊழியம்‌ 
நடைபெறவேண்டும்‌. 
ஊழியத்தை செய்வதற்கு 
ஊழியக்காரர்கள்‌ தேவைப்படுகிறார்கள்‌. 
பழைய ஊழியக்காரர்களுக்கு 
வயதாகும்போது, கர்த்தர்‌ புதிய 
ஊழியக்காரர்களை நல்‌ 


A 
டன 


கெக்ம்ககை்ம்‌ 


ன இவர்கள்‌ இருவரும்‌ 
தங்கள்‌ காலங்களில்‌ இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 


கர்த்தருடைய ஊழியத்தை 
செய்தவர்கள்‌. 


எருசலேமுக்கும்‌ 
திரும்பி 
மத்தியிலே 
தொடர்ந்து, 


எஸ்றா 


அதிகாரத்திகிருந்து 
இதற்கு 


எஸ்றாவைப்பற்றிய விவரமும்‌, அவர்‌ 
எருசலேமுக்கு வருவதும்‌ (எஸ்றா 74-10) 
அர்தசஷ்டா ராஜா. எஸ்றாவின்‌ கையில்‌ 
கொடுத்த சன்னதின்‌ நகல்‌ (எஸ்றா 7:11-26). 
எஸ்றா தேவனாகிய கர்த்தரைத்‌ துதிக்கிறார்‌ 
(எஸ்றா 7:27,28). 


எஸ்றாவின்‌ பூர்வோத்திரம்‌ 
எஸ்றா 71-10. 


எஸ்றா. 71. 
வர்த்தமானங்களுக்குப்‌ 

செராயாவின்‌ குமாரனாகிய 
பெர்சியாவின்‌ ராஜாவாகிய 
அச்தசஷ்டா அரசாளுகிற காலத்திலே. 
பாபிலோனிலிருந்து வந்தான்‌; இந்தச்‌ 
செராயா அசரியாவின்‌ குமாரன்‌, இவன்‌ 
இலக்கியாவின்‌ குமாரன்‌, 


எஸ்றா - விரிவுரை 
EZRA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எஸ்றா 7:2. இவன்‌ சல்லூமின்‌ குமாரன்‌, 
இவன்‌ சாதோக்கின்‌ குமாரன்‌, இவன்‌ 
அகிதூயபின்‌ குமாரன்‌, 


எஸ்றா 7:8. இவன்‌ அமரியாவிண்‌ 
குமாரன்‌, இவன்‌ அசரியாவின்‌ குமாரன்‌, 
இவன்‌ மெராயோதின்‌ குமாரன்‌, 


எஸ்றா 27:4. இவன்‌ சேராகியாவின்‌ 
குமாரன்‌, இவன்‌ ஊசியின்‌ குமாரன்‌, 
இவன்‌ புக்கியின்‌ குமாரன்‌, 


எஸ்றா 7:5. இவன்‌ அபிசுவாவின்‌ 
குமாரன்‌, இவன்‌ பினெகாசின்‌ குமாரன்‌, 
இவன்‌ எலெயாசாரின்‌ குமாரன்‌, இவன்‌ 
பிரதான ஆசாரியனான ஆரோனின்‌ 
குமாரன்‌. 


எஸ்றா 7:6, இத்த எஸ்றா இஸ்ரவேலின்‌: 
தேவனாகிய கர்த்தர்‌ அருளிய 
மோசேயின்‌ தியாயப்பிரமாண த்திலே 
தேவபாரகனாயிருந்தான்‌; 

தேவனாகிய 

அவன்மேல்‌ 

அவன்‌ 

'கேட்டவைகளையெல்லாம்‌. ராஜா 


அவனுக்குக்‌ கொடுத்தான்‌. 


என்றா 99... அவனோடேகூட 
இஸ்ரவேல்‌ புத்திரரிலூம்‌, ஆசாரியரிலும்‌, 
லேவியரிலூம்‌, பாடகரிலும்‌, வாசல்‌ 
காவலானரிலும்‌, நிதனீமியரிதூம்‌, சிலர்‌ 
்‌ ராஜாவின்‌ ஏழாம்‌ 
எருசலேழுக்குப்‌ 


:8. ஜந்தாம்‌ மாதத்தில்‌ அவன்‌: 
எருசலேமுக்கு வந்தான்‌; அது அந்த 
ராஜாவின்‌ ஏழாம்‌ வருஷமானது. 


எஸ்றா 7:9. முதலாம்‌ மாதம்‌ 
முதல்தேதியிலே அவன்‌ பாபிலோனிலி. 
குத்து பிரயாணமாகப்‌ புறப்பட்டு, 
ஜந்தாம்‌ மாதம்‌ முதல்தேதியிலே தன்‌ 
தேவனுடைய 

தன்மேலிருத்ததினால்‌ 

வந்தான்‌. 


எஸ்றா 7:10. கர்த்தருடைய வேதத்தை: 
ஆராயவும்‌, அதின்படி செய்யவும்‌, 
'இஸ்ரவேலிலே. கட்டளைகளையும்‌ 
தீதிதியாயங்களையும்‌ உயதேசிக்கவும்‌, 
எஸ்றா தன்‌ இருதயத்தைப்‌ 
பக்குவப்படுத்தியிரு த்தான்‌... 





i= al 
TT 


எஸ்றாவின்‌  பூர்வோத்திரத்தைப்பற்றி. 
இந்த வசனப்பகுதியில்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
எஸ்றா செராயாவின்‌ குமாரன்‌. 


இந்தச்‌ செராயா அசரியாவின்‌ குமாரன்‌, 
இல்க்கியாவின்‌ குமாரன்‌, இவன்‌ 
இவன்‌ சாதோக்கின்‌ 


இவன்‌ 


சல்லூமின்‌ குமாரன்‌, 


அசரியாவின்‌ குமாரன்‌, இவன்‌ மெராயோதின்‌ 
குமாரன்‌, இவன்‌ சேராகியாவின்‌ குமாரன்‌. 


இவன்‌ ஊசியின்‌ குமாரன்‌, இவன்‌ புக்கியின்‌ 
குமாரன்‌, 
இவன்‌ 


இவன்‌ அபிசவாவின்‌ குமாரன்‌, 
பினெகாசின்‌ குமாரன்‌, இவன்‌ 
எலெயாசாரின்‌ குமாரன்‌, இவன்‌ பிரதான 
ஆசாரியனான ஆரோனின்‌ குமாரன்‌ 
(எஸ்றா 7:1-5), 


எஸ்றாவின்‌ முன்னோர்களைப்பற்றிய 

விவரம்‌ வருமாறு: 

1. எஸ்றா (எஸ்றா 7) 

2. செராயா 

3. அசரியா 

4. இல்க்கியா 

5. சல்லூம்‌ (எஸ்றா 7:2) 

6. சாதோக்‌ 

7. அகிதூப்‌ 

8. அமரியா (எஸ்றா 7:3) 

9. அசரியா 

10. மெராயோத்‌ 

ரி. சேராகியா 

12. ஊசி 

13. புக்கி 

14. அபிசுவா (எஸ்றா 7:5) 

15. பினெகாஸ்‌ 

16. எலெயாசார்‌ 


12. ஆரோன்‌ - 
ஆசாரியன்‌ 


முதலாம்‌ பிரதான 


எஸ்றா - விரிவுரை 
EZRA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நந்த வம்ச வரலாறு முழுமையானதல்ல. 
ஆரோனின்‌ காலத்திலிருந்து எஸ்றாவின்‌ 
காலம்‌ வரையிலும்‌ இடையிலுள்ள காலம்‌ 
சுமார்‌ 1730 வருஷங்களாகும்‌. இந்த 
அதிகாரத்தில்‌ 17 சந்ததியாரைப்‌ பற்றி 
மட்டுமே கூறப்பட்டிருக்கிறது. 1நாளா 61-15 
ஆகிய வசனங்களில்‌ மேலும்‌ பல பிரதான 
ஆசாரியர்களின்‌ பெயர்கள்‌ கொடுக்கப்‌ 
பட்டிருக்கிறது. இலர்களுடைய பெயர்களும்‌ 

த... அட்டவணையில்‌ சேர்க்கப்பட 
வேண்டும்‌. 

கர்த்தர்‌ இஸ்ரவேலுக்கு நன்மை செய்ய 
எஸ்றாவை தம்முடைய கருவியாகத்‌ 
தெரிந்தெடுக்கிறார்‌. கர்த்தருடைய ஆசாரிய 
ஊழியம்‌ சிறப்பாக நடைபெறவேண்டும்‌. 
அது கனமும்‌ மகிமையுமுள்ள ஊழியம்‌. 
சிறையிருப்பின்‌ காலத்தில்‌. ஆசாரிய 
ஊழியத்தின்‌ மகிமை மங்கிப்போயிற்று. 


எஸ்றா செராயாலின்‌ குமாரன்‌ என்று 
இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. பாபிலோன்‌ 
ராஜா எருசலேமுக்கு விரோதமாக 
யுத்தம்பண்ணியபோது' செராயாவை 
கொன்றுபோட்டான்‌. 


“காவல்‌ சேனாபதி பிரதான 
ஆசாரியனாகிய செராயாவையும்‌, இரண்டாம்‌ 
ஆசாரியனாகிய செப்பனியாவையும்‌, 
வாசல்காக்கும்‌ மூன்று சாவற்காரரையம்‌ 
பிடித்தான்‌" (2இராஜா 2518. 


ராஜா 
பட்டணமான 
தன்மையால்‌! 
ப்‌ யூதா ஜனங்கள்‌ 
தங்கள்‌ தேசத்திலிருந்து சிறையிருப்புக்குக்‌ 
கொண்டுபோகப்பட்டார்கள்‌"' 
(2இராஜா 25:21) 


எஸ்றா எருசலேமுக்கு வருகிறபோது 
அவன்‌ வாலிபனாகயிருக்கிறான்‌. 
ஆகையினால்‌. பாபிலோன்‌ ராஜா 
கொன்றுபோட்ட செராயா, எஸ்றாவின்‌. 
தகப்பனாராகயிருப்பதற்கு வாய்ப்பில்லை. 
அந்த செராயா ஒருவேளை 
எஸ்றாவின்‌ தாத்தாவாகவோ அல்லது 
அவருடைய தாத்தாவின்‌ தகப்பனாராகவோ 
இருக்கலாம்‌. என்று வேதபண்டிதர்கள்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 





i THEN 
TT 


தர்கள்‌ 
வருஷங்களாக ரிகோ 
சிறையிருப்பிலிருக்கிறார்கள்‌. 
கணக்கிட்டுப்‌ பார்க்கும்போது. 
மரித்து 


முபத்தைந்து 
கு 
இதைக்‌ 
செராயா 
1 2 பல்லு 
வருஷங்களோ அல்லது அதற்கு மேற்பட்ட 
வருஷங்களோ  ஆகியிருக்கவேண்டுமென்று 
சரித்திர ஆசிரியர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. 
த. வர்த்தமானங்களுக்குப்‌. 
செராயாவின்‌ குமாரனாகிய எஸ்றா, 
பெர்சியாவின்‌ ராஜாவாகிய அர்தசஷ்டா 
அரசாளுகிற காலத்திலே பாபிலோனிலிருந்து 
வருகிறான்‌ (எஸ்றா 7:1). 
(இந்த. ஊனத்தின்‌. 
இந்த  வர்த்தமானங்களுக்குப்‌ 
என்று சொல்லப்பட்டருக்கிறது. 


பின்பு, 


14-2270) பலிபீடம்‌ கட்டி 
ராதனை மறுடியும்‌ 

ஆரம்பிக்கப்பட்ட பின்பு (எஸ்றா 3477) 

தேவாலயம்‌ மறுபடியும்‌ கட்டி முடிக்கப்பட்ட 

பின்பு. (எஸ்றா 38-622. 

சம்பவங்களெல்லாம்‌ நடைபெற்ற பின்பு 

என்றா. பாபிகேனிவிகுத்த 

தேசத்திற்குச்‌ 

திரும்பி வருகி 

வருகிறான்‌ (எஸ்றா 7: 


பாபிலோனிய. 
இரண்டு குழுவினர்‌ 
வந்தார்கள்‌ என்று 


டம்‌ இருமி 
உறுதியாகக்‌ 
கூறமுடியாது. பல குழுக்கள்‌ வந்திருக்கலாம்‌. 


ஆனாலும்‌. எஸ்றாலின்‌ புஸ்தகத்தில்‌: 
இல்விரண்டு குழுக்களைப்‌ பற்றி மட்டுமே 
கூறப்பட்டிருக்கிறது. முதலாவது. 
குழுவினர்‌ செருபாபேலின்‌ தலைமையின்கீழ்‌. 
வந்தார்கள்‌ (எஸ்றா 1:1-2:70). 


"இந்த வர்த்தமானங்களுக்குப்‌ பின்பு” 
என்று கூறப்பட்டிருப்பநினால்‌ எஸ்றா 1-6 
ஆகிய அதிகாரங்களில்‌ கூறப்பட்டிருக்கும்‌ 
நிகழ்ச்சிகள்‌ நடைபெறும்போது எஸ்றா 
எருசலேமில்‌ இல்லை என்பது 
தெளிவாகிறது. எஸ்றா 6 ஆம்‌ 
அதிகாரத்தில்‌ தேவாலயம்‌ மறுபடியும்‌ கட்டி 
முடிக்கப்படுகிறது. அதன்‌ பின்பு, எஸ்றா 
எருசலேமிற்கு வருகிறான்‌: 


எஸ்றா - விரிவுரை 
EZRA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பெர்சியாவின்‌ ராஜாவாகிய 
அர்தசஷ்டா" என்பவன்‌ முதலாம்‌ தரியு 
அல்லது தரியு ஹிஸ்டாஸ்பிஸ்‌ ஆவான்‌. 
(எஸ்றா 4:24; எஸ்றா 5:1-6:22) இவன்‌ 
எஸ்றா 42-23 ஆகிய வசனங்களில்‌ 
கூறப்பட்டிருக்கும்‌ அர்தசஷ்டா அல்ல. எஸ்றா 
5-6ஆகிய அதிகாரங்களில்‌ கூறப்பட்டிருக்கும்‌ 
வரலாறு ஒரே ராஜாவின்‌ காலத்தில்‌ 
நடைபெறுகிறது. 


அர்தசஷ்டா என்னும்‌ பெயருக்கு 
பேரரசன்‌" என்று பொருள்‌. மேதிய-பெர்சிய 
தேசத்தின்‌ இரண்டு ராஜாக்கள்‌ அர்தசஷ்டா 
என்று அழைக்கப்‌ பட்டிருக்கிறார்கள்‌. முதலாம்‌ 
தரியுவுக்குப்‌ பின்பு ஆட்சி புரிந்த 
பெர்சிய தேசத்தின்‌ மூன்று பேரரசர்களும்‌ 
அர்தசஷ்டா என்னும்‌ பெயரைப்‌ 
பயன்படுத்தியிருக்கிறார்கள்‌. 


நித்த வசனத்தில்‌ கூறப்பட்டிருக்கும்‌ 
அர்தசஷ்டா 35 வருஷம்‌ ஆட்சி புரிந்தான்‌. 
தேவாலயம்‌ கட்டி முடிக்கப்பட்ட பின்பும்‌, 
பெர்சியாவில்‌ ஒரு வருஷம்‌ ஆட்சி புரிந்தான்‌. 
இவனுடைய ஆறாவது வருஷ ஆட்சிக்‌ 
காலத்தில்‌ எஸ்றா  பாபிலோனிலிருந்து 
சிறையிருப்பிலிருந்து திரும்பிய யூதர்களை 
(எஸ்றா 7-8) எருசலேமுக்கு அழைத்துச்‌ 
சென்றான்‌ (எஸ்றா 7:7). 

“அர்தசஷ்டா ராஜாவின்‌ ஏழாம்‌ 
வருஷத்திலே” என்பது தேவாலயம்‌ கட்டி 
முடிக்கப்பட்டு, ஒரு வருஷத்திற்குப்‌ பின்பு 
என்பது பொருளாகும்‌. (எஸ்றா 7-9; 
எஸ்றா 6:15). 


பாபிலோனிலிருந்‌ 
வவ வண்கை! 


அவனுடைய 
மாதங்களாயிற்று. 


எருசலேமுக்கு வந்தபோது 

வயதிலிருக்கிறா தம்முடைய 
ஊழியத்தை செய்வதற்கு கர்த்தர்‌ எஸ்றாவைத்‌ 
தெரிந்‌ கர்த்தருடைய 
எஸ்றாவிடம்‌ எல்லா. 


எருசலேமிற்குப்‌ 
எஸ்றாவிற்கும்‌, 
குழுவினருக்கும்‌ ஐந்து 


இஸ்ரவேலின்‌ 

அருளிய மோசேயின்‌ 

தேறின 

தேவபாரகனாயிருக்கிறான்‌; அவனுடைய 

தேவனாகிய கர்த்தருடைய கரம்‌ அவன்‌ மேல்‌ 
இருக்கிறது (எஸ்றா 7:6). 





i FTE 
TT 


பெறுகிறார்கள்‌. மோசேயின்‌ பிரமாணங்களைப்‌ 
பிரதியெடுப்பது. உபதேசிப்பது, வியாக்கியானம்‌. 
பண்ணுவது. போன்ற ான 

ஊழியங்களைச்‌ செய்கிறார்கள்‌. யூத 
மார்க்கத்தாரின்‌ பழங்காலத்து பாஷை 
வழக்குகளையும்‌ வேதபாரகர்‌ நன்றாகத்‌ 
தெரிந்து வைத்திருக்கிறார்கள்‌ 


'த்தருடைய கரம்‌ அவன்மீது இருக்கிறது" 
என்னும்‌ வாக்கியம்‌ பயன்படுத்தப்படுகிறது. 
(எஸ்றா  7:6,9,28; 
நெகே 2:8, அப்‌ 4:30; அப்‌ 11:21) முதலாம்‌ 
தரியு அல்லது அர்தசஷ்டாவின்‌ ஆட்சிக்‌ 
காலத்தில்‌ எஸ்றா உயர்ந்த மதிப்புடையவனாக. 
இருக்கிறான்‌. ஆகையினால்‌ அவன்‌ 
கேட்டவைகளையெல்லாம்‌ ராஜா அவனுக்குக்‌ 
கொடுக்கிறான்‌. 

எஸ்றாவுக்கு மோசேயின்‌ 
பிரமாணத்திலே நல்ல ஞானம்‌ இருக்கிறது. 
அவன்‌ மோசேயின்‌. நியாயப்பிரமாணத்திலே 
தேறின வேதபாரகன்‌. எஸ்றா 
நியாயப்பிரமாணத்தின்‌ வாக்கியங்களை 
மனப்பாடமாய்ச்‌ சொல்லக்கூடியவன்‌. அவன்‌ 
வேதலசனங்களை நன்றாய்‌ வியாக்கியானம்‌. 
பண்ணுகிறவன்‌. 

தர்கள்‌ பாபிலோன்‌ 
சிறையிருப்பிலிருந்தபோ து. 
மோசேயின்‌ நியா 
கற்றுக்கொள்வதற்கு 
கொடுக்கவில்லை. 
நியாயப்பிரமாணத்திலே 
'வேதபாரகர்கள்‌ 
சிலரே 
எஸ்றாவும்‌ ஒருவன்‌. 

பழைய ஏற்பாட்டு ஆகமங்களை 
எஸ்றா வரிசையாக தொகுத்தான்‌. 
என்று யூதருடைய பாரம்பரிய வரலாறு 
சொல்லுகிறது. கர்த்தருடைய ஆவியானவர்‌ 
எஷ்தரின்ம்து நல்கிலிகக்கோர,. அல்கா 


எஸ்றா - விரிவுரை 
EZRA - COMMENTARY 


எஸ்றா தன்னுடைய 
தீர்க்கதரிசனங்களையும்‌, 
ஆகமங்களையும்‌ பழைய 


புஸ்தகத்தில்‌ தொகுத்தான்‌. 


எஸ்றாலின்‌ காலத்தில்‌ தீர்க்கதரிசன 
வார்த்தைகள்‌ குறைந்துபோயிற்று. ஜனங்கள்‌ 
வேதவாக்கியங்களை ஆராய்ந்து 
பார்க்கவேண்டிய அவசியமுண்டாயிற்று. 


“ஒரேபிலே. 
இஸ்ரவேலரெல்லாருக்காகவும்‌ 
தாசனாகிய மோசேக்கு 
நியாயப்பிரமாணமாகிய 
நியாயங்களையும்‌ 
(மல்‌ 4:4). 


என்‌ 
நான்‌ கற்பித்த 
கட்டளைகளையும்‌, 
நினையுங்கள்‌" 


கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும்‌, 
அதின்டி செய்யவும்‌. இஸ்ரவேலிலே 
கட்டளைகளையும்‌ நீதிநியாயங்களையும்‌ 
உபதேசிக்கவும்‌, எஸ்றா தன்‌ இருதயத்தைப்‌ 
பக்குவப்படுத்தியிருக்கிறான்‌. எஸ்றா 
கர்த்தருடைய கற்பனைகளின்‌ 
வார்த்தைகளிலும்‌, அவர்‌ இஸ்ரவேறுக்குக்‌ 
கொடுத்த கட்டளைகளிலும்‌, படித்துத்‌ தேறின 
வேதபாரகன்‌. இவன்‌ ஒரு ஆசாரியன்‌ 
(எஸ்றா 70,1) 


எஸ்றா பாபிலோன்‌ தேசத்து 
சிறையிருப்பில்‌ வளர்ந்தவன்‌. அவன்‌ 
அதிகமாய்க்‌ கல்வி கற்றவன்‌. பாடசாலையில்‌ 
எஸ்றாவோடுகூட  குல்தேய மாணவர்கள்‌ 
கல்லி கற்றார்கள்‌. அவர்கள்‌ 
ல்‌ ய இலக்கியங்களையும்‌, 
வானசாஸ்திரங்களையும்‌ அதிகமாய்க்‌ 
கற்றுக்கொள்வது வழக்கம்‌.  எஸ்றாவும்‌ 
கல்தேயருடைய பாரம்பரியத்திற்கு 
முக்கியத்துவம்‌ கொடுத்திருந்தால்‌, அவனும்‌ 
வானசாஸ்திரத்தையும்‌, ஜோசியத்தையும்‌, 
கல்தேயரின்‌ இலக்கியத்தையும்‌ படித்திருப்பான்‌. 


கல்தேயரின்‌ 
இலக்கி, முக்கியத்துவம்‌ 
கொடுக்கவில்லை. அவன்‌ மோசேயின்‌ 
நியாயப்பிரமாணத்தில்‌  சொல்லப்பட்டிருக்கிற 
வாசகங்களை கற்றுக்கொள்வதிலே அதிகக்‌ 
கவனம்‌ செலுத்தினான்‌. எஸ்றாவுக்கு 
கர்த்தருடைய பிரமாணமே முக்கியமான 
தாயிருக்கிறது. வானசாஸ்திரங்களையும்‌, 
மந்திர ஆலோசனைகளையும்‌, ஜோதிட 
சாஸ்திரங்களையும்விட, எஸ்றாவின்‌ 
பார்வையில்‌ மோசேயின்‌ நியாயப்பிரமாணமே 
மிகவும்‌ முக்கியமானதாய்த்‌ தெரிகிறது. 


ஆனால்‌ எஸ்றாவோ 





i= a 
TT 


எஸ்றா கர்த்தருடைய வேதத்தை: 
ஆராய்ந்து பார்க்க தன்னுடைய இருதயத்தைப்‌ 
பக்குவப்படுத்தியிருக்கிறான்‌. அவன்‌ 
ஆராய்ந்து பார்த்து 
சத்தியங்களையும்‌, 
பெற்றுக்கொள்கிறான்‌. 
சிந்தையையும்‌, அவருடைய 
ம்‌ புரிந்துகொள்கிறான்‌. 
நியாயப்பிரமாணமே 
ஜீவியத்தில்‌, அவனுக்கு. 
முன்மாதிரியாயிருக்கிறது. 
இஸ்ரவேலிலே 
நறதயாயப்ளையம்‌ 
தன்‌ 
பக்குவப்படுத்தியிருக்கிறான்‌. 
குற்றுக்கொடுப்பதற்கு 
கற்றுக்கொள்கிறான்‌. 
கட்டளைகளையும்‌ 


கட்டளைகளையும்‌ 
உபதேசிக்க எஸ்றா 
அவன்‌ 
முன்பாக 
எஸ்றா 
நீதி நியாயங்களையும்‌ 
மற்றவர்களுக்கு உபதேசம்பண்ணுவதற்கு 
முன்பாக, அவற்றை தன்னுடைய சொந்த 
வாழ்க்கையில்‌ பின்பற்றுகிறான்‌. 
செராயாவின்‌ குமாரனாகிய எஸ்றா 
பெர்சியாவின்‌ ராஜாவாகிய  அர்தசஷ்டா 
அரசாளுகிற காலத்திலே பாபிலோனிலிருந்து 
வருகிறான்‌. 


(னுடைய தேவனாகிய கர்த்தருடைய 
கம்‌ அவன்மேல்‌ இருந்ததினால்‌ 
அவன்‌ கேட்டவைகளையெல்லாம்‌ ராஜா 
அவனுக்குக்‌ கொடுக்கிறான்‌. 
எஸ்றா ஐந்தாம்‌ 
எருசலேமுக்கு வருகிறான்‌; 
ராஜாவின்‌ 
முதலாம்‌ 


மாதத்தில்‌ 
ர அது அந்த 
ஏழாம்‌... வருஷமானது. 
முதல்தேதியலே அவன்‌ 
பாபிலோனிலிருந்து பிரயாணமாகப்‌ புறப்பட்டு, 


மாதம்‌ 


ஐந்தாம்‌ மாதம்‌ 
தேவனுடைய 
தன்மேலிருந்ததினால்‌ 
வருகிறான்‌ (எஸ்றா 7:89). 


எஸ்றாவுக்கு கர்த்தருடைய உதவியும்‌ 
ஒத்தாசையும்‌, அநுக்கிரகமும்‌ கிடைக்கிறது. 
தேவனுடைய தயவள்ள கரம்‌ 
எஸ்றாவின்மேல்‌ இருக்கிறது. 
பெர்சியாவின்‌ ராஜாவாகிய அர்தசஷ்டாவும்‌, 
எஸ்றா கேட்டவைகளையெல்லாம்‌. 
அவனுக்கு கொடுக்கிறான்‌. எஸ்றாவுக்கு 
ராஜாவின்‌ உதவியும்‌ கிடைத்திருக்கிறது. 


எஸ்றா - விரிவுரை 
EZRA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சிறையிருப்பிலிருக்கிற இஸ்ரவேல்‌ புத்திரரும்‌ 

எஸ்றாமீது பிரியமாயிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 

எஸ்றாமீது அன்பும்‌, மரியாதையும்‌ 
வைத்திருக்கிறார்கள்‌. 


பாபிலோன்‌ தேசத்திலிருந்து, 


எருசலேமுக்கு. பிரயாணப்பட்டபோது, 
அவனோடேகூட இஸ்ரவேல்‌ புத்திரரிலும்‌, 
ஆசாரியரிலும்‌, லேவியரிலும்‌, பாடகரிலும்‌, 
வாசல்‌ காவலாளரிலும்‌, நிதனீமியரிலும்‌, 
சிலர்‌ அர்தசஷ்டா ராஜாவின்‌ ஏழாம்‌. 
வருஷத்திலே எருசலேமுக்குப்‌ போகிறார்கள்‌ 
(எஸ்றா 7:7). 


எஸ்றா 


அர்தசஷ்டா 
எஸ்றா 7:11-26 


எஸ்றா. 711. கர்த்தருடைய 
கற்பனைகளின்‌ வார்த்தைகளிலும்‌, 
அவர்‌  இண்ரவேலுக்குக்‌ கொடுத்த 
கட்டனைகளிலும்‌, படித்துத்‌ தேறின 
வேதபாரகனாகிய எஸ்றா என்னும்‌ 
ஆசாரியனுக்கு, ராஜாவாகிய 
அர்தசஷ்டா. சுன்னதின்‌ 
நகலாவது: 


எஸ்றா 742. ராஜாதிராஜாவாகிய 
அர்தசஷ்டா. பரலோகத்தின்‌: 
தேவனுடைய தியாயப்பிரமாண த்தைப்‌ 
போதிக்கிற உத்தம வேதபாரகனாகிய 
எஸ்றா என்னும்‌ ஆசாரியனுக்குப்‌ 
பூரண சமாதானமுண்டாக வாழ்த்தி 
எழுதுகிறது என்னவென்றால்‌: 


கொடுத்த. 


எஸ்றா 7:18. நம்முடைய 
ராஜ்யத்தில்‌ இருக்கிற இஸ்ரவேல்‌ 
ஜனத்திலும்‌, அதின்‌ ஆசாரியரிலும்‌, 
கேவியரிலூம்‌, உன்னோடேகூட, 

க்குப்‌ போக. 
மனப்பூர்வமாயிருக்கிற யாவரும்‌ 
போகலாம்‌. என்று நம்மாலே. 
உத்தரவாகிறது. 


'தியாயப்பிரமாணத்தின் படி, 
மூதாவையும்‌ எருசலேறையும்‌ 
விசாரித்து நடத்தவும்‌, 





i a 
ETT 


எஸ்றா 715. ராஜாவும்‌ 
அவருடைய மத்திரிமாரும்‌ க்‌ 
வாசம்பண்ணுகிற இஸ்ரவேலின்‌. 
தேவனுக்கு. மனப்பூர்வமாய்க்‌ 
கொடுத்த. வென்னியையும்‌ 
பொன்னையும்‌, 


எஸ்றா 7:18. பாபிலோன்‌ சீமையெங்கும்‌ 
உனக்குக்‌ கிடைக்கும்‌ எல்லா 
வெள்ளியையும்‌ பொன்னையும்‌, 
உன்னுடைய ஜனமும்‌ ஆசாரியரும்‌ 
எருசலேமிலுன்ன தங்கள்‌ தேவனுடைய 
ஆலயத்துக்கென்று மனஉற்சாகமாய்க்‌ 
கொடுக்கும்‌ காணிக்கைகளையும்‌: 
நீ கொண்டு போகவும்‌ தீ 
ராஜாவினாலும்‌ அவருடைய ஏழு 
மத்திரிமாராலும்‌ அனுப்பப்படுகிறாய்‌.. 


எஸ்றா 77. 
திரவியத்தினால்‌ 
தாமதமின்றி காளைகளையும்‌, 
ஆட்டுக்கடாக்களையும்‌, 
ஆட்டுக்குட்டிகளையும்‌, 
அவைகளுக்கடுத்த போஜனபலி. 
களையும்‌, பானபலிகனையும்‌ 
வாங்கி, அவைகளை எருசலேமிலுன்ன 
உங்கள்‌ தேவனுடைய ஆலயத்துப்‌ 
பலிபீடத்தின்மேல்‌ செலுத்துவாயாக. 


ஆகையால்‌ அந்தத்‌ 
த்‌ 


எஸ்றா 7:18. மீதியான வென்னியையும்‌ 
பொன்னையும்‌ கொண்டு 
செய்யவேண்டியதின்னதென்று 

உனக்கும்‌ உன்‌ சகோதரருக்கும்‌ 
நலமாய்த்‌ தோன்றுகிறபடி அதை 
உங்கள்‌ தேவனுடைய 
சித்தத்தின்படியே செய்யுங்கள்‌. 


எஸ்றா 7:19. 
ஆலயத்தின்‌ ஆராதனைக்காக. 
உனக்குக்‌ கொடுக்கப்பட்ட 
பணிமுட்டுகளையும்‌, நீ எருசலேமின்‌: 
தேவனுடைய சந்நிதியில்‌ 
ஒப்புவிக்கக்கடவாய்‌.. 


உன்‌ தேவனுடைய 


எஸ்றா 7:20. 
தேவனுடைய 
அவசியமாய்க்‌ 
'வேண்டியிருப்பதை, தீ 
கஜானாவிலிருந்து 
கொடுப்பாயாக. 


எஸ்றா - விரிவுரை 
EZRA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எஸ்றா 7:21. நதிக்கு அப்புறத்திலி 
ருக்கிற எல்லா கஜான்சிகளுக்கும்‌. 
அர்தசுஷ்டா என்னும்‌ ராஜாவாகிய நாம்‌. 
இடுகிற கட்டனை என்னவென்றால்‌, 
பரலோகத்தின்‌ தேவனுடைய 
தியாயப்பிரமாணத்தைப்‌ போதிக்கும்‌ 
வேதபாரகனாகிய எஸ்றா என்னும்‌ 
ஆசாரியன்‌ நூறு தாலந்து வென்னி, 
நூற்றுக்கலக்‌ கோதுமை, நூற்றுக்கலத்‌ 
திராட்சரசம்‌, நூற்றுக்கல்‌ 
எண்ணெய்மட்டும்‌ உங்களைக்‌ 
'கேட்பவை எல்லாவற்றையும்‌, 


எஸ்றா 7:22, வேண்டிய உப்பையும்‌, 
தாமதமில்லாமல்‌ கொடுக்கவும்‌, 


எஸ்றா 728. பரலோகத்தின்‌ 
தேவனுடைய கற்பனையின்‌ படியே, எது 
தேவையாயிருக்குமோ அதுவெல்லாம்‌. 
பரலோகத்தின்‌ தேவனுடைய 
ஆலயத்திற்கு. ஜாக்கிரதையாய்ச்‌ 
செலுத்தப்படவும்‌ வேண்டும்‌; ராஜாவும்‌ 
அவர்‌ குமாரரும்‌ ஆளும்‌ 
ராஜ்யத்தின்மேல்‌. கடுங்கோபம்‌ 
வருவானேன்‌.. 


எஸ்றா 7:24. 


பின்னும்‌ ஆசாரியரும்‌, 
'லேவியரும்‌, 


பாடகரும்‌, வாசல்‌ 
காவலானரும்‌, நிதனீமியரும்‌, 
தேவனுடைய ஆலயத்தின்‌. 
பணிவிடைக்காரருமான ஒருவன்‌ மேலும்‌ 
பகுதியாகிலும்‌ தீர்வையாகிலும்‌ 
ஆயமாகிலும்‌ சுமத்தலாகாதென்று. 
அவர்களைக்குறித்து உங்களுக்கு 
அதியப்படுத்துகிறோம்‌. 


எஸ்றா 7:25. பின்னும்‌ நதிக்கு 
அப்புறத்திலிருத்து உன்‌ தேவனுடைய 
தியாயப்பிரமாணங்களை அறிந்த: 
சகல ஜனங்களையும்‌. நியாயம்‌ 
விசாரிக்கத்தக்க. துரைகளையும்‌, 
தியாயாதியதிகளையும்‌, எஸ்றாவாகிய 
உன்னிலுன்ன உன்‌ 
தேவனுடைய ஞானத்தின்படியே 
ஏற்படுத்துவாயாக; அந்தப்‌. 
பிரமாணங்களை அறியாதவர்களுக்கு 
அவைகளை உபதேசிக்கவுங்கடவாய்‌. 





i= FTE 
ERRATA 


எஸ்றா 7:28. உன்‌ தேவனுடைய 
'தியாயப்பிரமாணத்தின்‌ படியோயும்‌, 
ராஜாவினுடைய நியாயப்‌ 
பிரமாணத்தின்படியேயும்‌ செய்யாதவ 
னெவனும்‌, உடனே மரணத்துக்காகிலும்‌, 
தேசத்துக்குப்‌ புறம்பாக்குதலுக்காகிலும்‌, 
அபராதத்துக்காகிலும்‌, காவலுக்காகிலும்‌ 
தீர்க்கப்பட்டுத்‌ தண்டிக்கப்படக்கடவன்‌ 
என்று எழுதியிருத்தது.. 


சன்னத நிருபம்‌. அந்த சன்னதின்‌ நகல்‌ 
வசனப்பகுறிமில்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
எஸ்றா படித்து தேறின வேதபாரகன்‌. அவன்‌ 
ஒரு ஆசாரியன்‌. அவன்‌ கர்த்தருடைய 
கற்பனைகளின்‌ வார்த்தைகளிலும்‌, கர்த்தர்‌ 


இஸ்ரவேலுக்கு கொடுத்த கட்டளைகளிலும்‌ 
எஸ்றா படித்து தே 
வேதபாரகனாயிருக்கிறான்‌ (எஸ்றா 7:1). 


யூதர்களின்‌ நன்மைக்காக 
படு வேண்டும அதற்கான அதிகாரத்தை 
அர்தசஞ்டா ராஜா அவனுக்கு கொடுக்கிறான்‌ 
அர்தசஷ்டா தன்னைப்பற்றிச்‌ சொல்லும்போது, 
தன்னை "ராஜாதி ராஜாவாகிய அர்தசஷ்டா" 
என்று சொல்லுகிறான்‌. அர்தசஷ்டா 
தன்னைப்பற்றி நினைக்கவேண்டியதற்கு 
அதிகமாக நினைக்கிறான்‌. தன்னைப்பற்றி 
புகழவேண்டியதற்கு அதிகமாகப்‌ புகழுகிறான்‌. 


தேவனாகிய ராஜாதி 
ராஜாவாகயிருக்கிறார்‌. அர்தசஷ்டா 
பெர்சியா தேசத்திற்கு ராஜா. அவன்‌ தன்னை 
ராஜாதி ராஜா என்று சொன்னாலும்‌. 
மெய்யாகவே, இஸ்ரவேலின்‌ தேவனாகிய 
கர்த்தர்‌ மாத்திரமே, ராஜாதி 
ராஜாவாயிருக்கிறார்‌. அர்தசஷ்டாவுக்கு கீழே 
ஒரு சில ராஜாக்கள்‌ இருக்கிறார்கள்‌. 
ஆகையினால்‌ இவன்‌ தன்னை ஒரு 
மகாராஜா என்று சொல்லலாம்‌. ஆனால்‌ 
அர்தசஷ்டாவோ தன்னை ராஜாதி ராஜா 
என்று சொல்லுகிறான்‌. 


கர்த்தரே 


சர்வவல்லமையுள்ளவர்‌. 
காலங்கள்‌ கர்த்தருடைய 


எஸ்றா - விரிவுரை 
EZRA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எஸ்றாவைப்பற்றிச்‌ 
“தேவனுடைய 
போதிக்கிற உத்தம 


அர்த்தசஷ்டா 
சொல்லும்போது. 
நியாயப்பிரமாணத்தைப்‌ 
வேதபாரகனாகிய எஸ்றா என்னும்‌ 
ஆசாரியன்‌” (எஸ்றா 742) என்று 
சொல்லுகிறான்‌. அர்தசஷ்டா  எஸ்றாவை 
வாழ்த்துகிறான்‌. அர்தசஷ்டா எஸ்றாவுக்கு 
பூரணசமாதானமுண்டாவதாக வாழ்த்தி” 
'த சன்னதை எழுதுகிறான்‌. 

ஒரு தேசத்திற்கு 
அதிபதியாயிருப்பதை விட, தேவனுடைய 
நியாயப்பிரமாணத்தைப்‌ போதிக்கிற உத்தம 
வேதபாரகனே, அர்தசஷ்டாவின்‌ 
பார்வையில்‌ மேன்மையானவனாயிருக்கிறான்‌. 
ராஜா எஸ்றாவுக்கு, எருசலேமுக்குப்போக 
அனுமதி கொடுக்கிறான்‌. 


"நம்முடைய ராஜ்யத்தில்‌ க்கி 
இதா வ்‌ பகல்‌ 
ஆசாரியரிலும்‌, லேலியரிலும்‌, உன்னோடேகூட 
எருசலேமுக்குப்‌ போக மனப்பூர்வமாயிருக்கிற 
யாவரும்‌ போகலாம்‌ என்று நம்மாலே 
உத்தரவாகிறது" எஸ்றா 743) 
என்று அர்தசஷ்டா ராஜா தன்னுடைய 
சன்னதின்‌ நகலில்‌ எழுதுகிறான்‌. 


போக 


ப மனப்‌ 
யாவரும்‌ 


போகலாம்‌. 


காலங்களில்‌ கர்த்தர்‌ இவர்களோடு கிரியை 
நடப்பித்தார்‌. அதுமட்டுமல்லாமல்‌, இயேசு 
கிறிஸ்து இவர்கள்‌ மத்தியில்‌ வந்தார்‌ 
(மத்‌ 10:6; யோவான்‌ 1:11: ரோமர்‌ 1:16). 


எஸ்றா எருசலேமுக்குப்போய்‌, அங்கே 
தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின்படி 
யூதாவையும்‌, எருசலேமையும்‌ விசாரித்து 
நடத்தவேண்டும்‌. எஸ்றாவின்‌ கையிலே. 
நியாயப்பிரமாணம்‌ 

யூதாவிலும்‌ எருசலேமிலும்‌ 

தேவனுடைய 

கீழ்ப்படிந்து 





f= THE 
TT 


எருசலேமிலே தேவனுடைய ஆலயம்‌ 
கட்டப்பட்டிருக்கிறது. ஆசாரிய வகுப்புக்கள்‌ 
நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள்‌. 


நியாயப்பிரமாணத்தின்படி 
என்பதை எஸ்றா 
ல்‌ ஏதாவது 


ப எஸ்றாவை. 
ப்‌ 


நப்‌ னணத்தினப. 
எருசலேமையும்‌ விசாரித்து 

ராஜாவும்‌. அவருடைய 

எருசலேமில்‌ வாசம்பண்ணுகிற இஸ்ரவேலின்‌ 
தேவனுக்கு மனப்பூர்வமாய்க்‌ கொடுத்த 
வெள்ளியையும்‌ பொன்னையும்‌, பாபிலோன்‌ 
சீமையெங்கும்‌ உனக்குக்‌ கிடைக்கும்‌ எல்லா 
வெள்ளியையும்‌ பொன்னையும்‌, உன்னுடைய 
ஜனமும்‌ ஆசாரியரும்‌ எருசலேமிலுள்ள 
தங்கள்‌ தேவனுடைய  ஆலயத்துக்கென்று 
மனஉற்சாகமாய்க்‌ கொடுக்கும்‌ 
காணிக்கைகளையும்‌ நீ கொண்டு போகவும்‌, 
நீ ராஜாவினாலும்‌ அவருடைய 
ஏழு மந்திரிமாராலும்‌ அனுப்பப்படுகிறாய்‌” 
(எஸ்றா 744-16) என்று 
சொல்லியனுப்புகிறான்‌. 


.. எஸ்றாவுக்கு 
கர்த்தருடைய 
காத்துக்கொண்டிருக்கிறது. அர்தசஷ்டா 
எஸ்றாவை ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக 
எருசலேமுக்கு அனுப்புகிறான்‌. புதிய 
ஏற்பாட்டுக்காலத்தில்‌, அப்போஸ்தலர்‌ பவுல்‌ 
தீத்துவை, ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக 
கிரேத்தா தீவுக்கு அனுப்பினார்‌. 


நீ குறைவாயிருக்கிறவைகளை. 
ஒழுங்குபடுத்தும்படிக்கும்‌, நான்‌ உனக்குக்‌ 
கட்டளையிட்டடியே, பட்டணங்கள்தோறும்‌ 
மூப்பரை  ஏற்படுத்தும்படிக்கும்‌, உன்னைக்‌ 
கிரேத்தாதீவிலே விட்டுவந்தேனே” (தீத்‌ 1:5). 


எருசலேமிலே. 
ஊழியம்‌ 


நியாயப்பிரமாணத்தின்படி ஆளுகை செய்து 
கொள்கிறார்கள்‌. இதனால்‌ யூதர்கள்‌ 
மத்தியிலே பூர்வகாலத்து மேன்மைகள்‌ 
மங்காமல்‌ பிரகாசமாயிருக்கிறது. 


எஸ்றா - விரிவுரை 
EZRA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எஸ்றா எருசலேமுக்குப்‌ போகும்போது, 
தேவனுடைய ஆலயத்தை விசாரிப்பதற்கும்‌, 
கர்த்தருடைய ஊழியத்தை விசாரிப்பதற்கும்‌, 

வாசம்பண்ணுகிற யூதர்களை 
விசாரிப்பதற்கும்‌ பணம்‌ தேவைப்படும்‌. 
அர்தசஷ்டா ராஜா எஸ்றாவுக்கு தேவையான 
பணத்தைக்‌ கொடுத்து அவனை. 
எருசலேமுக்கு அனுப்புகிறான்‌. 


க்‌ பணத்தைப்‌ பெற்றுக்கொண்டு, 
எருசலேமுக்குக்‌ கொண்டு 
போகவேண்டும்‌. அர்தசஷ்டா ராஜா 
எஸ்றாவுக்கு தேவையான வெள்ளியையும்‌ 
பொன்னையும்‌ கொடுத்து, “தந்தத்‌ 
திரவியத்தினால்‌ நீ தாமதமின்றி 
காளைகளையும்‌,  ஆட்டுக்கடாக்களையும்‌, 
ஆட்டுக்குட்டிகளையும்‌, அவைகளுக்கடுத்த 
போஜனபலிகளையும்‌, பானபலிகளையும்‌ 
வாங்கி, அவைகளை எருசலேமிலுள்ள 
உங்கள்‌ தேவனுடைய ஆலயத்துப்‌ 
பலிபீடத்தின்மேல்‌ செலுத்துவாயாக" 

(எஸ்றா 7:17) என்று சொல்லுகிறான்‌. 
மேலும்‌ ராஜா. எஸ்றாவிடத்திலும்‌, 
கூடப்போகிறவர்களிடத்திலும்‌, 
வெள்ளியையும்‌ பொன்னையும்‌ 
செய்யவேண்டியதின்னதென்று 
உன்‌ சகோதரருக்கும்‌ 
நலமாய்த்‌ தோன்றுகிறபடி அதை உங்கள்‌ 
சித்தத்தின்படியே 


(எஸ்றா 7:8) என்றும்‌ 


மத்தின்‌ 
ஆராதனைக்காக உனக்குக்‌ கொடுக்கப்பட்ட 
பணிமுட்டுகளையும்‌, நீ எருசலேமின்‌ 
தேவனுடைய சந்நிதியில்‌ ஒப்புவிக்கக்கடவாய்‌” 
(எஸ்றா 7:19) என்று ராஜா எஸ்றாவுக்கு 
சொல்லுகிறான்‌. 
ய லய; 
கொடுக்கவேண்‌ட பிரபா, 
எஸ்றா. ராஜாவின்‌ கஜனாவிலிருந்து 
வாங்கிக்கொண்டு போகலாம்‌ (எஸ்றா 7:20) 
மேலும்‌ நதிக்கு அப்புறத்திலே இருக்கிற 
கஜான்சிகளிடத்தில்‌, எஸ்றா தனக்கு 
தேவையானவற்றைப்‌ பெற்றுக்கொள்ளலாம்‌. 


தேவனுடை! 
அவசியமாய்க்‌ 





i FTE 
TT 


அர்தசஷ்டா ராஜா நதிக்கு 
அப்புறத்திலிருக்கிற எல்லா கஜான்சிகளுக்கும்‌ 
கட்டளை கொடுக்கிறான்‌. அந்தக்‌ 
கட்டளையின்‌ விவரம்‌ வருமாறு: 


1... பரலோகத்தின்‌ தேவனுடைய 
நியாயப்பிரமாணத்தைப்‌ போதிக்கும்‌. 
வேதபாரகனாகிய எஸ்றா என்னும்‌ ஆசாரியன்‌ 
நூறு தாலந்து வெள்ளி, நூற்றுக்கலக்‌ 
கோதுமை, நூற்றுக்கலத்‌ திராட்சரசம்‌, 
நூற்றுக்கல எண்ணெய்மட்டும்‌ உங்களைக்‌ 
கேட்பவை எல்லாவற்றையும்‌, வேண்டிய 
உப்பையும்‌, தாமதமில்லாமல்‌ கொடுக்க 
வேண்டும்‌ (எஸ்றா 7:21,22). 
2 பரலோகத்தின்‌ 
கற்பனையின்படியே, து 
தேவையாயிருக்குமோ அதுவெல்லாம்‌ 
பரலோகத்தின்‌ தேவனுடைய ஆலயத்திற்கு 
ஜாக்கிரதையாய்ச்‌ செலுத்தப்படவும்‌ வேண்டும்‌. 
(எஸ்றா 7:23). 
ஆசாரியரும்‌, லேவியரும்‌, பாடகரும்‌, 


காவலாளரும்‌, நிநனீமியரும்‌ 
ஆலயத்தின்‌ 


தேவனுடைய 
எ 


வாசல்‌ 
தேவனுடைய. 
பணிவிடைக்காரருமான ஒருவன்‌ மேலும்‌ 
பகுதியாகிலும்‌ தீர்வையாகிலும்‌ 
ஆயமாகிலும்சுமத்தலாகாதென்று 
அவர்களைக்குறித்து 

அறியப்படுத்துகிறோம்‌ (எஸ்றா 7. ன்‌ 


தேவனுடைய ஆலயத்திற்கு செலுத்த 
வேண்டியதை. செலுத்தவில்லையென்றால்‌, 
கர்த்தருடைய கோபம்‌ தன்மேலும்‌ 
குமாரர்மேலும்‌, தான்‌ 
ராஜ்யத்தின்மேலும்‌ வரும்‌ 
பெர்சியாவின்‌ ராஜாவாகிய அர்தசஷ்டா 
பயப்படுகிறான்‌. 


பெர்சிய தேசத்தின்‌ ராஜாக்கள்‌ 
கர்த்தருக்குப்‌ பயப்படுகிறார்கள்‌. எஸ்தருடைய 
கணவனான அகாஸ்வேருவின்‌ 
காலத்திலிருந்து கர்த்தரைப்‌ பற்றிய பயம்‌ 
ராஜவம்சத்தாருக்கு கிறு எஸ்தரின்‌ 
குமாரனாகிய அதன்பின்பு, 
அர்தசஷ்டா ய்‌ அனைவருமே 
கர்த்தருக்குப்‌ பயப்படுகிறார்கள்‌. தேவனுடைய 
கோபாக்கினையிலிருந்து விடுதலை 
பெறுவதற்காகத்‌.  தேவாலயத்திற்குத்‌ 
தேவையான அனைத்தையும்‌ தருவதற்குச்‌ 
சம்மதிக்கிறார்கள்‌. 


எஸ்றா - விரிவுரை 
EZRA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அர்தசஷ்டா இஸ்ரவேலின்‌ 
தேவனாகிய கர்த்தரைக்‌ கனம்பண்ணுகிறான்‌ 
ஆரம்பத்தில்‌ தேலனைப்பற்றிச்‌ 
சொன்னபோது, அவரை எருசலேமின்‌ 
தேவன்‌ என்று சொன்னான்‌. ஆனால்‌ 
இப்போதோ அவன்‌, இஸ்ரவேலின்‌ தேவனை, 
பரலோகத்தின்‌: தேவன்‌" என்று 
சொல்லுகிறான்‌. 


அர்தசஷ்டாவின்‌ 
கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற 
எல்லோருக்கும்‌ வரிவிலக்கு 
கொடுக்கப்படுகிறது அவர்கள்மீது பகுதியோ, 
தீர்வையோ, ஆயமோ சுமத்தப்படவில்லை. 


ராஜ்யபாரத்தில்‌, 


எஸ்றா யூதாவையும்‌ எருசலேமையும்‌ 
தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின்படி 
நியாயம்‌ விசாரிக்கவேண்டும்‌. 
அவன்‌ தனக்கு உதவியாக 
துரைகளையும்‌ நியாயாதிபதிகளையும்‌ 
நியமித்துக்கொள்ளலாம்‌. எஸ்றா தேவனுடைய 
நியாயப்பிரமாணங்களை அறியாதவர்களுக்கு, 
அவைகளை உபதேசிக்கவேண்டும்‌. 
தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின்படி 
செய்யாதவனை எஸ்றா தண்டிக்கலாம்‌. 


ஐபிராத்து நதியின்‌ மேற்குப்‌ பகுதியில்‌ 
சகல ஜனங்களையும்‌ நியாயம்‌ விசாரிக்கும்‌ 
பொறுப்பு எஸ்றாவுக்குக்‌ கொடுக்கப்‌ படுகிறது. 
ஜனங்களை நியாயம்‌ விசாரிக்க தேவனுடைய 
நியாயப்பிரமாணங்களை அறிந்த 
துரைகளையும்‌, நியாயாதிபதிகளையும்‌ எஸ்றா 
ஏற்படுத்துகிறான்‌. தேவனுடைய நியாயப்‌ 
பிரமாணத்தின்படியேயும்‌, ராஜாவினுடைய 
நியாயப்பிரமாணத்தின்படியேயும்‌ 
செய்யாதவனைத்‌ தண்டிக்கும்‌ அதிகாரமும்‌ 
எஸ்றாவுக்குக்‌. கொடுக்கப்படுகிறது. 
(எஸ்றா 7:26). 


அர்தசஷ்டா ராஜா நதிக்கு அப்புறத்தில்‌ 
இருக்கிற ஜனங்களைக்‌ குறித்து 
எஸ்றாவக்கு இரண்டு கட்டளைகளைக்‌ 


கொடுக்கிறான்‌. அவற்றின்‌ விவரம்‌ வருமாறு: 


1. நதிக்கு அப்புறத்திலிருந்து உன்‌ 
'தேவனுடைய நியாயப்பிரமாணங்களை அறிந்த 
சகல ஜனங்களையும்‌ நியாயம்‌ விசாரிக்கத்‌ 
தக்க துரைகளையும்‌, நியாயாதிபதிகளையும்‌, 
எஸ்றாவாகிய நீ உன்னிலுள்ள உன்‌ 
தேவனுடைய ஞானத்தின்படியே 
ஏற்படுத்துவாயாக; அந்தப்‌ பிரமாணங்களை 
அறியாதவர்களுக்கு அவைகளை 
உபதேசிக்கவங்கடவாய்‌ (எஸ்றா 7: 





f= FTE 
TT 


2. உன்‌ 
நியாயப்பிரமாணத்தின்‌ டியேயும்‌, 
ராஜாவினுடைய 
படியேயும்‌ 
உடனே 
தேசத்துக்குப்‌ 
அபராதத்துக்காகிலும்‌, 
தீர்க்கப்பட்டுத்‌ 
(எஸ்றா 7:20). 


மரணத்துக்காகிலும்‌, 
புறம்பாக்குதலுக்காகிலும்‌, 
காவலுக்காகிலும்‌ 
தண்டிக்கப்படக்கடவன்‌ 


தேவனுடைய  நியாயப்பிரமாணத்தை 


அறிந்தவர்கள்‌, - 


நியாயாதிபதிகளோ, 
எதையும்‌ இயற்றக்கூடாது. தேவனுடைய 
நியாயப்பிரமாணங்களே ஜனங்களை 
நடத்துவதற்கு போதுமானது. 

. சிறையிருப்பிலிருந்து 

வந்தவர்கள்‌ 

நியாயப்பிரமாணத்தின்படி 

அதே சமயத்தில்‌ அவர்கள்‌ 
ராஜாவினுடைய நியாயப்பிரமாணத்தின்‌ படியும்‌ 
செய்யவேண்டும்‌. ர்த்தருக்‌ 
கீழ்ப்படிகிறவர்கள்‌. 

தேசங்களின்‌ 

கீழ்ப்படிவார்கள்‌. 

கீழ்ப்படியாதவர்கள்‌ 

சட்டங்களுக்கு 

கலகம்பண்ணுவார்கள்‌. 


தேவனுடைய நியாயப்பிரமாணத்திற்கும்‌, 
நியாய! 


ராஜாவினுடைய ப்பிரமாணத்திற்கும்‌ 
கீழ்ப்படியாதவர்களுக்கு நான்குவிதமான 
தண்டனைகள்‌ கொடுக்கப்படுகிறது. 


அவற்றின்‌ விவரம்‌ வருமாறு: 

1. மரணதண்டனை. 

2. தேசத்திற்கு புறம்பாக்குதல்‌. 

3. அபதாரம்‌ விதிக்கப்படுதல்‌. 

4. காவலில்‌ அடைக்கப்படுதல்‌. 

கீழ்ப்படியாதவர்களுக்கு கடுமையான 
தண்டனை விதிக்கப்படுவதால்‌, ஜனங்கள்‌ 
தேவனுடைய நியாயப்பிரமாணத்திற்கும்‌, 
ராஜாவின்‌ நியாயப்பிரமாணத்திற்கும்‌ 
கீழ்ப்படிந்து ஜீவிக்கிறார்கள்‌. 


எஸ்றா - விரிவுரை 
EZRA - COMMENTARY 


இதனால்‌  எருசலேமிலே கலகமோ, 
குழப்பமோ இல்லை. அங்கே சந்தோஷமும்‌ 
சமாதானமும்‌ நிரம்பியிருக்கிறது. 


அர்தசஷ்டா ராஜா. எஸ்றாவை 
யூதாதேசத்திற்கு அனுப்பியதற்கான 
காரணங்களின்‌ விவரம்‌ வருமாறு: 


1. தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின்படி, 
யூதாவையும்‌ எருசலேமையும்‌ 
விசாரித்து நடத்த. (எஸ்றா 7:14) 


ராஜாவும்‌ அவருடைய மந்திரிமாரும்‌. 
எருசலேயில்‌ வாசம்பண்ணுகிற 
இஸ்ரவேலின்‌ தேவனுக்கு, 
மனப்‌ பூர்வமாய்க்‌ கொடுத்த 
வெள்ளியையும்‌ பொன்னையும்‌ 
எருசலேமுக்குக்‌ கொண்டுபோக. 
(எஸ்றா 7:15) 


பாபிலோன்‌ சீமையெங்கும்‌ கிடைக்கும்‌ 
எல்லா வெள்ளியையும்‌ பொன்னையும்‌, 
எருசலேமிலுள்ள தங்கள்‌ தேவனுடைய 
ஆலயத்துக்கென்று மனஉற்சாகமாய்க்‌ 
கொடுக்கும்‌ காணிக்கைகளையும்‌ 
கொண்டுபோக (எஸ்றா 7:16) 

அந்தத்‌ திரலியத்தினால்‌ 
காளைகளையும்‌, 

2 ல்ம்‌ டட 
குட்டிகளையும்‌, 
போஜனபலிகளையும்‌, 
வாங்க. (எஸ்றா 7:17) 


ஆட்டுக்‌ 
க்கடுத்த 


த ளையும்‌ 


5. மீதியான வெள்ளியையும்‌ பொன்னையும்‌ 
கொண்டு செய்யவேண்டிய 
தின்னதென்று தீர்மானம்‌ பண்ண. 
(எஸ்றா?:18) 


தேவனுடைய ஆலயத்தின்‌ 
ஆராதனைக்காக பணிமுட்டுகளை 
எருசலேமின்‌ தேவனுடைய சந்நிதியில்‌ 
ஒப்புவிக்க. (எஸ்றா 7:19) 
தேவனுடைய ஆலயத்துக்கு 
அவசியமாய்க்‌ கொடுக்க 
வேண்டியிருப்பதை, ராஜாவின்‌ 
கஜானாவிலிருந்து வாங்கிக்‌ கொடுக்க. 
(எஸ்றா 7:20) 


நதிக்கு அப்புறத்திலிருக்கிற எல்லா 
குஜான்சிகளுக்கும்‌ அர்தசஷ்டா என்னும்‌ 
ராஜாவின்‌ கட்டளையை அறிவிக்க. 
(எஸ்றா 7:21-26) 





ழி FTE 
TT 


9. சகல ஜனங்களையும்‌ நியாயம்‌ 
விசாரிக்கத்தக்க 'துரைகளையும்‌, 
நியாயாதிபதிகளையும்‌ ஏற்படுத்த. 
(எஸ்றா 7:25) 


'திரவியத்தின்‌ விவரம்‌ வருமாறு: 
1. நூறு தாலந்து வெள்ளி 
2, நூற்றுக்கலக்‌ கோதுமை 
3. நூற்றுக்கலத்‌ திராட்சரசம்‌ 
4. நூற்றுக்கல எண்ணெய்‌ 


எஸ்றா கர்த்தரைத்‌ துதிக்கிறான்‌ 
எஸ்றா 7:27,28 


எஸ்றா 757. எருசலேமிலுன்ன 
கர்த்தருடைய ஆலயத்தை அலங்கரிக்க, 
இப்படிப்பட்ட 

ராஜாவின்‌ 

ராஜாவுக்கும்‌ 

மத்திரிமார்களுக்கும்‌ 

கைக்குன்னான. பலத்த 
மகாப்பிரபுக்களுக்கும்‌ 

எனக்குத்‌ தயவு கிடைக்கப்பண்ணின 
எங்கள்‌ பிதாக்களின்‌ தேவனாகிய 


கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்‌. 


எஸ்றா 7:28. 
தேவனாகிய கர்த்தருடைய 
என்மேல்‌ இருந்ததினால்‌ நான்‌ 
திடன்கொண்டு, இஸ்ரவேலில்‌ சில 
தலைவரை என்னோடேகூட வரும்படி. 
சேர்த்துக்கொண்டேன்‌.. 


என்‌: 
கரம்‌ 


அப்படியே 


பெர்சியாவின்‌ ராஜாவாகிய 
அர்த என்தாலத்து. முக்யமான 
பொறுப்புக்களைக்‌ கொடுத்திருக்கிறான்‌. 
இதற்காக எஸ்றா கர்த்தரைத்‌ 
துதிக்கிறான்‌. இப்படிப்பட்ட யோசனையை 
ராஜாவின்‌ இருதயத்தில்‌ அருளிய 
கர்த்தரை எஸ்றா நன்றியோடு துதிக்கிறான்‌. 


எஸ்றா - விரிவுரை 
EZRA - COMMENTARY 


மனுஷருடைய இருதயங்களில்‌ 
யோசனைகள்‌ தானாக உண்டாவதில்லை. 
கர்த்தரே தமக்கு சித்தமான யோசனைகளை 
மனுஷரின்‌ இருதயத்தில்‌ அருளுகிறார்‌. 
தேவனுடைய தெய்வீக பராமரிப்பினாலும்‌, 
அவருடைய கிருபையினாலும்‌ மனுஷருடைய 
இருதயங்களில்‌ யோசனைகள்‌ உண்டாகிறது. 


நம்முடைய இருதயங்களிலோ அல்ல, 
மற்றவர்களுடைய ட 'இருதயங்களிலோ, 
நல்ல யோசனைகள்‌ வெளிப்படும்போது, 
கர்த்தரே அந்த யோசனைகளை 
அவர்களுடைய இருதயங்களில்‌ அருளினார்‌ 
என்பதை அங்கீகரித்து, நாம்‌ கர்த்தரைத்‌ 
துதிக்கவேண்டும்‌. 


ராஜாக்களும்‌, மந்திரிகளும்‌, அரசாங்க 
அதிகாரிகளும்‌ இயேசுகிறிஸ்துவின்‌ 
சுவிசேஷத்திற்கு விரோதமாக 
அவர்கள்‌ 
தரவு கொடுக்கும்‌ து, 
கர்ததருடைய பெரிதான 
என்பதை நாம்‌ நினைவுகூர்ந்து, 
கர்த்தரை நன்றியோடு துதிக்கவேண்டும்‌. 
எஸ்றா தேவனாகிய 


ஸ்தோத்திரம்‌ 


கர்த்தருக்கு 
சொல்லுகிறான்‌. 
"எருசலேமிலுள்ள கர்த்தருடைய ஆலயத்தை 


அலங்கரிக்க, இப்படிப்பட்ட யோசனையை 
ராஜாவின்‌ இருதயத்தில்‌ அருளி, 
ராஜாவுக்கும்‌ அவருடைய மந்திரிமார்களுக்கும்‌ 
ராஜாவின்‌ கைக்குள்ளான பலத்த எல்லா 
மகாப்பிரபுக்களுக்கும்‌ முன்பாக எனக்குத்‌ 
தயவு கிடைக்கப்பண்ணின எங்கள்‌ 
பிதாக்களின்‌ தேவனாகிய கர்த்தருக்கு 
ஸ்தோத்திரம்‌! (எஸ்றா 7:27) என்று 
எஸ்றா சொல்லுகிறான்‌. 


இந்த அதிகாரத்தில்‌ தேவாலயத்தைப்‌ 
பற்றி கூறப்பட்டிருக்கும்‌ வாக்கியங்கள்‌ 
எல்லாமே தேவாலயம்‌ கட்டி முடிக்கப்பட்டு 
விட்டதை  வெளிப்படுத்துகிறது. அந்த 
தேவாலயத்தில்‌ இப்போது முறைப்படியான 
ஆராதனை மறுபடியும்‌. ஆரம்பித்து 
வைக்கப்படுகிறது. 





ழ்‌ நயனா 
யய 


கர்த்தர்‌ எஸ்றாவுக்கு தம்முடைய 
கிருபையையும்‌ இரக்கத்தையும்‌ 
வெளிப்படுத்தியிருக்கிறார்‌ கர்த்தருடைய 
கரம்‌ எஸ்றாவின்‌ மேல்‌ இருக்கிறது. க 
இயல்பாகவே பெலமுள்ளவன்‌ 
கர்த்தருடைய கரம்‌ எஸ்றாவின்மேல்‌ 
இருப்பதினால்‌, அவன்‌ இன்னும்‌ அதிகமாய்த்‌ 
திடன்கொள்கிறான்‌. இஸ்ரவேலில்‌ சில. 
தலைவரை தன்னோடுகூட 
சேர்த்துக்கொள்கிறான்‌ (எஸ்றா 7:28). 


வரும்படி 


எஸ்றா - விரிவுரை 
EZRA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எஸ்றா தன்னுடைய சுயபலத்தை 
மேன்மைப்படுத்தவில்லை. அவன்‌ 
கர்த்தருடைய கரத்தை 
மேன்மைப்படுத்துகிறான்‌. எஸ்றா தன்னுடைய 
சொந்த இருதயத்தை புகழாமல்‌, 
கர்த்தருடைய கரத்தைப்‌ புகழுகிறான்‌. 
கர்த்தருடைய கரம்‌ எஸ்றாவுக்கு 
ஆதரவாயிருக்கிறது. 





எஸ்றா 


i= FTE 
TT 


எஸ்றா பாபிலோன்‌ தேசத்திலிருந்து 
எருசலேமுக்கு பிரயாணம்‌ பண்ணின சம்பவம்‌ 
இந்த அதிகாரத்தில்‌ விவரிக்கப்பட்டிருக்கிறது. 
எஸ்றாவோடுகூட எருசலேமுக்குப்‌ 
போனவர்களின்‌ வம்ச அட்டவணைகளும்‌ 
இந்த லசனப்பகுதியில்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
(எஸ்றா 81-20), தங்களுடைய 
பிரயாணத்தில்‌ கர்த்தருடைய பிரசன்னம்‌ 
தங்களோடு கூடமிருக்கவேண்டும்‌ 
என்பதற்காக, எஸ்றாவும்‌ அவனோடு 
கூடமிருக்கிறவர்களும்‌  உபவாசம்பண்ணி 
ஜெபிக்கிறார்கள்‌ (எஸ்றா 8:21-23) 


எருசலேமில்‌ கட்டப்பட்டிருக்கிற 
தேவனுடைய ஆலயத்திற்கு அர்தசஷ்டா 
ராஜாவும்‌, பெர்சியா தேசத்திலுள்ள 
ஜனங்களும்‌ திரளான காணிக்கைகளை 
எஸ்றா மூலமாக கொடுத்தலுப்புகிறா்கள்‌ 
எஸ்றா தன்னிடத்திலுள்ள அந்த 
பொக்கிஷங்களை ஆசாரியர்களிடத்தில்‌ 
பொறுப்பாய்‌ ஒப்படைக்கிறான்‌ 
(எஸ்றா 8:24-30). 


எஸ்றாவம்‌ அவனோடிருக்கிறவர்களும்‌ 
எருசலேழுக்கும்‌ பிரயாணமாய்ப்‌ போகும்போது, 
கர்த்தருடைய கிருபையுள்ள கரம்‌ அவர்களைப்‌ 
பாதுகாப்பாய்‌ வழிநடத்துகிறது (எஸ்றா 8:31). 
அவர்கள்‌ எல்லோரும்‌ எருசலேமுக்கு 
பாதுகாப்பாய்‌ வந்து சேருக்கிறார்கள்‌. 
தங்களிடத்தில்‌ ஒப்த்கொடுக்கபபட்டகுக்கிற 
தேவனுடைய ஆலயத்தின்‌ பொக்கிஷங்களை 
அவர்கள்‌ ஆசாரியரிடத்தில்‌ பொறுப்பாய்‌ 
ஒப்புவிக்கிறார்கள்‌ எஸ்நா 8:32-34). 
ராஜாவின்‌ சன்னதிகளை, நதிக்கு 
இப்புறத்திலே இருக்கிற ராஜாவின்‌ 
தேசாதிபதிகளுக்கும்‌ அதிகாரிகளுக்கும்‌ 
ஒப்புவிக்கிறார்கள்‌ (எஸ்றா 8:36). அவர்கள்‌ 
கர்த்தருக்கு சர்வாங்க  தகனபலியை 
செலுத்துகிறார்கள்‌ (எஸ்றா 8:35) 


- விரிவுரை 
EZRA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எஸ்றாவோடுகூட, வந்தவர்கள்‌: 
எஸ்றா 8:1-20 


என்றா 8. 
அரசாளும்‌ காலத்தில்‌ 
ஙாயபிலோனிலிருந்து என்னோடேகூட 
வத்த தங்கள்‌ பிதாக்கள்‌ வம்சங்களின்‌' 
தலைவரும்‌ அவர்கள்‌ வம்ச. 
அட்டவணைகளுமாவன: 


அர்தசஷ்டா ராஜா 


எஸ்றா 85. பினெகாசின்‌ 
கெர்சோம்‌, இத்தாமாரின்‌ 
தானியேல்‌, தாவீதின்‌ 
அத்தூண்‌, 


புத்திரரில்‌ 
புத்திரரில்‌ 
புத்திரரில்‌ 


எஸ்றா 83, பாரோஷின்‌ புத்திரரில்‌ 
ஒருவனான செக்கனியாவின்‌ புத்திரரில்‌ 
சுகரியாவும்‌, அவனோடேகூட வம்ச 
அட்டவணையில்‌ எழுதியிருக்கிற 
நூற்றைம்பது ஆண்மக்களும்‌, 


எஸ்றா. 8:4. பாகாத்மோவாபின்‌ 
புத்திரரில்‌ செரகியாவின்‌ குமாரனாகிய 
எலியோனாயும்‌, அவனோடேகூட, 
இருநாறு ஆண்மக்களும்‌, 


எஸ்றா 8:3. செக்கனியாவின்‌ புத்திரரில்‌ 
யகசியே குமாரனும்‌, 
அவனோடேகூட முந்நூறு 
ஆண்மக்களும்‌, 


எஸ்றா 8:6, ஆதினின்‌ புத்திரரில்‌ 
யோனத்தானின்‌ குமாரனாகிய 
ஏயேதும்‌, அவனோடேகூட ஐம்பது 
ஆண்மக்களும்‌, 


எஸ்றா 8:7. ஏலாமின்‌ புத்திரரில்‌ 
அதலியாவின்‌ குமாரனாகிய 
எஷாயாவும்‌, அவனோடேகூட எழுபது 
ஆண்மக்களும்‌, 


எஸ்றா 8:8. செப்பதியாவின்‌ புத்திரரில்‌ 
மிகவேலின்‌ குமாரனாகிய 
செப்பதியாவும்‌, அவனோடே கூட. 
எண்பது ஆண்மக்களும்‌, 
எஸ்றா 86. யோவாபின்‌ புத்திரரில்‌ 
யெகியேலின்‌ குமாரனாகிய 
அவனோடே கூட 
பதினெட்டு 


ஓயதியாவும்‌, 
இருநாற்றுப்‌ 





i FTE எஸ்றா 
TT 


எஸ்றா 8:10. செலோமித்தின்‌ புத்திரரில்‌ 
யொசியியாவின்‌ குமாரனும்‌, 
அவனோடே கூட நாற்றதுபது 
ஆண்மக்களும்‌, 

எஸ்றா 8:11. பெயாமின்‌ புத்திரரில்‌ 
பெயாயின்‌ குமாரனாகிய சுகரியாவும்‌, 
அவனோடே கூட இருபத்தெட்டு. 
ஆண்மக்களும்‌, 


எஸ்றா 8:12. அஸ்காதின்‌ புத்திரரில்‌ 
காத்தானின்‌ குமாரனாகிய 
யோகனானும்‌, அவனோடே கூட 
நூற்றுப்பத்து ஆண்மக்களும்‌, 


என்றா 818. அதோனிகாமின்‌ 
கடைசிப்புத்திரரான. எலியேலேத்‌, 
ஏயெல்‌, செமாயா, 
என்னும்‌ "நாமங்களுன்னவர்களும்‌, 
அவர்களோடே கூட. அறுபது 
ஆண்மக்களும்‌, 


எஸ்றா 8:14. 
ஊத்தாயும்‌, 
அவர்களோடே கூட 


யிக்வாயின்‌ புத்திரரில்‌ 
சபூதும்‌, 
எழுபது 


ஆண்மக்களுமே. 


எஸ்றா 8:15. இவர்களை நாண்‌ 
அகாவாவுக்கு ஓடுகிற நதியண்டையிலே 
கூட்டிக்கொண்டுபோனேன்‌;; அங்கே 
மூன்றுநான்‌ தங்கியிருந்தோம்‌; நான்‌ 
ஜனங்களையும்‌ ஆசாரியரையும்‌ 
பார்வையிடும்போது, லேவியின்‌ 
புத்திரரில்‌ ஒருவரையும்‌ அங்கே 
காணவில்லை. 


எஸ்றா 8:16. ஆகையால்‌ நாண்‌ 
எலியேசம்‌, அமியேல்‌,  செமாயா, 
எல்நாத்தான்‌, யாரிப்‌, எல்நாத்தான்‌, 
நாத்தான்‌, சகரியா, மிசல்லாம்‌ என்னும்‌ 
தலைவரையும்‌, யோயாரிப்‌, 
எல்நாத்தான்‌ என்னும்‌: 
புத்திமான்களையும்‌ அழைப்பித்து, 


எஸ்றா 8:17. 
ஸ்தலத்திலிகுக்கற 
இத்தோவிடத்திற்குச்‌. 

கொண்டுபோக 

கற்பித்து, நமது 

ஆலயத்துப்‌ பணிவிடைக்காரரை 
எங்களிடத்திற்கு அழைத்துவரும்படி, 


கசிப்பியா என்னும்‌ 
தலைவனாகிய 


- விரிவுரை 
EZRA - COMMENTARY 


ஸ்தலத்திலிருக்கிற. 
சகோதரனாகிய 
திதனீமியருக்கும்‌ 
வார்த்தைகளைச்‌. 


க்கொடுத்தேன்‌. 


8:18. அவர்கள்‌ எங்கள்‌ 

எங்கள்‌ தேவனுடைய 
தயையுன்ன கரத்தின்படியே, 
இஸ்ரவேலுக்குப்‌ பிறந்த லேவியின்‌' 
குமாரனாகிய மகேலியின்‌ புத்திரரில்‌ 
புத்தியுன்ன மனுஷனாகிய 
செரெபியாவும்‌ அவன்‌ குமாரரும்‌ 
சகோதரருமான பதினெட்டுப்பேரையும்‌, 


தங்கள்‌: 
இத்தோவுக்கும்‌, 
சொல்லவேண்டிய 
சொல்லி 


எஸ்றா 


மேலிருந்த 


எஸ்றா 8:19. மெராரியரின்‌ புத்திரரில்‌ 
அஷபியாவும்‌ அவனோடே எஷாயாவும்‌ 
அவன்‌ சகோதரரும்‌. அவர்கள்‌. 
குமாரருமான இருபதுபேரையும்‌, 


தாவீதும்‌ பிரபுக்களும்‌ 

பணிவிடைக்காரராக 

இருநூற்று 

எங்களிடத்தில்‌. 

கொண்டுவந்தார்கள்‌;; 

எல்லாருடைய பேர்களும்‌ 
குறிக்கப்பட்டன. 


பெர்சியாவின்‌ ராஜாவாகிய அர்தசஷ்டா 
எஸ்றாவை எருசலேமுக்கு. அனுப்புகிறான்‌ 
ராஜாவின்‌ உத்தரவைப்‌ பெற்றுக்கொண்ட 
பின்பு எஸ்றா தன்னோடுகூட 
எருசலேமுக்குப்‌ போக விரும்புகிறவர்களை 
கூட்டிச்சேர்க்கிறான்‌. 


ஜாதிகளுக்கு ஒரு கொடியை 
ஏற்றி, இஸ்ரவேலில்‌ துரத்துண்டவர்களைச்‌ 
சேர்த்து, யூதாவில்‌ சிதறடிக்கப்பட்டவர்களை 
பூமியின்‌ நான்கு திசைகளிலுமிருந்து 
கூட்டுவார்‌” (ஏசா 1112). 


சீயோனின்‌ குமாரர்கள்‌, பாபிலோன்‌ 

குமாரத்திகளோடு வாசம்பண்ணுகிறார்கள்‌. 

சீயோனின்‌: புத்திரர்‌ பாபிலோன்‌ 

தேசத்திலிருந்து எருசலேமுக்குப்‌ 

பப்பட்டுப்போகவேண்டும்‌ அங்கே 

லயம்‌ கட்டி 

ஆலயத்தில்‌ 

ஆராதனைகளும்‌ 

இப்போது சீயோன்‌ 

கள்‌ எருசலேமுக்கு திரும்பி 
வருவதற்கு ஏற்ற வேளையாயிருக்கிறது. 





எஸ்றா 


f= ராண 
யாய 


எருசலேமுக்கு ம்பிப்போக. 
விரும்புவர்கள்‌ த்க்‌ வரலாம்‌ 
என்று எஸ்றா அழைப்பு கொடுக்கிறான்‌. 
எஸ்றாவின்‌ அழைப்பை ஏற்று 
யூதர்களில்‌ அநேகர்‌, எஸ்றாவோடுகூட 
எருசலேமுக்குப்போக மனப்பூர்வமாய்‌ 
சம்மதிக்கிறார்கள்‌ 


அர்தசஷ்டா 
காலத்தில்‌ 


ராஜா அரசாளும்‌ 
'பாபிலோனிலிருந்து. 
எஸ்றாவோடுகூட வந்த தங்கள்‌ 
பிதாக்கள்‌ வம்சங்களின்‌ தலைவரும்‌ 
அவர்கள்வம்ச அட்டவணைகளும்‌ இந்த 
வனப்பகுதியில்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
(எஸ்றா 8:1), 

பாபிலோனிலிருந்து எஸ்றாவோடுகூட 
எருசலேமுக்கு வந்தவர்களின்‌ விவரம்‌ 
வருமாறு: 

1. 


பாகாத்மோவாபின்‌ புத்திரர்‌ 
8:4) - 200பேர்‌ 

செக்கனியாவின்‌ புத்திரர்‌ (எஸ்றா 8:5) 
- 300பேர்‌ 


தினின்‌ 
ய்‌ 


புத்திரர்‌ (எஸ்றா 8:6) - 

5. ஏலாமின்‌ புத்திரர்‌ 
70 பேர்‌ 
செப்பதியாவின்‌ புத்திரர்‌ 
- 80 பேர்‌ 


(எஸ்றா 87) - 


(எஸ்றா 8:8) 


யோவாபின்‌ புத்திரர்‌ 
218 பேர்‌ 


செலோமித்தின்‌ புத்திரர்‌ 
- 160 பேர்‌ 


(எஸ்றா 85) - 


(எஸ்றா 840) 


பெயாயின்‌ புத்திர்‌ 
28பேர்‌ 


(எஸ்றா 841) - 


- விரிவுரை 
EZRA - COMMENTARY 


10. அஸ்காதின்‌ புத்திரர்‌ 
பேர்‌ 


(எஸ்றா 8:12) - 
அதோனிகாமின்‌ கடைசிப்புத்திரர்‌ 
(எஸ்றா 83) - 60பேர்‌ 


பிக்வாயின்‌ புத்திரர்‌ 
70பேர்‌ 


(எஸ்றா 8:14) - 


மகேலியின்‌ புத்திரர்‌ 
- 18பேர்‌ 


(எஸ்றா 815-8) 
மெராரியரின்‌ புத்திரர்‌ (எஸ்றா 8:19) 
- 20 பேர்‌ 


5. நிதனீமியர்‌ 
220 பேர்‌ 


(எஸ்றா 8:20) 


வம்சங்களின்‌ 
பெயர்கள்‌ 
மேன்மைப்படுத்துவதற்காக 
சொல்லப்பட்டிருக்கிறது. 


தலைவர்களுடைய 
அவர்களை 


அவர்களோடுகூட 
ண்மக்களின்‌ 
அட்டவணையில்‌ 
சொல்வ்பரரக்கிறன இங்கு 
சொல்லப்பட்டிருக்கிற குடும்பத்தாரில்‌ சிலர்‌ 
எஸ்றா 2-ஆவது அதிகாரத்தில்‌ ஏற்கெனவே 
சொல்லப்பட்டிருக்கிறார்கள்‌ 


தன்னோடு , எருசலேமுக்கு 
கூடவருகிறவர்களை எஸ்றா அகாவாவுக்கு 
ஓடுகிற ன்‌ 
கூட்டிக்கொண்டுபோகிறான்‌. 
அவர்கள்‌ மூன்றுநாள்‌ கங்கியிரக்கிறகன்‌. 
க்‌ ஆசாரியரையும்‌ 


இருக்கிறார்கள்‌. ஆனால்‌ 
ஒருவர்கூடயில்லை. 


பாலஸ்தீன தேச; 
அநேகர்‌ திரும்பி வரவில்லை. செருபாபேலோடு 
ஒருசில லேவியர்‌ மட்டுமே திரும்பி 
வந்தார்கள்‌. (எஸ்றா 2:36). ஆனாலும்‌ 
ஆசாரியரில்‌, அநேகர்‌ பாலஸ்தீன 
தேசத்திற்குத்‌ திரும்பி வந்தார்கள்‌ 
(எஸ்றா 2:36-39) 





எஸ்றா 


i= FTE 
TT 


லேவியர்‌ கர்த்தருக்கு. 
பரிசுத்தமானவர்கள்‌. பெர்சியா தேசத்து. 
ராஜா. இஸ்ரவேல்‌ புத்திரரை எருசலேமுக்குப்‌ 
போகுமாறு விடுவித்தபோது. பக்தியுள்ள. 
லேவியர்கள்‌, முதலாவதாக 
புறப்பட்டுப்போகவேண்டும்‌. ர்கள்‌ 
கர்த்தருடைய த்‌ 


டக்க வர்களில்‌ 
குறைவான எண்ணிக்கையிலேயே 
போயிருக்கிறார்கள்‌. இப்போது. 
எஸ்றாவோடுகூட எருசலேமுக்குப்‌ 
போகிறவர்களில்‌ லேவியர்‌ ஒருவர்கூடயில்லை. 


எருசலேமில்‌ கட்டப்பட்டிருக்கிற. 
கர்த்தருடைய ஆலயத்தில்‌, ஆராதனைகளை 
முறைப்படி நடத்துவதற்கு, எஸ்றாவின்‌ 
கையில்‌ ஏராளமான காணிக்கைகள்‌ 
இருக்கிறது. ஆனால்‌ ஆராதனை 
நடத்துவதற்கு லேலியர்கள்‌ இல்லை. 
ஊழியத்திற்கு பணம்‌ இருக்கிறது. ஆனால்‌ 
ஊழியம்‌ செய்ய ஊழியக்காரர்‌ இல்லை. 


தன்னோடு 
கட்டிக்க பதினொரு பேரைத்‌ 
தெரிந்தெடுக்கிறான்‌. எஸ்றாவோடுகூட 
லேவியர்‌ யாருமில்லை. இந்தப்‌ பதினொரு 
பேருக்கும்‌ லேவியரைத்‌ தேடி கண்டுபிடிக்கும்‌ 
பொறுப்பு கொடுக்கப்படுகிறது. 


எஸ்றா தன்னோடு கூடமிருக்கிற 
எலியேசர்‌, அரியேல்‌, செமாயா, எல்நாத்தான்‌. 
யாரிப்‌, எல்நாத்தான்‌, நாத்தான்‌, சகரியா 
மிசுல்லாம்‌ என்னும்‌ தலைவரையும்‌, யோயாரிப்‌, 
எல்நாத்தான்‌ என்னும்‌ புத்திமான்களையும்‌: 
அழைப்பித்து (எஸ்றா 8:16) அவர்களை, 
கசிப்பியா என்னும்‌ ஸ்தலத்திலிருக்கிற 
இத்தோலினிடத்திற்கு அனுப்புகிறான்‌. 


இந்த வசனத்தில்‌ எல்நாத்தான்‌ 
என்னும்‌ பெயர்‌ மூன்றுமுறை வந்திருக்கிறது. 
அக்காலத்தில்‌ இதுஒரு பிரபல்யமான பெயராக 
இருந்திருக்க வேண்டும்‌. இந்தப்‌ பெயருக்கு 
“கர்த்தர்‌ கொடுத்திருக்கிறார்‌” என்று பொருள்‌. 
இந்த மூன்று பேர்‌ தவிர, எல்நாத்தான்‌. 
என்னும்‌ பெயரில்‌ வேறொரு நபரும்‌ 
இருக்கிறான்‌. (2இராஜா 24:8; எரே 26:22; 
எரே 36:12,25). 


- விரிவுரை 
EZRA - COMMENTARY 


எஸ்றா தேர்த்தெடுத்த பதினொரு 
பேரையும்‌ கசிப்பியா என்னும்‌ ஸ்தலத்திற்கு 
அனுப்புகிறான்‌. இங்கு லேவியருக்கு பயிற்சி 
கொடுக்கும்‌ வேதபாடசாலை ஒன்று 


வெள்ளி ஆபரணங்களை 
வேலைகள்‌ அதிகமாய்‌ 
அந்த இடத்திலே 
வேதாகம கல்லூரி ஒன்றும்‌ இருக்கிறது. 
கசிப்பியாவிலிருக்கிற 
வேதபாடசாலைக்கு இத்தோ 
தலைவனாகயிருக்கிறான்‌. 
ஏராளமான மாணவர்கள்‌. 
ப்‌ செய்வதற்கு. 
அவர்களில்‌ 
ஆலயத்து பணிவிடைகளை 
செய்வதற்கு, தன்னோடுகூட அனுப்புமாறு, 
எஸ்றா இத்தோலிடம்‌ கேட்டுக்கொள்கிறான்‌. 


“கசிப்பியா என்னும்‌ ஸ்தலத்திலிருக்கிற 
தலைவனாகிய இத்தோவிடத்திற்குச்‌ செய்தி 
வ அவர்களுக்குக்‌ கற்பித்து, 

தேவனுடைய த்துப்‌ 
த, 


சொல்லிக்கொடுத்தேன்‌" 
என்றும்‌ எஸ்றா 


ஆலயத்துப்‌ 

என்பவர்கள்‌ லேவியர்கள்‌ 

ஆவார்கள்‌. எஸ்றா இவர்களைத்‌ தன்னோடு 

எருசலேமிற்கு அழைத்துச்‌ செல்ல 

வேண்டுமென்று விரும்புகிறான்‌. எஸ்றாவோடு 

பதினெட்டு லேவியர்‌ எருசலேயிற்குத்‌ திரும்பிப்‌ 
போகிறார்கள்‌. (எஸ்றா 8:1517 18) 


வேதபாடசாலையின்‌ தலைவனாகிய 
இத்தோவும்‌, எஸ்றாவின்‌ விண்ணப்பத்தை 
ஏற்று தன்னுடைய மாணவர்களில்‌ நாற்பது 
லேலியரை எஸ்றாவோடுகூட எருசலேமுக்கு 
அனுப்புகிறான்‌. இவர்களின்‌ பெயர்கள்‌ இந்த 
வசனப்பகுதியில்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 





எஸ்றா 


i FTE 
TT 


தயையுள்ள கரம்‌, 
அவனோடுகூட 
போகிறவர்கள்மீ தும்‌ 
கசிப்பியா என்னும்‌. 
வேதபாடசாலையின்‌ 

ப்‌ பிறந்த 

மகேலியின்‌ 


பதினெட்டுப்பேரையும்‌, 

புத்திரில்‌  அஷமபியாவும்‌ 

அவனோடே எஷாயாவும்‌ அவன்‌ சகோதரரும்‌ 

அவர்கள்‌ குமாரருமான இருபதுபேரையும்‌" 

(எஸ்றா 81879). எஸ்றாவோடுகூட 
அனுப்புகிறான்‌. 


எஸ்றா அனுப்பின பதினொரு பேரும்‌ 
தாவீதும்‌ பிரபுக்களும்‌ லேவியருக்குப்‌ 
பணிவிடைக்காரராக வைத்த நிதனீமியரில்‌ 
இருநூற்று இருபது பேரையும்‌ எஸ்றாலிடத்தில்‌ 
அழைத்துக்‌ கொண்டுவருகிறார்கள்‌; அவர்கள்‌ 
எல்லாருடைய பேர்களும்‌ 


குறிக்கப்பட்டிருக்கிறது (எஸ்றா 8:20). 


உபவாசம்‌ 
எஸ்றா 8:21-23 


எஸ்றா 8:21. 
எங்கள்‌. 


அப்பொழுது நாங்கள்‌. 
தேவனுக்கு முன்பாக 
எங்களைத்‌ 


தாழ்த்துகிறதற்கும்‌, 
எங்களுக்காகவும்‌, எங்கள்‌ 
யபின்னைகளுக்காகவும்‌, எங்கள்‌ சகல 
பொருன்களுக்காகவும்‌, செவ்வையான 
வழியைத்‌ தேடுகிறதற்கும்‌, நான்‌ அங்கே. 
அந்த அகாவா நதியண்டையிலே. 
உபவாசத்தைக்‌ கூறினேன்‌. 


எஸ்றா 8:22. வழியிலே சத்துருவை 
விலக்கி, எங்களுக்குத்‌ துணை செய்யும்‌ 
படிக்கு, நான்‌ ராஜாவினிடத்தில்‌ 
சேவகரையும்‌, குதிரைவீரரையும்‌ கேட்க 
வெட்கப்பட்டிருத்தேன்‌; எங்கள்‌ 
தேவனுடைய கரம்‌ 
தம்மைத்தேடுகிறவர்கன்‌ எல்லார்மேலும்‌ 
அவர்களுக்கு நன்மையாக. 
இருக்கிறதென்றும்‌, அவருடைய 
வல்லமையும்‌ அவருடைய கோபமும்‌. 
அவரை. விட்டு  விலகுகிறவர்கள்‌ 
எல்லார்மேலும்‌ இருக்கிறதென்றும்‌, 
நாங்கள்‌. ராஜாவுக்குச்‌. 
சொல்லிமிருந்தோம்‌. 


- விரிவுரை 
EZRA - COMMENTARY 


எஸ்றா 8:28. அப்படியே நாங்கள்‌. 
உபவாசம்‌ பண்ணி, எங்கள்‌: 
தேவனிடத்திலே அதைத்‌ தேடினோம்‌; 
எங்கள்‌ 


விண்ணப்பத்தைக்‌ 
கேட்டருனினார்‌. 


எஸ்றாவோடுகூட இப்போது 
ர்கள்‌ இருக்கிறார்கள்‌. லேவியர்கள்‌ 
இருந்தாலும்‌, கர்த்தருடைய 
பிரசன்னம்‌ தன்னோடு 
கூடமிருக்கவேண்டுமென்று எஸ்றா 
விரும்புகிறான்‌. ஊழியக்காரர்கள்‌ நம்மோடு. 
கூடமிருந்தாலும்‌, கர்த்தர்‌ நம்மோடு 
கூடமில்லையென்றால்‌, நமக்கு ஒரு 
பிரயோஜனமும்‌ உண்டாகாது. 


கர்த்தர்மீதும்‌, அவருடைய 

பாதுகாப்புக்கள்மீதும்‌, 

பராமரிப்புக்கள்மீதும்‌ உறுதியான நம்பிக்கை 

வைத்திருக்கிறான்‌. கர்த்தருடைய 

கத்பக்கார்களுக்கு, கர்த்தருடைய 

மெய்யான ஆதரவு. நமக்கு 

ஏராளமான சத்துருக்கள்‌ 

எழும்பி வந்தாலும்‌, கர்த்தர்‌ 

நம்மோடுகூடயிருக்கும்போது, நமக்கு ஒரு 
தீங்கும்‌ நேரிடாது. 


எஸ்‌ கர்த்தர்மீ உறுதியான 
நிக்க வைத்திருக்கிறான்‌. துன ப 
இருதயத்தில்‌ கர்த்தர்மீதுள்ள விசுவாசம்‌ 
நிரம்பியிருக்கிறது. அவன்‌ தன்னுடைய 
விசுவாசத்தை ராஜாவுக்கு முன்பாக 
வார்த்தைகளினாலும்‌ சொல்லுகிறான்‌. 

“எங்கள்‌ தேவனுடைய கரம்‌ 
தம்மைத்தேடுகிறவர்கள்‌ எல்லார்மேலும்‌ 
அவர்களுக்கு நன்மையாக 
இருக்கிறதென்றும்‌, அவருடைய வல்லமையும்‌ 
அவருடைய கோபமும்‌ அவரை விட்டு 
விலகுகிறவர்கள்‌ எல்லார்மேலும்‌ இருக்கிறது" 
(எஸ்றா... 8:22) என்று எஸ்றாவும்‌ 
அவனோடுகூடமிருக்கிறவர்களும்‌, 
பெர்சியாவின்‌ ராஜாவிடத்தில்‌ ஏற்கெனவே 
தங்கள்‌ தேவனாகிய  கர்த்தரைப்பற்றி 
சாட்சியாகச்‌ சொல்லியிருக்கிறார்கள்‌. 





எஸ்றா 


f= FTE 
TT 


ஆகையினால்‌ இப்போது, வழியிலே 
சத்துருவை விலக்கி, எங்களுக்குத்‌ 
துணைசெய்யும்படிக்கு,  ராஜாவினிடத்தில்‌ 
சேவகரையும்‌, குதிரைவீரரையும்‌ கேட்க 
எஸ்றா வெட்கப்படுகிறான்‌ (எஸ்றா 8:22). 
ராஜா கொடுக்கும்‌ பாதுகாப்பைவிட, கர்த்தர்‌ 
கொடுக்கும்‌ பாதுகாப்பே மெய்யான 
ப்‌ ள்‌ கர்த்தருடைய 
பாதுகாப்பையும்‌ 

சந்தேகப்படவில்லை 


எஸ்றா தன்னுடைய பாதுகாப்புக்கு 
போர்வீரர்களைத்‌ தன்னோடு அழைத்துச்‌ 
செல்லவில்லை. அவன்‌ கர்த்தரையே 
நம்பிமிருக்கிறான்‌. எஸ்றா அர்தசஷ்டா 
ராஜாவினிடத்தில்‌ கர்த்தரைப்‌ பற்றி பல. 
காரியங்களைப்‌ புகழ்ந்து கூறியிருந்திருப்பான்‌. 
இப்போது எஸ்றாவிற்கு தன்னுடைய 
உபதேசத்தின்‌ பிரகாரமாக ஜீவிக்க வேண்டிய 
வேளை வந்திருக்கிறது. கர்த்தர்‌ எஸ்றாவின்‌ 
விசுவாசத்தைக்‌ கனம்‌ பண்ணுகிறார்‌ 
பிரயாணத்தில்‌ எஸ்றாவையும்‌, அவனோடுகூட 
சென்றவர்களையும்‌ கர்த்தர்‌ பாதுகாத்துக்‌ 
கொள்கிறார்‌ (எஸ்றா 8:23-32). 


கர்த்தரை நம்புகிறவர்கள்‌ அவரை 

மனதோடு, முழுஇருதயத்தோடு 
ய்யாகவே நம்பவேண்டும்‌. கர்த்தர்மீது. 
தாங்கள்‌ வைத்திருக்கும்‌ நம்பிக்கையை 
அறிக்கை செய்வதற்கு வெட்கப்படக்கூடாது. 
நம்முடைய விசுவாசத்திற்கு விரோதமான 
காரியங்களை பேசுவதற்கு நாம்‌ 
வெட்கப்படவேண்டும்‌. 


எஸ்றா ராஜாவின்‌ 
கர்த்தருடைய பாதுகாப்பை 
கர்த்தருடைய பிரசன்னம்‌ தங்களோடு 
கூடமிருக்கவேண்டும்‌ என்று எஸ்றாவும்‌ 
அவனோடுகூட எருசலேமுக்குப்‌ 
பிரயாணப்போகிறவர்களும்‌ விரும்புகிறார்கள்‌. 


அதற்காக அவர்கள்‌ தங்கள்‌ 
தேவனுக்கு முன்பாக தங்களைத்‌ 
தாழ்த்துகிறதற்கும்‌, தங்களுக்காகவும்‌, தங்கள்‌ 
பிள்ளைகளுக்காகவும்‌, தங்கள்‌ சகல 
பொருள்களுக்காகவும்‌, செல்வையான 
வழியைத்‌ தேடுகிறதற்கும்‌, அவர்கள்‌ அகாவா 
நதியண்டையிலே உபவாசம்பண்‌ ணுகிறார்கள்‌. 
எஸ்றா அங்கே அந்த அகாவா 
நதியண்டையிலே உபவாசத்தைக்‌ கூறுகிறான்‌ 
(எஸ்றா 8:21). 


பாதுகாப்பைவிட 
நம்புகிறான்‌. 


- விரிவுரை 
EZRA - COMMENTARY 


எருசலேமிற்குத்‌ 
செல்கிறவர்களை எஸ்றா 
சேர்க்கிறான்‌. பிரயாணத்தில்‌ கர்த்தருடைய 
பாதுகாப்பு தங்களுக்கு 
வேண்டுமென்பதற்காக எல்லோரும்‌ அகாவா 
நதியண்டையில்‌ உபவாசம்‌ பண்ணுகிறார்கள்‌. 
பாபிலோனிலிருந்து பாலஸ்தீன தேசத்திற்கு 
பொம்‌ திருடர்களுடைய தொந்தரவு 


கூட்டிச்‌ 


அவனோடு எருசலேமுக்குத்‌ திரும்பிச்‌ செல்ல 
ஆயத்தமாக  இருக்கிறவர்களும்‌ ஜெபம்‌ 
பண்ணுகிறார்கள்‌ (எஸ்றா 8:21-22), 


அப்படியே அவர்கள்‌ உபவாசம்‌ பண்ணி, 
தங்கள்‌ தேவனிடத்திலே. அவருடைய 
பிரசன்னத்தையும்‌, பாதுகாப்பையும்‌ 
தேடுகிறார்கள்‌. அவர்களுடைய 
விண்ணப்பத்தைக்‌ கேட்டருளுகிறார்‌ 
(எஸ்றா 8:23). 


கர்த்தர்‌ 


எல்லோரும்‌ Clr) சமுகத்திலே. 
உபவாசம்பண்ணவேண்டுமென்‌, எஸ்றா 
உபவாசத்தை அறிவிக்கிறான்‌... கர்த்தருடைய 
கிருபையும்‌ இரக்கமும்‌ எல்லோருக்கும்‌ 
'கிடைக்கவேண்டுமென்றால்‌, அவர்கள்‌ 
எல்லோருமே கர்த்தருக்கு ன்பாக 
தங்களைத்‌ தாழ்த்தி, கர்த்தரிடத்தில்‌ 
உபவாசித்து ஜெபிக்கவேண்டும்‌. 

எஸ்றாவும்‌ அவனோடு 
கூடயிருக்கிறவர்களும்‌ கர்த்தருக்கு முன்பாக 
தங்களைத்‌ தாழ்த்துகிறார்கள்‌. அவர்கள்‌ 
தங்களுடைய பாவங்களுக்காக மனம்வருந்தி, 
கர்த்தருடைய கிருபையையும்‌ இரக்கத்தையும்‌ 
கெஞ்சுகிறார்கள்‌. தேவனுடைய 
தம்மைத்‌ தேடுகிறவர்கள்‌ எல்லார்‌ 
நன்மையாயிருக்கிறது என்‌ 
அறிந்திருக்கிறார்கள்‌. 

உபவாசம்‌ நடைபெறும்போது ஜெபமும்‌. 
கூடவே நடைபெறவேண்டும்‌. ஜெபத்தையும்‌ 
உபவாசத்தையும்‌ தனித்தனியாகப்‌ பிரிக்காமல்‌, 
இரண்டையும்‌ சேர்ந்தே செய்யவேண்டும்‌. 
அவர்கள்‌ கர்த்தருடைய சமுகத்திலே 
செல்வையான வழியைத்‌ தேடுவதற்காக 
உபவாசம்பண்ணுகிறார்கள்‌. அவர்கள்‌ 
எல்லோரும்‌ பாபிலோன்‌ தேசத்திலிருந்து 
எருசலேமுக்குப்‌ போகிறார்கள்‌. கர்த்தர்‌ தாமே 
அவர்களுக்கு வழிகாட்டியாயிருந்து, 
அவர்களை செவ்வையான பாதையிலே 
வழிநடத்துகிறார்‌. 





f= THE எஸ்றா 
TT 


எருசலேமுக்கு பிரயாணமாய்ப்போகிற 
இவர்களுக்கு கர்த்தருடைய 
வழிநடத்துதலும்‌, அவருடைய பாதுகாப்பும்‌ 
தேவைப்படுகிறது. அவர்கள்‌ கர்த்தரிடத்தில்‌ 
ஏறெடுத்த விண்ணப்பங்களை, அவர்‌ தமது 


கிருபையினால்‌ கேட்டருளுகிறார்‌ 


தேவாலயத்து திரவியங்கள்‌ 
எஸ்றா 8:24-30 


எஸ்றா 8:24. பின்பு நான்‌ ஆசாரியரின்‌ 
தலைவரிலே பன்னிரண்டுபேராகிய 
செரெபியாவையும்‌, அஷ்பியாவையும்‌, 
அவர்கள்‌: சுகோதரரிலே 
யத்துப்பேரையும்‌ பிரித்தெடுத்து, 


எஸ்றா 8:25. ராஜாவும்‌, அவருடைய 
ஆலோசனைக்காரரும்‌, 

பிரபுக்களும்‌, 

'இஸ்ரவேலரும்‌, எங்கன்‌ தேவனுடைய 
ஆலயத்துக்கென்று எடுத்துக்கொடுத்த 
காணிக்கையாகிய வெள்ளியையும்‌, 
பொன்னையும்‌, பணிமுட்டுகளையும்‌ 
அவர்களிடத்தில்‌ நிறுத்துக்‌ 
கொடுத்தேன்‌. 


எஸ்றா 8:28. அவர்கள்‌ கையிலே நான்‌ 
அறுநாற்று ஒம்பது தாலந்து. 
வெள்ளியையும்‌, நூதுதாலத்து 
'நிறையான வெள்ளிப்‌ 
பணிமுட்டுகளையும்‌, நாறுதாலந்து 
பொன்னையும்‌, 


எஸ்றா 8:27. ஆயிரம்‌ தங்கக்காசு 
பெறுமான இருபது 
பொற்கிண்ணங்களையும்‌, 
பொன்னைய்போல 
பனபனப்பான 
வெண்கலப்‌ 


திலுத்துக்கொடுத்து, 
8:28, 


எண்ணப்பட்ட. 
இரண்டு நல்ல்‌ 
பாத்திரங்களையும்‌ 


எஸ்றா 
நீங்கள்‌. 
பரிசுத்தமானவர்கன்‌; 

பணிமுட்டுகளும்‌, 

பிதாக்களுடைய 

கர்த்தருக்கு ம்‌ 
செலுத்தப்பட்ட இத்த வெனள்வியும்‌, 
இத்தப்‌ பொன்னும்‌ 
பரிசுத்தமானவைகள்‌. 


அவர்களை நோக்கி: 


- விரிவுரை 
EZRA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எஸ்றா 8:29. நீங்கள்‌. அதை 
எருசுலேமிலிருக்கிற. தேவனுடைய 
ஆலயத்தின்‌ அறைகளில்‌ ஆசாரியர்‌ 
லேவியருடைய பிரபுக்களுக்கும்‌,. 
'இஸ்ரவேலுடைய 
வம்சத்தலைவர்களுக்கும்‌ முன்பாக. 
திறுத்து ஒப்புவிக்குமட்டும்‌ 
விழிப்பாயிருந்து, அதைக்‌ 
காத்துக்கொள்ளுங்கள்‌ என்றேன்‌. 


எஸ்றா 8:80, 
ஆசாரியரும்‌  லேவியரும்‌, 
வென்னியையும்‌ பொன்னையும்‌ 
பணிமுட்டுகனையும்‌ எருசலேமிலிருக்கிற 
எங்கள்‌ தேவனுடைய ஆலயத்துக்குக்‌ 
கொண்டுபோகும்படிக்கு, நிறுத்து 
வாங்கிக்கொண்டார்கன்‌. 


அப்படியே 


ஏராளமான 

இருக்கிறது. 

சொந்தமான 

எருசலேமில்‌. 

கட்டப்பட்டிருக்கிற தேவனுடைய ஆலயத்தின்‌ 

திரவியம்‌. தன்னிடத்தில்‌ காணிக்கையாகக்‌ 

கொடுக்கப்பட்டிருக்கிற திரவியங்களை, 

பாதுகாப்பாக சக்த 

செல்லவேண்டும்‌. 

கர்த்தருடைய ஆலயத்தில்‌ ஊழியம்‌ வக்‌ 

ஆசாரியரிடத்தில்‌, அந்த திரவியங்களை 
பொறுப்பாய்‌ ஒப்புக்கொடுக்கவேண்டும்‌. 


எஸ்றா தன்னிடத்தில்‌ பொறுப்பாக 
ஒப்படைக்கப்பட்டிருக்கிற திரவியங்களை, 
பொறுப்பான மனுஷர்களைத்‌ தேர்ந்தெடுத்து, 
அவர்களிடத்தில்‌ பொறுப்பாக 
ஒப்புக்கொடுக்கிறான்‌. அவர்கள்‌ இந்த 
திரவியங்களை பாதுகாக்கவேண்டும்‌. 
அவற்றை எருசலேமுக்கு பத்திரமாய்க்‌ 
கொண்டு வந்து சேர்க்கவேண்டும்‌. 
எருசலேமுக்கு வந்த பின்பு அவர்கள்‌, 
தங்களிடத்தில்‌ ஒப்புவிக்கப்பட்டிருக்கிற 
திரவியங்களை எஸ்றாவிடத்தின்‌ திரும்பவும்‌ 
பொறுப்பாய்‌ ஒப்புவிக்கவேண்டும்‌. 
எஸ்றா  ஆசாரியரின்‌ 


இதற்காக 
ரிலே பன்னிரண்டுபேராகிய 


தலைவ 
செரெபியாவையும்‌, அஷ்பியாவையும்‌, அவர்கள்‌ 


சகோதரரிலே பத்துப்பேரையும்‌ 
பிரித்தெடுக்கிறான்‌ (எஸ்றா 8:24). 





i= FTN எஸ்றா 
ETT 


ஆசாரியரின்‌ 
பன்னிரண்டுபேரும்‌ 

பன்னிரண்டு 

பிரதிநிதிகளாக இருக்கிறார்கள்‌. பாபிலோன்‌ 
தேசத்திலிருந்து யூதாவும்‌, பென்யமீனும்‌ 
மட்டும்‌ வந்தார்கள்‌ என்று 
கூறமுடியாது. இஸ்ரவேலின்‌ எல்லாக்‌ 
கோத்திரத்தாரும்‌ திரும்பி வருகிறார்கள்‌. 


லயத்திற்காக ராஜாவும்‌, 
காரரும்‌, 

அவருடைய கள்‌ பாபிலோனிலிருந்த 

சகல இஸ்ரவேலரும்‌ வெள்ளியையும்‌, 

பொன்னையும்‌, பணிமுட்டுகளையும்‌ 

காணிக்கையாகக்‌ கொடுத்தார்கள்‌. எஸ்‌ 

இவற்றையெல்லாம்‌ 

தலைவர்களாகிய பன்னிரண்டு பேரிடமும்‌ 

பிரித்துக்‌ கொடுக்கிறான்‌. எருசலேமிற்குப்‌ 

போய்‌ சேரும்‌ வரையிலும்‌ இந்தப்‌ 12 பேரும்‌ 

இந்தக்‌ காணிக்கைப்‌ பொருட்களைப்‌ 

பத்திரமாகப்‌ பாதுகாத்து, எடுத்துச்‌ செல்ல 

வேண்டும்‌ (எஸ்றா 8:24-30) 

பெர்சியா ராஜாவும்‌, 

ஆலோசனைக்காரரும்‌, 

பிரபுக்களும்‌, அங்கேயிருந்த 

இஸ்ரவேலரும்‌, 

ஆலயத்துக்கென்று, 

பொன்னையும்‌, 

காணிக்கையாக 

கொடுத்திருக்கிறார்கள்‌ (எஸ்றா 8:25). 


எஸ்றா அவர்கள்‌ கையிலே அறுநூற்று 
ஐம்பது. ள்ளியையும்‌, 
நூறுதாலந்து 
பணிமுட்டுகளையும்‌, 
பொன்னையும்‌, 

பெறுமான இருபது பொற்கிண்ணங்களையும்‌. 
பொன்னைப்போல எண்ணப்பட்ட பளபளப்பான 


ஆயிரம்‌ 


இரண்டு நல்ல வெண்கலப்‌ பாத்திரங்களையும்‌ 
நிறுத்துக்கொடுக்கிறான்‌ (எஸ்றா 8:26,27). 


எஸ்றா தன்னிடத்திலுள்ள 
காணிக்கைகளை பாதுகாத்துக்கொள்ளுமாறு 
கர்த்தரிடத்தில்‌ விண்ணப்பம்பண்ணுகிறான்‌. 
கர்த்தரிடத்தில்‌ ஜெபித்த பின்பு அந்தக்‌ 
காணிக்கையை ஆசாரியரின்‌ தலைஹிலே. 
பன்னிரண்டு பேர்களிடத்தில்‌ 
ஒப்புக்கொடுக்கிறான்‌. 


- விரிவுரை 
EZRA - COMMENTARY 


ஆசாரியரும்‌ 
வெள்ளியையும்‌. 


லேவியரும்‌, 

பொன்னையும்‌ 

எருசலேமிலிருக்கிற 

ஆலயத்துக்குக்‌ 

கொண்டுபோகும்படிக்கு, நிறுத்து 
வாங்கிக்கொள்கிறார்கள்‌ (எஸ்றா 8:30). 


ஆசாரியரின்‌ தலைவர்கள்‌ 
பன்னிரண்டுபேரும்‌ இந்தப்‌ பணிமுட்டுகளை 
மிகவும்‌ பத்திரமாக எருசலேமுக்குக்‌ கொண்டு 
செல்ல வேண்டும்‌. இவை கர்த்தருக்கு 
மனஉற்சாகமாய்ச்‌ செலுத்தப்பட்ட 
காணிக்கைகள்‌. வழியில்‌ யாரும்‌ இவற்றைத்‌ 
திருடிச்‌ சென்றுவிடாதவாறு பாதுகாக்க 
வேண்டும்‌. 

எஸ்றா ஆராரியரக்கம்‌ லேலியருக்கும்‌ 
தன்னிடத்திலுள்ள தேவாலயத்தின்‌ 
காணிக்கைகளை நிறுத்து கொடுத்த பின்பு, 
அவற்றை அவர்களிடத்தில்‌ கொடுத்ததற்கான 
காரணத்தையும்‌ எடுத்து சொல்லுகிறான்‌. 

எஸ்றா அவர்களை நோக்கி, 
“நீங்கள்‌ கர்த்தருக்குப்‌ பரிசுத்தமானவர்கள்‌; 
இந்தப்‌ ட்டுகளும்‌, உங்கள்‌ 
பிதாக்களுடைய கனகம்‌ கர்த்தருக்கு 
மனஉற்சாகமாய்ச்‌ 
வெள்ளியும்‌, 
பரிசுத்தமானவைகள்‌" (எஸ்றா 8:28) என்றும்‌, 


எருசலேமிலிருக்கிற 
அறைகளில்‌ 


“நீங்கள்‌ அதை 
தேவனுடைய ஆலயத்தின்‌ 
போனன்‌ கேதும்‌ பிரபுக்கிகக்கம்‌ 
இஸ்ரவேலுடைய  வம்சத்தலைவர்களுக்கும்‌. 
முன்பாக நிறுத்து எஒப்புவிக்குமட்டும்‌ 
விழிப்பாயிருந்து. 
காத்துக்கொள்ளுங்கள்‌"' 
என்றும்‌ சொல்லுகிறான்‌. 

தாங்கள்‌ பெற்றுக்கொண்ட 
திரவியத்தை, அவர்கள்‌ எஸ்றாவினிடத்தில்‌ 
திரும்ப கொடுக்கும்போது. அவர்களும்‌ 
நிறுத்து கொடுக்கவேண்டும்‌. ஆகையினால்‌ 
தங்களிடத்தில்‌ ஒப்புவிக்கப்பட்ட 
காணிக்கையை எல்லோருக்கும்‌ முன்பாக 
நிறுத்து ஒப்புவிக்க மட்டும்‌ விழிப்பாயிருந்து 
அதைக்‌ காத்துக்கொள்ளவேண்டும்‌. 





எஸ்றா 


i al 
ETT 


இந்த திரலியங்களெல்லாம்‌. 
கர்த்தருக்கு பரிசுத்தமான காணிக்கைகள்‌. 
கர்த்தருடைய காணிக்கையை தங்கள்‌ 
வசத்தில்‌ வைத்திருக்கிறவர்கள்‌, இதை 
தங்களுடைய சொந்த பொருட்களோடு 
சேர்த்து வைக்கக்கூடாது. கர்த்தருக்கு 
பரிசுத்தமானதை தனியாக வேறுபிரித்து 
வைத்திருக்கவேண்டும்‌. கர்த்தருடைய 
காரியங்களையும்‌, நம்முடைய சொந்தக்‌ 
காரியங்களையும்‌ ஒன்றாய்ச்‌ சேர்த்து 
குழப்பக்கூடாது. 


சர்வாங்க தகனபலி. 
எஸ்றா 8:31-36 


எஸ்றா 8:31. நாங்கள்‌ 
எருசலேமுக்குப்போக, முதலாம்‌ மாதம்‌ 
பன்னிரண்டாத்தேதியிலே, அகாவா 
நதியைவிட்டுப்‌ பயணம்‌ புறப்பட்டோம்‌; 
எங்கன்‌ தேவனுடைய கரம்‌ எங்கள்‌ 
மேலிருந்து வழியிலே சத்துருவின்‌' 
கைக்கும்‌, யதிவிருக்கிறவர்களின்‌' 
கைக்கும்‌ எங்களைத்‌ தப்புவித்து, 


எஸ்றா 8:32, நாங்கள்‌ எருசலேமுக்கு. 
வந்து, அங்கே மூன்றுநான்‌ 


இருந்தபின்பு, 


எஸ்றா 8:33. நாலாம்‌ நானிலே அந்த 
வெள்ளியும்‌ பொன்னும்‌ 
பணிமுட்டுகளும்‌, எங்கள்‌ தேவனுடைய 
ஆலயத்தில்‌ ஆசாரியனாகிய 
உரியாவின்‌ குமாரன்‌ மெரேமோத்தின்‌ 
கையிலும்‌, பினெகாசின்‌ 
எலெயாசாரின்‌ 

எல்லாவற்றிற்கும்‌ 

'நிறையின்படியேயும்‌ 
ஒப்புவிக்கப்பட்டது; யெசுவாவின்‌' 
குமாரன்‌ யோசயபாத்தும்‌, பின்னூயின்‌ 
குமாரன்‌ நொவதியாவும்‌ என்கிற 
லேவியரும்‌ அவர்கனோடேகூட. 
இருத்தார்கன்‌. 

எஸ்றா 8:84. அத்த நிறையெல்லாம்‌ 
அக்காலத்தில்‌ எழுதப்பட்டது. 


- விரிவுரை 
EZRA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எஸ்றா 8:35. சிறைப்பட்டு மீண்டவர்கள்‌. 
இஸ்ரவேலின்‌ தேவனுக்குச்‌ சர்வாங்க. 

இஸ்ரவேல்‌ 

பன்னிரண்டு 

தொண்ணூற்றாறு 

ஆட்டுக்கடாக்களையும்‌, எழுபத்தேழு 
ஆட்டுக்குட்டிகளையும்‌, 
பாவதிவாரணத்துக்காகப்‌ பன்னிரண்டு, 
வென்னாட்டுக்கடாக்கனையும்‌ 
பலியிட்டு, அவையெல்லாம்‌ 
கர்த்தருக்குக்‌ சர்வாங்க தகனபலியாகச்‌. 
செலுத்தினார்கள்‌. 


எஸ்றா 8:96. 
சன்னதுகனை 
இப்புறத்திலிருக்கிற. 
தேசாபதிகளுக்கும்‌ அதிகாரிகளுக்கும்‌ 
ஓப்புவித்தார்கள்‌; அப்பொழுது 
அவர்கன்‌ ஜனங்களுக்கும்‌ தேவனுடைய 
ஆலயத்துக்கும்‌ உ தவியாயிரு ந்தார்கள்‌. 


பின்பு ராஜாவின்‌ 
நதிக்கு 


ராஜாவின்‌ 


எஸ்றாவும்‌ 
கூடமிருக்கிறவர்களும்‌ 
தேசத்திலிருந்து, எருசலேமுக்கு 
சேருகிறார்கள்‌. கர்த்தர்‌ நல்லவர்‌. கர்த்தரை 
நம்புகிறவர்களுக்கு அவருடைய கிருபை 
என்றுமுள்ளது. தங்களுடைய பிரயாணத்தில்‌ 
கர்த்தருடைய வழிநடத்துதலும்‌, பாதுகாப்பும்‌, 
பராமரிப்பும்‌ கிடைக்கவேண்டுமென்று, 
பிரயாணம்‌. 


அவனோடு. 
பாபிலோன்‌ 
வந்து 


எருசலேமுக்குப்போக, 
ரஜத்‌ 


அவர்கள்மேலிரந்து வழியிலே. ககன்‌ 
கைக்கும்‌, பதிவிருக்கிறவர்களின்‌ கைக்கும்‌. 
அவர்களைத்‌ தப்புவித்தது (எஸ்றா 8:31) 





எஸ்றா 


f= al 
TT 


பன்னிரண்டு ஆசாரியரின்‌ தலைவர்கள்‌ 
வேறுபிரிக்கப்பட்டு, அவர்களிடம்‌ காணிக்கைப்‌ 
பொருட்கள்‌ ஒப்படைக்கப்பட்டு, உபவாசம்‌ 
பண்ணிய பின்பு எஸ்றாவும்‌, அவனோடுகூட 


பிரயாணம்‌ 
சென்றடைகிறார்கள்‌. 
(எஸ்றா 8:21-32; எஸ்றா 7:8-9). 


பிரயாணத்திலே பல பிரச்சனைகள்‌ 
ஏற்படலாம்‌. பிரயாண தடைகள்‌ 
உண்டாகலாம்‌. கர்த்தருடைய கரம்‌ நம்மோடு 
கூடமிருக்கவேண்டும்‌. அப்போதுதான்‌ 
நம்முடைய பிரயாணம்‌ நல்ல முறையில்‌ 
நடைபெறும்‌. நாம்‌ பிரயாணம்பண்ணுவதற்கு 
முன்பாக கர்த்தரிடத்தில்‌ ஜெபம்பண்ணி, 
நம்மையும்‌, நம்முடைய உடமைகளையும்‌, 
நம்முடைய பிரயாணங்களையும்‌ 
கர்த்தருடைய கிருபைக்கு 
ஒப்புக்கொடுக்கவேண்டும்‌. 

கர்த்தருடைய கிருபையினால்‌ நமக்கு 
நல்ல பிரயாணம்‌. அமையும்‌. 
பிரயாணத்தை முடித்த பின்பு, கர்‌ 
கிருபைக்காகவும்‌, உதவிகளுக்காகவும்‌, 
பாதுகாப்புக்களுக்காகவும்‌, 
பராமரிப்புக்களுக்காசுவும்‌, அவருக்கு நன்றி 
சொல்லவேண்டும்‌. கர்த்தருக்கு துதிகளையும்‌ 
ஸ்தோத்திரங்களையும்‌ ஏறெடுக்கவேண்டும்‌. 


எஸ்றாவும்‌, அவனோடுகூட பாபிலோன்‌ 
தேசத்திலிருந்து எருசலேமுக்கு வந்தவர்களும்‌ 


தேவனுடைய ஆலயத்தில்‌ ஆசாரியனாகிய 
உரியாவின்‌ குமாரன்‌ மெரேமோத்தின்‌: 
கையிலும்‌, பினெகாசின்‌ குமாரன்‌ 
எலெயாசாரின்‌ கையிலும்‌, எல்லாவற்றிற்கும்‌ 
இருந்த நிறையின்படியேயும்‌ நிறுத்து. 
ஒப்புவிக்கப்படுகிறது: யெசுவாவின்‌ குமாரன்‌: 
யோசபாத்தும்‌, பின்னூமின்‌ குமாரன்‌ 
நொவதியாவம்‌ என்கிற லேலியரும்‌: 
அவர்களோடேகூட இருக்கிறார்கள்‌. அந்த 
நிறையெல்லாம்‌ அக்காலத்தில்‌ எழுதப்படுகிறது. 
(எஸ்றா 8:33,34). 


- விரிவுரை 
EZRA - COMMENTARY 


எஸ்றாவும்‌ அவனோடுகூட பாபிலோன்‌ 
தேசத்திலிருந்து _ புறப்பட்டவர்களும்‌ 
சுகபலன்‌ பத்திரத்தோடு எருசலேமுக்கு வந்து 
சேர்ந்திருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
கர்த்தருடைய ஆலயத்தின்‌ பலிபீடத்திற்கு 
அருகாமையில்‌ வரும்போது, கர்த்தருக்கு 
பலிகளை செலுத்துகிறார்கள்‌. 
மீண்டவர்கள்‌ 
சர்வாங்க 
இஸ்ரவேல்‌ 
பன்னிரண்டு 
தொண்ணூற்றாறு 


சிறைப்பட்டு 
இஸ்ரவேலின்‌ 
தகனபலிகளாக 
அனைத்தினிமித்தம்‌ 
காளைகளையும்‌, 
ஆப்டுக்கடாக்களையும்‌, எழுபத்தேழு 
ஆப்டுக்குட்டிகளையும்‌, 
பாவநிவாரணத்துக்காகப்‌ பன்னிரண்டு 
வெள்ளாட்டுக்கடாக்களையும்பலியிட்டு, 
அவையெல்லாம்‌ கர்த்தருக்குச்‌ சர்வாங்க 
த௲னபலியாகச்‌ செலுத்துகிறார்கள்‌ 
(எஸ்றா 8:35). 


தேவனுக்குச்‌ 


எஸ்றாவும்‌ அவனோடுகூட 
எருசலேமுக்கு வந்திருக்கிறவர்களும்‌ 
பாவநிவாரண பலியை செலுத்துகிறார்கள்‌. 
கர்த்தருடைய கிருபையும்‌, இரக்கமும்‌ 
தங்களுக்கு கிடைக்கவேண்டும்‌ என்பதற்காக, 
அவர்கள்‌ பாவநிவாரணத்திற்காக 
பன்னிரண்டு வெள்ளாட்டுக்கடாக்களை 
லியிடுகிறார்கள்‌. அவர்கள்‌ சர்வாங்க 
தகனபலியாக பன்னிரண்டு காளைகளையும்‌ 
செலுத்துகிறார்கள்‌. 

கேவி. கோத்திரத்தாத்‌ 
இஸ்ரவேலின்‌ 
கோத்திரத்தாருக்கும்‌ 
வெள்ளாட்டுக்‌. 
பன்னிரண்டு 
பலியிடுகிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ 


தவிர, 
ண்‌ 


rire 
'கடாவாக 
வெள்ளாட்டுக்கடாக்களைப்‌ 


புத்திரர்‌ பன்னிரண்டு. 
கோத்திரங்களாக இருக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ இதற்கு முன்பு வடக்கு 
இஸ்ரவேல்‌ தேசம்‌ என்றும்‌, தெற்கு 
யூதாதேசம்‌ என்றும்‌ இரண்டு தேசங்களாகப்‌ 
பிரிநதிருந்தார்கள்‌. சிறையிருப்பிலிருந்து 
திரும்பி வந்த பின்போ, இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
தங்களுக்குள்‌, பிரிவிணையில்லாமல்‌ ஒரே 
தேசமாயிருக்கிறார்கள்‌. இரண்டாய்ப்‌ 
பிரிந்திருந்த தேசம்‌ இப்போது சமஸ்த 
இஸ்ரவேல்‌ தேசமாயிருக்கிறது. 





எஸ்றா 


f= al 
TT 


பன்னிரண்டு ஆசாரியரின்‌ தலைவர்கள்‌ 
வேறுபிரிக்கப்பட்டு, அவர்களிடம்‌ காணிக்கைப்‌ 
பொருட்கள்‌ ஒப்படைக்கப்பட்டு, உபவாசம்‌. 
பண்ணிய பின்பு எஸ்றாவும்‌, அவனோடுகூட 

i ங்களும்‌ க்குப்‌ போக 
ங்கிருந்து 
செய்து. 
(எஸ்றா 


பிரயாணம்‌ 
எருசலேமைச்‌ சென்றடைகிறார்கள்‌. 
8:21-32; எஸ்றா 7:8-9). 


பிரயாணத்திலே பல பிரச்சனைகள்‌ 
ஏற்படலாம்‌. பிரயாண தடைகள்‌ 
உண்டாகலாம்‌. கர்த்தருடைய கரம்‌ நம்மோடு 
கூடமிருக்கவேண்டும்‌. அப்போதுதான்‌ 
நம்முடைய பிரயாணம்‌ நல்ல முறையில்‌ 
நடைபெறும்‌. நாம்‌ பிரயாணம்பண்ணுவதற்கு 
முன்பாக கர்த்தரிடத்தில்‌ ஜெபம்பண்ணி, 
நம்மையும்‌, நம்முடைய உடமைகளையும்‌, 
நம்முடைய பிரயாணங்களையும்‌ 
கர்த்தருடைய கிருபைக்கு 
ஒப்புக்கொடுக்கவேண்டும்‌. 

கர்த்தருடைய கிருபையினால்‌ நமக்கு 
நல்ல பிரயாணம்‌. அமையும்‌. 
பிரயாணத்தை முடித்த பின்பு, கர்‌ 
கிருபைக்காகவும்‌, உதவிகளுக்காகவும்‌, 
பாதுகாப்புக்களுக்காகவும்‌, 
பராமரிப்புக்களுக்காசுவும்‌, அவருக்கு நன்றி 
சொல்லவேண்டும்‌. கர்த்தருக்கு துதிகளையும்‌ 
ஸ்தோத்திரங்களையும்‌ ஏறெடுக்கவேண்டும்‌. 


எஸ்றாவும்‌, அவனோடுகூட பாபிலோன்‌ 
தேசத்திலிருந்து எருசலேமுக்கு வந்தவர்களும்‌ 


தேவனுடைய ஆலயத்தில்‌ ஆசாரியனாகிய 
உரியாவின்‌ குமாரன்‌ மெரேமோத்தின்‌ 
கையிலும்‌, பினெகாசின்‌ குமாரன்‌ 
எலெயாசாரின்‌ கையிலும்‌, எல்லாவற்றிற்கும்‌ 
இருந்த  நிறைமின்படியேயும்‌ நிறுத்து. 
ஒப்புவிக்கப்படுகிறது: யெசுவாவின்‌ குமாரன்‌: 
யோசபாத்தும்‌, பின்னூமின்‌ குமாரன்‌ 
நொவதியாவம்‌ என்கிற லேவியரும்‌: 
அவர்களோடேகூட இருக்கிறார்கள்‌. அந்த 
நிறையெல்லாம்‌ அக்காலத்தில்‌ எழுதப்படுகிறது 
(எஸ்றா 8:33,34). 


- விரிவுரை 
EZRA - COMMENTARY 


எஸ்றாவும்‌ அவனோடுகூட பாபிலோன்‌ 
தேசத்திலிருந்து _ புறப்பட்டவர்களும்‌ 
சுகபலன்‌ பத்திரத்தோடு எருசலேமுக்கு வந்து 
சேர்ந்திருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
கர்த்தருடைய ஆலயத்தின்‌ பலிபீடத்திற்கு 
அருகாமையில்‌ வரும்போது, கர்த்தருக்கு 
பலிகளை செலுத்துகிறார்கள்‌. 
மீண்டவர்கள்‌ 
சர்வாங்க 
இஸ்ரவேல்‌ 
பன்னிரண்டு 
தொண்ணூற்றாறு 


சிறைப்பட்டு 
இஸ்ரவேலின்‌ 
தகனபலிகளாக 
அனைத்தினிமித்தம்‌ 
காளைகளையும்‌, 
ஆப்டுக்கடாக்களையும்‌, எழுபத்தேழு 
ஆப்டுக்குட்டிகளையும்‌, 
பாவநிவாரணத்துக்காகப்‌ பன்னிரண்டு 
வெள்ளாட்டுக்கடாக்களையும்பலியிட்டு, 
அவையெல்லாம்‌ கர்த்தருக்குச்‌ சர்வாங்க 
த௲னபலியாகச்‌ செலுத்துகிறார்கள்‌ 
(எஸ்றா 8:35). 


தேவனுக்குச்‌ 


எஸ்றாவும்‌ அவனோடுகூட 
எருசலேமுக்கு வந்திருக்கிறவர்களும்‌ 
பாவநிவாரண பலியை செலுத்துகிறார்கள்‌. 
கர்த்தருடைய கிருபையும்‌, இரக்கமும்‌ 
தங்களுக்கு கிடைக்கவேண்டும்‌ என்பதற்காக, 
அவர்கள்‌ பாவநிவாரணத்திற்காக 
பன்னிரண்டு வெள்ளாட்டுக்கடாக்களை 
லியிடுகிறார்கள்‌. அவர்கள்‌ சர்வாங்க 
தகனபலியாக பன்னிரண்டு காளைகளையும்‌ 
செலுத்துகிறார்கள்‌. 

கேவி. கோத்திரத்தாத்‌ 
இஸ்ரவேலின்‌ 
கோத்திரத்தாருக்கும்‌ 
வெள்ளாட்டுக்‌. 
பன்னிரண்டு 
பலியிடுகிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ 


தவிர, 
ண்‌ 


rire 
'கடாவாக 
வெள்ளாட்டுக்கடாக்களைப்‌ 


புத்திரர்‌ பன்னிரண்டு. 
கோத்திரங்களாக இருக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ இதற்கு முன்பு வடக்கு 
இஸ்ரவேல்‌ தேசம்‌ என்றும்‌, தெற்கு 
யூதாதேசம்‌ என்றும்‌ இரண்டு தேசங்களாகப்‌ 
பிரிநதிருந்தார்கள்‌. சிறையிருப்பிலிருந்து 
திரும்பி வந்த பின்போ, இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
தங்களுக்குள்‌, பிரிவிணையில்லாமல்‌ ஒரே 
தேசமாயிருக்கிறார்கள்‌. இரண்டாய்ப்‌ 
பிரிந்திருந்த தேசம்‌ இப்போது சமஸ்த 
இஸ்ரவேல்‌ தேசமாயிருக்கிறது. 





எஸ்றா 


i நயனா 
யாய 


“அவர்களை 
மலைகளாகிய த்‌ 

ஜாதியாக்குவேன்‌: ஒரே அவர்கள்‌ 
எல்லாருக்கும்‌ ராஜாவாக ; அவர்கள்‌ 
இனி இரண்டு ஜாதிகளாக இருப்பதில்லை 
அவர்கள்‌ இனி இரண்டு ராஜ்யங்களாகப்‌ 
பிரிவதுமில்லை" (எசே 37:22). 


இன்க்‌ ப்‌ ப திம்‌ இன்‌ ன்‌ 


ர ந 


பிரிந்துபோகமாட்டார்கள்‌. 

ஒன்றாய்க்‌ கூடி சேர்ந்து. கர்த்தருடைய ஒரே 
பலிபீடத்தில்‌ பலிசெலுத்துவார்கள்‌. அதற்கு 
அடையாளமாக இங்கே சர்வாங்க தகனமாக 
பன்னிரண்டு காளைகள்‌ செலுத்தப்படுகிறது. 


- விரிவுரை 
EZRA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இஸ்ரவேல்‌ புத்திர்‌ பாபிலோன்‌ 
தேசத்து சிறையிருப்பிலிருந்து எருசலேமுக்கு 
திரும்பி வந்தபோது, அந்நிய ஜாதியார்‌ 
அவர்களுக்கு சத்துருக்களாகமிருந்தார்கள்‌. 
அக்காலத்தில்‌ சத்துருக்களாகமிருந்தவர்கள்‌ 
கூட, இப்போது எஸ்றாவின்‌ 
காலத்தில்‌, இஸ்ரவேலருக்கு 
சிநேகிதர்களாயிருக்கிறார்கள்‌. 


அப்பொழுது அவர்கள்‌ 
_ ஜனங்களுக்கும்‌ தேவனுடைய 
உதவியாயிருக்கிறார்கள்‌. 
சத்துருக்கள்‌ தேவனுடைய 


ஆதரவாயிருக்கிறார்கள்‌. 





எஸ்றா 


i= FTE 
TT 


எஸ்றா எருசலேமுக்‌। ம்பி வந்‌ 
ததக த்க்‌ தயான்‌ 
சத்துருக்கள்‌ யாரும்‌ வரவில்லை. 
சத்துருக்களின்‌ இருதயங்களில்‌ மாற்றங்கள்‌ 
ஏற்பட்டிருக்கலாம்‌. அல்லது அவர்களுடைய 
கைகள்‌ சட்டத்தினால்‌ கட்டப்பட்டிருக்கலாம்‌. 


யூதாதேசத்தை சுற்றியிருக்கிற 
ஜனங்களும்‌ தேவனுடைய ஆலயத்திற்கு 
உறலியாயிருக்கிறார்கள்‌. 
யுத்தங்களைப்பற்றிய 
கேட்கப்படவில்லை. 
தேசத்தாரின்‌ 
அமைதியாயிருக்கிறது. 

இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
தேசத்தார்‌ மூலமாக பிரச்சனைகள்‌ 
வரவில்லை, யூதாதேசத்தில்‌ பாகாலின்‌ 
விக்கிரகங்களோ, அஸ்தரோத்தின்‌ 
விக்கிரகங்களோ மோளேகின்‌ 
விக்கிரகங்களோ காணப்படவில்லை. 
அங்கே மேடைகளும்‌ இல்லை. தோப்பு 
விக்கிரகங்களும்‌ இல்லை. சமாரியாவில்‌ 
வைக்கப்பட்டிருந்த  பொன்கன்றுக்குட்டியும்‌ 
இப்போது யூதாதேசத்தில்‌ காணப்படவில்லை. 

11 யாரும்‌ மேடைகளிலே. 
செறித்த ன ஆலயம்‌ 
மறுடியுமாய்க்‌ கட்டப்பட்டிருக்கிறது. 
ஜனங்கள்‌ கர்த்தருடைய 
மதிப்பு கொடுக்கிறார்கள்‌. 
கர்த்தருடைய ஆராதனைகள்‌. 
நடைபெறுகிறது. 


ஆனாலும்‌ யூதாதேசத்திலே ஒரு சில. 
பிரச்சனைகளும்‌ க்கிறது. யூதரின்‌ 


பிரபுக்களில்‌ சிலர்‌ எஸ்றாவிடம்‌ வந்து. 
அந்நிய ஜாதி ஸ்திரீகளை 
விவாகம்பண்ணினவர்களைப்பற்றி 
முறையிடுகிறார்கள்‌ (எஸ்றா 9:12). 


அந்நிய 


- விரிவுரை 
EZRA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எஸ்றா சிறையிருப்பிலிருந்து திரும்பி 
வந்த யூதர்கள்‌ மத்தியிலே கர்‌ 
சாட்சியாய்‌ ஜீலிக்கிறான்‌. 
கர்த்தருடைய பிரமாணத்திற்கு கீழ்ப்படிந்து 
நடக்கிறான்‌. எஸ்றாவின்‌ சாட்சியுள்ள ஜீவியம்‌ 
இஸ்ரவேல்‌ பத்திரருக்கு 
எடுத்துக்காட்டாயிருக்கிறது. ஆனாலும்‌ 
அந்நிய ஜாதி ஸ்திரீகளை 
விலாகங்பண்ணினலர்களின்‌ மோசமான 
முன்மாதிரிகளை, யூதர்களில்‌ சிலர்‌ 
பின்பற்றுகிறார்கள்‌ (எஸ்றா 9:34). 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ அந்நிய ஜாதி 

ஸ்திர்களை ஈகம்பண்ணுவது 

கர்த்தருடைய பிரமாணத்திற்கு விரோதமான 

அவர்கள்‌ கர்த்தருக்கு 

டன்‌ பாவம்‌ செய்கிறார்கள்‌. எஸ்றா 

ஜனங்களுடைய பாவங்களை கர்த்தரிடத்தில்‌ 
அறிக்கை செய்கிறான்‌ (எஸ்றா 9:5-15). 


அந்நிய ஜாதியான ஸ்திரீகள்‌ 
எஸ்றா 9:1-4 


எஸ்றா 93. வகன்‌ செய்து. 
முடிந்தபின்பு, பிரபுக்கள்‌ என்னிடத்தில்‌ 
சேர்ந்து: இஸ்ரவேல்‌ ஜனங்களும்‌, 
ஆசாரியரும்‌ லேவியரும்‌ ஆகிய 
இவர்கள்‌, காணானியர்‌, ஏத்தியர்‌, 
பெரிசியர்‌, எபூசியர்‌, அம்மோனியம்‌, 
மோவாயியர்‌, எகிப்தியர்‌, அம்மோரியர்‌ 


குமாரத்திகளிலே. 
தங்களுக்கும்‌ தங்கன்‌ குமாருக்கும்‌. 
பெண்களைக்‌ கொண்டார்கள்‌;. 
இப்படியே பரிசுத்த. 
வித்துத்தேசங்கனின்‌ ஜனங்கனோடே, 
கலந்து போரிற்‌, பிரபுக்களின்‌ 
கையும்‌, அதிகாரிகளின்‌ கையும்‌, இந்தக்‌ 
குற்றத்தில்‌ முத்தினதாயிருக்கிறது. 


என்றார்கள்‌. 





f= a எஸ்றா 
ETT 


எஸ்றா 9:3. இத்த வர்த்தமாணத்தை 
நான்‌ கேட்டபெ! என்‌ 


வஸ்திரத்தையும்‌ என்‌ சால்வையையும்‌ 
நான்‌ கிழித்து, என்‌ தலையிலும்‌ என்‌: 
தாடியிலுமுன்ன மயிரைப்‌ பிடுங்கித்‌ 
'திகைத்தவனாய்‌ உட்கார்த்திருத்தேன்‌. 


எஸ்றா 2d அப்பொழுது. 
சிறையிருப்பிலிருத்து வத்தவர்களுடைய 
குற்றத்தினிமித்தம்‌ இஸ்ரவேதுடைய 
தேவனின்‌ வார்த்தைகளுக்கு நடுங்குகிற 
யாவரும்‌ என்னோடே கூடிக்‌ 
கொண்டார்கள்‌; நானே அத்திப்பலி. 
செலுத்தப்படுமட்டும்‌ திகைத்தவனாய்‌ 
உட்கார்ந்துகொண்டிருத்தேன்‌.. 


எஸ்றா... பாபிலோன்‌. தேசத்திலிருந்து 
எருசலேமுக்கு பாதுகாப்பாக. வந்து 
சேர்ந்திருக்கிறான்‌. அவனும்‌ அவனோடுகூட 
எருசலேமுக்கு வந்தவர்களும்‌, கர்த்தர்‌ 
தங்களுக்கு கொடுத்த பாதுகாப்பையும்‌, 
பராமரிப்பையும்‌. நன்றியோடு. 
நினைவுகூர்ந்து, கர்த்தரைத்‌ துதிக்கிறார்கள்‌. 
கர்த்தருக்கு பலிகளை செலுத்துகிறார்கள்‌. 
ஆசீர்வாதமாய்‌ 


எஸ்றா இவைகளை செய்து முடிந்த 

யூதர்களின்‌ பிரபுக்களில்‌ சிலர்‌ 
(வனிடத்தில்‌ வருகிறார்கள்‌. அவர்கள்‌ ஒரு 
சில பிரபுக்களைப்பற்றியும்‌, ூதமார்க்கத்தின்‌ 
தலைவர்களில்‌ சிலரைப்பற்றியும்‌ எஸ்றா 
விடத்தில்‌ வந்து குற்றம்‌ சொல்லுகிறார்கள்‌ 

யூதாவின்‌. பிரபுக்களில்‌ சிலர்‌ 
எஸ்றாவினிடத்தில்‌ வந்து சேர்ந்து. அவனை 
நோக்கி, இஸ்ரவேல்‌ ஜனங்களும்‌, 
ஆசாரியரும்‌ லேவியரும்‌ ஆகிய இவர்கள்‌, 
கானானியர்‌, ஏத்தியர்‌, பெரிசியர்‌, எபூசியர்‌, 
அம்மோனியர்‌, மோவாபியர்‌, எகிப்தியர்‌, 
அம்மோரியர்‌ என்னும்‌ இந்த தேசங்களின்‌ 
ஜனங்களுக்கும்‌, அவர்களுடைய 
அருவருப்புகளுக்கும்‌ விலகியிருக்கவில்லை" 
(எஸ்றா 9:1) என்றும்‌, 


பின்பு. 
அ 


“எப்படியென்றால்‌, அவர்‌ ய 
குமாரத்திகளிலே தங்களுக்கும்‌ எல்‌, 
குமாருக்கும்‌ பெண்களைக்‌ கொண்டார்கள்‌; 

வித்துத்தேசங்களின்‌ 

கலந்து போயிற்று; 

பிரபுக்களின்‌ கையும்‌, அதிகாரிகளின்‌ கையும்‌. 

இந்தக்‌ குற்றத்தில்‌ முந்தினதாயிருக்கிறது" 
(எஸ்றா 9:2) என்றும்‌ சொல்லுகிறார்கள்‌. 


- விரிவுரை 
EZRA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எல்லாப்‌ பிரபுக்களும்‌ எஸ்றாவிடத்தில்‌ 
வரவில்லை. ஏனெனில்‌ எஸ்றா 9:2 ஆவது 
வசனத்தின்‌ பிரகாரம்‌ பிரபுக்களில்‌ அநேகர்‌ 
குற்றம்‌ செய்திருக்கிறார்கள்‌. 


'அருவருப்புகள்‌” என்பது யூதர்களுடைய 
சிறையிருப்புக்குக்‌ காரணமான பாவம்‌. 
(எஸ்றா 1-2; யாத்‌ 342-15; உபா 79-3), 
இஸ்ரவேல்‌. புத்திரர்‌ கர்த்தருக்கு 
விரோதமாகப்‌ பாவம்‌ செய்ததினால்‌ அந்நிய 
தேசத்தின்‌ சிறையிருப்புக்கு உட்பட்டார்கள்‌. 
ஆனாலும்‌ அவர்களிடத்தில்‌ உண்மையான 
மனந்திருந்துதல்‌ இன்னும்‌ காணப்படவில்லை. 
இந்த  வசனத்திற்குப்பின்பு, கர்த்தருடைய 
நியாயப்‌ பிரமாணத்தில்‌ கூறப்பட்டுள்ளபடி 
ஜீவிப்பதாக உடன்படிக்கை பண்ணுகிறார்கள்‌. 
அதற்கு அவர்கள்‌ உண்மையாகவே 
கீழ்ப்படிகிறார்கள்‌ (எஸ்றா 9:2 - 10:44 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ பரிசத்த 
வித்தாகமிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ புறஜாதி 
ஜனங்களை விவாகம்‌ பண்ணக்கூடாது, 
தங்களைத்‌ தனிஜனமாக  வேறுபிரித்துக்‌ 
காத்துக்‌ கொள்ள வேண்டும்‌ (யாத்‌ 19:6; 
யாத்‌ 22:31: உபா 7:6; உபா 14:2). 


அந்நிய  ஜாதியான 

பிரபுக்களும்‌, அதிகாரிகளும்‌ 
பண்ணியிருக்கிறார்கள்‌. 
பொதுஜனங்களைவிட இவர்கள்‌ 
ஜாதியான ஸ்திரீகளை அதிகமாக விவாகம்‌. 
பண்ணியிருக்கிறார்கள்‌. தலைவர்கள்‌ 
நேர்மையாக நடந்து கொண்டால்தான்‌ 
பொதுஜனங்களும்‌ அவர்களைப்‌ பின்பற்றி, 
நேர்மையாக ஜீவிப்பார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ அந்நிய தேசத்தாரோடு 
வியாபாரம்பண்ணுகிறார்கள்‌. அவர்கள்‌ 
மத்தியிலே போக்கும்‌. 
வரத்துமாயிருக்கிறார்கள்‌. இதில்‌ தப்பிதம்‌ 
ஒன்றுமில்லை. ஆனால்‌ அவர்களில்‌ சிலர்‌ 
தங்களுடைய குமாருக்கு அந்நிய 
ஜாதிப்பெண்களை திருமணம்‌ செய்து 
வைக்கிறார்கள்‌. இந்தக்‌ காரியம்‌ 
கர்த்தருடைய பிரமாணத்திற்கு 
விரோதமானது. 


ஸ்திரீகளைப்‌ 


“அவர்களோடே சம்பந்தம்‌ கலவாயாக; 
உன்‌ குமாரத்திகளை அவர்கள்‌ குமாரருக்குக்‌ 
கொடாமலும்‌, அவர்கள்‌ குமாரத்திகளை உன்‌ 
குமாரருக்குக்‌ கொள்ளாமலும்‌ இருப்பாயாக” 
(பா 7:3) 





எஸ்றா 


f= THE 
TT 


பதக்க 
பிரபுக்கள்‌, 
திருமண 
அவர்களுடைய 
பங்குபெறுகிறார்கள்‌. 
அழிந்துபோனதற்கு, 
ஆராதியாமல்‌, 
ஆராதித்ததே பிரதான காரணம்‌. இப்போது 
அவர்கள்‌ அதே தப்பிதத்தை அவர்கள்‌ 
மறுபடியுமாய்ச்‌ செய்கிறார்கள்‌. 


அவர்கள்‌ 


அந்நிய ஜாதி ஸ்திரீகளை தங்கள்‌ 
குமாருக்கு விவாகம்பண்ணிக்‌ 
கொடுக்கிறவர்கள்‌, இஸ்ரவேல்‌ புத்திரரில்‌: 
சாதாரண ஜனங்களல்ல. அவர்கள்‌ 
குர்த்தரைப்பற்றியும்‌, அவருடைய 
பிரமாணத்தைப்பற்றியும்‌ அறிந்தவர்கள்‌. 
அவர்களில்‌ சிலர்‌ ஆசாரியரும்‌ 
லேலியருமாயிருக்கிறார்கள்‌ 


ஆசாரியரும்‌ லேவியரும்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கு கர்த்தருடைய கட்டளைகளை 
உபதேசம்பண்ணவேண்டும்‌. ர்கள்‌ 
ஜனங்களுக்கு முன்பாக எடுத்துக்காட்டாய்‌. 
ஜீவிக்கவேண்டும்‌. நியாயப்பிரமாணத்தைக்‌ 
குறித்து கற்றுக்கொடுக்க வேண்டியவர்களே, 
நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்படியாமல்‌ பாவம்‌ 
செய்கிறார்கள்‌. இவர்களுடைய பாவம்‌ 
மகாபாவமாகவும்‌, மிகவம்‌ கொடிய 
பாவமாகவும்‌ இருக்கிறது. தலைவர்கள்‌ பாவம்‌ 
செய்யும்போது. சாதாரண ஜனங்கள்‌, 
அவர்களைப்‌ பின்பற்றி, பாவங்களில்‌. 
விழுந்துவிடுவதற்கு ஏதுவாகும்‌. 

(வேல்‌ ஜனங்க சாரியரும்‌, 
ன்ன நகத்தால்‌ க்‌ 
அருவருப்பான காரியங்களை செய்வதைக்‌ 
கேள்விப்பட்டு, எஸ்றா அதிர்ச்சியடைகிறான்‌. 
அவனுடைய மனது முறிந்துபோகிறது. 

இந்த வர்த்தமானத்தை 


எஸ்றாகேட்டபொழுது. 
வர்ணா 


(எஸ்றா 9:3) 


- விரிவுரை 
EZRA - COMMENTARY 


வஸ்திரத்தைக்‌ கிழிப்பது, சால்வையைக்‌ 
கிழிப்பது. தலையிலும்‌, தாடியிலுமுள்ள 

ப்‌ பிடுங்குவது; திகைத்தவனாய்‌ 
உட்கார்ந்திருப்பது ஆகியவை 
துக்கப்படுவதற்கு அடையாளங்களாகும்‌. 
(எஸ்றா 9:35; யோசு 7:6; 1சாமு 412; 
சோழு 1:2; சோமு 13:31; 2இராஜா 18:37; 
யோபு 1:20). 


இஸ்ரவேல்‌ 
நாமத்தினால்‌ 


புத்திரர்‌ தேவனுடைய 

அழைக்கப்படுகிறார்கள்‌. 

இஸ்ரவேலின்‌. தேவனாகிய 

ஜனங்கள்‌. 

இஸ்ரவேலர்கள்‌. 

கர்த்தரும்‌ 

தேவனாகயிருக்கிறார்‌ 

இஸ்ரவேலரை அதிகமாய்‌ 

ஆனால்‌. இஸ்ரவேல்‌ 

கர்த்தருக்கு அருவருப்பான 

செய்கிறார்கள்‌. 

ஒரே குமாரனாகிய மூத்த 

சாகக்கொடுக்கும்போது, 

பெற்றோர்‌ எவ்வளவு 

துக்கப்படுவார்களோ, அளவுக்கு 
எஸ்றா துக்கப்படுகிறான்‌. 


அந்த 


எஸ்றா திகைத்துப்போய்‌ 
துக்கத்தோடு, உட்கார்ந்திருக்கிறான்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ அவனுடைய துக்கத்தைப்‌ 
பார்த்து, அவனுடைய துக்கத்தை 
பகிர்ந்துகொள்கிறார்கள்‌. 


அப்பொழுது. சிறையிருப்பிலிருந்து 
வந்தவர்களுடைய குற்றத்தினிமித்தம்‌ 
இஸ்ரவேலுடைய தேவனின்‌ வார்த்தைகளுக்கு 
நடுங்குகிற யாவரும்‌ எஸ்றாவோடே 
கூடிக்கொள்கிறார்கள்‌: எஸ்றா அந்திப்பலி. 
செலுத்தப்படுமட்டும்‌. திகைத்தவனாய்‌ 
உட்கார்ந்துகொண்டிருக்கிறான்‌ (எஸ்றா 9:4). 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 


எஸ்றாவோடு 
சேர்ந்துகொள்கிறார்கள்‌. எஸ்றாவின்‌ 


கரங்களை அவர்கள்‌ பலப்படுத்துகிறார்கள்‌. 





i FT எஸ்றா 
TT 

எஸ்றாவின்‌ ஜெபம்‌ 

எஸ்றா 9:5-15 


எஸ்றா 9:5. அத்திப்பலி நேரத்திலே 
நான்‌ துக்கத்தோடே 
கிழித்துக்கொண்ட 

சால்வையோடும்‌ முழங்காற்படியிட்டு, 
என்‌ கைகளை என்‌ தேவனாகிய 
கர்த்தருக்கு நேராக விரித்து: 


எஸ்றா 9:6. எண்‌ தேவனே, நான்‌ என்‌ 
முகத்தை என்‌ தேவனாகிய உமக்கு 
முன்பாக ஏறெடுக்க வெட்கிக்‌ 
கலங்குகிறேன்‌; எங்கள்‌ அக்கிரமங்கள்‌ 
எங்கள்‌ தலைக்கு மேலாகப்‌ பெருகிற்று; 
எங்கள்‌ குற்றம்‌ வானமரியந்தம்‌. 
வனர்த்துபோயிற்று. 


எஸ்றா 897, 
நாட்கள்‌ முதல்‌ 
நாங்கள்‌. பெரிய 
உள்ளாயிருக்கிறோம்‌; 
அக்கிரமங்களினிமி த்தம்‌ நாங்களும்‌, 
எங்கள்‌. ராஜாக்களும்‌, எங்கள்‌ 
ஆசாரியர்களும்‌,  இத்நானிலிருக்கிறது. 
போல, அந்நியதேச ராஜாக்களின்‌ 
கையிலே, பட்டயத்துக்கும்‌, 
சிறையிருப்புக்கும்‌. கொன்ளைக்கும்‌, 
வெட்கத்துக்கும்‌ 
ஒப்புக்கொடுக்கப்பட்டோம்‌. 


எங்கள்‌ மிதாக்கனின்‌ 
இத்நான்மட்டும்‌ 
குற்றத்துக்கு 
எங்கள்‌ 


எஸ்றா 9:8. இப்பொழுதும்‌ எங்கள்‌ 
தேவனாகிய கர்த்தர்‌ எங்களிலே. 
தப்பின சிலரை மீதியாக வைக்கவும்‌, 
தம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தில்‌ 
எங்களுக்கு ஒரு குச்சைக்‌ கொடுக்கவும்‌, 
இப்படியே எங்கள்‌ தேவன்‌ எங்கன்‌ 
கண்களைப்‌ பிரகாசிப்பித்து, எங்கள்‌: 
அடிமைத்தனத்திலே எங்களுக்குக்‌ 
கொஞ்சம்‌. உயிர்‌ கொடுக்கவும்‌, 
அவராலே கொஞ்சநேரமாவது 
கிருபைகிடைத்தது. 


எஸ்றா 99, நாங்கள்‌ 
அடிமைகளாயிருத்தோம்‌; ஆனாலும்‌. 
எங்கள்‌ அடிமைத்தனத்திலே எங்கள்‌ 
தேவன்‌ எங்களைக்‌ கைவிடாமல்‌, 
எங்களுக்கு ர்‌ க்கவும்‌ 
நாங்கள்‌ 
ஆலயத்தை 
போன அதைப்‌ 


எங்கள்‌ 
எடுப்பித்து, 


- விரிவுரை 
EZRA - COMMENTARY 


எங்களுக்கு மூதாவிலூம்‌ எருசலேமிலும்‌ 
வேலியைக்‌ 


ஒரு 
கட்டனையிடும்படிக்கும்‌, பெர்சியாவின்‌ 
ராஜாக்கள்‌ சமுகத்தில்‌ எங்களுக்குத்‌ 
தயைகிடைக்கச்‌ செய்தார்‌. 


எஸ்றா 810. இப்பொழுதும்‌ எங்கள்‌ 
தேவனே, இனி 
தேவரீர்‌ 
ஊழியக்காரராகிய 
கொண்டு 
கற்பனைகளை 

விட்டுவிட்டோம்‌. 


எஸ்றா 9:11. தீங்கன்‌ ௬தத்தரிக்கிறதற்கு 
உட்பிரவேசிக்கும்‌ 'தேசமானது, 
தேசாதேசங்களுடைய ஜனங்களின்‌. 
அசங்கியத்தினாலும்‌, அவர்கன்‌ அதை 
ஒரு முனைதொடங்கி மறுமுனைமட்டும்‌ 
நிறையப்‌. பண்ணின 
அவர்களுடைய அருவருப்புகளினாலும்‌ 
அவர்களுடைய அகத்தத்தினாலும்‌, 
தீட்டுப்பட்டதாயிருக்கிறது. 


எஸ்றா 9:12. 
பலத்துக்கொண்டு, 
நன்மையைப்‌. 
நித்தியகாலமாக. 
பின்னைகளுக்கு. 
பின்வைக்கும்படிக்கு, 
குமாரத்திகனை 
குமாரருக்குக்‌ கொடாமதும்‌, 
அவர்களுடைய குமாரத்திகனை 
உங்கள்‌ குமாரருக்குக்‌ கொள்ளாமலும்‌, 
அவர்களுடைய சமாதானத்தையும்‌ 
நன்மையையும்‌ ஒருக்காலும்‌ நாடாமலும்‌ 
இருப்பீர்கனாக என்நீரே.. 


நீங்கள்‌. 
தேசத்தின்‌: 
அதை 
உங்கள்‌ 
உம்பிவிக்கையாகப்‌ 
நீங்கள்‌ உங்கள்‌ 
அவர்களுடைய 


ஆதலால்‌ 


புசித்து, 


எஸ்றா 9:18. இப்பொழுதும்‌ எங்கள்‌ 
தேவனே, எங்கள்‌ பொல்லாத. 
செய்கைகளினாலும்‌, எங்கள்‌ பெரிய 
குற்றத்தினாலும்‌, இவைகளெல்லாம்‌ 
எங்கள்மேல்‌ வந்தும்‌, தேவரீர்‌ எங்கள்‌ 
அக்கிரமத்துக்குத்தக்க ஆக்கினையை 
எங்களுக்கு. இடாமல்‌, எங்களை 
'இப்படித்‌ தப்பவிட்டிருக்கையில்‌, 





f= a எஸ்றா 
TT 


எஸ்றா 944. நாங்கன்‌ உமது 
கற்பனைகளை வீணாக்கவும்‌, இத்த 
அருவருப்புகளுன்ன ஜனங்களோடே 
சம்பத்தங்கலக்கவும்‌ தகுமோ? அப்படிச்‌. 
செய்தால்‌, எங்களில்‌ ஒருவரும்‌ மீத்து 
தப்பாதபடிக்கு, தேவரீர்‌ எங்களை 
இிர்மூலமாக்குமட்டும்‌ எங்கள்மேல்‌: 
கோபமாயிருப்பீரல்லவோ? 


எஸ்றா 9:15. இஸ்ரவேலின்‌ தேவனாகிய 
கர்த்தாவே, நீர்‌ 'தீதியுன்னவர்‌; 
ஆகையால்‌. இத்தாவில்‌ 
இருக்கிறதுபோல, நாங்கள்‌. 
தப்பிமீத்திருக்கிறோம்‌; இதோ, நாங்கள்‌. 
உமக்கு முன்பாகக்‌ 
குற்றத்திற்குன்‌னான வர்கன்‌; 
இதினிமித்தம்‌ நாங்கள்‌ உமக்கு 
முன்பாக திற்கத்தக்கவர்கன்‌ அல்ல. 
என்று பிரார்த்தித்தேன்‌.. 


யூதாவின்‌ பிரபுக்களில்‌ சிலரும்‌, 
ஆசாரியரில்‌ சிலரும்‌, லேவியரில்‌ சிலரும்‌ 
கர்த்தருக்கு விரோதமாக அருவருப்பான 
காரியங்களை செய்கிறார்கள்‌. எஸ்றா 
இந்த வர்த்தமானங்களைக்‌ கேட்டு. 
மிகுந்த துக்கத்தோடு, திகைத்தவனாய்‌ 
உட்கார்ந்திருக்கிறான்‌. பக்தியுள்ள 
இஸ்ரவேல்‌ புத்திரரில்‌ அநேகர்‌ அவனோடு 
கூடமிருக்கிறார்கள்‌. ஆனால்‌ எஸ்றாவோ 
தன்னோடு கூடமிருக்கிறவர்களைப்‌ 
பார்க்காமல்‌, பரலோகத்தின்‌ தேவனை 
நோக்கிப்‌ பார்க்கிறான்‌. இஸ்ரவேல்‌ புத்திரரில்‌ 
அநேகர்‌ எஸ்றாவோடு கூடிக்கொண்டாலும்‌, 
அவனோ அவர்களிடத்தில்‌ ஒன்றும்‌ பேசாமல்‌, 
தேவனாகிய கர்த்தரை நோக்கி 
விண்ணப்பம்பண்ணுகிறான்‌. 


நரத்திலே எஸ்றா 
க்‌ கிழித்துக்கொண்ட 
வஸ்திரத்தோடும்‌. சால்வையோடும்‌. 

ற்படியிட்டு, தன்‌ கைகளை 
கி்‌ கர்த்தருக்கு நேராக விரித்து, 
ஜெபம்பண்ணுகிறான்‌ (எஸ்றா 9:5). 
கர்த்தரிடத்தில்‌ 
ஜெபம்பண்ணுகிற வேளை தேவனுடைய 
ஆலயத்திலே  அந்திப்பலி செலுத்துகிற 
வேளையாயிருக்கிறது. அந்திப்பலி வேளையின்‌ 
போது, பக்தியுள்ள யூதர்கள்‌, தடய 
ஆலயத்திற்கு வந்து. தங்களுடைய 
ஜெபங்களை ஏறெடுப்பது வழக்கம்‌. அவர்கள்‌ 
கர்த்தருக்கு முன்பாக தங்களுடைய 
பாவங்களை அறிக்கை செய்வார்கள்‌. 


துக்கத்தோ டே 


எஸ்றா 


- விரிவுரை 
EZRA - COMMENTARY 


எஸ்றாவும்‌ கர்த்தரிடத்தில்‌ 
ஜெபம்பண்ணுவதற்கு அந்திப்பலி நேரத்தை 
தேர்வு செய்கிறான்‌. இஸ்ரவேல்‌ புத்திரரில்‌ 
அநேகர்‌ அருவருப்புக்களை செய்து, 
கர்த்தருக்கு விரோதமாகப்‌ பாவம்‌ 
செய்திருக்கிறார்கள்‌. எஸ்றா 
அவர்களுடைய பாவங்களை கர்த்தரிடத்தில்‌ 
அறிக்கை செய்கிறான்‌. 
கர்த்தருடைய 
அந்திப்பலி நேரத்தில்‌. 
பலியானது. மனுஷருடைய பாவங்களை 
நிவிர்த்தி செய்வதற்கு அடையாளமாக 
செலுத்தப்படும்‌, மகாபதிலீடாயிருக்கும்‌. 


எஸ்றா 


ஆலயத்திலே, 
செலுத்தப்படும்‌ 


கர்த்தரை. நம்புகிறான்‌. 
கர்த்தரிடத்தில்‌ ஜெபம்பண்ணும்போது, 
கர்த்தர்‌ தன்னுடைய ஜெபத்தைக்‌ கேட்டு, 
அதற்கு பதில்‌ கொடுப்பார்‌ என்றும்‌ எஸ்றா 
நம்புகிறான்‌. 

எஸ்றா கர்த்தரிடத்தில்‌ 
ஜெபம்பண்ணாம்போது தன்னுடைய கைகளை 
கர்த்தருக்கு நேராக விரித்து 


ஜெபப்பண்ணுகிறான்‌. அவன்‌ தன்னுடைய 
ரித்து, 


இஸ்ரவேல்‌ 
வைக்கப்பட்ட 

அடையாளமாயிருக்கிறது. 
கர்த்தருடைய ஆலயத்தில்‌ 
பாவநிவாரண பலிகளை செலுத்தும்போது, 
ஆசாரியனும்‌, பாவம்‌ செய்தவனும்‌, அந்த 
ஆட்டுக்குட்டியின்மீது தங்களுடைய கைகளை 
வைப்பது வழக்கம்‌. அதற்கு அடையாளமாக, 
எஸ்றா தன்னுடைய கைகளை கர்த்தருக்கு 
நேராக விரிக்கிறான்‌. பாவநிவாரண பலியின்‌ 
நம்முடைய பாவங்கள்‌ 


மூலமாக, 
நிலிர்த்திபண்‌। ப்படுகிறது. 


எஸ்றா இதுவரையிலும்‌ திகைத்தவனாய்‌ 
உட்கார்ந்து கொண்டிருந்தான்‌. ஆனால்‌ 
இப்போதோ அவன்‌ அந்திப்பலி நேரத்திலே 
துக்கத்தோடே எழுந்து. முழங்கால்‌ 
டியிட்டிருக்கிறான்‌. அவனுடைய 
இருதயத்தில்‌ காணப்பட்ட துக்கத்தினால்‌, 
அவனால்‌ இதுவரையிலும்‌ எழுந்திருக்க 

ல்லை. அவன்‌ உட்கார்ந்த 
நிலமையிலேயே இருந்தான்‌. இப்போதோ 
எஸ்றா தன்னுடைய இருதயத்தை கர்த்தருக்கு 
நேராகத்‌ திருப்புகிறான்‌. 





i a எஸ்றா 
ETT 


எஸ்றா. துக்கத்தோடே 
கர்த்தருடைய சமுகத்திற்கு. 
பட்‌ படியிடுகிறான்‌. 

கர்த்தருக்கு 
மங்கல்ூயிட்டு தன்னைத்‌ தாழ்த்துவது. 
வழக்கம்‌.  எஸ்றாவும்‌ பாவம்‌ செய்த. 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்காக 
மனந்திரும்புகிறான்‌. அதற்கு அடையாளமாக 
எஸ்றா முழங்கால்‌ படியிட்டிருக்கிறான்‌. 


செய்திருக்கிறார்கள்‌. எஸ்றாவோ 
செய்த அவர்களுக்காக கர்த்தருடைய 
சமுகத்திலே பரிந்து பேசுகிறான்‌. 


பாதிக்கப்பட்டிருக்கிறது. அவனுக்குள்ள 
மிகுந்த துக்கமுண்டாயிற்று. எஸ்றா தன்‌ 
கைகளை கர்த்தருக்கு நேராக விரித்து. தன்‌ 
இருதயத்திலுள்ள துக்கங்களையும்‌, 
கவலைகளையும்‌ கர்த்தரிடத்தில்‌. 
சொல்லுகிறான்‌. 

கர்த்தரிடத்தில்‌ 


எஸ்‌) ஏறெடுத்த 
ஜெய்‌. இந்த, வனப்பகுதி. விவாக 
சொல்லப்பட்டிருக்கிறது. நாம்‌ கர்த்தரிடத்தில்‌ 
ஜெபம்பண்ணும்போது, முழுமனதோடும்‌. 
முழுஇருதயத்தோடும்‌ ஜெபம்பண்ணவேண்டும்‌. 

கருத்தாய்‌ 


ஜனத்தாரின்‌ 


பாவத்திற்கும்‌ எஸ்றாவுக்கும்‌ சம்பந்தமில்லை. 
எஸ்றா அவர்களுடைய ாவந்க்கு 
பங்காளியுமல்ல. அவன்‌ பாவத்திற்கு விலகி 
ஜீவிக்கிறான்‌. ஆனாலும்‌ எஸ்றாவும்‌, 
பாவிகளாகயிருக்கிற இஸ்ரவேல்‌ புத்திரரோடு,, 
தன்னையும்‌ ஒருவனாக பாவிக்கிறான்‌. 


ஆசையினால்‌ எஸ்றா கர்த்தரிடத்தில்‌ 

, “எங்கள்‌ 
எங்கள்‌ குற்ற! 
என்றும்‌ தன்னையும்‌ சேர்த்து சொல்லுகிறான்‌. 


என்றும்‌ 


- விரிவுரை 
EZRA - COMMENTARY 


எஸ்றா 
ஜெபம்பண்ணும்போது, 
நான்‌ என்‌ முகத்தை என்‌ தேவனாகிய 
உமக்கு முன்பாக ஏறெடுக்க வெட்கிக்‌ 
கலங்குகிறேன்‌: எங்கள்‌ அக்கிரமங்கள்‌ 
எங்கள்‌ தலைக்கு மேலாகப்‌ பெருகிற்று: 
எங்கள்‌ குற்றம்‌ வானபரியந்தம்‌ 
வளர்ந்துபோயிற்று" (எஸ்றா 9) என்று 
சொல்லி ஜெபிக்கிறான்‌. 

அக்கிரமங்களும்‌ குற்றங்களும்‌ 
பெருகும்போது. அவை நம்முடைய தலைக்கு 
மேலாக பெருகும்‌. அது  வானபரியந்தம்‌. 
வளரும்‌. தலைக்குமேலாக வெள்ளம்‌ 
போகும்போது, நாம்‌ தண்ணீரில்‌ மூழ்கி 
அழிந்துபோவோம்‌. அதுபோலவே 
அதிகமாய்ப்‌ பாவம்‌ செய்கிறவர்கள்‌, தங்கள்‌ 
பாவங்களில்‌ மூழ்கி அழிந்துபோவார்கள்‌. 


நம்முடைய பாவங்கள்‌ 
பெரிதாயிருந்தாலும்‌, நம்முடைய பாவங்களை 
மன்னிப்பதற்கு கர்த்தர்‌ கிருபையும்‌ 
இரக்கமுமுள்ளவராயிருக்கிறார்‌. நம்முடைய 
க நாம்‌. உண்மையாய்‌ 

கர்த்தர்‌ ம்‌ 


உண்மையுள்‌ளவராயிருக்கிறார்‌. 


“கர்த்தாவே, உமது கிருபை 
வானங்களில்‌ விளங்குகிறது: உமது சத்தியம்‌ 
மேகமண்டலங்கள்‌ பரியந்தம்‌ எட்டுகிறது” 


“எங்கள்‌ பாக்களின்‌ நாட்கள்‌ 
முதல்‌ இந்நாள்மட்டும்‌ நாங்கள்‌ பெரிய 
குற்றத்துக்கு உள்ளாயிருக்கிறோம்‌; எங்கள்‌ 
அக்கிரமங்களினிமித்தம்‌ நாங்களும்‌, எங்கள்‌ 
ராஜாக்களும்‌, எங்கள்‌ ஆசாரியர்களும்‌ 
இந்நாளிலிருக்கிறதுபோல, அந்நிய! 
ராஜாக்களின்‌ கையிலே, பட்டயத்துக்கும்‌, 
சிறையிருப்புக்கும்‌, கொள்ளைக்கும்‌, 
வெட்கத்துக்கும்‌ ஒப்புக்கொடுக்கப்பட்டோம்‌” 
(எஸ்றா 9:7) என்று ஜெபம்பண்ணுகிறான்‌. 





எஸ்றா 


f= FTE 
TT 


இஸ்ரவேல்‌ 
அடிமைத்தனத்திலிருந்தபோதும்‌ கர்த்தர்‌ 
அவர்களை  மறக்கவுமில்லை. அவர்‌ 
அவர்களைக்‌ கைவிடவுரில்லை. இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ பாபிலோன்‌ 
அடிமைகளாகயிருந்த 
கர்த்தருடைய 
அடையாளங்கள்‌, 
காணப்பட்டது. 


புத்திரர்‌ 


கர்த்‌ 
பாபிலோன்‌ 
இருந்தார்கள்‌. 
சத்துருக்களின்‌ 
பட்டயங்களுக்கும்‌ தப்பித்துக்கொண்டார்கள்‌. 
பெர்சியா ராஜாக்களின்‌ கிருபைகளும்‌. 
தயவுகளும்‌ அவர்களுக்கு கிடைத்தது. 

கர்த்தர்‌ ஸ்ரவேல்‌ ருக்‌ 
செய்த னிவ பத்த 
'கிருபைகளையும்‌, எஸ்றா கர்த்தரிடத்தில்‌. 
நன்றியுள்ள இருதயத்தோடு சொல்லுகிறான்‌. 


எஸ்றா கர்த்தரை நோக்கி, 
"இப்பொழுதும்‌ எங்கள்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
எங்களிலை தப்பின சிலரை மீதியாக 
வைக்கவும்‌, தம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தில்‌ 
க்கு ஒரு குச்சைக்‌ கொடுக்கவும்‌, 
இப்பட எங்கள்‌ எங்கள்‌ 
கண்களைப்‌. பிரகாசிப்பித்து, எங்கள்‌ 
அ௲மைத்தனத்திலே எங்களுக்குக்‌ கொஞ்சம்‌ 
கொடுக்கவும்‌, அவராலே. 
த்த கிருபை கிடைத்தது" 
(எஸ்றா 9:8) என்றும்‌, 


"நாங்கள்‌ அடிமைகளாயிருந்தோம்‌:: 
ஆனாலும்‌ எங்கள்‌ அடிமைத்தனத்திலே. 
ள்‌. தேவன்‌ எங்களைக்‌ கைவிடாமல்‌, 
எங்களுக்கு உமிர்கொடுக்கவும்‌, நாங்கள்‌ 
எங்கள்‌ தேவனுடைய ஆலயத்தை எடுப்பித்து, 
பாழாய்ப்போன அதைப்‌ புதுப்பிக்கும்படிக்கும்‌. 
எங்களுக்கு யூதாவிலும்‌ எருசலேமிலும்‌ ஒரு 
வேலியைக்‌ கட்டளையிடும்டிடிக்கும்‌, 
ராஜாக்கள்‌ சமுகத்தில்‌ 
தயைகிடைக்கச்செய்தா 
(எஸ்றா என்றும்‌, கர்த்தர்‌ 
தங்களுக்கு செய்த நன்மைகளை 
நன்றியுள்ள இருதயத்தோடு சொல்லுகிறான்‌. 


பெர்சியாவின்‌. 
எங்களுக்குத்‌ 
99) 


- விரிவுரை 
EZRA - COMMENTARY 


தம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தில்‌ 
எங்களுக்கு ஒரு குச்சைக்‌ கொடுக்கவும்‌" 
என்னும்‌ வாக்கியம்‌, பாதுகாப்பான 
ஸ்தலத்தைக்‌ குறிப்பதற்குப்‌ பயன்படுத்தப்படும்‌ 
எபிரெய வழக்குச்சொல்லாகும்‌. 


சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்த 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌, எருசலேமிலே. 
கர்த்தருடைய ஆலயத்தை  எடுப்பித்து 
கட்டியிருக்கிறார்கள்‌. பாழாய்ப்போனதை 
புதுப்பித்திருக்கிறார்கள்‌. யூதமார்க்கம்‌ 
மறுபடியும்‌ புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது. 


வகுப்புக்கள்‌ 
நியமிக்கப்பட்டிருக்கிறது. 
ஆலயத்திலே ஆராதனைகள்‌ 
நடைபெறுகிறது. 


கர்த்தர்‌ சிறையிருப்பிலிருந்து திரும்பி 
வந்த இஸ்ரவேல்‌ கண்களை 
பிரகாசிப்பிக்க செய்திருக்கிறார்‌. 
அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார்‌. 
அவர்களுடைய இருதயங்களை 
புதுப்பித்திருக்கிறார்‌. இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
இப்போது. மரித்துப்போனவர்கள்‌. 
உயிர்பெற்றதுபோல. இருக்கிறார்கள்‌. 
ஆனாலும்‌ அவர்கள்‌, கர்த்தர்‌ தங்களுக்கு 
செய்த நன்மைகளை மறந்துவிடுகிறார்கள்‌. 


உயிர்‌ 


உமது ஊழியக்காரராகிய 
தீர்க்கதரிசிகளைக்கொண்டு கற்பித்த உமது 
விட்டுவிட்டோம்‌" 


க 
பாரத்தோடும்‌ சொல்லுகிறான்‌. 
புருஷனுக்கு 
சகோதரியைக்‌ 
அது எங்களுக்கு 
நந்தையாயிருக்கும்‌" (ஆதி 3414). 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
கற்பித்த கற்பனைகளை, எஸ்றா 
இங்கு கர்த்தரிடத்தில்‌ நினைவுபடுத்தி 
சொல்லுகிறான்‌. 


கர்த்தர்‌ 





i FTE எஸ்றா 
TT 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரை நோக்கி, 
“நீங்கள்‌ சுதந்தரிக்கிறதற்கு உட்பிரவேசிக்கும்‌ 


அதை ஒரு முனைதொடங்கி மறுமுனைமட்டும்‌ 
நிறையப்‌ பண்ணின அவர்களுடைய 
அருவருப்புகளினாலும்‌ அவர்களுடைய 
அசத்தத்தினாலும்‌, நீட்டுப்ப்டதாமிருக்கிறது" 
(எஸ்றா 9:11) என்றும்‌, 


“ஆதலால்‌ நீங்கள்‌ பலத்துக்கொண்டு, 
தேசத்தின்‌ நன்மையைப்‌ புசித்து, அதை 
நித்தியகாலமாக உங்கள்‌ பிள்ளைகளுக்கு 
உம்பிளிக்கையாகப்‌ பின்வைக்கும்படிக்கு, 
நீங்கள்‌ உங்கள்‌ குமாரத்திகளை 
அவர்களுடைய குமாரருக்குக்‌ கொடாமலும்‌, 
அவர்களுடைய குமாரத்திகளை உங்கள்‌ 
குமாரருக்குக்‌ கொள்ளாமலும்‌, அவர்களுடைய 
சமாதானத்தையும்‌ நன்மையையும்‌ ஒருக்காலும்‌ 
நாடாமலும்‌ இருப்பீர்களாக” (எஸ்றா 9:12) 
என்றும்‌ சொன்னார்‌ 


கர்த்தர்‌ கற்பித்த கற்பனைகள்‌ மிகவும்‌ 
தெளிவாகமிருக்கிறது. "நீங்கள்‌ உங்கள்‌ 
குமாரத்திகளை அவர்களுடைய குமாரருக்குக்‌ 
கொடாமலும்‌, அவர்களுடைய குமாரத்திகளை 
உங்கள்‌ குமாரருக்குக்‌ கொள்ளாமலும்‌ 
இருப்பீர்களாக” என்று கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கு தெளிவாக 
சொல்லியிருக்கிறார்‌. கர்த்தர்‌ 
காரணமில்லாமல்‌ தம்முடைய கற்பனைகளை 
சொல்லமாட்டார்‌. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ அந்நிய 
தேசத்தாரோடு. சம்பந்தங்கலந்தால்‌, 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ ங்‌ ந்‌ 
தந்தான்‌ 


தீட்டுப்படுத்திக்கொள்வார்கள்‌. 
அந்நிய தேசங்கள்‌ 


தேசங்கள்‌. அவை 

அருவருப்பாயிருக்கிறது. 

புத்திரரோ கர்த்தருக்கு பரிசுத்தமானவர்கள்‌. 
அசத்தத்திற்கும்‌ சுத்தத்திற்கும்‌ 

சம்பந்தமில்லை. ஆகையினால்‌ இஸ்ரவேல்‌ 

புத்திரர்‌ அந்நிய தேசத்தாரைவிட்டு விலகி, 

பரிசுத்தமாய்‌ ஜீவிக்கவேண்டும்‌. 


இஸ்ரவேல்‌. புத்திர்‌ கர்த்தருக்கு 
விரோதமாக. மிகப்பெரிய பாவங்களை 
செய்திருக்கிறார்கள்‌. தப்‌ 
பாவங்களுக்காக அவர்களுக்கு அதிகமான 
தண்டனை கொடுக்கப்படவேண்டும்‌. 
எஸ்றா தங்கள்‌ திரளான பாவங்களைப்பற்றி 


அசுத்தமான 


- விரிவுரை 
EZRA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தரிடத்தில்‌ சொல்லும்போது, 
தேவனே, நான்‌ என்‌ முகத்தை 
தேவனாகிய உமக்கு முன்பாக ஏறெடுக்கு 
வெட்கிக்‌ கலங்குகிறேன்‌ ; எங்கள்‌ 
அக்கிரமங்கள்‌ எங்கள்‌ தலைக்கு மேலாகப்‌ 
பெருகிற்று: எங்கள்‌ குற்றம்‌ வானபரியந்தம்‌ 
வளர்ந்துபோயிற்று” (எஸ்றா 9:6) என்று 
சொல்லுகிறான்‌. 


பாவமானது வெட்கமான காரியம்‌. 
பாவம்‌ செய்கிறவர்கள்‌ கர்த்தருடைய 
பரிசுத்தமான சமுகத்திற்கு முன்பாக 
வெட்கப்படவேண்டும்‌. நம்முடைய மனதில்‌ 
மனந்திரும்புதலுக்கேற்ற துக்கம்‌ 
காணப்படவேண்டும்‌. பாவத்தைக்‌ குறித்த 
வெட்கமும்‌ துக்கமும்‌ நம்முடைய மனதில்‌ 
காணப்படவில்லையென்றால்‌, நாம்‌ 
நம்முடைய பாவங்களுக்காக 
வருத்தப்படமாட்டோம்‌. நம்முடைய 
பாவங்களுக்கு மனந்திரும்ப: நமக்கு 
வாய்ப்பில்லாமல்‌ போய்விடும்‌. 

பாவங்களைக்‌ 
வெட்கப்படவேண்டும்‌. 
துக்கப்படவேண்டும்‌. மற்றவர்கள்‌ பாவம்‌ 
செய்தாலும்‌, நாம்‌ பாவம்‌ செய்ததுபோல, 
நமக்குள்‌ வெட்கமும்‌, துக்கமும்‌, வேதனையும்‌ 
உண்டாகவேண்டும்‌. அப்போதுதான்‌. 
மற்றவர்களின்‌ பாவங்களுக்காக நம்மால்‌ 
உண்மையாய்‌ ஜெபிக்க முடியும்‌ 


மற்றவர்களின்‌ 
குறித்தும்‌ நாம்‌ 


“ஆயக்காரன்‌ தூரத்திலே நின்று, தன்‌ 
கண்களையும்‌ வானத்தக்க ஏறெடுக்கத்‌ 
துணியாமல்‌, மார்பிலே 
அரத்துக்கொண்டு: தேவனே! பாலியாகிய 
என்மேல்‌ கிருபையாயிரும்‌ என்றான்‌” 
(லூக்‌ 1893). 


பாவங்களுக்கு 

மனந்திரும்புகிறவாகள்‌, 

சமுகத்திலே. அதிகமான 

சொல்லுவதற்குகூட 

கர்த்தரிடத்தில்‌ 

பயப்படுவார்கள்‌. 

ல்‌ வெட்கமும்‌ 

துக்கமும்‌ நிரம்பியிருக்கும்‌. 

பாவம்‌ செய்கிறவர்கள்‌ தங்களைத்‌ தாங்களே 

வஞ்சித்துக்கொள்கிறார்கள்‌. அவர்களிடத்தில்‌ 
உண்மையிருக்காது. 





i= FTE எஸ்றா 
TT 


கர்த்தருடைய மன்னிக்கும்‌ 
கிருபைமினாலேயே நமக்கு பாவமன்னிப்பு 
கிடைக்கிறது. நம்முடைய மீறுதல்களுக்காக 
நாம்‌ எத்தனை ஆடுகளை பாவநிவாரண 
பலியாக ம்‌ 
பாவங்கள்‌ 

வாய்ப்பில்லை. 


இரக்கமுமே 


பாவநிவாரண கிரயம்‌ 
முடியாது என்பது கர்த்தருக்கு தெரியும்‌. 
ஆகையினால்‌ நம்முடைய சுயமுயற்சியினாலே, 
நம்முடைய பாவங்கள்‌ மன்னிக்கப்படும்‌. 
என்னும்‌ நம்பிக்கை நமக்கு இல்லை. 

எஸ்றா... இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ 
பாவங்களையும்‌ அறிந்திருக்கிறான்‌. அவன்‌ 
கர்த்தருடைய நீதியையும்‌, கிருபையையும்‌ 
அறிந்திருக்கிறான்‌. 

கர்த்தரை நோக்கி, 

இப்பொழுதும்‌ எங்கள்‌! கேலன்‌, எங்கள்‌ 
பொல்லாத செய்கைகளினாலும்‌, எங்கள்‌ 
பெரிய கற்றத்தினாலும்‌, இவைகளெல்லாம்‌ 
எங்கள்மேல்‌ வந்தும்‌, தேவரீர்‌ எங்கள்‌ 
அக்கிரமத்துக்குத்தக்க ஆக்கினையை 
எங்களுக்கு இடாமல்‌, எங்களை இப்படித்‌ 
தப்பவிட்டிருக்கையில்‌, நாங்கள்‌ உமது 
கற்பனைகளை 
அருவருப்புகளுள்ள 
சம்பந்தங்கலக்கவும்‌ 
செய்தால்‌, எங்‌ 
தப்பாதபடிக்கு, 
நிர்மூலமாக்குமட்டும்‌. 
கோபமாயிருப்பீரல்லவோ?" 
என்று ஜெபம்பண்ணுகிறான்‌ 


(எஸ்றா 933/4) 


உன்‌ 


, தேவனாகிய 
திரும்பு: நீ 


உன்‌ 
விழுந்தாய்‌. 
கர்த்தரிடத்தில்‌ 


கர்த்தரிடத்தில்‌ 


அக்கிரமத்தினால்‌. 
வார்த்தைகளைக்கொண்டு 


(ஓசி 1412). 


- விரிவுரை 
EZRA - COMMENTARY 


கர்த்தருடைய 
அவர்களிடத்தில்‌ 


நோக்கி, 
இல்லேன்‌ க்கல்‌. தா்‌ நீர்‌ 
நீதியுள்ளவர்‌: ஆகையால்‌ இந்நாளில்‌ 
இருக்கிறதுபோல, நாங்கள்‌ 
தப்பிமீந்திருக்கிறோம்‌: இதோ, நாங்கள்‌ 
உமக்கு முன்பாகக்‌ 
குற்றத்திற்குள்ளானவர்கள்‌: இதினிமித்தம்‌ 
நாங்கள்‌ உமக்கு முன்பாக நிற்கத்தக்கவர்கள்‌ 
அல்ல" (எஸ்றா 9:15) என்று சொல்லி 
பிரார்த்திக்கிறான்‌. 


எஸ்றா கர்த்தரிடத்தில்‌ பிரார்த்தித்த 
பிரார்த்தனையின்‌ விவரம்‌ வருமாறு : 


நான்‌ என்‌ முகத்தை என்‌ தேவனாகிய 
உமக்கு, ட ஏறெடுக்க வெட்கிக்‌ 


கலங்குகிறேன்‌. (எஸ்றா 9:6) 


எங்கள்‌ பிதாக்களின்‌ நாட்கள்‌ முதல்‌. 
இந்நாள்மட்டும்‌ நாங்கள்‌ பெரிய 

குற்றத்துக்கு  உள்ளாமிருக்கிறோம்‌ 

(எஸ்றா 9:7) 
3. எங்கள்‌ அக்கிரமங்களினிமித்தம்‌ 
நாங்கள்‌ சிறையிருப்ுக்கும்‌, 
கொள்ளைக்கும்‌, வெட்கத்துக்கும்‌. 
ஒப்புக்கொடுக்கப்பட்டோம்‌ (எஸ்றா 9:7) 
எங்கள்‌ மைத்தனத்திலே. 
க்கம்‌! பாம்படம்‌ 
கொடுக்கவும்‌, கர்த்தராலே 
கொஞ்சநேரமாவது கிருபை கிடைத்தது. 
(எஸ்றா 9:8) 


நாங்கள்‌  அடிமைகளாயிருந்தோம்‌; 
ஆனாலும்‌ எங்கள்‌ அமைத்தனத்திலே 
எங்கள்‌ தேவன்‌ எங்களைக்‌ 
கைவிடாமல்‌, எங்களுக்கு 
உயிர்கொடுக்கவும்‌, நாங்கள்‌ எங்கள்‌ 
தேவனுடைய ஆலயத்தை எடுப்பித்து, 
பாழாய்ப்போன: அதைப்‌ 
புதுப்பிக்கும்படிக்கும்‌ எங்களுக்கு 
யூதாவிலும்‌ எருசலேமிலும்‌ ஒரு 
லேவியைக்‌  கட்டளையிடும்படிக்கும்‌, 
பெர்சியாவின்‌ ராஜாக்கள்‌ சமுகத்தில்‌ 
எங்களுக்குத்‌ தயைகிடைக்கச்செய்தார்‌. 
(எஸ்றா 93) 





ழ்‌ நயனா எஸ்றா 
யாய 


6. தேவரீர்‌ உமது ஊழியக்காரராகிய 
தீர்க்கதரிசிகளைக்கொண்டு கற்பித்த 
உமது கற்பனைகளை விட்டுவிட்டோம்‌. 
(எஸ்றா 9:10) 


தேவரீர்‌ எங்கள்‌ அக்கிரமத்துக்குத்தக்க 
ங்‌ வில்‌ 


ஆக்கினையை எங்களுக்கு 
(எஸ்றா 9:13) 


எங்களைத்‌ தப்பவிட்டிருக்கிறீ்‌ 


நாங்கள்‌ உமது 


வீணாக்கவும்‌, 
அருவருப்புகளுள்ள 


ப்‌ 
எங்களில்‌ 
தப்பாதபடிக்கு, தேவரீர்‌ எங்களை 
நிர்மூலமாக்குமட்டும்‌ எங்கள்மேல்‌ 
கோபமாயிருப்பீரல்லவோ? (எஸ்றா 9:14) 


இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தாவே, 
நீர்‌ நீதியுள்ளவர்‌ (எஸ்றா 9:15) 


நாங்கள்‌ உமக்கு 
குற்றத்திற்குள்ளானவர்கள்‌; 

மித்ம்‌ நாங்கள்‌ உமக்கு. 
முன்பாக நிற்கத்‌ தக்கவர்கள்‌ அல்ல. 
(எஸ்றா 9:15) 


முன்பாகக்‌ 


நம்முடை சொந்த நீதியைச்‌ 
சொல்லி, நம்மால்‌ தேவனுடைய நீதிக்கு 
முன்பாக பரிசுத்தவான்களாய்‌ நிற்கமுடியாது. 


காண்பிக்கப்படவில்லையென்றால்‌, 
கர்த்தருக்கு முன்பாக, 
நீதிமான்களாக நிற்கமுடியாது. 


- விரிவுரை 
EZRA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


'இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தரை நோக்கி: 
பாவஞ்செய்தோம்‌, தேவரீர்‌ உம்முடைய 
பார்வைக்கு நலமானதை எங்களுக்குச்‌ 
செய்யும்‌: இன்றைக்குமாத்திரம்‌ எங்களை 
இரட்சித்தருளும்‌ என்று சொல்லி, அந்நிய 
தேவர்களைத்‌ தங்கள்‌ நடுவிலிருந்து 
விலக்கிவிட்டு, கர்த்தருக்கு 
ஆராதனை செய்தார்கள்‌; அப்பொழுது 
அவர்‌ இஸ்ரலேலின்‌ 

வருத்தத்தைப்‌ மனதுருகினார்‌" 
(நியா 101516), 


நீதியுள்ள கர்த்தருக்கு முன்பாக 
நம்மால்‌ ஒன்றும்‌ சொல்லவும்‌ முடியாது. நம்மை 
நீதிமானாக்க நம்மால்‌ ஒன்றும்‌ செய்யவும்‌ 
முடியாது. ஆகையினால்‌ நாம்‌ 
யோபுவைப்போல பேசக்கற்றுக்கொள்ள 
வேண்டும்‌. 


பார்த்து 


று தாகத்‌ 
| வழக்காடாமல்‌, 
இரக்கத்றுகுக்‌ 


(யோபு 945) என்று யோபு 


எஸ்றா தன்னுடைய மனதிலுள்ள 
வருத்தங்களையும்‌, துக்கங்களையும்‌, 
வேதனைகளையும்‌ கர்த்தருடைய சமுகத்திலே 
ஒப்புவிக்கிறான்‌. அதன்‌ பின்பு 
எல்லாவற்றையும்‌ கர்த்தர்‌ பார்த்துக்கொள்வார்‌ 
என்று, கர்த்தருடைய சமுகத்திலே. 
அமைதலாயிருக்கிறான்‌. 





i FTE 
TT 


எஸ்றா கர்த்தருடைய சமுகத்திலே 
பிரார்த்தனை செய்கிறான்‌. அவன்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரருடைய பாவங்களை அறிக்கையிட்டு, 


(எஸ்றா 10:1) 
செக்கனியா 
புத்திரர்‌ 


(எஸ்றா 
லேலிய 


என்பவன்‌ இஸ்ரவேல்‌. 
சார்பாக எஸ்றாவிடம்‌ பேசுகிறான்‌ 
10:2-4). எஸ்றா ஆசாரியரிலும்‌ 
்‌ பிரதான மானவர்களை 
ஆணையிடச்‌ சொல்லுகிறான்‌ (எஸ்றா 10:5) 


ய்‌ சிறையிருப்பிலிருந்து 
வந்தவர்களுடைய குற்றத்தின்‌ நிமித்தம்‌ 
அப்பம்‌ புசியாமலும்‌, தண்ணீர்‌ குடியாமலும்‌. 
துக்கித்துக்கொண்டிருக்கிறான்‌ (எஸ்றா 10:6). 


சிறையிருப்பிலிருந்து வந்தவர்கள்‌ 
எல்லோரும்‌  எருசலேமிலே கூட்டிச்‌ 
சேர்க்கப்படுகிறார்கள்‌ (எஸ்றா 10:7-9), 
எஸ்றா இஸ்ரவேல்‌ சபையாருக்கு 
கர்த்தருடைய பிரமாணங்களை 
உபதேசம்பண்ணுகிறான்‌ (எஸ்றா 10:10-14) 


மறுஜாதியான 
விசாரிக்கும்படிக்கு 
நியமிக்கப்படுகிறார்கள்‌ 
மறுஜாதியான மனைவிகளை 
கொண்டவர்களாக காணப்பட்டவர்களின்‌. 
விவரம்‌ (எஸ்றா 10:18-44) 


ஸ்திரீகளை 
விசாரணைக்காரர்‌ 
(எஸ்றா 1095417). 


இஸ்ரவேலின்‌ மகாபெரிய சபை 
எஸ்றா 10:1-5 
எஸ்றா 101. எஸ்றா இப்படி 
விண்ணப்பம்பண்ணி, அறிக்கையிட்டு 
அழுது, தேவனுடைய ஆலயத்துக்கு 
முன்பாகத்‌ தாழ விழுத்துகிடக்கையில்‌, 


எஸ்றா - விரிவுரை 
EZRA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இஸ்ரவேலில்‌ புருஷரும்‌ ஸ்திரீகளும்‌ 
நின்னைகளூமான மகா பெரிய சமை 
அவனிடத்தில்‌ வந்து கூடிற்று; 
ஜனங்கள்‌ மிகவும்‌ அழுதார்கள்‌. 


எஸ்றா 10:2. அப்பொழுது ஏலாமின்‌. 
புத்திரரில்‌ ஒருவனாகிய பெகியேலின்‌' 
குமாரன்‌ செக்கனியா எஸ்றாவை 
நோக்கி: நாங்கன்தேசுத்து 
ஜனங்களிலுன்ன அத்திய ஸ்திரீகளைச்‌. 
சேர்த்துக்கொண்டதினால்‌, எங்கள்‌: 
தேவனுக்கு. விரோதமாகப்‌ 
பாவஞ்செய்தோம்‌; ஆகிலும்‌ 
இப்பொழுது இத்தக்‌ காரியத்திலே 
இன்னும்‌ இஸ்ரவேலுக்காக நம்பிக்கை. 
உண்டு. 


எஸ்றா 


10:3. இப்பொழுதும்‌ அந்த 
ஸ்திரீகள்‌ 


எல்லாரையும்‌, 
அவர்களிடத்தில்‌ பிறந்தவர்களையும்‌, 
என்‌: ஆண்டவனுடைய 
ஆலோசனைக்கும்‌, நமது தேவனுடைய 
கற்பனைக்கு நடுங்குகிறவர்களின்‌' 
ஆலோசனைக்கும்‌ ஏற்றபிரகாரம்‌ 
அகற்றிப்போடுவோம்‌ என்று நம்முடைய 
தேவனோடே உடன்படிக்கைப்பண்ணக்‌ 
கடவோம்‌; 
நியாயப்பிரமாணத்தின் படியே 
செய்யப்படுவதாக. 


எஸ்றா 10:4. எழுந்திரும்‌ இந்தக்‌ 
காரியத்தை நடப்பிக்கிறது உமக்கு. 
அடுத்தது; நாங்களும்‌ உம்மோடேகூட, 
இருப்போம்‌ நீர்‌ திடன்கொண்டு. 
இதைச்‌ செய்யும்‌ என்றான்‌. 


எஸ்றா 105. 


அப்பொழுது எஸ்றா 
எழுந்திருந்து, 


ஆசாரியரிலும்‌ 
லேவியரிலும்‌ பிரதானமானவர்களும்‌ 
இஸ்ரவேல்‌ அனைவரும்‌. இந்த 
வார்த்தையின்படி, செய்யும்படிக்கு, 
அவர்களை ஆணையிடச்சொன்னான்‌; 
அவர்கள்‌ ஆணையிட்டார்கள்‌. 


கர்த்தருக்கு 
தன்னைத்‌ தாழ்த்துகிறான்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனங்களுடைய 
கர்த்தரிடத்தில்‌ அறிக்கை செய்கிறான்‌. 


எஸ்றா 





எஸ்றா 


f= al 
TT 


எஸ்றா இப்படி விண்ணப்பம்பண்ணி, 
அறிக்கையிட்டு. அழுது. தேவனுடைய 
ஆசயத்துககு முன்பாகத்‌ தாழ 
விழுந்துகிடக்கையில்‌, இஸ்ரவேலில்‌ புருஷரும்‌ 
ஸ்திரீகளும்‌ பிள்ளைகளுமான மகா பெரிய 
சபை அவனிடத்தில்‌ ற்‌ 

ஜனங்கள்‌ மிகவும்‌ 

(எஸ்றா 1031). 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ பாபிலோன்‌. 
தேசத்து சிறையிருப்பிலிருந்து, எருசலேமுக்கு 
திரும்பி வந்தபோது, செருபாபேல்‌ என்பவன்‌ 
யூதாதேசத்திற்கு  அதிபதியாயிருக்கிறான்‌. 
இப்போது யூதாவுக்கு புதிய அதிபதியாக 
எஸ்றா நியமிக்கப்பட்டிருக்கிறான்‌. 


சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்த 
யூநாஜனத்தார்‌ எல்லோரும்‌, தங்களுடைய 
புதிய அதிபதியாகிய எஸ்றாவினிமித்தம்‌ 
சந்தோஷமாயிருக்கிறார்கள்‌. யூதாதேசம்‌ 
சந்தோஷமாயிருக்கும்போது, எஸ்றா 
கர்த்தருடைய சமுகத்திலே அழுது 
தேவனுடைய ஆலயத்திற்கு முன்பாக 
தாழவிழுந்துகிடக்கிறான்‌. எஸ்றாவினுடைய 
அழுகையின்‌ சத்தம்‌ அதிகமாயிருக்கிறது. 
தேவனுடைய ஆலயத்திலே 
'விண்ணப்பம்பண்ணி, அறிக்கை, 
அழுது, தாழவிழுந்து 
இஸ்ரலேலின்‌ மகாபெரிய 
அவனிடத்தில்‌ கூடிவருகிறார்கள்‌. அவர்களும்‌ 
மிகவும்‌ அழுகிறார்கள்‌. யூதாதேசத்தின்‌ 
சந்தோஷம்‌ துக்கமாய்‌ மாறிற்று. 
எஸ்றா ஒரு வேதபாரகன்‌. அவன்‌ 
கர்த்தருடைய வேதப்பிரமாணங்களை கற்றுத்‌ 
தேர்ந்தவன்‌. அர்தசஷ்டா ராஜாவினுடைய 
எஸ்றாவுக்கு 
அதிகாரங்கள்‌ 
எஸ்றா 
பாவங்களையும்‌, 
க்விக்‌ நினைத்து அழுகிறான்‌. 
அவன்‌ அழுவதைப்‌ பார்த்து இஸ்ரவேல்‌ 
சபையார்‌ எல்லோரும்‌ அழுகிறார்கள்‌. 
இந்த சூழ்நிலையில்‌ செக்கனியா 
ன்‌ தேவனுடைய ஆலயத்தில்‌. 


எஸ்றாவைப்‌ பார்க்க 


எஸ்றாவோடுகூட 
பாபிலோன்‌ தேசத்திலிருந்து எருசலேமுக்கு 
வந்தவர்களில்‌ ஒருவன்‌. 


- விரிவுரை 
EZRA - COMMENTARY 


'பாரோவின்‌ புத்திரரில்‌ 
செக்கனியாவின்‌ புத்திரரில்‌ 
அவனோடேகூட வம்ச 
எழுதியிருக்கிற 
ஆண்மக்களும்‌_செக்கனியாவின்‌ _ புத்திரரில்‌ 
யகசியேலின்‌ குமாரனும்‌, அவனோடேகூட 
முந்நூறு ஆண்மக்களும்‌" (எஸ்றா 8:3,5/ 


ஒருவனான 
சகரியாவும்‌, 
அட்டவணையில்‌ 
நூற்றைம்பது. 


இஸ்ரவேலின்‌ மகாபெரிய சபையார்‌ 
மிகவும்‌ அழுது புலம்புகிற ஸ்தலம்‌ “போகிம்‌" 
என்று அழைக்கப்படுகிறது. இந்தப்‌ பெயருக்கு 
'அழுது புலம்புகிறவர்கள்‌" என்று பொருள்‌. 


செக்கனியா எஸ்றாவை நோக்கி, 
"நாங்கள்‌ தேசத்து ஜனங்களிலுள்ள அந்நிய 
ஸ்திரீகளைச்‌ சேர்த்துக்கொண்டதினால்‌, 
ங்‌ தேவனுக்கு விரோதமாகப்‌ 
ஆகிலும்‌ இப்பொழுது 

இன்‌। 


(எஸ்றா 10:2) என்று சொல்லுகிறான்‌. 


சிறையிருப்பி ம்பி வந்‌ 
இன்கம்‌ யத்தின்‌. வங்கள்‌ 
அனைத்தையும்‌, "நாங்கள்‌ எங்கள்‌ தேவறுக்கு 
விரோதமாக பாவஞ்செய்தோம்‌' என்று 
செக்கனியா ஒரே வாக்கியத்தில்‌ 
சொல்லுகிறான்‌. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ தேசத்து 
ஜனங்களிலுள்ள அந்நிய ஸ்திரீகளை 
சேர்த்துக்கொண்டது தேவனுக்கு, 
விரோதமான பாவம்‌. 


செக்கனியா இந்தப்‌ பாவத்தில்‌ 
ஈடுபட்டிருக்கிறானா என்பது தெரியவில்லை. 
ஆனால்‌ செக்கனியாவின்‌ தகப்பனும்‌, 
அவனுடைய தகப்பன்‌ வீட்டிலுள்ள 
அனைவரும்‌ அந்நிய ஸ்திரீகளை சேர்த்துக்‌ 
கொண்டு பாவம்‌ செய்திருக்கிறார்கள்‌. 

“ஏலாமின்‌  புத்திரரில்‌ மத்தனியா, 
சகரியா, யெகியேல்‌, அப்தி, யெரிமோத்‌, 
எலியா என்பவர்களும்‌” (எஸ்றா 10:26). 


ஆகையினால்‌ செக்கனியா 
இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ பாவத்தைப்பற்றிச்‌: 
சொல்லும்போது, “தேவனுக்கு விரோதமாகப்‌ 
பாவம்‌ செய்தோம்‌" என்று தன்னையும்‌ 
சேர்த்து சொல்லுகிறான்‌. 





எஸ்றா 


f= al 
TT 


எஸ்றா இப்படி விண்ணப்பம்பண்ணி, 
அறிக்கையிட்டு. அழுது. தேவனுடைய 
ஆசயத்துககு முன்பாகத்‌ தாழ 
விழுந்துகிடக்கையில்‌, இஸ்ரவேலில்‌ புருஷரும்‌ 
ஸ்திரீகளும்‌ பிள்ளைகளுமான மகா பெரிய 
சபை அவனிடத்தில்‌ ற்‌ 

ஜனங்கள்‌ மிகவும்‌ 

(எஸ்றா 1031). 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ பாபிலோன்‌. 
தேசத்து சிறையிருப்பிலிருந்து, எருசலேமுக்கு 
திரும்பி வந்தபோது, செருபாபேல்‌ என்பவன்‌ 
யூதாதேசத்திற்கு  அதிபதியாயிருக்கிறான்‌. 
இப்போது யூதாவுக்கு புதிய அதிபதியாக 
எஸ்றா நியமிக்கப்பட்டிருக்கிறான்‌. 


சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்த 
யூநாஜனத்தார்‌ எல்லோரும்‌, தங்களுடைய 
புதிய அதிபதியாகிய எஸ்றாவினிமித்தம்‌ 
சந்தோஷமாயிருக்கிறார்கள்‌. யூதாதேசம்‌ 
சந்தோஷமாயிருக்கும்போது, எஸ்றா 
கர்த்தருடைய சமுகத்திலே அழுது 
தேவனுடைய ஆலயத்திற்கு முன்பாக 
தாழவிழுந்துகிடக்கிறான்‌. எஸ்றாவினுடைய 
அழுகையின்‌ சத்தம்‌ அதிகமாயிருக்கிறது. 
தேவனுடைய ஆலயத்திலே 
'விண்ணப்பம்பண்ணி, அறிக்கை, 
அழுது, தாழவிழுந்து 
இஸ்ரலேலின்‌ மகாபெரிய 
அவனிடத்தில்‌ கூடிவருகிறார்கள்‌. அவர்களும்‌ 
மிகவும்‌ அழுகிறார்கள்‌. யூதாதேசத்தின்‌ 
சந்தோஷம்‌ துக்கமாய்‌ மாறிற்று. 
எஸ்றா ஒரு வேதபாரகன்‌. அவன்‌ 
கர்த்தருடைய வேதப்பிரமாணங்களை கற்றுத்‌ 
தேர்ந்தவன்‌. அர்தசஷ்டா ராஜாவினுடைய 
எஸ்றாவுக்கு 
அதிகாரங்கள்‌ 
எஸ்றா 
பாவங்களையும்‌, 
க்விக்‌ நினைத்து அழுகிறான்‌. 
அவன்‌ அழுவதைப்‌ பார்த்து இஸ்ரவேல்‌ 
சபையார்‌ எல்லோரும்‌ அழுகிறார்கள்‌. 
இந்த சூழ்நிலையில்‌ செக்கனியா 
ன்‌ தேவனுடைய ஆலயத்தில்‌. 


எஸ்றாவைப்‌ பார்க்க 


எஸ்றாவோடுகூட 
பாபிலோன்‌ தேசத்திலிருந்து எருசலேமுக்கு 
வந்தவர்களில்‌ ஒருவன்‌. 


- விரிவுரை 
EZRA - COMMENTARY 


'பாரோவின்‌ புத்திரரில்‌ 
செக்கனியாவின்‌ புத்திரரில்‌ 
அவனோடேகூட வம்ச 
எழுதியிருக்கிற 
ஆண்மக்களும்‌_செக்கனியாவின்‌ _ புத்திரரில்‌ 
யகசியேலின்‌ குமாரனும்‌, அவனோடேகூட 
முந்நூறு ஆண்மக்களும்‌" (எஸ்றா 8:3,5/ 


ஒருவனான 
சகரியாவும்‌, 
அட்டவணையில்‌ 
நூற்றைம்பது. 


இஸ்ரவேலின்‌ மகாபெரிய சபையார்‌ 
மிகவும்‌ அழுது புலம்புகிற ஸ்தலம்‌ “போகிம்‌" 
என்று அழைக்கப்படுகிறது. இந்தப்‌ பெயருக்கு 
'அழுது புலம்புகிறவர்கள்‌" என்று பொருள்‌. 


செக்கனியா எஸ்றாவை நோக்கி, 
"நாங்கள்‌ தேசத்து ஜனங்களிலுள்ள அந்நிய 
ஸ்திரீகளைச்‌ சேர்த்துக்கொண்டதினால்‌, 
ங்‌ தேவனுக்கு விரோதமாகப்‌ 
ஆகிலும்‌ இப்பொழுது 

இன்‌। 


(எஸ்றா 10:2) என்று சொல்லுகிறான்‌. 


சிறையிருப்பி ம்பி வந்‌ 
இன்கம்‌ யத்தின்‌. வங்கள்‌ 
அனைத்தையும்‌, "நாங்கள்‌ எங்கள்‌ தேவறுக்கு 
விரோதமாக பாவஞ்செய்தோம்‌' என்று 
செக்கனியா ஒரே வாக்கியத்தில்‌ 
சொல்லுகிறான்‌. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ தேசத்து 
ஜனங்களிலுள்ள அந்நிய ஸ்திரீகளை 
சேர்த்துக்கொண்டது தேவனுக்கு, 
விரோதமான பாவம்‌. 


செக்கனியா இந்தப்‌ பாவத்தில்‌ 
ஈடுபட்டிருக்கிறானா என்பது தெரியவில்லை. 
ஆனால்‌ செக்கனியாவின்‌ தகப்பனும்‌, 
அவனுடைய தகப்பன்‌ வீட்டிலுள்ள 
அனைவரும்‌ அந்நிய ஸ்திரீகளை சேர்த்துக்‌ 
கொண்டு பாவம்‌ செய்திருக்கிறார்கள்‌. 

“ஏலாமின்‌  புத்திரரில்‌ மத்தனியா, 
சகரியா, யெகியேல்‌, அப்தி, யெரிமோத்‌, 
எலியா என்பவர்களும்‌” (எஸ்றா 10:26). 


ஆகையினால்‌ செக்கனியா 
இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ பாவத்தைப்பற்றிச்‌: 
சொல்லும்போது, “தேவனுக்கு விரோதமாகப்‌ 
பாவம்‌ செய்தோம்‌" என்று தன்னையும்‌ 
சேர்த்து சொல்லுகிறான்‌. 





i FTE எஸ்றா 
TT 


இஸ்ரவேல்‌ புத்திரருடைய பாவம்‌. 
கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. பாவத்தின்‌ 
இந்த வியாதி இஸ்ரவேல்‌ சபையார்‌ மத்தியில்‌ 
பரவக்கூடாது. த வியாதியைக்‌ 
குணப்படுத்தவேண்டும்‌. பாவத்தினால்‌ 
சாபமும்‌, சாபத்தினால்‌. வியாதியும்‌, 
வியாதியினால்‌ மரணமும்‌ வரும்‌. வியாதி 
கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதினால்‌, அதைக்‌ 
குணப்படுத்துவதற்கு வாய்ப்புள்ளது. 

செக்கனியா இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ 
பாவங்களைப்பற்றிச்‌ ல்லும்‌ 
"ஆகிலும்‌ இப்பொழுது. 
காரியத்திலே இன்னும்‌ 
நம்பிக்கை உண்டு" (எஸ்றா 


சொல்லுகிறான்‌. 


செக்கனியா எஸ்றாவை நோக்கி, 
'இப்பொழுதும்‌ அந்த ஸ்திரீகள்‌ எல்லாரையும்‌, 
அவர்களிடத்தில்‌ பிறந்தவர்களையும்‌, என்‌ 
ஆண்டவனுடைய ஆலோசனைக்கும்‌, நமது, 
நேவனுடையகற்பனைக்கு நடுங்குகிறவர்களின்‌ 
ஆலோசனைக்கும்‌ ஏற்றபிரகாரம்‌ 
அகற்றிப்போடுவோம்‌. என்று நம்முடைய 
தேவனோடே உடன்படிக்கைப்பண்ணக்‌ 
கடவோம்‌: நியாயப்‌ பிரமாணத்தின்படியே 
செய்யப்படுவதாக, எழுந்திரும்‌; இந்தக்‌ 
காரியத்தை நடப்பிக்கிறது உமக்கு அடுத்தது: 
நாங்களும்‌ உம்மோடேகூட இருப்போம்‌; நீர்‌ 


திடன்கொண்டு செய்யும்‌” 
(எஸ்றா[0:34) என்று சொல்லுகிறான்‌. 


ஏற்கெனவே விவாகம்‌ பண்ணிய 
மனைவிமார்களையும்‌, அவர்களுக்குப்‌ பிறந்த 
பிள்ளைகளையும்‌ விட்டுபிரிவது மிகவும்‌ 
கடினமான காரியம்‌. இதனால்‌ மனமடிவு 
உண்டாகும்‌. பிரிவின்‌ நிமித்தம்‌ இருதய 
வேதனைகளும்‌ உண்டாகும்‌ (எஸ்றா 10:3-5). 

இஸ்ரவேல்‌ புத்திர்‌ மத்தியிலே 
காணப்படுகிற பாவத்தையும்‌ நீக்கவேண்டும்‌. 
அந்தப்‌ பாவத்திற்கு காரணமாகயிருக்கிற 
காரியங்களையும்‌ அகற்றவேண்டும்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ மத்திமிலிருந்து அந்நிய 
ஸ்திரீகள்‌ எல்லோரையும்‌ அகற்றிப்போடலாம்‌. 
என்று செக்கனியா சொல்லுகிறான்‌. 


10:2) என்று 


நீக்கிப்போடுவதற்கு, 
தள்ளிவிடலாம்‌. 

என்று தீர்மானம்பண்ணுகிறார்கள்‌. ஆனால்‌ 
பிரமாணம்‌, 


- விரிவுரை 
EZRA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


குறித்துக்‌ கர்த்தர்‌ 
'சொல்லுகிறதாவது: 
மனைவி 
அவனுடனே 
அவளுக்குச்‌ 
அவளைத்‌ 
அப்படியே 


மற்றவர்களைக்‌ 
அல்ல, நானே 
சகோதரனொருலனுடைய 
அலிசுவாசியாயிருந்தும்‌, 


A அன்‌ 
தள்ளிவிடாதிருக்கக்கடவன்‌. 
ஒரு ஸ்திரீயினுடைய புருஷன்‌ 
அவிசுவாசியாயிருந்தும்‌, அவளுடனே 
வாசமாயிருக்க அவனுக்குச்‌ சம்மதமிருந்தால்‌, 
அவள்‌ அவனைத்‌ தள்ளி 
கோதிகுக்கக்கப்வள்‌ (கொரி 711213). 


அந்நிய ஸ்திரீகளை 
விவாகம்பண்ணினவர்கள்‌ அவர்களைத்‌ 
தள்ளி வைத்துவிடவேண்டும்‌. அந்நிய 
ஸ்திரீகளை விவாதம்பண்ணாதவர்கள்‌, 
மற்றவர்களை குத்தப்படுத்துவதற்கு உதவி 
செய்யவேண்டும்‌. அந்நிய ஸ்திரீகளை 
விவாகம்பண்ணினவர்கள்‌ தங்கள்‌ 
மனைவிமார்களை தள்ளிவிடுவதற்கு, 
இவர்கள்‌ உதவி செய்ய முன்வரவேண்டும்‌. 

அப்பொழுது எஸ்றா 
ஆசாரியரிலும்‌ 
பிரதானமானவர்களும்‌ 
அனைவரும்‌ இந்த 
செய்யும்படிக்கு, 
ஆணையிடச்சொல்லுகிறான்‌ ; 
ஆணையிடுகிறார்கள்‌ (எஸ்றா 10:5) 


எழுந்திருந்து, 
லேலியரிலும்‌ 
இஸ்ரவேல்‌ 
வார்த்தையின்படி, 
அவர்களை 
அவர்கள்‌ 


இஸ்ரவேலர்‌ 
கூடுகிறார்கள்‌. 
எஸ்றா 10:6-14. 


எருசலேமிலே 


எஸ்றா 10:6. 
தேவனுடைய, 
முன்னிருந்து 
குமாரனாகிய 


அதின்பின்பு எஸ்றா 
ஆலயத்துக்கு 
எழுந்து, எலியாசியின்‌ 
யோகனானின்‌ 
அறைக்குள்‌ யிரவேசித்தான்‌; 
அங்கே வந்தயோது, அவன்‌ 
சிறையிருப்பிலிருத்து வத்தவர்களுடைய 
குற்றத்தினிமித்தம்‌ அப்பம்‌ புசியாமலும்‌ 
தண்ணீர்‌ குடியாமலும்‌ 
இக்கித்குக்கொண்டைதுத்கான்‌ 


கூடவேண்டும்‌ என்றும்‌, 





i FTE 
ETT 


எஸ்றா 10:8. மூன்றுநாளைக்குள்ளே 
பிரபுக்கள்‌ மூப்பர்களுடைய 
ஆலோசனையின்‌ படியே எவனாகிலும்‌ 
வராதேபோனால்‌, அவனுடைய 
பொருளெல்லாம்‌ ஜப்தி செய்யப்பட்டு, 
சிறையிருப்பிலிருத்து வத்த சபைக்கு. 
அவன்‌ புறம்பாக்கப்படுவான்‌ என்றும்‌, 
மூதாவிலும்‌ எருசலேமிலும்‌ 
வினம்பரம்பண்ணினார்கன்‌. 


எஸ்றா 109. அப்படியே யூதா 
பென்யமீன்‌ கோத்திரத்தார்‌ எல்லாரும்‌ 
மூன்று நானைக்குன்னே எருசலேமிலே 
கூடினார்கள்‌; அது ஒன்பதாம்‌ மாதம்‌ 
இருபதாத்‌ தேதியாயிருந்தது; 
ஜனங்கள்‌ எல்லாரும்‌ தேவனுடைய 
ஆலயத்தின்‌ வீதியிலே. அந்தக்‌. 
காரியத்தினாலும்‌ அடைமழையினாலும்‌ 
'நடுங்கிக்கொண்டிருத்‌தார்கன்‌.. 


எஸ்றா 10:10. அப்பொ 
ஆசாரியனாகிய எஸ்றா எழுந்திருத்து 
அவர்களை நோக்கி: நீங்கள்‌ 
இஸ்ரவேலின்‌ மேலிருக்கிற குற்றத்தை: 
அதிகரிக்கப்பண்ண, மறு ஜாதியான 
ஸ்திரீகனை விவாகம்பண்ணின தினால்‌ 
பாவஞ்செய்‌ தீர்கள்‌. 


எஸ்றா 10:11. இப்பொழுதும்‌ நீங்கள்‌ 
உங்கள்‌ பிதாக்களின்‌ தேவனாகிய 
கர்த்தரிடத்தில்‌ அறிக்கையிட்டு, 
அவருடைய பிரியத்தின்படியே 
செய்து, தேசத்தின்‌ ஜனங்களையும்‌, 
மறுஜாதியான ஸ்திரீகனையும்‌ விட்டு 
விலகுங்கள்‌ என்றான்‌. 


எஸ்றா 10:12. அப்பொழுது சபையார்‌. 
யாவரும்‌ மகா சுத்தத்தோடே 
பிரதியுத்தரமாக: ஆம்‌, நீர்‌ 
சொன்ன வார்த்தைகளின்‌ படியே 
செய்யவேண்டியதுதான்‌. 


எஸ்றா 10:18. ஆணாலும்‌ ஜனங்கள்‌ 
திரவாயிருக்கிறார்கன்‌, இது 
மாரிகாமுமாயிருக்கிறது, இங்கே. 
வெளியிலே நிற்க எங்கனாலே கூடாது; 
இது ஒருநான்‌. இரண்டுநாள்‌. 
வேலையல்ல; இத்தக்‌ காரியத்திலே 
கட்டளை மீறிணவர்களாகிய நாங்கள்‌ 
அநேகம்‌. 


எஸ்றா - விரிவுரை 
EZRA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எஸ்றா 10:14. ஆகையால்‌ இதற்குக்‌. 
சுபையெங்கும்‌ எங்கள்‌ பிரபுக்கள்‌ 
விசாரிப்புக்காரராக. வைக்கப்பட, 
வேண்டும்‌; இந்தக்‌ காரியத்தினிமித்தம்‌ 
தேவனுக்கு இருக்கிற 
எங்களை விட்டுத்‌ 
திரும்பும்படி, எங்கள்‌ பட்டணங்களில்‌. 
மதுஜாதியான ஸ்திரீகனைக்கொண்ட, 
அனைவரும்‌ ஒவ்வொரு பட்டணத்தின்‌: 
மூப்பரோடும்‌ தியாயாதியதிகனோடும்‌ 
குறித்தகாலங்களில்‌  வரக்கடவர்கள்‌. 
என்றார்கள்‌. 
அதின்பின்பு எஸ்றா தேவனுடைய, 
ஆலயத்துக்கு முன்னிருந்து எழுந்து, 
எலியாசிபின்‌ குமாரனாகிய யோகனானின்‌ 
அறைக்குள்‌ பிரவேசிக்கிறான்‌; அங்கே 
வந்தபோது, அவன்‌ சிறையிருப்பிலிருந்து 
வந்தவர்களுடைய குற்றத்தினிமித்தம்‌ 
அப்பம்‌ புசியாமலும்‌ தண்ணீர்‌ குடியாமலும்‌ 
துக்கித்துக்கொண்டிருக்கிறான்‌ (எஸ்றா 10:6) 


அந்நிய ஜாதி ஸ்திரீகளை விலக்கி 
வைப்பது சம்பந்தமாக இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
தேவனோடு உடன்படிக்கை பண்ணுகிறார்கள்‌. 
அதன்‌ பின்பு, எஸ்றா தனியாகத்‌ தொடர்ந்து 
ஜெரிக்கிறான்‌. அந்நிய ஜாதி ஸ்திரீகளைத்‌ 
தள்ளிவிடுவதினால்‌ உண்டாகும்‌ 
மனவேதனைகளுக்காக எஸ்றா உபவாித்து 


மூன்றுநாளைக்குள்ளே 

மூப்பர்களுடைய ஆலோசனையின்‌ படியே 
எவனாகிலும்‌ வராதேபோனால்‌, அவனுடைய 
பொருளெல்லாம்‌ ஜப்தி செய்யப்பட்டு, 
சிறையிருப்பிலிருந்து வந்த சபைக்கு 
அவன்‌ புறம்பாக்கப்படுவான்‌ என்றும்‌, 
யூதாவிலும்‌ எருசலேமிலும்‌ 
விளம்பரம்பண்ணுகிறார்கள்‌. அப்படியே யூதா 
பென்யமீன்‌ கோத்திரத்தார்‌ எல்லாரும்‌ மூன்று 
நாளைக்குள்ளே எருசலேமிலே கூடினார்கள்‌ 
(எஸ்றா 10:7-9). 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
மூன்று நாளைக்குள்ளே 
கூடிவரவேண்டும்‌. 
வராமற்போகிறவனுடைய 
ஜப்தி செய்யப்படும்‌. 
சிறையிருப்பிலிருந்து வந்த 


எல்லோரும்‌. 
எருசலேமுக்குக்‌ 
அவ்வாறு 
பொருளெல்லாம்‌ 
அவனும்‌ 
சமைக்குப்‌ 





எஸ்றா 


i= FTE 
TT 


நடுங்கிக்கொண்டிருக்கிறார்கள்‌. 


தேவனுடைய ஆலயத்தின்‌ வீதியிலே 
இஸ்ரவேலின்‌ மகாசபையாரும்‌ 
கூடியிருக்கிறார்கள்‌. அப்பொழுது எஸ்றா. 
அவர்களுக்கு பிரசங்கம்பண்ணுகிறான்‌. 


அப்பொழுது ஆசாரியனாகிய எஸ்றா 
எழுந்திருந்து அவர்களை நோக்கி: “நீங்கள்‌ 
இஸ்ரவேலின்மேலிருக்கிற குற்றத்தை 
அதிகரிக்கப்பண்ண, மறு ஜாதியான 
ஸ்திரீகளை விவாகம்பண்ணினதினால்‌ 
பாவஞ்செய்தீர்கள்‌” (எஸ்றா 10:10) என்றும்‌, 


நீங்கள்‌ 
பிதாக்களின்‌. னாகிய 

அறிக்கையிட்டு, அவருடைய பிரியத்தின்படியே 
செய்து, தேசத்தின்‌ ்‌ ம்‌ 
மறுஜாதியான 
விலகுங்கள்‌" 
சொல்லுகிறான்‌. 


ஜனங்களுடைய பாவங்களை எஸ்றா 
தெளிவாக உணர்த்துகிறான்‌. தங்களுடைய 
பாவங்களுக்கு ஜனங்கள்‌ பாவதறிக்கை 
செய்ய வேண்டுமென்றும்‌, அதற்காகச்‌ 
செய்யவேண்டிய பிராயச்சித்தங்களையும்‌ 
செய்ய வேண்டுமென்றும்‌ எஸ்றா 
தாமதமில்லாமல்‌ குட்டளையிடுகிறான்‌ 
(எஸ்றா 1010-1), 


'இஸ்ரவேல்‌ சபையார்‌ 
பிரசங்கச்‌ செய்திக்கு 
எஸ்றா சொன்ன 
செய்ய அவர்கள்‌ 
அப்பொழுது சபையார்‌. 
சத்தத்தோடே 
நீர்‌ சொன்ன 
செய்யவேண்டியதுதான்‌' 
என்று சொல்லுகிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ சபையார்‌ எஸ்றா சொன்ன 
செய்ய சம்மதம்‌ 
அவர்களால்‌ 
முடியவில்லை. 
பிரச்சனைகளை 
எஸ்றாவிடத்தில்‌ சொல்லுகிறார்கள்‌. 


(எஸ்றா 1091) 


- விரிவுரை 
EZRA - COMMENTARY 


இஸ்ரவேல்‌ சபையார்‌ 
நோக்கி, ஆனாலும்‌ 
திரளாயிருக்கிறார்கள்‌, இது 
மாரிகாலமுமாயிருக்கிறது. இங்கே வெளியிலே. 
நிற்க எங்களாலே கூடாது: இது 
ஒருநாள்‌ இரண்டுநாள்‌ வேலையல்ல; 
இந்தக்‌ காரியத்திலே கட்டளை 
மீறினவர்களாகிய நாங்கள்‌ அநேகர்‌” 
(எஸ்றா 10:13) என்றும்‌, 


எஸ்றாவை 
ஜனங்கள்‌ 


ஆகையால்‌ இதற்குச்‌ சபையெங்கும்‌ 
எங்கள்‌ பிரபுக்கள்‌ எவிசாரிப்புக்காரராக 
வைக்கப்படவேண்டும்‌; இந்தக்‌ 
காரியத்தினிமித்தம்‌ நம்முடைய தேவனுக்கு 
இருக்கிற உக்கிரகோபம்‌ ்‌ 
விட்டுத்‌ திரும்பும்படி, 
பட்டணங்களில்‌ 

ஸ்திரீகளைக்கொண்ட 

ஒவ்வொரு பட்டணத்தின்‌  மூப்பரோடும்‌. 
நியாயாதிபதிகளோடும்‌ குறித்தகாலங்களில்‌ 
வரக்கடவர்கள்‌' (எஸ்றா 10:14) என்றும்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 


எஸ்றாவின்‌ உபதேசம்‌ ஜனங்களுடைய 
உள்ளத்தில்‌ ற்‌ ய சேரகிதத. 
கர்த்தருடைய பிரமாணத்திற்கு ஜனங்கள்‌ 
கீழப்ரகிறார்கள்‌. மறஜாதியான ஸ்திர்களை 
வைக்க சம்மதிக்கிறார்கள்‌, 

த்‌ எதேட்சையாக யாரும்‌ 
தங்களுடைய மனைவிகளை விலக்கி 
வைத்துவிட முடியாது. நியாயாதிபதிகளிடம்‌ 
அவர்களுடைய வழக்குகள்‌ விசாரிக்கப்பட 
வேண்டும்‌. ஜீவனாம்சம்‌ போன்ற 
காரியங்களை ஒழுங்கு செய்யவேண்டும்‌. 
இதற்கெல்லாம்‌ சற்று கால அவகாசம்‌ ஆகும்‌. 
மேலும்‌ மறுஜாதியான ஸ்திரீகளை விவாகம்‌ 
பண்ணியோரும்‌ அதிகமான பேராக 
கர்த்தருடைய 

தங்கள்மீது வராதவாறு 

புத்திரர்‌ பிராயச்சித்தக்‌ 





i THE 
TT 


அந்நிய ஜாதியான ஸ்திரீகள்‌ 
எஸ்றா 10:15-44 


எஸ்றா 10:15. ஆசகேலின்‌ குமாரன்‌ 
யோனத்தானும்‌, திக்காவின்‌ குமாரன்‌ 
யக்சியாவுமாத்திரம்‌ அதை 
விசாரிக்கும்படிக்கு வைக்கப்பட்டார்கன்‌; 
மெசுல்லாமும்‌, சப்பேதா என்னும்‌ 
லேவியனும்‌ அவர்களுக்கு. 
உதவியாயிருத்தார்கள்‌.. 


சிறையிருப்பிலிருத்து: 
வந்தவர்கள்‌. இத்தப்பிரகாரம்‌. 
செய்தார்கள்‌; ஆசாரியனாகிய 
எஸ்றாவும்‌, தங்கள்‌ பிதாக்களுடைய 
குடும்பத்தின்‌ படியே பேர்பேராக 
அழைக்கப்பட்ட பிதா வம்சங்கவின்‌ 
தலைவர்‌ அனைவரும்‌, இந்தக்‌ 
காரியத்தை விசாரிக்கும்படி, பத்தாம்‌ 
மாதம்‌ முதல்தேதியிலே தனித்து 
உட்கார்ந்து, 


எஸ்றா 10:16. 


எஸ்றா 1007.  அத்நியஜாதியான 
ஸ்திரீகளைக்‌ ' கொண்டவர்கள்‌ 
எல்லாருடைய காரியத்தையும்‌ முதலாம்‌ 
மாதம்‌ முதல்‌ தேதியிலே விசாரித்து 
முடித்தார்கள்‌. 


எஸ்றா 10:18. 
மறுஜாதியான 
கொண்டவர்களாகக்‌ 
காணப்பட்டவர்கள்‌. 
யோசதாக்கின்‌ குமாரனாகிய 
பயெகவாவின்‌ குமாரரிலும்‌ அவண்‌ 
சகோதரரிலூம்‌, மாசெயா, எலியேசர்‌, 
யாரீப்‌, கெதலியா என்பவர்கள்‌. 


ஆசாரிய புத்திரரில்‌ 
மனைவிகளைக்‌ 


யாரென்றால்‌: 


எஸ்றா 10:19. இவர்கள்‌ தங்கள்‌ 
ஸ்திரீகளைத்‌ தன்னிவிடுவோம்‌. 
என்று கையடித்துக்‌ கொடுத்து; 
தாங்கள்‌ குற்றவாளிகனான படியினால்‌ 
குற்றதிவாரணபலியாக 

ஆட்டுக்கடாவைச்‌ செலுத்தினார்கன்‌. 


எஸ்றா 10:20. இம்மேரின்‌ புத்திரரில்‌ 
அனானியும்‌, செயதியாவும்‌, 


எஸ்றா 10:21. ஆரீமின்‌ புத்திரரில்‌ 
மாசெயா, எலியா, செமாயா, 
யெகியேல்‌, உசியா என்பவர்களும்‌; 


எஸ்றா - விரிவுரை 
EZRA - COMMENTARY 


QODNENS 
PUBLISHERS 


எஸ்றா 10:22. பஸ்கூரின்‌ புத்திரரில்‌ 
எலியோனாய்‌, மாசெயா, இஸ்மவேல்‌, 
தெதனெயேல்‌, யோசபாத்‌, எலாசா 
ல்‌ 


எஸ்றா 10:28. லேவியரில்‌ யோசபாத்‌, 
சிமேயி, கெலிதா என்னும்‌ பேருமுன்ன 
கெலாயா, பெத்தகீயா, மூதா, 
எலியேசர்‌ என்பவர்களும்‌; 


எஸ்றா 10:24, பாடகரில்‌ எலியாசியும்‌, 
வாசல்‌ காவலானரில்‌ சல்லூம்‌, தேலேம்‌, 
ஊரி என்பவர்களும்‌; 


எஸ்றா 10:95. மற்ற 
இஸ்ரவேலருக்குன்னே பாரோலஷின்‌ 
புத்திரரில்‌ ரம்யா, யெசியா, மல்கியா, 
மியாமின்‌, எலேயாசார்‌, மல்கிஜா, 
பெனாயா என்பவர்களும்‌; 


எஸ்றா 10:28. ஏலாமின்‌ புத்திரரில்‌ 
மத்தனியா, சகரியா, யெகியேல்‌, 
அப்தி, யெரிமோத்‌, எலியா 


என்பவர்களும்‌; 


எஸ்றா 10:27. சத்தூவின்‌ புத்திரரில்‌ எலி. 
யோனாய்‌, எலியாசிப்‌, மத்தணியா, 
யெரிமோத்‌, சாபாத்‌, அசிகா 
என்பவர்களும்‌; 


எஸ்றா 10:28. பெயாயின்‌ புத்திரரில்‌ 
யோகனான்‌, அனனியா, சாபாமி, 
அத்லாயி, என்பவர்களும்‌; 


எஸ்றா 10:29, பாணியின்‌ புத்திரரில்‌ 
மெல்லாம்‌, மல்லூக்‌, அதாயா, யாசுப்‌, 
செயால்‌, ராமோத்‌ என்பவர்களும்‌; 


எஸ்றா 10:80. பாகாத்மோவாபின்‌ 
புத்திரரில்‌ அத்னா, கெலால்‌, பெனாயா, 
மாசெயா, மத்தனியா, பெசலெயேல்‌, 
பின்னூயி, மனாசே: என்பவர்களும்‌, 


எஸ்றா 10:31. ஆரீமின்‌ புத்திரரில்‌ எலி. 
யேசர்‌, இஷியா, மல்கியா, செமாயா, 


ஷிமியோன்‌, 
எஸ்றா 10:32. பென்யமீன்‌, மல்லூக்‌, 
செமரியா என்பவர்களும்‌; 


10:33. ஆசூமின்‌ புத்திரரில்‌ 
மத்னாயி, மத்தத்தG சாபாத்‌, எலி. 
பெலேத்‌, எரெமாயி, மனாசே, சிமெயி 
என்பவர்களும்‌; 





எஸ்றா 


i THE 
TT 


எஸ்றா 10:84. பாணியின்‌ புத்திரரில்‌ 
மாதாயி, அம்ராம்‌, ஊவேல்‌, 


எஸ்றா 10:85, பெனாயா, பெதியா, 
கெல்லூ, 


எஸ்றா 10:36. வனியா, மெரெமோத்‌, 
எலெயாச்ப்‌, 


எஸ்றா 10:37. மத்தனியா மதனாய்‌, 
யாகாய்‌, 
எஸ்றா 10:8, 
சிமெயி, 


பாணி, பின்னூமி, 


எஸ்றா 10:39. செலேமியா, நாத்தான்‌, 
அதாயா, 


எஸ்றா 1040. மக்நாத்பாயி, சாசாயி, 
காராயி, 


எஸ்றா 10:41. அசுரெயேல்‌, செலேமியா, 
செரியா, 


எஸ்றா 10:42, சல்ஜூம்‌, அமரியா, 
யோசேப்‌ என்பவர்களும்‌; 


எஸ்றா 10:48. நேயோவின்‌ புத்திரரில்‌ 
ஏயெல்‌, மத்தித்தியா, சாபாத்‌, 
செயினா, யதாய்‌, யோவேல்‌, பெனாயா 
என்பவர்களுமே. 


எஸ்றா 10:44. 
மறுஜாதியான 
கொண்டவர்கள்‌; இவர்களில்‌ சிலர்‌ 
கொண்டிருந்த ஸ்திரீகளிடத்தில்‌ 
பின்னைகளைப்‌ யெற்றிருத்தார்கன்‌. 


அந்நிய ஜாதியான ஸ்திரீகளை 
இஸ்ரவேல்‌. புத்திரர்‌ விவாகம்பண்ணக்கூடாது. 
அவர்களை விவாகம்பண்ணுவது 
கர்த்தருடைய பிரமாணத்தை மீறுகிற செயல்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ மத்‌ 

ஜாதியான 

விவாகம்பண்ணியவர்களின்‌ 

எருசலேமில்‌ மொத்தமாக 

தங்கள்‌ தங்கள்‌ 

விசாரிக்கலாம்‌ என்றும்‌, 

விசாரிப்பதற்கு தங்கள்‌ 
விசாரிப்புக்காரராக வைக்கவேண்டும்‌ என்றும்‌ 
இஸ்ரவேல்‌ சபையார்‌ சொல்லுகிறார்கள்‌. 


இவர்கள்‌ எல்லாரும்‌ 
ஸ்திரீகனைக்‌. 


- விரிவுரை 
EZRA - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


வழக்குகளை விசாரிப்பதற்கு 
ஒவ்வொரு பட்டணத்திலும்‌ 
நியாயாதிபதிகளும்‌, ப்பர்களும்‌ 
நியமிக்கப்படுகிறார்கள்‌. 


இந்த 


சம்பந்தப்பட்டவர்கள்‌, 
மூப்பருக்கு முன்பாகவும்‌, நியாயாதிபதிகளுக்கு 
முன்பாகவும்‌ வந்து நிற்கிறார்கள்‌. 


அந்நிய ஜாதி 
விவாகம்பண்ணியவர்களின்‌ 
விசாரிப்பதற்காக 
நியமிக்கப்படுகிறார்கள்‌. 
விவரம்‌ இந்த 
சொல்லப்பட்டிருக்கிறது. 


ஸ்நிர்களை 
வழக்குகளை 
விசாரிப்புக்காரர்‌ 
அவர்களைப்பற்றிய 
'வசனப்பகுதியில்‌ 


கேலின்‌ குமாரன்‌ யோனத்தானும்‌, 

வ குமாரன்‌ யக்சியாவுமாத்திரம்‌ 

விசாரிக்கும்படிக்கு 

்கய்பதகக்கறா்கள்‌: |: கல்பம்‌! 

சப்பேதா என்னும்‌ லேலியனும்‌ அவர்களுக்கு 
உதவியாயிருக்கிறார்கள்‌ (எஸ்றா 10:15) 


'ஸ்றாவும்‌, இஸ்ரவேல்‌ சபையாரும்‌ 
ஏற்கெனவே. பேசி ஒப்புக்கொண்ட பிரகாரம்‌ 
வழக்குகள்‌ விசாரிக்கப்படுகிறது. 


.. சிறையிருப்பிலிருந்து, 
இந்தப்பிரகாரம்‌ 
ஆசாரியனாகிய எஸ்றாவும்‌, தங்கள்‌ 
பிதாக்களுடைய குடும்பத்தின்படியே 
பேர்பேராக அழைக்கப்பட்ட பிதா வம்சங்களின்‌ 
தலைவர்‌ அனைவரும்‌, இந்தக்‌ காரியத்தை 

பத்தாம்‌ மாதம்‌ 

தனித்து உட்கார்ந்து, 

ஸ்திரீகளைக்‌ 

கொண்டவர்கள்‌ எல்லாருடைய காரியத்தையும்‌ 

முதலாம்‌ மாதம்‌ முதல்‌ தேதியிலே விசாரித்து 
முடிக்கிறார்கள்‌ (எஸ்றா 10:16]7). 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
எருசலேமிலே ஒன்பதாம்‌ மாதம்‌ இருபதாம்‌ 
தேதியிலே கூடிவந்தார்கள்‌. இஸ்ரவேல்‌ 
புத்திரருடைய வழக்கு விசாரணை பத்தாம்‌. 
மாதம்‌ முதல்‌ தேதியிலே ஆரம்பமாகிறது. 
வழக்குகள்‌ முதலாம்‌ மாதம்‌ முதல்‌ தேதியிலே 
விசாரித்து முடிக்கப்படுகிறது. 


வந்தவர்கள்‌ 
செய்கிறார்கள்‌; 


எல்லோரும்‌ 





ரட்ட எஸ்றா - விரிவுரை மரமா 
ரியா EZRA - COMMENTARY PUBLISHERS 


அந்நிய ஜாதி ஸ்திரீகளை | இங்கு ஆசாரிய  புத்திரரில்‌ 
விவாகம்பண்ணின 113 பேர்களுடைய [ மறுஜாதியான 'மனைவிகளைக்‌ 
பெயர்கள்‌ இந்த வசனப்பகுதியில்‌ | கொண்டவர்களாகக்‌ காணப்படுகிறார்கள்‌. 
சொல்லப்பட்டிருக்கிறது. அந்நியஜாதி | இவர்கள்‌ தங்கள்‌ ஸ்திரீகளைத்‌ 
விவாகம்பண்ணியவர்களில்‌ | தள்ளிவிடுவோம்‌ என்று கையடித்துக்‌ 
்‌ பிள்ளைகளும்‌ இருக்கிறது. | கொடுக்கிறார்கள்‌ (எஸ்றா 10:18-22) 
அந்நியஜாதி ஸ்திரீகளோடு அவர்களுடைய 
பிள்ளைகளும்‌ அகற்றப்படவேண்டுமென்று, ஆசாரியரைப்போலவே, லேலியரில்‌. 
செக்கனியா ஆலோசனை சொன்னான்‌ | ஆறுபேரும்‌, பாடகரில்‌ ஒருவரும்‌, 
(எஸ்றா 10:3). ஆனால்‌ அவனுடைய | வாசல்காவலாளரில்‌ மூன்றுபேரும்‌ 
ஆலோசனையின்படி, அந்நியஜாதி | மறுஜாதியான மனைவிகளைக்‌ 
ஸ்திரீகளோடு, அவர்களுடைய பிள்ளைகள்‌ | கொண்டிருக்கிறார்கள்‌. (எஸ்றா 10:23-24, 


ற்றப்படவில்லை. 
வாள்‌ ஆரியன்‌, லேவியர்‌, பாடகர்‌, வாசல்‌ 
சாரிய. த்திரரில்‌ மறுஜாதியான | காவலாளர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரில்‌ 
மைம்‌ வினால்‌ | கேம்‌... 28... ச்‌ மதினன 
காணப்பட்டவர்களும்‌ இருக்கிறார்கள்‌. | மனைவிகளைக்‌ கொண்டிருக்கிறார்கள்‌. 
மோசேயின்‌ நியாயப்‌ பிரமாணத்தின்படி | (எஸ்றா 10:25-44). இவர்கள்‌ எல்லோருமே 
ஆசாரியர்கள்‌ அந்நிய ஜாதி ஸ்திரீகளை | தங்களுடைய மறுஜாதி ஸ்திரீகளைத்‌ 
விவாகம்‌ பண்ணக்கூடாது (லேவி 21:14). தள்ளிவிடுவதாக வாக்குப்பண்ணுகிறார்கள்‌. 
(எஸ்றா 10:512,19). 





i= FTE 
ETT 


தர்களுடைய சரித்திரம்‌ 
கெகேலின்‌ ள்‌ 
சொல்ட்பப்டரக்கிறது. யூதர்கள்‌ பாபிலோன்‌ 
சிறையிருப்பிலிருந்து. 
தங்கள்‌ சொந்த 
வந்திருக்கிறார்கள்‌. 


ரோமாபுரியாரின்‌ 
வல்லரசாக வளர்ச்சி பெற ஆரம்பிக்கிறது. 


பெர்சியா தேசம்‌, கிரேக்கு தேசம்‌, 
ரோமாபுரியாரின்‌ ம்‌ 
ஆகியவற்றைப்பற்றிய சரித்திர 

ஏராளமாய்‌. உள்ளன. 

இக்காலத்தில்‌ யூதர்களுடைய 
சரித்திரத்தைப்பற்றி, பரிசுத்த வேதாகமத்தில்‌ 
மாத்திரமே சொல்லப்பட்டிருக்கிறது. 


எஸ்றாவும்‌, நெகேமியாவும்‌ 
ராஜாக்களல்ல. அவர்கள்‌ பெரிய சேனைக்கு 
தளபதிகளுமல்ல. அவர்கள்‌ எந்த 
தேசத்தின்மீதும்‌ யுத்தம்பண்ணவுமில்லை. 
அவர்கள்‌ அக்காலத்தில்‌ பேர்‌ பெற்ற 
தத்துவ ஞானிகளோ அல்லது சிறந்த 
பேச்சாளர்களோ அல்ல. இவர்கள்‌ இருவரும்‌ 
கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்கிறவர்கள்‌. 
கர்த்தரிடத்தில்‌  ஜெபம்பண்ணுகிறவர்கள்‌. 
இவர்கள்‌ தங்கள்‌ காலத்தில்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாருக்கு, தங்களால்‌ முடிந்த 
உதவிகளை செய்திருக்கிறார்கள்‌. 


கர்த்தருடைய பார்வையில்‌ எஸ்றாவும்‌ 
நெகேமியாவும்‌ மிகவும்‌ விசேஷித்தவர்கள்‌. 
இக்காலத்தில்‌ பிளாட்டோ போன்ற தத்துவ 
ஞானிகள்‌ இருந்தாலும்‌, அவர்‌ 
உலகப்பிரகாரமான ஜனங்களுக்கு 
முக்கியமானவராகயிருந்தாலும்‌, கர்த்தருக்கு 
எஸ்றாவும்‌ நெகமியாவுமே 
முக்கியமானவர்களாயிருக்கிறார்கள்‌. 


செகேமியா 
NEHEMIAH - COMMENTARY 


- விரிவுரை 


QOODNENS 
PUBLISHERS 


நெகேமியாவின்‌ சரித்திரம்‌ இந்தப்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. 

கைகளினால்‌ செய்த 
வேலைகளும்‌, அவருடைய இருதயத்தினால்‌ 
செய்த வேலைகளும்‌ இந்தப்‌ புஸ்தகத்தில்‌ 
விரிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. நெகேமியா 
சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்த 
யூதர்களுக்கு ஏராளமான உதவிகளை 


தன்னுடைய இருபதாம்‌. 
நெகே 10, 
(நெகே 13:6) 
யூதாதேசத்திற்கு 
இக்காலத்தில்‌ 
அர்தசஷ்டா 
ராஜாவாயிருக்கிறான்‌. 
எஸ்றாவுக்கு இந்த அர்தசஷ்டா ராஜாவே 
சன்னதம்‌ கொடுத்து எருசலேமுக்கு 
அனுப்பினவன்‌. 
நெகேமியா. எருசலேமைக்‌ குறித்து, 
கரிசனையோடிருக்கிறார்‌. அவர்‌ 
எருசலேமுக்குப்போக ராஜாவின்‌ அனுமதியைப்‌ 
பெற்றுக்கொள்கிறார்‌ (நெகே 12 
ஆகிய அதிகாரங்கள்‌) 
நெகேமியா 
அவங்கத்தைக்‌ 
அவருக்கு 


வருஷம்‌ 


எருசலேமின்‌ 
கட்டுகிறார்‌. அப்போது 
அநேக எதிர்ப்புக்கள்‌ 
உண்டாயிற்று. நெகேமியா எதிர்ப்புக்களை 
மேற்கொண்டு எருசலேமின்‌ அலங்கத்தை 
தொடர்ந்து கட்டுகிறார்‌ (நெகே 34 ஆகிய 
அதிகாரங்கள்‌). 


எருசலேமிலுள்ள 
ஒடுக்கப்படுகிறார்கள்‌. 


அலங்கத்தைக்‌ 
(நெகே 6-ஆவது அதிகாரம்‌... 


நெகேமியா பாபிலோனிலிருந்து 

யூதாதேசத்திற்கு திரும்பி வந்த யூதர்களின்‌ 

தயாரிக்கிறார்‌ 

அதிகாரம்‌). 

நெகேமியாவின்‌ காலத்தில்‌: வசனத்தை 

பிரசங்கம்பண்‌ ணுதல்‌, 'ஜெபம்பண்ணுதல்‌, 

தேவனைத்‌ துதித்தல்‌ ஆகியவற்றிற்கு 

க்கியத்துவம்‌ 'கொடுக்கப்படுகிறது. 
(நெகே 8-10 ஆகிய அதிகாரங்கள்‌). 





செகேமியா 


i FTE 
TT 


எருசலேமில்‌ 
அட்டவணையும்‌, 
பட்டணங்களில்‌ 


குடியிருப்போரின்‌ 
யூதாவின்‌ மற்ற 
குடியிருப்போரின்‌ 
அட்டவணையும்‌ சேகரிக்கப்படுகிறது. 
தேவனுடைய ஆலயத்தில்‌ ஆராதனைகள்‌ 
ஒழுங்குபடுத்தப்படுகிறது (நெகே 112 
ஆகிய அதிகாரங்கள்‌. கர்த்தரை 
ஆராதிக்கிறவர்கள்‌ அவருடைய 
பிரமாணத்திற்கு கீழ்ப்படிகிறார்கள்‌. 
(நெகே 13-ஆவது அதிகாரம்‌! 


பாலஸ்தீன தேசத்தில்‌ கி.மு. 446 - 430. 
ஆகிய வருஷக்காலத்தில்‌ இந்தப்‌ புஸ்தகம்‌ 
வது அர்தசஷ்டா ராஜாவின்‌ 

வது வருஷ ஆட்சிக்‌ காலத்தில்‌ 
நெ இரண்டாம்‌ முறையாக 
எருசலேமிற்கு வருகிறார்‌. இந்தப்‌ புஸ்தகம்‌ 
அதற்குப்‌ பின்பு எழுதப்பட்டிருக்க வேண்டும்‌. 
(நெகே 544-9; நெகே 13:6-9), 
நெகேமியா 


அல்ல, 
இவர்கள்‌ இருவரும்‌. இந்தப்‌ 

ஆசிரியர்கள்‌ என்று ப தன்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 


ஆரம்பத்தில்‌ எஸ்றாவும்‌, நெகேமியாவும்‌ 
ஒரே புஸ்தகமாக இருந்தது. அந்தப்‌ 
புஸ்தகத்திற்கு “எஸ்றாவின்‌ புஸ்தகம்‌” என்று 
பெயர்‌, அதற்குப்‌ பின்பு, இந்தப்‌ புஸ்தகம்‌ 
இரண்டு பிரிவுகளாகப்‌ பிரிக்கப்பட்டு, 1எஸ்றா 
2ஸ்றா. என்று இரண்டு 
புஸ்தகங்களாக்கப்பட்டது. கிபி. 4 ஆம்‌ 
நூற்றாண்டில்‌ ஏரோம்‌ 2 எஸ்றா புஸ்தகத்தை 
நெகேமியா. சன்று பேசிட்டு அழைத்தார்‌ 
அதற்குப்‌ பின்பு, இதே. தப்‌ 
புஸ்தகத்திற்குத்‌ த ன்ப 
படுகிறது. 


நெகே 1-7, நெகே 12:27-43 ஆகிய 
அதிகாரங்களும்‌, அதன்‌ வசனங்களும்‌ 
தன்னிலை மறுபெயரில்‌ (ரஸ்‌ சாறை) 
எழுதப்‌ பட்டிருக்கிறது. நெகே 8:1-10:30, 
நெகே 12:44-13:3. ஆகிய வசனங்கள்‌. 
பிறநிலை மறுபெயரில்‌ (நர்ஸ்‌ p5௦) 
எழுதப்‌ பட்டிருக்கிறது. இதன்‌ மூலமாக 
நெகேமியாவும்‌, எஸ்றாவும்‌ தப்‌ 
புஸ்தகத்தை எழுதுவதில்‌ பங்கு பெற்றிருக்க 
வேண்டும்‌ என்று தெரிகிறது. 


- விரிவுரை 
NEHEMIAH - COMMENTARY 


நெகே 11 ஆவது வசனம்‌ 
நெகேமியாவின்‌ நடபடிகள்‌" என்னும்‌ 
வாக்கியத்தோடு ஆரம்பமாகிறது. 
நெகேமியாவின்‌ வார்த்தைகளை எஸ்றாவும்‌, 
பிரதான ஜெபாலயத்தில்‌ உள்ளவர்களும்‌ 
தொகுத்து வெளியிட்டிருக்க வேண்டும்‌. 


நெகேமியா புஸ்தகத்தில்‌ 
பகுதிகள்‌ உள்ளன. நெகே 1-7 
அதிகாரங்களில்‌ 

நெகேமியாவின்‌ 

அவன்‌ பன்னிரண்டு 

யூதாவின்‌ தேசாதிபதியாக 

விவரிக்கப்‌ பட்டிருக்கிறது. இதை நெகேமியா 
எழுதியிருக்க வேண்டும்‌. இந்த ஏழு 
அதிகாரங்களும்‌ தன்னிலை மறுபெயரில்‌: 
(first person) எழுதப்பட்டிருக்கிறது. 


நெகே 1-8-3 ஆகிய அதிகாரங்களில்‌ 
எஸ்றாவோடும்‌, நெகேமியாவோடும்‌ 
தொடர்புடைய நிகழ்ச்சிகள்‌ எழுதப்பட்டுள்ளன. 
இவை பிறநிலை மறுபெயரில்‌ (ஙா 
person) எழுதப்பட்டிருக்கிறது. 


நெகே 114-12:26 ஆகிய வசனங்களில்‌ 
சிறையிருப்பிலிருந்து எருசலேமுக்குத்‌ 
திரும்பி வந்தவர்களின்‌ ஆறு முக்கியமான 
அட்டவணைகள்‌ காணப்படுகிறது. 


நெகே 12:27-13:31 ஆகிய வசனங்களில்‌ 
அலங்கத்தின்‌ பிரதிஷ்டை, நெகேமியா 
யூதாவின்‌ இரண்டாவது தேசாதிபதியாக 
இருந்தபோது நடைபெற்ற ஆவிக்குரிய 
உயிர்மீட்சிகள்‌ ஆகியவையெல்லாம்‌. 
எழுதப்பட்டிருக்கிறது. 


எருசலேம்‌ மறுபடியும்‌ கட்டி எழுப்பப்பட்ட 
போது அந்த வேலை மிகவும்‌ மெதுவாக 
நடைபெறுகிறது. பாபிலோனிய 
சிறையிருப்புக்குப்‌ பின்பு, இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
மறுபடியும்‌. எருசலேமில்‌ கூட்டிச்‌ 
சேர்க்கப்படுகிறார்கள்‌. யூதர்கள்‌ மறுபடியும்‌. 
ஒரு தேசமாக ஸ்தாபிக்கப்படுவதற்குப்‌ 
பலபிரச்சனைகள்‌ உண்டாயிற்று. கர்த்தருடைய 
உதவியினால்‌ இந்தப்‌ பிரச்சனைகள்‌ எல்லாம்‌. 
அகன்றன. யூதருடைய இஸ்ரவேல்‌ தேசம்‌. 
மறுபடியும்‌ ஸ்தாபிக்கப்படுகிறது. 





i= FTE 
TT 


நெகேமியா 
அரமனையிலிருக்கிறார்‌. 
சிறையிருப்பிலிருந்து மீந்து தப்பின யூதரின்‌ 
செய்தியையும்‌, எருசலேமின்‌ செய்தியையும்‌ 
விசாரிக்கிறார்‌ (நெகே 17,2). சிறையிருப்பில்‌ 
மீந்திருக்கிறவர்கள்‌ 
மகாதீங்கையும்‌ 
அனுபவிக்கிறார்கள்‌ 
செய்தியை நெகேமியா கேள்விப்படுகிறார்‌ 
(நெகே 1:3). 


பெர்சியா 


நெகேமியா இந்த வார்த்தைகளைக்‌: 
கேட்டபோது, கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
உபவாசித்து ஜெபம்பண்ணுகிறார்‌ (நெகே 1:4). 
நெகேமியாவின்‌ ஜெபவார்த்தைகள்‌ 
(நெகே 1:5-1// 


நெகேமியா 
நெகே 1:1-4 


நெகே 1:1. அகலியாவின்‌ குமாரனாகிய 
நெகேமியாவின்‌ நடபடிகள்‌: இருபதாம்‌ 
வருஷம்‌ கிஸ்லேயுமாதத்தில்‌ 

சூசான்‌ என்னும்‌ 


இருக்கும்போது. 
என்னவென்றால்‌, 


நெகே 12. என்‌ சுகோதரரில்‌ 
ஒருவனாகிய ஆனானியும்‌, வேறே சில: 
மனுஷரும்‌ யூதாவிலிருந்து வந்தார்கள்‌; 
அவர்களிடத்தில்‌ நான்‌ சிறையிருப்பில்‌ 
மீத்து தப்பின யூதரின்‌ செய்தியையும்‌, 
எருசலேமின்‌ செய்தியையும்‌ 
விசாரித்தேன்‌. 


நெகே 189. அதற்கு அவர்கள்‌: 
சிறையிருப்பில்‌ மீத்திருக்கிறவர்கள்‌ 
அந்தத்‌ தேசத்திலே மகா தீங்கையும்‌. 
'நிந்தையையும்‌ அநுயவிக்கிறார்கள்‌;; 
எருசலேமின்‌ அலங்கம்‌ இடிபட்டதும்‌, 
அதின்‌ வாசல்கள்‌ அக்கினியால்‌ 
கட்டெரிக்கப்பட்டதுமாய்க்‌ கிடக்கிறது 
என்றார்கள்‌. 


செகேமியா 
NEHEMIAH - COMMENTARY 


- விரிவுரை 


QOODNENS 
PUBLISHERS 


நெகே 1:4. இந்த வார்த்தைகளைக்‌ 
கேட்டபோது நான்‌ உட்கார்ந்து 
அழுது, சில நானாய்த்‌ துக்கித்து, 
உபவாசித்து, மன்றாடி, பரலோகத்தின்‌ 
தேவனை நோக்கி: 


நெகேமியா 
சூசான்‌ என்னும்‌ 


பெர்சியா தேசத்திலே, 
அரமனையிலிருக்கிறார்‌. 
சூசான்‌ பெர்சியா ராஜாவின்‌ ராஜதானி 
பட்டணம்‌. இங்கு ராஜாவின்‌ அரமனை 
இருக்கிறது (நெகே 14), நெகேமியா 
பெர்சியா தேசத்தின்‌ ராஜாவுக்கு 
பானபாத்திரக்காரனாயிருக்கிறார்‌ 

(நெகே 181), பெர்சியா தேசத்தில்‌ 
நெகேமியாவக்கு முக்கியமான பொறுப்பு 
கொடுக்கப்பட்டிருக்கிறது. 


நெகேமியா ராஜாவின்‌ 
பானபாத்திரக்காரனாயிருப்பதினால்‌, 

அவருக்கு ராஜாவோடு நெருங்கி 
சிலாக்கியம்‌ கிடைத்திருக்கிறது. கர்த்தர்‌ 
தம்முடைய தெய்வீக  சித்தத்தினால்‌, 
நெகேமியாவை சூசான்‌ என்னும்‌ 
அரமனையில்‌ வைத்திருக்கிறார்‌. நெகேமியா 
தனக்கு கிடைத்திருக்கிற செல்வாக்கையும்‌, 
அதிகாரத்தையும்‌ யூதாதேசத்திலுள்ள 
ஜனங்களின்‌ நன்மைக்காக பயன்படுத்துகிறார்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ எகிப்து தேசத்தில்‌ 
அடிமைகளாயிருந்தார்கள்‌. அவர்களை 
விடுவித்து அழைத்து வர கர்த்தர்‌ 
மோசேயைத்‌ தெரிந்தெடுத்தார்‌. 
மோசே  பார்வோனுடைய அரமனையில்‌ 
வளர்ந்தவர்‌. அதுபோலவே தாவீதுக்கும்‌, 
சவலின்‌ அரமனையில்‌: உத்தியோகம்‌ 
கிடைத்திருந்தது. 

நெகேமியா 


பழகும்‌ 


பெர்சியா தேசத்து 
ராஜாவுக்கு மிகவும்‌ நெருக்கமானவர்‌. 
ராஜாவைச்‌ சுற்றியிருக்கும்‌. பெர்சியா 
தேசத்து பிரதானிகளோடும்‌ நெகேமியாவுக்கு 
நல்ல பழக்கமும்‌, செல்வாக்கும்‌ இருக்கிறது. 
நெகேமியா அரமனையில்‌ தனக்கு இருக்கும்‌ 
செல்வாக்கை பயன்படுத்தி, யூதாதேசத்திற்கு 
நன்மை செய்ய விரும்புகிறார்‌. 
கர்த்தருக்கு மீதமானவர்கள்‌ 
இடங்களிலும்‌ இருக்கிறார்கள்‌. 
ஆகாபின்‌ வீட்டிலிருந்தார்‌ 
அகஸ்துராயனுடைய வீட்டிலேகூட 
கர்த்தருடைய பரிசுத்தவான்கள்‌ இருந்தார்கள்‌. 
கர்த்தரிடத்தில்‌ பக்தியுள்ள நெகேமியாவோ 
சூசான்‌ என்னும்‌ அரமனையிலிருக்கிறார்‌. 


எல்லா 


ஒபதியா 





ெகேமியா 


f= FTE 
TT 


சித்தத்தினால்‌, 
கர்த்தருடைய 


கர்த்தருடைய 
ராஜாக்களின்‌ அரமனைகள்‌, 
ஊழியக்காரர்கள்‌ வளர்க்கப்படும்‌ 
இடமாகவும்‌, ஆதரிக்கப்படும்‌ இடமாகவும்‌, 
பாதுகாக்கப்படும்‌ இடமாகவும்‌ இருக்கிறது. 
இந்த அதிகாரத்தில்‌. 
சொல்லப்பட்டிருக்கிற சம்பவம்‌ 
வருஷம்‌  கிஸ்லேயுமாதத்தில்‌ 
சூசான்‌ என்னும்‌ 
இருக்கும்போது சம்பவிக்கிறது. 
புஸ்தகத்திற்கு, “அகலியாவின்‌ குமாரனாகிய 
நெகேமியாவின்‌ நடபடிகள்‌ என்னும்‌ 
பெயர்‌ கொடுக்கப்பட்டிருக்கிறது. நெகேமியா 
என்னும்‌ பெயருக்கு, “கர்த்தர்‌ ஆறுதல்‌ 
செய்கிறார்‌" என்று பொருள்‌. 
சில தீர்க்கதரிசன 
“வசனங்கள்‌” என்னும்‌ வார்த்தையோடு 
ஆரம்பமாகிறது. (எரே 14: ஆமோ 11) 
அதுபோலவே நெகேமியாவின்‌ புஸ்தகழும்‌ 
நெகேமியாவின்‌ நடபடிகள்‌" அதாவது 
'நெகேமியாவின்‌ வார்த்தைகள்‌" என்று 
ஆரம்பமாகிறது. நெகேமியாவின்‌ புஸ்தகம்‌ 
எஸ்றாவின்‌ புஸ்தகத்தோடு 
வருகிறது. ஆகையினால்‌ எந்‌ 
தன்னுடைய வார்த்தைகள்‌ 
என்பதைக்‌ குறிப்பதற்காக 
இந்தப்‌ 


புஸ்தகங்கள்‌ 


வாக்கியத்தைச்‌ சேர்த்திருக்கிறார்‌. 
இந்த வசனத்தில்‌, இருபதாம்‌ வருஷம்‌" 
என்பது, அர்தசஷ்டா ராஜாவின்‌ இருபதாவது 
வருஷம்‌. 70 வருஷத்து பாபிலோனிய 
சிறையிருப்புக்குப்‌ பின்பு. இது 92 ஆவது. 
வருஷமாகும்‌. எஸ்‌ 1:1 ஆவது வசனத்தில்‌ 
கூறப்பட்டிருக்கும்‌ அகாஸ்வேரு என்னும்‌ 
ராஜா மேதிய தேசத்தின்‌ தரியு ஆவான்‌. 
இவன்‌ கோரேசுவின்‌ தகப்பன்‌. இவன்‌ 
பாபிலோன்‌ வீழ்ச்சியுற்ற பிறகு இரண்டு. 
வருஷம்‌ ஆட்சி புரிந்தான்‌. 
எருசலேமுக்குப்‌ போய்‌ 
கட்டி முடிப்பதற்கு முன்பாக, 
9 வருஷங்களும்‌, கம்பஸிஸ்‌ 7 வருஷங்களும்‌, 
முதலாம்‌ தரியு 35 வருஷங்களும்‌, சஷ்டா 21 
வருஷங்களும்‌, அர்தசஷ்டா 20 வருஷங்களும்‌ 
ஆட்சி புரிந்திருக்கிறார்கள்‌. (நெகே 1:1-7:4). 


- விரிவுரை 
NEHEMIAH - COMMENTARY 


அர்தசஷ்டா ராஜாவின்‌ 20 
வருஷத்தில்‌ நெகேமியா  எருசலேமிற்கு 
முதன்‌ முறையாக வந்தார்‌. இந்த ராஜா 
கிமு. 464 - 424 ஆம்‌ வருஷத்தில்‌ பெர்சிய 
தேசத்தை ஆட்சி புரிந்தான்‌. நெகேமியா 
10 ஆவது அதிகாரத்தில்‌ கூறப்பட்டிருக்கும்‌. 
ன்‌ நெகேமியா 
அக்காலத்தில்‌ 
தேசாதிபதியாக 
இருந்ததினால்‌ நெகேமியாவின்‌ கையெழுத்து 
முக்கியத்துவம்‌ பெறுகிறது. 
நெகேமியா 
நெகேமியா 


ஆவது 


உடன்படிக்கையில்‌ 
கையெழுத்திட்டிருப்பதினால்‌ 
முதலாம்‌ தரியுலின்‌ ஆட்சிக்‌ காலத்தில்‌ 
அவர்‌ எருசலேமில்‌: ந்தார்‌ என்று 
கூறமுடியாது. ஏனெனில்‌ முதலாம்‌ தரியுவின்‌ 
ஆட்சிக்‌ காலம்‌ 70 வருஷத்திற்கு முன்பு 
நடைபெற்றது. அக்காலத்தில்‌ எஸ்றா 
எருசலேமிற்கு வந்தார்‌. எருசலேமிற்கு 
வந்தவர்கள்‌ ஒவ்வொருவராக 
அவ்வப்போது. உடன்படிக்கையில்‌ 
கையெழுத்திட்டிருக்கிறார்கள்‌. 

நெகேமியா. சூசான்‌ 
அரமனையிலிருக்கிறார்‌. அப்போது 
அவருடைய சகோதரரில்‌ ஒருவனாகிய 
ஆனானியும்‌, வேறே சில மனுஷரும்‌. 
நாவிலிருந்து. சூசான்‌ அரமனையிலுள்ள 
ிநகேமியாவினிடத்திற்கு, வருகிறார்கள்‌; 
நெகேமியா அவர்களிடத்தில்‌ சிறையிருப்பில்‌ 
மீந்து தப்பின யூதரின்‌ செய்தியையும்‌, 
எருசலேமின்‌ செய்தியையும்‌ விசாரிக்கிறார்‌ 
(நெகே 1:2). 


அனானி என்பவன்‌ நெகேமியாவின்‌ 
சகோதரனாகவோ அல்லது யூதா 
கோத்திரத்தில்‌ அவருக்கு நெருங்கிய 
உறவினனாகவோ க்க. வேண்டும்‌. 
இவர்கள்‌ இருவருமே இந்தக்‌ கோத்திரத்தின்‌ 
பிரபுக்களாக இருந்திருக்கிறார்கள்‌. 
நெகேமியாவைப்‌ பார்க்க வந்தவர்கள்‌, 
அவருக்கு சிநேகிதராயும்‌ உறவுக்காரராயும்‌ 
இருக்கிறார்கள்‌. நெகேமியா சூசான்‌ 
அரமனையிலிருந்தாலும்‌, அவருடைய 
த்தில்‌ நினைவுகளெல்லாம்‌, 
விடுவிக்கப்பட்டு 
திரும்பிப்போன 
யூதர்களைப்பற்றியதாகவே. இருக்கிறது. 
சத்‌ கர்த்தருடைய பரிசுத்த நகரம்‌. 
க சூசான்‌ அரமனையிலிருந்தாலும்‌, 
எருசலேம்‌ நகரத்தின்மீது. 
நேசமாயிருக்கிறார்‌ 


என்னும்‌ 





i THE 
TT 


சிறையிருப்பில்‌ 
யூதா தேசத்தில்‌ 
அனுபலிக்கிறார்கள்‌. 


மீந்திருக்கிறவர்கள்‌ 


சுட்டெரிக்கப்பட்டிருக்கிறது. 
தேவாலயம்‌ கட்டி முடிக்கப்பட்ட பின்பும்‌, 
அதன்‌ அலங்கமும்‌, வாசல்களும்‌, இவ்வாறு 
பாழடைந்திருக்கிறது. 

தேவாலயத்தின்‌  அலங்கம்‌ கட்டும்‌ 
(வேலை. ஆரம்பிக்கப்ப்டதாக எஸ்றா 
புஸ்தகத்தில்‌ குறிப்புக்கள்‌ உள்ளன. ஆனாலும்‌ 
தேவாலயத்தின்‌ கட்டிட வேலையைப்‌ போலவே, 
நெகேமியா வரும்‌ 
கட்டப்படும்‌ 
இருக்கிறது. 


சூசான்‌ அரமனையில்‌ நெகேமியாவுக்கு 
ஒரு பிரச்சனையுமில்லை. அவர்‌ அங்கே 
சகல அதிகாரத்தோடும்‌, சகல சம்பத்தோடும்‌ 
சந்தோஷமாயிருக்கிறார்‌ அரமனையில்‌ 
நெகேமியாவுக்கு நல்ல மதிப்பு இருக்கிறது. 
செல்வாக்குள்ளவர்‌ 
ஒரு கவலையுமில்லாமல்‌: 
ராஜாவுக்கு 

பானபாத்திரக்காரராக பணிபுரிகிறார்‌ 


சந்தோஷமாயிருந்தாலும்‌, 
த்‌. இல்லேன்‌! புத்திரன்‌ பறக்கக்‌ 
சிறையிருப்பிலிருந்து திரும்பிப்போனவர்கள்‌ 
எப்படியிருக்கிறார்களோ ்‌ 
அறிந்துகொள்ளும்‌ ஆர்வம்‌ 


என்பதை துள்‌ 
ஆலலாயிருக்கிறார்‌ 


அவனுக்கு நாற்பது வயதான போது. 
இஸ்ரவேல்‌  புத்திரராகிய தன்னுடைய 
சகோதரரைக்‌ கண்டு சந்திக்கும்படி 
அவனுடைய இருதயத்தில்‌ 
எண்ணமுண்டாயிற்று (அப்‌ 7:23) 


நெகேமியாவின்‌ சரீரம்‌ சூசான்‌. 
அரமனையிலிருந்தாலும்‌ அவருடைய மனதோ 
லேமிலிருக்கிறது. பெர்சியா தேசத்திலே. 
உயர்ந்த 
ஆனாலும்‌ 
மீந்திருக்கிறவர்களாகிய 
புத்திரரைக்‌ குறித்து 
கரிசனையுள்‌ ளவராயிருக்கிறார்‌. (பனை 
புத்திரர்‌ இப்போது மகிமையிழந்து. சாதாரண 


நெகேமியா 
NEHEMIAH - COMMENTARY 


- விரிவுரை 


ஜனங்களாயிருக்கிறார்கள்‌. அவர்களைப்பற்றி 
நினைய்து தன்னுடைய உயர்ந்த 
அந்தஸ்துக்கு ஏற்றதல்ல என்று நெகேமியா 
நினைக்கவில்லை. 


. சிறையிருப்பிலிருந்து 
இஸ்ரவேல்‌ 


திரும்பிப்போன 
புத்திரரோடு 
ஐக்கியமாகயிருப்பதும்‌, அவர்களுக்கு 
ஆதரவாகயிருப்பதும்‌: தன்னுடைய 
உயர்பதவிக்கு அவமானம்‌ என்று நெகேமியா 
நினைக்கவில்லை. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
பாபிலோன்‌ தேசத்து சிறையிருப்பிலிருந்து 
விடுவிக்கப்பட்டு, 
திரும்பிப்போன போது, 
அவர்களோடு கூடப்போகவில்லை. 
எருசலேமிலே வாசம்பண்ணவுமில்லை. 
பாபிலோன்‌. தேசத்து 
எருசலேமுக்குப்‌ 
மறுபடியுமாக பெர்சியா 
தத கருமி ட்‌ 
நெகேமியாவோ பெர்சியா 
தங்கியிருக்கிறார்‌. ஆகையினால்‌ பெர்சியா 
தேசத்திற்கு திரும்பி வருகிற யூதர்களை 
நியாயம்‌ தீர்க்கிற தகுதி பகபியாயுக்க 
இல்லை. பெர்சியா தேசத்திற்கு, 
வந்த யூதர்கள்மீது நெகேமியா குற்றம்‌ 
சொல்லவும்‌ முடியாது. ஏனென்றால்‌ 
நெகேமியா இன்னும்‌ எருசலேமுக்கு ஒரு 
தடவை கூடப்போகவில்லை. 


சிறையிருப்பில்‌ 


பபிிருந்த 
போனவர்களில்‌ சிலர்‌, 


மீந்திருக்கிறவர்கள்‌ 
யூதாதேசத்திலே. ன்‌ 
நிந்தையையும்‌ அனுபலிக்கிறார்கள்‌ 
எருசலேமின்‌ அலங்கம்‌ இடிபட்டு கிடக்கிறது. 
அதின்‌ வாசல்கள்‌ அக்கினியால்‌ 
சுட்டெரிக்கப்பட்டு கிடக்கிறது. 


யூதரின்‌ செய்தியை, 

செய்தியையும்‌ அனானி 

நெகேமியாவிடம்‌ வந்து சொல்லுகிறான்‌. 
ன்‌ நெகேமியாவின்‌ சகோதரரில்‌ 


சகோதரனாகிய 
அநேகரைப்பார்க்கிலும்‌ 
தேவனுக்குப்‌ 

அரமனைத்‌ 
அனனியாவையும்‌, 

காவல்‌ விசாரணைக்கு 


ஏற்படுத்தினேன்‌” (நெகே 7:2). 





செகேமியா 


i= THE 
TT 


அனானி தேவனுக்கு பயந்தவன்‌. அவன்‌ 
உண்மையுள்ளவன்‌. ஆகையினால்‌ அவன்‌ 
பொய்சொல்லமாட்டான்‌. எருசலேம்‌ அழிந்து 
கிடப்பதைப்பற்றி அனானி மிகுந்த 
பாரத்தோடு சொல்லுகிறான்‌. இடிந்து கிடக்கிற 
எருசலேமை ம்பக்‌ கட்டுவதற்கு, 
நெகேமியாவின்‌ உதவியைக்‌ கேட்பதற்காக, 
அனானி சூசான்‌ அரமனைக்கு 
வந்திருக்கலாம்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தருடைய 
பரிசுத்த வித்தாகயிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
வாக்குத்தத்தத்தின்‌ பிள்ளைகள்‌. 
கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள்‌ அவர்களுக்கு 
சொந்தமானது. ஆனால்‌ சிறையிருப்பிலிருந்து. 
எருசலேமுக்கு ம்பிப்போன இஸ்ரவேல்‌: 
பண்கள்‌ யூதாதேசத்திலே மகாதீங்கையும்‌, 
நிந்தையையும்‌ அனுபவிக்கிறார்கள்‌. 
யூதாவைச்‌ சுற்றிலுமுள்ள அந்நிய தேசத்தார்‌ 
யூதர்களை நெருக்கி ஒடுக்குகிறார்கள்‌ 
அவர்கள்‌ கர்த்தருடைய ஜனத்தை 
நிந்திக்கிறார்கள்‌. 


எருசலேம்‌ கர்த்தருக்கு பரிசுத்தமான 
நகரம்‌. ஆனால்‌ அதன்‌ அலங்கம்‌ இடிபட்டு 
கிடக்கிறது. எருசலேமுக்கு பாதுகாப்பு 
இல்லை. அதன்‌ வாசல்கள்‌ அக்கினியால்‌ 
சுட்டெரிக்கப்பட்டு கிடக்கிறது. கல்தேயர்கள்‌ 
எருசலேமுக்கு விரோதமாக வந்து, அந்த 
நகரத்தை அக்கினியால்‌. 
சுட்டெரித்துப்போட்டார்கள்‌. எருசலேம்‌ நகரம்‌ 
அப்போது எப்படி இடிபட்டு கிடந்ததோ, 
அப்படியே இப்போதும்‌ பாழாய்க்கிடக்கிறது. 


யூதாவின்‌ மனுஷரும்‌ எருசலேமின்‌ 
குடிகளும்‌ எழுபது வருஷங்களாக பாபிலோன்‌ 
தேசத்து. சிறையிருப்பிலிருந்தவர்கள்‌. 


அவர்கள்‌ 
விடுவிக்கப்பட்டு 

வந்திருக்கிறார்கள்‌. 

யூதாதேசத்திலிருக்கிற 

புத்திரரிடத்தில்‌ ஐசுவரியம்‌ இல்லை. அவர்கள்‌ 
தரித்திரராயிருக்கிறார்கள்‌. யூதாதேசத்தைச்‌ 


ஒடுக்குகிறார்கள்‌. 
ஏராளமான 


- விரிவுரை 
NEHEMIAH - COMMENTARY 


சிறையிருப்பிலிருந்து திரும்பி 
எருசலேமிலே தேவனுடைய 
கட்டியிருக்கிறார்கள்‌. 
, ஒரு அதிபதியும்‌ 
அவர்களுடைய வழக்குகளை 
நியாயாதிபதிகளும்‌, 
நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள்‌. 
யூதாதேசத்தில்‌ ஆவிக்குரிய மறுமலர்ச்சிகள்‌ 
ஒரளவு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. 
ஆன! அந்த தேசத்திலே 
செய்யின்‌ நல்ல வேலைகள்‌ இன்னும்‌ 
ஏராளமாயிருக்கிறது. அந்த வேலைகளை 
செய்வதற்கு நெகேமியாவின்‌ உதவி 
தேவைப்படுகிறது. யூதாதேசத்திலிருந்து 
சூசான்‌ அரமனைக்கு வந்திருக்கிறவர்கள்‌, 
நெகேமியாவிடம்‌ இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
அனுபவிக்கும்‌ தீங்கையும்‌, நிந்தையையும்‌, 
எருசலேம்‌ பாழாய்க்‌ கிடப்பதையும்‌ எடுத்து, 
சொல்லுகிறார்கள்‌. 
அவர்கள்‌ சொன்ன வார்த்தைகளைக்‌ 
கேட்டபோது நெகேமியா அதிர்ச்சியடைகிறார்‌. 
அவர்‌ சிறையிருப்பிலிருந்து திரும்பிப்போன 
யூதர்கள்மேலும்‌, எருசலேம்‌ நகரத்தின்மேலும்‌ 


கேட்டபோது, 
சில 
உபவாசித்து, 


உட்கார்ந்து 
நாட்களாக 
மன்றாடி 
நோக்கி 


நெகேமியாவின்‌ ஜெபம்‌ 
நெகே 1:5-11 


நெகே 1:5. பரலோகத்தின்‌ தேவனாகிய 
கர்த்தாவே, உம்மில்‌ அன்புகூர்ந்து, 
உம்முடைய கற்பனைகளைக்‌ 
கைக்கொள்ளுகிறவர்களுக்கு, 
உடன்படிக்கையையும்‌ கிருபையையும்‌. 
காக்கிற மகத்துவமும்‌ பயங்கரமுமான 
தேவனே, 





செகேமியா 


f= FTN 
TT 


நெகே 1:6. உமது அடியாராகிய 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்காக இன்று 
இரவும்பகலும்‌ உமக்கு முன்பாக 
மன்றாடி, இஸ்ரவேல்‌ புத்திரராகிய 
நாங்கள்‌ உமக்கு விரோதமாகச்‌ செய்த 
பாவங்களை அறிக்கையிடுகிற 
அடியேனுடைய ஜெபத்தைக்‌. 
கேட்கிறதற்கு, உம்முடைய செவி 
கவனித்தும்‌, உம்முடைய கண்கள்‌ 
திறந்தும்‌ இருப்பதாக; நானும்‌ என்‌: 
தகப்பன்‌ வீட்டாரும்‌ பாவஞ்செய்தோம்‌.. 


நெகே 1:7. நாங்கள்‌ உமக்கு முன்பாக. 
மிகவும்‌ கெட்டவர்கனாய்‌ நடத்தோம்‌; 
நீர்‌ உம்முடைய தாசனாகிய 
மோசேக்குக்‌ கற்பித்த 
கற்பனைகளையும்‌, கட்டளைகளையும்‌, 
'தியாயங்களையும்‌. 
கைக்கொள்ளாதேபோனோம்‌.. 


நெகே 1:8. நீங்கள்‌ கட்டனையை 
மீறினால்‌, நான்‌: 
ஜாதிகளுக்குன்னே 

என்றும்‌, 


நெகே நீங்கள்‌ 
திரும்பி, என்‌ 
கைக்கொண்டு, 
செய்வீர்களானால்‌, 
தன்ளுண்டு போனவர்கள்‌ வானத்தின்‌ 
கடையாத்தரத்தில்‌ இருந்தாலும்‌, நான்‌ 
அங்கேயிருந்து அவர்களைச்‌ சேர்த்து, 
என்‌ நாமம்‌ வினங்கும்படி நான்‌ 
தெரிந்துகொண்ட ஸ்தலத்துக்கு. 
அவர்களைக்‌ கொண்டுவருவேன்‌ 
என்றும்‌ தேவரீர்‌ உம்முடைய 
தாசனாகிய மோசேக்குக்‌ 
கட்டளையிட்ட. வார்த்தையை 
நினைத்தருளும்‌. 


நெகே 1:10. தேவரீர்‌ உமது மகா 
வல்லமையினாலும்‌, உமது பலத்த 
கரத்தினாலும்‌, மீட்டுக்கொண்ட உமது 
அடியாரும்‌. உமது ஜனங்களும்‌ 
இவர்கன்தானே. 


19. என்னிடத்தில்‌ 


- விரிவுரை 
NEHEMIAH - COMMENTARY 


நெகே 141. ஆண்டவரே, உமது 
அடியானின்‌ ஜெயத்தையும்‌, உமது 
நாமத்துக்குப்‌ பயப்படவேண்டும்‌ என்று 
விரும்புகிற உமது அடியாரின்‌. 
ஜெயத்தையும்‌ உமது செவிகள்‌ 
கவனித்திருப்பதாக இன்றைக்கு உமது 
அடியானுக்குக்‌ காரியத்தைக்‌ கைகூடி, 
ப்‌ இத்த மனுஷனுக்கு 
இரக்கம்‌ 
என்று 
யிரார்த்தித்தேன்‌. நான்‌ ராஜாவுக்குப்‌ 
பானபாத்திரக்காரனாயிரு த்தேன்‌. 
சிறையிருப்பில்‌  மீந்திருக்கிறவர்கள்‌ 
யூதாதேசத்தில்‌ பவி எம்முன்‌ 
நிந்தையயும்‌ கேள்விப்பட்டபோது, நெகேமியா 
நாட்களாக உபவாசித்து, 
வரல வாங்க அவருடைய 
ஜெபத்தின்‌ மொத்த விவரம்‌ இந்த 
வசனப்பகுதியில்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
நெகேமியா இஸ்ரவேல்‌ புத்திரருக்காக 
இரவும்‌ பகலும்‌ கர்த்தருக்கு முன்பாக 
மன்றாடினார்‌ எருசலேமின்‌ அலங்கம்‌ 
இடிக்கப்பட்டு கிடப்பதைக்‌ குறித்தும்‌, அதன்‌ 
வாசல்‌ அக்கினியால்‌ சுட்டெரிக்கப்பட்டதைக்‌ 
குறித்தும்‌ கேள்விப்பட்டு, நெகேமியா 
கர்த்தருக்கு முன்பாக சில நாட்களாக 
துக்கித்து, பரலோகத்தின்‌ தேவனை நோக்கி 
மன்றாடி ஜெபம்பண்ணுகிறார்‌. 
பெர்சியா 
சிறையிருப்பிலிருந்து 
இஸ்ரவேல்‌ ஜனங்களுக்கு, 
காண்பிக்கவேண்டும்‌. எருசலேமின்‌ 
அலங்கத்தை திரும்பவும்‌ எடுப்பித்துக்‌ 
கட்டுவதற்கு ராஜா உதவிசெய்யவேண்டும்‌. 
கர்த்தருடைய கண்களில்‌ நமக்கு தயவு 
கிடைக்கும்போது, மனுஷருடைய கண்களிலும்‌ 
தயவு கிடைக்கும்‌. 


ராஜா 
டம்‌ 
கிருபை 


நெகேமியா கர்த்தரிடத்தில்‌ 
ஜெபம்பண்ணும்போது, தன்னை வெகுவாகத்‌ 

கர்த்தரை அதிகமாய்‌ 

நெகேமியாவின்‌ ஜெபம்‌, 
கர்த்தருடைய சமுகத்திலே நாம்‌ எவ்வாறு 
கிட்டிச்சேருவது என்பதற்கு, நம்‌ 
எல்லோருக்கும்‌ ஒரு முன்மாதிரியாயிருக்கிறது. 





i FTE 
TT 


கர்த்தர்‌ மகிமையும்‌ மகத்துவமுமுள்ளவர்‌. 
நாம்‌ பரிசுத்தத்தோடும்‌, பணிவோடும்‌ 
கர்த்தருடைய சமுகத்திற்கு முன்பாக 
போகவேண்டும்‌. இஸ்ரவேலின்‌ தேவனாகிய 
கர்த்தர்‌ பரலோகத்தின்‌ தேவனாயிருக்கிறார்‌. 
அவர்‌ சர்வதுதிகார। 
சர்வவல்லமையுமுள்ளவர்‌. தப்‌ 
பூமியிலுள்ள சகல அந்தகார சக்திகளுக்கும்‌ 
மேலாக, கர்த்தருடைய வல்லமை பெரியது. 
கர்த்தர்‌ 


இந்தப்‌ பிரபஞ்சத்தின்‌ 
கர்த்தருடைய 
ஆளுகைக்குட்பட்டவர்களாயிருக்கிறார்கள்‌. 


கர்த்தருடைய சமுகத்திற்கு முன்பாக 
நாம்‌ போகும்போது. கர்த்தருடைய கிருபையும்‌ 
சத்தியமும்‌ நமக்கு கிடைக்கும்‌ என்னும்‌ 
நம்பிக்கையோடு போகவேண்டும்‌. இது 
பரிசுத்தமான விசுவாசம்‌. 


நெகேமியா கர்த்தருடைய சமுகத்திலே 
ஜெய்பண்னும்போது பரலோகத்தின்‌ 
தேவனாகிய கர்த்தாவே, உம்மில்‌ 
அன்புகூர்ந்து. உம்முடைய கற்பனைகளைக்‌ 
கைக்கொள்ளுகிறவர்களுக்கு, 

உடன்படிக்கையையும்‌ கிருபையையும்‌ காக்கிற 


ாம்‌ கர்த்தருடைய 


ஈள்ளவேண்டும்‌. ர்‌ 
நம்மோடு பண்ணிய பக்கல்‌, 
தம்முடைய கிருபையையும்‌ காத்துக்கொள்வார்‌. 
கர்த்தர்‌ நமக்கு வாக்குத்தத்தம்‌ பண்ணின 
காரியங்கள்‌ எல்லாம்‌ நிறைவேறும்‌. அவை. 
மாத்திரமல்ல, கர்த்தர்‌ அதைவிட பெரிய 
காரியங்களையும்‌ நமக்கு செய்வார்‌. 


பெரியது. 


கர்த்தருடைய அன்பு 
ம்‌ இரக்கமும்‌ 


அவருடைய கிருபையும்‌ 
பெரியது. நாம்‌ கர்த்தரிடத்தில்‌ 
வேண்டிக்கொள்வதற்கும்‌, நம்முடைய 
மனதிலே நினைப்பதற்கும்‌ அதிகமாக அவர்‌ 
நமக்கு நன்மை செய்கிறவர்‌. 

நெகேமியா கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
ஜெபம்பண்ணும்போது, இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ 
பாவங்களை முதலாவதாக அறிக்கை 
செய்கிறார்‌. உமது அடியாராகிய 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்காக. 
இரவும்பகலும்‌ உன்க்கு முன்பாக மன்றாடி, 


செகேமியா 
NEHEMIAH - COMMENTARY 


- விரிவுரை 


QOODNENS 
PUBLISHERS 


இஸ்ரவேல்‌ பில்வ நாங்கள்‌ உமக்கு 
விரோதமாகச்‌ செய்த பாவங்களை 
அறிக்கையிடுகிற அடியேனுடைய ஜெபத்தைக்‌ 
கேட்கிறதற்கு, உம்முடைய செவி கவனித்தும்‌, 
உம்முடைய கண்கள்‌ திறந்தும்‌ இருப்பதாக; 
நானும்‌. என்‌ தகப்பன்‌ வீட்டாரும்‌ 
பாவஞ்செய்தோம்‌' (நெகே 1:6) என்று, 
பாவதுறிக்கை 


நெகேமியா கர்த்தரிடத்தில்‌ 


கர்த்தரிடத்தில்‌, 
பாவங்களை அறிக்கை 
அந்தப்‌ பாவங்களையெல்லாம்‌ 
செய்தார்கள்‌. என்று 


கைக்கொள்ளாதேபோனோம்‌' 
என்றும்‌ நெகேமியா 
பாவங்களையும்‌ இஸ்ரவேல்‌ 
பாவங்களையும்‌ 
அறிக்கைபண்ணுகிறார்‌. 

கர்த்தர்‌ மோசேக்கு கற்பித்த 
கற்பனைகளையும்‌, கட்டளைகளையும்‌ 
நியாயங்களையும்‌ இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
கைக்கொள்ளவேண்டும்‌. ஆனால்‌ 
அவர்களோ அவற்றை கைக்கொள்ளாமல்‌ 
போனார்கள்‌. கர்த்தருடைய கற்பனைகளையும்‌, 
கட்டளைகளையும்‌ நியாயங்களையும்‌ 
கைக்கொள்ளாமல்‌ மீறினால்‌, என்னென்ன 
தண்டனை கொடுக்கப்படும்‌ என்பதையும்‌ 
கர்த்தர்‌ அவர்களுக்கு ஏற்கெனவே 
சொல்லியிருக்கிறார்‌. 

நீங்கள்‌ கட்டளையை மீறினால்‌, நான்‌ 
உங்கள்‌ ஜாதிகளுக்குள்ளே சிதறடிப்பேன்‌"' 
(நெகே 1:8) என்று கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரரை ஏற்கெனவே எச்சரித்து 
சொல்லியிருக்கிறார்‌. ஆனாலும்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரரோ கர்த்தருடைய  எச்சரிப்பின்‌ 
வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல்‌, அவருடைய 
கட்டளையை மீறினார்கள்‌. இதனால்‌ கர்த்தர்‌ 
அவர்களை அந்நிய ஜாதிகளுக்குள்ளே 
சிதறடித்தார்‌. இஸ்ரவேல்‌ புத்திரரை 
அந்திய தேசத்தார்‌. சிறை்பிட்தக்‌ 
கொண்டுபோனார்கள்‌. 


(நெகே 
தன்னுடைய 
புத்திரருடைய 
கர்த்தரிடத்தில்‌ 





i= THE 
TT 


உலகத்தின்‌ சரித்திரத்தில்‌ 

புத்திரரைப்போல, 

சிதறடிக்கப்பட்ட ஜாதியார்‌ வேறு யாருமே 
இல்லை. கர்த்தர்‌ தம்முடைய கோபத்தினால்‌ 

இஸ்ரவேல்‌ புத்திரரைத்‌ தண்டித்தாலும்‌, அவர்‌ 

அவர்கள்மீது. அன்பாகவே 

இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 


என்று கர்த்தர்‌ எதிர்பார்க்கிறார்‌. 
கர்த்தர்‌ அவர்களுக்கு 
தண்டனைகளை 
சிதறிப்போன அவர்களை, சிறைப்பட்டுப்போன 
அவர்களை, மறுபடியுமாக அவர்களுடைய 
காணியாட்சிக்கு கொண்டு வருவார்‌. 

கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரிடத்தில்‌, 
'நீங்கள்‌ என்னிடத்தில்‌ திரும்பி, என்‌ 
கற்பனைகளைக்‌ கைக்கொண்டு, 
அவைகளின்படி செய்வீர்களானால்‌, 
உங்களிலே  தள்ளூண்டு போனவர்கள்‌ 
வானத்தின்‌ கடையாந்தரத்தில்‌ இருந்தாலும்‌, 
நான்‌ அங்கேயிருந்து அவர்களைச்‌ சேர்த்து, 
என்‌ நாமம்‌ விளங்கும்டி நான்‌ 
தெரிந்துகொண்ட ஸ்தலத்துக்கு அவர்களைக்‌ 
கொண்டுவருவேன்‌" (நெகே 15) 
என்று மோசே மூலமாக கட்டளை 
கொடுத்திருக்கிறார்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
தாசனாகிய  மோசேக்குக்‌ கட்டளையிட்ட 
வார்த்தையை நினைத்தருளுமாறு, நெகேமியா 
கர்த்தரிடத்தில்‌ வோடு 
ஜெபம்பண்ணுகிறார்‌. 


இந்த 
இஸ்ரவேல்‌. 


அப்போது, 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ இப்போது 
கர்த்தரிடத்தில்‌ திரும்பி வந்திருக்கிறார்கள்‌. 
அவருடைய கற்பனைகளைக்‌ கைக்கொண்டு 
அவைகளின்படி 
ஆரம்பித்திருக்கிறார்கள்‌. 
ஜனத்தார்‌ விக்கிரகங்களை 
நிறுத்திவிட்டு, கர்த்தரை 
ஆரம்பித்திருக்கிறார்கள்‌. 
கர்த்தருடைய ஆலயத்திலே, 
பலிகளை செலுத்தி 
ஆராதிக்கிறார்கள்‌. 


ஆகையினால்‌ கர்த்தர்‌ 
வார்த்தையின்‌ பிரகாரம்‌, 
இஸ்ரவேல்‌ 
கடையாந்தரத்திலிருந்து, 
கொள்கிறார்‌. தம்முடைய நாமம்‌ விளங்கும்படி 
கர்த்தர்‌ தெரிந்துகொண்ட ஸ்தலத்திற்கு: 
அவர்களைக்‌ கொண்டு வருகிறார்‌. 


செகேமியா 
NEHEMIAH - COMMENTARY 


- விரிவுரை 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தரிடத்தில்‌ 
வாக்கியங்கள்‌ 
ர்‌ வனப்பகுதியில்‌ 


சொல்லப்பட்டிருக்கிறது. 


நான்‌ உனக்கு முன்பாக வைத்த 


ஆசீர்வாதமும்‌ சாபமுமாகிய இந்தக்‌ 
காரியங்களெல்லாம்‌ உன்மேல்‌ வரும்போது: 


நீ உன்‌ தேவனாகிய கர்த்தரால்‌ 
தூத்திவிடப்பட்டு, எல்லா ஜாதிகளிடத்திலும்‌ 
போமிருக்கும்போது, நீ உன்‌ இருதயத்திலே 


கர்த்தரிடத்துக்கே 

நான்‌ உனக்குக்‌ 

நீயும்‌ உன்‌ 

பிள்ளைகளும்‌ உங்கள்‌ முழு இருதயத்தோடும்‌ 

உங்கள்‌ முழு ஆத்துமாவோடும்‌ அவருடைய 
சத்தத்திற்குச்‌ செவிகொடுத்தால்‌, 


உன்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
சிறையிருப்பைத்‌ திருப்பி, உனக்கு ஓங்கி, 
உன்‌ தேவனாகிய கர்த்தர்‌ உன்னைச்‌ சிதற 
அடித்த... எல்லா... ஜனங்களிடத்திலும்‌ 
இருக்கிற. உள்னைத்‌ திரும்பச்‌ 
சேர்த்துக்கொள்ளுவார்‌ 

உன்னுடையவர்கள்‌ வானத்தின்‌ 
கடையான திசைமட்டும்‌ 
தூத்துண்டிருந்தாலும்‌. உன்‌ தேவனாகிய 
கர்த்தர்‌ அங்கே இருக்கிற உன்னைக்‌ கூட்டி, 
அங்கேயிருந்து உன்னைக்‌ கொண்டுவந்து, 


உன்‌ பிதாக்கள்‌ சுதந்தரித்திருந்த 
தேசத்தை நீ சுதந்தரிக்கும்படிக்கு, உன்‌ 
தேவனாகிய கர்த்தர்‌ அதில்‌ உன்னைச்‌ 
சேர்த்து, உனக்கு நன்மைசெய்து, உன்‌ 
பிதாக்களைப்பார்க்கிலும்‌ உன்னைப்‌ 


பெருகப்பண்ணுவார்‌” (உபா 30: 


நெகேமியா 
ஜெபம்பண்ணும்போது, 
வார்த்தையை நினைத்தருளும்‌" என்று 
சொல்லுகிறார்‌. கர்த்தர்‌ எதையும்‌ 
மறக்கிறவரல்ல. கர்த்தர்‌ சர்வஞானமுள்ளவர்‌. 
ர்‌ சகல காரியங்களையும்‌ அறிந்து 
கர்த்தருக்கு 
வேண்டிய 
நெகேமியா 
விருப்பத்தை 


கர்த்தரிடத்தில்‌ 
“உம்முடைய 





i= THE 
TT 


கர்த்தர்‌ தம்முடைய கட்டளைகளையும்‌, 
கற்பனைகளையும்‌ எப்போதுமே நினைவில்‌. 
வைத்திருக்கிறார்‌. அவர்‌ இஸ்ரவேல்‌. 
புத்திரரோடு பண்ணின உடன்படிக்கையையும்‌ 
மறவாமல்‌ நினைவில்‌ வைத்திருக்கிறார்‌. 
கர்த்தர்‌ என்றும்‌ மாறாதவர்‌. ஆனால்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரரோ, கர்த்தருடைய 
உடன்படிக்கையை மறந்து, அவருக்கு. 
விரோதமாகப்‌ பாவம்‌ செய்திருக்கிறார்கள்‌. 
நெகேமியா 
வாக்குத்தத்தங்களை 
ஜெபம்பண்ணுவதுபோல, 
ஜெபங்களில்‌ நாமும்‌ 
வாக்குத்தத்தங்களை 
ஜெபம்பண்ணவேண்டும்‌. 


நீர்‌ என்னை 
வசனத்தை உமது 
நினைத்தருளும்‌" (சங்‌ 119549). 

இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ பூர்வகாலங்களிலே 
கர்த்தருக்கு. பரிசுத்தமுள்ள ஜனமாயும்‌, 
அவருக்கு பிரியமுள்ள ஜனமாயிருந்தார்கள்‌. 
அக்காலத்தில்‌ அவர்கள்‌ 
வைத்திருந்த. நல்ல 
நெகேமியா இப்போது 
ஜெபத்திலே நினைவுகூருகிறார்‌ 


தேவர்‌ உம; 
வல்லமையினாலும்‌, து 
கரத்தினாலும்‌, மீட்டுக்கொண்ட 
அடியாரும்‌ உமது 
இவர்கள்தானே' (நெகே. 
நெகேமியா இஸ்ரவேல்‌ 
கர்த்தரிடத்தில்‌ சொல்லுகிறார்‌. 

இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தருடைய 
அடியார்கள்‌. கர்த்தர்‌ அவர்களை தமக்காக 
வேறுபிரித்தார்‌. அவர்களோடு உடன்படிக்கை 
செய்துகொண்டார்‌. ஆனால்‌ கர்த்தருடைய 
உடன்படிக்கையின்‌ ஜனங்களோ இப்போது, 


ஒடுக்குகிறார்கள்‌. 
புத்திரரை 

அவர்களைப்‌ 

யாருமில்லை. 


ர்த்தர்‌ 
பாதுகாக்கவில்லையென்‌ றால்‌, 


பாதுகாப்பதற்கு வேறு 


"நாங்களே. 
அவர்களை 

ஆண்டதில்லை; 

நாமம்‌ தரிக்கப்பட்டதுமில்லை” (ஏசா 6319). 


நெகேமியா 
NEHEMIAH - COMMENTARY 


- விரிவுரை 


QOODNENS 
PUBLISHERS 


புத்திரர்‌ கர்த்தருடைய 
நாமத்திற்கு, பயப்படவேண்டும்‌ என்று 
விரும்புகிற ஜனங்கள்‌. அவர்கள்‌ கர்த்தருடைய 
அடியார்கள்‌ என்பதற்கு இதுவே அடையாளம்‌. 
அவர்கள்‌ கர்த்தருடைய நாமத்தினால்‌ 
அழைக்கப்படுகிற ஜனங்கள்‌. அவர்கள்‌ 
கர்த்தருடைய நாமத்தை பரிசுத்தம்பண்ணுகிற 
ஜனங்கள்‌. அவர்கள்‌ கர்த்தரை மாத்திரமே 
ஆராதிக்கிற ஜனங்கள்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தருடைய 
சித்தத்திற்கும்‌, அவருடைய விருப்பத்திற்கும்‌ 
கீழ்ப்டிகிற ஜனங்கள்‌. அவர்கள்‌ 
கர்த்தருக்கு பிரியமானவர்களாகவும்‌, 
பிரயோஜனமானவர்களாகவும்‌ 
இருக்கிறவர்கள்‌. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
எல்லோருமே கர்த்தருடைய அடியார்‌ என்று 
நெகேமியா சொல்லுகிறார்‌. 


நெகேமியா தன்னுடைய ஜெபத்தின்‌ 
முடிவில்‌, “ஆண்டவரே, உமது அடியானின்‌ 
ஜெபத்தையும்‌, உமது, நாமத்துக்குப்‌ 
பயப்படவேண்டும்‌ என்று விரும்புகிற உமது, 
அடியாரின்‌ ஜெபத்தையும்‌ உமது செவிகள்‌ 
குவனித்திருப்பதாக; இன்றைக்கு உமது 
அடியானுக்குக்‌ காரியத்தைக்‌ கைகூடி 
வரப்பண்ணி, இந்த மனுஷனுக்கு முன்பாக 
எனக்கு இரக்கம்‌ கிடைக்கப்பண்ணியருளூம்‌" 
(நெகே 111) என்று பிரார்த்திக்கிறார்‌. 


. இஸ்ரவேல்‌: 


கர்த்தர்‌ தம்முடைய 
மகாவல்லமையினாலும்‌, பலத்த 
தின்‌ ய்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரை 

கிப்தின்‌ அடிமைத்தனத்திலிருந்து, 
ஏற்கெனவே மீட்டுக்கொண்டார்‌. அதே 
போன்ற வல்லமை இப்போது மறுபடியும்‌ 
வெளிப்படவேண்டுமென்று. நெகேமியா 
பிரார்த்தனை செய்கிறார்‌. 


நெகேமியா 
சொல்லும்போது, தான்‌ 

பானபாத்திரக்காரனாகயிருப்பதாக 
சொல்லுகிறார்‌. ராஜாவுக்கு முன்பாக 
நெகேமியாவுக்கு இரக்கம்‌ கிடைக்கவேண்டும்‌. 
கர்த்தரே இந்தக்‌ காரியத்தை செய்து 
கொடுக்க முடியும்‌. நெகேமியா இதையும்‌ 
கர்த்தரிடத்தில்‌ ஜெபிக்கிறார்‌. “இந்த 
முன்பாக எனக்கு இரக்கம்‌ 
ம்‌” (நெகே 11) 


தன்னைப்பற்றிச்‌ 
ராஜாவுக்கு 


பிரார்த்தனை செய்கிறார்‌. 





நெகேமியா - விரிவுரை i 
NEHEMIAH - COMMENTARY 


நெகேமியாவுக்கு பெர்சியா தேசத்து 
ராஜாவின்‌ இரக்கம்‌ தேவைப்படவில்லை. 
அவருக்கு  கர்த்ருடைய இரக்கமே 
தேவைப்படுகிறது. நெகேமியா ராஜாவின்‌ 
இரக்கத்தைப்பற்றி தன்னுடைய ஜெபத்தில்‌ 
சொன்னாலும்‌, அவர்‌ மெய்யாகவே 
கர்த்தருடைய இரக்கத்தையே நாடுகிறார்‌ 
நமக்கு கர்த்தருடைய கிருபையும்‌ இரக்கமும்‌ 
கிடைக்கும்போது, மனுஷருடைய கண்களில்‌ 
தயவும்‌ கிடைக்கும்‌. 


QOODNENS 


ரி 


ERS 





i= FTE 
TT 


பாழாய்க்‌ 
அதின்‌ 
சுட்டெரிக்கப்பட்டு 
ங்திலையம்‌ கேட்டு நெகேமியா 
வேதனைப்படுகிறார்‌. ்‌ 


கிடக்கிற 
வாசல்கள்‌ 
கிடக்கிற 
மிகவும்‌ 


கர்த்தரிடத்தில்‌ போராடி 
நெகேமியாவும்‌ கர்த்தரிடத்தில்‌ போராடி 
ஜெபிக்கிறார்‌. கர்த்தரிடத்தில்‌ ஜெபிக்கும்போது, 
நமக்கு மனுஷர்மீதும்‌ வெற்றி கிடைக்கும்‌. 


நெகேமியா கர்த்தரிடத்தில்‌. 
ஜெடித்ததன்‌ விளைவாக அவருக்கு 
ராஜாவின்‌ கண்களிலே தயவு கிடைக்கிறது. 
எருசலேமின்‌ வாசல்களை ர்‌ 
கட்டுவதற்காக ராஜா 
எருச। ணம்‌ 
கொடுக்‌ 
தனந தேவையா ன க 
நெகேமியாவுக்கு கொடுக்க 
பிறப்பிக்கிறான்‌ (நெகே 2-8) 
நெகேமியாவுக்கு ஜெபத்தினால்‌ கிடைத்த 
முதலாவது வெற்றியாகும்‌. 


நெறேயியாவக்கு சத்துருக்கள்மதும 
வெற்றி கிடைக்கிறது. 

தேசத்திலிருந்து எருசலேம்‌ 
பிரயாணம்பண்ணும்போ, 
சேர்வைக்காரரும்‌, 
நெகேமியாவோடு 

(நெகே 2:9-11) 


நெகேமியாவை பரியாசம்பண்ணி 
நிந்தித்து Es சத்துருக்கள்மீதும்‌ 
அவருக்கு கிடைக்கிறது 
(நெகே 219,20). 


எருசலேமின்‌ அலங்கத்தைக்‌ 
கட்டுவதற்கு ஏராளமான ஆப்கள்‌ 
தேவைப்படுவார்கள்‌. நெகேமியா எருசலேமின்‌ 
அலங்கத்தைக்‌ கட்டும்‌ வேலையைப்பற்றி 
ஜனங்களிடம்‌ சொல்லுகிறார்‌ அந்து 
அவர்கள்‌ அந்த நல்ல வேலைக்கு 
தங்கள்‌ கைகளை திடப்படுத்துகிறார்கள்‌. 


செகேமியா 
NEHEMIAH - COMMENTARY 


- விரிவுரை 


நெகேமியாவுக்கு இந்த விஷயத்தில்‌ 
ஜனங்கள்மீதும்‌ வெற்றி கிடைக்கிறது 
(நெகே 22-16) 


எருசலேமின்‌ அலங்கத்தைக்‌ 
கட்டுவதற்கு எல்லா ஜனங்களும்‌ தங்கள்‌ 
கைகளை 'திடப்படுத்துகிறார்கள்‌. 
எருசலேமின்‌  அலங்கத்தை அவர்கள்‌ 
எல்லோருமாக சேர்ந்து கட்டுகிறார்கள்‌. இந்த 
நெகேமியாவுக்கு, 
ஜனங்கள்மீது வெற்றி கிடைக்கிறது. 
(நெகே 2:17,18), 


அர்தசஷ்டா ராஜா 
நெகே 2:1-8. 


நெகே 21. அர்தசஷ்டா ராஜாவின்‌ 
இருபதாம்‌ வருஷம்‌ நிசான்‌ மாதத்திலே, 
திராட்சரசம்‌ ராஜாவுக்கு முன்பாக. 
வைத்திருக்கையில்‌, நான்‌ அதை எடுத்து 
அவருக்குக்‌ கொடுத்தேன்‌; நான்‌ முன்‌ 
ஒருபோதும்‌ அவர்‌ சமுகத்தில்‌ 
துக்கமாயிருத்ததில்லை. 


நெகே ௨௨ அப்பொழுது ராஜா 
என்னைப்‌ பார்த்து: ந 
துக்கமுகமாயிருக்கிறது என்ன? உனக்கு 
வியாதியில்லையே இது மனதின்‌. 
துக்கமே ஒழிய வேறோன்றும்‌ அல்ல 
என்றார்‌; அப்பொழுது நான்‌ மிகவும்‌ 
பயந்து, 


நெகே 2:3. ராஜாவை நோக்கி: ராஜா 
என்றைக்கும்‌ வாழ்க; என்‌ பிதாக்களின்‌ 
கல்லறைகள்‌ இருக்கும்‌ ஸ்தலமாகிய 
நகரம்‌. 

வாசல்கள்‌. 

௬ட்டெரிக்கப்பட்டதுமாய்க்‌ 
கிடக்கும்போது, நான்‌ துக்கமுகத்தோடு 
'இராதிருப்பது எப்படி, என்றேன்‌. 


நெகே ஆஃ. அப்பொழுது ராஜா 
என்னைப்‌ பார்த்து: நீ கேட்கிற காரியம்‌ 
அப்பொழுது நான்‌: 
தேவனை நோக்கி 





f= THE] தெகேமியா 
யா்‌ 


நெகே 25. ராஜாவைப்‌ பார்த்து: 
ராஜாவுக்குச்‌. சித்தமாயிருத்து, 
அடியேனுக்கு உமது சமுகத்தில்‌ தயை 
கிடைத்ததானால்‌, என்‌ பிதாக்களின்‌ 


கல்லறைகளிலிருக்கும்‌ பட்டணத்தைக்‌ 
தேசத்துக்கு தீர்‌ 
அனுப்ப 


கட்டும்படி, 
என்னை 
வேண்டிக்கொள்ளுகிறேன்‌ என்றேன்‌. 


நெகே 2:6. அப்பொழுது ராஜஸ்திரீயும்‌ 
பக்கத்தில்‌ உட்கார்த்திருத்தான்‌. ராஜா 
என்னைப்‌ பார்த்து: உன்‌ பிரயாணம்‌. 
எத்தனைநான்‌ செல்லும்‌, தீ எப்பொழுது. 
திரும்பிவருவாய்‌ என்று கேட்டார்‌. 
இவ்வனவு காலம்செல்லுமென்று நான்‌: 
ராஜாவுக்குச்‌ சொன்னபோது, என்னை 
அனுப்ப அவருக்குச்‌ சித்தமாயிற்று. 


நெகே 2:7. பின்னும்‌ நான்‌ ராஜாவைப்‌ 
பார்த்து: த்தால்‌ 
சித்தமாயிருத்தால்‌, 

மூதாதேசுத்துக்குப்‌ போய்ச்சேருமட்டம்‌, 
நதிக்கு. அப்புறத்திலிருக்கிற. 
தேசாதிபதிகன்‌ என்னை 
வழிவிட்டனுப்பும்படிக்கு அவர்களுக்குக்‌ 
கடிதங்கள்‌ கொடுக்கும்படிக்கும்‌, 


நெகே 2:8, தேவாலயத்துக்கு இருக்கிற 
அரணின்‌ கதவு வேலைக்கும்‌, நகர 
அலங்கத்தின்‌ வேலைக்கும்‌, நாண்‌ 
தங்கப்போகிற வீட்டின்‌ வேலைக்கும்‌ 
வேண்டிய மரங்களை ராஜாவின்‌. 
வனத்துக்‌ காவலானனாகிய ஆசாப்‌ 
எனக்குக்‌ கொடுக்கும்படிக்கும்‌, 
அவனுக்கும்‌ கடிதம்‌ 
கட்டனையிடப்படுவதாக என்றேன்‌; 
என்தேவனுடைய  தயவுன்ன கரம்‌. 
என்மேல்‌ இருந்தபடியால்‌ ராஜா 
அவைகனைனனக்குக்‌ கட்டனையிட்டார்‌. 


யூதா 


எருசலேம்‌ 
அங்கங்களும்‌ 
கட்டப்படவேண்டுமென்று 
கர்த்தரிடத்தில்‌ ஜெபம்பண்ணுகிறார்‌. 
மூன்று மாதங்கள்‌ ஆகும்‌ 
நெகேமியா கர்த்தரிடத்தில்‌ 
ஜெபம்பண்ணுகிறார்‌. 
அலங்கங்கள்‌ இடிந்து கிடக்கிற 
நெகேமியா 
கேள்விப்படுகிறார்‌ 
மாதமாயிற்று. 
கடந்துவிட்டது. 


- விரிவுரை 
NEHEMIAH - COMMENTARY 


நெகேமியா நிசான்‌ 
அர்த்சஷ்டா ராஜாவினிடத்தில்‌, தான்‌ 
எருசலேமுக்குபோக விரும்பும்‌ காரியத்தை 
பணிவோடு விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 
ஒருவேளை இந்த நான்கு மாதங்களும்‌ 
மழைகாலமாவோ அல்லது குளிர்காலமாவோ 
இருந்திருக்கலாம்‌. அது பிரயாணத்திற்கு 
ஏற்ற காலமல்ல. நல்ல பிரயாணத்திற்கு. 
சாதகமான காலம்‌ வரும்‌ வரையிலும்‌ 
நெகேமியா காத்திருக்கிறார்‌. 


மாதத்திலே. 


அர்தசஷ்டா ராஜாவின்‌ 
அனுமதியில்லாமல்‌ அவரை யாரும்‌ பார்க்க 
வரமுடியாது. ஒருவேளை நெகேமியாவுக்கு 
நிசான்‌ மாதத்தில்தான்‌ ராஜாவைப்‌ பார்க்கும்‌ 
அனுமதி கிடைத்திருக்கலாம்‌. 


ப்பிக்கப்படாமல்‌, 
ராது அடதக்‌ 
புருஷரானாலும்‌ 
ஸ்திரீயானாலும்‌ சரி, அவர்கள்‌ 
பிழைக்கும்படிக்கு அவர்களுக்கு ராஜா 
பொற்செங்கோலை நீட்டினாலொழிய மற்றப்படி 
சாகவேண்டும்‌ என்கிற ஒரு தவறாத 
சட்டமுண்டு, இது ராஜாவின்‌ சகல. 
ஊழியக்காரருக்கும்‌, ராஜாவினுடைய 
நாடுகளிலுள்ள ஜனங்களுக்கும்‌ 
தெரியும்‌: இந்த முப்பது 
நாளளவும்‌ ராஜாவினிடத்தில்‌ 
வரவழைப்பிக்கப்படவில்லை என்று 
சொல்லச்சொன்னாள்‌" (எஸ்‌ 4:1) 


நிசான்‌ மாதத்திலே ராஜாவுக்கு 
திராட்சரசம்‌ கொடுக்கும்‌ வாய்ப்பு 
நெகேமியாவுக்கு கிடைக்கிறது. அர்தசஷ்டா 
ராஜாவின்‌ இருபதாம்‌ வருஷம்‌ நிசான்‌ 
மாதத்திலே, திராட்சரசம்‌ ராஜாவுக்கு முன்பாக 
வைத்திருக்கையில்‌, நெகேமியா அதை 
எடுத்து ராஜாவுக்குக்‌ கொடுக்கிறார்‌ 
(நெகே 21). 


யாராவது 
உள்முற்றத்தில்‌ 
பிரவேசித்தால்‌, 


சகல. 
நான்‌ 


வறம்‌ ப்‌ அலல்‌ பேபி 
அழைக்கப்பட்ட மாதத்தை நிசான்‌ என்று 
அழைக்கிறார்கள்‌. யூதருடைய நாள்காட்டியில்‌ 
இது முதலாவது மாதமாகும்‌. 





i THE] தெகேமியா 
யாய்‌ 


நெகேமியா அர்தசஷ்டா. 
பானபாத்திரக்காரனாயிருக்கிறார்‌. பெர்சிய 
அரண்மனையில்‌ இந்தப்‌ பதவி மிகவும்‌ 
உயர்ந்த பதவியாகும்‌. ராஜாவுடைய சமுகத்தில்‌. 
பானபாத்திரக்காரன்‌ தினமும்‌ வந்து 
ராஜாவுக்கு ஊழியம்‌ செய்வான்‌. ராஜா 
ஓய்வாக இருக்கும்‌ நேரமெல்லாம்‌ இவனும்‌ 
அவரோடு கூடவே இருப்பான்‌. 
மற்றவர்களுக்குக்‌ கிடைக்காத அநேக. 
சிலாக்கியங்கள்‌  பானபாத்திரக்காரனுக்குக்‌ 
கிடைக்கும்‌. பானபாத்திரக்காரன்‌' 
பொதுவாக அரவாணியாக இருப்பான்‌. 
சாலொமோன்‌ ராஜாவின்‌ அரண்மனையிலும்‌ 
அவனுக்குப்‌ பணிவிடை செய்ய 
பானபாத்திரக்காரர்கள்‌ இருந்தார்கள்‌. 
(இராஜா 10:5; 2நாளா 9:4). 


ராஜாவுக்‌ 
துக்கமுகமாய்‌ 
இதற்கு முன்பு 


ராஜாவுக்கு 


பாக யாரும்‌ 
க்க முடியாது. நெகே 
ஒருபோதும்‌ ராஜாவின்‌ 
சமுகத்தில்‌, துக்கமுகமாயிருந்ததில்லை. 
ராஜா கேட்கும்போது நெகேமியா அவருக்கு 
திராட்சரசத்தை எடுத்து கொடுக்கவேண்டும்‌. 
அப்போது நெகேமியாவின்‌ முகம்‌ 
சந்தோஷமான முகமாகமிருக்கவேண்டும்‌ 


ராஜா. நெகேமியாவின்‌ முகத்தைப்‌ 
பார்ப்பார்‌ நெகேமியாவின்‌ முகம்‌ 
துக்கமாயிருந்தால்‌, அது ராஜாவுக்கு. 
பிடிக்காது. அவருக்கு கோபம்‌ வந்துவிடும்‌ 
ஆனால்‌ இப்போது நெகேமியா ராஜாவின்‌ 
சமுகத்தில்‌ துக்கமுகமாயிருக்கிறார்‌. 


அப்பொழுது ராஜா நெகேமியாவைப்‌ 
பார்த்து: “நீ துக்கமுகமாயிருக்‌ 
உனக்கு வியாதிமில்லையே. 
துக்கமே ஒழிய வேறோன்றும்‌ அல்ல" என்று 
சொல்லுகிறான்‌ (நெகே 2:2). 


ராஜாவின்‌ வார்த்தைகளைக்‌ 
கேட்டபோது நெகேமியாவுக்கு மிகுந்த 
பயழுண்டாயிற்று. நெகேமியாவின்‌ துக்கமுகம்‌ 
ராஜாவுக்கு தெரிந்துவிடுகிறது. ஆகையினால்‌ 
நெகேமியா ராஜாவுக்கு முன்பாக மிகவும்‌ 
பயப்படுகிறார்‌. 


ராஜாவுடைய சமுகத்திற்கு முன்பாக 
நெகேமியா இதற்கு முன்பு துக்க முகமாக 
இருந்ததில்லை. நெகேமியா தன்னுடைய 
துக்கத்தை வெளிப்படுத்தாமல்‌ மறைத்துப்‌ 
பார்த்தார்‌. ஆனாலும்‌ ராஜாவுக்கு 
'நெகேமியாவின்‌ துக்கம்‌ தெரிந்து விட்டது. 


- விரிவுரை 
NEHEMIAH - COMMENTARY 


பெர்சிய ராஜாக்களுக்கு முன்பாக 
வேலைக்காரர்கள்‌ எப்போதும்‌ சந்தோஷமாக 
இருக்க வேண்டும்‌. ராஜாவுக்கு முன்பாகத்‌ 
துக்கமுகமாக இருப்பது மிகப்பெரிய குற்றம்‌. 
இதற்காக மரண தண்டனை கூட 
கொடுக்கப்படலாம்‌. ராஜாவுக்குத்‌ தன்னுடைய 
துக்கம்‌ தெரிந்துவிட்டடியினால்‌ தனக்கு 
என்ன தண்டனை கிடைக்குமோ என்று 
நெகேமியா மிகவும்‌ பயப்படுகிறார்‌. ஆனால்‌ 
ராஜாவோ நெகேமியாவைத்‌ தண்டிப்பதற்குப்‌ 
பதிலாக அவரை ஆசீர்வதிக்கிறான்‌ 
(நெகே 2:2-8) 

நல்லவர்கள்‌ தங்கள்‌ 
வார்த்தைகளினாலும்‌, 
துக்கப்படுத்தாத, 
சந்தோஷமான 
தங்களுடைய 


கோபப்படுத்தாத 

வார்த்தைகளினாலும்‌, 
கருத்துக்களை எடுத்துச்‌ 
நம்முடைய ஆவிக்குரிய 
நாம்‌ கோபமான 
வார்த்தைகளைப்‌ பேசாமல்‌, சமாதானமான 
வார்த்தைகளையும்‌, சந்தோஷமான 
வார்த்தைகளையும்‌ பேசக்கற்றுக்கொள்ள 
வேண்டும்‌. 


“அழ ஒரு காலமுண்டு, நகைக்க ஒரு 
காலமுண்டு: புலம்ப ஒரு காலமுண்டு, 
நடனம்பண்ண ஒரு காலமுண்டு" (பிர 3:4) 


முகம்‌ 

காரணம்‌ 
நெகேமியாவால்‌ 
உண்மையை மறைக்க முடியவில்லை. 
அப்பொழுது நெகேமியா ராஜாவை நோக்கி, 
“ராஜா என்றைக்கும்‌ வாழ்க; என்‌: 
பிதாக்களின்‌ கல்லறைகள்‌ இருக்கும்‌ 
ஸ்தலமாகிய நகரம்‌ பாழானதும்‌, அதின்‌ 
வாசல்க* அக்கினியால்‌. 
சுட்டெரிக்கப்பட்டதுமாய்க்‌ கிடக்கும்போது, 
நான்‌ துக்கமுகத்தோடு இராதிருப்பது எப்படி" 
(நெகே 2:3) என்று சொல்லுகிறார்‌. 


தன்னுடைய 
துக்கமாமிருப்பதற்கான 
நெகேமியாவுக்கு தெரியும்‌. 


நகரம்‌ பாழாய்க்‌ 

அதின்‌ வாசல்கள்‌ 
அக்கினியால்‌ சுட்டெரிக்கப்படுகிறது. இதுவே 
நெகேமியாவின்‌ துக்க முகத்திற்கு காரணம்‌, 
ராஜா நெகேமியாவின்‌ துக்க முகத்தைக்‌ 
குறித்து விசாரிக்கும்போது, நெகேமியா 
உண்மையைச்‌ சொல்லாமல்‌ அதை மூடி 


காரணத்தை சொல்லுகிறார்‌. 





செகேமியா 


i THE 
TT 


நெகேமியா ஒருவேளை 
வியாதியாயிருப்பாரோ என்னும்‌ சந்தேகம்‌ 
ராஜாவுக்கு வந்திருக்கிறது. ஆனாலும்‌, “இது. 
மனதின்‌ துக்கமே ஒழிய வேறொன்றும்‌ 
அல்ல" என்று ராஜா சமாதான 
வார்த்தைகளை சொல்லுகிறார்‌. ஆனால்‌ 
நெகேமியாவோ உண்மையை மறைக்காமல்‌, 
“எருசலேம்‌ நகரம்‌ பாழாய்க்‌ கிடக்கும்போது, 
அதின்‌ வாசல்கள்‌ அக்கினியால்‌ 
சுட்டெரிக்கப்பட்டு கிடக்கும்போது. நான்‌ 
துக்கமுகத்தோடு இராதிருப்பது எப்படி” என்று 
கேட்கிறார்‌. இதுவே நெகேமியாவின்‌. 
துக்கமுகத்திற்கு உண்மையான காரணம்‌. 


அர்தசஷ்டா ராஜா நெகேமியாவின்மீது 
பிரியமாயிருக்கிறார்‌ நெகேமியாவின்‌ 
துக்கமுகம்‌ சந்தோஷமாய்‌ மாறவேண்டும்‌. 
என்பது ராஜாவின்‌ ஆகையினால்‌ 
ராஜா நெகேமியாவைப்‌ பார்த்து. “நீ 
கேட்கிற காரியம்‌ என்‌, என்று 
கேட்கிறான்‌. ஒருவேளை அர்தசஷ்டா ராஜா 
ூறமார்க்க்தை நேரிக்கிறவனாயிருக்கலாம்‌. 
இந்த ராஜாதான்‌ எஸ்றாவை ஈருசலேக்கும்‌ 
போகுமாறு அனுப்பியவன்‌. யூதாதேசத்திலே 
ஆவிக்குரிய காரியங்களை 
சீர்படுத்துவதற்காக  அர்தசஷ்டா ராஜா 
எஸ்றாவை எருசலேமுக்கு அனுப்பினான்‌. 


ஒரு 
எருசலேமின்‌ 
எடுப்பித்த. 


இப்போது. 
நேசாதியதியாகமிரக்கிறாள்‌ 
அலங்கங்களை மறுபடியும்‌ 
கட்டுவதற்காக, அவன்‌ நெகேமியாவை 
அங்கே அனுப்பப்போகிறான்‌. எருசலேமுக்கு 
நன்மை செய்யவேண்டும்‌ என்னும்‌ விருப்பம்‌ 
அர்தசஷ்டா ராஜாவின்‌ மனதிலிருக்கிறது. 
ஆகையினால்‌ ராஜா  நெகேமியாவைப்‌ 
பார்த்து, “நீ கேட்கிற காரியம்‌ என்ன" என்று 
கேட்கிறான்‌ 


ராஜா நெகேமியாவிடம்‌ அவனுடைய 
தவல்‌ குறித்து கேட்கிறான்‌. ராஜாவிடம்‌ 
பேசுவதற்கு முன்பாக நெகேமியா 
கர்த்தரிடத்தில்‌ ஜெபிக்கிறான்‌. தன்னுடைய 
விண்ணப்பம்‌ ராஜாவின்‌ இருதயத்தில்‌ ஏற்றுக்‌ 
கொள்ளப்பட வேண்டும்‌ என்று பரலோகத்தின்‌ 
தேவனை நோக்கி ஜெபம்பண்ணுகிறான்‌. 
இதுபோன்ற ஜெபம்‌ இங்கு இரண்டாம்‌. 
முறையாகக்‌ கூறப்பட்டிருக்கிறது. 
(நெகே 2:4; நெகே 111). 


- விரிவுரை 
NEHEMIAH - COMMENTARY 


ராஜாவின்‌ கேள்விக்கு நெகேமியா 
உடனே பதில்‌ சொல்லவில்லை. ராஜாவுக்கு 
பதில்‌ சொல்லும்‌ முன்பாக, நெகேமியா 
பரலோகத்தின்‌. தேவனை நோக்கி 
ஜெபம்பண்ணுகிறார்‌. ராஜாவிடத்தில்‌ 
பேசுவதற்கு கர்த்தர்‌ நெகேமியாவுக்கு 
ஞானமுள்ள வார்த்தைகளைத்‌ தரவேண்டும்‌. 
நெகேமியாவின்‌ விண்ணப்பங்களை 
அங்கீகரித்து உதவி செய்வதற்கு, கர்த்தர்‌ 
ராஜாவுக்கு கிருபையுள்ள இருதயத்தை 
தரவேண்டும்‌. இந்த இரண்டு 
காரியங்களையும்‌ கர்த்தரால்‌ மாத்திரமே 
கொடுக்க முடியும்‌. ஆகையினால்‌ நெகேமியா 
பரலோகத்தின்‌ தேவனை 
நோக்கி ஜெபம்பண்ணி, அவருடைய 
உதவியையும்‌ ஒத்தாசையையும்‌ நாடுகிறார்‌. 
நெகேமியாவுக்கு ஞானமுள்ள 
வார்த்தைகள்‌ தேவைப்படுகிறது. அவருக்கு 


நெகே 6914; 
ராஜாவுடைய 
சமுகத்தில்‌ தனக்குச்‌ சகாயம்‌ கிடைக்க 
வேண்டுமென்று நெகேமியா கர்த்தரிடத்தில்‌ 
விண்ணப்பம்‌ பண்ணுகிறார்‌. யூதா 
தேசத்திற்குச்‌ சென்று, அங்கு பட்டணத்தைக்‌ 
கட்ட ராஜா தன்னை அனுப்ப வேண்டுமென்று 
(நெகே நெகேமியா ராஜாவிடம்‌. 
விண்ணப்பம்‌ பண்ணுகிறார்‌. நெகேமியாவின்‌ 
விண்ணப்பத்தைக்‌ கர்த்தரும்‌ 
அங்கிகரிக்கிறார்‌. ராஜாவும்‌ 
அங்கிகரிக்கிறான்‌. (நெகே 216-8). 


நெகேமியா 
பார்த்து, 
அடியேனுக்கு 
கிடைத்ததானால்‌, 
கல்லறைகளிலிருக்கும்‌ 

கட்டும்படி, யூதா 

என்னை அனுப்ப வேண்டிக்கொள்ளுகிறேன்‌"' 
(நெகே 2:5) என்று கேட்கிறார்‌. 


ர்‌ 
ராஜாவக்குச்‌ 
உமது, 


ராஜாவைப்‌ 





i THE] தெகேமியா 
யாய்‌ 


நெகேமியா பின்னும்‌ ராஜாவைப்‌ 
பார்த்து, “ராஜாவுக்குச்‌ சித்தமாயிருந்தால்‌, 
நான்‌ யூதாதேசத்துக்குப்போய்ச்சேருமட்டும்‌. 
நதிக்கு அப்புறத்திலிருக்கிற தேசாதிபதிகள்‌ 
என்னை வழிவிட்டனுப்பும்டிக்கு 
அவர்களுக்குக்‌ கடிதங்கள்‌ 
கொடுக்கும்படிக்கும்‌,. தேவாலயத்துக்கு 
இருக்கிற அரணின்‌ கதவு வேலைக்கும்‌, 
நகர அலங்கத்தின்‌ வேலைக்கும்‌, நான்‌ 
தங்கப்போகிற வீட்டின்‌ வேலைக்கும்‌ 
வேண்டிய மரங்களை ராஜாவின்‌ வனத்துக்‌ 
காவலாஎனாகிய  ஆசாப்‌ எனக்குக்‌ 
'கொடுக்கும்படிக்கும்‌, அவனுக்கும்‌ ஒரு கடிதம்‌ 
குட்டளையிடப்படுவதாக” (நெகே 2:78) 
என்றும்‌ கேட்கிறார்‌ 
பெர்சியா தேசம்‌ 

விரிந்து பரவியிருக்கிறது. 
ராஜாவின்கீழ்‌ ஏராளமான 
இருக்கிறார்கள்‌. நெகேமியா எருசலேமிலே 
அலங்கு; கட்டுவதற்கும்‌, அதன்‌ 
வாசல்களை செப்பனிடுவதற்கும்‌ ஏராளமான 
ம. 

பகுதியிலுள்‌ 

நெகேமியாலக்கு ஆதரவாயிருக்கவேண்டும்‌. 


நெகேமியா செருபாபேலோடோ 
(எஸ்றா 21-70), எஸ்றாவோடோ (எஸ்றா 8) 
எருசலேமிற்குத்‌ திரும்பிப்‌ போகவில்லை. 
ம்‌, எஸ்றாவும்‌ எருசலேமிற்குப்‌ 
வருஷங்களுக்குப்‌ பின்பு, 
அங்கு போகிறார்‌ 
(நெகே 11; நெகே 21) 

பெர்சிய 

மாகாணத்திலிருந்து 


மகாவிஸ்தாரமாய்‌ 
அர்தசஷ்டா 
தேசாதிபதிகள்‌ 


தேசத்தில்‌ 


ஒரு 
மற்றொரு 
மாகாணத்திற்குப்‌. படின்‌ பண்ணும்போது. 


ராஜாவின்‌ முன்‌ பெற்றிருக்க 
வேண்டும்‌. ராஜாவின்‌ தில்‌ பெற்றால்‌ 
அந்த நபர்‌ எந்த மாகாணத்திற்குப்‌ பிரயாணம்‌ 
பண்ணினாலும்‌, அந்த மாகாணத்தின்‌ 


தேசாதிபதி அந்த நபருக்குப்‌ பாதுகாப்பு 
கொடுப்பார்‌ 


நெகேமியா இவற்றையெல்லாம்‌ 
பெற்றுக்கொள்ளவேண்டும்‌ என்று விரும்பி, 
ராஜாவிடம்‌ பணிவோடு கேட்கிறார்‌. 
தேவனுடைய தயவுள்ள கரம்‌ நெகேமியாவின்‌ 
மேல்‌ இருக்கிறது. ஆகையினால்‌ அர்தசஷ்டா 


- விரிவுரை 
NEHEMIAH - COMMENTARY 


அர்தசஷ்டா ராஜா 
நெகேமியாவின்மேல்‌  பிரியமாயிருக்கிறார்‌. 
நெகேமியா ராஜாவின்‌ பானபாத்திரக்காரன்‌. 
ராஜாவுக்கு நெகேமியாவின்‌ சேவை 
தேவைப்படுகிறது. நெகேமியா ராஜாவுக்கு 
திராட்சரசத்தை எடுத்து கொடுக்கும்போதும்‌, 
தன்னுடைய விண்ணப்பங்களை 
ராஜாவினிடத்தில்‌ சொல்லும்போதும்‌, 
ராஜஸ்திரீயும்‌ ராஜாவின்‌ பக்கத்தில்‌ 
உட்கார்ந்திருக்கிறாள்‌. 


அப்பொழுது ராஜா நெகேமியாவைப்‌ 
பார்த்து, “உன்‌ பிரயாணம்‌ எத்தனை நாள்‌ 
செல்லும்‌, நீ எப்போது திரும்பி வருவாய்‌” 
என்று கேட்கிறான்‌. நெகேமியாவை 
எருசலேமுக்கு நிரந்தரமாய்‌ அனுப்பி வைக்க 
ராஜாவுக்கு இஷ்டமில்லை. நெகேமியாவின்‌ 
சேலையை இழக்க ராஜா ஆயத்தமாயில்லை. 
நெகேமியா ராஜாவினிடத்தில்‌, தான்‌ திரும்பி 
வருவதற்கு இவ்வளவு காலம்‌ செல்லும்‌ 
என்று சொல்லுகிறார்‌. அதைக்‌ கேட்டபோது 
ராஜாவுக்கு  நெகேமியாவை அனுப்ப 
சித்தமாயிற்று நெகேமியா ஒரு நல்ல 

க. எருசலேழுக்குப்‌ போக 
விரும்புகிறார்‌. அந்த நல்ல வேலையில்‌ 
ராஜாவின்‌ உதலியும்‌ நெகேமியாவுக்கு, 


ராஜாவினிடத்தில்‌ 
க, ன்‌ 
பேசினார்‌. 
ராஜாவின்மீது, 


பெர்சியாவின்‌ ராஜாவுக்கு பக்கத்தில்‌ 
ராஜஸ்திரீயும்‌ உட்கார்ந்திருக்கிறாள்‌. 
பொதுவாக பெர்சியா தேசத்து அரமனையில்‌, 
ராஜஸ்திரீ கூட, ராஜாவின்‌ அனுமதியில்லாமல்‌ 
அவரைப்‌ பார்க்க வரமுடியாது. 
இப்போது ராஜஸ்திர்‌ ராஜாவுக்கு 
அருகில்‌ உட்கார்ந்திருப்பது, நெகேமியாவுக்கு 
அநுகூலமாயிருக்கிறது. கர்த்தர்‌ தம்‌ 
பிள்ளைகளுக்கு 


சூழ்நிலைகளையும்‌, 
ஏற்படுத்தி தருகிறார்‌ 





i FTE 
TT 


ஏழாம்‌ நாளிலே. ராஜா 
திராட்சரசத்தினால்‌ களிப்பாயிருக்கும்போது. 
மகா ரூபவதியாயிருந்த ராஜஸ்திரீயாகிய 
வஸ்தியின்‌ செளந்தரியத்தை ஜனங்களுக்கும்‌ 
பிரபுக்களுக்கும்‌ காண்பிக்கும்படி, ராஜகிரீடம்‌ 
தரிக்கப்பட்டவளாக, அவளை ராஜாவுக்கு 
முன்பாக அழைத்துவரவேண்டுமென்று. 
ராஜாவாகிய அகாஸ்வேருவின்‌ சமுகத்தில்‌ 
சேவிக்கிற மெகுமான்‌, பிஸ்தா, அற்போனா, 
பிக்தா, அபக்தா, சேதார்‌, கர்காஸ்‌ என்னும்‌ 
ஏழு பிரதானிகளுக்கும்‌ கட்டளையிட்டான்‌” 
(எஸ்‌ 110/1) 


கர்த்தருடைய கிருபையும்‌, வல்லமையும்‌ 
நெகேமியாவுக்கு கிடைத்திருக்கிறது. 
தேவனுடைய ள்‌ ம்‌ 
நெகேமியாவின்மேல்‌ 
அவருடைய ஸ்‌ 
அங்கீகரிக்கிறான்‌. 
காரியத்தையும்‌ செய்வதற்கு முன்பாக, 
ஜெபம்பண்ணிவிட்டு செய்ய ஆரம்பிக்க 
வேண்டும்‌. அப்போதுதான்‌ கர்த்தருடைய 
தயவுள்ள கரம்‌ நம்மேலும்‌ இருக்கும்‌ 


நாம்‌ 


எருசலேமில்‌ நெகேமியா 
நெகே 29-20 


நெகே 29. அப்படியே நான்‌ நதிக்கு 
அப்புழத்திலிருக்கிற. 
தேசாபதிகளிடத்துக்கு வந்து, 
ராஜாவின்‌ கடிதங்களை அவர்களுக்குக்‌ 
கொடுத்தேன்‌; ராஜா என்னேோடேகூட. 
இராணுவச்‌ 'சேர்வைக்காரரையும்‌, 
குதிரைவீரரையும்‌ அனுப்பியிரு த்தார்‌. 


நெகே 2:10. இதை ஓரானியனான 
சள்பல்லாத்தும்‌, 'அம்மோனியனான. 
தெபியா என்னும்‌ ஊழியக்காரனும்‌. 
கேட்டபோது, இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ 
நன்மையை விசாரிக்க ஒருவன்‌ வந்தான்‌ 
என்பது அவர்களுக்கு மிகவும்‌ 
விசனமாயிருந்தது. 


நெகே 2:11. நான்‌ எருசலேமுக்கு வத்து, 
அங்கே மூன்றுநான்‌ இருத்தயின்பு, 


நெகேமியா - விரிவுரை 
NEHEMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நெகே 212. நான்‌ சில மனுஷரைக்‌ 
கூட்டிக்கொண்டு, ராத்திரியில்‌ எழுந்து 
நகர சோதனை செய்தேன்‌; ஆனாலும்‌ 
எருசலேமுக்காகச்‌ செய்யும்படி என்‌ 
தேவன்‌ என்‌ மனதிலே வைத்ததை நான்‌ 
ஒருவருக்கும்‌ அறிவிக்கவில்லை நான்‌ 
ஏறிப்போன மிருகமேயல்லாமல்‌ 
வேறொரு மிருகமும்‌ 
என்னோடிருந்ததில்லை. 


நெகே 218. நான்‌ அன்று ராத்திரி 
பன்னத்தாக்கின்‌' வாசல்வழியாய்ப்‌ 
புறப்பட்ட, வஜுசர்ப்பத்‌ துரவைக்‌ 
கடத்து, குப்யைமேட்டு வாசலுக்கு 
வத்து, எருசலேமில்‌ இடிந்துபோன: 
அலங்கத்தையும்‌, அக்கினியால்‌. 
சுட்டெரிக்கப்பட்ட அதின்‌ 
வாசல்களையும்‌ பார்வையிட்டேன்‌. 


நெகே 2௮4. அவ்விடத்தை விட்டு 
ஊருணி வாசலண்டைக்கும்‌, ராஜாவின்‌. 
குளத்தண்டைக்கும்‌ போனேன்‌; நான்‌ 
ஏறியிருந்த மிருகம்‌ அங்கே. 
நடத்துபோகிறதற்கு 
வழியில்லாதிருந்தது. 


நெகே 245. அன்று ராத்திரியிலேயே 
நான்‌ ஆற்றோரமாய்‌. போய்‌, 
அலங்கத்தைப்‌ பார்வையிட்டுத்‌ திரும்பி, 
பன்னத்தாக்கின்‌' வாசல்வழியாய்‌ 
வந்துவிட்டேன்‌. 


நெகே 2:16. நான்‌ போனதும்‌, நான்‌ 
செய்ததும்‌ அதிகாரிகள்‌ ஒருவருக்கும்‌ 
தெரியாது; அதுவரையிலும்‌ நாண்‌ 
மூதருக்காகிலும்‌, ஆசாரியர்கள்‌ 
பெரியவர்கள்‌ அதிகாரிகளூக்காகிலும்‌, 
வேலைசெய்கிற மற்றவர்களுக்காகிலும்‌ 
ஒன்றும்‌ அறிவிக்கவில்லை. 


நெகே 217. பின்பு நான்‌ அவர்களை 
நோக்கி: எருசலேம்‌ 
பாழாயிருக்கிறதையும்‌, அதின்‌ 
வாசல்கள்‌. அக்கினியால்‌ 
சுட்டெரிக்கப்பட்டுக்‌ கிடக்கிறதையும்‌, 
நாம்‌ இருக்கிற சிறுமையையும்‌ 
பார்க்கிறீர்களே; நாம்‌ இனி 
'தித்தைக்குன்னாயிராதபடிக்கு, 
எருசலேமின்‌ அலங்கத்தைக்‌ கட்டுவோம்‌ 
வாருங்கள்‌ என்று சொல்லி, 





செகேமியா 


f= THE 
TT 


நெகே 2:18. என்‌ தேவனுடைய கரம்‌ 
என்மேல்‌ நன்மையாக இருக்கிறதையும்‌, 
ராஜா என்னோடே சொன்ன 
வார்த்தைகளையும்‌ அவர்களுக்கு, 
அறிவித்தேன்‌; அப்பொழுது அவர்கள்‌: 
எழுத்து கட்டுவோம்‌ வாருங்கள்‌ என்று. 
சொல்லி, அத்த நல்ல வேலைக்குத்‌ 
தங்கள்‌ கைகளைத்‌ 


திடப்படுத்தினார்கள்‌. 


நெகே 219. 
சன்பல்லாத்தும்‌, அம்மோனியனான 
தொபியா என்னும்‌ ஊழியக்காரனும்‌ 
அரபியனான  கேஷேமும்‌ இதைக்‌ 
கேட்டபோது, எங்களைப்‌ 
ஙரியாசம்பண்ணி, எங்களை நிந்தித்து: 
நீங்கள்‌ செய்கிற இந்தக்‌ காரியம்‌ 
என்ன? நீங்கள்‌. ராஜாவுக்கு. 
விரோதமாகக்‌ 
கலகம்பண்ணப்போகிறீர்கனோ 
என்றார்கள்‌. 


ஒரோனியனான 


நெகே 20, 
மறுமொழியாக: 

தேவனானவர்‌ 

காரியத்தைக்‌ கைகூடிவரப்பண்ணுவார்‌; 
அவருடைய ஊழியக்காரராகிய 
நாங்கள்‌ எ கட்டுவோம்‌; 
உங்களுக்கோவென்றால்‌ எருசலேமிலே 
பங்குமில்லை பாத்தியமுமில்லை; 
உங்கள்‌ பேர்‌ வினங்க ஒன்றும்‌ 
இல்லையென்று அவர்களுடனே 
சொன்னேன்‌. 


அர்தசஷ்டா ராஜா நெகேமியாவை 
எருசலேமுக்கு தனியாக அனுப்பவில்லை. 
ன்லோகட்‌ எருசலேமுக்குப்போக 
இராணுவ சேர்வைக்காரரையும்‌ 
வீரரையும்‌ அனுப்புகிறான்‌. 
இவர்கள்‌ நெகேமியாவின்‌ பாதுகாப்புக்காக 
அனுப்பப்படுகிறார்கள்‌. அர்தசஷ்டா ராஜா 
நெகேமியாவை 
அவருக்கு 
சிலாக்கியங்களும்‌ 
ராஜாவின்‌ வேலைக்காரர்களும்‌ 
'நெகேமியாவுக்கு மதிப்பும்‌ மரியாதையும்‌ 
கொடுப்பார்கள்‌. 


- விரிவுரை 
NEHEMIAH - COMMENTARY 


ராஜா அனுப்பின பரிவாரங்களோடு, 
நெகேமியா நதிக்கு அப்புறத்திலிருக்கிற 
தேசாதிபதிகளிடத்தில்‌ வந்து, ராஜாவின்‌ 
கடிதங்களை அவர்களுக்கு கொடுக்கிறார்‌ 
(நெகே 22), 


நெகேமியா எருசலேமுக்கு வரும்போது, 
அவரை இரண்டுவிதமான ஜனங்கள்‌ 
சந்திக்கிறார்கள்‌. ஒரு பிரிவார்‌ 
எருசலேமிலிருக்கிற யூதர்களும்‌, 
அவர்களுடைய சிநேகிதர்களும்‌ ஆவார்கள்‌. 
மற்றொரு பிரிவார்‌ யூதர்களுக்கு தீங்கு 
செய்ய விரும்புகிற சத்துருக்கள்‌. நெகேமியா 
எருசலேமுக்கு வரும்போது இவ்விரண்டு 
பிரிவான ஜனங்களையும்‌ சந்திக்கிறார்‌. 


நெகேமியா எருசலேமுக்கு வந்து 
மூன்றநாள்‌ தங்கியிருக்கிறார்‌. அவர்‌ 
அங்கே வந்திருப்பது அநேகருக்கு தெரியாது. 
நெகேமியாவை வரவேற்க யூதாதேசத்தின்‌ 
அதிபதியோ அல்லது யூதர்களுடைய 
மூப்ப்களோ அல்லது தேசத்தில்‌ 
பிரதானமானவர்களோ யாரும்‌ வரவில்லை. 
நெகேமியாவக்கு வரவேற்பு 
கொடுக்கப்படவில்லை. நெகேமியாவும்‌ 
தன்னுடைய வருகையை 
விளம்பரம்பண்ணாமல்‌, எருசலேமிலே 
மூன்றுநாள்‌ தங்கியிருக்கிறார்‌. 
எருசலேமிலுள்ள 

நெகேமியாவின்‌ 
கவனிக்காவிட்டாலும்‌, நெகேமியாவும்‌ 
அவரோடு கூடயிருக்கிற மனுஷரும்‌ 
எருசலேமை நன்றாய்க்‌ கவனிக்கிறார்கள்‌. 
நகரத்தை சுற்றி வந்து ஆராய்ந்து 
பார்க்கிறார்கள்‌. 


ஜனங்கள்‌ 
வருகையைக்‌ 


நெகேமியா சில மனுஷரைக்‌ 
கூட்டிக்கொண்டு, ராத்திரியில்‌ எழுந்து நகர 
சோதனை செய்கிறார்‌: 
எருசலேமுக்காகச்‌ செய்யும்படி 
நெகேமியாவின்‌ மனதிலே 

அவர்‌ ஒருவருக்கும்‌ அறிவிக்கவில்லை: 
நெகேமியா ஏறிப்போன மிருகமேயல்லாமல்‌ 
வேறொரு மிருகமும்‌ அவரோடிருக்கவில்லை 
(நெகே 2:12). 





செகேமியா 


i FTE 
TT 


நெகேமியா 
எருசலேம்‌ நகரத்தைப்‌ 


அதிகமாயிருந்திருக்கலாம்‌. 

அன்று ராத்திரி 

வாசல்வழியாய்ப்‌ புறப்பட்டு, 

துரவைக்‌ கடந்து, குப்பைமேட்டு வாசலுக்கு 
வந்து, எருசலேமில்‌ 

அலங்கத்தையும்‌, 

சுட்டெரிக்கப்பட்ட அதின்‌ 
பார்வையிடுகிறார்‌ (நெகே 2:13). 


எருசலேமின்‌ அலங்கங்களை 
மறுபடியும்‌ புதுப்பித்து கட்டுவதற்கு 
என்னென்ன வேலைகளை செய்யவேண்டும்‌ 
என்‌, அதை எப்படி செய்யவேண்டும்‌. 
என்றும்‌ நெகேமியா திட்டம்பண்ணுகிறார்‌. 
பழைய அஸ்திபாரம்‌ வலுவாயிருக்கிறதா 
என்பதை சோத்த பார்க்கிறார்‌. 
அலங்கங்கள்‌ டிந்து 
அந்த இடிபாடுகளில்‌ 
பொருட்களில்‌ சில 
பயன்படுத்த முடியுமா 
சோதித்துப்‌ பார்க்கிறார்‌ 
சபையின்‌ அலங்கங்களை கட்டியெழுப்ப 
விரும்புகிறவர்கள்‌. முதகாலதாக அந்த 
அலங்கங்களில்‌ ஏற்பட்டிருக்கிற 
சேதாரங்களை ஆராய்ந்து பார்க்கவேண்டும்‌. 
சீர்திருத்தம்‌ பண்ணுவதற்கு முன்பாக 
குழப்பங்களை ஆராய்ந்து பார்த்து, எதை 
திருத்தவேண்டும்‌. என்று 
தீர்மானம்பண்ணவேண்டும்‌. எதில்‌ மாற்றம்‌ 
தேவைப்படுகிறது என்பதையும்‌, எதை 
அப்படியே விட்டுவிடலாம்‌ என்பதையும்‌ 
ஆராந்து பார்க்கவேண்டும்‌. 


நெகேமியா அன்று ராத்திரி 
பள்ளத்தாக்கின்‌ வாசல்வழியாய்ப்‌ புறப்பட்டு, 
வலுசர்ப்பத்‌ துரவைக்‌ கடந்து, குப்பைமேட்டு 
வாசலுக்கு வந்து, எருசலேமில்‌ இடிந்துபோன 


என்று நெகேமியா 


பார்வையிடுகிறார்‌ (நெகே 2:13). 


நெகேமியா அவ்விடத்தை விட்டு 
ஊருணி வாசலண்டைக்கும்‌, ராஜாவின்‌ 
குளத்தண்டைக்கும்‌ போகிறார்‌; ர்‌ 
ஏறியிருந்த 
நடந்துபோகிறதற்கு 
(நெகே 224) 


- விரிவுரை 
NEHEMIAH - COMMENTARY 


ராத்திரியிலேயே நெகேமியா 

போய்‌, அலங்கத்தைப்‌ 

திரும்பி, பள்ளத்தாக்கின்‌ 

வாசல்வழியாய்‌ வந்துவிடுகிறார்‌ (நெகே 2:15) 


எருசலேமில்‌ பன்னிரண்டு வாசல்கள்‌ 
இருக்கிறது. அவற்றின்‌ விவரம்‌ வருமாறு: 

1. பள்ளத்தாக்கின்‌ வாசல்‌ (நெகே 213; 
நெகே 3113) 
ஊருணி வாசல்‌ (நெகே 214; 
நெகே 315; நெகே 12:37) 


ஆட்டு வாசல்‌ (நெகே 34: 
நெகே 12:39) 
மீன்‌ வாசல்‌ (நெகே 3:3; நெகே 12:39) 


வாசல்‌ 
நெகே 12:39) 


(நெகே 3:6; 
குப்பைமேட்டு வாசல்‌ 
நெகே 344; நெகே 12:31) 

. தண்ணீர்‌ வாசல்‌ (நெகே 3:25,26) 
குதிரை வாசல்‌ (நெகே 3:28) 


(நெகே 213; 


. கிழக்கு வாசல்‌ (நெகே 3:29) 
மிப்காத்‌ வாசல்‌ (நெகே 3:31) 


எப்பிராயீம்‌ 
நெகே 12:39) 


காவல்வீட்டு வாசல்‌ (நெகே 12:39) 


வாசல்‌ (நெகே 8:16; 


நெகேமியா எந்தெந்‌ 
தன்கண்‌ ககபர்‌ 
என்பதில்‌ வரலாற்று ஆசிரியர்களிடையே 
கருத்து வேறுபாடு இருக்கிறது. கிழக்கு 
வாசலில்‌ உள்ள பெதஸ்தா குளத்திலிருந்து 
நெகேமியா பிரயாணம்‌ செய்திருக்க 
வேண்டும்‌. அங்கிருந்து வடக்கு முகமாகவும்‌, 
மேற்கு முகமாகவும்‌, தெற்கு முகமாகவும்‌ 
பிரயாணம்‌ செய்து, இறுதியில்‌ கிழக்கு 
முகமாக வந்து சீலோவாம்‌ குளத்திற்கு வந்து 
சேர்ந்திருக்க வேண்டும்‌. (நெகே 2:12-16) 
என்பது பொதுவான கருத்து. 





i THE] தெகேமியா 
யாய்‌ 


யூதருடைய ஆசாரியர்கள்‌, 
பெரியவர்கள்‌, அதிகாரிகள்‌ ஆகியோரைப்‌ 
பற்றி இந்தப்‌ புஸ்தகத்தில்‌ குறிப்புக்கள்‌ 
உள்ளன. செருபாபேல்‌, எஸ்றா ஆகியோர்‌ 
எருசலேமுக்குத்‌ திரும்பி வந்த பின்பு, 
அவர்கள்‌ யூத ஜனத்தாரின்‌ சமுதாய 
அமைப்பை ஒழுங்கு படுத்தியிருக்கிறார்கள்‌. 
இவர்களுக்கு முன்பு பெரியவர்கள்‌, 
யூதர்‌ மத்தியிலே. 


அதிகாரிகள்‌ ஆகியோர்‌ 
இல்லை. 


நெகேமியா இரவுவேளையிலே 
எருசலேமின்‌ அலங்களை சற்றிப்பார்க்கிறார்‌. 
அவர்‌ போனதையும்‌, செய்ததையும்‌ 
யாருக்கும்‌ அறிவிக்கவில்லை. ஆகையினால்‌ 
நெகேமியா போனதும்‌, ர்‌ செய்ததும்‌ 
அதிகாரிகள்‌ ஒருவருக்கும்‌ தெரியாது: 
அதுவரையிலும்‌ நெகேமியா யூதருக்காகிலும்‌, 
ஆசாரியர்கள்‌ பெரியவர்கள்‌ 
அதிகாரிகளுக்காகிலும்‌, வேலைசெய்கிற 
மற்றவர்களுக்காகிலும்‌ ஒன்றும்‌ 
அறிவிக்கவில்லை (நெகே 2:16. 

நெகேமியா வெளிவேஷத்திற்காகவோ 
அல்லது சுயவிளம்பரத்திற்காகவோ 
ஊழியம்‌ செய்ய வரவில்லை. அவர்‌ 
கர்த்தருடைய உண்மையான ஊழியக்காரர்‌ 
எருசலேமின்‌ அலங்கங்களை புதுப்பித்துக்‌ 
கட்டவேண்டும்‌ என்பதும்‌, எருசலேம்‌ நகரம்‌ 
மகிமையுள்ள நகரமாயிருக்கவேண்டும்‌ 
என்பதுமே நெகேமியாவின்‌ விருப்பம்‌. 
தனக்கு பெயரும்‌ புகழும்‌, பெருமையும்‌ 
உண்டாகவேண்டும்‌ என்பது நெகேமியாவின்‌ 


அதை அவர்‌ ஒருவருக்கும்‌ 
(நெகே 212). 


நெகேமியா நகரத்தைச்‌ சுற்றி பார்த்த 
பின்பு தேவன்‌ தன்னுடைய மனதில்‌ 
வைத்ததை தன்னுடைய அதிகாரிகளுக்கு 
சொல்லுகிறார்‌. “எருசலேமின்‌ அலங்கத்தைக்‌ 
கட்டுவோம்‌ வாருங்கள்‌" என்றும்‌, நெகேமியா 
அவர்களுக்கு சொல்லுகிறார்‌. 

நெகேமியா அவர்களை நோக்கி: 
“எருசலேம்‌ பாழாயிருக்கிறதையும்‌, அதின்‌ 
வாசல்கள்‌ அக்கினியால்‌ சுட்டெரிக்கப்பட்டுக்‌ 
கிடக்கிறதையும்‌, நாம்‌ இருக்கிற 
சிறுமையையும்‌ பார்க்கிறீர்களே; நாம்‌ இனி 
நிந்தைக்குள்ளாயிராதபடிக்கு, எருசலேமின்‌ 
அலங்கத்தைக்‌ கட்டுவோம்‌ வாருங்கள்‌" 
(நெகே 277) என்று சொல்லுகிறார்‌. 


- விரிவுரை 
NEHEMIAH - COMMENTARY 


எருசலேமிலுள்ள அலங்கத்தைக்‌ 
கட்டும்‌ வேலையில்‌, நெகேமியா தன்னுடைய 
அதிகாரிகள்‌ எல்லோரையும்‌ பயன்படுத்த 
விரும்புகிறார்‌. நெகேமியா அவர்களுக்கு 
அதிகாரியாகமிருந்தாலும்‌, ராஜாவின்‌ நிருபம்‌ 
நெகேமியாவுக்கு கொடுக்கப்பட்டிருந்தாலும்‌, 
அவர்‌ தன்னுடைய அதிகார தோரணையில்‌ 
அவர்களிடத்தில்‌ பேசவில்லை. அவர்களை 
தன்னுடைய சிநேகிதராகவும்‌, சகோதரராகவும்‌ 
பாவித்து அவர்களோடு அன்பாகப்‌ பேசுகிறார்‌. 
எருசலேமின்‌ அலங்கத்தை தன்னோடுகூட 
கட்ட வருமாறு நெகேமியா அவர்களை 
அன்போடு அழைக்கிறார்‌. 


நெகேமியா அவர்களை 
“எருசலேம்‌ பாழாயிருக்கிறதையும்‌, 

வாசல்கள்‌ அக்கினியால்‌ சுட்டெரிக்கப்பட்டுக்‌ 
கிடக்கிறதையும்‌, நாம்‌ இருக்கிற 
சிறுமையையும்‌ பார்க்கிறீர்களே: நாம்‌ இனி 
நிந்தைக்குள்ளாயிராதபடிக்கு, எருசலேமின்‌ 
அலங்கத்தைக்‌ கட்டுவோம்‌ வாருங்கள்‌" 
(நெகே 2:17) என்று சொல்லுகிறார்‌. 


நெகேமியா அவர்களை 
உற்சாகப்படுத்தும்‌ வண்ணமாக தேவனுடைய 
கரம்‌, தன்மேல்‌ நன்மையாகமிருக்கிறதையும்‌, 
ராஜா தன்னோடே சொன்ன வார்த்தையையும்‌ 
அவர்களுக்கு அறிவிக்கிறார்‌. அப்பொழுது 
அவர்கள்‌, “எழுந்து கட்டுவோம்‌ வாருங்கள்‌' 
(நெகே 218) என்று சொல்லி, அந்த நல்ல 


எருசலேமின்‌ அலங்கத்தைக்‌ கட்டுவ, 
டன இடமகல்‌ | * இது 
கர்த்தருடைய திட்டம்‌. தன்னுடைய 
பெருமைக்காகவோ அல்லது தன்னுடைய 
நாமபிரஸ்தாபத்திற்காகவோ நெகேமியா 
எருசலேமின்‌ அலங்கத்தைக்‌ கட்டவில்லை. 
கர்த்தருடைய நாமமகிமைக்காகவே அவர்‌ 
அலங்கத்தைக்‌ கட்டுகிறார்‌. இதனால்‌ 
தேவனுடைய கரம்‌ நெகேமியாவின்மேல்‌ 
'நன்மையாயிருக்கிறது. அலங்கத்தைக்‌ 
கட்டவேண்டும்‌ என்னும்‌ யோசனையை 
கர்த்தரே நெகேமியாவின்‌ இருதயத்தில்‌ 
கொடுத்திருக்கிறார 





f= FT 
TT 


ராஜாவினிடத்தில்‌ எருசலேமின்‌ 
நிலமையைப்பற்றி 
சொன்னவுடனேயே, ராஜா 
எருசலேமுக்குப்போகு. நெகேமியாவுக்கு 
அனுமதி கொடுக்கிறான்‌. வாயில்களை 
செப்பனிடத்திற்கு தேவையான மரங்களையும்‌ 
நெகேமியாவுக்கு கொடுக்குமாறு, 
கட்டளையிடுகிறான்‌. 


நெகேமியாவின்‌ 
கேட்டு, யூதாவிலுள்ள 
அக்கினியால்‌ சுட்டெரிக்கப்பட்டு கிடக்கிற 
வாசல்களை  செப்பனிடவேண்டும்‌ என்று 
தீர்மானம்பண்ணுகிறார்கள்‌ எழுந்து 
கட்டுவோம்‌ வாருங்கள்‌" என்று சொல்லி, 
அந்த நல்ல வேலைக்கு தங்கள்‌ கைகளைத்‌ 
திடப்படுத்துகிறார்கள்‌. நல்ல வேலையை 
செய்வதற்கு போதுமான கைகள்‌ 
தேவைப்படுகிறது. ஆனாலும்‌ அந்தக்‌ 
கைகள்‌ எல்லாவற்றையும்‌ இயக்குவதற்கும்‌, 
அவற்றை தலைமை தாங்கி நடத்துவதற்கும்‌, 
ஒரு நல்ல தலை போதுமானது. நெகேமியா 
அவர்கள்‌ எல்லோருக்கும்‌ ஒரு நல்ல 
'தலைவராயிருக்கிறார்‌. 


நெகேமியா எருசலேமுக்கு வந்தபோது, 
யூதர்களும்‌ அவர்களுடைய சிநேகிதர்களும்‌ 
அவருக்கு ஆதரவாயிருக்கிறார்கள்‌. 
ஆனாலும்‌ அக்காலத்தில்‌ அங்கே யூதருக்கு 
விரோதமாக சிலர்‌ எழும்பியிருக்கிறார்கள்‌. 

பல்லாத்‌ என்பவனும்‌ தொடியா 
என்பவனும்‌  சமாரியர்கள்‌. சன்பல்லாத்‌ 
பிறப்பினால்‌ மோவாபியன்‌. தொயியாவோ 
பிறப்பினால்‌ அம்மோனியன்‌. 


வார்த்தைகளைக்‌ 
மனுஷர்‌ எல்லோரும்‌, 


நெகேமியா ராஜாவின்‌ உத்தரவோடும்‌, 
இராணுவ சேர்வைக்காரரோடும்‌, 
குதிரைவீரரோடும்‌ எருசலேமுக்கு வருவதை 
சன்பல்லாத்தும்‌ தொடியாவும்‌ விரும்பவில்லை. 
நதிக்கு அப்புறத்திலிருக்கிற 
தேசாதிபதிகளுக்கு, பெர்சியா தேசத்து ராஜா 
கடிதங்களைக்‌ கொடுத்திருக்கிறார்‌. இந்தக்‌ 
கடிதங்களில்‌ நெகேமியாவுக்கு தேவையான 
உதவிகளை செய்யுமாறு எழுதப்பட்டிருக்கிறது. 


செகேமியா 
NEHEMIAH - COMMENTARY 


- விரிவுரை 


QOODNENS 
PUBLISHERS 


இதை ஓரானியனான சன்பல்லாத்தும்‌, 
அம்மோனியனான  தொபியா என்னும்‌ 
ஊழியக்காரனும்‌ கேட்டபோது, இஸ்ரவேல்‌ 
புத்திரரின்‌ நன்மையை விசாரிக்க ஒருவன்‌ 
வந்தான்‌ என்பது அவர்களுக்கு மிகவும்‌ 
விசனமாயிருக்கிறது (நெகே 2:0). 


சன்பல்லாத்‌' என்னும்‌ பெயருக்கு 
இரகசியமான விரோதி" என்று பொருள்‌ 
யூதருடைய சிறையிருப்புக்குப்‌ பின்பு, இவன்‌ 
அவர்களுடைய விரோதியாக இருக்கிறான்‌. 
எருசலேமின்‌ அலங்கம்‌ கட்டப்படும்‌ வேலையில்‌ 
சன்பல்லாத்து...நெகேபியாவிற்கு எதிர்த்து 
இன்றான்‌. (நேகே 210597 நெகே 
4; நெகே 13:38). 
சரசம்‌ இருந்தபோது, 
சன்பல்லாத்திற்கு சுமார்‌ 85 வயதாக இருக்க 
வேண்டும்‌. “தொபியா" என்னும்‌ பெயருக்கு 
“கர்த்தர்‌ நல்லவர்‌" என்று பொருள்‌. 


யூதாவின்‌ மனுஷர்‌ தங்கள்‌ கைகளைத்‌ 
திடப்படுத்தி எருசலேமின்‌ அலங்கத்தைக்‌ 
கட்டும்போது, அவர்களுடைய சத்துருக்கள்‌ 
அவர்களுக்கு விரோதமாக எழும்பி 
வருகிறார்கள்‌. 


ஒரோனியனான 
அம்மோனியனான  தொடியா என்னும்‌ 
ஊழியக்காரனும்‌ அரபியனான கேஷேழும்‌ 
இதைக்‌ ப மவ்ட்போதார.. அவர்களை! 
பரியாசம்பண்ணி, அவர்களை நிந்தித்து: 
“நீங்கள்‌ செய்கிற இந்தக்‌ காரியம்‌ 
என்ன? நீங்கள்‌ ராஜாவுக்கு 
விரோதமாகக்‌ கலகம்பண்ணப்போகிறீர்களோ"' 
(நெகே 2:19) என்று கேட்கிறார்கள்‌. 


அரமியனான கேஷேழு (நெகே 656) 
என்பவன்‌ கார்‌, இஸ்ம 
ஆகியோருடைய சந்ததியில்‌ வந்தவன்‌. இந்தச்‌ 
சந்ததியார்‌ ஆகாரியர்‌ என்று 
அழைக்கப்படுகிறார்கள்‌. (சங்‌ 83:5) 


சன்பல்லாத்தும்‌, 


சத்துருக்களின்‌ 
வார்த்தைகளையும்‌ 

வார்த்தைகளையும்‌ 

சோர்ந்துபோய்விடவில்லை. 

அவர்களுக்கு மறுமொழியாக, “பரலோகத்தின்‌ 
தேவனானவர்‌ எங்களுக்குக்‌ காரியத்தைக்‌ 
கைகூடிவரப்பண்ணுவார்‌;: அவருடைய 
ஊழியக்காரராகிய நாங்கள்‌ எழுந்து 
கட்டுவோம்‌: உங்களுக்கோவென்றால்‌ 
எருசலேமிலே பங்குமில்லை பாத்தியமுமில்லை; 
உங்கள்‌ பேர்‌ விளங்க ஒன்றும்‌ இல்லை” 
(நெகே 2:20) என்று சொல்லுகிறார்‌. 





i= THE] தெகேமியா 
TT 

கர்த்தருடையகரம்‌ நெகேமியாவின்மேல்‌ 
நன்மையாகமிருப்பதினால்‌, அர்தசஷ்டா 
ராஜாவும்‌, நெகேமியாவோடே அலங்கத்தைக்‌ 
கட்டுவதற்கு சாதகமான 
சொல்லியிருக்கிறான்‌. 
ராஜாவினிடத்தில்‌ எருசலேமின்‌ 
'நிலமையைப்பற்றி சொன்னவுடனேயே, 
ராஜாஎருசலேமுக்குப்போக  நெகேமியாவக்கு 
அனுமதி கொடுக்கிறான்‌. வாயில்களை 
செப்பனிடத்திற்கு தேவையான மரங்களையும்‌ 
நெகேமியாவுக்கு கொடுக்குமாறு 
கட்பளையிடுகிறான்‌. 


நெகேமியாவின்‌ 
கேட்டு, யூதாவிலுள்ள 
அக்கினியால்‌ சுட்டெரிக்கப்பட்டு கிடக்கிற 
வாசல்களை  செப்பனிடவேண்டும்‌ என்று 
தீர்மாளம்பண்ணுகிறார்கள்‌. எழுந்து 
கட்டுவோம்‌ வாருங்கள்‌" என்று சொல்லி, 
அந்த நல்ல வேலைக்கு தங்கள்‌ கைகளைத்‌ 
திடப்படுத்துகிறார்கள்‌. நல்ல வேலையை 
செய்வதற்கு போதுமான கைகள்‌ 
தேவைப்படுகிறது. ஆனாலும்‌ அந்தக்‌ 
கைகள்‌ எல்லாவற்றையும்‌ இயக்குலதற்கும்‌, 
அவற்றை தலைமை தாங்கி நடத்துவதற்கும்‌. 
ஒரு நல்ல தலை போதுமானது. நெகேமியா 
அவர்கள்‌ எல்லோருக்கும்‌ ஒரு நல்ல. 
தலைவராயிருக்கிறார்‌. 


நெகேமியா எருசலேமுக்கு வந்தபோது 
யூதர்களும்‌ அவர்களுடைய சிநேகிதர்களும்‌ 
அவருக்கு ஆதரவாயிருக்கிறார்கள்‌ 
ஆனாலும்‌ அக்காலத்தில்‌ அங்கே யூதருக்கு 
விரோதமாக சிலர்‌ எழும்பியிருக்கிறார்கள்‌. 
சன்பல்லாத்‌ என்பவனும்‌ தொபியா 
என்பவனும்‌ சமாரியர்கள்‌. சன்பல்லாத்‌ 
பிறப்பினால்‌ மோவாபியன்‌. தொபியாவோ. 
பிறப்பினால்‌ அம்மோனியன்‌. 

நெகேமியா ராஜாவின்‌ உத்தரவோடும்‌, 
இராணுவ சேர்வைக்காரரோடும்‌, 
குதிரைவீரரோடும்‌ எருசலேமுக்கு வருவதை 
சன்பல்லாத்தும்‌ தொபியாவும்‌ விரும்பவில்லை. 
நதிக்கு அப்புறத்திலிருக்கிற 
தேசாதிபதிகளுக்கு, பெர்சியா தேசத்து ராஜா 
கடிதங்களைக்‌ கொடுத்திருக்கிறார்‌. இந்தக்‌ 
கடிதங்களில்‌ நெகேமியாவுக்கு தேவையான 
உதவிகளை செய்யுமாறு எழுதப்பட்டிருக்கிறது. 

இதை ஒரானியனான சன்பல்லாத்தும்‌, 
அம்மோனியனான  தொபியா என்னும்‌ 
ஊழியக்காரனும்‌ கேட்டபோது. இஸ்ரவேல்‌ 
புத்திரரின்‌ நன்மையை விசாரிக்க ஒருவன்‌ 
வந்தான்‌ என்பது அவர்களுக்கு மிகவும்‌ 
'விசனமாயிருக்கிறது (நெகே 2:10). 


வார்த்தைகளைக்‌ 
மனுஷர்‌ எல்லோரும்‌, 


- விரிவுரை 
NEHEMIAH - COMMENTARY 


'சன்பல்லாத்‌' என்னும்‌ பெயருக்கு 
இரகசியமான விரோதி" என்று பொருள்‌. 
யூதருடைய சிறையிருப்புக்குப்‌ பின்பு, இவன்‌ 
அவர்களுடைய விரோதியாக இருக்கிறான்‌. 


எருசலேமின்‌ அலங்கம்‌ கட்டப்படும்‌ வேலையில்‌ 
எதிர்த்து 


சன்பல்லாத்து நெகேமியாவிற்கு 
நின்றான்‌. (நெகே 2:1079; 
கார; நெகே 64 நெகே 13:38), 
நெகேமியா எருசலேமில்‌ இருந்தபோது, 
சன்பல்லாத்திற்கு சுமார்‌ 85 வயதாக இருக்க 
வேண்டும்‌. “தொபியா" என்னும்‌ பெயருக்கு 
கர்த்தர்‌ நல்லவர்‌" என்று பொருள்‌. 


யூதாவின்‌ மனுஷர்‌ தங்கள்‌ கைகளைத்‌ 
திடப்படுத்தி எருசலேமின்‌ அலங்கத்தைக்‌ 
கட்டும்போது, அவர்களுடைய சத்துருக்கள்‌ 
அவர்களுக்கு. விரோதமாக எழும்பி 


என்னும்‌ 
ஊழியக்காரனும்‌ அரபியனான கேஜேும்‌ 
இநைக்‌ கேட்டபோது, அவர்களைப்‌ 
பரியாசம்பண்ணி, அவர்களை நிந்தித்து: 
“நீங்கள்‌ செய்கிற இந்தக்‌ காரியம்‌ 
என்ன? நீங்கள்‌ ராஜாவுக்கு 
விரோதமாகக்‌ கலகம்பண்ணப்போகிறீர்களோ"' 
(நெகே 2:19) என்று கேட்கிறார்கள்‌. 


அரபியனான கேஷேழு (நெகே 6:6) 
என்பவன்‌ ஆகார்‌, ஸ்மவேல்‌. 
ஆகியோருடைய சந்ததியில்‌ வந்தவன்‌. இந்தச்‌ 
சந்ததியார்‌ ஆகாரியர்‌ என்று 
அழைக்கப்படுகிறார்கள்‌. (சங்‌ 


சத்துருக்களின்‌ 
வார்த்தைகளையும்‌ 
வார்த்தைகளையும்‌ கேட்டு நெகேமியா 
சோர்ந்துபோய்விடவில்லை. நெகேமியா 
அவர்களுக்கு மறுமொழியாக, “பரலோகத்தின்‌ 
தேவனானவர்‌ எங்களுக்குக்‌ காரியத்தைக்‌ 
கைகூடிவரப்பண்ணுவார்‌;: அவருடைய 
ஊழியக்காரராகிய நாங்கள்‌ எழுந்து 
கட்டுவோம்‌: உங்களுக்கோவென்றால்‌ 
எருசலேமிலே பங்குமில்லை பாத்தியமுமில்லை: 
உங்கள்‌ பேர்‌ விளங்க ஒன்றும்‌ இல்லை" 
(நெகே 2:20) என்று சொல்லுகிறார்‌. 


பரியாச 
நிந்தையான 


'ஜாதிகள்‌ கொந்தளித்து, ஜனங்கள்‌ 


விருதாக்காரியத்தைச்‌' 'சிந்திப்பானேன்‌?" 
(சங்‌ 22. 





i= FTE 
TT 


நெகேமியா யூதாஜனத்தாரிடம்‌ 
எருசலேமின்‌ அலங்கத்தைக்‌ கட்டுவோம்‌. 
வாருங்கள்‌ என்று சொன்னபோது 
அவர்கள்‌, “எழுந்து கட்டுவோம்‌ வாருங்கள்‌" 
என்று சொல்லுகிறார்கள்‌. வாயினால்‌ 
வார்த்தைகளை சொல்லுவது வேறு. சொன்ன 
வார்த்தைகளை செய்து நிறைவேற்றுவது. 
என்பது வேறு. 


யூதாவின்‌ மனுஷர்‌ “எழுந்து கட்டுவோம்‌ 
வாருங்கள்‌” என்று சொல்லிவிட்டு, ஒன்றும்‌ 
செய்யாமல்‌ சும்மா உட்கார்ந்திருக்கவில்லை. 
இயேசுகிறிஸ்து. இளைய குமாரனைப்பற்றி 
உவமையில்‌ சொன்னபோது, அவன்‌ தன்‌ 
தகப்பனிடம்‌ “போகிறேன்‌ ஐயா, 
சொல்லியும்‌ அவன்‌ போகவில்லை" 
சொன்னார்‌. யூதாவின்‌ ர 
அந்த இணையகுமாரனைப்போல 
வார்த்தைகளினால்‌ ஜாலம்‌ பண்ணவில்லை. 
அவர்கள்‌ எருசலேமின்‌ அலங்கத்தைக்‌ 
கட்டுகிற அந்த நல்ல வேலைக்கு தங்கள்‌ 
கைகளை திடப்படுத்துகிறார்கள்‌. 


எருசலேமின்‌ 
கட்டவேண்டும்‌ 

தீர்மானம்பண்ணியவுடன்‌. 
காலதாமதம்பண்ணாமல்‌, 

வேலைகளை செய்ய ஆரம்பிக்கிறார்கள்‌. 
இந்த அதிகாரத்தில்‌ எருசலேமின்‌ அலங்கம்‌ 
கட்டப்படுவது பற்றி விரிவாக 
சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம்‌ 
இரண்டு பிரிவாகப்‌ பிரிக்கப்பட்டிருக்கிறது. 
அவையாவன: 


1... எருசலேமின்‌ அலங்கங்களை 
கட்டியவர்களின்‌ பெயர்கள்‌. அவர்களுக்கு 
மேன்மை உண்டாகும்‌ வண்ணமாக, 
அவர்களுடைய பெயர்கள்‌ 
அதிகாரத்தில்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 


நெகேமியா 
NEHEMIAH - COMMENTARY 


- விரிவுரை 


QOODNENS 
PUBLISHERS 


2. எருசலேமின்‌ அலங்கத்தில்‌ பல. 
வாசல்கள்‌ இருக்கிறது. அலங்கத்தைக்‌ 
கட்டியவர்கள்‌ எந்தெந்த வாசல்‌ பகுதியைக்‌ 
கட்டினார்கள்‌ என்றும்‌, அவர்கள்‌ அந்த 
வேலைகளை எந்தப்‌ பகுதியில்‌ ஆரம்பித்து, 
எந்தப்‌ பகுதி வரையிலும்‌ செய்தார்கள்‌ 
என்றும்‌ விவரமாகச்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 


வாசல்‌ 
வாசல்‌ 


ட்டுவாசலிலிருந்து மீன்‌ 
வணங்கும்‌ கே பழைய 
(நெகே 3:3-5), பள்ளத்தாக்கின்‌. 
(நெகே 35-12), குப்பை மேட்டு 
(நெகே 34319). ஊருணி 
(நெகே 5)... தண்ணீர்‌ வாசல்‌ 
(நெகே 316-26), குதிரை வாசலிலிருந்து 
ஆட்டுவாசல்‌ வரையிலும்‌ அவர்கள்‌ 
ஆப்டுவாசலில்‌  அலங்கத்தைக்‌ கட்டும்‌. 
வேலையை ஆரம்பித்தார்கள்‌ 
(நெகே 3:27-32). ஆட்டுவாசலில்‌ தங்கள்‌ 
வேலையை முடிக்கிறார்கள்‌. இவ்வாறாக 
எருசலேம்‌ நகரத்தைச்‌ சுற்றிலும்‌ அலங்கம்‌ 
குட்டி முடிக்கப்படுகிறது. 


எருசலேமின்‌ வாசல்களும்‌ 
அவற்றை கட்டியவர்களும்‌ 
நெகே 3:1-32 


நெகே 84. அப்பொழுது பிரதான 
ஆசாரியனாகிய எலியாசீபும்‌, 
அவன்‌ சகோதரராகிய ஆசாரியர்களும்‌ 
எழுந்து, ஆட்டுவாசலைக்‌ கட்டினார்கள்‌; 
அதைக்‌ கட்டி, அவர்கள்‌ 
பிரதிஷ்டையண்ணி, அதின்‌ கதவுகளை 
வைத்து, மேயா என்கிற கொம்மைமுதல்‌ 
அனானெயேலின்‌ கொம்மைமட்டும்‌. 
கட்டிப்‌ பிரதிஷ்டை பண்ணினார்கள்‌. 


நெகே 3:2. அவன்‌ அருகே எரிகோவின்‌ 
மனுஷர்‌ கட்டினார்கள்‌; அவர்கள்‌ அருகே. 
இம்ரியின்‌ குமாரனாகிய சுக்கூர்‌ 
கட்டினான்‌. 


நெகே 3:3. மீன்வாசலை அசெனாவின்‌ 
குமாரர்‌ கட்டினார்கள்‌; அதற்கு. 
உத்தரம்பாவி, அதற்குக்‌ கதவுகளையும்‌ 
பூட்டுகளையும்‌ தாழ்ப்பான்களையும்‌ 
போட்டார்கள்‌. 





செகேமியா 


f= THE 
TT 


நெகே 5:4, அவர்கள்‌ அருகே கோசின்‌ 
குமாரனாகிய 

மெரெமோத்‌ 

கட்டினான்‌; 

மெஷேசாபெயேலின்‌ 

பெரகியாவின்‌' 

பழுதுபார்த்துக்‌ கட்டிணான்‌; அவர்கள்‌. 
அருகே பாணாவின்‌ குமாரனாகிய 
காதோக்‌ பழுதுபார்த்துக்‌ கட்டினான்‌. 


நெகே 3. அருகே. 
தெக்கோவா பழுதுபார்த்துக்‌ 
கட்டினார்கள்‌; அவர்களுடைய 
பிரபுக்கனோ, தங்கள்‌ ஆண்டவருடைய 
வேலைக்குத்‌ தங்கள்‌ கழுத்தைக்‌ 
கொடுக்கவில்லை. 


அவர்கள்‌: 
ஊரார்‌ 


நெகே 96. 
பசெயாகின்‌ 


வாசலைப்‌ 
குமாரனாகிய 
யோய்தாவும்‌, பேசோதியாவின்‌. 
குமாரனாகிய மெகல்லாமும்‌. 
பழுதுபார்த்துக்‌ கட்டினார்கள்‌; அவர்கள்‌. 
அதற்கு உத்தரம்பாவி, அதற்குக்‌ 
கதவுகளையும்‌ பூட்டுகளையும்‌ 
தாழ்ப்பான்களையும்‌ போட்டார்கள்‌. 


பழைய 


நெகே 3:7. அவர்கள்‌ அருகே கிபியோன்‌ 
மிஸ்பா ஊர்களின்‌ மனுஷரான 
மெலதீயா என்னும்‌ கிபியோனியனும்‌, 
யாதோன்‌' என்னும்‌ 
மெரொனே த்தியனும்‌, 
இப்புறத்திலிருக்கிற 
சமஸ்தானமட்டும்‌ 
கட்டினார்கள்‌. 


நதிக்கு. 
அதிபதியின்‌ 
பழுதுபார்த்துக்‌ 


நெகே 3:8. அவர்கள்‌ அருகேதட்டாரில்‌ 
ஒருவனாகிய அராயாவின்‌ குமாரன்‌ 
ஊசியேல்‌ பழுதுபார்த்துக்‌ கட்டினான்‌; 
அவன்‌ அருகே தைலக்காரரில்‌ ஒருவன்‌ 
குமாரனாகிய அனனியா 
பழுதுபார்த்துக்‌ கட்டினான்‌; 
அதுமுதற்கொண்டு அகலமான 
மதில்மட்டும்‌ எருசலேம்‌ இடிக்காமல்‌ 
விட்டிருந்தது. 


நெகே 3:9, அவர்கள்‌ அருகே எருசலேம்‌ 

பட்டணத்தின்‌ பாதிக்குப்‌ பிரபுவாகிய 
ஊரின்‌ குமாரன்‌ ரெப்பாயா 

யழுதுபார்த்துக்‌ கட்டினான்‌. 


- விரிவுரை 
NEHEMIAH - COMMENTARY 


நெகே 840. அவர்கள்‌ அருகே 
அருமாப்பின்‌ குமாரன்‌ பெதாயா தன்‌ 
வீட்டுக்கு எதிரானதைப்‌ பழுதுபார்த்துக்‌ 
கட்டினான்‌; அவன்‌ அருகே 
ஆசாப்நெயாவின்‌ குமாரன்‌ அத்தூஸ்‌ 
யழுதுபார்த்துக்‌ கட்டினான்‌. 

நெகே 341. மற்றப்‌ பங்கையும்‌, 
சூனைகளின்‌ கொம்மையையும்‌, 
ஆரீமின்‌ குமாரன்‌ மல்கிஜாவும்‌, 
பாகாத்மோவாபின்‌ குமாரன்‌ அதயும்‌ 
பழுதுபார்த்துக்‌ கட்டினார்கள்‌. 


நெகே 942. அவன்‌ அருகே எருசலேம்‌. 
பட்டணத்தின்‌ மறுபாதிக்குப்‌ 
மிரபுவாகிய அலோகேசின்‌ குமாரன்‌ 
சல்தூமும்‌, அவன்‌ குமாரத்திகளும்‌ 
பழுதுபார்த்தூக்‌ கட்டினார்கள்‌. 


நெகே 3:18. பன்னத்தாக்கின்‌ வாசலை 
ஆனூனும்‌, சானோவாகின்‌ குடிகளும்‌ 
பழுதுபார்த்துக்‌ கட்டினார்கள்‌; அவர்கள்‌ 
அதைக்‌ கட்டி, அதற்குக்‌ கதவுகளையும்‌ 
பூட்டுகளையும்‌ தாழ்ப்பான்களையும்‌ 
போட்டு, குப்பைமேட்டு வாசல்மட்டாக 
அலங்கத்தில்‌ ஆயிரம்‌ முழம்‌ 
கட்டினார்கள்‌. 


நெகே 3:14. குப்பைமேட்டு வாசலைப்‌ 
பெத்கேரேமின்‌ மாகாணத்துப்‌ 
யிரபுவாகிய ரெக்காவின்‌ குமாரன்‌ 
மல்கியா பழுதுபார்த்து, அதைக்‌ கட்டி, 
அதற்குக்‌ கதவுகளையும்‌ பூட்டுகளையும்‌ 
தாழ்ப்பான்களையும்‌ போட்டான்‌. 


நெகே 315. ஊருணிவாசலை 
மிஸ்பாவின்‌ மாகாணத்துப்‌ பிரபுவாகிய 
கொல்லோசேயின்‌ குமாரன்‌ சல்தூம்‌. 
பழுதுபார்த்து, அதைக்‌ கட்டி, 
மச்சுப்பாவி, அதற்குக்‌ கதவுகளையும்‌ 
பூட்டுகளையும்‌ தாழ்ப்பான்கனையும்‌ 
போட்டு, ராஜாவின்‌ சிங்காரத்‌ 
தோட்டத்தண்டையிலிருக்கிற 
சீலோவாவின்‌ குணத்து மதிலையும்‌, 
தாவீதின்‌ நகரத்திலிருந்து இறங்குகிற 
படிகன்மட்டாக. இருக்கிறதையும்‌ 
கட்டினான்‌. 





i FTE 
TT 


நெகே 3:16. அவனுக்குப்‌ பின்னாகப்‌ 
பபெத்சூர்‌ மாகாணத்தின்‌ பாதிக்குப்‌ 
யிரபுவாகிய அஸ்பூகின்‌ குமாரன்‌ 
நெகேமியா தாவீதின்‌ கல்லறைகளுக்கு. 
எதிரான இடமட்டாகவும்‌, 
வெட்டப்பட்ட குவமட்டாகவும்‌, 
யராக்கிரமகாலிகளின்‌ வீடுமட்டாகவும்‌ 
இருக்கிறதைப்‌ பழுதுபார்த்துக்‌ 
கட்டினான்‌. 


நெகே 807. அவனுக்குப்‌ பின்னாக 
லேவியரில்‌ பானியின்‌ குமாரன்‌. 
ரேகூமும்‌, அவன்‌ அருகே கேகிலா 
மகாணத்தில்‌ தன்னுடைய 
பாதிப்பங்குக்குப்‌ பீரபுவாகிய 
அசபியாவும்‌ 
பழுதுபார்த்துக்கட்டினார்கன்‌. 


நெகே 3:18. அவனுக்குப்‌ பின்னாக. 
அவனுடைய சகோதரரில்‌ கேகிலா 
மகாணத்து மறுபாதிக்குப்‌ பிரபுவாகிய 
எனாதாதின்‌ குமாரன்‌ பாபாஸி 
பழுதுபார்த்துக்‌ கட்டினான்‌. 


நெகே 3:19. அவன்‌ அருகே மிஸ்பாவின்‌' 
பிரபுவாகிய யெசுவாவின்‌ குமாரன்‌: 
ஏசர்‌ என்பவன்‌ மதிலின்‌ கோடியிலே 
ஆயுதசாலையின்‌. படிகளுக்கு. 
எதிரேயிருக்கிற வேறொரு பங்கைப்‌ 
யழுதுபார்த்துக்‌ கட்டினான்‌. 


நெகே 3:20. அவனுக்குப்‌ பின்னாகச்‌ 
சாபாயின்‌ குமாரன்‌ பாருக்‌ அந்தக்‌ 
கோடிதுவக்கிப்‌ பிரதான 
ஆசாரியனாகிய எலியாசிபின்‌. 
வாசற்படிமட்டும்‌ இருக்கிற பின்னொரு 
பங்கை வெகு ஜாக்கிரதையோடே 
பழுதுபார்த்துக்‌ கட்டினான்‌. 


நெகே 9:21, அவனுக்குப்‌ பின்னாகக்‌. 
கோசின்‌ குமாரனாகிய உரியாவின்‌ 
மகன்‌ மெரெமோத்‌ எலியாசீபின்‌ வீட்டு, 
வாசற்படி துவக்கி அவனுடைய வீட்டின்‌ 
கடைக்கோடிமட்டும்‌ இருக்கிற 
பின்னொரு பங்கைப்‌ பழுதுபார்த்துக்‌. 
கட்டினான்‌. 


நெகே 9:22. அவனுக்குப்‌ பின்னாகச்‌ 
சமனான பூமியில்‌ வாசமாயிருக்கிற 
ஆசாரியர்கள்‌. பழுதுபார்த்துக்‌ 
கட்டினார்கள்‌. 


செகேமியா 
NEHEMIAH - COMMENTARY 


- விரிவுரை 


QOODNENS 
PUBLISHERS 


நெகே 3:28. அவர்களுக்குப்‌ பின்னாக 
பென்யமீனும்‌, அதபும்‌ ங்‌ 
வீட்டுக்கு எதிரே 

பழுதுபார்த்துக்‌ 

அவர்களுக்குப்‌ பின்னாக அனனியாவின்‌ 
குமாரனாகிய மாசேயாவின்‌ மகன்‌ 
அசரியா தன்‌ வீட்டின்‌ அருகே 
இருக்கிறதைப்‌ பழுது பார்த்துக்‌ 
கட்டினான்‌. 


நெகே 8:24, அவனுக்குப்‌ பின்னாக: 
எனாதாதின்‌ குமாரன்‌  பின்னூவி 
அசரியாவின்‌ வீடு துவக்கி அலங்கத்துக்‌ 
கோடி. வனைவுவரைக்கும்‌ இருக்கிற 
வேறொரு பங்கைப்‌ பழுதுபார்த்துக்‌ 
கட்டினான்‌. 


நெகே 925, ஊசாயின்‌ குமாரன்‌ 
பாலால்‌ வளைவுக்கு எதிரேயும்‌, காவல்‌ 
வீட்டின்‌ முற்றத்துக்கடுத்த ராஜாவின்‌: 
உயரமான அரமனைக்கு. 
வெளிப்புறமாயிருக்கிற கொம்மைக்கு 
எதிரேயும்‌ இருக்கிறதைக்‌ கட்டினான்‌; 
அவனுக்குப்‌ பின்னாகப்‌ பாரோஷின்‌ 
குமாரன்‌ பெதாயாவும்‌, 


நெகே 9:26, ஓபேலிலே குடியிருக்கிற 
நிதனீமியரைச்‌ சேர்ந்த மனிதரும்‌ 
கிழக்கேயிருக்கிற தண்ணீர்‌ வாசலுக்கு, 
வெளிப்புறமான கொம்மைக்கு 
எதிரேயிருக்கிற இடமட்டும்‌ 
கட்டினார்கள்‌. 


நெகே 3:27. அவர்களுக்குப்‌ பின்னாகத்‌ 
தெக்கோவா ஊரார்‌ வெளிப்புறமான 
பெரிய கொம்மைக்கு எதிரே ஓயேலின்‌ 
மதில்மட்டும்‌ இருக்கிற பின்னொரு 
பங்கைப்‌ பழுதுபார்த்துக்‌ கட்டினார்கள்‌. 


நெகே 3:28. குதிரைவாகல்‌ 
முதற்கொண்டு ஆசாரியர்கள்‌ அவரவர்‌ 
தங்கள்‌ வீடுகளுக்கு எதிரே 
இருக்கிறதைப்‌. பழுதுபார்த்துக்‌ 
கட்டினார்கன்‌. 

நெகே 3:29. அவர்களுக்குப்‌ பின்னாக 
இம்மேரின்‌ குமாரன்‌ சாதோக்‌ தன்‌: 
வீட்டுக்கு எதிரே இருக்கிறதைப்‌ 
பழுதுபார்த்துக்‌ கட்டினான்‌; அவனுக்குப்‌ 
நின்னாகக்‌ கிழக்கு வாசலைக்‌ காக்கிற 
செக்கனியாவின்‌ குமாரன்‌ செமாயா. 
பழுதுபார்த்துக்‌ கட்டினான்‌. 





i THE 
TT 


நெகே 3:30. அவனுக்குப்‌ பின்னாகச்‌ 
செல்மீயாவின்‌ குமாரன்‌ அனனியாவும்‌, 
சாலாபின்‌ ஆறாவது குமாரனாகிய 
ஆனூனூம்‌, வேறொரு பங்கைப்‌: 
பழுதுபார்த்துக்‌ கட்டினார்கள்‌; 
அவர்களுக்குப்‌ டின்னாகப்‌ 
பெரகியாவின்‌ குமாரன்‌ மெசுல்லாம்‌, 
தன்‌ அழைவீட்டுக்கு. எதிரே 
இருக்கிறதைப்‌ பழுதுபார்த்துக்‌ 
கட்டினான்‌. 


நெகே 9:31. அவனுக்குப்‌ பின்னாகத்‌ 
தட்டானின்‌ குமாரன்‌ மல்கியா மிப்காத்‌. 
என்னும்‌ வாசலுக்கு. எதிரே 
நிதனீமியரும்‌ மனிகைக்காரரும்‌. 
குடியிருக்கிற ஸ்தல முதல்கோடியின்‌ 
மேல்வீடுமட்டாகவும்‌ இருக்கிறதைப்‌ 
பழுதுபார்த்துக்‌ கட்டினான்‌. 


நெகே 9:92. கோடியின்‌ மேல்விட்டுக்கும்‌. 
ஆட்டுவாசதலுக்கும்‌ நடுவே 
இருக்கிறதைத்‌ தட்டாரும்‌. 
மனிகைக்காரரும்‌ பழுதுபார்த்துக்‌ 
கட்டினார்கள்‌. 


எருசலேம்‌ நகரம்‌ 
அதின்‌ வாசல்கள்‌ 
சுட்டெரிக்கப்பட்டிருக்கிறது. 
அலங்கங்கள்‌ 
குட்டியெழுப்பப்படும்‌ 
வனப்பகுதியில்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. 


பாழாயிருக்கிறது. 
அக்கினியால்‌ 
எருசவேமின்‌ 
மறுபடியுமாய்க்‌ 
சம்பவம்‌ ந 
விரிவாகச்‌ 


எலியாசீப்‌ என்பவன்‌ 
ஆசாரியன்‌. அவனுடைய 
ஆசாரியராயிருக்கிறார்கள்‌. 
சாரியனாகிய எலியாசீபும்‌, அவன்‌ 
£ஈதரராகிய  ஆசாரியர்களும்‌ எழுந்து 
ஆப்டுவாசலைக்‌ கட்டுகிறார்கள்‌ (நெகே 31). 
எருசலேமின்‌ அலங்கங்களை அநேகர்‌ 
கட்டினாலும்‌, இந்த  ஆசாரியர்களே 
அலங்கங்களைக்‌ கட்டுவதற்கு முதலாவதாக 
முன்வருகிறார்கள்‌. 


தேவாலயத்தின்‌ அலங்கங்கள்‌, மதில்கள்‌ 
ஆகியவற்றின்‌ கட்டுமான வேலை மறுபடியும்‌ 
ஆரம்பமாயிற்று. பிரதான ஆசாரியனாகிய 
எலியாசீபும்‌, மற்ற ஆசாரியர்களும்‌ ஆட்டு 
வாசலைக்‌ கட்டுகிறார்கள்‌. “எலியாசீப்‌” 
என்னும்‌ பெயருக்கு “தேவன்‌ மீட்கிறார்‌” 
என்று பொருள்‌. 


பிரதான 
சகோதரர்களும்‌ 
பிரதான 


நெகேமியா 
NEHEMIAH - COMMENTARY 


- விரிவுரை 


QOODNENS 
PUBLISHERS 


ஆட்டுவாசல்‌ தேவாலயத்தின்‌ 
வடகிழக்கு பகுதியிலுள்ளது. 
தேவாலயத்திற்குப்‌ பலியிடப்படும்‌ ஆடுகளை 

த வாசல்‌ வழியாகக்‌ கொண்டு வருவது 
வழக்கம்‌. (யோவான்‌ 5:2). 


'மேயா: என்கிற. கொம்மை" 
தீர்க்கதரிசனம்‌. நிறைவேறப்போகும்‌ 
வருங்காலத்தில்‌ முக்கியத்துவம்‌ பெறும்‌. 
(எரே 3: சக 14:10). ஆட்டுவாசலின்‌ 
இருபக்கத்திலும்‌ மேயா,  அனானெயேல்‌ 
ஆகிய இரண்டு கொம்மைகள்‌ உள்ளன. 


அலங்கங்களைக்‌ கட்டுவதில்‌ பல. 
பகுதிகள்‌ உள்ளது. அதில்‌ கட்டுமான. 
வேலைகளை செய்யவேண்டும்‌. அதற்கேற்ற 
திறமையுள்ளவர்கள்‌ அலங்கங்களைக்‌ 
கட்டவேண்டும்‌. அவர்கள்‌ எருசலேமின்‌ 
அலங்கத்தைக்‌ கட்டும்போது, அவர்களுக்கு 
ஆபத்து வருவதற்கு வாய்ப்புள்ளது. ஆபத்தை 
எதிர்த்து நிற்கக்கூடிய பராக்கிரமசாலிகள்‌, 
கட்டிட வேலையைச்‌ செய்கிறவர்களுக்கு 
பாதுகாப்பு கொடுக்கவேண்டும்‌. 


ஆசாரியர்கள்‌ ஆட்டுவாசலைக்‌ 
கட்டுகிறார்கள்‌. தேவனுடைய ஆலயத்திலே 
ஆடுகளைப்‌ பலியிடுவது வழக்கம்‌. இந்த 
ஆடுகள்‌ ஆட்டுவாசல்‌ வழியாக 
ஆலயத்திற்குள்‌ கொண்டு போகப்படும்‌. 
ஆசாரியர்கள்‌ கர்த்தருக்கு இந்த ஆடுகளை 
சர்வாங்க தகனபலியாக செலுத்துவார்கள்‌. 
ஆகையினால்‌ ஆசாரியர்கள்‌ தங்களுடைய 
ஊழியத்தோடு தொடர்புடைய 
ஆட்டுவாசலைக்‌ கட்டுகிறார்கள்‌. 

அக்கினியால்‌ 
காணிக்கைகள்‌ 


சுட்டெரிக்கப்படும்‌ 
ஆசாரியரின்‌ சுதந்தரம்‌. 
ஆகையினால்‌ ஆசாரியர்கள்‌ 
ஆட்டுவாசலைக்‌ கட்டுகிறார்கள்‌. அவர்கள்‌ 
அதைக்‌ கட்டி, பிரதிஷ்டைபண்ணி, அதின்‌ 


பண்ணுகிறார்கள்‌ (நெகே 31). 


ட்டுவாசலைக்‌ கட்டுவது பற்றி 
சொல்லப்படும்போது, அவர்கள்‌ அதைக்கட்டி 
பிரதிஷ்டைபண்ணுகிறார்கள்‌ என்றும்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. மற்ற வாசல்களைக்‌ 
கட்டியவர்கள்‌ அவற்றை பிரதிஷ்டை 
பண்ணவில்லை. ஆனால்‌ ஆசாரியர்களோ 
தாங்கள்‌ கட்டின ஆட்டுவாசலை பிரதிஷ்டை 
பண்ணுகிறார்கள்‌. வார்த்தையினாலும்‌ 
ஜெபத்தினாலும்‌ பிரதிஷ்டை நடைபெறுகிறது. 





i THE] தெகேமியா 
யா்‌ 


எருசலேமின்‌ 

பழுதுபார்த்து கட்டுவதற்கு 

வேலையாட்கள்‌ 

வாசல்களைக்‌ கட்டுவது நல்ல 

இந்த ஊழியத்தில்‌ 
பங்குபெறுகிறார்கள்‌. 

தங்களுக்கு 

அலங்கத்தின்‌ பகுதியிலே, தங்களுடைய 
வேலைகளை. நல்ல முறையிலே 


கட்டுகிறவர்கள்‌ 

ஒரே 

, ஒரே 
, தாலந்துகளும்‌ இருப்பதில்லை. 
அவர்களெல்லோரும்‌ 
திறமைக்கேற்ற பிரகாரம்‌, 
கொடுக்கப்பட்டிருக்கிற 

வேலைகளை செய்து முடிக்கிறார்கள்‌. 

எருசலேமின்‌  அலங்கம்‌ இடிந்து 
கிடக்கிறது. இப்போது எருசலேமின்‌ 
அலங்கங்கள்‌ பழுதுபார்ப்படுகிறது. இந்த 
அலங்கத்தைப்‌  பழுதுபார்த்து கட்டுகிற 
வேலைகளை செய்கிறவர்கள்‌ எல்லோருமே. 
எருசலேமில்‌ வாசப்பண்ணுகிறவர்களல்ல. 
எருசலேம்‌ ஊராரும்‌ அவங்கத்தைக்‌ 
கட்டுகிறார்கள்‌. எருசலேம்‌ அல்லாத, மற்ற 
ஊர்களைச்‌ சேர்ந்தவர்களும்‌ அலங்கத்தைக்‌ 


கட்டுகிறார்கள்‌. 
கசின்‌ 


எருசலேமின்‌ 
கட்டுகிறவர்கள்‌ எல்லோருமே 

நாடுகிறவர்கள்‌ 
மகிமையோ, 


பொதுவான நன்மையை 
தங்களுக்கு விசேஷித்த: 
மேன்மையோ உண்டாகவேண்டும்‌. 


என்பதற்காக அவர்கள்‌ இந்த வேலையை 
செய்யவில்லை. 


கட்டுகிறவர்களில்‌. 
மனுஷரைப்பற்றியும்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. ஆசாரியர்கள்‌ 
ஆப்டுவாசலைக்‌ கட்டும்போது. அவர்கள்‌ 
அருகே எரிகோவின்‌ மனுஷரும்‌: 
கட்டுகிறார்கள்‌ (நெகே 3:2). 


எரிகோவின்‌ 


செருபாலோடு 42,360 பேரும்‌ 
எஸ்றாவோடு 1754 பேரும்‌ 

திரும்பி வந்தார்கள்‌. இவர்கள்‌ எல்லோரும்‌ 
எருசலேம்‌ என்னும்‌ ஒரே ஊரில்‌ குடியேறாமல்‌, 


- விரிவுரை 
NEHEMIAH - COMMENTARY 


இஸ்ரவேல்‌ நேசம்‌ முழுவதிலும்‌ 
குடியேறினார்கள்‌. (எஸ்றா 2:70; எஸ்றா 


பட்டணங்கள்‌ உள்ளன. அவற்றின்‌ பெயர்கள்‌ 
நெகே 11:20-26 கிய வசனங்களில்‌ 
கூறப்பட்டிருக்கிறது. பெர்சிய தேசத்திலிருந்து 
திரும்பி வந்தவர்களில்‌ ஒருசிலர்‌ மட்டுமே. 
எருசலேமில்‌ இருக்கிறார்கள்‌. ஆகையினால்‌ 
நகரத்தை மறுபடியும்‌ கட்டுவதற்கு 
நீண்டகாலமாயிற்று. (நெகே 13; 
நெகே 2:3; நெகே 7:1-4). 


சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்த 
ஒவ்வொரு பிரிவினரும்‌ தங்களுடைய 
வீடுகளையும்‌, தங்களுடைய 
பட்டணங்களையும்‌ கட்டுவதில்‌ ட. 
செலுத்துகிறார்கள்‌. இதனால்‌ 
வருஷங்களாக அவர்களால்‌. சகம்‌ 
கட்டுவதில்‌ கவனம்‌ செலுத்த முடியவில்லை. 


மற்றப்‌ பட்டணங்களிலிருந்து எருசலேம்‌ 
பட்டணத்திற்கு வந்து, குடியேறுமாறு 
ஜனங்களை அழைத்து வருகிறார்கள்‌. 
(நெகே 114-2), தேவாலயத்தை மறுபடியும்‌ 
கட்டுவதற்கு பல இடங்களிலிருந்து வந்த 
ஜனங்கள்‌ உதவி புரிகிறார்கள்‌. ஆனாலும்‌ 
நெகேமியாவின்‌ காலத்தில்‌ பட்டணத்தின்‌ 
வீதிகளும்‌, அலங்கங்களும்‌ இன்னும்‌ கட்டி 
முடிக்கப்படவில்லை. 


நெகேமியா 


i நெ 
நெகே 10:32-39; நெகே!!4-22; நெகே 12:40; 
நெகே 13:4-14). 


எரிகோவின்‌ 
கிபியோன்‌, மிஸ்பா 
மனுஷரும்‌ (நெகே 


மனுஷரைப்போலவே 
ஆகிய ஊர்களின்‌ 
34). சானோவாகின்‌ 
குடிகளும்‌ (நெகே 3:13) எருசலேமின்‌ 
அலங்கத்தைப்பழுது பார்த்து 
கட்டுகிறார்கள்‌. எருசலேமின்‌ அலங்கத்தைக்‌ 
கட்டியெழுப்புவதற்கு, இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
எல்லோரும்‌ உதவிகரம்‌ நீட்டவேண்டும்‌. 





i= THE] தெகேமியா 
யா்‌ 


எருசலேமின்‌ 
கட்டுகிறவர்கள்‌ 
மாத்திரமல்ல. 
மற்ற பப்‌ 
அலங்கத்தில்‌ ஒரு 
கட்டுகிறார்கள்‌. 


ட ச்‌ 
சாதாரண 
எருசலேமின்‌ தகை 
பட்டணங்களின்‌ பிரபுக்களும்‌, 
பகுதியை எடுத்துக்‌: 

பிரபுக்களிடத்தில்‌ 
ஜசுவரியமும்‌. வல்லமையும்‌, ஆள்பலமும்‌ 
இருக்கிறது. எருசலேமின்‌ அலங்கத்தைக்‌ 
கட்டுவது கர்த்தருக்கு செய்யும்‌ ஊழியம்‌. 
இந்த நல்ல வேலையில்‌ பிரபுக்களும்‌: 
பங்குபெறுகிறார்கள்‌. தங்கள்‌ கைகளை 
திடப்படுத்துகிறார்கள்‌. அவர்களும்‌ 
எருசலேமின்‌: அலங்கத்தை எழுந்து 
கட்டுகிறார்கள்‌. 


யோர்தான்‌ நதியிலிருந்தும்‌, கலிலேயாக்‌ 
குடலிலிருந்தும்‌ எருசலேம்‌ பட்டணத்திற்குள்‌ 
மீன்‌ வாசல்‌ வழியாகவே மீன்களை எடுத்துச்‌ 
செல்வார்கள்‌. இந்த வாசல்‌ பட்டணத்தின்‌ 
வடக்கு சுவரில்‌ உள்ளது. 


பானாவின்‌ குமாரனாகிய  சாதோக்‌. 
மீன்வாசலைப்‌ பழுதுபார்த்து கட்டுகிறான்‌. 
அவனோடு அநேகர்‌ வேலையில்‌ 
அவர்கள்‌ அருகே 

ஊரார்‌. பழுதுபார்த்துக்‌ 
; அவர்களுடைய பிரபுக்களோ. 
ஆண்டவருடைய வேலைக்குத்‌ 
கழுத்தைக்‌ கொடுக்கவில்லை. 


ஈடுபட்டருக்கிறர்கள்‌ 
நெக்கே 


;க்கோவா ஊரார்‌ அலங்கத்தைக்‌ 
கட்டும்போது, தெக்கோவா ஊன்‌ 
பிரபுக்கள்‌, அலங்கத்தைக்‌ கட்டுவதற்கு 
ஒத்துழைப்பு கொடுக்கவில்லை. 
கர்த்தருடைய ஊழியத்தில்‌ தாங்களும்‌. 
பங்குபெறவேண்டும்‌ என்னும்‌ அக்கரை 
அவர்களிடத்தில்‌ இல்லை. அவர்கள்‌ 
மனதிலே மை இருக்கிறது. 
அலங்கத்தைக்‌ கட்டுவது தங்களுடைய 
தகுதிக்கும்‌ அந்தஸ்திற்கும்‌ கீழான வேலை 
என்று தெக்கோவா ஊரின்‌ பிரபுக்கள்‌ 
நினைக்கிறார்கள்‌. 


கர்த்தருடைய ஊழியத்தை எல்லோரும்‌ 
செய்யவேண்டும்‌. கர்த்தருடைய ஊழியத்தை 
செய்வது நமக்கு கிடைத்திருக்கிற பாக்கியம்‌. 
ஊழியம்‌ செய்கிறவர்கள்‌ தங்களுடைய 
சுயபெருமைக்கோ, சுயஅந்தஸ்துக்கோ 
முக்கியத்துவம்‌ கொடுக்கக்கூடாது. 
யாராகயிருந்தாலும்‌, அவர்கள்‌ கர்த்தருடைய 
ஊழியத்தை மிகுந்த மனத்தாழ்மையோடு 
செய்யவேண்டும்‌. ஆண்டவருடைய வேலைக்கு. 


- விரிவுரை 
NEHEMIAH - COMMENTARY 


நம்முடைய கழுத்தைக்‌ கொடுக்கவேண்டும்‌. 
தெக்கோவா ஊரின்‌ பிரபுக்கள்‌, 
ஆண்டவருடைய ஊழியத்திற்கு தங்களுடைய 
கழுத்தைக்‌ கொடுக்காமல்‌, 
அசட்டையாயிருக்கிறார்கள்‌. 


பழைய வாசலைப்‌ புசெயாகின்‌ 
குமாரனாகிய யோய்தாவும்‌, பேசோதியாவின்‌ 
குமாரனாகிய மெசுல்லாமும்‌ பழுதுபார்த்துக்‌ 
கட்டுகிறார்கள்‌. பழைய வாசலை யோய்தாவும்‌, 
சேர்ந்து கட்டுகிறார்கள்‌. 
ஊழியத்தை தனியாகவும்‌: 
ம்‌ இவர்களைப்போல 
கூட்டாகவும்‌ சேர்ந்து செய்யலாம்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய ஊழியக்காரருக்கு கொடுக்கும்‌. 
மகிமையை, இவர்கள்‌ இருவரும்‌ 
பகிர்ந்துகொள்ளவேண்டும்‌. 


நம்மால்‌ ஒரு வேலைகளை 
எளிதாக செய்யமுடியும்‌. பக வேளையில்‌, 
நம்மால்‌ வேறு சில வேலைகளை எளிதாக 
செய்ய முடியாது. எல்லோராலும்‌ எல்லா 
வேலைகளையும்‌ சிறப்பாக செய்ய முடியும்‌. 
என்று சொல்ல முடியாது. ஒவ்வொருவருக்கும்‌. 


முடியாமலிருக்கும்போது, அந்த வேலையை 
நன்றாய்ச்‌ செய்யக்கூடிய திறமைசாலிகளை 
நாம்‌ பயன்படுத்த வேண்டும்‌. அப்படிப்பட்ட 
தாலந்துள்ளவர்கள்‌ நம்மோடுகூட ஊழியம்‌ 
செய்யும்போது அதற்காக கர்த்தரை 
துதிக்கவேண்டும்‌. 

பழைய வாசலை. யோய்தாவும்‌ 
மெசல்லாமும்‌ பழுதுபார்த்து கட்டுகிறார்கள்‌. 
எருசலேம்‌ நகரம்‌ ஆதிகாலத்தில்‌ “சாலேம்‌" 
என்னும்‌ பட்டணமாயிருந்தது. மெல்கிசேதேக்‌ 
என்பவர்‌ ஆரம்பத்தில்‌ இந்தப்‌ பட்டணத்தைக்‌ 
கட்டினார்‌. அந்தப்‌ பழைய பட்டணத்தில்‌ 
இருந்த வாசலே “பழைய வாசல்‌" என்று 
இங்கு அழைக்கப்படுகிறது. அந்தப்‌ பழைய 
வாசலை இவர்கள்‌ இருவரும்‌ பழுதுபார்த்து 
கட்டுகிறார்கள்‌. 
என்பது தற்காலத்தில்‌ 
தமஸ்கு வாசல்‌ என்றழைக்கப்படும்‌. 
வாசலாகவோ, அல்லது வடக்குப்‌ 
பக்கத்திலிருந்து பட்டணத்திற்குள்‌ நுழையும்‌ 
பிரதான வாசலாகவோ அல்லது கிழக்குப்‌ 


பக்கத்திலுள்ள வாசலாகவோ இருப்பதற்கு 
வாய்ப்புள்ளது. (நெகே 3:3-5). 


பழைய வாசல்‌” 





i= THE] தெகேமியா 
யாய்‌ 


ருசலேமின்‌ அலங்கத்தை 
கட்டுகிறுள்கள்‌ வெவ்வேறு தாலந்துகளை 
உடையவர்களாயிருக்கிறார்கள்‌. தட்டார்‌, 
நைலக்காரர்‌, மளிகைக்காரர்‌ (நெகே 3:8,32) 
ஆகிய எல்லோருமே எருசலேமின்‌ 
அலங்கத்தைக்‌ கட்டுகிற வேலைகளில்‌. 
ஈடுபட்டிருக்கிறார்கள்‌. 

இவர்கள்‌ தட்டாராகவும்‌, 
தைலக்காரராகவும்‌, மளிகைக்காரராகவும்‌ 
இருப்பதினால்‌, கர்த்தர்‌ தங்களை அலங்கம்‌ 
கட்டுகிற ஊழியத்திற்கு அழைக்கவில்லை. 
என்று, நினைக்கவில்லை. கர்த்தர்‌ 
தங்களுக்கு சம்பந்தமில்லாத வேறு 
ஊழியப்பொறுப்புக்களை கொடுத்திருக்கிறார்‌ 
என்று சொல்லி, அலங்கத்தைக்‌ கட்டுகிற 
ஊழியத்தில்‌ பங்குபெறாமல்‌ இவர்கள்‌ விலகி 
நிற்கவில்லை. 


கர்த்தருடைய அலங்கம்‌ எருசலேமில்‌ 
பொதுவான நன்மைக்காக கட்டப்படுகிறது. 
தட்டாருக்கும்‌, தைலக்காரருக்கும்‌, 
மளிகைக்காரருக்கும்‌ தனித்தனியாக கடைகள்‌ 
இருக்கும்‌. இவையெல்லாம்‌ 
சொந்தக்காரியங்கள்‌. 

கடைகளை அடைத்துவிட்டு, 
அலங்கத்தைக்‌ கட்டுவதற்கு 
அவர்களுடைய வியாபாரம்‌ 
அவர்களுக்கு வருமானமும்‌ குறையும்‌. 


எருசலேமின்‌ அலங்கத்தைக்‌ கட்டுவது 
கர்த்தருடைய ஊழியம்‌. தங்களுடைய 
கடைகளை அடைத்துவிட்டு, கர்த்தருக்கு 
ஊழியம்‌ செய்யும்போது, கர்த்தர்‌ தங்களுக்கு, 
ஏற்படும்‌ நஷ்டங்களை ஈடுகட்டுவார்‌ என்று 
இவர்கள்‌ நினைக்கிறார்கள்‌. இவர்கள்‌ 
கர்த்தருக்காக ஊழியம்‌ செய்யும்போது. 
கர்த்தர்‌ இவர்களைக்‌ கனம்பண்ணுவார்‌. 
அவர்களை தம்முடைய நன்மைகளினால்‌ 
நிரப்புவார்‌. ஆகையினால்‌ தங்களுக்கு ஒரு 
குறைவும்‌ வராது என்று 
நினைத்து, தட்டாரும்‌, தைலக்காரரும்‌, 
மளிகைக்காரரும்‌ எருசலேமின்‌ 
அலங்கத்தைக்‌ கட்டுகிறார்கள்‌. 


அலங்கத்தின்‌ மேலுள்ள கொம்மையாகவோ 
இருக்க வேண்டும்‌. இந்தப்‌ பெயருக்கான 
காரணம்‌ தெரியவில்லை. 


- விரிவுரை 
NEHEMIAH - COMMENTARY 


எருசலேம்‌ 
குடிமிரு்தவர்கள்‌ 
மேய்க்கிறவர்கள்‌. 
வனாந்தரங்களுக்குத்‌ தங்கள்‌ 
ஒட்டிச்‌ சென்று, மேய்ப்பது வழக்கம்‌. 
வனாந்தரங்களில்‌ கள்ளர்களின்‌ பயம்‌ 
அதிகமாக இருக்கும்‌. இதற்காக இவர்கள்‌ 
உயரமான கொம்மைகளைக்‌ கட்டி, அதில்‌ 
பாதுகாப்பாகத்‌ தங்கியிருப்பது வழக்கம்‌. 
இங்கிருந்து திருடர்களையும்‌, 
கொலைகாரர்களையும்‌ மேய்ப்பர்கள்‌ விரட்டி 
அடிப்பார்கள்‌. (நோளா 27:4). திராட்சைத்‌ 
தோட்டங்களிலும்‌ அக்காலத்தில்‌ 
கோபுரங்களைக்‌ கட்டியிருக்கிறார்கள்‌ 
(மத்‌ 21:33). 


எருசலேமின்‌ 
கட்டுகிற வேலையில்‌, 


பட்டணத்தில்‌ 
ஆடுகளை 
அவர்கள்‌ 
ஆடுகளை 


பொதுவாக 


அலங்கத்தைக்‌ 
சில ஸ்திரீகளும்‌ 


பங்குபெறுகிறார்கள்‌. எருசலேம்‌ பட்டணத்தின்‌ 
பிரபுவாகிய 


மறுபாதிக்குப்‌ 
குமாரன்‌ 
குமாரத்திகளும்‌ 
கட்டுகிறார்கள்‌ (நெகே 3:12) 


அலோகேசின்‌ 


சல்லூமின்‌ குமாரத்திகளைப்‌ பற்றி 
இங்கு கூறப்பட்டிருக்கிறது. அலங்கங்களைப்‌ 
பழுதுபார்க்கும்‌ வேலைகளில்‌ ஸ்திரீகளும்‌ 
பயன்படுத்தப்பட்டார்கள்‌. இஸ்ரவேல்‌ புத்திரரில்‌ 
புருஷரும்‌ ஸ்திரீகளும்‌ எல்லாருமாகச்‌ சேர்ந்து, 
தங்களுடைய கடமைகளைச்‌ செய்து, 
அலங்கங்களைக்‌ கட்டுகிறார்கள்‌. 

ஸ்ரவேல்‌ க்‌! எதிராகப்‌ 
ப) ாத்ததக்க்‌. எல்லி! 
இவர்களுடைய தேசம்‌ மறுபடியும்‌ எழும்பி 
வராதவாறு அவர்கள்‌ தடைபண்ண முயற்சி 
பண்ணுகிறார்கள்‌. ஆகையினால்‌ எவ்வளவு 
விரைவில்‌ அலங்கங்களைக்‌ கட்டி முடிக்க 
வேண்டுமோ அல்வளவு, விரைவில்‌ 
அவற்றைக்‌ கட்டி முடிப்பதற்கு இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ பிரயாசப்‌ படுகிறார்கள்‌. பெர்சிய 
ராஜாவின்‌ ஆதரவு இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
இருந்தபோதிலும்‌ அவர்களுடைய சத்துருக்கள்‌ 
அவர்களைத்‌ தொடர்ந்து தொந்தரவு 
பண்ணுகிறார்கள்‌. 





f= FTE 
ETT 


சல்லூமின்‌ குமாரத்திகளால்‌ 
கடினமான கட்டுமான வேலைகளை செய்ய 
முடியாது. ஸ்திரீகள்‌ தங்கள்‌ சரீரத்தில்‌ 
பலவீனமுள்ளவர்கள்‌. ஆனாலும்‌ அவர்கள்‌ 
தங்களிடத்திலுள்ள பொருளாதாரத்தை, 


வேலைகளுக்கு 
அலங்கத்தைக்‌ கட்டுவதற்குத்‌ தேவையான 
்‌ வாங்கித்‌ தருகிறார்கள்‌. 
_ கட்டுகிறவர்களுக்கு 
கர்த்தருடைய 
பங்குபெறுவது, 
போலவே, ஸ்திரீகளும்‌ பங்குபெறலாம்‌. 


அப்போஸ்தலர்‌ பவுலின்‌ காலத்தில்‌, 
சுவிசேஷ ஊழியத்திற்கு ஒரு சில ஸ்திரீகள்‌ 
உதவியாயிருந்தார்கள்‌. 


'கர்த்தருக்குள்‌ ஒரே சிந்தையாமிருக்க. 
எதுக்க சிந்திகேயாளுக்கும்‌ புத்தி 
சொல்லுகிறேன்‌. அன்றியும்‌, என்‌ 
உத்தமகூட்டாளியே, அவர்களுக்கு 
உதவியாயிருக்கும்படி ்‌ ம்‌ 
வேண்டிக்கொள்ளுகிறேன்‌ ; 

கிலேமெந்தோடும்‌ மற்ற 
வேலையாட்களோடுங்‌ கூடச்‌ 

விஷயத்தில்‌ என்னோடே கூட 
பிரயாசப்பட்டார்கள்‌, அவர்களுடைய நாமங்கள்‌ 
ஜீவபுஸ்தகத்தில்‌ இருக்கிறது” (பிலி 4:23). 


எருசலேமில்‌ சேரும்‌ குப்பைகளை மற்ற 
வாசல்கள்‌ வழியாக நகரத்திற்குப்‌ புறம்பே 
கொண்டு செல்வதற்குப்‌ பதிலாக இந்தக்‌. 
குப்பை மேட்டு வாசல்‌ வழியாக அவர்கள்‌ 
சென்றிருக்க 
ஒலிவமலை. 


மேற்கொள்கிறவர்கள்‌ அலங்கத்திற்கு 
அருகிலுள்ள உயர்ந்த குப்பை மேடுகளைக்‌ 
காணமுடியும்‌. இந்தக்‌ குப்பை மேடுகள்‌ பல 
நூற்றாண்டுகளாக உள்ளன. 


மிருகங்களைப்‌  பலிசெலுத்தும்போது 
உண்டாகும்‌ கழிவுப்‌ பொருட்களைப்‌ பற்றி 
முதன்‌ முதலில்‌ வேதாகமத்தில்‌ இந்த வசனப்‌ 
பகுதியில்‌ கூறப்பட்டிருக்கிறது. மிருகங்களின்‌: 
சாணமும்‌, வேறுசில பொருட்களும்‌: 
பலிபீடத்தின்மீது, தகனிக்கப்படக்கூடாது. 
அவற்றை. ஆலயத்திற்குப்‌ புறம்பே 
கொண்டுபோய்‌ சேர்க்கவேண்டும்‌ 
(யாத்‌ 2994; லேவி சளி; லேவி 887; 
லேவி 16:27; எண்‌ 19:5). 


நெகேமியா 
NEHEMIAH - COMMENTARY 


- விரிவுரை 


QOODNENS 
PUBLISHERS 


வேதாகமத்தில்‌ மிருகஜீவன்களின்‌ 
கழிவுகள்‌ விவசாயத்திற்குப்‌ பயன்படுவதைப்‌ 
பற்றியும்‌, (லூக்கா 138) எரிபொருளாகப்‌ 
பயன்படுவது பற்றியும்‌ (எசே 4212-15) 
கூறப்பட்டிருக்கிறது. 
வேதாகமத்தில்‌ 
பயனற்ற பொருள்‌, 
என்னும்‌ 


குப்பை என்பது, 
அழிந்துபோகக்கூடிய 


பட்டிருக்கிறது. 
எஸ்றா 641: சங்‌ 113: 
தானி 2:5; தானி 3:29; 


ஏசா 2540; 
லூக்கா 14:33) 


ப்பை மேடு என்பது கோபத்தைக்‌ 
குறிப்பதற்கு, (2இராஜா 1827 ஏசா 2) 
கடிந்து கொள்வதற்கும்‌ (மல்‌ 2:3) 
பயன்படுத்தப்படும்‌ வார்த்தையாகும்‌. 
“ஊருணிவாசல்‌" 
குளத்திற்கு அருகிலுள்ளது. 
£சலோலாயின்‌ தண்ணீர்கள்‌" 
என்றும்‌, 


என்பது சீலோலாம்‌. 


இதற்கு 
(ஏசா 8:6) 
'சீலோவாம்‌ குளம்‌" (யோவான்‌ 9:7; 
லூக்கா 13:4) என்றும்‌ மறுபெயர்கள்‌ உள்ளன. 


எசேக்கியாவின்‌ காலத்தில்‌ சீலோவாம்‌ 
குளத்திற்குத்‌ தண்ணீர்‌ கொண்டுபோகும்‌. 
வாய்க்கால்கள்‌ தூர்வாறப்பட்டன 
(2இராஜா 20:20; நாளா 2:30). 


“தாவீதின்‌ கல்லறைகள்‌" சீயோனில்‌ 
உள்ளன. யூதா தேசத்து ராஜாக்களின்‌ 
கணைய இங்க அமாம்‌ தயான்‌ 
இராஜா 

1இராஜா 

2இராஜா 

2இராஜா 

2இராஜா 15:7,38: 2இராஜா 16:20). 


“கேகிலா' எருசலேமிற்குற்‌ 
தென்கிழக்கே 15 மைல்‌ தூரத்தில்‌ எப்ரோன்‌ 
மலையில்‌ கேகிலா உள்ளது. மதிலின்‌ 
கோடியிலே ஆயுதசாலை. உள்ளது. 
சத்துருக்களிடமிருந்து, தங்களைப்‌ 
பாதுகாப்பதற்காக மதிலின்கோடியில்‌ 
ஆயுதங்களைச்‌ சேகரித்து வைத்திருப்பது, 
வழக்கம்‌. 





செகேமியா 


f= FT 
ETT 


தேவாலயம்‌ மறுபடியும்‌ கட்டி. 
முடிக்கப்பட்ட போது. யெசுவா பிரதான 
ஆசாரியனாக இருந்தான்‌. இவனுக்குப்‌ பின்பு, 
எலியாசீப்‌ பிரதான ஆசாரியனாக வருகிறான்‌. 
இதன்‌ மூலமாகத்‌ தேவாலயம்‌: 
கட்டப்படும்போது, நெகேமியா எருசலேமிற்கு 
வரவில்லை என்பது தெளிவாகிறது. 
யோர்தான்‌ பள்ளத்தாக்கிற்குச்‌ சமனான பூமி 
என்னும்‌ மறுபெயரும்‌ உள்ளது. 

ஒபேலிலே. நிதனீமியர்‌ 
குடியிருக்கிறார்கள்‌. ஓபேலுக்கு அருகில்‌ 
தண்ணீர்‌ ஏராளமாக இருக்கும்‌. நிதனீமியர்‌ 
தேவாலயத்திற்குத்‌ 
மரங்களையும்‌, 
செல்கிறார்கள்‌. 
தண்ணீர்‌ செழிப்பாக 
குடியிருக்கிறார்கள்‌. 

கீதரோன்‌ பள்ளத்தாக்கிலுள்ள ஓபேலில்‌. 
கிழக்குப்‌ பகுதியில்‌ கீகோனின்‌ ஊற்று 
உள்ளது. இந்த ஊற்றுக்கு 
அருகாமையிலுள்ள வாசல்‌ “தண்ணீர்‌ வாசல்‌" 
என்று அழைக்கப்படுகிறது 


“பெரிய கொம்மை” 
சீலோவாம்‌ 
லூக்கா 13:4). 


இருக்கும்‌ ஓபேலில்‌ 


என்பது. 
கோபுரமாக 
'குதிரைவாசல்‌" 
தென்க 
பகுதியிலுள்ளது. இது தாவீதின்‌ நகரத்திற்கு 
அருகில்‌ உள்ளது. இது ஆரம்பத்தில்‌: 
எபூசியரின்‌ கோட்டையாக 

அதன்பின்பு, தென்கிழக்கு 


ஆகையினால்‌ 
'குதிரைவாசல்‌" 
வந்திருக்கலாம்‌. 


எதன்‌ ப, 
கட்டுகிறவர்களில்‌ சிலர்‌, தங்கள்‌ வீட்டிற்கு 
எதிரான: பழுதுபார்த்து கட்டுகிறார்கள்‌ 
(நெகே 310232829). மெசுல்லாம்‌ 
என்பவன்‌ தன்‌ அறைவப்ற்ு. எதிர்‌ 
இருக்கிறதைப்‌ பழுதுபார்த்து கட்டுகிறான்‌. 
(நெகே 3:30). இவர்கள்‌ எல்லோரும்‌ தங்கள்‌ 
வீட்டிற்கு எதிரே பழுதடைந்து கிடக்கிற 
அலங்கத்தைப்‌ பழுதுபார்த்து கட்டுகிறார்கள்‌. 


இந்த 


வாசலுக்குக்‌ 
என்னும்‌ பெயர்‌ 


- விரிவுரை 
NEHEMIAH - COMMENTARY 


எருசலேமின்‌ அலங்கம்‌ பழுதடைந்து 
கிடக்கும்போது, எல்லோருமே தங்களால்‌ 
முடிந்த ஒரு வேலையை செய்து, பழுதை 
நீக்கவேண்டும்‌. எருசலேம்‌ முழுவதும்‌ 
பிரயோஜனமாயிருக்கும்‌ ஒரு நல்ல வேலை 
நடைபெறும்போது. அதிலே எல்லோரும்‌ 
தங்களுடைய ஒத்துழைப்பை 
டம்‌ எருசலேமின்‌ குடிகள்‌ 

அருகாமையிலுள்ள 
இடங்களிலோ அல்லது தங்கள்‌ வீட்டிற்கு 
ப்‌ 


காம்‌ பழுதுகளை நீக்கவேண்டும்‌. 


தெருவிலுள்ள ஒவ்வொருவரும்‌, 
தங்கள்‌... வட்டத்து... முன்னால்‌ உள்ள 
வாசற்படியை சுத்தம்பண்ணும்போது, அந்த 
முழுவதும்‌ சுத்தமாகும்‌. அறைவீடு 
என்பது ஒரே ஒரு அறையுள்ள வீடாகும்‌. 
இது மிகவும்‌ சிறியது. ஆனாலும்‌ இந்த 
அறை வீட்டிலுள்ளவனும்‌, தனக்கு எதிரே 
இருக்கிற அலங்கத்தைப்‌ பழுதுபார்க்கிறான்‌ 
கர்த்தருடைய ஊழியத்தில்‌ நம்‌ 
எல்லோருக்குமே பங்குள்ளது. நம்முடைய 
ஊழியம்‌ நம்முடைய வீட்டிலும்‌, நம்முடைய 
உற்றார்‌ உறவினர்‌ மத்தியிலும்‌, நம்முடைய 
தெருக்களிலும்‌, நம்முடைய ஊர்களிலும்‌ 
ஆரம்பமாகவேண்டும்‌. கர்த்தருடைய 
பிள்ளைகள்‌ ஒவ்வொருவரும்‌, தங்கள்‌ 
பகுதியில்‌ ஊழியம்‌ செய்யும்போது, அந்த 
தேசம்‌ முழுவதும்‌ ஊழியம்‌ நடைபெறும்‌. 


பிரதான ஆசாரியனாகிய எலியாசீபின்‌ 
சத்டுமட்டும்‌ இருக்கல பின்னொரு: பங்கை 
வெகு ஜாக்கிரதையோடே பழுதுபார்த்துக்‌ 
கட்டுகிறான்‌ (நெகே 3:20). எருசலேமின்‌ 
அலங்கத்தைப்‌ பழுதுபார்த்து கட்டுகிறவர்கள்‌ 
எல்லோருமே. ஜாக்கிரதையாகத்தான்‌ 
தங்கள்‌ வேலைகளை செய்கிறார்கள்‌. 
ஆனாலும்‌ இவனுடைய வேலையைப்பற்றி 
சொல்லும்போது, மட்டும்‌, “இவன்‌ 
வெகுஜாக்கிரதையாய்ப்‌ பழுதுபார்த்து, 
கட்டினான்‌" என்று விசேஷமாக 
சொல்லப்பட்டிருக்கிறது. 





செகேமியா 


i= FTE 
TT 


நாம்‌ ஒரு நல்ல வேலையை 
தாக்கப்‌ செய்யும்போது. அதைப்‌ 
பார்த்து அசதியாயிருக்கிறவர்கள்கூட, 
தங்கள்‌ வேலையை ஜாக்கிரதையாய்‌ 
செய்வார்கள்‌. 


ஆரம்பித்துவிடுவார்கள்‌. 
ம்முடைய வேலைகளை 

வெருஜாக்கிரதையாய்‌ செங்யப்போது நாம்‌ 

அதிகமாய்ப்‌ பிரயாசப்படவேண்டியதிருக்கும்‌. 

பிரயாசப்படாமல்‌ எந்த வேலையையும்‌ 

நேர்த்தியாய்ச்‌ செய்து முடிக்க முடியாது. 

பிரயாசத்தோடு வேலை செய்கிறவர்கள்‌. 

தங்கள்‌ வேலைகளை 

செய்து முடிப்பார்கள்‌. 

ஊழியத்தை செய்கிறவர்கள்‌ 


ஜாக்கிரதையாய்‌ ஊழியம்‌ 
என்னும்‌ ஆர்வத்தைப்‌ பெறவேண்டும்‌. 


சாலாபின்‌ ஆறாவது குமாரனாகிய 
ஆஜான்‌ என்பவன்‌ அலங்கத்தின்‌ ஒரு 
பங்கை. புழுதுபார்த்து கட்டுகிறான்‌ 
(நெகே 3:30). இவனுடைய தகப்பனுக்கு 
ஆறுகுமாரர்கள்‌ இருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 


பங்கை பழுதுபார்த்து கட்டுகிறான்‌. 


நாம்‌ ஒரு நல்ல 

செய்யும்போது, நம்முடைய 

நினைத்துப்‌ பார்த்து. அந்த 
ஈடுபடாமல்‌ ஒதுங்கி நிற்கக்கூடாது. 
பார்வையாளர்களாகயில்லாமல்‌, ல்‌ 
பங்குபெறுகிறவர்களாக இருக்கவேண்டும்‌. 
“வயதில்‌ மூத்தவர்கள்‌ எல்லா 
பார்த்துக்கொள்வார்கள்‌. 
நினைத்து நாம்‌ ஒதுங்கி 
ணர்க்சக்காது சாலாபின்‌ ஆறாவது 
குமாரனாகிய ட தன்னுடைய பங்கை 
செய்ததுபோல, இளையவர்களும்‌ 

தங்கள்‌ பங்கை செப்யலேண்டும்‌ 


- விரிவுரை 
NEHEMIAH - COMMENTARY 


கர்த்தருடைய 
பெரியவர்களும்‌ 
சிறியவர்களும்‌ 
சிறியவர்கள்‌ 
பார்க்கிறவர்களாகயிருக்கக்கூடாது. 
கர்த்தருடைய ஊழியத்தை 
பெரியவர்கள்‌ செய்துகொள்வார்கள்‌ 
நினைத்து, வயதில்‌ சிறியவர்கள்‌ ஊழியம்‌ 
செய்யாமல்‌ ஒதுங்கி நிற்கக்கூடாது. 


'ததை 
செய்யவேண்டும்‌. 
செய்யவேண்டும்‌. 

வேடிக்கைப்‌ 


கர்த்தர்‌ மூத்தவனையும்‌ தம்முடைய 
ஊழியத்தில்‌. பயன்படுத்துகிறார்‌. 
இளைவனையும்‌ பயன்படுத்துகிறார்‌. நாம்‌ 
கர்த்தருக்கு உண்மையுள்ளவர்களாயிருக்கும்‌ 
கர்த்தருடைய ஊழியத்தை 
நம்முடைய இளவயது 
ஒருபோதும்‌ தடையாயிருக்காது. கர்த்தருக்கு 
உண்மையுள்ளவர்களே, அவருக்கு 
பிரயோஜனமுள்ளவர்களாயிருப்பார்கள்‌. 


லேமின்‌ அலங்கத்தைப்‌ 
மழதுபாரத்து கப்டுகிறயர்கள்‌ல்‌. சிலர்‌ 
தங்களுடைய வேலைகளை சீக்கிரத்தில்‌ 
முடித்துவிடுகிறார்கள்‌. அதன்‌ பின்பு அவர்கள்‌ 
மற்றவர்கள்‌ செய்கிற வேலைகளில்‌ 
உதவியாயிருக்கிறார்கள்‌. அவர்களுடைய 
வேலைகளில்‌ தங்களுக்கு சில, 
பொறுப்புக்களை எடுத்துக்கொண்டு, இன்னும்‌ 
அதிகமாய்‌ வேலை செய்கிறார்கள்‌. 

உரியாவின்‌ மகன்‌ மெரெமோத்‌ 
என்பவன்‌ மீன்வாசலில்‌ ஒரு பகுதியைக்‌ 
கட்டினான்‌ (நெகே 2:4). அதன்‌ பின்பு அவன்‌ 
எலியாசீபின்‌ வீட்டு வாசற்படி துவக்கி 
அவனுடைய வீட்டின்‌ குடைக்கோடிமட்டும்‌. 
இருக்கிற பின்னொரு பங்கைப்‌ பழுதுபார்த்துக்‌ 
கட்டுகிறான்‌ (நெகே 3:21). 

மெரொமோத்‌ தனக்கு கொடுக்கப்பட்ட 
வேலையை முடித்துவிட்டு, அதன்‌ பின்பு 
அவன்‌ மற்றொரு வேலையையும்‌ எடுத்து 
செய்கிறான்‌. மெரொமோத்தைப்போலவே. 
தெக்கோவா ஊராரும்‌ அலங்கத்தின்‌ ஒரு 

தியை பழுதுபார்த்து கட்டுகிறார்கள்‌ 

(நெகே 3:5). அவர்கள்‌ தங்கள்‌ வேலையை 
முடித்த பின்பு வெளிப்புறமான பெரிய 
கொம்மைக்கு எதிரே ஓபேலின்‌ மதில்மட்டும்‌ 
இருக்கிற பின்னொரு பங்கைப்‌ பழுதுபார்த்துக்‌ 
கட்டுகிறார்கள்‌ (நெகே 3:27). 





i= FTE 
TT 


எருசலேமின்‌ அலங்கத்தைப்‌ 
பழுதுபார்த்து கட்டுவதில்‌ தெக்கோவா ஊரார்‌ 
மிகவும்‌ விசேஷமாக வேலை செய்கிறார்கள்‌. 
அவர்களுடைய பிரபுக்கள்‌ அலங்கத்தைக்‌ 
கட்டுகிற வேலையில்‌ பங்குபெறவில்லை. 
தெக்கோவா ஊரின்‌ பிரபுக்கள்‌ கர்த்தருடைய 
ஊழியத்தை செய்யாவிட்டாலும்‌, 
தெக்கோவா ஊரார்‌ இரட்டிப்பான வேலையை 
செய்கிறார்கள்‌. 

தெக்கோவா ஊரார்‌ தங்களுடைய 
பிரபுக்களின்‌ மோசமான உதாரணத்தைப்‌ 
பின்பற்றி, அலங்கத்தைப்‌ பழுதுபார்க்காமல்‌ 
சும்மாமிருக்கவில்லை. தங்கள்‌ பிரபுக்கள்‌ 
ஆண்டவருடைய வேலைக்கு தங்கள்‌ 
கழுத்தைக்‌ கொடுக்காததினால்‌, தாங்களும்‌ 
தங்கள்‌ கழுத்தைக்‌ கொடுக்கப்போவதில்லை 
என்று சாக்குப்போக்கு சொல்லி 
சும்மாயிருக்கவில்லை. 

தெக்கோவா ஊரார்‌ 


செய்வதைப்‌ 
பிரபுக்கள்‌ 


இரட்டிப்பான 
பார்த்து, அந்த 
தங்களுடைய 
உணர்ந்திருப்பார்கள்‌. 
அவர்கள்‌ தங்கள்‌ 
மனந்திரும்பி, 
ஆண்டவருடைய வேலைக்கு தங்களுடைய 
சுழுத்துக்களைக்‌ கொடுத்திருக்கலாம்‌. 
கர்த்தருடைய ஊழியத்தை 
செய்கிறவர்கள்‌ மற்றவர்களுடைய நல்ல 
ன்மாதிரியை பார்த்து. தாங்களும்‌ 
குஜாக்கிரதையாக ஊழியம்‌ 
செய்யவேண்டும்‌. நாம்‌ ஒருபோதும்‌ 
மற்றவர்களுடைய மோசமான முன்மாதிரியைப்‌ 
பார்த்து. அவர்களைப்போல ஊழியம்‌ 
செய்யாமல்சோம்பேறிகளாயிருந்துவிடக்கூடாது. 


எருசலேமின்‌ 

பழுதுபார்த்து கட்டுகிறார்கள்‌ 
அவர்களோடு சேர்ந்து அலங்கத்தைப்‌ 
பழுதுபார்த்து கட்டுகிறார்‌. ஆனாலும்‌ 
நெகேமியாவைப்பற்றி விசேஷமாக ஒன்றும்‌ 
சொல்லப்படவில்லை. மற்றவர்களைப்போல 
நெகேமியாவின்‌ பெயரும்‌ சாதாரணமாகவே 
சொல்லப்பட்டிருக்கிறது. 


அலங்கத்தை அநேகர்‌ 
நகேமியாவும்‌ 


“அவனுக்குப்‌ பின்னாகப்‌ பெத்சூர்‌ 
மாகாணத்தின்‌ பாதிக்குப்‌ பிரபுவாகிய 
அஸ்பூகின்‌ குமாரன்‌ நெகேமியா தாவீதின்‌ 
கல்லறைகளுக்கு எதிரான இடமட்டாகவும்‌, 
வெட்டப்பட்ட குளமட்டாகவும்‌, பராக்கிரமசாலி 
களின்‌ வீடுமட்டாகவம்‌ 


இருக்கி; 
பழுதுபார்த்துக்‌ கட்டினான்‌" (நெகே 3:16). 


தெகேமியா 
NEHEMIAH - COMMENTARY 


- விரிவுரை 


QOODNENS 
PUBLISHERS 


நெகேமியா ஒரு வேலையும்‌ 
அவர்‌ 
ஒரு 
பகுதியை கட்டி 
முடிக்காவிட்டாலும்‌, மற்ற எல்லோரையும்விட 
இவர்‌ அதிகமாய்‌ வேலைசெய்கிறார்‌. 
நெகேமியா அலங்கத்தைப்‌ பழுதுபார்த்து 
கட்டுகிறவர்களின்‌ வேலைகளை 
மேற்பார்வையிடுகிறார்‌. 
எருசலேமின்‌ அலங்கத்தை எடுத்துக்‌ 
கட்டுகிறவர்கள்‌ எந்தெந்த இடங்களில்‌ 
வேலை செய்யவேண்டும்‌ என்று, 
நெகேமியா தீர்மானம்பண்ணி, அவர்களை 
அந்தந்த இடங்களுக்கு அனுப்புகிறார்‌. 
பராக்கிரமசாலிகளாயிருக்கிறவர்கள்‌ 
அலங்கத்தை பழுதுபார்த்து குட்டுகிறவர்‌ 
களுக்கு பாதுகாப்பாயிருக்கிறார்கள்‌. 


“அன்றுமுதற்கொண்டு 
வேலைக்காரரில்‌ 
வேலைசெய்தார்கள்‌, பாதிப்பேர்‌ ஈட்டிகளையும்‌ 
பரிசைகளையும்‌ வில்லுகளையும்‌ 
குவசங்களையும்‌ பிடித்து நின்றார்கள்‌; 
அதிகாரிகள்‌ யூதா வம்சத்தார்‌ எல்லாருக்கும்‌. 
பின்னாக நின்றார்கள்‌" (நெகே 4:16. 


செய்யாமல்‌ சும்மாயிருக்கவில்லை. 


அலங்கந்தைப்‌ 
கட்டுகிறவர்கள்‌ சோர்வடையும்போது 
நெகேமியா. அவர்களுக்கு ஆறுதலான 
வார்த்தைகளைச்‌ சொல்லி, அவர்களை 
உற்சாகப்படுத்துகிறார்‌. வேலை நடக்கும்‌ 
ஸ்தலங்களில்‌ யாருக்காவது அதிக உதவி 
தேவைப்படும்போது. நெகேமியா அங்கே 
கூடுதலான ஆட்களை அனுப்புகிறார்‌. 


எருசலேமைச்‌ சுற்றிலுமிருக்கிற 
அலங்கம்‌ இடிந்து பாழாய்க்‌ கிடக்கிறது. 
இது நெகேமியாவின்‌ மேற்பார்வையிலே 
பழுதுபார்க்கப்படுகிறது. இந்தக்‌ கட்டுமான 
வேலைக்கு விரோதமாக சத்துருக்கள்‌ 
யாராவதுவருகிறார்களா என்பதை நெகேமியா 
உன்னிப்பாய்க்‌ கவனித்துக்கொண்டிருக்கிறார்‌. 


பழுதுபார்த்து, 


கப்பல்‌ ஒட்டுகிற மாலுமி துடுப்பை 
இயக்கவேண்டிய அவசியமில்லை. அவர்‌ 
சுக்கானைப்‌ பிடித்து படகை இயக்கவேண்டும்‌. 
நெகேமியாவின்‌ வேலை மிகவம்‌ 
முக்கியமான வேலை. அவர்‌ கட்டுமான 
வேலைகளில்‌ அதிகமாய்‌ ஈடுபடாவிட்டாலும்‌, 
அலங்கத்தைப்‌ பழுதுபார்த்து கட்டுகிறவர்களை 
பாக இலா தெற! ல 
கப்பலின்‌ மாலுமியைப்போல தன்னுடைய 
கடமையை கவனமாய்‌ நிறைவேற்றுகிறார்‌. 





செகேமியா 


i= FTE 
TT 


யூதர்கள்‌ எல்லோரும்‌ ஒன்றாய்ச்‌ 
சேர்ந்து எருசலேமின்‌ அலங்கத்தைப்‌ 
பழுதுபார்த்துக்‌ கட்டுகிறார்கள்‌. அலங்கத்தைக்‌ 
கட்டுவது நல்ல வேலை. 
வேலைக்கு 
நெகேமியாவோ 
தளர்ந்துபோகாமல்‌, எருசலேமின்‌ அலங்கத்தை 
பழுதுபார்த்து கட்டி முடிக்கிறார்‌ 


இஸ்ரவேலரின்‌ 
அலங்கத்தைக்‌ 
நிந்திக்கிறார்கள்‌. யூதர்களை 
அவமதிக்கிறார்கள்‌. அலங்கத்தைக்‌ 
கட்டுகிறவர்கள்‌ சத்துருக்களின்‌ நிந்தையை 
கர்த்தரிடத்தில்‌ சொல்லி 
ஜெபம்பண்ணுகிறார்கள்‌ சத்துருக்கள்‌ 
நிந்தித்தாலும்‌ யூதர்கள்‌ எருசலேமின்‌ 
அலங்கத்தை பழுதுபார்த்துக்‌ கட்டுகிற 
வேலைகளை தொடர்ந்து செய்கிறார்கள்‌ 
(நெகே 41-6) 


சத்துருக்கள்‌ 
கட்டுகிற யூதர்களை 


அவர்கள்‌ 


யூதர்கள்‌ அலங்கத்தைப்‌ பழுதுபார்த்து 
கட்டுவதை ப்பர்‌ அவர்களுடைய 
சத்துருக்கள்‌ உபாயத்தைக்‌ 
வ ககா்‌ யூதர்களுக்கு 
விரோதமாக ஆயுதம்‌ ஏந்தி வந்து, 
அவர்களுடைய “வேலைகளை தடுத்து 
நிறுத்தவேண்டும்‌ என்று சத்துருக்கள்‌ 
திட்டமிடுகிறார்கள்‌ (நெகே 478,702) 
நெகேமியா சத்துருக்களுக்கு விரோதமாக 
ஜாமங்காக்கிறவர்களை இரவும்‌ பகலும்‌. 
காவல்‌ காப்பதற்கு வைக்கிறார்‌ (நெகே 4:9). 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ அலங்கத்திற்கு 
பின்னாக ஈட்டிகளையும்‌ வில்லுகளையும்‌ 
பிடித்து, தங்கள்‌ ஜனத்திற்‌ 
பாதுகாப்பாயிருக்கிறார்கள்‌ (நெகே 4:13) 

எருசலேமின்‌: 
பழுதுபார்த்து 
சோர்ந்துபோய்விடாதவாறு. 
அவர்களை 


பபப 
கட்டுகிறவர்கள்‌ 
நெகேமியா 
வார்த்தையினால்‌ 
உற்சாகப்படுத்துகிறார்‌ (நெகே 416). 
சத்துருக்களின்‌ ஆலோசனைகள்‌ 
முறியடிக்கப்படுகிறது (நெகே 4:15) 


- விரிவுரை 
NEHEMIAH - COMMENTARY 


சத்துருக்களால்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
விரோதமாக திடீரென்று எழும்பி வர 
முடியவில்லை. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
சத்துருக்களை சந்திப்பதற்கு 
ஆயத்தமாயிருக்கிறார்கள்‌. எருசலேமின்‌ 
அங்கத்தை பயுதுபா்தகுக்‌ கட்டுகிற வேலை 
தொடர்ந்து நடைபெறுகிறது நெகே 416-23). 


நிந்தை 
நெகே 4:1-6 


நெகே கப. நாங்கன்‌ அலங்கத்தைக்‌ 
கட்டுகிற செய்தியைச்‌ சண்பல்லாத்‌ 
கேட்டபோது, அவன்‌ கோயித்து, 
எரிச்சலடைந்து, மூதரைச்‌ 
சுக்கத்தம்பண்ணி: 


நெகே. 4:2. அந்த அற்பமான 
யூதர்‌ செய்கிறது. என்ன, 
அவர்களுக்கு இடங்கொடுக்கப்படுமோ, 
பலியிடுவார்கனோ, ஒரு நாளிலே. 
முடித்துப்போடுவார்கனோ, 

ச௬ட்டெரித்துப்‌ 
மண்மேடுகனான 


போடப்பட்டு. 
கற்களுக்கு உயிர்‌ 
கொடுப்பார்களோ என்று தன்‌ 
சகோதரருக்கும்‌. சுமாரியாவின்‌' 
சேனைக்கும்‌ முன்பாகச்‌ சொன்னான்‌. 


நெகே. கமி... அப்பொழுது 
அம்மோனியனாகிய தொபியா அவன்‌ 
பக்கத்தில்‌ நின்னு: அவர்கள்‌. 
கட்டினாலும்‌ என்ன, நபி 
ஏறிப்போனால்‌ அவர்களுடைய கல்மதில்‌ 
இடித்துபோகும்‌ என்றான்‌. 


நெகே 4௦4. எங்கள்‌ தேவனே, நாங்கள்‌ 

கேட்டு, 

நிந்தையை 

அவர்கள்‌ தலையின்மேல்‌ திருப்பி, 

அவர்களைச்‌: சிறையிருப்பின்‌' 
தேசத்திலே சூறைக்கு ஒப்புக்கொடும்‌. 


நெகே ௧:5. அவர்கள்‌ அக்கிரமத்தை 
மூடிப்போடாதேயும்‌; அவர்கள்‌: 
பாவம்‌ உமக்கு முன்பாகக்‌ 
 கொலைக்கப்படாதிருப்பதாக; 
கட்டுகிறவர்களுக்கு மனமடிவுண்டாகப்‌ 
'பேசினார்களே. 





செகேமியா 


i FTN 
ETT 


நெகே 43. நாங்கள்‌ அலங்கத்தைக்‌ 
கட்டிவந்தோம்‌; அலங்கமெல்லாம்‌. 
பாதிமட்டும்‌ ஒன்றாய்‌ இணைத்து 
உயர்த்தது; ஜனங்கள்‌. 
வேலைசெய்கிறதற்கு 
ஆவலாயிருந்தார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 


எரிச்சலடைந்து, யூதரைச்‌ சக்கந்தம்‌. 
பண்ணுகிறான்‌(நெகே 4:1). சன்பல்லாத்தோடு 
தொபியா என்பவனும்‌ சேர்ந்துகொண்டு. 
யூதர்களை நிந்திக்கிறான்‌. 


சன்பல்லாத்‌ யூதருக்கு விரோதமான 
வார்த்தைகளை தன்‌ சகோதரருக்கும்‌, 
சமாரியாலின்‌ சேனைக்கு முன்பாகவும்‌. 
சொல்லுகிறான்‌. யூதர்களுக்கு எல்லா 
இடங்களிலும்‌ சத்துருக்கள்‌ இருக்கிறார்கள்‌ 
அதே யூதர்களின்‌ 
க்க த டங்களிலெல்லாம்‌. 
இருக்கிறார்கள்‌. சன்பல்லாத்‌ யூதருக்கு 
விரோதமாக சொன்ன செய்தி, 
வேவுகாரர்கள்‌ மூலமாக நெகேமியாவுக்கு: 
அறிவிக்கப்படுகிறது. 
இஸ்ரவேலரின்‌ 
கோபமாயிருக்கிறார்கள்‌ 
எரிச்சலாயிருக்கிறார்கள்‌. 
எருசலேமுக்கு ந்‌ 
ஒரானியனான 
அம்மோனியனான 
ஊழியக்காரனும்‌ கேட்டபோது. இஸ்ரவேல்‌ 
புத்திரரின்‌ நன்மையை விசாரிக்க ஒருவன்‌ 
வந்தான்‌ என்பது அவர்களுக்கு மிகவும்‌ 
'விசனமாயிருக்கிறது (நெகே 2:10). 


சத்துருக்கள்‌ 


நெகேமியா எருசலேமுக்கு வந்த 
செய்தியே, இஸ்ரவேலரின்‌ சத்தருக்களுக்கு 
விசனமாயிருந்தது. இப்போது நெகேமியாவும்‌ 


- விரிவுரை 
NEHEMIAH - COMMENTARY 


இஸ்ரவேலரின்‌ சத்துருக்கள்‌ 
யூதர்களை ஏளனமாகப்‌ பேசுகிறார்கள்‌. 
அவர்களை “அற்பமான யூதர்‌” என்று 
சொல்லுகிறார்கள்‌. சன்பல்லாத்‌ யூதருக்கு 
விரோதமாக எரிச்சலான வார்த்தைகளை 
சொல்லும்போது, “அந்த அற்பமான யூதர்‌ 
செய்கிறது. என்ன, அவர்களுக்கு 
இடங்கொடுக்கப்படுமோ, பலியிடுவார்களோ, 
ஒரு நாளிலே முடித்துப்போடுவார்களோ, 
சுட்டெரித்துப்‌ போடப்பட்டு 
மண்மேடுகளான உயிர்‌ 
கொடுப்பார்களோ" என்று 
சொல்லுகிறான்‌. 


லேமின்‌ 

பழுதுபார்த்துக்‌ கட்டுவது 
நாளில்‌ செய்து முடிக்கிற 
ஆனால்‌. சன்பல்லாத்தோ, 
அங்கங்களை வேகமாகக்‌. சுட்டுவதைப்‌ 
பார்த்து, “அவர்கள்‌ ஒரே நாளில்‌ 
முடித்துப்போடுவார்களோ" என்று கேட்கிறான்‌. 


கற்களுக்கு 
(நெகே 4:2) 


அலங்கத்‌ 
என்பது ஒரே 
வேலையல்ல. 
யூதர்கள்‌ 


யூதர்கள்‌ எருசலேமின்‌ அலங்கத்தைக்‌ 
கட்டி முடித்த பின்பு, கர்த்தருக்கு நன்றி 
சொல்லி அந்த அலங்கத்தைப்‌ 
பிரதிஷ்டைபண்ணுவார்கள்‌. அவர்கள்‌ 
கர்த்தருக்கு பலிகளை செலுத்துவார்கள்‌. 
யூதர்கள்‌ கர்த்தருக்கு பலிசெலுத்துவதையும்‌ 
சன்பல்லாத்‌ ஏளனமாகச்‌ சொல்லுகிறான்‌. 
“அவர்கள்‌ ஒரே நாளிலே அலங்கத்தைக்‌ கட்டி 
முடித்து, பலியிட்டு, 
பிரதிஷ்டைபண்ணுவார்களோ' என்று 
சொல்லுகிறான்‌. 


சன்பல்காத்‌ யூதருக்கு விரோதமான 
வார்த்தைகளை சொல்லுகிறபோது, 
அம்மோனியனாகிய  தொமியா என்பவன்‌ 
அவன்‌ பக்கத்தில்‌ நிற்கிறான்‌. அவனும்‌ 
யூதர்களை ஏளனம்பண்ணுகிறாள்‌. 
“அவர்கள்‌ கட்டினாலும்‌ என்ன, ஒரு நரி 
ஏறிப்போனால்‌ அவர்களுடைய கல்மதில்‌ 
இடிந்துபோகும்‌” (நெகே 4: என்று 
தொபியாவும்‌ நிந்தையான வார்த்தைகளை 
சொல்லுகிறான்‌. 





i THE] தெகேமியா 
யாய்‌ 


இஸ்ரவேல்‌ 
அலங்கத்தைக்‌ 
சத்துருக்கள்‌ 
எதிர்ப்புக்கள்‌ 
வருமாறு: 
1. கோபம்‌ (நெகே 41) 


புத்திரர்‌ எருசலேமின்‌ 
கட்டுவதற்கு, அவர்களுக்கு 
மூலமாக  ஏழுவிதமான 
வருகிறது. அதன்‌ விவரம்‌ 


2. சக்கந்தம்பண்ணுதல்‌ (நெகே 4:1-3) 
சதி பண்ணுவதும்‌, யுத்தமும்‌ 
(நெகே 4:7-8) 
தொடர்ந்து அச்சுறுத்துதல்‌ 
(நெகே 4110-23) 


5. பொல்லாப்பு (நெகே 6-4) 
குற்றச்சாட்டு (நெகே 6:5-9) 
ஏமாற்றுதல்‌ (நெகே 6510-14). 


சத்துருக்கள்‌ சொல்லுகிற 
ஏளனவார்த்தைகளையும்‌, நிந்தையான 
வார்த்தைகளையும்‌ கேட்டு, நெகேமியா 
அவர்களைப்போலவே அவர்களுக்கு பதில்‌ 
வார்த்தைகளைச்‌ சொல்லவில்லை. நெகேமியா 
சத்துருக்களுக்கு முன்பாக தன்னை 
உயர்த்துவதற்கு பதிலாக, கர்த்தருடைய 
த்‌ தாழ்த்துகிறார்‌ 
பயபக்தியோடு. 
சத்துருக்கள்‌ 
நிந்தையான 
கர்த்தருடைய 


விண்ணப்பம்பண்‌ணுகிறார்‌. 
சொன்ன 
வார்த்தைகளையெல்லாம்‌ 
சமுகத்திலே ஒப்புக்கொடுக்கிறார்‌. 


நெகேமியா கர்த்தரை நோக்கி, “எங்கள்‌ 
தேவனே, நாங்கள்‌ அவமதிக்கப்படுகிறதைக்‌ 
கேட்டு, அலர்கள்‌ ிந்திக்கிற நிந்தையை 
அவர்கள்‌ தலையின்‌! திருப்பி, 
அவர்களைச்‌ தக்கன்‌ தேசத்திலே 
சூறைக்கு ஒப்புக்கொடும்‌" (நெகே 4:4) என்று 
மிகுந்த பணிவோடு ஜெபம்பண்ணுகிறார்‌. 


பழிவாங்குதல்‌ கர்த்தருக்குரியது. நாம்‌ 


வேதனைகளை கர்த்தரிடத்தில்‌ மறைக்காமல்‌. 
சொல்லுகிறார்‌. “நாங்கள்‌ 
அவமதிக்கப்படுகிறோம்‌" என்று நெகேமியா 
தங்களுடைய நிலமையை சொல்லுகிறார்‌. 


- விரிவுரை 
NEHEMIAH - COMMENTARY 


சத்துருக்கள்‌ 
அக்கிரமக்காரராயிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
எருசலேமின்‌ தந்தைக்‌ கட்டுகிற 
இஸ்ரவேல்‌ புத்திரரை நிந்திக்கிறார்கள்‌. 
இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
அவர்களை பழிவாங்கவேண்டுமென்று 
நெகேமியா கர்த்தரிடத்தில்‌ 
ஜெபம்பண்ணுகிறார்‌. 


நெகேமியா கர்த்தரை நோக்கி, “எங்கள்‌ 

தேவனே, அவர்கள்‌ நிந்திக்கிற நிந்தையை 

யின்‌ திருப்பி, 

தேசத்திலே 

அவர்கள்‌ 

அக்கிரமத்தை மூடிப்போடாதேயும்‌; அவர்கள்‌ 

பாவம்‌ உமக்கு முன்பாகக்‌ 

கொலைக்கப்படாதிருப்பதாக” (நெகே 4:43) 

என்று சத்துருக்களுக்கு விரோதமாக 
கர்த்தரிடத்தில்‌ பேசுகிறார்‌. 


இப்போது ஜெபத்தின்‌ 
வழிநடத்தப்படாமல்‌, 
ஆவியினால்‌. 

இங்கு 


நெகேமியா 


சொல்வப்பட்டிருக்கிற வார்த்தைகளை 
நெகேமியாவின்‌ ஜெபவார்த்தைகள்‌ என்று 
சொல்லுவதற்கு பதிலாக, கர்த்தர்‌ நெகேமியா 
மூலமாக சொல்லுகிற தீர்க்கதரிசன 
வார்த்தைகள்‌ என்று சொல்லலாம்‌. 

நாம்‌ த்தில்‌, 
ஈதமாக 
நம்மைத்‌ 


கர்த்தருடைய 
நம்முடைய சத்துருக்களுக்கு 
இதுபோல ஜெபிக்க முடியாது. 
துன்பப்படுத்துகிறவர்களுக்கும்‌ 
நன்மை செய்யவேண்டும்‌. 
நிந்தித்தவர்களையும்‌, 
'துன்பப்படுத்தினவர்களையும்‌, 

சிலுவையில்‌ அறைந்தவர்களையும்‌ 
இயேசுகிறிஸ்து சிக்கவில்லை. 
கிறிஸ்துவானவர்‌ அவர்களுக்காக பிதாவின்‌ 
சமுகத்திலே பரிந்து பேசி ஜெபம்பண்ணுகிறார்‌ 
“பிதாவே அவர்களுக்கு மன்னியும்‌" என்பதே 
கிறிஸ்துவின்‌ ஜெபம்‌. நம்முடைய 
சத்துருக்களுக்கு விரோதமாக நாம்‌ 
ஏறெடுக்கவேண்டிய ஜெபமும்‌ இதுபோலவே 
இருக்கவேண்டும்‌. 





f= FTE 
TT 


எருசலேமின்‌ 
பழுதபார்த்து 
மனமடிவுண்டாகப்‌ 
நிந்தையான 
நெகேமியாவும்‌, 


சத்துருக்கள்‌. 
அலங்கத்தைப்‌ 
கட்டுகிறவர்களுக்கு 
பேசுகிறார்கள்‌. அந்த 
பேச்சுக்களைக்‌ கேட்டு 
அவரோடுகூட அலங்கத்தைக்‌ 
கட்டுகிறவர்களும்‌  சோர்ந்துபோகவில்லை. 
சத்துருக்களின்‌ பரியாச வார்த்தைகளைக்‌ 
கேட்டு, அவர்கள்‌ மனமுடைந்து. தாங்கள்‌ 
செய்கிற நல்ல வேலைகளை 
நிறுத்திவிடவில்லை. 

நெகேமியா 
நிந்தையான வார்த்தைகளை 
சொல்லியபின்பு, அலங்கத்தைக்‌ 
வேலையை தடையில்லாமல்‌ 
செய்கிறார்‌. 


சத்துருக்களின்‌ 
கர்த்தரிடத்தில்‌ 

கட்டுகிற 
தொடர்ந்து 


அவர்கள்‌ அவங்கத்தைக்‌ 
கட்டிவருகிறார்கள்‌ அலங்கமெல்லாம்‌ 
பாதிமட்டும்‌ ஒன்றாய்‌ இணைந்து உயருகிறது; 
ஜனங்கள்‌ வேலைசெய்கிறதற்கு 
ஆலலயிருக்கிறார்கள்‌ (நெகே 43) 
அவர்கள்‌ தங்கள்‌ வேலைகளை வேகமாய்ச்‌ 
செய்கிறார்கள்‌. மிகவும்‌ குறுகிய காலத்தில்‌ 
அலங்கத்தில்‌ பாதி உயரமட்டும்‌ கட்டி 
முடித்துவிடுகிறார்கள்‌. இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ 
மைகள்‌ திடப்படுத்தப்பட்டிருக்கிறது. 
அவர்களுடைய மனதும்‌ 
ஒருமனப்பட்டிருக்கிறது. 


சத்துருக்களின்‌ ஆலோசனை 
கே 447-15 


நெகே 447. எருசலேமின்‌ அலங்கத்தைக்‌ 
கட்டுகிற வேலை வனர்த்தேறுகிறது 
என்றும்‌, இடிக்கப்பட்ட. 

அடைபட்டு வருகிறது 
௫ன்பல்லாத்தும்‌, 

அரபியரும்‌, 

அஸ்தோத்தியரும்‌. 

அவர்கள்‌ மிகவும்‌ எரிச்சலாகி, 


நெகே 48. எருசலேமின்மேல்‌ 
யுத்தம்பண்ண எல்லாரும்‌ ஏகமாய்‌ 
வரவும்‌, வேலையைத்‌ தடுக்கவும்‌. 
கட்டுப்பாடு பண்ணினார்கள்‌. 


நெகேமியா 
NEHEMIAH - COMMENTARY 


- விரிவுரை 


QOODNENS 
PUBLISHERS 


நெகே 49. ஆனாலும்‌ நாங்கள்‌ எங்கள்‌ 
தேவனை நோக்கி ஜெயம்பண்ணி, 
அவர்கள்‌ திமித்தம்‌ இரவும்பகலும்‌ 
ஜாமங்காக்கிறவர்களை வைத்தோம்‌. 


நெகே 4:10. அப்பொழுது யூதா 
மனிதர்‌: சுமைகாரரின்‌ பெலன்‌ 
குறைத்துபோகிறது; மண்மேடு 
மிச்சமாயிருக்கிறது; நாங்கள்‌ 
அலங்கத்தைக்‌ கட்டக்கூடாது 
என்றார்கள்‌. 


நெகே க 
சத்துருக்கனோவென்றால்‌: நாங்கள்‌ 
அவர்கள்‌ நடுவே வந்து, அவர்களைக்‌ 
கொன்றுபோடுமட்டும்‌, அவர்கள்‌ அதை: 
அறியாமலும்‌ பாராமலும்‌ 
இருக்கவேண்டும்‌; இவ்விதமாய்‌ அந்த 
வேலையை ஓயப்பண்ணுவோம்‌ 
என்றார்கள்‌. 


எங்கள்‌: 


நெகே. அதை 
அவர்கனண்டையிலே. குடியிருக்கிற 
யூதரும்‌, பல  இடங்களிலுமிருந்து 
எங்களிடத்துக்கு வந்து, பத்துவிசை 
எங்களுக்குச்‌ சொன்னார்கன்‌. 


நெகே கப. அப்பொழுது நான்‌: 
அலங்கத்துக்குப்‌ பின்னாக இருக்கிற 
யன்னமான இடங்களிலும்‌ 
மேடுகளிலும்‌, பட்டயங்களையும்‌, 
ஈட்டிகளையும்‌, வில்லுகளையும்‌ 
பீடித்திருக்கிற ஜனங்களைக்‌ 
குடும்பங்குடும்பமாக நிறுத்தினேன்‌. 


நெகே கரக்‌. அதை நான்‌ பார்த்து 
எழும்பி, பிரபுக்களையும்‌ 
அதிகாரிகளையும்‌ மற்ற ஜனங்களையும்‌ 
நோக்கி: அவர்களுக்குப்‌ 
பயப்படாதிருங்கள்‌; நீங்கள்‌ 
பயங்கரமுமான 
நினைத்து, உங்கள்‌ 
சுகோதரருக்காகவும்‌, உங்கள்‌. 
குமாரருக்காகவும்‌, உங்கள்‌ 
மனைவிகளுக்காகவும்‌, உங்கள்‌ 
வீடுகளுக்காகவும்‌ யுத்தம்பண்ணுங்கள்‌. 
என்றேன்‌. 


42, 





i FTE 
TT 


நெகே 4:15. எங்களுக்குச்‌ செய்தி. 
தெரியவத்ததென்றும்‌, தேவன்‌ 
அவர்கள்‌ ஆலோசனையை 
அபத்தமாக்கினாரென்றும்‌, எங்கள்‌ 
பகைஞர்‌ கேட்டபோது, நாங்கள்‌ 
எல்லாரும்‌. அவரவர்‌ தங்கள்‌ 
வேலையைச்‌ செய்ய அலங்கத்துக்குத்‌ 
திரும்பினோம்‌. 


யூதர்களின்‌ சத்துருக்கள்‌ 
அவர்களுக்கு விரோதமாக சதிஆலோசனை 
பண்ணுகிறார்கள்‌. எருசலேமின்‌ அலங்கத்தை 
பழுதுபார்த்துக்‌ கட்டுகிற வேலையை 
நிறுத்துவதற்கு, சத்துருக்கள்‌ யூதர்கள்மீது. 
யுத்தம்பண்ணவும்‌, யூதர்களைக்‌ 
கொன்றுபோடவும்‌ சதிபண்ணுகிறார்கள்‌. 
சன்பல்லாத்‌, தொபியா 
மாத்திரமே யூதருக்கு 
நிந்தையான வார்த்தைகளைப்‌ 
இப்போதோ சத்துருக்களோடு 

அநேகர்‌ சேர்ந்துகொள்கிறார்கள்‌ 


எருசலேமின்‌ அலங்கத்தைக்‌ கட்‌ 

வேலை வனர்ந்தேறுிறது றம்‌ 
இடிக்கப்பட்ட இடங்கள்‌ அடைபட்டு வருகிறது. 
என்றும்‌ சன்பல்லாத்தும்‌, தொபியாவும்‌, 
அரபியரும்‌, அம்மோனியரும்‌, 
அஸ்தோத்தியரும்‌ கேட்டபோது, அவர்கள்‌ 
மிகவும்‌ எரிச்சலாகிறார்கள்‌. அவர்கள்‌ 
எருசலேமின்மேல்‌ யுத்தம்பண்ண எல்லாரும்‌. 
ஏகமாய்‌ வரவும்‌, வேலையைத்‌ தடுக்கவும்‌ 
கட்டுப்பாடு பண்ணுகிறார்கள்‌ (நெகே 4:7 8). 


என்பவர்கள்‌ 
இஸ்ரவேல்‌. 
எல்லோரும்‌. 


பெலிஸ்தரில்‌ மீதமானவர்கள்‌. 
புத்திரரின்‌ சத்துருக்கள்‌ 
அவர்கள்மீது யுத்தம்‌ பண்ண ஏகமாய்‌ 
வருகிறார்கள்‌. ஆனால்‌ யூதர்களோ 
கர்த்தரிடத்தில்‌ தொடர்ந்து ஜெபிக்கிறார்கள்‌. 
தங்களுடைய சத்துருக்களுக்கு எதிராக 
மிகுந்த எச்சரிப்போடும்‌ இருக்கிறார்கள்‌. 
இதனால்‌ அவர்கள்மீது வந்த யுத்த 
அச்சுறுத்தல்கள்‌ நின்று போயிற்று: 
(நெகே 4:72). 
சத்துருக்களுக்கு யூதர்கள்மீது 
கோபமும்‌ எரிச்சலும்‌ வருகிறது. 
யூதர்கள்‌. இஸ்ரவேலின்‌ 
தேவனாகிய கர்த்தரை ஆராதக்கறர்கள 
கர்த்தர்‌ அவர்களை ஆசீர்வதிக்கிறார்‌. 
யூதர்கள்‌ செழித்திருக்கிறார்கள்‌. 


செகேமியா 
NEHEMIAH - COMMENTARY 


- விரிவுரை 


QOODNENS 
PUBLISHERS 


யூதர்கள்‌ நன்றாயிருப்பது அவர்களுடைய 
சத்துருக்களுக்கு பிடிக்கவில்லை. சத்துருக்கள்‌ 
பொறாமையினாலே, யூதர்களை 
அழிக்கவேண்டும்‌. என்று 
சதிபண்ணுகிறார்கள்‌ 


தீயகுணமுள்ளவர்கள்‌ நல்ல 
வேலைகளை தடுத்து நிறுத்தவேண்டும்‌ 
என்று நினைப்பார்கள்‌. அப்படிப்பட்டவர்கள்‌ 
தீயயோசனைகளினால்‌ தங்களைத்‌ தாங்களே 
உற்சாகப்படுத்திக்கொள்வார்கள்‌. நல்ல வேலை 
எப்பொழுதுமே. கர்த்தருடைய 
வேலையாயிருக்கிறது. கர்த்தர்‌ செய்ய 
நினைக்கிற காரியத்தை யாராலும்‌ 
தடைபண்ண முடியாது. நல்ல வேலைகள்‌ 
எப்போதுமே விருத்தியடையும்‌. 


இஸ்ரவேலின்‌ சத்துருக்கள்‌ 
எருசலேமின்மேல்‌ யுத்தம்பண்ணா 
வேண்டுபென்று... த/பானம்பண்ணுல்றகள்‌. 
யூதர்கள்‌ எருசலேமின்‌  அலங்கத்தை 
கட்டுவதை நடுக்கவேண்டுபென்று, 
அவர்களுடைய சத்துருக்கள்‌ அவர்களுக்கு 
விரோதமாக எழும்பி வருகிறார்கள்‌. இது 
சத்துருக்களின்‌ சுபாவம்‌. சத்துருக்கள்‌ 
இப்படித்தான்‌ யோசிப்பார்கள்‌ என்பதும்‌, 
இப்படித்தான்‌ செய்வார்கள்‌ என்பதும்‌ 
மறைக்க முடியாத இரகசியம்‌. 


ஆனால்‌ எருசலேமின்‌ அலங்கத்தைக்‌ 
கட்டுகிற யூதர்களே, அந்த வேலைக்கு 
தடையாயிருக்கிறார்கள்‌. அந்த வேலையை 
செய்கிறநற்கு  ஆவலாயிருக்கிறவர்களை, 
சோர்வடையச்‌ செய்கிறார்கள்‌. சத்துருக்கள்‌ 
“யூதர்களுடைய வேலையைத்‌ தடுப்போம்‌” 
என்று சொல்லும்போது, யூதர்களும்‌, 
“நாங்கள்‌ ங்கத்தைக்‌ 
கட்டக்கூடாது" (நெகே. 
சொல்லுகிறார்கள்‌. 


தங்களால்‌ 
முடியலில்லையென்‌ றும்‌, 


குறைந்துபோகிறது. 


யூதாமனிதர்‌ 

சொல்லுகிறார்கள்‌. 

குறைந்துபோனதினால்‌, 

களைப்படைந்து சோர்ந்துபோயிருக்கிறார்கள்‌. 





f= THE 
TT 


சுமைகாரர்கள்‌ மண்மேடுகளை 
த்த க 
கட்டும்போது கீழே லிழுந்துகிடக்கிற 
குப்பைகளையும்‌, தேவையற்ற பொருட்களையும்‌ 
அகற்றுவது சுமைகாரரின்‌ வேலை. ஆனால்‌ 

மண்மேடு. அதிகமாயிருக்கிறது. 
சுமைகாரரால்‌ அதை சுமந்து அகற்ற 
முடியவில்லை. ஆகையினால்‌ இப்போது 
அலங்கத்தைக்‌ கட்டுவதை நிறுத்திவிடலாம்‌ 
என்று யூதாமனுஷர்‌ சொல்லுகிறார்கள்‌. 
இவர்களுடைய வார்த்தை, சத்துருக்களின்‌ 
வார்த்தைக்கு ஆதரவாயிருக்கிறது. 

எருசலேமின்‌ அலங்கத்தைக்‌ கட்டுவது. 
மிகவும்‌ நல்ல வேலை. அது கர்த்தருடைய 
வேலை. நெகேமியா இந்த வேலைக்கு 
பொறுப்பான தலைவராயிருக்கிறார்‌. 
வேலையை துரிதமாய்‌ ய்‌ 
சத்துருக்கள்‌ மூலமாகவும்‌ பிரச்சனைகள்‌ 
வருகிறது. யூதாமனுஷர்‌ மூலமாகவும்‌ 
பிரச்சனை வருகிறது. 


ஊழியத்தில்‌ 
தலைவராகயிருக்கிறவர்கள்‌, இப்படிப்பட்ட 
இரட்டிப்பான பிரச்சனைகளை சந்திக்க 
வேண்டியது வரும்‌. தன்னோடுகூட ஊழியம்‌ 
செய்கிறவர்கள்‌ பயப்படும்போதும்‌, 
சத்துருக்கள்‌ பயப்படுத்தும்போதும்‌ 
தலைவர்களுக்கு பிரச்சனை வரும்‌. 
கர்த்தருடைய ஊழியக்காரர்கள்‌ மனுஷருக்கு 
பயப்படக்கூடாது. கர்த்தருக்கு 
பயப்படுகிறவர்கள்‌ மனுஷருக்கு 
பயப்படமாட்டார்கள்‌. ஊழியக்காரர்கள்‌ 
பலவீனமாயிருந்து, பயப்படும்போது. அவர்கள்‌ 
மூலமாக அவர்களுடைய தலைவர்களுக்கு 
நிச்சயமாகவே பிரச்சனைகள்‌ வரும்‌. 


நெகேமியாவுக்கு இப்போது 
சத்துருக்கள்‌ மூலமாகவும்‌ பிரச்சனைகள்‌ 
வந்திருக்கிறது. யூதாமனுஷர்‌ மூலமாகவும்‌ 
பிரச்சனைகள்‌ வந்திருக்கிறது. நெகேமியா 
சத்துருக்களின்‌ பிரச்சனையை சமாளிப்பதற்கு 
எதிர்பார்க்கிறார்‌. 

கர்த்தரை நோக்கி 


மினிமம்‌ அவர்கள்‌ இரவும்‌ 
ஜாமங்காக்கிறவர்களை 


தர்கள்‌ (நெகே 42). 


நெகேமியா 
NEHEMIAH - COMMENTARY 


- விரிவுரை 


சத்துருக்களின்‌ லோசனைகள்‌ 
நெகேமியாவுக்கு. அறிவிக்கப்படுகிறது. 
இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ சத்துருக்கள்‌, “நாங்கள்‌ 
அவர்கள்‌ நடுவே வந்து, அவர்களைக்‌ 
கொன்றுபோடுமட்டும்‌, அவர்கள்‌ அதை 
அறியாமலும்‌ ன்‌ இருக்கவேண்டும்‌; 
வேலையை 

“நெகே 41) என்று 


நெகேமியாவுக்கு, 

கான்‌ இந்த யூதர்கள்‌ இஸ்ரவேல்‌ 
பல இடங்களிலும்‌ 

கக்க்தேங்கர்‌, பக்தியுள்ள யூதர்கள்‌ 

எருசலேமில்‌ அலங்கத்தைப்‌ பழுதுபார்த்து 

கட்டும்போது, இந்த யூதர்கள்‌ அந்த 

நல்ல வேலைக்‌ ்‌ 

கைகளை 

அவர்கள்‌ 

வேலையில்‌ 

சத்துருக்கள்‌ 

குடியிருக்கிறார்கள்‌. 


இந்த யூதர்கள்‌ அலங்கத்தைக்‌ 
கட்டுகிறவர்களுக்கு உதவியாக வேலை 
செய்ய முன்வரவில்லை. அலங்கத்தைக்‌ 
கட்டுவதில்‌ இவர்களுடைய பங்கு 
ஒன்றுமில்லை. அலங்கத்தைக்‌ கட்டுவதற்காக 
இவர்கள்‌ எருசலேமுக்கு 
ஆனாலும்‌ அலங்கத்தைக்‌ 
யூதர்களுக்கு விரோதமாக, 
சதிஆலோசனை பண்ணும்போது, அவர்கள்‌ 
அண்டையில்‌ குடியிருக்கிற இந்த யூதர்கள்‌, 
சத்துருக்களின்‌ சதிஆலோசனைகளை 
கேள்விப்பட்டு, அதை எருசலேமிலே வந்து 
அறிவிக்கிறார்கள்‌. 





i= FTN 
TT 


க்களின்‌ 
சொல்ல வருகிற 
இடங்களிலுமிருந்து 
வருகிறார்கள்‌. அவர்கள்‌ 
சதிஆலோசனையை 
நெகேமியாவுக்கும்‌, அவரோடுகூட 
எருசலேமின்‌ அலங்கத்தைப்‌ பழுதுபார்த்து 
கட்டுகிறவர்களுக்கும்‌ சொல்லுகிறார்கள்‌. 
இவர்கள்‌ கட்டுகிற வேலையில்‌ உதவிசெய்யா 
விட்டாலும்‌, அலங்கத்தைக்‌ கட்டுவதற்கு 
தடைபண்ணுகிற ப டக்‌ வை 
அவர்களுக்கு தெரியப்‌! ஏதோ ஒரு 
வழியில்‌ உதவி க்‌ அவர்கள்‌ 
பத்துவிசை '௬சலேமுக்கு வந்து. 
சத்துருக்களின்‌ சதிவணேசனை யையும்‌ 
அலங்கத்தைக்‌ கட்டுகிறவர்களுக்கு 
சொல்லியிருப்பதினால்‌, அவர்களுக்கும்‌ 
எருசலேம்‌ நகரத்தின்மீது பிரியம்‌ இருப்பது 
தெரிகிறது. 


சத்துருக்கள்‌ அண்டையில்‌ குடியிருக்கிற 
யூதர்கள்‌, கட்டுகிற 
வேலையிலே 

உறலிசெய்யாவிட்டாலும்‌, 

அலங்கத்தைக்‌ தே த்க 
வேவகாரர்களைப்போல உதலிசெய்கிறார்கள்‌ 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
வந்து க்‌ 
கொன்றுபோடவேண்டும்‌ என்பதும்‌, 
சதியை இஸ்ரவேலர்‌ அறியாமலும்‌ த்‌ 
இருக்கவேண்டும்‌ என்பதும்‌, எருசலேமின்‌ 
அலங்கத்தைக்‌ கட்டுகிற வேலையை 
ஒயப்பண்ணவேண்டும்‌. என்பதும்‌ 
சத்துருக்களின்‌ சதிஆலோசனை. ஆனால்‌ 
அவர்களுடைய சதியை அவர்கள்‌ 
அண்டையில்‌ குடியிருக்கிற யூதர்கள்‌, 
எருசலேமிலே அலங்கத்தைப்‌ பழுதுபார்த்து 
கட்டுகிறவர்களுக்கு அறிவிக்கிறார்கள்‌ 
கர்த்தருக்கு மீதமானவர்கள்‌ எல்லா 
இடங்களிலும்‌ இருக்கிறார்கள்‌. 


சத்துருக்களின்‌ சதிஆலோசனையை 
முறியடிப்பதற்கு, நெகேமியா தன்னுடைய 
சுயபலத்தை நம்பவில்லை. அவர்‌ கர்த்தரையே 
நம்புகிறார்‌. எருசலேமின்‌ அலங்கத்தைப்‌ 
பழுதுபார்த்து, கட்டுகிற வேலை 
தடையில்லாமல்‌ நடைபெறவேண்டும்‌. அந்த 
நல்ல வேலை பூரணமாக முடிவபெறவேண்டும்‌. 
அலங்கத்தைக்‌ கட்டுகிறவர்களுக்கும்‌ 
உயிர்ச்சேதாரம்‌ வரக்கூடாது. அவர்களுக்கும்‌. 
பாதுகாப்பு தேவை. 


சதிஆலோசனையை 
யூதர்கள்‌, பல 
எருசலேமுக்கு 
சத்துருக்களின்‌ 
பத்து, விசை 


செகேமியா 
NEHEMIAH - COMMENTARY 


- விரிவுரை 


QOODNENS 
PUBLISHERS 


சத்துருக்களண்டையிலே குடியிருக்கிற 
ர்‌ நெகேமியாவினிடத்திலும்‌, 
கட்டுகிறவர்களிடத்திலும்‌, 
சதிஆலோசனையைப்பற்றிச்‌ 
சொல்லுகிறார்கள்‌. அப்பொழுது, “அதை 
நான்‌ பார்த்து எழும்பி” (நெகே 416) 
த வசனத்தில்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 


தெய்வீக பாதுகாப்புக்கு 
ஒப்புக்கொடுக்கிறார்‌ அலங்கத்தைக்‌ 
குட்டுகிறவர்கள்‌, தங்கள்‌ தேவனை நோக்கி 
ஜெபம்பண்ணியிருக்கிறார்கள்‌ (நெகே 4:9), 


பிள்ளைகள்‌ எந்த 
வசத கம்‌ அந்த வேலையை 
கரத்திடத்தல ஜெபம்பண்ணிவிட்டுத்தான்‌ 
ஆரம்பிப்பார்கள்‌. நாம்‌ செய்கிற 
வேலைகளை கர்த்தருடைய குரத்திலே. 
ஒப்புக்கொடுக்கவேண்டும்‌. கர்த்தரே 
நம்மையும்‌, நாம்‌ செய்கிற வேலைகளையும்‌ 
பொறுப்பேற்றுக்கொள்ளவேண்டுமென்று 
கர்த்தரை நம்பி நன்மை 


தன்னுடைய 
பயங்களையும்‌, 
கர்த்தருடைய சமுகத்திலே 
ஒப்புக்கொடுக்கிறார்‌. இதனால்‌ அவருடைய 
இருதயம்‌ பாரமில்லாமல்‌ இலகுவாயிருக்கிறது. 
நெகேமியா சத்துருக்களைப்பற்றிக்‌ 
கேள்விப்படும்போது, அவர்‌ செய்கிற முதல்‌ 
காரியம்‌, “அவர்‌ கர்த்தரை நோக்கிப்‌ 
பார்த்ததுதான்‌". 
இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ பாதுகாப்புக்காக, 
நெகேமியா மற்ற காரியங்களை நோக்கிப்‌ 
பார்ப்பதற்கு முன்பாக, அவர்‌ கர்த்தரை 
நோக்கிப்‌ பார்க்கிறார்‌. அவர்‌ 
சத்துருக்களுக்கு விரோதமாக ஆயுதங்களைப்‌ 
பயன்படுத்துவதற்கு முன்பாக, கர்த்தரிடத்தில்‌ 
தான்‌  ஏறெடுக்கிற 'ஜெபத்தைப்‌ 
பயன்படுத்துகிறார்‌. நாமும்‌ எந்த வேலையை 
செய்தாலும்‌, அந்த வேலையை கர்த்தரோடு. 
ஆரம்பிக்கவேண்டும்‌. 


நெகேமியா 
பார்த்த பின்பு, 
பார்க்கிறார்‌. 

அதிகாரிகளையும்‌, 
நோக்கிப்‌ பார்க்கிறார்‌. 


நோக்கிப்‌ 
சுற்றிலும்‌ 
பிரபுக்களையும்‌, 
ஜனங்களையும்‌. 


கர்த்தரை 
தன்னைச்‌ 

அவர்‌ 
மற்ற 





i= FTN 
TT 


விசுவாசிகளாகிய 
ஆவிக்குரிய யுத்தமுள்ளது. 
பிரகாரமான யுத்தமல்ல. யுத்தத்தை 
எப்படி செய்யவேண்டுமென்று இயேசுகிறிஸ்து. 
நமக்கு கற்றுக்கொடுத்திருக்கிறார்‌. 


சோதனைக்குட்படாதபடிக்கு 

ஜெபம்பண்ணுங்கள்‌: 

உற்சாகழுள்ளதுதான்‌, மாம்சமோ 
பலவீனமுள்ளது என்றார்‌" (மத்‌ 26:41) 


இயேசுகிறிஸ்து சொன்ன பிரகாரம்‌, 


ஜெபம்பண்ண வேண்டும்‌. 

இவ்விரண்டும்‌ சேர்ந்து நடைபெற்றால்தான்‌, 
யுத்தத்தில்‌ நமக்கு ஜெயம்‌ கிடைக்கும்‌. 
தததர்காமல்‌ ஜெபித்தால்‌ மாத்திரம்‌ 

என்று நினைக்கக்கூடாது. 
ன்னா மாத்திரம்‌ போதும்‌, 
ஆவிக்குரிய யுத்தத்திலே நமக்கு ஜெயம்‌ 
கிடைக்கும்‌ என்று நினைக்கக்கூடாது. 
விழித்திருக்காமல்‌, 
மாத்திரம்‌ 
சோம்பேறிகளாயிருக்கிறார்கள்‌. 
கர்த்தரை சோதித்துப்‌ பார்க்கிறார்கள்‌ 


ஆவிக்குரிய யுத்தத்தில்‌ 
விழித்திருந்தால்‌ 


| பைம்‌ ஆணி 
நாம்‌ ஜெபம்பண்ணாமல்‌, 
மாத்திரம்‌ போதுமானது என்றும்‌ 
நினைக்கக்‌ கூடாது. இது நம்முடைய 
இருதயத்தின்‌ பெருமையினால்‌ 
உண்டாகிற சிந்தனை. நம்முடைய சிந்தனை 
இவ்வாறு இருக்குமென்றால்‌, 
நாம்‌ கர்த்தருடைய கிருபையை 
அசட்டைபண்ணுகிறவர்களாயிருப்போம்‌. 
நம்முடைய ஆவிக்குரிய யுத்தங்களில்‌ 
ஜெயம்பெறவேண்டுமென்றால்‌, 
நமக்கு 
சொன்னதுபோல 
ஜெபம்பண்ணவேண்டும்‌ 


ஏதாவது ஒன்று 

காணப்படவில்லையென்றாலும்‌, 

கர்த்தருடைய பாதுகாப்பு கிடைக்காது. 
நெகேமியா சத்துருக்களின்‌ 

சநிஆலோசனையை னால்‌ 

அவர்‌ கர்த்தரை நோக்கிப்‌ பார்க்கிறார்‌. 

கர்த்தரிடத்தில்‌ ஏறெடுக்கிற ஜெபம்‌. அதன்‌ 


அதைக்‌ கட்டுகிறவர்களின்‌ 
என்ன செய்யவேண்டும்‌ 


நெகேமியா 
NEHEMIAH - COMMENTARY 


- விரிவுரை 


QOODNENS 
PUBLISHERS 


லோசனையைப்‌ 
மியா அதன்‌ 
இது 


என்று. கர்த்தருடைய 
பெற்றுக்கொள்கிறார்‌. 
பிரகாரம்‌ செயல்படுகிறார்‌. 
விழித்திருப்பதாகும்‌. 
நெகேமியா கர்த்தரையும்‌ ஜனங்களை 

நோக்கிப்‌ பார்த்த பின்பு, அலங்கத்துக்குப்‌ 
பின்னாக இருக்கிற பள்ளமான இடங்களிலும்‌ 
மேடுகளிலும்‌, பட்டயங்களையும்‌, 
ஈட்டிகளையும்‌, வில்லுகளையும்‌ பிடித்திருக்கிற 

ஜனங்களைக்‌ குடும்பங்குடும்பமாக. 
நிறுத்துகிறார்‌ (நெகே 443) 


மேடுகளில்‌ நிறுத்தப்பட்டிருக்கிறவர்கள்‌, 
சத்துருக்களை தூரத்தில்‌ வரும்போதே 
கண்டுபிடித்துவிடுவார்கள்‌. எருசலேமின்‌ 
அலங்கத்தைக்‌ கட்டுகிற வேலை பாதியளவு 
முடிந்த நிலமையிலுள்ளது. ஆகையினால்‌: 
எல்லோருமே பள்ளமான இடங்களில்‌ 
நிறுத்தப்பட்டால்‌, சத்துருக்கள்‌ வருவதைப்‌ 
பார்க்க முடியாது. மேட்டிலும்‌ பாதுகாப்பு 
தேவைப்படுகிறது. பள்ளத்திலும்‌ பாதுகாப்பு 
தேவைப்படுகிறது. 

சத்துருக்கள்‌ தங்களுக்கு விரோதமாக 
வரும்போது. மேட்டிலிருக்கிறவர்கள்‌ 
அவர்கள்மீது ஈட்டிகளை எறியலாம்‌. பெரிய 
கற்களை அவர்கள்மீது தூக்கிப்போட்டு, 
அவர்களைத்‌ தாக்கலாம்‌. சத்துருக்கள்‌ 
ஒருவேளை அலங்கத்தின்‌ தாழ்வான 
பகுதிக்கு வந்தால்‌, பள்ளமான இடங்களில்‌ 
நிறுத்தப்பட்டிருக்கிறவர்கள்‌. அவர்களோடு 
யத்தம்பண்ணலாம்‌. 


நெகேமியா 
குடும்பம்‌ 


இஸ்ரவேல்‌ ஜனங்களை 
குடும்பமாக நிறுத்துகிறார்‌. 
அவர்கள்‌ எல்லோருமே. உற்றார்‌ 
உறவினர்கள்‌. உறவமுறையிலிருக்கிறவர்கள்‌, 
ஒருவருக்கொருவர்‌ உதவியாயிருப்பார்கள்‌. 


நெகேமியா ற்கரக்களுக்கு 
விரோதமாக  இஸ்ரவே புத்திரரை 
நிறுத்திய பின்பு, அனகன்‌ உற்சாகமான 
வார்த்தைகளைச்‌ சொல்லுகிறார்‌. 
“அவர்களுக்கு பயப்படாதிருங்கள்‌” என்பதே 
நெகேமியா அவர்களுக்கு சொல்லுகிற 
த வார்த்தை. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
பராக்கிரமசாலிகளாக 
இனைத்துக்கொள்ளவேண்டும்‌. அவர்கள்‌ 
எல்லோருமே கர்த்தருடைய சேனையில்‌ 
பணிபுரிகிறவர்கள்‌. மகத்துவமும்‌ 
பயங்கரமுமான ஆண்டவரே அவர்களுடைய 
படைத்தளபதியாயிருக்கிறார்‌. 





i= THE 
TT 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
பார்த்து ஒருவேளை 
அவர்களுடைய 
சத்துருக்கள்‌ 
பயங்கரமானவர்களாகவும்‌ 
ஆனாலும்‌ அவர்களை தங்கள்‌ 
கர்த்தரோடு ஒப்பிட்டுப்‌ பார்க்கும்போது, 
சத்துருக்கள்‌ மிகவும்‌ சாதாரணமானவர்கள்‌. 
அவர்களால்‌ கர்த்தருக்கு விரோதமாக எழும்பி 
நிற்கவும்‌ முடியாது. கர்த்தரோடு அவர்களால்‌ 
யுத்தம்பண்ணவும்‌ முடியாது. 


சத்துருக்களைப்‌ 
பயப்படாலாம்‌. 
கண்களுக்கு, 
பெரியவர்களாகவும்‌, 
தெரியலாம்‌. 


கர்த்தர்‌ தம்முடைய சத்துருக்கு 
பயங்கரமானவராயிருக்கிறார்‌ கர்‌ 
சத்துருக்களைக்‌ கீழ்ப்படுத்துகிறவர்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய சத்துருக்களுக்கு விரோதமாக 
யுத்தப்பண்ணாம்போது, கர்த்தருடைய 
மகத்துவமும்‌, பயங்கரமும்‌ வெளிப்படும்‌. 
நம்மிடத்தில்‌ மனுஷர்‌ பயம்‌ இருக்கக்கூடாது 
என்றால்‌, நமக்குள்ளே கர்த்தருக்கு 
பயப்படும்‌ பயம்‌ இருக்கவேண்டும்‌. 
மனுஷருக்கு பயப்படும்‌ பயம்‌ என்னும்‌ 
கண்ணியில்‌ விழாதிருக்கவேண்டுமென்றால்‌, 
கர்த்தருக்கு பயப்படும்‌ பயம்‌ நம்மை: 
ஆளுகைசெய்யவேண்டும்‌. 


நெகேமியா இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு. 
உற்சாகமான வார்த்தைகளையும்‌, அவர்களை 
தைரியப்படுத்தும்‌ வார்த்தைகளையும்‌ 
சொல்லுகிறார்‌. நெகேமியா அவர்களை 
நோக்கி, நீங்கள்‌ மகத்துவமும்‌ 
பயங்கரமுமான ஆண்டவரை நினைத்து. 
உங்கள்‌ சகோதரருக்காகவும்‌, 
உங்கள்‌  குமாரருக்காகவும்‌, உங்கள்‌ 
மனைவிகளுக்காகவும்‌, உங்கள்‌ 
வீடுகளுக்காகவும்‌ யுத்தம்பண்ணுங்கள்‌"' 
(நெகே 4:14) என்று சொல்லுகிறார்‌. 
நெகேமியா சத்துருக்களை எதிர்த்து: 
நிற்க ஆயத்தமாயிருக்கிறார்‌. இதனால்‌ 
க ஏமாற்றமுண்டாயிற்று. 


நினைத்தார்கள்‌. ஆனால்‌ 
சதிஆலோசனைகளை அவர்கள்‌ அண்டையில்‌ 
குடியிருக்கிற யூதர்கள்‌ நெகேமியாவுக்கு 
அறிவித்துவிடுகிறார்கள்‌. 


செகேமியா 
NEHEMIAH - COMMENTARY 


- விரிவுரை 


QOODNENS 
PUBLISHERS 


சத்துருக்கள்‌ தங்களுக்கு விரோதமாக 
வரும்‌ செய்தியை இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
தெரிந்துகொள்கிறார்கள்‌. அவர்களுடைய 
கர்த்தர்‌ சத்துருக்களின்‌ 
அபத்தமாக்கியிருக்கிறார்‌ 
சத்துருக்கள்‌ 
கேள்விப்பட்டபோது, அவர்கள்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கு விரோதமாக யுத்தம்பண்ணும்‌ 
யோசனையை கைவிட்டுவிடுகிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ எல்லோரும்‌ அவரவர்‌ 
தங்கள்‌ வேலையை செய்ய அலங்கத்திற்கு 
திரும்புகிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌. 
எதிர்பாராத திடீரென்று 
தாக்கினால்தான்‌, அவர்களுக்கு 
விரோதமாக தங்களால்‌ யுத்தம்பண்ண முடியும்‌ 
என்பதை சத்துருக்கள்‌ அறிந்திருக்கிறார்கள்‌ 
ஆனால்‌ அவர்களுடைய சதிஆலோசனை 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு தெரிந்துவிடுகிறது. 
சத்துருக்களால்‌ இஸ்ரவேலருக்கு 
விரோதமாக திடீரென்று வந்து, அவர்களை 
கலங்கப்பண்ண முடியாது. இவ்வாறாக 
கர்த்தருடைய கிருபையினால்‌, 
சத்துருக்களின்‌ சதிஆலோசனை 
முறியடிக்கப்படுகிறது. 
கர்த்தருடைய கிருபை தங்கள்மேல்‌ 
இருக்கிறது என்பதை உணர்ந்து, இஸ்ரவேல்‌ 
நி அலங்கத்தைப்‌  பழுதுபார்க்கிற 
வேலையை உற்சாகமாகச்‌ செய்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ சந்தோஷமாகவும்‌ கர்த்தருடைய 
வேலையை செய்கிறார்கள்‌. 


புத்திரரை, 


வேளையில்‌. 


அவர்கள்‌ 


கட்டுகிறவர்களின்‌ ஆயத்தம்‌ 
நெகே ௧:16-23 


நெகே. அன்றுமுதற்கொண்டு என்‌: 
ரில்‌ பாதிப்பேர்‌ 


பீடித்து தின்றார்கள்‌; அதிகாரிகள்‌ மூதா 
வம்சத்தார்‌ எல்லாருக்கும்‌ பின்னாக 
தின்றார்கள்‌. 





f= THEN 
TT 


பநெகே 47. 
கட்டுகிறவர்களும்‌, 
குமைகுமக்கிறவர்களும்‌, 
சுமையேற்றுகிறவர்களும்‌, அவரவர்‌ 
ஒரு கையினாலே வேலைசெய்து, 
மறுகையினாலே. ஆயுதம்‌ 
பிடித்திருந்தார்கள்‌. 


நெகே 4:48. கட்டுகிறவர்கள்‌ அவரவர்‌ 
தங்கள்‌ பட்டயத்தைத்‌ தங்கள்‌ 
இடுப்பிலே கட்டிக்கொண்டவர்கனாய்‌ 
வேலைசெய்தார்கன்‌; எக்கானம்‌ 
ஊதுகிறவன்‌ என்னண்டையிலே. 
நின்றான்‌. 


நெகே 4:19. நாண்‌ யிரபுக்கனையும்‌ 
அதிகாரிகளையும்‌ மற்ற ஜனங்களையும்‌. 
நோக்கி: வேலை பெரிதும்‌ 
விஸ்தாரமுமாயிருக்கிறது;. நாம்‌ 
அலங்கத்தின்மேல்‌ சிதறப்பட்டு. 
ஒருவருக்கு ஒருவர்‌ தாரமாயிருக்கிறோம்‌. 


நெகே 420. நீங்கள்‌. 
எவ்விடத்திலே எக்கானச்‌ சத்தத்தைக்‌ 
கேட்கிறீர்கனோ அவ்விடத்திலே வந்து, 
எங்கனோடே கூடுங்கள்‌; நம்முடைய 
தேவன்‌ நமக்காக யுத்தம்பண்ணுவார்‌ 
என்றேன்‌. 


நெகே 


அலங்கத்திலே 


பாதிப்பேர்‌ 
வெளுக்கும்‌ நேரமுதல்‌ நட்சத்திரங்கள்‌ 
காணுமட்டும்‌ ஈட்டிகளைப்‌ 
பிடித்திருத்தார்கள்‌. 


நெகே 452. அக்காலத்திலே நான்‌ 
ஜனங்களைப்‌ பார்த்து: இராமாது 
நமக்குக்‌ காவதூக்கும்‌ பகல்மாறு 
வேலைக்கும்‌. உதவ, அவரவர்‌ 
தங்கள்‌. வேலைக்காரரோடுங்கூட 
எருகலேமுக்குன்னே 

இராத்தங்கக்கடவர்கன்‌ என்று சொல்லி, 


நெகே 4:23. நானாகிலூம்‌, என்‌ 
சகோதரராகிலும்‌, 
வேலைக்காரராகிலூம்‌, என்னைப்‌! 
பின்பற்றி காவல்காக்கிற சே.வகராகிலும்‌ 
எங்கள்‌. வஸ்திரங்களைக்‌: 
களைந்துபோடாதிருத்தோம்‌; 
அவரவருக்கு ஆயுதமும்‌ 
இருத்தது. 


தண்ணீரும்‌. 


செகேமியா 
NEHEMIAH - COMMENTARY 


- விரிவுரை 


QOODNENS 
PUBLISHERS 


சத்துருக்களின்‌ சதிஆலோசனை 
முறிந்துபோயிற்று என்பதை அலங்கத்தைக்‌ 
கட்டுகிறவர்கள்‌ அறிந்துகொள்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ எல்லோரும்‌, 
வேலையை செய்ய  அலங்கத்திற்கு 
திரும்புகிறார்கள்‌. ஆனாலும்‌ அவர்கள்‌ 
தங்கள்‌ ஆயுதங்களை கீழே போடவில்லை. 
சத்துருக்கள்‌ தங்களுக்கு விரோதமாக 
மறுபடியும்‌ வந்தால்‌, அவர்களை 
எதிர்ப்பதற்கும்‌, தங்களைப்‌ பாதுகாப்பதற்கும்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திர்‌ ஆயுதம்‌ ஏந்தி 
ஆயத்தமாயிருக்கிறார்கள்‌. 
அன்றுமுதற்கொண்டு நெகேமியாவின்‌ 
வேலைக்காரரில்‌ பாதிப்பேர்‌ 
வேலைசெய்கிறார்கள்‌, பாதிப்பேர்‌ 
ஈட்டிகளையும்‌ பரிசைகளையும்‌ வில்லுகளையும்‌ 
கவசங்களையும்‌ பிடித்து நிற்கிறார்கள்‌ 
(நெகே 416). ஆயுதம்‌ ஏந்தியிருக்கிறவர்கள்‌ 
தங்களுடைய பாதுகாப்புக்காக மாத்திரமல்ல, 
அலங்கத்தைக்‌ கட்டுகிறவர்களின்‌ 
பாதுகாப்புக்காகவும்‌ அங்கே நிற்கிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு, பத்து 
வரும்போது, வேலை செய்கிற பாதிப்பேர்‌, 
தங்களுடைய வேலைகளை உடனே 
நிறுத்திவிட்டு, அவர்களும்‌ ஆயுதங்களை 
ஏந்தி சத்துருக்களுக்கு விரோதமாக 
யுத்தம்பண்ண  ஆயத்தமாயிருக்கிறார்கள்‌ 
ஆயுதம்‌ ஏந்தியிருக்கிற பாதிப்பேர்‌, 
வேலைசெய்கிறவர்களுக்கு யுத்த ஆபத்தின்‌ 
செய்தியை சொன்னவுடனே, அவர்கள்‌ 


எல்லோரும்‌ ஒன்றாய்ச்‌ சேர்ந்து, 
சத்துருக்களுக்கு விரோதமாய்க்‌ 
கூடிக்கொள்வார்கள்‌. 
அலங்கத்திலே 
சுமைசுமக்கிறவர்களும்‌, 
சுமையேற்றுகிறவர்களும்‌, அவரவர்‌ ஒரு 
கையினாலே வேலைசெய்து, மறுகையினாலே 
ஆயுதம்‌ பிடித்திருக்கிறார்கள்‌ (நெகே 4:7). 


அவரவர்‌ தங்கள்‌ 


கட்டுகிறவர்களும்‌, 


பனா 
செய்கிறவர்களும்‌, 
தங்களுடைய வேலையின்‌ நேரத்தை 
பகிர்ந்துகொள்கிறார்கள்‌. ஒரு குறிப்பிட்ட 
வேளை வரையிலும்‌ ஆயுதம்‌ 
பிடித்திருக்கிறவர்கள்‌. அதற்கு பின்பு 
அலங்கத்தைக்‌ கட்டுகிறார்கள்‌. அப்போது 
அதுவரையிலும்‌ அலங்கத்தைக்‌ கட்டியவர்கள்‌, 
இப்போது ஆயுதத்தைப்‌ பிடித்திருக்கிறார்கள்‌. 


ப ஆயுதம்‌ 





i FTE 
TT 


பிடித்திருக்கிறார்கள்‌" 

வாக்கியத்திற்கு, எழுத்து பூர்வமாக 
அப்படியே விளக்கம்‌ சொல்ல முடியாது. ஒரு 
கையினால்‌ ஆயுதம்‌ பிடித்து, மறுகையினால்‌. 
வேலை செய்வது இயலாத காரியம்‌. அப்படி 
செய்தால்‌, வேலையும்‌ ஒழுங்காக நடக்காது. 
ஆயுதத்தையும்‌ ஒழுங்காக பிடிக்க முடியாது. 
இங்கு ம்‌ க்கு வாக்கியத்திற்கு, 
“அவர்கள்‌ செய்யவும்‌ 
ககன க. ஆயுதம்‌ ஏந்தி 
யுத்தம்பண்ணவும்‌ ஆயத்தமாயிருக்கிறார்கள்‌" 
என்று பொருள்‌. 


கட்டுகிறவர்கள்‌ அவரவர்‌ 
தங்கள்‌ பட்டயத்தைத்‌ தங்கள்‌ 
இடுப்பிலே. கட்டிக்கொண்டவர்களாய்‌. 
வேலைசெய்கிறார்கள்‌.. (நெகே 448) 
வேலை. செய்கிறவர்களின்‌ இடுப்புகளில்‌ 
ஆயுதம்‌ குட்டப்பட்டிருப்பதினால்‌, அவர்களால்‌ 
தடையில்லாமல்‌ வேலை செய்ய முடியும்‌ 
தேவைப்படும்போது, அவர்களால்‌ 
ஆயுதத்தையும்‌ பயன்படுத்தமுடியும்‌. 
கர்த்தருடைய வார்த்தையே 
வியானவரின்‌ பட்டயமாயிருக்கிறது. 
கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய கரத்தில்‌ 
எப்போதும்‌ இருக்கவேண்டும்‌. நம்முடைய 
ஊழியத்திலும்‌ கர்த்தருடைய வார்த்‌ 
தேவைப்படுகிறது. க 
ஆலிக்குரிய 
நடத்துவதற்கும்‌ கர்த்தருடைய வார்த்தை 
தேவைப்படுகிறது. பட்டயமில்லாமல்‌ 
உலகப்பிரகாரமான ்‌ 


அலங்கத்‌ கட்டுகிறவர்களுக்கு 
விரோதமாக சத்துருக்கள்‌ வரும்போது. 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு சத்துருக்களைப்‌ 
பற்றிய எச்சரிப்பின்‌ வார்த்தைகளை உடனே 
தெரிவிக்கவேண்டும்‌. சத்துருக்கள்‌ வருவது. 
தெரிந்தால்‌, அவர்களுக்கு விரோதமாக 
திடீரென்று யுத்தம்பண்ணி, அவர்களுக்கு 
அதிர்ச்சியைக்‌ கொடுக்கலாம்‌. இதற்காக 
நெகேமியா எக்காளம்‌ ஊதுகிற ஒருவனை 
தன்னண்டையில்‌ நிறுத்தியிருக்கிறார்‌. அவன்‌ 
சத்துருக்கள்‌ மூலமாக வரும்‌ ஆபத்தைக்‌ 
கண்டவுடனே, எக்காளத்தை ஊதி 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ எல்லோரையும்‌ 
எச்சரிப்பான்‌. 


நெகேமியா 
NEHEMIAH - COMMENTARY 


- விரிவுரை 


QOODNENS 
PUBLISHERS 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ அலங்கத்தைக்‌ 
கட்டுகிற தங்கள்‌ வேலைகளைச்‌ 
செய்யும்போது, அதிகாரிகள்‌ யூதாவம்சத்தார்‌ 
எல்லோருக்கும்‌ பின்னாக நிற்கிறார்கள்‌ 
(நெகே 416) அலங்கத்தைக்‌ 
கட்டுகிறவர்களுக்கு அதிகாரிகள்‌ 
தேவையான உதவிகளை செய்கிறார்கள்‌. 
அவர்களுக்கு தேவையான 
ஆலோசனைகளையும்‌ சொல்லுகிறார்கள்‌. 

எருசலேமின்‌ அலங்கத்தைக்‌ கட்டுவது 
மிகப்பெரிய வேலை. நெகேமியா இந்த 
வேலையைப்பற்றி பிரபுக்களிடத்திலும்‌, 


விஸ்தாழுமாயிரக்கிறத" 419) 


என்று சொல்லுகிறார்‌. 


வேலை விஸ்தாரமாயிருப்பதினால்‌, 

்‌ க்‌ கட்டுகிறவர்கள்‌ 
ஒந்கருக்கொஞ்கள்‌ தூரமாக, 
அலங்கத்தின்மேல்‌ சிதறப்பட்டிுக்கிறார்கள்‌ 
அலங்கத்தைக்‌ கட்டுகிறவர்கள்‌ எல்லோருமே, 
ஒரே வேளையில்‌ நன்‌ வேலைகளை 
செய்கிறார்கள்‌. கள்‌ வேலை 
செய்யும்போது, நெகேமியா ஒரிடத்தில்‌. 
நிற்காமல்‌, அலங்கம்‌ முழுவதும்‌ சுற்றி 
நடந்து, நடைபெறுகிற வேலையை 
மேற்பார்வை செய்கிறார்‌. அலங்கற்தைக்‌ 
கட்டுகிறவர்களை உற்சாகப்படுத்துகிறார்‌. 


(நெகே 


அலங்கத்தைக்‌ கட்டுகிறவர்கள்‌ 
ஒரிடத்தில்‌ வேலையை முடித்த ன மற்ற 
இடங்களுக்கும்போய்‌ வேலை செய்கிறார்கள்‌. 
இவர்கள்‌ அங்கே வேலைசெய்கிறவர்களுக்கு 
உதவியாகப்‌ போகிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ ட்‌ விரோதமாக 

சத்துருக்கள்‌ எக்காளம்‌. 

ஊதப்படும்‌. எந்த த்தது எக்காளம்‌. 

அந்த இடத்திற்கு 

த்திரர்‌ எல்லோரும்‌ 

சத்துருக்களை 

எதிர்ப்பதற்கு அவர்கள்‌ ஒன்றுகூட வேண்டும்‌. 

நாம்‌ கர்த்தருடைய சபையைக்‌ 

கட்டியெழுப்பும்போது, நமக்கு விரோதமாக 

சத்துருவானவன்‌ கிரியை செய்யும்போது, 

விசுவாசிகளெல்லோரும்‌ ஒருமனப்பட்டு 

ஜெபிக்கக்கூடிவரவேண்டும்‌. நம்முடைய 
தேவன்‌ நமக்காக யுத்தம்பண்ணுவார்‌. 





ழ்‌ நள 
யாய 


நெகேமியாவின்‌ ஆலோசனைப்‌ 
பிரகாரமாக இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ எல்லோரும்‌, 
எருசலேமின்‌ அலங்கத்தைப்‌ பழுதுபார்த்து 
கட்டுகிற வேலையை செய்து 
கொண்டிருக்கிறார்கள்‌. அவர்களிலே. 
பாதிப்பேர்‌ கிழக்கு வெளுக்கும்‌ ப தோழுதல்‌ 
நட்சத்திரங்கள்‌ காணுமட்டும்‌ ஈட்டிகளைப்‌ 
பிடித்திருக்கிறார்கள்‌ (நெகே 4:21) 


வந்திருக்கிறார்கள்‌. 
இந்த வேலை 
எருசலேமிலேயே 
நெகேமியா 


முடிவுபெறும்‌ வரையிலும்‌, 
'தங்கவேண்டுமென்று. 
கட்டளையிடுகிறார்‌. 


நெகேமியா ஜனங்களைப்‌ பார்த்து: 
“இராமாறு நமக்குக்‌ காவலுக்கும்‌ பகல்மாறு 
வேலைக்கும்‌ உதவ, அவரவர்‌ தங்கள்‌ 
வேலைக்காரரோடுங்கூட எருசலேமுக்குள்ளே 
இராத்தங்கக்கடவர்கள்‌" (நெகே 4:22) என்று 
சொல்லுகிறார்‌. 


அலங்கத்தைக்‌ கட்டுகிறவர்கள்‌ 
எல்லோருக்கும்‌ போதுமான வீடு கறிகள்‌ 
உள்ளன. அலங்கங்களுக்குள்ளும்‌ 
ஆயிரக்கணக்கானோர்‌ தங்க முடியும்‌. 
எருசலேமிற்கு வெளியில்‌ 
தங்கியிருக்கிறவர்கள்‌ இப்போது நகரத்திற்கு 
உள்ளே தங்குமாறு அழைக்கப்‌ படுகிறார்கள்‌. 
வீடுகள்‌ இருந்தாலும்‌, அந்த 
ல்‌ குடியிருப்போர்‌. கொஞ்சம்‌ 
பேராகவே இருக்கிறார்கள்‌. (நெகே 7:4). 


நெகேமியா 
NEHEMIAH - COMMENTARY 


- விரிவுரை 


QOODNENS 
PUBLISHERS 


சத்துருக்கள்‌ ருவேளை 
இரவுவேளையிலே யூதர்களுக்கு விரோதமாக 
வந்தால்‌, அவர்களை எதிர்கொள்ள 
இராமாறு காவலுக்கு நிற்கிறார்கள்‌. 
பகல்வேளையிலே பகல்மாறு காவலுக்கு 
நிற்கிறார்கள்‌. இரவோ அல்லது பகலோ, 
சத்துருக்கள்‌ எந்த வேளையில்‌ வந்தாலும்‌, 
அவர்களை எதிர்ப்பதற்கு இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
ஆயத்தமாயிருக்கிறார்கள்‌. 
நெகேமியாவும்‌ 
சகோதரரும்‌, 


அவருடைய 
அவருடைய வேலைக்காரரும்‌ 
அலங்கத்தைக்‌ கட்டுகிற வேலையிலும்‌, 
ஆயுதம்‌ ஏந்தி ஜனங்களைப்‌ பாதுகாக்கிற 
வேலையிலும்‌ தீவிரமாயிருக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌... தங்கள்‌ வஸ்திரங்களைக்‌ 
களைந்துபோடாதிருக்கிறார்கள்‌. 

(நெகே 4:23) 


“எங்கள்‌ வஸ்திரங்களைக்‌ களைந்து 
போடாதிருந்தோம்‌' என்பது ஒரு உவமான 
வாக்கியம்‌. 52 நாட்களாக அலங்கத்தைக்‌ 
கட்டும்‌ வேலை தொடர்ந்து நடைபெறுகிறது. 
வேலை செய்கிறதற்கு இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
ஆவலாய்‌. இருக்கிறார்கள்‌. தங்கள்‌ 
வஸ்திரங்களைக்‌ களைந்துபோட வில்லை. 
என்னும்‌ வாக்கியம்‌ அவர்கள்‌ தங்கள்‌ 
வேலையில்‌ ஒய்வெடுக்கவில்லை என்னும்‌ 
பொருளைத்‌ தருகிறது. (நெகே 6:15), 


அவர்கள்‌ எப்போதுமே ஆயுதம்‌ 

பிடித்தவர்களாகவும்‌, சத்துருக்களை 

எதிர்கொள்ள  ஆயத்தமுள்ளவர்களாகவும்‌ 

கர்த்தருடைய தெய்வீக 

அவருடைய 

பராமரிப்பினாலும்‌, இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 

போதுமான அளவு ஆயுதமும்‌ தண்ணீரும்‌ 
இருக்கிறது. 





செகேமியா 


i= ராண 
யாய 


நெகேமியா யூதாதேசத்திற்கு 
அதிபதியாகயிருக்கிறார்‌. அவர்‌ ஞானமும்‌ 
உண்மையுமுள்ளவர்‌. அந்நிய ஜாதியார்‌ 
யூதாதேசத்திற்கு விரோதமாக எழும்பி 
வரும்போது. நெகேமியா அந்த 
சத்துருக்களை முறியடித்து, யூதாவின்‌ 
மனுஷரை பாதுகாக்கிறார்‌. 


பிரச்சனைகள்‌ ப்‌ 
தேசத்திலிருந்தும்‌ வரும்‌. சொந்த 
தேசத்திலிருந்தும்‌ வரும்‌. சில சமயங்களில்‌ 
அந்நிய தேசத்தார்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
சத்துருக்களாயிருப்பதுபோலவே, 
யூதாதேசத்தாரும்‌ தங்கள்‌ சொந்த 
ஜனத்திற்கு சத்துருக்களாயிருப்பார்கள்‌ 
அப்படிப்பட்ட பிரச்சனை இப்போது, 
யூதர்களுக்கு வந்திருக்கிறது. யூதர்கள்‌ 
தங்களைத்‌ தாங்களே 
அழித்துப்போடாதவாறு. நெகேமியா 
அவர்களைப்‌ பாதுகாக்கிறார்‌ 


தர்களில்‌ தரித்திரராயிருக்கிறவர்கள்‌ 
நெகே பாவினிடத்தில்‌ வந்து, 
ஐசுவரியவான்களாயிருக்கிற ர்களுக்கு 
விரோதமாக முறையிடுகிறார்கள்‌. 
தரித்திரர்கள்‌ ஐசுவரியவான்களிடத்தில்‌ 
குடன்வாங்கியிருக்கிறார்கள்‌ (நெகே 5:1-5 


அந்நிய 


ஐசவரியவான்கள்‌ தரித்திரரை 
ஒடுக்கக்கூடாது. நெகேமியா யூதர்கள்‌ 
மத்தியிலே. சமுதாய மறுமலர்ச்சியை 
ஏற்படுத்துகிறார்‌. ஐசுவரியவான்களால்‌ 
ஒடுக்கப்பட்டிருக்கிற ஏழைகளை 
விடுவிக்கிறார்‌ (நெகே 5:6-13) 


நெகேமியா யூதாதேசத்திற்கு 
அதிபதியாயிருக்கிறார்‌. அவர்‌ யூதர்கள்‌ 
அனைவருக்கும்‌ நல்ல முன்மாதிரியாக 
இருக்கிறார்‌. யூதர்கள்மீது அன்பாகவும்‌, 
கரிசனையாகவும்‌ இருக்கிறார்‌ 
(நெகே 514-19). 


- விரிவுரை 
NEHEMIAH - COMMENTARY 


கடன்‌ வாங்குகிறார்கள்‌ 
நெகே 51-5 


நெகே 5:1. ஜனங்களுக்குள்‌ அநேகரும்‌ 
அவர்களுடைய ஸ்திரீகளும்‌ மூதராகிய 
தங்கள்‌ சகோதரர்மேல்‌ முறையிடுகிற 
பெரிய கூக்குரலுண்டாயிற்று. 


நெகே 5:2. அதென்னவென்றால்‌, 
அவர்களில்‌ சிலர்‌ நாங்கள்‌ எங்கள்‌ 
குமாரரோடும்‌ எங்கள்‌. 
குமார த்திகனோடும்‌. 
அநேகரானபடியினால்‌, சாப்பிட்டுப்‌ 
யிழைக்கும்படிக்கு. நாங்கள்‌. 
தானியத்தைக்‌ கடனாக வாங்கினோம்‌. 
என்றார்கள்‌. 


நெகே 5:3. வேறு சிலர்‌: எங்கள்‌ 
நிலங்களையும்‌ எங்கள்‌ 
திராட்சத்தோட்டங்கனையும்‌ எங்கள்‌ 
வீடுகளையும்‌ நாங்கள்‌ அடைமானமாக 
வைத்து, இந்தப்‌ பஞ்சத்திலே தானியம்‌ 
வாங்கினோம்‌ என்‌ றார்கள்‌. 


நெகே 5:4. இன்னும்‌ சிலர்‌: ராஜாவுக்குத்‌ 
தீர்வைசெலுத்த, நாங்கள்‌ எங்கள்‌ 
திலங்கன்மேலும்‌ எங்கள்‌ 
திராட்சத்தோட்டங்கள்மேலும்‌, 

பணத்தைக்‌ கடனாக வாங்கினோம்‌ 


எங்கள்‌ உடலும்‌ எங்கள்‌: 
சகோதரர்‌ உடலும்‌ சரி; எங்கள்‌ 
மின்னைகளும்‌ அவர்கள்‌ பின்னைகளும்‌ 
சரி; ஆனாலும்‌, இதோ, நாங்கள்‌ 
எங்கள்‌ குமாரரையும்‌ எங்கள்‌. 
குமாரத்திகனையும்‌அடிமைத்தனத்திற்கு. 
உட்படுத்தவேண்டியதாயிருக்கிறது; 
அப்படியே எங்கள்‌ குமாரத்திகளில்‌ 
சிலர்‌ அடிமைப்பட்டுமிருக்கிறார்கள்‌;. 
i எங்களுக்கு 
எங்கள்‌. 
திராட்சத்‌ 
மனிதர்‌ 
கைவசமாயிற்று என்றார்கள்‌. 





i= al 
TT 


கடினமான காலங்களும்‌, 
பிரச்சனைகளைக்‌ 

சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்த யூதர்கள்‌, 
ஏராளமான பிரச்சனைகளை 
அனுபவிக்கிறார்கள்‌. க ம 
யூதர்களுக்கு 
காலமாயிருக்கிறது. 
இருக்கிறது நெகே 53. 
மழை பெய்யவில்லை. 


யூதாதேசத்திலிருக்கிற 
தானியம்‌ தேவைப்படுகிறது. 
தேசத்தில்‌ விளைச்சல்‌ 
தானியத்தின்‌ விலை மிகவும்‌ 
அதிகமாயிருக்கிறது. தரித்திரர்களால்‌ 
அதிகவிலை கொடுத்து, தானியத்தை வாங்க 
முடியவில்லை. இதனால்‌ யூதர்களில்‌ சிலர்‌, 
தங்கள்‌ நிலங்களையும்‌, தங்கள்‌ வீடுகளையும்‌ 
அடைமானமாக வைத்து, இந்தப்‌ பஞ்சத்தில்‌ 
தானியம்‌ வாங்குகிறார்கள்‌. 


மிகவும்‌ 
பஞ்சகாலமாக 


தேசத்தில்‌ சரியாக 


எல்லோருக்கும்‌ 
னால்‌ 
யாகி 


ஒவ்வொரு யூதருடைய குடும்பத்திலும்‌, 
குடும்பத்தினரின்‌ எண்ணிக்கையும்‌ 
அதிகமாயிருக்கிறது. அவர்களுக்கு 
அதிகமான குமாரரும்‌, அதிகமான 
குமாரத்திகளும்‌ இருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
எல்லோரும்‌ ்‌ 


ல்‌ குமாரர்களும்‌ 
ஏராளமானோர்‌. 


குடும்பத்தி! 
குமாரத்திகளும்‌ 
இருக்கும்போது. 
ஏராளமான 


தானியம்‌ ப்‌ 
குடும்பச்செலவும்‌ அதிகரிக்கும்‌. யூதாதேசமோ 
பஞ்சகாலத்திலிருக்கிறது. அவர்களுக்கு 
தானிய விளைச்சலும்‌ சரியாகயில்லை. 
ர்‌ கையிலும்‌ பணமில்லை. 
தரித்திரர்கள்‌ 
ஐசுவரியவான்களிடத்தில்‌ கடன்‌ 
வாங்குகிறார்கள்‌. 


தேசத்தில்‌ தானியம்‌ இல்லாதபடியினால்‌,. 
வரியும்‌ அதிகமாயிருக்கிறது. ராஜாவின்‌ 
அரண்மனைக்கு தானியம்‌ வேண்டும்‌. 
யூதர்கள்‌ எல்லோரும்‌ ராஜாவுக்கு 
வரிசெலுத்தவேண்டும்‌. வரிசெலுத்துவதற்கு 
அவர்களிடத்தில்‌ பணமில்லை. இதனால்‌ 


நெகேமியா 
NEHEMIAH - COMMENTARY 


- விரிவுரை 


QOODNENS 
PUBLISHERS 


யூதர்களில்‌ சிலர்‌ ராஜாவுக்கு தீர்வை 
செலுத்த, தங்கள்‌ நிலங்கள்மேலும்‌, தங்கள்‌ 
திராட்சத்தோட்டங்கள்‌ மேலும்‌, பணத்தை 
கடனாக வாங்குகிறார்கள்‌ (நெகே 5:4). 


யூதர்கள்‌ பாபிலோன்‌. 
தேசத்து. சிறையிருப்பிலிருந்து 
விடுவிக்கப்பட்டிருந்தாலும்‌, அவர்களிடத்தில்‌ 
அடிமைத்தனத்தின்‌ அடையாளம்‌ இன்னும்‌ 
இருக்கிறது. பாபிலோன்‌ தேசத்திலிருந்து 
யூதர்கள்‌ விடுவிக்கப்பட்டு, தங்கள்‌ சொந்த 
தேசத்திற்குப்போனபோது, அவர்களிடத்தில்‌ 
ஐசுவரியம்‌ எதுவுமில்லை. அவர்களில்‌ 
அநேகர்‌ யூதாதேசத்திற்கு தரித்திரராகவே 
போனார்கள்‌. இன்னும்‌ தரித்திரராகவே 
இருக்கிறார்கள்‌. 


சிறையிருப்பிலிருந்து திரும்பி 
தர்கள்‌, தாதேசத்‌ 
ர்ந்தபோது, அவர்களுக்கு 'ராத 
செலவுகள்‌ வருகிறது. அவர்கள்‌ 
குடியிருப்பதற்கு வீடுகள்‌ வேண்டும்‌ 
வீட்டைக்‌ கட்டுவதற்கு அதிகமாக செலவு 
ஆகும்‌. பாபிலோன்‌ தேசத்திலிருந்து, 
யூதர்கள்‌ கொண்டு வந்த பணமெல்லாம்‌, 
ஒரு சில நாட்களிலேயே செலவாயிற்று. 


வல்கள்‌ எல்‌ nod 
யூதாதேசத்திலே. 
ஸ்திரப்படுத்தவில்லை. குப்‌ 
நிலங்களும்‌, திராட்சத்தோட்டங்களும்‌ 
இன்னும்‌ பண்படுத்தப்படவில்லை. நேசத்தில்‌ 
மழையும்‌ பெய்யவில்லை. செலவும்‌ அதிசம்‌, 
பஞ்சமும்‌ அதிகம்‌. இதனால்‌. 
சிறையிருப்பிலிருந்து வந்த யூதர்களுக்கு, 
பிரச்சனைகளுக்குமேல்‌ பிரச்சனைகளும்‌, 
பாரங்களுக்குமேல்‌ பாரங்களும்‌ வருகிறது. 

றையிரபிதைற்து திருப்பி வந்த 
யூதர்கள்‌ எல்லோருக்குமே பணம்‌ வேண்டும்‌. 
தங்களிடத்தில்‌ பணம்‌ இல்லாதவர்கள்‌, 
இருக்கிறவர்களிடத்தில்‌ கடனாக 
வாங்குகிறார்கள்‌. கடன்கொடுக்கிறவர்களோ 
இந்த சந்தர்ப்பத்தை தங்களுக்கு 
சாதகமாகப்‌ பயன்படுத்துகிறார்கள்‌. அவர்கள்‌ 
கடன்வாங்குவதற்காக தங்கள்‌ 
குமாரரையும்‌, தங்கள்‌ குமாரத்திகளையும்‌, 
அவர்களுடைய அடிமைத்தனத்திற்குட்படுத்த 
வேண்டியதாயிற்று (நெகே 5:5). 


வந்த 
வந்து 
எதிர்பாராத 


தர்கள்‌, 
ந 





செகேமியா 


i a 
TT 


கடன்கொடுக்கிறவர்கள்‌ 
நூற்றுக்கொன்று வீதமாக, 
கடன்பட்டவர்களிடத்தில்‌ வட்டியை தண்டி 
வருகிறார்கள்‌ (நெகே 51). பன்னிரண்டு 
சதவீத வட்டி என்பது, அதிகமான வட்டி 
இது மாதவட்டி. கடன்‌ வாங்குகிறவர்களால்‌ 


தரித்திரர்கள்‌ சாப்பிட்டு பிழைப்பதற்காக 
கடன்‌ வாங்கும்போது, வசதியுள்ளவர்கள்‌ 
முடிந்த வரையிலும்‌ அவர்களுக்கு. 
வட்டியில்லாத கடனை கொடுக்கவேண்டும்‌. 

தால்‌, ஐசுவரியவான்கள்‌ தரித்திரருக்கு 

மாகப்‌ போஜனம்‌ கொடுக்கவேண்டும்‌. 
ஒருவேளை வட்டி வாங்கவேண்டிய சூழ்நிலை 
ஏற்பட்டாலும்‌, மிகவும்‌ குறைந்த வட்டியே 
வாங்கவேண்டும்‌. 


தரித்திரருடைய 
குழ்நிலைகளைப்‌ 
ஐசுவரியவான்‌௧ள்‌ அவர்களுக்கு 
செய்யவேண்டும்‌. தரித்திரரும்‌ 
பிழைக்கவேண்டும்‌. அவர்களுக்கு தானியம்‌ 
வேண்டும்‌. குடன்கொடுக்கிறவர்கள்‌ 
அடைமானம்‌. இல்லாமல்‌ 
குடன்கொடுக்கமாட்டார்கள்‌. இதனால்‌: 
தரித்திரர்களில்‌ சிலர்‌ தங்கள்‌ நிலங்களையும்‌, 
தங்கள்‌ வீடுகளையும்‌, தங்கள்‌ 
திராட்ச த்தோட்டங்களையும்‌ அடைமானமாக 
வைத்து, கடன்வாங்குகிறார்கள்‌. 


பத்திரி. கக்கும்‌ 
அவர்களுடைய திராட்சத்தோட்டங்களும்‌, 
அவர்களுக்கு கடன்கொடுத்தவர்கள்‌ 
வசமாயிற்று (நெகே 
கடன்கொடுக்கிறவர்கள்‌, 
வாங்குகிறவர்களின்‌ 
'திராட்சத்தோட்டங்களையும்‌, 
ஒலிவதோப்புகளையும்‌, 
அவர்களுக்கு கொஞ்சம்‌ பணத்தையும்‌, 
தானியத்தையும்‌, திராட்சரசத்தையும்‌, 
எண்ணெயையும்‌ கொடுத்து வாங்குகிறார்கள்‌. 

தரித்தி 


கடன்‌ 
நிலங்களையும்‌, 


வீடுகளையும்‌ 


(நெகே 5:11, 


- விரிவுரை 
NEHEMIAH - COMMENTARY 


கடன்பட்டவர்கள்‌ தங்களுடைய 
சொத்துக்களை, கடன்வாங்கியவர்களிடத்தில்‌ 
கொஞ்சம்‌ கொஞ்சமாக இழந்துவிடுகிறார்கள்‌. 
தாங்கள்‌ வாங்கின கடனுக்கு வட்டியை 
செலுத்த முடியாதபோது, அவர்கள்‌ தங்கள்‌ 
குமாரரையும்‌, குமாரத்திகளையும்‌ 
அடிமைத்தனத்திற்குட்படுத்துகிறார்கள்‌. 
யூதர்களில்‌ சிலர்‌ தாங்கள்‌ சாப்பிட்டு 
பிழைக்கவேண்டும்‌ என்பதற்காக, 
தங்களுடைய பிள்ளைகளையே அடிமைகளாக 
விற்றுப்போடுகிறார்கள்‌. அடிமைப்படுத்தப்பட்ட 
தங்கள்‌ பிள்ளைகளை மீட்பதற்கு 
அவர்களிடத்தில்‌ நிர்வாகம்‌ இல்லை. 
இப்படிப்பட்ட வேதனைகளை அனுபவிக்கிற 
அநேகர்‌, நெகேமியாவினிடத்தில்‌ வந்து 
முறையிடுகிறார்கள்‌. 


பொதுஜனங்கள்‌  தலைவர்கள்மீதும்‌, 
காசுக்காரர்கள்மீதும்‌,  அதிகாரிகள்மீதும்‌, 
குற்றம்‌ சுமத்துகிறார்கள்‌. இவர்கள்‌ 
ஏழைகளை ஒடுக்குகிறார்கள்‌. நெகேமியா 
தீவிரமாகச்‌ செயல்பட்டு, இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
மத்தியில்‌ அநியாயம்‌ நடப்பதைத்‌ தடுக்கிறார்‌. 
பிரபுக்களையும்‌, வட்டிக்குக்‌ கடன்‌ 
கொடுக்கிறவர்களையும்‌ நெகேமியா கடிந்து 
கொள்கிறார்‌. யூதர்களிடமிருந்து 
அநியாயமாகப்‌ பறிக்கப்பட்ட நிலங்களை 
உடனடியாக அவர்களிடமே திருப்பித்‌ 
தருவதற்கு உத்தரவிடுகிறார்‌. (நெகே 51-11). 
பிரபுக்களும்‌ நெகேமியாவின்‌ வார்த்தைக்குக்‌ 
கட்டுப்படுகிறார்கள்‌ (நெகே 542-19) 


ஜனங்களுக்குள்‌ அநேகரும்‌ 
அவர்களுடைய ஸ்திரீகளும்‌ 'யூதராகிய 
தங்கள்‌ சகோதரர்மேல்‌ முறையிடுகிற பெரிய 
கூக்குரலுண்டாயிற்று _ (நெகே 51) 
பாதிக்கப்பட்டவர்கள்‌ நெகேமியாவினிடத்தில்‌ 
வந்து முறையிடுகிறார்கள்‌. அவர்‌ 
யூதாதேசத்திற்கு அதிபதியாயிருக்கிறார்‌. 
நெகேமியாவால்‌ தங்களை 
ஒடுக்குகிறவர்களின்‌ கைகளிலிருந்து 
விடுவிக்க முடியும்‌ என்று அவர்கள்‌ 
நம்பிக்கையோடிருக்கிறார்கள்‌. நெகேமியா 
உத்தமராகவும்‌, நல்லவராகவும்‌, 
நீதிமானாகவும்‌, பெலமுள்ளவராகவும்‌. 
இருக்கிறார்‌ அவர்களுக்கு 
தெரிந்திருக்கிறது. 


என்பது, 





செகேமியா 


i= THE 
TT 


சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்த 
யூதர்கள்‌, அதிகமான வேதனைகளை 
அனுபவித்ததுபோல இக்காலத்திலும்‌ அநேகர்‌ 
ஒடுக்கப்படுகிறார்கள்‌. அவர்கள்‌ மிகுந்த 
துன்பங்களையும்‌ வேதனைகளையும்‌ 
அனுபவிக்கிறார்கள்‌. அதிகமாய்‌. 
ஒடுக்கப்படுகிற ஜனங்களுக்காக நாம்‌ 
கர்த்தரிடத்தில்‌ பரிந்துபேசி 
ஜெபம்பண்ணவேண்டும்‌. அவர்களுக்காக 
மனஉருக்கத்தைக்‌ காண்பிக்கவேண்டும்‌. 
நாம்‌ தரித்திரருக்கு இரக்கம்‌ 
காண்பிக்கவில்லையென்றால்‌, நியாயத்தீர்ப்பு 
நாளின்போது, நமக்கு இரக்கமில்லாத 
நியாயத்தீர்ப்பு கிடைக்கும்‌. 


சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்த. 
யூதர்கள்‌, தங்கள்‌ சகோதரரை 
ஒடுக்கக்கூடாது. அவர்கள்‌ எல்லோருமே 
அமைந்தன வீடிலிறந்து வடுல்கப்டு 
தங்கள்‌ சொந்த தேசத்திற்கு திரும்பி 
வந்திருக்கிறார்கள்‌. விடுவிக்கப்பட்டவர்களை 
மறுபடியும்‌ அடிமைப்படுத்தக்கூடாது. 
அவர்கள்மீது அதிகமான பாரத்தை 
சுமத்தக்கூடாது. 


அக்கிரமற்தின்‌ 
அவிழ்க்கிறதும்‌, 
பிணையல்களை 
நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை 
விடுதலையாக்கிவிடுகிறதும்‌, 
நுகத்தடிகளையும்‌ படைத்தால்‌ 


பசியுள்ளவனுக்கு 
ஆகாரத்தைப்‌ பிர்ந்துகொடுக்கிறதும்‌, 
துரத்துண்ட சிறுமையானவர்களை 
வீட்டிலே சேர்த்துக்கொள்ளுகிறதும்‌ 
வஸ்திரமில்லாதவனைக்‌ கண்டால்‌ அவனுக்கு 
வஸ்திரங்‌. கொடுக்கிறதும்‌, உன்‌ 
மாம்சமானவனுக்கு உன்னை 
ஒளிக்காமலிருக்கிறதும்‌ அல்லவோ எனக்கு 
உகந்த உபவாசம்‌" (ஏசா 58:67). 


ன 


கெகல்‌. 


நெகேமியாவின்‌ ஆலோசனை 
நெகே 5:6-13 


நெகே 5:8. அவர்கள்‌ கூக்குரலையும்‌, 
இந்த வார்த்தைகளையும்‌ நான்‌ 
கேட்டபோது, மிகவும்‌ கோபங்கொண்டு, 


- விரிவுரை 
NEHEMIAH - COMMENTARY 


நெகே. 57. என்‌ 
ஆலோசனையண்ணி, பிற்பாடு 
மரபுகளையும்‌ அதிகாரிகளையும்‌ 
கடித்துகொண்டு: நீங்கள்‌ அவரவர்‌ 
தங்கன்‌ சகோதரர்மேல்‌ ஏன்‌ வட்டி. 
சுமத்துகிறீர்கள்‌ என்று சொல்லி, 
அவர்களுக்கு விரோதமாக ஒரு பெரிய 
சபை கூடிவரச்செய்து, 

நெகே 58. அவர்கள்‌ 
புறஜாதியாருக்கு விற்கப்பட்ட, 
யூதராகிய எங்கள்‌ சகோதரரை 
நாங்கள்‌ எங்கள்‌ சக்திக்குத்தக்கதாய்‌ 
மீட்டிருக்கையில்‌, நீங்கள்‌ திரும்ப 
உங்கள்‌ சகோதரரை விற்கலாமா? 
இவர்கள்‌ நமக்கு விலைப்பட்டுப்‌. 
போகலாமா என்றேன்‌; அப்பொழுது 
அவர்கன்‌ மறு உத்தரவு சொல்ல்‌ 
இடமில்லாமல்‌ மவுன மாயிரு த்தார்கள்‌. 


நோக்கி: 


நெகே 5:9. பின்னும்‌ நான்‌ அவர்களை: 
நோக்கி: நீங்கள்‌ செய்கிற காரியம்‌ 
நல்லதல்ல; நம்முடைய பகைஞராகிய 
புறஜாதியார்‌ நிந்திக்கிறதினிமித்தம்‌. 
நீங்கள்‌ நம்முடைய தேவனுக்குப்‌ 
பயந்து நடக்கவேண்டாமா? 


நெகே 5:10. நானும்‌ என்‌ சகோதரரும்‌ 
என்‌ வேலைக்காரரும்‌ இவ்விதமாகவா 
அவர்களுக்குப்‌ பணமும்‌ தானியமும்‌ 
கடன்‌ கொடுத்திருக்கிறோம்‌? இந்த 
வட்டியை விட்டுவிடுவோமாக. 


நெகே 5:11, நீங்கள்‌ இன்றைக்கு 
அவர்கள்‌ நிலங்களையும்‌, அவர்கள்‌ 
திராட்சத்தோட்டங்கனையும்‌, அவர்கள்‌ 
ஓலிவத்தோப்புகளையும்‌, அவர்கள்‌. 
வீடுகளையும்‌, நீங்கள்‌ பணத்திலும்‌ 
தானியத்திலும்‌ திராட்சரசத்திலும்‌ 
எண்ணெயிலும்‌ நூற்றுக்கொன்று 
வீதமாக அவர்களிடத்தில்‌ தண்டிவருகிற 
வட்டியையும்‌, அவர்களுக்குத்‌ திரும்பக்‌ 
கொடுத்துவீடுங்கள்‌ என்றேன்‌. 


இநகே 5:12. அதற்கு அவர்கள்‌: நாங்கள்‌ 
அதைத்‌ திரும்பக்‌ கொடுத்துவிட்டு, 
அப்படி அவர்களிடத்தில்‌ 
கேட்கமாட்டோம்‌; நீர்‌ சொல்லுகிற 
படியே செய்வோம்‌ என்றார்கள்‌; 
அப்பொழுது நான்‌ ஆசாரியர்களை 
அழைத்து, அவர்கள்‌ இத்த 
வார்த்தையின்படி செய்ய அவர்களை 
ஆணையிடுவித்துக்கொண்டேன்‌.. 





f= FTE 
TT 


நெகே 5:13. நான்‌ என்‌ வஸ்திரத்தை 
உதறிப்போட்டு, இப்படி 
வார்த்தையை நிறைவேற்றாத 


சும்பாத்தியத்திலும்‌ இருந்த 
உதறிப்போடக்கடவர்‌; 
இந்தப்பிரகாரமாக. 
உதறிப்போடப்பட்டு, வெறுமையாய்ப்‌ 
போவானாக என்றேன்‌; அதற்குச்‌. 
சபையார்‌ எல்லாரும்‌ ஆமென்‌ என்று 
சொல்லி, கர்த்தரைத்‌ துதித்தார்கள்‌; 
பின்பு ஜனங்கள்‌. இத்த 
வார்த்தையின்படியே செய்தார்கள்‌. 

நெகேமியா எருசலேமின்‌ 
அலங்கத்தைக்‌ கட்டுகிற வேலையிலே 
முழுமையாய்‌ ஈடுபட்டிருக்கிறார்‌. அப்பொழுது 
ஜனங்களுக்குள்‌ அநேகர்‌, தங்கள்‌ சகோதரர்‌ 

முறையிடுகிற பெரிய கூக்குரல்‌ 

உண்டாயிற்று. நெகேமியா  அலங்கத்தை 
கட்டுகிற வேலையிலே கவனம்‌ 
செலுத்துகிறார்‌. ஆனால்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனங்களோ அவரிடத்தில்‌ வந்து. 
தங்கள்‌ சகோதரருக்கு விரோதமாக 
முறையிடுகிறார்கள்‌. 


நெகேமியா அலங்கத்தைக்‌ கட்டுவதில்‌ 
கவனம்‌! செத்ததும்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ தங்கள்‌ சகோதரருக்கு விரோதமாக 
முறையிடுவதையும்‌ கவனித்துக்‌ கேட்கிறார்‌. 
அவர்களுடைய முறையீடுகளை புறக்கணித்து 
ஒதுக்கி தள்ளிவிடவில்லை. அவர்களுடைய 
பிரச்சனைகளும்‌ மிகவும்‌ முக்கியமானது. 
அந்தப்‌ பிரச்சனைகளையும்‌ சீக்கிரத்தில்‌: 
தீர்த்து வைக்கவேண்டும்‌. ஆகையினால்‌ 
நெகேமியா அலங்கத்தைக்‌ கட்டினாலும்‌, 
அவர்களுடைய பிரச்சனைகளிலும்‌ கவனம்‌ 
செலுத்துகிறார்‌. 


நெகேமியா 


எருசலேமின்‌ அலங்கத்தை 
எவ்வளவு 


உயரமாகக்‌ கட்டினாலும்‌, 
எவ்வளவு பெரியதாக கட்டினாலும்‌, 
எல்வளவு வலுவானதாக கட்டினாலும்‌, 
எருசலேம்‌ நகரத்திலே இருக்கிற ஜனங்கள்‌ 
கர்த்தருக்கு பயந்து. உண்மையுள்ளவர்களாய்‌ 


பாதுகாக்கலில்லைலென்றால்‌, 
க பாதுகாப்பு இல்லை. 


நெகேமியா 
NEHEMIAH - COMMENTARY 


- விரிவுரை 


QOODNENS 
PUBLISHERS 


எருசலேம்‌ நகரத்திலிருக்கிற யூதர்களில்‌ 
ஐசுவரியவான்களாயிருக்கிறவர்கள்‌, தங்கள்‌ 
சகோதரரில்‌ தரித்திரராமிருக்கிறவர்களை 
ஒடுக்குகிறார்கள்‌. க 
இரங்குகிறவன்‌ மேல்‌ 
இரங்குவார்‌. 
ஒடுக்குகிறவர்களுக்கு 
கர்த்தருடைய கோபம்‌ வரும்‌. 

நெகேமியா இஸ்ரவேல்‌ புத்திரருடைய 
கூக்குரலையும்‌. அவர்கள்‌ சொல்லுகிற 
வார்த்தைகளையும்‌ கேட்டபோது, அவர்‌ 
மிகவும்‌ கோபங்கொள்கிறார்‌ (நெகே 5:6) 
அவர்‌ தன்‌ மனதிலே ஆலோசனை 
பண்ணுகிறார்‌ (நெகே 5:7), நெகேமியா தன்‌ 
மனதிலே ஆலோசனைபண்‌ ணுவதினால்‌, 
அவர்‌ யாரிடத்திலும்‌ அவசரப்பட்டு ஒன்றையும்‌ 
சொல்லவில்லை. அவர்‌ எந்த ஒரு 
காரியத்தையும்‌ செய்யவுமில்லை. 


நெகேமியா தன்‌ மனதிலே 
ஆலோசனைபண்ணிய பிற்பாடு, அவர்‌ 
பிரபுக்களையும்‌ அதிகாரிகளையும்‌ 
குடிந்துகொள்கிறார்‌. அவர்களோடு என்ன 
சொல்லவேண்டும்‌. என்றும்‌, எப்படி 


கர்த்தர்‌ 


அதற்கு, 
பிரபுக்களையும்‌ 
கடிந்துகொள்கிறார்‌. 
ஐசுவரியவான்கள்‌. சிறையிருப்பிலிருந்து 
ஏராளமான யூதர்கள்‌ திரும்பி வந்தாலும்‌ 
பிரபுக்களிடத்திலும்‌,  அதிகாரிகளிடத்திலும்‌ 
மாத்திரமே. அதிகமாய்ப்‌ 
இருக்கிறது. ஒருவேளை 
அதிகாரத்திலிருப்பதினால்‌, 
அதிகாரத்தைப்‌ பயன்படுத்தி, 
துணிகரமாக ஒடுக்கியிருக்கலாம்‌. 

நெகேமியாவின்‌ காலத்‌ 
பிரபுக்களையும்‌, அதிகாரிகளையும்‌ 
நம்மிடத்திலும்‌ இப்போது பணபலமும்‌, 
அதிகார பலமும்‌ இருக்குமென்றால்‌, நாம்‌ 
துணிகரமாய்ப்‌ பாவம்‌ செய்யக்கூடாது. 
கர்த்தர்‌ நம்முடைய துணிகரமான 
பாவங்களைப்‌ பார்ப்பார்‌, அவர்‌ நம்மை 
விசாரிப்பார்‌ என்னும்‌ பயம்‌ நம்முடைய 
மனதிலிருக்கவேண்டும்‌. நாம்‌ கர்த்தருக்கு 
பயந்து நன்மை செய்யவேண்டும்‌, தீமையை 
விட்டு விலகவேண்டும்‌. 





செகேமியா 


f= THE 
TT 


நெகேமியா பிரபுக்களையும்‌ 
அதிகாரிகளையும்‌  கடிந்துகொள்ளும்போது, 
“நீங்கள்‌ அவரவர்‌ தங்கள்‌ சகோதரர்மேல்‌ 
ஏன்‌ வட்டி சுமத்துகிறீர்கள்‌' என்று 
கோபத்தோடு கேட்கிறார்‌. அதன்பின்பு அவர்‌ 
அவர்களுக்கு விரோதமாக, ஒரு பெரிய 

கூடிவரச்செய்கிறார்‌. 


கேட்கவேண்டும்‌. 
ஒடுக்குகிறவர்கள்‌, 
ஒடுக்கக்கூடாது 
தீர்மானம்பண்ணவேண்டும்‌. 

நெகேமியா இஸ்ரவேல்‌ 
எல்லோருக்கும்‌ ஆலோசனை சொல்ல 
விரும்புகிறார்‌. அவர்‌ சொன்ன 
ஆலோசனையின்படி செய்வதற்கு, இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ ஆணையிட்டுக்கொடுக்கவேண்டும்‌. 
இதற்காகவே நெகேமியா ஒரு பெரிய 
சபையை கூடிவரச்செய்சிறார்‌. 


சிறையிருப்பி ம்பி வந்‌ 
கன எத்தகை ப என்றாள்‌ 
நெகேமியாவும்‌ மிகவும்‌ வல்லமையாய்‌ 
ஊழியம்‌ செய்கிறார்கள்‌. அவர்கள்‌ இருவருமே 
ஞானமுள்ளவர்கள்‌. நல்லவர்கள்‌. அவர்கள்‌ 
ஜனங்கள்‌ மத்திமிலே  பிரயோஜனமுள்ள 
ஊழியத்தை செய்கிறார்கள்‌. லும்‌ 
எஸ்றா, நெகேமியா ஆகிய வரின்‌ 
சபாவங்களிலும்‌, நிர்வாகத்திலும்‌ 
வித்தியாசமுள்ளது. 

இஸ்ரவேல்‌ பந்தர்‌. அந்நிய ஜாதி 
ஸ்திரீகளை  விவாகம்பண்ணியிருந்தார்கள்‌. 
எஸ்றா அவர்கள்‌ செய்திருக்கிற பாவங்களை 
கேள்விப்பட்டு, தன்னுடைய வஸ்திரங்களைக்‌ 
கிழித்துக்கொள்கிறார்‌. கர்த்தருடைய 
சமுகத்திலே அழுது ஜெபம்பண்ணுகிறார்‌. 
அவர்களை திருத்துவது என்பதும்‌, அவர்கள்‌ 


ஜனங்கள்‌ 


பாரத்தோடு பேசுகிறார்‌. எஸ்றா மென்மையான 
சுபாவமுள்ளவர்‌. 


- விரிவுரை 
NEHEMIAH - COMMENTARY 


நெகேமியா எஸ்றாவைப்போல. 
மென்மையான சுபாவமுள்ளவரல்ல. இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ தங்கள்‌ சகோதரருக்கு விரோதமாக 
நெகேமியாவிடம்‌. முறையிடுகிறார்கள்‌. 
அவர்களுடைய கூக்குரலையும்‌, அவர்கள்‌ 
சொன்ன வார்த்தைகளையும்‌ கேட்டபோது, 
நெகேமியா மிகவும்‌ கோபங்கொள்கிறார்‌. 
அவர்‌ தன்‌ மனதிலே ஆலோசனைபண்ணி 
பிரபுக்களையும்‌ அதிகாரிகளையும்‌ 
கடிந்துகொள்கிறார்‌. நெகேமியா தப்பு 
செய்தவர்களை கண்டிக்கும்‌ வரையிலும்‌ 
ஒய்ந்திருக்கவில்லை. 


நெகேமியா 
திருத்துவதற்கு 


தப்பு செய்தவர்களைத்‌ 
கடினமான. முறைகளை 
கையாளுகிறார்‌. அவர்கள்‌ தங்கள்‌ 
தப்பிதங்களுக்கு. மனந்திரும்பவேண்டும்‌. 
என்றும்‌, அவர்களுடைய மனதிலே மாற்றம்‌ 
ஏற்படவேண்டும்‌ என்றும்‌ நெகேமியா 
அவர்களிடத்தில்‌ தெளிவாகவும்‌, 
திட்டமாகவும்‌ சொல்லுகிறார்‌. நெகேமியாவின்‌ 
சுபாவம்‌  கோபகுணமுள்ளது. தான்‌ 
நினைத்ததை உடனே சாதிக்கவேண்டும்‌ 
என்னும்‌ தீர்மானமுள்ளவர்‌. 


எஸ்றாவும்‌ 
பரிசுத்தவான்‌களாகயிருந்தாலும்‌, 
அவர்களுடைய சுபாவங்களில்‌ 
வித்தியாசமிருக்கிறது. அவர்கள்‌ இருவருமே 
கர்த்தருடைய ஊழியக்காரர்கள்‌. ஆனாலும்‌ 
அவர்கள்‌ கர்த்தருடைய ஊழியத்தை 
வித்தியாசமான முறையிலே செய்கிறார்கள்‌. 


ஊழியத்தை 
ஒருவேளை 


நெகேமியாவும்‌ 


கர்த்தருடைய 
நல்லமுறையில்‌ செய்யவேண்டும்‌. 
நம்முடைய ட 
வித்தியாசங்கள்‌ இருக்கலாம்‌. 
நம்முடைய 
உண்மையிருக்கவேண்டும்‌. 
ஊழியங்களும்‌ ஒன்றுபோலிருக்காது. பரிசுத்த 
ஆவியானவர்‌ அவர்களை வழிநடத்துகிற 
பிரகாரம்‌, அவர்கள்‌ கர்த்தருக்கு ஊ 
செய்வார்கள்‌. மற்றவர்கள்‌ நம்மைப்போல 
ஊழியம்‌ செய்யவில்லை என்பதற்காக, நாம்‌ 
அவர்களைப்பற்றி குறைசொல்லவும்‌ கூடாது. 
அவர்கள்மீது கோபப்படவும்‌ கூடாது. 





நெகேமியா 


f= FTE 
TT 


இஸ்ரவேல்‌ சபையார்‌ எல்லோரும்‌ ஒரு 
பெரிய சபையாக நெகேமியாவினிடத்தில்‌ 
கூடிவந்திருக்கிறார்கள்‌. நெகேமியா 
அவர்களுக்கு நல்ல ஆலோசனைகளை 
சொல்லுகிறார்‌. அவர்கள்‌ செய்திருக்கிற 
தப்பிதங்களை அவர்களுக்கு புரியும்‌ விதத்தில்‌ 
எடுத்து சொல்லுகிறார்‌. 
நாம்‌ மனுஷருடைய தப்பிதங்களை 
அவர்களுக்கு. எடுத்து. சொல்லும்போது, 
ஏனோதானோவென்று. மூடி மறைத்து. 
பேசக்கூடாது. அவர்களுடைய தப்பிதங்களை, 
அவர்கள்‌ உணரும்‌ வண்ணமாக, தெளிவாக 
சொல்லவேண்டும்‌. தப்பு செய்தவர்களுக்கு 
புத்தி சொல்லும்போது, காலதாமதமில்லாமல்‌ 
உடனே சொல்லவேண்டும்‌. அப்போதுதான்‌ 
அது அவர்களுடைய மனச்சாட்சியோடு பேசும்‌ 
அவர்களுடைய மனச்சாட்சியை உணர்த்தும்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ தங்கள்‌ சகோதரரை 
ஒடுக்குகிறார்கள்‌. அவர்கள்‌ எல்லோருமே 
கர்த்தருக்கு விசேஷமானவர்கள்‌. 
'புறஜாதியாருக்கு விற்கப்பட்ட 
எங்கள்‌ சகோதரரை நாங்கள்‌ 
சக்திக்குதக்கதாய்‌ 
என்று நெகேமியா 
சொல்லுகிறார்‌. 


நெகேமியா ஏழைகளை 
ஐசுவரியவான்களைப்‌ பார்த்து, 

திரும்ப உங்கள்‌ சகோதரரை 

என்றும்‌, இவர்கள்‌ 
விலைப்பட்டுப்போகலாமா" என்றும்‌ கேட்கிறார்‌ 
(நெகே 5:8) 


கடனுக்காகத்‌ தங்கள்‌ சகோதரரையே 
விற்றுப்போடுவது நியாயமான செயலல்ல. 
யூபிலி வருஷத்தில்‌ இஸ்ரவேல்‌ புத்திரர்கள்‌ 
பட்ட கடனெல்லாம்‌ முடிந்து போகும்‌. 
ஆனாலும்‌ கடன்பட்டவர்களுடைய மனதில்‌ 
பாரமான சுமைகள்‌ இருக்கும்‌. தங்களுக்கு 
ஏற்பட்ட அநியாயங்களை நினைத்து, ஏழைகள்‌ 
வருத்தப்படுவார்கள்‌. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
மத்திமில்‌ நடைபெறும்‌ அநியாயங்களை 
நெகேமியா அகற்றிப்போடுகிறார்‌. 


நெகேமியா இஸ்ரவேல்‌ சபையாருக்கு 
'த்தியத்‌ எடுத்து 

மறுஉத்தரவு 

இடமில்லாமல்‌ 


- விரிவுரை 
NEHEMIAH - COMMENTARY 


பாபிலோன்‌ 
சிறையிருப்பிலிருந்த யூதர்கள்‌, கர்த்தருடைய 
தெய்வீக ர்‌ அவருடைய 
சிறையிருப்பிலிருந்து 
தங்கள்‌ சொந்த 
வந்திருக்கிறார்கள்‌ 
இவர்கள்‌ எல்லோரும்‌ புறஜாதியாரிடத்தில்‌ 
அடிமைகளாயிருந்தவர்கள்‌. ்‌ 
நெகேமியா போன்றவர்கள்‌ 
சக்திக்குதக்கதாய்‌ மீட்டிருக்கிறார்கள்‌. 
ஆனால்‌ யூதர்களுடைய 
பிரபுக்களும்‌ அதிகாரிகளும்‌ அவர்களை 
அடிமைகளாக்குகிறார்கள்‌. 


நெகேமியா 
பிரபுக்களையும்‌, 


தப்பு செய்த 
அதிகாரிகளையும்‌, 
ஐகுவரியவான்௧ளையும்‌ நோக்கி, “நீங்கள்‌ 
செய்கிற காரியம்‌ நல்லதல்ல" என்று 
வெளிப்படையாக சொல்லுகிறார்‌. தரித்திரரை 
ல அவர்களை 
ட. 1 பகைஞராகிய 
புறஜாதியார்‌ நநதக்கிறதினிமத்த்‌ நீங்கள்‌ 
நம்முடைய தேவனுக்குப்‌ 
நடக்கவேண்டாமா?” (நெகே 
கேட்கிறார்‌. 


பயந்து 
59) என்று 
கர்த்தருடைய பிள்ளைகள்‌ டைய 
நாமகினமைக்காகவே ஜீவிக்க வேண்டும்‌ 
அதற்கேற்ற கிரியை நடப்பிக்க வேண்டும்‌ 
நம்முடைய பேச்சும்‌, செயலும்‌ கர்த்தரைத்‌ 
தூஷிப்பதற்குக்‌ காரணமாகி விடக்கூடாது. 
க்கு மத்தியில்‌ நாம்‌ முன்‌ 
ஜீவித்து, நற்கனிகளை 
காண்பிக்க வேண்டும்‌. 
ம்‌ ஜெபங்களுக்குக்‌ கர்த்தர்‌ 
பதில்கொடுப்பார்‌ என்று விசுவாசித்து ஜீவிக்க 
வேண்டும்‌. 


புறஜாதியார்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரை: 
நிந்திக்கிறார்கள்‌. ஆனால்‌ இப்போது 
இஸ்ரவேல்‌ புத்திரரே தங்களுடைய சகோதரை 
நிந்திக்கிறார்கள்‌. இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
கர்த்தரை ஆராதிப்பதாக சொல்லுகிறார்கள்‌. 
ஆனால்‌ அவர்கள்‌ கர்த்தருடைய 
வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல்‌, தரித்திரரை 
நிந்திக்கிறார்கள்‌. அந்தப்‌ புறஜாதியார்‌. 
தரித்திரரை நிந்திக்கிற ல்லும்‌ 
அதிகாரிகளையும்‌ தூஷிப்பார்க 





i= THE 
TT 


கர்த்தரையும்‌ 
ஊழியத்தையும்‌ புறஜாதி ஸ்‌ 
நிந்திக்கிறார்கள்‌. புறஜாதியாரின்‌ 
நிந்தையைவிட ஊழியக்காரர்கள்‌ 
உலகப்பிரகாரமாகவும்‌, கடின இருதயத்தோடும்‌. 
நடந்துகொள்ளும்போது, கர்த்தருடைய நாமம்‌ 
அதிகமாய்‌ நிந்திக்கப்படும்‌. 


பிரபுக்களும்‌ அதிகாரிகளும்‌ 
இஸ்ரவேல்‌ தனை நற்நக்கிறாரன்‌, 
அவர்களிடத்தில்‌ நூற்றுக்கொன்று வீதமாக 
வட்டி வாங்குகிறார்கள்‌. அவர்கள்‌ வாங்கின 
வட்டிகளை, அந்தத்‌ தரித்திரர்களுக்கே. 
திரும்ப கொடுத்துவிடவேண்டும்‌ என்று 
நெகேமியா சொல்லுகிறார்‌. 


அவருடைய 
ஜனங்கள்‌ 


திராட்சத்தோட்டங்களையும்‌, 
ஒலிவத்தோப்புகளையும்‌, 

வீடுகளையும்‌, நீங்கள்‌ த்திலும்‌ 
தானியத்திலும்‌ திராட்சரசத்திலும்‌ 
எண்ணெயிலும்‌ நூற்றுக்கொன்று வீதமாக 
அவர்களிடத்தில்‌ _தண்டிவருகிற 
வட்டியையும்‌. அவர்களுக்குத்‌ திரும்பக்‌ 
கொடுத்துவிடுங்கள்‌” (நெகே. என்று 
சொல்லுகிறார்‌. 


வருஷத்திற்கு 12% 
வழக்கம்‌ அக்காலத்தில்‌ இருந்தது. 
ஆனாலும்‌ இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ தங்கள்‌ 
சகோதரருக்குள்ளே வட்டி வாங்கும்‌ வழக்கம்‌ 
தடைபண்ணப்பட்டிருக்கிறது. (யாத்‌ 22:25; 
லேவி 25:36) 


5) 


வட்டி வாங்கும்‌ 


த்‌ தள்‌. 
வாங்கவில்லை. 

அதிகாரிகளின்‌ பாவத்தில்‌, 

தன்னையும்‌ ஒருவராக சேர்த்துக்கொண்டு, 

“இந்த வட்டியை விட்டுவிடுவோமாக” என்று 


செகேமியா 
NEHEMIAH - COMMENTARY 


- விரிவுரை 


QOODNENS 
PUBLISHERS 


ஆனாலும்‌ அவர்கள்மீதுள்ள அன்பினால்‌, 

நெகேமியா அவர்களிடத்தில்‌ அன்போடும்‌, 

கரிசனையோடும்‌ பரிந்து பேசுகிறார்‌. 
நெகேமியாவின்‌ ஆலோசனைகளைக்‌ 

கேட்டு, தப்பு செய்தவர்கள்‌ 

மனந்திரும்புகிறார்கள்‌. “நாங்கள்‌ அதை 

திரும்பக்‌ கொடுத்துவிட்டு, இனி அப்படி 

அவர்களிடத்தில்‌ கேட்கமாட்டோம்‌” 

(நெகே 5:12) என்று சொல்லுகிறார்கள்‌. 

அவர்கள்‌ நெகேமியாவினிடத்தில்‌ 

சொல்லும்போது “நீர்‌ சொல்லுகிறபடியே 

செய்வோம்‌' என்றும்‌ சொல்லுகிறார்கள்‌. 
நெகேமியா 

ஆசாரியர்களை 

ஆசாரியர்கள்‌ 

வார்த்தையின்படி 

சொல்லுகிறார்கள்‌. 

ஆணையிடுகிறார்கள்‌. 


நெகேமியா தன்‌ ஸ்திரத்‌ 
உதறிப்போட்டு, “இப்படி இந்த வார்த்தையை 
நிறைவேற்றாத எந்த மனிதனையும்‌ அவன்‌ 
சம்பாத்தியத்திலும்‌ 
உதறிப்போடக்கடவர்‌; 
இந்தப்ிரகாரமாக அவன்‌ உதறிப்போடப்பட்டு, 
வெறுமையாய்ப்‌ போவானாக” (நெகே 513) 
என்று சொல்லுகிறார்‌; அதற்குச்‌ சபையார்‌ 
எல்லாரும்‌ “ஆமென்‌” என்று சொல்லி, 
கர்த்தரைத்‌ துதிக்கிறார்கள்‌: பின்பு ஜனங்கள்‌ 
இந்த வார்த்தையின்படியே செய்கிறார்கள்‌. 


“வஸ்திரத்தை உதறிப்போடுதல்‌" என்பது 
எபிரெயருடைய வழக்குச்‌ சொல்‌, ஒருவரைச்‌ 
சபிப்பதற்கும்‌, ஒரு காரியத்தின்மீது தனக்கு 
எந்தவிதமான சம்பந்தமும்‌ இல்லை என்பதை 

புத்திரர்‌ 


தவறுகளுக்குப்‌ 
சொய்சித்தம்‌ செய்யா விட்டால்‌ கர்த்தரும்‌ 
தம்முடைய கிருபையிலிருந்து அவர்களை 
உதறிப்போடுவார்‌ என்னும்‌ பொருளில்‌ இந்த 
வாக்கியம்‌ இங்கு , பண்படு்தப்பட்டரககிறது. 
(லூக்கா 6:38; 





i FTE 
TT 


நெகேமியாவின்‌ நல்ல சாட்சி 
நெகே 5:14-19. 


நெகே 544. நான்‌ யூதாதேசத்திலே 
அதிபதியாயிருக்கும்படி ராஜாவாகிய 
அர்தசஷ்டா எனக்குக்‌ கற்பித்த 
நானாகிய அவருடைய இருபதாம்‌. 
வருஷம்‌. தொடங்கி, அவருடைய 
முப்பத்திரண்டாம்‌ 

வருஷம்வரைக்குமிருந்த பன்னிரண்டு 
வருஷகாலமாய்‌, நானும்‌ என்‌ 
சகோதரரும்‌ அதிபதிகள்‌ 
வாங்குகிறபடியை வாங்கிச்‌. 
சாப்பிடவில்லை. 


நெகே 505. 

அதிபதிகள்‌ 

பாரமாயிருந்து, 

அப்பமும்‌ திராட்சரசமும்‌ வாங்கினதும்‌ 
அல்லாமல்‌, நாற்பது. சேக்கல்‌ 
வெள்ளியும்‌ வாங்கிவந்தார்கள்‌; 
அவர்கள்‌ வேலைக்காரர்‌ முதலாய்‌ 
ஜனங்கன்மேல்‌ அதிகாரம்‌ 
செலுத்தினார்கள்‌; நானோ தேவனுக்குப்‌ 
பயந்ததினால்‌ இப்படிச்‌. 
செய்யவில்லை. 


நெகே 5:46. ஒரு  வயலையாவது 
நாங்கள்‌  கொவ்வவில்லை அந்த 
அலங்கத்தின்‌ வேலையிலே முயன்று 
தின்றேன்‌; என்வேலைக்காரரனைவரும்‌. 
கூட்டமாய்‌ அந்த வேலைக்குக்‌. 
கூடிவந்தார்கள்‌. 


நெகே 5:07. யூதரும்‌ 
நூற்றைம்பதுபேரும்‌, எங்களைச்‌: 
சுற்றிதூமிருக்கிற புறஜாதிகளிடத்திலி. 
ருந்து எங்களிடத்திற்கு வந்தவர்களும்‌: 
என்‌ பந்தியில்‌ சாப்பிட்டார்கள்‌. 


முப்பருமான 


நெகே 518. நானொன்றுக்கு ஒரு 
காளையும்‌, முதல்தரமான ஆறு அடும்‌ 
சமைக்கப்பட்டது; பட்சிகளும்‌ 
சமைக்கப்பட்டது; பத்துநானைக்கு. 
ஒருதரம்‌ நானாவிதத்‌ திராட்சரசமும்‌ 
செலவழித்தது; இப்படியெல்லாம்‌ 
இருத்தபோதும்‌, இந்த ஜனங்கள்‌ 
பட்டபாடு கடினமாயிருத்‌ படியால்‌, 
அதிபதிகள்‌ வாங்குகிறபடியே நான்‌ 
வாங்கவில்லை. 


செகேமியா - விரிவுரை 
NEHEMIAH - COMMENTARY 


பிரியப்‌ 
UBLISHERS 


ஓகே 5:19. என்‌ தேவனே, நான்‌ இந்த 
ஒனத்துக்காகச்‌ செய்த 
எல்லாவற்றின்படி.யும்‌ எனக்கு. 
'நன்மையுண்டாக. என்னை: 
நினைத்தருளும்‌. 


நெகேமியா இஸ்ரவேல்‌ சபையாரிடத்தில்‌ 
தன்னுடைய சாட்சியை எடுத்து 
சொல்லுகிறார்‌. தனக்கு பெருமை 
உண்டாகவேண்டும்‌ என்றோ அல்லது 
தனக்கு நல்ல பெயர்‌ கிடைக்கவேண்டும்‌ 
என்றோ, நெகேமியா தன்னைப்பற்றி 
பெருமையாக சொல்லவில்லை. 
நெகேமியாவின்‌ அதிகாரத்திற்கு கீழே 
பணிபுரிகிற பிரபுக்களும்‌. அதிகாரிகளும்‌ 
தங்கள்‌ வேலையை உண்மையாய்‌ 
செய்யவேண்டும்‌. அவர்கள்‌ ஜனங்கள்மீது 
கரிசனையுள்ளவர்களாயிருக்கவேண்டும்‌. 
நெகேமியாவின்‌ நல்ல முன்மாதிரியை 
பின்பற்றி, அவர்களும்‌ கர்த்தருக்கு பயந்து, 
நன்மை செய்யவேண்டும்‌. 

நெகேமியா தன்னுடைய சாட்சியை 
சொல்லும்போது, “நான்‌ யூதாதேசத்திலே. 
அதிபதியாயிருக்கும்படி ராஜாவாகிய 
அர்தசஷ்டா எனக்குக்‌ கற்பித்த நாளாகிய 
அவருடைய இருபதாம்‌ வருஷம்‌ தொடங்கி, 
அவருடைய முப்பத்திரண்டாம்‌ 
வருஷம்வரைக்குமிருந்த. பன்னிரண்டு 
வருஷகாலமாய்‌, நானும்‌ என்‌ சகோதரரும்‌ 
அதிபதிகள்‌ வாங்குகிறடியை வாங்கிச்‌ 
சாப்பிடவில்லை! (நெகே 544) என்று 
சொல்லுகிறார்‌. 


நெகேமியா 


தன்னைப்பற்றிச்‌ 
தனக்கு 
அதிபதிகளைப்பற்றியும்‌ 


அவர்‌ 
ஆனால்‌ நெகேமியா 
யாருடைய பெயரையும்‌ 
சொல்லவில்லை. ஏனெனில்‌ 
அந்த. அதிபதிகளைப்பற்றிர்‌ 
வார்த்தைகள்‌ அவர்களுக்கு 
பெருமையைக்‌ கொடுக்கிற வார்த்தைகளல்ல. 
நாமும்‌ மற்றவர்களுக்கு விரோதமான சில 
வார்த்தைகளைப்‌ பேசும்போது. 
அவர்களுடைய பெயர்களைக்‌ குறிப்பிடாமல்‌ 
இருப்பது நல்லது. 





செகேமியா 


i THE 
TT 


நெகேமியாவும்‌, 
இருக்கிறவர்களும்‌ 
வருஷங்களாக எந்தச்‌ சம்பளமும்‌ 
வாங்கவில்லை. நெகேமியா தனக்கென்று, 
அசையும்‌ சொத்துக்களையோ, அசையாச்‌ 
சொத்துக்களையோ சொந்தமாக வாங்கிக்‌ 
கொள்ளவில்லை. நெகேமியாவின்‌ கூட 
இருக்கிறவர்களும்‌ சம்பளம்‌ வாங்காமலேயே 
அலங்கத்தின்‌ வேலைகளைச்‌ செய்கிறார்கள்‌. 
நெகேமியா தன்னுடைய பந்தியில்‌ 150 
யூதருக்கு அனுதினமும்‌ போஜனம்‌ கொடுத்து 
வருகிறார்‌. இவர்கள்‌ தவிர, புறஜாதியாரும்‌. 
நெகேமியாவின்‌ பந்தியில்‌ சாப்பிடுகிறார்கள்‌. 
(நெகே 5114-19). 


அவரோடு கூட 
பன்னிரண்டு 


நெகேமியா அவர்களைப்பற்றிச்‌ 
சொல்லும்போது, “எனக்கு முன்னிருந்த 
அதிபதிகள்‌ ஜனங்களுக்குப்‌ பாரமாயிருந்து, 
அவர்கள்‌ கையிலே அப்பமும்‌ திராட்சரசமும்‌ 
வாங்கினதும்‌ அல்லாமல்‌, நாற்பது சேக்கல்‌. 
வெள்ளியும்‌ வாங்கிவந்தார்கள்‌; அவர்கள்‌ 


இந்தச்‌ சம்பளம்‌ தினச்சம்பளமா 
வாரச்சம்பளமா என்று தெரியவில்லை. இது 
ஒருவேளை அநுதின சம்பளமாக இருக்கலாம்‌. 
நெகேமியாவுக்கு ஒரு நாளொன்றுக்கு ஆகும்‌ 
செலவு நெகே 518 ஆவது வசனத்தில்‌ 
கூறப்பட்டிருக்கிறது. 
நெகேமியாவுக்கு முன்னிருந்த 

அதிபதிகள்‌ யூதர்களைக்‌ ப்‌ 
பிழிந்தார்கள்‌. அதிபதிகள்‌ டர 
பாரங்களை நீக்கவேண்டும்‌. ஆனால்‌ 
அவர்கள்‌ ஜனங்களுக்கு பாரமாயிருந்தார்கள்‌. 
பாரங்களை கொடுத்தார்கள்‌. நெகேமியாவோ 
தனக்கு முன்னிருந்த அதிபதிகளைப்போல 
ஜனங்களுக்கு தீங்குசெய்யவில்லை. 
நெகேமியா இஸ்ரவேல்‌ இனத்தார்‌ 
மத்தியிலே தன்னைப்பற்றியும்‌, 
'தன்னோடுகூட  இருக்கிறவர்களைப்பற்றியும்‌ 
சொல்லும்போது, “நானும்‌ என்‌ சகோதரரும்‌: 
என்‌  வேலைக்காரரும்‌ விதமாகவா 
அவர்களுக்குப்‌ பணமும்‌ தானியமும்‌ கடன்‌ 
கொடுத்திருக்கிறோம்‌?” (நெகே 5:10) என்று 
கேட்டார்‌. 


- விரிவுரை 
NEHEMIAH - COMMENTARY 


என்வேலைக்காரரணைவரும்‌ 
வேலைக்குக்‌ கூடிவந்தார்கள்‌" (நெகே 5:16) 
நெகேமியாவின்‌ மெய்யான 


நெகேமியாவுக்கும்‌ ஏராளமான 
செலவுகள்‌ இருக்கிறது. ஆனாலும்‌ அவர்‌ 
அதிபதிகள்‌ பொதுவாக வாங்குகிற 
படியைக்கூட வாங்கவில்லை. யூதரும்‌ 
மூப்பருமான நூற்றைம்பதுபேரும்‌, அவர்களைச்‌ 
சுற்றிலுமிருக்கிற புறஜாதிகளிடத்திலிருந்து 
அவரிடத்திற்கு வந்தவர்களும்‌ நெகேமியாவின்‌ 
பந்தியில்‌ சாப்பிடுகிறார்கள்‌ (நெகே 517). 


இத்தனை பேரும்‌ அவருடைய 
பந்தியில்‌. சாப்பிபவேண்டுமென்றால்‌, 
ஏராளமாய்‌. செலவாகும்‌. நெகேமியா 
நாளொன்றுக்கு தனக்கு ஆகும்‌ 
செலவைப்பற்றி இந்த வசனத்தில்‌ 
சொல்லுகிறார்‌. நாளொன்றுக்கு ஒரு 

ம்‌, முதல்தரமான ஆறு ஆடும்‌ 
சமைக்கப்படுகிறது: பட்சிகளும்‌ 
'சமைக்கப்படுகிறது: பத்துநாளைக்கு ஒருதரம்‌ 
நானாவிதத்‌ திராட்சரசமும்‌ செலவழிகிறது. 
(நெகே 5:18). 


சாதாரண மனுஷரால்‌ இவ்வளவு செலவு 
பண்ண முடியாது. நெகேமியா செல்வந்தராக 
இருந்திருக்க வேண்டும்‌. அல்லது அந்தசஷ்டா 
ராஜா நெகேமியாவுக்கு மானியமாக 
தொகையைக்‌ கொடுத்திருக்க ண்டும்‌. 


நெகேமியாவுக்கு அன்றாட செலவுகள்‌ 
அதிகமாயிருந்தாலும்‌, ஜனங்களோ 
அவரைவிட மிகவும்‌ குஷ்டப்படுகிறார்கள்‌. 
நெகேமியா அன்புள்ளம்‌ கொண்டவர்‌. அவர்‌ 
ஜனங்கள்‌ படுகிற பாடுகளை நோக்கிப்‌ 
பார்க்கிறார்‌. அவர்கள்‌ 
கடினமாயிருந்தபடியால்‌, 
வாங்குகிற படியைக்கூட 
வாங்கவில்லை. இதனால்‌ ஜனங்கள்‌ செலுத்த 
வேண்டிய வரிச்சுமை குறைகிறது. 





ழ்‌ நயனா 
யாய 


பெர்சிய தேசத்து ராஜா நெகேமியாவை 
யூதாதேத்திற்கு அனுப்பியபோது, அவருக்கு 
ஒரு படியை நியமித்திருந்தார்‌. ஆனாலும்‌ 
நெகேமியாவும்‌ அவருடைய சகோதரரும்‌ 
அதிபதிகள்‌ வாங்குகிற படியை வாங்கி 

சாப்பிடவில்லை. 
| நெகேமியா இஸ்ரவேல்‌ சபையாரிடத்தில்‌. 
'சனைகளையும்‌, 


நன்மையுண்டாக 
3 தே 


நினைத்‌ (நெகே 5:19) 
நெகேமியாவின்‌ ஜெபம்‌, 
நெகேமியா இஸ்ரவேல்‌ 
செய்த நன்மைகளை 
சொல்லுகிறார்‌. நெகேமியாவின்‌ 
கர்த்தர்‌ செவிகொடுத்து கேட்பார்‌ 


நெகேமியாவின்‌ விருப்பம்‌. 


நெகேமியா - விரிவுரை 
NEHEMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நெகேமியா கர்த்தரிடத்தில்‌ 
நன்மைகளை எடுத்து சொல்லி, 

தன்னை ஆசிர்வாதிக்கவேண்டும்‌ என்று 
பேரம்பேசவில்லை. கர்த்தர்‌ ஏற்கெனவே 
நெகேமியாவுக்கு ஏராளமான நன்மைகளை 


தக தனக்கு நன்மை உண்டாக 
கர்த்தர்‌ தன்னை நினைத்துப்‌ பார்த்தால்‌, 
அதுவே தனக்குப்‌ போதுமானது என்று 
நெகேமியா நினைக்கிறார்‌. 


நெகேமியா பல வருஷங்களாகக்‌ 
கர்த்தருக்காக ஊழியம்‌ செய்கிறார்‌. சம்பளம்‌ 
வாங்காமலேயே அலங்கத்தைக்‌ கட்டுகிற 
வேலையில்‌ ஈடுபடுகிறார்‌. தன்னுடைய எல்லா 
வேலைகளுக்கும்‌ இவர்‌ கர்த்தரிடம்‌ கேட்கும்‌ 
ஒரே காரியம்‌ “எனக்கு நன்மையுண்டாக 
என்னை நினைத்தருளும்‌" என்பதே. 
தமக்காக ஊழியம்‌ செய்கிற பிள்ளைகளின்‌ 
நன்மைகளைக்‌ கர்த்தர்‌ நிச்சயமாகவே 
நினைத்தருளுவார்‌. 





செகேமியா 


i= ராண 
யாய 


ஒடுக்கப்பட்ட தரித்திரரின்‌ கூக்குரல்‌ 
நின்று போயிற்று. எருசலேமின்‌ அலங்கத்தைக்‌ 
கட்டுகிற வேலைகள்‌ துரிதமாக. 
நடைபெறுகிறது. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
எருசலேமின்‌ அலங்கத்தை சந்தோஷமாய்க்‌ 
கட்டிமுடிக்கிறார்கள்‌. 


நெகேமியாவும்‌ யூ 
எருசலேமின்‌: அலங்கத்தை 
ஆரம்பித்தபோது, அவர்களுடைய வேலையை 
எப்படியாவது தடுத்து நிறுத்தவேண்டுமென்று 
சத்துருக்கள்‌ முயற்சி பண்ணினார்கள்‌ (நெகே 
4-ஆவது அதிகாரம்‌. ஆனால்‌ 
சத்துருக்களின்‌ முயற்சிகள்‌ ஒன்றும்‌. 
நிறைவேறவில்லை. 


சத்துருக்கள்‌ தந்திர 
லோசனைபண்ணி, எருசலேமின்‌ அலங்கம்‌ 
குட்டப்படுகிற வேலையை தடுத்து நிறுத்த 
முயற்சி செய்கிறார்கள்‌. அதற்காக 
சநிஆலோசனைகளை பண்ணுகிறார்கள்‌ 
அவர்கள்‌ நெகேமியாவை கண்டு 
பேசவேண்டும்‌ என்று கூப்பிடுகிறார்கள்‌ 
ஆனால்‌ நெகேமியாவோ அவர்களுடைய 
சதித்திட்டத்தை அறிந்துகொண்டு, 
அவர்களுக்கு உடன்பட மறுத்துவிடுகிறார்‌ 
(நெகே 64-4). 


நெகேமியாவுக்கு 
வார்த்தைகளைப்‌ 
, நெகேமியா யூதாதேசத்திற்கு 
ராஜாவாவதற்காக சதிபண்ணுகிறார்‌ என்றும்‌, 
அதற்காக அவர்‌ தன்னோடு ஆட்களை 
சேர்த்துக்கொள்கிறார்‌ என்றும்‌ சன்பல்லாத்‌ 
அவர்மீது. குற்றம்‌ சொல்லுகிறான்‌. 
நெகேமியாவோ சன்பல்லாத்தின்‌ 
குற்றச்சாட்டுகளை தீர்மானமாக 
மறுத்துவிடுகிறார்‌ (நெகே 6:5-9). 


- விரிவுரை 
NEHEMIAH - COMMENTARY 


சத்துருக்கள்‌ நெகேமியாவக்கு 
விரோதமாக. கள்ளத்தீர்க்கதரிசிகளுக்கு 
கைக்கூலிகொடுத்து, அவர்களை அவருக்கு 
விரோதமாகப்‌ பயன்படுத்துகிறார்கள்‌. 
கள்ளத்தீர்க்கதரிசிகளும்‌ சத்துருக்களின்‌ 
ம்‌ நெகேமியாவுக்கு 
சொல்லுகிறார்கள்‌. 
நெகேமியாவோ அவர்களுடைய 
வார்த்தைகளை அறிந்துகொண்டு, 
அவர்களுடைய ஆலோசனைகளுக்கு 
செவிகொடுக்க மறுத்துவிடுகிறார்‌ 
(நெகே 6:10-14) 


நெகேமியா சத்துருக்களுக்கு 
விரோதமாக. எதிர்த்து நிற்கிறார்‌. ஆனால்‌ 
யூதர்களில்‌ அவர்களுடைய 
சத்துருக்களோடு கக்‌ உடன்படிக்கை 
செய்திருக்கிறார்கள்‌. எருசலேமின்‌ 
அலங்கத்தை கட்டுகிற வேலையை 
'தடைபண்ணுவதற்கு இந்த யூதர்களும்‌ 
சத்துருக்களோடு சேர்ந்து 
சதிபண்ணுகிறார்கள்‌. ஆனாலும்‌ 
கர்த்தருடைய கிருபையினால்‌ எருசலேமின்‌ 
அலங்கம்‌ கட்டி முடிக்கப்படுகிறது. 
(நெகே 645-19), 


சத்துருக்களின்‌ ௪.திஆலோசனை 
நெகே 6:1-9 


நெகே 84. நான்‌ அலங்கத்தைக்‌ 
கட்டிமுடித்ததையும்‌, இனி அதிலே 
திறப்பு ஒன்றுமில்லை என்பதையும்‌, 
சுன்பல்லாத்தும்‌, தொபியாவும்‌, 
அரபியனான கேஷேமும்‌ 
எங்களுக்குண்டாயிருத்த. மற்றப்‌ 
பகைஞரமும்‌ கேள்விப்பட்டபோது, 


நெகே நான்‌ வாசல்களுக்கு 
இன்னும்‌ கதவுபோடாதிருக்கையில்‌, 
சன்பல்லாத்தும்‌, கேஷேமும்‌. ஆன்‌ 
அனுப்பி: நாம்‌ ஓனோ பள்னத்தாக்கில்‌ 
இருக்கிற கிராமங்கள்‌ ஒன்றில்‌ 
ஒருவரையொருவர்‌ கண்டு பேசுவோம்‌ 
வாரும்‌ என்து கூப்பிட்டார்கள்‌; 
அவர்கனோவென்‌ நால்‌ எனக்குப்‌ 
பொல்லாப்புச்‌ செய்ய தினைத்தார்கள்‌. 


62. 





i THE] தெகேமியா 
ரய 


நெகே 6:3. அப்பொழுது நான்‌ 
அ்களிடத்திற்கு. ஆட்களை அனுப்பி: 
நான்‌ வேலையைச்‌. 
செய்கிறேன்‌, ன்‌ வரக்கூடாது; நான்‌ 
அந்த வேலையைவிட்டு. 
உங்களிடத்திற்கு வருகிறதினால்‌ அது 
மினக்கட்டுப்போவானேன்‌. என்று. 
சொல்லச்சொன்னேன்‌. 


நெகே 4. அவர்கள்‌ 
இத்தப்பிரகாரமாக நாலூதரம்‌ எனக்குச்‌. 
சொல்லியனுப்பினார்கள்‌; தானும்‌ 
இந்தப்‌ பிரகாரமாகவே அவர்களுக்கு, 
மறுமொழி அனுப்பினேன்‌. 


நெகே 6:5, இத்தாத்தரமும்‌ 
சன்பல்லாத்து அத்தப்‌ பிரகாரமாகவே 
தன்‌  வேலைக்காரணையும்‌, அவண்‌ 
கையிலே முத்திரைபோடாத ஒரு 
கடிதத்தையும்‌ எனக்கு அனுப்பினான்‌. 


நெகே 6:6. அதிலே நீரும்‌ யூதரும்‌ 
கலகம்‌ பண்ண நினைக்கிறீர்கள்‌ 
என்றும்‌, அதற்காக நீர்‌ அலங்கத்தைக்‌ 
கட்டுகிறீர்‌ என்றும்‌, இவ்விதமாக தீர்‌ 
அவர்களுக்கு ராஜாவாகப்‌ போகிறீர்‌ 
என்றும்‌, 


நெகே 6:7. 
இருக்கிறார்‌ 
எருசலேமிலே 
தீர்க்கதரிசிகளையும்‌ 

ரென்றும்‌ 

பிரஸ்தாபமாயிருக்கி றது, 

அப்படிச்‌ சொல்லுகிறான்‌; இப்போதும்‌ 
இந்தச்‌ செய்தி ராஜாவுக்கு எட்டுமே; 
ஆகையால்‌ நாம்‌ ஒருவரோடொருவர்‌ 
ஆலோசனைபண்ணுகிறத ற்காக நீர்‌ 
வரவேண்டும்‌ என்று எழுதியிருந்தது. 


நெகே 88. அதற்கு நான்‌: நீர்‌ 
சொல்லுகிற அந்தக்‌ காரியங்களில்‌ 
ஒன்றும்‌ நடக்கவில்லை அவைகள்‌ 
உம்முடைய மனோராஜ்யமே ஒழிய 
வேறல்ல என்று சொல்லியனுப்பினேன்‌.. 


மூதாவிலே ராஜா 
என்று உம்மைக்குறித்து. 


நெகே 69. அந்த வேலை. 
நடந்தேறாதபடிக்க, எங்கள்‌ கை 
சலித்துப்போம்‌ என்று சொல்லி, 
அவர்கள்‌ எல்லாரும்‌ எங்களைப்‌: 
பயமுலுத்தப்பார்த்தார்கள்‌. ஆதலால்‌ 
தேவனே, என்‌ கைகளைத்‌ 
திடப்படுத்தியருளும்‌, 


- விரிவுரை 
NEHEMIAH - COMMENTARY 


சத்துருக்கள்‌ நெகேமியாவக்கு 
விரோதமாக இரண்டு சதிஆலோசனைகளை 
பண்ணுகிறார்கள்‌. முதலாவதாக அவரை 
ஒரு கண்ணியில்‌ விழவைப்பதற்கு முயற்சி 
செய்கிறார்கள்‌. சத்துருக்களின்‌ முயற்சி 
தோல்வியடைகிறது. அதன்‌ பின்பு அவர்கள்‌ 
நெகேமியாவை பயமுறுத்தி, 

வேலையை தடுத்து 

சதிபண்ணுகிறார்கள்‌. சத்துருக்களின்‌ இந்த 


சதிஆலோசனையும்‌ தோல்வியடைகிறது. 


நெகேமியாவும்‌ அவரோடுகூடமிருக்கிற 
ஜனங்களும்‌ எருசலேமின்‌ அலங்கத்தை கட்டி 
வருகிறார்கள்‌. அவர்கள்‌ செய்கிற வேலையை 
இஸ்ரவேலின்‌ சத்துருக்களும்‌ கவனமாய்க்‌ 
கவனித்துக்கொண்டு வருகிறார்கள்‌. 
நெகேமியா ஏராளமான எதிர்ப்புக்களுக்கு 
மத்தியில்‌ அலங்கத்தைக்‌ கட்டி முடிக்கிறார்‌. 
இனிமேல்‌: அலங்கத்‌ திறப்பு 
ஒன்றுமில்லை. வாசல்களுக்கு இன்னும்‌ கதவு 
போடப்படவில்லை. அலங்கத்தின்‌ மற்ற 
கட்டுமான வேலைகள்‌ எல்லாம்‌ 
முடிவுபெற்றிருக்கிறது. 


நெகேமியா அலங்கத்தைக்‌ 
கட்டிமுடித்ததையும்‌, இனி அதிலே திறப்பு 
ஒன்றுமில்லை என்பதையும்‌, சன்பல்லாத்தும்‌, 
தொபியாவும்‌, அரபியனான கேஷேழும்‌ 
எங்களுக்குண்டாயிருந்த மற்றப்‌ பகைஞரும்‌ 
கேள்விப்படுகிறார்கள்‌ நெகே 641) 
எருசலேமின்‌ வாசல்களுக்கு இன்னும்‌ 
கதவுகள்‌ போடப்படவில்லை என்பதையும்‌. 
சத்துருக்கள்‌ கேள்விப்படுகிறார்கள்‌. 


நெகேமியாவின்‌ வேலையை தடுத்து 

நிறுத்தவேண்டுமென்றால்‌ சத்துருக்கள்‌ 

துரிதமாய்‌ செயல்படவேண்டும்‌. அவர்கள்‌ 

இப்போது. 

இனிமேல்‌ 

எப்போதும்‌ தடுக்க 

வாசல்களுக்கு கதவுகள்‌ 

போடப்பட்டுவிட்டால்‌ எருசலேமின்‌ பாதுகாப்பு 

அதிகரிக்கும்‌. ஆகையினால்‌ நெகேமியா 

வாசல்களுக்கு கதவுகளை போடும்‌ 

முன்பாகவே, அவருடைய வேலைகளை 

எப்படியாவது தடுத்து விடவேண்டுமென்று 
சத்துருக்கள்‌ முயற்சி பண்ணுகிறார்கள்‌. 





செகேமியா 


f= FTE 
TT 


ஒரு கையினால்‌ ஆயுதம்‌ 

ஏந்தி, மற்றொரு கையினால்‌ கட்டுகிறார்கள்‌. 
சத்துருக்கள்‌ தங்களுக்கு விரோதமாக: 
யுத்தம்பண்ண வந்தாலும்‌, அவர்களை 
எதிர்த்து நிற்பதற்கும்‌ இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
ஆயத்தமாயிருக்கிறார்கள்‌. அலங்கத்தைக்‌ 
கட்டுகிறவர்களுக்கு விரோதமாக 
யுத்தம்பண்ணினாலும்‌ அந்த வேலையை 
தங்களால்‌ தடுத்து நிறுத்த தெரிந்தி என்பது. 
சத்துருக்களுக்கு ரிந்திருக்கிறது. 
ஆகையினால்‌ சத்துருக்கள்‌ கக 
விரோதமாக யுத்தம்பண்ணாமல்‌, அவருக்கு 
விரோதமாக 'சதிஆலோசனைகளை 
பண்ணுகிறார்கள்‌. 

நெகேமியா வாசல்களுக்கு இன்னும்‌ 
குநவுபோடாதிருக்கையில்‌, சன்‌ 
கேலேமும்‌ 
அனுப்புகிறார்கள்‌. அவர்கள்‌ 
நோக்கி, “நாம்‌ ஒனோ 
இருக்கிற கிராமங்கள்‌ ஒன்றில்‌ 
ஒருவரையொருவர்‌ கண்டு பேசுவோம்‌ வாரும்‌" 
(நெகே 6:2) என்று கூப்பிடுகிறார்கள்‌. 
நெகேமியாவை கண்டு பேசி 
சமாதானம்பண்ணவேண்டும்‌ என்பது. 
அவர்களுடைய நோக்கமல்ல. அவர்கள்‌ 
நெகேமியாவுக்கு பொல்லாப்பு செய்ய 
நினைக்கிறார்கள்‌. 

நெகேமியா அலங்கத்தைக்‌ கட்டி 
முடித்து விட்டார்‌. இனி அதில்‌ திறப்பு 
ஒன்றுமில்லை. ஆனாலும்‌ நெகேமியாவின்‌ 
சத்துருக்கள்‌ அவருக்கு எதிராகத்‌ தொடர்ந்து 
சதி பண்ணுகிறார்கள்‌. ஒரு கிராமத்தில்‌ 
ஒருவரையொருவர்‌ கண்டு பேசுவதற்கு: 
வருமாறு நெகேமியாவை அழைக்கிறார்கள்‌. 
அங்கு நெகேமியாவைக்‌ கொன்றுபோட்டு 
அவர்‌ மூலமாக நடைபெறும்‌ வேலைகளைத்‌ 
'தடைபண்ணுவது சத்துருக்களின்‌ திட்டமாகும்‌. 

ஆனால்‌  நெகேமியாவோ மிகுந்த. 
ஞானமாக “நான்‌ பெரிய வேலையைச்‌ 
செய்கிறேன்‌, நான்‌ வரக்கூடாது” என்று கூறி 
மறுத்துவிடுகிறார்‌. நெகேமியா 
அவர்களிடத்திற்கு 
தன்னுடைய 


நேரடியாகப்‌ போகாமல்‌, 
ட்களை அனுப்புகிறார்‌. 
(நெகே 6:3). நெகேமியாவின்‌ சத்துருக்கள்‌ 
இதுபோல நான்கு முறை முயற்சி 
பண்ணியும்‌ தோல்வியுறுகிறார்கள்‌. அதன்‌ 
பின்பு, அவர்கள்‌ நெகேமியாவிற்கு ஒரு 
நிருபத்தை எழுதி அனுப்புகிறார்கள்‌ 
(நெகே 6:4-3) 


- விரிவுரை 
NEHEMIAH - COMMENTARY 


நெகேமியா சத்துருக்களின்‌ பொல்லாத 
மனதை அறிந்திருக்கிறார்‌. அவர்களுடைய 
அழைப்பை. ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்‌ 
எருசலேமின்‌ அலங்கத்தை தடையில்லாமல்‌ 
கட்டவேண்டும்‌ என்பது நெகேமியாவின்‌ 
விருப்பம்‌. அலங்கத்தைக்‌ கட்டுகிற வேலை 
நின்றுவிடக்கூடாது. 


நெகேமியா தன்னுடைய ஆட்களை 
சன்பல்லாத்திடமும்‌, கோஷேமிடமும்‌. 
அனுப்புகிறார்‌. அவர்கள்‌  நெகேமியாவின்‌ 
வார்த்தைகளை சத்துருக்களுக்கு 
சொல்லுகிறார்கள்‌. “நான்‌ பெரிய வேலையைச்‌ 
செய்கிறேன்‌, நான்‌ வரக்கூடாது; நான்‌ அந்த 
வேலையைவிட்டு உங்களிடத்திற்கு 
வருகிறதினால்‌ அது, 
மினக்கட்டுப்போவானேன்‌" (நெகே 6:3) 
என்று நெகேமியா தன்னுடைய ஆட்கள்‌ 
மூலமாக சத்துருக்களுக்கு செய்தி சொல்லி 
அனுப்புகிறார்‌. 


அலங்கத்தைக்‌ கட்டுகிற வேலைகள்‌ 
முடிந்துபோயிற்று. அதிலே திறப்பு 
ஒன்றுமில்லை. வாசல்கஞுக்கு கதவுகள்‌ 
மாத்திரம்‌ இன்னும்‌ போடப்படவேண்டும்‌. இந்த 
நேரத்தில்‌ நெகேமியா சத்துருக்களோடு 
கண்டுபேசிக்கொண்டிருந்தால்‌, அவருடைய 
வேலை தடைபடும்‌. நெகேமியா தன்னுடைய 
நேரத்தை வீணாக்க விரும்பவில்லை. 
ஆகையினால்‌ நெகேமியா சத்துருக்களை 
சந்தித்துப்‌ பேச மறுத்துவிடுகிறார்‌. 
சத்துருக்களோ நெகேமியாவின்‌ 
வார்த்தைகளைக்‌ 
சோர்ந்துபோய்விடவில்லை. 
நெகேமியாவின்‌ மனதை எப்படியாவது 
மாற்றிவிடவேண்டும்‌ என்றும்‌, தங்களுடைய 
கோரிக்கைக்கு அவரை சம்மதிக்க 
என்றும்‌ முயற்சி 
இதற்காக அவர்கள்‌ 
நாலுதரம்‌ 
'சொல்லியனுப்புகிறார்கள்‌;: 
இந்தப்‌ பிரகாரமாகவே. 
மறுமொழி அனுப்புகிறார்‌ 


வைக்கவேண்டும்‌. 
பண்ணுகிறார்கள்‌. 
இந்தப்பிரகாரமாக 
நெகேமியாவக்குச்‌ 
நெகேமியாவும்‌ 
அவர்களுக்கு 
(நெகே 6:4). 





i THE 
TT 


சத்துருக்கள்‌ நெகேமியாவோடு 
சமாதான வார்த்தைகளைப்‌ பேசவேண்டும்‌ 
என்று சொல்லி சதிபண்ணுகிறார்கள்‌. 
ஆனால்‌ அவர்களுடைய  சதிஆலோசனை 
நிறைவேறவில்லை. அவர்களுடைய 
சதிமுயற்சிகள்‌ வீணாய்ப்போயிற்று. 
சத்துருவாகிய சன்பல்லாத்து நெகேமியாவின்‌ 
வேலையை தடுத்து நிறுத்துவதற்கு 
தொடர்ந்து சதிபண்ணுகிறான்‌. 


நெகேமியா எருசலேமின்‌ 
பாதுகாப்புக்காக அலங்கத்தைக்‌ கட்டுகிறார்‌. 
நெகேமியாவின்‌ மனதில்‌ வேறு தீயயோசனை 
ஒன்றுமில்லை. ஆனால்‌ சன்பல்லாத்தோ 
நெகேமியாவின்‌ மனதில்‌ தீயயோசனை 
இருக்கிறது என்றும்‌, அவர்‌ எருசலேமுக்கு 
அலங்கத்தைக்‌ கட்டுவதினால்‌, பெர்சியா 


நெகேமியா யூதாதேசத்திற்கு 
ஆசைப்படுகிறார்‌. என்றும்‌ 
நெகேமியாவின்மீது குற்றம்‌ சொல்லுகிறான்‌. 


சன்பல்லாத்து நான்குதரம்‌ 
ஆட்களை நெகேமியாவிடம்‌. அனுப்‌ 
இவர்கள்‌ சன்பல்லாத்தின்‌ வார்த்தைகளை 
நெகேமியாவுக்கு சொன்னார்கள்‌. இப்போது. 
ஐந்தாம்‌ தரமும்‌, சன்பல்லாத்‌ தன்னுடைய 
வேலைக்காரனை. நெகேமியாவினிடத்தில்‌: 
அனுப்புகிறான்‌. இப்போது புதிய முயற்சியாக, 
சன்பல்லாத்து தன்னுடைய வேலைக்காரன்‌ 
கையிலே முத்திரைபோடாத ஒரு கடிதத்தைக்‌ 
கொடுத்து, நெகேமியாவினிடத்தில்‌ 
அனுப்புகிறான்‌ (நெகே 6:5). 


வேதாகமத்தில்‌ முதலாவது கடிதம்‌ 
தாவீது யோவாயபுக்கு எழுதியதாகும்‌. 
(சோழு 144). யேசபேல்‌ தன்‌ கணவனாகிய 
ஆகாபின்‌ பேரில்‌ 
எழுதியிருக்கிறாள்‌. (இராஜா 21:8). 
சீரியாவின்‌ ராஜா இஸ்ரவேலின்‌ ராஜாவுக்கு 
நிருபத்தை எழுதினான்‌. (2இராஜா 5:5-7), 
'யெகூவும்‌ நிருபங்களை எழுதியிருக்கிறான்‌. 
(2இராஜா 10:1). இந்த நிருபங்களெல்லாம்‌ 
தோல்கருள்களில்‌ எழுதப்பட்டதா அல்லது 
பாப்பைரஸ்‌ என்னும்‌ புல்லில்‌ எழுதப்பட்டதா 
என்று தெளிவாகத்‌ தெரியவில்லை. 


செகேமியா 
NEHEMIAH - COMMENTARY 


- விரிவுரை 


QOODNENS 
PUBLISHERS 


எகிப்து நேசத்தில்‌ பாப்பைரஸ்‌ புல்லிலும்‌, 
ல்களி! 


வழக்கம்‌. பெர்சியாவிலிருந்து முக்கியமான 
நபர்களுக்கு அனுப்பப்படும்‌ நிருபங்களை ஒரு 
சுருளில்‌ எழுதி அதை அலங்காரமான 
குவளைகளில்‌ மூடி அனுப்புவது வழக்கம்‌. 
அந்த மூடிக்கு ஒரு முத்திரையும்‌ 
போட்டுவிடுவார்கள்‌. (ஏசா ஏசா 29:11; 
தானி 12:49; வெளி 5:49; வெளி 10:4; 
வெளி 22:10). 
பெர்சிய தேசத்திற்கு எதிராக 
நெகேமியாவும்‌, யூதரும்‌ கலகம்‌ பண்ண 
நினைக்கிறார்கள்‌ என்பது இவர்கள்மீது 
கூறப்படும்‌ வெளிப்படையான குற்றச்சாட்டு. 
ஆனால்‌ இதை நெகேமியா மறுக்கிறார்‌. 
தங்களோடு ஆலோசனை பண்ணுவதற்கு 
நெகேமியா வரவேண்டுமென்றும்‌, அந்தச்‌ 
சமயத்தில்‌ நெகேமியாவின்‌ ஜீவனுக்கு 
ஆபத்து உண்டாக்க வேண்டுமென்றும்‌ 
சத்துருக்கள்‌ திட்டம்‌ வகுக்கிறார்கள்‌. ஆனால்‌ 
நெகேமியா சத்துருக்களின்‌ சதிக்கு 
உடன்படவில்லை. (நெகே 6:4-7). 


“யூதாவிலே ஒரு ராஜா இருக்கிறார்‌” 
என்று கூறுகிற தீர்க்கதரிசிகளை நெகேமியா 
சம்பாதித்தார்‌. என்று  சன்பல்லாத்து 
சொல்லுகிறான்‌. தாவீதின்‌ வம்சத்தில்‌ 
கோனியா அல்லது யோயாக்கீனுக்குப்‌ பின்பு, 
யூதாலில்‌ எந்த ராஜாவும்‌ ஆட்சி புரியவில்லை. 

வரப்போகிற காலத்தில்‌ 
மேசியாநான்‌ யூதாவின்மீது ராஜாவாக 
இருப்பார்‌ (எரே 22:24-30). 


சன்பல்லாத்தின்‌ நிருபத்திலே, 
“நரம்‌ யூதரும்‌ கலகம்‌ 
நினைக்கிறீர்கள்‌ என்றும்‌, த்வா ட்‌ 
அலங்கத்தைக்‌  கப்டுகிறீர்‌ என்றும்‌, 
இவ்விதமாக நீர்‌ அவர்களுக்கு ராஜாவாகப்‌ 
போகிறீர்‌ என்றும்‌, யூதாலிலே ஒரு ராஜா 
இருக்கிறார்‌ என்று உம்மைக்குறித்து 
எருசலேமிலே கூறுகிற தீர்க்கதரிசிகளையும்‌ 
சம்பாதித்தீரென்றும்‌ புறஜாதிகளுக்குள்ளே 
பிரஸ்தாபமாயிருக்கிறது. ஷ்மூவும்‌ 


ஆலோசனைபண்ணுகிறதற்காக 
வரவேண்டும்‌” (நெகே. 6:67) 
எழுதியிருக்கிறது. 





f= FTE 
TT 


சன்பல்லாத்தின்‌ 
முரை போடாத சேதம்‌... ட 
இந்தக்‌ கடிதத்தில்‌ எழுதப்பட்டிருக்கிற செய்தி 
இரகசியமானதல்ல என்பதையும்‌, அது 
எல்லோருக்கும்‌ தெரந்ிரக்தே, பொதுவான 

ன்‌ செய்தியை 


கடிதம்‌ 
ஆகையினால்‌ 


ககன டக்கர்கள்‌ 
சன்பல்லாத்‌ தெளிவுபடுத்துகிறான்‌. த 
கஷிதந்நில்‌ எழுதியிருக்கிற செய்தி 
உண்மையானது என்பதை கஞ்மு என்பவன்‌ 
உறுதிபண்ணுவான்‌ என்றும்‌ சன்பல்லாத்‌ 


சொல்லுகிறான்‌. 


தாதேசம்‌ பெர்சியா தேசத்து 
ராஜாவிலுடைய ஆளுகையின்‌. கீழிரக்கிறது. 
ஆனால்‌ நெகேமியாவோ பெர்சியா 
தேசத்து, ராஜாவுக்கு 
கலகம்பண்ணி, யூதாதேசத்தை 
தேசத்தின்‌ ஆளுகையிலிருந்து, 
அந்த தேசத்திற்கு 
ராஜாவாகவேண்டுமென்று 
விரும்புகிறார்‌ என்பது 
குற்றச்சாட்டு. 

சன்பல்லாத்‌ 
விரோதமாக குற்றச்சாட்டுக்களைச்‌ 
சொன்னாலும்‌, அவன்‌ இந்தக்‌ கடிதத்தின்‌ 
மூலமாய்‌ தன்னை நெகேமியாவின்‌ 
சிநேகிதனைப்போல. காண்பிக்கிறான்‌. 
"இப்போதும்‌ இந்தச்‌ செய்தி ராஜாவுக்கு 
எட்டுமே, ஆகையால்‌ நாம்‌ ஒருவரோடொருவர்‌ 
ஆலோசனைபண்ணுகிறதற்காக நீர்‌ 
வரவேண்டும்‌" என்று சன்பல்லாத்‌ இந்தக்‌. 
கடிதத்தில்‌ வஞ்சகமாக எழுதுகிறான்‌. 

நெகேமியா 
வாசித்துப்‌ 
அலங்கத்தைக்‌ 
நிறுத்திவிட்டு, 
பண்ணுவதற்காக 


இந்தக்‌. கடிதத்தை 
பார்த்து, எருசலேமின்‌ 
கட்டுகிற வேலையை 
தன்னிடத்தில்‌ ஆலோசனை 

வருவார்‌. என்று 
சன்பல்லாத்‌ எதிர்பார்க்கிறான்‌. 
யூதாஸ்காரியோத்து இயேசுகிறிஸ்துவை 
முத்தமிட்டு, அவரைக்‌ காட்டிக்கொடுத்தான்‌. 
சன்பல்லாத்‌  யூதாஸ்காரியோத்தைப்போல, 
முத்தமிட்டு கொன்றுபோடும்‌ சதிவேலை 
பண்ணுகிறான்‌. 


செகேமியா 
NEHEMIAH - COMMENTARY 


- விரிவுரை 


QOODNENS 
PUBLISHERS 


நெகேமியா உண்மையுள்ளவர்‌ 
சன்பல்லாத்‌ எழுதியிருக்கிற கடிதத்திலே 
உண்மையான செய்தி எதுவுமில்லை என்பது 
நெகேமியாவுக்கு தெரிந்திருக்கிறது. 
நெகேமியாவை குழப்பவேண்டும்‌. 
என்பதற்காகாவும்‌ அவர்‌ செய்கிற 
வேலைகளை தடுத்து நிறுத்தவேண்டும்‌. 
என்பதற்காகவும்‌, சன்பல்லாத்‌ இதுபோல 
சதியோசனைபண்ணி த 
எழுதியிருக்கிறான்‌. 
நெகேமியாவை 
வைக்கப்பட்டிருக்கும்‌ கண்ணி. 
நெகேமியாவோ கர்த்தருடைய 
கிருபையினால்‌ சத்துருக்களின்‌ கண்ணிக்கு 
தப்பிக்கிறார்‌. நெகேமியாவின்‌ மனச்சாட்சியில்‌ 
குற்றமில்லை. அது சுத்தமாயிருக்கிறது. 
நெகேமியா. சன்பல்லாத்தின்‌ கடிதத்தை 
வாசித்து பார்த்துவிட்டு, “நீர்‌ சொல்லுகிற 
அந்தக்‌ க்‌ ஒன்றும்‌ 
நடக்கவில்லை; உம்முடைய 
மனோராஜ்யமே ஒழிய வல்ல (நெகே 68) 
என்று தன்னுடைய ஆட்கள்‌ மூலமாக 
சன்பல்லாத்திற்கு சொல்லியனுப்புகிறார்‌ 
மனச்சாட்சி 
நம்முடைய 
ம்முடைய 
நம்பிக்கை க்க 
நம்பிக்கையை 
து கர்த்தர்‌ மீதுதான்‌ 
வைக்கவேண்டும்‌. நெகேமியா தன்னுடைய 
வார்த்தைகளை சன்பல்லாத்திற்கு சொல்லி 
அனுப்பினாலும்‌, அவர்‌ பரலோகத்தின்‌ 
தேவனுக்கு நேராக ஜெபம்பண்ணுகிறார்‌. 


“தேவனே, நீர்‌ என்‌ கைகளை 
ப்படுத்தியருளும்‌' (நெகே 69) என்‌, 
தெல்‌ கர்த்தரிடத்தில்‌ ஜெறிக்கிறார்‌. 
எருசலேமின்‌ அலங்கத்தைக்‌ கட்டுகிற 
வேலை நடந்தேறாதபடிக்கு, நெகேமியாவின்‌ 
கைகளும்‌, அவரோடுகூட அலங்கத்தைக்‌ 
கட்டுகிறவர்களின்‌ கைகளும்‌ சலித்துப்போகும்‌. 
என்று சத்துருக்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. 
சத்துருக்கள்‌ எல்லோரும்‌ நெகேமியாவையும்‌, 
யூதர்களையும்‌ பயமுறுத்த பார்க்கிறார்கள்‌. 
நெகேமியாவோ கர்த்தர்மீது நம்பிக்கை 
வைக்கிறார்‌. கர்த்தரே தன்னுடைய கைகளை 
திடப்படுத்தியருள வேண்டுமென்று நெகேமியா 
கர்த்தருடைய சமுகத்தில்‌ தன்னையும்‌, தான்‌ 
சந்திக்கிற எல்லா பிரச்சனைகளையும்‌ 
ஒப்புக்கொடுக்கிறார்‌. 


ப 
சுத்தமாமிருந்தாலும்‌, 
பாதுகாப்புக்கு, 
மனச்சாட்சியின்மீது 

நம்முடைய 





செகேமியா 


i= THE 
TT 


கன்னத்தீர்க்கதரிசி. 
நெகே 6:10-14 


நெகே 6:10. மெகதாபெயேலின்‌ 
குமாரனாகிய தெலாயாவின்‌ மகன்‌ 
செமாயா தன்‌: வீட்டிலே 
அடைக்கப்பட்டிருக்கும்‌ போது, நான்‌ 
அவனிடத்தில்‌ போனேன்‌; அப்பொழுது. 
அவன்‌: நாம்‌ இருவருமாய்‌ தேவனுடைய 
வீடாகிய ஆலயத்துக்குன்னே போய்‌, 
தேவாலயத்தின்‌: கதவுகளைப்‌: 
பூட்டுவோம்‌ வாரும்‌ உம்மைக்‌: 
கொன்றுபோட. வருவார்கள்‌, இரவிலே 
உம்மைக்‌ கொன்றுபோட வருவார்கள்‌. 
என்றான்‌. 


நெகே 61. 
என்னைப்போன்ற. 
ஓடிப்போவானோ? 
போன்றவன்‌ உயிர்‌ பிழைக்கும்படி. 
தேவாலயத்திலே போய்ப்‌ 
பதுங்குவானோ? நான்‌ போவதில்லை. 
என்றேன்‌. 


நெகே 612, தேவன்‌ அவனை 
அனுப்பவில்லையென்றும்‌, தொபியாவும்‌ 
சன்பல்லாத்தூம்‌ அவனுக்குக்‌ கூலி. 
கொடுத்ததினால்‌, அவன்‌ எனக்கு. 
விரோதமாய்‌ அந்தத்‌. 
தீர்க்கதரிசனத்தைச்‌ சொன்னான்‌. 
என்றும்‌ அறிந்துகொண்டேன்‌. 


அதற்கு தான்‌: 
மனிதன்‌ 


என்னைப்‌ 


நெகே நான்‌: 
அப்படிச்‌ செய்து பாவங்‌. 
கட்டிக்கொள்ளுகிறதற்கும்‌, என்னை 
தித்திக்கத்தக்க அபகீர்த்திக்கு. 
முகாத்தரம்‌ உண்டாக்குகிறதற்கும்‌ 
அவனுக்குக்‌ கைக்கூலி. 
கொடுத்திருந்தார்கள்‌. 


நெகே 844. என்‌ தேவனே, 
தொபியாவும்‌ சன்பல்லாத்தூம்‌ செய்த 
இந்தச்‌. செய்கைகளுக்குத்தக்கதாக தீர்‌ 
அவர்களையும்‌, நொவதியான்‌ என்னும்‌ 
தீர்க்கதரிசியானவனையும்‌, எனக்குப்‌ 
பயமுண்டாக்கப்‌ பார்த்த 
மற்றத்‌ தீர்க்கதரிசிகளையும்‌ 
'தினைத்துக்கொள்ளும்‌. 


602. பயந்து 


- விரிவுரை 
NEHEMIAH - COMMENTARY 


தர்‌ சத்துருவாயிருக்கிறவர்கள்‌ 
த த்‌ ட பலவான்‌ 
தொடர்ந்து பிரச்சனைகளைக்‌ 
கொடுக்கிறார்கள்‌. நெகேமியா எருசலேமைச்‌ 
சுற்றிலும்‌ அலங்கத்தைக்‌ 
கட்டிக்கொண்டிருக்கிறார்‌. அவருடைய 
வேலையை தடுத்து நிறுத்தவேண்டும்‌. 
என்பதே சத்துருக்களின்‌ நோக்கம்‌. 

நெகேமியா தன்னுடைய வேலையை 
நிறுத்திவிட்டு, அவர்‌ தன்னுடைய 
பாதுகாப்புக்காக தேவாலயத்திற்குள்ளே 
ஒழிந்துகொள்ளவேண்டும்‌ என்று ஒரு 
கள்ளத்தீர்க்கதரிசி ஆலோசனை 
சொல்லுகிறான்‌. நெகேமியா அலங்கத்தைக்‌ 
கட்டுகிற இடத்திலே இருக்கக்கூடாது. அவர்‌ 
வேறு எங்கு வேண்டுமானாலும்‌ 
போயிருக்கலாம்‌ என்பது சத்துருக்களுடைய 
சதிஆலோசனை. 


க்கள்‌ நெகேமியாவை 
பயமுறுத்துகிறார்கள்‌. எருசலேமின்‌ 
அலங்கத்தைக்‌ கட்டுவது நல்ல வேலை. 
ஆனால்‌ அவர்‌ அந்த நல்ல வேலையை 
விட்டு விட்டு மதிமீனமான 
வேலையையும்‌, பரியாசமான வேலையையும்‌ 
செய்யவேண்டும்‌ என்று சத்துருக்கள்‌ 
முயற்சிபண்ணுகிறார்கள்‌. 
த்துருக்கள்‌ செமாயா 

கள்ளத்தீர்க்கதரிசியை 
அமர்த்தியிருக்கிறார்கள்‌. 
தன்னுடைய உயிருக்கு 
கள்ளத்தீர்க்கதரிசியாகிய 
ஆலோசனைக்கு. கீழ்ப்பூரந்தால்‌, 

தன்மீது பாவத்தைக்‌ கொள்‌ 
நெகேமியாவை நிந்திக்கத்தக்க அவகீர்த்திக்கு 
முகாந்தரமுண்டாகும்‌. நெகேமியாவுக்கு 
நிந்தனை வரவேண்டும்‌ என்பதும்‌, யூதர்கள்‌ 
எல்லோரும்‌ அவரை நிந்திக்கவேண்டும்‌. 
என்பதும்‌ சத்துருக்களின்‌ நோக்கம்‌. 
இதற்காக சத்துருக்கள்‌ செமாயா என்னும்‌ 
கள்ளத்தீர்க்கதரிசிக்கு கைக்கூலி 
கொடுத்திருக்கிறார்கள்‌ (நெகே 613). 





செகேமியா 


i= THE 
TT 


செமாயா என்னும்‌ 
கைக்கூலி 
என்னும்‌ 


சத்துருக்கள்‌ 
கள்ளத்தீர்க்கதரிசிக்கு 
கொடுத்ததுபோல, நொவதியாள்‌. 
தீர்க்கதரிசினிக்கும்‌, மேலும்‌ சில 
கள்ளத்தீர்க்கதரிசிகளுக்கும்‌ கைக்கூலி 
கொடுத்து, அவர்கள்‌ மூலமாக நெகேமியாவை. 
வஞ்சிக்கப்பார்க்கிறார்கள்‌. நெகேமியா 
எருசலேமின்‌ அலங்கத்தைக்‌ ட்‌ 
வேலையை நிறுத்திவிட்டு, 

உயிரை காத்துக்கொள்ள 
எங்கேயாவது ஓடி ஒளிந்துகொள்ளவேண்டும்‌. 
என்பது அவருடைய திட்டம்‌. 


செமாயா என்பவன்‌ மெகதாபெயேலின்‌ 
குமாரனாகிய தெலாயாவின்‌ மகன்‌. 
இவன்‌ ஒரு கள்ளத்தீர்க்கதரிசி. இவன்‌ தன்‌ 
வீட்டிலே அடைக்கப்பட்டிுக்கிறான்‌. 
உலகப்பிரகாரமான எந்த மிலும்‌ 
ஈடுபடாமல்‌, தன்னுடைய 
தனியாகயிருக்கிறான்‌. இவன்‌ தன்‌ 

விட்டு வெளியே வரமாட்டான்‌. செமாயா தன்‌ 
வீட்டிற்குள்ளே எப்போதும்‌ தேவனைப்பற்றித்‌ 
'தியானித்துக்கொண்டிருக்கிறான்‌ என்று 
ஜனங்கள்‌ நினைக்கிறார்கள்‌. ஆனால்‌ 
கர்த்தரை தியானிக்கவில்லை. இவன்‌ கு 
மாய்மாலக்காரன்‌. 


செமாயா தன்‌ 
அடைக்கப்பட்டிருக்கும்போது. நெகேமியா 
அவனிடத்திற்குப்போகிறார்‌ (நெகே 6:10) 
அந்த வீட்டிலே மேலும்‌ சில தீர்க்கதரிசிகளும்‌, 
நொலதியாள்‌ என்னும்‌ தீர்க்கதரிசினியும்‌. 
இருக்கிறார்கள்‌ (நெகே 6:4). இவர்கள்‌ 
எல்லோருமே யூதர்களுடைய சத்துருக்களுக்கு, 
ஆதரவாயிருக்கிறார்கள்‌. சத்துருக்களுக்கு 
சாதகமான வார்த்தைகளைப்‌ பேசுகிறார்கள்‌. 
இவர்களிடத்தில்‌ பணஆசை இருக்கிறது. 
சத்துருக்கள்‌ இந்த கள்சத்திக்கதரிசிகளுககு 
கைக்கூலி கொடுத்து, அவர்களை 
தங்களுடைய சுித்திட்டத்தில்‌ 
பயன்படுத்துகிறார்கள்‌. 

செமாயா என்னும்‌ கள்ளத்தீர்க்கதரிசி 
'நெகேமியாவிடத்தில்‌, 'நாம்‌ இருவருமாய்‌ 
தேவனுடைய வீடாகிய ஆலயத்துக்குள்ளே 
போய்‌, தேவாலயத்தின்‌ கதவுகளைப்‌ 
பூட்டுவோம்‌ வாரும்‌: உம்மைக்‌ கொன்றுபோட 
வருவார்கள்‌, விலே. 
கொன்றுபோட வருவார்கள்‌” 
என்று சொல்லுகிறான்‌. 


வீட்டிலே 


உம்மைக்‌ 
(நெகே 6:00) 


- விரிவுரை 
NEHEMIAH - COMMENTARY 


செமாயாவோடு கூடமிருக்கிற மற்ற 
கள்ளத்தீர்க்கதரிசிகளும்‌ அவனைப்போலவே 
பொய்சொல்லுகிறார்கள்‌. அவர்கள்‌ 
நெகேமியாவுக்கு ஆதரவாயிருப்பதுபோலவும்‌, 
அவர்மீது அக்கரையுள்ளவர்போலவும்‌ 
பேசுகிறார்கள்‌. நெகேமியா ஆபத்துக்கு 
தப்பிக்கவேண்டுமென்றும்‌, _ ஆபத்து 
முடியும்‌. வரையிலும்‌ அவர்‌ 
தேவாலயத்தின்‌ கதவுகளைப்‌ பூட்டிக்கொண்டு 
உள்ளே மறைவாக ஒளிந்திருக்கவேண்டும்‌. 
என்றும்‌ கள்ளத்தீர்க்கதரிசிகள்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 
எருசலேமின்‌ அலங்கத்தைக்‌ கட்டுகிற 
வேலைகள்‌ வேசுமாக நடைபெறுகிறது. 
நெகேமியா கள்ளத்தீர்க்கதரிசியின்‌. 
வார்த்தையைக்‌ கேட்டு, தேவனுடைய 
ஆலயத்திலே. ஒளிந்துகொண்டால்‌, 
அலங்கத்தைக்‌  கட்டுகிறவர்கள்‌ தங்கள்‌ 
கேக்கை" நிறுத்தினார்கள்‌, நங்கள்‌ 
கையில்‌ பிடித்திருக்கிற ஆயுதங்களையும்‌ 
கீழே போட்டுவிடுவார்கள்‌. 
ஆயுதமில்லாத யூதர்களுக்கு விரோதமாக 
யுத்தம்பண்ணுவது சத்துருக்களுக்கு 
எனிநாகயிருக்கும்‌. யூதர்களால்‌ 
சத்துருக்களை எதிர்க்க முடியாது. அவர்கள்‌ 
இதுவரையிலும்‌ குட்டியெழுப்பியிருக்கிற 
அலங்கத்தை இடித்துப்போடலாம்‌. 
என்று. சத்துருக்கள்‌ சதித்திட்டம்‌ 
போடுகிறார்கள்‌. 


நெகேமியாவோ 
கள்ளத்தீர்க்கதரிசியாகிய 
கபடவார்த்தைகளுக்கு 
கொடுக்கவில்லை. நெகேமியா 

நோக்கி, “என்னைப்போன்ற 
ஓடிப்போவானோ? என்னைப்‌ 

உயிர்‌ பிழைக்கும்படி 

போய்ப்‌ பதுங்குவானோ? 
போவதில்லை" (நெகே 641) என்று 
காலதாமதமில்லாமல்‌ உடனே பிரதியுத்தரம்‌ 
சொல்லுகிறார்‌. 





செகேமியா 


f= FTE 
TT 


ன்‌ தேவாலயத்தை: 
ஏற்கெனவே முடித்துவிட்டார்‌. 
(நெகே 7:5-67; னன்‌ 211-65). தேவாலயம்‌. 
மறுபடியும்‌ கட்டி முடிக்கப்பட்ட பின்பு. 
அலங்கங்கள்‌ கட்டப்படும்‌ வேலை 
ஆரம்பிக்கப்பட்ட பின்பு நெகேமியா 
எருசலேமிற்கு வருகிறார்‌. பூரணமாக கட்டி 
முடிக்கப்படாமல்‌, அரைகுறையாக. 
விடப்பட்டிருக்கும்‌ அலங்க வேலையை 
நெகேமியாவும்‌, அவருடைய ஆட்களும்‌ 52 
நாட்களில்‌ கட்டி முடித்து விடுகிறார்கள்‌. 
(நெகே 645). அலங்கங்களில்‌ காணப்பட்ட 
திறப்புக்களை நெகேமியா அடைக்கிறார்‌. 
எருசலேமின்‌ மொத்த  அலங்கத்தையும்‌ 
52 நாளில்‌ சுட்டி முடிப்பது என்பது மிகவும்‌ 
கடினமான காரியம்‌. 

ஆரம்பிக்கப்பட்ட வேலையை 

52 நாளில்‌ கட்டி முடித்திருக்கிறார்‌ என்று 
வேதபண்டிதர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. 


நெகேமியா சத்துருக்களுக்கு பயந்து 
ஒடி ஒளிந்துகொள்கிறவரலல. நெகேமியா 
ஒரு யுத்தவீரர்‌. சத்துருக்களுக்கு பயந்து 
ஒடுவதைவிட, யுத்தக்களத்திலே மரித்துப்‌ 
போலதையே நெகேமியா தேர்ந்தெடுப்பார்‌ 
எருசலேமின்‌ அலங்கத்தைக்‌ கட்டாமல்‌, 
அதை அப்படியே விட்டுவிட்டு, தன்னுடைய 
உயிரைக்‌ கால்பற்றக்கொள்றைத்காக, 
தேவாலயத்திலே போய்‌ ஓடி 
ஒளிந்துகொள்ளவேண்டும்‌ என்னும்‌ 
த்ய எண்ணம்‌ அவருடைய 
இல்லை. நெகேமியா 
கள்ளத்திக்கதரசியாகிய செமாயாவைப்‌ 
பார்த்து, “என்னைப்போன்ற மனிதன்‌ 
ஓடிப்போவானோ" என்று கேட்கிறார்‌ 


நெகேமியாவக்கு சத்துருக்களின்‌ 
சதிஆலோசளை "தொந்திரக்கிறத. செமாயா 
கர்த்தருடைய வார்த்தையைச்‌ சொல்லாமல்‌, 
கள்ளத்தீர்க்கதரிசனம்‌ சொல்லுகிறான்‌. 
என்பதையும்‌ நெகேமியா அறிந்திருக்கிறார்‌. 


தேவன்‌. செமாயாவை 
அனுப்பவில்லையென்றும்‌, தொபியாவும்‌ 
சன்பல்லாத்தும்‌ அவனுக்குக்‌ கூலி 
கொடுத்ததினால்‌, அவன்‌ தனக்கு. 
விரோதமாய்‌ அந்தத்‌ தர்க்கதாசனத்தைச்‌ 


சொன்னான்‌ என்‌; 
அறிந்துகொள்கிறார்‌ (நெகே 6:12) 


- விரிவுரை 
NEHEMIAH - COMMENTARY 


நெகேமியாவிற்கு எதிராக அவருடைய 
சத்துருக்கள்‌ ஒரு தீர்க்கதரிசியை 
அனுப்பியிருக்கிறார்கள்‌. தொபியாவும்‌ 
சன்பல்லாத்தும்‌ அவனுக்குக்‌. கூலி 
கொடுத்ததினால்‌, அவன்‌ நெகேமியாவிற்கு 
விரோதமாய்‌ தீர்க்கதரிசனத்தைச்‌ 
சொன்னான்‌. இந்த இரகசியத்தைக்‌ கர்த்தர்‌ 
நெகேமியாவிற்கு வெளிப்படுத்துகிறார்‌. 
நெகேமியா ஒவ்வொரு சூழ்நிலையிலும்‌ 
கர்த்தரைச்‌ சார்ந்திருப்பதினால்‌ அந்தத்‌ 
தீர்க்கதரிசியைத்‌ தேவன்‌ அனுப்பவில்லை. 
என்று தெரிந்து கொள்கிறார்‌. 


நெகேமியா செமாயாவின்‌ 
வார்த்தையைக்‌ கேட்டு, சத்துருவுக்கு பயந்து, 
ஒடி ஒளிந்திருந்தால்‌, அவர்‌ கர்த்தருக்கு 
விரோதமாக பாவம்‌ செய்கிறவராயிருப்பார்‌. 
நெகேமியா சத்துருவுக்கு பயப்படவில்லை. 
அவர்‌ கர்த்தருக்கு பயப்படுகிறார்‌. கர்த்தருக்கு 
பயப்படுகிறவர்கள்‌ மனுஷருக்கு 
பமப்படமாட்டார்கள்‌. அவர்கள்‌ பாவம்‌ செய்ய 
பயப்படுவார்கள்‌. தனக்கு அபகீர்த்தி 
ஏற்படுவதையும்‌ நெகேமியா விரும்பவில்லை. 
நெகேமியாவை நிந்திக்கத்தக்க அபகீர்த்திக்கு 
முகாந்தரம்‌ உண்டாக்குகிறதற்கு, 
சத்துருக்கள்‌ கள்ளத்தீர்க்கதரிசிகளுக்கு, 
கைக்கூலி கொடுத்திருக்கிறார்கள்‌ 
(நெகே 643) 


சத்துருக்களின்‌ 
சதிஆலோசனை தெரியவருகிறது. அவர்‌ 
உடனே கர்த்தரிடத்தில்‌ ஜெபம்பண்ணுகிறார்‌. 
“என்‌ தேவனே, தொபியாவும்‌ சன்பல்லாத்தும்‌ 
செய்த இந்தச்‌ செய்கைகளுக்குத்தக்கதாக 
நீர்‌ அவர்களையும்‌, நொவதியாள்‌ என்னும்‌ 
தீர்க்கதரிசியான வளையும்‌, எனக்குப்‌ 
பயமுண்டாக்கப்‌ பார்த்த மற்றத்‌ 
தீர்க்கதரிசிகளையும்‌ நினைத்துக்கொள்ளும்‌" 
(நெகே 64) என்று நெகேமியா 
கர்த்தரிடத்தில்‌ ஜெபம்பண்ணுகிறார்‌. 


அலங்கம்‌ 


முடிக்கப்படுகிறது. 
நெகே 6:15,16 


கட்டி. 


நெகே 6:15. அப்படியே அலங்கமானது 
ஓம்பத்திரண்டு. நாளைக்குன்னே. 
கட்டப்பட்டு, எதால்‌. மாதம்‌ 
இருபத்தைத்தாத்‌ தேதியிலே முடித்தது. 





i THE] தெகேமியா 
யா்‌ 


நெகே 6:16. எங்கள்‌ பகைஞர்‌ எல்லாரும்‌. 
அதைக்‌ கேட்டபோதும்‌, எங்கள்‌ 
சுற்றுப்புறத்தாராகிய  புறஜாதியான. 
அனைவரும்‌ கண்டயோதும்‌, மிகவும்‌ 
முனையற்றுப்போய்‌, இத்தக்‌ கிரியை 
எங்கள்‌: தேவனால்‌ கைகூடி, 
வந்ததென்று அறிந்தார்கள்‌. 


நெகேமியா எருசலேமின்‌ அலங்கத்தைக்‌ 
கட்டி முடிக்கிறார்‌. ஆனாலும்‌ சத்துருக்கள்‌ 
அவருக்கு விரோதமாக தொடர்ந்து 
பிரச்சனைகளைக்‌ கொடுத்து 
கொண்டிருக்கிறார்கள்‌. 


அலங்கமானது. ஜம்பத்திரண்டு 
நாளைக்குள்ளே கட்டப்பட்டு, எலூல்‌ மாதம்‌ 
இருபத்தைந்தாந்‌ தேதியிலே முடிகிறது. 
(நெகே 635), 


எருசலேமின்‌ அலங்கம்‌ கட்டி 
நத்தப்பட்ட செய்தியை, பகைகர்‌ எல்கோரும்‌ 
ட்கிறார்கள்‌. யூதர்களுடைய 
சுற்றுப்புறத்தாராகிய புறஜாதியார்‌ 
அனைவரும்‌ கட்டி முடிக்கப்பட்ட 
அலங்கத்தைக்‌ காண்கிறார்கள்‌. இதனால்‌ 
அவர்களுக்கு மிகுந்த ஆச்சரியமும்‌ பயமும்‌ 
உண்டாயிற்று. சத்துருக்கள்‌ மிகவும்‌ 
முனையற்றுப்போனார்கள்‌. இந்தக்‌ கிரியை 
இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தரால்‌ 
கைகூடி வந்தது என்பதை சத்துருக்கள்‌ 
அறிந்துகொள்கிறார்கள்‌ (நெகே 66 


யூதருடைய சத்துருக்கள்‌ அவர்களுக்கு 
பிரச்சனைகளைக்‌ கொடுத்தாலும்‌ 
கர்த்தருடைய கிருபையினால்‌ அலங்கம்‌ கட்டி 
முடிக்கப்பட்டிருக்கிறது. நெகேமியாவும்‌ 
அவருடைய மனுஷரும்‌ ஜம்பத்திரண்டு 
நாளைக்குள்ளே அலங்கத்தை கட்டி 
முடித்திருக்கிறார்கள்‌. இந்த காலத்தில்‌ 
ஒய்வுநாளையும்‌ பரிசுத்தமாக 
ஆசரித்திருப்பார்கள்‌. அலங்கத்தைக்‌ 
கட்டுகிற வேலையில்‌ ஏராளமானோர்‌. 
ஈடுபட்டிருந்தார்கள்‌. அவர்கள்‌ 


கட்டி முடிக்கப்படவேண்டும்‌ 


ரத்தினக்‌ 
என்னும்‌ ஆர்வம்‌ 
மனதிலிருந்தபடியினால்‌, 
எல்லோரும்‌ இந்த நல்ல 
தங்கள்‌ கைகளைத்‌ 
உற்சாகமாய்‌ அலங்கத்தைக்‌ 
முடித்திருக்கிறார்கள்‌. 


அவர்களுடைய 
அவர்கள்‌ 
வேலைக்கு 
திடப்படுத்தி, 


கட்டி 


- விரிவுரை 
NEHEMIAH - COMMENTARY 


தொபியாவின்‌ சதி. 
நெகே 6:17-19 


நெகே 607. அந்த நாட்களில்‌ 
மூதாவிலுன்ன பெரிய மனிதரிடத்திலி. 
குந்து தொபியாவுக்குப்‌ போகிறதும்‌, 
தொபியாவினிடத்திலிருத்து, 
அவர்களுக்கு வருகிறதுமான கடிதங்கள்‌: 
அநேகமாயிருந்தது.. 


நெகே 6:18. அவன்‌ ஆராகின்‌ 
குமாரனாகிய செகனியாவுக்கு 
மருமகனாயிருத்ததும்‌ அல்லாமல்‌, அவன்‌: 
குமாரனாகிய யோகனான்‌ 
பெரகியாவின்‌ குமாரனாகிய 
மெசுல்லாமின்‌ குமாரத்தியை விவாகம்‌ 
பண்ணியிருந்தபடியாதும்‌, யூதாவில்‌ 
அநேகர்‌ அவனுக்கு ஆணையிட்டுச்‌. 
கொடுத்திருந்தார்கள்‌. 


நெகே 69. அவன்‌ செய்யும்‌ 

நன்மைகளையும்‌ அவர்கள்‌ எனக்கு 

முன்பாக. விவரித்து, என்‌ 

வார்த்தைகளை அவனுக்குக்‌ 

 கொண்டுபோவரர்களன்‌; தொபியா 

எனக்குப்‌ பயமுண்டாகக்‌ கடிதங்களை 

அனுப்புவான்‌. 

நெகேமியா எருசலேமின்‌ அலங்கத்தைக்‌ 

கட்டி முடித்திருக்கிறார்‌. சத்துருக்கள்‌ 

கட்டப்பட்ட ப்‌ பார்த்து 

பொறாமைப்படுகிறார்கள்‌. அவர்கள்‌ பல 

க்‌ கட்டுகிற 

ப்போட முயற்சி 

ஆனால்‌ அவர்களுடைய 

ப தோல்வியுற்றது. 

அலங்கம்‌ கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது. 

இதைப்‌ பார்த்து சத்துருக்களின்‌ மனதில்‌ 
வேதனையும்‌ துக்கமும்‌ உண்டாயிற்று. 


கர்த்தர்‌ செய்ய நினைக்கிற காரியம்‌ 
ஒருபோதும்‌ தடைபடாது. கர்த்தருக்கு 
சித்தமான காரியம்‌ நடைபெறும்‌. கர்த்தருடைய 
சித்தத்தை எதிர்த்து நிற்க யாரும்‌ முயற்சி 


பண்ணக்கூடாது. 





ழ்‌ நயன 
யாய 


நெகேமியா யூதாதேசத்திற்கு. 
அதிபதியாயிருக்கிறார்‌. யூதர்கள்‌ மத்தியிலே. 
நெகேமியாவுக்கு மதிப்பும்‌ மரியாதையும்‌ 
இருக்கிறது. ஜனங்கள்‌ நெகேமியாவினுடைய 
ஆளுகையை மதிக்கிறார்கள்‌. அவருடைய 
வார்த்தைக்கு கீழ்ப்படிகிறார்கள்‌. ஆனாலும்‌ 
யூதர்களில்‌ சிலர்‌ நெகேமியாவுக்கு 
உண்மையுள்ளவர்களாயில்லை. அவர்கள்‌ 
தொபியா என்னும்‌ சத்துருவோடு 
சேர்ந்துகொண்டு, நெகேமியாவக்கு 
விரோதமாக சதிபண்ணுகிறார்கள்‌. 

தொபியா என்பவன்‌  ஆராகின்‌ 


குமாரனாகிய செகனியாவக்கு மருமகன்‌. 
மேலும்‌ தொடியாலின்‌ குமாரனாகிய 
யோகனான்‌ பெரகியாவின்‌ குமாரனாகிய 
மெசல்லாமின்‌ குமாரத்தியை விவாகம்‌ 
பண்ணியிருக்கிறான்‌. இதனால்‌ நாலில்‌ 
அநேகர்‌ தொடியாவுக்கு. ஆணையிட்டுச்‌ 
கொடுத்திருக்கிறார்கள்‌ (நெ! 698) 

தர்களாகயிருந்தாலும்‌, 

கசிய சிநேகம்‌ 
வைத்திருக்கிறார்கள்‌. 


தங்களுக்குத்‌ தாங்களே பிரிந்திருந்திருந்தால்‌ 
ஆனாலும்‌ 


அவர்களுக்கு 
அநேகமாயிருக்கிறது (நெகே 6:77. 


நெகேமியா - விரிவுரை 
NEHEMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நெகேமியாவக்கு விரோதமாக 
எழும்பிமிருக்கிற யூதர்கள்‌ தொபியாவோடு 
சம்பந்தம்பண்ணினவர்கள்‌. அந்நிய 
ஜாதியாரோடு வன்ன 
இப்படிப்பட்ட பிரச்சனைகள்‌ 
யூதர்களுக்குள்ளே இருக்கிற நெகேமியாலின்‌ 
சத்துருக்கள்‌, தொபியா செய்யும்‌ 
காரியங்களை நன்மையான காரியங்கள்‌ 
என்று சொல்லுகிறார்கள்‌. நெகேமியாவும்‌, 
தொமியாவும்‌ சிநேகமாயிருக்கவேண்டுமென்று. 
இந்த யூதர்கள்‌ விரும்புகிறார்கள்‌. இதற்காக 
அவர்கள்‌ நெகேமியாவின்‌ வார்த்தைகளை 
தொமியாவுக்கு கொண்டு போகிறார்கள்‌. 
தொமியா நெகேமியாவுக்கு பயமுண்டாக 
கடிதங்களை அனுப்புகிறான்‌ (நெகே 6:19). 


யூதர்களில்‌ நெகேமியாவுக்கு 
பகைஞாரிரக்கிறலர்கள்‌, அவருடைய 

லோசனைகளுக்கு செவிகொடுக்கவில்லை. 
சத்துருக்கள்‌ நெகேமியாவுக்கு விரோதமாக 
சதிசெய்தாலும்‌, கர்த்தர்‌ நெகேமியாவுக்கு 
நன்மை செய்கிறார்‌. 





i= FTE 
TT 


நெகேமியா எருசலேமின்‌ 
அலங்கத்தை கட்டி முடித்திருக்கிறார்‌. 
அலங்கத்தின்‌ வாசல்களுக்கு கதவுகளும்‌ 
போடப்பட்டிருக்கிறது. இதற்கு பின்பு தான்‌ 
செய்ய வேண்டிய வேலைகளை நெகேமியா 
கருத்தாய்‌ திட்டமிட்டு செய்கிறார்‌ 

எருசலேம்‌ 
பாதுகாக்கவேண்டும்‌. 
எருசலேம்‌ நகரத்தில்‌ 
எண்ணிக்கையில்‌ 
குடியிருக்கவேண்டும்‌. இதற்காக விலே 
சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்த 
இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ வம்ச அட்டவணையை 
ஆராய்ந்து பார்க்கிறார்‌ (நெகே 7:5-73) 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்குள்ளே, 
பத்துப்பேரில்‌ ஒருவரை எருசவேமிலே 
குடியிருக்கப்பண்ணுகிறார்கள்‌ (நெகே 11). 


எருசலேமுக்கு காவல்‌ 
நெகே 7:1-4 


நெகே 7:1. அலங்கம்‌ கட்டிமுடித்து, 
கதவுகள்‌ போடப்பட்டு, வாசல்‌ 
காவலானரையும்‌, பாடகரையும்‌, 
லேவியரையும்‌ ஏற்படுத்தினபின்பு, 


நெகே 7:2. நான்‌ என்‌ சகோதரனாகிய 
ஆனானியையும்‌, அநேகரைப்‌ 
பார்க்கிலும்‌ உண்மையுன்னவனும்‌. 
தேவனுக்குப்‌ பயத்தவனுமாயிருத்த 
அரமனைத்தலைவனாகிய 
அனனியாவையும்‌, எருசலேமின்‌ காவல்‌ 
விசாரணைக்கு ஏற்படுத்தினேன்‌. 


நெகே 7:8. அவர்களை நோக்கி: 
வெயில்‌ ஏறு மட்டும்‌ எருசலேமின்‌ 
வாசல்கள்‌. திறக்கப்படவேண்டாம்‌; 
நீங்கள்‌ நிற்கும்‌ போதே கதவுகளைச்‌: 
சாத்தித்‌ தாழ்ப்பான்‌ போட்டு, 
எருகலேமின்‌ குடிகளில்‌ காவலானர்‌ 
அவரவர்‌ தங்கள்‌ காவலிலே, அவரவர்‌ 
தங்கள்‌ வீடுகளுக்கு எதிராக. 
'நிறுத்தப்படவேண்டும்‌ என்றேன்‌. 


நெகேமியா 
NEHEMIAH - COMMENTARY 


- விரிவுரை 


QOODNENS 
PUBLISHERS 


நெகே 7:4. பட்டணம்‌ விஸ்தாரமும்‌ 
பெரிதுமாயிருத்தது; அதற்குன்னே 
ஜனங்கள்‌ கொஞ்சமாயிருத்தார்கள்‌, 
வீடுகளும்‌ கட்டப்படவில்லை. 


தம்முடைய சபையைப்பற்றிச்‌ 
சொல்லும்போது. “எருசலேமே உன்‌ 
மதில்களின்‌ மேல்‌ பகல்முழுதும்‌ 
இராமுழுதும்‌ ஒருக்காலும்‌ மவனமாயிராத 
ஜாமக்காரரைக்‌ 'கட்டளையிடுகிறேன்‌" 
(ஏசா 66:2) என்று சொல்லுகிறார்‌ 
நெகேமியா கர்த்தருடைய வார்த்தைக்கு. 
கீழ்ப்படிந்து எருசலேமுக்கு ஜாமக்காரரை 
ஏற்படுத்துகிறார்‌. 


எருசலேமின்‌ அலங்கங்களுக்கு 
ஜீவனில்லை. அலங்கங்களிலே காவலளாரை 
நிறுத்தவேண்டும்‌. ஜீவனுள்ள காவலாளர்‌, 
அலங்கத்தில்‌ நிற்கவில்லையென்றால்‌, 
அந்த அலங்கம்‌ எருசலேம்‌ நகரத்திற்கு 
பாதுகாப்பைக்‌ கொடுக்காது. 


எருசலேமின்‌  அலங்கம்‌ கட்டி 
முடிக்கப்பட்டிருக்கிறது. அதன்‌ வாசல்களில்‌ 
கதவுகள்‌ போடப்பட்டிருக்கிறது. நெகேமியா 
எருசலேமைப்‌ பாதுகாப்பதற்கு, 
காவலாளரையும்‌, பாடகரையும்‌, லேலியரையும்‌ 
ஏற்படுத்துகிறார்‌. அவர்கள்‌ செய்ய வேண்டிய 
வேலைகளை நெகேமியா அவர்களுக்கு 
திட்டம்பண்ணிக்கொடுக்கிறார்‌. 


கர்த்தர்‌ 


கர்த்தருடைய ஆராதனையே 
எருசலேமுக்கு. பாதுகாப்பாகயிருக்கும்‌. 
கர்த்தருடைய ஊழியக்காரர்கள்‌ தங்களுடைய 
ஊழியங்களை உண்மையாய்ச்‌ செய்யும்போது, 
அவர்களே. அலங்கங்கள்மீது நிற்கிற 
ஜாமக்காரரைப்போல இருப்பார்கள்‌. 
எருசலேமின்‌ காவல்‌ விசாரணைக்கு 
நெகேமியா இரண்டுபேரை நியமிக்கிறார்‌. 
இவர்கள்‌ இருவரும்‌ சேனாபதிகள்‌ போல. 
இருக்கிறார்கள்‌. எருசலேம்‌ நகரத்தைப்‌ 
பாதுகாக்கும்‌ பொறுப்பை நெகேமியா 
இவர்களிடத்தில்‌ பொறுப்பாய்‌ 
ஒப்புக்கொடுக்கிறார்‌. எருசலேமின்‌ 
பாதுகாப்புக்கும்‌, அதன்‌ சமாதானத்திற்கும்‌ 
இவர்கள்‌ உத்திரவாதம்‌ கொடுக்கவேண்டும்‌. 





செகேமியா 


i THE 
ERRATA 


நெகேமியா நியமித்த இரண்டு பேரில்‌ 
வன்‌ நெகேமியாவின்‌ 
நெகேமியா பெர்சியா 
தேசத்திலிருந்தபோது, எருசலேமின்‌ 
அலங்கங்கள்‌ பாழாய்க்‌ கிடக்கிறது என்னும்‌ 
செய்தி அவருக்கு அறிவிக்கப்பட்டது. 
அப்போது நெகேமியா பெர்சியா 
தேசத்திலிருந்து எருசலேமுக்கு வந்தார்‌. 
அவரோடுகூட, அவருடைய சகோதரனாகிய 
அனானியும்‌ வந்தான்‌. 
அனானி என்பவன்‌ உத்தம 
குணமுள்ளவன்‌. அவன்‌ நெகேமியாவின்‌ 
நம்பிக்கைக்கு பாத்திரமானவன்‌. அனானி 
இஸ்ரவேல்‌ தேசத்தின்மீதும்‌, இஸ்ரவேல்‌ 
புத்திரர்மீதும்‌ அன்பாயிருக்கிறான்‌. 
௬சலேமின்‌ காவல்‌ விசாரணைக்காக 
நெகேமியா. ஏற்படுத்தின இரண்டு பேரில்‌: 
மற்றொருவன்‌ அனனியா, இவன்‌ 
அநேகரைப்‌ பார்க்கிலும்‌ உண்மையுள்ளவன்‌. 
அன: தேவனுக்குப்‌ பயந்தவன்‌. 
அரமனை தலைவன்‌ (நெகே 7:2). 
நெகேமியா காவல்‌ சேனாபதிகளை 
நோக்கி, "வெயில்‌ ஏறு மட்டும்‌ எருசலேமின்‌ 
வாசல்கள்‌ திறக்கப்படவேண்டாம்‌; நீங்கள்‌ 
நிற்கும்‌ போதே கதவுகளைச்‌ சாத்தித்‌ 
தாழ்ப்பாள்‌ போட்டு, எருசலேமின்‌ குடிகளில்‌ 
காவலாளர்‌ அவரவர்‌ தங்கள்‌ காவலிலே, 
அவரவர்‌ தங்கள்‌ வீடுகளுக்கு எதிராக 
நிறுத்தப்படவேண்டும்‌' (நெகே 7:3) என்று 
கட்டளைகொடுக்கிறார்‌. 


எருசலேம்‌ பட்டணம்‌ விஸ்தாரமும்‌ 
துளயிர்ககிறத! அத்தனே ஜனங்கள்‌ 
கொஞ்சமாயிருக்கிறார்கள்‌, வீடுகளும்‌. 
கட்டப்படவில்லை (நெகே 7:4). இப்போது 
எடுத்து கட்டப்பட்டிருக்கிற அலங்கங்கள்‌, 
இதற்கு முன்பு எந்த இடத்தில்‌ இருந்ததோ. 
அந்த இடத்திலேயே கட்டப்பட்டிருக்கிறது. 

எருசலேமின்‌ அலங்கங்கள்‌ 
முடிக்கப்பட்டிருந்தாலும்‌, 
நகரத்திற்குள்ளே 
கட்டப்படவில்லை. 
கிடக்கிறது. 
குடியிருக்கவில்லை. 
நகரத்திற்குள்ளே 
'கொஞ்சமாயிருக்கிறார்கள்‌. 


கட்டி 
எருசலேம்‌ 
இன்னும்‌ வீடுகள்‌ 
பழைய வீடுகள்‌ இடிந்து 
அங்கே ஒருவரும்‌. 
எருசலேம்‌ 

ஜனங்கள்‌ 


- விரிவுரை 
NEHEMIAH - COMMENTARY 


நெகேமியா விசுவாசத்தோடு 
எருசலேமின்‌ அலங்கத்தைக்‌ கட்டுகிறார்‌. 
எருசலேம்‌ நகரத்திற்குள்ளே இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ ஏராளமானோர்‌ ந்‌ 
குடியேறுவார்கள்‌ என்று 
நம்பிக்கையோடிருக்கிறார்‌. கர்த்தர்‌ 
சகரியா தீர்க்கதரிசியின்‌ மூலமாக 
சொன்ன தீர்க்கதரிசனத்தை நெகேமியா 
நம்புகிறார்‌. 

நான்‌ சீயோனிடத்தில்‌ திரும்பி, 
எருசலேமின்‌ நடுவிலே வாசம்பண்ணுவேன்‌. 
எருசலேம்‌ சத்திய நகரம்‌ என்றும்‌, 
சேனைகளுடைய கர்த்தரின்‌ பர்வதம்‌ பரிசுத்த 
பர்வதம்‌ என்றும்‌ அழைக்கப்படும்‌ என்று, 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. திரும்பவும்‌ 
எருசலேமின்‌ வீதிகளில்‌ முதிர்வயதினாலே 
தங்கள்‌ கைகளில்‌ கோலைப்பிடித்து 
நடக்கிற கிழவரும்‌ கிழவிகளும்‌ 
குடியிருப்பார்கள்‌"' 


“நகரத்தின்‌ தெருக்களிலே 
விளையாடுகிற ண்பின்ளைக 
பெண்பிள்ளைகளும்‌. ன டல்‌ 
நிறைந்திருக்கும்‌ என்று. சகன்‌? ப்‌ 
சொல்லுகிறார்‌" 


“சேனைகளின்‌ கர்த்தர்‌ சொல்லுகிறது 
என்னவென்றால்‌: அது இந்த ஜனத்தில்‌ 
மீதியானவர்களின்‌ பார்வைக்கு 
இந்நாட்களில்‌ ஆச்சரியமாயிருந்தாலும்‌, என்‌ 
பார்வைக்கும்‌ ஆச்சரியமாயிருக்குமோ என்று 
சேனைகளின்‌ கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
இதோ,  கிழக்குதேசத்திலும்‌ தெற்கு 
தேசத்திலுமிருந்து என்‌ ஜனங்களை நான்‌ 
இரட்சித்து, அவர்களை அழைத்துக்கொண்டு. 
வருவேன்‌; அவர்கள்‌ எருசலேமின்‌ நடுவிலே. 
குடியிருப்பார்கள்‌: அவர்கள்‌ எனக்கு 
உண்மையும்‌ நீதியுமான ஜனமாயிருப்பார்கள்‌, 
நான்‌ அவர்களுக்கு தேவனாயிருப்பேன்‌ 
என்று சேனைகளின்‌ கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌" (சக 8:3-8). 


வந்து 
நெகேமியா 





i THE 
TT 


இப்போது எருசலேம்‌ நகரத்திற்குள்ளே 
ஜனங்கள்‌ கொஞ்சமாயிருந்தாலும்‌, 
சீக்கிரத்தில்‌ இங்கே திரளான ஜனங்கள்‌ 
வாசம்பண்ணுவார்கள்‌ என்று நெகேமியா 
நம்பிக்கையோடிருக்கிறார்‌. ஏராளமான 
ஜனங்கள்‌ எருசலேமிலே குடியிருக்கும்போது, 
அவர்கள்‌ எல்லோருக்கும்‌ நகரத்திற்குள்ளே 
குடியிருப்பு வசதிகள்‌ வேண்டும்‌. பாதுகாப்பான 
அலங்கம்‌ வேண்டும்‌. இப்போது எருசலேம்‌ 
நகரத்தில்‌ வீடுகள்‌ கட்டப்படாமலும்‌, ஜனங்கள்‌ 
கொஞ்சமாயும்‌ இருந்தாலும்‌. எருசலேம்‌ 
பட்டணம்‌ விஸ்தாரமும்‌ பெரிதுமாயிருக்கிறது. 
எருசலேமின்‌ அலங்கம்‌ கட்டி முடிக்கப்பட்டு, 
அதன்‌ வாசல்களுக்கு கதவுகள்‌: 
போடப்பட்டிருக்கிறது. அலங்கங்களில்‌ 
காவலாளரும்‌ ஏற்படுத்தப்பட்டிருக்கிறார்கள்‌. 


காவலாளர்‌ எருசலேமின்‌ அலங்கத்தை 
இரவு முழுவதும்‌ காவல்‌ காக்கவேண்டும்‌. 
இரவுவேளையிலே எருசலேமின்‌ வாசல்களை 
திறக்கக்கூடாது. வாசல்களின்‌ கதவுகளை 
சாத்தி அதற்கு தாழ்ப்பாள்‌ போடவேண்டும்‌. 
காலையில்‌ சூரியன்‌ உதிக்கும்‌ வரையிலும்‌ 
வாசல்‌ கதவுகளை திறக்கக்கூடாது. 
காலைவேளையில்‌, சூரிய வெளிச்சம்‌ 
உதிக்கும்‌. அப்போது இருள்‌ ys 
பொழுது விடிந்த பிறகு 

கதவுகளைத்‌ திறக்கலாம்‌ என்று நெகேமியா 
கட்டளையிடுகிறார்‌ 


நெகேமியா எருசலேமைப்‌ பாதுகாக்க 
a நிறுத்துகிறார்‌. சத்துருக்கள்‌ 
வரும்போது, அலங்கத்‌ காவல்‌ 
காக்கிறவர்கள்‌ எச்சரிக்கையின்‌ எக்காளம்‌ 
ஊதுவார்கள்‌. அப்போது எருசலேம்‌. 
நகரத்திற்கு ஆபத்து வந்திருக்கிறது என்பதை 
உணர்ந்து, நகரத்தார்‌ எல்லோரும்‌. 
சந்துருவுக்கு விரோதமாக யுத்தம்பண்ண 
ஒன்றுகூடுவார்கள்‌. 


எருசலேமின்‌ குடிகளில்‌ காவலாளர்‌. 
i - அவரவர்‌ 
எதிராக 
காவலாளர்‌ தங்கள்‌ 
வீடுகளுக்கு முன்பாக நிறுத்தப்படுவதினால்‌, 
அவர்களுடைய காவல்‌ பலமாயிருக்கும்‌. 
அவர்கள்‌ மற்றவர்களுடைய வீடுகளை 
காவல்காக்கவில்லை. அவர்கள்‌ தங்கள்‌ 
வீடுகளையே. காவல்காக்கிறார்கள்‌. 
இதனால்‌ அவர்களுடைய காவலில்‌ 
கவனமும்‌, அக்கரையும்‌ அதிகமாயிருக்கும்‌. 


செகேமியா 
NEHEMIAH - COMMENTARY 


- விரிவுரை 


QOODNENS 
PUBLISHERS 


ஒரு பட்டணத்திலுள்ள ஒவ்வொருவரும்‌, 
தங்களையும்‌, தங்கள்‌ வீடுகளையும்‌ 
பாதுகாக்கவேண்டும்‌. அப்போதுதான்‌ 
மொத்த  பட்டணத்திற்கும்‌ பாதுகாப்பு 
கிடைக்கும்‌. கர்த்தருடைய பிள்ளைகள்‌ 
ஒவ்வொருவரும்‌, தங்களையும்‌, 
தங்களுடைய குடும்பத்தாரையும்‌ பாவத்திற்கு 
விரோதமாக பாதுகாத்துக்கொள்ள வேண்டும்‌. 
பாவம்‌ நம்‌ எல்லோருக்கும்‌ பொதுவான 
சத்துரு, 

நெகேமியா எருசலேமின்‌ பாதுகாப்புக்கு. 
கர்த்தரையே நம்புகிறார்‌. அவர்‌ எத்தனை 
காவலாளரை பாதுகாப்புக்காக 
நிறுத்தினாலும்‌, கர்த்தர்‌ நகரத்தைப்‌ 
பாதுகாக்கவில்லையென்றால்‌, எருசலேமுக்கு 
பாதுகாப்பு இல்லை. இதை நெகேமியாவும்‌, 
இஸ்ரவேல்‌. புத்திரர்‌ எல்லோரும்‌ 
அறிந்திருக்கிறார்கள்‌. “கர்த்தர்‌ வீட்டைக்‌ 
கப்டாராகில்‌, அதைக்‌ கட்டுகிறவர்களின்‌ 
பிரயாசம்‌ விருதா" (சங்‌ 127: 


வம்ச அட்டவணை 
நெகே 7:5-7 


நெகே 75, அப்பொழுது வம்ச 
அட்டவணைகனைப்‌ பார்க்கிறதற்கு, 
நான்‌: பிரபுக்களையும்‌ 
அதிகாரிகளையும்‌ ஜனங்களையும்‌. 
கூடிவரச்செய்ய, என்‌ தேவன்‌ எண்‌: 
மனதிலே எண்ணத்தை 
உண்டாக்கினார்‌; முந்தி வந்தவர்களின்‌ 
வம்ச. அட்டவணைப்‌ புஸ்தகம்‌ 
அப்பொழுது எனக்கு அகப்பட்டது; 
அதிலே எழுதியிருக்க நான்‌ கண்டது 
என்னவென்றால்‌; 


நெகே 78. பாபிலோன்‌. 
ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார்‌ 
சிறையிடித்துப்போனவர்களும்‌, 


யெகவா, 
அசரியா,  ராமியா, 
நகமானி, மொர்தெகாய்‌, பில்சான்‌, 
மிஸ்பெரேத்‌, பிக்வாயி, நெகூம்‌, பாணா 
'என்பவர்கனோடுங்கூட வத்து, 





செகேமியா 


i= FTE 
TT 


நெகே 77:7. எருசலேமுக்கும்‌ க்‌ 
திரும்பித்‌ தங்கள்‌. 
பட்டணங்களிலே 

குடியிறங்கின வர்களூமான இத்தத்‌ 
தேசத்தின்‌ புத்திரராகிய இஸ்ரவேல்‌ 
ஜனங்களான மனிதரின்‌. 
தொகையாவது: 


எருசலேமின்‌ 
உயரமானதாகவும்‌, 
இருந்தாலும்‌, 
போதுமான அளவு 
குடியிருக்கவில்லையென்றால்‌, 
பாதுகாப்பு இல்லை 
அறிந்திருக்கிறார்‌ 


அலங்கம்‌ 
பெலமானதாகவும்‌ 
நகரத்திற்குள்ளே 
ஜனங்கள்‌ 
நகரத்திற்கு 
என்பதை நெகேமியா 


பெர்சிய 
சிறைபிருப்பிிருந்து 
பாலஸ்தீன... தேசத்திற்குத்‌ 
வந்தவ்களுடைய 
நெகேமியாவின்‌ கைக்குக்‌. 
(நெகே 7:6). 


சிறையிருப்பி 
தழுவ)! தளக்‌. எண்கள்‌ 
எருசலேமிற்கு வந்து குடியேறவில்லை. 
அவர்கள்‌ தங்கள்‌ தங்கள்‌ பட்டணங்களிலே 
குடிமிறங்கினார்கள்‌. ஆகையினால்‌ 
எருசலேமில்‌ குடியிருக்கிறவர்களின்‌ 
எண்ணிக்கை மிகவும்‌ கொஞ்சமாக 
இருக்கிறது. இதன்‌ காரணத்தினால்‌ அவர்கள்‌ 
எருசலேமின்‌ அலங்கங்களைக்‌ கட்டுவதற்கு 
முக்கியத்துவம்‌ கொடுக்கவில்லை. 
எருசலேமிலும்‌ அவர்கள்‌ பல வீடுகளைக்‌ 
கட்டவில்லை. (நெகே 7:4) அவரவர்கள்‌ 
தங்கள்‌ தங்கள்‌ பட்டணங்களில்‌ தங்களுக்கு 


முதலாவதாகத்‌ 


ஜனங்களையும்‌ 
வெய்ன்‌ இது நெகேமியாவின்‌. 
சொந்த  யோசனையல்ல. கர்த்தரே 
நெகேமியாவின்‌ மனதில்‌ 

எண்ணத்தை உண்டாக்கியிருக்கிறார்‌ 
(நெகே 7:5). 


- விரிவுரை 
NEHEMIAH - COMMENTARY 


யூதாதேசத்தின்‌ 

அதிகாரிகளும்‌ நெகேமியாவினிடத்தில்‌ a 
வந்தவர்களின்‌ வம்ச 
புஸ்தகத்தை கொடுக்கிறார்கள்‌. 
நெகேமியாவின்‌ கையில்‌ இப்பொழுதுதான்‌ 
அகப்பட்டிருக்கிறது. அதில்‌ எழுதப்பட்டிருக்கிற 
விவரங்களை நெகேமியா கருத்தாய்‌ 
ஆராய்ந்து பார்க்கிறார்‌. 


தேசத்தில்‌ 


கிராமங்களும்‌ 


பட்டணங்களும்‌ 


இருக்கும்‌ 


ஒரு 
இருக்கும்‌. 
கிராமங்களில்‌ ஜனங்கள்‌ 
வாசம்பண்ணுவதுபோல, பட்டணங்களிலும்‌ 
ஜனங்கள்‌ வாசம்பண்ணவேண்டும்‌. 
பட்டணத்திலும்‌ கிராமங்களிலும்‌ இருக்கிற 
ஜனத்தொகையில்‌ அதிக வித்தியாசம்‌ 
இருக்கக்கூடாது. பட்டணங்களும்‌ 
கிராமங்களும்‌ சமசீரான 
நிலமையிலிருக்கவேண்டும்‌. 
சில தேசங்களில்‌ கிராமங்களில்‌: 
ஜனங்கள்‌ இருக்கமாட்டார்கள்‌. எல்லோரும்‌ 
வந்துவிடுவார்கள்‌. 
ஜனநெருக்கடி 


இருக்கமாட்டார்கள்‌. 
தானியங்களின்‌ 
பட்டணத்து 
கஷ்டப்படுவார்கள்‌. 
எல்லோரும்‌ கிராமத்தில்‌ 
பட்டணங்களில்‌ 
ஆளில்லாத 


ஜனங்கள்‌ 
குடியிருந்தால்‌, 
ஜனத்தொகை குறைந்துவிடும்‌. 
வீட்டிற்கு பாதுகாப்பு இல்லை. ஜனங்கள்‌ 
இல்லாத பட்டணத்திற்கும்‌ பாதுகாப்பு 
இருக்காது கொஞ்சம்‌ பேரைக்கொண்டு. 

பட்டணங்களைப்‌ பாதுகாக்க 
ஆவாது நெகேமியா பட்டணத்தையும்‌. 
கிராமங்களையும்‌ யோசித்துப்‌ பார்க்கிறார்‌. 
எருசலேம்‌ பட்டணத்தை. எல்வாறு 
பாதுகாக்கலேண்டும்‌ என்னும்‌ எண்ணத்தை, 
இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தர்‌, 
நெகேமியாவின்‌ மனதிலே உண்டாக்குகிறார்‌. 





செகேமியா 


i FTE 
TT 


கொடுத்த 
நெகேமியா 


கர்த்தர்‌ தனக்கு 
எண்ணத்தின்‌ பிரகாரமாக 
பிரபுக்களையும்‌ அதிகாரிகளையும்‌: 
ஜனங்களையும்‌ கூடிவரச்செய்கிறார்‌. 
இப்போது எருசலேம்‌ நகரத்திலே எத்தனை 
குடும்பத்தார்‌ இருக்கிறார்கள்‌ என்னும்‌ 
விவரமும்‌, அவர்களுடைய ஜனத்தொகையின்‌ 
ப்‌ பிரபுக்களுக்கும்‌, 
தெரிந்திருக்கும்‌. 
வெளியே 
குடிமிருக்கிறார்கள்‌ என்னும்‌ 

விவரமும்‌ அவர்களுக்கு தெரியும்‌. 
நெகேமியா சிறையிருப்பிலிருந்து. 
திரும்பி வந்த யூதர்களின்‌ எண்ணிக்கையை. 
கணக்கிடுவதற்காக, முந்தி வச்‌ 
வம்ச அட்டவணை தக்கை சாய்ந்து, 
க்கிற 


வம்ச 
" நெகேமியா ஒப்பிட்டு 
ற்‌ ன்‌ 2-ஆவது அதிகாரத்தில்‌ 
சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்தவர்களின்‌ 
வம்ச அட்டவணை சொல்லப்பட்டிருக்கிறது. 
நெகேமியா புஸ்தகத்தின்‌ 
அறிகாத்தில்‌ சொல்கப்ட்டிுக்கிற 
அட்டவணை, 


அதிகாரத்தில்‌ 


7-ஆவது 
வம்ச 
'ஸ்றா 2-ஆவது 
சொல்வ்பட்டிரக்கிற வம்ச 


வித்தியாசங்கள்‌ உள்ளன. 
வித்தியாசம்‌ எதுவுமில்லை. 


அட்டவணையை பிரதி 
ஒரு சில எ 
செய்திருக்கலாம்‌. ஒருவேளை அவர்கள்‌ 
வெவ்வேறு மூலஆவணங்களிலிருந்து 
பிரதியெடுத்து இந்த வம்ச அட்டவணையை 
தயாரித்திருக்கலாம்‌. இதனால்‌ இவ்விரண்டு 
அட்டவணைகளுக்கும்‌. இடையே 
எண்ணிக்கையில்‌ ஒரு சில வித்தியாசம்‌. 
காணப்படுகிறது. 
இஸ்ரவேல்‌. 
அட்டவணையில்‌ 
தேசத்திலிருந்து 
யூதாதேசத்திற்கு 


அட்டவணையாகும்‌. 


வம்ச 
எடுத்தவர்கள்‌, 


வம்ச 
பாபிலோன்‌ 

செருபாலோடு 
திரும்பி வந்தவர்களின்‌ 
மற்றொரு வம்ச 
அட்டவணை அவர்கள்‌ எருசலேமுக்கு 
வந்தபோது எண்ணப்பட்ட அட்டவணை. 
பாடகர்களின்‌ எண்ணிக்கையும்‌ இவ்விரண்டு. 


புத்திரரின்‌ 
ஒன்று, 


- விரிவுரை 
NEHEMIAH - COMMENTARY 


அட்டவணைகளிலும்‌ வித்தியாசம்‌ 
காணப்படுகிறது. எஸ்றாவின்‌ 
வில்‌ 200 பாடகர்கள்‌ என்றும்‌, 
நெநேமியாவின்‌ அட்டவணையில்‌ 245 


பாடகர்கள்‌ என்றும்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 


பொது ஜனங்கள்‌ 
நெகே 7:8-88 


நெகே 7:8. பாரோஷின்‌ புத்திரர்‌ 
இரண்டாயிரத்துநாற்று 
எழுபத்திரண்டுபேர்‌. 


நெகே 7. செயத்தியாவின்‌ புத்திரர்‌ 
முந்நூற்று எழுபத்திரண்டுபேர்‌. 


நெகே  7:10.ஆராகின்‌ 
அறுதாற்று ஐம்பத்திரண்டுபேர்‌. 


நெகே 71. யெகவா யோவாப்‌. 
என்பவர்களின்‌ சுத்ததிக்குள்ளிருந்த. 
யாகத்‌ மோவாபின்‌ புத்திரர்‌ 
இரண்டாயிரத்து எண்ணூற்றுப்‌ 
யபதினெட்டுயேர்‌. 


நெகே. 
ஆயிரத்து 
ஒம்பத்துநாலுயேர்‌. 


நெகே 7:18. சத்தூவின்‌ புத்திரர்‌ 
எண்ணூற்று நாற்பத்தைத்துபேர்‌. 

நெகே 7:44. சக்காயின்‌ புத்திரர்‌ 
எழுநாற்று அறுபது பேர்‌. 

நெகே 7:15. பின்னூவின்‌ புத்திரர்‌ 
அறுநாற்று நாற்பத்தெட்டுப்பேர்‌. 

நெகே 746. பெபாயின்‌ புத்திரர்‌ 
அறுநூற்று இருபத்தெட்டுப்பேர்‌. 


நெகே 7:17. அஸ்காதின்‌ புத்திரர்‌ 
இரண்டாயிரத்து முந்நூற்று: 
இருபத்திரண்டு பேர்‌. 


நெகே 27:18. அதோனிகாமின்‌ புத்திரர்‌ 
அனுநாற்று அறுபத்தேழுயேர்‌. 

நெகே 7:19. பிக்வாயின்‌ புத்திரர்‌ 
இரண்டாயிரத்து அறுபத்தேழுபேர்‌. 


புத்திரர்‌ 


702. ஏலாமின்‌ புத்திரர்‌ 


இருநாற்று 





f= FTE 
TT 


நெகே 7:20. ஆதீனின்‌ புத்திரர்‌ 
அறுநூற்று ஐம்பத்தைந்து பேர்‌. 


நெகே 721. எசேக்கியாவின்‌ 
சுந்ததியான  ஆதேரின்‌ புத்திரர்‌ 
தொண்ணாற்றுளட்டுப்பேர்‌.. 
நெகே 752. ஆதமின்‌ 
முத்நூற்று இருபத்தெட்டுபேர்‌. 


நெகே 7:28. பேசாயின்‌ புத்திரர்‌ 
முத்நூற்று இருபத்துநாலுபேர்‌. 


நெகே 724. ஆரீப்பின்‌ 
நூற்றுப்பன்னிரண்டுபேர்‌. 


நெகே 7:25, கிபியோனின்‌ புத்திரர்‌ 
தொண்ணூற்று ஐந்துபேர்‌. 


புத்திரர்‌ 


புத்திரர்‌ 


நெகே 7:28. பெத்லகேம்‌ ஊராரும்‌, 
நெத்தோபா ஊராரும்‌ நாற்று 
எண்பத்தெட்டுப்பேர்‌. 


நெகே 7:27. ஆனதோத்தூர்‌ மனிதர்‌: 
நூற்று இருபத்தெட்டுபேர்‌. 


நெகே 77:28. பெத்‌அஸ்மாவேத்‌ ஊரார்‌ 
நாற்பத்திரண்டுயேர்‌. 
நெகே 7:29. கீரியாத்யாரீம்‌, கெயிரா, 


பேரோத்‌ ஊர்களின்‌ மனிதர்‌ எழுநூற்று 
நாற்பத்தூமூன்றுபேர்‌. 


நெகே 7:30. ராமா, காபா ஊர்களின்‌ 
மனிதர்‌ அறுநூற்று இருபத்தொருயேர்‌. 
நெகே 7:81. மிக்மாஸ்‌ ஊரார்‌ நூற்று 
இருபத்திரண்டுபேர்‌. 


நெகே பெத்தேல்‌, 
ஊர்களின்‌ மனிதர்‌ 
இருபத்துமூன்றுயேர்‌. 


நெகே 7:33. வேறொரு நேபோ ஊரார்‌ 
ஓம்மத்திரண்டுபேர்‌. 


722. ஆயி 


நாற்று 


நெகே 7:34. மற்றொரு ஏலாம்‌ புத்திரர்‌ 
ஆயிரத்து இருநாற்று. 
ஜம்பத்துநாலுபேர்‌. 

நெகே 7:85. ஆரிம்‌ புத்திரர்‌ முத்தூற்று 
இருபதுபேர்‌. 

நெகே 7:38. எரிகோ புத்திரர்‌ முத்தாற்று 
நாற்பத்தைத்துயேர்‌. 


நெகேமியா - விரிவுரை 
NEHEMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நெகே 7:37. லோத்‌, ஆதித்‌, ஏனோ 
ஊர்களின்‌. புத்திரர்‌ எழுநாற்று 
இருபத்தொரு பேர்‌. 
நெகே 7:38. செனாகா 
மூவாயிரத்துத்‌ 
முப்பதூபேர்‌. 
பாபிலோனிலிருந்து யூதாதேசத்திற்கு 
திரும்பி வந்தவர்களில்‌ பொதுஜனங்களும்‌ 
இருக்கிறார்கள்‌. அவர்களில்‌ ஆசாரியர்கள்‌, 
லேலியர்கள்‌, நிதனீமியர்கள்‌, 
சாலொமோனுடைய வேலைக்காரரின்‌ 
புத்திரர்கள்‌ ஆகியோரும்‌ இருக்கிறார்கள்‌. 
இவர்களில்‌ சிலரால்‌ தங்கள்‌ 
பூர்வோத்திரத்தை சொல்ல முடியவில்லை. 
சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்தவர்கள்‌ 
தங்களோடு பொருட்களையும்‌ 
வெகுமதிகளையும்‌ கொண்டு 
வந்திருக்கிறார்கள்‌ 
பாபிலோன்‌ 
சிறையிருப்பிலிருந்து 
யூதர்களின்‌ வம்ச 
எஸ்றா 2: 


புத்திரர்‌ 
தொளாயிரத்து 


ப த்து 
திரும்பி வந்த 
அட்டவணை 
ஆகிய வரனப்பகுதியிலும்‌ 


சொல்லப்பட்டிருக்கிறது. 


ஆசாரியர்கள்‌ 
தெகே 7:99-42 


நெகே 749. ஆசாரியரானவர்கள்‌: 
யெசுவா குடும்பத்தானாகிய 
யெதாயாவின்‌ புத்திரர்‌ தொளாயிரத்து 
எழுபத்துமூன்றுயேர்‌. 


நெகே 7:40. இம்மேரின்‌ புத்திரர்‌ 
ஆயிரத்து ஓம்பத்திரண்டுபேர்‌. 


நெகே 7:41. பஸ்கூரின்‌ புத்திரர்‌ 
ஆயிரத்து இருநூற்று நாற்பத்தேழுயேர்‌. 


நெகே 7:42. ஆரீமின்‌ புத்திரர்‌ 
ஆயிரத்தூப்‌ பதினேழுபேர்‌. 


சிறையிருப்பிலிருந்து திரும்பி 
ஆசாரியர்களின்‌ வம்ச அட்டவணை 
எஸ்றா 2:36-39 ஆகிய வசனப்பகுதியிலும்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. இவர்கள்‌ எல்லோரும்‌. 
தங்கள்‌ பூர்வோத்திரத்தை சொல்ல 
முடிந்தவர்கள்‌. 





ழ்‌ நள 
யாய 


லேவியர்கள்‌ 
நெகே 7:48-45 


நெகே 748. 
ஒதியாவின்‌ 
கத்மியேலின்‌ 
யெகுவாவின்‌ 
எழுபத்துநாலுபேர்‌. 


நெகே பாட கராணவர்கன்‌: 
ஆகசாபின்‌ புத்திரர்‌ நாற்று 
நாற்பத்தெட்டுப்யேர்‌. 


லேவியரானவர்கன்‌: 
புத்திரருக்குன்னே 
குமாரனாகிய 
புத்திரர்‌ 


7:44. 


நெகே 7:40. 
காவலானரானவர்கள்‌: 
புத்திரர்‌, அதேரின்‌ 
தல்மோனின்‌ புத்திரம்‌, 
புத்திரர்‌, அதிதாவின்‌' 
சோபாயின்‌ புத்திரர்‌, 
முப்பத்தெட்டுப்பேர்‌. 


சகுபபின்ருத்து திரும்பி வந்த 
லேலியர்களின்‌ அட்டவணை 
எஸ்றா 2:40-42 க வசனப்பகுதியிலும்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. இவர்கள்‌ எல்லோரும்‌ 
சொல்ல 


வாசல்‌ 
சல்தூமின்‌: 

புத்திரம்‌, 
அக்கூபின்‌ 


புத்திரம்‌, 
ஆக நாற்று 


நிதினீமியர்கள்‌ 
நெகே 7:46-56 


நெகே 7:48. நிதினீமியரானவர்கண்‌: 
சீகாவின்‌ புத்திரர்‌, அசுபாவின்‌ புத்திரர்‌, 
தபாகோத்தின்‌ புத்திரர்‌, 

நெகே கேரோசின்‌ புத்திரர்‌, 
சீயாவின்‌ புத்திரர்‌, பாகோனின்‌. 
புத்திரர்‌, 

நெகே 7:48. லெபானாவின்‌ புத்திரர்‌, 


அகாபாவின்‌ புத்திரர்‌, சல்மாயின்‌' 
புத்திரர்‌, 

நெகே 7:49. ஆனானின்‌ புத்திரர்‌, 
கித்தேலின்‌ புத்திரர்‌, காகாரின்‌ புத்திரர்‌, 
நெகே 750. ராயாகின்‌ புத்திரர்‌, 
ரேத்சீனின்‌ புத்திரர்‌, தெகோதாவின்‌ 
புத்திரர்‌, 


747. 


நெகேமியா - விரிவுரை 
NEHEMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பேசாயின்‌ புத்திரர்‌, 
புத்திரர்‌, நெபிஷசீமின்‌ 


பக்பூக்கின்‌ புத்திரர்‌, 
புத்திரர்‌, அர்கூமின்‌ 


நெகே 754. யஸ்லீதின்‌ புத்திரர்‌, 
மெகிதாவின்‌ புத்திரர்‌, அர்ஷாவின்‌' 
புத்திரம்‌, 


நெகே 7:55. 
சிசெராவின்‌ 


புத்திரம்‌, 


நெகே 7:56. நெத்சியாவின்‌ புத்திரர்‌, 
அதிபாவின்‌ புத்திரர்‌. 


செருபாபேலோடு 392 நிதனீமியரும்‌ 
(நெகே 7:60; எஸ்றா 2:58), எஸ்றாவோடு 
220 நிதனீமியரும்‌ (நெகே 1121; 
எஸ்றா 8:20) பாலஸ்தீன தேசத்திற்குத்‌ 
திரும்பி வருகிறார்கள்‌. இவர்கள்‌ ஒருவேளை 
கிபியோனியரின்‌ சந்ததியாராக இருக்கலாம்‌. 
(யோசு 9:27) 


பர்கோசின்‌ புத்திரர்‌, 
புத்திரர்‌, தாமாவின்‌ 


சாலொமோனுடைய 
வேலைக்காரரின்‌ புத்திரர்கள்‌ 
நெகே 7:57-60 


நெகே 7:57. காலொமோனுடைய 
வேலைக்காரரின்‌ புத்திரரானவர்கள்‌: 
சோதாயின்‌ புத்திரர்‌, செபெரேத்தின்‌ 
புத்திரர்‌, பெரிதாவின்‌ புத்திரர்‌, 

நெகே 758. 
தர்கோனின்‌: 
புத்திரர்‌, 
நெகே 7:59. செயத்தியாவின்‌ புத்திரர்‌, 
அத்தீலின்‌ புத்திரர்‌ பொகெரர்ரேத்‌ 
செயாமிமிலூன்ன புத்திரர்‌, ஆமோனின்‌ 
புத்திரர்‌. 


யாலாவின்‌ புத்திரர்‌, 
புத்திரர்‌, கித்தேலின்‌ 





i FTE 
ETT 


நெகே 7:60. 'நிதனீமியரும்‌, 
சாலொமோனுடைய வேலையாட்களின்‌ 
புத்திரரும்‌ ஏகத்துக்கு முத்தாற்துத்‌ 
தொண்ணாற்றிரண்டுபேர்‌. 

பாபிலோன்‌ 
சிறையிருப்பிலிருந்து 
வேலைக்காரரின்‌ 
வந்திருக்கிறார்கள்‌. நிதனீமியரும்‌, 
சாலொமோனுடைய வேலையாட்களின்‌ 
புத்திரரும்‌ ஏகத்துக்கு 392 பேர்‌ 


தேசத்து. 
சாலொமோனுடைய 
புத்திரரும்‌ 


மூர்வோத்‌ திரம்‌ சொல்லமாட்டாத 
ஜனங்கள்‌ 
நெகே 7:61-65 


நெகே 741. தெல்மெலாகிலூம்‌, 
தெல்‌அர்சாவிலும்‌, கேருபிலும்‌, 
ஆதோனிலும்‌, இம்மேரிலும்‌ 
இருத்துவந்தும்‌, தாங்கன்‌ இஸ்ரவேலர்‌ 
என்று தங்கள்‌. பிதாக்களின்‌. 
வம்சத்தையும்‌, தங்கள்‌ 
பூர்வோத்தரத்தையும்‌ சொல்லமாட்டமல்‌ 


இருந்தவர்கள்‌! 


நெகே 7:02. தெலாயாவின்‌ புத்திரர்‌, 
தெொபியாவின்‌ புத்திரர்‌, நெகோதாவின்‌ 
புத்திரம்‌, ஆக அலுநாற்று 
நாற்பத்திரண்டு பேர்‌. 


நெகே 
அபாயாவின்‌ 


7:08. ஆசாரியர்களில்‌ 
புத்திரர்‌, கோசின்‌ 
புத்திரர்‌, கிலேயாத்தியனான 
பர்சில்லாயின்‌. குமாரத்திகளில்‌ 
ஒருத்தியை விவாகம்பண்ணி, அவர்கள்‌ 
வம்ச நாமம்தரிக்கப்பட்ட பர்சில்லாயின்‌. 


புத்திரர்‌. 


நெகே 7:84. இவர்கள்‌ தங்கண்‌ வம்ச 
அட்டவணையைத்‌ தேடி, அதைக்‌ 
காணாமற்போய்‌, ஆசாரிய 
ஊழியத்துக்கு விலக்கமானவர்கள்‌. 
என்று எண்ணப்பட்டார்கள்‌.. 


நெகே 7295. 


பரிகத்தமானதிலே புசிக்கத்தகாதென்று 
திர்ஷாதா அவர்களுக்குச்‌ சொன்னான்‌. 


செகேமியா 
NEHEMIAH - COMMENTARY 


- விரிவுரை 


QOODNENS 
PUBLISHERS 


சிறையிருப்பிலிருந்து 
வந்தவர்களில்‌ சிலரால்‌ தங்களுடைய 
பிதாக்களின்‌ வம்சத்தையும்‌, 
பூர்வோத்திரத்தையும்‌ சொல்ல முடியவில்லை. 
ஆசாரியர்களில்‌ தங்களுடைய 
பூர்வோத்திரத்தைச்‌ சொல்லமாட்டாமல்‌ 
இருந்தவர்கள்‌. ஆசாரிய ஊழியத்துக்கு 
விலக்கமானவர்கள்‌ என்று 
எண்ணப்பட்டார்கள்‌ (நெகே 7:63-63) 


திரும்பி 


ஒரு சில ஆசாரியர்கள்‌ தங்கள்‌ வம்ச 
அட்டவணையைத்‌ தேடினார்கள்‌. ஆனால்‌. 
அவர்களால்‌ அதைக்‌ காணமுடியவில்லை. 
இப்படிப்பட்டவர்கள்‌ ஆசாரிய ஊழியத்துக்கு 
விலக்கமானவர்கள்‌ என்று 
எண்ணப்பட்டார்கள்‌. தும்மீம்‌ 
ஆகியவற்றின்‌ அவர்கள்‌ 
ஆசாரியர்களா தீர்மானம்‌ 
பண்ணப்படுகிறது. 


ஊரீம்‌, 
மூலமாக 
என்பது 


"திர்ஷாதா" 
என்னும்‌ 
பெர்சியப்‌ 


என்பது தேசாதிபதி 
பட்டத்தைக்‌ குறிக்கும்‌ 
பெயர்‌. இது செருபாபேலைக்‌ 
வம்ச அட்டவணை 
செருபாபேல்‌ யூதா 
தேசாதிபதியாக இருந்தார்‌ 


குறிக்கிறது. இந்த 
எழுதப்படும்போது 
தேசத்தின்‌ 


(எஸ்றா 2:63) 


ஜனத்தின்‌ மொத்த எண்ணிக்கை 
நெகே 7:66,67 


நெகே 7:68. சபையார்‌ எல்லாரும்‌ 
ஏகத்துக்கு. நாழ்பத்தீராயிரத்து 
முத்தாற்று அதுபதுபேராயிருந்தார்கள்‌.. 


நெகே 7:87. அவர்களைத்தவிர 
ஏழாயிரத்து முத்நாற்று 
முப்பத்தேழுயேரான அவர்களுடைய 
'வேலைக்காரரும்‌. வேலைக்காரிகளும்‌, 
இருநூற்று நாற்பத்தைந்து பாடகரும்‌ 
பாடகிகளும்‌ 

இருத்தாச்கள்‌.. 


பாபிலோன்‌. 
சிறையிருப்பிலிருந்து 

ஜனத்தின்‌ மொ, 

எஸ்றா 2:64-65 ஆகிய வசனப்பகுதியிலும்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. எஸ்றா புஸ்தத்தில்‌ 
சொல்லப்பட்டிருக்கிற எண்ணிக்கைக்கும்‌, 
நெகேமியா புஸ்தகத்தில்‌ சொல்லப்பட்டிருக்கிற 
எண்ணிக்கைக்கும்‌ வித்தியாசமுள்ளது. 





i FTE 
TT 


பொருட்களும்‌ வெகுமதிகளும்‌ 
நெகே 77:68-73 


நெகே 7:88. அவர்களுடைய 
குதிரைகள்‌ எழுநூற்று முப்பத்தாறு, 
அவர்கள்‌ கோவேறு. கழுதைகள்‌ 


இருநூற்று நாற்பத்தைந்து. 


நெகே 7:89. ஒட்டகங்கள்‌ நானூற்று 
முப்பத்தைத்து, கழுதைகள்‌. 
ஆறாயிரத்து எழுநூற்று இருபது. 


நெகே 7:70. வம்சத்தலைவரில்‌ சிலர்‌ 
வேலைக்கென்று கொடுத்ததாவது: 
திர்ஷாதா ஆயிரம்‌ தங்கக்காசையும்‌, 
ஜம்பது கலங்களையும்‌, ஐத்நாற்று 
முப்பது ஆசாரிய வஸ்திரங்களையும்‌ 


பொக்கிஷ த்துக்குக்‌ கொடுத்தான்‌. 


நெகே 7471. வம்சத்தலைவரில்‌ சிலர்‌ 
வேலையின்‌ பொக்கிஷத்துக்கு. 
இருபதினாயிரம்‌ தங்கக்காசையும்‌, 
இரண்டாயிரத்து இருநூறு. 
வெள்ளியையும்‌ கொடுத்தார்கள்‌. 


நெகே 772. 
இருபதினாயிரம்‌ 
இரண்டாயிரம்‌ 
வெள்ளியையும்‌, 
ஆசாரிய 
கொடுத்தார்கள்‌. 


மற்ற ஜனங்கள்‌ 
தங்கக்காசையும்‌, 
ராத்தல்‌ 
அறுபத்தேழு 
வஸ்திரங்கனையும்‌. 


நெகே 7:78. ஆசாரியரும்‌, லேவியரும்‌, 
வாசல்‌ காவலானரும்‌, பாடகரும்‌, 
ஜனங்களில்‌ சிலரும்‌, திதனீமியரும்‌, 
இஸ்ரவேலர்‌ அனைவரும்‌ 

தங்கள்‌ 

குடியேறினார்கள்‌; 
மாதமானயோது, 


ஏழாம்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
தங்கள்‌ பட்டணங்களில்‌ இருந்தார்கள்‌. 


பாபிலோன்‌ தேசத்து. 
சிறையிருப்பிலிருந்து திரும்பி வருகிறவர்கள்‌ 
தங்களோடுகூட சில பொருட்களையும்‌ 
வெகுமதிகளையும்‌ யூதாதேசத்திற்கு கொண்டு 


செகேமியா 
NEHEMIAH - COMMENTARY 


- விரிவுரை 


QOODNENS 
PUBLISHERS 


வம்சத்தலைவரில்‌ சிலர்‌ தேவனுடைய 
வேலைக்காக வெகுமதிகளையும்‌ 
காணிக்கைகளையும்‌, கொடுத்திருக்கிறார்கள்‌. 
எஸ்றா திர்ஷாதாவைப்பற்றி' ஒன்றும்‌ 
சொல்லவில்லை. ஆகையினால்‌, எஸ்றா 
புஸ்தகத்திலும்‌ நெகேமியா புஸ்தகத்திலும்‌: 
சொல்லப்பட்டிருக்கிற பொருட்களும்‌ 
வெகுமதிகளும்‌ ஒரே சமயத்தில்‌ 
கொடுக்கப்பட்டதாக இருக்காது என்றும்‌, 
அவை வெவ்வேறு சந்தர்ப்பங்களில்‌ 
கொடுக்கப்பட்டதாக இருக்கும்‌ என்றும்‌ 
வேதபண்டிதர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. 
எஸ்றாவின்‌ புஸ்தகத்திலும்‌, 
நெகேமியாவின்‌ புஸ்தகத்திலும்‌ செருபாபேல்‌ 
கொடுத்த  காணிக்கையின்‌ மொத்த 
அளவுகளில்‌. சிறிது வேறுபாடு 
காணப்படுகிறது. தலைவர்களும்‌, ஜனங்களும்‌ 
கொடுத்ததை நெகேமியா எழுதியிருக்கிறார்‌. 
எஸ்றாவோ தலைவர்கள்‌ கொடுத்ததை 
கட்‌ பழகிக்‌ திர்ஷாதாவாகிய 


'ஜனங்களோடு 
தற்குத்‌ தன்‌ காணிக்கையைச்‌ 
செலுத்துகிறார்‌. (நெகே 7:70-72). இந்த 
விவரம்‌ தவிர நெகே 7:71 ஆவது 
வசனத்தில்‌ வம்ச தலைவர்கள்‌ கொடுத்ததும்‌, 
நெகே 7:72 ஆவது வசனத்தில்‌ ஜனங்கள்‌ 
கொடுத்ததும்‌ கூறப்பட்டிருக்கிறது. 


நம்முடைய நம்பிக்கையையும்‌ 
விசுவாசத்தையும்‌ காணிக்கைகளின்மீதும்‌, 
வெகுமதிகளின்மீதும்‌, மனுஷருடைய 
எண்ணிக்கையின்மீதும்‌ 

கட்டியெழுப்புவதில்லை. 
அடிப்படையிலும்‌, பூர்வோத்திரத்தின்‌ 
அடிப்படையிலும்‌ நம்முடைய விசுவாசம்‌ 
கட்டியெழுப்பப்படவில்லை. உலகப்பிரகாரமான. 
பொருட்கள்‌ நம்முடைய விசுவாசத்திற்கு 
ஆதாரமோ அல்லது. அஸ்திபாரமோ அல்ல 
இயேசுகிறிஸ்துவின்‌ (விசேஷமும்‌, 
நம்முடைய 


வம்சவரலாற்றின்‌ 


அவருடைய வார்த்தையுமே 
விசுவாசத்திற்கு ஆதாரமாய்‌ உள்ளது. 


பாபிலோன்‌. தேசத்து, 
சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்தவர்களின்‌ 
எண்ணிக்கையும்‌, அவர்கள்‌ கொண்டு 
வந்த வெகுமதிகள்‌, பொருட்கள்‌ 
ஆகியவற்றின்‌ எண்ணிக்கையும்‌ மாறுபட்டு 
இருந்தாலும்‌, நாம்‌ ஆராதிக்கிற கர்த்தர்‌, 
நேற்றும்‌, றும்‌, என்றும்‌ 
மாறாதவராயிருக்கிறார்‌. 





ழ்‌ நள 
யாய 


எஸ்றா பாபிலோன்‌ 
எருசலேமுக்கு வந்து, 
வருஷங்களுக்கு பின்பு, 
பாபிலோனிலிருந்து எருசலேமுக்கு வருகிறார்‌. 
நெகேமியா யூதாதேசத்திற்கு வருவதற்கு 
முன்பாகவே, எஸ்றா 
யூநாநேசத்தில்‌ ஆவிக்குரிய 
ஏற்பட்டிருக்கிறது. 

நல்ல வேலைகள்‌ 
நடைபெற்றிருக்கிறது. 


நெகேமியா 

ஆலியுள்ளவர்‌. அவர்‌ கர்த்தருடைய 
ஊழியத்தை சுறுசுறுப்பாக செய்கிறவர்‌. அவர்‌ 
கர்த்தர்மீது பக்திவைராக்கியமாயிருக்கிறார்‌. 
எஸ்றா வேதபிரமாணத்தைக்‌ 
குற்றுத்தேர்ந்தவர்‌. நெகேமியாவின்‌ பக்‌ 

வைராக்கியத்தினால்‌, 

வேதப்பிரமாண அறிவு 

பிரயோஜனமாக பயன்படுத்தப்படுகிறது. 


எஸ்றா மோசேயின்‌ நியாயப்பிரமாண 
புஸ்தகத்தை ஜனங்களுக்கு முன்பாக 
வாசிக்கிறார்‌ (நெகே 851-8). ஜனங்கள்‌ 
எல்லாரும்‌. நியாயப்பிரமாணத்தின்‌ 
வார்த்தைகளைக்‌ கேட்டபோது அழுகிறார்கள்‌ 
அவர்கள்‌ துக்கப்படவும்‌ வேண்டாம்‌, 
அழவும்‌ வேண்டாம்‌, விசாரப்படவும்‌ வேண்டாம்‌ 
ஆவோசனை 
து, கர்த்தருக்குள்‌ 
மகிழ்ச்சியாமிருப்தே அவர்களுக்கு பெலன்‌ 
என்று நெகேமியா துக்கப்படுகிற 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு புத்திசொல்லுகிறார்‌ 
(நெகே 8912) 
இஸ்ரவேல்‌ 
நியாயப்பிரமாணத்தில்‌ 
கூடாரப்பண்டிகையை 
(நெகே 8113-18). 


புத்திரர்‌, 
எழுதியிருக்கிறபடி 
ஆசரிக்கிறார்கள்‌ 


நெகேமியா - விரிவுரை 
NEHEMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நியாயப்பிரமாண புஸ்தகம்‌ 


ஜனங்கள்‌ எல்லாரும்‌ 


முன்னான 


வேதபாரகனாகிய 
எஸ்றாவுக்குச்‌ சொன்னார்கள்‌. 


நெகே 8:2. அப்படியே ஏழாம்‌ மாதம்‌ 
முதல்‌ தேதியில்‌ ஆகாரியனாகிய எஸ்றா 
தியாயப்பிரமாணத்தைப்‌ புருஷரும்‌ 
ஸ்திரீகளும்‌, கேட்டு அறியத்தக்க 
அனைவருமாகிய சபைக்கு முன்பாகக்‌ 
கொண்டு வந்து, 


நெகே 8:3. தண்ணீர்‌ வாசலுக்கு 
முன்னான வீதிக்கு எதிரேயிருந்து 
காலமே தொடங்கி மத்தியானமட்டும்‌ 
புருஷருக்கும்‌ ஸ்திரீகளுக்கும்‌, கேட்டு 
அறியத்தக்க மற்றவர்களுக்கும்‌ முன்பாக 
அதை வாசித்தான்‌; சகல ஜனங்களும்‌ 
தியாயப்பிரமாண புஸ்தகத்திற்குக்‌ 
கவனமாய்ச்‌ செவிகொடுத்தார்கள்‌. 


நெகே 8:4. வேதயாரகனாகிய எஸ்றா 
அதற்கென்று மரத்தால்‌ செய்யப்பட்ட 
ஒரு பிரசங்கபிடத்தின்மேல்‌ நின்றான்‌; 
அவனுக்கு 

மத்தித்தியாவும்‌, 


மாசெயாவும்‌, 
இடதுபக்கமாகப்‌ 
பெதாயாவும்‌,மீசவேலும்‌, மல்கியாவும்‌, 
அதுமும்‌, அஸ்பதானாவும்‌, சகரியாவும்‌, 
மெகுல்லாமும்‌ நின்றார்கள்‌. 


நெகே 8. எஸ்றா சகல 
ஜனங்களுக்கும்‌ உயர நின்று, சகல்‌ 
ஜனங்களும்‌ காணப்‌ புஸ்தகத்தைத்‌ 
திறந்தான்‌; அவன்‌ அதைத்‌ 
திறந்தபோது, ஜனங்கள்‌ எல்லாரும்‌ 
எழுந்துதின்றார்கள்‌. 





செகேமியா 


f= FTN 
TT 


நெகே 8:8. அப்பொழுது எஸ்றா 
மகத்துவமுன்ன தேவனாகிய கர்த்தரை 
ஸ்தோத்திரித்தான்‌; ஜனங்களெல்லாரும்‌ 
தங்கள்‌ கைகளைக்‌ 
அதற்கு மறுமொழியாக, 
ஆமென்‌ என்று சொல்லி, குணிந்து, 
முகங்குப்புற விழுத்து, கர்த்தரைப்‌ 
பணிந்துகொண்டார்கன்‌.. 


நெகே 8 பயெசுவா, யானி, 
செரெபியா, யாமின,  அக்கூப்‌, 
சபெதாயி, ஒதியா, மாசெயா, கேலிதா, 
அசரியா, யோசபாத்‌, ஆனான்‌, 
பெலாயா என்பவர்களும்‌, லேவியரும்‌, 
தியாயப்பிரமாணத்தை ஜனங்களுக்கு 
விளங்கப்பண்ணினார்கள்‌; ஜனங்கள்‌. 
தங்கள்‌ திலையிலே நின்றார்கள்‌. 


நெகே 8:8. அவர்கள்‌ தேவனுடைய 
தியாயப்பிரமாணப்‌: புஸ்தகத்தை 
தீர்க்கமாக வாசித்து, அர்த்தஞ்சொல்லி, 


வாசித்ததை அவர்களுக்கு. 
விளங்கப்பண்ணினார்கள்‌.. 


இஸ்ரவேல்‌ 
எருசலேமிலே, 
முன்னான 
கூடுகிறார்கள்‌. 
நியாயப்பிரமாண 
செவிகொடுத்து 
கூடிவந்திருக்கிறார்கள்‌. 
கூடிவந்திருக்கிற காலம்‌ 
முதல்‌ தேதியாகும்‌ 
இது யூதர்களுடைய 


ஜனங்கள்‌ 
தண்ணீர்‌ 

வீதியிலே 
அவர்கள்‌ 


எல்லாரும்‌, 
வாசலுக்கு 
ஒருமனப்பட்டு 
மோசேயின்‌ 
வார்த்தைகளை 
கேட்பதற்காக 
அவர்கள்‌ அங்கே 
ஏழாம்‌ மாதம்‌ 
(நெகே 822) 
எக்காளங்களின்‌ 


ஏழாவது வருஷத்திலும்‌ 

புத்திரர்‌ கூடி வரவேண்டும்‌. 

(உபா 319-12), இது எக்காளங்கள்‌ ஊதும்‌ 

பண்டிகை என்று அழைக்கப்படுகிறது. 

(லேவி 23:23-25) கர்த்தருடைய 

வார்த்தையை ஜனங்களுக்கு உபதேசிப்பது 

ஆசாரியரின்‌ பணிவிடையாகும்‌. (உபா 17:11; 
உபா 33:10; மல்‌ 2:7). 


எக்காளங்களின்‌ பண்டிகை ஓய்வநாள்‌. 
என்றும்‌ அழைக்கப்படுகிறது. இந்த 
ஒய்வநாளிலே இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ எல்லோரும்‌, 
கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலத்திற்கு 
ஒருமனப்பட்டு கூடிவருவது வழக்கம்‌. 


- விரிவுரை 
NEHEMIAH - COMMENTARY 


'நீ இஸ்ரவேல்‌ புத்திரரோடே சொல்ல 
வேண்டியது என்னவென்றால்‌: உங்களுக்கு 
ஏழாம்‌ மாதம்‌ முதலாந்தேதி எக்காளச்‌ 
சத்தத்தால்‌ ஞாபகக்குறியாகக்‌ 
கொண்டாடுகிற பண்டிகை என்கிற சபை 
கூடும்‌ பரிசுத்த ஒய்வநாளாய்‌ இருப்பதாக” 
(லேவி 23:24). 


ஏழாம்‌ மாதம்‌ தி பரிசுத்த 
சபைகூடும்‌ நாளாயிருக்கக்கடவது; அதில்‌ 
சாதாரணமான யாதொரு வேலையும்‌ 
செய்யலாகாது; அது உங்களுக்கு 
எக்காளமூதும்‌ நாளாயிருக்கவேண்டும்‌" 
(எண்‌ 299) 


ூதர்களூக்கு ஏழாம்‌ மாதம்‌ 
தேதியானது வும்‌ வேந்த 
நாளாயிருக்கிறது. இந்த நாளில்‌ 
தேவனுடைய ஆலயத்திலே பலிபீடம்‌ குட்டி 
முடிக்கப்பட்டது. சிறையிருப்பிலிருந்து திரும்பி 
ர்‌, இந்த நாளிலே, 
சர்வாங்க த௲னபலிகளை 
ஆரம்பித்தார்கள்‌. அவர்கள்‌ 
கர்த்தருடைய கிருபையையும்‌, இரக்கத்தையும்‌ 
நினைவுகூர்ந்து, இந்த நல்ல நாளிலே 
கர்த்தருக்கு பலிகளை செலுத்துகிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ 
எருசலேமிலே, 
முன்னான 
கூடுகிறார்கள்‌. 


ஜனங்கள்‌ 
தண்ணீர்‌ 
வீதியிலே. 


எல்லோரும்‌ 
வாசலுக்கு 
ஒருமனப்பட்டு 
இந்த வீதி 
அகலமாயிருக்கிறது. ளான ஜனங்கள்‌ 
இந்த வீதிக்கு கூடிவந்தாலும்‌, இந்த 
வீதியில்‌ எல்லோருக்கும்‌ போதுமான 
இடவசதியிருக்கிறது. 


கூடிவந்திருக்கிற ஜனங்கள்‌ எல்லோரும்‌, 

'லயத்திற்குள்‌ பிரவேசித்தால்‌, 
ஆலயத்தின்‌ பிரகாரத்திலே இவர்கள்‌ 
எல்லோருக்கும்‌ போதுமான இடம்‌ இருக்காது. 
சாலொமோனுடைய காலத்திலே ஆலயத்தின்‌ 
மண்டபம்‌ பெரிதாய்க்‌ கட்டப்பட்டது. இப்போது, 
அந்த ஆலயம்‌ புதுப்பித்துக்‌ 
கட்டப்பட்டிருக்கிறது. மண்டபத்தின்‌ அளவோ 
முன்புபோல. பெரிதாயில்லாமல்‌, 
சிறிதாமிருக்கிறது. 





f= THE 
TT 


சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்த. 
யூதர்கள்‌ ஆலய, வாசலிலே 
பலிகளை செலுத்துகிறார்கள்‌. கர்த்தரிடத்தில்‌ 
ஜெபம்பண்ணுவது, ச்‌ 
கர்த்தருடைய 


செய்யவேண்டும்‌ என்னும்‌ 
எதுவுமில்லை. ஊழியத்தை எந்த 
வேண்டுமானாலும்‌ செய்யலாம்‌. 
ஏழாம்‌ 
ஜனங்கள்‌. எல்லோரும்‌ 
வருகிறார்கள்‌. அவர்கள்‌ 
ஆலயத்திலே பிரவேசித்து, அங்கே கூடாமல்‌, 
அவர்கள்‌ எல்லோரும்‌ தண்ணீர்‌ வாசலுக்கு 
முன்னான வீதியிலே ஒருமனப்பட்டுக்‌ 
கூடுகிறார்கள்‌. எங்கே இரண்டுபேர்‌, 
மூன்றுபேர்‌ கூடியிருக்கிறார்களோ அங்கே 
அவர்கள்‌ நடுவிலே கர்த்தரும்‌ இருக்கிறார்‌ 
ஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ எல்லோரும்‌ 
ரன பங்க னல பப்‌ 
அவர்களை கட்டாயப்படுத்தவில்லை. அவர்கள்‌ 
எல்லோரும்‌ மனப்பூர்வமாக, சுயாதீனமாக, 
ஒருமனப்பட்டு அங்கே கூடிவந்திருக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ அநேகராயிருந்தாலும்‌, 
அவர்களுடைய ஆனி ஒன்றாயும்‌, 
ஒருமனப்பட்டும்‌ இருக்கிறது. 


மாதம்‌ 


இந்தப்‌ பண்டிகை நாளிலே 
எருசலேமுக்கு புருஷர்கள்‌ மாத்திரம்‌ என்று 
கூடிவராமல்‌, அவர்களுடைய ஸ்திரீகளும்‌, 
பிள்ளைகளும்‌ கூடிவந்திருக்கிறார்கள்‌. 
சிறுபிள்ளைகள்‌ ஏராளமான காரியங்களை 
அறிந்துகொள்ளவேண்டுமென்று 
அவர்களுக்கு 
சத்தியத்தை 
உபதேசம்பண்ணவேண்டும்‌. அவர்களுடைய 
சிறுபிராயத்திலேயே அவர்களுக்கு. 
ஆவிக்குரிய பயிற்சியை கொடுக்கவேண்டும்‌. 
(வேல்‌ ஜனங்கள்‌ எல்லோரும்‌ 
ருசி கூடிவந்திருக்கும்போது, அந்த 
சபையாருக்கு எஸ்றா தலைவராயிருக்கிறார்‌. 
அவர்கள்‌ வேதபாரகனாகிய 
எஸ்றாவினிடத்தில்‌, “கர்த்தர்‌ இஸ்ரவேலுக்குக்‌. 
கற்பித்த மோசேயின்‌ நியாயப்பிரமாண 
புஸ்தகத்தைக்‌ கொண்டுவா வேண்டும்‌” 
(நெகே 8:1) என்று சொல்லுகிறார்கள்‌. 


செகேமியா 
NEHEMIAH - COMMENTARY 


- விரிவுரை 


QOODNENS 
PUBLISHERS 


எஸ்றா ஒரு வேதபாரகர்‌ 
ஆசாரியர்‌. அவருக்கு 
நியாயப்பிரமாணத்தில்‌ நல்ல 
இருக்கிறது. ஆகையினால்‌. 
நியாயப்பிரமாணத்தை 
வாசிக்கவேண்டுமென்று 
எஸ்றாவிடம்‌ சொல்லுகிறார்கள்‌. 


அவர்‌ ஒரு 
மோசேயின்‌ 


பயிற்சி 
மோசேயின்‌ 
தங்களுக்கு 

ஜனங்கள்‌ 


இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ கேட்டுக்கொண்ட 
பிரகாரம்‌ ஏழாம்‌ “மாதம்‌ முதல்‌ தேதியில்‌ 
ஆசாரியனாகிய எஸ்றா 
நியாயப்பிரமாணத்தைப்‌ புருஷரும்‌ ஸ்திரீகளும்‌, 
கேட்டு அறியத்தக்க அனைவருமாகிய 
சபைக்கு முன்பாகக்‌ கொண்டு வருகிறார்‌ 
(நெகே 8:2). 


எஸ்றா கூடியிருக்கிற ஜனங்களுக்கு 
மோசேயின்‌ நியாயப்பிரமாணத்தை 
வாசிக்கிறார்‌. வேதபாரகனாகிய எஸ்றா, 
பிரமாணத்தை வாசிப்பதற்கென்று, மரத்தால்‌ 
செய்யப்பட்ட ஒரு பிரசங்க பீடத்தின்மேல்‌ 
நிற்கிறார்‌. (நெகே 8:6). ஜனங்கள்‌ 
எல்லோரும்‌ தண்ணீர்‌ வாசலுக்கு 
முன்னான  வீதிமிலே  ஒருமனப்பட்டு 
கூடிமிருக்கிறார்கள்‌. எஸ்றா அவர்களுக்கு 
முன்பாக வந்து காலமே தொடங்கி, 
மத்தியானம்‌ மட்டும்‌, நியாயப்பிரமாண 
புஸ்தகத்தை வாசிக்கிறார்‌. 

அங்கே புருஷர்களும்‌, 
நியாயப்பிரமாணத்தின்‌ 
கேட்டு அறியத்தக்க 
கூடிவந்திருக்கிறார்கள்‌. எஸ்றா 
அவர்களுக்கு முன்பாக மோசேயின்‌ 
நியாயப்பிரமாணத்தை வாசிக்கிறார்‌. சகல 
ஜனங்களும்‌ நியாயப்பிரமாண புஸ்தகத்திற்கு 
கவனமாய்‌ செவிகொடுக்கிறார்கள்‌ 
(நெகே 8:3). 


ஸ்திரீகளும்‌, 
வார்த்தைகளை 
மற்றவர்களும்‌ 


எஸ்றா ஜனங்களுக்கு கர்த்தருடைய 
வாயாக பயன்படுகிறார்‌. அவர்‌ கர்த்தருடைய 
வார்த்தையை ஜனங்களுக்கு முன்பாக 
வாசிக்கிறார்‌. எஸ்றா சகல ஜனங்களுக்கும்‌ 
முன்பாக, மரத்தால்‌ செய்யப்பட்ட பிரசங்க 
பீத்தின்மேல்‌ நிற்கிறார்‌. அவ்‌ சகல 
ஜனங்களும்‌ காண நியாயப்பிரமாண 
புஸ்தகத்தைத்‌ திறக்கிறார்‌. கர்த்தருடைய 
ஊழியக்காரர்கள்‌, பிரசங்க பீடத்திற்கு 
போகும்போது, தங்கள்‌ கைகளில்‌ பரிசுத்த 
வேதாகமத்தை எடுத்து செல்லவேண்டும்‌. 





செகேமியா 


i FTE 
TT 


போதித்தார்கள்‌” 
(நோளா 17:9), 


எஸ்றா சகல ஜனங்களும்‌ காண, 
மோசேயின்‌ நியாயப்பிரமாண புஸ்தகத்தை 
திறக்கிறார்‌. அவர்‌ அதைத்‌ திறந்தபோது. 
ஜனங்கள்‌ எல்லோரும்‌ எழுந்து நிற்கிறார்கள்‌ 
(நெகே 8:5). எஸ்றாவண்டையில்‌, அவருக்கு 
வலதுபக்கமாக மத்தித்தியாவும்‌, செமாவும்‌, 
அனாயாவும்‌, உரியாவும்‌, இல்க்கியாவும்‌, 
மாசெயாவும்‌, அவருக்கு இடதுபக்கமாகப்‌ 
பெதாயாவும்‌, மீசவேலும்‌, மல்கியாவும்‌, 
அசூழும்‌,  அஸ்பதானாவும்‌, சகரியாவும்‌, 
மெசல்லாமும்‌ நிற்கிறார்கள்‌ (நெகே 8:4). 
எஸ்றாவிற்குப்‌ பக்கத்தில்‌ 13 
ஆசாரியர்கள்‌ நிற்கிறார்கள்‌. (நெகே 8:4-5) 
எஸ்றா வேதபுஸ்தகத்தைத்‌ திறந்தபோது, 
ஜனங்கள்‌ எல்லோரும்‌ எழுந்து நின்று. 
தங்கள்‌ கைகளைக்‌ குவித்து, “ஆமென்‌, 
ஆமென்‌" என்று சொல்லி, குனிந்து, 
முகங்குப்புற விழுந்து, கர்த்தரைப்‌ 
பணிந்துகொள்கிறார்கள்‌ ்நெகே 836) 


எஸ்றா மிகுந்த பயபக்தியோடு, எல்லா 
ஜனங்களுக்கும்‌ முன்பாக கர்த்தருடைய 
நியாயப்பிரமாண புஸ்தகத்தை திறக்கிறார்‌. 
எஸ்றா... மோசேயின்‌ நியாயப்பிரமாண 
புஸ்தகத்தை காலமே தொடங்கி மத்தியானம்‌. 
மட்டும்‌ வாசிக்கிறார்‌. ஒருவேளை 
எஸ்றாவோடு கூடமிரக்கிறவர்களு்‌, 
நியாயப்பிரமாண புஸ்தகத்தை வாசிப்பதில்‌, 
அவருக்கு உதவிசெய்திருக்கலாம்‌. 


அவர்கள்‌ (டைய 
நியாயப்பிரமாணப்‌ புஸ்தகத்தை தீர்க்கமாக 
வாசித்து,  அர்த்தஞ்சொல்லி, வாசித்ததை 
அவர்களுக்கு விளங்கப்பண்ணுகிறார்கள்‌ 
(நெகே 8:8), கர்த்தருடைய வார்த்தையை 
வாசிக்கிறவர்களும்‌, ப்‌ 
பிரசங்கம்பண்‌ ணுகிறவர்களும்‌ 
வாசிக்கவேண்டும்‌. 

பிரசங்கம்பண்ணவேண்டும்‌. 


அதைப்‌ 
தீர்க்கமாக 
தெளிவாக 


- விரிவுரை 
NEHEMIAH - COMMENTARY 


கர்த்தருடைய வார்த்தை நமக்குப்‌ 
புரிந்தால்தான்‌, அதன்‌ அர்த்தத்தை நம்மால்‌ 
மற்றவர்களுக்கு சொல்லி, அதை 
அவர்களுக்கு விளங்கப்பண்ண முடியும்‌. 
பிரசங்கிக்கிறவர்களுக்கே வார்த்தையின்‌ 
அர்த்தம்‌ தெரியவில்லையென்றால்‌, 
அவர்களால்‌ தீர்க்கமாய்‌ பிரசங்கம்பண்ண 
முடியாது. 


கர்த்தருடைய வார்த்தை பரிசுத்தமானது, 
பரிசுத்தமானது எதையும்‌ நாம்‌ 
அசட்டைபண்ணக்கூடாது. கர்த்தருடைய 
ஊழியக்காரர்களுக்கு வார்த்தையையும்‌, 
ஊழியத்தையும்‌ அசட்டைபண்ணுகிற குணம்‌ 
இருக்கக்கூடாது. வசனத்தை வாசித்தால்‌, 
அந்த வசனத்திற்கு அர்த்தம்‌ சொல்லி, நாம்‌ 
வாசித்ததை ஜனங்களுக்கு 
விளக்கப்பண்ண வேண்டும்‌. 


பிரசங்கம்பண்ணுகிறவர்கள்‌, 
அதற்கு அர்த்தத்தையும்‌ சொல்லவேண்டும்‌ 

எஸ்றா மோசேயின்‌ நியாயப்பிரமாண 
புஸ்தகத்தை எல்லோருக்கும்‌ முன்பாக 
திறந்தபோது, ஜனங்கள்‌ எல்லோரும்‌ எழுந்து 
நிற்கிறார்கள்‌. 

அப்பொழுது எஸ்றா ள்ள 
தேவனாக காதன்‌ தோத்தா 
ஜனங்களெல்லாரும்‌ தங்கள்‌ கைகளைக்‌ 
குவித்து, அதற்கு மறுமொழியாக, ஆமென்‌ 
ஆமென்‌ என்று சொல்லி, குனிந்து, 
முகங்குப்புற விழுந்து, கர்த்தரைப்‌ 
பணிந்துகொள்கிறார்கள்‌. நமே 86) 


எஸ்றா கர்த்தருடைய நியாயப்பிரமாண 
புஸ்தகத்தை ஜனங்கள்‌ எல்லோருக்கும்‌ 
முன்பாக வாசிக்கிறார்‌. அப்பொழுது யெசவா, 
பானி, செரெபியா, யாமின்‌, அக்கூப்‌, 
சபெதாமி, ஒதியா, மாசெயா, கேலிதா, 
அசரியா, யோசபாத்‌. ஆனான்‌, பெலாயா 
என்பவர்களும்‌, லேலியரும்‌, 
நியாயப்பிரமாணத்தை ஜனங்களுக்கு 
விளங்கப்பண்ணுகிறார்கள்‌: ஜனங்கள்‌ தங்கள்‌ 
நிலையிலே நிற்கிறார்கள்‌ (நெகே 8:77. 





f= al 
ETT 


லேவியர்‌ ஜனங்களுக்கு நியாயப்‌ 
பிரமாணத்தை  விளக்கிக்கூறி, அவர்கள்‌ 
புரியும்‌ விதத்தில்‌ உபதேசம்‌ பண்ணுகிறார்கள்‌. 
இதனால்‌ ஜனங்கள்‌ நியாயப்பிரமாணத்தின்‌ 
மெய்ப்பொருளைப்‌ புரிந்துகொள்ள முடிகிறது. 
(நெகே 8:7-8). 


ற்‌ லேவியர்கள்‌ 
ஜனங்களுக்கு. 
அவர்கள்‌ 


தாங்கள்‌ வாசித்ததை 
விளங்கப்பண்ணுகிறார்கள்‌. 
தங்களுடைய சொந்தம்‌ 
கருத்துக்களைக்‌ கூறவில்லை. 
நியாயப்பிரமாணத்தில்‌  எழுதப்பட்டிருப்பதை 
அவர்களுக்கு விளக்கிக்‌ கூறுகிறார்கள்‌. 
வேதவசனத்தில்‌ கூறப்பட்டிருக்கும்‌. 
சத்தியத்தை மட்டுமே நாம்‌ ஜனங்களுக்கு 
விளக்கிக்கூறவேண்டும்‌. 


தண்ணீர்‌ வாசலுக்கு 
வீதியிலே இஸ்ரவேல்‌ 
ஏராளமானோர்‌ 
கூடிமிருக்கிறார்கள்‌. எஸ்றா வாசிப்பது. 
அவர்கள்‌ எல்லோருடைய  செவிகளிலும்‌ 
ஒருவேளை கேட்காமல்‌ இருந்திருக்கலாம்‌. 
அவர்களில்‌ ஒரு சிலர்‌ தூரமாக 
நின்றுகொண்டிருக்கலாம்‌. எஸ்றாவோடு 
கூடமிருக்கிற லேலியர்கள்‌, வாசிக்கப்பட்ட 
நியாயப்பிரமாண வார்த்தைகளை 
ஜனங்களுக்கு விளங்கப்பண்ணுகிறார்கள்‌ 


படட பெசுகிறிஸ்து 
புஸ்தகத்தைப்‌ 
பணிவிடைக்காரனிடத்தில்‌ 
உட்கார்ந்தார்‌. ஜெப 
எல்லாருடைய கண்க 
நோக்கமாயிருந்தது" (லூக்‌ 4:20). 


எஸ்றாவுக்கு முன்பாக எல்லா 
ஜனங்களும்‌ எழும்பி நிற்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
அவருக்கும்‌, வாசிக்கப்போகிற கர்த்தருடைய 
வார்த்தைக்கும்‌ மதிப்பு கொடுக்கும்‌. 
வண்ணமாக எழுந்து நிற்கிறார்கள்‌. 


முன்னான 
ஜனங்கள்‌ 
ஒருமனப்பட்டு 


கர்த்தருக்குள்‌: 
மகிழ்ச்சியாயிருப்பது 
நெகே 8:9-12 


நெகே 8:9. ஜனங்கள்‌ 
தியாயப்பிரமாணத்திண்‌. 
வார்த்தைகளைக்‌ கேட்ட போது, 
அழுதபடியால்‌, திர்ஷாதா என்னப்பட்ட. 
நெகேமியாவும்‌, வேதபாரகனாகிய 
எஸ்றா என்னும்‌ ஆசாரியனும்‌, 


எல்லாரும்‌. 


நெகேமியா 
NEHEMIAH - COMMENTARY 


- விரிவுரை 


QOODNENS 
PUBLISHERS 


வினக்கிக்காட்டின. 
ஜனங்களையும்‌. 
நான்‌ உங்கள்‌ 
கர்த்தருக்குப்‌ 
நான்‌; ண்கள்‌ 
அழவும்‌ வேண்டாம்‌ 


ஜனங்களுக்கு. 
கேவியரும்‌ சகல 
நோக்கி: இத்த 
தேவனாகிய 
பரிசுத்தமான. 
துக்கப்படவும்‌ 
என்றார்கள்‌. 
நெகே 8:10. பின்னும்‌ அவன்‌ அவர்களை 
நோக்கி: நீங்கள்‌ போய்க்‌ 
 கொழுமையானதைய்‌ புசித்து, 
மதுரமானதைக்‌ குடித்து, 
ஒன்றுமில்லாதவர்களுக்குப்‌ பங்குகளை 
அனுப்புங்கள்‌; இத்த நான்‌ நம்முடைய 
ஆண்டவருக்குப்‌ பரிசுத்தமான நான்‌, 
விசாரப்படவேண்டாம்‌; கர்த்தருக்குள்‌. 
மகிழ்ச்சியாயிருப்பதே உங்களுடைய 
பெலன்‌ என்றான்‌. 


நெகே 81. 
ஜனங்களையெல்லாம்‌. 
அழாதிருங்கள்‌, இந்த நான்‌. 
பரிசுத்தமான நான்‌, 
விசாரப்படவேண்டாம்‌ என்றார்கள்‌. 


லேவியரும்‌. 
அமர்த்தி: 


நெகே. 812. 
ஜனங்கள்‌ எல்லாரும்‌ தங்களுக்கு 
அறிவிக்கப்பட்ட. வார்த்தைகளை. 
உணர்த்துகொண்டபடியால்‌, புசித்துக்‌ 
குடிக்கவும்‌, பங்குகளை அனுப்பவும்‌, 
மிகுத்த சந்தோஷம்‌ கொண்டாடவும்‌ 
(போனார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ எல்லோரும்‌. 
நியாயப்பிரமாண புஸ்தகத்திற்கு கவனமாய்ச்‌ 
செவிகொடுக்கிறார்கள்‌. கர்த்தருடைய 
வார்த்தை அவர்களுடைய இருதயத்தில்‌ 
பேசுகிறது. அது அவர்களுடைய 
மனச்சாட்சியிலே உணர்த்துகிறது. இதனால்‌ 
ஜனங்கள்‌ எல்லோரும்‌ நியாயப்பிரமாணத்தின்‌ 
வார்த்தைகளைக்‌ கேட்டு அழுகிறார்கள்‌. 


அப்பொழுது 


நியாயப்பிரமாணம்‌. மனுஷருடைய 
பாவங்களை அவர்களுக்கு உணர்த்துகிறது. 
தங்கள்‌ பாவங்களின்‌ நிமித்தமாக, 
தங்களுக்கு ஏற்பட்டிருக்கும்‌ துயரங்களையும்‌, 
ஆபத்துக்களையும்‌ நினைத்து, இஸ்ரவேல்‌ 
ஜனங்கள்‌ வேதனையோடு அழுகிறார்கள்‌ 
(நெகே 8:9). 





i THE] தெகேமியா 
ரய 


நியாயப்பிரமாணப்‌. 
வாசிக்கப்படும்‌ போது. 


வந்தவர்களை 
வந்தார்‌. பாபிலோனிய சிறையிருப்பிலிருந்து. 
திரும்பிப்‌ போனபோது அவருக்குச்‌ சுமார்‌ 
2 வயதாக இருந்திருக்கவேண்டும்‌. 
(எஸ்றா 8) 


இஸ்ரவேல்‌ ஜனத்தாருடைய இருதயம்‌ 
கடினமாமிராமல்‌  மென்மையாயிருக்கிறது. 
நியாயப்பிரமாண வார்த்தைகள்‌ 
வாசிக்கப்பட்டதைக்‌ கேட்டபோது யோசியா 
மனங்கசந்து அழுதான்‌. அவனுடைய 
இருதயமும்‌ மென்மையாயிருந்தது. அவன்‌ 
தன்னுடைய பாவங்களை உணர்ந்தான்‌ 
தங்களுடைய பாவங்களினால்‌, தாங்கள்‌ 
கர்த்தருக்கு விரோதமாகத்‌ தீங்கு செய்ததை 
இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 


அழுகிற ஜனங்களுக்கு. ஆறுதலான 
வார்த்தைகள்‌ சொல்லப்படுகிறது. 
அவர்களுக்கு சமாதானத்தின்‌ வார்த்தைகள்‌ 
அறிலிக்கப்படுகிறது. இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
கர்த்தருடைய நியாயப்பிரமாண 
வார்த்தைகளைக்‌ கேட்டு அழுகிறார்கள்‌. 
அழுகிற அவர்களுக்கு கர்த்தருடைய 
சமாதானமான வார்த்தைகள்‌, 
அவர்களுடைய காயங்களைக்‌ குட்டும்‌ 
ஒளஷதமாக இருக்கிறது. திர்ஷாதா: 
என்னப்பட்ட நெகேமியாவும்‌, வேதபாரகனாகிய 
எஸ்றா என்னும்‌ ஆசாரியனும்‌, ஜனங்களுக்கு 
விளக்கிக்காட்டன  லேலியரும்‌ சகல. 
ஆறுதலான 

சமாதான 


ஜனங்கள்‌ 
நாளிலே. 

கூடிவந்திருக்கிறார்கள்‌. ஏழாம்‌ மாதம்‌ முதல்‌ 

தேதி என்பது இஸ்ரவேல்‌ ஐனத்தாருக்கு 

எக்காளங்களின்‌ பண்டிகை நாள்‌. இந்த 

நாளிலே அவர்கள்‌ மிகுந்த சந்தோஷத்தோடு 

எக்காளங்களை ஊதவேண்டும்‌. கர்த்தரை 

மிகுந்த ஆனந்தத்தோடு துதிக்கவேண்டும்‌. 

அவர்களிடத்தில்‌ 

பாவத்திற்கான 

அவர்களுடைய 

கர்த்தருக்குள்‌ nin 

தடையாயிருக்கக்கூடாது. 


எல்லோரும்‌ 
அங்கே 


- விரிவுரை 
NEHEMIAH - COMMENTARY 


நம்முடைய 
பாவத்திற்கேதுவான துக்கம்‌ காணப்பட்டாலும்‌, 
அந்த துக்கம்‌ நம்மை கர்த்தருக்குள்‌ 
சந்தோஷமாகமிருக்க வழிநடத்தவேண்டும்‌. 
எஸ்றாவும்‌, நெகேமியாவும்‌, லேலியரும்‌ 
ஜனங்களை நோக்கி, “இந்த நாள்‌ உங்கள்‌ 
தேவனாகிய கர்த்தருக்குப்‌ பரிசுத்தமான 
நாள்‌: நீங்கள்‌ துக்கப்படவும்‌ அழவும்‌ 
வேண்டாம்‌" (நெகே 89) என்று 
சொல்லுகிறார்கள்‌. 


வார்த்தைகளைக்‌ 

அழுவதை எஸ்றா 

எஸ்றாவின்‌ இருதயத்தில்‌ 

ஜனங்களுடைய அழுகையைப்‌ பார்க்கும்போது, 

சந்தோஷமுண்டாயிற்று. கர்த்தருடைய 

வார்த்தை அவர்களுடைய இருதயத்தைத்‌ 

தொட்டிருக்கிறது என்பதற்கு, அவர்களுடைய 
அழுகை அடையாளம்‌. 


னால்‌ நெகேமியாவோ, 
நாளிலே இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 
விரும்பவில்லை. இது அழக்கூடிய நாளோ 
அல்லது துக்கப்படுகிற நாளோ அல்ல. இந்த 
நாளில்‌ அவர்கள்‌ கர்த்தருக்குள்‌ 
மகிழ்ச்சியாமிருக்கவேண்டும்‌. என்று 
நெகேமியா விரும்புகிறார்‌. இது பரிசுத்தமான 
நாள்‌. இந்த நாளிலே இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
எல்லோரும்‌ கர்த்தரை சந்தோஷத்தோடு 
துதிக்கவேண்டும்‌. இந்த நாள்‌ அவர்களை 
துக்கப்படுத்துகிற நாளோ அல்லது 
வேதனைப்படுத்துகிற நாளோ அல்ல. 


எஸ்றாவும்‌, நெகேமியாவும்‌, லேலியரும்‌ 
அழுகிற ஜனங்களைப்‌ பார்த்து, “நீங்கள்‌ 
துக்கப்படவும்‌ அழவும்‌ வேண்டாம்‌" என்றும்‌, 
லேவியர்‌ ஜனங்களையெல்லாம்‌ அமர்த்தி, 
“அழதிருங்கள்‌, இந்த நாள்‌ பரிசுத்தமான 
நாள்‌, விசாரப்படவேண்டாம்‌' (நெகே 851) 
என்றும்‌ சொல்லுகிறார்கள்‌. 

நெகேமியாவோ ஜனங்களை நோக்கி, 
“இந்த நாள்‌ நம்முடைய ஆண்டவருக்கு 
பரிசுத்தமான நாள்‌, விசாரப்படவேண்டாம்‌, 
கர்த்தருக்குள்‌ மகிழ்ச்சியாயிருப்பதே 
உங்களுக்கு பெலன்‌” (நெகே 8:10) என்று 
சொல்லுகிறார்‌. 





i FTE 
TT 


இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ துக்கப்படாமல்‌, 
அழாமல்‌, கர்த்தருக்குள்‌ 
சந்தோஷமாயிருக்கவேண்டும்‌. தங்கள்‌ 
சந்தோஷத்தை அவர்கள்‌ சாட்சியாய்‌ 
'வெளிப்படுத்தவேண்டும்‌. அவர்கள்‌ 
கக்கத்தன்‌ வஸ்திரத்தைக்‌ களைந்துபோட்டு, 
வஸ்திரங்களை 
தரித்துக்கொள்ளவேண்டும்‌ 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌, 
சந்தோஷத்திற்கு அடையாளமாக 
கொழுமையானதை புசிக்கவேண்டும்‌. 
என்றும்‌, மதுரமானதை குடிக்கவேண்டும்‌. 
என்றும்‌ நெகேமியா சொல்லுகிறார்‌. 
க்‌ , புசித்து குழத்து 
திருப்தியாயிருந்தாலும்‌, தரித்திரரையும்‌ 
நினைவுகூரவேண்டும்‌ என்று நெகேமியா 
அவர்களுக்கு கட்டளையிடுகிறார்‌. 
"ஒன்றுமில்லாதவர்களுக்கு ங்குகளை 
அனுப்புங்கள்‌" (நெகே 840) என்று 
நெகேமியா அவர்களுக்கு கட்டளையிடுகிறார்‌ 

புசித்து, குடிக்கிறவர்களிடத்தில்‌ 
கொழுமையான ர்த்தங்கள்‌ 
ஏராளமாயிருக்கிறது. 
ஒன்றுமில்லாதவர்களாயிருக்கிறார்கள்‌ 
புசித்து குடிக்கிறவர்கள்‌ ஒன்றுமில்லாத 
தரித்திரருக்கு பங்குகளை அனுப்பி 
உதவிசெய்யும்போது, அவர்களும்‌ 
இவர்களோடு சேர்ந்து சந்தோஷப்படுவார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
ஆசரிக்கும்போது, 
மிசுத்தத்தோடும்‌ ஆசரிக்கவேண்டும்‌. இதை 
உணர்த்தும்‌ வண்ணமாக நெகேமியா 
அவர்களிடத்தில்‌, ள்‌ 


தங்களுடைய 


என்று 
சந்தோஷம்‌, நம்முடைய 
உதவிபாயிருக்கும்‌. 


, லேவியரும்‌ அழுகி! 
ஜனங்களையெல்லாம்‌  அமர்த்துகிறார்கள்‌. 
அவர்களுடைய அழுகை நிறுத்தப்படுகிறது. 
அப்பொழுது ஜனங்கள்‌ எல்லாரும்‌ தங்களுக்கு 
அறிவிக்கப்பட்ட வார்த்தைகளை 
உணர்ந்துகொண்டபடியால்‌, புசித்துக்‌. 
குடிக்கவும்‌, பங்குகளை அனுப்பவும்‌, மிகுந்த 
சந்தோஷம்‌ கொண்டாடவும்‌ போகிறார்கள்‌ 
(நெகே 842) 


செகேமியா 
NEHEMIAH - COMMENTARY 


- விரிவுரை 


QOODNENS 
PUBLISHERS 


இப்பொழுது கண்ணீரோடே 
விதைக்கிறவர்கள்‌, கெம்பீரத்தோடே 
அறுவடை செய்வார்கள்‌. கர்த்தருடைய 
வார்த்தை உணர்த்துவதினால்‌ தங்களுடைய 
இருதயங்களில்‌ பயந்து நடுங்குகிறவர்கள்‌, 
அந்த வார்த்தையினால்‌ வரும்‌ ஆறுதல்‌ 
மூலமாக ஆனந்த சந்தோஷமடைவார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ ஜனத்தாருடைய 
சந்தோஷத்திற்கு கொழுமையானதை 
புசிப்பதோ அல்லது மதுரமானதை குடிப்பதோ. 
காரணமல்ல. ஏராளமான இஸ்ரவேல்‌ 
ஜனத்தார்‌. அங்கே ஒருமனப்பட்டு 
கூடிவந்திருப்பதினால்‌ அவர்களுக்கு 
சந்தோஷமுண்டாகவில்லை. அவர்கள்‌ 
தங்களுக்கு அறிவிக்கப்பட்ட வார்த்தைகளை 
உணர்ந்துகொண்டபடியால்‌ மிகவும்‌ 
சந்தோஷம்‌ கொண்டாடுகிறார்கள்‌. 


பிரச்சனையின்‌ இருள்‌, 
இருள்‌ மூலமாகவே 
கர்த்தருடைய வார்த்தையை சரியாகப்‌ புரிந்து 
கொள்ளவில்லையென்றால்‌, அறியாமை 
என்னும்‌ இருள்‌ நம்மை ஆளுகை செய்யும்‌ 
மோசேமினுடைய நியாயப்பிரமாணத்தின்‌ 
வார்த்தைகள்‌ இஸ்ரவேல்‌ ஜனத்தாருக்கு 
வாசிக்கப்பட்டபோது, அவர்கள்‌ 
முதலாவதாக அழுதார்கள்‌. தங்களுக்கு 
கப்பட்ட வார்த்தைகளை 
உணர்ந்துகொண்டபோதோ, அவர்கள்‌ 
மிகுந்த சந்தோஷம்‌ கொண்டாடுகிறார்கள்‌. 


தங்களுடைய பாவங்களுக்கு 
மனந்திரும்புகிறவர்களுக்கும்‌, தங்களுடைய 
இருதயம்‌ புதுப்பிக்கப்பட்டவர்களுக்கும்‌ கர்த்தர்‌ 
நியமித்திருக்கிற வாக்குத்தத்தங்களை 
நினைத்து இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ மிகுந்த 
சந்தோஷம்‌: கொண்டாடுகிறார்கள்‌. 
இஸ்ரவேலிலே கர்த்தர்‌ மூலமாக நம்பிக்கை 
உண்டு. 


கூடாரப்பண்டிகை 
நெகே 9:19-18 


நெகே 8:18. மறுநாளில்‌ ஜனத்தின்‌ ௪௧ல்‌ 
வம்ச த்தலைவரும்‌, ஆசாரியரும்‌, 
கேவியரும்‌, தியாயப்பிரமாணத்தின்‌ 
வார்த்தைகளை 

அறித்துகொள்னவேண்டும்‌. என்று 
வேதபாரகனாகிய  எஸ்றாவினிடத்தில்‌ 
கூடிவத்தார்கள்‌.. 





i= FTE 
TT 


நெகே இரக. 
தியாயப்பிரமாணத்திலே, 

புத்திரர்‌ ஏழாம்‌ 

பண்டிகையிலே 

குடியிருக்கவேண்டும்‌ 

கர்த்தர்‌ மோசேயைக்கொண்டு கற்பித்த 
காரியம்‌ எழுதியிருக்கிறதைக்‌ 
கண்டார்கள்‌. 


நெகே 85. ஆகையால்‌ 
எழுதியிருக்கிறபடி.  கூடாரங்கனைப்‌ 
போடும்படிக்கு, நீங்கள்‌ மலைகளுக்குப்‌ 
புறப்பட்டுப்‌ போய்‌ 

வக்கினைகனையும்‌, 
ஒலிவக்கினைகளையும்‌, 

செடிகளின்‌ கிளைகளையும்‌, 
பேரீச்சமட்டைகளையும்‌, 
மரக்கினைகனையும்‌ 
கொண்டுவாருங்கள்‌. 

தங்களுடைய சகல பட்டணங்களிலும்‌, 
எருசலேமிலும்‌ கூறிப்‌ 
பிரசித்தப்படு த்தினார்கள்‌. 


நெகே 806. அப்படியே ஜனங்கள்‌. 
வெளியே போய்‌ அவைகளைக்‌ 
கொண்டுவந்து, அவரவர்‌ தங்கள்‌ 
வீடுகன்மேலும்‌, தங்கள்‌ முற்றங்களிலும்‌, 
தேவனுடைய 
ஆலயப்பிராகாரங்களிலும்‌, தண்ணீர்‌ 
வாசல்‌ வீதியிலும்‌, எப்பிராயீம்‌ வாசல்‌ 
வீதியிலும்‌ தங்களுக்குக்‌ 
கூடாரங்களைப்‌ போட்டார்கள்‌. 


நெகே 817. இந்தப்பிராகாரமாகச்‌ 
சிறையிருப்பிலிருத்து திரும்பி 
வந்தவர்களின்‌ சபையார்‌ எல்லாரும்‌ 
கூடாரங்களைப்‌ போட்டு, 
கூடாரங்களில்‌ குடியிருத்தார்கன்‌; 
இப்படியே நூனின்‌ குமாரனாகிய 
யோகவாவின்‌ நரட்கன்முதல்‌ அத்தான்‌ 
மட்டும்‌ இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
செய்யாதிருந்து இப்பொழுது 
செய்தபடியால்‌, மிகுத்த 
சந்தோஷமுண்டாயிருந்தது.. 


செகேமியா 
NEHEMIAH - COMMENTARY 


- விரிவுரை 


QOODNENS 
PUBLISHERS 


நெகே 8:18. முதலாம்‌ நான்‌ தொடங்கிக்‌ 
கடைசி நான்மட்டும்‌, தினம்தினம்‌. 
தேவனுடைய 'தியாயப்பிரமாண 
புஸ்தகம்‌ வாசிக்கப்பட்டது; ஏழுநாள்‌. 
பண்டிகையை ஆசரித்தார்கள்‌; 
எட்டாம்நானோவெனில்‌, 
முறைமையின்படியே விசேஷித்த 
ஆசரிப்பு நானாயிருத்தது.. 
இஸ்ரவேல்‌ 
நியாயப்பிரமாணத்தின்‌ 
அறிந்துகொள்ளவேண்டும்‌ 
மறுபடியுமாக 
கூடிவருகிறார்கள்‌. 


ஜனத்தார்‌ 
வார்த்தைகளை 
என்பதற்காக 
ஒருமனப்பட்டு 
மறுநாளில்‌ ஜனத்தின்‌ 
ஆசாரியரும்‌, 
நியாயப்பிரமாணத்தின்‌ 
அறிந்துகொள்ளவேண்டும்‌. 
என்று வேதபாரகனாகிய எஸ்றாவினிடத்தில்‌ 
கூடிவருகிறார்கள்‌ (நெகே 8:13) 


நியாயப்பிரமாண 
கேட்பதற்குக்‌ கூடிவந்த 
அன்னன்‌ கூடிவருகிறார்கள்‌. 
த்‌ தினந்தோறும்‌ ஜனங்கள்‌ 
கூடிவருகிறார்கள்‌. 
தேவனுடைய 


அவர்களுக்குத்‌ ப 
அநுதினமும்‌ 


நியாயப்பிரமாணப்‌ புஸ்தகம்‌ 
வாசிக்கப்படுகிறது (நெகே 8:18) 


இஸ்ரவேல்‌ ஜனத்தாருக்கு இது 
பண்டிகை காலமல்ல. ஆனாலும்‌ சகல 
வம்சத்தலைவரும்‌, வேதபாரகனாகிய 
எஸ்றாவினிடத்தில்‌ கூடிவருகிறார்கள்‌. அவர்‌ 
நியாயப்பிரமாணத்தின்‌ வார்த்தைகளை 
தங்களுக்கு உணர்த்தவேண்டும்‌ என்றும்‌, 
தாங்கள்‌ நியாயப்பிரமாணத்தின்‌ 
சத்தியங்களை  அறிந்துகொள்ளவேண்டும்‌. 
என்று விரும்பி அவர்கள்‌ எல்லோரும்‌ 
எஸ்றாவினிடத்தில்‌ கூடிவருகிறார்கள்‌. 
ஜனத்தின்‌ சகல வம்சத்தலைவரோடு, 
ஆசாரியரும்‌ லேவியரும்‌ அவரிடத்தில்‌ 
கூடிவருகிறார்கள்‌. 


ஆசாரியருக்கும்‌ லேலியருக்கும்‌ 
நியாயப்பிரமாணத்தின்‌ வார்த்தைகள்‌ 
ஏற்கெனவே தெரியும்‌. ஆனாலும்‌ அவர்களும்‌ 
நியாயப்பிரமாணத்தின்‌ வார்த்தைகளை 
அறிந்துகொள்ளவேண்டும்‌ என்று 
விரும்புகிறார்கள்‌. வார்த்தைகளை 
அறிந்துகொண்டால்தான்‌, அவர்களால்‌ அந்த 
வார்த்தைகளை மற்றவர்களுக்கு போதிக்க 
முடியும்‌. 





i FTE 
TT 


முந்தின நாளிலே 
நியாயப்பிரமாணத்தை 
லேவியரில்‌ சிலர்‌ 


எஸ்றா 
வாசித்தபோது. 
ஜனங்களுக்கு, 
நியாயப்பிரமாணத்தை விளங்கப்‌ 
பண்ணினார்கள்‌ (நெகே 8:78). இப்போதோ 
லேவியர்களும்‌ ஆசாரியர்களும்‌, தங்களை 
தாழ்த்துகிறார்கள்‌. ஜனங்களுக்கு 
நியாயப்பிரமாணத்தை விளங்கப்பண்ண, 
வார்த்தையிலே தங்களுக்கு போதுமான 
அளவு தெளிவு இல்லை என்றும்‌, 
நன பத்க்‌ வார்த்தைகளை 
அதிகமாய்‌ 

அலிந்துகொள்ளவேண்டும்‌ என்றும்‌ விரும்பி, 
அவர்கள்‌ எஸ்றாவின்‌ பாதபடியில்‌ அமர்ந்து, 
வார்த்தைகளைக்‌ கற்றுக்கொள்ள 
வந்திருக்கிறார்கள்‌. 
எஸ்றா ஜனங்களுக்கு நியாயப்பிரமாண 
வார்த்தைகளை அறிவித்தபோது. அவர்கள்‌ 
அந்த வார்த்தைகளின்‌ அர்த்தத்தையும்‌, 
தாற்பரியத்தையும்‌ அறிந்துகொள்கிறார்கள்‌. 
நியாயப்பிரமாணத்தில்‌  சொல்லப்பட்டிருக்கிற 


இருதயத்தில்‌ உண்டாயிற்று. ர்‌ 
ஜனத்தார்‌ ன ததன்‌ 
சொல்லப்பட்டிருக்கிற பிராகரம்‌, தங்களுடைய 
கடமைகளை நிறைவேற்ற 
ஆயத்தமாயிருக்கிறார்கள்‌. 

இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ ஏழாம்‌ 
மாதத்தின்‌ பண்டிகையிலே கூடாரங்களில்‌ 
குடிமிருக்கவேண்டும்‌ என்று கர்த்தர்‌ 
மோசேயைக்கொண்டு கற்பித்த காரியம்‌: 
நியாயப்பிரமாணத்திலே, எழுதியிருக்கிறதைக்‌ 
காண்கிறார்கள்‌ (நெகே 8:14) 

“பின்னும்‌ நதிக்கு அப்புறத்திலிருந்து 
உன்‌ தேவனுடைய நியாயப்பிரமாணங்களை 
அறிந்த சகல ஜனங்களையும்‌ நியாயம்‌: 
விசாரிக்கத்தக்க 'துரைகளையும்‌, 
நியாயாதிபதிகளையும்‌, எஸ்றாவாகிய நீ 
உன்னிலுள்ள உன்‌ தேவனுடைய 
ஞானத்தின்படியே ஏற்படுத்துவாயாக; அந்தப்‌ 
பிரமாணங்களை அறியாதவர்களுக்கு 
அவைகளை உபதேசிக்கவுங்கடவாய்‌" 
(எஸ்றா 7:25). 


செகேமியா 
NEHEMIAH - COMMENTARY 


- விரிவுரை 


QOODNENS 
PUBLISHERS 


ஞானம்‌ 
ஜனங்களுக்கு நியாயப்பிரமாண 
வார்த்தைகளை அறிவிக்கும்போது, அவற்றை 
தேவனுடைய ஞானத்தோடு அறிவிக்கிறார்‌. 
ஆகையினால்‌. ஜனங்கள்‌ 
கூடாரப்பண்டிகையை 
ஆசரிக்கவேண்டுமென்று தங்களுடைய 
இருதயங்களில்‌ உணர்த்தப்படுகிறார்கள்‌. 

நீ... இஸ்ரவேல்‌ புத்திரரோடே 
சொல்லவேண்டியது என்னவென்றால்‌: அந்த 
ஏழாம்‌ மாதம்‌ பதினைந்தாந்தேதிமுதல்‌ 
ஏழுநாளளவும்‌ கர்த்தருக்கு ஆசரிக்கும்‌ 
கூடாரப்பண்டிகையாயிருப்பதாக" 
(லேவி 23:34). 


நீ உன்‌ களத்தின்‌ பலனையும்‌ உன்‌ 
ஆலையின்பலனையும்‌ சேர்த்தபின்பு, 
கூடாரப்பண்டிகையை ஏழுநாள்‌ ஆசரித்து, 
உன்‌ பண்டிகையில்‌ நீயும்‌, உன்‌ குமாரனும்‌, 
உன்‌ குமாரத்தியும்‌, உன்‌ வேலைக்காரனும்‌, 
உன்‌ வேலைக்காரியும்‌, உன்‌ வாசல்களில்‌ 
இருக்கிற லேலியனும்‌, 
திக்கற்ற பிள்ளையும்‌, 
சந்தோஷப்படக்கடவீர்கள்‌" (உபா 163/4) 
இஸ்ரவேல்‌ 
கூடாரப்பண்டிகையை 
என்பது தேவனுடைய தெய்வீக 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ தேவனுடைய 
பிரமாணத்திற்கு கீழ்ப்படிகிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ ஏழாம்‌ மாதத்தின்‌ 
பண்டிகையிலே கூடாரங்களில்‌ 
குடியிருக்கவேண்டும்‌ என்று மோசேயின்‌ 
நியாயப்பிரமாணத்தில்‌ எழுதியிருக்கிறது. 


எழுதியிருக்கிறபடி 
கூடாரங்களைப்‌ போடும்படிக்கு, தாங்கள்‌ 
மலைகளுக்குப்‌ புறப்பட்டுப்‌ போய்‌ 
ஒலிவக்கிளைகளையும்‌, காட்டு 
ஒலிவக்கிளைகளையும்‌, மிருதுச்‌ செடிகளின்‌ 
கிளைகளையும்‌, பேரீச்சமட்டைகளையும்‌, 
அடர்ந்த மரக்கிளைகளையும்‌ 
கொண்டுவரவேண்டும்‌ என்று தங்களுடைய 
சகல பட்டணங்களிலும்‌, எருசலேமிலும்‌ கூறிப்‌ 
பிரசித்தப்படுத்துகிறார்கள்‌ (நெகே 8:15). 


சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்த 
யூதர்கள்‌ கூடாரங்களின்‌ பண்டிகையை 
ஆசரிக்கிறார்கள்‌. அதற்காக எல்லாவிதமான 
கிளைகளையும்‌ சேகரித்து, தங்களுக்குக்‌ 
கூடாரங்களைப்‌ போட்டு, அவற்றில்‌ 
குடியிருக்கிறார்கள்‌ (நெகே 8:15-17). 


ஆகையால்‌ 





i THE 
TT 


இஸ்ரவேல்‌. புத்திரர்‌ எகிப்தின்‌ 
அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு, 
வனாந்தரத்தின்‌ வழியாக கடந்து வந்தார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திர்‌ வனாந்தரத்தில்‌ 
தங்கிமிருந்ததை நினைவுகூரும்‌ வண்ணமாக. 
கூடாரப்பண்டிகை  கொண்டாடப்படுகிறது. 
நமக்கு இந்த உலகம்‌ நித்திய வாசஸ்தலமல்ல. 
நம்முடைய வாசஸ்தலம்‌. 
பூமியானது. நாம்‌ பரதேசிகளாக 
சிறிதுகாலம்‌ தங்கியிருக்கும்‌ 
கூடாரத்தைப்போல இருக்கிறது. 
௬ுதசங்கள்‌ விசுவாசத்தோடு 
கர்த்தரிடத்தில்‌ வருவார்கள்‌. இதற்கு: 
அடையாளமாகவும்‌ கூடாரப்பண்டிகை 
கொண்டாடப்படுகிறது. 


“பின்பு எருசலேமுக்கு விரோதமாக 


வந்திருந்த எல்லா ஜாதிகளிலும்‌ மீதியான 
யாவரும்‌ சேனைகளின்‌ கர்த்தராகிய 
ராஜாவைத்‌ தொழுதுகொள்ளும்டிக்கும்‌, 
கூடாரப்பண்டிகையை  ஆசரிக்கும்படிக்கும்‌. 
வருஷாவருஷம்‌ வருவார்கள்‌" (சக 14:16). 
கூடாரம்‌ போடுவதற்கு தேவையான 


ஒலிவக்கிளைகளையும்‌ மற்ற பொருட்களையும்‌ 


இஸ்ரவேல்‌ 
ஆயத்தம்பண்ணுகிறார்கள்‌. 
நியாயப்பிரமாணத்தில்‌ 
கூடாரங்களைப்‌ போடுப்படிக்கு 


புறப்பட்டுப்‌. 

ல்‌ ட்‌ 
ஒலிவக்கிளைகளையும்‌, மிருதுச்‌ செடிகளின்‌ 
கிளைகளையும்‌, பேரீச்சமட்டைகளையும்‌, 
அடர்ந்த மரக்கிளைகளையும்‌ 
கொண்டுவாருகிறார்கள்‌. 

இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
கொண்டு 
தங்கள்‌ 
முற்றங்களிலும்‌, 
ஆதயப்பிராகாரங்களிலும்‌ தண்ணீர்‌ வாசல்‌ 
நதியிலும்‌, எப்பிராயீம்‌ வாசல்‌ வீதியிலும்‌ 
தங்களுக்குக்‌ கூடாரங்களைப்‌ போடுகிறார்கள்‌ 
(நெகே 8116), 

இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ எல்லா 
பண்டிகைகளையும்‌ சந்தோஷமாய்‌ 
ஆசரிக்கவேண்டும்‌. அதிலும்‌ விசேஷமாக, 
கூடாரப்பண்டிகையை அவர்கள்‌ 
சந்தோஷத்தோடு 
சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்த சபையார்‌ 
எல்லாரும்‌ தங்களுக்கு கூடாரங்களைப்‌ 
போட்டு, அந்தக்‌. கூடாரங்களில்‌ 
குடியிருக்கிறார்கள்‌. 


மலைகளிலிருந்து 
வந்த கிளைகளை, அவரவர்‌ 

வீடுகள்மேலும்‌. தங்கள்‌ 
தேவனுடைய 


நெகேமியா 
NEHEMIAH - COMMENTARY 


- விரிவுரை 


QOODNENS 
PUBLISHERS 


இப்படியே நூனின்‌ குமாரனாகிய 
யோசுவாவின்‌ நாட்கள்முதல்‌ அந்நாள்‌ மட்டும்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ செய்யாதிருந்து 
இப்பொழுது செய்தபடியால்‌, மிகுந்த 
'சந்தோஷமுண்டாயிருக்கிறது. முதலாம்‌ 
நாள்தொடங்கிக்‌ கடைசி நாள்மட்டும்‌, 
தினம்தினம்‌ தேவனுடைய நியாயப்பிரமாண 
புஸ்தகம்‌ வாசிக்கப்படுகிறது: ஏழுநாள்‌ 
பண்டிகையை ஆசரிக்கிறார்கள்‌; 
எப்பாய்தாளோவெளில்‌, முறைமையின்படியே 
விசேஷித்த ஆசரிப்பு நாளாயிருக்கிறது 
(நெகே 81718). 


கூடாரங்களில்‌ குடியிருப்பது இஸ்ரவேல்‌ 
பிரயாணத்தை 
(லேவி 2339-43; 
உபா 13-15). எகிப்து தேசத்தில்‌ 
அடிமைகளாக இருந்த இஸ்ரவேல்‌ புத்திரரைக்‌. 
கர்த்தர்‌ கானான்‌ தேசத்திற்கு அழைத்துச்‌ 
செல்கிறார்‌. வனாந்தரத்தின்‌ வழியாக 40 
வருஷக்காலத்திற்கு இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
பிரயாணம்‌ பண்ணுகிறார்கள்‌. இந்த 
40 வருஷக்காலத்தில்‌ அவர்களில்‌ யாரும்‌ 
மச்சுப்பாவப்பட்டவீடுகளில்‌ குடியிருக்கவில்லை. 
கூடாரங்களில்‌ குடியிருந்தார்கள்‌. 
தங்களுடைய முன்னோர்‌ கூடாரங்களில்‌ 
குடிமிருந்ததை நினைவுகூரும்‌ விதமாக, 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌  கூடாரங்களின்‌ 
பண்டிகையைக்‌ கொண்டாடுகிறார்கள்‌. இந்தப்‌ 
பண்டிகைக்‌ காலத்தில்‌ ஜனங்கள்‌ கர்த்தரை 
தியானித்து, அவரை ஆராதிப்பது வழக்கம்‌. 
யோனா ஒரு சூரைச்‌ செடியின்கீழ்‌ 
அமர்ந்திருந்தான்‌. கர்த்தர்‌ நினிவே 
பட்டணத்தாருக்கு என்ன செய்யப்போகிறார்‌ 
என்பதைக்‌ காண்பதற்கு வாஞ்சையோடு 
இருந்தான்‌. (யோனா 4:5) இஸ்ரவேல்‌. 
புத்திரரும்‌ வருஷத்திற்கு ஒருதரம்‌ 
கூடாரங்களில்‌ அமர்ந்திருந்து கர்த்தர்‌ 
தங்களுக்குச்‌ செய்திருக்கும்‌ நன்மைகளையும்‌, 
கர்த்தர்‌ நிறைவேற்றப்‌ போகும்‌ 
வாக்குத்தத்தங்களையும்‌ தியானிக்கிறார்கள்‌. 
இக்காலத்தில்‌ கர்த்தருடைய 
தீர்க்கதரிசிகள்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்குப்‌ பல. 
காரியங்களை  முன்னறிவித்திருக்கிறார்கள்‌. 
கர்த்தருக்குக்‌ காத்திருப்பது, கர்த்தருடைய 
வார்த்தையைத்‌ தியானிப்பது, தங்களுடைய 
முழு ஆத்துமாவோடும்‌, முழு மனதோடும்‌, 
வன்‌ இருதயத்தோடும்‌ ர்‌ 
ஒப்புக்‌ கொடுப்பது ஆகிய 
காரியங்களில்‌ இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
செலுத்துகிறார்கள்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


கூடாரங்களின்‌ 

வருஷத்திற்கு ஒருதரம்‌ ரவேல்‌ 
புத்திரருக்கு ஆவிக்குரிய எழுப்புதல்‌ 
உண்டாகும்‌. இதுபோன்ற ஒரு 
பண்டிகையில்தான்‌ இயேசு கிறிஸ்து தாகமாக 
ஜீவத்தண்ணீரைக்‌ 

வாக்குப்பண்ணுகிறார்‌. 

737-39), ்‌ 


பண்டிகையில்‌ 
இஸ்ரவேல்‌ 


அனைவரையும்‌ கர்த்தர்‌ ஆசீர்வதிக்கிறார்‌ 
இஸ்ரவேல்‌ 

கூடாரப்பண்டிகையை 

இப்பொழுது 

அவர்கள்‌ 

சந்தோஷமுண்டாயிருக்கிறது. - 

வருஷங்களாக 

கர்த்தருடைய 

கீழ்ப்படியவில்லை. மோசேயின்‌ பிரமாணத்தில்‌ 

கூறப்பட்டிருக்கும்‌ பண்டிகைகளையும்‌, 


தெகேமியா - விரிவுரை 
NEHEMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சடங்குகளையும்‌ இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
ஆசரிக்கவில்லை. யோசுவாவின்‌ காலத்திற்குப்‌ 
பின்பு இப்போதுதான்‌ கூடாரங்களின்‌ 
பண்டிகையை இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ மறுபடியும்‌ 
ஆசரிக்கிறார்கள்‌. சில இடங்களில்‌ பஸ்கா 
பண்டிகையைக்கூட இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ பல 
வருஷங்களாக ஆசரிக்காமல்‌ 
இருந்திருக்கிறார்கள்‌. (தாளா 30:5,26;. 
நோளா 3518). 


கூடாரப்பண்டிகையின்‌ 
மிகவும்‌ ஆசீர்வாதமானது. 
எப்போதுமே விசேஷ நாளாக 
இயேசு கிறிஸ்து கூடாரப்‌ 
கடைசி நாளில்தான்‌ 
விசுவாசமாயிருக்கிறவன்‌ 
உள்ளத்திலிருந்து ஜீவத்தண்ணீருள்ள நதிகள்‌ 

"என்று வாக்குப்பண்ணினார்‌ 
(யோவான்‌ 7:37 -39). 


கடைசி நாள்‌ 
கடைசி நாள்‌ 


இருக்கும்‌. 





i= FTE 
TT 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ கர்த்தருடைய 
சமுகத்திலே தங்களைத்‌ 
உபவாசம்பண்ணுகிறார்கள்‌ 
உபவாசம்பண்ணுகிற 
வனப்பகுதியில்‌ 
(நெகே 91-3) 


அவர்‌! 
விதம்‌ த 
சொல்லப்பட்டிருக்கிறது. 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ கர்த்தரிடத்தில்‌ 
ஜெபப்பண்ணுகிறார்கள்‌. அவர்கள்‌ 
கர்த்தருடைய பிரமாணத்திற்கு கீழ்ப்டிவதாக 
உறுதியான உடன்படிக்கை பண்ணுகிறார்கள்‌ 
(நெகே 9:4-38), 


உபவாசமும்‌ ஜெபமும்‌ 
பநெகே 9:1-8. 


நெகே 8. மாதம்‌ 
இருபத்துதாலரத்தேதியிலே. “இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ உபவாசம்பண்ணி, 
இரட்டுடுத்தி, தங்கன்மேல்‌ 
புழுதியைப்‌ போட்டுக்‌ 
கொண்டவர்களாய்க்‌ கூடிவந்தார்கள்‌.. 


நெகே 9:2. இஸ்ரவேல்‌ சந்ததியார்‌ 
மறுஜாதியாரையெல்லாம்‌. 
விட்டுப்பிரிந்து வந்து நின்று, தங்கள்‌ 
பாவங்களையும்‌, தங்கன்‌ பிதாக்களின்‌ 
அக்கிரமங்களையும்‌ 
அறிக்கையிட்டார்கள்‌. 


நெகே 9:3. அவர்கண்‌ ன; 
தங்கள்‌ நிலையில்‌ ண்‌ றார்கள்‌; 
அப்பொ ஒரு ஜாமமட்டும்‌. 
அவர்களுடைய தேவனாகிய கர்த்தரின்‌ 
தியாயப்பிரமாணப்‌ புஸ்தகம்‌ 
வாசிக்கப்பட்டது; பின்பு. ஒரு 
ஜாமமட்டும்‌ அவர்கள்‌ பாவ அறிக்கை 
பண்ணி, தங்கள்‌: தேவனாகிய 
கர்த்தரைப்‌ பணித்து கொண்டார்கள்‌. 


திருந்து, 


நெகேமியா 
NEHEMIAH - COMMENTARY 


- விரிவுரை 


QOODNENS 
PUBLISHERS 


EE த 
இருபத்துநாலாந்தேதியிலே. 
உபவாசம்பண்ணி, இரட்டுடுத்தி, தங்கள்மேல்‌ 
புழுதியப்‌ போட்டுக்கொண்டவர்களாய்க்‌ 
கூடிவருகிறார்கள்‌ (நெகே 9:1). இவர்கள்‌ 
ஒருவேளை நெகேமியாவின்‌ உத்தரவு 
பிரகாரம்‌ உபவாசம்பண்ண 
கூடிவந்திருக்கலாம்‌. இந்த உபவாசம்‌ 
மனுஷரால்‌ நியமிக்கப்பட்டிருக்கிறது. இது 
கர்த்தரால்‌ தெரிந்துகொள்ளப்பட்ட 
உபவாசமாயிருக்கிறது. 


நியாயப்பிரமாணத்தின்படி 
கூடாரங்களின்‌ பண்டிகை ஏழாவது மாதம்‌ 15 
ஆம்‌ தேதியிலிருந்து 22 ஆம்‌ தேதி 
வரையிலும்‌ நடைபெறும்‌. இங்கு 24 ஆம்‌ 
தேதி வரையிலும்‌ பண்டிகை ஆசரிக்கப்‌ 
படுகிறது. நியாயப்பிரமாணத்தை 
வாசிப்பதற்கும்‌, கர்த்தருடைய 
பிரமாணத்திற்குக்‌ கீழ்ப்படிவதாக ஜனங்கள்‌ 
தங்களை ஒப்புக்கொடுப்பதற்கும்‌ மேலும்‌ 
இரண்டு நாட்களாயிற்று 

“மனுஷன்‌ தன்‌ ஆத்துமாவை 
ஒடுக்குகிறதும்‌, தலைவணங்கி 
நாணலைப்போல்‌ இரட்டிலும்‌ சாம்பலிலும்‌ 
படுத்துக்கொள்ளுகிறதும்‌, எனக்கு பிரியமான 
உபவாச நாளாயிருக்குமோ?' 
உபவாசமென்றும்‌ கர்த்தருக்குப்‌ 
நாளென்றும்‌ சொல்லுவாய்‌?" (ஏசா 58:5), 

உபவாசம்பண்ண 


கூடிவந்திருக்கி| 
இன்றேல்‌ த்தார்‌! ததன்‌ 
தேவனுடைய ஆலயத்தின்‌ பிரசாரங்களில்‌ 
கூடிவந்திருக்கலாம்‌. அவர்கள்‌ எல்லோரும்‌ 
இரட்டுடுத்தினவர்களாகவும்‌, தங்கள்மேல்‌ 
புழுதியைப்‌ போட்டுக்கொண்டவர்களாகவும்‌ 
கூடிவந்திருக்கிறார்கள்‌.  இரட்டுடுத்துவதும்‌ 

தங்கள்மேல்‌ புழுதியைப்‌ போட்டுக்கொள்வதும்‌, 
துக்கத்திற்கும்‌, புலம்பலுக்கும்‌ அடையாளம்‌. 


இஸ்ரவேல்‌ 
மோசேயின்‌ 


வாசிக்கப்பட்டபோது, 


ஜனத்தாருக்கு முன்பாக 
நியாயப்பிரமாணம்‌ 
ஜனங்கள்‌ மிகவும்‌ 
அழுதார்கள்‌. அப்போது எஸ்றாவும்‌ 
நெகேமியாவும்‌, லேவியரும்‌ ஜனங்களைப்‌ 
பார்த்து நீங்கள்‌ துக்கப்படவும்‌ அழவும்‌ 
வேண்டாம்‌” (நெகே 89) என்று 
சொன்னார்கள்‌. ஆனால்‌ இப்போதோ 
அவர்கள்‌ துக்கப்பட்டு அழவேண்டிய காலம்‌ 
வந்திருக்கிறது. நெகேமியா அவர்களை 
உபவாசம்பண்ணி துக்கப்பட்டு 
அழச்சொல்லுகிறார்‌. 





செகேமியா 


i FTE 
TT 


உபவாச நாளிலே இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
தங்களுடைய பாவங்களையும்‌, 
அக்கிரமங்களையும்‌ விட்டு விலகவேண்டும்‌. 
இதுவே கர்த்தருக்கு பிரியமான உபவாசம்‌. 
அவிழ்க்கிறதும்‌, 

பிணையல்களை 
நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை 
விடுதலையாக்கிவிடுகிறதும்‌, 
நுகத்தடிகளையும்‌ உடைத்துப்போடுகிறதும்‌, 
பசியுள்ளவனுக்கு உன்‌ ஆகாரத்தைப்‌ 
பகிர்ந்துகொடுக்கிறதும்‌, துரத்துண்ட 
சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்துக்‌ 
கொள்ளுகிறதும்‌, வஸ்திரமில்லாதவனைக்‌ 
கண்டால்‌ அவனுக்கு வஸ்திரங்‌ 
கொடுக்கிறதும்‌, உன்‌ மாம்சமானவனுக்கு 
உன்னை ஒளிக்காமலிருக்கிறதும்‌ அல்லவோ 
எனக்கு உகந்த உபவாசம்‌" (ஏசா 58:67). 


அக்கிரமத்தையும்‌ விட்டு 
இரப்‌ தினா, 


பும்‌ 
போட்டுக்கொள்வதினாலோ 
பிரயோஜனமுமில்லை. சவத்தை (ஒட்டு 
விலகாத உபவாசம்‌ மெய்யான உபவாசமல்ல. 
அது மாய்மாலமான உபவாசம்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ இப்போது 
மெய்யாகவே உபவாசம்பண்ணுகிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ சந்ததியார்‌ 
மறுஜாதியாரையெல்லாம்‌ விட்டுபபிரிந்து வந்து 
ள்‌ பாவங்களையும்‌, தங்கள்‌ 
அக்கிரமங்களையும்‌ 
அற்க்கைபிடுறர்கள்‌ (ந்கே 92) 


உபவாச நாளிலே இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
கர்த்தரிடத்தில்‌ ஜெபம்பண்ணுகிறார்கள்‌. 
அவர்கள்‌ கர்த்தரோடு 
ஐக்கியமாயிருக்கிறார்கள்‌. 

“நீ தேசத்தின்‌ எல்லா ஜனத்தோடும்‌. 
ஆசாரியர்களோடும்‌ சொல்லவேண்டியது. 
என்னவென்றால்‌, நீங்கள்‌ இந்த எழுபது 
வருஷமாக ஐந்தாம்‌ மாதத்திலும்‌ ஏழாம்‌ 
மாதத்திலும்‌ உபவாசம்பண்ணி 
'துக்கங்கொண்டாடின போது நீங்கள்‌ 
எனக்கென்றுதானா. உபவாசம்‌ 
பண்ணினீர்கள்‌?" (சக 7:5) 


பாவத்தையும்‌ 
விலகாமல்‌ 
தங்கள்மேல்‌ 


- விரிவுரை 
NEHEMIAH - COMMENTARY 


இஸ்ரவேல்‌ சந்ததியார்‌ 
ஐக்கியமாமிருப்பதற்காக, 

ஜெபத்திலே பேசுகிறார்கள்‌. ஜெயமில்லாத 

ம்‌, ஆத்துமா இல்லாத சரீரம்‌. 

செத்துப்போன பிரேதம்‌ 

றது. உபவாசத்தில்‌ ஜெபம்‌ 

கலந்திருக்கவேண்டும்‌. இதுவே 


உபவாசம்‌. 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
நாளிலே கர்த்தருடைய 
செவிகொடுக்கிறார்கள்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
வார்த்தையின்‌ மூலமாக அவர்களோடு 
பேசுகிறார்‌. கர்த்தரின்‌ நியாயப்பிரமாண 
புஸ்தகம்‌ அவர்களுக்கு வாசிக்கப்படுகிறது. 
நியாயப்பிரமாண புஸ்தகம்‌ ஒரு 
கண்ணாடியைப்‌ போன்றது. கண்ணாடியில்‌ 
நம்முடைய முகத்தைப்‌ பார்ப்பதுபோல, 
நியாயப்பிரமாண புஸ்தகத்திலே நம்முடைய 
பாவங்களையும்‌ அக்கிரமங்களையும்‌. 
பார்க்கலாம்‌. 


கர்த்தரோடு 
அவரோடு 


பாவங்களை 
அங்கள்‌ த்கும்‌. நம்முடைய பாவங்களை 
அறிக்கையிட்டு விலகி வருவதற்கும்‌, 
நியாயப்பிரமாண புஸ்தகம்‌ ஒரு 
கண்ணாடியைப்போல உதவி செய்யும்‌. 


இஸ்ரவேல்‌. ஜனத்தார்‌ 
உபவாசம்பண்ணும்‌ காலத்தை இரண்டாகப்‌ 
பிரிக்கிறார்கள்‌. அவர்கள்‌ மூன்று மணி நேரம்‌ 
தேவனாகிய கர்த்தரின்‌ வேதப்புஸ்தகத்தை 
வாசித்து தியானிக்கிறார்கள்‌. அதன்‌ பின்பு 
வம்‌ நங்கள்‌ 

செய்து 


இஸ்ரவேல்‌ சந்ததியார்‌ எழுந்திருந்து. 
தங்கள்‌ நிலையில்‌ நிற்கிறார்கள்‌: அப்பொழுது 
ஒரு ஜாமமட்டும்‌ அவர்களுடைய தேவனாகிய 
கர்த்தரின்‌ நியாயப்பிரமாணப்‌ புஸ்தகம்‌. 
வாசிக்கப்படுகிறது: பின்பு ஒரு ஜாமமட்டும்‌. 


கொள்கிறார்கள்‌ (நெகே 9:3). 





செகேமியா 


i FTE 
TT 


அவர்கள்‌ மொத்தம்‌ ஆறுமணி நேரம்‌ 
உபவாசம்பண்ணுகிறார்கள்‌. இந்த ஆறுமணி 
நேரத்தில்‌ அவர்கள்‌ கொஞ்ச நேரத்தைக்கூட 
வீணாக்கவில்லை. அவர்களுடைய உபவாசம்‌ 
கர்த்தருக்கு பிரியமான உபவாசமாயிருக்கிறது. 
அவர்கள்‌ ஆறுமணி நேரமாக கர்த்தருடைய 
சமுகத்திலே காத்திருக்கிறார்கள்‌. தாங்கள்‌ 
களைப்படைந்து விட்டதாகவோ, 
சோர்ந்துபோய்விட்டதாகவோ அவர்கள்‌ 
முறையிடவில்லை. 


கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்‌ 
பெகே 9:4-6 


நெகே 9:4. யெசுவா, பானி, கத்மியேல்‌, 


பின்பு லேவியரான 
கத்மியேல்‌, பானி, 
செரெயியா, ஒதிய, 
பெத்தகியா என்பவர்கள்‌ 
பார்த்து: நீங்கள்‌ 
அநாதியாய்‌ 


ஆசாப்நெயர, 
செயனியர, 
ஜனங்களைப்‌ 
எழுந்திருந்து, 
என்றென்றைக்குமிருக்கிற உங்கள்‌. 
தேவனாகிய கர்த்தரை 
ஸ்தோத்திரியுங்கள்‌ என்று சொல்லி, 
கர்த்தரை நோக்கி: எத்த ஸ்துதி 
ஸ்தோத்திரத்துக்கும்‌ மேலான 
உம்முடைய மகிமையுன்ன நாமத்துக்கு. 
ஸ்தோத்திரமுண்டாவதாக. 


நெகே 9:8. நீர்‌ ஒருவரே கர்த்தஸ்‌: நீர்‌ 
வானங்களையும்‌, வானாதி 
வானங்களையும்‌, அவைகளுடைய சர்வ 
சேனைகளையும்‌, பூமியையும்‌ 
அதிலுன்ன எல்லாவற்றையும்‌, 
சுமுத்திரங்கனையும்‌ அவைகளிலுன்ன 
எல்லாவற்றையும்‌ உண்டாக்கினீர்‌; 
அவைகளையெல்லாம்‌. நீர்‌ 
காப்பாற்றுகிறீரி வான சேனைகள்‌ 
உம்மைப்‌ பணித்துகொள்ளுகிறது. 


- விரிவுரை 
NEHEMIAH - COMMENTARY 


இஸ்ரவேல்‌. 
உபவாசம்பண்ணின விதம்‌ 
வசனப்பகுதியில்‌ விவரிக்கப்பட்டிருக்கிறது. 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ கர்த்தருடைய 
சமுகத்திலே உபவாசம்பண்‌ ணுவதற்கு, 
ஒரு சில ஊழியக்காரர்கள்‌ உதவி 
செய்கிறார்கள்‌. அவர்களுடைய பெயர்கள்‌ 
இந்த வசனப்பகுதியில்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. 


இந்த 


பானி, கத்ரியேல்‌, 
செப்பனியா, புன்னி, செரெபியா, பானி, 
கெனானி என்பவர்கள்‌" (நெகே 9:4), 
£யெசுவா, கத்மியேல்‌, பானி, ஆசாப்நெயா, 
செரெபியா, ஒதியா, செபனியா, பெத்தகியா 
என்பவர்கள்‌! (நெகே 9:5) உபவாச 
ஜெபத்திற்கு உதவியாயிருக்கிறார்கள்‌. 


இந்த லேலியர்கள்‌ எல்லோரும்‌. 
தங்கள்‌ தேவனாகிய கர்த்தரை நோக்கி 
மகாசத்தமாய்‌ ஓலபிடுகிறார்கள்‌. அவர்கள்‌ 
உபவாசம்பண்ண கூடிவந்திருக்கிற 
ஜனங்களை ஜெபத்திலே வழிநடத்துகிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ ஒருவேளை எட்டு 
வெவ்வேறு சபையாராக கூடி வந்திருக்கலாம்‌ 
என்றும்‌, ஒவ்வொரு சபையாருக்கும்‌ ஒரு 
லேவியர்‌ வீதமாக, அவர்களை ஜெபத்தில்‌ 
வழிநடத்துகிறார்கள்‌. என்றும்‌ 
வேதபண்டிதர்களில சிலர்‌ கருத்து 
சொல்லுகிறார்கள்‌. 

இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ கர்த்தருடைய 
சமுகத்திலே ஜெபம்பண்ண 
கூடிவந்திருக்கும்போது என்னென்ன 
காரியங்களை செய்கிறார்கள்‌ என்னும்‌ 
விவரமும்‌. இந்த  வசனப்பகுதியில்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர்‌ தாமே தமது 
கிருபையினால்‌ இஸ்ரவேலின்‌ பாவங்களை 
மன்னிக்கவேண்டும்‌ என்றும்‌, கர்த்தருடைய 
கிருபையும்‌ இரக்கமும்‌ தங்களுக்கு 
கிடைக்கவேண்டும்‌ என்றும்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ ஜெபம்பண்ணுகிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ 
உபவாசம்பண்ணும்போது 
குதிக்கிறார்கள்‌. 
உபவாசம்பண்ணினாலும்‌, 
துதிப்பதற்கு தடையேதுமில்லை. நாம்‌ 
கர்த்தருடைய சமுகத்தில்‌ வரும்‌ எல்லா 
வேளையிலும்‌. அவரை நன்றியோடு. 
துதிக்கலாம்‌. நம்முடைய நாவிலே 
கர்த்தரைத்‌ துதிக்கும்‌ துதி எப்போதும்‌ 
நிரம்பியிருக்கவேண்டும்‌. 


ஜனத்தார்‌ 
கர்த்தரைத்‌ 

நாம்‌ 
கர்த்தரைத்‌ 





i THE 
TT 


உபவாச ஜெபத்திற்கு தலைமை தாங்கி 
நடத்துகிற லேவியர்கள்‌, இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாரை நோக்கி, “நீங்கள்‌ எழுந்திருந்து 
அநாதியாய்‌ என்றென்றைக்குமிருக்கிற 
உங்கள்‌ தேவனாகிய கர்த்தரை 
ஸ்தோத்திரியுங்கள்‌” (நெகே என்று 
சொல்லுகிறார்கள்‌. 
லேவியர்‌ இஸ்ரவேல்‌ 
துதிக்க சொல்லிவிட்டு, 
கர்த்தரைத்‌ துதிக்கிறார்கள்‌. 
கர்த்தரை நோக்கி, 
ஸ்தோத்திரத்துக்கும்‌ 
மகிமையுள்ள 
ஸ்தோத்திரமுண்டாவதாக. நீர்‌ 
கர்த்தர்‌: நீர்‌ வானங்களையும்‌, 
ம்‌ அவைகளுடைய 
பூமியையும்‌ அதிலுள்ள 
சமுத்திரங்களையும்‌ 
எல்லாவற்றையும்‌ 
அவைகளையெல்லாம்‌ நீர்‌ 
ர்‌: வான சேனைகள்‌ உம்மைப்‌ 
பணிந்துகொள்ளுகிறது" (நெகே 9:56) என்று 
சொல்லி துதிக்கிறார்கள்‌. 


9:5) 


ஜனங்களை 
அவர்களும்‌ 

எந்த 

மேலான 


த்தரே எல்லாவற்றையும்‌ 
உண்டாக்கினவர்‌. அவரே சர்வசிருஷ்டிகர்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ கர்த்தரைத்‌ 
துதிக்கும்போது எழுந்திருந்து 
துதிக்கவேண்டும்‌ லேலியர்கள்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 


இஸ்ரவேலின்‌ தேவனாகிய 
ஒருவரே. அவர்‌ ஒருவரே கர்த்தர்‌. 
எல்லாவற்றையும்‌ உண்டாக்கினர்‌. 
சர்வசிருஷ்டிகளையும்‌ 
ஆகையினால்‌: 
கர்த்தரைப்‌. 
கர்த்தருடைய நாமமே 
மேலான நாமம்‌. 


என்று 


கர்த்தர்‌ 
அவரே 
கர்த்தர்‌ 
காப்பாற்றுகிறார்‌. 
சர்வசிருஷ்டிகளும்‌ 
பணிந்துகொள்கிறது. 
எல்லா நாமத்திற்கும்‌ 


கர்த்தருடைய கிருபை 
நெகே 9:7-31 


நெகே 27. ஆபிராமைத்‌: 
தெரிந்துகொண்டு, அவனை ஊர்‌ 
என்னும்‌ கல்தேயமின்‌: 
பட்டணத்திலிருத்து புறப்படப்பண்ணி, 
அவனுக்கு ஆபிரகாம்‌ என்னும்‌ பேரிட்ட 
தேவனாகிய கர்த்தர்‌ நீர்‌. 


செகேமியா 
NEHEMIAH - COMMENTARY 


- விரிவுரை 


QOODNENS 
PUBLISHERS 


நெகே 8:8. அவன்‌ இருதயத்தை 
உமக்கு முன்பாக உண்மையுள்ள. 
தாகக்கண்டு, கானானியர்‌, ஏத்தியர்‌, 
எமோரியம்‌, பெரிசியர்‌, எபூசியர்‌, 
கிர்காசியநுடைய தேசத்தை அவன்‌ 
சத்ததிக்குக்‌ கொடுக்கும்படி, அவனோடு, 
உடன்படிக்கைபண்ணி, ம்முடைய 
வார்த்தைகளை திறைவேற்றினீர்‌; நீர்‌ 
தீதியுன்னவர்‌. 


நெகே 99. எகிப்திலே எங்கள்‌ 
பிதாக்கள்‌ அநூபவித்த சிறுமையை தீர்‌ 
கண்டு, சிவந்த சமுத்திரத்தில்‌ அவர்கள்‌. 
கூப்பிடுதலைக்‌ கேட்டீர்‌. 


பார்வோனிடத்திலும்‌, 
எல்லா 
ஊழியக்காரரிடத்திலும்‌, அவன்‌ 
தேசத்தின்‌ சகல்‌ ஜனத்தினிடத்திலும்‌, 
அடையாளங்களையும்‌ 
அற்புதங்களையும்‌ செய்தீர்‌; அவர்கள்‌. 
உமது ஜனங்களை அகத்தையாய்‌ 
நடத்தினார்கள்‌ என்பதை. 
அறித்திருத்தீர்‌; இப்படியே 
இத்நான்‌ வரைக்கும்‌. இருக்கிறபடி. 
உமக்குக்‌ கீர்த்தியை உண்டாக்கினீர்‌. 


நெகே 9:11. நீர்‌ அவர்களுக்கு முன்பாகச்‌ 
சமுத்திரத்தைப்‌ பிரித்ததிணால்‌, கடலின்‌ 
நடுவாகக்‌ கால்நனையாமல்‌ 
நடந்தார்கள்‌; வலுவான தண்ணீர்களிலே 
கல்லைப்‌ போடுகிறதுயோல, 
அவர்களைத்‌: தொடர்ந்தவர்களை 
ஆழங்களிலே போட்டுவிட்டீர்‌. 


நெகே 91௨ நீர்‌ பகலிலே 
'மேகஸ்தம்பத்தினாலும்‌, அவர்கள்‌. 
நடக்கவேண்டிய வழியை அவர்களுக்கு 
வெளிச்சமாக்க. இரவிலே 
அக்கினிஸ்தம்பத்தினாலும்‌, அவர்களை 
வழிநடத்தினீர்‌. 


நெகே 9:13. தீர்‌ சீனாய்மலையிலிறங்கி, 
வானத்திலிருந்து அவர்களோடே பேசி, 
அவர்களுக்குச்‌. செம்மையான 
தீதிதியாயங்களையும்‌, நல்ல்‌ 
கட்டளைகளும்‌ கற்பனைகளுமாகிய 
உண்மையான ிரமாணங்களையும்‌. 


கொடுத்தீர்‌. 





f= FTE 
TT 


நெகே ரக. உமது பரிசுத்த 
ஓய்வுநாளை: அவர்களுக்குத்‌ 
தெரியப்படுத்தி, உமது தாசனாகிய 
மோசேயைக்கொண்டு, அவர்களுக்குக்‌ 
கற்பனைகளையும்‌, கட்டளைகளையும்‌, 
தியாயப்பிரமாணங்களையும்‌ 


கற்பித்தீர்‌. 


நெகே 945. அவர்கள்‌ பசிக்கு 
வானத்திலிருந்து அப்பம்‌ கொடுத்து, 
அவர்கள்‌. தாகத்துக்குக்‌. 
கன்மலையிலிருந்து தண்ணீர்‌ 
புறப்படப்பண்ணி, தீர்‌ அவர்களுக்குக்‌ 
கொடுப்பேன்‌ என்று ஆணையிட்ட 
தேசத்தைச்‌  சுதந்தரித்துக்கொள்னப்‌ 
பிரவேசியுங்கன்‌ என்று அவர்களுக்குச்‌. 
சொன்னீர்‌. 


நெகே 9:16. எங்கள்‌ பிதாக்கனாகிய 
அவர்களோ அகங்காரமாய்‌ நடத்து, 
தங்கள்‌ கழுத்தைக்‌ கடினப்படுத்தி, 
உம்முடைய கற்பனைகளுக்குச்‌. 
செவிகொடாதே போனார்கள்‌. 


நெகே 9:17. அவர்கள்‌ செவிகொடுக்க 
மனதில்லாமலும்‌, அவர்களிடத்திலே நீர்‌ 
செய்த உம்முடைய அற்புதங்களை 
தநினையாமலும்‌ போய்‌, தங்கள்‌ 
கழுத்தைக்‌ கடினப்படுத்தி, தங்கள்‌. 
அடிமைத்தனத்துக்குத்‌ திரும்பும்படிக்கு. 
அவர்கள்‌ கலகம்பண்ணி, ஒரு 
தலைவனை ஏற்படுத்தினார்கன்‌;. 
ஆகிலும்‌ வெகுவாய்‌ மன்னிக்கிறவரும்‌, 
இரக்கமும்‌ மணஉருக்கமும்‌, நீடிய 
சாந்தமும்‌, மகா 
கிருபையுமுன்னவருமான தேவனாகிய 
நீர்‌ அவர்களைக்‌ கைவிடவில்லை. 


நெகே 918. 
வார்ப்பிக்கப்பட்ட ஒரு 
கன்றுக்குட்டியைத்‌ தங்களுக்கு. 
உண்டாக்கி: இது உன்னை எகிப்திலி. 
ருந்து கொண்டுவந்த உன்‌ தெய்வம்‌ 
என்று சொல்லி, கோபஞுட்டத்தக்க. 
பெரிய அக்கிரமங்களைச்‌. 
செய்திருந்தாலும்‌, 


அவர்கள்‌. 


செகேமியா 
NEHEMIAH - COMMENTARY 


- விரிவுரை 


QOODNENS 
PUBLISHERS 


நெகே 9:19. தீர்‌ உம்முடைய மிகுத்த 
மனஉருக்கத்தின்படியே அவர்களை 
வனாத்தரத்திலே கைவிடவில்லை; 
அவர்களை வழிநடத்தப்‌ பகலிலே 
மேகஸ்தம்பமும்‌, அவர்களுக்கு. 
வெளிச்சத்தையும்‌ அவர்கள்‌ 
நடக்கவேண்டிய வழியையும்‌ காட்ட 
இரவிலே. அக்கினிஸ்தம்பமும்‌, 
அவர்களை விட்டு விலகவில்லை. 


நெகே 9:20. அவர்களுக்கு அறிவை 
உணர்த்த உம்முடைய நல்‌ ஆவியைக்‌ 
கட்டனையிட்டீர்‌ அவர்கள்‌ வாய்க்கு 
உம்முடைய மன்னாவை அருளி, 
அவர்கள்‌ தாகத்துக்குத்‌ தண்ணீரைக்‌. 


இப்படி நாற்பது 
வனாந்தரத்தில்‌ 
ஒன்றும்‌. 
அவர்களைப்‌ 
அவர்கள்‌. 
பழமையாய்ப்‌ 
அவர்கள்‌ கால்கள்‌. 


குறைவுபடாதபடிக்கு, 
பராமடித்துவத்தீர்‌; 
வஸ்திரங்கள்‌ 
'போகவுமில்லை, 
வீங்கவுமில்லை. 


நெகே 9:22. அவர்களுக்கு 
ராஜ்யங்களையும்‌ ஜனங்களையும்‌. 
ஒப்புக்கொடுத்து, அவைகளை எல்லை 
எல்லையாக அவர்களுக்குப்‌ பங்கிட்டீர்‌; 
எஸ்போனின்‌ ராஜாவாகிய சீகோனின்‌: 
தேசத்தையும்‌, பாசானின்‌ ராஜாவாகிய 
ஓகின்‌ தேகத்தையும்‌ 
கட்டிக்கொண்டார்கள்‌. 


நெகே 9:28. அவர்கள்‌ பின்னைகளை 
வானத்து நட்சுத்திரங்கனைப்போலப்‌ 
பெருகப்பண்ணி, சுதந்தரித்துக்‌: 
கொள்ளும்படி. நீர்‌ அவர்கள்‌ 
பிதாக்களூக்குச்‌ சொன்ன தேசத்திலே 
அவர்களை அழைத்துவத்தீர்‌. 


நெகே 9:24. அப்படியே பின்னைகள்‌ 
உட்பிரவேசித்து, தேசத்தைச்‌ 
சுதந்தரித்துக்‌ கொண்டார்கள்‌; 
அவர்களுக்கு முன்பாக தேசத்தின்‌ 
குடிகனாகிய கானானியரைத்‌ தாழ்த்தி, 
அவர்களையும்‌ அவர்கள்‌ 
ராஜாக்களையும்‌, தேசத்தின்‌ 
ஜனங்களையும்‌, தங்கள்‌ இஷ்டப்படி. 
செய்ய, அவர்கள்‌ கையிலே 
ஒப்புக்கொடுத்தீர்‌. 





i FTE 
TT 


நெகே 9:25. அவர்கள்‌ அரணான 
பட்டணங்கனையும்‌, செழுமையான 
பூமியையும்‌ கட்டிக்கொண்டு, சகலவித 
உடமைகன்‌ நிறைந்த வீடுகளையும்‌, 
வெட்டப்பட்ட தரவுகளையும்‌, 
ஏரானமான தத்‌ 
தோட்டங்களையும்‌, 
வத்தோப்புகளையும்‌, விந்தம்‌. 
விருட்சங்கனையும்‌ ௬தந்தரித்துக்‌ 
கொண்டு, புசித்துத்‌ திருப்தியாகிக்‌ 
கொழுத்து, உம்முடைய பெரிய 
தயையினால்‌ செல்வமாய்‌ 
வாழ்ந்தார்கள்‌. 


நெகே 9:26, ஆனாலும்‌ அவர்கள்‌ 
கீழ்ப்படியாதவர்களாகி, உமக்கு. 
விரோதமாய்க்‌ கலகம்பண்ணி, 
உம்முடைய  தியாயப்பிரமாணத்தைத்‌ 
தங்களுக்குப்‌ புறம்பே எறிந்துவிட்டு, 
தங்களை உம்மிடத்தில்‌ திருப்பும்படி. 
அவர்களைத்‌: திடசாட்சியாய்க்‌. 
கடி.ந்துகொண்ட. உம்முடைய 
தீர்க்கதரிசிகனைக்‌ கொன்றுபோட்டு, 
கோபமூட்டுகிற பெரிய 
அக்கிரமங்களைச்‌ செய்தார்கள்‌. 


நெகே 9:27. ஆகையால்‌ அவர்களை 
நெருக்குகிற அவர்கள்‌ சத்துருக்களின்‌ 
கையில்‌ அவர்களை ஓப்புக்கொடுத்தீர்‌; 
அவர்கள்‌ நெருக்கம்‌ அநுபவிக்கிற 
காலத்தில்‌ அவர்கள்‌ உம்மை நோக்கிக்‌ 
கூப்பிடுகிறயோதோ, நீர்‌ 
பரலோகத்திலிருந்து கேட்டு, 
உம்முடைய மிகுந்த இரக்கத்தினால்‌ 
அவர்களை அவர்கள்‌. 
சத்துருக்களின்‌ 

நீங்கலாக்கிவிடுகிற. இரட்சகர்கனை 
அவர்களுக்குக்‌ கொடுத்தீர்‌. 


நெகே 9:28, 
இளைப்பாறுதல்‌ 

உமக்குழுன்பாக. 

பொல்லாப்புச்‌. 

தொடங்கினார்கள்‌; ஆகையால்‌, 
அவர்கள்‌ சத்துருக்கன்‌ அவர்களை 
ஆளும்படிக்கு, அவர்கள்‌ கையிலே 
ஒப்புவித்தீர்‌ அவர்கள்‌ மனத்திரும்பி, 
உம்மை நோக்கிக்‌ கூப்பிட்டயோதோ, 
தீர்‌ பரலோகத்திலிருந்துகேட்டு, 
உம்முடைய 
அதேகத்தரம்‌ 


அவ! 
உண்டான போதே, 
மறுபடியும்‌ 
செய்யத்‌ 


அவர்களை 
'இரக்கங்களின்படியே 
விடுதலையாக்கிவிட்டிர்‌. 


செகேமியா 
NEHEMIAH - COMMENTARY 


- விரிவுரை 


QOODNENS 
PUBLISHERS 


நெகே 9:29, அவர்களை உம்முடைய 
தியாயப்பிரமாணத்துக்குத்‌ திருப்ப 
அவர்களைத்‌: திடசாட்சியாய்க்‌ 
கடிந்துகொண்டீர்‌; ஆனாலும்‌ அவர்கள்‌ 
அகங்காரங்கொண்டு, உம்முடைய 
கற்பனைகளுக்குச்‌  செவிகொடாமல்‌, 
கீழ்ப்படிந்து நடக்கிற மனுஷன்‌ செய்து 
யிழைக்கிற உம்முடைய நீதி 
நியாயங்களுக்கு. விரோதமாகப்‌ 
பாவஞ்செய்து, தங்கள்‌ 
முரண்டுத்தனமாய்‌. 

செவிகொடாமல்‌, 
கடினப்படுத்திக்கொண்டார்கள்‌. 


நெகே 9:90. தீர்‌ அநேக வருஷமாக 
அவர்கள்‌ மேல்‌ பொறுமையாயிருந்து, 
உம்முடைய ஆவியினால்‌ பேசின 
உம்முடைய தீர்க்கதரிசிகளைக்கொண்டு, 
அவர்களைத்‌: திடசாட்சியாய்க்‌ 
கடித்துகொண்டாலும்‌, அவர்கள்‌ 
செவிகொடாதபடியினாலே, அவர்களை 
அந்நிய தேசஜனங்களின்‌ கையில்‌ 
ஒப்புக்கொடுத்‌ தீர்‌. 


நெகே 951. ஆகிலும்‌ உம்முடைய 
மிகுத்த இரக்கங்களின்‌ படியே, 
அவர்களை நிர்முலமாக்காமலும்‌ 
அவர்களை கைவிடாமலும்‌ இருந்தீர்‌; நீர்‌ 
கிருபையும்‌ இரக்கமுமுன்ன தேவன்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
ஏராளமான நன்மைகளை 
செய்திருக்கிறார்‌. லேலியரும்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாரும்‌ கர்த்தருடைய கிருபைகளையும்‌, 
இரக்கங்களையும்‌ நன்றியுள்ள. 
இருதயத்தோடு அங்கீகரிக்கிறார்கள்‌ 
கர்த்தர்‌ தங்களுக்கும்‌ தங்களுடைய 
முற்பிதாக்களுக்கும்‌' இதுவரையிலும்‌ 
செய்து வந்த நன்மைகளை, அவர்கள்‌ 
ஒவ்வொன்றாக நினைவுகூருகிறார்கள்‌. 


கர்த்தர்‌ ஆபிராமைத்‌ 
தெரிந்துகொண்டார்‌. அவரை ஊர்‌ என்னும்‌ 
பட்டணத்திலிருந்து 

கர்த்தர்‌ ஆபிராமை 

பேரிட்டு அழைத்தார்‌ 





i= THE] தெகேமியா 
யா்‌ 


ஆபிரகாமின்‌ இருதயம்‌ கர்த்தருக்கு 
முன்பாக உண்மையுள்ளதாகயிருக்கிறது. 
மனுஷன்‌ முகத்தைப்‌ பார்க்கிறான்‌. கர்‌ 


கர்த்தர்‌ ஆபிரகாமோடு உடன்படிக்கை 
பண்ணுகிறார்‌. ஆபிரகாமுக்கும்‌ அவருடைய 
சந்ததியாருக்கும்‌ கானான்‌ தேசத்தைக்‌ 
கொடுப்பதாக கர்த்தர்‌ வாக்குப்பண்ணுகிறார்‌. 
கானான்‌ தேசமானது நல்ல தேசத்திற்கு 
அடையாளமாயிருக்கிறது. கர்த்தர்‌ 
ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணியது. 
மாத்திரமல்ல, அவர்‌ தம்முடைய 
வார்த்தைகளை. நிறைவேற்றிமிருக்கிறார்‌ 
கர்த்தர்‌ தம்முடைய வார்த்தையில்‌ 
உண்மையுள்ளவர்‌. அவர்‌ நீதியுள்ளவர்‌ 
(நெகே 9:8). 


ஆபிரகாமின்‌ இருதயம்‌ கர்த்தருக்கு 
முன்பாக உண்மையுள்ளதாக இருக்கிறது. 
(ஆதி 2212). “எல்லாவற்றைப்‌ பார்க்கிலும்‌. 
இருதயமே திருக்குள்ளதும்‌, 
மகாகேடுள்ளதுமாயிருக்கிறது” (எரே 175). 
ஆனாலும்‌ மனுஷனுடைய இருதயத்தைக்‌ 
கர்த்தர்‌ அறிகிறார்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ எகிப்து தேசத்திலே. 
அடிமைகளாயிருந்தார்கள்‌. 


விடுதலை பண்ணினார்‌. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
கர்த்தருடைய சமுகத்திலே, அவர்‌ 
தங்களுடைய முற்பிதாக்களை எகிப்தின்‌ 
அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்ததை, 
நன்றியுள்ள இருதயத்தோடு 
நினைவுகூருகிறார்கள்‌. 


“எகிப்திலே எங்கள்‌ பிதாக்கள்‌ 
அநுபவித்த சிறுமையை நீர்‌ கண்டு, சிவந்த 
சமுத்திரத்தில்‌ அவர்கள்‌ கூப்பிடுதலைக்‌ 
கேட்டீர்‌ 


பார்வோனிடத்திலும்‌, அவனுடைய 
எல்லா ஊழியக்காரரிடத்திலும்‌, அவன்‌ 
தேசத்தின்‌ சகல ஜனத்தினிடத்திலும்‌, 
அடையாளங்களையும்‌ அற்புதங்களையும்‌ 
செய்தீர்‌: அவர்கள்‌ உமது ஜனங்களை 
அகந்தையாய்‌ நடத்தினார்கள்‌ என்பதை 
அறிந்திருந்தீர்‌; இப்படியே இந்நாள்வரைக்கும்‌ 
இருக்கிறபடி உமக்கு! கீர்த்‌ 
உண்டாக்கினர்‌. 


- விரிவுரை 
NEHEMIAH - COMMENTARY 


நீர்‌ அவர்களுக்கு முன்பாகச்‌ 
சழுத்திரத்தைப்‌ பிரித்ததினால்‌, கடலின்‌ 
நடுவாகக்‌ கால்நனையாமல்‌ நடந்தார்கள்‌; 
்‌ பவல்‌ 

அவர்களைத்‌ 

ஆழங்களிலே. 

9901) என்று 

கர்த்தரிடத்தில்‌ 
செய்த 
கர்த்தரைத்‌ 


சொல்லுகிறார்கள்‌. 
நன்மைகளுக்காக 
குதிக்கிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
பாபிலோன்‌ 
விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள்‌ 
பூர்வகாலத்திலே தங்கள்‌ 


அவர்‌ 
அவர்கள்‌ 


இப்போது 
தேசத்திலிருந்து 
கர்த்தர்‌ 
முற்பிதாக்களை 


தேசத்தில்‌ 
அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்திருக்கிறார்‌ 
என்று சொல்லி, இஸ்ரவேல்‌ ஐனத்தார்‌ 
கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறார்கள்‌. 
கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
எகிப்தின்‌ அலைத்த ந்து 
விடுவித்து, அவர்களை வனாந்தர பாதை 
வயாக வழிநடத்தினார்‌. கர்த்தர்‌ அவர்களை 
மேகஸ்தம்பத்தினாலும்‌, அவர்கள்‌ 
அவர்களுக்கு 
இரவிலே 
வழிநடத்தினார்‌ 


அக்கினிஸ்த। 
(நெகே 912). 


இஸ்ரவேல்‌. க த்தார்‌ எக்‌ 
பிரயாணம்பண்ணிய। 


வேளையிலே. மேகஸ்ம்பம்‌ அல்கல்‌ 
நிழலைக்‌ கொடுத்தது. இரவு வேளையிலே 


தங்கவேண்டும்‌ என்றும்‌, எப்போது பிரயாணம்‌ 
பண்ணவேண்டும்‌ என்றும்‌ கர்த்தருக்கு, 
தெரியும்‌. கர்த்தர்‌ தம்முடைய தெய்வீக 
சித்தத்தின்‌ பிரகாரமாகவும்‌, வழிநடத்துதலின்‌ 
பிரகாரமாகவும்‌ அவர்களை வழிநடத்தினார்‌. 





i= al 
TT 


அக்கினி ஸ்தம்பமும்‌ மேகஸ்தம்பமும்‌ 
க பிரசன்னத்திற்கு 


பாதுகாக்கிறார்‌ 
அக்கினி ஸ்தம்பமும்‌ 
மேஸ்தம்பமும்‌ சாட்சியாய்‌ அறிவிக்கிறது. 


என்ணாக்கைகுக்கிறாகள்‌ 
வனாந்தரத்தில்‌ 
பிரயாணம்பண்ணும்போது, அவர்களுக்கு 
போதுமான அளவு போஜனமும்‌ தண்ணீரும்‌ 
தேவை. போஜனம்‌ இல்லாவிட்டால்‌ அவர்கள்‌ 
பட்டினியினால்‌ செத்துப்போவார்கள்‌. 
கர்த்தரோ அவர்கள்‌ பசிக்கு வானத்திலிருந்து 
அப்பம்‌ கொடுத்து அவர்கள்‌ தாகத்திற்கு 
கன்மலையிலிருந்து தண்ணீரைப்‌ 
புறப்படப்பண்ணினார்‌ (நெகே 9:15), 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 

பிரயாணம்பண்ணியபோது, அவர்களுக்கு 

எங்கு போகிறோம்‌ என்பதுகூட தெரியாது. 

ள்‌ நிச்சயமில்லாதவர்களாக தங்கள்‌ 

கலங்கிப்போயிருந்தார்கள்‌. 

தம்முடைய வார்த்தையினாலும்‌, 

வாக்குத்தத்தினாலும்‌, தம்முடைய தெய்வீக 

சித்தத்தை அவர்களுக்கு உறுதிபண்ணினார்‌ 

வர்க 

படட கெருப்தகை 

கர்த்தர்‌ ஆணையிட்ட 

தேசத்தை சுதந்தரித்துக்கொள்ள, அவர்கள்‌ 

பிரவேசிக்கவேண்டும்‌ என்று, கர்த்தர்‌ 
அவர்களுக்கு சொன்னார்‌ (நெகே 9:15). 


வனாந்தரத்தில்‌ 


கானான்‌ 


கர்த்தர்‌ அவர்களுக்கு 
உணர்த்த தம்முடைய நல்‌ ஆலியைக்‌ 
கட்டளையிட்டார்‌: அவர்கள்‌ வாய்க்கு 
தம்முடைய மன்னாவை அருளி, அவர்கள்‌ 


தாகத்துக்குத்‌ தண்ணீரைக்‌ கொடுத்தார்‌. 


இப்படி நாற்பது வருஷமாக 
வனாந்தரத்தில்‌ அவர்களுக்கு ஒன்றும்‌ 
குறைவுபடாதடிடிக்கு, அவர்களைப்‌ 
பராமரித்துவந்தார்‌: அவர்கள்‌ வஸ்திரங்கள்‌ 
பழமையாய்ப்போகவுமில்லை, அவர்கள்‌ 
கால்கள்‌ வீங்கவுமில்லை (நெகே 9:20 21). 


நெகேமியா 
NEHEMIAH - COMMENTARY 


- விரிவுரை 


QOODNENS 
PUBLISHERS 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ வனாந்தரத்தில்‌ 
பிரயாணம்பண்ணியபோது, அவர்கள்‌ 
கர்த்தருக்கு 
கலகம்பண்ணினார்கள்‌. 
அகங்காரமாய்‌ நடந்து. 
கடினப்படுத்தினார்கள்‌. 
மன்னிக்கிறவரும்‌, 
மனஉருக்கமும்‌, நீடிய சாந்தமும்‌, மகா 
கிருபையுமுள்ளவருமான தேவனாகிய கர்த்தர்‌ 
அவர்களைக்‌ கைவிடவில்லை (நெகே 9:17), 


கர்த்தரே இஸ்ரவேல்‌ ஜனத்தாருக்கு 
நியாயப்பிரமாணத்தைக்‌ கொடுத்தார்‌. 
சீனாய்மலையிலிறங்கி, 
அவர்களோடே 
அவர்களுக்குச்‌ 
நீதிநியாயங்களையும்‌, 
கற்பனைகளுமாகிய 
பிரமாணங்களையும்‌ கொடுத்தார்‌ 
(நெகே 993). நியாயப்பிரமாணத்தைக்‌ 
கொடுத்த கர்த்தர்‌ மகிமையுள்ளவர்‌. 
"அக்கினியின்‌ நடுவிலிருந்து பேசுகிற 
தேவனுடைய சத்தத்தை நீ கேட்டது போல, 


யாதொரு ஜனமாவது கேட்டதும்‌ 
உயிரோடிருந்ததும்‌ உண்டோ” (உபா 4:33) 


நல்ல கட்டளைகளும்‌ 
உண்மையான 


நான்‌ உங்களுக்கு 
ந்த நியாயப்பிரமாணம்‌ 
முழுமைக்கும்‌ ஒத்த இவ்வளவு நீதியுள்ள 
கட்டளைகளையும்‌ நியாயங்களையும்‌ 
பெற்றிருக்கிற வேறே பெரிய ஜாதியும்‌ எது?" 
(உபா 4:8). 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு, 
தம்முடைய பரிசுத்த ஒய்வநாளை 
தெரியப்படுத்தினார்‌. அவர்‌ தமது தாசனாகிய 
மோசேயைக்கொண்டு, அவர்களுக்குக்‌ 
கற்பனைகளையும்‌, கட்டளைகளையும்‌, 
நியாயப்பிரமாணங்களையும்‌ கற்பித்தார்‌ 
அவர்களுக்கு அறிவை உணர்த்த தம்முடைய 

நல்‌ஆலியைக்‌ கட்டளையிட்டார்‌ 
(நெகே 914,20). 


கர்த்தர்‌ சீனாய்‌ மலையில்‌ இறங்கி 
இஸ்ரவேல்‌ ஜனத்தாருக்கு உண்மையான 
பிரமாணத்தைக்‌ கொடுத்தார்‌. மோசே பரிசுத்த 
ஆவியினால்‌ ஏவப்பட்டு, கர்த்தர்‌ கொடுத்த 
உண்மையான பிரமாணங்களை, பஞ்சாகமம்‌ 
புஸ்தகமாக எழுதினார்‌. 





f= THE] தெகேமியா 
யா்‌ 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ வனாந்தர 
பிரயாணத்தை முடித்துவிட்டு கானான்‌. 
தேசத்தைச்‌ சுதந்தரித்துக்கொள்ளவேண்டும்‌. 
கர்த்தருடைய உதவியும்‌, 
ஒத்தாசையுமில்லாமல்‌ அவர்களால்‌ அந்த 
ம அவ்னின்‌ சுதந்தரிக்க முடியாது. கர்த்தர்‌. 
இஸ்ரவே த்தாருக்கு கானான்‌ 
கோத்த ஒப்புக்கொடுத்தார்‌. 

கர்த்தர்‌ அவர்க। ராஜ்யங்களையும்‌ 
ஜனங்களையும்‌ ஒப்புக்கொடுத்து, அவைகளை 
எல்லை. எல்லையாக. அவர்களுக்குப்‌ 
பங்கிட்டார்‌; இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
கர்த்தருடைய கிருபையினால்‌ எஸ்போனின்‌ 
ராஜாவாகிய சீகோனின்‌ தேசத்தையும்‌, 
பாசானின்‌ ராஜாவாகிய ஒகின்‌ தேசத்தையும்‌ 
கட்டிக்கொண்டார்கள்‌. 


கர்த்தர்‌ அவர்களுடைய பிள்ளைகளை 
நட்சத்திரங்களைப்போலப்‌ 


கிருபையினாலும்‌, அவருடைய 
வல்லமையினாலும்‌, 

பிள்ளைகளுக்கு 

அவர்கள்‌ 

உட்பிரவேசித்து. கத்‌ சுதந்தரித்துக்‌ 
கொண்டார்கள்‌; கர்த்தர்‌ அவர்களுக்கு 
முன்பாக தேசத்தின்‌ குடிகளாகிய 
கானானியரைத்‌ தாழ்த்தி, அவர்களையும்‌ 
அவர்கள்‌. ராஜாக்களையும்‌ 
ஜனங்களையும்‌, தங்கள்‌ இஷ்டப்படி செய்‌ 
அவர்கள்‌ கையிலே ஒப்புக்கொடுத்தார்‌ (நெகே 
9:24) 


புத்திரர்‌ கானான்‌. 
தேசத்திலே அரணான. பட்டங்களையும்‌, 
செழுமையான பூமியையும்‌ கட்டிக்கொண்டு, 
சகலவித. வக்‌ நிறைந்த வீடுகளையும்‌, 
வெட்டப்பட்ட துரவுகளையும்‌, ஏராளமான 
'திராட்சத்தோட்டங்களையும்‌, 

ஒலிவத்தோப்புகளையும்‌, கனிகொடுக்கும்‌ 
விருட்சங்களையும்‌ சுதந்தரித்துக்கொண்டு, 


புசித்துத்‌ திருப்தியாகிக்‌. கொழுத்து, 
கர்த்தருடைய பெரிய தயையினால்‌. 


செல்லமாய்‌ வாழ்ந்தார்கள்‌ (நெகே 9: 


- விரிவுரை 
NEHEMIAH - COMMENTARY 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
ஏராளமான நன்மைகளை செய்திருந்தாலும்‌, 
அவர்கள்‌ அகங்காரமாய்‌ நடந்து, தங்கள்‌ 
கழுத்தைக்‌ கடினப்படுத்தி, கர்த்தருடைய 
கற்பனைகளுக்குச்‌ செவிகொடாதே 
போனார்கள்‌. கர்த்தர்‌ அவர்களுக்கு செய்த 
அற்புதங்களை அவர்கள்‌ 
நினையாமற்போனார்கள்‌. அவர்கள்‌ தங்கள்‌ 
கழுத்தைக்‌ கடினப்படுத்தி, தங்கள்‌ 
அடிமைத்தனத்துக்குத்‌ திரும்பும்படிக்கு 
அவர்கள்‌ கலகம்பண்ணி, ஒரு தலைவனை 
ஏற்படுத்தினார்கள்‌ (நெகே 9:16,17). 


கர்த்தரோ இஸ்ரவேல்‌ ஜனத்தாருடைய 
பாவங்களுக்குத்தக்கதாக, அவர்களை 
வனாந்தரத்தில்‌ தண்டித்தார்‌. ஆனாலும்‌ 
கர்த்தர்‌ அவர்களை மொத்தமாய்‌ 
அழித்துப்போடவில்லை. கர்த்தர்‌ 
அவர்களுடைய பாவங்களை வெகுவாய்‌ 
மன்னிக்கிறவர்‌. அவர்‌ இரக்கமும்‌, 
மனஉருக்கமும்‌, நீடியசாந்தமும்‌, 
மகாகிருபையுமுள்ளவர்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
தயவினாலே இஸ்ரவேல்‌ புத்திரருடைய 
பாவங்களை மன்னித்தார்‌. 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ கானான்‌ 
தேசத்திலே உட்பிரவேசித்து அந்த தேசத்தை 
சுதந்தரித்துக்கொண்டார்கள்‌. கானான்‌ 
தேசம்‌ கர்த்தருக்கு பரிசுத்தமான தேசம்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ கர்த்தருக்கு 
பரிசுத்தமானவர்கள்‌. கானான்‌ தேசத்திலே, 
எமோரியர்‌, பெரிசியர்‌, எபூசியர்‌, 
கானானியர்‌ ஆகியோர்‌ 
குடிமிருந்தார்கள்‌. இஸ்ரவேல்‌ 'ஜனத்தார்‌ 
இந்த ஜாதியாருக்கு முன்பாக பரிசுத்தமாய்‌ 


ஆனால்‌ 
கர்த்தருக்கு த்‌ 


னத்தாரோ 
ந்‌ ிவிக்களில்லை. 
அவர்கள்‌ கானான்‌ தேசத்தை சுதந்தரித்த 
பின்பு மறுடியுமாய்‌ கர்த்தருக்கு விரோதமாகப்‌ 


பாவம்‌ 
தங்களுடைய 

சத்துருக்களின்‌ 
விற்றுப்போட்டார்கள்‌. 


செய்தார்கள்‌. அவர்கள்‌ 
பாவங்களினால்‌, 


கைகளில்‌ தங்களை 





i THE] தெகேமியா 
யாய்‌ 


இஸ்ரவேல்‌ 
கீழ்ப்படியாதவர்களாகி, 
விரோதமாய்க்‌ கலகம்பண்ணினார்கள்‌. 
அவர்கள்‌ கர்த்தருடைய 
நியாயப்பிரமாணத்தைத்‌ தங்களுக்குப்‌ புறம்பே 
எறிந்துவிட்டார்கள்‌. கர்த்தரிடத்தில்‌ 
திருப்பும்டி அவர்களைத்‌ திடசாட்சியாய்க்‌: 
குடிந்துகொண்ட கர்த்தருடைய 
தீர்க்கதரிசிகளைக்‌ கொன்றுபோட்டு, 
கோபமூட்டுகிற பெரிய அக்கிரமங்களைச்‌ 
செய்தார்கள்‌ (நெகே 9:26). 
ஸ்ரவேல்‌ புத்திரர்‌ தங்களுடைய 
ப ரல்கானாலு்‌ ப சணா வளாகத்‌ 
கர்த்தருக்கு, கோபமூட்டினார்கள்‌. 
ஆகையினால்‌ கர்த்தர்‌ அவர்களை 
நெருக்குகிற அவர்கள்‌ சத்துருக்களின்‌ 
கையில்‌ அவர்களை ஒப்புக்கொடுத்தார்‌; 
அவர்கள்‌ நெருக்கம்‌ அநுபவிக்கிற காலத்தில்‌. 
கர்த்தரை நோக்கிக்‌ கூப்பிட்டார்கள்‌. 
அப்போது, கர்த்தர்‌  பரலோகத்திலிருந்து 
கேட்டு, தம்முடைய மிகுந்த இரக்கத்தினால்‌ 
அவர்களை சத்துருக்களின்‌ கைக்கு 
நீங்கலாக்கிவிடுகிற இரட்சகர்களை 
அவர்களுக்குக்‌ கொடுத்தார்‌ (நெகே 9:27). 


நியாயாதிபுதிகளின்‌ காலத்தில்‌ 
ஏராளமான சத்துருக்கள்‌ இஸ்ரவேல்‌. 
புத்திரருக்கு விரோதமாக வந்து அவர்களை 
ஒடுக்கினார்கள்‌. கர்த்தர்‌ அந்தக்‌ 

ங்களில்‌ அவர்கள்‌ மத்தியிலே 


புத்திரர்‌ கர்த்தருக்கு 


கொடுத்திருக்கவில்லையென்றால்‌, 
அந்தக்காலத்திலே 
க்‌ அழிவின்‌ விழிம்பில்‌ 


அவர்கள்‌ 
மொத்தமாக 


இஸ்ரவேல்‌ புத்திரரை, 
தம்முடைய  மகாபெரிய 
இரக்கத்தினாலும்‌ பாதுகாத்தார்‌. 
பகத தப்டலித்தார 


கர்த்தர்‌ 
தயவினாலும்‌ 
அவர்களை 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
கீழ்ப்படியாதவர்களானார்கள்‌. 
கர்த்தருக்கு 
கலகம்பண்ணினார்கள்‌. 


கர்த்தருக்கு 


நியாயப்பிரமாணத்திற்கு திருப்ப, 
அவர்களை திடசாட்சியாய்‌ கடிந்துகொண்டார்‌. 


- விரிவுரை 
NEHEMIAH - COMMENTARY 


இஸ்ரவேல்‌. ஜனத்தாரை 
கர்த்தரிடத்தில்‌ திரும்பும்டி அவருடைய 
தீர்க்கதரிசிகளும்‌ அவர்களை திடசாட்சியாய்க்‌ 
கடிந்துகொண்டார்கள்‌. ஆனால்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரோ தங்களைக்‌ கடிந்துகொண்ட 
கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளைக்‌ 
கொன்றுபோட்டார்கள்‌. இதனால்‌ கர்த்தருக்கு 
கோபமூட்டுகிற பெரிய அக்கிரமங்களை 
செய்தார்கள்‌. 


தங்களுக்கு இளைப்பாறுதல்‌ 

உண்டான போதோ, இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 

கர்த்தருக்கு முன்பாக மறுபடியும்‌ பொல்லாப்புச்‌ 

ஆகையால்‌, 

அவர்களை 

அவர்களை 

சத்துருக்கள்‌ கையிலே 

அவர்கள்‌ மனந்திரும்பி, 

கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள்‌. அப்போது, 

கர்த்தர்‌ பரலோகத்திலிருந்துகேட்டு, 

அவர்களை தம்முடைய இரக்கங்களின்படியே 

அநேகந்தரம்‌ விடுதலையாக்கிவிட்டார்‌ (நெகே 
9:28). 


சத்துருக்கள்‌ 
கர்த்தர்‌ 


அவர்களை 
நியாயப்பிரமாணத்துக்குத்‌ 
அவர்களைத்‌ 
கடிந்துகொண்டார்‌; 


திடசாட்சியாய்க்‌ 
ஆனாலும்‌ அவர்கள்‌ 
அகங்காரங்கொண்டு, கர்த்தருடைய 
கற்பணைகளுக்குச்‌ செலிகொடாமல்‌, 
போனார்கள்‌. அவர்கள்‌ கீழ்ப்படிந்து நடக்கிற 
மனுஷன்‌ செய்து பிழைக்கிற கர்த்தருடைய 
நீதி நியாயங்களுக்கு விரோதமாகப்‌ 
பாவஞ்செய்தார்கள்‌. தங்கள்‌ தோளை 
முரண்டுத்தனமாய்‌ டல்‌ 
செவிகொடாமல்‌, தங்கள்‌ கழுத்தை 

கடினப்படுத்திக்கொண்டார்கள்‌ (நெகே 9: ட 


தங்கள்‌ பாவங்களுக்கு மனந்திரும்ப 
வேண்டும்‌ என்னும்‌ எண்ணம்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரருடைய மனதில்‌ இல்லை, 
அவர்களுடைய பாவங்களும்‌ அக்கிரமங்களும்‌ 
அதிகமாயிருக்கிறது. கர்த்தர்‌ தங்களுக்கு 

செய்த நன்மைகளை 

ர்கள்‌ கர்த்தருக்கு. 
விரோதமாக தொடர்ந்து பாவம்‌ செய்தார்கள்‌. 
அவர்களை திடசாட்சியாய்க்‌ கடிந்துகொண்ட 
தீர்க்கதரிசிகளின்‌ வார்த்தைகளுக்கும்‌. 
அவர்கள்‌ செவிகொடுக்கவில்லை. 





செகேமியா 


i THEN 
TT 


தீர்க்கதரிசிகள்‌ கர்த்தருடை 
ஆவியானவரால்‌ பேசுகிறார்கள்‌. “உங்களுக்கு 
உண்டான கிருபையைக்‌ குறித்துக்‌ 
தீர்க்கதரிசனஞ்சொன்ன தீர்க்கதரிசிகள்‌ 
இந்த இரட்சிப்பைக்‌ குறித்துக்‌ கருத்தாய்‌. 
ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள்‌: 
தங்களிலுள்ள கிறிஸ்துவின்‌ ஆவியானவர்‌ 
கிறிஸ்துவுக்கு உண்டாகும்‌ பாடுகளையும்‌, 
அவைகளுக்குப்‌ பின்வரும்‌ மகிமைகளையும்‌ 
முன்னறிவித்தபோது, இன்னகாலத்தைக்‌ 
குறித்தாரென்பதையும்‌, அந்தக்‌ 
காலத்தின்‌ விசேஷம்‌ இன்னதென்பதையும்‌ 
ஆராய்ந்தார்கள்‌" (1பேது 1:10,11. 


கர்த்தர்‌ அநேக வருஷமாக அவர்கள்‌ 

பொறுமையாயிருந்தார்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய ஆவியினால்‌ பேரின 
தீர்க்கதரிசிகளைக்கொண்டு அவர்களைத்‌ 
திடசாட்சியாய்க்‌ கடிந்துகொண்டார்‌. 
ஆனாலம்‌, அவர்கள்‌ 

படிமினாலே, அவர்களை 
கோலங்களின்‌! பன்‌ பபுக்கொடுந்ர்‌ 
(நெகே 9:30) 


இஸ்ரவேல்‌ ஜனத்தாருக்கு வந்த 
தண்டனைக்கு அவர்களுடைய பாவங்களே 
காரணம்‌. அவர்கள்‌ தங்கள்‌ பாவங்களுக்கு 
மனந்திரும்புவார்கள்‌ என்று கர்த்தர்‌ 
பொறுமையோடு காத்திருந்தார்‌. ஆனால்‌ 
அவர்களோ மனந்திரும்பவில்லை. கர்த்தர்‌ 
அவர்களைத்‌ தண்டித்தாலும்‌, அவர்களை 
மொத்தமாக அழிந்துவிடவில்லை. 


மேல்‌ 


கர்த்தர்‌ டய 
இக்கந்களின்பம்‌ 
நிர்மூலமாக்காமலும்‌ 

கைவிடாமலும்‌ இருந்தார்‌; கர்த்தர்‌ 
இரக்கமுமுள்ள தேவன்‌ (நெகே 9:30,31) 


ஆபிரகாரம்‌, _ ஈசாக்கு, 
தாவீது. ஆகியோரோடு கர்த்தர்‌ நித்திய 
உடன்படிக்கை செய்திருக்கிறார்‌. தம்முடைய 
உடன்படிக்கையை நிறைவேற்றுவதற்காகவும்‌, 
இஸ்ரவேலை தேசமாகப்‌ 
பாதுகாப்பதற்காகவும்‌, தம்முடைய 
பிள்ளைகளை முழுவதுமாக 
நிர்மூலமாக்காமல்‌ தம்முடைய திட்டத்தை 
நிறைவேற்றுவதற்கு அவர்களில்‌ சிலரை 
மீதியாக வைத்திருக்கிறார்‌. 


யாக்கோபு, 


பர 
கர்த்தர்‌ 


- விரிவுரை 
NEHEMIAH - COMMENTARY 


பாவ அறிக்கை 
நெகே 9:92-95 


நெகே 9:32. இப்பொழுதும்‌ 
உடன்படிக்கையையும்‌ கிருபையையும்‌ 
காக்கிற வல்லமையும்‌ பயங்கரமுமுன்ன 
மகா தேவனாகிய எங்கள்‌ தேவனே, 
அசீரியா ராஜாக்களின்‌ நாட்கள்‌ 
முதற்கொண்டு. இந்நான்வரைக்கும்‌ 
எங்களுக்கும்‌, எங்கன்‌ ராஜாக்களுக்கும்‌, 
எங்கள்‌. பிரபுக்களுக்கும்‌, எங்கள்‌ 
ஆசாரியர்களுக்கும்‌, எங்கள்‌. 
தீர்க்கதரிசிகளுக்கும்‌, எங்கள்‌ 
பிதாக்களுக்கும்‌, உம்முடைய ஜனங்கள்‌ 
அனைவருக்கும்‌. நேரிட்ட சகல 
வருத்தமும்‌ உமக்கு. முன்பாக. 
அற்பமாய்க்‌ காணப்படாதிருப்பதாக. 


நெகே 9:33. எங்களுக்கு 
நேரிடப்பண்ணின எல்லாவற்றிலும்‌ நீர்‌ 
நீதியுன்னவர்‌; நீர்‌ உண்மையாய்‌ 
நடப்பித்தீர்‌; நாங்களோ 
ஆகாமியம்பண்ணினோம்‌. 


நெகே 9:34. எங்கள்‌ ராஜாக்களும்‌, 
எங்கள்‌. பிரபுக்களும்‌, எங்கள்‌. 
ஆசாரியர்களும்‌, எங்கள்‌ பிதாக்களும்‌, 
உம்முடைய தியாயப்பிரமாணத்தின்படி. 
செய்யாமலும்‌, உம்முடைய 
கற்பனைகளையும்‌, நீர்‌ அவர்களைக்‌: 
கடித்துகொண்ட. உம்முடைய 
சாட்சிகளையும்‌ கவனியாமலும்‌ 
போனார்கள்‌. 


அவர்கன்‌ தங்கள்‌ 


முன்பாகத்‌ திறந்தூவைத்த விசாலமும்‌. 
செழிப்புமான தேசத்திலும்‌ உமக்கு. 
ஊழியஞ்செய்யாமலும்‌, தங்கள்‌ 
துர்க்கருமங்களை. விட்டுத்‌ 
திரும்பாமலூம்‌ போனார்கள்‌. 





i= al 
TT 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ தங்களுடைய 
பாவங்களையும்‌, தங்கள்‌ முன்னோர்களுடைய 
பாவங்களையும்‌ கர்த்தருடைய சமுகத்திலே. 
அறிக்கை பண்ணுகிறார்கள்‌. இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌, தங்களுடைய  முற்பிதாக்களின்‌' 
பாவங்களைப்பற்றி அறிக்கை செய்தபோது, 
“எங்கள்‌ பிதாக்களாகிய அவர்களோ 
அகங்காரமாய்‌ நடந்து. தங்கள்‌ கழுத்தைக்‌ 
குடினப்படுத்தி, உம்முடைய கற்பனைகளுக்குச்‌ 
செவிகொடாதே போனார்கள்‌” (நெகே 9:16) 
என்று சொன்னார்கள்‌. 


மனுஷருடைய அகந்தையும்‌, 
அகங்காரமும்‌, அவர்களுடைய 
கீழ்ப்படியாமைக்கும்‌, அவர்கள்‌ குர்த்தரைவிட்டு 
விலகிப்போவதற்கும்‌ அடிப்படை 
காரணமாயிருக்கிறது. மனுஷர்‌ கர்த்தருடைய 
பிரமாணத்திற்கு கீழ்ப்படியவேண்டும்‌. 
அவருடைய தெய்வீக பராமரிப்புக்களை 
பயபக்தியோடு பயன்படுத்த வேண்டும்‌. 
கர்த்தருக்கு கீழ்ப்படியவில்லையென்றால்‌, 
அவருடைய ஆசீர்வாதங்களை எதிர்பார்க்க 
முடியாது. 

இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
பிரயாணம்பண்ணியபோது, அவர்கள்‌ 
கர்த்தருக்கு செலிகொடுக்க 
மனதில்லாதிருந்தார்கள்‌. கர்த்தர்‌ தம்முடைய 


வனாந்தரத்‌ 


இஸ்ரவேல்‌ த மறுபடியும்‌ எகிப்து 
தேசத்திற்கு போகவேண்டும்‌ என்று 
ஆரைப்பட்டார்கள்‌. 


கர்த்தர்‌ வனாந்தரத்திலே இஸ்ரவேல்‌ 
புத்திரருடைய வாய்க்கு. 
மன்னாவை அருளினார்‌. 


தாகத்திற்கு தண்ணீரைக்‌ 


த்தின்‌ 
வெள்ளைப்பூடுகள்மீதும்‌, 
கொம்மட்டிக்காய்கள்மீதும்‌ ஆசைப்பட்டார்கள்‌. 
அவர்கள்‌ மறுபடியும்‌ எகிப்தியரின்‌ அடிமை 
நுகத்திற்கு தங்களை உட்படுத்த 
ஆயத்தமாயிருந்தார்கள்‌. 


நெகேமியா 
NEHEMIAH - COMMENTARY 


- விரிவுரை 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ 
மகிமையான விடுதலையைக்‌. 
அவர்கள்‌ விடுதலை. 
கர்த்தருடைய பிரமாணத்திற்கு 
கீழ்ப்டியவேண்டும்‌. ஆனால்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாரோ கர்த்தருடைய பிரமாணத்திற்கும்‌, 
கற்பனைகளுக்கும்‌ கீழ்ப்படிய 
பிரியமில்லாதவர்களாயிருந்தார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
கொடுத்தார்‌. 
பெற்றாலும்‌, 


|. இவர்கள்‌ வார்ப்பிக்கப்பட்ட ஒரு 
கன்றுக்குட்டியைத்‌. தங்களுக்கு 
உண்டாக்கினார்கள்‌. அந்தக்‌ கன்றுக்குட்டி 
தங்களை எகிப்திலிருந்து கொண்டுவந்த 
தங்கள்‌ தெய்வம்‌ என்று சொல்லி, 
கோபமூட்டத்தக்க பெரிய அக்கிரமங்களைச்‌ 
செய்தார்கள்‌ (நெகே 9:18) 


கர்த்தர்‌ தம்முடைய கிருபையினாலும்‌, 
தம்முடைய மனஉருக்கத்தினாலும்‌, அவர்களை 
வனாந்தரத்திலே கைவிடவில்லை. அவர்களை 
கானான்‌ தேசத்திற்கு அழைத்துக்கொண்டு 
வந்தார்‌ அவர்களும்‌ தேசத்தை 
சுதந்தரித்துக்கொண்டார்கள்‌. அவர்கள்‌ 
கானான்‌ தேசத்திலே கர்த்தருடைய பெரிய 
தயையினால்‌ செல்வமாய்‌ வாழ்ந்தார்கள்‌. 
இளைப்பாறுதல்‌. 
அவர்கள்‌ கர்த்தருக்கு 
பொல்லாப்பு செய்ய 


அவர்‌ 
உண்டானபோ 
முன்பாக மறுபடியும்‌ 
தொடங்கினார்கள்‌. 
ஆகையால்‌, அவர்கள்‌ 
அவர்களை சூம்படிக்கு, 
இஸ்ரவேல்‌ புத்திரரை, அவர்களுடைய 
சத்துருக்கள்‌ கையிலே ஒப்புலித்தார்‌; 
அவர்கள்‌ மனந்திரும்பி, கர்த்தரை நோக்கிக்‌ 
கூப்பிட்டார்கள்‌. அப்போது கர்த்தர்‌ 
பரலோகத்திலிரு டு, அவர்களை 
தம்முடைய இரக்கங்களின்படியே அநேகந்தரம்‌. 
விடுதலையாக்கிவிட்டார்‌ (நெகே 9:28). 


சத்துருக்கள்‌ 
கர்த்தர்‌ 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ கர்த்தருடைய 
சமுகத்தில்‌ தங்களுடைய பாவங்களையும்‌, 
தங்கள்‌ முன்னோர்களின்‌ பாவங்களையும்‌ 
அறிக்கை பண்ணுகிறார்கள்‌. 

அவர்கள்‌ கர்த்தரைப்பற்றிச்‌ 
சொல்லும்போது, “உடன்படிக்கையையும்‌ 
கிருபையையும்‌ காக்கிற வல்லமையும்‌ 
பயங்கரமுமுள்ள மகா தேவனாகிய எங்கள்‌ 
தேவனே" (நெகே 9:32) என்று 
சொல்லுகிறார்கள்‌. 





i THE 
TT 


அசீரியா 
முதற்கொண்டு 


ராஜாக்களின்‌ நாட்கள்‌ 
இந்நாள்வரைக்கும்‌ 
தங்களுக்கும்‌, தங்கள்‌ ராஜாக்களுக்கும்‌, 
தங்கள்‌ பிரபுக்களுக்கும்‌, தங்கள்‌ 
ஆசாரியர்களுக்கும்‌, தங்கள்‌ 
தீர்க்கதரிசிகளுக்கும்‌, தங்கள்‌ 
பிதாக்களுக்கும்‌ தங்கள்‌ ஜனங்கள்‌ 
அனைவருக்கும்‌ நேரிட்ட சகல வருத்தமும்‌ 
கர்த்தருக்கு முன்பாக அற்பமாய்க்‌ 
காணப்படாதிருப்பதாக என்று இஸ்ரவேல்‌ 
ஜனத்தார்‌ கர்த்தருடைய  சமுகத்திலே 
பணிவோடு சொல்லுகிறார்கள்‌. 

நேரிடப்பண்ணின 
கர்த்தர்‌ நீதியுள்ளவர்‌ 
எல்லா காரியங்களையும்‌ 
நடப்பித்தார்‌ என்றும்‌. 
ஆகாமியம்பண்ணினதாகவும்‌. 
ஜனத்தார்‌ கர்த்தருடைய 
தங்களுடைய 
அறிக்கை செய்கிறார்கள்‌ 

(நெகே 9:33) 


தங்களுக்கு 
எல்லாவற்றிலும்‌ 
என்றும்‌, கர்த்தர்‌ 
உண்மையாய்‌ 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ கர்த்தரிடத்தில்‌ 
தங்களுடைய பாவங்களையும்‌, தங்கள்‌ 
முன்னோர்களின்‌ பாவங்களையும்‌, தாங்கள்‌ 
அனுபவிக்கிற பாடுகளையும்‌, அதற்கான 
காரணங்களையும்‌ பற்றிர்‌ சொல்லும்போது, 
அவர்கள்‌ இரண்டு காரியங்களை அறிக்கை 
செய்கிறார்கள்‌. அவையாவன : 1. அவர்கள்‌ 
கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தை 
அசட்டை செய்தார்கள்‌. 2. அவர்கள்‌ கர்த்தர்‌ 
கொடுத்த கானான்‌ தேசத்தை அசட்டை 
செய்தார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ கர்த்தருடைய 
சமுகத்திலே. தங்கள்‌ முற்பிதாக்களின்‌ 
பாவங்களை அறிக்கை பண்ணும்போது. 
எங்கள்‌ ராஜாக்களும்‌, எங்கள்‌ பிரபுக்களும்‌, 
எங்கள்‌ ஆசாரியர்களும்‌, 
பிதாக்களும்‌, 
நியாயப்பிரமாணத்தின்படி 
உம்முடைய 
அவர்களைக்‌ 
சாட்சிகளையும்‌ கவனியாமலும்‌ போனார்கள்‌" 
(நெகே 9:34) என்று சொல்லி 
ஜெபம்பண்ணுகிறார்கள்‌. 


நெகேமியா 
NEHEMIAH - COMMENTARY 


- விரிவுரை 


QOODNENS 
PUBLISHERS 


இஸ்ரவேல்‌ 
முற்பிதாக்களின்‌ 
கர்த்தரிடத்தில்‌ மேலும்‌ 
அவர்கள்‌ தங்கள்‌ 
அவர்களுக்குக்‌ கொடுத்த உம்முடைய பெரிய 
தயையிலும்‌, நீர்‌ அவர்களுக்கு முன்பாகத்‌ 
திறந்துலைத்த  விசாலமும்‌ செழிப்புமான 
தேசத்திலும்‌ உமக்கு ஊழியஞ்செய்யாமலும்‌, 
தங்கள்‌ துர்க்கருமங்களை 
திரும்பாமலும்‌ போனார்கள்‌" (நெகே 
என்றும்‌ சொல்லுகிறார்கள்‌. 


ஜனத்தார்‌ தங்களுடைய 
பாவங்களைப்பற்றி 


உறுதியான உடன்படிக்கை 
நெகே 9:86-88 


நெகே 9:36. இதோ, இன்றையதினம்‌ 
நாங்கள்‌. அடிமைகளாயிருக்கிறோம்‌; 
இதே, பலனையும்‌ நன்மையையும்‌ 
எங்கள்‌ 
இந்தத்‌ 
நாங்கள்‌. 
அடிமைகவாயிருக்கிறோம்‌. 


நெகே 9:37. அதின்வருமானம்‌ எங்கள்‌: 
பாவங்கனினிமித்தம்‌ நீர்‌ எங்கள்மேல்‌ 
வைத்த ராஜாக்களுக்குத்‌ 
திரனாகப்போகிறது; அவர்கள்‌ 
தங்களுக்கு இஷ்டமானபடியே எங்கள்‌. 
சரீரங்கனையும்‌. எங்கள்‌ மிருக 
ஜீவன்கனையும்‌ ஆளுகிறார்கன்‌; 
நாங்கள்‌. மகா இக்கட்டில்‌ 
அகப்பட்டிருக்கிறோம்‌. 


நெகே 9:38. இவையெல்லாம்‌ இப்படி 
இருக்கிறபடியால்‌, நாங்கன்‌ உறுதியான 
உடன்படிக்கைபண்ணி. அதை 
எழுதிவைக்கிறோம்‌; எங்கள்‌ 
பிரபுக்களும்‌, எங்கள்‌ லேவியரும்‌, 
எங்கள்‌. ஆசாரியரும்‌ அதற்கு. 
முத்திரைபோடுவார்கள்‌ என்‌ றார்கள்‌. 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
கானான்‌ தேசத்தை சுதந்தரமாகக்‌ 
கொடுத்திருக்கிறார்‌. அவர்கள்‌ அந்த 
தேசத்திலே நன்மையை அனுபலிக்கவேண்டும்‌ 
என்பது தேவனுடைய சித்தம்‌. ஆனால்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனத்தாரோ, கர்த்தர்‌ தங்களுக்கு 
'கிருபையாகக்‌ கொடுத்த கானான்‌ தேசத்திலே 
அடிமைகளாயிருக்கிறார்கள்‌. 


புத்திரருக்கு 





நெகேமியா 


i THE 
TT 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ கர்த்தருடைய 
மிகுந்த மனவேதனை யோடு, 
தங்களுடைய துக்கங்களையும்‌, 
நெருக்கங்களையும்‌, பாடுகளையும்‌, 
வேதனைகளையும்‌ சொல்லுகிறார்கள்‌. 


சத்தாக 


நாங்கள்‌ அடிமைகளாயிருக்கிறோ। 
பலனையும்‌ நன்மையையும்‌ அனுபவிக்கும்படி 
ங்கள்‌ பிதாக்களுக்குக்‌ 
தேசத்தில்தானே 
களங்கம்‌ (நெகே 9:36) 
என்று தங்களுடைய வேதனைகளை 
வருத்தத்தோடு சொல்லுகிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரரை க வப்படுத்தி 
உபத்திரவப்படுத்த 
கர்த்தருடைய 
தங்களுடைய 
அந்நிய தேசத்தின்‌ சிறையிருப்பக்கும 


போனார்கள்‌. 


ங்களுக்கு வந்த பிரச்சனைகளுக்‌ 
ன்ன. காரணம்‌ என்பதை கேலியரும்‌, 
கோத்திரத்துப்‌  பிதாக்களூம்‌ புரிந்து 
கொள்கிறார்கள்‌. ய 
நோல்விகளுக்கும்‌, சாபங்களுக்கும்‌. 
தங்களுடைய பாவங்களே காரணமென்று. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ அங்கிகரிக்கிறார்கள்‌. 
தங்கள்‌ சொந்த தேசத்தில்‌ 


சேவிக்காத ஜனங்கள்‌, அந்‌! தேசத்திலே 
தங்கள்‌ சத்துருக்களை சேவிப்பார்கள்‌. 


ம்‌ ரன கக்கையில்‌ த நீ 


னாக தன்‌ 
சேவியாமற்போனதினிமித்தம்‌, சகலமும்‌ 
குறைவுபட்டு, பட்டினியோடும்‌ தாகத்தோடும்‌ 
கர்த்தர்‌ உனக்கு 

அனுப்பும்‌ சத்துருக்களைச்‌ 

அவர்கள்‌ உன்னை அழித்துத்‌ 


கழுத்தின்மேல்‌ 
(உபா 28:47,48). 


- விரிவுரை 
NEHEMIAH - COMMENTARY 


ஜனத்தார்‌ தங்கள்‌ 
சொந்த தேசத்திலே கர்த்தரை சேவியாமல்‌, 
அந்நிய தெய்வங்களை சேவித்தார்கள்‌. 
இதனால்‌. கர்த்தர்‌ அவர்களை 
பாபிலோன்‌ தேசத்தாருடைய கைகளிலே 
ஒப்புக்கொடுத்தார்‌. கர்த்தரை சேலியாத 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌, கல்தேயரை 
சேவித்தார்கள்‌. 

கர்த்தர்‌. 
கிருபையினால்‌, 


பெரிதான 
ஜனத்தாரை 

ரு 
ந்து, விடுதலை. 

பெர்சியா தேசத்தார்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனத்தாரை விடுதலை செய்து, 
அவர்களை யூதாதேசத்திற்கு 
அனுப்பியிருக்கிறார்கள்‌. யூதர்கள்‌ இப்போது 
யூதாதேசத்திலே இருக்கிறார்கள்‌. 
யூதர்களுக்கு ப்‌ இல்லை, 
அவர்கள்‌ 


தம்முடைய 
இஸ்ரவேல்‌ 


கட்த 


மானம்‌, 
இஸ்ரவேல்‌ 
வெங்களினிமி்த்‌, கர்த்தர்‌ அவர்கள்மேல்‌ 
வைத்த ராஜாக்களுக்குத்‌ திரளாகப்போகிறது; 
அவர்கள்‌ தங்களுக்கு இஷ்டமானபடியே 
யூதர்களுடைய சரீரங்களையும்‌, 
அவர்களுடைய மிருக ஜீவன்களையும்‌ 
அருகிறர்கள்‌; இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ மகா 
இக்கட்டி அகப்பட்டிருக்கிறார்கள்‌. 
(நெகே ரி 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ கர்த்தருடைய 

பிரமாணத்திற்கு கீழ்ப்படியாமல்‌, அவருக்கு 

கலகம்பண்ணுவது புதிய 

அவர்கள்‌ ஏற்கெனவே பல 

கர்த்தருக்கு விரோதமாகப்‌ 

கர்த்தரும்‌ 

தண்டிக்கும்‌ வண்ணமாக, 

நெருக்குகிற அவர்களுடைய 

சத்துருக்களின்‌ கையில்‌ பல சமயங்களில்‌ 
ஒப்புக்கொடுத்திருக்கிறார்‌. 





ெகேமியா 


i FTE 
TT 


நெருக்கம்‌ அநுபவிக்கிற 
நோக்கிக்‌ 
கர்த்தர்‌ 


அவர்கள்‌ 
காலத்தில்‌ கர்த்தரை 
கூப்பிடுவார்கள்‌. 
பரலோகத்திலிருந்து கேட்டு, தம்முடைய 
மிகுந்த இரக்கத்தினால்‌ அவர்களை 
சத்துருக்களின்‌ கைக்கு நீங்கலாக்கிவிடுகிற. 
இரட்சகர்களை அவர்களுக்குக்‌ கொடுப்பார்‌ 
(நெகே 9:27), 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
நியாயாதிபதிகளின்‌ காலத்தில்‌ கர்த்தருக்கு 
விரோதமாகக்‌ கலகம்பண்ணினார்கள்‌. கர்த்தர்‌ 
அவர்களைத்‌ தண்டித்தார்‌. ஆனால்‌ 
அவர்களோ, தங்கள்‌ பாவங்களுக்கு 
மனந்திரும்பவில்லை. அவர்கள்‌ மறுபடியும்‌ 
மறுபியுமாகு கர்த்தருக்கு விரோதமாகக்‌ 
கலகம்பண்ணினார்கள்‌. கர்த்தரும்‌ அவர்களை 
மறுபடியுமாக, அவர்களுடைய 
சத்துருக்களின்‌ கையில்‌ ஒப்புக்கொடுத்தார்‌. 
சத்துருக்கள்‌ அவர்களை மறுபடியும்‌ 
அதிகமாய்‌ நெருக்கினார்கள்‌. 


இன்றையதினம்‌, இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
அடிமைகளாயிருக்கிறார்கள்‌ 

பிறந்த 

அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனத்தாருக்கு கானான்‌ 
தேசத்தை சுதந்தரமாகக்‌ கொடுத்தார்‌. 
ஆனால்‌ அந்த தேசத்தின்‌ வருமானத்தை 
அவர்களால்‌ அனுபவிக்க முடியவில்லை. 
அதன்‌ வருமானம்‌ பெர்சியா தேசத்து, 
ராஜாக்களுக்கு திரளாய்ப்போகிறது. 
யூதாதேசம்‌ பெர்சியா தேசத்திற்கு கீழ்ப்பட்‌ 
தேசமாயிருக்கிறது. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ இப்போது. 
கர்த்தருக்கு முன்பாக தங்கள்‌ தோளை 
முரட்டுத்தனமாய்‌ விலக்கவில்லை. அவர்கள்‌ 
தங்கள்‌ கழுத்தைக்‌. கடினப்படுத்திக்‌ 
கொள்ளவில்லை. கர்த்தருக்கு விரோதமாக 
தாங்கள்‌ செய்த பாவங்களை அவர்கள்‌ 
அங்கீகரிக்கிறார்கள்‌. தங்கள்‌ தேசத்தின்‌ 
வருமானம்‌, தங்கள்‌ பாவங்களினிமித்தம்‌, 
பெர்சியா தேசத்து ராஜாக்களுக்கு போகிறது 
என்று இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ கர்த்தரிடத்தில்‌ 
முறையிடுகிறார்கள்‌. தாங்கள்‌ அனுபவிக்கும்‌. 
கஷ்டங்களுக்கு, தங்களுடைய பாவங்களே 
காரணம்‌ என்பதை இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
அங்கீகரிக்கிறார்கள்‌. 


- விரிவுரை 
NEHEMIAH - COMMENTARY 


பெர்சியா தேசத்து ராஜாக்கள்‌, 
தங்களுக்கு இஷ்டமானபடியே இஸ்ரவேல்‌ 
சரீரங்களையும்‌ 
ஜீவன்களையும்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ மகா 

இக்கட்டில்‌ அகப்பட்டிருக்கிறார்கள்‌. 
தாங்கள்‌ அனுபவிக்கும்‌ பாடுகளும்‌, 
இக்கட்டுகளும்‌, 
தங்களை ஒடுக்குவதும்‌ 
பார்வையிலே  அற்பமாய்க்‌ 
காணப்படக்கூடாது என்று இஸ்ரவேல்‌ 
ஜனத்தார்‌ கர்த்தரிடத்தில்‌ பணிவோடு 

விண்ணப்பம்பண்ணுகிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தரை நோக்கி, 
இப்பொழுதும்‌ உடன்படிக்கையையும்‌ 
கிருபையையும்‌ காக்கிற வல்லமையும்‌ 
பயங்கரமுமுள்ள மகா தேவனாகிய எங்கள்‌ 
தேவனே, அசீரியா ராஜாக்களின்‌ நாட்கள்‌ 
முதற்கொண்டு இந்நாள்வரைக்கும்‌ 
எங்களுக்கும்‌, எங்கள்‌  ராஜாக்களுக்கும்‌, 
எங்கள்‌ பிரபுக்களுக்கும்‌, எங்கள்‌ 
ஆசாரியர்களுக்கும்‌, எங்கள்‌ 
தீர்க்கதரிசிகளுக்கும்‌, எங்கள்‌ 
பிதாக்களுக்கும்‌, உம்முடைய ஜனங்கள்‌ 
அனைவருக்கும்‌ நேரிட்ட சகல வருத்தமும்‌ 
உமக்கு முன்பாக அற்பமாய்க்‌ 
காணப்படாதிருப்பதாக” (நெகே 9:32) என்று 
பணிவோடு விண்ணப்பம்பண்‌ணுகிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ த்தார்‌ கர்த்தருடைய 
சமுகத்தில்‌ நீண்ட தகை ஏறெடுத்தாலும்‌, 
இந்தக்‌ காரியத்தை மாத்திரமே, அவர்கள்‌ 
கர்த்தரிடத்தில்‌ விண்ணப்பமாகச்‌ 
சொல்லுகிறார்கள்‌. இஸ்ரவேல்‌ தேசம்‌. 
முழுவதும்‌ இக்கட்டு வந்திருக்கிறது. 
அவர்களுடைய ராஜாக்களும்‌, பிரபுக்களும்‌, 
ஆசாரியர்களும்‌, பிதாக்களும்‌, 
யூதாஜனங்கள்‌ அனைவரும்‌ 
இக்கட்டுகளையும்‌, வேதனைகளையும்‌ 
அனுபவிக்கிறார்கள்‌. 


தங்கள்‌ இக்கட்டுக்கு தங்களுடைய 


எல்லோருக்கும்‌ வந்தது. 





ழ்‌ நள 
யாய 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌. 
மொத்த பாவத்தையும்‌ 
சமுகத்நிலே அறிக்கையிடும்போது. 
ராஜாக்களும்‌, எங்கள்‌ பிரபுக்களும்‌, எங்கள்‌ 
ஆசாரியர்களும்‌, எங்கள்‌ பிதாக்களும்‌, 
உம்முடைய நியாயப்பிரமாணத்தின்படி 
செய்யாமலும்‌, உம்முடைய கற்பனைகளையும்‌, 
நீர்‌... அவர்களைக்‌  கடிந்துகொண்ட 
உம்முடைய சாட்சிகளையும்‌ கவனியாமலும்‌ 
போனார்கள்‌" (நெகே 9:34) என்று 


சொல்லுகிறார்கள்‌. 


எல்லோரும்‌ கர்த்தருக்கு விரோதமாகப்‌ 
பாவம்‌ செய்ததினால்‌, 

நியாயத்தீர்ப்பை 

பகிர்ந்துகொள்கிறார்கள்‌. 


அசீரியா 
நாட்கள்‌ முதற்கொண்டு, 
வரைக்கும்‌ அவர்கள்‌ 
'அனுபவிக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ அனுபவிக்கிற வருத்தங்களை, 
கர்த்தர்‌ அற்பமாய்‌ எண்ணிவிடக்கூடாது 
ர்‌ கர்த்தர்‌ தமது கிருபையினால்‌. 
தங்களுக்கு இரக்கம்‌ காண்பித்து, 
தங்களுடைய வருத்தங்களை 
அதற்றிப்போடவேண்டும்‌ என்றும்‌, இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ விண்ணப்பம்பண்‌ ணுகிறார்கள்‌. 


யினால்‌. 


ஜனத்தார்‌ 


அனுபவித்தாலும்‌, 
கர்த்தரை குறை சொல்லவில்லை. 


; ந 

(நெகே 

கர்த்தருடைய 
நீதியையும்‌ 


நடபபித 
ஆகாமியம்பண்ணினோம்‌' 
என்று சொல்லி, அவர்கள்‌ 
கிரியைகளையும்‌, 
நியாயப்படுத்துகிறார்கள்‌. 


ெகேமியா 
NEHEMIAH - COMMENTARY 


- விரிவுரை 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ தங்களுக்கு என்ன 
செய்யவேண்டும்‌ என்று சொல்லும்‌ தகுதி 
தங்களிடத்தில்‌ இல்லை என்பதை இஸ்ரவேல்‌ 
ஜனத்தார்‌. உணர்ந்திருக்கிறார்கள்‌. 
ஆகையினால்‌ அவர்கள்‌ கர்த்தருடைய 
கிருபைக்கும்‌, தயவுள்ள  சித்தத்திற்கும்‌. 
தங்களை ஒப்புக்கொடுக்கிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 


ச கர்த்தரிடத்தில்‌, 
ஜெபத்தை 


ஏறெடுத்துவிட்டு, 
'இவையெல்லாம்‌ இப்படி 
நாங்கள்‌ உறுதியான 


அதை 
எங்கள்‌ பிரபுக்களும்‌, 
எங்கள்‌ ஆசாரியரும்‌ 
முத்திரபோடுவார்கள்‌" 
கே 9:38) என்று சொல்லுகிறார்கள்‌. 
ரவேல்‌ னத்தார்‌ பல 
சந்தர்பங்களில்‌ கந்தன்‌ விட்டு 
விலகிப்போயிருக்கிறார்கள்‌. இனிமேல்‌: 
கர்த்தரை. விட்டு விலகிப்போகுக்கூடாது 
என்று அவர்கள்‌ தீர்மானம்பண்ணுகிறார்கள்‌. 
இதற்காக அவர்கள்‌ கர்த்தரிடத்தில்‌ 
உறுதியான உடன்படிக்கை பண்ணுகிறார்கள்‌. 
இந்த உறுதியான உடன்படிக்கையில்‌, 
இஸ்ரவேல்‌ ஜனத்தாருடைய பிரபுக்களும்‌, 
லேவியரும்‌, ஆசாரியரும்‌ 
போடுகிறார்கள்‌. இவர்கள்‌ 
ர்‌... மத்திமிலே பிரதானமானவர்கள்‌. 
இஸ்ரவேல்‌: ஜனத்தார்‌ 
சார்பாகவும்‌, உறுதியான 
உடன்படிக்கையிலே முத்திரை போடுகிறார்கள்‌. 





i= FTE 
TT 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ கர்த்தருடைய 
சமுகத்திலே உறுதியான உடன்படிக்கை 
பண்ணி, அதற்கு முத்திரைபோடுகிறார்கள்‌. 
அந்த உடன்படிக்கையில்‌ முத்திரை 
போட்டவர்களின்‌ பெயர்கள்‌ இந்த 
வனப்பகுதியில்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
(நெகே. 1011-27), உடன்படிக்கையின்‌ 
ஷரத்துக்களைப்பற்றியும்‌ இந்த 
வனப்பகுதியில்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
(நெகே 10:28-31). இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
ஒரு சில காரியங்களை 
திட்டம்பண்ணுகிறார்கள்‌. அதன்‌ விவரமும்‌ 
இந்தவசனப்பகுதியில்‌ சொல்லப்பட்டிருக்கிறது 
(நெகே 10:32-39) 


முத்திரை போட்டவர்கள்‌ 
நெகே 10:1-27 


நெகே 10:1. முத்திரை போட்டவர்கள்‌ 
யாரென்‌ றால்‌: அகலியாவின்‌. 
குமாரனாகிய திர்ஷாதா என்னும்‌ 
நெகேமியா, சிதேகியா, 


நெகே 10:2. செராயா, 
எரேமியா, 


அசரியா, 


நெகே 103. 


மல்கிஜா, 


பஸ்கூர்‌, அமரியா, 


நெகே 10:4. 
மல்லூக்‌, 
நெகே 
ஒபதியா, 
நெகே 10:6. தானியேல்‌, கிநேதோன்‌, 
பாருக்‌, 


நெகே 10:7. 
மீயாமின்‌, 


அத்தாஸ்‌, செபனியா, 
105. ஆரீம்‌, மெரெமோத்‌, 


மெசுல்லாம்‌, அயியா, 


நெகேமியா - விரிவுரை 
NEHEMIAH - COMMENTARY 


பிரியப்‌ 
UBLISHERS 


நெகே 10:8. மாசியா, பில்காய்‌, 
செமாயா என்னும்‌ ஆசாரியர்களும்‌, 


நெகே. 108. லேவியராகிய 
அசனியாவின்‌ குமாரன்‌ ஓெயசுவரு, 
எனாதாதின்‌ குமாரரில்‌ ஒருவனாகிய 
பின்னூமி, கத்மியேல்‌ என்பவர்களும்‌, 


தநெகே 10:10. அவர்கள்‌ சகோதரராகிய 
செயனியா, ஒதியா, கேலிதா, பெலாயா, 
ஆனான்‌, 


நெகே 10:11. மீகா, ரேகாப்‌, அசபியா, 


நெகே 1002. சுக்கூர்‌, செரெபியா, 
செயனியர, 


நெகே 10:18. ஒதியா, பானி, பெனினு 
என்பவர்களும்‌, 


நெகே 10:14. ஜனத்தின்‌ தலைவராகிய 
பாரோஷ்‌, பாகாத்மோவாப்‌, ஏலாம்‌, 
சுத்தூ, பானி, 


நெகே 
பெயாயி, 


10:15. புன்னி, அஸ்காத்‌, 


நெகே 10:16. அதோனியா, பிக்வாய்‌, 
ஆதின்‌, 


நெகே 10:17. ஆதேர்‌, இஸ்கியா, அதர்‌, 


நெகே 
யெத்சாய்‌, 


நெகே 
நெபாய்‌, 


10:18. ஒதிய, ஆகும்‌, 


10:19. ஆரீப்‌, ஆனதோத்‌, 


நெகே 10:20. மக்பியாஸ்‌, மெகல்லாம்‌, 
ஏசீர்‌, 


நெகே 1021. 
சுரதோக்‌, யதூவா, 


மெஷெசாபெயேல்‌, 
நெகே 10:22. பெலத்தியா, ஆனான்‌, 
ஆனாய, 


நெகே 10:28. ஓசெயர, 
அதம்‌, 


அனனியா, 


நெகே 10:24. அல்லோகேண்‌, 
சோரயேக்‌, 


யிலகர, 





ழ்‌ நள 
யாய 


நெகே 10:25. 
மாசெயர, 


ரேகூம்‌, அஷபயனா, 
இநகே. 
ஆனான்‌, 


நெகே 10:27. மல்தூக்‌, ஆரிம்‌, பாணா 
என்பவர்களுமே. 


இஸ்ரவேல்‌ 


10:26. அகிய, 


்‌ புத்திரர்‌ கர்த்தரோடு 
முதன்முதலாக உடன்படிக்கை 
பண்ணியபோது, பலிசெலுத்தி, அதன்‌ 
இரத்தத்தை தெளித்து, உடன்படிக்கையை 
உறுதிபண்ணினார்கள்‌ (யாத்‌ 24-ஆவது 
அதிகாரம்‌), 

இப்போது இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
குர்த்தரோடு உறுதியான உடன்படிக்கை: 
பண்ணுகிறார்கள்‌. ஆனால்‌ 
பலிசெலுத்தப்படவில்லை. 
'தெளிக்கப்படவில்லை. 
உடன்படிக்கையின்‌ 
ஆவணமாக எழுதி அதிலே முத்திரையிட்டு 
தங்கள்‌ கையெழுத்துக்களைப்‌ போடுகிறார்கள்‌. 

ஸஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ பிரபுக்‌. 
ன்ற ஆரியத்‌ கடக்‌ 
பத்திரத்தில்‌ முத்திரை போடுகிறார்கள்‌. 

ர்கள்‌ இஸ்ரவேல்‌ ஜனத்தாருக்கு, 
தலைவர்களாயிருக்கிறவர்கள்‌. இவர்கள்‌ 
ஒருவேளை இஸ்ரவேல்‌ 
புத்தருடைய  குடும்பத்தலைவர்களாகவும்‌, 
கோத்திரத்தலைவர்களாகவும்‌ இருக்கலாம்‌. 


யூதாதேசத்தின்‌ அதிபதியாகிய 
நெகேமியா இந்த உடன்படிக்கையில்‌ 
முதலாவது நபராக  முத்திரைபோடுகிறார்‌. 
அதன்‌ பின்பு இருபத்திரண்டு ஆசாரியர்கள்‌ 
உடன்படிக்கையில்‌ முத்திரைபோடுகிறார்கள்‌. 
க பின்பு பதினேழு 
இந்த உடன்படிக்கையில்‌ 

முத்திரை போடுகிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ கர்த்தரிடத்தில்‌ 
ஜெபம்பண்ணியபோது, இந்த லேவியர்களில்‌ 
அநேகர்‌ ஜெபத்தை வழிநடத்தினவர்கள்‌. 
(நெகே 9:45). ஜெபத்தை 
வழிநடத்துகிறவர்கள்‌. நல்ல 
காரியங்களிலும்‌ முண்ணிலாங்கக்க 

வேண்டும்‌. 


நெகேமியா - விரிவுரை 
NEHEMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


லேவியருக்கு பின்பு 
தலைவர்களில்‌  நாற்பத்திநான்கு 
முத்திரையிடுகிறார்கள்‌. 
தங்களுக்காகவும்‌, தங்களோடு 
கூடமிருக்கிற. யூதாஜனங்களுக்காகவும்‌ 
முத்திரையிடுகிறார்கள்‌. 


யூதாஜனத்தின்‌: 
பேர்‌ 
இவர்கள்‌ 


ஆணையிட்டு. 
பண்ணியவர்கள்‌ 
கே 10:28-81 


பிரமாணம்‌ 


நெகே 10:28. 
மற்றவர்கனாகிய ஆசாரியரும்‌, 
லேவியரும்‌, வாசல்‌ காவலானரும்‌, 
பாடகரும்‌, திதனீமியரும்‌, தேசங்களின்‌ 
ஜனங்களைவிட்டுப்‌ பிரித்து விலகி 
தேவனுடைய நியாயப்‌ 
பிரமாணத்துக்குத்‌ திரும்பின 
அனைவரும்‌, அவர்கள்‌ மனைவிகளும்‌, 
அவர்கள்‌ குமாரரும்‌, அவர்கள்‌ 
குமாரத்திகளுமாகிய அறிவும்‌ புத்தியும்‌ 
உள்ளவர்களெல்லாரும்‌, 


ஜனங்களில்‌ 


நெகே 10:29, 
பெரியவர்களாகிய 

சுகோதரரோடே 

தேவனுடைய தாசனாகிய மோசேயைக்‌ 
கொண்டு. கொடுக்கப்பட்ட 
தேவனுடைய நியாயப்‌ 
பிரமாணத்தின்படி. நடந்துகொள்வோம்‌ 
என்றும்‌, எங்கள்‌ ஆண்டவராகிய 
கர்த்தரின்‌. கற்பனைகளையும்‌. 
சகல்‌ EAR oun 
கட்டளைகளையும்‌ 

கைக்கொண்டு, 
செய்வோம்‌ என்றும்‌, 


நெகே 10:80. எங்கள்‌. 
குமாரத்திகனை தேசத்தின்‌ 
ஜனங்களுக்குக்‌ கெடாமலும்‌, எங்கள்‌: 
குமாரருக்கு அவர்கள்‌ குமாரத்திகளைக்‌ 
கொள்னாமதூம்‌ இருப்போம்‌ என்றும்‌, 


அல்லன்‌ 


நாங்கள்‌. 





i FTE 
TT 


நெகே 10:81. தேசத்தின்‌ ஜனங்கள்‌ 
ஓய்வு நானிலே சரக்குகளையும்‌, 
எந்தவிதத்‌: 

விற்கிறதற்குக்‌ 

நாங்கள்‌. 

பரிசுத்தநாளிலும்‌ அவர்கள்‌ கையில்‌ 
கொள்ளாதிருப்போம்‌ என்றும்‌, 
நாங்கள்‌. ஏழாம்‌ வருஷத்தை 
விடுதலை  வருஷமாக்கிச்‌ சகல 
கடன்களையும்‌ விட்டுவிடுவோம்‌ 
என்றும்‌ ஆணையிட்டுப்‌ பிரண்ரணம்‌. 
பண்ணினார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ ஜனத்தாரில்‌ அநேகர்‌ 
உடன்படிக்கையில்‌ முத்திரைபோடுகிறார்கள்‌. 
உடன்படிக்கையில்‌ முத்திரைபோடாத மற்ற 
ஜனங்கள்‌ அநேகர்‌ இருக்கிறார்கள்‌. 


மற்றவர்களாகிய 
லேலியரும்‌, வாசல்‌ 
பாடகரும்‌, நிதனீமியரும்‌, 
ஜனங்களைவிட்டுப்‌ பிரிந்து 
விலகி தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்குத்‌ 
திரும்பின அனைவரும்‌, அவர்கள்‌ 
மனைவிகளும்‌, அவர்கள்‌ குமாரரும்‌, அவர்கள்‌ 
குமாரத்திகளுமாகிய கல்ப்‌ தக்கம்‌ 
உள்ளவர்களெல்லாரும்‌, 
பெரியவர்களாகிய தங்கள்‌ த்ய 
கூடிக்கொண்டு, அவர்களோடுகூட 
உறுதியான உடன்படிக்கைக்கு கீழ்ப்படிவதாக 
ஆணையிட்டு பிரமாணம்‌ பண்ணுகிறார்கள்‌ 
(நெகே 10:28,29). 


ஆசாரியரும்‌, லேலியரும்‌, 
காவலாளரும்‌, பாடகரும்‌, 
ஆணையிட்டு பிரமாணம்‌ 
அவர்களுடைய 
அவர்களுடைய குமாரரும்‌, அவர்களுடைய 
குமாரத்திகளும்‌, அவர்களோடு சேர்ந்து 
ஆணையிட்டு பிரமாணம்‌ பண்ணுகிறார்கள்‌. 


வாசல்‌ 
நிதனீமியரும்‌ 
பண்ணும்போது, 

மனைவிகளும்‌, 


தேசங்களின்‌ 
பிரிந்து விலகி, 
நியாயப்பிரமாணத்திற்கு, 
ஒரு காலத்தில்‌ புறஜாதியாராயிருந்தவர்கள்‌. 
இப்போது அவர்கள்‌  யூதமார்க்கத்தை 
ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள்‌. அவர்களும்‌ 
ஆணையிட்டு பிரமாணம்‌ பண்ணுகிறார்கள்‌. 
கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்திற்கு 
கீழ்ப்பிவதாக வாக்குப்பண்ணுகிறார்கள்‌. 


ஜனங்களை விட்டுப்‌ 


நெகேமியா 
NEHEMIAH - COMMENTARY 


- விரிவுரை 


QOODNENS 
PUBLISHERS 


யூதமார்க்கத்திற்கு திரும்பினவர்கள்‌ 
உலகப்பிரகாரமான காரியங்களை விட்டுப்‌ 
பிரிந்து விலகி வந்தவர்கள்‌ அவர்கள்‌ 
புறஜாதியாரின்‌ பழக்க வழக்கங்களுக்கு 
விலகி, கர்த்தருக்கு பிரியமான பழக்க 
வழக்கங்களை ஏற்றுக்கொண்டவர்கள்‌. 
கர்த்தருடைய ஜனமாகிய நாமோ உலகத்திற்கு 
ஒத்த வேஷம்‌ தரியாமல்‌, உலகத்தை 
விட்டுப்‌ பிரிந்து விலகி, தேவனுக்கு 
பிரியமானவர்களாகவும்‌, 
பிரயோஜனமானவர்களாகவும்‌ ஜீவிக்க 
வேண்டும்‌. 


யூதருக்கும்‌, யூதமார்க்கத்தை 
ஏற்றுக்கொண்ட புறஜாதியாருக்கும்‌ ஒரே 
பிரமாணமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரே 
உடன்படிக்கையும்‌, ஒரே ஞானஸ்நானமும்‌ 
நியமிக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள்‌ 
யூதாதேசத்தில்‌ பிறந்தவர்களாகயிருந்தாலும்‌, 
அந்நிய தேசத்தில்‌ பிறந்து கர்த்தரை 
ஏற்றுக்கொண்டவர்களாகயிருந்தாலும்‌, 
அவர்கள்‌ எல்லோருமே கர்த்தருடைய 
பிள்ளைகளாக இருக்கிறார்கள்‌. 
கர்த்தரிடத்தில்‌ பட்சபாதமில்லை. 


உடன்படிக்கையில்‌ 
முத்திரைபோடாதவர்கள்‌, தங்களுடைய 
விசுவாசத்தையும்‌, கீழ்ப்படிதலையும்‌, 
வார்த்தையினால்‌ ஆணையிட்டு பிரமாணம்‌ 
பண்ணுகிறார்கள்‌. அவர்கள்‌ எல்லோரும்‌ 
பெரியவர்களாகிய தங்கள்‌ 
சகோதாரோடே nt 


ஒருமனப்பட்டு 
கூடியிருக்கிறார்கள்‌. 


முத்திரை போடப்பட்ட உறுதியான 
உடன்படிக்கையின்‌ ஷரத்துக்கள்‌ இந்த 
வசனப்பகுதியில்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
அவர்கள்‌ தேவையில்லாத பாரமான 
காரியங்களை தங்களைவிட்டு இறக்கி 
வைத்துவிடலாம்‌. கர்த்தர்‌ எதை 
எதிர்பார்க்கிறாரோ. அதை மாத்திரம்‌ 
ஜனங்கள்‌ செய்தால்‌ போதுமானது. 


ணையிட்டு 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
விவரம்‌ 


பிரமாணம்‌ பண்ணின ஷரத்துக்க 
வருமாறு: 

1 தேவனுடைய தாசனாகிய 
மோசேயைக்‌ கொண்டு கொடுக்கப்பட்ட 
தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின்படி 
நடந்துகொள்வோம்‌. 





i FTE 
TT 


2. எங்கள்‌ ஆண்டவராகிய கர்த்தரின்‌ 
கற்பனைகளையும்‌ சகல நீதிநியாயங்களையும்‌, 
கட்டளைகளையும்‌ எல்லாம்‌ கைக்கொண்டு, 
அவைகளின்படி செய்வோம்‌. 


3. நாங்கள்‌ எங்கள்‌ குமாரத்திகளை 
தேசத்தின்‌ ஜனங்களுக்குக்‌ கொடாமலும்‌, 
எங்கள்‌ குமாரருக்கு அவர்கள்‌ 
குமாரத்திகளைக்‌ கொள்ளாமலும்‌ இருப்போம்‌. 


4. தேசத்தின்‌ ஜனங்கள்‌ ஒய்வு நாளிலே 
சரக்குகளையும்‌, எந்தவிதத்‌ 
தானியதவசத்தையும்‌ விற்கிறதற்குக்‌ 
கொண்டுவந்தால்‌, நாங்கள்‌ அதை ஒய்வு 
நாளிலும்‌ பரிசுத்தநாளிலும்‌ அவர்கள்‌ கையில்‌ 
கொள்ளாதிருப்போம்‌. 


5. நாங்கள்‌ ஏழாம்‌ வருஷத்தை 
விடுதலை வருஷமாக்கிச்‌ சகல கடன்களையும்‌ 
விட்டுவிடுவோம்‌. 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ கர்த்தருடைய 
பிரமாணத்திற்கு தடத்த ஜீவியத்தாலும்‌, 
சிலரிடத்தில்‌ கர்த்தருக்கு மிரியமில்லாத 
காரியங்களும்‌ காணப்படுகிறது. அவர்கள்‌ 
எந்தெந்த காரியங்களில்‌ 
சோதிக்கப்படுகிறார்களோ. அந்தக்‌ 
காரியங்களைக்‌ குறித்து இங்கு ஆணையிட்டு 
பிரமாணம்‌ பண்ணுகிறார்கள்‌. 


திட்டம்பண்ணின காரியங்கள்‌ 
நெகே 10:32-39 


நெகே 10:92. மேலும்‌: நாங்கள்‌ எங்கள்‌ 
தேவனுடைய ஆலயத்தின்‌. 
ஆராதனைக்காக 
சமுகத்தப்பங்களுக்கும்‌, நித்திய 
போஜனபலிக்கும்‌, ஓய்வுநாட்களிலும்‌ 
மாதப்பிறப்புகவிதூம்‌ செலுத்தும்‌ 
நித்திய சர்வாங்க தகனபலிகளுக்கும்‌, 
பண்டிகைகளுக்கும்‌, பிரதிஷ்டையான 
பொருள்களுக்கும்‌, இண்ரவேலுக்காகப்‌ 
பாவதிவிர்த்தி உண்டாக்கும்‌. 
பலிகளுக்கும்‌, 


நெகே 10:38. எண்கள்‌ தேவனுடைய 
ஆலயத்தின்‌ சகல வேலைக்கும்‌, 
வருஷத்தோறும்‌ நாங்கள்‌ சேக்கலில்‌ 
மூன்றில்‌ ஒரு பங்கைக்‌ கொடுப்போம்‌ 
என்கிற கடனை எங்கள்மேல்‌: 
ஏற்றுக்கொண்டோம்‌. 


செகேமியா 
NEHEMIAH - COMMENTARY 


- விரிவுரை 


QOODNENS 
PUBLISHERS 


நெகே 10:84. நியாயப்பிரமாணத்தில்‌ 
எழுதியிருக்கிறபடியே. எங்கள்‌. 
தேவனாகிய. கர்த்தருடைய 
பலிபீடத்தின்மேல்‌: எரிகிறதற்காக, 
குறிக்கப்பட்ட காலங்களில்‌ 
வருஷாவருஷம்‌ எங்கள்‌. 
பிதாக்களுடைய குடும்பங்களின்‌ படியே, 
எங்கன்‌ தேவனுடைய ஆலயத்துக்குக்‌ 
கொண்டுவரவேண்டிய விறகு 
காணிக்கைக்காகவும்‌, ஆசாரியருக்கும்‌, 
லேவியருக்கும்‌, ஒனத்துக்கும்‌ 
சீட்டுப்போட்டோம்‌. 


நெகே 10:35. நாங்கள்‌ வருஷத்தோனும்‌ 
எங்கள்‌ தேவனுடைய ஆலயத்துக்கு 
எங்கள்‌ தேசத்தின்‌ முதற்பலனையும்‌, 
சகலவித விருட்சங்களின்‌ எல்லா 


முதற்கனிகளையும்‌ கொண்டுவரவும்‌, 


நெகே 10:36. தியாயப்பிரமாணத்தில்‌ 
எழுதியிருக்கிற படியே, எங்கள்‌: 
குமாரரில்‌ முதற்பேறுகளையும்‌, எங்கள்‌ 
ஆடுமாடுகளாகிய  மிருகஜீவன்களின்‌. 
தலையிற்றுகளையும்‌, எங்கள்‌. 
தேவனுடைய ஆலயத்துக்கும்‌ எங்கள்‌. 
தேவனுடைய ஆலயத்திலே 
ஊழியஞ்செய்கிற ஆசாரியமிடத்துக்கும்‌ 
கொண்டுவரவும்‌, 


நெகே 10:37. 
பிசைந்தமாவில்‌ 


நாங்கன்‌ எங்கள்‌ 
முதற்பாகத்தையும்‌, 
எங்கள்‌ படைப்புகளையும்‌, சகல்‌ 
மரங்களின்‌ முத்தின பலனாகிய 
திராட்சப்பழரச த்தையும்‌, 
எண்ணெயையும்‌, எங்கன்‌ தேவனுடைய 
ஆலயத்தின்‌ அறைகளில்‌ வைக்கும்படி, 
ஆசாரியரிடத்துக்கும்‌, எங்கள்‌. 
நிலப்பயிர்கனில்‌. தசமபாகம்‌. 
லேவியமிடத்துக்கும்‌ கொண்டுவரவும்‌, 
லேவியராகிய. இவர்கள்‌ 
எங்கள்‌ வெள்ளாண்மையின்‌. 
பட்டணங்களிலெல்லாம்‌ தசமபாகம்‌ 
சேர்க்கவும்‌, 


நெகே 10:38. 
சேர்க்கும்போது 
குமாரனாகிய 
'லேவியரோடே கூட 
தசமபாகமாகிய 


லேவியர்‌ தசமபாகம்‌ 
ஆரோனின்‌ 
ஆசாரியன்‌ 
இருக்கவும்‌, 
அதிலே லேவியர்‌ 
யத்தில்‌ ஒரு பங்கை எங்கள்‌ 
தேவனுடைய ஆலயத்திலுள்ள 
பொக்கிஷ அறைகளில்‌ கொண்டுவரவும்‌ 
திட்டம்‌ பண்ணிக்கொண்டோம்‌. 


ஒரு 





i THE] தெகேமியா 
யா்‌ 


நெகே 10:39. பரிசுத்தஸ்தலத்தின்‌ 
பணிமுட்டுகளும்‌, ஊழியஞ்செய்கிற 
ஆசாரியரும்‌, வாசல்‌ காவலாளரும்‌, 
பாடகரும்‌ இருக்கிற அத்த அறைகளிலே 
இஸ்ரவேல்‌ புத்திரரும்‌ லேவிபுத்திரரும்‌ 
தானியம்‌ திராட்சரசம்‌ எண்ணெய்‌ 
என்பவைகளின்‌ படைப்புகளைக்‌: 
கொண்டுவரவேண்டியது; இவ்விதமாய்‌. 
நாங்கள்‌. எங்கள்‌. தேவனுடைய 
ஆலயத்தைப்‌ பராமரியாமல்‌ 
விடுவதில்லையென்று திட்டம்பண்ணிக்‌ 
கொண்டோம்‌. 


ரவேல்‌ ஜனத்தார்‌ ரயிலும்‌ 
த்‌ ப்‌ தலித்தும்‌, 
குடும்பத்திலும்‌, சமுதாயத்திலும்‌ எதைச்‌ 
செய்யவேண்டும்‌ என்றும்‌, எதை 
செய்யக்கூடாது என்றும்‌ தீர்மானம்பண்ணி 
ஆணையிட்டு பிரமாணம்‌ 
பண்ணியிருக்கிறார்கள்‌. கர்த்தருடைய ஜனம்‌. 
பரிசுத்தமாய்‌ ஜீலிக்கவேண்டும்‌. அவர்கள்‌ 
கர்த்தருக்காக ஊழியம்‌ செய்யவும்‌ வேண்டும்‌. 


பகத்‌ தைம்‌ ஆலன்‌ 
புதுப்பித்துக்‌ குட்டப்பட்டிருக்கிறது; அந்த 
த்தில்‌ கர்த்தருடைய ஆராதனைகள்‌ 
நடைபெறவேண்டும்‌. 


சொல்லப்பட்டிருக்கிற பிரகாரமாக, 
காலங்களில்‌, பலிபீடத்தில்‌ 
செலுத்தப்படவேண்டும்‌. பண்டிகைகள்‌ 
ஆசரிக்கப்படவேண்டும்‌. 


அந்தந்த 
பலி 


ஏற்றுக்கொள்கிறார்கள்‌ 
(நெகே 10:38) 


நாம்‌ கர்த்தருடைய வீட்டின்‌ காரியத்தை 

கவனிக்கும்போது, கர்த்தர்‌ நம்முடைய 

வீட்டின்‌ காரியத்தைக்‌ கவனித்துக்கொள்வார்‌. 
ல்‌ ஜனத்தார்‌ 


தங்களுடைய 
கவனிக்கும்போது, 
கவனிக்காமல்‌. 


கர்த்தருடைய ஆலயத்தை 
புறக்கணித்துவிடக்கூடாது. 
அவர்கள்‌ தேவனுடைய 
பராமரியாமல்‌ விடுவதில்லை 
திட்டம்பண்ணிக்கொள்கிறார்கள்‌ 
(நெகே 10:39) 


- விரிவுரை 
NEHEMIAH - COMMENTARY 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தரை 
மாத்திரமே ஆராதிக்கவேண்டும்‌. அவர்கள்‌ 
கர்த்தரை ஆராதியாமல்‌ விக்கிரகங்களை 
ஆராதிக்கப்போய்விடக்கூடாது. அவர்கள்‌ 
தேவனுடைய ஆலயத்தைப்‌ பராமரிக்காமல்‌, 
விக்கிரகங்களின்‌ மேடைகளை 
பராமரிக்கப்போய்விடக்கூடாது. 


கர்த்தருடைய ஊழியக்காரியங்களில்‌ 
சிறிதும்‌ கவனம்‌ செலுத்தாமல்‌, எப்போதும்‌ 
தங்கள்‌ சொந்தக்காரியங்களை கவனித்துக்‌ 
கொண்டிருப்பது. விசுவாசிகளாகிய நமக்கு 
பாவமாகவே இருக்கும்‌. நாம்‌ 
தொழில்களையும்‌,  உத்தியோகங்களையும்‌, 
வியாபாரங்களையும்‌ பார்க்கவேண்டும்‌. அதே 
சமயத்தில்‌ கர்த்தருடைய ஹழியத்திலும்‌ 
பங்குபெறவேண்டும்‌. கர்த்தருடைய 
ஆராதனையை அசட்டை செய்கிறவர்கள்‌, 
கர்த்தரையே அசட்டை செய்கிறார்கள்‌. 


ஆலயத்தில்‌ 


தேவனுடைய 
ஒரு சில 


ஆராதனைகளை நடத்துவதற்கு 
பொருட்கள்‌ தேவைப்படுகிறது. 
தங்களுடைய 


தவப்‌ ஒரு குறைவும்‌ இருக்காது. 

தேவனுடைய ஐயத்தின்‌ ஆராதனைக்காகு 

பாருட்களை கொடுப்பதாக 

இணவ ஜனத்தார்‌ ஆணையிட்டு 
பிரமாணம்‌ பண்ணுகிறார்கள்‌. 


தேவனுடைய ஆலயத்தின்‌ 
ஆராதனைக்காக . சமுகத்தப்பங்களுக்கும்‌, 
நித்திய போஜனபலிக்கும்‌, ஒய்வுநாட்களிலும்‌ 
மாதப்பிறப்புகளிலும்‌ செலுத்தும்‌ நித்திய 
சர்வாங்க தகனபலிகளுக்கும்‌, 
பண்டிகைகளுக்கும்‌, பிரதிஷ்டையான 
பொருள்களுக்கும்‌, இஸ்ரவேலுக்காகப்‌ 
பாவநிவிர்த்தி உண்டாக்கும்‌ பலிகளுக்கும்‌, 
தேவையான பொருட்களை கொடுக்கும்‌ 
பொறுப்பை இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ தங்கள்மேல்‌ 
ஏற்றுக்கொள்கிறார்கள்‌ (நெகே 10:32). 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ தங்களுக்கு 
பிடித்தமான ஏதாவது ஒரு நாளில்‌, 
ஏதாவது ஒரு பொருளை ஆலயத்திற்கு 
கொடுத்தால்‌, அது போதாது. அவர்கள்‌ 
'கிரமமாகவும்‌ கொடுக்கவேண்டும்‌. 
தாரளமாகவும்‌ கொடுக்கவேண்டும்‌. 





f= THE 
TT 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ தேவனுடைய 
ஆலயத்தின்‌ ஆராதனைக்கு என்னென்ன 
காரியங்கள்‌ தேவைப்படுகிறது என்பதை 
அறிந்திருக்கிறார்கள்‌. ஆகையினால்‌ அவர்கள்‌ 
'தேவனுடைய ஆலயத்தின்‌ சகல வேலைக்கும்‌, 
வருஷந்தோறும்‌ சேக்கலில்‌ மூன்றில்‌ ஒரு 
பங்கைக்‌ கொடுப்போம்‌ என்கிற கடனை 
தங்கள்மேல்‌ ஏற்றுக்கொள்கிறார்கள்‌. 


கர்த்தருடைய ஊழியத்திற்கு. 
எல்லோரும்‌ கொடுக்கவேண்டும்‌. 
கர்த்தருடைய ஊழியம்‌ நல்ல வேலை. 
கொடுக்கிறவர்கள்‌ தங்களுடைய 
'திராணிக்குத்தக்கதாகவும்‌, அதற்கு மேலும்‌, 
தாராளமாய்க்‌ 
அப்போதுதான்‌ 


கர்த்தருடைய ஆலய 
ஜனங்கள்‌ எல்லோரும்‌ 
என்று நெகேமியா 
கட்டாயம்பண்ணவில்லை. 
தேவனுடைய ஆலய; 
வேலைகளுக்கும்‌ தாங்கள்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 
சம்மதிக்கிறார்கள்‌ 


யத்தில்‌ சர்வாங்க 
தன யப பாதத்தைக்‌ 
தேவைப்படுகிறது. இதற்காக அவர்கள்‌, 
நியாயப்பிரமாணத்தில்‌  எழுதியிருக்கிறபடியே 
தேவனாகிய கர்த்தருடைய பலிபீடத்தின்‌ மேல்‌ 

எரிகிறதற்காக, குறிக்கப்பட்ட காலங்களில்‌ 
வருஷாவருஷம்‌ தங்கள்‌ பிதாக்களுடைய 
குடும்பங்களின்படியே, தேவனுடைய 
ஆலயத்துக்குக்‌ கொண்டுவரவேண்டிய விறகு 
காணிக்கைக்காகவும்‌, ஆசாரியருக்கும்‌, 
லேவியருக்கும்‌, ஜனத்துக்கும்‌. 
சீட்டுப்போடுகிறார்கள்‌ (நெகே 10:34). 


மனப்பூர்வமாக 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ வருஷந்தோறும்‌ 
தேவனுடைய ஆலயத்துக்கு தங்கள்‌ 
தேசத்தின்‌ முதற்பலனையும்‌, சகலவித 
விருட்சங்களின்‌ எல்லா முதற்கனிகளையும்‌ 
' கொண்டுவரவும்‌ திட்டம்பண்ணிக்‌ 
கொள்கிறார்கள்‌ (நெகே 10:35). 


நெகேமியா 
NEHEMIAH - COMMENTARY 


- விரிவுரை 


QODNENS 
PUBLISHERS 


தேவனுடைய ஆலயத்திலே ஆசாரியரும்‌ 
லேலியரும்‌ ஊழியம்‌ செய்கிறார்கள்‌. 
கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்கும்‌. 
தேவைகள்‌ உள்ளது. அவர்களுக்கும்‌ குடும்பம்‌. 
உள்ளது. அவர்களுடைய குடும்பத்தின்‌: 
தேவைகள்‌ சந்திக்கப்படவேண்டும்‌. 
ஊழியக்காரரின்‌ குடும்பத்தேவைகள்‌ சரியாக 
சந்திக்கப்படவில்லையென்றால்‌, அவர்கள்‌ 


பார்க்கப்போய்விடுவார்கள்‌. 
அவர்கள்‌ கர்த்தருடைய ஊழியத்தில்‌ கவனம்‌ 
செலுத்தாமல்‌, உலகப்பிரகாரமான 
வேலைகளில்‌ கவனம்‌ செலுத்துவார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ ஆசாரியரையும்‌, 
லேவியரையும்‌ பராமரிப்பதற்கு திட்டம்‌ 
பண்ணுகிறார்கள்‌. நியாயப்பிரமாணத்தில்‌ 
எழுதியிருக்கிறபடியே, தங்கள்‌ குமாரரில்‌ 
முதற்பேறுகளையும்‌, தங்கள்‌ 
ஆடுமாடுகளாகிய மிருகஜீவன்களின்‌ 
தலையீற்றுகளையும்‌, தங்கள்‌ தேவனுடைய 
ஆலயத்துக்கும்‌ தங்கள்‌ தேவனுடைய 
ஆலயத்திலே. ஊழியஞ்செய்கிற 
ஆசாரியரிடத்துக்கும்‌ கொண்டுவரவும்‌, 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ திட்டம்பண்ணிக்‌ 

கொள்கிறார்கள்‌ (நெகே 10:36). 
க 


“இதோ, லேலியின்‌ புத்திரர்‌ 
கூடாரத்தின்‌ பணிலினபையச்‌ 
அவர்களுடைய 
இஸ்ரவேலருக்குள்ளவை. 
தசம பாகத்தை அவர்களுக்குச்‌ சுதந்தரமாகக்‌ 
கொடுத்தேன்‌. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 

சாகாதடிக்கு, 
ஆசரிப்புக்‌ கூடாரத்தைக்‌ 
கிட்டாதிருக்கக்கடவர்கள்‌. லேவியர்மாத்திரம்‌ 
ஆரியப்‌ கூடாரத்துக்கடுத்த வேலைகளைச்‌ 
செய்யவேண்டும்‌: அவர்கள்‌ தங்கள்‌ 
அக்கிரமத்தைச்‌ சுமப்பார்கள்‌; இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ நடுவே அவர்களுக்குச்‌ சுதந்தரம்‌ 
இல்லை என்பது உங்கள்‌ தலைமுறைதோறும்‌ 
நித்திய கட்டளையாமிருக்கும்‌. இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ கர்த்தருக்கு ஏறெடுத்துப்‌ படைக்கும்‌ 
படைப்பாகிய தசமபாகத்தை லேவியருக்குச்‌ 
சுதந்தரமாகக்‌ கொடுத்தேன்‌: ஆகையால்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ நடுவே பண்டா 
சுதந்தரமில்லையென்று அவர்களுக்கு 
சொன்னேன்‌ என்றார்‌". 


குற்றஞ்சமந்து 





i THE 
ETT 


பின்னும்‌ கர்த்தர்‌ மோசேயை நோக்கி: 
நீ  லேவியரோடே சொல்லவேண்டியது. 
என்னவென்றால்‌: இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
கையில்‌ வாங்கிக்கொள்ளும்படி நான்‌ 
உங்களுக்குச்‌ சுதந்தரமாகக்‌ கொடுத்த 
தசமபாகத்தை நீங்கள்‌ அவர்கள்‌ கையில்‌ 
வாங்கும்போது, தசமபாகத்தில்‌ பத்தில்‌ ஒரு 
பங்கைக்‌ கர்த்தருக்கு ஏறெடுத்துப்‌ படைக்கும்‌ 
படைப்பாகச்‌ செலுத்தவேண்டும்‌. நீங்கள்‌: 
ஏறெடுத்துப்‌ படைக்கும்‌ தப்‌ படைப்பு 
களத்தின்‌ தானியத்தைப்‌ போலும்‌, ஆலையின்‌ 
இரசத்தைப்போலும்‌ உங்களுக்கு. 
எண்ணப்படும்‌. இப்படியே நீங்கள்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ கையில்‌ வாங்கும்‌ 
தசமபாகமாகிய உங்கள்‌ பங்குகளிலெல்லாம்‌ 
நீங்களும்‌ கர்த்தருக்கு என்று ஒரு படைப்பை 
ஏறெடுத்துப்‌ படைத்து, அந்தப்‌ படைப்பை 
ஆசாரியனாகிய ஆரோனுக்குக்‌ கொடுக்க 
வேண்டும்‌” (எண்‌ 18:21-28). 

இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ மோசேயின்‌ 
பிரமாணத்தில்‌ ஈல்லப்பட்ட பிரகாரம்‌ 
கர்த்தருடைய ஆலயத்திற்கு தங்களுடைய 
பங்குகளை கொடுக்கவில்லை, அவர்கள்‌ 
கொடுப்பதை குறைத்துவிடுகிறார்கள்‌. அல்லது 
நிறுத்திவிடுகிறார்கள்‌.  அப்படிப்பட்டவர்கள்‌ 
கர்த்தரை வஞ்சிக்கிறார்கள்‌ என்று மல்கியா 
தீர்க்கதரிசி சொல்லுகிறார்‌ 

“மனுஷன்‌ தேவனை வஞ்சிக்கலாமா? 
நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள்‌. எதிலே 

வஞ்சித்தோம்‌ என்கிறீர்கள்‌? 

காணிக்கைகளிலும்தானே. 

சபிக்கப்பட்டவர்கள்‌; 
ஜனத்தாராகிய நீங்கள்‌ எல்லாரும்‌ என்னை 
வஞ்சித்தீர்கள்‌. என்‌ ஆலயத்தில்‌ 
ஆகாரம்‌. உண்டாயிருக்கும்படித்‌ 
'தசமபாகங்களையெல்லாம்‌ பண்டசாலையிலே. 
கொண்டு வாருங்கள்‌: அப்பொழுது. 
நான்‌ வானத்தின்‌ பலகணிகளைத்‌ 
திறந்து. இடங்கொள்ளாமற்போகுமட்டும்‌ 
உங்கள்‌ மேல்‌ ஆசீர்வாதத்தை 
வருஷிக்கமாட்டேனோவென்று அதினால்‌. 
என்னைச்‌ சோதித்துப்‌ பாருங்கள்‌ என்று 
சேனைகளின்‌ கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌" 
(மல்‌ 38-10), 


காக்‌ 
நீங்கள்‌ 


இஸ்ரவேல்‌ புத்திர்‌ கர்த்தருடைய 
ஆலயத்திற்காக மேலும்‌ சில காரியங்களை 
திட்டம்பண்ணுகிறார்கள்‌. தங்கள்‌ 
பிசைந்தமாவில்‌ முதற்பாகத்தையும்‌, தங்கள்‌ 
படைப்புகளையும்‌, சகல மரங்களின்‌. 
முந்தின பலனாகிய  திராட்சப்பழரசத்தையும்‌, 


செகேமியா 
NEHEMIAH - COMMENTARY 


- விரிவுரை 


QOODNENS 
PUBLISHERS 


எண்ணெயையும்‌, தேவனுடைய ஆலயத்தின்‌ 
அறைகளில்‌: வைக்கும்படி, 
ஆசாரியரிடத்துக்கும்‌, எங்கள்‌ நிலப்பமிர்களில்‌ 
லேவியரிடத்துக்கும்‌ 
லேலியராகிய இவர்கள்‌ 
வெள்ளாண்மையின்‌ 
தசமபாகம்‌ 
சேர்க்கவும்‌, திட்டம்பண்ணுகிறார்கள்‌. 

மேலம்‌ லேலியர்‌ தசமபாகம்‌ 
சேர்க்கும்போது ஆரோனின்‌ குமாரனாகிய 
ஒரு. ஆசாரியன்‌ லேலியரோடேகூட 
இருக்கவும்‌, தசமபாகுமாகிய அதிலே லேவியர்‌ 
பத்தில்‌ ஒரு பங்கை எங்கள்‌ தேவனுடைய 
ஆலயத்திலுள்ள பொக்கிஷ அறைகளில்‌ 
கொண்டோவம்‌ திட்டம்‌ 
பண்ணிக்கொள்கிறார்கள்‌ (நெகே 10:37 38). 


ஸ்ரவேல்‌  ஜனத்தார்‌ பெர்சியா 
கேத்தி ராஜாக்களுக்கு அதிகமான 
பணத்தை வரியாக செலுத்துகிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ தங்கள்‌ சொந்த 
தேசமாகிய யூநாதேசத்திலே 
வாசம்பண்ணினாலும்‌, அவர்கள்‌ இன்னும்‌. 
பெர்சியா தேசத்திற்கு அடிமைகளாகவே 
இருக்கிறார்கள்‌. இதனால்‌ யூதாதேசத்தின்‌ 
வருமானம்‌ பெர்சியாவின்‌ ராஜாக்களுக்கு 
போய்சேருகிறது ஆனாலும்‌ கர்த்தருடைய 
ஆலயத்திற்கு காணிக்கை கொடுப்பதை 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
அவர்கள்‌ தங்கள்‌ காணிக்கைகளையும்‌ 
தசமபாகங்களையும்‌ கர்த்தருடைய 
ஆலயத்திற்கு தவறாமல்‌ செலுத்துகிறார்கள்‌. 


தேவனுடைய ஆலயத்தைப்‌ பராமரிப்பது 
மிகவும்‌ முக்கியமான ஊழியம்‌. இதற்காக 
அவர்கள்‌ பரிசுத்தஸ்தலத்தின்‌ 
பணிழுட்டுகளும்‌, ஊழியஞ்செய்கிற 
ஆசாரியரும்‌, வாசல்‌ காவலாளரும்‌, பாடகரும்‌ 
இருக்கிற அந்த அறைகளிலே இஸ்ரவேல்‌ 
புத்திரரும்‌. லேவிபுத்திரரும்‌ தானியம்‌. 
திராட்சரசம்‌ எண்ணெய்‌ என்பவைகளின்‌ 
படைப்புகளைக்‌ கொண்டுவரவேண்டியது. 
என்று திட்டம்பண்ணிக்கொள்கிறார்கள்‌ 
(நெகே 10:39). இவ்விதமாய்‌ அவர்கள்‌ 
தங்கள்‌ தேவனுடைய ஆலயத்தைப்‌ 
பராமரியாமல்‌ விடுவதில்லையென்று 
திட்டம்பண்ணிக்‌ கொள்கிறார்கள்‌. 


நிறத்திலிடவில்லை. 





i= FTE 
TT 


நகரத்தைச்‌ சுற்றிலும்‌ 

கட்டியெழுப்பப்படுகிறது. 

நகரத்திற்குள்ளே இன்னும்‌ 

அளவு ஜனங்கள்‌ 

எருசலேம்‌ அலங்கமுள்ள 

பட்டணமாகயிருந்தாலும்‌. அது ஆளில்லாத 

பட்டணமாகவே இருக்கிறது. எருசலேம்‌ 

நகரத்திற்குள்ளே இஸ்ரவேல்‌ புத்திரரை 

அழைத்து வந்து குடியேற்றம்‌ வேலையை 
நெகேமியா மேற்கொள்கிறார்‌. 


இஸ்ரவேல்‌ 
ஒருவரை எருசலேம்‌ 
குடியிருக்கப்பண்ண வேண்டுமென்று 
சீட்டுப்போடுகிறார்கள்‌. (நெகே 1112) 
பூதாபுத்திரரிலும்‌, பென்யமீன்‌ பத்திரரிலும்‌ 
எருசலேம்‌ நகரத்திலே குடியிருக்கிறவர்களின்‌ 
விவரம்‌ (நெகே 113-9). எருசலேமில்‌ 
குடியிருக்கிற ஆசாரியரும்‌  லேலியரும்‌ 
(நெகே 1110-19), 


எருசலேம்‌ 
அலங்கங்கள்‌ 


மற்ற பட்டணங்களில்‌ குடியிருக்கிற 
யூதாவின்‌ மனுஷரும்‌ பென்யமீன்‌ மனுஷரும்‌ 
(நெகே 11:20-36) 


எருசலேமில்‌ 
குடியிருக்கிறவர்கள்‌ 
நெகே 11:1-19 


நெகே 110. ஜனத்தின்‌ அதிகாரிகள்‌. 
எருசலேமிலே குடியிருத்தார்கன்‌; மற்ற 


ஜனங்கள்‌, தங்களுக்குள்ளே. 
பத்தூப்பேரில்‌ 


ட்‌ பாத்‌ 

எருசலேமென்னும்‌ பரிசுத்த நகரத்திலும்‌ 
ஒன்பதுபேரை மற்றப்‌ 
பட்டணங்களிலும்‌ குடியிருக்கப்பண்ண, 
சீட்டுகளைப்‌ போட்டார்கன்‌.. 

நெகே 11:2. ஆனாலும்‌ எருசலேமிலே 
குடியிருக்க மனப்பூர்வமாய்ச்‌ சம்மதித்த 
மனுஷர்களை யெல்லாம்‌. ஜனங்கள்‌ 
வாழ்த்தினார்கள்‌. 


நெகேமியா 
NEHEMIAH - COMMENTARY 


- விரிவுரை 


QOODNENS 
PUBLISHERS 


ெகே 11:8. யூதாவின்‌ பட்டணங்களில்‌ 
இன்ரவேலரும்‌, ஆசாரியரும்‌, 
லேவியரும்‌, 'திதனீமியரும்‌, 
சாலொமோனுடைய  வேலைக்காரரின்‌' 
புத்திரரும்‌, அவரவர்‌ தங்கள்‌ 
பட்டணங்களிலுன்ன தங்கள்‌ 
காணிபூமியிலே குடியிருந்தார்கள்‌; 
எருசலேமிலே குடியிருந்த நாடுகளின்‌ 
தலைவர்‌ யாரென்றால்‌: 


நெகே 14. எருசலேமிலே யூதா 

புத்திரரில்‌. சிலரும்‌, பென்யமீன்‌ 

புத்திரரில்‌ சிலரும்‌ குடியிருந்தார்கள்‌;. 

புத்திரரிலே பேரேசின்‌ 

ஒருவனான 

குமாரனாகிய 

குமாரன்‌: 

அமரியாவுக்குப்‌ பிறந்த சகரியாவுக்குக்‌ 

குமாரனான உசியாவின்‌ மகன்‌ 
அத்தாயாவும்‌, 


நெகே 11:5. சிலோனின்‌ குமாரன்‌ 
சுகமியாவுக்குக்‌ குமாரனாகிய 
யோயாரிபுக்குக்‌ குமாரனான 
அதாயாவுக்குப்‌ பிறந்த அகாயாவின்‌ 
குமாரன்‌. கொல்லோசே பெற்ற 


பாருக்கின்‌ மகன்‌ மாசெயாவுமே. 


நெகே 11:8. எருசலேமிலே குடியிருக்கிற 
பேரேசின்‌ புத்திரரெல்லாரும்‌ நானூற்று 
அறுபத்தெட்டுப்‌ பராக்கிரமசாலி. 
களாயிருந்தார்கள்‌.. 


நெகே 11:7. பென்யமீன்‌ புத்திரரில்‌ 
யாரென்றால்‌, ச௪ல்தூ என்பவன்‌; இவன்‌: 
மெசுல்லாமுக்கும்‌, 

யோவேதுக்கும்‌, 

பெதாயாவுக்கும்‌, 

 கொலாயாவுக்கும்‌, 

மாசெயாவுக்கும்‌, 

'இதியேதுக்கும்‌, இவன்‌ எசாயாவுக்கும்‌ 
குமாரணானவன்‌.. 


நெகே 11:8. அவனுக்குப்பின்‌ கப்பாய்‌, 
சல்லாய்‌. முதலானவர்கள்‌ 


தொளாயிரத்து இருபத்தெட்டுப்பேர்‌. 





f= FTE 
TT 


நெகே 119. 
விசாரிப்புக்காரனான 
குமாரன்‌ 
பட்டணத்தின்மேல்‌ 
விசாரிப்புக்காரனான 
குமாரன்‌ யூதாவுமே. 


நெகே 11:10. ஆசாரியர்களில்‌ 
யோயாரிபின்‌ குமாரன்‌ யெதாயா, 
யாகின்‌ என்பவர்களும்‌, 


நெகே 1111. அகிதூயின்‌ குமாரன்‌ 
மெராயோத்துக்குப்‌ பிறந்த. 
காதோக்கின்‌ குமாரன்‌ மெகல்லாம்‌. 
பெற்ற இல்க்கியாவின்‌ மகன்‌ 
செராயா என்னும்‌ தேவனுடைய 
ஆலயத்தின்‌ விசாரணைக்கர்த்தனும்‌, 


நெகே 11:12. ஆலயத்திலே பணிவிடை. 
செய்கிற அவர்கன்‌ சகோதரராகிய 
எண்ணூற்று இருபத்திரண்டுபேரும்‌, 
மல்கியாவின்‌ குமாரன்‌ பஸ்கூருக்கு. 
மகனான சுகரியாவின்‌. குமாரன்‌ 
அம்சிக்குப்‌ பிறந்த  பெல்லியாவின்‌ 
குமாரன்‌ எரோகாமுக்குப்‌ பிறந்த 
அதாயாவும்‌, 


நெகே 11:18. பிதா வம்சத்தலைவராகிய 
அவனுடைய சகோதரர்‌ இருநூற்று 
நாற்பத்திரண்டுயேரும்‌, இம்மேரின்‌ 
குமாரன்‌ மெசில்லேமோத்தின்‌ 
மகனாகிய  அகசாய்க்குப்‌ பிறந்த 
அசரெயேலின்‌ மகன்‌ அமாசாயும்‌, 


நெகே 1114. 
சகோதரராகிய 


அவர்களுடைய 
யராக்கிரமசாலிகன்‌ 
நூற்று இருபத்தெட்டுப்பேருமே; 
இவர்கன்மேல்‌ அகெதோலிமின்‌ 
குமாரன்‌ சுப்தியேல்‌ 
விசாரிப்புக்காரனாயிருந்தான்‌.. 


நெகே 1145. லேவியரிலே புன்னிஸின்‌ 
குமாரன்‌ அசயியாவின்‌ மகனாகிய 
அண்ரிக்காமின்‌ குமாரனான அதயின்‌ 
மகன்‌ செமாயாவும்‌, 


நெகே 11:18. தேவனுடைய ஆலயத்தின்‌ 
வெளிவேலையை விசாரிக்கிற 
லேவியரின்‌ தலைவரிலே சயெதாயும்‌, 
யோசபாத்தும்‌, 


நெகேமியா - விரிவுரை 
NEHEMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நெகே 11:17. ஆசாபின்‌ குமாரன்‌ 
சப்தியின்‌ குமாரனாகிய மீகாவின்‌ மகன்‌ 
மத்தனியா ஜெபத்தில்‌ 
ஸ்தோத்திரப்பாட்டைத்‌ துவக்குகிற 
தலைவனும்‌ அவன்‌ சுகோதரரில்‌ 
இரண்டாவதான பக்பூக்கியா என்னும்‌ 
ஒருவனும்‌, எதுத்தரனின்‌ குமாரன்‌ 
காலாவின்‌ மகனாகிய சழுவாவிண்‌ 
குமாரன்‌ அப்தாவுமே. 

நெகே 1148. பரிசுத்த: 
பட்டணத்திலிருத்த லேவியர்‌ எல்லாரும்‌ 
இருநூற்று எண்பத்துநாலுபேர்‌. 

நெகே 1119. வாசல்‌ காவலானர்‌ 
அக்கூபும்‌, தல்மோனும்‌, வாசல்களில்‌ 
காவல்காக்கிற அவர்கள்‌ சகோதரரும்‌ 
நாற்று எழுபத்திரண்டுபேர்‌. 


எருசலேம்‌ நகரம்‌ “பரிசுத்த நகரம்‌” 
என்று அழைக்கப்படுகிறது (நெகே 11:1). இந்த 
நகரத்தில்‌ தேவனுடைய ஆலயம்‌ இருக்கிறது. 
கர்த்தர்‌ தம்முடைய நாமம்‌ விளங்குவதற்கு 
எருசலேம்‌ நகரத்தைத்‌ 
தெரிந்தெடுத்திருக்கிறார்‌. கர்த்தருடைய 
பரிசுத்தமான வித்துக்களெல்லாம்‌. 
எருசலேமிலே வாசம்பண்ணவேண்டும்‌ என்பது, 
தேவனுடைய சித்தம்‌. ஆனால்‌ எருசலேம்‌ 
நகரத்திலே இப்போது ரத்‌ 
ஜனங்கள்‌ போதுமான 
குடியிருக்கவில்லை. எருசலேம்‌ நகரத்தின்‌ 
ஜனத்தொகை குறைவாயிருக்கிறது. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ எருசலேம்‌ 
நகரத்தில்‌ குடியிருப்பதற்கு பதிலாக, மற்ற 
பட்டணங்களிலும்‌, அதைச்‌ சுற்றிலுமுள்ள 
கிராமங்களிலும்‌ குடியிருக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ எருசலேமில்‌ குடியிருக்க. 
விரும்பவில்லை. அதற்கு ஒரு சில 
காரணங்கள்‌ உள்ளன. அவையாவன: 

1. எருசலேமில்‌ குடிமிருக்கிறவர்கள்‌ 
பரிசுத்தமாய்‌ ஜீவிக்கவேண்டும்‌. அவர்கள்‌ 
கர்த்தருடைய பிரமாணத்திற்கும்‌ கீழ்ப்படிந்து 
நடக்கவேண்டும்‌. மற்ற பட்டணங்களில்‌ 
குடியிருக்கிற இஸ்ரவேல்‌ புத்திரரைவிட, 
எருசலேமில்‌ குடியிருக்கிற இஸ்ரவேல்‌ 
பத்திரரிடத்தில்‌ அதிகமான பரிசத்தமும்‌, 
அதிகமான கீழ்ப்படிதலும்‌ 
எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திர்‌ தங்களைத்‌ தாங்களே சோதித்துப்‌ 
பார்த்து. தாங்கள்‌ எருசலேம்‌ பட்டணத்தில்‌ 
குடிமிருப்பதற்கு தகுதியில்லாதவர்கள்‌ 
என்று தீர்மானித்து, மற்ற பட்டணங்களில்‌ 
குடியிருக்கிறார்கள்‌. 





i= THE 
TT 


2. எருசலேம்‌ பட்டணத்தைச்‌ சுற்றிலும்‌ 
புறஜாதியாரின்‌ பட்டணங்கள்‌ இருக்கிறது. 
புறஜாதி ஜனத்தார்‌ மற்ற பட்டணங்களை 
வெறுப்பதைவிட, எருசலேம்‌ பட்டணத்தை 
அதிகமாய்‌ வெறுக்கிறார்கள்‌. எருசலேம்‌. 
நகரத்திற்கு சத்துருக்கள்‌ மூலமாக 
ஆபத்துக்கள்‌ வருவதற்கு ஏராளமான 
வாய்ப்புக்கள்‌ உள்ளன. ஆகையினால்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ தங்களுடைய சொந்த 
பாதுகாப்புக்காக எருசலேம்‌ பட்டணத்தில்‌. 
வாசம்பண்ணுவதைத்‌ தவிர்த்துவிட்டு, மற்ற 
பட்டணங்களில்‌ குடியிருக்கிறார்கள்‌. 


எருசலேம்‌ பட்டணத்தில்‌ குடியிருந்தால்‌ 
தங்களுக்கு நிந்தையும்‌, உபத்திரவமும்‌ 
வரும்‌ என்று பயந்து இஸ்ரவேல்‌ பத்தர்‌ 
எருசலேம்‌ பட்டணத்தில்‌ குடியிருக்காமல்‌, மற்ற 
பட்டணங்களிலும்‌, அதைச்‌ சுற்றிலுமுள்ள 
கிராமங்களிலும்‌ குடியிருக்கிறார்கள்‌ 
அவர்கள்‌ 
பாத்த 
கர்த்தரை 
வார்த்தைகளை 
வாய்குந்தத்தங்களை 
விலகிப்போகிறார்கள்‌. 


எருசலேமுக்கு சத்துருக்கள்‌ ாக 
எல்வளவு..... ஆபத்துக்கள்‌..." வருகிறதோ 
அந்த அளவுக்கு கர்த்தர்‌ மூலமாக 
எருசலேமுக்கு பாதுகாப்பும்‌ வரும்‌. 
கர்த்தருடைய சமுகத்திலே எருசலேம்‌ என்பது, 
“சமாதான நகரம்‌ 


“நம்முடைய பண்டிகைகள்‌ 
ஆசரிக்கப்படும்‌ நகரமாகிய சீயோனை 
நோக்கிப்பார்‌; உன்‌ கண்கள்‌ எருசலேமை 
அமரிக்கையான தாபரமாகவும்‌, 
பெயர்க்கப்படாத கூடாரமாகவும்‌ காணும்‌: 
இனி அதின்‌ முளைகள்‌ என்றைக்கும்‌ 
பிடுங்கப்படுவதுமில்லை, அதின்‌ கயிறுகளில்‌ 
ஒன்றும்‌ அறுந்து போவதுமில்லை” 
(ஏசா 33:20). 


“ஒரு நதியுண்டு, அதின்‌ நீர்க்கால்கள்‌ 
தேவனுடைய நகரத்தையும்‌, உன்னதமானவர்‌ 
வாசம்பண்ணும்‌ பரிசுத்த  ஸ்தலத்தையும்‌ 
சந்தோவிப்பிக்கும்‌. தேவன்‌ அதின்‌ நடுவில்‌ 
இருக்கிறார்‌, அது அசையாது: 
அதிகாலையிலே தேவன்‌ அதற்குச்‌ சகாயம்‌ 
பண்ணுவார்‌" (சங்‌ 46:45). 


செகேமியா 
NEHEMIAH - COMMENTARY 


- விரிவுரை 


QOODNENS 
PUBLISHERS 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தருக்கு பக்தி 
வைராக்கியமாய்‌ ஜீவிக்கவேண்டும்‌. அவர்கள்‌ 
புறஜாதியார்‌ மத்தியிலே கர்த்தருக்கு. 
சாட்சியாயிருக்கவேண்டும்‌. ஆனால்‌ 
இஸ்ரவேல்‌  புத்திரரோ, தங்கள்‌ 
சத்துருக்களுக்கு பயந்து, கர்த்தரையும்‌ 
நம்பாமல்‌, எருசலேம்‌ நகரத்தைவிட்டு விலகி, 
வேறு நகரங்களில்‌ குடியிருக்கிறார்கள்‌. 
எருசலேமை ஒதுக்கி தள்ளுகிறவர்கள்‌, 
கர்த்தரையும்‌, கர்த்தருடைய 
வார்த்தைகளையும்‌, யூதமார்க்கத்தையும்‌ 
ஒதுக்கி தள்ளுகிறார்கள்‌. 

3. எருசலேம்‌ நகரத்தில்‌ குடியிருந்தால்‌, 
அங்கே... உலகப்பிரகாரமான நன்மைகள்‌. 
எதுவும்‌ கிடைக்காது. எருசலேம்‌ நகரம்‌ ஒரு 
வியாபார நகரமோ அல்லது தொழில்‌ 
நகரமோ அல்ல. இந்த நகரத்தில்‌ 
வியாபாரத்தின்‌ மூலமாக பணப்பழக்கமும்‌. 
அதிகமாய்‌ இருக்காது. எருசலேமில்‌ 
குடிமிருக்கிறவர்களுக்கு உலகப்பிரகாரமான 
நன்மைகள்‌ கிடைப்பதற்கு வாய்ப்பு இல்லை. 
ஆவினன்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரில்‌ அநேகர்‌ 
எருசவேப குடியிருக்காமல்‌, 
யமக? களக்து ஆசைப்பட்டு, 
மற்ற பட்டணங்களில்‌ குடியிருக்கிறார்கள்‌. 

இஸ்ரவேல்‌ புத்திரரில்‌ 
எருசலேமில்‌ குடியிருக்காமல்‌, 
பட்டணங்களிலும்‌ கிராமங்களிலும்‌ 
குடியிருந்தாலும்‌, ஜனத்தின்‌ அதிகாரிகள்‌ 

லேமிலே குடிமிருக்கிறார்கள்‌ 
அதிகாரிகளின்‌ நிர்வாக 
, எருசலேம்‌ நகரமே சரியான 


அநேகர்‌ 
fe 


“அங்கே தாவீதின்‌ வம்சத்தாருடைய 
சிங்காசனங்களாகிய நியாயாசனங்கள்‌ 
வைக்கப்பட்டிருக்கிறது” (சங்‌ 122:5).. 


லேம்‌ நகரத்திலே அதிகாரிகளும்‌, 
இண்‌ ளும்‌, பிரபுக்களும்‌ 
குடியிருக்கிறார்கள்‌. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
மத்தியிலே பிரதானமானவர்கள்‌ எருசலேமில்‌ 
குடியிருக்கும்போது, அவர்களோடு சேர்ந்து, 
இஸ்ரவேல்‌ புத்திரரில்‌ சாதாரண ஜனங்களும்‌ 
குடியிருக்கிறார்கள்‌. இவர்களுடைய 
எண்ணிக்கை குறைவாகயிருந்தாலும்‌, 
எருசலேம்‌ நகரமானது ஆளே இல்லாமல்‌ 
வெறுமையாயில்லை. 





i al 
TT 


இஸ்ரவேல்‌  ஜனத்தாரில்‌ சிலர்‌, 
தாங்களாகவே முன்‌ வந்து, எருசலேமிலே 
மனப்பூர்வமாய்க்‌ குடியிருக்க வருகிறார்கள்‌. 
இவர்கள்‌ தங்களுடைய சொந்த நன்மைக்கு 
முக்கியத்துவம்‌ கொடுக்காமல்‌, இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாரின்‌. பொதுவான நன்மைக்கு 
முக்கியத்துவம்‌ கொடுக்கிறவர்கள்‌. 
எருசலேமிலே குடியிருக்க மனப்பூர்வமாய்‌ 
சம்மதித்த மனுஷர்களையெல்லாம்‌ ஜனங்கள்‌ 
வாழ்த்துகிறார்கள்‌ (நெகே 11:2). 
சாலொமோன்‌ 


தாவீது ஆகியோர்‌ 


ராஜாக்களாக இருந்த காலத்தில்‌ எருசலேமின்‌ 
சிறப்புக்கும்‌, 
பெரிய 


இப்போதுள்ள எருசலேமிற்கும்‌. 

வித்தியாசமுண்டாமிற்று. 
சாலொமோனின்‌ காலத்தில்‌ ஜனங்கள்‌ 
எருசலேம்‌ பட்டணத்திற்குத்‌ தேடிச்‌ சென்று 
குடியேறினார்கள்‌ ால்‌ இப்போதோ 
ஆட்களைத்‌ அவ டித்துகுசகேம்‌ 
பட்டணத்தில்‌ குடியேற்றவேண்டிய சூழ்நிலை 
உண்டாயிற்று, 


தலைநகரமாக இருக்கும்‌ 
நேசங்களிலிருந்தும்‌, ஜனங்கள்‌ 
பட்டணத்திற்கு வருவார்கள்‌. 
உபதேசத்தைக்‌ 
தேவாலயத்தின்‌ 
உலகெங்கிலுமுள்ள 
வருவார்கள்‌. (ஏசா 

சக 8:23; சக 1416-21) 


எருசலேமில்‌ தேவனுடைய 
இருக்கிறது. எருச 
குடிமிருக்கிறவர்கள்‌, அதன்‌ நன்மையை 
விரும்புகிறவர்கள்‌. எருசலேமில்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ ஓரளவு எண்ணிக்கையில்‌ 
குடியிருந்தாலும்‌, அந்த நகரத்தில்‌ இன்னும்‌ 
அநேக பகுதிகளில்‌ ஜனங்கள்‌ குடியிருக்க 
வரவில்லை. வீடுகள்‌ இருக்கிறது. ஆனால்‌ 
வீடுகளில்‌ குடியிருப்போர்‌ இல்லை. 


எருசலேம்‌ நகரத்திலே இஸ்ரவேல்‌ 


லயம்‌. 
மில்‌ 


பரிசுத்த நகரத்திலும்‌ ஒன்பதுபேரை ல்‌ 
பட்டணங்களிலும்‌ குடியிருக்கப்பண்ண,, 
சீட்டுகளைப்‌ போடுகிறார்கள்‌ (நெகே 114. 


செகேமியா 
NEHEMIAH - COMMENTARY 


- விரிவுரை 


QOODNENS 
PUBLISHERS 


எருசலேமில்‌ குடியிருக்கும்‌. 
ஜனங்களுடைய எண்ணிக்கையை அதிகரிக்க 
வேண்டும்‌. இதற்காக ஒரு புதிய முறையை 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கையாளுகிறார்கள்‌. 
பாபிலோனிய சிறையிருப்பிலிருந்து சுமார்‌ 
50,000பேர்‌ யூதா தேசத்திற்குத்‌ திரும்பி 
வந்தார்கள்‌. இவர்களில்‌ ஒருசிலரே எருசலேம்‌ 
நகரத்தில்‌ குடியேறுகிறார்கள்‌. மற்றவர்கள்‌ 
மற்ற பட்டணங்களில்போய்‌ குடியேறினார்கள்‌. 
இதனால்‌ சீட்டுப்போட்டு, பத்துப்‌ பேரில்‌ 
ஒருவனை எருசலேமிலும்‌, மற்ற 
ஒன்பதுபேரை மற்றப்‌ பட்டணங்களிலும்‌ 
குடியேற்றுவதற்கு ஒழுங்கு செய்கிறார்கள்‌ 
(நெகே 11-2. 


எருசலேமிலே யாரெல்லாம்‌. 
குடியிருக்கவேண்டும்‌ என்பதை ஜனங்கள்‌ 
சீப்டுப்போட்டு  தீர்மானம்பண்ணுகிறார்கள்‌. 
அங்கே குடியிருக்க மனப்பூர்வமாய்‌ 
சம்மதித்தவர்களை ஜனங்கள்‌ 
காழ்த்தகிறார்கள்‌.. எருசலேமிலே குடியிருக்க 
விருப்பமில்லாதவர்களையும்‌, பத்துப்பேரி 

ஒருவர்‌ என்னும்‌ வீதமாக. சட்டுப்போப்டு, 
அங்கே குடியிருக்கப்பண்ணுகிறார்கள்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ கர்த்தருடைய 


ச ஜெபம்பண்ணி 
சீட்டுப்போட்டு, கர்த்தருடைய சித்தத்தை 
நிறைவேற்றுகிறார்கள்‌. 


எருசவேயிலே பூதாபத்திரில்‌ சிவம்‌ 
பென்யமீன்‌ சிலரும்‌ 


தாகோத்திரத்தாுக்கும்‌ 
ர்க 


கூடியிருந்த யூதா 
புத்திரரின்‌ எண்ணிக்கை 468 பேர்‌. அங்கே 
குடியிருந்த பென்யமீன்‌ புத்திரரின்‌: 
எண்ணிக்கையோ 928 பேர்‌. 


பென்யமீன்‌ புத்திரரின்‌ எண்ணிக்கை 
அதிகமாயிருந்தாலும்‌,யூதாபுத்திரர்‌ எல்லோரும்‌ 
பராக்கிரமசாலிகளாயிருக்கிறார்கள்‌ 
எருசவேமிலே குடியிருக்கிற பேரேசின்‌ 
புத்திரரெல்லாரும்‌ நானூற்று அறுபத்தெட்டுப்‌ 
பராக்கிரமசாலிகளாயிருந்தார்கள்‌"' 

(நெகே 11:6). 





f= THE] தெகேமியா 
யாய்‌ 


ந முக்கு. 
சத்துருக்கள்‌ வந்தால்‌, 
நிற்பதற்கும்‌, அவர்களோடு 
யுத்தம்பண்‌ ணுவதற்கும்‌ யூதாவின்‌ 
பராக்கிரமசாலிகள்‌ ஆயத்தமாயிருக்கிறார்கள்‌. 
பூர்காலம்‌ முதற்கொண்டு யூதாவின்‌ 
மனுஷர்‌ பலமுள்ளவர்களாகவும்‌, 
தைரியமுள்ளவர்களாகவும்‌, 
பராக்கிரமசாலிகளாகவும்‌ இருக்கிறார்கள்‌. 


எருசலேமிலே குடியிருந்த பென்யமீன்‌ 


விரோதமாக 
அவர்களை எதிர்த்து 


பைது 
பத்திரரில்‌ யாரென்றால்‌, 


கொலாயாவுக்கும்‌, 
மாசெயாவுக்கும்‌ இவன்‌ இதியேலுக்கும்‌, 
இவன்‌ எசாயாவுக்கும்‌ குமாரனானவன்‌. 
அவறுக்குப்பின்‌ குப்பாய்‌, சல்லாய்‌ 
முதலானவர்கள்‌ தொளாயிரத்து 
இருபத்தெட்டுப்பேர்‌" (நெகே 1178) 


சழசநகும்‌. சூலிகுந்த பென்வான்‌ 
'ண்டுபேர்‌ 


விசாரிப்புக்காரனான 
சிக்ரியின்‌ குமாரன்‌ யோவேலும்‌, 
பட்டணநத்தின்மேல்‌ இரண்டாவது. 
விசாரிப்புக்கரனான செனுவாவின்‌ குமாரன்‌ 
யூதாவுமே" (நெகே 11:9) 


இஸ்ரவேல்‌ ப 0 
குடியிருப்பதுபோலவே, 
ற்துக்கள்கள்‌. 


பட்டணங்களிலும்‌ 

யூதாவின்‌ பட்டணங்களில்‌ 
இஸ்ரவேலரும்‌, ஆசாரியரும்‌, லேவியரும்‌, 
நிதனீமியரும்‌, 'சாலொமோனுடைய 
வேலைக்காரரின்‌ புத்திரரும்‌, அவரவர்‌ 
தங்கள்‌ பட்டணங்களிலுள்ள தங்கள்‌ 
காணியூமியிலே. குடியிருக்கிறார்கள்‌ 
(நெகே 11:3) 


புத்திரரில்‌ 
விசாரிப்புக்காரராயிருக்கிறார்கள்‌. 


"அவர்கள்மேல்‌ 


ட தலி 
தலைவர்களைப்பற்றிய மும்‌ இந்த 
வசனப்பகுதியில்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
அவர்களின்‌ விவரம்‌ வருமாறு: 


ந்த நாடுகளின்‌ 


1. அத்தாயா 
2. மாசெயா 


3 சல்லு 


- விரிவுரை 


NEHEMIAH - COMMENTARY 


8. யெதாயா 

9. யாகின்‌ 

10. செராயா 

1. அதாயா 

12. அமாசாய்‌ 

13. சப்தியேல்‌ 

14. செமாயா 

15. சபெதாய்‌ 

16. யோசபாத்‌ 

17. மத்தனியா 

18. பக்பூக்கியா 

19, அப்தா 

20. அக்கூப்‌ 

21. தல்மோன்‌ 

22. சீகா 

23. கிஸ்பா 

24. ஊசி 

25. பெத்தகியா 

“எருசலேமிலே யூதா த்தால்‌ சிலரும்‌, 

பென்யமீன்‌ சிலரும்‌ 
கூடியிருந்தார்கள்‌; யூதா ந்தரிலே பேரேசின்‌ 
புத்திரருக்குள்‌ ஒருவனான மகலாலெயேலின்‌ 
குமாரனாகிய செபதியாவின்‌ குமாரன்‌ 
அமரியாவுக்குப்‌ பிறந்த சகரியாவுக்குக்‌ 
குமாரனான உசியாவின்‌ மகன்‌ அத்தாயாவும்‌, 
சீலோனின்‌ குமாரன்‌ சகரியாவுக்குக்‌ 
குமாரனாகிய யோயாரிபுக்குக்‌ குமாரனான 
அதாயாவுக்குப்‌ பிறந்த அசாயாவின்‌ குமாரன்‌ 
கொல்லோசே பெற்ற பாருக்கின்‌ மகன்‌ 
மாசெயாவுமே” (நெகே 11:45). 





f= THE 
TT 


ஆசாரியர்களிலும்‌ 

அநேகர்‌ எருசலேம்‌ 
குடியிருக்கிறார்கள்‌. 

யோயாரிபின்‌ குமாரன்‌ யெதாயா, 
என்பவர்களும்‌. அகிதூபின்‌ 
மெராயோத்துக்குப்‌ பிறந்த 
குமாரன்‌ மெசல்லாம்‌ பெற்ற 
என்னும்‌ 

விசாரணைக்கர்த்தனும்‌, 

குடியிருக்கிறார்கள்‌ 


லேவியர்களிலும்‌ 

நகரத்திலே. 
ஆசாரியர்களில்‌. 
யாகின்‌. 


(நெகே 1101. 


எருசலேமில்‌ 

விவரம்‌ வருமாறு: 

1. பேரேசின்‌ புத்திரர்‌ 
468 பேர்‌ 


குடியிருக்கிறவர்களின்‌ 


(நெகே 116) 


பென்யமீன்‌ புத்திரர்‌ 
928 பேர்‌ 


ஆசாரியர்‌ (நெகே 1112) - 822 


(நெகே 118) 


மேலும்‌ ஆசாரியர்‌ 43) 


242 பேர்‌ 


மேலும்‌ ஆசாரியர்‌ 
128 பேர்‌ 


லேவியர்‌ (நெகே 11:18) - 284 பேர்‌ 


(நெகே 


(நெகே 1144) 


வாசல்காவலாளர்‌ 
172 பேர்‌ 


(நெகே 19) 


மொத்தம்‌ - 3,044பேர்‌ 


ஆரம்பத்தில்‌ எருசலேமில்‌ இருந்த. 
ஜனங்கள்‌. கொஞ்சம்பேராயிருந்தார்கள்‌. 
(நெகே 7:4) பத்துப்பேரில்‌ ஒருவர்‌ எருசலேமில்‌: 
குடியேற வேண்டுமென்று சீட்டுப்போட்டு 
தெரிந்தெடுத்த பின்பு, அங்கு 3,044 பேர்‌ 
குடியேறினார்கள்‌. எருசலேமில்‌ கொஞ்சப்பேர்‌ 
ந அதன்‌ 
எதிராக. 
நெகேமியா வந்தபின்பு, இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
அனைவரிலும்‌ 


அவர்கள்‌ எல்லோரும்‌ சேர்ந்து செய்தார்கள்‌ 
(நெகே 1-6). 


நெகேமியா 
NEHEMIAH - COMMENTARY 


- விரிவுரை 


QOODNENS 
PUBLISHERS 


எருசலேமில்‌ குடியிருக்கிற ஆசாரியரும்‌ 
லேவியரும்‌ தேவனுடைய ஆலயத்திலே 
பணிவிடை செய்கிறார்கள்‌. இவர்களில்‌ ஒரு 
குடும்பத்தில்‌ 822 பேரும்‌, மற்றொரு 
குடும்பத்தில்‌ 242 பேரும்‌, வேறொரு 
குடும்பத்தில்‌ 128 பேரும்‌ இருக்கிறார்கள்‌. 
இவர்களில்‌ சிலர்‌ பராக்கிரமசாலிகள்‌. 


ஆலயத்திலே பணிவிடை செய்கிற 
ஆசாரியரின்‌ விவரம்‌ இந்த வசனப்பகுதியில்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. “ஆலயத்திலே 
பணிவிடை செய்கிற அவர்கள்‌ சகோதரராகிய 
எண்ணூற்று இருபத்திரண்டுபேரும்‌, 
மல்கியாவின்‌ குமாரன்‌ பஸ்கூருக்கு 
மகனான சகரியாவின்‌ குமாரன்‌ அம்சிக்குப்‌ 
பிறந்த பெல்லியாவின்‌: குமாரன்‌ 
எரோகாமுக்குப்‌ பிறந்த அதாயாவும்‌, பிதா 
வம்சத்தலைவராகிய அவனுடைய சகோதரர்‌ 
இருநூற்று நாற்பத்திரண்டுபேரும்‌, இம்மேரின்‌ 
குமாரன்‌ மெசில்லேமோத்தின்‌ மகனாகிய 
அகசாய்க்குப்‌ பிறந்த அசரெயேலின்‌ 
மகன்‌ அமாசாயும்‌” (நெகே 
11213). 


அவர்களுடைய சகோதரராகிய 
பராக்கிரமசாலிகள்‌ நூற்றுஇருபத்தெட்டுப்பேர்‌ 
இவர்கள்மேல்‌ அகெதோலிமின்‌ குமாரன்‌ 
சப்தியேல்‌  விசாரிப்புக்காரனாயிருக்கிறான்‌ 
(நெகே 1144) 


எருசலேமில்‌ குடியிருக்கிற லேவியரின்‌ 
விவரமும்‌. இந்த வசனப்பகுதியில்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்த பட்டணத்திலி 
ருந்த லேவியர்‌ எல்லாரும்‌ 284 பேர்‌ 
மாத்திரமே (நெகே 11:18). எருசலேமில்‌. 
குடியிருக்கிற. ஆசாரியரின்‌ 
எண்ணிக்கையோடு ஒப்பிட்டுப்‌ பார்க்கும்‌ 
லேலியரின்‌ எண்ணிக்கை 


குறைவாகமிருக்கிறது. 


லேலியரில்‌. 
வாசல்காவலாளராயிருக்கிறார்கள்‌. 
அவர்களின்‌ எண்ணிக்கை 172 பேர்‌, 
அனியதடைய்‌. கிப்‌ ௮௫ பதி 
கர்த்தருடைய வார்த்தையை ஜனங்களுக்குப்‌ 
போதிப்பது. தேவனைப்பற்றிய அறிவை 
ஜனங்களுக்கு உபதேசிப்பதும்‌ லேவியரின்‌ 
ஊழியமாகும்‌. இதற்காக லேலியர்கள்‌ 
யூதாதேசத்தின்‌ எல்லா பட்டணங்களிலும்‌, 
கிராமங்களிலும்‌ குடியிருக்கிறார்கள்‌. 


சிலர்‌ 





f= FTE 
TT 


எருசலேமில்‌ 
லேலியரைப்பற்றிய 

வசனப்பகுதியில்‌ 

இவர்களில்‌ சிலர்‌ தேவனுடைய ஆலயத்தின்‌ 
வெளிவேலையை விசாரிக்கிறார்கள்‌. 


'லேவியரிலே புன்னியின்‌ குமாரன்‌ 
அசபியாவின்‌ மகனாகிய அஸ்ரிக்காமின்‌ 
குமாரனான அசூபின்‌ மகன்‌ செமாயாவும்‌, 


விசாரிக்கிற 
சபெதாயும்‌, யோசபாத்தும்‌, ஆசாபின்‌ குமாரன்‌ 
சப்தியின்‌ குமாரனாகிய மீகாவின்‌ மகன்‌ 
மத்தனியா ஜெபத்தில்‌ ஸ்தோத்திரப்பாட்டைத்‌ 
துவக்குகிற தலைவனும்‌ அவன்‌ சகோதரரில்‌ 
இரண்டாவதான பக்பூக்கியா என்னும்‌ 
ஒருவனும்‌, எதுத்தூனின்‌ குமாரன்‌ காலாவின்‌ 
மகனாகிய சமுவாவின்‌ குமாரன்‌ அப்தாவுமே" 
(நெகே 1115-17) 


தேவாலயத்திற்குள்ளே ஆசாரியர்கள்‌ 
எல்லா வேலைகளையும்‌ விசாரிப்பார்கள்‌. 
ஆலயத்தின்‌ வெளி வேலையை லேலியர்கள்‌ 
ரிக்கி! "இனங்கள்‌ "கொண்டு 
வருகிற காணிக்கைகளை சேகரிப்பது, 
தேவாலயத்தின்‌ ஆராதனைக்கு தேவைப்படும்‌ 
பொருட்களை சேகரித்து கொடுப்பது 
ஆகியவையெல்லாம்‌ லேவியரின்‌ 
பணிவிடையாகும்‌. 


லயத்திற்குள்‌ ளேயும்‌ 
வப்படுகிறார்கள்‌ 
ஊழியக்காரர்கள்‌ 
சபையிலே கர்த்தர்‌ 
நமக்கு எப்படிப்பட்ட ஊழியத்தைக்‌ 
கொடுத்தாலும்‌, அந்த ஊழியம்‌ கர்த்தருடைய 
ஊழியம்‌ என்பதை நினைவுகூர்ந்து, அதை 
பயபக்தியோடு செய்யவேண்டும்‌. சபையிலே 
கர்த்தருடைய வார்த்தையை 
பிரசங்கம்பண்ணுவது முக்கியமான ஊழியம்‌. 
அதுபோலவே சபையைக்‌ கூட்டிப்பெருக்கி 
சுத்தம்பண்ணுவதும்‌ முக்கியமான ஊழியமே. 
எல்லோரும்‌ ஜெபம்பண்ணவேண்டும்‌. 
எல்லோரும்‌ ஊழியத்தில்‌ பங்குபெறவேண்டும்‌. 
லேவியரில்‌ மத்தனியா என்பவன்‌. 
ஜெபத்தில்‌ ஸ்தோத்திரப்பாட்டைத்‌ துவக்குகிற 
தலைவனாயிருக்கிறான்‌ 
கர்த்தர்‌ 
கீதஞானத்தைக்‌ 


தேவனுடைய 
ஊழியக்காரர்கள்‌ 
அதற்கு வெளியேயும்‌ 
தேவைப்படுகிறார்கள்‌. 


நெகேமியா 
NEHEMIAH - COMMENTARY 


- விரிவுரை 


இவனுடைய குரல்‌ நன்றாயிருக்கிறது. இவன்‌ 
கர்த்தரைத்‌ துதித்து நன்றாய்ப்‌ பாடுகிறான்‌. 
இதனால்‌ சங்கீதப்பாடல்களை 

பொறுப்பு 

ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது. 
ஸ்தோத்திரப்பாட்டை பாடும்போது, மத்தனியா 
அந்தப்‌ பாடலை சரியான இராகத்தில்‌ 
துவக்குகிறான்‌. 


மற்ற பட்டணங்களில்‌ 
குடி.யிருக்கிறவர்கள்‌ 
நெகே 11:20-86 


நெகே 11:20. மற்ற இஸ்ரவேலநும்‌, 
ஆசாரியரும்‌, லேவியரும்‌, யூதாவின்‌ 
சகல பட்டணங்களிலும்‌, அவரவர்‌ 
தங்கள்‌ சுதந்தரத்திலிருந்தார்கள்‌. 


நெகே 11:21. திதனீமியர்‌ ஓயேலிலே 
குடியிருந்தார்கள்‌; அவர்கள்மேல்‌. 
சீகாவும்‌ கிஸ்பாவும்‌ 
விசாரிப்புக்காரராயிருந்தார்கள்‌. 


நெகே 11:22, எருசலேமிலிருக்கிற 
லேவியரின்‌ விசாரிப்புக்காரன்‌ மீகாவின்‌' 
குமாரன்‌ மத்தனியாவின்‌ மகனாகிய 
அசபியாவுக்குப்‌ பிறந்த பானியின்‌ 
குமாரன்‌ ஊசி என்பவன்‌ தேவனுடைய 
ஆலயத்தின்‌ ஊழியத்துக்கு நிற்கிற 
பாடகராகிய ஆசாபின்‌  குமாரரில்‌ 
ஒருவன்‌. 


நெகே 11:28. 
அவர்களுக்காக. அன்றாடகப்படி. 
கொடுக்கப்படும்படி. ராஜாவினால்‌ 
கட்டனையிடப்பட்டிருந்தது. 


பாடகராகிய 


நெகே 11:24. யூதாவின்‌ குமாரனாகிய 
சேராக்கின்‌' புத்திரரில்‌ 
மெசெசாயெயேலின்‌ குமாரன்‌: 
பெத்தகியா ஜனத்தின்‌ 
காரியங்களுக்கெல்லாம்‌. ராஜாவின்‌ 
சமுகத்தில்‌ நின்றான்‌. 


நெகே 11:25. தங்கள்‌. 
நாட்டுப்புறங்கனான கிராமங்களில்‌ 
இருக்கிறவர்களூக்குன்னே யூதாவின்‌ 
புத்திரரில்‌ சிலர்‌ கீரியாத்‌அப்பாவிலும்‌ 
அதின்‌ கிராமங்களிலும்‌, தீபோனிலும்‌ 
அதின்‌ கிராமங்களிலும்‌, 

அதின்‌ 





செகேமியா 


i FTE 
WEFT 


நெகே 11:26. யெசுவாவிலும்‌, 
மோலாதாகிலும்‌, பெத்பெலேதிலும்‌, 


நெகே 11:27. ஆத்கார்தூகாவிலும்‌, 
பெயெர்செயாவிலும்‌ அதின்‌ 
கிராமங்களிலும்‌, 


நெகே 11:98. 
மேகோனாகிலூம்‌ 
கிராமங்களிலும்‌, 


நெகே 11:29, என்ரிம்மோனிதூம்‌, 
காரேயாகிலும்‌, யர்மூத்திலும்‌, 


நெகே 11:90, 

அதுல்ரைமிலும்‌ 

கிராமங்களிலும்‌, லாக்சிலும்‌ அதின்‌ 
நாட்டுப்புறங்கவிலும்‌, அசெக்காவிலூம்‌ 
அதின்‌ கிராமங்கவிலும்‌, பெயெர்செயா 
தொடங்கி இன்னோமின்‌ 
பன்ளத்தாக்குமட்டும்‌ குடியேறினார்கள்‌. 


சிக்லாகிலும்‌, 
அதின்‌ 


நெகே 11:31. கேபாவின்‌ ஊராராயிருந்த 
பென்யமீன்‌ புத்திரர்‌, மிக்மாஸ்‌, ஆயா, 
பெத்தேல்‌ ஊர்களிலும்‌ அதின்‌ 
கிராமங்களிலும்‌, 


நெகே 11:82. ஆனதோத்‌, நோட்‌, 
அனனியா, 


நெகே 1188. ஆத்சோர்‌, 
கித்தாயிம்‌, 


நெகே 11:84. ஆதித்‌, 
நெபலாத்‌, 


ராமர, 
செயோயிம்‌, 


நெகே 11:85. லோத்‌, ஓனோ என்னும்‌ 
ஊர்களிலும்‌, சிற்பாசாரிகனின்‌ 
பன்னத்தாக்கிலும்‌ குடியிருத்தார்கள்‌. 


நெகே லேவியமிலே. 
வகுப்பார்‌ மூதாவிலும்‌, 
பென்யமீனிலும்‌ இருந்தார்கள்‌. 


எருசலேமின்‌ பட்டணத்தில்‌ 
குடியிருக்கிறவர்களை தவிர யூதாவின்‌ சகல. 
பட்டணங்களிலும்‌ குடிமிருக்கிறவர்களைப்‌ 
பற்றிய விவரம்‌ த. வசனப்பகுதியில்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு 


11:36. சில 


சிலர்‌ 


குடியிருக்கவேண்டும்‌. 


- விரிவுரை 
NEHEMIAH - COMMENTARY 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
எருசலேம்‌ நகரத்திலே 
கிராமத்தில்‌ 
குடியிருக்கவில்லையென்றால்‌, விவசாய 
வேலைகள்‌ நடைபெறாது. ஜனங்களுக்கு 
தானியம்‌ கிடைக்காது. தேசத்தில்‌ தொழில்‌ 
நடைபெறாது. ஆகையினால்‌ நெகேமியா 
எருசலேமை குவனிப்பதுபோல, 
யூதாதேசத்தின்‌ மற்ற பட்டணங்களையும்‌: 


எல்லோரும்‌. 
குடியிருந்து, 
ஒருவரும்‌ 


ஆசாரியரும்‌, 

சகல 

தங்கள்‌ 

நிதனீமியர்‌ 

; அவர்கள்மேல்‌ 

கிஸ்பாவும்‌ 
விசாரிப்புக்காரராயிருக்கிறார்கள்‌ 

(நெகே 11:20,21) 


நிதானீமியர்‌ என்பவர்கள்‌ 
கிபியோனியரின்‌ சந்ததியைச்‌ சேர்ந்தவர்கள்‌ 
ஒபேலில்‌  குடியிருக்கிறார்கள்‌. 
அலங்கத்திற்கு 


.."ஓபேலிலே குடியிருக்கிற நிதனீமியரைச்‌ 
கிழக்கேயிருக்கிற 
வெளிப்புறமான 
இடமட்டும்‌ 
கட்டினார்கள்‌” (நெகே 3:26) 
லேலியர்கள்‌ 
பட்டணங்களிலும்‌ 
ஆனாலும்‌ 
குடியிருக்கிறவர்களுக்கு 
விசாரிப்புக்காரராயிருக்கிறார்கள்‌. 


யூதாவின்‌ சகல 
குடியிருக்கிறார்கள்‌. 
எருசலேமில்‌ 

லேவியர்‌ 


நிதனீமியர்‌ ஒபேலிலே 
கூஷயிருக்கிறார்கள்‌; அவர்கள்மேல்‌ சீகாவும்‌ 
கிஸ்பாவும்‌ விசாரிப்புக்காரராயிருக்கிறார்கள்‌. 
எருசலே௰ிலிருக்கிற லேலியரின்‌ 
விசாரிப்புக்காரன்‌ மீகாவின்‌ குமாரன்‌ 
மத்தனியாவின்‌ மகனாகிய அசபியாவுக்குப்‌ 
பிறந்த பானியின்‌ குமாரன்‌ ஊசி என்பவன்‌ 
தேவனுடைய ஆலயத்தின்‌ ஊழியத்துக்கு 
நிற்கிற பாடகராகிய ஆசாபின்‌ குமாரரில்‌ 
ஒருவன்‌ (நெகே 11:21,22). 





f= FTE 
TT 


லேவியரில்‌ சிலர்‌ 
பாடகர்களாயிருக்கிறார்கள்‌. அதே 
வேளையில்‌ தேவாலயத்தில்‌ ஏற்படும்‌. 
பழுதுகளையும்‌ அவர்கள்‌ 
சரிபண்ணுகிறார்கள்‌. இவர்கள்‌ தேவனுடைய 
ஆலயத்தின்‌ ஊழியத்திற்காக நிற்கிறார்கள்‌. 
பாடகராகிய அவர்களுக்காக அன்றாடகப்படி 
கொடுக்கப்படும்படி ராஜாவினால்‌. 
கட்டளையிடப்பட்டிருக்கிறது (நெகே 11:23). 


எருசலேமிலே ராஜாவின்‌ பிரதிநிதியாக 
ஒருவன்‌ இருக்கிறான்‌. யூதாவின்‌ 
குமாரனாகிய  சேராக்கின்‌ புத்திரரில்‌ 
மெசெசாபெயேலின்‌ குமாரன்‌ பெத்தகியா 
ஜனத்தின்‌ காரியங்களுக்கெல்லாம்‌ ராஜாவின்‌ 
சமுகத்தில்‌ நிற்கிறான்‌ (நெகே 11:24). இவன்‌ 
ராஜாவின்‌ அதிகாரிகளுக்குள்ளே ஏதாவது 
பிரச்சனைகள்‌ ஏற்பட்டால்‌, அவர்களுடைய 
பிரச்சனைகளைத்‌ தீர்த்து வைப்பான்‌. 


எருசலேமிலிருக்கிற ராஜாவின்‌ 
பிரதிநிதி, பெர்சியா தேசத்து ராஜாவின்‌ 
நன்மையை விசாரிக்கிறவன்‌. யூதாதேசத்தார்‌ 
பெர்சியா தேசத்து ராஜாவுக்கு செலுத்த 
வேண்டிய வரிகளை சரியாக 
செல்கிறார்கள்‌ என்பதை இவன்‌ 
மேற்பார்வை செய்கிறான்‌. தேவனுடைய 
ஆலயத்திற்கு ராஜாவினால்‌ நியமிக்கப்பட்ட 
படிகள்‌ சரியாக  கொடுக்கப்படுகிறதா 
என்பதையும்‌ இவன்‌ விசாரிக்கிறான்‌. 


யூதா ரதன்‌ 


பெர்சியாவின்‌ ராஜா 
தன்னுடைய விசாரிப்புக்காரனாக, 


யூதரை எருசலேமிலே இயமித்திருக்கறான்‌. 


இது தருக்கு, 
சந்தோஷமாகவும்‌ இருக்கிறது. 


யூதாதேசத்தின்‌ 
குடியிருக்கிறவர்களை 
நாட்டுப்புறங்களிலும்‌, 
குடியிருக்கிறவர்களைப்பற்றிய விவரம்‌ 
வசனப்பகுதியில்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 

தங்கள்‌ நாட்டுப்புறங்களான. 
கிராமங்களில்‌ இருக்கிறவர்களுக்குள்ளே 
யூதாவின்‌ த்திரரில்‌. சிலர்‌ 
கீரியாத்‌அர்பாவிலும்‌ அதின்‌ கிராமங்களிலும்‌, 
தீபோனிலும்‌ அதின்‌ கிராமங்களிலும்‌, 
எகாப்செயேலிலும்‌ அதின்‌ கிராமங்களிலும்‌, 
குடியிருக்கிறார்கள்‌ (நெகே 11:25-30). 


ஆறுதலாகவும்‌, 


செகேமியா 
NEHEMIAH - COMMENTARY 


- விரிவுரை 


QOODNENS 
PUBLISHERS 


நெகே 1:6 ஆவது வசனத்தில்‌ 


குறிப்பிடாதவர்கள்‌ யூதாவின்‌ சகல 
பட்டணங்களிலும்‌, அவரவர்‌ தங்கள்‌ 
சுதந்தரத்திலிருக்கிறார்கள்‌. நெகே 11:20-34. 
ஆகிய வசனங்களில்‌ அந்தப்‌ பட்டணங்களின்‌ 
பெயர்கள்‌ கூறப்பட்டிருக்கிறது. அதன்‌ விவரம்‌ 
வருமாறு: 

1. கீரியாத்‌-அர்பா 

2. தீபோன்‌ 

3. எகாப்செயேல்‌. 

4. யெசுவா (நெகே 11:26) 

5. மோலாதா 

6. பெத்பெலேத்‌ 

7. ஆத்சார்சூகா 

8. பெயெர்செபா 

9. சிக்லாக்‌ (நெகே 11:28) 

10. மேகோனா 

11. என்ரிம்மோம்‌ (நெகே 11:29) 

12. சாரேயா 

13. யர்மூத்‌ 

14. சானோவா (நெகே 11:30) 

15. அதுல்லாம்‌ 

16. லாகீஸ்‌ 

17. அசெக்கா 

18. கேபா (நெகே 11:31) 

19. மிக்மாஸ்‌ 

20. ஆயா 

21, பெத்தேல்‌ 

22. ஆனதோத்‌ (நெகே 11:32) 

23. நோய்‌ 

24. அனனியா 





ட நெகேமியா - விரிவுரை றாயா 
ரியா NEHEMIAH - COMMENTARY PUBLISHERS 


ஆத்சோர்‌ (நெகே 11:33) 
ஈன இதற்காகவே சீட்டுப்போட்டு 
கித்தாமிம்‌ ஒரு நபரை எருசலேமில்‌ 
செய்கிறார்கள்‌. 
த்‌ (நெகே 1:34) ட்கள்‌ 
ட்‌ £டுகளையும்‌ கட்டவில்லை (நெகே 1121-2; 
செபோயிம்‌ நெகே 7:4). 
பென்யமீன்‌ புத்திரர்‌ எந்தெந்த 
கிராமங்களிலெல்லாம்‌ குடியிருக்கிறார்கள்‌ 
3. லோத்‌ (நெகே 11:35) என்னும்‌ விவரம்‌ இந்த வசனப்பகுதியில்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது (நெகே  1:31-35, 
32. ஏனோ லேலியரிலே சில வகுப்பார்‌ யூதாவிலும்‌, 
சிலர்‌ பென்யமீனிலும்‌ இருக்கிறார்கள்‌ 
'பெயெர்செபா தொடங்கி இன்னோமின்‌ | (நெகே 11:36. 
பள்ளத்தாக்குமட்டும்‌ மற்ற ஜாதியாரும்‌. 
குடியேறினார்கள்‌. (நெகே 11:30) 
சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்த சுமார்‌ 
50,000 பேரும்‌, பல பட்டணங்களில்‌ 
குடியேறுகிறார்கள்‌. ஆகையினால்‌ எந்தப்‌ 


பட்டணத்திலும்‌ அதிக ஜனத்தொகை இல்லை. 


நெபலாத்‌. 





i= ராண 
யாய 


செருபாபேலோடு எருசலேமுக்கு 
திரும்பி வந்த ஆசாரியரின்‌ தலைவர்களும்‌ 
லேலியரின்‌ தலைவர்களும்‌ (நெகே 1299). 
பிரதான ஆசாரியர்கள்‌ (நெகே  12:10,1) 
ஆசாரியருடைய தலைவர்களின்‌ சந்ததியார்‌ 
(நெகே 12:12-21), 
நெகேமியாவின்‌ காலத்தில்‌ ஊழியம்‌ 
செய்த லேவியரில்‌ பிரதானமானவர்கள்‌ 
(நெகே 12:22-26). எருசலேமின்‌ அலங்கம்‌ 
பிரதிஷ்டைபண்ணப்படுகிறது 
12:27-43). 
ஆசாரியர்‌ 
ஊழியங்கள்‌ 
பண்ணப்படுகிறது (நெகே 12:44-47). 


தேவனுடைய 
லேவியர்‌ 
திட்டம்‌ 


ஆசாரியரும்‌ லேவியரும்‌ 
நெகே 12:1-26 


நெகே 121. செயல்தியேகின்‌ 
குமாரனாகிய செருபாபேலோடும்‌ 
யெகுவாவோடும்‌ வந்த ஆசாரியரும்‌ 
கேவியரும்‌ யாரென்றால்‌ செராயா, 
எரேமியா, எஸ்றா, 

நெகே 122. 
அத்தூண்‌, 
நெகே 12:3. செகனியரு, 
மெரெமோத்‌, 


அமரியா,  மல்தாக்‌, 
ரெகூம்‌, 


நெகே 
அபியா, 


124. இத்தோ, கிநேதேர, 


நெகே 125. மியாமின்‌, மாதியா, பில்கா, 


நெகே 12:6, 
யெதாயா, 


செமாயா, யேயாரிப்‌ 


நெகேமியா 
NEHEMIAH - COMMENTARY 


- விரிவுரை 


QOODNENS 
PUBLISHERS 


நெகே 127. சல்லு, ஆமோக்‌, 
இல்க்கியா, யெதாயா என்பவர்கள்‌; 
இவர்கள்‌ மெசுவாவின்‌ நாட்களில்‌, 
ஆசாரியருக்கும்‌ தங்கள்‌. 
சகோதரருக்கும்‌ தலைவராயிருந்தார்கள்‌.. 
நெகே 12:8. லேவியர்‌ யாரென்றால்‌: 
பயெகவா, பின்னூயி, கத்மியேல்‌, 
செரெபியா, யூதரு 

என்பவர்கள்‌; 

சகோதரரும்‌. 

விசாரித்தார்கள்‌. 


நெகே. 
என்கிற 
அவர்களுக்கு 
காவல்காத்திருத்தார்கள்‌. 


நெகே 1210. யெகவா பொயகீமைப்‌ 
பெற்றான்‌, யொயகீம்‌ எலியாசிபைப்‌ 
பெற்றான்‌, எலியாசிப்‌ யொயதாவைப்‌ 
பெற்றான்‌. 


12:9, பக்புக்கியா, 


அவர்கள்‌: 


நெகே 1211. ஓயாயதா 
யோனத்தானைப்‌: பெற்றான்‌, 
யோனத்தான்‌ யதுவாவைப்‌ பெற்றான்‌. 


நெகே 12:12. யொயகீமின்‌ நாட்களிலே 
மீதா. வம்சங்களின்‌ தலைவரான 
ஆசாரியர்கள்‌ யாரென்றால்‌: 
செராயாவின்‌ சந்ததியில்‌ மெராயா, 
எரேமியாவின்‌ சந்ததியில்‌ அனனியா, 


நெகே 12:19. எஸ்றாவின்‌ சந்ததியில்‌ 
மெசுல்லாம்‌, அமரியாவின்‌ சந்ததியில்‌ 
 யோகனான்‌, 


நெகே 12:14. மெலிகுவின்‌ சந்ததியில்‌ 
யோனத்தான்‌, செயனியாவின்‌ 
சந்ததியில்‌ யோசேப்பு, 


நெகே 12:15. ஆரீமின்‌ 
அத்னா, மெராயோதின்‌ 
எல்காய்‌, 
நெகே 12:16. இத்தோவின்‌ 
சகரியா, கிநெதோனின்‌ 
மெல்லாம்‌, 


சந்ததியில்‌ 
சந்ததியில்‌ 


சந்ததியில்‌ 
சந்ததியில்‌. 


நெகே 12:17. அபியாவின்‌ சந்ததியில்‌ 
சிக்கி, மிணியாமீன்‌ மொவதியா 
என்பவர்களின்‌ சந்ததியில்‌ பில்தாய்‌. 





செகேமியா 


i= al 
TT 


நெகே 12:18. பில்காவின்‌: 
சம்முவா, செமாயாவின்‌ 
யோனத்தான்‌, 


சத்ததியில்‌ 
சந்ததியில்‌: 


நெகே 12:19. யோயரியின்‌ 
மத்தனா, யெதாயாவின்‌ 
ஊசி, 


சந்ததியில்‌ 
சந்ததியில்‌: 


நெகே 12:90, சல்லாயின்‌: 
கல்லாய்‌, ஆமோக்கின்‌ 


ஏபேர்‌, 


நெகே 183.  இல்க்கியாவின்‌ 
சந்ததியில்‌ அசபியர, யெதாயாவின்‌ 
சந்ததியில்‌ நெதனெயேல்‌ என்பவர்கள்‌. 


சந்ததியில்‌: 
சந்ததியில்‌: 


நெகே 12:22, எலியாசிபின்‌ நாட்களில்‌: 
யொயதா,  யோகனான்‌, யதுவா 
என்கிற லேவியர்‌ பிதா வம்சங்களின்‌ 
தலைவராக. 

பெர்சியனாகிய 

ராஜ்யபாரமட்டும்‌ 

ஆசாரியர்களும்‌ 

எழுதப்பட்டார்கள்‌. 


நெகே 12:28. லேவி புத்திரராகிய பிதா 
வம்சங்கனின்‌ தலைவர்‌ எலியாசியின்‌ 
குமாரனாகிய யோகனானின்‌ 
நாட்கள்‌ மட்டும்‌ நானாகமப்‌ புஸ்தகத்தில்‌ 
எழுதப்பட்டார்கள்‌. 


நெகே 12:24. லேவியரின்‌ தலைவராகிய 
அசபியாவும்‌, செரெபியாவும்‌, 
கத்மியேலின்‌ குமாரன்‌ யெசுவாவும்‌, 
அவர்களுக்கு எதிரே நிற்கிற அவர்கள்‌ 
சகோதரரும்‌, 

மனுஷனாகிய 

கற்பனையின்‌ படியே 

தோத்திரிக்கவும்‌, ஒருவருக்கொருவர்‌ 
எதிர்முகமாக 
முறைமுறையாயிருத்தார்கன்‌. 


நெகே 12:25. மத்தனியா, பக்புக்கியா 
ஒபதியா, மெல்லாம்‌, 
தல்மோன்‌, அக்கூப்‌ 
என்பவர்கள்‌ வாசல்களிலிருக்கிற 
பொக்கிஷ. அறைகளைக்‌ 
காவல்காக்கிறவர்களாமிருத்தார்கள்‌.. 


- விரிவுரை 
NEHEMIAH - COMMENTARY 


நெகே 1228.  யோத்சதாக்கின்‌ 
குமாரனாகிய யெகவாவின்‌ குமாரன்‌ 
யொயக்மின்‌ நாட்களிலும்‌, 
அதியதியாகிய நெகேமியாவும்‌, 
வேதபாரகனாகிய எஸ்றா என்னும்‌ 
ஆசாரியனும்‌ இருக்கிற நாட்களிலும்‌ 
அவர்கள்‌ இருந்தார்கள்‌. 


ஆசாரியரும்‌ 
அவர்களில்‌ 
இந்த 
சொல்லப்பட்டிருக்கிறது. 
பின்சந்ததியாரை 
வண்ணமாகவும்‌, 
ஊழியத்தை 
பொறுப்பாய்‌ 
என்பதற்காகவும்‌, 
பெயர்கள்‌ இங்கு 


வந்த யூதர்களில்‌ 
லேலியரும்‌ இருக்கிறார்கள்‌ 
பிரதானமானவர்களின்‌ பெயர்கள்‌ 
வசனப்பகுதியில்‌ 
அவர்களுடைய 
உற்சாகப்படுத்தும்‌ 
அவர்களுடைய 
பின்சந்ததியாரும்‌ 
செய்யவேண்டும்‌ 
அவர்களுடைய 
சொல்லப்பட்டிருக்கிறது. 


பெர்சியா தேசத்திலிருந்து செருபாபேல்‌ 
எருசலேமுக்கு திரும்பி வந்தபோது யெசுவா 
என்பவர்‌ பிரதான ஆசாரியராயிருந்தார்‌. 
செருபாபேலின்‌ காலத்தில்‌ கர்த்தருடைய 
ஆலயம்‌ எடுப்பித்துக்‌ கட்டப்பட்டது. 


கிரேக்க பேரரசின்‌ சக்கரவர்த்தியாகிய 
மகாஅலெக்சாண்டர்‌ தீரு நேசத்தை 
ஜெயித்து, எருசலேமுக்கு வந்தார்‌. அப்போது 
யத்துஸ்‌ என்பவர்‌ யூதருக்கு பிரதான 
ஆசாரியராயிருக்கிறார்‌. தானியேல்‌ 
தீர்க்கதரிசி கிரேக்க பேரரசின்‌ வெற்றியை 
குறித்து ஏற்கெனவே தீர்க்கதரிசனமாக 
சொல்லியிருக்கிறார்‌. பிரதான 
ஆசாரியனாகிய யத்துஸ்‌, அலெக்சாண்டரிடம்‌, 
அந்த தீர்க்கதரிசனத்தை பகிர்ந்து 
சொன்னார்‌ என்று யூதமார்க்கத்து 
தலைவர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. 

செயல்த்தியேலின்‌ குமாரனாகிய 
செருபாபேலோடும்‌, யெசுவாவோடும்‌ வந்த 
ஆசாரியர்‌, லேவியர்‌ ஆகியோரின்‌ பெயர்கள்‌ 
நெகே 12:11 ஆகிய வசனப்பகுதியில்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. இவர்கள்‌ எல்லோரும்‌ 
ஆசாரியர்கள்‌, லேவியர்கள்‌ ஆகியோர்‌ 
மத்தியில்‌ பிரதானமானவர்கள்‌. 





i THE 
TT 


யொயகீமின்‌ நாட்களில்‌ பிதா 
வம்சங்களின்‌ தலைவரான ஆசாரியரைப்பற்றி 
நெகே 12:12-26 ஆகிய வசனப்பகுதியில்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. ஏற்கெனவே 
சொல்லப்பட்டிருக்கிற பெயர்களில்‌, சிறிது 
மாற்றம்‌ செய்து, அவர்களுடைய பெயர்கள்‌ 
இங்கு மறுபடியுமாக சொல்லப்பட்டிருக்கிறது. 

தேவாலயம்‌ கட்டி முடிக்கப்பட்டபின்பு. 
செருபாபேலும்‌, எஸ்றாவும்‌ எருசலேயிற்குத்‌ 
திரும்பி வந்த பின்பு, நெகேமியா எருசலேமின்‌ 


தேசாதிபதியாக இருந்த நாட்களில்‌ யொயகீம்‌ 
பிரதான ஆசாரியனாக இருக்கிறான்‌. இவன்‌ 
யெசவாவின்‌ குமாரன்‌. செருபாபேலும்‌, 
எஸ்றாவும்‌ எருசலேமிற்குத்‌ திரும்பி வந்த 
நாட்களில்‌ யெசுவா பிரதான ஆசாரியனாக 
இருந்தான்‌. 


ஆகையினால்‌, 
கட்டப்படுவது 
நெகேமியாவிற்கும்‌ 


தேவாலயம்‌ 
யொயகிமிற்கும்‌, 
முன்பு நடைபெற்ற 
சம்பவமாகும்‌. செருபாபேல்‌ தேவாலயத்தைக்‌ 
கட்டிய போது யெசவா 
ஆசாரியனாக இருந்தான்‌. 
3 


ஆசாரியனாகிய எஸ்றா உயிரோடு இருந்தார்‌. 
இவர்‌ நெகேமியாவின்‌ காலத்திலும்‌ 
இருந்தவர்‌. 

எலியாசிபின்‌ நாட்களில்‌ யொயதா. 
யோகனான்‌, யதுவா என்கிற லேவியர்‌ பிதா 
வம்சங்களின்‌ தலைவராக எழுதப்பட்டார்கள்‌;: 
பெர்சியனாகிய தரியுவின்‌ ராஜ்யபாரமட்டும்‌. 
இருந்த ஆரியக்‌ அப்படியே 
எழுதப்பட்டார்கள்‌ கே 12:22) 
இக்காலத்தில்‌ கேலியருபைய ஊழியமும்‌. 
சிறப்பாக நடைபெறுகிறது. 

எலியாசீப்‌ என்னும்‌ 
ஆசாரியன்‌ தொபியா 
சிநேகமாயிருக்கிறான்‌. 
எங்கள்‌ தேவனுடைய ஆலயத்தின்‌. 
அறைகளை விசாரிக்க வைக்கப்பட்ட 
ஆசாரியனாகிய எலியாசிப்‌ தொபியாவோடே 
சம்பந்தங்கலந்தவனாயிருந்தான்‌'' 
(நெகே 13:4). 


பிரதான 
என்பவனோடு 
இதற்குமுன்னே 


நெகேமியா 
NEHEMIAH - COMMENTARY 


- விரிவுரை 


QOODNENS 
PUBLISHERS 


நெகேமியா. ஆசாரியர்‌ மத்தியிலே 
காணப்பட்ட குழப்பத்தை நீக்குகிறார்‌. அவர்‌ 
தேவாலயத்தை சுத்தம்பண்ணுகிறார்‌. அதன்‌ 
பின்பு லேலியர்கள்‌ கர்த்தருக்கு பக்தி 
வைராக்கியமாய்‌ ஊழியம்‌ செய்கிறார்கள்‌. 


இவர்களுக்கு பின்பு லேலியரே 
கர்த்தருடைய வார்த்தையை ஜனங்களுக்கு 
உபதேசம்‌ பண்ணுகிறார்கள்‌. லேவியர்களே 
ஜனங்களை ஜெபத்தில்‌ வழிநடத்துகிறார்கள்‌. 

த... ஊழியத்தை  ஆசாரியர்களில்‌ 
ஒருவரும்‌ செய்யவில்லை. 


யெசுவா, பானி, செரெபியா, 
அக்கூப்‌, சபெதாமி, ஒதியா, 
கேலிதா, அசரியா, யோசபாத்‌, 
பெலயா என்பவர்களும்‌, 
நியாயப்பிரமாணத்தை 
விளங்கப்பண்ணினார்கள்‌; 
நிலையிலே நின்றார்கள்‌' 


“மெகுவா, பானி, கத்ழியேல்‌, 
செப்பனியா, புன்னி, செரெபியா, பானி, 
கெனானி என்பவர்கள்‌ லேவியருடைய 
படிகளின்மேல்‌ நின்று, தங்கள்‌ தேவனாகிய 
கர்த்தரை நோக்கி மகா சத்தமாய்‌ 
ஓலமிட்டார்கள்‌. பின்பு லேலியரான யெசவா, 
குத்மியேல்‌, பானி, ஆசாப்நெயா, செரெபியா, 
ஒதியா, செபனியா, பெத்தகியா என்பவர்கள்‌ 
ஜனங்களைப்‌ பார்த்து: நீங்கள்‌ எழுந்திருந்து, 
அநாதியாய்‌ என்றென்றைக்குமிருக்கிற 
உங்கள்‌ தேவனாகிய கர்த்தரை 
ஸ்தோத்திரியுங்கள்‌ என்று சொல்லி, கர்த்தரை 
நோக்கி: எந்த ஸ்துதி ஸ்தோத்திரத்துக்கும்‌ 
மேலான உம்முடைய மகிமையுள்ள 
நாமத்துக்கு ஸ்தோத்திரமுண்டாவதாக" 
(நெகே 9:45) 


யாமின்‌, 
மாசெயா, 
ஆனான்‌, 
லேலியரும்‌, 
ஜனங்களுக்கு 
ஜனங்கள்‌ தங்கள்‌ 
(நெகே 837) 


ஒருவர்‌ 
லேவியரா என்னும்‌ 
அவர்களுக்கு ஊழியம்‌ கொடுக்கப்படவில்லை. 
யாருக்கு திறமையும்‌ தாலந்தும்‌ 
இருக்கிறதோ, அவர்களுக்கு ஊழியம்‌ 
கொடுக்கப்படுகிறது. 


லேவியரின்‌ தலைவராகிய அசபியாவும்‌, 
செரெபியாவும்‌, கத்மியேலின்‌ குமாரன்‌ 
யெசுவாவும்‌, அவர்களுக்கு எதிரே நிற்கிற 
ர்‌ சகோதரரும்‌, தேவனுடைய 
தாவீதினுடைய 

துதிக்கவும்‌ 

ஒருவருக்கொருவர்‌ 

'திர்முகமாக முறைமுறையாயிருக்கிறார்கள்‌. 





f= FTE 
WEFT 


மத்தனியா, பக்புக்கியா ஒபதியா, 
மெசல்லாம்‌, தல்மோன்‌, அக்கூப்‌ என்பவர்கள்‌ 
வாசல்களிலிருக்கிற பொக்கிஷ அறைகளைக்‌ 
காவல்காக்கிறவர்களாயிருக்கிறார்கள்‌. 


யோத்சதாக்கின்‌ குமாரனாகிய 
பெசலாவின்‌ குமாரன்‌ யொயகீமின்‌ 
நாட்களிலும்‌, அதிபதியாகிய நெகேமியாவும்‌, 
வேதபாரகனாகிய எஸ்றா என்னும்‌ 
ஆசாரியனும்‌ இருக்கிற நாட்களிலும்‌ அவர்கள்‌ 
இருக்கிறார்கள்‌ (நெகே 12:24,26). 


எருசலேமின்‌ அலங்கம்‌ 
பிரதிஷ்டைபண்ணப்படுகிறது 
நெகே 12:27-43 


நெகே. 1227. 
அலங்கத்தைப்‌ 
பிரதிஷ்டைபண்ணுகையில்‌, 
துதியினாலும்‌ பாடலினாலும்‌, 
கைத்தானம்‌ தம்புரு ச௬ுரமண்டலம்‌ 
முதலான கீதவாக்கியங்களினாலும்‌, 
பிரதிஷ்டையை மகிழ்ச்சியோடே. 
கொண்டாட எல்லா இடங்களிலும்‌ 
இருக்கிற லேவியரை எருசலேமுக்கு 
வரும்படி, தேடினார்கள்‌. 


எருசலேமின்‌ 


நெகே 12:28. அப்படியே பாடகரின்‌ 
புத்திரர்‌ எருசலேமின்‌. 
கற்றுப்புறங்களான சமபூமியிலூம்‌, 


நெத்தோபாத்தியரின்‌ கிராமங்களிலும்‌, 


நெகே 12:29. யெத்கில்காலிலும்‌, கேபா, 
அஸ்மாவேத்‌ ஊர்களின்‌. 
நாட்டுப்புறங்களிலூம்‌ இருந்துவத்து 
கூடினார்கள்‌; பாடகர்‌ எருசலேமைச்‌. 
௬ற்றிலூம்‌ தங்களுக்குக்‌ கிராமங்களைக்‌: 
கட்டியிருந்தார்கள்‌.. 

நெகே 12:80. ஆசாரியரும்‌ லேவியரும்‌ 
தங்களைச்‌ ௬த்தம்பண்ணிக்கொண்டு, 
ஜனத்தையும்‌ பட்டண 
வாசல்களையும்‌ அலங்கத்தையும்‌ 
௬த்தம்பண்ணினார்கள்‌. 


நெகே 12:51. 


மூதாவின்‌ 
அலங்கத்தின்மேல்‌ 


துதிசெய்து 


அப்பொழுது நான்‌ 
மிரபுக்களை 
ஏறப்பண்ணி, 
'நடத்தூபோகும்படி. 


செகேமியா - விரிவுரை 
NEHEMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இரண்டு பெரிய 
நிதுத்தினேன்‌; 
கூட்டத்தார்‌ 
'வலதூபுறமாகக்‌ 
வாசலுக்குப்‌ போனார்கள்‌. 

நெகே 12:92. அவர்கள்‌ பிறகாலே 
ஒசாயாவும்‌, யூதாவின்‌ யிரபுக்களில்‌ 
பாதிப்பேரும்‌, 


நெகே 12:98. அசரியரு, 
மெசுல்லாம்‌, 


கூட்டத்தாரை 
அவர்களில்‌ ஒரு 
அலங்கத்தின்மேல்‌ 

குப்பைமேட்டு. 


எஸ்றா, 


நெகே 1284. யூதா, பென்யமீன்‌, 
செமாயா, எரேமியா என்பவர்களும்‌, 


நெகே 12:35. பூரிகைகளைப்‌ பிடிக்கிற 
ஆசாரியமின்‌ புத்திரரில்‌ ஆசாப்பின்‌ 
குமாரன்‌: சக்கூரின்‌ மகனாகிய 
மிகாயாவுக்குக்‌ குமாரனான 
மத்தனியாவின்‌ மகன்‌ செமாயாவுக்குப்‌ 
பிறந்த யோனத்தானின்‌ குமாரன்‌ 
சகரியாவும்‌, 


நெகே. 12:98. தேவனுடைய 
மனுஷனாகிய தாவீதின்‌ 
கீதவாத்தியங்களை வாசிக்கிற அவன்‌ 
சகோதரரான செமாயா, அசரெயேல்‌, 
மிலாலாய்‌, கிலாலாய்‌, மகாய்‌, 
நெதனெயேல்‌, யூதா, அனானி 
என்பவர்களும்‌ போனார்கள்‌; 
வேதபாரகனாகிய எஸ்றா இவர்களுக்கு 
முன்பாக நடத்தான்‌. 


நெகே 12:87. அங்கேயிருந்து அவர்கள்‌ 
தங்களுக்கு எதிரான ஊருணிவாசலுக்கு 
வந்தபோது, அலங்கத்தைப்பார்க்கிலும்‌ 
உயரமான தாவீது நகரத்தின்‌ படிகளில்‌ 
வீட்டின்மேலாகக்‌. 
தண்ணீர்‌ வாசல்‌ 

மட்டும்‌ போனார்கள்‌. 


நெகே. 12:38. துதிசெய்கிற 
இரண்டாம்கூட்டத்தார்‌ எதிரேயிருக்கிற 
வழியாய்‌ நடத்து போனார்கள்‌, 
அவர்கள்‌ பிறகாலே நான்‌ போனேன்‌; 
ஜனத்தின்‌. பாதிப்பேர்‌ 
அலங்கத்தின்மேல்‌தனைகளின்‌ 

ம்மையைக்‌: கடத்து, 
மதில்மட்டும்‌ நெடுகப்போய்‌, 


அகழ்‌ 





f= FTE 
TT 


நெகே 12:39. எப்பிராயீம்‌ வாசலையும்‌, 
பழைய வாசலையும்‌, மீன்‌ வாசலையும்‌, 
அனனெயேலின்‌  கொம்மையையும்‌, 
மேயா என்கிற  கெ௱ம்மையையும்‌ 
கடத்து, ஆட்டு வாசல்மட்டும்‌. 
புறப்பட்டுக்‌ காவல்வீட்டு வாசலிலே. 
தின்றார்கள்‌. 


நெகே 12:40. அதற்குப்பின்பு 
துதிசெய்கிற இரண்டு கூட்டத்தாரும்‌. 
தேவனுடைய ஆலயத்திலே வந்து 
தின்றார்கள்‌; நானும்‌ என்ணோடேகூட. 
இருக்கிற தலைவரில்‌ பாதிப்பேரும்‌, 


நெகே 12:41. பூரிகைகளைப்‌ பிடிக்கிற 
எலியாக்கீம்‌, மாசெயா, மினியாமீன்‌, 
மிகாயா, எலியோனாய்‌, சகரியா, 
அனானியா என்கிற ஆசாரியர்களும்‌, 


நெகே 12:42. மாசெயா, செமாயா, 
எலெயாசார்‌, ஊசி, யோகனான்‌, 
மல்கியா, ஏலாம்‌, ஏசேர்‌ என்பவர்களும்‌ 
நின்றோம்‌; பாடகரும்‌, அவர்கள்‌ 
விசாரிப்புக்காரனாகிய யெஷரகியாவும்‌ 
சுத்தமாய்ப்‌ பாடினார்கள்‌. 


நெகே 12:48. அந்நாளிலே மிகுதியான 
பலிகனைக்‌. செலுத்தி, தேவன்‌ 
தங்களுக்கு மகா சந்தோஷத்தை 
உண்டாக்கின தினால்‌ 

மகிழ்ச்சியாயிரு ந்தார்கள்‌; ஸ்திரீகளும்‌ 
பின்னைகளுங்கூடக்‌ கனிகூர்த்தார்கன்‌; 
எருசலேமின்‌ களிப்பு தூரத்திலே 
கேட்கப்பட்டது. 


எருசலேமின்‌ அலங்கம்‌ ஏற்கெனவே 
கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும்‌ அந்த 
அலங்கம்‌ உடனே 
பிரதிஷ்டைபண்ணப்படவில்லை.  அலங்கம்‌ 
கட்டப்பட்டு முடிந்திருக்கிறது. ஆனால்‌. 
எருசலேம்‌ நகரத்திற்குள்ளே போதுமான 


எருசலேம்‌ நகரத்தில்‌ இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
போதுமான பேர்‌  குடிமிருக்கிறார்கள்‌ 
(நெகே 11-ஆவது அதிகாரம்‌). 


நெகேமியா 
NEHEMIAH - COMMENTARY 


- விரிவுரை 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
கிருபைக்காகவும்‌ 
அவருக்கு 
ஸ்தோத்திரங்களையும்‌. 
அவர்கள்‌ எருசலேம்‌. 
நகரத்தையே கர்த்தருக்கு. 
பிரதிஷ்டைபண்ணுகிறார்கள்‌. இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ கர்த்தருடைய நாமமகிமைக்காக, 
கர்த்தருடைய நாமத்தினால்‌, கர்த்தருக்காக, 
எருசலேம்‌ நகரத்தை 
சுதந்தரித்துக்கொள்கிறார்கள்‌. 


இரக்கத்திற்காகவும்‌ 
துதிகளையும்‌ 
ஏறெடுக்கிறார்கள்‌. 


எருசலேம்‌ நகரம்‌ பரிசுத்தமான நகரம்‌. 
அது மகாராஜாவின்‌ நகரம்‌. 


'வடதிசையிலுள்ள சியோன்‌ பர்வதம்‌ 
ஷப்பமான ஸ்தானமும்‌ சர்வபூமியின்‌ 


மகிழ்ச்சியுமாமிருக்கிறது.. அதுவே 
மகாராஜாவின்‌ நகரம்‌" (சங்‌ 48:2. 


எருசலேம்‌ 
கட்டப்பட்டிருந்தாலும்‌, 


அலங்கம்‌ 
நகரத்திற்கு 
பாதுகாப்பு 


நகரத்திற்கு 
அந்த 
தெய்வீக. 
கர்த்தர்‌ 
பாதுகாக்கவில்லையென்றால்‌, 
அலங்கங்களால்‌ ஒரு 
இருக்காது. காவல்‌ காக்கிறவர்களின்‌ 
பிரயாசமும்‌ விருதாவாயிருக்கும்‌. 


நெகேமியாவின்‌ ஆலோசனைப்‌ 
பிரகாரமாக, இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ எருசலேம்‌ 
நகரத்தையும்‌ அதன்‌  அலங்கத்தை! 
கர்த்தருடைய சமுகத்திலே பயபக்தியோடும்‌, 
பரிசுத்தத்தோடும்‌, பணிவோடும்‌. 
பிரதிஷ்டைபண்ணுகிறார்கள்‌. 
எருசலேமின்‌. 
பிரதிஷ்டைபண்‌ ணுகையில்‌, 
பாடலினாலும்‌, கைத்தாளம்‌ 
சுரமண்டலம்‌ முதலான 
கீதவாக்கியங்களினாலும்‌, பிரதிஷ்டையை 
கொண்டாட எல்லா 
இருக்கிற லேவியரை 
வரும்படி தேடுகிறார்கள்‌ 


அலங்கத்தைப்‌ 
துதியினாலும்‌ 
தம்புரு 


(நெகே 12:27). 





i THE 
TT 


நெகேமியா எருசலேமிற்குத்‌ திரும்பி 
வந்த பின்பு அலங்கத்தைக்‌ கட்டி முடிக்க 52 
நாட்களாயிற்று. (நெகே 675) அதன்‌ பின்பு, 
எருசலேமின்‌ அலங்கம்‌ பிரதிஷ்டை 
பண்ணப்படுகிறது. இஸ்ரவேல்‌ தேசம்‌ 
அனைத்திலிருந்தும்‌ லேவியர்கள்‌ 
எருசலேமிற்கு அழைத்து வரப்படுகிறார்கள்‌. 
அனைவரும்‌: அலங்கத்தின்‌ 
உதவி புரிகிறார்கள்‌. 
சைக்கருவிகளை 
லேவியராவர்‌. 

(நெகே 12:27-29), 


எருசலேமின்‌ அலங்கத்தைப்‌ 
பிரதிஷ்டைபண்ணும்போது, துதியும்‌ பாடலும்‌ 
நிரம்பிமிருக்கவேண்டும்‌ என்று இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ விரும்புகிறார்கள்‌. அதற்காக 
தாதேசத்தின்‌ எல்லா இடங்களிலும்‌ 

க்கிற லேவியரை எருசலேமுக்கு. 
வருமாறு அழைக்கிறார்கள்‌. 


பாடகரின்‌ புத்திரர்‌ 
சுற்றுப்புற்களான 
நெத்தோபாத்தியரின்‌ கிராமங்களிலும்‌, 
பெத்கில்காலிலும்‌, சேயா, அஸ்மாவேத்‌ 
ஊர்களின்‌ நாட்டப்புற்களிலம்‌ இருந்த்து 
கூடுகிறார்கள்‌; பாடகர்‌ எருசலேமைச்‌ 
சுற்றிலும்‌ தங்களுக்குக்‌ கிராமங்களைக்‌ 
கட்டியிருக்கிறார்கள்‌ (நெகே 12:28,29). 


ஆசாரியரும்‌ லேவியரும்‌ தங்களை 
சுத்தம்பண்ணிக்கொள்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
ஜனத்தையும்‌, பட்டண வாசல்களையும்‌, 
அலங்கத்தையும்‌.... சுத்தம்பண்ணுகிறார்கள்‌ 
(நெகே 12:30). சுத்தம்பண்ணுவதற்கு 
அவர்கள்‌ தீட்டுக்கழிக்கும்‌ ஜலத்தை 
தெளிக்கிறார்கள்‌. 


எருசலேமின்‌ 
சமபூமியிலும்‌, 


'சுத்தமாயிருக்கிற ஒருவன்‌ அந்தக்‌ 
'ரிக்கொ 


சாம்பலை வா! ண்டு, 
புறம்பே சுத்தமான ஒரு 
கொட்டிவைக்கக்கடவன்‌: அது 
புத்திரரின்‌ சைக்காகத்‌ 
தீட்டுக்கழிக்கும்‌ ஜலத்துக்கென்று காத்து 
வைக்கப்படவேண்டும்‌: அது பாவத்தைப்‌ 
பரிகரிக்கும்‌” (எண்‌ 19:9). 


நீட்டுக்கழிக்கும்‌ 
இயேசுகிறிஸ்துவின்‌ 


நெகேமியா 
NEHEMIAH - COMMENTARY 


- விரிவுரை 


QOODNENS 
PUBLISHERS 


நித்திய ஆவியினாலே தம்மைத்தாமே 
பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்புக்‌ 
கொடுத்த கிறிஸ்துவினுடைய இரத்தம்‌ 
ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியஞ்செய்வதற்கு 
உங்கள்‌ மனச்சாட்சியைச்‌ செத்த 
கிரியைகளறச்‌ சுத்திகரிப்பது எவ்வளவு, 
நிச்சயம்‌!” (எபி 9:14). 


வேதபாரகனாகிய 
ஆசாரியரையும்‌. லேலியரையும்‌ 
வழிநடத்துகிறார்‌ (நெகே 12:36) 
பிரபுக்களும்‌, ஆசாரியர்களும்‌ லேலியரும்‌, 
இரண்டு பிரிவாக பிரிந்து அலங்கத்தின்மேல்‌ 
நடந்துபோகிறார்கள்‌. 


எஸ்றா 


ய்து 

பெரிய 

கூட்டத்தாரை நிறுத்துகிறார்‌. அவர்களில்‌ ஒரு 

கூட்டத்தார்‌ அலங்கத்தின்மேல்‌ வலதுபுறமாகக்‌ 

குப்பைமேட்டு வாசலுக்குப்‌ போகிறார்கள்‌ 
(நெகே 12:31) 


எல்லோரும்‌ சுத்தம்‌ பண்ணிக்‌ 
கொண்பரின்பு. யூதாவின்‌ பிரபுக்கள்‌ 
அலங்கத்தின்மேல்‌ ஏறுகிறார்கள்‌. துதிசெய்து 
நடந்துபோகும்படி இரண்டு பெரிய கூட்டத்தார்‌ 
நிறுத்தப்படுகிறார்கள்‌. அவர்களில்‌ ஒரு 
கூட்டத்தார்‌ அலங்கத்தின்மேல்‌ வலதுபுறமாகக்‌ 
குப்பைமேட்டு வாசலுக்குப்‌ போகிறார்கள்‌. 
துதிசெய்கிற இரண்டாம்கூட்டத்தார்‌ 
எதிரேயிருக்கிற வழியாய்‌ நடந்து 
போகிறார்கள்‌. அதற்குப்பின்‌ துதிசெய்கிற 
இரண்டு கூட்டத்தாரும்‌ தேவனுடைய 
ஆலயத்திலே வந்து நின்று கர்த்தரைத்‌ 

குதிக்கிறார்கள்‌ (நெகே 12:38-43) 
துதிசெய்கிற இரண்டாம்கூட்டத்தார்‌ 
எதிரேயிருக்கிற வழியாய்‌ நடந்து 
போகிறார்கள்‌, அவர்கள்‌ பிறகாலே நெகேமியா 
பாதிப்பேர்‌ 


கொம்மையைக்‌ கடந்து, அகழ்‌ மதில்மட்டும்‌. 
நெடுகப்போகிறார்கள்‌ (நெகே 12:38) 


கூட்டத்தார்‌ 

வலதுபுறமாகக்‌ 
குப்பைமேட்டு வாசலுக்குப்‌ போகிறார்கள்‌. 
இரண்டாவது கூட்டத்தார்‌ ஆட்டுவாசல்‌ 
மட்டும்‌ புறப்பட்டு காவல்‌ வீட்டு வாசலிலே. 
நிற்கிறார்கள்‌. அதற்கு பின்பு துதி செய்கிற 
இரண்டு கூட்டத்தாரும்‌ தேவனுடைய 
ஆலயத்திலே வந்து நிற்கிறார்கள்‌ 
(நெகே 12:40). 





i THE] தெகேமியா 
மாரா 


ஆசாரியரும்‌ லேவியரும்‌ பாடல்களைப்‌ 
கீதவாத்தியங்களை இசைத்து 
நடந்துபோனபோது. 

த்திரரில்‌ அநேகரும்‌ 
நடந்துபோகிறார்கள்‌. 

கூடமிருக்கிற 
பூரிகைகளை 


பிடிக்கிறவர்களும்‌ மல்கக்‌ 


பாடகரும்‌, 
விசாரிப்புக்காரனாகிய 
சத்தமாய்ப்‌ பாடுகிறார்கள்‌. 
அந்நாளிலே மிகுதியான பலிகளைச்‌ 
செலுத்தி, தேவன்‌ தங்களுக்கு மகா 
சந்தோஷத்தை உண்டாக்கினதினால்‌ 
மகிழ்ச்சியாமிருக்கிறார்கள்‌; ஸ்திரீகளும்‌ 
பிள்ளைகளுங்கூடக்‌ களிகூருகிறார்கள்‌: 
எருசலேமின்‌ களிப்பு தூரத்திலே. 
கேட்கப்படுகிறது (நெகே 12:4243). 


அவர்கள்‌ 
யெஷரகியாவும்‌ 


தேவாலயத்தில்‌ ஆராதனை 
நெகே 1234-47. 


நெகே 12:44. 
பொக்கிஷங்கனையும்‌, 
படைப்புகளையும்‌, முதல்‌ கனிகளையும்‌, 
தசமபாகங்களையும்‌ வைக்கும்‌ 
அறைகளின்மேல்‌, ஆகாரியர்களுக்கும்‌. 
'லேவியர்களுக்கும்‌ நியாயப்‌ 
பிரமாணத்தின்படியே 
பட்டணங்களுடைய நிலங்களின்‌ 
பங்குகளை அவைகளில்‌ சேர்க்கும்‌ 
படிக்கு, சில மனுஷர்‌ விசாரிப்புக்காரராக 
வைக்கப்பட்டார்கள்‌; ஊழியஞ்செய்து 
நிற்கிற ஆசாரியர்மேலும்‌ 
லேவியர்மேலும்‌ யூதா மனிதர்‌ 
சுந்தோஷமாயிரு ந்தார்கள்‌. 


நெகே 12:45. 


அன்றையதினம்‌. 


வரவேண்டிய 


பாடகரும்‌, வாசல்‌ 
காவலானரும்‌, தாவீதும்‌ அவன்‌ 
குமாரனாகிய சாலொமோனும்‌ 
கற்பித்தபடியே தங்கள்‌ தேவனுடைய 
காவலையும்‌, சுத்திகரிப்பின்‌ 
காவலையும்‌ காத்தார்கள்‌. 

நெகே 12:48. தாவீதும்‌ ஆசாப்பும்‌ 
இருத்த பூர்வநாட்களில்‌ பாடகரின்‌ 
தலைவரும்‌. வைக்கப்பட்டு, 
தேவனுக்குத்‌ துதியும்‌ தோத்திரங்களும்‌ 
செலுத்துகிற சங்கீதங்கள்‌ 
திட்டம்பண்ணப்பட்டிருத்தது.. 


- விரிவுரை 
NEHEMIAH - COMMENTARY 


QODNENS 
PUBLISHERS 


நெகே 1247. 
'செருபாபேலின்‌: 
தெகேமியாவின்‌' 
இஸ்ரவேலர்‌ எல்லாரும்‌ 
வாசல்‌ காவலானருக்கும்‌ 
திட்டமாகிய பங்குகனைக்‌ 
கொடுத்தார்கள்‌; அவர்கள்‌ 
லேவியருக்கென்று பிரதிஷ்டைபண்ணிக்‌ 
கொடுத்தார்கள்‌; லேவியர்‌ ஆரோனின்‌ 
புத்திரருக்கென்று அவர்கள்‌ பங்கைப்‌ 
பீரதிஷ்டைபண்ணிக்கொடுத்‌ தார்கள்‌. 

எருசலேமின்‌ அலங்கம்‌ பிரதிஷ்டை 
பண்ணப்படும்போது, மிகுதியான பலிகள்‌ 
செலுத்தப்படுகிறது. ஜனங்கள்‌ எல்லோரும்‌ 
கர்த்தரைத்‌ துதிக்கிறார்கள்‌. அலங்கத்தின்‌ 
பிரதிஷ்டை ஆராதனையைப்‌ பார்த்து, 
இஸ்ரவேல்புத்திரர்‌ எல்லோரும்‌ கர்த்தரிடத்தில்‌ 
பக்தி வைராக்கியமாயிருக்கிறார்கள்‌. 


ஆகையால்‌. 
நாட்களிலும்‌, 
நாட்களிலும்‌, 
பாடகருக்கும்‌ 

அன்றாடகத்‌ 


பாடகரும்‌, 
தாவீதும்‌ 


வாசல்‌ காலலாளரும்‌, 
அவன்‌ குமாரனாகிய 
சாலொமோனும்‌ கற்பித்தடியே தங்கள்‌ 
தேவனுடைய காவலையும்‌, சுத்திகரிப்பின்‌ 
காவலையும்‌ காக்கிறார்கள்‌ (நெகே 12:45), 


கர்த்தருடைய ஆலயத்தில்‌ பணிவிடை 
செய்கிற ஒவ்வொரு ஊழியக்காரரும்‌, 
தங்களுடைய ஊழியப்பொறுப்புக்களை 
குவனமாயும்‌, சந்தோஷமாயும்‌, பயபக்தியாயும்‌ 
செய்கிறார்கள்‌. கர்த்தர்‌ அவர்களுடைய 
ஊழியங்களை அங்கீகரிக்கிறார்‌ 

காவலாளர்‌ 
குறிப்பிட்ட 
ஆலயத்தை 
ஜனங்களும்‌ 


வாசல்‌ 
காலதாமதமில்லாமல்‌, 
வேளையில்‌: தேவனுடைய 
சுத்தம்பண்ணுகிறார்கள்‌. 
கர்த்தருடைய ஆலயத்திற்கு 
காணிக்கைகளையும்‌  தசமபாகங்களையும்‌. 
தவறாமல்‌ செலுத்துகிறார்கள்‌. 

இஸ்ரவேல்‌. ஜனங்கள்‌ 
பொக்கிஷங்களையும்‌, படைப்புகளையும்‌, முதல்‌ 
கனிகளையும்‌, 'தசமபாகங்களையும்‌ 
தேவனுடைய ஆயத்தில்‌ கொண்டு 
வந்து சேர்க்கிறார்கள்‌. அவற்றை 
பராமரிப்பதற்காக விசாரிப்புக்காரர்கள்‌ 
நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள்‌. இந்த 
விசாரிப்புக்காரர்கள்‌, அவற்றை 
வைக்கும்‌ அறைகளின்மேல்‌, 
ஆசாரியர்களுக்கும்‌ லேலியர்களுக்கும்‌. 
நியாயப்பிரமாணத்தின்படியே வரவேண்டிய 
பட்டணங்களுடைய நிலங்களின்‌ பங்குகளை 
அவைகளில்‌ சேர்க்கிறார்கள்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


'சந்தோஷமாயிருக்கிறார்கள்‌ 
12:44) காணிக்கைகளை 
உற்சாகமாயும்‌, தாராளமாயும்‌ 
கொடுக்கிறார்கள்‌. இதனால்‌ தேவாலயத்தின்‌ 
தேவைகளும்‌, ஆலயத்தில்‌ ப செய்கிற 
ஊழியக்காரர்களின்‌ தேலைகளும்‌ 
குறைவில்லாமல்‌ சந்திக்கப்படுகிறது. 


அலங்கங்கள்‌ பிரதிஷ்டை பண்ணப்பட்ட 
போது, தேவாலயத்தின்‌ பொக்கிஷங்களைப்‌ 
பாதுகாப்பதற்காக சில மனுஷரை 
விசாரிப்புக்காரராக  வைத்திருக்கிறார்கள்‌. 
இவர்கள்‌ ஜனங்களுடைய காணிக்கைளையும்‌, 
'தசமபாகங்களையும்‌,  பண்டகசாலைகளில்‌ 
சேகரித்து வைக்கிறார்கள்‌ 


தாவீதும்‌ 


சாப்பும்‌ 
பத்க்‌ ல்‌ 


பாடகரின்‌ 


கண்களி பத்து 
(நெகே 12:46) 


நெகேமியா - விரிவுரை 
NEHEMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அதுபோலவே செருபாபேலின்‌ 
நாட்களிலும்‌, நெகேமியாலின்‌ நாட்களிலும்‌, 
இஸ்ரவேலர்‌ எல்லாரும்‌ பாடகருக்கும்‌ வாசல்‌ 
காவலாளருக்கும்‌ அன்றாடகத்‌ திட்டமாகிய 
க்‌ கொடுக்கிறார்கள்‌; அவர்கள்‌ 
பிரதிஷ்டைபண்ணிக்‌ 
கொடுக்கிறார்கள்‌: லேவியர்‌ ஆரோனின்‌ 
புத்திரருக்கென்று அவர்கள்‌ பங்கைப்‌ 
பிரதிஷ்டைபண்ணிக்கொடுக்கிறார்கள்‌ 
(நெகே 12:47). 


நியாயப்பிரமாணத்தில்‌ 
பிரகாரம்‌ 


பங்குகள்‌ 


சொல்லப்பட்டிருக்கிற 
ஆசாரியருக்கும்‌ லேலியருக்கும்‌ 
கொடுக்கப்படுகிறது. 





செகேமியா 


i= ராண 
யாய 


நெகேமியா எருசலேமின்‌ அலங்கத்தைக்‌ 
கட்டி முடித்திருக்கிறார்‌. பரிசுத்த நகரத்திலே 
ஜனங்களை குடியிருக்கப்பண்ணியிருக்கிறார்‌. 
அதன்‌ பின்பு அவர்‌ பெர்சியா தேசத்து 
ராஜாவினிடத்தில்‌ திரும்பிப்போகிறார்‌. 
நெகேமியாவை விட்டுப்‌ பிரிய பெர்சியா 
ராஜாவுக்கு மனமில்லை. ஆனாலும்‌ சிறிது 
காலத்திற்கு பின்பு, ராஜாவின்‌ 
அனுமதியைப்பெற்று நெகேமியா மறுபடியும்‌ 
எருசலேமுக்கு திரும்பி வருகிறார்‌. 


நெகேமியா எருசலேமில்‌ இல்லாதபோ, 
யூதர்கள்‌ மத்தியிலே. தேசா ன்‌ 
உண்டாயிற்று. ஜனங்களிடத்தில்‌ கர்்த்ீது 
பயமும்‌ குறைந்துபோயிற்று. 
எருசலேமுக்கு திரும்பி வந்து, 


சீ்திருத்தங்களையும்‌ ஏற்படுத்துகிறார்‌ 

இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ மத்தியில்‌ பல 
ஜாதியான கள்‌ இருக்கிறார்கள்‌ 
மோவாபியர்‌,  அம்மோனியர்‌ ஆகியோரை 
நெகேமியா. யூதாதேசத்தை விட்டு 
வெளியேற்றுகிறார்‌ (நெகே 131-3). 


இக்காலத்தில்‌ எலியாசிப்‌ 
பிரதான ஆசாரியனாயிருக்கிறான்‌. 
தொபியா என்னும்‌ சத்துருவோடு 
சம்மந்தங்கலந்திருக்கிறான்‌. தொமியா 
கர்த்தருடைய ஆலயத்தின்‌ பிரகாரத்திலுள்ள 
ஒரு அறையில்‌ தங்கியிருக்கிறான்‌. நெகேமியா 
தொபியாவை தேவனுடைய ஆலயத்தை விட்டு 
வெளியேற்றுகிறார்‌ (நெகே 13:4-9). 


ஆசாரியரையும்‌ லேலியருரையும்‌ 
பராமரிப்பதற்கு அவர்களுக்கு பங்குகள்‌ 
கொடுக்கப்படவில்லை. நெகேமியா 
எருசலேமுக்கு திரும்பி லந்த பின்பு, 
அவர்களுக்கு பங்குகள்‌ கொடுக்கப்பட 
திட்டம்பண்ணுகிறார்‌ (நெகே 1310-4). 


என்பவன்‌ 


இவன்‌ 


- விரிவுரை 
NEHEMIAH - COMMENTARY 


எருசலேமின்‌ குடிகள்‌ ஓய்வுநாளை 
பரிசுத்தமாய்‌ ஆசரியாமல்‌, அதைப்‌ பரிசுத்த 
குலைச்சலாக்குகிறார்கள்‌. நெகேமியா 
எருசலேமிலே. ஓய்வுநாளை 
பரிசுத்தம்பண்ணுகிறார்‌ (நெகே 13:15-22), 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ மத்தியிலே அந்நிய 
ஜாதி ஸ்திரீகளை விவாகம்பண்ணினவர்கள்‌. 
இருக்கிறார்கள்‌. நெகேமியா அவர்களுக்கு 
இஸ்ரவேல்‌ தேசத்தில்‌ இடங்கொடுக்காமல்‌, 
அவர்களை தேசத்தைவிட்டு துரத்துகிறார்‌. 
(நெகே 13:23-31). 


பலஜாதியான ஜனங்கள்‌ 
நெகே 13:1-3 


நெகே 13:1. அன்றையதினம்‌ ஜனங்கள்‌: 
கேட்க... மோசேயின்‌ புஸ்தகத்தை 
வாசித்தார்கள்‌; அதிலே. 
அம்மோனியரும்‌. மோவாபியரும்‌, 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு அப்பமும்‌ 
தண்ணீரும்‌. கொடுக்க. 
எதிர்கொண்டுவராமல்‌, அவர்களைச்‌. 
சபிக்க அவர்களுக்கு விரோதமாய்ப்‌ 
பிலேயாமைக்‌ கூலி 
பொருந்திக்கொண்டயபடியினால்‌, 


நெகே 18:2. அவர்கள்‌ என்றைக்கும்‌, 
அந்தச்‌ சாபத்தை ஆசிர்வாதமாகத்‌ 
திருப்பின எங்கள்‌ தேவனுடைய 
சபைக்குட்படலாகாது என்று 
எழுதியிருக்கிறதாகக்‌ காணப்பட்டது. 
நெகே 18:3. ஆகையால்‌ அவர்கள்‌ 
அந்தக்‌ கட்டனையைக்‌ கேட்டபோது, 
பல்‌ ஜாதியான ஜனங்களையெல்லாம்‌ 
இஸ்ரவேலை விட்டுப்‌ 
பீரித்துவிட்டார்கன்‌. 

இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
பரிசுத்தமானவர்கள்‌. அவர்கள்‌ அந்நிய 
ஜாதியாரோடு கலந்து தங்களை 
தீட்டுப்படுத்திக்கொள்ளக்கூடாது. இஸ்ரவேல்‌ 
ஜனத்தார்‌ அந்நிய ஜாதியாரை விட்டு விலகி 
பரிசுத்தமாய்‌ ஜீவிக்கவேண்டும்‌. 


கர்த்தருக்கு 





i THE 
TT 


அன்றையதினம்‌ ஜனங்கள்‌ 
மோசேயின்‌ புஸ்தகத்தை வாசிக்கிறார்கள்‌ 
(நெகே 134). “அன்றையதினம்‌" 
எருசலேமின்‌ 
பிரதிஷ்டைபண்ணப்பட்ட நாளைக்‌ குறிக்கிறது. 
மோசேயின்‌ புஸ்தகத்தில்‌ அம்மோனியரையும்‌ 
மோவாபியரையும்‌ பற்றி 
சொல்லப்பட்டிருக்கிறது. 

இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
மோவாபியரோடும்‌. அம்மோனியரோடும்‌ 
சம்மந்தங்கலக்கக்கூடாது. அவர்கள்‌ தங்கள்‌ 
மத்தியிலே குடியிருப்பதற்கு இஸ்ரவேல்‌ 

த்தார்‌ அனுமதிக்கவும்‌ கூடாது. அது 


இருக்கக்கூடாது. 

மோசேயின்‌ புஸ்தகத்தில்‌ அதற்கான 
காரணமும்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
"அம்மோனியரும்‌ மோவாபியரும்‌, இஸ்ரவேல்‌ 
பத்திரருக்கு அப்பமும்‌ தண்ணீரும்‌ கொடுக்க 
எதிர்கொண்டுவராமல்‌, அவர்களைச்‌ சபிக்க 
அவர்களுக்கு விரோதமாய்ப்‌ பிலேயாமைக்‌ 
கூலிபொருந்திக்கொண்டபடியினால்‌, அவர்கள்‌ 
என்றைக்கும்‌, அந்தச்‌ சாபத்தை 
ஆசீர்வாதமாகத்‌ திருப்பின எங்கள்‌ 

வனுடைய 'சபைக்குட்படலாகாது" 

(நெகே 134,2) என்று மோசேயின்‌ 
புஸ்தகத்தில்‌ எழுதப்பட்டிருக்கிறது. 

ரூத்‌ மோவாபிய ஸ்திரீயாக இருந்தாலும்‌ 
கர்த்தர்‌ அவளை ஆசீர்வதித்து, 
அங்கீகரித்திருக்கிறார்‌ மோவாபியரைக்‌ 
குறித்த கர்த்தருடைய பிரமாணத்திற்கு ரூத்‌ 
விலக்கு பெற்றிருக்கிறாள்‌ (உபா 23:3-6) 

இது சம்பந்தமான பிரமாணம்‌: 
உபாகமம்‌ புஸ்தகத்தில்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 

“அம்மோனியனும்‌. 
கர்த்தருடைய சபைக்கு 
பத்தாம்‌ தலைமுறையிலும்‌ 
அவர்கள்‌ கர்த்தருடைய 
உட்படலாகாது' 


மோவாபியனும்‌ 
உட்படலாகாது:: 
என்றைக்கும்‌. 
சபைக்கு, 


“நீங்கள்‌ எகிப்திலிருந்து புறப்பட்டு. 
வருகிற வழியிலே, அவர்கள்‌ அப்பத்தோடும்‌ 
தண்ணீரோடும்‌ உங்களுக்கு எதிர்கொண்டு 
வராததினிமித்தமும்‌, உன்னைச்‌ 
சபிக்கும்படியாய்‌ மெசொப்பொத்தாமியாவின்‌ 
ஊராகிய பேத்தோரிலிருந்த பேயோரின்‌ 
குமாரன்‌ பிலேயாமுக்குக்‌ கூலிபேசி அவனை 

ma ம்‌ இப்பி 
ம்‌ மத்தி ம்‌ பித்து 


செகேமியா 
NEHEMIAH - COMMENTARY 


- விரிவுரை 


QOODNENS 
PUBLISHERS 


உன்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
பிலேயாமுக்குச்‌ செவிகொடுக்கச்‌ 
சித்தமில்லாமல்‌, உன்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
உன்மேல்‌ அன்பு கூர்ந்தபடியினால்‌, உன்‌ 
தேவனாகிய கர்த்தர்‌ அந்தச்‌ சாபத்தை 
உனக்கு ஆசீர்வாதமாக மாறப்பண்ணினார்‌” 
(உபா 23:3-5). 


புத்திரர்‌ மோசேயின்‌ 
சொல்லப்பட்டிருக்கிற 
கட்டளைக்கு கீழ்ப்படிகிறார்கள்‌. அவர்கள்‌ 
அந்தக்‌ கட்டளையைக்‌ கேட்டபோது, பல 
ஜாதியான ஜனங்களையெல்லாம்‌ இஸ்ரவேலை 
விட்டுப்‌ பிரித்துவிடுகிறார்கள்‌ (நெகே 13:3). 


கர்த்தருடைய வார்த்தையை எல்லா 
ஜனங்களுக்கும்‌ முன்பாக வாசிக்கும்போது. 
அவர்களுக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதம்‌. 
கிடைக்கும்‌. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ மத்தியிலே 
மோசேயின்‌ புஸ்தகம்‌ வாசிக்கப்பட்டபோது, 
அவர்கள்‌ தங்களுடைய பாவங்களையும்‌, 
கடமைகளையும்‌ உணருகிறார்கள்‌. நன்மை 
தீமையை அறிகிறார்கள்‌. தாங்கள்‌ செய்த 
பாவங்களையும்‌, மீறுதல்களையும்‌ 


பரிந்துகொள்கிறார்கள்‌. 


ஜாதியார்‌ இஸ்ரவேல்‌ 
'கண்ணியாயிருக்கிறார்கள்‌ 
கையினால்‌ அவர்கள்‌ மோசேயின்‌ 
புஸ்தகத்தில்‌, அந்தக்‌ கட்டளையைக்‌ 
கேட்டபோது, பல ஜாதியான 
ஜனங்களையெல்லாம்‌, இஸ்ரவேலை விட்டுப்‌ 
பிரித்துவிடுகிறார்கள்‌. 


“பின்பு அவர்களுக்குள்‌ இருந்த பல. 
ஜாதியான அந்நிய ஜனங்கள்‌ மிகுந்த 
இச்சையுள்ளவர்களானார்கள்‌: இஸ்ரவேல்‌ 
புத்திரரும்‌ திரும்ப அழுது நமக்கு 
இறைச்சியைப்‌ புசிக்கக்கொடுப்பவர்‌ யார்‌?" 
(எண்‌ 11:4). 


ஆ அந்நிய 
பத்திரருக்கு 


தொபியா 
நெகே 13:4-9 


நெகே 18:4. இதற்குமுன்னே எங்கள்‌ 
தேவனுடைய ஆலயத்தின்‌ அறைகளை 
விசாரிக்க. வைக்கப்பட்ட 
ஆசாரியனாகிய எலியாசிப்‌ 
தொடியாவோடே. 
சும்பத்தங்கலத்தவனாயிருத்து, 





ெகேமியா 


f= FTE 
TT 


நெகே 185, 
காணிக்கைகளும்‌, காம்பிராணியும்‌, 
பணிமுட்டுகளும்‌, 'லேவியருக்கும்‌ 
பாடகருக்கும்‌ வாசல்‌ காவலானருக்கும்‌ 
கட்டனையண்ணப்பட்ட தானியம்‌ 
திராட்சரசம்‌ எண்ணெய்‌. 
என்பவைகளிலே. தசமபாகமும்‌, 
ஆசாரியரைச்‌ சேருகிற படைப்பான 
காணிக்கைகளும்‌ வைக்கப்பட்டிருத்த 
இடத்தில்‌ ஒரு பெரிய அறையை 
அவனுக்கு ஆயத்தம்பண்ணியிரு த்தான்‌. 


நெகே 18:6. இதெல்லாம்‌ நடக்கும்போது. 
நான்‌ எருசலேமில்‌ இல்லை; பாபிலோன்‌ 
ராஜாவாகிய அர்தசஷ்டாவின்‌ 
முப்பத்திரண்டாம்‌ வருஷத்திலே நான்‌ 
ராஜாவினிடத்திற்குப்போய்‌, சில 
நாளுக்குப்‌ 

ராஜாவினிடத்தில்‌ 
பெற்றுக்கொண்டு, 


நெகே 18:7. எருசலேமுக்கு வந்தேன்‌; 
அப்பொழுது எலியாசிப்‌ தொபியாவுக்கு 
தேவனுடைய ஆலயத்துப்‌ 
பிராகாரங்களில்‌ ஒரு அறையை 
ஆயத்தம்பண்ணினதினால்‌, செய்த 
பொல்லாப்பை அறிந்துகொண்டேன்‌. 


முற்காலத்தில்‌ 


பின்பு திரும்ப 


உத்தரவு 


நெகே 18:8. அதினால்‌ நான்‌ மிகவும்‌ 
மனமடிவாகி, தொபியாவின்‌ வீட்டுத்‌. 
தட்டுமுட்டுகனையெல்லாம்‌ அத்த 
அறையிலிருந்து வெளியே 
எறித்துவிட்டேன்‌. 


நெகே 190. பின்பு நான்‌ 
அறைவீடுகளைச்‌ சுத்திகரிக்கச்‌ சொல்லி, 
தேவனுடைய ஆலயப்‌ பணி. 
முட்டுகளையும்‌ காணிக்கைகளையும்‌. 
சாம்பிராணிகளையும்‌ அங்கே திரும்பக்‌ 
கொண்டுவந்து வைத்தேன்‌. 


இக்காலத்தில்‌ நெகேமியா பெர்சியா 
தேசத்து ராஜாவினிடத்தில்‌ போயிருக்கிறார்‌. 
அவர்‌ எருசலேமில்‌ இல்லை. இப்போது, 
எலியாசிப்‌ என்பவன்‌ பிரதான 
ஆசாரியனாயிருக்கிறான்‌. நெகேமியா 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ மத்தியில்‌ இல்லாததினால்‌, 
ஜனங்கள்‌ மத்தியிலே ஒழுக்க கட்டுப்பாடுகள்‌ 
குறைந்துபோயிற்று. 


- விரிவுரை 
NEHEMIAH - COMMENTARY 


எலியாசிப்‌ 
த்தின்‌ 


வைக்கப்பட்ட 


என்பவன்‌ தேவனுடைய 
அறைகளை விசாரிப்பதற்காக 
ஆசாரியன்‌. இவள்‌ 
ஆசாரியர்களுக்கு தலைவன்‌. இவனோ 
அம்மோனியனாகிய தொபியாவோடே 
சம்பந்தங்கலந்திருக்கிறான்‌ (நெகே 13:4). 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ அம்மோனியரையும்‌ 
மோவாபியரையும்‌ 'தங்களைலிட்டுப்‌ 
பிரித்துவிட்டபோது, ஆசாரியனாகிய 
எலியாசிப்போ, அம்மோனியனாகிய 
தொபியாவோடே சம்பந்தங்கலக்கிறான்‌. 


அம்மோன்‌ புத்திரர்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனங்களுக்கு சத்துருக்களாயிருக்கிறார்கள்‌ 
தொபியாவின்‌ முன்னோர்கள்‌, எருசலேமின்‌ 
அங்கம்‌ கட்டப்புவதை எதிர்த்தவர்கள்‌. 
சன்பல்லாத்‌ இவர்களுடைய தலைவன்‌. 
தொமியாவிடம்‌ அம்மோன்‌ புத்திரரின்‌ 
சுபாவமும்‌, தீயகுணமும்‌ நிரம்பியிருக்கிறது. 


“இதை ஓரானியனான சன்பல்லாத்தும்‌, 
அம்மோனியனான  தொடபியா என்னும்‌ 
ஊழியக்காரனும்‌ கேட்டபோது, இஸ்ரவேல்‌ 
புத்திரரின்‌ நன்மையை விசாரிக்க ஒருவன்‌ 
வந்தான்‌ என்பது அவர்களுக்கு மிகவும்‌ 
விசனமாயிருந்தது"' (நெகே 2:10) 

ஸ்ரவேல்‌ புத்திரர்‌ அம்மோனியரை 
பத்‌ விட்டம்‌". பரத்தி, வேண்டும்‌ 
ஆனால்‌ ஆசாரியனாகிய எலியாசிப்போ, 
தொடியாவை. தேவனுடைய ஆலயத்தில்‌ 
தங்க வைக்கிறான்‌. எலியாசிப்‌ முதலாவதாக 
தொபியாவோடு விவாக சம்பந்தம்‌ 
பண்ணினான்‌. அதன்‌ பின்பு அவனோடு 
சிநேகிதனான்‌.  எலியாசிப்பின்‌ பேரன்‌ 
சன்பல்லாத்தின்‌ குமாரத்தியை 
விவாகம்பண்ணினவன்‌ (நெகே 13:28). 


எலியாசிப்பின்‌ குடும்பத்தாரில்‌ சிலர்‌, 
தொபியாவின்‌ குடும்பத்தாரோடு 
விவாக சம்பந்தம்‌ செய்திருக்கிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ பிரதான ஆசாரியன்‌, 
அந்நிய ஜாதி ஸ்திரீகளை 
விவாகம்பண்ணக்கூடாது. கர்த்தருடைய 
ஜனத்தார்‌. அவருக்கு பரிசுத்த 
வித்தாகயிருக்கிறார்கள்‌. ஆசாரியர்‌ 
புறஜாதியாரை விவாகம்பண்ணி, 
கர்த்தருடைய வித்தை தீட்டுப்படுத்தக்கூடாது. 





i al 
TT 


"விதவையையானாலும்‌ 
தள்ளப்பட்டவளையானாலும்‌ கற்புகுலைந்த 
வளையானாலும்‌ வேசியையானாலும்‌ விவாகம்‌. 
பண்ணாமல்‌, தன்‌ ஜனங்களுக்குள்ளே ஒரு 
கன்னிகையை விவாகம்‌ பண்‌ 
இட்‌. தவ 


குலைச்சலாக்காமல்‌ இருப்பானாக; நான்‌ 
அவனைப்‌ பரிசுத்தமாக்குகிற கர்த்தர்‌ என்று 
சொல்‌ என்றார்‌" (லேவி 21:14]5). 


வனுடைய 
வெளிப்ரகரத்தி்‌ 

உள்ளன 

காணிக்கைகளும்‌, 

பணிமுட்டுகளும்‌, லேவியருக்கும்பாடகருக்கும்‌. 
வாசல்‌ காவலாளருக்கும்‌ 
கட்டளைபண்ணப்பட்ட தானியம்‌ திராட்சரசம்‌. 
எண்ணெய்‌ என்பவைகளிலே தசமபாகமும்‌, 
ஆசாரியரைச்‌ சேருகிற படைப்பான 
காணிக்கைகளும்‌ வைக்கப்பட்டிருக்கும்‌. 


ஆலயத்தின்‌ பிரகாரத்தில்‌ ஒரு பெரிய 
அறை உள்ளது. எலியாசிப்‌ தே: 


வைக்கப்பட்ட ஆசாரியன்‌. 
அந்த அறைகளில்‌ ஒரு பெரிய 
அறையை தொபியாவுக்கு ஆயத்தம்பண்ணிக்‌ 
கொடுக்கிறான்‌ (நெகே 13:5). 


புத்திரர்‌ 


ம்‌ விக்கொடுக்கன்‌. எலியாசிப்‌ 
அம்மோனியனுக்கு மதிப்பும்‌ மரியாதையும்‌ 
காண்பிக்கிறான்‌. 


தன்னுடைய விக்கிரத்தைக்‌ கொண்டு வந்து 
வைப்பான்‌. ஆகையினால்‌ இஸ்ரவேல்‌. 
சபையார்‌ மத்தியிலே. அம்மோனியன்‌ 
கலக்கக்கூடாது என்று கர்த்தர்‌ தெளிவாக 


கட்டளையிட்டிருக்கிறார்‌. 


நெகேமியா 
NEHEMIAH - COMMENTARY 


- விரிவுரை 


QOODNENS 
PUBLISHERS 


எலியாசிப்‌ தேவனுடைய ஆலயத்திலே 
தொபியாவுக்கு இடங்கொடுத்ததன்‌ 
மூலமாக, அங்கே விக்கிரகாராதனை 
நடைபெறுவதற்கும்‌  இடங்கொடுக்கிறான்‌. 
இதெல்லாம்‌ நடக்கும்போது நெகேமியாவும்‌ 
எருசலேமில்‌ இல்லை. அவர்‌ பாபிலோன்‌ 
ராஜாவாகிய 

முப்பத்திரண்டாம்‌ வரு: 
ராஜாவினிடத்திற்குப்போயிருக்கிறார்‌ 

(நெகே 13:6). 


நெகேமியா எருசலேமிலிருந்து 
மறுபடியும்‌ பெர்சியாவிற்குப்‌ போகிறார்‌. பின்‌ 
பெர்சியாவிலிருந்து இரண்டாம்‌ முறையாக 
எருசலேமிற்கு வருகிறார்‌. இது பாபிலோன்‌ 
ராஜாவாகிய அர்தசஷ்டாவின்‌ 
முப்பத்திரண்டாம்‌ வருஷத்திலே நடைபெற்ற 
(நெகே 136). நெகேமியா 
தேசாதிபதியாக 
514) அவர்‌ 
சென்றபோது 
மட்டுமே 
இரண்டாம்‌ 
எருசலேமிற்கு வந்தபோது, 
எலியாசிப்பும்‌ அவனுடைய மருமகனாகிய 
தொபியாவும்‌ செய்த பொல்லாப்பை அறிந்து 
கொள்கிறார்‌ (நெகே 13:7-0). 


நெகேமியா 
இருந்திருந்தால்‌, 
தீயகாரியத்தை 


நாட்கள்‌ 
நெகேமியா 


எருசலேமில்‌ 


எலியாசிப்‌ இதுபோன்ற 
செய்திருக்கமாட்டான்‌. 


நிரந்தரமாக. 

சில நாளுக்கு பின்பு, 
ராஜாவினிடத்தில்‌ உத்தரவு 

ல்‌ எருசலேமுக்கு திரும்பி 
ள்ள தேவனுடைய 


துர்‌ 
தொபியாவின்‌ தீயகாரியங்களைக்‌ குறித்தும்‌ 
நெகேமியாவுக்கு சொல்லுகிறார்கள்‌. 





f= THE 
TT 


அப்பொழுது எலியாசிப்‌ தொபியாவுக்கு 
தேவனுடைய ஆலயத்துப்‌ பிராகாரங்களில்‌: 
ஒரு அறையை ஆயத்தம்பண்ணினதினால்‌, 
செய்த பொல்லாப்பை நெகேமியா 
அறிந்துகொள்கிறார்‌ (நெகே 13:7). இதனால்‌ 
நெகேமியா மிகவம்‌ மனமடிவாகிறார்‌. 


ஆலயத்திலே 
ஆசாரியரும்‌, 


தேவனுடைய 
இஸ்ரவேலின்‌ பிரதான 
இஸ்ரவேலின்‌ பிரதான சத்துருவும்‌ 
சம்பந்தங்கலந்தவர்களாக, ஆலயத்தைத்‌ 
தீட்டுப்படுத்துகிறார்கள்‌. இதைப்‌ பார்த்தபோது 
நெகேமியா மிகவும்‌ மனமடிவாகிறார்‌. 


நெகேமியா யூதாதேசத்திற்கு 
அதிபதியாயிருக்கிறார்‌. அவரிடத்தில்‌ 
அதிகாரமும்‌ இருக்கிறது. வீரமும்‌ இருக்கிறது. 
நெகேமியா தன்னுடைய வீரத்தை 
கர்த்தருடைய நாமமகிமைக்காக 
பயன்படுத்துகிறார்‌. 


தட்டுமுட்டுகளையெல்லாம்‌ 

அறையிலிருந்து வெளியே. எறிந்து 
(நெகே 13:8), நெகேமியா எலியாசிப்புக்கோ, 
'தொபியாவுக்கோ பயப்படவில்லை. 
எலியாசிப்பின்‌ குடும்பத்தார்‌ தனக்கு 
விரோதமாக கலகம்பண்ணுவார்களோ 
என்றும்‌ நெகேமியா யோசிக்கவில்லை. 
தொபியாவின்‌ ட்‌ 
தட்டுமுட்டுகளையெல்லாம்‌, 

அறையிலிருந்து வெளியே 

நெகேமியா தன்னுடைய 
வைராக்கியத்தை வெளிப்படுத்துகிறார்‌. 


நம்முடைய. கர்த்தராகிய 
இயேச்கிறிஸ்துவம்‌ தேவாலயத்தை 
சுத்தம்பண்ணினார்‌. தேவனுடைய ஆலயம்‌ 
கள்ளர்‌ குகையாக இருக்கக்கூடாது என்றும்‌, 
அது எல்லா ஜனங்களுக்கும்‌ ஜெபவீடாக 
இருக்கவேண்டும்‌ என்றும்‌ இயேசு 
சொன்னார்‌. 


இயேசுகிறிஸ்து தேவாலயத்தை 
சுத்தம்பண்ணியதுபோல, நெகேமியா 
தேவனுடைய ஆலயத்தின்‌ அறைகளை 
சுத்தம்பண்ணியதுபோல, நாமும்‌ நம்முடைய 
இருதயங்களிலிருந்து பாவங்களை 
வெளியேற்றி அதை சுத்தம்பண்ண வேண்டும்‌. 
நாம்‌ தேவனுடைய ஆலயமாயிருக்கிறோம்‌. 


நெகேமியா 
NEHEMIAH - COMMENTARY 


- விரிவுரை 


QOODNENS 
PUBLISHERS 


வீட்டு 
அந்த 


பின்பு, அவர்‌ அறைவீடுகளை சுத்திகரிக்கச்‌ 
சொல்லுகிறார்‌. அதன்பின்பு நெகேமியா 
தேவனுடைய ஆலயப்‌ பணிமுட்டுகளையும்‌ 
காணிக்கைகளையும்‌ சாம்பிராணிகளையும்‌ 
அங்கே திரும்பக்‌ கொண்டுவந்து வைக்கிறார்‌ 
(நெகே 1329). 


தேவனுடைய  ஆலயப்பணிமுட்டுகளை, 
தொபியா தங்கியிருந்த அறையில்‌ கொண்டு 
முன்பாக, அந்த 
சுத்திகரிப்பது 
இதற்காக 
அறைவீடுகளில்‌ 

தீட்டுக்களிக்கும்‌ ஜலத்தை தெளிக்கிறார்‌. 


இதுபோலவே, மனந்திரும்புதல்‌ 
மூலமாக, நம்முடைய இருதயத்திலகரது 
பாவங்கள்‌ அகற்றப்படும்போது, ழு 


கிரியைகளும்‌ நடைபெறுவதற்கு 
ஆலியானவர்‌ நமக்கு உதவிசெய்வார்‌. 


லேவியரின்‌ பங்குகள்‌ 
நெகே 13:10-14 


நெகே 18:10. பின்னையும்‌ லேவியருக்கு 
அவர்கள்‌ பங்குகள்‌ 
கொடுக்கப்படவில்லையென்பதையும்‌, 
பணிவிடை செய்கிற லேவியரும்‌ 
பாடகரும்‌ அவரவர்‌ தங்கள்‌ 
வெளிநிலங்களுக்கு ஓடிப்போனார்கள்‌. 
என்பதையும்‌ நான்‌: 
அதித்துகொண்டேன்‌. 


நெகே 1801. அப்பொழுது நான்‌ 
தலைமையானவர்கனோடே. வழக்காடி, 
தேவனுடைய ஆயைம்‌ 
கைவிடப்பட்டுப்போவானேன்‌ என்று 
சொல்லி, அவர்களைச்‌ சேர்த்து, 
அவரவர்‌  திலையில்‌ அவர்களை 
வைத்தேன்‌. 





i FTE 
TT 


நெகே 1802. அப்பொழுது யூதா 
எல்லாரும்‌ தானியம்‌ திராட்சரசம்‌ 
எண்ணெய்‌ என்பவைகனில்‌ 
தசமபாகத்தைப்‌ யொக்கிஷ அறைகளில்‌ 
கொண்டுவந்தார்கள்‌. 


நெகே 19:18. அப்பொ 
ஆசாரியனாகிய செ 
வேதபாரகனாகிய 
லேவியரில்‌ பெதாயாவையும்‌, 
இவர்களுக்குக்‌ கைத்துணையாக. 
மத்தனியாவின்‌ குமாரன்‌ சுக்கூரின்‌ 
மகனாகிய ஆணானையும்‌ பொக்கிஷ. 
அறைகளின்மேல்‌ விசாரிப்புக்காரராக 
வைத்தேன்‌; அவர்கள்‌. 
உண்மையுள்ளவர்கள்‌. என்று 
எண்ணப்பட்டார்கள்‌; ஆகையால்‌ 
தங்கன்‌ சுகோதரருக்குப்‌ பங்கிடுகிற 
வேலை அவர்களுக்கு. 
ஒப்புவிக்கப்பட்டது. 


நான்‌ 
யாவையும்‌, 
சாதோக்கையும்‌, 


நெகே 1934. என்‌ தேவனே, நான்‌ என்‌ 
தேவனுடைய ஆலயத்துக்காகவும்‌ 
அதின்‌ முறைமைகளுக்காகவும்‌ செய்த 
நற்கிரியைகனைக்‌ 

குலைத்துப்போடாமல்‌, இந்தக்‌ 
காரியத்திலே என்னை நினைத்தருளும்‌. 


நெகேமியா தேவனுடைய ஆலயத்தின்‌ 
சுத்திகரிக்கிறார்‌. அப்போது 
பிரச்சனை 
கொண்டு 
ருக்கு அவர்கள்‌ 
கொடுக்கப்படவில்லையென்பதையும்‌, 
பணிவிடை செய்கிற லேலியரும்‌ பாடகரும்‌ 
அவரவர்‌ தங்கள்‌ வெளிநிலங்களுக்கு 
ஒடிப்போனார்கள்‌ என்பதையும்‌ நெகேமியா 
அறிந்துகொள்கிறார்‌ (நெகே 1310). 


தங்களுக்கு, பங்குகள்‌ 
கொடுக்கப்படாவிட்டாலும்‌, லேலியர்கள்‌ 
அது குறித்து யாரிடத்திலும்‌ முறையிடவில்லை. 
அவர்கள்‌ யாரோடும்‌. 
விவாதம்பண்ண வுமில்லை. அவர்கள்‌ 
எல்லோரும்‌ தங்கள்‌ வெளிநிலங்களுக்கு 
ஒடிப்போகிறார்கள்‌. 

ஆலயத்திலே 

செய்யவேண்டியவர்கள்‌, ப்‌ 
வெளிநிலங்களிலே விவசாய வேலைகளை 
செய்கிறார்கள்‌. 


ெகேமியா 
NEHEMIAH - COMMENTARY 


- விரிவுரை 


QOODNENS 
PUBLISHERS 


லேவியருக்கு அவர்களுடைய பங்குகள்‌ 
கொடுக்கப்படாமல்‌ இருப்பதற்கு இரண்டு 
காரணங்களை சொல்ல முடியும்‌. 


அவையாவன: 


1 லேலியர்கள்‌ எருசலேமில்‌ 
தங்கியிராமல்‌, தேவனுடைய ஆலயத்தின்‌ 
பணிவிடைகளை செய்யாமல்‌, அவரவர்‌ 
தங்கள்‌ வெளிநிலங்களுக்கு ஒடிப்போனார்கள்‌. 
ஆகையினால்‌ ஜனங்கள்‌ லேவியரை 
பராமரிப்பதற்கு பங்குகளை கொடுக்க 
விரும்பவில்லை. லேலியர்கள்‌ கர்த்தருடைய 


பராமரிக்கவேண்டும்‌ என்னும்‌ 
ஜனங்களுடைய உள்ளத்தில்‌ ஏற்படவில்லை. 

2. ஜனங்கள்‌ தங்களுக்கு பங்குகளை 
கொடுக்காததினால்‌, தங்களையும்‌ தங்கள்‌ 
குடும்பத்தாரையும்‌ பராமரிப்பதற்காக, 
லேலியர்கள்‌ தங்கள்‌ வெளிநிலங்களுக்கு 
ஒடிப்போகிறார்கள்‌. ஜனங்கள்‌ அவர்களுக்கு 
பங்குகளை கொடுத்திருந்தால்‌, அவர்கள்‌ 
எங்கும்‌ போகாமல்‌, எருசலேமில்‌ தங்கியிருந்து, 


தேவனுடைய ஆலயத்தின்‌ பணிவிடைகளை 
செய்திருப்பார்கள்‌. 


க்கு பங்குகள்‌ 
கொடுக்கப்படவில்லை, ஆகையினால்‌ 
அவர்கள்‌ தங்கள்‌ வெளிநிலங்களுக்கு 
ஒடிப்போனார்கள்‌ என்பதை நெகேமியா 
அறிந்துகொள்கிறார்‌. 

கர்த்தருடைய ஊழியக்காரர்களை நாம்‌. 
சரியாக பராமரிக்கவில்லையென்றால்‌, 
அவர்கள்‌ மூலமாக பெரிய ஊழியங்களை 
எதிர்பார்க்க முடியாது. ஊழியக்காரர்கள்‌ 
கர்த்தருக்கு உண்மையாய்‌ ஊழியம்‌ 
செய்யும்போது, அவர்களை பராமரிக்கும்‌. 
காரியங்களில்‌ ஜனங்களும்‌ 
உண்மையுள்ளவர்களாயிருக்கவேண்டும்‌. 


லேவியருக்கு பங்குகள்‌ 
கொடுக்கப்படாமல்‌ போனதற்கு, இஸ்ரவேல்‌ 
புத்தரின்‌ தலைவர்களே காரணம்‌ 
என்பதையும்‌ நெகேமியா அறிந்துகொள்கிறார்‌. 





i THE] தெகேமியா 
யாய்‌ 


இதற்காக நெகேமியா 
தலைமையானவர்களோடே  வழக்காடுகிறார்‌. 
தேவனுடைய ஆலயம்‌ 
கைவிடப்பட்டுப்போவானேன்‌” என்று 
நெகேமியா தலைவர்களோடே கேட்கிறார்‌. 
நெகேமியா லேவியர்களை சேர்த்து, 
அவரவர்‌ நிலையில்‌ அவர்களை வைக்கிறார்‌ 
(நெகே 13:1). 


னங்கள்‌ தேவனுடைய ஆலயத்தைக்‌ 
ககன்ரிங்பால அனகன்‌ கணிப்‌ 
கைவிடுகிறார்கள்‌. தேவனுடைய ஆலயம்‌: 
கைவிடப்பட்டு போகக்கூடாது என்பதற்காக, 
நெகேமியா வெளிநிலங்களுக்கு ஓடிப்போன 
லேலியர்களை எருசலேமிலே. 
கூட்டிச்சேர்க்கிறார்‌. இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 
எல்லோரும்‌ நெகேமியாவின்‌ முயற்சிக்கு 
ஒத்துழைப்பு கொடுக்கிறார்கள்‌. 


அப்பொழுது பூதா எல்லாரும்‌ தானியம்‌ 
திராட்சரசம்‌ எண்ணெய்‌ என்பவைகளில்‌ 
தசமபாகத்தைப்‌ பொக்கிஷ றகளில்‌ 
கொண்டுவருகிறார்கள்‌ (நெகே 1342) 
ஜனங்கள்‌ கொண்டு வருகிற தசமபாகமும்‌ 
காணிக்கையம்‌ தரளாயிரக்கிறது. பொக்கிஷ 
அறைகளின்‌ விசாரிப்புக்காரரை 
வைக்கவேண்டிய தேவை உண்டாயிற்று. 


ஆசாரியனாகிய 

வேதபாரகனாகிய 
சாதோக்கையும்‌, லேவியரில்‌ பெதாயாவையும்‌, 
இவர்களுக்குக்‌ கைத்துணையாக 
மந்தனியாவின்‌ குமாரன்‌  சக்கூரின்‌ 
மகனாகிய ஆனானையும்‌ பொக்கிஷ 
அறைகளின்மேல்‌ விசாரிப்புக்காரராக 
வைக்கிறார்‌; அவர்கள்‌ உண்மையுள்ளவர்கள்‌ 
என்று எண்ணப்பட்டவர்கள்‌: ஆசையால்‌ 
தங்கள்‌ சகோதாருக்குப்‌ பங்கிடுகிற வேலை 
அவர்களுக்கு ஒப்புவிக்கப்படுகிறது. 
(நெகே 1313) 


ஜனங்கள்‌ கர்த்தருடைய 


சேர்த்தாலும்‌, கர்த்தரே 

ஆசீர்வாதத்தைக்‌ கொடுக்கிறவர்‌. கர்த்தர்‌ 

நமக்கு கொடுக்கும்‌ ஆசீர்வாதங்களிலிருந்து. 

கர்த்தருக்கு திரும்ப 

கர்த்தர்‌ நமக்கு 

கொடுக்கவில்லையென்றால்‌, கர்த்தருக்கு 
கொடுக்க நம்மிடத்தில்‌ ஒன்றும்‌ இருக்காது. 


- விரிவுரை 
NEHEMIAH - COMMENTARY 


லேவியருக்கு 
திட்டப்பண்ணப்பட்டாலும்‌, 
அவர்களுக்கு பங்குகளை 
ஆசீர்வதிக்கிறவர்‌. 
ஊழியக்காரர்களுக்கும்‌ 
எஜமானராயிருக்கிறார்‌. 
நெகேமியா 

மகத்துவத்தையும்‌, 

ஆளுகைகையயும்‌ 
அணிடத்தில்‌ 


குலைத்துப்போடாமல்‌, 
'த்திலே. என்னை 


என்பதே 


நினை; (நெகே 
நெகேமியாவின்‌ ஜெபம்‌. 


13:14) 


நெகேமியா 
ஜெபிக்கும்போது, 
ஆசீர்வதித்தருளும்‌' என்றோ, 
“எனக்கு பிரதிபலனைத்‌ தாரும்‌” என்றோ 
ஜெபம்பண்ணாமல்‌, “என்னை 
நினைத்தருளும்‌" என்று ஜெபம்பண்ணுகிறார்‌. 
கர்த்தர்‌ தமது கிருபையினால்‌ நம்மை 
நினைவுகூருகிறார்‌. 


பரிசுத்தமான ஓய்வுநாள்‌ 
நெகே 13:15-22 


நெகே 1805. அத்த நாட்களில்‌ நான்‌ 
யூதாவிலே  ஓய்வுநாவில்‌ சிலர்‌ 
ஆலைகளை மிதிக்கிறதையும்‌, சிலர்‌ 
தானியப்‌ பொதிகணைக்‌ 
கழுதைகன்மேல்‌ ஏற்றிக்கொண்டு 
வருகிறதையும்‌, திராட்கரசம்‌, 
திராட்சப்பழம்‌, அத்திப்பழம்‌ 
முதலானவைகளின்‌ பற்பல சுமைகளை 
ஓய்வுநானிலே. 

'கொண்டுவருகிறதையும்‌: 

அவர்கள்‌ தின்பண்டம்‌. 
நானைப்பற்றி 

திடசாட்சியாய்க்‌ கடி த்துகொண்டேன்‌. 





f= al 
TT 


நெகே 1808. 
சரக்குகளையும்‌ 
ஒய்வுநாவிலே 


மீனையும்‌ சகலவித 

கொண்டுவந்து, 
மூதா புத்திரருக்கும்‌ 
எருசலேமில்‌ இருக்கிறவர்களுக்கும்‌ 
விற்கிற சில தீரியரும்‌ உன்னே 
குடியிருத்தார்கள்‌. 


நெகே 1807. ஆகையால்‌ நான்‌ 
யூதாவின்‌ பெரியவர்களைக்‌ 
கடித்துகொண்டு: நீங்கள்‌ ஓய்வுநானைப்‌ 
பரிசுத்தக்‌ குலைச்சலாக்குகிற இத்தப்‌ 
பொல்லாத செய்கையென்ன? 


நெகே 19:18. உங்கள்‌ பிதாக்கள்‌. 
இப்படிச்‌ செய்ததிணாலல்லவா, நமது 
தேவன்‌: 'நம்மேதும்‌ இத்த 
நகரத்தின்மேலும்‌ இந்தத்‌ 
தீங்கையெல்லாம்‌  வரப்பண்ணினார்‌; 
தீங்களோவென்றால்‌ ஓய்வுநானைப்‌ 
பரிசுத்தக்‌ குலைச்சுலாக்குகிறதினால்‌, 
இஸ்ரவேலின்‌ மேலிருக்கிற உக்கிரத்தை 
அதிகரிக்கப்பண்ணுகிறீர்கன்‌ என்று. 
அவர்களுக்குச்‌ சொன்னேன்‌. 


நெகே 18:19. ஆகையால்‌ ஓய்வுநாளுக்கு. 
முன்னே எருசலேமின்‌ பட்டணவாசலில்‌, 
மாலைமயங்கும்போது, கதவுகளைப்‌ 
பூட்டவும்‌, ஓய்வுநான்‌ முடியுமட்டும்‌ 
அவைகளைத்‌ திறவாதிருக்கவும்‌. 
வேண்டுமென்று கட்டளையிட்டு, 
ஓய்வுநானிலே ஒரு சுமையும்‌ உன்னே 
வராதபடிக்கு வாசலண்டையிலே என்‌ 
'வேலைக்காரரில்‌ சிலரை நிறுத்தினேன்‌. 


நெகே 13:20. அதினால்‌ வர்த்தகரும்‌, 
சகலவித சரக்குகளை விற்கிறவர்களும்‌, 
இரண்டொருதரம்‌ எருசமேமுக்குப்‌ 
புறம்பே இராத்தங்கினார்கள்‌. 


நெகே 19:21. 
அவர்களைத்‌ 
கடித்துகொண்டு, 
அலங்கத்தண்டையிலே. 
இராத்தங்குகிறது என்ன? நீங்கள்‌ 
மறுபடியும்‌ இப்படிச்‌ செய்தால்‌, 
உங்கள்மேல்‌ கையோடுவேன்‌ என்று 
அவர்களோடே சொன்னேன்‌; அதுமுதல்‌ 
அவர்கள்‌ ஓய்வுநானில்‌. 
வராதிருத்தார்கள்‌.. 


அப்பெ! நான்‌ 
திடசாட்சியாய்க்‌ 
நீங்கள்‌. 


நெகேமியா - விரிவுரை 
NEHEMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நெகே 18:22. ஏய்வுநானைப்‌ 
பரிசுத்தமாக்கும்படிக்கு, உங்களைச்‌. 
சுத்தம்பண்ணிக்கொண்டு வாசல்கனைக்‌ 
காக்க வாருங்கள்‌ என்று லேவியருக்கும்‌. 
சொன்னேன்‌. என்‌ தேவனே, 
இதைக்குறித்து நீர்‌ என்னை 
தினைத்தருவி, உம்முடைய மிருத்த 
கிருபையின்படி எனக்கு இரங்குவீராக. 


நெகேமியாவின்‌ நாட்களில்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ மத்திமிலே ஆவிக்குரிய மறுமலர்ச்சி 
ஒவ்வொன்றாய்‌ நடைபெறுகிறது. இஸ்ரவேல்‌ 
ஜனத்தார்‌ ஓய்வநாளை பரிசுத்தமாய்‌ 
ஆசரிக்கவில்லை. 

யூதாவிலே  ஓய்வநாளில்‌ சிலர்‌ 
ஆலைகளை மதிக்கிறார்கள்‌. சிலர்‌ தானியப்‌ 
பொதிகளைக்‌ கழுதைகள்மேல்‌ 
ஏற்றிக்கொண்டு வருகிறார்கள்‌. திராட்சரசம்‌, 
திராட்சப்பழம்‌, அத்திப்பழம்‌ 
முதலானவைகளின்‌ சுமைகளை 
ஓய்வுநாளிலே. எருசலேமுக்குக்‌ 
கொண்டுவருகிறார்கள்‌. அவர்கள்‌ 
தின்பண்டம்‌ விற்கிறார்கள்‌ (நெகே 13:15) 


நெகேமியா ஜனங்களுடைய 
முரண்பாடுகளை காண்கிறார்‌. அவர்கள்‌ 
ஓய்வநாளை பரிசுத்தமாய்‌ ஆசரியாமல்‌, 
அதைப்‌ பரிசுத்த குலைச்சலாக்குகிறார்கள்‌. 
இதற்காக நெகேமியா அவர்களைத்‌ 
திடசாட்சியாய்க்‌ கடிந்துகொள்கிறார்‌. 


நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில்‌ 
கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம்‌. 
கொடுக்கவேண்டும்‌. பழைய 
ஏற்பாட்டுக்காலத்தில்‌ யூதர்கள்‌ ஓய்வுநாள்‌ 
பிரமாணத்திற்கு முக்கியத்துவம்‌ 
கொடுத்தார்கள்‌. அவர்கள்‌ ஓய்வுநாளை 
பரிசுத்தமாய்‌ ஆசரிக்கவில்லையென்றால்‌, 
கர்த்தருடைய பிரமாணங்களுக்கும்‌ 
முக்கியத்துவம்‌ கொடுக்கமாட்டார்கள்‌. 


பற்பல. 


ஓய்வநாளில்‌ என்ன செய்யலாம்‌. 
என்றும்‌. என்ன செய்யக்கூடாது என்றும்‌ 
மோசேயின்‌ பிரமாணத்தில்‌ தெளிவாக 
சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர்‌ ஒய்வுநாளை 
ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறார்‌. அது 
கர்த்தருக்கு பரிசுத்தமான ஓய்வுநாள்‌. 





செகேமியா 


f= FTE 
TT 


“ஆறுநாள்‌ வேலைசெய்து. ஏழாம்‌ 
நாளிலே ஓய்ந்திருப்பாயாக; விதைப்புக்‌ 
காலத்திலும்‌ அறுப்புக்காலத்திலும்‌ 
ஒய்ந்திருப்பாயாக" (யாத்‌ 34:21). 


ஒய்வுநாளில்‌ 
ஒய்ந்திருப்பதுபோல, 
ஒய்ந்திருக்கவேண்டும்‌. 
மிருகங்களுக்கு 
கொடுக்கக்கூடாது. 


மனுஷர்கள்‌: 
மிருகங்களும்‌ 
ஓய்வுநாளிலே. 

வேலைகளை 


'ஏழாம்‌ நாளோ உன்‌ தேவனாகிய 
ஒய்வநாள்‌: அதிலே 

உன்‌ குமாரனானாலும்‌, 
குமாரத்தியானாலும்‌, 
வேலைக்காரனானாலும்‌, உன்‌ 
வேலைக்காரியானாலும்‌, உன்‌ எருதானாலும்‌, 
உன்‌ கழுதையானாலும்‌, உனக்கு இருக்கிற 
மற்றெந்த மிருகஜீவனானாலும்‌, உன்‌ 
வாசல்களில்‌ இருக்கிற அந்நியனானாலும்‌ 
யாதொரு வேலையும்‌ செய்யவேண்டாம்‌; நீ 
இளைப்பாறுவதுபோல உன்‌ வேலைக்காரனும்‌ 
உன்‌ வேலைக்காரியும்‌ இளைப்பாறவேண்டும்‌" 


(உபா 5:14) 


ஆனால்‌... யூதர்கள்‌ ஒய்வநாளிலே 
தானியப்பொதிகளை கழுதைகள்‌ மேல்‌ 
ஏற்றிக்கொண்டு எருசலேமுக்கு வருகிறார்கள்‌. 
நீங்கள்‌ ஒய்வநாளில்‌ சுமைகளை 
எடுத்து, இவைகளை எருசலேமின்‌ 
வாசல்களுக்குள்‌  கொண்டுவராதடடிக்கும்‌, 
ஒய்வுநாளில்‌ உங்கள்‌ 
சுமையை வெளியே 
போகாதடி்கும்‌, ஒரு 


செய்யாதடிடக்கும்‌, 
ஆத்துமாக்களுக்காக எச்சரிக்கையாயிருந்து, 
பிதாக்களுக்குக்‌ 


நான்‌ உங்கள்‌ 
கட்டளையிட்டபடி ஒய்வுநாளைப்‌ 
பரிசுத்தமாக்குங்கள்‌ என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌" (எரே 17:2122). 


எருசலேமிலே தீரு தேசத்தார்‌ 
இருக்கிறார்கள்‌. இவர்கள்‌ எருசலேம்‌. 
நகரத்திற்குள்ளே மீன்களையும்‌, 
சரக்குகளையும்‌ கொண்டுவந்து எருசலேம்‌ 
குடிகளுக்கு விற்கிறார்கள்‌. தீரு தேசத்தார்‌ 
ஒய்வநாளிலும்‌ வியாபாரம்பண்ணுகிறார்கள்‌. 


- விரிவுரை 
NEHEMIAH - COMMENTARY 


மீனையும்‌ சகலவித சரக்குகளையும்‌ 
கொண்டுவந்து, ஒய்வநாளிலே யூதா 
புத்திரருக்கும்‌ எருசலேமில்‌ 
இருக்கிறவர்களுக்கும்‌ விற்கிற சில தீரியரும்‌ 
உள்ளே குடியிருக்கிறார்கள்‌ (நெகே 13:16). 


நெகேமியா தின்பண்டம்‌ விற்கிற 
நாளைப்பற்றி, அவர்களை திடசாட்சியாய்க்‌ 
குடிந்துகொள்கிறார்‌ (நெகே 1315) 
வர்த்தகரும்‌ சகலவித சரக்குகளை 
விற்கிறவர்களும்‌ ஓய்வநாளிலே 
எருசலேமுக்கு புறம்பே இராத்தங்குகிறார்கள்‌. 
நெகேமியா அவர்களையும்‌. 
திடசாட்சியாய்க்‌ கடிந்துகொள்கிறார்‌ 
(நெகே 13:20,21) 
நெகேமியா புறஜாதியாரை 
அகோ உத பால்‌ 
ம்‌ கடிந்துகொள்கிறார்‌. அவர்‌ 
பெரியவர்களையும்‌ 

கடிந்துகொள்கிறார்‌. நெகேமியா 

பெரியவர்களை நோக்கி, 

ஒய்வுநாளைப்‌ பரிசுத்தம்‌ குலைச்சலாக்குகிற 
இந்தப்‌ பொல்லாத செய்கையென்ன?" 

(நெகே 1347) என்று கேட்கிறார்‌. 


யூதாவின்‌ பெரியவர்கள்‌ ஒய்வநாளில்‌ 
தானியப்பொதிகளை குழுதைகளின்பேல்‌ 
ஏற்றிக்கொண்டு வரவில்லை. 
ஒய்வநாளில்‌ தின்பண்டம்‌ 
ஆனாலும்‌ நெகேமியா 
பெரியவர்களைக்‌ கடிந்துகொள்கிறார்‌. 
நெகேமியா அவர்களைப்‌ பார்த்து, “நீங்கள்‌ 
ஓய்வநாளை பரிசுத்த 
குலைச்சலாக்குகிறீர்கள்‌' என்று 
அவர்கள்மீது குற்றம்‌ சொல்லுகிறார்‌. 

யூதாவின்‌ பெரியவர்கள்‌ ஓய்வுநாளை 
பரிசுத்தக்குலைச்சலாக்கவில்லை. ஆனால்‌ 
அவர்கள்‌, ஓய்வுநாளை 
பரிசுத்தக்குலைச்சலாக்குகிறவர்களை 
கண்டும்‌ காணாதவர்கள்‌ 
இருக்கிறார்கள்‌. அவர்களைக்‌ 
கடிந்துகொள்ளாமல்‌  சும்மாயிருக்கிறார்கள்‌. 
இதனால்‌ யூதாவின்‌ பெரியவர்கள்மீது குற்றம்‌ 
குமத்தப்படுகிறது. 


போல்‌ 


பட்டயத்தைப்‌ பிடித்திருக்கிற 
நியாயாதிபதிகள்‌, தேவைப்படும்போது அதை 
பயன்படுத்தவேண்டும்‌. பட்டயத்தை 
அழகுக்காகவோ, கவரவத்திற்காகவோ 
பிடித்துக்கொண்டு சும்மா நிற்கக்கூடாது. 





i a 
TT 


யூதாவின்‌ 
ஜனங்களுக்கு நல்ல. 
முன்மாதிரிகளாயிருக்கவேண்டும்‌. ஆனால்‌ 
அவர்களோ ஓய்வுநாளில்‌ வீண்கதைகளை 
பேசிக்கொண்டிருக்கிறார்கள்‌. ஓய்வநாளில்‌. 
வியாபாரம்‌ 'பண்ணுகிறவர்களை 
கடிந்துகொள்ளாமல்‌, அவர்களோடு 
விற்பனையும்‌ கொள்வனையும்‌ செய்கிறார்கள்‌. 
பதாலின்‌ பெரியவர்கள்‌ 
ரமாணத்திற்கு 
கொடுக்காமல்‌ 
காரியங்களுக்கு 
கொடுக்கிறார்கள்‌. 


பெரியவர்கள்‌ மற்ற 


உலகப்பிரகாரமான 


முக்கியத்துவம்‌ 


நெகேமியா யூதாவின்‌ பெரியவர்களை 
நோக்கி, “உங்கள்‌ பிதாக்கள்‌ இப்படிச்‌ 
செய்ததினாலல்லவா, நமது தேவன்‌ நம்மேலும்‌ 
இந்த நகரத்தின்மேலும்‌ இந்தத்‌. 
தீங்கையெல்லாம்‌ வரப்பண்ணினார்‌; 
நீங்களோவென்றால்‌ ஒய்வுநாளைப்‌ கத்தக்‌ 
குலைச்சலாக்குகிறதினால்‌, 

மேலிருக்கிற உக்கிரத்தை காக்‌ 
பண்ணுகிறீர்கள்‌' (நெகே 1348) என்று 
சொல்லுகிறார்‌. 


இஸ்ரவேல்‌ தேசத்திலே ஓய்வுநாளை 
பரிசுத்த குலைச்சலாக்கினவர்களை கர்த்தர்‌ 
ஏற்கெனவே தண்டித்திருக்கிறார்‌ 
கர்த்தருடைய உக்கிரகோபம்‌ அவர்கள்மீது. 
வந்திருக்கிறது. யூதாவின்‌. பெரியவர்களும்‌ 
பிரபுக்களும்‌. ஏற்கெனவே 


முற்பிதாக்களுக்கு 
தண்டனைகளையும்‌, 
சோகசம்பவங்களையும்‌ 


பரிசுத்தக்குலைச்சலாக்கி, 
உக்கிரத்தை அதிகரிக்கப்பண்ணுகிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌... பதன்‌. மத்தின்‌ 
ஆவிக்குரிய மறுமலர்ச்சி ஏற்படவேண்டும்‌. 
என்பதே. நெகேமியாவின்‌ விருப்பம்‌. 
அவர்களை கடினமாய்த்‌ தண்டிக்கவேண்டும்‌. 
என்பது நெகேமியாவின்‌ விருப்பமல்ல. 
தண்டித்தால்‌ அவர்கள்‌ தங்கள்‌ பாவங்களுக்கு 


செகேமியா 
NEHEMIAH - COMMENTARY 


- விரிவுரை 


QOODNENS 
PUBLISHERS 


யூதாவின்‌ 
பிரபுக்களும்‌ 

ஞானமுள்ளவர்களாயிருக்கவேண்டும்‌. 
அவர்களுக்கு ஜனங்களை ஆளுகை செய்ய 
தெரிந்திருக்கவேண்டும்‌. நமக்கு கடிவாளத்தை 
சரியாக பயன்படுத்த தெரிந்திருந்தால்‌, 
சவுக்கை அதிகமாய்ப்‌ பயன்படுத்த வேண்டிய 
அவசியம்‌ ஏற்படாது. கடிவாளத்தை 
பயன்படுத்த தெரியாதவர்கள்‌, சவுக்கை 
பயன்படுத்துவார்கள்‌. 
ஞானமுள்ளவர்‌ 

குடிவாளத்தைப்‌ பயன்படுத்த தெரிந்தவர்‌. 
எருசலேமின்‌ 

வாசல்களுக்கு 

போடப்பட்டிருக்கிறது. கதவுகளைப்‌ 
பூட்டிவிட்டால்‌ யாரும்‌  எருசலேமுக்குள்‌ 
பிரவேசிக்க முடியாது. அதிலும்‌ விசேஷமாய்‌ 
ஒய்வநாளிலே  அலங்கத்தின்‌ சுதவுகளைப்‌ 
பூட்டிலிட்டால்‌, வியாபாரிகளோ, அவர்கள்‌ 
கொண்டு வரும்‌ சுமைகளோ எருசலேம்‌ 

நகரத்திற்குள்ளே பிரவேசிக்க முடியாது. 


இதற்காக நெகேமியா ஒய்வநாளுக்கு, 
முன்னே எருசலேமின்‌ பட்டணவாசலில்‌, 
மாலைமயங்கும்போது, கதவுகளைப்‌ பூட்டவும்‌, 
ஒய்வநாள்‌ முடியுமட்டும்‌ அவைகளைத்‌ 


தலைவர்களும்‌, 


ங்கத்திவூள்ள 
கதவுகள்‌ 


வாசலண்டையிலே. 
வேலைக்காரரில்‌ சிலரை 
(நெகே 1319). 


நிறுத்துகிறார்‌ 


ஈல்‌ வர்த்தகரும்‌, சகலவித 
நற்கிறவர்களும்‌, 


சரக்குகளை 
இரண்டொருதரம்‌ எருசலேமுக்குப்‌ 
இராத்தங்குகிறார்கள்‌. 
மற்ற தேசங்களிலிருந்து வர்த்தகர்கள்‌ 
எருசலேம்‌ பட்டணத்திற்குள்‌ இரவு பகல்‌ 
கந்துபோகிறார்கள்‌. 
மற்ற 
நாட்களிலும்‌ எருசலேம்‌ பட்டணத்திற்கு. கந்து 
வியாபாரம்‌ பண்ணுகிறார்கள்‌. நெகேமியா 
எருசலேமிற்கு இரண்டாம்‌ முறையாக திரும்பி 
ந நடைபெற்ற 
நிறுத்திப்‌ 
ர்‌. நெகேமியாவின்‌ இந்தப்புதிய 
த்‌ தெரியாத வியாபாரிகள்‌ 
எருசலேமுக்குப்‌ புறம்பே 
இராத்தங்குகிறார்கள்‌. 


புறம்பே 





செகேமியா 


f= al 
TT 


அப்பொழுது நெகேமியா அவர்களைத்‌ 
திடசாட்சியாய்க்‌ கடிந்துகொள்கிறார்‌. 
நீங்கள்‌ அஸ்கத்தண்டையிலே. 
ஜ௱த்தங்குகிறது என்ன? நீங்கள்‌ மறுபடியும்‌ 
இப்படிச்‌ செய்தால்‌, உங்கள்மேல்‌ 
கைபோடுவேன்‌” (நெகே 13:21) என்று 
நெகேமியா அவர்களோடே சொல்லுகிறார்‌. 
அதுமுதல்‌ அவர்கள்‌ ஒய்வுநாளில்‌ 
வராதிருக்கிறார்கள்‌ 

'உங்கள்மேல்‌ கைபோடுவேன்‌" என்னும்‌ 
வாக்கியத்திற்கு தன்னுடைய கட்டளைக்குக்‌ 
கீழ்ப்டியாதோரைக்‌ கைது பண்ணி, 
சிறையில்‌ அடைப்பேன்‌ என்பது பொருளாகும்‌. 


ஒய்வுநாளை பரிசுத்தமாக ஆசரிப்பதில்‌ 
லேவியருக்கு முக்கியமான பங்கு இருக்கிறது. 
நெகேமியா லேவியரை நோக்கி, "உங்களைச்‌ 
சுத்தம்பண்ணிக்கொண்டு வாசல்களைக்‌ 
காக்க வாருங்கள்‌" (நெகே 13:22) என்று 
சொல்லுகிறார்‌.  லேலியர்கள்‌ ஒய்வுநாளிலே. 
தங்களை சுத்தம்பண்ணிக்கொண்டு, மற்ற 
ஜனங்களுக்கு முன்மாதிரியாயிருக்க 
வேண்டும்‌. 

வாசல்‌ காவலாளர்கள்‌ தங்களுடைய 
வேலைகளைச்‌ சரியாகச்‌ செய்யவில்லை. 
ஆகையினால்‌ இந்த வேலையைச்‌ செய்வதற்கு 
நெகேமியா ஒருசில. லேவியரையும்‌ 
பரிசுத்தப்படுத்துகிறார்‌ 

லேவியர்கள்‌ தங்களை சுத்தம்பண்ணிக்‌ 
கொள்ளும்போது. நியாயாதிபதிகளும்‌, 
அதிகாரிகளும்‌, பிரபுக்களும்‌, தலைவர்களும்‌ 
தங்களைச்‌ குத்தபண்ணிக்கொள்வார்கள்‌. 
அவர்கள்‌ எல்லோரும்‌ இஸ்ரவேல்‌ ஜனத்திற்கு 
முன்மாதிரியாக, ஓய்வுநாளை பரிசுத்தமாய்‌ 
ஆசரிப்பார்கள்‌. 


கர்த்தராகிய 
காலத்தில்‌, யூதர்கள்‌ 


கொடுத்தார்கள்‌. அவர்கள்‌ சடங்காச்சாரமான 
ஸரிசுத்தத்தில்‌ கவனம்‌ 
செலுத்தினார்களேயல்லாமல்‌, தங்களுடைய 
ஆத்துமாக்களின்‌ பரிசுத்தத்திலே அவர்கள்‌ 
கவனம்‌ செலுத்தவில்லை. 


- விரிவுரை 
NEHEMIAH - COMMENTARY 


நெகேமியா 

தலைவரிடத்தில்‌ ஒய்வநாளைப்பற்றி சொன்ன 
பின்பு அவர்‌ 

ஜெபம்பண்ணுகிறார்‌. 

இதைக்குறித்து நீர்‌ என்னை நினைத்தருளி, 
உம்முடைய மிகுந்த கிருபையின்படி எனக்கு 
இரங்குவீராக” (நெகே 13:22) என்‌ 
நெகேமியா ஜெபம்பண்ணுகிறார்‌. 


யூதருடைய சுத்திகரிப்பு 
தெகே 19:29-31 


நெகே 18:29, அஸ்தோத்‌, அம்மோன்‌, 
மோவாப்‌ ஜாதிகனான ஸ்திரீகனைக்‌ 
சேர்த்துக்‌ கொண்ட சில யூதரையும்‌ 
அத்த நாட்களில்‌ கண்டேன்‌. 


நெகே 18:24. அவர்கள்‌ பின்னைகள்‌ 
பேசின பேச்சில்‌ பாதி அஸ்தோத்‌ 
பாஷையாயிருந்தது; இவர்கள்‌ அந்தந்த 
ஜாதிகளின்‌ பாஷையைத்தவிர, 
யூதபாஷையைத்‌ திட்டமாய்ப்‌ பேச 
அறியாதிருந்தார்கள்‌.. 


நெகே 18:25. அவர்களையும்‌ நான்‌ 
கடிந்து கொண்டு, அவர்கள்மேல்‌ வரும்‌ 
சாபத்தைக்கூறி, அவர்களில்‌ சிலரை 
அடித்து, மயிரைப்‌ பிய்த்து: நீங்கள்‌ 
உங்கன்‌ குமாரத்திகனை அவர்கள்‌ 
குமாரருக்குக்கொடாமலும்‌, அவர்கள்‌ 
குமாரத்திகனில்‌ ஒருவரையும்‌ உங்கள்‌ 
குமாரருக்காகிலும்‌ உங்களுக்காகிலும்‌ 
கொள்னாமதூம்‌ இருக்கவேண்டுமென்று 
அவர்களை தேவன்மேல்‌ 
ஆணையிடப்பண்ணி, நான்‌ அவர்களை 
நோக்கி: 


நெகே 18:28. இஸ்ரவேலின்‌ 
ராஜாவாகிய சாலொமோன்‌ இதினாலே 
பாவஞ்செய்தானல்லவா? அவனைப்‌ 
போன்ற ராஜா அநேகம்‌ 
ஜாதிகளுக்குள்னே 

உண்டாயிருந்ததில்லை; 
தன்‌ தேவனாலே சிநேகிக்கப்பட்ட 
வனாயிருத்தான்‌; தேவன்‌ அவனை 
'இஸ்ரவேலனைத்தின்‌ மேலும்‌ ராஜாவாக 
வைத்தார்‌ அப்படிப்பட்டவணையும்‌ 
மறுஜாதியான ஸ்திரீகள்‌ 
பாவஞ்செய்யப்‌ பண்ணினார்களே. 


அவன்‌ 





i THE] தெகேமியா 
மாரா 


நெகே ங்கள்‌ 
மறுஜாதியான ஸ்திரீகளைச்‌. 
சேர்த்துக்கொள்ளுகிறதினால்‌, 
நம்முடைய 

துரோகிகளாகி, 

பொல்லாப்பையெல்லாம்‌ செய்யும்படி, 
உங்களுக்கு இடங்கொடுப்போமோ 
என்றேன்‌. 


13:27. 


நெகே 18:28, யொயதாவின்‌ 
புத்திரரிலே பிரதான ஆசாரியனாகிய 
எலியாசிபினுடைய குமாரன்‌ ஒருவன்‌ 
ஒரோனியனான 'சன்பல்லாத்துக்கு. 
மருமகனானான்‌; ஆகையால்‌ அவனை: 
என்னைவிட்டுத்‌ துரத்தினேன்‌. 


நெகே 19:29. என்‌ தேவனே, அவர்கள்‌: 
ஆசாரிய ஊழியத்தையும்‌, ஆசாரிய 
ஊமழியத்துக்கும்‌ லேவியருக்கும்‌ 
இருக்கிற உடன்படிக்கையையும்‌ 
தீட்டுப்படுத்தினார்கள்‌ என்று. 
அவர்களை தினைத்துக்கொள்ளும்‌. 


நெகே 18:80, இப்படியே 


மறுஜாதியாரை யெல்லாம்‌ 
ஆசாரியரையும்‌ 
சுத்திகரித்து, 

வேலையின்‌ முறைகளில்‌ நிறுத்தி, 


லேவியரையும்‌ 
அவரவரை அவர்கள்‌ 


நெகே 18:31. குறிக்கப்பட்ட 
காலங்களிலே செலுத்தப்படவேண்டிய 
விறகு காணிக்கையையும்‌, 
முதற்பலன்‌கணையுங்‌. குறித்துத்‌ 
திட்டம்பண்ணினேன்‌. என்‌ தேவனே 
எனக்கு நன்மையுண்டாக என்னை 


நினைத்தருளும்‌. 


யூதாதேசத்தார்‌ கர்த்தருக்கு 
பத்க்‌ ஜீவிக்கவேண்டும்‌ என்று. 
நெகேமியா விரும்புகிறார்‌. இஸ்ரவேல்‌ 
ஜனங்கள்‌ கர்த்தருக்கு விசேஷமானவர்கள்‌. 
நெகேமியா கர்த்தர்மீது 
பக்திவைராக்கியமாயிருக்கிறார்‌. இஸ்ரவேல்‌ 
புத்திரரில்‌ சிலர்‌ மறுஜாதியான ஸ்திரீகளை 
விவாகம்பண்ணியிருக்கிறார்கள்‌. 


அஸ்தோத்‌, அம்மோன்‌, மோவாப்‌ 
ஜாதிகளான ஸ்திரீகளைச்‌ சேர்த்துக்‌ 
கொண்ட சில யூதரை நெகேமியா அந்த 
நாட்களில்‌ காண்கிறார்‌ (நெகே 13:23) 
எஸ்றாவின்‌ காலத்திலும்‌ இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
மத்தியில்‌ இந்தப்‌ பிரச்சனை இருந்தது. 
(எஸ்றா 910 ஆகிய அதிகாரங்கள்‌). 


முன்பாக 


- விரிவுரை 
NEHEMIAH - COMMENTARY 


நெகேமியா 
அதிபதியாயிருக்கிறார்‌. 
யூதாதேசத்திலுள்ளவர்களை 
செய்கிற பொறுப்பு நெகேமியாலினிடத்தில்‌ 
ஒப்புக்‌ கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்‌ 
யூதருடைய குடும்பங்களின்‌ நன்மைகளை 
விசாரிக்கிறார்‌. அதே வேளையில்‌ அவர்கள்‌ 
கர்த்தருக்கு பரிசுத்தமாய்‌ ஜீவிக்கவேண்டும்‌. 
என்றும்‌ எதிர்பார்க்கிறார்‌. னால்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரரில்‌ சிலர்‌ வபா 
ஸ்திரீகளை  விவாகம்பண்ணி பாவம்‌. 
செய்திருக்கிறார்கள்‌. 

நெகேமியா அப்படிப்பட்டவர்களுடைய 
பிள்ளைகளிடத்தில்‌ பேசுகிறார்‌. 
அவர்கள்‌ பிள்ளைகள்‌ பேசின பேச்சில்‌ பாதி 
அஸ்தோத்‌ பாஷையாயிருக்கிறது; இவர்கள்‌ 
அந்தந்த ஜாதிகளின்‌ பாஷையைத்தவிர, 
யூதபாஷையைத்‌ திட்டமாய்ப்‌ பேச 
அறியாதிருக்கிறார்கள்‌ (நெகே 13:24). 


மறுஜாதியான ஸ்திரீகளுக்கு பிறந்த 
பிள்ளைகள்‌, அவர்களுடைய தாய்‌ 
பாஷையையும்‌ பேசுகிறார்கள்‌. 
யூதபாஷையையும்‌ பேசுகிறார்கள்‌. ஆனால்‌ 
அவர்களுக்கு யூதபாஷையை சுத்தமாய்ப்‌ 
பேச தெரியவில்லை. அவர்கள்‌ பேசுகிற 
பேச்சில்‌ பாதி அஸ்தோத்‌ பாஷையாகவோ 
அல்லது அம்மோன்‌ பாஷையாகவோ அல்லது 
மோவாப்‌. பாஷையாகவோ இருக்கிறது. 
அவர்களுடைய தாயார்‌ என்ன பாஷையை 
பேசுகிறார்களோ, அந்த பாஷையை 
இவர்களும்‌ கலந்து பேசுகிறார்கள்‌. 


நெகேமியா மறுஜாதியான ஸ்திரீகளின்‌ 
பிள்ளைகளை குடிந்துகொள்கிறார்‌. 
அவர்கள்மேல்‌ வரும்‌ சாபத்தை அவர்களுக்கு 
எடுத்து கூறுகிறார்‌. நெகேமியா அவர்களில்‌ 
சிலரை அடித்து மயிரைப்‌ பிய்த்துவிடுகிறார்‌ 
(நெகே 13:25) 


யூதாதேசத்திற்கு 


எஸ்றாவுக்கும்‌ நெகேமியாவுக்கும்‌ இந்த 
விஷயத்தில்‌ வித்தியாசம்‌ இருக்கிறது. எஸ்றா 
இதுபோல பாவம்‌ செய்தவர்களைப்‌ 
பார்த்தபோது அவர்‌ தன்னுடைய தாடியின்‌ 
மயிரைப்‌ பிய்த்துக்கொண்டார்‌. பாவம்‌ 
செய்தவர்களைப்‌ பார்த்து எஸ்றா மிகவும்‌ 
வேதனைப்பட்டார்‌. நெகேமியாவோ 
தன்னுடைய மயிரைப்‌ 
பிய்த்துக்கொள்ளவில்லை. அதற்குப்‌ 
பதிலாக பாவம்‌ செய்தவர்களின்‌ மமிரைப்‌ 
பிய்த்துப்போடுகிறார்‌. நெகேமியாவினிடத்தில்‌ 
பரிசுத்தமான கோபம்‌ காணப்படுகிறது. 





i al 
TT 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ தங்கள்‌ 
குமாரரையும்‌, குமாரத்திகளையும்‌ அந்நிய 
ஜாதியாருக்கு கொடுக்கக்கூடாது. இது 
கர்த்தருடைய பிரமாணம்‌. பிரமாணத்தை 
மீறுவது பாவம்‌. இதனால்‌ அவர்கள்மேல்‌ 
சாபம்‌ வரும்‌. 


“அவர்களோடே சம்பந்தம்‌ கலவாயாக: 
உன்‌ குமாரத்திகளை அவர்கள்‌ குமாரருக்குக்‌. 
கொடாமலும்‌, அவர்கள்‌ குமாரத்திகளை உன்‌ 
குமாரருக்குக்‌ கொள்ளாமலும்‌ இருப்பாயாக" 
(உபா 7:3). 


நெகேமியா மறுஜாதியான ஸ்திரீகளை 
விவாகம்பண்ணினவர்களை நோக்கி, “நீங்கள்‌ 
உங்கள்‌  குமாரத்திகளை அவர்கள்‌ 
குமாரருக்குக்கொடாமலும்‌, அவர்கள்‌ 
குமாரத்திகளில்‌ ஒருவரையும்‌ உங்கள்‌ 
குமாரருக்காகிலும்‌ உங்களுக்காகிலும்‌ 
கொள்ளாமலும்‌ இருக்கவேண்டும்‌" 
(நெகே 13:25) என்று சொல்லி, அவர்களை 
தேவன்மேல்‌ ஆணை மிடப்பண்ணுகிறார்‌. 

இஸ்ரவேல்‌. புத்திரரை 
சுத்திகரிக்கவேண்டும்‌ என்பது. 
நெகேமியாவின்‌ விருப்பம்‌. இதற்காக அவர்‌ 
இஸ்ரவேல்புத்திரர்‌ மத்திமிலே இருக்கிற 
மறுஜாதியாரையெல்லாம்‌ நீக்கிப்போடுகிறார்‌ 
(நெகே 13:30). யூதாதேசத்தில்‌. 
இருக்கிறவர்கள்‌, தங்கள்‌ குமாரரையும்‌ 
குமாரத்திகளையும்‌ புறஜாதியாருக்கு 
கொடுப்பதில்லை என்று அவர்களை தேவன்‌ 
பேரில்‌ ஆணைமிடப்பண்ணுகிறார்‌ 


நெகேமியா இஸ்ரவேல்‌ த்‌ 
மறுஜாதியான 
விவாகம்பண்ணுவது பற்றி சொல்லாகக்‌, 
சாலொமோனுடைய சரித்திரத்தை 
அவர்களுக்கு எடுத்து சொல்லுகிறார்‌. 
நெகேமியா அவர்களை நோக்கி, 
ர்‌ ராஜாவாகிய சாலொமோன்‌. 
பாவஞ்செய்தானல்லவா? 


ராஜாவாக வைத்தார்‌; அப்படிப்பட்டவனையும்‌ 
மறுஜாதியான ஸ்திரீகள்‌ பாவஞ்செய்யப்‌ 
பண்ணினார்களே” (நெகே 13:26) என்று 
சொல்லுகிறார்‌. 


செகேமியா 
NEHEMIAH - COMMENTARY 


- விரிவுரை 


QOODNENS 
PUBLISHERS 


இஸ்ரவேல்‌. 
ஸ்திரீகளைச்‌ 
தங்களுடைய 
துரோகிகளாவார்கள்‌. பெரிய 
பொல்லாப்பையெல்லாம்‌. செய்யும்படி, 
அவர்களுக்கு இடங்கொடுக்கக்கூடாது என்று 
நெகேமியா இஸ்ரவேல்‌ புத்திரரை 
எச்சரிக்கிறார்‌ (நெகே 13:27). 


புத்திரர்‌  மறுஜாதியான 
சேர்த்துக்கொள்ளுகிறதினால்‌, 
.... தேவனுக்குத்‌. 
இந்தப்‌ 


பரிசுத்தமாயிருக்கவேண்டும்‌. யொயதாவின்‌ 
புத்திரிலே பிரதான ஆசாரியனாகிய 
எலியாசிபினுடைய குமாரன்‌ ஒருவன்‌. 
ஒரோனியனான சன்பல்லாத்துக்கு 
மருமகனானான்‌ (நெகே 13:28). 


சன்பல்லாத்‌ யூதருடைய 
சத்துருவாயிருக்கிறவன்‌ (நெகே 2:10: 4) 
நெகேமியா அவனை  தன்னைவிட்டுத்‌ 
தூத்திவிடுகிறார்‌. அவனால்‌ இனிமேல்‌ 
தேவனுடைய ஆலயத்தில்‌ ஆசாரிய ஊழியம்‌ 
செய்ய முடியாது. துரத்தப்பட்ட 
சன்பல்லாத்தின்‌ மருமகன்‌, பிற்காலத்தில்‌ 
சமாரியருக்கு ஆசாரியனானான்‌ என்று 
யூதருடைய பாரம்பரிய வரலாறு சொல்லுகிறது. 


நெகேமியா எலியாசிபினுடைய 
குமாரனை துரத்திவிட்டு, கர்த்தருடைய 


சமுகத்திலே ஜெபம்பண்ணுகிறார்‌. நெகேமியா 
கர்த்தரை நோக்கி, “என்‌ தேவனே, அவர்கள்‌ 


உடன்படிக்கையையும்‌ தீட்டுப்படுத்தினார்கள்‌ 
என்று அவர்களை நினைத்துக்கொள்ளும்‌" 
(நெகே 13:29) என்று ஜெபம்பண்ணுகிறார்‌. 


சிலர்‌ 


பண்ணியிருக்கிறார்கள்‌. அவர்களை மறுபடியும்‌ 
ஆசாரிய ஊழியங்களில்‌ 


தங்களைச்‌ குத்திகரித்துக்‌ கொள்கிறார்கள்‌. 
(நெகே 13:29-30; லேவி 21:14). 





ழ்‌ நயனா 
யய 


இப்படியே 


ஆசாரியரையும்‌ வல்‌ சததகித்து 
அவரவரை அவர்கள்‌ வேலையின்‌ 
முறைகளில்‌ நிறுத்துகிறார்‌. குறிக்கப்பட்ட 
காலங்களிலே செலுத்தப்படவேண்டிய விறகு 
காணிக்கையையும்‌, முதற்பலன்களையுங்‌ 
குறித்துக்‌ திட்டம்பண்ணுகிறார்‌ 
(நெகே 13:30,31). 


நெகேமியா இந்தப்‌ புஸ்தகத்தின்‌ 
வரையில்‌, கர்த்தரிடத்தில்‌ ஜெபம்பண்ணி, 
ந்தப்‌ புஸ்தகத்தை நிறைவு செய்கிறார்‌. “என்‌: 
தேவனே எனக்கு நன்மையுண்டாக என்னை 
நினைத்தருளும்‌' என்பதே நெகேமியாவின்‌ 
ஜெபமாகும்‌. நெகேமியா ஏற்கெனவே. 


தெகேமியா - விரிவுரை 
NEHEMIAH - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


“அவர்களை நினைத்துக்கொள்ளும்‌" 
(நெகே 13:29) என்று ஜெபம்பண்ணினார்‌. 
இப்போது “என்னை நினைத்தருளும்‌" என்று 
தனக்காக ஜெபம்பண்ணுகிறார்‌. 

பொதுவாக வேதபுஸ்தகங்களின்‌ 

முடிவில்‌ எ ழ்த்துதலோ, தியோ, 
திக்கதரிசன மோ அல்லது ஒரு வரலாற்றுச்‌ 
சம்பவமோ இருக்கும்‌, ஆனால்‌ 
நெகேமியாவின்‌ புஸ்தகமும்‌, புலம்பலின்‌ 
புஸ்தகமும்‌ ஜெபத்தில்‌ முடிவு பெறுகிறது. 
நெகேமியா தன்‌ புஸ்தகத்தை ஜெபத்தோடு 
முடித்து. கர்த்தரிடத்தில்‌ தான்‌ வைத்திருக்கும்‌. 
பக்தியை வெளிப்படுத்துகிறார்‌. 





எஸ்தர்‌ 


f= al 
TT 


எஸ்தர்‌ புஸ்தகத்தில்‌ கூறப்பட்டிருக்கும்‌ 
நிகழ்ச்சிகள்‌ மேதிய-பெர்சிய த்தின்‌ 
ராஜாக்களுடைய நாளாகமம்‌ புஸ்தகத்தில்‌ 
காணப்படுகிறது. (எஸ்‌ 2:21-23: எஸ்‌ 6: 
எஸ்‌ 10:2) சூசான்‌ பட்டணம்‌ பெர்சிய 
தேசத்தின்‌ பழங்காலத்து வதண்‌ 
அந்த அரண்மனையில்‌ 
நாளாகமம்‌ புஸ்தகத்திலிருந்து செய்திகள்‌ 
சேகரிக்கப்பட்டு, எஸ்தர்‌ புஸ்தகமாக 
எழுதப்பட்டிருக்கிறது. (நெகே 14; எஸ்‌ 19-2) 
எஸ்தர்‌ புஸ்தகம்‌ எழுதப்பட்ட காலம்‌ சுமார்‌ 
கிமு. 516 - 506 ஆகும்‌. 


க ர்‌ எஸ்றா 
தை ஸ்தாபித்து. 
தலைவராக. 
யூதமார்க்கத்தாரின்‌ வேத 
இந்த ஜெபாலயத்தில்‌ 
வெளியிடப்பட்டிருக்கிறது. 


என்றும்‌ 
சொல்லுகிறார்கள்‌" மொர்தெகாய்‌ 


ராஜாவின்‌ சகல நாடுகளிலுமுள்ள எல்லா 
யூதருக்கும்‌ நிருங்களை அனுப்பினார்‌ 

(எஸ்‌ 9:20) 
யூதர்கள்‌ பாபிலோனிய சிறையிருப்பில்‌: 
இருந்த போது அவர்களுடைய ஜீவன்களுக்கு 
பெரிய ஆபத்து உண்டாயிற்று. 


விவரிக்கப்பட்டிருக்கிறது. 


- விரிவுரை 
ESTHER - COMMENTARY 


யூதருக்கு யார்‌ மூலமாக, எப்படி 
மீட்பு வந்தது என்பதும்‌, பூரீம்‌ பண்டிகை 
எவ்வாறு ஆரம்பமாயிற்று என்பதும்‌ 
சிறையிருப்பிலிருந்து யூதர்கள்‌ 
விடுவிக்கப்படுவதற்கு அஸ்திபாரமாக 
அமைந்த வரலாற்று பின்னணியும்‌ இந்தப்‌ 
புஸ்தகத்தில்‌ விவரிக்கப்பட்டிருக்கிறது. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ புறஜாதியார்‌ 
மத்தியிலே சிதறடிக்கப்பட்டிருக்கிறார்கள்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய தெய்வீக 
கிருபைகளையும்‌, பராமரிப்புக்களையும்‌ 
அவர்களுக்கும்‌ 'வெளிப்படுத்துகிறார்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ அடிக்கப்படுவதற்கு. 
நியமிக்கப்பட்ட ஆடுகளைப்போல இருந்தாலும்‌, 
கர்த்தரோ தம்முடைய இரக்கத்தினால்‌. 
அவர்களைப்‌ பாதுகாக்கிறார்‌. 


எஸ்‌) புஸ்தக; க்‌ 
வரதம்‌ மொய்ப்பது 
கர்த்தர்‌ தம்முடைய கிருபையினால்‌ அந்த 
சதியை முறியடித்ததும்‌ எழுதப்பட்டிருக்கிறது. 
இந்தப்‌ புஸ்தகத்தில்‌ கர்த்தருடைய பெயர்‌ 
ஒரு தடவைகூட சொல்லப்படவில்லை. 


தேவனுபை பெயர்‌ 
சொல்வ்படா விட்டாலும்‌, நேவதுபைய்‌ (விரல்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரரைப்‌ பாதுகாக்கிறது. அந்த 
விரலே அவர்களை வழிநடத்துகிறது. 
ஆமான்‌ இன்ப ஜனத்திற்கு விரோதமாக 
கர்த்தரோ தம்முடைய 

அவர்களைப்‌ 


எஸ்தர்‌ பெர்சியா தேசத்திற்கு 
ராஜாத்தி ஆகிறாள்‌. மொர்தெகாயும்‌ பெர்சியா 
அரண்மனையில்‌ உயர்த்தப்படுகிறார்‌. 
யூதாஜனங்களை அழிவிலிருந்து 
மீட்பதற்கு, கர்த்தர்‌ இவர்கள்‌ இருவரையும்‌. 
தம்முடைய கருவிகளாக பயன்படுத்துகிறார்‌ 
(எஸ்‌ 1,2 ஆகிய அதிகாரங்கள்‌). 


அமலேக்கியனாகிய 
யூதாஜனத்திற்கு 
சதிபண்ணுகிறான்‌. 
அழிக்கவேண்டுமென்று 


மான்‌ 
விரோதமாக 
எல்லா யூதர்களையும்‌ 

திட்டமிடுகிறான்‌. 

சதித்திட்டத்திற்கு 
தேசத்து ராஜாவின்‌ 
பெற்றுக்கொள்கிறான்‌ 

3-ஆவது அதிகாரம்‌). யூதர்கள்‌. 
மிகுந்த நெருக்கத்திலிருக்கிறார்கள்‌. 
(எஸ்‌ 4-ஆவது அதிகாரம்‌. 





ர்‌ எஸ்தர்‌ - விரிவுரை i ்‌ 
ரியா ESTHER - COMMENTARY PUBLISHERS 


ஆமான்‌ தன்னுடைய 
பெருமையினாலும்‌ ஆணவத்நினாலும்‌ 
மொர்தெகாமை கொன்றுபோட 
வேண்டுமென்று திட்டமிடுகிறான்‌. 
ஆமானின்‌ திட்டம்‌ தோற்றுப்போகிறது. 
(எஸ்‌ 5-7 ஆகிய அதிகாரங்கள்‌ 


யூதாஜனத்தாருக்கு 
ம்‌ போடுகிறான்‌. 


ஆமான்‌ 
விரோதமாக சதித்திட்டம்‌ 
அவனுடைய சதித்திட்டம்‌ 
முறியடிக்கப்படுகிறது (எஸ்‌ 8-ஆவது 
அதிகாரம்‌). கர்த்தர்‌ தங்களை அழிவிலிருந்து 
மீட்டுக்கொண்டதை நினைவுகூரும்‌ 


ஆசரிக்கிறார்கள்‌ 
(எஸ்‌ 990 ஆகிய அதிகாரங்கள்‌) 





எஸ்தர்‌ 


f= al 
TT 


எஸ்தர்‌ புஸ்தகத்தில்‌ கூறப்பட்டிருக்கும்‌ 
நிகழ்ச்சிகள்‌ மேதிய-பெர்சிய த்தின்‌ 
ராஜாக்களுடைய நாளாகமம்‌ புஸ்தகத்தில்‌ 
காணப்படுகிறது. (எஸ்‌ 2:21-23: எஸ்‌ 6: 
எஸ்‌ 10:2) சூசான்‌ பட்டணம்‌ பெர்சிய 
தேசத்தின்‌ பழங்காலத்து வதண்‌ 
அந்த அரண்மனையில்‌ 
நாளாகமம்‌ புஸ்தகத்திலிருந்து செய்திகள்‌ 
சேகரிக்கப்பட்டு, எஸ்தர்‌ புஸ்தகமாக 
எழுதப்பட்டிருக்கிறது. (நெகே 14; எஸ்‌ 19-2) 
எஸ்தர்‌ புஸ்தகம்‌ எழுதப்பட்ட காலம்‌ சுமார்‌ 
கிமு. 516 - 506 ஆகும்‌. 


க ர்‌ எஸ்றா 
தை ஸ்தாபித்து. 
தலைவராக. 
யூதமார்க்கத்தாரின்‌ வேத 
இந்த ஜெபாலயத்தில்‌ 
வெளியிடப்பட்டிருக்கிறது. 


என்றும்‌ 
சொல்லுகிறார்கள்‌" மொர்தெகாய்‌ 


ராஜாவின்‌ சகல நாடுகளிலுமுள்ள எல்லா 
யூதருக்கும்‌ நிருங்களை அனுப்பினார்‌ 

(எஸ்‌ 9:20) 
யூதர்கள்‌ பாபிலோனிய சிறையிருப்பில்‌: 
இருந்த போது அவர்களுடைய ஜீவன்களுக்கு 
பெரிய ஆபத்து உண்டாயிற்று. 


விவரிக்கப்பட்டிருக்கிறது. 


- விரிவுரை 
ESTHER - COMMENTARY 


யூதருக்கு யார்‌ மூலமாக, எப்படி 
மீட்பு வந்தது என்பதும்‌, பூரீம்‌ பண்டிகை 
எவ்வாறு ஆரம்பமாயிற்று என்பதும்‌ 
சிறையிருப்பிலிருந்து யூதர்கள்‌ 
விடுவிக்கப்படுவதற்கு அஸ்திபாரமாக 
அமைந்த வரலாற்று பின்னணியும்‌ இந்தப்‌ 
புஸ்தகத்தில்‌ விவரிக்கப்பட்டிருக்கிறது. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ புறஜாதியார்‌ 
மத்தியிலே சிதறடிக்கப்பட்டிருக்கிறார்கள்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய தெய்வீக 
கிருபைகளையும்‌, பராமரிப்புக்களையும்‌ 
அவர்களுக்கும்‌ 'வெளிப்படுத்துகிறார்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ அடிக்கப்படுவதற்கு. 
நியமிக்கப்பட்ட ஆடுகளைப்போல இருந்தாலும்‌, 
கர்த்தரோ தம்முடைய இரக்கத்தினால்‌. 
அவர்களைப்‌ பாதுகாக்கிறார்‌. 


எஸ்‌) புஸ்தக; க்‌ 
வரதம்‌ மொய்ப்பது 
கர்த்தர்‌ தம்முடைய கிருபையினால்‌ அந்த 
சதியை முறியடித்ததும்‌ எழுதப்பட்டிருக்கிறது. 
இந்தப்‌ புஸ்தகத்தில்‌ கர்த்தருடைய பெயர்‌ 
ஒரு தடவைகூட சொல்லப்படவில்லை. 


தேவனுபை பெயர்‌ 
சொல்வ்படா விட்டாலும்‌, நேவதுபைய்‌ (விரல்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரரைப்‌ பாதுகாக்கிறது. அந்த 
விரலே அவர்களை வழிநடத்துகிறது. 
ஆமான்‌ இன்ப ஜனத்திற்கு விரோதமாக 
கர்த்தரோ தம்முடைய 

அவர்களைப்‌ 


எஸ்தர்‌ பெர்சியா தேசத்திற்கு 
ராஜாத்தி ஆகிறாள்‌. மொர்தெகாயும்‌ பெர்சியா 
அரண்மனையில்‌ உயர்த்தப்படுகிறார்‌. 
யூதாஜனங்களை அழிவிலிருந்து 
மீட்பதற்கு, கர்த்தர்‌ இவர்கள்‌ இருவரையும்‌. 
தம்முடைய கருவிகளாக பயன்படுத்துகிறார்‌ 
(எஸ்‌ 1,2 ஆகிய அதிகாரங்கள்‌). 


அமலேக்கியனாகிய 
யூதாஜனத்திற்கு 
சதிபண்ணுகிறான்‌. 
அழிக்கவேண்டுமென்று 


மான்‌ 
விரோதமாக 
எல்லா யூதர்களையும்‌ 

திட்டமிடுகிறான்‌. 

சதித்திட்டத்திற்கு 
தேசத்து ராஜாவின்‌ 
பெற்றுக்கொள்கிறான்‌ 

3-ஆவது அதிகாரம்‌). யூதர்கள்‌. 
மிகுந்த நெருக்கத்திலிருக்கிறார்கள்‌. 
(எஸ்‌ 4-ஆவது அதிகாரம்‌. 





ர்‌ எஸ்தர்‌ - விரிவுரை i ்‌ 
ரியா ESTHER - COMMENTARY PUBLISHERS 


ஆமான்‌ தன்னுடைய 
பெருமையினாலும்‌ ஆணவத்நினாலும்‌ 
மொர்தெகாமை கொன்றுபோட 
வேண்டுமென்று திட்டமிடுகிறான்‌. 
ஆமானின்‌ திட்டம்‌ தோற்றுப்போகிறது. 
(எஸ்‌ 5-7 ஆகிய அதிகாரங்கள்‌ 


யூதாஜனத்தாருக்கு 
ம்‌ போடுகிறான்‌. 


ஆமான்‌ 
விரோதமாக சதித்திட்டம்‌ 
அவனுடைய சதித்திட்டம்‌ 
முறியடிக்கப்படுகிறது (எஸ்‌ 8-ஆவது 
அதிகாரம்‌). கர்த்தர்‌ தங்களை அழிவிலிருந்து 
மீட்டுக்கொண்டதை நினைவுகூரும்‌ 


ஆசரிக்கிறார்கள்‌ 
(எஸ்‌ 990 ஆகிய அதிகாரங்கள்‌) 





எஸ்தர்‌ 


i= FTE 
TT 


பெர்சியா 


தேசத்திற்கு அகாஸ்வேரு 
என்பவன்‌ 


ராஜாவாயிருக்கிறான்‌. அவன்‌ 
மிகுந்த சந்தோஷமாய்‌ இருக்கும்போது. 
தன்னுடைய ராஜ்யத்திலுள்ள 
பிரபுக்களுக்கும்‌, முக்கியமான நபர்களுக்கும்‌ 
மிகப்பெரிய விருந்துபண்ணுகிறான்‌ 
(எஸ்‌ 14-90) 


வஸ்தி என்பவள்‌ பெர்சியா தேசத்து 
ராஜஸ்திரீயாகமிருக்கிறாள்‌ வஸ்தி 
ராஜாவின்‌ கட்டளைக்கு கீழ்ப்படியவில்லை. 
இதனால்‌ ராஜா கோபமடைந்து வஸ்தியை 
விவாகரத்து செய்து விடுகிறான்‌ 
(எஸ்‌ 10-22), மனுஷருடைய பாவங்களும்‌, 
மதியீனங்களும்‌ அவர்களுக்கு தீங்குகளை 
விளைவிக்கிறது. கர்த்தரோ அதன்‌ 
மூலமாகவும்‌. தம்முடைய சித்தத்தை: 
நிறைவேற்றுகிறார்‌. 


அகாஸ்வேரு ராஜா 
எஸ்‌ 1:1-9 


எஸ்‌ 11. இந்துதேசும்முதல்‌. 
எத்தியோப்பியா தேசம்வரைக்குமுன்ன 
நூற்றிருபத்தேழு நாடுகளையும்‌ 
அரசாண்ட. அகாஸ்வேருவின்‌. 
நாட்களிலே சம்பவித்ததாவது: 


எஸ்‌ 12. 
சூசான்‌. 
ராஜ்யத்தின்‌ 
வீற்றிருந்தான்‌. 


எஸ்‌ 1:8. அவன்‌ தன்‌ ராஜ்யபாரத்தின்‌ 
மூன்றாம்‌ வருஷத்திலே தன்னுடைய 
யிரபுக்களூக்கும்‌ ஊழியக்காரருக்கும்‌ 
விருந்து பண்ணினான்‌. அப்பொழுது 
பெர்சியா மேதியா தேசங்களிலுன்ன 
மகத்தானவர்களும்‌, நாடுகளின்‌: 
அதிபதிகளும்‌, பிரபுக்களும்‌, அவன்‌ 
சமுகத்தில்‌ வந்திருந்தார்கள்‌. 


ராஜாவாகிய அகாஸ்வேரு 
அரமனையிலிருக்கிற தன்‌: 
சிங்காசனத்தின்மேல்‌ 


- விரிவுரை 
ESTHER - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எஸ்‌ 1:4. அவன்‌ தன்‌ ராஜ்யத்தின்‌ 
மகிமையான ஓசுவரியத்தையும்‌, 
தன்‌ மகத்துவத்தின்‌' சிறந்த 
பிரதாபத்தையும்‌ அநேக நானாகிய 
நாற்றெண்பது நானனவும்‌ 
விளங்கச்செய்துகொண்டிருந்தான்‌. 


எஸ்‌ 1:5. அத்த நாட்கள்‌ முடிந்தபோது, 
ராஜா சசான்‌ அரமனையில்‌ வந்திருந்த. 
பெரியோர்முதல்‌ சிறியோர்மட்டுமுன்ன 
சமஸ்த: ஜனங்களுக்கும்‌ 
ராஜ அரமனையைச்சேர்த்த சிங்காரத்‌ 
தோட்டதிதுள்ள. மண்டயத்தில்‌ 
ஏழுநாள்‌ விருந்துசெய்வித்தான்‌.. 


எஸ்‌ 1:6, 
தூண்களின்‌. 
வளையங்களில்‌ 
சிவப்புதாலுமான 
வென்னையும்‌ 
இனதீலமுமாகிய 
விதானித்திருத்தது; 
வெள்ளையும்‌. 
பதித்திருந்த 
பொற்சரிகையும்‌. 
வென்னிச்‌சரிகையுமான 
வைக்கப்பட்டிருந்தது. 


அங்கே வெண்கலத்‌ 
மேலுள்ள வென்னி 
மெல்லிய நூலும்‌ 

கயிறுகவால்‌ 

பச்சையும்‌ 
தொங்குதிரைகள்‌: 
சிவப்பும்‌ நீலமும்‌ 
கறுப்புமான கற்கள்‌ 
'தனவரிசையின்மேல்‌ 


மெத்தைகள்‌ 


எஸ்‌ 1:7. பொன்னால்‌ செய்யப்பட்ட, 
நானாவித பாத்திரங்களிலே பானம்‌ 
கொடுக்கப்பட்டது; முதல்தரமான 
திராட்சரசம்‌ ராஜஸ்திதிக்கு ஏற்கப்‌ 
பரிபூரணமாய்ப்‌ பரிமாறப்பட்டது. 


எஸ்‌ அவரவருடைய 
நன தள்பி செய்யலாம்‌ என்று 
ராஜா தன்‌ அரமனையின்‌ பெரிய 
மனுஷருக்கெல்லாம்‌ 
கட்டனையிட்டிருந்த படியினால்‌, 
முறைப்படி பானம்‌ பண்ணினார்கள்‌; 
ஒருவனும்‌ பலவந்தம்‌ பண்ணவில்லை. 


ராஜஸ்திரீயாக வஸ்தியும்‌ 





i= al எஸ்தர்‌ 
TT 


பெர்சியா தேசத்திற்கு அகாஸ்வேரு. 
என்பவன்‌ ராஜாவாயிருக்கிறான்‌ (எஸ்‌ 14) 
“அகாஸ்வேரு" என்னும்‌ பெயருக்கு 
“மாமல்லன்‌” அல்லது “பேரரசன்‌” என்று 
பொருள்‌. இந்த வசனத்தில்‌ கூறப்பட்டருக்கும்‌ 
அகாஸ்வேரு என்பவன்‌ தரியு 
ஹிஸ்டாஸ்பிஸின்‌ குமாரனாகிய  சஷ்டா 
என்று சரித்திர ஆசிரியர்கள்‌ கூறுகிறார்கள்‌. 


வரு 
நடைபெற்றவையாகும்‌. 


எஸ்‌ 2:5-7 ஆகிய வசனங்களில்‌ 
மொர்தெகாயைப்‌ பற்றிக்‌ கூறப்பட்டிருக்கிறது. 
இவன்‌ எஸ்தரின்‌ உறவினன்‌. மொர்தெகாயின்‌ 
சிறிய தகப்பனுடைய குமாரத்தி எஸ்தர்‌. 
இவர்கள்‌ இருபதும்‌, உறவினர்கள்‌. 
எஸ்தருடைய தகப்பனும்‌ 
மரித்துவிட்டார்கள்‌. எஸ்தர்‌. மொர்தெகாயின்‌ 
பராமரிப்பில்‌ வளர்ந்து வருகிறாள்‌. யூதாவின்‌ 
ராஜாவாக யோயாக்கீன்‌ இருந்த காலத்தில்‌ 
நேபுகாத்நேச்சார்‌ பூதர்களைச்‌ சிறைப்பிடித்துச்‌ 
சென்றான்‌. அந்தக்‌ கூட்டத்தில்‌ 
'மொர்தெகாயும்‌, அவனோடுகூட எஸ்தரும்‌ 
பாபிலோன்‌ தேசத்திற்குச்‌ சிறைப்பிடித்துச்‌ 


செல்லப்பட்டார்கள்‌. 


ந்தச்‌ சிறையிருப்பு எருசலேம்‌ 
பட்டணம்‌ அழிக்கப்படுவதற்கு முன்பாகவும்‌, 
யூதாவின்‌ இறுதி சிறையிருப்புக்கு ॥ 
வருஷங்களுக்கு முன்பாகவும்‌ நடைபெற்றது. 
(2இராஜா எரே 


24:1-25:30; 
யூதர்கள்‌ பாபிலோனில்‌ 70. 
சிறையிருப்பில்‌ இருக்கிறார்கள்‌. 
யோயாக்கீமின்‌ 4 ஆம்‌ வருஷ 
ஆட்சிக்காலத்தில்‌ இந்த 70 வருஷத்து, 
சிறையிருப்பு ஆரம்பமாயிற்று (எரே 25:1,9-11). 


மொர்தெகாய்‌. யோயாக்கீனோடு 
பாபிலோனுக்குச்‌ சிறைப்பிடிக்கப்பட்டுச்‌ 
சென்றபோது அவர்‌ ஒரு வாலிபனாக. 
இருந்திருக்க வேண்டும்‌. சிறையிருப்புக்காலம்‌. 
மொர்தெகாய்‌ உயிரோடு 

எஸ்றா 2:2; நெகே 7:7 


க 


சிலர்‌ 70 வருஷங்களுக்கும்‌ உயிரோடிருந்து, 


- விரிவுரை 
ESTHER - COMMENTARY 


அதன்பின்பு, எருசலேமிற்குத்‌ திரும்பி வந்து, 
தேவாலயத்திற்கு அஸ்திபாரம்‌ போடுவதைத்‌ 
தங்கள்‌ கண்களால்‌ பார்த்திருக்கிறார்கள்‌. 
(எஸ்றா 342) 


பெர்சியா தேசத்தில்‌ 
நாடுகள்‌" இருக்கிறது. தானி 6:1 ஆவது 
வசனத்தில்‌ 120. நாடுகள்‌ என்று 
கூறப்பட்டிருக்கிறது. நாடுகளின்‌ எண்ணிக்கை 
மாற்றமடைந்து கொண்டேயிருக்கும்‌. புதிய 
மாகாணங்கள்‌ ஆரம்பிக்கப்படும்‌. சில 
மாகாணங்கள்‌ மற்ற மாகாணங்களோடு 
சேர்க்கப்படும்‌. ஆகையினால்‌ 
அகாஸ்வேருவின்‌ ஆட்சிக்‌ காலத்தில்‌ 127 
நாடுகளோ அல்லது அதற்கு மேலோ அல்லது 
அதற்கு குறைவாகவோ இருப்பதற்கு. 
வாய்ப்புள்ளது. தானி 61 ஆவது வசனத்தில்‌ 
மட்டுமே 120 நாடுகள்‌ என்று 
கூறப்பட்டிருக்கிறது. 


அகாஸ்வேரு தன்னுடைய தேசத்‌ 
பிரித்தான்‌. 


எழு மாகாணங்களாகப்‌ 


ஒவ்வொரு மாகாணத்திற்கும்‌ அதிபதிகளை 
ன்‌ எஸ்‌ 61344 


“நூற்றிருபத்தேழு 


அ 
கொடுக்கப்பட்டிருக்கிறது. 


ஒரு காலத்தில்‌ வலிமை பெற்றிருந்த 
பாபிலோன்‌ பேரரசு: பிற்காலத்தில்‌ 
மேதியருடைய ஆட்சிக்கு உட்பட்டது. 
மேதியாவின்‌ ராஜாவாகிய தரியு அல்லது 
அகாஸ்வேரு பாபிலோனைக்‌ கைப்பற்றினான்‌. 
தான்‌ புதிதாகச்‌ சேர்த்துக்‌ கொண்ட 
பாபிலோன்‌ ராஜ்யத்தை 120 பகுதிகளாகப்‌ 
பிரித்தான்‌. (தானி 9.1; தானி 63) எஸ்‌ 1:1 
ஆவது வசனத்தில்‌ 127 நாடுகள்‌ என்று 
கூறப்பட்டிருப்பது. ்‌ ன்‌ 
மாகாணங்களையும்‌, 
மாகாணங்களையும்‌ சேர்த்துக்‌ குறிப்பதாக 
இருக்கலாம்‌ (எஸ்‌ 64; எஸ்‌ 9: 
ஹிஸ்டாஸ்பிஸின்‌ 
பெர்சிய தேசம்‌ 
பிரிக்கப்பட்டிருக்கிறது. 


தரியு 
காலத்தில்‌ 
மாகாணங்களாகப்‌ 
என்னும்‌ செய்தி பெர்சியரின்‌ கல்வெட்டுக்கள்‌ 
மூலமாகத்‌ தெரிய வருகிறது. 





எஸ்தர்‌ 


f= THE 
TT 


அல்லது 
தங்கிமிருப்பான்‌. எஸ்‌ 11 ஆவது வசனத்தில்‌ 
ராஜாவைப்‌ பற்றியும்‌, ம 


கூறப்பட்டிருக்கிறது. வேதாகமத்தில்‌ “சூசான்‌” 
என்னும்‌ பெர்‌ 21 நடவை 
பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. (எஸ்‌ 1:2-9:18; 
நெகே 14; தானி 8:2). மறுபெயர்‌ சூசா 
பெர்சிய வளைகுடாவிற்குக்‌ கிழக்கே 
ஷப்பூர்‌ நதியோரத்தில்‌ சூசான்‌ பட்டணம்‌ 
அமைந்துள்ளது. 


எஸ்தர்‌ புஸ்தகத்தில்‌ எஸ்‌ 10:2 ஆவது 


ப காண்பிப்பதற்காக 
விருந்து நடைபெறுகிறது. 180 நாட்களுக்கு 
விருந்து நடைபெறுகிறது. ராஜாவின்‌ 127 
தேசங்களிலுள்ள அதிபதிகளெல்லாம்‌ 
விருந்துக்கு வரவேண்டும்‌. எல்லோரும்‌ 
வந்துபோவதற்கு வசதியாக ராஜாவின்‌ 
விருந்து பல நாட்களுக்கு நடைபெறுகிறது. 
180 நாள்‌ விருந்து முடிந்தபின்பு, மேலும்‌ 
ஒரு விசேஷித்த விருந்து இதைத்‌. 
தொடர்ந்து 7 நாட்களுக்கு நடைபெறுகிறது. 
பெரியோர்முநல்‌. 


- விரிவுரை 
ESTHER - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பெர்சியா தேசத்தில்‌ ஏராளமான 
யூதர்கள்‌ அடிமைகளாயிருக்கிறார்கள்‌. 
இவர்கள்‌ எல்லோரும்‌ பாபிலோன்‌ ராஜாவாகிய 
நேபுகாத்நேச்சார்‌, யூதாவின்‌ ராஜாவாகிய 
எகோனியாவை பிடித்துக்‌ கொண்டு 
போனபோது, அவனோடுகூட 
எருசலேமிலிருந்து அடிமைகளாக 
பிடித்துக்கொண்டு, போகப்பட்டவர்கள்‌. 
அவர்களில்‌ மொர்தெகாய்‌ என்பவரும்‌ ஒருவர்‌ 
(எஸ்‌ 2:55). 


சொல்லுகிறார்கள்‌. 

எருசலேமுக்கு திரும்பிப்போன யூதர்கள்‌, 

தேவாலயத்தை மறுபடியும்‌ கட்ட ஆரம்பித்த 

போது அர்த்தசஷ்டா அவர்களுடைய 
'தடைபண்ணினான்‌. 


அரசாளுகிறபோது, 
க்‌ 
எருசலேமிலும்‌ 
குடியிருக்கிறவர்களுக்கு விரோதமாகப்‌ 
பிரியாது எழுதினார்கள்‌. 
அர்தசஷ்டாவின்‌ நாட்களிலும்‌ 
பிஸ்லாமும்‌ மித்திரேதாத்தும்‌, தாபெயேலும்‌, 
மற்றுமுள்ள அவர்கள்‌ வகையராவும்‌, பெர்சியா 
ராஜாவான அர்தசஷ்டாவுக்கு ஒரு மனு 
எழுதினார்கள்‌: அந்த மனு சீரிய எழுத்திலும்‌ 
சீரிய பாஷையிலும்‌ எழுதியிருந்தது" 
(எஸ்றா 4:67). 


தபதி 
பனகல்‌ 


தானியேல்‌. 
சொல்லப்பட்டிருக்கிறது. 
ராஜ்யத்தின்மேல்‌ 
ராஜாவாக்கப்பட்ட மேதிய குலத்தானாகிய 
அகாஸ்வேருவின்‌ புத்திரனான தரியு 
ராஜ்யபாரம்பண்ணுகிற முதலாம்‌ வருஷத்திலே" 
(தானி 911) 


காஸ்‌ ஈவின்‌ நாட்களிலே. 
ட மட்டு அலகாக 
பரவியிருக்கிறது. தரியு, கோரேசு 
ஆகியோரின்‌. நாட்களிலே பெர்சியா 
தேசத்தில்‌, நூற்றிருபது நாடுகள்‌ மாத்திரமே 
இருந்தது. 

"ராஜ்யம்‌ முழவதையும்‌ ஆனாக்சக்குத்‌ 


ராஜ்யத்‌ ிருபது. 
தேசாதிபதிகளையும்‌ ண்‌ ன 


பெர்சிய 





i al எஸ்தர்‌ 
TT 


அகாஸ்வேரு ராஜாவின்‌ நாட்களிலோ, 


(எஸ்‌ 111). 


அகாஸ்வேருவின்‌ நாட்களில்‌ பெர்சியா 
தேசம்‌ மிகப்பெரிய பேரரசாக பரவி 
விரிந்திருக்கிறது. ஒரு கப்பலில்‌ அளவுக்கு 
அதிகமாக பாரத்தை ஏற்றினால்‌, அந்தக்‌. 
ப்பல்‌ பாரத்தை தாங்கமுடியாமல்‌ கடலில்‌ 
மூழ்கிவிடும்‌. பெர்சியா தேசம்‌ அதுபோன்ற 
ஆபத்திலிருக்கிறது. இந்த தேசத்தில்‌. 
ஏராளமான நாடுகள்‌ இருப்பதினால்‌, பாரம்‌ 
தாங்கமுடியாமல்‌, இது அழிந்துபோகக்கூடிய 
ஆபத்திலிருக்கிறது. 


ராஜாவாகிய அகாஸ்‌ே ஈன்‌ 

ட க்கிற க்‌ 

- வீற்றிருக்கிறான்‌. 

மூன்றாம்‌. 

பிரபுக்களுக்கும்‌. 

ன்ன விருந்து பண்ணுகிறான்‌. 

அப்பொழுது பெர்சியா மேதியா 

தேசங்களிலுள்ள மகத்தானவர்களும்‌, 

நாடுகளின்‌ அதிபதிகளும்‌, பிரபுக்களும்‌, 

அவன்‌ சமுகத்தில்‌ வந்திருக்கிறார்கள்‌ 
(எஸ்‌ 1:23) 


அகாஸ்வேரு ராஜா தன்‌ 
மகிமையான ஐசுவரியத்தையும்‌ 
மகத்துவத்தின்‌ சிறந்த 

அநேக நாளாகிய நூற்றெண்பது நாளளவும்‌ 
விளங்கச்செய்துகொண்டிருக்கிறான்‌ 

(எஸ்‌ 1:4). 


அகாஸ்வேருவின்‌ மகிமையும்‌ 
பெருமையும்‌ மாயையானது. அவனுடைய 
மேன்மையினால்‌ யாருக்கும்‌ ஒரு 
பிரயோஜனமுமில்லை. அவன்‌ தன்னுடைய 
ராஜ்யத்தின்‌ மகிமையான ஐசுவரியத்தை 
விளங்கப்பண்ணுவதற்கு அவனுடைய 
பெருமையே காரணம்‌. மனுஷருடைய 
பெருமை ஒருபோதும்‌ நிலைத்திருப்பதில்லை. 

அகாஸ்வேரு ராஜாவின்‌ சந்ததியில்‌ 
வந்தவர்களில்‌ சிலர்‌, எருசலேமிலுள்ள 
தேவனுடைய ஆலயத்திற்கு 
காணிக்கைகளைக்‌ கொடுத்தார்கள்‌. 
அகாஸ்வேரு ராஜாவோ. கர்த்தருடைய 
ஊழியத்திற்கு ஒன்றையும்‌ கொடுக்கவில்லை. 


- விரிவுரை 
ESTHER - COMMENTARY 


ராஜ்யத்தின்‌ 
எல்லோருக்கும்‌. 


ஆனாலும்‌ தன்னுடைய 
மகிமையான ஐசுவரியத்தை 
விளக்கப்பண்ணுகிறான்‌. 


நம்மிடத்தில்‌ 
இருக்குமென்றால்‌, நாம்‌ அதைப்‌ பார்த்து 
பெருமைப்படக்கூடாது. கர்த்தரே நமக்கு 
அந்த ஐசுவரியத்தைக்‌ கொடுத்திருக்கிறார்‌. 
கர்த்தர்‌ நமக்கு காண்பித்த கிருபைகளையும்‌, 
இரக்கங்களையும்‌ நாம்‌ நினைவுகூரவேண்டும்‌. 
நம்மிடத்திலுள்ள ஐசுவரியங்களை 
கர்த்தருடைய ஊழியத்திற்கு செலவுபண்ண 
வேண்டும்‌. அப்போது பரலோகத்திலும்‌ நமக்கு 
ஐசுவரியம்‌ உண்டாயிருக்கும்‌. 


ஐசுவரியம்‌ 


தேவனுடைய 
மூப்பர்‌ கட்டும்‌ 
அவர்களுக்குச்‌ 


ஆலயத்தை யூதரின்‌ 
விஷயத்‌ நீங்கள்‌ 
செய்யத்தக்கதாய்‌, நம்மால்‌ 


உண்டான கட்டளை என்னவென்றால்‌, அந்த 
உண்டாகாநபுடிக்கு, 


மனிதருக்குத்‌. 
நதிக்கு ப்புறத்தில்‌ வாங்கப்படும்‌ 
பகுதியாகிய ராஜாவின்‌ திரவியத்திலே. 
அவர்களுக்குத்‌ தாமதமில்லாமல்‌ செல்லும்‌ 
செலவு கொடுக்கவேண்டும்‌" (எஸ்றா 6:8). 


ர்‌ 


“உன்‌ தேவனுடைய ஆலயத்தின்‌ 
ஆராதனைக்காக உனக்குக்‌ கொடுக்கப்பட்ட 
பணிமுட்டுகளையும்‌, நீ எருசலேமின்‌ 
தேவனுடைய சந்நிதியில்‌ ஒப்புவிக்கக்கடவாய்‌. 
பின்னும்‌ உன்‌ தேவனுடைய ஆலயத்துக்கு 
அவசியமாய்க்‌ கொடுக்க வேண்டியிருப்பதை, 
நீ ராஜாவின்‌ கஜானாவிலிருந்து வாங்கிக்‌ 
கொடுப்பாயாக” (எஸ்றா 7:19 ,20). 


காஸ்‌! ராஜா 
இடந்து! பெய்க. வனாக 
அவன்‌ தன்‌ ராஜ்யபாரத்தின்‌ மூன்றாம்‌ 
வருஷத்திலே தன்னுடைய பிரபுக்களுக்கும்‌ 
ஊழியக்காரருக்கும்‌ விருந்து பண்ணுகிறான்‌. 

இரண்டாவதாக, அவன்‌  சூசான்‌ 
அரமனையில்‌ வந்திருந்த பெரியோர்முதல்‌. 
சிறியோர்மட்டுமுள்ள சமஸ்த 
ஜனங்களுக்கும்‌ ராஜ அரமனையைச்சேர்ந்த 
சிங்காரத்தோட்டதிலுள்ள மண்டபத்தில்‌. 
ஏழுநாள்‌ விருந்துசெய்விக்கிறான்‌ (எஸ்‌ 1:5). 


இரண்டு 


ராஜாவுடை அரமனையில்‌ பல. 
தோட்டங்களும்‌, பல மண்டபங்களும்‌ உள்ளன. 
இவை ஒவ்வொன்றையும்‌ ராஜா 
ஒவ்வொரு விசேஷித்த காரியத்திற்காகப்‌ 
பயன்படுத்துவான்‌. 





எஸ்தர்‌ 


i al 
TT 


விருந்து நடைபெறும்‌ விருந்து 
i படம்‌ 
அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. அங்கே 
வெண்கலத்‌ தூண்களின்மேலுள்ள வெள்ளி 
வளையங்களில்‌ மெல்லிய நூலும்‌ 
சிவப்புநூலுமான கயிறுகளால்‌ வெள்ளையும்‌ 
பச்சையும்‌ இளநீலமுமாகிய தக்கல்‌ 
விதானித்திருக்கிறது: சிவப்பும்‌ நீலமும்‌ 
வெள்ளையும்‌ கறுப்புமான கற்கள்‌ பதித்திருந்த 
தளவரிசையின்மேல்‌ பொற்சரிகையும்‌ 
வெள்ளிச்சரிகையுமான மெத்தைகள்‌ 
வைக்கப்பட்டிருக்கிறது (எஸ்‌ 1:6). 


ராஜா... பண்ணுகிற 


பாத்திரங்களிலே பானம்‌ கொடுக்கப்படுகிறது; 
முதல்தரமான திராட்சரசம்‌ ராஜஸ்திதிக்கு 
ஏற்கப்‌ பரிபூரணமாய்ப்‌ பரிமாறப்படுகிறது 
(எஸ்‌ 1:7). 


ராஜா கொடுக்கும்‌ விருந்தில்‌ 
முதல்தரமான திராட்சரசம்‌ பரிமாறப்படுகிறது. 
அதுவும்‌ ராஜஸ்திதிக்கு ஏற்கப்‌ பரிபூரணமாய்ப்‌: 
பரிமாறப்படுகிறது. பொன்னால்‌ செய்யப்பட்ட 
பாத்திரங்களில்‌ திராட்சரசத்தைப்‌ 
பரிமாறுகிறார்கள்‌. முதல்தரமான திராட்சரசம்‌ 
என்பது ராஜகுலத்தாருக்கு மட்டுமே 
பரிமாறப்படும்‌. 

பாபிலோன்‌ ராஜாவாகிய 
நேபுகாத்நேச்சார்‌, எருசலேமிலுள்ள 
'தேவாலயத்திலிருந்து எடுத்துக்கொண்டு 
வந்த பொன்பாத்திரங்களில்‌, அகாஸ்வேரு 
ராஜா... திராட்சரசத்தைப்‌ பரிமாறினான்‌ 
என்று வேதபண்டிதர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. 
இதைப்‌ பார்த்து சிறையிருப்பிலிருந்த யூதர்கள்‌ 
மிகுந்த மனவேதனைப்படுகிறார்கள்‌. 


ராஜாவின்‌ 

பங்குபெறுகிறவர்கள்‌, 
பானம்பண்ணுகிறார்கள்‌. 

மனதின்படியே செய்யலாம்‌ என்று ராஜா தன்‌ 
அரமனையின்‌ பெரிய மனுஷருக்கெல்லாம்‌. 
கட்டளையிட்டிருக்கிறான்‌. ஆகையினால்‌ 
அவர்கள்‌ அனைவரும்‌ முறைப்படி பானம்‌ 
பண்ணுகிறார்கள்‌: ஒருவனும்‌ பலவந்தம்‌. 
பண்ணவில்லை (எஸ்‌ 1:8). 


- விரிவுரை 
ESTHER - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அக்காலத்தில்‌ 
பண்ணுவதற்கும்‌ 
வகுத்திருந்தார்கள்‌. 
போஜனம்‌ பண்ணுவதற்கு. 
போஜனம்‌  பண்ணும்போதும்‌ 
பருகுவார்கள்‌. கிரேக்கர்‌ 
திராட்சரசம்‌ பருகுவது 
கட்டாயமான பழக்கமாகும்‌. 
பந்தியிருக்கும்போது, தங்களுடைய 
பந்திக்குத்‌ தலைவரைச்‌ சீட்டுப்‌ போட்டு 
தேர்ந்தெடுப்பார்கள்‌. யூதர்‌ மத்தியில்கூட 
பந்தியின்‌ தலைவரை “விருந்துக்கு எஜமான்‌" 
என்று அழைத்தார்கள்‌. (யோவான்‌ 2:8). 
அகாஸ்வேரு ராஜாவினுடைய விருந்தில்‌ 
திராட்சரசம்‌ பருகுமாறு யாரும்‌ யாரையும்‌ 

பலவந்தம்‌ பண்ணவில்லை. 


திராட்சரசம்‌ 
சில 


திரா்சாசம்‌ , பீனம்பண்ணினா, 
அளவோடு  பானம்பண்ணவேண்டுமென்று, 
அகாஸ்வேரு ராஜா கட்டளையிட்டிருக்கிறான்‌. 
ராஜா பண்ணுகிற விருந்திலே, 
பானம்பண்ணுகிறவர்கள்‌ குடித்து வெறித்து, 
கும்மாளம்‌ போடக்கூடாது.  புறஜாதியார்‌ 
மத்தியில்கூட இப்படிப்பட்ட ஒழுக்க 
கட்டுப்பாடுகள்‌ விதிக்கப்பட்டிருக்கிறது. 


ராஜா பண்ணுகிற விருந்தில்‌ 
புருஷர்கள்‌ மாத்திரமே பங்குபெறுகிறார்கள்‌. 
அதிலே ஸ்திரீகளுக்கு அனுமதியில்லை. 
ராஜஸ்திரீயாக வஸ்தியும்‌ ராஜாவாகிய 
அகாஸ்வேருவின்‌ அரமனையிலே 
ஸ்திரீகளுக்கு ஒரு விருந்து செய்கிறாள்‌ 


தேசங்களில்‌, ஸ்திரீகள்‌ 
விருந்தில்‌ அமர்வதில்லை. 
ஸ்திரீகளுக்கும்‌ 
தனித்தனி இடங்களில்‌ 

விருந்து நடைபெறும்‌. 


அகாஸ்வேரு ராஜா தன்‌ ராஜ்யத்தின்‌ 
மகிமையான ஐசுவரியத்தையும்‌ தன்‌ 
மகத்துவத்தின்‌ சிறந்த பிரதாபத்தையும்‌. 
எல்லோருக்கும்‌ ன்பாக 
விளங்கச்‌. செய்துகொண்டிருக்கும்போது, 
ராஜஸ்திரீயாகிய வஸ்தி தன்னுடைய 
கண்ணியத்தையும்‌, கற்பையும்‌, கவுரவத்தையும்‌ 
எல்லா: ஸ்திரீகளுக்கும்‌. முன்பாக 
விளங்கப்பண்ணுகிறாள்‌. 





i FTE 
ETT 
ராஜஸ்திரீயாகிய வஸ்தி 
எஸ்‌ 110-22 


எஸ்‌ ஏழாம்‌ 'நானிலே 
ராஜா 'திராட்சரசத்தினால்‌. 
களிப்பாயிருக்கும்போது, மகா 
குபவதியாயிருத்த ராஜஸ்திரீயாகிய 
வஸ்தியின்‌ செனந்தரியத்தை. 
ஜனங்களுக்கும்‌ பிரபுக்களுக்கும்‌. 
காண்பிக்கும்படி, ராஜகிரீடம்‌ 
தரிக்கப்பட்டவனாக, அவனை 
ராஜாவுக்கு முன்பாக: 
அழைத்துவரவேண்டுமென்று, 


எஸ்‌ 1:11. ராஜாவாகிய அகாஸ்வேருவின்‌' 
சமுகத்தில்‌ சேவிக்கிற மெகுமான்‌, 
பிஸ்தா, அற்போனர, பிக்தா, அபக்தர, 
சேதார்‌, கர்காஸ்‌ என்னும்‌ ஏழு 
பிரதானிகளுக்கும்‌ கட்டளையிட்டான்‌. 


1:10. 


எஸ்‌ 1:12. ஆணாலும்‌ பிரதானிகள்‌ 
மூலமாய்‌ ராஜா  சொல்லியனுப்பின 
கட்டளைக்கு ராஜஸ்திரீயாகிய வஸ்தி 
வரமாட்டேன்‌ என்றான்‌; அப்பொழுது 
ராஜா கடுங்கோபமடைந்து, 
தனக்குள்ளே மூர்க்கவெறிகொண்டான்‌. 


எஸ்‌ 118. 
ராஜசமுகத்தைத்‌ 
ராஜ்யத்தின்‌ 
உட்காருகிறவர்களூமான 
சேதார்‌, அத்மாதா, தர்ஷீஸ்‌, மேரேண்‌, 
மர்சேனா, மெமுகான்‌. என்னும்‌ 
பெர்சியர்‌ மேதியருடையஏழு 
பிரபுக்களும்‌ அவன்‌ சமீபத்தில்‌ 
இருந்தார்கள்‌. 


எஸ்‌ 114. ராஜா 
நியாயப்பிரமாணத்தையும்‌ 
ராஜதீதியையும்‌ அறித்தவர்களிடத்தில்‌: 
பேசுவது தனக்கு வழக்கமான படியால்‌, 
காலாகால வர்த்தமானங்கனை அறிந்த 
பண்டிதர்களை நோக்கி: 


எஸ்‌ 1:15. ராஜாவாகிய அகாஸ்வேரு 
பிரதானிகள்‌ மூலமாய்ச்‌. 
சொல்லியனுப்பின கட்டனையின்பாடி. 
ராஜஸ்திரீயாகிய வஸ்திசெய்யாமற்‌ 
போன தினிமித்தம்‌, ச்‌ 
சட்டத்தின்படி. 

செய்யவேண்டியது 

கேட்டான்‌. 


அச்சமயத்தில்‌ 
தரிசிக்கிறவர்களும்‌, 


எஸ்தர்‌ - விரிவுரை 
ESTHER - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எஸ்‌ 1:16. அப்பொழுது மெமுகான்‌ 
ராஜாவுக்கும்‌ பிரபுக்களுக்கும்‌ முன்னே. 
பிரதியுத்தரமாக: ராஜஸ்திரீயாகிய 
வஸ்தி ராஜாவுக்குமாத்திரம்‌ அல்ல, 
ராஜாவாகிய  அகாஸ்வேருவினுடைய 
சகல நாடுகவிலுமுன்ன சகல 
பிரபுக்களுக்கும்‌ சகல ஜனங்களுக்குகூட 
அதியாயஞ்செய்தான்‌. 
எஸ்‌ 117. ராஜாவாகிய 
அகாஸ்வேரு ராஜஸ்திரீயாகிய 
வஸ்தியைத்‌ தமக்கு முன்பாக. 
அழைத்துவரச்‌ சொன்னபோது, அவன்‌: 
வரமாட்டோம்‌ என்கிற செய்தி எல்லா 
ஸ்திரீகளுக்கும்‌ பிரசித்தமானால்‌, 
அவர்களும்‌ தங்கள்‌ புருஷரைத்‌ தங்கள்‌ 

அற்பமாய்‌ 


இன்றையதினமே 

மேதியாவிலுமுன்ன 

ஸ்திரீகள்‌ 

செய்தியைக்‌. 

ராஜாவின்‌: 

யிரபுக்களுக்கெல்லாம்‌ அப்படியே 

சொல்லுவார்கள்‌; மிகுந்த அகட்டையும்‌ 
எரிச்சலூம்‌ விளையும்‌. 


எஸ்‌ 119. 
சும்மதியாயிருந்தால்‌, 
ராஜாவாகிய 


ராஜாவுக்குச்‌. 
வஸ்தி இனி 
அகாஸ்வேருவுக்கு 
முன்பாக. வரக்கூடாது. என்றும்‌, 
அவளுடைய ராஜமேன்மையை 
அவளைப்‌ பார்க்கிலும்‌ உத்தமியாகிய 
மற்றொரு ஸ்திரீக்கு. ராஜா 
கொடுப்பாராக என்றும்‌, அவரால்‌ ஒரு 
ராஜகட்டனை பிறந்து, அது 
மீறப்படாதபடிக்கு, பெர்சியாவுக்கும்‌ 
மேதியாவுக்கம்‌ உரிய தேசத்‌ 
சட்டத்திலும்‌ எழுதப்படவேண்டும்‌. 


எஸ்‌ 1:20. இப்படி ராஜா தீர்த்த காரியம்‌ 
தமது விஸ்தீரணமாண ராஜ்யமெங்கும்‌ 
'கேட்கப்படும்போது, பெரியோர்முதல்‌ 
சிறியோர்‌ மட்டுமுன்ன எல்லா 
ஸ்திரீகளும்‌ தங்கள்‌ புருஷரைக்‌. 
கனம்பண்ணுவார்கள்‌ என்றான்‌. 


எஸ்‌ 21. இந்த வார்த்தை 
ராஜாவுக்கும்‌ பிரபுக்களுக்கும்‌ நலமாய்த்‌ 
தோன்றின தினால்‌, ராஜா 
மெழுகானுடைய வார்த்தையின்படியோ 
செய்து, 





எஸ்தர்‌ 


i= THEN 
TT 


எஸ்‌ 1:22. எந்தப்‌ தன்‌ 
வீட்டுக்குத்தானே வித 
வேண்டும்‌ என்றும்‌, இதை: pep 
ஜனங்களுடைய பாஷையி 
பிரசித்தம்பண்ணவேண்டும்‌. த்க்‌ 
அந்தந்த நாட்டில்‌ வழங்குகிற 
அட்சரத்திலூம்‌, அத்தந்த ஜாதியார்‌ 
பேசுகிற பாஷையிலும்‌, ராஜாவின்‌ சகல 
நாடுகளுக்கும்‌ கட்டளை எழுதி 
அனுப்பினான்‌. 


பத தவத பவனம்‌. கணத்து 
ஆடம்பரமாகவும்‌, சந்தோஷமாகவும்‌ 
நடைபெற்றாலும்‌, அது துக்கத்தோடு 
முடிவுபெறுகிறது. ராஜாவின்‌ மதியீனமே. 
அவனுடைய  துக்கத்திற்கு காரணம்‌. 
ராஜாவுக்கும்‌ ராஜாத்திக்கும்‌ இடையே கருத்து 
வேறுபாடு உண்டாகிறது. இதனால்‌ 
சந்தோஷமாய்‌. ஆரம்பிக்கப்பட்ட 
விருந்து துக்கத்தோடு நின்றுபோகிறது. 
ள்‌ எல்லோரும்‌ 
வேதனையோடும்‌. 

குலைந்து செல்கிறார்கள்‌. 


அகாஸ்வேரு ராஜா. தன்னுடைய 
பிரபுக்களுக்கு நூற்றுஎண்பது நாள்‌ 
விருந்து செய்தான்‌. அந்த விருந்து முடிவு 
பெற்றது. அதன்‌ பின்பு எல்லா சமஸ்த 
ஜனங்களுக்கும்‌ ஏழுநாள்‌ விருந்து 
செய்கிறான்‌. ஏழாம்‌. நாளிலே 
அகாஸ்வேரு ராஜா திராட்சரசத்தினால்‌ 
களிப்பாயிருக்கிறான்‌. 


விருந்தின்‌ ஏழாம்‌ [னர ay ராஜா 
திராட்சரசத்தினால்‌ ளிப்பாயிருக்கிறான்‌. 
தன்னுடைய ராஜஸ்திரமின்‌ செளந்தரியத்தை 
ஜனங்களுக்கும்‌ பிரபுக்களுக்கும்‌. 
காண்பிக்கும்படி விரும்புகிறான்‌. அவளை 
விருந்து நடைபெறும்‌ இடத்திற்கு 
அழைத்துவருமாறு தன்னுடைய ஏழு 
பிரதானிகளுக்கும்‌ ராஜா கட்டளையிடுகிறான்‌ 
(எஸ்‌ 110-1). ஆனால்‌ ராஜஸ்திரீயாகிய 
வஸ்தியோ வரமறுத்துவிடுகிறாள்‌. 


ராஜாவாகிய அகாஸ்வேருவின்‌ 
சமுகத்தில்‌ சேவிக்கிற மெகுமான்‌, பிஸ்தா, 
அற்போனா, பிக்தா, அபக்தா, சேதார்‌, 
கர்காஸ்‌ என்னும்‌ எழு பிரதானிகளும்‌ 
நிற்கிறார்கள்‌ (எஸ்‌ 1:1). 


- விரிவுரை 
ESTHER - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அகாஸ்வேரு 
அருகாமையில்‌, 
ஆசனங்களில்‌ உட்காருகிறவர்களான. 
கர்ஷேனா, சேதார்‌, அத்மாதா, தர்ஷீஸ்‌, 
மேரேஸ்‌, மர்சேனா, மெமுகான்‌ என்னும்‌. 
பெர்சியர்‌ மேதியருடைய ஏழு பிரபுக்கள்‌ 
அமர்ந்திருக்கிறார்கள்‌ (எஸ்‌ 1:13) 


ஏழாம்‌ நாளிலே ராஜா 
திராட்சரசத்தினால்‌  களிப்பாயிருக்கிறான்‌. 
திராட்சரசம்‌ அதிகரித்ததினால்‌, அவனுடைய 
புத்தி தெளிவாயில்லை. ராஜா தன்னுடைய 
மதியீனத்தினால்‌ மகா ரூபலதியாமிருந்த. 
ராஜஸ்திரீயாகிய வஸ்தியின்‌ செளந்தரியத்தை 
ஜனங்களுக்கும்‌. பிரபுக்களுக்கும்‌ 
காண்பிக்கும்படி விரும்புகிறான்‌. 


ராஜா தன்னுடைய மதிமீனத்தினாலும்‌, 
ராஜஸ்திரீயாகிய 

ராஜகிரீடம்‌ தரிக்கப்பட்டவளாக, 
முன்பாக அழைத்துவர 
தன்னுடைய 
கட்டளையிடுகிறான்‌. 
திராட்சரசத்தினால்‌. 
அவனோடுகூட 


ஏழுபிரதானிகளுக்கும்‌. 
ராஜா 
களிப்பாயிருக்கும்போது, 
அமர்ந்திருக்கிற பிரபுக்களும்‌ 
திராட்சரசத்தினால்‌ களிப்பாயிருக்கிறார்கள்‌. 
ராஜா தன்னுடைய மனைவியை 
குடிகாரர்களுக்கு, மத்தியில்‌ 
அழைத்துக்கொண்டு வரச்சொல்லுகிறான்‌. 
ராஜஸ்திரீயாகிய வஸ்‌; 
குனிதல்‌. அவருக்‌ 
ஜனங்களுக்கும்‌, 


காண்பிக்கும்படி ராஜா 
ஜனங்கள்‌ எல்லோரும்‌ 

திராட்சரசம்‌ பருகியிருக்கிறார்கள்‌. ராஜஸ்திரீ 
ராஜகிரீடம்‌ தரிப்பிக்கப்பட்டவளாக, தனக்கு 
ராஜா 


அகாஸ்வேரு ராஜா பெர்சியா தேசம்‌ 
ம்‌ செய்தாலும்‌, 


கனவீனம்பண்ணக்கூடாது. 
தன்னோடிருக்கிற எல்லார்‌ முன்பாகவும்‌, 
மற்ற யாவர்‌ முன்பாகவும்‌, தன்னுடைய 
த்‌ முக்காடிட்டுக்கொள்ளவேண்டும்‌ 


ஸ்திரீயானவள்‌ 


முகத்தை 
ஆதி 20:16). 





i FTE எஸ்தர்‌ 
TT 


பெர்சியா தேசத்து பாரம்பரிய பழக்க 
வழக்கத்தின்படி, ஸ்திரீகள்‌ புருஷர்களுக்கு 

ன்பாக வரமாட்டார்கள்‌. ஸ்திரீகள்‌ 

'துவாக கன்னிமாடத்திலிருப்பார்கள்‌. 
ராஜாவும்‌ அவருடைய பிரபுக்களும்‌. 
அரண்மனையிலிருப்பார்கள்‌. ஆனால்‌ 
அகாஸ்வேரு ராஜாவோ, திராட்சரசத்தினால்‌ 
களிப்பாயிருந்து, ல்‌ யா்‌ 


சவுந்தரியத்தை, 

பிரபக்களுக்கும்‌ காண்டிக்கலேண்டுமேன்று, 
விரும்புகிறான்‌. ராஜா ராஜஸ்திரீயை 
அரண்மனையிலே ஒரு காட்சிப்பொருளாக 
காண்பிக்க ஆசைப்படுகிறான்‌. 


ராஜா தன்னுடைய கட்டளையை, 
பிரதானிகள்‌ மூலமாக, 
சொல்கியதுபபகிறாள்‌ 
பிரதானிகள்‌ மூலமாய்‌ 
சொல்லியனுப்பின சுட்டளைக்கு 
வரமாட்டேன்‌ என்று 
அப்பொழுது ராஜா 
குடுங்கோபமடைந்து. தனக்குள்ளே 
மூர்க்கவெறிகொள்கிறான்‌ (எஸ்‌ 1:12/ 


ராஜா ராஜஸ்திரீ வர 
மறுத்துவிடுகிறாள்‌. இதனால்‌ ராஜாவுக்குக்‌ 
கடுங்கோபம்‌ உண்டாயிற்று. ஜனங்களும்‌ 
பிரதானிகளும்‌ குடித்து வெறித்திருக்கும்‌ 
இடத்தில்‌ ராஜஸ்திர்யை. வரவழைப்பது 
முறையல்ல. ராஜஸ்திரீமின்‌ அந்தஸ்துக்கும்‌ 
அது தகுதியானதல்ல. மேலும்‌ ராஜா 
ராஜஸ்திரீயிடம்‌ நேரில்‌ போய்‌ அழைக்காமல்‌, 
தன்‌ பிரதானிகள்‌ மூலமாகச்‌ செய்தி 
அனுப்புகிறான்‌. 

பெர்சிய தேசத்து வழக்கத்தின்‌ பிரகாரம்‌ 
ராஜஸ்திரீ தன்னுடைய முகத்தைப்‌ 
பொதுஜனங்களுக்குக்‌ காண்பிக்க மாட்டாள்‌. 
ராஜஸ்திரீ தன்னுடைய அந்தஸ்தையும்‌, 
தன்னுடைய பழக்க வழக்கங்களையும்‌ 
யோசித்துப்‌ பார்க்கிறாள்‌. ஆனால்‌ ராஜாவோ 
தன்னுடைய அதிகாரத்தை மட்டும்‌ யோசித்துப்‌ 
பார்த்து ராஜஸ்தீரியின்மீது கடுங்கோபம்‌ 
அடைகிறான்‌. 


ராஜாவின்‌ கோபத்திற்குக்‌ 
காரணமுள்ளது. ஏனெனில்‌ பெர்சிய 
தேசத்தில்‌ ராஜஸ்திரீக்குச்‌ சிறப்பாக எந்த 
அதிகாரமும்‌ இல்லை. எல்லா அதிகாரமும்‌ 
ராஜாவிற்கே உரியது. ராஜஸ்திரீ ராஜாவின்‌ 


அழைத்தும்‌, 


- விரிவுரை 
ESTHER - COMMENTARY 


அடிமைகளில்‌ ஒருத்தியைப்‌ போலவே 
நடத்தப்படுகிறாள்‌. ராஜஸ்திரீ ராஜாவைப்‌ 
பார்க்க வேண்டுமானாலும்‌ அவர்‌ அழைத்தால்‌ 
மட்டுமே அவருக்கு முன்பாகப்‌ போகமுடியும்‌. 


ஏழுபிரதானிகள்‌ 
அழைப்பது, ராஜஸ்திரீக்கு 
காரியம்தான்‌. ஆனால்‌. 
ராஜஸ்திரீயின்‌ 
ஜனங்களுக்கு 
அழைக்கிறான்‌. 
அவமானமான காரியம்‌. 
ராஜஸ்திரீ ராஜாவின்‌ அழைப்பை 
ஏற்றுக்கொள்ள மறுத்துவிடுகிறாள்‌. 
'வரமாட்டேன்‌” என்று சொல்லிவிடுகிறாள்‌. 


ராஜஸ்திரீ ராஜாவின்‌ கட்டளைக்கு 
கீழ்ப்படிந்திருந்தால்‌, அவள்‌ "வரமாட்டேன்‌" 
என்று சொல்லியிருந்திருக்கமாட்டாள்‌. 
தன்னுடைய கண்ணியத்தையும்‌, 
குவவத்தையும்விட, ராஜாவின்‌ கட்டளைக்கு 
கீழ்ப்படிந்திருந்தால்‌, ராஜாவுக்கு கோபம்‌. 
வந்திருக்காது. அவனும்‌ ராஜஸ்திரீயின்மீது, 
சந்தோஷப்பட்டிருப்பான்‌. 
ஆனால்‌ ராஜஸ்திரீயோ ராஜாவின்‌ 
கட்டளைக்கு முக்கியத்துவம்‌ கொடுக்காமல்‌, 
கவரவத்திற்கும்‌, 
முக்கியத்துவம்‌ 
அவள்‌ அவசரப்பட்டு 
என்று சொல்லிலிடுகிறாள்‌. 
பெர்சியா தேசத்தில்‌ ராஜாவின்‌ கட்டளைக்கு 
கீழ்ப்பியாமலிருப்பது மிகப்பெரிய குற்றம்‌. 
இது ராஜாவுக்கு பெருத்த 
அகாஸ்வேரு ராஜா 
வார்த்தையைக்‌ 
கடுங்கோபமடைகிறான்‌. 
மூர்க்கவெறிகொள்கிறான்‌. 


அகாஸ்வேரு ராஜா நூற்றுஇருபத்தேழு 
நாடுகளையும்‌ அரசாளுகிறான்‌. ஆனால்‌ 
அவனால்‌ தன்னுடைய சொந்த ஆவியை 
ஆளுகை செய்ய முடியவில்லை. 
அவனுடைய ஆவி அவனுக்குள்‌ 
மூர்க்கவெறி கொண்டிருக்கிறது. 
கடுங்கோபமடைந்தாலும்‌, அவன்‌ 
ராஜஸ்திரீக்கு விரோதமாக. 
கோபவார்த்தைகளைப்‌ பேசவில்லை, 
அவளுக்கு தண்டனை கொடுக்கவுமில்லை. 


ராஜஸ்திரீயை 
கவுரவமான 
ராஜாவோ 
சவுந்தரியத்தை 
காண்பிக்கும்படி 
ராஜஸ்திரீக்கு, 
ஆகையினால்‌ 


இது 


தனக்குள்ளே 





i= FTE எஸ்தர்‌ 
TT 
நியாயப்பிரமாணத்தையும்‌ 


ராஜநீதியையம்‌ அறிந்தவர்களிடத்தில்‌ பேசுவது. 
தனக்கு வழக்கமானபடியால்‌, காலாகால 
வர்த்தமானங்களை அறிந்த பண்டிதர்களை 
நோக்கி, அவர்களிடத்தில்‌ ராஜஸ்திரீயின்‌: 
மூலமாக தனக்கு ஏற்பட்ட பிரச்சனையைச்‌ 
சொல்லுகிறான்‌ (எஸ்‌ 1:14). 


வஸ்தி 


ராஜாவின்‌ 


ஆணைக்குக்‌ 
ப தன்னுடைய 
சட்டத்தின்‌ பிரகாரம்‌ 
மேற்கொண்டு என்ன நடஷக்கை எடுக்க 
வேண்டுமென்பதைக்‌ குறித்து ராஜா 
காலாகால வர்த்தமானங்களை அறிந்த 
பண்டிதர்களிடம்‌ விசாரிக்கிறான்‌ 
(எஸ்‌ 1:13-15), 


ராஜாவாகிய அகாஸ்வேரு பிரதானிகள்‌ 


மூலமா 
ராஜஸ்திரீயாகிய 

போனதினிமித்தம்‌, தேசச்‌ 

அவளுக்குச்‌ செய்யவேண்டியது என்ன என்று 
அகாஸ்வேரு ராஜா அவர்களிடத்தில்‌ 
கேட்கிறான்‌ (எஸ்‌ 135). 


ராஜாவுக்கு ஆலோசனை 
சொல்லுகிறவர்கள்‌ நியாயப்பிரமாணத்தையும்‌ 
ராஜநீதியையும்‌ அறிந்தவர்கள்‌. அவர்கள்‌ 
காலாகால வர்த்தமானங்களையும்‌ 
அறிந்தவர்கள்‌. ராஜா அவர்களை 
நம்புகிறான்‌. இவர்கள்‌ எல்லோரும்‌. 
ராஜ்யத்தின்‌ முதல்‌ ஆசனங்களில்‌ 
உட்காருகிறவர்கள்‌. ராஜா அவர்களுடைய 
ஆலோசனைகளுக்கு மதிப்பு கொடுக்கிறான்‌. 


ராஜஸ்திரீயாகிய வஸ்‌; 
ல்‌ ்பியகில்கை 
இதனால்‌ தேசச்சட்டத்தின்‌ படியும்‌, 
நியாயப்பிரமாணத்தின்படியும்‌, 
ராஜநீதியின்படியும்‌, காலாகால 
வரத்தமானங்களின்டியும்‌ அவளுக்கு என்ன 
செய்யவேண்டும்‌. என்பதை ராஜா 
தன்னுடைய அரண்மனை பண்டிதர்களோடு 
ஆலோசனைபண்ணுகிறான்‌. 


அப்பொழுது ஈன்‌ ராஜாவுக்கும்‌ 
பிரபுக்களுக்கும்‌ முன்னே பிரதியுத்தரமாக: 
'ராஜஸ்திரீயாகிய வஸ்தி ராஜாவுக்குமாத்திரம்‌ 
அல்ல, ராஜாவாகிய அகாஸ்வேருவினுடைய 
சகல. நாடுகளிலுமுள்ள. சகல 
பிரபுக்களுக்கும்‌ ஜனங்களுக்குகூட 
அநியாயஞ்செய்தாள்‌' (எஸ்‌ 1:6) என்று 
சொல்லுகிறான்‌. 


- விரிவுரை 
ESTHER - COMMENTARY 


ராஜஸ்திரீயாகிய 
ராஜாவுக்குமாத்திரம்‌ அல்ல, 
பிரபுக்களுக்கும்‌ சகல 
அநியாயஞ்செய்தாள்‌. 
கூறுகிறார்கள்‌. ராஜஸ்திரீ ராஜா அழைத்தும்‌ 
வாத செய்தி மற்ற 
ஸ்திரீகளுக்கும்‌ பிரசித்தமானால்‌, அவர்களும்‌ 
தங்கள்‌ புருஷரைத்‌ தங்கள்‌ பார்வையில்‌: 
அற்பமாய்‌ எண்ணுவார்கள்‌ என்று 
பண்டிதர்கள்‌ கூறுகிறார்கள்‌ (எஸ்‌ 116-18). 


மெுகான்‌ ன்னுடைய 
ஆலோசனையை இன்னும்‌ அதிகமாய்‌ 
சொல்லுகிறான்‌. “ராஜாவாகிய அகாஸ்வேரு 
ராஜஸ்திரீயாகிய வஸ்தியைத்‌ தமக்கு 
முன்பாக அழைத்துவரச்‌ சொன்னபோது, 
அவள்‌ வரமாட்டோம்‌ என்கிற செய்தி எல்லா 
ஸ்திரீகளுக்கும்‌ பிரசித்தமானால்‌, அவர்களும்‌ 
தங்கள்‌ புருஷரைத்‌ தங்கள்‌ பார்வையில்‌ 
அற்பமாய்‌ எண்ணுவார்கள்‌" (எஸ்‌ 1/7) 
என்றும்‌ மெமுகான்‌ ராஜாவுக்கும்‌ 
பிரபுக்களுக்கும்‌ முன்பாக பிரதியுத்தரம்‌ 
சொல்லுகிறான்‌. 

ராஜஸ்திரீ ராஜாவின்‌ கட்டளைக்கு 
கீழ்ப்படியாமல்‌ போனதினால்‌, பெர்சியா 
தேசத்திலுள்ள குடும்பங்களில்‌ என்னென்ன 
பிரச்சனைகள்‌ வரும்‌ என்பதையும்‌ மெழுகான்‌ 
தெளிவுபடுத்துகிறான்‌. 


“இன்றையதினமே  பெர்சியாவிலும்‌ 
மேதியாவிலுமுள்ள பிரபுக்களின்‌ ஸ்திரீகள்‌ 
ராஜஸ்திரீயின்‌ செய்தியைக்‌ கேட்கும்போது, 
ராஜாவின்‌ பிரபுக்களுக்கெல்லாம்‌ அப்படியே 
சொல்லுவார்கள்‌; மிகுந்த அசட்டையும்‌ 
எரிச்சலும்‌ விளையும்‌" (எஸ்‌ 148) என்றும்‌ 
மெமுகான்‌ சொல்லுகிறான்‌. 


மெழுகான்‌ ராஜஸ்திரீயின்‌ 
கீழ்ப்டியாமையினிமித்தமாக. ஏற்பட்ட 
பிரச்சனைகளையெல்லாம்‌ விளக்கி 
சொல்லிவிட்டு, இந்தப்‌ பிரச்சனையைத்‌ 
தீர்த்து வைப்பதற்கு, அகாஸ்வேரு ராஜா 
என்ன 
அவன்‌ தன்னுடைய 
சொல்லுகிறான்‌. 





f= FTN எஸ்தர்‌ 
TT 


பிரபுக்களையும்‌ 
சம்மதியாயிருந்தால்‌, 
ராஜாவாகிய அகாஸ்வேருவுக்கு முன்பாக 
வரக்கூடாது என்றும்‌, அவளுடைய 
ராஜமேன்மையை அவளைப்‌ பார்க்கிலும்‌ 
உத்தமியாகிய மற்றொரு ஸ்திரீக்கு ராஜா 
கொடுப்பாராக என்றும்‌, அவரால்‌ ஒரு 
ராஜகட்டளை பிறந்து, அது 
மீறப்படாதபடிக்கு, பெர்சியாவுக்கும்‌ 
மேதியாவுக்கும்‌ உரிய தேசத்‌ சட்டத்திலும்‌ 
எழுதப்படவேண்டும்‌' (எஸ்‌ 1:19) என்று 
தன்னுடைய பிரதியுத்தரத்தை சொல்லுகிறான்‌. 
வஸ்தி ராஜாவுக்குக்‌ கீழ்ப்படியாமற்‌ 
போனதினால்‌ அவளை 
ஸ்தானத்திலிருந்து 
அவளுக்குப்‌ பதிலாக வேறொரு ஸ்திரீயை 
ராஜா தன்னுடைய  ராஜஸ்தீரியாகத்‌ 
தேர்ந்தெடுக்க வேண்டுமென்று பண்டிதர்கள்‌ 
தங்களுடைய ஆலோசனையை 
சொல்லுகிறார்கள்‌. 


ராஜா தன்னுடைய பிரதியுத்தரத்தை 
ஏற்றுக்கொண்டு அதை செயல்படுத்தினால்‌, 
பெர்சியா தேசத்திலுள்ள குடும்பங்களில்‌ 
என்னென்ன நன்மைகள்‌ உண்டாகும்‌. 
என்பதையும்‌ மெழுகான்‌ விளக்கமாகச்‌ 
சொல்லுகிறான்‌. “இப்டி ராஜா தீர்த்த 
காரியம்‌ தமது விஸ்தீரணமாண 
ராஜ்யமெங்கும்‌ கேட்கப்படும்போது, 
பெரியோர்முதல்‌ சிறியோர்‌ மட்டுமுள்ள எல்லா 
ஸ்திரீகளும்‌ தங்கள்‌ புருஷரைக்‌ 
கனம்பண்ணுவார்கள்‌" (எஸ்‌ 1:20) என்று 
மெமுகான்‌ தன்னுடைய வார்த்தையை 
நிறைவேற்றுவதினால்‌ ஏற்படப்போகும்‌ 
நன்மைகளையும்‌ விவரிக்கிறான்‌. 


ராஜஸ்திரீ ராஜாவின்‌ கட்டளைக்கு 
கீழ்ப்படியாமல்‌ போகும்போது, பெர்சியா 
தேசத்திலுள்ள எல்லா ஸ்திரீகளும்‌ தங்கள்‌ 
புருஷருக்கு கீழ்ப்படியமாட்டார்கள்‌ என்பது 
மெழுகானின்‌ விவாதம்‌. இதனால்‌ ராஜா 
கீழ்ப்படியாத ராஜஸ்திரீயை தள்ளி 
வைத்துவிட்டு, அவளுக்கு பதிலாக வேறொரு 
ராஜஸ்திரீயை ஏற்றுக்கொள்ளவேண்டும்‌. 
என்றும்‌ மெமுகான்‌ சொல்லுகிறான்‌. இதன்‌ 
மூலமாக ராஜஸ்திரீயாகிய வஸ்திக்கு 
தண்டனை கொடுக்கப்படும்‌. 

மெழுகான்‌ சொன்ன . 
ராஜாவுக்கும்‌. 
தோன்றுகிறது. 
மெழுகானுடைய 
செய்கிறான்‌ (எஸ்‌ 1:21, 


என்‌. ராஜாவையும்‌ 
ராஜாவுக்குச்‌ 
இனி 


நோக்கி, 


- விரிவுரை 
ESTHER - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


'எந்தப்‌ புருஷனும்‌ தன்‌ 
வீட்டுக்குத்தானே அதிகாரியாமிருக்க 
வேண்டும்‌" (எஸ்‌ 1:22) என்பது அகாஸ்வேரு 
ராஜாவின்‌ கட்டளையாயிருக்கிறது. ராஜா 
தன்னுடைய கட்டளையை அந்தந்த 
ஜனங்களுடைய பாஷையிலே. 
பிரசித்தம்பண்ணவேண்டும்‌. என்றும்‌ 
கட்டளையிடுகிறான்‌. அதற்காக ராஜாவின்‌ 
கட்டளை அந்தந்த நாட்டில்‌ வழங்குகிற 
அட்சரத்திலும்‌, அந்தந்த ஜாதியார்‌ பேசுகிற 
பாஷையிலும்‌, எழுதப்படுகிறது. ராஜாவின்‌ 
கட்டளை பெர்சியா தேசத்திலுள்ள 
சகலநாடுகளுக்கும்‌ எழுதி அனுப்பப்படுகிறது. 

எஸ்தர்‌ புஸ்தகத்தில்‌ தேவனுடைய 
பெயரைப்‌ பற்றி ஒரு வசனத்தில்கூட 
கூறப்படலில்லை என்று ஒரு கருத்து உள்ளது. 
இந்த புஸ்தகத்தில்‌ 167 வசனங்கள்‌ உள்ளன. 
ராஜாவைப்‌ பற்றி 195 
அவனுடைய ராஜ்யத்தைப்‌ 
தடவைகளும்‌, அகாஸ்வேருவின்‌ பெயர்‌ 
தடவைகளும்‌ இந்தப்‌ புஸ்தகத்தில்‌ 
கூறப்பட்டிருக்கிறது. ஆனால்‌ தேவனுடைய 
பெயர்‌ ஒரு தடவைகூட இந்தப்‌ புஸ்தகத்தில்‌ 
கூறப்படவில்லை. 

எஸ்தர்‌ புஸ்தகத்தில்‌ கர்த்தருடைய 
பெயர்‌ வெளிப்படையாகக்‌ 
கூறப்படாவிட்டாலும்‌, எபிரெய பாஷையில்‌ 
எழுதப்பட்டிருக்கும்‌ எஸ்தர்‌ புஸ்தகத்தில்‌ 
5 இடங்களில்‌ கர்த்தரைக்‌ குறிக்கும்‌ 
வார்த்தை மறைந்துள்ளது. நான்கு 
இடங்களில்‌ “JHVH" என்னும்‌ 
வார்த்தையும்‌, ஒரு இடத்தில்‌ "EHYEH" 
என்னும்‌ வார்த்தையும்‌, மறைவாக உள்ளன. 

“ரப என்னும்‌ வார்த்தை 
யெகோவாவைக்‌ “ஏஷமVவ" குறிக்கும்‌. 
“தHYEH" என்னும்‌ வார்த்தை “நான்‌ 
நானாக இருக்கிறேன்‌" “1 க க்‌ 1 க 
என்னும்‌ பொருளைத்‌ தரும்‌. 

இந்த எழுத்துக்கள்‌ 
மொழியில்‌ எழுதப்பட்ட சுவடிகளில்‌ 
பாட்டாக”  (acrostics) 
பட்டிருக்கிறது. கரந்துறை 
வரிகளின்‌ முதல்‌ எழுத்தை அல்லது கடை 
எழுத்தை கூட்டுதலால்‌ சொல்லுண்டாகும்‌ 
பாட்டு வகை அல்லது புதிர்வகை என்று 
பொருள்‌. பழைய ஏற்பாட்டின்‌ மூன்று சுஷகள்‌ 
மற்ற சுவடிகளைவிட பெரியதாக உள்ளன 


இதற்குக்‌ கரந்துறைப்‌ பாடல்களே. 
காரணமாகும்‌. 





எஸ்தர்‌ 


f= a 
TT 


ஆமான்‌. என்பவன்‌ யூதருக்கு 
விரோதமாக சதிஆலோசனைபண்ணுகிறான்‌. 
அவனுடைய சதித்திட்டத்திலிருந்து 
யூதர்களை விடுதலைபண்‌ ணுவதற்கு கர்த்தர்‌ 
இரண்டு காரியங்களை செய்கிறார்‌ 


யூதஸ்திரீயாகிய எஸ்தர்‌ என்பவள்‌: 
வஸ்நிக்கு பதிலாக ராஜஸ்திரீயாக 
ள்‌. ராஜஸ்திரீயாகவேண்டும்‌ 
கன்னிகைகள்‌ முயற்சி 
கர்த்தருடைய தெய்வீக 
திட்டத்தின்‌ பிரகாரம்‌ எஸ்தரே பெர்சியா 
தேசத்திற்கு ராஜஸ்திரீயாகிறாள்‌ (எஸ்‌ 21-4). 


எஸ்தர்‌ ஒரு அநாதை பெண்‌. 
அவள்‌ ஒரு அடிமைப்பெண்‌ (எஸ்‌ 2:5-7). 
எஸ்தர்‌ பெர்சியா தேசத்து கன்னிமாடத்தில்‌. 
வந்து சேருகிறாள்‌ (எஸ்‌ 2:8-1). எஸ்தர்‌ 
ராஜாவின்‌ சமுகத்தில்‌ அழைத்து 
செல்லப்படுகிறாள்‌ (எஸ்‌ 21247), 
அகாஸ்வேரு தன்னுடைய 
ராஜகிரீடத்தை எஸ்தருடைய சிரசின்மேல்‌ 
வைத்து, அவளை வஸ்தியின்‌ 
ஸ்தானத்தில்‌ பட்டத்து ஸ்திரீயாக்குகிறான்‌ 
(எஸ்‌ 218-20) 


ராஜா 


அரண்மனையின்‌ 
இரண்டுபேர்‌ 
அகாஸ்வேருவின்மேல்‌ 
வகைதேடுகிறார்கள்‌. 
மொர்தெகாய்க்கு தெரியவருகிறது. 
அவர்களுடைய 'சதிவேலையை 
மொர்தெகாய்‌ எஸ்தர்‌ மூலமாக ராஜாவுக்கு 
சொல்லியனுப்புகிறார்‌ (எஸ்‌ 2:21-23). 


பிரதானிகளில்‌ 
ராஜாவாகிய 
கைபோட 

இந்தக்‌ காரியம்‌ 


கன்னிப்பெண்கள்‌ 
எஸ்‌ 2:1-4 


எஸ்‌ 2. இவைகளுக்குப்பின்பு, 
ராஜாவாகிய அகாஸ்வேருவின்‌ உக்கிரம்‌ 
தணிந்தபோது, அவன்‌ வஸ்தியையும்‌ 
அவன்‌ செய்ததையும்‌ அவனைக்‌ 
குறித்துத்‌ தீர்மானிக்கப்பட்டதையும்‌ 
நினைத்தான்‌. 


- விரிவுரை 
ESTHER - COMMENTARY 


எஸ்‌ 22. அப்பொழுது ராஜாவைச்‌ 
சேவிக்கிற அவனுடைய ஊழியக்காரர்‌ 
அவனை நோக்கி: குபவதிகனாயிருக்கிற 
கன்னிப்பெண்களை ராஜாவுக்காகத்‌ 
தேடவேண்டும்‌. 


எஸ்‌ 2:8. அதற்காக ராஜா தம்முடைய 
ராஜ்யத்தின்‌ நாடுகளிலெல்லாம்‌. 
விசாரிப்புக்காரரை வைக்கவேண்டும்‌; 
இவர்கள்‌ குபவதிகனாமிருக்கிற ௪௧ல. 
கன்னிப்பெண்களையும்‌ கூட்டி, சூசான்‌. 
அரமனையிலிருக்கிற கன்னிமாடத்துக்கு 
அழைத்துவந்து, ஸ்திரீகனைக்‌ 
காவல்பண்ணுகிற ராஜாவின்‌ 
பிரதானியாகிய யேகாயின்‌ வசத்திலே. 
ஒப்புவிக்கவேண்டும்‌; அவர்களுடைய 
சுத்திகரிப்புக்கு வேண்டியவைகள்‌ 
அவர்களுக்குக்‌ கொடுக்கப்படவேண்டும்‌. 
எஸ்‌ 24. அப்பொழுது, 
கண்களுக்குப்‌ பிரியமான கன்னி. 
வஸ்திக்குப்‌ பதிலாகப்‌ பட்டத்து 
ஸ்திரீயாகவேண்டும்‌ என்றார்கள்‌; இந்த. 
வார்த்தை. ராஜாவுக்கு. நல்மாய்த்‌ 
தோன்‌ நினபடியால்‌ அப்படியே 


ராஜாவின்‌: 


ராஜாவின்‌ கட்டளைக்கு 


தள்ளப்பட்டாள்‌. 
இருதயத்தில்‌ தாழ்மையுள்ள வளாயிருக்கிறாள்‌. 
இதனால்‌ வஸ்தியின்‌ ஸ்தானத்தில்‌ எஸ்தர்‌ 
பட்டத்து ஸ்திரீயாகிறாள்‌. 

வஸ்திக்‌। திலாக 
ரிடராம்ல்‌ அகாஸ்வேரு ராஜாவுக்கு 
மனைவியாக வேண்டுமென்று ராஜாவின்‌ 
ஊழியக்காரர்கள்‌, அவருக்கு ஆலோசனை 
சொல்லுகிறார்கள்‌. 


வஸ்தி ராஜாவின்‌ கட்டளைக்கு 
கீழ்ப்பியாமல்போன போது, ராஜாவுக்கு 
உக்கிரகோபமுண்டாயிற்று. 

பின்பு ராஜாவாகிய 

உக்கிரம்‌ தணிகிறது. 


வேறொரு 





எஸ்தர்‌ 


i FTN 
TT 


வஸ்தி ராஜாவின்‌ கட்டளைக்குக்‌ 
கீழ்ப்படிய மறுத்து விடுகிறாள்‌. அதனால்‌ 
“எந்தப்‌ புருஷனும்‌ தன்‌ வீட்டுக்குத்‌ தானே 
அதிகாரியாய்‌ இருக்க வேண்டும்‌” என்று 
ராஜா கட்டளையிட்டு. தன்னுடைய 
ஆளுகைக்குட்பட்ட எல்லா தேசங்களுக்கும்‌ 
அனுப்புகிறான்‌. (எஸ்‌ 1:21-22) இதன்‌ பின்பு. 
ராஜாவின்‌ கோபம்‌ தணிகிறது. வஸ்திக்கு 
எதிராக நிறைவேற்றப்பட்ட ஆணையை ராஜா 
நினைத்துப்‌ பார்க்கிறான்‌. 


ராஜாவின்‌ உக்கிரம்‌ தணிந்தபோது, 
அவன்‌ வஸ்தியோடு 
ஒப்புரவாகியிருந்திருக்கலாம்‌. ஆனால்‌ 
பெர்சியா தேசத்து சட்டத்தின்படி, ராஜா 
போட்ட ஆணையை யாரும்‌ திரும்ப பெற 
ஆகையினால்‌ அகாஸ்வேரு 

வஸ்தியும்‌ மறுபடியும்‌. 

இல்லாமல்‌ 


வாய்ப்பு 
ராஜாவின்‌ உக்கிரம்‌ தணிந்த பின்பு 
அவன்‌ வஸ்தியையும்‌, அவள்‌ செய்ததையும்‌ 
ராஜா நினைத்துக்கொண்டிருக்கிறான்‌. அதே 
வேளையில்‌ வஸ்தியைக்‌ குறித்து 
தீர்மானிக்கப்பட்டதையும்‌ ராஜா நினைத்துப்‌ 
பார்க்கிறான்‌. வஸ்திக்கு கொடுக்கப்பட்ட 
தண்டனையை திரும்ப பெறமுடியாது. 
அகாஸ்வேரு ராஜா வஸ்திமின்மீது. 
பிரியமாமிருந்தாலும்‌, அவன்‌ இனிமேல்‌: 
அவளை மறந்தே ஆகவேண்டும்‌. 


இதற்காக ராஜாவை சேவிக்கிற 
அவனுடைய ஊழியக்காரர்‌ அவனுக்கு ஒரு 
ஆலோசனை சொல்லுகிறார்கள்‌. 
“ரூபவதிகளாயிருக்கிற கன்னிப்பெண்களை 
ராஜாவுக்கு தேடவேண்டும்‌ (எஸ்‌ 2:2) 
என்பது அவர்களுடைய ஆலோசனை. 
ராஜாவுக்கு வேறொரு கன்னிப்பெண்ணை 
ம்‌ செய்து வைத்தால்‌, அவன்‌ 
மறந்துவிடுவான்‌ என்பது 
ஊழியக்காரரின்‌ 


- விரிவுரை 
ESTHER - COMMENTARY 


அவர்களுடைய திட்டம்‌ “ராஜா 
தம்முடைய ராஜ்யத்தின்‌ நாடுகளிலெல்லாம்‌ 
விசாரிப்புக்கரரை வைக்கவேண்டும்‌: 
இவர்கள்‌  ரூபவதிகளாயிருக்கிற சகல 
கன்னிப்பெண்களையும்‌ கூட்டி, சூசான்‌ 
அரமணையிலிருக்கிற கன்னிமாடத்துக்கு 
அழைத்துவந்து, ஸ்திரீகளைக்‌ 
காவல்பண்ணுகிற ராஜாவின்‌ பிரதானியாகிய 
யேகாயின்‌ வசத்திலே ஒப்புவிக்கவேண்டும்‌; 
அவர்களுடைய சுத்திகரிப்புக்கு 
வேண்டியவைகள்‌ அவர்களுக்குக்‌ 
கொடுக்கப்படவேண்டும்‌. அப்பொழுது 
ராஜாவின்‌ கண்களுக்குப்‌ பிரியமான 
கன்னி வஸ்திக்குப்‌ பதிலாகப்‌ பட்டத்து, 
ஸ்திரீயாகவேண்டும்‌" (எஸ்‌. 2:34) 
என்பதாகும்‌. 


தன்னை சேலிக்கிற ஊழியக்காரர்‌ 
சொல்லுகிற வார்த்தை ராஜாவுக்கு நலமாய்த்‌ 
தோன்றுகிறது. ஆகையினால்‌ அகாஸ்வேரு 
ராஜா அப்படியே செய்கிறான்‌. ராஜாவின்‌ 
கண்களுக்கு பிரியமான கன்னி, வஸ்திக்குப்‌ 
பதிலாக பட்டத்து ஸ்திரீயாகயிருப்பாள்‌. 
கன்னிமாடத்திலுள்ள ற 
ஸ்திரீகள்‌ 
மறுமனையாட்டிகளாயிருப்பார்கள்‌. 

அகாஸ்வேரு ராஜா விக்கிரகங்களை 
ஆராதிக்கிறவன்‌. ஒருவனுக்கு ஒரு மனைவி 
என்னும்‌ வழக்கம்‌ அவனுடைய மார்க்கத்தில்‌ 
இல்லை. ஆகையினால்‌ ராஜா அசுத்தமான 
வழியிலே தனக்கு பட்டத்து ஸ்திரீயைத்‌ 
தேர்ந்தெடுக்கிறான்‌ 


எஸ்தர்‌ 
எஸ்‌ 2:5-20. 


2௧. அப்பொ சூசான்‌ 
பென்யமீனியனாகிய 


மொர்தெகாய்‌ என்னும்‌ பேருன்ன ஒரு 
மூதன்‌ இருந்தான்‌. 


அவன்‌ பாபிலோன்‌ 
நேபுகாத்நேச்சார்‌ 
ராஜாவாகிய 





எஸ்தர்‌ 


i= FTE 
TT 


எஸ்‌ 27. அவன்‌ தன்‌ சிறிய தகப்பன்‌ 
குமாரத்தியாகிய எஸ்தர்‌ என்னும்‌: 
அத்கானை வளர்த்தான்‌; அவளுக்குத்‌ 
தாய்‌ தகப்பனில்லை; அத்தப்‌ பெண்‌ 
குபவதியும்‌ 
செனந்தரியமுடையவளுமாயிருத்தான்‌; 
அவன்‌ தகப்பனும்‌ அவன்‌ தாயும்‌ 
மரணமடைத்தபோது, மொர்தெகாய்‌ 
அவனைத்‌ தன்‌ குமாரத்தியாக 
எடுத்துக்கொண்டான்‌. 


எஸ்‌ 2:8. ராஜாவின்‌ கட்டனையும்‌ 
தீர்மானமும்‌ பிரசித்தமாகி, அநேகம்‌ 
பெண்கள்‌ கூட்டப்பட்டு, சூசான்‌ 
அரமனையிலுன்ன யேகாயின்‌ வசத்தில்‌ 
ஒப்புவிக்கப்படுகிறயோது, எஸ்தரும்‌ 
ராஜாவின்‌ அரமனைக்கு 
அழைத்துக்கொண்டுபோகப்பட்டு, 
ஸ்திரீகளைக்‌ காவல்பண்ணுகிற. 
யேகாயின்‌ வசத்தில்‌ 
ஒப்புவிக்கப்பட்டான்‌. 

எஸ்‌ 29. அந்தப்‌ பெண்‌ அவன்‌ 


பார்வைக்கு. 'நன்றாயிருந்ததினால்‌, 
அவளுக்கு அவன்‌ கண்களிலே 


தயைகிடைத்தது; ஆகையால்‌ 
அவளுடைய சுத்திகரிப்புக்கு 
வேண்டியவைகளையும்‌, அவளுக்குத்‌ 
தேவையான மற்றவைகளையும்‌ 
அவளுக்குக்‌ கொடுக்கவும்‌, ராஜ. 
அரமனையிலிருக்கிற ஏழு 
தாதிமார்களை அவளுக்கு நியமிக்கவும்‌ 
ஜாக்கிரதைப்பட்டு கன்னிமாடத்தில்‌: 
சிறந்த ஒரு இடத்திலே அவனையும்‌ 
அவன்‌ தாதிமார்களையும்‌ வைத்தான்‌. 


எஸ்‌ 210. எஸ்தரோவென்றால்‌ தன்‌ 
குலத்தையும்‌, தன்‌ 
பூர்வோத்தரத்தையும்‌ 
அறிவிக்காதிருந்தான்‌; மொர்தெகாய்‌: 
அதைத்‌ தெரிவிக்கவேண்டாமென்று 
அவளுக்குக்‌ கற்பித்திருத்தான்‌. 


எஸ்‌ 211. 
'நடக்குங்காரியத்தையும்‌ 

மொர்தெகாய்‌ 

கன்னிமாடத்து முற்றத்துக்கு முன்பாக. 
உலாவுவான்‌. 


- விரிவுரை 
ESTHER - COMMENTARY 


எஸ்‌ 2:12. ஒவ்வொரு பெண்ணும்‌ 
ஆறுமாதம்‌. வெள்னைப்போனத்‌ 
தைலத்தினாலும்‌, ஆறுமாதம்‌. 
சுகந்தவர்க்கங்களினாலும்‌, 
ஸ்திரீகளுக்குரிய மற்றக்‌ சுத்திகரிப்பு 
கனினாலூம்‌ ஜோடிக்கப்படுகிற நாட்கள்‌ 
நிறைவேறி, இவ்விதமாய்‌ ஸ்திர்களின்‌ 
முறைமைப்படி. பன்னிரண்டு மாதமாகச்‌. 
செய்யப்பட்டுத்‌ தீர்த்தபின்பூ, 
ராஜாவாகிய  அகாஸ்வேருவினிடத்தில்‌ 
பிரவேசிக்க, அவனவளுடைய முறை 
வருகிறபோது, 


எஸ்‌ 218. இப்படி ஜோடிக்கப்பட்ட, 
பெண்‌ ராஜாவினிடத்தில்‌, 
பிரவேசிப்பான்‌; கன்னிமாடத்திலிருத்து 
தன்னோடே கூட ராஜ 
அரமனைக்குப்போக, அவன்‌ தனக்கு 
வேண்டுமென்று  கேட்பவையெல்லாம்‌ 
அவளுக்குக்‌ கொடுக்கப்படும்‌. 


எஸ்‌ 2:14. 
உள்ளே. 
அபிமான 
காவல்பண்ணுகிற 
பிரதானியாகிய 
விசாரிப்புக்குன்னிருக்கிற 


சாயங்காலத்திலே அவன்‌ 
பிரவேசித்து, காலமே, 
ஸ்திரீகளைக்‌ 
ராஜாவின்‌: 
சாஸ்காகடைய 
ஸ்திரீகளின்‌' 
மாடத்துக்குத்‌ 
ராஜாதன்னை 
பேர்சொல்லி 
அழைப்பித்தாலொழிய அவன்‌ 
ஒருபோதும்‌ ராஜாவினிடத்தில்‌ 
மிரவேசிக்கக்கூடாது. 


எஸ்‌ 2:15. மொர்தெகாய்‌ தனக்குக்‌ 
குமாரத்தியாய்‌ ஏற்றுக்கொண்டவளும்‌, 
அவன்‌ சிறியதகப்பனாகிய 
அபியாயேலின்‌ குமாரத்தியுமான 
எஸ்தர்‌ ராஜாவினிடத்தில்‌ 
யிரவேசிக்கிறதற்கு முறைவத்தபோது, 
அவன்‌ ஸ்திரீகளைக்‌ காவல்பண்ணுகிற 
ராஜாவின்‌ பிரதானியாகிய யேகாய்‌ 
தியமித்த. காரியமேயல்லாமல்‌ 
வேறொன்றும்‌. கேட்கவில்லை; 
எஸ்தருக்குத்‌ தன்னைக்காண்கிற எல்லார்‌ 
கண்களிலும்‌ தயை கிடைத்தது. 





எஸ்தர்‌ 


i FTE 
TT 


எஸ்‌ 218. அப்படியே எஸ்தர்‌ 
ராஜாவாகிய அகாஸ்வேரு அரசாளூகிற 
ஏழாம்‌ வருஷம்‌ தேபேத்‌ மாதமாகிய 
பத்தாம்‌ மாதத்திலே ராஜாவினிடத்தில்‌ 
அரமனைக்கு அழைத்துக்கொண்டு. 
போகப்பட்டான்‌. 


எஸ்‌ 217. 
ஸ்திரிகளைப்பார்க்கலும்‌ 
அன்புவைத்தான்‌; 
கன்னிகைகனைப்பார்க்கிலும்‌ அவளுக்கு. 
அவன்‌ சமுகத்தில்‌ அதிக தயையும்‌ 
பட்சமும்‌ கிடைத்தது; ஆகையால்‌ 
அவன்‌ ராஜகிரீடத்தை அவன்‌ 
சிரசின்மேல்‌ வைத்து, அவளை 
வஸ்தியின்‌ ஸ்தானத்திலே பட்டத்து 
ஸ்திரீயாக்கினான்‌. 


எஸ்‌ 218, அப்பொழுது ராஜா 
தன்னுடைய எல்லாப்‌ பிரபுக்களுக்கும்‌. 
ஊழியக்காரருக்கும்‌, எஸ்தரினிமித்தம்‌ 
ஒரு பெரிய விருத்துசெய்து, 
நாடுகளுக்குச்‌ சலக்கரணை உண்டாக்கி, 
ராஜஸ்திதிக்குத்தக்க 
வெகுமானங்கனைக்‌ கொடுத்தான்‌. 


எஸ்‌ 219. 
கன்னிகைகள்‌  சேர்க்கப்படும்போது, 
மொர்தெகாய்‌ ராஜாவின்‌ அரமனை 
வாசலில்‌ உட்கார்ந்திருந்தான்‌. 


'இரண்டாந்தரம்‌. 


எஸ்‌ 2:20. எஸ்தர்‌ மொர்தெகாய்‌ 
தனக்குக்‌ கற்பித்திருந்தபடி, தன்‌: 
பூர்வோத்தரத்தையும்‌ தன்‌ 
குலத்தையும்‌ தெரிவிக்காதிருந்தான்‌; 
எஸ்தர்‌ மொர்தெகாய்‌ இடத்திலே 
வனரும்போது அவன்‌ சொற்கேட்டு. 
நடத்ததுபோல, இப்பொழுதூம்‌ அவன்‌ 
சொற்கேட்டு நடந்துவத்தான்‌. 


தெய்வீக 
வஸ்திக்கு பதிலாக 
ராஜாவின்‌ 
ஏராளமான 
கன்னிப்பெண்கள்‌ சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள்‌. 
அவர்களில்‌ எஸ்தரும்‌ ஒருத்தி. 


தேவனுடைய 
பராமரிப்பினால்‌ எஸ்தர்‌ 


- விரிவுரை 
ESTHER - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எஸ்தருக்கு தாய்‌ தகப்பன்‌ இல்லை. 
ஆனாலும்‌ அவள்‌ ரூபவதியும்‌ 
செளந்தரியமுடையவளுமாயிருக்கிறாள்‌. 
அவளுடைய தாயும்‌ தகப்பனும்‌ 
அிறை்தபாக மொர்தெகாய்‌ 
தன்‌ குமாரத்தியாக 
ஈடுத்தக்கொள்ளர்‌. எஸ்தர்‌ 
மொர்தெகாயின்‌ சிறிய தகப்பனுடைய 
குமாரத்தி. எஸ்தரின்‌ மறுபெயர்‌ அத்சாள்‌ 
என்பதாகும்‌. எஸ்தர்‌ என்னும்‌ பெயருக்கு 
நட்சத்திரம்‌ என்று பொருள்‌ (எஸ்‌ 2:7). 


அத்சாள்‌ என்னும்‌ பெயருக்கு "பசுமை 
மாறாத நறுமண மலர்ச்செடி” என்று பொருள்‌ 
மொர்தெகாய்‌ எஸ்தரைத்‌ தன்னுடைய சொந்த 
மகளைப்‌ போல பராமரித்து வளர்த்து, 
வருகிறார்‌. மொர்தெகாய்‌ அரமனை 
வேலையை விசாரித்து வரும்போது அத்சாள்‌ 
என்னும்‌ எஸ்தர்‌ அவரோடு அரமனைக்கு 
வெளியே வசித்து வருகிறாள்‌. 


எஸ்தரின்‌ ஆரம்பம்‌ மிகவும்‌ 
அற்.மானதாமிரக்கிறது அவள்‌ ஒரு 
அடிமைப்பெண்‌: 

பென்யமீனியனாகிய 

சீமேமினுடைய மகனாகிய யாவீரின்‌ குமாரன்‌ 
மொர்தெகாய்‌ என்னும்‌ பேருள்ள ஒரு யூதன்‌ 
இருக்கிறார்‌ எஸ்தர்‌ மொர்தெகாய்‌ 
என்பவருடைய பாதுகாப்பில்‌ வளருகிறாள்‌ 
(எஸ்‌ 2:5) 


நேபுகாத்நேச்சார்‌ ூதர்களைப்‌ 
பாபிலோனும்குச்‌ சிறைப்பிடித்துப்‌ போனபோது, 
மொர்தெகாயும்‌ அவர்களோடு 
சிறைக்கைதியாகச்‌ சென்றார்‌. பெர்சிய 
ராஜாவின்‌  சூசான்‌ அரண்மனைக்கு 
மொர்தெகாய்‌ எப்படி வந்து சேர்ந்தார்‌ என்று 
தெரியவில்லை. பெர்சிய தேசத்து ராஜா 
மொர்தெகாயை அடிமையாகத்‌ தன்னுடைய 

தேசத்திற்கு அழைத்து வந்திருக்கலாம்‌. 
இவரிடம்‌ காணப்பட்ட விசேஷித்த திறமையின்‌ 
நிமித்தமாக பெர்சிய தேசத்து ராஜா 
மொர்தெகாயைத்‌ தன்னுடைய அரமனையில்‌ 
சேர்த்திருக்க வேண்டும்‌. தானியேலும்‌, 
எசேக்கியேலும்‌ பாபிலோனிலே 
இருந்துவிட்டார்கள்‌. 





f= THE எஸ்தர்‌ 
TT 


எஸ்தருக்கு தாய்‌ தகப்பன்‌ இல்லை. 
ஆனாலும்‌ அவள்‌ ரூபவதியும்‌. 
'செளந்தரியமுடையவளுமாயிருக்கிறாள்‌. 

அவளுடைய தாயும்‌ தகப்பனும்‌ 
மரணமடைந்தபோது, மொர்தெகாய்‌ அவளை 
தன்‌ குமாரத்தியாக எடுத்துக்கொள்கிறார்‌. 
எஸ்தர்‌ மொர்தெகாயின்‌ சிறிய தகப்பனுடைய 
குமாரத்தி. எஸ்தரின்‌ மறுபெயர்‌ அத்சாள்‌ 
என்பதாகும்‌. எஸ்தர்‌ என்னும்‌ பெயருக்கு 
நட்சத்திரம்‌ என்று பொருள்‌ (எஸ்‌ 2:7). 


அத்சாள்‌ என்னும்‌ பெயருக்கு “பசுமை 
மாறாத நறுமண மலர்ச்செடி” என்று பொருள்‌. 
மொர்தெகாய்‌ எஸ்தரைத்‌ தன்னுடைய சொந்த 
மகளைப்‌ போல பராமரித்து வளர்த்து 
வருகிறார்‌. மொர்தெகாய்‌ அரமனை 
வேலையை விசாரித்து வரும்போது அத்சாள்‌ 
என்னும்‌ எஸ்தர்‌ அவரோடு அரமனைக்கு 
வெளியே வசித்து வருகிறாள்‌. 


எஸ்தரின்‌ ஆரம்பம்‌ மிகவும்‌ 
அற்பமானதா। க்கிற அவள்‌ ஒரு 


கீசின்‌ குமாரன்‌ 


(டைய மகனாகிய யாவீரின்‌ குமாரன்‌ 


மொர்தெகாய்‌ என்னும்‌ பேருள்ள ஒரு யூதன்‌ 


இருக்கிறார்‌ 
என்பவருடைய 
(எஸ்‌ 2:5). 


எஸ்தர்‌ மொர்தெகாய்‌ 
பாதுகாப்பில்‌ வளருகிறாள்‌ 


தர்களைப்‌ 
போனபோது, 
அவர்களோடு 


நேபுகாத்நேச்சார்‌ 
பாபிலோனுக்குச்‌ சிறைப்பிடித்துப்‌ 
மொர்தெகாயும்‌ 
சிறைக்கைதியாகச்‌ சென்றார்‌. பெர்சிய 
ராஜாவின்‌. சூசான்‌ அரண்மனைக்கு 
மொர்தெகாய்‌ எப்படி வந்து சேர்ந்தார்‌ என்று 
தெரியவில்லை. பெர்சிய தேசத்து ராஜா 
மொர்தெகாயை அடிமையாகத்‌ தன்னுடைய 
தேசத்திற்கு அழைத்து... வந்திருக்கலாம்‌. 
இவரிடம்‌ காணப்பட்ட விசேஷித்த திறமையின்‌ 
நிமித்தமாக பெர்சிய தேசத்து 


எசேக்கியேலும்‌ 
இருந்துவிட்டார்கள்‌. 
பாபிலோன்‌ 
நேபுகாத்நேச்சார்‌ 
எகொனியாவைப்‌ 
போகிறபோது, 
எருசலேமிலிருந்து 
போகப்பட்டவர்களில்‌ 
ஒருவராயிருக்கிறார்‌ (எஸ்‌ 2:6). மொர்தெகாய்‌ 
தன்‌ சிறிய தகப்பன்‌ எஸ்தரை வளர்க்கிறார்‌. 


பாபிலோனிலே 


ராஜாவாகிய 
ராஜாவாகிய 


- விரிவுரை 
ESTHER - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யோயாக்கீம்‌ 11 வருஷங்கள்‌ ஆட்சி 
புரிந்தபிறகு, சிதேக்கியாவின்‌ 11 வருஷ 
ஆட்சிக்‌ காலத்திற்கு முன்பு இந்தச்‌ 
சம்பவம்‌ நடைபெறுகிறது. (2இராஜா 24; 
எரே 52:24- 34). 


எஸ்தர்‌ சிறுபிள்ளையாகயிருந்த 
காலத்திலிருந்து, அவள்‌ பாபிலோன்‌. 
தேசத்தில்‌ அடிமைப்பெண்ணாக வளர்ந்தவள்‌ 
மற்ற அடிமைகளோடு சேர்ந்து எஸ்தரும்‌ 
அடிமைத்தனத்தின்‌ நுகத்தை சுமந்தவள்‌. 
எஸ்தருடைய தாயும்‌ தகப்பனும்‌ 
இறந்துபோனாலும்‌, மொர்தெகாய்‌ அவளை 
தன்‌ குமாரத்தியைப்போல எடுத்துக்கொண்டு 
வளர்க்கிறார்‌. 


இந்த உலகம்‌ நம்மைக்‌ கைவிட்டாலும்‌, 
நம்முடைய கர்த்தர்‌ நம்மை கைவிடமாட்டார்‌ 
“என்‌ தகப்பனும்‌ என்‌ தாயும்‌ என்னைக்‌ 
கைவிட்டாலும்‌, கர்த்தர்‌ என்னைச்‌ 
சேர்த்துக்கொள்ளுவார்‌" (சங்‌ 27:10). 


_ எஸ்தரின்‌ அழகில்‌ குறைவு இல்லை. 
ரூபவதி. 


அ 
அவள்‌ மிகுந்த ஞானமும்‌, அறிவும்‌ உள்ளவள்‌. 
தல்‌ அழகும்‌ அறிவும்‌ 
நிறைவாயிருக்கிறது. எஸ்தர்‌ 
அடிமைப்பெண்ணாகமிருந்தாலும்‌, கர்த்தர்‌ 
அவளை அதிகமாய்‌ ஆசீர்வதித்திருக்கிறார்‌. 
ய்‌ தகப்பன்‌ இல்லா, 
2 பெண்ணாகமிருந்தாதும்‌ 
மொர்தெகாய்‌ அவளை தன்‌ குமாரத்தியாக 
எடுத்துக்கொண்டு வளர்க்கிறார்‌. அனாதை 
பிள்ளைகள்‌ கர்த்தருடைய கிருபையினாலும்‌, 
பாதுகாப்பினாலும்‌, 
வளருகிறார்கள்‌. 
ஆதரவு, 
கொடுக்கிறவர்களை கர்த்தர்‌ ஆசீர்வதிப்பார்‌. 
விசுவாசிகளாகிய நாம்‌ திக்கற்ற 
பிள்ளைகளுக்கு இரக்கம்‌ காண்பிக்க 
வேண்டும்‌. ஆதரவு இல்லாத பிள்ளைகளுக்கு 
ஆதரவு கொடுக்கவேண்டும்‌. அனாதை 
பிள்ளைகளுக்கு போஜனமும்‌, கல்வியும்‌, 
மருத்துவ வசதிகளும்‌ கொடுத்து அவர்களை 
ஆதரிக்கவேண்டும்‌. 





எஸ்தர்‌ 


f= al 
TT 


மொர்தெகாய்‌ எஸ்தரை தன்‌ சொந்த 
குமாரத்தியைப்போலவே வளர்க்கிறார்‌. அவர்‌ 
எஸ்தர்மீது மிகவும்‌ பிரியமாயிருக்கிறார்‌. 
எஸ்தர்‌ ராஜாவின்‌  சுன்னிமாடத்தில்‌ 
வளர்ந்தபோது, எஸ்தருடைய சுகசெய்தியையும்‌ 
அவளுக்கு நடக்குங்காரியத்தையும்‌ அறிய 
மொர்தெகாய்‌ நாடோறும்‌ கன்னிமாடத்து 
முற்றத்துக்கு முன்பாக உண்வுவார்‌ 
(எஸ்‌ 2:11). 
மொர்தெகாய்மீது 
ம்ம்‌ த்‌ வைத்திருக்கிறாள்‌. 
எஸ்தர்‌ மொர்தெகாயின்‌ சிறிய தகப்பனுடைய 
ப்‌ ஆகையினால்‌ உறவு முறையில்‌ 
இருவரு! சகோதர 
சகோதாகளாகவிருக்கிறாரகள்‌ ஆனாலும்‌ 
அவர்கள்‌ இருவருக்கும்‌ இடையே வயதில்‌ 
அதிக வித்தியாசம்‌ இருக்கிறது. எஸ்தர்‌ 
மொர்தெகாயின்‌ வயதிற்கு ப்‌ 
கொடுக்கிறாள்‌. அவள்‌ அவரை தன்னுடைய 
தகப்பனாராக பாவித்து, அவருக்கு கொடுக்க 
வேண்டிய மதிப்பையும்‌ மரியாதையையும்‌ 
காண்பிக்கிறாள்‌. 


மொர்தெகாய்‌. 
கற்பித்திருந்தபடியெல்லாம்‌ 
செய்கிறாள்‌. எஸ்தர்‌ வஸ்திக்கு 
பட்டத்து ஸ்திரீயாக ஆனபின்பும்‌ 
இடத்தில்‌ வளர்ந்தபோது, 
நடந்ததுபோல, 
அவர்‌ 


சொற்கேட்டு 
நடந்துவருகிறாள்‌ (எஸ்‌ 2:20). 


எஸ்தர்‌ ப்போ ராஜாவின்‌ 
கன்ளிமாடந்தில்‌ இருக்கிறன்‌. ராஜாவின்‌ 
கட்டளையும்‌ தீர்மானமும்‌ பிரசித்தமாக, 
அநேகம்‌ பெண்கள்‌ கூட்டப்பட்டிருக்கிறார்கள்‌. 
சூசான்‌ அரமனையிலுள்ள யேகாயின்‌ 
வசத்தில்‌ கன்னிப்பெண்கள்‌ 
ஒப்புவிக்கப்படுகிறார்கள்‌ அப்போது, 
எஸ்தரும்‌ ராஜாவின்‌ அரமனைக்கு 
அழைத்துக்கொண்டுபோகப்பட்டு, 
ஸ்திரீகளைக்‌ காவல்பண்ணுகிற யேகாயின்‌ 
வசத்தில்‌ ஒப்புவிக்கப்படுகிறாள்‌ (எஸ்‌ 2:5). 


அகாஸ்வேரு ராஜா பெர்சிய 
தேசத்திலுள்ள ரூபவதிகளாயிருக்கிற சகல. 
கன்னிப்‌ பெண்களையும்‌ கூட்டி, சூசான்‌ 
அரமனையிலிருக்கிற கன்னிமாடத்திற்கு 
அழைத்து வருகிறான்‌. அவர்களில்‌ எஸ்தரும்‌ 
ஒருத்தியாக அழைத்து வரப்படுகிறாள்‌. 


- விரிவுரை 
ESTHER - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இவர்கள்‌ எல்லோரும்‌ ஸ்திரீகளைக்‌ காவல்‌ 
பண்ணுகிற ராஜாவின்‌ பிரதானியாகிய 
யேகாயின்‌ 
ஒப்புவிக்கப்படுகிறார்கள்‌. 
கண்களிலேயே எஸ்தருக்குத்‌ 
கிடைக்கிறது (எஸ்‌ 2:9). 


கர்த்தர்‌ தம்முடைய. அநாதித்‌ 
தீர்மானத்தின்‌ பிரகாரமாக எஸ்தரை சூசான்‌ 
அரமனைக்கு அழைத்து வருகிறார்‌. யூதா 
மார்க்கத்திலுள்ள எல்லோரையும்‌ கொன்று 
போட வேண்டுமென்று ஆமான்‌ என்னும்‌ 
துன்மார்க்கன்‌ மூலமாகச்‌ சாத்தான்‌ 
சதிபண்ணுகிறான்‌. சாத்தானுடைய இந்தச்‌ 
சதிச்செயல்‌, எஸ்தர்‌ 
முறியடிக்கப்படுகிறது. 
மத்தியில்கூட 
தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுவார்‌ 
என்பதற்கு எஸ்தர்‌ புஸ்தகம்‌ ஓர்‌ 
எடுத்துக்காட்டாகும்‌. 


. எஸ்தர்‌ யேகாமின்‌ 
நன்றாயிருந்ததினால்‌, 
கண்களிலே 


கர்த்தர்‌ 


_ பார்வைக்கு, 
அவளுக்கு அவன்‌ 
'தயைகிடைக்கிறது: 
ஆகையால்‌ அவளுடைய சுத்திகரிப்பு. 
வேண்டியவைகளையும்‌, அவளுக்குத்‌ 
தேவையான மற்றவைகளையும்‌ அவளுக்குக்‌ 
கொடுக்கவும்‌, ராஜ அரமனையிலிருக்கிற ஏழு 
தாதிமார்களை அவளுக்கு நியமிக்கவும்‌ 
ஜாக்கிரதைப்படுகிறான்‌. யேகாய்‌ 
கன்னிமாடத்தில்‌ சிறந்த ஒரு இடத்திலே 
எஸ்தரையும்‌ அவள்‌  தாதிமார்களையும்‌ 
வைக்கிறான்‌ (எஸ்‌ 2:9). 


இப்போது கன்னிமாடத்தில்‌ 
அவளுக்கு ஒரு குறைவும்‌ 
மொர்தெகாயின்கீழ்‌ 
இப்போது எஸ்தர்‌ 
அதிகமான வசதிகளில்‌ வளருகிறாள்‌. 
ஆனாலும்‌ அவள்‌ மொர்தெகாயின்‌ 
வார்த்தைகளை மீறவில்லை. இதற்கு முன்பு 
அவள்‌ மொர்தெகாயின்‌ 'சொற்கேட்டு 
நடந்ததுபோல, இப்போது கன்னிமாடத்தில்‌ 
இருக்கும்போதும்‌, எஸ்தர்‌ மொர்தெகாயின்‌ 
சொற்கேட்டு நடக்கிறாள்‌. 


எஸ்தர்‌ தன்‌ குலத்தையும்‌, தன்‌ 
பூர்வோத்தரத்தையும்‌ கன்னிமாடத்திலுள்ள 
அறிவிக்காதிருக்கிறாள்‌; 


தெரிவிக்கவேண்டாமென்று, 


கற்பித்திருந்தார்‌ (எஸ்‌ 2:10) 
எஸ்தரை பொய்‌ சொல்ல சொல்லவில்லை. 


எஸ்தர்‌ 
இருக்கிறாள்‌. 
இல்லை. 


வளர்ந்ததைவிட, 





எஸ்தர்‌ 


f= FTE 
TT 


ஏற்ற சமயம்‌ வரும்‌ வரையிலும்‌ 
எஸ்தர்‌ தன்னுடைய குலத்தைப்‌ பற்றி 
அறிவிக்கக்‌ கூடாது என்று மொர்தெகாய்‌ 
திட்டமிட்டிருக்கிறார்‌. (எஸ்‌ 7:3-5). எஸ்தரைப்‌ 
பெர்சிய தேசத்து கன்னிப்‌ பெண்‌ என்றே 
மொர்தெகாய்‌ அறிமுகப்படுத்துகிறார்‌. 
பெர்சியருக்கு யூதர்‌ மீது எந்தவித 
விரோதமும்‌ இல்லை. எஸ்தருடைய 
யூதமார்க்கத்துப்‌ பெயர்‌ அத்சாள்‌. இவளுக்கு 
எஸ்தர்‌ என்னும்‌ பெர்சியப்‌ பெயர்‌ 
கொடுக்கப்படுகிறது. 


இதன்‌ மூலமாக இவள்‌ தன்னை 
யூதஸ்திரீயாகக்‌ காட்டிக்‌ கொள்ளாமல்‌ 
பெர்சிய தேசத்து ஸ்திரீயாகவே காட்டிக்‌ 
கொள்கிறாள்‌. எஸ்தர்‌ தோற்றத்திலும்‌ 
அழகுள்ளவள்‌. 
ஸ்திரீயைப்‌ 
இவளுடைய 
போனார்கள்‌. ஆகையினால்‌ தன்னை ஒரு 
பெர்சிய தேசத்து ஸ்திரீயாகக்‌ காண்பிப்பதில்‌ 
எஸ்தருக்கு எந்தச்‌ சிரமமும்‌ ஏற்படவில்லை 
(எஸ்‌ 2:10-1,20; எஸ்‌ 5 


எஸ்தர்‌ 
வளரும்போது அவர்‌ சொற்கேட்டே நடந்தாள்‌ 
ஆகையினால்‌ அவர்‌ கற்பித்த பிரகாரமாகவே. 
எஸ்தர்‌ கூசான்‌ அரமனைமிலும்‌ நடந்து 
கொள்கிறாள்‌ (எஸ்‌ 2:20). 

எஸ்தர்‌ தன்னுடைய பெற்றோரைப்பற்றி 
பொய்‌ சொல்லவேண்டிய அவசியமில்லை. 
அவள்‌ தன்‌ பெற்றோரைப்பற்றிய உண்மையை 
மறைக்க வேண்டியதில்லை. ஆனாலும்‌ 
அவள்தன்‌ குலத்தையும்‌ பூர்வோத்திரத்தையும்‌ 
அறிவிக்கக்கூடாது. அவள்‌ யூததேசத்தை 
சேர்ந்தவள்‌ என்பதையும்‌ இப்போது யாருக்கும்‌. 
சொல்லக்கூடாது. 

எஸ்தர்‌ யூததேசத்தில்‌ 
அவள்‌ பாபிலோன்‌ 
அடிமையாயிருந்தவள்‌. 
பெண்ணாகிய ள்‌ 


பிறந்தவள்‌. 
தேசத்தில்‌ 


ஆவதற்கு 
அனாதை பெண்ணாகயிருந்தாலும்‌, அவள்‌ 
ராஜாத்தியாக பிறந்திருக்கிறாள்‌. 


- விரிவுரை 
ESTHER - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ராஜாவின்‌ கன்னிமாடத்தில்‌ யேகாய்‌ 
என்பவன்‌ கன்னிகைகளை காவல்‌ 
பண்ணுகிற உத்தியோகம்‌ பார்க்கிறான்‌. 
எஸ்தருக்கு யேகாயின்‌ கண்களில்‌ தயவு 
கிடைக்கிறது. கர்த்தருடைய 
பிள்ளைகளுக்கு மனுஷர்‌ கண்களில்‌ தயவு 
கிடைக்கும்‌. யேகாய்‌ எஸ்தருக்கு தேவையான 
சகல உதவிகளையும்‌ செய்துகொடுக்கிறான்‌. 


ராஜாவின்‌ கன்னிமாடத்தில்‌, ஒவ்வொரு 
பெண்ணும்‌ ஆறுமாதம்‌ வெள்ளைப்போளத்‌ 
தைலத்தினாலும்‌, ஆறுமாதம்‌ 
சுகந்தவர்க்கங்களினாலும்‌, ஸ்திரீகளுக்குரிய 
மற்றச்‌ 

ஜோடிக்கப்படுவார்கள்‌. 

ஸ்திரீகளின்‌ முறைமைப்படி 

மாதமாகச்‌ செய்யப்பட்டுத்‌ தீர்ந்தபின்பு, 
ராஜாவாகிய அகாஸ்வேருவினிடத்தில்‌ 
பிரவேசிக்க, அவளவளுடைய முறை 
வருகிறபோது, இப்பி ஜோடிக்கப்பட்ட 
பெண்‌ ராஜாவினிடத்தில்‌ பிரவேசிப்பாள்‌ 
(எஸ்‌ 21273) 


கன்னிமாடத்திலிருந்து தன்னோடேகூட 
ராஜ அரமனைக்குப்போக, அவள்‌ தனக்கு 
வேண்டுமென்று ட்பவையெல்லாம்‌ 
அவளுக்கு! கொடுக்கப்படும்‌ 
மனக உ ஸி உள்ளே 
பிரவேசித்து, காலமே, அபிமான ஸ்திரீகளைக்‌ 
காவல்பண்ணுகிற ராஜாவின்‌ பிரதானியாகிய 
சாஸ்காசுடைய _ விசாரிப்புக்குள்ளிருக்கிற 
ஸ்திரீகளின்‌ இரண்டாம்‌ மாடத்துக்குத்‌ 
திரும்பிவருவாள்‌; ராஜா தன்னை விரும்பிப்‌ 
பேர்சொல்லி அழைப்பித்தாலொழிய அவள்‌ 

ராஜாவினிடத்தில்‌ 


அவளவளுடைய 
வரும்‌ காலத்திற்காக காத்திருப்பார்கள்‌. 


எஸ்தர்‌ ராஜாவினிடத்தில்‌ 
பிரவேசிக்கிறதற்கு முறைவருகிறது. எஸ்தர்‌ 
ஸ்திரீகளைக்‌ காவல்பண்ணுகிற ராஜாவின்‌ 
பிரதானியாகிய 
காரியமேயல்லாமல்‌. 
கேட்கவில்லை; 
தன்னைக்காண்கிற எல்லார்‌ 
தயை கிடைக்கிறது (எஸ்‌ 2:15). 


எஸ்தருக்குத்‌ 
கண்களிலும்‌ 





எஸ்தர்‌ 


i= FTN 
TT 


கன்னி மாடத்தில்‌ இருக்கும்‌ ஸ்திரீகள்‌ 
தங்களை ஜோடிப்பதற்குப்‌ பல பொருட்களைப்‌ 
பயன்படுத்துவார்கள்‌. அவர்கள்‌ 
அவர்களுக்குக்‌ 
ராஜாவைப்‌ 
அவர்களுடைய எண்ணம்‌. 
ஆனால்‌ எஸ்தரோ யேகாய்‌ பரிந்துரை செய்த 
பொருட்களை மட்டுமே பயன்படுத்துகிறாள்‌. 
ஒருவேளை எஸ்தர்‌ தன்னைச்‌ செயற்கையாக 
அழகுபடுத்தாமல்‌, தன்னுடைய இயற்கை 
அழகை ராஜாவுக்குக்‌ காண்பித்திருக்கலாம்‌. 
எஸ்தர்‌ 
அரசாளுகிற 
மாதமாகிய 
ராஜாவினிடத்தில்‌ 
அழைத்துக்கொண்டு 
(எஸ்‌ 2:16). 


காஸ்‌ பெரிய 
செய்து. தியாய வஸ்தமினமது 
கோபப்பட்டு அவளை விலக்கி வைத்து, 
நான்கு வருஷங்களாயிற்று. ஸ்‌ 13, 
அகாஸ்வேரு மொத்தம்‌ 35 ங்கள்‌ 
ஆட்சி புரிந்தான்‌. கோரேசு றக்க 
அகாஸ்வேருக்கும்‌ பிறந்தவன்‌. பாபிலோணைப்‌ 
பிடிப்பதற்காகக்‌ கோரேசு தன்‌ தந்தையின்‌ 
படையைப்‌ பயன்படுத்தினான்‌ (தானி 5). 


பெர்சிய தேசத்தின்மீது கோரேசு 
ராஜாவாக ஆனபோது, அவனுக்கு 27 
வயதாயிற்று. இக்காலத்தில்‌ யூதர்கள்‌ 
பாலஸ்தீன த்திற்கும்‌ திரும்பிப்‌ போககாம்‌ 


என்று கட்டளையிட்டான்‌. 
(ஏசா 44, ட்‌ ‘S13; ஏசா 
ஏசா 4814-15). 


அகாஸ்வேரு. 
ஸ்திரீகளைப்பார்க்கிலும்‌ 
அன்புவைக்கிறான்‌: 
குன்னிகைகளைப்பார்க்கிலும்‌: 
ராஜாவின்‌ சமுகத்தில்‌ 


ராஜாவாகிய அகாஸ்வேரு 
ஏழாம்‌ வருஷம்‌ தேபேத்‌ 
பத்தாம்‌ மாதத்திலே 
அரமனைக்கு 
போகப்படுகிறாள்‌ 


எஸ்தருடைய சிரசின்மேல்‌ வைத்து. அவளை 
வஸ்தியின்‌ ஸ்தானத்திலே பட்டத்து 
ஸ்திரீயாக்குகிறான்‌ (எஸ்‌ 237). 


- விரிவுரை 
ESTHER - COMMENTARY 


பெர்சிய தேசத்து ராஜாவிற்கு 
ஏராளமான மனைவிகள்‌ இருப்பார்கள்‌. அந்த 
மனைவிகளில்‌ ஒரு மனைவிக்கு உயர்ந்த 
அந்தஸ்து கொடுக்கப்‌ பட்டு, அவள்‌ “பட்டத்து 
ஸ்திரீ" என்னும்‌ அந்தஸ்தைப்‌ பெறுவாள்‌. 
இதுவரையிலும்‌ இந்த அந்தஸ்து வஸ்திக்குக்‌ 
கொடுக்கப்பட்டிருந்தது. இப்போது எஸ்தர்‌ 
அந்த அந்தஸ்தைப்‌ பெற்றுக்‌ கொள்கிறாள்‌. 


பட்டத்து ஸ்திரீ மட்டுமே ராஜ 
வஸ்திரத்தையும்‌, ராணியின்‌ கிரீடத்தையும்‌ 
அணிய முடியும்‌. ராஜாவின்‌ மற்ற 
மனைவிமார்கள்‌ எல்லோரும்‌ பட்டத்து, 
ஸ்திரீயை மதிக்க வேண்டும்‌. 


ராஜா தன்னுடைய பிரதானிகளுக்கு 
விருந்து செய்யும்‌ போது பட்டத்து ராணியும்‌ 
தனக்கு வேண்டிய ஸ்திரீகளுக்கு விருந்து 
செய்வது வழக்கம்‌. பட்டத்து ஸ்திரீக்கு 
மிகப்பெரிய அரமனை கொடுக்கப்பட்டிருக்கும்‌. 
பட்டத்து... ஸ்திரீ விரும்பும்‌ ஆடை 
அணிகலன்களெல்லாம்‌ அவளுக்குக்‌ 
கொடுக்கப்படும்‌. 


ஸ்தர்‌ இப்போது, 
ராஜாத்தியாயிருக்கிறாள்‌. ராஜாவும்‌ எஸ்தர்‌ 
மீது அதிகமாய்‌ அன்பு வைக்கிறான்‌. 
அகாஸ்வேரு ராஜாவுக்கு எஸ்தர்‌ நிமித்தமாக 
மிகுந்த சந்தோஷமுண்டாயிற்று. 
வஸ்தியினிமித்தமாக அவனுக்கு உண்டான 
பழைய கவலைகளெல்லாம்‌ அவனை விட்டு 
நீங்கிற்று. 


அப்பொழுது ராஜா தன்னுடைய எல்லாப்‌ 
பிரபுக்களுக்கும்‌ ஊழியக்காருககும்‌, 
எஸ்தரினிமித்தம்‌ ஒரு 
விருந்துசெய்கிறான்‌. 
சலக்கரணை உண்டாக்கி, 
ராஜஸ்திதிக்குத்த்க வெகுமானங்களைக்‌ 
கொடுக்கிறான்‌ (எஸ்‌ 2:18). 


பெர்சியா தேசத்திற்கு ஏராளமான 
நாடுகள்‌ வரி! செலுத்துகிறார்கள்‌. 
அகாஸ்வேரு ராஜா தன்னுடைய 
சந்தோஷத்தினிமித்தமாக அந்த நாடுகளுக்கு 
வரிவிலக்கு கொடுக்கிறான்‌. குற்றவாளிகளை 
மன்னித்து அவர்களை விடுவிக்கிறான்‌. 


எவன்‌ 





எஸ்தர்‌ 


f= THE 
ERAT 


எஸ்தர்‌ 
பட்டத்து 
தன்னுடைய 


வஸ்தியின்‌ ஸ்தானத்தில்‌ 
ஸ்திரீயான பின்பும்‌, ராஜா 
கன்னிமாடத்தில்‌, 
இரண்டாந்தரமும்‌ கன்னிகைகளை 
சேர்க்கிறான்‌. ராஜாவின்‌ கன்னிமாடத்தில்‌ 
க எப்போதுமே நிறைவாயிருப்பார்கள்‌. 
ஒருவேளை வஸ்தியைப்போல 
எஸ்தரும்‌ தனக்கு கீழ்ப்படியவில்லையென்றால்‌, 
எஸ்தரின்‌ ஸ்தானத்தில்‌ 
வேறொரு கன்னிகை பட்டத்து 
ஸ்திரீயாக வேண்டுமென்று 
தீர்மானித்து இந்தக்‌ கன்னிகைகள்‌ 
சேர்க்கப்பட்டிருக்கலாம்‌. 


இரண்டாந்தர கன்னிகைகள்‌ 
சேர்க்கப்டுப்போது: ச்பொர்தெகாய்‌ ராஜாவின்‌ 
அரமனை வாசலில்‌ உட்கார்ந்திருக்கிறார்‌ 
(எஸ்‌ 29), மொர்தெகாய்க்கு ராஜாவின்‌ 
அரண்மனை வாசலை காக்கும்‌ 
உத்தியோகம்‌ கொடுக்கப்பட்டிருக்கலாம்‌ 


எஸ்தர்‌ பட்டத்து ஸ்திரீயாகமிருந்தாலும்‌ 
அவள்‌ தன்னை வளர்த்த மொர்தெகாயையும்‌ 
அவர்‌ தனக்கு கற்பித்து கொடுத்த 
வார்த்தையையும்‌ மறக்கவில்லை. 


மொர்தெகாய்‌ தனக்கும்‌ 
கற்பித்திருந்தபடி, எஸ்தர்‌ தன்‌ 
பூர்வோத்தரத்தையும்‌ தன்‌ குலத்தையும்‌ 
தெரிவிக்காதிருக்கிறாள்‌ ; எஸ்தர்‌ 
மொர்தெகாய்‌ இடத்திலே வளரும்போது அவர்‌ 
சொற்கேட்டு நடத்ததுபோல, இப்பொழுதும்‌ 
அவர்‌ சொற்கேட்டு நடந்துவருகிறாள்‌ 
(எஸ்‌ 2:20) 

மொர்தெகாய்‌ சூசான்‌ அரமனையில்‌ 
சேவகனாக வேலைபார்த்துக்‌ 
கொண்டிருக்கிறார்‌. இதனால்‌ எஸ்தருடைய 
காரியங்களையும்‌ அவரால்‌ கவனித்துக்‌ 
கொள்ள முடிகிறது. தன்னுடைய 


ராஜாவின்‌ அரமனை வாசலில்‌ மொர்தெகாய்‌ 
இருந்ததினால்‌ ஏற்ற சமயத்தில்‌ எஸ்தருக்கு 
ஆலோசனைகளைக்‌ கூறுகிறார்‌. 


- விரிவுரை 
ESTHER - COMMENTARY 


மொர்தெகாய்‌ 
எஸ்‌ 2:21-23 


எஸ்‌ 2௮1. அத்தாட்கனில்‌ மொர்தெகாய்‌ 
ராஜாவின்‌ அரமனை வாசலில்‌ 
உட்கார்த்திருக்கிறபோது, வாசல்காக்கிற 
ராஜாவின்‌ இரண்டு பிரதானிகளாகிய 
பிக்தானும்‌ தேரேசும்‌ வர்மம்‌ வைத்து, 
ராஜாவாகிய  அகாஸ்வேருவின்மேல்‌ 
கைபோட வகைதேடினார்கள்‌.. 


எஸ்‌ 2௨, இந்தக்‌ காரியம்‌ 
மொர்தெகாய்க்குத்‌ தெரியவத்ததினால்‌, 
அவன்‌ அதை ராஜாத்தியாகிய 
எஸ்தருக்கு அறிவித்தான்‌; 
மொர்தெகாயின்‌ பேரால்‌ 
ராஜாவுக்குச்‌ சொன்னாள்‌. 


எஸ்‌ 2:28. அந்தக்‌. 
விசாரிக்கப்படுகிறபோது, 

மெய்யென்று. 

ஆகையால்‌. 

மரத்திலே தாக்கிப்போடப்பட்டார்கள்‌; 
இது: ராஜ சுமுகத்திலே 
நானாகமப்புஸ்தகத்திலே 
எழுதப்பட்டிருக்கிறது.. 


மொர்தெகாய்‌ பெர்சியா 
ராஜாவுக்கு நன்மை செய்கிறார்‌. ராஜாவுக்கு 
விரோதமாக இரண்டு பிரதானிகள்‌ 
சதிபண்ணுகிறார்கள்‌. அவர்கள்‌ ராஜாவைக்‌ 
கொன்றுபோட வர்மம்‌ வைக்கிறார்கள்‌. 


எஸ்தர்‌ 
அதை 


தேசத்து 


அந்நாட்களில்‌ மொர்தேகாய்‌ ராஜாவின்‌ 
அரமனை வாசலில்‌ உட்கார்ந்திருக்கிறார்‌. 
அப்போது, வாசல்காக்கிற ராஜாவின்‌ இரண்டு 
பிரதானிகளாகிய பிக்தானும்‌ தேரேசும்‌ வர்மம்‌ 
வைத்து, ராஜாவாகிய அகாஸ்வேருவின்மேல்‌ 
கைபோட வகைதேடுகிறார்கள்‌ (எஸ்‌ 2:21). 


ஸ்திரீயாக 


எஸ்தர்‌ பட்டத்து 
அப்போது 


அரமனையில்‌ இருக்கிறாள்‌. 
ராஜாவின்‌ இரண்டு 
அகாஸ்வேருவின்மேல்‌ 
வகைதேடுகிறார்கள்‌. இந்தக்‌ 
மொர்தெகாய்க்குத்‌ தெரியவருகிறது. 

ந்தக்‌ காரியம்‌ மொர்தெகாய்க்குத்‌ 
தெரியவந்ததினால்‌, அவர்‌ அதை 
ராஜாத்தியாகிய எஸ்தருக்கு அறிவிக்கிறார்‌; 
எஸ்தர்‌ மொர்தெகாயின்‌ பேரால்‌ அதை 
ராஜாவுக்குச்‌ சொல்லுகிறார்‌. 





எஸ்தர்‌ 


i நயனா 
யாய 


காரியம்‌ 
விசாரிக்கப்படுகிறபோது, அது மெய்யென்று 
காணப்படுகிறது: ஆகையால்‌ 


இருவரும்‌ 
தூக்கிப்போடப்படுகிறார்கள்‌; 


சமுகத்திலே நாளாகமப்புஸ்தகத்‌ 
எழுதப்பட்டிருக்கிறது (எஸ்‌ 2:22,23) 


எஸ்தர்‌ 
செயல்படுகிறாள்‌ 
சநித்திட்டத்தைத்‌ 
சொல்லுவதற்குப்‌ 
சொர்தெகாயின்‌ 


மிகவும்‌ 
ராஜாவுக்கு 
தன்னுடைய 


னமாகச்‌ 
“எதிரான 
செய்தியாக 

பதிலாக. அதை 
பேரால்‌ சொல்லுகிறாள்‌. 
இந்தச்‌ சம்பவம்‌ யூதருடைய சரித்திரத்தில்‌ 
மிகவம்‌ முக்கியத்துவம்‌ பெறுகிறது. 
ிரக்களைக்வின.தச்களின்‌: உளிகள்‌ 


ஒரு 
கருலியாயிற்று (எஸ்‌ 4:4-614) 


இந்த சம்பவம்‌ நடைபெறும்போது 
ஆமானைப்பற்றி ஒன்றும்‌ சொல்லப்படவில்லை. 


- விரிவுரை 
ESTHER - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ராஜாவுக்கு, செய்ய 
மொர்தெகாய்க்கு வாய்ப்பு 
கிடைத்திருக்கிறது. மொர்தெகாய்‌ ராஜாவின்‌ 
உயிரைக்‌ காப்பாற்றுகிறார்‌. அவர்‌ ராஜாவுக்கு 
செய்த உதவி பெர்சியா தேசத்தின்‌ 
நாளாகமப்‌ புஸ்தகத்திலும்‌ எழுதப்படுகிறது. 
இது எதேச்சையாக நடைபெற்ற சம்பவம்‌ 
போல்‌. இருந்தாலும்‌, கர்த்தருடைய 
சித்தத்தின்‌ பிரகாரமாகவே இந்த சம்பவம்‌ 
நடைபெறுகிறது. 


பிரதானிகளின்‌ 
மொர்தெகாய்‌ ராஜாவுக்கு 
சொல்லவில்லை. அதை அவர்‌ 
அறிவிக்கிறார்‌. எஸ்தரும்‌ இந்த 
சதியைப்பற்றி ராஜாவிடம்‌ சொன்னபோது. 
அவள்‌ அதை மொர்தெகாயின்‌ பெயரால்‌ 
சொல்லுகிறாள்‌. மொர்தெகாய்‌ இந்த 
சதிஆலோசனைமை கண்டுபிடித்தார்‌ என்னும்‌ 
எஸ்தர்‌ ராஜாவுக்கு 
ராஜா மொர்தெகாய்க்கு: 
கொடுக்கவில்லை. 
ஆனாலும்‌ இந்த சம்பவம்‌ ராஜசமுகத்திலே. 
நாளாகமப்‌ புஸ்தகத்தில்‌ எழுதப்படுகிறது. 
: ,£தத்திட்டத்திலிருந்து 
யூதர்களை பாதுகாப்பதற்கு, கர்த்தர்‌ 
இந்த சம்பவத்தையும்‌ ஒரு கருவியாகப்‌ 
பயன்படுத்துகிறார்‌. 


நம 


லோசனையை 
நேரடியாக 
எஸ்தருக்கு 


ஆமானின்‌ 





எஸ்தர்‌ 


f= a 
TT 


காஸ்வேரு ர மான்‌ என்னும்‌ 
தொரக்க. உ கணப்பு வள்‌ 
(எஸ்‌ 3). மொர்தெகாய்‌ 
வணங்கி நமஸ்கரிக்க 

(எஸ்‌ 32-4), இதனால்‌ ஆமான்‌ மிகவும்‌ 
கோபப்பட்டு, யூதர்கள்‌ எல்லோரையும்‌ 
அழித்துப்போட திட்டமிடுகிறான்‌ (எஸ்‌ 3:55). 


ஒரு குறிப்பிட்ட நாளில்‌ யூதர்கள்‌ 
எல்லோரையும்‌ சங்காரம்பண்ணுவதற்கு, 
ஆமான்‌ ராஜாவாகிய அகாஸ்வேருவின்‌ 
அரசாணையைப்‌ பெற்றுக்கொள்கிறான்‌ 
(எஸ்‌ 37-13). ராஜாவின்‌ ஆணை பெர்சியா 
தேசத்திலுள்ள எல்லா நாடுகளிலும்‌ 
பிரகடனம்பண்ணப்படுகிறது (எஸ்‌ 31415). 


ஆமானை 
மறுத்துவிடுகிறார்‌ 


ஆமான்‌ 
எஸ்‌ 811-6 


எஸ்‌ 94. இத்த நடபடிகளுக்குப்பின்பு, 
ராஜாவாகிய அகாஸ்வேரு 
அம்மெதாத்தாவிண்‌. குமாரனாகிய 
ஆமான்‌ என்னும்‌ ஆகாகியனை 
மேன்மைப்படுத்தி, தன்னிடத்திலிருக்கிற 
சகல யிரபுக்களுக்கும்‌ மேலாக. 
அவனுடைய ஆசனத்தை 
உயர்த்திவைத்தான்‌. 


எஸ்‌ 32. ஆகையால்‌ ராஜாவின்‌ 
அரமணை வாசலிலிருக்கிற 
ராஜாவின்‌ ஊழியக்காரர்‌ எல்லாரும்‌ 
ஆமானை வணங்கி நமஸ்கரித்து 
வந்தார்கள்‌; அவனுக்கு இப்படிச்‌ 
செய்யவேண்டும்‌. என்று. ராஜா 
கட்டளையிட்டிருத்தான்‌; ஆனாலும்‌ 
மொர்தெகாய்‌ அவனை 
'வணங்கவுமில்லை, நமஸ்கரிக்கவுமில்லை.. 


எஸ்‌ 33. அப்பொழுது ராஜாவின்‌ 
அரமனை வாசலிலிருக்கிற ராஜாவின்‌ 
ஊழியக்காரர்‌ மொர்பதெகாயைப்‌ 
பார்த்து: நீ ராஜாவின்‌ கட்டனையை 
மீறுகிறது என்ன என்று கேட்டார்கள்‌. 


- விரிவுரை 
ESTHER - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எஸ்‌ 34. இப்படி. அவர்கள்‌ 
'நரளுக்குநான்‌ அவனுடனே சொல்லியும்‌, 
அவன்‌ தங்களுக்குச்‌ செவிகொடாத 
போது, தான்‌ யூதன்‌ என்று அவன்‌ 
அவர்களுக்கு அறிவித்திருத்தபடியால்‌, 
மொர்தெகாயின்‌: சொற்கள்‌. 
திலைதிற்குமோ என்று பார்க்கிறதற்கு, 
அதை ஆமானுக்கு அறிவித்தார்கள்‌. 


எஸ்‌ 95. ஆமான்‌ மொர்தெகாய்‌ 
தன்னை வணங்கி நமஸ்கரியாததைக்‌ 
கண்டபோது, மூர்க்கம்‌ 
'திறைந்தவனானான்‌.. 


எஸ்‌ 3:6, ஆனாலும்‌ மொர்தெகாயின்‌ 
மேல்மாத்திரம்‌ கைபோடுவது அவனுக்கு 
அற்பக்காரியமாகக்‌ கண்டது; 
மொர்தெகாயின்‌ ஜனங்கள்‌. 
இன்னாரென்று. ஆமானுக்கு. 
அறிவிக்கப்பட்டிருந்தபடியால்‌, 
அகாஸ்வேருவின்‌' ராஜ்யமெங்கும்‌. 
இருக்கிற மொர்தெகாயின்‌ ஜனமாகிய 
யூதரையெல்லாம்‌ சங்கரிக்க அவன்‌ 
வகைதேடினான்‌. 


அகாஸ்வேரு 
மேன்மைப்படுத்துகிறான்‌ 
அரமனை வாசலிலிருக்கிற 
எல்லோரும்‌, ஆமானை 
நமஸ்கரிக்கிறார்கள்‌. ஆமான்‌ 
ஆகாகியன்‌. இவன்‌ ஆசாகின்‌ சந்ததம்‌ 
சேர்ந்தவன்‌. ஆகாகு என்பது அமலேக்கிய 
பிரபுக்களின்‌ பொதுவான பெயராகும்‌. 


அவர்களுடைய  நீர்ச்சால்களிலிருந்து 
தண்ணீர்‌ பாயும்‌; அவர்கள்‌ வித்து 
திரளான தண்ணீர்களில்‌. பாவும்‌; 
அவர்களுடைய ராஜா ஆகாகைப்‌ பார்க்கிலும்‌ 
உயருவான்‌:: அவர்கள்‌ ராஜ்யம்‌ 
மேன்மையடையும்‌” (எண்‌ 24:7). 


அகாஸ்வேரு ராஜா ஆமான்‌ மீது 
பிரியமாயிருக்கிறான்‌. பிரபுக்கள்‌ தங்களுக்கு 
பிடித்தமான  யார்மேல்‌ வேண்டுமானாலும்‌. 
பிரியமாயிருப்பார்கள்‌. அதற்கு அவர்கள்‌ 
காரணம்‌ சொல்ல வேண்டிய அவசியமில்லை. 


ராஜா... ஆமானை 
ராஜாவின்‌ 
ஊழியக்காரர்‌ 
க 


இந்த நடபடிகளுக்குப்பின்பு, 
ராஜாவாகிய அகாஸ்வேரு அம்மெதாத்தாவின்‌ 
குமாரனாகிய ஆமான்‌ என்னும்‌ ஆகாகியனை 
மேன்மைப்படுத்தி, தன்னிடத்திலிருக்கிற சகல 
பிரபுக்களுக்கும்‌ மேலாக அவனுடைய 
ஆசனத்தை உயர்த்திவைக்கிறான்‌ (எஸ்‌ 33) 





எஸ்தர்‌ 


f= a 
TT 


களுக்குப்பின்பு" என்னும்‌ 
ன்ப பலவு 
ஸ்திரீயாக்கப்பட்டு ஐந்து வருஷங்களுக்குப்‌ 
பின்பு என்பது பொருளாகும்‌. அகாஸ்வேரு 
ராஜாவின்‌ அரமனையில்‌ ஆமான்‌ என்பவன்‌ 
பிரபுவாக இருக்கிறான்‌. ராஜா 
மேன்மைப்படுத்தி எல்லாப்‌ பிரபுக்களுக்கும்‌. 
மேலாக இவனுடைய ஆசனத்தை உயர்த்தி 
வைத்திருக்கிறான்‌. 


“ஆமான்‌” என்னும்‌ பெயருக்கு “நல்ல 
ஒழுங்கு" என்று பொருள்‌. இவன்‌ ஒரு 
ஆகாகியன்‌. அமலேக்கியரின்‌ சந்‌ 


தனக்கு மதிப்பும்‌, ந்‌ அதிகமாகக்‌ 
கிடைக்கவேண்டுமென்று விரும்புகிறான்‌. 
இவனுடைய பேராசையே இவனுடைய 
அழிவிற்குக்‌ காரணமாயிற்று. 
இவனால்‌ இவனுடைய குடும்பத்தாரும்‌ 
அழிந்துபோகிறார்கள்‌. 


அகாஸ்‌ ரா; ஆமானுக்கு 
நன்‌ அரண்மனை! உயர்ந்த 
பதவியையும்‌ அந்தஸ்தையும்‌ கொடுக்கிறான்‌. 
ஆரன்‌ 'துன்மார்க்கனாயிருந்தாலும்‌, 
ராஜாவின்‌ நம்பிக்கைக்கு 

பன வக்கில்‌ 


மானிடத்தில்‌ 
ண்பன்‌ 
நீதியில்லை. ஆமான்‌ 
பாத்திரமானவனல்ல. 

உண்மையான 

விவேகமுமில்லை, 

பழிவாங்கவேண்டும்‌ என்னும்‌ தீயகுணம்‌ 
அவனிடத்தில்‌ காணப்படுகிறது. ஆனாலும்‌ 
அகாஸ்வேரு ராஜா ஆமானை சகல 
பிரபுக்களுக்கும்‌ மேலாக உயர்த்துகிறான்‌. 


எந்த 


ராஜாவின்‌ அரமனை 
வாசலிலிருக்கிற ராஜாவின்‌ ஊழியக்காரர்‌ 
எல்லாரும்‌ ஆமானை வணங்கி நமஸ்கரித்து 
வருகிறார்கள்‌;: அவனுக்கு 
செய்யவேண்டும்‌. 
கட்டளையிட்டிருக்கிறான்‌:: 
மொர்தெகாய்‌ அவனை வணங்‌ 
நமஸ்கரிக்கவுமில்லை (எஸ்‌ 3:2). 


- விரிவுரை 
ESTHER - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆமானுடைய வாழ்வில்‌ மொர்தெகாய்‌ 
ஒரு முள்ளாக இருக்கிறார்‌. கர்த்தர்‌ 
ஆமானைச்‌ சபித்திருக்கிறார்‌, 
(யாத்‌ 1714-16). கர்த்தரால்‌ சபிக்கப்பட்டவனை 
மொர்தெகாய்‌ வணங்கவோ, நமஸ்கரிக்கவோ 
விரும்பவில்லை. 

ராஜாவின்‌ அரமனை வாசலிலிருக்கிற 
ஊழியக்காரர்‌ எல்லோரும்‌ ஆமானை 
நமஸ்கரித்தாலும்‌, தான்‌ 
வணங்கக்கூடாது என்றும்‌, 
நமஸ்கரிக்கக்கூடாது 
மொர்தெகாய்‌ 

தீர்மானம்பண்ணியிருக்கிறான்‌. 


மொர்தெகாயின்‌ செய்கை அரமனை 
வாசலிலிருக்கிற மற்ற ஊழியக்காரர்களுக்கு 
ஆச்சரியமாயிருக்கிறது. ராஜாவின்‌ கட்டளைப்‌ 
பிரகாரம்‌, அவர்கள்‌ எல்லோரும்‌ ஆமானை 
வணங்கி நமஸ்கரிக்கவேண்டும்‌. ஆமானை 
வணங்க மறுப்பது ராஜாவின்‌ கட்டளையை 
மீறுகிற செயல்‌. கையினால்‌ 
அவர்கள்‌ மொர்தெகாயை எச்சரிக்கிறார்கள்‌. 
ராஜாவின்‌ 

நீ 


ராஜாவின்‌ கட்டளையை மீறுகிறது என்ன" 
(எஸ்‌ 3:3) என்று கேட்கிறார்கள்‌. 


மொர்தெகாயோ 
தீர்மானத்தில்‌ உறுதியாயிருக்கிறார்‌. 
அரமனை . வாசலிலிருக்கிற ஊழியக்காரர்‌ 
தன்னை எச்சரித்த பின்பும்‌, அவர்‌ ஆமானை 
வணங்கவுமில்லை, நமஸ்கரிக்கவுமில்லை. 


தன்னுடைய 


ராஜாவின்‌ ஊழியக்காரர்‌ 
மொர்தெகொயை ஒவ்வொரு நாளும்‌ 
எச்சரிக்கிறார்கள்‌. ஆனால்‌ மொர்தெகாயோ 
அவர்களுடைய எச்சரிப்பின்‌ வார்த்தைகளுக்கு 
செவிகொடுக்கவில்லை. மொர்தெகாய்‌ 
அவர்களிடத்தில்‌, “நான்‌ ஒரு யூதன்‌” என்று 
சொல்லுகிறார்‌. 
யூதர்கள்‌ அமலேக்கியரை 
நேசிக்கமாட்டார்கள்‌. பூர்வகாலம்‌ 
ற்கொண்டே அமலைக்கியருக்கும்‌, 
ஸ்ரவேலருக்கும்‌ பகை இருக்கிறது. அது 
மாத்திரமல்ல, யூதர்கள்‌ இஸ்ரவேலின்‌ 
தேவனாகிய கர்த்தரை மாத்திரமே 
வணங்கி நமஸ்கரிப்பார்கள்‌. அவர்கள்‌ 
எந்த மனுஷனையும்‌ வணங்கி 
நமஸ்கரிக்கமாட்டார்கள்‌. 





எஸ்தர்‌ 


i= FTN 
TT 


என்னும்‌ சந்தேகம்‌ ராஜாவின்‌ ஊழியக்காரர்‌ 
மனதில்‌ உண்டாயிற்று. கையினால்‌ 
அவர்கள்‌ மொர்தெகாய்‌ ான்னதை 
ஆமானுக்கு அறிவிக்கிறார்கள்‌. 
மொர்தெகாய்‌. ஆமானைப்‌ 
பிரியப்படுத்துவதற்கு பதிலாக, கர்த்தரை 
பிரியப்படுத்த விரும்புகிறார்‌. அவர்‌ ராஜாவின்‌ 
கட்டளைக்கு கீழ்ப்படிவதற்கு பதிலாக, 
தன்னுடைய மனச்சாட்சிக்கு கீழ்ப்படிய 
விரும்புகிறார்‌. மொர்தெகாய்‌. 
மறைக்கவில்லை. 
வைராக்கியத்தினால்‌, 
ஆமானை 
மறுத்துவிடுகிறார்‌. 
யூதர்கள்‌ 
கொடுப்பார்கள்‌. 


மனுஷருக்கு ட்‌ 
ஆனால்‌ அவர்‌ 
தெய்வமாக்கமாட்டார்கள்‌ 
ஒருவனுக்கு எல்லோரும்‌ 
ரியாதையும்‌ காண்பிப்பார்கள்‌ 

ஆனால்‌ ஆமானோ 
அவன்‌ ஒரு ஆகாகியன்‌. 
அமலைக்கியரின்‌ வம்சத்தைச்‌ சேர்ந்தவன்‌. 
மொர்தெகாய்‌ ஆமானை வணங்கி! 
நமஸ்கரிக்க  மறுத்துவிடுகிறார்‌. இதனால்‌ 
தனக்கு பிரச்சனைகள்‌ வரும்‌ என்பதையும்‌ 
மொர்தெகாய்‌ எதிர்பார்க்கிறார்‌. ஆமானை 
வணங்கி  நமஸ்கரிக்கக்கூடாது என்று 
மொர்தெகாய்‌ தீர்மானம்பண்ணுவதற்கு 
பாக, அவர்‌ கர்த்தரிடத்தில்‌ 
பம்பண்ணினார்‌ என்று யூதருடைய 
பாரம்பரிய வரலாறு சொல்லுகிறது. 

தான்‌ 


யூதாதேசத்தார்‌ 
எல்லோருமே, அமலேக்கியரை 
கனம்பண்ணக்கூடாது என்று மொர்தெகாய்‌ 
விரும்புகிறார்‌. கர்த்தர்‌ 
நேசிக்கவில்லை. அமலேக்கியருக்கு 
விரோதமாக கர்த்தரின்‌ யுத்தம்‌ எப்போதும்‌ 
நடக்கும்‌. 
“மோசே ஒரு பலிபீடத்தைக்‌ கட்டி, 
அதற்கு. பேகோவாறிசி என்று பேரிட்டு, 
கர்த்தருடைய 
சிங்காசனத்துக்கு விரோதயாவிகுத்தமிவால்‌, 
ம்‌ அவனுக்கு 


மாத்திரமல்ல, 


- விரிவுரை 
ESTHER - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


'எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற 
வழியிலே, அமலேக்கு தேவனுக்குப்‌ 
பயப்படாமல்‌ உனக்கு எதிராக வந்து, நீ 
இளைத்து விடாய்த்திருக்கையில்‌, பின்வருகிற 
உன்‌ பாளயத்திலுள்ள பலவீனரையெல்லாம்‌ 
வெட்டினான்‌. என்பதை நினைத்திரு" 
(உபா 25:17,18). 

இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ எகிப்தின்‌ 
அழமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு, 
வனாந்தரத்தில்‌ பிரயாணம்பண்ணியபோது 
அவர்கள்‌ விடாய்த்திருந்தார்கள்‌. அவர்கள்‌ 
பலவீனராயிருந்தார்கள்‌. அப்போது, 
அமலேக்கியர்‌ பலவீனராயிருந்த இஸ்ரவேல்‌ 
பத்திரை சங்காரம்பண்ணினார்கள்‌. இதனால்‌ 
அமலேக்கியரை கர்த்தர்‌ அருவருக்கிறார்‌. 
கர்த்தர்‌ அருவருக்கிற அமலேக்கியனான 
ஆமானை, மொர்தெகாய்‌ வணங்கி 
நமஸ்கரிக்க விரும்பவில்லை. 

மொர்தெகாய்‌ தன்னை வணங்கி 
நமஸ்கரியாததை ஆமானும்‌ கவனிக்கிறான்‌. 
ஆமானுக்கு 'மொர்தெகாயின்மீது, 
கோபமுண்டாயிற்று. அரமனை 
வாசலிலிருக்கிற ராஜாவின்‌ ஊழியக்காரர்‌, 
ஆமானுடைய கோபத்தை அதிகரிக்கச்‌ 
செய்கிறார்கள்‌. இதனால்‌ மொர்தெகாய்‌ 
தன்னை வணங்கி நமஸ்குரியாததைக்‌ 
கண்டபோது, ஆமான்‌ மூர்க்கம்‌ 
நிறைந்தவனாகிறான்‌ (எஸ்‌ 3:5). 

ராஜாவின்‌. அரமனை வாசலில்‌ 
ராஜாவின்‌ ஊழியக்காரர்கள்‌ இருக்கிறார்கள்‌. 
மொர்தெகாய்‌ ஆமானுக்கு எழுந்து, மரியாதை 
செய்யாததை இவர்கள்‌ ஆனதுக்கு 
அறிவிக்கிறார்கள்‌. ஒருவேளை 
ஆமானிடத்தில்‌ நல்ல எடுக்க 
வேண்டுமென்பதற்காக. இவர்கள்‌ 
மொர்தெகாயைப்‌ பற்றிப்‌ பேசியிருக்கலாம்‌. 
மொர்தெகாமின்‌ செயலினால்‌ ஆமானுக்கு 
மிகுந்த கோபமுண்டாயிற்று. இதனால்‌ 
கர்த்தரால்‌ தெரிந்தெடுக்கப்பட்ட ஜாதியாகிய 
யூதஜனமே அழிந்து போகக்கூடிய சூழ்நிலை 
உருவாயிற்று. 

ஒரு யூதன்‌ தன்னை வணங்கி 
நமஸ்கரிக்கவில்லை என்பது ஆமானுக்கு 
மிகவும்‌ மனக்கஷ்டமாக இருக்கிறது. தினமும்‌. 
ஆமான்‌  மொர்தெகாயைக்‌ கவனித்துப்‌ 
பார்க்கிறான்‌. மொர்தெகாமின்‌ செயல்‌. 
ஆமானுக்கு: மிகுந்த கோபத்தை. 
உண்டாக்கிற்று இதனால்‌ யூதர்கள்‌ 
அனைவரையும்‌ அழித்துப்‌ போடுவதற்கு 
ஆமான்‌ சதி பண்ணுகிறான்‌ (எஸ்‌ 35-97. 


பெயர்‌ 





எஸ்தர்‌ 


f= ETHER 
TT 


ராஜாவின்‌ அரமனை வாசலிலிருக்கிற 
ஊழியக்காரரும்‌ மொர்தெகாயின்மீது. 
பொறாமைப்படுகிறார்கள்‌. மொர்தெகாய்‌ 
ராஜாவின்‌ கட்டளைக்கு கீழ்ப்படிவாரா 
அல்லது அழிந்துபோவாரா என்பதை காண 
மற்ற ஊழியக்காரரும்‌ ஆவலாய்க்‌ 
காத்திருக்கிறார்கள்‌. 


மொர்தெகாய்‌ ஆமானை வணங்கி 
நமஸ்கரியாததினிமித்தம்‌, 

சாகவேண்டும்‌ என்று ஆமான்‌ 
தீர்மானம்பண்ணுகிறான்‌. 
மொர்தெகாயின்மேல்‌ 

ஆமானுக்கு அற்பகாரியமாக 
மொர்தெகாய்‌ ஒரு பூதன்‌ 
ஆமானுக்கு 

அறிலிக்கப்பட்டிருக்கிறது. வர்சியா. தேசத்தில்‌. 
ஏராளமான யூதர்கள்‌ இருக்கிறார்கள்‌ 
என்பதையும்‌ ஆமான்‌ அறிந்திருக்கிறான்‌. 


மான்‌ மொர்தெகாயை மாத்திரம்‌ 
சங்காரம்பண்ணுவதற்கு பதிலாக 
அகாஸ்வேருவின்‌ ராஜ்யமெங்கும்‌ இருக்கிற 
மொர்தெகாயின்‌ ஜனமாகிய யூதரையெல்லாம்‌ 
சங்காரம்பண்ண  வகைநேடுகிறான்‌ (எஸ்‌ 
36). ஆமான்‌ தன்னுடைய உக்கிர 
கோபத்தினால்‌. ஆயிரக்கணக்கான 
யூதர்களைக்‌ கொன்றுபோட 
சதிபண்ணுகிறான்‌. ஆமான்‌ குற்றமில்லாத. 
இரத்தத்தை சிந்துவதற்கு எத்தனிக்கிறான்‌. 


யூதருடைய சந்ததியிலிருந்து மேசியா 
வருவார்‌ என்பது கர்த்தருடைய திட்டம்‌. 
சாத்தான்‌ இந்தத்‌ திட்டத்தைச்‌ செயல்படுத்த 
விடாமல்‌ தடுப்பதற்கு முயற்சி பண்ணுகிறான்‌. 
எல்லா யூதரையும்‌ அழித்துப்‌ போடுவதற்கு 
சாத்தான்‌ பல வழிகளிலும்‌ சூழ்ச்சி 
பண்ணுகிறான்‌ 

யூதர்கள்‌ கர்த்தருக்கு பிரியமானவர்கள்‌. 
ஆனால்‌ ஆமானோ யூதர்கள்‌ 
எல்லோரையும்‌ 
சங்காரம்பண்ணவேண்டுமென்று. 
ஆசைப்படுகிறான்‌. அவர்கள்‌ யூதர்கள்‌ 
என்னும்‌ ஒரே காரணத்திற்காக அவர்களை 
அழித்துப்போடவேண்டுமென்று ஆமான்‌ 
திட்டமிடுகிறான்‌. இதன்‌ நிமித்தமாகவே, 
மொர்தெகாய்‌ ஆமானை வணங்கவுமில்லை, 
நமஸ்கரிக்கவுமில்லை. 


- விரிவுரை 
ESTHER - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மூதர்கனை 
கட்டனை 
எஸ்‌ 8:7-15 


எஸ்‌ 3:7. ராஜாவாகிய அகாஸ்வேருவின்‌ 
பன்னிரண்டாம்‌ வருஷம்‌ ன்‌ 
மாதமாகிய முதலாம்‌ 

ஆமானுக்கு முன்பாகப்‌ 
என்னப்பட்டசீட்டு. 

தானையும்‌ ஒவ்வொரு மாதத்தையும்‌ 
குறித்துப்‌ போடப்பட்டு, 
ஆதார்மாதமான பன்னிரண்டாம்‌ 
மாதத்தின்மேல்‌ விழுந்தது. 


3:8, அப்பொழுது ஆமான்‌ 
ராஜாவை நோக்கி: 
ராஜ்யத்தின்‌ சகல 

ஜனங்களுக்குள்ளே. 
சிதறுண்டு. 


விகற்பமாயிருக்கிறது; அவர்கள்‌ 
ராஜாவின்‌ கட்டங்களைக்‌ 
கைக்கொள்ளுகிறதில்லை; ஆகையால்‌ 
அவர்களை இப்படி விட்டிருக்கிறது 
ராஜாவுக்கு நியாயமல்ல. 


எஸ்‌ 825. ராஜாவுக்குச்‌. சம்மதியானால்‌, 
அவர்களை: அழிக்கவேண்டு மென்று. 
எழுதி அனுப்பவேண்டியது; 
அப்பொழுது நான்‌ ராஜாவின்‌ 
கஜானாவிலே கொண்டுவந்து செலுத்த 
பதினாயிரம்‌ தாலந்து வெள்ளியை 
எண்ணிக்‌ காரியக்காரர்‌ கையில்‌ 
கொடுப்பேன்‌ என்‌ நான்‌. 


எஸ்‌ 300. அப்பொழுது ராஜா 
கையிலிருக்கிற தன்‌ மோதிரத்தைக்‌ 
கழற்றி, அதை ஆகாகியனான 
அம்மெதாத்தாவின்‌ குமாரனும்‌ யூதரின்‌: 
சத்துருவமாகிய ஆமானிடத்தில்‌ 
கொடுத்து, 


எஸ்‌ 3:01. ஆமானை நோக்கி: அந்த 
வென்னியை தீ வைத்துக்கொள்‌; அந்த 
ஜனத்துக்கு உன்‌ இஷ்டப்படி, 
செய்யலாம்‌ என்றான்‌. 


தன்‌ 





i THE எஸ்தர்‌ 
TT 


எஸ்‌ 312. முதலாம்‌ மாதம்‌ 
பதின்முன்றாந்தேதியிலே, ராஜாவின்‌ 
சம்பிரதிகன்‌ அழைக்கப்பட்டார்கன்‌; 
ஆமான்‌ கற்பித்தபடி. யெல்லாம்‌ 
ராஜாவின்‌ தேசாதிபதிகளுக்கும்‌, 
ஒவ்வொரு நாட்டின்மேல்‌: 
வைக்கப்பட்டிருத்த துரைகளுக்கும்‌, 
ஒவ்வொரு ஜனத்தின்‌ பிரபுக்களுக்கும்‌, 
அந்தந்த: நாட்டில்‌ வழங்கும்‌. 
அட்சரத்திலும்‌, அத்தத்த ஜாதியார்‌ 
பேசும்‌ பாஷையிலும்‌ எழுதப்பட்டது; 
ராஜாவாகிய அகாஸ்வேருவின்‌ பேரால்‌ 
அது எழுதப்பட்டு, ராஜாவின்‌ 
மோதிரத்தினால்‌ முத்திரை 
போடப்பட்டது. 


எஸ்‌. 308, ஆதார்‌. மாதமான 
பன்னிரண்டாம்‌ மாதம்‌ பதின்மூன்றாத்‌ 
தேதியாகிய ஒரே நாவிலே சிறியோர்‌ 
பெரியோர்‌ குழந்தைகள்‌ ஸ்திரீகள்‌ 
ஆகிய சகல யூதரையும்‌ அழித்துக்‌ 
கொன்று திர்மூலமாக்கவும்‌, அவர்களைக்‌: 
கொன்ளையிடவும்‌, அஞ்சற்காரர்‌ 
கையிலேராஜாவின்‌ நாடுகளுக்கெல்லாம்‌. 
கட்டனைகள்‌ அனுப்பப்பட்டது. 


எஸ்‌ க அத்த ளுக்கு 
ஆயத்தப்பட்டிருக்கவேண்டும்‌ என்று. 
சகல ஜனங்களுக்கும்‌ கூறி 
அறிவிக்கிறதற்காகக்‌ கொடுக்கப்பட்ட 
கட்டளையின்‌ நகல்‌ இதுவே, இது 
ஒவ்வொரு நாட்டிலும்‌ 
யிரசித்தம்பண்ணப்பட்டது. 


எஸ்‌ 3:15. அந்த அஞ்சற்காரர்‌ லன்‌. 
உத்தரவினால்‌ தீவிரம 
புறப்பட்டுப்போனார்கன்‌; 

கட்டளை ஆசான்‌ 

பிறந்தது. ராஜாவும்‌ 

குடிக்கும்படி உட்கார்ந்தார்கள்‌; சசான்‌' 
நகரம்‌ கலங்கிற்று. 


ஆமான்‌ ஒரு தந்திரசாலி. யூதர்கள்‌ 
எல்லோரையும்‌ அழிக்கவேண்டுமென்றால்‌, 
அதற்கு அகாஸ்வேரு ராஜாவின்‌ உதவியும்‌ 
அனுமதியும்‌ தேவை என்பதை ஆமான்‌ 
அறிந்திருக்கிறான்‌. இதற்காக ஆமான்‌ 
ராஜாவினிடத்தில்‌ யூதர்களுக்கு விரோதமாக. 
பொய்யான குற்றச்சாட்டுக்களை 
சொல்லுகிறான்‌. ஆமானின்‌ வார்த்தைகளை 


அகாஸ்வேரு ராஜாவும்‌ நம்புகிறான்‌. 


- விரிவுரை 
ESTHER - COMMENTARY 


அவர்கள்‌ ஒருவிதமான 
ஜனங்கள்‌ என்பதுபோல 
ஆமான்‌. ராஜாவை. 
உம்முடைய ராஜ்யத்தின்‌ சகல. 
| ஜனங்களுக்குள்ளே 
சிதறுண்டு 
3:8) என்று 
யூதர்களைப்பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறான்‌ 


- நாடோடிகளைப்போல 


அவர்கள்‌ எந்தெந்த 
தங்கிமிருக்கிறார்களோ, 
அந்தந்த நத! ங்களில்‌ அந்த தேசத்தாருக்கு 
பாரமாயிருப்பார்கள்‌ என்று மான்‌ 
யூதரைப்பற்றி ராஜாவினிடத்தில்‌ பொய்யான 
தகவல்களை சொல்லுகிறான்‌. 


ன்ஸ்‌ 
பரம்பியிருக்கிறார்கள்‌. 
ம்‌ 


யூதர்கள்‌ ஆபத்தானவர்கள்‌ என்றும்‌ 
ஆமான்‌ ராஜாவிடத்தில்‌ யூதர்களைப்பற்றி 
தூஷணவார்த்தைகளை சொல்லுகிறான்‌. 
ஆமான்‌ ராஜாவை நோக்கி, "அவர்களுடைய 
வழக்கங்கள்‌ சகல ஜனங்களுடைய 
வழக்கங்களுக்கும்‌. த்‌ பருகத்‌ 
அவர்கள்‌ ராஜாவின்‌ சட்டங்களைக்‌ 
கைக்கொள்ளுகிறதில்லை" (எஸ்‌ 3:8) என்று 
யூதருக்கு விரோதமான வார்த்தைகளை 


எல்லோரையும்‌ 


ம 
பொய்யான 





எஸ்தர்‌ 


i THE 
TT 


யூதருக்கு எல்லா தேசங்களிலும்‌ 
சத்துருக்கள்‌ இருக்கிறார்கள்‌. பெர்சியா 
தேசத்தில்‌ ஆமான்‌ மாத்திரமல்ல, இன்னும்‌ 
அநேகர்‌ “யூதர்களை வெறுக்கிறார்கள்‌. 
யூதர்களை மொத்தமாக அழித்துவிட்டால்‌ 
ராஜாவுக்கும்‌, பெர்சியா தேசத்திற்கும்‌. 
நன்மை உண்டாகும்‌ என்று ஆமான்‌. 
ராஜாவினிடத்தில்‌ நயமாகப்‌ பேசுகிறான்‌. 
“ராஜாவுக்குச்‌ சம்மதியானால்‌, அவர்களை 
அழிக்கவேண்டுமென்று எழுதி 
அனுப்பவேண்டியது' (எஸ்‌ 39) என்று 
ஆமான்‌ ராஜாவினிடத்தில்‌ தன்னுடைய 
தந்திரமான யோசனையை சொல்லுகிறான்‌. 


யூதர்களை  அழிக்கவேண்டுமென்று 
ராஜா ஆணையிட்டால்‌ அது உடனே 
நிறைவேற்றப்படும்‌. யூதர்களை அழிக்க 
ராஜா ஒரு வேளை தயங்கலாம்‌. பெர்சியா 
தேசத்தில்‌ ஏராளமான யூதர்கள்‌ 
இருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ எல்லோரையும்‌ 
அழித்துவிட்டால்‌, பெர்சியா தேசத்தின்‌ 
கஜானாவிலே. பேரிழப்பு உண்டாகும்‌. 
யூதர்கள்‌ மூலமாக ராஜாவுக்கு. 
வரக்கூடிய வருமானம்‌ நின்றுபோகும்‌. 
ஆகையினால்‌ எல்லா யூதர்களையும்‌ 
அழிப்பதற்கு ராஜா தயங்கலாம்‌ என்று 
ஆமான்‌ எதிர்பார்க்கிறான்‌. 


அழிக்கப்பட்டால்‌ ஏற்படும்‌ 
நஷ்டத்தை, தான்‌ ஈடுகட்டுவதாகவும்‌ 
ஆமான்‌ ராஜாவுக்கு உறுதிசொல்லுகிறான்‌. 
யூதர்கள்‌ எல்லோரையும்‌ அழிப்பதற்கு ராஜா 
சம்மதித்தால்‌, தான்‌ ராஜாவின்‌ 
கஜானாவிலே கொண்டுவந்து செலுத்த 
பதினாயிரம்‌ தாலந்து வெள்ளியை எண்ணிக்‌ 
காரியக்காரர்‌ கையில்‌ கொடுப்பதாக ஆமான்‌ 
ராஜாவினிடத்தில்‌ வாக்குப்பண்ணுகிறான்‌ 
(எஸ்‌ 39) 


யூதர்கள்‌ அழிக்கப்படுவதினால்‌ ஏற்படும்‌. 
பொருளாதார நஷ்டத்தை தான்‌ 
ஈடுகட்டுவதாக ஆமான்‌ 
வாக்குப்பண்ணுகிறான்‌. பதினாயிரம்‌ தாலந்து 
வெள்ளி என்பது மிகப்பெரிய தொகை. 
இவ்வளவு பெரிய தொகை ஆமானிடத்தில்‌ 
இல்லை. ஆனால்‌ இந்த தொகை எங்கே 
இருக்கிறது என்பது ஆமானுக்கு தெரியும்‌. 


யூதர்கள்‌ 


- விரிவுரை 
ESTHER - COMMENTARY 


ஆமான்‌ யூதர்களையெல்லாம்‌ 
அழிக்கும்போது, அவர்களுடைய 
வெள்ளிகளையெல்லாம்‌ கொள்ளையிடுவான்‌. 
யூதர்களுடைய  வெள்ளிகளும்‌, யற்ற 
பெக்கிஜங்களும்‌ ஆமானுடைய கையில்‌ 
வந்து சேரும்‌. ஆமான்‌ அந்த 
கொள்ளைப்பொருளிலிருந்து பதினாயிரம்‌ 
தாலந்து வெள்ளியை எண்ணி ராஜாவின்‌ 
கஜானாவில்‌ கொண்டு வந்து கொடுக்கலாம்‌ 
என்றும்‌ தீர்மானித்திருக்கிறான்‌. 


யூதர்களுக்கு விரோதமாக 
கட்டளையை எழுதியபோது, 
அழித்து கொன்று 
நிர்மூலமாக்கவும்‌, அவர்களைக்‌ 
கொள்ளையிடவும்‌;” (எஸ்‌ 313) என்று 
எழுதி தன்னுடைய நாடுகளுக்கெல்லாம்‌. 
கட்டளைகளை அனுப்புகிறான்‌. யூதர்களை 
கொன்று நிர்மூலமாக்குவதற்கு மாத்திரமல்ல, 
அவர்களைக்‌ கொள்ளையிடவும்‌ அகாஸ்வேரு 
ராஜா அனுமதி கொடுக்கிறான்‌. அந்தக்‌ 
கொள்ளைப்பொருட்களை சேகரித்து, 
ராஜாவின்‌ கஜானாவை நிரப்ப முடியும்‌ 
என்று ஆமான்‌ சதித்திட்டம்‌ பண்ணுகிறான்‌. 


அகாஸ்‌ ராஜா மானின்‌ 
க 'செலிகொடுக்கிறான்‌. 
ஆமானின்‌ விருப்பம்‌ நிறைவேறுகிறது. 
ஆமான்‌ யூதருக்கு என்ன 
செய்யவேண்டுமென்று நினைக்கிறானோ, 
அதைச்‌ செய்வதற்கு ராஜாவும்‌ அனுமதி 
கொடுக்கிறான்‌. 


அகாஸ்வேரு ராஜா தன்‌ கையிலி 
ருக்கிற தன்‌ மோதிரத்தைக்‌ கழற்றி, அதை 
ஆகாகியனான அம்மெதாத்தாவின்‌ குமாரனும்‌ 
யூதரின்‌ சத்துருவுமாகிய ஆமானிடத்தில்‌ 
கொடுக்கிறான்‌ (எஸ்‌ 3:10). ராஜா ஆமானை 
நோக்கி, “அந்த வெள்ளியை நீ 
வைத்துக்கொள்‌; அந்த ஐனத்துக்கு உன்‌ 
இஷ்டப்படி செய்யலாம்‌" (எஸ்‌ 3:11) என்றும்‌ 
சொல்லுகிறான்‌. 


ராஜா 
தன்னுடைய 
சகல யூதரையும்‌ 





f= FTE எஸ்தர்‌ 
TT 


ராஜாவுக்கு ஆமானின்‌ சதித்திட்டம்‌ 

ரியவில்லை. ராஜா ஆமானை 
முழுவதுமாக நம்புகிறான்‌. தன்னுடைய 
தேசத்திலுள்ள எல்லா யூதரையும்‌ அழித்துப்‌ 
போடுவதற்கு ராஜா ஆமானுக்கு அனுமதி 
கொடுக்கிறான்‌. அதற்கு அடையாளமாக ராஜ. 
தன்‌ கையிலிருக்கிற தன்‌ மோதிரத்தைக்‌ 
கழற்றி  ஆமானிடம்‌ 
(எஸ்‌ 310-15). 
சொன்ன 
வெள்ளியையும்‌ ராஜா ஆமானுக்கே 
கொடுத்து, யூதர்களை அழித்துப்‌ போடுமாறு 
கட்டளையிடுகிறான்‌. 


-  அகாஸ்வேரு: 
வார்த்தைகளை 
பயங்கரமான ஜனங்கள்‌ என்றும்‌, 
அவர்கள்‌ ராஜாவின்‌ கட்டளைகளை 
கைக்கொள்கிறதில்லை என்றும்‌ ஆமான்‌ 
சொன்ன வார்த்தைகளை ராஜா நம்புகிறான்‌. 
யூதர்களை அழிப்பதற்கும்‌ சம்மதிக்கிறான்‌. 
மதஜனத்திற்கு ஆமான்‌ தன்‌ இஷ்டப்படி 

செய்யலாம்‌ என்றும்‌ ராஜா அவனுக்கு 
அனுமதி கொடுக்கிறான்‌. பெர்சியா 
தேசத்திலுள்ள யூதர்கள்‌, சிங்கத்தின்‌ 
கையில்‌ ஒப்புலிக்கப்பட்ட ஆடுகளைப்போல 


ராஜா 
ல்‌ 


ஆமானுடைய 
யூதர்கள்‌ 


கொன்று 

அவர்களை 
கொள்ளையிடுவதினால்‌, ஆமானுக்கு 
எல்வளவு லாபம்‌ கிடைக்கும்‌ என்று 
ராஜாவுக்கு தெரியவில்லை. ராஜா வரவு 
செலவு கணக்கு பார்க்காமலேயே, “அந்த 
வெள்ளியை நீ வைத்துக்கொள்‌" என்று 
ஆமானுக்கு அனுமதி கொடுத்துவிடுகிறான்‌. 


யூதர்கள்‌ எல்லோரையும்‌ அழித்து: 
கொன்றுபோடுவதற்கு, ஆமானுக்கு. 
ராஜாவின்‌ அனுமதி கிடைத்திருக்கிறது. 
ஆமான்‌ விக்கிரகங்களை ஆராதிக்கிறவன்‌. 
அவன்‌ குறிசொல்லுகிறவர்களையும்‌, 
ஜோசியம்‌ பார்க்கிறவர்களையும்‌ நம்புகிறவன்‌. 
ஆமான்‌ தனக்கு அதிஷ்டமான நாளை 
கண்டுபிடிக்க விரும்புகிறான்‌. அந்தக்‌ 
குறிப்பிட்ட நாளில்‌ யூதர்களை 
சங்காரம்பண்ணினால்‌, தனக்கு 
முற்றிலுமாய்‌ ஜெயமுண்டாகும்‌ என்று 


ஜோசியக்காரர்களையும்‌ 
ஆலோசனைபண்ணி, 
பார்க்கிறான்‌. 


சீட்டுப்போட்டு 


- விரிவுரை 
ESTHER - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ராஜாவாகிய அகாஸ்வேருவின்‌ 
பன்னிரண்டாம்‌ வருஷம்‌ நிசான்‌ மாதமாகிய 
முதலாம்‌ மாதத்திலே ஆமானுக்கு முன்பாகப்‌ 
பூர்‌ என்னப்பட்டசீட்டு ஒவ்வொரு நாளையும்‌ 
ஒவ்வொரு மாதத்தையும்‌ குறித்துப்‌ 
போடப்படுகிறது. அந்த சீட்டு ஆதார்மாதமான 
பன்னிரண்டாம்‌ மாதத்தின்மேல்‌ விழுகிறது 
(எஸ்‌ 37). 


பூர்‌ என்பது சீட்டு என்பதைக்‌ குறிக்கும்‌ 
பெர்சிய வார்த்தையாகும்‌. எல்லா யூதரையும்‌ 
அழித்துப்‌ போடுவதற்காக ஆமான்‌ ஒரு 
நாளைத்‌ தெரிந்தெடுக்க விரும்புகிறான்‌. 
இதற்காகவே அவன்‌ பூர்‌ என்னப்பட்ட 
சீட்டைப்‌ போடுகிறான்‌. முதலாம்‌ மாதம்‌ 13 
ஆம்‌ நேதி யூதர்கள்‌ எல்லோரையும்‌ 
அழிப்பதற்கு நல்ல நாள்‌ என்று ஆமான்‌ 
தீர்மானம்‌ பண்ணுகிறான்‌. (எஸ்‌ 3:7]2). 
ஜோசியரும்‌, நட்சத்திரம்‌ பார்க்கிறவர்களும்‌, 
அமாவாசி காண்கிறவர்களும்‌ இதுபோல 
சீட்டுப்‌ போட்டு நாள்‌ பார்ப்பது வழக்கம்‌. 
(ஏசா 4743) 


அகாஸ்வேரு ராஜாவின்‌ பன்னிரண்டாம்‌ 
வருஷம்‌ என்பது, எஸ்தர்‌ பட்டத்து 
ஸ்திரீயாகி சுமார்‌ ஐந்து வருஷமாயிற்று. 
முதலாம்‌ மாதத்திலே சீட்டு போடப்படுகிறது. 
பன்னிரண்டாம்‌ மாதத்தில்‌ சீட்டு விழுகிறது. 
இதனால்‌ ஆமானுடைய சதித்திட்டத்தை 
தோல்வியடையச்‌ செய்வதற்கு, 
மொர்தெகாய்க்கும்‌ எஸ்தருக்கும்‌ பதினொரு 
மாதம்‌ காலஅவகாசம்‌ கிடைக்கிறது. 


யூதர்களை உடனே சங்கரிக்கவேண்டும்‌ 
என்று ஆமான்‌ விரும்புகிறான்‌. ஆனாலும்‌ 
அவன்‌ தன்னுடைய சொந்த விருப்பத்திற்கு 
கீழ்ப்படிவதைவிட தட்ப 
ஜோசியக்காரரின்‌. விருப்‌ 
குறிசொல்லுகிறவர்களின்‌ விகுப்பத்திற்கம்‌ 
கீழ்ப்படிகிறான்‌. 


மான்‌ மதிமீனமான காரியங்களை 
செய்கிறான்‌. கர்த்தரோ மனுஷருடைய 
மதியீனங்களையும்‌ பயன்படுத்தி, தம்முடைய 
ஜனத்திற்கு நன்மை செய்கிறார்‌. ஆமான்‌ 
பூர்‌ என்னப்பட்ட சீட்டை நம்புகிறான்‌. 
அந்த சீட்டு ஆமானுடைய திட்டத்தை 
காலதாமதம்பண்ணுகிறது. ராஜாவின்‌. 
கட்டளை உடனே  நிறைவேற்றப்படவில்லை. 
ஆமான்‌ 


காத்திருக்க வேண்டியதாயிற்று. 





எஸ்தர்‌ 


i= FTE 
TT 


. இந்த பதினொரு மாத காலத்திற்குள்‌ 
தம்முடைய நியாயத்தீர்ப்பை 
நிறைவேற்றுகிறார்‌.  யூதரை 
திட்டமிட்ட ஆமான்‌, 

தூக்குமரத்திலே தூக்கிப்போடப்படுகிறான்‌. 
ராஜாவின்‌ கட்டளை எழுதப்பட்டு, 
அதற்கு முத்திரை போடப்படுகிறது. முதலாம்‌ 
மாதம்‌ பதின்மூன்றாந்தேதியிலே, ராஜாவின்‌ 
சம்பிரதிகள்‌ அழைக்கப்படுகிறார்கள்‌: ஆமான்‌ 
குற்பித்தபடியெல்லாம்‌ ராஜாவின்‌ 
தேசாதிபதிகளுக்கும்‌, ஒவ்வொரு நாட்டின்‌ மேல்‌ 
வைக்கப்பட்டிருந்த துரைகளுக்கும்‌, ஒவ்வொரு 
ஜனத்தின்‌ பிரபுக்களுக்கும்‌, அந்தந்த நாட்டில்‌ 
வழங்கும்‌ அட்சரத்திலும்‌, அந்தந்த ஜாதியார்‌ 
பேசும்‌ பாஷையிலும்‌ எழுதப்படுகிறது; 
ராஜாவாகிய அகாஸ்வேருவின்‌ பேரால்‌ அது 
எழுதப்பட்டு, ராஜாவின்‌ மோதிரத்தினால்‌. 

முத்திரை போடப்படுகிறது (எஸ்‌ 3:12). 


லாம்‌ மாதம்‌ என்பது நிசான்‌ மாதம்‌ 
என்பதாகும்‌ இந்த மாதம்‌ 8. த்‌ தேதியில்‌ 
யூதர்கள்‌ பஸ்கா பண்டிகையை ஆசரிப்பது 
வழக்கம்‌. பஸ்கா பண்டிகைக்கு முந்திய 
நாளாகிய 13 ஆம்‌ தேதியில்‌ ஆமான்‌ 
யூதர்களையெல்லாம்‌ அழித்துப்‌ போட திட்டம்‌ 
பண்ணி, ராஜாவின்‌ சம்பிரதிகளையெல்லாம்‌. 
தன்னிடத்தில்‌ அழைக்கிறான்‌. ஆதார்‌ மாதம்‌ 
ம்‌ தேதியிலே சகல யூதரையும்‌ 
கொன்று  நிர்மூலமாக்கவும்‌: 
அவர்களைக்‌ கொள்ளையிடவும்‌ அகாஸ்வேரு 
ராஜாவின்‌ ஆளுகைக்குட்பட்ட எல்லா 
நாடுகளுக்கும்‌ ஆமான்‌ கட்டளை 
அனுப்புகிறான்‌ (எஸ்‌ 312-15). 
முதலாம்‌ மாதத்தில்‌ ராஜாவின்‌ கட்டளை 
எழுதப்பட்டு முத்திரை போடப்பட்டாலும்‌, 
அந்தக்‌ கட்டளை ஆதார்‌ மாதமான 
பன்னிரண்டாம்‌. தேதிமிலே 
நிறைவேற்றப்படவேண்டும்‌ என்பதும்‌ 
ராஜாவின்‌ கட்டளையாயிருக்கிறது. 
ஆதார்‌ மாதமான பன்னிரண்டாம்‌. 
மாதம்‌  பதின்மூன்றாந்தேதியாகிய ஒரே 
நாளிலே சிறியோர்‌ பெரியோர்‌ குழந்தைகள்‌ 
ஸ்திரீகள்‌ ஆகிய சகல யூதரையும்‌ அழித்துக்‌ 
கொன்று நிர்மூலமாக்கவும்‌, அவர்களைக்‌ 
கொள்ளையிடவும்‌, அஞ்சற்காரர்‌ கையிலே 
ராஜாவின்‌ நாடுகளுக்கெல்லாம்‌ கட்டளைகள்‌ 
அனுப்பப்படுகிறது (எஸ்‌ 3:13). 


- விரிவுரை 
ESTHER - COMMENTARY 


அந்த நாளுக்கு 
ஆயத்தப்பட்டிருக்கவேண்டும்‌ என்று சகல 
ஜனங்களுக்கும்‌ கூறி அறிவிக்கிறதற்காகக்‌ 
கொடுக்கப்பட்ட கட்டளையின்‌ நகல்‌ இதுவே. 
இது ஒவ்வொரு நாட்டிலும்‌ 
பிரசித்தம்பண்ணப்படுகிறது (எஸ்‌ 3:14). 
யூதர்களை கொன்று 
நிர்மூலமாக்கலாம்‌ என்றும்‌, அவர்களை 
கொள்ளையிடலாம்‌ என்றும்‌, ராஜா 
கட்டளையிட்டிருப்பதினால்‌, இந்த செயலை. 
செய்கிறவர்கள்‌, பெர்சிய தேசத்தில்‌ ஒரு 
கொலைக்குற்றவாளியாகவோ அல்லது 
கொள்ளையராகவோ  கருதப்படமாட்டார்கள்‌. 
தார்‌ மாதமான பன்னிரண்டாம்‌ மாதம்‌, 
ன்றாம்‌ தேதியிலே யூதர்களை 
யார்வேண்டுமானாலும்‌ கொன்றுபோடலாம்‌, 
அவர்களை அந்நாளிலே. யார்‌ 
வேண்டுமானாலும்‌ கொள்ளையிடலாம்‌. 


அழித்து 


ரர்‌ ராஜாவின்‌ உத்தரவினால்‌ 
தல்ற்‌ ட பட்டுப்போல்‌! 
ராஜாவின்‌ கட்டளை சூசான்‌ அரமனையில்‌ 
பிறந்திருக்கிறது. ராஜாவும்‌  ஆமானும்‌ 
குடிக்கும்படி உட்கார்ந்திருக்கிறார்கள்‌; சூசான்‌ 
நகரம்‌ கலங்கிற்று (எஸ்‌ 345) 


அரமனைக்குள்‌. இருக்கிறவர்கள்‌ 
சந்தோஷமாயிருக்கிறார்கள்‌. ஆனால்‌ 
சூசான்‌ நகரத்திலிருக்கிறவர்களோ 
கலக்கத்திலிருக்கிறார்கள்‌. அகாஸ்வேரு 
ராஜா யூதருக்கு விரோதமாக கட்டளை 
கொடுத்திருக்கிறான்‌. அகாஸ்வேரு 
தன்னுடைய மனச்சாட்சியில்‌ குத்தப்பட்டு, 
தன்னுடைய கட்டளையை 
நிறைவேற்றாமல்‌ போய்விடுவானோ என்னும்‌ 
சந்தேகம்‌ ஆமானுக்கு உண்டாயிற்று, 
ஆகையினால்‌ ஆமான்‌ ராஜாவை 
குடிக்கும்டி செய்கிறான்‌. ராஜா 
குடித்து வெறித்திருக்கும்போது 
நிதானமில்லாமலிருப்பான்‌. குடிகாரரின்‌ 
மனச்சாட்சி மழுங்கிப்போயிருக்கும்‌. 





எஸ்தர்‌ 


i யனா 
யாய 


சூசான்‌ நகரத்திலே. 
இருக்கிறார்கள்‌. 

இருக்கிறார்கள்‌. 

கேட்டு யூதர்கள்‌ 
புறஜாதியாரும்‌. ல்கள்‌. 
புறாதியார்‌ 

அவர்கள்‌ 

கட்டுப்பட்டவர்கள்‌. 

செய்யாமல்‌, 

யூதர்களுக்கு 

வந்திருக்கிறது. சூசான்‌ 
புறஜாதியார்‌ யூதர்களுக்கு வந்திருக்கும்‌. 
ஆபத்தை பார்த்து கலங்குகிறார்கள்‌. 


- விரிவுரை 
ESTHER - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆனால்‌ 

ஆமானும்‌. a 
லை. அவர்கள்‌ 

உட்கார்ந்திருக்கிறார்கள்‌. 


ட்‌ போட 
வேண்‌ வ்‌ பின்பு, 
ராஜாவும்‌, ஆனதும்‌ அந்தச்‌ சந்தோஷத்தைக்‌ 
கொண்டாடுவதற்காகக்‌ குடிக்கும்படி 
உட்காருகிறார்கள்‌. ஆனால்‌ சூசான்‌ 
நகரத்திலுள்ள ஜனங்களோ ராஜாவின்‌ 
கட்டளையைக்‌ கேட்டு கலங்குகிறார்கள்‌. 


அகாஸ்வேரு ராஜாவும்‌ 
கலங்கியதுபோல. 
குடிக்கும்படி 





எஸ்தர்‌ 


i= FTE 
TT 


ப்‌ தங்களுக்கு வரும்‌ ஆபத்தை 

நினைத்து கலங்குகிறார்கள்‌. அவர்களில்‌ 
அநேகர்‌ இரட்டுடுத்தி' சாம்பலில்‌ 
கிடக்கிறார்கள்‌. யூதருக்குள்ளே மகாதுக்கழும்‌, 
அழுகையும்‌, புலம்பலும்‌: உண்டாயிற்று 
(எஸ்‌ 4444. மொர்தெகாயும்‌ தன்‌ 
வஸ்திரங்களைக்‌ கிழித்து இரட்டுடுத்தி 
சாம்பல்‌ போட்டுக்கொள்கிறார்‌. அதைப்‌ 
பார்த்து எஸ்தர்‌ மிகவும்‌ துக்கப்பட்டு 
மொர்தெகாயின்‌ துக்கத்திற்கான 
முகாந்தரத்தை அறியும்படி விசாரிக்கிறாள்‌ 
(எஸ்‌ 4:5-7). 


எஸ்தர்‌. ராஜாவினிடத்திற்குப்போய்‌, 
அவனிடத்தில்‌... தன்‌ ஜனங்களுக்காக. 
விண்ணப்பம்பண்ணவும்‌ மன்றாடவும்‌ 
வேண்டுமென்று மொர்தெகாய்‌ அவளுக்கு 
செய்தி சொல்லியனுப்புகிறார்‌ (எஸ்‌ 4:89). 
ராஜா அழைக்காமல்‌ யாரும்‌ ராஜாவைப்‌ 
பார்க்க முடியாது என்றும்‌, அதையும்‌ மீறி 
போய்ப்பார்த்ல்‌ தனக்கு பரணம்‌ 
வருவதற்கும்‌ வாய்ப்புள்ளது என்றும்‌ எஸ்தர்‌ 
சொல்லுகிறாள்‌ (எஸ்‌ 4:10-13). 


மொர்தெகாயோ தன்னுடைய 
வார்த்தையில்‌ உறுதியாகயிருக்கிறார்‌. 
யூதருக்கு அழிவு வரும்போது 
எஸ்தரும்‌ தப்பிக்காமல்‌ அழிந்துபோவாள்‌ 
என்று மொர்தெகாய்‌ எச்சரிக்கிறார்‌ 
(எஸ்‌ 413/4). 

யூதர்கள்‌ எல்லோரும்‌ மூன்று 
'உபவாசம்பண்ணவேண்டுபென்று 
கேட்டுக்கொள்கிறாள்‌. எஸ்தர்‌ 
கற்பித்படி மொர்தெகாய்‌ 
(எஸ்‌ 4215-17). 


நாள்‌ 
எஸ்தர்‌ 
தனக்கு. 
செய்கிறார்‌ 


- விரிவுரை 
ESTHER - COMMENTARY 


மொர்தெகாயின்‌ துக்கம்‌ 
எஸ்‌ 4:1-4 


யாவற்றையும்‌ 
கா! அறிந்தபோது, 
மொர்தெகாய்‌ தன்‌ வஸ்திரங்களைக்‌ 
கழித்த, இரட்டடுத்தி, சாம்பல்‌ 
போட்டுக்கொண்டு, நகரத்தின்‌ நடுவே 
புழப்பட்டுப்போய்‌, துயரமுன்ன மகா 
சத்தத்துடனே அலறிக்கொண்டு, 


நடத்த 


க ப ராஜாவின்‌ அரமனை வாசல்‌ 
மட்டும்‌ வந்தான்‌; 
இரட்டெத்தினவனாய்‌ ராஜாவின்‌ 
அரமனை வாசலுக்குள்‌ பிரவேசிக்க. 
ஒருவனுக்கும்‌ உத்தரவில்லை. 


எஸ்‌ 43. ராஜாவின்‌ உத்தரவும்‌, 
அவனுடைய கட்டளையும்‌ போய்ச்‌. 
சேர்ந்த ஒவ்வொரு நாட்டிலும்‌ 
ஸ்தலத்திலுமு்ன யூதருக்குன்னே மகா 
துக்கமும்‌, உபவாசமும்‌, அழுகையும்‌, 
புலம்பலும்‌ உண்டாய்‌, அநேகர்‌ 
இரட்டுடுத்திச்‌. சாம்பலில்‌ 
கிடந்தார்கள்‌. 


எஸ்‌ கக்‌. அப்பொழுது எஸ்தரின்‌ 
தாதிமார்களும்‌, அவளுடைய 
பிரதானிகளும்போய்‌, அதை அவளுக்கு 
அறிவித்தார்கள்‌; அதினாலே ராஜாத்தி. 
மிகவும்‌ தூக்கப்பட்டு, மொர்தெகாய்‌ 
உடுத்திருந்த இரட்டை 
எடுத்துப்போட்டு, அவனை 
உடுத்துவிக்கிறதற்கு. வஸ்திரங்களை 
அனுப்பினான்‌; அவனோ அவைகளை 
ஏற்றுக்கொன்னாதிரு த்தான்‌. 


ஆமானின்‌ சதித்திட்டம்‌ ராஜாவின்‌. 
கட்டளையாக எழுதப்பட்டிருக்கிறது. அதில்‌ 
ராஜமுத்திரையும்‌ போடப்பட்டிருக்கிறது. 
ஆதார்‌ மாதமான பன்னிரண்டாம்‌ மாதம்‌, 
பதிமூன்றாம்‌ தேதியாகிய ஒரே நாளிலே, 
சகல யூதரையும்‌ அழித்துக்கொன்று 
நிர்மூலமாக்கவும்‌ அவர்களைக்‌ 
கொள்ளையிடவும்‌, அகாஸ்வேரு ராஜா 
கட்டளையிட்டிருக்கிறான்‌. 


ராஜாவின்‌ கட்டளையைக்‌ கேட்டு 
சூசான்‌ நகரம்‌ கலங்கிற்று. யூதருக்குள்ளே 
மகாதுக்கமும்‌, அழுகையும்‌, புலம்பலும்‌ 
உண்டாயிற்று மொர்தெகாய்‌ ராஜாவின்‌ 
கட்டளையைக்‌ கேட்டு மிகவும்‌ 


'வேதனைப்படுகிறார்‌. 





i= THEN எஸ்தர்‌ 
TT 


நடந்த யாவற்றையும்‌ மொர்தெகாய்‌ 


ட்டுடுத்தி, சாம்பல்‌ 
நகரத்தின்‌ நடுவே 
துயரமுள்ள மகா 
அலறிக்கொண்டிருக்கிறார்‌ 

(எஸ்‌ 411). 


மொர்தெகாய்‌. கர்த்தரிடத்தில்‌ 
விசுவாசமாக இருக்கிறவர்‌. தனக்கும்‌, 
தன்னுடைய யூதஜாதியாருக்கும்‌ உபத்திரவம்‌: 
வருகிறபோது அவர்‌ உபவாசம்‌ பண்ணி 
ஜெபிக்கிறார்‌. நகரத்தின்‌ நடுவே புறப்பட்டுப்‌ 
போய்‌, துயரமுள்ள மகா சத்தத்துடனே 
அலறுகிறார்‌. ராஜாவின்‌ வாசலுக்குள்‌ யாரும்‌ 
இரட்டுடுத்தினவனாய்‌ பிரவேசிக்கக்‌ கூடாது. 
ஆனாலும்‌ மொர்தெகாய்‌. அந்தக்‌ 
கட்டளையையும்‌ மீறி, நகரத்தின்‌ நடுவே 
இரட்டுடுத்திப்‌ பிரவேசிக்கிறார்‌ (எஸ்‌ 4:1-2) 


மொர்தெகாய்‌ மகாசத்தத்தோடே 
அலறுவது மாத்திரமல்ல, இந்த அலறல்‌: 
மூலமாக யூதருக்கு வந்திருக்கும்‌ ஆபத்தையும்‌ 
அறிவிக்கிறார்‌. யூதர்கள்‌ மொர்தெகாயைப்‌ 


பார்த்து, அவர்களும்‌ இரட்டுடுத்தி சாம்பலில்‌ 
கிடக்கவேண்டும்‌. யூதர்களில்‌ ஒருவரும்‌. 
தங்களை யூதர்‌ 

சொல்லிக்கொள்வதற்கு வெட்கப்படக்கூடாது. 


என்று, 


தங்கள்‌ அழுகையின்‌ மூலமாகவும்‌, 
புலப்பலின்‌ மூலமாகவும்‌, தங்களை யூதர்கள்‌ 
என்று வெளிப்படுத்திக்‌ காண்பிக்கவேண்டும்‌. 


மொர்தெகாய்‌ யூதர்‌ 
மாத்திரமல்ல, அவர்‌ மற்ற பதர்களுக்கம்‌ 
சிநேகிதராயிருக்கிறார்‌. ர்களின்‌ 
பாடுகளையும்‌ 
அனுபவிக்கும்போது, 
அவர்களோடு 
அனுபவிக்கிறார்‌. 


ராஜாவின்‌ கட்டளை அநீதியானது 
என்பது மொர்தெகாய்க்கு தெரிந்திருக்கிறது. 
ஆனால்‌ மொர்தெகாயால்‌ ராஜாவை. 
எதிர்க்க முடியாது. அவர்‌ 
பிரச்சனைகளையும்‌, 
வேதனைகளையும்‌ 


சேர்ந்து 


போட்டுக்கொள்வது, 
பார்வைக்கு நீதியாய்த்‌ 


- விரிவுரை 
ESTHER - COMMENTARY 


ஆமான்‌ ஆரம்பத்தில்‌ தன்னை 
மாத்திரமே எதிர்த்தான்‌ என்றும்‌, அவனுக்கு 
தன்மீது மாத்திரமே உக்கிரகோபம்‌ இருந்தது 
என்றும்‌ மொர்தெகாய்‌ அறிந்திருக்கிறார்‌. 
ஆனால்‌ இப்போதோ  மொர்தெகாயின்‌ 
நிமித்தமாக, யூதர்கள்‌ எல்லோருக்கும்‌ 
ஆபத்து வந்திருக்கிறது. மொர்தெகாய்‌. 
மானை வணங்கி நமஸ்கரிக்கவில்லை. 
ஆமான்‌  மொர்தெகாயை மாத்திரம்‌ 
தண்டிப்பதற்கு பதிலாக, யூதர்கள்‌ 
எல்லோரையும்‌ சங்கரிக்கவேண்டுமென்று 
திட்டம்பண்ணுகிறான்‌. 

மொர்தெகாய்‌ தன்னுடைய 
மனச்சாட்சிக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறார்‌. 
அவருடைய மனச்சாட்சி சுத்தமாயிருக்கிறது. 
தன்‌ நிமித்தமாக மற்ற யூதர்களுக்கும்‌. 
ஆபத்து வந்திருக்கிறது என்பதையும்‌ 
மொர்தெகாய்‌ அறிந்திருக்கிறார்‌. 

கையினால்‌ அவர்‌ யாரோடும்‌ 
'தம்பண்ணாமல்‌, கர்த்தருடைய 
சமுகத்திலே தன்னுடைய நிலமைகளை 
எடுத்து சொல்லுகிறார்‌. மொர்தெகாய்‌ 
தன்னையும்‌, யூதர்களையும்‌ கர்த்தருடைய 
பாதத்தில்‌ சமர்ப்பிக்கிறார்‌. 

மொர்தெகாய்‌ ராஜாவின்‌ அரமனை 
வாசல்‌ முகப்பு மட்டும்‌ வருகிறார்‌. 
இரட்டுடுத்தினவனாய்‌ ராஜாவின்‌ அரமனை 
வாசலுக்குள்‌ பிரவேசிக்க ஒருவனுக்கும்‌ 
உத்தரவில்லை (எஸ்‌ 4:2). 


அகாஸ்வேரு ராஜாவுக்கு முன்பாக 
யாரும்‌ துக்க வஸ்திரத்தோடு நிற்கமுடியாது. 
ராஜா யாருடைய துக்கவார்த்தைகளையும்‌, 
சோகவார்த்தைகளையும்‌, துயர 
வார்த்தைகளையும்‌ கேட்க விரும்பவில்லை. 
ராஜா எப்போதுமே சந்தோஷமாயிருக்க 
றில்‌ தன்னுடைய சந்தோஷத்திற்கு. 
வரக்கூடாது 
இடட்டுடுத்தினவர்களாக 
அரமனை வாசலுக்குள்‌ 
ஒருவனுக்கும்‌ அனுமதி கொடுக்கவில்லை. 





i THE எஸ்தர்‌ 
TT 


மொர்தெகாய்‌. 
இருக்கிறார்‌ 
வாசலுக்குள்‌ 


இரட்டுடுத்தினவராக 
அவருக்கும்‌ அரமனை 
பிரவேசிக்க அனுமதியில்லை. 
ஆகையினால்‌ அவர்‌ நகரத்தின்‌ நடுவே 
புறப்பட்டுப்போய்‌ துயரமுள்ள 
மகாசத்தத்துடனே அலறிக்கொண்டிருக்கிறார்‌. 
அவர்‌ தன்‌ வஸ்திரங்களைக்‌ கிழித்தவராகவும்‌, 
இரட்டுடுத்தினவராகவும்‌, தன்மேல்‌ சாம்பல்‌ 
'போட்டுக்கொண்டவராகவும்‌ இருக்கிறார்‌. 
அவர்‌ அரமனை வாசலை விட்டு தள்ளியே 
நிற்கிறார்‌. 
மொர்தெகாய்‌ ராஜாவின்‌ அரமனை 
வாசலில்‌ இதற்கு முன்பு நிற்பது வழக்கம்‌. 
அப்போது அவர்‌ அரமனை வாசலின்‌ 
காவற்காரருடைய வஸ்திரத்தை 
அணிந்திருப்பார்‌. இப்போதோ ர்‌ 
இரட்டுடுத்தினவராகயிருக்கிறார்‌. 
இரட்டுடுத்தினவர்கள்‌ அரமனை வாசலில்‌ 
நிற்க அனுமதியில்லை. ஆகையினால்‌ அவர்‌ 
அரமனை வாசலை விட்டு சற்று தூரத்திலே. 
இருக்கிறார்‌. 


மொர்தெகாய்‌ யூதருக்கு நியமிக்கப்பட்ட 
நினைத்து மகாசத்தத்தோடே 


அழிவை 
அலறகிறார்‌. ராஜாவின்‌ உத்தரவைக்‌ கேட்டு, 


ஒவ்வொரு. நாட்டிலுள்ள யூதர்களும்‌ 
மகாசத்தமாய்‌ அழுகிறார்கள்‌. 

ராஜாவின்‌ உத்தரவும்‌, அவனுடைய 
கட்டளையும்‌ போய்ச்‌ சேர்ந்த ஒவ்வொரு 
நாட்டிலும்‌ ஸ்தலத்திலுமுள்ள யூதருக்குள்ளே 
மகா துக்கமும்‌. உபவாசமும்‌, அழுகையும்‌, 
புலம்பலும்‌ உண்டாயிற்று. அவர்களில்‌ 
அநேகர்‌ இரட்டுடுத்திச்‌ சாம்பலில்‌. 
கிடக்கிறார்கள்‌ (எஸ்‌ 4:3). 


அகாஸ்வேரு ராஜாவின்‌ ஒவ்வொரு 
நாட்டிற்கும்‌ ராஜாவின்‌ உத்தரவு வருகிறது. 
ஆதார்‌ மாதம்‌ 13 ஆம்‌ தேதியிலே யூதர்கள்‌ 
எல்லோரும்‌ கொல்லப்படுவார்கள்‌. இந்தச்‌ 
செய்தியைக்‌ கேட்ட யூதர்கள்‌ அனைவரும்‌ 
கலங்கி, புலம்பி, கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
'ஜெபிக்கிறார்கள்‌ (எஸ்‌ 3:13). 


ராஜாவின்‌ 
யூதர்கள்‌ 
தவிர்க்கிறார்கள்‌. 
மறுக்கிறார்கள்‌. 
வஸ்திரங்களைத்‌ தரித்துக்கொள்ளாமல்‌, 
இரட்டுடுத்தி சாம்பலில்‌ கிடக்கிறார்கள்‌. 


- விரிவுரை 
ESTHER - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மொர்தெகாய்‌ அரமனை வாசலுக்குள்‌ 
பிரவேசியாமல்‌, நகரத்தின்‌ நடுவே 
மகாசத்தத்துடனே அலறிக்கொண்டிருக்கிறார்‌. 
அப்பொழுது எஸ்தரின்‌ தாதிமார்களும்‌, 
அவளுடைய பிரதானிகளும்போய்‌, அதை 
அவளுக்கு அறிவிக்கிறார்கள்‌ (எஸ்‌ 4:4) 


மகாசத்தத்தோடே 

ராஜாத்தி மிகவும்‌ 

மொர்தெகாய்‌ 

உடுத்தியிருந்த இரட்டை எடுத்துப்போட்டு, 

உடுத்துவிக்கிறதற்கு வஸ்திரங்களை 

அவருக்கு அனுப்புகிறாள்‌: மொர்தெகாயோ 

அவைகளை  ஏற்றுக்கொள்ளாதிருக்கிறார்‌ 
(எஸ்‌ 4:4) 


ராஜாவின்‌ வாசலுக்கு முன்பாக 
மொர்தெகாய்‌ இரட்டுடுத்தி அழுது கொண்டு 
போகிறார்‌. இது சட்டத்திற்குப்‌ புறம்பான 
செயல்‌. இதை எஸ்தரின்‌ தாதிமார்களும்‌, 
அவளுடைய பிரதானிகளும்‌ எஸ்தரிடத்தில்‌ 
அறிலிக்கிறார்கள்‌.. (எஸ்‌ 41-4) த்க்‌ 
அரமனைக்கு வெளியே நடக்கும்‌ சம்பவம்‌ 
எதுவம்‌ தெரியவில்லை. அவள்‌ பட்டத்து 
ஸ்திரீயாக இருப்பதினால்‌ ராஜாவின்‌ 
அரமனையிலேயே இருக்கிறாள்‌. 


மொர்தெகாயின்‌ அழுகையையும்‌, அவர்‌ 
இட்டுடுத்த ராஜாவின்‌” ரன க்‌ 
நடப்பதையும்‌ எஸ்தருக்கு அறிவிக்கிறார்கள்‌. 
ஏனெனில்‌ சட்டத்திற்குப்‌ புறம்பாக நடக்கும்‌ 
மொர்தெகாய்க்கு, ராஜாவின்‌ உத்தரவுப்படி 


ற்றிக்‌ 
மிகவும்‌ 


ஏன்‌ 
இட்டுத்‌ கறார்‌ என்பது எஸ்தருக்குத்‌. 
தெரியாது. அவர்‌ அழுவதை நினைத்தும்‌, 
அவருக்கு வரப்போகிற தண்டனையையும்‌ 

எஸ்தர்‌ 

அவருக்கு 

அனுப்புகிறாள்‌. . 
மொர்தெகொயோ அந்த 
ஏற்றுக்கொள்ளவில்லை. 





எஸ்தர்‌ 


i al 
TT 


யூதஜனத்திற்கு இக்கட்டான சூழ்நிலை 
வந்திருக்கும்போது, எஸ்தர்‌ தன்னுடைய 
இரட்டை மட்டும்‌ களைந்து போட்டால்‌ 
போதாது. என்றும்‌, எல்லா யூதருடைய 
கண்ணீரையும்‌ துடைப்பதற்கு 
அதற்குரிய 
வேண்டுமென்றும்‌ 
நினைக்கிறார்‌. 
மொர்தெகாய்‌ வாங்க மறுத்ததினால்‌, எஸ்தர்‌ 
ஆத்தாகு என்பவனை அனுப்பி, அவனுடைய 
துக்கத்திற்குக்‌ காரணம்‌ என்ன 
என்பதை விசாரித்து வரச்சொல்லுகிறாள்‌ 
(எஸ்‌ 4:5-6). 


மொர்தெகாமின்‌ துக்கம்‌ எஸ்தரின்‌ 
துக்கமாகமிருக்கிறது. எஸ்தர்‌ பெர்சியா 
தேசத்து அரண்மனையிலிருந்தாலும்‌, 
யூதருக்கு வரும்போது, 
யூதஸ்திரீயாகிய எஸ்தருக்கும்‌ அழிவு வரும்‌. 
எஸ்தர்‌ மொர்தெகாய்க்கு மாற்று வஸ்திரம்‌ 
கொடுத்தனுப்புகிறாள்‌. மொர்தெகாயின்‌ 
துக்கமும்‌ அலறலும்‌ அதிகமாயிருக்கிறது. 
மாற்று வஸ்திரம்‌ 

துக்கத்தை. குறைக்கும்‌ 
நினைக்கிறாள்‌. 


என்று. 


ஏற்றுக்கொள்ளவில்லை. 
ஏற்கெனவே ராஜாவின்‌ 

கீழ்ப்பியாத சுபாவழுள்ளவர்‌ 

வணங்கி நமஸ்கரிக்கவேண்டும்‌ 
ராஜாவின்‌ கட்டளை.  அகாஸ்வேருவின்‌ 
அந்தக்‌ கட்டளைக்கு மொர்தெகாய்‌ 
கீழ்ப்படியாததினால்தான்‌, இப்போது எல்லா 
யூதருக்கும்‌ ஆபத்து வந்திருக்கிறது. 


மொர்தெகாய்‌ தன்னுடைய இயல்பான 
சுபாவத்தின்படி எஸ்தர்‌ கொடுத்தனுப்புகிற 
மாற்று வஸ்திரங்களையும்‌ ஏற்றுக்கொள்ள 
மறுத்துவிடுகிறார்‌. மொர்தெகாயின்‌ 
துக்கத்தை மாற்று வஸ்திரத்தினால்‌ குறைக்க 
முடியாது. அவருடைய துக்கம்‌ மிகவும்‌ 
பெரியது. 


- விரிவுரை 
ESTHER - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மொர்தெகாயின்‌ ஆலோசனை 
எஸ்‌ 45-14 


எஸ்‌ 45. அப்பொழுது எஸ்தர்‌ தன்‌: 
பணிவிடைக்கென்று ராஜாவினால்‌ 
'தியமித்திருத்த அவனுடைய 
பிரதானிகளில்‌ ஒருவனாகிய ஆத்தாகை. 
அழைப்பித்து: காரியம்‌ என்ன? அதின்‌: 
முகாத்தரம்‌ என்ன? என்று அறியும்படி, 
மொர்தெகாயினிடத்தில்‌ விசாரிக்க 
அவனுக்குக்‌ கட்டனையிட்டாள்‌. 


எஸ்‌. 4: அப்படியே ஆத்தாகு 
ராஜாவின்‌ அரமனை வாசனுக்கு 


முன்னான பட்டண வீதியிலிருக்கிற 
மொர்தெகாயினிடத்தில்‌ 
புறப்பட்டுப்போனான்‌. 


எஸ்‌ 447. அப்பொழுது மொர்தெகாய்‌ 
தனக்குச்‌ சம்பவித்த 
எல்லாவற்றைப்பற்றியும்‌, மூதரை 
அழிக்கும்படி ஆமான்‌ ராஜாவின்‌: 
கஜானாவுக்கு எண்ணிக்கொடுப்பேன்‌ 
என்று சொன்ன பணத்தொகையைப்‌ 
பற்றியும்‌ அவனுக்கு அறிவித்ததும்‌ 
அன்றி, 


எஸ்‌ 428. யூதர்கனை அழிக்கும்படி. 
சூசானில்‌ பிறந்த. கட்டளையின்‌. 
நகலையும்‌ அவனிடத்தில்‌ கொடுத்து, 
அதை எஸ்தருக்குக்‌ காண்பித்துத்‌ 
தெரியப்படுத்தவும்‌, அவன்‌ 
அகத்தியமாய்‌ ராஜாவினிடத்திற்‌ 
போய்‌, அவனிடத்தில்‌ 
ஜனங்களுக்காக விண்ணப்பம்‌ 
பண்ணவும்‌ மன்றாடவும்‌ 
வேண்டுமென்று அவளுக்குச்‌. 
'கொல்லச்சொன்னான்‌.. 


எஸ்‌ 42. அத்தாகு வந்து, 
மொர்தெகாயின்‌ வார்த்தைகளை 


எஸ்தருக்கு அறிவித்தான்‌. 
எஸ்‌. 4:10. அப்பொழுது எஸ்தர்‌. 


ஆத்தாகினிடத்தில்‌ மொர்தெகாய்க்குச்‌. 
சொல்லியனுப்பினது:: 





i al எஸ்தர்‌ 
ETT 


எஸ்‌. க யாராவது. 
அழைப்பிக்கப்படாமல்‌, உன்முற்றத்தில்‌ 
ராஜாவினிடத்தில்‌ யிரவேசித்தால்‌, 
புருஷரானாலும்‌ ஸ்திரீயானாலும்‌ சரி, 
அவர்கள்‌: பிழைக்கும்படிக்கு. 
அவர்களுக்கு ராஜா பெொற்செங்கோலை. 
தீட்டினாலொழிய மற்றப்படி. 
சாகவேண்டும்‌ என்கிற ஒரு தவறாத 
சட்டமுண்டு, இது ராஜாவின்‌ சகல 
ஊழியக்காரருக்கும்‌, ராஜாவினுடைய 
நாடுகளிலுள்ள ௪கல ஜனங்களுக்கும்‌ 
தெரியும்‌ நான்‌ இத்த முப்பது 
'நானனவும்‌ ராஜாவினிடத்தில்‌. 
வரவழைப்பிக்கப்படவில்லை என்று 
சொல்லச்சொன்னாள்‌. 


எஸ்‌ 402. எஸ்தரின்‌ வார்த்தைகளை 
மொர்தெகாய்க்குத்‌ தெரிவித்தார்கள்‌. 


எஸ்‌ 4:18. மொர்தெகாய்‌ எஸ்தருக்குத்‌ 
திரும்பச்‌. 

தீ ராஜாவின்‌ 

ருக்கிறதினால்‌, 

தப்பக்கூடாதிருக்க, 

தப்புவாயென்று உன்‌ 
'நினைவுகொள்னாதே. 


எஸ்‌ கபக்‌, நீ இந்தக்‌ காலத்திலே 
மவுனமாயிருந்தால்‌, மூதருக்குச்‌ 
சகாயமும்‌ இரட்சிப்பும்‌ வேறொரு 
இடத்திலிருந்து எழும்பும்‌, அப்பொழுது 
நீயும்‌ உன்‌ தகப்பன்‌ குடும்பத்தாரும்‌ 

தீ இப்படிப்பட்ட 

உதவியாயிருக்கும்படி. 


ராஜமேன்மை 
கிடைத்திருக்கலாமே, ருக்குத்‌ 
தெரியும்‌, என்று சொல்லச்‌ சொன்னான்‌. 


பெர்சியா தேசத்து 
ராஜாவின்‌ மனைவி க்கும்‌ 


கன்னிமாடத்தில்‌, புருஷர்கள்‌ யாரும்‌ 
பிரவேசிக்க முடியாது. மொர்தெகாய்‌ எஸ்தரை 
வளர்த்தவராகயிருந்தாலும்‌. அவரும்‌ 
கன்னிமாடத்திற்குள்ளே போய்‌ எஸ்தரோடு 
நேருக்கு நேராக பேசமுடியாது. 

எஸ்தரின்‌ பணிவிடைக்கென்று 
ஆத்தாகு என்பவன்‌ ராஜாவினால்‌ 
நியமிக்கப்பட்டிருக்கிறான்‌. இவன்‌ ராஜாவின்‌ 
பிரதானிகளில்‌ ஒருவன்‌. எஸ்தர்‌ தன்னுடைய 
பணிவிடைக்காரனாகிய. ஆத்தாகை 
மொர்தெகாயினிடத்தில்‌ அனுப்பி, 
அவருடைய துக்கத்தைப்பற்றி விசாரிக்கிறாள்‌. 


சட்டத்தின்படி 


- விரிவுரை 
ESTHER - COMMENTARY 


எஸ்தர்‌ ஆத்தாகை அழைப்பித்து, 
'காரியம்‌ என்ன? அதின்‌ முகாந்தரம்‌ என்ன?" 
என்று அறியும்படி, மொர்தெகாயினிடத்தில்‌ 
விசாரிக்க அவனுக்குக்‌ கட்டளையிடுகிறாள்‌ 
(எஸ்‌ 45). மொர்தெகாய்‌ நகரத்தின்‌ 
நடுவே  துயரமுள்ள த்தத்‌ 
த்தல்‌ கள்‌ 

வஸ்திரங்களைக்‌ 

ட்டுடுத்தி, தன்‌ மீது 
போட்டுக்கொண்டிருக்கிறார்‌. 


மொர்தெகாய்‌ செய்கிற 
காரியமும்‌ அவருடைய 
அடையாளம்‌. மொர்தெகாய்‌ 
அலறுவதற்கான காரணத்தை 
அறிந்துகொள்ளவேண்டும்‌ என்று எஸ்தர்‌ 
விரும்புகிறாள்‌. அவருக்கு என்ன பிரச்சனை 
வந்திருக்கிறது என்பதையும்‌, அவர்‌ ஏன்‌ 
தன்‌ வஸ்திரங்களைக்‌ கிழித்துக்கொண்டு 
இரட்டுடுத்தியிருக்கிறார்‌ என்பதையும்‌ எஸ்தர்‌ 
அறிந்துகொள்ள விரும்புகிறாள்‌ 

எஸ்தருடைய கட்டளையின்‌ பிரகாரம்‌ 
ஆத்தாகு ராஜாவின்‌ அரமனை வாசலுக்கு 
முன்னான பட்டண வீதியிலிருக்கிற 
மொர்தெகாயினிடத்தில்‌ புறப்பட்டுப்போகிறான்‌ 
(எஸ்‌ 4:6). அவன்‌ மொர்தெகாமிடம்‌ எஸ்தர்‌ 
சொன்ன காரியங்களை விசாரிக்கிறான்‌. 


ஒவ்வொரு 
துக்கத்திற்கு 
துக்கத்தோடு 


அப்பொழுது மொர்தெகாய்‌. தனக்குச்‌ 
சம்பவத்த  எல்காவற்றைப்பற்றியம்‌,  பூதரை 
தகக மான்‌ ராஜாவின்‌ 
கஜானாவுக்கு எண்ணிக்கொடுப்பேன்‌ என்று 
சொன்ன பணத்தொகையைப்‌ பற்றியும்‌ 
ஆத்தாகுக்கு அறிவிக்கிறார்‌ (எஸ்‌ 4:7) 


மொர்தெகாய்‌ 
யூதர்களை 


ஆத்தாகினிடத்தில்‌, 
அழிக்கும்படி சூசானில்‌ பிறந்த கட்டளையின்‌ 


நகலையும்‌ கொடுக்கிறார்‌. அந்த நகலை 
எஸ்தருக்குக்‌ காண்பித்துத்‌ தெரியப்படுத்தவும்‌, 
அவள்‌ அகத்தியமாய்‌ ராஜாவினிடத்திற்‌ போய்‌, 
அவனிடத்தில்‌... தன்‌ ஜனங்களுக்காக 
விண்ணப்பம்பண்ணவும்‌ மன்றாடவும்‌ 
வேண்டுமென்று மொர்தெகாய்‌ அவளுக்குச்‌ 
சொல்லச்சொல்லுகிறார்‌ (எஸ்‌ 4:8) 
ஆத்தாகு வந்து, மொர்தெகாயின்‌ 
வார்த்தைகளை எஸ்தருக்கு அறிவிக்கிறான்‌ 
(எஸ்‌ 49). 





i= FTE எஸ்தர்‌ 
TT 


எஸ்தர்‌ ஒரு யூத ஸ்திரீ என்பது 
அகாஸ்வேரு ராஜாவிற்கு இதுவரையிலும்‌ 
தெரியாது. இந்த விவரம்‌ தெரியாமலேயே 
ராஜா தன்னுடைய பட்டத்து ஸ்திரீயாகிய 
எஸ்தரையும்‌ கொன்று போடுவதற்குக்‌ 
கட்டளை பிறப்பித்திருக்கிறான்‌. 


மொர்தெகாய்‌ ஆமானை வணங்கி 
நமஸ்கரிக்கவில்லை. இதனால்‌ ஆமானுக்கு 
மொர்தெகாயின்மீது கோபழுண்டாயிற்று. 
ஆமானுடைய கோபம்‌ பெரிதாகி, அவன்‌ 
யூதர்களையெல்லாம்‌ சங்காரம்பண்ண 
வேண்டுமென்று சதித்திட்டம்‌ போடுகிறான்‌. 
இந்தச்‌ செய்தியையெல்லாம்‌ மொர்தெகாய்‌ 
ஆத்தாகு மூலமாக எஸ்தருக்கு 
சொல்லியனுப்புகிறார்‌ 


ராஜாவின்‌ கட்டளை பெர்சியா 
நாடுகளிலெல்லாம்‌. 
அந்தக்‌ 
மொர்தெகாய்‌. 


தேசத்து 
பிரகடனம்பண்ணப்படுகிறது. 
கட்டளையின்‌ நகலையும்‌ 
எஸ்தருக்கு ஆத்தாகு மூலமாக 
'கொடுத்தனுப்புகிறார்‌. எஸ்தர்‌ இந்த நகலை. 
வாசித்து யூதருக்கு வந்திருக்கிற ஆபத்தை 
அறிந்துகொள்வாள்‌ என்று மொர்தெகாய்‌ 
எதிர்பார்க்கிறார்‌. 


எஸ்தர்‌ இப்போது பெர்சியா தேசத்து. 
பட்டத்து க்‌ தப 
யூநஸ்திரீயாக க்கிறாள்‌. ராஜா 
கட்டளையினால்‌ த்‌ ல்‌ 
பாதிக்கப்படும்போது, 

எஸ்தரும்‌ பாதிக்கப்படுவாள்‌. 

எஸ்தர்‌ அகாஸ்வேரு ராஜாவினிடத்திற்கு 
உடனே போ யூதஜனங்களுக்காக 
ராஜாவினிடத்தில்‌ விண்ணப்பம்பண்ணவும்‌, 
மன்றாடவும்‌ வேண்டும்‌ என்று மொர்தெகாய்‌ 
எதிர்பார்க்கிறார்‌ 


ஆனால்‌ எஸ்தரோ மொர்தெகாயின்‌: 
வேண்டுகோளுக்கு கீழ்ப்படியவில்லை. 
அவருடைய வார்த்தையின்படி ராஜாவைப்‌ 
'போய்ப்பார்த்தால்‌ தனக்கு ஆபத்து வரும்‌. 
என்று எஸ்தர்‌ பயப்படுகிறாள்‌. பெர்சியா 
தேசத்தின்‌ சட்டம்‌ மிகவும்‌ கடுமையானது. 


அவர்கள்‌ பிழைக்கும்பிக்கு அவர்களுக்கு 
ராஜா பொற்செங்கோலை நீட்டினாலொழிய 
மற்றப்படி சாகவேண்டும்‌ என்கிற ஒரு 
தவறாத சட்டமுண்டு. 


- விரிவுரை 
ESTHER - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ராஜாவின்‌ சக 

ம்‌ ராஜாவினுடைய 

சகல ஜனங்களுக்கும்‌ 

410. ராஜஸ்திரீயாகிய 

இந்த சட்டத்திற்கு கீழ்ப்படிய 

இந்த முப்பது 

ராஜாவினிடத்தில்‌ 

வரவழைப்பிக்கப்படவில்லை. ஆகையினால்‌ 

எஸ்தரும்‌ ராஜாவைப்போய்‌ பார்க்கவில்லை. 

ராஜா அனுமதியாமல்‌, எஸ்தரால்‌ அவனைப்‌ 
பார்க்க முடியாது. 


பெர்சிய அரமனையின்‌ சட்டத்தை 
யாரும்‌ மாற்ற முடியாது. ராஜா அழைக்காமல்‌, 
அவரைப்‌ போய்‌ பார்ப்பதே பெரிய குற்றமாகக்‌ 
கருதப்படுகிறது. அவ்வாறு ராஜ 
அரமனைக்குள்‌ போகிறவர்களை அவனுடைய 
ஊழியக்காரர்களே  கொன்றுபோடுவார்கள்‌. 
ராஜா தன்னுடைய செங்கோலை நீட்டினால்‌ 
மாத்திரமே அவன்‌ பிழைக்க முடியும்‌. 
ஆகையினால்‌ மொர்தெகாய்‌ எஸ்தரிடம்‌ 
கூறும்‌ காரியம்‌ அவளுடைய மரணத்திற்கு 
ஏதுவாக இருக்கிறது. தன்னுடைய ஜீவனைப்‌ 
பணையம்‌ வைத்துதான்‌ எஸ்தரால்‌ ராஜாவைப்‌ 
பார்க்க முடியும்‌. 


பெர்சியா 


4 யா தேசத்திலுள்ள இந்த சட்டம்‌ 
மொர்தெகாய்க்கும்‌. தெரிந்திருக்‌ 
ஆனாலும்‌ 
சட்டத்தைப்பற்றி 


அவருக்கு 

சரியாக 

என்று நினைத்து, எஸ்தர்‌ 
சட்டத்தைப்பற்றி  ஆத்தாகு 
மொர்தெகாய்க்கு சொல்லியனுப்புகிறாள்‌. 
ஆத்தாகும்‌, அவனோடுகூடயிருக்கிற 
பிரதானிகளும்‌ எஸ்தரின்‌ வார்த்தைகளை 
மொர்தெகாய்க்குத்‌ தெரிவிக்கிறார்கள்‌ 
(எஸ்‌ 4112). 


பார்க்கப்போனால்‌, அவர்‌ 
பொற்செங்கோலை எஸ்தருக்கு முன்பாக 
நீட்டவேண்டும்‌. அப்படி நீட்டினால்‌ எஸ்தருக்கு 
ராஜாவின்‌ கண்களில்‌ தயவு கிடைக்கும்‌. 
ன்றால்‌ எஸ்தர்‌ சாகவேண்டும்‌. 
பெர்சியா தேசத்து அரமனையில்‌ 
அழுலிலிருக்கும்‌ கடுமையான சட்டம்‌. எஸ்தர்‌ 
ராஜஅரமனையிலிருந்தாலும்‌, அவள்‌ 
ராஜசிறைச்சாலையில்‌ இருப்பதுபோலவே 
இருக்கிறாள்‌. 





எஸ்தர்‌ 


i FTE 
TT 


ராஜா கோபமாகமிருந்தால்‌ அவரை 
யாரும்‌ பார்க்க முடியாது. தேசத்து. 
ஜனங்கள்‌ ராஜாவைப்‌ பார்க்க முடியாத 
நிலமை இருக்குமென்றால்‌, அது அந்த 
தேசத்திற்கோ அல்லது அந்த 
ஜனங்களுக்கோ நல்லதல்ல. 
ராஜாவுக்கும்‌ நல்லதல்ல, 

தங்களுடைய குறைகளை . 
சொல்லவேண்டும்‌. ராஜாவும்‌ தன்னுடைய 
தேசத்து ஜனங்களின்‌ குறைகளை 
கரிசனையுடன்‌ செவிகொடுத்து 
கேட்கவேண்டும்‌. ஆனால்‌ பெர்சியா தேசத்து. 
ஜனங்களுக்கு இந்த சிலாக்கியம்‌ 
கிடைக்கவில்லை. 


கர்த்தருடைய ஜனமாகிய 
பாக்கியவான்‌௧ள்‌. நம்முடைய 
ராஜாதி எாஜாவ்ககிகுக்கினர்‌ அவருடைய 
கிருபாசனத்தின்‌ பாதடியிலே நாம்‌. 
நைரியமாய்க்‌ கிட்டிச்சேருகிற சிலாக்கியத்தைப்‌ 
பெற்றிருக்கிறோம்‌. நாம்‌ கர்த்தரிடத்தில்‌ 
விசுவாசத்தோடு ஜெபம்பண்ணும்போது, 
கர்த்தர்‌ நமக்கு தம்முடைய சமாதானமான 
பிரதியுத்தரத்தைக்‌ கொடுப்பார்‌ என்னும்‌ 
நிச்சயம்‌ நமக்குண்டு. 


அகாஸ்வேரு. 
தேசத்து 
சந்திக்கவில்லையென்றாலும்‌. 
மனைவியாகிய. எஸ்தரை 
ஆயத்தமாயிருக்கவேண்டும்‌. 
நேசத்தின்‌: சட்டத்திற்கு, 
ஜனங்களைப்போலவே. 
சுட்டுப்பட்டவளாயிருக்கிறாள்‌. 


நாம்‌ 
கர்த்தர்‌ 


ராஜா பெர்சியா 


எஸ்தரின்‌ 
மொர்தெகாய்க்கு 
கொடுக்கிறது. மொர்தெகாய்‌. ல்‌ 
“நீ அகத்தியமாய்‌ எ ட போய்‌, 
அவனிடத்தில்‌ ஜனங்களுக்காக 
விண்ணப்பம்பண்ணி மன்றாடு' என்று செய்தி 
'சொல்லியனுப்பினார்‌. 


ஆனால்‌ எஸ்தரோ மொர்தெகாய்க்கு, 
“நான்‌ 

தவி கதம்‌ வரவழைக்கப்படவில்லை" 
என்று பிரதியுத்தரம்‌ சொல்லியனுப்புகிறாள்‌. 
யூதருக்கு இரட்சிப்பு கிடைக்குமா என்னும்‌ 
சந்தேகம்‌ உண்டாயிற்று. இந்த சூழ்நிலையில்‌ 
எதுவும்‌ தெளிவில்லாமல்‌. இருக்கிறது. 
மொர்தெகாயையும்‌, எஸ்தரையும்‌ ஒரு பெரிய 


- விரிவுரை 
ESTHER - COMMENTARY 


மேகம்‌ சூழ்ந்திருப்பதுபோல சகலமும்‌ 
குழப்பமாயிருக்கிறது. ... அகாஸ்வேரு 
ராஜாவுக்கு. எஸ்தர்மீது அன்பும்‌ பிரியமும்‌ 
குறைந்துபோன துபோல _ தெரிகிறது. 
அதனால்தான்‌ ராஜா இந்த முப்பது 
நாளளவும்‌  எஸ்தரை தன்னிடத்தில்‌ 
வரவழைக்கவில்லை. 


எஸ்தர்‌ தன்னுடைய சூழ்நிலையை 
மொர்தெகாய்க்கு எ சொல்லியலுப்புகிறாள்‌. 
ராஜாவின்‌ அனுமதியில்லாமல்‌ அவரிடத்தில்‌ 
பிரவேசித்தால்‌, ராஜா தன்னுடைய 
பொற்செங்கோலை நீட்டாவிட்டால்‌, தான்‌ 
சாகவேண்டும்‌ என்று எஸ்தர்‌ சொல்லுகிறாள்‌. 
னால்‌... மொர்தெகாயோ தன்னுடைய 
தீர்மானத்தில்‌. உறுதியாயிருக்கிறார்‌ 
எஸ்தருக்கு ஆபத்து வந்தாலும்‌, அவள்‌ 
செத்துப்போகவேண்டிய சூழ்நிலை 
ஏற்பட்டாலும்‌, அவள்‌ ராஜாவைப்‌ பார்த்து, 

த்தில்‌ யூதஜனங்களுக்காக 
விண்ணப்பம்பண்ணி 'மன்றாடவேண்டும்‌ 
என்று மொர்தெகாய்‌ சொல்லுகிறார்‌. 


எஸ்தரின்‌ 
மொர்தெகாய்க்கு 

அவருக்கு அருகாமையிிரு்கிறா்கள்‌ 
மொர்தெகாய்‌ அவர்கள்‌ மூலமாக எஸ்தருக்கு 


“நீ ராஜாவின்‌ 
அரமனையிலிருக்கிறதினால்‌, மற்ற யூதர்‌ 
தப்பக்கூடாதிருக்க, நீ தப்புவாயென்று உன்‌ 
மனதிலே நினைவுகொள்ளாதே" (எஸ்‌ 4:13) 
என்று மொர்தெகாய்‌ எஸ்தருக்கு சொல்லச்‌ 
சொல்லுகிறார்‌. 


எஸ்தர்‌ ராஜாவைப்‌ பார்த்து, அவன்‌ 
போட்ட ஆணையை மாற்றவில்லை என்றால்‌, 
அந்த ஆணையின்‌ நிமித்தமாக எல்லா 
யூதரும்‌ செத்துப்போலார்கள்‌. எஸ்தரும்‌ யூத 
ஸ்திரீயாக இருப்பதினால்‌ அவளும்‌ மரிக்க 
வேண்டியது வரும்‌ என்று மொர்தெகாய்‌ 
நினைவுகூருகிறார்‌. இந்தக்‌ காலத்திலே 
மவனமாயிருந்தால்‌, யூதருக்குச்‌ சகாயமும்‌ 
இரட்சிப்பம்‌ வேறொரு இடத்திலிருந்து 
எழும்பும்‌ என்று மொர்தெகாய்‌ கர்த்தரிடத்தில்‌ 
உள்ள தன்னுடைய விசுவாசத்தை 
ப்படுத்திக்‌ காண்பிக்கிறார்‌. 
அதுமட்டுமல்லாமல்‌ எஸ்தருக்குக்‌ 
கர்த்தருடைய கிருபையினாலேயே 
ராஜமேன்மை கிடைத்திருப்பதையும்‌ 
நினைவுபடுத்துகிறார்‌. (எஸ்‌ 4:13-14). 





i= FTE எஸ்தர்‌ 
TT 


எஸ்தர்‌ தன்னுடைய 
கவலைப்படுகிறாள்‌. 


ஜீவனைப்பற்றி 
மொர்தெகாயோ 


யூதஜனங்கள்‌ எல்லோருடைய ஜீவனைப்பற்றி 
அக்கரைப்படுகிறார்‌. 
ழ்நிலை 


இப்போதுள்ள த 
எஸ்தரால்‌ மாத்திரமே, 
யூதஜனத்தாருக்காக 
என்று மொர்தெகாய்‌ 


எஸ்தருக்கு மேலும்‌ 
த்‌ நீ இந்தக்‌ 
காலத்திலே மவுனமாயிருந்தால்‌, பதருக்கச்‌ 
சகாயமும்‌ இரட்சிப்பும்‌ வறொரு 
இடத்திலிருந்து எழும்பும்‌, பொய்‌ நீயும்‌ 
உன்‌ தகப்பன்‌ குடும்பத்தாரும்‌ அழிவீர்கள்‌; 
நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு 
உதவியாயிருக்கும்படி உனக்கு ராஜமேன்மை 
கிடைத்திருக்கலாமே, யாருக்குத்‌ தெரியும்‌” 
(எஸ்‌ 4:14) என்று மொர்தெகாய்‌ எஸ்தருக்கு 
சொல்லச்‌ சொல்லுகிறார்‌. 


எஸ்தர்‌ இப்போது பெர்சியா தேசத்து 
அரமனையிகிருக்கிறாள்‌. ராஜாவின்‌ 
அரமனை தனக்கு பட்‌ ஸ்தலம்‌ 
என்று எஸ்தர்‌ நினைத்திருக்கலாம்‌. 
எஸ்தருடைய சிரசின்மீது ராஜகிரீடம்‌ 
கூட்டப்பட்டிருக்கிறது. ராஜகிரீடம்‌ தன்னுடைய 
சிரசை பாதுகாக்கும்‌ என்று எஸ்தர்‌ 
நினைத்திருக்கலாம்‌. ஆனால்‌ எஸ்தரை 
ராஜஅரமனையோ, ராஜகிரீடமோ 
பாதுகாக்காது. 


எஸ்தர்‌ ராஜாவின்‌ 
அரமனையிலிருந்தாலும்‌, அவள்‌ ப 
ஸ்திரீயாகமிருந்தாலும்‌, 

இருக்கிறாள்‌. றை 


யூதஸ்திரீயாகவே 
ள்‌ தப்பக்கூடாதிருக்கும்போது 
எஸ்தராலும்‌ சங்காரத்திற்கு தப்பிக்க 
முடியாது. ராஜாவின்‌ கட்டளைப்‌ பிரகாரமாக 
யூதர்கள்‌ எல்லோருக்கும்‌ மரணம்‌ 

அந்த மரணம்‌ 

மொர்தெகாய்‌ 


எஸ்தருக்கு தெளிவுபடுத்துகிறார்‌. 


யூதர்கள்‌ கர்த்தருடைய 

அவர்களுக்கு சகாயமும்‌ - 
நிச்சயமாய்‌ வரும்‌. எஸ்தர்‌ இப்போது 
ராஜாவின்‌ அரமனையிலிருப்பதினால்‌, 
யூதருக்கு இரட்சிப்பும்‌ சகாயமும்‌ எஸ்தர்‌ 
மூலமாக வருவதற்கு அதிகமான. 
வாய்ப்புக்கள்‌ உள்ளது. எஸ்தர்‌ இப்போது 
மவனமாயிராமல்‌, யூதருடைய இரட்சிப்புக்கு 
என்ன செய்யவேண்டுமோ அதைச்‌ 
செய்யவேண்டும்‌. 


- விரிவுரை 
ESTHER - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஒருவேளை எஸ்தர்‌ தன்னுடைய 
ஜீவனுக்கு பயந்து மவுனமாயிருந்தால்‌, 
யூதருக்கு சகாயமும்‌ இரட்சிப்பும்‌ வேறொரு 
இடத்திலிருந்து எழும்பும்‌ என்று மொர்தெகாய்‌ 
தெளிவாகச்‌ சொல்லுகிறார்‌. மொர்தெகாய்‌ 
விசுவாசமான வார்த்தைகளைப்‌ பேசுகிறார்‌. 
மொர்தெகாய்க்கு யாரும்‌ தீர்க்கதரிசனம்‌ 
சொல்லவில்லை. யூதருக்கு ஆபத்து 
சமீபமாயிருக்கிறது. இப்படிப்பட்ட இக்கட்டான 
வேளையில்‌ மொர்தெகாய்‌ கர்த்தரை 
நம்புகிறார்‌. தம்மை நம்புகிறவர்களை கர்த்தர்‌ 
ஒருபோதும்‌ கைவிடமாட்டார்‌. கர்த்தரை 
நம்புகிறவர்கள்‌  அழிந்துபோகமாட்டார்கள்‌. 
அவர்கள்‌ செழித்திருப்பார்கள்‌. 


யூதஜனத்தார்மீது 
சந்தர்ப்பத்தில்‌ 
கரிசனையோடிருக்கலில்லையென்றால்‌, 
கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு அவள்மீது 
வரும்‌. எஸ்தர்‌ கர்த்தரை நம்பாமல்‌, 
கோழையாகயிருந்தால்‌, பரலோகத்திலிருந்து 
கர்த்தருடைய ஆக்கினைத்தீர்ப்பு எஸ்தர்மீது. 
க இறங்கும்‌. அப்பொழுது எஸ்தரும்‌, 
தகப்பன்‌: குடும்பத்தாரும்‌ 
அழிந்துபோவார்கள்‌ என்று மொர்தெகாய்‌ 
எச்சரிப்பின்‌ வார்த்தைகளை சொல்லுகிறார்‌. 
எஸ்தரின்‌ குடும்பம்‌ அழிந்துபோனாலும்‌, 
மற்ற யூதர்களின்‌ குடும்பம்‌ பாதுகாக்கப்படும்‌ 
என்று மொர்தெகாய்‌ எச்சரிக்கிறார்‌ 
ம்‌! க்கு சகாயமும்‌ இரட்சிப்பும்‌ 
ரு இடததிந்து எழும்பும்‌ என்று 
வொய்‌ நம்புகிறார்‌. 


போது பெர்சியா தேசத்‌ 

ணக படத்த பலகை 

அமர்ந்திருக்கிறாள்‌. அவ 

கிடைத்திருக்கிறது. 

அவளுடைய 

சுயசவந்தரியத்தினாலோ, சுயபுத்தியினாலோ 

கிடைக்கவில்லை. இந்த ராஜமேன்மை 

கர்த்தருடைய கிருபையினாலும்‌, அவருடைய 
ம்‌ எஸ்தருக்கு. 


மொர்தெகாய்‌ எஸ்தருக்கு தன்னுடைய 
இறுதியான எச்சரிப்பின்‌ வார்த்தைகளை 
சொல்லும்போது, “நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு 
உதலியாயிருக்கும்படி உனக்கு ராஜமேன்மை 
கிடைத்திருக்கலாமே, யாருக்குத்‌ தெரியும்‌ 
(எஸ்‌ 4:14) என்று சொல்லி, 
வார்த்தைகளை  எஸ்தருக்கு 
சொல்லுகிறார்‌. 





எஸ்தர்‌ 


i FTE 
TT 


செய்ய நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது, 
நாம்‌ அவருடைய நாமமகிமைக்காக, அந்த 
வாய்ப்பை பயன்படுத்தி அவருக்கு ஊழியம்‌ 
செய்யவேண்டும்‌. கர்த்தர்‌ நமக்கு 
கொடுக்கும்‌ வாய்ப்புக்களை அசட்டை செய்து. 
விட்டுவிடக்கூடாது. 


“சடிதியான திகிலும்‌, துஷ்டர்களின்‌ 
பாழ்க்கடிப்பும்‌ வரும்போது நீ அஞ்சவேண்டாம்‌. 
கர்த்தர்‌ உன்‌ நம்பிக்கையாயிருந்து உன்‌ 
கால்‌ சிக்கிக்கொள்ளாதடி காப்பார்‌” 
(நீதி 3:2526). 


ஆலோசனை செய்யுங்கள்‌, 
அபத்தமாகும்‌: வார்த்தையை வசனியுங்கள்‌, 
இது நிற்காது; தேவன்‌ எங்களோடே 
இருக்கிறார்‌" (ஏசா 8:10/ 


அது. 


உங்களைத்‌ தாங்குவேன்‌: 
செய்துவந்தேன்‌: இனிமேலும்‌ 
ஏந்துவேன்‌, நான்‌ சுமப்பேன்‌, தப்புவிப்பேன்‌" 
(ஏசா 46:4). 


எஸ்தரின்‌ தீர்மானம்‌. 
எஸ்‌ 4:15-17 


எஸ்‌ 445. அப்பொழுது எஸ்தர்‌ 
மொர்தெகாய்க்கு மறுபடியும்‌. 
சொல்லக்கொன்னது: 


எஸ்‌ 406. நீர்‌ 
இருக்கிற 
கூடிவரச்செய்து, 
அல்லும்பகலும்‌ 
குடியாமலுமிருத்து, 
உபவாசம்பண்ணுங்கள்‌; நானும்‌ என்‌: 
தாதிமாரும்‌ உயபவாசம்பண்ணுவோம்‌; 
இவ்விதமாக. கட்டத்தை மீறி, 
ராஜாவினிடத்தில்‌ பிரவேசிப்பேன்‌; 
நான்‌ செத்தாலும்‌ சாகிறேன்‌ என்னு 
 சொல்லச்சென்னான்‌. 


போய்‌, சூசானில்‌. 


எஸ்‌ 4:17. அப்பொழுது மொர்தெகாய்‌ 
புறப்பட்டுயோய்‌, எஸ்தர்‌ தனக்குக்‌ 
கற்பித்தபடியெல்லாம்‌ செய்தான்‌. 


- விரிவுரை 
ESTHER - COMMENTARY 


QODNENS 
PUBLISHERS 


மொர்தெகாயின்‌ வார்த்தைகள்‌. 
எஸ்தரின்‌ இருதயத்தில்‌ பேசுகிறது. 
யூதஜனங்களை இந்த ஆபத்திலிருந்து 
பாதுகாப்பதற்கு, தான்‌ என்ன 
செய்யவேண்டுமோ அதை செய்வதற்கு 
எஸ்தர்‌ இப்போது ஆயத்தமாயிருக்கிறாள்‌. 
அவள்‌ தன்னுடைய இருதயத்தில்‌ உறுதியான 
தீர்மானம்பண்ணுகிறாள்‌. பெர்சியா தேசத்து 
சட்டத்தைமீறி, ராஜாவினிடத்தில்‌ பிரவேசிக்க 
எஸ்தர்‌ ஆயத்தமாயிருக்கிறாள்‌. இதற்காக 
எஸ்தர்‌ தன்‌ ஜீவனைக்‌ கொடுக்கவும்‌ 
முன்வருகிறாள்‌. 


ஆத்தாகும்‌ அவனோடுகூடயிருக்கிற 
தாதிகளும்‌ மொர்தெகாயின்‌ வார்த்தைகளை 
எஸ்தருக்கு அறிவிக்கிறார்கள்‌. அந்த 
வார்த்தைகளெல்லாம்‌ எஸ்தருடைய 
மனச்சாட்சியைத்‌ தொடுகிறது. எஸ்தர்‌ 
இந்தக்‌ காலத்தில்‌  மவுனமாயிருக்க. 
விரும்பவில்லை. 

தனக்கு கிருபையும்‌ 
பலமும்‌ எஸ்தர்‌ 
அறிந்துகொள்கிறாள்‌. தன்னுடைய 
பிரதானியை மறுபடியும்‌ 
மொர்தெகாயினிடத்தில்‌ அனுப்பி தன்னுடைய 
வார்த்தைகளைச்‌ சொல்லச்சொல்லுகிறாள்‌, 
“நீர்‌... போய்‌, சூசானில்‌ இருக்கிற 
யூதரையெல்லாம்‌ கூடிவரச்செய்து, மூன்றுநாள்‌ 
அல்லும்பகலும்‌ புசியாமலும்‌ குடியாமலுமிருந்து, 
எனக்காக உபவாசம்பண்ணுங்கள்‌; நானும்‌ 
என்‌ தாதிமாரும்‌ உபவாசம்பண்‌ ணுவோம்‌' 
(எஸ்‌ 416) என்று எஸ்தர்‌ மொர்தெகாய்க்கு 
செய்தி சொல்லியனுப்புகிறாள்‌. 


கர்த்தருடைய 
வப்படுவதை 
அவள்‌ 


யூதருடைய ஒரு நாள்‌ என்பது சூரியன்‌ 
மறுநாள்‌ மறைவது 


(யோனா 1:17: மத்‌ 12:40). 


கர்த்தருடைய 
பெற்றுக்கொள்வதற்கு ஜெபமும்‌ உபவாசமும்‌ 
அவசியமாயிருக்கிறது. கர்த்தருக 
கண்களில்‌ தயவு கிடைத்தால்தான்‌, 
ராஜாவின்‌ கண்களில்‌ தயவு கிடைக்கும்‌. 
தன்‌ ஜீவணைப்பற்றி 


சொல்லுகிறாள்‌ (எஸ்‌ 4:16). 





எஸ்தர்‌ 


f= THE 
TT 


பெற்றுக்கொள்ளலாம்‌. 
கர்த்தருடைய பரிசுத்தவான்கள்‌ தங்களுடைய 
ஆபத்து வேளைகளிலும்‌, இக்கட்டான. 
சூழ்நிலைகளிலும்‌, கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
உபவாசம்பண்ணி, ஜெபம்பண்ணி, 
கர்த்தருடைய கிருபைகளையும்‌, 
இரக்கங்களையும்‌, நன்மைகளையும்‌ 
பெற்றிருக்கிறார்கள்‌ என்பதை எஸ்தர்‌ 
அறிந்திருக்கிறாள்‌ 


எஸ்தருக்கு றத. 
அதிகமாய்த்‌ தேவைப்படுகி| 
மாத்திரமே அகாஸ்வேரு 
பிரவேசிக்கப்போகிறாள்‌. 
சூசானிலிருக்கிற யூதர்களெல்லாம்‌ 
மூன்றுநாள்‌ தனக்காக உபவாசம்பண்ணி 
ஜெபம்பண்ணவேண்டுமென்று எஸ்தர்‌ 
எதிர்பார்க்கிறாள்‌ 


கிருபை 
எஸ்தர்‌ 
"ராஜாவினிடத்தில்‌ 
அப்போது. 


யூதர்கள்‌ உபவாசம்பண்ணும்போது, 
எஸ்தரும்‌ அவளுடைய தாதிமாரும்‌: 
சும்மாமிருக்குமாட்டார்கள்‌. மற்றவர்கள்‌ 
எஸ்தருக்காக உபவாசம்பண்ணும்போது, 
எஸ்தர்‌ வேடிக்கையாக பொழுதைப்‌ 
போக்கிக்கொண்டிருக்கமாட்டாள்‌. 
சூசானிலிருக்கிற யூதர்களெல்லாம்‌ 
மூன்றுநாட்கள்‌ உபவாசம்பண்ணும்போது. 
எஸ்தரும்‌, அவளுடைய தாதிமாரும்‌ 
அரமனையிலுள்ள கன்னிமாடத்திலே 
உபவாசம்பண்ணுவார்கள்‌. 


சபைகளில்‌ உபவாச 
நடைபெறும்போது விசுவாசிகள்‌ 

பயபக்தியோடு பங்குபெறவேண்டும்‌. 

நடைபெறுகிற உபவாசங்களில்‌ 
பங்குபெறமுடியாவிட்டாலும்‌, அவர்கள்‌ 
தங்களுக்கென்று உபவாசவேளைகளை 
நியமித்து, தங்களுடைய தனிஇடங்களிலே. 


உபவாசம்பண்ணி ஜெபம்பண்ண வேண்டும்‌. 


ஜீவியத்தில்‌ உபவாசமும்‌ ஜெபமும்‌ மிகவம்‌ 
முக்கியமானது. 


- விரிவுரை 
ESTHER - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எஸ்தருக்கு பெர்சியா தேசத்தின்‌ சட்டம்‌ 
தெரிந்திருக்கிறது. அழைப்பிக்கப்படாமல்‌ 
யாரும்‌ ராஜாவின்‌ சமுகத்தில்‌ பிரவேசிக்க. 
முடியாது. எஸ்தரோ யூதஜனங்களுக்காக, 
பெர்சியா தேசத்தின்‌ சட்டத்தை மீறுவதற்கு 
ஆயத்தமாயிருக்கிறாள்‌. அவள்‌ ராஜாவின்‌ 
சமுகத்தில்‌ பிரவேசித்து யூதஜனங்களுக்காக 
ராஜாவினிடத்தில்‌  விண்ணப்பம்பண்ணவும்‌ 
மன்றாடவும்‌ ஆயத்தமாயிருக்கிறாள்‌. 


ராஜா தன்னுடைய பொற்செங்கோலை 
நீட்டினால்‌... மாத்திரமே, எஸ்தரால்‌. 
ராஜாவினிடத்தில்‌ யூதஜனங்களுக்காக 
பரிந்துபேச முடியும்‌. ஒருவேளை ராஜா 
பொற்செங்கோலை நீட்டாவிட்டால்‌ எஸ்தர்‌ 
சாகவேண்டும்‌. 


எஸ்தர்‌ 
,தஜனங்களுக்காக 
ஈடுக்கவும்‌. ஆயத்தமாயிருக்கிறாள்‌. 
“சப்டத்தைமீறி, ராஜாவினிடத்தில்‌ 
பிரவேசிப்பேன்‌, நான்‌ செத்தாலும்‌ சாகிறேன்‌" 
என்று எஸ்தர்‌ விசுவாசத்தோடும்‌, 
துணிச்சலோடும்‌ சொல்லுகிறாள்‌. 


எஸ்தருடைய உறுதியான வார்த்தைகள்‌ 
பொர்தெகாய்க்கு உற்சாகத்தையும்‌ 
தெம்பையும்‌. தருகிறது. அப்பொழுது 
மொர்தெகாய்‌ புறப்பட்டுபோய்‌, எஸ்தர்‌ 
தனக்குக்‌ கற்பித்தபடியெல்லாம்‌ செய்கிறார்‌ 
(எஸ்‌. 487)... எஸ்தர்‌ அகாஸ்வேரு 
ராஜாவினிடத்தில்‌ 'யூதஜனங்களுக்காக 
மன்றாடும்போது, 'யூதாஜனங்கள்‌ 
கர்த்தருடைய சமுகத்திலே எஸ்தருக்காக 
மன்றாடுகிறார்கள்‌. 


மொர்தெகாய்‌ சூசானிலிருக்கிற 
யூதரையெல்லாம்‌ கூடிவரச்‌ செய்கிறார்‌. 
எல்லோரும்‌ மூன்றுநாள்‌  அல்லும்பகலும்‌ 
எஸ்தருக்காக உபவாசம்பண்ணி 
ஜெபிக்கிறார்கள்‌. ராஜாவின்‌ உள்ளத்தைக்‌ 
கர்த்தர்‌ தொடவேண்டுமென்றும்‌, எஸ்தரும்‌, 
ங்களும்‌ இரட்சிக்கப்பட 
எல்லோரும்‌. 
கர்த்தர்‌ அவர்களுடைய 
ஜெபத்தைக்‌ கேட்டு அவர்கள்‌ அனைவரையும்‌ 
இரட்சிக்கிறார்‌. 





எஸ்தர்‌ 


i யனா 
யாய 


சட்டத்திற்கு 
கர்த்தருடைய சட்டத்திற்கு கீழ்ப்படிவதையே 
தெரிந்துகொள்கிறாள்‌. 

சட்டத்தின்‌ பிரகாரம்‌ 
யூதாஜனத்திற்காக 

பரந்துபோவேண்டும்‌. 

சட்டத்திற்கு கீழ்ப்படியும்போது, 

மரணமே நேரிட்டாலும்‌, அதை சந்திப்பதற்கும்‌. 
எஸ்தர்‌ ஆயத்தமாயிருக்கிறாள்‌. 


கடமைகளை 
என்று 


எஸ்தர்‌ தன்னுடைய 
நிறைவேற்றவேண்டும்‌ ம்‌ 
தீர்மானமாயிருக்கிறாள்‌. யூதஜனங்கள்‌ 
எல்லோரும்‌ அழியும்போது, தான்‌ மாத்திரம்‌ 
உயிரோடிருக்க வேண்டும்‌ என்னும்‌ விருப்பம்‌ 


- விரிவுரை 
ESTHER - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எஸ்தருடைய மன; ல. கர்த்தர்‌ 
தனக்கு கொழுந்தும்‌ கப்கள்‌ 
நிறைவேற்றவேண்டும்‌ என்றும்‌. இதனால்‌. 
தனக்கு மரணம்‌ நேரிட்டாலும்‌, தன்னுடைய 
ஜனங்களோடு சேர்ந்து தானும்‌ 
மரித்துப்போகவேண்டும்‌ என்று எஸ்தர்‌ 
தீர்மானிக்கிறாள்‌. 


எஸ்தர்‌ கர்த்தரை நம்பி தன்னுடைய 
கடமைகளை நிறைவேற்றுகிறாள்‌. 
விசுவாசிகளாகிய நாமும்‌ கர்த்தரை நம்பி 
நன்மை செய்யவேண்டும்‌. 





எஸ்தர்‌ 


i FTE 
TT 


எஸ்தர்‌ ராஜவஸ்திரம்‌ 
தரித்துக்கொண்டு ராஜா கொலுவிருக்கும்‌ 
ஸ்தானத்திற்கு எதிராக வந்து நிற்கிறாள்‌. 
ராஜா தன்‌ கையிலிருக்கிற பொற்செங்கோலை 
எஸ்தரிடத்திற்கு நீட்டுகிறான்‌. ராஜாவின்‌ 
கண்களில்‌ எஸ்தருக்கு தயவு 
கிடைத்திருக்கிறது (எஸ்‌ 5-8. 


எஸ்தர்‌ ராஜாவையும்‌ ஆமானையும்‌ 
தான்‌ செய்யும்‌ விருந்திற்கு வரும்படி 
அழைக்கிறாள்‌. ராஜஅரமனை வாசலிலிருக்கிற 
மொர்தெகாய்‌ ஆமானுக்கு எழுந்திருந்து 
மரியாதைபண்ணவில்லை. இதனால்‌. 
ஆமானுடைய கோபம்‌ அதிகரிக்கிறது. 
ஆமான்‌ மொர்தெகாயை கொன்றுபோட ஒரு 
தூக்குமரத்தை செய்கிறான்‌ (எஸ்‌ 59-14. 


எஸ்தர்‌ செய்த விருந்து 
எஸ்‌ 5:1-8 


எஸ்‌ 50. மூன்றாம்‌ நானிலே எஸ்தர்‌ 
ராஜவஸ்திரத்‌ தரித்துக்கொண்டு, ராஜ. 
அரமனையின்‌ உன்முற்றத்தில்‌, ராஜா 
கொலுவிருக்கும்‌ ஸ்தானத்துக்கு எதிராக 
வந்து நின்றான்‌; ராஜா 
அரமனணைவாசலுக்கு எதிரான 
கொறுமண்டயத்தில்‌ ராஜாசனத்திலே 
வீற்றிருந்தான்‌. 


எஸ்‌ 55. ராஜா ராஜஸ்திரீயாகிய 
எஸ்தர்‌: முற்றத்தில்‌ நிற்கிறதைக்‌ 
கண்டபோது, அவளுக்கு அவன்‌ 
கண்களில்‌ தயை கிடைத்ததினால்‌, 
ராஜா தன்‌ 

பொற்செங்கோலை 

நீட்டினான்‌; 

கிட்டவந்து 
தொட்டான்‌. 


செங்கோலின்‌ நுனியைத்‌. 


எஸ்‌ 5:3. ராஜா அவனை நோக்கி: 
எஸ்தர்‌ ராஜாத்தியே உனக்கு 
என்னவேண்டும்‌? தீ கேட்கிற மன்றாட்டு 
என்ன? தீ ராஜ்யத்தில்‌ பாதிமட்டும்‌ 
கேட்டாலும்‌, உனக்குக்‌ கொடுக்கப்படும்‌ 
என்றான்‌. 


- விரிவுரை 
ESTHER - COMMENTARY 


எஸ்‌ 5 
ராஜாவுக்குச்‌ 
தமக்குச்‌. 


அப்பொழுது எஷ்தம்‌ 

சித்தமானால்‌, நான்‌ 
செய்வித்த விருந்துக்கு. 
ராஜாவும்‌ ஆமானும்‌ இன்றைக்கு 
வரவேண்டும்‌ என்றான்‌. 


எஸ்‌ 55. அப்பொழுது ராஜா எஸ்தர்‌ 
சொற்படி செய்ய, ஆமானைத்‌ 
தீவிரித்து வரும்படி சொல்லி, எஸ்தர்‌ 
செய்த விருத்துக்கு ராஜாவும்‌ ஆமானும்‌ 
வந்தார்கன்‌. 


எஸ்‌ 5:6, விருந்திலே திராட்சுரசம்‌ 
பரிமாறப்படுகையில்‌, ராஜா எஸ்தரைப்‌ 
பார்த்து: உன்‌ வேண்டுதல்‌ என்ன? அது 
உனக்குக்‌ கொடுக்கப்படும்‌; நீ 
கேட்கிறது என்ன? தீ ராஜ்யத்தில்‌ 
பாதிமட்டும்‌ கேட்டாலும்‌ கிடைக்கும்‌ 
என்றான்‌. 


எஸ்‌ ௧7. 
பிரதியுத்தரமாக: 


அதற்கு எஸ்தர்‌ 


எஸ்‌ 5:8. ராஜாவின்‌ கண்களில்‌ எனக்குக்‌. 
கிருபைகிடைத்து, என்‌ வேண்டுதலைக்‌ 
கட்டனையிடவும்‌, என்‌ 
விண்ணப்பத்தின்‌ படி. செய்யவும்‌, 
ராஜாவுக்குச்‌. சித்தமாயிருந்தால்‌, 
ராஜாவும்‌ ஆமானும்‌ நான்‌ இன்னும்‌ 
தங்களுக்குச்‌. செய்யப்போகிற 
விருந்துக்கு வரவேண்டும்‌ என்பதே. ப 
வேண்டுதலும்‌ 
விண்ணப்பமுமாயிருக்கிறது; க்க 
ராஜாவின்‌ சொற்படி செய்வேன்‌ 
என்றான்‌. 


சூசானிலிருக்கிற யூதர்கள்‌ எல்லோரும்‌. 
மூன்று நாள்‌ உபவாசம்பண்ணுகிறார்கள்‌. 
எஸ்தரும்‌ அவளுடைய உதாதிமாரும்‌ 
அரமனையின்‌ கன்னிமாடத்தில்‌ உபவாசம்‌. 
பண்ணுகிறார்கள்‌. பெர்சியா தேசத்தின்‌: 
சட்டத்தை மீறி, ராஜாவினிடத்தில்‌ 
பிரவேசித்து, யூதஜனத்திற்காக 
ராஜாவினிடத்தில்‌ விண்ணப்பம்பண்ணவும்‌ 
மன்றாடவம்‌ வேண்டுமென்று எஸ்தர்‌ 
தீர்மானம்பண்ணுகிறாள்‌. இதனால்‌ தனக்கு 
மரணம்‌ வந்தாலும்‌, அதை சந்திப்பதற்கு 
எஸ்தர்‌ ஆயத்தமாயிருக்கிறாள்‌. 





எஸ்தர்‌ 


f= a 
TT 


எதிரான கொலுமண்டபத்தில்‌ ராஜாசனத்திலே. 
வீற்றிருக்கிறான்‌ (எஸ்‌ 5. 


மூன்றுநாள்‌ உபவாசம்‌ செய்து முடித்த 
பின்பு, எஸ்தருடைய மனதிலே தெளிவு 
உண்டாயிற்று. அவளுடைய ஆவியில்‌ பெலன்‌ 
உண்டாயிற்று. எஸ்தர்‌ தன்னுடைய 
மரணத்தைப்பற்றி கவலைப்படாமல்‌, ராஜாவை 
சந்திக்க வந்திருக்கிறாள்‌. ஸ்தர்‌ 
இப்போது உபவாச வஸ்திரமோ, 

வஸ்திரமோ தரித்திருக்கவில்லை. அவள்‌ 
ராஜவஸ்திரம்‌ தரித்து, ராஜாவின்‌ 
சமுகத்திற்கு முன்பாக வருகிறாள்‌. 


ராஜாவுக்கு முன்பாக வரும்போது, 
அதற்குரிய வஸ்திரம்‌ தரித்திருக்கவேண்டும்‌. 
கலியாண விருந்தில்‌ பங்குபெறும்போது, 
கலியாண வஸ்திரங்களை 
தரித்துக்கொள்ளவேண்டும்‌ எஸ்தர்‌ 
இதுவரையிலும்‌ துக்க வஸ்திரத்தைத்‌ தரித்து 
உபவாசம்பண்ணினாள்‌. ராஜாவின்‌ 
சமுகத்திற்கு போகும்போது, பல்‌ 
துக்கமுகமாய்ப்போகவில்லை. 

சந்தோஷமாயும்‌, ராஜவஸ்திரம்‌ தரித்தவளாயும்‌ 
ராஜாவுக்கு எதிராக வந்து நிற்கிறாள்‌ 


கர்த்தர்‌ தனக்கு உதவி செய்வார்‌ 
என்னும்‌ நம்பிக்கு அவளுடைய மனதில்‌ 
இருக்கிறது. அதே சமயத்தில்‌ பெர்சியா 
தேசத்தின்‌ சட்டம்‌ அவளுடைய நம்பிக்கைக்கு 
எதிராயிருக்கிறது. எஸ்தரோ தன்னுடைய 
நம்பிக்கைக்கும்‌, மரணத்திற்கும்‌ நடுவில்‌ 
வந்து நிற்கிறாள்‌. அவள்‌ கர்த்தரை நம்பி 
இந்தக்‌ காரியத்தை செய்கிறாள்‌. “நான்‌ 
செத்தாலும்‌ சாகிறேன்‌" என்பதே எஸ்தரின்‌ 
உறுதியான தீர்மானம்‌. 


எஸ்தர்‌ ராஜா கொலுவிருக்கும்‌ 
ஸ்தானத்திற்கு எதிராக வந்து நிற்கும்போது. 
ராஜாவின்‌ கண்களில்‌ அவளுக்கு தயவு 
கிடைக்கிறது. அவள்‌ 
நாளளவம்‌ 


கடந்த முப்பது 
ராஜாவினிடத்தில்‌ 
வரவழைக்கப்படவில்லை. இப்போதும்‌ 
எஸ்தரை  வரவழைக்கவில்லை. 
தானாகவே ராஜாவைப்‌ 
வந்திருக்கிறான்‌. யாராவது 

ப்பாமல்‌ உள்முற்ற்தில்‌ 


- விரிவுரை 
ESTHER - COMMENTARY 


ராஜாவினிடத்தில்‌ பிரவேசித்தால்‌, அந்த 
நபருக்கு மரணதண்டனை கொடுக்கப்படும்‌. 
ராஜாவின்‌ கண்களில்‌ அந்த நபருக்கு தயை 
கிடைத்தால்‌, ராஜா தன்‌ பொற்செங்கோலை. 
நீட்டுவார்‌. அப்போது அந்த நபர்‌ சாகாமல்‌ 
பிழைத்துக்கொள்வார்‌. 

ராஜவஸ்திரம்‌ 


இப்போது. 

தரித்துக்கொண்டு, ராஜஅரமனையின்‌ 
உள்முற்றத்தில்‌, ராஜாகொலுவிருக்கும்‌ 
ஸ்தானத்திற்கு எதிராக வந்து நிற்கிறாள்‌. 
ராஜா எஸ்தருக்கு நேராக தன்னுடைய 
பொற்செங்கோலை நீட்டுவாரா அல்லது 
பெர்சியா தேசத்தின்‌ சட்டத்தை மீறிய 
குற்றத்திற்காக, ராஜாவின்‌ சேவகர்கள்‌ 
தன்னை பிடித்துக்கொன்றுபோடுவார்களா 
என்பது எஸ்தருக்கு தெரியாது. அவள்‌ 
கர்த்தரை நம்பி ராஜாவினிடத்தில்‌ 
வந்திருக்கிறாள்‌. தம்மை நம்புகிறவர்களை 
கர்த்தர்‌ ஒருபோதும்‌ கைவிடுகிறவரல்ல. 


எஸ்தர்‌ 


உபவாசம்‌ 
நடைபெறுகிறது. ராஜா கொலுமண்டபத்தில்‌ 
ராஜாசனத்திலே வீற்றிருக்கிறான்‌. 
எஸ்தர்‌ ராஜலஸ்திரம்‌ தரித்துக்‌ கொண்டு 
ராஜாவுக்கு முன்பாக வந்து நிற்கிறாள்‌, 
ராஜாவின்‌ கண்களில்‌ எஸ்தருக்குத்‌ தயை 
கிடைக்கிறது. அதனால்‌ ராஜா தன்‌ கையிலி 
க்கிற பொற்செங்கோலை  எஸ்தரிடத்திற்கு 
நீட்டுகிறான்‌.  எஸ்தரின்‌ விண்ணப்பம்‌ 
எதுவானாலும்‌ - அது அவளுக்குக்‌ 
கொடுக்கப்படும்‌ என்று ராஜா 
வாக்குப்பண்ணுகிறான்‌ (எஸ்‌ 5:1-5). 


எஸ்தருக்கு இந்தத்‌ திட்டத்திற்கான 
ஞானம்‌ எப்படி கிடைத்தது என்று 
தெரியவில்லை. ஒருவேளை மொர்தெகாயின்‌ 

மூலமாகவோ, அல்லது தெய்வீக 
னொ. எஸ்தர்‌ இவ்வாறு 
திட்டமிட்டுச்‌ செயல்படுகிறாள்‌. எஸ்தர்‌ 
செய்யும்‌ ஒவ்வொரு காரியத்தையும்‌ கர்த்தர்‌ 
தம்முடைய பிள்ளைகளின்‌ நன்மைக்காகச்‌ 
செய்து முடிக்கிறார்‌ (எஸ்‌ 5:5 - 7:10). 


ராஜா. ராஜஸ்திரீயாகிய எஸ்தர்‌ 
முற்றத்தில்‌ நிற்கிறதைக்‌ காண்கிறான்‌. 
அப்போது, அவளுக்கு அவன்‌ கண்களில்‌ 
தயை கிடைக்கிறது. ஆகையினால்‌, ராஜா 
தன்‌ கையிலிருக்கிற பொற்செங்கோலை. 
எஸ்தரிடத்திற்கு நீட்டுகிறான்‌; அப்பொழுது 
எஸ்தர்‌ கிட்டவந்து செங்கோலின்‌ நுனியைத்‌ 
தொடுகிறாள்‌ (எஸ்‌ 5:2) 





எஸ்தர்‌ 


f= FTE 
TT 


ராஜா தன்‌ கையிலிருக்கிற 
பொற்செங்கோலை எஸ்தரிடத்திற்கு நீட்டியது. 
ப்‌ கிருபை இதனால்‌ அவள்‌ 

தேசத்தின்‌ மரணதண்டனைக்கு 
நக்கான்‌ நம்முடைய காலங்கள்‌ 
கர்த்தருடைய கரத்திலிருக்கிறது. ராஜாவின்‌ 
கையில்‌ பொற்செங்கோல்‌ இருந்தாலும்‌, 
கர்த்தர்‌ தம்முடைய தெய்வீக சித்தத்தின்‌ 
பிரகாரமாக, அந்தப்‌ பொற்செங்கோலை 
நீட்டச்‌ செய்கிறார்‌. 


எஸ்தரும்‌ ராஜாவுக்கு நன்றி சொல்லும்‌ 
வண்ணமாக, ராஜாவின்‌ 
செங்கோலின்‌ நுனியைத்‌ 
அவள்‌ ராஜாவினிடத்தில்‌ 
பண்ணவும்‌, மன்றாடவும்‌ வந்திருக்கிறாள்‌ 
என்பதற்கு இது அடையாளம்‌. 


அகாஸ்வேரு ராஜா 
தன்னிடத்தில்‌ பயமில்லாமல்‌ 
உற்சாகப்படுத்துகிறான்‌. 

தனக்கு மரணம்‌ வரும்‌ 
நினைத்துக்கொண்டிருந்தாள்‌. ஆனால்‌ 
மரணத்திற்கு பதிலாக ராஜாவின்‌ 
ஆறுதலான வார்த்தை அவளுக்கு வருகிறது. 


ராஜா அவளை நோக்கி: “எஸ்தர்‌ 
ராஜாத்தியே, உனக்கு என்னவேண்டும்‌? நீ 
கேட்கிற மன்றாட்டு என்ன? நீ ராஜ்யத்தில்‌ 
பாதிமட்டும்‌ கேட்டாலும்‌. உனக்குக்‌ 
கொடுக்கப்படும்‌! (எஸ்‌. என்று 
சொல்லுகிறான்‌. 


எஸ்தர்‌ 


எஸ்தரை 
பேசுமாறு 
எஸ்தரோ 

என்று 


5:3) 


தன்னுடைய 
விண்ணப்பத்தையும்‌, மன்றாட்டையும்‌ 
கேட்கும்‌ முன்பாகவே, ராஜா அதைக்‌ 
கொடுப்பதாக வாக்குப்பண்ணுகிறான்‌. “நீ 
ராஜ்யத்தில்‌ பாதிமட்டும்‌ கேட்டாலும்‌ 
உனக்குக்‌ கொடுக்கப்படும்‌” என்பது 
பெர்சியா பாஷையின்‌ வழக்குச்சொல்‌. இந்த 
வாக்கியத்திற்கு “உன்னுடைய விண்ணப்பம்‌ 
எதுவாகயிருந்தாலும்‌ அது மறுக்கப்படாமல்‌: 
கொடுக்கப்படும்‌” என்று பொருள்‌. 


தன்னிடத்தில்‌ யாராவது ஏதாவது 
உதவி கேட்டு வந்தால்‌, ராஜா இவ்வாறு 
கூறுவது வழக்கம்‌. ஏரோது ராஜா தன்னுடைய 
மகளுக்கும்‌ இதுபோலவே கூறினான்‌. 
(மாற்கு 6:23; 1இராஜா 13:8). 


- விரிவுரை 
ESTHER - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இயேசுகிறிஸ்து தம்முடைய உலமையில்‌ 
நியாயாதிபதியைப்பற்றி 
நாம்‌ கர்த்தரிடத்தில்‌ 
ஜெபம்பண்ணவேண்டும்‌. 

என்பது அந்த உவமையின்‌ கருத்தாகும்‌. 
பின்னும்‌ கர்த்தர்‌ அவர்களை நோக்கி: 
அநீதியுள்ள அந்த நியாயாதிபதி 
சொன்னதைச்‌ சிந்தித்துப்பாருங்கள்‌. 
அந்தப்படியே தேவன்‌ தம்மை நோக்கி இரவும்‌ 
பகலும்‌ கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால்‌ 
ச்‌ விஷயத்தில்‌ 
நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து 
அவர்களுக்கு நியாயஞ்செய்யாமலிருப்பாரோ? 
சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயஞ்செய்வார்‌ 
என்று உங்களுக்குச்‌ சொல்லுகிறேன்‌. 
ஆகிலும்‌ மனுஷகுமாரன்‌ வரும்போது 
பூமியிலே விசுவாசத்தைக்‌ காண்பாரோ 

என்றார்‌" (லூக்‌ 18:6-8). 


அகாஸ்வேரு ராஜா பெர்சியா 
தேசத்திற்கு சக்கரவர்த்தியாயிருக்கிறான்‌. 
அவன்‌ தன்‌ இருதயத்தில்‌ பெருமையுள்ளவன்‌. 
ள்‌ மிகுந்த பணிவோடும்‌. 
ராஜாவின்‌ சமுகத்திலே. 


ராஜாதி ராஜாவாகிய 
நம்மீது அன்பும்‌, கிருபையும்‌, 
அகாஸ்வேரு ராஜா 
அழைக்கவில்லை. நம்முடைய 
பந்தோ "தம்மடை. வருது ந்‌ 
அன்போடு அழைக்கிறார்‌. 

எஸ்தர்‌ ராஜாத்தியாகயிருந்தாலும்‌, 
ராஜாவை சந்திக்கக்கூடாதபடிக்கு, பெர்சியா 
த்து பிரமாணம்‌ தடையாயிருக்கிறது. 
ஆனால்‌. விசவாசிகளாகிய நமக்கோ 
கர்த்தருடைய வாக்குத்தத்தம்‌ நமக்கு 
ஆதரவாகவும்‌, ஆறுதலாகவும்‌ இருக்கிறது. 
“கேளுங்கள்‌ அப்பொழுது உங்களுக்கு 
கொடுக்கப்படும்‌” என்று நம்முடைய 
கர்த்தர்‌ தமது கிருபையினால்‌ நமக்கு 
வாக்குப்பண்ணியிருக்கிறார்‌. 

எஸ்தர்‌ அகாஸ்வேரு ராஜாவினிடத்தில்‌ 
தனியாகப்‌ போகிறாள்‌. ராஜாவினிடத்தில்‌ 
பேசும்போது அவளுக்கு உதவிசெய்ய 
அல்லது அவளுக்காக பரிந்துபேச 
அங்கே ஒருவருமில்லை. ராஜாவோடுகூட 
ஆமான்‌ இருக்கிறான்‌. ன்‌ 
எஸ்தருக்கும்‌, எல்லா 
சத்துருவானவன்‌. 
ராஜாவின்‌ 
சிநேகிதனாயிருக்கிறான்‌. 


கர்த்தரோ 
இரக்கமுள்ள வர்‌ 





i= THE எஸ்தர்‌ 
TT 


நாம்‌ கர்த்தருடைய சமுகத்திலே. 

பிரவேசிக்கும்போது. நமக்கு விரோதமான 
சத்துருக்கள்‌. அங்கே ஒருவருமில்லை. 
பிதாவினிடத்தில்‌ நமக்காக பரிந்து பேசுகிற 
பரிசுத்த ஆவியானவர்‌ அங்கே இருக்கிறார்‌. 
ஆகையினால்‌ நாம்‌ தேவனுடைய கிருபாசனத்‌ 
தண்டையில்‌  தைரியமாய்க்‌ கிட்டிச்சேரும்‌. 
சிலாக்கியத்தைப்‌ பெற்றிருக்கிறோம்‌. 

எஸ்தர்‌ ராஜாவைப்‌ வந்த 
காலத்தையும்‌, ராஜாவையும்‌ கர்த்தரே 
ஆளுகை செய்கிறார்‌. ஆகையினால்தான்‌ 
ராஜா அவளை நேக்கி: “எஸ்தர்‌ 
ராஜாத்தியே, உனக்கு என்னவேண்டும்‌? நீ 
கேட்கிற மன்றாட்டு என்ன? நீ ராஜ்யத்தில்‌ 
பாதிமட்டும்‌ கேட்டாலும்‌. உனக்குக்‌ 
கொடுக்கப்படும்‌" (எஸ்‌. என்று 
சொல்லுகிறான்‌. 

எஸ்தர்‌ இந்த நல்ல சந்தர்ப்பத்தை 
ஞானமாய்ப்‌ பயன்படுத்துகிறாள்‌. அப்பொழுது, 
எஸ்தர்‌ ராஜாவை நோக்கி, “ராஜாவுக்குச்‌ 
சித்தமானால்‌, நான்‌ தமக்குச்‌ செய்வித்த 
விருந்துக்கு ராஜாவும்‌ ஆமானும்‌ 
இன்றைக்கு வரவேண்டும்‌” (எஸ்‌ 5:4) என்று 
கேட்டுக்கொள்கிறாள்‌. 

ராஜாவும்‌ ஆமானும்‌ இன்றைக்கு 
வரவேண்டும்‌" என்னும்‌ எபிரெய பாஷையில்‌: 
எழுதப்‌ பட்டிருக்கும்‌ இந்த வாக்கியத்தில்‌: 
"யெகோவா! என்னும்‌ பெயருக்கான 
எழுந்துக்கள்‌ உள்ளன. யூதருடைய 
வரலாற்றில்‌ இந்தச்‌ சம்பவம்‌ மிகவும்‌ 
க்கப்‌ த்‌ கருதப்படுகிறது. ல்ச்‌ 

மிக்கப்பட்டிருந்த யூதர்கள்‌ 
விருந்துக்குப்‌ பின்பு இரடசிக்கப்படுகிற்கள்‌. 


ராஜாவும்‌... எஸ்தருடைய சொற்படி 
செய்ய சம்மதிக்கிறான்‌. அப்பொழுது ராஜா 
எஸ்தர்‌ சொற்படி செய்ய, ஆமானைத்‌ 
தீவிரித்து வரும்படி சொல்லுகிறான்‌. எஸ்தர்‌ 
செய்த விருந்துக்கு ராஜாவும்‌ ஆமானும்‌ 
வருகிறார்கள்‌ (எஸ்‌ 5:5). 


தன்‌ 


பார்க்க 


53) 


மனதிலுள்ள 
மன்றாட்டையும்‌ 
ராஜாவினிடத்தில்‌ கேட்பதற்கு முன்பாக, ஒரு 
அநுகூலமான சூழ்நிலையை ஏற்படுத்தி 
கொடுக்கவேண்டுமென்று விரும்புகிறாள்‌. 
ராஜாவின்‌ மனதும்‌ ஆலியும்‌ எஸ்தருக்கு 
சாதகமாயிருக்கவேண்டும்‌. எஸ்தர்‌ சொல்லுகிற 
விண்ணப்பத்தையும்‌ மன்றாட்டையும்‌ ராஜா 
செவிகொடுத்து கேட்கவேண்டும்‌. அவன்‌ 
எஸ்தருக்கு சாதகமான பிரதியுத்தரமும்‌ 
சொல்லவேண்டும்‌. 


- விரிவுரை 
ESTHER - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எஸ்தர்‌ ஆமானுக்கு விரோதமாக 
குற்றச்சாட்டுக்களைச்‌ 
ஆமானும்‌ ராஜாவுக்கு 
அருகில்‌ இருக்கவேண்டும்‌ என்று எஸ்தர்‌ 
க்கிறாள்‌. இதற்காக தன்னுடைய 


விருந்தில்‌ ராஜாவோடு சேர்ந்து ஆமாலும்‌ 
வரவேண்டும்‌. ன்று 
ராஜாவினிடத்தில்‌ கேட்டுக்கொள்கிறாள்‌ 


எஸ்தர்‌ 


எஸ்தர்‌ 
அவள்‌ செய்த 
ஆமானும்‌ வருகிறார்கள்‌. 

திராட்சரம்‌' பரிமாறப்படுகிறது. 

ராஜா ஏற்கெனவே எஸ்தரிடத்தில்‌ சொன்ன 
வார்த்தைகளை இங்கு மறுபடியும்‌. 
சொல்லுகிறான்‌. 


ராஜா எஸ்தரைப்‌ பார்த்து: “உன்‌ 
வேண்டுதல்‌ என்ன? அது உனக்கும்‌. 
கொடுக்கப்படும்‌: நீ கேட்கிறது என்ன? நீ 
ராஜ்யத்தில்‌ பாதிமட்டும்‌ கேட்டாலும்‌ 
கிடைக்கும்‌" (எஸ்‌. என்று 
சொல்லுகிறான்‌. 


எஸ்தர்‌ ராஜாவுக்கும்‌ ஆமா 
இன்னும்‌ ஒரு லிருந்து செய்யவேண்டும்‌ 
தீர்மானம்‌ செய்திருக்கிறாள்‌. ன 
எஸ்தரைப்பார்த்து, “உன்‌ வேண்டுதல்‌ என்ன, 
அது உனக்குக்‌ கொடுக்கப்படும்‌" என்று 
சொல்லும்போது. எஸ்தர்‌ ஒன்றும்‌ 
சொல்லாமல்‌ இருக்கக்கூடாது. ராஜா 
தனக்கு சொல்லுகிற வார்த்தைகளை எஸ்தர்‌ 
மிகவும்‌ ஞானமாகப்‌ பயன்படுத்துகிறாள்‌. தான்‌ 
செய்யப்போகும்‌ மற்றும்‌ ஒரு விருந்திற்கு, 
ராஜாவும்‌ ஆமானும்‌ வரவேண்டும்‌ 
என்று எஸ்தர்‌ ராஜாவினிடத்தில்‌ 
விண்ணப்பம்பண்ணுகிறாள்‌. 


கேட்டுக்கொண்ட 
விருந்திற்கு, 


பிரகாரம்‌, 


5:6) 


எஸ்தர்‌ ராஜாவுக்கு பிரதியுத்தரமாக, 

“ராஜாவின்‌ கண்களில்‌ எனக்குக்‌ கிருபை 

என்‌ வேண்டுதலைக்‌ 

என்‌ விண்ணப்பத்தின்படி 

ராஜாவுக்குச்‌ சித்தமாயிருந்தால்‌, 

ராஜாவும்‌ ஆமானும்‌ நான்‌ இன்னும்‌ 

தங்களுக்குச்‌ செய்யப்போகிற விருந்துக்கு 

வரவேண்டும்‌ என்பதே என்‌ வேண்டுதலும்‌ 

என்‌ விண்ணப்பமுமாமிருக்கிறது: நாளைக்கு 

ராஜாவின்‌ சொற்படி செய்வேன்‌" (எஸ்‌ 5:8) 
என்று சொல்லுகிறாள்‌. 





எஸ்தர்‌ 


i FTE 
TT 


உன்‌ வேண்டுதல்‌ 
உனக்குக்‌ கொடுக்கப்படும்‌” என்று ராஜா 
எஸ்தரிடத்தில்‌ சொல்லுகிறான்‌. விருந்துக்கு. 
வருமாறு எஸ்தர்‌ அழைக்கிறாள்‌. ஆனாலும்‌ 
எஸ்தரிடத்தில்‌ வேறு விண்ணப்பம்‌ உள்ளது 
என்பது ராஜாவுக்குத்‌ தெரிய வருகிறது. ராஜா 
அந்த வேண்டுதலையும்‌ நிறைவேற்றுவதாக 
வாக்குப்பண்ணுகிறான்‌. (எஸ்‌ 5:38). 


என்ன? அது 


“நாளைக்கு ராஜாவின்‌ சொற்படி 
செய்வேன்‌" என்று எஸ்தர்‌ ராஜாவுக்கு 
பிரதியுத்தரம்‌ சொல்லுகிறாள்‌. தன்னுடைய 
எண்ணம்‌ ராஜாவக்குத்‌ தெரிந்திருப்பதை 
எஸ்தர்‌ புரிந்து கொள்கிறாள்‌. ஆகையினால்‌ 
அவள்‌ எதையும்‌ மறைக்காமல்‌ தன்னுடைய 
விண்ணப்பத்தை மறுநாள்‌ விருந்து 
வேளையில்‌ அறிவிப்பதாகக்‌ கூறுகிறாள்‌. 


ராஜாவிடத்தில்‌ கேட்கவேண்டிய 
விண்ணப்பமும்‌ மன்றாட்டம்‌ தன்னிடத்தில்‌ 
ர எஸ்தர்‌ 
மன்றாட்டை 
விருந்து ந்த்‌ கேட்பதாக 
எஸ்தர்‌ சொல்லுகிறாள்‌. எஸ்தர்‌ ராஜாவுக்கு 
மதிப்பும்‌ மரியாதையும்‌ கொடுக்கிறாள்‌. 
எஸ்தர்‌ மிகவும்‌ பணிவான, நயமான 
வார்த்தைகளைப்‌ பேசுகிறாள்‌. அவள்‌ 
ராஜாவினிடத்தில்‌ எரிச்சலான 
வார்த்தைகளைப்பேசி, தன்னுடைய 
மன்றாட்டிற்கு சம்மதம்‌ சொல்லுமாறு 
கட்டாயம்‌ பண்ணவில்லை. 


ஆமான்‌ செய்த தூக்குமரம்‌ 
எஸ்‌ 5:9-14 


எஸ்‌ 5:9, அன்றையதினம்‌ ஆமான்‌ 
சந்தோஷமும்‌ மனமகிழ்ச்சியுமாய்ப்‌ 
புறப்பட்டான்‌; ஆனாலும்‌ ராஜாவின்‌ 
அரமனை வாசலிலிருக்கிற 
மொர்தெகாய்‌ தனக்கு முன்‌ 
எழுத்திராமலும்‌ அசையாமலும்‌ 
இருக்கிறதை ஆமான்‌ கண்டபோது, 
அவன்‌ மொர்தெகாயின்மேல்‌ உக்கிரம்‌ 
'நிறைந்தவனானான்‌. 


எஸ்‌ 5:10. ஆகிலும்‌ ஆமான்‌ அதை 
அடக்கிகொண்டு, தன்‌ வீட்டுக்கு வந்து, 
தன்‌ சிநேகிதரையும்‌ தன்‌ 
மனைவியாகிய சிரேஷையும்‌ அழைத்து, 


- விரிவுரை 
ESTHER - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எஸ்‌ 511. 
மகிமையையும்‌, 
திரட்சியையும்‌, 
பெரியவனாக்கி, 
நிரபுக்கன்மேலும்‌ ராஜாவின்‌. 
ஊழியக்காரர்‌ மேலும்‌ உயர்த்தின 
எல்லாவற்றையும்‌ ஆமான்‌ அவர்களுக்கு 
விவரித்துச்‌ சொன்னான்‌. 


தன்‌ ஐசுவரியத்தின்‌ 
தன்‌ பின்னைகளின்‌ 
ராஜா. தன்னைப்‌ 

தன்னைப்‌: 


எஸ்‌ 5:12, பின்னையும்‌ ஆமான்‌: 
ராஜஸ்திரீயாகிய எஸ்தரும்‌ தான்‌ 
செய்த விருந்துக்கு ராஜாவுடனேகூட 
என்னைத்தவிர வேறொருவரையும்‌ 
அழைக்கவில்லை; நானைக்கும்‌. 
ராஜாவுடனேகூட நான்‌ விருந்துக்கு. 
வரவழைக்கப்பட்டிருக்கிறேன்‌.. 


எஸ்‌ 5:13. ஆனாலும்‌ அந்த யூதனாகிய 
மொர்தெகாய்‌. ராஜாவின்‌: 
அரமனைவாசகில்‌: 
உட்கார்ந்திருக்கிறதை நான்‌ 
காணுமனவும்‌ அவையெல்லாம்‌ எனக்கு 
ஒன்றுமில்லையென்‌ றான்‌. 


எஸ்‌ 5:34. அப்பொழுது அவன்‌ 
மனைவியாகிய சிரேஷும்‌ அவனுடைய 
சிநேகிதர்‌ எல்லாரும்‌ அவனைப்‌ பார்த்து: 
இம்பதுமுழ உயரமான ஒரு தூக்குமரம்‌ 
செய்யப்படவேண்டும்‌; அதிலே 
மொர்தெகாயை தாக்கிப்போடும்படி. 
நாளையதினம்‌ நீர்‌ ராஜாவுக்குச்‌ 
சொல்லவேண்டும்‌; பின்பு சந்தோஷமாய்‌ 
ராஜாவுடனேகூட விருந்துக்குப்‌ 
போகலாம்‌ என்றார்கள்‌; இந்தக்‌ காரியம்‌ 
ஆமானுக்கு நன்றாய்க்‌ கண்டதினால்‌ 
தூக்குமரத்தைச்‌ செய்வித்தான்‌. 


மான்‌ 


துன்மார்க்கன்‌. 
கோபப்படுவதும்‌, 


பொறாமைப்படுவதும்‌ 
பழிவாங்குவதும்‌ அவனுடைய இயல்பான 
சுபாவம்‌. எஸ்தர்‌ தன்னையும்‌ ராஜாவோடு 
விருந்திற்கு அழைப்பது ஆமானுக்கு மிகவும்‌ 
சந்தோஷமாயிருக்கிறது. அன்றையதினம்‌ 
ஆமான்‌ ராஜாவின்‌  அரமனையிலிருந்து 
சந்தோஷமும்‌ மகிழ்ச்சியுமாய்‌ புறப்படுகிறான்‌. 


ஒரு 





i= FTE எஸ்தர்‌ 
TT 


எஸ்தர்‌ செய்கிற விருந்தில்‌, ராஜாவும்‌ 
ஆமானும்‌ மாத்திரம்‌ கலந்துகொள்வது. 
ஆமானுக்கு மெய்யாகவே பெருமையான 
விஷயம்‌. பெர்சியா தேசத்தின்‌ அரமனையில்‌ 
ஆமான்‌ அதிகமாய்‌ உயர்த்தப்பட்டிருக்கிறான்‌. 
ஆமான்‌ தன்னுடைய உயர்ந்த 
ஸ்தானத்தையும்‌, அந்தஸ்தையும்‌ நினைத்து, 
சந்தோஷத்தோடும்‌ மனமகிழ்ச்சியோடும்‌. 
அரமனையைவிட்டு புறப்பட்டுப்போகிறான்‌. 


துன்மார்க்கரின்‌ சந்தோஷம்‌ 
நிலைத்திருக்காது. அவர்களுடைய இருதயம்‌ 
சுத்தமாயிராது. கையினால்‌ 
துன்மார்க்கருக்கு மெய்யான சந்தோஷம்‌ 
இல்லை. ஆமான்‌ இப்போது சந்தோஷமாயும்‌, 
மனமகிழ்ச்சியாயும்‌ இருந்தாலும்‌, இது 
அவனுடைய இருதயத்தின்‌ பெருமையினாலும்‌, 
மனமேட்டிமையினாலும்‌ உண்டான சந்தோஷம்‌. 
இது ஒரு மாயையான சந்தோஷம்‌. 


ஆமான்‌ அரமனையைவிட்டு வெளியே 
புறப்பட்டு வரும்போது, ராஜாவின்‌ அரமனை 
வாசலில்‌ மொர்தெகாய்‌ உட்கார்ந்திருக்கிறார்‌. 
மொர்தெகாய்‌... ஆமானை வணங்கி 
நமஸ்கரிக்கமாட்டார்‌. இதனால்‌ ஏற்கெனவே. 
ஆமானுக்கு மொர்தெகாயின்மீதும்‌, 
யூதஜனங்கள்மீதும்‌ மிகுதியான கோபம்‌ 
இருக்கிறது. 


ஆமான்‌ அரமனை வாசல்‌ வழியாக 
வரும்போது, மொர்தெகாய்‌ அந்த வாசலில்‌ 
ஆமானுக்கு முன்பாக எழுந்திராமலும்‌, 
அசையாமலும்‌ இருக்கிறார்‌. ர்தெகாய்‌ 
ராஜாவின்‌ கட்டளைக்கு கீழ்ப்படியவில்லை. 
அவர்‌ ஆமானை வணங்கி 
நமஸ்கரிக்கவில்லை. மொர்தெகாய்‌ தனக்கு 
முன்பாக எழுந்திராமலும்‌, அசையாமலும்‌, 


நிறைந்தவனாயிருக்கிறான்‌ (எஸ்‌ 5:5). 


ராஜாவோடு எஸ்தர்‌ 
விருந்துக்கு அமைத்திருப்பது 


மிகுந்த 
ஆனாலும்‌ தெனம்‌ 
பண்ணாதது 


மரியாதை 
மிகுந்த கோபமாகவும்‌ 


தன்னையும்‌ 
ஆமானுக்கு 
இருக்கிறது. 
அவனுக்கு 
ஆமானுக்கு 
இருக்கிறது. 


- விரிவுரை 
ESTHER - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆமான்‌ தன்னுடைய கோபத்தை உடனடியாக 
வெளிப்படுத்திக்‌ காண்பிக்கவில்லை. 
மொர்தெகாயின்மீது, 

கோபத்தையெல்லாம்‌. 

வீட்டாரிடம்‌ கூறி, 

(எஸ்‌ 59-12). 


பிரச்சனைகளுக்‌ 

ஆ காரணம்‌ என்பதை 
மொர்தெகாய்‌ தெரிந்து வைத்திருக்கிறான்‌. 
இதற்காக அவன்‌ ஆமானிடம்‌ நயந்துபேசி, 
ப்‌ பதிலாக, மொர்தெகாய்‌ 

மிகவும்‌ 


தருக்கு 
ல்லாம்‌ 


காரணத்திற்காக 


போனாலும்‌, கொள்கையை விட்டுக்கொடுக்க 
மொர்தெகாய்‌ விரும்பவில்லை. அவர்‌ 
கர்த்தரை நம்புகிறார்‌, கர்த்தர்‌ மூலமாக 
ஏதாவது ஒரு வழியில்‌ யூத ஜனத்திற்கு 
இரட்சிப்பு உண்டாகும்‌ என்‌ 
விசுவாசிக்கிறார்‌ (எஸ்‌ 4:14), இந்தச்‌ 
சூழ்நிலையில்‌ எஸ்தர்‌ தான்‌ சொன்னபடி 
செய்யாதுபோனாலும்‌, யூதருக்கு யார்‌ 
மூலமாவது இரட்சிப்பு உண்டாகும்‌ என்று 
மொர்தெகாய்‌ உறுதியாக நம்புகிறார்‌ 


நியாயப்பிரமாணம்‌, சங்கீதங்கள்‌, 
தீர்க்கதரிசிகளின்‌ புஸ்தகங்களில்‌ பல 
ஆகியவை ஏற்கெனவே எழுதப்பட்டுள்ளன. 
மொர்தெகாய்‌ இவற்றையெல்லாம்‌ வாசித்துப்‌ 
பார்த்திருப்பார்‌. யூத ஜனங்களை யாராலும்‌ 
அழிக்க முடியாது என்றும்‌, 
கர்த்தரால்‌. 

நேோக்கத்திற்காகத்‌. 


பட்டவர்கள்‌ 


ஆபிரகாம்‌ (ஆதி 1212 
20:21), ஈசாக்கு (ஆதி 267), 

; ஆதி 3236-32) 

கர்த்தரை விசுவாசிக்காமல்‌, 
பல சமயங்களில்‌ தங்களுடைய ஜீவனுக்குப்‌ 
பயந்து ஜீவித்திருக்கிறார்கள்‌. தங்களுடைய 
ஜீவியத்தில்‌ கர்த்தருடைய வாக்குத்தத்தம்‌. 
நிறைவேறாமல்‌ போய்விடுமோ என்று 
இவர்களெல்லாம்‌ சில சமயங்களில்‌ 
கர்த்தணச்‌ சந்தேகப்பட்டிருக்கிறார்கள்‌. 
ஆனால்‌ மொர்தெகாயிபமோ கர்த்தரைக்‌ 
குறித்தும்‌, அவருடைய வாக்குத்தத்தத்தைக்‌ 


குறிக்கும்‌ எள்ளளவும்‌ சந்தேகம்‌ 
உண்டாகவில்லை. 





எஸ்தர்‌ 


i= THE 
ERRATA 


இந்தப்‌ பிரச்சனைக்காக மொர்தெகாய்‌ 


கர்த்தருடைய கையில்‌ ஒப்புக்‌ கொடுத்து 
விட்டார்‌. இதன்‌ நிமித்தமாகக்‌ கர்த்தருடைய 
ஜனத்திற்குச்‌ சத்துருவாக இருக்கும்‌ 
ஆமானுக்கு மொர்தெகாய்‌ மரியாதை பண்ண 
மறுத்துவிடுகிறார்‌. 


ஆமா உக்கிரம்‌ 
தல்‌ எலாம்‌ அவன்‌ அதை 
'மொர்தெகாயின்மேல்‌ வெளிப்படுத்தி 
காண்பிக்கவில்லை. ஆமான்‌ தன்‌ 
உக்கிரத்தை தனக்குள்ளே அடக்கி 
கொள்கிறான்‌. அவனுடைய மனதில்‌ உக்கிரம்‌ 
இருந்தாலும்‌, அந்த மனதின்‌ ஓரத்தில்‌, 
எஸ்தர்‌ தன்னை விருந்திற்கு அழைத்த 
சந்தோஷம்‌ இருக்கிறது. ஆமான்‌ தன்‌ 
உக்கிரத்தை அடக்குகிறான்‌. ஆனால்‌ 
அவனால்‌ தன்‌ சந்தோஷத்தை அடக்க 
முடியவில்லை. 


ஆமான்‌ தன்‌ டக வ்‌ ப்‌ 
சிநேகிதரையும்‌ தன்‌ 
வல்‌ வ்‌ தன்‌ தவியத்தன்‌ 
மகிமையையும்‌, கக்‌ 
திரட்சியையும்‌. a 
பொய்வளாக்கி, தன்னைப்‌ பிரபந்கள்ளேதும்‌ 
ராஜாவின்‌ ஊழியக்காரர்‌ மேலும்‌ உயர்த்தின 
எல்லாவற்றையும்‌ அவர்களுக்கு 
விவரித்துச்சொல்லுகிறான்‌ (எஸ்‌ 5:10,1). 
ஆமான்‌ 
சிரேலையும்‌ 
ஆமானுடைய இழிவான 
காண்பிக்கிறது. ஆமான்‌ 
ட தன்னுடைய வாழ்வில்‌ ஏற்படும்‌ 
வெற்றியானாலும்‌, சிறிய 
கொல்‌ அதைத்‌ தன்னுடைய 
குடும்பத்தாரிடமும்‌, நண்பர்களிடமும்‌ விரிவாக 
எடுத்துப்‌ பேசுகிறான்‌ (எஸ்‌ 5:10-13). 


எஸ்தரின்‌ மனதில்‌ என்ன இருக்கிறது. 
என்பது ஆமானுக்குத்‌ தெரியாது. 
விருந்துக்குத்‌ தான்‌ அழைக்கப்பட்டிருப்பது. 
தனக்குப்‌ பெருமையான காரியம்‌ என்று 
ஆமான்‌ நினைக்கிறான்‌. தன்னுடைய 
மரணசாசனமே அங்கு எழுதப்படப்‌ போகிறது. 
என்பதை அறியாமல்‌ தன்‌ குடும்பத்தாரோடு 
சந்தோஷமாக இருக்கிறான்‌. 


- விரிவுரை 
ESTHER - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆமான்‌ 
ராஜஸ்திரீயாகிய 
விருந்திற்கு 


குடும்பத்தாரிடத்தில்‌, 
எஸ்தர்‌ தன்னை 
அழைத்ததை மிகுந்த 
சந்தோஷத்தோடு சொல்லுகிறான்‌. ஆமான்‌ 
அவர்களிடம்‌, “ராஜஸ்திரீயாகிய எஸ்தரும்‌ 
தான்‌ செய்த விருந்துக்கு ராஜாவுடனேகூட 
என்னைத்தவிர வேறொருவரையும்‌ 
அழைக்கவில்லை: நாளைக்கும்‌ 
ராஜாவுடனேகூட நான்‌ விருந்துக்கு 
வரவழைக்கப்பட்டிருக்கிறேன்‌" (எஸ்‌ 592) 
என்று தன்‌ சந்தோஷத்தை விவரித்து 
சொல்லுகிறான்‌. 


ஆமானின்‌ இருதயத்தில்‌ எஸ்தருடைய 

விருந்தில்‌ பங்குபெறும்‌ சந்தோஷம்‌ 

ம்‌, மொர்தெகாய்‌ தனக்கு 

பண்ணவில்லை என்னும்‌ 

வருத்தமும்‌ கோபமும்‌ அவனுடைய மனதில்‌ 

இருக்கிறது. அதை அவனால்‌ அடக்க 
முடியவில்லை. 


தன்‌ 


ஆமான்‌ தன்‌ மனைவியிடத்திலும்‌ தன்‌ 
சிநேகிதரிடத்திலும்‌ "ஆனாலும்‌ அந்த 
யூதனாகிய மொர்தெகாய்‌ ராஜாவின்‌ 
அரமனைவாசலில்‌  உட்கார்ந்திருக்கிறதை 
நான்‌ காணுமளவும்‌ அவையெல்லாம்‌ எனக்கு 
ஒன்றுமில்லை" (எஸ்‌ 543) என்று சொல்லி 
தன்னுடைய மனதிலுள்ள வேதனையையும்‌, 
கோபத்தையும்‌ வெளிப்படுத்துகிறான்‌. 
ஆமானின்‌ வாழ்வில்‌ பல மேன்மைகள்‌ 
உண்டாயிற்று. ஆனாலும்‌ அவற்றில்‌ அவன்‌ 
திருப்திப்பவில்லை, மொர்தெகாய்‌ அவனுக்கு 
மரியாதை பண்ணாதது ஆமானுக்கு மிகவும்‌ 
அவமாரியாதையாக இருக்கிறது. 
“அவையெல்லாம்‌ எனக்கு ஒன்றுமில்லை" 
யெகோவா 
எழுத்துக்கள்‌ 


என்னும்‌ வாக்கியத்தில்‌ 
என்னும்‌ பெயரிலுள்ள 
மறைந்துள்ளன. 

ம்பதுமுழ உயரமான க்குமரம்‌ 
செய்யல வேன்டும்‌ ம த்‌ 
மொர்தெகாயைத்‌  தூக்கிப்போடவேண்டும்‌. 
என்றும்‌, ஆமானின்‌ குடும்பத்தார்‌ அவனுக்கு 
ஆலோசனை கூறுகிறார்கள்‌. புதிய 
ஏற்பாட்டுக்‌ காலத்தில்‌ சிலுவை மரத்தைப்‌ 
போல பெர்சிய தேசத்தில்‌ தூக்கு மரத்தில்‌ 
ஒரு குற்றவாளியைச்‌ சாகும்‌ வரையிலும்‌ 


தொங்கவிடுவது வழக்கம்‌. (அப்‌ 5:30: 
அப்‌ 10:39 ; அப்‌ 13:29; 1பேதுரு 2:24). 





எஸ்தர்‌ 


i நயனா 
யாய 


தன்‌ குடும்பத்தாரின்‌ ஆலோசனை 
ஆமானுக்கு நன்றாய்ப்படுகிறது. ராஜாவிடம்‌ 
இதைப்‌ பற்றிப்‌ பேசுவதற்கு முன்பாகவே 
ஆமான்‌ தூக்குமரத்தைச்‌ செய்கிறான்‌. 
ஆனால்‌ கர்த்தருடைய திட்டமோ ஆமானுக்கு 

தமாக இருக்கிறது. கர்த்தர்‌ 
மொர்தெகாயை இரட்சிக்கிறார்‌. ஆமான்‌ 
தான்‌ செய்த தூக்குமரத்திலேயே 
தூக்கிப்போடப்படுகிறான்‌ (எஸ்‌ 63-14). 


ஆமானுடைய கோபத்தைக்‌ குறைக்க, 


சொல்லுகிறார்கள்‌. அவர்கள்‌ ஆமானைப்‌ 
பார்த்து, “அப்பொழுது அவன்‌ மனைவியாகிய 
சிரேஷும்‌ அவனுடைய சிநேகிதர்‌ எல்லாரும்‌. 
அவனைப்‌ பார்த்து: ஐம்பதுழுழ உயரமான 
ஒரு. தூக்குமரம்‌ செய்யப்படவேண்டும்‌: 
அதிலே மொர்தெகாயை தூக்கிப்போடும்படி 
நாளையதினம்‌ 
சொல்லவேண்டும்‌ 
ராஜாவுடனேகூட 
(எஸ்‌ 514) என்று 


தீயஆலோசனையை 
சொல்லுகிறார்கள்‌. 


- விரிவுரை 
ESTHER - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அவர்கள்‌ சொன்ன ஆலோசனை 
ஆமானுக்கு நல்லதாய்த்‌ தெரிகிறது. 
ஆமான்‌ அவர்களுடைய வார்த்தையின்‌ 
பிரகாரம்‌ ஒரு தூக்குமரத்தை செய்கிறான்‌. 
ஆமானின்‌ மனைவியும்‌, அவனுடைய 
சிநேகிதரும்‌, அவனைப்போலவே 
துஷ்டராயிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
ஆமானுக்கு துஷ்ட ஆலோசனைகளை 
சொல்லுகிறார்கள்‌. 


ஆமான்‌ ஐம்பது முழ உயரமான 
தூக்குமரத்தை செய்து, 
தன்னுடைய வீட்டின்‌ 
வைத்திருக்கவேண்டும்‌. ப்‌ அனுமதி 
கிடைத்தவுடன்‌, அந்த  தூக்குமரத்தில்‌, 
காவநாமதம்பண்ணாமல்‌ மொர்தெகாயை 
தூக்கிப்போடவேண்டும்‌. தூக்குமரம்‌ 
ஐம்பதுமுழ உயரமாயிருக்கிறது. மொர்தெகாய்‌ 
ல்‌ தூக்கப்படும்போது, அந்த 
ர்‌ வருவோர்‌ எல்லாம்‌, 
தூக்குமரத்திலே 
தொங்குவதைப்‌ பார்ப்பார்கள்‌. 
எஸ்தர்‌ செய்கிற 
பங்குபெறுவதற்கு முன்பாக, 
ராஜாவை சந்தித்து. 
தூக்கிப்போட அனுமதி பெறவேண்டும்‌. 
என்றும்‌. அதன்‌ பின்பு அந்த விருந்தில்‌ 
பங்கு பெறலாம்‌ என்றும்‌, ஆமானுடைய 
மனைவியும்‌ அவனுடைய சிநேகிதரும்‌ 
அவனுக்கு ஆலேசானை சொல்லுகிறார்கள்‌. 


விருந்தில்‌ 
ஆமான்‌ 
மொர்தெகாயை 





எஸ்தர்‌ 


i= FTE 
TT 


கர்த்தருடைய பெரிதான கிருபையினால்‌ 
அகாஸ்வேரு ராஜாவின்‌ கண்களில்‌ 
மொர்தெகாய்க்கு தயவு கிடைக்கிறது (எஸ்‌ 
69-3). மொர்தெகாயை தூக்கிப்போட, 
ராஜாவின்‌ அனுமதியைப்‌ பெறுவதற்கு, 
மான்‌  அரமனைக்கு வந்திருக்கிறான்‌. 
மொர்தெகொயை  கனம்பண்ண ராஜா 
ஆமானைப்‌ பயன்படுத்துகிறான்‌ (எஸ்‌ 6:4-11/ 


மனைவியும்‌, 
$நகிதரும்‌, ஆமானின்‌ 
அழிவை அறிவிக்கிறார்கள்‌ (எஸ்‌ 612-14). 


மொர்தெகாய்‌ செய்த நன்மை 
எஸ்‌ 6:1-8. 


எஸ்‌ 6:1. அந்த ராத்திரியிலே ராஜாவுக்கு 
நித்திரை வராதபடி.யினால்‌, 
காலவர்த்தமானங்கள்‌ எழுதியிருக்கிற 
டயரி, புஸ்தகத்தைக்‌ 
' கொண்டுவரச்‌ சொன்னான்‌; அது 
ராஜசமுத்தில்‌ வாசிக்கப்பட்டது. 


எஸ்‌ 62௨ 
காவலானரில்‌ 
பிரதானிகனாகிய 
தேரேசும்‌, 


அப்பொழுது 
ராஜாவின்‌ 

பிக்தானாவும்‌ 
ராஜாவாகிய அகாஸ்‌ 
வேருவின்மேல்‌ கைபோடபய்பார்த்த. 
செய்தியை மொர்தெகாய்‌ 
அறிவித்தான்‌ என்று எழுதியிருக்கிறது. 
வாசிக்கப்பட்டது. 


எஸ்‌ 6:3. அப்பொழுது ராஜு இதற்காக 
மொர்தெகாய்க்கு கனமும்‌ மன்றக்‌ 
செய்யப்பட்டதா 


அதற்கு. 


- விரிவுரை 
ESTHER - COMMENTARY 


சாத்தான்‌ ஆமானுடைய 
சொர்தெகாமை ண்ட்‌ க்கும்‌ 
எண்ணத்தை விதைக்கிறான்‌. கர்த்தரோ 
ராஜாவின்‌ இருதயத்திலே மொர்தெகாயை 
கனம்பண்ணும்‌ எண்ணத்தைக்‌ கொடுக்கிறார்‌ 
பெர்சியா தேசத்து 

கர்த்தருடைய தெய்வீக 

பிரகாரமாக ஒரு சில 
நடைபெறுகிறது. இதன்‌ 

மொர்தெகாய்‌ கனம்‌ பெறுகிறார்‌. 


அந்த ராத்திரியிலே ராஜாவுக்கு 
நித்திரை வரவில்லை. ஆனபடியினால்‌, ராஜா 
காலவர்த்தமானங்கள்‌ எழுதியிருக்கிற நடபடி 
புஸ்தகத்தைக்‌ கொண்டுவரச்சொல்லுகிறான்‌;: 
அது ராஜசமுத்தில்‌ வாசிக்கப்படுகிறது. 
(எஸ்‌. 64)... அந்தப்‌ புஸ்தகத்தை 
கொண்டு வரச்சொல்லுமாறு கர்த்தரே 
ராஜாவின்‌ மனதில்‌ ஏவுகிறார்‌. 
கர்த்தருடைய சித்தமில்லாமல்‌ ஒரு காரியமும்‌ 
நடைபெறாது. 


ராஜாவுக்‌। ரை 
வாவிலையொறால்‌ அவன்‌ பட்கர்‌ 
கேட்கலாம்‌. அரமனையிலுள்ள 
இசைக்கலைஞர்களை மென்மையான 
இசையை இசைக்க சொல்லலாம்‌. 
ராஜாவுக்கு தாலாட்டுபாடி தூங்கவைப்பதற்கு 
ஒரு சிலர்‌ இருப்பார்கள்‌. ராஜாவோ தனக்கு 
நித்திரை வராதபோது, அவற்றில்‌ 
பிரியப்படாமல்‌, காலவர்த்தமானங்கள்‌ 
எழுதியிருக்கிற நடபடி புஸ்தகத்தை 
கொண்டுவருமாறு சொல்லுகிறான்‌. 


ராஜாவுக்கு 
வாசித்து காண்பிக்கிறவர்கள்‌, 
எழுதப்பட்டிருக்கிற  காலவர்த்தமானங்களை 
அவனுக்கு விவரித்து சொல்லுகிறார்கள்‌. 
கர்த்தருடைய தெய்வீக 

பிரகாரமாக, அந்தப்‌ 
மொர்தெகாயைப்பற்றி 

சம்பவம்‌ வாசிக்கப்படுகிறது. 


அந்தப்‌ புஸ்தத்தை 
அதில்‌ 





எஸ்தர்‌ 


i FTE 
TT 


விண்ணப்பம்‌ பண்ணுவதற்கு முன்பாகவே, 
கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரோடு தாம்‌ 
பண்ணிய உடன்படிக்கையை நினைத்துப்‌ 
பார்க்கிறார்‌ தம்முடைய ஜனத்தை 
இரட்சிப்பதற்குத்‌ தாம்‌ நிறைவேற்ற வேண்டிய 
திட்டத்தை கர்த்தர்‌ அந்த ராத்திரியிலேயே 
ஆரம்பிக்கிறார்‌. 


அதனால்‌ அகாஸ்வேரு ராஜாவிற்கு 
அந்த ராத்திரியிலே நித்திரை வராமல்‌ 
போயிற்று. நித்திரை வராத வேளையில்‌ ராஜா 
காலவர்த்தமானங்கள்‌ எழுதியிருக்கிற நட்டி 
புஸ்தகத்தைத்‌ தனக்கு வாசிக்குமாறு 
கூறுகிறான்‌. அதில்‌ ராஜாவாகிய 
அகாஸ்வேருவின்மேல்‌ கைபோடப்பார்த்த 
க மொர்தெகாய்‌ அறிவித்தான்‌ 
என்று எழுதியிருக்கிற பகுதி ராஜாவிற்கு 
அந்த (வு வேளையில்‌ வாசித்துக்‌ 
காண்பிக்கப்படுகிறது. 


கர்த்தர்‌ ராஜாவின்‌ உள்ளத்தில்‌ 
பெக்கிறார்‌. நன்று உறின்‌ பத்‌ 
மொர்தெகாய்க்கு கனமும்‌ மேன்மையும்‌ 
செய்யப்பட்டதா என்று ராஜா கேட்கிறான்‌. 
அவனுக்கு ஒன்றும்‌ செய்யப்படவில்லை 
என்பதை அறிந்து கொண்ட 
மொர்தெகாய்க்குக்‌ கனமும்‌. 

செய்ய தீர்மானம்பண்ணுகிறான்‌. 

பின்பு, ராஜாவுக்கு நித்திரை 

(எஸ்‌ 64-3. 


ய . 
ரர தனா ஈர்தாலின்‌: ! வரண்ட 
பிரதானிகளாகிய பிக்தானாவும்‌ தேரேசும்‌, 
ராஜாவாகிய அகாஸ்வேருவின்மேல்‌. 
கைபோடப்பார்த்த செய்தியை மொர்தெகாய்‌ 
அறிவித்தார்‌ என்று எழுதியிருக்கிறது. 
வாசிக்கப்படுகிறது (எஸ்‌ 6:2). 


காலவர்த்தமானங்கள்‌ மதிக்ற ட 
புஸ்தகத்திலும்‌ எழுதப்பட்டிருக்கிறது. 


- விரிவுரை 
ESTHER - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அகாஸ்வேரு 
'உதவிசெய்த 

விசாரிக்க 

மொர்தெகாய்க்கு கனமும்‌ 
செய்யப்படாமல்‌ போய்விட்டதோ 
சந்தேகம்‌ ராஜாவுக்கு வருகிறது. ராஜா 
தன்னுடைய சந்தேகத்தை, தன்னை 
சேவிக்கிற ஊழியக்காரரிடத்தில்‌ கேட்கிறான்‌. 


ராஜா தனக்கு 
மொர்தெகாயைப்பற்றி 
ஆரம்பிக்கிறான்‌. 
மேன்மையும்‌ 
என்னும்‌ 


அகாஸ்‌' 
ஊழியக்காரரிடத்‌ 
மொர்தெகாய்க்கு 


ராஜா, தன்னுடைய 

ட தற்கா 
கனமும்‌ மேன்மையும்‌ 
செய்யப்பட்டதா” என்று கேட்கிறான்‌. அதற்கு 
ராஜாவைச்‌  சேலிக்கிற ஊழியக்காரர்‌: 
அவனுக்கு ஒன்றும்‌ செய்யப்படவில்லை" 
என்று ராஜாவுக்கு பிரதியுத்தரம்‌ 
சொல்லுகிறார்கள்‌ (எஸ்‌ 6:3). 


மொர்தெகாய்‌ ராஜாவுக்கு உதவி 
செய்தபோது, அவர்‌ அரமனையின்‌ வாசலில்‌ 
உட்கார்ந்திருந்தார்‌. அவர்‌ ராஜாவின்‌ 
ஜீவனைக்‌ காப்பதற்கு உதவி 
செய்திருந்தாலும்‌, இன்னும்‌ 
எப்போதும்‌ அரமணை 
வாசலிலேயே உட்கார்ந்திருக்க 
மொர்தெகாயினிடத்தில்‌  மனத்தாழ்மையும்‌, 
கண்ணியமும்‌, சுயவெறுப்பும்‌ 
காணப்படுகிறது. மனுஷர்‌ மொர்தெகாயைக்‌ 
கனம்பண்ணாவிட்டாலும்‌, கர்த்தர்‌ அவரைக்‌ 
கனம்பண்ணுகிறார்‌. 


பெரிய 
அவர்‌ 
போல, 


கர்த்தருக்காக செய்யும்‌ 
மனுஷர்‌ 
அங்கீகரிக்காவிட்டாலும்‌, அதைக்‌ கர்த்தர்‌ 
அங்கீகரிப்பார்‌. நம்முடைய நற்கிரியைகளை 
கர்த்தர்‌ தம்முடைய ஞாபகபுஸ்தகத்தில்‌ எழுதி 
வைத்து, நமக்கு ஏற்ற காலத்திலே 
பலன்கொடுப்பார்‌. உலகம்‌ நம்மை மறந்தாலும்‌ 
கர்த்தர்‌ நம்மை மறக்கமாட்டார்‌. 


மொர்தெகாய்‌ அரமனை வாசலில்‌. 
உட்கார்ந்திருக்கிறார்‌ இதை தவிர 
அவருக்கு உயர்வான உத்தியோகம்‌ எதுவும்‌ 
கொடுக்கப்படவில்லை. அவருக்கு கனமும்‌ 
மேன்மையும்‌ செய்யப்படவில்லை. ஆனால்‌ 
பெருமையும்‌ பழிவாங்கும்‌ குணமும்‌ கொண்ட 
ஆமானோ ராஜாவின்‌  அரமனையில்‌ 
உயர்த்தப்பட்டிருக்கிறான்‌. 

ராஜாவின்‌ 

கிடைத்திருக்கிறது. 

ராஜாவின்‌ 

கிடைத்திருக்கிறது. 





எஸ்தர்‌ 


i= THE 
TT 


யூதர்களை சங்காரம்பண்ணுமாறு 
அகாஸ்வேரு ராஜா ஏற்கெனவே கட்டளை 
கொடுத்திருக்கிறான்‌. அந்தக்‌ கட்டளையில்‌ 
ராஜாவின்‌ முத்திரையும்‌ போடப்பட்டிருக்கிறது. 
யூதர்கள்‌ அழியும்போது, அவர்களோடு 
சேர்ந்து மொர்தெகாயும்‌ அழிந்துபோவார்‌. 
மொர்தெகாய்‌ கனத்திற்கும்‌ மேன்மைக்கும்‌ 
பாத்திரமானவர்‌. ஆனால்‌ அவர்‌ 
ராஜாவினால்‌ அழிவுக்கு 
நியமிக்கப்பட்டிருக்கிறார்‌. 


ஆமான்‌ மொர்தெகாயையக்‌. 
கனம்பண்ணுகி றான்‌ 
எஸ்‌ 6:4-11 


எஸ்‌ 6:4. ஆமான்‌ தான்‌ செய்த 
தூக்குமரத்திலே மொர்தெகாயைத்‌ 
தூக்கிப்போடவேண்டு மென்று, 
ராஜாவிடத்தில்‌ பேசும்படி. ராஜ 
அரமனையின்‌' 'வெளிமுத்றத்தீலே 
வந்திருந்தான்‌. அப்பொழுது ராஜு 
முற்றத்திலிருக்கிறது யார்‌ என்று 
கேட்டான்‌. 


எஸ்‌ 6:5. ராஜாவின்‌ ஊழியக்காரர்‌ 
அவனை நோக்கி: இதோ, ஆமான்‌ 
முற்றத்திலே நிற்கிறான்‌ என்றார்கள்‌; 
ராஜு அவன்‌ உன்னே வரட்டும்‌ 
என்றான்‌. 


எஸ்‌ 6:8. ஆமான்‌ உன்னே வந்தபோது, 
ராஜா அவனை நோக்கி: ராஜா 
கனம்பண்ணவிரும்புகிற மனுஷனுக்கு. 
என்னசெய்யப்படவேண்டும்‌. 
கேட்டான்‌; அதற்கு 
என்னையன்றி, யாரை 
கனம்பண்ண விரும்புவார்‌ என்று தன்‌ 
மனதிலே நினைத்து, 


எஸ்‌ 6:7. 
கனம்‌ 


ராஜாவை நோக்கி: ராஜா 


என்னவென்றால்‌, 


- விரிவுரை 
ESTHER - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எஸ்‌ 6:8. ராஜா உடுத்திக்கொள்ளுகிற 
ன்‌ ம்‌ ராஜா ஏறுகிற 
அவர்‌ சிரசிலே 
ப்படும்‌ ராஜமுடியும்‌ 
கொண்டுவரப்படவேண்டும்‌. 
எஸ்‌ 69. அந்த வஸ்திரமும்‌ 
குதிரையும்‌ ராஜாவுடைய பிரதான 
பிரபுக்கவில்‌ ஒருவனுடைய கையிலே 
கொடுக்கப்படவேண்டும்‌; ராஜா 
கனம்பண்ண விரும்புகிற மனுஷனை: 
அலங்கரித்தபின்‌, அவனைக்‌ 
குதிரையின்மேல்‌ ஏற்றி, நகரவிதியில்‌ 
உலாவும்படி. செய்து, ராஜா 
கனம்பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு. 
இப்படியே செய்யப்படும்‌ என்று 
அவனுக்கு. முன்பாகக்‌. 
கூறப்படவேண்டும்‌ என்றான்‌. 


எஸ்‌ 6:10. அப்பொழுது ராஜா ஆமானை 
நோக்கி: சீக்கிரமாய்‌ நீ சொன்னபடி. 
வண்திரத்தையும்‌. குதிரையையும்‌ 
கொண்டுபோய்‌, ராஜ அரமனையின்‌ 
வாசலில்‌ உட்கார்த்திருக்கிற 
யூதனாகிய மொர்தெகாய்க்கு 
அந்தப்பிரகாரம்‌ செய்டி நீ சொன்ன 
எல்லாவற்றிலும்‌ ஒன்றும்‌ தவறாதபடி, 
யார்‌ என்றான்‌. 


எஸ்‌ 811. 
வஸ்திரத்தையும்‌ 
கொண்டுபோய்‌, 
அலங்கரித்து, 
குதிரையின்மேல்‌ ஏற்றி, நகரவிதியில்‌ 
உலாவும்படி. செய்து, ராஜா 
கனம்பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு. 
இப்படியே செய்யப்படும்‌ என்று 
அவனுக்கு முன்பாகக்‌ கூறினான்‌. 


ராஜாவுக்கு நித்திரை வராத இராத்திரி 
முடிந்து போயிற்று. பகல்‌. பொழுது 
ஆரம்பமாயிற்று. அப்பொழுது ஆமான்‌ தான்‌ 
செய்த தூக்குமரத்திலே மொர்தெகாயைத்‌ 
பதம வலுப்‌ ராஜாவிடத்தில்‌ 


ராஜ அரமனையின்‌ 
வெரிழற்ந்திலே வந்திருக்கிறான்‌ 
(எஸ்‌ 6:4). 


அப்படியே ஆமான்‌ 
குதிரையையும்‌ 
மொர்தெகாயை 
அவனைக்‌ 





எஸ்தர்‌ 


i= THE 
EFT 


அண்‌. அன்ன. னால்‌ 
பார்க்க வந்திருக்கிறான்‌.  மொர்தெகாயை 
தான்‌ செய்த தூக்குமரத்திலே சீக்கிரத்தில்‌ 
தூக்கிப்போடவேண்டுமென்று ஆமான்‌. 
ற்‌ ராஜாவின்‌ 


காலவர்த்தமானங்கள்‌ எழுதியிருக்கிற நடி 
புஸ்தகத்திலே மொர்தெகாய்‌ தனக்கு 
செய்த நன்மையை வாசிக்க கேட்டிருக்கிறான்‌. 
தன்னுடைய விண்ணப்பத்தை 
மறுக்கமாட்டான்‌ 
ஆமானிடத்தில்‌ 
ஆகையினால்தான்‌. 
பெற்றுக்கொள்வதற்கு 
மொர்தெகாயை தூக்கிப்போட, ம்‌ 
உயரமான தூக்கு மரத்தை செய்திருக்கிறான்‌. 
ராஜா ஒரு வார்த்தை சொன்னால்‌ போதும்‌, 
ஆமானின்‌ ஆசை நிறைவேறும்‌. 


மொர்தெகாமை 
- தூக்கிப்போட 


ராஜா 


அவசரப்படுகிறான்‌. அந்த வேளையில்தான்‌ 
ஆமான்‌ ராஜாவினிடத்தில்‌ பேசும்படி 
ராஜஅரமனையின்‌ வெளிழுற்றத்திலே. 
வந்திருக்கிறான்‌. அப்பொழுது ராஜா: 
“முற்றத்திலிருக்கிறது யார்‌" என்று 
கேட்கிறான்‌. 


அதிகாலை வேளையிலே ராஜாவைப்‌ 
பார்ப்பதற்கு மிகவும்‌ முக்கியமானவர்கள்‌ 
மாத்திரமே வருவார்கள்‌. அவர்கள்‌ 
மாத்திரமே ராஜஅரமனையின்‌ 
வெளிமுற்றத்திலே காத்திருப்பார்கள்‌. 
ராஜாவின்‌ அனுமதி கிடைக்கும்‌ வரையிலும்‌ 
ர்கள்‌ ங்‌ காத்திருக்கவேண்டும்‌. 
பார்க்க 

காரியங்களை 

வேலைகளை 


- விரிவுரை 
ESTHER - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ராஜஅரமனையின்‌  வெளிமுற்றத்திலே. 
யாரோ ஒருவர்‌ வந்திருப்பது ராஜாவுக்கு 
தெரிகிறது. ஆனால்‌ அது யார்‌ என்பது 
ராஜாவுக்கு தெளிவாக தெரியவில்லை, 
அப்பொழுது ராஜா: “முற்றத்திலிருக்கிறது 
யார்‌" என்று கேட்கிறான்‌. ராஜாவின்‌ 
ஊழியக்காரர்‌ அவனை நோக்கி: “இதோ, 
ஆமான்‌ முற்றத்திலே நிற்கிறான்‌” என்று 
சொல்லுகிறார்கள்‌; “அவன்‌ உள்ளே வரட்டும்‌” 
என்று ராஜா உத்தரவிடுகிறான்‌ (எஸ்‌ 6:4,5) 

ராஜா ஆமானை ஒன்னிடந்தி்‌ 
வரச்சொன்னாலும்‌, ராஜாவின்‌ மனதில்‌ 
மொர்தெகாயை கனம்பண்ணவேண்டும்‌. 
என்னும்‌ ஆர்வம்‌ இருக்கிறது. மொர்தெகாய்‌ 
இப்போது ராஜா கனம்பண்ண விரும்புகிற 
மனுஷனாயிருக்கிறார்‌. 


ஆமான்‌ 
வருகிறான்‌. 
மிகப்பெரிய 
காலையில்‌ 
முகத்தைப்‌ 
சந்தர்ப்பம்‌ 


ராஜாவுக்கு அருகில்‌ 
இது அவனுக்கு கிடைத்திருக்கிற 
கவுரவம்‌. ராஜா அன்று 
முதன்முதலாக ஆமானின்‌ 
பார்க்கிறான்‌. ஆமானும்‌ இந்த 

தனக்கு மிகவும்‌ 
சாதகமாமிருக்கும்‌ என்று நினைக்கிறான்‌. 
இந்தவேளையில்‌, ராஜாவினிடத்தில்‌ 
மொர்தெகாயைப்பற்றி பேசவேண்டும்‌ என்றும்‌, 
அவனை. தூக்குமரத்தில்‌ தூக்கிப்போட 
ராஜாவின்‌ அனுமதியைப்‌ 
பெற்றுக்கொள்ளவேண்டும்‌ என்றும்‌ ஆமான்‌ 
ஆசைப்படுகிறான்‌. 


ஆனால்‌ ராஜாவின்‌ இருதயத்திலோ 
மொர்தெகாயைப்பற்றிய சிந்தனையே 
நிரம்பியிருக்கிறது. ஆமான்‌ ராஜாவைப்‌ 
பார்க்க உள்ளே வந்தாலும்‌, ராஜாவின்‌ 
அனுமதி கிடைத்தால்தான்‌, அவனால்‌ 
ராஜாவினிடத்தில்‌ பேசமுடியும்‌ 

ஆமான்‌ தன்னிடத்தில்‌ பேசுவதற்கு 
அவனிடத்தில்‌ 


என்னசெய்யப்படவேண்டும்‌" (எஸ்‌ 6:6) என்று 
கேட்கிறான்‌. 





எஸ்தர்‌ 


i THEN 
TT 


அகாஸ்வேரு ராஜா மொர்தெகாயின்‌ 
பெயரை சொல்லாமல்‌, “ராஜா கனம்பண்ண 
விரும்புகிற மனுஷன்‌” என்று பொதுவாக 
சொல்லுகிறான்‌. ராஜாவின்‌ வார்த்தையைக்‌ 
கேட்டபோது ஆமானுக்கு மிகுந்த 
சந்தோஷமுண்டாயிற்று. என்னையன்றி, 
யாரை ராஜா கனம்பண்ண விரும்புவார்‌" 
என்று ஆமான்‌ தன்‌ மனதிலே நினைத்து 
சந்தோஷப்படுகிறான்‌. 


ராஜா தன்னை  கனம்பண்ண 


விரும்புகிறான்‌ என்று நினைத்து, 
ம்புகி| 


கனம்பண்ணப்போகிறான்‌ என்னும்‌ பேராசை 
ஆமானின்‌  மனதிலிருக்கிறது. தனக்கு 
கனமும்‌ மேன்மையும்‌ உண்டாகவேண்டும்‌. 
என்று நினைத்து, ஆமான்‌ தான்‌ 
ஆசைப்பட்டதையெல்லாம்‌ ராஜாவுக்கு 
சொல்லுகிறான்‌. 


ஆமான்‌ ராஜா 
கனம்‌ பண்ண ற மனுஷனுக்குச்‌ 
செய்யவேண்டியது என்னவென்றால்‌, ராஜா 
உடுத்திக்கொள்ளுகிற ஜவா, பதா 
ஏறுகிற குதிரையும்‌, அவர்‌ 
தரிக்கப்படும்‌ ன! 
'கொண்டுவரப்படவேண்டும்‌" என்றும்‌, 
வஸ்திரமும்‌ குதிரையும்‌ 
ராஜாவுடைய பிரதான பிரபுக்களில்‌ 
ஒருவனுடைய கையிலே கொடுக்கப்பட 
வேண்டும்‌; ராஜா கனம்பண்ண விரும்புகிற 
மனுஷனை  அலங்கரித்தபின்‌, அவனைக்‌ 
குதிரையின்மேல்‌ ஏற்றி, நகரவீதியில்‌. 
உலாவும்படி செய்து. ராஜா கனம்பண்ண 


ராஜாவை நோக்கி: 


அந்த 


ராஜா தன்னையன்றி வேறு யாரையும்‌ 
கனம்பண்ண விரும்பமாட்டார்‌ என்று. 
ஆமான்‌ உறுதியாய்‌ நம்புகிறான்‌. ராஜா. 
தன்னை எப்படி கனம்பண்ணவேண்டும்‌. 
என்று யோசித்துப்‌ பார்த்து ஆமான்‌ 
தன்னுடைய ஆசைகளையெல்லாம்‌ ராஜாவுக்கு 
சொல்லுகிறான்‌. 


- விரிவுரை 
ESTHER - COMMENTARY 


QODNENS 
PUBLISHERS 


ராஜாவும்‌ ஆமான்‌ சொல்லுகிற 
வார்த்தைகளை ஏற்றுக்கொள்கிறான்‌. 
அப்பொழுது ராஜா ஆமானை நோக்கி: 
சீக்கிரமாய்‌ நீ சொன்னபடி வஸ்திரத்தையும்‌ 
குதிரையையும்‌ கொண்டுபோய்‌, ராஜ 
அரமனையின்‌ வாசலில்‌ உட்கார்ந்திருக்கிற 
யூதனாகிய மொர்தெகாய்க்கு அந்தப்பிரகாரம்‌ 
செய்‌; நீ சொன்ன எல்லாவற்றிலும்‌ 
ஒன்றும்‌ தவறாதபடி பார்‌" (எஸ்‌ 6:10) என்று 
கட்டளையிடுகிறான்‌. 


மொர்தெகாயைத்‌ தூக்கிப்‌ போட 
வேண்டும்‌ என்று நினைத்துக்‌ கொண்டிருந்த 
ராஜாவின்‌ 


போடவேண்டுமென்று ஆமான்‌ 
ராஜாவின்‌ 
கனப்படுத்தப்‌ 


யூதர்கள்‌ கொல்லப்பட வேண்டுமென்று 
ஏற்கெனவே ராஜாவின்‌ ணை 
பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இப்போது ஆமான்‌ 
ஒரு யூதனைக்‌ கனப்படுத்தப்‌ போகிறான்‌. 
இதைப்‌ பார்க்கும்‌. ண்‌ ர்களுக்கு மிகவும்‌ 
ஆச்சரியமாக க்கும்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய பல்‌ இரட்சிக்க கிரியை 
செய்ய ஆரம்பித்துவிட்டார்‌ என்று யூதர்கள்‌ 
தங்களுடைய உள்ளத்தில்‌ நினைத்து, 
மகிழ்ச்சியடைவார்கள்‌. மெய்யாகவே கர்த்தர்‌ 
தம்முடைய பிள்ளைகளுக்காகக்‌ கிரியை 
செய்ய ஆரம்பித்திருக்கிறார்‌. 


ராஜாவின்‌ வார்த்தை ஆமானுக்கு 
பேரதிர்ச்சியாயிருக்கிறது. ராஜா ஆமானை 
கனம்பண்ண சொல்லியிருந்தால்‌ அவனுக்கு 
மிகுந்த சந்தோஷம்‌ உண்டாயிருந்திருக்கும்‌. 
ஆனால்‌ ராஜாவோ மொர்தெகாயை 
கனம்பண்ண விரும்புகிறான்‌. ராஜாவின்‌ 
விருப்பப்படி, ஆமான்‌ மொர்தெகாயை 
கனம்பண்ணவேண்டும்‌. இது ராஜாவின்‌ 
கட்டளை. இதை மீறுவதற்கு ஆமானுக்கு 
அதிகாரமில்லை. 

ஆமான்‌ ராஜாவின்‌ கட்டளைக்கு 
கீழ்ப்படிகிறான்‌. ஆமான்‌ யாரை அதிகமாய்‌ 
வெறுத்தானோ, அந்த மொர்தெகாயை 
இப்போது  கனம்பண்ணவேண்டும்‌. இது 
ராஜாவின்‌ கட்டளை. ராஜாவின்‌ கட்டளைக்கு 
கீழ்ப்படியாமல்‌ அதை மீறினால்‌, ஆமானுக்கு 
கடுமையான தண்டனை கொடுக்கப்படும்‌. 
ஆகையினால்‌ ஆமான்‌ வேறு வழியில்லாமல்‌ 
ராஜாவின்‌ கட்டளைக்கு கீழ்ப்படிகிறான்‌. 





i FTE எஸ்தர்‌ 
ETT 


அப்படியே ஆமான்‌ வஸ்திரத்தையும்‌ 
குதிரையையும்‌ கொண்டுபோய்‌, 
மொர்தெகாயை அலங்கரிக்கிறான்‌. ஆமான்‌ 
அவரைக்‌ குதிரையின்மேல்‌ 
நகரவீதியில்‌ உலாவம்படி செய்கிறான்‌. 


மொர்தெகாய்க்கு முன்பாக 
ஆமான்‌ இதுவரையிலும்‌ 
சபித்தானோ, அந்த 
இப்போது வாழ்த்துகிறான்‌. 


ஆமானின்‌ சஞ்சலம்‌ 
எஸ்‌ 6:12-14 


எஸ்‌ 62. பின்பு மொர்தெகாய்‌ 
ராஜாவின்‌ அரமனைவாசதுக்குத்‌. 
திரும்பிவத்தான்‌; ஆமானேரவென்றால்‌ 
சஞ்சலப்பட்டு  முக்காடிட்டுக்கொண்டு. 
தன்‌ வீட்டுக்குத்‌ தீவிரி.த்தூப்போனான்‌.. 


எஸ்‌ 6:18. ஆமான்‌ தனக்கு நேரிட்ட 
எல்லாவற்றையும்‌ தன்‌ மனைவியாகிய 
தன்‌: சிநேகிதர்‌ 
அறிவித்தபோது, 
ஆலோசனைக்காரரும்‌. 
அவன்‌ மனைவியாகிய சிரேஷாம்‌. 
அவனைப்‌ பார்த்து: மொர்தெகாய்க்கு. 
முன்பாக. நீர்‌ தாழ்த்துபோகத்‌ 
தொடங்கினீர்‌; அவன்‌ யூதகுலமானால்‌, 
நீர்‌ அவனை  மேற்கொன்னாமல்‌ 
அவனுக்கு முன்பாகத்‌ தாழ்த்துபோவது 
நிச்சயம்‌ என்றார்கள்‌. 


எஸ்‌ 8:14. அவர்கள்‌ இப்படிப்‌ 
பேசிக்கொண்டிருக்கும்போதே, 
ராஜாவின்‌ பிரதானிகள்‌ வந்து, எஸ்தர்‌ 
செய்த விருந்துக்குவர ஆமானைத்‌ 
துரிதப்படுத்தினார்கள்‌.. 


மொர்தெகாய்‌. 
விரும்புகிற 


ராஜா  கனம்பண்ண 
மனுஷனாயிருக்கிறார்‌. 
மொர்தெகாய்க்கு 'பகைஞனாயிருக்கிற 
ஆமான்‌, அவரை கனம்பண்ணுகிறான்‌. 
பின்பு மொர்தெகாய்‌. ராஜாவின்‌ 
அரமனைவாசலுக்குத்‌ திரும்பிவருகிறார்‌. 
மொர்தெகாய்‌ ராஜாவினால்‌ கனம்பண்ணப்‌ 
பட்டாலும்‌, அவர்‌ தன்‌ கடமையை செய்வதற்கு 
ராஜாவின்‌ அரமனை வாசலுக்கு திரும்பி 
வருகிறார்‌. இதற்கு முன்பு அவர்‌ என்ன 
வேலையை செய்தாரோ, அதே 

இப்போதும்‌ செய்ய வருகிறார்‌. 


- விரிவுரை 
ESTHER - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


"மொர்தெகாய்‌ ராஜாவின்‌ அரமனை 
வாசலுக்குத்‌ திரும்பிவந்தான்‌" என்னும்‌ இந்த 
வாக்கியத்தில்‌ மொர்தெகாயின்‌ 

ஆமானின்‌ சுபாவமும்‌ 

மொர்தெகாய்‌ ராஜாவின்‌ உத்தரவுப்‌ பிரகாரம்‌ 
கனப்படுத்தப்பட்டாலும்‌, தன்னுடைய பழைய 
தாழ்மையான உத்நியோகஸ்தலத்திற்குத்‌ 
திரும்பி வருகிறார்‌. அரமனை வாசலுக்கு 
வந்து எந்தவிதமான ஆடம்பரமும்‌, 
பெருமையும்‌ இல்லாமல்‌ தன்னுடைய 
பழைய வேலையை மனத்தாழ்மையோடு 
செய்வதற்கு வருகிறார்‌. ஆனால்‌. 
ஆமானோவென்றால்‌ சஞ்சலப்பட்டு 
முக்காடிட்டுக்கொண்டு. வீட்டுக்குத்‌ 
தீவிரித்துப்போகிறான்‌. 


தன்‌ 


மான்‌ மொர்தெகாயை 
கனம்பண்ணினான்‌. மொர்தெகாயைத்‌ 
தூக்கிப்போடுவதற்காக ஆமான்‌ ஒரு 
தூக்குமரத்தை செய்திருக்கிறான்‌. ஆனால்‌ 
ராஜாவின்‌ கட்டளை பிரகாரம்‌ ஆமான்‌ 
மொர்தெகாயை வஸ்திரத்தினால்‌ 
அலங்கரித்து, குதிரையின்மேல்‌ ஏற்றி, நகர 
வீதியில்‌ உலாவும்படி செய்து, ராஜா 
கனம்பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இப்படி 
செய்யப்படும்‌ என்று அவருக்கு முன்பாக 
கூறிமிருக்கிறான்‌ ஆமா 

மிகவும்‌ சஞ்சலப்பட்டு முக்காடிட்டுக்கொண்டு 
தன்‌ வீட்டுக்குத்‌ தீவிரித்துப்போகிறான்‌. 


ஆமானுடைய பெருமையான இருதயம்‌. 
உடைந்துபோயிற்று. அவனுடைய 
மேட்டிமையான இருதயம்‌ 
தாழ்த்தப்பட்டிருக்கிறது. கர்த்தர்‌ தமக்கு 
சித்தமானவர்களை உயர்த்துகிறார்‌. அவர்‌ 
தம்முடைய சித்தத்தின்‌ பிரகாரம்‌ 
உயரத்திலிருக்கிறவர்களையும்‌ தாழ்த்துகிறார்‌. 
கர்த்தர்‌ பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து, 
நிற்கிறார்‌. அவர்‌ தாழ்மையுள்ளவர்களுக்கு 
ஆதரவு கொடுக்கிறார்‌. 

ஆமான்‌ 
வீட்டிற்கு 
மனைவியோ 


மனசஞ்சலப்பட்டு தன்‌ 
வந்தபோது, அவனுடைய 

அல்லது அவனுடைய 
சிநேகிதரோ அவனுக்கு ஆறுதலான 
வார்த்தைகள்‌ ஒன்றும்‌ சொல்லவில்லை. 
ஆமானும்‌ தனக்கு நேரிட்ட அவமானத்தையும்‌, 
மொர்தெகாய்க்கு கிடைத்த கனத்தையும்‌ 
மேன்மையையும்‌ தன்‌ 
வீட்டிலுள்ளவர்களுக்கெல்லாம்‌ 
அறிவிக்கிறான்‌. 





எஸ்தர்‌ 


i THE 
ETT 


ஆமான்‌ 
எல்லாவற்றையும்‌ 

சிரேஷாக்கும்‌ தன்‌ சிநேகிதர்‌ எல்லாருக்கும்‌. 
அறிவிக்கிறான்‌. அப்போது, அவனுடைய 
ஆலோசனைக்காரரும்‌ அவன்‌ மனைவியாகிய 
சிரேஷாம்‌. அவனைப்‌ 
'மொர்தெகாய்க்கு முன்பாக 
தாழ்ந்துபோகத்‌ தொடங்கினர்‌: 
யூதகுலமானால்‌, நீர்‌ 
மேற்கொள்ளாமல்‌ அ, 
தாழ்ந்துபோவது நிச்சயம்‌" 
சொல்லுகிறார்கள்‌. 


ஒரு நாளுக்கு 
தன்னுடைய சுயபெருமை 
குடும்பத்தாரிடம்‌ பகிர்ந்து 
ஆனால்‌ இப்போதோ அவன்‌ தனக்கு நேரிட்ட 
அவமானத்தையெல்லாம்‌ தன்‌ குடும்பத்தாரிடம்‌ 
கூறுகிறான்‌ (எஸ்‌ 5:10-14). 


முன்பாகத்‌ 
(எஸ்‌ 613) என்று 


முன்பு, 


மொர்‌! ாய்‌ தருடைய 
விந்தாகமிருககிறார்‌ ஆமான்‌ “தருக்கு 
விரோதமாக எதிர்த்து நிற்கமுடியாது. 
ஆமான்‌ தோற்றுப்போவது நிச்சயம்‌ என்று 
அவனுடைய மனைவியும்‌, சிநேகிதரும்‌ 
சொல்லுகிறார்கள்‌. சத்துருக்கள்‌ யூதர்களை 
மிகவும்‌ சாதாரணமானவர்களாக 
நினைத்து, அவர்களை எளனம்பண்ணலாம்‌. 
யூதர்கள்‌ சாதாரண  ஜனமாயிருந்தாலும்‌, 
அவர்கள்‌ கர்த்தருடைய 
ஜனமாயிருக்கிறார்கள்‌. 


கர்த்தர்‌ யூதர்களோடு உடன்படிக்கை 
பண்ணியிருக்கிறார்‌. யூதர்கள்‌ கர்த்தருக்கு 
பரிசுத்த வித்தாமிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
கர்த்தரிட ஜெயிக்கிற 
ஜனமாயிருக்கிறார்கள்‌. யூதர்களை 
பூர்வகாலம்‌ முதல்‌ ஆசிர்வதித்து 
வந்திருக்கிறார்‌. அவர்கள்‌ 
கர்த்தருடைய ஆசீர்வாதங்களுக்கு 
பாத்திரவான்களாயிருக்கிறார்கள்‌. 
யூதர்களுக்கு விரோதமாக. 
யுத்தம்பண்‌ ணுகிறவர்கள்‌ கர்த்தருக்கு 
விரோதமாக யுத்தம்பண்ணுகிறார்கள்‌. 
மொர்தெகாய்‌ ஒரு யூதராகமிருப்பதினால்‌, 
அமலேக்கியனாகிய ஆமானால்‌, அவரை 
மேற்கொள்ள முடியாது. 


கர்த்தர்‌ 


- விரிவுரை 
ESTHER - COMMENTARY 


'மொர்தெகாய்க்கு முன்பாக நீர்‌ 
தாழ்ந்துபோகத்‌ தொடங்கினீர்‌ அவன்‌ 
யூதகுலமானால்‌, அவனை 
மேற்கொள்ளாமல்‌ அவனுக்கு முன்பாகத்‌ 
தாழ்ந்துபோவது நிச்சயம்‌' (எஸ்‌ 613) 
என்னும்‌ இந்தத்‌ தீர்க்கதரிசனம்‌ 
நிறைவேறிற்று. ஆமானுடைய ஆலோசனைக்‌. 
காருக்கும்‌. அவனுடைய மனைவியாகிய 
சிரேஷாக்கும்‌, ஆவியானவரே இந்த 
முன்னறிவிப்பைக்‌ கொடுத்திருக்க வேண்டும்‌. 
இயேசு கிறிஸ்துவைப்‌ பற்றி துன்மார்க்கமான 
ப ஆசாரியன்‌ முன்னறிவித்ததுபோல, 

சம்பவம்‌ அமைந்திருக்கிறது. 
கன்‌ 1249-51) 


மொர்தெகாய்‌ யூதனானால்‌, 
ஆமானால்‌ அவனை மேற்கொள்ள முடியாது 
என்று அவர்கள்‌ முன்னறிலிக்கிறார்கள்‌. 
இவர்கள்பேசிக்‌ கொண்டிருக்கும்போதே 
ஆமானுடைய ஜீவன்‌ போவதற்கு அங்கு 
ராஜாவின்‌ பிரதானிகள்‌ மூலமாக அழைப்பு 
வருகிறது (எஸ்‌ 6:14). 


மொர்தெகாய்க்கு முன்பாக 
தாழ்ந்துபோவது, நபம்‌ என்று, 
ஆமானுடைய மனைவியும்‌, அவனுடைய 
சிநேகிதரும்‌ சொல்லிக்கொண்டிருக்கும்போது, 
ராஜாவின்‌ பிரதானிகள்‌ வந்து. எஸ்தர்‌ 
செய்த. விருந்துக்குவர  ஆமானைத்‌ 
குரிதப்படுத்துகிறார்கள்‌ (எஸ்‌ 6:14) 
ஆமானின்‌ மனது 
சஞ்சலத்தோடிருக்கிறது. இந்த சூழ்நிலையில்‌ 
எஸ்தர்‌ செய்த விருந்திற்கு தன்னை 
வருமாறு அழைப்பது, ஆமானுக்கு 
ஆறுதலாயிருக்கிறது. அங்கே அகாஸ்வேரு 
ராஜாவை சந்தித்து பேசும்‌ வாய்ப்பு 
ஆமானுக்கு கிடைக்கும்‌. ந 
சந்தர்ப்பத்தைப்‌ பயன்படுத்தி, 
இழந்துபோன 
பெற்றுக்கொள்ளலாம்‌ 
நினைக்கிறான்‌. யூதர்களை 
'சங்கரிக்கவேண்டும்‌ என்னும்‌ 
ஆசையை சீக்கிரத்தில்‌ நிறைவேற்றலாம்‌ 
என்று ஆமான்‌ ஆசைப்படுகிறான்‌. 


ஆமான்‌ 





i= FTE 
TT 


எஸ்தர்‌ இரண்டாந்தரமும்‌ ந்து 
செய்கிறாள்‌. இந்த விருத்தம்‌ 
கலந்துகொள்ளுமாறு 
அழைக்கப்பட்டிருக்கிறார்கள்‌. 
நடைபெறும்போது, எஸ்தர்‌ தன்னுடைய 
ஜீவனுக்காகவும்‌, தன்னுடைய ஜனத்தின்‌ 
ஜீவனுக்காகவும்‌ ராஜாலினிடத்தில்‌ 
விண்ணப்பம்பண்‌: மன்றாடுகிறாள்‌ 
(எஸ்‌ 7:1-4). 


ராஜாவும்‌ ஆமானும்‌ 
விருந்து 


எஸ்தர்‌ ராஜாலினிட த்தில்‌ 
ஆமானைப்பற்றி குற்றம்‌ ஈல்லுகிறாள்‌. 
சந்துருவும்‌ பகைஞனுமாகிய துஷ்டஆமானே. 
தங்கள்‌ எல்லோரையும்‌ கொல்லுவதற்கு 
சதித்திட்டம்‌ பண்ணியிருக்கிறான்‌ என்று 
எஸ்தர்‌ ராஜாவினிடத்தில்‌ சொல்லுகிறாள்‌ 
(எஸ்‌ 7:58). 


ன்‌ மொர்தெகாய்க்கு 
தூக்குமரத்திலே ஆமானை 
தூக்கிப்போடுமாறு ராஜா கட்டளையிடுகிறான்‌. 
ராஜாவின்‌ கட்டளை பிரகாரம்‌ ஆமானைத்‌ 
தூக்கிப்போடுகிறார்கள்‌ (எஸ்‌ 7:7-10). 


எஸ்தரின்‌ மன்றாட்டு. 
எஸ்‌ 7:1-6 


எஸ்‌ 7:1. ராஜாத்தியாகிய எஸ்தருடனே 
விருந்துண்ண, ராஜாவும்‌ ஆமானும்‌ 
வந்தபோது, 


எஸ்‌ 7:2. இரண்டாம்‌ நான்‌ 
திராட்சரசம்‌ பரிமாறப்படும்யோது, 
ராஜா எஸ்தரை நோக்கி: எஸ்தர்‌ 
ராஜாத்தியே, உன்‌ வேண்டுதல்‌ என்ன? 
அது உனக்குக்‌ கொடுக்கப்படும்‌; தீ 
கேட்கிற மன்றாட்டு என்ன? நீ 
ராஜ்யத்தில்‌ பாதிமட்டும்‌ கேட்டாலும்‌ 
கிடைக்கும்‌ என்றான்‌. 


த்தில்‌. 


எஸ்தர்‌ - விரிவுரை 
ESTHER - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எஸ்‌ 7:3. அப்பொழுது ராஜாத்தியாகிய 
எஸ்தர்‌ பிரதியுத்தரமாக: ராஜாவே, 
உம்முடைய கண்களில்‌ எனக்குக்‌ 
கிருபை கிடைத்து, ராஜாவுக்குச்‌. 
சித்தமாயிருத்தால்‌ என்‌ வேண்டுதலுக்கு 
என்‌ ஜீவனும்‌ என்‌ மன்றாட்டுக்கு என்‌ 
ஜனங்களும்‌ எனக்குக்‌ 
கட்டனையிடப்படுவதாக. 


எஸ்‌ 7:4. எங்களை அழித்துக்‌ கொன்று. 
திர்மூலமாக்கும்படி நானும்‌ எண்‌: 
ஜனங்களும்‌ விற்கப்பட்டோம்‌; 
அடிமைகளாகவும்‌. 
வென்னாட்டிகனாகவும்‌ விற்கப்பட்டுப்‌ 
போனாலும்‌ நான்‌ மவுனமாயிருப்பேன்‌; 
இப்பொழுதோ ராஜாவுக்கு உண்டாகும்‌ 
நஷ்டத்துக்கு. அந்தச்‌. சத்துரு 
உத்தரவாதம்பண்ண முடியாது 
என்றான்‌. 


எஸ்‌ 75. 


அப்பொ ராஜாவாகிய 
அகாஸ்வேரு ட 


மறுமொழியாக, 
ராஜாத்தியாகிய எஸ்தரை நோக்கி: 
இப்படிச்‌. செய்யத்‌ 
துணிகரங்கொண்டவன்‌ யார்‌? அவன்‌: 
எங்கே? என்றான்‌. 


எஸ்‌ 7:6. அதற்கு எஸ்தர்‌ சத்துருவும்‌ 
பகைஞனுமாகிய அத்த மனிதன்‌ இந்தத்‌ 
துஷ்ட  ஆமான்தான்‌ என்றான்‌; 
அப்பொ ராஜாவுக்கும்‌. 
ராஜாத்திக்கும்‌ ஆமான்‌ 
திகிலடைந்தான்‌. 


ராஜாத்தியாகிய 
விருந்துண்ண ராஜாவும்‌ ஆமானும்‌ 
வந்திருக்கிறார்கள்‌. இரண்டாம்‌ நாள்‌ 
விருந்தில்‌  திராட்சரசம்‌ பரிமாறப்படுகிறது. 
ராஜா சந்தோஷமாயிருக்கிறான்‌. ஆமானோ 
சஞ்சலத்தோடிருக்கிறான்‌ (எஸ்‌ 7:1). 
எஸ்தரை நோக்கி, “எஸ்தர்‌ 
உன்‌ வேண்டுதல்‌ என்ன” என்று 
ராஜா எஸ்தரிடத்தில்‌ மூன்று 
முறை, “எஸ்தர்‌ ராஜாத்தியே உன்‌ 
வேண்டுதல்‌ என்ன? அது உனக்குக்‌ 
கொடுக்கப்படும்‌: நீ கேட்கிற மன்றாட்டு, 
என்ன? நீ ராஜ்யத்தில்‌ பாதிமட்டும்‌ 
கேட்டாலும்‌ கிடைக்கும்‌" (எஸ்‌ 7:2) என்று 
கேட்கிறான்‌. 


முன்பாக 


எஸ்தருடனே 


ராஜா 
ராஜாத்தி 
கேட்கிறான்‌. 





எஸ்தர்‌ 


i= THEN 
ETT 


எஸ்தர்‌ ராஜாத்தியின்‌ வேண்டுதலையம்‌ 
மன்றாட்டையும்‌ அறிந்துகொள்ள ராஜா 
ஆவலாயிருக்கிறான்‌. ராஜா ஒவ்வொரு 
முறை இதைப்பற்றிக்‌ கேட்கும்போதும்‌, 
"அது உனக்கு கொடுக்கப்படும்‌" என்று 
உறுதிபண்ணுகிறான்‌. 


ராஜாவிடம்‌ இது வரையிலும்‌ 
ன்‌ வேண்டுதலையும்‌ 
மன்றாட்டையும்‌ சொல்லவில்லை. இப்போதோ 
எஸ்தர்‌ தன்னுடைய மன்றாட்டை 
மறைக்காமல்‌. ராஜாவினிடத்தில்‌, 
சொல்லுகிறாள்‌. எஸ்தரின்‌ மன்றாட்டு 
ராஜாவுக்கும்‌ ஆமானுக்கும்‌ ஆச்சரியமாயும்‌, 
அதிர்ச்சியாயும்‌ இருக்கிறது. 


ராஜா... தன்னையும்‌, தன்னுடைய 
ஜனமாகிய யூதர்களையும்‌ மரணத்திற்கும்‌. 
்‌ " தப்புவிக்குப்பண்ணவேண்டும்‌. 
ராஜாவினிடத்தில்‌, 


அப்பொ ராஜாத்தியாகிய எஸ்தர்‌ 
ல க 
கண்களில்‌ எனக்குக்‌ கிருபை கிடைத்து, 
ராஜாவுக்குச்‌ சித்தமாமிருந்தால்‌ என்‌ 
வேண்டுதலுக்கு என்‌ ஜீவனும்‌ என்‌ 
மன்றாட்டுக்கு என்‌ ஜனங்களும்‌ எனக்குக்‌ 
கட்டளையிடப்படுவதாக" என்றும்‌, 


"எங்களை அழித்துக்‌ கொன்று 
நிர்மூலமாக்கும்படி நானும்‌ என்‌ ஜனங்களும்‌ 
விற்கப்பட்டோம்‌; அடிமைகளாகவும்‌ 
வெள்ளாட்டிகளாகவும்‌ விற்கப்பட்டுப்‌ 
போனாலும்‌ நான்‌ மவுனமாயிருப்பேன்‌: 
இப்பொழுதோ ராஜாவுக்கு. உண்டாகும்‌ 
நஞ்டத்துக்கு அந்தச்‌ சத்துரு 
உத்தரவாதம்பண்ண முடியாது" (எஸ்‌ 7:34) 
என்றும்‌ மன்றாடுகிறாள்‌. 

எஸ்தர்‌ ராஜாத்தியின்‌ வேண்டுகோளை 
நிறைவேற்றுவதாக  அகாஸ்வேரு ராஜா 
மூன்றுமுறை உறுதி பண்ணியிருக்கிறான்‌. 
(எஸ்‌ 5:35; எஸ்‌ 7:2) இந்தச்‌ சூழ்நிலையைப்‌. 
பயன்படுத்தி எஸ்தர்‌ தன்னுடைய ஜீவனையும்‌, 
தன்‌ ஜனங்களுடைய  ஜீவனங்களையும்‌ 
பாதுகாக்குமாறு ராஜாவிடம்‌ விண்ணப்பம்‌ 
பண்ணுகிறாள்‌ (எஸ்‌ 7:3-4). 


- விரிவுரை 
ESTHER - COMMENTARY 


தனது ஜனங்களும்‌ 
அடிமைகளாகவும்‌ வெள்ளாட்டிகளாகவும்‌ 
விற்கப்படாமல்‌, அழித்துக்‌ கொன்று 
நிர்மூலமாக்கும்டி தாங்கள்‌ விற்கப்பட்டதாக 
எஸ்தர்‌ ராஜாவிடம்‌  அறிவிக்கிறாள்‌. 
ராஜாவுக்கு உண்டாகும்‌ நஷ்டத்துக்கு அந்தச்‌ 
சத்துரு உத்தரவாதம்‌ பண்ண முடியாது 
என்று ஆமானைப்‌ பற்றியும்‌ கூறுகிறாள்‌. 
(எஸ்‌ 7:33. 


தானும்‌, 


எஸ்தர்‌ அகாஸ்வேரு ராஜாவின்‌ 
பட்டத்து ராணி, ராஜா எஸ்தர்மீதும்‌, எஸ்தர்‌ 
ராஜாவின்மீதும்‌ அன்பாயும்‌ பிரியமாயும்‌ 
இருக்கிறார்கள்‌. ஆகையினால்‌ எஸ்தரின்‌ 
மன்றாட்டு ராஜாவின்‌ இருதயத்தைத்‌ 
தொடுகிறது. எஸ்தர்‌ ராஜாவினிடத்தில்‌, 
“என்‌ வேண்டுதலுக்கு என்‌ ஜீவனும்‌, என்‌ 
மன்றாட்டுக்கு என்‌ ஜனங்களும்‌ எனக்கு 
குட்டளையிடப்படுவதாக" என்று பணிவோடு 
சொல்லுகிறாள்‌. 


ராஜா 
மனதுருகுகிறான்‌. 
தன்னைப்பற்றியும்‌, 
ஜனங்களைப்பற்றியும்‌. 
“நானும்‌ என்‌ ஜனங்களும்‌ விற்கப்பட்டோம்‌; 
அடிமைகளாகவும்‌... வெள்ளாட்டிகளாகவும்‌ 
போனோம்‌" என்று 
எஸ்தரின்‌ வார்த்தையைக்‌ 
ராஜா, எஸ்தர்மீதும்‌, 
யூதாஜனங்கள்மீதும்‌ இரக்கம்‌ 
காண்பிக்கிறான்‌. 


எஸ்தரின்‌ மன்றாட்டைக்கேட்டு 
எஸ்தர்‌ ராஜாவினிடத்தில்‌ 


எந்த தேசத்திற்கும்‌ 
விரோதமாகக்‌ 'கலகம்பண்ண வில்லை. 
அவர்கள்‌ யாருக்கும்‌ எந்தத்‌ தீங்கும்‌ 
செய்யவில்லை. ஆனாலும்‌ யூதர்கள்‌ 
அடிமைகளாகவும்‌ வெள்ளாட்டிகளாகவும்‌. 
விற்கப்பட்டுப்போனார்கள்‌. 
க கக்கம்‌ ஒரு மனிதனுடைய 
பெருமையும்‌, பழிவாங்கும்‌ குணமுமே 


காரணம்‌. 


யூதர்கள்‌ 


யூதர்கள்‌ அடிமைகளாக விற்கப்பட்டது 
மாத்திரமல்ல, அவர்களுடைய ஜீவன்களும்‌ 
விற்கப்பட்டிருக்கிறது. எஸ்தர்‌ 
ராஜாவினிடத்தில்‌ இதைப்பற்றிச்‌ 
சொல்லும்போது, “நானும்‌ என்‌ ஜனங்களும்‌, 
அடிமைகளாகவும்‌ வெள்ளாட்டிகளாகவும்‌ 
விற்கப்பட்டுப்‌ போனாலும்‌ நான்‌ 
மவனமாயிருப்பேன்‌" என்று சொல்லுகிறாள்‌ 





f= THE எஸ்தர்‌ 
TT 


யூதர்கள்‌ அடிமைகளாக 
விற்கப்பட்டிருந்தால்‌, அவர்கள்‌ எப்படியாவது. 
ஒரு. காலத்தில்‌ தங்களை மீட்டுக்‌ 
கொள்வார்கள்‌. அடிமைத்தனத்திலிருந்து 
விடுவிக்கப்பட்டு மறுபடியும்‌. 
பெறுவார்கள்‌. ஆனால்‌ 

யூதர்களுடைய ஜீவனுக்கு 
வந்திருக்கிறது. அவர்கள்‌ 
செத்துப்போனால்‌, அவர்களை 

மீட்பதற்கு வாய்ப்பில்லை. 


மாத்திரம்‌. 


பாடுபடுகிறார்கள்‌. 

அகாஸ்வேரு ராஜாவுக்கு 

நன்மைகளும்‌, 

உண்டாகிறது. யூதர்கள்‌ சங்காரம்பண்ணப்‌ 
பட்டால்‌ ராஜாவுக்கு நஷ்டமுண்டாகும்‌. 


எஸ்தர்‌ தன்னுடைய ஜீவனுக்கும்‌, 
யூதருடைய ஜீவனுக்கும்‌ வக்க கக 
ஆபத்தைப்பற்றி ராஜாவினிடத்தில்‌ 
மன்றாடுகிறாள்‌. யூதர்கள்‌ 
சங்கரிக்கப்பட்டால்‌ மிகுந்த 
நஷ்டமுண்டாகும்‌ எஸ்தர்‌ 
ராஜாவினிடத்தில்‌ விளக்கமாக 
சொல்லுகிறாள்‌. த நஷ்டம்‌ பெருத்த 
நஷ்டமாகமிருக்கும்‌. இந்த நஷ்டத்தை: 
யாராலும்‌ ஈடுகட்ட முடியாது. 


ங்தர்‌ இதுபற்றி ராஜாவினிடத்தில்‌ 
சொல்துப்போஜ்‌ வாமு ராஜாவுக்கு 
உண்டாகும்‌ நஷ்டத்துக்கு அந்தச்‌ சத்துரு 


ராஜாவுக்கு 
என்பதையும்‌ 


ற்குகூட 
இதனால்‌. 
மிகப்பெரிய நஷ்டமுண்டாகும்‌. 


இருக்கமாட்டார்கள்‌. ராஜாவுக்கு. 


எஸ்தர்‌ தனக்கும்‌, யூதருக்கும்‌ 
வந்திருக்கிற ஆபத்தைப்பற்றி 
ராஜாவினிடத்தில்‌ சொல்லும்போது “எங்களை 
அழித்துக்‌ கொன்று நிர்மூலமாக்கும்படி நானும்‌ 
என்‌ ஜனங்களும்‌ விற்கப்பட்டோம்‌' என்று 
சொல்லுகிறாள்‌. 

எஸ்தர்‌ யூதர்களுடைய ஆபத்தைபற்றிச்‌ 
சொல்லும்போது, ராஜாவின்‌ கட்டளையை 
மனதில்‌ வைத்து பேசுகிறாள்‌. ந்தக்‌ 
கட்டளையின்‌ நகலை மொர்தெகாய்‌ 
எஸ்தரிடத்தில்‌ ஏற்கனவே கொடுத்திருக்கிறார்‌. 


- விரிவுரை 
ESTHER - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆதார்‌ மாதமான பன்னிரண்டாம்‌ 
மாதம்‌ பதின்மூன்றாந்தேதியாகிய ஒரே 
நாளிலே சிறியோர்‌ பெரியோர்‌ குழந்தைகள்‌ 
ஸ்திரீகள்‌ ஆகிய சகல  யூதரையும்‌ 
அழித்துக்‌ கொன்று  நிர்மூலமாக்கவும்‌, 
அவர்களைக்‌ கொள்ளையிடவும்‌, அஞ்சற்காரர்‌ 
கையிலே ராஜாவின்‌ நாடுகளுக்கெல்லாம்‌. 
கட்டளைகள்‌ அனுப்பப்பட்டது” (எஸ்‌ 313) 
எஸ்தரின்‌ விண்ணப்பத்தையும்‌ 
மன்றாட்டையும்‌ கேட்டு ராஜா 
அதிர்ச்சியடைகிறார்‌. ராஜாவாகிய 
அகாஸ்வேரு மறுமொழியாக, ராஜாத்தியாகிய 
எஸ்தரை நோக்கி:  “இப்டிச்‌ செய்யத்‌ 
துணிகரங்கொண்டவன்‌ யார்‌? அவன்‌ 
எங்கே?" (எஸ்‌ 7:5) என்று கேட்கிறான்‌. 


எஸ்தர்‌. புஸ்தகத்தில்‌ 
என்னும்‌ பெயர்‌ ஒரு 
பயன்படுத்தப்படவில்லை. 
கர்த்தருடைய தெய்வீக 
பிரகாரமாகவே, எஸ்தர்‌ 
எழுதப்பட்டிருக்கிற ஒவ்வொரு சம்பவமும்‌ 
நடைபெறுகிறது. இந்தப்‌ புஸ்தகத்தில்‌ 
கர்த்தர்‌ என்னும்‌ பெயர்‌ வெளிப்படையாக 
சொல்லப்படாவிட்டாலும்‌, யெகோவா” 
என்னும்‌ வார்த்தையிலுள்ள எழுத்துக்கள்‌ 
மறைந்திருப்பதாக வேதபண்டிதர்கள்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 

ர்‌? அவன்‌ எங்கே?” என்னும்‌ இந்த 
வாக்கியத்திலும்‌ யெகோவா என்னும்‌. 
வார்த்தையிலுள்ள எழுத்துக்கள்‌ 
மறைந்துள்ளன. இதிலுள்ள எபிரெய 
வார்த்தை புர %*GW%AIG - 
ந” என்பதாகும்‌ இது “நான்‌ நானாக 
இருக்கிறேன்‌” “1 க ஸல 1 நா? 
(யாத்‌ 2:23-25-யாத்‌ 34475) என்னும்‌. 
வாக்கியத்தின்‌ சுருக்கமாகும்‌. 


பதில்‌ 


கர்த்தர்‌ 
தடவைகூட 
ஆனாலும்‌, 
திட்டத்தின்‌ 
புஸ்தகத்தில்‌ 


எஸ்தரின்‌ 
ராஜாவிற்கு 
பெர்சிய 


அகாஸ்வேரு 
அதிர்ச்சியாக இருக்கிறது. 
ராஜ்யத்தில்‌ ராஜஸ்திரீயையும்‌, 
அவளுடைய ஜனங்களையும்‌: 
அளவிற்குத்‌ துணிகரம்‌: ச ய 
யாரென்பதை ராஜா உடனடியாகத்‌ தெரிந்து 
கொள்ள விரும்புகிறான்‌. 





எஸ்தர்‌ 


f= FTE 
TT 


இதுவரையிலும்‌ ராஜாவிற்கும்‌, 
ஆமானிற்கும்‌ எஸ்தர்‌ ஒரு யூத ஸ்திரீ 
என்பது தெரியவில்லை. எஸ்தரின்‌ 
ஜனங்களைக்கொன்று போடுவதற்காகவே 
ஆமான்‌ தன்னிடத்தில்‌ ஆணை பெற்றான்‌. 
என்பதும்‌ ராஜாவுக்குத்‌ தெரியாது. ராஜாவும்‌ 
தான்‌ இட்ட ஆணையைப்‌ பற்றி அதிகமாக 
விசாரிக்கவில்லை. 


ஆமானை 


குற்றச்சாட்டுக்களையும்‌ 

(எஸ்‌ 3:8). ஆமான்‌ சாத்தானின்‌ கருவியாக 
இருக்கிறான்‌. ஆமானின்‌ சுயபெருமையே 
அவனுடைய அழிவுக்குக்‌ காரணமாயிற்று. 
ஆமான்‌ முன்னுக்குப்பின்‌ முரணான 
காரியங்களைச்‌ செய்து, முடிவில்‌ 
அழிந்துபோகிறான்‌ 


யூதரை சங்கரிக்கவேண்டுமென்று. 
அகாஸ்வேரு ராஜாவே 
குட்டளையிட்டிருக்கிறான்‌. அந்தக்‌ 
கட்டளையில்‌ ராஜாவின்‌ முத்திரை 
பதிக்கப்பட்டிருக்கிறது. யூதர்கள்‌ 
அழிக்குப்பட்டால்‌, அவர்களுடைய அழிவுக்கு 
ராஜாவும்‌ ஒரு காரணம்‌. ஆனால்‌ ராஜா 
டட ரதம்‌ தெரியாதவனாக, 
"இப்படி 'துணிகரங்கொண்டவன்‌ 


அறியா 
கேட்கிறோம்‌. நாம்‌ சில 
செய்திருப்போம்‌. ஆனால்‌. 
அறியாமலேயே, “அந்த தப்பிதத்திற்கு யார்‌ 
காரணம்‌" என்று கேள்வி கேட்போம்‌. 
யூதர்களை  சங்கரிக்கவேண்டுமென்று 
போடப்பட்ட கட்டளையில்‌ அகாஸ்வேரு 
ராஜாவுக்கும்‌ பங்கு இருக்கிறது. ஆனால்‌ 
அவனோ தன்னுடைய துன்மார்க்கத்தையும்‌, 


- விரிவுரை 
ESTHER - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யூதரை சங்கரிக்கவேண்டும்‌. 
என்னும்‌ கட்டளையில்‌ அகாஸ்வேரு 
முத்திரையிட்டிருக்கிறான்‌. அது எஸ்தருக்கும்‌ 
தெரியும்‌ ராஜா எஸ்தரிடத்தில்‌ “அவன்‌ 
எங்கே" என்று கேட்கும்போது, எஸ்தர்‌ 
ராஜாவைப்‌ பார்த்து, “நீயே அந்த மனுஷன்‌" 
என்று சொல்லியிருக்க முடியும்‌. ஆனால்‌ 
எஸ்தர்‌ ஞானமாய்‌ நடந்துகொள்கிறாள்‌. 
ராஜாவைக்‌ குற்றப்படுத்துவது எஸ்தரின்‌ 
நோக்கமல்ல. ராஜாவின்‌ உதவியைப்‌ 
பெற்றுக்கொள்ளவேண்டும்‌. இதுவே 
முக்கியம்‌. 

எஸ்தர்‌ ராஜாவுக்கு பிரதியுத்தரமாக, 
சத்துருவும்‌ பகைஞனுமாகிய அந்த 
மனிதன்‌ இந்தத்‌ துஷ்ட ஆமான்தான்‌" 
(எஸ்‌ 7:6) என்று சொல்லுகிறாள்‌. அங்கே 
ஆமானும்‌ ராஜாவுக்கு பக்குத்திலிருக்கிறான்‌. 
எஸ்தரின்‌ வார்த்தைகளைக்‌ கேட்டு, ஆமான்‌ 
ராஜாவுக்கும்‌, ராஜாத்திக்கும்‌ முன்பாக 

கிறான்‌. 


ஆமான்‌ மீது ட கத்து ன்ற 
எஸ்தர்‌ பயப்படவில்‌ை எஸ்தரின்‌ 


குற்றச்சாட்டு ஆமானுக்கு போதிர்ச்சியாயிற்று 


குற்றம்சாட்டப்பட்டப்டியினால்‌, 
ராஜாத்திக்கும்‌ முன்பாக 
திகிலடைகிறான்‌. 


எஸ்தர்‌ திட்டமிட்டு இந்த ய்‌ 
ராஜாவோடுகூட 
அழைத்திருக்கிறாள்‌. புதர்களை 
கொன்று நிர்மூலமாக்கும்படி 
சதித்திட்டம்‌ பண்ணியிருக்கிறான்‌. 

எஸ்தரின்‌ வார்த்தையினால்‌ தனக்கு 
வரப்போகும்‌. ஆபத்தை ஆமான்‌ 
அறிந்துகொள்கிறான்‌. இதனால்‌. 
ஆமானுக்கு மிகுந்த திகிலுண்டாயிற்று. 
ராஜா. மொர்தெகாயை உயர்த்தியதினால்‌ 
ஆமானின்‌ மனதிலே சஞ்சலமுண்டாயிற்று. 
இப்போதோ எஸ்தர்‌ ஆமானைக்‌ 
குற்றப்படுத்துவதினால்‌ அவனுக்கு 
திகிலுண்டாயிற்று. 


ராஜாவுக்கும்‌ 
ஆமான்‌. 


மித்த 
ஆமான்‌ 





எஸ்தர்‌ 


f= THEN 
TT 


எஸ்தர்‌ ஆமான்‌ மீது துணிந்து: 
குற்றம்‌ சொல்லுகிறாள்‌. நியாயாதிபதியாகிய 
அகாஸ்வேரு ராஜாவும்‌ அங்கே இருக்கிறான்‌. 
குற்றம்‌ சாட்டப்படுகிற ஆமானும்‌ அங்கே 
திகிலடைந்திருக்கிறான்‌. மானின்‌ 
மனச்சாட்சி அவனுக்கு விரோதமாக சாட்சி 
சொல்லுகிறது. 


ஆமானுக்கு தூக்கு 
எஸ்‌ 7:7-10 


எஸ்‌ 7: ராஜா உக்கிரத்தோடே. 
திராட்சுரசப்பத்திையை விட்டெழுத்து, 
அரமனைத்‌ தோட்டத்திற்குப்‌ போனான்‌; 
ராஜாவினால்‌ தனக்குப்‌ பொல்லாப்பு 
நிர்ணயிக்கப்பட்ட டென்று. ஆமான்‌. 
கண்டு, ராஜாத்தியாகிய எஸ்தரிடத்தில்‌ 
தன்‌ பிராணனுக்காக 
விண்ணப்பம்பண்ண எழுத்துதின்‌ றான்‌. 


எஸ்‌ 78, ராஜா 
தோட்டத்திலிருந்து 
பரிமாறப்பட்ட 
திரும்பிவருகையில்‌, 
உட்கார்ந்திருக்கிற 
ஆமான்‌ விழுந்துகிடத்தான்‌; 
அப்பொழுது ராஜா நாண்‌. 
அரமனையிலிருக்கும்போதே என்‌ 
கண்முன்னே இவன்‌ 
ராஜாத்தியைப்‌: பலவந்தம்‌ 
செய்யவேண்டுமென நிருக்கிறானோ 
என்றான்‌; இத்த வார்த்தை ராஜாவின்‌ 
வாயிலிருந்து பிறந்தவுடேனே 
ஆமானின்‌' முகத்தை 
மூடிப்போட்டார்கள்‌.. 


அரமனைத்‌ 
திராட்சரசம்‌ 
இடத்துக்குத்‌ 
எஸ்தர்‌ 
மெத்தையின்மேல்‌ 


எஸ்‌ 7:9. அப்பொழுது ராஜசமுகத்தில்‌ 
இருக்கிற பிரதானிகனில்‌ அற்போனா 
என்னும்‌ ஒருவன்‌: இதே, ராஜாவின்‌ 
நன்மைக்காகப்‌ பேசின 
மொர்தெகாய்க்கு ஆமான்‌ செய்வித்த 
ஐம்பது முழ உயரமான தூக்குமரம்‌ 
ஆமானின்‌ வீட்டண்டை 
நாட்டப்பட்டிருக்கிறது என்றான்‌; 
அப்பொழுது ராஜு அதிலே அவனைத்‌ 
தூக்கிப்போடுங்கன்‌ என்றான்‌. 


- விரிவுரை 
ESTHER - COMMENTARY 


எஸ்‌ 7:10. அப்படியே ஆமான்‌ 
மொர்தெகாய்க்கு ஆயத்தம்பண்ணின 
தூக்குமரத்தில்‌ ஆமானையே 
தூக்கிப்போட்டார்கள்‌; அப்பொழுது 
ராஜாவின்‌ உக்கிரம்‌ தணிந்தது. 


இரண்டாம்‌ நாள்‌ விருந்தில்‌ 
ராஜாவுக்கும்‌ ஆமானுக்கும்‌ திராட்சரசம்‌ 
பரிமாறப்படுகிறது. எஸ்தரோ இந்த 
சந்தர்ப்பத்தில்‌ ஆமான்மீது குற்றம்‌ 
சொல்லுகிறாள்‌. எஸ்தரின்‌ வார்த்தைகளைக்‌ 
கேட்டு அகாஸ்வேரு ராஜாவுக்கு மிகுந்த 
கோபமுண்டாயிற்று. ராஜா உக்கிரத்தோடே 
திராட்சரசப்பந்தியை விட்டெழுந்து, அரமனைத்‌ 
தோட்டத்திற்குப்‌ போகிறான்‌ (எஸ்‌ 7:7). 


ராஜா. இவ்வாறு எழுந்து போவது 
அவனுடைய கோபத்தை வெளிப்படுத்துகிறது. 
தனது நம்பிக்கைக்குரிய ஆமான்‌ தன்னை 
மோசம்‌ செய்துவிட்டதாக கோபப்பட்டு ராஜா 
அரமனைத்‌ தோட்டத்திற்குப்‌ போகிறான்‌. 
எல்லாப்‌ பிரபுக்களுக்கும்‌ மேலாக ராஜா 
ஆமானை உயர்த்தினான்‌. (எஸ்‌ 3:1) 
ஆனால்‌ இப்போதோ ஆமானுடைய சுயரூபம்‌ 
தெரிந்து அவனுக்குத்‌ தண்டனை கொடுக்க 
ராஜா தீர்மானம்‌ பண்ணிவிடுகிறான்‌. 


ராஜா ய கோபத்‌ 
பத்கவளன்‌ அர்‌ பப்ப 
போகிறான்‌. ஆமானோடு சிநேகம்‌ 
வைத்திருந்ததற்காகவும்‌,. ஆமானுடைய 
வார்த்தைகளை நம்பியதற்காகுவும்‌, 
தன்னுடைய அரமனையிலே ஆமானுக்கு 
உயர்ந்த அந்தஸ்தை கொடுத்தற்காகவும்‌ 
ராஜாவும்‌ மிகவும்‌ வேதனைப்படுகிறான்‌. 
யூதருக்கு அழிவு நியமிக்கப்பட்டிருக்கிறது. 
யூதரை  சங்கரிப்பதற்காக போடப்பட்ட 
கட்டளையில்‌ ராஜாவுக்கும்‌ பங்கு 
இருக்கிறது. ராஜா தன்னுடைய தப்பிதத்தை 
நினைத்து மனம்‌ வேதனைப்படுகிறான்‌. 


அகாஸ்வேரு ராஜா 
மொத்தமாக நம்பினான்‌. 

யூதர்களைப்பற்றி தவறான வார்த்தைகளை 
சொன்னபோது. ராஜா அதுபற்றி 
யாரிடத்திலும்‌ விசாரிக்கவில்லை. உண்மை 
நிலவரத்தை அறிந்துகொள்ளாமலையே, 
ஆமான்‌ சொன்ன கட்டளையிலே ராஜா 
முத்திரை போட்டிருக்கிறான்‌. 





எஸ்தர்‌ 


f= THE 
TT 


ஆமான்‌ இதுவரையிலும்‌ ராஜாவுக்கு 
பிரியமானவனாகயிருந்தான்‌. ஆனால்‌. 
இப்போதோ ஆமானுடைய வெளிவேஷழும்‌ 
மாய்மாலமும்‌ ராஜாவுக்கு தெரியவருகிறது. 
அவன்‌ ஒரு துஷ்டமனுஷன்‌ என்பதை ராஜா 
அறிந்துகொள்கிறான்‌. இதனால்‌ ராஜாவுக்கு 
ஆமானைப்‌ பார்க்கும்போது உக்கிர 
கோபமுண்டாயிற்று. 

ராஜா. உக்கிரத்தோடே திராட்சரச 
பந்தியில்‌ விட்டு எழுந்து போவதைப்‌ பார்த்து, 
மான்‌ பயந்து நடுங்குகிறான்‌. 
ராஜாவினால்‌ தனக்கு பொல்லாப்பு 
நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது என்பதை 
ஆமான்‌ கண்டு, தன்னுடைய ஜீவனுக்காக 
எஸ்தரிடத்தில்‌ மன்றாடுகிறான்‌. 


பொழியிலுள்ள. 

தனக்குப்‌ பொல்லாப்பு 
நிர்ணயிக்கப்பட்டதென்று" என்னும்‌ 
இந்த வாக்கியத்திலும்‌ யெகோவா 
என்னும்‌ பெயரிலுள்ள எழுத்துக்கள்‌ 
மறைந்துள்ளன. 


மான்‌ ராஜாத்தியாகிய எஸ்தரிடத்தில்‌ 
தன்‌ பிராணனுக்காக விண்ணப்பம்பண்ண 
எழுந்து நிற்கிறான்‌. அதன்‌ பின்பு அவன்‌ 
எஸ்தருடைய பாதத்தில்‌ விழுந்து தன்‌ 
பிராணனுக்காக ்‌ 
மன்றாடியிருப்பான்‌. தன்னிடத்திலுள்ளது 
எல்லாவற்றையும்‌ வைத்துக்கொண்டு, 
தன்னுடைய ஜீவனை இரட்சிக்கவேண்டுமாறு. 


அவனுடைய இருதயத்தில்‌ 
சிந்தைகள்‌ நிரம்பியிருந்தது. இப்போதோ 
எஸ்தர்‌ அவனுக்கு முன்பாக, பட்டத்து 
ஸ்திரீயாக நிற்கிறாள்‌. அவள்‌ இதுவரையிலும்‌ 
புறக்கணிக்கப்பட்டவளாகவும்‌, அழிவுக்கு. 
நியமிக்கப்பட்டவளாகவும்‌ இருந்தாள்‌. 
இப்போதோ ஆமான்‌ 
பிராணனுக்காக 
விண்ணப்பம்பண்ணுகிறான்‌. 
ன்‌ எஸ்தரின்‌ 


- விரிவுரை 
ESTHER - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தருடைய ஜனத்திற்கு விரோதமாக 
தீங்கு செய்கிறவர்களுக்கும்‌ அவர்களை 
எதிர்க்கிறவர்களுக்கும்‌ ஆமானுக்கு வந்‌ 
ஆபத்தைப்போல ஆபத்து 
விசுவாசிகள்‌ கர்த்தருக்கு பிரியமானவர்கள்‌. 
கர்த்தர்‌ அவர்களை தம்முடைய ஜனமாக 
தெரிந்துகொண்டார்‌. கர்த்தருடைய 
பிள்ளைகளைத்‌ தொடுகிறவர்கள்‌ 
அவருடைய கண்மணியைத்‌ தொடுகிறார்கள்‌. 
கர்த்தர்‌ நம்மை தம்முடைய உள்ளங்கையில்‌ 
வரைந்து வைத்திருக்கிறார்‌. நாம்‌ 
கர்த்தருடைய செட்டைகளின்‌ கீழே 
பாதுகாப்பாகயிருக்கிறோம்‌. சத்துருக்களுக்கு 
நியமிக்கப்பட்டிருக்கிறது. 
கர்த்தருடைய பிள்ளைகளை அழிக்க 
நினைக்கிறவர்கள்‌ அழிந்துபோவார்கள்‌. 


ராஜா அரமனைத்‌ தோட்டத்திலிருந்‌ 
இல்ம்‌ “பின்த்‌ இடத்துக்‌ 
திரும்பிவருகிறான்‌. அப்போது எஸ்தர்‌ 
உட்கார்ந்திருக்கிற மெத்தையின்மேல்‌ ஆமான்‌ 
விழுந்துகிடக்கிறான்‌: அப்பொழுது ராஜா: 
“நான்‌ அரமனையிலிருக்கும்போதே என்‌: 
கண்முன்னே இவன்‌ ராஜாத்தியைப்‌ பலவந்தம்‌. 
செய்யவேண்டுமென்‌ றிருக்கிறானோ'"' 
எஸ்‌. 75) என்று கோபத்தோடு 
சொல்லுகிறான்‌. 


இந்த வார்த்தை ராஜாவின்‌ 
வாயிலிருந்து. பிறந்தவடேனே  ஆமானின்‌ 
முகத்தை  மூடிப்போடுகிறார்‌. மான்‌ 
மரணத்திற்கு நியமிக்கப்பட்டிருக்கிறான்‌. 
தூக்குமரத்திலே தூக்கிப்போடுவதற்கு முன்பு 
குற்றவாளியின்‌ முகத்தை மூடுவது வழக்கம்‌. 
ராஜாவின்‌ வாயிலிருந்து, ஆமானுக்கு 
விரோதமான வார்த்தை பிறந்தவுடனே, 
ராஜசமுகத்திலே இருக்கிற பிரதானிகள்‌ 
ஆமானின்‌ முகத்தை மூடிப்போடுகிறார்கள்‌. 


, ஒரு ய முகத்தை மூடிப்போடுவது 
என்பது, இனிமேல்‌ அவன்‌ ராஜாவின்‌ 
முகத்தைப்‌ பார்க்க தகுதியற்றவன்‌ என்பதற்கு 
அடையாளம்‌. மேலும்‌ முகம்‌ மூடப்பட்ட 
மனுஷனுக்கு மரண தண்டனை 
கொடுக்கப்பட்டுள்ளது என்பதற்கும்‌ இது 
அடையாளமாகும்‌. ராஜாவின்‌ பிரதானிகளில்‌ 
ஒருவன்‌ ஆமான்‌ செய்து வைத்த 75 அடி 
தூக்கு மரத்தைப்‌ பற்றி ராஜாவிடம்‌. 
அறிவிக்கிறான்‌. ஆமான்‌ செய்த அந்தத்‌ 
தூக்குமரத்திலேயே ஆமானைத்‌ தூக்கிப்‌ 
போடுமாறு அகாஸ்வேரு ராஜா 
கட்டளையிடுகிறான்‌ (எஸ்‌ 7:9-10). 





எஸ்தர்‌ 


i நயனா 
யாய 


அப்பொழுது ராஜசமுகத்தில்‌ இருக்கிற 
பிரதானிகளில்‌ அற்போனா என்னும்‌ ஒருவன்‌: 
“இதோ, ராஜாவின்‌ நன்மைக்காகப்‌ பேசின 
மொர்தெகாய்க்கு ஆமான்‌ செய்வித்த ஐம்பது 
முழ உயரமான தூக்குமரம்‌ ஆமானின்‌ 
வீட்டண்டை நாட்டப்பட்டிருக்கிறது” 
(எஸ்‌ 7:5) என்று சொல்லுகிறான்‌. 

ராஜாவின்‌ பிரதானிகள்‌ ஆமானின்‌ 
வீட்டிற்கு வந்து, எஸ்தர்‌ செய்த விருந்திற்கு 
வர... ஆமானைத்‌ 'தரதபபுத்தினர்கள்‌ 
(எஸ்‌. 624). அந்தப்‌ பிரதானிகளில்‌ 
அற்போனாவும்‌ ஒருவன்‌. இவன்‌ ஆமானின்‌ 
வீட்டிற்குப்போன போது, அவன்‌ 
வீட்டண்டையில்‌ நாட்டப்பட்டிருந்த ஐம்பதுமுழ 
உயரமான தூக்குமரத்தைப்‌ 
பார்த்திருக்கிறான்‌. இந்த தூக்குமரம்‌: 
ஆமான்‌  மொர்தெகாய்க்காக செய்தது 
என்று அற்போனா சொல்லுகிறான்‌. அவன்‌ 
மொர்தெகாயைப்பற்றிச்‌ சொல்லும்போது. 
“ராஜாவின்‌ நன்மைக்காக 
மொர்தெகாய்‌" என்று சொல்லுகிறான்‌. 


- விரிவுரை 
ESTHER - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆமான்‌ மொர்தெகாய்க்கு செய்வித்த 
தூக்கு மரத்தின்‌ உயரம்‌ ஜம்பது முழம்‌. 
ஜம்பது முழ உயரம்‌ என்பது 75அடி 
உயரமாகும்‌. தூக்கு மரம்‌ அதிக உயரமாக 
இருப்பது மொர்தெகாயின்‌ மீது ஆமானுக்கு 
இருந்த கோபத்தின்‌ அளவைக்‌ 
காண்பிக்கிறது மொர்தெகாமின்‌ முடிவைத்‌ 
தேசத்திலுள்ள எல்லோரும்‌ பார்க்க 
வேண்டுமென்று ஆமான்‌ விரும்பினான்‌. 


அப்பொழுது 
க்கிற 


ராஜா: 
ச ளிகளிடத்தல்‌ 
தூக்கிப்போடுங்கள்‌" 
ன்‌. அப்படியே 
மொர்தெகாய்க்கு 
தூக்குமரத்தில்‌ 
ஆமானையே தூக்கிப்போடுகிறார்கள்‌; 
அப்பொழுது ராஜாவின்‌ உக்கிரம்‌ தணிகிறது. 
(எஸ்‌ 710). 





எஸ்தர்‌ 


i= FTE 
TT 


ஆமான்‌ தனக்கு 
கட்டியிருந்தான்‌. 

போன்ற பெரிய வீ 

ஆமானின்‌ வீட்டை பிழுதல்‌ 
அதை. ராஜாத்தியாகிய 
கொடுக்கிறான்‌. எஸ்தர்‌ 
ஆமானின்‌ அரமனைக்கு 
வைக்கிறாள்‌ (எஸ்‌ 8:12. 


பெர்சியா எ யூதர்களை 
சங்கரக்கவேண்டுமென்று ன்‌ 
ராஜாவும்‌ யூதரை 
ஒரு ராஜகட்டளையை 
யூதரை அழிக்கவேண்டும்‌. 
தீவினையாய்‌ எழுதின 
கட்டளைகள்‌ செல்லாமல்‌ போகப்பண்ணும்படி 
எழுதி அனுப்பப்படவேண்டுமென்று எஸ்தர்‌ 
அகாஸ்வேரு ராஜாவினிடத்தில்‌ 
மன்றாடுகிறாள்‌ (எஸ்‌ 8:3-6). 


தர்கள்‌ தங்கள்‌ பிராணனைக்‌ 
காப்பாற்றவும்‌, தங்களை விரோதிக்கிறவர்கள்‌ 
எல்லோரையும்‌ அழித்துக்கொன்று. 
நிர்மூலமாக்கவும்‌, அவர்கள்‌ உடமைகளைக்‌ 
கொள்ளையிடவும்‌. ராஜா யூதருக்கு 
கட்டளையிடுகிறான்‌. இந்தக்‌ 
கட்டளைகள்‌ ராஜாவின்‌ பெயரால்‌ 
ராஜாவின்‌ 
i முத்திர போடப்படுகிறது. 
(எஸ்‌ 824) 


தருக்கு வெளிச்சமும்‌ மகிழ்ச்சியும்‌, 
களிப்பும்‌ கனமும்‌ உண்டாயிற்று. யூதருக்கு 
பயப்படுகிற பயம்‌ தேசத்து ஜனங்களைப்‌ 
பிடிக்கிறது. அவர்களில்‌ அநேகர்‌ 
யூதமார்க்கத்தில்‌ அமைகிறார்கள்‌ 
(எஸ்‌ 815-17). 


- விரிவுரை 
ESTHER - COMMENTARY 


மொர்தெகாய்க்கு மேன்மை 
எஸ்‌ 8:1,2 


எஸ்‌ 8:1. அன்றையதினம்‌ அகாஸ்வேரு 
ராஜா யூதரின்‌ சத்துருவாயிருந்த 
ஆமானின்‌ வீட்டை ராஜாத்தியாகிய 
என்‌; கொடுத்தான்‌; 
மொர்தெகாய்‌ ராஜசமுகத்தில்‌ வந்தான்‌; 
அவன்‌ தனக்கு இன்னஉறவு என்று 
எஸ்தர்‌ அறிவித்திருத்தான்‌.. 


8:2. ராஜா. ஆமானின்‌ 
கையிலிருந்து வாங்கிப்போட்ட 
தம்முடைய மோதிரத்தை எடுத்து, 
அதை மொர்தெகாய்க்குக்‌ கொடுத்தான்‌; 
எஸ்தர்‌ மொர்தெகாயை 
ஆமானின்‌ அரமனைக்கு அதிகரியாக 
வைத்தான்‌. 


எஸ்‌. 


மொர்தெகாயைக்‌ 
ஐம்பதுமுழ உயரமான ஒரு 
செய்தான்‌. அந்த மரத்தில்‌ 
ஆமானையே தூக்கிப்போடுகிறார்கள்‌. 
ஆமான்மீது தேசத்துரோகம்‌ 
குற்றம்‌ சாட்டப்பட்டிருக்கிறது. 
துரோகிகளின்‌ சொத்துக்கள்‌ ராஜாவின்‌ 
கஜானாவில்‌ சேர்க்கப்படும்‌. ராஜாவோ 
மானின்‌ அரமனையை எஸ்நருக்கு 
கொடுக்கிறான்‌. 


மான்‌ 
வ ொன்றுபோட 
தூக்குமரத்தை 


ல்‌ 
வருகிறான்‌. 


ராஜசமுகத்தில்‌ 
£றையதினம்‌ காலையிலே, 
மொர்தெகாய்‌ க்‌ குதிரையின்மீது, 
ஏற்றப்பட்டு, நகர வீதியிலே 
மரியாதையோடு அழைத்து வரப்பட்டார்‌. அவர்‌ 
அதிகமாய்க்‌ கனம்பண்ணப்பட்டார்‌. இப்போது 
மொர்தெகாய்க்கு  அரமனையில்‌ அதிக 
மேன்மை உண்டாயிற்று. 


எஸ்‌ 64 ஆவது வசனத்தில்‌ “அந்த 
ராத்திரியிலே' என்றுள்ளது. கர்த்தர்‌ 
ராத்திரியில்‌ ராஜாவின்‌ உள்ளத்தில்‌ கிரியை 
செய்ய ஆரம்பித்தார்‌. இப்போது 
கர்த்தருடைய கிரியை ஆமானுக்கு 
விரோதமாக எழும்பிற்று. 





எஸ்தர்‌ 


i FTE 
TT 


மொர்தெகாய்க்கும்‌ எஸ்தருக்கும்‌ என்ன 
உறவு என்பது 'துவரையிலும்‌ ராஜாவுக்கு 
அறிவிக்கப்படவில்லை. இப்போது அவர்‌ 
தனக்கு. இன்ன உறவு என்று எஸ்தர்‌ 
அகாஸ்வேரு ராஜாவுக்கு அறிவிக்கிறாள்‌. 
எஸ்தர்‌ பெர்சியா தேசத்து அரமனையில்‌ 
பட்டத்து ராணியாக அமர்ந்து நான்கு 
வருஷங்களாயிற்று. ஆனாலும்‌ இந்த நான்கு 
வருஷகாலத்தில்‌, தனக்கும்‌ எஸ்தருக்கும்‌ 
என்ன உறவு என்பதை, மொர்தெகாய்‌ 
யாருக்கும்‌ அறிவிக்கவில்லை. 


பட்டத்து ராஜஸ்திரீயாக 
ஆவதற்கு முன்பு, மொர்தெகாய்‌ ராஜாவின்‌ 
அரமனை வாசலில்‌ காவல்காரராயிருந்தார்‌. 
எஸ்தர்‌ ராணியான பின்பும்‌, அவர்‌ அந்த 
அரமனையில்‌ காவல்காரராகவே இருக்கிறார்‌. 
எஸ்தரின்‌ பெயரைச்‌ சொல்லி, அவளுடைய 
செல்வாக்கை பயன்படுத்தி, பெர்சியா 
நேசத்தில்‌ தனக்கு மேன்மையும்‌, உயர்ந்த 
பதவியும்‌ கிடைக்கவேண்டுமென்று 
மொர்தெகாய்‌ ஒருபோதும்‌ ஆசைப்படவில்லை. 


மொர்தெகாய்‌ மனத்தாழ்மையுள்ளவர்‌. 
விடத்தல்‌. ன்னாள்‌ 
நற்குணமுள்ளது. அவருக்கு பேராசையில்லை. 
ஆகையினால்‌. தனக்கும்‌ எஸ்தருக்கும்‌. 
என்ன உறவு என்பதை மொர்தெகாய்‌ 
இதுவரையிலும்‌ யாருக்கும்‌ அறிவிக்காமல்‌. 
மறைத்துவிடுகிறார்‌. ஆனால்‌ இப்போது 
எஸ்தர்‌ அகாஸ்வேரு  ராஜாவினிடத்தில்‌, 
மொர்தெகாய்‌ தனக்கு இன்ன உறவு. 
என்பதை அறிலிக்கிறாள்‌. 
அகாஸ்வேரு 

கன்னிமாடத்திலே கன்னியாஸ்திரீகள்‌ 
சேர்க்கப்படும்போது, மொர்தெகாய்‌ 
எஸ்தரையும்‌ அங்கு அனுப்பி வைத்தார்‌. 
எஸ்தர்‌ தன்னை யூதஸ்திரீ என்று 
யாருக்கும்‌ சொல்லக்கூடாது. என்று 
மொர்தெகாய்‌ அவளுக்கு சொல்லியிருந்தார்‌, 
எஸ்தரும்‌ மொர்தெகாயின்‌ வார்த்தைக்கு 
கீழ்ப்படிந்து. இதுவரையிலும்‌, தனக்கும்‌. 
அவருக்கும்‌ இன்ன உறவு என்பதை 
யாருக்கும்‌ சொல்லவில்லை. இப்போது அந்த 
உறவைச்‌ சொல்லுவதற்கு ஏற்ற 
வந்திருக்கிறது. 


எஸ்தர்‌ 


ராஜாவின்‌ 


- விரிவுரை 
ESTHER - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தனக்கும்‌, மொர்தெகாய்க்கும்‌ உள்ள 
உறவை எஸ்தர்‌ ராஜாவிடம்‌ அறிவிக்கிறாள்‌. 
ராஜா ஆமானின்‌ கையிலிருந்து 
வாங்கிப்போட்ட தன்னுடைய மோதிரத்தை 
மொர்தெகாய்க்குக்‌ 
அமலேக்கியனாகிய 
ராஜா யூதனாகிய 
அவனை 

உயர்த்துகிறான்‌ (எஸ்‌ 8;2,7-17). 


கர்த்தர்‌ தம்முடைய ஜனங்களைப்‌ 
புறஜாதி தேசத்திலும்‌ உயர்த்துகிறார்‌. எகிப்து 
தேசத்தில்‌ கர்த்தர்‌ 'யோசேப்பைப்‌ 
பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தில்‌: 
உயர்த்தினார்‌. (ஆதி எகிப்தின்‌ 
சிங்காசனத்தில்‌ அமர்ந்து ஆளுகை 
செய்வதற்கு மோசே அதிகாரம்‌ பெற்றவராக 
இருந்தார்‌. (யாத்‌ 2:7-10; அப்‌ 7:20-22; 
எபி 11:24). தானியேலும்‌, அவருடைய மூன்று 
நண்பர்களும்‌ பாபிலோனிலும்‌, பெர்சியாவிலும்‌ 
உயர்த்தப்பட்டார்கள்‌. (தானி 246-497 
தானி 3:30; தானி 6-3). இப்போது 
மொர்தெகாய்‌ இங்கு உயர்த்தப்பட்டிருக்கிறார்‌ 
(எஸ்‌ 8:3-17). 


41-50) 


எஸ்தர்‌ பெற்றோர்‌ இல்லாத 
அனாதையாயிருந்தபோது, மொர்தெகாய்‌ 
அவளை ஆதரித்து வளர்த்தார்‌. அவள்‌ 
மொர்தெகாமினுடைய சிறிய தகப்பனின்‌ 
குமாரத்தி. உறவு முறையில்‌ 
மொர்தெகாயும்‌ எஸ்தரும்‌ சகோதர 
'சகோதரரிகளாயிருக்கிறார்கள்‌. ஆனாலும்‌ 
மொர்தெகாய்‌ வயதில்‌ அதிகமாய்‌ மூத்தவர்‌. 
ஆகையினால்‌ அவர்‌ தன்‌ சகோதரியாகிய 
எஸ்தரை, தன்‌ குமாரத்திபோல வளர்த்து 
வந்தார்‌. எஸ்தரும்‌ தன்‌ தகப்பனாரைக்‌ 
கனம்பண்ணுவதுபோல, மொர்தெகாயைக்‌ 
கனம்பண்ணுகிறாள்‌. 


அகாஸ்வேரு ராஜா ஆமானின்‌ வீட்டை 
எஸ்தருக்கு கொடுக்கிறான்‌. எஸ்தரோ 
மொர்தெகாயை ஆமானின்‌ அரமனைக்கு 
அதிகாரியாக வைக்கிறாள்‌. ராஜாவின்‌ 
மோதிரம்‌ இதுவரையிலும்‌ ஆமானிடத்தில்‌ 
இருந்தது. ஆமான்‌ ஒரு தேசத்துரோகி 
என்பதை அறிந்தபோது, ராஜா தன்னுடைய 
மோதிரத்தை ஆமானின்‌ கையிலிருந்து 
வாங்கிக்கொண்டான்‌. இப்போது அகாஸ்வேரு 
ராஜா அந்த முத்திரை மோதிரத்தை. 
எடுத்து மொர்தெகாய்க்கு கொடுக்கிறான்‌. 





i FTN எஸ்தர்‌ 
TT 


மானின்‌ மரணத்திற்காக யூதர்கள்‌ 
மிகுந்த  சந்தோஷமடைகிறார்கள்‌. 

ஏற்கென। 

அமலேக்கியரில்‌ 

அழிந்தான்‌. (யாத்‌ 

சாமு 15:8,32) 


மொர்தெகாய்‌ இப்போது அகாஸ்வேரு 
ராஜாவின்‌ நம்பிக்கைக்கு பாத்திரமானவர்‌. 
மொர்தெகாய்‌. மனத்தாழ்மையும்‌ 
மனஉறுதியுமுள்ளவர்‌. ராஜா மொர்தெகாயை 
தன்னுடைய அரமனையில்‌ உயர்த்துகிறான்‌. 
ஆனாலும்‌ மொர்தெகாயின்‌ இருதயத்தில்‌ 
பெருமையில்லை. 
எஸ்தரின்‌ விண்ணப்பம்‌ 
எஸ்‌ 8:8-14 


எஸ்‌ 8:38. 
ராஜசமுகத்தில்‌ 


பின்னும்‌ எஸ்தர்‌ 

பேசி, அவன்‌ 
பாதங்களில்‌ விழுந்து அழுது, 
ஆகாகியனான ஆமானின்‌ 
திவினையையும்‌ அவண்‌ யூதருக்கு. 
விரோதஞ்செய்ய யோசித்த 
யோசனையையும்‌ பரிகரிக்க 
அவனிடத்தில்‌ விண்ணப்பம்‌ 
பண்ணினான்‌. 


எஸ்‌ 825. அப்பொழுது 
பொற்செங்கோலை எஸ்தருக்கு. 
நீட்டினான்‌; எஸ்தர்‌ எழுந்திருத்து 
ராஜசமுகத்தில்‌ தின்னு: 


எஸ்‌ 8:5. ராஜாவுக்குச்‌ ள்‌ 
அவர்‌ சமுகத்தில்‌ க்குக்‌ 
கிருபைகிடைத்து, முத்த நான்‌ 
சொல்லும்‌ வார்த்தை சரியென்று 
காணப்பட்டு, அவருடைய கண்களுக்கு 
நான்‌ பிரியமாயிருந்தால்‌, ராஜாவின்‌ 
நாடுகளிலெல்லாம்‌ இருக்கிற யூதரை 
அழிக்கவேண்டும்‌ என்று. 
அம்மெதாத்தாவின்‌. குமாரனாகிய 
ஆமான்‌ என்னும்‌ ஆகாகியன்‌ 
தீவினையாய்‌ எழுதின கட்டனைகள்‌ 
செல்லாமற்போகப்பண்ணும்படி. எழுதி 
அனுப்பப்படவேண்டும்‌. 


எஸ்‌ 8:6. என்‌ ஜனத்தின்மேல்‌ வரும்‌ 

நான்‌ எப்படிப்‌ 

என்‌ குலத்துக்கு வரும்‌ 

அழிவை நான்‌ எப்படிச்‌ சகிக்கக்கூடும்‌? 
என்றான்‌. 


- விரிவுரை 
ESTHER - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எஸ்‌ 8:7. அப்பொழுது அகாஸ்வேரு 
ராஜா ராஜாத்தியாகிய எஸ்தரையும்‌ 
மூதனாகிய மொர்தெகாயையும்‌ 
நோக்கி: இதோ, ஆமானின்‌ வீட்டை 
எஸ்தருக்குக்‌ கொடுத்தேன்‌; அவன்‌ 
மூதர்மேல்‌ தன்‌ கையைப்‌ போட 
எத்தனித்தபடியினால்‌ அவனை 
மரத்திலே தூக்கிப்போட்டார்கள்‌. 


எஸ்‌ 8:8. இப்போதும்‌ உங்களுக்கு 
இஷ்டமானபடி நீங்கள்‌ ராஜாவின்‌ 
நாமத்தினால்‌ ஸூதருக்காக எழுதி, 
ராஜாவின்‌ மோதிரத்தினால்‌ 
முத்திரைபோடுங்கண்‌; ராஜாவின்‌ 
பேரால்‌ எழுதப்பட்டு, ராஜாவின்‌ 
மோதிரத்தினால்‌ முத்திரைப்‌ 
போடப்பட்டதைச்‌ செல்லாமற்‌ 
போகப்பண்ண ஒருவராலும்‌ கூடாது 
என்றான்‌. 


எஸ்‌ 82. 
மூன்றாம்‌. 
இருபத்துமூன்‌ றாந்தேதியாகிய 

அக்காலத்திலேதோனே ராஜாவின்‌ 
சும்பிரதிகன்‌ அழைக்கப்பட்டரர்கள்‌; 
மொர்தெகாய்‌ கற்பித்தபடியெல்லாம்‌. 
யூதருக்கும்‌ இந்துதேசும்முதல்‌ 
எத்தியோப்பியா தேசமட்டுமுன்ன 
நாற்றிருபத்தேழு "நாடுகளின்‌ 
தேசாபதிகளுக்கும்‌, அதியதிகளுக்கும்‌, 
அதிகாரிகளுக்கும்‌, அந்தந்த நாட்டில்‌ 
வழங்கும்‌ அட்சரத்திலும்‌, அந்தந்த 
ஜாதியார்‌. பேசும்‌ பாஷையிலும்‌, 
மூதருக்கும்‌ அவர்கள்‌ அட்சரத்திலூம்‌ 
அவர்கள்‌ பாஷையிலும்‌ எழுதப்பட்டது. 


சீவான்‌ மாதம்‌ என்னும்‌ 
மாதம்‌ 


எஸ்‌. 8:10. 
அகாஸ்வேரு. 
எழுதப்பட்டு, 
மோதிரத்தினால்‌ 
'போடப்பட்டபின்‌, 
வேகமான 


அந்தக்‌ கட்டனைகள்‌ 
ராஜாவின்‌ பேரால்‌ 
ராஜாவின்‌ 
முத்திரை 
குதிரைகன்மேலும்‌ 
ஓட்டகங்கள்மேலும்‌, 
கோவேறு, கழுதைகன்மேலும்‌ 
ஏறிப்போகிற அஞ்சற்காரர்‌ கையில்‌ 
அனுப்பப்பட்டது. 
எஸ்‌ 8:11. அவைகளில்‌, அகாஸ்வேரு 
ராஜாவுடைய எல்லா நாடுகளிலும்‌ 
ஆதார்‌ மாதம்‌ என்கிற பன்னிரண்டாம்‌ 
மாதம்‌ பதின்மூன்‌ நாத்தேதியாகிய 
அத்த ஒரே நானிலே, 





i= THE எஸ்தர்‌ 
TT 


எஸ்‌ 812. அத்தத்தப்‌. 
பட்டணத்திலிருக்கிற யூதர்‌ ஒன்றாய்ச்‌. 
சேர்ந்து, தங்கள்‌ பிராணனைக்‌. 
காப்பாற்றவும்‌, தங்களை விரோதிக்கும்‌ 
சுத்துருக்கனாகிய ஜனத்தாரும்‌ 
தேசத்தாருமான எல்லாரையும்‌, 
அவர்கள்‌. குழத்தைகனையும்‌, 
ஸ்திரீகனையும்‌ அழித்துக்‌ னது 
இர்மூலமாக்கவும்‌, 

உடைமைகளைக்‌ கவணம்‌ 
ராஜா யூதருக்குக்‌ கட்டளையிட்டார்‌. 
என்று எழுதியிருத்தது.. 


எஸ்‌ 818. யூதர்‌ தங்கன்‌ பகைஞருக்குச்‌ 
சரிக்குச்‌ சுரிக்கட்டும்படி நியமித்த 
அன்றையதினத்தில்‌ ஆயத்தமாயிருக்க 
வேண்டுமென்று அத்தத்த நாட்டிதூன்ன 
சகல்‌ ஜனங்களுக்கும்‌ 
கூறப்படுகிறதற்காகக்‌ கொடுக்கப்பட்ட 
கட்டனையின்‌ நகல்‌ இதுவே; இது 
ஒவ்வொரு நாட்டி.லூம்‌ 
யிரசித்தம்பண்ணப்பட்டது. 


எஸ்‌ 834. 
ஒட்டகங்கள்‌. 


அப்படியே வேகமான 
மேலும்‌, கோவேறு 


ராஜாவின்‌ 

ஏவப்பட்டு, 
புறப்பட்டுப்போனார்கள்‌; 
கட்டளை ஆசான்‌ 
கொடுக்கப்பட்டது. 


சத்துருவா மான்‌ 
'தூக்கிப்போடப்பட்டான்‌. 
எஸ்தரும்‌, அவர்களுடைய 
சிநேகிதர்களும்‌ 
பாதுகாக்கப்படுகிறார்கள்‌. இவர்கள்‌ 
அரமனையிலிருக்கிறார்கள்‌. இவர்களுக்கு 
ராஜாவின்‌ பாதுகாப்பு கிடைத்திருக்கிறது. 


ஆனாலும்‌ பெர்சியா தேசத்தின்‌ மற்ற 
பிரதேசங்களிலுள்ள யூதர்களுக்கு 
ஏராளமான ஆபத்துக்கள்‌ இருக்கிறது. 
யூதர்களின்‌ சத்துருக்கள்‌ அவர்களை 
அழித்துப்போட வகைதேடுகிறார்கள்‌. ஆதார்‌ 
மாதம்‌ என்கிற பன்னிரண்டாம்‌ மாதத்திலே. 
யூதர்களை சங்காரம்பண்ணலாம்‌ என்றும்‌, 
அவர்களைக்‌ கொள்ளையிடலாம்‌ என்றும்‌. 


யூதரின்‌ 
தூக்குமரத்திலே 
மொர்தெகாயும்‌ 
பிரதான 


ராஜாவின்‌ முத்திரையும்‌ போடப்பட்டிருக்கிறது. 


- விரிவுரை 
ESTHER - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யூதருக்கு. 
ராஜாவின்‌ 
யூதர்களை 


வகைதேடுகிறார்கள்‌. 


ஆமான்‌ 
யூதருக்கு விரோதமாக 
கட்டளைகள்‌ இன்னும்‌ 
ராஜாவின்‌ கட்டளையை யாராலும்‌ மாற்ற 
முடியாது. யூதர்களுக்கு வந்திருக்கும்‌. 
ஆபத்தை எஸ்தர்‌ அறிந்துகொள்கிறாள்‌. 
அவள்‌ ராஜசமுகத்தில்‌ பிரவேசித்து, 
ராஜாவினிடத்தில்‌. தன்னுடைய 
ஜனங்களுக்காக பரிந்து பேசுகிறாள்‌. 


சத்துருவாகயிருக்கிறவர்கள்‌, 
கட்டளையைப்‌ பயன்படுத்தி, 


அழித்துப்போட 


செத்துப்போனாலும்‌, 
அவன்‌ எழுதின 
உயிரோடிருக்கிறது. 


மரணதண்டனை கொடுக்கப்படும்‌. 


எஸ்தர்‌ ஏற்கெனவே 
ராஜா... தன்னை அழைக்காவிட்‌ 
யூதஜனங்களுக்காக பரிந்துபேச, அவள்‌ 
ராஜசகமுகத்திலே பிரவேசித்தாள்‌. ராஜாவோ 
தன்னுடைய பொற்செங்கோலை எஸ்தருக்கு 
நேராக நீட்டி, அவளுடைய ஜீவனை 
மரணத்திற்கு தப்புவித்தான்‌. இப்போது. 
எஸ்தர்‌ இரண்டாம்‌ தரமாக, ராஜா அவளை 
அழைக்காவிட்டாலும்‌, அவள்‌ ராஜசமுகத்தில்‌ 
பிரவேசிக்கிறாள்‌ 


தரம்‌, 
டாலும்‌, 


ஒரு 


ராஜா ஏற்கெனவே 
பொற்செங்கோலை. 
நீட்டினதுபோல, இப்போதும்‌ 
செங்கோலை  நீட்டுகிறான்‌. எஸ்தர்‌ 
மரணத்திற்கு தப்பிக்கிறாள்‌ (எஸ்‌ 834) 
எஸ்தர்‌ அகாஸ்வேரு  ராஜாவினிடத்தில்‌ 
மிகுந்த பணிவோடு பேசுகிறாள்‌. 
ராஜசமுகத்தில்‌ பிரவேசித்த 

அவன்‌ பாதங்களில்‌ விழுந்து அழுகிறாள்‌ 
(எஸ்‌ 8:3) 


தன்‌ 
எஸ்தருக்கு 
அந்தச்‌ 


எஸ்தர்‌ தன்னையும்‌, தன்னை வளர்த்த 
மொர்தெகாயையும்‌  காப்பாற்றியிருக்கிறாள்‌. 
ஆனாலும்‌ அவள்‌ தன்‌ யூதஜனத்தை 
மறந்து விடவில்லை. ராஜாவின்‌ பாதங்களில்‌ 
விழுந்து அழுது தனது ஜனத்தாருக்காக 
மன்றாடுகிறாள்‌. 





எஸ்தர்‌ 


i FTE 
TT 


எஸ்தர்‌ விண்ணப்பம்‌ பண்ணிய விதம்‌: 
ராஜாவின்‌ உள்ளத்தைத்‌ தொடுகிறது. ராஜா 
தன்‌ செங்கோலை நீட்டுவது தன்னுடைய 
சமுகத்தில்‌ அவளுடைய விண்ணப்பம்‌ ஏற்றுக்‌ 
கொள்ளப்பட்டது. என்பதற்கு 
அடையாளமாகும்‌ 


ராஜா எஸ்தரின்‌ கண்ணீர்‌ 
கண்களைப்‌ பார்க்கிறான்‌. 
கழுத்தில்‌ ஆபரணங்களும்‌, முத்துக்களும்‌ 
இருந்தாலும்‌ அவள்‌ சிந்துகிற ஒவ்வொரு 
சொட்டு கண்ணீரும்‌ விலையேறப்பெற்றது. 
எஸ்தர்‌ தன்னைக்‌ கண்ணீரினால்‌ 
அலங்கரிக்கிறாள்‌. 


எஸ்தர்‌ ராஜசமுகத்தில்‌ பேசி, அவன்‌ 
பாதங்களில்‌ விழுந்து அழுது. ஆகாகியனான 
ஆமானின்‌ தீவினையையும்‌ அவன்‌ யூதருக்கு 
விரோதஞ்செய்ய யோசித்த யோசனையையும்‌ 
பரிகரிக்க அவனிடத்தில்‌ விண்ணப்பம்‌ 
பண்ணுகிறாள்‌ (எஸ்‌ 8:3). அதன்‌ பின்பு 
எஸ்தர்‌ எழுந்திருந்து ராஜசமுகத்தில்‌ 
நிற்கிறாள்‌ 

எஸ்தரின்‌ வார்த்‌: பணிவும்‌ 
ஞானமும்‌ நிரம்பியிருக்கிறது. அவள்‌ 
ராஜாவினிடத்தில்‌ பேசும்போது, “ராஜாவுக்குச்‌ 
சித்தமாயிருந்து அவர்‌ சமுகத்தில்‌ எனக்குக்‌ 
கிருபைகிடைத்து' என்று தன்னுடைய 
வார்த்தைகளை ஆரம்பிக்கிறாள்‌. 


எஸ்தர்‌ ராஜாவினிட டைய 
விண்ணப்பத்தை ட தற்கு க்‌ 
இன்னும்‌ அதிக பணிவோடு பேசுகிறாள்‌ 
'ராதசமுகத்தில்‌ நான்‌ சொல்லும்‌ வார்த்தை 

ன்று காணப்பட்டு, அவருடைய 
கண்களுக்கு நான்‌ பிரியமாமிருந்தால்‌" 
(எஸ்‌ &:5) என்று எஸ்தர்‌ தன்னுடைய 
பணிவை வெளிப்படுத்துகிறாள்‌. 


நாடுகளிலெல்லாம்‌ இருக்கிற 

அழிக்கவேண்டும்‌. என்று 
அம்மெதாத்தாவின்‌ குமாரனாகிய ஆமான்‌ 
என்னும்‌ ஆகாகியன்‌ தீவினையாய்‌ எழுதின 
கட்டளைகள்‌ செல்லாமற்போகப்பண்ணும்படி 
எழுதி அனுப்பப்படவேண்டும்‌' (எஸ்‌ 8:5) 


- விரிவுரை 
ESTHER - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எஸ்தர்‌ அகாஸ்வேரு ராஜாவினிடத்தில்‌ 
தன்னுடைய விண்ணப்பத்தை 
சொல்லும்போது, அந்த விண்ணப்பத்திற்கான 
காரணத்தையும்‌ சொல்லுகிறாள்‌. எஸ்தர்‌ 
ராஜாவினிடத்தில்‌, “என்‌ ஜனத்தின்மேல்‌ வரும்‌ 
பொல்லாப்பை நான்‌ எப்படிப்‌ பார்க்கக்கூடும்‌?” 
என்றும்‌, “என்‌ குலத்துக்கு வரும்‌ அழிவை 
நான்‌ எப்படிச்‌ சகிக்கக்கூடும்‌?” (எஸ்‌ 8:6) 
என்றும்‌ கேட்கிறாள்‌. 
எஸ்தரின்‌ பணிவான விண்ணப்பம்‌ 
ராஜாவின்‌ இருதயத்தைத்‌ தொடுகிறது. 
துன்மார்க்கத்தையும்‌, 
தீவினையையும்‌ ராஜா 
புரிந்துகொள்கிறான்‌. ஆமான்‌ தீவினையாய்‌ 
எழுதின கட்டளைகள்‌ செல்லாமல்‌ 
போகவேண்டும்‌ என்னும்‌ விருப்பம்‌ ராஜாவின்‌ 
மனதில்‌ இருக்கிறது. ஆனால்‌ ராஜாவின்‌ 
பெயரால்‌ எழுதப்பட்டு, ராஜாவின்‌ 
மோதிரத்தினால்‌ முத்திரை போடப்பட்டதை 
செல்லாமல்‌ போகப்பண்ண லும்‌ 


ஒருவா! 
கூடாது (எஸ்‌ 8:8). இது பெர்சியா தேசத்தின்‌ 
மாறாத பிரமாணம்‌. 


தான்‌ போட்ட கட்டளையை 
ராஜாவினால்கூட செல்லாமல்‌ போகப்பண்ண 
முடியாது. பெர்சியா தேசத்தார்‌ 
ராஜாசனத்திற்கும்‌. ராஜபிரமாணத்திற்கும்‌ 
அதிக முக்கியத்துவம்‌ கொடுக்கிறவர்கள்‌ 
யூதர்களுக்கு அழிவு வரக்கூடாது என்று 
ராஜா விரும்பினாலும்‌, அவன்‌ யூதர்களை 
அழிக்கவேண்டுமென்று. ஏற்கெனவே 
கட்டளை. போட்டிருக்கிறான்‌. இப்போது 
ராஜாவின்‌ கட்டளையும்‌, 
அவனுடைய மனதின்‌ எண்ணமும்‌ 
முரண்பாடாயிருக்கிறது. 


அகாஸ்வேரு ராஜாவுக்கு ஆமானின்‌ 
தீவினை நன்றாய்‌  தெரிந்திருக்கிறது. 
தன்னுடைய கட்டளையை செல்லாமல்‌ 
போகப்பண்ண ஒருவராலும்‌ கூடாவிட்டாலும்‌, 
ராஜா யூதரைப்‌ பாதுகாக்க, ஒரு புதிய 
கட்டளையை பிறப்பிக்கலேண்டுமென்று 
விரும்புகிறான்‌. 





i FTE எஸ்தர்‌ 
TT 


அகாஸ்வேரு ராஜா ராஜாத்தியாகிய 
எஸ்தரையும்‌, யூதனாகிய மொர்தெகாயையும்‌ 


(எஸ்‌ 8:8) 
சொல்லுகிறான்‌. ராஜாவின்‌ 
எழுதப்பட்ட பழைய பளை 
ஒருவராலும்‌ செல்லாமல்‌ போகப்பண்ண 
முடியாததுபோல, தப்‌ புதிய 
கட்டளையையும்‌ செல்லாமல்‌ போகப்பண்ண 
ஒருவராலும்‌ முடியாது. ந்தப்‌ புதிய 
கட்டளையை ராஜாவின்‌ மோதிரத்தினால்‌ 
முத்திரை போடுமாறு சொல்லுகிறான்‌. 


அதாஸ்வேரு ஆமானுடைய 
துன்மார்க்கத்தையும்‌ தீவினையையும்‌ 
அறிந்துகொள்கிறான்‌. ஆகையினால்‌ அவன்‌ 
ஆமானின்‌ வீட்டை எஸ்தருக்கு கொடுத்தான்‌ 
மான்‌ யூதர்மேல்‌ தன்‌ கையைப்போட 
எத்தனித்தபடியால்‌, அவனை மரத்திலே. 
தூக்கிப்போடுவதற்கு அகாஸ்வேரு ராஜா 
கட்டளையிட்டான்‌ (எஸ்‌ 8:7). 


ராஜா 


இஷ்டமானபடி 
ந்தினால்‌ யூதருக்காக 
எழுதவும்‌, அந்த நிருபத்தில்‌ 
மோதிரத்தினால்‌ முத்திரை ம்‌ 
அவர்களுக்கு அனுமதி கொடுக்கிறான்‌. 
அந்தந்தப்‌ பட்டணத்திலிருக்கிற யூதர்‌ 
ஒன்றாய்ச்‌ சேர்ந்து, தங்கள்‌ பிராணனைக்‌ 
காப்பாற்றவும்‌, தங்களை விரோதிக்கும்‌. 
சத்துருக்களை அழித்துக்‌ கொன்று 
நிர்மூலமாக்கவும்‌ ராஜா  யூதருக்குக்‌ 
கட்டளையிடுகிறான்‌ (எஸ்‌ 8:74). 


இப்போது யூதரைப்‌ பாதுகாப்பதற்கு ஒரு 
புதிய கட்டளையை எழுதுமாறு ராஜா அனுமதி 
கொடுக்கிறான்‌. 

இந்தப்‌ புதிய கட்டளையில்‌, “ஆதார்‌ 
மாதம்‌ என்கிற பன்னிரண்டாம்‌ மாதம்‌ 
பதின்மூன்றாந்தேதியாகிய அந்த ஒரே 
நாளிலே, அந்தந்தப்‌ பட்டணத்திலிருக்கிற 
தர்‌ ஒன்றாய்ச்‌ சேர்ந்து, தங்கள்‌ 
ராணனைக்‌ காப்பாற்றவும்‌. தங்களை 
விரோதிக்கும்‌ சத்துருக்களாகிய ஜனத்தாரும்‌ 


- விரிவுரை 
ESTHER - COMMENTARY 


தேசத்தாருமான எல்லாரையும்‌, அவர்கள்‌ 
குழந்தைகளையும்‌, ஸ்திரீகளையும்‌ அழித்துக்‌ 
கொன்று நிர்மூலமாக்கவும்‌, அவர்கள்‌ 
உடைமைகளைக்‌ கொள்ளையிடவும்‌, ராஜா 
யூதருக்குக்‌ கட்டளையிட்டார்‌" (எஸ்‌ 8:12), 
என்று எழுதியிருக்கிறது. 


அகாஸ்வேரு யூதர்களை 
அழித்துப்போடுமாறு, ஏற்கெனவே 
கட்டளையிட்டிருந்தான்‌. இப்போது யூதர்கள்‌ 
தங்களை பாதுகாத்துக்கொள்ளலாம்‌ என்று 
ராஜா 'ண்டாவது கட்டளையை 
கொடுக்கிறான்‌. ராஜாவின்‌ பழைய 
கட்டளையின்‌ மூலமாக யூதருக்கு ஆபத்து 
வரும்‌. இந்தப்‌ புதிய கட்டளையின்‌ மூலமாக 
யூதர்கள்‌ தங்களுக்கு வரும்‌ ஆபத்திலிருந்து 
தங்களைக்‌ காத்துக்கொள்ளவேண்டும்‌. 


காஸ்‌ ராஜா. இரண்டாவ 
கப்டன்‌ எத்போது. அதில்‌ எனன 
எழுதவேண்டும்‌ என்பதை, எஸ்தர்‌ 
மொர்தெகாய்‌ ஆகியோரின்‌ திற்கு 
ஒப்புக்கொடுக்கிறான்‌. 'இப்போ, 


ராஜா 


கு. இஷ்டமானபடி நீங்கள்‌ ரான்‌ 
தக்‌ பக்கு 
ராஜாவின்‌ 

ழத்திரை போடுங்கள்‌" 
ராஜா அனுமதி கொடுக்கிறான்‌. 


(எஸ்‌ 8:8) 


சீவான்‌ மாதம்‌ என்னும்‌ மூன்றாம்‌ 
மாதம்‌. இருபத்துமூன்றாந்தேதியாகிய 
அக்காலத்திலேதானே ராஜாவின்‌ சம்பிரதிகள்‌ 
அழைக்கப்படுகிறார்கள்‌; அந்த நாளிலே 
இரண்டாவது கட்டளை ராஜாவின்‌ 
பெயரால்‌ எழுதப்படுகிறது. மொர்தெகாய்‌ 
யெல்லாம்‌. யூதருக்கும்‌. 
ந்துதேசம்முதல்‌ எத்தியோப்பியா. 
தேசமட்டுமுள்ள நூற்றிருபத்தேழு நாடுகளின்‌ 
தேசாபதிகளுக்கும்‌, அதிபதிகளுக்கும்‌, 
அதிகாரிகளுக்கும்‌, அந்தந்த நாட்டில்‌ 
வழங்கும்‌ அட்சரத்திலும்‌, அந்தந்த ஜாதியார்‌ 
பேசும்‌ பாஷையிலும்‌, யூதருக்கும்‌ அவர்கள்‌ 
அட்சரத்திலும்‌ அவர்கள்‌ பாஷையிலும்‌ 
எழுதப்படுகிறது (எஸ்‌ 8:97. 





எஸ்தர்‌ 


f= al 
TT 


வேண்டுமென்னும்‌ 
மாதமாகிய நிசான்‌ 


யூதரை அழிக்க 

ஆணை முதலாம்‌ 
மாதம்‌ 13 ஆம்‌ 
உண்டாயிற்று. 

தர்கள்‌ தங்களைப்‌ 

ாள்ளலாம்‌ என்றும்‌, 
விரோதமாக எழும்பும்‌ 
அழிக்கலாம்‌ என்றும்‌, ராஜாவினால்‌ இடப்பட்ட 
அடுத்த ஆணை மூன்றாம்மாதமாகிய சீவான்‌ 
மாதம்‌ 23 ஆம்‌ தேதி உண்டாயிற்று. (எஸ்‌ 
8:9), பெர்சிய தேசத்திலுள்ள 127 
நாடுகளுக்கும்‌ நிருபத்தை அனுப்புகிறார்கள்‌. 
(எஸ்‌ 8:9) யூதர்கள்‌ எல்லோரும்‌ ஒரு நாளை 
நியமித்து, அந்த நாளில்‌ அவர்கள்‌ ஒன்றுகூடி 
தங்களுடைய சத்துருக்களை நிர்மூலமாக்க: 
தீர்மானம்பண்ணுகிறார்கள்‌ (எஸ்‌ 8:11-14). 


ஆதார்‌ மாதம்‌ என்கிற பன்னிரண்டாம்‌. 
மாதம்‌ பதிமூன்றாம்‌ தேதிமிலே யூதர்களை 
அழிக்கவேண்டுமென்று ஆமான்‌ ஏற்கெனவே 
ராஜாவின்‌ பெயரால்‌ ஒரு கட்டளையை எழுதி 
பெர்சியா தேசமெங்கும்‌ அனுப்பியிருக்கிறான்‌. 
இப்போது இந்தப்‌ புதிய கட்டளையில்‌, அதே 
மாதம்‌, அதே தேதியிலே. யூதர்கள்‌ தங்கள்‌ 
பிராணனை காப்பாற்றவும்‌ தங்களை 
விரோதிக்கிற  சத்துருக்களைக்‌ கொன்று 
நிர்மூலமாக்கவும்‌, ராஜாவின்‌ பெயரால்‌ 
கட்டளை எழுதப்படுகிறது. 


ராஜாவின்‌ இவ்விரண்டு கட்டளைகளும்‌ 
ஒரே நாளில்‌ நிறைவேற்றப்படும்‌. இதன்‌ 
மூலமாக பெர்சியா தேசத்திலே உள்நாட்டு 
கலவரமும்‌, உள்நாட்டு குழப்பமும்‌ 
ஏற்படுவதற்கு வாய்ப்புள்ளது. அகாஸ்வேரு 
ராஜா. மொர்தெகாயிடம்‌, “உங்களுக்கு 
இஷ்டமானபடி நீங்கள்‌ ராஜாவின்‌ 
நாமத்தினால்‌ யூதருக்காக எழுதுங்கள்‌" 
என்று அனுமதி கொடுத்திருந்தாலும்‌, 
பக்கர்‌! தக்னில்கங்க. வம்‌ 
செய்யாமல்‌ ராஜாவின்‌ சம்பிரதிகள்‌ 
எல்லோரையும்‌ அழைத்து, அவர்களோடு 
ஆலோசனை செய்து, எல்லோருடைய 
ஏகோபித்த கருத்தையும்‌, சம்மதத்தையும்‌ 
பெற்றுக்கொண்டு, இரண்டாவது கட்டளையை 
எழுதுகிறார்‌ 


- விரிவுரை 
ESTHER - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அந்தக்‌ கட்டளைகள்‌ அகாஸ்வேரு 
ராஜாவின்‌ பேரால்‌ எழுதப்பட்டு, ராஜாவின்‌ 
மோதிரத்தினால்‌ முத்திரை போடப்படுகிறது. 
அதன்பின்‌, அந்தக்‌ கட்டளைகள்‌ 
குதிரைகள்மேலும்‌ வேகமான 
ஒட்டகங்கள்மேலும்‌, கோவேறு 
கழுதைகள்மேலும்‌ ஏறிப்போகிற அஞ்சற்காரர்‌ 
கையில்‌ அனுப்பப்படுகிறது. அந்தக்‌ 
கட்டளைகள்‌ அகாஸ்வேரு ராஜாவுடைய 
நூற்றிருபத்தேழு நாடுகளுக்கும்‌ 
அனுப்பப்படுகிறது. 


இரண்டாவது கட்டளை அகாஸ்வேரு 
ராஜாவுடைய நாடுகளில்‌ வாசம்பண்ணுகிற 
யூதர்கள்‌ "அனைவருக்கும்‌. 
எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள்‌ தங்கள்‌ 
பிராணனைக்‌ காப்பாற்றிக்கொள்ளவேண்டும்‌. 
யூதர்கள்‌ தங்களை பாதுகாத்துக்கொள்வது 
மாத்திரமல்ல, தங்களுடைய சத்துருக்களை 
நிர்மூலம்பண்ணவும்‌ அவர்களுக்கு அனுமதி 
கொடுக்கப்படுகிறது. 

தர்கள்‌ தங்களை விரோதிக்கும்‌. 
சத்துருக்களாகிய ஜனத்தாரும்‌ 
தேசத்தாருமான எல்லாரையும்‌, அவர்கள்‌ 
குழந்தைகளையும்‌, ஸ்திரீகளையும்‌ அழித்துக்‌ 
கொன்று நிர்மூலமாக்கவும்‌ அவர்களுக்கு 
அனுமதி கொடுத்து ராஜா 
கட்டளையிட்டிருக்கிறார்‌. ராஜாவின்‌ 
இரண்டாவது கட்டளை, அவருடைய 
முதலாவது கட்டளையை செல்லாமல்‌ 
போகப்பண்ணும்‌. 


பெர்சியா தேசத்தில்‌ ராஜாவின்‌ 
பெயரால்‌ எழுதப்பட்டு, ராஜாவின்‌ 
மோதிரத்தினால்‌ முத்திரை போடப்பட்டதை 
நப ப்பண்‌ ஒருவராலும்‌ 
ராஜாவோ 

கட்டளைகளை 


இரண்டு கட்டளைகளினால்‌ தன்‌ தேசத்தில்‌ 
உள்நாட்டு குழப்பம்‌ ஏற்படும்‌ ன்‌ 
தெரிந்திருந்தும்‌, ராஜா இந்தப்‌ 
கட்டளையை எழுதியனுப்புகிறான்‌. 





எஸ்தர்‌ 


i THE 
TT 


ராஜா எழுதியனுப்பின முதலாவது. 
கட்டளையின்‌ பிரகாரம்‌, சத்துருக்கள்‌ 
யூதருக்கு விரோதமாக தங்கள்‌ ஆயுதங்களை 
எடுப்பார்கள்‌. ராஜா... எழுதியனுப்பின 
இரண்டாவது கட்டளையின்‌ பிரகாரம்‌, 
யூதர்கள்‌ தங்கள்‌ பிராணனைக்‌ காப்பாற்ற, 
தங்களுக்கு விரோதமாக எழுப்புகிற 
சத்துருக்களுக்கு விரோதமாக தங்கள்‌ 
ஆயுதங்களை ர்‌ அவர்கள்‌ 
ஆயுதங்களை ராஜாவின்‌ 
அதிகாரத்தினால்‌ உண்டாயிற்று. 


யூதர்‌ தங்கள்‌ பகைஞருக்குச்‌ சரிக்குச்‌ 
சரிக்கட்டும்படி நியமித்த அன்றையதினத்தில்‌ 

ஆயத்தமாயிருக்கவேண்டுமென்று அந்தந்த 
நாட்டிலுள்ள சகல ஜனங்களுக்கும்‌. 
கூறப்படுகிறதற்காகக்‌ கொடுக்கப்பட்ட 
கட்டளையின்‌ நகல்‌ இதுவே; இது ஒவ்வொரு 
நாட்டிலும்‌ பிரசித்தம்பண்ணப்படுகிறது 
(எஸ்‌ 8:13). 


ராஜாவின்‌ புதிய கட்டளை சீவான்‌ 
மாதம்‌ என்னும்‌ மூன்றாம்‌ 

இருபத்து மூன்றாம்‌ தேதியிலே. 
முத்திரை போடப்படுகிறது. 
நிறைவேற்றவேண்டிய நாள்‌ ஆதார்‌ மாதம்‌ 
என்கிற பன்னிரண்டாம்‌ மாதம்‌, பதிமூன்றாம்‌ 
தேதியாகும்‌. 


ஆனாலும்‌ ராஜாவின்‌ இரண்டாம்‌ 
கட்டளை... எழுதி  முடிக்குப்பட்டவடன்‌, 
காலதாமதம்‌ பண்ணாமல்‌, வேகமான 
ஒட்டகங்கள்மேலும்‌, கோவேறு 
கழுதைகள்மேலும்‌ ஏறின அஞ்சற்காரர்‌ 
ராஜாவின்‌ வார்த்தையினாலே ஏவப்பட்டு, 
தீவிரத்தோடே புறப்பட்டுப்போகிறார்கள்‌:: 
அந்தக்‌ கட்டளை சூசான்‌ அரமனையில்‌ 
'கொடுக்கப்படுகிறது (எஸ்‌ 8:14). 


ஆமானின்‌ 
கால்நடையாக 


அஞ்சற்காரர்‌ 
நடந்து போனார்கள்‌. 
(எஸ்‌ 342-15) ஆனால்‌ மொர்தெகாயின்‌ 
அஞ்சற்காரர்களோ வேகமான ஒட்டகங்கள்‌ 
மேலும்‌, கோவேறு கழுதைகள்மேலும்‌ 
ஏறிப்போகிறார்கள்‌. 


- விரிவுரை 
ESTHER - COMMENTARY 


யூதருடைய பாதுகாப்பு 
எஸ்‌ 815-17 


எஸ்‌ 8:15. அப்பொழுது மொர்தெகாய்‌ 
இனதீலமும்‌ வென்னையுமான' 
ராஜவஸ்திரமும்‌, பெரிய பொன்முடியும்‌, 
பட்டும்‌ இரத்தாம்பரமும்‌ 
அணித்தவனாய்‌. ராஜாவினிடத்திலி. 
குத்து புறப்பட்டான்‌; சூசான்‌ நகரம்‌ 
ஆர்ப்பரித்து மகிழ்த்திருத்தது. 


எஸ்‌ 86. இவ்விதம! தருக்கு 
வெளிச்சமும்‌, ந தைம்சியம்‌, ப்பம்‌! 
கனமும்‌ உண்டாயிற்று. 


எஸ்‌ 8:17. ராஜாவின்‌ வார்த்தையும்‌ 
அவனுடைய கட்டளையும்‌ 
போய்ச்சேர்த்த எல்லா நாடுகளிலும்‌, 
எல்லாப்‌ பட்டணங்களிலும்‌, 
மூதருக்குள்னே அது மகிழ்ச்சியும்‌, 
களிப்பும்‌, விருத்துண்டு கொண்டாடும்‌ 
நல்ல நாளுமாயிருந்தது; யூதருக்குப்‌ 
பயப்படுகிற பயம்‌: தேசத்து 
ஜனங்களைப்‌ பிடித்ததினால்‌, 
அவர்களில்‌ அநேகர்‌ யூத மார்க்கத்தில்‌ 
அமைத்தார்கள்‌. 


சூசான்‌ அரமனையில்‌ மிகப்பெரிய 
மாற்றமுண்டாயிற்று. மொர்தெகாய்‌ 
இளநீலமும்‌ வெள்ளையுமான ராஜவஸ்திரமும்‌, 
பெரிய பொன்முடியும்‌, பட்டும்‌ இரத்தாம்பரமும்‌ 
அணிந்தவனாய்‌ ராஜாவினிடத்திலிருந்து 
புறப்படுகிறார்‌: சூசான்‌ நகரம்‌ ஆர்ப்பரித்து 
மகிழ்ந்திருந்திருக்கிறது (எஸ்‌ 8:15) 


யூதருக்கு ஆபத்து வந்தபோது, 
மொர்தெகாய்‌ இரட்டுடுத்தி தன்னைத்‌ 
தாழ்த்தினார்‌ (எஸ்‌ 4:1). ஆனால்‌ இப்போதோ 
யூதரை இரட்சிப்பதற்காக ராஜவஸ்திரத்தை 


றார்‌. யூதர்கள்‌ 
அழிக்கப்படலேண்டுமென்று முதலாவது, 
கட்டளை பிறந்த போது, சூசான்‌ நகரம்‌ 
கலங்கிற்று. இப்போதோ சூசான்‌ நகரம்‌ 
ஆர்ப்பரித்து மகிழ்ந்திருக்கிறது (எஸ்‌ 3:15). 





டட எஸ்தர்‌ 
EFT 


கள்‌ 
காப்பாற்றவும்‌, 
சத்துருக்களை 


தங்கள்‌ பிராணனைக்‌ 
தங்களை விரோதிக்கிற 
நிர்மூலம்பண்ணவும்‌ 
அகாஸ்வேரு ராஜா உத்தரவு, 
பிறப்பித்திருக்கிறான்‌. ராஜாவின்‌ உத்தரவு 
தருக்கு ஆதரவாயும்‌, ஆறுதலாயும்‌: 
இக்கு இதனால்‌ மொர்தெகாய்‌. 
ராஜவஸ்திரம்‌ தரித்திரவராக, ராஜாவின்‌ 
அரமனையிலிருந்து புறப்படுகிறார்‌. 


மொர்தெகாயின்‌ சிரசிலே பொன்முடி 
சூட்டப்பட்டிருக்கிறது. ராஜா தன்னுடைய 
அரமனையிலே மொர்தெகாயை 
உயர்த்தியிருக்கிறான்‌. ராஜா அவருக்கு. 
தன்னுடைய முத்திரை மோதிரத்தையும்‌, 
உயர்ந்த அதிகாரத்தையும்‌, 
உயர்ந்த அந்தஸ்தையும்‌ 
கொடுத்திருக்கிறான்‌. ம தெகா்க்கு 
ராஜாவின்‌ கண்களில்‌ தயவு 
கிடைத்திருக்கிறது. அதற்கு அடையாளமாக 
மொர்தெகாய்‌ இளநீலமும்‌ வெள்ளையுமான 
ராஜவஸ்திரமும்‌, பெரிய பொன்முடியும்‌, பட்டும்‌ 
இரத்தாம்பரமும்‌ அணிந்திருக்கிறார்‌ 

விசுவாசிகளாகிய நமக்கும்‌ 
கர்த்தருடைய கண்களில்‌ தயவு 
க சபையில்‌ கர்த்தருடைய 

பையும்‌, இரக்கமும்‌, ஆசீர்வ 
ந்பிரக்கம்பது அந்த ல 
அதற்கான அடையாளங்கள்‌ பத்தியட்சமாய்‌ 
வெளிப்படும்‌ 


சந்தோஷமாயிருக்கிறார்கள்‌. 


- விரிவுரை 
ESTHER - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யூதருக்கு வெளிச்சமும்‌, மகிழ்ச்சியும்‌, 
களிப்பும்‌, கனமும்‌ உண்டாயிற்று. ராஜாவின்‌ 


கட்டளையும்‌ 


யூறருக்குள்ளே அது 
களிப்பும்‌, விருந்துண்டு 
நாளுமாயிருக்கிறது 

(எஸ்‌ 8167), 


யூதர்கள்‌ இதுவரையிலும்‌ துக்கத்திலும்‌ 
சோகத்திலும்‌ நிரம்பிமிருந்தார்கள்‌. 
ஆமான்‌ மூலமாக யூதருடைய ஜீவனுக்கு 
ஆபத்து உண்டாயிற்று, அவர்கள்‌ 
ஒதுக்கப்பட்டவர்களாகவும்‌, ஆதரவு 
இல்லாதவர்களாகவும்‌ இருந்தார்கள்‌ 
இப்போதோ யூதருக்கு வெளிச்சமும்‌, 
மகிழ்ச்சியும்‌, களிப்பும்‌ கனமும்‌ 
உண்டாமிருக்கிறது. யூதர்கள்‌ 
சந்தோஷமாயிருக்கும்போது, அவர்களோடு 
சேர்ந்து, புறஜாதியாரும்‌ 
'சந்தோஷமாயிருக்கிறார்கள்‌. அவர்களில்‌. 
அநேகர்‌ யூதமார்க்கத்தில்‌ அமைகிறார்கள்‌. 
தங்களுடைய புறஜாதி மார்க்கத்தை 
விட்டுவிட்டு, அவர்கள்‌ யூதமார்க்கத்தில்‌. 
தங்களை இணைத்துக்கொள்கிறார்கள்‌. 
புறஜாதியார்‌ விக்கிரகங்களை 
ஆராதிப்பதை நிறுத்திவிட்டு, கர்த்தரை 
ஆராதிக்க  ஆரம்பிக்கிறார்கள்‌. யூதருக்கு 
பயப்படுகிற பயம்‌ தேசத்து ஜனங்களைப்‌ 
பிடித்திருக்கிறது. 


“இஸ்ரவேலே, நீ பாக்கியவான்‌; 
கர்த்தரால்‌ ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு 
ஒப்பானவன்‌ யார்‌? உனக்குச்‌ சகாயஞ்செய்யும்‌ 
கேடகமும்‌ உனக்கு மகிமை பொருந்திய 
பட்டயமும்‌ அவரே: உன்‌ சத்துருக்கள்‌ 
உனக்கு இச்சகம்‌ பேசி அடங்குவார்கள்‌; 
அவர்கள்‌ மேடுகளை மிதிப்பாய்‌" 
(உபா 33:29). 





எஸ்தர்‌ 


i= FTE 
TT 


பெர்சியா தேசத்தில்‌ 
இரண்டுவிதமான 
அழுலிலிருக்கிறது. 
கட்டளைகளும்‌ 
அரமனையிலிருந்துதான்‌ 
முதலாவது கட்டளை 


ராஜாவின்‌ 


ல்விரண்டு 

சூசான்‌ 
பிறந்திருக்கிறது. 
முதலாவது மாதம்‌ 


மூன்றாம்‌ தேதியிலும்‌ பிறந்தது. 
முதலாவது கட்டளையின்‌ பிரகாரமாக. 
யூதர்களை கொன்றுபோட்டு, அவர்களுடைய 
உடமைகளைக்‌ கொள்ளையிடலாம்‌. 
இரண்டாவது கட்டளையின்‌ பிரகாரம்‌: 
யூதர்கள்‌ தங்கள்‌ 
பாதுகாத்துக்கொள்ளலாம்‌. 
விரோதிக்கிற சத்துருக்களை 
நிர்மூலம்பண்ணலாம்‌. 
இவ்விரண்டு கட்டளைகளும்‌ ஆதார்‌ 
என்கிற பன்னிரண்டாம்‌. த்‌ னய 
தேதியிலே நிறைவேற்றப்படவேண்டும்‌. அந்த 
யூதரை விரோதிக்கிறவர்கள்‌. 
விரோதமாக. பட்டயம்‌ 
அதே நாளிலே, யூதர்களோ 
பிராணனைக்‌ காப்பாற்ற 
பட்டயம்‌ ஏந்தியிருப்பார்கள்‌. 
அகாஸ்வேரு 


கட்டளையைக்‌. 


ராஜா இரண்டாவது 
கொடுத்ததினிமிந்தமாக. 
யூதருக்கு வெளிச்சமும்‌ மகிழ்ச்சியும்‌, 
களிப்பும்‌, கனமும்‌ உண்டாயிற்று. யூதரை 
விரோதிக்கிறவர்கள்‌ பொறாமையினால்‌ 
அவர்களுக்கு சத்துருவாயிருக்கிறார்கள்‌. 
யூதர்களோ தங்களுடைய பாதுகாப்புக்கு 
தேவனுடைய கிருபையையும்‌, அவருடைய 
நன்மையையும்‌, அவருடைய நீதியையும்‌ 
நம்புகிறார்கள்‌. 


பன்னிரண்டாம்‌ மாதம்‌ பதிமூன்றாம்‌ 
தேதி யூதருக்கு மகிழ்ச்சியும்‌ களிப்புமான 
நாளாயிருக்கிறது. அவர்கள்‌ அந்த 
மாதம்‌ பதிநான்காம்‌ தேதியிலும்‌, 
பதினைந்தாம்‌ தேதியிலும்‌, விருந்துண்டு 
கொண்டாடுகிறார்கள்‌ (எஸ்‌ 931-19). 


- விரிவுரை 
ESTHER - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ இந்த நாளிலே யூதரை 
அழிவுக்கு தப்புவிக்கிறார்‌. யூதருடைய 
பின்சந்ததியார்‌ எல்லோரும்‌, ஒவ்வொரு 
ம்‌ பன்னிரண்டாம்‌ மாதம்‌, 
பதினைந்தாம்‌ 
நல்ல நாளை 
விருந்துண்டு வடுகள்‌. கர்த்தர்‌ 
தங்களுக்கு காண்பித்த கிருபைகளை 
அவர்கள்‌ நினைவுகூருகிறார்கள்‌. கர்த்தர்‌ 
யூதருக்கு மிகப்பெரிய  இரட்சிப்பைக்‌ 
கட்டளையிட்டிருக்கிறார்‌. இந்தப்‌ பண்டிகையை 
யூதர்கள்‌ “பூரிம்‌ பண்டிகை" என்று, 
அழைக்கிறார்கள்‌ (எஸ்‌ 9:20-32), 


கர்த்தர்‌ 
இரட்சிக்கிறார்‌ 
எஸ்‌ 9:1-19 


யூதர்களை 


எஸ்‌ ப்பி 
வார்த்தையின்‌ படியும்‌ 
கட்டளையின்படியும்‌ 
செய்யப்படுகிறதற்கு, ஆதார்‌ 
என்கிற பன்னிரண்டாம்‌ மாதம்‌ 
யதின்மூன்றாத்‌ தேதியிலே, யூதரின்‌ 
பகைஞர்‌ அவர்களை மேற்‌கொன்னலாம்‌ 
என்னு. 'நம்பினார்களே; 
அத்நானிலேதானே, யூதரானவர்களன்‌' 
தங்கள்‌ 

மேற்கொள்ளும்படிக்குக்‌ 

மாறுதலாய்‌ முடிந்தது. 


ராஜாவின்‌ 
அவனுடைய 


மாதம்‌ 


எஸ்‌ 9:2. யூதர்‌ அகாஸ்வேரு ராஜாவின்‌ 
சகல நாடுகளிலுமுன்ன 
பட்டணங்களிலே தங்களுக்குப்‌ 
பொல்லாப்பு 


வரப்பண்ணப்பார்த்தவர்கன்மேல்‌ 
கைபோடக்‌ கூடிக்கொண்டார்கள்‌; 
ஒருவரும்‌ அவர்களுக்கு முன்பாக 
நிற்கக்கூடாதிருத்தது; 
அவர்களைப்பற்றி சகல்‌ ஜனங்களுக்கும்‌ 
பயமுண்டாயிற்று. 


எஸ்‌ 98. நாடுகளின்‌ ௪௧௦ 
அதிகாரிகளும்‌, தேசாபதிகளும்‌, 
துரைகளும்‌, ராஜாவின்‌ காரியங்களை 
தடப்பிக்கிறவர்களும்‌, மூதருக்குத்‌ 
'துணைதின்றார்கன்‌; மொர்பதெகாயினால்‌ 
உண்டான பயங்கரம்‌ அவர்களைப்‌ 
பிடித்தது. 





எஸ்தர்‌ 


i= THE 
TT 


எஸ்‌ 9:4. மொர்தெகாய்‌ ராஜாவின்‌ 
அரமனையில்‌ பெரியவனாயிருந்தான்‌; 
அவனுடைய கீர்த்தி எல்லா நாடுகளிலும்‌. 
பிரசித்தமாயிற்று; இத்த மொர்தெகாய்‌ 
என்பவன்‌ மேன்மேலும்‌ 
பெரியவனானான்‌. 


எஸ்‌ 9:5. அப்படியே யூதர்‌ தங்கள்‌ 
சுத்துருக்கனையெல்லாம்‌ பட்டயத்தால்‌ 
வெட்டி.க்கொண்று நிர்மூலமாக்கி, 
தங்கள்‌ இஷ்டப்படி. தங்கள்‌ 
பகைஞருக்குச்‌ செய்தார்கள்‌. 


எஸ்‌ 8:6. யூதர்‌ சூசான்‌ அரமனையிலும்‌ 
ஒந்நூறுபேரைக்‌ கொன்று 
திர்மூலமாக்கினார்கள்‌. 


எஸ்‌ 97. அம்மெதாத்தாவின்‌ 
குமாரனாகிய ஆமான்‌ என்னும்‌: 
மூதருடைய சத்துருவின்‌ குமாரரான 
பர்சான்‌ தாத்தா, தல்போன்‌, அஸ்பாதா, 


எஸ்‌ 95, அதலியர, 


அமிதாத்தர, 


பொராதர, 


எஸ்‌ 9:9. பர்மஷ்டா, அரிசாய்‌, அரிதாய்‌, 
வாய்சாதா ஆகிய பத்தூப்பேரையும்‌ 
கொள்றுபோட்டார்கள்‌. 


எஸ்‌ 9:10. ஆனாலும்‌ கொள்ளையிடத்‌ 
தங்கள்‌ கையை நீட்டவில்லை. 


எஸ்‌ 9:11. 
அரமனையில்‌ 
கொன்றுபோட்டவர்களின்‌ தொகை. 
ராஜசமுகத்தில்‌ கொண்டுவரப்பட்டது. 


அன்றையதினம்‌ சூசான்‌. 


எஸ்‌ 912. 
ராஜாத்தியாகிய 
யூதர்‌ சான்‌ 

இந்நூறுபேரையும்‌ ஆமானின்‌ பத்துக்‌ 
குமாரரையும்‌ கொன்று. 
திர்மூலமாக்கினார்கன்‌; ராஜாவின்‌ மற்ற. 
"நாடுகளிலும்‌. என்ன 
செய்திருப்பார்கனோ! இப்போதும்‌ உன்‌ 
வேண்டுதல்‌ என்ன? அது உனக்குக்‌ 
கட்டளையிடப்படும்‌; உன்‌ மன்றாட்டு. 
என்ன?  அதின்படி செய்யப்படும்‌ 
என்றான்‌. 


அப்பொழுது 


- விரிவுரை 
ESTHER - COMMENTARY 


9:18. அப்பொழுது எஸ்தர்‌ 


சித்தமாயிருந்தால்‌, 


தூக்கிப்போடவும்‌ உத்தரவாக வேண்டும்‌ 
என்றான்‌. 


எஸ்‌ 9:14. அப்படியே செய்யும்படிக்கு 
ராஜா உத்தரவு கொடுத்தான்‌; அதற்குச்‌. 
சூசானிலே கட்டனை பிறந்ததா; 
வனம்‌ பத்துக்‌ குமாரருடைய 
உடலையும்‌ தாக்கிப்போட்டார்கள்‌. 


எஸ்‌ 9:15. சூசானிலிருக்கிற யூதர்‌ ஆதார்‌ 
மாதத்தின்‌ பதினாலாத்தேதியிலும்‌ 
கூடிச்சேர்த்து, சூசானில்‌ 
முத்தாதுபேரைக்‌: 
கொள்றுபோட்டார்கள்‌;; 
கொள்ளையிடத்‌ தங்கள்‌ 
நீட்டவில்லை. 


ஆனாலும்‌ 
கையை 


எஸ்‌ 9:16. ராஜாவின்‌ நாடுகவிலுன்ன 
மற்ற யூதர்கள்‌ தங்கள்‌ பிராணணைத்‌ 
தற்காக்கவும்‌, தங்கள்‌ பகைஞருக்கு 
விலகி இனணைப்பாறுதல்‌ அடையவும்‌ 
ஒருமிக்கச்‌. சேர்ந்து, தங்கள்‌. 
விரோதிகளில்‌ எழுபத்தையாயிரம்‌ 
பேரைக்‌ கொன்றுபோட்டார்கள்‌; 
ஆனாலும்‌ கொன்னையிடத்‌ தங்கள்‌ 
கையை நீட்டவில்லை. 


எஸ்‌ 907. ஆதார்‌ மாதத்தின்‌ 
யதின்மூன்றாத்தேதியிலே இப்படிக்‌ 
செய்து, பதினாலாத்தேதியிலே 
இளைப்பாறி, அதை விருந்துண்டு 
சத்தோஷப்படுகிற பண்டிகை 
நானாக்கினார்கள்‌. 


எஸ்‌ 5:18. சூசானிலூன்ள. 
மூதரோவென்றால்‌, அந்த மாதத்தின்‌ 
பதின்மூன்‌நாத்தேதியிலும்‌ பதினாலாந்‌. 
தேதியிலும்‌. ஏகமாய்க்‌ கூடி, 
பதிணைத்தாத்தேதியில்‌ இனணைப்பாறி, 
அதை விருந்துண்டு சத்தோஷப்படுகிற 
பண்டிகை நானாக்கினார்கள்‌. 





எஸ்தர்‌ 


i= THEN 
TT 


எஸ்‌ 9:19. ஆதலால்‌ அலங்கமில்லாத: 
ஊர்களில்‌ குடியிருக்கிற 
நாட்டுப்புறத்தாரான யூதர்கள்‌ ஆதார்‌ 
மாதத்தின்‌ பதினாலாத்தேதியைச்‌. 
சந்தோஷமும்‌, விருத்துண்கிற 
பூரிப்புமான நாளும்‌, ஒருவருக்கொருவர்‌ 
வரிசைகளை அனுப்புகிற 
நாளுமாக்கினார்கள்‌. 


யூதர்களுக்கும்‌ அவர்களை 
விரோதிக்கிறவர்களுக்கும்‌ மிகப்பெரிய யுத்தம்‌. 
நடைபெறுகிறது. த யுத்தம்‌ 
அவர்களுடைய ஜீவாதாரத்தின்‌ யுத்தமாகும்‌. 
யூதர்கள்‌ இந்த யுத்தத்தில்‌ தோற்றுப்போனால்‌, 
அவர்களுடைய இனமே அழிந்துபோகும்‌. 
கர்த்தருடைய கிருபையினால்‌ இந்த 

யுத்தத்தில்‌ யூதருக்கு ஜெயமுண்டாயிற்று. 
தரும்‌, அவர்களை 
விராதிக்கிறவர்களும்‌, ராசன்‌ 
கட்டளைப்‌ பிரகாரம்‌ யுத்தம்பண்ணுகிறார்கள்‌. 
ராஜாவின்‌ அதிகாரம்‌ இவர்கள்‌ 
ஆதரவாயிருக்கிறது. 
யூதரும்‌, அவர்களை 
கலகக்காரராக 

குற்றம்‌ சாட்டப்படவில்லை. 


யூதருக்கு விரோதிகளாயிருக்கிறவர்கள்‌ 
துன்மார்க்கராயிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
யூதர்கள்மீது பொறாமைப்படுகிறார்கள்‌. 
ராஜாவின்‌ முதலாம்‌ கட்டளை 
பன்னிரண்டாம்‌ மாதம்‌, பதிமூன்றாம்‌. 
தேதியிலே நிறைவேற்றப்படவேண்டும்‌.. 
யூதருக்கு விரோதிகளாயிருக்கிறவர்கள்‌ இந்த 
நாளுக்காக காத்துக்கொண்டிருக்கிறார்கள்‌. 
இந்த நாள்‌ வந்தபோதோ, சத்துருக்கள்‌ 
யூதர்களுக்கு விரோதமாக யுத்தம்பண்ண 
ஆரம்பிக்கிறார்கள்‌. 
பன்னிரண்டாம்‌ மாதம்‌ ன்றாம்‌. 
கதி நங்குக்கு? சாதக 
நாளாகமிருக்கும்‌ என்று யூதருடைய 
சத்துருக்கள்‌ நினைக்கிறார்கள்‌. ஆனால்‌ 
அந்த நாள்‌ சத்துருக்களின்‌ நாளாயிராமல்‌, 
கர்த்தருடைய நாளாயிருக்கிறது. 


வருகிறதென்று காண்கிறார்‌" (சங்‌ 37113). 


- விரிவுரை 
ESTHER - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ராஜாவின்‌ வார்த்தையின்‌ படியும்‌ 
அவனுடைய கட்டளையின்டடியும்‌ 
செய்யப்படுகிறதற்கு, ஆதார்‌ மாதம்‌ என்கிற 
பன்னிரண்டாம்‌ மாதம்‌ பதின்மூன்றாந்‌ 
தேதியிலே, யூதரின்‌ பகைஞர்‌ அவர்களை 
மேற்கொள்ளலாம்‌ என்று நம்பினார்களே; 
அந்நாளிலேதானே, யூதரானவர்கள்‌ தங்கள்‌ 
பகைஞரை மேற்கொள்ளும்படிக்குக்‌ காரியம்‌ 
மாறுதலாய்‌ முடிகிறது (எஸ்‌ 93). 
ஆதார்‌ மாதம்‌ என்கிற பன்னிரண்டாம்‌ 

பதின்மூன்றாந்‌ தேதியிலே 
யூதரை மேற்கொள்ளலாம்‌. என்று 
யூதருடைய பகைஞர்‌ நினைக்கிறார்கள்‌. 
127 பிரதேசங்களிலுமுள்ள நகரங்களிலும்‌ 
அங்கங்குள்ள யூதர்கள்‌ ஒன்று 
கூடுகிறார்கள்‌. தங்களைக்‌ கொல்ல வந்த 
தங்களுடைய பகைஞரை அவர்கள்‌ சங்காரம்‌ 
பண்ணுகிறார்கள்‌. ராஜாவின்‌ அதிகாரிகள்‌ 
யூதருக்கு உதவி செய்கிறார்கள்‌. 
ல்‌ முன்பாக ஒருவராலும்‌ எதிர்த்து 
நற்கு முடியவில்லை. யூதரைப்‌ பற்றி சகல 
ஜனங்களுக்கும்‌ பயமுண்டாயிற்று 
இவ்வாறாகக்‌ கர்த்தர்‌ தம்முடைய ஜனமாகிய 
யூதஜாதியாரை இரட்சிக்கிறார்‌ (எஸ்‌ 9:1-3) 


மாதம்‌ 


யூதர்‌ அகாஸ்வேரு ராஜாவின்‌ சகல 
நாடுகளிலுமுள்ள பட்டணங்களிலே 
தங்களுக்குப்‌ பொல்லாப்பு 
வரப்பண்ணப்பார்ந்தவர்கள்மேல்‌ கைபோடக்‌ 
கூடிக்கொள்கிறார்கள்‌ (எஸ்‌ 9:2). யூதர்கள்‌ 
தங்களைப்‌ பாதுகாத்துக்கொள்ள, ஒவ்வொரு 
பட்டணங்களிலும்‌ ஒரே கூட்டமாக 
நிற்கிறார்கள்‌. யூதர்கள்‌ யாருக்கும்‌ 
தீங்கு செய்யவில்லை. அவர்கள்‌ 
தங்களைப்‌ பாதுகாத்துக்கொள்வதற்காக. 
கூடிக்கொள்கிறார்கள்‌. 


ஒவ்வொரு பட்டணத்திலும்‌ யூதர்கள்‌ 
எல்லோரும்‌ ஒன்றாய்க்‌ கூடியிருக்கிறார்கள்‌. 
ராஜாவின்‌ இரண்டாவது கட்டளை, 
யூதருடைய பாதுகாப்புக்கு 
சாதகமாயிருக்கிறது. யூதர்கள்‌ ராஜாவின்‌ 
கட்டளைக்கு  கீழ்ப்படிகிறார்கள்‌. “ராஜா 
தன்னுடைய இரண்டாவது கட்டளையை 
பிறப்பித்திருக்கவில்லையென்றால்‌, யூதர்கள்‌, 
தங்களுக்கு பொல்லாப்பு வரப்பண்ண 
பார்த்தவர்கள்மேல்‌. கைபோட 
கூடியிருக்கமாட்டார்கள்‌ ஆனால்‌, 
அகாஸ்வேரு ராஜாவோ, யூதர்கள்‌ தங்கள்‌ 
பிராணனை காப்பாற்றிக்கொள்ளலாம்‌ என்று 

இரண்டாவது கட்டளையின்‌. 


தன்னுடைய 
மூலமாக அறிவித்திருக்கிறான்‌. 





i FTE எஸ்தர்‌ 
TT 


ஒவ்வொரு பட்டணத்திலுமுள்ள 
யூதர்கள்‌ ஒன்றாய்க்‌ கூடிவராமல்‌, தனித்தனி 
குடும்பமாக  பிரிந்திருந்தால்‌, 
பலவீனராயிருப்பார்கள்‌. 
பிரிந்திருக்கிற யூதர்களை 
மேற்கொள்வார்கள்‌. ஆனால்‌ 
ஒவ்வொரு பட்டணத்திலும்‌, ஒரிடத்தில்‌: 
ஒன்றுகூடியிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
மத்தியிலே பிரிவினை இல்லை. இதனால்‌ 
ஒருவரும்‌ அவர்களுக்கு. முன்பாக 
நிற்கக்கூடாதிருக்கிறது: அவர்களைப்பற்றி 
சகல ஜனங்களுக்கும்‌ பயமுண்டாயிற்று. 

நாடுகளின்‌ சகல அதிகாரிகளும்‌, 
தேசாபதிகளும்‌, துரைகளும்‌, ராஜாவின்‌ 
காரியங்களை நடப்பிக்கிறவர்களும்‌, 
யூதருக்குத்‌ துணைநிற்கிறார்கள்‌ (எஸ்‌ 9:3). 
இதே அதிகாரிகளும்‌, தேசாதிபதிகளும்‌ 
துரைகளும்‌, இதற்கு முன்பு, யூதரை 
சங்கரிப்பதற்காக ஆமானுக்கு துணை 
நின்றார்கள்‌. இப்போதோ அவர்கள்‌ 
யூதருக்கு துணை நிற்கிறார்கள்‌. 


அவர்கள்‌ 
விரோதிகள்‌ 

எளிதாக 
யூதர்களோ 


மாதம்‌ 
ராஜாவின்‌ 

ஆமான்‌ 
ராஜாவின்‌ 


“முதலாம்‌ 
பதின்மூன்றாந்தேதியிலே, 
சம்பிரதிகள்‌ அழைக்கப்பட்டார்கள்‌; 
குற்பித்தபடியெல்லாம்‌ 
'தேசாதிபதிகளுக்கும்‌, ஒவ்வொரு நாட்டின்‌ மேல்‌ 
வைக்கப்பட்டிருந்த துரைகளுக்கும்‌, ஒவ்வொரு 
ஜனத்தின்‌ பிரபுக்களுக்கும்‌, அந்தந்த நாட்டில்‌ 
வழங்கும்‌ அட்சரத்திலும்‌, அந்தந்த ஜாதியார்‌ 


பேசும்‌ பாஷையிலும்‌ எழுதப்பட்டது: 
ராஜாவாகிய அகாஸ்வேருவின்‌ பேரால்‌ அது 
எழுதப்பட்டு, ராஜாவின்‌ மோதிரத்தினால்‌ 
முத்திரை போடப்பட்டது” (எஸ்‌ 3:12). 


ஆதார்‌ மாதமான பன்னிரண்டாம்‌ 
பத, பதின்மூன்றாந்தேதியாகிய ஒரே 
நாளிலே சிறியோர்‌ பெரியோர்‌ குழந்தைகள்‌ 
ஸ்திரீகள்‌ ஆகிய சகல யூதரையும்‌ அழித்துக்‌ 
கொன்று நிர்மூலமாக்கவம்‌, அவர்களைக்‌ 
கொள்ளையிடவும்‌, அஞ்சற்காரர்‌ கையிலே 
ராஜாவின்‌ நாடுகளுக்கெல்லாம்‌ கட்டளைகள்‌ 
அனுப்பப்பட்டது" (எஸ்‌ 312,13) 


ஒரு தேசத்தின்‌ தேசாதிபதிகளும்‌, 
துரைகளும்‌: யாருக்கு 
ஆதரவாகமிருக்கிறார்களோ, அவர்களுக்கு 
அந்த தேசத்தின்‌ ஜனங்களும்‌. 
ஆதரவாகயிருப்பார்கள்‌. இப்போது சகல. 
அதிகாரிகளும்‌, துரைகளும்‌, தேசாதிபதிகளும்‌ 
யூதருக்கு துணை நிற்கிறார்கள்‌. 


- விரிவுரை 
ESTHER - COMMENTARY 


இதனால்‌ 
ஜனங்களும்‌ யூதருக்கு 
இருக்கிறார்கள்‌. ஏராளமானோர்‌ 
துணையாக நிற்பதினால்‌ 
பெலன்‌ அதிகரிக்கிறது. 


அந்தந்த 


நாடுகளின்‌ சகல அதிகாரிகளுக்கும்‌, 
தேசாதிபதிகளுக்கும்‌, துரைகளுக்கும்‌. 
யூதர்கள்மீது பிரியமும்‌, நேசமும்‌, பாசமும்‌ 
இருந்ததா என்பது தெரியவில்லை. ஆனால்‌ 
மெர்தெகாமினால்‌ உண்டான பயங்கரம்‌ 
அவர்களைப்‌ பிடித்திருக்கிறது. 
மொர்தெகாய்க்கு கர்த்தருடைய கண்களிலும்‌ 
தயவு கிடைத்திருக்கிறது. அகாஸ்வேரு 
ராஜாவின்‌. கண்களிலும்‌ தயவு, 
கிடைத்திருக்கிறது. இதனால்‌ ஒருவரும்‌ 
யூதருக்கு முன்பாக நிற்கக்கூடாதிருக்கிறது. 


மொர்தெகாய்‌ ராஜாவின்‌ அரமனையில்‌ 
பெரியவராயிருக்கிறார்‌; அவருடைய சீர்த்தி 
எல்லா நாடுகளிலும்‌ பிரசித்தமாயிற்று: இந்த 
மொர்தெகாய்‌ என்பவர்‌ மேன்மேலும்‌ 
பெரியவராகிறார்‌ (எஸ்‌ 9:4) 


நாடுகளின்‌ சகல அதிகாரிகளும்‌, 
தேசாதிபதிகளும்‌, துரைகளும்‌, ராஜாவின்‌ 
காரியங்களை நடப்பிக்கிறவர்களும்‌ யூதருக்கு 
துணை நிற்கிறார்கள்‌. அப்படியே யூதர்‌ 
தங்கள்‌ சத்துருக்களையெல்லாம்‌ பட்டயத்தால்‌ 
வெட்டிக்கொன்று நிர்மூலமாக்கி, தங்கள்‌ 
இஷ்டப்படி தங்கள்‌ பகைஞருக்குச்‌. 
செய்கிறார்கள்‌ (எஸ்‌ 9:5). 


கர்த்தருடைய கிருபையினால்‌ யூதர்கள்‌ 

பலப்படுத்தப்படுகிறார்கள்‌. யூதர்களுக்கு 
ஏராளமானோர்‌ துணை றார்கள்‌. 
யூதருடைய சேனையும்‌ பெரிதாயிருக்கிறது. 
யூதருக்கு 
சத்துருக்களோ ப்‌ 
சத்துருக்கள்‌ தங்களுக்குத்‌ வாங்கக்‌ 
அழிவை நியமித்துக்கொள்கிறார்கள்‌. 
சத்துருக்களால்‌ கர்த்தருடைய கோபத்திற்கும்‌, 
அவருடைய நியாயத்தீர்ப்புக்கும்‌ தப்பிக்க 
முடியாது. 


ஆதார்‌ மாதமாகிய 
மாதம்‌ பதிமூன்றாம்‌ தேதியிலே, யூதர்‌ 
சூசான்‌ அரமனையில்‌ ஜந்நூறுபேரைக்‌ 
கொன்று நிர்மூலமாக்குகிறார்கள்‌. அவர்கள்‌ 
ஆமானின்‌ குமாரரானபர்சான்தாத்தா, 
தல்போன்‌, அஸ்பாதா, பொராதா, அதலியா, 
அரிதாத்தா, பர்மஷ்டா, அரிசாய்‌, அரிதாய்‌, 
வாய்சாதா ஆகிய பத்துப்பேரையும்‌ 
கொன்றுபோடுகிறார்கள்‌ (எஸ்‌ 9:6-9) 


பன்னிரண்டாம்‌. 





f= FTE எஸ்தர்‌ 
TT 


பன்னிரண்டாம்‌ மாதம்‌ பதிநான்காம்‌ 
தேதியிலே யூதர்கள்‌ சூசான்‌ அரமனையில்‌: 


கொன்றுபோடுகிறார்கள்‌ 
(எஸ்‌ 915). 


பிரகாரம்‌, 


பதிரன்றும்‌ 


ராஜாவின்‌ கட்டளைப்‌ 
பன்னிரண்டாம்‌ மாதம்‌, 
தேதியில்தான்‌ த. 
நடைபெறவேண்டும்‌. ஆனால்‌ 
பதிநான்காம்‌ தேதியிலும்‌ 
நடைபெறுகிறது. இந்த நாளிலே. ர்‌ 
சத்துருக்களை 'சங்காரம்பண்ணுவதற்கு, 
எஸ்தர்‌ அகாஸ்வேரு ராஜாவினிடத்தில்‌: 
விசேஷித்த அனுமதியைப்‌ பெற்றிருக்கிறாள்‌ 


எஸ்தர்‌ காஸ்‌ 

ராஜாவினிடத்தில்‌, ரா 
சிந்தமாமிரந்தால்‌, 

குட்டளையின்படியே சூசானிலிருக்கிற யூதர்‌ 
நாளையதினமும்‌ செய்ய உத்தரவாக 
வேண்டும்‌என்று விண்ணப்பம்பண்ணுகிறாள்‌. 
அப்படியே செய்யும்படிக்கு ராஜா உத்தரவு 
கொடுக்கிறான்‌; அதற்குச்‌ சூசானிலே. 
கட்டளை பிறக்கிறது (எஸ்‌ 9:13,14). 


அகாஸ்வேரு ராஜா உத்தரவு கொடுத்த 

ரகரம்‌, சானலிருக்கிற யூதர்‌ ஆதார்‌ 
மாதத்தின்‌ பதினாலாந்தேதியிலும்‌ 
கூடிச்சேர்ந்து, சூசானில்‌ முந்நூறுபேணக்‌ 
கொன்றுபோடுகிறார்கள்‌. பதிமூன்றா 
தேதியிலே, சூசான்‌ 
தர்கள்‌ ஐநூறு பேரைக்‌ 
ான்றுபோட்டார்கள்‌. ஆகமொத்தம்‌. 
சூசான்‌ அரமனையில்‌ மாத்திரம்‌, யூதரை 
விரோதிக்கிறவர்களில்‌ எண்ணுறு பேர்‌ 
கொல்லப்படுகிறார்கள்‌. 

இதனால்‌ 
னங்களுக்கு! 
ல்லாம்‌ உண்டான 
அவர்களைப்‌ பிடிக்கிறது. 
யூதருக்கு முன்பாக நிற்கக்கூடாதிருக்கிறது. 
யூதர்கள்‌ தங்களைப்‌ பாதுகாப்பதற்காகவே, 
தங்களுக்கு விரோதமாக எழும்பின 
சத்துருக்களை கொன்றுமோடுகிறார்கள்‌. 
யூதர்கள்‌ தங்களுடைய பிராணனைக்‌ 
காப்பாற்றுகிறார்கள்‌. இதற்கு அகாஸ்வேரு 
ராஜாவும்‌ அனுமதி கொடுத்திருக்கிறான்‌. 


அரமனை லில்‌ 


யூதர்களைப்பற்றி சகல. 


- விரிவுரை 
ESTHER - COMMENTARY 


அகாஸ்வேரு ராஜா 
கட்டளை கொடுத்தபோது. “அந்தந்தப்‌ 
பட்டணத்திலிருக்கிற யூதர்‌ ஒன்றாய்ச்‌ 
சேர்ந்து. தங்கள்‌ பிராணனைக்‌ காப்பாற்றவும்‌, 
தங்களை விரோதிக்கும்‌ சத்துருக்களாகிய 
ஜனத்தாரும்‌ தேசத்தாருமான எல்லாரையும்‌, 
அவர்கள்‌ குழந்தைகளையும்‌, ஸ்திரீகளையும்‌ 
அழித்துக்‌ கொன்று நிர்மூலமாக்கவும்‌,, 
அவர்கள்‌ உடைமைகளைக்‌ கொள்ளையிடவும்‌, 
ராஜா யூதருக்குக்‌ கட்டளையிட்டான்‌” 
(எஸ்‌ 8:12). 


யூதருக்கு 


யூதர்கள்‌ தங்களுடைய விரோதிகளின்‌ 
உடமைகளைக்‌ கொள்ளையிட்டு, தங்களுக்கு 
ஐசுவரியம்‌ சேர்த்திருக்கலாம்‌. ஆனால்‌ 
யூதர்கள்‌ கொள்ளையிட தங்கள்‌ கையை 
நீட்டவில்லை (எஸ்‌ 94015). யூதர்கள்‌ 
உலகப்பிரகாரமான பொருட்களின்மீது, 
பிரியப்படவில்லை. 


கர்த்தருக்குக்‌ கீழ்ப்படியாமல்‌ சவுல்‌ 
கொள்ளைப்‌ பொருளின்மீது ஆசைப்பட்டார்‌ 
இதற்காக கர்த்தருடைய சாபம்‌ அவர்மீது 
வந்தது சாமு 15). அப்படிப்பட்ட நிலைமை 
தங்களுக்கு வந்துவிடக்கூடாது என்று 
யூதர்கள்‌ கர்த்தருக்குப்‌ பயந்து, 
கொள்ளையிடத்‌ தங்கள்‌ கையை நீட்டவில்லை. 


யூதர்கள்‌ நினைத்திருந்தால்‌, 
மார்க்கு... காரியங்களுக்கும்‌, 
ஆராதனைக்கும்‌ பணம்‌ 

என்று நினைத்து, 

கொள்ளையிட தங்கள்‌ 

ட நட்டிமிருந்தருக்கலாட்‌ 

ழற்பிதாவாகிய ஆபிரகாம்‌ 

விரோதமாக 

முத்தம்பண்ணப்போனபோது, அவர்‌ அந்தப்‌ 
பட்டணத்தைக்‌ கொள்ளையிட்டார்‌. யூதர்கள்‌ 
தங்கள்‌  சத்துருக்களைக்‌ 

ஆபிரகாம்‌ செய்ததை 
முன்உதாரணமாகச்‌ 


இப்போதும்‌ 
கொள்ளையிட்டு, 
தங்களுக்கு 
சொல்லியிருக்கலாம்‌. 


யூதர்கள்‌ தங்கள்‌ விரோதிகளைக்‌ 
கொள்ளையிட்டது தங்களுடைய அடிப்படைத்‌ 
தேவைகளை சந்திப்பதற்காக என்று விவாதம்‌ 
செய்திருக்கலாம்‌. சத்துருக்கள்‌ யூதருக்கு 
விரோதமாக யுத்தம்பண்ண வந்ததினால்‌, 
மூதருக்கும்‌. பொருளாதார நஷ்டம்‌ 
ஏற்பட்டிருக்கும்‌. அந்த நஷ்டத்தை 
ஈடுசெய்வதற்காக, சத்துருக்களைக்‌ 
கொள்ளையிட்டு, தங்களுடைய செயல்களை 
நியாயப்படுத்தியிருக்கலாம்‌. 





f= FTE எஸ்தர்‌ 
TT 


ஆனால்‌ யூதர்கள்‌ தங்கள்‌ பகைஞரைக்‌ 
கொள்ளையிட, தங்கள்‌ கையை நீட்டவில்லை. 
சத்துருக்களை கொள்ளையிடுவதற்கு வாய்ப்பு 
கிடைத்தபோதிலும்‌, யூதர்கள்‌ அதைப்‌ 
பயன்படுத்தவில்லை. புறஜாதியாரை 
சங்காரம்பண்ணவேண்டும்‌ என்பது 
யூதருடைய விருப்பமல்ல. தங்களுடைய 
பிராணனை பாதுகாக்கவேண்டும்‌ என்பதே 
யூதருடைய விருப்பம்‌. 


ராஜா. யூதர்களுக்கு 


அகா க 
கட்டளையிடும்போது, 


துக்‌ 
எஸ்‌ 812) 


தக்‌ ஸ்திரீகளையும்‌ அழித்துக்‌ 
கொன்றுபோடவில்லை. 

தங்களுக்கு விரோதமாக பட்டயம்‌ ஏந்தி, 
தங்களை அழிக்க வருகிறவர்களை 
மாத்திரமே, யூதர்கள்‌ கொன்றுபோடுகிறார்கள்‌. 
ஆயுதமில்லாமல்‌ நிராயுதபாணியாக நிற்கிற 
ஸ்திரீகளையும்‌ பிள்ளைகளையும்‌ 
யூதர்கள்‌ 
யூதர்கள்‌ 
யுத்தம்பண்‌ ணுகிறார்கள்‌ 

அன்றையதினம்‌ சூசான்‌ அரமனையில்‌ 

கொள்றுபோட்டலர்க தொகை 
ராஜசமுகத்தில்‌. கொண்டுவரப்படுகிறது. 
அப்பொழுது ராஜா, ராஜாத்தியாகிய எஸ்தரை 
நோக்கி; “யூதர்‌. சூசான்‌ அரமணையில்‌ 
ஐந்நூறுபேரையும்‌ மானின்‌ பத்துக்‌. 
குமாரரையும்‌ கொன்று நிர்மூலமாக்கினார்கள்‌:: 
ராஜாவின்‌ மற்ற 
செய்திருப்பார்களோ! 
வேண்டுதல்‌ என்ன? 
கட்டளையிடப்படும்‌; உன்‌ மன்றாட்டு என்ன? 
அதின்படி செய்யப்படும்‌" (எஸ்‌ 9:1112) என்று 
சொல்லுகிறான்‌. 

அரமனையில்‌ இத்தனை பேர்‌ சங்காரம்‌. 
பண்ணப்பட்டார்கள்‌ என்னும்‌ கணக்கை 
அகாஸ்வேரு எஸ்தரிடம்‌ கூறுகிறான்‌. 
பவ்யம்‌ அரமனையிலேயே இத்தனை 

கொல்லப்பட்டிருந்தால்‌. மற்றப்‌ 

ப னங்களில்‌ மேலும்‌ இத்தனை பேர்‌ 
கொல்லப்பட்டிருப்பார்கள்‌ ன்‌ 
ஆச்சரியப்படுகிறான்‌. 
எஸ்தருக்கு ஏதாவது 
இருக்குமென்றால்‌, அதையும்‌ 
தருவதற்கு ராஜா சம்மதிக்கிறான்‌. 


ஒன்றும்‌ 


- விரிவுரை 
ESTHER - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எஸ்தர்‌ ராஜாவை நோக்கி, “ஆமானின்‌ 
பத்துக்‌ குமாரரின்‌ உடலையும்‌ தூக்குமரத்தில்‌ 
தூக்கிப்போடவும்‌ உத்தரவாக வேண்டும்‌" 
என்று சொல்லுகிறாள்‌. அப்படியே 
செய்யும்படிக்கு ராஜா உத்தரவு 
கொடுக்கிறான்‌: அதற்குச்‌ சூசானிலே 
கட்டளை பிறக்கிறது: ஆமானின்‌ பத்துக்‌ 
குமாரருடைய உடலையும்‌ 
தூக்கிப்போடுகிறார்கள்‌ (எஸ்‌ 9113/4). 


மொர்தெகாய்க்காக 
ஆயத்தமாக்கப்பட்ட தூக்குமரத்தில்‌ 
ஆமானின்‌ பத்துக்‌ குமாரின்‌ உடலையும்‌ 
தூக்கிப்‌ போட ராஜா உத்தரவு கொடுக்க 
வேண்டுமென்று எஸ்தர்‌ விண்ணப்பம்‌ 
பண்ணுகிறாள்‌.  எஸ்தரின்‌ விண்ணப்பம்‌ 
ஏற்றுக்‌ கொள்ளப்படுகிறது. சூசானில்‌ இதன்‌ 
பின்பும்‌, யூதர்கள்‌ முந்நூறுபேரைக்‌ 
கொன்றுபோடுகிறார்கள்‌; ஆனாலும்‌ 
கொள்ளையிடத்‌ தங்கள்‌ கையை நீட்டவில்லை 
(எஸ்‌ 913-15). 


ராஜாவின்‌ 
மற்ற யூதர்கள்‌ 


நாடுகளிலுள்ள 


தங்கள்‌ பிராணனைத்‌ 


தற்காக்கவும்‌, தங்கள்‌ பகைஞருக்கு விலகி 
இணைப்‌ 


கொன்றுபோடுகிறார்கள்‌ (எஸ்‌ 9:16). 


அகாஸ்வேரு ராஜாவின்‌ பெர்சிய 
தேசத்திலுள்ள 127 நாடுகளிலுமுள்ள 
யூதர்களெல்லாம்‌ ஒன்று சேர்ந்து, 
தங்களுடைய சத்துருக்களில்‌ 75,000 பேரைக்‌ 
கொன்றுபோட்டார்கள்‌. ஆனாலும்‌ 
கொள்ளையிடத்‌ கையை 
நீட்டவில்லை. 


பெர்சியா தேசத்தின்‌ 
யூதர்கள்‌. ஆதார்‌ மாதத்தின்‌ 
பதின்மூன்றாந்தேதிமிலே இப்படிச்‌ செய்து, 
பதினாலாந்தேதிமிலே இளைப்பாறி, அதை 
விருந்துண்டு சந்தோஷப்படுகிற பண்டிகை 
நாளாக்குகிறார்கள்‌ (எஸ்‌ 9:17). 


தங்கள்‌ 


நாடுகளிலுள்ள 


ஊர்களில்‌ 

நாட்டுப்புறத்தாரான 

மாதத்தின்‌ 

சந்தோஷமும்‌, 

பூரிப்புமன நாளும்‌, 

ஒருவருக்கொருவர்‌ வரிசைகளை அனுப்புகிற 
நாளுமாக்குகிறார்கள்‌ (எஸ்‌ 9:19). 


ஆதார்‌ 





எஸ்தர்‌ 


ழ்‌ நவள 
யாய 


- சூசானிலுள்ள யூதரோவென்றால்‌, அந்த 
பதின்மூன்றாந்தேதியிலும்‌ 


பதினைந்தாந்தேதியில்‌ 
அதை விருந்துண்டு 
பண்டிகை நாளாக்குகிறார்கள்‌ (எஸ்‌ 9:18). 


பூரீம்‌ பண்டிகை 
எஸ்‌ 9:20-32 


எஸ்‌ 9:20, மொர்தெகாய்‌ இந்த 
வர்த்தமானங்களை எழுதி, சமீபத்திலூம்‌ 
தூரத்திலும்‌ இருக்கிற அகாஸ்வேரு 
ராஜாவின்‌ சகல  நாடுகளிலுமுன்ன 
எல்லா யூதருக்கும்‌ நிருபங்கனை 
அனுப்பி, 


எஸ்‌ 9:21. வருஷந்தோறும்‌ ஆதார்‌ 
மாதத்தின்‌ பதினாலாம்‌ 


பதினைத்தாத்தேதிகனை, யூதர்‌ தங்கள்‌ 
பகைஞருக்கு. தீங்கலாகி 
இனணைப்பாறுதல்‌ அடைத்த 
'நாட்கனாகவும்‌, அவர்கள்‌ சஞ்சலம்‌ 
சந்தோஷமாகவும்‌, அவர்கள்‌ துக்கம்‌ 
மகிழ்ச்சியாகவும்‌ மாறின மாதமாகவும்‌ 
ஆசசரித்து, 


எஸ்‌ 9:22. 
விருந்துண்டு. 
சுந்தோஷங்கொண்டாடவும்‌, 
ஒருவருக்கொருவர்‌ வரிசைகளை 
அனுப்பவும்‌, எனியவர்களுக்குத்‌ 
தானதர்மஞ்செய்யவும்‌ வேண்டுமென்று 
திட்டம்பண்ணினான்‌. 


அத்தாட்களில்‌ 


எஸ்‌ 9:28. அப்பொழுது யூதர்‌ தாங்கள்‌ 
செய்யத்தொடங்கினபடியும்‌ 
மொர்தெகாய்‌. 
எழுதினபடியும்‌ 
சம்மதித்தார்கள்‌. 


தங்களுக்கு 
செய்யச்‌. 


எஸ்‌ 95. அம்மெதாத்தாவின்‌ 
குமாரனாகிய ஆமான்‌ என்னும்‌: 
ஆகாகியன்‌, மூதருக்கெல்லாம்‌ 
சுத்துருவாயிருத்து மூதரைச்‌ சங்கமிக்க. 
நினைத்து, அவர்களை ௮ 

இிர்மூலமாக்கவும்‌, பூர்‌ 
சீட்டைப்‌ போடுவித்தான்‌.. 


என்னப்பட்ட. 


- விரிவுரை 
ESTHER - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எஸ்‌ 9:35. ஆனாலும்‌ எஸ்தர்‌, 
ராஜசமுகத்தில்‌ போய்‌, யூதருக்கு 
விரோதமாய்‌ அவன்‌ நினைத்த 
அவனுடைய பொல்லாத யோசனை 
'தலையின்மேல்‌: 
ம்‌ கட்டனை 
பிறப்பித்ததினாலே, அவனையும்‌ அவன்‌ 
குமாரரையும்‌ மரத்திலே 
தூக்கிப்போட்டார்கள்‌. 


எஸ்‌ 9:26. ஆகையினால்‌ அந்த நாட்கள்‌. 
பூர்‌ என்னும்‌ பேரினால்‌ பூரிம்‌ 
என்னப்பட்டது; அவன்‌ அத்த 
நிருபத்தில்‌ எழுதியிருந்த எல்லா 
வார்த்தைகளினிமித்தமும்‌, தாங்களே 
இத்த விஷயத்தில்‌ 
அதுபவித்தவைகவினித்தமும்‌, 
தங்களுக்கு 
நேரிட்டவைகளினிமித்தமும்‌, 


எஸ்‌ ர. யூதர்‌ 
திட்டப்படுத்தி, அத்த 
நாட்களைக்குறித்து 
எழுதியிருக்கிறபடியே, அவைகளை 
வருஷந்தோறும்‌, அவைகளின்‌ சரியான 
காலத்திலே ஆசரியாமலிருப்பதில்லை 
என்பதையும்‌, 


அதைத்‌ 
இரண்டு, 


எஸ்‌ 928. இந்த நாட்கள்‌ எல்லாத்‌ 
வம்சங்களிலும்‌, 


ஊர்களிலும்‌ 


ஆசரிக்கப்படவேண்டும்‌ என்பதையும்‌, 
இந்தப்‌ பூரிம்‌ என்னும்‌ பண்டிகை 
நாட்கள்‌ மூதருக்குள்னே 
தவறிப்போகாமதூம்‌, அவைகளை 
'நினைவுகூருதல்‌ தங்கள்‌. 
சந்ததியாருக்குள்ளே 
ஓழித்தூபோகாமதூம்‌ இருக்கவேண்டும்‌ 
என்பதையும்‌, தங்கள்‌ மேலும்‌, தங்கள்‌: 
சத்ததியார்மேலும்‌, தங்கள்‌. 
மார்க்கத்தில்‌ அமையாப்போகிற மற்ற 
யாவர்மேலும்‌ கடனாக. 
தியமித்துக்கொண்டார்கள்‌.. 


பூரிமைக்குறித்து. 
இத்த இரண்டாம்‌ 
திடப்படுத்தும்பாடிக்கு, 
அபியாயேலின்‌ குமாரத்தியாகிய 
எஸ்தர்‌ என்னும்‌ ராஜாத்தியும்‌, 
மூதனாகிய மொர்தெகாயும்‌, பின்னும்‌ 
மகா உறுதியாய்‌ எழுதினார்கள்‌. 


எஸ்‌. 9:29. 
எழுதியிருக்கிற 
இிருபத்தைத்‌ 





எஸ்தர்‌ 


i= THE 
TT 


எஸ்‌ 9:80. சூதனாகிய மொர்தெகாயும்‌, 
ராஜாத்தியாகிய எஸ்தரும்‌ யூதருக்கு. 
உறுதிப்பாடு பண்ணினதும்‌, 

அவர்கன்‌ தானே உபவாச த்தோடும்‌ 
அலறுதலோடும்‌ ஆசமிப்போம்‌ என்று 
தங்கன்மேலும்‌ தங்கள்‌ சந்ததியார்‌ 
மேலும்‌ கடனாக. 
தியமித்துக்கொண்டதுமான, பூரிம்‌ 
என்னப்பட்ட. இத்த நாட்கள்‌ 
அவைகளின்‌ சரியான காலங்களில்‌ 
ஆசரிக்கப்படும்‌ காரியத்தை: 
உறுதியாக்க, 


எஸ்‌ 9:31: அவன்‌ அகாஸ்வேருவின்‌ 
ராஜ்யத்திலுன்ன நூற்றிருபத்தேழு 


உண்மையுமான வார்த்தைகனையுடைய 
'திருபங்கனை அனுப்பினான்‌. 


எஸ்‌ 9:92. இப்படியே 
கட்டனையானது 
நாட்களைப்பற்றின 
வார்த்தமானங்களைத்‌ 
திடப்படுத்தினது; அது 
புஸ்தகத்தில்‌ எழுதப்பட்டது. 


எஸ்தரின்‌ 
பூரீம்‌ 
இந்த 


ஒரு 


யூதர்கள்‌ 
கொண்டாடுகிறார்கள்‌ 
வருஷந்தோறும்‌ ஆதார்‌ மா; 
பதினாலாம்‌ பதினைந்தாம்‌ தேதிகளில்‌ 
கொண்டாடப்படுகிறது. ந நாட்களில்‌. 
யூதர்‌ தங்கள்‌ பகைஞருக்கு நீங்கலாகி 
இளைப்பாறுதல்‌ அடைந்தார்கள்‌. அந்த 
நாட்களில்‌ யூதர்களுடைய சஞ்சலம்‌ 
சந்தோஷமாக மாறிற்று. அந்நாட்களிலே 
அவர்களுடைய துக்கம்‌ மகிழ்ச்சியாக மாறிற்று 
(எஸ்‌ 9:21) 


பூரீம்‌ பண்டிகையை 


இந்தப்‌ பண்டிகை 
த்தின்‌ 


தர்கள்‌ பூரீம்‌ 
கொண்டாடவேண்டுமென்று 

யூதர்களுக்கு நிரு 
எழுதியனுப்புகிறார்‌. மொர்தெகாய்‌ 
வர்த்தமானங்களை எழுதி, சமீபத்திலும்‌ 
தூரத்திலும்‌ இருக்கிற அகாஸ்வேரு: 
ராஜாவின்‌ சகல நாடுகளிலுமுள்ள எல்லா 
யூதருக்கும்‌ நிருங்களை அனுப்புகிறார்‌. 
(எஸ்‌ 9:20) 


- விரிவுரை 
ESTHER - COMMENTARY 


வருஷந்தோறும்‌ தார்‌ மாதத்தின்‌ 
பதினாலாம்‌ பதினைந்தாநிதேதிகளை, யூதர்‌ 
தங்கள்‌ பகைஞருக்கு. நீங்கலாக 
இளைப்பாறுதல்‌ அடைந்த நாட்களாகவும்‌, 
அவர்கள்‌ சஞ்சலம்‌ சந்தோஷமாகவும்‌, 
அவர்கள்‌ துக்கம்‌ மகிழ்ச்சியாகவும்‌ மாறின 
மாதமாகவும்‌ ஆசரித்து அந்நாட்களில்‌: 
விருந்துண்டு சந்தோஷங்கொண்டாடவும்‌, 
ஒருவருக்கொருவர்‌ வரிசைகளை அனுப்பவும்‌, 
எளியவர்களுக்குத்‌ தானதர்மஞ்செய்மவும்‌ 
வேண்டுமென்று மொர்தெகாய்‌ 
திட்டம்பண்ணுகிறார்‌ (எஸ்‌ 9:20-22), இந்த 
நாள்‌ பூரீம்‌ பண்டிகை என்னப்படுகிறது. 


ஆமான்‌ யூதரைச்‌ சங்கரிக்க நினைத்து, 
அவர்களை அழிக்கவும்‌ நிர்மூலமாக்கவும்‌, பூர்‌ 
என்னப்பட்ட சீட்டைப்‌ போடுவித்தான்‌. அந்தச்‌ 
சீட்டின்‌ பெயராலேயே இந்தப்‌ பண்டிசைக்குப்‌ 
என்னும்‌ பெயர்‌ 
(எஸ்‌. 9:24-28, 
எஸ்‌ 3:7). யூதர்‌ மத்தியிலே இன்றும்‌ பூரீம்‌ 
பண்டிகையை இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
ஆசரிக்கிறார்கள்‌. இந்தப்‌ பண்டிகை நாளில்‌ 
யூதர்கள்‌ எஸ்தர்‌, தானியேல்‌, நெகேமியா, 
எஸ்றா ஆகிய புஸ்தகங்களை வாசித்து 
மகிழுகிறார்கள்‌. 


மொர்தெகாயின்‌ எழுத்து நடைக்கும்‌, 
நெகேமியாவின்‌ எழுத்து நடைக்கும்‌ 
வித்தியாசமுள்ளது. நெகேமியா கர்த்தருக்கும்‌, 
அவருடைய தெய்வீக பராமரிப்புக்கும்‌ 
முக்கியத்துவம்‌ கொடுத்து, 

நல்ல கரம்‌ தன்மீது இருந்தது" 
பயபக்தியோடு எழுதுகிறார்‌. 

வார்த்தைகளை வாசிக்கிறவர்களுக்கு, 
கர்த்தர்மீது பக்தி அதிகரிக்கும்‌. 


மொர்தெகாயோ, எஸ்தர்‌ புஸ்தகத்தில்‌ 
தேவனுடைய பெயரை ஒரு தடவைகூட 
பயன்படுத்தவில்லை. நெகேமியா தன்னுடைய 
புஸ்தகத்தை எருசலேமில்‌ 
எருசலேம்‌ யூதருடைய 

மையமான ஸ்தலம்‌. அங்கே 
ஆராதிக்கும்‌ ஆராதனைகளும்‌, 
பலிசெலுத்துவதும்‌ அதிகம்‌. 


கர்த்தருக்கு 





f= FTE எஸ்தர்‌ 
TT 


மொர்தெகாயோ எஸ்தருடைய சரித்திர 
புஸ்தகத்தை சூசான்‌ அரமனையிலே. 
எழுதுகிறார்‌ சூசானிலே கர்த்தரை 
ஆராதிக்கும்‌ ஆராதனைகள்‌ 
நடைபெறவில்லை. பெர்சியா தேசத்தில்‌ 
யூதமார்க்கத்து உபதேசங்களையும்‌: 
கேட்கமுடியாது. சூசான்‌ அரமனையில்‌ 
கர்த்தருடைய பிரமாணத்திற்கு முக்கியத்துவம்‌ 
கொடுப்பதற்கு பதிலாக, அகாஸ்வேரு 
ராஜாவின்‌ பிரமாணத்திற்கே முக்கியத்துவம்‌: 
கொடுக்கிறார்கள்‌. 


இதன்‌ நிமித்தமாக மொர்தெகாமின்‌ 
எழுத்து நடைக்கும்‌, நெகேமியாவின்‌ எழுத்து 
நடைக்கும்‌ அதிக வித்தியாசம்‌ 
காணப்படுகிறது. பரிசுத்த வேதாகமத்தில்‌ 
கோர்க்கப்பட்டிருக்கிற. மற்ற ஆகமங்களில்‌. 
பயன்படுத்தப்பட்டிருக்கிற பரிசுத்தமான 
வாக்கியங்கள்‌, எஸ்தர்‌ புஸ்தகத்தில்‌. 
பயன்படுத்தப்படவில்லை. 
எஸ்தர்‌ ்‌ மொர்தெகாய்‌. 
எழுதவில்லை. என்றும்‌ வேதபண்டிதர்களில்‌ 
சிலர்‌ குருத்து சொல்லுகிறார்கள்‌. பெர்சியா 
தேசத்து ராஜாக்களின்‌ நடபடி புஸ்தகத்தில்‌ 
எழுதப்பட்டிருக்கிற சரித்திர சம்பவங்களை 
தொகுத்து, எஸ்தர்‌ புஸ்தகம்‌ 
எழுதப்பட்டிருக்கிறது என்பது 
வேதபண்டிதர்கள்‌ சிலருடைய குருத்து. 
வ்வொரு ர்கள்‌ பூரீம்‌ 
க்‌ (வக்கு! என்று 
மொர்தெகாய்‌ பெர்சியா தேசத்தில்‌ 
வாசம்பண்ணுகிற எல்லா யூதர்களுக்கும்‌. 
நிருபங்கள்‌ மூலமாக எழுதுகிறார்‌. யூதர்கள்‌ 
இந்தப்‌ பண்டிகையை சந்ததி பரம்பரையாக 
தொடர்ந்து ஆசரிக்கவேண்டும்‌. 
இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
தம்முடைய ஜனத்தை அழிவுக்கு விலக்கி 
இரட்சித்திருக்கிறார்‌ அவர்களுடைய 
பகைஞருக்கு நீங்கலாக்கி, அவர்களுக்கு 
இளைப்பாறுதலைக்‌ கொடுத்திருக்கிறார்‌. 
மொர்தெகாய்‌, எஸ்தர்‌ ஆகியோரின்‌ 
ல்‌ வாசம்பண்ணின யூதருக்கு, 
இரட்சிப்பைப்பற்றி நன்றாய்த்‌ 
ஆனால்‌ அவர்களுடைய 
இந்த சம்பவத்தை 
மக்கி வாய்ப்புள்ளது. பெற்றோர்‌ 


பண்டிகையை ஆசரிக்கவேண்டும்‌. 


- விரிவுரை 
ESTHER - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


'இனிப்‌ பிறக்கும்‌ பிள்ளைகளாகிய 
மின்சந்ததியார்‌ அதை அறிந்துகொண்டு, 
அவர்கள்‌ எழும்பித்‌ தங்கள்‌ பிள்ளைகளுக்கு 
அவைகளைச்‌ சொல்லும்படிக்கும்‌; தேவன்மேல்‌ 
அவர்கள்‌ தங்கள்‌ நம்பிக்கையை வைத்து, 
தேவனுடைய செயல்களை மறவாமல்‌, அவர்‌ 
கற்பனைகளைக்‌ கைக்கொள்ளும்படிக்கும்‌, 
இருதயத்தைச்‌ செல்வைப்படுத்தாமலும்‌, 
தேவனை உறுதியாய்ப்‌ பற்றிக்கொள்ளாமலும்‌ 
இருந்த முரட்டாட்டமும்‌ கலகமுமுள்ள 
சந்ததியாகிய தங்கள்‌  பிதாக்களுக்கு 
அவர்கள்‌ ஒப்பாகாதபடிக்கும்‌, இலைகளைக்‌ 
கட்டளையிட்டார்‌” (சங்‌ 78:6-8). 


வருந்‌ ர்‌ மா 
பதன்‌ ட தினை. கேத்ளர 
தர்கள்‌ பூரீம்‌ பண்டிகையை ஆசரிக்க 
ண்டும்‌ (எஸ்‌ 921). அந்நாட்களில்‌ 
விருந்துண்டு  சந்தோஷங்கொண்டாடவும்‌, 
ஒருவருக்கொருவர்‌ வரிசைகளை அனுப்பவும்‌, 
எளியவர்களுக்குத்‌  தானதர்மஞ்செய்யவும்‌ 
வேண்டுமென்று. மொர்தெகாய்‌ 
திட்டம்பண்ணுகிறார்‌ (எஸ்‌ 9:22) 


யூதர்கள்‌. ஆதார்‌ மாதத்தின்‌ 
பதினாலாம்‌ பதினைந்தாம்‌. தேதிகளாகிய 
இரண்டு நாட்களில்‌ கர்த்தருக்கு ஸ்தோத்திர 
பலிகளை ஏறெடுப்பார்கள்‌. கர்த்தர்‌ 
தங்களுக்கு செய்த நன்மைகளை 
நினைவுகூர்ந்து, அவர்கள்‌ கர்த்தரை 
நன்றியுள்ள இருதயத்தோடு துதிப்பார்கள்‌. 
இரண்டு நாட்கள்‌ தொடர்ச்சியாக கர்த்தரை 
ராதிப்பதினால்‌, தங்களுடைய காலம்‌. 
யமாயிற்று என்றோ, அல்லது 
வீணாயிற்று என்றோ யூதர்கள்‌ 
நினைப்பதில்லை. கர்த்தர்‌ தங்களுக்கு செய்த 
ன நினைவுகூர்ந்து, யூதர்கள்‌ 
விசுவாசிகள்‌ எல்லோருமே, 
ஜீவியகாலமெல்லாம்‌. 

கர்த்தருக்கு நன்றி சொல்லவேண்டும்‌. 


பூரீம்‌ பண்டிகை ஆதார்‌ மாதத்தின்‌ 

பதினாலாம்‌, பிதிர்‌! சேதி 

| நாட்களிலும்‌ ஆசரிக்கப்படுகிறது. 

அகாஸ்வேருவின்‌ 

நூற்றிருபத்தேழு 

பதினைந்தாம்‌ தேதியிலே 

யூதர்கள்‌ பூரீம்‌ பண்டிகையை 

ஆசரிக்கிறார்கள்‌. 





எஸ்தர்‌ 


f= THE 
ETT 


பூரீம்‌ 
ஆசரிக்கவேண்டும்‌ 
திட்டம்பண்ணுகிறார்‌ (எஸ்‌ 
அப்பொழுது யூதர்‌ 
செய்யத்தொடங்கினபடியும்‌ 
தங்களுக்கு எழுதினபடியும்‌ 
சம்மதிக்கிறார்கள்‌ (எஸ்‌ 9:23). 


பண்டிகையை 
என்று 


பூரீம்‌ பண்டிகையின்‌ சரித்திரம்‌ 
வனப்பகுதியில்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
அம்மெதாத்தாவின்‌ குமாரனாகிய ஆமான்‌ 
என்னும்‌ ஆகாகியன்‌, 
சத்துருவாயிருந்து 
நினைத்து, அவர்களை 
நிர்மூலமாக்கவும்‌, பூர்‌ என்னப்பட்ட சீட்டைப்‌ 


'போடுவித்தான்‌. 


ஆனாலும்‌ எஸ்தர்‌, ராஜசமுகத்தில்‌: 
போய்‌, யூதருக்கு விரோதமாய்‌ அவன்‌ 
நினைத்த அவனுடைய பொல்லாத யோசனை 
அவனுடைய தலையின்மேல்‌ திரும்பும்படி 
கட்டளை பிறப்பித்ததினாலே, அவனையும்‌ 
அவள்‌ குமாரரையும்‌ மரத்திலே. 
தூக்கிப்போட்டார்கள்‌. ஆகையினால்‌ அந்த 
நாட்கள்‌ பூர்‌ என்னும்‌ பேரினால்‌ பூரிம்‌ 
என்னப்படுகிறது (எஸ்‌ 9:24-26). 


ர்‌ என்‌, பெயருக்கு சீப்‌ 
என்று! பொருள்‌! நூத்ககளை க்கள்‌ 
நாளை, ஆமான்‌ சீட்டுப்போட்டு 
நீர்மானம்பண்ணினான்‌. அவன்‌ யூதர்களை 
சங்கரிக்க நினைத்து. அவர்களை 
அழிக்கவும்‌ நிர்மூலமாக்கவும்‌, பூர்‌ 
என்னப்பட்ட சீட்டைப்‌ போடுவித்தான்‌. 
ஆதார்‌ மாதம்‌ என்கிற பன்னிரண்டாம்‌ மாதம்‌, 


பதிமூன்றாம்‌ தேதியிலே சீட்டு விழுந்தது. 


அந்த ப பாக்‌ யூதரின்‌ பகைஞர்‌ 
அவர்களை... மேற்கொள்ளலாம்‌ என்று. 
நம்பினார்கள்‌. அந்த நாளிலே தானே, 


தரானவர்கள்‌ தங்கள்‌ பகைஞுரை 
பப காள்ணும் டக்க காரியம்‌ மாறுதலாய்‌ 
முடிந்தது (எஸ்‌ 92). அந்த நாளிலே. 
சத்துருக்கள்‌ யூதரை மேற்கொள்ளலாம்‌ 
என்று நினைத்தார்கள்‌. ஆனால்‌. 
கர்த்தருடைய தெய்வீக சித்தத்தின்‌ 
பிரகாரமாக, அந்த நாளிலே யூதர்கள்‌ 
தங்கள்‌ பகைஞரை மேற்கொண்டார்கள்‌. 


- விரிவுரை 
ESTHER - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பூரீம்‌ பண்டிகை கர்த்தரால்‌ நியமனம்‌ 
செய்யப்பட்ட பண்டிகையல்ல. ஆகையினால்‌ 
பூரீம்‌ பண்டிகையானது பரிசுத்த. ள்‌ 
என்று  அழைக்கப்படவில்லை. 
மனுஷரால்‌ நியமிக்கப்பட்ட 

நாள்‌. பூரீம்‌ பண்டிகையை 
திட்டம்பண்ணவில்லை. இதை மொர்தெகாய்‌ 
திட்டம்‌ பண்ணுகிறார்‌ (எஸ்‌ 9:19,22) 


யூதர்கள்‌ தார்‌ 

_பதின்மூன்றாந்தேதியிலும்‌ 

ஏகமாய்க்‌ கூடி, 

பதினைந்தாந்தேதியில்‌ இளைப்பாறி, அதை 

விருந்துண்டு சந்தோஷப்படுகிற பண்டிகை 
நாளாக்குகிறார்கள்‌ (எஸ்‌ 9.18). 


பெர்சியா தேசத்தின்‌ அலங்கமில்லாத 
ஊர்களில்‌ ப நாட்டுப்புறத்தாரான 
யூதர்கள்‌ தார்‌ மாதத்தின்‌ 
பினாலாந்தேதிலச்‌ சந்தோஷமும்‌, 
விருந்துண்கிற பூரிப்புமான. நாளும்‌, 
ஒருவருக்கொருவர்‌ வரிசைகளை அனுப்புகிற 
நாளுமாக்குகிறார்கள்‌ (எஸ்‌ 9:19). 


தர்கள்‌ கர்த்தருடைய 
அனவத்திக்க்ளோர்கக்‌. தங்ளுக்த 
வ்கி 
மறக்கலில்லை. மொர்தெகாயின்‌ 


இரட்சிப்பை 


பூரீம்‌ பண்டிகையை 
திட்டப்படுத்தி, அந்த இரண்டு 
நாட்களைக்குறித்து  எழுதியிருக்கிறபடியே, 
அவைகளை வருஷந்தோறும்‌, அவைகளின்‌ 
சரியான காலத்திலே ஆசரியாமலிருப்பதில்லை. 
என்று தீர்மானம்பண்ணுகிறார்கள்‌ 
(எஸ்‌ 9:27). 


யூதர்கள்‌ 


நாட்கள்‌ 


ஆசரிக்கப்படவேண்டும்‌. 
என்பதையும்‌, இந்தப்‌ பூரிம்‌ என்னும்‌ பண்டிகை. 
நாட்கள்‌ யூதருக்குள்ளே தவறிப்போகாமலும்‌, 
அவைகளை. நினைவுகூருதல்‌ தங்கள்‌ 
சந்ததியாருக்குள்ளே  ஒழிந்துபோகாமலும்‌ 
இருக்கவேண்டும்‌. என்பதையும்‌, 
தங்கள்‌ மேலும்‌, தங்கள்‌ சந்ததியார்மேலும்‌, 
தங்கள்‌ மார்க்கத்தில்‌ அமையப்போகிற 
மற்ற யாவர்மேலும்‌ கடனாக 
நியமித்துக்கொள்கிறார்கள்‌ (எஸ்‌ 9:28). 





i FTE எஸ்தர்‌ 
TT 


யூதர்கள்‌. பூரிம்‌ 
திடப்படுத்துகிறார்கள்‌. 
மனுஷரால்நியமிக்கப்பட்டிருக்கும்‌ 
லேவி 23 
பட்டிருப்பவை கர்த்தரால்‌ 


பண்டிகை. 


ஆவது அதிகாரத்தில்‌ கூறப்‌ 
நியமிக்கப்பட்டவை. 


ஆசரிக்கிறார்கள்‌ (எஸ்‌ 9:27-28). 


எஸ்தர்‌ ராஜசமுகத்திலே போய்‌ 
யூதருக்காக மன்றாடினாள்‌. ஆமான்‌ 
யூதருக்கு விரோதமாய்‌ நினைத்த பொல்லாத 
யோசனைகளை எஸ்தர்‌ அகாஸ்வேரு 
ராஜாவுக்கு தெரியப்படுத்தினாள்‌. இப்போது 
பூரீம்‌ பண்டிகையை யூதர்கள்‌ எல்லோரும்‌ 
ஆசரிக்கவேண்டுமென்று எஸ்தரும்‌ நிருபம்‌ 
எழுதுகிறாள்‌. 


பூரிமைக்குறித்து எழுதியிருக்கிற இந்த 
இரண்டாம்‌ நிருபத்தைத்‌ திடப்படுத்தும்படிக்கு, 
அபியாயேலின்‌ குமாரத்தியாகிய எஸ்தர்‌ 
என்னும்‌  ராஜாத்தியும்‌, யூதனாகிய 
மொர்தெகாயும்‌, பின்னும்‌ மகா உறுதியாய்‌ 
எழுதுகிறார்கள்‌ (எஸ்‌ 9:29). 


யூதர்கள்‌ இந்தப்‌ கயை 
அவர்கள்‌ பறஜாதி தேசத்தில்‌ 
இருக்கும்போதும்‌ ஆசரிக்கிறார்கள்‌. மேலும்‌ 
இந்தப்‌ பண்டிகையை தங்கள்‌ சந்ததியாரும்‌. 
ஆசரிக்க வேண்டுமென்று நியமித்துக்‌ 
கொள்கிறார்கள்‌. 


பண்டிகையை 


பூரிம்‌ பண்டிகையைக்‌ குறித்து 
எஸ்தரும்‌, மொர்தெகாயும்‌ இரண்டாம்‌. 
நிருபத்தை எழுதுகிறார்கள்‌. இதனால்‌ இந்தப்‌ 
பண்டிகையை... ஆசரிக்கும்‌ வழக்கம்‌ 
இஸ்ரேல்‌ புத்திர்‌ மத்தியில்‌ உறுதியாயிற்று. 
£மின்‌ வித்து, சாத்தானை நசுக்கும்‌ 
என்னும்‌ வாக்குத்தத்தத்தை 
வ்‌ ன்‌ இங்கு எஸ்தர்‌ 
என்னும்‌ ஸ்திரீயைப்‌ 
பன்படுத்திிரக்கிறார (ஆதி 345) 
பூரீம்‌ பண்டிகை கர்த்தர்‌ 
நன்மைகளை நினைவுகூரும்‌ 
இஸ்ரவேலின்‌ தேவனாகிய 
தம்முடைய ஜனத்திற்கு 
செய்கிறவராகவே இருக்கிறார்‌. 
ஜனத்தாரும்‌, புறஜாதியாரும்‌ 


பண்டிகை கொண்டாடப்படுகிறது. 


- விரிவுரை 
ESTHER - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யூதருக்கு விரோதமாக சங்காரம்‌ 
நியமிக்கப்பட்டபோது, யூதர்கள்‌ எல்லோரும்‌ 
வெகுவாக அழுது புலம்பினார்கள்‌. சூசான்‌ 
நகரமே கலங்கிற்று. கர்த்தர்‌ தம்முடைய 
ஜனத்திற்கு விடுதலையை கட்டளையிட்டார்‌. 
நாம்‌ எந்த அளவுக்கு கர்த்தருடைய 
சமுகத்திலே அழுது ஜெபம்பண்ணுகிறோமோ, 
அந்த அளவுக்கு கர்த்தர்‌ நமக்கு செய்த 
நன்மைகளை நினைத்து, அவருக்கு நன்றி 
சொல்லவேண்டும்‌. 

பூரீம்‌ பண்டிகை 
யூதர்கள்‌ விருந்துண்டு 
கொண்டாடவேண்டும்‌. 
ஒருவருக்கொருவர்‌ வரிசைகளை 
அனுப்பவேண்டும்‌. ஒருவருக்கொருவர்‌ 
தங்களுடைய மதிப்பையும்‌ மரியாதையையும்‌ 
பகிர்ந்துகொள்ளும்‌ வண்ணமாக, அவர்கள்‌ 
ஒருவருக்கொருவர்‌ வரிசைகளை 
அனுப்பவேண்டும்‌. யூதர்கள்‌ எல்லோருக்குமே 
பொதுவான ஆபத்து வந்தது. அவர்கள்‌ 
எல்லோருமே. ஆபத்திலிருந்து 
இரட்சிக்கப்பட்டார்கள்‌. எல்லோருடைய 
அனுபவமும்‌ ஒன்றுதான்‌. ஆகையினால்‌ 
பூரீம்‌ பண்டிகை நாட்களில்‌, அவர்கள்‌ 
ஒருவருக்கொருவர்‌, கர்த்தர்‌ தங்களுக்கு 
செய்த நன்மைகளை நினைவுகூர்ந்து, 
'சந்தோஷமாயிருக்கவேண்டும்‌. 


பண்டிகை நாட்களிலே 
தர்கள்‌ வ தானதர்மம்‌ 

ன்‌ கர்த்தரிடத்திலிருந்து 
இரக்கம்‌. பெற்றவர்கள்‌ மற்றவர்களுக்கு, 
இரக்கம்‌ காண்பிக்கவேண்டும்‌. கர்த்தருக்கு 
நன்றி சொல்வதும்‌, எளியவர்களுக்கு 
தானதர்மம்‌ செய்வதும்‌. சேர்ந்து 
நடைபெறவேண்டிய காரியங்கள்‌. நாம்‌ 
கர்த்தருக்குள்‌ சந்தோஷமாயிருக்கும்போது, 
ஏழைகளின்‌ இருதயங்களும்‌  நம்மோடுகூட 
சந்தோஷப்படவேண்டும்‌. கர்த்தர்‌ நமக்கு 
கொடுக்கும்‌ ஆசீர்வாதங்களை 
மற்றவர்களோடு பகிர்ந்து 
அனுபவிக்கவேண்டும்‌. 

இக்காலத்திலே யூதர்கள்‌ 
பண்டிகையை ஆசரிக்கிற நாட்களில்‌, 
தங்களுடைய ஜெபாலயங்களில்‌, எஸ்தரின்‌ 
சரித்திர புஸ்தகத்தை வாசிப்பது வழக்கம்‌. 
பூரீம்‌ பண்டிகை நாட்களில்‌: ர்கள்‌ 
கர்த்தருடைய சமுகத்திலே 
ஸ்தோத்திர ஜெபங்களை ஏறெடுப்பார்கள்‌. 
அவற்றின்‌ விவரம்‌ வருமாறு: 


நாட்களிலே 
சந்தோஷம்‌ 
அந்நாட்களில்‌ 


பூரம்‌ 


பூரீம்‌ 





எஸ்தர்‌ 


i நயன 
யாய 


பூரீம்‌ பண்டிகையை ஆசரிப்பதற்கு 
"தங்களை தகுதியுள்ளவர்களாக்கின 
அவர்கள்‌ கர்த்தருக்கு நன்றி 


2... ஆதார்‌. மாதம்‌ பதிமூன்றாம்‌. 
தேதியிலே, கர்‌ தங்களுடைய 
முன்னோர்களை சத்துருக்களின்‌ 
சங்காரத்திற்கு விலக்கி இரட்சித்ததற்காக 
யூதர்கள்‌ கர்த்தருக்கு நன்றி 
செலுத்துகிறார்கள்‌. 


3. போன ம்‌ பூரீம்‌ பண்டிகையை 
ஆசரித்ததுபோல, இந்த வருஷம்‌ இந்தப்‌ 
பூரீம்‌ பண்டிகையை ஆசரிப்பதற்கு, கர்த்தர்‌ 
தங்களுக்கு சுகத்தையும்‌ ஜீவனையும்‌: 
கொடுத்ததற்காக, யூதர்கள்‌ கர்த்தரைத்‌ 
துதிக்கிறார்கள்‌. 


- விரிவுரை 
ESTHER - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மொர்தெகாயும்‌, 

யூதருக்கு 
அவர்கள்தானே 
அலறுதலோடும்‌ 


யூதனாகிய 
ராஜாத்தியாகிய எஸ்தரும்‌ 
உறுதிப்பாடுபண்ணினதும்‌, 
உபவாசத்தோடும்‌ 
ஆசரிப்பேம்‌ என்று தங்கள்மேலும்‌ 
தங்கள்‌ சந்ததியார்‌ மேலும்‌ கடனாக 
நியமித்துக்கொண்டதுமான, பூரிம்‌ 
என்னப்பட்ட இந்த நாட்கள்‌ அவைகளின்‌ 
சரியான காலங்களில்‌ ரிக்கப்படும்‌ 
காரியத்தை உறுதியாக்க, க ர்தெ்‌ 
அகாஸ்வேருவின்‌ ராஜ்யத்திலுள்ள 
நூற்றிருபத்தேழு நாடுகளிலும்‌ இருக்கிற 
எல்லா யூதருக்கும்‌. சமாதானமும்‌ 
உண்மையுமான. வார்த்தைகளையுடைய 
நிருபங்களை அனுப்புகிறார்‌ (எஸ்‌ 9:30,31). 


இப்படியே எஸ்தரின்‌ கட்டளையானது 
பூரிம்‌ நாட்களைப்பற்றின இந்த 
வார்த்தமானங்களைத்‌ திடப்படுத்துகிறது: அது 
ஒரு. புஸ்தகத்தில்‌ எழுதப்படுகிறது 
(எஸ்‌ 9:32). 





எஸ்தர்‌ 


f= a 
TT 


எஸ்தர்‌ புஸ்தகத்தின்‌ பத்தாவது. 
அதிகாரத்தில்‌ மூன்று வசனங்கள்‌ 
மாத்திரமே உள்ளது. கிரேக்க மூலபாஷையில்‌ 
இந்த அதிகாரத்தில்‌ மேலும்‌ பல வசனங்கள்‌ 
உள்ளன. னால்‌ அந்த வசனங்கள்‌ 
தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. 


அகாஸ்லேரு ராஜாவின்‌ ராஜாசனம்‌. 
(எஸ்‌ 1042). மொர்தெகாமினுடைய 
மேன்மையின்‌ விர்த்தாந்தம்‌ (எஸ்‌ 10:23) 


அகாஸ்வேருவும்‌ மொர்தெகாயும்‌ 
எஸ்‌ 10:1-3 


எஸ்‌ 10:1. ராஜாவாகிய அகாஸ்வேரு 
தேசத்தின்‌ மேலும்‌, சழுத்திரத்திலூன்ன. 
தீவுகளின்‌ மேலும்‌, பகுதி 
ஏற்படுத்தினான்‌. 


எஸ்‌ 10:2. வல்லமையும்‌ 
பராக்கிரமமுமான அவனுடைய எல்லாச்‌ 
செய்கைகளும்‌,ராஜா பெரியவனாக்கின 
மொர்தெகாயினுடைய  மேன்மையின்‌ 
விர்த்தாந்தமும்‌, மேதியா பெர்சியா 
ராஜாக்களின்‌ நடபடி. புஸ்தகத்தில்‌ 
அல்லவோ எழுதியிருக்கிறது. 


எஸ்‌ 10:3. யூதனாகிய மொர்தெகாய்‌ 
ராஜாவாகிய அகாஸ்வேருவுக்கு 
இரண்டாவதானவனும்‌, மூதருக்குன்‌' 
பெரியவனும்‌, தன்‌ 
திரனான சகோதரருக்குப்‌ 
பீரியமானவனுமாயிருந்ததும்‌ அன்றி 
தன ஜனங்களுடைய நன்மையை நாடி, 
குலத்தாருக்கெல்லாம்‌. 
ன்ப! 
பேசுகிறவனுமாயிருந்தான்‌.. 


அகாஸ்வேரு பெர்சியா தேசத்தின்‌ 
பேரரசானாக விளங்குகிறான்‌. அவனுடைய 
ராஜ்யம்‌. விரிந்து பரவியிருக்கிறது. 
ராஜாவாகிய அகாஸ்வேரு தேசத்தின்‌ மேலும்‌, 
சமுத்திரத்திலுள்ள தீவுகளின்‌ மேலும்‌, 
பகுதி ஏற்படுத்துகிறான்‌ (எஸ்‌ 101. 


- விரிவுரை 
ESTHER - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


_அகாஸ்வேரு ராஜா நூற்றிருபத்தேழு 
ராஜாவாயிருக்கிறான்‌. 
மூலமாக ராஜாவின்‌. 

பொக்கிஷங்கள்‌ 
பெர்சியா தேசத்து 
ராஜாக்கள்‌, தேசத்து ஜனங்களிடத்திலிருந்து 
வரிவசூலிப்பது வழக்கம்‌. 


இப்போதும்‌ இந்தப்‌ பட்டணம்‌. 
கட்டப்பட்டு, அலங்கங்கள்‌ எடுப்பிக்கப்பட்டுத்‌ 
தீர்ந்தால்‌, அவர்கள்‌ பகுதியையும்‌ 
தீர்வையையும்‌ ஆயத்றையும்‌ 
கொடுக்கமாட்டார்கள்‌; அதினால்‌ 
ராஜாக்களின்‌ வருமானத்திற்கு நஷ்டம்‌ வரும்‌ 
என்று ராஜாவுக்கு அறியலாவதாக" 
(எஸ்றா 4:13). 

அகாஸ்வேரு ராஜாவின்‌ வல்லமையும்‌ 
பராக்கிரமமுமான எல்லாச்‌ செய்கைகளும்‌, 
மேதியா பெர்சியா ராஜாக்களின்‌ நட்படி 
புஸ்தகத்தில்‌ எழுதியிருக்கிறது (எஸ்‌ 10:2). 
அகாஸ்வேருவின்‌ சரித்திர சம்பவங்கள்‌ 
யூதருடைய சரித்திரத்தோடு தொடர்புடையது. 
ஆகையினால்‌ இந்த சம்பவங்கள்‌ பரிசுத்த 
வேதாகத்தில்‌ கோர்க்கப்பட்டிருக்கிறது. அதே 
வேளையில்‌, எஸ்தர்‌ புஸ்தகத்தின்‌ பத்தாவது 
அதிகாரத்தில்‌, நான்காம்‌ வசனத்திலிருந்து 
ஒரு சில வசனங்கள்‌ பரிசுத்த 
வேதாகமத்தில்‌ சேர்க்கப்படாமல்‌ தள்ளுபடி 
பண்ணப்பட்டிருக்கிறது. 


காஸ்‌! ராஜா. மொர்தெகாயை 
வாக்கின்‌. க ர்த்து 
மேன்மையின்‌ விர்த்தாந்தமும்‌, மேதியா 
பெர்சியா ராஜாக்களின்‌ நடபடி புஸ்தகத்தில்‌ 
எழுதியிருக்கிறது (எஸ்‌ 10:2) 


மொர்தெகாய்‌ பல வருஷங்களாக 
ராஜாவின்‌ அரமனைவாசலிலே காவல்காரராக 
வேலை பார்த்துக்கொண்டிருந்தார்‌. 
ஆனால்‌ இப்போது அகாஸ்வேரு ராஜா 
அவரை பெரியவராக்கியிருக்கிறான்‌. 
மொர்தெகாயைப்பற்றிய சரித்திர சம்பவங்கள்‌, 
பெர்சியா ராஜாக்களின்‌ நடபடி புஸ்தகத்தில்‌ 
எழுதியிருப்பது, அவருக்கு கிடைத்திருக்கிற 

மொர்தெகாய்‌ ராஜாவுக்கு 

ண்பன்‌ எனக்க 
பிரியமுள்ளவராகவும்‌, 
பிரயோஜனமுள்ளவராகவும்‌ இருந்ததினால்‌, 
அவருடைய  மேன்மையின்‌ விர்த்தாந்தம்‌, 
மேதியா பெர்சியா ராஜாக்களின்‌ நடபடிகள்‌ 
புஸ்தகத்தில்‌ எழுதப்பட்டிருக்கிறது. 





எஸ்தர்‌ 


i நள 
யாய 


என்றே 
யூதருக்குள்‌ 

பிரியமானவர்‌. 
ல 


எல்லா 
பெரியவராகமிருந்தாலும்‌, 
யூதர்கள்‌ மத்தியிலேயும்‌ 
செரியவாகமிருக்கிறார அவர்‌ 
யூதர்களுக்கு நன்மை செய்கிறார்‌ 
ர்தெகாய்‌ ராஜாவின்‌  அரமனையில்‌ 


க்‌்‌ 

அரமனையில்‌ 

ஸ்தானத்திலிருக்கிறார்‌ 

ஜனமாகிய யூதருக்கு தன்னால்‌ முடிந்த 

எல்லா. உதவிகளையும்‌ செய்கிறார்‌. 

மொர்தெகாய்‌ தன்‌ திரளான சசோதாருக்கும 

பிரியமானவராயிருக்கிறார்‌. மேலும்‌ அவர்‌ 

ன்‌ ஜனங்களுடைய நன்மையை நாடி. 
குலத்தாருக்கெல்லாம்‌. 

ன்‌ ன ப பேசுகிறவராயும்‌ 


இருக்கிறார்‌ (எஸ்‌ 10:3). 


- விரிவுரை 
ESTHER - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மொர்தெகாய்‌ தன்னுடைய 
சுயமகிமையை நாடவில்லை. தான்‌ மாத்திரம்‌ 
ஐசுவரியவானாக வேண்டுமென்று 
ஆசைப்படவில்லை. தனக்கும்‌ தன்னுடைய 
குடும்பத்திற்கும்‌ பெரிய அரண்மனையைக்‌ 
கட்டவேண்டுமென்று மொர்தெகாய்‌ 
விரும்பவில்லை. மொர்தெகாயின்‌ 
கம்‌ அவருடைய 

சுவரியமும்‌ யூதர்களுக்கெல்லாம்‌. 
தமனக உது 


மொர்தெகாய்க்கு, அகாஸ்வேரு 
ராஜாவினிடத்திலும்‌, ராஜாத்தியாகிய 
எஸ்தரிடத்திலும்‌ செல்வாக்கு இருக்கிறது. 
மொர்தெகாய்‌ தன்னுடைய செல்வாக்கை, 
யூதர்களுடைய நன்மைக்காக 
பயன்படுத்துகிறார்‌. மொர்தெகாய்‌ 
வழக்குகளை விசாரிக்கும்போது பட்சபாதம்‌ 
பார்க்கமாட்டார்‌. அவர்‌ தன்னுடைய 
யூதகுலத்தாருக்கெல்லாம்‌ சமாதானம்‌ 
உண்டாகப்பேசுகிறவர்‌. 


அகாஸ்வேரு பெரிய 
சக்கரவர்த்தியானான்‌. ராஜா மொர்தெகாயைப்‌ 
பெரியவனாக்கினான்‌. பெர்சிய தேசத்திலுள்ள 
எல்லா யூதர்களும்‌ மொர்தெகாயைத்‌ 
தங்களுடைய தலைவராக ஏற்றுக்‌ 
கொள்கிறார்கள்‌. தங்களுக்கு மொர்தெகாய்‌ 
செய்த நன்மைகளை யூதர்கள்‌ 
அங்கீகரிக்கிறார்கள்‌ (எஸ்‌ 10:1-3). 


அகாஸ்வேருக்கும்‌, எஸ்தருக்கும்‌ பிறந்த 
குமாரனின்‌ பெயர்‌ கோரேக. இவன்‌ 
கர்த்தர்மீது பக்தியாமிருந்து, யூதர்கள்‌ 
தங்கள்‌ சொந்த தேசத்திற்குத்‌ திரும்பிச்‌ 
செல்ல அனுமதியளிக்கிறான்‌. 





எஸ்தர்‌ 


i= FTE 
TT 


பெர்சியா 


தேசத்திற்கு அகாஸ்வேரு 
என்பவன்‌ 


ராஜாவாயிருக்கிறான்‌. அவன்‌ 
மிகுந்த சந்தோஷமாய்‌ இருக்கும்போது. 
தன்னுடைய ராஜ்யத்திலுள்ள 
பிரபுக்களுக்கும்‌, முக்கியமான நபர்களுக்கும்‌ 
மிகப்பெரிய விருந்துபண்ணுகிறான்‌ 
(எஸ்‌ 14-90) 


வஸ்தி என்பவள்‌ பெர்சியா தேசத்து 
ராஜஸ்திரீயாகமிருக்கிறாள்‌ வஸ்தி 
ராஜாவின்‌ கட்டளைக்கு கீழ்ப்படியவில்லை. 
இதனால்‌ ராஜா கோபமடைந்து வஸ்தியை 
விவாகரத்து செய்து விடுகிறான்‌ 
(எஸ்‌ 10-22), மனுஷருடைய பாவங்களும்‌, 
மதியீனங்களும்‌ அவர்களுக்கு தீங்குகளை 
விளைவிக்கிறது. கர்த்தரோ அதன்‌ 
மூலமாகவும்‌. தம்முடைய சித்தத்தை: 
நிறைவேற்றுகிறார்‌. 


அகாஸ்வேரு ராஜா 
எஸ்‌ 1:1-9 


எஸ்‌ 11. இந்துதேசும்முதல்‌. 
எத்தியோப்பியா தேசம்வரைக்குமுன்ன 
நூற்றிருபத்தேழு நாடுகளையும்‌ 
அரசாண்ட. அகாஸ்வேருவின்‌. 
நாட்களிலே சம்பவித்ததாவது: 


எஸ்‌ 12. 
சூசான்‌. 
ராஜ்யத்தின்‌ 
வீற்றிருந்தான்‌. 


எஸ்‌ 1:8. அவன்‌ தன்‌ ராஜ்யபாரத்தின்‌ 
மூன்றாம்‌ வருஷத்திலே தன்னுடைய 
யிரபுக்களூக்கும்‌ ஊழியக்காரருக்கும்‌ 
விருந்து பண்ணினான்‌. அப்பொழுது 
பெர்சியா மேதியா தேசங்களிலுன்ன 
மகத்தானவர்களும்‌, நாடுகளின்‌: 
அதிபதிகளும்‌, பிரபுக்களும்‌, அவன்‌ 
சமுகத்தில்‌ வந்திருந்தார்கள்‌. 


ராஜாவாகிய அகாஸ்வேரு 
அரமனையிலிருக்கிற தன்‌: 
சிங்காசனத்தின்மேல்‌ 


- விரிவுரை 
ESTHER - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எஸ்‌ 1:4. அவன்‌ தன்‌ ராஜ்யத்தின்‌ 
மகிமையான ஓசுவரியத்தையும்‌, 
தன்‌ மகத்துவத்தின்‌' சிறந்த 
பிரதாபத்தையும்‌ அநேக நானாகிய 
நாற்றெண்பது நானனவும்‌ 
விளங்கச்செய்துகொண்டிருந்தான்‌. 


எஸ்‌ 1:5. அத்த நாட்கள்‌ முடிந்தபோது, 
ராஜா சசான்‌ அரமனையில்‌ வந்திருந்த. 
பெரியோர்முதல்‌ சிறியோர்மட்டுமுன்ன 
சமஸ்த: ஜனங்களுக்கும்‌ 
ராஜ அரமனையைச்சேர்த்த சிங்காரத்‌ 
தோட்டதிதுள்ள. மண்டயத்தில்‌ 
ஏழுநாள்‌ விருந்துசெய்வித்தான்‌.. 


எஸ்‌ 1:6, 
தூண்களின்‌. 
வளையங்களில்‌ 
சிவப்புதாலுமான 
வென்னையும்‌ 
இனதீலமுமாகிய 
விதானித்திருத்தது; 
வெள்ளையும்‌. 
பதித்திருந்த 
பொற்சரிகையும்‌. 
வென்னிச்‌சரிகையுமான 
வைக்கப்பட்டிருந்தது. 


அங்கே வெண்கலத்‌ 
மேலுள்ள வென்னி 
மெல்லிய நூலும்‌ 

கயிறுகவால்‌ 

பச்சையும்‌ 
தொங்குதிரைகள்‌: 
சிவப்பும்‌ நீலமும்‌ 
கறுப்புமான கற்கள்‌ 
'தனவரிசையின்மேல்‌ 


மெத்தைகள்‌ 


எஸ்‌ 1:7. பொன்னால்‌ செய்யப்பட்ட, 
நானாவித பாத்திரங்களிலே பானம்‌ 
கொடுக்கப்பட்டது; முதல்தரமான 
திராட்சரசம்‌ ராஜஸ்திதிக்கு ஏற்கப்‌ 
பரிபூரணமாய்ப்‌ பரிமாறப்பட்டது. 


எஸ்‌ அவரவருடைய 
நன தள்பி செய்யலாம்‌ என்று 
ராஜா தன்‌ அரமனையின்‌ பெரிய 
மனுஷருக்கெல்லாம்‌ 
கட்டனையிட்டிருந்த படியினால்‌, 
முறைப்படி பானம்‌ பண்ணினார்கள்‌; 
ஒருவனும்‌ பலவந்தம்‌ பண்ணவில்லை. 


ராஜஸ்திரீயாக வஸ்தியும்‌ 





i= al எஸ்தர்‌ 
TT 


பெர்சியா தேசத்திற்கு அகாஸ்வேரு. 
என்பவன்‌ ராஜாவாயிருக்கிறான்‌ (எஸ்‌ 14) 
“அகாஸ்வேரு" என்னும்‌ பெயருக்கு 
“மாமல்லன்‌” அல்லது “பேரரசன்‌” என்று 
பொருள்‌. இந்த வசனத்தில்‌ கூறப்பட்டருக்கும்‌ 
அகாஸ்வேரு என்பவன்‌ தரியு 
ஹிஸ்டாஸ்பிஸின்‌ குமாரனாகிய  சஷ்டா 
என்று சரித்திர ஆசிரியர்கள்‌ கூறுகிறார்கள்‌. 


வரு 
நடைபெற்றவையாகும்‌. 


எஸ்‌ 2:5-7 ஆகிய வசனங்களில்‌ 
மொர்தெகாயைப்‌ பற்றிக்‌ கூறப்பட்டிருக்கிறது. 
இவன்‌ எஸ்தரின்‌ உறவினன்‌. மொர்தெகாயின்‌ 
சிறிய தகப்பனுடைய குமாரத்தி எஸ்தர்‌. 
இவர்கள்‌ இருபதும்‌, உறவினர்கள்‌. 
எஸ்தருடைய தகப்பனும்‌ 
மரித்துவிட்டார்கள்‌. எஸ்தர்‌. மொர்தெகாயின்‌ 
பராமரிப்பில்‌ வளர்ந்து வருகிறாள்‌. யூதாவின்‌ 
ராஜாவாக யோயாக்கீன்‌ இருந்த காலத்தில்‌ 
நேபுகாத்நேச்சார்‌ பூதர்களைச்‌ சிறைப்பிடித்துச்‌ 
சென்றான்‌. அந்தக்‌ கூட்டத்தில்‌ 
'மொர்தெகாயும்‌, அவனோடுகூட எஸ்தரும்‌ 
பாபிலோன்‌ தேசத்திற்குச்‌ சிறைப்பிடித்துச்‌ 


செல்லப்பட்டார்கள்‌. 


ந்தச்‌ சிறையிருப்பு எருசலேம்‌ 
பட்டணம்‌ அழிக்கப்படுவதற்கு முன்பாகவும்‌, 
யூதாவின்‌ இறுதி சிறையிருப்புக்கு ॥ 
வருஷங்களுக்கு முன்பாகவும்‌ நடைபெற்றது. 
(2இராஜா எரே 


24:1-25:30; 
யூதர்கள்‌ பாபிலோனில்‌ 70. 
சிறையிருப்பில்‌ இருக்கிறார்கள்‌. 
யோயாக்கீமின்‌ 4 ஆம்‌ வருஷ 
ஆட்சிக்காலத்தில்‌ இந்த 70 வருஷத்து, 
சிறையிருப்பு ஆரம்பமாயிற்று (எரே 25:1,9-11). 


மொர்தெகாய்‌. யோயாக்கீனோடு 
பாபிலோனுக்குச்‌ சிறைப்பிடிக்கப்பட்டுச்‌ 
சென்றபோது அவர்‌ ஒரு வாலிபனாக. 
இருந்திருக்க வேண்டும்‌. சிறையிருப்புக்காலம்‌. 
மொர்தெகாய்‌ உயிரோடு 

எஸ்றா 2:2; நெகே 7:7 


க 


சிலர்‌ 70 வருஷங்களுக்கும்‌ உயிரோடிருந்து, 


- விரிவுரை 
ESTHER - COMMENTARY 


அதன்பின்பு, எருசலேமிற்குத்‌ திரும்பி வந்து, 
தேவாலயத்திற்கு அஸ்திபாரம்‌ போடுவதைத்‌ 
தங்கள்‌ கண்களால்‌ பார்த்திருக்கிறார்கள்‌. 
(எஸ்றா 342) 


பெர்சியா தேசத்தில்‌ 
நாடுகள்‌" இருக்கிறது. தானி 6:1 ஆவது 
வசனத்தில்‌ 120. நாடுகள்‌ என்று 
கூறப்பட்டிருக்கிறது. நாடுகளின்‌ எண்ணிக்கை 
மாற்றமடைந்து கொண்டேயிருக்கும்‌. புதிய 
மாகாணங்கள்‌ ஆரம்பிக்கப்படும்‌. சில 
மாகாணங்கள்‌ மற்ற மாகாணங்களோடு 
சேர்க்கப்படும்‌. ஆகையினால்‌ 
அகாஸ்வேருவின்‌ ஆட்சிக்‌ காலத்தில்‌ 127 
நாடுகளோ அல்லது அதற்கு மேலோ அல்லது 
அதற்கு குறைவாகவோ இருப்பதற்கு. 
வாய்ப்புள்ளது. தானி 61 ஆவது வசனத்தில்‌ 
மட்டுமே 120 நாடுகள்‌ என்று 
கூறப்பட்டிருக்கிறது. 


அகாஸ்வேரு தன்னுடைய தேசத்‌ 
பிரித்தான்‌. 


எழு மாகாணங்களாகப்‌ 


ஒவ்வொரு மாகாணத்திற்கும்‌ அதிபதிகளை 
ன்‌ எஸ்‌ 61344 


“நூற்றிருபத்தேழு 


அ 
கொடுக்கப்பட்டிருக்கிறது. 


ஒரு காலத்தில்‌ வலிமை பெற்றிருந்த 
பாபிலோன்‌ பேரரசு: பிற்காலத்தில்‌ 
மேதியருடைய ஆட்சிக்கு உட்பட்டது. 
மேதியாவின்‌ ராஜாவாகிய தரியு அல்லது 
அகாஸ்வேரு பாபிலோனைக்‌ கைப்பற்றினான்‌. 
தான்‌ புதிதாகச்‌ சேர்த்துக்‌ கொண்ட 
பாபிலோன்‌ ராஜ்யத்தை 120 பகுதிகளாகப்‌ 
பிரித்தான்‌. (தானி 9.1; தானி 63) எஸ்‌ 1:1 
ஆவது வசனத்தில்‌ 127 நாடுகள்‌ என்று 
கூறப்பட்டிருப்பது. ்‌ ன்‌ 
மாகாணங்களையும்‌, 
மாகாணங்களையும்‌ சேர்த்துக்‌ குறிப்பதாக 
இருக்கலாம்‌ (எஸ்‌ 64; எஸ்‌ 9: 
ஹிஸ்டாஸ்பிஸின்‌ 
பெர்சிய தேசம்‌ 
பிரிக்கப்பட்டிருக்கிறது. 


தரியு 
காலத்தில்‌ 
மாகாணங்களாகப்‌ 
என்னும்‌ செய்தி பெர்சியரின்‌ கல்வெட்டுக்கள்‌ 
மூலமாகத்‌ தெரிய வருகிறது. 





எஸ்தர்‌ 


f= THE 
TT 


அல்லது 
தங்கிமிருப்பான்‌. எஸ்‌ 11 ஆவது வசனத்தில்‌ 
ராஜாவைப்‌ பற்றியும்‌, ம 


கூறப்பட்டிருக்கிறது. வேதாகமத்தில்‌ “சூசான்‌” 
என்னும்‌ பெர்‌ 21 நடவை 
பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. (எஸ்‌ 1:2-9:18; 
நெகே 14; தானி 8:2). மறுபெயர்‌ சூசா 
பெர்சிய வளைகுடாவிற்குக்‌ கிழக்கே 
ஷப்பூர்‌ நதியோரத்தில்‌ சூசான்‌ பட்டணம்‌ 
அமைந்துள்ளது. 


எஸ்தர்‌ புஸ்தகத்தில்‌ எஸ்‌ 10:2 ஆவது 


ப காண்பிப்பதற்காக 
விருந்து நடைபெறுகிறது. 180 நாட்களுக்கு 
விருந்து நடைபெறுகிறது. ராஜாவின்‌ 127 
தேசங்களிலுள்ள அதிபதிகளெல்லாம்‌ 
விருந்துக்கு வரவேண்டும்‌. எல்லோரும்‌ 
வந்துபோவதற்கு வசதியாக ராஜாவின்‌ 
விருந்து பல நாட்களுக்கு நடைபெறுகிறது. 
180 நாள்‌ விருந்து முடிந்தபின்பு, மேலும்‌ 
ஒரு விசேஷித்த விருந்து இதைத்‌. 
தொடர்ந்து 7 நாட்களுக்கு நடைபெறுகிறது. 
பெரியோர்முநல்‌. 


- விரிவுரை 
ESTHER - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பெர்சியா தேசத்தில்‌ ஏராளமான 
யூதர்கள்‌ அடிமைகளாயிருக்கிறார்கள்‌. 
இவர்கள்‌ எல்லோரும்‌ பாபிலோன்‌ ராஜாவாகிய 
நேபுகாத்நேச்சார்‌, யூதாவின்‌ ராஜாவாகிய 
எகோனியாவை பிடித்துக்‌ கொண்டு 
போனபோது, அவனோடுகூட 
எருசலேமிலிருந்து அடிமைகளாக 
பிடித்துக்கொண்டு, போகப்பட்டவர்கள்‌. 
அவர்களில்‌ மொர்தெகாய்‌ என்பவரும்‌ ஒருவர்‌ 
(எஸ்‌ 2:55). 


சொல்லுகிறார்கள்‌. 

எருசலேமுக்கு திரும்பிப்போன யூதர்கள்‌, 

தேவாலயத்தை மறுபடியும்‌ கட்ட ஆரம்பித்த 

போது அர்த்தசஷ்டா அவர்களுடைய 
'தடைபண்ணினான்‌. 


அரசாளுகிறபோது, 
க்‌ 
எருசலேமிலும்‌ 
குடியிருக்கிறவர்களுக்கு விரோதமாகப்‌ 
பிரியாது எழுதினார்கள்‌. 
அர்தசஷ்டாவின்‌ நாட்களிலும்‌ 
பிஸ்லாமும்‌ மித்திரேதாத்தும்‌, தாபெயேலும்‌, 
மற்றுமுள்ள அவர்கள்‌ வகையராவும்‌, பெர்சியா 
ராஜாவான அர்தசஷ்டாவுக்கு ஒரு மனு 
எழுதினார்கள்‌: அந்த மனு சீரிய எழுத்திலும்‌ 
சீரிய பாஷையிலும்‌ எழுதியிருந்தது" 
(எஸ்றா 4:67). 


தபதி 
பனகல்‌ 


தானியேல்‌. 
சொல்லப்பட்டிருக்கிறது. 
ராஜ்யத்தின்மேல்‌ 
ராஜாவாக்கப்பட்ட மேதிய குலத்தானாகிய 
அகாஸ்வேருவின்‌ புத்திரனான தரியு 
ராஜ்யபாரம்பண்ணுகிற முதலாம்‌ வருஷத்திலே" 
(தானி 911) 


காஸ்‌ ஈவின்‌ நாட்களிலே. 
ட மட்டு அலகாக 
பரவியிருக்கிறது. தரியு, கோரேசு 
ஆகியோரின்‌. நாட்களிலே பெர்சியா 
தேசத்தில்‌, நூற்றிருபது நாடுகள்‌ மாத்திரமே 
இருந்தது. 

"ராஜ்யம்‌ முழவதையும்‌ ஆனாக்சக்குத்‌ 


ராஜ்யத்‌ ிருபது. 
தேசாதிபதிகளையும்‌ ண்‌ ன 


பெர்சிய 





i al எஸ்தர்‌ 
TT 


அகாஸ்வேரு ராஜாவின்‌ நாட்களிலோ, 


(எஸ்‌ 111). 


அகாஸ்வேருவின்‌ நாட்களில்‌ பெர்சியா 
தேசம்‌ மிகப்பெரிய பேரரசாக பரவி 
விரிந்திருக்கிறது. ஒரு கப்பலில்‌ அளவுக்கு 
அதிகமாக பாரத்தை ஏற்றினால்‌, அந்தக்‌. 
ப்பல்‌ பாரத்தை தாங்கமுடியாமல்‌ கடலில்‌ 
மூழ்கிவிடும்‌. பெர்சியா தேசம்‌ அதுபோன்ற 
ஆபத்திலிருக்கிறது. இந்த தேசத்தில்‌. 
ஏராளமான நாடுகள்‌ இருப்பதினால்‌, பாரம்‌ 
தாங்கமுடியாமல்‌, இது அழிந்துபோகக்கூடிய 
ஆபத்திலிருக்கிறது. 


ராஜாவாகிய அகாஸ்‌ே ஈன்‌ 

ட க்கிற க்‌ 

- வீற்றிருக்கிறான்‌. 

மூன்றாம்‌. 

பிரபுக்களுக்கும்‌. 

ன்ன விருந்து பண்ணுகிறான்‌. 

அப்பொழுது பெர்சியா மேதியா 

தேசங்களிலுள்ள மகத்தானவர்களும்‌, 

நாடுகளின்‌ அதிபதிகளும்‌, பிரபுக்களும்‌, 

அவன்‌ சமுகத்தில்‌ வந்திருக்கிறார்கள்‌ 
(எஸ்‌ 1:23) 


அகாஸ்வேரு ராஜா தன்‌ 
மகிமையான ஐசுவரியத்தையும்‌ 
மகத்துவத்தின்‌ சிறந்த 

அநேக நாளாகிய நூற்றெண்பது நாளளவும்‌ 
விளங்கச்செய்துகொண்டிருக்கிறான்‌ 

(எஸ்‌ 1:4). 


அகாஸ்வேருவின்‌ மகிமையும்‌ 
பெருமையும்‌ மாயையானது. அவனுடைய 
மேன்மையினால்‌ யாருக்கும்‌ ஒரு 
பிரயோஜனமுமில்லை. அவன்‌ தன்னுடைய 
ராஜ்யத்தின்‌ மகிமையான ஐசுவரியத்தை 
விளங்கப்பண்ணுவதற்கு அவனுடைய 
பெருமையே காரணம்‌. மனுஷருடைய 
பெருமை ஒருபோதும்‌ நிலைத்திருப்பதில்லை. 

அகாஸ்வேரு ராஜாவின்‌ சந்ததியில்‌ 
வந்தவர்களில்‌ சிலர்‌, எருசலேமிலுள்ள 
தேவனுடைய ஆலயத்திற்கு 
காணிக்கைகளைக்‌ கொடுத்தார்கள்‌. 
அகாஸ்வேரு ராஜாவோ. கர்த்தருடைய 
ஊழியத்திற்கு ஒன்றையும்‌ கொடுக்கவில்லை. 


- விரிவுரை 
ESTHER - COMMENTARY 


ராஜ்யத்தின்‌ 
எல்லோருக்கும்‌. 


ஆனாலும்‌ தன்னுடைய 
மகிமையான ஐசுவரியத்தை 
விளக்கப்பண்ணுகிறான்‌. 


நம்மிடத்தில்‌ 
இருக்குமென்றால்‌, நாம்‌ அதைப்‌ பார்த்து 
பெருமைப்படக்கூடாது. கர்த்தரே நமக்கு 
அந்த ஐசுவரியத்தைக்‌ கொடுத்திருக்கிறார்‌. 
கர்த்தர்‌ நமக்கு காண்பித்த கிருபைகளையும்‌, 
இரக்கங்களையும்‌ நாம்‌ நினைவுகூரவேண்டும்‌. 
நம்மிடத்திலுள்ள ஐசுவரியங்களை 
கர்த்தருடைய ஊழியத்திற்கு செலவுபண்ண 
வேண்டும்‌. அப்போது பரலோகத்திலும்‌ நமக்கு 
ஐசுவரியம்‌ உண்டாயிருக்கும்‌. 


ஐசுவரியம்‌ 


தேவனுடைய 
மூப்பர்‌ கட்டும்‌ 
அவர்களுக்குச்‌ 


ஆலயத்தை யூதரின்‌ 
விஷயத்‌ நீங்கள்‌ 
செய்யத்தக்கதாய்‌, நம்மால்‌ 


உண்டான கட்டளை என்னவென்றால்‌, அந்த 
உண்டாகாநபுடிக்கு, 


மனிதருக்குத்‌. 
நதிக்கு ப்புறத்தில்‌ வாங்கப்படும்‌ 
பகுதியாகிய ராஜாவின்‌ திரவியத்திலே. 
அவர்களுக்குத்‌ தாமதமில்லாமல்‌ செல்லும்‌ 
செலவு கொடுக்கவேண்டும்‌" (எஸ்றா 6:8). 


ர்‌ 


“உன்‌ தேவனுடைய ஆலயத்தின்‌ 
ஆராதனைக்காக உனக்குக்‌ கொடுக்கப்பட்ட 
பணிமுட்டுகளையும்‌, நீ எருசலேமின்‌ 
தேவனுடைய சந்நிதியில்‌ ஒப்புவிக்கக்கடவாய்‌. 
பின்னும்‌ உன்‌ தேவனுடைய ஆலயத்துக்கு 
அவசியமாய்க்‌ கொடுக்க வேண்டியிருப்பதை, 
நீ ராஜாவின்‌ கஜானாவிலிருந்து வாங்கிக்‌ 
கொடுப்பாயாக” (எஸ்றா 7:19 ,20). 


காஸ்‌! ராஜா 
இடந்து! பெய்க. வனாக 
அவன்‌ தன்‌ ராஜ்யபாரத்தின்‌ மூன்றாம்‌ 
வருஷத்திலே தன்னுடைய பிரபுக்களுக்கும்‌ 
ஊழியக்காரருக்கும்‌ விருந்து பண்ணுகிறான்‌. 

இரண்டாவதாக, அவன்‌  சூசான்‌ 
அரமனையில்‌ வந்திருந்த பெரியோர்முதல்‌. 
சிறியோர்மட்டுமுள்ள சமஸ்த 
ஜனங்களுக்கும்‌ ராஜ அரமனையைச்சேர்ந்த 
சிங்காரத்தோட்டதிலுள்ள மண்டபத்தில்‌. 
ஏழுநாள்‌ விருந்துசெய்விக்கிறான்‌ (எஸ்‌ 1:5). 


இரண்டு 


ராஜாவுடை அரமனையில்‌ பல. 
தோட்டங்களும்‌, பல மண்டபங்களும்‌ உள்ளன. 
இவை ஒவ்வொன்றையும்‌ ராஜா 
ஒவ்வொரு விசேஷித்த காரியத்திற்காகப்‌ 
பயன்படுத்துவான்‌. 





எஸ்தர்‌ 


i al 
TT 


விருந்து நடைபெறும்‌ விருந்து 
i படம்‌ 
அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. அங்கே 
வெண்கலத்‌ தூண்களின்மேலுள்ள வெள்ளி 
வளையங்களில்‌ மெல்லிய நூலும்‌ 
சிவப்புநூலுமான கயிறுகளால்‌ வெள்ளையும்‌ 
பச்சையும்‌ இளநீலமுமாகிய தக்கல்‌ 
விதானித்திருக்கிறது: சிவப்பும்‌ நீலமும்‌ 
வெள்ளையும்‌ கறுப்புமான கற்கள்‌ பதித்திருந்த 
தளவரிசையின்மேல்‌ பொற்சரிகையும்‌ 
வெள்ளிச்சரிகையுமான மெத்தைகள்‌ 
வைக்கப்பட்டிருக்கிறது (எஸ்‌ 1:6). 


ராஜா... பண்ணுகிற 


பாத்திரங்களிலே பானம்‌ கொடுக்கப்படுகிறது; 
முதல்தரமான திராட்சரசம்‌ ராஜஸ்திதிக்கு 
ஏற்கப்‌ பரிபூரணமாய்ப்‌ பரிமாறப்படுகிறது 
(எஸ்‌ 1:7). 


ராஜா கொடுக்கும்‌ விருந்தில்‌ 
முதல்தரமான திராட்சரசம்‌ பரிமாறப்படுகிறது. 
அதுவும்‌ ராஜஸ்திதிக்கு ஏற்கப்‌ பரிபூரணமாய்ப்‌: 
பரிமாறப்படுகிறது. பொன்னால்‌ செய்யப்பட்ட 
பாத்திரங்களில்‌ திராட்சரசத்தைப்‌ 
பரிமாறுகிறார்கள்‌. முதல்தரமான திராட்சரசம்‌ 
என்பது ராஜகுலத்தாருக்கு மட்டுமே 
பரிமாறப்படும்‌. 

பாபிலோன்‌ ராஜாவாகிய 
நேபுகாத்நேச்சார்‌, எருசலேமிலுள்ள 
'தேவாலயத்திலிருந்து எடுத்துக்கொண்டு 
வந்த பொன்பாத்திரங்களில்‌, அகாஸ்வேரு 
ராஜா... திராட்சரசத்தைப்‌ பரிமாறினான்‌ 
என்று வேதபண்டிதர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. 
இதைப்‌ பார்த்து சிறையிருப்பிலிருந்த யூதர்கள்‌ 
மிகுந்த மனவேதனைப்படுகிறார்கள்‌. 


ராஜாவின்‌ 

பங்குபெறுகிறவர்கள்‌, 
பானம்பண்ணுகிறார்கள்‌. 

மனதின்படியே செய்யலாம்‌ என்று ராஜா தன்‌ 
அரமனையின்‌ பெரிய மனுஷருக்கெல்லாம்‌. 
கட்டளையிட்டிருக்கிறான்‌. ஆகையினால்‌ 
அவர்கள்‌ அனைவரும்‌ முறைப்படி பானம்‌ 
பண்ணுகிறார்கள்‌: ஒருவனும்‌ பலவந்தம்‌. 
பண்ணவில்லை (எஸ்‌ 1:8). 


- விரிவுரை 
ESTHER - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அக்காலத்தில்‌ 
பண்ணுவதற்கும்‌ 
வகுத்திருந்தார்கள்‌. 
போஜனம்‌ பண்ணுவதற்கு. 
போஜனம்‌  பண்ணும்போதும்‌ 
பருகுவார்கள்‌. கிரேக்கர்‌ 
திராட்சரசம்‌ பருகுவது 
கட்டாயமான பழக்கமாகும்‌. 
பந்தியிருக்கும்போது, தங்களுடைய 
பந்திக்குத்‌ தலைவரைச்‌ சீட்டுப்‌ போட்டு 
தேர்ந்தெடுப்பார்கள்‌. யூதர்‌ மத்தியில்கூட 
பந்தியின்‌ தலைவரை “விருந்துக்கு எஜமான்‌" 
என்று அழைத்தார்கள்‌. (யோவான்‌ 2:8). 
அகாஸ்வேரு ராஜாவினுடைய விருந்தில்‌ 
திராட்சரசம்‌ பருகுமாறு யாரும்‌ யாரையும்‌ 

பலவந்தம்‌ பண்ணவில்லை. 


திராட்சரசம்‌ 
சில 


திரா்சாசம்‌ , பீனம்பண்ணினா, 
அளவோடு  பானம்பண்ணவேண்டுமென்று, 
அகாஸ்வேரு ராஜா கட்டளையிட்டிருக்கிறான்‌. 
ராஜா பண்ணுகிற விருந்திலே, 
பானம்பண்ணுகிறவர்கள்‌ குடித்து வெறித்து, 
கும்மாளம்‌ போடக்கூடாது.  புறஜாதியார்‌ 
மத்தியில்கூட இப்படிப்பட்ட ஒழுக்க 
கட்டுப்பாடுகள்‌ விதிக்கப்பட்டிருக்கிறது. 


ராஜா பண்ணுகிற விருந்தில்‌ 
புருஷர்கள்‌ மாத்திரமே பங்குபெறுகிறார்கள்‌. 
அதிலே ஸ்திரீகளுக்கு அனுமதியில்லை. 
ராஜஸ்திரீயாக வஸ்தியும்‌ ராஜாவாகிய 
அகாஸ்வேருவின்‌ அரமனையிலே 
ஸ்திரீகளுக்கு ஒரு விருந்து செய்கிறாள்‌ 


தேசங்களில்‌, ஸ்திரீகள்‌ 
விருந்தில்‌ அமர்வதில்லை. 
ஸ்திரீகளுக்கும்‌ 
தனித்தனி இடங்களில்‌ 

விருந்து நடைபெறும்‌. 


அகாஸ்வேரு ராஜா தன்‌ ராஜ்யத்தின்‌ 
மகிமையான ஐசுவரியத்தையும்‌ தன்‌ 
மகத்துவத்தின்‌ சிறந்த பிரதாபத்தையும்‌. 
எல்லோருக்கும்‌ ன்பாக 
விளங்கச்‌. செய்துகொண்டிருக்கும்போது, 
ராஜஸ்திரீயாகிய வஸ்தி தன்னுடைய 
கண்ணியத்தையும்‌, கற்பையும்‌, கவுரவத்தையும்‌ 
எல்லா: ஸ்திரீகளுக்கும்‌. முன்பாக 
விளங்கப்பண்ணுகிறாள்‌. 





i FTE 
ETT 
ராஜஸ்திரீயாகிய வஸ்தி 
எஸ்‌ 110-22 


எஸ்‌ ஏழாம்‌ 'நானிலே 
ராஜா 'திராட்சரசத்தினால்‌. 
களிப்பாயிருக்கும்போது, மகா 
குபவதியாயிருத்த ராஜஸ்திரீயாகிய 
வஸ்தியின்‌ செனந்தரியத்தை. 
ஜனங்களுக்கும்‌ பிரபுக்களுக்கும்‌. 
காண்பிக்கும்படி, ராஜகிரீடம்‌ 
தரிக்கப்பட்டவனாக, அவனை 
ராஜாவுக்கு முன்பாக: 
அழைத்துவரவேண்டுமென்று, 


எஸ்‌ 1:11. ராஜாவாகிய அகாஸ்வேருவின்‌' 
சமுகத்தில்‌ சேவிக்கிற மெகுமான்‌, 
பிஸ்தா, அற்போனர, பிக்தா, அபக்தர, 
சேதார்‌, கர்காஸ்‌ என்னும்‌ ஏழு 
பிரதானிகளுக்கும்‌ கட்டளையிட்டான்‌. 


1:10. 


எஸ்‌ 1:12. ஆணாலும்‌ பிரதானிகள்‌ 
மூலமாய்‌ ராஜா  சொல்லியனுப்பின 
கட்டளைக்கு ராஜஸ்திரீயாகிய வஸ்தி 
வரமாட்டேன்‌ என்றான்‌; அப்பொழுது 
ராஜா கடுங்கோபமடைந்து, 
தனக்குள்ளே மூர்க்கவெறிகொண்டான்‌. 


எஸ்‌ 118. 
ராஜசமுகத்தைத்‌ 
ராஜ்யத்தின்‌ 
உட்காருகிறவர்களூமான 
சேதார்‌, அத்மாதா, தர்ஷீஸ்‌, மேரேண்‌, 
மர்சேனா, மெமுகான்‌. என்னும்‌ 
பெர்சியர்‌ மேதியருடையஏழு 
பிரபுக்களும்‌ அவன்‌ சமீபத்தில்‌ 
இருந்தார்கள்‌. 


எஸ்‌ 114. ராஜா 
நியாயப்பிரமாணத்தையும்‌ 
ராஜதீதியையும்‌ அறித்தவர்களிடத்தில்‌: 
பேசுவது தனக்கு வழக்கமான படியால்‌, 
காலாகால வர்த்தமானங்கனை அறிந்த 
பண்டிதர்களை நோக்கி: 


எஸ்‌ 1:15. ராஜாவாகிய அகாஸ்வேரு 
பிரதானிகள்‌ மூலமாய்ச்‌. 
சொல்லியனுப்பின கட்டனையின்பாடி. 
ராஜஸ்திரீயாகிய வஸ்திசெய்யாமற்‌ 
போன தினிமித்தம்‌, ச்‌ 
சட்டத்தின்படி. 

செய்யவேண்டியது 

கேட்டான்‌. 


அச்சமயத்தில்‌ 
தரிசிக்கிறவர்களும்‌, 


எஸ்தர்‌ - விரிவுரை 
ESTHER - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எஸ்‌ 1:16. அப்பொழுது மெமுகான்‌ 
ராஜாவுக்கும்‌ பிரபுக்களுக்கும்‌ முன்னே. 
பிரதியுத்தரமாக: ராஜஸ்திரீயாகிய 
வஸ்தி ராஜாவுக்குமாத்திரம்‌ அல்ல, 
ராஜாவாகிய  அகாஸ்வேருவினுடைய 
சகல நாடுகவிலுமுன்ன சகல 
பிரபுக்களுக்கும்‌ சகல ஜனங்களுக்குகூட 
அதியாயஞ்செய்தான்‌. 
எஸ்‌ 117. ராஜாவாகிய 
அகாஸ்வேரு ராஜஸ்திரீயாகிய 
வஸ்தியைத்‌ தமக்கு முன்பாக. 
அழைத்துவரச்‌ சொன்னபோது, அவன்‌: 
வரமாட்டோம்‌ என்கிற செய்தி எல்லா 
ஸ்திரீகளுக்கும்‌ பிரசித்தமானால்‌, 
அவர்களும்‌ தங்கள்‌ புருஷரைத்‌ தங்கள்‌ 

அற்பமாய்‌ 


இன்றையதினமே 

மேதியாவிலுமுன்ன 

ஸ்திரீகள்‌ 

செய்தியைக்‌. 

ராஜாவின்‌: 

யிரபுக்களுக்கெல்லாம்‌ அப்படியே 

சொல்லுவார்கள்‌; மிகுந்த அகட்டையும்‌ 
எரிச்சலூம்‌ விளையும்‌. 


எஸ்‌ 119. 
சும்மதியாயிருந்தால்‌, 
ராஜாவாகிய 


ராஜாவுக்குச்‌. 
வஸ்தி இனி 
அகாஸ்வேருவுக்கு 
முன்பாக. வரக்கூடாது. என்றும்‌, 
அவளுடைய ராஜமேன்மையை 
அவளைப்‌ பார்க்கிலும்‌ உத்தமியாகிய 
மற்றொரு ஸ்திரீக்கு. ராஜா 
கொடுப்பாராக என்றும்‌, அவரால்‌ ஒரு 
ராஜகட்டனை பிறந்து, அது 
மீறப்படாதபடிக்கு, பெர்சியாவுக்கும்‌ 
மேதியாவுக்கம்‌ உரிய தேசத்‌ 
சட்டத்திலும்‌ எழுதப்படவேண்டும்‌. 


எஸ்‌ 1:20. இப்படி ராஜா தீர்த்த காரியம்‌ 
தமது விஸ்தீரணமாண ராஜ்யமெங்கும்‌ 
'கேட்கப்படும்போது, பெரியோர்முதல்‌ 
சிறியோர்‌ மட்டுமுன்ன எல்லா 
ஸ்திரீகளும்‌ தங்கள்‌ புருஷரைக்‌. 
கனம்பண்ணுவார்கள்‌ என்றான்‌. 


எஸ்‌ 21. இந்த வார்த்தை 
ராஜாவுக்கும்‌ பிரபுக்களுக்கும்‌ நலமாய்த்‌ 
தோன்றின தினால்‌, ராஜா 
மெழுகானுடைய வார்த்தையின்படியோ 
செய்து, 





எஸ்தர்‌ 


i= THEN 
TT 


எஸ்‌ 1:22. எந்தப்‌ தன்‌ 
வீட்டுக்குத்தானே வித 
வேண்டும்‌ என்றும்‌, இதை: pep 
ஜனங்களுடைய பாஷையி 
பிரசித்தம்பண்ணவேண்டும்‌. த்க்‌ 
அந்தந்த நாட்டில்‌ வழங்குகிற 
அட்சரத்திலூம்‌, அத்தந்த ஜாதியார்‌ 
பேசுகிற பாஷையிலும்‌, ராஜாவின்‌ சகல 
நாடுகளுக்கும்‌ கட்டளை எழுதி 
அனுப்பினான்‌. 


பத தவத பவனம்‌. கணத்து 
ஆடம்பரமாகவும்‌, சந்தோஷமாகவும்‌ 
நடைபெற்றாலும்‌, அது துக்கத்தோடு 
முடிவுபெறுகிறது. ராஜாவின்‌ மதியீனமே. 
அவனுடைய  துக்கத்திற்கு காரணம்‌. 
ராஜாவுக்கும்‌ ராஜாத்திக்கும்‌ இடையே கருத்து 
வேறுபாடு உண்டாகிறது. இதனால்‌ 
சந்தோஷமாய்‌. ஆரம்பிக்கப்பட்ட 
விருந்து துக்கத்தோடு நின்றுபோகிறது. 
ள்‌ எல்லோரும்‌ 
வேதனையோடும்‌. 

குலைந்து செல்கிறார்கள்‌. 


அகாஸ்வேரு ராஜா. தன்னுடைய 
பிரபுக்களுக்கு நூற்றுஎண்பது நாள்‌ 
விருந்து செய்தான்‌. அந்த விருந்து முடிவு 
பெற்றது. அதன்‌ பின்பு எல்லா சமஸ்த 
ஜனங்களுக்கும்‌ ஏழுநாள்‌ விருந்து 
செய்கிறான்‌. ஏழாம்‌. நாளிலே 
அகாஸ்வேரு ராஜா திராட்சரசத்தினால்‌ 
களிப்பாயிருக்கிறான்‌. 


விருந்தின்‌ ஏழாம்‌ [னர ay ராஜா 
திராட்சரசத்தினால்‌ ளிப்பாயிருக்கிறான்‌. 
தன்னுடைய ராஜஸ்திரமின்‌ செளந்தரியத்தை 
ஜனங்களுக்கும்‌ பிரபுக்களுக்கும்‌. 
காண்பிக்கும்படி விரும்புகிறான்‌. அவளை 
விருந்து நடைபெறும்‌ இடத்திற்கு 
அழைத்துவருமாறு தன்னுடைய ஏழு 
பிரதானிகளுக்கும்‌ ராஜா கட்டளையிடுகிறான்‌ 
(எஸ்‌ 110-1). ஆனால்‌ ராஜஸ்திரீயாகிய 
வஸ்தியோ வரமறுத்துவிடுகிறாள்‌. 


ராஜாவாகிய அகாஸ்வேருவின்‌ 
சமுகத்தில்‌ சேவிக்கிற மெகுமான்‌, பிஸ்தா, 
அற்போனா, பிக்தா, அபக்தா, சேதார்‌, 
கர்காஸ்‌ என்னும்‌ எழு பிரதானிகளும்‌ 
நிற்கிறார்கள்‌ (எஸ்‌ 1:1). 


- விரிவுரை 
ESTHER - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அகாஸ்வேரு 
அருகாமையில்‌, 
ஆசனங்களில்‌ உட்காருகிறவர்களான. 
கர்ஷேனா, சேதார்‌, அத்மாதா, தர்ஷீஸ்‌, 
மேரேஸ்‌, மர்சேனா, மெமுகான்‌ என்னும்‌. 
பெர்சியர்‌ மேதியருடைய ஏழு பிரபுக்கள்‌ 
அமர்ந்திருக்கிறார்கள்‌ (எஸ்‌ 1:13) 


ஏழாம்‌ நாளிலே ராஜா 
திராட்சரசத்தினால்‌  களிப்பாயிருக்கிறான்‌. 
திராட்சரசம்‌ அதிகரித்ததினால்‌, அவனுடைய 
புத்தி தெளிவாயில்லை. ராஜா தன்னுடைய 
மதியீனத்தினால்‌ மகா ரூபலதியாமிருந்த. 
ராஜஸ்திரீயாகிய வஸ்தியின்‌ செளந்தரியத்தை 
ஜனங்களுக்கும்‌. பிரபுக்களுக்கும்‌ 
காண்பிக்கும்படி விரும்புகிறான்‌. 


ராஜா தன்னுடைய மதிமீனத்தினாலும்‌, 
ராஜஸ்திரீயாகிய 

ராஜகிரீடம்‌ தரிக்கப்பட்டவளாக, 
முன்பாக அழைத்துவர 
தன்னுடைய 
கட்டளையிடுகிறான்‌. 
திராட்சரசத்தினால்‌. 
அவனோடுகூட 


ஏழுபிரதானிகளுக்கும்‌. 
ராஜா 
களிப்பாயிருக்கும்போது, 
அமர்ந்திருக்கிற பிரபுக்களும்‌ 
திராட்சரசத்தினால்‌ களிப்பாயிருக்கிறார்கள்‌. 
ராஜா தன்னுடைய மனைவியை 
குடிகாரர்களுக்கு, மத்தியில்‌ 
அழைத்துக்கொண்டு வரச்சொல்லுகிறான்‌. 
ராஜஸ்திரீயாகிய வஸ்‌; 
குனிதல்‌. அவருக்‌ 
ஜனங்களுக்கும்‌, 


காண்பிக்கும்படி ராஜா 
ஜனங்கள்‌ எல்லோரும்‌ 

திராட்சரசம்‌ பருகியிருக்கிறார்கள்‌. ராஜஸ்திரீ 
ராஜகிரீடம்‌ தரிப்பிக்கப்பட்டவளாக, தனக்கு 
ராஜா 


அகாஸ்வேரு ராஜா பெர்சியா தேசம்‌ 
ம்‌ செய்தாலும்‌, 


கனவீனம்பண்ணக்கூடாது. 
தன்னோடிருக்கிற எல்லார்‌ முன்பாகவும்‌, 
மற்ற யாவர்‌ முன்பாகவும்‌, தன்னுடைய 
த்‌ முக்காடிட்டுக்கொள்ளவேண்டும்‌ 


ஸ்திரீயானவள்‌ 


முகத்தை 
ஆதி 20:16). 





i FTE எஸ்தர்‌ 
TT 


பெர்சியா தேசத்து பாரம்பரிய பழக்க 
வழக்கத்தின்படி, ஸ்திரீகள்‌ புருஷர்களுக்கு 

ன்பாக வரமாட்டார்கள்‌. ஸ்திரீகள்‌ 

'துவாக கன்னிமாடத்திலிருப்பார்கள்‌. 
ராஜாவும்‌ அவருடைய பிரபுக்களும்‌. 
அரண்மனையிலிருப்பார்கள்‌. ஆனால்‌ 
அகாஸ்வேரு ராஜாவோ, திராட்சரசத்தினால்‌ 
களிப்பாயிருந்து, ல்‌ யா்‌ 


சவுந்தரியத்தை, 

பிரபக்களுக்கும்‌ காண்டிக்கலேண்டுமேன்று, 
விரும்புகிறான்‌. ராஜா ராஜஸ்திரீயை 
அரண்மனையிலே ஒரு காட்சிப்பொருளாக 
காண்பிக்க ஆசைப்படுகிறான்‌. 


ராஜா தன்னுடைய கட்டளையை, 
பிரதானிகள்‌ மூலமாக, 
சொல்கியதுபபகிறாள்‌ 
பிரதானிகள்‌ மூலமாய்‌ 
சொல்லியனுப்பின சுட்டளைக்கு 
வரமாட்டேன்‌ என்று 
அப்பொழுது ராஜா 
குடுங்கோபமடைந்து. தனக்குள்ளே 
மூர்க்கவெறிகொள்கிறான்‌ (எஸ்‌ 1:12/ 


ராஜா ராஜஸ்திரீ வர 
மறுத்துவிடுகிறாள்‌. இதனால்‌ ராஜாவுக்குக்‌ 
கடுங்கோபம்‌ உண்டாயிற்று. ஜனங்களும்‌ 
பிரதானிகளும்‌ குடித்து வெறித்திருக்கும்‌ 
இடத்தில்‌ ராஜஸ்திர்யை. வரவழைப்பது 
முறையல்ல. ராஜஸ்திரீமின்‌ அந்தஸ்துக்கும்‌ 
அது தகுதியானதல்ல. மேலும்‌ ராஜா 
ராஜஸ்திரீயிடம்‌ நேரில்‌ போய்‌ அழைக்காமல்‌, 
தன்‌ பிரதானிகள்‌ மூலமாகச்‌ செய்தி 
அனுப்புகிறான்‌. 

பெர்சிய தேசத்து வழக்கத்தின்‌ பிரகாரம்‌ 
ராஜஸ்திரீ தன்னுடைய முகத்தைப்‌ 
பொதுஜனங்களுக்குக்‌ காண்பிக்க மாட்டாள்‌. 
ராஜஸ்திரீ தன்னுடைய அந்தஸ்தையும்‌, 
தன்னுடைய பழக்க வழக்கங்களையும்‌ 
யோசித்துப்‌ பார்க்கிறாள்‌. ஆனால்‌ ராஜாவோ 
தன்னுடைய அதிகாரத்தை மட்டும்‌ யோசித்துப்‌ 
பார்த்து ராஜஸ்தீரியின்மீது கடுங்கோபம்‌ 
அடைகிறான்‌. 


ராஜாவின்‌ கோபத்திற்குக்‌ 
காரணமுள்ளது. ஏனெனில்‌ பெர்சிய 
தேசத்தில்‌ ராஜஸ்திரீக்குச்‌ சிறப்பாக எந்த 
அதிகாரமும்‌ இல்லை. எல்லா அதிகாரமும்‌ 
ராஜாவிற்கே உரியது. ராஜஸ்திரீ ராஜாவின்‌ 


அழைத்தும்‌, 


- விரிவுரை 
ESTHER - COMMENTARY 


அடிமைகளில்‌ ஒருத்தியைப்‌ போலவே 
நடத்தப்படுகிறாள்‌. ராஜஸ்திரீ ராஜாவைப்‌ 
பார்க்க வேண்டுமானாலும்‌ அவர்‌ அழைத்தால்‌ 
மட்டுமே அவருக்கு முன்பாகப்‌ போகமுடியும்‌. 


ஏழுபிரதானிகள்‌ 
அழைப்பது, ராஜஸ்திரீக்கு 
காரியம்தான்‌. ஆனால்‌. 
ராஜஸ்திரீயின்‌ 
ஜனங்களுக்கு 
அழைக்கிறான்‌. 
அவமானமான காரியம்‌. 
ராஜஸ்திரீ ராஜாவின்‌ அழைப்பை 
ஏற்றுக்கொள்ள மறுத்துவிடுகிறாள்‌. 
'வரமாட்டேன்‌” என்று சொல்லிவிடுகிறாள்‌. 


ராஜஸ்திரீ ராஜாவின்‌ கட்டளைக்கு 
கீழ்ப்படிந்திருந்தால்‌, அவள்‌ "வரமாட்டேன்‌" 
என்று சொல்லியிருந்திருக்கமாட்டாள்‌. 
தன்னுடைய கண்ணியத்தையும்‌, 
குவவத்தையும்விட, ராஜாவின்‌ கட்டளைக்கு 
கீழ்ப்படிந்திருந்தால்‌, ராஜாவுக்கு கோபம்‌. 
வந்திருக்காது. அவனும்‌ ராஜஸ்திரீயின்மீது, 
சந்தோஷப்பட்டிருப்பான்‌. 
ஆனால்‌ ராஜஸ்திரீயோ ராஜாவின்‌ 
கட்டளைக்கு முக்கியத்துவம்‌ கொடுக்காமல்‌, 
கவரவத்திற்கும்‌, 
முக்கியத்துவம்‌ 
அவள்‌ அவசரப்பட்டு 
என்று சொல்லிலிடுகிறாள்‌. 
பெர்சியா தேசத்தில்‌ ராஜாவின்‌ கட்டளைக்கு 
கீழ்ப்பியாமலிருப்பது மிகப்பெரிய குற்றம்‌. 
இது ராஜாவுக்கு பெருத்த 
அகாஸ்வேரு ராஜா 
வார்த்தையைக்‌ 
கடுங்கோபமடைகிறான்‌. 
மூர்க்கவெறிகொள்கிறான்‌. 


அகாஸ்வேரு ராஜா நூற்றுஇருபத்தேழு 
நாடுகளையும்‌ அரசாளுகிறான்‌. ஆனால்‌ 
அவனால்‌ தன்னுடைய சொந்த ஆவியை 
ஆளுகை செய்ய முடியவில்லை. 
அவனுடைய ஆவி அவனுக்குள்‌ 
மூர்க்கவெறி கொண்டிருக்கிறது. 
கடுங்கோபமடைந்தாலும்‌, அவன்‌ 
ராஜஸ்திரீக்கு விரோதமாக. 
கோபவார்த்தைகளைப்‌ பேசவில்லை, 
அவளுக்கு தண்டனை கொடுக்கவுமில்லை. 


ராஜஸ்திரீயை 
கவுரவமான 
ராஜாவோ 
சவுந்தரியத்தை 
காண்பிக்கும்படி 
ராஜஸ்திரீக்கு, 
ஆகையினால்‌ 


இது 


தனக்குள்ளே 





i= FTE எஸ்தர்‌ 
TT 
நியாயப்பிரமாணத்தையும்‌ 


ராஜநீதியையம்‌ அறிந்தவர்களிடத்தில்‌ பேசுவது. 
தனக்கு வழக்கமானபடியால்‌, காலாகால 
வர்த்தமானங்களை அறிந்த பண்டிதர்களை 
நோக்கி, அவர்களிடத்தில்‌ ராஜஸ்திரீயின்‌: 
மூலமாக தனக்கு ஏற்பட்ட பிரச்சனையைச்‌ 
சொல்லுகிறான்‌ (எஸ்‌ 1:14). 


வஸ்தி 


ராஜாவின்‌ 


ஆணைக்குக்‌ 
ப தன்னுடைய 
சட்டத்தின்‌ பிரகாரம்‌ 
மேற்கொண்டு என்ன நடஷக்கை எடுக்க 
வேண்டுமென்பதைக்‌ குறித்து ராஜா 
காலாகால வர்த்தமானங்களை அறிந்த 
பண்டிதர்களிடம்‌ விசாரிக்கிறான்‌ 
(எஸ்‌ 1:13-15), 


ராஜாவாகிய அகாஸ்வேரு பிரதானிகள்‌ 


மூலமா 
ராஜஸ்திரீயாகிய 

போனதினிமித்தம்‌, தேசச்‌ 

அவளுக்குச்‌ செய்யவேண்டியது என்ன என்று 
அகாஸ்வேரு ராஜா அவர்களிடத்தில்‌ 
கேட்கிறான்‌ (எஸ்‌ 135). 


ராஜாவுக்கு ஆலோசனை 
சொல்லுகிறவர்கள்‌ நியாயப்பிரமாணத்தையும்‌ 
ராஜநீதியையும்‌ அறிந்தவர்கள்‌. அவர்கள்‌ 
காலாகால வர்த்தமானங்களையும்‌ 
அறிந்தவர்கள்‌. ராஜா அவர்களை 
நம்புகிறான்‌. இவர்கள்‌ எல்லோரும்‌. 
ராஜ்யத்தின்‌ முதல்‌ ஆசனங்களில்‌ 
உட்காருகிறவர்கள்‌. ராஜா அவர்களுடைய 
ஆலோசனைகளுக்கு மதிப்பு கொடுக்கிறான்‌. 


ராஜஸ்திரீயாகிய வஸ்‌; 
ல்‌ ்பியகில்கை 
இதனால்‌ தேசச்சட்டத்தின்‌ படியும்‌, 
நியாயப்பிரமாணத்தின்படியும்‌, 
ராஜநீதியின்படியும்‌, காலாகால 
வரத்தமானங்களின்டியும்‌ அவளுக்கு என்ன 
செய்யவேண்டும்‌. என்பதை ராஜா 
தன்னுடைய அரண்மனை பண்டிதர்களோடு 
ஆலோசனைபண்ணுகிறான்‌. 


அப்பொழுது ஈன்‌ ராஜாவுக்கும்‌ 
பிரபுக்களுக்கும்‌ முன்னே பிரதியுத்தரமாக: 
'ராஜஸ்திரீயாகிய வஸ்தி ராஜாவுக்குமாத்திரம்‌ 
அல்ல, ராஜாவாகிய அகாஸ்வேருவினுடைய 
சகல. நாடுகளிலுமுள்ள. சகல 
பிரபுக்களுக்கும்‌ ஜனங்களுக்குகூட 
அநியாயஞ்செய்தாள்‌' (எஸ்‌ 1:6) என்று 
சொல்லுகிறான்‌. 


- விரிவுரை 
ESTHER - COMMENTARY 


ராஜஸ்திரீயாகிய 
ராஜாவுக்குமாத்திரம்‌ அல்ல, 
பிரபுக்களுக்கும்‌ சகல 
அநியாயஞ்செய்தாள்‌. 
கூறுகிறார்கள்‌. ராஜஸ்திரீ ராஜா அழைத்தும்‌ 
வாத செய்தி மற்ற 
ஸ்திரீகளுக்கும்‌ பிரசித்தமானால்‌, அவர்களும்‌ 
தங்கள்‌ புருஷரைத்‌ தங்கள்‌ பார்வையில்‌: 
அற்பமாய்‌ எண்ணுவார்கள்‌ என்று 
பண்டிதர்கள்‌ கூறுகிறார்கள்‌ (எஸ்‌ 116-18). 


மெுகான்‌ ன்னுடைய 
ஆலோசனையை இன்னும்‌ அதிகமாய்‌ 
சொல்லுகிறான்‌. “ராஜாவாகிய அகாஸ்வேரு 
ராஜஸ்திரீயாகிய வஸ்தியைத்‌ தமக்கு 
முன்பாக அழைத்துவரச்‌ சொன்னபோது, 
அவள்‌ வரமாட்டோம்‌ என்கிற செய்தி எல்லா 
ஸ்திரீகளுக்கும்‌ பிரசித்தமானால்‌, அவர்களும்‌ 
தங்கள்‌ புருஷரைத்‌ தங்கள்‌ பார்வையில்‌ 
அற்பமாய்‌ எண்ணுவார்கள்‌" (எஸ்‌ 1/7) 
என்றும்‌ மெமுகான்‌ ராஜாவுக்கும்‌ 
பிரபுக்களுக்கும்‌ முன்பாக பிரதியுத்தரம்‌ 
சொல்லுகிறான்‌. 

ராஜஸ்திரீ ராஜாவின்‌ கட்டளைக்கு 
கீழ்ப்படியாமல்‌ போனதினால்‌, பெர்சியா 
தேசத்திலுள்ள குடும்பங்களில்‌ என்னென்ன 
பிரச்சனைகள்‌ வரும்‌ என்பதையும்‌ மெழுகான்‌ 
தெளிவுபடுத்துகிறான்‌. 


“இன்றையதினமே  பெர்சியாவிலும்‌ 
மேதியாவிலுமுள்ள பிரபுக்களின்‌ ஸ்திரீகள்‌ 
ராஜஸ்திரீயின்‌ செய்தியைக்‌ கேட்கும்போது, 
ராஜாவின்‌ பிரபுக்களுக்கெல்லாம்‌ அப்படியே 
சொல்லுவார்கள்‌; மிகுந்த அசட்டையும்‌ 
எரிச்சலும்‌ விளையும்‌" (எஸ்‌ 148) என்றும்‌ 
மெமுகான்‌ சொல்லுகிறான்‌. 


மெழுகான்‌ ராஜஸ்திரீயின்‌ 
கீழ்ப்டியாமையினிமித்தமாக. ஏற்பட்ட 
பிரச்சனைகளையெல்லாம்‌ விளக்கி 
சொல்லிவிட்டு, இந்தப்‌ பிரச்சனையைத்‌ 
தீர்த்து வைப்பதற்கு, அகாஸ்வேரு ராஜா 
என்ன 
அவன்‌ தன்னுடைய 
சொல்லுகிறான்‌. 





f= FTN எஸ்தர்‌ 
TT 


பிரபுக்களையும்‌ 
சம்மதியாயிருந்தால்‌, 
ராஜாவாகிய அகாஸ்வேருவுக்கு முன்பாக 
வரக்கூடாது என்றும்‌, அவளுடைய 
ராஜமேன்மையை அவளைப்‌ பார்க்கிலும்‌ 
உத்தமியாகிய மற்றொரு ஸ்திரீக்கு ராஜா 
கொடுப்பாராக என்றும்‌, அவரால்‌ ஒரு 
ராஜகட்டளை பிறந்து, அது 
மீறப்படாதபடிக்கு, பெர்சியாவுக்கும்‌ 
மேதியாவுக்கும்‌ உரிய தேசத்‌ சட்டத்திலும்‌ 
எழுதப்படவேண்டும்‌' (எஸ்‌ 1:19) என்று 
தன்னுடைய பிரதியுத்தரத்தை சொல்லுகிறான்‌. 
வஸ்தி ராஜாவுக்குக்‌ கீழ்ப்படியாமற்‌ 
போனதினால்‌ அவளை 
ஸ்தானத்திலிருந்து 
அவளுக்குப்‌ பதிலாக வேறொரு ஸ்திரீயை 
ராஜா தன்னுடைய  ராஜஸ்தீரியாகத்‌ 
தேர்ந்தெடுக்க வேண்டுமென்று பண்டிதர்கள்‌ 
தங்களுடைய ஆலோசனையை 
சொல்லுகிறார்கள்‌. 


ராஜா தன்னுடைய பிரதியுத்தரத்தை 
ஏற்றுக்கொண்டு அதை செயல்படுத்தினால்‌, 
பெர்சியா தேசத்திலுள்ள குடும்பங்களில்‌ 
என்னென்ன நன்மைகள்‌ உண்டாகும்‌. 
என்பதையும்‌ மெழுகான்‌ விளக்கமாகச்‌ 
சொல்லுகிறான்‌. “இப்டி ராஜா தீர்த்த 
காரியம்‌ தமது விஸ்தீரணமாண 
ராஜ்யமெங்கும்‌ கேட்கப்படும்போது, 
பெரியோர்முதல்‌ சிறியோர்‌ மட்டுமுள்ள எல்லா 
ஸ்திரீகளும்‌ தங்கள்‌ புருஷரைக்‌ 
கனம்பண்ணுவார்கள்‌" (எஸ்‌ 1:20) என்று 
மெமுகான்‌ தன்னுடைய வார்த்தையை 
நிறைவேற்றுவதினால்‌ ஏற்படப்போகும்‌ 
நன்மைகளையும்‌ விவரிக்கிறான்‌. 


ராஜஸ்திரீ ராஜாவின்‌ கட்டளைக்கு 
கீழ்ப்படியாமல்‌ போகும்போது, பெர்சியா 
தேசத்திலுள்ள எல்லா ஸ்திரீகளும்‌ தங்கள்‌ 
புருஷருக்கு கீழ்ப்படியமாட்டார்கள்‌ என்பது 
மெழுகானின்‌ விவாதம்‌. இதனால்‌ ராஜா 
கீழ்ப்படியாத ராஜஸ்திரீயை தள்ளி 
வைத்துவிட்டு, அவளுக்கு பதிலாக வேறொரு 
ராஜஸ்திரீயை ஏற்றுக்கொள்ளவேண்டும்‌. 
என்றும்‌ மெமுகான்‌ சொல்லுகிறான்‌. இதன்‌ 
மூலமாக ராஜஸ்திரீயாகிய வஸ்திக்கு 
தண்டனை கொடுக்கப்படும்‌. 

மெழுகான்‌ சொன்ன . 
ராஜாவுக்கும்‌. 
தோன்றுகிறது. 
மெழுகானுடைய 
செய்கிறான்‌ (எஸ்‌ 1:21, 


என்‌. ராஜாவையும்‌ 
ராஜாவுக்குச்‌ 
இனி 


நோக்கி, 


- விரிவுரை 
ESTHER - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


'எந்தப்‌ புருஷனும்‌ தன்‌ 
வீட்டுக்குத்தானே அதிகாரியாமிருக்க 
வேண்டும்‌" (எஸ்‌ 1:22) என்பது அகாஸ்வேரு 
ராஜாவின்‌ கட்டளையாயிருக்கிறது. ராஜா 
தன்னுடைய கட்டளையை அந்தந்த 
ஜனங்களுடைய பாஷையிலே. 
பிரசித்தம்பண்ணவேண்டும்‌. என்றும்‌ 
கட்டளையிடுகிறான்‌. அதற்காக ராஜாவின்‌ 
கட்டளை அந்தந்த நாட்டில்‌ வழங்குகிற 
அட்சரத்திலும்‌, அந்தந்த ஜாதியார்‌ பேசுகிற 
பாஷையிலும்‌, எழுதப்படுகிறது. ராஜாவின்‌ 
கட்டளை பெர்சியா தேசத்திலுள்ள 
சகலநாடுகளுக்கும்‌ எழுதி அனுப்பப்படுகிறது. 

எஸ்தர்‌ புஸ்தகத்தில்‌ தேவனுடைய 
பெயரைப்‌ பற்றி ஒரு வசனத்தில்கூட 
கூறப்படலில்லை என்று ஒரு கருத்து உள்ளது. 
இந்த புஸ்தகத்தில்‌ 167 வசனங்கள்‌ உள்ளன. 
ராஜாவைப்‌ பற்றி 195 
அவனுடைய ராஜ்யத்தைப்‌ 
தடவைகளும்‌, அகாஸ்வேருவின்‌ பெயர்‌ 
தடவைகளும்‌ இந்தப்‌ புஸ்தகத்தில்‌ 
கூறப்பட்டிருக்கிறது. ஆனால்‌ தேவனுடைய 
பெயர்‌ ஒரு தடவைகூட இந்தப்‌ புஸ்தகத்தில்‌ 
கூறப்படவில்லை. 

எஸ்தர்‌ புஸ்தகத்தில்‌ கர்த்தருடைய 
பெயர்‌ வெளிப்படையாகக்‌ 
கூறப்படாவிட்டாலும்‌, எபிரெய பாஷையில்‌ 
எழுதப்பட்டிருக்கும்‌ எஸ்தர்‌ புஸ்தகத்தில்‌ 
5 இடங்களில்‌ கர்த்தரைக்‌ குறிக்கும்‌ 
வார்த்தை மறைந்துள்ளது. நான்கு 
இடங்களில்‌ “JHVH" என்னும்‌ 
வார்த்தையும்‌, ஒரு இடத்தில்‌ "EHYEH" 
என்னும்‌ வார்த்தையும்‌, மறைவாக உள்ளன. 

“ரப என்னும்‌ வார்த்தை 
யெகோவாவைக்‌ “ஏஷமVவ" குறிக்கும்‌. 
“தHYEH" என்னும்‌ வார்த்தை “நான்‌ 
நானாக இருக்கிறேன்‌" “1 க க்‌ 1 க 
என்னும்‌ பொருளைத்‌ தரும்‌. 

இந்த எழுத்துக்கள்‌ 
மொழியில்‌ எழுதப்பட்ட சுவடிகளில்‌ 
பாட்டாக”  (acrostics) 
பட்டிருக்கிறது. கரந்துறை 
வரிகளின்‌ முதல்‌ எழுத்தை அல்லது கடை 
எழுத்தை கூட்டுதலால்‌ சொல்லுண்டாகும்‌ 
பாட்டு வகை அல்லது புதிர்வகை என்று 
பொருள்‌. பழைய ஏற்பாட்டின்‌ மூன்று சுஷகள்‌ 
மற்ற சுவடிகளைவிட பெரியதாக உள்ளன 


இதற்குக்‌ கரந்துறைப்‌ பாடல்களே. 
காரணமாகும்‌. 





எஸ்தர்‌ 


f= a 
TT 


ஆமான்‌. என்பவன்‌ யூதருக்கு 
விரோதமாக சதிஆலோசனைபண்ணுகிறான்‌. 
அவனுடைய சதித்திட்டத்திலிருந்து 
யூதர்களை விடுதலைபண்‌ ணுவதற்கு கர்த்தர்‌ 
இரண்டு காரியங்களை செய்கிறார்‌ 


யூதஸ்திரீயாகிய எஸ்தர்‌ என்பவள்‌: 
வஸ்நிக்கு பதிலாக ராஜஸ்திரீயாக 
ள்‌. ராஜஸ்திரீயாகவேண்டும்‌ 
கன்னிகைகள்‌ முயற்சி 
கர்த்தருடைய தெய்வீக 
திட்டத்தின்‌ பிரகாரம்‌ எஸ்தரே பெர்சியா 
தேசத்திற்கு ராஜஸ்திரீயாகிறாள்‌ (எஸ்‌ 21-4). 


எஸ்தர்‌ ஒரு அநாதை பெண்‌. 
அவள்‌ ஒரு அடிமைப்பெண்‌ (எஸ்‌ 2:5-7). 
எஸ்தர்‌ பெர்சியா தேசத்து கன்னிமாடத்தில்‌. 
வந்து சேருகிறாள்‌ (எஸ்‌ 2:8-1). எஸ்தர்‌ 
ராஜாவின்‌ சமுகத்தில்‌ அழைத்து 
செல்லப்படுகிறாள்‌ (எஸ்‌ 21247), 
அகாஸ்வேரு தன்னுடைய 
ராஜகிரீடத்தை எஸ்தருடைய சிரசின்மேல்‌ 
வைத்து, அவளை வஸ்தியின்‌ 
ஸ்தானத்தில்‌ பட்டத்து ஸ்திரீயாக்குகிறான்‌ 
(எஸ்‌ 218-20) 


ராஜா 


அரண்மனையின்‌ 
இரண்டுபேர்‌ 
அகாஸ்வேருவின்மேல்‌ 
வகைதேடுகிறார்கள்‌. 
மொர்தெகாய்க்கு தெரியவருகிறது. 
அவர்களுடைய 'சதிவேலையை 
மொர்தெகாய்‌ எஸ்தர்‌ மூலமாக ராஜாவுக்கு 
சொல்லியனுப்புகிறார்‌ (எஸ்‌ 2:21-23). 


பிரதானிகளில்‌ 
ராஜாவாகிய 
கைபோட 

இந்தக்‌ காரியம்‌ 


கன்னிப்பெண்கள்‌ 
எஸ்‌ 2:1-4 


எஸ்‌ 2. இவைகளுக்குப்பின்பு, 
ராஜாவாகிய அகாஸ்வேருவின்‌ உக்கிரம்‌ 
தணிந்தபோது, அவன்‌ வஸ்தியையும்‌ 
அவன்‌ செய்ததையும்‌ அவனைக்‌ 
குறித்துத்‌ தீர்மானிக்கப்பட்டதையும்‌ 
நினைத்தான்‌. 


- விரிவுரை 
ESTHER - COMMENTARY 


எஸ்‌ 22. அப்பொழுது ராஜாவைச்‌ 
சேவிக்கிற அவனுடைய ஊழியக்காரர்‌ 
அவனை நோக்கி: குபவதிகனாயிருக்கிற 
கன்னிப்பெண்களை ராஜாவுக்காகத்‌ 
தேடவேண்டும்‌. 


எஸ்‌ 2:8. அதற்காக ராஜா தம்முடைய 
ராஜ்யத்தின்‌ நாடுகளிலெல்லாம்‌. 
விசாரிப்புக்காரரை வைக்கவேண்டும்‌; 
இவர்கள்‌ குபவதிகனாமிருக்கிற ௪௧ல. 
கன்னிப்பெண்களையும்‌ கூட்டி, சூசான்‌. 
அரமனையிலிருக்கிற கன்னிமாடத்துக்கு 
அழைத்துவந்து, ஸ்திரீகனைக்‌ 
காவல்பண்ணுகிற ராஜாவின்‌ 
பிரதானியாகிய யேகாயின்‌ வசத்திலே. 
ஒப்புவிக்கவேண்டும்‌; அவர்களுடைய 
சுத்திகரிப்புக்கு வேண்டியவைகள்‌ 
அவர்களுக்குக்‌ கொடுக்கப்படவேண்டும்‌. 
எஸ்‌ 24. அப்பொழுது, 
கண்களுக்குப்‌ பிரியமான கன்னி. 
வஸ்திக்குப்‌ பதிலாகப்‌ பட்டத்து 
ஸ்திரீயாகவேண்டும்‌ என்றார்கள்‌; இந்த. 
வார்த்தை. ராஜாவுக்கு. நல்மாய்த்‌ 
தோன்‌ நினபடியால்‌ அப்படியே 


ராஜாவின்‌: 


ராஜாவின்‌ கட்டளைக்கு 


தள்ளப்பட்டாள்‌. 
இருதயத்தில்‌ தாழ்மையுள்ள வளாயிருக்கிறாள்‌. 
இதனால்‌ வஸ்தியின்‌ ஸ்தானத்தில்‌ எஸ்தர்‌ 
பட்டத்து ஸ்திரீயாகிறாள்‌. 

வஸ்திக்‌। திலாக 
ரிடராம்ல்‌ அகாஸ்வேரு ராஜாவுக்கு 
மனைவியாக வேண்டுமென்று ராஜாவின்‌ 
ஊழியக்காரர்கள்‌, அவருக்கு ஆலோசனை 
சொல்லுகிறார்கள்‌. 


வஸ்தி ராஜாவின்‌ கட்டளைக்கு 
கீழ்ப்பியாமல்போன போது, ராஜாவுக்கு 
உக்கிரகோபமுண்டாயிற்று. 

பின்பு ராஜாவாகிய 

உக்கிரம்‌ தணிகிறது. 


வேறொரு 





எஸ்தர்‌ 


i FTN 
TT 


வஸ்தி ராஜாவின்‌ கட்டளைக்குக்‌ 
கீழ்ப்படிய மறுத்து விடுகிறாள்‌. அதனால்‌ 
“எந்தப்‌ புருஷனும்‌ தன்‌ வீட்டுக்குத்‌ தானே 
அதிகாரியாய்‌ இருக்க வேண்டும்‌” என்று 
ராஜா கட்டளையிட்டு. தன்னுடைய 
ஆளுகைக்குட்பட்ட எல்லா தேசங்களுக்கும்‌ 
அனுப்புகிறான்‌. (எஸ்‌ 1:21-22) இதன்‌ பின்பு. 
ராஜாவின்‌ கோபம்‌ தணிகிறது. வஸ்திக்கு 
எதிராக நிறைவேற்றப்பட்ட ஆணையை ராஜா 
நினைத்துப்‌ பார்க்கிறான்‌. 


ராஜாவின்‌ உக்கிரம்‌ தணிந்தபோது, 
அவன்‌ வஸ்தியோடு 
ஒப்புரவாகியிருந்திருக்கலாம்‌. ஆனால்‌ 
பெர்சியா தேசத்து சட்டத்தின்படி, ராஜா 
போட்ட ஆணையை யாரும்‌ திரும்ப பெற 
ஆகையினால்‌ அகாஸ்வேரு 

வஸ்தியும்‌ மறுபடியும்‌. 

இல்லாமல்‌ 


வாய்ப்பு 
ராஜாவின்‌ உக்கிரம்‌ தணிந்த பின்பு 
அவன்‌ வஸ்தியையும்‌, அவள்‌ செய்ததையும்‌ 
ராஜா நினைத்துக்கொண்டிருக்கிறான்‌. அதே 
வேளையில்‌ வஸ்தியைக்‌ குறித்து 
தீர்மானிக்கப்பட்டதையும்‌ ராஜா நினைத்துப்‌ 
பார்க்கிறான்‌. வஸ்திக்கு கொடுக்கப்பட்ட 
தண்டனையை திரும்ப பெறமுடியாது. 
அகாஸ்வேரு ராஜா வஸ்திமின்மீது. 
பிரியமாமிருந்தாலும்‌, அவன்‌ இனிமேல்‌: 
அவளை மறந்தே ஆகவேண்டும்‌. 


இதற்காக ராஜாவை சேவிக்கிற 
அவனுடைய ஊழியக்காரர்‌ அவனுக்கு ஒரு 
ஆலோசனை சொல்லுகிறார்கள்‌. 
“ரூபவதிகளாயிருக்கிற கன்னிப்பெண்களை 
ராஜாவுக்கு தேடவேண்டும்‌ (எஸ்‌ 2:2) 
என்பது அவர்களுடைய ஆலோசனை. 
ராஜாவுக்கு வேறொரு கன்னிப்பெண்ணை 
ம்‌ செய்து வைத்தால்‌, அவன்‌ 
மறந்துவிடுவான்‌ என்பது 
ஊழியக்காரரின்‌ 


- விரிவுரை 
ESTHER - COMMENTARY 


அவர்களுடைய திட்டம்‌ “ராஜா 
தம்முடைய ராஜ்யத்தின்‌ நாடுகளிலெல்லாம்‌ 
விசாரிப்புக்கரரை வைக்கவேண்டும்‌: 
இவர்கள்‌  ரூபவதிகளாயிருக்கிற சகல 
கன்னிப்பெண்களையும்‌ கூட்டி, சூசான்‌ 
அரமணையிலிருக்கிற கன்னிமாடத்துக்கு 
அழைத்துவந்து, ஸ்திரீகளைக்‌ 
காவல்பண்ணுகிற ராஜாவின்‌ பிரதானியாகிய 
யேகாயின்‌ வசத்திலே ஒப்புவிக்கவேண்டும்‌; 
அவர்களுடைய சுத்திகரிப்புக்கு 
வேண்டியவைகள்‌ அவர்களுக்குக்‌ 
கொடுக்கப்படவேண்டும்‌. அப்பொழுது 
ராஜாவின்‌ கண்களுக்குப்‌ பிரியமான 
கன்னி வஸ்திக்குப்‌ பதிலாகப்‌ பட்டத்து, 
ஸ்திரீயாகவேண்டும்‌" (எஸ்‌. 2:34) 
என்பதாகும்‌. 


தன்னை சேலிக்கிற ஊழியக்காரர்‌ 
சொல்லுகிற வார்த்தை ராஜாவுக்கு நலமாய்த்‌ 
தோன்றுகிறது. ஆகையினால்‌ அகாஸ்வேரு 
ராஜா அப்படியே செய்கிறான்‌. ராஜாவின்‌ 
கண்களுக்கு பிரியமான கன்னி, வஸ்திக்குப்‌ 
பதிலாக பட்டத்து ஸ்திரீயாகயிருப்பாள்‌. 
கன்னிமாடத்திலுள்ள ற 
ஸ்திரீகள்‌ 
மறுமனையாட்டிகளாயிருப்பார்கள்‌. 

அகாஸ்வேரு ராஜா விக்கிரகங்களை 
ஆராதிக்கிறவன்‌. ஒருவனுக்கு ஒரு மனைவி 
என்னும்‌ வழக்கம்‌ அவனுடைய மார்க்கத்தில்‌ 
இல்லை. ஆகையினால்‌ ராஜா அசுத்தமான 
வழியிலே தனக்கு பட்டத்து ஸ்திரீயைத்‌ 
தேர்ந்தெடுக்கிறான்‌ 


எஸ்தர்‌ 
எஸ்‌ 2:5-20. 


2௧. அப்பொ சூசான்‌ 
பென்யமீனியனாகிய 


மொர்தெகாய்‌ என்னும்‌ பேருன்ன ஒரு 
மூதன்‌ இருந்தான்‌. 


அவன்‌ பாபிலோன்‌ 
நேபுகாத்நேச்சார்‌ 
ராஜாவாகிய 





எஸ்தர்‌ 


i= FTE 
TT 


எஸ்‌ 27. அவன்‌ தன்‌ சிறிய தகப்பன்‌ 
குமாரத்தியாகிய எஸ்தர்‌ என்னும்‌: 
அத்கானை வளர்த்தான்‌; அவளுக்குத்‌ 
தாய்‌ தகப்பனில்லை; அத்தப்‌ பெண்‌ 
குபவதியும்‌ 
செனந்தரியமுடையவளுமாயிருத்தான்‌; 
அவன்‌ தகப்பனும்‌ அவன்‌ தாயும்‌ 
மரணமடைத்தபோது, மொர்தெகாய்‌ 
அவனைத்‌ தன்‌ குமாரத்தியாக 
எடுத்துக்கொண்டான்‌. 


எஸ்‌ 2:8. ராஜாவின்‌ கட்டனையும்‌ 
தீர்மானமும்‌ பிரசித்தமாகி, அநேகம்‌ 
பெண்கள்‌ கூட்டப்பட்டு, சூசான்‌ 
அரமனையிலுன்ன யேகாயின்‌ வசத்தில்‌ 
ஒப்புவிக்கப்படுகிறயோது, எஸ்தரும்‌ 
ராஜாவின்‌ அரமனைக்கு 
அழைத்துக்கொண்டுபோகப்பட்டு, 
ஸ்திரீகளைக்‌ காவல்பண்ணுகிற. 
யேகாயின்‌ வசத்தில்‌ 
ஒப்புவிக்கப்பட்டான்‌. 

எஸ்‌ 29. அந்தப்‌ பெண்‌ அவன்‌ 


பார்வைக்கு. 'நன்றாயிருந்ததினால்‌, 
அவளுக்கு அவன்‌ கண்களிலே 


தயைகிடைத்தது; ஆகையால்‌ 
அவளுடைய சுத்திகரிப்புக்கு 
வேண்டியவைகளையும்‌, அவளுக்குத்‌ 
தேவையான மற்றவைகளையும்‌ 
அவளுக்குக்‌ கொடுக்கவும்‌, ராஜ. 
அரமனையிலிருக்கிற ஏழு 
தாதிமார்களை அவளுக்கு நியமிக்கவும்‌ 
ஜாக்கிரதைப்பட்டு கன்னிமாடத்தில்‌: 
சிறந்த ஒரு இடத்திலே அவனையும்‌ 
அவன்‌ தாதிமார்களையும்‌ வைத்தான்‌. 


எஸ்‌ 210. எஸ்தரோவென்றால்‌ தன்‌ 
குலத்தையும்‌, தன்‌ 
பூர்வோத்தரத்தையும்‌ 
அறிவிக்காதிருந்தான்‌; மொர்தெகாய்‌: 
அதைத்‌ தெரிவிக்கவேண்டாமென்று 
அவளுக்குக்‌ கற்பித்திருத்தான்‌. 


எஸ்‌ 211. 
'நடக்குங்காரியத்தையும்‌ 

மொர்தெகாய்‌ 

கன்னிமாடத்து முற்றத்துக்கு முன்பாக. 
உலாவுவான்‌. 


- விரிவுரை 
ESTHER - COMMENTARY 


எஸ்‌ 2:12. ஒவ்வொரு பெண்ணும்‌ 
ஆறுமாதம்‌. வெள்னைப்போனத்‌ 
தைலத்தினாலும்‌, ஆறுமாதம்‌. 
சுகந்தவர்க்கங்களினாலும்‌, 
ஸ்திரீகளுக்குரிய மற்றக்‌ சுத்திகரிப்பு 
கனினாலூம்‌ ஜோடிக்கப்படுகிற நாட்கள்‌ 
நிறைவேறி, இவ்விதமாய்‌ ஸ்திர்களின்‌ 
முறைமைப்படி. பன்னிரண்டு மாதமாகச்‌. 
செய்யப்பட்டுத்‌ தீர்த்தபின்பூ, 
ராஜாவாகிய  அகாஸ்வேருவினிடத்தில்‌ 
பிரவேசிக்க, அவனவளுடைய முறை 
வருகிறபோது, 


எஸ்‌ 218. இப்படி ஜோடிக்கப்பட்ட, 
பெண்‌ ராஜாவினிடத்தில்‌, 
பிரவேசிப்பான்‌; கன்னிமாடத்திலிருத்து 
தன்னோடே கூட ராஜ 
அரமனைக்குப்போக, அவன்‌ தனக்கு 
வேண்டுமென்று  கேட்பவையெல்லாம்‌ 
அவளுக்குக்‌ கொடுக்கப்படும்‌. 


எஸ்‌ 2:14. 
உள்ளே. 
அபிமான 
காவல்பண்ணுகிற 
பிரதானியாகிய 
விசாரிப்புக்குன்னிருக்கிற 


சாயங்காலத்திலே அவன்‌ 
பிரவேசித்து, காலமே, 
ஸ்திரீகளைக்‌ 
ராஜாவின்‌: 
சாஸ்காகடைய 
ஸ்திரீகளின்‌' 
மாடத்துக்குத்‌ 
ராஜாதன்னை 
பேர்சொல்லி 
அழைப்பித்தாலொழிய அவன்‌ 
ஒருபோதும்‌ ராஜாவினிடத்தில்‌ 
மிரவேசிக்கக்கூடாது. 


எஸ்‌ 2:15. மொர்தெகாய்‌ தனக்குக்‌ 
குமாரத்தியாய்‌ ஏற்றுக்கொண்டவளும்‌, 
அவன்‌ சிறியதகப்பனாகிய 
அபியாயேலின்‌ குமாரத்தியுமான 
எஸ்தர்‌ ராஜாவினிடத்தில்‌ 
யிரவேசிக்கிறதற்கு முறைவத்தபோது, 
அவன்‌ ஸ்திரீகளைக்‌ காவல்பண்ணுகிற 
ராஜாவின்‌ பிரதானியாகிய யேகாய்‌ 
தியமித்த. காரியமேயல்லாமல்‌ 
வேறொன்றும்‌. கேட்கவில்லை; 
எஸ்தருக்குத்‌ தன்னைக்காண்கிற எல்லார்‌ 
கண்களிலும்‌ தயை கிடைத்தது. 





எஸ்தர்‌ 


i FTE 
TT 


எஸ்‌ 218. அப்படியே எஸ்தர்‌ 
ராஜாவாகிய அகாஸ்வேரு அரசாளூகிற 
ஏழாம்‌ வருஷம்‌ தேபேத்‌ மாதமாகிய 
பத்தாம்‌ மாதத்திலே ராஜாவினிடத்தில்‌ 
அரமனைக்கு அழைத்துக்கொண்டு. 
போகப்பட்டான்‌. 


எஸ்‌ 217. 
ஸ்திரிகளைப்பார்க்கலும்‌ 
அன்புவைத்தான்‌; 
கன்னிகைகனைப்பார்க்கிலும்‌ அவளுக்கு. 
அவன்‌ சமுகத்தில்‌ அதிக தயையும்‌ 
பட்சமும்‌ கிடைத்தது; ஆகையால்‌ 
அவன்‌ ராஜகிரீடத்தை அவன்‌ 
சிரசின்மேல்‌ வைத்து, அவளை 
வஸ்தியின்‌ ஸ்தானத்திலே பட்டத்து 
ஸ்திரீயாக்கினான்‌. 


எஸ்‌ 218, அப்பொழுது ராஜா 
தன்னுடைய எல்லாப்‌ பிரபுக்களுக்கும்‌. 
ஊழியக்காரருக்கும்‌, எஸ்தரினிமித்தம்‌ 
ஒரு பெரிய விருத்துசெய்து, 
நாடுகளுக்குச்‌ சலக்கரணை உண்டாக்கி, 
ராஜஸ்திதிக்குத்தக்க 
வெகுமானங்கனைக்‌ கொடுத்தான்‌. 


எஸ்‌ 219. 
கன்னிகைகள்‌  சேர்க்கப்படும்போது, 
மொர்தெகாய்‌ ராஜாவின்‌ அரமனை 
வாசலில்‌ உட்கார்ந்திருந்தான்‌. 


'இரண்டாந்தரம்‌. 


எஸ்‌ 2:20. எஸ்தர்‌ மொர்தெகாய்‌ 
தனக்குக்‌ கற்பித்திருந்தபடி, தன்‌: 
பூர்வோத்தரத்தையும்‌ தன்‌ 
குலத்தையும்‌ தெரிவிக்காதிருந்தான்‌; 
எஸ்தர்‌ மொர்தெகாய்‌ இடத்திலே 
வனரும்போது அவன்‌ சொற்கேட்டு. 
நடத்ததுபோல, இப்பொழுதூம்‌ அவன்‌ 
சொற்கேட்டு நடந்துவத்தான்‌. 


தெய்வீக 
வஸ்திக்கு பதிலாக 
ராஜாவின்‌ 
ஏராளமான 
கன்னிப்பெண்கள்‌ சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள்‌. 
அவர்களில்‌ எஸ்தரும்‌ ஒருத்தி. 


தேவனுடைய 
பராமரிப்பினால்‌ எஸ்தர்‌ 


- விரிவுரை 
ESTHER - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எஸ்தருக்கு தாய்‌ தகப்பன்‌ இல்லை. 
ஆனாலும்‌ அவள்‌ ரூபவதியும்‌ 
செளந்தரியமுடையவளுமாயிருக்கிறாள்‌. 
அவளுடைய தாயும்‌ தகப்பனும்‌ 
அிறை்தபாக மொர்தெகாய்‌ 
தன்‌ குமாரத்தியாக 
ஈடுத்தக்கொள்ளர்‌. எஸ்தர்‌ 
மொர்தெகாயின்‌ சிறிய தகப்பனுடைய 
குமாரத்தி. எஸ்தரின்‌ மறுபெயர்‌ அத்சாள்‌ 
என்பதாகும்‌. எஸ்தர்‌ என்னும்‌ பெயருக்கு 
நட்சத்திரம்‌ என்று பொருள்‌ (எஸ்‌ 2:7). 


அத்சாள்‌ என்னும்‌ பெயருக்கு "பசுமை 
மாறாத நறுமண மலர்ச்செடி” என்று பொருள்‌ 
மொர்தெகாய்‌ எஸ்தரைத்‌ தன்னுடைய சொந்த 
மகளைப்‌ போல பராமரித்து வளர்த்து, 
வருகிறார்‌. மொர்தெகாய்‌ அரமனை 
வேலையை விசாரித்து வரும்போது அத்சாள்‌ 
என்னும்‌ எஸ்தர்‌ அவரோடு அரமனைக்கு 
வெளியே வசித்து வருகிறாள்‌. 


எஸ்தரின்‌ ஆரம்பம்‌ மிகவும்‌ 
அற்.மானதாமிரக்கிறது அவள்‌ ஒரு 
அடிமைப்பெண்‌: 

பென்யமீனியனாகிய 

சீமேமினுடைய மகனாகிய யாவீரின்‌ குமாரன்‌ 
மொர்தெகாய்‌ என்னும்‌ பேருள்ள ஒரு யூதன்‌ 
இருக்கிறார்‌ எஸ்தர்‌ மொர்தெகாய்‌ 
என்பவருடைய பாதுகாப்பில்‌ வளருகிறாள்‌ 
(எஸ்‌ 2:5) 


நேபுகாத்நேச்சார்‌ ூதர்களைப்‌ 
பாபிலோனும்குச்‌ சிறைப்பிடித்துப்‌ போனபோது, 
மொர்தெகாயும்‌ அவர்களோடு 
சிறைக்கைதியாகச்‌ சென்றார்‌. பெர்சிய 
ராஜாவின்‌  சூசான்‌ அரண்மனைக்கு 
மொர்தெகாய்‌ எப்படி வந்து சேர்ந்தார்‌ என்று 
தெரியவில்லை. பெர்சிய தேசத்து ராஜா 
மொர்தெகாயை அடிமையாகத்‌ தன்னுடைய 

தேசத்திற்கு அழைத்து வந்திருக்கலாம்‌. 
இவரிடம்‌ காணப்பட்ட விசேஷித்த திறமையின்‌ 
நிமித்தமாக பெர்சிய தேசத்து ராஜா 
மொர்தெகாயைத்‌ தன்னுடைய அரமனையில்‌ 
சேர்த்திருக்க வேண்டும்‌. தானியேலும்‌, 
எசேக்கியேலும்‌ பாபிலோனிலே 
இருந்துவிட்டார்கள்‌. 





f= THE எஸ்தர்‌ 
TT 


எஸ்தருக்கு தாய்‌ தகப்பன்‌ இல்லை. 
ஆனாலும்‌ அவள்‌ ரூபவதியும்‌. 
'செளந்தரியமுடையவளுமாயிருக்கிறாள்‌. 

அவளுடைய தாயும்‌ தகப்பனும்‌ 
மரணமடைந்தபோது, மொர்தெகாய்‌ அவளை 
தன்‌ குமாரத்தியாக எடுத்துக்கொள்கிறார்‌. 
எஸ்தர்‌ மொர்தெகாயின்‌ சிறிய தகப்பனுடைய 
குமாரத்தி. எஸ்தரின்‌ மறுபெயர்‌ அத்சாள்‌ 
என்பதாகும்‌. எஸ்தர்‌ என்னும்‌ பெயருக்கு 
நட்சத்திரம்‌ என்று பொருள்‌ (எஸ்‌ 2:7). 


அத்சாள்‌ என்னும்‌ பெயருக்கு “பசுமை 
மாறாத நறுமண மலர்ச்செடி” என்று பொருள்‌. 
மொர்தெகாய்‌ எஸ்தரைத்‌ தன்னுடைய சொந்த 
மகளைப்‌ போல பராமரித்து வளர்த்து 
வருகிறார்‌. மொர்தெகாய்‌ அரமனை 
வேலையை விசாரித்து வரும்போது அத்சாள்‌ 
என்னும்‌ எஸ்தர்‌ அவரோடு அரமனைக்கு 
வெளியே வசித்து வருகிறாள்‌. 


எஸ்தரின்‌ ஆரம்பம்‌ மிகவும்‌ 
அற்பமானதா। க்கிற அவள்‌ ஒரு 


கீசின்‌ குமாரன்‌ 


(டைய மகனாகிய யாவீரின்‌ குமாரன்‌ 


மொர்தெகாய்‌ என்னும்‌ பேருள்ள ஒரு யூதன்‌ 


இருக்கிறார்‌ 
என்பவருடைய 
(எஸ்‌ 2:5). 


எஸ்தர்‌ மொர்தெகாய்‌ 
பாதுகாப்பில்‌ வளருகிறாள்‌ 


தர்களைப்‌ 
போனபோது, 
அவர்களோடு 


நேபுகாத்நேச்சார்‌ 
பாபிலோனுக்குச்‌ சிறைப்பிடித்துப்‌ 
மொர்தெகாயும்‌ 
சிறைக்கைதியாகச்‌ சென்றார்‌. பெர்சிய 
ராஜாவின்‌. சூசான்‌ அரண்மனைக்கு 
மொர்தெகாய்‌ எப்படி வந்து சேர்ந்தார்‌ என்று 
தெரியவில்லை. பெர்சிய தேசத்து ராஜா 
மொர்தெகாயை அடிமையாகத்‌ தன்னுடைய 
தேசத்திற்கு அழைத்து... வந்திருக்கலாம்‌. 
இவரிடம்‌ காணப்பட்ட விசேஷித்த திறமையின்‌ 
நிமித்தமாக பெர்சிய தேசத்து 


எசேக்கியேலும்‌ 
இருந்துவிட்டார்கள்‌. 
பாபிலோன்‌ 
நேபுகாத்நேச்சார்‌ 
எகொனியாவைப்‌ 
போகிறபோது, 
எருசலேமிலிருந்து 
போகப்பட்டவர்களில்‌ 
ஒருவராயிருக்கிறார்‌ (எஸ்‌ 2:6). மொர்தெகாய்‌ 
தன்‌ சிறிய தகப்பன்‌ எஸ்தரை வளர்க்கிறார்‌. 


பாபிலோனிலே 


ராஜாவாகிய 
ராஜாவாகிய 


- விரிவுரை 
ESTHER - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யோயாக்கீம்‌ 11 வருஷங்கள்‌ ஆட்சி 
புரிந்தபிறகு, சிதேக்கியாவின்‌ 11 வருஷ 
ஆட்சிக்‌ காலத்திற்கு முன்பு இந்தச்‌ 
சம்பவம்‌ நடைபெறுகிறது. (2இராஜா 24; 
எரே 52:24- 34). 


எஸ்தர்‌ சிறுபிள்ளையாகயிருந்த 
காலத்திலிருந்து, அவள்‌ பாபிலோன்‌. 
தேசத்தில்‌ அடிமைப்பெண்ணாக வளர்ந்தவள்‌ 
மற்ற அடிமைகளோடு சேர்ந்து எஸ்தரும்‌ 
அடிமைத்தனத்தின்‌ நுகத்தை சுமந்தவள்‌. 
எஸ்தருடைய தாயும்‌ தகப்பனும்‌ 
இறந்துபோனாலும்‌, மொர்தெகாய்‌ அவளை 
தன்‌ குமாரத்தியைப்போல எடுத்துக்கொண்டு 
வளர்க்கிறார்‌. 


இந்த உலகம்‌ நம்மைக்‌ கைவிட்டாலும்‌, 
நம்முடைய கர்த்தர்‌ நம்மை கைவிடமாட்டார்‌ 
“என்‌ தகப்பனும்‌ என்‌ தாயும்‌ என்னைக்‌ 
கைவிட்டாலும்‌, கர்த்தர்‌ என்னைச்‌ 
சேர்த்துக்கொள்ளுவார்‌" (சங்‌ 27:10). 


_ எஸ்தரின்‌ அழகில்‌ குறைவு இல்லை. 
ரூபவதி. 


அ 
அவள்‌ மிகுந்த ஞானமும்‌, அறிவும்‌ உள்ளவள்‌. 
தல்‌ அழகும்‌ அறிவும்‌ 
நிறைவாயிருக்கிறது. எஸ்தர்‌ 
அடிமைப்பெண்ணாகமிருந்தாலும்‌, கர்த்தர்‌ 
அவளை அதிகமாய்‌ ஆசீர்வதித்திருக்கிறார்‌. 
ய்‌ தகப்பன்‌ இல்லா, 
2 பெண்ணாகமிருந்தாதும்‌ 
மொர்தெகாய்‌ அவளை தன்‌ குமாரத்தியாக 
எடுத்துக்கொண்டு வளர்க்கிறார்‌. அனாதை 
பிள்ளைகள்‌ கர்த்தருடைய கிருபையினாலும்‌, 
பாதுகாப்பினாலும்‌, 
வளருகிறார்கள்‌. 
ஆதரவு, 
கொடுக்கிறவர்களை கர்த்தர்‌ ஆசீர்வதிப்பார்‌. 
விசுவாசிகளாகிய நாம்‌ திக்கற்ற 
பிள்ளைகளுக்கு இரக்கம்‌ காண்பிக்க 
வேண்டும்‌. ஆதரவு இல்லாத பிள்ளைகளுக்கு 
ஆதரவு கொடுக்கவேண்டும்‌. அனாதை 
பிள்ளைகளுக்கு போஜனமும்‌, கல்வியும்‌, 
மருத்துவ வசதிகளும்‌ கொடுத்து அவர்களை 
ஆதரிக்கவேண்டும்‌. 





எஸ்தர்‌ 


f= al 
TT 


மொர்தெகாய்‌ எஸ்தரை தன்‌ சொந்த 
குமாரத்தியைப்போலவே வளர்க்கிறார்‌. அவர்‌ 
எஸ்தர்மீது மிகவும்‌ பிரியமாயிருக்கிறார்‌. 
எஸ்தர்‌ ராஜாவின்‌  சுன்னிமாடத்தில்‌ 
வளர்ந்தபோது, எஸ்தருடைய சுகசெய்தியையும்‌ 
அவளுக்கு நடக்குங்காரியத்தையும்‌ அறிய 
மொர்தெகாய்‌ நாடோறும்‌ கன்னிமாடத்து 
முற்றத்துக்கு முன்பாக உண்வுவார்‌ 
(எஸ்‌ 2:11). 
மொர்தெகாய்மீது 
ம்ம்‌ த்‌ வைத்திருக்கிறாள்‌. 
எஸ்தர்‌ மொர்தெகாயின்‌ சிறிய தகப்பனுடைய 
ப்‌ ஆகையினால்‌ உறவு முறையில்‌ 
இருவரு! சகோதர 
சகோதாகளாகவிருக்கிறாரகள்‌ ஆனாலும்‌ 
அவர்கள்‌ இருவருக்கும்‌ இடையே வயதில்‌ 
அதிக வித்தியாசம்‌ இருக்கிறது. எஸ்தர்‌ 
மொர்தெகாயின்‌ வயதிற்கு ப்‌ 
கொடுக்கிறாள்‌. அவள்‌ அவரை தன்னுடைய 
தகப்பனாராக பாவித்து, அவருக்கு கொடுக்க 
வேண்டிய மதிப்பையும்‌ மரியாதையையும்‌ 
காண்பிக்கிறாள்‌. 


மொர்தெகாய்‌. 
கற்பித்திருந்தபடியெல்லாம்‌ 
செய்கிறாள்‌. எஸ்தர்‌ வஸ்திக்கு 
பட்டத்து ஸ்திரீயாக ஆனபின்பும்‌ 
இடத்தில்‌ வளர்ந்தபோது, 
நடந்ததுபோல, 
அவர்‌ 


சொற்கேட்டு 
நடந்துவருகிறாள்‌ (எஸ்‌ 2:20). 


எஸ்தர்‌ ப்போ ராஜாவின்‌ 
கன்ளிமாடந்தில்‌ இருக்கிறன்‌. ராஜாவின்‌ 
கட்டளையும்‌ தீர்மானமும்‌ பிரசித்தமாக, 
அநேகம்‌ பெண்கள்‌ கூட்டப்பட்டிருக்கிறார்கள்‌. 
சூசான்‌ அரமனையிலுள்ள யேகாயின்‌ 
வசத்தில்‌ கன்னிப்பெண்கள்‌ 
ஒப்புவிக்கப்படுகிறார்கள்‌ அப்போது, 
எஸ்தரும்‌ ராஜாவின்‌ அரமனைக்கு 
அழைத்துக்கொண்டுபோகப்பட்டு, 
ஸ்திரீகளைக்‌ காவல்பண்ணுகிற யேகாயின்‌ 
வசத்தில்‌ ஒப்புவிக்கப்படுகிறாள்‌ (எஸ்‌ 2:5). 


அகாஸ்வேரு ராஜா பெர்சிய 
தேசத்திலுள்ள ரூபவதிகளாயிருக்கிற சகல. 
கன்னிப்‌ பெண்களையும்‌ கூட்டி, சூசான்‌ 
அரமனையிலிருக்கிற கன்னிமாடத்திற்கு 
அழைத்து வருகிறான்‌. அவர்களில்‌ எஸ்தரும்‌ 
ஒருத்தியாக அழைத்து வரப்படுகிறாள்‌. 


- விரிவுரை 
ESTHER - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இவர்கள்‌ எல்லோரும்‌ ஸ்திரீகளைக்‌ காவல்‌ 
பண்ணுகிற ராஜாவின்‌ பிரதானியாகிய 
யேகாயின்‌ 
ஒப்புவிக்கப்படுகிறார்கள்‌. 
கண்களிலேயே எஸ்தருக்குத்‌ 
கிடைக்கிறது (எஸ்‌ 2:9). 


கர்த்தர்‌ தம்முடைய. அநாதித்‌ 
தீர்மானத்தின்‌ பிரகாரமாக எஸ்தரை சூசான்‌ 
அரமனைக்கு அழைத்து வருகிறார்‌. யூதா 
மார்க்கத்திலுள்ள எல்லோரையும்‌ கொன்று 
போட வேண்டுமென்று ஆமான்‌ என்னும்‌ 
துன்மார்க்கன்‌ மூலமாகச்‌ சாத்தான்‌ 
சதிபண்ணுகிறான்‌. சாத்தானுடைய இந்தச்‌ 
சதிச்செயல்‌, எஸ்தர்‌ 
முறியடிக்கப்படுகிறது. 
மத்தியில்கூட 
தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுவார்‌ 
என்பதற்கு எஸ்தர்‌ புஸ்தகம்‌ ஓர்‌ 
எடுத்துக்காட்டாகும்‌. 


. எஸ்தர்‌ யேகாமின்‌ 
நன்றாயிருந்ததினால்‌, 
கண்களிலே 


கர்த்தர்‌ 


_ பார்வைக்கு, 
அவளுக்கு அவன்‌ 
'தயைகிடைக்கிறது: 
ஆகையால்‌ அவளுடைய சுத்திகரிப்பு. 
வேண்டியவைகளையும்‌, அவளுக்குத்‌ 
தேவையான மற்றவைகளையும்‌ அவளுக்குக்‌ 
கொடுக்கவும்‌, ராஜ அரமனையிலிருக்கிற ஏழு 
தாதிமார்களை அவளுக்கு நியமிக்கவும்‌ 
ஜாக்கிரதைப்படுகிறான்‌. யேகாய்‌ 
கன்னிமாடத்தில்‌ சிறந்த ஒரு இடத்திலே 
எஸ்தரையும்‌ அவள்‌  தாதிமார்களையும்‌ 
வைக்கிறான்‌ (எஸ்‌ 2:9). 


இப்போது கன்னிமாடத்தில்‌ 
அவளுக்கு ஒரு குறைவும்‌ 
மொர்தெகாயின்கீழ்‌ 
இப்போது எஸ்தர்‌ 
அதிகமான வசதிகளில்‌ வளருகிறாள்‌. 
ஆனாலும்‌ அவள்‌ மொர்தெகாயின்‌ 
வார்த்தைகளை மீறவில்லை. இதற்கு முன்பு 
அவள்‌ மொர்தெகாயின்‌ 'சொற்கேட்டு 
நடந்ததுபோல, இப்போது கன்னிமாடத்தில்‌ 
இருக்கும்போதும்‌, எஸ்தர்‌ மொர்தெகாயின்‌ 
சொற்கேட்டு நடக்கிறாள்‌. 


எஸ்தர்‌ தன்‌ குலத்தையும்‌, தன்‌ 
பூர்வோத்தரத்தையும்‌ கன்னிமாடத்திலுள்ள 
அறிவிக்காதிருக்கிறாள்‌; 


தெரிவிக்கவேண்டாமென்று, 


கற்பித்திருந்தார்‌ (எஸ்‌ 2:10) 
எஸ்தரை பொய்‌ சொல்ல சொல்லவில்லை. 


எஸ்தர்‌ 
இருக்கிறாள்‌. 
இல்லை. 


வளர்ந்ததைவிட, 





எஸ்தர்‌ 


f= FTE 
TT 


ஏற்ற சமயம்‌ வரும்‌ வரையிலும்‌ 
எஸ்தர்‌ தன்னுடைய குலத்தைப்‌ பற்றி 
அறிவிக்கக்‌ கூடாது என்று மொர்தெகாய்‌ 
திட்டமிட்டிருக்கிறார்‌. (எஸ்‌ 7:3-5). எஸ்தரைப்‌ 
பெர்சிய தேசத்து கன்னிப்‌ பெண்‌ என்றே 
மொர்தெகாய்‌ அறிமுகப்படுத்துகிறார்‌. 
பெர்சியருக்கு யூதர்‌ மீது எந்தவித 
விரோதமும்‌ இல்லை. எஸ்தருடைய 
யூதமார்க்கத்துப்‌ பெயர்‌ அத்சாள்‌. இவளுக்கு 
எஸ்தர்‌ என்னும்‌ பெர்சியப்‌ பெயர்‌ 
கொடுக்கப்படுகிறது. 


இதன்‌ மூலமாக இவள்‌ தன்னை 
யூதஸ்திரீயாகக்‌ காட்டிக்‌ கொள்ளாமல்‌ 
பெர்சிய தேசத்து ஸ்திரீயாகவே காட்டிக்‌ 
கொள்கிறாள்‌. எஸ்தர்‌ தோற்றத்திலும்‌ 
அழகுள்ளவள்‌. 
ஸ்திரீயைப்‌ 
இவளுடைய 
போனார்கள்‌. ஆகையினால்‌ தன்னை ஒரு 
பெர்சிய தேசத்து ஸ்திரீயாகக்‌ காண்பிப்பதில்‌ 
எஸ்தருக்கு எந்தச்‌ சிரமமும்‌ ஏற்படவில்லை 
(எஸ்‌ 2:10-1,20; எஸ்‌ 5 


எஸ்தர்‌ 
வளரும்போது அவர்‌ சொற்கேட்டே நடந்தாள்‌ 
ஆகையினால்‌ அவர்‌ கற்பித்த பிரகாரமாகவே. 
எஸ்தர்‌ கூசான்‌ அரமனைமிலும்‌ நடந்து 
கொள்கிறாள்‌ (எஸ்‌ 2:20). 

எஸ்தர்‌ தன்னுடைய பெற்றோரைப்பற்றி 
பொய்‌ சொல்லவேண்டிய அவசியமில்லை. 
அவள்‌ தன்‌ பெற்றோரைப்பற்றிய உண்மையை 
மறைக்க வேண்டியதில்லை. ஆனாலும்‌ 
அவள்தன்‌ குலத்தையும்‌ பூர்வோத்திரத்தையும்‌ 
அறிவிக்கக்கூடாது. அவள்‌ யூததேசத்தை 
சேர்ந்தவள்‌ என்பதையும்‌ இப்போது யாருக்கும்‌. 
சொல்லக்கூடாது. 

எஸ்தர்‌ யூததேசத்தில்‌ 
அவள்‌ பாபிலோன்‌ 
அடிமையாயிருந்தவள்‌. 
பெண்ணாகிய ள்‌ 


பிறந்தவள்‌. 
தேசத்தில்‌ 


ஆவதற்கு 
அனாதை பெண்ணாகயிருந்தாலும்‌, அவள்‌ 
ராஜாத்தியாக பிறந்திருக்கிறாள்‌. 


- விரிவுரை 
ESTHER - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ராஜாவின்‌ கன்னிமாடத்தில்‌ யேகாய்‌ 
என்பவன்‌ கன்னிகைகளை காவல்‌ 
பண்ணுகிற உத்தியோகம்‌ பார்க்கிறான்‌. 
எஸ்தருக்கு யேகாயின்‌ கண்களில்‌ தயவு 
கிடைக்கிறது. கர்த்தருடைய 
பிள்ளைகளுக்கு மனுஷர்‌ கண்களில்‌ தயவு 
கிடைக்கும்‌. யேகாய்‌ எஸ்தருக்கு தேவையான 
சகல உதவிகளையும்‌ செய்துகொடுக்கிறான்‌. 


ராஜாவின்‌ கன்னிமாடத்தில்‌, ஒவ்வொரு 
பெண்ணும்‌ ஆறுமாதம்‌ வெள்ளைப்போளத்‌ 
தைலத்தினாலும்‌, ஆறுமாதம்‌ 
சுகந்தவர்க்கங்களினாலும்‌, ஸ்திரீகளுக்குரிய 
மற்றச்‌ 

ஜோடிக்கப்படுவார்கள்‌. 

ஸ்திரீகளின்‌ முறைமைப்படி 

மாதமாகச்‌ செய்யப்பட்டுத்‌ தீர்ந்தபின்பு, 
ராஜாவாகிய அகாஸ்வேருவினிடத்தில்‌ 
பிரவேசிக்க, அவளவளுடைய முறை 
வருகிறபோது, இப்பி ஜோடிக்கப்பட்ட 
பெண்‌ ராஜாவினிடத்தில்‌ பிரவேசிப்பாள்‌ 
(எஸ்‌ 21273) 


கன்னிமாடத்திலிருந்து தன்னோடேகூட 
ராஜ அரமனைக்குப்போக, அவள்‌ தனக்கு 
வேண்டுமென்று ட்பவையெல்லாம்‌ 
அவளுக்கு! கொடுக்கப்படும்‌ 
மனக உ ஸி உள்ளே 
பிரவேசித்து, காலமே, அபிமான ஸ்திரீகளைக்‌ 
காவல்பண்ணுகிற ராஜாவின்‌ பிரதானியாகிய 
சாஸ்காசுடைய _ விசாரிப்புக்குள்ளிருக்கிற 
ஸ்திரீகளின்‌ இரண்டாம்‌ மாடத்துக்குத்‌ 
திரும்பிவருவாள்‌; ராஜா தன்னை விரும்பிப்‌ 
பேர்சொல்லி அழைப்பித்தாலொழிய அவள்‌ 

ராஜாவினிடத்தில்‌ 


அவளவளுடைய 
வரும்‌ காலத்திற்காக காத்திருப்பார்கள்‌. 


எஸ்தர்‌ ராஜாவினிடத்தில்‌ 
பிரவேசிக்கிறதற்கு முறைவருகிறது. எஸ்தர்‌ 
ஸ்திரீகளைக்‌ காவல்பண்ணுகிற ராஜாவின்‌ 
பிரதானியாகிய 
காரியமேயல்லாமல்‌. 
கேட்கவில்லை; 
தன்னைக்காண்கிற எல்லார்‌ 
தயை கிடைக்கிறது (எஸ்‌ 2:15). 


எஸ்தருக்குத்‌ 
கண்களிலும்‌ 





எஸ்தர்‌ 


i= FTN 
TT 


கன்னி மாடத்தில்‌ இருக்கும்‌ ஸ்திரீகள்‌ 
தங்களை ஜோடிப்பதற்குப்‌ பல பொருட்களைப்‌ 
பயன்படுத்துவார்கள்‌. அவர்கள்‌ 
அவர்களுக்குக்‌ 
ராஜாவைப்‌ 
அவர்களுடைய எண்ணம்‌. 
ஆனால்‌ எஸ்தரோ யேகாய்‌ பரிந்துரை செய்த 
பொருட்களை மட்டுமே பயன்படுத்துகிறாள்‌. 
ஒருவேளை எஸ்தர்‌ தன்னைச்‌ செயற்கையாக 
அழகுபடுத்தாமல்‌, தன்னுடைய இயற்கை 
அழகை ராஜாவுக்குக்‌ காண்பித்திருக்கலாம்‌. 
எஸ்தர்‌ 
அரசாளுகிற 
மாதமாகிய 
ராஜாவினிடத்தில்‌ 
அழைத்துக்கொண்டு 
(எஸ்‌ 2:16). 


காஸ்‌ பெரிய 
செய்து. தியாய வஸ்தமினமது 
கோபப்பட்டு அவளை விலக்கி வைத்து, 
நான்கு வருஷங்களாயிற்று. ஸ்‌ 13, 
அகாஸ்வேரு மொத்தம்‌ 35 ங்கள்‌ 
ஆட்சி புரிந்தான்‌. கோரேசு றக்க 
அகாஸ்வேருக்கும்‌ பிறந்தவன்‌. பாபிலோணைப்‌ 
பிடிப்பதற்காகக்‌ கோரேசு தன்‌ தந்தையின்‌ 
படையைப்‌ பயன்படுத்தினான்‌ (தானி 5). 


பெர்சிய தேசத்தின்மீது கோரேசு 
ராஜாவாக ஆனபோது, அவனுக்கு 27 
வயதாயிற்று. இக்காலத்தில்‌ யூதர்கள்‌ 
பாலஸ்தீன த்திற்கும்‌ திரும்பிப்‌ போககாம்‌ 


என்று கட்டளையிட்டான்‌. 
(ஏசா 44, ட்‌ ‘S13; ஏசா 
ஏசா 4814-15). 


அகாஸ்வேரு. 
ஸ்திரீகளைப்பார்க்கிலும்‌ 
அன்புவைக்கிறான்‌: 
குன்னிகைகளைப்பார்க்கிலும்‌: 
ராஜாவின்‌ சமுகத்தில்‌ 


ராஜாவாகிய அகாஸ்வேரு 
ஏழாம்‌ வருஷம்‌ தேபேத்‌ 
பத்தாம்‌ மாதத்திலே 
அரமனைக்கு 
போகப்படுகிறாள்‌ 


எஸ்தருடைய சிரசின்மேல்‌ வைத்து. அவளை 
வஸ்தியின்‌ ஸ்தானத்திலே பட்டத்து 
ஸ்திரீயாக்குகிறான்‌ (எஸ்‌ 237). 


- விரிவுரை 
ESTHER - COMMENTARY 


பெர்சிய தேசத்து ராஜாவிற்கு 
ஏராளமான மனைவிகள்‌ இருப்பார்கள்‌. அந்த 
மனைவிகளில்‌ ஒரு மனைவிக்கு உயர்ந்த 
அந்தஸ்து கொடுக்கப்‌ பட்டு, அவள்‌ “பட்டத்து 
ஸ்திரீ" என்னும்‌ அந்தஸ்தைப்‌ பெறுவாள்‌. 
இதுவரையிலும்‌ இந்த அந்தஸ்து வஸ்திக்குக்‌ 
கொடுக்கப்பட்டிருந்தது. இப்போது எஸ்தர்‌ 
அந்த அந்தஸ்தைப்‌ பெற்றுக்‌ கொள்கிறாள்‌. 


பட்டத்து ஸ்திரீ மட்டுமே ராஜ 
வஸ்திரத்தையும்‌, ராணியின்‌ கிரீடத்தையும்‌ 
அணிய முடியும்‌. ராஜாவின்‌ மற்ற 
மனைவிமார்கள்‌ எல்லோரும்‌ பட்டத்து, 
ஸ்திரீயை மதிக்க வேண்டும்‌. 


ராஜா தன்னுடைய பிரதானிகளுக்கு 
விருந்து செய்யும்‌ போது பட்டத்து ராணியும்‌ 
தனக்கு வேண்டிய ஸ்திரீகளுக்கு விருந்து 
செய்வது வழக்கம்‌. பட்டத்து ஸ்திரீக்கு 
மிகப்பெரிய அரமனை கொடுக்கப்பட்டிருக்கும்‌. 
பட்டத்து... ஸ்திரீ விரும்பும்‌ ஆடை 
அணிகலன்களெல்லாம்‌ அவளுக்குக்‌ 
கொடுக்கப்படும்‌. 


ஸ்தர்‌ இப்போது, 
ராஜாத்தியாயிருக்கிறாள்‌. ராஜாவும்‌ எஸ்தர்‌ 
மீது அதிகமாய்‌ அன்பு வைக்கிறான்‌. 
அகாஸ்வேரு ராஜாவுக்கு எஸ்தர்‌ நிமித்தமாக 
மிகுந்த சந்தோஷமுண்டாயிற்று. 
வஸ்தியினிமித்தமாக அவனுக்கு உண்டான 
பழைய கவலைகளெல்லாம்‌ அவனை விட்டு 
நீங்கிற்று. 


அப்பொழுது ராஜா தன்னுடைய எல்லாப்‌ 
பிரபுக்களுக்கும்‌ ஊழியக்காருககும்‌, 
எஸ்தரினிமித்தம்‌ ஒரு 
விருந்துசெய்கிறான்‌. 
சலக்கரணை உண்டாக்கி, 
ராஜஸ்திதிக்குத்த்க வெகுமானங்களைக்‌ 
கொடுக்கிறான்‌ (எஸ்‌ 2:18). 


பெர்சியா தேசத்திற்கு ஏராளமான 
நாடுகள்‌ வரி! செலுத்துகிறார்கள்‌. 
அகாஸ்வேரு ராஜா தன்னுடைய 
சந்தோஷத்தினிமித்தமாக அந்த நாடுகளுக்கு 
வரிவிலக்கு கொடுக்கிறான்‌. குற்றவாளிகளை 
மன்னித்து அவர்களை விடுவிக்கிறான்‌. 


எவன்‌ 





எஸ்தர்‌ 


f= THE 
ERAT 


எஸ்தர்‌ 
பட்டத்து 
தன்னுடைய 


வஸ்தியின்‌ ஸ்தானத்தில்‌ 
ஸ்திரீயான பின்பும்‌, ராஜா 
கன்னிமாடத்தில்‌, 
இரண்டாந்தரமும்‌ கன்னிகைகளை 
சேர்க்கிறான்‌. ராஜாவின்‌ கன்னிமாடத்தில்‌ 
க எப்போதுமே நிறைவாயிருப்பார்கள்‌. 
ஒருவேளை வஸ்தியைப்போல 
எஸ்தரும்‌ தனக்கு கீழ்ப்படியவில்லையென்றால்‌, 
எஸ்தரின்‌ ஸ்தானத்தில்‌ 
வேறொரு கன்னிகை பட்டத்து 
ஸ்திரீயாக வேண்டுமென்று 
தீர்மானித்து இந்தக்‌ கன்னிகைகள்‌ 
சேர்க்கப்பட்டிருக்கலாம்‌. 


இரண்டாந்தர கன்னிகைகள்‌ 
சேர்க்கப்டுப்போது: ச்பொர்தெகாய்‌ ராஜாவின்‌ 
அரமனை வாசலில்‌ உட்கார்ந்திருக்கிறார்‌ 
(எஸ்‌ 29), மொர்தெகாய்க்கு ராஜாவின்‌ 
அரண்மனை வாசலை காக்கும்‌ 
உத்தியோகம்‌ கொடுக்கப்பட்டிருக்கலாம்‌ 


எஸ்தர்‌ பட்டத்து ஸ்திரீயாகமிருந்தாலும்‌ 
அவள்‌ தன்னை வளர்த்த மொர்தெகாயையும்‌ 
அவர்‌ தனக்கு கற்பித்து கொடுத்த 
வார்த்தையையும்‌ மறக்கவில்லை. 


மொர்தெகாய்‌ தனக்கும்‌ 
கற்பித்திருந்தபடி, எஸ்தர்‌ தன்‌ 
பூர்வோத்தரத்தையும்‌ தன்‌ குலத்தையும்‌ 
தெரிவிக்காதிருக்கிறாள்‌ ; எஸ்தர்‌ 
மொர்தெகாய்‌ இடத்திலே வளரும்போது அவர்‌ 
சொற்கேட்டு நடத்ததுபோல, இப்பொழுதும்‌ 
அவர்‌ சொற்கேட்டு நடந்துவருகிறாள்‌ 
(எஸ்‌ 2:20) 

மொர்தெகாய்‌ சூசான்‌ அரமனையில்‌ 
சேவகனாக வேலைபார்த்துக்‌ 
கொண்டிருக்கிறார்‌. இதனால்‌ எஸ்தருடைய 
காரியங்களையும்‌ அவரால்‌ கவனித்துக்‌ 
கொள்ள முடிகிறது. தன்னுடைய 


ராஜாவின்‌ அரமனை வாசலில்‌ மொர்தெகாய்‌ 
இருந்ததினால்‌ ஏற்ற சமயத்தில்‌ எஸ்தருக்கு 
ஆலோசனைகளைக்‌ கூறுகிறார்‌. 


- விரிவுரை 
ESTHER - COMMENTARY 


மொர்தெகாய்‌ 
எஸ்‌ 2:21-23 


எஸ்‌ 2௮1. அத்தாட்கனில்‌ மொர்தெகாய்‌ 
ராஜாவின்‌ அரமனை வாசலில்‌ 
உட்கார்த்திருக்கிறபோது, வாசல்காக்கிற 
ராஜாவின்‌ இரண்டு பிரதானிகளாகிய 
பிக்தானும்‌ தேரேசும்‌ வர்மம்‌ வைத்து, 
ராஜாவாகிய  அகாஸ்வேருவின்மேல்‌ 
கைபோட வகைதேடினார்கள்‌.. 


எஸ்‌ 2௨, இந்தக்‌ காரியம்‌ 
மொர்தெகாய்க்குத்‌ தெரியவத்ததினால்‌, 
அவன்‌ அதை ராஜாத்தியாகிய 
எஸ்தருக்கு அறிவித்தான்‌; 
மொர்தெகாயின்‌ பேரால்‌ 
ராஜாவுக்குச்‌ சொன்னாள்‌. 


எஸ்‌ 2:28. அந்தக்‌. 
விசாரிக்கப்படுகிறபோது, 

மெய்யென்று. 

ஆகையால்‌. 

மரத்திலே தாக்கிப்போடப்பட்டார்கள்‌; 
இது: ராஜ சுமுகத்திலே 
நானாகமப்புஸ்தகத்திலே 
எழுதப்பட்டிருக்கிறது.. 


மொர்தெகாய்‌ பெர்சியா 
ராஜாவுக்கு நன்மை செய்கிறார்‌. ராஜாவுக்கு 
விரோதமாக இரண்டு பிரதானிகள்‌ 
சதிபண்ணுகிறார்கள்‌. அவர்கள்‌ ராஜாவைக்‌ 
கொன்றுபோட வர்மம்‌ வைக்கிறார்கள்‌. 


எஸ்தர்‌ 
அதை 


தேசத்து 


அந்நாட்களில்‌ மொர்தேகாய்‌ ராஜாவின்‌ 
அரமனை வாசலில்‌ உட்கார்ந்திருக்கிறார்‌. 
அப்போது, வாசல்காக்கிற ராஜாவின்‌ இரண்டு 
பிரதானிகளாகிய பிக்தானும்‌ தேரேசும்‌ வர்மம்‌ 
வைத்து, ராஜாவாகிய அகாஸ்வேருவின்மேல்‌ 
கைபோட வகைதேடுகிறார்கள்‌ (எஸ்‌ 2:21). 


ஸ்திரீயாக 


எஸ்தர்‌ பட்டத்து 
அப்போது 


அரமனையில்‌ இருக்கிறாள்‌. 
ராஜாவின்‌ இரண்டு 
அகாஸ்வேருவின்மேல்‌ 
வகைதேடுகிறார்கள்‌. இந்தக்‌ 
மொர்தெகாய்க்குத்‌ தெரியவருகிறது. 

ந்தக்‌ காரியம்‌ மொர்தெகாய்க்குத்‌ 
தெரியவந்ததினால்‌, அவர்‌ அதை 
ராஜாத்தியாகிய எஸ்தருக்கு அறிவிக்கிறார்‌; 
எஸ்தர்‌ மொர்தெகாயின்‌ பேரால்‌ அதை 
ராஜாவுக்குச்‌ சொல்லுகிறார்‌. 





எஸ்தர்‌ 


i நயனா 
யாய 


காரியம்‌ 
விசாரிக்கப்படுகிறபோது, அது மெய்யென்று 
காணப்படுகிறது: ஆகையால்‌ 


இருவரும்‌ 
தூக்கிப்போடப்படுகிறார்கள்‌; 


சமுகத்திலே நாளாகமப்புஸ்தகத்‌ 
எழுதப்பட்டிருக்கிறது (எஸ்‌ 2:22,23) 


எஸ்தர்‌ 
செயல்படுகிறாள்‌ 
சநித்திட்டத்தைத்‌ 
சொல்லுவதற்குப்‌ 
சொர்தெகாயின்‌ 


மிகவும்‌ 
ராஜாவுக்கு 
தன்னுடைய 


னமாகச்‌ 
“எதிரான 
செய்தியாக 

பதிலாக. அதை 
பேரால்‌ சொல்லுகிறாள்‌. 
இந்தச்‌ சம்பவம்‌ யூதருடைய சரித்திரத்தில்‌ 
மிகவம்‌ முக்கியத்துவம்‌ பெறுகிறது. 
ிரக்களைக்வின.தச்களின்‌: உளிகள்‌ 


ஒரு 
கருலியாயிற்று (எஸ்‌ 4:4-614) 


இந்த சம்பவம்‌ நடைபெறும்போது 
ஆமானைப்பற்றி ஒன்றும்‌ சொல்லப்படவில்லை. 


- விரிவுரை 
ESTHER - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ராஜாவுக்கு, செய்ய 
மொர்தெகாய்க்கு வாய்ப்பு 
கிடைத்திருக்கிறது. மொர்தெகாய்‌ ராஜாவின்‌ 
உயிரைக்‌ காப்பாற்றுகிறார்‌. அவர்‌ ராஜாவுக்கு 
செய்த உதவி பெர்சியா தேசத்தின்‌ 
நாளாகமப்‌ புஸ்தகத்திலும்‌ எழுதப்படுகிறது. 
இது எதேச்சையாக நடைபெற்ற சம்பவம்‌ 
போல்‌. இருந்தாலும்‌, கர்த்தருடைய 
சித்தத்தின்‌ பிரகாரமாகவே இந்த சம்பவம்‌ 
நடைபெறுகிறது. 


பிரதானிகளின்‌ 
மொர்தெகாய்‌ ராஜாவுக்கு 
சொல்லவில்லை. அதை அவர்‌ 
அறிவிக்கிறார்‌. எஸ்தரும்‌ இந்த 
சதியைப்பற்றி ராஜாவிடம்‌ சொன்னபோது. 
அவள்‌ அதை மொர்தெகாயின்‌ பெயரால்‌ 
சொல்லுகிறாள்‌. மொர்தெகாய்‌ இந்த 
சதிஆலோசனைமை கண்டுபிடித்தார்‌ என்னும்‌ 
எஸ்தர்‌ ராஜாவுக்கு 
ராஜா மொர்தெகாய்க்கு: 
கொடுக்கவில்லை. 
ஆனாலும்‌ இந்த சம்பவம்‌ ராஜசமுகத்திலே. 
நாளாகமப்‌ புஸ்தகத்தில்‌ எழுதப்படுகிறது. 
: ,£தத்திட்டத்திலிருந்து 
யூதர்களை பாதுகாப்பதற்கு, கர்த்தர்‌ 
இந்த சம்பவத்தையும்‌ ஒரு கருவியாகப்‌ 
பயன்படுத்துகிறார்‌. 


நம 


லோசனையை 
நேரடியாக 
எஸ்தருக்கு 


ஆமானின்‌ 





எஸ்தர்‌ 


f= a 
TT 


காஸ்வேரு ர மான்‌ என்னும்‌ 
தொரக்க. உ கணப்பு வள்‌ 
(எஸ்‌ 3). மொர்தெகாய்‌ 
வணங்கி நமஸ்கரிக்க 

(எஸ்‌ 32-4), இதனால்‌ ஆமான்‌ மிகவும்‌ 
கோபப்பட்டு, யூதர்கள்‌ எல்லோரையும்‌ 
அழித்துப்போட திட்டமிடுகிறான்‌ (எஸ்‌ 3:55). 


ஒரு குறிப்பிட்ட நாளில்‌ யூதர்கள்‌ 
எல்லோரையும்‌ சங்காரம்பண்ணுவதற்கு, 
ஆமான்‌ ராஜாவாகிய அகாஸ்வேருவின்‌ 
அரசாணையைப்‌ பெற்றுக்கொள்கிறான்‌ 
(எஸ்‌ 37-13). ராஜாவின்‌ ஆணை பெர்சியா 
தேசத்திலுள்ள எல்லா நாடுகளிலும்‌ 
பிரகடனம்பண்ணப்படுகிறது (எஸ்‌ 31415). 


ஆமானை 
மறுத்துவிடுகிறார்‌ 


ஆமான்‌ 
எஸ்‌ 811-6 


எஸ்‌ 94. இத்த நடபடிகளுக்குப்பின்பு, 
ராஜாவாகிய அகாஸ்வேரு 
அம்மெதாத்தாவிண்‌. குமாரனாகிய 
ஆமான்‌ என்னும்‌ ஆகாகியனை 
மேன்மைப்படுத்தி, தன்னிடத்திலிருக்கிற 
சகல யிரபுக்களுக்கும்‌ மேலாக. 
அவனுடைய ஆசனத்தை 
உயர்த்திவைத்தான்‌. 


எஸ்‌ 32. ஆகையால்‌ ராஜாவின்‌ 
அரமணை வாசலிலிருக்கிற 
ராஜாவின்‌ ஊழியக்காரர்‌ எல்லாரும்‌ 
ஆமானை வணங்கி நமஸ்கரித்து 
வந்தார்கள்‌; அவனுக்கு இப்படிச்‌ 
செய்யவேண்டும்‌. என்று. ராஜா 
கட்டளையிட்டிருத்தான்‌; ஆனாலும்‌ 
மொர்தெகாய்‌ அவனை 
'வணங்கவுமில்லை, நமஸ்கரிக்கவுமில்லை.. 


எஸ்‌ 33. அப்பொழுது ராஜாவின்‌ 
அரமனை வாசலிலிருக்கிற ராஜாவின்‌ 
ஊழியக்காரர்‌ மொர்பதெகாயைப்‌ 
பார்த்து: நீ ராஜாவின்‌ கட்டனையை 
மீறுகிறது என்ன என்று கேட்டார்கள்‌. 


- விரிவுரை 
ESTHER - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எஸ்‌ 34. இப்படி. அவர்கள்‌ 
'நரளுக்குநான்‌ அவனுடனே சொல்லியும்‌, 
அவன்‌ தங்களுக்குச்‌ செவிகொடாத 
போது, தான்‌ யூதன்‌ என்று அவன்‌ 
அவர்களுக்கு அறிவித்திருத்தபடியால்‌, 
மொர்தெகாயின்‌: சொற்கள்‌. 
திலைதிற்குமோ என்று பார்க்கிறதற்கு, 
அதை ஆமானுக்கு அறிவித்தார்கள்‌. 


எஸ்‌ 95. ஆமான்‌ மொர்தெகாய்‌ 
தன்னை வணங்கி நமஸ்கரியாததைக்‌ 
கண்டபோது, மூர்க்கம்‌ 
'திறைந்தவனானான்‌.. 


எஸ்‌ 3:6, ஆனாலும்‌ மொர்தெகாயின்‌ 
மேல்மாத்திரம்‌ கைபோடுவது அவனுக்கு 
அற்பக்காரியமாகக்‌ கண்டது; 
மொர்தெகாயின்‌ ஜனங்கள்‌. 
இன்னாரென்று. ஆமானுக்கு. 
அறிவிக்கப்பட்டிருந்தபடியால்‌, 
அகாஸ்வேருவின்‌' ராஜ்யமெங்கும்‌. 
இருக்கிற மொர்தெகாயின்‌ ஜனமாகிய 
யூதரையெல்லாம்‌ சங்கரிக்க அவன்‌ 
வகைதேடினான்‌. 


அகாஸ்வேரு 
மேன்மைப்படுத்துகிறான்‌ 
அரமனை வாசலிலிருக்கிற 
எல்லோரும்‌, ஆமானை 
நமஸ்கரிக்கிறார்கள்‌. ஆமான்‌ 
ஆகாகியன்‌. இவன்‌ ஆசாகின்‌ சந்ததம்‌ 
சேர்ந்தவன்‌. ஆகாகு என்பது அமலேக்கிய 
பிரபுக்களின்‌ பொதுவான பெயராகும்‌. 


அவர்களுடைய  நீர்ச்சால்களிலிருந்து 
தண்ணீர்‌ பாயும்‌; அவர்கள்‌ வித்து 
திரளான தண்ணீர்களில்‌. பாவும்‌; 
அவர்களுடைய ராஜா ஆகாகைப்‌ பார்க்கிலும்‌ 
உயருவான்‌:: அவர்கள்‌ ராஜ்யம்‌ 
மேன்மையடையும்‌” (எண்‌ 24:7). 


அகாஸ்வேரு ராஜா ஆமான்‌ மீது 
பிரியமாயிருக்கிறான்‌. பிரபுக்கள்‌ தங்களுக்கு 
பிடித்தமான  யார்மேல்‌ வேண்டுமானாலும்‌. 
பிரியமாயிருப்பார்கள்‌. அதற்கு அவர்கள்‌ 
காரணம்‌ சொல்ல வேண்டிய அவசியமில்லை. 


ராஜா... ஆமானை 
ராஜாவின்‌ 
ஊழியக்காரர்‌ 
க 


இந்த நடபடிகளுக்குப்பின்பு, 
ராஜாவாகிய அகாஸ்வேரு அம்மெதாத்தாவின்‌ 
குமாரனாகிய ஆமான்‌ என்னும்‌ ஆகாகியனை 
மேன்மைப்படுத்தி, தன்னிடத்திலிருக்கிற சகல 
பிரபுக்களுக்கும்‌ மேலாக அவனுடைய 
ஆசனத்தை உயர்த்திவைக்கிறான்‌ (எஸ்‌ 33) 





எஸ்தர்‌ 


f= a 
TT 


களுக்குப்பின்பு" என்னும்‌ 
ன்ப பலவு 
ஸ்திரீயாக்கப்பட்டு ஐந்து வருஷங்களுக்குப்‌ 
பின்பு என்பது பொருளாகும்‌. அகாஸ்வேரு 
ராஜாவின்‌ அரமனையில்‌ ஆமான்‌ என்பவன்‌ 
பிரபுவாக இருக்கிறான்‌. ராஜா 
மேன்மைப்படுத்தி எல்லாப்‌ பிரபுக்களுக்கும்‌. 
மேலாக இவனுடைய ஆசனத்தை உயர்த்தி 
வைத்திருக்கிறான்‌. 


“ஆமான்‌” என்னும்‌ பெயருக்கு “நல்ல 
ஒழுங்கு" என்று பொருள்‌. இவன்‌ ஒரு 
ஆகாகியன்‌. அமலேக்கியரின்‌ சந்‌ 


தனக்கு மதிப்பும்‌, ந்‌ அதிகமாகக்‌ 
கிடைக்கவேண்டுமென்று விரும்புகிறான்‌. 
இவனுடைய பேராசையே இவனுடைய 
அழிவிற்குக்‌ காரணமாயிற்று. 
இவனால்‌ இவனுடைய குடும்பத்தாரும்‌ 
அழிந்துபோகிறார்கள்‌. 


அகாஸ்‌ ரா; ஆமானுக்கு 
நன்‌ அரண்மனை! உயர்ந்த 
பதவியையும்‌ அந்தஸ்தையும்‌ கொடுக்கிறான்‌. 
ஆரன்‌ 'துன்மார்க்கனாயிருந்தாலும்‌, 
ராஜாவின்‌ நம்பிக்கைக்கு 

பன வக்கில்‌ 


மானிடத்தில்‌ 
ண்பன்‌ 
நீதியில்லை. ஆமான்‌ 
பாத்திரமானவனல்ல. 

உண்மையான 

விவேகமுமில்லை, 

பழிவாங்கவேண்டும்‌ என்னும்‌ தீயகுணம்‌ 
அவனிடத்தில்‌ காணப்படுகிறது. ஆனாலும்‌ 
அகாஸ்வேரு ராஜா ஆமானை சகல 
பிரபுக்களுக்கும்‌ மேலாக உயர்த்துகிறான்‌. 


எந்த 


ராஜாவின்‌ அரமனை 
வாசலிலிருக்கிற ராஜாவின்‌ ஊழியக்காரர்‌ 
எல்லாரும்‌ ஆமானை வணங்கி நமஸ்கரித்து 
வருகிறார்கள்‌;: அவனுக்கு 
செய்யவேண்டும்‌. 
கட்டளையிட்டிருக்கிறான்‌:: 
மொர்தெகாய்‌ அவனை வணங்‌ 
நமஸ்கரிக்கவுமில்லை (எஸ்‌ 3:2). 


- விரிவுரை 
ESTHER - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆமானுடைய வாழ்வில்‌ மொர்தெகாய்‌ 
ஒரு முள்ளாக இருக்கிறார்‌. கர்த்தர்‌ 
ஆமானைச்‌ சபித்திருக்கிறார்‌, 
(யாத்‌ 1714-16). கர்த்தரால்‌ சபிக்கப்பட்டவனை 
மொர்தெகாய்‌ வணங்கவோ, நமஸ்கரிக்கவோ 
விரும்பவில்லை. 

ராஜாவின்‌ அரமனை வாசலிலிருக்கிற 
ஊழியக்காரர்‌ எல்லோரும்‌ ஆமானை 
நமஸ்கரித்தாலும்‌, தான்‌ 
வணங்கக்கூடாது என்றும்‌, 
நமஸ்கரிக்கக்கூடாது 
மொர்தெகாய்‌ 

தீர்மானம்பண்ணியிருக்கிறான்‌. 


மொர்தெகாயின்‌ செய்கை அரமனை 
வாசலிலிருக்கிற மற்ற ஊழியக்காரர்களுக்கு 
ஆச்சரியமாயிருக்கிறது. ராஜாவின்‌ கட்டளைப்‌ 
பிரகாரம்‌, அவர்கள்‌ எல்லோரும்‌ ஆமானை 
வணங்கி நமஸ்கரிக்கவேண்டும்‌. ஆமானை 
வணங்க மறுப்பது ராஜாவின்‌ கட்டளையை 
மீறுகிற செயல்‌. கையினால்‌ 
அவர்கள்‌ மொர்தெகாயை எச்சரிக்கிறார்கள்‌. 
ராஜாவின்‌ 

நீ 


ராஜாவின்‌ கட்டளையை மீறுகிறது என்ன" 
(எஸ்‌ 3:3) என்று கேட்கிறார்கள்‌. 


மொர்தெகாயோ 
தீர்மானத்தில்‌ உறுதியாயிருக்கிறார்‌. 
அரமனை . வாசலிலிருக்கிற ஊழியக்காரர்‌ 
தன்னை எச்சரித்த பின்பும்‌, அவர்‌ ஆமானை 
வணங்கவுமில்லை, நமஸ்கரிக்கவுமில்லை. 


தன்னுடைய 


ராஜாவின்‌ ஊழியக்காரர்‌ 
மொர்தெகொயை ஒவ்வொரு நாளும்‌ 
எச்சரிக்கிறார்கள்‌. ஆனால்‌ மொர்தெகாயோ 
அவர்களுடைய எச்சரிப்பின்‌ வார்த்தைகளுக்கு 
செவிகொடுக்கவில்லை. மொர்தெகாய்‌ 
அவர்களிடத்தில்‌, “நான்‌ ஒரு யூதன்‌” என்று 
சொல்லுகிறார்‌. 
யூதர்கள்‌ அமலேக்கியரை 
நேசிக்கமாட்டார்கள்‌. பூர்வகாலம்‌ 
ற்கொண்டே அமலைக்கியருக்கும்‌, 
ஸ்ரவேலருக்கும்‌ பகை இருக்கிறது. அது 
மாத்திரமல்ல, யூதர்கள்‌ இஸ்ரவேலின்‌ 
தேவனாகிய கர்த்தரை மாத்திரமே 
வணங்கி நமஸ்கரிப்பார்கள்‌. அவர்கள்‌ 
எந்த மனுஷனையும்‌ வணங்கி 
நமஸ்கரிக்கமாட்டார்கள்‌. 





எஸ்தர்‌ 


i= FTN 
TT 


என்னும்‌ சந்தேகம்‌ ராஜாவின்‌ ஊழியக்காரர்‌ 
மனதில்‌ உண்டாயிற்று. கையினால்‌ 
அவர்கள்‌ மொர்தெகாய்‌ ான்னதை 
ஆமானுக்கு அறிவிக்கிறார்கள்‌. 
மொர்தெகாய்‌. ஆமானைப்‌ 
பிரியப்படுத்துவதற்கு பதிலாக, கர்த்தரை 
பிரியப்படுத்த விரும்புகிறார்‌. அவர்‌ ராஜாவின்‌ 
கட்டளைக்கு கீழ்ப்படிவதற்கு பதிலாக, 
தன்னுடைய மனச்சாட்சிக்கு கீழ்ப்படிய 
விரும்புகிறார்‌. மொர்தெகாய்‌. 
மறைக்கவில்லை. 
வைராக்கியத்தினால்‌, 
ஆமானை 
மறுத்துவிடுகிறார்‌. 
யூதர்கள்‌ 
கொடுப்பார்கள்‌. 


மனுஷருக்கு ட்‌ 
ஆனால்‌ அவர்‌ 
தெய்வமாக்கமாட்டார்கள்‌ 
ஒருவனுக்கு எல்லோரும்‌ 
ரியாதையும்‌ காண்பிப்பார்கள்‌ 

ஆனால்‌ ஆமானோ 
அவன்‌ ஒரு ஆகாகியன்‌. 
அமலைக்கியரின்‌ வம்சத்தைச்‌ சேர்ந்தவன்‌. 
மொர்தெகாய்‌ ஆமானை வணங்கி! 
நமஸ்கரிக்க  மறுத்துவிடுகிறார்‌. இதனால்‌ 
தனக்கு பிரச்சனைகள்‌ வரும்‌ என்பதையும்‌ 
மொர்தெகாய்‌ எதிர்பார்க்கிறார்‌. ஆமானை 
வணங்கி  நமஸ்கரிக்கக்கூடாது என்று 
மொர்தெகாய்‌ தீர்மானம்பண்ணுவதற்கு 
பாக, அவர்‌ கர்த்தரிடத்தில்‌ 
பம்பண்ணினார்‌ என்று யூதருடைய 
பாரம்பரிய வரலாறு சொல்லுகிறது. 

தான்‌ 


யூதாதேசத்தார்‌ 
எல்லோருமே, அமலேக்கியரை 
கனம்பண்ணக்கூடாது என்று மொர்தெகாய்‌ 
விரும்புகிறார்‌. கர்த்தர்‌ 
நேசிக்கவில்லை. அமலேக்கியருக்கு 
விரோதமாக கர்த்தரின்‌ யுத்தம்‌ எப்போதும்‌ 
நடக்கும்‌. 
“மோசே ஒரு பலிபீடத்தைக்‌ கட்டி, 
அதற்கு. பேகோவாறிசி என்று பேரிட்டு, 
கர்த்தருடைய 
சிங்காசனத்துக்கு விரோதயாவிகுத்தமிவால்‌, 
ம்‌ அவனுக்கு 


மாத்திரமல்ல, 


- விரிவுரை 
ESTHER - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


'எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற 
வழியிலே, அமலேக்கு தேவனுக்குப்‌ 
பயப்படாமல்‌ உனக்கு எதிராக வந்து, நீ 
இளைத்து விடாய்த்திருக்கையில்‌, பின்வருகிற 
உன்‌ பாளயத்திலுள்ள பலவீனரையெல்லாம்‌ 
வெட்டினான்‌. என்பதை நினைத்திரு" 
(உபா 25:17,18). 

இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ எகிப்தின்‌ 
அழமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு, 
வனாந்தரத்தில்‌ பிரயாணம்பண்ணியபோது 
அவர்கள்‌ விடாய்த்திருந்தார்கள்‌. அவர்கள்‌ 
பலவீனராயிருந்தார்கள்‌. அப்போது, 
அமலேக்கியர்‌ பலவீனராயிருந்த இஸ்ரவேல்‌ 
பத்திரை சங்காரம்பண்ணினார்கள்‌. இதனால்‌ 
அமலேக்கியரை கர்த்தர்‌ அருவருக்கிறார்‌. 
கர்த்தர்‌ அருவருக்கிற அமலேக்கியனான 
ஆமானை, மொர்தெகாய்‌ வணங்கி 
நமஸ்கரிக்க விரும்பவில்லை. 

மொர்தெகாய்‌ தன்னை வணங்கி 
நமஸ்கரியாததை ஆமானும்‌ கவனிக்கிறான்‌. 
ஆமானுக்கு 'மொர்தெகாயின்மீது, 
கோபமுண்டாயிற்று. அரமனை 
வாசலிலிருக்கிற ராஜாவின்‌ ஊழியக்காரர்‌, 
ஆமானுடைய கோபத்தை அதிகரிக்கச்‌ 
செய்கிறார்கள்‌. இதனால்‌ மொர்தெகாய்‌ 
தன்னை வணங்கி நமஸ்குரியாததைக்‌ 
கண்டபோது, ஆமான்‌ மூர்க்கம்‌ 
நிறைந்தவனாகிறான்‌ (எஸ்‌ 3:5). 

ராஜாவின்‌. அரமனை வாசலில்‌ 
ராஜாவின்‌ ஊழியக்காரர்கள்‌ இருக்கிறார்கள்‌. 
மொர்தெகாய்‌ ஆமானுக்கு எழுந்து, மரியாதை 
செய்யாததை இவர்கள்‌ ஆனதுக்கு 
அறிவிக்கிறார்கள்‌. ஒருவேளை 
ஆமானிடத்தில்‌ நல்ல எடுக்க 
வேண்டுமென்பதற்காக. இவர்கள்‌ 
மொர்தெகாயைப்‌ பற்றிப்‌ பேசியிருக்கலாம்‌. 
மொர்தெகாமின்‌ செயலினால்‌ ஆமானுக்கு 
மிகுந்த கோபமுண்டாயிற்று. இதனால்‌ 
கர்த்தரால்‌ தெரிந்தெடுக்கப்பட்ட ஜாதியாகிய 
யூதஜனமே அழிந்து போகக்கூடிய சூழ்நிலை 
உருவாயிற்று. 

ஒரு யூதன்‌ தன்னை வணங்கி 
நமஸ்கரிக்கவில்லை என்பது ஆமானுக்கு 
மிகவும்‌ மனக்கஷ்டமாக இருக்கிறது. தினமும்‌. 
ஆமான்‌  மொர்தெகாயைக்‌ கவனித்துப்‌ 
பார்க்கிறான்‌. மொர்தெகாமின்‌ செயல்‌. 
ஆமானுக்கு: மிகுந்த கோபத்தை. 
உண்டாக்கிற்று இதனால்‌ யூதர்கள்‌ 
அனைவரையும்‌ அழித்துப்‌ போடுவதற்கு 
ஆமான்‌ சதி பண்ணுகிறான்‌ (எஸ்‌ 35-97. 


பெயர்‌ 





எஸ்தர்‌ 


f= ETHER 
TT 


ராஜாவின்‌ அரமனை வாசலிலிருக்கிற 
ஊழியக்காரரும்‌ மொர்தெகாயின்மீது. 
பொறாமைப்படுகிறார்கள்‌. மொர்தெகாய்‌ 
ராஜாவின்‌ கட்டளைக்கு கீழ்ப்படிவாரா 
அல்லது அழிந்துபோவாரா என்பதை காண 
மற்ற ஊழியக்காரரும்‌ ஆவலாய்க்‌ 
காத்திருக்கிறார்கள்‌. 


மொர்தெகாய்‌ ஆமானை வணங்கி 
நமஸ்கரியாததினிமித்தம்‌, 

சாகவேண்டும்‌ என்று ஆமான்‌ 
தீர்மானம்பண்ணுகிறான்‌. 
மொர்தெகாயின்மேல்‌ 

ஆமானுக்கு அற்பகாரியமாக 
மொர்தெகாய்‌ ஒரு பூதன்‌ 
ஆமானுக்கு 

அறிலிக்கப்பட்டிருக்கிறது. வர்சியா. தேசத்தில்‌. 
ஏராளமான யூதர்கள்‌ இருக்கிறார்கள்‌ 
என்பதையும்‌ ஆமான்‌ அறிந்திருக்கிறான்‌. 


மான்‌ மொர்தெகாயை மாத்திரம்‌ 
சங்காரம்பண்ணுவதற்கு பதிலாக 
அகாஸ்வேருவின்‌ ராஜ்யமெங்கும்‌ இருக்கிற 
மொர்தெகாயின்‌ ஜனமாகிய யூதரையெல்லாம்‌ 
சங்காரம்பண்ண  வகைநேடுகிறான்‌ (எஸ்‌ 
36). ஆமான்‌ தன்னுடைய உக்கிர 
கோபத்தினால்‌. ஆயிரக்கணக்கான 
யூதர்களைக்‌ கொன்றுபோட 
சதிபண்ணுகிறான்‌. ஆமான்‌ குற்றமில்லாத. 
இரத்தத்தை சிந்துவதற்கு எத்தனிக்கிறான்‌. 


யூதருடைய சந்ததியிலிருந்து மேசியா 
வருவார்‌ என்பது கர்த்தருடைய திட்டம்‌. 
சாத்தான்‌ இந்தத்‌ திட்டத்தைச்‌ செயல்படுத்த 
விடாமல்‌ தடுப்பதற்கு முயற்சி பண்ணுகிறான்‌. 
எல்லா யூதரையும்‌ அழித்துப்‌ போடுவதற்கு 
சாத்தான்‌ பல வழிகளிலும்‌ சூழ்ச்சி 
பண்ணுகிறான்‌ 

யூதர்கள்‌ கர்த்தருக்கு பிரியமானவர்கள்‌. 
ஆனால்‌ ஆமானோ யூதர்கள்‌ 
எல்லோரையும்‌ 
சங்காரம்பண்ணவேண்டுமென்று. 
ஆசைப்படுகிறான்‌. அவர்கள்‌ யூதர்கள்‌ 
என்னும்‌ ஒரே காரணத்திற்காக அவர்களை 
அழித்துப்போடவேண்டுமென்று ஆமான்‌ 
திட்டமிடுகிறான்‌. இதன்‌ நிமித்தமாகவே, 
மொர்தெகாய்‌ ஆமானை வணங்கவுமில்லை, 
நமஸ்கரிக்கவுமில்லை. 


- விரிவுரை 
ESTHER - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மூதர்கனை 
கட்டனை 
எஸ்‌ 8:7-15 


எஸ்‌ 3:7. ராஜாவாகிய அகாஸ்வேருவின்‌ 
பன்னிரண்டாம்‌ வருஷம்‌ ன்‌ 
மாதமாகிய முதலாம்‌ 

ஆமானுக்கு முன்பாகப்‌ 
என்னப்பட்டசீட்டு. 

தானையும்‌ ஒவ்வொரு மாதத்தையும்‌ 
குறித்துப்‌ போடப்பட்டு, 
ஆதார்மாதமான பன்னிரண்டாம்‌ 
மாதத்தின்மேல்‌ விழுந்தது. 


3:8, அப்பொழுது ஆமான்‌ 
ராஜாவை நோக்கி: 
ராஜ்யத்தின்‌ சகல 

ஜனங்களுக்குள்ளே. 
சிதறுண்டு. 


விகற்பமாயிருக்கிறது; அவர்கள்‌ 
ராஜாவின்‌ கட்டங்களைக்‌ 
கைக்கொள்ளுகிறதில்லை; ஆகையால்‌ 
அவர்களை இப்படி விட்டிருக்கிறது 
ராஜாவுக்கு நியாயமல்ல. 


எஸ்‌ 825. ராஜாவுக்குச்‌. சம்மதியானால்‌, 
அவர்களை: அழிக்கவேண்டு மென்று. 
எழுதி அனுப்பவேண்டியது; 
அப்பொழுது நான்‌ ராஜாவின்‌ 
கஜானாவிலே கொண்டுவந்து செலுத்த 
பதினாயிரம்‌ தாலந்து வெள்ளியை 
எண்ணிக்‌ காரியக்காரர்‌ கையில்‌ 
கொடுப்பேன்‌ என்‌ நான்‌. 


எஸ்‌ 300. அப்பொழுது ராஜா 
கையிலிருக்கிற தன்‌ மோதிரத்தைக்‌ 
கழற்றி, அதை ஆகாகியனான 
அம்மெதாத்தாவின்‌ குமாரனும்‌ யூதரின்‌: 
சத்துருவமாகிய ஆமானிடத்தில்‌ 
கொடுத்து, 


எஸ்‌ 3:01. ஆமானை நோக்கி: அந்த 
வென்னியை தீ வைத்துக்கொள்‌; அந்த 
ஜனத்துக்கு உன்‌ இஷ்டப்படி, 
செய்யலாம்‌ என்றான்‌. 


தன்‌ 





i THE எஸ்தர்‌ 
TT 


எஸ்‌ 312. முதலாம்‌ மாதம்‌ 
பதின்முன்றாந்தேதியிலே, ராஜாவின்‌ 
சம்பிரதிகன்‌ அழைக்கப்பட்டார்கன்‌; 
ஆமான்‌ கற்பித்தபடி. யெல்லாம்‌ 
ராஜாவின்‌ தேசாதிபதிகளுக்கும்‌, 
ஒவ்வொரு நாட்டின்மேல்‌: 
வைக்கப்பட்டிருத்த துரைகளுக்கும்‌, 
ஒவ்வொரு ஜனத்தின்‌ பிரபுக்களுக்கும்‌, 
அந்தந்த: நாட்டில்‌ வழங்கும்‌. 
அட்சரத்திலும்‌, அத்தத்த ஜாதியார்‌ 
பேசும்‌ பாஷையிலும்‌ எழுதப்பட்டது; 
ராஜாவாகிய அகாஸ்வேருவின்‌ பேரால்‌ 
அது எழுதப்பட்டு, ராஜாவின்‌ 
மோதிரத்தினால்‌ முத்திரை 
போடப்பட்டது. 


எஸ்‌. 308, ஆதார்‌. மாதமான 
பன்னிரண்டாம்‌ மாதம்‌ பதின்மூன்றாத்‌ 
தேதியாகிய ஒரே நாவிலே சிறியோர்‌ 
பெரியோர்‌ குழந்தைகள்‌ ஸ்திரீகள்‌ 
ஆகிய சகல யூதரையும்‌ அழித்துக்‌ 
கொன்று திர்மூலமாக்கவும்‌, அவர்களைக்‌: 
கொன்ளையிடவும்‌, அஞ்சற்காரர்‌ 
கையிலேராஜாவின்‌ நாடுகளுக்கெல்லாம்‌. 
கட்டனைகள்‌ அனுப்பப்பட்டது. 


எஸ்‌ க அத்த ளுக்கு 
ஆயத்தப்பட்டிருக்கவேண்டும்‌ என்று. 
சகல ஜனங்களுக்கும்‌ கூறி 
அறிவிக்கிறதற்காகக்‌ கொடுக்கப்பட்ட 
கட்டளையின்‌ நகல்‌ இதுவே, இது 
ஒவ்வொரு நாட்டிலும்‌ 
யிரசித்தம்பண்ணப்பட்டது. 


எஸ்‌ 3:15. அந்த அஞ்சற்காரர்‌ லன்‌. 
உத்தரவினால்‌ தீவிரம 
புறப்பட்டுப்போனார்கன்‌; 

கட்டளை ஆசான்‌ 

பிறந்தது. ராஜாவும்‌ 

குடிக்கும்படி உட்கார்ந்தார்கள்‌; சசான்‌' 
நகரம்‌ கலங்கிற்று. 


ஆமான்‌ ஒரு தந்திரசாலி. யூதர்கள்‌ 
எல்லோரையும்‌ அழிக்கவேண்டுமென்றால்‌, 
அதற்கு அகாஸ்வேரு ராஜாவின்‌ உதவியும்‌ 
அனுமதியும்‌ தேவை என்பதை ஆமான்‌ 
அறிந்திருக்கிறான்‌. இதற்காக ஆமான்‌ 
ராஜாவினிடத்தில்‌ யூதர்களுக்கு விரோதமாக. 
பொய்யான குற்றச்சாட்டுக்களை 
சொல்லுகிறான்‌. ஆமானின்‌ வார்த்தைகளை 


அகாஸ்வேரு ராஜாவும்‌ நம்புகிறான்‌. 


- விரிவுரை 
ESTHER - COMMENTARY 


அவர்கள்‌ ஒருவிதமான 
ஜனங்கள்‌ என்பதுபோல 
ஆமான்‌. ராஜாவை. 
உம்முடைய ராஜ்யத்தின்‌ சகல. 
| ஜனங்களுக்குள்ளே 
சிதறுண்டு 
3:8) என்று 
யூதர்களைப்பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறான்‌ 


- நாடோடிகளைப்போல 


அவர்கள்‌ எந்தெந்த 
தங்கிமிருக்கிறார்களோ, 
அந்தந்த நத! ங்களில்‌ அந்த தேசத்தாருக்கு 
பாரமாயிருப்பார்கள்‌ என்று மான்‌ 
யூதரைப்பற்றி ராஜாவினிடத்தில்‌ பொய்யான 
தகவல்களை சொல்லுகிறான்‌. 


ன்ஸ்‌ 
பரம்பியிருக்கிறார்கள்‌. 
ம்‌ 


யூதர்கள்‌ ஆபத்தானவர்கள்‌ என்றும்‌ 
ஆமான்‌ ராஜாவிடத்தில்‌ யூதர்களைப்பற்றி 
தூஷணவார்த்தைகளை சொல்லுகிறான்‌. 
ஆமான்‌ ராஜாவை நோக்கி, "அவர்களுடைய 
வழக்கங்கள்‌ சகல ஜனங்களுடைய 
வழக்கங்களுக்கும்‌. த்‌ பருகத்‌ 
அவர்கள்‌ ராஜாவின்‌ சட்டங்களைக்‌ 
கைக்கொள்ளுகிறதில்லை" (எஸ்‌ 3:8) என்று 
யூதருக்கு விரோதமான வார்த்தைகளை 


எல்லோரையும்‌ 


ம 
பொய்யான 





எஸ்தர்‌ 


i THE 
TT 


யூதருக்கு எல்லா தேசங்களிலும்‌ 
சத்துருக்கள்‌ இருக்கிறார்கள்‌. பெர்சியா 
தேசத்தில்‌ ஆமான்‌ மாத்திரமல்ல, இன்னும்‌ 
அநேகர்‌ “யூதர்களை வெறுக்கிறார்கள்‌. 
யூதர்களை மொத்தமாக அழித்துவிட்டால்‌ 
ராஜாவுக்கும்‌, பெர்சியா தேசத்திற்கும்‌. 
நன்மை உண்டாகும்‌ என்று ஆமான்‌. 
ராஜாவினிடத்தில்‌ நயமாகப்‌ பேசுகிறான்‌. 
“ராஜாவுக்குச்‌ சம்மதியானால்‌, அவர்களை 
அழிக்கவேண்டுமென்று எழுதி 
அனுப்பவேண்டியது' (எஸ்‌ 39) என்று 
ஆமான்‌ ராஜாவினிடத்தில்‌ தன்னுடைய 
தந்திரமான யோசனையை சொல்லுகிறான்‌. 


யூதர்களை  அழிக்கவேண்டுமென்று 
ராஜா ஆணையிட்டால்‌ அது உடனே 
நிறைவேற்றப்படும்‌. யூதர்களை அழிக்க 
ராஜா ஒரு வேளை தயங்கலாம்‌. பெர்சியா 
தேசத்தில்‌ ஏராளமான யூதர்கள்‌ 
இருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ எல்லோரையும்‌ 
அழித்துவிட்டால்‌, பெர்சியா தேசத்தின்‌ 
கஜானாவிலே. பேரிழப்பு உண்டாகும்‌. 
யூதர்கள்‌ மூலமாக ராஜாவுக்கு. 
வரக்கூடிய வருமானம்‌ நின்றுபோகும்‌. 
ஆகையினால்‌ எல்லா யூதர்களையும்‌ 
அழிப்பதற்கு ராஜா தயங்கலாம்‌ என்று 
ஆமான்‌ எதிர்பார்க்கிறான்‌. 


அழிக்கப்பட்டால்‌ ஏற்படும்‌ 
நஷ்டத்தை, தான்‌ ஈடுகட்டுவதாகவும்‌ 
ஆமான்‌ ராஜாவுக்கு உறுதிசொல்லுகிறான்‌. 
யூதர்கள்‌ எல்லோரையும்‌ அழிப்பதற்கு ராஜா 
சம்மதித்தால்‌, தான்‌ ராஜாவின்‌ 
கஜானாவிலே கொண்டுவந்து செலுத்த 
பதினாயிரம்‌ தாலந்து வெள்ளியை எண்ணிக்‌ 
காரியக்காரர்‌ கையில்‌ கொடுப்பதாக ஆமான்‌ 
ராஜாவினிடத்தில்‌ வாக்குப்பண்ணுகிறான்‌ 
(எஸ்‌ 39) 


யூதர்கள்‌ அழிக்கப்படுவதினால்‌ ஏற்படும்‌. 
பொருளாதார நஷ்டத்தை தான்‌ 
ஈடுகட்டுவதாக ஆமான்‌ 
வாக்குப்பண்ணுகிறான்‌. பதினாயிரம்‌ தாலந்து 
வெள்ளி என்பது மிகப்பெரிய தொகை. 
இவ்வளவு பெரிய தொகை ஆமானிடத்தில்‌ 
இல்லை. ஆனால்‌ இந்த தொகை எங்கே 
இருக்கிறது என்பது ஆமானுக்கு தெரியும்‌. 


யூதர்கள்‌ 


- விரிவுரை 
ESTHER - COMMENTARY 


ஆமான்‌ யூதர்களையெல்லாம்‌ 
அழிக்கும்போது, அவர்களுடைய 
வெள்ளிகளையெல்லாம்‌ கொள்ளையிடுவான்‌. 
யூதர்களுடைய  வெள்ளிகளும்‌, யற்ற 
பெக்கிஜங்களும்‌ ஆமானுடைய கையில்‌ 
வந்து சேரும்‌. ஆமான்‌ அந்த 
கொள்ளைப்பொருளிலிருந்து பதினாயிரம்‌ 
தாலந்து வெள்ளியை எண்ணி ராஜாவின்‌ 
கஜானாவில்‌ கொண்டு வந்து கொடுக்கலாம்‌ 
என்றும்‌ தீர்மானித்திருக்கிறான்‌. 


யூதர்களுக்கு விரோதமாக 
கட்டளையை எழுதியபோது, 
அழித்து கொன்று 
நிர்மூலமாக்கவும்‌, அவர்களைக்‌ 
கொள்ளையிடவும்‌;” (எஸ்‌ 313) என்று 
எழுதி தன்னுடைய நாடுகளுக்கெல்லாம்‌. 
கட்டளைகளை அனுப்புகிறான்‌. யூதர்களை 
கொன்று நிர்மூலமாக்குவதற்கு மாத்திரமல்ல, 
அவர்களைக்‌ கொள்ளையிடவும்‌ அகாஸ்வேரு 
ராஜா அனுமதி கொடுக்கிறான்‌. அந்தக்‌ 
கொள்ளைப்பொருட்களை சேகரித்து, 
ராஜாவின்‌ கஜானாவை நிரப்ப முடியும்‌ 
என்று ஆமான்‌ சதித்திட்டம்‌ பண்ணுகிறான்‌. 


அகாஸ்‌ ராஜா மானின்‌ 
க 'செலிகொடுக்கிறான்‌. 
ஆமானின்‌ விருப்பம்‌ நிறைவேறுகிறது. 
ஆமான்‌ யூதருக்கு என்ன 
செய்யவேண்டுமென்று நினைக்கிறானோ, 
அதைச்‌ செய்வதற்கு ராஜாவும்‌ அனுமதி 
கொடுக்கிறான்‌. 


அகாஸ்வேரு ராஜா தன்‌ கையிலி 
ருக்கிற தன்‌ மோதிரத்தைக்‌ கழற்றி, அதை 
ஆகாகியனான அம்மெதாத்தாவின்‌ குமாரனும்‌ 
யூதரின்‌ சத்துருவுமாகிய ஆமானிடத்தில்‌ 
கொடுக்கிறான்‌ (எஸ்‌ 3:10). ராஜா ஆமானை 
நோக்கி, “அந்த வெள்ளியை நீ 
வைத்துக்கொள்‌; அந்த ஐனத்துக்கு உன்‌ 
இஷ்டப்படி செய்யலாம்‌" (எஸ்‌ 3:11) என்றும்‌ 
சொல்லுகிறான்‌. 


ராஜா 
தன்னுடைய 
சகல யூதரையும்‌ 





f= FTE எஸ்தர்‌ 
TT 


ராஜாவுக்கு ஆமானின்‌ சதித்திட்டம்‌ 

ரியவில்லை. ராஜா ஆமானை 
முழுவதுமாக நம்புகிறான்‌. தன்னுடைய 
தேசத்திலுள்ள எல்லா யூதரையும்‌ அழித்துப்‌ 
போடுவதற்கு ராஜா ஆமானுக்கு அனுமதி 
கொடுக்கிறான்‌. அதற்கு அடையாளமாக ராஜ. 
தன்‌ கையிலிருக்கிற தன்‌ மோதிரத்தைக்‌ 
கழற்றி  ஆமானிடம்‌ 
(எஸ்‌ 310-15). 
சொன்ன 
வெள்ளியையும்‌ ராஜா ஆமானுக்கே 
கொடுத்து, யூதர்களை அழித்துப்‌ போடுமாறு 
கட்டளையிடுகிறான்‌. 


-  அகாஸ்வேரு: 
வார்த்தைகளை 
பயங்கரமான ஜனங்கள்‌ என்றும்‌, 
அவர்கள்‌ ராஜாவின்‌ கட்டளைகளை 
கைக்கொள்கிறதில்லை என்றும்‌ ஆமான்‌ 
சொன்ன வார்த்தைகளை ராஜா நம்புகிறான்‌. 
யூதர்களை அழிப்பதற்கும்‌ சம்மதிக்கிறான்‌. 
மதஜனத்திற்கு ஆமான்‌ தன்‌ இஷ்டப்படி 

செய்யலாம்‌ என்றும்‌ ராஜா அவனுக்கு 
அனுமதி கொடுக்கிறான்‌. பெர்சியா 
தேசத்திலுள்ள யூதர்கள்‌, சிங்கத்தின்‌ 
கையில்‌ ஒப்புலிக்கப்பட்ட ஆடுகளைப்போல 


ராஜா 
ல்‌ 


ஆமானுடைய 
யூதர்கள்‌ 


கொன்று 

அவர்களை 
கொள்ளையிடுவதினால்‌, ஆமானுக்கு 
எல்வளவு லாபம்‌ கிடைக்கும்‌ என்று 
ராஜாவுக்கு தெரியவில்லை. ராஜா வரவு 
செலவு கணக்கு பார்க்காமலேயே, “அந்த 
வெள்ளியை நீ வைத்துக்கொள்‌" என்று 
ஆமானுக்கு அனுமதி கொடுத்துவிடுகிறான்‌. 


யூதர்கள்‌ எல்லோரையும்‌ அழித்து: 
கொன்றுபோடுவதற்கு, ஆமானுக்கு. 
ராஜாவின்‌ அனுமதி கிடைத்திருக்கிறது. 
ஆமான்‌ விக்கிரகங்களை ஆராதிக்கிறவன்‌. 
அவன்‌ குறிசொல்லுகிறவர்களையும்‌, 
ஜோசியம்‌ பார்க்கிறவர்களையும்‌ நம்புகிறவன்‌. 
ஆமான்‌ தனக்கு அதிஷ்டமான நாளை 
கண்டுபிடிக்க விரும்புகிறான்‌. அந்தக்‌ 
குறிப்பிட்ட நாளில்‌ யூதர்களை 
சங்காரம்பண்ணினால்‌, தனக்கு 
முற்றிலுமாய்‌ ஜெயமுண்டாகும்‌ என்று 


ஜோசியக்காரர்களையும்‌ 
ஆலோசனைபண்ணி, 
பார்க்கிறான்‌. 


சீட்டுப்போட்டு 


- விரிவுரை 
ESTHER - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ராஜாவாகிய அகாஸ்வேருவின்‌ 
பன்னிரண்டாம்‌ வருஷம்‌ நிசான்‌ மாதமாகிய 
முதலாம்‌ மாதத்திலே ஆமானுக்கு முன்பாகப்‌ 
பூர்‌ என்னப்பட்டசீட்டு ஒவ்வொரு நாளையும்‌ 
ஒவ்வொரு மாதத்தையும்‌ குறித்துப்‌ 
போடப்படுகிறது. அந்த சீட்டு ஆதார்மாதமான 
பன்னிரண்டாம்‌ மாதத்தின்மேல்‌ விழுகிறது 
(எஸ்‌ 37). 


பூர்‌ என்பது சீட்டு என்பதைக்‌ குறிக்கும்‌ 
பெர்சிய வார்த்தையாகும்‌. எல்லா யூதரையும்‌ 
அழித்துப்‌ போடுவதற்காக ஆமான்‌ ஒரு 
நாளைத்‌ தெரிந்தெடுக்க விரும்புகிறான்‌. 
இதற்காகவே அவன்‌ பூர்‌ என்னப்பட்ட 
சீட்டைப்‌ போடுகிறான்‌. முதலாம்‌ மாதம்‌ 13 
ஆம்‌ நேதி யூதர்கள்‌ எல்லோரையும்‌ 
அழிப்பதற்கு நல்ல நாள்‌ என்று ஆமான்‌ 
தீர்மானம்‌ பண்ணுகிறான்‌. (எஸ்‌ 3:7]2). 
ஜோசியரும்‌, நட்சத்திரம்‌ பார்க்கிறவர்களும்‌, 
அமாவாசி காண்கிறவர்களும்‌ இதுபோல 
சீட்டுப்‌ போட்டு நாள்‌ பார்ப்பது வழக்கம்‌. 
(ஏசா 4743) 


அகாஸ்வேரு ராஜாவின்‌ பன்னிரண்டாம்‌ 
வருஷம்‌ என்பது, எஸ்தர்‌ பட்டத்து 
ஸ்திரீயாகி சுமார்‌ ஐந்து வருஷமாயிற்று. 
முதலாம்‌ மாதத்திலே சீட்டு போடப்படுகிறது. 
பன்னிரண்டாம்‌ மாதத்தில்‌ சீட்டு விழுகிறது. 
இதனால்‌ ஆமானுடைய சதித்திட்டத்தை 
தோல்வியடையச்‌ செய்வதற்கு, 
மொர்தெகாய்க்கும்‌ எஸ்தருக்கும்‌ பதினொரு 
மாதம்‌ காலஅவகாசம்‌ கிடைக்கிறது. 


யூதர்களை உடனே சங்கரிக்கவேண்டும்‌ 
என்று ஆமான்‌ விரும்புகிறான்‌. ஆனாலும்‌ 
அவன்‌ தன்னுடைய சொந்த விருப்பத்திற்கு 
கீழ்ப்படிவதைவிட தட்ப 
ஜோசியக்காரரின்‌. விருப்‌ 
குறிசொல்லுகிறவர்களின்‌ விகுப்பத்திற்கம்‌ 
கீழ்ப்படிகிறான்‌. 


மான்‌ மதிமீனமான காரியங்களை 
செய்கிறான்‌. கர்த்தரோ மனுஷருடைய 
மதியீனங்களையும்‌ பயன்படுத்தி, தம்முடைய 
ஜனத்திற்கு நன்மை செய்கிறார்‌. ஆமான்‌ 
பூர்‌ என்னப்பட்ட சீட்டை நம்புகிறான்‌. 
அந்த சீட்டு ஆமானுடைய திட்டத்தை 
காலதாமதம்பண்ணுகிறது. ராஜாவின்‌. 
கட்டளை உடனே  நிறைவேற்றப்படவில்லை. 
ஆமான்‌ 


காத்திருக்க வேண்டியதாயிற்று. 





எஸ்தர்‌ 


i= FTE 
TT 


. இந்த பதினொரு மாத காலத்திற்குள்‌ 
தம்முடைய நியாயத்தீர்ப்பை 
நிறைவேற்றுகிறார்‌.  யூதரை 
திட்டமிட்ட ஆமான்‌, 

தூக்குமரத்திலே தூக்கிப்போடப்படுகிறான்‌. 
ராஜாவின்‌ கட்டளை எழுதப்பட்டு, 
அதற்கு முத்திரை போடப்படுகிறது. முதலாம்‌ 
மாதம்‌ பதின்மூன்றாந்தேதியிலே, ராஜாவின்‌ 
சம்பிரதிகள்‌ அழைக்கப்படுகிறார்கள்‌: ஆமான்‌ 
குற்பித்தபடியெல்லாம்‌ ராஜாவின்‌ 
தேசாதிபதிகளுக்கும்‌, ஒவ்வொரு நாட்டின்‌ மேல்‌ 
வைக்கப்பட்டிருந்த துரைகளுக்கும்‌, ஒவ்வொரு 
ஜனத்தின்‌ பிரபுக்களுக்கும்‌, அந்தந்த நாட்டில்‌ 
வழங்கும்‌ அட்சரத்திலும்‌, அந்தந்த ஜாதியார்‌ 
பேசும்‌ பாஷையிலும்‌ எழுதப்படுகிறது; 
ராஜாவாகிய அகாஸ்வேருவின்‌ பேரால்‌ அது 
எழுதப்பட்டு, ராஜாவின்‌ மோதிரத்தினால்‌. 

முத்திரை போடப்படுகிறது (எஸ்‌ 3:12). 


லாம்‌ மாதம்‌ என்பது நிசான்‌ மாதம்‌ 
என்பதாகும்‌ இந்த மாதம்‌ 8. த்‌ தேதியில்‌ 
யூதர்கள்‌ பஸ்கா பண்டிகையை ஆசரிப்பது 
வழக்கம்‌. பஸ்கா பண்டிகைக்கு முந்திய 
நாளாகிய 13 ஆம்‌ தேதியில்‌ ஆமான்‌ 
யூதர்களையெல்லாம்‌ அழித்துப்‌ போட திட்டம்‌ 
பண்ணி, ராஜாவின்‌ சம்பிரதிகளையெல்லாம்‌. 
தன்னிடத்தில்‌ அழைக்கிறான்‌. ஆதார்‌ மாதம்‌ 
ம்‌ தேதியிலே சகல யூதரையும்‌ 
கொன்று  நிர்மூலமாக்கவும்‌: 
அவர்களைக்‌ கொள்ளையிடவும்‌ அகாஸ்வேரு 
ராஜாவின்‌ ஆளுகைக்குட்பட்ட எல்லா 
நாடுகளுக்கும்‌ ஆமான்‌ கட்டளை 
அனுப்புகிறான்‌ (எஸ்‌ 312-15). 
முதலாம்‌ மாதத்தில்‌ ராஜாவின்‌ கட்டளை 
எழுதப்பட்டு முத்திரை போடப்பட்டாலும்‌, 
அந்தக்‌ கட்டளை ஆதார்‌ மாதமான 
பன்னிரண்டாம்‌. தேதிமிலே 
நிறைவேற்றப்படவேண்டும்‌ என்பதும்‌ 
ராஜாவின்‌ கட்டளையாயிருக்கிறது. 
ஆதார்‌ மாதமான பன்னிரண்டாம்‌. 
மாதம்‌  பதின்மூன்றாந்தேதியாகிய ஒரே 
நாளிலே சிறியோர்‌ பெரியோர்‌ குழந்தைகள்‌ 
ஸ்திரீகள்‌ ஆகிய சகல யூதரையும்‌ அழித்துக்‌ 
கொன்று நிர்மூலமாக்கவும்‌, அவர்களைக்‌ 
கொள்ளையிடவும்‌, அஞ்சற்காரர்‌ கையிலே 
ராஜாவின்‌ நாடுகளுக்கெல்லாம்‌ கட்டளைகள்‌ 
அனுப்பப்படுகிறது (எஸ்‌ 3:13). 


- விரிவுரை 
ESTHER - COMMENTARY 


அந்த நாளுக்கு 
ஆயத்தப்பட்டிருக்கவேண்டும்‌ என்று சகல 
ஜனங்களுக்கும்‌ கூறி அறிவிக்கிறதற்காகக்‌ 
கொடுக்கப்பட்ட கட்டளையின்‌ நகல்‌ இதுவே. 
இது ஒவ்வொரு நாட்டிலும்‌ 
பிரசித்தம்பண்ணப்படுகிறது (எஸ்‌ 3:14). 
யூதர்களை கொன்று 
நிர்மூலமாக்கலாம்‌ என்றும்‌, அவர்களை 
கொள்ளையிடலாம்‌ என்றும்‌, ராஜா 
கட்டளையிட்டிருப்பதினால்‌, இந்த செயலை. 
செய்கிறவர்கள்‌, பெர்சிய தேசத்தில்‌ ஒரு 
கொலைக்குற்றவாளியாகவோ அல்லது 
கொள்ளையராகவோ  கருதப்படமாட்டார்கள்‌. 
தார்‌ மாதமான பன்னிரண்டாம்‌ மாதம்‌, 
ன்றாம்‌ தேதியிலே யூதர்களை 
யார்வேண்டுமானாலும்‌ கொன்றுபோடலாம்‌, 
அவர்களை அந்நாளிலே. யார்‌ 
வேண்டுமானாலும்‌ கொள்ளையிடலாம்‌. 


அழித்து 


ரர்‌ ராஜாவின்‌ உத்தரவினால்‌ 
தல்ற்‌ ட பட்டுப்போல்‌! 
ராஜாவின்‌ கட்டளை சூசான்‌ அரமனையில்‌ 
பிறந்திருக்கிறது. ராஜாவும்‌  ஆமானும்‌ 
குடிக்கும்படி உட்கார்ந்திருக்கிறார்கள்‌; சூசான்‌ 
நகரம்‌ கலங்கிற்று (எஸ்‌ 345) 


அரமனைக்குள்‌. இருக்கிறவர்கள்‌ 
சந்தோஷமாயிருக்கிறார்கள்‌. ஆனால்‌ 
சூசான்‌ நகரத்திலிருக்கிறவர்களோ 
கலக்கத்திலிருக்கிறார்கள்‌. அகாஸ்வேரு 
ராஜா யூதருக்கு விரோதமாக கட்டளை 
கொடுத்திருக்கிறான்‌. அகாஸ்வேரு 
தன்னுடைய மனச்சாட்சியில்‌ குத்தப்பட்டு, 
தன்னுடைய கட்டளையை 
நிறைவேற்றாமல்‌ போய்விடுவானோ என்னும்‌ 
சந்தேகம்‌ ஆமானுக்கு உண்டாயிற்று, 
ஆகையினால்‌ ஆமான்‌ ராஜாவை 
குடிக்கும்டி செய்கிறான்‌. ராஜா 
குடித்து வெறித்திருக்கும்போது 
நிதானமில்லாமலிருப்பான்‌. குடிகாரரின்‌ 
மனச்சாட்சி மழுங்கிப்போயிருக்கும்‌. 





எஸ்தர்‌ 


i யனா 
யாய 


சூசான்‌ நகரத்திலே. 
இருக்கிறார்கள்‌. 

இருக்கிறார்கள்‌. 

கேட்டு யூதர்கள்‌ 
புறஜாதியாரும்‌. ல்கள்‌. 
புறாதியார்‌ 

அவர்கள்‌ 

கட்டுப்பட்டவர்கள்‌. 

செய்யாமல்‌, 

யூதர்களுக்கு 

வந்திருக்கிறது. சூசான்‌ 
புறஜாதியார்‌ யூதர்களுக்கு வந்திருக்கும்‌. 
ஆபத்தை பார்த்து கலங்குகிறார்கள்‌. 


- விரிவுரை 
ESTHER - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆனால்‌ 

ஆமானும்‌. a 
லை. அவர்கள்‌ 

உட்கார்ந்திருக்கிறார்கள்‌. 


ட்‌ போட 
வேண்‌ வ்‌ பின்பு, 
ராஜாவும்‌, ஆனதும்‌ அந்தச்‌ சந்தோஷத்தைக்‌ 
கொண்டாடுவதற்காகக்‌ குடிக்கும்படி 
உட்காருகிறார்கள்‌. ஆனால்‌ சூசான்‌ 
நகரத்திலுள்ள ஜனங்களோ ராஜாவின்‌ 
கட்டளையைக்‌ கேட்டு கலங்குகிறார்கள்‌. 


அகாஸ்வேரு ராஜாவும்‌ 
கலங்கியதுபோல. 
குடிக்கும்படி 





எஸ்தர்‌ 


i= FTE 
TT 


ப்‌ தங்களுக்கு வரும்‌ ஆபத்தை 

நினைத்து கலங்குகிறார்கள்‌. அவர்களில்‌ 
அநேகர்‌ இரட்டுடுத்தி' சாம்பலில்‌ 
கிடக்கிறார்கள்‌. யூதருக்குள்ளே மகாதுக்கழும்‌, 
அழுகையும்‌, புலம்பலும்‌: உண்டாயிற்று 
(எஸ்‌ 4444. மொர்தெகாயும்‌ தன்‌ 
வஸ்திரங்களைக்‌ கிழித்து இரட்டுடுத்தி 
சாம்பல்‌ போட்டுக்கொள்கிறார்‌. அதைப்‌ 
பார்த்து எஸ்தர்‌ மிகவும்‌ துக்கப்பட்டு 
மொர்தெகாயின்‌ துக்கத்திற்கான 
முகாந்தரத்தை அறியும்படி விசாரிக்கிறாள்‌ 
(எஸ்‌ 4:5-7). 


எஸ்தர்‌. ராஜாவினிடத்திற்குப்போய்‌, 
அவனிடத்தில்‌... தன்‌ ஜனங்களுக்காக. 
விண்ணப்பம்பண்ணவும்‌ மன்றாடவும்‌ 
வேண்டுமென்று மொர்தெகாய்‌ அவளுக்கு 
செய்தி சொல்லியனுப்புகிறார்‌ (எஸ்‌ 4:89). 
ராஜா அழைக்காமல்‌ யாரும்‌ ராஜாவைப்‌ 
பார்க்க முடியாது என்றும்‌, அதையும்‌ மீறி 
போய்ப்பார்த்ல்‌ தனக்கு பரணம்‌ 
வருவதற்கும்‌ வாய்ப்புள்ளது என்றும்‌ எஸ்தர்‌ 
சொல்லுகிறாள்‌ (எஸ்‌ 4:10-13). 


மொர்தெகாயோ தன்னுடைய 
வார்த்தையில்‌ உறுதியாகயிருக்கிறார்‌. 
யூதருக்கு அழிவு வரும்போது 
எஸ்தரும்‌ தப்பிக்காமல்‌ அழிந்துபோவாள்‌ 
என்று மொர்தெகாய்‌ எச்சரிக்கிறார்‌ 
(எஸ்‌ 413/4). 

யூதர்கள்‌ எல்லோரும்‌ மூன்று 
'உபவாசம்பண்ணவேண்டுபென்று 
கேட்டுக்கொள்கிறாள்‌. எஸ்தர்‌ 
கற்பித்படி மொர்தெகாய்‌ 
(எஸ்‌ 4215-17). 


நாள்‌ 
எஸ்தர்‌ 
தனக்கு. 
செய்கிறார்‌ 


- விரிவுரை 
ESTHER - COMMENTARY 


மொர்தெகாயின்‌ துக்கம்‌ 
எஸ்‌ 4:1-4 


யாவற்றையும்‌ 
கா! அறிந்தபோது, 
மொர்தெகாய்‌ தன்‌ வஸ்திரங்களைக்‌ 
கழித்த, இரட்டடுத்தி, சாம்பல்‌ 
போட்டுக்கொண்டு, நகரத்தின்‌ நடுவே 
புழப்பட்டுப்போய்‌, துயரமுன்ன மகா 
சத்தத்துடனே அலறிக்கொண்டு, 


நடத்த 


க ப ராஜாவின்‌ அரமனை வாசல்‌ 
மட்டும்‌ வந்தான்‌; 
இரட்டெத்தினவனாய்‌ ராஜாவின்‌ 
அரமனை வாசலுக்குள்‌ பிரவேசிக்க. 
ஒருவனுக்கும்‌ உத்தரவில்லை. 


எஸ்‌ 43. ராஜாவின்‌ உத்தரவும்‌, 
அவனுடைய கட்டளையும்‌ போய்ச்‌. 
சேர்ந்த ஒவ்வொரு நாட்டிலும்‌ 
ஸ்தலத்திலுமு்ன யூதருக்குன்னே மகா 
துக்கமும்‌, உபவாசமும்‌, அழுகையும்‌, 
புலம்பலும்‌ உண்டாய்‌, அநேகர்‌ 
இரட்டுடுத்திச்‌. சாம்பலில்‌ 
கிடந்தார்கள்‌. 


எஸ்‌ கக்‌. அப்பொழுது எஸ்தரின்‌ 
தாதிமார்களும்‌, அவளுடைய 
பிரதானிகளும்போய்‌, அதை அவளுக்கு 
அறிவித்தார்கள்‌; அதினாலே ராஜாத்தி. 
மிகவும்‌ தூக்கப்பட்டு, மொர்தெகாய்‌ 
உடுத்திருந்த இரட்டை 
எடுத்துப்போட்டு, அவனை 
உடுத்துவிக்கிறதற்கு. வஸ்திரங்களை 
அனுப்பினான்‌; அவனோ அவைகளை 
ஏற்றுக்கொன்னாதிரு த்தான்‌. 


ஆமானின்‌ சதித்திட்டம்‌ ராஜாவின்‌. 
கட்டளையாக எழுதப்பட்டிருக்கிறது. அதில்‌ 
ராஜமுத்திரையும்‌ போடப்பட்டிருக்கிறது. 
ஆதார்‌ மாதமான பன்னிரண்டாம்‌ மாதம்‌, 
பதிமூன்றாம்‌ தேதியாகிய ஒரே நாளிலே, 
சகல யூதரையும்‌ அழித்துக்கொன்று 
நிர்மூலமாக்கவும்‌ அவர்களைக்‌ 
கொள்ளையிடவும்‌, அகாஸ்வேரு ராஜா 
கட்டளையிட்டிருக்கிறான்‌. 


ராஜாவின்‌ கட்டளையைக்‌ கேட்டு 
சூசான்‌ நகரம்‌ கலங்கிற்று. யூதருக்குள்ளே 
மகாதுக்கமும்‌, அழுகையும்‌, புலம்பலும்‌ 
உண்டாயிற்று மொர்தெகாய்‌ ராஜாவின்‌ 
கட்டளையைக்‌ கேட்டு மிகவும்‌ 


'வேதனைப்படுகிறார்‌. 





i= THEN எஸ்தர்‌ 
TT 


நடந்த யாவற்றையும்‌ மொர்தெகாய்‌ 


ட்டுடுத்தி, சாம்பல்‌ 
நகரத்தின்‌ நடுவே 
துயரமுள்ள மகா 
அலறிக்கொண்டிருக்கிறார்‌ 

(எஸ்‌ 411). 


மொர்தெகாய்‌. கர்த்தரிடத்தில்‌ 
விசுவாசமாக இருக்கிறவர்‌. தனக்கும்‌, 
தன்னுடைய யூதஜாதியாருக்கும்‌ உபத்திரவம்‌: 
வருகிறபோது அவர்‌ உபவாசம்‌ பண்ணி 
ஜெபிக்கிறார்‌. நகரத்தின்‌ நடுவே புறப்பட்டுப்‌ 
போய்‌, துயரமுள்ள மகா சத்தத்துடனே 
அலறுகிறார்‌. ராஜாவின்‌ வாசலுக்குள்‌ யாரும்‌ 
இரட்டுடுத்தினவனாய்‌ பிரவேசிக்கக்‌ கூடாது. 
ஆனாலும்‌ மொர்தெகாய்‌. அந்தக்‌ 
கட்டளையையும்‌ மீறி, நகரத்தின்‌ நடுவே 
இரட்டுடுத்திப்‌ பிரவேசிக்கிறார்‌ (எஸ்‌ 4:1-2) 


மொர்தெகாய்‌ மகாசத்தத்தோடே 
அலறுவது மாத்திரமல்ல, இந்த அலறல்‌: 
மூலமாக யூதருக்கு வந்திருக்கும்‌ ஆபத்தையும்‌ 
அறிவிக்கிறார்‌. யூதர்கள்‌ மொர்தெகாயைப்‌ 


பார்த்து, அவர்களும்‌ இரட்டுடுத்தி சாம்பலில்‌ 
கிடக்கவேண்டும்‌. யூதர்களில்‌ ஒருவரும்‌. 
தங்களை யூதர்‌ 

சொல்லிக்கொள்வதற்கு வெட்கப்படக்கூடாது. 


என்று, 


தங்கள்‌ அழுகையின்‌ மூலமாகவும்‌, 
புலப்பலின்‌ மூலமாகவும்‌, தங்களை யூதர்கள்‌ 
என்று வெளிப்படுத்திக்‌ காண்பிக்கவேண்டும்‌. 


மொர்தெகாய்‌ யூதர்‌ 
மாத்திரமல்ல, அவர்‌ மற்ற பதர்களுக்கம்‌ 
சிநேகிதராயிருக்கிறார்‌. ர்களின்‌ 
பாடுகளையும்‌ 
அனுபவிக்கும்போது, 
அவர்களோடு 
அனுபவிக்கிறார்‌. 


ராஜாவின்‌ கட்டளை அநீதியானது 
என்பது மொர்தெகாய்க்கு தெரிந்திருக்கிறது. 
ஆனால்‌ மொர்தெகாயால்‌ ராஜாவை. 
எதிர்க்க முடியாது. அவர்‌ 
பிரச்சனைகளையும்‌, 
வேதனைகளையும்‌ 


சேர்ந்து 


போட்டுக்கொள்வது, 
பார்வைக்கு நீதியாய்த்‌ 


- விரிவுரை 
ESTHER - COMMENTARY 


ஆமான்‌ ஆரம்பத்தில்‌ தன்னை 
மாத்திரமே எதிர்த்தான்‌ என்றும்‌, அவனுக்கு 
தன்மீது மாத்திரமே உக்கிரகோபம்‌ இருந்தது 
என்றும்‌ மொர்தெகாய்‌ அறிந்திருக்கிறார்‌. 
ஆனால்‌ இப்போதோ  மொர்தெகாயின்‌ 
நிமித்தமாக, யூதர்கள்‌ எல்லோருக்கும்‌ 
ஆபத்து வந்திருக்கிறது. மொர்தெகாய்‌. 
மானை வணங்கி நமஸ்கரிக்கவில்லை. 
ஆமான்‌  மொர்தெகாயை மாத்திரம்‌ 
தண்டிப்பதற்கு பதிலாக, யூதர்கள்‌ 
எல்லோரையும்‌ சங்கரிக்கவேண்டுமென்று 
திட்டம்பண்ணுகிறான்‌. 

மொர்தெகாய்‌ தன்னுடைய 
மனச்சாட்சிக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறார்‌. 
அவருடைய மனச்சாட்சி சுத்தமாயிருக்கிறது. 
தன்‌ நிமித்தமாக மற்ற யூதர்களுக்கும்‌. 
ஆபத்து வந்திருக்கிறது என்பதையும்‌ 
மொர்தெகாய்‌ அறிந்திருக்கிறார்‌. 

கையினால்‌ அவர்‌ யாரோடும்‌ 
'தம்பண்ணாமல்‌, கர்த்தருடைய 
சமுகத்திலே தன்னுடைய நிலமைகளை 
எடுத்து சொல்லுகிறார்‌. மொர்தெகாய்‌ 
தன்னையும்‌, யூதர்களையும்‌ கர்த்தருடைய 
பாதத்தில்‌ சமர்ப்பிக்கிறார்‌. 

மொர்தெகாய்‌ ராஜாவின்‌ அரமனை 
வாசல்‌ முகப்பு மட்டும்‌ வருகிறார்‌. 
இரட்டுடுத்தினவனாய்‌ ராஜாவின்‌ அரமனை 
வாசலுக்குள்‌ பிரவேசிக்க ஒருவனுக்கும்‌ 
உத்தரவில்லை (எஸ்‌ 4:2). 


அகாஸ்வேரு ராஜாவுக்கு முன்பாக 
யாரும்‌ துக்க வஸ்திரத்தோடு நிற்கமுடியாது. 
ராஜா யாருடைய துக்கவார்த்தைகளையும்‌, 
சோகவார்த்தைகளையும்‌, துயர 
வார்த்தைகளையும்‌ கேட்க விரும்பவில்லை. 
ராஜா எப்போதுமே சந்தோஷமாயிருக்க 
றில்‌ தன்னுடைய சந்தோஷத்திற்கு. 
வரக்கூடாது 
இடட்டுடுத்தினவர்களாக 
அரமனை வாசலுக்குள்‌ 
ஒருவனுக்கும்‌ அனுமதி கொடுக்கவில்லை. 





i THE எஸ்தர்‌ 
TT 


மொர்தெகாய்‌. 
இருக்கிறார்‌ 
வாசலுக்குள்‌ 


இரட்டுடுத்தினவராக 
அவருக்கும்‌ அரமனை 
பிரவேசிக்க அனுமதியில்லை. 
ஆகையினால்‌ அவர்‌ நகரத்தின்‌ நடுவே 
புறப்பட்டுப்போய்‌ துயரமுள்ள 
மகாசத்தத்துடனே அலறிக்கொண்டிருக்கிறார்‌. 
அவர்‌ தன்‌ வஸ்திரங்களைக்‌ கிழித்தவராகவும்‌, 
இரட்டுடுத்தினவராகவும்‌, தன்மேல்‌ சாம்பல்‌ 
'போட்டுக்கொண்டவராகவும்‌ இருக்கிறார்‌. 
அவர்‌ அரமனை வாசலை விட்டு தள்ளியே 
நிற்கிறார்‌. 
மொர்தெகாய்‌ ராஜாவின்‌ அரமனை 
வாசலில்‌ இதற்கு முன்பு நிற்பது வழக்கம்‌. 
அப்போது அவர்‌ அரமனை வாசலின்‌ 
காவற்காரருடைய வஸ்திரத்தை 
அணிந்திருப்பார்‌. இப்போதோ ர்‌ 
இரட்டுடுத்தினவராகயிருக்கிறார்‌. 
இரட்டுடுத்தினவர்கள்‌ அரமனை வாசலில்‌ 
நிற்க அனுமதியில்லை. ஆகையினால்‌ அவர்‌ 
அரமனை வாசலை விட்டு சற்று தூரத்திலே. 
இருக்கிறார்‌. 


மொர்தெகாய்‌ யூதருக்கு நியமிக்கப்பட்ட 
நினைத்து மகாசத்தத்தோடே 


அழிவை 
அலறகிறார்‌. ராஜாவின்‌ உத்தரவைக்‌ கேட்டு, 


ஒவ்வொரு. நாட்டிலுள்ள யூதர்களும்‌ 
மகாசத்தமாய்‌ அழுகிறார்கள்‌. 

ராஜாவின்‌ உத்தரவும்‌, அவனுடைய 
கட்டளையும்‌ போய்ச்‌ சேர்ந்த ஒவ்வொரு 
நாட்டிலும்‌ ஸ்தலத்திலுமுள்ள யூதருக்குள்ளே 
மகா துக்கமும்‌. உபவாசமும்‌, அழுகையும்‌, 
புலம்பலும்‌ உண்டாயிற்று. அவர்களில்‌ 
அநேகர்‌ இரட்டுடுத்திச்‌ சாம்பலில்‌. 
கிடக்கிறார்கள்‌ (எஸ்‌ 4:3). 


அகாஸ்வேரு ராஜாவின்‌ ஒவ்வொரு 
நாட்டிற்கும்‌ ராஜாவின்‌ உத்தரவு வருகிறது. 
ஆதார்‌ மாதம்‌ 13 ஆம்‌ தேதியிலே யூதர்கள்‌ 
எல்லோரும்‌ கொல்லப்படுவார்கள்‌. இந்தச்‌ 
செய்தியைக்‌ கேட்ட யூதர்கள்‌ அனைவரும்‌ 
கலங்கி, புலம்பி, கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
'ஜெபிக்கிறார்கள்‌ (எஸ்‌ 3:13). 


ராஜாவின்‌ 
யூதர்கள்‌ 
தவிர்க்கிறார்கள்‌. 
மறுக்கிறார்கள்‌. 
வஸ்திரங்களைத்‌ தரித்துக்கொள்ளாமல்‌, 
இரட்டுடுத்தி சாம்பலில்‌ கிடக்கிறார்கள்‌. 


- விரிவுரை 
ESTHER - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மொர்தெகாய்‌ அரமனை வாசலுக்குள்‌ 
பிரவேசியாமல்‌, நகரத்தின்‌ நடுவே 
மகாசத்தத்துடனே அலறிக்கொண்டிருக்கிறார்‌. 
அப்பொழுது எஸ்தரின்‌ தாதிமார்களும்‌, 
அவளுடைய பிரதானிகளும்போய்‌, அதை 
அவளுக்கு அறிவிக்கிறார்கள்‌ (எஸ்‌ 4:4) 


மகாசத்தத்தோடே 

ராஜாத்தி மிகவும்‌ 

மொர்தெகாய்‌ 

உடுத்தியிருந்த இரட்டை எடுத்துப்போட்டு, 

உடுத்துவிக்கிறதற்கு வஸ்திரங்களை 

அவருக்கு அனுப்புகிறாள்‌: மொர்தெகாயோ 

அவைகளை  ஏற்றுக்கொள்ளாதிருக்கிறார்‌ 
(எஸ்‌ 4:4) 


ராஜாவின்‌ வாசலுக்கு முன்பாக 
மொர்தெகாய்‌ இரட்டுடுத்தி அழுது கொண்டு 
போகிறார்‌. இது சட்டத்திற்குப்‌ புறம்பான 
செயல்‌. இதை எஸ்தரின்‌ தாதிமார்களும்‌, 
அவளுடைய பிரதானிகளும்‌ எஸ்தரிடத்தில்‌ 
அறிலிக்கிறார்கள்‌.. (எஸ்‌ 41-4) த்க்‌ 
அரமனைக்கு வெளியே நடக்கும்‌ சம்பவம்‌ 
எதுவம்‌ தெரியவில்லை. அவள்‌ பட்டத்து 
ஸ்திரீயாக இருப்பதினால்‌ ராஜாவின்‌ 
அரமனையிலேயே இருக்கிறாள்‌. 


மொர்தெகாயின்‌ அழுகையையும்‌, அவர்‌ 
இட்டுடுத்த ராஜாவின்‌” ரன க்‌ 
நடப்பதையும்‌ எஸ்தருக்கு அறிவிக்கிறார்கள்‌. 
ஏனெனில்‌ சட்டத்திற்குப்‌ புறம்பாக நடக்கும்‌ 
மொர்தெகாய்க்கு, ராஜாவின்‌ உத்தரவுப்படி 


ற்றிக்‌ 
மிகவும்‌ 


ஏன்‌ 
இட்டுத்‌ கறார்‌ என்பது எஸ்தருக்குத்‌. 
தெரியாது. அவர்‌ அழுவதை நினைத்தும்‌, 
அவருக்கு வரப்போகிற தண்டனையையும்‌ 

எஸ்தர்‌ 

அவருக்கு 

அனுப்புகிறாள்‌. . 
மொர்தெகொயோ அந்த 
ஏற்றுக்கொள்ளவில்லை. 





எஸ்தர்‌ 


i al 
TT 


யூதஜனத்திற்கு இக்கட்டான சூழ்நிலை 
வந்திருக்கும்போது, எஸ்தர்‌ தன்னுடைய 
இரட்டை மட்டும்‌ களைந்து போட்டால்‌ 
போதாது. என்றும்‌, எல்லா யூதருடைய 
கண்ணீரையும்‌ துடைப்பதற்கு 
அதற்குரிய 
வேண்டுமென்றும்‌ 
நினைக்கிறார்‌. 
மொர்தெகாய்‌ வாங்க மறுத்ததினால்‌, எஸ்தர்‌ 
ஆத்தாகு என்பவனை அனுப்பி, அவனுடைய 
துக்கத்திற்குக்‌ காரணம்‌ என்ன 
என்பதை விசாரித்து வரச்சொல்லுகிறாள்‌ 
(எஸ்‌ 4:5-6). 


மொர்தெகாமின்‌ துக்கம்‌ எஸ்தரின்‌ 
துக்கமாகமிருக்கிறது. எஸ்தர்‌ பெர்சியா 
தேசத்து அரண்மனையிலிருந்தாலும்‌, 
யூதருக்கு வரும்போது, 
யூதஸ்திரீயாகிய எஸ்தருக்கும்‌ அழிவு வரும்‌. 
எஸ்தர்‌ மொர்தெகாய்க்கு மாற்று வஸ்திரம்‌ 
கொடுத்தனுப்புகிறாள்‌. மொர்தெகாயின்‌ 
துக்கமும்‌ அலறலும்‌ அதிகமாயிருக்கிறது. 
மாற்று வஸ்திரம்‌ 

துக்கத்தை. குறைக்கும்‌ 
நினைக்கிறாள்‌. 


என்று. 


ஏற்றுக்கொள்ளவில்லை. 
ஏற்கெனவே ராஜாவின்‌ 

கீழ்ப்பியாத சுபாவழுள்ளவர்‌ 

வணங்கி நமஸ்கரிக்கவேண்டும்‌ 
ராஜாவின்‌ கட்டளை.  அகாஸ்வேருவின்‌ 
அந்தக்‌ கட்டளைக்கு மொர்தெகாய்‌ 
கீழ்ப்படியாததினால்தான்‌, இப்போது எல்லா 
யூதருக்கும்‌ ஆபத்து வந்திருக்கிறது. 


மொர்தெகாய்‌ தன்னுடைய இயல்பான 
சுபாவத்தின்படி எஸ்தர்‌ கொடுத்தனுப்புகிற 
மாற்று வஸ்திரங்களையும்‌ ஏற்றுக்கொள்ள 
மறுத்துவிடுகிறார்‌. மொர்தெகாயின்‌ 
துக்கத்தை மாற்று வஸ்திரத்தினால்‌ குறைக்க 
முடியாது. அவருடைய துக்கம்‌ மிகவும்‌ 
பெரியது. 


- விரிவுரை 
ESTHER - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மொர்தெகாயின்‌ ஆலோசனை 
எஸ்‌ 45-14 


எஸ்‌ 45. அப்பொழுது எஸ்தர்‌ தன்‌: 
பணிவிடைக்கென்று ராஜாவினால்‌ 
'தியமித்திருத்த அவனுடைய 
பிரதானிகளில்‌ ஒருவனாகிய ஆத்தாகை. 
அழைப்பித்து: காரியம்‌ என்ன? அதின்‌: 
முகாத்தரம்‌ என்ன? என்று அறியும்படி, 
மொர்தெகாயினிடத்தில்‌ விசாரிக்க 
அவனுக்குக்‌ கட்டனையிட்டாள்‌. 


எஸ்‌. 4: அப்படியே ஆத்தாகு 
ராஜாவின்‌ அரமனை வாசனுக்கு 


முன்னான பட்டண வீதியிலிருக்கிற 
மொர்தெகாயினிடத்தில்‌ 
புறப்பட்டுப்போனான்‌. 


எஸ்‌ 447. அப்பொழுது மொர்தெகாய்‌ 
தனக்குச்‌ சம்பவித்த 
எல்லாவற்றைப்பற்றியும்‌, மூதரை 
அழிக்கும்படி ஆமான்‌ ராஜாவின்‌: 
கஜானாவுக்கு எண்ணிக்கொடுப்பேன்‌ 
என்று சொன்ன பணத்தொகையைப்‌ 
பற்றியும்‌ அவனுக்கு அறிவித்ததும்‌ 
அன்றி, 


எஸ்‌ 428. யூதர்கனை அழிக்கும்படி. 
சூசானில்‌ பிறந்த. கட்டளையின்‌. 
நகலையும்‌ அவனிடத்தில்‌ கொடுத்து, 
அதை எஸ்தருக்குக்‌ காண்பித்துத்‌ 
தெரியப்படுத்தவும்‌, அவன்‌ 
அகத்தியமாய்‌ ராஜாவினிடத்திற்‌ 
போய்‌, அவனிடத்தில்‌ 
ஜனங்களுக்காக விண்ணப்பம்‌ 
பண்ணவும்‌ மன்றாடவும்‌ 
வேண்டுமென்று அவளுக்குச்‌. 
'கொல்லச்சொன்னான்‌.. 


எஸ்‌ 42. அத்தாகு வந்து, 
மொர்தெகாயின்‌ வார்த்தைகளை 


எஸ்தருக்கு அறிவித்தான்‌. 
எஸ்‌. 4:10. அப்பொழுது எஸ்தர்‌. 


ஆத்தாகினிடத்தில்‌ மொர்தெகாய்க்குச்‌. 
சொல்லியனுப்பினது:: 





i al எஸ்தர்‌ 
ETT 


எஸ்‌. க யாராவது. 
அழைப்பிக்கப்படாமல்‌, உன்முற்றத்தில்‌ 
ராஜாவினிடத்தில்‌ யிரவேசித்தால்‌, 
புருஷரானாலும்‌ ஸ்திரீயானாலும்‌ சரி, 
அவர்கள்‌: பிழைக்கும்படிக்கு. 
அவர்களுக்கு ராஜா பெொற்செங்கோலை. 
தீட்டினாலொழிய மற்றப்படி. 
சாகவேண்டும்‌ என்கிற ஒரு தவறாத 
சட்டமுண்டு, இது ராஜாவின்‌ சகல 
ஊழியக்காரருக்கும்‌, ராஜாவினுடைய 
நாடுகளிலுள்ள ௪கல ஜனங்களுக்கும்‌ 
தெரியும்‌ நான்‌ இத்த முப்பது 
'நானனவும்‌ ராஜாவினிடத்தில்‌. 
வரவழைப்பிக்கப்படவில்லை என்று 
சொல்லச்சொன்னாள்‌. 


எஸ்‌ 402. எஸ்தரின்‌ வார்த்தைகளை 
மொர்தெகாய்க்குத்‌ தெரிவித்தார்கள்‌. 


எஸ்‌ 4:18. மொர்தெகாய்‌ எஸ்தருக்குத்‌ 
திரும்பச்‌. 

தீ ராஜாவின்‌ 

ருக்கிறதினால்‌, 

தப்பக்கூடாதிருக்க, 

தப்புவாயென்று உன்‌ 
'நினைவுகொள்னாதே. 


எஸ்‌ கபக்‌, நீ இந்தக்‌ காலத்திலே 
மவுனமாயிருந்தால்‌, மூதருக்குச்‌ 
சகாயமும்‌ இரட்சிப்பும்‌ வேறொரு 
இடத்திலிருந்து எழும்பும்‌, அப்பொழுது 
நீயும்‌ உன்‌ தகப்பன்‌ குடும்பத்தாரும்‌ 

தீ இப்படிப்பட்ட 

உதவியாயிருக்கும்படி. 


ராஜமேன்மை 
கிடைத்திருக்கலாமே, ருக்குத்‌ 
தெரியும்‌, என்று சொல்லச்‌ சொன்னான்‌. 


பெர்சியா தேசத்து 
ராஜாவின்‌ மனைவி க்கும்‌ 


கன்னிமாடத்தில்‌, புருஷர்கள்‌ யாரும்‌ 
பிரவேசிக்க முடியாது. மொர்தெகாய்‌ எஸ்தரை 
வளர்த்தவராகயிருந்தாலும்‌. அவரும்‌ 
கன்னிமாடத்திற்குள்ளே போய்‌ எஸ்தரோடு 
நேருக்கு நேராக பேசமுடியாது. 

எஸ்தரின்‌ பணிவிடைக்கென்று 
ஆத்தாகு என்பவன்‌ ராஜாவினால்‌ 
நியமிக்கப்பட்டிருக்கிறான்‌. இவன்‌ ராஜாவின்‌ 
பிரதானிகளில்‌ ஒருவன்‌. எஸ்தர்‌ தன்னுடைய 
பணிவிடைக்காரனாகிய. ஆத்தாகை 
மொர்தெகாயினிடத்தில்‌ அனுப்பி, 
அவருடைய துக்கத்தைப்பற்றி விசாரிக்கிறாள்‌. 


சட்டத்தின்படி 


- விரிவுரை 
ESTHER - COMMENTARY 


எஸ்தர்‌ ஆத்தாகை அழைப்பித்து, 
'காரியம்‌ என்ன? அதின்‌ முகாந்தரம்‌ என்ன?" 
என்று அறியும்படி, மொர்தெகாயினிடத்தில்‌ 
விசாரிக்க அவனுக்குக்‌ கட்டளையிடுகிறாள்‌ 
(எஸ்‌ 45). மொர்தெகாய்‌ நகரத்தின்‌ 
நடுவே  துயரமுள்ள த்தத்‌ 
த்தல்‌ கள்‌ 

வஸ்திரங்களைக்‌ 

ட்டுடுத்தி, தன்‌ மீது 
போட்டுக்கொண்டிருக்கிறார்‌. 


மொர்தெகாய்‌ செய்கிற 
காரியமும்‌ அவருடைய 
அடையாளம்‌. மொர்தெகாய்‌ 
அலறுவதற்கான காரணத்தை 
அறிந்துகொள்ளவேண்டும்‌ என்று எஸ்தர்‌ 
விரும்புகிறாள்‌. அவருக்கு என்ன பிரச்சனை 
வந்திருக்கிறது என்பதையும்‌, அவர்‌ ஏன்‌ 
தன்‌ வஸ்திரங்களைக்‌ கிழித்துக்கொண்டு 
இரட்டுடுத்தியிருக்கிறார்‌ என்பதையும்‌ எஸ்தர்‌ 
அறிந்துகொள்ள விரும்புகிறாள்‌ 

எஸ்தருடைய கட்டளையின்‌ பிரகாரம்‌ 
ஆத்தாகு ராஜாவின்‌ அரமனை வாசலுக்கு 
முன்னான பட்டண வீதியிலிருக்கிற 
மொர்தெகாயினிடத்தில்‌ புறப்பட்டுப்போகிறான்‌ 
(எஸ்‌ 4:6). அவன்‌ மொர்தெகாமிடம்‌ எஸ்தர்‌ 
சொன்ன காரியங்களை விசாரிக்கிறான்‌. 


ஒவ்வொரு 
துக்கத்திற்கு 
துக்கத்தோடு 


அப்பொழுது மொர்தெகாய்‌. தனக்குச்‌ 
சம்பவத்த  எல்காவற்றைப்பற்றியம்‌,  பூதரை 
தகக மான்‌ ராஜாவின்‌ 
கஜானாவுக்கு எண்ணிக்கொடுப்பேன்‌ என்று 
சொன்ன பணத்தொகையைப்‌ பற்றியும்‌ 
ஆத்தாகுக்கு அறிவிக்கிறார்‌ (எஸ்‌ 4:7) 


மொர்தெகாய்‌ 
யூதர்களை 


ஆத்தாகினிடத்தில்‌, 
அழிக்கும்படி சூசானில்‌ பிறந்த கட்டளையின்‌ 


நகலையும்‌ கொடுக்கிறார்‌. அந்த நகலை 
எஸ்தருக்குக்‌ காண்பித்துத்‌ தெரியப்படுத்தவும்‌, 
அவள்‌ அகத்தியமாய்‌ ராஜாவினிடத்திற்‌ போய்‌, 
அவனிடத்தில்‌... தன்‌ ஜனங்களுக்காக 
விண்ணப்பம்பண்ணவும்‌ மன்றாடவும்‌ 
வேண்டுமென்று மொர்தெகாய்‌ அவளுக்குச்‌ 
சொல்லச்சொல்லுகிறார்‌ (எஸ்‌ 4:8) 
ஆத்தாகு வந்து, மொர்தெகாயின்‌ 
வார்த்தைகளை எஸ்தருக்கு அறிவிக்கிறான்‌ 
(எஸ்‌ 49). 





i= FTE எஸ்தர்‌ 
TT 


எஸ்தர்‌ ஒரு யூத ஸ்திரீ என்பது 
அகாஸ்வேரு ராஜாவிற்கு இதுவரையிலும்‌ 
தெரியாது. இந்த விவரம்‌ தெரியாமலேயே 
ராஜா தன்னுடைய பட்டத்து ஸ்திரீயாகிய 
எஸ்தரையும்‌ கொன்று போடுவதற்குக்‌ 
கட்டளை பிறப்பித்திருக்கிறான்‌. 


மொர்தெகாய்‌ ஆமானை வணங்கி 
நமஸ்கரிக்கவில்லை. இதனால்‌ ஆமானுக்கு 
மொர்தெகாயின்மீது கோபழுண்டாயிற்று. 
ஆமானுடைய கோபம்‌ பெரிதாகி, அவன்‌ 
யூதர்களையெல்லாம்‌ சங்காரம்பண்ண 
வேண்டுமென்று சதித்திட்டம்‌ போடுகிறான்‌. 
இந்தச்‌ செய்தியையெல்லாம்‌ மொர்தெகாய்‌ 
ஆத்தாகு மூலமாக எஸ்தருக்கு 
சொல்லியனுப்புகிறார்‌ 


ராஜாவின்‌ கட்டளை பெர்சியா 
நாடுகளிலெல்லாம்‌. 
அந்தக்‌ 
மொர்தெகாய்‌. 


தேசத்து 
பிரகடனம்பண்ணப்படுகிறது. 
கட்டளையின்‌ நகலையும்‌ 
எஸ்தருக்கு ஆத்தாகு மூலமாக 
'கொடுத்தனுப்புகிறார்‌. எஸ்தர்‌ இந்த நகலை. 
வாசித்து யூதருக்கு வந்திருக்கிற ஆபத்தை 
அறிந்துகொள்வாள்‌ என்று மொர்தெகாய்‌ 
எதிர்பார்க்கிறார்‌. 


எஸ்தர்‌ இப்போது பெர்சியா தேசத்து. 
பட்டத்து க்‌ தப 
யூநஸ்திரீயாக க்கிறாள்‌. ராஜா 
கட்டளையினால்‌ த்‌ ல்‌ 
பாதிக்கப்படும்போது, 

எஸ்தரும்‌ பாதிக்கப்படுவாள்‌. 

எஸ்தர்‌ அகாஸ்வேரு ராஜாவினிடத்திற்கு 
உடனே போ யூதஜனங்களுக்காக 
ராஜாவினிடத்தில்‌ விண்ணப்பம்பண்ணவும்‌, 
மன்றாடவும்‌ வேண்டும்‌ என்று மொர்தெகாய்‌ 
எதிர்பார்க்கிறார்‌ 


ஆனால்‌ எஸ்தரோ மொர்தெகாயின்‌: 
வேண்டுகோளுக்கு கீழ்ப்படியவில்லை. 
அவருடைய வார்த்தையின்படி ராஜாவைப்‌ 
'போய்ப்பார்த்தால்‌ தனக்கு ஆபத்து வரும்‌. 
என்று எஸ்தர்‌ பயப்படுகிறாள்‌. பெர்சியா 
தேசத்தின்‌ சட்டம்‌ மிகவும்‌ கடுமையானது. 


அவர்கள்‌ பிழைக்கும்பிக்கு அவர்களுக்கு 
ராஜா பொற்செங்கோலை நீட்டினாலொழிய 
மற்றப்படி சாகவேண்டும்‌ என்கிற ஒரு 
தவறாத சட்டமுண்டு. 


- விரிவுரை 
ESTHER - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ராஜாவின்‌ சக 

ம்‌ ராஜாவினுடைய 

சகல ஜனங்களுக்கும்‌ 

410. ராஜஸ்திரீயாகிய 

இந்த சட்டத்திற்கு கீழ்ப்படிய 

இந்த முப்பது 

ராஜாவினிடத்தில்‌ 

வரவழைப்பிக்கப்படவில்லை. ஆகையினால்‌ 

எஸ்தரும்‌ ராஜாவைப்போய்‌ பார்க்கவில்லை. 

ராஜா அனுமதியாமல்‌, எஸ்தரால்‌ அவனைப்‌ 
பார்க்க முடியாது. 


பெர்சிய அரமனையின்‌ சட்டத்தை 
யாரும்‌ மாற்ற முடியாது. ராஜா அழைக்காமல்‌, 
அவரைப்‌ போய்‌ பார்ப்பதே பெரிய குற்றமாகக்‌ 
கருதப்படுகிறது. அவ்வாறு ராஜ 
அரமனைக்குள்‌ போகிறவர்களை அவனுடைய 
ஊழியக்காரர்களே  கொன்றுபோடுவார்கள்‌. 
ராஜா தன்னுடைய செங்கோலை நீட்டினால்‌ 
மாத்திரமே அவன்‌ பிழைக்க முடியும்‌. 
ஆகையினால்‌ மொர்தெகாய்‌ எஸ்தரிடம்‌ 
கூறும்‌ காரியம்‌ அவளுடைய மரணத்திற்கு 
ஏதுவாக இருக்கிறது. தன்னுடைய ஜீவனைப்‌ 
பணையம்‌ வைத்துதான்‌ எஸ்தரால்‌ ராஜாவைப்‌ 
பார்க்க முடியும்‌. 


பெர்சியா 


4 யா தேசத்திலுள்ள இந்த சட்டம்‌ 
மொர்தெகாய்க்கும்‌. தெரிந்திருக்‌ 
ஆனாலும்‌ 
சட்டத்தைப்பற்றி 


அவருக்கு 

சரியாக 

என்று நினைத்து, எஸ்தர்‌ 
சட்டத்தைப்பற்றி  ஆத்தாகு 
மொர்தெகாய்க்கு சொல்லியனுப்புகிறாள்‌. 
ஆத்தாகும்‌, அவனோடுகூடயிருக்கிற 
பிரதானிகளும்‌ எஸ்தரின்‌ வார்த்தைகளை 
மொர்தெகாய்க்குத்‌ தெரிவிக்கிறார்கள்‌ 
(எஸ்‌ 4112). 


பார்க்கப்போனால்‌, அவர்‌ 
பொற்செங்கோலை எஸ்தருக்கு முன்பாக 
நீட்டவேண்டும்‌. அப்படி நீட்டினால்‌ எஸ்தருக்கு 
ராஜாவின்‌ கண்களில்‌ தயவு கிடைக்கும்‌. 
ன்றால்‌ எஸ்தர்‌ சாகவேண்டும்‌. 
பெர்சியா தேசத்து அரமனையில்‌ 
அழுலிலிருக்கும்‌ கடுமையான சட்டம்‌. எஸ்தர்‌ 
ராஜஅரமனையிலிருந்தாலும்‌, அவள்‌ 
ராஜசிறைச்சாலையில்‌ இருப்பதுபோலவே 
இருக்கிறாள்‌. 





எஸ்தர்‌ 


i FTE 
TT 


ராஜா கோபமாகமிருந்தால்‌ அவரை 
யாரும்‌ பார்க்க முடியாது. தேசத்து. 
ஜனங்கள்‌ ராஜாவைப்‌ பார்க்க முடியாத 
நிலமை இருக்குமென்றால்‌, அது அந்த 
தேசத்திற்கோ அல்லது அந்த 
ஜனங்களுக்கோ நல்லதல்ல. 
ராஜாவுக்கும்‌ நல்லதல்ல, 

தங்களுடைய குறைகளை . 
சொல்லவேண்டும்‌. ராஜாவும்‌ தன்னுடைய 
தேசத்து ஜனங்களின்‌ குறைகளை 
கரிசனையுடன்‌ செவிகொடுத்து 
கேட்கவேண்டும்‌. ஆனால்‌ பெர்சியா தேசத்து. 
ஜனங்களுக்கு இந்த சிலாக்கியம்‌ 
கிடைக்கவில்லை. 


கர்த்தருடைய ஜனமாகிய 
பாக்கியவான்‌௧ள்‌. நம்முடைய 
ராஜாதி எாஜாவ்ககிகுக்கினர்‌ அவருடைய 
கிருபாசனத்தின்‌ பாதடியிலே நாம்‌. 
நைரியமாய்க்‌ கிட்டிச்சேருகிற சிலாக்கியத்தைப்‌ 
பெற்றிருக்கிறோம்‌. நாம்‌ கர்த்தரிடத்தில்‌ 
விசுவாசத்தோடு ஜெபம்பண்ணும்போது, 
கர்த்தர்‌ நமக்கு தம்முடைய சமாதானமான 
பிரதியுத்தரத்தைக்‌ கொடுப்பார்‌ என்னும்‌ 
நிச்சயம்‌ நமக்குண்டு. 


அகாஸ்வேரு. 
தேசத்து 
சந்திக்கவில்லையென்றாலும்‌. 
மனைவியாகிய. எஸ்தரை 
ஆயத்தமாயிருக்கவேண்டும்‌. 
நேசத்தின்‌: சட்டத்திற்கு, 
ஜனங்களைப்போலவே. 
சுட்டுப்பட்டவளாயிருக்கிறாள்‌. 


நாம்‌ 
கர்த்தர்‌ 


ராஜா பெர்சியா 


எஸ்தரின்‌ 
மொர்தெகாய்க்கு 
கொடுக்கிறது. மொர்தெகாய்‌. ல்‌ 
“நீ அகத்தியமாய்‌ எ ட போய்‌, 
அவனிடத்தில்‌ ஜனங்களுக்காக 
விண்ணப்பம்பண்ணி மன்றாடு' என்று செய்தி 
'சொல்லியனுப்பினார்‌. 


ஆனால்‌ எஸ்தரோ மொர்தெகாய்க்கு, 
“நான்‌ 

தவி கதம்‌ வரவழைக்கப்படவில்லை" 
என்று பிரதியுத்தரம்‌ சொல்லியனுப்புகிறாள்‌. 
யூதருக்கு இரட்சிப்பு கிடைக்குமா என்னும்‌ 
சந்தேகம்‌ உண்டாயிற்று. இந்த சூழ்நிலையில்‌ 
எதுவும்‌ தெளிவில்லாமல்‌. இருக்கிறது. 
மொர்தெகாயையும்‌, எஸ்தரையும்‌ ஒரு பெரிய 


- விரிவுரை 
ESTHER - COMMENTARY 


மேகம்‌ சூழ்ந்திருப்பதுபோல சகலமும்‌ 
குழப்பமாயிருக்கிறது. ... அகாஸ்வேரு 
ராஜாவுக்கு. எஸ்தர்மீது அன்பும்‌ பிரியமும்‌ 
குறைந்துபோன துபோல _ தெரிகிறது. 
அதனால்தான்‌ ராஜா இந்த முப்பது 
நாளளவும்‌  எஸ்தரை தன்னிடத்தில்‌ 
வரவழைக்கவில்லை. 


எஸ்தர்‌ தன்னுடைய சூழ்நிலையை 
மொர்தெகாய்க்கு எ சொல்லியலுப்புகிறாள்‌. 
ராஜாவின்‌ அனுமதியில்லாமல்‌ அவரிடத்தில்‌ 
பிரவேசித்தால்‌, ராஜா தன்னுடைய 
பொற்செங்கோலை நீட்டாவிட்டால்‌, தான்‌ 
சாகவேண்டும்‌ என்று எஸ்தர்‌ சொல்லுகிறாள்‌. 
னால்‌... மொர்தெகாயோ தன்னுடைய 
தீர்மானத்தில்‌. உறுதியாயிருக்கிறார்‌ 
எஸ்தருக்கு ஆபத்து வந்தாலும்‌, அவள்‌ 
செத்துப்போகவேண்டிய சூழ்நிலை 
ஏற்பட்டாலும்‌, அவள்‌ ராஜாவைப்‌ பார்த்து, 

த்தில்‌ யூதஜனங்களுக்காக 
விண்ணப்பம்பண்ணி 'மன்றாடவேண்டும்‌ 
என்று மொர்தெகாய்‌ சொல்லுகிறார்‌. 


எஸ்தரின்‌ 
மொர்தெகாய்க்கு 

அவருக்கு அருகாமையிிரு்கிறா்கள்‌ 
மொர்தெகாய்‌ அவர்கள்‌ மூலமாக எஸ்தருக்கு 


“நீ ராஜாவின்‌ 
அரமனையிலிருக்கிறதினால்‌, மற்ற யூதர்‌ 
தப்பக்கூடாதிருக்க, நீ தப்புவாயென்று உன்‌ 
மனதிலே நினைவுகொள்ளாதே" (எஸ்‌ 4:13) 
என்று மொர்தெகாய்‌ எஸ்தருக்கு சொல்லச்‌ 
சொல்லுகிறார்‌. 


எஸ்தர்‌ ராஜாவைப்‌ பார்த்து, அவன்‌ 
போட்ட ஆணையை மாற்றவில்லை என்றால்‌, 
அந்த ஆணையின்‌ நிமித்தமாக எல்லா 
யூதரும்‌ செத்துப்போலார்கள்‌. எஸ்தரும்‌ யூத 
ஸ்திரீயாக இருப்பதினால்‌ அவளும்‌ மரிக்க 
வேண்டியது வரும்‌ என்று மொர்தெகாய்‌ 
நினைவுகூருகிறார்‌. இந்தக்‌ காலத்திலே 
மவனமாயிருந்தால்‌, யூதருக்குச்‌ சகாயமும்‌ 
இரட்சிப்பம்‌ வேறொரு இடத்திலிருந்து 
எழும்பும்‌ என்று மொர்தெகாய்‌ கர்த்தரிடத்தில்‌ 
உள்ள தன்னுடைய விசுவாசத்தை 
ப்படுத்திக்‌ காண்பிக்கிறார்‌. 
அதுமட்டுமல்லாமல்‌ எஸ்தருக்குக்‌ 
கர்த்தருடைய கிருபையினாலேயே 
ராஜமேன்மை கிடைத்திருப்பதையும்‌ 
நினைவுபடுத்துகிறார்‌. (எஸ்‌ 4:13-14). 





i= FTE எஸ்தர்‌ 
TT 


எஸ்தர்‌ தன்னுடைய 
கவலைப்படுகிறாள்‌. 


ஜீவனைப்பற்றி 
மொர்தெகாயோ 


யூதஜனங்கள்‌ எல்லோருடைய ஜீவனைப்பற்றி 
அக்கரைப்படுகிறார்‌. 
ழ்நிலை 


இப்போதுள்ள த 
எஸ்தரால்‌ மாத்திரமே, 
யூதஜனத்தாருக்காக 
என்று மொர்தெகாய்‌ 


எஸ்தருக்கு மேலும்‌ 
த்‌ நீ இந்தக்‌ 
காலத்திலே மவுனமாயிருந்தால்‌, பதருக்கச்‌ 
சகாயமும்‌ இரட்சிப்பும்‌ வறொரு 
இடத்திலிருந்து எழும்பும்‌, பொய்‌ நீயும்‌ 
உன்‌ தகப்பன்‌ குடும்பத்தாரும்‌ அழிவீர்கள்‌; 
நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு 
உதவியாயிருக்கும்படி உனக்கு ராஜமேன்மை 
கிடைத்திருக்கலாமே, யாருக்குத்‌ தெரியும்‌” 
(எஸ்‌ 4:14) என்று மொர்தெகாய்‌ எஸ்தருக்கு 
சொல்லச்‌ சொல்லுகிறார்‌. 


எஸ்தர்‌ இப்போது பெர்சியா தேசத்து 
அரமனையிகிருக்கிறாள்‌. ராஜாவின்‌ 
அரமனை தனக்கு பட்‌ ஸ்தலம்‌ 
என்று எஸ்தர்‌ நினைத்திருக்கலாம்‌. 
எஸ்தருடைய சிரசின்மீது ராஜகிரீடம்‌ 
கூட்டப்பட்டிருக்கிறது. ராஜகிரீடம்‌ தன்னுடைய 
சிரசை பாதுகாக்கும்‌ என்று எஸ்தர்‌ 
நினைத்திருக்கலாம்‌. ஆனால்‌ எஸ்தரை 
ராஜஅரமனையோ, ராஜகிரீடமோ 
பாதுகாக்காது. 


எஸ்தர்‌ ராஜாவின்‌ 
அரமனையிலிருந்தாலும்‌, அவள்‌ ப 
ஸ்திரீயாகமிருந்தாலும்‌, 

இருக்கிறாள்‌. றை 


யூதஸ்திரீயாகவே 
ள்‌ தப்பக்கூடாதிருக்கும்போது 
எஸ்தராலும்‌ சங்காரத்திற்கு தப்பிக்க 
முடியாது. ராஜாவின்‌ கட்டளைப்‌ பிரகாரமாக 
யூதர்கள்‌ எல்லோருக்கும்‌ மரணம்‌ 

அந்த மரணம்‌ 

மொர்தெகாய்‌ 


எஸ்தருக்கு தெளிவுபடுத்துகிறார்‌. 


யூதர்கள்‌ கர்த்தருடைய 

அவர்களுக்கு சகாயமும்‌ - 
நிச்சயமாய்‌ வரும்‌. எஸ்தர்‌ இப்போது 
ராஜாவின்‌ அரமனையிலிருப்பதினால்‌, 
யூதருக்கு இரட்சிப்பும்‌ சகாயமும்‌ எஸ்தர்‌ 
மூலமாக வருவதற்கு அதிகமான. 
வாய்ப்புக்கள்‌ உள்ளது. எஸ்தர்‌ இப்போது 
மவனமாயிராமல்‌, யூதருடைய இரட்சிப்புக்கு 
என்ன செய்யவேண்டுமோ அதைச்‌ 
செய்யவேண்டும்‌. 


- விரிவுரை 
ESTHER - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஒருவேளை எஸ்தர்‌ தன்னுடைய 
ஜீவனுக்கு பயந்து மவுனமாயிருந்தால்‌, 
யூதருக்கு சகாயமும்‌ இரட்சிப்பும்‌ வேறொரு 
இடத்திலிருந்து எழும்பும்‌ என்று மொர்தெகாய்‌ 
தெளிவாகச்‌ சொல்லுகிறார்‌. மொர்தெகாய்‌ 
விசுவாசமான வார்த்தைகளைப்‌ பேசுகிறார்‌. 
மொர்தெகாய்க்கு யாரும்‌ தீர்க்கதரிசனம்‌ 
சொல்லவில்லை. யூதருக்கு ஆபத்து 
சமீபமாயிருக்கிறது. இப்படிப்பட்ட இக்கட்டான 
வேளையில்‌ மொர்தெகாய்‌ கர்த்தரை 
நம்புகிறார்‌. தம்மை நம்புகிறவர்களை கர்த்தர்‌ 
ஒருபோதும்‌ கைவிடமாட்டார்‌. கர்த்தரை 
நம்புகிறவர்கள்‌  அழிந்துபோகமாட்டார்கள்‌. 
அவர்கள்‌ செழித்திருப்பார்கள்‌. 


யூதஜனத்தார்மீது 
சந்தர்ப்பத்தில்‌ 
கரிசனையோடிருக்கலில்லையென்றால்‌, 
கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு அவள்மீது 
வரும்‌. எஸ்தர்‌ கர்த்தரை நம்பாமல்‌, 
கோழையாகயிருந்தால்‌, பரலோகத்திலிருந்து 
கர்த்தருடைய ஆக்கினைத்தீர்ப்பு எஸ்தர்மீது. 
க இறங்கும்‌. அப்பொழுது எஸ்தரும்‌, 
தகப்பன்‌: குடும்பத்தாரும்‌ 
அழிந்துபோவார்கள்‌ என்று மொர்தெகாய்‌ 
எச்சரிப்பின்‌ வார்த்தைகளை சொல்லுகிறார்‌. 
எஸ்தரின்‌ குடும்பம்‌ அழிந்துபோனாலும்‌, 
மற்ற யூதர்களின்‌ குடும்பம்‌ பாதுகாக்கப்படும்‌ 
என்று மொர்தெகாய்‌ எச்சரிக்கிறார்‌ 
ம்‌! க்கு சகாயமும்‌ இரட்சிப்பும்‌ 
ரு இடததிந்து எழும்பும்‌ என்று 
வொய்‌ நம்புகிறார்‌. 


போது பெர்சியா தேசத்‌ 

ணக படத்த பலகை 

அமர்ந்திருக்கிறாள்‌. அவ 

கிடைத்திருக்கிறது. 

அவளுடைய 

சுயசவந்தரியத்தினாலோ, சுயபுத்தியினாலோ 

கிடைக்கவில்லை. இந்த ராஜமேன்மை 

கர்த்தருடைய கிருபையினாலும்‌, அவருடைய 
ம்‌ எஸ்தருக்கு. 


மொர்தெகாய்‌ எஸ்தருக்கு தன்னுடைய 
இறுதியான எச்சரிப்பின்‌ வார்த்தைகளை 
சொல்லும்போது, “நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு 
உதலியாயிருக்கும்படி உனக்கு ராஜமேன்மை 
கிடைத்திருக்கலாமே, யாருக்குத்‌ தெரியும்‌ 
(எஸ்‌ 4:14) என்று சொல்லி, 
வார்த்தைகளை  எஸ்தருக்கு 
சொல்லுகிறார்‌. 





எஸ்தர்‌ 


i FTE 
TT 


செய்ய நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது, 
நாம்‌ அவருடைய நாமமகிமைக்காக, அந்த 
வாய்ப்பை பயன்படுத்தி அவருக்கு ஊழியம்‌ 
செய்யவேண்டும்‌. கர்த்தர்‌ நமக்கு 
கொடுக்கும்‌ வாய்ப்புக்களை அசட்டை செய்து. 
விட்டுவிடக்கூடாது. 


“சடிதியான திகிலும்‌, துஷ்டர்களின்‌ 
பாழ்க்கடிப்பும்‌ வரும்போது நீ அஞ்சவேண்டாம்‌. 
கர்த்தர்‌ உன்‌ நம்பிக்கையாயிருந்து உன்‌ 
கால்‌ சிக்கிக்கொள்ளாதடி காப்பார்‌” 
(நீதி 3:2526). 


ஆலோசனை செய்யுங்கள்‌, 
அபத்தமாகும்‌: வார்த்தையை வசனியுங்கள்‌, 
இது நிற்காது; தேவன்‌ எங்களோடே 
இருக்கிறார்‌" (ஏசா 8:10/ 


அது. 


உங்களைத்‌ தாங்குவேன்‌: 
செய்துவந்தேன்‌: இனிமேலும்‌ 
ஏந்துவேன்‌, நான்‌ சுமப்பேன்‌, தப்புவிப்பேன்‌" 
(ஏசா 46:4). 


எஸ்தரின்‌ தீர்மானம்‌. 
எஸ்‌ 4:15-17 


எஸ்‌ 445. அப்பொழுது எஸ்தர்‌ 
மொர்தெகாய்க்கு மறுபடியும்‌. 
சொல்லக்கொன்னது: 


எஸ்‌ 406. நீர்‌ 
இருக்கிற 
கூடிவரச்செய்து, 
அல்லும்பகலும்‌ 
குடியாமலுமிருத்து, 
உபவாசம்பண்ணுங்கள்‌; நானும்‌ என்‌: 
தாதிமாரும்‌ உயபவாசம்பண்ணுவோம்‌; 
இவ்விதமாக. கட்டத்தை மீறி, 
ராஜாவினிடத்தில்‌ பிரவேசிப்பேன்‌; 
நான்‌ செத்தாலும்‌ சாகிறேன்‌ என்னு 
 சொல்லச்சென்னான்‌. 


போய்‌, சூசானில்‌. 


எஸ்‌ 4:17. அப்பொழுது மொர்தெகாய்‌ 
புறப்பட்டுயோய்‌, எஸ்தர்‌ தனக்குக்‌ 
கற்பித்தபடியெல்லாம்‌ செய்தான்‌. 


- விரிவுரை 
ESTHER - COMMENTARY 


QODNENS 
PUBLISHERS 


மொர்தெகாயின்‌ வார்த்தைகள்‌. 
எஸ்தரின்‌ இருதயத்தில்‌ பேசுகிறது. 
யூதஜனங்களை இந்த ஆபத்திலிருந்து 
பாதுகாப்பதற்கு, தான்‌ என்ன 
செய்யவேண்டுமோ அதை செய்வதற்கு 
எஸ்தர்‌ இப்போது ஆயத்தமாயிருக்கிறாள்‌. 
அவள்‌ தன்னுடைய இருதயத்தில்‌ உறுதியான 
தீர்மானம்பண்ணுகிறாள்‌. பெர்சியா தேசத்து 
சட்டத்தைமீறி, ராஜாவினிடத்தில்‌ பிரவேசிக்க 
எஸ்தர்‌ ஆயத்தமாயிருக்கிறாள்‌. இதற்காக 
எஸ்தர்‌ தன்‌ ஜீவனைக்‌ கொடுக்கவும்‌ 
முன்வருகிறாள்‌. 


ஆத்தாகும்‌ அவனோடுகூடயிருக்கிற 
தாதிகளும்‌ மொர்தெகாயின்‌ வார்த்தைகளை 
எஸ்தருக்கு அறிவிக்கிறார்கள்‌. அந்த 
வார்த்தைகளெல்லாம்‌ எஸ்தருடைய 
மனச்சாட்சியைத்‌ தொடுகிறது. எஸ்தர்‌ 
இந்தக்‌ காலத்தில்‌  மவுனமாயிருக்க. 
விரும்பவில்லை. 

தனக்கு கிருபையும்‌ 
பலமும்‌ எஸ்தர்‌ 
அறிந்துகொள்கிறாள்‌. தன்னுடைய 
பிரதானியை மறுபடியும்‌ 
மொர்தெகாயினிடத்தில்‌ அனுப்பி தன்னுடைய 
வார்த்தைகளைச்‌ சொல்லச்சொல்லுகிறாள்‌, 
“நீர்‌... போய்‌, சூசானில்‌ இருக்கிற 
யூதரையெல்லாம்‌ கூடிவரச்செய்து, மூன்றுநாள்‌ 
அல்லும்பகலும்‌ புசியாமலும்‌ குடியாமலுமிருந்து, 
எனக்காக உபவாசம்பண்ணுங்கள்‌; நானும்‌ 
என்‌ தாதிமாரும்‌ உபவாசம்பண்‌ ணுவோம்‌' 
(எஸ்‌ 416) என்று எஸ்தர்‌ மொர்தெகாய்க்கு 
செய்தி சொல்லியனுப்புகிறாள்‌. 


கர்த்தருடைய 
வப்படுவதை 
அவள்‌ 


யூதருடைய ஒரு நாள்‌ என்பது சூரியன்‌ 
மறுநாள்‌ மறைவது 


(யோனா 1:17: மத்‌ 12:40). 


கர்த்தருடைய 
பெற்றுக்கொள்வதற்கு ஜெபமும்‌ உபவாசமும்‌ 
அவசியமாயிருக்கிறது. கர்த்தருக 
கண்களில்‌ தயவு கிடைத்தால்தான்‌, 
ராஜாவின்‌ கண்களில்‌ தயவு கிடைக்கும்‌. 
தன்‌ ஜீவணைப்பற்றி 


சொல்லுகிறாள்‌ (எஸ்‌ 4:16). 





எஸ்தர்‌ 


f= THE 
TT 


பெற்றுக்கொள்ளலாம்‌. 
கர்த்தருடைய பரிசுத்தவான்கள்‌ தங்களுடைய 
ஆபத்து வேளைகளிலும்‌, இக்கட்டான. 
சூழ்நிலைகளிலும்‌, கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
உபவாசம்பண்ணி, ஜெபம்பண்ணி, 
கர்த்தருடைய கிருபைகளையும்‌, 
இரக்கங்களையும்‌, நன்மைகளையும்‌ 
பெற்றிருக்கிறார்கள்‌ என்பதை எஸ்தர்‌ 
அறிந்திருக்கிறாள்‌ 


எஸ்தருக்கு றத. 
அதிகமாய்த்‌ தேவைப்படுகி| 
மாத்திரமே அகாஸ்வேரு 
பிரவேசிக்கப்போகிறாள்‌. 
சூசானிலிருக்கிற யூதர்களெல்லாம்‌ 
மூன்றுநாள்‌ தனக்காக உபவாசம்பண்ணி 
ஜெபம்பண்ணவேண்டுமென்று எஸ்தர்‌ 
எதிர்பார்க்கிறாள்‌ 


கிருபை 
எஸ்தர்‌ 
"ராஜாவினிடத்தில்‌ 
அப்போது. 


யூதர்கள்‌ உபவாசம்பண்ணும்போது, 
எஸ்தரும்‌ அவளுடைய தாதிமாரும்‌: 
சும்மாமிருக்குமாட்டார்கள்‌. மற்றவர்கள்‌ 
எஸ்தருக்காக உபவாசம்பண்ணும்போது, 
எஸ்தர்‌ வேடிக்கையாக பொழுதைப்‌ 
போக்கிக்கொண்டிருக்கமாட்டாள்‌. 
சூசானிலிருக்கிற யூதர்களெல்லாம்‌ 
மூன்றுநாட்கள்‌ உபவாசம்பண்ணும்போது. 
எஸ்தரும்‌, அவளுடைய தாதிமாரும்‌ 
அரமனையிலுள்ள கன்னிமாடத்திலே 
உபவாசம்பண்ணுவார்கள்‌. 


சபைகளில்‌ உபவாச 
நடைபெறும்போது விசுவாசிகள்‌ 

பயபக்தியோடு பங்குபெறவேண்டும்‌. 

நடைபெறுகிற உபவாசங்களில்‌ 
பங்குபெறமுடியாவிட்டாலும்‌, அவர்கள்‌ 
தங்களுக்கென்று உபவாசவேளைகளை 
நியமித்து, தங்களுடைய தனிஇடங்களிலே. 


உபவாசம்பண்ணி ஜெபம்பண்ண வேண்டும்‌. 


ஜீவியத்தில்‌ உபவாசமும்‌ ஜெபமும்‌ மிகவம்‌ 
முக்கியமானது. 


- விரிவுரை 
ESTHER - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எஸ்தருக்கு பெர்சியா தேசத்தின்‌ சட்டம்‌ 
தெரிந்திருக்கிறது. அழைப்பிக்கப்படாமல்‌ 
யாரும்‌ ராஜாவின்‌ சமுகத்தில்‌ பிரவேசிக்க. 
முடியாது. எஸ்தரோ யூதஜனங்களுக்காக, 
பெர்சியா தேசத்தின்‌ சட்டத்தை மீறுவதற்கு 
ஆயத்தமாயிருக்கிறாள்‌. அவள்‌ ராஜாவின்‌ 
சமுகத்தில்‌ பிரவேசித்து யூதஜனங்களுக்காக 
ராஜாவினிடத்தில்‌  விண்ணப்பம்பண்ணவும்‌ 
மன்றாடவும்‌ ஆயத்தமாயிருக்கிறாள்‌. 


ராஜா தன்னுடைய பொற்செங்கோலை 
நீட்டினால்‌... மாத்திரமே, எஸ்தரால்‌. 
ராஜாவினிடத்தில்‌ யூதஜனங்களுக்காக 
பரிந்துபேச முடியும்‌. ஒருவேளை ராஜா 
பொற்செங்கோலை நீட்டாவிட்டால்‌ எஸ்தர்‌ 
சாகவேண்டும்‌. 


எஸ்தர்‌ 
,தஜனங்களுக்காக 
ஈடுக்கவும்‌. ஆயத்தமாயிருக்கிறாள்‌. 
“சப்டத்தைமீறி, ராஜாவினிடத்தில்‌ 
பிரவேசிப்பேன்‌, நான்‌ செத்தாலும்‌ சாகிறேன்‌" 
என்று எஸ்தர்‌ விசுவாசத்தோடும்‌, 
துணிச்சலோடும்‌ சொல்லுகிறாள்‌. 


எஸ்தருடைய உறுதியான வார்த்தைகள்‌ 
பொர்தெகாய்க்கு உற்சாகத்தையும்‌ 
தெம்பையும்‌. தருகிறது. அப்பொழுது 
மொர்தெகாய்‌ புறப்பட்டுபோய்‌, எஸ்தர்‌ 
தனக்குக்‌ கற்பித்தபடியெல்லாம்‌ செய்கிறார்‌ 
(எஸ்‌. 487)... எஸ்தர்‌ அகாஸ்வேரு 
ராஜாவினிடத்தில்‌ 'யூதஜனங்களுக்காக 
மன்றாடும்போது, 'யூதாஜனங்கள்‌ 
கர்த்தருடைய சமுகத்திலே எஸ்தருக்காக 
மன்றாடுகிறார்கள்‌. 


மொர்தெகாய்‌ சூசானிலிருக்கிற 
யூதரையெல்லாம்‌ கூடிவரச்‌ செய்கிறார்‌. 
எல்லோரும்‌ மூன்றுநாள்‌  அல்லும்பகலும்‌ 
எஸ்தருக்காக உபவாசம்பண்ணி 
ஜெபிக்கிறார்கள்‌. ராஜாவின்‌ உள்ளத்தைக்‌ 
கர்த்தர்‌ தொடவேண்டுமென்றும்‌, எஸ்தரும்‌, 
ங்களும்‌ இரட்சிக்கப்பட 
எல்லோரும்‌. 
கர்த்தர்‌ அவர்களுடைய 
ஜெபத்தைக்‌ கேட்டு அவர்கள்‌ அனைவரையும்‌ 
இரட்சிக்கிறார்‌. 





எஸ்தர்‌ 


i யனா 
யாய 


சட்டத்திற்கு 
கர்த்தருடைய சட்டத்திற்கு கீழ்ப்படிவதையே 
தெரிந்துகொள்கிறாள்‌. 

சட்டத்தின்‌ பிரகாரம்‌ 
யூதாஜனத்திற்காக 

பரந்துபோவேண்டும்‌. 

சட்டத்திற்கு கீழ்ப்படியும்போது, 

மரணமே நேரிட்டாலும்‌, அதை சந்திப்பதற்கும்‌. 
எஸ்தர்‌ ஆயத்தமாயிருக்கிறாள்‌. 


கடமைகளை 
என்று 


எஸ்தர்‌ தன்னுடைய 
நிறைவேற்றவேண்டும்‌ ம்‌ 
தீர்மானமாயிருக்கிறாள்‌. யூதஜனங்கள்‌ 
எல்லோரும்‌ அழியும்போது, தான்‌ மாத்திரம்‌ 
உயிரோடிருக்க வேண்டும்‌ என்னும்‌ விருப்பம்‌ 


- விரிவுரை 
ESTHER - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எஸ்தருடைய மன; ல. கர்த்தர்‌ 
தனக்கு கொழுந்தும்‌ கப்கள்‌ 
நிறைவேற்றவேண்டும்‌ என்றும்‌. இதனால்‌. 
தனக்கு மரணம்‌ நேரிட்டாலும்‌, தன்னுடைய 
ஜனங்களோடு சேர்ந்து தானும்‌ 
மரித்துப்போகவேண்டும்‌ என்று எஸ்தர்‌ 
தீர்மானிக்கிறாள்‌. 


எஸ்தர்‌ கர்த்தரை நம்பி தன்னுடைய 
கடமைகளை நிறைவேற்றுகிறாள்‌. 
விசுவாசிகளாகிய நாமும்‌ கர்த்தரை நம்பி 
நன்மை செய்யவேண்டும்‌. 





எஸ்தர்‌ 


i FTE 
TT 


எஸ்தர்‌ ராஜவஸ்திரம்‌ 
தரித்துக்கொண்டு ராஜா கொலுவிருக்கும்‌ 
ஸ்தானத்திற்கு எதிராக வந்து நிற்கிறாள்‌. 
ராஜா தன்‌ கையிலிருக்கிற பொற்செங்கோலை 
எஸ்தரிடத்திற்கு நீட்டுகிறான்‌. ராஜாவின்‌ 
கண்களில்‌ எஸ்தருக்கு தயவு 
கிடைத்திருக்கிறது (எஸ்‌ 5-8. 


எஸ்தர்‌ ராஜாவையும்‌ ஆமானையும்‌ 
தான்‌ செய்யும்‌ விருந்திற்கு வரும்படி 
அழைக்கிறாள்‌. ராஜஅரமனை வாசலிலிருக்கிற 
மொர்தெகாய்‌ ஆமானுக்கு எழுந்திருந்து 
மரியாதைபண்ணவில்லை. இதனால்‌. 
ஆமானுடைய கோபம்‌ அதிகரிக்கிறது. 
ஆமான்‌ மொர்தெகாயை கொன்றுபோட ஒரு 
தூக்குமரத்தை செய்கிறான்‌ (எஸ்‌ 59-14. 


எஸ்தர்‌ செய்த விருந்து 
எஸ்‌ 5:1-8 


எஸ்‌ 50. மூன்றாம்‌ நானிலே எஸ்தர்‌ 
ராஜவஸ்திரத்‌ தரித்துக்கொண்டு, ராஜ. 
அரமனையின்‌ உன்முற்றத்தில்‌, ராஜா 
கொலுவிருக்கும்‌ ஸ்தானத்துக்கு எதிராக 
வந்து நின்றான்‌; ராஜா 
அரமனணைவாசலுக்கு எதிரான 
கொறுமண்டயத்தில்‌ ராஜாசனத்திலே 
வீற்றிருந்தான்‌. 


எஸ்‌ 55. ராஜா ராஜஸ்திரீயாகிய 
எஸ்தர்‌: முற்றத்தில்‌ நிற்கிறதைக்‌ 
கண்டபோது, அவளுக்கு அவன்‌ 
கண்களில்‌ தயை கிடைத்ததினால்‌, 
ராஜா தன்‌ 

பொற்செங்கோலை 

நீட்டினான்‌; 

கிட்டவந்து 
தொட்டான்‌. 


செங்கோலின்‌ நுனியைத்‌. 


எஸ்‌ 5:3. ராஜா அவனை நோக்கி: 
எஸ்தர்‌ ராஜாத்தியே உனக்கு 
என்னவேண்டும்‌? தீ கேட்கிற மன்றாட்டு 
என்ன? தீ ராஜ்யத்தில்‌ பாதிமட்டும்‌ 
கேட்டாலும்‌, உனக்குக்‌ கொடுக்கப்படும்‌ 
என்றான்‌. 


- விரிவுரை 
ESTHER - COMMENTARY 


எஸ்‌ 5 
ராஜாவுக்குச்‌ 
தமக்குச்‌. 


அப்பொழுது எஷ்தம்‌ 

சித்தமானால்‌, நான்‌ 
செய்வித்த விருந்துக்கு. 
ராஜாவும்‌ ஆமானும்‌ இன்றைக்கு 
வரவேண்டும்‌ என்றான்‌. 


எஸ்‌ 55. அப்பொழுது ராஜா எஸ்தர்‌ 
சொற்படி செய்ய, ஆமானைத்‌ 
தீவிரித்து வரும்படி சொல்லி, எஸ்தர்‌ 
செய்த விருத்துக்கு ராஜாவும்‌ ஆமானும்‌ 
வந்தார்கன்‌. 


எஸ்‌ 5:6, விருந்திலே திராட்சுரசம்‌ 
பரிமாறப்படுகையில்‌, ராஜா எஸ்தரைப்‌ 
பார்த்து: உன்‌ வேண்டுதல்‌ என்ன? அது 
உனக்குக்‌ கொடுக்கப்படும்‌; நீ 
கேட்கிறது என்ன? தீ ராஜ்யத்தில்‌ 
பாதிமட்டும்‌ கேட்டாலும்‌ கிடைக்கும்‌ 
என்றான்‌. 


எஸ்‌ ௧7. 
பிரதியுத்தரமாக: 


அதற்கு எஸ்தர்‌ 


எஸ்‌ 5:8. ராஜாவின்‌ கண்களில்‌ எனக்குக்‌. 
கிருபைகிடைத்து, என்‌ வேண்டுதலைக்‌ 
கட்டனையிடவும்‌, என்‌ 
விண்ணப்பத்தின்‌ படி. செய்யவும்‌, 
ராஜாவுக்குச்‌. சித்தமாயிருந்தால்‌, 
ராஜாவும்‌ ஆமானும்‌ நான்‌ இன்னும்‌ 
தங்களுக்குச்‌. செய்யப்போகிற 
விருந்துக்கு வரவேண்டும்‌ என்பதே. ப 
வேண்டுதலும்‌ 
விண்ணப்பமுமாயிருக்கிறது; க்க 
ராஜாவின்‌ சொற்படி செய்வேன்‌ 
என்றான்‌. 


சூசானிலிருக்கிற யூதர்கள்‌ எல்லோரும்‌. 
மூன்று நாள்‌ உபவாசம்பண்ணுகிறார்கள்‌. 
எஸ்தரும்‌ அவளுடைய உதாதிமாரும்‌ 
அரமனையின்‌ கன்னிமாடத்தில்‌ உபவாசம்‌. 
பண்ணுகிறார்கள்‌. பெர்சியா தேசத்தின்‌: 
சட்டத்தை மீறி, ராஜாவினிடத்தில்‌ 
பிரவேசித்து, யூதஜனத்திற்காக 
ராஜாவினிடத்தில்‌ விண்ணப்பம்பண்ணவும்‌ 
மன்றாடவம்‌ வேண்டுமென்று எஸ்தர்‌ 
தீர்மானம்பண்ணுகிறாள்‌. இதனால்‌ தனக்கு 
மரணம்‌ வந்தாலும்‌, அதை சந்திப்பதற்கு 
எஸ்தர்‌ ஆயத்தமாயிருக்கிறாள்‌. 





எஸ்தர்‌ 


f= a 
TT 


எதிரான கொலுமண்டபத்தில்‌ ராஜாசனத்திலே. 
வீற்றிருக்கிறான்‌ (எஸ்‌ 5. 


மூன்றுநாள்‌ உபவாசம்‌ செய்து முடித்த 
பின்பு, எஸ்தருடைய மனதிலே தெளிவு 
உண்டாயிற்று. அவளுடைய ஆவியில்‌ பெலன்‌ 
உண்டாயிற்று. எஸ்தர்‌ தன்னுடைய 
மரணத்தைப்பற்றி கவலைப்படாமல்‌, ராஜாவை 
சந்திக்க வந்திருக்கிறாள்‌. ஸ்தர்‌ 
இப்போது உபவாச வஸ்திரமோ, 

வஸ்திரமோ தரித்திருக்கவில்லை. அவள்‌ 
ராஜவஸ்திரம்‌ தரித்து, ராஜாவின்‌ 
சமுகத்திற்கு முன்பாக வருகிறாள்‌. 


ராஜாவுக்கு முன்பாக வரும்போது, 
அதற்குரிய வஸ்திரம்‌ தரித்திருக்கவேண்டும்‌. 
கலியாண விருந்தில்‌ பங்குபெறும்போது, 
கலியாண வஸ்திரங்களை 
தரித்துக்கொள்ளவேண்டும்‌ எஸ்தர்‌ 
இதுவரையிலும்‌ துக்க வஸ்திரத்தைத்‌ தரித்து 
உபவாசம்பண்ணினாள்‌. ராஜாவின்‌ 
சமுகத்திற்கு போகும்போது, பல்‌ 
துக்கமுகமாய்ப்போகவில்லை. 

சந்தோஷமாயும்‌, ராஜவஸ்திரம்‌ தரித்தவளாயும்‌ 
ராஜாவுக்கு எதிராக வந்து நிற்கிறாள்‌ 


கர்த்தர்‌ தனக்கு உதவி செய்வார்‌ 
என்னும்‌ நம்பிக்கு அவளுடைய மனதில்‌ 
இருக்கிறது. அதே சமயத்தில்‌ பெர்சியா 
தேசத்தின்‌ சட்டம்‌ அவளுடைய நம்பிக்கைக்கு 
எதிராயிருக்கிறது. எஸ்தரோ தன்னுடைய 
நம்பிக்கைக்கும்‌, மரணத்திற்கும்‌ நடுவில்‌ 
வந்து நிற்கிறாள்‌. அவள்‌ கர்த்தரை நம்பி 
இந்தக்‌ காரியத்தை செய்கிறாள்‌. “நான்‌ 
செத்தாலும்‌ சாகிறேன்‌" என்பதே எஸ்தரின்‌ 
உறுதியான தீர்மானம்‌. 


எஸ்தர்‌ ராஜா கொலுவிருக்கும்‌ 
ஸ்தானத்திற்கு எதிராக வந்து நிற்கும்போது. 
ராஜாவின்‌ கண்களில்‌ அவளுக்கு தயவு 
கிடைக்கிறது. அவள்‌ 
நாளளவம்‌ 


கடந்த முப்பது 
ராஜாவினிடத்தில்‌ 
வரவழைக்கப்படவில்லை. இப்போதும்‌ 
எஸ்தரை  வரவழைக்கவில்லை. 
தானாகவே ராஜாவைப்‌ 
வந்திருக்கிறான்‌. யாராவது 

ப்பாமல்‌ உள்முற்ற்தில்‌ 


- விரிவுரை 
ESTHER - COMMENTARY 


ராஜாவினிடத்தில்‌ பிரவேசித்தால்‌, அந்த 
நபருக்கு மரணதண்டனை கொடுக்கப்படும்‌. 
ராஜாவின்‌ கண்களில்‌ அந்த நபருக்கு தயை 
கிடைத்தால்‌, ராஜா தன்‌ பொற்செங்கோலை. 
நீட்டுவார்‌. அப்போது அந்த நபர்‌ சாகாமல்‌ 
பிழைத்துக்கொள்வார்‌. 

ராஜவஸ்திரம்‌ 


இப்போது. 

தரித்துக்கொண்டு, ராஜஅரமனையின்‌ 
உள்முற்றத்தில்‌, ராஜாகொலுவிருக்கும்‌ 
ஸ்தானத்திற்கு எதிராக வந்து நிற்கிறாள்‌. 
ராஜா எஸ்தருக்கு நேராக தன்னுடைய 
பொற்செங்கோலை நீட்டுவாரா அல்லது 
பெர்சியா தேசத்தின்‌ சட்டத்தை மீறிய 
குற்றத்திற்காக, ராஜாவின்‌ சேவகர்கள்‌ 
தன்னை பிடித்துக்கொன்றுபோடுவார்களா 
என்பது எஸ்தருக்கு தெரியாது. அவள்‌ 
கர்த்தரை நம்பி ராஜாவினிடத்தில்‌ 
வந்திருக்கிறாள்‌. தம்மை நம்புகிறவர்களை 
கர்த்தர்‌ ஒருபோதும்‌ கைவிடுகிறவரல்ல. 


எஸ்தர்‌ 


உபவாசம்‌ 
நடைபெறுகிறது. ராஜா கொலுமண்டபத்தில்‌ 
ராஜாசனத்திலே வீற்றிருக்கிறான்‌. 
எஸ்தர்‌ ராஜலஸ்திரம்‌ தரித்துக்‌ கொண்டு 
ராஜாவுக்கு முன்பாக வந்து நிற்கிறாள்‌, 
ராஜாவின்‌ கண்களில்‌ எஸ்தருக்குத்‌ தயை 
கிடைக்கிறது. அதனால்‌ ராஜா தன்‌ கையிலி 
க்கிற பொற்செங்கோலை  எஸ்தரிடத்திற்கு 
நீட்டுகிறான்‌.  எஸ்தரின்‌ விண்ணப்பம்‌ 
எதுவானாலும்‌ - அது அவளுக்குக்‌ 
கொடுக்கப்படும்‌ என்று ராஜா 
வாக்குப்பண்ணுகிறான்‌ (எஸ்‌ 5:1-5). 


எஸ்தருக்கு இந்தத்‌ திட்டத்திற்கான 
ஞானம்‌ எப்படி கிடைத்தது என்று 
தெரியவில்லை. ஒருவேளை மொர்தெகாயின்‌ 

மூலமாகவோ, அல்லது தெய்வீக 
னொ. எஸ்தர்‌ இவ்வாறு 
திட்டமிட்டுச்‌ செயல்படுகிறாள்‌. எஸ்தர்‌ 
செய்யும்‌ ஒவ்வொரு காரியத்தையும்‌ கர்த்தர்‌ 
தம்முடைய பிள்ளைகளின்‌ நன்மைக்காகச்‌ 
செய்து முடிக்கிறார்‌ (எஸ்‌ 5:5 - 7:10). 


ராஜா. ராஜஸ்திரீயாகிய எஸ்தர்‌ 
முற்றத்தில்‌ நிற்கிறதைக்‌ காண்கிறான்‌. 
அப்போது, அவளுக்கு அவன்‌ கண்களில்‌ 
தயை கிடைக்கிறது. ஆகையினால்‌, ராஜா 
தன்‌ கையிலிருக்கிற பொற்செங்கோலை. 
எஸ்தரிடத்திற்கு நீட்டுகிறான்‌; அப்பொழுது 
எஸ்தர்‌ கிட்டவந்து செங்கோலின்‌ நுனியைத்‌ 
தொடுகிறாள்‌ (எஸ்‌ 5:2) 





எஸ்தர்‌ 


f= FTE 
TT 


ராஜா தன்‌ கையிலிருக்கிற 
பொற்செங்கோலை எஸ்தரிடத்திற்கு நீட்டியது. 
ப்‌ கிருபை இதனால்‌ அவள்‌ 

தேசத்தின்‌ மரணதண்டனைக்கு 
நக்கான்‌ நம்முடைய காலங்கள்‌ 
கர்த்தருடைய கரத்திலிருக்கிறது. ராஜாவின்‌ 
கையில்‌ பொற்செங்கோல்‌ இருந்தாலும்‌, 
கர்த்தர்‌ தம்முடைய தெய்வீக சித்தத்தின்‌ 
பிரகாரமாக, அந்தப்‌ பொற்செங்கோலை 
நீட்டச்‌ செய்கிறார்‌. 


எஸ்தரும்‌ ராஜாவுக்கு நன்றி சொல்லும்‌ 
வண்ணமாக, ராஜாவின்‌ 
செங்கோலின்‌ நுனியைத்‌ 
அவள்‌ ராஜாவினிடத்தில்‌ 
பண்ணவும்‌, மன்றாடவும்‌ வந்திருக்கிறாள்‌ 
என்பதற்கு இது அடையாளம்‌. 


அகாஸ்வேரு ராஜா 
தன்னிடத்தில்‌ பயமில்லாமல்‌ 
உற்சாகப்படுத்துகிறான்‌. 

தனக்கு மரணம்‌ வரும்‌ 
நினைத்துக்கொண்டிருந்தாள்‌. ஆனால்‌ 
மரணத்திற்கு பதிலாக ராஜாவின்‌ 
ஆறுதலான வார்த்தை அவளுக்கு வருகிறது. 


ராஜா அவளை நோக்கி: “எஸ்தர்‌ 
ராஜாத்தியே, உனக்கு என்னவேண்டும்‌? நீ 
கேட்கிற மன்றாட்டு என்ன? நீ ராஜ்யத்தில்‌ 
பாதிமட்டும்‌ கேட்டாலும்‌. உனக்குக்‌ 
கொடுக்கப்படும்‌! (எஸ்‌. என்று 
சொல்லுகிறான்‌. 


எஸ்தர்‌ 


எஸ்தரை 
பேசுமாறு 
எஸ்தரோ 

என்று 


5:3) 


தன்னுடைய 
விண்ணப்பத்தையும்‌, மன்றாட்டையும்‌ 
கேட்கும்‌ முன்பாகவே, ராஜா அதைக்‌ 
கொடுப்பதாக வாக்குப்பண்ணுகிறான்‌. “நீ 
ராஜ்யத்தில்‌ பாதிமட்டும்‌ கேட்டாலும்‌ 
உனக்குக்‌ கொடுக்கப்படும்‌” என்பது 
பெர்சியா பாஷையின்‌ வழக்குச்சொல்‌. இந்த 
வாக்கியத்திற்கு “உன்னுடைய விண்ணப்பம்‌ 
எதுவாகயிருந்தாலும்‌ அது மறுக்கப்படாமல்‌: 
கொடுக்கப்படும்‌” என்று பொருள்‌. 


தன்னிடத்தில்‌ யாராவது ஏதாவது 
உதவி கேட்டு வந்தால்‌, ராஜா இவ்வாறு 
கூறுவது வழக்கம்‌. ஏரோது ராஜா தன்னுடைய 
மகளுக்கும்‌ இதுபோலவே கூறினான்‌. 
(மாற்கு 6:23; 1இராஜா 13:8). 


- விரிவுரை 
ESTHER - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இயேசுகிறிஸ்து தம்முடைய உலமையில்‌ 
நியாயாதிபதியைப்பற்றி 
நாம்‌ கர்த்தரிடத்தில்‌ 
ஜெபம்பண்ணவேண்டும்‌. 

என்பது அந்த உவமையின்‌ கருத்தாகும்‌. 
பின்னும்‌ கர்த்தர்‌ அவர்களை நோக்கி: 
அநீதியுள்ள அந்த நியாயாதிபதி 
சொன்னதைச்‌ சிந்தித்துப்பாருங்கள்‌. 
அந்தப்படியே தேவன்‌ தம்மை நோக்கி இரவும்‌ 
பகலும்‌ கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால்‌ 
ச்‌ விஷயத்தில்‌ 
நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து 
அவர்களுக்கு நியாயஞ்செய்யாமலிருப்பாரோ? 
சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயஞ்செய்வார்‌ 
என்று உங்களுக்குச்‌ சொல்லுகிறேன்‌. 
ஆகிலும்‌ மனுஷகுமாரன்‌ வரும்போது 
பூமியிலே விசுவாசத்தைக்‌ காண்பாரோ 

என்றார்‌" (லூக்‌ 18:6-8). 


அகாஸ்வேரு ராஜா பெர்சியா 
தேசத்திற்கு சக்கரவர்த்தியாயிருக்கிறான்‌. 
அவன்‌ தன்‌ இருதயத்தில்‌ பெருமையுள்ளவன்‌. 
ள்‌ மிகுந்த பணிவோடும்‌. 
ராஜாவின்‌ சமுகத்திலே. 


ராஜாதி ராஜாவாகிய 
நம்மீது அன்பும்‌, கிருபையும்‌, 
அகாஸ்வேரு ராஜா 
அழைக்கவில்லை. நம்முடைய 
பந்தோ "தம்மடை. வருது ந்‌ 
அன்போடு அழைக்கிறார்‌. 

எஸ்தர்‌ ராஜாத்தியாகயிருந்தாலும்‌, 
ராஜாவை சந்திக்கக்கூடாதபடிக்கு, பெர்சியா 
த்து பிரமாணம்‌ தடையாயிருக்கிறது. 
ஆனால்‌. விசவாசிகளாகிய நமக்கோ 
கர்த்தருடைய வாக்குத்தத்தம்‌ நமக்கு 
ஆதரவாகவும்‌, ஆறுதலாகவும்‌ இருக்கிறது. 
“கேளுங்கள்‌ அப்பொழுது உங்களுக்கு 
கொடுக்கப்படும்‌” என்று நம்முடைய 
கர்த்தர்‌ தமது கிருபையினால்‌ நமக்கு 
வாக்குப்பண்ணியிருக்கிறார்‌. 

எஸ்தர்‌ அகாஸ்வேரு ராஜாவினிடத்தில்‌ 
தனியாகப்‌ போகிறாள்‌. ராஜாவினிடத்தில்‌ 
பேசும்போது அவளுக்கு உதவிசெய்ய 
அல்லது அவளுக்காக பரிந்துபேச 
அங்கே ஒருவருமில்லை. ராஜாவோடுகூட 
ஆமான்‌ இருக்கிறான்‌. ன்‌ 
எஸ்தருக்கும்‌, எல்லா 
சத்துருவானவன்‌. 
ராஜாவின்‌ 
சிநேகிதனாயிருக்கிறான்‌. 


கர்த்தரோ 
இரக்கமுள்ள வர்‌ 





i= THE எஸ்தர்‌ 
TT 


நாம்‌ கர்த்தருடைய சமுகத்திலே. 

பிரவேசிக்கும்போது. நமக்கு விரோதமான 
சத்துருக்கள்‌. அங்கே ஒருவருமில்லை. 
பிதாவினிடத்தில்‌ நமக்காக பரிந்து பேசுகிற 
பரிசுத்த ஆவியானவர்‌ அங்கே இருக்கிறார்‌. 
ஆகையினால்‌ நாம்‌ தேவனுடைய கிருபாசனத்‌ 
தண்டையில்‌  தைரியமாய்க்‌ கிட்டிச்சேரும்‌. 
சிலாக்கியத்தைப்‌ பெற்றிருக்கிறோம்‌. 

எஸ்தர்‌ ராஜாவைப்‌ வந்த 
காலத்தையும்‌, ராஜாவையும்‌ கர்த்தரே 
ஆளுகை செய்கிறார்‌. ஆகையினால்தான்‌ 
ராஜா அவளை நேக்கி: “எஸ்தர்‌ 
ராஜாத்தியே, உனக்கு என்னவேண்டும்‌? நீ 
கேட்கிற மன்றாட்டு என்ன? நீ ராஜ்யத்தில்‌ 
பாதிமட்டும்‌ கேட்டாலும்‌. உனக்குக்‌ 
கொடுக்கப்படும்‌" (எஸ்‌. என்று 
சொல்லுகிறான்‌. 

எஸ்தர்‌ இந்த நல்ல சந்தர்ப்பத்தை 
ஞானமாய்ப்‌ பயன்படுத்துகிறாள்‌. அப்பொழுது, 
எஸ்தர்‌ ராஜாவை நோக்கி, “ராஜாவுக்குச்‌ 
சித்தமானால்‌, நான்‌ தமக்குச்‌ செய்வித்த 
விருந்துக்கு ராஜாவும்‌ ஆமானும்‌ 
இன்றைக்கு வரவேண்டும்‌” (எஸ்‌ 5:4) என்று 
கேட்டுக்கொள்கிறாள்‌. 

ராஜாவும்‌ ஆமானும்‌ இன்றைக்கு 
வரவேண்டும்‌" என்னும்‌ எபிரெய பாஷையில்‌: 
எழுதப்‌ பட்டிருக்கும்‌ இந்த வாக்கியத்தில்‌: 
"யெகோவா! என்னும்‌ பெயருக்கான 
எழுந்துக்கள்‌ உள்ளன. யூதருடைய 
வரலாற்றில்‌ இந்தச்‌ சம்பவம்‌ மிகவும்‌ 
க்கப்‌ த்‌ கருதப்படுகிறது. ல்ச்‌ 

மிக்கப்பட்டிருந்த யூதர்கள்‌ 
விருந்துக்குப்‌ பின்பு இரடசிக்கப்படுகிற்கள்‌. 


ராஜாவும்‌... எஸ்தருடைய சொற்படி 
செய்ய சம்மதிக்கிறான்‌. அப்பொழுது ராஜா 
எஸ்தர்‌ சொற்படி செய்ய, ஆமானைத்‌ 
தீவிரித்து வரும்படி சொல்லுகிறான்‌. எஸ்தர்‌ 
செய்த விருந்துக்கு ராஜாவும்‌ ஆமானும்‌ 
வருகிறார்கள்‌ (எஸ்‌ 5:5). 


தன்‌ 


பார்க்க 


53) 


மனதிலுள்ள 
மன்றாட்டையும்‌ 
ராஜாவினிடத்தில்‌ கேட்பதற்கு முன்பாக, ஒரு 
அநுகூலமான சூழ்நிலையை ஏற்படுத்தி 
கொடுக்கவேண்டுமென்று விரும்புகிறாள்‌. 
ராஜாவின்‌ மனதும்‌ ஆலியும்‌ எஸ்தருக்கு 
சாதகமாயிருக்கவேண்டும்‌. எஸ்தர்‌ சொல்லுகிற 
விண்ணப்பத்தையும்‌ மன்றாட்டையும்‌ ராஜா 
செவிகொடுத்து கேட்கவேண்டும்‌. அவன்‌ 
எஸ்தருக்கு சாதகமான பிரதியுத்தரமும்‌ 
சொல்லவேண்டும்‌. 


- விரிவுரை 
ESTHER - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எஸ்தர்‌ ஆமானுக்கு விரோதமாக 
குற்றச்சாட்டுக்களைச்‌ 
ஆமானும்‌ ராஜாவுக்கு 
அருகில்‌ இருக்கவேண்டும்‌ என்று எஸ்தர்‌ 
க்கிறாள்‌. இதற்காக தன்னுடைய 


விருந்தில்‌ ராஜாவோடு சேர்ந்து ஆமாலும்‌ 
வரவேண்டும்‌. ன்று 
ராஜாவினிடத்தில்‌ கேட்டுக்கொள்கிறாள்‌ 


எஸ்தர்‌ 


எஸ்தர்‌ 
அவள்‌ செய்த 
ஆமானும்‌ வருகிறார்கள்‌. 

திராட்சரம்‌' பரிமாறப்படுகிறது. 

ராஜா ஏற்கெனவே எஸ்தரிடத்தில்‌ சொன்ன 
வார்த்தைகளை இங்கு மறுபடியும்‌. 
சொல்லுகிறான்‌. 


ராஜா எஸ்தரைப்‌ பார்த்து: “உன்‌ 
வேண்டுதல்‌ என்ன? அது உனக்கும்‌. 
கொடுக்கப்படும்‌: நீ கேட்கிறது என்ன? நீ 
ராஜ்யத்தில்‌ பாதிமட்டும்‌ கேட்டாலும்‌ 
கிடைக்கும்‌" (எஸ்‌. என்று 
சொல்லுகிறான்‌. 


எஸ்தர்‌ ராஜாவுக்கும்‌ ஆமா 
இன்னும்‌ ஒரு லிருந்து செய்யவேண்டும்‌ 
தீர்மானம்‌ செய்திருக்கிறாள்‌. ன 
எஸ்தரைப்பார்த்து, “உன்‌ வேண்டுதல்‌ என்ன, 
அது உனக்குக்‌ கொடுக்கப்படும்‌" என்று 
சொல்லும்போது. எஸ்தர்‌ ஒன்றும்‌ 
சொல்லாமல்‌ இருக்கக்கூடாது. ராஜா 
தனக்கு சொல்லுகிற வார்த்தைகளை எஸ்தர்‌ 
மிகவும்‌ ஞானமாகப்‌ பயன்படுத்துகிறாள்‌. தான்‌ 
செய்யப்போகும்‌ மற்றும்‌ ஒரு விருந்திற்கு, 
ராஜாவும்‌ ஆமானும்‌ வரவேண்டும்‌ 
என்று எஸ்தர்‌ ராஜாவினிடத்தில்‌ 
விண்ணப்பம்பண்ணுகிறாள்‌. 


கேட்டுக்கொண்ட 
விருந்திற்கு, 


பிரகாரம்‌, 


5:6) 


எஸ்தர்‌ ராஜாவுக்கு பிரதியுத்தரமாக, 

“ராஜாவின்‌ கண்களில்‌ எனக்குக்‌ கிருபை 

என்‌ வேண்டுதலைக்‌ 

என்‌ விண்ணப்பத்தின்படி 

ராஜாவுக்குச்‌ சித்தமாயிருந்தால்‌, 

ராஜாவும்‌ ஆமானும்‌ நான்‌ இன்னும்‌ 

தங்களுக்குச்‌ செய்யப்போகிற விருந்துக்கு 

வரவேண்டும்‌ என்பதே என்‌ வேண்டுதலும்‌ 

என்‌ விண்ணப்பமுமாமிருக்கிறது: நாளைக்கு 

ராஜாவின்‌ சொற்படி செய்வேன்‌" (எஸ்‌ 5:8) 
என்று சொல்லுகிறாள்‌. 





எஸ்தர்‌ 


i FTE 
TT 


உன்‌ வேண்டுதல்‌ 
உனக்குக்‌ கொடுக்கப்படும்‌” என்று ராஜா 
எஸ்தரிடத்தில்‌ சொல்லுகிறான்‌. விருந்துக்கு. 
வருமாறு எஸ்தர்‌ அழைக்கிறாள்‌. ஆனாலும்‌ 
எஸ்தரிடத்தில்‌ வேறு விண்ணப்பம்‌ உள்ளது 
என்பது ராஜாவுக்குத்‌ தெரிய வருகிறது. ராஜா 
அந்த வேண்டுதலையும்‌ நிறைவேற்றுவதாக 
வாக்குப்பண்ணுகிறான்‌. (எஸ்‌ 5:38). 


என்ன? அது 


“நாளைக்கு ராஜாவின்‌ சொற்படி 
செய்வேன்‌" என்று எஸ்தர்‌ ராஜாவுக்கு 
பிரதியுத்தரம்‌ சொல்லுகிறாள்‌. தன்னுடைய 
எண்ணம்‌ ராஜாவக்குத்‌ தெரிந்திருப்பதை 
எஸ்தர்‌ புரிந்து கொள்கிறாள்‌. ஆகையினால்‌ 
அவள்‌ எதையும்‌ மறைக்காமல்‌ தன்னுடைய 
விண்ணப்பத்தை மறுநாள்‌ விருந்து 
வேளையில்‌ அறிவிப்பதாகக்‌ கூறுகிறாள்‌. 


ராஜாவிடத்தில்‌ கேட்கவேண்டிய 
விண்ணப்பமும்‌ மன்றாட்டம்‌ தன்னிடத்தில்‌ 
ர எஸ்தர்‌ 
மன்றாட்டை 
விருந்து ந்த்‌ கேட்பதாக 
எஸ்தர்‌ சொல்லுகிறாள்‌. எஸ்தர்‌ ராஜாவுக்கு 
மதிப்பும்‌ மரியாதையும்‌ கொடுக்கிறாள்‌. 
எஸ்தர்‌ மிகவும்‌ பணிவான, நயமான 
வார்த்தைகளைப்‌ பேசுகிறாள்‌. அவள்‌ 
ராஜாவினிடத்தில்‌ எரிச்சலான 
வார்த்தைகளைப்பேசி, தன்னுடைய 
மன்றாட்டிற்கு சம்மதம்‌ சொல்லுமாறு 
கட்டாயம்‌ பண்ணவில்லை. 


ஆமான்‌ செய்த தூக்குமரம்‌ 
எஸ்‌ 5:9-14 


எஸ்‌ 5:9, அன்றையதினம்‌ ஆமான்‌ 
சந்தோஷமும்‌ மனமகிழ்ச்சியுமாய்ப்‌ 
புறப்பட்டான்‌; ஆனாலும்‌ ராஜாவின்‌ 
அரமனை வாசலிலிருக்கிற 
மொர்தெகாய்‌ தனக்கு முன்‌ 
எழுத்திராமலும்‌ அசையாமலும்‌ 
இருக்கிறதை ஆமான்‌ கண்டபோது, 
அவன்‌ மொர்தெகாயின்மேல்‌ உக்கிரம்‌ 
'நிறைந்தவனானான்‌. 


எஸ்‌ 5:10. ஆகிலும்‌ ஆமான்‌ அதை 
அடக்கிகொண்டு, தன்‌ வீட்டுக்கு வந்து, 
தன்‌ சிநேகிதரையும்‌ தன்‌ 
மனைவியாகிய சிரேஷையும்‌ அழைத்து, 


- விரிவுரை 
ESTHER - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எஸ்‌ 511. 
மகிமையையும்‌, 
திரட்சியையும்‌, 
பெரியவனாக்கி, 
நிரபுக்கன்மேலும்‌ ராஜாவின்‌. 
ஊழியக்காரர்‌ மேலும்‌ உயர்த்தின 
எல்லாவற்றையும்‌ ஆமான்‌ அவர்களுக்கு 
விவரித்துச்‌ சொன்னான்‌. 


தன்‌ ஐசுவரியத்தின்‌ 
தன்‌ பின்னைகளின்‌ 
ராஜா. தன்னைப்‌ 

தன்னைப்‌: 


எஸ்‌ 5:12, பின்னையும்‌ ஆமான்‌: 
ராஜஸ்திரீயாகிய எஸ்தரும்‌ தான்‌ 
செய்த விருந்துக்கு ராஜாவுடனேகூட 
என்னைத்தவிர வேறொருவரையும்‌ 
அழைக்கவில்லை; நானைக்கும்‌. 
ராஜாவுடனேகூட நான்‌ விருந்துக்கு. 
வரவழைக்கப்பட்டிருக்கிறேன்‌.. 


எஸ்‌ 5:13. ஆனாலும்‌ அந்த யூதனாகிய 
மொர்தெகாய்‌. ராஜாவின்‌: 
அரமனைவாசகில்‌: 
உட்கார்ந்திருக்கிறதை நான்‌ 
காணுமனவும்‌ அவையெல்லாம்‌ எனக்கு 
ஒன்றுமில்லையென்‌ றான்‌. 


எஸ்‌ 5:34. அப்பொழுது அவன்‌ 
மனைவியாகிய சிரேஷும்‌ அவனுடைய 
சிநேகிதர்‌ எல்லாரும்‌ அவனைப்‌ பார்த்து: 
இம்பதுமுழ உயரமான ஒரு தூக்குமரம்‌ 
செய்யப்படவேண்டும்‌; அதிலே 
மொர்தெகாயை தாக்கிப்போடும்படி. 
நாளையதினம்‌ நீர்‌ ராஜாவுக்குச்‌ 
சொல்லவேண்டும்‌; பின்பு சந்தோஷமாய்‌ 
ராஜாவுடனேகூட விருந்துக்குப்‌ 
போகலாம்‌ என்றார்கள்‌; இந்தக்‌ காரியம்‌ 
ஆமானுக்கு நன்றாய்க்‌ கண்டதினால்‌ 
தூக்குமரத்தைச்‌ செய்வித்தான்‌. 


மான்‌ 


துன்மார்க்கன்‌. 
கோபப்படுவதும்‌, 


பொறாமைப்படுவதும்‌ 
பழிவாங்குவதும்‌ அவனுடைய இயல்பான 
சுபாவம்‌. எஸ்தர்‌ தன்னையும்‌ ராஜாவோடு 
விருந்திற்கு அழைப்பது ஆமானுக்கு மிகவும்‌ 
சந்தோஷமாயிருக்கிறது. அன்றையதினம்‌ 
ஆமான்‌ ராஜாவின்‌  அரமனையிலிருந்து 
சந்தோஷமும்‌ மகிழ்ச்சியுமாய்‌ புறப்படுகிறான்‌. 


ஒரு 





i= FTE எஸ்தர்‌ 
TT 


எஸ்தர்‌ செய்கிற விருந்தில்‌, ராஜாவும்‌ 
ஆமானும்‌ மாத்திரம்‌ கலந்துகொள்வது. 
ஆமானுக்கு மெய்யாகவே பெருமையான 
விஷயம்‌. பெர்சியா தேசத்தின்‌ அரமனையில்‌ 
ஆமான்‌ அதிகமாய்‌ உயர்த்தப்பட்டிருக்கிறான்‌. 
ஆமான்‌ தன்னுடைய உயர்ந்த 
ஸ்தானத்தையும்‌, அந்தஸ்தையும்‌ நினைத்து, 
சந்தோஷத்தோடும்‌ மனமகிழ்ச்சியோடும்‌. 
அரமனையைவிட்டு புறப்பட்டுப்போகிறான்‌. 


துன்மார்க்கரின்‌ சந்தோஷம்‌ 
நிலைத்திருக்காது. அவர்களுடைய இருதயம்‌ 
சுத்தமாயிராது. கையினால்‌ 
துன்மார்க்கருக்கு மெய்யான சந்தோஷம்‌ 
இல்லை. ஆமான்‌ இப்போது சந்தோஷமாயும்‌, 
மனமகிழ்ச்சியாயும்‌ இருந்தாலும்‌, இது 
அவனுடைய இருதயத்தின்‌ பெருமையினாலும்‌, 
மனமேட்டிமையினாலும்‌ உண்டான சந்தோஷம்‌. 
இது ஒரு மாயையான சந்தோஷம்‌. 


ஆமான்‌ அரமனையைவிட்டு வெளியே 
புறப்பட்டு வரும்போது, ராஜாவின்‌ அரமனை 
வாசலில்‌ மொர்தெகாய்‌ உட்கார்ந்திருக்கிறார்‌. 
மொர்தெகாய்‌... ஆமானை வணங்கி 
நமஸ்கரிக்கமாட்டார்‌. இதனால்‌ ஏற்கெனவே. 
ஆமானுக்கு மொர்தெகாயின்மீதும்‌, 
யூதஜனங்கள்மீதும்‌ மிகுதியான கோபம்‌ 
இருக்கிறது. 


ஆமான்‌ அரமனை வாசல்‌ வழியாக 
வரும்போது, மொர்தெகாய்‌ அந்த வாசலில்‌ 
ஆமானுக்கு முன்பாக எழுந்திராமலும்‌, 
அசையாமலும்‌ இருக்கிறார்‌. ர்தெகாய்‌ 
ராஜாவின்‌ கட்டளைக்கு கீழ்ப்படியவில்லை. 
அவர்‌ ஆமானை வணங்கி 
நமஸ்கரிக்கவில்லை. மொர்தெகாய்‌ தனக்கு 
முன்பாக எழுந்திராமலும்‌, அசையாமலும்‌, 


நிறைந்தவனாயிருக்கிறான்‌ (எஸ்‌ 5:5). 


ராஜாவோடு எஸ்தர்‌ 
விருந்துக்கு அமைத்திருப்பது 


மிகுந்த 
ஆனாலும்‌ தெனம்‌ 
பண்ணாதது 


மரியாதை 
மிகுந்த கோபமாகவும்‌ 


தன்னையும்‌ 
ஆமானுக்கு 
இருக்கிறது. 
அவனுக்கு 
ஆமானுக்கு 
இருக்கிறது. 


- விரிவுரை 
ESTHER - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆமான்‌ தன்னுடைய கோபத்தை உடனடியாக 
வெளிப்படுத்திக்‌ காண்பிக்கவில்லை. 
மொர்தெகாயின்மீது, 

கோபத்தையெல்லாம்‌. 

வீட்டாரிடம்‌ கூறி, 

(எஸ்‌ 59-12). 


பிரச்சனைகளுக்‌ 

ஆ காரணம்‌ என்பதை 
மொர்தெகாய்‌ தெரிந்து வைத்திருக்கிறான்‌. 
இதற்காக அவன்‌ ஆமானிடம்‌ நயந்துபேசி, 
ப்‌ பதிலாக, மொர்தெகாய்‌ 

மிகவும்‌ 


தருக்கு 
ல்லாம்‌ 


காரணத்திற்காக 


போனாலும்‌, கொள்கையை விட்டுக்கொடுக்க 
மொர்தெகாய்‌ விரும்பவில்லை. அவர்‌ 
கர்த்தரை நம்புகிறார்‌, கர்த்தர்‌ மூலமாக 
ஏதாவது ஒரு வழியில்‌ யூத ஜனத்திற்கு 
இரட்சிப்பு உண்டாகும்‌ என்‌ 
விசுவாசிக்கிறார்‌ (எஸ்‌ 4:14), இந்தச்‌ 
சூழ்நிலையில்‌ எஸ்தர்‌ தான்‌ சொன்னபடி 
செய்யாதுபோனாலும்‌, யூதருக்கு யார்‌ 
மூலமாவது இரட்சிப்பு உண்டாகும்‌ என்று 
மொர்தெகாய்‌ உறுதியாக நம்புகிறார்‌ 


நியாயப்பிரமாணம்‌, சங்கீதங்கள்‌, 
தீர்க்கதரிசிகளின்‌ புஸ்தகங்களில்‌ பல 
ஆகியவை ஏற்கெனவே எழுதப்பட்டுள்ளன. 
மொர்தெகாய்‌ இவற்றையெல்லாம்‌ வாசித்துப்‌ 
பார்த்திருப்பார்‌. யூத ஜனங்களை யாராலும்‌ 
அழிக்க முடியாது என்றும்‌, 
கர்த்தரால்‌. 

நேோக்கத்திற்காகத்‌. 


பட்டவர்கள்‌ 


ஆபிரகாம்‌ (ஆதி 1212 
20:21), ஈசாக்கு (ஆதி 267), 

; ஆதி 3236-32) 

கர்த்தரை விசுவாசிக்காமல்‌, 
பல சமயங்களில்‌ தங்களுடைய ஜீவனுக்குப்‌ 
பயந்து ஜீவித்திருக்கிறார்கள்‌. தங்களுடைய 
ஜீவியத்தில்‌ கர்த்தருடைய வாக்குத்தத்தம்‌. 
நிறைவேறாமல்‌ போய்விடுமோ என்று 
இவர்களெல்லாம்‌ சில சமயங்களில்‌ 
கர்த்தணச்‌ சந்தேகப்பட்டிருக்கிறார்கள்‌. 
ஆனால்‌ மொர்தெகாயிபமோ கர்த்தரைக்‌ 
குறித்தும்‌, அவருடைய வாக்குத்தத்தத்தைக்‌ 


குறிக்கும்‌ எள்ளளவும்‌ சந்தேகம்‌ 
உண்டாகவில்லை. 





எஸ்தர்‌ 


i= THE 
ERRATA 


இந்தப்‌ பிரச்சனைக்காக மொர்தெகாய்‌ 


கர்த்தருடைய கையில்‌ ஒப்புக்‌ கொடுத்து 
விட்டார்‌. இதன்‌ நிமித்தமாகக்‌ கர்த்தருடைய 
ஜனத்திற்குச்‌ சத்துருவாக இருக்கும்‌ 
ஆமானுக்கு மொர்தெகாய்‌ மரியாதை பண்ண 
மறுத்துவிடுகிறார்‌. 


ஆமா உக்கிரம்‌ 
தல்‌ எலாம்‌ அவன்‌ அதை 
'மொர்தெகாயின்மேல்‌ வெளிப்படுத்தி 
காண்பிக்கவில்லை. ஆமான்‌ தன்‌ 
உக்கிரத்தை தனக்குள்ளே அடக்கி 
கொள்கிறான்‌. அவனுடைய மனதில்‌ உக்கிரம்‌ 
இருந்தாலும்‌, அந்த மனதின்‌ ஓரத்தில்‌, 
எஸ்தர்‌ தன்னை விருந்திற்கு அழைத்த 
சந்தோஷம்‌ இருக்கிறது. ஆமான்‌ தன்‌ 
உக்கிரத்தை அடக்குகிறான்‌. ஆனால்‌ 
அவனால்‌ தன்‌ சந்தோஷத்தை அடக்க 
முடியவில்லை. 


ஆமான்‌ தன்‌ டக வ்‌ ப்‌ 
சிநேகிதரையும்‌ தன்‌ 
வல்‌ வ்‌ தன்‌ தவியத்தன்‌ 
மகிமையையும்‌, கக்‌ 
திரட்சியையும்‌. a 
பொய்வளாக்கி, தன்னைப்‌ பிரபந்கள்ளேதும்‌ 
ராஜாவின்‌ ஊழியக்காரர்‌ மேலும்‌ உயர்த்தின 
எல்லாவற்றையும்‌ அவர்களுக்கு 
விவரித்துச்சொல்லுகிறான்‌ (எஸ்‌ 5:10,1). 
ஆமான்‌ 
சிரேலையும்‌ 
ஆமானுடைய இழிவான 
காண்பிக்கிறது. ஆமான்‌ 
ட தன்னுடைய வாழ்வில்‌ ஏற்படும்‌ 
வெற்றியானாலும்‌, சிறிய 
கொல்‌ அதைத்‌ தன்னுடைய 
குடும்பத்தாரிடமும்‌, நண்பர்களிடமும்‌ விரிவாக 
எடுத்துப்‌ பேசுகிறான்‌ (எஸ்‌ 5:10-13). 


எஸ்தரின்‌ மனதில்‌ என்ன இருக்கிறது. 
என்பது ஆமானுக்குத்‌ தெரியாது. 
விருந்துக்குத்‌ தான்‌ அழைக்கப்பட்டிருப்பது. 
தனக்குப்‌ பெருமையான காரியம்‌ என்று 
ஆமான்‌ நினைக்கிறான்‌. தன்னுடைய 
மரணசாசனமே அங்கு எழுதப்படப்‌ போகிறது. 
என்பதை அறியாமல்‌ தன்‌ குடும்பத்தாரோடு 
சந்தோஷமாக இருக்கிறான்‌. 


- விரிவுரை 
ESTHER - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆமான்‌ 
ராஜஸ்திரீயாகிய 
விருந்திற்கு 


குடும்பத்தாரிடத்தில்‌, 
எஸ்தர்‌ தன்னை 
அழைத்ததை மிகுந்த 
சந்தோஷத்தோடு சொல்லுகிறான்‌. ஆமான்‌ 
அவர்களிடம்‌, “ராஜஸ்திரீயாகிய எஸ்தரும்‌ 
தான்‌ செய்த விருந்துக்கு ராஜாவுடனேகூட 
என்னைத்தவிர வேறொருவரையும்‌ 
அழைக்கவில்லை: நாளைக்கும்‌ 
ராஜாவுடனேகூட நான்‌ விருந்துக்கு 
வரவழைக்கப்பட்டிருக்கிறேன்‌" (எஸ்‌ 592) 
என்று தன்‌ சந்தோஷத்தை விவரித்து 
சொல்லுகிறான்‌. 


ஆமானின்‌ இருதயத்தில்‌ எஸ்தருடைய 

விருந்தில்‌ பங்குபெறும்‌ சந்தோஷம்‌ 

ம்‌, மொர்தெகாய்‌ தனக்கு 

பண்ணவில்லை என்னும்‌ 

வருத்தமும்‌ கோபமும்‌ அவனுடைய மனதில்‌ 

இருக்கிறது. அதை அவனால்‌ அடக்க 
முடியவில்லை. 


தன்‌ 


ஆமான்‌ தன்‌ மனைவியிடத்திலும்‌ தன்‌ 
சிநேகிதரிடத்திலும்‌ "ஆனாலும்‌ அந்த 
யூதனாகிய மொர்தெகாய்‌ ராஜாவின்‌ 
அரமனைவாசலில்‌  உட்கார்ந்திருக்கிறதை 
நான்‌ காணுமளவும்‌ அவையெல்லாம்‌ எனக்கு 
ஒன்றுமில்லை" (எஸ்‌ 543) என்று சொல்லி 
தன்னுடைய மனதிலுள்ள வேதனையையும்‌, 
கோபத்தையும்‌ வெளிப்படுத்துகிறான்‌. 
ஆமானின்‌ வாழ்வில்‌ பல மேன்மைகள்‌ 
உண்டாயிற்று. ஆனாலும்‌ அவற்றில்‌ அவன்‌ 
திருப்திப்பவில்லை, மொர்தெகாய்‌ அவனுக்கு 
மரியாதை பண்ணாதது ஆமானுக்கு மிகவும்‌ 
அவமாரியாதையாக இருக்கிறது. 
“அவையெல்லாம்‌ எனக்கு ஒன்றுமில்லை" 
யெகோவா 
எழுத்துக்கள்‌ 


என்னும்‌ வாக்கியத்தில்‌ 
என்னும்‌ பெயரிலுள்ள 
மறைந்துள்ளன. 

ம்பதுமுழ உயரமான க்குமரம்‌ 
செய்யல வேன்டும்‌ ம த்‌ 
மொர்தெகாயைத்‌  தூக்கிப்போடவேண்டும்‌. 
என்றும்‌, ஆமானின்‌ குடும்பத்தார்‌ அவனுக்கு 
ஆலோசனை கூறுகிறார்கள்‌. புதிய 
ஏற்பாட்டுக்‌ காலத்தில்‌ சிலுவை மரத்தைப்‌ 
போல பெர்சிய தேசத்தில்‌ தூக்கு மரத்தில்‌ 
ஒரு குற்றவாளியைச்‌ சாகும்‌ வரையிலும்‌ 


தொங்கவிடுவது வழக்கம்‌. (அப்‌ 5:30: 
அப்‌ 10:39 ; அப்‌ 13:29; 1பேதுரு 2:24). 





எஸ்தர்‌ 


i நயனா 
யாய 


தன்‌ குடும்பத்தாரின்‌ ஆலோசனை 
ஆமானுக்கு நன்றாய்ப்படுகிறது. ராஜாவிடம்‌ 
இதைப்‌ பற்றிப்‌ பேசுவதற்கு முன்பாகவே 
ஆமான்‌ தூக்குமரத்தைச்‌ செய்கிறான்‌. 
ஆனால்‌ கர்த்தருடைய திட்டமோ ஆமானுக்கு 

தமாக இருக்கிறது. கர்த்தர்‌ 
மொர்தெகாயை இரட்சிக்கிறார்‌. ஆமான்‌ 
தான்‌ செய்த தூக்குமரத்திலேயே 
தூக்கிப்போடப்படுகிறான்‌ (எஸ்‌ 63-14). 


ஆமானுடைய கோபத்தைக்‌ குறைக்க, 


சொல்லுகிறார்கள்‌. அவர்கள்‌ ஆமானைப்‌ 
பார்த்து, “அப்பொழுது அவன்‌ மனைவியாகிய 
சிரேஷும்‌ அவனுடைய சிநேகிதர்‌ எல்லாரும்‌. 
அவனைப்‌ பார்த்து: ஐம்பதுழுழ உயரமான 
ஒரு. தூக்குமரம்‌ செய்யப்படவேண்டும்‌: 
அதிலே மொர்தெகாயை தூக்கிப்போடும்படி 
நாளையதினம்‌ 
சொல்லவேண்டும்‌ 
ராஜாவுடனேகூட 
(எஸ்‌ 514) என்று 


தீயஆலோசனையை 
சொல்லுகிறார்கள்‌. 


- விரிவுரை 
ESTHER - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அவர்கள்‌ சொன்ன ஆலோசனை 
ஆமானுக்கு நல்லதாய்த்‌ தெரிகிறது. 
ஆமான்‌ அவர்களுடைய வார்த்தையின்‌ 
பிரகாரம்‌ ஒரு தூக்குமரத்தை செய்கிறான்‌. 
ஆமானின்‌ மனைவியும்‌, அவனுடைய 
சிநேகிதரும்‌, அவனைப்போலவே 
துஷ்டராயிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
ஆமானுக்கு துஷ்ட ஆலோசனைகளை 
சொல்லுகிறார்கள்‌. 


ஆமான்‌ ஐம்பது முழ உயரமான 
தூக்குமரத்தை செய்து, 
தன்னுடைய வீட்டின்‌ 
வைத்திருக்கவேண்டும்‌. ப்‌ அனுமதி 
கிடைத்தவுடன்‌, அந்த  தூக்குமரத்தில்‌, 
காவநாமதம்பண்ணாமல்‌ மொர்தெகாயை 
தூக்கிப்போடவேண்டும்‌. தூக்குமரம்‌ 
ஐம்பதுமுழ உயரமாயிருக்கிறது. மொர்தெகாய்‌ 
ல்‌ தூக்கப்படும்போது, அந்த 
ர்‌ வருவோர்‌ எல்லாம்‌, 
தூக்குமரத்திலே 
தொங்குவதைப்‌ பார்ப்பார்கள்‌. 
எஸ்தர்‌ செய்கிற 
பங்குபெறுவதற்கு முன்பாக, 
ராஜாவை சந்தித்து. 
தூக்கிப்போட அனுமதி பெறவேண்டும்‌. 
என்றும்‌. அதன்‌ பின்பு அந்த விருந்தில்‌ 
பங்கு பெறலாம்‌ என்றும்‌, ஆமானுடைய 
மனைவியும்‌ அவனுடைய சிநேகிதரும்‌ 
அவனுக்கு ஆலேசானை சொல்லுகிறார்கள்‌. 


விருந்தில்‌ 
ஆமான்‌ 
மொர்தெகாயை 





எஸ்தர்‌ 


i= FTE 
TT 


கர்த்தருடைய பெரிதான கிருபையினால்‌ 
அகாஸ்வேரு ராஜாவின்‌ கண்களில்‌ 
மொர்தெகாய்க்கு தயவு கிடைக்கிறது (எஸ்‌ 
69-3). மொர்தெகாயை தூக்கிப்போட, 
ராஜாவின்‌ அனுமதியைப்‌ பெறுவதற்கு, 
மான்‌  அரமனைக்கு வந்திருக்கிறான்‌. 
மொர்தெகொயை  கனம்பண்ண ராஜா 
ஆமானைப்‌ பயன்படுத்துகிறான்‌ (எஸ்‌ 6:4-11/ 


மனைவியும்‌, 
$நகிதரும்‌, ஆமானின்‌ 
அழிவை அறிவிக்கிறார்கள்‌ (எஸ்‌ 612-14). 


மொர்தெகாய்‌ செய்த நன்மை 
எஸ்‌ 6:1-8. 


எஸ்‌ 6:1. அந்த ராத்திரியிலே ராஜாவுக்கு 
நித்திரை வராதபடி.யினால்‌, 
காலவர்த்தமானங்கள்‌ எழுதியிருக்கிற 
டயரி, புஸ்தகத்தைக்‌ 
' கொண்டுவரச்‌ சொன்னான்‌; அது 
ராஜசமுத்தில்‌ வாசிக்கப்பட்டது. 


எஸ்‌ 62௨ 
காவலானரில்‌ 
பிரதானிகனாகிய 
தேரேசும்‌, 


அப்பொழுது 
ராஜாவின்‌ 

பிக்தானாவும்‌ 
ராஜாவாகிய அகாஸ்‌ 
வேருவின்மேல்‌ கைபோடபய்பார்த்த. 
செய்தியை மொர்தெகாய்‌ 
அறிவித்தான்‌ என்று எழுதியிருக்கிறது. 
வாசிக்கப்பட்டது. 


எஸ்‌ 6:3. அப்பொழுது ராஜு இதற்காக 
மொர்தெகாய்க்கு கனமும்‌ மன்றக்‌ 
செய்யப்பட்டதா 


அதற்கு. 


- விரிவுரை 
ESTHER - COMMENTARY 


சாத்தான்‌ ஆமானுடைய 
சொர்தெகாமை ண்ட்‌ க்கும்‌ 
எண்ணத்தை விதைக்கிறான்‌. கர்த்தரோ 
ராஜாவின்‌ இருதயத்திலே மொர்தெகாயை 
கனம்பண்ணும்‌ எண்ணத்தைக்‌ கொடுக்கிறார்‌ 
பெர்சியா தேசத்து 

கர்த்தருடைய தெய்வீக 

பிரகாரமாக ஒரு சில 
நடைபெறுகிறது. இதன்‌ 

மொர்தெகாய்‌ கனம்‌ பெறுகிறார்‌. 


அந்த ராத்திரியிலே ராஜாவுக்கு 
நித்திரை வரவில்லை. ஆனபடியினால்‌, ராஜா 
காலவர்த்தமானங்கள்‌ எழுதியிருக்கிற நடபடி 
புஸ்தகத்தைக்‌ கொண்டுவரச்சொல்லுகிறான்‌;: 
அது ராஜசமுத்தில்‌ வாசிக்கப்படுகிறது. 
(எஸ்‌. 64)... அந்தப்‌ புஸ்தகத்தை 
கொண்டு வரச்சொல்லுமாறு கர்த்தரே 
ராஜாவின்‌ மனதில்‌ ஏவுகிறார்‌. 
கர்த்தருடைய சித்தமில்லாமல்‌ ஒரு காரியமும்‌ 
நடைபெறாது. 


ராஜாவுக்‌। ரை 
வாவிலையொறால்‌ அவன்‌ பட்கர்‌ 
கேட்கலாம்‌. அரமனையிலுள்ள 
இசைக்கலைஞர்களை மென்மையான 
இசையை இசைக்க சொல்லலாம்‌. 
ராஜாவுக்கு தாலாட்டுபாடி தூங்கவைப்பதற்கு 
ஒரு சிலர்‌ இருப்பார்கள்‌. ராஜாவோ தனக்கு 
நித்திரை வராதபோது, அவற்றில்‌ 
பிரியப்படாமல்‌, காலவர்த்தமானங்கள்‌ 
எழுதியிருக்கிற நடபடி புஸ்தகத்தை 
கொண்டுவருமாறு சொல்லுகிறான்‌. 


ராஜாவுக்கு 
வாசித்து காண்பிக்கிறவர்கள்‌, 
எழுதப்பட்டிருக்கிற  காலவர்த்தமானங்களை 
அவனுக்கு விவரித்து சொல்லுகிறார்கள்‌. 
கர்த்தருடைய தெய்வீக 

பிரகாரமாக, அந்தப்‌ 
மொர்தெகாயைப்பற்றி 

சம்பவம்‌ வாசிக்கப்படுகிறது. 


அந்தப்‌ புஸ்தத்தை 
அதில்‌ 





எஸ்தர்‌ 


i FTE 
TT 


விண்ணப்பம்‌ பண்ணுவதற்கு முன்பாகவே, 
கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரோடு தாம்‌ 
பண்ணிய உடன்படிக்கையை நினைத்துப்‌ 
பார்க்கிறார்‌ தம்முடைய ஜனத்தை 
இரட்சிப்பதற்குத்‌ தாம்‌ நிறைவேற்ற வேண்டிய 
திட்டத்தை கர்த்தர்‌ அந்த ராத்திரியிலேயே 
ஆரம்பிக்கிறார்‌. 


அதனால்‌ அகாஸ்வேரு ராஜாவிற்கு 
அந்த ராத்திரியிலே நித்திரை வராமல்‌ 
போயிற்று. நித்திரை வராத வேளையில்‌ ராஜா 
காலவர்த்தமானங்கள்‌ எழுதியிருக்கிற நட்டி 
புஸ்தகத்தைத்‌ தனக்கு வாசிக்குமாறு 
கூறுகிறான்‌. அதில்‌ ராஜாவாகிய 
அகாஸ்வேருவின்மேல்‌ கைபோடப்பார்த்த 
க மொர்தெகாய்‌ அறிவித்தான்‌ 
என்று எழுதியிருக்கிற பகுதி ராஜாவிற்கு 
அந்த (வு வேளையில்‌ வாசித்துக்‌ 
காண்பிக்கப்படுகிறது. 


கர்த்தர்‌ ராஜாவின்‌ உள்ளத்தில்‌ 
பெக்கிறார்‌. நன்று உறின்‌ பத்‌ 
மொர்தெகாய்க்கு கனமும்‌ மேன்மையும்‌ 
செய்யப்பட்டதா என்று ராஜா கேட்கிறான்‌. 
அவனுக்கு ஒன்றும்‌ செய்யப்படவில்லை 
என்பதை அறிந்து கொண்ட 
மொர்தெகாய்க்குக்‌ கனமும்‌. 

செய்ய தீர்மானம்பண்ணுகிறான்‌. 

பின்பு, ராஜாவுக்கு நித்திரை 

(எஸ்‌ 64-3. 


ய . 
ரர தனா ஈர்தாலின்‌: ! வரண்ட 
பிரதானிகளாகிய பிக்தானாவும்‌ தேரேசும்‌, 
ராஜாவாகிய அகாஸ்வேருவின்மேல்‌. 
கைபோடப்பார்த்த செய்தியை மொர்தெகாய்‌ 
அறிவித்தார்‌ என்று எழுதியிருக்கிறது. 
வாசிக்கப்படுகிறது (எஸ்‌ 6:2). 


காலவர்த்தமானங்கள்‌ மதிக்ற ட 
புஸ்தகத்திலும்‌ எழுதப்பட்டிருக்கிறது. 


- விரிவுரை 
ESTHER - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அகாஸ்வேரு 
'உதவிசெய்த 

விசாரிக்க 

மொர்தெகாய்க்கு கனமும்‌ 
செய்யப்படாமல்‌ போய்விட்டதோ 
சந்தேகம்‌ ராஜாவுக்கு வருகிறது. ராஜா 
தன்னுடைய சந்தேகத்தை, தன்னை 
சேவிக்கிற ஊழியக்காரரிடத்தில்‌ கேட்கிறான்‌. 


ராஜா தனக்கு 
மொர்தெகாயைப்பற்றி 
ஆரம்பிக்கிறான்‌. 
மேன்மையும்‌ 
என்னும்‌ 


அகாஸ்‌' 
ஊழியக்காரரிடத்‌ 
மொர்தெகாய்க்கு 


ராஜா, தன்னுடைய 

ட தற்கா 
கனமும்‌ மேன்மையும்‌ 
செய்யப்பட்டதா” என்று கேட்கிறான்‌. அதற்கு 
ராஜாவைச்‌  சேலிக்கிற ஊழியக்காரர்‌: 
அவனுக்கு ஒன்றும்‌ செய்யப்படவில்லை" 
என்று ராஜாவுக்கு பிரதியுத்தரம்‌ 
சொல்லுகிறார்கள்‌ (எஸ்‌ 6:3). 


மொர்தெகாய்‌ ராஜாவுக்கு உதவி 
செய்தபோது, அவர்‌ அரமனையின்‌ வாசலில்‌ 
உட்கார்ந்திருந்தார்‌. அவர்‌ ராஜாவின்‌ 
ஜீவனைக்‌ காப்பதற்கு உதவி 
செய்திருந்தாலும்‌, இன்னும்‌ 
எப்போதும்‌ அரமணை 
வாசலிலேயே உட்கார்ந்திருக்க 
மொர்தெகாயினிடத்தில்‌  மனத்தாழ்மையும்‌, 
கண்ணியமும்‌, சுயவெறுப்பும்‌ 
காணப்படுகிறது. மனுஷர்‌ மொர்தெகாயைக்‌ 
கனம்பண்ணாவிட்டாலும்‌, கர்த்தர்‌ அவரைக்‌ 
கனம்பண்ணுகிறார்‌. 


பெரிய 
அவர்‌ 
போல, 


கர்த்தருக்காக செய்யும்‌ 
மனுஷர்‌ 
அங்கீகரிக்காவிட்டாலும்‌, அதைக்‌ கர்த்தர்‌ 
அங்கீகரிப்பார்‌. நம்முடைய நற்கிரியைகளை 
கர்த்தர்‌ தம்முடைய ஞாபகபுஸ்தகத்தில்‌ எழுதி 
வைத்து, நமக்கு ஏற்ற காலத்திலே 
பலன்கொடுப்பார்‌. உலகம்‌ நம்மை மறந்தாலும்‌ 
கர்த்தர்‌ நம்மை மறக்கமாட்டார்‌. 


மொர்தெகாய்‌ அரமனை வாசலில்‌. 
உட்கார்ந்திருக்கிறார்‌ இதை தவிர 
அவருக்கு உயர்வான உத்தியோகம்‌ எதுவும்‌ 
கொடுக்கப்படவில்லை. அவருக்கு கனமும்‌ 
மேன்மையும்‌ செய்யப்படவில்லை. ஆனால்‌ 
பெருமையும்‌ பழிவாங்கும்‌ குணமும்‌ கொண்ட 
ஆமானோ ராஜாவின்‌  அரமனையில்‌ 
உயர்த்தப்பட்டிருக்கிறான்‌. 

ராஜாவின்‌ 

கிடைத்திருக்கிறது. 

ராஜாவின்‌ 

கிடைத்திருக்கிறது. 





எஸ்தர்‌ 


i= THE 
TT 


யூதர்களை சங்காரம்பண்ணுமாறு 
அகாஸ்வேரு ராஜா ஏற்கெனவே கட்டளை 
கொடுத்திருக்கிறான்‌. அந்தக்‌ கட்டளையில்‌ 
ராஜாவின்‌ முத்திரையும்‌ போடப்பட்டிருக்கிறது. 
யூதர்கள்‌ அழியும்போது, அவர்களோடு 
சேர்ந்து மொர்தெகாயும்‌ அழிந்துபோவார்‌. 
மொர்தெகாய்‌ கனத்திற்கும்‌ மேன்மைக்கும்‌ 
பாத்திரமானவர்‌. ஆனால்‌ அவர்‌ 
ராஜாவினால்‌ அழிவுக்கு 
நியமிக்கப்பட்டிருக்கிறார்‌. 


ஆமான்‌ மொர்தெகாயையக்‌. 
கனம்பண்ணுகி றான்‌ 
எஸ்‌ 6:4-11 


எஸ்‌ 6:4. ஆமான்‌ தான்‌ செய்த 
தூக்குமரத்திலே மொர்தெகாயைத்‌ 
தூக்கிப்போடவேண்டு மென்று, 
ராஜாவிடத்தில்‌ பேசும்படி. ராஜ 
அரமனையின்‌' 'வெளிமுத்றத்தீலே 
வந்திருந்தான்‌. அப்பொழுது ராஜு 
முற்றத்திலிருக்கிறது யார்‌ என்று 
கேட்டான்‌. 


எஸ்‌ 6:5. ராஜாவின்‌ ஊழியக்காரர்‌ 
அவனை நோக்கி: இதோ, ஆமான்‌ 
முற்றத்திலே நிற்கிறான்‌ என்றார்கள்‌; 
ராஜு அவன்‌ உன்னே வரட்டும்‌ 
என்றான்‌. 


எஸ்‌ 6:8. ஆமான்‌ உன்னே வந்தபோது, 
ராஜா அவனை நோக்கி: ராஜா 
கனம்பண்ணவிரும்புகிற மனுஷனுக்கு. 
என்னசெய்யப்படவேண்டும்‌. 
கேட்டான்‌; அதற்கு 
என்னையன்றி, யாரை 
கனம்பண்ண விரும்புவார்‌ என்று தன்‌ 
மனதிலே நினைத்து, 


எஸ்‌ 6:7. 
கனம்‌ 


ராஜாவை நோக்கி: ராஜா 


என்னவென்றால்‌, 


- விரிவுரை 
ESTHER - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எஸ்‌ 6:8. ராஜா உடுத்திக்கொள்ளுகிற 
ன்‌ ம்‌ ராஜா ஏறுகிற 
அவர்‌ சிரசிலே 
ப்படும்‌ ராஜமுடியும்‌ 
கொண்டுவரப்படவேண்டும்‌. 
எஸ்‌ 69. அந்த வஸ்திரமும்‌ 
குதிரையும்‌ ராஜாவுடைய பிரதான 
பிரபுக்கவில்‌ ஒருவனுடைய கையிலே 
கொடுக்கப்படவேண்டும்‌; ராஜா 
கனம்பண்ண விரும்புகிற மனுஷனை: 
அலங்கரித்தபின்‌, அவனைக்‌ 
குதிரையின்மேல்‌ ஏற்றி, நகரவிதியில்‌ 
உலாவும்படி. செய்து, ராஜா 
கனம்பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு. 
இப்படியே செய்யப்படும்‌ என்று 
அவனுக்கு. முன்பாகக்‌. 
கூறப்படவேண்டும்‌ என்றான்‌. 


எஸ்‌ 6:10. அப்பொழுது ராஜா ஆமானை 
நோக்கி: சீக்கிரமாய்‌ நீ சொன்னபடி. 
வண்திரத்தையும்‌. குதிரையையும்‌ 
கொண்டுபோய்‌, ராஜ அரமனையின்‌ 
வாசலில்‌ உட்கார்த்திருக்கிற 
யூதனாகிய மொர்தெகாய்க்கு 
அந்தப்பிரகாரம்‌ செய்டி நீ சொன்ன 
எல்லாவற்றிலும்‌ ஒன்றும்‌ தவறாதபடி, 
யார்‌ என்றான்‌. 


எஸ்‌ 811. 
வஸ்திரத்தையும்‌ 
கொண்டுபோய்‌, 
அலங்கரித்து, 
குதிரையின்மேல்‌ ஏற்றி, நகரவிதியில்‌ 
உலாவும்படி. செய்து, ராஜா 
கனம்பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு. 
இப்படியே செய்யப்படும்‌ என்று 
அவனுக்கு முன்பாகக்‌ கூறினான்‌. 


ராஜாவுக்கு நித்திரை வராத இராத்திரி 
முடிந்து போயிற்று. பகல்‌. பொழுது 
ஆரம்பமாயிற்று. அப்பொழுது ஆமான்‌ தான்‌ 
செய்த தூக்குமரத்திலே மொர்தெகாயைத்‌ 
பதம வலுப்‌ ராஜாவிடத்தில்‌ 


ராஜ அரமனையின்‌ 
வெரிழற்ந்திலே வந்திருக்கிறான்‌ 
(எஸ்‌ 6:4). 


அப்படியே ஆமான்‌ 
குதிரையையும்‌ 
மொர்தெகாயை 
அவனைக்‌ 





எஸ்தர்‌ 


i= THE 
EFT 


அண்‌. அன்ன. னால்‌ 
பார்க்க வந்திருக்கிறான்‌.  மொர்தெகாயை 
தான்‌ செய்த தூக்குமரத்திலே சீக்கிரத்தில்‌ 
தூக்கிப்போடவேண்டுமென்று ஆமான்‌. 
ற்‌ ராஜாவின்‌ 


காலவர்த்தமானங்கள்‌ எழுதியிருக்கிற நடி 
புஸ்தகத்திலே மொர்தெகாய்‌ தனக்கு 
செய்த நன்மையை வாசிக்க கேட்டிருக்கிறான்‌. 
தன்னுடைய விண்ணப்பத்தை 
மறுக்கமாட்டான்‌ 
ஆமானிடத்தில்‌ 
ஆகையினால்தான்‌. 
பெற்றுக்கொள்வதற்கு 
மொர்தெகாயை தூக்கிப்போட, ம்‌ 
உயரமான தூக்கு மரத்தை செய்திருக்கிறான்‌. 
ராஜா ஒரு வார்த்தை சொன்னால்‌ போதும்‌, 
ஆமானின்‌ ஆசை நிறைவேறும்‌. 


மொர்தெகாமை 
- தூக்கிப்போட 


ராஜா 


அவசரப்படுகிறான்‌. அந்த வேளையில்தான்‌ 
ஆமான்‌ ராஜாவினிடத்தில்‌ பேசும்படி 
ராஜஅரமனையின்‌ வெளிழுற்றத்திலே. 
வந்திருக்கிறான்‌. அப்பொழுது ராஜா: 
“முற்றத்திலிருக்கிறது யார்‌" என்று 
கேட்கிறான்‌. 


அதிகாலை வேளையிலே ராஜாவைப்‌ 
பார்ப்பதற்கு மிகவும்‌ முக்கியமானவர்கள்‌ 
மாத்திரமே வருவார்கள்‌. அவர்கள்‌ 
மாத்திரமே ராஜஅரமனையின்‌ 
வெளிமுற்றத்திலே காத்திருப்பார்கள்‌. 
ராஜாவின்‌ அனுமதி கிடைக்கும்‌ வரையிலும்‌ 
ர்கள்‌ ங்‌ காத்திருக்கவேண்டும்‌. 
பார்க்க 

காரியங்களை 

வேலைகளை 


- விரிவுரை 
ESTHER - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ராஜஅரமனையின்‌  வெளிமுற்றத்திலே. 
யாரோ ஒருவர்‌ வந்திருப்பது ராஜாவுக்கு 
தெரிகிறது. ஆனால்‌ அது யார்‌ என்பது 
ராஜாவுக்கு தெளிவாக தெரியவில்லை, 
அப்பொழுது ராஜா: “முற்றத்திலிருக்கிறது 
யார்‌" என்று கேட்கிறான்‌. ராஜாவின்‌ 
ஊழியக்காரர்‌ அவனை நோக்கி: “இதோ, 
ஆமான்‌ முற்றத்திலே நிற்கிறான்‌” என்று 
சொல்லுகிறார்கள்‌; “அவன்‌ உள்ளே வரட்டும்‌” 
என்று ராஜா உத்தரவிடுகிறான்‌ (எஸ்‌ 6:4,5) 

ராஜா ஆமானை ஒன்னிடந்தி்‌ 
வரச்சொன்னாலும்‌, ராஜாவின்‌ மனதில்‌ 
மொர்தெகாயை கனம்பண்ணவேண்டும்‌. 
என்னும்‌ ஆர்வம்‌ இருக்கிறது. மொர்தெகாய்‌ 
இப்போது ராஜா கனம்பண்ண விரும்புகிற 
மனுஷனாயிருக்கிறார்‌. 


ஆமான்‌ 
வருகிறான்‌. 
மிகப்பெரிய 
காலையில்‌ 
முகத்தைப்‌ 
சந்தர்ப்பம்‌ 


ராஜாவுக்கு அருகில்‌ 
இது அவனுக்கு கிடைத்திருக்கிற 
கவுரவம்‌. ராஜா அன்று 
முதன்முதலாக ஆமானின்‌ 
பார்க்கிறான்‌. ஆமானும்‌ இந்த 

தனக்கு மிகவும்‌ 
சாதகமாமிருக்கும்‌ என்று நினைக்கிறான்‌. 
இந்தவேளையில்‌, ராஜாவினிடத்தில்‌ 
மொர்தெகாயைப்பற்றி பேசவேண்டும்‌ என்றும்‌, 
அவனை. தூக்குமரத்தில்‌ தூக்கிப்போட 
ராஜாவின்‌ அனுமதியைப்‌ 
பெற்றுக்கொள்ளவேண்டும்‌ என்றும்‌ ஆமான்‌ 
ஆசைப்படுகிறான்‌. 


ஆனால்‌ ராஜாவின்‌ இருதயத்திலோ 
மொர்தெகாயைப்பற்றிய சிந்தனையே 
நிரம்பியிருக்கிறது. ஆமான்‌ ராஜாவைப்‌ 
பார்க்க உள்ளே வந்தாலும்‌, ராஜாவின்‌ 
அனுமதி கிடைத்தால்தான்‌, அவனால்‌ 
ராஜாவினிடத்தில்‌ பேசமுடியும்‌ 

ஆமான்‌ தன்னிடத்தில்‌ பேசுவதற்கு 
அவனிடத்தில்‌ 


என்னசெய்யப்படவேண்டும்‌" (எஸ்‌ 6:6) என்று 
கேட்கிறான்‌. 





எஸ்தர்‌ 


i THEN 
TT 


அகாஸ்வேரு ராஜா மொர்தெகாயின்‌ 
பெயரை சொல்லாமல்‌, “ராஜா கனம்பண்ண 
விரும்புகிற மனுஷன்‌” என்று பொதுவாக 
சொல்லுகிறான்‌. ராஜாவின்‌ வார்த்தையைக்‌ 
கேட்டபோது ஆமானுக்கு மிகுந்த 
சந்தோஷமுண்டாயிற்று. என்னையன்றி, 
யாரை ராஜா கனம்பண்ண விரும்புவார்‌" 
என்று ஆமான்‌ தன்‌ மனதிலே நினைத்து 
சந்தோஷப்படுகிறான்‌. 


ராஜா தன்னை  கனம்பண்ண 


விரும்புகிறான்‌ என்று நினைத்து, 
ம்புகி| 


கனம்பண்ணப்போகிறான்‌ என்னும்‌ பேராசை 
ஆமானின்‌  மனதிலிருக்கிறது. தனக்கு 
கனமும்‌ மேன்மையும்‌ உண்டாகவேண்டும்‌. 
என்று நினைத்து, ஆமான்‌ தான்‌ 
ஆசைப்பட்டதையெல்லாம்‌ ராஜாவுக்கு 
சொல்லுகிறான்‌. 


ஆமான்‌ ராஜா 
கனம்‌ பண்ண ற மனுஷனுக்குச்‌ 
செய்யவேண்டியது என்னவென்றால்‌, ராஜா 
உடுத்திக்கொள்ளுகிற ஜவா, பதா 
ஏறுகிற குதிரையும்‌, அவர்‌ 
தரிக்கப்படும்‌ ன! 
'கொண்டுவரப்படவேண்டும்‌" என்றும்‌, 
வஸ்திரமும்‌ குதிரையும்‌ 
ராஜாவுடைய பிரதான பிரபுக்களில்‌ 
ஒருவனுடைய கையிலே கொடுக்கப்பட 
வேண்டும்‌; ராஜா கனம்பண்ண விரும்புகிற 
மனுஷனை  அலங்கரித்தபின்‌, அவனைக்‌ 
குதிரையின்மேல்‌ ஏற்றி, நகரவீதியில்‌. 
உலாவும்படி செய்து. ராஜா கனம்பண்ண 


ராஜாவை நோக்கி: 


அந்த 


ராஜா தன்னையன்றி வேறு யாரையும்‌ 
கனம்பண்ண விரும்பமாட்டார்‌ என்று. 
ஆமான்‌ உறுதியாய்‌ நம்புகிறான்‌. ராஜா. 
தன்னை எப்படி கனம்பண்ணவேண்டும்‌. 
என்று யோசித்துப்‌ பார்த்து ஆமான்‌ 
தன்னுடைய ஆசைகளையெல்லாம்‌ ராஜாவுக்கு 
சொல்லுகிறான்‌. 


- விரிவுரை 
ESTHER - COMMENTARY 


QODNENS 
PUBLISHERS 


ராஜாவும்‌ ஆமான்‌ சொல்லுகிற 
வார்த்தைகளை ஏற்றுக்கொள்கிறான்‌. 
அப்பொழுது ராஜா ஆமானை நோக்கி: 
சீக்கிரமாய்‌ நீ சொன்னபடி வஸ்திரத்தையும்‌ 
குதிரையையும்‌ கொண்டுபோய்‌, ராஜ 
அரமனையின்‌ வாசலில்‌ உட்கார்ந்திருக்கிற 
யூதனாகிய மொர்தெகாய்க்கு அந்தப்பிரகாரம்‌ 
செய்‌; நீ சொன்ன எல்லாவற்றிலும்‌ 
ஒன்றும்‌ தவறாதபடி பார்‌" (எஸ்‌ 6:10) என்று 
கட்டளையிடுகிறான்‌. 


மொர்தெகாயைத்‌ தூக்கிப்‌ போட 
வேண்டும்‌ என்று நினைத்துக்‌ கொண்டிருந்த 
ராஜாவின்‌ 


போடவேண்டுமென்று ஆமான்‌ 
ராஜாவின்‌ 
கனப்படுத்தப்‌ 


யூதர்கள்‌ கொல்லப்பட வேண்டுமென்று 
ஏற்கெனவே ராஜாவின்‌ ணை 
பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இப்போது ஆமான்‌ 
ஒரு யூதனைக்‌ கனப்படுத்தப்‌ போகிறான்‌. 
இதைப்‌ பார்க்கும்‌. ண்‌ ர்களுக்கு மிகவும்‌ 
ஆச்சரியமாக க்கும்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய பல்‌ இரட்சிக்க கிரியை 
செய்ய ஆரம்பித்துவிட்டார்‌ என்று யூதர்கள்‌ 
தங்களுடைய உள்ளத்தில்‌ நினைத்து, 
மகிழ்ச்சியடைவார்கள்‌. மெய்யாகவே கர்த்தர்‌ 
தம்முடைய பிள்ளைகளுக்காகக்‌ கிரியை 
செய்ய ஆரம்பித்திருக்கிறார்‌. 


ராஜாவின்‌ வார்த்தை ஆமானுக்கு 
பேரதிர்ச்சியாயிருக்கிறது. ராஜா ஆமானை 
கனம்பண்ண சொல்லியிருந்தால்‌ அவனுக்கு 
மிகுந்த சந்தோஷம்‌ உண்டாயிருந்திருக்கும்‌. 
ஆனால்‌ ராஜாவோ மொர்தெகாயை 
கனம்பண்ண விரும்புகிறான்‌. ராஜாவின்‌ 
விருப்பப்படி, ஆமான்‌ மொர்தெகாயை 
கனம்பண்ணவேண்டும்‌. இது ராஜாவின்‌ 
கட்டளை. இதை மீறுவதற்கு ஆமானுக்கு 
அதிகாரமில்லை. 

ஆமான்‌ ராஜாவின்‌ கட்டளைக்கு 
கீழ்ப்படிகிறான்‌. ஆமான்‌ யாரை அதிகமாய்‌ 
வெறுத்தானோ, அந்த மொர்தெகாயை 
இப்போது  கனம்பண்ணவேண்டும்‌. இது 
ராஜாவின்‌ கட்டளை. ராஜாவின்‌ கட்டளைக்கு 
கீழ்ப்படியாமல்‌ அதை மீறினால்‌, ஆமானுக்கு 
கடுமையான தண்டனை கொடுக்கப்படும்‌. 
ஆகையினால்‌ ஆமான்‌ வேறு வழியில்லாமல்‌ 
ராஜாவின்‌ கட்டளைக்கு கீழ்ப்படிகிறான்‌. 





i FTE எஸ்தர்‌ 
ETT 


அப்படியே ஆமான்‌ வஸ்திரத்தையும்‌ 
குதிரையையும்‌ கொண்டுபோய்‌, 
மொர்தெகாயை அலங்கரிக்கிறான்‌. ஆமான்‌ 
அவரைக்‌ குதிரையின்மேல்‌ 
நகரவீதியில்‌ உலாவம்படி செய்கிறான்‌. 


மொர்தெகாய்க்கு முன்பாக 
ஆமான்‌ இதுவரையிலும்‌ 
சபித்தானோ, அந்த 
இப்போது வாழ்த்துகிறான்‌. 


ஆமானின்‌ சஞ்சலம்‌ 
எஸ்‌ 6:12-14 


எஸ்‌ 62. பின்பு மொர்தெகாய்‌ 
ராஜாவின்‌ அரமனைவாசதுக்குத்‌. 
திரும்பிவத்தான்‌; ஆமானேரவென்றால்‌ 
சஞ்சலப்பட்டு  முக்காடிட்டுக்கொண்டு. 
தன்‌ வீட்டுக்குத்‌ தீவிரி.த்தூப்போனான்‌.. 


எஸ்‌ 6:18. ஆமான்‌ தனக்கு நேரிட்ட 
எல்லாவற்றையும்‌ தன்‌ மனைவியாகிய 
தன்‌: சிநேகிதர்‌ 
அறிவித்தபோது, 
ஆலோசனைக்காரரும்‌. 
அவன்‌ மனைவியாகிய சிரேஷாம்‌. 
அவனைப்‌ பார்த்து: மொர்தெகாய்க்கு. 
முன்பாக. நீர்‌ தாழ்த்துபோகத்‌ 
தொடங்கினீர்‌; அவன்‌ யூதகுலமானால்‌, 
நீர்‌ அவனை  மேற்கொன்னாமல்‌ 
அவனுக்கு முன்பாகத்‌ தாழ்த்துபோவது 
நிச்சயம்‌ என்றார்கள்‌. 


எஸ்‌ 8:14. அவர்கள்‌ இப்படிப்‌ 
பேசிக்கொண்டிருக்கும்போதே, 
ராஜாவின்‌ பிரதானிகள்‌ வந்து, எஸ்தர்‌ 
செய்த விருந்துக்குவர ஆமானைத்‌ 
துரிதப்படுத்தினார்கள்‌.. 


மொர்தெகாய்‌. 
விரும்புகிற 


ராஜா  கனம்பண்ண 
மனுஷனாயிருக்கிறார்‌. 
மொர்தெகாய்க்கு 'பகைஞனாயிருக்கிற 
ஆமான்‌, அவரை கனம்பண்ணுகிறான்‌. 
பின்பு மொர்தெகாய்‌. ராஜாவின்‌ 
அரமனைவாசலுக்குத்‌ திரும்பிவருகிறார்‌. 
மொர்தெகாய்‌ ராஜாவினால்‌ கனம்பண்ணப்‌ 
பட்டாலும்‌, அவர்‌ தன்‌ கடமையை செய்வதற்கு 
ராஜாவின்‌ அரமனை வாசலுக்கு திரும்பி 
வருகிறார்‌. இதற்கு முன்பு அவர்‌ என்ன 
வேலையை செய்தாரோ, அதே 

இப்போதும்‌ செய்ய வருகிறார்‌. 


- விரிவுரை 
ESTHER - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


"மொர்தெகாய்‌ ராஜாவின்‌ அரமனை 
வாசலுக்குத்‌ திரும்பிவந்தான்‌" என்னும்‌ இந்த 
வாக்கியத்தில்‌ மொர்தெகாயின்‌ 

ஆமானின்‌ சுபாவமும்‌ 

மொர்தெகாய்‌ ராஜாவின்‌ உத்தரவுப்‌ பிரகாரம்‌ 
கனப்படுத்தப்பட்டாலும்‌, தன்னுடைய பழைய 
தாழ்மையான உத்நியோகஸ்தலத்திற்குத்‌ 
திரும்பி வருகிறார்‌. அரமனை வாசலுக்கு 
வந்து எந்தவிதமான ஆடம்பரமும்‌, 
பெருமையும்‌ இல்லாமல்‌ தன்னுடைய 
பழைய வேலையை மனத்தாழ்மையோடு 
செய்வதற்கு வருகிறார்‌. ஆனால்‌. 
ஆமானோவென்றால்‌ சஞ்சலப்பட்டு 
முக்காடிட்டுக்கொண்டு. வீட்டுக்குத்‌ 
தீவிரித்துப்போகிறான்‌. 


தன்‌ 


மான்‌ மொர்தெகாயை 
கனம்பண்ணினான்‌. மொர்தெகாயைத்‌ 
தூக்கிப்போடுவதற்காக ஆமான்‌ ஒரு 
தூக்குமரத்தை செய்திருக்கிறான்‌. ஆனால்‌ 
ராஜாவின்‌ கட்டளை பிரகாரம்‌ ஆமான்‌ 
மொர்தெகாயை வஸ்திரத்தினால்‌ 
அலங்கரித்து, குதிரையின்மேல்‌ ஏற்றி, நகர 
வீதியில்‌ உலாவும்படி செய்து, ராஜா 
கனம்பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இப்படி 
செய்யப்படும்‌ என்று அவருக்கு முன்பாக 
கூறிமிருக்கிறான்‌ ஆமா 

மிகவும்‌ சஞ்சலப்பட்டு முக்காடிட்டுக்கொண்டு 
தன்‌ வீட்டுக்குத்‌ தீவிரித்துப்போகிறான்‌. 


ஆமானுடைய பெருமையான இருதயம்‌. 
உடைந்துபோயிற்று. அவனுடைய 
மேட்டிமையான இருதயம்‌ 
தாழ்த்தப்பட்டிருக்கிறது. கர்த்தர்‌ தமக்கு 
சித்தமானவர்களை உயர்த்துகிறார்‌. அவர்‌ 
தம்முடைய சித்தத்தின்‌ பிரகாரம்‌ 
உயரத்திலிருக்கிறவர்களையும்‌ தாழ்த்துகிறார்‌. 
கர்த்தர்‌ பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து, 
நிற்கிறார்‌. அவர்‌ தாழ்மையுள்ளவர்களுக்கு 
ஆதரவு கொடுக்கிறார்‌. 

ஆமான்‌ 
வீட்டிற்கு 
மனைவியோ 


மனசஞ்சலப்பட்டு தன்‌ 
வந்தபோது, அவனுடைய 

அல்லது அவனுடைய 
சிநேகிதரோ அவனுக்கு ஆறுதலான 
வார்த்தைகள்‌ ஒன்றும்‌ சொல்லவில்லை. 
ஆமானும்‌ தனக்கு நேரிட்ட அவமானத்தையும்‌, 
மொர்தெகாய்க்கு கிடைத்த கனத்தையும்‌ 
மேன்மையையும்‌ தன்‌ 
வீட்டிலுள்ளவர்களுக்கெல்லாம்‌ 
அறிவிக்கிறான்‌. 





எஸ்தர்‌ 


i THE 
ETT 


ஆமான்‌ 
எல்லாவற்றையும்‌ 

சிரேஷாக்கும்‌ தன்‌ சிநேகிதர்‌ எல்லாருக்கும்‌. 
அறிவிக்கிறான்‌. அப்போது, அவனுடைய 
ஆலோசனைக்காரரும்‌ அவன்‌ மனைவியாகிய 
சிரேஷாம்‌. அவனைப்‌ 
'மொர்தெகாய்க்கு முன்பாக 
தாழ்ந்துபோகத்‌ தொடங்கினர்‌: 
யூதகுலமானால்‌, நீர்‌ 
மேற்கொள்ளாமல்‌ அ, 
தாழ்ந்துபோவது நிச்சயம்‌" 
சொல்லுகிறார்கள்‌. 


ஒரு நாளுக்கு 
தன்னுடைய சுயபெருமை 
குடும்பத்தாரிடம்‌ பகிர்ந்து 
ஆனால்‌ இப்போதோ அவன்‌ தனக்கு நேரிட்ட 
அவமானத்தையெல்லாம்‌ தன்‌ குடும்பத்தாரிடம்‌ 
கூறுகிறான்‌ (எஸ்‌ 5:10-14). 


முன்பாகத்‌ 
(எஸ்‌ 613) என்று 


முன்பு, 


மொர்‌! ாய்‌ தருடைய 
விந்தாகமிருககிறார்‌ ஆமான்‌ “தருக்கு 
விரோதமாக எதிர்த்து நிற்கமுடியாது. 
ஆமான்‌ தோற்றுப்போவது நிச்சயம்‌ என்று 
அவனுடைய மனைவியும்‌, சிநேகிதரும்‌ 
சொல்லுகிறார்கள்‌. சத்துருக்கள்‌ யூதர்களை 
மிகவும்‌ சாதாரணமானவர்களாக 
நினைத்து, அவர்களை எளனம்பண்ணலாம்‌. 
யூதர்கள்‌ சாதாரண  ஜனமாயிருந்தாலும்‌, 
அவர்கள்‌ கர்த்தருடைய 
ஜனமாயிருக்கிறார்கள்‌. 


கர்த்தர்‌ யூதர்களோடு உடன்படிக்கை 
பண்ணியிருக்கிறார்‌. யூதர்கள்‌ கர்த்தருக்கு 
பரிசுத்த வித்தாமிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
கர்த்தரிட ஜெயிக்கிற 
ஜனமாயிருக்கிறார்கள்‌. யூதர்களை 
பூர்வகாலம்‌ முதல்‌ ஆசிர்வதித்து 
வந்திருக்கிறார்‌. அவர்கள்‌ 
கர்த்தருடைய ஆசீர்வாதங்களுக்கு 
பாத்திரவான்களாயிருக்கிறார்கள்‌. 
யூதர்களுக்கு விரோதமாக. 
யுத்தம்பண்‌ ணுகிறவர்கள்‌ கர்த்தருக்கு 
விரோதமாக யுத்தம்பண்ணுகிறார்கள்‌. 
மொர்தெகாய்‌ ஒரு யூதராகமிருப்பதினால்‌, 
அமலேக்கியனாகிய ஆமானால்‌, அவரை 
மேற்கொள்ள முடியாது. 


கர்த்தர்‌ 


- விரிவுரை 
ESTHER - COMMENTARY 


'மொர்தெகாய்க்கு முன்பாக நீர்‌ 
தாழ்ந்துபோகத்‌ தொடங்கினீர்‌ அவன்‌ 
யூதகுலமானால்‌, அவனை 
மேற்கொள்ளாமல்‌ அவனுக்கு முன்பாகத்‌ 
தாழ்ந்துபோவது நிச்சயம்‌' (எஸ்‌ 613) 
என்னும்‌ இந்தத்‌ தீர்க்கதரிசனம்‌ 
நிறைவேறிற்று. ஆமானுடைய ஆலோசனைக்‌. 
காருக்கும்‌. அவனுடைய மனைவியாகிய 
சிரேஷாக்கும்‌, ஆவியானவரே இந்த 
முன்னறிவிப்பைக்‌ கொடுத்திருக்க வேண்டும்‌. 
இயேசு கிறிஸ்துவைப்‌ பற்றி துன்மார்க்கமான 
ப ஆசாரியன்‌ முன்னறிவித்ததுபோல, 

சம்பவம்‌ அமைந்திருக்கிறது. 
கன்‌ 1249-51) 


மொர்தெகாய்‌ யூதனானால்‌, 
ஆமானால்‌ அவனை மேற்கொள்ள முடியாது 
என்று அவர்கள்‌ முன்னறிலிக்கிறார்கள்‌. 
இவர்கள்பேசிக்‌ கொண்டிருக்கும்போதே 
ஆமானுடைய ஜீவன்‌ போவதற்கு அங்கு 
ராஜாவின்‌ பிரதானிகள்‌ மூலமாக அழைப்பு 
வருகிறது (எஸ்‌ 6:14). 


மொர்தெகாய்க்கு முன்பாக 
தாழ்ந்துபோவது, நபம்‌ என்று, 
ஆமானுடைய மனைவியும்‌, அவனுடைய 
சிநேகிதரும்‌ சொல்லிக்கொண்டிருக்கும்போது, 
ராஜாவின்‌ பிரதானிகள்‌ வந்து. எஸ்தர்‌ 
செய்த. விருந்துக்குவர  ஆமானைத்‌ 
குரிதப்படுத்துகிறார்கள்‌ (எஸ்‌ 6:14) 
ஆமானின்‌ மனது 
சஞ்சலத்தோடிருக்கிறது. இந்த சூழ்நிலையில்‌ 
எஸ்தர்‌ செய்த விருந்திற்கு தன்னை 
வருமாறு அழைப்பது, ஆமானுக்கு 
ஆறுதலாயிருக்கிறது. அங்கே அகாஸ்வேரு 
ராஜாவை சந்தித்து பேசும்‌ வாய்ப்பு 
ஆமானுக்கு கிடைக்கும்‌. ந 
சந்தர்ப்பத்தைப்‌ பயன்படுத்தி, 
இழந்துபோன 
பெற்றுக்கொள்ளலாம்‌ 
நினைக்கிறான்‌. யூதர்களை 
'சங்கரிக்கவேண்டும்‌ என்னும்‌ 
ஆசையை சீக்கிரத்தில்‌ நிறைவேற்றலாம்‌ 
என்று ஆமான்‌ ஆசைப்படுகிறான்‌. 


ஆமான்‌ 





i= FTE 
TT 


எஸ்தர்‌ இரண்டாந்தரமும்‌ ந்து 
செய்கிறாள்‌. இந்த விருத்தம்‌ 
கலந்துகொள்ளுமாறு 
அழைக்கப்பட்டிருக்கிறார்கள்‌. 
நடைபெறும்போது, எஸ்தர்‌ தன்னுடைய 
ஜீவனுக்காகவும்‌, தன்னுடைய ஜனத்தின்‌ 
ஜீவனுக்காகவும்‌ ராஜாலினிடத்தில்‌ 
விண்ணப்பம்பண்‌: மன்றாடுகிறாள்‌ 
(எஸ்‌ 7:1-4). 


ராஜாவும்‌ ஆமானும்‌ 
விருந்து 


எஸ்தர்‌ ராஜாலினிட த்தில்‌ 
ஆமானைப்பற்றி குற்றம்‌ ஈல்லுகிறாள்‌. 
சந்துருவும்‌ பகைஞனுமாகிய துஷ்டஆமானே. 
தங்கள்‌ எல்லோரையும்‌ கொல்லுவதற்கு 
சதித்திட்டம்‌ பண்ணியிருக்கிறான்‌ என்று 
எஸ்தர்‌ ராஜாவினிடத்தில்‌ சொல்லுகிறாள்‌ 
(எஸ்‌ 7:58). 


ன்‌ மொர்தெகாய்க்கு 
தூக்குமரத்திலே ஆமானை 
தூக்கிப்போடுமாறு ராஜா கட்டளையிடுகிறான்‌. 
ராஜாவின்‌ கட்டளை பிரகாரம்‌ ஆமானைத்‌ 
தூக்கிப்போடுகிறார்கள்‌ (எஸ்‌ 7:7-10). 


எஸ்தரின்‌ மன்றாட்டு. 
எஸ்‌ 7:1-6 


எஸ்‌ 7:1. ராஜாத்தியாகிய எஸ்தருடனே 
விருந்துண்ண, ராஜாவும்‌ ஆமானும்‌ 
வந்தபோது, 


எஸ்‌ 7:2. இரண்டாம்‌ நான்‌ 
திராட்சரசம்‌ பரிமாறப்படும்யோது, 
ராஜா எஸ்தரை நோக்கி: எஸ்தர்‌ 
ராஜாத்தியே, உன்‌ வேண்டுதல்‌ என்ன? 
அது உனக்குக்‌ கொடுக்கப்படும்‌; தீ 
கேட்கிற மன்றாட்டு என்ன? நீ 
ராஜ்யத்தில்‌ பாதிமட்டும்‌ கேட்டாலும்‌ 
கிடைக்கும்‌ என்றான்‌. 


த்தில்‌. 


எஸ்தர்‌ - விரிவுரை 
ESTHER - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எஸ்‌ 7:3. அப்பொழுது ராஜாத்தியாகிய 
எஸ்தர்‌ பிரதியுத்தரமாக: ராஜாவே, 
உம்முடைய கண்களில்‌ எனக்குக்‌ 
கிருபை கிடைத்து, ராஜாவுக்குச்‌. 
சித்தமாயிருத்தால்‌ என்‌ வேண்டுதலுக்கு 
என்‌ ஜீவனும்‌ என்‌ மன்றாட்டுக்கு என்‌ 
ஜனங்களும்‌ எனக்குக்‌ 
கட்டனையிடப்படுவதாக. 


எஸ்‌ 7:4. எங்களை அழித்துக்‌ கொன்று. 
திர்மூலமாக்கும்படி நானும்‌ எண்‌: 
ஜனங்களும்‌ விற்கப்பட்டோம்‌; 
அடிமைகளாகவும்‌. 
வென்னாட்டிகனாகவும்‌ விற்கப்பட்டுப்‌ 
போனாலும்‌ நான்‌ மவுனமாயிருப்பேன்‌; 
இப்பொழுதோ ராஜாவுக்கு உண்டாகும்‌ 
நஷ்டத்துக்கு. அந்தச்‌. சத்துரு 
உத்தரவாதம்பண்ண முடியாது 
என்றான்‌. 


எஸ்‌ 75. 


அப்பொ ராஜாவாகிய 
அகாஸ்வேரு ட 


மறுமொழியாக, 
ராஜாத்தியாகிய எஸ்தரை நோக்கி: 
இப்படிச்‌. செய்யத்‌ 
துணிகரங்கொண்டவன்‌ யார்‌? அவன்‌: 
எங்கே? என்றான்‌. 


எஸ்‌ 7:6. அதற்கு எஸ்தர்‌ சத்துருவும்‌ 
பகைஞனுமாகிய அத்த மனிதன்‌ இந்தத்‌ 
துஷ்ட  ஆமான்தான்‌ என்றான்‌; 
அப்பொ ராஜாவுக்கும்‌. 
ராஜாத்திக்கும்‌ ஆமான்‌ 
திகிலடைந்தான்‌. 


ராஜாத்தியாகிய 
விருந்துண்ண ராஜாவும்‌ ஆமானும்‌ 
வந்திருக்கிறார்கள்‌. இரண்டாம்‌ நாள்‌ 
விருந்தில்‌  திராட்சரசம்‌ பரிமாறப்படுகிறது. 
ராஜா சந்தோஷமாயிருக்கிறான்‌. ஆமானோ 
சஞ்சலத்தோடிருக்கிறான்‌ (எஸ்‌ 7:1). 
எஸ்தரை நோக்கி, “எஸ்தர்‌ 
உன்‌ வேண்டுதல்‌ என்ன” என்று 
ராஜா எஸ்தரிடத்தில்‌ மூன்று 
முறை, “எஸ்தர்‌ ராஜாத்தியே உன்‌ 
வேண்டுதல்‌ என்ன? அது உனக்குக்‌ 
கொடுக்கப்படும்‌: நீ கேட்கிற மன்றாட்டு, 
என்ன? நீ ராஜ்யத்தில்‌ பாதிமட்டும்‌ 
கேட்டாலும்‌ கிடைக்கும்‌" (எஸ்‌ 7:2) என்று 
கேட்கிறான்‌. 


முன்பாக 


எஸ்தருடனே 


ராஜா 
ராஜாத்தி 
கேட்கிறான்‌. 





எஸ்தர்‌ 


i= THEN 
ETT 


எஸ்தர்‌ ராஜாத்தியின்‌ வேண்டுதலையம்‌ 
மன்றாட்டையும்‌ அறிந்துகொள்ள ராஜா 
ஆவலாயிருக்கிறான்‌. ராஜா ஒவ்வொரு 
முறை இதைப்பற்றிக்‌ கேட்கும்போதும்‌, 
"அது உனக்கு கொடுக்கப்படும்‌" என்று 
உறுதிபண்ணுகிறான்‌. 


ராஜாவிடம்‌ இது வரையிலும்‌ 
ன்‌ வேண்டுதலையும்‌ 
மன்றாட்டையும்‌ சொல்லவில்லை. இப்போதோ 
எஸ்தர்‌ தன்னுடைய மன்றாட்டை 
மறைக்காமல்‌. ராஜாவினிடத்தில்‌, 
சொல்லுகிறாள்‌. எஸ்தரின்‌ மன்றாட்டு 
ராஜாவுக்கும்‌ ஆமானுக்கும்‌ ஆச்சரியமாயும்‌, 
அதிர்ச்சியாயும்‌ இருக்கிறது. 


ராஜா... தன்னையும்‌, தன்னுடைய 
ஜனமாகிய யூதர்களையும்‌ மரணத்திற்கும்‌. 
்‌ " தப்புவிக்குப்பண்ணவேண்டும்‌. 
ராஜாவினிடத்தில்‌, 


அப்பொ ராஜாத்தியாகிய எஸ்தர்‌ 
ல க 
கண்களில்‌ எனக்குக்‌ கிருபை கிடைத்து, 
ராஜாவுக்குச்‌ சித்தமாமிருந்தால்‌ என்‌ 
வேண்டுதலுக்கு என்‌ ஜீவனும்‌ என்‌ 
மன்றாட்டுக்கு என்‌ ஜனங்களும்‌ எனக்குக்‌ 
கட்டளையிடப்படுவதாக" என்றும்‌, 


"எங்களை அழித்துக்‌ கொன்று 
நிர்மூலமாக்கும்படி நானும்‌ என்‌ ஜனங்களும்‌ 
விற்கப்பட்டோம்‌; அடிமைகளாகவும்‌ 
வெள்ளாட்டிகளாகவும்‌ விற்கப்பட்டுப்‌ 
போனாலும்‌ நான்‌ மவுனமாயிருப்பேன்‌: 
இப்பொழுதோ ராஜாவுக்கு. உண்டாகும்‌ 
நஞ்டத்துக்கு அந்தச்‌ சத்துரு 
உத்தரவாதம்பண்ண முடியாது" (எஸ்‌ 7:34) 
என்றும்‌ மன்றாடுகிறாள்‌. 

எஸ்தர்‌ ராஜாத்தியின்‌ வேண்டுகோளை 
நிறைவேற்றுவதாக  அகாஸ்வேரு ராஜா 
மூன்றுமுறை உறுதி பண்ணியிருக்கிறான்‌. 
(எஸ்‌ 5:35; எஸ்‌ 7:2) இந்தச்‌ சூழ்நிலையைப்‌. 
பயன்படுத்தி எஸ்தர்‌ தன்னுடைய ஜீவனையும்‌, 
தன்‌ ஜனங்களுடைய  ஜீவனங்களையும்‌ 
பாதுகாக்குமாறு ராஜாவிடம்‌ விண்ணப்பம்‌ 
பண்ணுகிறாள்‌ (எஸ்‌ 7:3-4). 


- விரிவுரை 
ESTHER - COMMENTARY 


தனது ஜனங்களும்‌ 
அடிமைகளாகவும்‌ வெள்ளாட்டிகளாகவும்‌ 
விற்கப்படாமல்‌, அழித்துக்‌ கொன்று 
நிர்மூலமாக்கும்டி தாங்கள்‌ விற்கப்பட்டதாக 
எஸ்தர்‌ ராஜாவிடம்‌  அறிவிக்கிறாள்‌. 
ராஜாவுக்கு உண்டாகும்‌ நஷ்டத்துக்கு அந்தச்‌ 
சத்துரு உத்தரவாதம்‌ பண்ண முடியாது 
என்று ஆமானைப்‌ பற்றியும்‌ கூறுகிறாள்‌. 
(எஸ்‌ 7:33. 


தானும்‌, 


எஸ்தர்‌ அகாஸ்வேரு ராஜாவின்‌ 
பட்டத்து ராணி, ராஜா எஸ்தர்மீதும்‌, எஸ்தர்‌ 
ராஜாவின்மீதும்‌ அன்பாயும்‌ பிரியமாயும்‌ 
இருக்கிறார்கள்‌. ஆகையினால்‌ எஸ்தரின்‌ 
மன்றாட்டு ராஜாவின்‌ இருதயத்தைத்‌ 
தொடுகிறது. எஸ்தர்‌ ராஜாவினிடத்தில்‌, 
“என்‌ வேண்டுதலுக்கு என்‌ ஜீவனும்‌, என்‌ 
மன்றாட்டுக்கு என்‌ ஜனங்களும்‌ எனக்கு 
குட்டளையிடப்படுவதாக" என்று பணிவோடு 
சொல்லுகிறாள்‌. 


ராஜா 
மனதுருகுகிறான்‌. 
தன்னைப்பற்றியும்‌, 
ஜனங்களைப்பற்றியும்‌. 
“நானும்‌ என்‌ ஜனங்களும்‌ விற்கப்பட்டோம்‌; 
அடிமைகளாகவும்‌... வெள்ளாட்டிகளாகவும்‌ 
போனோம்‌" என்று 
எஸ்தரின்‌ வார்த்தையைக்‌ 
ராஜா, எஸ்தர்மீதும்‌, 
யூதாஜனங்கள்மீதும்‌ இரக்கம்‌ 
காண்பிக்கிறான்‌. 


எஸ்தரின்‌ மன்றாட்டைக்கேட்டு 
எஸ்தர்‌ ராஜாவினிடத்தில்‌ 


எந்த தேசத்திற்கும்‌ 
விரோதமாகக்‌ 'கலகம்பண்ண வில்லை. 
அவர்கள்‌ யாருக்கும்‌ எந்தத்‌ தீங்கும்‌ 
செய்யவில்லை. ஆனாலும்‌ யூதர்கள்‌ 
அடிமைகளாகவும்‌ வெள்ளாட்டிகளாகவும்‌. 
விற்கப்பட்டுப்போனார்கள்‌. 
க கக்கம்‌ ஒரு மனிதனுடைய 
பெருமையும்‌, பழிவாங்கும்‌ குணமுமே 


காரணம்‌. 


யூதர்கள்‌ 


யூதர்கள்‌ அடிமைகளாக விற்கப்பட்டது 
மாத்திரமல்ல, அவர்களுடைய ஜீவன்களும்‌ 
விற்கப்பட்டிருக்கிறது. எஸ்தர்‌ 
ராஜாவினிடத்தில்‌ இதைப்பற்றிச்‌ 
சொல்லும்போது, “நானும்‌ என்‌ ஜனங்களும்‌, 
அடிமைகளாகவும்‌ வெள்ளாட்டிகளாகவும்‌ 
விற்கப்பட்டுப்‌ போனாலும்‌ நான்‌ 
மவனமாயிருப்பேன்‌" என்று சொல்லுகிறாள்‌ 





f= THE எஸ்தர்‌ 
TT 


யூதர்கள்‌ அடிமைகளாக 
விற்கப்பட்டிருந்தால்‌, அவர்கள்‌ எப்படியாவது. 
ஒரு. காலத்தில்‌ தங்களை மீட்டுக்‌ 
கொள்வார்கள்‌. அடிமைத்தனத்திலிருந்து 
விடுவிக்கப்பட்டு மறுபடியும்‌. 
பெறுவார்கள்‌. ஆனால்‌ 

யூதர்களுடைய ஜீவனுக்கு 
வந்திருக்கிறது. அவர்கள்‌ 
செத்துப்போனால்‌, அவர்களை 

மீட்பதற்கு வாய்ப்பில்லை. 


மாத்திரம்‌. 


பாடுபடுகிறார்கள்‌. 

அகாஸ்வேரு ராஜாவுக்கு 

நன்மைகளும்‌, 

உண்டாகிறது. யூதர்கள்‌ சங்காரம்பண்ணப்‌ 
பட்டால்‌ ராஜாவுக்கு நஷ்டமுண்டாகும்‌. 


எஸ்தர்‌ தன்னுடைய ஜீவனுக்கும்‌, 
யூதருடைய ஜீவனுக்கும்‌ வக்க கக 
ஆபத்தைப்பற்றி ராஜாவினிடத்தில்‌ 
மன்றாடுகிறாள்‌. யூதர்கள்‌ 
சங்கரிக்கப்பட்டால்‌ மிகுந்த 
நஷ்டமுண்டாகும்‌ எஸ்தர்‌ 
ராஜாவினிடத்தில்‌ விளக்கமாக 
சொல்லுகிறாள்‌. த நஷ்டம்‌ பெருத்த 
நஷ்டமாகமிருக்கும்‌. இந்த நஷ்டத்தை: 
யாராலும்‌ ஈடுகட்ட முடியாது. 


ங்தர்‌ இதுபற்றி ராஜாவினிடத்தில்‌ 
சொல்துப்போஜ்‌ வாமு ராஜாவுக்கு 
உண்டாகும்‌ நஷ்டத்துக்கு அந்தச்‌ சத்துரு 


ராஜாவுக்கு 
என்பதையும்‌ 


ற்குகூட 
இதனால்‌. 
மிகப்பெரிய நஷ்டமுண்டாகும்‌. 


இருக்கமாட்டார்கள்‌. ராஜாவுக்கு. 


எஸ்தர்‌ தனக்கும்‌, யூதருக்கும்‌ 
வந்திருக்கிற ஆபத்தைப்பற்றி 
ராஜாவினிடத்தில்‌ சொல்லும்போது “எங்களை 
அழித்துக்‌ கொன்று நிர்மூலமாக்கும்படி நானும்‌ 
என்‌ ஜனங்களும்‌ விற்கப்பட்டோம்‌' என்று 
சொல்லுகிறாள்‌. 

எஸ்தர்‌ யூதர்களுடைய ஆபத்தைபற்றிச்‌ 
சொல்லும்போது, ராஜாவின்‌ கட்டளையை 
மனதில்‌ வைத்து பேசுகிறாள்‌. ந்தக்‌ 
கட்டளையின்‌ நகலை மொர்தெகாய்‌ 
எஸ்தரிடத்தில்‌ ஏற்கனவே கொடுத்திருக்கிறார்‌. 


- விரிவுரை 
ESTHER - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆதார்‌ மாதமான பன்னிரண்டாம்‌ 
மாதம்‌ பதின்மூன்றாந்தேதியாகிய ஒரே 
நாளிலே சிறியோர்‌ பெரியோர்‌ குழந்தைகள்‌ 
ஸ்திரீகள்‌ ஆகிய சகல  யூதரையும்‌ 
அழித்துக்‌ கொன்று  நிர்மூலமாக்கவும்‌, 
அவர்களைக்‌ கொள்ளையிடவும்‌, அஞ்சற்காரர்‌ 
கையிலே ராஜாவின்‌ நாடுகளுக்கெல்லாம்‌. 
கட்டளைகள்‌ அனுப்பப்பட்டது” (எஸ்‌ 313) 
எஸ்தரின்‌ விண்ணப்பத்தையும்‌ 
மன்றாட்டையும்‌ கேட்டு ராஜா 
அதிர்ச்சியடைகிறார்‌. ராஜாவாகிய 
அகாஸ்வேரு மறுமொழியாக, ராஜாத்தியாகிய 
எஸ்தரை நோக்கி:  “இப்டிச்‌ செய்யத்‌ 
துணிகரங்கொண்டவன்‌ யார்‌? அவன்‌ 
எங்கே?" (எஸ்‌ 7:5) என்று கேட்கிறான்‌. 


எஸ்தர்‌. புஸ்தகத்தில்‌ 
என்னும்‌ பெயர்‌ ஒரு 
பயன்படுத்தப்படவில்லை. 
கர்த்தருடைய தெய்வீக 
பிரகாரமாகவே, எஸ்தர்‌ 
எழுதப்பட்டிருக்கிற ஒவ்வொரு சம்பவமும்‌ 
நடைபெறுகிறது. இந்தப்‌ புஸ்தகத்தில்‌ 
கர்த்தர்‌ என்னும்‌ பெயர்‌ வெளிப்படையாக 
சொல்லப்படாவிட்டாலும்‌, யெகோவா” 
என்னும்‌ வார்த்தையிலுள்ள எழுத்துக்கள்‌ 
மறைந்திருப்பதாக வேதபண்டிதர்கள்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 

ர்‌? அவன்‌ எங்கே?” என்னும்‌ இந்த 
வாக்கியத்திலும்‌ யெகோவா என்னும்‌. 
வார்த்தையிலுள்ள எழுத்துக்கள்‌ 
மறைந்துள்ளன. இதிலுள்ள எபிரெய 
வார்த்தை புர %*GW%AIG - 
ந” என்பதாகும்‌ இது “நான்‌ நானாக 
இருக்கிறேன்‌” “1 க ஸல 1 நா? 
(யாத்‌ 2:23-25-யாத்‌ 34475) என்னும்‌. 
வாக்கியத்தின்‌ சுருக்கமாகும்‌. 


பதில்‌ 


கர்த்தர்‌ 
தடவைகூட 
ஆனாலும்‌, 
திட்டத்தின்‌ 
புஸ்தகத்தில்‌ 


எஸ்தரின்‌ 
ராஜாவிற்கு 
பெர்சிய 


அகாஸ்வேரு 
அதிர்ச்சியாக இருக்கிறது. 
ராஜ்யத்தில்‌ ராஜஸ்திரீயையும்‌, 
அவளுடைய ஜனங்களையும்‌: 
அளவிற்குத்‌ துணிகரம்‌: ச ய 
யாரென்பதை ராஜா உடனடியாகத்‌ தெரிந்து 
கொள்ள விரும்புகிறான்‌. 





எஸ்தர்‌ 


f= FTE 
TT 


இதுவரையிலும்‌ ராஜாவிற்கும்‌, 
ஆமானிற்கும்‌ எஸ்தர்‌ ஒரு யூத ஸ்திரீ 
என்பது தெரியவில்லை. எஸ்தரின்‌ 
ஜனங்களைக்கொன்று போடுவதற்காகவே 
ஆமான்‌ தன்னிடத்தில்‌ ஆணை பெற்றான்‌. 
என்பதும்‌ ராஜாவுக்குத்‌ தெரியாது. ராஜாவும்‌ 
தான்‌ இட்ட ஆணையைப்‌ பற்றி அதிகமாக 
விசாரிக்கவில்லை. 


ஆமானை 


குற்றச்சாட்டுக்களையும்‌ 

(எஸ்‌ 3:8). ஆமான்‌ சாத்தானின்‌ கருவியாக 
இருக்கிறான்‌. ஆமானின்‌ சுயபெருமையே 
அவனுடைய அழிவுக்குக்‌ காரணமாயிற்று. 
ஆமான்‌ முன்னுக்குப்பின்‌ முரணான 
காரியங்களைச்‌ செய்து, முடிவில்‌ 
அழிந்துபோகிறான்‌ 


யூதரை சங்கரிக்கவேண்டுமென்று. 
அகாஸ்வேரு ராஜாவே 
குட்டளையிட்டிருக்கிறான்‌. அந்தக்‌ 
கட்டளையில்‌ ராஜாவின்‌ முத்திரை 
பதிக்கப்பட்டிருக்கிறது. யூதர்கள்‌ 
அழிக்குப்பட்டால்‌, அவர்களுடைய அழிவுக்கு 
ராஜாவும்‌ ஒரு காரணம்‌. ஆனால்‌ ராஜா 
டட ரதம்‌ தெரியாதவனாக, 
"இப்படி 'துணிகரங்கொண்டவன்‌ 


அறியா 
கேட்கிறோம்‌. நாம்‌ சில 
செய்திருப்போம்‌. ஆனால்‌. 
அறியாமலேயே, “அந்த தப்பிதத்திற்கு யார்‌ 
காரணம்‌" என்று கேள்வி கேட்போம்‌. 
யூதர்களை  சங்கரிக்கவேண்டுமென்று 
போடப்பட்ட கட்டளையில்‌ அகாஸ்வேரு 
ராஜாவுக்கும்‌ பங்கு இருக்கிறது. ஆனால்‌ 
அவனோ தன்னுடைய துன்மார்க்கத்தையும்‌, 


- விரிவுரை 
ESTHER - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யூதரை சங்கரிக்கவேண்டும்‌. 
என்னும்‌ கட்டளையில்‌ அகாஸ்வேரு 
முத்திரையிட்டிருக்கிறான்‌. அது எஸ்தருக்கும்‌ 
தெரியும்‌ ராஜா எஸ்தரிடத்தில்‌ “அவன்‌ 
எங்கே" என்று கேட்கும்போது, எஸ்தர்‌ 
ராஜாவைப்‌ பார்த்து, “நீயே அந்த மனுஷன்‌" 
என்று சொல்லியிருக்க முடியும்‌. ஆனால்‌ 
எஸ்தர்‌ ஞானமாய்‌ நடந்துகொள்கிறாள்‌. 
ராஜாவைக்‌ குற்றப்படுத்துவது எஸ்தரின்‌ 
நோக்கமல்ல. ராஜாவின்‌ உதவியைப்‌ 
பெற்றுக்கொள்ளவேண்டும்‌. இதுவே 
முக்கியம்‌. 

எஸ்தர்‌ ராஜாவுக்கு பிரதியுத்தரமாக, 
சத்துருவும்‌ பகைஞனுமாகிய அந்த 
மனிதன்‌ இந்தத்‌ துஷ்ட ஆமான்தான்‌" 
(எஸ்‌ 7:6) என்று சொல்லுகிறாள்‌. அங்கே 
ஆமானும்‌ ராஜாவுக்கு பக்குத்திலிருக்கிறான்‌. 
எஸ்தரின்‌ வார்த்தைகளைக்‌ கேட்டு, ஆமான்‌ 
ராஜாவுக்கும்‌, ராஜாத்திக்கும்‌ முன்பாக 

கிறான்‌. 


ஆமான்‌ மீது ட கத்து ன்ற 
எஸ்தர்‌ பயப்படவில்‌ை எஸ்தரின்‌ 


குற்றச்சாட்டு ஆமானுக்கு போதிர்ச்சியாயிற்று 


குற்றம்சாட்டப்பட்டப்டியினால்‌, 
ராஜாத்திக்கும்‌ முன்பாக 
திகிலடைகிறான்‌. 


எஸ்தர்‌ திட்டமிட்டு இந்த ய்‌ 
ராஜாவோடுகூட 
அழைத்திருக்கிறாள்‌. புதர்களை 
கொன்று நிர்மூலமாக்கும்படி 
சதித்திட்டம்‌ பண்ணியிருக்கிறான்‌. 

எஸ்தரின்‌ வார்த்தையினால்‌ தனக்கு 
வரப்போகும்‌. ஆபத்தை ஆமான்‌ 
அறிந்துகொள்கிறான்‌. இதனால்‌. 
ஆமானுக்கு மிகுந்த திகிலுண்டாயிற்று. 
ராஜா. மொர்தெகாயை உயர்த்தியதினால்‌ 
ஆமானின்‌ மனதிலே சஞ்சலமுண்டாயிற்று. 
இப்போதோ எஸ்தர்‌ ஆமானைக்‌ 
குற்றப்படுத்துவதினால்‌ அவனுக்கு 
திகிலுண்டாயிற்று. 


ராஜாவுக்கும்‌ 
ஆமான்‌. 


மித்த 
ஆமான்‌ 





எஸ்தர்‌ 


f= THEN 
TT 


எஸ்தர்‌ ஆமான்‌ மீது துணிந்து: 
குற்றம்‌ சொல்லுகிறாள்‌. நியாயாதிபதியாகிய 
அகாஸ்வேரு ராஜாவும்‌ அங்கே இருக்கிறான்‌. 
குற்றம்‌ சாட்டப்படுகிற ஆமானும்‌ அங்கே 
திகிலடைந்திருக்கிறான்‌. மானின்‌ 
மனச்சாட்சி அவனுக்கு விரோதமாக சாட்சி 
சொல்லுகிறது. 


ஆமானுக்கு தூக்கு 
எஸ்‌ 7:7-10 


எஸ்‌ 7: ராஜா உக்கிரத்தோடே. 
திராட்சுரசப்பத்திையை விட்டெழுத்து, 
அரமனைத்‌ தோட்டத்திற்குப்‌ போனான்‌; 
ராஜாவினால்‌ தனக்குப்‌ பொல்லாப்பு 
நிர்ணயிக்கப்பட்ட டென்று. ஆமான்‌. 
கண்டு, ராஜாத்தியாகிய எஸ்தரிடத்தில்‌ 
தன்‌ பிராணனுக்காக 
விண்ணப்பம்பண்ண எழுத்துதின்‌ றான்‌. 


எஸ்‌ 78, ராஜா 
தோட்டத்திலிருந்து 
பரிமாறப்பட்ட 
திரும்பிவருகையில்‌, 
உட்கார்ந்திருக்கிற 
ஆமான்‌ விழுந்துகிடத்தான்‌; 
அப்பொழுது ராஜா நாண்‌. 
அரமனையிலிருக்கும்போதே என்‌ 
கண்முன்னே இவன்‌ 
ராஜாத்தியைப்‌: பலவந்தம்‌ 
செய்யவேண்டுமென நிருக்கிறானோ 
என்றான்‌; இத்த வார்த்தை ராஜாவின்‌ 
வாயிலிருந்து பிறந்தவுடேனே 
ஆமானின்‌' முகத்தை 
மூடிப்போட்டார்கள்‌.. 


அரமனைத்‌ 
திராட்சரசம்‌ 
இடத்துக்குத்‌ 
எஸ்தர்‌ 
மெத்தையின்மேல்‌ 


எஸ்‌ 7:9. அப்பொழுது ராஜசமுகத்தில்‌ 
இருக்கிற பிரதானிகனில்‌ அற்போனா 
என்னும்‌ ஒருவன்‌: இதே, ராஜாவின்‌ 
நன்மைக்காகப்‌ பேசின 
மொர்தெகாய்க்கு ஆமான்‌ செய்வித்த 
ஐம்பது முழ உயரமான தூக்குமரம்‌ 
ஆமானின்‌ வீட்டண்டை 
நாட்டப்பட்டிருக்கிறது என்றான்‌; 
அப்பொழுது ராஜு அதிலே அவனைத்‌ 
தூக்கிப்போடுங்கன்‌ என்றான்‌. 


- விரிவுரை 
ESTHER - COMMENTARY 


எஸ்‌ 7:10. அப்படியே ஆமான்‌ 
மொர்தெகாய்க்கு ஆயத்தம்பண்ணின 
தூக்குமரத்தில்‌ ஆமானையே 
தூக்கிப்போட்டார்கள்‌; அப்பொழுது 
ராஜாவின்‌ உக்கிரம்‌ தணிந்தது. 


இரண்டாம்‌ நாள்‌ விருந்தில்‌ 
ராஜாவுக்கும்‌ ஆமானுக்கும்‌ திராட்சரசம்‌ 
பரிமாறப்படுகிறது. எஸ்தரோ இந்த 
சந்தர்ப்பத்தில்‌ ஆமான்மீது குற்றம்‌ 
சொல்லுகிறாள்‌. எஸ்தரின்‌ வார்த்தைகளைக்‌ 
கேட்டு அகாஸ்வேரு ராஜாவுக்கு மிகுந்த 
கோபமுண்டாயிற்று. ராஜா உக்கிரத்தோடே 
திராட்சரசப்பந்தியை விட்டெழுந்து, அரமனைத்‌ 
தோட்டத்திற்குப்‌ போகிறான்‌ (எஸ்‌ 7:7). 


ராஜா. இவ்வாறு எழுந்து போவது 
அவனுடைய கோபத்தை வெளிப்படுத்துகிறது. 
தனது நம்பிக்கைக்குரிய ஆமான்‌ தன்னை 
மோசம்‌ செய்துவிட்டதாக கோபப்பட்டு ராஜா 
அரமனைத்‌ தோட்டத்திற்குப்‌ போகிறான்‌. 
எல்லாப்‌ பிரபுக்களுக்கும்‌ மேலாக ராஜா 
ஆமானை உயர்த்தினான்‌. (எஸ்‌ 3:1) 
ஆனால்‌ இப்போதோ ஆமானுடைய சுயரூபம்‌ 
தெரிந்து அவனுக்குத்‌ தண்டனை கொடுக்க 
ராஜா தீர்மானம்‌ பண்ணிவிடுகிறான்‌. 


ராஜா ய கோபத்‌ 
பத்கவளன்‌ அர்‌ பப்ப 
போகிறான்‌. ஆமானோடு சிநேகம்‌ 
வைத்திருந்ததற்காகவும்‌,. ஆமானுடைய 
வார்த்தைகளை நம்பியதற்காகுவும்‌, 
தன்னுடைய அரமனையிலே ஆமானுக்கு 
உயர்ந்த அந்தஸ்தை கொடுத்தற்காகவும்‌ 
ராஜாவும்‌ மிகவும்‌ வேதனைப்படுகிறான்‌. 
யூதருக்கு அழிவு நியமிக்கப்பட்டிருக்கிறது. 
யூதரை  சங்கரிப்பதற்காக போடப்பட்ட 
கட்டளையில்‌ ராஜாவுக்கும்‌ பங்கு 
இருக்கிறது. ராஜா தன்னுடைய தப்பிதத்தை 
நினைத்து மனம்‌ வேதனைப்படுகிறான்‌. 


அகாஸ்வேரு ராஜா 
மொத்தமாக நம்பினான்‌. 

யூதர்களைப்பற்றி தவறான வார்த்தைகளை 
சொன்னபோது. ராஜா அதுபற்றி 
யாரிடத்திலும்‌ விசாரிக்கவில்லை. உண்மை 
நிலவரத்தை அறிந்துகொள்ளாமலையே, 
ஆமான்‌ சொன்ன கட்டளையிலே ராஜா 
முத்திரை போட்டிருக்கிறான்‌. 





எஸ்தர்‌ 


f= THE 
TT 


ஆமான்‌ இதுவரையிலும்‌ ராஜாவுக்கு 
பிரியமானவனாகயிருந்தான்‌. ஆனால்‌. 
இப்போதோ ஆமானுடைய வெளிவேஷழும்‌ 
மாய்மாலமும்‌ ராஜாவுக்கு தெரியவருகிறது. 
அவன்‌ ஒரு துஷ்டமனுஷன்‌ என்பதை ராஜா 
அறிந்துகொள்கிறான்‌. இதனால்‌ ராஜாவுக்கு 
ஆமானைப்‌ பார்க்கும்போது உக்கிர 
கோபமுண்டாயிற்று. 

ராஜா. உக்கிரத்தோடே திராட்சரச 
பந்தியில்‌ விட்டு எழுந்து போவதைப்‌ பார்த்து, 
மான்‌ பயந்து நடுங்குகிறான்‌. 
ராஜாவினால்‌ தனக்கு பொல்லாப்பு 
நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது என்பதை 
ஆமான்‌ கண்டு, தன்னுடைய ஜீவனுக்காக 
எஸ்தரிடத்தில்‌ மன்றாடுகிறான்‌. 


பொழியிலுள்ள. 

தனக்குப்‌ பொல்லாப்பு 
நிர்ணயிக்கப்பட்டதென்று" என்னும்‌ 
இந்த வாக்கியத்திலும்‌ யெகோவா 
என்னும்‌ பெயரிலுள்ள எழுத்துக்கள்‌ 
மறைந்துள்ளன. 


மான்‌ ராஜாத்தியாகிய எஸ்தரிடத்தில்‌ 
தன்‌ பிராணனுக்காக விண்ணப்பம்பண்ண 
எழுந்து நிற்கிறான்‌. அதன்‌ பின்பு அவன்‌ 
எஸ்தருடைய பாதத்தில்‌ விழுந்து தன்‌ 
பிராணனுக்காக ்‌ 
மன்றாடியிருப்பான்‌. தன்னிடத்திலுள்ளது 
எல்லாவற்றையும்‌ வைத்துக்கொண்டு, 
தன்னுடைய ஜீவனை இரட்சிக்கவேண்டுமாறு. 


அவனுடைய இருதயத்தில்‌ 
சிந்தைகள்‌ நிரம்பியிருந்தது. இப்போதோ 
எஸ்தர்‌ அவனுக்கு முன்பாக, பட்டத்து 
ஸ்திரீயாக நிற்கிறாள்‌. அவள்‌ இதுவரையிலும்‌ 
புறக்கணிக்கப்பட்டவளாகவும்‌, அழிவுக்கு. 
நியமிக்கப்பட்டவளாகவும்‌ இருந்தாள்‌. 
இப்போதோ ஆமான்‌ 
பிராணனுக்காக 
விண்ணப்பம்பண்ணுகிறான்‌. 
ன்‌ எஸ்தரின்‌ 


- விரிவுரை 
ESTHER - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தருடைய ஜனத்திற்கு விரோதமாக 
தீங்கு செய்கிறவர்களுக்கும்‌ அவர்களை 
எதிர்க்கிறவர்களுக்கும்‌ ஆமானுக்கு வந்‌ 
ஆபத்தைப்போல ஆபத்து 
விசுவாசிகள்‌ கர்த்தருக்கு பிரியமானவர்கள்‌. 
கர்த்தர்‌ அவர்களை தம்முடைய ஜனமாக 
தெரிந்துகொண்டார்‌. கர்த்தருடைய 
பிள்ளைகளைத்‌ தொடுகிறவர்கள்‌ 
அவருடைய கண்மணியைத்‌ தொடுகிறார்கள்‌. 
கர்த்தர்‌ நம்மை தம்முடைய உள்ளங்கையில்‌ 
வரைந்து வைத்திருக்கிறார்‌. நாம்‌ 
கர்த்தருடைய செட்டைகளின்‌ கீழே 
பாதுகாப்பாகயிருக்கிறோம்‌. சத்துருக்களுக்கு 
நியமிக்கப்பட்டிருக்கிறது. 
கர்த்தருடைய பிள்ளைகளை அழிக்க 
நினைக்கிறவர்கள்‌ அழிந்துபோவார்கள்‌. 


ராஜா அரமனைத்‌ தோட்டத்திலிருந்‌ 
இல்ம்‌ “பின்த்‌ இடத்துக்‌ 
திரும்பிவருகிறான்‌. அப்போது எஸ்தர்‌ 
உட்கார்ந்திருக்கிற மெத்தையின்மேல்‌ ஆமான்‌ 
விழுந்துகிடக்கிறான்‌: அப்பொழுது ராஜா: 
“நான்‌ அரமனையிலிருக்கும்போதே என்‌: 
கண்முன்னே இவன்‌ ராஜாத்தியைப்‌ பலவந்தம்‌. 
செய்யவேண்டுமென்‌ றிருக்கிறானோ'"' 
எஸ்‌. 75) என்று கோபத்தோடு 
சொல்லுகிறான்‌. 


இந்த வார்த்தை ராஜாவின்‌ 
வாயிலிருந்து. பிறந்தவடேனே  ஆமானின்‌ 
முகத்தை  மூடிப்போடுகிறார்‌. மான்‌ 
மரணத்திற்கு நியமிக்கப்பட்டிருக்கிறான்‌. 
தூக்குமரத்திலே தூக்கிப்போடுவதற்கு முன்பு 
குற்றவாளியின்‌ முகத்தை மூடுவது வழக்கம்‌. 
ராஜாவின்‌ வாயிலிருந்து, ஆமானுக்கு 
விரோதமான வார்த்தை பிறந்தவுடனே, 
ராஜசமுகத்திலே இருக்கிற பிரதானிகள்‌ 
ஆமானின்‌ முகத்தை மூடிப்போடுகிறார்கள்‌. 


, ஒரு ய முகத்தை மூடிப்போடுவது 
என்பது, இனிமேல்‌ அவன்‌ ராஜாவின்‌ 
முகத்தைப்‌ பார்க்க தகுதியற்றவன்‌ என்பதற்கு 
அடையாளம்‌. மேலும்‌ முகம்‌ மூடப்பட்ட 
மனுஷனுக்கு மரண தண்டனை 
கொடுக்கப்பட்டுள்ளது என்பதற்கும்‌ இது 
அடையாளமாகும்‌. ராஜாவின்‌ பிரதானிகளில்‌ 
ஒருவன்‌ ஆமான்‌ செய்து வைத்த 75 அடி 
தூக்கு மரத்தைப்‌ பற்றி ராஜாவிடம்‌. 
அறிவிக்கிறான்‌. ஆமான்‌ செய்த அந்தத்‌ 
தூக்குமரத்திலேயே ஆமானைத்‌ தூக்கிப்‌ 
போடுமாறு அகாஸ்வேரு ராஜா 
கட்டளையிடுகிறான்‌ (எஸ்‌ 7:9-10). 





எஸ்தர்‌ 


i நயனா 
யாய 


அப்பொழுது ராஜசமுகத்தில்‌ இருக்கிற 
பிரதானிகளில்‌ அற்போனா என்னும்‌ ஒருவன்‌: 
“இதோ, ராஜாவின்‌ நன்மைக்காகப்‌ பேசின 
மொர்தெகாய்க்கு ஆமான்‌ செய்வித்த ஐம்பது 
முழ உயரமான தூக்குமரம்‌ ஆமானின்‌ 
வீட்டண்டை நாட்டப்பட்டிருக்கிறது” 
(எஸ்‌ 7:5) என்று சொல்லுகிறான்‌. 

ராஜாவின்‌ பிரதானிகள்‌ ஆமானின்‌ 
வீட்டிற்கு வந்து, எஸ்தர்‌ செய்த விருந்திற்கு 
வர... ஆமானைத்‌ 'தரதபபுத்தினர்கள்‌ 
(எஸ்‌. 624). அந்தப்‌ பிரதானிகளில்‌ 
அற்போனாவும்‌ ஒருவன்‌. இவன்‌ ஆமானின்‌ 
வீட்டிற்குப்போன போது, அவன்‌ 
வீட்டண்டையில்‌ நாட்டப்பட்டிருந்த ஐம்பதுமுழ 
உயரமான தூக்குமரத்தைப்‌ 
பார்த்திருக்கிறான்‌. இந்த தூக்குமரம்‌: 
ஆமான்‌  மொர்தெகாய்க்காக செய்தது 
என்று அற்போனா சொல்லுகிறான்‌. அவன்‌ 
மொர்தெகாயைப்பற்றிச்‌ சொல்லும்போது. 
“ராஜாவின்‌ நன்மைக்காக 
மொர்தெகாய்‌" என்று சொல்லுகிறான்‌. 


- விரிவுரை 
ESTHER - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆமான்‌ மொர்தெகாய்க்கு செய்வித்த 
தூக்கு மரத்தின்‌ உயரம்‌ ஜம்பது முழம்‌. 
ஜம்பது முழ உயரம்‌ என்பது 75அடி 
உயரமாகும்‌. தூக்கு மரம்‌ அதிக உயரமாக 
இருப்பது மொர்தெகாயின்‌ மீது ஆமானுக்கு 
இருந்த கோபத்தின்‌ அளவைக்‌ 
காண்பிக்கிறது மொர்தெகாமின்‌ முடிவைத்‌ 
தேசத்திலுள்ள எல்லோரும்‌ பார்க்க 
வேண்டுமென்று ஆமான்‌ விரும்பினான்‌. 


அப்பொழுது 
க்கிற 


ராஜா: 
ச ளிகளிடத்தல்‌ 
தூக்கிப்போடுங்கள்‌" 
ன்‌. அப்படியே 
மொர்தெகாய்க்கு 
தூக்குமரத்தில்‌ 
ஆமானையே தூக்கிப்போடுகிறார்கள்‌; 
அப்பொழுது ராஜாவின்‌ உக்கிரம்‌ தணிகிறது. 
(எஸ்‌ 710). 





எஸ்தர்‌ 


i= FTE 
TT 


ஆமான்‌ தனக்கு 
கட்டியிருந்தான்‌. 

போன்ற பெரிய வீ 

ஆமானின்‌ வீட்டை பிழுதல்‌ 
அதை. ராஜாத்தியாகிய 
கொடுக்கிறான்‌. எஸ்தர்‌ 
ஆமானின்‌ அரமனைக்கு 
வைக்கிறாள்‌ (எஸ்‌ 8:12. 


பெர்சியா எ யூதர்களை 
சங்கரக்கவேண்டுமென்று ன்‌ 
ராஜாவும்‌ யூதரை 
ஒரு ராஜகட்டளையை 
யூதரை அழிக்கவேண்டும்‌. 
தீவினையாய்‌ எழுதின 
கட்டளைகள்‌ செல்லாமல்‌ போகப்பண்ணும்படி 
எழுதி அனுப்பப்படவேண்டுமென்று எஸ்தர்‌ 
அகாஸ்வேரு ராஜாவினிடத்தில்‌ 
மன்றாடுகிறாள்‌ (எஸ்‌ 8:3-6). 


தர்கள்‌ தங்கள்‌ பிராணனைக்‌ 
காப்பாற்றவும்‌, தங்களை விரோதிக்கிறவர்கள்‌ 
எல்லோரையும்‌ அழித்துக்கொன்று. 
நிர்மூலமாக்கவும்‌, அவர்கள்‌ உடமைகளைக்‌ 
கொள்ளையிடவும்‌. ராஜா யூதருக்கு 
கட்டளையிடுகிறான்‌. இந்தக்‌ 
கட்டளைகள்‌ ராஜாவின்‌ பெயரால்‌ 
ராஜாவின்‌ 
i முத்திர போடப்படுகிறது. 
(எஸ்‌ 824) 


தருக்கு வெளிச்சமும்‌ மகிழ்ச்சியும்‌, 
களிப்பும்‌ கனமும்‌ உண்டாயிற்று. யூதருக்கு 
பயப்படுகிற பயம்‌ தேசத்து ஜனங்களைப்‌ 
பிடிக்கிறது. அவர்களில்‌ அநேகர்‌ 
யூதமார்க்கத்தில்‌ அமைகிறார்கள்‌ 
(எஸ்‌ 815-17). 


- விரிவுரை 
ESTHER - COMMENTARY 


மொர்தெகாய்க்கு மேன்மை 
எஸ்‌ 8:1,2 


எஸ்‌ 8:1. அன்றையதினம்‌ அகாஸ்வேரு 
ராஜா யூதரின்‌ சத்துருவாயிருந்த 
ஆமானின்‌ வீட்டை ராஜாத்தியாகிய 
என்‌; கொடுத்தான்‌; 
மொர்தெகாய்‌ ராஜசமுகத்தில்‌ வந்தான்‌; 
அவன்‌ தனக்கு இன்னஉறவு என்று 
எஸ்தர்‌ அறிவித்திருத்தான்‌.. 


8:2. ராஜா. ஆமானின்‌ 
கையிலிருந்து வாங்கிப்போட்ட 
தம்முடைய மோதிரத்தை எடுத்து, 
அதை மொர்தெகாய்க்குக்‌ கொடுத்தான்‌; 
எஸ்தர்‌ மொர்தெகாயை 
ஆமானின்‌ அரமனைக்கு அதிகரியாக 
வைத்தான்‌. 


எஸ்‌. 


மொர்தெகாயைக்‌ 
ஐம்பதுமுழ உயரமான ஒரு 
செய்தான்‌. அந்த மரத்தில்‌ 
ஆமானையே தூக்கிப்போடுகிறார்கள்‌. 
ஆமான்மீது தேசத்துரோகம்‌ 
குற்றம்‌ சாட்டப்பட்டிருக்கிறது. 
துரோகிகளின்‌ சொத்துக்கள்‌ ராஜாவின்‌ 
கஜானாவில்‌ சேர்க்கப்படும்‌. ராஜாவோ 
மானின்‌ அரமனையை எஸ்நருக்கு 
கொடுக்கிறான்‌. 


மான்‌ 
வ ொன்றுபோட 
தூக்குமரத்தை 


ல்‌ 
வருகிறான்‌. 


ராஜசமுகத்தில்‌ 
£றையதினம்‌ காலையிலே, 
மொர்தெகாய்‌ க்‌ குதிரையின்மீது, 
ஏற்றப்பட்டு, நகர வீதியிலே 
மரியாதையோடு அழைத்து வரப்பட்டார்‌. அவர்‌ 
அதிகமாய்க்‌ கனம்பண்ணப்பட்டார்‌. இப்போது 
மொர்தெகாய்க்கு  அரமனையில்‌ அதிக 
மேன்மை உண்டாயிற்று. 


எஸ்‌ 64 ஆவது வசனத்தில்‌ “அந்த 
ராத்திரியிலே' என்றுள்ளது. கர்த்தர்‌ 
ராத்திரியில்‌ ராஜாவின்‌ உள்ளத்தில்‌ கிரியை 
செய்ய ஆரம்பித்தார்‌. இப்போது 
கர்த்தருடைய கிரியை ஆமானுக்கு 
விரோதமாக எழும்பிற்று. 





எஸ்தர்‌ 


i FTE 
TT 


மொர்தெகாய்க்கும்‌ எஸ்தருக்கும்‌ என்ன 
உறவு என்பது 'துவரையிலும்‌ ராஜாவுக்கு 
அறிவிக்கப்படவில்லை. இப்போது அவர்‌ 
தனக்கு. இன்ன உறவு என்று எஸ்தர்‌ 
அகாஸ்வேரு ராஜாவுக்கு அறிவிக்கிறாள்‌. 
எஸ்தர்‌ பெர்சியா தேசத்து அரமனையில்‌ 
பட்டத்து ராணியாக அமர்ந்து நான்கு 
வருஷங்களாயிற்று. ஆனாலும்‌ இந்த நான்கு 
வருஷகாலத்தில்‌, தனக்கும்‌ எஸ்தருக்கும்‌ 
என்ன உறவு என்பதை, மொர்தெகாய்‌ 
யாருக்கும்‌ அறிவிக்கவில்லை. 


பட்டத்து ராஜஸ்திரீயாக 
ஆவதற்கு முன்பு, மொர்தெகாய்‌ ராஜாவின்‌ 
அரமனை வாசலில்‌ காவல்காரராயிருந்தார்‌. 
எஸ்தர்‌ ராணியான பின்பும்‌, அவர்‌ அந்த 
அரமனையில்‌ காவல்காரராகவே இருக்கிறார்‌. 
எஸ்தரின்‌ பெயரைச்‌ சொல்லி, அவளுடைய 
செல்வாக்கை பயன்படுத்தி, பெர்சியா 
நேசத்தில்‌ தனக்கு மேன்மையும்‌, உயர்ந்த 
பதவியும்‌ கிடைக்கவேண்டுமென்று 
மொர்தெகாய்‌ ஒருபோதும்‌ ஆசைப்படவில்லை. 


மொர்தெகாய்‌ மனத்தாழ்மையுள்ளவர்‌. 
விடத்தல்‌. ன்னாள்‌ 
நற்குணமுள்ளது. அவருக்கு பேராசையில்லை. 
ஆகையினால்‌. தனக்கும்‌ எஸ்தருக்கும்‌. 
என்ன உறவு என்பதை மொர்தெகாய்‌ 
இதுவரையிலும்‌ யாருக்கும்‌ அறிவிக்காமல்‌. 
மறைத்துவிடுகிறார்‌. ஆனால்‌ இப்போது 
எஸ்தர்‌ அகாஸ்வேரு  ராஜாவினிடத்தில்‌, 
மொர்தெகாய்‌ தனக்கு இன்ன உறவு. 
என்பதை அறிலிக்கிறாள்‌. 
அகாஸ்வேரு 

கன்னிமாடத்திலே கன்னியாஸ்திரீகள்‌ 
சேர்க்கப்படும்போது, மொர்தெகாய்‌ 
எஸ்தரையும்‌ அங்கு அனுப்பி வைத்தார்‌. 
எஸ்தர்‌ தன்னை யூதஸ்திரீ என்று 
யாருக்கும்‌ சொல்லக்கூடாது. என்று 
மொர்தெகாய்‌ அவளுக்கு சொல்லியிருந்தார்‌, 
எஸ்தரும்‌ மொர்தெகாயின்‌ வார்த்தைக்கு 
கீழ்ப்படிந்து. இதுவரையிலும்‌, தனக்கும்‌. 
அவருக்கும்‌ இன்ன உறவு என்பதை 
யாருக்கும்‌ சொல்லவில்லை. இப்போது அந்த 
உறவைச்‌ சொல்லுவதற்கு ஏற்ற 
வந்திருக்கிறது. 


எஸ்தர்‌ 


ராஜாவின்‌ 


- விரிவுரை 
ESTHER - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தனக்கும்‌, மொர்தெகாய்க்கும்‌ உள்ள 
உறவை எஸ்தர்‌ ராஜாவிடம்‌ அறிவிக்கிறாள்‌. 
ராஜா ஆமானின்‌ கையிலிருந்து 
வாங்கிப்போட்ட தன்னுடைய மோதிரத்தை 
மொர்தெகாய்க்குக்‌ 
அமலேக்கியனாகிய 
ராஜா யூதனாகிய 
அவனை 

உயர்த்துகிறான்‌ (எஸ்‌ 8;2,7-17). 


கர்த்தர்‌ தம்முடைய ஜனங்களைப்‌ 
புறஜாதி தேசத்திலும்‌ உயர்த்துகிறார்‌. எகிப்து 
தேசத்தில்‌ கர்த்தர்‌ 'யோசேப்பைப்‌ 
பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தில்‌: 
உயர்த்தினார்‌. (ஆதி எகிப்தின்‌ 
சிங்காசனத்தில்‌ அமர்ந்து ஆளுகை 
செய்வதற்கு மோசே அதிகாரம்‌ பெற்றவராக 
இருந்தார்‌. (யாத்‌ 2:7-10; அப்‌ 7:20-22; 
எபி 11:24). தானியேலும்‌, அவருடைய மூன்று 
நண்பர்களும்‌ பாபிலோனிலும்‌, பெர்சியாவிலும்‌ 
உயர்த்தப்பட்டார்கள்‌. (தானி 246-497 
தானி 3:30; தானி 6-3). இப்போது 
மொர்தெகாய்‌ இங்கு உயர்த்தப்பட்டிருக்கிறார்‌ 
(எஸ்‌ 8:3-17). 


41-50) 


எஸ்தர்‌ பெற்றோர்‌ இல்லாத 
அனாதையாயிருந்தபோது, மொர்தெகாய்‌ 
அவளை ஆதரித்து வளர்த்தார்‌. அவள்‌ 
மொர்தெகாமினுடைய சிறிய தகப்பனின்‌ 
குமாரத்தி. உறவு முறையில்‌ 
மொர்தெகாயும்‌ எஸ்தரும்‌ சகோதர 
'சகோதரரிகளாயிருக்கிறார்கள்‌. ஆனாலும்‌ 
மொர்தெகாய்‌ வயதில்‌ அதிகமாய்‌ மூத்தவர்‌. 
ஆகையினால்‌ அவர்‌ தன்‌ சகோதரியாகிய 
எஸ்தரை, தன்‌ குமாரத்திபோல வளர்த்து 
வந்தார்‌. எஸ்தரும்‌ தன்‌ தகப்பனாரைக்‌ 
கனம்பண்ணுவதுபோல, மொர்தெகாயைக்‌ 
கனம்பண்ணுகிறாள்‌. 


அகாஸ்வேரு ராஜா ஆமானின்‌ வீட்டை 
எஸ்தருக்கு கொடுக்கிறான்‌. எஸ்தரோ 
மொர்தெகாயை ஆமானின்‌ அரமனைக்கு 
அதிகாரியாக வைக்கிறாள்‌. ராஜாவின்‌ 
மோதிரம்‌ இதுவரையிலும்‌ ஆமானிடத்தில்‌ 
இருந்தது. ஆமான்‌ ஒரு தேசத்துரோகி 
என்பதை அறிந்தபோது, ராஜா தன்னுடைய 
மோதிரத்தை ஆமானின்‌ கையிலிருந்து 
வாங்கிக்கொண்டான்‌. இப்போது அகாஸ்வேரு 
ராஜா அந்த முத்திரை மோதிரத்தை. 
எடுத்து மொர்தெகாய்க்கு கொடுக்கிறான்‌. 





i FTN எஸ்தர்‌ 
TT 


மானின்‌ மரணத்திற்காக யூதர்கள்‌ 
மிகுந்த  சந்தோஷமடைகிறார்கள்‌. 

ஏற்கென। 

அமலேக்கியரில்‌ 

அழிந்தான்‌. (யாத்‌ 

சாமு 15:8,32) 


மொர்தெகாய்‌ இப்போது அகாஸ்வேரு 
ராஜாவின்‌ நம்பிக்கைக்கு பாத்திரமானவர்‌. 
மொர்தெகாய்‌. மனத்தாழ்மையும்‌ 
மனஉறுதியுமுள்ளவர்‌. ராஜா மொர்தெகாயை 
தன்னுடைய அரமனையில்‌ உயர்த்துகிறான்‌. 
ஆனாலும்‌ மொர்தெகாயின்‌ இருதயத்தில்‌ 
பெருமையில்லை. 
எஸ்தரின்‌ விண்ணப்பம்‌ 
எஸ்‌ 8:8-14 


எஸ்‌ 8:38. 
ராஜசமுகத்தில்‌ 


பின்னும்‌ எஸ்தர்‌ 

பேசி, அவன்‌ 
பாதங்களில்‌ விழுந்து அழுது, 
ஆகாகியனான ஆமானின்‌ 
திவினையையும்‌ அவண்‌ யூதருக்கு. 
விரோதஞ்செய்ய யோசித்த 
யோசனையையும்‌ பரிகரிக்க 
அவனிடத்தில்‌ விண்ணப்பம்‌ 
பண்ணினான்‌. 


எஸ்‌ 825. அப்பொழுது 
பொற்செங்கோலை எஸ்தருக்கு. 
நீட்டினான்‌; எஸ்தர்‌ எழுந்திருத்து 
ராஜசமுகத்தில்‌ தின்னு: 


எஸ்‌ 8:5. ராஜாவுக்குச்‌ ள்‌ 
அவர்‌ சமுகத்தில்‌ க்குக்‌ 
கிருபைகிடைத்து, முத்த நான்‌ 
சொல்லும்‌ வார்த்தை சரியென்று 
காணப்பட்டு, அவருடைய கண்களுக்கு 
நான்‌ பிரியமாயிருந்தால்‌, ராஜாவின்‌ 
நாடுகளிலெல்லாம்‌ இருக்கிற யூதரை 
அழிக்கவேண்டும்‌ என்று. 
அம்மெதாத்தாவின்‌. குமாரனாகிய 
ஆமான்‌ என்னும்‌ ஆகாகியன்‌ 
தீவினையாய்‌ எழுதின கட்டனைகள்‌ 
செல்லாமற்போகப்பண்ணும்படி. எழுதி 
அனுப்பப்படவேண்டும்‌. 


எஸ்‌ 8:6. என்‌ ஜனத்தின்மேல்‌ வரும்‌ 

நான்‌ எப்படிப்‌ 

என்‌ குலத்துக்கு வரும்‌ 

அழிவை நான்‌ எப்படிச்‌ சகிக்கக்கூடும்‌? 
என்றான்‌. 


- விரிவுரை 
ESTHER - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எஸ்‌ 8:7. அப்பொழுது அகாஸ்வேரு 
ராஜா ராஜாத்தியாகிய எஸ்தரையும்‌ 
மூதனாகிய மொர்தெகாயையும்‌ 
நோக்கி: இதோ, ஆமானின்‌ வீட்டை 
எஸ்தருக்குக்‌ கொடுத்தேன்‌; அவன்‌ 
மூதர்மேல்‌ தன்‌ கையைப்‌ போட 
எத்தனித்தபடியினால்‌ அவனை 
மரத்திலே தூக்கிப்போட்டார்கள்‌. 


எஸ்‌ 8:8. இப்போதும்‌ உங்களுக்கு 
இஷ்டமானபடி நீங்கள்‌ ராஜாவின்‌ 
நாமத்தினால்‌ ஸூதருக்காக எழுதி, 
ராஜாவின்‌ மோதிரத்தினால்‌ 
முத்திரைபோடுங்கண்‌; ராஜாவின்‌ 
பேரால்‌ எழுதப்பட்டு, ராஜாவின்‌ 
மோதிரத்தினால்‌ முத்திரைப்‌ 
போடப்பட்டதைச்‌ செல்லாமற்‌ 
போகப்பண்ண ஒருவராலும்‌ கூடாது 
என்றான்‌. 


எஸ்‌ 82. 
மூன்றாம்‌. 
இருபத்துமூன்‌ றாந்தேதியாகிய 

அக்காலத்திலேதோனே ராஜாவின்‌ 
சும்பிரதிகன்‌ அழைக்கப்பட்டரர்கள்‌; 
மொர்தெகாய்‌ கற்பித்தபடியெல்லாம்‌. 
யூதருக்கும்‌ இந்துதேசும்முதல்‌ 
எத்தியோப்பியா தேசமட்டுமுன்ன 
நாற்றிருபத்தேழு "நாடுகளின்‌ 
தேசாபதிகளுக்கும்‌, அதியதிகளுக்கும்‌, 
அதிகாரிகளுக்கும்‌, அந்தந்த நாட்டில்‌ 
வழங்கும்‌ அட்சரத்திலும்‌, அந்தந்த 
ஜாதியார்‌. பேசும்‌ பாஷையிலும்‌, 
மூதருக்கும்‌ அவர்கள்‌ அட்சரத்திலூம்‌ 
அவர்கள்‌ பாஷையிலும்‌ எழுதப்பட்டது. 


சீவான்‌ மாதம்‌ என்னும்‌ 
மாதம்‌ 


எஸ்‌. 8:10. 
அகாஸ்வேரு. 
எழுதப்பட்டு, 
மோதிரத்தினால்‌ 
'போடப்பட்டபின்‌, 
வேகமான 


அந்தக்‌ கட்டனைகள்‌ 
ராஜாவின்‌ பேரால்‌ 
ராஜாவின்‌ 
முத்திரை 
குதிரைகன்மேலும்‌ 
ஓட்டகங்கள்மேலும்‌, 
கோவேறு, கழுதைகன்மேலும்‌ 
ஏறிப்போகிற அஞ்சற்காரர்‌ கையில்‌ 
அனுப்பப்பட்டது. 
எஸ்‌ 8:11. அவைகளில்‌, அகாஸ்வேரு 
ராஜாவுடைய எல்லா நாடுகளிலும்‌ 
ஆதார்‌ மாதம்‌ என்கிற பன்னிரண்டாம்‌ 
மாதம்‌ பதின்மூன்‌ நாத்தேதியாகிய 
அத்த ஒரே நானிலே, 





i= THE எஸ்தர்‌ 
TT 


எஸ்‌ 812. அத்தத்தப்‌. 
பட்டணத்திலிருக்கிற யூதர்‌ ஒன்றாய்ச்‌. 
சேர்ந்து, தங்கள்‌ பிராணனைக்‌. 
காப்பாற்றவும்‌, தங்களை விரோதிக்கும்‌ 
சுத்துருக்கனாகிய ஜனத்தாரும்‌ 
தேசத்தாருமான எல்லாரையும்‌, 
அவர்கள்‌. குழத்தைகனையும்‌, 
ஸ்திரீகனையும்‌ அழித்துக்‌ னது 
இர்மூலமாக்கவும்‌, 

உடைமைகளைக்‌ கவணம்‌ 
ராஜா யூதருக்குக்‌ கட்டளையிட்டார்‌. 
என்று எழுதியிருத்தது.. 


எஸ்‌ 818. யூதர்‌ தங்கன்‌ பகைஞருக்குச்‌ 
சரிக்குச்‌ சுரிக்கட்டும்படி நியமித்த 
அன்றையதினத்தில்‌ ஆயத்தமாயிருக்க 
வேண்டுமென்று அத்தத்த நாட்டிதூன்ன 
சகல்‌ ஜனங்களுக்கும்‌ 
கூறப்படுகிறதற்காகக்‌ கொடுக்கப்பட்ட 
கட்டனையின்‌ நகல்‌ இதுவே; இது 
ஒவ்வொரு நாட்டி.லூம்‌ 
யிரசித்தம்பண்ணப்பட்டது. 


எஸ்‌ 834. 
ஒட்டகங்கள்‌. 


அப்படியே வேகமான 
மேலும்‌, கோவேறு 


ராஜாவின்‌ 

ஏவப்பட்டு, 
புறப்பட்டுப்போனார்கள்‌; 
கட்டளை ஆசான்‌ 
கொடுக்கப்பட்டது. 


சத்துருவா மான்‌ 
'தூக்கிப்போடப்பட்டான்‌. 
எஸ்தரும்‌, அவர்களுடைய 
சிநேகிதர்களும்‌ 
பாதுகாக்கப்படுகிறார்கள்‌. இவர்கள்‌ 
அரமனையிலிருக்கிறார்கள்‌. இவர்களுக்கு 
ராஜாவின்‌ பாதுகாப்பு கிடைத்திருக்கிறது. 


ஆனாலும்‌ பெர்சியா தேசத்தின்‌ மற்ற 
பிரதேசங்களிலுள்ள யூதர்களுக்கு 
ஏராளமான ஆபத்துக்கள்‌ இருக்கிறது. 
யூதர்களின்‌ சத்துருக்கள்‌ அவர்களை 
அழித்துப்போட வகைதேடுகிறார்கள்‌. ஆதார்‌ 
மாதம்‌ என்கிற பன்னிரண்டாம்‌ மாதத்திலே. 
யூதர்களை சங்காரம்பண்ணலாம்‌ என்றும்‌, 
அவர்களைக்‌ கொள்ளையிடலாம்‌ என்றும்‌. 


யூதரின்‌ 
தூக்குமரத்திலே 
மொர்தெகாயும்‌ 
பிரதான 


ராஜாவின்‌ முத்திரையும்‌ போடப்பட்டிருக்கிறது. 


- விரிவுரை 
ESTHER - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யூதருக்கு. 
ராஜாவின்‌ 
யூதர்களை 


வகைதேடுகிறார்கள்‌. 


ஆமான்‌ 
யூதருக்கு விரோதமாக 
கட்டளைகள்‌ இன்னும்‌ 
ராஜாவின்‌ கட்டளையை யாராலும்‌ மாற்ற 
முடியாது. யூதர்களுக்கு வந்திருக்கும்‌. 
ஆபத்தை எஸ்தர்‌ அறிந்துகொள்கிறாள்‌. 
அவள்‌ ராஜசமுகத்தில்‌ பிரவேசித்து, 
ராஜாவினிடத்தில்‌. தன்னுடைய 
ஜனங்களுக்காக பரிந்து பேசுகிறாள்‌. 


சத்துருவாகயிருக்கிறவர்கள்‌, 
கட்டளையைப்‌ பயன்படுத்தி, 


அழித்துப்போட 


செத்துப்போனாலும்‌, 
அவன்‌ எழுதின 
உயிரோடிருக்கிறது. 


மரணதண்டனை கொடுக்கப்படும்‌. 


எஸ்தர்‌ ஏற்கெனவே 
ராஜா... தன்னை அழைக்காவிட்‌ 
யூதஜனங்களுக்காக பரிந்துபேச, அவள்‌ 
ராஜசகமுகத்திலே பிரவேசித்தாள்‌. ராஜாவோ 
தன்னுடைய பொற்செங்கோலை எஸ்தருக்கு 
நேராக நீட்டி, அவளுடைய ஜீவனை 
மரணத்திற்கு தப்புவித்தான்‌. இப்போது. 
எஸ்தர்‌ இரண்டாம்‌ தரமாக, ராஜா அவளை 
அழைக்காவிட்டாலும்‌, அவள்‌ ராஜசமுகத்தில்‌ 
பிரவேசிக்கிறாள்‌ 


தரம்‌, 
டாலும்‌, 


ஒரு 


ராஜா ஏற்கெனவே 
பொற்செங்கோலை. 
நீட்டினதுபோல, இப்போதும்‌ 
செங்கோலை  நீட்டுகிறான்‌. எஸ்தர்‌ 
மரணத்திற்கு தப்பிக்கிறாள்‌ (எஸ்‌ 834) 
எஸ்தர்‌ அகாஸ்வேரு  ராஜாவினிடத்தில்‌ 
மிகுந்த பணிவோடு பேசுகிறாள்‌. 
ராஜசமுகத்தில்‌ பிரவேசித்த 

அவன்‌ பாதங்களில்‌ விழுந்து அழுகிறாள்‌ 
(எஸ்‌ 8:3) 


தன்‌ 
எஸ்தருக்கு 
அந்தச்‌ 


எஸ்தர்‌ தன்னையும்‌, தன்னை வளர்த்த 
மொர்தெகாயையும்‌  காப்பாற்றியிருக்கிறாள்‌. 
ஆனாலும்‌ அவள்‌ தன்‌ யூதஜனத்தை 
மறந்து விடவில்லை. ராஜாவின்‌ பாதங்களில்‌ 
விழுந்து அழுது தனது ஜனத்தாருக்காக 
மன்றாடுகிறாள்‌. 





எஸ்தர்‌ 


i FTE 
TT 


எஸ்தர்‌ விண்ணப்பம்‌ பண்ணிய விதம்‌: 
ராஜாவின்‌ உள்ளத்தைத்‌ தொடுகிறது. ராஜா 
தன்‌ செங்கோலை நீட்டுவது தன்னுடைய 
சமுகத்தில்‌ அவளுடைய விண்ணப்பம்‌ ஏற்றுக்‌ 
கொள்ளப்பட்டது. என்பதற்கு 
அடையாளமாகும்‌ 


ராஜா எஸ்தரின்‌ கண்ணீர்‌ 
கண்களைப்‌ பார்க்கிறான்‌. 
கழுத்தில்‌ ஆபரணங்களும்‌, முத்துக்களும்‌ 
இருந்தாலும்‌ அவள்‌ சிந்துகிற ஒவ்வொரு 
சொட்டு கண்ணீரும்‌ விலையேறப்பெற்றது. 
எஸ்தர்‌ தன்னைக்‌ கண்ணீரினால்‌ 
அலங்கரிக்கிறாள்‌. 


எஸ்தர்‌ ராஜசமுகத்தில்‌ பேசி, அவன்‌ 
பாதங்களில்‌ விழுந்து அழுது. ஆகாகியனான 
ஆமானின்‌ தீவினையையும்‌ அவன்‌ யூதருக்கு 
விரோதஞ்செய்ய யோசித்த யோசனையையும்‌ 
பரிகரிக்க அவனிடத்தில்‌ விண்ணப்பம்‌ 
பண்ணுகிறாள்‌ (எஸ்‌ 8:3). அதன்‌ பின்பு 
எஸ்தர்‌ எழுந்திருந்து ராஜசமுகத்தில்‌ 
நிற்கிறாள்‌ 

எஸ்தரின்‌ வார்த்‌: பணிவும்‌ 
ஞானமும்‌ நிரம்பியிருக்கிறது. அவள்‌ 
ராஜாவினிடத்தில்‌ பேசும்போது, “ராஜாவுக்குச்‌ 
சித்தமாயிருந்து அவர்‌ சமுகத்தில்‌ எனக்குக்‌ 
கிருபைகிடைத்து' என்று தன்னுடைய 
வார்த்தைகளை ஆரம்பிக்கிறாள்‌. 


எஸ்தர்‌ ராஜாவினிட டைய 
விண்ணப்பத்தை ட தற்கு க்‌ 
இன்னும்‌ அதிக பணிவோடு பேசுகிறாள்‌ 
'ராதசமுகத்தில்‌ நான்‌ சொல்லும்‌ வார்த்தை 

ன்று காணப்பட்டு, அவருடைய 
கண்களுக்கு நான்‌ பிரியமாமிருந்தால்‌" 
(எஸ்‌ &:5) என்று எஸ்தர்‌ தன்னுடைய 
பணிவை வெளிப்படுத்துகிறாள்‌. 


நாடுகளிலெல்லாம்‌ இருக்கிற 

அழிக்கவேண்டும்‌. என்று 
அம்மெதாத்தாவின்‌ குமாரனாகிய ஆமான்‌ 
என்னும்‌ ஆகாகியன்‌ தீவினையாய்‌ எழுதின 
கட்டளைகள்‌ செல்லாமற்போகப்பண்ணும்படி 
எழுதி அனுப்பப்படவேண்டும்‌' (எஸ்‌ 8:5) 


- விரிவுரை 
ESTHER - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எஸ்தர்‌ அகாஸ்வேரு ராஜாவினிடத்தில்‌ 
தன்னுடைய விண்ணப்பத்தை 
சொல்லும்போது, அந்த விண்ணப்பத்திற்கான 
காரணத்தையும்‌ சொல்லுகிறாள்‌. எஸ்தர்‌ 
ராஜாவினிடத்தில்‌, “என்‌ ஜனத்தின்மேல்‌ வரும்‌ 
பொல்லாப்பை நான்‌ எப்படிப்‌ பார்க்கக்கூடும்‌?” 
என்றும்‌, “என்‌ குலத்துக்கு வரும்‌ அழிவை 
நான்‌ எப்படிச்‌ சகிக்கக்கூடும்‌?” (எஸ்‌ 8:6) 
என்றும்‌ கேட்கிறாள்‌. 
எஸ்தரின்‌ பணிவான விண்ணப்பம்‌ 
ராஜாவின்‌ இருதயத்தைத்‌ தொடுகிறது. 
துன்மார்க்கத்தையும்‌, 
தீவினையையும்‌ ராஜா 
புரிந்துகொள்கிறான்‌. ஆமான்‌ தீவினையாய்‌ 
எழுதின கட்டளைகள்‌ செல்லாமல்‌ 
போகவேண்டும்‌ என்னும்‌ விருப்பம்‌ ராஜாவின்‌ 
மனதில்‌ இருக்கிறது. ஆனால்‌ ராஜாவின்‌ 
பெயரால்‌ எழுதப்பட்டு, ராஜாவின்‌ 
மோதிரத்தினால்‌ முத்திரை போடப்பட்டதை 
செல்லாமல்‌ போகப்பண்ண லும்‌ 


ஒருவா! 
கூடாது (எஸ்‌ 8:8). இது பெர்சியா தேசத்தின்‌ 
மாறாத பிரமாணம்‌. 


தான்‌ போட்ட கட்டளையை 
ராஜாவினால்கூட செல்லாமல்‌ போகப்பண்ண 
முடியாது. பெர்சியா தேசத்தார்‌ 
ராஜாசனத்திற்கும்‌. ராஜபிரமாணத்திற்கும்‌ 
அதிக முக்கியத்துவம்‌ கொடுக்கிறவர்கள்‌ 
யூதர்களுக்கு அழிவு வரக்கூடாது என்று 
ராஜா விரும்பினாலும்‌, அவன்‌ யூதர்களை 
அழிக்கவேண்டுமென்று. ஏற்கெனவே 
கட்டளை. போட்டிருக்கிறான்‌. இப்போது 
ராஜாவின்‌ கட்டளையும்‌, 
அவனுடைய மனதின்‌ எண்ணமும்‌ 
முரண்பாடாயிருக்கிறது. 


அகாஸ்வேரு ராஜாவுக்கு ஆமானின்‌ 
தீவினை நன்றாய்‌  தெரிந்திருக்கிறது. 
தன்னுடைய கட்டளையை செல்லாமல்‌ 
போகப்பண்ண ஒருவராலும்‌ கூடாவிட்டாலும்‌, 
ராஜா யூதரைப்‌ பாதுகாக்க, ஒரு புதிய 
கட்டளையை பிறப்பிக்கலேண்டுமென்று 
விரும்புகிறான்‌. 





i FTE எஸ்தர்‌ 
TT 


அகாஸ்வேரு ராஜா ராஜாத்தியாகிய 
எஸ்தரையும்‌, யூதனாகிய மொர்தெகாயையும்‌ 


(எஸ்‌ 8:8) 
சொல்லுகிறான்‌. ராஜாவின்‌ 
எழுதப்பட்ட பழைய பளை 
ஒருவராலும்‌ செல்லாமல்‌ போகப்பண்ண 
முடியாததுபோல, தப்‌ புதிய 
கட்டளையையும்‌ செல்லாமல்‌ போகப்பண்ண 
ஒருவராலும்‌ முடியாது. ந்தப்‌ புதிய 
கட்டளையை ராஜாவின்‌ மோதிரத்தினால்‌ 
முத்திரை போடுமாறு சொல்லுகிறான்‌. 


அதாஸ்வேரு ஆமானுடைய 
துன்மார்க்கத்தையும்‌ தீவினையையும்‌ 
அறிந்துகொள்கிறான்‌. ஆகையினால்‌ அவன்‌ 
ஆமானின்‌ வீட்டை எஸ்தருக்கு கொடுத்தான்‌ 
மான்‌ யூதர்மேல்‌ தன்‌ கையைப்போட 
எத்தனித்தபடியால்‌, அவனை மரத்திலே. 
தூக்கிப்போடுவதற்கு அகாஸ்வேரு ராஜா 
கட்டளையிட்டான்‌ (எஸ்‌ 8:7). 


ராஜா 


இஷ்டமானபடி 
ந்தினால்‌ யூதருக்காக 
எழுதவும்‌, அந்த நிருபத்தில்‌ 
மோதிரத்தினால்‌ முத்திரை ம்‌ 
அவர்களுக்கு அனுமதி கொடுக்கிறான்‌. 
அந்தந்தப்‌ பட்டணத்திலிருக்கிற யூதர்‌ 
ஒன்றாய்ச்‌ சேர்ந்து, தங்கள்‌ பிராணனைக்‌ 
காப்பாற்றவும்‌, தங்களை விரோதிக்கும்‌. 
சத்துருக்களை அழித்துக்‌ கொன்று 
நிர்மூலமாக்கவும்‌ ராஜா  யூதருக்குக்‌ 
கட்டளையிடுகிறான்‌ (எஸ்‌ 8:74). 


இப்போது யூதரைப்‌ பாதுகாப்பதற்கு ஒரு 
புதிய கட்டளையை எழுதுமாறு ராஜா அனுமதி 
கொடுக்கிறான்‌. 

இந்தப்‌ புதிய கட்டளையில்‌, “ஆதார்‌ 
மாதம்‌ என்கிற பன்னிரண்டாம்‌ மாதம்‌ 
பதின்மூன்றாந்தேதியாகிய அந்த ஒரே 
நாளிலே, அந்தந்தப்‌ பட்டணத்திலிருக்கிற 
தர்‌ ஒன்றாய்ச்‌ சேர்ந்து, தங்கள்‌ 
ராணனைக்‌ காப்பாற்றவும்‌. தங்களை 
விரோதிக்கும்‌ சத்துருக்களாகிய ஜனத்தாரும்‌ 


- விரிவுரை 
ESTHER - COMMENTARY 


தேசத்தாருமான எல்லாரையும்‌, அவர்கள்‌ 
குழந்தைகளையும்‌, ஸ்திரீகளையும்‌ அழித்துக்‌ 
கொன்று நிர்மூலமாக்கவும்‌, அவர்கள்‌ 
உடைமைகளைக்‌ கொள்ளையிடவும்‌, ராஜா 
யூதருக்குக்‌ கட்டளையிட்டார்‌" (எஸ்‌ 8:12), 
என்று எழுதியிருக்கிறது. 


அகாஸ்வேரு யூதர்களை 
அழித்துப்போடுமாறு, ஏற்கெனவே 
கட்டளையிட்டிருந்தான்‌. இப்போது யூதர்கள்‌ 
தங்களை பாதுகாத்துக்கொள்ளலாம்‌ என்று 
ராஜா 'ண்டாவது கட்டளையை 
கொடுக்கிறான்‌. ராஜாவின்‌ பழைய 
கட்டளையின்‌ மூலமாக யூதருக்கு ஆபத்து 
வரும்‌. இந்தப்‌ புதிய கட்டளையின்‌ மூலமாக 
யூதர்கள்‌ தங்களுக்கு வரும்‌ ஆபத்திலிருந்து 
தங்களைக்‌ காத்துக்கொள்ளவேண்டும்‌. 


காஸ்‌ ராஜா. இரண்டாவ 
கப்டன்‌ எத்போது. அதில்‌ எனன 
எழுதவேண்டும்‌ என்பதை, எஸ்தர்‌ 
மொர்தெகாய்‌ ஆகியோரின்‌ திற்கு 
ஒப்புக்கொடுக்கிறான்‌. 'இப்போ, 


ராஜா 


கு. இஷ்டமானபடி நீங்கள்‌ ரான்‌ 
தக்‌ பக்கு 
ராஜாவின்‌ 

ழத்திரை போடுங்கள்‌" 
ராஜா அனுமதி கொடுக்கிறான்‌. 


(எஸ்‌ 8:8) 


சீவான்‌ மாதம்‌ என்னும்‌ மூன்றாம்‌ 
மாதம்‌. இருபத்துமூன்றாந்தேதியாகிய 
அக்காலத்திலேதானே ராஜாவின்‌ சம்பிரதிகள்‌ 
அழைக்கப்படுகிறார்கள்‌; அந்த நாளிலே 
இரண்டாவது கட்டளை ராஜாவின்‌ 
பெயரால்‌ எழுதப்படுகிறது. மொர்தெகாய்‌ 
யெல்லாம்‌. யூதருக்கும்‌. 
ந்துதேசம்முதல்‌ எத்தியோப்பியா. 
தேசமட்டுமுள்ள நூற்றிருபத்தேழு நாடுகளின்‌ 
தேசாபதிகளுக்கும்‌, அதிபதிகளுக்கும்‌, 
அதிகாரிகளுக்கும்‌, அந்தந்த நாட்டில்‌ 
வழங்கும்‌ அட்சரத்திலும்‌, அந்தந்த ஜாதியார்‌ 
பேசும்‌ பாஷையிலும்‌, யூதருக்கும்‌ அவர்கள்‌ 
அட்சரத்திலும்‌ அவர்கள்‌ பாஷையிலும்‌ 
எழுதப்படுகிறது (எஸ்‌ 8:97. 





எஸ்தர்‌ 


f= al 
TT 


வேண்டுமென்னும்‌ 
மாதமாகிய நிசான்‌ 


யூதரை அழிக்க 

ஆணை முதலாம்‌ 
மாதம்‌ 13 ஆம்‌ 
உண்டாயிற்று. 

தர்கள்‌ தங்களைப்‌ 

ாள்ளலாம்‌ என்றும்‌, 
விரோதமாக எழும்பும்‌ 
அழிக்கலாம்‌ என்றும்‌, ராஜாவினால்‌ இடப்பட்ட 
அடுத்த ஆணை மூன்றாம்மாதமாகிய சீவான்‌ 
மாதம்‌ 23 ஆம்‌ தேதி உண்டாயிற்று. (எஸ்‌ 
8:9), பெர்சிய தேசத்திலுள்ள 127 
நாடுகளுக்கும்‌ நிருபத்தை அனுப்புகிறார்கள்‌. 
(எஸ்‌ 8:9) யூதர்கள்‌ எல்லோரும்‌ ஒரு நாளை 
நியமித்து, அந்த நாளில்‌ அவர்கள்‌ ஒன்றுகூடி 
தங்களுடைய சத்துருக்களை நிர்மூலமாக்க: 
தீர்மானம்பண்ணுகிறார்கள்‌ (எஸ்‌ 8:11-14). 


ஆதார்‌ மாதம்‌ என்கிற பன்னிரண்டாம்‌. 
மாதம்‌ பதிமூன்றாம்‌ தேதிமிலே யூதர்களை 
அழிக்கவேண்டுமென்று ஆமான்‌ ஏற்கெனவே 
ராஜாவின்‌ பெயரால்‌ ஒரு கட்டளையை எழுதி 
பெர்சியா தேசமெங்கும்‌ அனுப்பியிருக்கிறான்‌. 
இப்போது இந்தப்‌ புதிய கட்டளையில்‌, அதே 
மாதம்‌, அதே தேதியிலே. யூதர்கள்‌ தங்கள்‌ 
பிராணனை காப்பாற்றவும்‌ தங்களை 
விரோதிக்கிற  சத்துருக்களைக்‌ கொன்று 
நிர்மூலமாக்கவும்‌, ராஜாவின்‌ பெயரால்‌ 
கட்டளை எழுதப்படுகிறது. 


ராஜாவின்‌ இவ்விரண்டு கட்டளைகளும்‌ 
ஒரே நாளில்‌ நிறைவேற்றப்படும்‌. இதன்‌ 
மூலமாக பெர்சியா தேசத்திலே உள்நாட்டு 
கலவரமும்‌, உள்நாட்டு குழப்பமும்‌ 
ஏற்படுவதற்கு வாய்ப்புள்ளது. அகாஸ்வேரு 
ராஜா. மொர்தெகாயிடம்‌, “உங்களுக்கு 
இஷ்டமானபடி நீங்கள்‌ ராஜாவின்‌ 
நாமத்தினால்‌ யூதருக்காக எழுதுங்கள்‌" 
என்று அனுமதி கொடுத்திருந்தாலும்‌, 
பக்கர்‌! தக்னில்கங்க. வம்‌ 
செய்யாமல்‌ ராஜாவின்‌ சம்பிரதிகள்‌ 
எல்லோரையும்‌ அழைத்து, அவர்களோடு 
ஆலோசனை செய்து, எல்லோருடைய 
ஏகோபித்த கருத்தையும்‌, சம்மதத்தையும்‌ 
பெற்றுக்கொண்டு, இரண்டாவது கட்டளையை 
எழுதுகிறார்‌ 


- விரிவுரை 
ESTHER - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அந்தக்‌ கட்டளைகள்‌ அகாஸ்வேரு 
ராஜாவின்‌ பேரால்‌ எழுதப்பட்டு, ராஜாவின்‌ 
மோதிரத்தினால்‌ முத்திரை போடப்படுகிறது. 
அதன்பின்‌, அந்தக்‌ கட்டளைகள்‌ 
குதிரைகள்மேலும்‌ வேகமான 
ஒட்டகங்கள்மேலும்‌, கோவேறு 
கழுதைகள்மேலும்‌ ஏறிப்போகிற அஞ்சற்காரர்‌ 
கையில்‌ அனுப்பப்படுகிறது. அந்தக்‌ 
கட்டளைகள்‌ அகாஸ்வேரு ராஜாவுடைய 
நூற்றிருபத்தேழு நாடுகளுக்கும்‌ 
அனுப்பப்படுகிறது. 


இரண்டாவது கட்டளை அகாஸ்வேரு 
ராஜாவுடைய நாடுகளில்‌ வாசம்பண்ணுகிற 
யூதர்கள்‌ "அனைவருக்கும்‌. 
எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள்‌ தங்கள்‌ 
பிராணனைக்‌ காப்பாற்றிக்கொள்ளவேண்டும்‌. 
யூதர்கள்‌ தங்களை பாதுகாத்துக்கொள்வது 
மாத்திரமல்ல, தங்களுடைய சத்துருக்களை 
நிர்மூலம்பண்ணவும்‌ அவர்களுக்கு அனுமதி 
கொடுக்கப்படுகிறது. 

தர்கள்‌ தங்களை விரோதிக்கும்‌. 
சத்துருக்களாகிய ஜனத்தாரும்‌ 
தேசத்தாருமான எல்லாரையும்‌, அவர்கள்‌ 
குழந்தைகளையும்‌, ஸ்திரீகளையும்‌ அழித்துக்‌ 
கொன்று நிர்மூலமாக்கவும்‌ அவர்களுக்கு 
அனுமதி கொடுத்து ராஜா 
கட்டளையிட்டிருக்கிறார்‌. ராஜாவின்‌ 
இரண்டாவது கட்டளை, அவருடைய 
முதலாவது கட்டளையை செல்லாமல்‌ 
போகப்பண்ணும்‌. 


பெர்சியா தேசத்தில்‌ ராஜாவின்‌ 
பெயரால்‌ எழுதப்பட்டு, ராஜாவின்‌ 
மோதிரத்தினால்‌ முத்திரை போடப்பட்டதை 
நப ப்பண்‌ ஒருவராலும்‌ 
ராஜாவோ 

கட்டளைகளை 


இரண்டு கட்டளைகளினால்‌ தன்‌ தேசத்தில்‌ 
உள்நாட்டு குழப்பம்‌ ஏற்படும்‌ ன்‌ 
தெரிந்திருந்தும்‌, ராஜா இந்தப்‌ 
கட்டளையை எழுதியனுப்புகிறான்‌. 





எஸ்தர்‌ 


i THE 
TT 


ராஜா எழுதியனுப்பின முதலாவது. 
கட்டளையின்‌ பிரகாரம்‌, சத்துருக்கள்‌ 
யூதருக்கு விரோதமாக தங்கள்‌ ஆயுதங்களை 
எடுப்பார்கள்‌. ராஜா... எழுதியனுப்பின 
இரண்டாவது கட்டளையின்‌ பிரகாரம்‌, 
யூதர்கள்‌ தங்கள்‌ பிராணனைக்‌ காப்பாற்ற, 
தங்களுக்கு விரோதமாக எழுப்புகிற 
சத்துருக்களுக்கு விரோதமாக தங்கள்‌ 
ஆயுதங்களை ர்‌ அவர்கள்‌ 
ஆயுதங்களை ராஜாவின்‌ 
அதிகாரத்தினால்‌ உண்டாயிற்று. 


யூதர்‌ தங்கள்‌ பகைஞருக்குச்‌ சரிக்குச்‌ 
சரிக்கட்டும்படி நியமித்த அன்றையதினத்தில்‌ 

ஆயத்தமாயிருக்கவேண்டுமென்று அந்தந்த 
நாட்டிலுள்ள சகல ஜனங்களுக்கும்‌. 
கூறப்படுகிறதற்காகக்‌ கொடுக்கப்பட்ட 
கட்டளையின்‌ நகல்‌ இதுவே; இது ஒவ்வொரு 
நாட்டிலும்‌ பிரசித்தம்பண்ணப்படுகிறது 
(எஸ்‌ 8:13). 


ராஜாவின்‌ புதிய கட்டளை சீவான்‌ 
மாதம்‌ என்னும்‌ மூன்றாம்‌ 

இருபத்து மூன்றாம்‌ தேதியிலே. 
முத்திரை போடப்படுகிறது. 
நிறைவேற்றவேண்டிய நாள்‌ ஆதார்‌ மாதம்‌ 
என்கிற பன்னிரண்டாம்‌ மாதம்‌, பதிமூன்றாம்‌ 
தேதியாகும்‌. 


ஆனாலும்‌ ராஜாவின்‌ இரண்டாம்‌ 
கட்டளை... எழுதி  முடிக்குப்பட்டவடன்‌, 
காலதாமதம்‌ பண்ணாமல்‌, வேகமான 
ஒட்டகங்கள்மேலும்‌, கோவேறு 
கழுதைகள்மேலும்‌ ஏறின அஞ்சற்காரர்‌ 
ராஜாவின்‌ வார்த்தையினாலே ஏவப்பட்டு, 
தீவிரத்தோடே புறப்பட்டுப்போகிறார்கள்‌:: 
அந்தக்‌ கட்டளை சூசான்‌ அரமனையில்‌ 
'கொடுக்கப்படுகிறது (எஸ்‌ 8:14). 


ஆமானின்‌ 
கால்நடையாக 


அஞ்சற்காரர்‌ 
நடந்து போனார்கள்‌. 
(எஸ்‌ 342-15) ஆனால்‌ மொர்தெகாயின்‌ 
அஞ்சற்காரர்களோ வேகமான ஒட்டகங்கள்‌ 
மேலும்‌, கோவேறு கழுதைகள்மேலும்‌ 
ஏறிப்போகிறார்கள்‌. 


- விரிவுரை 
ESTHER - COMMENTARY 


யூதருடைய பாதுகாப்பு 
எஸ்‌ 815-17 


எஸ்‌ 8:15. அப்பொழுது மொர்தெகாய்‌ 
இனதீலமும்‌ வென்னையுமான' 
ராஜவஸ்திரமும்‌, பெரிய பொன்முடியும்‌, 
பட்டும்‌ இரத்தாம்பரமும்‌ 
அணித்தவனாய்‌. ராஜாவினிடத்திலி. 
குத்து புறப்பட்டான்‌; சூசான்‌ நகரம்‌ 
ஆர்ப்பரித்து மகிழ்த்திருத்தது. 


எஸ்‌ 86. இவ்விதம! தருக்கு 
வெளிச்சமும்‌, ந தைம்சியம்‌, ப்பம்‌! 
கனமும்‌ உண்டாயிற்று. 


எஸ்‌ 8:17. ராஜாவின்‌ வார்த்தையும்‌ 
அவனுடைய கட்டளையும்‌ 
போய்ச்சேர்த்த எல்லா நாடுகளிலும்‌, 
எல்லாப்‌ பட்டணங்களிலும்‌, 
மூதருக்குள்னே அது மகிழ்ச்சியும்‌, 
களிப்பும்‌, விருத்துண்டு கொண்டாடும்‌ 
நல்ல நாளுமாயிருந்தது; யூதருக்குப்‌ 
பயப்படுகிற பயம்‌: தேசத்து 
ஜனங்களைப்‌ பிடித்ததினால்‌, 
அவர்களில்‌ அநேகர்‌ யூத மார்க்கத்தில்‌ 
அமைத்தார்கள்‌. 


சூசான்‌ அரமனையில்‌ மிகப்பெரிய 
மாற்றமுண்டாயிற்று. மொர்தெகாய்‌ 
இளநீலமும்‌ வெள்ளையுமான ராஜவஸ்திரமும்‌, 
பெரிய பொன்முடியும்‌, பட்டும்‌ இரத்தாம்பரமும்‌ 
அணிந்தவனாய்‌ ராஜாவினிடத்திலிருந்து 
புறப்படுகிறார்‌: சூசான்‌ நகரம்‌ ஆர்ப்பரித்து 
மகிழ்ந்திருந்திருக்கிறது (எஸ்‌ 8:15) 


யூதருக்கு ஆபத்து வந்தபோது, 
மொர்தெகாய்‌ இரட்டுடுத்தி தன்னைத்‌ 
தாழ்த்தினார்‌ (எஸ்‌ 4:1). ஆனால்‌ இப்போதோ 
யூதரை இரட்சிப்பதற்காக ராஜவஸ்திரத்தை 


றார்‌. யூதர்கள்‌ 
அழிக்கப்படலேண்டுமென்று முதலாவது, 
கட்டளை பிறந்த போது, சூசான்‌ நகரம்‌ 
கலங்கிற்று. இப்போதோ சூசான்‌ நகரம்‌ 
ஆர்ப்பரித்து மகிழ்ந்திருக்கிறது (எஸ்‌ 3:15). 





டட எஸ்தர்‌ 
EFT 


கள்‌ 
காப்பாற்றவும்‌, 
சத்துருக்களை 


தங்கள்‌ பிராணனைக்‌ 
தங்களை விரோதிக்கிற 
நிர்மூலம்பண்ணவும்‌ 
அகாஸ்வேரு ராஜா உத்தரவு, 
பிறப்பித்திருக்கிறான்‌. ராஜாவின்‌ உத்தரவு 
தருக்கு ஆதரவாயும்‌, ஆறுதலாயும்‌: 
இக்கு இதனால்‌ மொர்தெகாய்‌. 
ராஜவஸ்திரம்‌ தரித்திரவராக, ராஜாவின்‌ 
அரமனையிலிருந்து புறப்படுகிறார்‌. 


மொர்தெகாயின்‌ சிரசிலே பொன்முடி 
சூட்டப்பட்டிருக்கிறது. ராஜா தன்னுடைய 
அரமனையிலே மொர்தெகாயை 
உயர்த்தியிருக்கிறான்‌. ராஜா அவருக்கு. 
தன்னுடைய முத்திரை மோதிரத்தையும்‌, 
உயர்ந்த அதிகாரத்தையும்‌, 
உயர்ந்த அந்தஸ்தையும்‌ 
கொடுத்திருக்கிறான்‌. ம தெகா்க்கு 
ராஜாவின்‌ கண்களில்‌ தயவு 
கிடைத்திருக்கிறது. அதற்கு அடையாளமாக 
மொர்தெகாய்‌ இளநீலமும்‌ வெள்ளையுமான 
ராஜவஸ்திரமும்‌, பெரிய பொன்முடியும்‌, பட்டும்‌ 
இரத்தாம்பரமும்‌ அணிந்திருக்கிறார்‌ 

விசுவாசிகளாகிய நமக்கும்‌ 
கர்த்தருடைய கண்களில்‌ தயவு 
க சபையில்‌ கர்த்தருடைய 

பையும்‌, இரக்கமும்‌, ஆசீர்வ 
ந்பிரக்கம்பது அந்த ல 
அதற்கான அடையாளங்கள்‌ பத்தியட்சமாய்‌ 
வெளிப்படும்‌ 


சந்தோஷமாயிருக்கிறார்கள்‌. 


- விரிவுரை 
ESTHER - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யூதருக்கு வெளிச்சமும்‌, மகிழ்ச்சியும்‌, 
களிப்பும்‌, கனமும்‌ உண்டாயிற்று. ராஜாவின்‌ 


கட்டளையும்‌ 


யூறருக்குள்ளே அது 
களிப்பும்‌, விருந்துண்டு 
நாளுமாயிருக்கிறது 

(எஸ்‌ 8167), 


யூதர்கள்‌ இதுவரையிலும்‌ துக்கத்திலும்‌ 
சோகத்திலும்‌ நிரம்பிமிருந்தார்கள்‌. 
ஆமான்‌ மூலமாக யூதருடைய ஜீவனுக்கு 
ஆபத்து உண்டாயிற்று, அவர்கள்‌ 
ஒதுக்கப்பட்டவர்களாகவும்‌, ஆதரவு 
இல்லாதவர்களாகவும்‌ இருந்தார்கள்‌ 
இப்போதோ யூதருக்கு வெளிச்சமும்‌, 
மகிழ்ச்சியும்‌, களிப்பும்‌ கனமும்‌ 
உண்டாமிருக்கிறது. யூதர்கள்‌ 
சந்தோஷமாயிருக்கும்போது, அவர்களோடு 
சேர்ந்து, புறஜாதியாரும்‌ 
'சந்தோஷமாயிருக்கிறார்கள்‌. அவர்களில்‌. 
அநேகர்‌ யூதமார்க்கத்தில்‌ அமைகிறார்கள்‌. 
தங்களுடைய புறஜாதி மார்க்கத்தை 
விட்டுவிட்டு, அவர்கள்‌ யூதமார்க்கத்தில்‌. 
தங்களை இணைத்துக்கொள்கிறார்கள்‌. 
புறஜாதியார்‌ விக்கிரகங்களை 
ஆராதிப்பதை நிறுத்திவிட்டு, கர்த்தரை 
ஆராதிக்க  ஆரம்பிக்கிறார்கள்‌. யூதருக்கு 
பயப்படுகிற பயம்‌ தேசத்து ஜனங்களைப்‌ 
பிடித்திருக்கிறது. 


“இஸ்ரவேலே, நீ பாக்கியவான்‌; 
கர்த்தரால்‌ ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு 
ஒப்பானவன்‌ யார்‌? உனக்குச்‌ சகாயஞ்செய்யும்‌ 
கேடகமும்‌ உனக்கு மகிமை பொருந்திய 
பட்டயமும்‌ அவரே: உன்‌ சத்துருக்கள்‌ 
உனக்கு இச்சகம்‌ பேசி அடங்குவார்கள்‌; 
அவர்கள்‌ மேடுகளை மிதிப்பாய்‌" 
(உபா 33:29). 





எஸ்தர்‌ 


i= FTE 
TT 


பெர்சியா தேசத்தில்‌ 
இரண்டுவிதமான 
அழுலிலிருக்கிறது. 
கட்டளைகளும்‌ 
அரமனையிலிருந்துதான்‌ 
முதலாவது கட்டளை 


ராஜாவின்‌ 


ல்விரண்டு 

சூசான்‌ 
பிறந்திருக்கிறது. 
முதலாவது மாதம்‌ 


மூன்றாம்‌ தேதியிலும்‌ பிறந்தது. 
முதலாவது கட்டளையின்‌ பிரகாரமாக. 
யூதர்களை கொன்றுபோட்டு, அவர்களுடைய 
உடமைகளைக்‌ கொள்ளையிடலாம்‌. 
இரண்டாவது கட்டளையின்‌ பிரகாரம்‌: 
யூதர்கள்‌ தங்கள்‌ 
பாதுகாத்துக்கொள்ளலாம்‌. 
விரோதிக்கிற சத்துருக்களை 
நிர்மூலம்பண்ணலாம்‌. 
இவ்விரண்டு கட்டளைகளும்‌ ஆதார்‌ 
என்கிற பன்னிரண்டாம்‌. த்‌ னய 
தேதியிலே நிறைவேற்றப்படவேண்டும்‌. அந்த 
யூதரை விரோதிக்கிறவர்கள்‌. 
விரோதமாக. பட்டயம்‌ 
அதே நாளிலே, யூதர்களோ 
பிராணனைக்‌ காப்பாற்ற 
பட்டயம்‌ ஏந்தியிருப்பார்கள்‌. 
அகாஸ்வேரு 


கட்டளையைக்‌. 


ராஜா இரண்டாவது 
கொடுத்ததினிமிந்தமாக. 
யூதருக்கு வெளிச்சமும்‌ மகிழ்ச்சியும்‌, 
களிப்பும்‌, கனமும்‌ உண்டாயிற்று. யூதரை 
விரோதிக்கிறவர்கள்‌ பொறாமையினால்‌ 
அவர்களுக்கு சத்துருவாயிருக்கிறார்கள்‌. 
யூதர்களோ தங்களுடைய பாதுகாப்புக்கு 
தேவனுடைய கிருபையையும்‌, அவருடைய 
நன்மையையும்‌, அவருடைய நீதியையும்‌ 
நம்புகிறார்கள்‌. 


பன்னிரண்டாம்‌ மாதம்‌ பதிமூன்றாம்‌ 
தேதி யூதருக்கு மகிழ்ச்சியும்‌ களிப்புமான 
நாளாயிருக்கிறது. அவர்கள்‌ அந்த 
மாதம்‌ பதிநான்காம்‌ தேதியிலும்‌, 
பதினைந்தாம்‌ தேதியிலும்‌, விருந்துண்டு 
கொண்டாடுகிறார்கள்‌ (எஸ்‌ 931-19). 


- விரிவுரை 
ESTHER - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ இந்த நாளிலே யூதரை 
அழிவுக்கு தப்புவிக்கிறார்‌. யூதருடைய 
பின்சந்ததியார்‌ எல்லோரும்‌, ஒவ்வொரு 
ம்‌ பன்னிரண்டாம்‌ மாதம்‌, 
பதினைந்தாம்‌ 
நல்ல நாளை 
விருந்துண்டு வடுகள்‌. கர்த்தர்‌ 
தங்களுக்கு காண்பித்த கிருபைகளை 
அவர்கள்‌ நினைவுகூருகிறார்கள்‌. கர்த்தர்‌ 
யூதருக்கு மிகப்பெரிய  இரட்சிப்பைக்‌ 
கட்டளையிட்டிருக்கிறார்‌. இந்தப்‌ பண்டிகையை 
யூதர்கள்‌ “பூரிம்‌ பண்டிகை" என்று, 
அழைக்கிறார்கள்‌ (எஸ்‌ 9:20-32), 


கர்த்தர்‌ 
இரட்சிக்கிறார்‌ 
எஸ்‌ 9:1-19 


யூதர்களை 


எஸ்‌ ப்பி 
வார்த்தையின்‌ படியும்‌ 
கட்டளையின்படியும்‌ 
செய்யப்படுகிறதற்கு, ஆதார்‌ 
என்கிற பன்னிரண்டாம்‌ மாதம்‌ 
யதின்மூன்றாத்‌ தேதியிலே, யூதரின்‌ 
பகைஞர்‌ அவர்களை மேற்‌கொன்னலாம்‌ 
என்னு. 'நம்பினார்களே; 
அத்நானிலேதானே, யூதரானவர்களன்‌' 
தங்கள்‌ 

மேற்கொள்ளும்படிக்குக்‌ 

மாறுதலாய்‌ முடிந்தது. 


ராஜாவின்‌ 
அவனுடைய 


மாதம்‌ 


எஸ்‌ 9:2. யூதர்‌ அகாஸ்வேரு ராஜாவின்‌ 
சகல நாடுகளிலுமுன்ன 
பட்டணங்களிலே தங்களுக்குப்‌ 
பொல்லாப்பு 


வரப்பண்ணப்பார்த்தவர்கன்மேல்‌ 
கைபோடக்‌ கூடிக்கொண்டார்கள்‌; 
ஒருவரும்‌ அவர்களுக்கு முன்பாக 
நிற்கக்கூடாதிருத்தது; 
அவர்களைப்பற்றி சகல்‌ ஜனங்களுக்கும்‌ 
பயமுண்டாயிற்று. 


எஸ்‌ 98. நாடுகளின்‌ ௪௧௦ 
அதிகாரிகளும்‌, தேசாபதிகளும்‌, 
துரைகளும்‌, ராஜாவின்‌ காரியங்களை 
தடப்பிக்கிறவர்களும்‌, மூதருக்குத்‌ 
'துணைதின்றார்கன்‌; மொர்பதெகாயினால்‌ 
உண்டான பயங்கரம்‌ அவர்களைப்‌ 
பிடித்தது. 





எஸ்தர்‌ 


i= THE 
TT 


எஸ்‌ 9:4. மொர்தெகாய்‌ ராஜாவின்‌ 
அரமனையில்‌ பெரியவனாயிருந்தான்‌; 
அவனுடைய கீர்த்தி எல்லா நாடுகளிலும்‌. 
பிரசித்தமாயிற்று; இத்த மொர்தெகாய்‌ 
என்பவன்‌ மேன்மேலும்‌ 
பெரியவனானான்‌. 


எஸ்‌ 9:5. அப்படியே யூதர்‌ தங்கள்‌ 
சுத்துருக்கனையெல்லாம்‌ பட்டயத்தால்‌ 
வெட்டி.க்கொண்று நிர்மூலமாக்கி, 
தங்கள்‌ இஷ்டப்படி. தங்கள்‌ 
பகைஞருக்குச்‌ செய்தார்கள்‌. 


எஸ்‌ 8:6. யூதர்‌ சூசான்‌ அரமனையிலும்‌ 
ஒந்நூறுபேரைக்‌ கொன்று 
திர்மூலமாக்கினார்கள்‌. 


எஸ்‌ 97. அம்மெதாத்தாவின்‌ 
குமாரனாகிய ஆமான்‌ என்னும்‌: 
மூதருடைய சத்துருவின்‌ குமாரரான 
பர்சான்‌ தாத்தா, தல்போன்‌, அஸ்பாதா, 


எஸ்‌ 95, அதலியர, 


அமிதாத்தர, 


பொராதர, 


எஸ்‌ 9:9. பர்மஷ்டா, அரிசாய்‌, அரிதாய்‌, 
வாய்சாதா ஆகிய பத்தூப்பேரையும்‌ 
கொள்றுபோட்டார்கள்‌. 


எஸ்‌ 9:10. ஆனாலும்‌ கொள்ளையிடத்‌ 
தங்கள்‌ கையை நீட்டவில்லை. 


எஸ்‌ 9:11. 
அரமனையில்‌ 
கொன்றுபோட்டவர்களின்‌ தொகை. 
ராஜசமுகத்தில்‌ கொண்டுவரப்பட்டது. 


அன்றையதினம்‌ சூசான்‌. 


எஸ்‌ 912. 
ராஜாத்தியாகிய 
யூதர்‌ சான்‌ 

இந்நூறுபேரையும்‌ ஆமானின்‌ பத்துக்‌ 
குமாரரையும்‌ கொன்று. 
திர்மூலமாக்கினார்கன்‌; ராஜாவின்‌ மற்ற. 
"நாடுகளிலும்‌. என்ன 
செய்திருப்பார்கனோ! இப்போதும்‌ உன்‌ 
வேண்டுதல்‌ என்ன? அது உனக்குக்‌ 
கட்டளையிடப்படும்‌; உன்‌ மன்றாட்டு. 
என்ன?  அதின்படி செய்யப்படும்‌ 
என்றான்‌. 


அப்பொழுது 


- விரிவுரை 
ESTHER - COMMENTARY 


9:18. அப்பொழுது எஸ்தர்‌ 


சித்தமாயிருந்தால்‌, 


தூக்கிப்போடவும்‌ உத்தரவாக வேண்டும்‌ 
என்றான்‌. 


எஸ்‌ 9:14. அப்படியே செய்யும்படிக்கு 
ராஜா உத்தரவு கொடுத்தான்‌; அதற்குச்‌. 
சூசானிலே கட்டனை பிறந்ததா; 
வனம்‌ பத்துக்‌ குமாரருடைய 
உடலையும்‌ தாக்கிப்போட்டார்கள்‌. 


எஸ்‌ 9:15. சூசானிலிருக்கிற யூதர்‌ ஆதார்‌ 
மாதத்தின்‌ பதினாலாத்தேதியிலும்‌ 
கூடிச்சேர்த்து, சூசானில்‌ 
முத்தாதுபேரைக்‌: 
கொள்றுபோட்டார்கள்‌;; 
கொள்ளையிடத்‌ தங்கள்‌ 
நீட்டவில்லை. 


ஆனாலும்‌ 
கையை 


எஸ்‌ 9:16. ராஜாவின்‌ நாடுகவிலுன்ன 
மற்ற யூதர்கள்‌ தங்கள்‌ பிராணணைத்‌ 
தற்காக்கவும்‌, தங்கள்‌ பகைஞருக்கு 
விலகி இனணைப்பாறுதல்‌ அடையவும்‌ 
ஒருமிக்கச்‌. சேர்ந்து, தங்கள்‌. 
விரோதிகளில்‌ எழுபத்தையாயிரம்‌ 
பேரைக்‌ கொன்றுபோட்டார்கள்‌; 
ஆனாலும்‌ கொன்னையிடத்‌ தங்கள்‌ 
கையை நீட்டவில்லை. 


எஸ்‌ 907. ஆதார்‌ மாதத்தின்‌ 
யதின்மூன்றாத்தேதியிலே இப்படிக்‌ 
செய்து, பதினாலாத்தேதியிலே 
இளைப்பாறி, அதை விருந்துண்டு 
சத்தோஷப்படுகிற பண்டிகை 
நானாக்கினார்கள்‌. 


எஸ்‌ 5:18. சூசானிலூன்ள. 
மூதரோவென்றால்‌, அந்த மாதத்தின்‌ 
பதின்மூன்‌நாத்தேதியிலும்‌ பதினாலாந்‌. 
தேதியிலும்‌. ஏகமாய்க்‌ கூடி, 
பதிணைத்தாத்தேதியில்‌ இனணைப்பாறி, 
அதை விருந்துண்டு சத்தோஷப்படுகிற 
பண்டிகை நானாக்கினார்கள்‌. 





எஸ்தர்‌ 


i= THEN 
TT 


எஸ்‌ 9:19. ஆதலால்‌ அலங்கமில்லாத: 
ஊர்களில்‌ குடியிருக்கிற 
நாட்டுப்புறத்தாரான யூதர்கள்‌ ஆதார்‌ 
மாதத்தின்‌ பதினாலாத்தேதியைச்‌. 
சந்தோஷமும்‌, விருத்துண்கிற 
பூரிப்புமான நாளும்‌, ஒருவருக்கொருவர்‌ 
வரிசைகளை அனுப்புகிற 
நாளுமாக்கினார்கள்‌. 


யூதர்களுக்கும்‌ அவர்களை 
விரோதிக்கிறவர்களுக்கும்‌ மிகப்பெரிய யுத்தம்‌. 
நடைபெறுகிறது. த யுத்தம்‌ 
அவர்களுடைய ஜீவாதாரத்தின்‌ யுத்தமாகும்‌. 
யூதர்கள்‌ இந்த யுத்தத்தில்‌ தோற்றுப்போனால்‌, 
அவர்களுடைய இனமே அழிந்துபோகும்‌. 
கர்த்தருடைய கிருபையினால்‌ இந்த 

யுத்தத்தில்‌ யூதருக்கு ஜெயமுண்டாயிற்று. 
தரும்‌, அவர்களை 
விராதிக்கிறவர்களும்‌, ராசன்‌ 
கட்டளைப்‌ பிரகாரம்‌ யுத்தம்பண்ணுகிறார்கள்‌. 
ராஜாவின்‌ அதிகாரம்‌ இவர்கள்‌ 
ஆதரவாயிருக்கிறது. 
யூதரும்‌, அவர்களை 
கலகக்காரராக 

குற்றம்‌ சாட்டப்படவில்லை. 


யூதருக்கு விரோதிகளாயிருக்கிறவர்கள்‌ 
துன்மார்க்கராயிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
யூதர்கள்மீது பொறாமைப்படுகிறார்கள்‌. 
ராஜாவின்‌ முதலாம்‌ கட்டளை 
பன்னிரண்டாம்‌ மாதம்‌, பதிமூன்றாம்‌. 
தேதியிலே நிறைவேற்றப்படவேண்டும்‌.. 
யூதருக்கு விரோதிகளாயிருக்கிறவர்கள்‌ இந்த 
நாளுக்காக காத்துக்கொண்டிருக்கிறார்கள்‌. 
இந்த நாள்‌ வந்தபோதோ, சத்துருக்கள்‌ 
யூதர்களுக்கு விரோதமாக யுத்தம்பண்ண 
ஆரம்பிக்கிறார்கள்‌. 
பன்னிரண்டாம்‌ மாதம்‌ ன்றாம்‌. 
கதி நங்குக்கு? சாதக 
நாளாகமிருக்கும்‌ என்று யூதருடைய 
சத்துருக்கள்‌ நினைக்கிறார்கள்‌. ஆனால்‌ 
அந்த நாள்‌ சத்துருக்களின்‌ நாளாயிராமல்‌, 
கர்த்தருடைய நாளாயிருக்கிறது. 


வருகிறதென்று காண்கிறார்‌" (சங்‌ 37113). 


- விரிவுரை 
ESTHER - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ராஜாவின்‌ வார்த்தையின்‌ படியும்‌ 
அவனுடைய கட்டளையின்டடியும்‌ 
செய்யப்படுகிறதற்கு, ஆதார்‌ மாதம்‌ என்கிற 
பன்னிரண்டாம்‌ மாதம்‌ பதின்மூன்றாந்‌ 
தேதியிலே, யூதரின்‌ பகைஞர்‌ அவர்களை 
மேற்கொள்ளலாம்‌ என்று நம்பினார்களே; 
அந்நாளிலேதானே, யூதரானவர்கள்‌ தங்கள்‌ 
பகைஞரை மேற்கொள்ளும்படிக்குக்‌ காரியம்‌ 
மாறுதலாய்‌ முடிகிறது (எஸ்‌ 93). 
ஆதார்‌ மாதம்‌ என்கிற பன்னிரண்டாம்‌ 

பதின்மூன்றாந்‌ தேதியிலே 
யூதரை மேற்கொள்ளலாம்‌. என்று 
யூதருடைய பகைஞர்‌ நினைக்கிறார்கள்‌. 
127 பிரதேசங்களிலுமுள்ள நகரங்களிலும்‌ 
அங்கங்குள்ள யூதர்கள்‌ ஒன்று 
கூடுகிறார்கள்‌. தங்களைக்‌ கொல்ல வந்த 
தங்களுடைய பகைஞரை அவர்கள்‌ சங்காரம்‌ 
பண்ணுகிறார்கள்‌. ராஜாவின்‌ அதிகாரிகள்‌ 
யூதருக்கு உதவி செய்கிறார்கள்‌. 
ல்‌ முன்பாக ஒருவராலும்‌ எதிர்த்து 
நற்கு முடியவில்லை. யூதரைப்‌ பற்றி சகல 
ஜனங்களுக்கும்‌ பயமுண்டாயிற்று 
இவ்வாறாகக்‌ கர்த்தர்‌ தம்முடைய ஜனமாகிய 
யூதஜாதியாரை இரட்சிக்கிறார்‌ (எஸ்‌ 9:1-3) 


மாதம்‌ 


யூதர்‌ அகாஸ்வேரு ராஜாவின்‌ சகல 
நாடுகளிலுமுள்ள பட்டணங்களிலே 
தங்களுக்குப்‌ பொல்லாப்பு 
வரப்பண்ணப்பார்ந்தவர்கள்மேல்‌ கைபோடக்‌ 
கூடிக்கொள்கிறார்கள்‌ (எஸ்‌ 9:2). யூதர்கள்‌ 
தங்களைப்‌ பாதுகாத்துக்கொள்ள, ஒவ்வொரு 
பட்டணங்களிலும்‌ ஒரே கூட்டமாக 
நிற்கிறார்கள்‌. யூதர்கள்‌ யாருக்கும்‌ 
தீங்கு செய்யவில்லை. அவர்கள்‌ 
தங்களைப்‌ பாதுகாத்துக்கொள்வதற்காக. 
கூடிக்கொள்கிறார்கள்‌. 


ஒவ்வொரு பட்டணத்திலும்‌ யூதர்கள்‌ 
எல்லோரும்‌ ஒன்றாய்க்‌ கூடியிருக்கிறார்கள்‌. 
ராஜாவின்‌ இரண்டாவது கட்டளை, 
யூதருடைய பாதுகாப்புக்கு 
சாதகமாயிருக்கிறது. யூதர்கள்‌ ராஜாவின்‌ 
கட்டளைக்கு  கீழ்ப்படிகிறார்கள்‌. “ராஜா 
தன்னுடைய இரண்டாவது கட்டளையை 
பிறப்பித்திருக்கவில்லையென்றால்‌, யூதர்கள்‌, 
தங்களுக்கு பொல்லாப்பு வரப்பண்ண 
பார்த்தவர்கள்மேல்‌. கைபோட 
கூடியிருக்கமாட்டார்கள்‌ ஆனால்‌, 
அகாஸ்வேரு ராஜாவோ, யூதர்கள்‌ தங்கள்‌ 
பிராணனை காப்பாற்றிக்கொள்ளலாம்‌ என்று 

இரண்டாவது கட்டளையின்‌. 


தன்னுடைய 
மூலமாக அறிவித்திருக்கிறான்‌. 





i FTE எஸ்தர்‌ 
TT 


ஒவ்வொரு பட்டணத்திலுமுள்ள 
யூதர்கள்‌ ஒன்றாய்க்‌ கூடிவராமல்‌, தனித்தனி 
குடும்பமாக  பிரிந்திருந்தால்‌, 
பலவீனராயிருப்பார்கள்‌. 
பிரிந்திருக்கிற யூதர்களை 
மேற்கொள்வார்கள்‌. ஆனால்‌ 
ஒவ்வொரு பட்டணத்திலும்‌, ஒரிடத்தில்‌: 
ஒன்றுகூடியிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
மத்தியிலே பிரிவினை இல்லை. இதனால்‌ 
ஒருவரும்‌ அவர்களுக்கு. முன்பாக 
நிற்கக்கூடாதிருக்கிறது: அவர்களைப்பற்றி 
சகல ஜனங்களுக்கும்‌ பயமுண்டாயிற்று. 

நாடுகளின்‌ சகல அதிகாரிகளும்‌, 
தேசாபதிகளும்‌, துரைகளும்‌, ராஜாவின்‌ 
காரியங்களை நடப்பிக்கிறவர்களும்‌, 
யூதருக்குத்‌ துணைநிற்கிறார்கள்‌ (எஸ்‌ 9:3). 
இதே அதிகாரிகளும்‌, தேசாதிபதிகளும்‌ 
துரைகளும்‌, இதற்கு முன்பு, யூதரை 
சங்கரிப்பதற்காக ஆமானுக்கு துணை 
நின்றார்கள்‌. இப்போதோ அவர்கள்‌ 
யூதருக்கு துணை நிற்கிறார்கள்‌. 


அவர்கள்‌ 
விரோதிகள்‌ 

எளிதாக 
யூதர்களோ 


மாதம்‌ 
ராஜாவின்‌ 

ஆமான்‌ 
ராஜாவின்‌ 


“முதலாம்‌ 
பதின்மூன்றாந்தேதியிலே, 
சம்பிரதிகள்‌ அழைக்கப்பட்டார்கள்‌; 
குற்பித்தபடியெல்லாம்‌ 
'தேசாதிபதிகளுக்கும்‌, ஒவ்வொரு நாட்டின்‌ மேல்‌ 
வைக்கப்பட்டிருந்த துரைகளுக்கும்‌, ஒவ்வொரு 
ஜனத்தின்‌ பிரபுக்களுக்கும்‌, அந்தந்த நாட்டில்‌ 
வழங்கும்‌ அட்சரத்திலும்‌, அந்தந்த ஜாதியார்‌ 


பேசும்‌ பாஷையிலும்‌ எழுதப்பட்டது: 
ராஜாவாகிய அகாஸ்வேருவின்‌ பேரால்‌ அது 
எழுதப்பட்டு, ராஜாவின்‌ மோதிரத்தினால்‌ 
முத்திரை போடப்பட்டது” (எஸ்‌ 3:12). 


ஆதார்‌ மாதமான பன்னிரண்டாம்‌ 
பத, பதின்மூன்றாந்தேதியாகிய ஒரே 
நாளிலே சிறியோர்‌ பெரியோர்‌ குழந்தைகள்‌ 
ஸ்திரீகள்‌ ஆகிய சகல யூதரையும்‌ அழித்துக்‌ 
கொன்று நிர்மூலமாக்கவம்‌, அவர்களைக்‌ 
கொள்ளையிடவும்‌, அஞ்சற்காரர்‌ கையிலே 
ராஜாவின்‌ நாடுகளுக்கெல்லாம்‌ கட்டளைகள்‌ 
அனுப்பப்பட்டது" (எஸ்‌ 312,13) 


ஒரு தேசத்தின்‌ தேசாதிபதிகளும்‌, 
துரைகளும்‌: யாருக்கு 
ஆதரவாகமிருக்கிறார்களோ, அவர்களுக்கு 
அந்த தேசத்தின்‌ ஜனங்களும்‌. 
ஆதரவாகயிருப்பார்கள்‌. இப்போது சகல. 
அதிகாரிகளும்‌, துரைகளும்‌, தேசாதிபதிகளும்‌ 
யூதருக்கு துணை நிற்கிறார்கள்‌. 


- விரிவுரை 
ESTHER - COMMENTARY 


இதனால்‌ 
ஜனங்களும்‌ யூதருக்கு 
இருக்கிறார்கள்‌. ஏராளமானோர்‌ 
துணையாக நிற்பதினால்‌ 
பெலன்‌ அதிகரிக்கிறது. 


அந்தந்த 


நாடுகளின்‌ சகல அதிகாரிகளுக்கும்‌, 
தேசாதிபதிகளுக்கும்‌, துரைகளுக்கும்‌. 
யூதர்கள்மீது பிரியமும்‌, நேசமும்‌, பாசமும்‌ 
இருந்ததா என்பது தெரியவில்லை. ஆனால்‌ 
மெர்தெகாமினால்‌ உண்டான பயங்கரம்‌ 
அவர்களைப்‌ பிடித்திருக்கிறது. 
மொர்தெகாய்க்கு கர்த்தருடைய கண்களிலும்‌ 
தயவு கிடைத்திருக்கிறது. அகாஸ்வேரு 
ராஜாவின்‌. கண்களிலும்‌ தயவு, 
கிடைத்திருக்கிறது. இதனால்‌ ஒருவரும்‌ 
யூதருக்கு முன்பாக நிற்கக்கூடாதிருக்கிறது. 


மொர்தெகாய்‌ ராஜாவின்‌ அரமனையில்‌ 
பெரியவராயிருக்கிறார்‌; அவருடைய சீர்த்தி 
எல்லா நாடுகளிலும்‌ பிரசித்தமாயிற்று: இந்த 
மொர்தெகாய்‌ என்பவர்‌ மேன்மேலும்‌ 
பெரியவராகிறார்‌ (எஸ்‌ 9:4) 


நாடுகளின்‌ சகல அதிகாரிகளும்‌, 
தேசாதிபதிகளும்‌, துரைகளும்‌, ராஜாவின்‌ 
காரியங்களை நடப்பிக்கிறவர்களும்‌ யூதருக்கு 
துணை நிற்கிறார்கள்‌. அப்படியே யூதர்‌ 
தங்கள்‌ சத்துருக்களையெல்லாம்‌ பட்டயத்தால்‌ 
வெட்டிக்கொன்று நிர்மூலமாக்கி, தங்கள்‌ 
இஷ்டப்படி தங்கள்‌ பகைஞருக்குச்‌. 
செய்கிறார்கள்‌ (எஸ்‌ 9:5). 


கர்த்தருடைய கிருபையினால்‌ யூதர்கள்‌ 

பலப்படுத்தப்படுகிறார்கள்‌. யூதர்களுக்கு 
ஏராளமானோர்‌ துணை றார்கள்‌. 
யூதருடைய சேனையும்‌ பெரிதாயிருக்கிறது. 
யூதருக்கு 
சத்துருக்களோ ப்‌ 
சத்துருக்கள்‌ தங்களுக்குத்‌ வாங்கக்‌ 
அழிவை நியமித்துக்கொள்கிறார்கள்‌. 
சத்துருக்களால்‌ கர்த்தருடைய கோபத்திற்கும்‌, 
அவருடைய நியாயத்தீர்ப்புக்கும்‌ தப்பிக்க 
முடியாது. 


ஆதார்‌ மாதமாகிய 
மாதம்‌ பதிமூன்றாம்‌ தேதியிலே, யூதர்‌ 
சூசான்‌ அரமனையில்‌ ஜந்நூறுபேரைக்‌ 
கொன்று நிர்மூலமாக்குகிறார்கள்‌. அவர்கள்‌ 
ஆமானின்‌ குமாரரானபர்சான்தாத்தா, 
தல்போன்‌, அஸ்பாதா, பொராதா, அதலியா, 
அரிதாத்தா, பர்மஷ்டா, அரிசாய்‌, அரிதாய்‌, 
வாய்சாதா ஆகிய பத்துப்பேரையும்‌ 
கொன்றுபோடுகிறார்கள்‌ (எஸ்‌ 9:6-9) 


பன்னிரண்டாம்‌. 





f= FTE எஸ்தர்‌ 
TT 


பன்னிரண்டாம்‌ மாதம்‌ பதிநான்காம்‌ 
தேதியிலே யூதர்கள்‌ சூசான்‌ அரமனையில்‌: 


கொன்றுபோடுகிறார்கள்‌ 
(எஸ்‌ 915). 


பிரகாரம்‌, 


பதிரன்றும்‌ 


ராஜாவின்‌ கட்டளைப்‌ 
பன்னிரண்டாம்‌ மாதம்‌, 
தேதியில்தான்‌ த. 
நடைபெறவேண்டும்‌. ஆனால்‌ 
பதிநான்காம்‌ தேதியிலும்‌ 
நடைபெறுகிறது. இந்த நாளிலே. ர்‌ 
சத்துருக்களை 'சங்காரம்பண்ணுவதற்கு, 
எஸ்தர்‌ அகாஸ்வேரு ராஜாவினிடத்தில்‌: 
விசேஷித்த அனுமதியைப்‌ பெற்றிருக்கிறாள்‌ 


எஸ்தர்‌ காஸ்‌ 

ராஜாவினிடத்தில்‌, ரா 
சிந்தமாமிரந்தால்‌, 

குட்டளையின்படியே சூசானிலிருக்கிற யூதர்‌ 
நாளையதினமும்‌ செய்ய உத்தரவாக 
வேண்டும்‌என்று விண்ணப்பம்பண்ணுகிறாள்‌. 
அப்படியே செய்யும்படிக்கு ராஜா உத்தரவு 
கொடுக்கிறான்‌; அதற்குச்‌ சூசானிலே. 
கட்டளை பிறக்கிறது (எஸ்‌ 9:13,14). 


அகாஸ்வேரு ராஜா உத்தரவு கொடுத்த 

ரகரம்‌, சானலிருக்கிற யூதர்‌ ஆதார்‌ 
மாதத்தின்‌ பதினாலாந்தேதியிலும்‌ 
கூடிச்சேர்ந்து, சூசானில்‌ முந்நூறுபேணக்‌ 
கொன்றுபோடுகிறார்கள்‌. பதிமூன்றா 
தேதியிலே, சூசான்‌ 
தர்கள்‌ ஐநூறு பேரைக்‌ 
ான்றுபோட்டார்கள்‌. ஆகமொத்தம்‌. 
சூசான்‌ அரமனையில்‌ மாத்திரம்‌, யூதரை 
விரோதிக்கிறவர்களில்‌ எண்ணுறு பேர்‌ 
கொல்லப்படுகிறார்கள்‌. 

இதனால்‌ 
னங்களுக்கு! 
ல்லாம்‌ உண்டான 
அவர்களைப்‌ பிடிக்கிறது. 
யூதருக்கு முன்பாக நிற்கக்கூடாதிருக்கிறது. 
யூதர்கள்‌ தங்களைப்‌ பாதுகாப்பதற்காகவே, 
தங்களுக்கு விரோதமாக எழும்பின 
சத்துருக்களை கொன்றுமோடுகிறார்கள்‌. 
யூதர்கள்‌ தங்களுடைய பிராணனைக்‌ 
காப்பாற்றுகிறார்கள்‌. இதற்கு அகாஸ்வேரு 
ராஜாவும்‌ அனுமதி கொடுத்திருக்கிறான்‌. 


அரமனை லில்‌ 


யூதர்களைப்பற்றி சகல. 


- விரிவுரை 
ESTHER - COMMENTARY 


அகாஸ்வேரு ராஜா 
கட்டளை கொடுத்தபோது. “அந்தந்தப்‌ 
பட்டணத்திலிருக்கிற யூதர்‌ ஒன்றாய்ச்‌ 
சேர்ந்து. தங்கள்‌ பிராணனைக்‌ காப்பாற்றவும்‌, 
தங்களை விரோதிக்கும்‌ சத்துருக்களாகிய 
ஜனத்தாரும்‌ தேசத்தாருமான எல்லாரையும்‌, 
அவர்கள்‌ குழந்தைகளையும்‌, ஸ்திரீகளையும்‌ 
அழித்துக்‌ கொன்று நிர்மூலமாக்கவும்‌,, 
அவர்கள்‌ உடைமைகளைக்‌ கொள்ளையிடவும்‌, 
ராஜா யூதருக்குக்‌ கட்டளையிட்டான்‌” 
(எஸ்‌ 8:12). 


யூதருக்கு 


யூதர்கள்‌ தங்களுடைய விரோதிகளின்‌ 
உடமைகளைக்‌ கொள்ளையிட்டு, தங்களுக்கு 
ஐசுவரியம்‌ சேர்த்திருக்கலாம்‌. ஆனால்‌ 
யூதர்கள்‌ கொள்ளையிட தங்கள்‌ கையை 
நீட்டவில்லை (எஸ்‌ 94015). யூதர்கள்‌ 
உலகப்பிரகாரமான பொருட்களின்மீது, 
பிரியப்படவில்லை. 


கர்த்தருக்குக்‌ கீழ்ப்படியாமல்‌ சவுல்‌ 
கொள்ளைப்‌ பொருளின்மீது ஆசைப்பட்டார்‌ 
இதற்காக கர்த்தருடைய சாபம்‌ அவர்மீது 
வந்தது சாமு 15). அப்படிப்பட்ட நிலைமை 
தங்களுக்கு வந்துவிடக்கூடாது என்று 
யூதர்கள்‌ கர்த்தருக்குப்‌ பயந்து, 
கொள்ளையிடத்‌ தங்கள்‌ கையை நீட்டவில்லை. 


யூதர்கள்‌ நினைத்திருந்தால்‌, 
மார்க்கு... காரியங்களுக்கும்‌, 
ஆராதனைக்கும்‌ பணம்‌ 

என்று நினைத்து, 

கொள்ளையிட தங்கள்‌ 

ட நட்டிமிருந்தருக்கலாட்‌ 

ழற்பிதாவாகிய ஆபிரகாம்‌ 

விரோதமாக 

முத்தம்பண்ணப்போனபோது, அவர்‌ அந்தப்‌ 
பட்டணத்தைக்‌ கொள்ளையிட்டார்‌. யூதர்கள்‌ 
தங்கள்‌  சத்துருக்களைக்‌ 

ஆபிரகாம்‌ செய்ததை 
முன்உதாரணமாகச்‌ 


இப்போதும்‌ 
கொள்ளையிட்டு, 
தங்களுக்கு 
சொல்லியிருக்கலாம்‌. 


யூதர்கள்‌ தங்கள்‌ விரோதிகளைக்‌ 
கொள்ளையிட்டது தங்களுடைய அடிப்படைத்‌ 
தேவைகளை சந்திப்பதற்காக என்று விவாதம்‌ 
செய்திருக்கலாம்‌. சத்துருக்கள்‌ யூதருக்கு 
விரோதமாக யுத்தம்பண்ண வந்ததினால்‌, 
மூதருக்கும்‌. பொருளாதார நஷ்டம்‌ 
ஏற்பட்டிருக்கும்‌. அந்த நஷ்டத்தை 
ஈடுசெய்வதற்காக, சத்துருக்களைக்‌ 
கொள்ளையிட்டு, தங்களுடைய செயல்களை 
நியாயப்படுத்தியிருக்கலாம்‌. 





f= FTE எஸ்தர்‌ 
TT 


ஆனால்‌ யூதர்கள்‌ தங்கள்‌ பகைஞரைக்‌ 
கொள்ளையிட, தங்கள்‌ கையை நீட்டவில்லை. 
சத்துருக்களை கொள்ளையிடுவதற்கு வாய்ப்பு 
கிடைத்தபோதிலும்‌, யூதர்கள்‌ அதைப்‌ 
பயன்படுத்தவில்லை. புறஜாதியாரை 
சங்காரம்பண்ணவேண்டும்‌ என்பது 
யூதருடைய விருப்பமல்ல. தங்களுடைய 
பிராணனை பாதுகாக்கவேண்டும்‌ என்பதே 
யூதருடைய விருப்பம்‌. 


ராஜா. யூதர்களுக்கு 


அகா க 
கட்டளையிடும்போது, 


துக்‌ 
எஸ்‌ 812) 


தக்‌ ஸ்திரீகளையும்‌ அழித்துக்‌ 
கொன்றுபோடவில்லை. 

தங்களுக்கு விரோதமாக பட்டயம்‌ ஏந்தி, 
தங்களை அழிக்க வருகிறவர்களை 
மாத்திரமே, யூதர்கள்‌ கொன்றுபோடுகிறார்கள்‌. 
ஆயுதமில்லாமல்‌ நிராயுதபாணியாக நிற்கிற 
ஸ்திரீகளையும்‌ பிள்ளைகளையும்‌ 
யூதர்கள்‌ 
யூதர்கள்‌ 
யுத்தம்பண்‌ ணுகிறார்கள்‌ 

அன்றையதினம்‌ சூசான்‌ அரமனையில்‌ 

கொள்றுபோட்டலர்க தொகை 
ராஜசமுகத்தில்‌. கொண்டுவரப்படுகிறது. 
அப்பொழுது ராஜா, ராஜாத்தியாகிய எஸ்தரை 
நோக்கி; “யூதர்‌. சூசான்‌ அரமணையில்‌ 
ஐந்நூறுபேரையும்‌ மானின்‌ பத்துக்‌. 
குமாரரையும்‌ கொன்று நிர்மூலமாக்கினார்கள்‌:: 
ராஜாவின்‌ மற்ற 
செய்திருப்பார்களோ! 
வேண்டுதல்‌ என்ன? 
கட்டளையிடப்படும்‌; உன்‌ மன்றாட்டு என்ன? 
அதின்படி செய்யப்படும்‌" (எஸ்‌ 9:1112) என்று 
சொல்லுகிறான்‌. 

அரமனையில்‌ இத்தனை பேர்‌ சங்காரம்‌. 
பண்ணப்பட்டார்கள்‌ என்னும்‌ கணக்கை 
அகாஸ்வேரு எஸ்தரிடம்‌ கூறுகிறான்‌. 
பவ்யம்‌ அரமனையிலேயே இத்தனை 

கொல்லப்பட்டிருந்தால்‌. மற்றப்‌ 

ப னங்களில்‌ மேலும்‌ இத்தனை பேர்‌ 
கொல்லப்பட்டிருப்பார்கள்‌ ன்‌ 
ஆச்சரியப்படுகிறான்‌. 
எஸ்தருக்கு ஏதாவது 
இருக்குமென்றால்‌, அதையும்‌ 
தருவதற்கு ராஜா சம்மதிக்கிறான்‌. 


ஒன்றும்‌ 


- விரிவுரை 
ESTHER - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எஸ்தர்‌ ராஜாவை நோக்கி, “ஆமானின்‌ 
பத்துக்‌ குமாரரின்‌ உடலையும்‌ தூக்குமரத்தில்‌ 
தூக்கிப்போடவும்‌ உத்தரவாக வேண்டும்‌" 
என்று சொல்லுகிறாள்‌. அப்படியே 
செய்யும்படிக்கு ராஜா உத்தரவு 
கொடுக்கிறான்‌: அதற்குச்‌ சூசானிலே 
கட்டளை பிறக்கிறது: ஆமானின்‌ பத்துக்‌ 
குமாரருடைய உடலையும்‌ 
தூக்கிப்போடுகிறார்கள்‌ (எஸ்‌ 9113/4). 


மொர்தெகாய்க்காக 
ஆயத்தமாக்கப்பட்ட தூக்குமரத்தில்‌ 
ஆமானின்‌ பத்துக்‌ குமாரின்‌ உடலையும்‌ 
தூக்கிப்‌ போட ராஜா உத்தரவு கொடுக்க 
வேண்டுமென்று எஸ்தர்‌ விண்ணப்பம்‌ 
பண்ணுகிறாள்‌.  எஸ்தரின்‌ விண்ணப்பம்‌ 
ஏற்றுக்‌ கொள்ளப்படுகிறது. சூசானில்‌ இதன்‌ 
பின்பும்‌, யூதர்கள்‌ முந்நூறுபேரைக்‌ 
கொன்றுபோடுகிறார்கள்‌; ஆனாலும்‌ 
கொள்ளையிடத்‌ தங்கள்‌ கையை நீட்டவில்லை 
(எஸ்‌ 913-15). 


ராஜாவின்‌ 
மற்ற யூதர்கள்‌ 


நாடுகளிலுள்ள 


தங்கள்‌ பிராணனைத்‌ 


தற்காக்கவும்‌, தங்கள்‌ பகைஞருக்கு விலகி 
இணைப்‌ 


கொன்றுபோடுகிறார்கள்‌ (எஸ்‌ 9:16). 


அகாஸ்வேரு ராஜாவின்‌ பெர்சிய 
தேசத்திலுள்ள 127 நாடுகளிலுமுள்ள 
யூதர்களெல்லாம்‌ ஒன்று சேர்ந்து, 
தங்களுடைய சத்துருக்களில்‌ 75,000 பேரைக்‌ 
கொன்றுபோட்டார்கள்‌. ஆனாலும்‌ 
கொள்ளையிடத்‌ கையை 
நீட்டவில்லை. 


பெர்சியா தேசத்தின்‌ 
யூதர்கள்‌. ஆதார்‌ மாதத்தின்‌ 
பதின்மூன்றாந்தேதிமிலே இப்படிச்‌ செய்து, 
பதினாலாந்தேதிமிலே இளைப்பாறி, அதை 
விருந்துண்டு சந்தோஷப்படுகிற பண்டிகை 
நாளாக்குகிறார்கள்‌ (எஸ்‌ 9:17). 


தங்கள்‌ 


நாடுகளிலுள்ள 


ஊர்களில்‌ 

நாட்டுப்புறத்தாரான 

மாதத்தின்‌ 

சந்தோஷமும்‌, 

பூரிப்புமன நாளும்‌, 

ஒருவருக்கொருவர்‌ வரிசைகளை அனுப்புகிற 
நாளுமாக்குகிறார்கள்‌ (எஸ்‌ 9:19). 


ஆதார்‌ 





எஸ்தர்‌ 


ழ்‌ நவள 
யாய 


- சூசானிலுள்ள யூதரோவென்றால்‌, அந்த 
பதின்மூன்றாந்தேதியிலும்‌ 


பதினைந்தாந்தேதியில்‌ 
அதை விருந்துண்டு 
பண்டிகை நாளாக்குகிறார்கள்‌ (எஸ்‌ 9:18). 


பூரீம்‌ பண்டிகை 
எஸ்‌ 9:20-32 


எஸ்‌ 9:20, மொர்தெகாய்‌ இந்த 
வர்த்தமானங்களை எழுதி, சமீபத்திலூம்‌ 
தூரத்திலும்‌ இருக்கிற அகாஸ்வேரு 
ராஜாவின்‌ சகல  நாடுகளிலுமுன்ன 
எல்லா யூதருக்கும்‌ நிருபங்கனை 
அனுப்பி, 


எஸ்‌ 9:21. வருஷந்தோறும்‌ ஆதார்‌ 
மாதத்தின்‌ பதினாலாம்‌ 


பதினைத்தாத்தேதிகனை, யூதர்‌ தங்கள்‌ 
பகைஞருக்கு. தீங்கலாகி 
இனணைப்பாறுதல்‌ அடைத்த 
'நாட்கனாகவும்‌, அவர்கள்‌ சஞ்சலம்‌ 
சந்தோஷமாகவும்‌, அவர்கள்‌ துக்கம்‌ 
மகிழ்ச்சியாகவும்‌ மாறின மாதமாகவும்‌ 
ஆசசரித்து, 


எஸ்‌ 9:22. 
விருந்துண்டு. 
சுந்தோஷங்கொண்டாடவும்‌, 
ஒருவருக்கொருவர்‌ வரிசைகளை 
அனுப்பவும்‌, எனியவர்களுக்குத்‌ 
தானதர்மஞ்செய்யவும்‌ வேண்டுமென்று 
திட்டம்பண்ணினான்‌. 


அத்தாட்களில்‌ 


எஸ்‌ 9:28. அப்பொழுது யூதர்‌ தாங்கள்‌ 
செய்யத்தொடங்கினபடியும்‌ 
மொர்தெகாய்‌. 
எழுதினபடியும்‌ 
சம்மதித்தார்கள்‌. 


தங்களுக்கு 
செய்யச்‌. 


எஸ்‌ 95. அம்மெதாத்தாவின்‌ 
குமாரனாகிய ஆமான்‌ என்னும்‌: 
ஆகாகியன்‌, மூதருக்கெல்லாம்‌ 
சுத்துருவாயிருத்து மூதரைச்‌ சங்கமிக்க. 
நினைத்து, அவர்களை ௮ 

இிர்மூலமாக்கவும்‌, பூர்‌ 
சீட்டைப்‌ போடுவித்தான்‌.. 


என்னப்பட்ட. 


- விரிவுரை 
ESTHER - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எஸ்‌ 9:35. ஆனாலும்‌ எஸ்தர்‌, 
ராஜசமுகத்தில்‌ போய்‌, யூதருக்கு 
விரோதமாய்‌ அவன்‌ நினைத்த 
அவனுடைய பொல்லாத யோசனை 
'தலையின்மேல்‌: 
ம்‌ கட்டனை 
பிறப்பித்ததினாலே, அவனையும்‌ அவன்‌ 
குமாரரையும்‌ மரத்திலே 
தூக்கிப்போட்டார்கள்‌. 


எஸ்‌ 9:26. ஆகையினால்‌ அந்த நாட்கள்‌. 
பூர்‌ என்னும்‌ பேரினால்‌ பூரிம்‌ 
என்னப்பட்டது; அவன்‌ அத்த 
நிருபத்தில்‌ எழுதியிருந்த எல்லா 
வார்த்தைகளினிமித்தமும்‌, தாங்களே 
இத்த விஷயத்தில்‌ 
அதுபவித்தவைகவினித்தமும்‌, 
தங்களுக்கு 
நேரிட்டவைகளினிமித்தமும்‌, 


எஸ்‌ ர. யூதர்‌ 
திட்டப்படுத்தி, அத்த 
நாட்களைக்குறித்து 
எழுதியிருக்கிறபடியே, அவைகளை 
வருஷந்தோறும்‌, அவைகளின்‌ சரியான 
காலத்திலே ஆசரியாமலிருப்பதில்லை 
என்பதையும்‌, 


அதைத்‌ 
இரண்டு, 


எஸ்‌ 928. இந்த நாட்கள்‌ எல்லாத்‌ 
வம்சங்களிலும்‌, 


ஊர்களிலும்‌ 


ஆசரிக்கப்படவேண்டும்‌ என்பதையும்‌, 
இந்தப்‌ பூரிம்‌ என்னும்‌ பண்டிகை 
நாட்கள்‌ மூதருக்குள்னே 
தவறிப்போகாமதூம்‌, அவைகளை 
'நினைவுகூருதல்‌ தங்கள்‌. 
சந்ததியாருக்குள்ளே 
ஓழித்தூபோகாமதூம்‌ இருக்கவேண்டும்‌ 
என்பதையும்‌, தங்கள்‌ மேலும்‌, தங்கள்‌: 
சத்ததியார்மேலும்‌, தங்கள்‌. 
மார்க்கத்தில்‌ அமையாப்போகிற மற்ற 
யாவர்மேலும்‌ கடனாக. 
தியமித்துக்கொண்டார்கள்‌.. 


பூரிமைக்குறித்து. 
இத்த இரண்டாம்‌ 
திடப்படுத்தும்பாடிக்கு, 
அபியாயேலின்‌ குமாரத்தியாகிய 
எஸ்தர்‌ என்னும்‌ ராஜாத்தியும்‌, 
மூதனாகிய மொர்தெகாயும்‌, பின்னும்‌ 
மகா உறுதியாய்‌ எழுதினார்கள்‌. 


எஸ்‌. 9:29. 
எழுதியிருக்கிற 
இிருபத்தைத்‌ 





எஸ்தர்‌ 


i= THE 
TT 


எஸ்‌ 9:80. சூதனாகிய மொர்தெகாயும்‌, 
ராஜாத்தியாகிய எஸ்தரும்‌ யூதருக்கு. 
உறுதிப்பாடு பண்ணினதும்‌, 

அவர்கன்‌ தானே உபவாச த்தோடும்‌ 
அலறுதலோடும்‌ ஆசமிப்போம்‌ என்று 
தங்கன்மேலும்‌ தங்கள்‌ சந்ததியார்‌ 
மேலும்‌ கடனாக. 
தியமித்துக்கொண்டதுமான, பூரிம்‌ 
என்னப்பட்ட. இத்த நாட்கள்‌ 
அவைகளின்‌ சரியான காலங்களில்‌ 
ஆசரிக்கப்படும்‌ காரியத்தை: 
உறுதியாக்க, 


எஸ்‌ 9:31: அவன்‌ அகாஸ்வேருவின்‌ 
ராஜ்யத்திலுன்ன நூற்றிருபத்தேழு 


உண்மையுமான வார்த்தைகனையுடைய 
'திருபங்கனை அனுப்பினான்‌. 


எஸ்‌ 9:92. இப்படியே 
கட்டனையானது 
நாட்களைப்பற்றின 
வார்த்தமானங்களைத்‌ 
திடப்படுத்தினது; அது 
புஸ்தகத்தில்‌ எழுதப்பட்டது. 


எஸ்தரின்‌ 
பூரீம்‌ 
இந்த 


ஒரு 


யூதர்கள்‌ 
கொண்டாடுகிறார்கள்‌ 
வருஷந்தோறும்‌ ஆதார்‌ மா; 
பதினாலாம்‌ பதினைந்தாம்‌ தேதிகளில்‌ 
கொண்டாடப்படுகிறது. ந நாட்களில்‌. 
யூதர்‌ தங்கள்‌ பகைஞருக்கு நீங்கலாகி 
இளைப்பாறுதல்‌ அடைந்தார்கள்‌. அந்த 
நாட்களில்‌ யூதர்களுடைய சஞ்சலம்‌ 
சந்தோஷமாக மாறிற்று. அந்நாட்களிலே 
அவர்களுடைய துக்கம்‌ மகிழ்ச்சியாக மாறிற்று 
(எஸ்‌ 9:21) 


பூரீம்‌ பண்டிகையை 


இந்தப்‌ பண்டிகை 
த்தின்‌ 


தர்கள்‌ பூரீம்‌ 
கொண்டாடவேண்டுமென்று 

யூதர்களுக்கு நிரு 
எழுதியனுப்புகிறார்‌. மொர்தெகாய்‌ 
வர்த்தமானங்களை எழுதி, சமீபத்திலும்‌ 
தூரத்திலும்‌ இருக்கிற அகாஸ்வேரு: 
ராஜாவின்‌ சகல நாடுகளிலுமுள்ள எல்லா 
யூதருக்கும்‌ நிருங்களை அனுப்புகிறார்‌. 
(எஸ்‌ 9:20) 


- விரிவுரை 
ESTHER - COMMENTARY 


வருஷந்தோறும்‌ தார்‌ மாதத்தின்‌ 
பதினாலாம்‌ பதினைந்தாநிதேதிகளை, யூதர்‌ 
தங்கள்‌ பகைஞருக்கு. நீங்கலாக 
இளைப்பாறுதல்‌ அடைந்த நாட்களாகவும்‌, 
அவர்கள்‌ சஞ்சலம்‌ சந்தோஷமாகவும்‌, 
அவர்கள்‌ துக்கம்‌ மகிழ்ச்சியாகவும்‌ மாறின 
மாதமாகவும்‌ ஆசரித்து அந்நாட்களில்‌: 
விருந்துண்டு சந்தோஷங்கொண்டாடவும்‌, 
ஒருவருக்கொருவர்‌ வரிசைகளை அனுப்பவும்‌, 
எளியவர்களுக்குத்‌ தானதர்மஞ்செய்மவும்‌ 
வேண்டுமென்று மொர்தெகாய்‌ 
திட்டம்பண்ணுகிறார்‌ (எஸ்‌ 9:20-22), இந்த 
நாள்‌ பூரீம்‌ பண்டிகை என்னப்படுகிறது. 


ஆமான்‌ யூதரைச்‌ சங்கரிக்க நினைத்து, 
அவர்களை அழிக்கவும்‌ நிர்மூலமாக்கவும்‌, பூர்‌ 
என்னப்பட்ட சீட்டைப்‌ போடுவித்தான்‌. அந்தச்‌ 
சீட்டின்‌ பெயராலேயே இந்தப்‌ பண்டிசைக்குப்‌ 
என்னும்‌ பெயர்‌ 
(எஸ்‌. 9:24-28, 
எஸ்‌ 3:7). யூதர்‌ மத்தியிலே இன்றும்‌ பூரீம்‌ 
பண்டிகையை இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
ஆசரிக்கிறார்கள்‌. இந்தப்‌ பண்டிகை நாளில்‌ 
யூதர்கள்‌ எஸ்தர்‌, தானியேல்‌, நெகேமியா, 
எஸ்றா ஆகிய புஸ்தகங்களை வாசித்து 
மகிழுகிறார்கள்‌. 


மொர்தெகாயின்‌ எழுத்து நடைக்கும்‌, 
நெகேமியாவின்‌ எழுத்து நடைக்கும்‌ 
வித்தியாசமுள்ளது. நெகேமியா கர்த்தருக்கும்‌, 
அவருடைய தெய்வீக பராமரிப்புக்கும்‌ 
முக்கியத்துவம்‌ கொடுத்து, 

நல்ல கரம்‌ தன்மீது இருந்தது" 
பயபக்தியோடு எழுதுகிறார்‌. 

வார்த்தைகளை வாசிக்கிறவர்களுக்கு, 
கர்த்தர்மீது பக்தி அதிகரிக்கும்‌. 


மொர்தெகாயோ, எஸ்தர்‌ புஸ்தகத்தில்‌ 
தேவனுடைய பெயரை ஒரு தடவைகூட 
பயன்படுத்தவில்லை. நெகேமியா தன்னுடைய 
புஸ்தகத்தை எருசலேமில்‌ 
எருசலேம்‌ யூதருடைய 

மையமான ஸ்தலம்‌. அங்கே 
ஆராதிக்கும்‌ ஆராதனைகளும்‌, 
பலிசெலுத்துவதும்‌ அதிகம்‌. 


கர்த்தருக்கு 





f= FTE எஸ்தர்‌ 
TT 


மொர்தெகாயோ எஸ்தருடைய சரித்திர 
புஸ்தகத்தை சூசான்‌ அரமனையிலே. 
எழுதுகிறார்‌ சூசானிலே கர்த்தரை 
ஆராதிக்கும்‌ ஆராதனைகள்‌ 
நடைபெறவில்லை. பெர்சியா தேசத்தில்‌ 
யூதமார்க்கத்து உபதேசங்களையும்‌: 
கேட்கமுடியாது. சூசான்‌ அரமனையில்‌ 
கர்த்தருடைய பிரமாணத்திற்கு முக்கியத்துவம்‌ 
கொடுப்பதற்கு பதிலாக, அகாஸ்வேரு 
ராஜாவின்‌ பிரமாணத்திற்கே முக்கியத்துவம்‌: 
கொடுக்கிறார்கள்‌. 


இதன்‌ நிமித்தமாக மொர்தெகாமின்‌ 
எழுத்து நடைக்கும்‌, நெகேமியாவின்‌ எழுத்து 
நடைக்கும்‌ அதிக வித்தியாசம்‌ 
காணப்படுகிறது. பரிசுத்த வேதாகமத்தில்‌ 
கோர்க்கப்பட்டிருக்கிற. மற்ற ஆகமங்களில்‌. 
பயன்படுத்தப்பட்டிருக்கிற பரிசுத்தமான 
வாக்கியங்கள்‌, எஸ்தர்‌ புஸ்தகத்தில்‌. 
பயன்படுத்தப்படவில்லை. 
எஸ்தர்‌ ்‌ மொர்தெகாய்‌. 
எழுதவில்லை. என்றும்‌ வேதபண்டிதர்களில்‌ 
சிலர்‌ குருத்து சொல்லுகிறார்கள்‌. பெர்சியா 
தேசத்து ராஜாக்களின்‌ நடபடி புஸ்தகத்தில்‌ 
எழுதப்பட்டிருக்கிற சரித்திர சம்பவங்களை 
தொகுத்து, எஸ்தர்‌ புஸ்தகம்‌ 
எழுதப்பட்டிருக்கிறது என்பது 
வேதபண்டிதர்கள்‌ சிலருடைய குருத்து. 
வ்வொரு ர்கள்‌ பூரீம்‌ 
க்‌ (வக்கு! என்று 
மொர்தெகாய்‌ பெர்சியா தேசத்தில்‌ 
வாசம்பண்ணுகிற எல்லா யூதர்களுக்கும்‌. 
நிருபங்கள்‌ மூலமாக எழுதுகிறார்‌. யூதர்கள்‌ 
இந்தப்‌ பண்டிகையை சந்ததி பரம்பரையாக 
தொடர்ந்து ஆசரிக்கவேண்டும்‌. 
இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
தம்முடைய ஜனத்தை அழிவுக்கு விலக்கி 
இரட்சித்திருக்கிறார்‌ அவர்களுடைய 
பகைஞருக்கு நீங்கலாக்கி, அவர்களுக்கு 
இளைப்பாறுதலைக்‌ கொடுத்திருக்கிறார்‌. 
மொர்தெகாய்‌, எஸ்தர்‌ ஆகியோரின்‌ 
ல்‌ வாசம்பண்ணின யூதருக்கு, 
இரட்சிப்பைப்பற்றி நன்றாய்த்‌ 
ஆனால்‌ அவர்களுடைய 
இந்த சம்பவத்தை 
மக்கி வாய்ப்புள்ளது. பெற்றோர்‌ 


பண்டிகையை ஆசரிக்கவேண்டும்‌. 


- விரிவுரை 
ESTHER - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


'இனிப்‌ பிறக்கும்‌ பிள்ளைகளாகிய 
மின்சந்ததியார்‌ அதை அறிந்துகொண்டு, 
அவர்கள்‌ எழும்பித்‌ தங்கள்‌ பிள்ளைகளுக்கு 
அவைகளைச்‌ சொல்லும்படிக்கும்‌; தேவன்மேல்‌ 
அவர்கள்‌ தங்கள்‌ நம்பிக்கையை வைத்து, 
தேவனுடைய செயல்களை மறவாமல்‌, அவர்‌ 
கற்பனைகளைக்‌ கைக்கொள்ளும்படிக்கும்‌, 
இருதயத்தைச்‌ செல்வைப்படுத்தாமலும்‌, 
தேவனை உறுதியாய்ப்‌ பற்றிக்கொள்ளாமலும்‌ 
இருந்த முரட்டாட்டமும்‌ கலகமுமுள்ள 
சந்ததியாகிய தங்கள்‌  பிதாக்களுக்கு 
அவர்கள்‌ ஒப்பாகாதபடிக்கும்‌, இலைகளைக்‌ 
கட்டளையிட்டார்‌” (சங்‌ 78:6-8). 


வருந்‌ ர்‌ மா 
பதன்‌ ட தினை. கேத்ளர 
தர்கள்‌ பூரீம்‌ பண்டிகையை ஆசரிக்க 
ண்டும்‌ (எஸ்‌ 921). அந்நாட்களில்‌ 
விருந்துண்டு  சந்தோஷங்கொண்டாடவும்‌, 
ஒருவருக்கொருவர்‌ வரிசைகளை அனுப்பவும்‌, 
எளியவர்களுக்குத்‌  தானதர்மஞ்செய்யவும்‌ 
வேண்டுமென்று. மொர்தெகாய்‌ 
திட்டம்பண்ணுகிறார்‌ (எஸ்‌ 9:22) 


யூதர்கள்‌. ஆதார்‌ மாதத்தின்‌ 
பதினாலாம்‌ பதினைந்தாம்‌. தேதிகளாகிய 
இரண்டு நாட்களில்‌ கர்த்தருக்கு ஸ்தோத்திர 
பலிகளை ஏறெடுப்பார்கள்‌. கர்த்தர்‌ 
தங்களுக்கு செய்த நன்மைகளை 
நினைவுகூர்ந்து, அவர்கள்‌ கர்த்தரை 
நன்றியுள்ள இருதயத்தோடு துதிப்பார்கள்‌. 
இரண்டு நாட்கள்‌ தொடர்ச்சியாக கர்த்தரை 
ராதிப்பதினால்‌, தங்களுடைய காலம்‌. 
யமாயிற்று என்றோ, அல்லது 
வீணாயிற்று என்றோ யூதர்கள்‌ 
நினைப்பதில்லை. கர்த்தர்‌ தங்களுக்கு செய்த 
ன நினைவுகூர்ந்து, யூதர்கள்‌ 
விசுவாசிகள்‌ எல்லோருமே, 
ஜீவியகாலமெல்லாம்‌. 

கர்த்தருக்கு நன்றி சொல்லவேண்டும்‌. 


பூரீம்‌ பண்டிகை ஆதார்‌ மாதத்தின்‌ 

பதினாலாம்‌, பிதிர்‌! சேதி 

| நாட்களிலும்‌ ஆசரிக்கப்படுகிறது. 

அகாஸ்வேருவின்‌ 

நூற்றிருபத்தேழு 

பதினைந்தாம்‌ தேதியிலே 

யூதர்கள்‌ பூரீம்‌ பண்டிகையை 

ஆசரிக்கிறார்கள்‌. 





எஸ்தர்‌ 


f= THE 
ETT 


பூரீம்‌ 
ஆசரிக்கவேண்டும்‌ 
திட்டம்பண்ணுகிறார்‌ (எஸ்‌ 
அப்பொழுது யூதர்‌ 
செய்யத்தொடங்கினபடியும்‌ 
தங்களுக்கு எழுதினபடியும்‌ 
சம்மதிக்கிறார்கள்‌ (எஸ்‌ 9:23). 


பண்டிகையை 
என்று 


பூரீம்‌ பண்டிகையின்‌ சரித்திரம்‌ 
வனப்பகுதியில்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
அம்மெதாத்தாவின்‌ குமாரனாகிய ஆமான்‌ 
என்னும்‌ ஆகாகியன்‌, 
சத்துருவாயிருந்து 
நினைத்து, அவர்களை 
நிர்மூலமாக்கவும்‌, பூர்‌ என்னப்பட்ட சீட்டைப்‌ 


'போடுவித்தான்‌. 


ஆனாலும்‌ எஸ்தர்‌, ராஜசமுகத்தில்‌: 
போய்‌, யூதருக்கு விரோதமாய்‌ அவன்‌ 
நினைத்த அவனுடைய பொல்லாத யோசனை 
அவனுடைய தலையின்மேல்‌ திரும்பும்படி 
கட்டளை பிறப்பித்ததினாலே, அவனையும்‌ 
அவள்‌ குமாரரையும்‌ மரத்திலே. 
தூக்கிப்போட்டார்கள்‌. ஆகையினால்‌ அந்த 
நாட்கள்‌ பூர்‌ என்னும்‌ பேரினால்‌ பூரிம்‌ 
என்னப்படுகிறது (எஸ்‌ 9:24-26). 


ர்‌ என்‌, பெயருக்கு சீப்‌ 
என்று! பொருள்‌! நூத்ககளை க்கள்‌ 
நாளை, ஆமான்‌ சீட்டுப்போட்டு 
நீர்மானம்பண்ணினான்‌. அவன்‌ யூதர்களை 
சங்கரிக்க நினைத்து. அவர்களை 
அழிக்கவும்‌ நிர்மூலமாக்கவும்‌, பூர்‌ 
என்னப்பட்ட சீட்டைப்‌ போடுவித்தான்‌. 
ஆதார்‌ மாதம்‌ என்கிற பன்னிரண்டாம்‌ மாதம்‌, 


பதிமூன்றாம்‌ தேதியிலே சீட்டு விழுந்தது. 


அந்த ப பாக்‌ யூதரின்‌ பகைஞர்‌ 
அவர்களை... மேற்கொள்ளலாம்‌ என்று. 
நம்பினார்கள்‌. அந்த நாளிலே தானே, 


தரானவர்கள்‌ தங்கள்‌ பகைஞுரை 
பப காள்ணும் டக்க காரியம்‌ மாறுதலாய்‌ 
முடிந்தது (எஸ்‌ 92). அந்த நாளிலே. 
சத்துருக்கள்‌ யூதரை மேற்கொள்ளலாம்‌ 
என்று நினைத்தார்கள்‌. ஆனால்‌. 
கர்த்தருடைய தெய்வீக சித்தத்தின்‌ 
பிரகாரமாக, அந்த நாளிலே யூதர்கள்‌ 
தங்கள்‌ பகைஞரை மேற்கொண்டார்கள்‌. 


- விரிவுரை 
ESTHER - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பூரீம்‌ பண்டிகை கர்த்தரால்‌ நியமனம்‌ 
செய்யப்பட்ட பண்டிகையல்ல. ஆகையினால்‌ 
பூரீம்‌ பண்டிகையானது பரிசுத்த. ள்‌ 
என்று  அழைக்கப்படவில்லை. 
மனுஷரால்‌ நியமிக்கப்பட்ட 

நாள்‌. பூரீம்‌ பண்டிகையை 
திட்டம்பண்ணவில்லை. இதை மொர்தெகாய்‌ 
திட்டம்‌ பண்ணுகிறார்‌ (எஸ்‌ 9:19,22) 


யூதர்கள்‌ தார்‌ 

_பதின்மூன்றாந்தேதியிலும்‌ 

ஏகமாய்க்‌ கூடி, 

பதினைந்தாந்தேதியில்‌ இளைப்பாறி, அதை 

விருந்துண்டு சந்தோஷப்படுகிற பண்டிகை 
நாளாக்குகிறார்கள்‌ (எஸ்‌ 9.18). 


பெர்சியா தேசத்தின்‌ அலங்கமில்லாத 
ஊர்களில்‌ ப நாட்டுப்புறத்தாரான 
யூதர்கள்‌ தார்‌ மாதத்தின்‌ 
பினாலாந்தேதிலச்‌ சந்தோஷமும்‌, 
விருந்துண்கிற பூரிப்புமான. நாளும்‌, 
ஒருவருக்கொருவர்‌ வரிசைகளை அனுப்புகிற 
நாளுமாக்குகிறார்கள்‌ (எஸ்‌ 9:19). 


தர்கள்‌ கர்த்தருடைய 
அனவத்திக்க்ளோர்கக்‌. தங்ளுக்த 
வ்கி 
மறக்கலில்லை. மொர்தெகாயின்‌ 


இரட்சிப்பை 


பூரீம்‌ பண்டிகையை 
திட்டப்படுத்தி, அந்த இரண்டு 
நாட்களைக்குறித்து  எழுதியிருக்கிறபடியே, 
அவைகளை வருஷந்தோறும்‌, அவைகளின்‌ 
சரியான காலத்திலே ஆசரியாமலிருப்பதில்லை. 
என்று தீர்மானம்பண்ணுகிறார்கள்‌ 
(எஸ்‌ 9:27). 


யூதர்கள்‌ 


நாட்கள்‌ 


ஆசரிக்கப்படவேண்டும்‌. 
என்பதையும்‌, இந்தப்‌ பூரிம்‌ என்னும்‌ பண்டிகை. 
நாட்கள்‌ யூதருக்குள்ளே தவறிப்போகாமலும்‌, 
அவைகளை. நினைவுகூருதல்‌ தங்கள்‌ 
சந்ததியாருக்குள்ளே  ஒழிந்துபோகாமலும்‌ 
இருக்கவேண்டும்‌. என்பதையும்‌, 
தங்கள்‌ மேலும்‌, தங்கள்‌ சந்ததியார்மேலும்‌, 
தங்கள்‌ மார்க்கத்தில்‌ அமையப்போகிற 
மற்ற யாவர்மேலும்‌ கடனாக 
நியமித்துக்கொள்கிறார்கள்‌ (எஸ்‌ 9:28). 





i FTE எஸ்தர்‌ 
TT 


யூதர்கள்‌. பூரிம்‌ 
திடப்படுத்துகிறார்கள்‌. 
மனுஷரால்நியமிக்கப்பட்டிருக்கும்‌ 
லேவி 23 
பட்டிருப்பவை கர்த்தரால்‌ 


பண்டிகை. 


ஆவது அதிகாரத்தில்‌ கூறப்‌ 
நியமிக்கப்பட்டவை. 


ஆசரிக்கிறார்கள்‌ (எஸ்‌ 9:27-28). 


எஸ்தர்‌ ராஜசமுகத்திலே போய்‌ 
யூதருக்காக மன்றாடினாள்‌. ஆமான்‌ 
யூதருக்கு விரோதமாய்‌ நினைத்த பொல்லாத 
யோசனைகளை எஸ்தர்‌ அகாஸ்வேரு 
ராஜாவுக்கு தெரியப்படுத்தினாள்‌. இப்போது 
பூரீம்‌ பண்டிகையை யூதர்கள்‌ எல்லோரும்‌ 
ஆசரிக்கவேண்டுமென்று எஸ்தரும்‌ நிருபம்‌ 
எழுதுகிறாள்‌. 


பூரிமைக்குறித்து எழுதியிருக்கிற இந்த 
இரண்டாம்‌ நிருபத்தைத்‌ திடப்படுத்தும்படிக்கு, 
அபியாயேலின்‌ குமாரத்தியாகிய எஸ்தர்‌ 
என்னும்‌  ராஜாத்தியும்‌, யூதனாகிய 
மொர்தெகாயும்‌, பின்னும்‌ மகா உறுதியாய்‌ 
எழுதுகிறார்கள்‌ (எஸ்‌ 9:29). 


யூதர்கள்‌ இந்தப்‌ கயை 
அவர்கள்‌ பறஜாதி தேசத்தில்‌ 
இருக்கும்போதும்‌ ஆசரிக்கிறார்கள்‌. மேலும்‌ 
இந்தப்‌ பண்டிகையை தங்கள்‌ சந்ததியாரும்‌. 
ஆசரிக்க வேண்டுமென்று நியமித்துக்‌ 
கொள்கிறார்கள்‌. 


பண்டிகையை 


பூரிம்‌ பண்டிகையைக்‌ குறித்து 
எஸ்தரும்‌, மொர்தெகாயும்‌ இரண்டாம்‌. 
நிருபத்தை எழுதுகிறார்கள்‌. இதனால்‌ இந்தப்‌ 
பண்டிகையை... ஆசரிக்கும்‌ வழக்கம்‌ 
இஸ்ரேல்‌ புத்திர்‌ மத்தியில்‌ உறுதியாயிற்று. 
£மின்‌ வித்து, சாத்தானை நசுக்கும்‌ 
என்னும்‌ வாக்குத்தத்தத்தை 
வ்‌ ன்‌ இங்கு எஸ்தர்‌ 
என்னும்‌ ஸ்திரீயைப்‌ 
பன்படுத்திிரக்கிறார (ஆதி 345) 
பூரீம்‌ பண்டிகை கர்த்தர்‌ 
நன்மைகளை நினைவுகூரும்‌ 
இஸ்ரவேலின்‌ தேவனாகிய 
தம்முடைய ஜனத்திற்கு 
செய்கிறவராகவே இருக்கிறார்‌. 
ஜனத்தாரும்‌, புறஜாதியாரும்‌ 


பண்டிகை கொண்டாடப்படுகிறது. 


- விரிவுரை 
ESTHER - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யூதருக்கு விரோதமாக சங்காரம்‌ 
நியமிக்கப்பட்டபோது, யூதர்கள்‌ எல்லோரும்‌ 
வெகுவாக அழுது புலம்பினார்கள்‌. சூசான்‌ 
நகரமே கலங்கிற்று. கர்த்தர்‌ தம்முடைய 
ஜனத்திற்கு விடுதலையை கட்டளையிட்டார்‌. 
நாம்‌ எந்த அளவுக்கு கர்த்தருடைய 
சமுகத்திலே அழுது ஜெபம்பண்ணுகிறோமோ, 
அந்த அளவுக்கு கர்த்தர்‌ நமக்கு செய்த 
நன்மைகளை நினைத்து, அவருக்கு நன்றி 
சொல்லவேண்டும்‌. 

பூரீம்‌ பண்டிகை 
யூதர்கள்‌ விருந்துண்டு 
கொண்டாடவேண்டும்‌. 
ஒருவருக்கொருவர்‌ வரிசைகளை 
அனுப்பவேண்டும்‌. ஒருவருக்கொருவர்‌ 
தங்களுடைய மதிப்பையும்‌ மரியாதையையும்‌ 
பகிர்ந்துகொள்ளும்‌ வண்ணமாக, அவர்கள்‌ 
ஒருவருக்கொருவர்‌ வரிசைகளை 
அனுப்பவேண்டும்‌. யூதர்கள்‌ எல்லோருக்குமே 
பொதுவான ஆபத்து வந்தது. அவர்கள்‌ 
எல்லோருமே. ஆபத்திலிருந்து 
இரட்சிக்கப்பட்டார்கள்‌. எல்லோருடைய 
அனுபவமும்‌ ஒன்றுதான்‌. ஆகையினால்‌ 
பூரீம்‌ பண்டிகை நாட்களில்‌, அவர்கள்‌ 
ஒருவருக்கொருவர்‌, கர்த்தர்‌ தங்களுக்கு 
செய்த நன்மைகளை நினைவுகூர்ந்து, 
'சந்தோஷமாயிருக்கவேண்டும்‌. 


பண்டிகை நாட்களிலே 
தர்கள்‌ வ தானதர்மம்‌ 

ன்‌ கர்த்தரிடத்திலிருந்து 
இரக்கம்‌. பெற்றவர்கள்‌ மற்றவர்களுக்கு, 
இரக்கம்‌ காண்பிக்கவேண்டும்‌. கர்த்தருக்கு 
நன்றி சொல்வதும்‌, எளியவர்களுக்கு 
தானதர்மம்‌ செய்வதும்‌. சேர்ந்து 
நடைபெறவேண்டிய காரியங்கள்‌. நாம்‌ 
கர்த்தருக்குள்‌ சந்தோஷமாயிருக்கும்போது, 
ஏழைகளின்‌ இருதயங்களும்‌  நம்மோடுகூட 
சந்தோஷப்படவேண்டும்‌. கர்த்தர்‌ நமக்கு 
கொடுக்கும்‌ ஆசீர்வாதங்களை 
மற்றவர்களோடு பகிர்ந்து 
அனுபவிக்கவேண்டும்‌. 

இக்காலத்திலே யூதர்கள்‌ 
பண்டிகையை ஆசரிக்கிற நாட்களில்‌, 
தங்களுடைய ஜெபாலயங்களில்‌, எஸ்தரின்‌ 
சரித்திர புஸ்தகத்தை வாசிப்பது வழக்கம்‌. 
பூரீம்‌ பண்டிகை நாட்களில்‌: ர்கள்‌ 
கர்த்தருடைய சமுகத்திலே 
ஸ்தோத்திர ஜெபங்களை ஏறெடுப்பார்கள்‌. 
அவற்றின்‌ விவரம்‌ வருமாறு: 


நாட்களிலே 
சந்தோஷம்‌ 
அந்நாட்களில்‌ 


பூரம்‌ 


பூரீம்‌ 





எஸ்தர்‌ 


i நயன 
யாய 


பூரீம்‌ பண்டிகையை ஆசரிப்பதற்கு 
"தங்களை தகுதியுள்ளவர்களாக்கின 
அவர்கள்‌ கர்த்தருக்கு நன்றி 


2... ஆதார்‌. மாதம்‌ பதிமூன்றாம்‌. 
தேதியிலே, கர்‌ தங்களுடைய 
முன்னோர்களை சத்துருக்களின்‌ 
சங்காரத்திற்கு விலக்கி இரட்சித்ததற்காக 
யூதர்கள்‌ கர்த்தருக்கு நன்றி 
செலுத்துகிறார்கள்‌. 


3. போன ம்‌ பூரீம்‌ பண்டிகையை 
ஆசரித்ததுபோல, இந்த வருஷம்‌ இந்தப்‌ 
பூரீம்‌ பண்டிகையை ஆசரிப்பதற்கு, கர்த்தர்‌ 
தங்களுக்கு சுகத்தையும்‌ ஜீவனையும்‌: 
கொடுத்ததற்காக, யூதர்கள்‌ கர்த்தரைத்‌ 
துதிக்கிறார்கள்‌. 


- விரிவுரை 
ESTHER - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மொர்தெகாயும்‌, 

யூதருக்கு 
அவர்கள்தானே 
அலறுதலோடும்‌ 


யூதனாகிய 
ராஜாத்தியாகிய எஸ்தரும்‌ 
உறுதிப்பாடுபண்ணினதும்‌, 
உபவாசத்தோடும்‌ 
ஆசரிப்பேம்‌ என்று தங்கள்மேலும்‌ 
தங்கள்‌ சந்ததியார்‌ மேலும்‌ கடனாக 
நியமித்துக்கொண்டதுமான, பூரிம்‌ 
என்னப்பட்ட இந்த நாட்கள்‌ அவைகளின்‌ 
சரியான காலங்களில்‌ ரிக்கப்படும்‌ 
காரியத்தை உறுதியாக்க, க ர்தெ்‌ 
அகாஸ்வேருவின்‌ ராஜ்யத்திலுள்ள 
நூற்றிருபத்தேழு நாடுகளிலும்‌ இருக்கிற 
எல்லா யூதருக்கும்‌. சமாதானமும்‌ 
உண்மையுமான. வார்த்தைகளையுடைய 
நிருபங்களை அனுப்புகிறார்‌ (எஸ்‌ 9:30,31). 


இப்படியே எஸ்தரின்‌ கட்டளையானது 
பூரிம்‌ நாட்களைப்பற்றின இந்த 
வார்த்தமானங்களைத்‌ திடப்படுத்துகிறது: அது 
ஒரு. புஸ்தகத்தில்‌ எழுதப்படுகிறது 
(எஸ்‌ 9:32). 





எஸ்தர்‌ 


f= a 
TT 


எஸ்தர்‌ புஸ்தகத்தின்‌ பத்தாவது. 
அதிகாரத்தில்‌ மூன்று வசனங்கள்‌ 
மாத்திரமே உள்ளது. கிரேக்க மூலபாஷையில்‌ 
இந்த அதிகாரத்தில்‌ மேலும்‌ பல வசனங்கள்‌ 
உள்ளன. னால்‌ அந்த வசனங்கள்‌ 
தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. 


அகாஸ்லேரு ராஜாவின்‌ ராஜாசனம்‌. 
(எஸ்‌ 1042). மொர்தெகாமினுடைய 
மேன்மையின்‌ விர்த்தாந்தம்‌ (எஸ்‌ 10:23) 


அகாஸ்வேருவும்‌ மொர்தெகாயும்‌ 
எஸ்‌ 10:1-3 


எஸ்‌ 10:1. ராஜாவாகிய அகாஸ்வேரு 
தேசத்தின்‌ மேலும்‌, சழுத்திரத்திலூன்ன. 
தீவுகளின்‌ மேலும்‌, பகுதி 
ஏற்படுத்தினான்‌. 


எஸ்‌ 10:2. வல்லமையும்‌ 
பராக்கிரமமுமான அவனுடைய எல்லாச்‌ 
செய்கைகளும்‌,ராஜா பெரியவனாக்கின 
மொர்தெகாயினுடைய  மேன்மையின்‌ 
விர்த்தாந்தமும்‌, மேதியா பெர்சியா 
ராஜாக்களின்‌ நடபடி. புஸ்தகத்தில்‌ 
அல்லவோ எழுதியிருக்கிறது. 


எஸ்‌ 10:3. யூதனாகிய மொர்தெகாய்‌ 
ராஜாவாகிய அகாஸ்வேருவுக்கு 
இரண்டாவதானவனும்‌, மூதருக்குன்‌' 
பெரியவனும்‌, தன்‌ 
திரனான சகோதரருக்குப்‌ 
பீரியமானவனுமாயிருந்ததும்‌ அன்றி 
தன ஜனங்களுடைய நன்மையை நாடி, 
குலத்தாருக்கெல்லாம்‌. 
ன்ப! 
பேசுகிறவனுமாயிருந்தான்‌.. 


அகாஸ்வேரு பெர்சியா தேசத்தின்‌ 
பேரரசானாக விளங்குகிறான்‌. அவனுடைய 
ராஜ்யம்‌. விரிந்து பரவியிருக்கிறது. 
ராஜாவாகிய அகாஸ்வேரு தேசத்தின்‌ மேலும்‌, 
சமுத்திரத்திலுள்ள தீவுகளின்‌ மேலும்‌, 
பகுதி ஏற்படுத்துகிறான்‌ (எஸ்‌ 101. 


- விரிவுரை 
ESTHER - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


_அகாஸ்வேரு ராஜா நூற்றிருபத்தேழு 
ராஜாவாயிருக்கிறான்‌. 
மூலமாக ராஜாவின்‌. 

பொக்கிஷங்கள்‌ 
பெர்சியா தேசத்து 
ராஜாக்கள்‌, தேசத்து ஜனங்களிடத்திலிருந்து 
வரிவசூலிப்பது வழக்கம்‌. 


இப்போதும்‌ இந்தப்‌ பட்டணம்‌. 
கட்டப்பட்டு, அலங்கங்கள்‌ எடுப்பிக்கப்பட்டுத்‌ 
தீர்ந்தால்‌, அவர்கள்‌ பகுதியையும்‌ 
தீர்வையையும்‌ ஆயத்றையும்‌ 
கொடுக்கமாட்டார்கள்‌; அதினால்‌ 
ராஜாக்களின்‌ வருமானத்திற்கு நஷ்டம்‌ வரும்‌ 
என்று ராஜாவுக்கு அறியலாவதாக" 
(எஸ்றா 4:13). 

அகாஸ்வேரு ராஜாவின்‌ வல்லமையும்‌ 
பராக்கிரமமுமான எல்லாச்‌ செய்கைகளும்‌, 
மேதியா பெர்சியா ராஜாக்களின்‌ நட்படி 
புஸ்தகத்தில்‌ எழுதியிருக்கிறது (எஸ்‌ 10:2). 
அகாஸ்வேருவின்‌ சரித்திர சம்பவங்கள்‌ 
யூதருடைய சரித்திரத்தோடு தொடர்புடையது. 
ஆகையினால்‌ இந்த சம்பவங்கள்‌ பரிசுத்த 
வேதாகத்தில்‌ கோர்க்கப்பட்டிருக்கிறது. அதே 
வேளையில்‌, எஸ்தர்‌ புஸ்தகத்தின்‌ பத்தாவது 
அதிகாரத்தில்‌, நான்காம்‌ வசனத்திலிருந்து 
ஒரு சில வசனங்கள்‌ பரிசுத்த 
வேதாகமத்தில்‌ சேர்க்கப்படாமல்‌ தள்ளுபடி 
பண்ணப்பட்டிருக்கிறது. 


காஸ்‌! ராஜா. மொர்தெகாயை 
வாக்கின்‌. க ர்த்து 
மேன்மையின்‌ விர்த்தாந்தமும்‌, மேதியா 
பெர்சியா ராஜாக்களின்‌ நடபடி புஸ்தகத்தில்‌ 
எழுதியிருக்கிறது (எஸ்‌ 10:2) 


மொர்தெகாய்‌ பல வருஷங்களாக 
ராஜாவின்‌ அரமனைவாசலிலே காவல்காரராக 
வேலை பார்த்துக்கொண்டிருந்தார்‌. 
ஆனால்‌ இப்போது அகாஸ்வேரு ராஜா 
அவரை பெரியவராக்கியிருக்கிறான்‌. 
மொர்தெகாயைப்பற்றிய சரித்திர சம்பவங்கள்‌, 
பெர்சியா ராஜாக்களின்‌ நடபடி புஸ்தகத்தில்‌ 
எழுதியிருப்பது, அவருக்கு கிடைத்திருக்கிற 

மொர்தெகாய்‌ ராஜாவுக்கு 

ண்பன்‌ எனக்க 
பிரியமுள்ளவராகவும்‌, 
பிரயோஜனமுள்ளவராகவும்‌ இருந்ததினால்‌, 
அவருடைய  மேன்மையின்‌ விர்த்தாந்தம்‌, 
மேதியா பெர்சியா ராஜாக்களின்‌ நடபடிகள்‌ 
புஸ்தகத்தில்‌ எழுதப்பட்டிருக்கிறது. 





எஸ்தர்‌ 


i நள 
யாய 


என்றே 
யூதருக்குள்‌ 

பிரியமானவர்‌. 
ல 


எல்லா 
பெரியவராகமிருந்தாலும்‌, 
யூதர்கள்‌ மத்தியிலேயும்‌ 
செரியவாகமிருக்கிறார அவர்‌ 
யூதர்களுக்கு நன்மை செய்கிறார்‌ 
ர்தெகாய்‌ ராஜாவின்‌  அரமனையில்‌ 


க்‌்‌ 

அரமனையில்‌ 

ஸ்தானத்திலிருக்கிறார்‌ 

ஜனமாகிய யூதருக்கு தன்னால்‌ முடிந்த 

எல்லா. உதவிகளையும்‌ செய்கிறார்‌. 

மொர்தெகாய்‌ தன்‌ திரளான சசோதாருக்கும 

பிரியமானவராயிருக்கிறார்‌. மேலும்‌ அவர்‌ 

ன்‌ ஜனங்களுடைய நன்மையை நாடி. 
குலத்தாருக்கெல்லாம்‌. 

ன்‌ ன ப பேசுகிறவராயும்‌ 


இருக்கிறார்‌ (எஸ்‌ 10:3). 


- விரிவுரை 
ESTHER - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மொர்தெகாய்‌ தன்னுடைய 
சுயமகிமையை நாடவில்லை. தான்‌ மாத்திரம்‌ 
ஐசுவரியவானாக வேண்டுமென்று 
ஆசைப்படவில்லை. தனக்கும்‌ தன்னுடைய 
குடும்பத்திற்கும்‌ பெரிய அரண்மனையைக்‌ 
கட்டவேண்டுமென்று மொர்தெகாய்‌ 
விரும்பவில்லை. மொர்தெகாயின்‌ 
கம்‌ அவருடைய 

சுவரியமும்‌ யூதர்களுக்கெல்லாம்‌. 
தமனக உது 


மொர்தெகாய்க்கு, அகாஸ்வேரு 
ராஜாவினிடத்திலும்‌, ராஜாத்தியாகிய 
எஸ்தரிடத்திலும்‌ செல்வாக்கு இருக்கிறது. 
மொர்தெகாய்‌ தன்னுடைய செல்வாக்கை, 
யூதர்களுடைய நன்மைக்காக 
பயன்படுத்துகிறார்‌. மொர்தெகாய்‌ 
வழக்குகளை விசாரிக்கும்போது பட்சபாதம்‌ 
பார்க்கமாட்டார்‌. அவர்‌ தன்னுடைய 
யூதகுலத்தாருக்கெல்லாம்‌ சமாதானம்‌ 
உண்டாகப்பேசுகிறவர்‌. 


அகாஸ்வேரு பெரிய 
சக்கரவர்த்தியானான்‌. ராஜா மொர்தெகாயைப்‌ 
பெரியவனாக்கினான்‌. பெர்சிய தேசத்திலுள்ள 
எல்லா யூதர்களும்‌ மொர்தெகாயைத்‌ 
தங்களுடைய தலைவராக ஏற்றுக்‌ 
கொள்கிறார்கள்‌. தங்களுக்கு மொர்தெகாய்‌ 
செய்த நன்மைகளை யூதர்கள்‌ 
அங்கீகரிக்கிறார்கள்‌ (எஸ்‌ 10:1-3). 


அகாஸ்வேருக்கும்‌, எஸ்தருக்கும்‌ பிறந்த 
குமாரனின்‌ பெயர்‌ கோரேக. இவன்‌ 
கர்த்தர்மீது பக்தியாமிருந்து, யூதர்கள்‌ 
தங்கள்‌ சொந்த தேசத்திற்குத்‌ திரும்பிச்‌ 
செல்ல அனுமதியளிக்கிறான்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


யோபுடைய சரித்திர புஸ்தகம்‌ மிகவும்‌ 
விசேஷமானது. பரிசுத்த வேதாகமத்தில்‌ 
மொத்தம்‌ 66 புஸ்தங்கள்‌ உள்ளன. 
யோபுடைய சரித்திரப்‌ புஸ்தகம்‌ 
வேதாகமத்திலுள்ள மற்ற 
புஸ்தங்களோடு எவ்விதத்திலும்‌ 
தொடர்பில்லாமல்‌, தனித்‌ 
உடையதாயிருக்கிறது. 
வேதபண்டிதர்கள்‌ யோபுடைய 
புஸ்தகத்திற்கு விசேஷித்த 
செலுத்தி வியாக்கியானம்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 


வேதாகமத்தின்‌ பழைய 
எபிரெய பாஷை பதிப்புக்களில்‌, 
யோபுடைய சரித்திர புஸ்தகம்‌, 
சங்கீதப்புஸ்தகத்திற்கு அடுத்தபடியாக 
கோர்க்கப்பட்டிருக்கிறது வேறு சில 
பதிப்புக்களில்‌, இந்தப்‌ புஸ்தகம்‌, 
நீதிமொழிகள்‌ புஸ்தகத்திற்கு 
அடுத்தபடியாக  கோர்க்கப்பட்டிருக்கிறது. 
ஆகையினால்‌ யோபுடைய சரித்திர 
புஸ்தகத்தை ஏசாயா தீர்க்கதரிசியோ, 
அல்லது பிற்காலத்து தீர்க்கதரிசிகளில்‌. 
ஒருவரோ எழுதியிருக்கவேண்டும்‌ என்று 
வேதபண்டிதர்களில்‌ 

சொல்லுகிறார்கள்‌ 


பரிசுத்த 


யோபுடைய சரித்திர 
சங்கீதப்புஸ்தகத்திற்கு முன்பாக 
கோர்க்கப்பட்டிருப்பதுதான்‌ சரியானது. 
என்றும்‌ வேதபண்டிதர்களில்‌ அநேகர்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 
புஸ்தகத்தைப்‌ போலவே, 
சரித்திர புஸ்தகமும்‌ தேவனுடைய நீதியை 
விவரிக்கிறது.  சங்கீதப்புஸ்தகம்‌ ஒரு 
ஸ்தோத்திர கீத புஸ்தகம்‌. கர்த்தரைத்‌ 
தியானிப்பதற்கு சங்கீதப்புஸ்தகம்‌ 
உதவியாயிருக்கும்‌. நம்முடைய நடைமுறை 


புஸ்தகம்‌, 


நமக்குப்‌ போதிக்கிறது. 
சரித்திர பன்தகளோ  தேவனைப்பற்றிய 
சத்தியத்தை நமக்குப்‌ போதிக்கிறது. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நாம்‌ 
இன்னாரென்பதை 
வேண்டும்‌. நாம்‌ ஆராதிக்கிறவரைப்பற்றி 
சரியாகத்‌ தெரிந்துகொள்ளாமல்‌, அவரை 
சிறப்பாக ஆராதிக்கவும்‌ முடியாது. 
அவருக்கு சரியாக கீழ்ப்படியவும்‌ முடியாது. 

வேதவாக்கியங்களெல்லாம்‌ தேவ 
ஆவியானவரால்‌  அருளப்பட்டருக்கிறது. 
யோபுடைய சரித்திர புஸ்தகமும்‌ தேவ 
ஆவியானவரால்‌  அருளப்பட்டிருக்கிறது. 
என்பதில்‌ சந்தேகம்‌ எதுவுமில்லை. இந்தப்‌ 
புஸ்தகத்தின்‌ ஆசிரியர்‌ யார்‌ என்பது 
தெளிவாகத்‌ தெரியவில்லை. யூதர்கள்‌ 
யோபுவுக்கு சிநேகிதர்களல்ல. யோபு 
இஸ்ரவேலின்‌: காணியாட்சியை 
சேர்ந்தவருமல்ல. அவர்‌ ஊத்ஸ்‌ என்னும்‌ 
புறஜாதி தேசத்தைச்‌ சேர்ந்தவர்‌. 
னாலும்‌ யோட 'னிடத்தில்‌ 
ந த பமடம்‌ AE 


கர்த்தர்‌ தம்முடைய ஆகமங்களை 
பக்தியுள்ள யூதர்களிடம்‌ பாதுகாப்பாக 
ஒப்புக்கொடுத்திருக்கிறார்‌. அவைகளை 
பாதுகாக்கிற யூதர்கள்‌, யோபுடைய 
சரித்திர புஸ்தகத்தையும்‌ பல 
சந்ததிகளாக பாதுகாத்து வருகிறார்கள்‌. 
யூதர்களுடைய பரிசுத்த வேதாகமத்தில்‌ 
யோபுடைய சரித்திர புஸ்தகமும்‌ 
இடம்பெற்றிருக்கிறது. 


புதிய ஏற்பாட்டுக்காலத்தில்‌, 
நிரு.ங்களை எழுதிய அப்போஸ்தலர்கள்‌, 
யோபுடைய சரித்திர புஸ்தகத்திலுள்ள. 
வசனங்களையும்‌ மேற்கோளாகச்‌ 
சொல்லியிருக்கிறார்கள்‌. 

யாக்கோபு 
சரித்திரத்தைப்‌ 
பற்றிச்‌ சொல்லியிருக்கிறார்‌. 
“இதோ, பொறுமையாயிருக்கிறவர்களைப்‌ 
பாக்கியவான்‌௧ளென்கிறோமே!  யோபின்‌ 
பொறுமையைக்‌ குறித்துக்‌ 
கேள்விப்பட்டிருக்கிறீர்கள்‌; கர்த்தருடைய 
செயலின்‌ க்‌ கண்டிருக்கிறீர்கள்‌; 
கர்த்தர்‌ உருக்கமும்‌ 


இக்க ய பதா, 
யாக்‌ 541). 


அப்போஸ்தலராகிய 
யோபுவின்‌ 





ழ்‌ நள 
ஈயா 


“இவ்வுலகத்தின்‌ ஞானம்‌ தேவனுக்கு 
முன்பாகப்‌ பைத்தியமாயிருக்கிறது. 
அப்படியே ஞானிகளை அவர்களுடைய 
தந்திரத்திலே பிடிக்கிறாரென்றும்‌, 
ஞானிகளுடைய சிந்தனைகள்‌ 
வீணாயிருக்கிறதென்று கர்த்தர்‌ 
அறிக்க ன்றும்‌ 

க்கி (கொரி 319,20) என்று 
பவுல்‌, கொரிந்தியருக்கு 
நுதல்‌ எழுதியிருக்கிறா 


யோபுடைய சரித்திர புஸ்தகத்தை 
எழுதியிருக்க வேண்டும்‌ 
பொதுவான கருத்து, 
புஸ்தகத்தை 
யூதர்கள்‌ 

புறஜாதியாரில்‌ 
தீர்க்கதரிசியென்று 
எலி 


எலிக 
என்பது 
யோபு இந்தப்‌ 
எழுதியிருந்திருப்பாரென்றால்‌, 
அவரை 

தோன்றிய 
அங்கீகரித்திருப்பார்கள்‌. 
கூவினிடத்தில்‌ தீர்க்கதரிசன 
ஆவியிருந்தது. “வார்த்தைகள்‌ எனக்குள்‌ 
நிறைந்திருக்கிறது. என்‌ உள்ளத்திலுள்ள 
வி என்னை நெருக்கி ஏவுகிறது” 
பு 3218) என்று எ 
சொல்லுகிறார்‌ 


யோபுவின்‌ சரித்திர புஸ்தகம்‌ 
மெய்யாக நடைபெற்ற ஒரு சரித்திரம்‌. இது, 
ஒரு  கட்டுக்கதையோ அல்லது ஒரு 
புராணமோ அல்ல. யோபுவின்‌ சரித்திர 
புஸ்தகம்‌ கவிதை நடையிலும்‌, நாடக 
நடையிலும்‌ எழுதப்பட்டிருக்கிறது. யோபு 
என்று ஒரு சரித்திர நபர்‌ மெய்யாகவே 
இருந்தார்‌. எசேக்கியேல்‌ தீர்க்கதரிசி 
யோபுவின்‌ பெயரை, நோவா, தானியேல்‌. 

சேர்த்துச்‌ 


“அப்பொழுது நோவா தானியேல்‌ 
யோபு ஆகிய இம்மூன்று புருஷரும்‌ அதின்‌ 
நடுவில்‌ இருந்தாலும்‌, அவர்கள்‌ 
தங்கள்‌ நீதியினால்‌ தங்கள்‌ 
ஆத்துமாக்களைபாத்தாம்‌ தப்புவிப்பார்கள்‌ 
என்று கர்த்தராகிய ண்டவர்‌ 
சொல்லுகிறார்‌” (எசே 14:14), 


யோபுவின்‌ பயபக்தியும்‌ அவருடைய 
ஜசுவரியமான சம்பத்தும்‌ 
ப 
சொல்லப்பட்டிருக்கிறது. 


இந்‌ 
ஆரம்பத்தில்‌ 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அதற்கு பின்பு அவருக்கு அதிகமான 
பாடுகளும்‌, 

நெருக்கங்களும்‌, 

உண்டாயிற்று. 

எல்லாவற்றையும்‌ நீடிய பொறுமையோடு 
சகித்துக்கொள்கிறார்‌. யோபுவின்‌. 
சிநேகிதர்கள்‌ அவரைப்‌ பார்க்க 
வரும்போது, யோபு அவர்களோடு தெய்வ 
ஞானத்தோடு பேசுகிறார்‌. கர்த்தர்‌ 
யோபுவோடு பெருங்காற்றிலிருந்து 
பேசுகிறார்‌. யோபு இழந்து 
போனதையெல்லாம்‌, கர்த்தர்‌ அவருக்கு 
முடிவில்‌ இரண்டத்தனையாய்க்‌ 
கொடுக்கிறார்‌. இது மெய்யாகவே 
நடைபெற்ற சம்பவம்‌. 


யோபுவுக்கும்‌ அவருடைய 
சிநேகிதருக்கும்‌ இடையே நடைபெற்ற 
உரையாடல்கள்‌ மிகவும்‌ முக்கியமானவை, 
யோபுடைய சரித்திர புஸ்தகத்தின்‌ 
சிரியர்‌ தன்னுடைய சொந்த 
மொழிநடையில்‌ இந்த உரையாடலை 
பிருக்கிறார்‌ 


யோபுவின்‌ சரித்திர புஸ்தகம்‌ 
எந்தக்‌ காலத்தில்‌ எழுதப்பட்டது என்பது 
சரியாகத்‌ தெரியவில்லை. இது மிகவும்‌ 
பழங்காலத்தில்‌ எழுதப்பட்டது என்று 
வேதபண்டிதர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. இந்த 
சரித்திர புஸ்தகம்‌ எழுதப்பட்டபோது 
யோபு உயிரோடிருந்தாரா அல்லது அவர்‌ 
மரித்த பின்பு அவருடைய சரித்திர 
புஸ்தகம்‌ ப்பட்டதா என்பதும்‌. 
தெளிவாகத்‌ தெரியவில்லை. ட்‌ 


ஈசாக்கு, யாக்கோபு ஆகியோரின்‌. 
காலமே யோபுவின்‌ காலம்‌ என்று 
யூதமார்க்கத்து வேதபண்டிதர்கள்‌ 
சொல்லுகிறார்கள்‌. யோபு இஸ்ரவேல்‌ 
கோத்திரத்தாரின்‌ முற்பிதாக்களில்‌ 
ஒருவரல்ல. கர்த்தர்‌ ஆபிரகாமின்‌ 
சந்ததிக்கு கானான்‌ தேசத்தை சுதந்தர 
தேசமாக வாக்குப்பண்ணினார்‌. இந்த 
வாக்குத்தத்தத்தில்‌ யோபுவுக்கு சுதந்தரம்‌ 
எதுவுமில்லை. பூமிக்குரிய கானானில்‌ 
யோபுவுக்கு சுதந்தரம்‌ இல்லாவிட்டாலும்‌, 
இதைவிட மேலான  தேசமாகியு, 
பரமகானானாகிய பரலோகத்தில்‌ 
யோபுவுக்கு சுதந்தரம்‌ உண்டு. 





ழ்‌ நவள 
யாய 


யோபு ஒருவேளை ஆபிரகாமின்‌. 
சகோதாராகிய நாகோரின்‌ 
முன்னோராகயிருக்கலாம்‌. நாகோருக்கும்‌ 
மில்காளுக்கும்‌ முதற்பேரான குமாரனாக 
ஊத்ஸ்‌ பிறந்தார்‌ (ஆதி 22:21). ஊத்சின்‌ 
குடும்பத்தார்‌ சிலகாலம்‌ கர்த்தருக்குக்‌ 
கீழ்ப்படிந்து ஜீவித்தார்கள்‌. ஆபிரகாமின்‌ 
தேவனே இவருடைய சகோதரனாகிய 
நாகோருக்கும்‌ தேவனாகயிருந்தார்‌. ஊத்ஸ்‌ 
நாகோரின்‌ சந்ததியைச்‌ சேர்ந்தவர்‌. யோபு 
ஊத்ஸ்‌ தேசத்தை சேர்ந்தவர்‌. 


"ஆபிரகாமின்‌ தேவனும்‌ நாகோரின்‌ 
தேவனும்‌ அவர்கள்‌ பிதாக்களின்‌ 
தேவனுமாயிருக்கிறவர்‌ நமக்குள்ளே 
நடுநின்று நியாயந்தீர்ப்பாராக என்றான்‌ 
அப்பொழுது யாக்கோபு தன்‌ தகப்பனாகிய 
ஈசாக்கின்‌ பயபக்திக்குரியவர்மேல்‌ 
ஆணையிட்டான்‌” (ஆதி 21:53). 


மோசேயின்‌ காலத்தில்‌ மனுஷருடைய 
ஆயுசுகாலம்‌ எழுபது வருஷம்‌ அல்லது 
எண்பது வருஷம்‌ என்று குறைக்கப்பட்டது. 
இதுபோன்று ஆயுசு குறைக்கப்படுவதற்கு 
முந்திய காலத்தில்‌ யோபு ஜீனித்தார்‌ 
என்று வேதபண்டிதர்கள்‌ 
சொல்லுகிறார்கள்‌. தேவனாகிய 
கர்த்தருக்கு ஒரே ஒரு பலிபீடத்தில்தான்‌ 
பலிசெலுத்தப்படவேண்டும்‌. என்னும்‌ 
பிரமாணம்‌ நியமிக்கப்படுவதற்கு 
முன்பாகவே, யோபு 
தெய்வபக்தியுள்ளவராயிருந்தார்‌. ஜனங்கள்‌ 
கர்த்தரை விட்டும்‌, தெய்வபக்தியைவிட்டும்‌ 
விலகிப்போவதற்கு முந்திய காலத்தில்‌ 
யோபு ஜீவித்தார்‌ என்றும்‌ 
வேதபண்டிதர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌ 
யோபுவின்‌ காலத்தில்‌ விக்கிரகாராதனை 
காணப்படவில்லை. 


சந்திரனையும்‌ சூரியனையும்‌ 
ஆராதிப்பதுகூட யோபுவின்‌ காலத்தில்‌ 
இல்‌ை இது நியாயாதிபதிகளால்‌. 
விசாரிக்கப்படத்தக்க அக்கிரமமாக 
யிருந்தது. “சூரியன்‌ பிரகாசிக்கும்போதும்‌, 
அல்லது சந்திரன்‌ மகிமையாய்ச்‌ 
செல்லும்போதும்‌, நான்‌ அதை நோக்கி: 
என்‌ மனம்‌ இரகசியமாய்‌ மயக்கப்பட்டு, 
என்‌ வாய்‌ என்‌ கையை முத்திசெய்த 
துண்டானால்‌, இதுவும்‌ நியாயாதிபதிகளால்‌ 
விசாரிக்கப்படத்தக்க அத்கிரமமாயிருக்கும்‌; 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அதினால்‌ 
தேவனை 

(யோபு  31:26-28) 
சொல்லுகிறார்‌. 


தேவனாகிய 
“எல்ஷடாய்‌” என்னும்‌ 
கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்தப்‌ 
பெயருக்கு சர்வவல்லமையுள்ள தேவன்‌ 
என்று பொருள்‌. யோபுவின்‌ சரித்திர 
புஸ்தகத்தில்‌ எல்ஷடாய்‌ என்னும்‌ பெயர்‌ 
முப்பது தடவைகளுக்கு மேல்‌ 
பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. யோபுவின்‌ 
காலத்தில்‌ தேவனைப்பற்றிய 
பிரமாணமோ, பரிசுத்த ஆகமமோ 
எழுதப்படவில்லை. முற்பிதாக்களின்‌ 
காலத்திலிருந்து பரிசுத்த ஆகமங்கள்‌ 
வாய்வழி செய்தியாக சொல்லப்பட்டு 
வந்தது. யோபுவின்‌ காலத்திலும்‌ 
முன்னோர்கள்‌ மூலமாகவே, தேவனைப்‌ 
பற்றிய செய்தி அவர்களுக்கு கடந்து 
கற்கக்‌ 


இப்போது கூப்பிடும்‌, 
உத்தரவு. கொடுப்பார்‌ உண்டோ 
பார்ப்போம்‌? பரிசுத்தவான்‌௧ளில்‌ யாரை 
நோக்கிப்‌ பார்ப்பர்‌?” (யோபு 59) 
“ஆகையால்‌. நீர்‌ முந்தின 
தலைமுறையாரிடத்தில்‌ விசாரித்து, 
அவர்கள்‌ முன்னோர்களின்‌ செய்தியை 
ஆராய்ந்துபாரும்‌” (யோபு 8:8). “ஞானிகள்‌ 
தங்கள்‌ பிதாக்கள்‌ சொல்லக்‌ கேட்டு 
மறைக்காமல்‌ அறிவித்ததையே நான்‌ 
சொல்லுவேன்‌” (யோபு 1548), “வழிநடந்து 
போகிறவர்களை நீங்கள்‌ கேட்கவில்லையா, 
அவர்கள்‌: சொல்லும்‌ குறிப்புகளை நீங்கள்‌ 
அறியவில்லையா?" (போய 21:29). 


உன்னதத்திலிருக்கிற 
மறுதலிப்பேனே 
என்று யோபு 


கர்த்தருக்கு. 
பெயர்‌ 


உமக்கு 


மோசேயின்‌ காலத்திற்கு முன்பாகவே 
இந்த உலகத்தில்‌ ஜீவித்தார்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனங்களை 
அடிமைத்தனத்திலிருந்து 

விடுவித்த சம்பவத்தைப்பற்றியோ, கர்த்தர்‌ 
மோசேக்கு நியாயப்பிரமாணத்தைக்‌ 
கொடுத்த சம்பவம்‌ பற்றியோ யோபுவின்‌ 


இஸ்ரவேல்‌. 
புத்திரரின்‌ முற்பிதாக்களுடைய காலத்தில்‌ 
'வித்திருக்க வேண்டுமென்று 
£வதபண்டிதர்கள்‌ நம்புகிறார்கள்‌. 





ழ்‌ நள 
ஈயா 


யோபுவின்‌ 
கர்த்தருடைய 
விசுவாசிக்கும்‌ 
பிரயோஜனமுள்ளதாயிருக்கும்‌. 
புஸ்தகத்தில்‌ சொல்லப்பட்டிருக்கிற 
வசனங்கள்‌ புரிந்து 
கடினமாயிருக்கிறது. 
வசனங்களுக்கு 
வியாக்கியானம்‌ 
இந்தப்‌ புஸ்தகத்தில்‌ சொல்லப்பட்டிருக்கிற 
ஒவ்வொரு சத்தியமும்‌ நம்முடைய 
ஆவிக்குரிய  ஜீவியத்திற்கு மிகவும்‌ 
பிரயோஜனமுள்ளதாயிருக்கும்‌. இந்தப்‌ 
புஸ்தகத்திலுள்ள வசனங்களை நாம்‌ 
தியானித்துக்‌ குற்றுக்கொள்ளும்போது, 
மக்‌ விக்குரிய ஆசீர்வாதங்கள்‌ 
மகப்‌ அனர்‌ 


யோபுவின்‌ சரித்திர புஸ்தகத்தில்‌ 
ஐந்து விசேஷித்த சத்தியங்கள்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. அவையாவன 

| முற்பிதாக்களின்‌ காலத்தில்‌ 
தேவனைப்பற்றிய சத்தியம்‌ 2. தேவனாகிய 
கர்த்தரிடத்தில்‌ புறஜாதியாரின்‌ பக்தி 
3. தேவனுடைய தெய்வீக பராமரிப்பு 
4. மனுஷரிடம்‌ காணப்படவேண்டிய நீடிய 
பொறுமை 5 கிறிஸ்துவுக்கு 
இடையாளமாக பாடுகளை அனுபவித்த 
பாபு 


சரித்திர 


சபைக்கும்‌, 


தேவனைப்‌ பற்றிய சத்தியம்‌ 
பூர்வகாலம்முதற்கொண்டே மனுஷர்‌ 
மத்தியிலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. 
கர்த்தரே தம்மைப்பற்றி மனுஷருக்கு 
வெளிப்படுத்தியிருக்கிறார்‌. தேவனைப்‌ 
பற்றிய சத்தியம்‌ நித்திய சத்தியமாகும்‌ 
அதை மனுஷர்கள்‌ தர்க்கம்பண்ணாமல்‌. 
தங்கள்‌ இருதயங்களில்‌ ஏற்றுக்‌ 
கொண்டிருக்கிறார்கள்‌ ஆதியிலே 
தேவன்‌ இருந்தார்‌ என்பதும்‌, 
சர்வலோகத்தையும்‌ 
என்பதும்‌ சத்தியமான உண்மை. தேவன்‌ 
சர்வஞானமும்‌  சர்வவல்லமையுமுள்ளவர்‌. 
அவர்‌ கிருபையும்‌ நீதியுமுள்ளவர்‌. கர்த்தர்‌ 
சர்வஆளுகையுள்ளவர்‌. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யோபுவின்‌ சரித்திர புஸ்தகத்தில்‌, 
கர்த்தர்‌ இந்த உலகத்தை சிருஷ்டித்து 
பற்றியும்‌, ஆளுகை செய்வது 
பற்றியும்‌ விரிவாகச்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய 
கிரியைகளைப்பற்றி தர்க்கம்பண்ணுவதற்கு 
ஒன்றுமில்லை. நாம்‌ அவருடைய 
கிரியைகளைத்‌ தியானித்து, அவருடைய 
சமுகத்தில்‌ பயபக்தியோடு வந்து, பரை 


மனுஷன்‌ நன்மைக்கும்‌ தீமைக்கும்‌ 
வித்தியாசம்‌ அறிந்து ஜீவிக்கவேண்டும்‌. 
கர்த்தருக்குப்‌ பயந்து" பயபக்தியாய்‌ 
ஜீவிக்கவேண்டும்‌. தீமையைவிட்டு விலகி 
பரிசுத்தமாய்‌ ஜீவிக்கவேண்டும்‌. 
துன்மார்க்கர்மீது தேவனுடைய நீதியான 
நியாயத்தீர்ப்பு வரும்‌ என்னும்‌ சத்தியம்‌ 
இந்தப்‌, புஸ்தகத்தில்‌ தெளிவாகச்‌ 

ால்லப்பட்டிருக்கிறது 


கர்த்தர்‌ சர்வசிருஷ்டிகளையும்‌ 
சிருஷ்டித்தவர்‌. அவர்‌ ஆபிரகாமின்‌ 
சந்ததியாரை தமக்கு சொந்த ஜனமாகத்‌ 
தெரிந்துகொண்டார்‌. அவர்களோடு 
உடன்படிக்கை பண்ணினார்‌. அவர்கள்‌ 
இஸ்ரவேலின்‌ காணியாட்சிக்கு 
சொந்தக்காரர்களானார்கள்‌. யோபுவோ 
இஸ்ரவேல்‌ புத்திரரல்ல ஆனாலும்‌ அவர்‌ 
தேவனாகிய கர்த்தரிடத்தில்‌ 
பயபக்தியாயிருக்கிறார்‌. பரலோகம்‌ 
அவருக்குத்‌ திறந்திருக்கிறது. கர்த்தரை 
ஆராதிக்கிறவர்கள்‌ எல்லா ஜாதியிலும்‌ 
இருக்கிறார்கள்‌ என்பதற்கு யோபு 
எடுத்துக்காட்டாகயிருக்கிறார்‌. 

அப்பொழுது 
பேசத்தொடங்கி: 
பட்சபாதமுள்ளவரல்ல என்றும்‌, 
ஜனத்திலாயினும்‌ அவருக்குப்‌ பட ட. 
நீதியைச்‌ செய்கிறவன்‌ எவனோ அவனே 
அவருக்கு உகந்தவன்‌ என்றும்‌ நிச்சயமாய்‌ 
அறிந்திருக்கிறேன்‌” (அப்‌ 10:34,35) என்று 
சொன்னார்‌. 





ழ்‌ நவள 
யாய 


"இயேசு யூதஜனங்களுக்காக 
மரிக்கப்போகிறாரென்றும்‌, அந்த 

ஜனங்களுக்காக மாத்திரமல்ல, 
சிதறியிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை 
ஒன்றாகச்‌ சேர்க்கிறதற்காகவும்‌ 
மரிக்கப்போகிறாரென்றும்‌. காய்பா 
தீர்க்கதரிசனமாய்ச்‌ சொன்னான்‌” 
(யோவா 11:51,52). 


“அநேகர்‌ 
மேற்கிலுமிருந்து 
பரலோகராஜ்யத்தில்‌ ஆபிரகாம்‌ ஈசாக்கு 
யாக்கோயு என்பவர்களோடே 
பந்திமிருப்பார்கள்‌. ராஜ்யத்தின்‌ புத்திரரோ 
புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள்‌; 
அங்கே அழுகையும்‌ பற்கடிப்பும்‌ 
உண்டாயிருக்குமென்று அ 
சொல்லுகிறேன்‌ ன்றார்‌' 
(மத்‌ 84172). என்று இயேசு சொன்னார்‌. 


நீதிமான்‌ செழித்திருக்கவேண்டும்‌. 
துன்மார்க்கன்‌. கஷ்டப்படவேண்டும்‌. 
இதுதான்‌ மனுஷருடைய பொதுவான 
எதிர்பார்ப்பு. நீதிமான்‌ கஷ்டப்படுவதும்‌. 
துன்மார்க்கன்‌ செழித்திருப்பதும்‌ 
மனுஷருக்கு ஆச்சரியபாயிருக்கிறது. 
யோபுவின்‌ சரித்திர புஸ்தகம்‌ இந்த 
ஆச்சரியத்தைத்‌ தெளிவுபடுத்துகிறது. 
தேவன்‌ சர்வசிருஷ்டிக்கும்‌ நன்மை 
செய்கிறார்‌. எல்லோரையும்‌ போஷித்துப்‌ 
பராமரிக்கிறார்‌. தேவனுடைய ஞானம்‌ 
பரிசுத்தமும்‌, தெய்விகமுமுள்ளது. கர்த்தர்‌ 
தம்முடைய சித்தத்தின்‌ பிரகாரம்‌ 
தம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மை 
செய்கிறார்‌. 


யோபு நீதிமானாக வாழ்ந்தார்‌. 
ஆனாலும்‌ அவருடைய ஜீவியத்திலும்‌ 
அநேக பாடுகளும்‌ வேதனைகளும்‌, 
உபத்திரவங்களும்‌ உண்டாயிற்று. யோபு 
இவை எல்லாவற்றையும்‌ பொறுமையோடு 
சகித்துக்கொண்டார்‌. கர்த்தரிடத்தில்‌ 
பயபக்தியாயிருந்தார்‌. கர்த்தர்‌ யோபுவை 
இரட்டிப்பாய்‌ ஆசீர்வதித்தார்‌. யோபு 
தன்னையே வெறுமையாக்கினார்‌. தன்னை 
அதிகமாய்த்‌ தாழ்த்தினார்‌. முடிவில்‌ 
கர்த்தர்‌ அவரை உயர்த்தினார்‌. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தராகிய  இயேசுகிறிஸ்துவும்‌ 
தம்மைத்‌ தாழ்த்தினார்‌. பிதாவானவர்‌ 
கிறிஸ்துவானவரை உயர்த்தினார்‌. 
கிறிஸ்துவானவர்‌ முன்பாக 
வைக்கப்பட்டிருந்த சிலுவையை 
சந்தோஷமாய்‌ ஏற்றுக்கொண்டார்‌. 
பழைய ஏற்பாட்டுக்காலத்தில்‌ யோபு 
கிறிஸ்துவுக்கு அடையாளமாயிருந்தார்‌. 
பிசாசானவன்‌ கிறிஸ்துவை 
சோதித்ததுபோல, யோபுவையும்‌ 
சோதித்தான்‌. (இருவரையுமே 
தூவித்தார்கள்‌. தேவனால்‌ 

பர பாகைகள்‌ இந்தா 


தமக்கு 


ர்‌ 


கிறிஸ்துவானவர்‌ நமக்காக 
பிதாவினிடத்தில்‌ பரிந்து பேசுகிறார்‌. 
யோபுவும்‌ பாடுகளை அனுபவித்தாலும்‌, 
தன்னுடைய சிநேகிதருக்காக பரிந்து 
பேசினார்‌. யாக்கோபு போபுவின்‌ 
பொறுமையைக்‌ குறித்து பேசும்போது, 
கர்‌ டய செயலின்‌ முடிவைப்பற்றியும்‌ 
கர்‌ முடி ற்றியும்‌ 


“இதோ, பொறுமையாயிருக்கிறவர்களைப்‌ 
பாக்கியவான்‌௧ளென்கிறோமே! யோபின்‌ 
பொறுபையைக்குறித்துக்‌, கேள்விப்‌ 
பட்டிருக்கிறீர்கள்‌; கர்த்தருடைய செயலின்‌ 
முடிவையும்‌ கண்டிருக்கிறீர்கள்‌; கர்த்தர்‌ 
மிகுந்த உருக்கமும்‌ 
இரக்கமுமுள்ளவராயிருக்கிறாரே” 


(யாக்‌ 541). 


யோபுவின்‌ சரித்திர புஸ்தகத்தில்‌ 
கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற சம்பவங்கள்‌ 
எழுதப்பட்டிருக்கிறது. 


1. யோபுவின்‌ சரித்திரம்‌, அவருடைய 
பாடுகள்‌. பாடுகள்‌ மத்தியிலும்‌ அவருடைய 
பொறுமை (யோபு 1,23 ஆகிய 
அதிகாரங்கள்‌). 


2.  யோபுவுக்கும்‌. அவருடைய 
சிநேகிதருக்கும்‌ இடையே நடைபெறும்‌ 
உரையாடல்கள்‌ (யோபு 4-3 ஆகிய 
அதிகாரங்கள்‌). 


3 எலிகூவின்‌. உரையாடல்‌. 


(யோபு 32-37 ஆகிய அதிகாரங்கள்‌). 





ர்‌ 1 யோபு - விரிவுரை i 1 
INTEANATIORAL JOB - COMMENTARY PUBLISHERS 


4. தேவனுடைய வார்த்தை 
(யோபு 38-41 ஆகிய அதிகாரங்கள்‌) 


5, யோபுவுக்கு இரட்டிப்பான 
ஆசீர்வாதம்‌ (யோபு 42-ஆவது அதிகாரம்‌! 





ழ்‌ நள 
யாய 


யோபுவின்‌ சரித்திரம்‌. யோபு 
உத்தமன்‌, சன்மார்க்கன்‌ தேவனுக்குப்‌ 
பயந்தவன்‌ (யோபு 14). யோபு தன்னுடைய 
பிள்ளைகளுக்காக சர்வாங்க 
தகனபலிகளைச்‌ செலுத்துகிறார்‌ 
(யோபு 1:5. யோபுவின்‌ ஐசுவரியங்கள்‌ 
(யோபு 1:2-4). யோபுவுக்கு விரோதமாக 
சாத்தானுடைய திட்டம்‌. சாத்தான்‌ 
யோவுவை சோதிக்க கர்த்தருடைய 
அனுமதியயப்‌ பெற்றுக்கொள்கிறான்‌ 
(யோபு 16-12). 


யோபுவுக்கு திடீரென்று வந்த 
பிரச்சனைகள்‌, யோபுவின்‌ ஐசுவரியம்‌ 
அழிந்துபோயிற்று (யோபு 143-17). 
யோபுவின்‌ பிள்ளைகள்‌ பித்துப்‌ 
போகிறார்கள்‌. (யோபு 11819), 
யோபு தனக்கு வந்த உபத்திரவங்களின்‌ 
மத்தியிலும்‌ பொறுமையோடும்‌, 
தெய்வபக்தியோடும்‌ இருக்கிறார்‌ 
(யோபு 1:20-22). நம்முடைய ஐசுவரியம்‌ 
நமக்கு பாதுகாப்பல்ல. நாம்‌ 
நீதிமான்களாகயிருந்தாலும்‌ நமக்கு 
பாடுகள்‌ வருவதற்கு வாய்ப்புள்ளது. 
கர்த்தரை நம்பி, அவரிடத்தில்‌. 
பயபக்தியாயிருக்கும்போது. கர்த்தர்‌ 
நம்மைப்‌ _. பாதுகாப்பார்‌, பராயரிப்பார்‌, 
ஆசீர்வதிப்பார்‌ 


யோபு 
யோபு 1 : 1-8 


யோபு 1:1. ஊத்ஸ்‌ தேசத்திலே யோபு 
என்னும்‌ பேர்‌ கொண்ட ஒரு மனுஷன்‌ 
இருத்தான்‌; அந்த மனுஷன்‌ உத்தமனும்‌ 
சன்மார்க்கனும்‌, தேவனுக்குப்‌ 
பயந்து பொல்லாப்புக்கு. 
வில்குகிறவனுமாயிரு த்தான்‌. 


யோபு 1:2. அவனுக்கு ஏழு குமாரரும்‌, 
மூன்று குமாரத்திகளும்‌ பிறத்தார்கள்‌. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யோபு 1:8. அவனுக்கு ஏழாயிரம்‌ 
ஆடுகளும்‌, மூவாயிரம்‌ ஒட்டகங்களும்‌, 


பணிவிடைக்காரரும்‌ 

அதினால்‌ அத்த மனுஷன்‌ கிழக்கத்திப்‌ 
புத்திரர்‌ எல்லாரிலும்‌ 
பெரியவனாயிருத்தான்‌. 


உத்தமனும்‌ ௪ன்மார்க்கனும்‌ 


ஊத்ஸ்‌ தேசத்திலே யோபு 
என்னும்‌ பேர்‌ கொண்ட ஒரு மனுஷன்‌: 
இருந்தான்‌; அத்த மனுஷன்‌ உத்தமனும்‌ 
சன்மார்க்கனும்‌, தேவனுக்குப்‌ 
பயந்து பொல்லாப்புக்கு. 
விலகுகிறவனுமாயிருத்தான்‌. அவனுக்கு 
ஏழு குமாரரும்‌, மூன்று குமாரத்திகளும்‌ 
பிறத்தார்கன்‌ (யோபு 1:1,2). 


நம்பைப்போலவே பாடுள்ள 
மனுஷருக்கு உண்டாகிற 
வருத்தங்களும்‌, 
போபுவுக்கும்‌ 
மனுஷனுக்கு 


யோபு 
ஒரு மனுஷன்‌. 
சந்தோஷங்களும்‌, 
நெருக்கங்களும்‌ 
உண்டாயிற்று. 
சாதாரணமாக உண்டாகும்‌ 
வருந்தத்தைவிட, யோபுவுக்கு மிகப்பெரிய 
வருத்தமுண்டாயிற்று. 


யோபு கிழக்கத்திப்‌ புத்திரர்‌ 
எல்லாரிலும்‌ பெரியவராயிருந்தார்‌. 
அவருக்கென்று ஏராளமான ஆஸ்திகளும்‌ 
செல்வாக்கும்‌ இருந்தது. யோபுவினுடைய 
தேசத்தின்‌ பெயர்‌ ஊத்ஸ்‌ என்பதாகும்‌. 
அரபியா தேசத்தின்‌ கிழக்குப்‌ பகுதியில்‌, 
ஜிராத்து நதிக்கு அருகாயையில்‌, ஊத்ஸ்‌ 
தசம்‌ அமைந்துள்ளது. 


ஒரு 


கர்த்தருக்கு மீதியான ஜனங்கள்‌ 
இந்த உலகத்தின்‌ எல்லா பாகங்களிலும்‌ 
இருக்கிறார்கள்‌. யோபு ஊத்ஸ்‌ 
தேசத்திலே வசித்து வந்தது அந்தத்‌ 
தேசத்திற்குக்‌ கிடைத்திருக்கிற பெரிய 
சிலாக்கியம்‌ 'யோபுவைச்‌ 
சுற்றியிருக்கிறவர்கள்‌ எல்லோருமே 
துன்மார்க்கராயிருக்கும்போது, யோபு 
மாத்திரம்‌ உத்தமனும்‌. சன்மார்க்கனும்‌ 
வனுக்குப்‌ பயந்து பொல்லாப்புக்கு. 
வ்‌ ந்தார்‌. 





ழ்‌ நள 
யாய 


யோபு. என்னும்‌ பெயருக்கு 
"வெறுக்கப்பட்டவர்‌” அல்லது “சத்துருவாக 
கருதப்பட்டவர்‌ என்று பொருள்‌. யோபு 
என்னும்‌ பெயருக்கு “துக்கப்படுகிறவர்‌" 


அல்ல துக்‌. புலப்புகிறவர்‌” 
ற வொன்‌ ம்‌ 


ஊத்ஸ்‌ தேசத்திலே வசித்த 
ஏராளமான ஜனங்களில்‌ யோபு மிகவும்‌ 
விசேவித்தவர்‌. அவர்கள்‌ 
எல்லோரையும்விட இவர்‌ மிகவும்‌ நல்லவர்‌. 
தேவனுக்கு பயப்படுகிறவர்‌. 
பொல்லாப்புக்கு விலகுகிறவர்‌. இவர்‌ ஒரு 
உத்தமர்‌. சன்மார்க்கர்‌. கர்த்தரே 
யோபுவுக்கு இப்படிப்பட்ட நற்குணங்கள்‌ 
இருப்பதாக சாட்சி சொல்லுகிறார்‌. யோபு 
தேவனாகிய கர்த்தரை ஆராதிக்கிறார்‌ 
கர்த்தருக்கு பயந்து, பயபக்தியாய்‌ 
ஜீவிக்கிறார்‌ பாவமில்லாமல்‌, 

ஈல்லாப்புக்கு விலகி ஜீவிக்கிறார்‌. 


"நான்‌ என்னை நீதிமானாக்கினாலும்‌ 
என்‌ வாயே என்னைக்‌ குற்றவாளியாக்கும்‌; 
நான்‌ உத்தமன்‌ என்று சொன்னாலும்‌, 
நான்‌ மாறுபாடானவன்‌ என்று அது 
சாட்சிகொடுக்கும்‌” (யோபு 9:20) என்று 
யோபு தன்னைப்பற்றிச்‌ சொல்லுகிறார்‌. 
யோபு கர்த்தருடைய 
கற்பனைகளுக்கெல்லாம்‌ கீழ்ப்படிந்து. 
உத்தமராகவும்‌ சன்மார்க்கராகவும்‌ 
இருக்கிறார்‌. பரிபரண ஜீவனை 
பெற்றுக்கொள்ள வேண்டும்‌ என்பதே. 
அவருடைய நோக்கம்‌. 
இருதயத்தில்‌ 
சிந்தனையிருக்கிறது. 
கண்கள்‌ கர்த்தரையே 
பார்க்கிறது 


யோபு... நம்பிக்கைக்குரிய மனுஷர்‌ 
அவர்‌ யாரையும்‌ ஏமாற்றுவதில்லை. 
யாரையும்‌ வஞ்சிப்பதில்லை. 

வார்த்தையில்‌ 
உண்மையுள்ளவராயிருக்கிறார்‌. 

படாத ஆலோசனைகளைச்சொல்லுகிறார்‌. 
யோபுவை நம்பி எவ்வளவு பெரிய 
காரியங்களையும்‌ அவரிடத்தில்‌ 
ஒப்புக்கொடுக்கலாம்‌ 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யோபுவின்‌ இருதயத்தை 
தேவனுக்குப்‌ பயப்படுகிற பயம்‌ ஆளுகை 
செய்கிறது. அவர்‌ ஒவ்வொரு நாளும்‌ 
கர்த்தருக்குப்‌ பயந்து ஜீவிக்கிறார்‌. 
கர்த்தருக்குப்‌ பயப்படுவதே ஞானத்தின்‌ 
ஆரம்பம்‌ கர்த்தர்‌ யோபுவுத்கு 
தம்முடைய தெய்வீக ஞானத்தைக்‌ 
கொடுத்து ra ஆசீர்வதித்திருக்கிறார்‌. 


பி பயப்படுவார்‌. 
கல்லானது ன ஜீவிப்பார்‌. 


“தீமையை வெறுப்பதே கர்த்தருக்குப்‌, 
பயப்படும்‌ பயம்‌” (நீதி 813) “கர்த்தருக்குப்‌ 
பயப்படுகிறதினால்‌ மனுஷர்‌ தீமையை 
விட்டு விலகுவார்கள்‌" (நீதி 1630), 
யோபுவுக்கு ஏழு குமாரும்‌, மூன்று 
குமாரத்திகளும்‌ பிறந்தார்கள்‌. யோபு 
கர்த்தருக்குப்‌ பயந்து சந்தோஷமாய்‌ 
ஜீவிக்கிறார்‌. பொல்லாப்புக்கு விலகி 
உத்தமராகவும்‌, சன்மார்க்கராகவும்‌ 
ஜீவிக்கிறார்‌. 


ஆடுகளும்‌ ஒட்டகங்களும்‌ 


அவனுக்கு ஏழாயிரம்‌ ஆடுகளும்‌, 
மூவாயிரம்‌ ஒட்டகங்களும்‌, 
ஏர்மாடுகளும்‌, ஜு. 

தகளுமாகிய மிருகஜீவன்கன்‌' 
இருத்ததுமன்றி, திரனான 
பணிவிடைக்காரரும்‌ இருந்தார்கள்‌; 
அதினால்‌ அத்த மனுஷன்‌ கிழக்கத்திப்‌ 
புத்திரர்‌ எல்லாரிலும்‌ 
பெரியவனாயிருத்தான்‌ (யோபு 1:8). 


யோபு மிகப்பெரிய ஐசுவரியவான்‌. 
அதே வேளையில்‌ அவர்‌ கர்த்தருக்குப்‌ 
பயந்து ஜீவிக்கிறவர்‌. தேவனுடைய 
ராஜ்யத்தில்‌ ஐசுவரியவான்‌ பிரவேசிப்பது 
மிகவும்‌ சிரமம்‌. ஐகுவரியவான்கள்‌ 
பரலோகத்திற்குள்‌ பிரவேசிக்க இயலாது 
என்று கர்த்தர்‌ சொல்லவில்லை. 
ஐசுவரியவான்கள்‌ பொதுவாக 
உலகப்பிரகாரமான காரியங்களுக்கு 
தங்களை  அடிபைப்படுத்தியிருப்பார்கள்‌. 
கர்த்தரையும்‌ அவருடைய வார்த்தையையும்‌ 
விட்டு விலகியே ஜீவிப்பார்கள்‌. 





கடப்ப 
யாய 

யோபுவோ 
இசுவரியவானாகயிருந்தாலும்‌ 
பொல்லாப்புக்கு விலகி, 
பயந்து ஜீவிக்கிறார்‌. கர்த்தரிடத்தில்‌ 
பயபக்தியாயிரு!பதற்கு போபுவின்‌ 
ஐசுவரியம்‌ அவருக்குத்‌ தடையாகயில்லை. 
தன்னால்‌ முடிந்த எல்லா நன்மைகளையும்‌ 
செய்கிறார்‌. கர்த்தர்‌ தமக்கு பயந்து 
ஜீவிக்கிறவர்களுக்கு நன்மை செய்கிறார்‌. 
தங்களிடத்தில்‌ ஒப்புக்கொடுக்கப்பட்டுள்ள 
ஐசுவரியங்களை, கர்த்தருக்குப்‌ பிரியமான 
வழிமில்‌ செலவு பண்ண வேண்டும்‌. 
அவர்களிடம்‌, கர்த்தர்‌ இன்னும்‌ 

சமான பரியங்களைக்‌ 
கொடுக்கிறார்‌ ட்ட 


யோபுவின்‌ குடும்பத்தில்‌ திரளான 
பிள்ளைகள்‌ இருக்கிறார்கள்‌. அவருக்கு 
ஏழு குமாரரும்‌ மூன்று குமாரத்திகளும்‌ 
இருக்கிறார்கள்‌. தன்னுடைய 
குடும்பத்திலுள்ள பிள்ளைகளை யோபு 
பயபக்தியோடு வளர்க்கிறார்‌. 
கர்த்தருக்கு பயப்படும்‌ பயத்தை 
அவர்களுக்குப்‌ போதிக்கிறார்‌. யோபுவிடம்‌ 
திரளான சம்பத்து இருக்கிறது. 
அவருடைய குடும்பச்செலவுக்கு ஒரு 
பற்றாக்குறையும்‌ வருவதில்லை. எல்லாம்‌ 
தராளமாயிருக்கிறது. 


யோபுவுக்கு எத்தனை காணி நிலம்‌ 
உள்ளது என்று சொல்லுவதற்குப்‌ 
பதிலாக, அவருக்கு எவ்வளவு 
மிருகஜீவன்கள்‌ இருந்தது என்று 
வேதத்தில்‌ சொல்வப்பட்டிருக்கிறது 
யோபுவுக்கு ஆடுகளும்‌ ஒட்டகங்களும்‌. 
ஏர்மாடுகளும்‌, கழுதைகளுமாகிய 
திரளான  மிருகஜீவன்கள்‌ இருந்தது. 
தேவன்‌ 


மனுஷனை 
சிருஷ்டித்தவுடன்‌, அவனுடைய 
பராமரிப்புக்காக தாவர 
வர்க்கங்களையும்‌ கனிவிருட்சங்களையும்‌ 
படைத்தார்‌. தாம்‌ சிருஷ்டித்த எல்லா 
சிருஷ்டிகளையும்‌ கர்த்தர்‌ போஷித்து 
பராமரிக்கிறார்‌. கர்த்தர்‌ மனுஷனுக்கு 
ஆகாரமாக சகல ஜீவஜந்துகளையும்‌ 
சிருஷ்டித்து. 


அவற்றை 
கொள்ளுமாறு மனுஷரிடம்‌ சொன்னார்‌ 
(ஆதி 1:28) 


பெரிய 
அவர்‌ 
கர்த்தருக்குப்‌ 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யோபுவுக்கு திரளான 
மிருகஜீவன்கள்‌ இருந்ததோடு, அவருக்கு 


இருந்தது. இவற்றையெல்லாம்‌ பராயிக்க 
வேண்டும்‌. போஷிக்கவேண்டும்‌. மிருக 
ஜீவன்கள்‌ தவிர யோபுவுக்கு விளைச்சல்‌ 
ஏராளமாயிருந்திருக்க. 
அந்த நிலங்களையெல்லாம்‌ 
பண்படுத்தவேண்டும்‌. 
வேலையாட்கள்‌ தேவை, 
யோபுவுக்கு எத்தனை வேலையாட்கள்‌. 
இருந்தார்கள்‌. என்னும்‌ எண்ணிக்கை 
வில்லை. அவருக்கு திரளான 
கள்‌ இருந்தார்கள்‌ என்றே 
சொல்லப்பட்டிருந்தது. 


யோபு உத்தமராகவும்‌, 
சன்மார்க்கராகவும்‌ இருக்கிறார்‌. நன்மை 
செய்கிறார்‌. ஜசுவரியவானாகமிருக்கிறார்‌. 
கிழக்கத்திப்‌ புத்திர்‌ எல்லாரிலும்‌ 
பெரியவராயிருக்கிறார்‌. ஊத்ஸ்‌ 
தேசத்திலே யோபுவின்‌ பெயரும்‌ புகழும்‌ 
அதிகமாய்‌ பரவியிருக்கிறது. தேசத்திலே 
தனக்கு எப்படிப்பட்ட செல்வாக்கு 
இருந்தது. என்பதை யோபுவே 
சொல்லியிருக்கிறார்‌ (யோபு 29-ஆவது 
அதிகாரம்‌!. 


“நான்‌ பட்டணவீதியால்‌ வாசலுக்குள்‌ 
புறப்பட்டுப்போய்‌, வீதியில்‌ என்‌ 
ஆசனத்தைப்‌ போடும்போது, வாலிபர்‌ 
என்னைக்‌ கண்டு ஒளித்துக்‌ 
கொள்வார்கள்‌; முதியோர்‌ எழுந்திருந்து 
நிற்பார்கள்‌. பிரபுக்கள்‌ பேசுகிறதை 
நிறுத்தி, கையினால்‌ தங்கள்‌ வாயைப்‌ 
பொத்திக்‌ கொள்வார்கள்‌” (யோபு 297-9) 
என்று யோபு தன்னைப்பற்றிச்‌ 
சொல்லுகிறார்‌. 

யோபு நேர்மையான வியில்‌ 
தன்னுடைய ஐகஷியத்தை சம்பாதிக்கிறார்‌ 
இதனால்‌ அவருடைய ஐசுவரியம்‌ 
விருத்தியடைகிறது. ஐசுவரியம்‌ 


அவருக்குத்‌ தங்குகிறது. க்ப்‌ 
ள்ளைகள்‌ உண்மையான வழியில்‌, 


இவற்றிற்கு 





ழ்‌ நவள 
யாய 


கர்த்தருக்குப்‌ பயந்து 
செய்யவேண்டும்‌. 
ஆசீர்வாதத்தோடு 
வரவேண்டும்‌. 
ஐசுவரியத்தை 
உதவிசெய்ய 


தொழில்‌ 
கர்த்தருடைய 
நமக்கு ஐசுவரியம்‌ 
நம்மிடத்திலுள்ள 
பிறருக்கும்‌ கொடுத்து 
வேண்டும்‌ நாம்‌ 
மற்றவர்களுக்கு உதாரத்துவபாய்க்‌ 
கொடுக்கும்போது, கர்த்தர்‌ நம்மையும்‌ 
தாராளமாய்‌ ஆசீர்வதிப்பார்‌. 
யோபுவுக்கு மிகப்பெரிய சோதனை 
உண்டாயிற்று, அந்த சோதனையைப்‌ 
பற்றிச்‌ சொல்லப்படுவதற்கு முன்பாகவே, 
யோபுவின்‌ ஐசுவரியமும்‌, அவருடைய 
தெய்வபத்தியும்‌ விரிவாகச்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது நம்முடைய 
வாழ்க்கையில்‌ பலவிதமான துன்பங்கள்‌ 
வரலாம்‌. நம்முடைய ஐசுவரியமோ, 
நம்முடைய பேரும்‌ புகழுமோ, நமக்கு வரும்‌ 
துன்பங்களை தடைபண்ணமுடியாது. 


நம்முடைய ஜீவியத்தில்‌ வேதனை வராமல்‌. 


க்‌ 


ஐகூரியத்திற்குப்‌ 


உலக ஐசுவரியம்‌ நமக்கு மெய்யான 
பாதுகாப்பல்ல. வேதனைகளிலிருந்தும்‌, 
வியாதிகளிலிருந்தும்‌ ஐசுவரியம்‌ நம்மைப்‌ 
பாதுகாக்காது. எல்லா மனுஷருக்கும்‌ 
ஒன்றுபோலவே நடைபெறுகிறது என்று 
யோபுவின்‌ சிநேகிதர்கள்‌ சொன்னார்கள்‌ 
யோபு தேவனுக்குப்‌ பயந்து ஜீவித்தார்‌. 
அவருக்கும்‌ பொல்லாப்பு வந்தது. நமக்கு 
பொல்லாப்பு வந்தாலும்‌ நாம்‌ தேவனுக்குப்‌ 
பயந்து ஜீவிக்கவேண்டும்‌. அப்போதுதான்‌ 
தேவனுடைய பாதுகாப்ப நமக்குக்‌ 
கிடைக்கும்‌ தேவனுவை சித்தம்‌ 
நம்முடைய ஜீவியத்தில்‌ ம்‌ நிறைவேறும்‌. 

தங்கள்‌ செல்வமும்‌, பெயரும்‌ புகழும்‌, 
சரீர வ நிலையானது என்று 
உலகப்பிரகாரமான ஜனங்கள்‌ தங்கள்‌ 
இருதயத்தில்‌ தப்பிதமாய்‌ யோசனை 
பண்ணுகிறார்கள்‌. என்றென்றைக்கும்‌ 
நாயகியாயிருப்பேனென்று சொல்லி, 
இந்தக்காரியங்களை இதுவரைக்கும்‌ உன்‌ 
மனதிலே வையாமலும்‌, அதின்‌ முடிவை 
நினையாமலும்‌ போனாய்‌. இப்பொழுதும்‌ 
சுகசெல்வியே, விசாரமில்லாமல்‌ 
வாழ்கிறவளே: நான்தான்‌, 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நான்‌ 
சந்தான 
உன்‌ 


என்னைத்தவிர ஒருவருமில்லை; 
விதவையாவதில்லை, நான்‌ 

சேதத்தை  அறிவதில்லையென்று 
இருதயத்திலே சொல்லுகிறவளே, நான்‌ 
சொல்லுகிறதைக்கேள்‌” (ஏசா 4778) 
என்‌; ஏசாயா புஸ்தக 

சொல்லப்பட்டிருக்கிறது. வனை 


யோபுவின்‌ 
குமாரத்திகளும்‌ 
யோபு 1:45 


குமாரரும்‌ 


யோபு 1:4. அவன்‌ குமாரர்‌, அவனவன்‌: 
தன்‌ தன்‌ நானிலே தன்தன்‌ வீட்டிலே 
விருத்துசெய்து, தங்கள்‌ மூன்று 
சகோதரிகளையும்‌ 'தங்கனோடே, 
போஜனம்‌ பண்ணும்படி, அழைப்பார்கள்‌. 


யோபு 15. விருந்துசெய்கிற 
அவரவருடைய 'நான்முறை 
முடிகிறபோது, யோபு: ஒருவேளை என்‌ 
குமாரர்‌ பாவஞ்செய்து, தேவனைத்‌ 
தங்கள்‌ இருதயத்திலே 
தூஷித்திருப்பார்கள்‌ என்று சொல்லி, 
அவர்களை அழைத்தனுப்பி, 
பரிசுத்தப்படுத்தி, அதிகாலமே எழுந்து, 
அவர்கள்‌ எல்லாருடைய 
இலக்கத்தின்‌ படியேயும்‌ சர்வாங்க. 
தகனபலிகளைச்‌. 

இந்தப்பிரகாரமாக. 
அந்நாட்கனிலெல்லாம்‌ செய்துவருவான்‌. 


விருந்து: 


அவன்‌ குமாரர்‌, அவனவன்‌ தண்‌: 
தன்‌ நானிலே தன்தன்‌ வீட்டிலே 
விருத்துசெய்து, தங்கள்‌ மூன்று 
சகோதரிகளையும்‌ 'தங்கனோடே. 
போஜனம்‌ பண்ணும்படி அழைப்பார்கள்‌. 
(யோபு 1:4). 


யோபுவின்‌ ஐசுவரியத்தைப்பற்றியும்‌ 
அவர்‌ தேவனுக்குப்‌ பயந்து ஜீவிப்பது 
பற்றியும்‌ இன்னும்‌ அதிகமாய்ச்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. யோபு தன்னுடைய 
பிள்ளைகள்‌ நிமித்தமாய்‌ சந்தோஷபாயும்‌. 


றுதலாயும்‌ இருக்கிறார்‌. நம்முடைய 
லக்‌ தற்காலிகமானவை. 





ழ்‌ நயன 
யாய 


நம்முடைய குடும்பத்தார்‌ 
சந்தோஷமாயிருக்கும்‌ போது 
சந்தோஷமாயிருக்கும்‌ 


யோபு நன்றாயிருக்கும்போது, அவருடைய 
குமாரரும்‌ குமாரத்திகளும்‌ 
ரத விரகன்‌ என்‌ 

யோபுவுக்கு ஏழுகுமாரர்கள்‌ 
இருந்தார்கள்‌. அவர்கள்‌ ஏழுபேரும்‌ 
தன்தன்‌ வீட்டிலே தன்தன்‌ நாளிலே 
விருந்து செய்வது வழக்கம்‌. சகோதார்‌ 
விருந்து செய்யும்போது தங்களோடு 
உடன்பிறந்த சகோதரிகளையும்‌ 
விருந்துக்கு அழைத்து அவர்களையும்‌ 
உபசரிக்கிறார்கள்‌. தன்னுடைய 
பிள்ளைகள்‌ ஒற்றுமையாகவும்‌. சம்பூரண 
சீர்வாதத்தோடும்‌ இருப்பதைப்‌ பார்க்கும்‌ 
தபபன ர்‌ ழ்ச்சியாயிருக்கிறது. 


யோபுவின்‌ பிள்ளைகள்‌ வளர்ந்து 
பெரியவர்களாகயிருக்கிறார்கள்‌. தொழில்‌ 
செய்து காலூன்றி நிற்கிறார்கள்‌. 
யோபுவின்‌ குமாரர்கள்‌ ஒவ்வொவருக்கும்‌ 
தனித்தனியாக வீடுகள்‌ ்‌ 
அவர்களுக்கு 
நடைபெற்றிருக்கலாம்‌. 
செழித்திருக்கிறார்கள்‌. 
போஜன பஞ்சமில்லை 
போதுமான அளவு 
தன்னுடைய 
சகோதரிகளுக்கும்‌ 
செய்யுமளவுக்கு. 
ஐசுவரியம்‌ 
அவர்களெல்லோருமே 
யிருக்கிறார்கள்‌. யோபு 
பிள்ளைகளைப்‌... பார்த்து 
'சந்தோஷமாயிருக்கிறார்‌. 
யோபுவின்‌ 
ஒருவருக்கொருவர்‌. 
ஜக்கியமாகவும்‌ 
ஒருவரையொருவர்‌ 
ஒற்றுமையாயிருக்கிறார்கள்‌. 
நடுவே சண்டை சச்சரவு எதுவுமில்லை. 
சொத்து சம்பந்தமான பாகப்பிரிவினை 
பிரச்சனைகள்‌ எதுவுமில்லை. யோபுவின்‌ 
சொற்படி கேட்டு, தேவனைக்‌ 
கனப்படுத்துகிறார்கள்‌. 


வாழ்க்கையில்‌ 
அவர்களுக்கு 
அவர்களுக்கு 
ஆகாரம்‌ இருக்கிறது. 
சகோதரர்களும்‌, 
விருந்து 
அவர்களிடத்தில்‌ 
பெருகியிருக்கிறது. 
ஆரோக்கியமா 
'தன்னுடைய 

மிகுந்த. 


பத்து பிள்ளைகளும்‌ 
சமாதானமாகவும்‌, 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சகோதரர்கள்‌ எல்லோரும்‌, தங்கள்‌ 
தங்கள்‌ நாளில்‌, தங்கள்‌ வீட்டில்‌ விருந்து 
செய்யும்போது, தங்களுடைய 
சகோதரிகளையும்‌ விருந்துக்கு அழைத்து, 
உபசரிக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
தங்கள்‌ சகோதரிகளிடத்தில்‌ 
அன்பாயிருக்கிறார்கள்‌. தங்கள்‌ சொந்த 
வீடுகளில்‌ விருந்து செய்கிறார்கள்‌. யோபு 
தேவனுக்குப்‌ பயந்து பொல்லாப்புக்கு 
விலகுகிறவர்‌. தன்னுடைய ஐசுவரியம்‌, 
தன்னுடைய பிள்ளைகளின்‌ ஐசுவரியம்‌ 
எல்லாவற்றையுமே கர்த்தர்‌ தங்களுக்கு 
கிருபையாகக்‌ கொடுத்திருக்கிறார்‌ என்று 
யோபு விசுவாசிக்கிறார்‌. கர்த்தர்‌ 
கொடுத்திருக்கிற நன்மைகளுக்காக 
கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறார்‌. 


சர்வாங்க தகனபலிகள்‌' 


விருந்துசெய்கிற அவரவருடைய 
நான்முறை முடிகிறபோது, யோபு: 
ஒருவேளை என்‌ குமாரர்‌ பாவஞ்செய்து, 
தேவனைத்‌ தங்கள்‌ இருதயத்திலே 
தூஷித்திருப்பார்கள்‌ என்று சொல்லி, 
அவர்களை அழைத்தனுப்பி, 
பரிகத்தப்படுத்தி, அதிகாலமே எழுந்து, 
அவர்கன்‌ எல்லாருடைய இலக்கத்தின்‌' 
படியேயும்‌ சர்வாங்க தகனபலிகளைச்‌. 
செலுத்துவான்‌; இந்தப்பிரகாரமாக. 
யோபு அந்நாட்களிலெல்லாம்‌ 
செய்துவருவான்‌ (யோபு 1:5). 


யோபு 
பிள்ளைகளிடத்தில்‌ 
கரிசனையாகவும்‌ இருக்கிறார்‌. தான்‌ 
தேவனுக்குப்‌ பயந்து, பொல்லாப்புக்கு 
விலகி ஜீவிப்பதுபோல, தன்னுடைய 
பிள்ளைகளும்‌ கர்த்தருக்குப்‌ பயந்து 
ஜீவிக்க வேண்டும்‌ என்று யோபு 
விரும்புகிறார்‌. யோபு தன்னுடைய 
பிள்ளைகளின்‌ உலகப்பிரகாரமான 
நன்மைகளைப்‌ பார்ப்பதோடு, 
அவர்களுடைய ஆவிக்குரிய 
நன்மைகளையும்‌ யோபு 
தன்னுடைய பிள்ளைகளைக்‌ குறித்து 
கர்த்தருடைய சமுகத்தில்‌ பக்தி 
வைராக்கியமாயிருக்கிறார்‌. தன்னுடைய 
ம்‌ கர்த்தருடைய 

முகத்திலே சர்வாங்க தகனபலிகளைச்‌ 
செலுத்துகிறார்‌ 


தன்னுடைய 
அன்பாகவும்‌, 


பார்க்கிறார்‌. 





ழ்‌ நள 
யாய 


யோபு தன்னுடைய 
பிள்ளைகளுக்காக கர்த்தருக்குள்‌ 
பத்திவைராக்கியமாயிருப்பதுபோல, நாமும்‌ 
நமக்காகவும்‌, நம்முடைய 
குடும்பத்தாருக்காகவும்‌, நம்முடைய 
உற்றார்‌ உறவினர்களுக்காகவும்‌, 
கர்த்தருக்குள்‌ பக்தி வைராக்கியமாயிருக்க 
வேண்டும்‌. அவர்களுடைய 
ஆவிக்குரிய நன்மைகளுக்காகவும்‌, 
ஆசீர்வாதங்களுக்காகவும்‌ நாம்‌ செய்ய 
வேண்டியதை செய்வதற்கு 
முன்வரவேண்டும்‌. 


யோபுவின்‌ குமாரர்‌ ஒவ்வொருவரும்‌, 
அவனவன்‌ தன்தன்‌ நாளிலே, தன்‌ 
வீட்டிலே விருந்து செய்கிறார்கள்‌. யோபு 
அந்த விருந்து முடிந்தவுடன்‌, தன்‌ 
குமாரருக்காக, சர்வாங்க தகனபலிகளைச்‌ 
செலுத்துகிறார்‌. விருந்து இந்தஷன்‌ 
கர்த்தருக்குப்‌ பலி செலுத்துவது 
ஆரம்யாகிறது ஒவ்வொரு சகோதரரும்‌ 
விருந்து செய்து முடித்த பின்பு, யோபு 
ஒவ்வொருவரையும்‌ 

இடத்திற்கு 


தன்னுடைய 
தன்னுடைய 
அழைத்தனுப்புகிறார்‌ அவர்களை 
பரிசுத்தப்படுத்துகிறார்‌ அதிகாலமே 
எழுந்திருக்கிறார்‌. அவர்களெல்லாருடைய 
இலக்கத்தின்படி கர்த்தருடைய 


சமுகத்திலே, அவர்களுக்காக 
'த௲னபலிகளைச்‌ செலுத்துகிறார்‌. 


யோபு தன்னுடைய குமாரரைப்‌ 
பரிசுத்தப்படுத்தும்போது, அவர்களுடைய 
மனச்சாட்சியை ஆராய்ந்து பார்க்கச்‌ 
சொல்லுகிறார்‌. விருந்து வேளையின்‌ 
போது ஏதாவது பாவங்களைச்‌ 
செய்திருந்தால்‌, அந்தப்‌ பாவங்களுக்காக 
மனந்திரும்பச்‌ சொல்லுகிறார்‌. யோபுவின்‌ 
குமாரர்‌ தங்கள்‌ தங்கள்‌ வீட்டில்‌, 
தனிக்குடித்தனமாகயிருந்தாலும்‌, யோபு 
அவர்களுக்கு. ஆவிக்குரிய 
தகப்பனாகவும்‌ இருந்து, தன்னுடைய 
ஆவிக்குரிய அதிகாரத்தை அவர்கள்மீது 
செலுத்துகிறார்‌. அவர்களை தான்‌ 
இருக்கும்‌ இடத்திற்கு அழைத்தனுப்புகிறார்‌. 


குமாரர்‌ 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யோபு தன்னுடைய 
ஆசாரியராயிருக்கிறார்‌. அவர்‌ 
கர்த்தருக்காக ஒரு, பலிபீடம்‌ 
கட்டியிருக்கிறார்‌. அந்தப்‌ பலிபீடத்திற்கு 
முன்பாக, யோபு செல்லும்போது, 
அவருடைய குமாரர்களும்‌ அங்கு 
கூடிவரவேண்டும்‌. யோபுவுக்கு திரளான. 
சம்பத்து இருந்தாலும்‌, அவர்‌ 
உலகப்பிரகாரமான ஐகூரியங்களில்‌ 
பிரியப்படுவதற்குப்‌ பதிலாக, கர்த்தருக்கு 
சர்வாங்க 'தகனபலிகளைச்‌ 
செலுத்துவதிலும்‌. கர்த்தருடைய 
பிப்பதிலும்‌ அதிகமாய்ப்‌ 
த எ 


நம்முடைய குடும்பத்தில்‌, நம்முடைய 
பிள்ளைகள்‌ உலகப்பிரகாரமான 
ஆசீர்வாதங்களை அதிகமாய்ப்‌ 
பெற்றிருந்தாலும்‌, அவர்கள்‌ ஆவிக்குரிய 
நன்மைகளைப்‌ பெற்றுக்கொள்வதற்கு, 
நாம்‌ அவர்களை கர்த்தருக்குள்‌ 
வழிநடத்தவேண்டும்‌. பிள்ளைகளை 
பரிசுத்தப்படுத்துகிறதற்கு விசேஷித்த 
நாட்களை நியமிக்க வேண்டும்‌. 
அவர்களுக்கு ஆவிக்குரிய 
ஆலோசனைகளைக்‌ கொடுக்கவேண்டும்‌. 


அவர்களுக்கு கர்த்தருடைய 
வசனங்களை போதிக்கலேண்ட 


குடும்பத்திற்கு 


ஆபிரகாமுக்கு. அவருடைய 
குடும்பத்திலே ஒரு பலிபீடம்‌ இருந்தது. 


அந்த பலிபீடத்தில்‌ அவர்‌ கர்த்தருக்கு 
சர்வாங்க த௲னபலிகளைச்‌ செலுத்தினார்‌. 


ஆபிரகாம்‌ போலவே  போபுவும்‌ 
கர்த்தருடைய பலிபீடத்தில்‌ சர்வாங்க 
த௲னபலிபீடங்களைச்‌ செலுத்துகிறார்‌. 
சாதாரண நாட்களில்‌ சாதாரண 
பலிகளையும்‌, விசேஷித்த நாட்களில்‌ 
விசேஷித்த பலிகளையும்‌ யோபு 
செலுத்துவது வழக்கம்‌. யோபு தன்னுடைய 
பிள்ளைகளின்‌ இலக்கத்தின்படி சர்வாங்க 
தகனபலிகளைச்‌ செலுத்துகிறார்‌. 


ஒவ்வொரு பிள்ளைக்கும்‌ ஒவ்வொரு 
சர்வாங்க த௲னபலியைச்‌ செலுத்துகிறார்‌. 





ழ்‌ நவள 
யாய 


தன்னுடைய குமார்‌ பாவம்‌ 
செய்திருப்பார்களோ என்றும்‌ தேவனை 
தங்கள்‌ இருதயத்தில்‌ 
தூவித்திருப்பார்களோ என்றும்‌ நினைத்து, 
யோபு தன்னுடைய பிள்ளைகளுக்காக 
பலிகளைச்‌ செலுத்துகிறார்‌. கர்த்தர்‌ 
நம்முடைய இருதயத்தில்‌ பேசும்போது. 
யோபுவைப்போல நாமும்‌ அதிகாலமே 
எழுந்திருப்போம்‌ கர்த்தருடைய 
சமுகத்தில்‌ ஜெபிக்கும்போது. 
யோபுவைப்போல, நம்முடைய 
பிள்ளைகளை கூட்டிச்‌ சேர்த்து, 
குடும்பமாக ஜெபிக்க வேண்டும்‌. 
நம்முடைய முழுக்குடும்பத்தையும்‌, 
கர்த்தருடைய சமுகத்திலே, ஜீவபலியாக 
ஒப்புக்கொடுக்கவேண்டும்‌ 


யோபு 


நாமும்‌ 


சர்வாங்க தகனபலிகளை 
ஏதோ ஒரு நாளில்‌ செலுத்திவிட்டு, 
அதன்பின்பு அவர்‌ பலிசெலுத்துவதை 
நிறுத்திவிடவில்லை. தன்னுடைய குமாரர்‌ 
எப்போதெல்லாம்‌ விருந்து செய்கிறார்களோ 
அப்போதெல்லாம்‌, அவர்களுடைய 
விருந்து முடிந்த பின்பு, யோபு 
கர்த்தருக்கு சர்வாங்க தகனபலிகளைச்‌ 
செலுத்துகிறார்‌. 


இந்தப்‌ பிரகாரமாக 
அந்நாட்களிலெல்லம்‌ செய்து வந்தார்‌ 
நம்முடைய பாவங்களுக்காக மனம்‌ 
வருந்துவது, மனந்திரும்புவது ஆகியவை 
நமக்குள்‌ தொடர்ந்து நடைபெறவேண்டும்‌. 
நம்முடைய விசுவாசம்‌ ஒவ்வொருநாளும்‌ 
புதுப்பிக்கப்பட வேண்டும்‌. நாம்‌ 
கர்த்தருக்கு விரோதமாகவும்‌ மனுஷருக்கு 
விரோதமாகவும்‌ பாவம்‌ செய்வதற்கு 
ஏராளமான வாய்ப்புக்கள்‌ உள்ளது. 
ஆகையினால்‌ கர்த்தருடைய சமுகத்திலே. 
நாம்‌ எப்போதும்‌ பயபக்தியாய்‌ 
அமர்ந்திருந்து, பாவஅறிக்கை செய்து, 
மனந்திரும்புவது மிகவும்‌ அவசியம்‌ 
கர்த்தரை சேவிக்கிறவர்கள்‌ 
எப்போதும்‌ கர்த்தரை சேவிக்கவேண்டும்‌. 
கர்த்தரைச்‌ சேவிப்பதற்கு. விடுமுறை 
விட்டுவிடக்‌ கூடாது. கர்த்தரைச்‌ 
சேவிக்கிறவர்களுடைய இருதயம்‌, 


யோபு 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தருடைய சமுகத்திற்கு முன்பாக 
நேர்மையானதாகவும்‌, சுத்தமானதாகவும்‌ 
இருக்கவேண்டும்‌. கர்த்தருக்கு ஊழியம்‌ 
செய்கிறவர்கள்‌, சுத்தமனச்சாட்சியோடு, 
சுத்திகரிக்கப்பட்ட இருதயத்தோடு, 

க்காக எப்போதும்‌ ஊழியம்‌ 
செய்யவேண்டும்‌ வ 


கர்த்தரும்‌ சாத்தானும்‌ 
யோபு 1 : 6-12 


யோபு 1:6. ஒருநாள்‌ தேவபுத்திரர்‌ 
கர்த்தருடைய சந்நிதியில்‌ வந்து 
தின்றபோது, சாத்தானும்‌ அவர்கள்‌ 
நடுவிலே வந்து தின்றான்‌. 


யோபு 1:7. கர்த்தர்‌ காத்தானைப்‌ 
பார்த்து: நீ எங்கேயிருந்து வருகிறாய்‌ 
என்றார்‌. சாத்தான்‌ கர்த்தருக்குப்‌. 
பிரதியுத்தரமாக: பூமியெங்கும்‌ உலாவி, 
அதில்‌ ௬ுற்றிதிரித்து வருகிறேன்‌ 
என்றான்‌. 


யோபு 1:8. கர்த்தர்‌ சாத்தானை நோக்கி: 
என்‌ தாசனாகிய யோபின்மேல்‌ கவனம்‌ 
வைத்தாயோ? உத்தமனும்‌ 
சன்மார்க்கனும்‌, தேவனுக்குப்‌ பயந்து, 
பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாகிய 
அவனைப்யோல்‌ பூமியில்‌ ஒருவனும்‌. 
இல்லை என்றார்‌. 


யோபு 1:9. அதற்குச்‌ சாத்தான்‌ 
கர்த்தருக்குப்‌ பிரதியுத்தரமாக யோபு 


விருதாவாகவா தேவனுக்குப்‌ பயத்து 
நடக்கிறான்‌? 


யோபு 1:10. நீர்‌ அவனையும்‌ அவன்‌ 
வீட்டையும்‌ அவனுக்கு உண்டான. 
எல்லாவற்றையும்‌ 
வேலியடைக்கவில்லையோ? 

கைகளின்‌ கிரியையை ஆசீர்வதித்தீர்‌; 
அவனுடைய சம்பத்து தேசத்தில்‌ 
பெருகிற்று. 


யோபு 1:11: ஆனாலும்‌ உம்முடைய 
கையை தீட்டி அவனுக்கு உண்டானவை 
யெல்லாம்‌ தொடுவீரானால்‌, 
அப்பொழுது அவன்‌ உமது முகத்துக்கு 
எதிரே உம்மைத்‌ தூஷிக்கானோ பாரும்‌ 
என்றான்‌. 





ழ்‌ நள 
யாய 


யோபு 1:12. கர்த்தர்‌ 
நோக்கி: இதே, அவனுக்கு 
உண்டானவையெல்லாம்‌ உன்‌ 
கையிலிருக்கிறது; அவன்‌ மேல்மாத்திரம்‌ 
உன்‌ கையை தீட்டாதே என்றார்‌; 
அப்பொழுது சாத்தான்‌ கர்த்தருடைய 
சுத்திதியைவிட்டுப்‌ புறப்பட்டுப்‌ 
போனான்‌. 


சாத்தானை 


தேவபுத்திரர்‌ 


ஒருநான்‌ தேவபுத்திரர்‌ 
கர்த்தருடைய  சுத்திதியில்‌ வந்து 
நின்றபோது, சாத்தானும்‌ அவர்கள்‌ 
நடுவிலே வந்து தின்றான்‌ (யோபு 1:8). 


யோபு 
கிழக்கத்திப்‌ 


ஐகூரியவானாகவும்‌, 
புத்திரர்‌ எல்லாரிலும்‌ 
பெரியவராகவும்‌ இருக்கிறார்‌ அது 
மாத்திரமல்ல, அவர்‌ 
ஞானமுள்ளவராசவும்‌, நல்லவராகவும்‌ 
இருக்கிறார்‌. அவருடைய ஐசுவரியம்‌ ஒரு 
காலமும்‌ அழிந்துபோகாது.. என்று 
ஜனங்கள்‌ பொதுவாக நினைக்கிறார்கள்‌. 
ஜசுவரியத்தின்‌ மிகுதியினால்‌ யோபுவுக்கு. 
ஒரு கவலையும்‌ இல்லை என்று 
யோசிக்கிறார்கள்‌. நம்முடைய 
வாழ்க்கைக்கு ஐசுவரியம்‌ தேவை. ல 
ஐசுவரியம்‌ மாத்திரம்‌ நமக்கு இருந்தால்‌, 
அது நமக்குப்‌ போதாது. நமக்கு 
கர்த்தருடைய கிருபையும்‌, அவருடைய 
பாதுகாப்பும்‌, அவருடைய பராமரிப்பும்‌ 
வேண்டும்‌. இதுவே நமக்கு மெய்யான 
ஆசீர்வாதமும்‌, ஐசுவரியமும்‌ ஆகும்‌ 


யோபு தனக்கும்‌, தன்‌ 
பிள்ளைகளுக்கும்‌. அவர்களுடைய 
பிள்ளைகளுக்கும்‌ தேவையான அளவு 
சொத்து சேகரித்து வைத்திருக்கிறார்‌. 
திடீரென்று அவருடைய வாழ்க்கையில்‌ 
ஒரு பிரச்சனை உண்டாயிற்று. 
அவருடைய தலைக்குமேல்‌ கரிய மேகம்‌ 
போல பிரச்சனை சூழ்ந்தது. சாத்தான்‌ 
யோபுவுக்கு விரோதமாக எழும்பினான்‌. 
யோபு உத்தமராகவும்‌ சன்மார்க்கராகவும்‌. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பொல்லாப்பு 
இருப்பது 


தேவனுக்குப்‌ பயந்து 
விலகுகிறவராகவும்‌ 
சாத்தானுக்குப்‌ பிடிக்கவில்லை. 
யோபுவைத்‌ துன்பப்படுத்த வேண்டும்‌ 
என்றும்‌. அவரை கர்த்தரைவிட்டுப்‌ 
பிரித்து விடவேண்டும்‌ என்றும்‌ சாத்தான்‌ 
சதி ஆலோசனை பண்ணுகிறான்‌. 


கர்த்தருடைய அனுமதியில்லாமல்‌ 
அவருடைய பிள்ளைகளை சாத்தானால்‌ 
தொடமுடியாது. அது சாத்தானுக்கு 
நன்றாகத்‌ தெரியும்‌. ஆகையினால்‌ 
யோபுவைச்‌ சோதிப்பதற்கு, கர்த்தருடைய 
அனுமதியைப்‌ பெறுவதற்காக, சாத்தான்‌ 
கர்த்தருடைய சந்நிதியில்‌ வந்து 
நிற்கிறான்‌. அங்கு கர்த்தருக்கும்‌ 
சாத்தானுக்கும்‌ சம்பாஷணை 
நடைபெறுகிறது. சாத்தான்‌. 
யோபுவைப்பற்றி கர்த்தரிடத்தில்‌ குறை 
சொல்லுவதினால்‌. யோபுவின்‌ 
உத்தமமும்‌, சன்மார்க்கமும்‌ குறைந்து 
போகப்போவதில்லை. சாத்தான்‌ ஒரு 
பொய்யன்‌ அவன்‌ கர்த்தரிடத்தில்‌ 
எல்லோரைப்‌ பற்றியும்‌ பொய்யான 
தகவலையே சொல்லுவான்‌. 


சாத்தானுக்கும்‌. 
இடையே நடைபெற்ற சம்பாஷணை 
சம்பவத்தைப்போல, மிகாயாவின்‌' 
காலத்திலும்‌ ஒரு சம்பவம்‌ நடைபெற்றது. 
இந்த சம்பவம்‌ 1இராஜா 22:19-23 ஆகிய 
வசனங்களில்‌ எழுதப்பட்டிருக்கிறது. 


தேவனுக்கும்‌ 


“அப்பொழுது அவன்‌ சொன்னது: 
கர்த்தருடைய வார்த்தையைக்‌ கேளும்‌; 
கர்த்தர்‌ தம்முடைய சிங்காசனத்தின்‌ மேல்‌ 
வீற்றிருக்கிறதையும்‌. பரமசேனையெல்லாம்‌. 
அவரிடம்‌ அவர்‌ வலதுபக்கத்திலும்‌ அவர்‌ 
இடதுபக்கத்திலும்‌ நிற்கிறதையும்‌ 

அப்பொழுது கர்த்தர்‌: ஆகாப்‌ 

1, கிலேயாத்திலுள்ள ராமோத்தில்‌ 
விழும்படிக்கு, அவனுக்குப்‌ போதனை 
செய்கிறவன்‌ யார்‌ என்று கேட்டதற்கு, 
ஒருவன்‌ இப்படியும்‌ ஒருவன்‌ அப்படியும்‌ 
சொன்னார்கள்‌. அப்பொழுது ஒரு ஆவி 
புறப்பட்டு வந்து, கர்த்தருக்கு முன்பாக 
நின்று: நான்‌ அவனுக்குப்‌ போதனை 
செய்வேன்‌ என்றது" 





ழ்‌ நள 
யாய 


“எதினால்‌ என்று கர்த்தர்‌ அதைக்‌ 
கேட்டார்‌. அப்பொழுது அது: நான்‌ போய்‌, 
அவனுடைய தீர்க்கதரிசிகள்‌ எல்லாரின்‌ 
வாயிலும்‌ பொய்யின்‌ ஆவியாய்‌ இருப்பேன்‌. 
என்றது. அதற்கு அவர்‌: நீ தண்ர்‌ 
போதனைசெய்து 

நடக்கப்பண்ணுவாய்‌; போய்‌ அப்படிச்‌ செய்‌ 
என்றார்‌. ஆதலால்‌ கர்த்தர்‌ பொய்யின்‌ 
ஆவியை இந்த உம்முடைய 
தீர்க்கதரிசிகளாகிய இவர்கள்‌ 
எல்லாருடைய வாயிலும்‌ கட்டளையிட்டார்‌; 
கர்த்தர்‌ உம்மைக்‌ குறித்துத்‌ தீமையாகச்‌ 
சொன்னார்‌ என்றான்‌" 
(இராஜா 2219-23), 


சாத்தான்‌ எப்போதுமே 
விரோதமாகவும்‌, 
பரிசுத்தவான்களுக்கு 
கிரியை செய்கிறான்‌ 
எல்லாவிதமான 
கொடுக்க 
ஆசைப்படுகிறான்‌. 
நன்மைகளைப்‌ 
சாத்தான்‌ 
கர்த்தருடைய 


தேவனுக்கு 
அவருடைய 
விரோதமாகவும்‌ 
, மனுஷருக்கு 
துன்பங்களையும்‌ 
வேண்டுமென்று 
மனுஷர்‌ தேவனுடைய 
பெற்றுக்கொள்வதற்கு 
தடையாகயிருக்கிறான்‌. 
சந்நிதிபிலே சாத்தான்‌ 
வந்து போபுவைப்பற்றி குறை 
சொல்லுவது. சாத்தானுடைய 
துர்க்குணத்திற்கு ஓர்‌ 
அடையாளமாயிருக்கிறது. கர்த்தருடைய 
பிள்ளைகளாகிய நாம்‌ சாத்தானுடைய 
சதிஆலோசனைகளையும்‌ அவனுடைய 
தந்திரங்களையும்‌ புரிந்துகொள்ளவேண்டும்‌ 
என்பதற்காக, இந்த சம்பவம்‌ 
வேதாகமத்தில்‌ நமக்காக 
எழுதப்பட்டிருக்கிறது 


கர்த்தருடைய சந்நிதியில்‌ 
தேவபுத்திரர்‌ நிற்கிறார்கள்‌. அப்போது 
சாத்தானும்‌ கர்த்தருடைய சந்நிதியில்‌ 
வந்து நிற்கிறான்‌. அவன்‌ தேவபுத்திரர்‌ 
நடுவிலே வந்து நிற்கிறான்‌. 
தேவபுத்திரர்‌ எல்லோருமே நல்லவர்கள்‌. 
கர்த்தருடைய சந்நிதி பரிசுத்தமான 
ஸ்தலம்‌. அந்த  ஸ்தலத்திற்குள்‌ 
சாத்தானும்‌ பிரவேசிக்கிறான்‌. 
தேவனுடைய சமுகத்திலே தேவபுத்திரர்‌ 
நிற்கும்போது, சாத்தானும்‌ அங்கு வந்து 
நின்று, தன்னுடைய சதிவேலைகளைச்‌ 
செய்ய முயற்சி செய்கிறான்‌. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தருடைய சந்நிதி என்னும்‌ 
வாக்கியம்‌ இந்தப்‌ பூமியிலே அவருடைய 
பரிசுத்தவான்கள்‌ கூடியிருக்கிற 
சபையைக்‌ குறிக்கலாம்‌. முற்பிதாக்களின்‌ 
காலத்தில்‌, கர்த்தரிடத்தில்‌ 
பயபக்தியுள்ளவர்கள்‌. எல்லோருமே 
தேவபுத்திரர்‌ என்று அழைக்கப்பட்டார்கள்‌ 
(ஆதி 6:2). கர்த்தருடைய 
பரிசுத்தவான்‌௧ள்‌ எல்லோரும்‌, கர்த்தரை 
ஆராதனை செய்வதற்காக, அவருடைய 
பரிசுத்த ஸ்தலத்திலே கூடிவருவது 
வழக்கம்‌. பரிசுத்தவான்கள்‌ 
கூடியிருக்கிற இடத்தில்‌ சாத்தானும்‌ வந்து 
நிற்கிறான்‌. பரிசுத்தவான்கள்‌ கர்த்தரை 
ஆராதனை செய்வதற்கு கூடிவரும்போது, 
சாத்தான்‌ அந்த ஆராதனையைக்‌ 
கெடுப்பதற்காகவும்‌, பரிசுத்த 
வான்களுடைய மனதிலே குழப்பத்தை 
உண்டுபண்ணுவதற்காகவும்‌ அங்கு 
வருகிறான்‌. 

தேவபுத்திரர்‌ என்னும்‌ வார்த்தை 
பரலோகத்திலள்ள தேவதூதர்களைக்‌ 
குறிக்கிறது. தேவதூதர்கள்‌ யோபு 
38:7-ஆவது வசனத்தில்‌ தேவபுத்திரர்‌ 
என்று அழைக்கப்படுகிறார்கள்‌. 
பூர்வகாலத்திலே சாத்தானும்‌ 
தேவதூதர்களில்‌ ஒருவனாகயிருந்தான்‌. 
ஒரு காலத்தில்‌ அவனும்‌ ஒரு 
தேவபுத்திரன்‌. ஆனால்‌ இப்போதோ 
சாத்தான்‌ பிசாசாகவும்‌, பிசாசுகளின்‌ 
தலைவனாகவும்‌ இருக்கிறான்‌. 


நீ எங்கேயிருந்து வருகிறாய்‌ 


கர்த்தர்‌ காத்தானைப்‌ பார்த்து: நீ 
எங்கேயிருந்து வருகிறாய்‌ என்றார்‌. 
சாத்தான்‌ கர்த்தருக்குப்‌ 
பிரதியுத்தரமாக: பூமியெங்கும்‌ உலாவி, 
அதில்‌  ௬ற்றிதிமித்து வருகிறேன்‌. 
என்றான்‌ (யோபு 1:7). 

கர்த்தர்‌ சர்வஞானமுள்ளவர்‌. 
அவருக்கு மறைவான காரியம்‌ 
எதுவுமில்லை. சாத்தான்‌ தம்முடைய 
சந்நிதியில்‌ வந்து நிற்கும்‌ போது, அவன்‌ 
எங்கேயிருந்து வருகிறான்‌ என்பதும்‌, 
அவன்‌ எதற்காக வருகிறான்‌ 
என்பதும்‌ கர்த்தருக்குத்‌ யும்‌. 





ழ்‌ நயன 
யாய 


ஆனும்‌ கர்த்தர்‌ சாத்தானைப்‌ 
பார்த்து, எங்கேயிருந்து வருகிறாய்‌' 
என்று கேட்கிறார தேவதூதர்கள்‌ 
எல்லோரும்‌ நன்மை செய்கிறவர்கள்‌. 
சாத்தானோ தீமை செய்கிறவன்‌. 
கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு 
விரோதமாய்த்‌ தீமை செய்வதற்கு, 
சாத்தான்‌ கர்த்தருடைய அனுமதியை 
பெறவிரும்புகிறான்‌. அதற்காகவே அவன்‌ 
அங்கு வந்திருக்கிறான்‌. 


சாத்தானால்‌ 
எல்லாவற்றையும்‌ 
அவனுக்கு பல ஆசைகள்‌ இருக்கலாம்‌. 
அவையெல்லாவற்றையும்‌ சாத்தானால்‌ 
தன்னுடைய இஷ்டம்போல நிறைவேற்ற 
முடியாது சாத்தான்‌ தம்முடைய 
சந்நிதிக்கு முன்பாக வந்து நிற்கும்போதே, 
கர்த்தர்‌ அவனிடத்தில்‌ கேள்விகேட்கிறார்‌. 
அவனைக்‌ கட்டுப்படுத்துகிறார்‌ “நீ 
எங்கேயிருந்து வருகிறாய்‌” என்று 
கேட்கிறார்‌ 


தான்‌ 


கர்த்தர்‌ கேட்கும்போது சாத்தானால்‌ 
பதில்‌ சொல்லாமல்‌ இருக்கமுடியாது. 
சாத்தான்‌ கர்த்தருக்குப்‌ பிரதியுத்தரமாக, 
“பூமியெங்கும்‌ உலாவி அதில்‌ 
சுற்றித்திரிந்து வருகிறேன்‌” 
சொல்லுகிறான்‌. சாத்தானால்‌ 
கர்த்தரிடத்தில்‌ பொய்‌ சொல்லமுடியாது. 
“பூமியெங்கும்‌ உலாவி மனுஷருக்கெல்லாம்‌ 
நன்மை செய்து வருகிறேன்‌” என்று 
சொல்லி சாத்தான்‌ கர்த்தருடைய 
சந்தியில்‌ மாய்மாலம்‌ பண்ணமுடியாது. 
அதே வேளையில்‌ சாத்தான்‌ பூமியிலே 
செய்கிற அநியாயங்களையும்‌, 
அக்கிரமங்களையும்‌ கர்த்தருடைய 
சமுகத்திலே சொல்லாமல்‌ மறைக்கிறான்‌. 
“பூமியெங்கும்‌ உலாவி அதில்‌ சுற்றித்‌ 
திரிந்து வருகிறேன்‌” என்று மாத்திரமே 
சொல்லுகிறான்‌. தான்‌ செய்த தீங்குகள்‌ 
எதையும்‌ கர்த்தரிடத்தில்‌ சொல்லாமல்‌, 
அவையெல்லாவற்றையும்‌ மூடி 
மறைக்கிறான்‌. 

நாம்‌ இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ ஜீவிக்கிற 
காலம்‌ வரையிலும்‌, சாத்தான்‌. 


நமக்கு அருகாமையில்தான்‌ இருப்பான்‌. 


என்று 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அவன்‌ தீயகாரியங்களை யோசித்து, 
அவற்றை தீவிரமாய்ச்‌ செய்யக்கூடியவன்‌. 
பூமியின்‌ எல்லா மூலைகளுக்கும்‌ 
சுற்றித்திரிந்து துன்மார்க்கம்‌ 
பண்ணுகிறவன்‌. நாம்‌ இந்தப்‌ பூமியில்‌ 
எந்தப்‌ இருந்தாலும்‌, 
சாத்தானும்‌ அங்கு இருக்கிறான்‌. இந்தப்‌ 
பிரபஞ்சத்தில்‌ சாத்தான்‌ இல்லாத இடம்‌ 
என்று எந்த இடு ல்‌ 


சாத்தான்‌ கர்த்தரிடத்தில்‌ 
தன்னைப்பற்றிச்‌ சொல்லும்போது 
சுயபெருமையோடு பேசுகிறான்‌. தான்‌ 
ஒருபோதும்‌ சோம்பேறியாக 
ஒய்வெடுப்பதில்லை என்றும்‌, எப்போதும்‌ 
சுறுசுறுப்பாக செயல்படுகிறவன்‌ என்றும்‌, 
பூமியெங்கும்‌ உலவி, அதில்‌ 
சற்றித்திரிகிறவன்‌ என்றும்‌ சாத்தான்‌. 
தன்னைப்பற்றிப்‌ பெருமையாகச்‌ 
சொல்லுகிறான்‌. அவன்‌ உதாரித்தனமாக 
ஊர்‌ சுற்றுகிறவன்‌. அவனுக்கென்று 
உருப்படியான வேலை எதுவுமில்லை. 
நோத்தின்‌ தேசத்திலே காயின்‌ 
வனசஞ்சாரியாக திரிந்ததுபோல சாத்தான்‌ 
பூமியெங்கும்‌ உணவி அதிலே 
சுற்றித்திரிகிறான்‌. 


சாத்தான்‌ எங்குபோனாலும்‌ தீமை 
செய்கிறவன்‌. தீமை செய்வதற்கு எங்கு, 
எப்போது வாய்ப்பு கிடைக்கும்‌ என்று 
தீவிரமாய்‌ யோசிக்கிறவன்‌. ஒய்வில்லாமல்‌ 
துன்மார்க்க கிரியைகளை நடப்பிக்கிறவன்‌. 
மனுஷருக்கு தீங்கு செய்வதற்காகவே, 
அவன்‌ பூரியெங்கு உலாவி, அதில்‌ 
சுற்றித்திரிந்து. யாரை விழுங்கலாம்‌ 
என்று கெர்ச்சிக்கிற சிங்கம்போல 
அலைந்துகொண்டிருக்கிறான்‌. 


யேரபின்மேல்‌ 
வைத்தாயோ 


கர்த்தர்‌ சாத்தானை நோக்கி: என்‌: 
தாசனாகிய யேபின்மேல்‌ கவனம்‌ 
வைத்தாயோ? உத்தமனும்‌ 
சன்மார்க்கனும்‌, தேவனுக்குப்‌ பயந்து, 
பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாகிய 
அவனைப்போல்‌ பூமியில்‌ ஒருவனும்‌ 
இல்லை என்றார்‌ (யோபு 1:8). 





ழ்‌ நயனா 
யாய 


சாத்தான்‌ தம்முடைய சந்நிதியில்‌ 
வந்து நிற்கும்போதே, கர்த்தர்‌ அவனுடைய 
மனதின்‌ யோசனையை அறிந்திருக்கிறார்‌. 
கர்த்தர்‌ சாத்தானை நோக்கி, “என்‌ 
தாசனாகிய யோபின்மேல்‌ கவனம்‌ 
வைத்தாயோ” என்று கேட்கிறார்‌. 
கர்த்தர்‌ யோபுவைக்குறித்து, “என்‌. 
தாசனாகிய யோபு” என்றும்‌, “உத்தமனும்‌. 
சன்மார்க்கனும்‌, தேவனுக்குப்‌ பயந்து 
பொல்லாப்புக்கு. விலகுகிறவனுமாகிய 
யோபு” என்றும்‌ நற்சாட்சி கொடுக்கிறார்‌. 
கர்‌; யோபுவின்‌ ங்களைப்ட 

A தகக 


சாத்தான்‌ கர்த்தருடைய சந்நிதியில்‌ 
வந்து நின்று “பூமியெங்கும்‌ உலாவி, 
அதில்‌ சுற்றித்திரிந்து வருகிறேன்‌” என்று 
மாத்திரமே சொன்னான்‌ னால்‌ 
சாத்தானுடைய உள்ளமோ  யோபின்மேல்‌ 
கவனம்‌ வைத்திருக்கிறது. சாத்தான்‌ 
பூமியிலே சும்மா சுற்றித்‌ திரியமாட்டான்‌. 
காரணத்தோடுதான்‌ அங்கும்‌ இங்கும்‌ 
அலைந்துகொண்டிருப்பான்‌. கர்த்தருடைய 
பிள்ளைகளுக்கு உபத்திரவம்‌ கொடுக்க 
வேண்டும்‌ என்பது அவனுடைய விருப்பம்‌ 
சாத்தானுடைய யோசனைகளெல்லாம்‌ 
சதி ஆலோசனைகளாகவும்‌. 
தந்திரமுள்ளவைகளாகவும்‌ இருக்கும்‌ 


சாத்தானுக்கு நம்மீது வெற்றி 
கிடைக்காது. கர்த்தர்‌ சாத்தானுடைய 
யோசனைகளையெல்லாம்‌ 
அறிந்திருக்கிறார்‌. சாத்தான்‌. போபுவக்கு 
விரோதமாகப்‌ பேசப்போகிறான்‌ என்பதும்‌ 
கர்த்தருக்குத்‌ தெரியும்‌. சாத்தான்‌ 
யோபுவைப்பற்றி சொல்லுவதற்கு 
முன்பாகவே, கர்த்தர்‌ யோபுவைக்குறித்து 
a பா? யோபுவைப்போல. 
மில்லை” என்று 
சர்க்‌ சாட்சி சொல்லுகிறார்‌ 


யோபு விருதாவாகவா 
தேவனுக்குப்‌ பயந்து நடக்கிறான்‌. 


அதற்குச்‌ சாத்தான்‌ கர்த்தருக்குப்‌. 
பிரதியுத்தரமாக: யோபு விருதாவாகவா 
தேவனுக்குப்‌ பாயத்து நடக்கிறான்‌? 
(யோபு 1:9). 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ யோபுவைப்பற்றி நற்சாட்சி 
சொன்னவுடன்‌, சாத்தானால்‌ 
அவனுடைய சதிஆலோசனையை மூடி 
மறைக்கமுடியவில்லை. கர்த்தர்‌ 
யோபுவைப்பற்றி சொல்லும்‌ நற்சாட்சிக்கு 
சாத்தானால்‌ எதிர்த்துப்‌ பேசவும்‌. 
முடியவில்லை. யோபு தேவனுக்குப்‌ 
பயந்து நடக்கிறான்‌ என்பது 
சாத்தானுக்கும்‌ தெரிந்திருக்கிறது. 
ஆனாலும்‌ கர்த்தருடைய சந்நிதியிலே 
சாத்தான்‌ யோபுவைப்பற்றி 
குறைசொல்லுகிறான்‌. “யோபு 
விருதாவாகவா தேவனுக்குப்‌ பயந்து 
நடக்கிறான்‌” என்று சாத்தான்‌ 
கர்த்தருக்குப்‌ பிரதியுத்தரமாகச்‌ 
சொல்லுகிறான்‌. 


கர்த்தரே யோபுவைக்குறித்து 
நற்சாட்சி சொல்லும்போது, சாத்தானால்‌ 
அதை பொறுமையோடு 
கேட்கழுடியவில்லை. கர்த்தர்‌ தம்முடைய 
பிள்ளைகளைப்‌ பற்றி ந 
கொடுக்கும்போது சாத்தான்‌ 

செவிகொடுத்துக்‌ கேட்‌ ணன்‌ 
மனுஷரில்‌ சிலர்‌ சாத்தானைப்போலவே 
இருக்கிறார்கள்‌. அவர்களிடம்‌ 
மற்றவர்களைப்பற்றிப்‌ புகழ்ந்து பேசினால்‌, 
அவர்கள்‌ செவிகொடுத்து 
கேட்கமாட்டார்கள்‌. தாங்கள்தான்‌. 
முக்கியம்‌ என்றும்‌, மற்றவர்கள்‌ தங்களை 
மாத்திரமே புகழவேண்டும்‌ என்றும்‌ 
எதிர்பார்ப்பார்கள்‌. சாத்தானால்‌ 
தேவனுக்கு எதிர்த்து ஒன்றும்‌ 
சொல்லமுடியவில்லை. ஆனாலும்‌ அவன்‌ 
உள்ளத்தில்‌ யோபுவுக்கு விரோதமான 
சதிஆலோசனை இருக்கிறது. 


சாத்தான்‌ யோபுவுக்கு விரோதமாக 
கண்ணி வைக்கிறான்‌. 


மகான்‌. ஆலய சாத்தானைப்‌ 

வார்கள்‌. இவர்கள்‌ 
அங்கீகரிக்கமாட்டார்கள்‌. 
ன ட அறியாயமாய்க்‌ குறை 


உண்மையை 


தாங்கள்‌ நினைப்பதை 
என்று பேசுவார்கள்‌. 


சொல்லுவார்கள்‌. 
சாதிக்கவேண்டும்‌. 





ழ்‌ நவள 
யாய 


யோபு தேவனுடைய பார்வையில்‌: 
உத்தமனாகவும்‌ தேவனுக்குப்‌ பயந்து 
ஜீவிக்கிறவனாகவும்‌ இருக்கிறார்‌. 
ஆனால்‌ “யோபு ஒரு மாய்மாலக்காரர்‌" 


என்று... சாத்தான்‌ கர்த்தரிடத்தில்‌ 
'பொய்சொல்லுகிறான்‌. 


யோபு கர்த்தருக்குப்‌ 
ஜீவிக்கிறார்‌ என்பதை 

அங்கீகரிக்கிறான்‌. ஆனாலும்‌ யோபு 
ஏதோ. ஒன்றை எதிர்பார்த்துதான்‌. 
தேவனுக்குப்‌ பயந்து ஜீவிக்கிறார்‌ என்றும்‌, 
யோபு எதிர்பார்த்ததை கர்த்தர்‌ 
அவருக்குக்‌ கொடுக்கவில்லையென்றால்‌, 
யோபு தேவனுக்குப்‌ பயந்து 
ஜீலிக்கமாட்டார்‌ என்றும்‌ சாத்தான்‌ 

ால்லுகிறான்‌. 


பயந்து 
சாத்தானும்‌ 


கர்த்தர்‌ யோபுவை 
ஆசீர்வதித்திருக்கிறார்‌. 
ஏராளமான 
ஒட்டகங்களையும்‌ 
கழுதைகளையும்‌ 
மேலும்‌ கர்த்தர்‌ 
ஏழுகுமாரரையும்‌ 
குமாரத்திகளையும்‌ 


அதிகமாய்‌. 
யோபுவுக்கு 
ஆடுகளையும்‌ 
ஏர்மாடுகளையும்‌, 
கொடுத்திருக்கிறார்‌ 
யோபுவுக்கு. 


தத்து 
மாரத்‌ ம கொடுத்திருக்கிறார்‌. 
கர்த்தர்‌ தனக்கு திரளான 
ஆசீர்வாதங்களையும்‌, ஐகுவரியங்களையும்‌ 
கொடுத்திருப்பதினால்தான்‌, யோபு 
கர்த்தரை ஆராதிக்கிறார்‌ என்றும்‌, 
இல்லையென்றால்‌ அவர்‌ தேவனுக்குப்‌ 
பயப்படவுமாட்டார்‌, தேவனை 
ஆராதிக்கவுமாட்டார்‌ என்றும்‌ சாத்தான்‌ 
யோபுவைப்பற்றி கர்த்தரிடத்தில்‌ 
துர்ச்செய்தியைச்‌ சொல்லுகிறான்‌. 

யோபுவின்‌ சிநேகிதர்களும்‌ 
அவரைப்பற்றித்‌ தூஷணமாய்ப்‌ 
பேசுகிறார்கள்‌. யோபுவுக்கு ஏராளமான 
பாடுகளும்‌, கஷ்டங்களும்‌, நஷ்டங்களும்‌ 
உண்டாயிற்று யோபு ஒரு 
மாய்மாலக்காரர்‌, ஆகையினால்‌ அவருக்கு 
பேரிழப்பு உண்டாயிற்று என்று குற்றம்‌ 
சொல்லுகிறார்கள்‌. சாத்தானோ யோபு 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நீர்‌ வேலியடைக்கவில்லையோ 


தீர்‌ அவனையும்‌ அவன்‌: 
வீட்டையும்‌ அவனுக்கு உண்டான 
எல்லாவற்றையும்‌ சுற்றி வேலியடைக்க 
வில்லையோ? அவன்‌ கைகளின்‌ 
கிரியையை ஆசீர்வதித்தீர்‌; 
அவனுடைய சம்பத்து தேசத்தில்‌ 
பெருகிற்று (யோபு 1:10). 


யோபுவின்‌  ஐசுவரியங்களைப்பற்றி 
சாத்தான்‌. கர்த்தரிடத்தில்‌ 
முறையிடுகிறான்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
விசேஷித்த ஜனங்களுக்கு விசேஷித்த 
ஆசீர்வாதங்களைக்‌ கொடுக்கிறார்‌. 
அவர்களை தம்முடைய விசேஷித்த 
பாதுகாப்புக்களினால்‌. பராமரிக்கிறார்‌. 
கர்த்தருடைய ஆசீர்வாதங்களுக்கு 
அவருடைய பிள்ளைகள்‌ 
சொந்தக்காரராயிருக்கிறார்கள்‌. தேவன்‌ 
தம்முடைய தெய்வீக கிருபையினால்‌ 
நமக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களைத்‌ 
தருகிறார்‌. அவர்‌ தம்முடைய தெய்வீக 
பராமரிப்புக்களினால்‌ நமக்கு 
உலகப்பிரகாரமான ஆசீர்வாதங்களைத்‌ 
தருகிறார்‌. 


கர்த்தர்‌ யோபுவை 
ஆசீர்வதித்திருக்கிறார்‌. யோபு 
சும்மாயிருந்து சாப்பிடுகிற சோம்பேறியல்ல. 
அவர்‌ ஒரு வேலையும்‌ செய்யாமல்‌ 
சும்மாயிருப்பதில்லை. யோபு 
அநியாயமாய்‌ யாருடைய பொருளையும்‌ 
ஏமாற்றி, வஞ்சித்து தன்னுடைய 
சம்பத்துக்களைச்‌ சேர்க்கவில்லை. யோபு 
கனமாக உழைக்கிறவர்‌. நியாயமான 
வழிகளில்‌ தன்னுடைய ஐசுவரியங்களை 
சேர்த்தவர்‌. 

யோபுவின்‌ 
சாத்தானுக்கும்‌ 
ஆகையினால்‌ சாத்தான்‌ ்‌ 
யோபுவைப்பற்றிச்‌ சொல்லும்போது, “அவன்‌ 
க்‌ கிரியைகளை ஆசிர்வதித்தீர்‌, 


ங்கு வயம்‌ 





ழ்‌ நவள 
யாய 


சாத்தான்‌ இந்த வாக்கியத்தை 
சந்தோஷமாய்ச்‌ சொல்லவில்லை. 
விரக்தியோடு சொல்லுகிறான்‌. யோபுவின்‌ 

தேசத்திலே பெருகியது. 


கைகளின்‌ கிரியையை 
ஆசீர்வதித்ததும்‌ சாத்தானுக்குப்‌ 
பிடிக்கவில்லை. அதனால்‌ சாத்தான்‌. 
மிகுந்த மனவேதனைப்பட்டு, யோபுவின்‌ 
மீது பொறாமைப்பட்டு, கர்த்தரிடம்‌ “நீர்‌ 
அவனையும்‌ அவன்‌ வீட்டையும்‌, அவனுக்கு 
உண்டான எல்லாவற்றையும்‌ சுற்றி 
வேலியடைக்கவில்லையோ” என்று 
கேட்கிறான்‌. 


யோபு ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதை 
சாத்தான்‌ பார்தது தன்‌ மனதிலே 
துக்கப்படுகிறான்‌. யோபுவுக்கு 
விரோதமாக விவாதம்பண்ணுகிறான்‌. 


கர்த்தர்‌ யோபுவை 
ஆசீர்வதித்திரு/பதினால்தான்‌, அவர்‌ 
காத்தரை சேவிக்கிறார்‌ என்றும்‌ 
இல்லையென்றால்‌ அவர்‌ கர்த்தரை 
சேவிக்கமாட்டார்‌ என்றும்‌ யோபவுக்கு 
விரோதமாகப்‌ பேசுகிறான்‌ 


உம்முடைய 

நீட்டி. 
உண்டானவையெல்லாம்‌ 
'தொடுவீரானால்‌ 


கையை 
அவனுக்கு 


ஆனாலும்‌ உம்முடைய கையை 
நீட்டி, 


அவனுக்கு 
உண்டானவையெல்லாம்‌ 
தொடுவீரானால்‌, அப்பொழுது அவன்‌ 
உமது முகத்துக்கு எதிரே உம்மைத்‌ 
தாஷிக்கானோ பாரும்‌ என்றான்‌ 
(யோபு 1:11). 


கர்த்தர்‌ யோபுவின்‌ சம்பத்துக்களை, 
விட்டு நீக்கிப்‌ 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தரிடத்தில்‌ 
கர்த்தர்‌ இப்போது யோபுவின்‌ 
கைகளின்‌ கிரியையை 
ஆசீர்வதித்திருக்கிறார்‌. யோபுவின்‌ 
சம்பத்து தேசத்திலே பெருகியிருக்கிறது. 
கர்த்தர்‌ தம்முடைய கையை யோபுவுக்கு 
விரோதமாக நீட்டும்போது, யோபுவினுடைய 
கைகளின்‌ கிரியைகள்‌ சபிக்கப்படும்‌. 
அவருடைய சம்பத்து தேசத்திலே 
குறைந்துபோகும்‌. 


கர்த்தர்‌ நம்மை ஆசீர்வதிக்கவில்லை. 
யென்றால்‌ நம்மிடத்தில்‌ ஒரு ஆசீர்வாதமும்‌ 
இருக்காது. நாம்‌ இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ 
ஜசுவரியவான்களாசயிருந்தாலும்‌, 
தரித்திரராகயிருந்தாலும்‌ கர்த்தரைச்‌ 
சேவிக்கவேண்டும்‌. ஐசுவரியம்‌ 
வந்தால்தான்‌ கர்த்தரைச்‌ சேவிப்போம்‌ 
என்று அடம்பிடிக்கக்கூடாது. நாம்‌ 
ஆசீர்வாதத்தை நோக்கிப்‌ பார்க்காமல்‌, 
நம்மை ஆசீர்வதிக்கிறவரையே நோக்கிப்‌ 
பார்க்கவேண்டும்‌. 

ஆராதனை செய்யாமல்‌, 
வரையே ஆராதனை செய்ய 


ஆசீர்வாதங்களை 
சீர்வதிக்கிற 
பண்டும்‌. 

சாத்தான்‌ யோபுவைப்பற்றிச்‌ 
சொல்லும்‌ போது, யோபு 
தரித்திரராகிவிட்டால்‌ அவர்‌ கர்த்தரை 
ஆராதிக்கமாட்டார்‌ என்று சொல்லாமல்‌, 
அவர்‌ கர்த்தருடைய முகத்திற்கு எதிரே 
அவரைத்‌ தூஷிப்பார்‌' என்று கடினமான 
குற்றச்சாட்டுக்களைச்‌ சொல்லுகிறார்‌ 
கர்த்தரோ யோபுவைப்பற்றி நற்சாட்சி 
சொல்லும்போது, “யோபு உத்தமனும்‌, 
சன்மார்க்கனும்‌, தேவனுக்குப்‌ பயந்து 
பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாகிய 
யோபு என்றும்‌, யோபுவைப்போல 
பூமியிலே  ஒருவனுமில்லை” என்றும்‌ 
நற்சாட்சி கொடுக்கிறார்‌. சாத்தானோ, 
“யோபு கர்த்தருடைய முகத்திற்கு எதிரே 
அவரைத்‌ தூஷிப்பார்‌” என்று துர்ச்சாட்சி 
சொல்லுகிறான்‌. 





ழ்‌ நள 
ரியா 


தான்‌ சொன்னதை சாத்தானால்‌ 
நிரூபிக்கமுடியுமென்றால்‌, இந்த உலகத்தில்‌ 
உத்தமன்‌ ஒருவரும்‌ இருக்கமாட்டார்கள்‌. 
தேவனுக்குப்‌ பயந்து பொல்லாப்புக்கு 
விலகுகிறவர்களும்‌ 
இருக்கமாட்டார்கள்‌. 
மாய்மாலக்காரராகவே 
உலகப்பிரகாரமான ஆசீர்வாதங்களை 
எதிர்பார்த்தே, ஜனங்கள்‌ தேவனுக்குப்‌ 
பயந்து, அவரை ஆராதிக்கிறார்கள்‌ 
என்பது நிரூபணமாகிவிடும்‌. இந்தப்‌ 
பூமியிலே ஒருவருக்கும்‌ தேவபக்தியில்லை. 
என்பதும்‌, ஒருவரிடத்திலும்‌ கர்த்தருக்குப்‌ 
பயப்படுகிற பயமில்லை என்பதும்‌ 
நிரூபணமாகும்‌. சாத்தான்‌ ஒரு பொய்யன்‌. 
அவன்‌ பொய்யனும்‌ பொய்க்குத்‌ 
தகப்பனுமாயிருக்கிறான்‌. சாத்தான்‌ 
சொல்லுகிற வார்த்தையில்‌ 
உண்மையிருக்காது. அவன்‌ உண்மையை 
பேசினாலும்‌, பூரண உண்மையை 
பேசமாட்டான்‌. தனக்குச்‌ சாதகமாக 
அரையும்‌ குறையுமாகப்‌ பேசுவான்‌ 


யோபுவின்மேல்‌ மாத்திரம்‌ உன்‌ 
கையை நீட்டாதே. 


கர்த்தர்‌ 
இதே, 
உண்டானவையெயல்லாம்‌. 
கையிலிருக்கிறது; அவன்‌ மேல்மாத்திரம்‌ 
உன்‌ கையை நீட்டாதே என்றார்‌ 
அப்பொழுது சாத்தான்‌ கர்த்தருடைய 
குந்நிதியைவிட்டுப்‌ புறப்பட்டுப்‌ 
போனான்‌ (யோபு 1:12). 


யோபு உத்தமனும்‌ சன்மார்க்கனும்‌ 
என்பதை சோதித்து நிரூபிப்பதற்காக, 
யோபுவைச்‌ சோதித்துப்‌ பார்க்க கர்த்தர்‌ 
சாத்தானுக்கு அனுமதி கொடுக்கிறார்‌. 
கர்த்தருக்கு யோபுவைப்பற்றி நன்றாகத்‌ 
தெரியும்‌ சாத்தான்‌ யோபுவைச்‌ 
சோதித்து, சான்றிதழ்‌ வழங்கவேண்டும்‌ 
என்னும்‌ அவசியம்‌ எதுவும்‌ 
கர்த்தருக்கு இல்லை. ஆனாலும்‌ 
கர்த்தரோ, போபுவைச்‌ சோதிப்பதற்கு 
சாத்தானுக்கு அதி கொடுக்கிறார்‌. 
தம்முடைய காகவும்‌, 


சாத்தானை 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QODNENS 
PUBLISHERS 


யோபுவுக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதம்‌ 
கிடைக்க வேண்டுபென்பதற்காகவும்‌, 
கர்த்தர்‌ யோபுவைச்‌ சோ; 
சாத்தானுக்கு அனுமதி கொடுக்கிறார்‌. 


கர்த்தருடைய எல்லா காலங்களிலும்‌ 
பரிசுத்தவான்கள்‌ அவருக்குப்‌ பயந்து 
ஜீவித்து... வருகிறார்கள்‌. இந்தப்‌ 
பிரபஞ்சத்தில்‌ ஜீவிக்கும்‌ நாட்களில்‌, 
அவர்களுக்கு ஏராளமான 
உபத்திரவங்களும்‌, நெருக்கங்களும்‌ 
உண்டாவதற்கு வாய்ப்புள்ளது. 
தம்முடைய பரிசுத்தவான்கள்‌ 
வேதனையின்‌ வழியாக கடந்து செல்வதை 
கர்த்தர்‌ சில சமயங்களில்‌ அனுமதிக்கிறார்‌. 
இப்போது யோபுவைச்‌ சோதிப்பதற்கு 
கர்த்தர்‌ சாத்தானுக்கு அனுமதி 
கொடுக்கிறார்‌. கர்த்தருடைய 
பரிசுத்தவான்கள்‌, யோபுவின்‌ 
சரித்திரத்தைத்‌ தியானித்துப்‌ 
பார்க்கும்போது, தங்களுக்கு சோதனை 
வந்தாலும்‌, கர்த்தர்‌ தங்களை 
கைவிடமாட்டார்‌ என்னும்‌ நிச்சயத்தைப்‌ 
பெற்றுக்கொள்ளவேண்‌। ப்‌ 


கர்த்தர்‌ பேதுருவைச்‌ சோதிப்பதற்கு 
சாத்தானுக்கு அனுமதி கொடுத்தார்‌. 
“பின்னும்‌ கர்த்தர்‌: சீமோனே, சீமோனே, 
இதோ,  கோதுமையைச்‌ சுளகினால்‌ 
புடைக்கிறதுபோலச்‌ சாத்தான்‌ உங்களைப்‌ 
புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்‌ 
கொண்டான்‌. நானோ உன்‌ விசுவாசம்‌ 
ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக 
வேண்டிக்‌ கொண்டேன்‌; நீ 
குணப்பட்டபின்பு உன்‌ சகோதரரை 
ஸ்திரப்படுத்து என்றார்‌” (லூக்‌ 22:3,32), 
சாத்தானால்‌ 
சுயவிருப்பத்தின்படியோ, 
படியோ கர்த்தருடைய 
சோதிக்க முடியாது. 
கொடுத்தால்‌ மாத்திரமே, சாத்தானால்‌. 
Bi தொடருடியம்‌. சாத்தான்‌ 
ளினால்‌ _ கட்டப்பட்டிருக்கிறவன்‌. 
ட நமக்கு சாத்தானுடைய 
தொந்தரவுகள்‌ குறைந்திருக்கிறது 
சாத்தான்‌ எதை செய்தாலும்‌ கர்த்தருடைய 
அனுமதியைப்‌ பெற்றுதான்‌ செய்யமுடியும்‌. 


தன்னுடைய 
சுயசித்தத்தின்‌ 
பிள்ளைகளைச்‌ 
கர்த்தர்‌ அனுமதி 





ழ்‌ நவள 
யாய 


யோபுவைச்‌ 
ஆரம்பத்திலேயே 
யோபுவினிடத்தில்‌ 
யோபுவைச்‌ 
தேவனுடைய சந்நிதிக்கு முன்பாக வந்து 
நிற்கிறான்‌. கர்த்தரிடத்தில்‌ அனுமதி 
கேட்கிறான்‌. கர்த்தர்‌ எப்படிப்பட்ட 
அனுமதி கொடுக்கிறாரோ, அதற்கு 
உட்பட்டுத்தான்‌ சாத்தானால்‌ கிரியை 
நடப்பிக்க முடியும்‌. 
சாத்தானிடம்‌. 
உன்‌ கையை 
கட்டளை 
கர்த்தருடைய 


கர்த்தர்‌ 
“யோபுவின்மேல்‌ மாத்திரம்‌ 
நீட்டாதே' என்று 
கொடுக்கிறார்‌. 
கட்டளைக்கு கீழ்ப்படிய 
வேண்டும்‌. “யோபவுக்கு 
உண்டானவைபெல்லாம்‌ ன்‌ 
கையிலிருக்கிறது” என்று கர்த்தர்‌ 
சாத்தானுக்கு அனுமதி கொடுக்கிறார்‌ 
சாத்தான்‌ தனக்குக்‌ கிடைத்திருக்கிற 
ிக்குட்பட்‌ மாத்திரமே, 
கோவைக்‌ சோதிக்க முடியும்‌. fe 


சாத்தான்‌ 


சர்வஅதிகாரம்‌ 
ஆனாலும்‌ அவன்‌ 
அதிகாரம்‌ இருப்பதுபோல 
பண்ணுகிறான்‌. கர்த்தர்‌ 
தொடக்கூடாது என்று 
சொல்லிவிட்டார்‌. 
யோபுவின்‌ சரீரத்தைத்‌ 
தொடமுடியாது. யோபுவின்‌ சம்பத்தைத்‌ 
தொடுவதற்கு கர்த்தர்‌ சாத்தானுக்கு 
அனுமதி கொடுக்கிறார்‌. கர்த்தர்‌ 
கொடுக்கிற அனுமதிக்குட்பட்டு மாத்திரமே 
சாத்தானால்‌ கிரியை நடப்பிக்க முடியும்‌ 
நம்முடைய கர்த்தர்‌ மாத்திரமே 
சர்வவல்லபையுள்ள தேவன்‌. சாத்தானோ 
சங்கிலிகளினால்‌ குட்டப்பட்டிருக்கிறவன்‌ 
வல்லமையில்லாதவன்‌. 


சாத்தானுக்கு 
கிடையாது. 
தன்னிடத்தில்‌ 
மாய்மாலம்‌ 
யோபுவைத்‌ 
சாத்தானிடம்‌ 
சாத்தானால்‌ 


சாத்தான்‌ கர்த்தருடைய 
அனுமதியைப்‌ பெற்றுக்கொண்ட பின்பு. 

அவருடைய சந்நிதியை விட்டுப்‌ 
புறப்பட்டுப்‌ போகிறான்‌. கர்த்தர்‌ 
தேவபுத்திரர்‌ நடுவிலிருக்கிறார்‌. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QODNENS 
PUBLISHERS 


சாத்தான்‌ பூமியெங்கும்‌ உலாவி, அதில்‌ 
சுற்றித்திரிந்து. கர்த்தருடைய சந்நிதிக்கு 
வந்தான்‌. இப்போதோ பூமியெங்கும்‌. 
உலாவுவதற்கோ அதில்‌ 
சுற்றித்திரிவதற்கோ. போகாமல்‌, 
யோபுவைச்‌ சோதிக்கவேண்டும்‌ என்னும்‌ 
ஒரே குறிக்கோளோடு 
புறப்பட்டுப்போகிறான்‌. சாத்தான்‌ 
தன்னுடைய வேலையில்‌ எப்போதும்‌ 
கவனமாயிருப்பான்‌. தன்னுடைய பாதையை 
நன்றாய்‌ அறிந்து வைத்திருப்பான்‌. 
சாத்தான்‌ மிகுந்த தந்திரமுள்ளவன்‌. 
சுறுசுறுப்பாக செயல்படக்‌ கூடியவன்‌. 
கர்த்தர்‌ தனக்கு அனுமதி கொடுத்தவுடன்‌, 
கர்த்தருடைய சந்நிதியைவிட்டு உடனே 
புறப்பட்டுப்போய்விடுகிறான்‌. 


சம்பத்து அழிந்தது 
யோபு 1 : 18-19 


யோபு 149. பின்பு 
யோபுடைய குமாரரும்‌, 
குமாரத்திகளும்‌, தங்கள்‌. 
சகோதரன்‌ வீட்டிலே 
திராட்சரசம்‌ குடிக்கிறபோது, 


ஒருநான்‌ 
அவன்‌ 
மூத்த 
புசித்து, 


யோபு 1:14. ஒரு ஆன்‌ அவனிடத்தில்‌ 
வந்த: எருதுகள்‌ உழுகிறயோது, 
கழுதைகள்‌ அவைகளின்‌ பக்கத்திலே 
மேய்ந்து கொண்டிருக்கையில்‌, 


யோபு 1:15. சபேயர்‌ அவைகன்மேல்‌ 
விழுந்து, அவைகளைச்‌ சாய்த்துக்‌ 
கொண்டு போனார்கள்‌; 
'வேலையாட்களையும்‌ பட்டயக்‌ 
கருக்கினால்‌ வெட்டிப்‌ போட்டார்கள்‌; 
தான்‌ ஒருவன்‌ மாத்திரம்‌ தப்பி, அதை 
உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன்‌ 
என்றான்‌. 


யோபு 1:16. இவன்‌ 
இப்படிப்‌ பேசிக்கொண்டிருக்கையில்‌, 
வேறொருவன்‌ வந்து: வானத்திலிருந்து 
தேவனுடைய அக்கினி விழுந்து, 
ஆடுகளையும்‌. 'வேலையாட்களையும்‌: 
சுட்டெரித்துப்போட்டது; நான்‌ 
ஒருவன்மாத்திரம்‌ தப்பி, அதை உமக்கு. 
அறிவிக்கும்படி. வந்தேன்‌ என்றான்‌. 





ழ்‌ நவள 
யாய 


யோபு 117. இவன்‌ 
இப்படிப்‌ பேசிக்கொண்டிருக்கையில்‌, 
வேறொருவன்‌ வந்து: கல்தேயர்‌ மூன்று 
பவுஞ்சாய்‌ 

ஒட்டகங்கள்‌ மேல்விழுத்து, 
ஓட்டிக்கொண்டு. 

வேலையாட்களையும்‌, 

கருக்கினால்‌ வெட்டிப்போட்டார்கள்‌;. 
நான்‌ ஒருவன்மாத்திரம்‌ தப்பி, அதை 
உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன்‌. 
என்றான்‌. 


யோபு 118. இவன்‌ 
இப்படிப்‌ பேசிக்கொண்டிருக்கையில்‌, 
வேறொருவன்‌ வத்து: உம்முடைய 
குமாரரும்‌ உம்முடைய குமாரத்திகளும்‌, 
தங்கள்‌ மூத்த சகோதரன்‌ வீட்டிலே 
புசித்துத்‌ திராட்சரசம்‌ குடிக்கிறபோது, 


யோபு 1:19. வனாந்தர வழியாய்ப்‌ 
பெருங்காற்று வந்து, அந்த வீட்டின்‌ 
நாலுமுலையிலும்‌ அடிக்க, அது 
பின்னைகளின்‌ மேல்‌ விழுந்ததினால்‌ 
அவர்கள்‌ இறந்து போனார்கள்‌; நாண்‌: 
ஒருவன்மாத்திரம்‌ தப்பி, அதை உமக்கு 
அறிவிக்கும்படி. வந்தேன்‌ என்‌ றான்‌. 


சபேயர்‌ 


பின்பு ஒருநான்‌ யோபுடைய 
குமாரரும்‌, அவன்‌ குமாரத்திகளும்‌, 
தங்கள்‌ மூத்த சகோதரன்‌ வீட்டிலே 
புசித்து, திராட்சரசம்‌ குடிக்கிறயோது, 
ஒரு ஆன்‌ அவனிடத்தில்‌ வந்து: 
எருதுகள்‌ உழுகிறபோது, கழுதைகள்‌ 
அவைகளின்‌ பக்கத்திலே மேய்ந்து 
கொண்டிருக்கையில்‌, சுபேயர்‌ 
அவைகன்மேல்‌ விழுந்து, அவைகளைச்‌ 
சாய்த்துக்கொண்டு. போனார்கள்‌; 
வேலையாட்களையும்‌ பட்டயக்‌ 
கருக்கினால்‌ வெட்டிப்போட்டார்கள்‌; 
நான்‌ ஒருவன்‌ மாத்திரம்‌ தப்பி, அதை 
உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன்‌. 
என்றான்‌ (யோபு 1:18-15). 

சாத்தான்‌ யோபுவுக்கு 
கொடுக்க 
யோபுவின்‌ 


குமாரத்திகளும்‌, 
தரன்‌ 


பிரச்சனை 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


திராட்சரசம்‌ 
மகிழ்ச்சியாயிருக்கிறார்கள்‌. 
பிள்ளைகள்‌ 
சாப்பிடும்போதுதான்‌, 
அவர்களுக்கு சோதனையைக்‌ 
கொடுக்கிறான்‌. யோபுவுக்கு எல்லா 
பிரச்சனைகளும்‌ ஒரே நேரத்தில்‌ வருகிறது. 
யோபுவிடம்‌ ஒருவன்‌ வந்து ஒரு 
பிரச்சனையைச்‌ சொல்லும்போது, அவன்‌ 
சொல்லிக்‌ கொண்டிருக்கையிலேயே 
வேறொருவன்‌ வந்து 
துர்ச்செய்தியைச்‌ 
மொத்தம்‌ நான்கு. 
நடைபெறுகிறது. 


யோபு ஒவ்வொரு துர்ச்செய்தியை 
கேள்விப்படும்போதும்‌, அவருக்கு 
அதைப்பற்றி நினைப்பதற்குக்கூ. 
நேரமில்லை. ஒருவர்‌ பின்‌ ஒருவராக 
வந்து. ஒவ்வொரு தூர்ச்செய்தியாக 
அறிவிக்கிறார்கள்‌. துன்பமும்‌, துக்கமும்‌ 
அதிகரிக்கிறது. யோபுவால்‌ கர்த்தருடைய 
சமுகத்தில்‌ ஜெபம்பண்ணக்கூ. 
முடியவில்லை. சோதனை ஒன்றன்பின்‌ 
ஒன்றாக  வந்துகொண்டேயிருக்கிறது. 
தன்னுடைய குடும்பத்தில்‌ இப்படிப்பப்‌ 
சம்பவங்கள்‌ ஏன்‌ நடைபெறுகிறது 
என்றுகூட யோபுவால்‌ யோசித்துப்‌ பார்க்க 
முடியவில்லை. பிரச்சனைகள்‌ 
அதிகரித்திருப்பதினால்‌ யோபு 
அதிர்ச்சியடைந்திருக்கிறார்‌. 


சபேயர்‌ 
எருதுகளையும்‌ 


குடித்து 
யோபுவின்‌ 


விருந்து 


சாத்தான்‌ 


, அடுத்த 
சொல்லுகிறான்‌. 
துர்ச்சம்பவங்கள்‌ 


யோபுவினுடைய 
கழுதைகளையும்‌ 
சாய்த்துக்கொண்டு போய்விட்டார்கள்‌. 
யோபுவுக்கு 500 ஏர்மாடுகளும்‌ 500 
கழுதைகளும்‌ இருந்தது. இவற்றை 
திரளான லயாட்கள்‌ மேய்த்துக்‌ 
கொண்டிருந்தார்கள்‌. சபேயர்‌ யோபுவின்‌ 
வேலையாட்களையும்‌ பட்டயக்கருக்கினால்‌ 
வெட்டிப்போட்டார்கள்‌. யோபவுக்கு 
இரட்டிப்பான நஷ்டம்‌ உண்டாயிற்று. 
சபேயர்‌ எருதுகளையும்‌ கழுதைகளையும்‌ 
திருடிக்கொண்டு போனதுமல்லாமல்‌, 
யோபுவின்‌ வேலைக்காரர்களையும்‌ 
கொன்றுபோட்டார்கள்‌. சபேயர்‌ யோபுவின்‌ 
தேசமாகிய ஊத்ஸ்‌ தேசத்திற்கு அருகில்‌ 
இருக்கிறவர்கள்‌. 





ழ்‌ நள 
யாய 


யோபுவின்‌ 
அவருக்கு 
ஊழியக்காரராய்‌ 
அவர்களெல்லோருமே 
யோபுவின்‌ எருதுகளையும்‌, 
கழுதைகளையும்‌ சபேயரிடமிருந்து 
பாதுகாப்பதற்காக, அவர்கள்‌ தங்களால்‌. 
முடிந்த வரையிலும்‌ 
'போராடியிருக்கிறார்கள்‌. சபேயரோ 
அவர்களைக்‌ கொன்றுபோட்டார்கள்‌. 
அவர்களில்‌ ஒருவன்‌ மாத்திரம்‌ தப்பி, 
அங்கு நடைபெற்ற தூர்ச்செய்தியை 
யோபுவுக்‌ விக்கும்பா 
வந்திருக்கிறான்‌ பன 
மனுஷரைத்‌  துன்பப்படுத்துவதற்கு 
சாத்தானுக்கு அனுமதி கிடைத்தால்‌, 
அவன்‌ இரக்ககுணமுடனோ, அல்லது 
தவணை முறையிலோ 
துன்பப்படுத்தமாட்டான்‌. மொத்தமாகத்‌ 
துன்பப்படுத்துவான்‌. ஈவு க்கம்‌ 
பார்க்கமாட்டான்‌. சாத்தான்‌ 
துன்பப்படுத்தும்போது, 
உதவியாக சாத்தானுடைய பிள்ளைகள்‌ 
ஏராளமானோர்‌ இருப்பார்கள்‌. 
அவர்களெல்லோரும்‌  துன்மார்க்கர்கள்‌. 
துணிகரமாகப்‌ பாவம்‌ செய்கிறவர்கள்‌. 
சாத்தான்‌ அவர்களை தன்னுடைய 
கருவிகளாகப்‌ பயன்படுத்தி மனுஷரைத்‌ 
துன்பப்படுத்துவான்‌. யோபுவின்‌ 
ஏர்மாடுகளையும்‌, கழுதைகளையும்‌ 
திருடுவதற்கும்‌. அவருடைய 
வேலையாட்களை: கனன்றுமோடுவதற்ும 


சாத்தான்‌ தன்னுடைய 
கருவியாகப்‌ பன்படுத்திக்கொண்ட ரன்‌. 


வேலைக்காரர்‌ 
உண்மையுள்ள 
பணிபுரிந்தார்கள்‌. 
பலசாலிகள்‌. 


தேவனுடைய அக்கினி 


இவன்‌. இப்படிப்‌ பேசிக்‌ 
கொண்டிருக்கையில்‌, வேறொருவன்‌ 
வத்து: வானத்திலிருத்து தேவனுடைய 
அக்கினி விழுந்து; ஆடுகளையும்‌ 
வேலையாட்கனையும்‌ ௬ட்டெரித்துப்‌ 
போட்டது; நான்‌ ஒருவன்மாத்திரம்‌ 
தப்பி, அதை உமக்கு அறிவிக்கும்படி. 
வந்தேன்‌ என்றான்‌ (யோபு 1:16). 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யோபுவுக்கு 7,000 ஆடுகள்‌ 
இருந்தது. அவையெல்லாவற்றையும்‌ 
மேய்ப்பதற்கு போதுமான பேய்ப்பர்களும்‌ 
வானத்திலிருந்து 
, மேய்ப்பர்கள்‌ 
(முந்து அவர்களை 
சுட்டெரித்துப்போட்டது. மின்னல்‌ விழுந்தது 
என்று சொல்லுவதற்கு, இந்தப்‌ 
புஸ்தகத்தில்‌, “தேவனுடைய அக்கினி! 
விழுந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. 
சபேயர்‌ செய்த கொடுமைகளைப்‌ 
பற்றி, யோபுவின்‌ வேலைக்காரர்‌ 
யோபுவிடம்‌  சொல்லிக்கொண்டிருக்கும்‌ 
போது, யோபு சயேயர்மீது 
யத்தம்பண்ணவேண்டுபென்று நினைத்தார்‌. 
அவர்கள்‌ செய்த அறியாயத்திற்காகவும்‌, 
அக்கிரமத்திற்காகவும்‌ அவர்களைப்‌ 
பழிவாங்கவேண்டுமென்று யோபு 
யோசித்தார்‌. அவர்கள்‌ திருடிச்சென்ற 
தன்னுடைய ஏர்மாடுகளைய பும்‌, 
கழுதைகளையும்‌ அவர்களுடைய 
கையிலிருந்து மீட்டுக்கொண்டு 
வரவேண்டும்‌ என்று விரும்பினார்‌. 
யோபு சபேயரைப்பற்றி யோசித்துக்‌ 
கொண்டிருக்கும்போது, அவருக்கு 
மேலும்‌ ஒரு துர்ச்செய்தி வருகிறது. 


சபேயர்‌ யோபுவின்‌ வேலையாட்களை 
வெட்டிப்போட்டபோது, ஒருவன்‌ பாத்திரம்‌ 
தப்பி, அங்கு நடைபெற்ற துர்ச்செய்தியை 
யோபுவிடம்‌ அறிவிக்கிறான்‌. அவன்‌ 
யோபுவிடம்‌ அதைப்பற்றி 
பேசிக்கொண்டிருக்கும்‌. பே 
வேறொருவன்‌ வந்து, 
துர்ச்செய்தியைப்பற்றிச்‌ சொல்லுகிறான்‌. 
யோபு சபேயரின்‌ துர்க்கிரியையைப்பற்றி 
கேள்விப்பட்டபோது, ஆவர்‌ சயேயின்‌ 
தேசத்தை நோக்கிப்‌ பார்த்தார்‌. 


அடுத்த பிரச்சனையோ 
வானத்திலிருந்து வந்திருக்கிறது. 
வானத்திலிருந்து தேவனுடைய அக்கினி 
விழுந்து. யோபுவின்‌ i 
வேவைபாட்களையும்‌ 

போட்டது. இப்போது யோபு வானத்தை 
நோக்கிப்‌ பார்க்கிறார்‌. யோபுவின்‌ 
ஆடுகளை யாரும்‌ வெட்டிப்போடவில்லை. 





ழ்‌ நள 
யாய 


வந்த அக்கினி 
வேலையாட்களையும்‌ 
சுட்டெரித்துப்‌ பட்சித்துப்போட்டது. 
வானத்திலிருந்து விழுந்த அக்கினிக்கு, 
யோபுவின்‌ வேயையாட்களில்‌ 
யக தப்பித்து, 

ர்ச்செய்தியை, 

அறிவிப்பிற்கு! வந்திருக்கிறார்‌. 


யோபுவுக்கு இப்போது இரண்டு 
துர்ச்சம்பவம்‌ நடைபெற்றிருக்கிறது. 
அவருடைய உள்ளத்தில்‌ வேதனையும்‌, 
கலக்கமும்‌, குழப்பமும்‌ ஏற்பட்டிருக்கிறது. 
தேவனை சேலிப்பது வீணானது என்று 
அவர்‌ தன்னுடைய  மனக்குழபபத்தில்‌ 
நினைத்திருப்பார்‌. அவருடைய தெளிந்த 
சிந்தனை குழப்பமடைந்திருக்கும்‌ 
யோபுவின்‌ வேலைக்காரர்‌, “மின்னலை” 
வானத்திலிருந்து விழுந்த தேவனுடைய 
அக்கினி என்று சொல்லுகிறார்‌. மின்னல்‌ 
வானத்திலிருந்துதான்‌ விழுகிறது. 
ஆனால்‌ இந்த அழிவுக்கு தேவனே 
காரணம்‌ என்று யோபுவின்‌ 
வேலைக்காரர்‌ சொல்லுகிறார்‌ 
இயற்கையாக நடைபெறுகிற 
சம்பவங்களுக்கும்‌ பனே காரணம்‌ 
என்று வேலைகனரர்‌ அன்பர்‌ 


வானத்திலிருந்து 
ஆடுகளையும்‌ 


கல்தேயர்‌ 


இவன்‌. இப்படிப்‌ பேசிக்‌ 
கொண்டிருக்கையில்‌, வேறொருவன்‌ 
வந்து: கல்தேயர்‌ மூன்று பவுஞ்சாய்‌ 
வந்து, ஒட்டகங்கன்மேல்விழுத்து, 
அவைகளை 
போனார்கள்‌; 
பட்டயக்கருக்கினால்‌ 
போட்டார்கள்‌; நான்‌ ஒருவன்மாத்திரம்‌ 
தப்பி, அதை உமக்கு அறிவிக்கும்படி. 
வந்தேன்‌ என்றான்‌ (யே௱பு 1:17). 


யோபுவுக்கு 3,000 ஒட்டகங்களும்‌, 
அவற்றை மேய்ப்பதற்கு தேவையான 
வேலையாட்களும்‌ இருந்தார்கள்‌. 
அவையெல்லாவற்றையும்‌ யோபு 

நேரத்தில்‌ இழந்துபோனார்‌. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஊத்ஸ்‌ தேசத்திற்கு அருகில்‌ கல்தேயரின்‌ 
தேசம்‌ உள்ளது. அவர்கள்‌ மூன்று 

பவுஞ்சாய்‌ வந்து. ஒட்டகங்கள்மேல்‌. 
விழுந்து, அவைகளை ஓட்டிக்கொண்டு 
போய்விடுகிறார்கள்‌. யோபுவின்‌ 
வேலையாட்களையும்‌ பட்டயக்கருக்கினால்‌ 
வெட்டிப்‌ போட்டுவிடுகிறார்கள்‌. 
துன்மார்க்கர்‌ செழித்திருக்கும்போது. 
நீதிமான்களால்‌ நிம்மதியாக 
வாழமுடியாது. துன்மார்க்கரின்‌ கை 
ஒங்கும்போது. அவர்கள்‌ சட்டங்களை 
தங்கள்‌ கைகளில்‌ எடுத்துக்கொள்வார்கள்‌. 
கர்த்தருடைய பிள்ளைகளையும்‌ 
நீதிமான்களையும்‌ வெட்டிப்போடுவார்கள்‌. 
அவர்களை நியாயம்‌ விசாரிப்பதற்கு 
ஒருவரும்‌ முன்வரமாட்டார்கள்‌. 
அப்படிப்பட்ப அநியாயக்காரரையும்‌ 
அக்கிரமக்காரரையும்‌ சாத்தான்‌. 
தன்னுடைய கருவிகளாகப்‌ 
பயன்படுத்துகிறான்‌. 


தேவனுடைய மகா 
ஆழமாயிருக்கிறது. அந்த ஆழத்தை 
நம்மால்‌ பார்க்க முடியாது. “உமது நீதி 
மகத்தான பர்வதங்கள்‌ போலவும்‌, உமது 
நியாயங்கள்‌ மகா ஆழமாகவும்‌ 
இருக்கிறது: கர்த்தாவே, மனுஷரையும்‌ 
மிருகங்களையும்‌ காப்பாற்றுகிறீர்‌” 
(சங்‌. 365) சங்கீதக்காரர்‌ 
சொல்லுகிறார்‌. 


நீதியானது 


என்று 


பெருங்காற்று 


இவன்‌ இப்படிப்‌ பேசிக்‌ 
கொண்டிருக்கையில்‌, வேறொருவன்‌: 
வந்து: உம்முடைய குமாரரும்‌ 
உம்முடைய குமாரத்திகளும்‌, தங்கள்‌ 
மூத்த சகோதரன்‌ வீட்டிலே புசித்தூத்‌ 
திராட்சரசம்‌ குடிக்கிறபோது, வனாந்தர 
வழியாய்ப்‌ பெருங்காற்று வந்து, அத்த 
வீட்டின்‌ நாலுமூலையிலும்‌ அடிக்க, அது 
பின்னைகளின்‌ மேல்‌ விழுந்ததினால்‌. 
அவர்கள்‌ இறந்து போனார்கள்‌; நான்‌ 
ஒருவன்மாத்திரம்‌ தப்பி, அதை உமக்கு 
அறிவிக்கும்படி, வந்தேன்‌ என்றான்‌. 
(யோபு 1:18,19). 





ழ்‌ நள 
யாய 


யோபுவுக்கு 
மிருகஜீவன்கள்‌. இருந்தாலும்‌. 
அவையெல்லாவற்றையும்விட, அவருடைய 
குமாரரும்‌ குமாரத்திகளுமே அவருக்கு 
விலையேறப்‌ பெற்ற 
சம்பத்தாயிருக்கிறார்கள்‌. சபேயர்‌ 
எருதுகளையும்‌ கழுதைகளையும்‌ திருடிக்‌ 
கொண்டு போய்விட்டார்கள்‌. அவருடைய 
வேலையாட்களையும்‌ பட்டயக்கருக்கினால்‌. 
வெட்டிப்போட்டார்கள்‌. வானத்திலிருந்து 
தேவனுடைய அக்கினி விழுந்து 
ஆடுகளையும்‌ வேலையாட்களையும்‌ 
சுட்டெரித்துப்போட்டது. கல்தேயர்‌ மூன்று 
பவுஞ்சாய்‌ வந்து ஒட்டகங்கள்மேல்‌ 
விழுந்து அவைகளை ஒட்டிக்கொண்டு 
போனார்கள்‌. வேலையாட்களையும்‌ 
பட்டயக்கருக்கினால்‌ வெட்டிப்போட்டார்கள்‌. 
இவை எல்லாமே யோபுவுக்கு 
பேரிழப்பாயிற்று. இவையெல்லாம்‌ ஒரே 
சமயத்தில்‌ நடைபெற்றதால்‌, அவருக்கு 
தாங்கிக்‌ கொள்ள முடியாத 
துக்கமுண்டாயிற்று 


யோபு 
மனவேதனையிலிருக்கிறார்‌. 
தொடர்ச்சியாக மூன்று 
துர்ச்செய்திகளைக்‌ கேட்கிறார்‌ 
மூன்றாவது துர்ச்செய்தியைக்‌ கேட்கும்‌ 
போது, அவரிடத்தில்‌ நான்காவது 
துர்ச்செய்தி 'அறிவிக்கப்படுகிறது. 
யோபுவின்‌ குமாரரும்‌ குமாரத்திகளும்‌ 
மரித்துப்போனார்கள்‌ என்பதே அந்த 
துர்ச்செய்தி. யோபுவின்‌ குமாரரும்‌ 
அவருடைய குமாரத்திகளும்‌, தங்கள்‌ 
மூத்த சகோதரன்‌ வீட்டிலே புசித்துத்‌ 
திராட்சரசம்‌ குடிக்கிறபோது. வனாந்தர 
வழியாய்ப்‌ பெருங்காற்று வந்து, அந்த 
வீட்டின்‌ நாலுமூலையிலும்‌ அடிக்க, அது 
பிள்ளைகளின்‌. மேல்‌ _ விழுந்ததினால்‌ 
அவர்கள்‌ இறந்து போனார்கள்‌ 


யோபுவின்‌ குமாரும்‌ 
குமாரத்திகளும்‌ மூத்த சகோதரன்‌ 
வீட்டிலே புசித்து, திராட்சரசம்‌ குடித்து 
விருந்தை அனுபவிக்கிறார்கள்‌. 
வேலையாட்கள்‌ அவர்களுக்கு விருந்து 
பரிமாறுகிறார்கள்‌. 'வேலையாட்களில்‌ 

னத்‌ ர, வி 
எல்லோரும்‌ ர க்‌ போகிறாள்‌ 


ஏராளமான 


மிகுந்த 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யோபுவுக்கு வந்த நான்கு வருத்தங்களில்‌ 
மிகப்பெரிய வருத்தம்‌. 

ப 

சாத்தான்‌ 
ஒவ்வொரு கஷ்டமாகக்‌ 
கொடுக்கிறான்‌. யோபுவால்‌ 
தாங்கிக்கொள்ள முடியாத மிகப்பெரிய 
கஷ்டத்தை, கடைசியாக கொடுக்கிறான்‌. 
ஏற்கெனவே உண்டான மூன்று 
நஷ்டங்களில்‌ யோபு தேவனைத்‌ 
தூஷிக்கவில்லையென்றாலும்‌, கடைசியாக 
உண்டாகும்‌ பெரிய நஷ்டத்தினால்‌ 
யோபு தேவனைத்‌ தூவித்துவிடுவார்‌ 
என்று சாத்தான்‌ நம்புகிறான்‌. 


யோபுவுக்கு 


நம்முடைய பிள்ளைகள்‌ 
பிரியமானவர்கள்‌. அவர்கள்‌ 
ஜீவனாகயிருக்கிறார்கள்‌. 

விட்டுப்‌ பிரிந்து செல்வது 
கஷ்டமாகயிருக்கும்‌. யோபு 
நற்குணமுள்ளவர்‌. தன்னுடைய 
குடும்பத்தார்‌. மீது அதிக அக்கரையும்‌ 
பாசமும்‌ காண்பிக்கிறவர்‌. அப்படிப்பப்‌. 
யோபுவுக்கு பேரிழப்பு உண்டாயிற்று. 
அவருடைய குமாரரும்‌ குமாரத்திகளும்‌ 
ஒரே வேளையில்‌ செத்துப்போகிறார்கள்‌. 
இந்தத்‌ துர்ச்செய்தியைக்‌ கேட்டபோது 
யோபு நிலை குலைந்துபோயிருப்பார்‌ 
அவரால்‌ இதை தாங்கிக்கொள்ள 
முடியாது. அதிர்ச்சியில்‌ உறைந்து 
போயிருப்பார்‌. யோபு பல வருஷங்களாக 
தன்னுடைய பிள்ளைகளைப்‌ பாதுகாத்து, 
பராமரித்து, வளர்த்து வருகிறார்‌ 
அவர்களுடைய எதிர்காலங்களைக்‌ 
குறித்து யோபு நம்பிக்கையோடிருக்கிறார்‌. 
அவையெல்லாம்‌ ஒரே கொதி 

விட்டு ்‌ 


நமக்குப்‌ 
நமக்கு 
அவர்களை 
நமக்கு 


காது அவர்களுக்காக சர்வாங்க 
தகனபலிகளைச்‌ செலுத்துவது வழக்கம்‌. 





ழ்‌ நள 
யாய 


ஆனால்‌ இப்போதோ பலிசெலுத்துவதற்கு 
முன்பாக, யோபுவின்‌ பிள்ளைகளே. 
செத்துப்போனார்கள்‌. 
அவர்கள்‌ செத்துப்போயிருந்தால்‌, 
யோபுவுக்கு அதிக துக்கம்‌ வந்திருக்காது. 
அந்தத்‌ துக்கத்தைக்கூட தாங்கிக்‌. 
கொள்வார்‌. ஆனால்‌ அவர்களோ 
புசித்துக்‌ குடித்து சந்தோஷமாயிருந்த 
போது செத்துப்போனார்கள்‌. 
அவர்களுடைய வாயில்‌ போஜனமும்‌ 
திராட்சரசமும்‌ இருக்கும்போது 
மரித்துப்போனார்கள்‌. நம்முடைய வாயில்‌ 
ன்‌ துதிக்கும்‌. 

ருக்கும்போது நாம்‌ 
இரவே நமக்கு பாக்கியம்‌ 


யோபு தன்னுடைய 
மிருகஜீவன்களையும்‌, வேவைபாட்களையும்‌ 
இழந்து தனிமையிலிருக்கிறார்‌. 
இப்படிப்பட்ட சூழ்நிலையில்‌ அவருக்கு 
ஆறுதல்‌ தேவைப்படுகிறது. அவருடைய 
குமாரரும்‌ குமாரத்திகளும்‌ இப்படிப்பட்ட 
வேளையில்‌ யோபுவோடு கூடமிருந்து, 
அவருக்கு ஆறுதல்‌ சொல்லவேண்டும்‌. 
ஆனால்‌ ஆறுதல்‌ சொல்லவேண்டிய 
அவருடைய பிள்ளைகளும்‌ 
செத்துப்போய்விட்டார்கள்‌. யோபுவக்கு 
ஆறுதல்‌ சொல்ல அவருடைய வீட்டில்‌ 
ஒருவருமில்லை. அவருடைய மனைவி 
மாத்திரமே இருக்கிறாள்‌. அவளும்‌ 
யோபுவுக்கு ஆறுதலாகப்‌ பேசவில்லை. 


யோபுவின்‌ ஜெபம்‌ 
யோ] 1 : 20-22 


யோபு 1:20. அப்பொழுது யோபு 
எழுந்திருந்து, தன்‌ சால்வையைக்‌ 
கிழித்து, தன்‌ தலையைச்‌ சிரைத்து, 
தரையிலே விழுந்து பணித்து: 


கர்த்தர்‌ 
எடுத்தார்‌; 
நாமத்துக்கு ஸ்தோத்திரம்‌ என்றான்‌. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யோபு 1:22. இவையெல்லாவற்றிலும்‌ 
யோபு பாவஞ்செய்யவுமில்லை, 
தேவனைப்‌. யற்றிக்‌ 
குறைசொல்லவுமில்லை. 


யோபு தரையிலே 


பணித்தார்‌ 


விழுந்து 


அப்பொழுது யோபு எழுந்திருந்து, 
தன்‌ சால்வையைக்‌ கிழித்து, தன்‌ 
தலையைச்‌ சிரைத்து, தரையிலே 
விழுந்து பணித்து (யோபு 1:20). 


சாத்தான்‌ யோபுவுக்கு விரோதமாக 
என்னவெல்லாம்‌ செய்ய முடியுமோ 
அவையெல்லாவற்றையும்‌ செய்துவிட்டான்‌. 
யோபுவுக்கு இவற்றை செய்தால்‌ அவர்‌ 
தேவனை சபிப்பார்‌ என்று சாத்தான்‌ 
எதிர்பார்த்தான்‌. காலையில்‌ சூரியன்‌ 
உதிக்கும்போது, யோபு கிழக்கத்திப்‌ 
புத்திரர்‌ எல்லோரிலும்‌ 
பெரியவராயிருந்தார்‌. சூரியன்‌ 
அஸ்தமிக்கும்போதோ, யோபு தன்னுடைய 
சம்பத்துக்களையும்‌, குமாரரையும்‌ 
டப்ப கணம்‌ இழந்து பரிதாபமாக 


நம்முடைய ஐசுவரியத்தை மாத்திரம்‌ 
நாம்‌ நம்பினால்‌ ஏமாந்துபோவோம்‌. 
ஜசுவரியத்தின்மீது பிரியப்படுவது ஒரு 
விக்கிரகாராதனை. அவர்களுக்கு 
ஐசுவரியம்‌ தெய்வத்தைப்போல இருக்கும்‌. 
நமக்கு ஐசுவரியமே பிரதானம்‌ என்று 
சாத்தான்‌ நம்முடைய இருதயத்தில்‌ 
ஆசையை உண்டுபண்ணுகிறான்‌. ஒரு 
சிலர்‌ ஐசுவரியத்திற்காக மாத்திரம்‌ 
கர்த்தரிடத்தில்‌ வருகிறார்கள்‌. கர்த்தரை 
ஆராதிப்பதற்கு மாத்திரமே கர்த்தரிடத்தில்‌ 
வரவேண்டும்‌. உலகப்பிரகாரமான 
நமக்குத்‌ தேவை 
என்பதை கர்த்தர்‌ அறிந்திருக்கிறார்‌. 
நாம்‌ முதலாவதாக தேவனையும்‌, 
க்‌ ராஜ்யத்தையும்‌ தேடவேண்டும்‌. 


ர ர 


கொடுக்கப்படும்‌. 





ழ்‌ நள 
ஈயா 


rs 
தன்னுடைய குடும்பத்தாருக்கும்‌ மாத்திரம்‌ 
முக்கியத்துவம்‌ கொடுத்திருந்தால்‌, 
இந்நேரம்‌ எல்லாவற்றையும்‌ ; 
நம்பிக்கையற்றுப்போயிருப்பார்‌. 
நம்பின சம்பத்தும்‌, 
அவரை விட்டுப்‌ போய்விட்டார்கள்‌. யோபு 
ம்‌ இழந்தார்‌. ஆனாலும்‌ 
ல்‌ வைத்திருக்கிற 
விசுவாசத்தை இன்னும்‌ இழக்கவில்லை. 
யோபுவுக்கு பாடுகளும்‌, வேதனைகளும்‌, 
துக்கங்களும்‌ அதிகமாய்‌ உண்டாயிற்று. 
அவருக்குப்‌ பிரியமான அவருடைய 
சம்பத்துக்களெல்லாம்‌ அவரை விட்டு 
விலகிப்போயிற்று. இந்த சூழ்நிலையிலும்‌ 
யோபு தேவனுடைய சமுகத்தை விட்டு 
விலகிப்போகவில்லை. பிசாசு ஒரு 
பொய்யன்‌. யோபுவோ ஒரு உத்தமன்‌. 
கர்த்தர்‌ யோபுவை உத்தமன்‌ என்று 
சொல்லும்போது, அவர்‌ மெய்யாகவே 
உத்தமனாகத்தான்‌ இருப்பார்‌. சாத்தான்‌ 
எவ்வளவுதான்‌ முயற்சி பண்ணினாலும்‌. 
கர்த்தருடைய பிள்ளைகளை அவருடைய 
கரத்திலிருந்து, அவனால்‌ பிரிக்க முடியாது. 


யோபுவுக்கு மிகப்பெரிய துக்கங்கள்‌ 
உண்டாயிற்று, அவருடைய 
சுயமுயற்சிபினாலும்‌, _ சுயபலத்தினாலும்‌ 
அவரால்‌ இந்தத்‌ துக்கங்களைத்‌ 
தாங்கிக்கொள்ள முடியவில்லை. 
இப்படிப்பட்ட வேதனை மிகுந்த நேரத்தில்‌, 
மற்ற மனுஷர்கள்‌ என்ன செய்வார்களோ, 
அதையே யோபுவும்‌ செய்கிறார்‌. யோபு 
தன்‌ சால்வையைக்‌ கிழிக்கிறார்‌. தன்‌ 
தலையை சிரைத்து தரையிலே விழுந்து 
கர்த்தரைப்‌ பணிந்துகொள்கிறார்‌. 
தலையை சிரைப்பது, சால்வையைக்‌ 
கிழிப்பது கியவை துக்கத்தை 
வெளிப்படுத்தும்‌ அடையாளங்கள்‌. 


தனக்கு அதிக துக்கம்‌ வந்தாலும்‌ 
தேவனைத்‌ தூஷிக்கவில்லை. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்மீது கோபப்படவுரில்லை. 
இந்த சூழ்நிலையிலும்‌ யோபு நிதானம்‌ 
இழக்காமல்‌ அமைதியாகவும்‌ 
பொறுமையாகவும்‌ இருக்கிறார்‌. 
யோபுவுக்கு பேரிழப்பு உண்டாயிற்று, 
அவருடைய வியும்‌ ஆத்துமாவும்‌ 
கலங்குகிறது. ந்த சூழ்நிலையிலும்‌ 
யோபு கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
பொறுமையோடும்‌ சமாதானத்தோடும்‌ 
இ றார்‌ 'தானத்தே 


யோபுவுக்கு ஏற்கெனவே மூன்று 

சம்பவங்கள்‌ நடைபெற்றது. 
வானத்திலிருந்து வந்த 
கல்தேயரும்‌  யோபுவுக்கு 

உண்டுபண்ணினார்கள்‌. 
அப்போதெல்லாம்‌ யோபு கலங்கினார்‌. 
ஆனாலும்‌ அவர்‌ அப்போது தன்‌ 
சால்வையைக்‌ கிழிக்கவில்லை. தன்‌ 
தலையை சிரைக்கவில்லை. அந்த 
இழப்பைத்‌ தாங்கிக்கொண்டார்‌. 
தன்னுடைய ஆத்துமாவுக்கு அவரே 
ஆறுதல்‌ சொல்லிக்கொண்டார்‌. 
தன்னுடைய பிள்ளைகளின்‌ 
மரணச்செய்தியைக்‌ கேட்டபோதோ, 
யோபுவால்‌ தனக்கு ஆறுதல்‌ 
சொல்லமுடியவில்லை. அதனால்‌ தன்‌ 
சால்வையைக்‌ கிழிக்கிறார்‌. தன்‌ தலையை 
சிரைக்கிறார்‌. 


எபிரெய தேசத்தார்‌ மத்தியிலே ஒரு 
பழமொழி உண்டு. “போஜனம்‌ நம்மை 
விட்டு போகும்போது நம்முடைய வாயும்‌ 
அதோடு. சேர்ந்துபோய்விட்டால்‌ 
நலமாயிருக்கும்‌ என்பதே அந்தப்‌ 
பழமொழி. யோபுவுக்கு இந்தப்‌ பழமொழி 
நன்றாய்த்‌ தெரியும்‌. யோபு தன்னுடைய 
சம்பத்தை இழந்துபோனாலும்‌, 
தன்னுடைய பிள்ளைகள்‌ 
உயிரோடிருந்திருந்தால்‌ ஒரளவு 
ஆறுதலாகயிருந்திருப்பார்‌. தனக்கு 
ஓரளவு சம்பத்து இருந்தாலும்‌ அல்லது 
தன்னுடைய  சம்பத்துக்கள்‌ எல்லாம்‌ 
அழிந்துபோனாலும்‌ யோபு இவ்வளவு 
அதிகமாக வேதனைப்பட்டிருக்கமாட்டார்‌. 
தன்னுடைய பிள்ளைகள்‌ ஒரே நேரத்தில்‌ 
மொத்தமாக செத்துப்போனார்கள்‌. 
என்னும்‌ சோகசெய்தியை அவரால்‌. 
தாங்கிக்கொள்ள முடியவில்லை. 


துக்க 
சபேயரும்‌, 
அக்கினியும்‌, 
பேரிழப்பு 





ழ்‌ நள 
யாய 


கர்த்தர்‌ கொடுத்தார்‌, 
எடுத்தார்‌. 


கர்த்தர்‌ 


திர்வாணியாய்‌ 
கர்ப்பத்திலிருத்து 
திர்வாணியாய்‌ அவ்விடத்துக்குத்‌ 
திரும்புவேன்‌; கர்த்தர்‌ கொடுத்தார்‌, 
கர்த்தர்‌ எடுத்தார்‌; கர்த்தருடைய 
நாமத்துக்கு ஸ்தோத்திரம்‌ என்றான்‌. 
இவையெல்லாவற்றிலும்‌ யோபு பாவஞ்‌ 
செய்யவுமில்லை. தேவனைப்பற்றிக்‌ 
குறைசொல்லவுமில்லை (யோபு 1:21,22). 


அதிகமான 
வருத்தங்களும்‌ 
உண்டான போதிலும்‌. அவர்‌ 
அந்த வருத்தங்களின்‌ 
மத்தியிலும்‌, ஞானமுள்ளவராகவும்‌. 
தெய்வபக்தியுள்ளவராகவும்‌, நல்லவராகவும்‌ 
சிந்தித்து செயல்படுகிறார்‌. அவருக்கு 
எவ்வளவு பெரிய துன்பங்கள்‌ வந்தாலும்‌ 
அவர்‌ தேவனுக்குப்‌ பயந்து ஜீவிக்கிறார்‌ 
பொல்லாப்புக்கு. விலகுகிறார்‌ 
உத்தமராகவும்‌ சன்மார்க்கராகவும்‌ 
கிறார்‌. தேவனுடைய ௪ 
ர 'நற்த்தி ஒஙத்கொடுக்கிறார்‌.. 


தேவனுடைய பராமரிப்பின்‌ 
பிரகாரமாகவே எல்லா காரியங்களும்‌ 
நடைபெறும்‌. யோபு தேவனுடைய 
கிருபையையும்‌, அவருடைய 
பராமரிப்பையும்‌ உணர்ந்தவராக, தன்னை 
தேவனுடைய தெய்வீக பராமரிப்புக்கு 
ஒப்புக்கொடுக்கிறார்‌. ர்த்தருக்‌ 
சகலமும்‌ தெரியும்‌. 
சர்வஞானமுள்ளவர்‌. 
பாடுகளும்‌ அவருக்குத்‌ 
அவருடைய கண்ணீரும்‌ தேவனுக்குத்‌ 
தெரியும்‌. 

யோபுவின்‌ வாழ்க்கையில்‌ 
துக்கமான சம்பவங்கள்‌ ஒவ்வொன்றாக 
நடைபெற்றாலும்‌ அவையெல்லாவற்றையும்‌ 
கர்த்தருடைய சமுகத்தில்‌ ஒப்புக்‌ 
கொடுத்துவிட்டு, அவர்‌ ஆறுதலாயும்‌ 
சமாதானமாயும்‌ ஜெபம்பண்ணுகிறார்‌. 
இதுவரையிலும்‌ கலக்கத்திலிருந்த 
அவருடைய ஆத்துமா, 


என்‌ தாயின்‌ 


வத்தேன்‌;. 


யோபுவுக்கு 
நெருக்கங்களும்‌ 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தேவனுடைய சமுகத்திற்கு முன்பாக 
வந்த போது ஆறுதலடைந்திருக்கிறது. 
மனுஷருடைய பொதுவான 
வாழ்க்கையைப்‌ பற்றி அவர்‌ சிந்தித்துப்‌ 
பார்க்கிறார்‌. 'தன்னைப்பற்றியும்‌ 
தியானித்துப்‌ பார்க்கிறார்‌. “நிர்வாணியாய்‌ 
என்‌ தாயின்‌ கர்ப்பத்திலிருந்து வந்தேன்‌; 
நிர்வாணியாய்‌. (விட 

கே ன்று கொற்கை 1. 


அப்போஸ்தலர்‌ பவுலும்‌ 
வார்த்தைகளை தன்னுடைய நிருபத்திலே 
மேற்கோளாக எழுதுகிறார்‌. “உலகத்திலே 
நாம்‌ ஒன்றும்‌ கொண்டுவந்ததுமில்லை, 
இதிலிருந்து நாம்‌ ஒன்றும்‌ 
கொண்டுபோவதுரில்லை என்பது நிச்சயம்‌" 
(தீமோ 67). நாம்‌ இந்த உலகத்திற்கு 
வரும்போது ஒன்றும்‌ கொண்டுவராமல்‌, 
எல்லாவற்றையும்‌ மற்றவர்களிடமிருந்தே 
பெற்றுக்கொள்கிறோம்‌. அதுபோலவே 
நாம்‌ இந்த உலகத்திலிருந்து, 
போகும்போது, நம்மோடு எதையும்‌ 
கொண்டு போகாமல்‌, எல்லாவற்றையும்‌ 
மற்றவர்களிடம்‌ கொடுத்துவிட்டுத்தான்‌ 
போகப்போகிறோம்‌. யோபுவின்‌ 
இருதயத்தில்‌ இந்த சிந்தை 
நிரம்பிமிருக்கிறது. இந்த சிந்தையே 
அவருக்கு உண்டான இழப்புக்களை 
தாங்கிக்கொள்ள பெலன்‌ தருகிறது. 
குழப்பத்திலிருக்கும்‌ அவருடைய 
ஆத்துமாவை இந்த சிந்தையே 
இமைதிப்படுத்துகிறது 


யோபு தன்னை 
பார்க்கும்போது, அவர்‌ தன்னை ஒரு 
நிர்வாணியாய்க்‌ காண்கிறார்‌. தன்னை 
ஒரு காயப்பட்டவராகவோ, உடல்‌ 
ஊனமுள்ளவராக காணவில்லை. அவர்‌ 
இன்னும்‌ யோபுவாகவே இருக்கிறார்‌. 
பூரணபுருஷராகயிருக்கிறார்‌. அவர்‌ ஒரு 
நிர்வாணியாயிருக்கிறார்‌. i i 
வயிற்றில்‌ வந்ததுபோல, 
நிலமையிலிருக்கிறார்‌. 

அவருக்கு இருந்தது எதுவும்‌ 
சொந்தமானதல்ல. 

வஸ்திரமில்லாமலும்‌, ஐசுவரியபில்லாமலும்‌ 
இந்த உலகத்திற்கு வந்தார்‌. 


யோபுவின்‌ 


நோக்கிப்‌ 





ழ்‌ நவள 
ஈயா 


அவருடைய ஜீவியகாலத்தில்‌ அவருக்கு 
வஸ்திரங்களும்‌ ஐசுவரியங்களும்‌ 
உண்டாயிற்று. அது இப்போது அவரை 
விட்டுப்போய்விட்டது. யோபுவுக்கு வேறு 
இழப்பு ஒன்றும்‌ உண்டாகவில்லை. அவர்‌ 
தன்‌ தாயின்‌ வயிற்றிலிருந்து 
வந்ததுபோலவே, இப்போது இருக்கிறார்‌. 


டய சரீரத்தில்‌ குறைவும்‌ 
இல்லை. த்தில்‌ ஒரு 


நம்முடைய வாழ்க்கையில்‌, சில 
நேரங்களில்‌, வஸ்திரங்களைத்‌ தரித்திருக்க 
வேண்டும்‌ என்று விரும்புவோம்‌. அதே 
வஸ்திரங்களை சில நேரங்களில்‌ 
கழற்றிப்போட வேண்டும்‌ என்றும்‌ 
விரும்புவோம்‌. சில சமயங்களில்‌ 
வஸ்திரமில்லாமல்‌ இருப்பது நமக்கு 
அசெளகரிகமாயிருக்கும்‌. சில சமயங்களில்‌ 
வஸ்திரம்‌ தரித்திருப்பதும்‌ நமக்கு 
அசெளகரிகமாயிருக்கும்‌. வஸ்திரம்‌ 
நமக்கு ஜீவனல்ல. நம்முடைய ஆவியும்‌. 
ஆத்துமாவும்‌ சரீரமுமே நமக்கு ஜீவன்‌ 
இவ்வுலக சம்பத்தும்‌ இவ்வுலக 
ஐசுவரியமும்‌ நமக்கு ஜீவனல்ல. நாம்‌ 
இந்த உலகத்தில்‌ பிறந்த பின்பு இவை 
நம்மோடு சேர்ந்துகொண்டது. நாம்‌ இந்த 
உலகத்தை விட்டு கடந்துபோகும்போது. 
இவை நம்மை விட்டுப்‌ பிரிந்துபோய்விடும்‌. 
யோபு மிகுந்த 
துக்கத்திலிருந்தாலும்‌ அவர்‌ தெளிவாக 
சிந்திக்கிறார்‌. அவருடைய தெளிந்த 
சிந்தனை அவருக்கு சமாதானத்தையும்‌ 
ஆறுதலையும்‌ கொடுக்கிறது. அவர்‌ 
கர்த்தருக்குள்‌ சந்தோஷமாயிருக்கிறார்‌. 
சாத்தான்‌. போபுவைச்‌ சோதித்தாலும்‌, 
யோபு கர்த்தருக்குள்‌ நிலைத்து நிற்கிறார்‌. 
தன்னுடைய சம்பத்துக்களும்‌, தன்னுடைய 
பிள்ளைகளும்‌ தன்னை 
விட்டுப்போய்விட்டால்‌, யோபு தேவனைத்‌ 
தூஷிப்பார்‌ என்று சாத்தான்‌ சொன்னான்‌. 
அவனுடைய வார்த்தை எப்போதும்‌ போல 
பொய்யாகவே 
தேவனைத்‌ 
கர்த்தரை ஆசீர்வதிக்கிறார்‌. 
யோபுவைக்‌ குறித்து சாட்சி சொன்ன 
பிரகாரமாக, அவர்‌ உத்தமனும்‌. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சன்மார்க்கனும்‌, னக்கு! 
ல்லாப்புக்கு 


a டல்‌ 
விலகுகிறவருமாயிருக்கிறார்‌. 


யோபுவின்‌ ஜீவியத்தில்‌ செழிப்பும்‌ 
உண்டாயிற்று. தாழ்ச்சியும்‌ உண்டாயிற்று. 
தாராளமும்‌ இருந்தது. வறட்சியும்‌ 
இருந்தது. யோபு செழித்திருந்த 
காலத்தில்‌, தேவனுடைய கிருபையினால்‌ 
தனக்கு செழிப்பு உண்டாயிற்று என்று 
சொல்லி கர்த்தரைத்‌ துதித்தார்‌. இப்போது 
யோபவுக்கு தாழ்ச்சியும்‌ நெருக்கமும்‌ 
வந்திருக்கிறது. இப்போதும்‌ அவர்‌ 
கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
தெளிவாயிருக்கிறார்‌. “கர்த்தர்‌ 
கொடுத்தார்‌, கர்த்தர்‌ எடுத்தார்‌, 
பது ய நாமத்திற்கு ஸ்தோத்திரம்‌” 
தாளத்தோடு 
தைதோடும சொன்‌ 


கர்த்த்‌ எதைக்‌ கொடுத்தாரோ 
அதைத்‌ திரும்ப எடுத்துக்கொண்டார்‌. 
சகலமும்‌ கர்த்தருக்குரியது. கர்த்தர்‌ 
தமக்குரியதை நமக்குக்‌ கொடுக்கிறார்‌. 
கர்த்தர்‌ நம்மிடமிருந்து தமக்குரியதை 
எடுத்துக்‌ கொள்கிறார்‌. இந்தப்‌ 
பிரபஞ்சத்தில்‌ எதுவும்‌ நமக்கு 
சொந்தமானதல்ல. சகலமும்‌ 
கர்த்தருடையது. யோபு தன்னுடைய 
பிரச்சனைகளை நோக்கிப்‌ பார்க்காமல்‌ 
கர்த்தரை நோக்கிப்‌ பார்க்கிறார்‌. 
கர்த்தருடைய சமுகத்தில்‌ வரும்போது 
நமக்கு சந்தோஷமும்‌, சமாதானமும்‌ 
ஆறுதலும்‌ உண்டாகும்‌. 


யோபு எல்லா சூழ்நிலைகளிலும்‌ 
கர்த்தரைத்‌ துதிக்கிறார்‌. 
வாழ்ந்திருந்த 
துதித்தார்‌. இப்போ, 
தாழ்ந்திருக்கிறார்‌. 
“கர்த்தருடைய நாமத்திற்கு வ்ோந்தில்‌ 
என்று சொல்லி கர்த்தரைத்‌ துதிக்கிறார்‌. 
யோபு தன்னுடைய 
சம்பத்துக்களெல்லாவற்றையும்‌. 
போனார்‌. 
பிள்ளைகளெல்லோரும்‌ 





ழ்‌ நயனா 
யாய 


விசுவாசிகளாகிய 
ஜீவியத்திலும்‌ நமக்கு 
'டுக। 


பிரச்சனைகள்‌ 

தேவனுடைய 

விலகிப்போய்விடக்‌ 

தேவனிடத்தில்‌ நாம்‌ கிட்டிச்‌ சேருவதை 
நம்முடைய பிரச்சனைகள்‌ தடைபண்ணக்‌ 
கூடாது. அதற்குப்‌ பதிலாக, நமக்கு 
பிரச்சனைகள்‌ வரும்போது, நாம்‌ 
தேவனுடைய சமுகத்தில்‌ நெருங்கிச்‌ 
சேரவேண்டும்‌. தேவனிடத்தில்‌ 
ஜெபம்பண்ணுலதற்கு நம்முடைய 
பிரச்சனைகள்‌ நம்மை உற்சாகப்படுத்த 
வேண்டும்‌ 


கர்த்தரே 
ஆறுதலாயிருக்கிறார்‌. நம்முடைய 
கண்ணீர்கள்‌ விதைப்பதற்குத்‌ 
தடையாகமிருக்கக்கூடாது. கண்ணீர்கள்‌ 
கர்த்தரை ஆராதிப்பதற்கும்‌ 
தடையாகயிருக்கக்கூடாது. கண்ணீரோடு 
விதைக்கிறவர்கள்‌ கெம்பீரத்தோடு 
செய்வார்கள்‌. கர்த்தருடைய 


கண்ணீரோடு 
டய 
இரக்கத்தையும்‌ கிருபையையும்‌ 
கொள்வார்கள்‌. 


பெற்றக்‌ 
முடிவில்‌ 
'சந்தோஷமாயிருப்பார்கள்‌. 


நமக்கு. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யோபுவுக்கு ஏராளமான பாடுகள்‌ 
ற இந்தப்‌ பாடுகள்‌ 
ட்ப கர்த்தரை 
கர்த்தரும்‌ தன்மீது 
த என்று விசுவாசித்து 
கர்த்தருக்குள்‌  சந்தோஷமாயிருக்கிறார்‌. 
தன்னுடைய பாடுகள்‌ மத்தியிலும்‌ கர்த்தர்‌ 
தனக்காக வைத்திருக்கிற நல்ல 
திட்டத்திற்காக யோபு கர்த்தருக்கு 
நன்றி சொல்லுகிறார்‌. கர்த்தரே 
தன்னுடைய கண்ணீரைத்‌ துடைக்கிறவர்‌ 
என்றும்‌. தன்னுடைய வருத்தங்களை 
நீக்குகிறவர்‌ என்றும்‌ விசுவாசித்து, யோபு 
கர்த்தருடைய  சமுகத்திலே விழுந்து, 
அவரைப்‌ பணிந்துகொள்கிறார்‌. நம்முடைய 
விசுவாசம்‌ ஒருபோதும்‌ வீணாய்ப்போகாது. 
நம்முடைய ஜெபமும்‌. ஒருபோதும்‌ 
வீணாய்ப்போகாது. நாம்‌ கண்ணீரோடு 
ஜெபிக்கும்போது, சந்தோஷத்தோடு. 
கர்த்தருடைய பதிலைப்‌ பெற்றுக்‌ 
கொள்வோம்‌. கர்த்தர்‌ நல்லவர்‌. அவர்‌ 
நமக்கு நன்மை செய்கிறவர்‌. 
“இவையெல்லாவற்றிலும்‌ யோபு 
பாவஞ்செய்யவுமில்லை, தேவனைப்பற்றிக்‌ 
குறைசொல்லவுபில்லை' என்று பரிசுத்த 


எ தமக்கும்‌ 
கர்த்தர்‌ அவரோடு கூடயிருக்கிறார்‌. இந்த 
உலகத்தில்‌ இருக்கிற சாத்தானைவிட 
நமக்குள்‌ இருக்கிற கர்த்தர்‌ பெரியவர்‌. 





ழ்‌ நள 
யாய 


யோபுவுக்கு வந்த சோதனையில்‌, 
யோபு ஜெயம்‌ பெற்றார்‌. சாத்தான்‌ 
கர்த்தரிடத்தில்‌, யோபு கர்த்தரைத்‌ 
தூஷிப்பார்‌ என்று சொன்னார்‌. ஆனால்‌ 
யோபு தனக்கு மிகுந்த நஷ்டங்களும்‌ 
கஷ்டங்களும்‌ வந்தபோதிலும்‌, அவர்‌ 
கர்த்தரைத்‌ 'தூஷிக்கவில்லை. 
அவையெல்லாவற்றிலும்‌ யோபு பாவம்‌ 
செய்யவுமில்லை. அவர்‌ தேவனைப்பற்றி 
குறைசொல்லவுரில்லை. முதலாவது 
சோதனையில்‌ யோபு மரியாதையோடு 
விடுவிக்கப்பட்டார்‌ 


சோதனை 
மற்றொரு 


மனுஷருக்கு ஒரு 
வரும்போது, அதற்குமேல்‌ 
சோதனை வராது என்று நாம்‌ 
நினைப்போம்‌. நம்முடைய துக்கம்‌ மகா 
கொடிய துக்கமாய்‌ இருக்கும்போது. 
அந்தத்‌ துக்கம்‌ அதோடு முடிந்துபோகும்‌ 
என்றும்‌, அதற்குமேல்‌ மறுபடியும்‌ துக்கம்‌ 
வராது... என்றும்‌ எதிர்பார்ப்போம்‌. 
யோபுவைக்குறித்தும்‌ ஜனங்கள்‌ 
அப்படித்தான்‌ நினைத்திருப்பார்கள்‌. யோபு 
தன்னுடைய சம்பத்துக்களை இழந்தார்‌, 
தன்னுடைய பிள்ளைகளை இருந்தார்‌. 
இதற்குமேல்‌ இழப்பதற்கு அவரிடத்தில்‌ 
ஒன்றுமில்லை. ஆகையினால்‌, யோபுவுக்கு. 
இதற்குமேல்‌ ஒரு கஷ்டமும்‌ வராது 
என்று ஜனங்கள்‌ நினைத்திருப்பார்கள்‌. 
எல்லா... கஷ்டங்களும்‌ முடிவுக்கு 
வந்துவிட்டது என்று சொல்லிமிருபபார்கள்‌. 
யோபு தேவனுக்குப்‌ பயந்து நடக்கிறவர்‌ 
என்பதும்‌ அவர்‌ தீமைக்கு விலகி 
ஜீவிக்கிறவர்‌ என்பதும்‌ அவர்‌ ஒரு 
நீதிமான்‌,  சன்மார்க்கர்‌ என்பதும்‌ 
நிரூபணமாயிற்று என்பதால்‌, யோபுவை 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆனால்‌ 
சோதனை 
ண்டாம்‌ 


£ஈதிக்கப்படுகிறார்‌. 


சாத்தான்‌ கர்த்தருடைய சந்நிதியில்‌ 
வந்து, யோபுவை மறுபடியும்‌ சோதிக்க 
அனுமதி கேட்கிறான்‌. இந்த முறை 
யோபுவின்‌ எலும்பையும்‌ அவருடைய 
மாம்சத்தையும்‌ 'தொடவேண்டுமென்று, 
சொல்லுகிறான்‌ (யோபு 2:1-5). யோபுவை 
மேன்மைப்படுத்தவேண்டும்‌ என்பதற்காக, 
கர்த்தர்‌ சாத்தானுடைய வேண்டுகோளை 
அங்கீகரித்து, யோபுவை மறுபடியும்‌ 
சோதிக்க சாத்தானுக்கு அனுமதி 
கொடுக்கிறார்‌ (யோபு 2:6). சாத்தான்‌ 
யோபுவை உள்ளங்கால்‌ தொடங்கி 
உச்சந்தலைமட்டும்‌ வாதிக்கிறான்‌ 
(யோபு 2:7,8). யோபுவின்‌ மனைவி, 
“தேவனைத்‌ தூஷித்து ஜீவனைவிடும்‌” 
என்று தவறான ஆலோசனையை 
அவரிடம்‌ சொல்லுகிறாள்‌. யோபுவோ 
சோதனையை சகித்துக்கொள்கிறார்‌. 
சாத்தானுக்கு எதிர்த்து நிற்கிறார்‌ 
(யோபு 2910). யோபுவுத்காக 
பரிதபிக்கவும்‌. அவருக்கு ஆறுதல்‌ 
சொல்லவும்‌ அவருடைய சிநேகிதர்கள்‌ 
அவரிடத்தில்‌ வருகிறார்கள்‌ 
[யோபு 241-13). பாடுகளை 
அனுபவிப்பதற்கும்‌, பாடுகள்‌ மத்தியிலும்‌ 
சமாதானமாயிரு/பதற்கும்‌ யோபு ஓர்‌ 
எடுத்துக்காட்டான மனுஷராயிருக்கிறார்‌. 


யோபுவுக்கோ 
உண்டாயிற்று. 


மறுபடியும்‌ 
அவர்‌ 
முறையாக 


கர்த்தருடைய சந்நிதி 
யோபு 2 : 1-6 


யோபு 2. பின்னொருநானிலே. 
தேவபுத்திரர்‌ கர்த்தருடைய சந்நிதியில்‌ 
வத்துதின்றபோது, சாத்தானும்‌ 
அவர்கள்‌ நடுவிலே கர்த்தருடைய 
சுத்திதியில்‌ வத்து தின்றான்‌. 


யோபு 2:2. கர்த்தர்‌ சாத்தானைப்‌ 
பார்த்து: தீ எங்கேயிருந்து வருகிறாய்‌ 
என்றார்‌; சாத்தான்‌ கர்த்தருக்குப்‌ 
பிரதியுத்தரமாக: பூமியெங்கும்‌ உலாவி, 
அதில்‌ சுற்றித்திமிந்து வருகிறேன்‌ 





ழ்‌ நள 
ஈயா 


யோபு 2:8. அப்பொழுது 
காத்தானை நோக்கி: 
தாசனாகிய யோபின்‌ 
மேல்கவனம்வைத்தாயோ? உத்தமனும்‌ 
சன்மார்க்கனும்‌, தேவனுக்குப்‌ பயந்து, 
பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமான 
மனுஷணாகிய அவணைப்போலை பூமியில்‌ 
ஒருவனுமில்லை; முகாத்தரமில்லாமல்‌. 
அவனை நிர்மூலமாக்கும்படி. தீ என்னை 
ஏவினபோதிலும்‌, அவன்‌ இன்னும்‌ தன்‌ 
உத்தமத்திலே உறுதியாய்‌ திற்கிறான்‌ 
என்றார்‌. 


கர்த்தர்‌ 
என்‌ 


யோபு 2:4. சாத்தான்‌ கர்த்தருக்குப்‌ 
பிரதியுத்தரமாக: தோலுக்குப்‌ பதிலாகத்‌ 
தோலையும்‌, தன்ஜீவனுக்குப்‌ பதிலாகத்‌ 
தனக்கு உண்டான எல்லாவற்றையும்‌, 
மனுஷன்‌ கொடுத்துவிடுவான்‌.. 


யோபு 2:5. ஆனாலும்‌ தீர்‌ உம்முடைய 
கையை நீட்டி, அவன்‌ எலும்பையும்‌ 
அவன்‌ மாம்சத்தையும்‌ தொடுவீரானால்‌, 
அப்பொழுது அவன்‌ உமது முகத்துக்கு. 
எதிரே உம்மைத்‌ தாஷிக்கானோ பாரும்‌ 
என்றான்‌. 


யோபு 26. அப்பொழுது கர்த்தர்‌ 
சாத்தானை நோக்கி: இதோ, அவன்‌ 
உன்‌ கையிலிருக்கிறான்‌; ஆகிலும்‌ 
அவன்‌ மிராணனைமாத்திரம்‌ தப்பவிடு 
என்றார்‌. 


யோபு உத்தமத்திலே உறுதியாய்‌ 
நின்றார்‌ 


பின்னொருநானிலே தேவயுத்திரர்‌ 
கர்த்தருடைய சத்திதியில்‌ வத்துதின்ற 
போது, சாத்தானும்‌ அவர்கள்‌ நடுவிலே. 
கர்த்தருடைய சுத்திதியில்‌ வந்து 
நின்றான்‌. கர்த்தர்‌ சாத்தானைப்‌. 
பார்த்து: நீ எங்கேயிருந்து வருகிறாய்‌ 
என்றார்‌ சாத்தான்‌ கர்த்தருக்குப்‌ 
பிரதியுத்தரமாக: பூமியெங்கும்‌ உலாவி, 
அதில்‌ சுற்றித்திரிந்து வருகிறேன்‌. 
என்றான்‌. அப்பொழுது கர்த்தர்‌ 
காத்தானை நோக்கி: நீ என்‌ 
தாசனாகிய. யேோபின்‌ 
மேல்கவனம்வைத்தாயோ? உத்தமனும்‌ 
சன்மார்க்கனும்‌, தேவனுக்குப்‌ பயத்து, 
பொல்லாப்புக்கு. விலகுகிறவனுமான 
மனுஷனாகிய அவனைப்‌ போலி 
பூமியில்‌ ஒருவனூமில்லை; 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


முகாத்தரமில்லாமல்‌ அவனை 
திர்மூலமாக்கும்படி, த என்னை 
ஏவிணபோதிலும்‌, அவன்‌ இன்னும்‌ தன்‌ 
உத்தமத்திலே உறுதியாய்‌ திற்கிறான்‌ 
என்றார்‌ (யோபு 21-3). 


சாத்தான்‌ யோபுவை 
சோதிக்க 
ஆசைப்படுகிறான்‌. 
கர்த்தரிடத்தில்‌ அனுமதி வாங்குவதற்கு, 
அவன்‌ மறுபடியும்‌ கர்த்தருடைய 
சந்நிதியில்‌ வந்து நிற்கிறான்‌. அங்கு 
தேவபுத்திர்‌ அவருடைய சந்நிதியில்‌ 
இருக்கிறார்கள்‌. சாத்தானும்‌ அவர்கள்‌ 
நடுவிலே, கர்த்தருடைய சந்நிதியில்‌ வந்து 
நிற்கிறான்‌. கர்த்தருடைய சந்நிதியில்‌ 
வந்து நிற்பது வடடல புதிய 
அனுபவமல்ல. ற்கெனவே 


மறுபடியுமாக 
வேண்டுமென்று 
அதற்காக 


ததவ விதக்‌ றான்‌ (யோபு 1:69 


தேவதூதர்கள்‌ கர்த்தருடைய 
சந்நிதியில்‌ நின்று அவரை ஆராதனை 
செய்யும்போது, சாத்தானும்‌ அவர்கள்‌ 
நடுவிலே வந்து நிற்கிறான்‌. கர்த்தர்‌ 
சாத்தானிடம்‌ இதற்கு முன்பு கேப்‌ 
அதே கேள்வியையே, “நீ எங்கேயிருந்து 
வருகிறாய்‌” என்று இப்போதும்‌ திரும்பக்‌ 
கேட்கிறார்‌. சாத்தானும்‌ இதற்கு முன்பு 
சொன்ன அதே பதிலையே, இப்போதும்‌, 
பூமியெங்கும்‌ உலாவி அதில்‌ 
சுற்றித்திரிந்து வருகிறேன்‌” என்று 
சொல்லுகிறான்‌. தான்‌ இதுவரையிலும்‌ 
யாருக்கும்‌ ஒரு தீங்கும்‌ செய்யாததுபோல, 


ான்‌ கர்த்தருடைய சந்நிதியில்‌ 
மாய்மாலமாய்ப்‌ பேசுகிறான்‌. 


சாத்தான்‌ போபுவைப்பற்றிச்‌ 
சொல்லுவதற்கு முன்பாகவே, கர்த்தர்‌ 
சாத்தானிடம்‌ யோபுவைப்பற்றிச்‌ 
சொல்லுகிறார்‌ யோபுவைக்குறித்து 
மறுபடியும்‌, “உத்தமனும்‌ சன்மார்க்கனும்‌ 
தேவனுக்குப்‌ பயந்து, பொல்லாப்புக்கு 
விலகுகிறவனுமான மனுஷனாகிய 
அவனைப்போல பூமியில்‌ ஒருவனுமில்லை' 
என்று நற்சாட்சி சொல்லுகிறார்‌. கர்த்தர்‌ 
சாத்தானைப்பார்த்து, “நீ என்‌ தாசனாகிய 
யோபின்மேல்‌ கவனம்‌ வைத்தாயோ” 
என்று கேட்கிறார்‌. 





ழ்‌ நள 
ஈயா 


சாத்தான்‌. கர்த்தரிடத்தில்‌ 
யோபுவைப்பற்றி தவறான செய்தியைச்‌ 
சொன்னான்‌. கர்த்தர்‌ தம்முடைய கையை 
நீட்டி, யோபுவுக்கு உண்டானவையெல்லாம்‌ 
தொடும்போது, யோபு கர்த்தருடைய 
முகத்திற்கு எதிரே அவரைத்‌ தூஷிப்பார்‌" 
என்று சாத்தான்‌ யோபுவைப்பற்றி 
பொய்யாய்க்‌ குற்றம்‌ சொன்னான்‌. 
யோபுவைச்‌ சோதிப்பதற்கு கர்த்தரும்‌ 
சாத்தானுக்கு அனுமதி கொடுத்தார்‌. 
சாத்தான்‌ யோபுவைச்‌ சோதித்தான்‌. 
ஆனால்‌ சாத்தான்‌ சொன்னதுபோல, 
யோபு தன்னுடைய நெருக்கத்தில்‌ 
கர்த்தரைத்‌ தூஷிக்கவில்லை. 
யோபுவைப்பற்றி கர்த்தருக்கு நன்றாய்த்‌ 
தெரிந்திருக்கிறது. 

கர்த்தர்‌ சாத்தானிடம்‌ யோபுவைப்‌ 
பற்றி மறுபடியும்‌, “முகாந்தரமில்லாமல்‌ 
அவனை நிர்மூலமாக்கும்படி நீ என்னை 
ஏவினபோதிலும்‌, அவன்‌ இன்னும்‌ தன்‌ 
உத்தமத்திலே உறுதியாய்‌ நிற்கிறான்‌” 
என்று சாட்சி சொல்லுகிறார்‌. 
கர்த்தருடைய வார்த்தையை சாத்தானால்‌ 
ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. கர்த்தர்‌ 
யோபுவைப்பற்றி நற்சாட்சி சொல்லும்‌ 
போது, அவர்‌ சாத்தானுடைய 
துர்க்குணத்தையும்‌  க்டிந்துகொள்கிறார்‌. 
சாத்தான்‌ ஒரு பொய்யன்‌ என்றும்‌ 
அவன்‌ கர்த்தருடைய பிள்ளைகள்மீது 
தவறான குற்றச்சாட்டுக்களைக்‌ 
கூறுகிறான்‌. என்றும்‌ கர்த்தர்‌ 
சாத்தான்மீது குற்றம்‌ சொல்லுகிறார்‌. 


கர்த்தரே நீதியுள்ள. 
நியாயாதிபதி இந்தப்‌ பிரபஞ்சத்திலள்ள 
மனுஷர்களோ, சாத்தானோ, அவனுடைய 
பிசாசுகளோ நமக்கு நியாயாதிபதிகளல்ல. 
நம்மை நியாயந்தீர்ப்பதற்கு அவற்றிற்கு 
அதிகாரமுமில்லை.  முகாந்தரமில்லாமல்‌ 
நம்மை நிர்மூலலாக்க வேண்டும்‌ 
என்பதே சாத்தானுடைய விருப்பம்‌ 
சாத்தாலுக்கு நியாயந்தீர்க்கும்‌ அதிகாரம்‌ 


நியாயந்தீர்க்கும்‌ அதிகாரத்தை 
சாத்தானுக்குக்‌ வில்‌ 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நம்முடைய நியாயத்தீர்ப்பு 
கர்த்தரிடத்திலிருந்தே வருகிறது. கர்த்தர்‌ 
நீதியுள்ள நியாயாதிபதி. அவர்‌ 
முகாந்தரமில்லாமல்‌ யாரையும்‌ 
தண்டிப்பதில்லை. அவர்‌ நீதியாய்‌ நியாயம்‌ 
செய்கிறவர்‌. கர்த்தருடைய 
நியாயத்தீர்ப்பில்‌. அநீதியிருக்காது. 
ப்ப கா; 
ட்‌ ய்‌ இருக்கது ல்‌ ie 
யோபுவுக்கு பல 
உண்டாயிற்று. சாத்தான்‌ அவரை 
அதிகமாய்‌ நெருக்கினான்‌. யோபுவின்‌ 
சம்பத்தை அழித்துப்போட்டான்‌. அவருடைய 
பிள்ளைகளைக்‌ கொன்றுபோட்டான்‌. 
இவற்றிற்கு மத்தியிலும்‌ யோபு தன்னுடைய 
உத்தமத்திலே உறுதியாய்‌ நிற்கிறார்‌. 
சாத்தானால்‌ அதைச்‌ சகித்துக்கொள்ள 
முடியவில்லை. யோபுவை எப்படியாவது 
நிர்மூலமாக்கிப்போட வேண்டுமென்று 
சைப்படுகிறான்‌. நாம்‌ கர்த்தரைப்‌ 
பற்றும்‌ விசுவாசத்தில்‌ உறுதியாய்‌ 
ந 9ற்கவேண்டும்‌. சாத்தானுக்‌ 
ன ராவ்‌ எர. 


பிரச்சனைகள்‌ 


உம்மைத்‌ தூஷிக்கானோ பாரும்‌ 


சாத்தான்‌ கர்த்தருக்குப்‌ 
பிரதியுத்தரமாக: தோலுக்குப்‌ பதிலாகத்‌ 
தோலையும்‌, தன்ஜீவனுக்குப்‌ பதிலாகத்‌ 
தனக்கு உண்டான எல்லாவற்றையும்‌, 
மனுஷன்‌ கொடுத்துவிடுவான்‌. 
ஆனாலும்‌ நீர்‌ உம்முடைய கையை 
நீட்டி, அவன்‌ எலும்யையும்‌ அவன்‌ 
மாம்சத்தையும்‌ தொடுவீரானால்‌, 
அப்பொழுது அவன்‌ உமது முகத்துக்கு 
எதிரே உம்மைத்‌ தூஷிக்கானோ பாரும்‌ 
என்றான்‌ (யோபு 2:45). 


சாத்தான்‌ யோபுவுக்கு விரோதமாக 
இன்னும்‌ அதிகமான குற்றசாட்டுக்களைச்‌ 
சொல்லுகிறான்‌. மனுஷன்‌ தன்னுடைய 
ஜீவனைப்‌  பாதுகாத்துக்கொள்வதற்காக 
எதை வேண்டுமானாலும்‌ கொடுப்பான்‌ 
என்பது சாத்தானுடைய விவாதம்‌. 
யோபுவும்‌ சாதாரண மனுஷன்‌. i 
ன்னுடைய 
ள்‌ க கவ்றுகால்‌ 





ழ்‌ நவள 
யாய 


தன்‌ ஜீவனுக்குப்‌ பதிலாக தனக்கு 
உண்டான எல்லாவற்றையும்‌ 
கொடுத்துவிடுவான்‌ என்று சாத்தான்‌ 
கர்த்தரிடத்தில்‌ சொல்லுகிறான்‌. சாத்தான்‌ 
மனுஷனைப்‌ பற்றி பொதுவாகச்‌ 
ம்‌ அவனுடைய உள்ளத்தில்‌ 


யோபுவின்‌ சம்பத்து எல்லாம்‌ 
அழிந்தது. அவருடைய வேலையாட்களை 
சபேயேரும்‌  கல்தேயரும்‌ பட்டயத்தால்‌. 
வெட்டிக்கொன்றுபோட்டார்கள்‌. யோபுவின்‌ 
பிள்ளைகளெல்லோரும்‌ வீடு இரந்து 
விழுந்து செத்துப்போனார்கள்‌. இந்த 
இழப்பு எல்லாம்‌ போபவுக்கு 
பெரிழப்பாயிருக்கிறது. ஆனாலும்‌ 
இவையெல்லாவற்றையும்‌ யோபுவால்‌ 
தாங்கிக்கொள்ள முடிகிறது. யோபுடைய 
சரீரத்திற்கு, ஒரு தீங்கும்‌ ஒரு 
வேதனையும்‌ உண்டாகவில்லை. 
எல்லோரும்‌ செத்துப்போனாலும்‌ யோபு 
உயிரோடுதான்‌ இருக்கிறார்‌. அவருக்குள்‌ 
துக்கம்‌ இருக்கிறது. ஆனாலும்‌ 

ருடைய சரீரம்‌ 
நவி தககி 

சாத்தான்‌ யோபுவின்‌ ஜீவனை 
எடுத்துப்போ। வேண்டுமென்று. 
சதிஆலோசனை பண்ணுகிறான்‌. 
தன்னுடைய யோசனையை கர்த்தரிடத்தில்‌. 
நேரடியாக சொல்லாமல்‌, சுற்றி வளைத்து 
மறைமுகமாகச்‌ சொல்லுகிறான்‌. 
கர்த்தரோ சர்வஞானமுள்ளவர்‌. 
சாத்தானுடைய இருதயத்திலிருக்கும்‌ 
தீயஎண்ணங்கள்‌ எல்லாவற்றையும்‌ கர்த்தர்‌ 
அறிந்திருக்கிறார்‌. சாத்தான்‌ பேசுவதற்கு 
முன்பாகவே, 
உள்ளத்திலிருக்கும்‌ 
எல்லாமே கர்த்தருக்குத்‌ தெரியும்‌. 


சாத்தான்‌. மனுஷனைப்பற்றி 
பொதுவாக சொல்லிவிட்டு இப்போது 
யோபுவைப்‌ பற்றியும்‌ மெதுவாக 
பேசுகிறான்‌. “நீர்‌ உம்முடைய கையை 
நீட்டி, அவன்‌ எலும்பையும்‌ 
அவன்‌ மாம்சத்தையும்‌ தொடுவீரானால்‌, 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அப்பொழுது அவன்‌ உமது முகத்துக்கு 
எதிரே உம்மைத்‌ க்‌ 
என்று தான்‌ கர்த்தரி 

யோபுவுக்கு SA சொல்தான்‌ 


சரீரத்தில்‌ வேதனை உண்டாகும்‌ 
போது, அந்த வேதனையை மனுஷனால்‌ 
தாங்கிக்கொள்ள முடியாது. அவனுடைய 
சிந்தனையில்‌ அமைதியிருக்காது 
குழப்பம்‌ உண்டாகும்‌. சரீர 
வேதனையிலிருந்து எப்படி விடுபடுவது 
என்று மனுஷன்‌ தீவிரமாய்‌ யோசிப்பான்‌. 
அப்போஸ்தலர்‌ பவுலின்‌ சரீரத்திலும்‌ 
ஒரு வியாதியிருந்தது. பவுல்‌ 
இயேசுகிறிஸ்துவின்‌ நாமத்தினால்‌ 
பலருடைய வியாதியை குணப்படுத்தியவர்‌. 
என்றாலும்‌ பவுலுக்குள்ளும்‌ ஒரு தீராத 
வியாதியிருந்தது. தன்னுடைய வியாதி 
நீங்கவேண்டுமென்று பவுல்‌ கர்த்தரிடத்தில்‌ 
மூன்றுதரம்‌ ஜெபம்பண்ணினார்‌. ஆனால்‌ 
கர்த்தரோ, பவுலின்‌ வியாதியைக்‌ 
குணப்படுத்தாமல்‌, அவரிடம்‌. என்‌ 
கிருபை உனக்குப்‌ போதும்‌” என்று 
சொல்லிவிட்டார்‌. பவுல்‌ இந்த சம்பவத்தை 
தன்னுடைய நிருபத்தில்‌ இவ்வாறு 
எழுதுகிறார்‌. 


“அன்றியும்‌, எனக்கு 
வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய 
மேன்மையினிபித்தம்‌ நான்‌ என்னை 
உயர்த்தாதபடிக்கு, என்‌ மாம்சத்திலே ஒரு 
முள்‌ கொடுக்கப்பட்டிருக்கிறது: என்னை 
நான்‌ உயர்த்தாதபடிக்கு, அது என்னைக்‌ 
குட்டும்‌ சாத்தானுடைய 
தூதனாயிருக்கிறது. அது என்னைவிட்டு 
நீங்கும்படிக்கு, நான்‌ மூன்றுதரம்‌: 
கர்த்தரிடத்தில்‌ வேண்டிக்கொண்டேன்‌. 
அதற்கு அவர்‌: என்‌ கிருபை உனக்குப்‌ 
போதும்‌; பலவீனத்திலே என்‌ பலம்‌ 
பூரணமாய்‌ என்றார்‌. 
ஆகையால்‌, 
என்மேல்‌. என்‌ 
பலவீனங்களைக்குறித்து நான்‌ மிகவும்‌. 
சந்தோஷமாய்‌  மேன்மைபாராட்டுவேன்‌" 
(2கொரி 12:7-9). 





ழ்‌ நவள 
றிய 
யோபுவின்‌ பிராணனை மாத்திரம்‌ 
தப்பவிடு 


அப்பொழுது கர்த்தர்‌ சாத்தானை 
நோக்கி இதோ, அவன்‌ உன்‌ 
கையிலிருக்கிறான்‌; ஆகிலும்‌ அவன்‌ 
பிராணனைமாத்திரம்‌ தப்பவிடு என்றார்‌. 
(யோபு 2:9). 


சாத்தான்‌ யோபுவைச்‌ சோதிப்பதற்கு 
கர்த்தரிடத்தில்‌ அனுமதி கேட்கிறான்‌. 
கர்த்தரும்‌ சாத்தானுக்கு அனுமதி 
கொடுத்துவிடுகிறார்‌. 'இதோ, அவன்‌ 
உன்‌ கையிலிருக்கிறான்‌” என்று கர்த்தர்‌ 
சாத்தானிடம்‌ சொல்லுகிறார்‌. சாத்தான்‌ 
யோபுவுக்கு எவ்வளவு தீங்குகளை 
வேண்டுமானாலும்‌ செய்யலாம்‌. யோபுவை 
எவ்வளவு வேண்டுமானாலும்‌ 
கொடுமைப்படுத்தலாம்‌. ஆனால்‌ 
யோபுவின்‌ உயிரை எடுப்பதற்கு 
அனுமதி கொடுக்கவில்லை. “அவன்‌ 
பிராணனை மாத்திரம்‌ தப்பவிடு” என்று 
கர்த்தர்‌ சாத்தானிடம்‌ சொல்லிவிடுகிறார்‌ 

யோபு ஜீவனோடிருந்தால்தான்‌, 
அவர்‌ ஒரு உத்தமன்‌ என்றும்‌, 
சன்மார்க்கன்‌ என்றும்‌, தேவனுக்குப்‌ 
பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவர்‌ 
என்றும்‌. அவரால்‌ நிரூபிக்க முடியும்‌ 
யோபு தேவனுடைய முகத்திற்கு எதிரே 
அவரைத்‌. தூஷிக்காமல்‌ இருக்க 
வேண்டுமென்றால்‌ யோபுவுக்கு ஜீவன்‌ 
வேண்டும்‌. யோபு செத்துப்போனால்‌. 
அவரால்‌ ஒன்றும்‌ செய்யமுடியாது. 
செத்துப்போன யோபுவால்‌ தேவனைத்‌ 
தூஷிக்கவும்‌ முடியாது. தேவனைப்பற்றி 
குறை சொல்லவும்‌ முடியாது. பாவம்‌ 
செய்யவும்‌ முடியாது. தேவனுக்கு 
ஸ்தோத்திரம்‌ பண்ணவும்‌ முடியாது. 


சாத்தானுடைய சோதனையை 
எதிர்த்து நிற்கவேண்டுமென்றால்‌ யோபு 
உயிரோடிருக்கவேண்டும்‌. அப்போதுதான்‌ 
தேவனுடைய நீதி விசாரணை நியாயமாய்‌. 
நடைபெறும்‌. யோபு பாடுகளை 
அனுபவிக்கும்‌ போது, அவர்‌ 
கர்த்தரைத்‌ தூஷித்துவிட்டால்‌, அவர்‌ 
உத்தமரல்ல என்பதும்‌ சன்மார்க்கரல்ல 
என்பதும்‌ நிரூபணமாகும்‌. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தரைத்‌ 
யோபு ஒரு 
தேவனுக்குப்‌ 
பொல்லப்புக்கு 
மனுஷர்‌ என்பது 


அவர்‌ 
தூஷிக்கவில்லையென்றால்‌, 
உத்தமனும்‌ சன்மார்க்கனும்‌, 
பயந்து 
விலகுகிறவருமாகிய 
நிரூபணமாகும்‌. 


சாத்தான்‌ 
வாதிக்கிறான்‌. 
யோபு 2 : 7-10 


யோபுவை 


யோபு 27. அப்பொழுது சாத்தான்‌ 
கர்த்தருடைய சுத்திதியைவிட்டுப்‌ 
புறப்பட்டு, யேோபின்‌ உன்னங்கால்‌ 
தொடங்கி அவன்‌ உச்சத்தலைமட்டும்‌ 
கொடிய பருக்களால்‌ அவனை 
வாதித்தான்‌.. 


யோபு 2:8. அவன்‌ ஒரு ஓட்டை எடுத்து, 
தன்னைச்‌ சறண்டிக்கொண்டு சாம்பலில்‌ 
உட்கார்ந்தான்‌. 


யோபு 29. அப்பொ அவன்‌ 
மனைவி அவனைப்‌ பார்த்து: நீர்‌ 
இன்னும்‌ உம்முடைய உத்தமத்தில்‌ 
உறுதியாய்‌ திற்கிறீரோ? தேவனைத்‌ 
தாஷித்து ஜீவனைவிடும்‌ என்றான்‌. 


யோபு 2:10. அதற்கு அவன்‌: நீ 
பயித்தியக்காரி பேசுகிறதுபோலப்‌ 
பேசுகிறாய்‌; தேவன்‌. கையிலே 
நன்மையைப்‌ பெற்ற நாம்‌ தீமையையும்‌ 
பெறவேண்டாமோ என்றான்‌; இவைகள்‌ 
எல்லாவற்றிலும்‌ யோபு தன்‌ 
உதடுகளினால்‌ பாவஞ்செய்யவில்லை. 


கொடிய பருக்கள்‌ 


அப்பொ சாத்தான்‌ 
கர்த்தருடைய சுத்திதியைவிட்டுப்‌ 
புறப்பட்டு, யோபின்‌ உள்ளங்கால்‌ 
தொடங்கி அவன்‌ உச்சத்தமைமட்டும்‌ 
கொடிய பருக்கனால்‌ அவனை 
வாதித்தான்‌. அவன்‌ ஒரு ஓட்டை 
எடுத்து, தன்னைச்‌ ௬றண்டிக்‌ கொண்டு 
சாம்பலில்‌ உட்கார்த்தான்‌ 
(யோபு 2:7,8). 





ழ்‌ ளா 
யாய 


சாத்தான்‌ 

சோதனைக்காரனாகவும்‌, 
வாதிக்கிறவனாகவும்‌ 
தன்னுடைய துன்னர்க்கமான 
கிரியைகளில்‌ சாத்தான்‌ ஒருபோதும்‌ 
சோர்ந்துபோவதில்லை. மனுஷரை 
வாதிப்பதே சாத்தானுடைய பிரதான 
வேலை. மனுஷரை வாதித்த பின்புதான்‌. 
அவர்களைச்‌ சோதிக்கிறான்‌. இது 
சாத்தானுடைய தந்திரம்‌. அவன்‌ ஒரு 
பழைய சர்ப்பம்‌ நம்முடைய 
முற்பிதாக்களாகிய ஆதாம்‌ ஏவாளை 
சோதித்ததுபோலவே (ஆதி 3), இப்போது 
அவன்‌ யோபுவையும்‌ சோதிக்கிறான்‌. 
பிசாசாசனவன்‌. எப்போதுமே மனுஷருக்கு 
பகைஞனாயிருக்கிறான்‌. 


சாத்தான்‌ யோபுவைச்‌ சோதிக்க 
கர்த்தருடைய அனுமதியைப்‌ பெற்றவுடன்‌, 
காலதாமதம்‌ பண்ணாமல்‌ தன்னுடைய 
வேலையை ஆரம்பித்துவிடுகிறான்‌. 
கர்த்தருடைய சந்நிதியைவிட்டுப்‌ புறப்பட்டு 
நேராக யோபுவினிடத்தில்‌ போகிறான்‌. 
கர்த்தர்‌ சாத்தானைப்பார்த்து, “நீ 
எங்கேயிருந்து வருகிறாய்‌ என்று 
கேட்டபோது, சாத்தான்‌ கர்த்தருக்குப்‌ 
பிரதியுத்தரமாக, “பூமியெங்கும்‌ உலாவி 
அதில்‌ சுற்றித்திரிந்து வருகிறேன்‌” என்று 
பொதுவாகச்‌ சொன்னான்‌. தனக்கு 
ஒருவேலையும்‌ இல்லாமல்‌ சும்மா 
சுற்றுவதுபோல மாய்மாலம்‌ பண்ணினான்‌. 
னால்‌ அவனுடைய நோக்கமெல்லாம்‌ 
யோபுவின்மிதே இருக்கிறது. இப்போது 
யோபுவைச்‌ சோதிக்க மற்றும்‌ ஒரு 
வாய்ப்பு கிடைத்தவுடன்‌ சாத்தான்‌ 
அந்த வாய்ப்பு உடனே பயன்படுத்துகிறான்‌. 
யோபுவின்‌ உள்ளங்கால்தொடங்கி 
அவருடைய உச்சந்தலைமட்டும்‌ கொடிய 
க்களால்‌ அவரை வாதிக்கிறான்‌. 
யோபுவின்‌ சரீரம்‌ இப்போது அவருக்கே. 
பாரமாயிருக்கிறது. அவரால்‌ 
வேதனையைத்‌ தாங்கிக்கொள்ள 
முடியவில்லை. 


ஒரு 
மனுஷரை 
இருக்கிறான்‌. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சாத்தான்‌ யோபுவுக்கு கொடுத்த 
பருக்கள்‌ சாதாரண பருக்களல்ல. அவை 
கொடிய பருக்கள்‌. யோபுவின்‌ சரீரத்தில்‌ 
ஏதாவது ஒரு பகுதியை வாதிப்பதற்குப்‌ 
பதிலாக, சாத்தான்‌ அவரை உள்ளங்கால்‌ 
தொடங்கி உச்சந்தலைமட்டும்‌ கொடிய 
பருக்களால்‌ வாதிக்கிறான்‌. யோபுவுக்கு 
சரீரம்‌ முழுவதும்‌ வேதனை 
உண்டாயிற்று. 


இந்தப்‌ 
எப்படிப்பட்ட 
என்று 
யோபுவின்‌ 


பருக்களை நீக்குவதற்கு 
வைத்தியம்‌ பார்க்கவேண்டும்‌ 
யோபுவுக்குத்‌ தெரியவில்லை. 

சம்பத்து எல்லாம்‌ 
அழிந்துபோயிற்று. அவரிடத்தில்‌ 
மிருகஜீவன்களோ,  வேலையாட்களோ 
இல்லை. அவரிடத்தில்‌ பணமுமில்லை. 
வைத்தியம்‌ பார்ப்பதற்கு பணமில்லாத 
நேரத்தில்தான்‌, சாத்தான்‌ மனுஷருக்கு 
கொடிய வியாதிகளைக்‌ கொடுத்து 
அவர்களைச்‌ சோதிக்கிறான்‌. யோபுவக்கு 
உதவி செய்ய அவருடைய 
பிள்ளைகளும்‌ உயிரோடில்லை. உதவி 
செய்ய ஒருவரும்‌ 
இல்லாதவர்களுக்குத்தான்‌ சாத்தான்‌ 
கொடிய நோய்களைக்‌ கொடுத்து 
அவர்களை வாதிப்பான்‌. 


மருத்துவ சிகிச்சை எடுக்க 
பணமில்லாமல்‌, உதவிசெய்வதற்கு 
பிள்ளைகள்‌ யாருமில்லாமல்‌ யோபு கொடிய 
பருக்களினால்‌ வேதனைகளை 
அனுபவிக்கிறார்‌. ஒரு ஓட்டை எடுத்து 
தன்னை  சுறண்டிக்கொண்டு பட்டப்‌ 
உட்காருகிறார்‌. 
செல்வந்தராகயிருந்தவர்‌ இப்போது 
கொடிய தரித்திரராகயிருக்கிறார்‌. நல்ல 
சனங்களில்‌ அமர்ந்திருந்தவர்‌ 
இப்போது சாம்பலில்‌ உட்கார்ந்திருக்கிறார்‌. 
கொடிய பருக்களின்‌ வேதனைகளை 
நீக்குவதற்கு, மருந்துபோடுவதற்குக்கூட 
யோபுவிடம்‌ பணமில்லை. ஒரு உடைந்த 
ஓட்டை எடுத்து, தன்னை சுறண்டி சரீர 
வேதனையை குறைப்பதற்கு முயற்சி 
செய்கிறார்‌. 





ழ்‌ நள 
ஈயா 


இயேசுகிறிஸ்து ஐசுவரியவானாகிய 
லாசருவைப்பற்றி ஒரு உவமை சொன்னார்‌. 
லாசருவினுடைய சரீரத்தில்‌ கொடிய 
பருக்கள்‌ உண்டாயிற்று, அப்போது 
நாய்கள்‌ வந்து அவனுடைய பருக்களை 
நக்கிற்று யோபுவுக்கோ உதவி 
செய்வதற்கு நாய்கள்கூட முன்வரவில்லை. 
யோபு ஐசுவரியவானாகயிருந்தபோது 
அவர்‌ அநேகருக்கு உதவி செய்தார்‌. 
அவர்களில்‌ யாரும்‌ இப்போது யோபுவுக்கு 
உதவிசெய்ய வரவில்லை. யோபுவின்‌ 
வியாதி மிகவும்‌ கொடியது. கொடிய 
பருக்களினால்‌ வாதிக்கப்படுகிறார்‌. 
அவருடைய சரீரத்தைத்‌ தொட்டால்‌, அந்த 
வியாதி தங்களுக்கும்‌ வந்துவிடுமோ 
என்று பயப்பட்டு, மற்றவர்கள்‌ அவருக்கு 
அருகில்‌ வருவதற்கு பயப்படுகிறார்கள்‌. 

ரைவிட்டுத்‌ தூரமாய்‌ 
விலகிப்போய்விடுகிறார்கள்‌. 


யோபுவின்‌ உள்ளங்கால்‌ தொடங்கி 
உச்சந்தலைமட்டும்‌ கொடிய பருக்கள்‌ 
இருக்கிறது. இப்படிப்பட்ட 
வியாதியுடையவர்கள்‌ நல்ல படுக்கையில்‌ 
படுக்கவேண்டும்‌. ஆனால்‌ யோபுவோ 
தரித்திரராயிரு/பதினால்‌, அவருக்கு நல்ல 
படுக்கைகூடமில்லை சாம்பலில்‌ 
உட்கார்ந்திருக்கிறார்‌ செப்துவஜிந்த்‌ 
பதிப்பில்‌ யோபுவின்‌ நிலமையைப்பற்றிச்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்‌ 
நகரத்திற்குப்‌ புறம்பே, குப்பை மேட்டின்மீது. 
உட்கார்ந்தார்‌ என்று அதில்‌ 
எழுதப்பட்டிருக்கிறது. யோபுவின்‌ 
மிகவும்‌ பரிதாபமாயிருக்கிறது. 
காலத்தில்‌ 
எல்லாரிலும்‌ 


பருக்கள்‌ நிறைந்தவராய்‌ 
உட்காந்திருக்கிறார்‌. 


யோபுவின்‌ மனைவி 


அப்பொழுது அவன்‌ மனைவி 
அவனைப்‌ பார்த்து: நீர்‌ இன்னும்‌: 
உம்முடைய உத்தமத்தில்‌ உறுதியாய்‌ 
திற்கிறீரோ? தேவனைத்‌ தூஷித்து 
ஜீவனைவிடும்‌ என்றான்‌ (யோபு 2:9). 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சாத்தான்‌ யோபுவின்‌ சரீரத்தில்‌ 
கொடிய பருக்களைக்‌ கொடுத்து அவரை 
வாதிக்கிறான்‌. அதன்‌ பின்பு சாத்தான்‌ 
யோபுவின்‌ மனைவியை தன்னுடைய 
கருவியாகப்‌ பயன்படுத்துகிறான்‌. 
யோபுவின்‌ பிள்ளைகளெல்லோரும்‌. 
செத்துப்போனார்கள்‌. சாத்தானோ 
யோபுவின்‌ மனைவியை இன்னும்‌ 
கொன்றுபோடவில்லை. அவள்‌ மூலமாய்‌ 
யோபுவுக்கு பிரச்சனை கொடுக்க 
வேண்டும்‌ என்பதற்காகவே சாத்தான்‌. 

பளை ன்னும்‌ உயிரோ 
த ட ட்‌ 

யோபுவுக்கு கொடிய வியாதி 
வந்திருக்கிறபோது, அவருடைய மனைவி 
அவருக்கு  ஆறுதலாயிருக்கவேண்டும்‌. 
அவருக்கு உதவிபுரியவேண்டும்‌. சாத்தான்‌ 
யோபுவின்‌ மனைவியை ஆளுகை 
செய்கிறான்‌. தன்னுடைய துன்மார்க்க 
சிந்தனையை அவளுடைய இருதயத்தில்‌ 
நிரப்புகிறான்‌. யோபுவின்‌ மனைவியும்‌ 
சாத்தானுடைய கருவியாக கிரியை 
செய்கிறாள்‌. அவள்‌ யோபுவைப்‌ பார்த்து, 
நீர்‌ இன்னும்‌ உம்முடைய உத்தமத்தில்‌ 
உறுதியாய்‌ நிற்கிறீரோ? தேவனைத்‌ 
தூஷித்து ஜீவனைவிடும்‌' என்று 
சொல்லுகிறாள்‌. சாத்தான்‌ யோபுவைச்‌ 
சோதிப்பதுபோல, இப்போது யோபுவின்‌ 
மனைவி அவரைச்‌ சோதிக்கிறாள்‌. 
சாத்தான்‌ யோபுவை வாதிக்கிறதுபோல, 
வேதனைப்படுத்துகிறதுபோல, யோபுவின்‌ 
மனைவியும்‌ அவரை வாதித்து 
வேதனைப்படுத்துகிறாள்‌. 

யோபவுக்கு உண்டான 
எல்லாவற்றையும்‌ கர்த்தர்‌ சாத்தானின்‌ 
கையில்‌ கொடுத்தார்‌. சாத்தான்‌ 
தனக்குக்‌ கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை 
தனக்கு சாதகமாகப்‌ பயன்படுத்தி, 
யோபுவின்‌ சம்பத்தையும்‌, 
வேலையாட்களையும்‌, பிள்ளைகளையும்‌ 
அழித்துப்போட்டான்‌. ஆனாலும்‌ சாத்தான்‌ 
யோபுவின்‌ மனைவியை மாத்திரம்‌ 
இன்னும்‌ உயிரோடு வைத்திருக்கிறான்‌. 





ழ்‌ நவள 
யாய 


சாத்தான்‌ ஒருவரை இன்னும்‌ 
தொடாமலிருக்கிறான்‌ என்றால்‌ அவன்‌ 
இரக்கப்பட்டு இன்னும்‌ தொடவில்லை. 
என்று சொல்லக்கூடாது. ஏதோ ஒரு 
தீயகாரணத்திற்காகவே, அவன்‌ சிலரை 
இன்னும்‌ தொடாமல்‌ விட்டு 
வைத்திருக்கிறான்‌. அப்படிப்பட்டவர்களில்‌ 
யோபுவின்‌ மனைவியும்‌ ஒருத்தி 
யோபுவை இன்னும்‌ அதிகமாய்‌ 
வாதிப்பதற்காகவே, சாத்தான்‌ யோபுவின்‌ 
மனைவியை இன்னும்‌ உயிரோடு விட்டு 
வைத்திருக்கிறான்‌. அவளும்‌ 
சாத்தானுடைய திட்டத்தின்‌ பிரகாரமாய்‌ 
ணத தவக்‌ 


யோபுவுக்கு கொடிய பருக்கள்‌ 
வந்தாலும்‌, அவர்‌ ஓட்டை எடுத்து 
தன்னை சுறண்டிக்கொண்டாலும்‌, 
சாம்பலில்‌ உட்கார்ந்திருந்தாலும்‌ அவர்‌ 
இன்னும்‌ தன்னுடைய  உத்தமத்தில்‌ 
உறுதியாய்‌ நிற்கிறார்‌. இது அவரோடு 
கூடயிருக்கிற அவருடைய மனைவிக்கு 
நன்றாய்த்‌ தெரிகிறது யோபுவின்‌ 
உத்தமத்தைக்‌ குறித்து அவருடைய 
மனைவியே சாட்சிசொல்லுகிறாள்‌. 
ஆனாலும்‌ அவள்‌ சாத்தானுடைய 
கருவியாக செயல்பட்டு, “நீர்‌ இன்னும்‌ 
உம்முடைய உத்தமத்தில்‌ உறுதியாய்‌ 
நிற்கிறீரோ?” என்று கேட்கிறாள்‌ 0 


யோபு 
சன்மார்க்கனாகவும்‌ 


உத்தமனாகவும்‌ 
ஜீவித்தார்‌. கர்த்தர்‌ 
யோபுவை அவருடைய 
நற்குணங்களுக்காக கனம்பண்ண 
வேண்டும்‌. ஆனால்‌ யோபுவுக்கோ ஒரு 
கனமும்‌ மேன்மையும்‌ உண்டாகவில்லை. 
தனக்கு உண்டான எல்லாவற்றையும்‌ 
யோபு இழந்துவிட்டார்‌. யோபு தேவனுக்குப்‌ 
பயந்து பொல்லாப்புக்கு விலகி ஜீவித்தார்‌. 
இப்படிப்பட்ட தெய்வபக்தியுள்ள மனுஷரை 
கர்த்தர்‌ ஆசீர்வதிக்கவேண்டும்‌. அவரை 
மேன்பைப்படுத்தி உயர்த்தவேண்டும்‌ 
ஆனால்‌ யோபுவோ கொடிய பருக்களால்‌ 
வாதிக்கப்பட்டு, சாம்பலில்‌ 
உட்கார்ந்திருக்கிறார்‌. யோபுவின்‌ மனைவி 
இதையெல்லாம்‌ யோசித்துப்‌ பார்க்கிறாள்‌. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தீயசிந்தனைகள்‌ 
சாத்தானும்‌ 

உதவிசெய்கிறான்‌. கு 

கதர்‌ எம்‌ உண 


உண்டாவதற்கு 


கர்த்தர்‌ இன்னும்‌  யோபுவை 
நேசிக்கிறாரா, ஆசீர்வதிக்கிறாரா 
என்னும்‌ சந்தேகம்‌ யோபுவின்‌ 
மனைவிக்கு வந்துவிட்டது. யோபுவுக்கு 
உதவிசெய்யாத கர்த்தரை ஏன்‌ 
ஆராதிக்கவேண்டும்‌ என்னும்‌ வெறுப்பு 
கர்த்தர்மீது உண்டாயிற்று. யோபுவின்‌ 
மனைவி, யோபுவைப்பார்த்து “தேவனைத்‌ 
தூஷியும்‌” என்று ஆலோசனை 
சொல்லுகிறாள்‌. தூஷிப்பது மாத்திரமல்ல, 
“ஜீவனைவிடும்‌' என்றும்‌ யோபுவை 
சபிக்கிறாள்‌. யோபுவின்‌ பிரச்சனைக்கு 
செத்துப்போனால்‌ மாத்திரமே முடிவு 
உண்டாகும்‌ என்பது அவருடைய 
மனைவியின்‌ தீர்மானம்‌. ஜீவன்‌ 
முடிந்தால்‌ பிரச்சனையும்‌ முடிந்துபோகும்‌. 
என்று சிலர்‌ நினைக்கிறார்கள்‌. நம்முடைய 
பிரச்சனைக்கு மரணம்‌ ஒருபோதும்‌ 
தீர்வாகாது. இது சாத்தானுடைய 
தந்திரம்‌. 

சாத்தானுடைய சோதனையில்‌, 
யோபுவின்‌ பருக்களோடு சேர்ந்து. 
அவருடைய மனைவியும்‌ அவரை 
இரட்டிப்பாய்‌  வேதனைப்படுத்துகிறாள்‌. 
தன்னுடைய கணவன்‌ செத்துப்போனாலும்‌ 
பரவாயில்லை என்று யோபுவின்‌ மனைவி 
நினைக்கிறாள்‌. தற்கொலை செய்வது 
பாவம்‌ என்பதுகூ. அவளுக்குத்‌ 
தெரியவில்லை. யோபு தேவனுக்குப்‌ 
பயந்த மனுஷனாகயிருந்தாலும்‌, 
அவருடைய மனைவி தேவனுக்கு 
விரோதமாகச்‌ சிந்திக்கிறாள்‌. தேவனுடைய 
சத்தியத்திற்கு விரோதமாக ஆலோசனை 
சொல்லுகிறாள்‌. 


யோபு பாவஞ்செய்யவில்லை 


அதற்கு அவன்‌: நீ பாயித்தியக்காரி 
பேசுகிறதுபோலப்‌ பேசுகிறாய்‌; தேவன்‌ 
கையிலே நன்மையைப்‌ பெற்ற நாம்‌ 
தீமையையும்‌. பெறவேண்டாமோ 
என்றான்‌; இவைகள்‌ எல்லாவற்றிலும்‌ 
யோபு தன்‌ உதடுகளினால்‌. 
பாவஞ்செய்யவில்லை (யோபு 2:10). 





ழ்‌ நள 
யாய 


என்று சொல்லுகிறாள்‌ 

யோபுவுக்கு மனைவியின்‌ பேச்சாகத்‌ 
தெரியாமல்‌, சாத்தானின்‌ பேச்சாகத்‌ 
தெரிகிறது. இயேசுகிறிஸ்து சாத்தானிடம்‌, 
“அப்பாலே போ சாத்தானே” என்று 
சொல்லி அவனை 
அதுபோல யோபுவும்‌ தன்‌ மனைவிடம்‌ 
சொல்ல வேண்டும்‌ என்று 
நினைத்திருப்பார்‌. ஆனால்‌ போபுவுக்கு 
தன்‌ மனைவியின்மீது கோபம்‌ வரவில்லை. 
தன்‌ மனைவி தன்னிடத்தில்‌ தூஷண 
வார்த்தைகளைப்‌ பேசினாலும்‌, யோபு 
அவள்மீது அன்பாகவே இருக்கிறார்‌. “என்‌ 
சுவாசம்‌ என்‌ மனைவிக்கு 
வேறுபட்டிருக்கிறது: என்‌ கர்ப்பத்தின்‌ 
பிள்ளைகளுக்காகப்‌ பரிதபிக்கிறேன்‌” 
(யோபு 1947) என்று யோபு சொல்லுகிறார்‌ 


விரட்டினார்‌. 


யோபு. தன்‌ மனைவியின்மீது 
அன்பாகயிருந்தாலும்‌, அவள்‌ 
யோபுவினிடத்தில்‌ “தேவனைத்‌ தூவியும்‌" 
என்று சொன்னது அவருக்கு மிகுந்த 
வருத்தமாகவும்‌, வேதனையாகவும்‌ 
இருக்கிறது. சாத்தான்‌ பேசவேண்டிய 
பேச்சை யோபுவின்‌ மனைவி பேசுகிறாள்‌. 
யோபு உத்தமனும்‌ 
சன்மார்க்கனுமாயிருக்கிறார்‌. தேவனுக்குப்‌ 
பயந்து பொல்லாப்புக்கு விலகி 
ஜீவிக்கிறார்‌. யோபுவின்‌ மனைவியும்‌ 
அவரைப்போலவே தேவனிடத்தில்‌ 
பக்தியுள்ளவர்களாகத்தான்‌ இருந்தாள்‌. 
ஆனால்‌ அவளுடைய குடும்பத்தில்‌ 
பேரிழப்புக்கள்‌ ஏற்பட்ட பின்பு, 
தேவனிடத்தில்‌ அவள்‌ வைத்திருந்த பக்தி 
முற்றிலுமாய்‌ நீங்கிப்போயிற்று. அவளால்‌. 
இழப்புக்களைத்‌ தாங்கமுடியவில்லை. 
யோபுவைப்போல அவருடைய 
மனைவியால்‌ நிதானமாய்ச்‌ சிந்திக்க 
முடியவில்லை. யோபு எல்லாவற்றையும்‌ 
இழந்த பின்பு, “கர்த்தர்‌ கொடுத்தார்‌, 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இடறலயிருக்கிறாய்‌' என்று தெளிவாச்‌ 
சொன்னார்‌. யோபுவின்‌ மனைவியும்‌ 
ம அவருக்கு 
'யிருக்கிறாள்‌. நம்முடைய 
ஆவிக்குரிய ஜீவியத்தில்‌ அநேகர்‌ நமக்கு 
ஞானமுள்ள நல்ல ஆலோசனைகளையும்‌ 
சொல்லியிருப்பார்கள்‌. நல்ல 
ஆலோசனைகளைச்‌ சொன்னவர்கள்‌ சில 
சமயங்களில்‌ ஞானமில்லாத மோசமான 
ஆலோசனைகளைச்‌ சொல்லிவிடுவார்கள்‌. 
அப்படிப்பட்ட சூழ்நிலை. நமக்கு 
வரும்போது, நாம்‌ அவர்களுடைய 
ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ளக்‌ 
கூடாது. அவர்களை விசுவாசத்தோடு 
கடிந்துகொள்ள வேண்டும்‌. 


யோபுவின்‌ 
புத்திமீனமாய்ப்‌ 
அவளுடைய 
கொள்ளாமல்‌, 
கொள்கிறார்‌. “நீ 
பேசுகிறதுபோல பேசுகிறாய்‌” என்று 
சொல்லுகிறார்‌. நாம்‌ யாரைக்‌ 
கடிந்துகொள்கிறோமோ அவர்களிடம்‌, 
நாம்‌ அவர்களைக்‌ கடிந்துகொள்வதற்கான 
காரணத்தையும்‌ விளக்கிச்‌ 
சொல்லவேண்டும்‌. காரணம்‌ சொல்லாமல்‌ 
கோபத்தோடு பேசுவதினால்‌. ஒரு 
பிரயோஜனமும்‌ உண்டாகாது. நாம்‌ எந்த 
சூழ்நிலைபிலும்‌ நிதானம்‌ இழந்துவிடக்‌ 
கூடாது. கடிந்துசொன்னாலும்‌ 
காரணத்தோடு கடிந்துசொல்லவேண்டும்‌. 
முகாந்தரமில்லாமல்‌ குடிந்துகொள்வது 
சாத்தானின்‌ குணம்‌. சாத்தான்‌ 
முகாந்தரமில்லாமல்‌ யோபுவை 
நிர்மூலமாக்கும்படி கர்த்தரை ஏவினான்‌ 
(யோபு 23). நாம்‌ சாத்தானைப்போல 
முகாந்தரமில்லமல்‌ எதையும்‌ பேசவும்‌ 
கூடாது, எதையும்‌ செய்யவும்‌ கூடாது. 


மனைவி அஹிடம்‌ 
பேசுகிறாள்‌. யோபு 
வார்த்தைகளை ஏற்றுக்‌ 
அவளைக்‌ கடிந்து 

பமித்தியக்காரி 





EL 
TT 

யோபு தன்னுடைய மனைவியைப்‌ 
பற்றி நன்றாக அறிந்து வைத்திருக்கிறார்‌. 
குடும்பத்தில்‌ பேரிழப்பு உண்டானதினால்‌, 
அவள்‌ பொறுமை இழந்து, 
ஞானமில்லாமல்‌ பேசுகிறாள்‌ என்பதை 
யோபு புரிந்துகொள்கிறார்‌. யோபு தன்‌ 
மனைவிடம்‌, “நீ... பித்தியக்காரி 
பேசுகிறதுபோல பேசுகிறாய்‌” என்று, 
கடிந்து சொன்னாலும்‌, தான்‌ இவ்வாறு 
கடிந்துசொல்வதற்கான காரணத்தையும்‌, 
“தேவன்‌ கையிலே நன்மையைப்‌ பெற்ற 
நாம்‌ தீமையையும்‌ பெறவேண்டாமோ” 
என்று சொல்லுகிறார்‌. 

நமக்கு கஷ்டங்கள்‌ வரும்போது 
அவற்றை நாம்‌ தாங்கிக்கொள்ள 
வேண்டும்‌ என்றும்‌, நன்மைகளை 
அனுபவிக்கிற நாம்‌ தீமைகளை 
அனுபவிக்கவும்‌ 
வேண்டும்‌ என்றும்‌ 
மனைவியிடம்‌ 
“தீமையையும்‌ பெறவேண்டாமோ” என்னும்‌ 
வாக்கியத்திற்கு, “தீமையையும்‌ 
பெறவேண்டும்‌ என்று எதிர்பார்க்க 
வேண்டாமோ" என்பது பொருளாகும்‌. 


நாம்‌ தேவனிடமிருந்து அநேக 
நன்மைகளைப்‌ பெற்றுக்கொள்கிறோம்‌. 
தேவன்‌ நம்மை ஆசீர்வதிக்கும்போது, 
அதிகமாய்‌ சந்தோஷப்படுகிறோம்‌. தேவன்‌ 
சில சமயங்களில்‌ நம்மை கரந்து 
கொள்ளும்போதோ அல்லது நமக்கு 
உபத்திரவங்களை  அனுமதிக்கும்போதோ 
நாம்‌ ஆச்சரிப்படுகிறோம்‌. காரணம்‌ 
புரியாமல்‌ தவிக்கிறோம்‌. கர்த்தர்‌ 
நம்மைச்‌ சோதிப்பதற்காகவே, நமக்கு 
நன்மையையும்‌ தீமையையும்‌ 
அனுமதிக்கிறார்‌. நம்முடைய வாழ்க்கையில்‌ 
ஏற்ற தாழ்வுகள்‌ உண்டாகிறது. செழிப்பும்‌ 
சூழ்ச்சியும்‌ மாறி மாறி வருகிறது. 
விசுவாசிகளுக்கு 
சோதனைகளைப்பற்றியும்‌ 


பற்றியெரிகிற 
ஏதோ  புதுமையென்று 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கிறிஸ்துவின்‌ மகிமை வெளிப்படும்‌ போது 
நீங்கள்‌ களிகூர்ந்து மகிழும்படியாக 
அவருடைய  பாடுகளுக்கு நீங்கள்‌ 
பங்காளிகளானதால்‌ சந்தோஷப்படுங்கள்‌” 
பேது 412,13). 


யோபு தன்‌ மனைவிடம்‌, “நாம்‌ 
தேவன்‌ கையிலே தீமையையும்‌ 
பெறவேண்டாமோ” என்று சொல்லும்‌ 
போது, “தேவனுடைய கையிலிருந்து நாம்‌ 
தீமையைப்‌ பெறுவதற்கும்‌ 
ஆயத்தமாயிருக்க வேண்டாமோ” என்பது 
பொருளாகும்‌. அப்போஸ்தலர்‌ பவுல்‌ 
பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தில்‌ 
விசுவாசிகளுக்கு வரும்‌ பாடுகளைப்‌ 
பற்றி இல்வாறு சொல்லுகிறார்‌ 
“ஏனெனில்‌ கிறிஸ்துவினிடத்தில்‌ 
விசுவாசிக்கிறதற்கு மாத்திரமல்ல அவர்‌ 
நிமித்தமாகப்‌ பாடுபடுகிறதற்கும்‌ 
ககக அருளப்பட்டிருக்கிறது” 
(பீ 1:29). 


நமக்கு பாடுகள்‌ வரும்போது, 
அவை நம்முடைய அக்கிரமத்திற்குக்‌ 
கிடைத்த நியாயமான தண்டனை என்று 
அங்கீகரிக்கவேண்டும்‌. “அவர்கள்‌ எனக்கு 
எதிர்த்து நடந்துடியினால்‌ நானும்‌ 
அவர்களுக்கு எதிர்த்து நடந்து, 
அவர்களுடைய சத்துருக்களின்‌ 
தேசத்திலே அவர்களைக்‌ கொண்டு 
போய்விட்டதையும்‌ அறிக்கையிட்டு, 
விருத்தசேதனபில்லாத. தங்கள்‌ 
இருதயத்தைத்‌ தாழ்த்தி, தங்கள்‌ 
அக்கிரமத்துக்குக்‌ கிடைத்த தண்டனையை 
நியாயம்‌ என்று ஒத்துக்கொண்டால்‌” 
(லேவி 26:41). 
, தேவன்‌ நம்மை பாடுகளுக்கு 
உட்படுத்தும்போது, அது அவருடைய 
சித்தம்‌ என்பதை அறிந்துகொண்டு, 
கர்த்தருடைய சித்தத்திற்கு நாம்‌ கீழ்ப்படிய 
வேண்டும்‌. தேவன்‌ காரணமில்லாமல்‌ 
நம்மை  சோதனைக்குட்படுத்தமாட்டார்‌. 
நாம்‌ பல வருஷங்களாக தேவனுடைய 
கையிலிருந்து சமாதானத்தையும்‌, 
ஆசீர்வாதத்தையும்‌  பெற்றிருக்கிறோம்‌. 
நாம்‌ துன்பத்தை அனுபவிக்கவேண்டும்‌ 
என்று தேவன்‌ சித்தங்கொள்ளும்போது, 





ழ்‌ நவள 
யாய 


நமக்கு துன்பம்‌ வருகிறது. 
துன்பப்படுத்துவது தேவனுக்குப்‌ 
பிரியமானது என்றால்‌, அதையும்‌ நாம்‌ 
மனப்பூர்வமாய்‌ ஏற்றுக்கொள்‌ எவேண்டும்‌. 
கர்த்தர்‌ நிமித்தம்‌ பாடுகளை 
அனுபவிப்பது நமக்குக்‌ கிடைத்திருக்கிற 
பாக்கியம்‌. 


நம்மைத்‌ 


கர்த்தர்‌ நம்முடைய சரிரத்திற்கு 
எராளமான நன்மைகளைத்‌ தருகிறார்‌. 
நம்முடைய சரீரத்தின்மீது. 
கரிசனையோடிருக்கிற கர்த்தர்‌, நம்முடை ய 
ஆத்துமாவின்‌ மீதும்‌ 
கரிசனையோடிருக்கிறார்‌. நம்முடைய 
ஆத்துமாவின்‌ நன்மைக்காக கர்த்தர்‌ சில 
காரியங்களை நமக்கு அனுமதிக்கிறார்‌. 
அவை நமக்கு நேரிடும்போது நமக்கு 
வேதனையும்‌, வருத்தமும்‌. துக்கமும்‌ 
உண்டாகலாம்‌. நாம்‌ எல்லா 
சூழ்நிலையிலும்‌ கர்த்தருக்குள்‌ 
'சந்தோஷமாயிருக்கக்‌ கற்றுக்கொள்ள 
வேண்டும்‌ கர்த்தர்‌ நம்முடைய 
ஜீவியத்தில்‌ எதை அனுமதிக்கிறாரோ 
அதை பொறுமையோடு சகித்துக்கொள்ள 
வேண்டும்‌. கர்த்தர்‌ நமக்கு எதை 
செய்தாலும்‌ அதனால்‌ நமக்கு நன்மை 
மாத்திரமே உண்டாகும்‌. கர்த்தரை 
விசுவாசிக்கிறவர்களுக்கு சகலமும்‌ 
நன்மைக்கேதுவாக நடைபெறும்‌ என்று 
வேதம்‌ சொல்லுகிறது 


யோபுவுக்கு உள்ளங்கால்‌ 
தொடங்கி உச்சந்தலை மட்டும்‌ கொடிய 
பருக்கள்‌ உண்டாயிற்று. சாத்தான்‌ 
யோபுவை வாதிக்கிறான்‌. யோபுவின்‌ 
மனைவியும்‌. அவரை வார்த்தையினால்‌. 
வாதிக்கிறாள்‌. இவைகளெல்லாவற்றிலும்‌ 
யோபு தன்‌ உதடுகளினால்‌. 
பாவஞ்செய்யவில்லை. யோபுவுக்கு 
விரோதமாக சாத்தான்‌ விரித்த 
கண்ணியில்‌ யோபு சிக்கவில்லை. 
யோபுவுக்கு விரோதமான சாத்தானின்‌ 
சதிஆலோசனைகள்‌ தோல்வியடைந்தது. 
சாத்தான்‌ யோபுவை வாதித்தாலும்‌, 
கர்த்தருடைய கிருபை யோபுவின்மீது 
மாறாமல்‌ நிலைத்திருக்கிறது 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


“ஒருவனும்‌ தேவனுடைய கிருபையை 
இழந்துபோகாதடிடக்கும்‌ 
கசப்பான 
கலக்கமுண்டாக்குகிறதினால்‌ 
தீட்டுப்படாதடிக்கு” (ஸி 1215) 
எச்சரிக்கையாயிருங்கள்‌ என்று 
எபிரெயருக்கு நிருபம்‌ எழுதின ஆசிரியர்‌ 
சொல்லுகிறார்‌. யோபு தேவனுடைய 
கிருபையை இழந்துபோகவில்லை. 
அவருடைய இருதயத்தில்‌ கசப்பான வேர்‌ 


முளைத்து எழும்பி அவருக்குள்‌ கலக்கம்‌ 
உண்டாக்கவில்லை. 


யோபுவின்‌ சிநேகிதர்‌ 
யோபு 2 : 11-13 


யோபு 2:11. யோபுடைய மூன்று 
சிநேகிதராகிய தேமானியனான 
எலிப்பாசும்‌, சூகியணான பில்தாதும்‌, 
நாகமாத்தியனான சோப்பாரும்‌,. 
யோபுக்கு நேரிட்ட தீமைகள்‌ 
யாவையும்‌ கேன்விப்பட்டபோது, 
அவனுக்காகப்‌ பரிதபிக்கவும்‌, 
அவனுக்கு ஆறுதல்சொல்லவும்‌ 
ஒருவரோடொருவர்‌ யோசனை 
பண்ணிக்கொண்டு, அவரவர்‌ தங்கள்‌ 
ஸ்தலங்களிலிருந்து வந்தார்கள்‌. 


யோபு 212. அவர்கன்‌ தூரத்தில்‌ 
வருகையில்‌ தங்கள்‌ கண்களை 
ஏறெடுத்துப்‌ பார்த்தபோது, அவனை 
உருத்தெரியாமல்‌ சத்தமிட்டு அழுது, 
அவரவர்‌ தங்கன்‌ சால்வையைக்‌ 
கிழித்து, வானத்தைப்‌ பார்த்து: தங்கள்‌. 
'தலைகன்மேல்‌ புழுதியைத்‌ 
தூற்றிக்கொண்டு, 


யோபு 2:18. வந்து, அவன்‌ துக்கம்‌ மகா 
கொடிய துக்கம்‌ என்று கண்டு, 
ஒருவரும்‌ அவனோடு. ஒரு 
வார்த்தையையும்‌ பேசாமல்‌, இரவுபகல்‌ 
ஈன்‌, அவனோடுகூடத்‌ தரையிலே 
உட்கார்த்திருந்தார்கள்‌.. 


யோபுவுக்கு மூன்று சிநேகிதர்கள்‌ 
இருக்கிறார்கள்‌. அவர்களின்‌ பெயர்கள்‌ 
இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களின்‌ 
விவரம்‌ வருமாறு : 1. தேமானியனான 
எலிப்பாசு 2. சூகியனான  பில்தாது 
3. நாகமாத்தியனான சோப்பார்‌ 





ழ்‌ நள 
யாய 


யோபு பாடுகளையும்‌ 
வேதனைகளையும்‌ அனுபவிக்கும்போது, 
யோபுவுக்கு நேரிட்ட தீமைகள்‌ யாவும்‌ 
இவர்கள்‌ யாவரும்‌ கேள்விப்படுகிறார்கள்‌. 
யோபுவுக்காக பரிதபிக்கவும்‌. அவருக்கு 
ஆறுதல்‌ சொல்லவும்‌ 

தங்களுக்குள்‌ யோசனை 
கொள்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
ஸ்தலங்களிலிருந்து போபு இ 
ஊருக்கு வருகிறார்கள்‌. மோபுவுக்கு 
தீமைகள்‌ நேரிட்டபோது யோபுவின்‌ 
சிநேகிதர்கள்‌ அவருக்காக 
பரிதபிக்கிறார்கள்‌. யோபுவின்‌ 
சத்துருக்களோ அவருக்கு தீமைகள்‌ 
நேரிட்டபோது சந்தோஷப்படுகிறார்கள்‌. 


“எனக்கு விரோதமாகத்‌ தங்கள்‌ 
வாயை  விரிவாய்த்‌ திறந்தார்கள்‌; 
நிந்தையாக என்னைக்‌ கன்னத்தில்‌ 
அரத்தார்கள்‌: எனக்கு விரோதமாக 
ஏகமாய்க்‌ கூட்டங்கூடினார்கள்‌" 
(யோபு 1610), 


என்னை 
நான்‌ 
எனக்கு 


“சிறுபிள்ளைகளும்‌ 
அசட்டைபண்ணுகிறார்கள்‌; 
எழுந்தால்‌, அவர்கள்‌ 
விரோதமாய்ப்‌ பேசுகிறார்கள்‌. என்‌ 
பிராணசிநேகிதர்‌ எல்லாரும்‌ என்னை 
வெறுக்கிறார்கள்‌; நான்‌ சிநேகித்தவர்கள்‌ 
எனக்‌ விரோதிகளானார்கள்‌" 
(யோபு 191819). 


“இப்போதோ என்னிலும்‌ 
இளவயதானவர்கள்‌. என்னைப்‌ 
பரியாசம்பண்ணுகிறார்கள்‌: இவர்களுடைய 
பிதாக்களை நான்‌ என்‌ மந்தையைக்‌ 
காக்கும்‌ நாய்களோடே வைக்கவுங்கூட 
வெட்கப்பட்டிருப்பேன்‌” (யோபு 30 
எலிப்பாசூ பில்தாது, சோப்பார்‌ 
ஆகிய மூவரும்‌ யோபுவுக்கு மெய்யான 
சிநேகிதராயிருக்கிறார்கள்‌. யோபுவுக்காக. 
பரிதபிக்கிறார்கள்‌. யோபுவுக்கு ஆறுதல்‌ 
சொல்ல வந்திருக்கிறார்கள்‌. இவர்கள்‌ 
மூவரும்‌ ஞானமுள்ளவர்கள்‌. நல்லவர்கள்‌. 
இவர்கள்‌ யோபுவோடு பேசிய 
உரையாடலிலிருந்து, இவர்களுடைய 
விசேஷித்த ஞானம்‌ வெளிப்படுகிறது. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இவர்கள்‌ வயது முதிர்ந்தவர்களாக 
இருக்கவேண்டும்‌. எலிகூ இவர்களைப்‌ 
பற்றி சொல்லும்போது, தான்‌ 
இளவயதுள்ளவன்‌ என்றும்‌, அவர்கள்‌ 
விருத்தாப்பியர்‌ என்றும்‌ சொல்லுகிறார்‌. 
“ஆதலால்‌ பரகெயேலின்‌ குமாரன்‌ எலிகூ 
என்னும்‌ பூசியன்‌ பிரதியுத்தரமாக: நான்‌ 
இளவயதுள்ளவன்‌; நீங்களோ 
விருத்தாப்பியர்‌; ஆகையால்‌ நான்‌ அஞ்சி, 
என்‌ அபிப்பிராயத்தை உங்களுக்கு 
முன்பாக வெளிப்படுத்தப்‌ பயந்திருந்தேன்‌." 
(யோபு 30:6). விருத்தாப்பியர்‌ என்னும்‌ 
வார்த்தைக்கு முதியவர்‌ என்று பொருள்‌. 


யோபு செழித்திருந்த காலத்தில்‌ 
அவருக்கு அநேக சிநேகிதர்கள்‌ 
இருந்தார்கள்‌. தன்னுடைய சிநேகிதரோடு 
ஆவிக்குரிய காரியங்களைப்‌ பற்றி 
பேசுவது யொபுவுக்கு அதிக 
ஆறுதலாகயிருந்தது. அவர்கள்‌: 
யோபுவோடு ஞானமுள்ள 
வார்த்தைகளைப்‌ பேசினார்கள்‌. நமக்கும்‌ 
ஆவிக்குரிய சிநேகிதர்கள்‌ வேண்டும்‌. 
அவர்கள்‌ நம்மோடு ஞானத்தோடு 
பேசவேண்டும்‌. நாம்‌ அவர்களுக்கு 
அதிகமாய்‌ மதிப்பு கொடுத்து, 
அவர்களோடு  சிநேகத்தைக்‌ காத்துக்‌ 
கொள்ளவேண்டும்‌. 


யோபுவின்‌ மூன்று சிநேகிதர்களும்‌ 
ஆபிரகாமின்‌ காலத்திற்கு பிந்தியவர்கள்‌ 
என்று வேதபண்டிதர்கள்‌ 
சொல்லுகிறார்கள்‌. எலிப்பாஸ்‌ தேமானின்‌ 
சந்ததியைச்‌ சேர்ந்தவர்‌. இவர்‌ ஏசாவின்‌ 
போன்‌ (ஆதி 2௦31). பில்தாது சூகியின்‌ 
குடும்பத்தைச்‌ சேர்ந்தவர்‌. இவர்‌ 
ஆபிரகாமுக்கும்‌ கெத்தூராளுக்கும்‌ 
பிறந்தவர்‌ (ஆதி 25:8). சோப்பார்‌ 
ஏசாவின்‌ சந்ததியில்‌ வந்த செப்போவின்‌ 
குடும்பத்தைச்‌ சேர்ந்தவர்‌ (ஆதி 3641). 
இவர்கள்‌ புறஜாதி தேசத்தராயிருந்தாலும்‌ 
தேவனுடைய கிருபை இவர்கள்மீது வந்து 
இறங்கியிருக்கிறது. இவர்கள்‌ மூவருமே 
தேவனாகிய கர்த்தரிடத்தில்‌ 
பயபக்தியுள்ளவர்களாயிருக்கிறார்கள்‌. 
கர்த்தர்‌ அவர்களுக்கு தம்முடைய 
ஞானத்தைப்‌ பகிர்ந்து கொடுத்திருக்கிறார்‌. 





ழ்‌ ளன 
யாய 


பழைய ஏற்பாட்டுக்காலத்தில்‌ 

ருக்கும்‌ புறஜாதியாருக்கும்‌ நடுவே 
ரரிவினையாகிய  நடுச்சுவர்‌ இருந்தது. 
இயேசுகிறிஸ்துவானவர்‌ பிரிவினை 
என்னும்‌ இந்த சுவரை நீக்கிப்போட்டார்‌. 
இயேசுகிறிஸ்துவுக்குள்‌ யூதருக்கும்‌ 
புறஜாதியாருக்கும்‌ வேற்றுமையில்லாமல்‌. 
ஒற்றுமை உண்டாயிற்று 


புத்திர சுவிகார ஆசீர்வாதம்‌ 
ஏசாவுக்குக்‌ கிடைக்கவில்லை. ஆனாலும்‌ 
அவருடைய சந்ததியில்‌ வந்த 
அநேகர்‌, தேவனுடைய 
விசேஷித்த ஆசீர்வாதங்களுக்கு 
பங்காளிகளாயிருக்கிறார்கள்‌. சோப்பார்‌ 
ஏசாவின்‌ சந்ததியில்‌ தேவ ஆசீர்வாதம்‌ 
டெ மகட்‌ ஒருவர்‌ x 


யோபு இப்போது மிகுந்த பாடுகளை 
அனுபவித்துக்‌ கொண்டிருக்கிறார்‌. 
அவருடைய சிநேகிதர்கள்‌ அவரை 
விட்டுப்‌ பிரிந்துபோய்விடுகிறார்கள்‌ 
(யோபு 1944). ஆனாலும்‌ யோபுவின்‌: 
மூன்று சிநேகிதராகிய எலிப்பாசும்‌, 
பில்தாதும்‌ சோப்பாரும்‌  யோபுவுக்கு. 
இன்னும்‌ சிநேகிதராகவே இருக்கிறார்கள்‌. 
யோபுவுக்கு நேரிட்ட தீமைகள்‌ யாவையும்‌ 
கேள்விப்பட்டு, அவருக்காக பரிதபிக்கவும்‌ 
அவருக்கு ஆறுதல்‌ சொல்லவும்‌ 
வந்திருக்கிறார்கள்‌. இவர்கள்‌ இதற்கு 
முன்பு யோபுவின்‌ ஆறுதலில்‌ 
பங்குபெற்றவர்கள்‌, இப்போது யோபுவின்‌ 
துக்கத்தில்‌ பங்குபெற வந்திருக்கிறார்கள்‌. 


மற்றவர்களுக்கு துன்பம்‌ வரும்‌ 
து, அவர்களுடைய 
துன்பங்களிலிருந்து நாம்‌ அநேக 
உபதேசங்களைக்‌ கற்றுக்கொள்ளலாம்‌. 
அவர்களுடைய ஜீவியத்தையும்‌. 
அவர்களுக்கு வந்திருக்கிற பாடுகளையும்‌ 
தியானித்துப்‌ பார்த்து, நமக்கு உதவியான 
போதனைகளைப்‌ பெற்றுக்கொள்ளலாம்‌ 
நாம்‌ ஞானமுள்ளவர்களாயிருக்கவும்‌. 
எச்சரிக்கையுள்ளவர்களாயிருக்கவும்‌ 
மற்றவர்களுடைய பாடுகள்‌ 
உதவியாயிருக்கும்‌ 


நமக்கு 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


வேதனைகளிலிருக்கும்‌ நம்முடைய 
சிநேகிதருக்கு [தலான 
நல்வார்த்தைகளைச்‌ சொல்‌ ராடும்‌. 
நம்முடைய வார்த்தைகள்‌ அவர்களுடைய 
கண்ணிரைத்‌ துடைக்கும்‌. அவர்களுடைய 
கவலைகளை குறைக்கும்‌. யோபுவின்‌ 
சிநேகிதர்‌ அவரோடுகூட 
பரிதபிப்பதற்காக வந்திருக்கிறார்கள்‌. யோபு 
வேதனையை அனுபவித்து கண்ணீர்‌ 
விடும்போது, இவர்களும்‌ யோபுவோடு 
சேர்ந்து கண்ணீர்‌ விடுவதற்காகவே 
வந்திருக்கிறார்கள்‌. அவருக்கு. 
ஆறுதலான வார்த்தைகளை சொல்லவும்‌ 
வந்திருக்கிறார்கள்‌. 
துக்கப்படுகிறவர்களுக்கு ஆறுதலான 
வார்த்தைகள்‌ தேவைப்படுகிறது. 
அவர்களுடைய தவறுகளை 
சுட்டிக்காண்பிப்பதற்கு முன்பாக, 
அவர்களிடத்தில்‌ கடினமான 
வார்த்தைகளை பேசுவதற்கு முன்பாக 
நாம்‌ அவர்களுக்கு ஆறுதலான. 
வார்த்தைகளைச்‌ சொல்வது மிகவும்‌ 
நல்லது. தான்‌ வேதனைப்படும்போது, 
யோபு இந்த மூன்று சிநேகிதருக்கும்‌ 
தன்னைப்பற்றி செய்தி சொல்லி 
அனுப்பவில்லை. தன்னை உவந்து 
பார்க்குமாறு யோபு அவர்களிடத்தில்‌ 
சொல்லவுபில்லை. அவர்களாகவே 
யோபுவுக்கு நேரிட்ட தீமைகள்‌ யாவையும்‌ 
கேள்விப்பட்டு, அவரவர்‌ தங்கள்‌ 
ஸ்தலங்களிலிருந்து, யோபுவைப்‌ பார்க்க 
ர்‌ 


யோபு தன்னுடைய சிநேகிதரைப்‌ 
பற்றிச்‌ சொல்லும்போது, “எணக்கு 
ஏதாகிலும்‌ கொண்டு வாருங்கள்‌ என்றும்‌ 


என்னைத்‌ க்‌ காளன்‌ 
கைக்கு என்னை நீங்கலாக்கி மீட்டு 
விடுங்கள்‌ என்றும்‌ நான்‌ 
சொன்னதுண்டோ?” (யோபு 62223) 
என்று சொல்லுகிறார்‌. 





ழ்‌ நவள 
யாய 


யோபுவின்‌ சிநேகிதர்‌ அவருக்கு 
ஆறுதல்‌ சொல்லவே வந்திருக்கிறார்கள்‌. 
ஆனால்‌ அவர்களோ  யோபுவுக்கு 
ஆறுதலான வார்த்தைகளைச்‌ 
சொல்லுவதற்குப்‌ பதிலாக, அவரைத்‌ 


துக்கப்படுத்தும்டியான வார்த்தைகளைச்‌ 
சொல்லிவிடுகிறார்கள்‌.  யோபுவின்மீது 


சிறிதும்‌ கரிசனையில்லாமல்‌, 
தங்களுடைய ஞானத்திற்கு முக்கியத்துவம்‌ 
கொடுத்து, தாங்கள்‌ விரும்பியதை 
பேசிவிடுகிறார்கள்‌. யோபுவைப்போல. 
துக்கப்படுகிறவர்களிடம்‌, நாம்‌ 
நிதானமாய்ப்‌ பேசவேண்டும்‌. அவர்கள்மீது 
நமக்கு பரிவும்‌ பாசமும்‌ இருக்கவேண்டும்‌. 
நாம்‌ இரக்ககுணமுள்ளவர்களாயிருக்க 
வேண்டும்‌. நம்முடைய வார்த்தைகளை 
மிகவும்‌ கவனமாகவும்‌ நிதானமாகவும்‌ 
பயன்படுத்தவேண்டும்‌. 


யோபுவின்‌ சிநேகிதர்‌ யோபு. 
இருக்கும்‌ இடத்திற்கு தூரத்தில்‌ 
வருகிறார்கள்‌. அப்போது அங்கிருந்து 
தங்கள்‌ கண்களை ஏறெடுத்துப்‌ 
பார்க்கிறார்கள்‌. யோபு உருத்தெரியாமல்‌ 
இருக்கிறார்‌. அவர்களால்‌  யோபுவை 
அடையாளம்‌ காணமுடியவில்லை. 
யோபுவின்‌ சரீரத்தில்‌ உள்ளங்கால்‌ 
தொடங்கி உச்சந்தலை மட்டும்‌ கொடிய 
பருக்கள்‌ நிரம்ிமிருக்கிறது. அது 
யோபுவின்‌ உருவத்தையே மாற்றிவிட்டது. 
யோபுவின்‌ பழைய  ஒருவத்திற்கும்‌ 
இப்போதுள்ள உருவத்திற்கும்‌ வித்தியாசம்‌ 
அதிகமாயிருக்கிறது. 


யோபு எல்லாவற்றையும்‌ இழந்து 
சோகத்தோடிருக்கிறார்‌. சரீர 
வியாதியினால்‌ வேதனையோடிருக்கிறார்‌. 
துன்பமும்‌ துக்கமும்‌, 

ஒருவருடைய 

மாற்றிவிடுகிறது. 

உருமாறிப்போனவரைப்‌ போல இருக்கிறார்‌. 
யோபுவின்‌ சிநேகிதருக்கே 
அடையாளம்‌ தெரியவில்லை. 
யோபுவா” என்று கேட்குமளவுக்கு யோபு 
உருத்தெரியாமல்‌ இருக்கிறார்‌. 


யோபுவின்‌ வேதனையைப்‌ பார்த்து 
அவருடைய சிநேகிதர்கள்‌ 
பயந்துவிடவில்லை. அவரை 
விட்டு விலகிப்போய்விடவுமில்லை. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யோபுவின்‌ நிலமையைப்‌ 

பரிதாபப்பட்டு சத்தமிட்டு 
ர்கள்‌. அவரவர்‌ தாங்கள்‌ 
சால்வையைக்‌ கிழித்துக்கொள்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ வானத்தைப்‌ பார்த்து தங்கள்‌ 
தலைகள்மேல்‌ புழுதியைத்‌ தூற்றிக்‌ 
கொள்கிறார்கள்‌. 


அவர்கள்‌ 
பார்த்து 


யோபு வேதனைத்‌ 
அழுதுகொண்டிருக்கிறார்‌. அவருடைய 
வேதனையைப்‌ பார்த்து, மூன்று 
சிநேகிதரும்‌ அழுகிறார்கள்‌. தன்னுடைய 
சிநேகிதர்கள்‌ அழுவதைப்‌ பார்த்து யோபு 
இன்னும்‌ அதிகமாய்‌ றார்‌. யோபு 
சாம்பலில்‌ உட்கார்ந்திருக்கிறார்‌. ஒரு 
ஓட்டை எடுத்து தன்னை சுறண்டிக்‌ 
கொண்டிருக்கிறார்‌. பழைய ஏற்பாட்டுக்‌ 
காலத்தில்‌, கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
தங்களைத்‌ தாழ்த்துகிறவர்கள்‌, தங்கள்‌ 
சால்வையைக்‌ கிழித்துக்கொள்வது 
வழக்கம்‌. யோபுவின்‌ குமார்‌ 
மரித்துப்போனார்கள்‌ என்னும்‌ செய்தியைக்‌ 
கேட்டவுடன்‌, யோபு தன்‌ சால்வைக்‌ 
கிழித்துக்கொண்டார்‌. யோபுவின்‌ 
சிநேகிதர்‌ மூவரும்‌ அவரைப்‌ பார்த்து 
அவர்களும்‌ சால்வையைக்‌ கிழித்துக்‌ 
கொள்கிறார்கள்‌. 


தாங்காமல்‌ 


யோபு செழித்திருந்த காலத்தில்‌, 
அவருடைய சிநேகிதர்‌ மூவரும்‌ 
அவருடைய வீட்டிற்கு பல சமயங்களில்‌ 
வந்திருப்பார்கள்‌. நல்ல ஆசனங்களில்‌ 
அமர்ந்திருப்பார்கள்‌. அப்போது யோபுவின்‌ 
குடும்பத்தில்‌ ஐசுவரியம்‌ நிரம்பியிருந்தது. 
யோபுவின்‌ நன்மைகளை இவர்களும்‌ 
அனுபவித்தவர்கள்‌. இப்போது யோபு 
குஷ்டப்படும்போது அவருடைய மூன்று 
சிநேகிதரும்‌ அவருடைய துக்கத்திலும்‌, 
தரித்திரத்திலும்‌ பங்குபெறுகிறார்கள்‌. 
அவருடைய சந்தோஷத்தில்‌ பங்கு 
பெற்றவர்கள்‌ இப்போது அவருடைய 
துக்கத்திலும்‌ பங்குபெறுகிறார்கள்‌. 
அவருடைய செழிப்பான வாழ்க்கையில்‌ 
பங்குபெற்றவர்கள்‌ இப்போது அவருடைய 
தாழ்ச்சியிலும்‌ ஏழ்மையிலும்‌ 
பங்குபெறுகிறார்கள்‌. 





ழ்‌ நள 
யாய 


யோபுவின்‌ சிநேகிதர்கள்‌ 
அவருக்கு அருகாமையில்‌ வருகிறார்கள்‌. 
யோபுவின்‌ துக்கம்‌ மகா கொடிய துக்கம்‌ 
என்று கண்டுகொள்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
ஒருவரும்‌ யோபுவோடு ஒரு வார்த்தையும்‌ 
பேசவில்லை. அவரோடேகூட அமைதியாக 
தரையிலே உட்கார்ந்திருக்கிறார்கள்‌. 
யோபுவால்‌ தன்‌ சிநேகிதரை வரவேற்க 
முடியவில்லை. இவர்களும்‌ வரவேற்பை 
எதிர்பார்க்கவில்லை. மூன்று சிநேகிதரும்‌ 
யோபுவோடுகூட தரையிலே இரவு பகல்‌. 
ஏழுநாள்‌ உட்கார்ந்திருக்கிறார்கள்‌. 
எல்லோரும்‌ ஒருவருக்கொருவர்‌ 
அருகில்தான்‌ உட்கார்ந்திருக்கிறார்கள்‌. 
ஆனாலும்‌ ஒருவரும்‌ யோபுவோடு ஒரு 
வார்த்தையும்‌ பேசவில்லை. அவர்கள்‌ 
யோபுவையே பார்த்துக்‌ 
கொண்டிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
ஏழுநாள்‌ அமைதியாக உட்கார்ந்திருந்த 
போது, அவர்கள்‌ யோபுவைப்பற்றி 
இன்னும்‌ பல காரியங்களை தெரிந்து 
கொண்டிருப்பார்கள்‌. பல காரியங்களை 
'யோசித்திருப்பார்கள்‌. அவர்களுடைய 
யோசனைகள்‌ ஏழுநாட்களாக 


வார்த்தையின்‌ வடிவம்‌ பெறவில்லை. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யோபுவின்‌ சிநேகிதரைப்போல 
நாமும்‌ சில சமயங்களில்‌ 
அமைதியாயிருக்க வேண்டும்‌. ஒருதரம்‌ 
பேசுவதற்கு முன்பாக 
இரண்டுதரம்‌ யோசிக்கவேண்டும்‌. 
அதிலும்‌ 'வேதனைப்படுகிறவர்களுக்கு 
முன்பாக பேசும்போது மிகுந்த 
நிதானத்தோடு பேசவேண்டும்‌. அதிகமாய்ச்‌ 
சிந்தித்து சுருக்கமாய்ப்‌ பேசவேண்டும்‌. 
எதை பேசவேண்டுமோ அதை மாத்திரம்‌ 
பேசவேண்டும்‌. நாம்‌ உபகாரம்‌ 
பண்ணாவிட்டாலும்‌ உபத்திரவம்‌. 
பண்ணக்கூடாது. நீடியபொறுமையோடு 
இருக்கவேண்டும்‌. அவசரப்பட்டு பேசாமல்‌, 
பேசுவதற்கு பொறுமையோடு காத்திருக்க 
வேண்டும்‌ 





ழ்‌ நவள 
யாய 


“யோபுவின்‌ பொறுமையைக்‌ குறித்து 
கேள்விப்பட்டிருக்கிறீர்கள்‌” (யாக்‌ 591) 
என்று அப்போஸ்தலர்‌ யாக்கோபு 
சொல்லுகிறார்‌. நாம்‌ இதுவரையிலும்‌ 
யோபுவினுடைய பொறுமையைக்‌ 
கேட்டோம்‌. அவர்‌ பொறுமையில்லாமல்‌. 
பேசுவதையும்‌ கேட்கப்போகிறோம்‌. 
யோபுடைய சரித்திரம்‌ மூன்றாம்‌ 
அதிகாரத்தில்‌, அவர்‌ தன்னுடைய பிறந்த 
நாளை சபிக்கிறார்‌. தான்‌ பிறந்ததே ஒரு 
சாபம்‌ என்று யோபு சொல்லுகிறார்‌ 
(யோபு 31-10). தான்‌ பிறந்தவுடன்‌ 
மரித்துப்போயிருந்தால்‌ அது தனக்கு 
நலமாயிருந்திருக்கும்‌ என்றும்‌ யோபு 
சொல்லுகிறார்‌ (யோபு 31-19). தான்‌ 
வேதனைப்படும்போது, தனக்கு மரணம்‌ 
வராமல்‌, தான்‌ ஜீவனோடிருப்பதற்காக 
யோபு வருத்தப்படுகிறார்‌ 
(யோபு 3:20-20). 


யோபு தான்‌ பிறந்த நாணை 
சபிக்கிறார்‌ 
யோபு 8: 1-10 


யோபு 3:1. அதற்குப்பின்பு யோபு தன்‌ 
வாயைத்திறந்து, தான்‌ பிறந்த நாளைச்‌ 
சபித்து, 


யோபு 82. வசனித்துச்‌ சொன்னது 
என்னவென்றால்‌: 


யோபு 3:8. நான்‌ பிறந்தநாளும்‌ ஒரு 
ஆண்பின்னை உற்பத்தியாயிற்றென்று 
கொல்லப்பட்ட ராத்திரியும்‌ அழிவதாக.. 


யோபு 34. அந்த 
அத்தகாரப்படுவதாக; 

உயரத்திலிருந்து அதை விசாரியாமலும்‌, 
ஒனி அதின்மேல்‌ பிரகாசியாமலூம்‌, 


யோபு 3:5. அத்தகாரமும்‌ மரணஇருளும்‌. 
அதைக்‌ கறைப்படுத்தி, மப்பு அதை 
மூடி, மத்தாரநானின்‌ பயங்கரங்கள்‌ 
அதை அருக்களிப்பாக்குவதாக.. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யோபு 38. அத்த ராத்திரியை 
அத்தகாரம்‌ பிடிப்பதாக; வருஷத்தின்‌ 
நாட்களில்‌ அது  சத்தோஷப்படுகிற 
"நானாயிராமலும்‌ மாதங்களின்‌ 
கணக்கிலே அதுவராமலும்‌ போவதாக. 


யோபு 3:7. அந்த ராத்திரி 
தனிமையாயிருப்பதாக; அதிலே 
கெம்பீரசத்தம்‌ இல்லாமற்போவதாக. 


யோபு 99. நாளைச்‌: 
சபிக்கிறவர்களும்‌, லிவியாதானை 
எழும்பப்பண்ண த்தக்கவர்களும்‌, அதைச்‌. 
சபிப்பார்கனாக. 


யோபு 99. அதின்‌ அஸ்தமனகாலத்தில்‌ 
தோன்றிய நட்சத்திரங்கள்‌ இருண்டு, 
அது எதிர்பார்த்திருத்த வெளிச்சம்‌ 
உண்டாகாமலும்‌, விடியற்காலத்து 
வெளுப்பை காணாமலும்‌ 
இருப்பதாக. 


யோபு 3:10. நான்‌ இருந்த கர்ப்பத்தின்‌ 
வாசலை அது அடைக்காமலும்‌, என்‌ 
கண்கள்‌ காண்கிற வருத்தத்தை 
மறைத்துவிடாமலும்‌ இருந்ததே. 


யோபு தனக்கு 
வேதனையினால்‌ 
வருத்தத்தோடிருக்கிறார்‌. 
இருதயம்‌ அவருக்குள்‌ 
அவர்‌ 
வேதனைகளையெல்லாம்‌ 
தனக்குள்‌ அடக்கி வைத்திருந்தார்‌. 
யோபுவும்‌ அவருடைய சிநேகிதரும்‌, 
ஒன்றும்‌ பேசாமல்‌, இரவு பகல்‌ ஏழுநாள்‌ 
உட்கார்ந்திருக்கிறார்கள்‌. யோபுவின்‌ 
சிநேகிதர்‌ அவரிடத்தில்‌ பேசுவதற்கே 
பயப்படுகிறார்கள்‌. தங்கள்‌ மனதில்‌ 
நினைப்பதை பேசிவிட்டால்‌, யோபுவின்‌ 
மனது வேதனைப்படுமோ என்று 
யோசிக்கிறார்கள்‌ யோபுவும்‌ தன்னுடைய 

பேசாமல்‌ 


அது 


ஏற்பட்‌. 
மிகவும்‌ 
அவருடைய 
பொங்குகிறது. 
தன்னுடைய 
இதுவரையிலும்‌ 





ழ்‌ நள 
யாய 


யோபுவாலும்‌ அவருடைய மூன்று 
சிநேகிதராலும்‌ ஏழுநாள்‌ மாத்திரமே 
ஒன்றும்‌ பேசாமல்‌ அமைதியாகயிருக்க 
முடிகிறது. இரவு பகல்‌ ஏழுநாள்‌ 
அமைதியாகயிருப்பதே பெரிய விஷயம்‌. 
அதற்குமேல்‌ யோபுவால்‌ பேசாமலிருக்க 
முடியவில்லை. ஏழுநாளுக்குப்‌ பின்பு 
யோபு பேசஆரம்பிக்கிறார்‌. பேச 
ஆரம்பிக்கும்போது யோபு தன்னுடைய 
பிறந்த நாளை சபிக்கிறார்‌. தான்‌ இந்த 
த பிறக்காமல்‌ இருந்திருந்தால்‌ 


நலமாயிருக்கும்‌ என்று 
ம்‌ 


யோபுவினுடைய குடும்ப 
வாழ்க்கையிலும்‌, சரீர ஆரோக்கியத்திலும்‌ 
பேரழிவு உண்டாயிற்று. அவருடைய ஆவி 
முறிந்துபோயிற்று. அவருடைய ஆத்துமா 
துக்கத்தினால்‌ நிரம்பியிருக்கிறது. யோபு 
மிகவும்‌ வேதனைப்படுகிறார்‌ அவர்‌ 
தன்னுடைய வேதனையை எப்படி 
வேண்டுமானாலும்‌. வெளிப்படுத்தலாம்‌ 
ஆனால்‌ அவர்‌ தன்னையோ அல்லது 
மற்றவர்களையோ அல்லது தனக்கு 
வந்திருக்கிற வேதனைகளையோ 
நியாயந்தீர்க்கக்கூடாது. கர்த்தரே நம்மை 
நியாயந்தீர்க்கிற நியாயாபதி. 


தான்‌ பிறந்தது நல்லது என்பதை 
யோபு மறந்துவிடுகிறார்‌. அவரிடத்தில்‌ 
இப்போது நல்ல சிந்தனை எதுவுமில்லை. 
அவருடைய ஜீவியம்‌, மெலிந்த பசுக்கள்‌ 

கொழுத்த பசுக்களை  தின்றதுபோல. 
இருக்கிறது. அவருடைய இருதயத்தில்‌ 
தீமையான சிந்தனைகளே 
நிரம்பியிருக்கிறது. தான்‌ இந்தப்‌ பூமியில்‌ 
பிறந்திருக்கவே கூடாது என்று யோபு 
நினைக்கிறார்‌. 

எரேமியா தீர்க்கதரிசிக்கும்‌ 
பிரச்சனை வந்தது. அவரும்‌ தன்னுடைய 
வேதனையை இவ்வாறு 
வெளிப்படுத்துகிறார்‌. ஆயினும்‌ எரேமியா 
யோபுவைப்போல விரக்தியோடு 
பேசவில்லை. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


“என்‌ தாயே, தேசத்துக்கெல்லாம்‌ 
வழக்குக்கும்‌ வாதுக்கும்‌ 
உள்ளானவனாயிருக்கும்படி என்னை நீ 
பெற்றாயே; ஐயோ! நான்‌ அவர்களுக்கு 
வட்டிக்குக்‌ கொடுத்ததுபில்லை, அவர்கள்‌ 
எனக்கு வட்டிக்குக்‌ கொடுத்ததுமில்லை; 

னாலும்‌ எல்லா என்னைச்‌ 
சபிக்கிறார்கள்‌” (எரே 15410). 


“நான்‌ பிறந்தநாள்‌ சபிக்கப்படுவதாக: 
என்‌ தாயார்‌ என்னைப்‌ பெற்ற நாள்‌ 
ஆசீர்வதிக்கப்படாதிருப்பதாக. உமக்கு 
ஒரு ஆண்பிள்ளை பிறந்ததென்று என்‌ 
தகப்பனுக்கு நற்செய்தியாக அறிவித்து, 
அவனை மிகவும்‌ சந்தோஷப்படுத்தின 
மனுஷன்‌ சபிக்கப்படக்கடவன்‌” 
(எரே 201415), 


நாம்‌ இந்த உலகத்தில்‌ பிறந்திருப்பது 
தேவனுடைய சித்தம்‌. யாரும்‌ தங்களுடைய 
சொந்த விருப்பத்தின்‌ பிரகாரமோ, 
சொந்தத்‌ தீர்மானத்தின்‌ பிரகாரமோ இந்த 
டன பிறப்பதில்லை. நம்முடைய 
பிறப்பும்‌, நம்முடைய இறப்பும்‌ நம்முடைய 
கையில்‌ இல்லை. நம்முடைய காலங்கள்‌ 
கர்த்தருடைய கையிலிருக்கிறது 
கர்த்தருடைய சித்தத்தின்‌ பிரகாரம்‌, 
அவருக்கு ஏற்ற வேளையிலே, நாம்‌ இந்த 
உலகத்தில்‌ பிறக்கிறோம்‌. கர்த்தருடைய 
சித்தம்‌ நம்மூலமாய்‌ நிறைவேறுவதற்காக, 
நாம்‌ பிறந்திருக்கிறோம்‌. 


நாம்‌ இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ ஜீவிக்கும்‌ 
நாளளவும்‌ கர்த்தரை கனம்பண்ண 
வேண்டும்‌. அவருக்குப்‌ பயந்து ஜீவிக்க 
வேண்டும்‌. அவருடைய வார்த்தைக்குக்‌ 
கீழ்ப்படியவேண்டும்‌. கர்த்தர்‌ கொடுக்கிற 
இரட்சிப்பை விசுவாசத்தோடு பெற்றுக்‌ 
நாம்‌ சிறிது காலம்‌ 


தலி ம தது 
பதற்கு அதப்‌ வேண்டும 





EL 
நாறிய 

நாம்‌ 
பிறந்தால்தான்‌ 
போகமுடியும்‌. 
மரணமில்லை. மரணமில்லாமல்‌ 
பரலோகமில்லை. நாம்‌ இந்தப்‌ பூமியில்‌ 
பிறந்திருப்பது நமக்கு நல்லது. 
நம்முடைய பிறந்த நாளை நாம்‌ 
ஆசீர்வதிக்கவேண்டும்‌. நாம்‌ இந்தப்‌ 
பூமியில்‌ பிறந்திருப்பதற்காக கர்த்தரைத்‌ 
துதிக்கவேண்டும்‌. நாம்‌ இந்தப்‌ பூமியில்‌ 
பிறந்திரு/பதினால்‌, தேவன்‌ நமக்கு 
அநேக நன்மைகளை 
வாக்குப்பண்ணுகிறார்‌. அவற்றை 
அனுபவிக்கும்‌ கிருபைகளை நமக்குத்‌ 
தருகிறார்‌. 


யோபுவோ 
பிறந்தநாளை 

பதிலாக, சபிக்கிறார்‌ 
வரும்போது, “கர்த்தர்‌ மனுபுத்திரர்‌ 
யாவரையும்‌ வீணாக சிருஷ்டிக்க 
வேண்டியதென்ன" (சங்‌ 89:47) என்று 
சங்கீதக்காரரைப்போல சொல்லுகிறோம்‌. 
இது சாத்தான்‌ கொடுக்கிற சோதனை 
சாத்தானுடைய வார்த்தைக்குக்‌ 
கீழ்ப்படிந்தால்‌, ல வாயில்‌ 
உறுதியான வார்த்‌ க்காது. பூரண 
நயத்தோடு பகல ட்‌ 


பூமியில்‌ க்ஷ்டப்படுகிறவர்களில்‌ அநேகர்‌, 
தாங்கள்‌ இந்த உலகத்தில்‌ பிறந்த 
நாளை  சபிக்கிறார்கள்‌. கர்த்தரை 
விசுவாசிக்கிறவர்களுக்கு மறுபிறு!பு 
உண்டு. தாங்கள்‌ மறுடியும்‌ பிறந்த 
நாளை விசுவாசிகள்‌ யாரும்‌ 
சபிக்கமாட்டார்கள்‌. தேவனுடைய 
கிருபையினால்‌ மறுபடியும்‌ 
பிறந்திருக்கிறோம்‌. 

ஆவியானவரே நமக்கு 
கொடுத்திருக்கிறார்‌. 

பிறந்தவர்கள்‌ மாத்திரமே 
ராஜ்யத்திற்குள்‌ பிரவேசிக்க 
நம்முடைய முதலாவது த்‌ 
குறித்து, நாம்‌ வேதனைப்பட்டாலும்‌. நாம்‌ 
மறுபடியும்‌ பிறந்தநாளைக்‌ குறித்து, 
கர்த்தருக்குள்‌ சந்தோஷமாயிருக்க 
வேண்டும்‌. 


தன்னுடைய 
ஆசீர்வதிப்பதற்குப்‌ 
நமக்கு கஷ்டங்கள்‌ 


நாம்‌. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யோபு தான்‌ பிறந்த நாளைத்தான்‌. 
சபிக்கிறார்‌. தன்னுடைய தேவனை அவர்‌ 
சபிக்கவில்லை. யோபுவின்‌ ஜீவியத்தில்‌ 
துக்கம்‌ அதிகரித்திருக்கிறது. அவர்‌ 
தன்னுடைய சம்பத்துக்கள்‌ 
எல்லாவற்றையும்‌ இழந்துவிட்டார்‌. 


பிள்ளைகளும்‌ செத்துப்போய்விட்டார்கள்‌. 
இல்லை. 


சரீரத்திலும்‌ ஆரோக்கியம்‌ 
மிகவும்‌ வேதனைப்படுகிறார்‌. 
வேதனையோடு அவரால்‌ 
முடியவில்லை. ஆகையினால்‌ தான்‌ இந்த 
உலகத்தில்‌ பிறவாதிருந்திருந்தால்‌ 
தனக்கு நலமாயிருக்கும்‌ என்றும்‌ தான்‌ 
சீக்கிரத்தில்‌ பரித்துப்போய்விட்டால்‌ அது 
தனக்கு, இன்னும்‌ நலமாயிருக்கும்‌ என்றும்‌ 
யோபு நினைக்கிறார்‌. 


யோபுவுக்கு கர்த்தரிடத்தில்‌ ஒரு 
பிரச்சனையும்‌ இல்லை. கர்த்தருடைய 
வார்த்தையையும்‌, உபதேசத்தையும்‌ யோபு 
விரும்பிக்‌ கேட்கிறார்‌. அவற்றிற்கு 
சந்தோஷமாய்க்‌ கீழ்ப்படிகிறார்‌. 
கர்த்தரைப்பற்றிக்‌ கொள்கிறார்‌. 
கர்‌; டய விட்‌ 

பபான போபபகத பப 


யோபுவுக்கு வியாதி வரவேண்டுமா 
அல்லது யோபு பொறுமையுள்ளவரா 
என்பது பற்றி கர்த்தரும்‌ சாத்தானும்‌ 
விவாதம்‌ பண்ணவில்லை யோபு 
தேவனைத்‌ தூஷிப்பாரா என்பது 
மாத்திரமே அவர்களுக்குள்‌ நடைபெற்ற 
விவாதம்‌. யோபு ஒரு மாய்மாலக்காரரா, 
அவர்‌ தேவனை சபிப்பாரா என்பது 
பற்றியே யோபுவுத்கு சோதனை 
வந்திருக்கிறது. யோபு தனக்கு வந்த 
சோதனையில்‌ வெற்றி பெறுகிறார்‌. தான்‌ 
ஒரு மாய்மாலக்காரரல்ல என்பதையும்‌, 
தான்‌ தேவனைத்‌ தூஷிக்கவில்லை 
என்பதையும்‌ போபு நிரூபிக்கிறார்‌ 


யோபு தன்னுடைய பிறந்த நாளை 
சபிப்பதற்கு கவிதை நடையை 
பயன்படுத்துகிறார்‌. “யோபு தன்‌ வாயைத்‌ 
திறந்து, தான்‌ பிறந்த நாளை சபித்து 
வசனித்துச்‌ சொன்னதாவது” (போபு 31,2) 
என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர்‌ 
தன்னுடைய சாபவார்த்தைகளை பாடலாகப்‌ 


பாடுகிறார்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


யோபு தன்னுடைய பிறந்த நாளை 
சபித்த விவரம்‌ வருமாறு : 


1. நான்‌ பிறந்தநாளும்‌ ஒரு 
ண்பிள்ளை  உற்பத்தியாயிற்றென்று 
சொல்லப்பட்ட ராத்திரியும்‌ அழிவதாக. 

2. அந்த நாள்‌ அந்தகாரப்படுவதாக; 
தேவன்‌: உயரத்திலிருந்து அதை 
விசாரியாமலும்‌, ஒளி ன்மேல்‌ 

அந்தகாரமும்‌ 


பிரகாசியாமலும்‌, 

மரணஇருளும்‌ அதைக்‌ கறைப்படுத்தி, 
மப்பு அதை மூடி, மந்தாரநாளின்‌ 
பயங்கரங்கள்‌ அதை. 


அருக்களிப்பாக்குவதாக. 
3. அந்த ராத்திரியை அந்தகாரம்‌ 


பிடிப்பதாக: வருஷத்தின்‌ நாட்களில்‌ அது 
'சந்தோஷப்படுகிற நாளாயிராயலும்‌ 


மாதங்களின்‌ கணக்கிலே அதுவராமலும்‌ 
ராத்திரி 
பலே. 


போவதாக, அந்த 
தனியையாயிருப்பதாக:: 
கெம்பீரசத்தம்‌ இல்லாமற்போவதாக 


யோபு சாபமாக 
வார்த்தைகளும்‌ இங்கு 
எழுதப்பட்டிருக்கிறது. அவற்றின்‌ 
வருமாறு : 

1. நாளைச்‌ 
லிவியாதானை 
பண்ணத்தக்கவர்களும்‌. 
சபிப்பார்களாக. 

2. அதின்‌ அஸ்தமனகாலத்தில்‌: 
தோன்றிய நட்சத்திரங்கள்‌ இருண்டு, அது 
எதிர்பார்த்திருந்த வெளிச்சம்‌ 
உண்டாகாமலும்‌. விடியற்காலத்து 
வெளுப்பை அது காணாமலும்‌ இருப்பதாக. 

3. நான்‌ இருந்த கர்ப்பத்தின்‌ 
வாசலை அது அடைக்காமலும்‌, என்‌ 
கண்கள்‌ காண்கிற வருத்தத்தை 
மறைத்துவிடாமலும்‌ இருந்ததே. 


யோபுவின்‌ நிலமை அந்தகாரத்தைப்‌ 
இருக்கிறது. மதியவேளையில்‌ 
அஸ்தமனமாகிவிட்டால்‌, 


கூறிய 
விவரமாக 
விவரம்‌ 


சபிக்கிறவர்களும்‌ 
எழும்பப்‌ 
அதைச்‌ 


போல 
சூரியன்‌ 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பூமி அந்தகாரப்படும்‌. யோபுவின்‌ 
ஜீவியத்தில்‌ திடீரென்று அவருக்குள்‌ 
இருந்த வெளிச்சம்‌ அவரை விட்டு 
விலகிப்போய்விடுகிறது. அவருடைய 
சம்பத்துக்களும்‌ பிள்ளைகளும்‌, சரீர 
ரோக்கியமும்‌ அவரை விட்டு 
லகிப்போயிற்று. யோபு 
அந்தகாரத்திலிருக்கிறார்‌. 


பிறந்தவுடன்‌ மரணம்‌ 
யோபு 8 : 11-19 


யோபு 3411. 
அழியாமதும்‌, 
புறப்படுகிறபோதே 
போனதென்ன? 


நான்‌ கர்ப்பத்தில்தானே 
கர்ப்பத்திலிருத்து 
'சாகாமதும்‌. 


யோபு 3:12. என்னை ஏத்திக்கொன்ன 
மடியும்‌, நான்‌ பாலுண்ண ஸ்தனங்களும்‌ 
உண்டாயிருந்ததென்ன? 


யோபு 949. அப்படியில்லாதிருந்தால்‌, 
அசையாமல்‌ கிடந்து அமர்ந்திருந்து, 


யோபு 314. பாழ்நிலங்களில்‌ 
தங்களுக்கு மானிகையைக்‌ கட்டின 
பூமியின்‌ ராஜாக்களோடும்‌ 
மத்திரிமார்கனோடும்‌, 


யோபு 845. அல்லது, பொன்னை 
உடையவர்களும்‌, தங்கள்‌ வீடுகளை 
வென்னியினால்‌ நிரப்பின வர்களூமான 
மிரபுக்கனோடுங்கூட 

இப்பொழுது 

'இளைப்பாறுவேனே. 


யோபு 216. 
வெளிப்படாதழுதிராப்பிண்டம்‌. 
போலவும்‌, வெளிச்சத்தைக்‌ காணாத 
சிசுக்கண்போலவும்‌ இருப்பேனே. 


அல்லது, 


யோபு 3407. துன்மார்க்கருடைய 
தொந்தரவு அங்கே ஓய்ந்திருக்கிறது; 
பெலனற்று விடாய்த்துப்போனவர்கள்‌. 
அங்கே இளைப்பாறுகிறார்கள்‌. 


யோபு 9:18. கட்டுண்டிருந்தவர்கள்‌. 
அங்கே ஏகமாக அமைத்திருக்கிறார்கன்‌; 
ஒடுக்குகிறவனுடைய சுத்தம்‌ 
அங்கேகேட்கப்படுகிறதில்லை. 





நயம்‌ 
சிபி]. 


யோபு 8:19. சிறியவனும்‌ பெரியவனும்‌. 
அங்கே சரியாயிருக்கிறார்கன்‌; அடிமை. 
தன்‌ எஜமானுக்கு நீங்கலாயிருக்கிறான்‌. 


கர்ப்பத்திலிருந்து 
புறப்படுகிறபோதே 
போனதென்ன 


சாகாமலும்‌ 


நான்‌ 
அழியாமலும்‌, 
புறப்படுகிறபோதே 
போன தென்ன? 
ஏத்திக்கொள்ள 
பாலுண்ண 
உண்டாமிருத்ததென்ன? 
(யோபு 9:11,12). 


கர்ப்பத்தில்தானே. 
கர்ப்பத்திலிருந்து 


தான்‌ இந்த 
பிறந்திருக்கக்கூடாது 
இதுவரையிலும்‌ 
சிந்தித்தார்‌ 
பிறந்தவுடன்‌ ஸரித்துப்போயிருக்க. 
வேண்டும்‌. என்று யோசிக்கிறார்‌ 
தன்னுடைய வாழ்க்கை 
சபிக்கப்பட்டதாகயிருக்கிறது என்று யோபு 
புலம்புகிறார்‌. மரணமும்‌  கல்லறையுமே 
தனக்கு மெய்யான ஆசீர்வாதம்‌ என்பது 
யோபுவின்‌ நம்பிக்கை: இதற்காக அவர்‌ 
மரணத்தையும்‌ கல்லறையையும்‌ 
விரும்புகிறார்‌. 


யோபுவின்‌ சிந்தனையினால்‌ 
சாத்தானுக்கு தோல்வி உண்டாயிற்று, 
சாத்தான்‌ கர்த்தரிடத்தில்‌, மனுஷனைப்‌ 
பற்றி சொன்னபோது, “தன்‌ ஜீவனுக்குப்‌ 
பதிலாக தனக்கு உண்டான 
எல்லாவற்றையும்‌ மனுஷன்‌ 
கொடுத்துவிடுவான்‌” (யோபு 2:4) என்று 
சொன்னான்‌ னால்‌ யோபுவோ, 
சாத்தான்‌ சொன்னதற்கு நேர்மாறாகப்‌ 
பேசுகிறார்‌. யோபு தன்னுடைய ஜீவனை 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நம்முடைய ஜீவன்‌ பரிபூரணமானது. 
கர்த்தர்‌ நமக்கு பரிபூரண ஜீவனை 
ஈவாகக்‌ கொடுத்திருக்கிறார்‌. ர்‌ 
கொடுத்திருக்கிற  ஈவுக்காக 
அவரைத்‌ துதிக்க 

கர்த்தருக்குள்‌ ஜீவிக்கவேண்டும்‌ என்றும்‌, 
கர்த்தருக்காக ஜீவிக்கவேண்டும்‌ என்றும்‌ 
நாம்‌. விரும்பவேண்டும்‌. நம்மை 
கர்த்தருடைய சமுகத்திலே ஜீவபலியாக 
ஒப்புக்கொடுக்கவேண்டும்‌. தங்களுக்காக 
வாழ்கிறவர்கள்‌ ஏமாற்றமடைவார்கள்‌. 
கர்த்தருக்காக வாழ்க்கிறவர்களோ 
ஆசீர்வதிக்கப்படுவார்கள்‌. 


யோபு தன்‌ ஜீவனோடு. 
போராடுகிறார்‌. தான்‌ பிறந்தவுடன்‌. 
மரித்துப்போகவில்லை என்பதற்காக, யோபு 
தன்மீது கோபப்படுகிறார்‌ நான்‌ 
கர்ப்பத்தில்தானே நியாமலும்‌, 
கர்ப்பத்திலிருந்து, புறப்படுகிறபோதே 
சாகாமலும்‌ போனதென்ன?” என்று, 
கேட்கிறார்‌. மனுஷன்‌ பலவீனமானவன்‌. 
அவன்‌ இந்த உலகத்தில்‌ பிறந்தவுடன்‌ 
அவனுக்கு ஒரு உதவியும்‌ இல்லை. 
மனுஷன்‌ இந்த உலகத்தில்‌ பிறந்தவுடன்‌ 
அவன்‌ ஆதரவற்றவனை( ப்போல 
வெளிவருகிறான்‌. கர்த்தருடைய தெய்வீக 
பராமரிப்பு இல்லையென்றால்‌, பிறந்த 
குழந்தை எதுவும்‌ உயிரோடிருக்காது. 
கர்த்தருடைய கிருபையினால்‌, அவருடைய 
தெய்வீக பாமிய்பினாநும்‌ தான்‌, பிறந்த 


குழந்தை உயிரோடிருக்கிறது. 


நாம்‌ இந்த உலகத்திற்குள்‌ 
பிரவேசிக்கும்போதே தேவன்‌ தம்முடைய 
இரக்கத்தையும்‌ தெய்வீக பராமரிப்பையும்‌. 
நமக்குக்‌ காண்பிக்கிறார்‌. நாம்‌ 
நம்முடைய ஜீவனைப்பற்றி நினைக்கும்‌ 
போது, தேவனுடைய கிருபையைப்பற்றியும்‌, 
அவருடைய தெய்வீக பராிப்பைய்‌ 
பற்றியும்‌ நினைத்து, கர்த்தரைத்‌ 
துதிக்கவேண்டும்‌. நமக்கு துன்பங்களும்‌ 
துக்கங்களும்‌ உண்டாகும்போது. 
நம்முடைய ஆலியிலே சோர்ந்துபோய்‌, 
நம்முடைய ஜீவியம்‌ மாயையானது என்று 
புலம்பக்கூடாது. 





ழ்‌ நவள 
யாய 


நாம்‌ இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ 
ஜீவிக்கும்‌ காலம்‌ வரையிலும்‌, நாம்‌ 
ஆராதிப்பதற்கு நமக்கு ஒரு தேவன்‌ 
இருக்கிறார்‌ நாம்‌ இந்த உலகத்தைவிட்டு 
கடந்து  பரலோகத்திற்குப்போகும்போது, 
நம்முடைய தேவன்‌ நமக்கு அங்கே 
மேன்மையான ஆசீர்வாதங்களை 
வாக்குப்பண்ணியிருக்கிறார்‌. 
இப்பிரபஞ்சத்தில்‌ ஜீவிக்கும்‌ 
கர்த்தரையும்‌, அவர்‌ 
வாக்குப்பண்ணியிருக்கிற நன்மைகளையும்‌ 
தியானித்துப்‌ பார்க்கவேண்டும்‌. 
அப்போதுதான்‌ நம்முடைய ஜீவனுக்கு 
ஒரு அர்த்தம்‌ இருக்கும்‌ நம்முடைய 
ஜிலியத்திற்கு முக்கியத்துவம்‌ 
ஈடுப்போம்‌. 


நமக்குள்‌ தேவனைப்பற்றும்‌ 
விசுவாசம்‌ இல்லையென்றால்‌ நம்முடைய 
ஜீவியத்திற்கு அர்த்தம்‌ இருக்காது, 
நம்முடைய ஜீவன்‌ நமக்கு மாயையானது 
போல தெரியும்‌. கர்த்தர்‌ நம்முடைய 
ஜீவனை நமக்கு ஆசீர்வாதமாகக்‌ 
கொடுத்திருக்கிறார்‌. இன்னும்‌ 
மேன்மையான ஆசீர்வாதங்களை நமக்கு 
வாக்குப்பண்ணியிருக்கிறார்‌ நாம்‌ 
இப்பிரபஞ்சத்தில்‌ ஜீவிக்கும்‌ நாட்களில்‌, 
நமக்கு கஷ்டங்களோ, கவலைகளோ, 
நஷ்டங்களோ வந்தால்‌ நாம்‌ அவற்றை 
பொறுமையோடு, சகித்துக்கொள்ள 
வேண்டும்‌. வரப்போகிற நன்மைகளைத்‌ 


தியானித்துப்‌ பார்த்து. இப்போதுள்ள 
பாடுகளை ப ங்கிக்க ள்ள ண்டும்‌ 


நம்முடைய ஜீவன்‌ 
ஆசீர்வாதமானது என்னும்‌ சிந்தனை 
நமக்குள்‌ இருக்கும்போது, யோபு 
விரக்தியிலே சொன்னதுபோல, 
“நான்‌... கர்ப்பத்தில்தானே அழியாமலும்‌ 
புறப்படுகிறபோதே. 

என்று 

யோபுவைப்போல, 

“என்னை ஏந்திக்கொள்ள மடியும்‌, நான்‌ 
பாலுண்ண ஸ்தனங்களும்‌ 
உண்டாயிருந்ததென்ன?" என்றும்‌ 
சொல்லமாட்டோம்‌. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நம்முடைய இருதயத்தில்‌ 
கர்த்தரைப்பற்றிய சிந்தனை 

நிரம்பியிருக்கும்போது, நாம்‌ நம்முடைய 
தாயின்‌ கர்ப்பத்தில்‌ சாகாமல்‌, இந்த 
உலகத்தில்‌ உயிரோடு பிறந்ததற்காக, 
கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம்‌. நாம்‌ 
இன்று நிற்பதும்‌ நிர்மூலமாகாமலிருப்பதும்‌. 
கர்த்தருடைய சுத்த கிருபை என்று 
சொல்லி கர்த்தரைத்‌ துதிப்போம்‌. 


ஒரு சிலர்‌ தங்கள்‌ ஜீவனையே 
வெறுக்கிறார்கள்‌. அவர்கள்‌ தங்கள்‌ 
மனச்சாட்சிக்கு விரோதமாக 
சிந்திக்கிறார்கள்‌. மனுக்குலத்திற்கு 
விரோதமாக சிந்திக்கிறார்கள்‌. நாம்‌ 
கர்த்தருக்குரியவர்கள்‌. நம்முடைய 
ஜீவனும்‌ கர்த்தருக்குரியது. கர்த்தரே 
நம்முடைய ஜீவியத்திற்கு எஜமான்‌. 
கர்த்தர்‌ தீர்மானம்பண்ணவேண்டியதை 
நாம்‌ தீர்மானம்பண்ணக்கூடாது. 


கர்த்தருடைய சித்தத்திற்கு நாம்‌ 
கீழ்ப்படியவேண்டும்‌ 


வயது முதிர்ந்த முதியோர்களில்‌ 
சிலர்‌ வியாதிகளினாலும்‌, குடும்ப 
பிரச்சனைகளினாலும்‌ கஷ்டப்படுவார்கள்‌. 
தங்களுக்கு மரணம்‌ நேரிட்டால்‌ 
நன்றாயிருக்கும்‌ என்று சொல்லுவார்கள்‌. 
தங்களுக்கு மரணம்‌. சீக்கிரத்தில்‌ 
வரவேண்டுமென்று விரும்புவார்கள்‌ 
மரணத்தை எதிர்பார்த்துக்‌ 
காத்திருப்பார்கள்‌. கர்த்தருக்கு 
சித்தமான வேளையில்‌ மனுஷருக்கு. 
மரணம்‌ வரும்‌. அந்த வேளையை நாம்‌ 
தீர்மானம்பண்ண வேண்டும்‌ என்று 
நினைக்கக்கூடாது. கர்த்தர்‌ 
ஒவ்வொன்றையும்‌ தமக்கு ஏற்ற 
காலத்தில்‌ நேர்த்தியாகச்‌ செய்து 
முடிக்கிறார்‌. கர்த்தருடைய சித்தத்தின்‌ 
பிரகாரம்‌ அவருக்கு ஏற்ற காலத்தில்‌, 
நாம்‌ இந்த உலகத்தில்‌ பிறந்தோம்‌ 
அவருக்கு ஏற்ற காலத்தில்‌ நாம்‌ 
மரித்துப்போவோம்‌. நம்முடைய காலங்கள்‌ 
இவ்‌ வக்‌... 

சுவா. ஒவ்வொரு நாளும்‌ 
கர்த்தரைத்‌ துதித்து ஜீவிக்கவேண்டும்‌. 





ழ்‌ நவள 
யாய 


தூங்கி இளைப்பாறுவேனே. 


அப்படியில்லாதிருத்தால்‌, அசையாமல்‌ 
கிடந்து அமர்த்திருத்து, பாழ்திலங்களில்‌: 


பூ ராஜாக்கவோடும்‌ 
மத்திரிமார்களோடும்‌, அல்லது, 
பொன்னை உடையவர்களும்‌, தங்கள்‌: 
வீடுகளை வென்னியினால்‌ 
திரப்பினவர்களுமான பிரபுக்கனோடுங்‌ 
கூட நான்‌ இப்பொழுது தூங்கி 
இணைப்பாறுவேனே (யோபு 3:18-15). 


யோபு தன்னுடைய மரணத்தையும்‌, 
கல்லறையையும்‌ விரும்பி, அவற்றைப்‌ 
பற்றி புகழ்ந்துபேசுகிறார்‌. அவற்றை 
அதிகமாய்‌ நேசிக்கிறார்‌ நாம்‌ 
கிறிஸ்துவோடுகூட ஸரிக்கவேண்டும்‌. 
அப்போது நாம்‌ பாவத்திலிருந்து 
விடுதலை பெறுவோம்‌. பரலோகத்தில்‌ 
பிரவேசிப்பதற்கு ஆயத்தமாவோம்‌ 
தேவனுடைய இரட்சிப்பின்‌ கிருபையைப்‌ 
பெற்றுக்கொள்வோம்‌. 


விசுவாசிகளுக்கு இந்தப்‌ 
பிரபஞ்சத்தில்‌ அநேக பாடுகள்‌ உண்டு. 
நாம்‌ ஜீவிக்கும்‌ காலம்‌ வரையிலும்‌ 
நமக்கு பாடுகள்‌ இருக்கத்தான்‌ செய்யும்‌ 
நமக்கு சரீர மரணம்‌ வரும்‌ போது. 
நம்முடைய பாடுகளெல்லாம்‌ நம்மைவிட்டு 
நீங்கிப்போகும்‌. நம்முடைய பாடுகளை 
தாங்கமுடியாமல்‌, நமக்கு சீக்கிரத்தில்‌ 
மரணம்‌ வந்தால்‌ நன்றாயிருக்கும்‌ என்று 
நினைப்போம்‌. கல்லறையில்‌ 
அமைதியிருக்கும்‌ என்றும்‌, இந்தப்‌ 
பிரபஞ்சத்தின்‌ பாடுகளுக்கு நாம்‌ 
விலகியிருக்கலாம்‌ என்று நினைத்து, 
நம்முடைய சரீர மரணத்தை ஆவலாய்‌ 
எதிர்பார்த்துக்கொண்டிருப்போம்‌ 

யோபுவோ தான்‌ பிறந்தவுடன்‌ 
மரித்துப்போகவேண்டும்‌ என்று 
விரும்புகிறார்‌. இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ 
பூமியின்‌ ராஜாக்களும்‌ மந்திரியார்களும்‌, 
பொன்னையுடைவர்களும்‌, தங்கள்‌ 
வீடுகளை வெள்ளியினால்‌ நிரப்பிய 
பிரபுக்கு வரியமாய்‌ 
த்‌ பழன வி ட பனகன 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அவர்களெல்லோரும்‌. இப்போது 
தங்கள்‌ கல்லறைகளில்‌ 
அடக்கம்பண்ணப்பட்டிருக்கிறார்கள்‌. யோபு 
தன்னுடைய மரணத்தை நேசிக்கிறார்‌. 
தான்‌ ஸரித்துப்போனால்‌ தன்னையும்‌ 
கல்லறையில்‌ அடக்கம்பண்ணுவார்கள்‌ 
என்றும்‌, அப்போது தனக்கும்‌ 
ராஜாக்களோடும்‌ பிரபுக்களோடும்‌ தூங்கி 
இளைப்பாறும்‌ சிலாக்கியம்‌ கிடைக்கும்‌ 
என்றும்‌ நினைக்கிறார்‌. 


ராஜாக்களும்‌, மந்திரிகளும்‌, 
பிரபுக்களும்‌ இந்தப்‌ பூமியில்‌ 
உயிரோடிருந்தகாலத்தில்‌ ஆடம்பரமாகவும்‌, 
அதிகாரத்தோரணையிலும்‌ ஜீவித்தார்கள்‌. 
அவர்களுக்கு மிகுதியான ஐசுவரியம்‌ 
இருந்தது. இவையெல்லாம்‌ இருந்தும்‌ 
இவர்களால்‌ மரணத்திற்குத்‌ “தப்பிக்க 
முடியவில்லை. இவர்களால்‌ தங்கள்‌ 
அரமனைகளிலும்‌, மாளிகைகளிலும்‌, 
வெள்ளியினால்‌ கட்டப்பட்ட வீடுகளிலும்‌ 
நிரந்தரமாய்‌ வாசம்பண்ண முடியவில்லை. 
இவர்களும்‌ கல்லறைக்குத்‌ தப்பவில்லை. 
ஒரு காலத்தில்‌ அரமனையில்‌ 
வாசம்பண்ணியவர்கள்‌, இப்போது தங்கள்‌ 
கல்லறைகளில்‌ தூங்கி 
இளைப்பாறுகிறார்கள்‌. 


கல்லறைகளில்‌ அடக்கம்பண்ணப்பட்‌! 
பின்பு, ஸரித்தோரின்‌ சரீரம்‌ மண்ணுக்குள்‌ 
மண்ணாக புதைக்கப்படுகிறது. 
அடக்கம்பண்ணப்பட்டவர்கள்‌ மத்தியிலே 
தரித்திரன்‌, ஐசுஷியவான்‌ என்னும்‌ 
வித்தியாசமில்லை. ராஜாக்கள்‌, மந்திரிகள்‌, 
பிரபுக்கள்‌, சாதாரண குடிமக்கள்‌ 
என்னும்‌ வித்தியாசமுமில்லை. 
அவர்களெல்லோருமே, பாரபட்சமில்லாமல்‌ 
மண்ணுக்குள்‌ மண்ணாகக்‌ 
கிடக்கிறார்கள்‌. 


சில பிரபுக்கள்‌, இந்தப்‌ 
பிரபஞ்சத்தில்‌ உயிரோடிருந்த காலத்தில்‌, 
தங்களுக்கு மாளிகைகளைக்‌ கட்டி, 
தங்கள்‌ வீடுகளை 
வெள்ளியினால்‌ நிரப்பினார்கள்‌. இவர்கள்‌ 
இவர்களுடைய 

பொன்னோ, மாளிகையோ 





ழ்‌ ளான 
யாய 


தங்கள்‌ ஐசுவரியங்கள்‌ எல்லாவற்றையும்‌ 
விட்டுவிட்டு, மரித்துப்போன சரீரமாக, 
இவர்கள்‌ கல்லறைக்குப்‌ போகவேண்டும்‌. 
அடக்கம்பண்ணப்பட்ட 
இவர்கள்‌ மறுபடியும்‌ எழும்பி, 
தங்‌ மனைக்கோ, மாளிகைக்கோ 
திரும்பிப்போகவும்‌ முடியாது. 
ஒரு சில ராஜாக்கள்‌ 
பாழ்நிலங்களில்‌ தங்களுக்கு 
மாளிகையைக்‌ கட்டுகிறார்கள்‌. அவர்கள்‌ 
உயிரோடிருக்கும்போதே, தங்களுக்கு 
நினைவுச்சின்னமாக, மிகப்பெரிய 
கல்லறைகளைக்‌ கட்டுகிறார்கள்‌. தாங்கள்‌ 
ஆசைப்படுகிறபடியெல்லாம்‌. தங்கள்‌ 
கல்லறையைக்கட்டி, அதை அழகுபடுத்தி, 
தங்கள்‌ மரணத்திற்காகக்‌ 
இண்ட வவல்‌ 


எகிப்து தேசத்திலே, பார்வோன்களை 
அடக்கம்பண்ணும்போது, அவரோடுகூ. 
வேலையாட்களையும்‌ பொன்னையும்‌, 
வெள்ளியையும்‌, தானியங்களையும்‌ சேர்த்து, 
அடக்கம்பண்ணும்‌ வழக்கம்‌ இருந்தது. 
இவையெல்லாம்‌ அவர்களுடைய 
ஐசுவரியத்திற்கு எடுத்துக்காட்டு 
ஆனாலும்‌ மரித்துப்போன பார்வோனால்‌ 
இவற்றில்‌ எதையும்‌ தனக்குப்‌ பயன்படுத்த 
முடியாது. 


மரித்துப்போன எல்லோருமே, இந்தப்‌ 
பூமிக்குள்‌ ஒன்றுபோலவே தூங்கி 
இளைப்பாறுகிறார்கள்‌. அவர்களுக்குள்‌ 
ஏழை பணக்காரன்‌ என்னும்‌ 
வித்தியாசமில்லை. உயர்ந்தவன்‌. 
தாழ்ந்தவன்‌ என்னும்‌ வித்தியாசமுமில்லை. 
அவர்களெல்லோருமே தங்கள்‌ 
கல்லறைகளில்‌ அசையாமல்‌ கிடப்பார்கள்‌. 
தான்‌ பிறந்தவுடன்‌ ஸரித்துப்போனால்‌, 
அவர்களில்‌ தானும்‌ ஒருவராக: 
அசையாமல்‌ கிடந்து, அமர்ந்திருந்து. 
தூங்கி இளைப்பாறலாம்‌ என்று யோபு 
ஆசைப்படுகிறார்‌. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


வெளிப்படாத முதிராப்பிண்டம்‌ 


அல்லது, வெளிப்படாத 
முதிராப்பிண்டம்‌ போலவும்‌, 
வெளிச்சத்தைக்‌ காணாத சிசுக்கள்‌ 
போலவும்‌ இருப்பேனே. 
துன்மார்க்ககுடைய தொத்தரவு அங்கே 
பெனைற்று 
போனவர்கள்‌ 
இனணைப்பாறுகிறார்கள்‌. 
கட்டுண்டிருத்தவர்கள்‌ அங்கே 
ஏகமாக அமைந்திருக்கிறாங்கள்‌; 
ஓடுக்குகிறவனுடைய சுத்தம்‌ 
அங்கேகேட்கப்படுகிற தில்லை. 
சிறியவனும்‌ பெரியவனும்‌ அங்கே 
சுரியாயிருக்கிறார்கள்‌; அடிமை தன்‌: 
எஜமானுக்கு தீங்கலாயிருக்கிறான்‌. 
(யோபு 9:16-19). 


ஒரு சில சிசுக்கள்‌ தங்கள்‌ தாயின்‌ 
கர்ப்பத்திலிருக்கும்போதே. ித்துப்‌ 
போகிறது. சில சிசுக்களுக்கு சரியான 
சரீர வளர்ச்சிகூட இருந்திருக்காது. 
அவை கர்ப்பத்திலிருந்து 
வெளிப்படுவதற்கு முன்பாகவே 
மரித்துப்போயிருக்கலாம்‌. அப்படிப்பப்‌ 
சிசுக்களை யோபு “வெளிப்படாத 
முதிராப்பிண்டம்‌' என்று சொல்லுகிறார்‌. 
இந்த சிசுக்கள்‌ பூமியின்‌ வெளிச்சத்தைக்‌ 
காணாது. இவை யூறியில்‌ பிறப்பதற்கு 
முன்பாகவே மரித்துப்போயிற்று. தானும்‌ 


அதைப்போல துப்போகவேண்டும்‌. 
அறு போய விருப்பக்‌ 


வெளிப்படாத முதிராப்பிண்டம்‌, தன்‌ 
கண்ணைத்‌ திறந்து, இந்தப்‌ பூமியைப்‌ 
பார்க்கப்போவதில்லை. அது 
பிரபஞ்சத்தின்மீதும்‌. 
பிரபஞ்சத்தின்‌ மீதுள்ள காரியங்கள்மீதும்‌ 
ஆசைப்படப்போவதுமில்லை. கண்ணைத்‌ 
திறந்து மறுபடியும்‌ மூடப்போவதுமில்லை. 
ராஜாக்களாகவோ, மந்திரிகளாகவோ, 
பிரபுக்களாகவோ, 
வான்களாகவோ 
அவை ஆசைப்படப்போவதுமில்லை. 





ழ்‌ நயனா 
யாய 


யோபு இப்போது 
உட்கார்ந்திருக்கிறார்‌. 
தனிமையிலிருக்கிறார்‌. அவருடைய 
மூன்று சிநேகிதரும்‌ அவருக்கு மு முன்பாக 
உட்கார்ந்திருக்கிறார்கள்‌. ாபுவின்‌ 
ஜீவியம்‌ 
'வேதனையாயிருக்கிறது. 
ஏற்கெனவே 
தன்னுடைய 
'இளைப்பாறலாம்‌ 
விரும்புகிறார்‌. 
ராஜாக்களும்‌, மந்திரிகளும்‌, 
தன்னோடுகூட, 
இளைப்பாறுவார்கள்‌ என்று ராஜாக்களின்‌ 
மரணத்தைப்பற்றியும்‌ யோபு சொல்லுகிறார்‌. 


யோபு இப்போது தூக்கமில்லாமல்‌ 
இருக்கிறார்‌. இளைப்பாறுதலில்லாமல்‌ 
இருக்கிறார்‌. செத்துப்போனால்‌ தனக்கு 
நல்ல தூக்கமும்‌, நல்ல இளைப்பாறுதலும்‌ 
கிடைக்கும்‌ என்று எதிர்பார்க்கிறார்‌. 
இயேசுகிறிஸ்துவின்‌ சுவிசேஷம்‌ நமக்குக்‌ 
கிடைத்த பின்பே, நித்திய 
ஜீவனைப்பற்றிய சத்தியம்‌ நமக்கு 
தெளிவாக விளக்கப்பட்டிருக்கிறது. 
இயேசுகிறிஸ்துவின்‌ காலத்திற்கு முன்பு, 
பரிசுத்தவான்களின்‌ மரணத்தைப்பற்றியும்‌, 
மரித்த பின்பு அவர்களுடைய 
ஜீவனைப்பற்றியும்‌ தெளிவான சத்தியம்‌ 
'போதிக்கப்படவில்லை. ண்ட 
பரிசுத்தவான்கள்‌, 
மரணத்தைப்பற்றிச்‌ 
இதன்‌ மூலமாகவே பழைய ஏற்பாட்டு 
பரிசுத்தவான்கள்‌ தங்கள்‌ சரீர 
மரணத்தைத்‌ தியானித்துப்‌ பார்த்தார்கள்‌ 

யோபு கொடிய 
வாதிக்கப்பட்டு 
வேதனையோடிருக்கிறார்‌. மரித்துப்‌ 
போனால்‌ தனக்கு வேதனையிருக்காது 
என்று யோபு சொல்லுகிறார்‌. 
மரித்து அடக்கம்பண்ணப்பட்ட பின்பு 
பிரேக்குழிகளில்‌ எப்படியிருக்கும்‌ என்றும்‌, 
என்னென்ன நடைபெறும்‌ என்றும்‌ யோபு 
சொல்லுகிறார்‌. அவற்றின்‌ விவரம்‌ 
வருமாறு : 

1 பிரேதக்குழிகளில்‌ 
துன்மார்க்கருடைய தொந்தரவு 
ஒய்ந்திருக்கிறது. 


ப்பலில்‌ 


அவக 
தான்‌ 
செத்துப்போனால்‌, 


கல்லறையில்‌ தூங்கி 
என்று யோபு 


அங்கு செத்துப்போன 
பிரபுக்களும்‌ 
தூங்கி 


சொல்லுகிறார்கள்‌. 


பருக்களினால்‌. 
மிகுந்த 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


(OODNEYS 
PUEUSHERS 


பெலனற்று விடாய்த்துப்‌ 
கனவர்கள்‌ அங்கே இளைப்பாறுகிறார்கள்‌. 

3... கட்டுண்டிருந்தவர்கள்‌ அங்கே 
ஏகமாக அமைந்திருக்கிறார்கள்‌. 


4... ஒடுக்குகிறவனுடைய 
அங்கே கேட்கப்படுகிறதில்லை. 


5. சிறியவனும்‌ பெரியவனும்‌ அங்கே 
சரியாயிருக்கிறார்கள்‌. 


6. அடிமை 
நீங்கலாயிருக்கிறான்‌. 


இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ ஒரு சிலர்‌ 
மிகவும்‌ கடினமாய்‌ உழைக்கிறார்கள்‌. 


1 பிரேதக்குழிகளில்‌ 
துன்மார்க்கருடைய தொந்தரவு 
ஓய்ந்திருக்கிறது 

2 பெலனற்று விடாய்த்துப்‌ 
போனவர்கள்‌ அங்கே 
இளைப்பாறுகிறார்கள்‌. 

3. கட்டுண்டிருந்தவர்கள்‌ அங்கே 
ஏகமாக அமைந்திருக்கிறார்கள்‌. 


4, ஒடுக்குகிறவனுடைய 
அங்கே கேட்கப்படுகிறதில்லை. 


சத்தம்‌ 


தன்‌ எஜமானுக்கு 


சத்தம்‌ 
5. சிறியவனும்‌ பெரியவனும்‌ அங்கே 
சரியாயிருக்கிறார்கள்‌. 


6. அமை 
நீங்கலாயிருக்கிறான்‌. 


இந்தப்‌ 


தன்‌ எஜமானுக்கு. 


பிரபஞ்சத்தில்‌ ஒரு சிலர்‌ 
மிகவும்‌ கடினமாய்‌ உழைக்கிறார்கள்‌. 
அதிகமாய்‌ உழைக்கிறவர்கள்‌ 
இளைப்பாறுதலை எதிர்பார்ப்பார்கள்‌. கடின 
உழைப்பினால்‌ பெலனற்று விடாய்த்துப்‌ 
போனவர்களுக்கு, மரித்தமின்பு 
இளைப்பாறுதல்‌ உண்டாகும்‌. 
இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ 
அடிமைகளாகயிருக்கிறவர்கள்‌, மரித்த 
பின்பு விடுதலையோடு தூங்கி 
இளைப்பாறுவார்கள்‌. மரணம்‌ 
கட்டுக்களை விடுவிக்கிறது. ஒடுக்கப்‌ 
பட்டவர்களுக்கு விடுதலை கொடுக்கிறது. 





jE 

TT 
மனசஞ்சலம்‌ 
யோபு 8 : 20-26 
யோபு 3:20. மரணத்துக்கு ஆசையாய்க்‌ 


காத்திருந்து, புதையலைத்‌ 
தேடுகிறதுபோல அதைத்தேடியும்‌ 


அடையாமற்போகிறவர்களும்‌, 
பீரேதக்குழியைக்‌ 
மிகவும்‌ 


யோபு 321 
கண்டுபிடித்ததினால்‌ 
களிகூர்ந்து, 


யோபு 3:22, 
சுந்தோஷப்படுகிற. 
திர்ப்பரக்கியருமாகிய 
வெளிச்சமும்‌, மனச்சஞ்சலமுன்ன 
இவர்களுக்கு ஜீவனும்‌ 
கொடுக்கப்படுகிறதினால்‌ பலன்‌ என்ன? 


யோபு 3:28, தன்‌ வழியைக்‌ 
காணக்கூடாதபடிக்கு, தேவனால்‌ 
வளைந்து கொள்ளப்பட்டவனுக்கு. 
வெளிச்சத்திணால்‌ பலன்‌ என்ன? 


அதற்காகச்‌ 


இவர்களுக்கு. 


யோபு 3:24. 

முன்னே 

உண்டாகிறது; 

வெள்ளம்போல்‌ புரண்டுபோகிறது.. 


யோபு 8:25. நாண்‌ 
எனக்கு நேரிட்டது; 
எனக்குவந்தது. 


பயந்த காரியம்‌ 
நான்‌ அஞ்சினது. 


யோபு 2:98. எனக்குச்‌. 
சுகமுமில்லை, ப்பத்‌ 
அமைதலுமில்லை; 

தத்தவிப்பே நேரிட்டது. 


நிர்ப்பரக்கியர்‌ 


மரணத்துக்கு உ ஆசையாய்க்‌ 
காத்திருந்து, புதையலைத்‌ தேடுகிறது 
போல அதைத்தேடியும்‌ 
அடையாமற்போகிறவர்களும்‌, பிரேதக்‌ 
குழியைக்‌: கண்டுபிடித்ததினால்‌. 
மிகவும்‌. களிகூர்ந்து, 
அதற்காகச்‌ சந்தோஷப்படுகிற 
திர்ப்பாக்கியருமாகிய இவர்களுக்கு. 
வெளிச்சமும்‌, மனச்சஞ்சலமுன்ன 
இவர்களுக்கு ஜீவனும்‌: 
கொடுக்கப்படுகிறதிணால்‌ பலன்‌ என்ன? 
(யோபு 8:20-22) 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மனசஞ்சலமுள்ளவர்கள்‌ ஜீவிக்க 
விரும்பமாட்டார்கள்‌. அவர்களுடைய 
ஜீவன்‌ அவர்களுக்கு கசப்பாகவும்‌ 
பாரமாகவும்‌ இருக்கும்‌. தங்களுக்கு நீடித்த 
ஆயுசு. 'தேலையில்பை என்று 
மனசஞ்சலமுள்ளவர்கள்‌ நினைப்பார்கள்‌. 
யோபுவும்‌ இதைப்பற்றிச்‌ சொல்லும்போது, 
"மனசஞ்சலமுள்ள இவர்களுக்கு ஜீவன்‌ 
கொடுக்கப்படுகிறதினால்‌ பலன்‌ என்ன” 
என்று கேட்கிறார்‌. 


நம்முடைய ஜீவனை நாம்‌ 
“வெளிச்சம்‌' என்று அழைக்கிறோம்‌. நாம்‌ 
நடப்பதற்கும்‌ வேலை செய்வதற்கும்‌ 
வெளிச்சம்‌ தேவையாயிருக்கிறது 
இருளிலிருப்பதைவிட வெளிச்சத்திலிருபபது 
நமக்கு ஆசீர்வாதமானது. நம்முடைய 
ஜீவன்‌ ஒரு  மெழுகுவர்த்தியின்‌ 
வெளிச்சத்தைப்போன்றது. மெழுகுவர்த்தி 
நீண்டநேரம்‌ எரிந்துகொண்டிருந்தால்‌, 
தன்‌ வெளிச்சம்‌ மங்கி 
(போகும்‌. நமக்கு இப்படிப்பட்ட 
வெளிச்ச க்கில்‌ & 


நாம்‌ நிர்ப்பாக்கியராயிருக்கும்போது, 
நமக்கு வெளிச்சம்‌ கொடுக்கப்படுவதினால்‌ 
பலன்‌ ஒன்றுமில்லை. 
நாம்‌ நிர்ப்பாக்கியராகவும்‌, 
மனச்சஞ்சலமுள்ளவராகவும்‌ இருக்கும்‌ 
போது, வெளிச்சத்திலே நம்முடைய 
துக்கத்தையும்‌ சோகத்தையும்‌, 
கண்ணீரையும்‌ தான்‌ பார்ப்போம்‌. நமக்கு 
சந்தோஷயிருக்காது. ஆகையினால்‌ 
நமக்கு எவ்வளவு வெளிச்சம்‌ 
கொடுக்கப்பட்டாலும்‌, நம்மால்‌ 
சந்தோஷத்தைப்‌ பார்க்கமுடியாது. 
ஆசீர்வாதத்தைப்‌ பார்க்கமுடியாது. 


நிர்ப்பாக்கியரும்‌ 
மனச்சஞ்சலமுள்ளவர்களும்‌ 
மரணத்திற்கு 
காத்திருக்கிறார்கள்‌. 
தேடுகிறதுபோல, தங்கள்‌ மரணத்தைத்‌ 
தேடுகிறார்கள்‌. தேடியும்‌ அதை 
அடையாமல்‌ போகும்போது, அவர்களுடைய 
வருத்தம்‌ அதிகமாகிறது. மரணத்திற்கு 
ஆசையாய்க்‌ காத்திருக்கிறவர்கள்‌, 
ப்‌ கண்டுபிடித்தால்‌ மிகவும்‌ 
ர்கள்‌. அதற்காக 
டப. 


தங்கள்‌ 
ஆசையாய்க்‌ 
புதையலைத்‌ 





ழ்‌ நவள 
யாய 


மனுஷருக்கு முதுமை சீர 
பலவீனம்‌, வியாதி, வேதனை, தரித்திரம்‌, 
சாபம்‌ ஆகியவை தராளமாய்‌ வரும்போது, 
ஜீவிக்கவேண்டும்‌ என்றே 
தன்னுடைய 

ஆசையாய்க்‌ 

அவருடைய ஜீவனே 

அவருக்குப்‌ பாரமாயிருக்கும்‌. ஒரு சிலர்‌ 
நீண்டகாலம்‌ ஜீவிக்கவேண்டும்‌ என்று 
விரும்புவார்கள்‌. ஆனால்‌ அவர்களுக்கோ 
சீக்கிரத்தில்‌ மரணம்‌ வந்துவிடும்‌. அழுது 
புலம்புவார்கள்‌. நம்முடைய காலம்‌ 
கர்த்தருடைய கரத்திலிருக்கிறது. 
நம்முடைய ஆயுசுநாட்களை கர்த்தரே 
திட்டமிடுகிறார்‌. நாம்‌ எவ்வளவு காலம்‌ 
ஜீவிக்கவேண்டும்‌ என்பதும்‌, எப்போது 
மரிக்கவேண்டும்‌ என்பதும்‌ கர்த்தருக்குத்‌ 
ப்‌ ண்டு தும்‌ கர்த்தருக்குத்‌ 


நம்முடைய காலங்கள்‌ 
கரத்திலிருப்பதைவிட கர்த்தருடைய 
கரத்திலிருப்பதுதான்‌ நமக்கு நல்லது, 
ஆனால்‌ ஒரு சிலரோ புதையலைத்‌ 
தேடுகிறதுபோல தங்கள்‌ மரணத்தை 
ஆசையாய்த்‌ தேடுகிறார்கள்‌. இந்த 
உலகத்திலிருந்து _ கடந்துபோவதற்கு 
அப்படிப்பட்டவர்கள்‌ எதை 
வேண்டுமானாலும்‌ துணிகரமாய்ச்‌ 
செய்வார்கள்‌. மரணத்திற்கு ஆசையாய்க்‌ 
காத்திருப்பது நமக்கு பாவமாகவே 
இருக்கும்‌. பரலோகத்திற்காக 
காத்திருப்பது பாவமல்ல. மரித்தபின்புதான்‌. 
பரலோகத்திற்குப்‌ போகமுடியும்‌. ஆனாலும்‌ 
மரணத்திற்காக காத்திருப்பது பாவம்‌. 
கர்த்தர்‌ நமக்குக்‌ கொடுக்கும்‌ ஆயுசுகாலம்‌ 
வரையிலும்‌ நாம்‌ இந்தப்‌ பூரியிலே 
கர்த்தருக்காக ஜீவிக்கவேண்டும்‌. 
த்‌ ஆயுசுகாலத்தில்‌ கர்த்தரை 

தண்டும்‌ , அவருக்கு ஊழியம்‌ 
செய்ய்‌ பண்டும்‌. 


நம்முடைய 


மரணத்திற்காக 


ஆசையாய்க்‌ 
காத்திருக்கிறவர்கள்‌ நர்ப்பாக்கியராகவும்‌, 
மனச்சஞ்சலமுள்ளவர்களாகவும்‌ 


இருக்கிறார்கள்‌. 
செத்துப்போக 
என்று 
இவர்கள்‌ 


ஜீவனையும்‌ 


இவர்கள்‌ சீக்கிரத்தில்‌ 
வேண்டும்‌ 
விரும்புகிறார்கள்‌. 
வெளிச்சத்தையும்‌, 
விரும்புவதில்லை. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இப்படிப்பட்டவர்களுக்கு வெளிச்சமும்‌ 
ஜீவனும்‌. கொடுக்கப்படுகிறதினால்‌ ஒரு 
பலனுமில்லை. 


நாண்‌ பயந்த காரியம்‌ எனக்கு 
நேரிட்டது. 


தன்‌ வழியைக்‌ 
காணக்கூடாதபடிக்கு, தேவனால்‌ 
வளைத்து கொள்னப்பட்டவனுக்கு 
வெளிச்சத்தினால்‌ பலன்‌ என்ன? எண்‌: 
போஜனத்துக்கு முன்னே எனக்குப்‌ 
பெருமூச்சு உண்டாகிறது; என்‌ கதறுதல்‌ 
வெள்ளம்போல்‌ புரண்டுபோகிறது. 
நான்‌ பயத்த காரியம்‌ எனக்கு 
நேரிட்டது; நான்‌ அஞ்சினது. 
எனக்குவந்தது. எனக்குச்‌ ௬ுகமுமில்லை, 
'இளைப்பாறுதலூமில்லை, 
அமைதலுமில்லை; எனக்குத்‌ 
தத்தனிப்பே நேரிட்டது 
(யோபு 3:29-26). 


யோபு இப்போது தன்னைப்பற்றிச்‌ 
சிந்தித்துப்‌ பார்க்கிறார்‌. தன்னுடைய 
வேதனை தன்னைவிட்டு சீக்கிரத்தில்‌ 
நீங்காது என்பதை அறிந்திருக்கிறார்‌. 
தனக்கு சீக்கிரத்தில்‌ மரணமும்‌ வராது 
என்பதையும்‌ புரிந்திருக்கிறார்‌. இதனால்‌ 
யோபு நிம்மதியில்லாமல்‌ 
மனச்சஞ்சலத்தோடு ஜீவிக்கிறார்‌. 
நிர்ப்பாக்கியராயிருக்கிறார்‌. கர்த்தர்‌ 
தனக்கு ஜீவனைக்‌ கொடுத்தாலும்‌, யோபு 
அதைப்‌ பெற்றுக்கொள்ள விரும்பவில்லை 
'தன்‌ வழியைக்‌ காணக்கூடாதபடிக்கு. 
தேவனால்‌ வளைந்துகொள்ளப்பட்டவனுக்கு 
வெளிச்சத்தினால்‌ பலன்‌ என்ன?” 
(யோபு 3:23) என்று கேட்கிறார்‌. 
கர்த்தருடைய கிருபை 
வேண்டும்‌. கர்த்தருடைய கிருபை 
நமக்கு  உற்தேசம்பண்ணும்‌ போது, 
நமக்கு மெய்யான ஞானம்‌ கிடைக்கும்‌ 
நாம்‌ சம்பூரணமாகவும்‌, 
ஐசுவரியமுள்ளவர்களாகவும்‌, சரீர 
ஆரோக்கியமுள்ளவர்களாகவும்‌. 

இருந்தாலும்‌, தேவனுடைய கிருபை 
நம்மிடத்தில்‌ இருக்கும்‌ போது, 


நமக்கு 





ழ்‌ நயனா 
யாய 


நாம்‌ கர்த்தருக்காக மரிக்கவும்‌. 
ஆயத்தமாயிருப்போம்‌. அதே வேளையில்‌ 
நமக்கு. துன்பங்களும்‌. வேதனைகளும்‌, 
உபத்திரவங்களும்‌ நெருக்கங்களும்‌ 
அதிகமாயிருந்தாலும்‌, கர்த்தருடைய 
கிருபை நம்மிடத்தில்‌ இருக்கும்போது, 
நம்முடைய கஷ்டங்களையெல்லாம்‌ 
சகித்துக்‌ கொண்டு, கர்த்தருடைய 
நாமமகிமைக்காக 'வனோடிருக்கவும்‌ 
ஆயத்தமாயிருப்போம்‌. பட்டக்‌ 


யோபுவின்‌ ஜீவியத்தில்‌ ஆறுதல்‌ 
இல்லை. சந்தோஷமும்‌ சமாதானமும்‌ 
இல்லை. “என்‌ போஜனத்துக்கு முன்னே 
எனக்குப்‌ பெருமூச்சு உண்டாகிறது: என்‌ 
கதறுதல்‌ வெள்ளம்போல்‌ புரண்டுபோகிறது. 
நான்‌ பயந்த காரியம்‌ எனக்கு நேரிட்டது: 
நான்‌ அஞ்சினது எனக்குவந்தது” 
(யோபு 32425)... என்று யோபு 
தன்னுடைய நிர்ப்பாக்கியமான நிலமையை 
மனச்சஞ்சலத்தோடு சொல்லுகிறார்‌. 


யோபு எப்போதெல்லாம்‌ போஜனம்‌ 
பண்ணுகிறாரோ, அப்போதெல்லாம்‌ 
பெருமூச்சும்‌ அவருக்கு உண்டாகிறது. 
வேதனைப்படும்போது பெருமூச்சு வரும்‌ 
யோபுவால்‌ தன்னுடைய வழியைக்‌ 
காணமுடியவில்லை. தேவன்‌ யோபுவை. 
வளைந்துகொண்டிருக்கிறார்‌.  யோபுக்கு 
வெளிச்சம்‌ கொடுக்கப்பட்டாலும்‌ 
அவருக்கு பலன்‌ ஒன்றுமில்லை. 
எல்லாம்‌ மறைக்கப்பட்டிருக்கிறது. 
அவர்‌ இருளிலிருந்தாலும்‌, 
வெளிச்சத்திலிருந்தாலும்‌, அவருக்கு 
ஒன்றும்‌ தெரியப்போவதில்லை. 


யோபு அதிகமாய்‌ 
'வேதனைப்படுகிறார்‌. தான்‌ செழித்திருந்த 
காலத்தில்‌, கர்த்தருக்கு தமாக 
தான்‌ பாவம்‌ செய்த படியினால்‌, கர்த்தர்‌ 
இப்போது தன்னைத்‌ தண்டிக்கிறாரோ 
ன்னும்‌ பயம்‌ அவருக்குள்‌ உண்டாயிற்று 
“நான்‌ பயந்த காரியம்‌. 
நேரிட்டது' என்றும்‌, 
எனக்கு வந்தது” என்றும்‌ 0 
தன்னுடைய வேதனையில்‌ ள்‌ 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தருக்குப்‌ பயந்து ஜிவிப்பது 
மிகவும்‌ நல்லது. கர்த்தருக்குப்‌ 
பயப்படுவதே ஞானத்தின்‌ ஆரம்பம்‌. 
ஆனால்‌ யோபுவோ தேவனுடைய 
கிருபையை நம்பாமல்‌, 
நியாயத்தீர்ப்பை மாத்திரம்‌ 
கர்த்தருடைய ப 


நாம்‌ டுவோம்‌. 


நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில்‌ 
கர்த்தருடைய கிருபையைப்‌ பற்றிய 
சிந்தனையும்‌ அவருடைய 
நியாயத்தீர்ப்பைப்‌ பற்றிய சிந்தனையும்‌ 
சரிசமமாய்‌ இருக்கவேண்டும்‌. 
அப்போதுதான்‌ நம்முடைய ஜீலியம்‌ 
நிதானமுள்ளதாயிருக்கும்‌. கிருபை 
மாத்திரம்‌ போதுமென்று 
நினைக்கிறவர்கள்‌ பரிசுத்த ஜீவியத்தில்‌ 
பெலனிழந்து போவார்கள்‌. 
நியாயத்திரப்புக்கு மாத்திரம்‌ 
கியத்துவம்‌ கொடுக்கிறவர்கள்‌ 
பத்தோ ஜீவிப்பார்கள்‌. மத 


தன்னுடைய குமாரர்‌ விருந்து 
அனுசரித்தபோது, ஒரு வேளை அவர்கள்‌ 
பாவம்‌ செய்து தேவனைத்‌ தங்கள்‌ 
இருதயத்தில்‌ தூஷித்திருப்பார்களோ என்று 
யோபு நினைத்தார்‌ (யோபு 13) 
தன்னுடைய வேலையாட்கள்‌ 
மற்றவர்களுக்கு விரோதமாக பாவம்‌ 
செய்திருப்பார்களோ என்னும்‌ சிந்தனையும்‌ 
யோபுவின்‌ மனதில்‌ உண்டாயிற்று. 
அவையெல்லாவற்றையும்‌ நிவிர்த்தி 
செய்வதற்காக யோபு எல்லோருடைய 
இலக்கத்தின்படியேயும்‌ சர்வாங்க 
தகனபலிகளைச்‌ செலுத்தினார்‌. இதனால்‌. 
தானும்‌ தன்னுடைய குடும்பத்தாரும்‌, 
பரிபூரண ஆசீர்வாதத்தோடு ஜீவிக்கலாம்‌ 
என்று எதிர்பார்த்தார்‌. ஆனால்‌ அவர்‌ 
எதிர்பார்த்தபடி. ஒன்றும்‌ நடக்கவில்லை. 
எல்லாம்‌ தலைகீழாக நடந்தது. 





யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


தன்னுடைய 
வேலையாட்களையும்‌, 
பிள்ளைகளையும்‌ 
யோபு தன்னுடைய 
ஆரோக்கியத்தையும்‌ 
நிர்ப்பாக்கியராகவும்‌ 
மனச்சஞ்சலமுள்ளவராகவும்‌ இருக்கிறார்‌ 
“எனக்குச்‌ சுகழுமில்லை. 
இளைப்பாறுதலுபில்லை, அமைதலுமில்லை; 
எனக்குத்‌ தத்தளிப்பே நேரிட்டது” 
(யோ 3:26) என்‌, 
வேதன்‌ மாவன்‌. பவப்‌ 


சம்பத்துக்களையும்‌, 
தன்னுடைய 
இழந்தார்‌. 
சரீர 
இழந்து 


யோபுவுக்கு தன்னுடைய ஷி 
தெரியவில்லை. தன்‌ வழியைக்‌ 
காணக்கூடாதபடிக்கு, தேவன்‌ யோபுவை 
மறைத்துக்கொண்‌। ரர்‌. தனக்கு. ஏன்‌ 
இவ்வளவு கஷ்டங்கள்‌ வந்தது என்பதும்‌ 
யோபுுக்கு!்‌ புரியவில்லை. இந்தக்‌ 
கஷ்டங்களை கர்த்தர்‌ தனக்கு ஏன்‌ 
கிறார்‌ என்பதும்‌ யே 
தொய்வை சப்‌ பக்‌ 





ழ்‌ நள 
யாய 


யோபுவின்‌ மூன்று 
ஒன்றும்‌ பேசாமல்‌ 
அரர்ந்திருக்கும்போது, யோபு தன்னுடைய 
மனதிலுள்ள எண்ணங்களை, 
தன்னுடைய சிநேகிதரிடம்‌ சொல்லுகிறார்‌. 
யோபு சொல்லுவதை அவருடைய 
சிநேகிதரும்‌ பொறுமையாக 
கேட்கிறார்கள்‌. அவர்‌ சொல்லுகிற எல்லா 
வார்த்தைகளையும்‌ சிநேகிதர்கள்‌ 
ஏற்றுக்கொள்ளவில்லை. இதனால்‌. 
அவர்களுக்குள்ளே வாக்குவாதம்‌ 
ஆரம்பமாயிற்று, ஆரம்பத்தில்‌ 
மென்மையாக ஆரம்பிக்கப்பட்ட விவாதம்‌ 
போகப்போக மிகவும்‌ கடுமையான 
விவாதமயிற்று. 


யோபுவின்‌ மூன்று சிநேகிதரும்‌ 
எதிராளிகளாக விவாதம்பண்ணுகிறார்கள்‌. 
யோபு பிரதிவாதியாக பேசுகிறார்‌. 
தன்னுடைய சிநேகிதரின்‌ விவாதத்திற்கு 
யோபு மறுமொழி சொல்லுகிறார்‌. எலிகூ 
விவாதத்தை ஆரம்பித்து வைத்து 
இடையீட்டாளராக விவாதம்பண்ணுகிறார்‌. 
விவாதத்தின்‌ முடிவில்‌ தேவனாகிய 
கர்த்தர்‌ தன்னுடைய நீதியான தீர்ப்பைச்‌ 
சொல்லி, இந்த விவாதத்தை முடித்து 
வைக்கிறார்‌. 


யோபு 
என்பதுதான்‌ 
மையப்பொருள்‌ 


இல்லையா 
விவாதத்தின்‌ 
யோபு தன்னுடைய 
பிறந்த நாளை சபித்தாலும்‌. அவர்‌ 
இன்னும்‌ தேவனை சபிக்கவில்லை. 
யோபு தேவனை சபித்துவிடுவார்‌ என்று 
சாத்தானும்‌ அவரைக்‌ கவனித்துக்‌ 
கொண்டேயிருக்கிறான்‌. யோபு 
இதுவரையிலும்‌ தன்னுடைய நாவினாலும்‌, 
வார்த்தையினாலும்‌ பாவம்‌ செய்யவில்லை. 
யோபு, இன்னும்‌ உத்தமத்தில்‌ 
நிலைத்திருக்கிறார்‌ என்பது சாத்தானுக்கு 
நன்றாகத்‌ தெரிகிறது. 


உத்தமரா 
இந்த 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சாத்தானுக்கு தெரிவதுகூட, 
யோபுவின்‌ சிநேகிதருக்கு யோபுவைப்பற்றி 
தெரியவில்லை. யோபு ஒரு 
உத்தமராகயிருந்தால்‌, அவருக்கு ஏன்‌ 
இவ்வளவு பாடுகளும்‌, இவ்வளவு 
வேதனைகளும்‌ வருகிறது என்று, 
யோசிக்கிறார்கள்‌. ஒருவேளை யோபு 
ஒரு மாய்மாலக்காரராயிருப்பாரோ 
என்றும்‌ நினைக்கிறார்கள்‌. யோபு 
வெளியிலே உத்தரைப்போல நடித்து, 
அவருடைய மனதிற்குள்ளே 
வஞ்சகராகயிருப்பாரோ என்று ர்கள்‌ 
லு சந்த ப டுகதார்கள்‌. 


யோபுவோ தன்னுடைய உத்தமத்தில்‌ 
நிலைத்திருக்கிறார்‌. அவர்‌ ஒருபோதும்‌. 
தேவனைத்‌ தூஷிக்கவில்லை. யோபுவின்‌ 
சரீரம்‌ வேதனைப்பட்டாலும்‌, அவருடைய 
இருதயம்‌ தேவனுக்கு முன்பாக 
செம்மையானதாயிருக்கிறது. யோபு 
கர்த்தருடைய பார்வையில்‌ உத்தமராகவும்‌, 
நல்லவராகவும்‌ இருக்கிறார்‌. 


யோபுவின்‌ சிநேகிதரில்‌ எலிப்பாஸ்‌ 
வயதில்‌ மூத்தவர்‌. அவரே விவாதத்தை 
துவக்கி வைக்கிறார்‌. இதுவரையிலும்‌ 
எலிப்பாஸ்‌ யோபுவின்‌ வார்த்தைகளை 
பொறுமையோடு கேட்டுக்கொண்டிருந்தார்‌. 
யோபு அநேகருக்கு புத்திசொல்லக்‌ 
கூடியவர்‌ என்றும்‌, தள்ளாடுகிற 
முழங்கால்களை பலப்படுத்துகிறவர்‌ 
என்றும்‌. எலிப்பாஸ்‌ யோவுவைப்பற்றிப்‌ 
புகழ்ந்து பேசுகிறார்‌ (யோபு 41-4). 


இப்போது மோபுவுக்குத்‌ துன்பம்‌ 
நேரிட்டிருக்கிறது. ஆகையினால்‌ யோபு 
நீதிமானாகவோ, சன்மார்க்கனாகவோ 
இருக்க முடியாது என்று எலிப்பாஸ்‌ 
விவாதம்பண்ணுகிறார்‌. கர்த்தர்‌ 
நீதிமானை தண்டிக்கமாட்டார்‌ என்பது 
எலிப்பாஸின்‌ விவாதம்‌ (யோபு 4:56, 
தேவனுடைய 

துன்மார்க்கருக்கு 

என்று எலிப்பாஸ்‌ 


சொல்லுகிறார்‌ (யோபு 47-1). 





ழ்‌ நள 
யாய 


எலிப்பாஸ்‌ தன்னுடைய விவாதத்தை 
உறுதிபண்ணுவதற்காக, தான்‌ கண்ட 
தரிசனத்தையும்‌ சொல்லுகிறார்‌. தேவன்‌ 
பரிசுத்தர்‌ என்றும்‌ அவர்‌ நீதியுள்ளவர்‌ 
என்றும்‌. மனுஷரோ  துன்மார்க்கமும்‌ 
பாவமும்‌ நிரம்பியவர்கள்‌ என்றும்‌ 
எலிப்பாஸ்‌ தன்னுடைய தரிசனத்தை 
எடுத்துக்காட்டாகச்‌ சொல்லி விவரிக்கிறார்‌ 
(யோபு 42-21) 


யோபு ஏற்கெனவே 
வேதனைகளையும்‌ அனுபவித்துக்‌ 
கொண்டிருக்கிறார்‌. எலிப்பாஸின்‌ 
வார்த்தைகள்‌ யோபுவுக்கு ஆறுதலைக்‌ 
கொடுப்பதற்குப்‌ பதிலாக அதிகமான 
வேதனையைக்‌ கொடுக்கிறது. யோபு ஒரு 
நீதிமானல்ல, அவர்‌ ஒரு பாவி என்று 
நிரூபிக்க வேண்டும்‌ என்பதே 
எலிப்பாஸின்‌ நோக்கம்‌. இதை மனதில்‌. 

்‌ எலிப்பாஸ்‌ 


பாடுகளையும்‌ 


வைத்து. 
விவாதம்பண்ணுகிறார்‌. 
'தோமானியனாகிய எலிப்பாஸ்‌ 
யோபு 4 : 1-6 


யோபு கப 
தேமானியனாகிய 


பிரதியுத்தரமாக: 


யோபு 42. நாங்கன்‌ உம்முடனே 
பேசத்துணிந்தால்‌, ஆயாசப்படுவீரோ? 
ஆனாலும்‌ பேசாமல்‌ அடக்கிக்‌ 
கொன்ன த்தக்கவன்‌ யார்‌? 


அப்பொ 
எலிப்பாஸ்‌ 


யோபு 439. இதேர, தீர்‌ அநேகருக்குப்‌ 
புத்தி சொல்லி, இணைத்த கைகளைத்‌ 
திடப்படுத்தினீர்‌. 


யோபு 4:4. விழுகிறவனை உம்முடைய 
வார்த்தைகளால்‌ 'நிற்கப்பண்ணி, 
தன்னாடுகிற முழங்கால்கனைப்‌ 
பலப்படுத்தினீர்‌. 

யோபு 45. இப்பொழுதோ துன்பம்‌ 
உமக்கு நேரிட்டபடியினால்‌ 
ஆயாசப்படுகிறீர்‌ அது உம்மைத்‌ 
தொட்டதினால்‌ கலங்குகிறீர்‌. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யோபு 48. உம்முடைய தேவயக்தி 
உம்முடைய உறுதியாயும்‌, உம்முடைய 
வழிகளின்‌ உத்தமம்‌ உம்முடைய 
தம்பிக்கையாயும்‌ இருக்க 
வேண்டியதல்லவோ? 


ஆயாசப்படுவீரோ 


அப்பொ, தேமானியனாகிய 
எலிப்பாஸ்‌ பிரதியுத்தரமாக: நாங்கள்‌ 
உம்முடனே 'பேசத்துணித்தால்‌,. 
ஆயாசப்படுவீரோ? ஆனாலும்‌ பேசாமல்‌ 
அடக்கிக்கொள்னத்தக்கவன்‌ யார்‌? 
(யோபு 41,2). 


எலிப்பாஸ்‌ 
ஆரம்பிக்கிறார்‌. 
யோபுவுக்கு 


யோபுவோடு பேச 

தான்‌ பேசுவது 
தொந்தரவாகமிருக்குமோ 
என்று எலிப்பாஸ்‌ யோசிக்கிறார்‌. 
"நாங்கள்‌ உம்முடனே பேசத்துணிந்தால்‌ 
ஆயாசப்படுவீரோ' என்று 
கேட்டுவிட்டுத்தான்‌ பேசுகிறார்‌. எலிப்பாஸ்‌ 
யோபுவுக்கு. ஆலோசனையான 
வார்த்தையையும்‌, கடிந்து சொல்லுகிற 
வார்த்தையையும்‌ சொல்லப்போகிறார்‌. 
இந்த வார்த்தையினிபித்தமாய்‌ யோபுவுக்கு 
துக்கம்‌ உண்டாகுமோ என்றும்‌, 
தன்னுடைய ஆலோசனையை யோபு 
ஏற்றுக்‌. பட்ட என்றும்‌ 
எலி ப்பாஸ்‌ யோசிக்கி 


யோபுவுக்கு "ஆலோசனை 
சொன்னால்‌ அவர்‌ வருத்தப்படத்தான்‌ 
செய்வார்‌. ஆனாலும்‌ யோபுவின்‌ 
சிநேகிதரால்‌ ஆலோசனை சொல்லாமல்‌ 
இருக்கவும்‌ முடியவில்லை. யோபுவின்‌ 
சிநேகிதருடைய உள்ளத்திலே 
ஆலோசனை அதிகமாயிருக்கிறது. அதை 
சொல்லாமல்‌ அவர்களால்‌ தங்களுக்குள்‌ 
மறைத்து வைத்திருக்கவும்‌ முடியவில்லை. 
“ஆனாலும்‌ பேசாமல்‌ அடக்கிக்‌ 
கொள்ளத்தக்கவன்‌ யார்‌” என்று 
சொல்லினிட்டு எலிபபாஸ்‌ போருக்கு 
ஆலோசனை சொல்ல ஆரம்பிக்கிறார்‌. 





ழ்‌ நவள 
யாய 


யோபு இப்போது அதிக 
'வேதனையிலிருக்கிறார்‌. அவருடைய 
மனது  புண்பட்டிருக்கிறது. தன்னுடைய 
வார்த்தையினால்‌ யோபுவின்‌ 
வேதனையை அதிகரிக்க எலிப்பாசுக்கு 
மனதில்லை. எலிப்பாசால்‌ யோவுவோடு 
பேசவும்‌ முடியவில்லை, பேசாமலும்‌ இருக்க 
முடியவில்லை. பேசினால்‌ யோபு 
ஆயாசப்படுவாரோ என்று 
கேட்டுவிட்டுத்தான்‌ எலிப்பாஸ்‌ அவரோடு 
பேச ஆரம்பிக்கிறார்‌. 


நாம்‌ பிறரிடம்‌ 
பேசுவதற்கு முன்பாக 
யோசிக்கவேண்டும்‌. நாம்‌ பேசுவது 
பிறருடைய மனதை புண்படுத்தும்‌ 
என்றால்‌, அதை பேசுவதற்கு யோசிக்க 
வேண்டும்‌. முடிந்தால்‌ பேசாமலேயே 
இருந்துவிடவேண்டும்‌. பேசித்தான்‌ 
ஆகவேண்டும்‌ என்னும்‌ சூழ்நிலை 
இருந்தாலும்‌, அவசரப்பட்டு 
பேசக்கூடாது. பேசுவதற்கு தாமதமும்‌, 
பொறுமையும்‌ காண்பிக்கவேண்டும்‌. 
எலிப்பாஸ்‌ நற்குணமுள்ளவராகயிருக்கிற 
படியினால்‌, தன்னுடைய மனதில்‌ 
உள்ளதையெல்லாம்‌ பேசி, அவர்‌ 
யோபுவை வேதனைப்படுத்த 
விரும்பவில்லை... ஆனாலும்‌ அவரால்‌ 
பேசாமலும்‌ இருக்கமுடியவில்லை. தான்‌ 
பேசவேண்டியதை சுருக்கமாகப்‌ பேசுகிறார்‌. 


நாம்‌ பிறருக்கு சத்தியத்தைச்‌ 
சொல்லும்‌ போது, அவர்கள்‌ 
வேதனைப்படுவார்களோ என்று நினைத்து 
சத்தியத்தை சொல்லாமல்‌ இருக்கமுடியாது. 
நாம்‌ பிறர்மீது பரிதாபப்படவேண்டும்‌. 
நம்முடைய பரிதாபம்‌ 
ல்‌ 


ஒரு தாம்‌ 
இரண்டு தரம்‌ 


நம்முடைய 
வால்‌ 
சொல்லவேண்டிய 

ஜெபத்தோடு a 
பேசுவது 


நன்மைக்காகவே 


என்னும்‌ தெளிந்த சிந்தனை நம்மிடத்தில்‌ 


காணப்படவேண்டும்‌. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நாம்‌ பிறருக்கு சுவிசேஷத்தை 
அறிவிக்கும்போது, அவர்கள்‌ இப்போது 
ஆயாசப்படலாம்‌. ஈலும்‌ அவர்கள்‌ 
தங்கள்‌ இருதயத்தில்‌ சுவிசேஷத்தை 
ஏற்றுக்கொள்ளும்போது, அவர்களுடைய 
ஆயாசம்‌ நீங்கி அவர்களுக்கு நித்திய 
சந்தோஷம்‌ உண்டாகும்‌. 
அவர்களுக்கு 
சொல்லவில்லையென்றூல்‌, 
ஆயாசப்படுகிறவர்கள்‌,, 


ஆயாசப்படுவார்கள்‌. 


எப்போதும்‌ 


நீர்‌ அநேகருக்கு புத்தி சொன்னீர்‌ 


தசம்‌ தீர்‌ அநேகருக்குப்‌ புத்தி 
இளைத்த: 
பததி, 


(யோபு 44,4). 


யோபு இப்போது 
வேதனையிலிருக்கிறார்‌. 
பாடுகளை அனுபவிக்கிறார்‌. 
யோபுவைக்‌ கவனித்துப்‌ 
அவருடைய கடந்தகால 
எலிப்பாசுக்கு நன்றாகத்‌ தெரியும்‌. 
மற்றவர்களுக்கு 
ஆசீர்வாதமாகயிருந்தார்‌ 
எலிப்பாசுக்குத்‌ தெரியும்‌. யோபு இதற்கு 
முன்பு அநேகருக்கு புத்திசொல்லி, 
இளைத்த கைகளை திடப்படுத்தினார்‌. 
விழுகிறவர்களை தம்முடைய 
வார்த்தைகளால்‌ நிற்கப்பண்ணினார்‌. 
தள்ளாடுகிற முழங்கால்களை 
பலப்படுத்தினார்‌. யோபு 
பி ள்ளவராகவும்‌, 
நின மன வாக்‌ எலித்‌ 


யோபு அநேகருக்குப்‌ 
புத்திசொல்லியிருக்கிறார்‌. அவருடைய 
பிள்ளைகளுக்கும்‌ வேலையாட்களுக்கும்‌, 
மற்றும்‌ ஏராளமான ஜனங்களுக்கும்‌ 
அவர்‌ படப்பட 
அவர்களுக்கு 
ஆலோசனைகளைச்‌ றம்‌ 


மிகுந்த 
அதிகமான 
எலிப்பாஸ்‌ 
பார்க்கிறார்‌. 
ஜீவியம்‌ 
யோபு 
எப்படி 
என்பதும்‌ 





ழ்‌ நயனா 
யாய 


அவர்களுக்கு ஆறுதலான வார்த்தையை 
சொல்லியிருக்கிறார்‌. பிறருடைய கைகள்‌ 
இளைத்தப்பேன போது யோபு 
அவர்களுடைய கைகளை 
திடப்படுத்தியிருக்கிறார்‌. அவர்களால்‌ 
வேலை செய்ய முடியாமல்‌ போனபோது 
யோபு அவர்களுக்கு உதவி 
செய்திருக்கிறார்‌. பிறருடைய ஆவிக்குரிய 
போராட்டத்தில்‌ யோபு அவர்களுக்கு 
ஆதாவாகமிருந்து, அவர்களுடைய 


எத்த ன ட 
ப்படுத்தியிருக்கிறார்‌ 

ஐசுவரியவான்கள்‌ 

உதவி செய்ய 


தங்களிடத்திலுள்ள 
ஐசுவரியங்களை 


தரித்திரருக்கு 
வேண்டும்‌. 
திரளான 
இல்லாதவர்களுக்கு 
பகிர்ந்து கொடுக்க வேண்டும்‌. 
ஆவிக்குரிய ஐசுஷியமுள்ளவர்கள்‌, 
ஆலிக்குரிய தரித்திரருக்கு ஆவிக்குரிய 
ஆலோசனைகளைச்‌ சொல்லி உதவிசெய்ய 
வேண்டும்‌. யோபு உலகப்பிரகாரமான 
ஜசுவரியவானாகவும்‌, ஆவிக்குரிய 
ஜசுவரியவானாசவும்‌ பட்‌ 


எலிப்பாஸ்‌ யோவுவின்‌ நற்குணத்தை 
இங்கு புகழ்ந்து சொல்லுகிறார்‌. யோபுவை. 
பாராட்டவேண்டும்‌ என்பதற்காக எலிப்பாஸ்‌. 
இந்த வார்த்தைகளைச்‌ சொன்னாரா 
அல்லது வேறு ஏதாவது 
உள்நோக்கத்தோடு சொன்னாரா என்பது 
தெரியவில்லை.  எலிப்பாஸ்‌ இப்போது 
யோபுவைக்‌  குடிந்துகொள்ளப்போகிறார்‌. 
கடினமான வார்த்தைகளைச்‌ 
சொல்லுவதற்கு முன்பாக, அவரைப்‌ 
கடிந்துகொள்ளும்‌ 
வார்த்தைகளைக்‌ கேட்பதற்கு, எலிப்பாஸ்‌ 
யோபுவை ஆயத்தப்படுத்துவதுபோல 
உள்ளது. 
யோபு அநேகருக்கு 
புத்திசொல்லியிருக்கிறார்‌. புத்தி 
தேவைப்படுகிறவர்களுக்கு புத்தி 
சொல்லுவதன்‌ அவசியத்தை யோபு புரிந்து 
வைத்திருக்கிறார்‌.  புத்திசொல்லும்போது 
அதைக்‌ கேட்கிறவர்களுக்கு 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யோபுவுக்குப்‌ புத்திசொன்னால்‌ அவருக்கும்‌ 
ஆறுதல்‌ உண்டாகும்‌. மற்றவர்களுக்கு 
புத்தி சொன்ன யோபு, 

மற்றவர்கள்‌ சொல்லுகி 

கேட்கும்‌ நிலமையிலிருக்கிறார்‌. 


யோபு பிறருக்கு சொன்ன அதே 
புத்திமதிகளை, இப்போது அவர்‌ 
தனக்குத்தானே சொல்லிக்கொள்ள 
வேண்டும்‌. மற்றவர்களுக்குச்‌ செய்த 
ஊழியத்தை யோபு இப்போது 
தனக்குத்தானேசெய்து கொள்ளவேண்டும்‌. 
யோபுவால்‌ தனக்குத்தானே பத்தி 
சொல்ல முடியவில்லை. அந்த ஊழியத்தை 
செய்வதற்கு இப்போது எலிப்பாஸ்‌ 
முன்வருகிறார்‌. 


யோபு இதற்கு முன்பு தன்னுடைய 
வார்த்தையினால்‌ விழுகிறவனை 
நிற்கப்பண்ணினார்‌. வேதனையிலும்‌, 
வியாதியிலும்‌, வாதையிலும்‌ 
விழுந்தவர்களுக்கு யோபு ஆலோசனை 
சொல்லி, ஆறுதலான வார்த்தைகளைச்‌ 
சொல்லி அவர்களைத்‌ திடப்படுத்தினார்‌. 
இப்போது யோபுவே வேதனையிலும்‌, 
வியாதியிலும்‌, நெருக்கத்திலும்‌ 
இருக்கிறார்‌. யோபு இதற்கு முன்பு 
பிறருக்கு ஆலோசனையும்‌, ஆறுதலான 
வார்த்தையும்‌ சொன்னதுபோல. 
இப்போது தனக்குத்தானே அவற்றை 
சொல்லி, தன்னை திடப்படுத்திக்‌ 
கொள்ளவேண்டும்‌. 

யோபு ஞானமுள்ளலர்‌. 
பேசக்கூடியவர்‌. 
ஞானத்தை 
பிரயோஜனமாய்ப்‌ பயன்படுத்தியவர்‌. 
பிறருடைய முழங்கால்கள்‌ தள்ளாடின 
போது, யோபு தன்னுடைய ஞானமுள்ள 
வார்த்தைகளினால்‌, 'தள்ளாடின 
ஜனங்களுடைய முழங்கால்களை 
பலப்படுத்தினவர்‌. பிறருக்குப்‌ புத்தி 
சொன்னவர்‌, இப்போது தனக்குத்தானே 
புத்திசொல்லிக்கொள்ள வேண்டிய 
நிலமையிலிருக்கிறார்‌. யோபவுக்கு இதை 
உணர்த்தும்‌ வண்ணமாய்‌, பாஸ்‌ 
யோபுவின்‌ பழையகால ஊழியத்தை 
அவருக்கு நினைவுபடுத்துகிறார்‌. 


ஞானமாய்ப்‌ 
தன்னிடத்திலுள்ள 
பிறருக்குப்‌ 





ழ்‌ நவள 
யாய 
துன்பம்‌ நேரிட்டது 


இப்பொழுதோ துன்பம்‌ உமக்கு 
நேரிட்டபடியினால்‌ ஆயாசங்படுகிறீர்‌; 
அது உம்மைத்‌ தொட்டதினால்‌ 
கலங்குகிறீர்‌ (யோபு 4:5). 


யோபு தன்னுடைய 
'வேதனைப்படுகிறார்‌. அவருடைய 
ஆவியில்‌ கலங்கியிருக்கிறார்‌. அவருக்கு 
அதிகமாய்த்‌ துன்பம்‌ நேரிட்டிருக்கிறது. 
இதனால்‌. யோபு தனக்குள்ளே. 
ஆயாசப்படுகிறார்‌. பிறருக்குத்‌ துன்பம்‌ 
வந்தபோது யோபு அவர்களுக்கு 
புத்திசொன்னார்‌. தனக்குத்‌ துன்பம்‌ 
வந்திருக்கிறபோதோ, யோபு. 
தனக்குத்தானே புத்திசொல்லிக்‌ 
கொள்ளாமல்‌, ஆயாசப்படுகிறார்‌. 


யோபுவின்‌ 
அவருக்குத்தான்‌ நன்றாகத்‌ தெரியும்‌ 
வியாதியின்‌ கொடுமை அதை 
அனுபவிக்கிறவர்களுக்குத்தான்‌ நன்றாகப்‌ 
புரியும்‌. எலிப்பாஸ்‌ அவருக்கு ஆறுதல்‌ 
சொல்ல வந்தவர்‌. அவர்‌ யோபுவின்‌ 
வேதனையைப்பற்றி மிகவும்‌ 
சாதாரணமாக, “உமக்கு. துன்பம்‌ 
நேரிட்டது” என்று சொல்லுகிறார்‌ இதைத்‌ 
தொடர்ந்து, “துன்பம்‌ உம்மைத்‌ தொட்டது” 
என்று யோபுவின்‌ பாடுகளை சாதாரண 
வார்த்தைகளினால்‌ விவரிக்கிறார்‌. 


சாத்தானும்‌ இப்படிப்பட்ட 
வார்த்தைகளைத்தான்‌ பயன்படுத்தினான்‌. 
சாத்தான்‌ கர்த்தரிடத்தில்‌, “உம்முடைய 
கையை நீட்டி யோபுவுக்கு. 
உண்டானவையெல்லாம்‌ தொடுவீரானால்‌" 
(யோபு 141) என்றும்‌, “நீர்‌ உம்முடைய 
கையை நீட்டி யோபுவின்‌ எலும்பையும்‌ 
அவன்‌ மாம்சத்தையும்‌ தொடுவீரானால்‌' 
(யோபு 2:5) என்றும்‌ சொன்னான்‌. யோபு 
படுகிற வேதனை சாத்தானுக்கும்‌. 
எலிப்பாசுக்கும்‌ சாதாரணமாய்த்‌ 
தெரிகிறது. 

யோபுவின்‌ 
எலிப்பாசுக்கு பாதி 
அந்த வேதனையைத்‌ 
எலிப்பாஸ்‌ கதறி 


சரீரத்தில்‌. 


வேதனை 


வேதனையில்‌ 
வந்திருந்தாலும்‌. 
ரு கரா 
துடித்திருப்பார்‌. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இப்போது எலிப்பாசுக்கு ஒரு வேதனையும்‌ 
வரவில்லை. யோபுதான்‌ வேதனையை 
அனுபவிக்கிறார்‌. ஆகையினால்‌, 
யோபுவின்‌ வேதனையை எலிப்பாஸ்‌. 
சாதாரணமாக, துன்பம்‌ உமக்கு 
நேரிட்ட, ன்பம்‌ உம்மைத்‌ தொட்டது” 
ரகக்‌ எட வ 

நாம்‌ பிறருக்கு புத்திசொல்லும்‌ 
போது, அவர்களுடைய பிரச்சனைகளை 
நம்முடைய பிரச்சனைகள்போல பாவிக்க 
வேண்டும்‌. அவர்களுக்கு வந்திருக்கிற 
துக்கம்‌ நமக்கு வந்ததுபோல நினைத்துக்‌ 
கொண்டு. அவர்களுக்கு புத்திசொல்ல 
வேண்டும்‌. வார்த்தைகளினால்‌ 
புத்திசொல்லுவது எளிது. நாம்‌ 
புத்திசொல்லும்‌ போது, பிறருடைய 
துன்பத்தை உணர்ந்தவர்களாய்‌, 
அவர்களுக்கு ஆறுதலான 
வார்த்தைகளைச்‌ சொல்லவேண்டும்‌. 
நம்முடைய வார்த்தைகள்‌ அவர்களுக்கு 
உபகாரம்பண்ணவேண்டும்‌. உபத்திரவம்‌ 
பண்ணிவிடக்கூடாது நம்முடைய 
ஆலோசனைகள்‌ பிறருடைய 
வேதனைகள்‌ குறைவதற்கும்‌ அவை 
நீங்குவதற்கும்‌ உதனியாமிருக்கவேண்டும்‌. 
நம்முடைய வார்த்தையினால்‌ பிறருடைய 
வேதனைகளை அதிகரிக்கச்‌ 
செய்துவிடக்கூடாது. 


தேவபயக்தியும்‌ 
உத்தமமும்‌ 


வழிகளின்‌ 


உம்முடைய தேவபக்தி 
உம்முடைய உறுதியாயும்‌, உம்முடைய 


இருக்க 
வேண்டியதல்லவோ? (யோபு 446) 


யோபு இப்போது வேதனைப்படுகிறார்‌. 
இதற்கு முன்பு அவருடைய சுபாவும்‌ 
எப்படியிருந்தது என்பதை  எலிப்பாஸ்‌ 
பொதுவாகச்‌ சொல்லுகிறார்‌. யோபு 
துன்மார்க்கமுள்ளவர்‌ என்றும்‌ அவருடைய 
இருதயம்‌ கேடுள்ளது என்றும்‌ எலிப்பாஸ்‌ 
அவர்மீது குற்றம்‌ சொல்லுகிறார்‌. 
எலிப்பாசின்‌ குற்றச்சாட்டுக்கு 
எதுவுமில்லை. அவர்‌  பயோபுவின்மிது 
அநியாயமாய்க்‌ குற்றம்‌ சொல்லுகிறார்‌. 





நியம 
சிபி]. 


எலிப்பாஸ்‌ 
யோபுவைப்பற்றி 
அவர்‌ மற்றவர்களுக்கு 
என்றும்‌, தள்ளாடுகிற 
பலப்படுத்தினார்‌ என்றும்‌, 
கைகளை  திடப்படுத்தினார்‌ 
விழுகிறவனை 
வார்த்தைகளால்‌ 
என்றும்‌ எலிப்பாஸ்‌ 
இதற்கு முன்பு புகழ்ந்து சொன்னார்‌. 
இப்போதோ போபுவினிடத்தில்‌ 
தேவபக்தியில்லை என்றும்‌. அவருடைய 
வழிகளில்‌ உத்தமம்‌ இல்லை என்றும்‌ 
எலிப்பஸ்‌ அவர்‌ மீது குற்றம்‌ 
சொல்லுகிறார்‌ 


இதற்கு முன்பு 
புகழ்ந்து சொன்னார்‌. 
புத்திசொன்னார்‌. 
ரழங்கால்களை 
இளைத்த 
என்றும்‌, 
தம்முடைய 
நிற்கப்பண்ணினார்‌. 
யோபுவைப்பற்றி 


யோபு தன்னுடைய  தேவபக்தியில்‌ 
உறுதியாயிருந்திருந்தால்‌, கர்த்தர்‌ அவரை 
கைவிடமாட்டார்‌ என்றும்‌ அவருக்கு 
வியாதிகளையும்‌, வேதனைகளையும்‌ 
கொடுக்கணட்டார்‌ என்றும்‌ 
எலிப்பாஸ்‌ விவாதம்பண்ணுகிறார்‌. 
குற்றமில்லாதிருக்கிறவர்களை கர்த்தர்‌ 
அழிக்கமாட்டார்‌ என்றும்‌, அவர்‌ 
சன்மார்க்கரை அதம்பண்ணமாட்டார்‌ 
என்றும்‌ எலிப்பாஸ்‌ கர்த்தருடைய 
சுபாவத்தைப்பற்றிச்‌ சொல்லுகிறார்‌. 
கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும்‌ 
என்பது எலிப்பாசின்‌ நோக்கமல்ல. 
யோபுவை குற்றப்படுத்தவேண்டும்‌ 
என்பதற்காகவே எலியாஸ்‌ இல்லாறு 
பேசுகிறார்‌. 


யோபுவுக்கு 
வேதனைகளும்‌, 
நெருக்கங்களும்‌, த்திரவங்களும்‌ 
இப்போது வந்திருப்பதினால்‌, அவரிடத்தில்‌ 
உண்மையான தேவபக்தியில்லை. 
என்றும்‌. அவர்‌ ஒரு சன்மார்க்கர்‌ அல்ல 
என்றும்‌ அவர்‌ உத்தமரல்ல என்றும்‌, 
அவர்‌ ஒரு மாய்மாலக்காரர்‌ என்றும்‌ 
எலிப்பஸ்‌  யோபுவின்மீது குற்றம்‌ 
சொல்லுகிறார்‌. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


யோபு ஒரு மாய்மாலக்காரர்‌ என்பதை 
நிரூபிப்பதற்குத்தான்‌ "சாத்தானும்‌ 


சொன்ன தன்னுடைய 


குற்றச்சாட்டை 
ர பனை 000 


சாத்தான்‌ தன்னுடைய கருவிகளாக 
சிநேகிதரையும்‌ 


சாதகமாகப்‌ 


யோபுவின்‌ மூன்று 
சாத்தான்‌. தனக்கு 
பயன்படுத்துகிறான்‌. 
மூன்றுபேரும்‌ யோபுவினிடத்தில்‌ 
யோபுவின்‌ முகத்திற்கு நேராக, 
ஒரு மாய்மாலக்காரர்‌” என்று 
சொல்லுகிறார்கள்‌. தான்‌ 
மாய்மாலக்காரர்‌ என்று 
நினைக்கவேண்டும்‌ 
சாத்தானின்‌ விருப்பம்‌ 
இருதயத்தில்‌ யோபு 
மாய்மாலக்காரராகவே 
கொள்ள வேண்டும்‌ என்று 
ஆசைப்படுகிறான்‌. 


யோபுவோ, கர்த்தருடைய 
கிருபையினால்‌, தன்னுடைய 
உத்தமத்திலும்‌, தேவபக்தியிலும்‌ நிலைத்து 
நிற்கிறார்‌. கர்த்தர்மீது 
தான்‌ வைத்திருக்கிற விசுவாசத்தை 
காத்துக்கொள்கிறார்‌. மற்றவர்கள்‌ 
தனக்கு விரோதமாக பொய்ச்சாட்சி 
சொன்னாலும்‌, யோபு அவர்களுடைய 
பொய்ச்சாட்சிகளை  அங்கீகரிக்கவில்லை. 
யோபு தன்னைப்பற்றியும்‌ தப்பிதமாக 
நினைக்கவில்லை. 


அவர்கள்‌ 
வந்து, 
“யோபு 
குற்றம்‌ 
ஒரு 
யோபுவும்‌ 
என்பதே 
தன்னுடைய 
தன்னை ஒரு 
நினைத்துக்‌ 
சாத்தான்‌ 


காரணமில்லாமல்‌ 
நியாயந்தீர்க்கிறவர்கள்‌ சாத்தானுக்கு 
உதவியாகயிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
சாத்தானின்‌ பணிவிடைக்காரர்களாக 
இருந்து, சாத்தானுடைய வேலையை 
இந்த உலகத்திலே செய்கிறார்கள்‌. 
ள்‌ அவசரப்பட்டு பேசுவார்கள்‌. 
ல்‌ பிறருடைய மனதை 
கர்த்தருடைய 
பிள்ளைகளை மாய்மாலக்காரர்கள்‌ என்று 
குற்றம்‌ சொல்லுவார்கள்‌. 


மற்றவர்களை 





ழ்‌ நவள 
யாய 


எலிப்பாஸ்‌ 
நம்முடைய தேவபக்தி 
உறுதியாயிருக்கவேண்டும்‌. 
வழிகளின்‌ உத்தமம்‌ 
நம்பிக்கையாயிருக்க வேண்டும்‌. 
இவையெல்லாவற்றிற்கும்‌ மேலாக, 
கர்த்தர்மீதும்‌ அவருடைய கிருபையின்‌ 
மீதும்‌ நாம்‌ நம்பிக்கை வைத்திருக்க 
வேண்டும்‌. இந்த நல்ல சுபாவம்‌ 
நம்மிடத்தில்‌ இல்லையென்று சாத்தான்‌ 
நம்மீது குற்றம்‌ சொல்லும்போது, நாம்‌ 
மனம்‌ கலங்கிவிடக்கூடாது. நம்முடைய 
ஆவியில்‌ சோர்ந்துபோய்விடக்கூடாது. 
கர்த்தருடைய சமுகத்தில்‌ அவருடைய 
கிருபைக்காக நம்மை ஒப்புக்கொடுக்க. 
வேண்டும்‌. கர்த்தர்‌ நமக்கு திடமனதையும்‌, 


தேவபக்தியையும்‌, உத்தமத்தையும்‌ 
தாராளமாய்க்‌ கொடுப்பார்‌. 


விசுவாசமே நம்முடைய ஆவிக்குரிய 
ஜீவியத்திற்கு ஆதாரம்‌. நாம்‌ 
கர்த்தரிடத்தில்‌ நம்பிக்கை வைக்கும்போது 
அவரிடத்தில்‌ தேவபக்தியோடு 
இருக்கிறோம்‌. நம்முடைய நம்பிக்கையும்‌, 
தேவபக்தியும்‌ உறுதியாயிருக்கவேண்டும்‌ 
கர்த்தருடைய  உபதேசத்திற்கு நாம்‌ 
கீழ்ப்படிந்து ஜீவிக்கும்போது நம்முடைய 
வழிகள்‌ கர்த்தருக்குப்‌ பயந்து 
உத்தமமான வழியாயிருக்கும்‌. கர்த்தரே 
நம்முடைய கரத்தைப்பற்றிக்கொண்டு 
நம்மை வழிநடத்துவார்‌. நாம்‌ 
கர்த்தருடைய வழியில்‌, அவருடைய 
அடிச்சுவடுகளைப்‌ பின்பற்றிச்‌ செல்வோம்‌. 


சொன்னதுபோல. 
நம்முடைய 
நம்முடைய 
நம்முடைய 


“ஆபத்துக்காலத்தில்‌ நீ சோர்ந்து 
போவாயானால்‌, உன்‌ பெலன்‌ குறுகினது' 
(நீதி 24:10), நம்முடைய ஆபத்து 
காலத்திலே நாம்‌ சோர்ந்துபோய்விடக்‌ 
கூடாது. நம்முடைய  தேவபக்தி 
உறுதியாயிருக்கவேண்டும்‌. கர்த்தரிடத்தில்‌ 
நாம்‌ வைத்திருக்கிற நம்பிக்கை 
நிலைத்திருக்கவேண்டும்‌. கர்த்தருடைய 
கிருபையே நமக்கு பெலன்‌. கர்த்தரை 
ம்‌ பிள்ளைகளுக்கு அவருடைய 

என்றுமுள்ளது. 
நம்மிடத்தில்‌ 
நாம்‌ 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆபத்துக்‌ காஷத்திலே சோர்ந்து 
போய்விடுவோம்‌. நமக்குள்‌ ஆவிக்குரிய 
சோர்வு வரக்கூடாது என்றால்‌, நாம்‌ 
கர்த்தருடைய கிருபையில்‌ நிலைத்திருக்க 
வேண்டும்‌. கர்த்தரைப்பற்றும்‌ 
விசுவாசத்தில்‌ உறுதியாயிருக்கவேண்டும்‌. 
நம்முடைய  தேவபக்தி நம்முடைய 
உறுதியாயும்‌ நம்முடைய வழிகளின்‌ 
உத்தமம்‌ நம்முடைய நம்பிக்கையாயும்‌ 
இருக்கவேண்டும்‌. 


நல்வினையுமம்‌ தீவினையும்‌ 
யோபு 4 : 7-11 


யோபு 4:7. குற்றமில்லாமல்‌ அழித்தவன்‌ 
உண்டோ? சன்மார்க்கர்‌ 
அதம்பண்ணப்பட்டது எப்போ? இதை: 
தினைத்துப்பாரும்‌. 


யோபு 48. நான்‌ கண்டிக்கிறபடி, 
அதியாயத்தை உழுது, தீவினையை 
விதைத்தவர்கன்‌, அதையே 
அறுக்கிறார்கள்‌. 


யோபு 49. 
சுவாசத்தினாலே 
அவருடைய நாசியின்‌ 
நிர்மூலமாகிறார்கள்‌. 


தேவனுடைய 
அவர்கள்‌ அழித்து, 
காற்றினாலே 


யோபு 4:10. சிங்கத்தின்‌ கெர்ச்சிப்பும்‌, 
துஷ்டசிங்கத்தின்முழக்கமும்‌அடங்கும்‌; 
பாலசிங்கங்களின்‌' பற்களும்‌ 
தகர்த்துபோம்‌. 


யோபு க கிழச்சிங்கம்‌ 

'இரையில்லாமையால்‌  மாண்டுபோம்‌, 

பாலசிங்கங்கள்‌ சிதறுண்டுபோம்‌. 

குற்றமில்லாமல்‌ அழிந்தவன்‌' 
ன்டோ 


குற்றமில்லாமல்‌ அழித்தவன்‌ 
உண்டோ? சுன்மார்க்கர்‌ 
அதம்பண்ணப்பட்டது எப்போ? இதை 
'தினைத்தூப்பாரும்‌ (யோபு 4:7). 





ழ்‌ நவள 
யாய 


யோபு ஒரு மாய்மாலக்காரர்‌ என்பதை 
நிரூபிப்பதற்கு எலிப்பாஸ்‌ மேலும்‌ ஒரு 
விவாதத்தை முன்வைக்கிறார்‌. 
வேதனைகளை அனுபவிக்கும்போது, 
எலிப்பாஸ்‌ அவர்மீது பரிதாபப்படவேண்டும்‌. 
அவருக்கு ஆறுதலான வார்த்தைகளைச்‌ 
சொல்லவேண்டும்‌. ஆனால்‌ எலிப்பாசோ, 
யோபுவின்மீது சிறிதும்‌ பரிதாபம்‌ 
காண்பிக்காமல்‌, அவரை தன்னுடைய 
வார்த்‌ ளினால்‌. 
வேதனைப்படுத்துகிறா்‌ 

நல்லவர்கள்‌ யோபுவைப்போல ஒரு 
காலத்திலும்‌ அழிந்துபோகமாட்டார்கள்‌. 
என்பது எலிப்பாசின்‌ விவாதம்‌. எலிப்பாஸ்‌ 
யோவுவிடத்தில்‌ தான்‌ சொல்லுவதை, 
“இதை நினைத்துப்‌ பாரும்‌” என்றும்‌ 
சொல்லுகிறார்‌ குற்றரில்லாமல்‌ 
ஒருவரும்‌ அழிந்துபோவதில்லை. 
சன்மார்க்கர்‌ அதம்பண்ணப்படுவதுமில்லை. 
என்பது எலிப்பாசின்‌ விவாதம்‌. இதை 
யோபு நினைத்துப்‌ பார்க்கவேண்டும்‌ 
என்று அவரிடத்தில்‌ சொல்லுகிறார்‌. 


எலிப்பாஸ்‌ 
தேவனுடைய 
மெய்யானதாயிருக்கிறது 
இறுதியான 
துன்மார்க்கர்‌ 
அழிந்துபோவார்கள்‌. குற்றமில்லாத 
சன்மார்க்கர்‌ தேவனுடைய இறுதி 
நியாயத்தீர்ப்பின்போது 
ஆக்கினைத்தீர்ப்பை அடையமாட்டார்கள்‌. 


இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ 

பிள்ளைகளுக்கு 
உண்டு. துன்மார்க்கர்‌ 
பாடுகளை அனுபவிப்பதுபோல, 
சன்மார்க்கரும்‌ தங்கள்‌ ஜீவியத்தில்‌ 
பாடுகளை அனுபவிக்கிறார்கள்‌. 
நம்முடைய இறுதி 
நியாயத்தீர்ப்பின்‌ போதுதான்‌, நமக்கு 
தேவனுடைய நீதியான நியாயத்தீர்ப்பு 
கிடைக்கும்‌. அந்த நாள்‌ எப்போது வரும்‌ 
என்று அப்போஸ்தலர்‌ பவுல்‌ இவ்வாறு 
சொல்லுகிறார்‌. 


சொல்லுவது, 
நித்திய நியாயத்தீர்ப்புக்கு 
தேவனுடைய 
நியாயத்தீர்ப்பின்போது 

மாத்திரமே 


ஆனாலும்‌ 
கர்த்தருடைய 
உபத்திரவங்கள்‌ 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஏனெனில்‌ விசுவாச துரோகம்‌ முந்தி 
நேரிட்டு. கேட்டின்‌ மகனாகிய 
பாவமனுஷன்‌ வெளிப்பட்டாலொழிய, அந்த 
நாள்‌ வராது” (2தெச 2:3). 


தேவனுடைய நீதியான 
நியாயத்தீர்ப்பு நாளின்போது துன்மார்க்கர்‌ 
ஒருவரும்‌ கர்த்தருடைய தண்டனைக்குத்‌ 
தப்பிக்கமாட்டார்கள்‌. அப்போது 
நீதிமான்களும்‌ அழிந்துபோகமாட்டார்கள்‌. 
நமக்கு இப்போதுள்ள பாடுகள்‌ 
கொஞ்சகாலம்‌ மாத்திரமே இருக்கும்‌. 
அதிசீக்கிரத்தில்‌ இந்தப்‌ பாடுகளெல்லாம்‌ 
நம்மைவிட்டு நீங்கிப்போகும்‌. யோபுவுக்கு 
வந்திருக்கிற பாடுகள்‌ தற்காலிகமானது. 
இந்தப்‌ பாடுகள்‌ மத்தியிலும்‌, யோபு 
தன்னுடைய உத்தமத்தில்‌ 
நிலைத்தருக்கிறார. 


தேவனுடைய இறுதியான 
நியாயத்தீர்ப்பு நாளின்போது யோபுவின்‌ 
பாடுகளெல்லாம்‌ அவரைவிட்டு 
நீங்கிப்போகும்‌. அந்த நாளில்‌, யோபு 
தேவன்‌ கொடுக்கும்‌ வெகுமதிகளைப்‌ 
பெற்றுக்கொள்வார்‌. இந்தச்‌ சத்தியத்தின்‌ 
பிரகாரம்‌. எலிப்பாஸ்‌ இங்கு 

சொல்லுவது சரியான ட டட 
மனுஷருடைய தற்காலத்து பாடுகளை, 
நித்தியமான பாடுகள்‌ என்று சொல்லக்‌ 
கூடாது. தற்காலத்து வேதனைகளுக்கும்‌, 


த்திய வேதனைக மக்‌ 
வித்தியாசம்‌ தொந்திரக்கவண்டும்‌.... 
தீவினையை விதைத்தவர்கள்‌ 


கண்டிக்கிறபடி, 
தீவினையை 
அதையே 
தேவனுடைய 


நான்‌ 
அதியாயத்‌; 5 
விதைத்தல்‌, 
அறுக்கிறார்கள்‌. 
சுவாசத்தினாலே அவர்கள்‌ அழிந்து, 


அவருடைய நாசியின்‌ 
நிர்மூமைாகிறார்கன்‌. சிங்கத்தின்‌: 
கெர்ச்சிப்பும்‌, துஷ்டசிங்கத்தின்‌ 
முழக்கமும்‌அடங்கும்‌; பாலசிங்கங்களின்‌ 
பற்களும்‌ தகர்த்துயோம்‌. கிழச்சிங்கம்‌ 
இரையில்லாமையால்‌ மாண்டுபோம்‌, 
பாலசிங்கங்கள்‌ சிதறுண்டுபோம்‌. 
(யோபு 4:8-11). 


காற்றினாலே 





ழ்‌ நள 
யாய 


துன்மார்க்கருக்கு நித்திய அழிவு 
வரும்‌. அவர்கள்‌ இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ 
ஜீவிக்கும்‌ காலத்திலும்‌ வேதனைகளை 
அனுபவிப்பார்கள்‌. எலிப்பாஸ்‌ 
துன்மார்க்கருக்கு வரும்‌ ஆக்கினையை 
அறிந்திருக்கிறார்‌. அநியாயத்தை உழுது, 
தீவினையை விதைத்தவர்கள்‌ அதையே 
அறுக்கிறார்கள்‌ என்று எலிப்பாஸ்‌ 
தன்னுடைய 
சொல்லுகிறார்‌. 
தெய்வபக்தியுள்ளவர்களாக 
தீவினையை விதைத்தால்‌ 
அறுப்போம்‌. மற்றவர்களுக்கு நாம்‌ தீங்கு 
செய்தால்‌ நமக்கும்‌ தீங்கு வரும்‌. நாம்‌ 
மற்றவர்களை உபத்திரவப்படுத்தினால்‌ 
நமக்கும்‌ உபத்திரவம்‌ வரும்‌. நாம்‌ எந்த 

வினால்‌ க்கிறோமோ, ்‌ 
மடமை நாமும்‌ டு 


அனுபவித்தின்‌ மூலமாய்ச்‌ 
நாம்‌ 


துன்மார்க்கர்‌ 
சுவாசத்தினாலே  அழிந்துபோகிறார்கள்‌. 
தேவனுடைய சுவாசம்‌ பாவிகளை 
நிர்மூலம்பண்ணும்‌ யோபுவின்‌ 
பிள்ளைகள்‌, அவர்களுடைய ்‌ 
குமாரரின்‌ வீட்டிலே 
புசித்துக்கொண்டிருந்தபோது. 
வீட்டின்மேல்‌ பெருங்காற்று வீசியது. 
அந்த வீடு இடிந்து விழுந்து, யோபுவின்‌ 
எல்லா குமாரரும்‌ குமாரத்திகளும்‌ 
மரித்துப்போனார்கள்‌. 


தேவனுடைய 


அந்த காற்றையே எலிப்பாஸ்‌ 
இங்கு, “தேவனுடைய சுவாசம்‌” என்றும்‌, 
“தேவனுடைய நாசியின்‌ காற்று” என்றும்‌ 
சொல்லுகிறார்‌. துன்மார்க்கர்‌ 
நிர்மூலமாவார்கள்‌ என்பது எலிப்பாசின்‌ 
விவாதம்‌. யோபுவும்‌ அவருடைய 
குமாரரும்‌, குமாரத்திகளும்‌ 
துன்மார்க்கராயிருந்ததினால்‌. தேவனுடைய 
சுவாசம்‌ அவர்களெல்லோரையும்‌ 
அழித்துப்போட்டது. அவருடைய நாசியின்‌ 
காற்று அவர்களெல்லோரையும்‌ 
நிர்மூலமாக்கிற்று என்று எலிப்பாஸ்‌. 
சொல்லுகிறார்‌ 


துன்மார்க்கரை 
அவர்களைவிட 
சத்துருக்களும்‌ 
ஒடுக்குகிறவர்களும்‌ 
விரோதமாய்‌ எழும்பி 


பலம்‌ பொருந்திய 

அவர்களை 
அவர்களுக்கு 
வருவார்கள்‌. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எலிப்பாஸ்‌ அவர்களை சிங்கங்களோடு 
ஒப்பிட்டுச்‌ சொல்லுகிறார்‌. எபிரெய 
பாஷையில்‌ சிங்கங்களைக்‌ குறிப்பதற்கு 
ஐந்து வெவ்வேறு ர்த்தைகள்‌ 
பயன்படுத்தப்படுகிறது. 
வேதவசனப்பகுதியில்‌ அந்த 
எபிரெய பெயர்களும்‌ 
வயன்படத்தப்பட்ரரக்கிறது 

இவை, 

பாலசிங்கம்‌, 
சொழிபொர்க்கப்பட்டக்கிறத சிங்கங்கள்‌ 
கொடிய மிருககுணமுள்ளது. மற்ற 
மிருகங்களை இவை பயங்கரமாக தாக்கி, 
அவற்றைப்‌ பீற்பபோடும்‌ 


சிங்கம்‌ 
யிருந்தாலும்‌, 
முழக்கமும்‌ 


வலிமையுள்ளதாக. 
அவற்றின்‌ கெர்ச்சிப்பும்‌, 
ப ட ஒரு காலத்தில்‌ 
அபங்கிப்போகும்‌ அவற்றின்‌ பற்களும்‌ 
தகர்ந்துபோகும்‌. அவை இரையில்லாமல்‌ 
மாண்டுபோகும்‌. பசியினால்‌ சிதறிப்போகும்‌. 
தேவன்‌ சிங்கங்களின்‌ வல்லமையை 
அவற்றிலிருந்து நீக்கிப்போட்டால்‌, 
அவற்றிற்கு ஒரு 'பெலனுமில்லை. 
அவற்றால்‌ கொர்ச்சிக்கவும்‌ முடியாது. 
தங்கள்‌ கொடிய பற்களினால்‌ இரை 
தேடவும்‌ முடியாது.  பாலசிங்கங்களின்‌. 
பற்கள்‌ தகர்ந்துபோகும்போது அவை 
இரையில்லாமல்‌ பட்டினியாயிருக்கும்‌. 
அவற்றால்‌ மற்ற மிருகங்களை 
வேட்டையாடி புசிக்க முடியாது. 


பெரிய சிங்கங்கள்‌ வேட்டையாடி, 
அந்த இரையை, பாலசிங்கங்களுக்குக்‌ 
கொடுக்கும்‌. பெரிய சிங்கங்களே 
பட்டினியாயிருக்கும்‌ போது, 
பாலசிங்கங்களும்‌ இரையில்லாமல்‌ 
பட்டினியாய்க்‌ கிடக்கும்‌. கிழச்சிங்கம்‌. 
இரையில்லாமல்‌  மாண்டுபோகும்போது, 
பாலசிங்கங்கள்‌ சிதறுண்டுபோகும்‌. 
குட்டிகளுக்குத்‌ 
தன்‌ பெண்‌ 
வேண்டியதைத்‌ 
கொன்று. 
கெபிகளையும்‌, 


தொண்டையைப்பிடித்துக்‌ 
இரைகளினால்‌ தன்‌ 
பீறிப்போட்டவைகளினால்‌ 


தன்‌ 
தாபரங்களையும்‌ நிரப்பிற்று” (நாகு. 212), 





ழ்‌ நவள 
யாய 


யோபு... கிழக்கத்திப்‌ புத்திரர்‌ 
எல்லோரிலும்‌ பெரியவராயிருந்தார்‌. 
வனாந்தரத்திலே சிங்கங்கள்‌ கெர்சித்து 
முழங்கியதுபோல,  யோபுவும்‌ ஊத்ஸ்‌ 
தேசத்திலே கெர்சித்து முழங்கினார்‌. 
சிங்கங்கள்‌ தைரியமாய்‌ இரை 
தேடுவதுபோல, யோபுவும்‌ தன்னுடைய 
சம்பத்துக்களையெல்லம்‌ சேகரித்தார்‌. 
அவையெல்லாம்‌ யோபுவைவிட்டுப்‌ 
போயிற்று. இப்போது போபுவினிடத்தில்‌ 
சம்பத்துமில்லை. சரீர பெலமுமில்லை. 
அவருடைய பிள்ளைகளெல்லாம்‌ 
செத்துப்போய்விட்டார்கள்‌. பாலசிங்கங்கள்‌ 
சிதறிப்போவதுபோல, யோபுவின்‌ குமாரரும்‌ 
குமாரத்திகளும்‌ செத்துப்போனார்கள்‌. 


கர்த்தர்‌ யோபுவைப்பற்றி 
சாட்சியாகச்‌ சொன்னார்‌. யோபு 
உத்தமனும்‌ சன்மார்க்கனும்‌ தேவனுக்குப்‌ 
பயந்து பொல்லாப்புக்கு 
விலகுகிறவருமாயிருக்கிறார்‌ என்றும்‌ 
அவரைப்போல பூமியில்‌ ஒருவருமில்லை 
என்றும்‌ கர்த்தர்‌ யோபுவைப்பற்றி 
நற்சாட்சி சொன்னார்‌. கர்த்தரால்‌ 
புகழப்பட்ட யோபு, இப்போது மனுஷரால்‌. 
ககன்‌ ணை 


எலிப்பாசின்‌ தரிசனம்‌ 
யோபு 4 : 12-21 


யோபு 4:12. இப்போதும்‌ ஒரு வார்த்தை 
என்னிடத்தில்‌ இரகசியமாய்‌. 
அறிவிக்கப்பட்டது, அதினுடைய 
மெல்லிய ஓசை என்‌ செவியில்‌ 
விழுந்தது. 


யோபு 4:48. மனுஷர்மேல்‌ அயர்த்த 
தித்திரை 'இறங்குகையில்‌, 
'இராத்தரிசனங்களில்‌ பலவித 
தோற்றங்கள்‌ உண்டாகும்போது, 


யோபு திகிலும்‌ நடுக்கமும்‌ 
என்னைப்‌ பிடித்தது, என்‌ 
எலும்புகளெல்லாம்‌ நடுங்கினது. 


கக. 


யோபு 4:45. அப்யொழுது ஒரு ஆவி. 
என்‌ முகத்துக்கு முன்பாகக்‌ கடத்தது, 
என்‌ உடலின்‌ மயிர்‌ சிலிர்த்தது. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யோபு 4:16. அது ஒரு உருப்போல என்‌: 
கண்களுக்குமுன்‌ தின்றது, ஆனாலும்‌ 
அதின்‌ குபம்‌ இன்னதென்று 
விளங்கவில்லை; அமைதலுண்டாயிற்று, 
அப்பொழுது நான்‌ கேட்ட சத்தமாவது: 


யோபு 4:17. மனுஷன்‌ தேவனைப்‌ 
பார்க்கிலும்‌ தீதிமானாயிருப்பானோ? 
மனுபுத்திரன்‌ தன்னை 
உண்டாக்கினவரையப்‌ பார்க்கிலும்‌ 
சுத்தமாயிருப்பானோ? 


யோபு 418. கேளும்‌, அவர்‌ தம்முடைய 
பணிவிடைக்காரரிடத்தில்‌ நம்பிக்கை. 
வைப்பதில்லை; தம்முடைய 
தூதரின்மேலும்‌ புத்தியீனத்தைச்‌ 
சுமத்துகி றாரே. 


யோபு 4419. 
போட்டு, மண்‌: 


யில்‌ அஸ்திபாரம்‌. 
கில்‌ வாசம்பண்ணி, 
பொட்டுப்‌ பூச்சியால்‌ 
அமிக்கப்படுகிறவர்கள்‌ மேல்‌ அவர்‌ 
நம்பிக்கை வைப்பது எப்படி? 


யோபு 420. காலைமுதல்‌ மாலை 

வரைக்கும்‌ மடிந்து, கவனிப்பார்‌ 
மில்லாமல்‌, நித்திய 

அழிவடைகிறார்கள்‌. 


யோபு 481.  அவர்கனிலிருக்கிற 
அவர்களுடைய மேன்மை 
போய்விடுமல்லவோ? ஞானமடையாமல்‌ 
சாகிறார்கனே என்று சொன்னான்‌. 


இராத்தரிசனங்கள்‌ 


இப்போதும்‌ 
என்னிடத்தில்‌ 
அறிவிக்கப்பட்டது, அதினுடைய 
மெல்லிய ஒசை என்‌ செவியில்‌ 
விழுந்தது. மனுஷர்மேல்‌ அயர்ந்த 
இித்திரை இறங்குகையில்‌, 
இராத்தரிசனங்கவில்‌ பலவித. 
தோற்றங்கள்‌. உண்டாகும்போது, 
திகிலூம்‌ நடுக்கமும்‌ என்னைப்‌ பிடித்தது, 
என்‌ எஜூம்புகனெல்லாம்‌ நடுங்கினது 
(யோபு 4:12-14). 


ஒரு வார்த்தை: 


இரகசியமாய்‌ 





ழ்‌ நள 
யாய 


எலிப்பாஸ்‌ யோபுவைத்‌ தூஷிக்கிறார்‌. 
யோபு ஒரு துன்மார்க்கர்‌ என்றும்‌, அவர்‌ 
ஒரு மாய்மாலக்காரர்‌ என்றும்‌ அவர்‌ 
பொறுமையில்லாதவர்‌ என்றும்‌, 
கர்த்தருடைய நீதியான தீர்ப்பின்‌ 
பிரகாரமாக அவர்‌ வேதனைகளை 
அனுபவிக்கிறார்‌ என்றும்‌ எலிப்பாஸ்‌ 
'யோபுவின்மீது குற்றம்‌ சொல்லுகிறார்‌. 
தான்‌ சொல்லுகிற குற்றசாட்டை 
உறுதிபண்ணும்‌ வண்ணமாய்‌, இப்போது 
எலிப்பாஸ்‌ ஒரு தரிசனத்தைப்பற்றிச்‌ 
சொல்லுகிறார்‌. ரிசனத்‌ 
கோடு தக்கர்‌ 


யோபு 
புலம்புகிறார்‌ 
சபிக்கிறார்‌ 


தன்னுடைய வேதனையில்‌ 
தன்னுடைய பிறந்த நாளை 
நம்முடைய காலங்கள்‌ 
கர்த்தருடைய கரத்தில்‌ உள்ளது. 
நம்முடைய பிறந்த நாளை சபிக்கும்‌ 
உரிமை நமக்கு இல்லை. யோபு 
தன்னுடைய வேதனையில்‌ 
பொறுமையில்லாமல்‌ பேசுவதை எலிப்பாஸ்‌ 
கடிந்து சொல்லலாம்‌. ஆனால்‌ யோபுவை 
ஒரு மாய்மாலக்காரர்‌ என்று எலிப்பாஸ்‌ 
குற்றம்‌ சொல்லக்கூடாது 


தேவன்‌ எலிப்பாசுக்கு ஒரு தரிசனம்‌ 
கொடுத்திருக்கிறார்‌. இந்தத்‌ 
தரிசனத்திற்கு சரியாக வியாக்கியானம்‌ 
சொல்லி, எலிப்பாஸ்‌ போபுவுக்கு 
ஆறுதலான வார்த்தைகளைச்‌ 
சொல்லலாம்‌. தேவனுக்கு 
விரோதமாக முறுமுறுத்ததை 
கண்டிக்கலாம்‌. ஆனால்‌ எலிப்பாசோ, 
யோபுவை குற்றப்படுத்தும்‌ வண்ணமாக, 
தன்னுடைய தரிசனத்திற்கு 
வியாக்கியானம்‌ சொல்லுகிறார்‌. 


யோபுவின்‌ காலத்தில்‌. 
வேதாகமம்‌' 

கிடைக்கவில்லை. 

பல 

மூலமாயும்‌, 

தம்முடைய 


யோபு 


கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு, 
“எழுதப்பட்டிருக்கிற வேதாகமம்‌” 
கிடைத்திருக்கிறது. இது கர்த்தருடைய 
பெரிதான கிருபை. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


“அதிக உறுதியான தீர்க்கதரிசன 
வசனமும்‌ நமக்கு உண்டு: பொழுது 
விடிந்து விடிவெள்ளி உங்கள்‌ 
இருதயங்களில்‌ உதிக்குமளவும்‌ இருளுள்ள 
ஸ்தலத்தில்‌ பிரகாசிக்கிற விளக்கைப்‌ 
போன்ற அல்வசனத்தைக்‌ குவனித்திருப்பது 
நலமாயிருக்கும்‌! (2பேது. 149) என்று 
போஸ்தலர்‌ பேதுரு வேதவசன 
பற்‌ விலக்கம்‌ மொத்‌ 
கர்த்தர்‌ எலிப்பாசுக்கு தம்முடைய 
செய்தியை இரகசியமாய்‌ அறிவிக்கிறார்‌. 
தேவனோடு, நாம்‌ நெருங்கிய 
ஐக்கியத்திலிருக்கும்‌ போது, கர்த்தர்‌ 
தம்முடைய இரகசியங்களை நமக்கு 
அறிவிப்பார்‌. நம்முடைய கண்களால்‌ 
கர்த்தரைக்‌ காணமுடியாது. கர்த்தரோ 
நம்மைக்‌ காண்கிறவராயிருக்கிறார்‌. 
மனுஷன்‌ முகத்தைப்‌ பார்க்கும்போது, 
கர்த்தர்‌ நம்முடை இருதயத்தைப்‌ 
பார்க்கிறார்‌. கர்த்தருக்கு மறைவானது 
ஒன்றுமில்லை. 
பல வழிகளில்‌ 
ஆறுதல்களையும்‌ 


தேவன்‌ நமக்கு 
ஆலோசனைகளையும்‌, 
சொல்லுகிறார்‌. தம்முடைய சித்தத்தின்‌ 
பிரகாரமாக, தமக்குப்‌ பிரியமான 
வழிகளில்‌, மனுஷருடைய இருதயங்களை 
உணர்த்துகிறார்‌. கர்த்தர்‌ எலிப்பாசுக்கு 
ஒரு வார்த்தையை இரகசியமாய்‌ 
அறிவித்தார்‌. அந்த வார்த்தை 
மெல்லிய  ஓசையாயிருந்தது. அது 
எலிப்பாசின்‌ செவியில்‌ விழுந்தது 
தேவனுடைய சத்தம்‌ மெல்லிய 


ஒசையாயிருந்தாலும்‌, அது 
வல்லமையுள்ளது. 


நமக்கு மறைவான காரியங்களும்‌, 
இரகசியமான காரியங்களும்‌ ஏராளமாய்‌ 


இப்போது 
இன்னும்‌. 
அறியவேண்டியது rn 
இவையெல்லாவற்றையும்‌ 

பரலோகத்திற்குப்‌ போகும்போது 
அறிந்துகொள்வோம்‌. நமக்கு 
மறைவான இரகசியம்‌ எதுவும்‌ இருக்காது. 


நாம்‌ 





ழ்‌ நள 
யாய 


கர்த்தர்‌ தம்முடைய சத்தியங்களை 
தரிசனங்கள்‌ மூலமாய்‌ 
'வெளிப்படுத்துகிறார்‌. எலிப்பாஸ்‌ அயர்ந்த 
நித்திரையிலிருக்கிறார்‌. அப்போது 
அவருக்கு இராத்தரிசனம்‌ உண்டாயிற்று. 
எலிப்பாஸ்‌ உலகப்பிரகாரமான 
வேலைகளையெல்லாம்‌ செய்து 
முடித்துவிட்டு, ஓய்வாக தூங்கும்போது, 
அவர்மீது அபர்ந்த நித்திரை இறங்கிற்று. 
அவருடைய இராத்தரிசனங்களில்‌ 
பலவிதமான தோற்றங்கள்‌ உண்டாயிற்று. 
அப்போது திகிலும்‌ நடுக்கமும்‌ 
எலிப்பாசைப்‌ பிடித்தது. அவருடைய 
எலும்புகளெல்லாம்‌. நடுங்கிற்று. 
கர்த்தருடைய மகிமையின்‌ ஆவியானவர்‌ 
எலிப்பாஸ்‌ மீது வந்திறங்கியபோது, 
பயபத்தியினால்‌ அவரை திகிலும்‌ 
நடுக்கமும்‌ பிடித்தது. கர்த்தருடைய 
ஆவியானவர்‌ தம்முடைய தரிசனத்தைக்‌ 
காண்பதற்கும்‌ தம்முடைய செய்தியைக்‌ 
கேட்பதற்கும்‌ எலிப்பாசை 
ஆயத்தப்படுத்தினார்‌. 


ஒரு ஆவி 


அப்பொழுது ஆவி என்‌ 
முகத்துக்கு முன்பாகக்‌ கடந்தது, என்‌ 
உடலின்‌ மயிர்‌ சிலிர்த்தது. அது ஒரு 
உருப்போல்‌ என்‌ கண்களுக்குழுன்‌. 
தின்றது, ஆனாலும்‌ அதின்‌ கூபம்‌ 
இன்னதென்று விளங்கவில்லை; 
அமைதலுண்டாயிற்று, அப்பொழுது. 
நான்‌ கேட்ட சுத்தமாவது: 
(யோபு 415,18) 


எலிப்பாஸ்‌ தன்னுடைய 
இராத்தரிசனங்களில்‌ கண்டதை 
யோபுவிடம்‌ சொல்லுகிறார்‌. அது ஒரு 
சொப்பனமல்ல. பிரத்தியட்சமாய்ப்‌ பார்த்த 
சம்பவம்‌. ஒரு சிலர்‌ தாங்கள்‌ 
பார்க்காததைக்‌ கூட, பார்த்தாகப்‌ 
பொய்சொல்லுவார்கள்‌. சிலர்‌ தாங்கள்‌ 
பார்த்ததோடு, ங்கள்‌ 
சுயகற்பனைகளையும்‌ 

சொல்லுவார்கள்‌. 

கள்ளத்தரிசனங்கள்‌. 

பகுத்தறியும்‌ வரங்களை 


நமக்குக்‌ கொடுக்க வேண்டு 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நாம்‌ கர்த்தரிடத்தில்‌ 
ஜெபம்பண்ணவேண்டும்‌. ஆவிகளை 
பகுத்தறியும்‌ வரத்தை கர்த்தரே நமக்குத்‌ 
தருகிறார்‌. 


எலிப்பாஸ்‌ மேல்‌, அயர்ந்த நித்திரை 
இறங்கும்போது, ஒரு ஆவி அவருடைய 
முகத்திற்கு முன்பாக கடந்தது. 
அவருடைய உடலின்‌ மயிர்‌ சிலிர்த்தது. 
திகிலும்‌ நடுக்கமும்‌ அவரைப்‌ பிடித்தது. 
அவருடைய எலும்புகள்‌ எல்லாம்‌ 
நடுங்கிற்று. எலிப்பாசின்‌ முகத்திற்கு 
முன்பாக கடந்துபோன ஆவி, ஒரு 
உருப்போல அவருடைய கண்களுக்கு 
முன்பாக நின்றது. ஆனாலும்‌ அதின்‌ 
ரூபம்‌ இன்னதென்று அவருக்கு 
விளங்கவில்லை. 
தன்னுடைய 
கடந்துபோன 


முகத்திற்கு முன்பாக 
ஆவியை  எலிப்பாசால்‌: 
விவரிக்க முடியவில்லை. அவருடைய 
மனச்சாட்சி விழித்திருக்கிறது. ஆவி 
ஒரு உருவத்தைப்போல எலிப்பாசின்‌: 
கண்களுக்கு முன்பாக நின்றாலும்‌ 
அதன்‌ ரூபத்தை அவரால்‌ விளங்கிக்‌ 
கொள்ள முடியவில்லை. அப்போது 
அமைதலுண்டாயிற்று. ஆவியைப்‌ 
பார்த்தபோது அவருடைய உடலின்‌ மயிர்‌ 
சிலிர்த்தது. திகிலும்‌ நடுக்கமும்‌ அவரைப்‌ 
பிடித்துக்கொண்டது. அதன்பின்பு ஒரு 
அமைதலண்டாயிற்று அப்போது 
எலிப்பாஸ்‌ ஒரு கா்‌ கேட்கிறார்‌. 
தான்‌ கேட்ட சத்து யோபுவிடம்‌ 
விவரித்துச்‌ சொல்லு, ஸி 


எலிப்பாஸ்‌ கேட்ட சத்தம்‌. 


மனுஷன்‌ தேவனைப்‌ பார்க்கிலும்‌ 
நீதிமானாயிருப்பானோ? மனுபுத்திரன்‌ 
உண்டாக்கினவரைப்‌ 
௬த்தமாயிருப்பானோ?. 
அவர்‌ தம்முடைய 
ஙணிவிடைக்காரரிடத்தில்‌ நம்பிக்கை. 
வைப்பதில்லை; தம்முடைய 
தூதமின்மேலும்‌ புத்தியினத்தைச்‌. 
சுமத்துகிறாரே. புழுதியில்‌ 
அஸ்தியாரம்போட்டு, 
வீடுகளில்‌ 


மண்‌ 
வாசம்பண்ணி, 





ழ்‌ நயனா 
யாய 


பொட்டுப்பூச்சியால்‌ அரிக்கப்‌ 
படுகிறவர்கள்‌ மேல்‌ அவர்‌ நம்பிக்கை 
வைப்பது எப்படி? காலைமுதல்‌ 
மாலைவரைக்கும்‌ மடித்து, கவனிப்பார்‌ 
ஒருவருமில்லாமல்‌, தித்திய 
அழிவடைகிறார்கள்‌. அவர்களிலிருக்கிற 
அவர்களுடைய மேன்மை 
போய்விடுமல்லவோ? ஞானமடையாமல்‌ 
சாகிறார்கனே என்று சொன்னான்‌ 
(யோபு 4317-21). 


தேவனோடு ஒப்பிட்டுப்‌ பார்க்கும்‌. 
போது, தேவதூதர்கள்‌ 
சாதாரணமானவர்களாகவும்‌. 
சிறியவர்களாகவும்‌ இருக்கிறார்கள்‌. 
தேவதூதர்கள்‌ கர்த்தருக்குப்‌ 
பணிவிடைக்காரராயிருக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ தேவனுடைய கட்டளையை 
நிறைவேற்றுவதற்காக காத்துக்‌ 
கொண்டிருக்கிறார்கள்‌. தேவதூதர்கள்‌ 
கர்த்தருடைய சித்தத்தின்‌ பிரகாரம்‌ 
கிரியை நடப்பிக்கிறார்கள்‌. 


இந்தப்‌ பிரபஞ்சத்தை 
ஆளுகை செய்யும்‌ முழுபொறுப்பையும்‌, 
அதிகாரத்தையும்‌ தேவதூதர்களிடத்தில்‌ 
ஒப்புக்கொடுக்கவில்லை. தேவதூதர்கள்‌ 
தவறாக தீர்மானம்‌ எடுத்து தவறு 
செய்யக்கூடியவர்கள்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய சித்தத்தின்‌ பிரகாரமாய்‌, 
எல்லாவற்றையும்‌ நேர்த்தியாயும்‌, 
பரிபூரணமாயும்‌... நபப்பித்துக்கொண்டு 
வருகிறார்‌. மனுஷருக்கு நன்மையான 
காரியங்களை செய்து வருகிறார்‌. இந்தப்‌ 
பிரபஞ்சம்‌ தேவதூதர்களின்‌ ஆளுகையில்‌ 
இருந்தால்‌, கர்த்தர்‌ மூலமாய்‌ இப்போது 
நமக்கு கிடைக்கும்‌ நன்மைகள்‌, 
தேவதூதர்கள்‌ மூலமாய்‌ நமக்கு 
தாராளமாய்‌ கிடைக்காது. 


கர்த்தர்‌ 


தேவதூதர்கள்‌ ஞானமுள்ளவர்கள்‌. 
ஆனாலும்‌ அவர்களுடைய ஞானமும்‌ 
குறைவுள்ளது. கர்த்தர்‌ மாத்திரமே 
சர்வஞானமுள்ளவர்‌. அவருடைய ஞானம்‌ 
அநந்தஞானம்‌. மனுஷன்‌ தேவதூதரைப்‌ 
பார்க்கிலும்‌ சற்று சிறியவன்‌. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ தேவதூதரை நம்பி இந்த 
உலகத்தை ஒப்புக்கொடுக்கவில்லை, 
பமல ஆ அடு ல்‌ தேவன்‌ 
மனுஷனை ந உலக, 

பர்‌ பரக்கப்‌ 


கர்த்தர்‌ தேவதூதரிடத்தில்‌ 
தம்முடைய நம்பிக்கையை வைப்பதில்லை. 
அப்படியிருக்கும்போது, கர்த்தர்‌ 
மனுஷர்மீது தமது நம்பிக்கையை 
நிச்சயமாய்‌ வைக்கமாட்டார்‌. மனுஷன்‌ 
தேவனைப்பார்க்கிலும்‌ நீதிமானல்ல. 
மனுபுத்தின்‌ தன்னை உண்டாக்கின 
கர்த்தரைப்‌ பார்க்கிலும்‌ 
சுத்தமாயிருக்கமாட்டான்‌. 

சற்று 
கர்த்தர்‌ 
புத்தியீனத்தை 


தேவதூதர்‌ மனுஷனைவிட 
மேலானவர்களாகமிருந்தாலும்‌, 


தூதரின்‌ மேலும்‌ 
சுமத்துகிறார்‌. தேவதூதருக்கு 
மனுஷரைவிட அதிக ஞானமுண்டு. 
ஆனாலும்‌ அவர்களுடைய ஞானம்‌. 
பரிபூரண ஞானமல்ல. ஆகையினால்‌ 
கர்த்தர்‌ தம்முடைய தூதரிடத்தில்‌ 
நம்பிக்கை வைக்காமல்‌, அவர்கள்பேலும்‌ 
புத்தியினத்தை சுமத்துகிறார்‌. 
தேவதூதர்மீது நம்பிக்கை வைக்காத 
கர்த்தர்‌, மனுஷர்மிதும்‌ நம்பிக்கை 
வைக்கமாட்டார்‌. 


தேவனுக்கும்‌ தேவதூதருக்கும்‌ 
இடையில்‌ மிகப்பெரிய இடைவெளி 
உள்ளது. அப்படியிருக்கும்போது, 
தேவனுக்கும்‌ மனுஷனுக்கும்‌ இடையிலுள்ள 
இடைவெளி மிகவும்‌ அதிகமாமிருக்கும்‌, 
மனுஷன்‌ மிகவும்‌ சாதாரணமானவன்‌. 
அவன்‌ இந்த மண்ணிலிருந்து 
உருவாக்கப்பட்டவன்‌. தேவதூதர்கள்‌. 
பரலோகத்தில்‌. வாசம்பண்ணுகிறார்கள்‌. 
தேவனுடைய சமுகத்தில்‌ அரை 
எப்போதும்‌ துதித்துக்‌ 
கொண்டிருக்கிறார்கள்‌. மனுஷனோ 
புழுதியில்‌ அஸ்திபாரம்‌ போட்டு, மண்‌ 
வீடுகளில்‌ வாசம்பண்ணுகிறான்‌. 





ழ்‌ நள 
யாய 


தேவதூதர்கள்‌ கர்த்தருக்குப்‌ 
பணிவிடை  ஆவிகளாயிருக்கிறார்கள்‌. 
அவர்களுக்கு சரீரம்‌ இல்லை. 
ஆகையினால்‌ அவர்கள்‌ அழிந்து 
போகமாட்டார்கள்‌. மனுஷருடைய சரீரமோ 
அழிவுக்குரியது. பொட்டுப்பூச்சி 
மனுஷருடைய சரீரங்களை 
அழித்துப்போடும்‌. அப்படிப்பட்ட 
மனுஷர்மீது நம்பிக்கை 
வைக்கமாட்டார்‌. 


கர்த்தர்‌ 


மிருகங்களைவிட 
மேலானவன்‌. தேவதூதரைவிட சற்று. 
சிறியவன்‌. தேவதூதர்களின்‌ ஆனி 
பரிசுத்தமாயிருக்கிறது. மனுஷருடைய 
ஆத்துமா மண்வீடுகளில்‌. 
வாசம்பண்ணுகிறது. மனுஷருடைய 
சரீரத்தை எலிப்பாஸ்‌ “மண்வீடு' என்று 
சொல்லுகிறார்‌. தேவதூதர்களோ எங்கும்‌ 
உலாவி வருகிறவர்கள்‌. மனுஷருடைய 
ஆத்துமாக்களோ அவர்களுடைய 
சரீரங்களில்‌ மாத்திரமே வாசம்பண்ணும்‌. 
மனுஷருடைய சரீரமோ  அறிந்துபோகக்‌ 
கூடியது மனுஷருடைய சரீரத்தில்‌, 
மனுஷ... ஆத்துமா, சிறையில்‌ 
அடைக்கப்பட்டிருப்பது போல இருக்கிறது. 


தேவதூதர்கள்‌ பரலோகத்தில்‌ 
வாசம்பண்ணுகிறார்கள்‌. அவர்களுக்கு 
சரீரம்‌ இல்லை அவர்கள்‌ 
ஆவியாயிருக்கிறார்கள்‌. ஆகையினால்‌. 
அவர்கள்‌ எங்கும்‌ சுதந்தரமாய்‌, சுற்றி 
அலைந்து கொண்டிருக்கிறார்கள்‌. 
மனுஷனுடைய சரீரம்‌ மண்வீட்டைப்போல 
இருக்கிறது மனுஷன்‌ தன்னுடைய 
ற்கு, பு த 
போட்டிருக்கிறான்‌ நாம்‌ 
புழுதியின்‌ மேல்தான்‌ நிற்கிறோம்‌. பத்‌ 
நம்முடைய அஸ்திபாரம்‌. 


ஒரு சிலருடைய 
மற்றவர்களுடைய 


மனுஷன்‌ 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சீக்கிரத்தில்‌ அந்த மண்ணுக்குத்‌ 
திரும்பிப்போய்விடுவான்‌. மண்ணுக்குள்‌ 
க்கம்பண்ணப்பட்ட 


சரத்தை பொட்டுப்பானி அறிததுப்பொடும்‌. 


தேவதூதர்களோ நித்தியமானவர்கள்‌. 
அவர்களுக்கு மரணம்‌ இல்லை. 
மனுஷனுக்கு மரணம்‌ உண்டு. மனுஷன்‌ 
ஒரு சிறிய பூச்சியை தன்னுடைய கை 
விரலினால்‌ நசுக்கிப்போடுவான்‌. 
அதுபோலவே மனுஷனுடைய ஜீவன்‌ 
நசுக்கப்பட்டு, அவனுக்கு மரணம்‌. 
உண்டாகும்‌ சிறிய காரியம்கூ. 
மு க்‌ மரண; 

ன ணிலிடும்‌ ட்ட 


பொட்டுப்பூச்சியால்‌ 
அரிக்கப்படுகிறவர்கள்‌" 

வாக்கியத்திற்கு ்‌ 

முன்பாக த போகிறவரகள: என்பது 
பொருள்‌. மனுஷருடைய ஜீவன்‌ 
நிலையற்றது என்பதும்‌ மனுஷருடைய 
சரீரம்‌ அழிந்துபோகும்‌ என்பதும்‌ இதன்‌ 
பொருளாகும்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
பணிவிடைக்காரராகிய தேவதூதரிடத்தில்‌ 
கூட நம்பிக்கை வைக்கமாட்டார்‌ 
அப்படியிருக்கும்போது, பொட்டுப்பூச்சியால்‌ 
அரிக்கப்படுகிற மனுஷர்மீது, கர்த்தர்‌ 
நிச்சயமாகவே தம்முடைய நம்பிக்கையை 
வைக்கமாட்டார்‌. 


தேவதூதர்மீது நம்பிக்கை வைக்காத 

கர்த்தர்‌, மனுஷர்மீது நிச்சயமாய்‌ 

நம்பிக்கை வைக்கமாட்டார்‌. அப்படிப்பட்ட 

மனுஷரிடத்திலிருந்து கர்த்தர்‌ பெரிய 

காரியங்களை எதிர்பார்க்கவும்‌ மாட்டார்‌. 

மனுஷனுக்கு பரிதாபமான மரணம்‌. 

உண்டாகிறது. மனுஷர்‌ காலைமுதல்‌ 

அவர்கள்‌ 

மடிந்துபோகிறார்கள்‌. 

மடிந்துபோகிறார்கள்‌. 

மனுஷனுடைய சரீரம்‌ நித்தியமானதல்ல. 

ஒருதரம்‌ பிறப்பதும்‌, பின்பு மரிப்பதும்‌ 
மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. 





ழ்‌ நவள 
யாய 


மனுஷர்‌ மடிந்துபோகும்போது, 
அவர்களில்‌ இருக்கிற அவர்களுடைய 
மேன்மை அவர்களை விட்டுப்போய்விடும்‌. 
அவர்களுடைய ம்‌, வல்லமையும்‌, 
கல்வியும்‌ அவர்களை விட்டுப்போய்விடும்‌. 
அவர்களிடத்தில்‌ இருக்கிற எந்த 

பையும்‌, மரணத்திலிருந்து, 
அவர்களைப்‌ று மனுஷன்‌ 
மரிக்கும்போ; ம்‌. மேன்மையும்‌ 


மனுஷன்‌ அதிகமாக கல்வி கற்று, 
தன்னுடைய ஞானத்தை விருத்தி 
பண்ணுகிறான்‌. கடினமாக உழைத்து, 
ஜசுவரியத்தை சம்பாதிக்கிறான்‌ 
மனுஷருடைய ஞானமோ, அவர்களுடைய 
ஐசுவரியமோ, அவர்களை 
மரணத்திலிருந்து பாதுகாக்காது. 
மனுஷன்‌ ஸரிக்கும்போது, அவனுடைய 
ஞானமும்‌ ஜசுவரியமும்‌ அவனோடு 
சேர்ந்து பரித்துப்போகும்‌ மனுஷன்‌ 
இந்தப்‌ பூமியில்‌ ஜீவிக்கும்போது. ஒரளவு 
ஞானமுள்ளவனாக ஜீவித்தாலும்‌ அவன்‌ 
சாகும்போது, ஞானமடை ச்‌ சாகிறான்‌. 


மனுஷனுக்கு மேன்மையான 
காரியம்‌ எதுவும்‌ அவனிடத்தில்‌ இல்லை. 
மனுஷன்‌ தன்னை ஞானமுள்ளவனைப்‌ 
போலவும்‌, சுத்தமுள்ளவனைப்‌ 
ட நீதியள்ளவனைப்போலவும்‌ 
ரதன்‌ கொள்கிறான்‌. இது 
மாய்மாலம்‌ அவன்‌ 
மெய்யாகவே பலவீனமுள்ளவனாகவும்‌. 
மதியீனமுள்ளவனாகவும்‌, 
பாவமுள்ளவனாகவும்‌ இருக்கிறான்‌. 
மனுஷன்‌. மரணத்திற்கு 
நியமிக்கப்பட்டிருக்கிறவன்‌. ஆனால்‌. 
மதுவோ, தன்னுடைய 
£வியகாலத்தில்‌. தன்னை அதிகமாய்‌ 
ன்‌ மைப்படுத்துகிறான்‌. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மனுஷனுடைய நீதி டட 
அதிகமாயிருந்தாலும்‌. 

தேவனைப்பார்க்கிலும்‌ தாஙிருகக. 
முடியாது. மனுஷன்‌ எவ்வளவு 
சுத்தமாயிருந்தாலும்‌, மனுபுத்திரன்‌: 
தன்னை உண்டாக்கின கர்த்தரைப்‌ 


பார்க்கிலும்‌ சுத்தமாயிருக்க முடியாது 


மனுஷருக்கு பாடுகளும்‌, 
வேதனைகளும்‌ வரும்போது, தாங்கள்‌ 
நீதிமான்கள்‌ என்றோ, பரிசுத்தவான்கள்‌ 
என்றோ. மனுஷன்‌ சொல்லக்கூடாது. 
தங்களுக்கு அநியாயமாக 
வேதனைகளும்‌, நெருக்கங்களும்‌ 
வந்திருக்கிறது என்று புலம்பக்கூடாது. 
மனுஷரிடத்தில்‌ நீதியோ,  பரிசுத்தமோ 
இல்லை. பனிடத்தில்‌ அநீதியும்‌ 
அசுத்தமுமே இருக்கிறது 


யோபு தன்னுடைய 
பரிசுத்தத்தையும்‌ சொல்லி 
மேன்மைப்படுத்தக்‌ கூடாது 
எலிப்பாஸ்‌ சொல்லுகிறார்‌. யோபு ஒரு 
மாய்மாலக்காரர்‌ என்றும்‌, கர்த்தர்‌ 
அவருக்கு நீதியான தண்டனையைக்‌ 
கொடுத்திருக்கிறார்‌. என்றும்‌. அந்தத்‌ 
தண்டனையை யோபு ஏற்றுக்கொள்ள 
வேண்டும்‌. என்றும்‌ சொல்லி, 
எலிப்பாஸ்‌ யோபுவின்‌ மனதை 
வேதனைப்படுத்துகிறார்‌. யோபு தன்னுடைய 
பாவத்தினிமித்தமாய்‌ நரகத்திலிருக்க 
வேண்டியவர்‌ என்றும்‌ ஆனால்‌ இப்போது 
தேவனுடைய கிருபையினால்‌ 


என்றும்‌, 


நீதியையும்‌, 
தன்னை 
என்று 


அவர்‌ 
ரக்‌ சொல்லி 
எலிப்பாஸ்‌ பவத்‌ க்கிற 





ழ்‌ நயனா 
யாய 


எலிப்பாஸ்‌ யோபுவுக்கு விரோதமாகக்‌ 
குற்றச்சாட்டுக்களைச்‌ சொல்லுகிறார்‌. 
தன்னுடைய வார்த்தைகளை 
உறுதிபண்ணுவதற்கு, தான்‌ 
வானத்திலிருந்து சத்தத்தைக்‌ 
கேட்டதாகவும்‌, தரிசனத்தைக்‌ 
கண்டதாகவும்‌ சொல்லுகிறார்‌. 
எலிப்பாசின்‌ வார்த்தைகளில்‌ கோபமும்‌ 
நியாயந்தீர்ப்பதும்‌ அதிகமாய்‌ 
காணப்படுகிறது. இந்த அதிகாரத்தில்‌ 
ட்‌ ஈஸ்‌ தன்னுடைய ல்‌ 
றத்துக்‌ கொண்டு. 
வ்‌ சாந்தமாகவும்‌ பேசுகிறார்‌. 


ஒரு 
ஒரு 


பரிசுத்தவான்களுக்கு 
வராது என்பது 
எலிப்பாசின்‌ விவாதம்‌. தன்னுடைய 
விவாதத்தை உறுதிபண்ணுவதற்கு. 
பரிசுத்தவான்களையும்‌, நிர்மூடனையும்‌, 
அக்கிரமக்காரனையும்‌ த்துக்‌ 
காட்டுக்களாகச்‌ 

கர்த்தருடைய பரிசுத்தவான்கள்‌, எல்லா 
காலங்களிலும்‌. தேவனுடைய 
சத்தியத்திற்கு சாட்சிகளாகயிருக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ தேவனுடைய சத்தியத்தை 
சாட்சியாய்‌ அறிவிக்கிறார்கள்‌ (யோபு 537. 


கர்த்தருடைய 
உபத்திரவம்‌ 


எடுத்துக்‌ 
சொல்லுகிறார்‌ 


துன்மார்க்கருடைய 
அவர்களுடைய 
காரணமாயிருக்கும்‌ (யோபு 5: 
மனுஷருக்குமே இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ 
லட்‌ - வேதனைகளும்‌ உண்டாகும்‌ 
(யோபு 


கர்த்தருடைய 

கொள்ள 

வேதனைகளுக்காக கர்த்தரை 
சொல்லக்கூடாது. இதுவே ஞானமுள்ள. 
செயல்‌ (யோபு 5:8-16) 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நமக்கு உபத்திரவம்‌ வந்தாலும்‌, 
அதன்‌ முடிவு நம்முடைய நன்மைக்கு 
ஏதுவானதாயிருக்கும்‌. யோபு தன்னை 
கர்த்தரிடத்தில்‌ ஒப்புக்கொடுக்கும்போது, 
கர்த்தர்‌ யோபுவுக்காக வைத்திருக்கிற 
நன்மைகளை, அவருக்கு முடிவிலே. 
கொடுப்பார்‌. கர்த்தர்‌ யோபுவுக்கு 
தம்முடைய இரக்கத்தைக்‌ காண்பிப்பார்‌ 
(யோபு 57-27), எலிப்பாசின்‌ 
வார்த்தைகள்‌ ஆரம்பத்தில்‌ கோபமூட்டக்‌ 
கூடியதாகயிருந்தாலும்‌, முடிவிலே 
அர்த்‌ றக அதாங்க கறற 


பாவத்‌ தின்‌ தண்டனை 
யோபு 5 : 1-5 


யோபு 54. இப்போது கூப்பிடும்‌, 
உமக்கு உத்தரவு கொடுப்பார்‌ உண்டோ 
பார்ப்போம்‌? பரிசுத்தவான்‌ ௧னில்‌ யாரை 
நோக்கிப்‌ பார்ப்பீர்‌? 


யோபு 5:2. கோபம்‌ திர்முடனைக்‌ 
கொல்லும்‌; பொறாமை 
புத்தியில்லாதவனை அதம்பண்ணும்‌. 


யோபு 5:8. நிர்முடன்‌ ஒருவன்‌ 
வேகுன்றுகிறதை நான்‌ கண்டு உடனே 
அவன்‌ வாசஸ்தலத்தைச்‌ சபித்தேன்‌. 


அவன்‌ பின்ணைகன்‌ 
தூரமாகி, 
வாசலிலே 


யோபு ௬ 
இரட்சிப்புக்குத்‌ 
தப்புவிப்பாரில்லாமல்‌,. 

நொறுக்கப்பட்டார்கள்‌.. 
யோபு 5. பசித்தவன்‌: 
அவன்‌ விளைச்சலை. 
முட்செடிகளுக்குள்ளுமிருந்து பறித்துத்‌ 
தின்றான்‌; பறிகாரன்‌ அவன்‌ ஆஸ்தியை 


விழுங்கினான்‌. 


பரிசுத்தவான்களில்‌ 
நோக்கிப்‌ பார்ப்பீர்‌ 


யாரை 


இப்போது கூப்பிடும்‌, உமக்கு 
உத்தரவு கொடுப்பார்‌. உண்டோ. 
பார்ப்போம்‌? பரிசுத்தவான்‌கனில்‌ யாரை 
நோக்கிப்‌ பார்ப்பீர்‌? (யோபு 5:1) 





ழ்‌ நள 
யாய 


தான்‌ 
பண்ணுவதாக 
உள்ளத்தில்‌ நம்புகிறார்‌. 
தன்னுடைய விவாதத்தை 
உறுதிபண்ணுவதற்கு, தான்‌ சொல்லுகிற 
காரணங்கள்‌ உண்மையானவை என்றும்‌, 
அவை தன்னுடைய விவாதத்திற்கு 

தரவாயிருக்கும்‌ என்றும்‌ எலிப்பாஸ்‌ 
நிச்சயித்திருக்கிறார்‌. தான்‌ சொல்லுகிற 
வார்த்தைகளை யோபு செவிகொடுத்து 
கேட்டு, அவரே ஒரு நடுவரைப்போல, 
தன்னை நியாயந்தீர்த்துக்கொள்ள 
வேண்டும்‌ என்பது த்‌ நோக்கம்‌. 


விவாதம்‌ 
தன்னுடைய 


நன்றாக 
எலிப்பாஸ்‌: 
உறுதியாய்‌ 


தன்னுடைய விவாதத்தின்‌ 
தொடர்ச்சியாய்‌, “இப்போது கூப்பிடும்‌. 
உமக்கு உத்தரவு கொடுப்பார்‌ உண்டோ 
பார்ப்போம்‌” என்று எலிப்பாஸ்‌ யோபுவிடம்‌ 
கேட்கிறார்‌. இப்பிரபஞ்சத்திலுள்ள 
பரிசுத்தவான்களில்‌, யோபுவைப்போல. 
பாடுகளையும்‌ வேதனைகளையும்‌ 
அனுபவிக்கிறவர்‌ ஒருவருமில்லை. 
தன்னைப்‌ போல  பாடனுபவிக்கிற 
பரிசுத்தவானை யோபுவாலும்‌ 
காண்பிக்க முடியாது. 

தம்மை நேசிக்கிறவர்களை கர்த்தர்‌ 
ஒருபோதும்‌ 'துன்பப்படுத்தமாட்டார்‌. 
யோபுவுக்குத்‌ துன்பம்‌ வந்திருக்கிறது. 
ஆகையினால்‌ கர்த்தருடைய மற்ற 
பரிசுத்தவான்களைப்போல, யோபு ஒரு 
பரிசுத்தவான்‌ அல்ல. அவர்‌ ஒரு 
மாய்மாலக்காரர்‌ ஆகையினால்தான்‌ 
தேவனுடைய கோபம்‌ யோபுவின்மீது. 
வந்திருக்கிறது. இதனால்‌ யோபுவுக்கு 
வியாதியும்‌ வேதனையும்‌ உண்டாயிற்று 
என்று எலிப்பாஸ்‌ விவாதிக்கிறார்‌. 


யோபு தன்னுடைய பிறந்த நாளை 
சபித்தார்‌. பரிசுத்தவான்கள்‌ யாரும்‌ 
யோபுவைப்போல தங்களுடைய பிறந்த 
நாளை சபிக்கமாட்டார்கள்‌. 
ஸரிசுத்தவான்‌௧ளில்‌ யாரை நோக்கிப்‌ 
பார்ப்பர்‌” என்று எலிப்பாஸ்‌ யோபுவிடம்‌ 
கேட்கிறார்‌. தன்னைப்போல தன்‌ பிறந்த 
நாளை சபிக்கிற பரிசுத்தவானை, 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கண்டுபிடிக்க முடியாது 
எலிப்பாசின்‌ விவாதம்‌. 
ஏற்பாட்டுக்காலத்திலும்‌, 
நற்குணமுள்ளவர்கள்‌, “பரிசுத்தவான்கள்‌” 
என்றே அழைக்கப்பட்டிருக்கிறார்கள்‌. 
எலிப்பாஸ்‌ தன்னுடைய விவாதத்தில்‌ 
இரண்டு காரியங்களைச்‌ சொல்லுகிறார்‌. 
தன்னுடைய விவாதத்தை எல்லா 
பரிசுத்தவான்களும்‌ ஏற்றுக்கொள்வார்கள்‌. 
என்றும்‌ நம்புகிறார்‌. அவையாவன 
1. பாவிகள்‌ தங்கள்‌ பாவத்தால்‌ அழிந்து, 
போவார்கள்‌. 2. பாவிகள்‌ 


செழித்திருக்கமாட்டார்கள்‌. 
கோபம்‌ நிர்முடனைக்‌ கொல்லும்‌ 


கோபம்‌ திர்முடனைக்‌ கொல்லும்‌; 
பொறாமை புத்தியில்லாதவனை 
அதம்பண்ணும்‌ (யோபு 5:2). 


பாவிகள்‌ தங்களுக்கு அழிவு 
உண்டாக பாவம்‌ செய்கிறார்கள்‌, கோபம்‌ 
நிர்மூபனைக்‌ கொல்லும்‌. அவனுடைய 
கோபமே அவனைக்‌ கொன்று 
போடுகிறது. கோபப்படுகிறவன்‌ 
மதியீனமாய்க்‌ கோபப்படுகிறான்‌. 
பொறாமை புத்தியில்லாதவனை 
அதம்பண்ணும்‌. பொறாமை ஒரு 
எலும்புருக்கி.  பொறாமைப்படுகிறவன்‌, 
தன்னுடைய பொறாபையினால்‌ 
அதம்பண்ணப்படுகிறான்‌. 


யோபு தேவனோடு தர்க்கம்‌ 
பண்ணினால்‌, யோபு தனக்குத்தானே 
தீமை வருவித்துக்கொள்வார்‌. யோபு 
யார்மீதும்‌ கோபப்படக்கூடாது. யாரைப்‌ 
பற்றியும்‌ பொறாமைப்படவும்‌ கூடாது. 
யோபு தன்னுடைய மனைவியை 
பமித்தியக்காரி என்று சொன்னார்‌. 
இப்போது எலிப்பாஸ்‌  யோபுவை, 
“புத்தியில்லாதவன்‌” என்று சொல்லுகிறார்‌. 
ஒரு  நிர்மூடனைப்போலவும்‌, 

போலவும்‌ 


குற்றம்‌ சொல்லுகிறார்‌. 





ழ்‌ நவள 
யாய 


நிர்முடன்‌ வேகுன்றுகிறது 


நிர்முடன்‌ ஒருவன்‌. 

வேளுன்றுகிறதை நான்‌ கண்டு உடனே 
அவன்‌ வாசஸ்தலத்தைச்‌ சபித்தேன்‌. 
அவன்‌ பின்னைகன்‌ இரட்சிப்புக்குத்‌ 
தூரமாகி, தப்புவிப்பாரில்லாமல்‌, 
வாசலிலே தொறுக்கப்பட்டார்கள்‌.. 
பசித்தவன்‌ அவன்‌ விளைச்சலை: 
முட்செடிகளுக்குள்ளுமிருத்து பறித்துத்‌ 
தின்றான்‌; பறிகாரன்‌ அவன்‌ ஆஸ்தியை 
விழுங்கினான்‌ (யோபு 5:3-5). 


'துன்மார்க்கருடைய சம்பத்து நீடித்த 
நாட்களுக்கு நிலைத்திருக்காது. 
அவர்களுடைய சம்பத்து அழிந்துபோவது 
போல, அவர்களும்‌ அழிந்துபோவார்கள்‌. 
எலிப்பாஸ்‌ துன்மார்க்கரைப்பற்றி 
பொதுவாகச்‌ சொன்னாலும்‌, அவர்‌ 
யோபுவுக்காகவே இந்த வார்த்தைகளைச்‌ 
சொல்லுகிறார்‌. யோபுவின்‌ சம்பத்து 
எல்லாம்‌ அழிந்துபோயிற்று. 
துன்மார்க்கருடைய சம்பத்து சீக்கிரமாய்‌ 
அழிந்துபோவது போல, யோபுவின்‌ 
சம்பத்தும்‌ சீக்கிரமாய்‌ அழிந்துபோயிற்று. 


எலிப்பாஸ்‌ துன்மார்க்கருடைய 
அழிவைத்‌ தீர்க்கதரிசனமாய்‌ காண்கிறார்‌. 
துன்மார்க்கர்‌ இப்போது செழித்திருப்பது 
போல தெரியும்‌. அவர்களுடைய 
வாசஸ்தலங்கள்‌ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பது 
போல இருக்கும்‌. ஆனால்‌ அவர்களுக்கு 
சீக்கிரத்தில்‌ அழிவு உண்டாகும்‌ 
அவர்களுடைய குடும்பமும்‌ 
அழிந்துபோகும்‌. நிர்மூபன்‌ ஒருவன்‌ 
வேருன்றுதை எலிப்பாஸ்‌ காண்கிறார்‌. 
அவர்‌ அவனுடைய 

வாசல்தஷ்தை சபிக்கிறார்‌. 


எலிப்பாஸ்‌ நிர்மூடனுடைய 
வாசஸ்தலத்தை சபித்தபோது, 
நிர்மூடனுடைய பிள்ளைகள்‌ இரட்சிப்புக்குத்‌ 
தூரமாகி, தப்புவிப்பார்‌ இல்லாமல்‌, 
வாசலிலே நொறுக்கப்பட்டார்கள்‌. 
அவனுடைய குடும்பம்‌ அழிந்துபோயிற்று. 
அவனுடைய சம்பத்தும்‌ அழிந்து: 
போயிற்று. எலிப்பாஸ்‌ நிர்மூடனைப்‌ 
பற்றி பொதுவாகச்‌ சொன்னாலும்‌, 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அவர்‌ யோபுவைப்பற்றியே குறிப்பாகச்‌ 
சொல்லுகிறார்‌. யோபுவின்‌ பிள்ளைகள்‌ 
எல்லோரும்‌ செத்துப்‌ போனார்கள்‌. 
அவருடைய சம்பத்து, எல்லாம்‌. 
அழிந்துபோயிற்று. யோபுவுக்கு வியாதியும்‌ 
வேதனையும்‌ உண்டாயிற்று 

துன்மார்க்கர்‌ அநியாயமாய்‌ தங்கள்‌ 
ஐசுவரியத்தைச்‌ சேர்ப்பார்கள்‌. 
அவர்களுடைய பாவம்‌ அவர்களை 
அழிக்கும்‌ அநியாயமாய்‌ சம்பாதித்த 
சம்பத்து அவர்களுக்கு நிலைக்காது. 
ன்மார்க்கன்‌ ஐசுவரிய சம்பாதித்து, 
க்கத்தில்‌ ன்‌, ப்‌ 


துன்மார்க்கன்‌. தன்னுடைய 
ஸ்தியை, தன்னுடைய பிள்ளைகளுக்கு 
ட்டுவிட்டுப்போவான்‌, இந்த ஆஸ்தி 
ய்‌ சம்பாதிக்கப்பட்டது அல்ல. 
i வேறொருவருடைய 
அநியாயமாய்‌ அபகரித்துக்‌ 
அவன்‌ ஸித்த பின்பு, 

ஆஸ்தி 


அவனுடைய 
பிள்ளைகளுக்கு ஆனாலும்‌ 
துன்மார்க்கனுடைய பிள்ளைகளால்‌, 
அந்த ஆஸ்தியை அனுபவிக்க முடியாது. 
அந்த. ஆஸ்திக்கு நியாயமான 
சொந்தக்காரர்‌, துன்மார்க்கனுடைய 
பிள்ளைகளின்‌ கைகளிலிருந்து, அவற்றைப்‌ 
பரித்துக்கொள்வார்கள்‌. 


வரும்‌ 


துன்மார்க்கனுடைய விளைச்சல்‌ 
அவனுக்கு பலன்‌ தராது 
பசித்தவன்‌ ச்சலை, 
முட்செடிகளுக்குள்ளும்‌ இருந்து, பரித்து 
தின்கிறான்‌. பறிகாரன்‌ அவன்‌ 
ஆஸ்தியை விழுங்கிவிடுகிறான்‌. 
அநியாயமாய்‌ சம்பாதித்த சொத்து 
நிலைக்காமல்‌ போய்விடுகிறது. யோபுவின்‌ 
சம்பத்தும்‌ நிலைக்கவில்லை. 
அவையெல்லாம்‌ சீக்கிரமாய்‌ அழிந்து 
போயிற்று. சபேயர்‌, கல்தேயர்‌ போன்ற 
கொள்ளைக்காரர்‌, யோபுவின்‌ 
ஆஸ்தியின்மீது விழுந்து அவற்றை 
ஓட்டிக்கொண்டு போய்விட்டார்கள்‌. 
யோபுவின்‌ எருதுகளையும்‌, ஆடுகளையும்‌, 
ஒட்டகங்களையும்‌ அவர்கள்‌ தங்கள்‌ 
வசமாக்கிக்கொண்டார்கள்‌. 





ழ்‌ நள 
யாய 


யோபுவுக்கு உண்டான இழப்பை 
எலிப்பாஸ்‌ இங்கு வியாக்கியானம்‌ 
பண்ணுகிறார்‌. யோபு அநியாயமாய்‌, 
பிறரை வஞ்சித்து தன்னுடைய ஆஸ்தியை 
சேர்த்தார்‌ என்றும்‌ ஆகையினால்‌ அது 

க்‌ லக்கவில்லை என்றும்‌ 
ரல்‌ சொல்லுகிறார்‌ ன்‌ 


பிரபஞ்சத்தில்‌ 
அநியாயக்காரர்‌ அநேகர்‌ இருக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ அநியாயமாய்‌ தங்கள்‌ 
ஐசுவரியத்தை சேமிக்கிறார்கள்‌. பிறரை 
வஞ்சிக்கிறார்கள்‌. அவர்களுடைய 
ஐசுவரியம்‌ அவர்களுக்கு 
நிலைத்திருப்பதில்லை. அநியாயக்காரர்‌ 
எந்த வழிகளில்‌ தங்கள்‌ ஐசுஷியத்தை 
சம்பாதித்தார்களோ, அந்த வழிகளில்‌, 
அவர்களுடைய ஐசுவரியம்‌ 
அவர்களைவிட்டு நீங்கிப்போகும்‌. 
கர்த்தருக்குப்‌ பயந்து, உண்மையாயும்‌, 
உத்தம யத்தோடும்‌,  சம்பாதிக்கி! 
பரி ப அ வது 


அநியாயக்காரர்‌ தங்களுடைய 
விளைச்சலை முட்செடிகளுக்குள்ளே 
மறைத்து வைக்கிறார்கள்‌. முள்வேலி 
தங்களுடைய ஐசரிவயத்திற்குப்‌. 
பாதுகாப்பாயிருக்கும்‌ என்று 
நினைக்கிறார்கள்‌. ஆனால்‌ தங்களுக்கு 
எது பாதுகாப்பானது என்று 
அறியாயக்காரர்‌ நினைக்கிறார்களோ, 
அது அவர்களுக்கு பாதுகாப்பு 
கொடுப்பதில்லை. கொள்ளைக்காரர்‌ 
பேராசைக்காரராயிருக்கிறார்கள்‌. 
அநியாயக்காரரின்‌ விளைச்சல்மீது 
அவற்றை திருடிச்‌ 
அநியாயக்காரருடைய 
பறிகாரர்‌ 


இந்தப்‌ 


ஆக்கிரம்‌ என்னிடத்தில்‌ இல்லை: 
முட்செடியையும்‌ நெரிஞ்சிலையும்‌ எனக்கு 
விரோதமாய்‌ யுத்தத்தில்‌ கொண்டு 
வருகிறவன்‌ யார்‌? நான்‌ அவைகள்மேல்‌ 
வந்து, அவைகளை ஏகமாய்க்‌ 
கொளுத்திலிடுவேன்‌ (ஏசா 273). 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தமித்திரனுக்கு. 
உண்டு 
யோபு 5 : 6-16 


யோபு 5:6. தீங்கு க, 
உண்டாகிறதுமில்லை; 
மண்ணிலிருந்து க க்க்ததும்க்கக்‌ 


யோபு 5:7. அக்கினிய்பொறிகள்‌ மேலே 
பறக்கிறதுபோல, மனுஷன்‌ வருத்தம்‌ 
அதுயவிக்கப்‌ பிறத்திருக்கிறான்‌. 


யோபு 5:8. ஆனாலும்‌ நான்‌ தேவனை: 
நாடி, என்‌ நியாயத்தை தேவனிடத்தில்‌ 
ஒப்புவிப்பேன்‌. 


யோபு 59. ஆராய்ந்து முடியாத: 
பெரிய காரியங்களையும்‌, எண்ணி. 
முடியாத அதிசயங்களையும்‌ அவர்‌ 
செய்கிறார்‌. 
யோபு 510. 
உயரத்தில்‌ 

துக்கிக்கிறவர்கனை 
உயர்த்துகிறார்‌. 


தாழ்த்தவர்களை 
வைத்து, 
இரட்சித்து 


யோபு 501. அவர்‌ பூமியின்மேல்‌ 
மழையை வருஷிக்கப்பண்ணி, 
வெனிதிலங்களின்‌ மேல்‌ தண்ணீர்கனை 


வருவிக்கிறார்‌. 


யோபு 5:12. தந்திரக்காரரின்‌ கைகள்‌: 
காரியத்தை முடிய நடத்தக்‌ 
கூடாதபடிக்கு, அவர்களுடைய 
உபாயங்களை அவர்‌ 
அபத்தமாக்குகிறார்‌. 


அவர்‌ ஞானிகளை 


தந்திரத்திலே. 
திரியாவரக்காரரிண்‌: 
ஆலோசனை கவிழ்க்கப்படும்‌. 


யோபு 5:14. அவர்கள்‌ பகற்காலத்திலே 
அத்தகாரத்துக்குன்னாகி, மத்தியான 
வேனையிலே இரவில்‌, தடவுகிறதுபோல 
தடவித்‌ திரிகிறார்கள்‌. 

யோபு 5:15. ஆனாலும்‌ எனியவனை 
அவர்கள்‌: வாயிலிருக்கிற 
பட்டயத்துக்கும்‌, பெலவானின்‌ கைக்கும்‌ 
விலக்கி இரட்சிக்கிறார்‌. 





ழ்‌ நள 
ஈயா 


யோபு 5:16. அதினால்‌ தரித்திரனுக்கு. 
நம்பிக்கை உண்டு; தீமையானது தன்‌ 
வாயையூடும்‌. 


வருத்தம்‌ 
முணைக்கிற தில்லை 


மண்ணிலிருந்து. 


மண்ணிலிருந்து 
(யோபு 5:8). 


யோபுவுக்கு 
உண்டாயிற்று. கர்த்தர்‌ 
தம்முடைய நீதியினால்‌ தண்டிக்கிறார்‌ 
என்று எலிப்பாஸ்‌ சொல்லுகிறார்‌. யோபு 
ஒரு மாய்மாலக்காரர்‌ என்றும்‌ அவர்மீது 
குற்றம்‌ சொல்லுகிறார்‌. யோபு தன்னுடைய 
சம்பத்தையெல்லாம்‌ இழந்துவிட்டார்‌. 
அவருடைய பிள்ளைகள்‌ எல்லோரும்‌ 
மரித்துப்போனார்கள்‌. இவையெல்லாம்‌ 
யோபுவின்‌ பாவத்திற்காக அவருக்குக்‌ 
கொடுக்கப்பட்ட நீதியான தண்டனை 
என்று  எலிப்பாஸ்‌ வியாக்கியானம்‌ 
சொல்லுகிறார்‌. 


வியாதியும்‌ வாதையும்‌ 


யோபுவை 


எலிப்பாசின்‌ 
யோபுவுக்கு மிகுந்த 
உண்டாக்கிற்று. யோபு ஏற்கெனவே 
வேதனையிலிருக்கிறார்‌ எலிப்பாசின்‌ 
வார்த்தைகள்‌ அவருடைய வேதனையை 
அதிகரிக்கச்‌ செய்கிறது. எலிப்பாஸ்‌ 
இதற்கு மேலும்‌ யோபுவின்‌ வருத்தத்ததை 
அதிகரிக்கச்‌ செய்யாமல்‌, அவருக்கு 
ஆறுதலான வார்த்தைகளையும்‌ அவரை 
உற்சாகப்படுத்தும்‌ வார்த்தைகளையும்‌ 
சொல்ல ஆரம்பிக்கிறார்‌.  எலிப்பாசின்‌ 
வார்த்தையில்‌ இதுவரையிலும்‌ கோபமும்‌. 
நியாயந்தீர்ப்பதும்‌ இருந்தது. இப்போதோ 
அவர்‌ அன்பான வார்த்தைகளை பேச 
ஆரம்பிக்கிறார்‌. தான்‌ இதுவரையிலும்‌ 
கடினமான வார்த்தைகளை பேசியதற்கு. 
மனம்‌ வருந்துவதுபோல, எலிப்பாஸ்‌. 
இப்போது மென்மையான வார்த்தைகளை 

ஆரப்பிக்கிறார்‌. 


வார்த்தைகள்‌ 
வருத்தத்தை 


எந்தத்‌ தீங்கும்‌, எந்த வருத்தமும்‌ 
தானாய்‌ உண்டாவதில்லை. நம்முடைய 
வருத்தத்திற்கும்‌. வேதனைக்கும்‌, 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


உபத்திரவங்களுக்கும 
நீதியான காரணம்‌ 
காரணமில்லாமல்‌ மனுஷருக்கு 


ஏதாவது 
இருக்கும்‌. 
வருத்தம்‌ 


வராது என்பது எலிப்பாசின்‌ விவாதம்‌. 
இதுபற்றிச்‌ 
பு 


சொல்லும்போது, “தீங்கு 

ந்து உண்டாகிறதுபில்லை: 
ம்‌ மண்‌: முளைக்கி 

மில்லை” என்று சொல்லுகிறார்‌. A 


தன்மார்க்கருக்கு தீங்கும்‌, 
வருத்தமும்‌ உண்டாகும்போது, அவர்கள்‌ 
யார்மீதும்‌ குற்றம்‌ சொல்லக்கூடாது 
சூழ்நிலைகள்மீதும்‌ குற்றம்‌ சொல்லக்‌ 
கூடாது. காலம்‌ சரியில்லை என்று 
சொல்லி காலத்தையும்‌ குற்றம்‌ சொல்லக்‌ 
கூடாது. தங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற 
தீங்குக்கும்‌ வருத்தத்திற்கும்‌ தாங்களே 
காரணம்‌ என்பதை ஏற்றுக்கொண்டு, 
துன்மார்க்கர்‌ தங்கள்மீதே குற்றம்‌ 
சொல்லிக்கொள்ள வேண்டும்‌. கோபம்‌ 
நிர்மூனைக்‌ கொல்லும்‌. பொறாமை 
புத்திமில்லாதவனை அதம்பண்ணும்‌. பாவம்‌ 
பாவிகளை அழிக்கும்‌. பாவத்தின்‌ சம்பளம்‌ 
மரணம்‌. 


மனுஷன்‌ வருத்தம்‌ அநுபவிக்கப்‌ 
பிறந்திருக்கிறான்‌' 


அக்கினிப்பொறிகள்‌ மேலே 
பறக்கிறதுபோல, மனுஷன்‌ வருத்தம்‌ 
அதுயவிக்கப்‌ பிறந்திருக்கிறான்‌ 
(யோபு 5:7). 

மனுஷனுக்கு இந்த உலகத்தில்‌ 
உபத்திரவங்களும்‌, பாடுகளும்‌, 
வேதனைகளும்‌ உண்டு... நாம்‌ இந்தப்‌ 
பிரபஞ்சத்தில்‌ ஜீனிக்கும்‌ காலம்‌ 
வரையிலும்‌ 'தீங்குகளையும்‌, 
வருத்தங்களையும்‌ எதிர்பார்த்தே ஜீவிக்க 
வேண்டும்‌. அவை எப்போது 
வேண்டுமானாலும்‌ நமக்கு வரலாம்‌ 
என்னும்‌ சிந்தனை நமக்குள்‌ இருக்க 
வேண்டும்‌. மனுஷன்‌ வருத்தம்‌ 
அனுபவிக்கப்‌ பிறந்திருக்கிறான்‌ என்று 
எலிப்பாஸ்‌ சொல்லுகிறார்‌. எலிப்பாஸ்‌ 
இந்த வாக்கியத்தைச்‌ சொன்னாலும்‌, 
அவர்‌ எல்லா மனுஷரையும்‌ பொதுவாகச்‌ 
சொல்லாமல்‌, பாவியான மனுஷனையே 
குறிப்பிட்டுச்‌ சொல்லுகிறார்‌. 





EL 
TT 
நம்முடைய சரீரம்‌ பலவீனமானது. 
மண்பாண்டத்திற்கு ஒப்பானது. எளிதில்‌ 
உடைந்துபோகக்கூடியது. நம்முடைய 
சந்தோஷம்‌ நிலையானதல்ல. நம்முடைய 
ஐசுவரியம்‌, சுகவாழ்வு. ஆரோக்கியம்‌ 
ஆகிய எதுவும்‌ நிலையானதல்ல. அவை 
எல்லாமே மாயை. அக்கினி பொறிகள்‌ 
மேலே பறக்கிறதுபோல, மனுஷருக்கு 
தீங்கும்‌ வருத்தமும்‌ தானாய்‌ வருகிறது. 
இவையெல்லாம்‌ இயற்கையாகவே 
வருகிற காரியங்கள்‌. ஆகையினால்‌ 
நமக்கு தீங்கும்‌ வருத்தமும்‌ வரும்போது, 
நாம்‌ அவற்றைப்‌ பார்த்து ஆச்சரியப்படக்‌ 
கூடாது. இது ஏதோ புதுமை என்று 
நினைத்து  பதறக்கூடாது. நமக்கு 
வருத்தமும்‌ தீங்கும்‌ வரும்போது, 
நாம்‌ ட்ப குற்றம்‌ சொல்லக்‌ 
கூடாது. ஷன்‌ வருத்தம்‌ 
அநுபவிக்கப்‌ பிறந்திருக்கிறான்‌ என்பதைப்‌ 
புரிந்து... கொண்டு. நம்முடைய 
வருத்தங்களையும்‌ தீங்குகளையும்‌ சகி 
தாங்‌ கொள்ளவேண்டும்‌ தி 


தேவனிடத்தில்‌ ஒப்புவிப்பேன்‌' 


ஆனாலும்‌ நான்‌ தேவனை நாடி, 
என்‌ நியாயத்தை தேவனிடத்தில்‌ 
ஒப்புவிப்பேன்‌ (யோபு 5:8). 


யோபுவுக்கு பாடுகள்‌ வந்திருக்கும்‌ 
போது, அவர்‌ எப்படி நடந்துகொள்ள 
வேண்டுமென்று எலிப்பாஸ்‌ அவருக்கு 
ஆலோசனை சொல்லுகிறார்‌. “நான்‌ 
தேவனை நாடி, என்‌ நியாயத்தை 
தேவனிடத்தில்‌ ஒப்புவிப்பேன்‌” என்று 
சொல்லுகிறார்‌. மூலபாஷையிலே இந்த 
வாக்கியம்‌, “நான்‌ மெய்யாகவே தேவனை 
நாடுவேன்‌” என்று பொருள்படுமாறு 
எழுதப்பட்டிருக்கிறது. 


மற்றவர்களுக்குத்‌ துன்பம்‌ வரும்‌ 
போது, அப்படிப்பட்ட துன்பம்‌ நமக்கு 
வந்தால்‌, நாம்‌ என்ன செய்வோம்‌ 
என்று சொல்லுவது மிகவும்‌ எளிது, 
நமக்கு மெய்யாகவே துன்பம்‌ வரும்‌ 
போதுதான்‌, 


மற்றவர்களுக்கு ஆலோசனை சொல்லும்‌ 


போது, மிகுந்த எச்சரிப்போடும்‌. 
கரிசனையோடும்‌ சொல்ல வேண்டும்‌ 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நமக்கு பாடுகள்‌ வந்தால்‌, “நாம்‌ 
இப்படியிருப்போம்‌' என்று சொல்லுவோம்‌. 
ஆனாலும்‌, நமக்கு பாடுகள்‌ வரும்போது, 
மெய்யாகவே, நாம்‌ சொன்ன பிரகாரமாக 
நம்மால்‌ இருக்கமுடியாது. 


யோபுவுக்கு ஆலோசனை சொல்லும்‌ 
போது, எலிப்பாஸ்‌ தனக்கும்‌ ஆலோசனை 
சொல்லிக்கொள்கிறார்‌. 'யோபுவைப்போல 
தனக்குத்‌ ட்ப ரத்‌ தான்‌ 
என்ன என்று 
கத்‌ ள்‌ துன்பம்‌. 
வந்தாலும்‌, அவர்கள்‌ தங்கள்‌ துன்பத்தை 
தேவனிடத்தில்‌ ஒப்புவிக்கவேண்டும்‌. 
அதுவே ஞானமான காரியம்‌. 


நாம்‌ தேவனிடத்தில்‌ ஜெபம்பண்ணும்‌ 
போது, தேவனுடைய கிருபையையும்‌ 
இரக்கத்தையும்‌ பெற்றுக்கொள்கிறோம்‌. 
தேவன்‌ நம்மீது அன்பாகவே இருக்கிறார்‌. 
இந்த உலகத்தில்‌ நாம்‌ எல்லாவற்றையும்‌ 
இழந்துபோகலாம்‌. ஆனாலும்‌, 
தேவனிடத்தில்‌ நாம்‌ வைத்திருக்கிற 
விசுவாசத்தை இழந்துவிடக்கூடாது. 
நம்முடைய பாடுகளில்‌ நாம்‌ பல 
காரியங்களை மறந்துவிடலாம்‌. ஆனாலும்‌ 
தேவனிடத்தில்‌ ஜெபிக்க மறந்துவிடக்‌ 
கூடாது. தேவனுடைய கிருபையையும்‌ 
இரக்கத்தையும்‌ பெற்றுக்‌ கொள்ள 
மறந்துவிடக்கூடாது. எல்லோரும்‌ நம்மைக்‌ 
கைவிட்டாலும்‌, நம்முடைய கர்த்தர்‌ 
நம்மை கைவிடமாட்டார்‌ என்னும்‌ நிச்சயம்‌ 
நமக்குள்‌ உண்டாகவேண்டும்‌. 


ஒருவன்‌ துன்பப்பட்டால்‌, அவன்‌ 
கர்த்தரிடத்தில்‌ ஜெபம்பண்ணக்கடவன்‌ 
என்று யாக்கோபு சொல்லுகிறார்‌. 
சரீரத்தில்‌ வியாதியும்‌ 
வரும்போது, நம்முடைய 
வேதனைப்படும்‌. 
நம்முடைய நியாயத்தை ஒப்புவிப்பதுதான்‌, 
நம்முடைய இருதயத்தின்‌ வேதனைக்கு 
நல்ல ஒளஷதம்‌. கர்த்தரே நம்முடைய 
காயங்களைக்கட்டி, நம்மைக்‌ 
குணப்படுத்துகிறவர்‌. எலிப்பாஸ்‌ இந்த 
சத்தியத்தை உணர்ந்தவராக, தன்னை 
தேவனுடைய கரத்தில்‌ ஒப்புவிக்கிறார்‌. 
தன்னுடைய பிரச்சனைகளையும்‌ 
நியாயத்தையும்‌, தேவனுடைய பாதபடியில்‌ 
சமர்ப்பிக்கிறார்‌. 





ழ்‌ நயனா 
யாய 
பெரிய காரியங்கள்‌ 


ஆராய்த்து முடியாத பெரிய 
காரியங்கனையும்‌,  எண்ணிமுடியாத 
அதிசயங்களையும்‌ அவர்‌ செய்கிறார்‌. 
தாழ்ந்தவர்களை உயரத்தில்‌ வைத்து, 
துக்கிக்கிறவர்களை இரட்சித்து 
உயர்த்துகிறார்‌. அவர்‌ பூமியின்மேல்‌ 
மழையை வருஷிக்கப்பண்ணி, 
வெனிதிலங்களின்‌ மேல்‌ தண்ணீர்கனை 
வருவிக்கிறார்‌. தத்திரக்காரரின்‌ கைகள்‌ 
காரியத்தை முடிய 
கூடாதபடிக்கு, 
உபாயங்களை 
அபத்தமாக்குகிறார்‌. அவர்‌ ஞானிகளை 
அவர்களுடைய தந்திரத்திலே. 
பிடிக்கிறார்‌; திரியாவரக்காரரின்‌. 
ஆலோசனை கவிழ்க்கப்படும்‌. 
அவர்கள்‌. பகற்காலத்திலே. 
அந்தகாரத்துக்குன்னாகி, மத்தியான 
வேளையிலே இரவில்‌, தடவுகிறதூபோல 
தடவித்‌ திரிகிறார்கள்‌. ஆனாலும்‌ 
எனியவனை அவர்கள்‌ வாயிலிருக்கிற 
பட்டயத்துக்கும்‌, பெலவானின்‌ கைக்கும்‌ 
விலக்கி இரட்சிக்கிறார்‌. அதினால்‌ 
தரித்திரனுக்கு நம்பிக்கை உண்டு; 
தீமையானது தன்‌ வாயையுடும்‌ 
(யோபு 59-16). 


தேவனைத்‌ தேடுமாறும்‌, 
தேவனிடத்தில்‌ தன்னுடைய நியாயத்தை 
ஒப்புவிக்குமாறும்‌ எலிப்பாஸ்‌ யோபுவுக்கு 
ஆலோசனை சொல்லுகிறார்‌. கர்த்தருடைய 
மகிமையான குணாதிசயங்களையும்‌ 
எலிப்பாஸ்‌ அறிவிக்கிறார்‌. கர்த்தர்‌ பெரிய 
காரியங்களை செய்கிறவர்‌. தேவனால்‌ 
எல்லா காரியங்களையும்‌ செய்ய முடியும்‌. 
தம்முடைய தெய்வீக சித்தத்தின்‌ 
பிரகாரமாய்‌, தேவன்‌ தமக்குப்‌ 
பிரியமான கிரியைகளை நடப்பிக்கிறார்‌. 
தேவன்‌ செய்கிற காரியங்கள்‌ எல்லாம்‌ 
ஆராய்ந்து முடியாத பெரிய 
காரியங்களாகும்‌. அவர்‌ எண்ணி 
ஈத அதிசயங்களையும்‌ செய்கிறார்‌ 
பு 5:9). 
இயற்கையில்‌ 
நடைபெறுகிறது. 
காரியங்களை 
புரிந்து 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அவையெல்லாம்‌ நமக்கு இரகசியமாகவே 
இருக்கிறது. கற்றறிந்த ஞானிகளும்‌, 
தத்துவ மேதைகளும்‌ இயற்கையின்‌ 
காரியங்களை ஸிவரிப்பதற்கு முயற்சி 
செய்கிறார்கள்‌. தேவன்‌ செய்கிற பெரிய 
காரியங்களை அவர்களாலும்‌ ஆராய்ந்‌; 
தெளிவுபடுத்த யு ட்ப டடத 


தேவன்‌ 
பராமரிப்பின்‌ 
சர்வசிருஷ்டிகளையும்‌. 
வழிநடத்துகிறார்‌. "ஆ! 
ஐசுவரியம்‌, ஞானம்‌, 
என்பவைகளின்‌ ஆழம்‌ 
எவ்வளவாயிருக்கிறது! அவருடைய 
நியாயத்தீர்ப்புக்கள்‌ அளவிடப்படாதவைகள்‌, 
அவருடைய வழிகள்‌ 
ஆராயப்படாதவைகள்‌!! கர்த்தருடைய 
சிந்தையை அறிந்தவன்‌ யார்‌? அவருக்கு 
ஆலோசனைக்காரனாயிருந்தவன்‌ யார்‌? 
தனக்குப்‌ பதில்கிடைக்கும்படிக்கு 
முந்தி அவருக்கு ஒன்றைக்‌ கொடுத்தவன்‌ 
யார்‌? சகலமும்‌ அவராலும்‌ அவர்‌ 
மூலமாயும்‌ அவருக்காகவும்‌ இருக்கிறது; 
அவருக்கே 'ன்றென்றைக்கும்‌ 
மகிமையுண்டாவதாக. ஆமென்‌” 
(ரோம 11:33-36) என்று அப்போஸ்தலர்‌ 
பவுல்‌ எழுதுகிறார்‌. 


தேவன்‌ எண்ணி 
அதிசயங்களை செய்கிறார்‌. தேவனுடைய 
வல்லமை ஒருபோதும்‌ குறைந்து 
போவதில்லை. முடிவு காலம்‌ வரையிலும்‌ 
தேவன்‌. தம்முடைய சித்தத்தின்‌ 
பிரகாரமாய்‌ கிரியை செய்து 
கொண்டேயிருப்பார்‌. எலிப்பாஸ்‌ 
தேவனுடைய மகத்துவத்தை எடுத்துச்‌ 
சொல்லி, யோபுவைக்‌ கடிந்துகொள்கிறார்‌. 
யோபு... மதிமீனமாய்‌ தேவனோடு 
தர்க்கம்பண்ணுகிறார்‌ என்றும்‌, அது 
அவருடைய தப்பிதம்‌ என்றும்‌ எலிப்பாஸ்‌ 
யோபுவிடம்‌ சொல்லுகிறார்‌. 

தேவனுடைய. வல்லமைக்கும்‌, 
சர்வஆளுகைக்கும்‌ எலிப்பாஸ்‌ ஒரு சில 
எடுத்துக்காட்டுக்களைச்‌ சொல்லுகிறார்‌ 


இயற்கையின்‌ ராஜ்யத்தில்‌ 
காரியங்களை செய்திருக்கிறார்‌. 


தெய்வீக 
பிரகாரம்‌ 
போவித்து 
தேவனே 
அறிவு 


தம்முடைய 


முடியாத 





ழ்‌ நவள 
யாய 


அவர்‌ பூமியின்மேல்‌ மழையை வருவிக்கப்‌ 
பண்ணுகிறார்‌. வெளிநிலங்களின்‌ மேல்‌. 
தண்ணீர்களை வருவிக்கிறார்‌ 
(யோபு 551). தேவனுடைய பொதுவான 
பராமரிப்பு, சர்வசிருஷ்டிகளுக்கும்‌ 
ஈவுவாகக்‌ கொடுக்கப்படுகிறது. ல்‌ 


“சென்ற காலங்களில்‌ அவர்‌ சகல 
ஜனங்களையும்‌ தங்கள்‌ தங்கள்‌ 
வழிகளிலே நடக்கவிட்டிருந்தும்‌, அவர்‌ 
நன்மை செய்துவந்து, வானத்திலிருந்து 
மழைகளையும்‌ செழிப்புள்ள காலங்களையும்‌ 
நமக்குத்‌ தந்து, ஆகாரத்தினாலும்‌ 
சந்தோஷத்தினாலும்‌ நம்முடைய 
இருதயங்களை நிரப்பி, இவ்விதமாய்‌ அவர்‌ 
தம்மைக்‌ குறித்துச்‌ சாட்சி 


விளங்கப்பண்ணாதிருந்ததில்லை' என்று 
பர்னபாவும்‌ பலலும்‌ சொன்னார்கள்‌ 
(அப்‌ 14167), 


கர்த்தர்‌ மனுபுத்திரர்‌ மத்தியிலும்‌ 
பெரிய காரியங்களை செய்கிறார்‌. அவர்‌ 
தாழ்ந்தவர்களை உயரத்தில்‌ வைக்கிறார்‌ 
துக்கிக்கிறவர்களை இரட்சித்து 
உயர்த்துகிறார்‌ (யோபு 540) 
தந்திரக்காரரின்‌ கைகள்‌ காரியத்தை 
முடிய நடத்தக்‌ கூடாதுடிக்கு, 
அவர்களுடைய உபாயங்களை, 
அபத்தமாக்குகிறார்‌ (யோபு 
தேவனுக்கும்‌ தேவனுடைய 
பிள்ளைகளுக்கும்‌ விரோதமாய்‌ 
சத்துருக்கள்‌ தந்திரமாய்‌ யோசனை 
செய்து, தீங்கு செய்ய முயற்சி 
செய்கிறார்கள்‌. அவர்களுடைய 
தந்திரங்களெல்லாம்‌ அபத்தமாய்ப்போகும்‌. 
கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு 
விரோதமாய்‌, அவர்கள்‌ வைத்திருக்கி 
கண்ணிகள்‌ ன்ற சர்‌ ப 
அகித்தோப்பேல்‌, சன்பல்லாத்‌. 
ஆமான்‌ ஆகியோர்‌ கர்த்தருடைய 
பிள்ளைகளுக்கு விரோதமாக தந்திரமாய்‌ 
யோசித்தார்கள்‌. அவையெல்லாம்‌ 
வாய்க்காதே போயிற்று. 
கோத்திரத்திற்கு விரோதமாக 
எப்பிராமீமரும்‌ ஒன்று சேர்ந்தார்கள்‌. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அவர்களுடைய முயற்சிகள்‌ எதுவும்‌ 
வாய்க்கவில்லை. கர்த்தர்‌ அவர்களுடைய 
தந்திரங்களை  பத்தமாக்கிப்போட்டார்‌ 
கர்த்தருக்கு விரோதமாகவும்‌ அவருடைய 
அபிஷேகம்‌ பண்ணப்பட்டவருக்கு 
விரோதமாகவும்‌ எழும்பின பூமியின்‌ 
ராஜாக்களும்‌ பிரபுக்களும்‌ 
முறிந்துமோனார்கள்‌. வல 

கர்த்தர்‌ ஞானிகளை 
அவர்களுடைய தந்திரத்திலே பிடிக்கிறார்‌. 
திரியாவரக்காரரின்‌ ஆலோசனைகளை 
கவிழ்த்துப்போடுகிறார்‌ (யோபு 513) 
புறஜாதியாரில்‌ ஞானிகள்‌ என்று பெயர்‌ 
பெற்றவர்கள்‌, தேவனுக்கு முன்பாக 
மூடராயிருக்கிறார்கள்‌. அவர்களுடைய 
தத்துவங்கள்‌ தேவனுடைய சத்திய 
உபதேசத்திற்கு முன்பாக மாயையாயும்‌ 
வீணானதாயும்‌ இருக்கிறது 
புறஜாதியாரின்‌ ஞானிகள்‌ பகற்காலத்திலே 
அந்தகாரத்திற்கு உள்ளாகிறார்கள்‌. 
அவர்கள்‌ மத்தியான வேளையிலே 

வில்‌  தடவுகிறதுபோல தடவித்‌ 

கிறார்கள்‌ (யோபு 514, 


இந்த உலகத்தின்‌ ஞானம்‌ 
கர்த்தருடைய பார்வையில்‌ 
பமித்தியமாயிருக்கிறது. அவர்களுடைய 
உலகஞானம்‌ அந்தகார இருளுக்கு 
ஒப்பானது. தேவனுடைய சத்திய 
உபதேசம்‌ எளிமையாகவும்‌, தெளிவாகவும்‌ 
இருந்தாலும்‌ புறஜாதியாரால்‌ அவற்றை 
புரிந்து கொள்ள முடியவில்லை. 
தேவனைப்‌ பற்றிய சத்தியம்‌ 
பகற்காலத்து வெளிச்சத்தைப்‌ போல 
இருந்தாலும்‌, அவர்கள்‌ 
விக்கிரகாரஜனையின்‌ அந்தகாத்திற்ுள்‌ 
சிறைப்பட்டவர்களாயிருக்கிறார்கள்‌. 


விக்கிரகாராதனைக்காரருடைய 

கண்கள்‌ 

அவர்கள்‌ 
தேவனுடைய தெளிவான சத்தியத்தைப்‌ 
புரிந்துகொள்ள முடியாமல்‌, மத்தியான 
வேளையாகயிருந்தாலும்‌, இரவில்‌ 
தடவுகிறதுபோல தடவித்திரிகிறார்கள்‌. 
அவர்களுடைய சுயஆலோசனைகளே. 
அவர்களுடைய 'மனக்கண்களை 


குருடாக்கிப்போடுகிறது. 





ழ்‌ நவள 
யாய 


அவர்‌ நம்பிக்கையுள்ளவர்களுடைய 
வாக்கை விலக்கி, 
முதிர்வயதுள்ளவர்களின்‌ ஆலோசனையை 
ப்போடுகிறார்‌. அவர்‌ பிரபுக்களின்‌ 
இகழ்ச்சி  வரப்பண்ணுகிறார்‌; 


தளர்ந்துபோகப்பண்ணுகிறார்‌. 
அந்தகாரத்திலிருக்கிற 
வெளியரங்கமாக்கி, 
வெளிச்சத்தில்‌ கொண்டுவருகிறார்‌. அவர்‌ 
ஜாதிகளைப்‌ பெருகவும்‌ அழியவும்‌ 
பண்ணுகிறார்‌; அவர்‌ ஜாதிகளைப்‌ பரவவும்‌ 
குறுகவும்‌ பண்ணுகிறார்‌. அவர்‌ 
பூமியிலுள்ள. ஜனத்தினுடைய 
அதிபதிகளின்‌ நெஞ்சை அதற்றிப்போட்டு, 
அவர்களை வழியில்லாத அந்தரத்திலே. 
அலையப்பண்ணுகிறார்‌. அவர்கள்‌ 
வெளிச்சமற்ற இருளிலே 
தடவித்திரிகிறார்கள்‌ வெறித்தவர்களைப்‌ 
போல அவர்களைத்‌ தடுமாறித்‌ 
திரியப்பண்ணுகிறார்‌” (யோபு 12:20-25) 
யோட கர்த்தரைப்பற்றிச்‌ 
சொல்லுகிறார்‌ ்‌ தண்டப்‌ 


கர்த்தர்‌ தாழ்ந்தவர்களை உயரத்தில்‌ 
வைக்கிறார்‌ இருதயத்தில்‌ 
தாழ்மையுள்ளவர்கள்‌ பாக்கியவான்கள்‌. 
அவர்கள்‌ பிறருடைய துக்கத்தில்‌ 
பங்குபெற்று, அவர்களுக்கு ஆறுதலான 
வார்த்தைகளைச்‌ சொல்லுவார்கள்‌. 
துக்கிக்கிறவர்களை கர்த்தர்‌ இரட்சித்து 
உயர்த்துகிறார்‌. 

“நீதியாய்‌ நடந்து, 
செம்மையானவைகளைப்‌ பேசி, இடுக்கண்‌ 
செய்வதால்‌ வரும்‌ ஆதாயத்தை வெறுத்து, 
பரிதானங்களை வாங்காதபடிக்குத்‌ தன்‌ 
கைகளை உதறி, இரத்தஞ்சிந்துவதற்கான 
யோசனைகளைக்‌ கேளாதபடிக்குத்‌ தன்‌ 
செவியை அடைத்து, பொல்லாப்பைக்‌ 
காணாதபடிக்கத்‌ தன்‌ கண்களை 
மூடுகிறவபனெவனோ, அவன்‌ உயர்ந்த 
இடங்களில்‌ வாசம்பண்ணுவான்‌ 
கன்மலைகளின்‌ அரண்கள்‌ அவனுடைய 
உயர்ந்த அடைக்கலமாகும்‌: அவன்‌ அப்பம்‌ 
அவனுக்குக்‌ கொடுக்கப்படும்‌: அவன்‌ 
தண்ணீர்‌ அவனுக்கு நிச்சயமாய்க்‌ 
கிடைக்கும்‌” (ஏசா 334576). 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஒரு சிலருடைய 
அனுபவங்கள்‌. 
பிரயோஜனமாயிருக்கும்‌. 
நம்பிக்கை வைப்பதற்கு 
உற்சாகப்படுத்தும்‌, 
சோதனைகளையும்‌, 
சந்திக்கும்போது, கர்த்தர்‌ நமக்கு. 
செய்கிற உதவிகளை, மற்றவர்களுக்கும்‌ 
சாட்சியாகச்‌ சொல்லவேண்டும்‌. இதனால்‌ 
கர்த்தருடைய நாமம்‌ மகிமைப்படும்‌. 
கர்த்தர்‌ எளியவனை அவர்கள்‌ 
வாயிலிருக்கிற பட்டயத்திற்கும்‌, 
பெலவான்களின்‌ கைக்கும்‌ விலக்கி 
இரட்சிக்கிறார்‌ (யோபு 515) அதினால்‌ 
தரித்திரனுக்கு நம்பிக்கை உண்டு 
என்றும்‌. தீமையானது தன்னை வாயை 
மூடும்‌ (யோபு 546) என்றும்‌ 
எலிப்பாஸ்‌ சொல்லுகிறார்‌, தேவனுடைய 
மகிமை உதவியற்றவர்களுக்கு 
உதவியையும்‌, நம்பிக்கையற்றவர்களுக்கு 
ரகக பபப ப ர 


ஆவிக்குரிய 
மற்றவர்களுக்கும்‌ 
கர்த்தரிடத்தில்‌ 
அவர்களை 

நாம்‌ 
வேதனைகளையும்‌ 


சர்வவல்லவருடைய சிட்சை: 
யோபு 5: 17-27 


யோபு 5:17. இதோ, தேவன்‌ தண்டிக்கிற 
மனுஷன்‌ பாக்கியவான்‌; ஆகையால்‌ 
சர்வவல்லவருடைய சிட்சையை 
அற்பமாக எண்ணாதிரும்‌. 


யோபு 5:48.  அவர்காயப்படுத்திக்‌ 
காயங்கட்டுகிறார்‌; அவர்‌ அடிக்கிறார்‌, 
அவருடைய கை ஆற்றுகிறது. 


யோபு 5:19. ஆறு இக்கட்டுகளுக்கு 
உம்மை தீங்கலாக்குவார்‌; ஏழாவதிலும்‌ 
பொல்லாப்பு உம்மைத்‌ தொடாது. 


யோபு 5:20. பஞ்சகாலத்திலே அவர்‌ 
உம்மை மரணத்துக்கும்‌, யுத்தத்திலே 
பட்டயத்தின்‌ வெட்டுக்கும்‌ விலக்கி 
மீட்பார்‌. 

யோபு 5: சுவுக்குக்கும்‌ 


மறைக்கப்படுவிர்‌, பாழாக்குதல்‌ 
வரும்போதும்‌ பயப்படாமலிருப்பீர்‌. 


நாவின்‌ 





ழ்‌ நள 
யாய 


யோபு 522. பாழாக்குதலையும்‌ 
பஞ்சத்தையும்‌ பார்த்து 
'நகைப்பீர்‌; காட்டுமிருகங்களுக்கும்‌. 
பயப்படாமலிருப்பீர்‌. 

யோபு 5:28. வெளியின்‌ கல்லுகனோடும்‌. 
உமக்கு உடன்படிக்கையிருக்கும்‌; 
வெளியின்‌ மிருகங்களும்‌ உம்மோடே. 
சமாதானமாயிருக்கும்‌. 


யோபு 584. உம்முடைய கூடாரம்‌. 
சமாதான த்தோடிருக்கக்‌ காண்பீர்‌; 
உம்முடைய 
விசாரிக்கும்‌ 
காணமாட்டீர்‌. 


வாசஸ்தலத்தை: 


போது குறைவைக்‌ 


யோபு 5:25. உம்முடைய சந்தானம்‌ 
பெருகி, உம்முடைய சந்ததியார்‌ 
பூமியின்‌ பூண்டுகனைப்போல 
இருப்பார்கள்‌ என்பதை அறிந்து 
கொள்வர்‌. 


யோபு 5:26. தானியம்‌ ஏற்றகாலத்திலே 
அம்பாரத்தில்‌ சேருகிறதுபோல, 
முதிர்வயதிலே கல்லறையில்‌ சேருவீர்‌. 


யோபு 5:27, இதோ, நாங்கள்‌ 
ஆராய்ந்து அறிந்தது இதுதான்‌; 
காரியம்‌ இப்படியிருக்கிறது; இதை தீர்‌ 
கேட்டு உமக்கு நன்மையுண்டாக. 
அறிந்துகொள்ளும்‌ என்‌ றான்‌. 


தேவன்‌ தண்டிக்கிற 
பாக்கியவான்‌ 


மனுஷன்‌ 


இதே, தேவன்‌: தண்டிக்கிற 
மனுஷன்‌ பாக்கியவான்‌; ஆகையால்‌ 
சுர்வவல்வருடைய சிட்சையை 
அற்பமாக எண்ணாதிரும்‌ (யோபு 5:17). 


எலிப்பாஸ்‌ இதுவரையிலும்‌ 
யோபுலிடம்‌ கடினமான வார்த்தைகளைப்‌ 
பேசினார்‌. இப்போதோ அவர்‌ 
ஆறுதலான வார்த்தைகளை. 
பேசஆரம்பிக்கிறார்‌. யோபு வியாதியிலும்‌ 
வேதனையிலும்‌ இருக்கிறார்‌. தன்னுடைய 
வேதனையில்‌ யோபு தன்‌ பிறந்த 
நாளைக்கூட  சபிக்கிறார்‌ யோபு 
ஒரு மாய்மாலக்கார்‌ என்றும்‌. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அவர்‌ ஒரு துன்மார்க்கர்‌ என்றும்‌ சொல்லி 
எலிப்பாஸ்‌ அவரை தன்னுடைய கடின 
வார்த்தைகளினால்‌ மேலும்‌ அதிகமாய்‌ 
வேதனைப்படுத்தினார்‌. இப்போதோ அவர்‌ 
யோபுவுக்கு ஆறுதலான வார்த்தைகளைச்‌ 
சொல்லுகிறார்‌. 


யோபு மிகுந்த வேதனையிலிருக்கும்‌ 
போது அவருக்கு ஆறுதல்‌ 
தேவைப்படுகிறது. யோபுவைத்‌ 
தூஷிப்பதற்குப்‌ பதிலாக, அவருக்கு 
ஆறுதலான வார்த்தைகளைச்‌ சொல்ல 
வேண்டும்‌. அப்போதுதான்‌ யோபுவின்‌ 
வேதனை குறையும்‌ போபுவுக்கு 
ஏற்பட்டிருக்கிற வேதனை கர்த்தரால்‌ 
உண்டாயிற்று என்றும்‌ அது கர்த்தர்‌ 
யோபுவுக்குக்‌ கொடுத்திருக்கிற நீதியான 
தண்டனை என்றும்‌ எலிப்பாஸ்‌. 
உறுதியாகச்‌ சொல்லுகிறார்‌. ஆனாலும்‌, 
“தேவன்‌ தண்டிக்கிற மனுஷன்‌ 
பாக்கியவான்‌” என்று சொல்லி, 
எலிப்பாஸ்‌  யோபுவுக்‌ ம்‌ 
ந்‌ பக்கு ஆறுதலு 


யோபுவுக்கு உண்டான வேதனையை 
“தேவனுடைய தண்டனை அல்லது சிட்சை" 
என்று எலிப்பாஸ்‌ வியாக்கியானம்‌. 
பண்ணுகிறார்‌. பிள்ளைகளின்‌ 
நன்மைக்காக, பெற்றோர்‌ தங்கள்‌ 
பிள்ளைகளைத்‌ தண்டிக்கிறார்கள்‌. 
இந்தத்‌ தண்டனை கோபத்தின்‌ 
நிமித்தமாய்‌ உண்டாவதில்லை. 
பிள்ளைகள்‌ மீதுள்ள அன்பினால்‌, 
பிள்ளைகளின்‌ நன்மைக்காக, பெற்றோர்‌ 
தங்கள்‌ பிள்ளைகளைத்‌ தண்டிக்கிறார்கள்‌. 


நம்முடைய தேவன்‌ 
சர்வவல்லபையுள்ளவர்‌ அவரால்‌ 
பாவிகளை ஒரு கணப்பொழுதில்‌ 
சங்காரம்பண்ணமுடியும்‌. ரல்‌ 
கர்த்தரோ, பாவம்‌ செய்தவர்களை 
உடனே அழித்துவிடாமல்‌, அவர்கள்‌ 
திருந்த வேண்டுமென்பதற்காகவும்‌, 
அவர்களுடைய நன்மைக்காகவும்‌ 
அவர்களைத்‌ தண்டிக்கிறார்‌. நாம்‌ 
நிற்பதும்‌, நிர்மூலமாகாதிருப்பதும்‌ 
தேவனுடைய த. கிருபை 
ம்‌ செய்யும்போது, 


நாம்‌ பாவம்‌ 





ழ்‌ நள 
யாய 


கர்த்தர்‌ நம்மை 


அழித்துவிடாமல்‌, 


நம்மைத்‌ தண்டிப்பதும்‌, தேவனுடைய குத்த 
கிருபை. 


எலிப்பாஸ்‌ யோபுவிடம்‌ தேவனுடைய 
தண்டனையைப்பற்றிச்‌ சொல்லிவிட்டு, 
கயினால்‌ சர்வவல்லவருடைய 
சிட்சையை அற்பமாக எண்ணாதிரும்‌” 
என்றும்‌ சொல்லுகிறார்‌. தேவன்‌ நம்மைத்‌ 
தண்டிக்கும்போது, நாம்‌ தேவன்மீது 
கோபப்படக்கூடாது. தேவனுடைய சிட்சை 
நமக்கு அவமானம்‌ என்று நினைக்கக்‌ 
கூடாது தேவனுடைய சிப்சையை 
அற்பமாக எண்ணாமல்‌, அதனிமித்தமாய்‌ 
நாம்‌ மனந்திரும்பவேண்டும்‌. 
சர்வவல்லவருடைய, பாதபடியில்‌ நம்மை 
சமர்ப்பிக்கவேண்டும்‌. 

“மனுஷனை நீர்‌ ஒரு பொருட்டாக 
எண்ணுகிறதற்கும்‌ அவன்மேல்‌ சிந்தை 
வைக்கிறதற்கும்‌ காலைதோறும்‌ அவனை 
விசாரிக்கிறதற்கும்‌, நிமிஷந்தோறும்‌ 
அவனைச்‌  சோதிக்கிறதற்கும்‌. 
எம்மாத்திரம்‌?” (யோபு 71 
யோபு சொல்லுகிறார்‌. 
சிட்சிக்கும்போது, அவர்‌ 
பொருட்டாக எண்ணுகிறார்‌. நம்மேல்‌ 
சிந்தை வைக்கிறார்‌. நம்மை 
விசாரிக்கிறார்‌. நம்மைச்‌ சோதிக்கிறார்‌. 
இது நமக்குக்‌ கிடைத்திருக்கிற பாக்கியம்‌. 


கர்த்தர்‌ நம்மை 
நம்மை ஒரு 


சிட்சிக்கும்‌ 
நம்மைத்‌ 


கர்த்தர்‌ நம்மை 
போது, காரணமில்லாமல்‌ 
தண்டிக்கமாட்டார்‌. கர்த்தர்‌ நம்மைத்‌ 
தண்டிப்பதற்கு நீதியான காரணம்‌ 
இருக்கும்‌. நாம்‌ கர்த்தருடைய 
சமுகத்தில்‌ ஒப்புக்கொடுத்து, கர்த்தருடைய 
சிட்சையை தியானிக்கவேண்டும்‌. அதை 
அசட்டைபண்ணிவிடக்கூடாது. அதை 
அற்பமாக எண்ணக்கூடாது. தேவன்‌ 
தண்டிக்கிற மனுஷன்‌ பாக்கியவான்‌ 
என்பதை உணர்ந்து, நம்முடைய 
தப்பிதங்களுக்கு மனந்திரும்ப 
வேண்டும்‌. தேவனுடைய எச்சரிப்பின்‌: 
சத்தத்தைக்‌ கேட்க வேண்டும்‌. 
கர்த்தர்‌ நம்மைத்‌ திருத்துவதற்கு. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தம்முடைய சிட்சையை 
பயன்படுத்துகிறார்‌. 
நம்புகிறவர்களுக்கு 
நன்மைக்கேதுவாக நடைபெறும்‌. 
கர்த்தர்‌ காயப்படுத்தி 
காயங்கட்டுகிறார்‌ 


காயங்‌ 
அடிக்கிறார்‌, 
ஆற்றுகிறது 


அவர்காயப்படுத்திக்‌ 
கட்டுகிறார்‌ அவர்‌ 
அவருடைய கை 
(யோபு 5:18). 


தேவன்‌. 
பாக்கியவான்‌ 
எலிப்பாஸ்‌ 
ஆறுதலான 
சொல்லுகிறார்‌. 


'தண்டிக்கிற மனுஷன்‌ 
என்று சொல்லிவிட்டு, 
யோபுவுக்கு இன்னும்‌ 
வார்த்தைகளை 
கர்த்தர்‌ நம்மைத்‌ 
தண்டிக்கும்‌ போது நமக்கு 
காயமுண்டாகலாம்‌ கர்த்தர்‌ 
காயப்படுத்தும்போது, அந்தக்‌ காயத்தைக்‌ 
குணப்படுத்துவதற்காக, அவரே நமக்கு 
காயங்கட்டுகிறார்‌. கர்த்தர்‌ அடிக்கிறார்‌ 
அடிப்பட்ட வேதனையை கர்த்தருடைய 
கையே ஆற்றுகிறது. 


கர்த்தர்‌ நம்மைத்‌ தண்டிப்பது நாம்‌ 
அவருடைய பிள்ளைகள்‌ என்பதற்கு 
சாட்சியாயிருக்கிறது. கர்த்தர்‌ நம்பைய்‌ 
பரிசுத்தப்படுத்தும்‌ போது, நம்முடைய 
மீறுதல்களையும்‌ பாவங்களையும்‌ 
நம்மைவிட்டு நீக்கிப்போடுகிறார்‌ 
நம்முடைய இருதயம்‌ உலகத்தின்மீதும்‌, 
உலகப்பிரகாரமான காரியங்கள்மீதும்‌ 
பதிந்திருக்கும்போது, கர்த்தர்‌ தம்முடைய 
கிருபையினால்‌, நம்முடைய இருதயத்தை 
உலகத்தின்‌ காரியங்களுக்கு மீட்டு 
இரட்சிக்கிறார்‌. உலகசிநேகம்‌ தேவனுக்கு 
விரோதமான பகை. 

கர்த்தர்‌ நம்மை உலகத்திலிருந்து 
பிரித்தெடுத்து. தமக்கு அருகாமையில்‌ 
கூட்டிச்சேர்க்கிறார்‌. கர்த்தரே நா 
வார்த்தையாகயிருக்கிறவர்‌. கர்த்தர்‌ 
நமக்குள்‌ வரும்போது, அவர்‌ நம்முடைய 
இருதயங்களை ஆளுகை செய்யும்போது, 
நம்முடைய முழங்கால்கள்‌ கர்த்தருக்கு. 
முன்பாக கர்த்தர்‌ 


நமக்குள்‌ கிரியை நடப்பிப்பார்‌ 





ழ்‌ நள 
யாய 


நாம்‌ 
பிரியமுள்ளவர்களாகவும்‌, 
பிரயோஜனமுள்ளவர்களாகவும்‌ ஜீவிப்போம்‌. 
தேவனை மகிமைப்படுத்துவோம்‌. 
தேவன்‌ நம்மைத்‌ தண்டித்தாலும்‌ அவர்‌ 
நம்மை குணப்படுத்துவதினால்‌, நமக்கு 
ஒரு சேதாரமும்‌ உண்டாகாது. 


எல்லா சூழ்நிலைகளிலும்‌ 
கர்த்தரை மகிமைப்படுத்தவேண்டும்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய மகிமைக்காகவே 
மனுஷர்‌ மத்தியில்‌ பலத்த கிரியைகளை 
நடப்பிக்கிறார்‌ கர்த்தர்‌ நம்மைத்‌ 
தண்டிக்கும்‌ போது, ஆரம்பம்‌ நமக்கு 
துக்கமாயிருந்தாலும்‌ முடிவு நமக்கு 
'சந்தோஷமாயிருக்கும்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
தெய்வீக பராமிப்பினால்‌ நமக்கு காயம்‌ 
உண்டுபண்ணினாலும்‌, கர்த்தருடைய 
ஆவியானவர்‌ நமக்கு காயங்கட்டி, 
நம்முடைய காயத்தை ஆற்றுகிறார்‌ 
நமக்‌ பரிசுத்‌ வியானவரின்‌ 
நமல்‌ த ல்‌ கட 


தேவனுக்கு 


நாம்‌ 


பொல்லாப்பு உம்மைத்‌ தொடாது 


ஆது இக்கட்டுகளுக்கு உம்மை 
நீங்கலாக்குவார்‌; ஏழாவதிலும்‌ 
பொல்லாப்பு தொடாது. 
பஞ்சகாலத்திலே உம்மை 
மரணத்துக்கும்‌, 
பட்டயத்தின்‌ வெட்டுக்கும்‌ 
மீட்பார்‌. நாவின்‌ சுவுக்குக்கும்‌ 
மறைக்கப்படுவீர்‌; 
வரும்போதும்‌ 
பாழாக்குதலையும்‌. 
பார்த்து 'நகைப்பீ! 
மிருகங்களுக்கும்‌ பாயப்படாமலிருப்பீர்‌. 
வெளியின்‌ கல்லுகளோடும்‌ உமக்கு. 
உடன்படிக்கையிருக்கும்‌ வெளியின்‌ 
மிருகங்களும்‌ உம்மோடே. 
சமாதானமாயிருக்கும்‌. உம்முடைய 
கூடாரம்‌. சுமாதானத்தோடிருக்கக்‌ 
காண்பீர்‌; உம்முடைய வாசஸ்தலத்தை 
விசாரிக்கும்‌ போது குறைவைக்‌ 
காணமாட்டீர்‌. உம்முடைய சந்தானம்‌ 
பெருகி, உம்முடைய சந்ததியார்‌. 
பூமியின்‌ பூண்டுகணைப்‌ 
போல என்பதை. 
அறித்து கொள்வீர்‌. 


உம்மைத்‌. 
அவர்‌ 


இருப்பார்கள்‌. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தானியம்‌ ஏற்றகாலத்திலே அம்பாரத்தில்‌ 
சேருகிறதுபோல, முதிர்வயதிலே 
கல்லறையில்‌ சேருவீர்‌ (யோபு 5:19-28). 


எலிப்பாஸ்‌ யோபுவுக்கு ஆறுதலான 
வார்த்தைகளைச்‌ சொல்லும்‌ போது, 
அவருக்கு அநேக 
வாக்குத்தத்தங்களையும்‌ சொல்லுகிறார்‌ 
யோபு தன்னை தாழ்த்தி, கர்த்தருடைய 
கரத்தில்‌ ஒப்புக்கொடுத்தால்‌, 
கிருபையுள்ள கர்த்தர்‌ யோபுவை 
தம்முடைய கிருபையினாலும்‌ 
இரக்கங்களினாலும்‌ நிரப்புவார்‌. கர்த்தர்‌ 
யோபுவுக்காக அநேக நன்மைகளைச்‌ 
செய்வார்‌. யோபுவின்‌ சிநேகிதர்‌ பல 
சமயங்களில்‌ தேவனைப்‌ பற்றியும்‌, 
யோபுவைப்‌ பற்றியும்‌. தப்பிதமான 
காரியங்களைச்‌ சொன்னார்கள்‌. அவை 
தேவனுடைய சத்தியத்திற்கு ஏற்றதல்ல. 
ஆனாலும்‌ அவர்கள்‌ சில சமயங்களில்‌ 
தேவனுடைய சத்தியத்திற்கு ஏற்ற 
பிரகாரமாகவும்‌ பேசுகிறார்கள்‌. 


யோபுவின்‌ சிநேகிதர்‌ தேவனுடைய 
உபதேசத்திற்கு. விரோதமாக சில 
சமயங்களில்‌ பேசினாலும்‌. எலிப்பாஸ்‌ 
இப்போது தேவனுடைய உபதேசத்திற்கு 
ஏற்ற பிரகாரமாய்‌ பேசுகிறார்‌ 
தேவனுடைய பொதுவான சத்தியங்களை 
இங்கு எடுத்துச்‌ சொல்லுகிறார்‌ 
முற்பிதாக்களின்‌ காலத்தில்‌ தேவனுடைய 
ப்பட்ட வார்‌, கர்த்தருடைய 
ப னான கள வில கனியன்‌ 
எலிப்பாஸ்‌ தேவனுடைய 


பொதுவான உபதேசத்தைப்‌ பற்றி 
சொல்லியிருக்கும்‌ இரண்டு வசனங்களை, 


நமக்கு நம்பிக்கை உண்டாகிறது. கர்த்தர்‌ 
தம்முடைய வார்த்தையின்‌ மூலமாய்‌ 
நமக்குக்‌ கட்டளை கொடுக்கிறார்‌. நாம்‌. 
கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும்‌ 
போது, அவர்‌ தம்முடைய வார்த்தையின்‌: 
மூலமாய்‌ நம்மை ஆசீர்வதிக்கிறார்‌ 





ழ்‌ நள 
யாய 


கர்த்தருடைய பரிசுத்தவான்களுக்கு 
உபத்திரவங்கள்‌ வந்தாலும்‌, அந்த 
உபத்திரவங்கள்‌ நீடித்து நிலைக்காது. 
சீக்கிரத்தில்‌ அவை நம்மைவிட்டு நீங்கிப்‌ 
போகும்‌. கர்த்தர்‌ நம்மை விடுவிப்பார்‌. 
பாதுகாப்பார்‌. எலிப்பாஸ்‌ இந்த 
சத்தியத்தை யோபுவிடம்‌ சொல்லும்போது, 
“ஆறு இக்கட்டுகளுக்கு உம்மை 
நீங்கலாக்குவார்‌; ஏழாவதிலும்‌ பொல்லாப்பு 
உம்மைத்‌ தொடாது” (யோபு 519) என்று 
சொல்லுகிறார்‌. 


பிள்ளைகளுக்கு 
பலவிதமான தீங்குகள்‌ வரலாம்‌. 
உபத்திரவங்கள்‌ அதிகமாயிருக்கலாம்‌ 
நாம்‌ எப்படிப்பட்ட வேதனையிலிருந்தாலும்‌, 
பொல்லாப்பு நம்மைத்‌ தொடாது. அது 
நம்மைச்‌ சேதப்படுத்தாது. “ஆகையால்‌ 
பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. வாதை 
உன்‌ கூடாரத்தை அணுகாது 
(சங்‌ 9140). சர்ப்பம்‌ நம்மைத்‌ 
தீண்டினாலும்‌ அதன்‌ விஷம்‌ நமக்குள்‌ 
பெலன்‌ கொள்ளாது. நாம்‌ பஞ்சகாலத்தில்‌ 
ஜீவிக்கும்போது, பஞ்சத்தினால்‌ நமக்கு 
மரணம்‌ உண்டாகாது. நாம்‌ யுத்தத்திலே 
பங்குபெறும்போது, பட்டயம்‌ நம்மை 
வெட்டாது. 'பஞ்சகாலத்திலே அவர்‌ 
உம்மை மரணத்துக்கும்‌ யத்தத்திலே. 
பட்டயத்தின்‌ வெட்டுக்கும்‌ விலக்கி 
மீட்பார்‌” (யோபு 5:20) என்று எலிப்பாஸ்‌ 
சொல்லுகிறார்‌ 


கர்த்தருடைய 


நமக்கு விரோதமாக சத்துருக்கள்‌ 
தூஷண வார்த்தைகளைப்‌ பேசலாம்‌. 
நம்மீது பொய்யாய்க்‌ குற்றம்‌ சொல்லலாம்‌ 
சத்துருவின்‌ கபடநாவு நம்மை 
சேதப்படுத்தாது. கர்த்தர்‌ நம்மை நாவின்‌ 
சவுக்குக்கு மறைத்துக்கொள்வார்‌. இந்தப்‌ 
பிரபஞ்சத்தில்‌ ஒருவர்‌ எவ்வளவு பெரிய 
நீதிமானாயிருந்தாலும்‌, அவர்‌ எவ்வளவு, 
நல்லவராயிருந்தாலும்‌, பொல்லாதவர்கள்‌ 
அவருக்கு விரோதமாகவும்‌ தூஷண 
வார்த்தைகளைப்‌ பேசுகிறார்கள்‌. 
நல்லவர்கள்மீது பொய்க்குற்றம்‌ 
சுமத்துகிறார்கள்‌. பொல்லாதவர்களின்‌ 
தூஷண வார்த்தைகளுக்கு யாராலும்‌ 
தப்பிக்க முடியாது. அவர்களுக்கு 
மறைவாக எங்கும்‌ ஓடி 
ஒளிந்து கொள்ளவும்‌ முடியாது. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நம்முடைய 

துன்மார்க்கரின்‌ 

வார்த்தைகளுக்கு, நம்மால்‌ 
முடியாமல்‌ போனாலும்‌, கர்த்தர்‌ 
பொல்லாதவர்களுடைய நாவின்‌ 
சவுக்குக்கு நம்மை மறைத்துக்கொள்வார்‌. 


பொல்லாதவர்கள்‌ நமக்கு 
விரோதமாய்த்‌ தூஷண வார்த்தைகளைப்‌ 
பேசும்போது. நாம்‌ சமாதானத்தை 
இழந்துவிடுவோம்‌. நம்முடைய 
நற்பெயருக்கு களங்கம்‌ உண்டாகும்‌. 
கர்த்தர்‌ நம்மை தம்முடைய கிருபையினால்‌ 
மறைத்துக்கொள்ளும்போதோ, நம்முடைய 
சமாதானம்‌ நம்மிடத்தில்‌ தங்கியிருக்கும்‌. 
நம்முடைய நற்பெயருக்கு ஒரு களங்கமும்‌ 
உண்டாகாது. நமக்கு பாழாக்குதல்‌ 
வந்தாலும்‌ பயப்படாதிருப்போம்‌ 
(யோபு 5:21). 


நாம்‌ 


கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு 
அவருடைய பரிசுத்தமான பாதுகாப்பு 
ல்‌ கர்த்தர்‌ நமக்கு 
சிந்தனையைக்‌ கொடுப்பார்‌. 

பாதுகாப்பு தேவனிடத்தில்‌ 
வைத்திருக்கிற 

விசுவாசத்தினிபித்தமாயும்‌. நம்பிக்கை 
யினிமித்தமாயும்‌ நமக்கு 
உண்டாயிருக்கிறது. நமக்கு விரோதமாக 
வரும்‌ ஆபத்துக்கள்‌ நம்மை 
அச்சுறுத்தும்போதும்‌, நமக்கு பாழாக்குதல்‌ 
வரும்போதும்‌ நாம்‌ பயப்படாமல்‌ இருப்போம்‌ 
காட்டுமிருகங்களுக்கும்‌ நாம்‌ 


பயப்படாதிருப்போம்‌. 


நமக்கு விரோதமாய்‌ பாழாக்குதலும்‌, 
பஞ்சமும்‌ வரலாம்‌. நாம்‌ அவற்றிற்குப்‌ 
பயப்படமாட்டோம்‌. அவற்றைப்‌ பார்த்து 
நகைப்போம்‌. அப்போஸ்தலர்‌ பவுல்‌ 
மரணத்தைப்‌ பார்த்து, “மரணமே உன்‌ கூர்‌ 
எங்கே” என்று கேட்டார்‌. பயமில்லாமல்‌ 
கேட்டார்‌. கர்த்தரிடத்தில்‌ அவர்‌ 
பயபக்தியாயும்‌ விசுவாசமாயும்‌ 
இருந்தபடியினால்‌, அவரால்‌ இப்படி 
கேட்க முடிந்தது. அவரால்‌ மாத்திரமல்ல, 
விசுவாசிகள்‌ எல்லோராலும்‌, “மரணமே, 
உன்‌ கூர்‌ எங்கே” கேட்டு, 


என்று 
கர்த்தருக்குள்‌ சமாதானமாய்‌ ஜீவிக்க 
முடியும்‌. 





ழ்‌ நள 
யாய 


“உமது நிமித்தம்‌ எந்நேரமும்‌ 
கொல்லப்படுகிறோம்‌, அடிக்கப்படும்‌. 
ஆடுகளைப்‌ போல எண்ணப்படுகிறோம்‌ 
என்று எழுதியிருக்கிறுடி நேரிட்டாலும்‌, 
கிறிஸ்துவின்‌ அன்பையிட்டு 
நம்மைப்பிரிப்பவன்‌ யார்‌? உபத்திரவமோ, 
வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, 
நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ? 
இவையெல்லாவற்றிலேயும்‌ நாம்‌ நம்மில்‌ 
அன்புகூருகிறவராலே முற்றும்‌ 
'ஜெயங்கொள்ளுகிறவர்களாயிருக்கிறோமே. 
மரணமானாலும்‌, ஜீவனானாலும்‌. 
தேவதூதர்களானாலும்‌, 
அதிகாரங்களானாலும்‌, 
வல்லமைகளானாலும்‌, 
நிகழ்காரியங்களானாலும்‌, 
வருங்காரியங்களானாலும்‌, உயர்வானாலும்‌, 
தாழ்வானாலும்‌, வேறெந்தச்‌ 
சிருஷ்டியானாலும்‌ நம்முடைய கர்த்தராகிய 
கிறிஸ்து இயேசுவிலுள்ள தேவனுடைய 
அன்பைவிட்டு நம்மைப்‌ பிரிக்கமாட்டா. 
தமம்‌ ன்‌ ந்‌ 
(ரோம 8: 39) ப்போ லா 
பவுல்‌ விசுவாசத்தோடு சொல்லுகிறார்‌. 


தனக்காக பேசும்போது, 
பரிசுத்தவான்கள்‌ 
இந்த வாக்கியத்தை 
சொல்லுகிறார்‌. 


பவுல்‌ 
கர்த்தருடைய 
எல்லோருக்காகவும்‌ 
விசுவாசத்தோடு 
நம்முடைய காலங்கள்‌ கர்த்தருடைய 
கரத்திலிருக்கிறது. நாம்‌ கர்த்தருடைய 
கரத்திலிருப்பதுதான்‌, நமக்கு மெய்யான 
பாதுகாப்பு இதுவே நமக்கு மெய்யான 
சந்தோஷமும்‌, சமாதானமும்‌ ஆறுதலும்‌ 
ஆகும்‌. 


நாம்‌ தேவனோடு 
வப நமக்கும்‌ 
தேவனுக்கும்‌ இடையில்‌ சிநேக 
உடன்படிக்கை உறுதியாயிருக்கும்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய சர்வசிருஷ்டிகளோடும்‌ 
உடன்படிக்கை செய்திருக்கிறார்‌. நாம்‌ 
தரையில்‌ நடக்கும்போதும்‌, வனாந்தர 
வழியாக நடக்கும்போதும்‌, கற்கள்‌ நமக்கு 
இடையூறாகயிருக்காது. 

கால்கள்‌ கற்சளின்மீது மோதி, நாம்‌ 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நாம்‌ கர்த்தரை நோக்கிப்‌ பார்த்து. இந்தப்‌ 
பூமியில்‌ பயமில்லாமல்‌ நடக்கலாம்‌. 
கற்களில்‌ மோதிவிடுவோமோ என்னும்‌ 
பயம்‌ நமக்குத்‌ தேவையில்லை. 


கர்த்தர்‌ நம்முடைய நடைகளை 
உறுதிப்படுத்துவார்‌. அதை 
வழிநடத்துவார்‌. வெளியின்‌ மிருகங்களும்‌ 
நம்மோடு சமாதானமாயிருக்கும்‌. 
துஷ்டமிருகங்களைப்‌ பார்த்து நாம்‌ 
பயப்படவேண்டிய அவசியம்‌ எதுவுமில்லை. 
நாம்‌ தேவனோடு சமாதானமாயிருக்கும்‌ 
போது, வெளியின்‌ மிருகங்களும்‌ 
நம்மோடே சமாதானமயிருக்கும்‌ 
யோபு 51:23). 


கர்த்தரை நம்புகிற பிள்ளைகளின்‌. 
வீடுகளிலும்‌ குடும்பங்களிலும்‌ 
சமாதானமும்‌ ஆறுதலும்‌ நிரம்பியிருக்கும்‌. 
கர்த்தருடைய பிள்ளைகள்‌ கர்த்தருக்குள்‌ 
சந்தோஷமாயிருப்பார்கள்‌. “உம்முடைய 
கூடாரம்‌ சமாதானத்தோடிருக்கக்‌ 
காண்பீர்‌” என்று எலிப்பாஸ்‌ 
சொல்லுகிறார்‌. நம்முடைய வீட்டில்‌ 
கர்த்தர்‌ வாசம்பண்ணும்போது, நம்முடைய 
வீடு சமாதானத்தேரிருக்கும்‌, 
நம்முடைய வீட்டிற்கு கர்த்தரே 
தலைவராகமிருக்க வேண்டும்‌. 
கர்த்தருடைய  ஆலோசனைகளுக்கும்‌, 
உபதேசங்களுக்கும்‌ நாம்‌ கீழ்ப்படிந்து 
ஜீலிக்கவேண்டும்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
வார்‌; பினால்‌ நம்மை 

ம்‌ ME 


வாசஸ்தலத்தை 
பொது குறைவை 
என்று  எலிப்பாஸ்‌ 
நம்முடைய குடும்பத்தார்‌ 
கர்த்தருக்குப்‌ பயந்து, அவருடைய 
வார்த்தைக்குக்‌ கீழ்ப்படிந்து 
ஜீவிக்கும்போது, நம்முடைய குடும்பத்தில்‌ 


ம்முடைய 
விசாரிக்கும்‌ 
காணமாட்ட்‌" 
சொல்லுகிறார்‌ 


கந்து ப 
ரர்வாதமும்‌ 
தகிமிருக்கும்‌ (யோ 5:24), 





ழ்‌ நள 
யாய 


கர்த்தர்‌ தம்முடைய ஜனத்தைப்‌ 
பராமரிக்கிறார்‌. அவர்களுக்கு 
வாசஸ்தலத்தைக்‌ கொடுத்து, தமக்குச்‌ 
சித்தமான இடங்களில்‌ அவர்களைக்‌ 
குடியேற்றுகிறார்‌. ஒருவேளை நம்முடைய 
குடியிருப்பு கூடாரம்போல 
எளிபையானதாயிருக்கலாம்‌. குடிசை 
வீடாக இருக்கலாம்‌. நம்முடைய வீடு 
எப்படிப்பட்டதாயிருந்தாலும்‌ 
கர்த்தருக்குள்‌ ட்‌ 
ம்முடைய ட்டில்‌ 
ப க்கம்‌ நிரம்பியிருக்கும்‌ 


உம்முடைய 


நிலைத்திருக்கும்‌. 
கர்த்தருடைய 


வாசஸ்தவத்தை 
விசாரிக்கும்‌ போது குறைவைக்‌ 
காணமாட்டீர்‌" என்னும்‌ வாக்கியத்திற்கு, 
கர்த்தருடைய பிள்ளைகளின்‌ வீட்டிலுள்ள 
பிள்ளைகள்‌ நல்ல பிள்ளைகளாக: 
இருப்பார்கள்‌. கீழ்ப்படியாதவர்களோ, 
உருப்படாதவர்களோ, ஊதறிகளோ 
யாரும்‌ இருக்கமாட்டார்கள்‌. நம்முடைய 
குடும்பத்தை நல்லமுறையில்‌ விசாரித்து 
நடத்துவதற்கு கர்த்தர்‌ நமக்கு 
ஞானத்தைக்‌ கொடுப்பார்‌. கர்த்தர்‌ நமக்கு 
ஆலோசனைகளைக்‌ கொடுப்பார்‌. 
கர்த்தரே நம்மை தம்முடைய வழியில்‌ 
வழிநடத்துவார்‌ நம்முடைய 
வாசஸ்தலத்தை விசாரிப்பது” என்னும்‌ 
வாக்கியத்திற்கு நம்முடைய குடும்பத்தை 
நடத்துவது, குடும்ப காரியங்களை 
பொறுப்பாய்‌ செய்வது என்று 
பொருளாகும்‌. நாம்‌ முழுகுடும்பமாக 
கர்த்தருக்குள்‌ பயபக்தியாயும்‌, 
விசுவாசமாயும்‌ இருக்கும்போது, 
நம்முடைய குடும்பத்தில்‌ சமாதானமும்‌ 
செழிப்பும்‌ இருக்கும்‌ (யோபு 5:24 


கர்த்தரை நம்புகிற பிள்ளைகளின்‌ 
சந்ததி செழித்திருக்கும்‌. 

சந்தானம்‌ 

தன்னுடைய பிள்ளைகள்‌ எல்லோரையும்‌ 
இழந்துவிட்டார்‌. எலிப்பாஸ்‌ யோபுவுக்கு 
லோசனை சொல்லும்போது யோபு 
கர்த்தரிடத்தில்‌ திரும்பி வந்தால்‌, கர்த்தர்‌ 
அவருடைய குடும்பத்தை மறுபடியும்‌ 
கட்டியெழுப்புவார்‌ என்று சொல்லுகிறார்‌. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய 
வளர்ச்சியையும்‌ சரீர ஆரோக்கியத்தையும்‌, 
செழிப்பையும்‌ பார்க்கும்போது 
பெற்றோருக்கு சந்தோஷமாயிருக்கும்‌. 
பெற்றோர்‌ பிள்ளைகளை கர்த்தருக்கு 
பயப்படும்‌ பயத்தில்‌ வளர்த்தால்‌, 
பிள்ளைகள்‌ ஆசீர்வாதமாயிருப்பார்கள்‌. 
நல்ல பிள்ளைகள்‌ குடும்பத்திற்கும்‌. 
ஆசீர்வாதமாயிருப்பார்கள்‌. தேவனுடைய 
ராஜ்யத்திற்கும்‌ ஆசீர்வாதமாயிருப்பார்கள்‌. 


நம்முடைய பிள்ளைகளை 
நிலத்தில்‌ விதைக்கப்பட்ட விதையைப்‌ 
போல வளர்க்கவேண்டும்‌. அவர்களைப்‌ 
பராமரிக்கவேண்டும்‌. விதைக்கு தண்ணீர்‌ 
பாய்ச்சுவது போல, நம்முடைய 
பிள்ளைக த்தண்ணீனு 
பக ண்டும்‌. ப 


நல்ல 


கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு 
சந்தானம்‌ பெருகும்‌. நம்முடைய சந்ததியார்‌ 
பூமியின்‌ பூண்டுகளைப்போல இருப்பார்கள்‌. 
அவர்கள்‌ கர்த்தருக்குப்‌ பிரியமான 
பிள்ளைகளாகவும்‌. பிரபோஜனமுள்ள 
பிள்ளைகளாகவும்‌ இருப்பார்கள்‌. 
கர்த்தருடைய பிள்ளைகள்‌ இந்தப்‌ 
பூமியிலே பாக்கியவான்களாயிருப்பார்கள்‌ 
(யோபு 5:25. 


பரிசுத்தவான்களின்‌ 
கர்த்தருடைய பார்வையில்‌ 
பிரியமானதாயிருக்கிறது. பரிசுத்த 
வான்களுக்கு அகாலமரணம்‌ நேரிடாது. 
அவர்கள்‌ அரைகுறை வயதில்‌ 
செத்துப்போகமாட்டார்கள்‌. கர்த்தர்‌ 
நியமிக்கப்பட்ட காலத்தில்தான்‌. 
விசுவாசிகளுக்கு மரணமுண்டாகும்‌. 
கர்த்தருடைய பிள்ளைகள்‌ பூரண 
ஆயுசோடு இந்தப்‌ பூமியிலே 
ஜீவிப்பார்கள்‌. கர்த்தர்‌ தங்களுக்கு 
நியமித்த ஒட்டத்தை ஓடி முடிப்பார்கள்‌. 
கர்த்தர்‌ நம்மை ஒரு நோக்கத்தோடு 
தெரிந்தெடுத்திருக்கிறார்‌. நம்முடைய 
ஜீவியத்தில்‌ கர்த்தருடைய நோக்கம்‌. 
நிறைவேறும்‌. 


மரணம்‌ 





ழ்‌ நவள 
யாய 


தேவனுடைய திட்டத்தின்‌ 
பிரகாரமாக, நம்‌ எல்லோருக்குமே 
மரணம்‌ நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஒருதரம்‌ 


பிள்ளைகளுக்கும்‌ நியமிக்கப்பட்டிருக்கிறது. 
நாம்‌ இந்த! பூபியிலே ஜீலிக்கும்‌ 
காலத்தில்‌, நமக்கு கர்த்தருடைய கிருபை 
உண்டு. கர்த்தருடைய கிருபை நம்முடைய 
ஜீனியகாலத்தை சந்தோஷமாயும்‌, 
சமாதானமாயும்‌. தலாயும்‌. 
திருப்தியாயும்‌ ஜீவிப்பதற்கு உதவிபுரியும்‌. 
நாம்‌ இந்தப்‌ பூரியில்‌ எத்தனை வருஷம்‌ 
opin க ரசா போம்‌ 


மரணம்‌ வரும்போது. 
பார்த்து பயப்படமாட்டோம்‌. 
தைரியமாய்‌ 


நமக்கு 
மரணத்தைப்‌ 
மரணத்தை 
எதிர்கொள்வோம்‌. நம்முடைய 
ஜீவியகாலத்தை கர்த்தருக்காக 
ஜீலித்தோம்‌ என்னும்‌ திருப்தி நமக்குள்‌ 
உண்டாயிருக்கும்‌. நாம்‌ 


(சே! வி! நிம்‌ தி 
ப்‌ அதல்‌ 


நம்முடைய காலங்கள்‌ கர்த்தருடைய 


கரத்திலிருக்கிறது. நாம்‌ கர்த்தருடைய 
கரத்திலிருப்பதுதான்‌ நமக்கு மெய்யான 
பாதுகாப்பு, கர்த்தர்‌ தமக்குரியவர்களை 
பாதுகாத்து பராமரிக்கிறார்‌. கர்த்தர்‌ 
தமக்கு ஏற்ற காலத்தில்‌ நமக்கு 
மரணத்தை அனுமதிக்கிறார்‌. எது 
நமக்கு நல்ல காலம்‌ என்பது 
கர்த்தருக்குத்‌ தான்‌ தெரியும்‌. 
கர்த்தருடைய பிள்ளைகளில்‌ சிலர்‌ 
குறைந்த வயதில்‌ மரித்துப்போகிறார்கள்‌. 
அவர்கள்‌ இன்னும்‌ கொஞ்சகாலம்‌ 
ஜீவனோடிருந்தால்‌ நன்றாயிருக்குமென்று 
நாம்‌ நினைப்போம்‌ லும்‌ 
கர்த்தருடைய சித்தமே நம்முடைய 
ஜீவியத்தில்‌ நிறைவேறும்‌. நாம்‌ 
எத்தனை வயதில்‌ ஸரித்தாலும்‌ நாம்‌ 
கர்த்தருக்குகேற்ற வேளையில்‌ 
மரிக்கி 
இருக்க 

எலிப்பாஸ்‌ கர்த்தருடைய 
பிள்ளைகளின்‌ மரணத்தைப்பற்றி 
யோபுவிடம்‌ பொதுவாக சொல்லுகிறார்‌. 


னர்‌ நிச்சயம்‌ நமக்குள்‌ 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தானியம்‌ ஏற்ற. காலத்திலே 
அம்பாரத்திலே சேரும்‌ அம்பாரத்தில்‌ 
சேர்க்கப்படாத தானியத்தினால்‌ 
பிரயோஜனமில்லை. தானியத்தை 
அப்பாரத்தில்‌. சேர்க்கவேண்டும்‌. 
என்பதற்காகவே, நாம்‌ தானியத்தை 
அறுவடை செய்கிறோம்‌. ஏற்ற 
காலத்தில்தான்‌... தானியம்‌ நிலத்தில்‌ 
முதிர்ச்சி பெற்றிருக்கும்‌. அதுவே 
அறுவடை காலம்‌. கர்த்தருடைய 
பிள்ளைகள்‌ முதிர்வயதிலே கல்லறையில்‌ 
சேருவார்கள்‌. தானியம்‌ ஏற்ற 
காலத்திலே அம்பாரத்தில்‌ சேருகிறதுபோல, 
கர்த்தருடைய ய பிள்ளைகள்‌ முதிர்வயதிலே 
கல்லறையில்‌ சேருவார்கள்‌ (யோபு 5:26), 


நன்மை உண்டாக. 


அறிந்துகொள்ளும்‌ 


நாங்கள்‌ ஆராய்ந்து 

இதுதான்‌; காரியம்‌ 
இப்படியிருக்கிறது; இதை நீர்‌ கேட்டு 
உமக்கு  நன்மையுண்டாக அறிந்து 
கொள்ளும்‌ என்றான்‌ (யோபு 5:27). 


எலிப்பாஸ்‌ யோபுவுக்கு ஆறுதலான 
வார்த்தைகளைப்‌ பேசுகிறார்‌. அவரிடத்தில்‌ 
கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களைச்‌ 
சொல்லுகிறார்‌. தான்‌ சொல்லுகிற 
லோசனைகளை எலிப்பாசும்‌ 
நம்புகிறார்‌. "நாங்கள்‌ ஆராய்ந்து 
அறிந்தது இதுதான்‌” என்று தன்னுடைய 
வார்த்தைகளைப்பற்றி எலிப்பாஸ்‌ 
விவரிக்கிறார்‌. எலிப்பாஸ்‌ சொன்ன 
வார்த்தைகள்‌, 
முற்பிதாக்களின்‌ 
உபதேசங்களாக கடந்து வந்திருக்கிறது. 
அந்த வாக்கியங்களை பாஸ்‌ 
ஆராய்ந்து பார்த்திருக்கிறார்‌. தியானித்துப்‌ 
பார்த்திருக்கிறார்‌. தன்னுடைய ஜீவியத்தில்‌ 
அவற்றை  அப்பியாசப்படுத்தியிருக்கிறார்‌. 
தான்‌ நம்புவதை தன்னுடைய 
ஜீவியத்தில்‌ உறுதிப்படுத்தியிருக்கிறார்‌. 
தன்னுடைய வாழ்க்கையில்‌ சத்தியத்தை 
ணன ன்‌ 
சத்தியங்களை 
அவற்றை விடற னோ சொல்லுகிறார்‌. 





ழ்‌ நள 
யாய 


எலிப்பாஸ்‌ தன்னுடைய ஜீவியத்தில்‌ 
ஆராய்ந்து அறிந்த காரியம்‌ 
இப்படியிருக்கிறது என்பதை யோபவுக்குத்‌ 
'தெளிவுபடுத்துகிறார்‌. இந்தக்‌ காரியத்தை 
யோபு கேட்டு, தனக்கு நன்மை உண்டாக 
அவற்றை அறிந்துகொள்ளவேண்டும்‌ 
என்று, எலிப்பாஸ்‌ யோசனை 
சொல்லுகிறார்‌. தான்‌ ஆராய்ந்து 
அறிந்தது போல,  யோபுவும்‌ தனக்கு 
நன்மை உண்டாக, அதை அறிந்து 
கொள்ளவேண்டும்‌ என்பதுதான்‌ 
எலிப்பாசின்‌ புத்திமதி. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சத்தியத்தினால்‌ நமக்கு பிரயோஜனம்‌ 
உண்டாகும்‌ வண்ணமாக அவற்றைப்‌ 
பயன்படுத்தவேண்டும்‌. சத்தியத்தை 
ஞானமாய்‌ ஆராய்ந்து பார்க்கவேண்டும்‌. 
நம்முடைய ஜீவியத்தில்‌ அதைப்‌ 
பிரயோஜனப்படுத்திக்கொள்ள வேண்டும்‌. 
எலிப்பாஸ்‌ சொன்ன 
ஆலோசனைகளினால்‌ அவருக்கு நன்மை 
உண்டாயிருக்கிறது. அப்படிப்பட்ட நன்மை 
யோபுவுக்கும்‌ உண்டாகவேண்டும்‌ என்று 
சொல்லுகிறார்‌. எலிப்பாசின்‌ ஆலோசனை 
நமக்கும்‌ நல்ல ஆலோசனையாகவே 
இருக்கிறது. அந்த ஆலோசனைகளைத்‌ 
தியானித்து, ஆராய்ந்து, நமக்கும்‌ நன்மை 
அவற்றை அறிந்துகொள்ள 





ழ்‌ நவள 
யாய 


எலிப்பாஸ்‌ நல்ல ஆலோசனை 
களையும்‌, ஆறுதலான வார்த்தைகளையும்‌ 
சொல்லி தன்னுடைய விவாதத்தை 
முடிக்கிறார்‌. எலிப்பாஸ்‌ சொன்ன எல்லா 
வார்த்தைகளையும்‌ யோபு அங்கீகரிக்க 
வில்லை. தன்னுடைய பிரச்சனையைப்‌ 
பற்றி தான்‌ முறையிட்டது சரியானதுதான்‌ 
என்பதில்‌ யோபு உறுதியோடிருக்கிறார்‌. 
எலிப்பாசின்‌ விவாதம்‌ பலவீனமானது 
என்று... சொல்லி யோபு அவரைக்‌ 
குடிந்துகொள்கிறார்‌. 


யோபுவுக்கு வியாதியும்‌ வேதனையும்‌ 
அதிகமாயிருக்கிறது. இப்படிப்பட்‌ 
சூழ்நிலைபில்‌ தன்னுடைய வேதனையைப்‌. 
பற்றி முறையிடுவது நீதியானதுதான்‌ 
என்பதை யோபு எடுத்துச்‌ சொல்லுகிறார்‌. 
பட்சபாதமில்லாமல்‌ நீதியாகவும்‌ 
நியாயமாகவும்‌ பார்த்தால்‌, தான்‌ 
சொல்லுவது சரியாக இருக்குமென்று 
யோபு விவாதம்பண்ணுகிறார்‌ (யோபு 
62-7), யோபு ஏற்கெனவே தான்‌ 
சீக்கிரத்தில்‌ செத்துப்போனால்‌, தனக்கு 
நலமாயிருக்கும்‌ என்று சொன்னார்‌. அந்த 
வார்த்தையை அவர்‌ இன்னும்‌ தொடர்ந்து 
சொல்லுகிறார்‌ கர்த்தர்‌ தன்னைத்‌ 
துண்டித்துப்போட்டால்‌ தன்னுடைய 
பாடுகளெல்லாம்‌ அத்தோடு முடிந்துபோகும்‌ 
என்பது யோபுவின்‌ விவாதம்‌ 
(யோபு 6:8-13). 


தன்னுடைய 
விரோதமாக 
அன்பில்லாமலும்‌, 
மில்லாமலும்‌ தன்னைக்‌ 
குற்றப்படுத்துவதாகச்‌ சொல்லி 
யோபு அவர்களைக்‌ கடிந்துகொள்கிறார்‌ 
(யோபு 644-30). யோபுவின்‌ 
வார்த்தைகளில்‌ துக்கமும்‌ 
வேதனையும்‌ நிரம்பியிருக்கிறது. 


சிநேகிதர்‌ தனக்கு 
இரக்கமில்லாமலும்‌, 
மனிதாபமான 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யோபு உறுதியில்லாமல்‌ பேசுகிறார்‌. 
யோபுவின்‌ சூழ்நிலையில்‌ அவர்‌ இவ்வாறு, 
பேசுவது சரியானதுதான்‌ என்று 
நினைத்தாலும்‌, அதிலும்‌ சில குறைகள்‌ 
உள்ளன. எலிப்பாசைப்போலவே 
யோபும்‌ வார்த்தைகளை 
்வில்னாம்‌ கிரா்‌ a 


யோபுவின்‌ பிரதியுத்தரம்‌ 
யோபு 6: 1-7 


யோபு 6:1. யோபு பிரதியுத்தரமாக: 


யோபு 62. என்‌ சஞ்சலம்‌ 
திறுக்கப்பட்டு, என்‌ நிர்ப்பந்தம்‌ எல்லாம்‌ 
தராசிலே வைக்கப்பட்டால்‌ 
நலமாயிருக்கும்‌. 


யோபு 6:8. அப்பொழுது அது கடற்கரை 
மணலைப்பார்க்கிலும்‌ பாரமாயிருக்கும்‌; 
ஆகையால்‌ என்‌ துக்கம்‌ சொல்லி. 
முடியாது. 


யோபு 6:4. சர்வவல்லவரின்‌ அம்புகள்‌ 
எனக்குள்‌. தைத்திருக்கிறது;. 
அவைகளின்‌ விஷம்‌ என்‌ உயிரைக்‌ 
குடிக்கிறது; தேவனால்‌ உண்டாகும்‌ 
பயங்கரங்கன்‌' எனக்கு. முன்பாக 
அணியணியாய்‌ நிற்கிறது. 


யோபு 6:5. புல்லிருக்கிற இடத்திலே 
கத்துமோ? தனக்குத்‌ 
இடத்திலே எருது 


யோபு 6:6. ருசியில்லாத பதார்த்தத்தை 
உப்பில்லாமல்‌ சாப்பிடக்கூடுமோ? 
முட்டையின்‌ வென்னைக்கருவில்‌ சுவை 
உண்டோ? 


யோபு 8:7. உங்கன்‌ வார்த்தைகளை 
என்‌ ஆத்துமா தொடமாட்டேன்‌ 
என்கிறது; அவைகள்‌ அரோசிகமான 
போஜனம்போல்‌ இருக்கிறது. 





ழ்‌ நள 
றிய 
யோபுவின்‌ சஞ்சலம்‌ 

யோபு 


சஞ்சலம்‌ 
இிர்ப்பத்தம்‌ 


பிரதியுத்தரமாக: எண்‌: 
திறுக்கப்பட்டு, என்‌ 
எல்லாம்‌ தராசிலே. 
வைக்கப்பட்டால்‌ நலமாயிருக்கும்‌. 
அப்பொழுது அது கடற்கரை 
மணலைப்பார்க்கிலும்‌ பாரமாயிருக்கும்‌; 
ஆகையால்‌ என்‌ துக்கம்‌ சொல்லி. 
முடியாது (யோபு 6-1-3). 


எலிப்பாஸ்‌ 
விவாதம்பண்ணியபோது. 
அவர்‌ யோபுவின்மீது 
வார்த்தைகளைப்‌ 
எலிப்பாஸ்‌ சொன்ன 
யோபு இதுவரையிலும்‌ 
கேட்டுக்கொண்டிருந்தார்‌ 
பேசுவதை 
எலிப்பாஸ்‌ பேசி 
இப்போது 
எலிப்பாசின்‌ 
மறுமொழி 


யோபுவோடு 
ஆரம்பத்தில்‌ 
கடினமான 
பயன்படுத்தினார்‌. 
வார்த்தைகளை 
பொறுமையோடு 


முடிந்தவுடன்‌, 
பேச ஆரம்பிக்கிறார்‌. 
விவாதத்திற்கு யோபு 
சொல்லுகிறார்‌. யோபு 
தன்னுடைய சஞ்சலத்தையும்‌, 
ிர்ப்பந்தத்தையும்‌, க்கத்தையும்‌ 
ல்கள்‌ க த க்‌ 
யோபுவின்‌ துக்கம்‌ 
சொல்லிமுடியாது. அவை மிகவும்‌ அதிகம்‌ 
ஒரு தராசிலே வைத்து யோபுவின்‌ 
சஞ்சலத்தையும்‌, நிர்ப்பந்தத்தையும்‌, 
நிறுத்துப்‌ பார்த்தால்‌, அது அதிக 
பாரமுள்ளதாகயிருக்கும்‌. இதைப்பற்றி 
யோபு சொல்லும்போது, “என்‌ சஞ்சலம்‌ 
நிறுக்கப்பட்டு, என்‌ நிர்ப்பந்தம்‌ எல்லாம்‌ 
தராசிலே வைக்கப்பட்டால்‌ நலமாயிருக்கும்‌. 
அப்பொழுது கடற்கரை 
மணலைப்பார்க்கிலும்‌  பாரமாயிருக்கும்‌' 
என்று சொல்லுகிறார்‌. தன்னுடைய 
சஞ்சலத்தை நிறுத்துப்‌ பார்க்குமாறு, 
யோபு எலிப்பாசிடம்‌ சொல்லவில்லை. 
வேறொரு மூன்றாவது நபர்‌, அதைப்‌ 
பட்சபாதமில்லாமல்‌, நீதியாக 
நிறுக்கவேண்டும்‌ அவர்‌ யோபுவின்‌ 
சஞ்சலத்தையும்‌ நிர்ப்பந்தத்தையும்‌, 
சுமுத்திரையான படிக்கற்களினால்‌, 
நீதியான தராசிலே நிறுக்கவேண்டும்‌. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யோபு 
அங்கலாய்ப்பைப்பற்றியும்‌, 
தவிப்பைப்பற்றியும்‌ 

“இன்றைய தினமும்‌ என்‌ அங்கலாய்ப்பு 
முரண்டுத்தனமாக எண்ணப்படுகிறது. 
என்‌ தவிப்பைப்பார்க்கிலும்‌ என்‌ வாதை 
கடினமானது" (யோபு 23:2) என்று 
சொல்லுகிறார்‌. நீதியான  தராசிலே 
யோபுவின்‌ சஞ்சலமும்‌, நிர்ப்பந்தமும்‌ 
வைக்கப்படவேண்டும்‌. தராசின்‌ அடுத்த 
பக்கத்தில்‌ கடற்கரை மணலை 
வைக்கவேண்டும்‌. கடற்கரையிலுள்ள 
எல்லா மணலையும்‌ தராசில்‌ 
போட்டு நிறுக்கமுடியாது. அப்படி 
போட்டுப்பார்த்தால்‌, கடற்கரை 
மணலைளிட யோபுவின்‌ சஞ்சலமும்‌ 
நிர்ப்பந்தமும்‌ அதிகபாரமுள்ளதாயிருக்கும்‌. 


யோபு தன்னுடைய துக்கத்தை 
அளந்து பார்த்து, தன்‌ துக்கம்‌ சொல்லி 
முடியாது... என்று சொல்லுகிறார்‌, 
யோபுவின்‌ துக்கத்தை வார்த்தைகளால்‌ 
விவரிக்க முடியாது. அவருக்கு 
அவ்வளவு பாரமான த 
உண்டாயிருக்கிறது. இந்த! 
துக்கத்தினிமித்தனய்‌ யோபுவின்‌ 
வார்த்தைகளில்‌ அங்கலாய்ப்பு 
காணப்படுகிறது. கசப்பான 
வார்த்தைகளைப்‌ பேசுகிறார்‌. அவருடைய 
இருதயம்‌ உடைந்துபோயிற்று. 
ஆகையினால்‌ அவருடைய வார்த்தையில்‌ 
தெளிவில்லை. யோபுவின்‌ துக்கம்‌ 
அதிகமாயிருப்பதினால்‌, அவருடைய 
சிநேகிதர்கள்‌, யோபுவின்‌ கசப்பான 
வார்த்தைகளைச்‌ சகித்துக்கொள்ள 
வேண்டும்‌. 


யோபுவின்‌ 


தன்னுடைய 
தன்னுடைய 
சொல்லும்போது, 


சிநேகிதருக்கு, 
யோபுவின்‌ துக்கத்தைப்பற்றி சரியாகத்‌ 
தெரியவில்லை. அவர்கள்‌ யோபுவின்‌ 
பரிதாபமான நிலமையை இன்னும்‌ 
சரியாக ஆராய்ந்து பார்க்கவில்லை. 
அவர்கள்‌ யோபுவை புரிந்துகொள்ள 
வில்லை. தன்னைப்பற்றி 
புரிந்துகொள்ளாமலேயே தன்னுடைய 
சிநேகிதர்கள்‌, தனக்கு விரோதமாக 
கடினமான வார்த்தைகளைப்‌ பேசுவதாக 
யோபு அவர்களைக்‌ குற்றப்படுத்துகிறார்‌. 





ழ்‌ நவள 
யாய 


யோபு தன்னுடைய பிறந்த நாளை 
சபித்தபோது. தான்‌ கசப்பான 
வார்த்தைகளைப்‌ பேசவில்லை என்றும்‌, 
நிதானமான வார்த்தைகளையே 
பேசியதாகவும்‌ மறுபடியும்‌ எடுத்துச்‌ 
சொல்லுகிறார்‌. தான்‌ சொன்ன எல்லா 
வார்த்தைகளையும்‌ யோபுவால்‌. 
நியாயப்படுத்த முடியாது. ஆனாலும்‌ 
தன்னுடைய சிநேகிதர்கள்‌, தன்மீது கடின 
வார்த்தைகளைப்‌ பயன்படுத்தி 
குற்றப்படுத்துகிறார்கள்‌ ன்‌ 
யோபு சொல்லுகிறார்‌. 
வேதனையிலிருக்கும்போது, 
சிநேகிதர்‌, தன்மீது ட்டு, 

ாப வார்த்தைகளைப்‌ பேசவேண்டு 
கின்று போரு எதிர்க்‌ 


யோபுவைப்பற்றி அவருடைய 
சிநேகிதர்கள்‌ சரியாகப்‌ பரிந்து 
கொண்டால்தான்‌, அவர்களால்‌ சரியாகப்‌ 
பேசமுடியும்‌ யோபுவினுடைய 
வேதனையின்‌ பாரம்‌ எவ்வளவு, 
அதிகமானது என்பதை அவருடைய 
சிநேகிதர்கள்‌ அறிந்து கொண்டால்தான்‌ 
அவர்களால்‌ யோபுவுக்கு 
வார்த்தைகளையும்‌ 

வார்த்தைகளையும்‌ பேசமுடியும்‌ 


சர்வவல்லவரின்‌ அம்புகள்‌. 


அம்புகள்‌ 


அவைகளின்‌ விஷம்‌ எண்‌: உயிரைக்‌ 
குடிக்கிறது; தேவனால்‌ உண்டாகும்‌. 
பயங்கரங்கள்‌ எனக்கு முன்பாக. 
அணியணியாய்‌ நிற்கிறது 
(யோபு 6:4). 


யோபுவின்‌ மனதில்‌ பயங்கரங்களும்‌ 
துக்கங்களும்‌ ம 
அவருடைய 
யோபுவின்‌ 
அவருடைய 


மனது 
சரீர 


வேதனைகளைக்‌ 
யோபு இயேசுகிறிஸ்துவக்கு 
அடையாளமாகயிருக்கிறார்‌. இயேசுகிறிஸ்து 
அநேக பாடுகளையும்‌, வேதனைகளையும்‌ 
அனுபவித்தார்‌. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


வேதனையை 


தம்முடைய ஆத்தும 
பிதாவினிடத்தில்‌ 


கிறிஸ்துவானவர்‌ 
தெரியப்படுத்தினார்‌. 


“இப்பொழுது என்‌ ஆத்துமா 
கலங்குகிறது, நான்‌ என்ன சொல்லுவேன்‌. 
பிதாவே, இந்த வேளையினின்று என்னை 
இரட்சியும்‌ என்று சொல்வேனோ; 
ஆகிலும்‌. இதற்காகவே இந்த 
வேளைக்குள்‌ வந்தேன்‌” (யோவா 12:27, 
“என்‌ ஆத்துமா மரணத்துக்கேதுவான 
'துக்கங்கொண்டிருக்கிறது' (மத்‌ 26:38) 
“ஒன்பதாம்மணி நேரத்தில்‌ இயேசு: ஏலீ! 
ஏலீ! லாமா சபக்தானி, என்று மிகுந்த 
சத்தமிட்டுக்‌ கூப்பிட்டார்‌: அதற்கு என்‌ 
தேவனே! என்‌ தேவனே! ஏன்‌ என்னைக்‌ 
கைவிட்டீர்‌ என்று அர்த்தமாம்‌" (மத்‌ 
27:46), 


யோபு தன்னுடைய 
மனவேதனையைப்பற்றிச்‌ சொல்லும்போது, 
“சர்வவல்லவரின்‌ அம்புகள்‌ எனக்குள்‌. 
தைத்திருக்கிறது” என்று சொல்லுகிறார்‌. 
யோபு தேவனிடத்தில்‌ பிரியமாயிருக்கிறார்‌. 
கர்த்தரை சேவிக்கிறார்‌. கர்த்தரிடத்தில்‌ 
பயபக்தியாயிருக்கிறார்‌. தான்‌ நேசிக்கிற 
தேவன்‌ தன்மீது கோபராயிருப்பதை 
யோபுவால்‌ தாங்கிக்கொள்ள முடியவில்லை, 
சர்வவல்லவரின்‌ அங்கள்‌ தனக்குள்‌ 
தைத்திருப்பதினால்‌, கர்த்தர்‌ தன்மீது 
பிரியமாமில்லை என்றும்‌, அவர்‌ தம்முடைய 
கோபத்தில்‌ தன்னை வாதிக்கிறார்‌ 
என்றும்‌ யோபு நினைக்கிறார்‌. 


நம்முடைய 
காயமுண்டாகும்போது, 
வேதனையை நம்மால்‌ தாங்கிக்கொள்ள 
முடியும்‌. நம்முடைய ஆத்துனவில்‌ காயம்‌ 
உண்டாகும்போதோ, அதன்‌ வேதனையை 
நம்மால்‌ தாங்கிக்கொள்ளவே முடியாது. 
யோபு சர்வவல்லவரின்‌ அம்புகளைப்பற்றிச்‌ 
சொல்லும்போது, “அவைகளின்‌ விஷம்‌ 
என்‌ உயிரைக்‌ குடிக்கிறது” என்று 
சொல்லுகிறார்‌. யோபுவின்‌ ஜீவனுக்கு 
ஆபத்து உண்டாயிருக்கிறது. அவர்‌ 
தன்னுடைய சரீர பலத்தையெல்லாம்‌ 
இழந்துவிட்டார்‌. அவருடைய மனதில்‌ 

அமைதியில்லை. அவரிடத்தில்‌ தெளிந்த 
சிந்தனையும்‌ இல்லை. 





EL 
TT 

தேவனால்‌ உண்டாகும்‌ பயங்கரங்கள்‌ 
தனக்கு முன்பாக அணியணியாய்‌ 
நிற்பதாக யோபு சொல்லுகிறார்‌. யோபு 
தேவனிடத்தில்‌ கிருபையையும்‌. 
இரக்கத்தையும்‌ எதிர்பார்க்கிறார்‌. 
ஆனால்‌ யோபு எதிர்பார்த்த பிரகாரம்‌ 
அவருக்கு தேவனிடத்திலிருந்து ஒன்றும்‌ 
கிடைக்கவில்லை. அதற்குப்‌ பதிலாக 
தேவனால்‌ உண்டாகும்‌ பயங்கரங்களே 
யோபுவுக்குக்‌ கிடைத்திருக்கிறது. 
யுத்தக்களத்திலே வீரர்கள்‌ வரிசையாக, 
அணியணியாக நிற்பதுபோல தேவனால்‌ 
உண்டாகும்‌ பயங்கரங்கள்‌, போபுவுக்கு 
முன்பாக அணியணியாய்‌ நிற்கிறது. 
அவை யோபுவை சுற்றிலும்‌ 
வளைந்துகொண்டிருக்கிறது அந்தப்‌ 
பயங்கரங்களிலிருந்து யோபுவால்‌ தப்பிக்க 
முடியவில்லை. 


அரோசிகமான போஜனம்‌ 


புல்லிருக்கிற. இடத்திலே 
காட்டுக்கழுதை கத்துமோ? தனக்குத்‌ 
தீவனமிருக்கிற இடத்திலே எருது 
கதறுமோ? ருசியில்லாத பதார்த்தத்தை 
உப்பில்லாமல்‌ காப்பிடக்கூடுமோ?. 
முட்டையின்‌ வென்னைக்கருவில்‌ சுவை 
உண்டோ? உங்கள்‌ வார்த்தைகளை என்‌: 
ஆத்துமா தொடமாட்டேன்‌ என்கிறது; 
அவைகள்‌ அரோசிகமான 
போஜனம்போல்‌ இருக்கிறது 
(யோபு 6:5-7). 


யோபுவின்‌ சிநேகிதர்கள்‌ அவரோடு 
கோபமாய்ப்‌ பேசுகிறார்கள்‌. யோபுவை 
காரணமில்லாமல்‌ நியாயந்தீர்க்கிறார்கள்‌. 
கடினமான வார்த்தைகளைப்‌ பயன்படுத்தி 
யோபுவைக்‌ கடிந்துகொள்கிறார்கள்‌. 
தன்னைக்‌ கடிந்துகொள்வதற்கு 
முகாந்தரமான காரணம்‌ எதுவும்‌ 
அவர்களிடத்தில்‌ இல்லை என்று யோபு 
நினைக்கிறார்‌ 


தான்‌ வியாதியிலும்‌, 
ணம்‌ 


டட 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தன்னுடைய பிறந்த நாளை சபிக்கிறார்‌. 
புல்‌ இருக்கிற இடத்தில்‌ காட்டுக்கழுதை 
கத்தாது. தனக்கு தீவனம்‌ இருக்கிற 
இடத்திலே எருது கதறாது. அதுபோல 
யோபுவுக்கு சரீர ஆரோக்கியமும்‌, குடும்ப 
ஆசீர்வாதமும்‌ இருந்தபோது, அவர்‌ 


எதைக்‌ குறித்தும்‌ 
பலனாய்‌ 

ஆனால்‌ இப்போதோ, யோபு 
எல்லாவற்றையும்‌ இழந்தவராக 
யிருக்கிறார்‌. அவருடைய சமாதானமும்‌, 
ஆறுதலும்‌ அவரைவிட்டு நீங்கிப்போயிற்று, 
யோபு புல்‌ இல்லாத இடத்தில்‌ இருக்கிற 
காட்டுக்கழுதையைப்போல இருக்கிறார்‌. 
தீவனம்‌ இல்லாத  இடத்திலிருக்கிற 
எருதைப்போல இருக்கிறார்‌. பசி 
தாங்காமல்‌  காட்டுக்கழுதை கத்தும்‌, 
எருது கதறும்‌ அவற்றைப்போலவே 
யோபுவும்‌ இப்போது  வருத்தத்திலும்‌ 
வேதனையிலும்‌ அங்கலாய்க்கிறார்‌. 


காட்டு கழுதையும்‌, எருதும்‌ பசி 
தாங்காது. தங்களுக்கு ஜீவன்‌ இருக்கும்‌ 
வரைக்கும்‌ அவை கத்தி கதறும்‌. ஜீவன்‌ 
அவற்றைவிட்டுப்‌ போய்விட்டால்‌, அவை 
கத்தாது. கதறாது. தன்னுடைய ஜீவனும்‌, 
தன்னைவிட்டுப்‌ போய்விடவேண்டும்‌ என்று 
யோபு விரும்புகிறார்‌. அப்போதுதான்‌ 
தன்னால்‌. )தனையில்லாமல்‌ 
இருக்கமுடியும்‌ என்று யோபு யோசிக்கிறார்‌. 


யோபுவுக்கு இப்போது நேர்த்தியான 
ஆகாரம்‌ கிடைக்கவில்லை. ருசியான 
பதார்த்தத்தம்‌ ஒன்றும்‌ அவருக்குக்‌ 
கொடுக்கப்படவில்லை. யோபு 
இப்போது கொடிய தரித்திரத்திலிருக்கிறார்‌. 
அவர்‌ ஐசுவரியவானாயிருந்தபோது, 
அவருக்கு ருசியான பதார்த்தங்கள்‌ 
கிடைத்தது. இப்போதோ கிடைப்பதை 
சாப்பிடவேண்டிய சூழ்நிலையிலிருக்கிறார்‌. 
தன்னுடைய போஜனத்தின்‌ 
குறைவைப்பற்றிச்‌ சொல்லும்போது, 
“ருசியில்லாத பதார்த்தத்தை 
உப்பில்லாமல்‌. சாப்பிடக்கூடுமோ? 
முட்டையின்‌ வெள்ளைக்கருவில்‌ சுவை 
உண்டோ?” என்று கேட்கிறார்‌ 





ழ்‌ நவள 
யாய 


யோபு ஒரு காலத்தில்‌ ருசியான 
போஜனங்களைப்‌ புசித்தவர்‌. இப்போதோ 
ருசியில்லாத பதார்த்தங்களை 
சாப்பிடுகிறார்‌. அவை அவருக்கு 
அரோசிகமான போஜனம்‌ போலிருக்கிறது. 
அவருடைய சிநேகிதரின்‌ வார்த்தைகளும்‌. 
யோபுவுக்கு அரோசிகமான 
போஜனம்‌ போலவே இருக்கிறது. 
௬ுசியில்லாத பதார்த்தத்தை உப்பில்லாமல்‌. 
சாப்பிடமுடியாது. அதை அவருடைய 
வயிறு ஏற்றுக்கொள்ளாது. அதுபோலவே 
அவருடைய சிநேகிதரின்‌ 
வார்த்தைகளையும்‌ யோபுவின்‌ ஆத்துமா 
ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. “உங்கள்‌ 
வார்த்தைகளை என்‌ ஆத்துமா 
தொடமாட்டேன்‌ என்கிறது” என்று யோபு 
சொல்லுகிறார்‌ மேலும்‌ அவைகள்‌ 

சிகமான போஜனம்‌ 
சோலிருக்கிற்‌ என்றும றான்‌ 


யோபுவின்‌ மன்றாட்டு. 
யோபு 6: 8-13 


யோபு 6:8. ஆ, என்‌ மன்றாட்டு எனக்கு. 
அருளப்பட்டு, நான்‌ வாஞ்சிப்பதை 
தேவன்‌ எனக்குத்‌ தத்து, 


யோபு 6:9. தேவன்‌ என்னை நொறுக்கச்‌ 
சித்தமாய்‌, தம்முடைய கையை நீட்டி 
என்னைத்‌ 'துண்டித்துப்போட்டால்‌ 
நலமாயிருக்கும்‌. 


யோபு 640. அப்பொழுதாவது எனக்கு. 
ஆறுதல்‌ இருக்குமே அப்பொழுது 
என்னைத்‌ தப்பவிடாத நோவிலே. 
மரத்திருப்பேன்‌; 
வார்த்தைகனை 
வைக்கவில்லை, 
தப்பவிடாராக. 


யோபு 611. 
காத்துக்கொண்டிருக்க 
எம்மாத்திரம்‌? என்‌ 
நீடித்திருக்கப்பண்ண 
எப்படிப்பட்டது? 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யோபு 6:12. என்‌ பெலன்‌ கற்களின்‌ 
பெலனோ? என்‌ மாம்சம்‌ வெண்கலமோ? 


யோபு 6:48. எனக்கு உதவியானது 
ஒன்றும்‌ இல்லையல்லவோ? சகாயம்‌ 
என்னைவிட்டு நீங்கிற்றே. 


யோபு வாஞ்சிப்பது 


ஆ, என்‌ மன்றாட்டு எனக்கு 
அருளப்பட்டு, நான்‌ வாஞ்சிப்பதை 
தேவன்‌ எனக்குத்‌ தத்து, தேவன்‌ 
என்னை  நொறுக்கச்‌ சித்தமாய்‌, 
தம்முடைய கையை நீட்டி, என்னைத்‌ 
துண்டித்துப்போட்டால்‌ நலமாயிருக்கும்‌ 
(யோபு 6:8,9). 


குடல்‌ கொந்தளிக்கும்போது, அதன்‌ 

உயரமாய்‌ எழும்பும்‌. 
என்பி வட பட பவன 
மோதும்போது. அலை வேகமாயும்‌. அதிக 
பலமாயும்‌ மோதும்‌. யோபு 
கொந்தளிக்கும்‌ கடலைப்போல, 
தன்னுடைய மனதில்‌ நிம்மதியில்லாமல்‌ 
இருக்கிறார்‌. திகிலும்‌ பயங்கரங்களும்‌ 
அவருக்கு முன்பாக நிற்கிறது. யோபுவால்‌ 
தன்னுடைய யோசனைகளை சொல்லாமல்‌ 
தனக்குள்ளே அடக்கி வைத்திருக்க 
முடியவில்லை. கொந்தளிக்கிற கடல்‌ 
அலைகள்‌ பாறைகளில்‌ மோதுவதுபோல, 
யோபுவின்‌ கலக்கங்களும்‌, 
பயங்கரங்களும்‌, வார்த்தைகளும்‌ இதற்கு 
முன்பு. இருந்ததைவிட அதிகமாய்‌ 
பளிப்படுகிறது. 


யோபு 
மரித்துப்போகவேண்டும்‌. 
விரும்புகிறார்‌. 


சீக்கிரத்தில்‌ 
என்று 
இந்த சிந்தனையில்‌ 
அவருக்குள்‌ மாற்றம்‌ எதுவும்‌ 
உண்டாகவில்லை. தன்னுடைய 
பிரச்சனைகளுக்கும்‌, வேதனைகளுக்கும்‌ 
மரணம்தான்‌. முடிவு என்னும்‌ 
தீர்மானத்திலிருக்கிறார்‌. தனக்கு மரணம்‌ 
யிலும்‌ யோபுவால்‌ 

காத்திருக்க 

கர்த்தர்‌ நியபித்திருக்கிற 

மனுஷருக்கு மரணம்‌ 

அது வரையிலும்‌ நாம்‌ இந்த 

வ ஜீவிக்கவேண்டும்‌. 





EL 
நாறிய 
விசுவாசிகள்‌  மரணத்தைக்கண்டு 
பயப்படக்கூடாது. இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ 
ஜீலிக்கவும்‌ பயப்படக்கூடாது. நமக்கு 
எவ்வளவு கஷ்டங்களும்‌, 
உபத்திரவங்களும்‌ வந்தாலும்‌. கர்த்தர்‌ 
நமக்கு நியமித்திருக்கிற காலம்‌ 
வரையிலும்‌ 'விப்பதற்கு 
ஆயத்தமாமிருக்கவேண்டும்‌. மரணமே 
நம்முடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு 
என்று புத்தியீனமாய்‌ யோசிக்கக்கூடாது. 
வேளையில்‌, நாம்‌ மிகுந்த 
ஆசீர்வாதத்தோடு, மிகுந்த 
ஐசுவரியத்தோடு, செழிப்போடு 
ஜீவிக்கும்போது, ஸரிப்பதற்கும்‌ 
பயப்படக்கூடாது. கர்த்தர்‌ நமக்கு 
மரணத்தை அனுமதிக்கும்போது, நாம்‌ 
மரிப்பதற்கும்‌ ஆயத்தமாயிருக்கவேண்டும்‌. 


யோபு கர்த்தரிடத்தில்‌ ப ஒரு 
மன்றாட்டத்தைத்தான்‌ கிறார்‌ 
தேவன்‌ தம்முடைய கையைநீட்‌ ந்‌ னை 
துண்டித்துப்போடவேண்டும்‌ என்பதுதான்‌ 
யோபுவின்‌ மன்றாட்டு. கர்த்தர்‌ 
தன்னுடைய மன்றாட்டை தனக்கு 
அருளவேண்டும்‌ என்று யோபு 
விரும்புகிறார்‌. கர்த்தர்‌ தன்னைத்‌ 
துண்டித்துப்போடவேண்டும்‌ என்பதே 
யோபுவின்‌ வாஞ்சை தன்னுடைய 
வாஞ்சையை கர்த்தர்‌ தனக்குத்‌ தந்தால்‌, 
தான்‌ ஸரித்துப்போனால்‌, அது 
தனக்கு நலமாயிருக்கும்‌ என்று 
சொல்லுகிறார்‌. 

யோபு 
மரித்துப்போகவேண்டும்‌ 
விரும்புகிறார்‌. ஆனால்‌ 
மரணம்‌ சீக்கிரத்தில்‌ வரவில்லை. 
தனக்கு. சீக்கிரத்தில்‌ 
காலதாமதமாவதினால்‌, யோபு 
மரணத்தின்மீது கோபப்படுகிறார்‌. 
யோபுவுக்கு இவ்வளவு அதிகமான 
வேதனைகள்‌ இருந்தாலும்‌, அவர்‌ 
தன்னைத்தானே அழித்துக்கொள்ள, 
தன்னைத்தானே கொன்றுபோட 
எந்தவிதமான முயற்சியும்‌ செய்யவில்லை. 
தன்னுடைய மரணத்திற்காக 
கர்த்தரிடத்தில்‌ ஜெபம்பண்ணுகிறார்‌. 
“தேவன்‌ என்னை நொறுக்கச்‌ சித்தம்‌, 
தம்முடைய கையை நீட்டி என்னைத்‌ 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


துண்டித்துப்போட்டால்‌ நலமாயிருக்கும்‌” 
என்று யோபு தன்னுடைய மனதின்‌ 
வாஞ்சையை கர்த்தரிடத்தில்‌ 


வெளிப்படுத்திச்‌ சொல்லுகிறார்‌. 


யோரயுவுக்கு ஆறுதல்‌ 


அப்பொழுதாவது எனக்கு ஆறுதல்‌. 
இருக்குமே அப்பொழுது என்னைத்‌ 
தப்பவிடாத நோவிலே மரத்திருப்பேன்‌; 
பரிசுத்தருடைய வார்த்தைகனை நான்‌: 
மறைத்துவைக்கவில்லை, அவர்‌ 
என்னைத்‌ தப்பவிடாராகக நாண்‌ 
காத்துக்கொண்டிருக்க என்‌ பெலன்‌ 
எம்மாத்திரம்‌? என்‌ ஜீவனை 
நீடித்திருக்கப்பண்ண என்‌ முடிவு 
எப்படிப்பட்டது? (யோபு 610,11). 


யோபு மனதின்‌ 
வாஞ்சையை கர்த்தரிடத்தில்‌ 
ஜெபவிண்ணப்பமாக ஏறெடுக்கிறார்‌ 
கர்த்தர்‌ தான்‌ வாஞ்சிப்பதை தனக்குத்‌ 
தரவேண்டும்‌ என்று ஜெபிக்கிறார்‌. தான்‌ 
வாஞ்சிப்பதுபோல, கர்த்தர்‌ தம்முடைய 
கையை நீட்டி தன்னைத்‌ 
துண்டித்துப்போட்டால்‌, அது தனக்கு 
நலமாயிருக்கும்‌ என்றும்‌, அப்பொழுதாவது 
தனக்கு ஆறுதல்‌ இருக்கும்‌ என்றும்‌ யோபு 
சொல்லுகிறார்‌. தன்னுடைய 
வேதனைகளுக்கும்‌, பிரச்சனைகளுக்கும்‌, 
கர்த்தர்‌ தன்னைத்‌ துண்டித்துப்போடுவது 
மாத்திரமே ஒரே தீர்வாகயிருக்கும்‌ என்று 
யோபு நினைக்கிறார்‌. 


யோபுவின்‌ மனச்சாட்சி சுத்தமா 
யிருக்கிறது. ஆகையினால்‌ அவர்‌ 
மரிப்பதற்குப்‌ பயப்படவில்லை. நாம்‌ இந்தப்‌ 
பிரபஞ்சத்தில்‌ இருக்கும்‌ வரையிலும்‌ 
நமக்கு உபத்திரவங்கள்‌ உண்டு. 
கர்த்தருடைய பிள்ளைகள்‌ பாடுகளையும்‌ 
உபத்திரவங்களையும்‌ சகித்துக்கொள்ள 
வேண்டும்‌. இந்தப்‌ பூமியில்‌ பாடுகளை 
அனுபவிக்கிற நாம்‌, ித்தபின்பு 
பரலோகத்திலே சந்தோஷத்தையும்‌, 
மகிமையையும்‌ அனுபவிப்போம்‌. 
கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இதுவே 
ஆறுதலான சத்தியம்‌. யோபு இந்தப்‌ 
பிரபஞ்சத்தின்‌ பாடுகளை கடந்து, 
பரலோகத்தின்‌ ஆறுதலுக்காக 
காத்துக்கொண்டிருக்கிறார்‌. 


தன்னுடைய 





ழ்‌ நள 
யாய 


யோபு தன்‌ சரீர மரணத்தைப்‌ 
பார்த்து பயப்படவில்லை. தனக்கு நோயே 
வராவிட்டாலும்‌, அவர்‌ எப்போதுமே 
மரிப்பதற்கு ஆயத்தமாகத்தான்‌ இருப்பார்‌. 
யோபுவின்‌ வியாதி அவருடைய 
சரீரத்தில்‌ அதிகமான வேதனையை 
உண்டுபண்ணுகிறது. அந்த ளை 


குணமாகவில்லை. அது 
தப்பவிடாமல்‌ வேதை றி. 
தனக்கு மரணம்‌ வந்துவிட்டால்‌, 
நோயின்‌ வேதனை தனக்கு இருக்காது 
என்றும்‌, தன்னுடைய சரீரம்‌ 
மரத்துப்போயிருக்கும்‌ என்றும்‌ நினைத்து, 
யோபு தன்னுடைய மரணத்திற்காக 
வாஞ்சையோடு, காத்துக்‌ 
ணகர னி 


யோபுவுக்கு. 
வேதனையும்‌ 
கர்த்தருடைய 


வியாதியும்‌. 
இருந்தாலும்‌ அவர்‌ 
வார்த்தைகளை மறைத்து 
வைக்கவில்லை. யோபு கர்த்தரைப்பற்றிச்‌ 
சொல்லும்போது, அவரை. “பரிசுத்தர்‌ 
என்று சொல்லுகிறார்‌. கர்த்தர்‌ தமக்குச்‌ 
சித்தமான காரியங்களைச்‌ செய்கிறார்‌ 
தன்னிடத்தில்‌ அசுத்தம்‌ இருக்குமென்றால்‌, 
பரிசுத்தராகிய கர்த்தர்‌ தன்னை 
தப்பவிடாமல்‌ தண்டிப்ராக என்று, யோபு 
கர்த்தரிடத்தில்‌ தன்னை 
ஒப்புக்கொடுக்கிறார்‌. யோபுவின்‌ சரீரம்‌ 
வியாதியினால்‌ அசுத்தமாயிருந்தாலும்‌, 
அவருடைய மனச்சாட்சி 
சுத்தமாயிருக்கிறது. கர்த்தரைப்பற்றும்‌ 
விசுவாசத்தில்‌ உறுதியாக 
நி கிறார்‌. கர்‌ 
நன்றாய்‌ ணிய க 
யோபு 
அனுபவிக்கும்போது, 
தன்னைத்தானே 
கொள்கிறார்‌. தனக்கு சீக்கிரத்தில்‌ 
மரணம்‌ வந்தால்‌ அது தனக்கு 
நலமாயிருக்கும்‌ என்று சொல்லுகிறார்‌. 
யோபுவின்‌ சிநேகிதர்கள்‌ அவருக்கு 
ஆறுதலான வார்த்தைகளைச்‌ சொல்லி, 
அவரை உற்சாகப்படுத்துகிறார்கள்‌. 
ஆனால்‌ யோபுவோ, தான்‌ மிகவும்‌ 
பலவீனமாயிருப்பதாகவும்‌ அவர்களுடைய 
ல்‌ தனக்கு 
பிரயோஜனமும்‌ 
தீர்மானமாயிருக்கிறார்‌. 


அவர்‌ 


நியாயந்தீர்த்துக்‌ 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தன்னுடைய சரீர பெலன்‌ தன்னைவிட்டு 
நீங்கிப்போயிற்று என்றும்‌, “நான்‌ 
காத்துக்கொண்டிருக்க என்‌ பெண்‌ 
எம்மாத்திரம்‌? என்‌ ஜீவனை 
நீடத்திருக்கப்பண்ண என்‌ முடிவு 
AT AE 

யோபுவின்‌ சரீரத்தில்‌ பெலனில்லை. 
தன்னுடைய மரணத்திற்காக அவரால்‌ 
காத்துக்கொண்டிருக்க முடியவில்லை. 
யோபுவுக்கு ஜீவன்‌ நீடித்தால்‌ அந்த 
ஜீவனை ஜீவிப்பதற்குக்கூட அவரிடத்தில்‌ 
பெலனில்லை. தன்னுடைய சரீரத்தில்‌ 
எல்லா பெலனும்‌ 
நீங்கிப்போனபின்பு, 


தன்னைவிட்டு 
தன்னுடைய 
நீண்‌ ம்‌ நரத்திக்தவேண்டுமென்று 
பாபு சிறிதும்‌ விரும்பவில்லை. 


யோபுவின்‌ பெலன்‌ 


என்‌ பெலன்‌ கற்களின்‌ பெலனோ? 
என்‌ மாம்சம்‌ வெண்கல்மோ? எனக்கு. 
உதவியானது ஒன்றும்‌ இல்லை 
யல்லவோ? சகாயம்‌ என்னைவிட்டு 
நீங்கிற்றே (யோபு 612,18). 


தனக்கு வந்த 
தாங்கிக்கொள்ள தன்னுடைய 
பெலனில்லை என்று 
அங்கலாய்க்கிறார்‌. “ன்‌ பெலன்‌ 
கற்களின்‌ பெலனோ? என்‌ மாம்சம்‌ 
வெண்கலமோ?” என்று தன்னுடைய 
சரீர பெலவீனத்தைப்பற்றிச்‌ சொல்லுகிறார்‌. 
யோபுவின்‌ பெலன்‌ கற்களின்‌ பெலனல்ல. 
அவருடைய சரீரம்‌ வெண்கலமுமல்ல. 
ஆகையினால்‌ யோபுவால்‌ வேதனைகளைத்‌ 
தாங்கிக்கொள்ள முடியவில்லை. 
வேதனையில்‌ ம்‌ 
வேதனையிலிருந்து விடுபடுவதற்கு 
யோபுவுக்கு ஒரு பழய தெரியவில்லை. 


பிள்ளைகளாகிய 


வேதனையைத்‌ 
சரீரத்தில்‌ 
யோபு 


, கர்த்தருடைய 





ழ்‌ நள 
யாய 


நாம்‌ கர்த்தருக்குள்‌ ஜீவிக்கிறோம்‌. 
கர்‌ கிறோம்‌. கர்த்தர்‌ 
தன்‌ ணி பட தத்து 

யோபுவின்‌ ஜீவியத்தில்‌ வெளிச்சம்‌ 
இல்லை. எல்லாம்‌ இருளாகயிருக்கிறது. 
தன்னுடைய முடிவு எப்படியிருக்கும்‌ 
என்பதை இருளில்‌ அவரால்‌ 
பார்க்கமுடியவில்லை. அவருடைய 
மனக்கண்கள்‌ மங்கிப்போயிருக்கிறது. 
இதனிமித்தமாய்‌ தன்னுடைய ஜீவன்‌ 
நீடித்திருக்கவேண்டும்‌ என்னும்‌ விருப்பம்‌ 
யோபுவினிடத்தில்‌ சிறிதும்‌ இல்லை. தான்‌ 
நீண்டகாலம்‌ ஜீவிக்கவேண்டும்‌ என்னும்‌ 
ஆர்வமும்‌ அவரிடத்தில்‌ இல்லை. 
மரணமே தனக்கு ஆறுதலாயிருக்கும்‌ 
என்று யோபு நினைக்கிறார்‌. 


உதவிசெய்வாரா 
யோபுவின்‌ 


கர்த்தர்‌ தனக்கு 
என்னும்‌ சந்தேகம்‌ 
உள்ளத்தில்‌ வந்துவிட்டது. தனக்கு 
இனிமேல்‌ கர்த்தருடைய உதவி 
கிடைக்காது என்று நினைத்து யோபு 
சோர்ந்து போயிருக்கிறார்‌. தேவசகாயம்‌ 
தன்னைவிட்டு நீங்கிப்போயிற்று என்று 
யோபு ஆயாசப்படுகிறார்‌. கர்த்தருடைய 
உதவியில்லாமல்‌ நம்மால்‌ ஒன்றும்‌ 
செய்யமுடியாது கர்த்தருடைய 
அநுக்கிரகமும்‌ சகாயமும்‌ இல்லாமல்‌ 
நம்மால்‌ இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ ஜீவிக்கவும்‌ 
முடியாது. நாம்‌ கர்த்தருடைய சகாயத்தை 
மந்துவிப்‌ ரல்‌. எல்லாவற்றையும்‌ 
ழந்துவிடுவோம்‌. 


யோபுவின்‌ சிநேகிதர்கள்‌ 
யோபு 6 : 14-21 


யோபு 6:14. உபாதிக்கப்படுகிறவனுக்கு 
அவனுடைய சிநேகிதனால்‌ 
தயைகிடைக்கவேண்டும்‌; அவனோ 
கர்வவல்லவருக்குப்‌ பயப்படாதே 
போகிறான்‌. 


யோபு 65. 
காட்டாறுபோல 
பண்ணுகிறார்கள்‌; 
வெள்னத்தைப்போலக்‌ 
போகிறார்கள்‌. 


சகோதரர்‌ 
மோசம்‌ 
ஆறுகளின்‌. 
கடத்து 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அவைகன்‌ குளிர்காலப்‌ 
அதில்‌ 
உழைத்த 
மழையினாதூம்‌ கலங்கலாகி, 


யோபு 9:17. 


உஷ்ணங்கண்டவுடனே 
அனல்பட்டவுடனே 
ஸ்தலத்தில்‌ 


யோபு 6:18. அவைகளுடைய வழிகளின்‌: 
போக்குகள்‌ இங்குமங்கும்‌ பிரியும்‌ 
அவைகள்‌ விருதாவிலே பரவி ஒன்றும்‌ 
இல்லாமற்போகும்‌. 


யோபு 6:19. தேமாவின்‌ பயணக்காரர்‌ 
தேடி, சேபாவின்‌ பயணக்கூட்டங்கன்‌ 
அவைகன்மேல்‌ நம்பிக்கை வைத்து, 


யோபு 6:20. தாங்கள்‌ இப்படி, 
நம்பினதினாலே வெட்கப்படுகிறார்கள்‌; 
அவ்விடமட்டும்‌. வந்து 
கலங்கிப்போகிறார்கள்‌. 

யோபு 6:21. அப்படியே நீங்களும்‌ 
இப்பொழுது. ஒன்றுக்கும்‌ 
உதவாமற்போனீர்கள்‌;; என்‌ 
ஆற்த்தைக்‌ கண்டு பயப்படுகிறீர்கள்‌. 


சிநேகிதனால்‌ தயை கிடைக்க 


வேண்டும்‌ 


உபாதிக்கப்படுகிறவனுக்கு 
அவனுடைய சிநேகிதனால்‌ 
'தயைகிடைக்கவேண்டும்‌; அவனோ 
சர்வவல்லவருக்குப்‌ பயப்படாதே. 
போகிறான்‌ (யோபு 6:14). 


எலிப்பாஸ்‌ யோபுவுக்கு விரோதமாக 
கடினமான வார்த்தைகளைப்‌ பேசினார்‌. 
எலிப்பாஸ்‌ யோபுவின்‌ சிநேகிதர்‌ 
அவர்‌ யோபுவுக்கு தயவு 
காண்பிக்கவேண்டும்‌. ஆனால்‌ அவரோ 
தயவு காண்பிக்காமல்‌. யோபுவை 
பி நியாயந்தீர்த்தார்‌.  எலிப்பாஸ்‌ 

மாத்திரமல்ல, யோபுவின்‌ மற்ற 
இரண்டு சிநேகிதரும்‌, யோபுவோடு 
கோபமான வார்த்தைகளையே 
பேசினார்கள்‌. அவர்களும்‌ 
யோபுவுக்கு தயவு காண்பிக்கவில்லை. 





ழ்‌ நள 
ஈயா 


யோபு தன்னுடைய வேதனையில்‌. 
சிநேகிதரை நோக்கிப்‌ பார்க்கிறார்‌. 
அவர்களுடைய கோபத்தையும்‌, 
நியாயந்தீர்க்கும்‌ குணத்தையும்‌ 
தியானித்துப்‌ பார்க்கிறார்‌. ர்‌ 
கோபமான சுபாவம்‌ 
வேதனையை 
தான்‌ ஏற்கெனவே ஸித்துப்போகவேண்டு 
மென்று யோபு 
யோபுவினுடைய 
கோபசுபாவம்‌, யோபுவை 
'வேதனைப்படுத்துகிறது தன்னுடைய 
சிநேகிதரின்‌ கோபசுபாவத்தினிபித்தமாய்‌, 
யோபு இன்னும்‌ சீக்கிரத்தில்‌ 
மரித்துப்போசுவேண்டுபென்று 
விரும்புகிறார்‌. 


நாம்‌ இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ ஜீவிக்கும்‌ 
காலத்தில்‌, நாம்‌ தனிமையாக 
ஜீவிப்பதில்லை. குடும்பமாக, சிநேகிதர்‌ 
மத்தியில்‌, உற்றார்‌ உறவினர்கள்‌ 
மத்தியில்‌ ஜீவிக்கிறோம்‌. நம்முடைய 
சமுதாய வாழ்வு, ஒருவரையொருவர்‌ 
சார்ந்திருக்கிறது. நமக்கு சிலர்‌ தயவு 
காண்பிக்கவேண்டும்‌. என்றும்‌, 
ஆதரவாகமிருக்கவேண்டும்‌ என்றும்‌ 
எதிர்பார்ப்போம்‌. நமக்கு தயவு 
காண்பிக்கவேண்டியவர்கள்‌, நம்மைத்‌ 
துன்பப்படுத்தும்போது. நம்முடைய 
வேதனை மிகவும்‌ அதிகரிக்கும்‌ நமக்கு 
ஆறு றுதலாயிருக்கவேண்டியவர்கள்‌, நமக்கு 
விரோதமாய்‌ எழுப்பம்போது... நம்முடைய 
துக்கம்‌ மிகுதியாகும்‌. 


யோபுவின்‌ சிநேகிதர்கள்‌ அவருக்கு 
ஆறுதல்‌ சொல்லவேண்டும்‌. யோபுவுக்குத்‌ 
தயவு காண்பிக்கவேண்டும்‌. ஆனால்‌. 
அவர்களோ யோபுவைத்‌ 
துன்பப்படுத்துகிறார்கள்‌. யோபு 
சிநேகிதரிடத்திலிருந்து 
எதிர்பார்க்கிறார்‌. 
காரணங்களையும்‌ 
சாதாரண 
அடிப்படையிலேயே யோபு 
சிநேகிதரிடத்தில்‌ தயவை எதிர்பார்க்கிறார்‌. 
யோபுவைப்போல வேதனைகளை 
அனுபவிக்கிற  மனுஷரை யார்‌ 
பார்த்தாலும்‌, அவர்கள்‌ அந்த 
மனுஷர்மீது தயவு காண்பிப்பார்கள்‌. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யோபுவினுடைய த வ்‌ 


சாதாரண மனுஷகுணம்‌. 
அவர்கள்‌ க்‌ 
காண்பிக்கவேண்டும்‌. 


யோபு 
சிநேகிதரைப்பற்றிச்‌ சொல்லும்போது, 
“உபாதிக்கப்படுகிறவனுக்கு அவனுடைய 
சிநேகிதனால்‌ தயை கிடைக்கவேண்டும்‌" 
என்று சொல்லுகிறார்‌. மனுஷன்‌ 
சர்வவல்லவருக்குப்‌ பயப்படும்போது, அவன்‌ 
மனுஷகுணமுள்ளவனாயிருப்பான்‌. 
உபாதிக்கப்படுகிறவனுக்கு 
காண்பிப்பான்‌. யோபுவினுடைய 
சிநேகிதரோ சர்வவல்ல தேவனுக்கு. 
பயப்படாதிருக்கிறார்கள்‌. மனுஷகுணமும்‌, 
இரக்ககுணமும்‌  இல்லாதவர்களிடத்தில்‌ 
கர்த்தருக்குப்‌ பயப்படும்‌ பயம்‌ இருக்காது. 
கர்த்தரிடத்தில்‌ அவர்களுக்கு பயபக்தியும்‌ 
இருக்காது. 
கல்தேயர்கள்‌ 

இரக்ககுணமில்லாதவர்கள்‌. அவர்கள்‌ 
சர்வவல்வருக்கு பயப்படாதவர்கள்‌. நமக்கு 
ஏராளமான சிநேகிதர்கள்‌ இருக்கலாம்‌. 
அவர்களில்‌ உண்மையான சிநேகிதர்‌ 
யார்‌ என்பதை நாம்‌ கண்டறியவேண்டும்‌. 
நமக்கு துன்பமும்‌, வேதனையும்‌, 
உபத்திரவமும்‌, தேவையும்‌ 
இருக்கும்போது, யார்‌ நமக்கு தயவு 
காண்பிக்கிறார்களோ, அவர்களே 
நமக்கு மெய்யான சிநேகிதர்கள்‌. 
மற்றவர்களெல்லாமே மாய்மாலக்காரர்கள்‌. 


தயவு 


மற்றவர்கள்‌ நமக்கு 
காண்பிக்கவேண்டும்‌ 
எதிர்பார்ப்பதுபோல, 
மற்றவர்களுக்கு தயவு 
காண்பிக்கவேண்டுமென்று அவர்களும்‌ 
எதிர்பார்க்கிறார்கள்‌. பிறரிடத்திலிருந்து 
எதிர்பார்க்கிற நாம்‌, 
க்‌ உதவிசெய்யவும்‌ 
ஆயத்தமாயிருக்கவேண்டும்‌. மற்றவர்கள்‌ 
நமக்கு என்ன செய்யவேண்டும்‌ என்று 
எதிர்பார்க்கிறோமோ, அதை நாம்‌ 
அவர்களுக்கு செய்யவேண்டும்‌ 
என்பதே க கிறிஸ்துவின்‌ உபதேசம்‌. 


தயவு 
என்று 
நாமும்‌ 





ழ்‌ நவள 
ஈயா 
காட்டாறு போல 


என்‌ சகோதரர்‌ க௱ட்டாறுபோல்‌ 
மோசம்பண்ணுகிறார்கள்‌; ஆறுகளின்‌ 
வெள்ளத்தைப்போலக்‌: 
கடத்துபோகிறார்கள்‌. அவைகள்‌ 
குனிர்காலப்‌ பனிக்கட்டியினாலும்‌, 
அதில்‌ விழுத்திருக்கிற 
மழையினாலும்‌ 
உஷ்ணங்கண்டவுடனே 
வற்றி, அணல்பட்டவுடனே 
ஸ்தலத்தில்‌ உருவழித்துபோகின்‌ தன. 
அவைகளுடைய வழிகளின்‌ போக்குகன்‌ 
இங்குமங்கும்‌ பிரியும்‌ அவைகள்‌ 
விருதாவிலே பரவி. ஒன்றும்‌ 
இல்லாமற்போகும்‌. தேமாவின்‌ 
பயணக்காரர்‌ தேடி,  சேயாவின்‌ 
பயணக்கூட்டங்கள்‌ அவைகன்மேல்‌ 
நம்பிக்கை வைத்து, தாங்கள்‌ இப்படி. 
நம்பினதினாலே வெட்கப்படுகிறார்கன்‌; 
அவ்விடமட்டும்‌. வத்து 
கலங்கிப்போகிறார்கள்‌ (யோபு 6:15-20). 

தன்னுடைய சிநேகிதர்கள்‌ தனக்கு 
தயவு காண்பிப்பார்கள்‌ என்று யோபு 
எதிர்பார்த்தார்‌ ஆனால்‌ அவர்‌ 
எதிர்பார்த்தபடி அவர்கள்‌  யோபுவக்கு 
தயவு காண்பிக்கவில்லை. தன்னுடைய 
சிநேகிதர்‌ மூலமாய்‌ யோபுவுக்கு மிகுந்த 
ஏமாற்றமுண்டாயிற்று, யோபு 
தன்னுடைய சிநேகிதரைப்பற்றிச்‌ 
சொல்லும்போது, என்‌  சகோதார்‌ 
காட்டாறுபோல மோசம்பண்ணுகிறார்கள்‌:: 
ஆறுகளின்‌ வெள்ளத்தைப்போலக்‌ 
கடந்துபோகிறார்கள்‌? (யோபு 645) 
என்று சொல்லுகிறார்‌. 


காட்டாற்றை நம்பமுடியாது. 
திடீரென்று பெருவெள்ளம்‌ வரும்‌. அதன்‌ 
பின்பு வற்றிப்போகும்‌ காட்டாற்றில்‌ 
எப்போது தண்ணீர்‌ வருமென்று 
நிதானித்து அறியமுடியாது. அது 
மனுஷரை மோசம்பண்ணும்‌. காட்டாற்றை 
யாரும்‌ கேள்வி கேட்கமுடியாது. அது 
எப்போது 
பெருவெள்ளமாக 


சிநேகிது காட்டாற்றைப்போல 
ம த்கயிருக்கன்‌ 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யோபுவின்‌ சிநேகிதருக்கு 
அவருடைய கடந்தகால வாழ்க்கை 
நன்றாகத்‌ தெரியும்‌. யோபுவின்‌ 
தெய்வபக்திய அவர்களால்‌ மறக்க 
முடியாது. தேவன்‌ யோபுவை 
ஆசீர்வதிப்பார்‌ என்று அவர்கள்‌ 
அக்காலத்தில்‌ 

யோபுவின்‌: சிநேகிதத்தை 
விரும்பினார்கள்‌. ஆனால்‌ இப்போதோ 
அவர்கள்‌ காட்டாறுபோல தலைகீழாக 
மாறிவிட்டார்கள்‌. யோபுவுக்கு ஆறுதல்‌ 
சொல்லுவதற்கு பதிலாக அவரைத்‌ 
தூஷிக்கிறார்கள்‌.  யோபுவை 
காலத்தில்‌ நல்லவர்‌ 
சொன்னவர்கள்‌, இப்போது 
மாய்மாலக்காரர்‌ என்று சொல்லுகிறார்கள்‌. 
யோபுவின்‌ காயத்தில்‌ எண்ணெய்‌ 
வார்ப்பதற்குப்‌ பதிலாக  காடியை 
ஊற்றுகிறார்கள்‌. 


எதிர்பார்த்தார்கள்‌. 


நாம்‌ கர்த்தரை நோக்கிப்‌ பார்த்தே 
ஜீவிக்கவேண்டும்‌. கர்த்தரே நம்மை 
சிருஷ்டித்தவர்‌. நம்முடைய தேவைகளை 
கர்த்தரிடத்தில்‌ சொல்லவேண்டும்‌. 
கர்த்தர்‌ நம்மை ஆதரிப்பார்‌ என்று 
நம்பவேண்டும்‌. மனுஷர்மிது அதிகமான 
நம்பிக்கையையும்‌ வைக்கக்கூடாது. 
கர்த்தரிடத்தில்‌ குறைவான 
நம்பிக்கையையும்‌ வைக்கக்கூடாது. 
நம்முடைய கர்த்தர்‌ கிருபையுள்ளவர்‌. நாம்‌ 
வேண்டிக்கொள்வதற்கும்‌, விண்ணப்பம்‌ 
பண்ணுவதற்கும்‌. நினைப்பதற்கும்‌ 
அதிகமாய்‌ கர்த்தர்‌ நமக்கு நன்மை 
செய்கிறவர்‌. 


நாம்‌ கர்த்தரை நப்பும்போது அவர்‌ 
நம்மைக்‌ கைவிடமாட்டார்‌. 
நம்புகிறவர்கள்‌ வெட்கப்‌ 
மாட்டார்கள்‌. நம்முடைய 
பலவீனமாயிருந்தாலும்‌, கர்த்தர்‌ 
நம்முடைய நம்பிக்கையை பலப்படுத்தி 
நமக்கு நன்மை செய்வார்‌. நாம்‌ மனுஷரை 
ம்பம்‌ நமக்கு ஏமாற்றமே 
கர்த்தர்‌ நம்முடைய 
எப்போதுமே 


நம்பிக்கை 


பாத்திரராயிருக்கமாட்டார்கள்‌. 





ழ்‌ நள 
யாய 


தன்னுடைய சிநேகிதர்கள்‌ தனக்கு 
தயவு காண்பிப்பார்கள்‌ என்று யோபு 
நம்பினார்‌. ஆனால்‌ அவர்களோ 
யோபுவை ஏமாற்றிவிட்டார்கள்‌. யோபு 
தன்னுடைய ஏமாற்றத்தை 
'கோடைசாலத்து ஆறுகளோடு 
ஒப்பிட்டுச்சொல்லுகிறார்‌. காட்டாறுகள்‌ 
மழைகாலத்தில்‌ வெள்ளமாய்க்‌ 
கடந்துபோகும்‌. கோடைகாலத்திலோ 
அந்த. "ஆறுகள்‌ முற்றிலுமாய்‌ 
வற்றிப்போகும்‌. கோடைகாலத்தில்‌ நமக்கு 
தண்ணீர்‌ வேண்டும்‌. தண்ணிரைத்தேடி 
ஆற்றுக்குப்போன। அவை 
வறண்டுபோயிருக்கும்‌. 


யோபுவின்‌ 
காட்டாற்றைப்போலவே 
யோபு செழித்திருந்த காலத்தில்‌ 
அவர்கள்‌ யோபுவோடு கூடவே 
இருந்தார்கள்‌. யோபு எல்லாவற்றையும்‌ 
இழந்து பரிதாபமாயிருக்கும்போது, 
அவர்‌ தன்னுடைய சிநேகிதரின்‌ உதவியை 
நாடுகிறார்‌. அவர்களோ வறண்டுபோன 

தயவு 


சிநேகிதரும்‌ 
இருக்கிறார்கள்‌. 


காட்டாற்றையபோல அவருக்கு 


காண்பிக்க மறுக்கிறார்கள்‌. 


யோபு காட்டாற்றின்‌ 
சுபாவத்தைப்பற்றி இவ்வாறு விவரமாகச்‌ 
சொல்லுகிறார்‌. “அவைகள்‌ குளிர்காண்‌ 
பனிக்கட்டியினாலும்‌, அதில்‌ 
விழுந்திருக்கிற உறைந்த மழையினாலும்‌ 
கலங்கலாகி, உஷ்ணங்கண்டவுடனே உருகி 
வற்றி, அனல்பட்டவுபனே தங்கள்‌ 
ஸ்தலத்தில்‌ உருவழிந்துபோகின்றன. 
அவைகளுடைய வழிகளின்‌ போக்குகள்‌ 
இங்குமங்கும்‌ பிரியும்‌; அவைகள்‌ 
விருதாவிலே பரவி ன்றும்‌ 
இல்லாமற்போகும்‌' (யோபு 646: RT ம்‌ 


காட்டாறுகள்‌ குளிர்கால 
பனிக்கட்டியினாலும்‌ அதில்‌ விழுந்திருக்கிற 
உறைந்த மழையினாலும்‌ கலங்கலாகும்‌. 
உஷ்ணம்‌ கண்டவுனே காட்டாறு 
உருகி வற்றிப்போகும்‌. அதன்போல்‌ 
அனல்‌ பட்டவுடனே அவை 
தங்கள்‌ ஸ்தலத்திலே உருவிழந்துபோகும்‌. 
அவைகளில்‌ வழிகளின்‌ போக்குகளும்‌ 
அங்கும்‌ பிரியும்‌. 

நிலையான பாதையில்‌ ஓடாது. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எல்லா இடத்திற்கும்‌ பரவும்‌. 
காட்டாறுகள்‌ விருதாவில்‌ பரவி ஒன்றும்‌ 
இல்லாமற்போகும்‌. அவைகளால்‌ யாரும்‌ 
ஒரு பிரயோஜனமும்‌ உண்டாகாது 

பிரயாணம்‌ 


தாகத்தோடு. 


வனாந்தரங்களில்‌ 
பண்ணுகிறவர்கள்‌ 
பிரயாணம்‌ பண்ணுவார்கள்‌. 
கோடைகாலத்திலே, சூரியனின்‌ 
உஷ்ணத்திலே அவர்களுடைய தாகம்‌ 
அதிகரிக்கும்போது, அவர்கள்‌ 
காட்டாற்றின்மேல்‌ நம்பிக்கை வைத்து, 
அதிலே தண்ணீர்‌ கிடைக்குமா என்று 
பார்ப்பார்கள்‌. னால்‌ காட்டாறு 
வற்றிப்போயிருக்கும்‌. மழைகாலத்தில்‌ 
வெள்ளமாக பெருக்கெடுத்து ஓடியதை 
அவர்கள்‌ பார்த்திருப்பார்கள்‌. அந்த 
நம்பிக்கையில்‌, அவர்கள்‌ 
கோடைகாலத்திலே  தண்ணிரைத்தேடி 
காட்டாற்றுக்குப்‌ போவார்கள்‌. அங்கு 
அவர்களுக்கு ஏமாற்றமுண்டாகும்‌. 


யோபுவின்‌ காலத்திலே தேமாவின்‌ 
தேசத்தாரும்‌, சேபாவின்‌ தேசத்தாரும்‌ 
வியாபாரம்‌ நிமித்தமாக பல 
தேசங்களுக்கும்‌  பிரயாணம்பண்ணுவது 
வழக்கம்‌ அவர்கள்‌ அரபியாவின்‌ 
பாலைவனத்தின்‌ வழியாக பிரயாணம்‌ 
செய்யவேண்டும்‌. அங்குள்ள 
நீரோடைகளில்‌ தங்களுக்கு தண்ணீர்‌ 
கிடைக்குமா என்று தேடிப்பார்ப்பார்கள்‌. 
காட்டாற்றை நம்பி பல இடங்களுக்கும்‌. 
போவார்கள்‌. பாலைவனத்திலே கானல்நீர்‌ 
அதிகமாயிருக்கும்‌. கானல்நீர்‌ 
தாகத்தைத்‌ தணிப்பதற்கு பிரயோஜனப்‌ 
மாது 


பாலைவனத்தில்‌ பிரயாணம்‌ 
பண்ணுகிறவர்கள்‌, 'தண்ணீரைத்தேடி 
அலையும்போது, தங்களுடைய பழைய 
அனுபவங்களை நினைத்துப்‌ பார்ப்பார்கள்‌. 
“அங்கு தண்ணீர்‌ இருந்தது, இங்கு 


டம்‌ இருந்தது” என்று தாங்கள்‌ 

வே கண்ட தண்ணிரைப்பற்றி 
ந பயணக்காரரிடம்‌ சொல்லுவார்கள்‌. 
அவர்கள்‌ அப்போது தண்ணீரைக்‌ 
கண்டது உண்மைதான்‌. அது 
மழைகாலம்‌. காட்டாறு 


மழைகாலத்தில்‌ பெருக்கெடுத்து ஓடிற்று. 





ழ்‌ நள 
யாய 


இப்போதோ கோடைகாலம்‌. 
கோடைகாலத்தில்‌ ஆறுகள்‌ முற்றிலும்‌ 
வற்றிப்போயிற்று.  பிரயாணக்காரருக்கு 
எங்கு தேடியும்‌ தண்ணீர்‌ கிடைக்காது. 


யோபு 

சொல்லும்போது, 
பயணக்காரரையும்‌, 
பயணக்கூட்டங்களையும்‌ 

எடுத்துக்காட்டாக இவ்வாறு 
சொல்லுகிறார்‌. “தேமாவின்‌ பயணக்காரர்‌ 
தேடி, சேபாவின்‌ பயணக்கூட்டங்கள்‌ 
அவைகள்மேல்‌ நம்பிக்கு வைத்து, 
தாங்கள்‌ இப்டி நம்பினதினாலே. 
வெட்கப்படுகிறார்கள்‌; அவ்விடமட்டும்‌ 
வந்து கலங்கிப்போகிறார்கள்‌” யோபு 
61920). 


காட்டாற்றைப்பற்றிச்‌ 
தேமாவின்‌ 
சேபாவின்‌. 


யோபுவும்‌ 
பயணக்காரரைப்போல 
போயிருக்கிறார்‌. 
சிநேகிதர்களை 


தேமாவின்‌ 

ஏமாந்து 
தன்னுடைய 
நம்பினதினால்‌ யோபு 
இப்போது வெட்கப்பட்டிருக்கிறார்‌. 
சேபாவின்‌ பயணக்கூட்டங்கள்‌ 
பாலைவனத்தில்‌ பிரயாணம்பண்ணும்போது 
உயரமான மணல்‌ குலியல்களைப்‌ 
பார்ப்பார்கள்‌. அவை காட்டாற்றின்‌ 
கரைகள்‌ என்று நம்பி, அவற்றிற்கு 
அருகில்‌ தண்ணீர்‌ கிடைக்குமென்று 
நம்பிப்போவார்கள்‌. அவர்களுக்கோ 
அங்கு ஏமாற்றமுண்டாகும்‌. 


மழைகாலத்திலே 
பண்ணுகிறவர்களுக்கு. 
தாகமுண்டாகாது 
தண்ணீரின்‌ 
அதிகமாயிருக்காது. 
மழைகாலத்தில்தான்‌ 
பெருக்கெடுத்து ஓடும்‌. 
தேவைப்படாதிருக்கும்போது 


பிரயாணம்‌ 
அதிகமாய்த்‌ 
அவர்களுக்கு 
தேவையும்‌ 

, ஆனால்‌ 
காட்டாறுகள்‌ 
தண்ணீர்‌ 
வெள்ளம்‌ 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


காட்டாற்றைப்போலவே 
நாம்‌ ஐசுவரிய 
செழித்திருக்கும்போது, 
ஏராளமானோர்‌ 
ஒட்டிக்கொள்வார்கள்‌. 
நமக்கு ஆதரவாக துதிபாடுவார்கள்‌. 
நாம்‌ வறுமையிலிருக்கும்போது, நமக்கு 
உதவி தேவைப்படும்போது, ஒரு காலத்தில்‌ 
நம்மோடு ஒட்டிக்கொண்டவர்கள்‌ யாரும்‌ 
நமக்கு அருகில்கூட வரமாட்டார்கள்‌. 
நம்மைப்‌ புறக்கணித்துவிடுவார்கள்‌. 
கோடைகாலத்தில்தான்‌ நமக்குத்‌ தண்ணீர்‌ 
தேவை. காட்டாறுகள்‌ கோடைகாலத்தில்‌ 
தண்ணீர்‌ இல்லாமல்‌ ஏமாற்றுவதுபோல, 
மாய்மாலக்காரர்கள்‌ நமக்கு உதவி 
தேவைப்படும்போது, நமக்கு 
உதவிசெய்யமாட்டார்கள்‌. 


மனுஷரும்‌ 
வஞ்சிக்கிறார்கள்‌. 
முள்ளவர்களாக 
நம்மிடத்தில்‌ 
சிநேகிதர்களாக 


ஒன்றுக்கும்‌ உதவாமற்போனிர்கள்‌' 


அப்படியே நீங்களும்‌ இப்பொழுது 
ஒன்றுக்கும்‌ உதவாமற்போனீர்கள்‌; என்‌: 
ஆபத்தைக்‌ கண்டு பயப்படுகிறீர்கள்‌ 
(யோபு 6:21). 


யோபு தன்னுடைய சிநேகிதர்களை 
காட்டாற்றோடு ஒப்பிட்டுச்‌ சொல்லி, 
“அப்டியே நீங்களும்‌ இப்பொழுது 
ஒன்றுக்கும்‌ உதவாமற்போனீர்கள்‌; என்‌ 
ஆபத்தைக்‌ கண்டு பயப்படுகிறீர்கள்‌' 
(யோபு 6:21) என்று சொல்லுகிறார்‌. 
காட்டாறு உஷ்ணம்‌ கண்டவுடனே உருகி 
வற்றுவதுபோல, யோபுவின்‌ சிநேகிதர்கள்‌ 
அவருடைய பாடுகளையும்‌ 
வேதனைகளையும்‌. பார்த்தவுடனே, 
அவர்களுடைய தயவு அவர்களுக்குள்‌ 
வற்றிப்போயிற்று, காட்டாறுகளுடைய 
வழிகள்‌ இங்கும்‌ அங்கும்‌ பிரிந்து, 
விருதாவிலே பரவி ஒன்றும்‌ 
இல்லாமல்போவதுபோல, யோபுவின்‌ 
சிநேகிதர்‌ அவருக்கு பல்வேறு விதமான 
யோசனைகளையும்‌. விவாதங்களையும்‌, 
நியாயத்தீர்ப்புக்களையும்‌ சொல்லி, 


அவர்கள்‌ யோபுவுக்கு 
பிரயோஜனமில்லாமல்‌ போனார்கள்‌. 





[EL 

TT 
யோபுவின்‌ விவாதம்‌ 
யோபு 6 : 22-80 


யோபு 6:22. எனக்கு ஏதாகிலும்‌ 
கொண்டு வாருங்கள்‌ என்றும்‌, உங்கள்‌ 
ஆஸ்தியிலிருத்து எனக்கு யாதொரு 
வெகுமானம்‌ கொடுங்கள்‌ என்றும்‌; 


யோபு 6:28. அல்லது சத்துருவின்‌ 
கைக்கு என்னைத்‌ தப்புவியுங்கள்‌, 
வல்லடிக்காரரின்‌ கைக்கு என்னை 
நீங்கலாக்கி மீட்டு விடுங்கள்‌ என்றும்‌ 
நான்‌ சொன்னதுண்டோ?. 


யோபு 82. 
உபதேசம்பண்ணுங்கள்‌, 
மவுனமாயிருப்பேன்‌; நாண்‌. 
தவறினேனோ அதை 
தெரியப்படுத்துங்கன்‌. 
யோபு 825. செம்மையான 
வார்த்தைகளில்‌ எவ்வளவு வல்லமை 
உண்டு? உங்கள்‌ கடிந்துகொள்ளுதலி. 
னால்‌ காரியம்‌ என்ன? 


எனக்கு 
நான்‌ 
எதிலே 
எனக்குத்‌ 


யோபு 6:28. கடிந்துகொன்ன 
நீங்கள்‌. வார்த்தைகளை 
யோசித்து, நம்பிக்கையற்றவனுடைய 
வார்த்தைகளைக்‌ காற்றிலே 


விட்டுவிடுகிறீர்களோ? 


யோபு 6:27. இப்படிச்‌ செய்து 
திக்கற்றவன்‌ மேல்‌ நீங்கள்‌ விழுந்து, 
உங்கள்‌ சிநேகிதனுக்குப்‌ படுகுழியை 
வெட்டுகிறீர்கள்‌. 


யோபு 6:28. இப்போதும்‌ உங்களுக்குச்‌ 
சித்தமானால்‌ என்னை நோக்கிப்‌ 
பாருங்கள்‌; அப்பொ நான்‌ 
பொய்சொல்லுகிறேனோ என்று. 
உங்களுக்குப்‌ பிரத்தியட்சமாய்‌ 
விளங்கும்‌. 


யோபு 6:29. நீங்கள்‌ திரும்புங்கள்‌; 
அக்கிரமம்‌ காணப்படாதிருக்கும்‌; 
திரும்புங்கள்‌ என்‌ தீதி அதிலே 
விளங்கும்‌. 


யோபு 6:80. என்‌ நாவிலே அக்கிரமம்‌ 
உண்டோ? என்‌ வாய்‌ ஆகாதவைகனைப்‌ 
ஙகுத்தறியாதோ? 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நான்‌ சன்னதுண்டோ 


எனக்கு ஏதாகிலும்‌ கொண்டு 
வாருங்கள்‌. என்றும்‌, உங்கள்‌. 
ஆஸ்தியிலிருந்து எனக்கு யாதொரு 
வெகுமானம்‌ கொடுங்கள்‌ என்றும்‌; 
அல்லது சத்துருவின்‌ கைக்கு என்னைத்‌ 
தப்புவியுங்கள்‌,, வல்லடி.க்காரரின்‌ 
கைக்கு என்னை நீங்கலாக்கி. 
மீட்டு, விடுங்கள்‌ என்றும்‌ 
நான்‌ சொன்னதுண்டோ? (யோபு 
62௨௮), 


யோபுவின்‌ சிநேகிதர்‌ 
தயவு காண்பிக்கவில்லை. யோபு 
அவர்களுடைய இரக்கமற்ற கடின 
சுபாவத்தை அவர்களுக்கு புரியும்படியாக 
எடுத்துச்‌ சொல்லுகிறார்‌. யோபுவின்‌ 
சிநேகிதர்‌ நல்ல ஆலோசனைகளைச்‌ 
சொல்லுகிறார்கள்‌. ஆனால்‌ அவர்களோ 
தங்கள்‌ ஆலோசனையின்‌ பிரகாரம்‌ 
செயல்படுவதில்லை. அவர்களுடைய 
பேச்சுக்கும்‌ செயலுக்கும்‌ முரண்பாடு 
இருக்கிறது. அவர்கள்‌ 
நல்லவர்களைப்போல பேசுகிறார்கள்‌. 
ஆனால்‌ அவர்களிடத்தில்‌ நல்ல சுபாவம்‌ 
எதுவுமில்லை. அவர்கள்‌ 
தயவுள்ளவர்களைப்போல பேசுகிறார்கள்‌. 
ஆனால்‌ அவர்கள்‌ யோபுவுக்கு தயவு 
காண்பிக்கவில்லை. 


அவருக்குத்‌ 


யோபு பேராசைக்காரரல்ல. அவர்‌ 
பிறர்‌ பொருளை அபகரிக்கிறவருமல்ல, 
யோபு பிறருக்கு தொந்தரவாகவோ, 
பாரமாகவோ இருக்கிறவரருமல்ல. 
அவர்‌ தன்னுடைய  சிநேகிதரிடத்தில்‌, 
தனக்கு ஏதாவது உதவி செய்யுங்கள்‌ 
என்று கேட்கவுமில்லை. தன்னை 
மீட்டுவிடுங்கள்‌ என்றோ, தனக்கு 
வெகுமானம்‌ கொடுங்கள்‌ என்றோ 
யோபு தன்‌ சிநேகிதரிபத்தில்‌ 
கேட்கவுபில்லை. தன்னுடைய 
சிநேகிதருக்கு நஷ்டம்‌ உண்டாகவேண்டு 
மென்று யோபு எப்போதும்‌ 
நினைத்ததுபில்லை. யோபு அவர்களுடைய 
ஜசுவரியத்தில்‌ ஜீவிக்கவும்‌ இல்லை, 





ழ்‌ நவள 
யாய 


யோபு தன்னுடைய 
சுபாவத்தைப்பற்றி தன்னுடைய 
சிநேகிதரிடத்தில்‌ சொல்லும்போது, 
“எனக்கு ஏதாகிலும்‌ கொண்டு வாருங்கள்‌ 


தப்புவியுங்கள்‌, வல்லடிக்காரரின்‌ கைக்கு 
என்னை நீங்கலாக்கி மீட்டு விடுங்கள்‌ 
என்றும்‌ நான்‌ சொன்னதுண்டோ?” என்று 
சொல்லுகிறார்‌. 


தன்னுடைய சிநேகிதருக்கு ஆபத்து 
வரவேண்டும்‌ என்றும்‌. யோபு 
விரும்பவில்லை. அவர்கள்‌ 
வல்ஷடிக்காரரின்‌ கைகளில்‌ 
சிக்கிக்கொள்ளவேண்டும்‌ என்றும்‌ யோபு 
அவர்களுக்கு விரோதமாக சபிக்கவில்லை. 
யோபு. இவர்களுடைய உதவியை 
கேட்கவுமில்லை.  எதிர்பார்க்கவுபில்லை. 
யோபு அவர்களிடத்தில்‌ உதவி 
கேட்கவில்லையென்றாலும்‌, அவர்கள்‌ 
யோபுவுக்கு உதவிசெய்யவேண்டும்‌. 
யோபுவின்‌ சிநேகிதர்கள்‌ மாத்திரமல்ல, 
நாமெல்லோருமே, நம்மால்‌ செய்ய முடிந்த 
உதவிகளை, வயுள்ளவர்களுக்‌ 
ம்ப டு த்‌ க்‌ 

நம்மிடத்தில்‌ உதவிசெய்வதற்கான 
திராணி கொஞ்சமாயிருக்கலாம்‌. சில 
சமயங்களில்‌ நாம்‌ பிறரிடத்தில்‌ 
அதிகமான உதவிகளை எதிர்பார்க்கலாம்‌. 
அவர்களால்‌ நமக்கு உதவி செய்ய 
முடியாமலும்‌ போகலாம்‌. நாம்‌ 
ஆராதிக்கிற கர்த்தரோ. ஐசுவரிய 
சம்பன்னராயிருக்கிறார்‌. அவரே நமக்கு. 
எல்லா உதவிகளையும்‌ செய்யக்கூடியவர்‌. 


“நாம்‌ வேண்டிக்கொள்ளுகிறதற்கும்‌ 
நினைக்கிறதற்கும்‌ மிகவும்‌ அதிகமாய்‌ 
நமக்குள்ளே கிரியை செய்கிற 
வல்லமையின்படியே, நமக்குச்‌ செய்ய 
வல்லவராகிய அவருக்கு, சபையிலே 
கிறிஸ்து இயேசுவின்‌ மூலமாய்த்‌ 
தலைமுறை தலைமுறைக்கும்‌ 
சதாகாலங்களிலும்‌ மகிமை உண்டாவதாக 
ஆமென்‌” எபே 3:20,2) என்று 
அப்போஸ்தலர்‌ பவுல்‌ சொல்லுகிறார்‌. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எனக்கு உபதேசம்‌ பண்ணுங்கள்‌ 


எனக்கு உபதேசம்பண்ணுங்கள்‌, 
நான்‌ மவுனமாயிருப்பேன்‌; நான்‌ எதிலே. 

தவறினேனோ அதை எனக்குத்‌ 
தெரியப்படுத்துங்கள்‌. செம்மையான 


கடிந்து 
என்ன? 


யோபு தன்னுடைய சிநேகிதரின்‌ 
ஆலோசனைகள்‌ எல்லாவற்றையும்‌ 
ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனாலும்‌ 
அவர்கள்‌ தனக்கு 
உபதேசம்பண்ணும்போது, அவர்களுடைய 
உபதேசத்தை கேட்பதற்கு 
ஆயத்தமாயிருக்கிறார்‌. “எனக்கு 
உபதேசம்பண்ணுங்கள்‌, நான்‌. 
மவுனமாயிருப்டேன்‌” என்று சொல்லுகிறார்‌. 
செம்மையான வார்த்தைகளில்‌ வல்லமை 
உண்டு என்பதை யோபு 
அறிந்திருக்கிறார்‌. தனக்கு யாராவது 
செம்மையான வார்த்தைகளைச்‌ 
சொல்லும்போது, யோபு 
ஆர்வத்தோடு 
பலனடைந்திருக்கிறார்‌. 
உபதேசங்களை யோபு 
கேட்டிருக்கிறார்‌. 


யோபுவின்‌ சிநேகிதர்‌ 
குற்றப்படுத்துகிறார்கள்‌. 
மாய்மாலக்காரர்‌ என்றும்‌, 
செய்திருக்கிறார்‌ என்றும்‌. 
தண்டனையாகவே 
வியாதியும்‌ 


என்றும்‌ 


அப்படிப்பட்ட நல்ல. 


சந்தோஷத்தோடு 


அவரைக்‌ 
யோபு ஒரு 
அவர்‌ பாவம்‌ 
பாவத்திற்குத்‌ 
யோபுவுக்கு, 
வேதனையும்‌ வந்திருக்கிறது 
சொல்லுகிறார்கள்‌. ஆனால்‌ 
அவர்கள்‌ யோபுவின்‌ பாவம்‌ 
இன்னதென்று குறிப்பிட்டு எதையும்‌ 
சொல்லவில்லை. யோபு அதைத்‌ 
தெரிந்துகொள்ள விரும்புகிறார்‌. ர 
பாவத்திலிருந்து ம்‌ 
விரும்புகிறார்‌. 


யோபு தன்‌ 





ழ்‌ நள 
யாய 


செம்மையான 
வல்லமை உண்டு. 
சிநேகிதரோ 
வார்த்தைகளைப்‌ 
கடிந்துகொள்கிற 
பேசுகிறார்கள்‌ 
கடிந்துகொள்ளுதலினால்‌ 
என்ன" என்று யோபு 
சிநேகிதரிடத்தில்‌ 

பர்களுடைய கடிந்துகொள்ளுதலினால்‌ 
ஒரு பிரயோஜனமுமில்லை. 


யோபுவின்‌ சிநேகிதர்‌ 
அவரிடத்தில்‌ விவாதம்பண்ணுகிறார்கள்‌ 
அவர்களுடைய விவாதத்திற்கு சரியான 
ஆதாரம்‌ எதுவுமில்லை. 
கோபவார்த்தைகளைப்‌ பேசுகிறார்கள்‌ 
வேகமாகவும்‌, விருவிருப்பாகவும்‌ 
பேசுகிறார்கள்‌. ஆனால்‌ வார்த்தைகளின்‌ 
கருத்தோ பலவீனமாயிருக்கிறது. 
வார்த்தைகளை நிதானமில்லாமல்‌ 
தாறுமாறாகப்‌ பயன்படுத்துகிறார்கள்‌. 


யோபுவின்‌ சிநேகிதர்கள்‌ அவருக்கு 
ஆறுதல்‌ சொல்லுவதற்காகத்தான்‌ 
வந்திருக்கிறார்கள்‌. ஆனால்‌ 
அவர்களுடைய வார்த்தையில்‌ ஆறுதலும்‌ 
இல்லை. அன்பும்‌ இல்லை. தங்களுக்கு 
பிரியமான வார்த்தைகளையெல்லாம்‌ பேசி, 
யோபுவின்‌ வேதனையை அதிகரிக்கச்‌ 
செய்கிறார்கள்‌. 


வார்த்தைகளினால்‌ 
ஆனால்‌ யோபுவின்‌ 
செம்மையான 
பேசாமல்‌. 
வார்த்தைகளைப்‌ 
“ங்கள்‌ 
காரியம்‌ 
தன்‌ 
கேட்கிறார்‌. 


படுகுழியை வெட்டுகிறீர்கள்‌. 


கடித்துகொள்ன நீங்கள்‌ 
வார்த்தைகளை யோசித்து, நம்பிக்கை: 
யற்றவனுடைய வார்த்தைகளைக்‌ 
காற்றிலே விட்டுவிடுகிறீர்களோ? 
இப்படிச்‌ செய்து திக்கற்றவன்‌ மேல்‌ 
நீங்கள்‌ விழுந்து, 
சிநேகிதனுக்குப்‌ 
வெட்டுகிறீர்கள்‌ (யோபு 6:28,27). 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யோபு 
நாளை சபிக்கிறார்‌. 
தூஷிக்கவில்லை. ஆனாலும்‌ அவர்‌ 
தன்னையே  தூஸஷிக்கிறார்‌. இந்த 
விஷயத்தில்‌ யோபு தவறு செய்கிறார்‌ 
அவர்‌ தவறு செய்தாலும்‌, அவருடைய 
சிநேகிதர்கள்‌, அவர்‌ எதிலே 
தவறினார்‌ என்பதை அவருக்கு 
தெரியப்படுத்த வேண்டும்‌. கோபமான 
வார்த்தைகளைப்‌ பேசாமல்‌ அன்பான 
வார்த்தைகளைப்‌ பேசவேண்டும்‌. 
ஆனால்‌ அவர்களோ யோபுவைக்‌ 
கடிந்துகொள்ள வார்த்தைகளை 
யோசிக்கிறார்கள்‌. சாதுரியமான 
வார்த்தைகளைப்‌ பேசுகிறார்கள்‌. 


தன்னுடைய பிறந்த 
அவர்‌ தேவனைத்‌ 


உலகப்பிரகாரமான ஜனங்கள்‌ பல 
சமயங்களில்‌, கர்த்தருடைய 
பிள்ளைகளுக்கு விரோமதமாய்‌ 
சாதுரியமான வார்த்தைகளைப்‌ 
பேசுவார்கள்‌ அவர்களுடைய 
வார்த்தையில்‌ ஞானம்‌ இருக்காது, 
சத்தியம்‌ இருக்காது, சாதரியம்‌ 
மாத்திரமே இருக்கும்‌. அவர்கள்‌ 
உலகஞானமாய்ப்‌ பேசுகிறவர்கள்‌. 
ஆவிக்குரிய ஞானம்‌ வேறு. உலகஞானம்‌. 
வேறு. யோபுவின்‌ சிநேகிதர்கள்‌, 
உலகஞானத்தினால்‌. பொசித்து, 
சாதுரிய வார்த்தைகளினால்‌ யோபுவை 
கடிந்துகொள்கிறார்கள்‌. 


யோபு வியாதியிலும்‌ வேதனையிலும்‌ 
இருக்கிறார்‌. அவருக்கு இப்போது 
தேவைப்படுவது புத்திமதியல்ல. 
அவருக்கு ஆறுதலான வார்த்தைகளும்‌, 
அன்பான வார்த்தைகளும்‌ 
தேவைப்படுகிறது. ஆனால்‌ யோபுவின்‌ 
சிநேகிதரிடத்தில்‌ அன்பான 
வார்த்தைகளும்‌ இல்லை. ஆறுதலான 
வார்த்தைகளும்‌ இல்லை. அவர்கள்‌ 
அவசரப்பட்டு பேசுகிறார்கள்‌. நிதானம்‌ 
இழந்து நியாயந்தீர்க்கிறார்கள்‌. 





ழ்‌ நவள 
ஈயா 


ஆவிக்குரிய 
ஒரு சிலர்‌ 


நம்முடைய 
ஜீவியத்திலும்‌, 
நியாயந்தீர்ப்பார்கள்‌. அவசரப்பட்டு 
வார்த்தைகளைக்‌  கொட்டிவிடுவார்கள்‌. 
நிதானமாகப்‌ பேசமாட்டார்கள்‌. உண்மை 
இன்னது என்பதை ஆராய்ந்து 
பார்க்கமாட்டார்கள்‌. தங்கள்‌ மனதிற்குத்‌ 
தோன்றியதை வேகமாகவும்‌, 
கோபமாகவும்‌ பேசுவார்கள்‌. 
அவர்களுடைய வார்த்தையினால்‌ நமக்கு 
ஒரு பிரயோஜனமும்‌ உண்டாகாது. 
பிரச்சனைகள்‌ தான்‌ உண்டாகும்‌. 


நம்மை 


நாம்‌ மற்றவர்களை தேவையில்லாமல்‌ 
நியாயந்தீர்க்கக்கூடாது... ஆலோசனை 
சொல்லுவதற்கு அவசரப்படக்கூடாது. 
மற்றவர்களுடைய பலவீனங்களை நமக்கு 
சாதகமாகப்‌ பயன்படுத்தி, 
நியாயந்தீர்த்துவிடக்கூடாது 

இப்போது வியாதியிலும்‌ வேதனையிலும்‌ 
இருக்கிறார்‌. அவருக்கு உதவி 
தேவைப்படுகிறது. ஆனால்‌ அவருக்கு 
உதவிசெய்ய யாரும்‌ முன்வரவில்லை. 
அவர்‌ திக்கற்றவராகயிருக்கிறார்‌ 
யோபுவின்‌ சிநேகிதரோ, அவரைக்‌ 
கடிந்துகொள்வதற்காக வார்த்தைகளை 
யோசிக்கிறார்கள்‌. யோபு 
நம்பிக்கையற்றவராகயிருக்கிறார்‌. 
அவர்களோ நம்பிக்கையற்றவனுடைய 
வார்த்தைகளை காற்றிலே 
விட்டுவிடுகிறார்கள்‌. 


யோபு  திக்கற்றவராகயிருக்கிறார்‌. 
அவருடைய சிநேகிதர்களோ 
யோபுவின்மேல்‌ ர்‌ 
தங்களுடைய சிநேகிதராகிய ங்கள்‌ 
படுகுழியை வெட்டுகிறார்கள்‌. 
யோபுவின்மீது  அன்பாகமிருப்பதுபோல 
மாய்மாலம்‌ பண்ணுகிறார்கள்‌. யோபு 
அவர்களுடைய சிநேகிதர்‌. அவர்களோ, 
யோபுவுக்கு மறைவாக கண்ணிகளை 
விரிக்கிறார்கள்‌. சிநேகிதர்‌ என்னும்‌ 
போர்வையில்‌ மறைந்துகொண்டு 
யோபுவுக்குத்‌ தீங்குசெய்கிறார்கள்‌. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யோபுவின்‌ சிநேகிதர்‌ அவரைப்‌ 
பார்க்க வந்தபோது, அவருக்கு அருகில்‌ 
ஏழுநாள்‌ இரவும்‌ பகலும்‌ ஒன்றும்‌ 
பேசாமல்‌ அமர்ந்திருந்தார்கள்‌. அவர்கள்‌ 
தனக்கு ஆறுதலான வார்த்தைகளைச்‌ 
சொல்லப்போகிறார்கள்‌ என்று 
எதிர்பார்த்தார்‌. ஆனால்‌ 
கோபமான 
பேசுகிறார்கள்‌. 
நியாயந்தீர்க்கிறார்கள்‌. 
படுகுழியை வெட்டுகிறார்கள்‌. 
சிறிது அசந்தாலும்‌, அவர்கள்‌: 
வெட்டிய படுகுழியில்‌ விழுந்துவிடுவார்‌. 
யோபுவுக்கு உதவிசெய்ய வந்தவர்கள்‌, 
இப்போது அவருக்கு ஆபத்தான 
வேலையைச்‌ செய்கிறார்கள்‌. யோபுவுக்கு 
உபகாரம்‌ பண்ண வந்தவர்கள்‌, 
இப்போது... அவருக்கு உபத்திரவம்‌ 
பண்ணுகிறார்கள்‌. 


யோபுவுக்கு 
யோபு 


என்னை நோக்கிப்பாருங்கள்‌' 


இப்போதும்‌ 

சித்தமானால்‌ என்னை 
பாருங்கள்‌; அப்பொ 
பொய்சொல்லுகிறேனோ 
உங்களுக்குப்‌ பிரத்தியட்சமாய்‌ 
விளங்கும்‌. நீங்கள்‌ திரும்புங்கள்‌; 
அக்கிரமம்‌ காணப்படாதிருக்கும்‌; 
திரும்புங்கள்‌ என்‌ தீதி அதிலே 
விளங்கும்‌. என்‌ நாவிலே அக்கிரமம்‌ 
உண்டோ? என்‌ வாய்‌ ஆகாதவைகளைப்‌ 
பகுத்தறியாதோ? (யோபு 6:28-80) 


யோபு தன்னுடைய சிநேகிதரிடத்தில்‌ 
கிருபையுள்ள வார்த்தைகளைப்‌ பேசுகிறார்‌. 
அவர்‌ பாடுகளையும்‌, வேதனைகளையும்‌ 
அனுபவித்தாலும்‌, அவருடைய 
வார்த்தையில்‌ உண்பையிருக்கிறது. யோபு 
ஒரு மாய்மாலக்காரரோ,  துன்மார்க்கரோ 
அல்ல. யோபுவை சரியாகக்‌ கவனித்துப்‌ 
பார்த்தால்தான்‌. அவருடைய 
நற்குணத்தைப்‌ புரிந்துகொள்ள முடியும்‌. 


உங்களுக்குச்‌. 
நோக்கிப்‌ 





ழ்‌ நள 
யாய 


தன்னைப்பற்றி தன்னுடைய 
சிநேகிதருக்கு தெளிவுபடுத்துவதற்காக, 
“இப்போதும்‌ 
சித்தமானால்‌ 
பாருங்கள்‌; 
பொய்சொல்லுகிறேனோ 
உங்களுக்குப்‌ பிரத்தியட்சமாய்‌ விளங்கும்‌” 
என்று யோபு தன்னுடைய 
சிநேகிதரிடத்தில்‌ சொல்லுகிறார்‌. 
யோபுவை நோக்கிப்‌ பார்க்கும்போது, அவர்‌ 
நல்லவரா, அல்லது தீயவரா என்பது 
தெரியவரும்‌. யோபு தன்னுடைய 
முகத்தை அவர்களுக்கு மறைக்காமல்‌ 
காண்பிக்க விரும்புகிறார்‌. யோபுவின்‌ 
முகம்‌ அவருடைய நற்குணத்திற்கு 
சாட்சியாயிருக்கிறது கர்த்தருடைய 
மகிமையின்‌ பிரகாசம்‌ அவருடைய 
தெளிவாக 
யோபுவின்‌ 
முகத்தை 
அவர்‌ 


முகத்தில்‌ 

பிரதிபலிக்கிறது. 
சிநேகிதர்கள்‌, அவருடைய 
நோக்கிப்‌ பார்க்கும்போது, 
பொய்சொல்லவில்லை என்பது, 
அவர்களுக்குப்‌ பிரத்தியட்சமாய்‌ 
விளங்கும்‌. யோபு தன்னுடைய பிறந்த 
நாளை மாத்திரமே சபித்தார்‌. அவர்‌ 
தன்னுடைய தேவனை ஒருபோதும்‌ 
சபிக்கவில்லை. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யோபு சொன்ன 
வார்த்தைகளையெல்லாம்‌ அவருடைய 
சிநேகிதர்கள்‌ செவிகொடுத்து 
கேட்கிறார்கள்‌. அவர்கள்‌ யோபுவின்மீது 
குற்றம்‌ சொல்லுகிறார்கள்‌. யோபுவை 
மாய்மாலக்காரர்‌ என்று சொல்லுகிறார்கள்‌. 
ஆனால்‌ யோபுவோ பொய்சொல்லவில்லை. 
யோபு தேவனைத்‌ தூஷிக்கவில்லை. 
தன்னுடையீ சிநேகிதர்கள்‌ 
இதுவாயிழம்‌ தன்னைப்பற்றி பேசியதை 
நிறுத்திவிட்டு, மறுபடியும்‌ தன்னை 
நோக்கிப்‌ பார்க்கவேண்டும்‌ என்று யோபு 
ரும்புகிறார்‌. 


அவர்கள்‌ யோபுவை 
பட்சபாதமில்லாமல்‌ பார்க்கவேண்டும்‌. 
அப்போது யோபுவினிடத்தில்‌ அக்கிரமம்‌ 
இல்லாதிருப்பதை அவர்கள்‌ காண்பார்கள்‌. 
அவர்கள்‌ யோபுவின்‌ வார்த்தைகளை 
கேட்கும்போது, 
அவருடைய 
யோபுவின்‌ 
நாவிலே அக்கிரமம்‌ இல்லை. அவருடைய 
வாய்‌ ஆகாதவைகளை பகுத்தறிந்து, 
சத்தியமான வார்த்தைகளை மாத்திரமே 
பேசுகிறது. யோபுவால்‌ தன்னுடைய 
வேதனையை அடக்கிக்கொள்ள 
முடியவில்லை. ஆனாலும்‌ 
கர்த்தரைப்பற்றும்‌ விசுவாசத்தில்‌ யோபு 
உறுதியாய்த்‌ தரித்திருக்கிறார்‌. யோபு 
தன்‌; வாயினால்‌ கர்த்தரைத்‌ 
வில்லை. 





ழ்‌ நயனா 
யாய 


யோபு தன்னுடைய வேதனையை, 
தன்னுடைய சிநேகிதரிடத்தில்‌ தொடர்ந்து 
சொல்லுகிறார்‌. தான்‌ சீக்கிரத்தில்‌ 
மரித்துப்போகவேண்டுமென்று யோபு. 
விரும்புகிறார்‌. தன்னுடைய விருப்பம்‌ 
சரியானதுதான்‌ என்று யோபு 
நியாயப்படுத்துகிறார்‌ தன்னுடைய 
பிரச்சனைகளைப்பற்றி யோபு. 
தனக்குத்தானே முறையிட்டுக்கொள்கிறார்‌. 
தன்னுடைய சிநேகிதரிடத்திலும்‌ 
முறையிடுகிறார்‌ யோபு 
எப்போதுமே சஞ்சலத்திலிருக்கிறார்‌ 
(யோபு 7-6). 


யோபு தன்னுடைய வேதனைகளை 
தேவனிடத்திலும்‌. முறையிடுகிறார்‌. 
இப்போது நமக்கு இருக்கிற எல்லா 
பிரச்சனைகளுக்கும்‌ மரணமே 
முடிவாயிருக்கிறது (யோபு 72-10), யோபு 
இப்போது பரிதாபமான 
நிலமையிலிருக்கிறார்‌. தன்னுடைய 
நிலமையை அவர்‌ தேவனிடத்தில்‌ 
பொறுமையோடு முறைபிடுகிறார்‌ 
(யோபு 741-16) கர்த்தர்‌ மனுஷனை 
விசாரிக்கிறார்‌ தேவனால்‌ 
விசாரிக்கப்படுவதற்கு மனுஷன்‌ 
எம்மாத்திரம்‌ என்று யோபு 
ஆச்சரியப்படுகிறார்‌. தாமே 
தன்னுடைய மீறுதலை 

தன்னுடைய 

தன்னைவிட்டு நீக்குமாறு 

பணிவோடு ஜெபம்பண்ணுகிறார்‌ 
(யோபு 717-21). 


கர்த்தர்‌. 


யோபுவின்‌ வேதனை 
யோபு 7 : 1-6 


யோபு 7:1. பூமியிலே போராட 
மனுஷனுக்குக்‌ குறிக்கப்பட்ட காலம்‌ 
உண்டல்லவோ? அவன்‌ நாட்கள்‌ ஒரு 
கூலிக்காரன்‌ நாட்கனைப்போல்‌ 
இருக்கிறதல்லவோ?' 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யோபு 7:2. ஒரு வேலையான்‌ நிழலை 
வாஞ்சித்து, ஒரு கூலிக்காரன்‌ தன்‌ கூலி 
யை வரப்பார்த்திருக்கிறதுபோல, 


யோபு 7:8. மாயையான மாதங்கள்‌: 
என்னுடைய சுதத்தரமாகி, சஞ்சலமான 
ராத்திரிகள்‌ எனக்குக்‌ குறிக்கப்பட்டது. 


யோபு க படுத்துக்‌ 
கொள்ளுகிறபோது, எப்பொழுது 
எழுத்திருப்பேன்‌?' இராக்காலம்‌ 
எப்பொழுது முடியும்‌ என்று சொல்லி, 
கிழக்கு. வெளுக்குமட்டும்‌ 
அரண்டு புரளூகிறதினால்‌ எனக்குப்‌ 
போதுமென்று போகிறது. 


நான்‌ 


யோபு 75. 
பூச்சிகளினாலும்‌, 
ந 
என்‌ 
உன்ற 
யோபு 7:6. என்‌ நாட்கள்‌ நெய்கிறவன்‌ 
எறிகிற  நாடாவிலும்‌ தீவிரமாய்‌ 
ஓடுகிறது; அவைகள்‌. 
நம்பிக்கையில்லாமல்‌ முடித்துபோகும்‌. 


மனுஷனுக்குக்‌ குறிக்கப்பட்ட, 
காலம்‌. 


என்‌ மாம்சம்‌ 
அடையற்றின 
வல்ல 


வெடித்து 


பூமியிலே போராட மனுஷனுக்குக்‌ 
குறிக்கப்பட்ட காலம்‌ உண்டல்லவோ? 


அவன்‌ நாட்கள்‌ ஒரு கூலிக்காரன்‌ 
நாட்களைப்போல்‌ இருக்கிறதல்லவோ? 
(யோபு 7:1) 


சில காரியங்களை 
சரியானது என்று நியாயப்படுத்த 
முடியவில்லை. யோபு 
சீக்கிரத்தில்‌ யரித்துப்போகவேண்டுமென்று 
விரும்புகிறார்‌. எல்லா மனுஷருமே 
மரித்துப்போகவேண்டியவர்கள்தான்‌. நமக்கு 
நியமிக்கப்பட்ட நாள்‌ 

நாமும்‌ மரித்துப்போவோம்‌. 

தன்னுடைய மரணநாளை ஆசையாய்‌ 
எதிர்பார்த்துக்‌ காத்துக்கொண்டிருக்கிறார்‌. 
தன்னுடைய மரணநாளை 
கர்த்தர்‌ ல்‌ நியயித்திருக்கிறார்‌ 
என்பது யோபுவுக்கு தெரியும்‌. 


யோபுவால்‌ 





ழ்‌ நள 
யாய 


பூமியிலே போராட 
காலம்‌ நியமிக்கப்பட்டிருக்கிறது. 
தன்னுடைய ஜீவியகாலம்‌ 

இந்தப்‌ பூமியிலே போராட 
மனுஷஜீவியம்‌ ஒரு போராட்டமாகவே 
இருக்கிறது. 


“பூமியிலே போராட மனுஷனுக்கு 
குறிக்கப்பட்ட காலம்‌ உண்டல்லவோ” 
என்று யோபு சொல்லுகிறார்‌. மெய்யாகவே 
மனுஷனுக்கு இந்தக்‌ காலம்‌ 
குறிக்கப்பட்டிருக்கிறது. இந்தக்‌ 
காலத்தை மனுஷனால்‌ குறிக்க முடியாது. 
தேவனே மனுஷனுடைய 
காலத்தை குறித்து வைத்திருக்கிறவர்‌. 
அவரே நம்மை சிருஷ்டித்து, 
இந்தப்‌ பூமியிலே நம்மை 
வாழவைக்கிறவர்‌. 


ஏதோ ஒரு விதி நம்மை ஆளுகை 
செய்கிறது என்று நாம்‌ 
நினைக்கக்கூடாது. விதி என்பது 
உலகப்பிரகாரமான தத்துவம்‌. ஒரு சில 
மார்க்கங்களில்‌ விதிக்கு அதிக 
முக்கியத்துவம்‌ கொடுக்கிறார்கள்‌. 
தங்கள்‌ விதிகளைத்‌ தெரிந்துகொள்ள 
அவர்கள்‌  குறிசொல்லுகிறவர்களையும்‌, 
ஜோசியம்‌ சொல்லுகிறவர்களையும்‌ 
தேடிப்போகிறார்கள்‌. விதி என்று 
ஒன்றுமில்லை. சகலமும்‌ கர்த்தருடைய 
சித்தத்தின்‌ பிரகாரம்‌ நடைபெறும்‌ 
தேவன்‌ தம்முடைய தெய்வீக 
ஆலோசனையின்‌: பிரகாரமாய்‌, 
சர்வசிருஷ்டிகளையும்‌ ஞகை 
செய்கிறார்‌. னே 
சர்வஆளுகையுள்ளவர்‌. அவருடைய 
ருகை ஞானமுள்ளதாயும்‌, 
பரிசத்தமுள்ளதாயும்‌ இருக்கிறது. 

மனுஷருடைய ஜீவியமே 
போராட்டமாக இருக்கிறது. 


ஒரு 
மனுஷருடைய 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பிரபஞ்சத்தில்‌ 
இருக்கிறோம்‌. 


நாம்‌ இந்தப்‌ 
யுத்தவீரர்களைப்போல. 
யுத்தக்களத்திலே. யுத்தவீரர்கள்‌. 
சத்துருக்கள்‌ மத்தியிலே இருப்பார்கள்‌. 
யுத்தக்களத்தில்‌ வீரர்களுக்கு சகல 
வசதிகளும்‌ இருக்காது. அங்குள்ள 
கடினமான சூழ்நிலைகளை யுத்தவீரர்கள்‌ 
தாக்குப்பிடிக்கவேண்டும்‌. தாங்கள்‌ 
விரும்பியதை யுத்தவீரர்களால்‌ செய்ய 
முடியாது. அவர்களுடைய மேலதிகாரியின்‌ 
கட்டளைகளுக்குக்‌ கீழ்ப்பட்டுத்தான்‌ 
அவர்களால்‌ எதுவும்‌ செய்ய முடியும்‌. 


யுத்தம்‌ 
யுத்தவீரர்களை 


அனுப்பிவிடுவார்கள்‌. 
பூமியில்‌ 


முடிந்தவுடன்‌, 
வீட்டிற்கு 
நாம்‌ இந்தப்‌ 
யத்தவீரர்களைப்போல 
இருக்கிறோம்‌. நம்முடைய 
ஆயுசுகாலம்‌ முழுவதிலும்‌ நாம்‌ 
யுத்தம்பண்ணுகிறோம்‌. தேவனுடைய 
கட்டளைக்குக்‌ கீழ்ப்டிந்து நாம்‌ 
ஜீவிக்கிறோம்‌. நமக்கு மரணம்‌ 
நேரிடும்போ; நம்முடைய யுத்தமும்‌ 
முடிவுபெறுகிறது. 
நாம்‌... இந்த்‌ பிரபஞ்சத்தில்‌ 
நம்முடைய நாட்கள்‌ 
ன்‌ நாட்களைப்போல 
பகல்வேளையிலே 
நியமிக்கப்பட்ட வேலைகளை 
பொறுப்போடு செய்யவேண்டும்‌. 
நாம்‌ 


ப கணக்கு 
ஒப்புவிக்கவேண்டும்‌. நம்முடைய 
நாம்‌ 


ஜீலியகாலம்‌ முழுவதும்‌ 
ஊழியம்‌ 


கர்த்தருக்காக 
செய்யவேண்டும்‌. நாம்‌ மரித்த பின்பு, 
நம்முடைய ஊழியத்தைப்பற்றி, 
எஜமானராகிய கர்த்தரிடம்‌ 
கணக்கு ஒப்புவிக்கவேண்டும்‌. 





ழ்‌ நவள 
யாய 
மாயையான மாதங்கள்‌ 


வேலையான்‌ நிழலை 

கன்சித்னு, ஒரு கூலிக்காரன்‌ தன்‌ கூலி. 
யை வரப்பார்த்திருக்கிறதுபோல, 
மாயையான மாதங்கள்‌ என்னுடைய 
சுதந்தரமாக, சஞ்சலமான ராத்திரிகள்‌ 
எனக்குக்‌ குறிக்கப்பட்டது. 
படுத்துக்கொள்ளூகித போது, 


(யோபு 7:2-4). 


யோபு இன்னும்‌ தன்‌ மரணத்தை 
நேசிக்கிறார்‌. ஒரு வேலையாள்‌ நிழலை 
ஒரு கூலிக்காரன்‌ 
தன்‌ ய வா 
பார்த்திருக்கிறதுபோலவும்‌ யோபு 
தன்னுடைய மரணத்தை வாஞ்சிக்கிறார்‌ 
தன்னுடைய மரணநூளுக்காக 
ஆவலாய்க்‌  காத்துக்கொண்டிருக்கிறார்‌ 
வேலையாள்‌ பகல்வேளையில்‌. வேலை 
செய்யும்போது, வெயிலின்‌ உஷ்ணம்‌ 
அவரைத்‌ தாக்கும்‌. மாலையில்தான்‌ 
அவருடைய வேலை முடிவுபெறும்‌ 
வெயிலில்‌ கஷ்டப்பட்டு வேலைசெய்யும்‌ 
போது, தனக்கு எப்போது நிழல்‌ 
கிடைக்குமென்று அவர்‌ வாஞ்சையோடு 
காத்திருப்பார்‌ மாலைவேளையிலே. 
தன்னுடைய வேலைக்கான 
கூலியைப்பெற்றுக்கொண்ட பின்பு. 
அவர்‌ ஒய்வெடுப்பதற்குப்‌ போய்விடுவார்‌. 


யோபு 
வேலையாளோடும்‌, 
கூலிக்காரனோடும்‌ 
சொல்லுகிறார்‌. 
தெளிவாக 
யோபுவின்‌ மரண ஆசை 
நியாயமானதல்ல. ஒரு வேலையாள்‌ நிழலை. 
வாஞ்சிப்பது நியாயமானது. ஆனால்‌ 
யோபுவோ, தன்னுடைய மரணத்தை 
வாஞ்சிக்கிறார்‌. த்‌ ம்‌ 
வாஞ்சிக்கக்கூடாது. அது 
அதை ஏற்றுக்கொள்ள 
ஆயத்தமாயிருக்க வேண்டும்‌. 


வாஞ்சிப்பதுபோலவும்‌ 
கூ 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யோபுவுக்கு ஒவ்வொரு நாளும்‌ 
வேதனையான நாளாகவே இருக்கிறது. 
தன்னுடைய வாழ்நாளெல்லாம்‌ மாயையாய்‌ 
போயிற்று என்று யோபு சொல்லுகிறார்‌. 
மாயையான மாதங்கள்‌ தன்னுடைய 
சுதந்தரமாயிற்று என்றும்‌ சஞ்சலமான 
இராத்திரிகள்‌ தனக்கு குறிக்கப்பட்டது 
என்றும்‌ தன்னுடைய 
ஆயுசுநாட்களைப்பற்றிச்‌ சொல்லுகிறார்‌. 
யோபுவால்‌ இப்போது ஒரு நன்மையும்‌ 
செய்யமுடியவில்லை. அவருடைய ஜீவன்‌ 
அவருக்கே பாரமாயிருக்கிறது. அவர்‌ 
ஒவ்வொரு நாளையும்‌ வருத்தத்தோடு 
களிக்கிறார்‌. எல்லோரும்‌ பகல்பொழுதில்‌ 
உற்சாகமாக வேலை செய்யும்போது. 
யோபுவால்‌ ஒரு வேலையும்‌ 
செய்யமுடியவில்லை. சரீரத்தில்‌ 
பெலமில்லை. 


கர்த்தருடைய ஊழியக்காரர்களாகிய 
நமக்கும்‌ சரீர பலவீனம்‌ வரும்‌. வயது 
முதிர்ந்த காலத்தில்‌ நம்மால்‌ 
உற்சாகமாகவும்‌, வேகமாகவும்‌ ஊழியம்‌ 
செய்ய முடியாமல்‌ போகலாம்‌. 
கர்த்தருடைய ஊழியத்தை நம்மால்‌ 
செய்யமுடியாமல்‌ போனாலும்‌, நாம்‌. 
கர்த்தருடைய சமுகத்தில்‌ அமைதியாக 
அமர்ந்திருந்து அவருடைய 
உபதேசத்தைக்‌ கேட்கவேண்டும்‌. 
கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதும்‌, 
கர்த்தருடைய பாதபடியில்‌ அமர்ந்திருந்து 
அவருடைய உபதேசத்தைக்‌ கேட்பதும்‌ 
ஒன்றுதான்‌. தமக்காக ஊழியம்‌ 
செய்கிறவர்களை கர்த்தர்‌ 
ஏற்றுக்கொள்வதுபோல, தம்முடைய 
பாதபடியில்‌ பயபக்தியோடு 
அமர்ந்திருக்கிறவர்களையும்‌ கர்த்தர்‌ 
ஏற்றுக்கொள்வார்‌. 


யோபுவுடைய சரீரத்தில்‌ வியாதி 
உண்டாயிற்று. அவருடைய சரீரம்‌ 
பலவீனமாய்ப்‌ போயிற்று. அவரால்‌ 
யாருக்கும்‌ பிரயோஜனமாயிருக்க 
முடியவில்லை. தான்‌ ஜீவிப்பதால்‌ 
யாருக்கும்‌ எந்தப்‌ பயனும்‌ இல்லை என்று 
யோபு நினைக்கிறார்‌. 
பிரயோஜனமில்லாமல்‌ ஜீவிப்பதற்குப்‌ 
பதிலாக, சீக்கிரத்தில்‌ செத்துப்போகலாம்‌ 
என்று யோபு விரும்புகிறார்‌. 





ழ்‌ நவள 
யாய 


தன்னைப்பற்றி யோபுவுக்குத்‌ 
தெரிவதைவிட, அவரைப்பற்றி கர்த்தருக்கு 
நன்றாகத்‌ தெரியும்‌. கர்த்தர்‌ யோபுவின்‌ 
பலத்தையும்‌, பலவீனத்தையும்‌ 
அறிந்திருக்கிறார்‌. யோபுவால்‌ 
கர்த்தருக்கு ஊழியம்‌ செய்ய முடியாமல்‌ 
போனாலும்‌, தன்னுடைய ஜீவிய 
காலம்‌ வரையிலும்‌. அவர்‌ 
கர்த்தருடைய சமுகத்தில்‌ பயபக்தியோடு 
அமர்ந்திருந்து கர்த்தரைத்‌ 
துதிக்கவேண்டும்‌. கர்த்தர்‌ 
கொடுக்கிற உபதேசங்களைப்‌ 
பெற்றுக்கொள்ளவேண்டும்‌. நம்முடைய 
மாதங்கள்‌ மாயையான மாதங்கள்‌ 
என்றோ, நம்முடைய இராத்திரிகள்‌ 
சஞ்சலமான இராத்திரிகள்‌ என்றோ 
புலம்பக்கூடாது. 


யோபுவின்‌ பகல்பொழுது வேதனை 
யுள்ளதாயிருப்பதுபோல, அவருடைய 
இராத்திரிகளும்‌ சஞ்சலமுள்ள 
தாயிருக்கிறது. பகல்பொழுதில்‌ கடினமாக 
வேலை செய்கிறவர்கள்‌, இராத்திரி 
பொழுதில்‌ தங்களுடைய சரீர 
களைப்புக்களை நீக்குவதற்கு 
ஒய்வெடுப்பார்கள்‌. வேலையாட்கள்‌ 
மாத்திரமல்ல, பாடுகளை 
அனுபவிக்கிறவர்களும்‌ இராத்திரி 
பொழுதிலே ஒய்வெடுப்பார்கள்‌. ஆனால்‌ 
யோபுவுக்கோ இராத்திரியில்‌ 
ஓய்வெடுக்க யோபுவால்‌ 
அமைதியாக செய்ய 
முடியவில்லை. 


யோபுவின்‌ இராத்திரி பொழுது, 
பகல்பொழுதைப்போலவே, வேதனை 
நிரம்பியதாயிருக்கிறது அவரால்‌ 
படுத்துக்கொள்ள முடியவில்லை. 
படுத்தவுடன்‌ எழுந்திருக்கவேண்டுபென்று 
விரும்புகிறார்‌. 'பகல்வேளையில்‌ 
இரவு எப்பொழுது 
காத்துக்கொண்டிருக்கிறார்‌. 
வந்தபோதோ, ழுது 
வருமென்று காத்துக்கொண்டிருக்கிறார்‌. 
போபனின்‌ இராத்திரி 


வேதனையும்‌ சஞ்சலமும்‌ 
கவே இருக்கிறது. 


முடியவில்லை. 


நித்திரை 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தன்னுடைய இராத்திரி 
வேதனையைப்பற்றிச்‌ 

, “நான்‌ 
படுத்துக்கொள்ளுகிறபோது, எப்பொழுது 
எழுந்திருப்பேன்‌? இராக்காலம்‌ எப்பொ 
முடியும்‌ என்று சொல்லி, கிழக்கு 
வெளுக்குமட்டும்‌ யப அரண்டு 
பர ல்‌ எனக்‌ ரா று 
ற என்று துகி 
யோபுவின்‌ நாட்கள்‌ 


என்‌ மாம்சம்‌ பூச்சிகளினாலும்‌, 
அடையற்றின புழுதியினாலும்‌ 
முடப்பட்டிருக்கிறது; என்‌ தோல்‌ 
வெடித்து அருவருப்பாயிற்று. எண்‌: 
நாட்கன்‌ நெய்கிறவன்‌ எறிகிற 
நாடாவிலும்‌ தீவிரமாய்‌ ஓடுகிறது; 
அவைகள்‌ நம்பிக்கையில்லாமல்‌ 
முடித்துபோகும்‌ (யோபு 7:56). 


யோபுவின்‌ சரீரத்திலே வியாதி 
உண்டாயிற்று. அவருடைய சரீரம்‌ 
முழுவதும்‌ அழுகிப்போயிற்று. அவருடைய 
மாம்சம்‌ பூச்சிகளினாலும்‌, அடையற்றின 
புழுதியினாலும்‌ மூடப்பட்டிருக்கிறது. 
அவருடைய தோல்‌ வெடித்து, 
அருவருப்பாயிற்று. அவருடைய ஜீவன்‌ 
சீக்கிரமாய்‌ ஒரு முடிவுக்கு வருகிறது. 
தான்‌ நீண்டகாலம்‌ ஜீவிக்கவேண்டு 
மென்று போபு விரும்பவில்லை, தனக்கு 
சீக்கிரத்தில்‌ மரணம்‌ வந்தால்‌ 
நலமாயிருக்கும்‌ என்று தான்‌ யோபு 
விரும்புகிறார்‌. 


தன்னுடைய நாட்கள்‌ சீக்கிரமாய்‌ 
கடந்துபோவதாக யோபு சொல்லுகிறார்‌. 
நெய்கிறறன்‌ எரிகிற நாடாவிலும்‌, 
தன்னுடைய நாட்கள்‌ தீவிரமாய்‌ 
ஓடுகிறது என்று யோபு தன்னுடைய 
நாளைப்பற்றிச்‌ சொல்லுகிறார்‌. யோபுவின்‌ 
நாட்களெல்லாம்‌ நம்பிக்கையில்லாமல்‌ 
முடிந்துபோகும்‌. யோபு ஒரு காலத்தில்‌ 
செழிப்பாய்‌ வாழ்ந்தவர்‌. தன்னுடைய 
ஜீவியகாலத்தில்‌ தனக்கு மறுபடியும்‌ 
செழிப்பு உண்டாகும்‌ என்னும்‌ நம்பிக்கை 


யோபுவினிட 
நம்்கைகனல்‌... ஜனகர்‌. 





f= FTE 
TT 


இதனால்‌ ஜீவன்‌ 
சீக்கிரத்தில்‌ முடிந்துபோவது 
nein Grn 


தன்னுடைய 


யோபுவின்‌ அங்கலாய்ப்பு 
யோபு 7 : 7-16 


யோபு 7:7. என்‌ பிராணன்‌ 
காற்றைப்போலிருக்கிறதென்றும்‌, எண்‌: 
கண்கள்‌ இனி நன்மையைக்‌ காணப்‌ 
போகிறதில்லையென்றும்‌ நினைத்‌ 
தருளும்‌. 


யோபு 7:8. இப்போது என்னைக்‌: 
காண்கிறவர்கனின்‌ கண்கள்‌ இனி 
என்னைக்‌. காண்பதில்லை; 
உம்முடைய கண்கள்‌ என்மேல்‌ 
நோக்கமாயிருக்கிறது; "நானோ 
'இல்லாமற்போகிறேன்‌. 


யோபு 72. மேகம்‌ 
பறத்துபோகிறதுபோல்‌, பாதாளத்தில்‌: 
இறங்குகிறவன்‌ இனி ஏறிவரான்‌. 


யோபு 7:10. இனி தன்‌ வீட்டுக்குத்‌ 
திரும்பான்‌, அவன்‌ ஸ்தலம்‌ இணி 
அவணை அறியாது. 


யோபு 7:11. ஆகையால்‌ நான்‌ என்‌ 
வாயை அடக்காமல்‌, என்‌ ஆவியின்‌ 
வேதனையினால்‌ பேசி, என்‌ 
ஆத்துமத்தின்‌ கசப்பினால்‌ 
அங்கலாய்ப்பேன்‌. 


யோபு 7:42. தேவரீர்‌ என்மேல்‌ காவல்‌ 


வைக்கிறதற்கு நான்‌ சமுத்திரமோ? 
நான்‌ ஒரு திமிங்கிலமோ?' 


யோபு 7:18. என்‌ கட்டில்‌ எனக்கு. 
ஆறுதல்‌ கொடுக்கும்‌ என்றும்‌, என்‌ 
படுக்கை என்‌ தவிப்பை ஆற்றும்‌. 
என்றும்‌ நான்‌ சொல்வேனாகில்‌, 

யோபு 7:14. நீர்‌ கொப்பனங்களால்‌. 
என்னைக்‌ கலங்கப்பண்ணி, 
தமிசனங்கனால்‌ எனக்குத்‌ 
திகிலுண்டாக்குகிறீர்‌.. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QODNENS 
PUBLISHERS 


யோபு 7:15. அதினால்‌ என்‌ ஆத்துமா, 
நெருக்குண்டு சாகிறதையும்‌, என்‌ 
எலும்புகனோடே உயிரோடிருக்கிறதைப்‌ 
பார்க்கிலூம்‌, மரணத்தையும்‌ 
விரும்புகிறது. 
யோபு 7:16. 
அரோசிக்கிறேன்‌; 
உயிரோடிருக்க விரும்பேன்‌, 
விட்டுவிடும்‌ என்‌ 
மாயைதானே. 


இப்படியிருக்கிறதை 


யோபுவின்‌ பிராணன்‌ 


என்‌ பிராணன்‌ காற்றைப்‌ 
போலிருக்கிறதென்றும்‌, என்‌ கண்கள்‌ 
இணி நன்மையைக்‌. காணப்‌ 
போகிறதில்லையென்றும்‌ நினைத்‌ 
இப்போது என்னைக்‌. 
கண்கள்‌ இனி 
என்னைக்‌ காண்பதில்லை; உம்முடைய 
கண்கள்‌. என்மேல்‌. 
நோக்கமாயிருக்கிறது; நானோ 
இல்லாமற்போகிறேன்‌. மேகம்‌ 
பறந்துபோகிறதுபோல, பாதானத்தில்‌ 
இறங்குகிறவன்‌ இணி ஏறிவரான்‌. இனி 
தன்‌ வீட்டுக்குத்‌ திரும்பான்‌, அவன்‌ 
ஸ்தலம்‌ இணி அவனை அறியாது. 
ஆகையால்‌ நான்‌ எண்‌ வாயை 
அடக்காமல்‌, என்‌ 
'வேதனையினால்‌. 
ஆத்துமத்தின்‌' 
அங்கலாய்ப்பேன்‌ 
77-11). 


யோபு தன்னுடைய நிலமையை 
கர்த்தரிடத்தில்‌ அறிக்கை செய்கிறார்‌ 
கர்த்தர்‌ தன்னை குணப்படுத்தவேண்டும்‌. 

தன்னுடைய ஜீவனை 
சீக்கிரத்தில்‌ எடுத்துக்கொள்ளவேண்டும்‌. 
என்று... யோபு விரும்புகிறார்‌. யோபு 
மரித்துக்கொண்டிருக்கிற ஒரு மனுஷன்‌. 
மரணப்பாதை செல்கிறவர்கள்‌, 
சீக்கிரத்தில்‌ பரித்துப்போக வேண்டும்‌. 
என்று ஆசைப்படுவார்கள்‌ 
அவர்களுக்கு ஒவ்வொரு நாளும்‌ 
வேதனையுள்ள நாட்களாகவே இருக்கும்‌. 





ழ்‌ நவள 
யாய 


யோபு தன்னுடைய நாட்களைப்பற்றிச்‌ 
சொல்லும்போது, அது  நெய்கிறவன்‌ 
எரிகிற நாடாவிலும்‌ தீவிரமாய்‌ ஓடுகிறது 


என்று சொல்லுகிறார்‌ 


யோபுவின்‌ பிராணன்‌ காற்றைப்போல்‌ 
இருக்கிறது. யோபு மரணத்தை 
எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கிறார்‌. 
அவருடைய கண்கள்‌ ஒளி இழந்து 
காணப்படுகிறது. அவரால்‌ எதையும்‌ 
தெளிவாகப்‌ பார்க்க முடியவில்லை. 
தன்னுடைய ஜீவியத்தில்‌ இனிமேல்‌ 
நன்மையை காண்போம்‌ என்னும்‌ 
நம்பிக்கையும்‌ யோபுவுக்கு இல்லை. யோபு 
தன்னுடைய நிலமையை கர்த்தரிடத்தில்‌. 
சொல்லும்போது, “என்‌ கண்கள்‌ இனி 
நன்மையைக்‌ காணப்போகிறதில்லை" 
என்று அவிசுவாசத்தோடு சொல்லுகிறார்‌. 

கர்த்தர்‌ தன்னை 
கிருபையோடு நோக்கிப்‌ 
பார்க்கவேண்டுமென்றும்‌, தம்முடைய 
அன்பையும்‌ இரக்கத்தையும்‌ தனக்குக்‌ 
காண்பிக்கவேண்டும்‌ என்றும்‌ யோபு 
ஜெபம்பண்ணுகிறார்‌. யோபுவின்‌ ஜீவியம்‌ 
உடைந்துபோகிற மண்பாண்டத்திற்கு 
ஒப்பாயிருக்கிறது. அவர்‌ இந்தப்‌ 
பிரப ல்‌ ச்சயமில்லாதவராய்‌ 
நக்கற. ம்‌ ட்ட 

தன்னுடைய கண்கள்‌ இனிமேல்‌ 
நன்மையைக்‌ காணாது என்று யோபு 
அவிசுவாசத்தோடு. சொல்லுகிறார்‌. 
தன்னைக்‌ காண்கிறவர்களின்‌ கண்கள்‌ 
இனி தன்னை காண்பதில்லை என்றும்‌ 
யோபு சொல்லுகிறார்‌. யோபுவால்‌ 
நன்மையைக்‌ காணமுடியாவிட்டாலும்‌, 
கர்த்தருடைய கண்கள்‌  யோபுவின்மேல்‌ 
எப்போதும்‌ நோக்கமாயிருக்கிறது. 
ஆனால்‌ யோபுவோ, “நானோ 
இல்லாமற்போகிறேன்‌” என்று 
அவிசுவாசத்தோடு சொல்லுகிறார்‌. 
கர்த்தர்‌ இருக்கிறார்‌. யோபு இல்லாமல்‌. 
போகிறார்‌. யோபு கர்த்தரை நம்புகிறார்‌. 
ஆனால்‌ கர்த்தர்‌ தனக்கு நன்மை 
செய்வார்‌ என்று போபுவால்‌ 
நம்பமுடியவில்லை. 


தாமே 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மனுஷருக்கு ஒரு தரம்‌ மாத்திரமே 
மரணம்‌ வரும்‌. மனுஷருடைய மரணத்தை 
யோபு மேகத்தோடு ஒப்பிட்டுச்‌ 
சொல்லுகிறார்‌. “மேகம்‌ பறந்து, 
போகிறதுபோல, பாதாளத்தில்‌ 
இறங்குகிறவன்‌ இனி  ஏறிவரான்‌' 
(யோபு 73). மேகம்‌ வானத்தில்‌ அங்கும்‌ 
இங்குமாக பறந்துபோகும்‌. ஒரே இடத்தில 
இருக்கிற மேகம்‌ திடீரென்று 
கலைந்துவிடும்‌. கலைந்து பிரிந்து போகிற 
மேகத்தை மறுபடியும்‌ ஒட்ட வைக்க 
முடியாது. மேகம்‌ பிரிந்துபோன இடத்தில்‌, 
வேறொரு புதிய மேகம்‌ வரும்‌. பழைய 
மேகம்‌ பிரிந்துபோனது போனதுதான்‌. 
அது திரும்பவும்‌ வராது. மனுஷருடைய 
ஜீவியமும்‌ அதுபோலவே இருக்கிறது. 
மனுஷன்‌ இந்த  உலகத்தைவிட்டு 
செத்துப்போகும்போது, மறுபடியும்‌ 
இந்த உலகத்திற்கு உயிரோடு திரும்பி 
வரமாட்டான்‌. பாதாளத்தில்‌ இறங்குகிறவன்‌ 
ணி ஏறிவரான்‌ என்று யோபு 
£ல்லுகிறார்‌. 

இப்போதுள்ள சந்ததி 
ஒழிந்துபோகும்‌. இனிமேல்‌ புதிய சந்ததி 
வரும்‌ செத்துப்போனவன்‌ இனிமேல்‌ 
தன்‌ வீட்டிற்குத்‌ திரும்பி வரமாட்டான்‌. 
அவனுடைய வீட்டிலுள்ளவர்களும்‌ சில 
காலத்திற்கு பின்பு, செத்துப்போனவனை 
மறந்துவிடுவார்கள்‌. அவனைப்பற்றி 
நினைத்துப்‌ பார்க்கமாட்டார்கள்‌. யோபு 
இதைப்பற்றிச்‌ சொல்லும்போது, 
"பாதாளத்தில்‌  இறங்குகிறவன்‌ 
ஏறிவரான்‌. இனி ்‌ 
திரும்பான்‌, 
அவனை அறியாது” று துகள்‌ 

யோபு இதுவரையிலும்‌ 
மனுஷனுடைய ஜீவியத்தையும்‌, 
மரணத்தையும்‌ பொதுவாக சொல்லி 
விட்டு, இப்போது. தன்னைப்பற்றி 
விசேஷமாகச்‌ சொல்லுகிறார்‌. தான்‌ 
சீக்கிரத்தில்‌ ரிக்கப்போவதினால்‌, 
தன்னுடைய வாயை தான்‌ அடக்கப்போவ 
தில்லை என்று, யோபு தீர்மானம்‌ 
பண்ணுகிறார்‌. “என்‌ ஆவியின்‌ 
வேதனையினால்‌ பேசி, என்‌ ஆத்து 
மத்தின்‌ கசப்பினால்‌ அங்கலாய்ப்பேன்‌” 
என்று யோபு புலம்புகிறார்‌. 





ழ்‌ நள 
யாய 


நம்முடைய மரணம்‌ அமைதியா 
யிருக்கவேண்டும்‌. கர்த்தரிடத்தில்‌. 
ஜெபித்து, அவரைத்‌ துதித்து மரிப்பதே 
நமக்கு ஆசீர்வாதம்‌. சண்டைபோட்டு, 
முறுமுறுத்து மரிப்பதைவிட, கர்த்தரைத்‌ 
துதித்து மரிப்பது ஆசீர்வாதமானது. 
இப்படிப்பட்ட மரணமே நமக்கு. 


பாக்கியமுள்ளது. 
தேவரீர்‌ 


தேவரீர்‌ என்மேல்‌ காவல்‌ 
வைக்கிறதற்கு நான்‌ சமுத்திரமோ? 
நான்‌ ஒரு திமிங்கிலமோ? எண்‌ கட்டில்‌ 
எனக்கு ஆறுதல்‌ கொடுக்கும்‌ என்றும்‌, 
என்‌ படுக்கை என்‌ தவிப்பை ஆற்றும்‌. 
என்றும்‌ நான்‌ சொல்வேனாகில்‌, தீர்‌ 
சொப்பனங்கனால்‌ என்னைக்‌. 
கலங்கப்பண்ணி, தரிசனங்களனால்‌. 
எனக்குத்‌ திகிலுண்டாக்குகிறீர்‌. 
அதினால்‌ என்‌ ஆத்துமா, நெருக்குண்டு. 
காகிறதையும்‌, என்‌ எலும்புகனோடே. 
உயிரோடிருக்கிறதைப்பார்க்கிலும்‌, 
மரணத்தையும்‌ விரும்புகிறது. 
இப்படியிருக்கிறதை அரோசிக்கிறேன்‌; 
எத்நாளும்‌ உயிரோடிருக்க விரும்பேன்‌, 
என்னை விட்டுவிடும்‌; என்‌ நாட்கள்‌ 
மாயைதானே (யோபு 7:12-16). 


யோபுவின்‌ சரீரமும்‌ 
வேதனைபோடிருக்கிறது 
தன்னுடைய 
அந்கனய்க்கிறார்‌ 
ஜெபம்பண்ணும்போது 
தெளிந்த 


மனதும்‌ 

யோபு 
இக்கத்திலே 
கர்த்தரிடத்தில்‌ 

யோபுவால்‌ 
வார்த்தைகளைப்‌ 
பேசமுடியவில்லை அங்கலாய்ப்போடு 
பேசுகிறார்‌. “தேவரீர்‌ என்மேல்‌ காவல்‌ 
வைக்கிறதற்கு நான்‌ சமுத்திரமோ? நான்‌ 


திமிங்கிலமோ?' என்று யோபு 
தேவனிடத்தில்‌ கேட்கிறார்‌. 


சமுத்திரம்‌ கொந்தளித்தாலும்‌ அது 
தன்னுடைய எல்லையைவிட்டு வெளியே 
வராது. சமுத்திரம்‌ பெரியதாயிருந்தாலும்‌. 
அது தன்னுடைய கரைகளின்‌ 
கட்டுப்பாட்டிற்கு உட்பட்டேயிருக்கும்‌. 
அதுபோலவே திமிங்கலம்‌ பெரிய 
மிருகமாயிருந்தாலும்‌. அதுவும்‌ 
கர்த்தருக்குக்‌ கட்டுப்பட்டுத்தான்‌. 
சமுத்திரத்தில்‌ நீந்திச்‌ செல்லும்‌. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


திமிங்கலம்‌ சமுத்திரத்திலுள்ள எல்லா 
மச்சங்களையும்‌ அழித்துப்போடாது. 
கர்த்தர்‌ சமுத்திரத்தின்‌ மேலும்‌, 
திமிங்கலத்தின்‌ மேலும்‌ காவல்‌ 
வைத்திருக்கிறார்‌. கர்த்தருடைய 
காவலை இவற்றால்‌ மீறமுடியாது. 

யோபு ஒரு சமுத்திரமோ, அல்லது 
திமிங்லமோ அல்ல. அவரைக்‌ 
கட்டுப்படுத்துவதற்கு தேவனுடைய காவல்‌ 
தேவையில்லை. அவர்‌ ஏற்கெனவே 
தேவனுக்கு கட்டுப்பட்டுத்தான்‌ 
ஜீவிக்கிறார்‌. அப்படியிருந்தாலும்‌, 
கர்த்தர்‌ தன்மேல்‌ காவல்‌ 
வைத்திருப்பதாக யோபு நினைக்கிறார்‌. 
தன்னை அடக்குவதற்காக, கர்த்தர்‌ 
தன்னுடைய குடும்பத்தை அழித்து, 
தன்னுடைய சரீர ஆரோக்கியத்தைக்‌ 
கெடுத்து, தனக்கு 
வியாதியைக்‌ கொடுத்து, தன்மேல்‌ 
காவல்‌ வைத்திருப்பதாக யோபு 
அங்கலாய்க்கிறார்‌. 


யோபு ஆறுதலைத்தேடி கட்டிலில்‌ 
படுத்திருக்கிறார்‌. ஆனால்‌ அவருக்கு 
கட்டில்‌ ஆறுதல்‌ கொடுக்கவில்லை 
யோபு தன்னுடைய வேதனையில்‌ 
தவித்துக்‌ கொண்டிருக்கிறார்‌. 
தன்னுடைய படுக்கை, தன்னுடைய 
தவிப்பை ஆற்றும்‌ என்று யோபு 
நினைத்தார்‌. ஆனால்‌ அவருடைய 
படுக்கை அவருடைய தவிப்பை 
ஆற்றவில்லை. 

கர்த்தர்‌ சொப்பனங்களால்‌ 
யோபுவைக்‌ கலங்கப்பண்ணுகிறார்‌. அவர்‌ 
தரிசனங்களால்‌ யோபுவுக்கு. 
திகிலுண்ப பல்‌ ல்‌ 
கட்டில்‌ அவருக்‌ 
கொடுக்காமல்‌ 'திகிலைக்‌ கொடுக்கிறது. 
அவருடைய படுக்கை தவிப்பை 
ஆற்றாமல்‌ அவரைக்‌ 
கலங்கப்பண்ணுகிறது. யோபுவின்‌. 
சொப்பனங்களெல்லாம்‌, அவருடைய சரீர 
வேதனைகளினிமித்தபாயும்‌, மனதின்‌ 
சஞ்சலத்தினிபித்தமாயும்‌ உண்டாயிற்று 





ழ்‌ நவள 
யாய 


சாத்தான்‌ யோபுவை இன்னும்‌ 
சோதிக்கிறான்‌. சாத்தானுடைய 
துர்க்கிரியைகள்‌ யோபுவை தாக்குகிறது. 
சாத்தானால்‌ யோபுவைத்‌ தொடமுடியாது. 
ஆகையினால்‌ சாத்தான்‌ யோபுவைத்‌ 
தொடாமல்‌, அவரைக்‌ கலங்கப்பண்ணி, 
அவருக்குத்‌ திகில்‌ உண்டாக்குகிறான்‌. 
தனக்கு கலக்கமும்‌ திகிலும்‌ 
உண்டானபோது, யோபுவோ சாத்தானை 
நோக்கிப்‌ பார்க்காமல்‌, கர்த்தரை 
நோக்கிப்‌ பார்க்கிறார்‌. கர்த்தரே தனக்கு 
கலக்கத்தையும்‌ திகிலையும்‌ 
கொடுத்‌ ப்பதாக ப்பிதமாக 
இனா டத்‌ தப்பிது 


நாம்‌ நித்திரை 
ஜெபம்பண்ணிவிட்டு 
போகவேண்டும்‌. 
நம்முடைய கட்டில்‌ நமக்கு ஆறுதலைக்‌ 
கொடுக்கும்‌. நம்முடைய படுக்கை 
நம்முடைய தவிப்பை ஆற்றும்‌. கர்த்தர்‌ 
நம்முடைய நித்திரையை 

சீர்வதிக்கும்போது, சொப்பனங்கள்‌ 

நம்மைக்‌ கலங்கப்பண்ணாது. 
இராத்தரிசனங்கள்‌ நமக்கு 
திகிலுண்டாக்காது. கர்த்தரிடத்தில்‌ 
ஜெபித்துவிட்டு நித்திரை செய்தால்‌, 
நம்முடைய நித்திரை இன்பமாயிருக்கும்‌ 
சரீரத்தின்‌ களைப்பு நீங்கும்‌. நம்முடைய 
சரீரத்திற்கு புதிய தெம்பும்‌, உற்சாகமும்‌ 
உண்டாகும்‌. 

யோபுவுக்கு படுக்கையில்‌ ஆறுதல்‌ 
கிடைக்கவில்லை. ஆகையினால்‌ அவர்‌ 
தன்னுடைய கல்லறையில்‌ 
படுக்கவேண்டும்‌ என்று விரும்புகிறார்‌. 
சீக்கிரத்தில்‌ பரித்துப்போகவேண்டுமென்று. 
வாஞ்சிக்கிறார்‌. மரித்த பின்பு. 
சரீரம்‌ கல்லறையிலிருக்கும்போது, 
அங்கு சொப்பனங்களும்‌ வராது. 
இராத்தரிசனங்களும்‌ வராது. கலக்கமான 
சொப்பனமும்‌ வராது. அமைதியான, 
நிம்மதியான, சந்தோஷமான 
சொப்பனமும்‌ வராது. யோபு தன்னுடைய 
கலக்கத்தின்‌ மிகுதியினால்‌, 
தன்னுடைய படுக்கையிலே அரண்டு 
புரளுகிறார்‌. எப்பொழுது இராக்காலம்‌ 
முடியுமென்று ஏக்கத்தோடு 
காத்திருக்கிறார்‌. 


யோபு 


செய்யும்போது 
படுக்கைக்குப்‌ 
அப்போதுதான்‌. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யோபுவின்‌ 
ஆறுதலைக்‌ 


கட்டில்‌ அவருக்கு 
கொடுக்கவில்லை. 
யோபுவின்‌ படுக்கை அவருடைய 
தவிப்பை ஆற்றவில்லை. சொப்பனங்கள்‌ 
அவரைக்‌ கலங்கப்பண்ணிற்று. 
தரிசனங்கள்‌ அவருக்கு திகில்‌ 
உண்டாக்கிற்று. அதினால்‌ யோபுவின்‌ 
த்துமா நெருக்குண்டு சாகிறதை 
ரரும்புகிறது. தனக்கு திகில்‌ உண்டாகாத 
இடத்தில்‌ படுத்திருக்கவேண்டுமென்று 
யோபு விரும்புகிறார்‌. அவருடைய 
கல்லறைதான்‌ அவருக்கு அமைதியான 
இடம்‌ கல்லறை அவரைக்‌ 
கலங்கப்பண்ணாது. கல்லறை அவருக்கு 
திகில்‌ உண்டாக்காது. கல்லறையில்‌ 
படுத்திருக்கவேண்டும்‌. என்பதற்காக 
யோபு உயிறோடிருக்கிறதைப்‌ பார்க்கிலும்‌ 
மரணத்தை விரும்புகிறார்‌. 


எல்லோருக்குமே மரணம்‌ 
நியமிக்கப்பட்டிருக்கிறது. மனுஷரில்‌ யாரும்‌ 
இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ நித்திய காலமாய்‌ 
ஜீவிக்கப்போவதில்லை. கர்த்தருடைய 
பரிசுத்தவான்கள்‌ தங்கள்‌ 
மரணத்தை எதிர்நோக்கிக்‌ 
காத்துக்கொண்டிருக்கிறார்கள்‌. 
அவர்களிடத்தில்‌ உலக 
இருக்காது. ஆனாலும்‌ 
மரித்துப்போகவேண்டும்‌ என்று விரும்பி, 
பரிசுத்தவான்‌௧ள்‌ மரணத்தைத்‌ தேடி 
அலையமாட்டார்கள்‌. தங்களுக்கு மரணம்‌ 
வரும்போது, அதை சமாதானமாக 
ஏற்றுக்கொள்வார்கள்‌. 


சிநேகம்‌ 
தாங்கள்‌ 


ஒரு சிலர்‌ கிறிஸ்துவுக்காக மரிக்க 
ஆயத்தமாயிருப்பார்கள்‌. கர்த்தரை 
மறுதலித்து ஜீனிப்பதைப்‌ பார்க்கிலும்‌, 
கர்த்தருக்காக இரத்த சாட்சியாக 
மரிப்பதே நலம்‌ என்று பரிசுத்தவான்கள்‌ 
தீர்மானிப்பார்கள்‌. _ பரிசுத்தவான்களின்‌ 
மரணம்‌ கர்த்தருக்கு அருமையானது. 
யோபு இரத்த சாட்சியாக ரிக்க 
விரும்பவில்லை. தன்னுடைய வேதனை 
நீங்கவேண்டும்‌ என்பதற்காகவே, 
யோபு சீக்கிரத்தில்‌ 
மரித்துப்போகவேண்டும்‌. என்று 
விரும்புகிறார்‌. 





ழ்‌ நயனா 
ஈயா 


பாவமா, 
போராட்டம்‌ 
மரணத்தைத்‌ 
கர்த்தருக்கு மகிமையானது 
ஜீவனா என்னும்‌ 
வரும்போது, நாம்‌ 
ஜீவிக்க 
வேண்டும்‌. 
வேதனைகளையும்‌ 
சகித்துக்கொள்ளவேண்டும்‌. 
விரும்புகிற காலம்‌ வரையிலும்‌ நாம்‌ 
நம்முடைய ஜீவியம்‌ 
பிரியமானதாயும்‌ 
பிரயோஜனமானதாயும்‌ 


மரணமா என்னும்‌ 
வரும்போது, நாம்‌ 
தேர்ந்தெடுப்பதுதான்‌ 
வியாதியா, 
போராட்டம்‌ 
கர்த்தருக்காக 
ஆயத்தமாயிருக்க 
வியாதிகளையும்‌ 
பொறுமையோடு 
கர்த்தர்‌ 


ஜீவிக்கவேண்டும்‌. 
கர்த்தருக்குப்‌ 
அவருக்கு 
இருக்கவேண்டும்‌ 


யோபு சீக்கிரத்தில்‌ ரித்துப்போக 
வேண்டுமென்று விரும்பக்கூடாது. 
கர்த்தர்‌ தனக்கு நியமித்திருக்கிற காலம்‌ 
வரையிலும்‌ ஜீவிக்க ஆயத்தமாமிருக்க 
வேண்டும்‌. அதுவே கர்த்தருக்குப்‌ 
பிரியமாயிருக்கும்‌ நம்முடைய 
ஜீவியகாலத்தில்‌, கர்த்தரை 
மகிமைப்படுத்தும்‌ வாய்ப்புக்கள்‌ நமக்கு 
கிடைக்கும்‌ நாம்‌ இப்பிரபஞ்சத்தில்‌ 
ஜீவிக்கும்போதுதான்‌, பரலோகத்தில்‌ 
பிரவேசிப்பதற்கு ஆயத்தமாகிறோம்‌. 
நம்முடைய ஜீவன்‌ அருமையானது. 
நம்முடைய நாட்களை 
நாம்‌ பிரயோஜனப்படுத்திக்கொள்ள 
வேண்டும்‌. நம்முடைய ஜீவன்‌ 
பாரமானது என்று அங்கலாய்த்து, 
ஜீவனை முடித்துக்கொள்ள முயற்சி 
பண்ணக்கூடாது. கர்த்தருக்கு 
விரோதமாகச்‌ செய்கிற எல்லா 
காரியங்களுமே நமக்கு பாவமாயிருக்கும்‌. 
கர்த்தருடைய சித்தத்திற்கு 
ஒப்புக்கொடுத்து ஜீவிப்பதுதான்‌. 
நமக்கு பாக்கியமானது. 


யோபுவின்‌ ஜெபம்‌ 
யோ 7 : 17-21 


யோபு 7:17. மனுஷனை நீர்‌ ஒரு 
பொருட்டாக எண்ணுகிறதற்கும்‌, 
அவன்மேல்‌ சித்தை வைக்கிறதற்கும்‌, 


(யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யோபு 748. காலைதோறும்‌ அவனை 
விசாரிக்கிறதற்கும்‌, நிமிஷத்தோனும்‌ 
அவனைச்‌ சோதிக்கிறதற்கும்‌, அவன்‌ 
எம்மாத்திரம்‌? 


யோபு 7:19. நான்‌ என்‌ உமிழ்நீரை 
விழுங்காதபடி எத்தனைகாலம்‌ என்னை 
நெகிழாமலும்‌, என்னை விடாமலும்‌ 
இருப்பீர்‌. 


யோபு 7:20. மன்னுமிரைக்‌ காப்பவரே, 
பாவஞ்‌ செய்தேனானால்‌ உமக்கு 
நான்‌ செய்ய வேண்டியது என்ன? 
தான்‌ எனக்குத்‌ 
பாரமாயிருக்கும்படிக்கு, 

உமக்கு இலக்காக வைத்தது என்ன? 


யோபு 7:21. என்‌ மீறுதலை நீர்‌ 
மன்னியாமலும்‌, என்‌ அக்கிரமத்தை 
நீக்காமலும்‌ இருக்கிறது. என்ன? 
இப்பெ. மண்ணில்‌ 
படுத்துக்கொன்வேன்‌; விடியற்‌ 
காலத்திலே என்னைத்‌ தேடுவீரானால்‌ 
நான்‌ இரேன்‌ என்றான்‌. 


மனுஷன்‌ எம்மாத்திரம்‌ 


மனுஷனை நீர்‌ ஒரு பொருட்டாக. 
எண்ணுகிறதற்கும்‌, அவன்மேல்‌ சிந்தை. 
வைக்கிறதற்கும்‌, காலைதோலும்‌ 
அவனை விசாரிக்கிறதற்கும்‌, நிமிஷ 
தோறும்‌ அவனைச்‌ சோதிக்கிறதற்கும்‌, 
அவன்‌ எம்மாத்திரம்‌? நான்‌ எண்‌ 
உமிழ்நீரை. விழுங்காதபடி. 
எத்தனைகாலம்‌ என்னை நெகிழாமலும்‌, 
என்னை விடாமலும்‌ இருப்பீர்‌ 
(யோபு 7:17-19). 


யோபு 
மனுஷனைப்பற்றிய 
காரியங்களைச்‌ சொல்லுகிறார்‌. 
மனுஷனை நீர்‌ ஒரு பொருட்டாக 
எண்ணுகிறதற்கு. அவன்‌ எம்மாத்திரம்‌ 
என்று யோபு கர்த்தரிடத்தில்‌ கேட்கிறார்‌. 
கர்த்தரே மனுஷனை சிருஷ்டித்திருக்கிறார்‌. 
கர்த்தருடைய பார்வையில்‌ 
மனுஷன்‌  விசேஷித்தவனாயிருக்கிறான்‌. 
ஆகையினால்தான்‌ கர்த்தர்‌ மனுஷனை 
ஒரு பொருட்டாக எண்ணுகிறார்‌. 
மனுஷனை மாத்திரமல்ல, கர்த்தர்‌ 
தம்முடைய சர்வசிருஷ்டிகளையும்‌ 
ஒரு பொருட்டாகவே எண்ணுகிறார்‌. 


கர்த்தரிடத்தில்‌ 
பொதுவான 





ழ்‌ நவள 
யாய 


கர்த்தர்‌ நம்மை 
எண்ணமாட்டார்‌ 
நினைப்போபென்றால்‌, 
நினைப்பு தப்பிதமானது. அது. 
தேவனுடைய தெய்வீக பராமரிப்புக்கு 
விரோதமானது. கர்த்தர்‌ எல்லா 
மனுஷருக்கும்‌ பொதுவான கிருபைகளைக்‌ 
கொடுக்கிறார்‌. ல்‌ யோபுவோ 
மிகுந்த வேதனையிலும்‌ வியாதியிலும்‌ 
ர்‌. இதனால்‌ கர்த்தர்‌ தன்னை 
£... என்னும்‌ எண்ணம்‌ 
யோபுவின்‌ மனதில்‌ உண்டாயிற்று. 


ஒரு பொருட்டாக 
என்று நாம்‌ 


நம்முடைய 


மனுஷன்‌ பலவீனமானவன்‌. அவன்‌ 
சாதாரணமானவன்‌. கர்த்தரோ பெரியவர்‌ 
மகிமையுள்ளவர்‌ கர்த்தர்‌ சர்வ 
வல்மையுள்ளவர்‌. பனுஷனிடத்தில்‌ ஒரு 
வல்லமையும்‌ இல்லை கர்த்தர்‌ 
சர்வஞானமுள்ளவர்‌. மனுஷனிடத்தில்‌ 
ஒரு ஞானமும்‌ இல்லை. ஆனாலும்‌ 
கர்த்தர்‌ மனுஷனை ஒரு பொருட்டாக 
எண்ணுகிறார்‌. கர்த்தர்‌ மனுஷன்மேல்‌ 
சிந்தை வைக்கிறார்‌ கர்த்தர்‌ 
காலைதோறும்‌ மனுஷனை விசாரிக்கிறார்‌ 
இட்டன re 


சர்வசிருஷ்டிகளிலும்‌ மனுஷன்‌ 
விசேஷித்தவனாயிருக்கிறான்‌. கர்த்தர்‌ 
மனுஷனோடு உடன்படிக்கை செய்து, 
மற்ற சிருஷ்டிகளிலிருந்து மனுஷனை 
உயர்த்தி மேன்மைப்படுத்தியிருக்கிறார்‌. 
கர்த்தர்‌ மனுஷனோடு ஜக்கியன்‌£ 
யிருக்கிறார்‌. இது மனுஷருக்குக்‌ 
கிடைத்திருக்கிற மிகப்பெரிய சிலாக்கியம்‌. 
கர்த்தர்‌ மனுஷனை நேசிப்பதினால்‌, அவர்‌ 
மனுஷன்மீது சிந்தை வைத்திருக்கிறார்‌. 
காலைதோறும்‌ மனுஷனை விசாரிக்கிறார்‌. 


கர்த்தர்‌ மனுஷர்மீது 
அன்புகூர்ந்தாலும்‌,. 
அன்பு 
என்று 
கர்த்தர்‌ 
துன்பத்தையும்‌, 
கொடுப்பதாக 
வருத்ததோடு சொல்லுகிறார்‌. யோபு 
தன்னுடைய வருத்தத்தைப்பற்றி 
கர்த்தரிடத்தில்‌ சொல்லும்போது, 


பொதுவாக 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


"நான்‌ என்‌ உமிழ்நீரை விழுங்காதபடி 
எத்தனைகாலம்‌ என்னை நெகிழாமலும்‌, 
என்னை விடாமலும்‌ ப்பீர்‌' என்று. 
சொல்லிற்‌ லும்‌ இருப்‌ 


யோபுவின்‌ மீறுதலும்‌ அக்கிரமமும்‌ 


மன்னுமிரைக்‌ காப்பவரே, பாவஞ்‌ 

செய்தேனானால்‌ உமக்கு நான்‌ செய்ய 

வேண்டியது என்ன? நாண்‌ எனக்குத்‌ 

தானே பாரமாயிருக்கும்படிக்கு, நீர்‌ 

என்னை உமக்கு இலக்காக வைத்தது 

என்‌ மீறுதலை நீர்‌ 

என்‌ அக்கிரமத்தை 

இருக்கிறது 

இப்பொ 

படுத்துக்கொள்வேன்‌;; 

விடியற்காலத்திலே. என்னைத்‌ 

'தேடுவீரானால்‌ நான்‌ இரேன்‌ என்றான்‌ 
(யோபு 7:20,21). 


கர்த்தருடைய அம்புகளுக்கு யோபு 
இலக்காகயிருக்கிறார்‌. “நூன்‌ 
எனக்குத்தானே  பாரமாயிருக்கும்படிக்கு, 
நீர்‌ என்னை உமக்கு இலக்காக 
வைத்தது என்ன” என்று 
யோபு கர்த்தரிடத்தில்‌ கேட்கிறார்‌. 
எல்லோரும்‌  ஆரோக்கியத்தோடிருக்கும்‌ 
போது, தான்‌ மாத்திரம்‌ 
வியாதியிலிருப்பதாக யோபு 
வேதனைப்படுகிறார்‌. எல்லோரும்‌ 
சந்தோஷமாயிருக்கும்போது, தான்‌ 
மாத்திரம்‌ வேதனைப்படுவதாக யோபு 
அங்கலாய்க்கிறார்‌. எல்லோரும்‌ 
நன்றாயிருக்கும்போது, தான்‌ 
மாத்திரம்‌, தனக்குத்தானே 
பாரமாயிருப்பதாக யோபு நினைக்கிறார்‌. 
தன்மீது சுமத்தப்பட்டிருக்கிற பாரம்‌ 
மிகவும்‌ அதிகமாயிருக்கிறது என்றும்‌, 
தான்‌ தனக்குத்தானே பாரமாயிருப்ப 
தாகவும்‌ யோபு கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
புலம்புகிறார்‌. யோபுவின்‌ ஜீவன்‌ 
அவருக்கு பாரமாயிருக்கிறது. யோபுவுக்கு 
இடைவிடாமல்‌ பிரச்சனை 
அவரால்‌ 
நீரைக்கூட 





ழ்‌ நள 
யாய 


கர்த்தர்‌ அந்த அளவுக்கு யோபுவை 
இடைவிடாமல்‌ ம்‌ சர்‌ 
அவரை 
இருக்கிறார்‌. 
வேதனை 
என்றும்‌, 
வேதனை 
என்றும்‌ 
கேட்கிறார்‌. 


இ 
உண்டாயிற்று 

யோபு கர்த்தரிடத்தில்‌. 
யோபு அக்கிரமம்‌ செய்திருந்தால்‌, 
கர்த்தர்‌ தம்முடைய கிருபையினால்‌ 
அந்த அக்கிரமத்தை நீக்கிப்போடுவார்‌. 
யோபு கர்த்தருடைய வார்த்தையை 
மீறியிருந்தால்‌, கர்த்தர்‌ தம்முடைய 
கிருபையினால்‌ யோபுவை மன்னிப்பார்‌. 
ஆனால்‌ கர்த்தரோ யோபுவை 
தமக்கு இலக்காக வைத்திருக்கிறார்‌, 
கர்த்தர்‌ யோபுவின்‌ மீறுதலை 
மன்னிக்கவில்லை, அவருடைய 
அக்கிரமத்தை நீக்கவில்லை. இதற்கான 
காரணமும்‌ யோபவுக்குத்‌ தெரியவில்லை. 
தன்னுடைய வேதனைகளை யோபு 
கர்த்தரிடத்தில்‌ சொல்லுகிறார்‌. “என்‌ 
மீறுதலை நீர்‌ மன்னியாமலும்‌, என்‌ 
அக்கிரமத்தை லும்‌ இருக்கிறது 
என்ன" ன்று யோபு 
அதிபதி வே கள 


யோபுவுக்கு சரீரம்‌ 
வேதனை உண்டாயிற்று 
யோபுவை இடைவிடாமல்‌, 
'வேதனைப்படுத்துகிறார்‌. தன்னுடைய 
உமிழ்நீரைக்கூட யோபுவால்‌ விழுங்க 
பதத, “நோயின்‌ உக்கிரத்தினால்‌ 

- வேறுபட்டுப்போயிற்று: 


முழுவதும்‌ 
கர்த்தர்‌ 
தொடர்ந்து 


என்னைச்‌ சுற்றிக்கொண்டது" 


(யோபு 3048), 


918) 
தன்னுடைய 
வேதனையைப்பற்றிச்‌ சொல்லுகிறார்‌. 


(யோபு 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


COODNENS 
PUBLISHERS 
“நான்‌ பாவம்‌ செய்தேன்‌” 
கர்த்தருக்கு 


என்று 
முன்பாக 
பாவத்தை 
தன்னுடைய 
மீறுதல்களையும்‌ அக்கிரமங்களையும்‌ யோபு 
கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
குற்றவுணர்வோடு அறிக்கை செய்கிறார்‌. 
கர்த்தர்‌ சாத்தானிடம்‌ யோபுவைப்பற்றிச்‌ 
சொன்னபோது, “யோபு. உத்தமனும்‌ 
சன்மார்க்கனும்‌, தேவனுக்குப்‌ பயந்து 
பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாகிய 
அவனைப்போல பூமியில்‌ ஒருவனுமில்லை" 
(யோபு 1:8) என்று சாட்சியாகச்‌ 
சொன்னார்‌. ஆனால்‌ யோபுவோ 
தன்னை ஒரு பாவியென்று கர்த்தருடைய 
சமுகத்திற்கு முன்பாக அங்கீகரிக்கிறார்‌. 
நாம்‌ 
சன்மார்க்கராகவும்‌ 
நம்மைப்போல 


உத்தமராகவும்‌, 

இருக்கலாம்‌. 
பூமியில்‌ ஒருவரும்‌ 
இல்லாமலும்‌ இருக்கலாம்‌. ஆனாலும்‌. 
நம்மிடத்தில்‌ பாவம்‌ இல்லையென்று 
சொல்வோமானால்‌. நம்மை நாமே 
வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம்‌. 
எல்லோரும்‌ பாவம்‌ செய்து ஏகமாய்க்‌ 
கெட்டுப்போயிருக்கிறார்கள்‌ என்று வேதம்‌ 
சொல்லுகிறது. நம்முடைய கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்து மாத்திரமே ஒரு பாவமும்‌ 
அறியாதவர்‌. இயேசுகிறிஸ்துவிடத்தில்‌ 
ஒரு பாவமும்‌ இல்லை. 


நம்மிடத்தில்‌ 
நம்முடைய 


பாவம்‌ இருந்தாலும்‌, 
பாவங்களுக்காக மனம்‌ 
வருந்தி, கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்துவிடத்தில்‌ பாவமன்னிப்பு 
கேட்கும்போது, நம்முடைய பாவங்களை 
மன்னிப்பதற்கு அவர்‌ கிருபை 
நிரம்பியவராகயிருக்கிறார்‌. நம்முடைய 
இரட்சகராகிய இயேசுகிறிஸ்து, 
பிதாவாகிய தேவனுக்கும்‌ நமக்கும்‌ நடுவே 
ர்‌. பிதாவானவர்‌ 
மூலமாய்‌ 
ம்‌ தம்முடைய பிள்ளைகளாக 
அங்கீகரிக்கிறார்‌. நாம்‌ பாவிகளாக 
யிருந்தாலும்‌, இபேசுகிறிஸ்துவின்‌ 
மூலமாய்‌, நம்முடைய பாவங்கள்‌ 
மன்னிக்கப்பட்டு, நாம்‌ பரிசுத்தமாக்கப்‌ 
படுகிறோம்‌. 





ழ்‌ நள 
யாய 


யோபு ஒரு மாய்மாலக்காரர்‌ என்றும்‌. 
அவர்‌ ஒரு துன்மார்க்கர்‌ என்றும்‌ 
அவருடைய சிநேகிதர்‌ அவர்மீது குற்றம்‌ 


சொன்னார்கள்‌. ஆனால்‌ தான்‌ ஒரு 
மாய்மாலக்காரரோ அல்லது, 


துன்மார்க்கரோ அல்ல என்று 
தன்னுடைய  சிநேகிதரிடம்‌ 

சொல்லுகிறார்‌. ஆனாலும்‌ 

சமுகத்திற்கு முன்பாக 
ஒரு பாவியென்று  ஒத்துக்கொள்கிறார்‌ 
கர்த்தர்‌ தன்னுடைய  மீறுதல்களை 
மன்னிக்கவேண்டும்‌ என்றும்‌, தன்னுடைய 
அக்கிரமத்தை தன்னைவிட்டு 
நீக்கவேண்டும்‌ என்றும்‌ யோபு 
கர்த்தரிடத்தில்‌ தயவாய்‌ 


விண்ணப்பம்பண்ணுகிறார்‌ 


யோபு 
விளக்கிச்‌ 
தேவனுடைய 
யோபு தன்னை 


நாம்‌ 
நம்முடைய 
அறிக்கை 


கர்த்தருடைய சமுகத்தில்‌, 
பாவங்களை உணர்ந்து 
செய்யும்போது, நமக்குள்‌ 
இருக்கும்‌ முறுமுறுப்புக்களும்‌, 
கோபங்களும்‌, முறையீடுகளும்‌ 
நம்மைவிட்டு நீங்கிப்போகும்‌. நம்முடைய 
வாயிலிருந்து கோபமான வார்த்தைகள்‌ 
வெளிவருவதற்குப்‌ பதிலாக, சாந்தமான 
வார்த்தைகள்‌ வெளிவரும்‌. 


யோபு கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
தன்னை ஒரு பாவியென்று அங்கீகரித்து, 
“மன்னுமிரைக்‌ காப்பவரே, பாவம்‌ 
செய்தேனானால்‌ உமக்கு நான்‌ 
செய்யவேண்டியது என்ன”. என்று 
கேட்கிறார்‌. யோபு கர்த்தருக்கு 
விரோதமாய்‌ திரளான பாவங்களை 
செய்திருப்பதாக அங்கீகரிக்கிறார்‌. 
தன்னுடைய பாவங்களுக்கு 
பிராயச்சித்தமாய்‌, தான்‌ என்ன 
செய்யவேண்டுமென்று யோபு 
கர்த்தரிடத்தில்‌ கேட்கிறார்‌. நம்முடைய 
பாவங்கள்‌ மன்னிக்கப்படுவதற்கு. நம்மால்‌ 
ஒன்றும்‌ செய்யமுடியாது. நம்முடைய 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து, நம்முடைய 
பாவங்களிலிருந்து நம்மை மீட்பதற்காக, 
தம்முடைய பரிசுத்தமான இரத்தத்தை 
மீட்பின்‌ கிரயமாகச்‌ செலுத்தி. 
நம்மை மீட்டுக்கொள்கிறார்‌. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நம்முடைய பாவங்கள்‌ மன்னிக்கப்‌ 
படுவதற்கு, நாம்‌ மனந்திரும்பவேண்டும்‌. 
நம்முடைய பாவங்களை மறைக்கக்கூடாது. 
அவற்றை கர்த்தரிடத்தில்‌ அறிக்கை 
செய்யவேண்டும்‌. தன்னுடைய 
பாவங்களை மறைக்கிறவன்‌. 
வாழ்வடையமாட்டான்‌. அவற்றை 
அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனோ 
தேவனுடைய இரக்கத்தைப்‌ 
பெற்றுக்கொள்வான்‌. நம்முடைய 
பாவங்களுக்காக நாம்‌ மனந்திரும்பும்போது, 
தேவனுடைய மன்னிக்கும்‌ 
கிருபையைப்பற்றிய சிந்தனை நமக்குள்‌. 
வியி வேண்டும்‌. ட்‌ 
தம்முடைய சிருஷ்டிகள்‌ 
அழிந்துபோவது தேவனுக்குப்‌ 
பிரியமானதல்ல. எந்த மனுஷனும்‌ 
கெட்டுப்போவது தேவனுடைய சித்தமல்ல. 
நாம்‌ மனந்திரும்பவேண்டுமென்றும்‌, 
பரிபூரண ஜீவனோடு ஜீவிக்கவேண்டும்‌ 
என்றும்‌ தேவன்‌ விரும்புகிறார்‌. யோபு 
கர்த்தரைப்பற்றிச்‌ சொல்லும்போது, 
“மன்னுமிரைக்‌ காப்பவரே” என்று 
சொல்லுகிறார்‌. கர்த்தரே சர்வசிருஷ்டிகர்‌. 
அவரே. மனுயுத்திரர்‌ எல்லோருக்கும்‌. 
இரட்சகர்‌. கர்த்தரே யோபுவின்‌ இரட்சகர்‌. 
யோபு கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
தன்னை ஒப்புக்கொடுக்கவேண்டும்‌. 
கர்த்தர்‌ தாமே தம்முடைய கிருபையினால்‌ 
தன்னை இரட்சிக்கவேண்டுமென்று, யோபு 
கர்த்தரிடத்தில்‌ ஜெபம்பண்ணவேண்டும்‌. 


யோபு தன்னுடைய 
மன்னிக்கப்படும்டியாக கர்த்தரிடத்தில்‌ 
பயபக்தியோடு ஜெபம்பண்ணுகிறார்‌. 
ஆனால்‌ யோபுவின்‌ வார்த்தையில்‌ 
கோபம்‌ இருக்கிறது. பணிவு இல்லை, 
யோபுவால்‌ தன்‌ உள்ளத்திலுள்ள 
வேதனையை மறைக்க முடியவில்லை. 
யோபு மாய்மாலக்காரால்ல. அவருடைய 
இருதயத்திலுள்ள சிந்தனை, அப்படியே 
வார்த்தைகளாக வெளிப்பட்டு விடுகிறது. 
“என்‌ மீறுதலை நீர்‌ மன்னியாமலும்‌, 
என்‌ அக்கிரமத்தை நீக்காமலும்‌ 
இருக்கிறது என்ன” என்று கேட்கிறார்‌. 
யோபுவின்‌ வார்த்தையில்‌ கோபமும்‌ 
வேகமும்‌ இருந்தாலும்‌ அதில்‌ ஜீவனும்‌ 
இருக்கிறது. 


பாவங்களை 





ழ்‌ நயனா 
யாய 


தேவன்‌ 
கிருபையினாலும்‌ 
நம்முடைய 
மன்னிக்கிறார்‌ 
அக்கிரமங்களை 
நீக்கிப்போடுகிறார்‌. 
நம்மை 
கர்த்தர்‌ 
பாவத்தின்‌ 
நம்மை 
கர்த்தர்‌ 


தம்முடைய 
இரக்கத்தினாலும்‌ 
மீறுதல்களை 
நம்முடைய 
நம்மை விட்டு 
பாவமும்‌ மீறுதலும்‌ 
ளுகை செய்யும்போது. 
தம்முடைய கிருபையினால்‌, 
அடிமைத்தனத்திலிருந்து 
மீட்டு இடட்சிக்கிறார்‌ 
பாவத்தின்‌ குற்றவுணர்வுகளை 
எங்கெல்லாம்‌ நீக்கிப்போடுகிறாரோ, 
அங்கெல்லாம்‌... அவர்‌... பாவத்தின்‌ 
வல்லமையை உடைத்துப்போடுகிறார்‌. 


கர்த்தர்‌ 


சேராதவா! 
க ொழ்கி போடுகிறார்‌ 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ தன்னுடைய 
மன்னியாமலும்‌, 
அக்கிரமத்தை. 
இருப்பதற்காக, 
வேதனைப்படுகிறார்‌. 
கிருபை இல்லையென்றால்‌, தான்‌ 
ஒன்றுமேயில்லை என்பதை யோபு 
அறிந்திருக்கிறார்‌. தன்னுடைய ஜீவனே 
யோபுவுக்கு பாரமாயிருக்கிறது. தான்‌ 
சீக்கிரத்தில்‌ பரித்துப்போகவேண்டுமென்‌| 
பச்‌ பகவா. ம 


கர்த்தர்‌ தன்னுடைய மீறுதலை 
மன்னியாமலும்‌, தன்னுடைய அக்கிரமத்தை 
நீக்காமலும்‌ இருப்பதினால்‌, “இப்பொழுதே 
மண்ணில்‌ படுத்துக்கொள்வேன்‌; 
விடியற்காலத்திலே. என்னைத்‌ 
தேடுவீரானால்‌ நான்‌ இரேன்‌” என்று 
யோபு கர்த்தரிடத்தில்‌ மனவேதனைபோடு 
சொல்லுகிறார்‌. யோபு கர்த்தரிடத்தில்‌ 
இந்த வார்த்தைகளைச்‌ சொல்லும்போது, 
அவருடைய ஆத்துமாவும்‌, அவருடைய 
முழுஉள்ளமும்‌ “ஆமென்‌” என்று 
சொல்லுகிறது. 


மீறுதலை 


கர்த்தருடைய 





ழ்‌ நவள 
யாய 


யோபுவின்‌ சிநேகிதர்கள்‌ அவருடைய 
ஸ்தானிகரைப்போல பேசுகிறார்கள்‌. 
யோபுவின்‌ வேலையாட்கள்‌. 
ஒவ்வொருவராக வந்து துர்ச்செய்தியை 
அவருக்கு அறிவித்தார்கள்‌. அதன்பின்பு, 
யோபுவின்‌ சிநேகிதர்கள்‌ ஒவ்வொருவராக 
வந்து அவரைத்‌ தூலிக்கிறார்கள்‌. 
யோபுவை நியாயமில்லாமல்‌. 
குற்றபடுத்துகிறா்கள்‌ இவர்கள்‌ 
எல்லோரு! சாத்தானுடைய 
திப்ப ததன்‌ யோபுவிடம்‌ பேசுகிறார்கள்‌. 
யோபு கர்த்தருக்குப்‌ பயந்து உத்தமராய்‌ 
ஜீவிக்கிறார்‌. அவருடைய 
உத்தமத்திலிருந்து யோபுவை கீழே 
விழவைத்துவிடவேண்டும்‌ என்பதுதான்‌. 
சாத்தானுடைய நோக்கம்‌. யோபுவின்‌ 
சிநேகிதர்கள்‌, சாத்தானுடைய நோக்கம்‌ 
நிறைவேறுவதற்காக, அவனுடைய 
கருவிகளாக செயல்படுகிறார்கள்‌. 


எலிப்பாஸ்‌ யோபுவின்மீது குற்றம்‌ 
சொன்னார்‌. யோபு அவருக்கு 
பிரதியுத்தரம்‌ சொன்னார்‌ யோபு 
சொன்ன வார்த்தைகளுக்கு எலிப்பாஸ்‌ 
பிரதியுத்தரமாக ஒன்றும்‌ சொல்லவில்லை. 
அப்போது பில்தாத்‌ யோபுவிடம்‌ 
பேசுகிறார்‌. யோபு ஒரு துன்மார்க்கர்‌ 
என்றும்‌ ஆசையினால்தான்‌ அவருக்கு 
வேதனைகள்‌ வந்திருக்கிறது என்றும்‌ 
எலிப்பாஸ்‌ குற்றம்‌ சொன்னார்‌. 
எலிப்பாசின்‌ சிந்தனையும்‌, பில்தாத்தின்‌: 
்‌ ம்‌ ஒன்றுபோலிருக்கிறது. 
யோபுவுக்கு நன்மை 

கர்த்தர்‌ யோபுவின்‌. 

சீக்கிரத்தில்‌ 

நீக்கிப்போடவில்லை. ஆகையினால்‌ 
யோபு ஒரு துன்மார்க்கர்‌ என்றும்‌, அவர்‌ 
ஒரு... மாய்மாலக்காரர்‌ என்றும்‌ 
எலிப்பாசும்‌ பில்தாத்தும்‌ யோபுவின்மீது 


ஒன்றுபோல்‌ குற்றம்‌ சொல்லுகிறார்கள்‌. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யோபுவின்மீது தாங்கள்‌ சொல்லுகிற 
குற்றச்சாட்டு மெய்யானது என்பதை 
ல்தாத்‌ தன்னுடைய விவாதத்தின்‌ 
ர்‌. பில்தாத்‌ 

யோபுவின்‌. 

பொறுமையோடு 
கேட்டுக்கொண்டிருந்தார்‌ (யோபு 81,2. 
யோபுவுக்கும்‌ அவருடைய 
பிள்ளைகளுக்கும்‌ நீதியான நியாயத்தீர்ப்பு 
கிடைத்திருக்கிறது (யோபு 8:3,4). யோபு 
உண்மையாய்‌ மனந்திரும்பியிருந்தால்‌, 
கர்த்தர்‌ அவருடைய வேதனைகளை 
சீக்கிரத்தில்‌ நீக்கிப்போட்டிருப்பார்‌ (யோபு 
8:5-7). ஆனால்‌ யோபு உண்மையாய்‌ 
மனந்திரும்பவில்லை.  துன்மார்க்கர்மீது 
தேவனுடைய ஆக்கினைத்தீர்ப்பு வரும்‌, 
துன்மார்க்கரின்‌ சந்தோஷமும்‌ 
நம்பிக்கையும்‌ அவர்களைவிட்டு 
நீங்கிப்போகும்‌. தேவனுடைய 
த்‌ நீதியான 


ல்ல இது 
தத்‌; பிரகாரமான 
நியாயத்தீர்ப்பு (யோபு 88-19), 


யோபு 

மனந்திரும்பவில்லை. 
மாய்மாலக்காரர்‌. 
அவருடைய 
அதிகரிக்கிறது. 
வெறுக்கமாட்டார்‌. 
நன்மையினால்‌ 
துன்மார்க்கருடைய 
அழிந்துபோகும்‌ (யோபு 8:20-22), 


உண்மையாய்‌. 
அவர்‌ ஒரு 
ஆகையினால்‌ 
வேதனை குறையாமல்‌ 
தேவன்‌ உத்தமரை 
யோபுவை 
நிரப்புவார்‌. 
கூடாரம்‌. 


பில்தாத்தின்‌ குற்றச்சாட்டு 
யோபு 8 : 1-7 


யோபு 8:1. அப்பொழுது சூகியனான 
பில்தாத்‌ பிரதியுத்தரமாக: 


யோபு 82. தீர்‌ எத்தமட்டும்‌ 
இப்படிப்பட்டவைகனைப்‌ பேசுவர்‌? 
எதுவரைக்கும்‌ உம்முடைய வாயின்‌ 
வார்த்தைகள்‌ பலமான காற்றைப்போலி. 
ருக்கும்‌? 

யோபு 8:3. 6) நியாயத்தைப்‌ 
புரட்டுவாரோ? சர்வவல்லவர்‌ நீதியைப்‌: 

புரட்டுவாரோ? 





ழ்‌ நள 
ஈயா 


யோபு 8:4. உம்முடைய பின்னைகள்‌ 
அவருக்கு விரோதமாய்ப்‌. 
பாவஞ்செய்திருத்தாலும்‌ 
அவர்களுடைய 
ஆக்கினைக்கு அவர்களை 
ஒப்புக்கொடுத்திருத்தாலும்‌, 
யோபு 8:5. நீர்‌ தேவனே ஏற்கனவே 
தேடி, சர்வவல்லலரை நோக்கி 
விண்ணப்பஞ்செய்து, 


பாதகத்தின்‌ 
அவர்‌ 


யோபு 8:6. சத்தமும்‌ செம்மையுமாய்‌ 
இருத்தீரேயானால்‌, அப்பொழுது அவர்‌ 
உமக்காக விழித்து தீதியுன்ன 
உம்முடைய 'வாசஸ்தலத்தைச்‌. 
காங்கோபாங்கமாக்குவார்‌. 


யோபு 8:7. உம்முடைய துவக்கம்‌ 
அற்பமாயிருத்தாலும்‌, உம்முடைய 
முடிவு சம்பூரணமாயிருக்கும்‌. 


சர்வவல்லவர்‌ 
புரட்டுவாரோ 


நீதியைப்‌ 


அப்பொ சூகியணான பில்தாத்‌. 
பிரதியுத்தரமாக: தீர்‌ எந்தமட்டும்‌. 
இப்படிப்பட்டவைகனைப்‌ பேசுவீர்‌? 
எதுவரைக்கும்‌ உம்முடைய வாயின்‌ 
வார்த்தைகள்‌ பலமான காற்றைப்போலி. 
ருக்கும்‌? தேவன்‌ நியாயத்தைப்‌ 
புரட்டுவாரோ? சர்வவல்லவர்‌ நீதியைப்‌: 
புரட்டுவாரோ? (யோபு 8:1-8). 


யோபு சொன்ன வார்த்தைகளுக்காக 
பில்தாத்‌ அவரைக்‌ கடிந்துகொள்கிறார்‌. 
“நீர்‌ எந்த மட்டும்‌ இப்படிப்பட்டவைகளைப்‌ 
பேசுவர்‌” என்று பில்தாத்‌ யோபுவிடம்‌ 
கேட்கிறார்‌ யோபு தெளிந்த 
சிந்தனையோடுதான்‌ - பேசினார்‌ 


போபுவின்‌ 


என்றும்‌, 


வார்த்தையில்‌. 
அவர்‌: 
பேசுவதாகவும்‌ 
யோபுவின்‌ 
காற்றோடு 


க்கள்‌ 
நியாயமில்லை 
அவசரப்பட்டு 
சொல்லுகிறார்‌ 
வார்த்தைகளை பலமான 
ஒப்பிட்டுச்‌ சொல்லுகிறார்‌. “எதுவரைக்கும்‌ 
உம்முடைய வாயின்‌ வார்த்தைகள்‌ 
பலமான காற்றைப்போலிருக்கும்‌' என்று 
பில்தாத்‌ யோபுவிடம்‌ கேட்கிறார்‌. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தேவன்‌ யோபுவுக்கு செய்ததை 
ஆதாரமாக வைத்து, பில்தாத்‌ தேவனை 
நியாயப்படுத்துகிறார்‌. யோபு 
இதுவரையிலும்‌ தேவனைத்‌ 
தூஷித்ததில்லை. ஆனால்‌ யோபு 
தேவனைத்‌ தூஷித்ததாக பாவித்து, 
பில்தாத்‌ அவர்மீது குற்றம்‌ சொல்லுகிறார்‌. 
நியாயத்தைப்‌ புரட்டமாட்டார்‌. 
ர்‌ நீதியைப்‌ புரட்டமாட்டார்‌. 
சர்வவல்லவராகிய தேவன்‌ நியாயமும்‌ 
நீதியுமுள்ளவர்‌. தேவனுடைய நீதியான 
நியாயத்தீர்ப்பின்‌ பிரகாரமாகவே, 
யோபுவின்‌ பிள்ளைகள்‌ செத்துப்‌ 
போனார்கள்‌ என்பது பில்தாத்தின்‌ 
விவாதம்‌. தேவனுடைய நீதி யோபுவின்‌ 
குடும்பத்தில்‌ வெளிப்பட்டிருக்கிறது. 
தேவனுடைய நீதியான நியாயத்தீர்ப்பினால்‌ 
யோபு தன்னுடைய  சம்பத்துக்கள்‌ 
அனைத்தையும்‌ இரந்துபோனார்‌. சரீர 
ஆரோக்கியத்தையும்‌ இழந்துபோனார்‌. 
தன்னுடைய பிள்ளைகளையும்‌ 
இழந்துபோனார்‌. 


செய்கைகள்‌ 
நீதியின்‌ 


தேவனுடைய 
ஒவ்வொன்றும்‌ 
பிரகாரமாகவும்‌, 
பிரகாரமாகவும்‌ 
தம்முடைய நீதிக்கும்‌ நியாயத்திற்கும்‌. 
முரண்பாடாக எதையும்‌ செய்யமாட்டார்‌. 
ஆனாலும்‌ யோபு தன்னுடைய 
பாவத்திற்கு மனம்‌ வருந்தி, தேவனிடத்தில்‌ 
விண்ணப்பம்‌ ய்தால்‌, தேவன்‌ 
யோபுவுக்கு இரக்கம்‌ காண்பிப்பார்‌ என்று 
பில்தாத்‌ சொல்லுகிறார்‌. யோபுவின்‌ 
பிள்ளைகள்‌ செத்துப்போனது. யோபவுக்கு 
மிகுந்த மனவேதனையைத்‌ தருகிறது. 


ஒருவேளை யோபுவின்‌ பிள்ளைகள்‌ 
தேவனுக்கு விரோதணக பாவம்‌ 
செய்திருப்பார்கள்‌ என்றும்‌, 
அவர்களுடைய பாதகத்தின்‌ 
ஆக்கினைக்கு தேவன்‌ அவர்களை 
ஒப்புக்கொடுத்தார்‌ என்றும்‌ பில்தாத்‌. 
யோபுவினுடைய பிள்ளைகளின்‌ 
மரணத்தைக்‌ குறித்து சொல்லுகிறார்‌. 
யோபுவின்‌ பிள்ளைகள்‌ 
செத்துப்போனதற்கு, அவர்களுடைய 
பாவங்களும்‌, பாதகங்களுமே காரணம்‌ 
என்று பில்தாத்‌ விவாதம்பண்ணுகிறார்‌. 


அவருடைய 





ழ்‌ நவள 
ஈயா 


தேவன்‌ நியாயத்தைப்‌ புரட்டமாட்டார்‌. 
என்பதையும்‌, சர்வவல்லவர்‌ நீதியைப்‌ 
புர்டமாட்டார்‌ என்பதையும்‌ யோபு. 
உடனே அங்கீகரிக்கிறார்‌. ஆனாலும்‌ 
தன்னுடைய பிள்ளைகள்‌ தேவனுக்கு 
விரோதமாய்ப்‌ பாவம்‌ செய்திருப்பார்கள்‌. 
என்பதை யோபுவால்‌ ஏற்றுக்கொள்ள 
முடியவில்லை. யோபு செழித்திருந்த 
காலத்தில்‌ தன்னுடைய பிள்ளைகள்‌ பாவம்‌ 
செய்திருப்பார்களோ என்று நினைத்து, 
யோபு அவர்களுக்காக தேவனுடைய 
சமுகத்தில்‌ சர்வாங்க தகனபலிகளைச்‌ 
செலுத்தினார்‌. தேவன்‌ தன்னுடைய 
பலிகளை அங்கீகரித்து, தன்னுடைய 
பிள்ளைகளின்‌ பாவங்களையும்‌, 
மீறுதல்களையும்‌, அக்கிரமங்களையும்‌, 
பாதகங்களையும்‌ மன்னிப்பார்‌ என்று 
யோபு எதிர்பார்த்தார்‌ இதுவே 
தேவனுடைய நீதி இதுவே 
அவருடைய நியாயம்‌ என்று யோபு 
நம்பினார்‌. 


நாமும்‌ 
பாவம்‌ 
நம்முடைய 
நம்மை 


தேவனுக்கு விரோதமாக, 
நம்முடைய பிள்ளைகளும்‌ 
செய்யும்போது, தேவன்‌ 
பாதகத்தின்‌ ஆக்கினைக்கு 
ஒப்புக்கொடுப்பார்‌. நமக்கு 
தண்டனைகளை அனுமதிப்பார்‌. 
நம்முடைய பாவத்தினிமித்தமாய்‌ நமக்கு 
வியாதிகளும்‌ வேதனைகளும்‌ வரும்‌ 
நமக்கு அதிகமான பாடுகளும்‌ 
நெருக்கங்களும்‌ வரும்போது, நம்முடைய 
பாவங்களும்‌ மீறுதல்களும்‌ 
அதிகமாயிருக்கிறது என்று 
தீர்மானம்பண்ணிவிடக்கூடாது. நமக்குத்‌ 
துன்பங்கள்‌ பெருகும்போது. தேவனுடைய 
கிருபையும்‌ நம்மீது அதிகமாய்‌ 
வந்து இறங்குகிறது. 

நாம்‌ தேவனைப்பற்றித்‌ 
தியானிக்கும்போது, அவர்‌ நம்மைத்‌ 
தண்டிக்கிறவர்‌ என்று எப்போதும்‌ 
நினைத்துக்கொண்டிருக்கக்கூடாது. நாம்‌ 
தேவனுடைய அன்பையும்‌, அவருடைய 
கிருபையையும்‌, அவருடைய 
மன்னிக்கும்‌ சுபாவத்தையும்‌ 
தியானித்துப்‌ பார்க்கவேண்டும்‌. 
தேவன்‌ அன்பாகவே இருக்கிறார்‌. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தேவனுடைய நியாயத்தீர்ப்பை மாத்திரம்‌ 
நாம்‌ நினைத்துக்கொண்டிருந்தால்‌, 
நமக்குள்‌ பயம்‌ அதிகமாமிருக்கும்‌. 
தேவனுடைய பயை நாம்‌ 
தியானித்தால்தான்‌, தேவஅன்பு நமக்குள்‌ 
வாசம்பண்ணும்‌. 


“பிலாத்து சில கலிலேயருடைய 
இரத்தத்தை அவர்களுடைய பலிகளோடே 
கலந்திருந்தான்‌; அந்த வேளையிலே 
அங்கே இருந்தவர்களில்‌ சிலர்‌ அந்தச்‌ 
செய்தியை அவருக்கு அறிவித்தார்கள்‌. 
இயேசு அவர்களுக்குப்‌ பிரதியுத்தரமாக: 
அந்தக்‌ கலிலேயருக்கு அப்படிப்பட்டவைகள்‌. 
சம்பவித்ததினாலே. மற்ற எல்லாக்‌ 
கலிலேயரைப்‌ பார்க்கிலும்‌ 
அவர்கள்‌ பாவிகளாயிருந்தார்களென்று 
நினைக்கிறீர்களோ?  அப்படியல்லவென்று 
உங்களுக்குச்‌ சொல்லுகிறேன்‌; நீங்கள்‌ 
மனந்திரும்பாமற்‌ போனால்‌ எல்லாரும்‌ 
அப்படியே கெட்டுப்போவீர்கள்‌. 
சீலோவாமிலே கோடும்‌. ்‌ 
பதினெட்டுப்பேரைக்‌ 

எருசலேயில்‌ குடியிருக்கிற 
மனுஷரெல்லாரிலும்‌ அவர்கள்‌ குற்ற 
வாளிகளாயிருந்தார்களென்று நினைக்கி 
றீர்களோ? அப்படியல்லவென்று 
உங்களுக்குச்‌ சொல்லுகிறேன்‌; நீங்கள்‌ 
மனந்திரும்பாமற்‌ போனால்‌ எல்லாரும்‌ 
அப்டியே கெட்டுப்‌ போவீர்கள்‌ 
என்றார்‌” (லூக்‌ 134-5). 


முடிவு சம்பூரணமாயிருக்கும்‌ 


உம்முடைய பின்னைகள்‌ அவருக்கு. 
விரோதமாய்ப்‌ பாவஞ்செய்திருத்தாலும்‌ 
அவர்களுடைய பாதகத்தின்‌' 
ஆக்கினைக்கு அவர்களை: அவர்‌ 
ஒப்புக்கொடுத்திருந்தாலும்‌, நீர்‌ 
தேவனே ஏற்கனவே தேடி, சர்வவல்ல்‌ 
வரை நோக்கி விண்ணப்பஞ்செய்து, 
சுத்தமும்‌ செம்மையுமாய்‌ 
'இருந்தீரேயானால்‌, அப்பொழுது அவர்‌ 
உமக்காக விழித்து நீதியுள்ள 
உம்முடைய வாகஸ்தலத்தைச்‌. 
சாங்கோபாங்க மாக்குவார்‌. உம்முடைய 
துவக்கம்‌ அற்பமாயிருத்தாலும்‌, 
உம்முடைய முடிவு கும்பூரணமா 
யிருக்கும்‌ (யோபு 8:4-7). 





ழ்‌ நள 
யாய 


யோபு சுத்தமும்‌ செம்மையுமாய்‌ 
இருப்பரானால்‌, தேவனை நோக்கி 
விண்ணப்பம்‌ செய்வாரானால்‌, கர்த்தர்‌ 
அவருக்கு நன்மை செய்வார்‌ என்று 
பில்தாத்‌ ஆலோசனை சொல்லுகிறார்‌. 
யோபு இப்போது அநுபவித்து வருகிற 
வேதனைகளெல்லாம்‌ அவரை விட்டு 
நீங்கிப்போகும்‌ என்றும்‌ சொல்லுகிறார்‌. 
யோபுவின்‌ பிள்ளைகள்‌ தேவனுக்கு 
விரோதமாகப்‌ பாவம்‌ செய்திருந்தாலும்‌, 
யோபு சுத்தமும்‌ செம்மையுமாய்‌ 

பாரானால்‌, கர்த்தருடைய 
கிபயர கக்‌ 

கர்த்தர்‌ யோபுவின்‌ 
அவர்களுடைய 
ஆக்கினைக்கு 
ருந்தாலும்‌ யோபு 
சர்வவல்லவரை நோக்கி 
செய்வாரானால்‌, கர்த்தர்‌ 
அவருடைய குடும்பத்தாருக்கும்‌ 
செய்வார்‌ என்று 
ஆலோசனை சொல்லுகிறார்‌ 


பிள்ளைகளை, 
பாதகத்தின்‌ 
ஒப்புக்கொடுத்தி 
தேவனைத்தேடி, 
விண்ணப்பம்‌ 
அவருக்கும்‌. 
உதவி 
பில்தாத்‌ 


யோபு சுத்தமும்‌ செம்மையுமா 
யிருக்கும்போது அவர்‌ தேவனைத்‌ 
தேடுவார்‌. தேவன்‌ சர்வவல்லவர்‌. யோபு 
சர்வவல்லமையுள்ள தேவனை நோக்கி 
விண்ணப்பம்‌ செய்வார்‌. நம்முடைய 
இருதயத்தில்‌ சுத்தமும்‌ செம்மையும்‌ 
இருக்கும்போது, நம்முடைய வாயிலிருந்து 
கர்த்தரைத்‌ துதிக்கும்‌ துதி புறப்பட்டு 
வரும்‌, நாம்‌ கர்த்தரை உண்மையாய்த்‌ 
தேடும்போது, அவர்‌ நமக்காக விழித்துக்‌ 
கொள்வார்‌. நம்முடைய வாசஸ்தலம்‌ 
நீதியுள்ளதா யிருக்கும்‌. கர்த்தர்‌ 
நம்முடைய நீதியுள்ள வாசஸ்தலத்தை 
சாங்கோபாங்கபாக்குவார்‌ என்று பில்தாத்‌ 
போபுலிடம்‌ சொல்லுகிறார்‌ ப்‌ 
பில்தாத்தின்‌ ஆலோசனையை 
இரண்டுவிதமாக வியாக்கியானம்‌ 
பண்ணலாம்‌. அவையாவன : 1. யோபு 
ஒரு மாய்மாலக்காரர்‌. அதனிமித்தமாகவே 
அவருக்கு வேதனைகள்‌ வந்திருக்கிறது. 
2. பில்தாத்‌ யோபுவுக்கு நல்ல. 
ஆலோசனைகளைச்‌ சொல்லி அவரை 
உற்சாகப்படுத்துகிறார்‌. யோபுவை 
சரியான பாதையில்‌ வழிநடத்துகிறார்‌. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யோபு ஒரு துன்மார்க்கர்‌ என்றும்‌, 
ஒரு மாய்மாலக்காரர்‌ என்றும்‌ 
யொபுவின்மீது குற்றம்‌ 

இதன்‌ காரணமாகவே 

யோபுவின்‌ வேதனைகள்‌ முடிவு பெறாமல்‌ 
தொடருகிறது என்பது பில்தாத்தின்‌ 
விவாதம்‌. பில்தாத்தின்‌ விவாதம்‌ 
ஆவிக்குரிய ரீதியாக ஏற்றுக்கொள்ளக்‌ 
கூடியதல்ல. இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ 
கர்த்தருடைய பரிசுத்தவான்கள்‌ அநேகர்‌ 
பாடுகளையும்‌ உபத்திரவங்களையும்‌ 
அனுபளிக்கிறார்கள்‌. கர்த்தருடைய 
பிள்ளைகள்‌ சோதிக்கப்படுகிறார்கள்‌. 
பாடுகளும்‌ 

சீக்கிரத்தில்‌ 


ளும்‌ 
முடிவுபெறாமல்‌ தொடருகிறது. 


கர்த்தருடைய  பரிசுத்தவான்‌களில்‌ 
சிலர்‌, இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ ஜீவிக்கும்‌ 
காலம்‌ வரையிலும்‌ உபத்திரவங்களை 
அனுபளிக்கிறார்கள்‌. ஒரு சில 
பரிசுத்தவான்கள்‌ கர்த்தருக்கு சாட்சியாக 
தங்களுடைய ஜீவனையே 


ஒப்புக்கொடுத்து, இரத்தசாட்சியாக 
மரித்துப்போகிறார்கள்‌. 


வரப்போகிற 
மகிமையை நினைத்துப்‌ 
இப்பிரபஞ்சத்தில்‌ நாம்‌ 
பாடுகளும்‌ வேதனைகளும்‌ 
சொற்பமாயிருக்கும்‌. 

உபத்திரவங்கள்‌ எல்லாம்‌ 


ிசீக்கிர வ 
க 


பில்தாத்தின்‌ 
யோபுவுக்கு தரவான வார்த்தை 
களாகவும்‌ வியாக்கியானம்‌ பண்ணலாம்‌. 
யோபு இப்போது வேதனையிலிருக்கிறார்‌. 
அவர்‌ நிரந்தரமாக வேதனையில்‌ 
இருக்கவேண்டிய அவசியமில்லை, இந்த 
வேதனையிலிருந்து விடுதலை பெறுவதற்கு 
அவருக்கு ஒரு நம்பிக்கையுள்ளது. யோபு 
சரியான பாதையில்‌ நடக்கும்போது, 
தன்னுடைய பாடுகளிலிருந்தும்‌ 
வேதனைகளிலிருந்தும்‌ அவர்‌ விடுதலை 
பெறலாம்‌. யோபுவின்‌ நாட்கள்‌ இப்போது 
தக்கதோட்கஙிருக்கிதது. ஆதாம்‌ 
இந்தத்‌ துக்கநாட்ள்‌ சந்தோஷ 
நாட்களாக மாறுவதற்கு வாய்ப்புள்ளது. 


பரலோகத்தின்‌ 
பார்க்குபோது. 
அனுபவிக்கிற 
மிகவும்‌ 
நம்முடைய 
இலேசனவை. 
நம்மைவிட்டு 


விவாதத்தை 





ழ்‌ நள 
யாய 


யோபுவால்‌ தன்னுடைய 
சந்தோஷத்தைப்‌ பார்க்க முடியவில்லை. 
யோபுவின்‌ பாவங்களும்‌, அவருடைய 
பிள்ளைகளின்‌ பாவங்களும்‌ தேவனுடைய 
ஆசீர்வாதங்களைப்‌ பெற்றுக்கொள்வதற்கு 
யோபுவுக்குத்‌ தடையாயிருக்கிறது. யோபு 
தன்னுடைய சம்பத்துக்களையும்‌. 
பிள்ளைகளையும்‌ இழந்துவிட்டார்‌. 
அவருடைய சரீரமும்‌ வியாதியிலிருக்கிறது. 
யோபு எல்லாவற்றையும்‌ இழந்து 
வியாகுலப்படுகிறார்‌. தான்‌ 
இழந்துபோனது தனக்கு மறுபடியும்‌ 
கிடைக்கும்‌ என்னும்‌ நம்பிக்கை 
யோபுவிடம்‌ இல்லை. ஆனால்‌ அவை 
யோபுவுக்குத்‌ திரும்பக்‌ கிடைப்பதற்கு 
வாய்ப்புள்ளது என்று பில்தாத்‌ 
சொல்லுகிறார்‌ 

யோபு தன்னுடைய விசுவாசத்தில்‌ 
சோர்வடைய வேண்டியதில்லை. அவர்‌ 
தன்னை பரிசுத்தப்படுத்த வேண்டும்‌. 
சுத்தமும்‌ செம்மையுமாய்‌ ஜீவிக்கவேண்டும்‌. 
கர்த்தரைத்தேடி, 
தன்னுடைய 
விண்ணப்பங்களையும்‌ 
வேண்டும்‌. அப்போது கர்த்தர்‌ 
யோபுவின்மீது தம்முடைய கிருபையைக்‌ 
காண்பிப்பார்‌ அவர்‌  யோபுவுக்காக 
விழித்துக்கொள்வார்‌. அவர்‌ யோபுவக்கு 
ஆதரவாயிருப்பார்‌. கர்த்தர்‌ நீதியுள்ள 
யோபுவின்‌ வாசஸ்தலத்தை 
சாங்கோபாங்கமாக்குவார்‌ என்று பில்தாத்‌ 
ஆலோசனை சொல்லுகிறார்‌ 


யோபு 
துக்கத்திலிருக்கிறார்‌. 
நம்பும்போது, அவருடைய தக்கம்‌ 
சந்தோஷமாய்‌ மாறும்‌ யோபுவின்‌ 
துவக்கம்‌ இப்போது அற்பமாயிருக்கலாம்‌ 
னாலும்‌ அவருடைய முடிவு 
சம்பூரணமாயிருக்கும்‌ என்று பில்தாத்‌ 
யோபுவுக்கு உற்சாகமான 
வார்த்தைகளைச்‌ சொல்லுகிறார்‌. 
யோபுவைப்போலவே, நம்முடைய ஆரம்பம்‌ 
அற்பமாயிருந்தாலும்‌, நம்முடைய முடிவு 
சம்பூர்‌ க்கும்‌. நாம்‌ கர்த்தரை 
நம்பி நன்மை செய்யவேண்டும்‌. 
அப்போது கர்த்தர்‌ நமக்கும்‌ 
நன்மை செய்வார்‌. 


இப்போது 
யோபு கர்த்தரை 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நம்மிடத்தில்‌ கொஞ்சம்‌ மாவும்‌, 
கொஞ்சம்‌ எண்ணெயும்‌ இருக்கலாம்‌. 
கர்த்தரோ தம்முடைய சர்வவல்மை 
யினால்‌, கொஞ்மாயிருப்பதை 
அதிகரிக்கச்‌ செய்வார்‌. நம்மிடத்தில்‌ 
கொஞ்சம்‌ அப்பமும்‌ கொஞ்சம்‌ மீனும்‌ 
இருக்கலாம்‌. நம்முடைய கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்து அவற்றை ஆசிர்வதித்து 
பெருகச்‌ செய்வார்‌. நமக்கு தேவனுடைய 
ஆசீர்வாதம்‌ கிடைக்கும்போது, நம்முடைய 
ன்மைகள்‌ டெ ம்‌. ம்முடைய ஜீவன்‌ 
அரவம்‌ அடல 
கர்த்தர்‌ தம்முடைய 
ஆத்துமாக்களை, 
கிருபைகளினாலும்‌, 
ஆறுதல்களினாலும்‌ 


பிள்ளைகளின்‌ 

தம்முடைய 
இரக்கங்களினாலும்‌. 
பெருகச்‌ செய்கிறார்‌. 
ஒருவேளை நமக்கு எல்லா 
ஆசீர்வாதங்களும்‌ ஒரே சமயத்தில்‌ 
மொத்தமாக கிடைக்காமல்‌ போகலாம்‌. 
கர்த்தருக்கு ஏற்றவேளையில்‌, அவருக்குச்‌ 
சித்தமான நன்மைகள்‌ நமக்கு 
நிச்சயமாய்க்‌ கிடைக்கும்‌. ஒருவேளை 
அவை நம்முடைய ஜீவியத்தில்‌ 
படிப்படியாக வரலாம்‌. நாம்‌ 
கர்த்தருக்குள்‌ நம்முடைய விசுவாசத்தை 
ஆரம்பிக்கும்போது. அந்த விசுவாசத்தின்‌ 
ஆரம்பம்‌ அற்மாயிருந்தாலும்‌ அதன்‌ 
முடிவோ சம்பூரணமாயிருக்கும்‌. 


பில்தாத்தின்‌ உபதேசம்‌ 
யோபு 8 : 8-19 


யோபு 8:8. ஆகையால்‌, நீர்‌ முத்தின 
தலைமுறையாரிடத்தில்‌ “விசாரித்து, 
அவர்கள்‌ முன்னோர்களின்‌ செய்தியை 


ஆராய்த்தூபாரும்‌. 


யோபு 89. நாம்‌ நேற்று 
உண்டானவர்கன்‌, ஒன்றும்‌ அறியோம்‌; 
பூமியின்மேல்‌ நம்முடைய நாட்கள்‌ 
நிழலைப்போலிருக்கிறது. 

யோபு 8:10. அவர்கள்‌ உமக்கு 
உபதேசித்து, உமக்குத்‌ தெரிவித்து, 
தங்கள்‌. இருதயத்திலிருக்கும்‌ 
'தியாயங்களை வெளிப்படுத்துவார்கள்‌. 
அல்லவோ? 





ழ்‌ நள 
யாய 


யோபு 8:11. சே.நில்லாமல்‌ நாணல்‌ ஓங்கி 
வனருமோ?. 'தண்ணீரில்லாமல்‌ 
கோரைப்புல்‌ முனைக்குமோ?' 


யோபு 8:12. அது இன்னும்‌: 
பச்சையாயிருக்கும்போதே, 
அறுக்கப்படாதிருந்தும்‌ மற்ற எந்தப்‌: 
புல்லைப்பார்க்கிலும்‌ சீக்கிரமாய்‌ 
வாடிப்போம்‌ அல்லவோ? 


யோபு 8:18, தேவனை மறக்கிற 
எல்லாருடைய வழிகளும்‌ அப்படியே 
இருக்கும்‌; மாயக்காரரின்‌ நம்பிக்கை. 
அழித்துபோம்‌. 


யோபு 844. அவனுடைய வீண்‌ 
எண்ணம்‌ அற்றுப்போய்‌, அவனுடைய 
நம்பிக்கை சிலந்திப்பூச்சி வீடுபோலி. 


க்கும்‌. 

யோபு 815. ஒருவன்‌ அதின்‌ 
வீட்டின்மேல்‌ காய்ந்தால்‌, அது 
'நிலைக்கமாட்டாது, அதைப்‌ பிடித்தால்‌, 
அது திற்காது. 


யோபு 8:16. வெயில்‌ எரிக்காததற்கு. 
முன்னே அவன்‌ பச்சைச்செடி, அதின்‌ 
கொடிகள்‌ அவன்‌ தோட்டத்தின்மேலே 
படரும்‌, 


யோபு 812. 
கற்குவியலில்‌ 
நாடும்‌. 


யோபு 818. அது அதினிடத்தில்‌ 
இராதபடிக்கு திர்மூலமானபின்‌, அது 
இருந்த இடம்‌ உன்னை நான்‌ 
கண்டதில்லையென்று மறுதலிக்கும்‌. 


8:19. இதே, அவன்‌ 
வழியின்‌ மகிழ்ச்சி இப்படியே 
போகிறது; ஆனாலும்‌ வேறே பேர்‌ 
மண்ணிலிருந்து முனைப்பார்கன்‌.. 


அதின்‌ வேர்கள்‌ 
சிக்கி, கற்பாறையை 


யோபு 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


முத்தின தலைமுறையார்‌ 


ஆகையால்‌, நீர்‌ முத்தின 
தலைமுறையாரிடத்தில்‌ விசாரித்து, 
அவர்கள்‌ முன்னோர்களின்‌ செய்தியை 
ஆராய்த்துபாரும்‌. நாம்‌ நேற்று 
உண்டானவர்கன்‌, ஒன்றும்‌ அறியோம்‌; 
பூமியின்மேல்‌ நம்முடைய நாட்கள்‌. 
அவர்கள்‌ 

'தசி, உமக்குத்‌ 

தங்கள்‌ இருதயத்திலி. 


ருக்கு நியாயங்களை 
வெனிப்படுத்துவார்கள்‌ அல்லவோ? 
(யோபு 8:8-10). 


எலிப்பாசைப்போல. 
கோபமாகவும்‌ 


பில்தாத்‌ 
தைரியமாகவும்‌, 
யோபுலிடத்தில்‌ பேசவில்லை, 
“குற்றமில்லாதவன்‌ அழிந்தது உண்டோ? 
சன்பார்க்கர்‌ அதம்பண்ணப்பட்டது. 
எப்போ? இதை நினைத்துப்‌ 
பாரும்‌” (யோபு 47) என்று 
எலிப்பாஸ்‌ யோபுவிடம்‌ தைரியமாகச்‌ 
சொன்னார்‌. பில்தாத்தால்‌ அப்படிப்‌. 
கோபவார்த்தைகளை தைரியனய்ச்‌ 
சொல்லமுடியவில்லை. ஆனாலும்‌ 
பில்தாத்‌ தன்னுடைய மனதிலுள்ள 
கருத்துக்களை மென்மையான 
வார்த்தைகளினால்‌ எடுத்துச்‌ 
சொல்லுகிறார்‌. 


தேவன்‌ துன்மார்க்கருக்கு அழிவைத்‌ 
தருகிறார்‌. இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ 
கர்த்தரை ம்‌ 
அவிகுவாசிகள்‌ 
போவார்கள்‌. துன்மார்க்கருடைய 
ஐசுவரியம்‌ நிலைக்காது. துன்மார்க்கர்‌ 
தங்களிடத்தில்‌ தெய்வபக்தியிருப்பதுபோல. 
வேஷம்‌ போடுவார்கள்‌. அவர்களுடைய 
மாய்மாலமானது. இந்தப்‌ 
அழிந்துபோகிறவர்கள்‌. 
துன்மார்க்கர்தான்‌. 
உறுதியாகச்‌ 
இந்த வாக்கியத்தை 
பில்தாத்தால்‌ நிரூபிக்கவும்‌ முடியாது. 





ழ்‌ நவள 
ஈயா 


பில்தாத்‌ தன்னுடைய விவாதத்தை 
உறுதிபண்ணுவதற்கு, முந்தின 
தலைமுறையாரிடத்தில்‌ விசாரித்துப்‌ 
பார்க்கவேண்டும்‌ என்று சொல்லுகிறார்‌. 
முந்தின தலைமுறையார்‌ தங்களுக்கு 
உண்டான அனுபவங்களை 
சாட்சிகளாகச்‌ சொல்லுவார்கள்‌. 
நம்முடைய அனுபவங்களைவிட, 
முந்‌ யு பாரின்‌ 
தங்கள்‌ யகது 

பில்தாத்‌ தன்னுடைய 
காலத்தைப்பற்றிச்‌ சொல்லும்போது, 
நாம்‌ நேற்று உண்டானவர்கள்‌, 
ஒன்றும்‌ அறியோம்‌' என்று சொல்லுகிறார்‌. 
நம்மால்‌ தெளிவுபடுத்த முடியாத 
காரியங்களை, முந்தின 
தலைமுறையாரிடத்தில்‌ விசாரித்துப்‌ 
பார்க்கவேண்டுமென்றும்‌, முன்னோர்‌. 
களின்‌ செய்தியை ஆராய்ந்து 
பார்க்கவேண்டும்‌ என்றும்‌ பில்தாத்‌ 
யோபுவுக்கு ஆலோசனை சொல்லுகிறார்‌. 
அவர்கள்‌ உமக்கு உபதேசித்து. 
உமக்குத்‌ தெரிவித்து. தங்கள்‌ 
இருதயத்திலிருக்கும்‌ நியாயங்களை 
வெளிப்படுத்துவார்கள்‌ அல்லவோ?" 
என்று பில்தாத்‌ யோபுவிடம்‌ சொல்லுகிறார்‌ 


முந்தின தலைமுறையார்‌ 
தங்களுடைய காலங்களில்‌ நடைபெற்ற 
சம்பவங்களையெல்லாம்‌ சாட்சிகளாக 
எடுத்துச்‌ சொல்லுவார்கள்‌ 
துன்மார்க்கனை தீமை தொடர்ந்து 
பிடிப்பதையும்‌, கர்த்தர்‌ தம்முடைய 
நீதியான. நியாயத்தீர்ப்பை 
துன்மார்க்கருக்குக்‌ கொடுப்பதையும்‌ 
முந்தின தலைமுறையார்‌ சாட்சியாகச்‌ 
சொல்லுவார்கள்‌. பில்தாத்திற்கு 
முன்னோர்களின்‌ வார்த்தைகளின்மீது 
நம்பிக்கையிருக்கிறது. முந்தின 
தலைமுறையாரின்‌ ஆலோசனைகளுக்கு 
பில்தாத்‌ முக்கியத்துவம்‌ கொடுக்கிறார்‌. 


ஒரு. சூகினன்‌ 
கேத்தூ£ளுக்கும்‌ 
சூவாகும்‌ 
சூவாகின்‌ 


(ஆதி 25:2). 


பில்தாத்‌ 
ஆபிரகாமுக்கும்‌ 
பிறந்த பிள்ளைகளில்‌ 
i சூகியர்கள்‌ 
வந்தவர்கள்‌ 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சூகியர்‌ இந்தப்‌ 
ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள்‌. 
களுடைய ஆசிர்வாதம்‌ ஆபிரகாமின்‌ 
விசுவாசத்தினால்‌ இவர்களுக்குக்‌ கடந்து 
வந்திருக்கிறது. இதனிமித்தபாய்‌, 
சூகியர்கள்‌ தங்கள்‌ முன்னோர்களின்‌ 
பாரம்பரியத்திற்கு அதிக முக்கியத்துவம்‌ 
கொடுப்பது வழக்கம்‌. 

பிரகாரமாகவே சூகியனான 
யோபுவிடம்‌, ்‌ 
தலைமுறையாரிடத்தில்‌ விசாரித்துப்‌ பாரும்‌ 
என்றும்‌ முன்னோர்களின்‌ செய்தியை 
ஆராய்ந்து பாரும்‌ என்றும்‌ ஆலோசனை 
சொல்லுகிறார்‌. அவர்கள்‌ யோபுவுக்கு 
உபதேசித்து, முன்னோர்களின்‌ செய்தியை 
தெரிவித்து, தங்கள்‌ இருதயத்திலிருக்கும்‌ 
நியாயங்களையெல்லாம்‌ வெளிப்படுத்து 
வார்கள்‌ என்று பில்தாத்‌ ஆலோசனை 
சொல்லுகிறார்‌. 


மாயக்காரரின்‌ நம்பிக்கை 


'சேறில்லாமல்‌: 


நாணல்‌ ஓங்கி 
வனருமோ? 


'தண்ணீரில்லாமல்‌ 
கோரைப்புல்‌ முனைக்குமோ? அது 
இன்னும்‌ பச்சையாயிருக்கும்போதே, 
அறுக்கப்படாதிருந்தும்‌ மற்ற எந்தப்‌ 
புல்லைப்பார்க்கிலும்‌. சீக்கிரமாய்‌ 
வாடிப்போம்‌ அல்லவோ? தேவனை 
மறக்கிற எல்லாருடைய வழிகளும்‌ 
அப்படியே இருக்கும்‌ மாயக்காரரின்‌ 
நம்பிக்கை அழித்துபோம்‌. 
(யோபு 8:11-18). 


பில்தாத்‌ தன்னுடைய விவாதத்தை, 
ஒரு சில உவமைகளைச்‌ சொல்லி 
விவரிக்கிறார்‌. துன்மார்க்கரின்‌ 
நம்பிக்கைகளும்‌ சந்தோஷமும்‌ சீக்கிரத்தில்‌ 
வாடிப்போகிற புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறது. 
நாணல்‌ சேற்றிலே ஒங்கி வளரும்‌. 
கோரைப்புல்‌ தண்ணீரிலே முளைக்கும்‌. 
இவற்றின்‌ வளர்ச்சிக்கு , 





ழ்‌ நவள 
யாய 


அவிசுவாசம்‌. துர்க்குணம்‌, 
பொறாமை போன்ற தீயசுபாவங்கள்‌' 
துன்மார்க்கருக்கு ஆதாரமாயிருக்கிறது. 
இவற்றை ஆதாரமாக வைத்துத்தான்‌. 
துன்மார்க்கருடைய துர்க்குணம்‌ 
வளர்ச்சி பெறுகிறது சேறில்லாமல்‌. 
நாணல்‌ ஓங்கி வளராது. தண்ணீரில்லாமல்‌. 
கோரைப்புல்‌ முளைக்காது. அதுபோலவே 
துர்க்குணமில்லாமல்‌ துன்மார்க்கம்‌ 
வளராது. 


யோபுவின்‌ உலக ஐசுவரியமே 
அவருக்கு ஆதாரம்‌ என்று 
பில்தாத்‌ சொல்லுகிறார்‌. யோபு 
சம்பூரணமாயிருந்த காலத்தில்‌, 
மற்றவர்கள்‌ அவரை புகழ்ந்து. 
பேசினார்கள்‌. யோபுவும்‌ தன்னைப்பற்றி 
உயர்வாக  நினைத்துக்கொண்டிருந்தார்‌. 
சுயபெருமை, சுயமுயற்சிகள்‌ 
ஆகியவையெல்லாம்‌ பலவீனமான 
அஸ்திபாரங்கள்‌. இவற்றின்மீது 
நம்முடைய ஆவிக்குரிய  ஜீவியத்தை 
கட்டியெழுப்பக்கூடாது. நம்முடைய 
சுயபுத்தியையும்‌, சுயபக்தியையும்‌, 
சுயபலத்தையும்‌ ம்பினால்‌, ம்‌ 
ஏமாந்துபோவது நிச்சயம்‌ ல்‌ 
சில துன்மார்க்கர்‌ இந்த 

சம்பூரணமாய்‌ 
செழித்திருப்பார்கள்‌. அவர்களிடத்தில்‌ 
திரளான ஐசுவரியம்‌ இருக்கும்‌ 
அவர்கள்‌ ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்போல. 
உலகத்திற்குத்‌ தெரியும்‌ ஆனாலும்‌ 
அவர்களுக்கு சீக்கிரத்தில்‌ அழிவு வரும்‌ 


அவர்களுடைய சம்பத்து அவர்களுக்கு 
நிலைக்காது 


ஒரு 
உலகத்தில்‌ 


கோரைப்புல்‌ சிறிதுகாலம்‌ 
பச்சையாயிருக்கும்‌. செழித்திருப்பதுபோல 
பிறருக்குத்‌ தெரியும்‌. ஆனாலும்‌ 
கோரைப்புல்லை. அறுக்காவிட்டாலும்‌, 
அது சீக்கிரமாய்‌ வாடிப்போகும்‌ 
மற்ற எந்தப்‌ புல்லைப்பார்க்கிலும்‌ 
கோரைப்புல்‌ சீக்கிரமாய்‌ வாடிப்போகும்‌ 
என்று மில்தாத்‌ சொல்லுகிறார்‌. 
கோரைப்புல்லுக்கு தண்ணீர்தான்‌. 
ஆதாரம்‌. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


துன்மார்க்கரும்‌ கோரைப்புல்லைப்‌ 
போலவே இருக்கிறார்கள்‌. சிறிதுகாலம்‌ 

ர்கள்‌  பசுமையாகயிருப்பதுபோலவும்‌, 
செழித்திருப்பதுபோலவும்‌ நமக்குத்‌ தெரியும்‌. 
ஆனால்‌ அவர்களுடைய பசுமையும்‌ 
செழிப்பும்‌ நிலைக்காது. அவர்கள்‌ 
சீக்கிரத்தில்‌ வாடிப்போவார்கள்‌. 
ஒன்றுமில்லாமல்‌. போவார்கள்‌. 
அழிந்துபோவார்கள்‌.  கோரைப்புல்லைப்‌ 
போல காய்ந்துபோவார்கள்‌. இவர்கள்‌ 
பெரிய ஜசுவரியவான்களாயிருந்தாலும்‌, 
மற்ற  ஜனங்களைவிட, சீக்கிரத்தில்‌ 
தரித்திரராகிவிடுவார்கள்‌. 


கோரைப்புல்‌ 
போதே வாடிப்போகும்‌. 
அது காய்ந்து கருகிப்போகும்‌, 
துன்பார்க்கரும்‌, ஜச்வரியவான்‌. 
களாயிருக்கும்போதே தரித்திரராவார்கள்‌. 
ஒன்றுரில்லாமல்‌ போவார்கள்‌. பில்தாத்‌ 
கோரைப்புல்லை உவமையாகச்‌ சொல்லி, 
“தேவனை மறக்கிற எல்லாருடைய 
வழிகளும்‌ அப்டியே இருக்கும்‌; 
மாயக்காரரின்‌ நம்பிக்கை அழிந்துபோம்‌' 
என்று சொல்லுகிறார்‌. 
நம்பாதவர்களும்‌, 
மறக்கிறவர்களும்‌ 
செழித்திருபபதுபோல 

னாலும்‌ ரர்களுடைய 
நந்தமோகும்‌ டட 


பச்சையாயிருக்கும்‌. 
கொஞ்சகாலத்தில்‌ 


இருப்பார்கள்‌. 
நம்பிக்கை 


வீண்‌ எண்ணம்‌. 


அவனுடைய வீண்‌ எண்ணம்‌ 
அற்றுப்போய்‌, அவனுடைய நம்பிக்கை 
சிலந்திப்பூச்சி வீடுபோலிக்கும்‌. 
ஒருவன்‌. அதின்‌ வீட்டின்மேல்‌ 
சாய்ந்தால்‌, அது நிலைக்கமாட்டாது, 
அதைப்‌ பிடித்தால்‌, அது நிற்காது 
(யோபு 8:14,15). 


பில்தாத்‌ துன்மார்க்கரை 
சிலந்திப்பூச்சிமின்‌ வலையோடு அல்லது 
சிலந்திபூச்சிபின்‌ வீட்டோடு ஒப்பிட்டுச்‌ 
சொல்லுகிறார்‌. துன்மார்க்கரின்‌ 
நம்பிக்கை அவர்களுடைய 
ர்க்க சுயபெலத்தையும்‌ 
சார்‌ மார்க்கன்‌ 
அன்‌ எத. ல்‌ 





ழ்‌ பயனான 
யாய 


அவனிடத்தில்‌ தெய்வநம்பிக்கையுமில்லை, 
தேவனிடத்தில்‌ பயமுமில்லை. 
துன்மார்க்கன்‌ தன்னுடைய தகுதியை 
மாத்திரம்‌ பார்க்கிறான்‌. தன்னிடத்தில்‌ 
என்னென்ன திறமைகள்‌ இருக்கிறது 
என்பதைப்‌ பார்த்து. தன்னுடைய 
த மீதும்‌ திறமையின்மீதும்‌ 
க்கை வைக்கிறான்‌. 


நமக்கு கர்த்தரே 
மாயிருக்கவேண்டும்‌ 
வார்த்தையின்மீது 
ஆவிக்குரிய 
கட்டியெழுப்பவேண்டும்‌. இதுவே 
பெலமுள்ள. அஸ்திபாரம்‌. துன்மார்க்கரின்‌ 
ாரமோ சிலந்திப்பூச்சியின்‌ 
கன்‌ வபாய்‌ 


சிலந்திப்பூச்சியின்‌ 
தேன்கூட்டிற்கும்‌ 
தங்களுடைய 


அஸ்திபார 
கர்த்தருடைய 
நம்முடைய 
ஜீவியத்தை 


வீட்டிற்கும்‌ 
வித்தியாசமுண்டு. 
வீடுகளைக்‌ கட்டுவதில்‌, 
சிலந்திப்பூச்சியின்‌ வேலையும்‌, 
தேனீக்களின்‌ வேலையும்‌ வித்தியாச 
மாயிருக்கும்‌ சுறுசுறுப்பாயிருக்கிற 
விசுவாசி தேனீக்களைப்போல 
இருக்கிறார்‌. தேனீக்கள்‌ மலர்களிலிருந்து 
தேனை சேகரிப்பதுபோல, விசுவாசிகள்‌ 
தேவனுடைய வார்த்தையிலிருந்து 
பரலோகத்தின்‌ மன்னாவை 
சேசரிக்கிறார்கள்‌ 


துன்மார்க்கரோ 
பூச்சிகளைப்‌ போல தங்களுடைய 
வீடுகளைக்‌ கட்டுகிறார்கள்‌. 
அவிசுவாசிகள்‌ தேவனைக்‌ குறித்து 
தப்பிதமான அபிப்பிராயம்‌ 
வைத்திருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
தேவனுக்கு முக்கியத்துவம்‌ தராமல்‌, 
தங்களுக்கு மாத்திரம்‌ முக்கியத்துவம்‌ 
தருகிறார்கள்‌. சிலந்திப்பூச்சி 
தன்னுடைய சுயபுத்தியையும்‌, 
சுயபெலத்தையும்‌ நம்புவதுபோல, 
துன்மார்க்கரும்‌ தங்கள்‌ சுயபுத்தியையும்‌ 
சுயபெலத்தையும்‌ நம்புகிறார்கள்‌. 


சிலந்திப்‌ 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சிலந்திப்பூச்சி தன்‌ வீட்டின்மீது 
மிகவும்‌ பிரியமாயிருக்கும்‌. “இது தான்‌ 
கட்டிய வீடு” என்று தன்னுடைய வீட்டை 
பெருமையோடு நோக்கிப்‌ பார்க்கும்‌. 
சிலந்திப்பூச்சியின்‌ வீடு சாதாரண 
வலையாகயிருந்தாலும்‌, அது தன்னுடைய 
வலையை “வீடு” என்று பெருமையோடு 
சொல்லிக்கொள்ளும்‌. ஒருவன்‌ 
க்க பூச்சியின்‌ வீட்டின்மேல்‌ சாய்ந்தால்‌, 
லக்கமாட்டாது. அதைப்‌ 
படித்தால்‌ அது நிற்காது. 
துன்மார்க்கனுடைய வீண்‌ எண்ணம்‌ 
அற்றுப்போகும்‌. அவனுடைய நம்பிக்கை 
சிலந்திப்பூச்சி வீடுபோல 
பலவீனமாயிருக்கும்‌. “தன்‌ கைகளினால்‌ 
வலையைப்‌ பின்னி, அரசர்‌ 
அரமனைகளிலிருக்கிற சிலந்திப்‌ 
பூச்சியுமே' (நீதி 30:28) என்று 
சிலந்திப்பூச்சியின்‌  ஞானத்தைப்பற்றிச்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. சிலந்திப்பூச்சி 
தன்னுடைய வீட்டைக்‌ கட்டுவதற்கு 
அரசருடைய அரமனையைத்‌ 
தெரிந்தெடுத்திருக்கிறது. அரமனை 
உலகப்பிரகாரமாக ஆடம்பரமாய்க்‌ 
கட்டப்பட்டிருக்கும்‌. அந்த அரமனையில்‌ 
ன்னுடைய வீடு கட்டப்பட்டிருப்பதினால்‌, 
சததபப்ச ப அத 


சிலந்திப்பூச்சியைப்‌ 
உலகப்பிரகாரமான 


துன்மார்க்கரும்‌ 
போல, தங்களுடைய 
ஐசுவரியத்தைப்பார்த்து பெருமைப்‌ 
படுகிறார்கள்‌. சிலந்திப்பூச்சிக்கு அதன்‌ 
வலை மாத்திரமே சொந்தம்‌. ஆனால்‌ 
அந்தப்‌ பூச்சியோ, அரசரின்‌ அரமனை 
முழுவதும்‌ தனக்குச்‌ சொந்தமென்று 
பெருமையோடு நினைத்துக்கொள்கிறது. 
துன்மார்க்கனும்‌ தனக்கு சொந்தமானது 
எது என்பதைப்‌ புரிந்துகொள்ளாமல்‌, 
உலகமே தன்னுடையது என்று 
பெருமையோடு நினைத்துக்கொள்கிறான்‌. 
ம்‌ இந்த உலகத்தில்‌ வந்தபோது 
கொண்டுவரவில்லை 
இங்கிருந்து போகும்போது 
i கொண்டுபோகப்‌ 
என்பதையும்‌ 

துன்மார்க்கன்‌ மறந்துவிடுகிறான்‌. 





1 
சியாமி 
அரமனையின்‌ வேலையாட்கள்‌, 
அரமனையை ஒட்டடை அடித்து சுத்தம்‌ 
செய்யும்போது, சிஸந்திப்பூச்சியின்‌ வீடு 
காணாமல்‌ போய்விடும்‌. வேலையாட்கள்‌ 
சிலந்திப்பூச்சியின்‌ வலைகளை ஒட்டடை 
ஆழத்து, அதைக்‌ சூட்டிப்‌ 
பெருக்கி, குப்பையில்‌ போட்டுவிடுவார்கள்‌. 
சிலந்திப்பூச்சியின்‌ பெருமை அரமனை 
சுத்திகரிக்கப்படும்போது, காணாமல்‌ 
போய்விடும்‌. அதுபோலவே கர்த்தர்‌ 
தம்முடைய பரிசுத்தமான நியாயத்தீர்ப்பை 
மனுபுத்திரர்மீது செலுத்தும்போது, 
அக்கிரமக்காரர்‌ எல்லோரும்‌. 
அழிந்துபோய்விடுவார்கள்‌. கர்த்தர்‌ 
பரிசுத்தர்‌ அவருடைய 
நியாயத்தீர்ப்பும்‌ பரிசுத்தமானது. 


பச்சைச்‌ செடி. 


வெயில்‌ எரிக்காததற்கு முன்னே 
அவன்‌ பச்சைக்செடி, அதின்‌ 
கொடிகள்‌ அவன்‌ தோட்டத்தின்மேலே 
படரும்‌; அதின்‌ வேர்கள்‌ கற்குவியலில்‌ 
சிக்கி, கற்பாறையை நாடும்‌. அது 


போகிறது; ஆனாலும்‌ 
மண்ணிலிருந்து 
முனைப்பார்கள்‌ (யோபு 8:16-19). 


துன்மார்க்கரை 
வேரூன்றி 
ஒப்பிட்டுச்‌ 


பில்தாத்‌ 
பச்சைச்செடியோடும்‌. 
நிற்கும்‌ மரத்தோடும்‌ 
சொல்லுகிறார்‌. இவை 
பட்டுப்போகாது. பச்சைச்‌ 
கொடிகள்‌ தோட்டத்தின்மேலே நன்றாய்ப்‌ 
பப்‌ மரத்தின்‌ வேர்கள்‌ கற்குவியலில்‌ 
கற்பாறையை நாடும்‌. 
வ க அழிவு வருவதற்கு முன்பு, 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பச்சைச்செடிக்கும்‌ மரங்களுக்கும்‌ 
தோட்டத்தின்‌ வேலிகளும்‌, மதிற்சுவரும்‌ 
பாதுகாப்பாகயிருக்கும்‌. தோட்டத்திலுள்ள 
மண்வளம்‌ செடிகளின்‌ வளர்ச்சிக்கும்‌, 
மரங்களின்‌ வளர்ச்சிக்கும்‌ 
ஆதரவாயிருக்கும்‌. இவை எப்படித்தான்‌ 
செழிப்பாய்‌ வளர்ந்தாலும்‌, இவற்றின்மீது 
வெயில்‌ அதிகமாய்‌ சுட்டெரிக்கும்போதோ, 
அல்லது இவற்றின்மீது வேகமான 
புயல்காற்று தாக்கும்போதோ இவை கீழே 
சாய்ந்து அழிந்துபோகும்‌. இவற்றின்‌ வேர்‌ 
நல்ல நிலத்தில்‌ ஆழமாக வேரூன்றி 
வளரவில்லை. இவற்றின்‌ வேர்கள்‌ 
கற்குவியல்கள்‌ நடுவிலும்‌, கற்பாறையின்‌ 
நடுவிலும்‌ பலவீனமாயிருக்கிறது. பலத்த 
புயல்காற்று இவற்றின்மிது வேகமாய்‌ 

க்கும்போ; இவை கீழே விழுந்‌ 
பரதவ ய்‌ 


நாணல்‌ சேறில்‌ ஒங்கி வளருகிறது. 
கோரைப்புல்‌ தண்ணீரில்‌ முளைக்கிறது. 
அதுபோன்ற அஸ்திபாரம்‌ பச்சைச்‌ 
செடிக்கு இல்லை. துன்மார்க்கன்‌. 
பச்சைச்செடியைப்போல இருக்கிறான்‌. 
பச்சைச்செடிக்கு உறுதியான அஸ்திபாரம்‌ 
இல்லாவிட்டாலும்‌, தான்‌ பாதுகாப்பாக 
மிருப்பதாக நினைக்கிறது. ஆனால்‌ 
அதற்கு அழிவு வந்தபோது அந்த 
அழிவை அதால்‌ எதிர்த்து நிற்கமுடிய 
வில்லை. துன்மார்க்கனும்‌ பச்சைச்‌ 
செடியைப்போலவே இருக்கிறான்‌. 
தன்னுடைய ஐக்வரியத்திற்கும்‌, 
செழிப்புக்கும்‌ உறுதியான அஸ்திபாரம்‌ 
இல்லாவிட்டாலும்‌, தன்னுடைய ஐசுவரியம்‌ 
நிலைத்திருக்கும்‌ என்று சொல்லுகிறான்‌. 
சி்‌ அழிவு க்‌ 
அழிவை அவனால்‌ ௭; 
நற்கமுரயாமல்‌, அழிந்துபோகிறான்‌ 


துன்மார்க்கனுக்கு 
பச்சைச்செடியைச்‌ 
“வெயில்‌ 


பில்தாத்‌ 
ஒப்புமையாக 
சொல்லுகிறார்‌. 
எரிக்காததற்கு முன்னே அவன்‌ 
பச்சைச்செடி, அதின்‌ கொடிகள்‌ 
அவன்‌ தோட்டத்தின்மேலே படரும்‌; 
அதின்‌ வேர்கள்‌ கற்குவியலில்‌ 
சிக்கி, கற்பாறையை நாடும்‌ 





ழ்‌ நள 
யாய 


அது அதினிடத்தில்‌ இராதபடிக்கு 
நிர்மூலமானபின்‌, அது இருந்த இடம்‌ 
உன்னை நான்‌ கண்டதில்லையென்று 
மறுதலிக்கும்‌ என்று பச்சைச்செடி 
அழிந்துபோவதைப்பற்றி விவரமாகச்‌ 
சொல்லுகிறார்‌. 


பச்சைச்செடி நிர்மூலமானபின்பு, அது 
இருந்த இடம்‌ யாருக்கும்‌ தெரியாது. அது 
இதுவரையிலும்‌ வேரூன்றி, செழித்து 
வளர்ந்திருந்த இடமும்‌, “உன்னை நான்‌ 
கண்டதில்லை! என்று மறுதலிக்கும்‌ 
துன்மார்க்கரும்‌ பச்சைச்செடியைப்போலவே 
நிர்மூலமானபின்பு, காணாமல்‌ 
போய்விடுவார்கள்‌. அவர்களை யாரும்‌ 
நினைத்துப்‌ பார்க்கமாட்டார்கள்‌. 
துன்மார்க்கனுடைய வழியின்‌ மகிழ்ச்சியும்‌ 
இப்படியே காணாமல்‌ போய்விடும்‌. 
பில்தாத்‌ துன்மார்க்கரின்‌ வழியைப்பற்றிச்‌ 
சொல்லும்போது, “இதோ. அவன்‌ 
வழியின்‌ மகிழ்ச்சி இப்படியே போகிறது; 


ஆனாலும்‌ வேறே பேர்‌ மண்ணிலிருந்து 
முளைப்பார்கள்‌" என்று சொல்லுகிறார்‌. 


உத்தமன்‌ 
யோபு 8 : 20-22 


யோபு 8:20. இதோ, தேவன்‌ 
உத்தமனை வெறுக்கிறதுமில்லை, 
பொல்லாதவர்களுக்குக்‌ 
கைகொடுக்கிறதுமில்லை. 


யோபு 8:21. இணி அவர்‌ உம்முடைய 
வாயை நகைப்பினாலும்‌, உம்முடைய 
உதடுகளைக்‌ கெம்பீரத்தினாலும்‌ 
நிரப்புவார்‌. 

யோபு 8:22. உம்மைப்‌ பகைக்கிறவர்கள்‌ 
வெட்கத்தால்‌ மூடப்படுவார்கள்‌; 
துன்மார்க்கருடைய கூடாரம்‌ 
அழிந்துபோகும்‌ என்‌ றான்‌. 


பில்தாத்‌ இதுவரையிலும்‌ சொன்ன 
விவாதத்திற்கு முடிவுரையாக, இந்த 
வாக்கியங்களைச்‌ சொல்லுகிறார்‌. யோபு 
சன்மார்க்கராகவும்‌ உத்தமராகவும்‌ 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஒரு வேளை 
மறந்திருந்தாலும்‌, 
யோபுவிடம்‌ வருவார்‌. 
“இனி அவர்‌ உம்முடைய வாயை 
நகைப்பினாலும்‌, உம்முடைய 
உதடுகளைக்‌ கெம்பீரத்தினாலும்‌ 
நிரப்புவார்‌” என்று பில்தாத்‌ யோபுலிடம்‌ 
சொல்லுகிறார்‌. கர்த்தரை நேசிக்கிறவர்கள்‌ 
அவருக்குள்‌ சந்தோஷப்பட்டு 
களிகூருவார்கள்‌. கர்த்தருக்கு 
விரோதமாக எழும்புகிறவர்களோ 
அழிந்துபோவார்கள்‌. கர்த்தர்‌ 
பொல்லாதவர்களுக்கு கைகொடுக்க 
மாட்டார்‌. 


தேவன்‌ யோபுவை 
அவர்‌ 


மறுபடியும்‌ 


யோபுவை 
அவரோடுகூ 
யோபுவைப்‌ 
வெட்கத்தால்‌ 
யோபுவின்‌ 


நேசிக்கிறவர்கள்‌ 
சந்தோஷப்படுவார்கள்‌. 
பகைக்கிறவர்களோ 

மூடப்படுவார்கள்‌. 
சம்பத்து அழிந்துபோயிற்று 
அவருடைய பிள்ளைகள்‌ எல்லோரும்‌ 
செத்துப்‌ போனார்கள்‌. அவருக்கு 
சரீரத்திலே வியாதியும்‌ வேதனையும்‌ 
உண்டாயிற்று. யோபுவின்‌ 
உபத்திரவத்தைப்‌ பார்த்து 
சந்தோஷப்படுகிறவர்கள்‌ வெட்கப்பட்டுப்‌ 
போவார்கள்‌. ஏனெனில்‌ தேவன்‌ 
உத்தமனை வெறுக்கிறதுமில்லை, 
பொல்லாதவர்களுக்கு கைகொடுக்கிறது 
மில்லை. 

கர்த்தர்‌ இமைய்பொழுது உத்தமரை 
மறக்கலாம்‌. கர்த்தர்‌ உத்தமருக்கு 
உதவிசெய்ய சிறிது காலதாமதம்‌ 
பண்ணலாம்‌. நாம்‌ சோதிக்கப்படும்போது, 
நம்முடைய விசுவாசத்தில்‌ பலப்படுகிறோம்‌. 
கர்த்தருடைய பரிசுத்தவான்கள்‌ 
சிறிதுகாலம்‌ கீழேவிழுந்துவிட்டாலும்‌, 
அவர்கள்‌ நிரந்தரமாய்‌ கீழே விழுந்து 
கிடக்கமாட்டார்கள்‌. கர்த்தர்‌ 
அவர்களுக்கு கைகொடுத்து 
தூக்கிவிடுவார்‌. பொல்லாதவர்கள்‌ 
கீழே விழும்போது, கர்த்தர்‌ 
அவர்களுக்கு உதவிசெய்யமாட்டார்‌. 


அவர்க கைகொடுத்து 
க்கப்ப 





ழ்‌ நயனா 
யாய 


துன்மார்க்கனுக்கு கர்த்தருடைய 
உதவி கிடைக்காது. அவன்‌ தன்னுடைய 
பாவத்திலும்‌ துன்பார்க்கத்திலும்‌ 
அழிந்து போகட்டும்‌ என்று தீர்மானித்து, 
கர்த்தர்‌ அவனை அப்படியே 
விட்டுவிடுவார்‌ கர்த்தர்‌ 
பொல்லாதவர்களுக்கு கைகொடுத்து 
தூக்கிவிடமாட்டார்‌.  துன்மார்க்கருடைய 
கூடாரம்‌ அழிந்துபோகும்‌. அவனுடைய 
வாசஸ்தலம்‌ ஒன்றுமில்லாமல்போகும்‌. 
கர்த்தரே நமக்கு. கூடாரமாக 
இருக்கவேண்டும்‌. 


“ஆண்டவரே, தேவரீர்‌ தலைமுறை 
தலைமுறையாக எங்களுக்கு 
அடைக்கலமானவர்‌' (சங்‌ 9041). 
"உன்னதமானவரின்‌ மறைவிலிருக்கிறவன்‌ 
சர்வவல்லவருடைய 
தங்குவான்‌” (சங்‌ 911) 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


, நம்முடைய 
நம்முடைய 
அழிவைத்தரும்‌. பாவத்தினால்‌ 
அழிவதுபோலவே, 
குடும்பமும்‌, சம்பத்தும்‌ அழிந்துபோகும்‌. 
யோபுவின்‌ பிள்ளைகள்‌ செத்துப்‌ 
போனார்கள்‌. யோபுவின்‌ 
சம்பத்துக்களெல்லாம்‌  அழிந்துபோயிற்று, 
யோபுவுக்கு வியாதியும்‌ வேதனையும்‌. 
உண்டாயிற்று... யோபுவுக்கு கர்த்தர்‌ 
உதவி செய்யவில்லை. கர்த்தர்‌ 
யோபவுக்கு கைகொடுத்து 
தூக்கிவிடவில்லை. கர்த்தர்‌ யோபுவின்‌ 
வாயை நசைப்பினாலும்‌. அவருடைய 
உதடுகளை கம்பீரத்தினாலும்‌ 
நிரப்பவில்லை. யோபுவைப்‌ 
பகைக்கிறவர்கள்‌ வெட்கத்தால்‌ 
மூடப்படவில்லை. ஆனால்‌ யோபுவின்‌: 
கூடாரம்‌ அழிந்துபோயிற்று.  பில்தாத்‌ 
கம்‌ சொல்லி, யோபு 
துன்மார்க்கன்‌ என்று 
இொயந்தரக்கினார யோபு நீதிமானோ, 
கர்த்தருக்கு 
என்று 





ழ்‌ நயனா 
ஈயா 


யோபு பில்தாத்துக்கு பிரதியுத்தரம்‌ 
சொல்லுகிறார்‌. யோபு தேவனை 
மகிமைப்படுத்தி தன்னைத்‌ தாழ்த்துகிறார்‌. 
யோபு வேதனையிலிருந்தாலும்‌, 
தன்னுடைய சிநேகிதர்மீது குற்றம்‌ 
சொல்லவில்லை. யோபு தன்னுடைய 
பிரதியுத்தரத்தில்‌ தேவனுடைய 
நீதியைப்பற்றி விவரமாகச்‌ சொல்லுகிறார்‌ 
(யோபு 91,2). தேவன்‌ சர்வஞானமும்‌, 
சர்வவல்லபையும்‌, சர்வஆளுகையுமுள்ளவர்‌ 
(யோபு 9:3-13). யோபு தன்னைத்தானே 
குடிந்துகொள்கிறார்‌. தேவனோடே 
வழக்காடாமல்‌, தேவனுடைய 
இரக்கத்திற்கு கெஞ்சப்போவதாக 
யோபு சொல்லுகிறார்‌ (யோபு 94-21). 


வெளிப்படையான 
தோற்றத்தை ஆதாரமாக வைத்து, 
அவர்களுடைய சுபாவத்தை நம்மால்‌ 
நியாயந்தீர்க்க முடியாது (யோபு 92-24), 
யோபு தன்னுடைய வேதனையையும்‌. 
குழப்பத்தையும்‌, இழப்பையும்‌ 
கர்த்தரிடத்தில்‌ முறையிடுகிறார்‌ 
(யோபு 9:25-35) 


மனுஷருடைய 


தேவன்‌ சர்வஞானமுன்னவர்‌ 
யோபு 9 : 1-13 


யோபு 95. 
பிரதியுத்தரமாக: 


யோபு 92. ஆம்‌, காரியம்‌ 
இப்படியிருக்கிறது என்று அறிவேன்‌; 
தேவனுக்கு. முன்பாக மனுஷன்‌. 
தீதிமானாயிருப்பதெப்படி? 


அதற்கு யோபு 


ஆயிரத்தில்‌ ஒன்றுக்காகிலும்‌ அவருக்கு 
உத்தரவு சொல்லமாட்டானே.. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யோபு 9:4. 
'ஞானமுன்னவர்‌, பெலத்தில்‌ 
பராக்கிரமமுன்னவர்‌; அவருக்கு. 
விரோதமாகத்‌ தன்னைக்‌ கடினப்படுத்தி 
வாழ்த்தவன்‌ யார்‌? 

யோபு 95. அவர்‌ பர்வதங்களைச்‌. 
சுடிதியாய்ப்‌ பேர்க்கிறார்‌ தம்முடைய 
கோயத்தில்‌ அவைகளைப்‌ 
புரட்டிப்போடுகிறார்‌. 


யோபு 9:8. 
அதிரத்தக்கதாய்‌. 
ஸ்தானத்தினின்று 
பண்ணுகிறார்‌. 


அவர்‌ 


இருதயத்தில்‌ 


யோபு 9:7. அவர்‌ சூரியனுக்குக்‌ 
கட்டனையிட அது உதிக்காதிருக்கும்‌; 
அவர்‌ நட்சத்திரங்களை மறைத்துப்‌ 
போடுகிறார்‌. 


யோபு 9:8. அவர்‌ ஒருவரே வானங்களை: 
விரித்து, சமுத்திர அலைகவின்மேல்‌. 
நடக்கிறவர்‌. 


9:9, அவர்‌ 
துருவச்சக்கர. நட்சத்திரங்களையும்‌, 
மிருகசீரிஷ த்தையும்‌, அறுமீனையும்‌, 
தட்சண மண்டலங்களையும்‌ 
உண்டாக்கின வர்‌. 


யோபு 


யோபு 9:40. 
பெரிய 

எண்ணிமுடியாத 
அவர்‌ செய்கிறார்‌. 


ஆராய்ந்து முடியாத 
காரியங்களையும்‌, 


அதிசயங்களையும்‌ 


யோபு 9:11. இதோ, அவர்‌ என்‌ அருகில்‌ 
போகிறார்‌, நான்‌ அவரைக்‌ காணேன்‌; 
அவர்‌ கடத்துபோகிறார்‌, நான்‌ அவரை 
அறியேன்‌. 


யோபு 902. இதே, அவர்‌ 
பறித்துக்கொண்டு போகிறார்‌, 
அவரை மதிப்பவன்‌ யார்‌? நீர்‌ எண்ண 
செய்கிறீர்‌ என்று அவரைக்‌ கேட்பவன்‌ 
யார்‌? 

யோபு 9:18. 


தேவன்‌ தம்முடைய 





ழ்‌ நள 
றிய 
தேவனுக்கு முன்பாக மனுஷன்‌: 


அதற்கு யோபு பிரதியுத்தரமாக: 
ஆம்‌, காரியம்‌ இப்படியிருக்கிறது. 
என்று அறிவேன்‌; தேவனுக்கு முன்பாக: 
மனுஷன்‌ தீதிமானாயிருப்பதெப்படி? 
(யோபு 9:12. 


யோபு. அதிகமாக 
சொல்லி பில்தாத்‌ அவரை 
கடிந்துகொள்கிறார்‌ (யோபு 
8:2), யோபு பில்தாத்தின்‌ குற்றச்சாட்டிற்கு 
பிரதியுத்தரம்‌ சொல்லவில்லை.  பில்தாத்‌ 
யோபுவிடம்‌, “தேவன்‌ நியாயத்தைப்‌ 
புரட்டுவாரோ,  சர்வவல்லவர்‌ நீதியைப்‌ 
புரட்டுவாரோ” என்று கேட்கிறார்‌. யோபு 
இந்தக்‌ கேள்விக்கு பதில்‌ சொல்லுகிறார்‌. 


பேசுவதாகச்‌ 


தேவன்‌ 
நீதியையும்‌ 
யோபுவின்‌ 


நியாயத்தையும்‌ 
புரட்டமாட்டார்‌ என்பது 
விசுவாசம்‌. இந்தச்‌ 
சத்தியத்தில்‌ யோபு பில்தாத்தின்‌ 
ஆலோசனையை. ஏற்றுக்கொள்கிறார்‌. 
“ஆம்‌, காரியம்‌ இப்படியிருக்கிறது என்று 
ர்‌" என்று யோபு சொல்லுகிறார்‌ 
நீதியையும்‌ நியாயத்தையும்‌ 
புரட்டமாட்டார்‌ என்பதை யோபு 
அறிந்திருக்கிறார்‌. 


தன்னிடம்‌ இதுவரையிலும்‌ கேள்வி 
கேட்ட பில்தாத்திடம்‌ யோபு, “தேவனுக்கு 
முன்பாக மனுஷன்‌ நீதிமானாயிருப்பது 
எப்படி என்று கேள்வி கேட்கிறார்‌. 
வேதபண்டிதர்கள்‌ இந்த 
வாக்கியத்திற்கு தெளிவான 
வியாக்கியானம்‌ சொல்லுகிறார்கள்‌. 
தேவன்‌ யோபுவினிடத்தில்‌ கடினமாக 
நடந்துகொள்கிறார்‌. தேவனுடைய 
கடிந்துகொள்ளுதலை போபுவால்‌ 
தாங்கிக்கொள்ள முடியவில்லை. 
இதனிமித்தமாய்‌ யோபுவின்‌: 
வார்த்தைகளில்‌ கோபமும்‌, கடுகடுப்பும்‌ 
கலந்திருக்கிறது. தேவனுக்கு 
முன்பாக மனுஷனால்‌ எப்படி 

னாயிருக்க யும்‌ என்‌, 
யு ரன்‌ சோடத்ோடு!. கேட்‌ | 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தேவனுக்கு முன்பாக மனுஷன்‌ 
நீதிமானாயிருக்க முடியாது. எல்லா 
மனுஷரும்‌ பாவம்‌ செய்து ஏகமாய்க்‌ 
கெட்டுப்போயிருக்கிறார்கள்‌. யோபு 
மனுஷனுடைய பொதுவான 
பாவசுபாவத்தை கர்த்தரிடத்தில்‌ அறிக்கை 
செய்கிறார்‌. தேவன்‌ தம்முடைய நீதியின்‌ 
பிரகாரமாக நம்மை நியாயந்தீர்த்தால்‌, 
அவருடைய ஆக்கினைத்தீர்ப்ப 
எந்த மனுஷனாலும்‌ தப்பிக்க 
முடியாது. நம்முடைய மிறுதல்களையும்‌, 
நீதியாய்‌ 
நம்முடைய நீதி 
எடுபடாது. 
முன்பாக 


அவிசுவாசங்களையும்‌ கர்த்தர்‌ 
நியாயந்தீர்க்கும்போது. 
தேவனுக்கு முன்பாக 

தேவனுக்கு 
தன விருக்கதது. 


தேவன்‌ 
வழக்காடினால்‌ 


மனுஷனோடு 


அவர்‌ அவனோடே வழக்காடச்‌ 
சித்தமாயிருத்தால்‌, ஆயிரத்தில்‌ 
ஒன்றுக்காகிலும்‌ அவருக்கு உத்தரவு 
சொல்லமாட்டானே (யோபு 9:3). 

எந்த மனுஷனும்‌. 
சிருஷ்டித்த 


தன்னை 
சிருஷ்டிகருக்கு 
ஒப்பானவனல்ல. தேவன்‌ நம்மோட 
வழக்காடினால்‌, நம்மோடு 
வழக்காடுவதற்கு தேவனுக்கு அநேக 
காரியங்கள்‌ உண்டு. அவர்‌ நம்மிடத்தில்‌ 
ஆயிரக்கணக்கான கேள்விகளைக்‌ 
கேட்பார்‌. தேவன்‌ நம்மிடத்தில்‌ கேட்கும்‌. 
எந்தக்‌ ள்விக்கும்‌ நம்மால்‌ பதில்‌ 
சொல்ல முடியாது. தேவன்‌ தம்முடைய 
வார்த்தையின்‌ பிரகாரமாகவும்‌, 
நியாயப்பிரமாணத்தின்‌ பிரகாரமாகவும்‌ 
வழக்காடும்போது, நம்மால்‌ தேவனுக்கு 
எதிர்த்து நின்று வழக்காட முடியாது. 
தேவனுடைய விவாதத்திற்கு நம்மால்‌ 
பதில்‌ சொல்லவும்‌ முடியாது. 


கர்த்தர்‌ பெருங்காற்றிலிருந்து 
யோபுவோடு பேசினார்‌. கர்த்தர்‌ 
ட அநேகம்‌ கேள்விகளைக்‌ 
"உனக்குத்‌. தெரியுமா” 

ரட்‌ “உன்னால்‌ செய்ய 
மா” என்றும்‌ கர்த்தர்‌ 
ஈபுவிடம்‌ பலமுறை கேள்விகேட்டார்‌. 





1 
TT 
கர்த்தர்‌ யோபுவிடம்‌ கேட்ட கேள்விகள்‌ 
அனைத்தும்‌ 38,39-ஆகிய அதிகாரங்களில்‌ 


கர்த்தர்‌ கேட்ட 
போபுவால்‌ 


கர்த்தர்‌ நம்மோடு வழக்காடினால்‌, 
அவர்‌ நம்மீது ஆயிரக்கணக்கான 
குற்றச்சாட்டுகளைச்‌ சொல்லுவார்‌. 
கர்த்தர்‌ உண்மையுள்ளவர்‌. அவர்‌ 
நம்மைப்பற்றிச்‌ சொல்லுகிற எல்லா 
குற்றச்சாட்டுக்களிலும்‌ உண்மையிருக்கும்‌. 
கர்த்தர்‌ நம்மீது சுமத்துகிற 
குற்றச்சாட்டுக்களிலிருந்து நம்முடைய 
விவாதத்திறமையையோ சாதுரிய 
வார்த்தைகளையோ பயன்படுத்தி 
விடுதலை பெறமுடியாது. கர்த்தர்‌ நம்மைக்‌ 
குற்றப்படுத்தும்போது, நம்முடைய 
சுயபுத்திமினாலோ, சுயபலத்தினாலோ 
நம்மால்‌ விடுதலை பெறமுடியாது. 
கர்த்தருக்கு முன்பாக நம்‌ 
பெலனற்றவர்களாகவும்‌.. னத்தில்‌ 


அற ப்பம்‌ 


தேவன்‌ 
ஞானமுள்ளவர்‌. 


இருதயத்தில்‌ 


அவர்‌ இருதயத்தில்‌ 
ஞானமுன்னவர்‌, பெலத்தில்‌ 
பராக்கிரமமுன்னவர்‌; அவருக்கு 
விரோதமாகத்‌ தன்னைக்‌ கடினப்படுத்தி 
வாழ்ந்தவன்‌ யார்‌? அவர்‌ 
பர்வதங்களைச்‌. சுடி தியாய்ப்‌ 
பேர்க்கிறார்‌; தம்முடைய கோபத்தில்‌ 
அவைகளைப்‌ புரட்டிப்போடுகிறார்‌ 
(யோபு 9:4,5). 

கர்த்தருக்கு விரோதமாக தன்னைக்‌ 
கடினப்படுத்தி வாழ்ந்தவர்‌ 
ஒருவருமில்லை. இப்பிரபஞ்சத்தில்‌ 
துன்மார்க்கர்‌ அநேகர்‌ இருக்கிறார்கள்‌. 
இவர்கள்‌ கர்த்தருக்கு விரோதமாக 
தங்களை கடனப்படுத்தும்போது, 
இவர்கள்‌ சங்காரமாகிவிடுவார்கள்‌. 
இவர்களால்‌ கர்த்தரைப்‌ 
பகைத்துக்கொண்டு பிழைக்க முடியாது. 
கர்த்தர்‌ நம்மீது கோபமாயிருந்தாலும்‌, 
நாம்‌ கர்த்தருடைய கோபத்தை 
பணிவோடு சகித்துக்கொள்ளவேண்டும்‌. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தருடைய கிருபைக்காக அவரிடத்தில்‌ 
கெஞ்சி மன்றாடவேண்டும்‌. கர்த்தருக்கு 
விரோதமாக நம்மைக்‌ 
கடினப்படுத்தும்போது நமக்குத்தான்‌ 
நஷ்டமும்‌ அழிவும்‌ உண்டாகும்‌. 


யோபு தேவனுடைய தெய்வீக 
சுபாவத்தை விவரமாகச்‌ சொல்லுகிறார்‌. 
தேவன்‌ இருதயத்தில்‌ ஞானமுள்ளவர்‌. 
அவர்‌ நம்மிடத்தில்‌ தம்முடைய 
நியாயப்பிரமாணத்தை. ஆதாரமாக 
வைத்து, வழக்காடும்போது, நம்மால்‌ 

ப கேள்விகளுக்கு பதில்‌ 
சொல்லவே முடியாது. ல்‌ 


தேவன்‌ பெலத்தில்‌ 
பராக்கிரமமுள்ளவர்‌. நம்முடைய 
சுயபலத்தினால்‌ தேவனுக்கு விரோதமாக 
யுத்தம்பண்ணவும்‌ முடியாது. சாத்தான்‌ 
கர்த்தரிடத்தில்‌ யோபுவைப்பற்றி 
பொய்ச்சாட்சி சொன்னான்‌. யோபுவுக்குப்‌ 
பாடுகள்‌ வரும்போது அவர்‌ கர்த்தரைத்‌ 
தூஷிப்பார்‌ என்று சாத்தான்‌. 
யோபுவைப்பற்றி தப்பிதமாகச்‌ 
சொன்னான்‌. சாத்தான்‌ சொன்னது 
வேறு. யோபுவின்‌ சுபாவம்‌ வேறு. தனக்கு 
வேதனைகளும்‌, உபத்திரவங்களும்‌, 
பாடுகளும்‌ வந்தபோதும்‌, யோபு 
கர்த்தரைத்‌ தூஷிக்கவில்லை. அதற்குப்‌ 
பதிலாக கர்த்தருடைய சுபாவத்தை 
அறிக்கை செய்து கர்த்தரைத்‌ 
துதிக்கிறார்‌. 

கர்த்தர்‌ இருதயத்தில்‌ 
ஞானமுள்ளவர்‌ என்றும்‌, அவர்‌ 
பெலத்தில்‌ பராமக்கிரமமுள்ளவர்‌ என்றும்‌. 
சொல்லி யோபு கர்த்தரை 
மகிமைப்படுத்துகிறார்‌. கர்த்தரை 
உயர்த்துகிறார்‌. சர்வசிருஷ்டிகராகிய 
கர்த்தர்‌ சர்வவல்லமையுள்ளவராகவும்‌ 
இருக்கிறார்‌. கர்த்தருடைய வல்லமைக்கு 
விரோதமாய்‌ யாராலும்‌ எதிர்த்து 
நிற்கமுடியாது. அவருடைய வல்லமையை 
எந்த வல்லமையாலும்‌ கட்டுப்படுத்தவும்‌. 
முடியாது. கர்த்தர்‌ தமக்கு பிரியமான 
கிரியைகளை, தமக்குச்‌ சித்தமான 
வேளையில்‌ செய்கிறார்‌. 





ழ்‌ நவள 
யாய 


நம்மைச்‌ சுற்றிலும்‌ இயற்கையான 
சம்பவங்கள்‌ ஏராளமாய்‌ நடைபெறுகிறது. 
அவையெல்லாமே தேவனுடைய 
வல்லமையைச்‌ சார்ந்திருக்கிறது. 
தேவனுடைய  பெலத்தைப்‌ பெற்றுக்‌ 
கொண்டு தான்‌ இயற்கை கிரியை 
நடப்பிக்கிறது கர்த்தர்‌ 
இயற்கையின்மீதும்‌ ஆண்டவராயி 
ருக்கிறார்‌. தமக்குச்‌ சித்தமான பிரகாரம்‌. 
தம்முடைய தெய்வீக வல்லமையினால்‌, 
இயற்கையான காரியங்களையும்‌ 


மாற்றிப்போடுகிறார்‌. 


இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ 
வலுவானவை. அவை 
நிலைத்து நிற்கக்கூடியவை. 
பர்வதங்களை அசைக்க முடியாது. 
தேவனோ தம்முடைய தெய்வீக 
வல்லமையினால்‌ பர்வதங்களை சடிதியாய்‌ 
பேர்க்கிறார்‌. தம்முடைய கோபத்தில்‌ 
அவைகளைப்‌ புரட்டிப்போடுகிறார்‌. தேவன்‌ 
தம்முடைய வல்லமையினால்‌ சகல. 
காரியங்களையும்‌ செய்ய பெலமுள்ளவர்‌ 
தேவனால்‌ கூடாத காரியம்‌ ஒன்றுமில்லை. 
தேவன்‌ மேடுகளை பள்ளத்தாக்கு 
களாக்குகிறார்‌ பள்ளத்தாக்குகளை 
பர்வதங்களாக்குகிறார்‌. பர்வதங்களை 
தலைகீழாகப்‌ பட்டிப்போடுகிறார்‌. 
இவையெல்லாம்‌. மனுஷரால்‌ கூடாத 
காரியங்கள்‌. தேவனால்‌ கூடாத 
காரியம்‌ ஒன்றுமில்லை. 


பர்வதங்கள்‌ 
உறுதியாய்‌ 
நம்மால்‌ 


அதிக பிரயாசப்பட்டு, 
ஏறி, அவற்றைக்‌ 
கர்த்தரோ தம்முடைய 
பர்வதங்களின்‌ 
பாதையை 
மனுஷன்‌ கப்பல்‌ 
சமுத்திரத்தை 
கர்த்தரோ தம்முடைய 
வல்லமையினால்‌ ங்கடலை 
இரண்டாகப்‌ பிளக்கிறார்‌. அதன்‌ நடுவே 
இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ நடந்து போவதற்கு 
பாதை உண்டுபண்ணுகிறார்‌. இதுவும்‌ 
தேவனுடைய 'சர்வவல்லமையினால்‌. 
நடைபெறுகிறது. 


மனுஷன்‌ 
பர்வதங்கள்மீது 
கடந்துபோகிறான்‌. 
வல்லமையினால்‌, 
ஊடாக நமக்கு 
உண்டுபண்ணுகிறார்‌. 
பிரயாணம்‌ செய்து 
கடந்துபோகிறான்‌. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பூமியும்‌ சூரியனும்‌ 


பூமியின்‌ 
அதிரத்தக்கதாய்‌. 
ஸ்தானத்தினின்று அசையாப்‌. 
பண்ணுகிறார்‌. அவர்‌ சூரியனுக்குக்‌ 
கட்டனையிட அது உதிக்காதிருக்கும்‌; 
அவர்‌ நட்சத்திரங்களை மறைத்துப்‌ 
போடுகிறார்‌. அவர்‌ ஒருவரே 
வானங்களை விரித்து, சமுத்திர 
அலைகளின்மேல்‌ நடக்கிறவர்‌. அவர்‌ 
துருவச்சக்கர நட்சத்திரங்களையும்‌, 
தவிர்த்தால்‌ அறுமீனையும்‌, 
மண்டலங்களையும்‌ 

கடக்க, (யோபு 9:6-9). 


தூண்கள்‌ 


அதை அதின்‌ 


பூமி குலுங்காமல்‌ 
நிற்கிறது. அது தன்னுடைய 
உறுதியாயிருக்கிறது. 
பூமியையும்‌ அசைக்கக்கூடியவர்‌. 
கர்த்தருடைய 


நிலைத்து 
அச்சில்‌ 
கர்த்தரோ 
யோபு 
வல்லமையைப்பற்றிச்‌ 
சொல்லும்போது, “பூமியின்‌ தூண்கள்‌ 
அதிரத்தக்கதாய்‌ அதை அதின்‌ 
ஸ்தானத்தினின்று அசையப்பண்ணுகிறார்‌” 
என்று சொல்லுகிறார்‌. பூமியின்‌ 
தூண்கள்‌ நிலைத்து நின்றாலும்‌, 
கர்த்தரோ அந்தத்‌ தூண்களை அதன்‌ 
ஸ்தானத்திலிருந்து அசைக்கிறார்‌. 
கர்த்தருடைய பூரியை 
அசைக்கக்கூடியது. 

இப்பிரபஞ்சத்தின்‌ ஜனங்கள்‌ 
கர்த்தரை சேவிக்காமல்‌, துன்மார்க்கமாய்‌ 
ஜீவிக்கும்போது, கர்த்தர்‌ துன்மார்க்கரை 
அழிப்பதோடு, இந்தப்‌ பூமியையும்‌ 
அழித்துப்போடுவார்‌. கர்த்தர்‌ துஷ்டர்களை 
பூமியிலிருந்து உதறிப்போடுவார்‌. 
அதற்காக அவர்‌ பூமியின்‌ 
கடையாந்தரங்களை பிடிக்கும்‌ பொருட்டு, 
அவர்‌ விடியற்காலத்திற்கு கட்டளை 
கொடுப்பார்‌. கர்த்தர்‌ அருணோதயத்திற்கு 
அதின்‌ இடத்தைக்‌ காண்பிப்பார்‌. 
அப்போது பூமி முத்திரையிடப்பட்ட 
களிமண்போல்‌ வேறே ரூபங்கொள்ளும்‌ 
(யோபு 3812-14). 


வல்லமை 





ழ்‌ நவள 
யாய 


கர்த்தரால்‌ பூரியை அசையப்பண்ண 


அழித்துப்போட முடியும்‌. 
கர்த்தர்‌ அவர்களை அழித்துப்போடாமல்‌ 
அவர்களுக்கும்‌ ஜீவனைக்‌ கொடுக்கிறார்‌. 
தேவனுடைய கிருபையினால்‌ இந்தப்‌ பூமி 
அழியாமல்‌ இப்போதிருக்கிற 
வண்ணபமாயிருக்கிறது. _ துன்மார்க்கரும்‌ 
கர்த்தருடைய யினாலேயே 
நிர்மூலமாகாமலிருக்கிறார்கள்‌. 

கர்த்தர்‌ சூரியனை சிருஷ்டித்து, 
அதை உதிக்கச்‌ செய்திருக்கிறார்‌. 
சூரியனும்‌ தான்‌ சிருஷ்டிக்கப்பட்ட 
நாளிலிருந்து, கர்த்தருடைய 
கட்டளைக்குக்‌ கீழ்ப்படிந்து. அனுதினமும்‌ 
உதிக்கிறது. இது ஒரு மாறாத 
பிரமாணமாயிருக்கிறது. சூரியன்‌ குறித்த 
வேளையில்‌ உதிக்கும்‌ அது 
காலதாமதம்‌ பண்ணாமல்‌ தன்னுடைய 
கடமையை நிறைவேற்றும்‌. கர்த்தரோ 
சூரியன்மீது அதிகாரமுள்ளவர்‌. அவர்‌ 
ரியனுக்‌ கட்டளையிட, 
உதிக்காதிருக்கும்‌ ட 


சூரியன்‌ அனுதினமும்‌ உதிப்பது 
தேவனுடைய வல்லமையினால்‌ 
நடைபெறுகிற சூரியனைப்‌ 
பார்க்கும்போது தேவனுடைய 
வல்லமையைக்‌ காணவேண்டும்‌ 
சர்வவல்லபையுள்ள தேவன்‌, 
சர்வசிருஷ்டிக்கும்‌ நல்லவராகவும்‌, நன்மை 
செய்கிறவராகவும்‌ இருக்கிறார்‌. இந்தப்‌ 
பூமியிலுள்ள நல்லோர்மீதும்‌, 
பொல்லோர்மீதும்‌, உத்தமர்கள்மீதும்‌. 
துன்மார்க்கர்மீதும்‌ 
உதிக்கச்‌ 
சூரிய 
கர்த்தரால்‌ 


காரியம்‌. 
நாம்‌ 


கர்த்தர்‌ 
சூரியனை செய்து. 
சர்வசிருஷ்டிகளுக்கும்‌ நன்மை செய்கிறார்‌. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தேவனால்‌ என்ன செய்யமுடியும்‌ 
என்பதை யோபு இங்கு விரிவாகச்‌ 
சொல்லுகிறார்‌. ர்‌ 
சர்வவல்லமையை 
பார்த்து அவருக்கு நன்றி சொல்ல 
வேண்டும்‌. நோவாவின்‌ காலத்தில்‌ 
கர்த்தர்‌ ஜலப்பிரளயத்தை உண்டுபண்ணி, 
இப்பிரபஞ்சத்திலுள்ள ஜீவராசிகளை 
அழித்துப்போட்டார்‌. நோவாவும்‌, 
அவருடைய குடும்பத்தாரும்‌ பேழையில்‌ 
சேர்க்கப்பட்டிருந்த மிருகஜீவன்களும்‌ 
மாத்திரமே  உயிரோடிருந்தது. மற்ற 
ஜீவாசிகளெல்லாம்‌.. பெருவெள்ளத்தில்‌ 
மூழ்கி செத்துப்போயிற்று. 

கர்த்தர்‌ பூமியிலுள்ள ஜீவராசிகளை 
ஒருமுறை அழித்தாலும்‌. தமது 
கிருபையினால்‌ ஜீவராசிகளை மறுபடியும்‌ 
பலுகிப்‌ பெருகச்‌ செய்திருக்கிறார்‌. 
கர்த்தர்‌ தமக்குச்‌ சித்தமான காலம்‌ 
வரையிலும்‌. இந்தப்‌ பூமியை 
அசைக்காமல்‌ நிலைத்திருக்கச்‌ செய்வார்‌. 
ரால்‌ பூமியை அசைக்க முடியும்‌. 
பாவதங்களைப்‌ புரட்டிப்‌ போடமுடியும்‌. 


வானத்தில்‌ 
நட்சத்திரங்கள்‌ 
இவையெல்லாம்‌ 


ஏராளமான 

இருக்கிறது. 
பிரகாசமான ஒளியைக்‌ 
கொடுக்கிறது. இவை 
தேவனிடத்திலிருந்து ஒளியைப்‌ 
பெற்றுக்கொண்டு ஒளி கொடுக்கிறது. 
இவற்றிற்கு சுயமாக எந்த ஒளியும்‌ 
இல்லை. தேவனே ஒளியும்‌ வெளிச்சமுமாக 
இருக்கிறவர்‌. கர்த்தரால்‌ நட்சத்திரங்களை 
மறைத்துப்‌ போடவும்‌ முடியும்‌ 
நட்சத்திரங்களின்‌ எண்ணிக்கை 
அதிகமாயிருந்தாலும்‌ அவை பிரகாசமாய்‌ 
ஒளி கொடுத்தாலும்‌, கர்த்தரால்‌ எல்லா 
நட்சத்திரங்களையும்‌ மறைத்துப்போட 
முடியும்‌ 


கர்த்தர்‌ வானங்களை விரிக்கிறார்‌. 
சமுத்திர அலைகளின்மேல்‌ 
அவர்‌ ஒருமுறை 


விரித்துக்கொண்பே 
ஒருவராகவே இதை 


க்கிறார்‌. கர்த்தர்‌ 
ய்து முடிக்கிறார்‌. 





ழ்‌ நள 
யாய 


தம்முடைய கிரியைகளை 
முடிப்பதற்கு, கர்த்தருக்கு 
உதவியும்‌ தேவைப்படவில்லை. 
ஒருவரே பெரியவர்‌. அவர்‌ 
சர்வவல்லபையுள்ளவர்‌. 


கர்த்தர்‌ சமுத்திர அலைகளின்மேல்‌ 
நடக்கும்போது அவர்‌ சமுத்திரங்களை 
கட்டுப்படுத்துகிறார்‌.  கொந்தளிக்காமல்‌ 
அவற்றை அடக்குகிறார்‌. கர்த்தருடைய 
வல்லமையினால்‌ சமுத்திரம்‌ தனக்கு 
நியமிக்கப்பட்ட எல்லையைத்‌ தாண்டி 


வராமல்‌, தன்னுடைய எல்லைக்குள்‌ 


செய்து 
யாருடைய 
அவர்‌ 
ஒருவரே 


அடங்கியிருக்கிறது 
“பூமி ஒருபோதும்‌ 
ன்‌ 


நிலைபேராதடடி 
்‌ ஆதாரங்கள்மேல்‌ அதை 
ஸ்தாபித்தார்‌. அதை  வஸ்திரத்தினால்‌ 
மூடுவதுபோல ஆழத்தினால்‌ மூடினீர்‌: 
பர்வதங்களின்மேல்‌ தண்ணீர்கள்‌ நின்றது. 
அவைகள்‌ உமது கண்டித்தால்‌ 
விலகியோடி, உமது குமுறலின்‌ சத்தத்தால்‌ 
விரைந்துபோயிற்று. அவைகள்‌ மலைகளில்‌ 
ஏறி, பள்ளத்தாக்குகளில்‌ இறங்கி, நீர்‌ 
அவைகளுக்கு ஏற்படுத்தின இடத்தில்‌ 
சென்றது. அவைகள்‌ திரும்பவும்‌ வந்து 
பூமியை மூடிக்கொள்ளாதபடி 


கடவாதிருக்கும்‌ எல்லையை அவைகளுக்கு 
ஏற்படுத்‌; ர (சங்‌ 1045-9), ரக்‌ 


கர்த்தருடைய 
கட்டுப்பட்டுத்தான்‌ 
இயங்குகிறது. கர்த்தரே எல்லாவற்றையும்‌ 
இயக்குகிறார்‌. கர்த்தருடைய வல்லமை 
பெரியது. நாம்‌ கர்த்தருடைய சமுகத்தில்‌, 
மிகுந்த பயபக்தியோடு, அவரை 
ஆராதிக்கவேண்டும்‌. கர்த்தருக்குப்‌ 
பயப்படுகிற பயம்‌ நம்மிடத்தில்‌. 
காணப்படவேண்டும்‌ கர்த்தருடைய 
சர்வவல்லமையை நாம்‌ எப்போதும்‌ 


தியானித்துக்கொண்டிருக்கவேண்டும்‌ 


வல்லமைக்கு 
சகலமும்‌ 


தமக்குப்‌ பயப்படாத 
கர்த்தர்‌ எச்சரிக்கிறார்‌. 
பயப்படாதிருப்பீர்களோ 
சொல்லுகிறார்‌: 
'மோதியடித்தாலும்‌ ணன்‌ கண்க 
அவைகள்‌ இரைந்தாலும்‌ கடவாதடிடிக்கும்‌, 


ஜனங்களை 
எனக்‌ குப்‌ 


என்று அதர்‌ 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கடக்கக்கூடாத நித்திய பிரமாணமாக 
சமுத்திற்தின்‌ மணலை  எல்லையாய்‌ 
ராகிய எனக்‌ பாக 
இத்ராதிகுபப் கா்‌ எரே ல்‌ 

கர்த்தரே வானமண்டலத்திலுள்ள. 
எல்லா நட்சத்திரங்களையும்‌ 
உண்டாக்கினவர்‌. வானத்திலுள்ள 
நட்சத்திரங்களின்‌ பெயர்கள்‌ சிலவற்றை 
யோபு இங்கு குறிப்பிட்டுச்‌ சொல்லுகிறார்‌. 
அவையாவன : 1. தருவ சக்கர 
நட்சத்திரங்கள்‌ 2. மிருக சீரிஷம்‌ 3, 
அறுமீன்‌ இந்த நட்சத்திரங்கள்‌ தவிர, 
வானத்தில்‌ இன்னும்‌ எண்ணி முடியாத 
நட்சத்திரங்கள்‌ ஏராளமாய்‌ 
உள்ளன. அவையெல்லாவற்றையும்‌ 
“தட்சணமண்டலங்கள்‌" என்று யோபு 
பொதுவாகச்‌ சொல்லுகிறார்‌. கர்த்தரே 
நட்சத்திரங்கள்‌ எல்லாவற்றையும்‌ 
உண்டாக்கினவர்‌. அவையெல்லாமே. 
தேவனுடைய தெய்வீக ஆளுகைக்கும்‌, 


வழிநடத்துதலுக்கும்‌ கீழ்ப்படிந்து கிரியை 
நடப்பிக்கும்‌ 


கர்த்தர்‌ மனுஷருக்காகவே எல்லா 
நட்சத்திரங்களையும்‌ உண்டாக்கினார்‌. 
மனுஷன்‌ அதைப்‌ பார்த்து, கர்த்தருடைய 
சர்வவல்லமையைத்‌ தியானிக்கவேண்டும்‌. 
கர்த்தர்‌ மனுஷருடைய இருதயத்தைப்போல 
விலங்குகளின்‌ இருதயத்தை 
சிருஷ்டிக்கவில்லை. மனுஷருடைய 
இருதயம்‌ விசேஷமானது. வானத்திலே 
நம்மால்‌ காணமுடிகிற நட்சத்திரங்களும்‌ 
இருக்கிறது. நாம்‌ இதுவரையிலும்‌. 
காணாத நட்சத்திரங்களும்‌ இருக்கிறது. 
யோபு அந்த நட்சத்திரங்கள்‌ 
எல்லாவற்றையும்‌,  “தட்சணமண்டலங்கள்‌' 
என்னும்‌ பெயரால்‌ அழைக்கிறார்‌. 


ஆராய்ந்து முடியாத பெரிய 


கரரியங்கள்‌' 


ஆராய்ந்து முடியாத பெரிய 
காரியங்களையும்‌, எண்ணிமுடியாத 
அதிசயங்களையும்‌ அவர்‌ செய்கிறார்‌. 
இதே, அவர்‌ என்‌ அருகில்‌ போகிறார்‌, 
நான்‌ அவரைக்‌ காணேன்‌; அவர்‌ 
கடத்துபோகிறார்‌, நான்‌ அவரை 
அறியேன்‌ (யோபு 9:10,11). 





ழ்‌ நள 
யாய 


கர்த்தர்‌ இந்தப்‌ பூரியை சிருஷ்டித்து, 
அதை தம்முடைய வல்லமையினால்‌ 
ஆளுகை செய்கிறார்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
இருதயத்தில்‌ ஞானமுள்ளவர்‌. அவர்‌ 
பெலத்தில்‌ பராமக்கிரமமுள்ளவர்‌. கர்த்தர்‌ 
செய்கிற கிரியைகள்‌ எல்லாமே 

பெரியவைகளாயும்‌, 
'மகத்துவமுள்ளவைகளாயும்‌ இருக்கிறது. 
கர்த்தர்‌ எண்ணி முடியாத அநேக 
காரியங்களை செய்கிறவர்‌. அவருடைய 
கிரியைகளை மனுஷரால்‌ ஆராய்ந்து 
பார்க்க முடியாது. யோபு கர்த்தருடைய 
கிரியைகளைப்பற்றிச்‌ சொல்லும்போது, 
முடியாத பெரிய 


“ஆராய்ந்து 
காரியங்களையும்‌, எண்ணிமுடியாத 
அதிசயங்களையும்‌ அவர்‌ செய்கிறார்‌” 


என்று ஆச்சரியத்தோடு சொல்லுகிறார்‌. 


கர்த்தர்‌ பெரியவர்‌. அவர்‌ பெரிய 
காரியங்களைச்‌ செய்கிறவர்‌ அவர்‌ 
அற்புதங்களையும்‌ அதிசயங்களையும்‌ 
நட்ப்பிக்கிறவர்‌ கர்த்தர்‌ செய்கிற 
அதிசயங்களை நம்மால்‌ எண்ணித்‌ 
தொகையேற்ற முடியாது. நம்மால்‌ 
அவற்றை ஆராய்ந்து பார்க்கவும்‌ 
முடியாது. 


கர்த்தர்‌ நமக்கு அருகில்தான்‌ 
இருக்கிறார்‌. நமக்கு அருகில்தான்‌ 
போகிறார்‌. ஆனாலும்‌ நம்மால்‌ அவரைக்‌ 
காணமுடியாது. அவர்‌ நம்மைவிட்டுக்‌ 
கடந்துபோகிறார்‌. ஆனாலும்‌ நம்மால்‌ 
அவரை அறிய முடியாது. தேவனுடைய 
கிரியைகள்‌ நமக்கு அருகில்‌ 
நடைபெறுகிறது. நம்மால்‌ கிரியைகளை 
மாத்திரமே பார்க்க முடிகிறது, கிரியை 
நடப்பிக்கிற கர்த்தரை பார்க்க 
முடியவில்லை. 


“உம்முடைய  குமுறலின்‌ சத்தம்‌ 
சுழல்காற்றில்‌ முழங்கினது; மின்னல்கள்‌ 
பூச்சக்கரத்தைப்‌ பிரகாசிப்பித்தது; 
பூமி குலுங்கி அதிர்ந்ததுஉமது வழி 
கடலிலும்‌, உமது பாதைகள்‌ 
திரண்ட தண்ணீர்களிலும்‌ இருந்தது; 
உமது காலடிகள்‌ தெரியப்படாமற்போயிற்று” 
(சங்‌ 771819) என்று சங்கீதக்காரர்‌ 
சொல்லுகிறார்‌. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நம்முடைய அறிவும்‌ ஞானமும்‌ 
குறைவுள்ளது. தேவனுடைய ஞானத்தின்‌ 
ஆழத்தை நம்மால்‌ அறிந்துகொள்ள 
முடியாது. தேவனுடைய கிரியைகளை 
நம்மால்‌ புரிந்துகொள்ளவும்‌ முடியாது. 
அவர்‌ ஆராய்ந்து முடியாத பெரிய 
காரியங்களைச்‌ செய்கிறவர்‌. நம்மால்‌ 
தேவனுக்கு விரோதமாக வழக்காடவும்‌ 
முடியாது. தேவனுடைய கிரியைகளை 
நம்மால்‌ நியாயந்தீர்க்கவும்‌ முடியாது. 
தேவனுடைய திட்டம்‌ என்ன என்பது 
நமக்கு முழுமையாய்த்‌ தெரியாது. 
அவருடைய கிரியைகள்‌ என்ன என்பதை 
ம்மால்‌ பூரணமாய்‌ ராய்‌] 
தானத்‌ முடியாது. வக்‌ 


நமக்கு வெளிப்படுத்தப்படாத 
இரகசியங்கள்‌ இன்னும்‌ ஏராளமாய்‌ 
உள்ளது. இவையெல்லாம்‌ கர்த்தருக்கே 
உரியது. கர்த்தர்‌ அவற்றை ஏற்ற 
காலத்தில்‌ நமக்கு வெளிப்படுத்துவார்‌. 
அதுவரையிலும்‌ நாம்‌ பொறுமையோடு 
காத்திருக்கவேண்டும்‌. கர்த்தருடைய 
இரகசியங்கள்‌ பலவற்றை நாம்‌ 
பரலோகத்தில்தான்‌ காண்போம்‌. 
பரலோகத்திலே நமக்கு மறைவான 
இரகசியம்‌ எதுவும்‌ இழக்காத, 


தேவனை மறிப்பவன்‌ யார்‌ 


இதே, அவர்‌ பறித்துக்கொண்டு. 
போகிறார்‌, அவரை மறிப்பவன்‌ யார்‌? 
நீர்‌ என்ன செய்கிறீர்‌ என்று அவரைக்‌ 
கேட்பவன்‌ யார்‌? தேவன்‌ தம்முடைய 
திருப்பமாட்டார்‌; 
துணைதிற்கிற 
அவருக்கு 

அடங்கவேண்டும்‌ (யோபு 912,19). 


தேவன்‌ 
சர்வஆளுகையின்‌ 
சர்வசிருஷ்டிகளையும்‌ ஆளுகை 
செய்கிறார்‌. தேவனுடைய ஆளுகைக்கு 
விரோதமாக எந்த சிருஷ்டியும்‌ எதிர்த்து 
நிற்கக்கூடாது. “நீர்‌ என்ன செய்கிறீர்‌ 
என்று யாரும்‌ கர்த்தரிடத்தில்‌ கேட்கவும்‌ 
கூடாது. நம்முடைய கேள்விகளுக்கு 
ல்‌ "கொடுக்க. வேண்டிய 
அவசியம்‌ எதுவும்‌ கர்த்தருக்கு இல்லை. 


தம்முடைய 
பிரகாரமாய்‌ 





ழ்‌ நள 
யாய 


கர்த்தருடைய 
அர்த்தத்தை 

புரிந்துகொள்ள 

ஏற்ற து 
இரகசியத்தை நமக்கு வெளிப்படுத்துவார்‌. 
அப்போதுதான்‌ கர்த்தருடைய 
சித்தத்தையும்‌, விருப்பத்தையும்‌, 
செய்கையையும்‌ நம்மால்‌ புரிந்துகொள்ள 
முடியும்‌. கர்த்தருடைய கிரியைகளைப்‌ 
புரிந்துகொள்வதற்கு, அவருக்கு 
சித்தமான வேளை வரையிலும்‌ 
நாம்‌ பொறுமையோடு 
காத்திருக்கவேண்டும்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
இருதயத்தில்‌ ஞானமுள்ளவர்‌. 
அவர்‌ பெலத்தில்‌ பராமக்கிரமமுள்ளவர்‌. 


நம்பிடத்திலுள்ளதை. 
போகும்போது. 
முடியாது. 


கர்த்தர்‌ 
பறித்துக்கொண்டு 
நம்மால்‌ தேவனை மறிக்க 
நம்முடைய வல்லமையினால்‌ தேவனைத்‌ 
தடுத்து நிறுத்தமுடியாது. தேவனுடைய 
வல்லமைக்கு... விரோதமாக எந்த 
சிருஷ்டியாலும்‌ எதிர்த்து நிற்க முடியாது. 
கர்த்தர்‌ யோபுவின்‌ சம்பத்து 
எல்லாவற்றையும்‌ பறித்துக்கொண்டார்‌. 
யோபுவால்‌ கர்த்தரை மறிக்க 
முடியவில்லை. அவரை தடுத்து 
நிறுத்த முடியவில்லை. யோபுவின்‌ 
பிள்ளைகள்‌ எல்லோரும்‌ 
செத்துப்போனார்கள்‌. யோபுவால்‌ 
தன்னுடைய பிள்ளைகள்‌ மரிப்பதை 
தடுத்து நிறுத்த முடியவில்லை. கர்த்தர்‌ 
யோபுவுக்கு வியாதியையும்‌ 
வேதனையையும்‌ கொடுத்தார்‌. 
யோபுவால்‌ கர்த்தரை மறிக்க 
முடியவில்லை. யோபுவால்‌ மாத்திரமல்ல, 
எந்த சிருஷ்டியாலும்‌ கர்த்தருடைய 
ய்கைக்கு விரோதமாய்‌ எதிர்த்து 
நின்று, அரை மறிக்க முடியாது. 
கர்த்தருடைய செய்கையை எந்த 
சிருஷ்டியாலும்‌ தடைபண்ணவோ, 
நிறுத்தவோ முடியாது. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


விரோதமாய்‌ 
ல எம 
துணை நிற்கிற 
கர்த்தருக்கு 
என்று யோபு 
சொல்லுகிறார்‌. தேவன்‌ தம்முடைய 
நீதியின்‌ பிரகாரமாய்‌ கோபப்படுகிறார்‌. 
தேவனுடைய கோபத்திலும்‌ நீதியிருக்குர்‌ 
தேவன்‌ கோபப்படும்போது அவர்‌ 
தம்முடைய கோபத்தை திருப்பமாட்டார்‌. 
யாரும்‌ தேவனிடத்தில்‌, “நீர்‌ என்ன 
செய்கிறீர்‌” என்று கேட்கவும்‌ முடியாது. 
நாம்‌ தேவனிடத்தில்‌ எதிர்த்து கேட்டாலும்‌, 
நமக்கு  பிரதியுத்தரம்‌ ல்ல னில்‌ 
அவசியம்‌ தேவனுக்கு இல்‌ை 


கர்த்தருக்கு 
எல்லோரும்‌. 
ஒருவருக்கொருவ। 
Sr 
அடங்கவேண்டும்‌. 


நான்‌ எம்மாத்திரம்‌ 
யோபு 9 : 14-21 


யோபு 9:14. இப்படியிருக்க, அவருக்கு 
மறுமொழி கொடுக்கவும்‌, அவரோடே. 
வழக்காடும்‌ வார்த்தைகளைத்‌ தெரிந்து 
கொள்ளவும்‌ நான்‌ எம்மாத்திரம்‌? 


யோபு 9415. 
தீதிமானாயிருந்‌ தாலும்‌ 
வழக்காடாமல்‌, 


தியாயாபதியினிடத்தில்‌ 
இரக்கத்துக்குக்‌ கெஞ்சுவேன்‌.. 


யோபு 9:16. நான்‌ கெஞ்ச, அவர்‌ 
எனக்கு உத்தரவு அருவினாலூம்‌, அவர்‌ 
என்‌ விண்ணப்பத்துக்குச்‌ 
செவிகொடுத்தார்‌ என்னு நம்பேன்‌. 


நாண்‌ 
அவரோடே 
என்‌ 


யோபு 9:17. அவர்‌ புசலினால்‌ என்னை 
முகாத்தரமில்லாமல்‌ 
எனக்கு 


யோபு 9:18. நான்‌ மூச்சுவிட எனக்கு. 
இடங்கொடாமல்‌, க௪ப்பினால்‌ என்னை 
திரப்புகிறார்‌. 

யோபு 9:19. பெலத்தைப்‌ பார்த்தால்‌, 
அவரே பெலத்தவர்‌; நியாயத்தைப்‌: 
பார்த்தால்‌, என்‌ பட்சத்தில்‌ சாட்சி 
சொல்லுகிறவன்‌ யார்‌? 





ழ்‌ நவள 
யாய 


யோபு 920. நான்‌ என்னை 
'தீதிமானாக்கினாலும்‌ என்‌ வாயே 
என்னைக்‌ குற்றவாளியாக்கும்‌; நான்‌ 
உத்தமன்‌ எண்று சொன்னாலும்‌, நான்‌ 
மாறுபாடானவன்‌ என்று. அது 
சாட்சிகொடுக்கும்‌. 


யோபு 9:21. நான்‌ உத்தமனென்றாலும்‌ 
என்‌ உன்னத்தை நான்‌ அறியேன்‌; எண்‌: 
ஜீவனை அரோசிப்பேன்‌. 


வழக்காடும்‌ வார்த்தைகள்‌ 


இப்படியிருக்க, அவருக்கு. 
மறுமொழி கொடுக்கவும்‌, அவரோடே 
வழக்காடும்‌ வார்த்தைகளைத்‌ தெரித்து 
கொள்ளவும்‌ நான்‌ எம்மாத்திரம்‌? 
(யோபு 9:14). 


மனுஷனால்‌ தேவனோடு வழக்காட 
முடியாது. நாம்‌ வழக்காடி தேவனுடைய 
கிருபையையும்‌ இரக்கத்தையும்‌ 


பெற்றுக்கொள்ள முடியாது. தேவனோடு 


வழக்காடுவதற்கு எந்த 
தகுதியில்லை. யோபு 
வியாதியிலும்‌ வேதனையிலும்‌ இருக்கிறார்‌ 
தன்னுடைய நிலை சீர்படும்‌ 
என்னும்‌ நம்பிக்கை யோபுவிடம்‌ 
சிறிதுமில்லை. தேவன்‌ தன்மீது 
கோபமாயிருக்கிறாரோ என்னும்‌ பயம்‌ 
யோபுவின்‌ இருதயத்தில்‌ நிரம்பியிருக்கிறது. 
யோபுவின்‌ வருங்காலம்‌ தெளிவில்லாமல்‌, 
மேகத்தின்‌ மறைவிலிருப்பதுபோல 
டட அறு 


யோபு வேதனைப்பட்டாலும்‌, அவர்‌ 
தேவனோடு வழக்காட ஆயத்தமாயில்லை. 
தேவன்‌ யோபுவினிடத்தில்‌ கேள்விகளைக்‌ 
கேட்கும்போது, யோபுவால்‌ தேவனுக்கு 
கொடுக்க முடியவில்லை. 
வழக்காடுவதற்கு 
தேவையான வார்த்தைகளையும்‌ யோபுவால்‌ 
தெரிந்துகொள்ள முடியவில்லை. 
ஒருவருக்கொருவர்‌ துணை 


ர ர பம 
யோபு தன்னைத்‌ தாழ்த்துகிறார்‌. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யோபு கர்த்தருக்கு முன்பாக 
வழக்காடாமல்‌ தன்னைத்‌ தாழ்த்தி 
பேசுகிறார்‌. கர்த்தர்‌ தனக்கு 
உதவிசெய்யவில்லையென்றால்‌, தனக்கு 
ஒரு உதவியும்‌ இல்லை என்பதை யோபு 
புரிந்து வைத்திருக்கிறார்‌. 

தமக்குச்‌ சித்தமான 

யோபுவின்‌ ஜி 
நடப்பித்திருக்கிறார்‌. தேவனிடத்தில்‌, “நீர்‌ 
என்ன செய்கிறீர்‌" என்று யாராலும்‌ கேட்க 
முடியாது. அவர்‌ நம்மிடத்தில்‌ ஏதாவது 
கேள்வி கேட்டாலும்‌, நம்மால்‌ அவருக்கு 
மறுமொழி கொடுக்கவும்‌ முடியாது. 


யோபு தேவனுக்கு முன்பாக 
தன்னை நியாயப்படுத்த விரும்பவில்லை. 
தன்னை ஒரு நீதிமானாகக்‌ காண்பிக்கவும்‌ 
யோபு முயற்சி பண்ணவில்லை. யோபுவின்‌ 
உத்தமத்தைக்குறித்து அவருடைய 
சிநேகிதர்கள்‌ சந்தேகப்படுகிறார்கள்‌. 
யோபு ஒரு துன்மார்க்கர்‌ என்றும்‌, அவர்‌ 
ஒரு மாய்மாலக்காரர்‌ என்றும்‌ அவரைத்‌ 
தூஷிக்கிறார்கள்‌. யோபு தன்னுடைய 
சிநேகிதரிடத்தில்‌, தன்னுடைய 
உத்தமத்தைப்பற்றி எடுத்துச்‌ 
சொல்லுகிறார்‌. தான்‌ ஒரு மாய்மாலக்‌ 
காரரோ அல்லது எய்‌ 
அல்ல என்று யோபு 
சிநேகிதரிடத்தில்‌ விவாதம்‌ பண்ணுகிறார்‌. 
ஆனாலும்‌ யோபு கர்த்தருடைய 
சமுகத்தில்‌, தன்னுடைய நீதியையும்‌ 
நியாயத்தையும்‌ நிரூபிக்க எந்த 
முயற்சியும்‌ எடுத்துக்கொள்ளவில்லை. 


கர்த்தரே பெலத்தவர்‌ 


நான்‌. தீதிமானாயிருந்தாலும்‌ 
அவரோடே. வழக்காடாமல்‌, 
என்‌ தியாயாபதியினிடத்தில்‌ 
இரக்கத்துக்குக்‌ கெஞ்சுவேன்‌. நான்‌ 

, அவர்‌ எனக்கு உத்தரவு 

லும்‌, அவர்‌ என்‌ 
'விண்ணப்பத்துக்குச்‌ செவிகொடுத்தார்‌ 
என்று நம்பேன்‌. அவர்‌ புசலினால்‌ 
என்னை முறிக்கிறார்‌; முகாத்தர 
மில்லாமல்‌ அநேகம்‌ காயங்களை 
எனக்கு உண்டாக்குகிறார்‌. நான்‌ 
மூச்சுவிட எனக்கு இடங்கொடாமல்‌, 
கசப்பினால்‌ என்னை தநிரப்புகிறார்‌. 





ழ்‌ நள 
யாய 


பெலத்தைப்‌ பார்த்தால்‌, அவரே 
பெலத்தவர்‌ தியாயத்தைப்‌ பார்த்தால்‌, 
என்‌ பட்சத்தில்‌ சாட்சி சொல்லுகிறவன்‌. 
யார்‌? (யோபு 9:15-19). 


யோபு தேவனைப்பற்றி நன்றாய்‌ 
அறிந்து வைத்திருக்கிறார்‌. தேவனுடைய 
நீதிக்கு முன்பாக தன்னுடைய நீதி 
நிலைத்து நிற்காது என்பது யோபுவுக்கு 
நன்றாய்த்‌ தெரிந்திருக்கிறது. யோபுவுக்கு 
தன்னைப்பற்றித்‌ தெரிவதைவிட, கர்த்தர்‌ 
யோபுவைப்பற்றி அதிகமாய்த்‌ தெரிந்து 
வைத்திருக்கிறார்‌. யோபு தன்னுடைய 
பார்வையில்‌ நீதிமானாயிருக்கிறார்‌. 
யோபுவின்‌ இருதயமும்‌, அவருடைய 
மனச்சாட்சியும்‌ அவரைக்‌ 
குற்றப்படுத்தவில்லை. ஆனாலும்‌ 
யோபுவின்‌ இருதயத்தைவிட தேவனே 
பெரியவர்‌. யோபுவின்‌ அந்தரங்க 
பாவங்களையும்‌, மீறுதல்களையும்‌ கர்த்தர்‌ 
அறிந்து வைத்திருக்கிறார்‌ 


யோபுவின்‌ 
பாவங்களைப்பற்றி, 
குற்றப்படுத்தும்போது, 
தேவனுக்கு. எதிர்த்து 
நின்று வழக்காட முடியாது. 
'நான்‌ நீதிமானாயிருந்தாலும்‌ அவரோடே 
வழக்காடாமல்‌, என்‌ நியாயாபதியினிடத்தில்‌ 
இரக்கத்துக்குக்‌ 

என்று யோபு சொல்லுகிறார்‌. 
தேவனுக்கு முன்பாக வழக்காடாமல்‌, 
அவருடைய இரக்கத்திற்காக 
கெஞ்சவேண்டும்‌ என்று 
தீர்மானம்பண்ணுகிறார்‌. தன்னுடைய 
சுயமுயற்சிபினாலோ, சுயபக்திமினாலோ, 
சுயபுத்தியினாலோ தன்னால்‌ தேவனோடு 
வழக்காட முடியாது என்ப 
யோபு நன்றாய்‌ அறிந்து க வத்திரக்கார. 


நாம்‌ நினைப்பதற்கும்‌, வேண்டிக்‌ 
கொள்வதற்கும்‌ அதிகமாய்‌ கர்த்தர்‌ 
நமக்கு நன்மை செய்கிறார்‌. நாம்‌ 
தேவனிடத்தில்‌ விண்ணப்பம்‌ 
பண்ணுவதற்கு முன்பாகவே கர்த்தர்‌ 
பிரதியுத்தரம்‌ கொடுக்கிறார்‌. 
கர்த்தரை டட 
விண்ணப்பம்பண்ணுவதினால்‌ 
கர்த்தர்‌ தம்முடைய கிருபையினாலேயே 


நமக்கு உத்தரவு அருளுகிறார்‌. 


அந்தரங்க 
தேவன்‌ யோபுவைக்‌ 
யோபுவால்‌ 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நாம்‌ எப்படி ஜெபம்பண்ணினாலும்‌, 
நம்முடைய ஜெபத்தினிமித்தமாய்‌ கர்த்தர்‌ 
நமக்கு உத்தரவு அருளமாட்டார்‌. 
தம்முடைய "கிருபையினாலும்‌. 
க்கத்தினாலுமே கர்த்தர்‌ நம்முடைய 
கேக்க உத்தரவு அருளுகிறார்‌. 


தன்னுடைய ஜெபத்திற்கு கர்த்தர்‌ 
எப்படி உத்தரவு அருளுகிறார்‌ என்பதை 
யோபு விவரித்துச்‌ சொல்லுகிறார்‌. “நான்‌ 
கெஞ்ச, அவர்‌ எனக்கு உத்தரவு 
அருளினாலும்‌. அவர்‌ என்‌ 
விண்ணப்பத்துக்குச்‌ செவிகொடுத்தார்‌ 
என்று நம்பேன்‌” (யோபு 9:16) என்பதே 
யோபுவின்‌. விசுவாசம்‌. யோபுவின்‌ 
ஜெபம்‌ குறைவுள்ளது. அவருடைய 
ஜெபவார்த்தைகளும்‌ பலவீனமானது. 
கையினால்‌ கர்த்தர்‌ தன்னுடைய 
£ண்ணப்பத்திற்கு.. செவிகொடுத்தார்‌ 
என்பதை யோபு நம்ப மறுக்கிறார்‌. 


“சத்தியத்தினிமித்தம்‌ ஏற்றும்படியாக, 
உமக்குப்‌ பயந்து நடக்கிறவர்களுக்கு ஒரு 
கொடியைக்‌ கொடுத்தீர்‌ (சேலா). உமது 
பிரியர்‌ விடுவிக்கப்படும்டி, உமது 
வலதுகரத்தினால்‌ இரட்சித்து. எனக்குச்‌ 
செவிகொடுத்தருளும்‌" (சங்‌ 60:4,5) என்று 
சங்கீதக்காரர்‌ சொல்லுகிறார்‌. அதுபோல 
ர்த்தர்‌ வலதுகரத்தினால்‌ 

தனக்கு 
செவிகொடுத்தருளினார்‌ என்று 
யோபுவால்‌ சொல்லமுடியவில்லை. கர்த்தர்‌ 
தம்முடைய நாமத்தினிரித்தமாகவே 
தனக்கு. செவிகொடுத்ததாக யோபு 
அங்கீகரிக்கிறார்‌. 

யோபுவின்‌ 
குற்றவுணர்வு 
கர்த்தருக்கு முன்பாக  நீதிமானாகவும்‌, 
உத்தமனாகவும்‌ இருக்கிறார்‌. ஆனாலும்‌ 
அவருக்கு வியாதியும்‌ வேதனையும்‌ 
உண்டாயிற்று. யோபுவுக்கு பாடுகளும்‌ 
உபத்திரவங்களும்‌  அதிகரித்திருக்கிறது. 
கர்த்தர்‌ புசலினால்‌ தன்னை முறிக்கிறார்‌ 
என்றும்‌ முகாந்தரமில்லாமல்‌ அநேகம்‌ 
காயங்களை தனக்கு உண்டாக்குகிறார்‌ 





ழ்‌ நள 
யாய 


“நான்‌ மூச்சுவிட எனக்கு இடங்கொடாமல்‌, 
கசப்பினால்‌ என்னை நிரப்புகிறார்‌” 
(யோபு... 948). என்றும்‌ யோபு 
தன்னு வேதனையைப்பற்றி 


னுடைய 
விவரமாய்ச்‌ சொல்லுகிறார்‌. 


யோபுவுக்கு எல்லா வேதனைகளும்‌ 
மொத்தமாய்‌ வந்திருக்கிறது. யோபுவால்‌ 
அவற்றை தாங்கிக்கொள்ள முடியவில்லை. 
யோபுவுக்கு ஒவ்வொரு வேதனையாக 
தொடர்ச்சியாய்‌ வந்துகொண்டிருக்கிறது. 
அவருக்கு மூச்சுவிடக்கூட நேரமில்லை. 
கர்த்தரோ யோபுவை சுசப்பினால்‌. 
நிரப்புகிறார்‌. தன்னுடைய வேதனைக்கும்‌ 
வியாதிக்கும்‌ முகாந்தமான எந்தக்‌ 
காரணமும்‌ இல்லை என்று யோபு 
நிச்சயமாய்‌ நம்புகிறார்‌. யோபு கர்த்தருக்கு 
விரோதமாய்‌ ஒரு பாவமும்‌ செய்யவில்லை. 
ஆனால்‌ கர்த்தரோ யோபுவை 
குசப்பினால்‌ லக்கா 


யோபு தேவனுடைய 
இரக்கத்தைப்பற்றி நல்ல வார்த்தைகளால்‌ 
புகழ்ந்து சொன்னாலும்‌, இப்பொழுது 
தேவனைப்பற்றி எரிச்சலோடும்‌ பேசுகிறார்‌. 
கர்த்தர்‌ தனக்கு முகாந்தரமில்லாமல்‌: 
அநேகம்‌ காயங்களை உண்டாக்குகிறார்‌ 
என்று வேதனையோடு புலம்புகிறார்‌. 
யோபுவால்‌ இந்த அளவுக்கு 
பேசமுடிவதற்கு, கர்த்தர்‌ அவருக்குக்‌ 
கொடுத்திருக்கிற சுவாசம்‌ 
உதவியாயிருக்கிறது யோபுவால்‌ 
மூச்சுவிட முடியவில்லையென்றால்‌, 
அவரால்‌ இத்தனை வார்த்தைகளை 
பேசவும்முடியாது. ஆனால்‌ யோபுவோ 
சிந்தியாமல்‌, நிதானமில்லாமல்‌, தன்னுடைய 
வேதனையின்‌ மிகுதியினால்‌. 
வார்த்தைகளைக்‌ கொட்டுகிறார்‌. 


கர்த்தர்‌ எந்தக்‌ காரியத்தையும்‌ 
முகாந்தரமில்லாமல்‌ செய்கிறவரல்ல. அவர்‌ 
சகலவற்றையும்‌ தம்முடைய - 
பிரகாரமாகவும்‌. 

பிரகாரமாகவும்‌. 

பிரகாரமாகவும்‌ 

கர்த்தருடைய 

எதிர்த்து 

சொல்ல ஆகும்‌ அவர்‌ சொல்ல நிற்கும்‌. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தருடைய கட்டளைக்கு 
தேவதூதர்கள்‌ எல்லோரும்‌ கட்டுப்படுகி 
றார்கள்‌. கர்த்தர்‌ முகாந்தரத்தோடு 
கட்டளையிடுகிறார்‌ i 


சர்வசிருஷ்டிகளும்‌ 
வேண்டும்‌. 


முகாந்தரபில்லாமல்‌ பேசக்கூடாது 


யோபு தன்னுடைய வேதனையில்‌ 
புலம்பினாலும்‌, கர்த்தருடைய பெலத்தை 
அங்கீகரிக்கிறார்‌. “பெலத்தைப்‌ பார்த்தால்‌, 
அவரே பெலத்தவர்‌; நியாயத்தைப்‌ 
பார்த்தால்‌, என்‌ சத்தில்‌ சாட்சி 
சொல்லுகிறவன்‌ யார்‌?” (யோபு 99) 
என்று சொல்லுகிறார்‌. கர்த்தர்‌ 
சர்வவல்லமையுள்ளவர்‌. அவரே நீதியும்‌, 
நியாயமும்‌, சத்தியமுமுள்ளவர்‌. யோபுவின்‌ 
பட்சத்தில்‌, கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
சாட்சி சொல்ல யாரும்‌ வரமாட்டார்கள்‌. 
கர்த்தரே நீதிபரர்‌ என்பதையும்‌ அவரே 
சர்வவல்லமையுள்ளவர்‌ என்பதையும்‌, 
அவர்‌ சகலவற்றையும்‌ முகாந்தரத்தோடு 
செய்கிறவர்‌ என்பதையும்‌ அறிந்திருக்கிற 
வர்கள்‌ யாரும்‌ யோபுவின்‌ பட்சத்தில்‌ 
சாட்சி சொல்ல வரமாட்டார்கள்‌. 


கர்த்தரே நீதியுள்ளவர்‌ 


நான்‌. என்னை 
நீதிமானாக்கினாலும்‌ என்‌ வாயே 
என்னைக்‌ குற்றவானியாக்கும்‌; நாண்‌ 
உத்தமன்‌ என்று சொன்னாலும்‌, நான்‌ 
மாறுபாடான வன்‌. என்று 
சாட்சிகொடுக்கும்‌. 
உத்தமனென்றாலும்‌ என்‌ உள்ளத்தை: 
நான்‌ அறியேன்‌; என்‌ ஜீவனை 
அரோசிப்பேன்‌ (யோபு 9:20,21). 


யோபு தன்னைப்பற்றி நன்றாய்‌ 
அறிந்து வைத்திருக்கிறார்‌. கர்த்தரைப்‌ 
பற்றியும்‌ அறிந்து வைத்திருக்கிறார்‌. 
தன்னுடைய நீதி தேவனுடைய நீதிக்கு 
முன்பாக நிலைத்து நிற்காது என்பதையும்‌ 
யோபு புரிந்து வைத்திருக்கிறார்‌. 
யோபுவால்‌ தேவனுக்கு விரோதமாக 
வழக்காட முடியாது. ஒரு வேளை அவர்‌ 
தன்னை நீதிமான்‌ என்று சொன்னாலும்‌, 

டய வார்த்தையில்‌ உண்மை 
நோம்‌ எ 





ழ்‌ நள 
யாய 


யோபு கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
தன்னை தாழ்த்துகிறார்‌. தான்‌ நீதிமான்‌ 
அல்ல என்றும்‌, தான்‌ உத்தமன்‌ அல்ல. 
என்றும்‌ யோபு  அங்கிகரிக்கிறார்‌. 
தேவனுடைய சமுகத்தில்‌ தன்னை 
நீதிமானாகவோ உத்தமனாகவோ 
காண்பித்துக்கொள்ள யோபு 
விரும்பவில்லை. என்னை 
நீதிமானாக்கினாலும்‌ வாயே 
என்னைக்‌ குற்றவாளியாக்கும்‌; நான்‌ 
உத்தமன்‌ என்று சொன்னாலும்‌ நான்‌ 
மாறுபாடானவன்‌ என்று அது 
சாட்சிகொடுக்கும்‌” (யோபு 9:20) என்பதை 
யோபுவின்‌ பணிவான வார்த்தை 


யோபு தன்னுடைய 
அறியாதவராயிருக்கிறார்‌. 
உத்தமனா, இல்லை என்பது 
அவருக்கே தெரியவில்லை. தன்னை 
உத்தமன்‌ என்று சொல்ல  யோபுுக்கு 
பெலனில்லை. அவர்‌ தன்‌ ஜீவனை 
அரோசிக்கிறார்‌. யோபுவுக்கு இந்தப்‌ 
பிரபஞ்சத்தில்‌ வாழ இஷ்டமில்லை. 
தன்னுடைய பிறந்த நாளை சபிக்கிறார்‌ 
தனக்கு சீக்கிரத்தில்‌ மரணம்‌ 
வரவேண்டுமென்று விரும்புகிறார்‌ 
தன்னுடைய ஜீவனை வெறுக்கிறார்‌. 


உள்ளத்தை 
அவர்‌ 


சன்மார்க்கனும்‌ துன்மார்க்கனும்‌ 
யோபு 9 : 22-24 


யோபு 9:22. ஒரு காரியம்‌ உண்டு, 
அதைச்‌. சொல்லுகிறேன்‌; 
சுன்மார்க்கனையும்‌ துன்மார்க்கனையும்‌ 
அவர்‌ அழிக்கிறார்‌. 


யோபு 9:28. ச௪வுக்கானது அசுப்பிலே 
வாதித்துக்‌ கொல்லும்போது, அவர்‌ 
குற்றமில்லாதவர்களின்‌ சோதனையைப்‌ 
பார்த்து நகைக்கிறார்‌. 


யோபு 9:24. உலகம்‌ துன்மார்க்கர்‌ 
கையில்‌ விடப்பட்டிருக்கிறது; அதிலி. 
குக்கிற தியாயாதியதிகவின்‌ முகத்தை 
முடிப்போடுகிறார்‌ அவர்‌ இதைச்‌ 
செய்கிறதில்லையென்றால்‌, பின்ணை 
யார்‌ இதைச்‌ செய்கிறார்‌. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யோபுவின்‌ சிநேகிதர்‌ அவர்மீது 
குற்றம்‌ சொல்லுகிறார்கள்‌. தன்மீது 
சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு யோபு 
இப்போது பதில்‌ சொல்ல ஆரம்பிக்கிறார்‌. 
நல்லவர்களும்‌ நீதிமான்களும்‌ இந்த 
உலகத்தில்‌ எப்போதும்‌ செழித்திருப்‌ 
பார்கள்‌ என்றும்‌, துன்மார்க்கர்‌ 
துன்பங்களையும்‌ வேதனைகளையும்‌ 
அனுபவிப்பார்கள்‌ என்றும்‌ யோபுவின்‌ 
சிநேகிதர்கள்‌ விவாதம்பண்ணுகிறார்கள்‌. 
யோபுவோ பர்கு। டய விவா; 

ரகக லச 0000 


இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ துன்மார்க்கர்‌ 
செழித்திருக்கிறார்கள்‌.  நீதிமான்களும்‌ 
உத்தயர்களும்‌ வேதனைகளையும்‌ 
துன்பங்களையும்‌ அனுபலித்திருக்கிறார்கள்‌. 
எல்லோருக்கும்‌ எல்லா காரியங்களும்‌ 
ஒன்றுபோலவே நடைபெறுகிறது, இந்தப்‌ 
பூமியில்‌ நல்லவர்களுக்கும்‌ 
செழித்திருக்கிறார்கள்‌. பொல்லாதவர்களும்‌ 
செழித்திருக்கிறார்கள்‌ அதுபோலவே 
நல்லவர்களும்‌ துன்பம்‌ வருகிறது. 
பட படம்‌ பன்‌ வருகிறது 
ன்மார்க்கற துன்பம்‌ 
pi ATS i வழனு 


வரும்‌ துன்பமோ, 
சோதிப்பதினால்‌ 


நல்லவருக்கு 
தேவன்‌ அவர்களை 
வருகிறது. கர்த்தர்‌ நம்மை 
சோதிக்கும்போது, நாம்‌ சோதனையை 
சகித்துக்கொள்ளவேண்டும்‌. அதைத்‌ 
தாங்கிக்கொள்ளவேண்டும்‌. நம்மால்‌ எந்த 
அளவுக்கு சோதனையை தாங்க முடியும்‌ 
என்பது தேவனுக்குத்‌ தெரியும்‌. நாம்‌ 
தாங்கும்‌ அளவுக்கு அதிகமாக 
கர்த்தர்‌ நம்மைச்‌ சோதிக்கமாட்டார்‌ 
கர்த்தர்‌ நம்முடைய நன்மைக்காகவும்‌, 


பிரயோஜனத்திற்காகவுமே நம்மை 
சோதிக்க 


நம்மை சோதிப்பது கர்த்தருக்குப்‌ 
பிரியணயிருக்கும்போது, அந்த சோதனை 
நமக்கு வருத்தமாயிருக்கக்கூடாது 
கர்த்தருடைய சந்தோஷமே நம்‌ 
சந்தோஷம்‌ என்று 
நம்மை சோதனைக்கு ஒப்புக்கொடுக்க 
வேண்டும்‌. சோதனையை சகித்துத்‌ 
தாங்கிக்கொள்ளவேண்டும்‌. 





ழ்‌ நவள 
யாய 


யோபு சன்பார்க்கனுக்கும்‌ 
துன்மார்க்கனுக்கும்‌ அழிவு ஒன்றுபோல்‌ 
வரும்‌ என்று சொல்லுகிறார்‌. “ஒரு 
காரியம்‌ உண்டு, அதைச்‌ சொல்லுகிறேன்‌; 
சன்மார்க்கனையும்‌  துன்மார்க்கனையும்‌ 
அவர்‌ அழிக்கிறார்‌. சவுக்கானது. 
அசுப்பிலே வாதித்துக்‌ கொல்லும்போது, 
அவர்‌ குற்றமில்லாதவர்களின்‌ 
சோதனையைப்‌ பார்த்து நகைக்கிறார்‌” 
(யோபு 9:22,23) என்பதே யோபுவின்‌ 
விவாதம்‌ 


இந்த உலகம்‌ துன்மார்க்கர்‌ கையில்‌ 
விடப்பட்டிருக்கிறது. கர்த்தர்‌ 
துன்மார்க்கருக்கு இந்த உலகத்தைக்‌ 
கொடுத்திருக்கிறார்‌.  நீதிமான்களுக்கோ 
பரலோகத்தைக்‌ கொடுத்திருக்கிறார்‌. 
பரலோகம்‌ இல்லாத பூமியினால்‌ நமக்கு 
ஆசீர்வாதம்‌ இல்லை... பூழியில்லாமல்‌: 
பரலோகம்‌ மாத்திரமே இருந்தால்‌ அதுவே 
நமக்கு போதுமானது. 
நன்மைகளைவிட 
நன்மைகளே 
பாக்கியமுள்ளது. 
கையில்‌ விடப்பட்டிருக்கும்போது. 
பரலோகம்‌ நம்முடைய கையில்‌ 
விடப்பட்டிருப்பதற்காக, விசுவாசிகள்‌ 
கர்த்தரை நன்றியோடு துதிக்கவேண்டும்‌. 


உலகம்‌ 


கர்த்தர்‌ குற்றபில்லாதவர்களின்‌ 
சோதனையைப்‌ பார்த்து நகைக்கிறார்‌ 
என்று யோபு சொல்லுகிறார்‌. யோபுவின்‌ 
வார்த்தையில்‌ நியாயமில்லை. கர்த்தர்‌ 
நம்மை  சோதிக்குற்போது அவர்‌ 
நம்மைப்‌ பார்த்து நகைப்பதில்லை. 
அவர்‌... நம்முடைய விசுவாசத்தை 
சோதிக்கிறார்‌. நம்முடைய ஆவிக்குரிய 
ஜீவியத்தைப்‌ பலப்படுத்துகிறார்‌. கர்த்தர்‌ 
யாருக்கும்‌ மனப்பூர்வமாய்த்‌ தீங்கு 
செய்யமாட்டார்‌. இயேசுகிறிஸ்து எல்லா 
இடங்களுக்கும்‌ நன்மை செய்கிறவராகவே 
சுற்றித்‌ திரிந்தார்‌ என்று பரிகத்த 
வேதாகமம்‌ சொல்லுகிறது. தேவனிடத்தில்‌ 
ஒரு தீமையும்‌ ஒரு தீங்கும்‌ இல்லை. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யோபு  வேதனையிலிருக்கும்போது, 
அவருடைய ஆவி கொந்தளித்து 
தவிக்கிறது. அவரால்‌ வார்த்தைகளை 
நிதானத்தோடு பேசமுடியவில்லை. 
ஆகையினால்தான்‌ கர்த்தர்‌ 
குற்றமில்லாதவர்களின்‌ சோதனையைப்‌ 
பார்த்து நகைக்கிறார்‌ என்று யோபு 
பொறுப்பில்லாமல்‌ பேசுகிறார்‌. நாம்‌ 
பிறரோடு விவாதம்பண்ணும்போதும்‌, 
நமக்கு அதிகமான வேதனைகளும்‌ 
வருத்தங்களும்‌ இருக்கும்போதும்‌, 
நம்முடைய வாயின்‌ வார்த்தைகளைக்‌ 
குறித்து மிகவும்‌  எச்சரிப்பாயிருக்க 
வேண்டும்‌. நம்முடைய நாவுக்கு காவல்‌ 
வைக்கவேண்டும்‌. நிதானமும்‌. 
பொறுமையாயும்‌ பேசவேண்டும்‌. நம்முடைய 
வார்த்தைகள்‌ பக்திவிருத்திக்கு 
ஏதுவானதாகவும்‌, விசுவாசத்தை 
வர்த்திக்கப்பண்ணக்கூடியதாகவும்‌ இருக்க 
வேண்டும்‌. 


உலகம்‌ துன்மார்க்கர்‌ கையில்‌ 
விடப்பட்டிருந்தாலும்‌, இந்த 
உலகத்திலுள்ள நீதிமான்களுக்கு 
துன்மார்க்கரால்‌ எந்தப்‌ பாதிப்பும்‌ வராது. 
இந்த உலகத்திலிருக்கிற 
நியாயாதிப்திகளின்‌ முகத்தை கர்த்தர்‌ 
மூடிப்போடுகிறார்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
பிள்ளைகளைப்‌ பாதுகாக்கிறார்‌. “கர்த்தர்‌ 
செய்கிறதில்லையென்றால்‌, 
யார்‌ இதைச்‌ செய்கிறார்‌' 
என்று யோபு கேட்கிறார்‌. கர்த்தரே 
தம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்து 
பராமரிக்கிறவர்‌. கர்த்தரே நமக்கு. 
மெய்யான பாதுகாப்பாயிருக்கிறவர்‌. 


யோபுவின்‌ முறையீடு 
யோபு 9 : 25-35 


யோபு 9:25. என்‌ நாட்கள்‌ அஞ்சற்காரர்‌ 
தீவிரமாயிருக்கிறது;. 
காணாமல்‌ 


யோபு 9:26. அவைகன்‌ வேகமாய்‌ 
ஓடுகிற கப்பல்கனைப்போலவும்‌, 
இரையின்மேல்‌ பாய்கிற 
கழுகைப்போலவும்‌ கடத்து போகிறது. 





ழ்‌ நள 
யாய 


யோபு 9:27. என்‌ அங்கலாய்ப்பை நான்‌. 
மறந்து, என்‌ முகத்தின்‌ தூக்கத்தை 
மாற்றி, திடன்கொள்வேன்‌ என்று. 
சொன்னால்‌, 


யோபு 9:28. என்‌ வருத்தங்களைப்‌ 
பற்றிப்‌ பயமாயிருக்கிறேன்‌; என்னைக்‌ 
குற்றமில்லாதவனாக எண்ணமாட்டீர்‌ 
என்று அறிவேன்‌. 


யோபு 9:29. நான்‌ பொல்லாத 
வனாயிருந்தால்‌, விருதாவாய்ப்‌ 
போராடவேண்டியது என்ன? 


யோபு 9:30. நான்‌ உறைந்த மழைத்‌ 
தண்ணீரில்‌ முழுகி, என்‌ கைகளைச்‌. 
சுவுக்காரத்தினால்‌ 
௬த்தம்பண்ணினாலும்‌, 


யோபு 931 நீர்‌ என்னைச்‌ 
சேற்றுப்பன்ன த்திலே. அமிழ்த்துவீர்‌; 
அப்பொழுது என்‌ வஸ்திரமே என்னை 
அருவருக்கும்‌. 


யோபு 992. 
பிரதியுத்தரம்‌ 


நான்‌ அவருக்குப்‌ 
சொல்லுகிறதற்கும்‌, 
நாங்கள்‌ கூடி, நியாயத்திற்கு. 
வருகிறதற்கும்‌, அவர்‌ என்னைப்போல்‌ 
மனுஷன்‌ அல்லவே. 


யோபு 9:38. எங்கள்‌ இருவர்மேலும்‌ 
தன்‌ கையை வைக்கத்தக்க 
மத்தியஸ்தன்‌ எங்களுக்குள்‌. 
இல்லையே. 


யோபு 9:84. அவர்‌ தமது மிலாற்றை 
என்னை விட்டு அகற்றுவாராக்ஷ 
அவருடைய பயங்கரம்‌என்னைக்‌ 
கலங்கப்பண்ணாதிருப்பதாக. 


அப்படிச்‌ செய்ய இடமில்லை. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யோபுவின்‌ வருத்தங்கள்‌ 


நாட்கள்‌  அஞ்சற்காரர்‌ 

திவிரமாயிருக்கிறது;. 

நன்மையைக்‌ காணாமல்‌ 

அவைகள்‌ வேகமாய்‌ 

கப்பல்களைப்போலவும்‌, 

பாய்கிற 

கழுகைப்போலவும்‌ கடத்து போகிறது. 

என்‌ அங்கலாய்ப்பை நான்‌ மறத்து, எண்‌: 

முகத்தின்‌ துக்கத்தை: மாற்றி, 

'திடன்கொன்வேன்‌ என்று சொன்னால்‌, 

என்‌ வருத்தங்களைப்பற்றிப்‌ 

பயமாயிருக்கிறேன்‌; என்னைக்‌ 

குற்றமில்லாதவனாக எண்ணமாட்டீர்‌ 
என்று அறிவேன்‌ (யோபு 9:25-28). 


யோபுவின்‌ வார்த்தைகளில்‌ கோபமும்‌ 
வேகமும்‌ அதிகரிக்கிறது. நமக்குத்‌ 
துன்பங்களும்‌ வேதனைகளும்‌ வரும்போது, 
நம்முடைய பிரச்சனைகளை 
கர்த்தரிடத்தில்‌ முறையிடலாம்‌. இதில்‌ 
தவறு ஒன்றும்‌ இல்லை. சங்கீதக்காரர்‌ 
பல சமயங்களில்‌ தன்னுடைய 
வேதனைகளையும்‌, உபத்திரவங்களையும்‌ 
கர்த்தருடைய சமுகத்தில்‌ முறையிட்டார்‌. 
நாமும்‌ சங்கீதக்காரரைப்போல நம்முடைய 
துக்கங்களை கர்த்தரிடத்தில்‌ 
சொல்லலாம்‌. ஆனாலும்‌ யோபுவைப்போல 
கர்த்தருடைய சமுகத்திலே வேகமாகவும்‌ 
கோபமாகவும்‌ பேசக்கூடாது. 

யோபுவின்‌ நாட்கள்‌ ஒரு 
காலத்தில்‌ ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தது 
அவர்‌ ஐசுவரியவானாகயிருந்தார்‌ 
ஆசீர்வாதமான அந்த நாட்களெல்லாம்‌ 
அவரை விட்டு கடந்து போய்விட்டது. 
அந்த நாட்கள்‌ அஞ்சற்காரர்‌ ஓட்டத்திலும்‌ 
தீவிரமாயிருக்கிறது என்று யோபு 
சொல்லுகிறார்‌. யோபுவின்‌ 
நாட்களெல்லாம்‌ நன்மையைக்‌ 
காணாமல்‌ பறந்துவிட்டது. 
திரளான சம்பத்து 
அதை அவரால்‌ அனுபவிக்க 
டய சம்பத்‌ 

அவரை விட்டு விலகிப்போய்விட்டது. 





ழ்‌ நயனா 
யாய 


யோபுவுக்கு ஏழு குமாரரும்‌, மூன்று 
குமாரத்திகளும்‌ இருந்தாலும்‌, அவரால்‌ 
குடும்பத்தில்‌ அகம்‌ 
இருக்கமுடியவில்லை. 


பிள்ளைகள்‌ எல்லோரும்‌ ஒரே த்தில்‌ 
செத்துப்போனார்கள்‌ அவருடைய 


சரீரத்தில்‌ வியாதியும்‌ வேதனையும்‌ 
உண்டாயிற்று. 


யோபுவின்‌ சந்தோஷ 
அவரைவிட்டு வேகமாய்க்‌ 
கடந்துபோய்விட்டது. அந்த நாட்கள்‌ 
வேகமாய்‌ ஓடுகிற கப்பல்களைப்போலவும்‌. 
இரையின்மேல்‌ பாய்கிற கழுகைப்போலவும்‌ 
கடந்து போகிறது என்று யோபு 
சொல்லுகிறார்‌. அவை திடீரென்று 
யோபுவை விட்டுப்போய்விட்டது. அவரை 
விட்டு விலகிப்போன சம்பத்து 
அவருக்குத்‌ திரும்ப வரவில்லை. 
செத்துப்போன பிள்ளைகள்‌ மறுபடியும்‌ 
உயிரோடு திரும்பி வரவில்லை. 
அவளைவிட்டு நீங்கிப்போன சரீர 
ஆரோக்கியம்‌, அவருக்கு திரும்பவும்‌ 
கிடைக்கவில்லை யெல்லாம்‌ 
தீவிரமாகவும்‌. வேகமாகவும்‌ 
தன்னைவிட்டு நீங்கிப்போயிற்று என்று 
யோபு வேதனையோடு சொல்லுகிறார்‌. 


யோபு தன்னுடைய 
கர்த்தரிடத்தில்‌ அறிக்கை 
நம்முடைய வேதனையை கர்த்தரிடத்தில்‌. 
சொல்லுவதில்‌ தவறு ஒன்றுமில்லை. 
தன்னுடைய அங்கலாய்ப்பை போபுவால்‌ 
மறக்க முடியவில்லை. அவருடைய 
முகத்தின்‌ துக்கத்தை அவரால்‌ மாற்ற 
முடியவில்லை. “திடன்கொள்வேன்‌” 
என்றும்‌ அவரால்‌ சொல்ல. 
முடியவில்லை. யோபு மிகுந்த 
வருத்தத்திலிருக்கிறார்‌. யோபு 
தன்னுடைய வருத்தங்களைப்பற்றி 
பயமில்லாதவராயிருக்கிறார்‌ கர்த்தர்‌ 
தன்னை குற்றமுள்ளவனாக 
பார்க்கிறார்‌ என்பதையும்‌ யோபு 
அறிந்திருக்கிறார்‌. தன்னுடைய 
'பொல்லாப்பினிரித்தமாகவே, தனக்கு 
அங்கலாய்ப்பும்‌, துக்கமும்‌, 
வருத்தங்களும்‌ உண்டாயிற்று என்று 
யோபு சொல்லுகிறார்‌. 


நாட்கள்‌ 


வேதனையை 
செய்கிறார்‌. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யோபு தன்னுடைய வேதனையில்‌ 
தேவனைப்பற்றி கோபத்தோடும்‌. 
வேகத்தோடும்‌ சொன்னாலும்‌, அவருடைய 
வார்த்தைகள்‌ பாவமானவை 
யாயிருக்கிறது. யோபுவுக்குத்‌ 
தேவனைப்பற்றி நன்றாகத்‌ தெரியும்‌. 
அவர்‌ தேவனுடைய ஆசீர்வாதங்களை 
பல சமயங்களில்‌ 
அனுபவித்திருக்கிறார்‌. 
சர்வாங்க தகனபலிகளை 
வேண்டும்‌ என்பதும்‌ 
தெரியும்‌ ஆனாலும்‌ அவருக்கு 
வியாதியும்‌ வேதனையும்‌ 
அதிகரித்தபோது, அவர்‌ நிதானமிழந்து, 
தேவனைப்பற்றி தப்பிதமாய்ச்‌ 
சிந்திக்கிறார்‌. வார்த்தைகளைப்‌ 
பேசுகிறார்‌. 


யோபுவுக்குத்‌ 


தகாத 


நற்குணமுள்ளவர்கள்‌ பல 
சமயங்களில்‌, தங்கள்‌ சுபாவங்களுக்கு 
ஏற்ற பிரகாரம்‌. நல்ல வார்த்தைகளைப்‌ 
பேசுவதில்லை. தேவன்‌ நம்முடைய 
பலத்தையும்‌ பலவீனத்தையும்‌ 
அறிந்திருக்கிறார்‌ தேவனுக்கு 
யோபுவைப்பற்றி நன்றாகத்‌ தெரியும்‌. 
அவர்‌ எந்த அளவுக்கு சோதனைகளை 
தாங்கிக்கொள்வார்‌ என்பதையும்‌ கர்த்தர்‌ 
அறிந்திருக்கிறார்‌. நாம்‌ 
சோதிக்கப்படும்போது, தகாத 
வார்த்தைகளைப்‌ பேசிவிட்டாலும்‌, அந்த 
வார்த்தைகளுக்காக கர்த்தருடைய 
சமுகத்தில்‌ மன்னிப்பு கேட்கவேண்டும்‌. 
நம்முடைய பாவங்களுக்கு மனம்‌ வருந்தி 
மனம்‌ திரும்பவேண்டும்‌ கர்த்தர்‌ 
ம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்‌ 
வை நிரம்பி பது 


யோபுவுத்கு துக்கமும்‌ வேதனையும்‌ 


யோபுவினிடத்தில்‌ சிறிதும்‌ 
இருதயத்தில்‌ இப்படிப்பட்ட எண்ணத்தோடு, 
“என்னைக்‌ 

எண்ணமாட்டர்‌ 

என்று 





ழ்‌ நயனா 
யாய 


கர்த்தர்‌ தன்னை 
எண்ணுவார்‌ 
வாக்‌ 


குற்றவாளியாக 
வார்‌... என்பதே இந்த 
தின்‌ அர்த்தம்‌. 


மத்தியஸ்தர்‌ 


நான்‌ பொல்லாதவனாயிருந்தால்‌, 
விருதாவாய்ப்‌ போராடவேண்டியது. 
என்ன? நான்‌ உறைந்த மழைத்‌ 
தண்ணீரில்‌ முழுகி, என்‌ கைகளைச்‌ 
சுவுக்காரத்தினால்‌ 
சுத்தம்பண்ணினாலும்‌, தீர்‌ என்னைச்‌. 
சேற்றுப்பன்ன த்திலே. அமிழ்த்துவீர்‌; 
அப்பொழுது என்‌ வஸ்திரமே என்னை: 
அருவருக்கும்‌. நான்‌ அவருக்குப்‌ 
பிரதியுத்தரம்‌ சொல்லுகிறதற்கும்‌, 
நாங்கள்‌ நியாயத்திற்கு 
வருகிறதற்கும்‌, அவர்‌ 
என்னைப்போல்‌ மனுஷன்‌ அல்லவே. 
எங்கள்‌ இருவர்மேலும்‌ தன்‌ கையை 
வைக்கத்தக்க. மத்தியஸ்தண்‌. 
எங்களுக்குள்‌ இல்லையே. அவர்‌ தமது 
மிலாற்றை. என்னை விட்டு 
அகற்றுவாராக அவருடைய பயங்கரம்‌ 
என்னைக்‌ கலங்கப்பண்ணாதிருப்பதாக. 
அப்பொழுது நான்‌ அவருக்குப்‌ 
பயப்படாமல்‌ பேசுவேன்‌; 
இப்பொழுதோ அப்படிச்‌ செய்ய 
இடமில்லை (யோபு 9:29-95). 


கூடி 


யோபுவின்‌ 
அவரை விட்டு 
பெறவில்லை. 


வியாதியும்‌ வேதனையும்‌ 
சீக்கிரத்தில்‌ முடிவு 
அது நீடித்துக்கொண்டே 
போகிறது. ஆகையினால்‌ தன்னுடைய 
உத்தமத்தை நிரூபிப்பதற்கு, “தான்‌ 
விருதாவாய்‌ போரடவேண்டியது என்ன” 
(யோயு 9:29) என்று யோபு கேட்கிறார்‌. 
யோபு ஒரு உத்தமன்‌. யோபு 
ஒரு பொல்லாதவனல்ல. 
அவர்‌. பொல்லாதவனாயிருந்திருந்தால்‌, 
அவருடைய போராட்டமெல்லாம்‌ 
விருதாவாய்ப்போயிருக்கும்‌. ஆனால்‌ 
அவருக்கு வியாதியும்‌ வேதனையும்‌ 
வந்திருக்கிறது. யோபுவால்‌ தன்னுடைய 
உத்தமத்தை நிரூபிக்க முடியவில்லை. 
யோபுவின்‌ துக்கம்‌ அவரை விட்டு 
சடிதியில்‌ நீங்கிப்போனால்தான்‌, 


அவருடைய உத்தமம்‌ நிரூபணமாகும்‌. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆனால்‌. யோபுவோ தன்னுடைய 
உத்தமத்தை நிரூபிப்பதற்கு, தான்‌ 
விருதாவாய்‌ போரிடுவதாக நினைக்கிறார்‌. 


யோபுவைப்போலவே, இந்தப்‌ 
பிரபஞ்சத்தில்‌ அநேக மனுஷர்‌ தங்களை 
குற்றமற்றவர்கள்‌ என்று நிரூபிப்பதற்கு 
விருதாவாய்ப்‌ போராடுகிறார்கள்‌. நாம்‌ 
மனுஷரோடு போராடும்போது நம்முடைய 
போராட்டம்‌ விருதாவாயிருக்கும்‌. 
ஆனால்‌ கர்த்தரிடத்திலோ நாம்‌ யாரும்‌ 
விருதாவாய்ப்‌ போராடவேண்டிய அவசியம்‌ 
இல்லை. கர்த்தர்‌ நீதியுள்ளவர்‌. அவர்‌ 
நம்முடைய இருதயத்தின்‌ இரகசியங்களை 
அறிந்திருக்கிறார்‌. நம்மைப்பற்றி நாம்‌ 
அறிந்திருபபதைவிட, கர்த்தர்‌ 
நம்மைப்பற்றி அதிகமாய்‌ 
அறிந்திருக்கிறார்‌. ஆகையினால்‌ 
கர்த்தரிடத்தில்‌ நாம்‌ முறையிடுவது எதுவும்‌ 
வீணாய்ப்போகாது. 


யோபு தன்னுடைய  உத்தமத்தை 
நிரூபிப்பதற்கு முயற்சி செய்கிறார்‌. “நான்‌ 
உறைந்த மழைத்தண்ணீரில்‌ 
முழுகினாலும்‌' என்று சொல்லுகிறார்‌. 
அவர்‌ உறைந்த மழைத்தண்ணீரில்‌ 
முழுகினாலும்‌ அவருக்கு ஒரு 
பிரயோஜனமும்‌ உண்டாகப்போவதில்லை. 
யோபுவால்‌ தன்னை உத்தமன்‌ என்று 
நிரூபிக்க முடியாது. அவர்‌ தன்‌ கைகளை 
சவுக்காரத்தினால்‌ சுத்தம்‌ பண்ணினாலும்‌, 
யோபு நீதிமானாகயிருக்கமாட்டார்‌. 
அவருடைய உத்தமம்‌ வெளிப்படாது. 
அவருடைய சுயமுயற்சிகளெல்லாம்‌ 
வீணாய்ப்போகும்‌. தேவனுடைய 
நியாயத்தீர்ப்பு யோபுவுக்கு விரோதமாய்‌ 
வந்திருக்கிறது. 

யோபு உறைந்த மழைத்தண்ணீரில்‌ 
முழுகினாலும்‌ தன்னுடைய கைகளை 
சவுக்காரத்தினால்‌ சுத்தம்பண்ணினாலும்‌, 
கர்த்தர்‌ தன்னை சேற்றுப்பள்ளத்திலே 
அமிழ்த்துவார்‌ என்று, யோபு 
வேதனையோடு சொல்லுகிறார்‌. 
சேற்றுப்பள்ளம்‌. அழிவின்‌ 
குழியையோ துர்நாற்றம்‌ 
வீசும்‌ தண்ணீரையோ 
குறிக்கும்‌ வார்த்தையாகும்‌. 


என்பது 
, அலலது 
சாக்கடை 





ழ்‌ நள 
யாய 


கர்த்தர்‌ யோபுவை 
அமிழ்த்தும்போது, 
வஸ்திரமெல்லாம்‌ 


வீசும்‌. “என்‌ 


சேற்றுப்பள்ளத்திலே 
அவருடைய 
துர்நாற்றம்‌ 
வஸ்திரமே என்னை 
அருவருக்கும்‌" என்று யோபு 
சொல்லுகிறார்‌. யோபு சாக்கடை 
தண்ணிரில்‌ விழுந்துவிட்டால்‌, அவருடைய 
கைகள்கூட அவரைத்‌ தொடுவதற்கு 
தயங்கும்‌. 
பாடுகள்‌ 
வந்திருக்கிறது 
சொல்லுகிறார்‌. 


தன்னுடைய 

'தேவனிடத்திலிருந்து 
என்று யோபு 
நம்முடைய சைகளை எப்படி 
சுத்தம்பண்ணினாலும்‌ நம்முடைய 
இருதயத்திலுள்ள அசுத்தங்களை கர்த்தர்‌ 
தெளிவாகப்‌ பார்க்கிறார்‌. நம்முடைய 
கைகளை சவுக்காத்தினால்‌ 
சுத்தம்பண்ணினாலும்‌, நம்முடைய 
சரீரம்‌ துர்நாற்றம்‌ வீசுகிறதாயிருக்கிறது. 
நம்முடைய கைகளை 
சுத்தம்பண்ணும்போது, நாம்‌ உலகத்தாரின்‌ 
பார்வைக்கு பரிசுத்தவான்‌களாயிருப்போம்‌. 
ஆனால்‌ கர்த்தரோ நம்முடைய 
இருதயத்தைப்‌ பார்த்து, நம்முடைய 
இரகசியமான பாவங்களை 
அம்பலப்படுத்துவார்‌. 


நம்முடைய கர்த்தர்‌ பரிசுத்தர்‌. 
அவரே நம்மை சுத்திகரிக்கவேண்டும்‌. 
நம்முடைய சுயமுயற்சிகளினால்‌ நம்மை 
நாமே சுத்திகரிக்க முடியாது. 
நம்முடைய சுயமுயற்சிகளெல்லாம்‌ 
நம்முடைய இருதயங்களை 
சுத்திகரிப்பதற்கு பிரயோஜனமற்றவை. 
அப்போஸ்தலர்‌ பவுல்‌ 
இரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக ஒரு 
பரிசேயராயிருந்தார்‌. யூதமார்க்கத்து 
பாரம்பரிய வழக்கத்தின்‌ பிரகாரம்‌ 
அவருடைய கைகள்‌ சுத்தமாயிருந்தது. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யோபு தேவனோடு 

விவாதம்பண்ணுவதற்கு பயப்படுகிறார்‌ 
பிரதியத்தரம்‌ சொல்ல 

யோபு தன்னுடைய 

தைரியமாய்ப்‌ 

அவர்களெல்லோரும்‌ 

மனுஷரிடத்தில்‌ 

யோபுவால்‌, 

தைரியமாய்ப்‌ 

“நான்‌ அவருக்குப்‌ 

சொல்லுகிறதற்கும்‌, 
நியாயத்திற்கு 

என்னைப்போல 

யோபு 


பிரதியுத்தரம்‌ 
நாங்கள்‌ கூடி 
வருகிறதற்கும்‌ அவர்‌ 
மனுஷன்‌ அல்லவே” 
அங்கலாய்க்கிறார்‌. 

தனக்கும்‌ தேவனுக்கும்‌ 
மத்தியஸ்தர்‌ யாருமில்லை. என்று 
யோபு சொல்லுகிறார்‌. எங்கள்‌ 
இருவர்மேலும்‌ தன்‌ கையை வைக்கத்தக்க 
மத்தியஸ்தன்‌ எங்களுக்குள்‌. 
இல்லையே” என்று யோபு புலப்புகிறார்‌. 
பழைய ஏற்பாட்டுக்காலத்தில்‌, 
கர்த்தருடைய பரிசுத்தவான்‌களுக்கு. 
இயேசுகிறிஸ்துவின்‌ மத்தியஸ்த ஊழியம்‌ 
கிடைக்கவில்லை. புதிய ஏற்பாட்டுக்காலத்து 
பரிசுத்தவான்களாகிய நமக்கு 
கிறிஸ்துவானவரின்‌ மத்தியஸ்த 
ஊழியம்‌ கொடுக்கப்பட்டிருக்கிறது. 


நடுவில்‌ 


யோபுவின்‌ காலத்தில்‌, கர்த்தருடைய 
சமுகத்தில்‌ அவருக்காக பரிந்துபேச 
மத்தியஸ்தர்‌ யாருமில்லை. யோபு 
தன்னுடைய வழக்குகளை தானே 
கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
ஒப்புவிக்கவேண்டும்‌. தேவனுடைய 
நியாயத்தீர்ப்புக்களை யோபு 
நேரடியாகக்‌ கேட்கவேண்டும்‌. யோபுவின்‌ 
வழக்கை கர்த்தரிடத்தில்‌ எடுத்துச்‌ 
சொல்லுவதற்கு. யோபுவின்‌ 
சார்பாக கர்த்தரிடத்தில்‌ 
பேசுவதற்கு, அவருக்கு மத்தியஸ்தர்‌ 
யாருமில்லை. 





ழ்‌ நயனா 
யாய 


புதிய ஏற்பாட்டுக்காலத்தில்‌, 
நம்முடைய கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து 
வானத்திற்கும்‌ பூமிக்கும்‌ 
மத்தியஸ்தராயிருக்கிறார்‌. பரலோகத்திற்கும்‌ 
இப்பிரபஞ்சத்திற்கும்‌ 
கிறிஸ்துவானவர்‌ 
ருக்கிறார்‌. 
மனுவருக்கும்‌ ல்‌ A 
மத்தியஸ்தராயிருக்கிறார்‌. கிறிஸ்துவானவர்‌ 
நம்முடைய வழக்குகளை பிதாவாகிய 
தேவனிடத்தில்‌ எப்போதும்‌ 
பரிந்துபேசிக்கொண்டிருக்கிறார்‌. புதிய 
ஏற்பாட்டுக்காலத்து பரிசுத்தவான்களாகிய 
நாம்‌, யோபுவைப்போல,  “மத்தியஸ்தன்‌ 
எங்களுக்குள்‌ இல்லையே” என்று 
வேதனையோடு. சொல்லவேண்டிய 
அவசியம்‌ இல்லை. 


அவரே 


யோபுவுக்கு தேவனிடத்தில்‌ 
எப்படி ஜெபம்பண்ணவேண்டுமென்று 
தெரியவில்லை. தன்னுடைய 
வழக்குகளை கர்த்தரிடத்தில்‌ எப்படி 
ஒப்புவிக்கவேண்டும்‌ என்றும்‌ 
யோபுவுக்குத்‌ தெரியவில்லை. 
கர்த்தருடைய சமுகத்தில்‌ பணிவோடும்‌, 
நம்பிக்கையோடும்‌ வரவேண்டும்‌. கர்த்தர்‌ 
தன்னைத்‌ தண்டிக்கிறார்‌ என்று யோபு 


விட்டு அகற்றுவாராக; 

பயங்கரம்‌ 

என்னைக்‌ _ கலங்கப்பண்ணாதிருப்பதாக” 
என்று யோபு வெய்ன்‌! 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யோபு தன்னுடைய வியாதி 
நீங்கவேண்டுமென்றோ, வேதனை 
நீங்கவேண்டுமென்றோ ஜெபம்பண்ணாமல்‌, 
தன்னுடைய இருதயத்தில்‌ நிரம்பியிருக்கும்‌ 
பயங்கரம்‌ தன்னைவிட்டு நீங்கவேண்டும்‌ 
என்று ஜெபிக்கிறார்‌. 


யோபுவின்‌ இருதயத்தில்‌ அவரைக்‌ 
கலங்கப்பண்ணுகிற பயம்‌, அவரை விட்டு 
அகற்றப்பட்டால்‌, அவர்‌ தேவனுக்கு 
பயப்படாமல்‌ பேசுவார்‌. இப்பொழுதோ 
அப்படி செய்ய இடமில்லை என்று யோபு 
வேதனையோடு சொல்லுகிறார்‌. 
தேவனுடைய தன்னை 
சூப ழ்ந்திருப்‌ ட தாகவும்‌, பயங்கரம்‌ 
தன்னை கலங்கப்பண்ணுவதாகவும்‌ போபு 
வியாகுலத்தோடு சொல்லுகிறார்‌. 


ஆவியில்‌ எளியையுள்ளவர்கள்‌ 
பாக்கியவான்‌௧ள்‌. ஒரு சிலர்‌ தங்கள்‌ 
ஆவியில்‌ காயம்பட்டிருப்பார்கள்‌. நாம்‌ 
அவர்களுக்காக இரக்கம்‌ 
காண்பிக்கவேண்டும்‌. நம்முடைய 
ஆவியில்‌ சாயம்‌ ஏற்பட்டிருக்கும்போதும்‌, 
ண்‌ இருதயத்தில்‌ தேவனைப்பற்றி 
சிந்தனைகளே 
நிரம்பிமிரக்கவேண்டும்‌ தேவன்‌ 
Ms நமக்கு நல்லவராயிருக்கிறார்‌ 
வேதனை யோடிருந்தாலும்‌, 
வேதனையில்லாமல்‌ இருந்தாலும்‌, அவரே 
நம்முடைய தேவனாயிருக்கிறவர்‌. அவரே 
நம்மை ஆளுகை செய்கிறவர்‌. 
நம்மை காயப்படுத்தி, 
கட்டுகிறவர்‌. நம்முடைய இருதயத்தில்‌ 
தேவனைப்பற்றி தவறான சிந்தனைகள்‌ 
வருது. தகம்‌ 
வார்த்தைகளும்‌ தவறானவையாயிருக்கும்‌. 


மிலாறு 





ழ்‌ நயனா 
ஈயா 


யோபு குழப்பத்திலிருக்கிறார்‌ 
(யோபு 105), தான்‌ என்ன 
சொல்லவேண்டும்‌ என்பது யோபுவக்குத்‌ 
தெரியவில்லை. சில சமயங்களில்‌ தான்‌ 
சொல்லவேண்டியதை யோபு ஓரளவு 
அறிந்து வைத்திருக்கிறார்‌. இப்போது 
யோபு அநேக வேதனைகளை 
அனுபவிக்கிறார்‌. தன்னுடைய 
கஷ்டங்களையும்‌ உபத்திரவங்களையும்‌ 
யோபு தேவனிடத்தில்‌ முறையிடுகிறார்‌ 
(யோபு 101-7). 


கர்த்தருடைய கரங்களே தன்னையும்‌ 
தனக்குரிய எல்லாவற்றையும்‌ 
உருவாக்கிற்று என்றும்‌, கர்த்தருடைய 
பராமரிப்பு தன்னுடைய ஆவியைக்‌ 
காப்பாற்றும்‌ என்றும்‌ விசுவாசித்து 
யோபு தன்னைத்‌ தேற்றிக்கொள்கிறார்‌ 
(யோபு 10:8-13). தேவன்‌ தன்னைத்‌ 
தண்டிப்பதாக யோபு மறுடியும்‌ 
கர்த்தரிடத்தில்‌ முறையிடுகிறார்‌ (யோபு 
1044-17), தன்னுடைய எல்லா 
பிரச்சனைகளுக்கும்‌ மரணமே முடிவு 
என்று நினைத்து, யோபு சீக்கிரத்தில்‌ 
மரித்துப்போகவேண்டுமென்று 

விரும்புகிறார்‌ (யோபு 1048-22). 


யோபுவின்‌ ஆத்துமா 
யோபு 10 : 1-7 


யோபு 10:1. என்‌ ஆத்துமா ஜீவனை 
அரோசிக்கிறது, நான்‌ என்‌ துயரத்துக்கு. 
எனக்குன்னே இடங்கொடுத்து, என்‌ 
மனச்சஞ்சலத்தினாலே பேசுவேன்‌. 


யோபு 10:2. நான்‌ தேவனை நோக்கி: 
என்னைக்‌ குற்றவானியெென்று. 
தீர்க்காதிரும்‌ நீர்‌  எதினிமித்தம்‌ 
என்னோடே. வழக்காடுகிறீர்‌, 
அதை. எனக்குத்‌ தெரியப்படுத்தும்‌ 
என்பேன்‌. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


10:8. தீர்‌ என்னை ஒடுக்கி, 
உம்முடைய கைகளின்‌ கிரியையை 
வெறுத்து, துன்மார்க்கரின்‌ 
யோசனையைக்‌ கிருபையாய்ப்‌ 
பார்க்கிறது உமக்கு நன்‌ றாயிருக்குமோ? 


யோபு 10:4. மாம்சக்‌ கண்கன்‌ உமக்கு 
உண்டோ? மனுஷன்‌ 
பார்க்கிறபிரகாரமாய்ப்‌ பார்க்கி நீரோ? 


யோபு 10:5. தீர்‌ என்‌ அக்கிரமத்தைக்‌ 
கிண்டிக்‌ கினப்பி, என்‌ பாவத்தை 
அராய்த்து விசாரிக்கிற தற்கு, 


யோபு 10:6. உம்முடைய நாட்கள்‌ ஒரு 
மனுஷனுடைய ல்‌ 
உம்முடைய வருஷங்கள்‌: 
புருஷனுடைய ஏங்க த்தப்ப 
இருக்கிறதோ? 


யோபு 10:7. நான்‌ துன்மார்க்கன்‌ அல்ல 
என்பது உமக்குத்‌ தெரியும்‌; 
உம்முடைய கைக்கு. என்னைத்‌ 
தப்புவிக்கிறவன்‌ இல்லை. 


என்‌ 
பேசுவேன்‌ 


மனசஞ்சலத்தினாலே 


என்‌: ஆத்துமா ஜீவனை 
அரோசிக்கிறது, நான்‌ என்‌ துயரத்துக்கு 
எனக்குன்ளே இடங்கொடுத்து, என்‌ 
மனச்சஞ்சலத்தினாலே பேசுவேன்‌. 
(யோபு 10:1). 


யோபு தன்னுடைய வேதனைகளை 
தேவனிடத்தில்‌ முறையிடுகிறார்‌. யோபு 
தன்னுடைய விண்ணப்பத்தில்‌ 
உறுதியாயிருக்கிறார்‌. தன்னுடைய 
கஷ்டங்களை யோபு கர்த்தரிடத்தில்‌ 
பொறுமையாய்ச்‌ சொல்லுகிறார்‌ 
யோபுவின்‌ ஆத்துமா அவருடைய 
ஜீவனை  அரோசிக்கிறது. அவருடைய 
ஆத்துமா அவருடைய ஜீவனை 
வெறுக்கிறது. அவருடைய இருதயத்தில்‌ 
கசப்பு மிகுந்திருக்கிறது. இருதயத்தின்‌ 
கசப்பு அவருடைய வாயிலிருந்து 
கோபமான வார்த்தைகளாக 
வெளிப்படுகிறது. 





ழ்‌ நள 
யாய 


யோபுவின்‌ இருதயத்தில்‌ கோபமும்‌ 
வேகமும்‌ இருந்தாலும்‌ அவர்‌ தன்னுடைய 
வார்த்தையை சற்று நிதானமாகப்‌ 
பேசுகிறார்‌. தன்னுடைய வேதனைகளைக்‌ 
குறித்து அவர்‌ தேவனிடத்தில்‌ 
முறையிட்டாலும்‌ அவர்‌ தனக்குத்தானே. 
பேசிக்கொள்கிறார்‌. தனக்குத்தானே 
முறையிட்டுக்கொள்கிறார்‌. 


யோபுவுக்கு வியாதியும்‌ வேதனையும்‌ 
வந்திருக்கிறது. அவருடைய 
சம்பத்துக்களெல்லாம்‌ அழிந்துபோயிற்று. 
அவருடைய பிள்ளைகள்‌ எல்லோரும்‌ ஒரே 
வேளையில்‌ செத்துப்போனார்கள்‌. 
இதனால்‌ யோபுவின்‌ ஆத்துமா அவரை 
அரோசிக்கிறது. யோபு தன்னுடைய 
துயரத்திற்கு, தனக்குள்ளே 
இடங்கொடுக்கிறார்‌. யோபுவின்‌ இருதயம்‌ 
துக்கத்தினாலும்‌ துயரத்தினாலும்‌ 
நிரம்பியிருக்கிறது. தன்னுடைய 
துக்கத்தின்‌ மிகுதியினால்‌ யோபு 
மனசஞ்சலத்தோடு பேசுகிறார்‌ 


யோபு இந்த வார்த்தைகளைப்‌ 
பேசினாலும்‌ இதை அவர்‌ பேசாமல்‌, 
அவருக்குள்‌ வாசம்பண்ணுகிற பாவமே 
பேசுகிறது. யோபு மனப்பூர்வமாக 
இந்த வார்த்தைகளைப்‌ பேசவில்லை. 
இது அவருடைய ஆத்துமாவின்‌ 
வார்த்தைகளல்ல, அவருடைய 
மனசஞ்சலத்தின்‌ வார்த்தைகள்‌ 
கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு 
மனசஞ்சலம்‌ அப்போது 
நம்முடைய வார்த்தைகளை 
நாம்‌ காத்துக்கொள்ள வேண்டும்‌. 
மனசஞ்சலத்தோடு பேசுவதை 
தவிர்த்துவிடவேண்டும்‌. மனசஞ்சலமான 
வார்த்தைகளில்‌ விசுவாசமும்‌ 
தேவ்க்தும்‌ இருக்காது. ஸ்‌ 


குற்றவானியென்று 


வரலாம்‌. 


என்னை 


தீர்க்காதிரும்‌ 


நான்‌ தேவனை நோக்கி: என்னைக்‌. 
குற்றவாளியென்று தீர்க்காதிரும்‌; தீர்‌ 
எதினிமித்தம்‌ என்னோடே. 
வழக்காடுகிறீர்‌, எனக்குத்‌ 
தெரியப்படுத்தும்‌ என்பேன்‌. 
(யோபு 10:2). 


அதை 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யோபு தேவனிடத்தில்‌ பணிவோடு 
விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 

பேசுகிற ஆரம்ப 
ஜெபவார்த்தைகளாயிருக்கிறது. 

தன்னுடைய வேதனைகளிலிருந்து 


விடுதலை பெறவேண்டும்‌ என்று யோபு 
தன்னை 

தீர்க்கிறாரோ 
யோபுவின்‌ 
வந்திருக்கிறது. 

யோபு தேவனை 
ன்னை குற்றவாளியென்று 


விரும்புகிறார்‌. 
குற்றவாளிபென்று 


கர்த்தர்‌ 


தீர்க்கா; 
க்‌ பண்ணுகிறார்‌. 


என்று 


கர்த்தர்‌ தன்னோடு வழக்காடுவதாக 
யோபு நினைக்கிறார்‌. ஆனால்‌ அவர்‌ 
எதன்‌ நிமித்தமாய்‌ தன்னோடு 
வழக்காடுகிறார்‌ என்பது யோபுவுக்குத்‌ 
தெரியவில்லை. தேவனுடைய 
வழக்காடுதலுக்கான காரணத்தை, 
தேவனிடத்திலேயே கேட்டு 
தெரிந்துகொள்ளவேண்டும்‌ என்று 
விரும்பி, “நீர்‌ எதினிமித்தம்‌ என்னோடே 
வழக்காடுகிறீர்‌, அதை க்குத்‌ 


தெரியப்படுத்‌ என்று யோபு 
தேவனிட யே கேட்கிறார்‌. 


தேவன்‌ தன்னை தண்டிக்கும்போது 
யோபு அதை தாங்கிக்கொள்கிறார்‌ 
ஆனால்‌ தேவன்‌ தன்னை 
குற்றவாளியென்று தீர்க்கும்போது, அதை 
யோபுவால்‌ தாங்கிக்கொள்ள 
முடியவில்லை. கிறிஸ்துவுக்குள்‌ இருக்கிற 
நமக்கு பாடுகள்‌ உண்டு. உபத்திரவம்‌ 
உண்டு. ஆனால்‌ 


இங்கை இது வாசிகளின்‌ பாக்கம்‌ 


"ஆனபடியால்‌, கிறிஸ்து இயேசு 
வுக்குட்பட்டவர்களாயிருந்து, மாம்சத்தின்படி 
நடவாமல்‌ 'யின்படியே 
நடக்கிறவர்களுக்கு ஆக்கினைத்‌ 
தீர்ப்பில்லை. கிறிஸ்து இயேசுவினாலே 
ஜீவனுடைய ஆவியின்‌ பிரமாணம்‌ 
என்னைப்‌ பாவம்‌ மரணம்‌ என்பவைகளின்‌ 
பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்றே' 
(ரோம 812) என்று அப்போஸ்தலர்‌ 
பவுல்‌ சொல்லுகிறார்‌. 





ழ்‌ நள 
யாய 


யோபுவின்‌ சிநேகிதர்கள்‌ அவரை 
குற்றவாளிபென்று தீர்க்கிறார்கள்‌. ஆனால்‌ 
தேவன்‌ தன்னை குற்றவாளியென்று, 
தீர்க்கக்கூடாது என்று யோபு 
தேவனிடத்தில்‌ பணிவோடு 
விண்ணப்பம்பண்ணுகிறார்‌.  யோபுவுக்கு 
வேதனைகளும்‌ பாடுகளும்‌ வந்திருக்கிறது. 
அதற்கான உண்மையான முகாந்தரம்‌ 
என்ன என்பது யோபுவுக்குத்‌. 
தெரியவில்லை. ஒருவேளை யோபுவின்‌ 
பாவம்‌ அவருடைய வேதனைகளுக்கு 
காரணமாயிருக்கலாம்‌. 


தேவன்‌ சோதிக்கும்போது அவர்‌ 
நம்மோடு  வழக்காடுகிறார்‌. தேவன்‌ 
ஒருபோதும்‌ முகாந்தரமில்லாமல்‌ 
வழக்காடமாட்டார்‌. தேவன்‌ நம்மோடு 
வழக்காடுவதற்கான முகாந்தரத்தை நாம்‌ 
அறிந்துகொள்ளவேண்டும்‌. தேவனுடைய 
வார்த்தைக்கு எதிர்த்து நிற்கக்கூடாது. 
தேவன்‌ நம்மை குற்றவாளியென்று 
தீர்க்கும்போது, தேவனுடைய 
கிருபைக்காகவும்‌.  இரக்கத்திற்காகவும்‌ 
அவரிடத்தில்‌ ஜெபம்பண்ணவேண்டும்‌. 
தேவனுடைய கிருபை நம்முடைய 
பாவங்களையும்‌, மீறுதல்களையும்‌, 
குற்றங்களையும்‌ மன்னிக்கும்‌ 
அப்போது, உலகத்தாரின்‌ பார்வைக்கு 
நாம்‌ குற்றவாளிகளாகயிருந்தாலும்‌, 
கர்த்தருடைய பார்வைக்கு பரிசுத்தவான்‌ 
களாயிருப்போம்‌. 


மாம்சக்கண்கள்‌' 


நீர்‌ எண்னை ஒடுக்கி, உம்முடைய 
கைகளின்‌ கிரியையை வெறுத்து, 
'துன்மார்க்கரின்‌' யோசனையைக்‌ 
கிருயையாய்ப்‌ பார்க்கிறது உமக்கு. 
நன்றாயிருக்குமோ?  மாம்சக்‌ கண்கன்‌ 
உமக்கு உண்டோ? மனுஷன்‌. 
பார்க்கிறபிரகாரமாய்ப்‌ பார்க்கிறீரோ? 
நீர்‌ என்‌ அக்கிரமத்தைக்‌ கிண்டிக்‌ 
கிளப்பி, என்‌ பாவத்தை ஆராய்ந்து 
விசாரிக்கிறதற்கு, உம்முடைய 
நாட்கள்‌. மனுஷனுடைய 
நாட்கணைப்போலவும்‌, உம்முடைய 
வருஷங்கள்‌. ஒரு புருஷனுடைய 
ஜீவகாலத்தைப்போலவும்‌ இருக்கிறதோ? 
(யோபு 10:8-6). 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தேவன்‌ யோபுவோடு 
வழக்காடுகிறார்‌. அதற்கான காரணத்தைத்‌ 
தெரிந்துகொள்ளவேண்டுமென்று யோபு 
பிரயாசப்படுகிறார்‌. கர்த்தருடைய 
சுபாவங்களைத்‌ தியானித்துப்‌ பார்க்கிறார்‌. 
அவர்‌ நன்மை 

அவர்‌ கிருபையும்‌ 
தேவன்‌ தம்முடைய 
எதற்கும்‌ தீங்கு 
செய்யமாட்டார்‌. அப்படியிருக்கும்போது, 
யோபுவுக்கு வியாதியும்‌ வேதனையும்‌ 
உண்டாயிற்று. யோபுவின்‌ வேதனையை 
அவரால்‌ தாங்கிக்கொள்ள முடியவில்லை. 


இரக்கமுமுள்ளவர்‌. 
சிருஷ்டிகளில்‌ 


தன்னுடைய வேதனைக்கான 
காரணம்‌ என்ன என்பது யோபுவுக்கு 
இன்னும்‌ சரியாகத்‌ தெரியவில்லை, 
யோபுவின்‌ சிநேகிதர்‌, அவருடைய 
வேதனைக்கு அவருடைய பாவங்களே 
காரணமென்று சொல்லுகிறார்கள்‌. 
யோபுவை ஒரு மாய்மாலக்காரர்‌ என்றும்‌ 
துன்மார்க்கர்‌ என்றும்‌ சொல்லி, அவர்கள்‌ 
யோபுவை குற்றய்படுத்துகிறார்கள்‌. 
யோபுவோ கர்த்தர்‌. தன்னை 
ஒடுக்குவதாக நினைக்கிறார்‌. 


கர்த்தர்‌ யோபுவை ஒடுக்கும்போது, 
யோபவுக்கு மிகுந்த வேதனை 
உண்டாகிறது. கிருபையும்‌ இரக்கமுமுள்ள 
கர்த்தர்‌ தன்னை ஏன்‌ இப்படி 
தண்டிக்கிறார்‌ என்று யோஙுவுக்குப்‌ 
புரியவில்லை. யோபு தேவனுடைய 
கைகளின்‌ கிரியையாயிருக்கிறார்‌. தேவனே 
யோபுவை சிருஷ்டித்தவர்‌. ஆனால்‌ 
கர்த்‌ தம்முடைய கைகளின்‌ 
கிரியையாகிய யோபுவை ஒடுக்குகிறார்‌. 
யோபு ஒரு பாவமும்‌ செய்யனில்லை. 
னாலும்‌ 
லை தவக்‌ 

இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ 
யோபுவைப்போல நீதிமான்களாகவும்‌, 
சன்மார்க்கராகவும்‌ இருக்கிற அநேகர்‌ 
துன்பங்களையும்‌ வேதனைகளையும்‌ 
அனுபவிக்கிறார்கள்‌. தங்கள்‌ 
வேதனைகளுக்கான காரணம்‌ என்ன 
என்பது தெரியாமலேயே அவர்கள்‌ 
துன்பங்களை அனுபலிக்கிறார்கள்‌. 





ழ்‌ நள 
யாய 


தங்கள்‌ துன்பங்களுக்கு 
என்னவாயிருக்குமென்று, தங்கள்‌ 
சுயமுயற்சிபினாலும்‌, சுயயுத்திபினாலும்‌ 
யோசித்துப்‌ பார்க்கிறார்கள்‌. ஆனாலும்‌ 
அவர்களுக்கு சரியான காரணம்‌ 
தெரியவில்லை. கர்த்தர்‌ தம்முடைய 
கிருபையினால்‌, தமக்கு ஏற்ற வேளையில்‌, 
பரிசுத்தவான்களின்‌ 'துன்பத்திற்கான 
காரணத்தை வெளிப்படுத்துவார்‌. 
அப்போதுதான்‌ பரிசுத்தவான்கள்‌. 
பாடுகளை பவிப்பதற்கான காரணம்‌ 
அவர்களுக்குத்‌ தெரியவரும்‌. 
தேவன்‌ தனக்கு 

செய்துவிட்டார்‌ என்று 
நினைக்கிறார்‌. கர்த்தர்‌ 
ஒடுக்கி, தம்முடைய கைகளின்‌ 
கிரியையை வெறுப்பதாக யோபு 
சொல்லுகிறார்‌ தேவனுடைய 
பராமரிப்பின்‌ பிரமாணமும்‌ அவருடைய 
நீதியின்‌ பிரமாணமும்‌, தன்னுடைய 
ஜீவியத்தில்‌ முரண்படுவதுபோல யோபு 
நினைக்கிறார்‌. கர்த்தரிடத்தில்‌ எந்த 
முரண்பாடும்‌ இல்லை. தேவனுடைய நீதி 
வெளிப்படுவதற்காக யோபு 
காத்திருக்கவேண்டும்‌. யோபு தன்னுடைய 
மனச்சஞ்சலத்திலே... நீதியும்‌ நிதானமும்‌ 
இல்லாமல்‌ பேசுகிறார்‌. “நீர்‌ என்னை 
ஒடுக்கி, உம்முடைய கைகளின்‌ 
கிரியையை வெறுத்து, துன்மார்க்கரின்‌ 
யோசனையைக்‌ கிருபையாய்ப்‌ பார்க்கிறது 
உமக்கு நன்றாமிருக்குமோ?” என்று யோபு 
அவசரப்பட்டு, நிதானமில்லாமல்‌, 
'தேவனிடத்தில்‌ கேட்கிறார்‌. 


கர்த்தர்‌ சர்வஞானமுள்ளவர்‌. அவர்‌ 
சர்வவல்லயையுள்ளவர்‌. மனுஷருக்கு 
இருப்பதுபோல கர்த்தருக்கு 
மாம்சக்கண்கள்‌ இல்லை. மனுஷர்‌ 
பார்க்கிற பிரகாரமாக தேவன்‌ 
பார்ப்பதில்லை. மனுஷன்‌ முகத்தைப்‌ 
பார்க்கிறான்‌. கர்த்தரோ நம்முடைய 
இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறார்‌. 
மனுஷருடைய கண்களுக்கு ஏராளமான 
காரியங்கள்‌ மறைவாயிருக்கிறது. 
மனுஷருடைய கண்கள்‌ மாம்சக்கண்கள்‌. 
தேவனுடைய கண்களோ ஆவியின்‌ 
கண்கள்‌. அவர்‌ சுத்தக்கண்ணர்‌. 


காரணம்‌ 


தவறு 
யோபு 
தன்னை 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தேவனுடைய பார்வைக்கு எதுவும்‌ 
மறைவாகயிருக்காது. கழுகின்‌ அதிக 
பொதுவாக கூர்மையாகமிருக்கும்‌. 
கர்த்தருடைய பார்வையோ 
பார்வையைவிட கூர்மையானது. 
பார்க்க முடியாததைகூட, 
பார்க்கிறார்‌. தேவனுடைய 


பாக 
வலந்த பிக்கு 


மாம்சக்கண்கள்‌ பிரத்தியட்சமாய்த்‌, 
தெரிவதை மாத்திரமே பார்க்கும்‌. 
தேவனுடைய கண்களோ மறைவான 
இரகசியங்களையும்‌ பார்க்கும்‌. உள்ளதை 
உள்ளபடியே பார்க்கும்‌ தேவனுடைய 
கண்கள்‌ சகலவற்றையும்‌ ஆராய்ந்து 
பார்க்கும்‌. மாம்சக்கண்கள்‌ ஒரு 
காரியத்தைப்‌ பார்க்கும்போது, அதை 
படிப்படியாகப்‌ புரிந்துகொள்ளும்‌ 
கர்த்தருடைய கண்களோ, ஒரே பார்வை 
பார்த்து, சர்வத்தையும்‌ ஒரே வேளையில்‌ 
மொத்தமாகப்‌ புரிந்துகொள்ளும்‌, 


மாம்சக்கண்கள்‌ களைப்படைந்து 
விடும்‌. இஸ்ரவேலைக்‌ காக்கிற தேவனோ 
உறங்குவதுபில்லை. தூங்குவதுபில்லை. 
மாம்சக்கண்கள்‌ மங்கிப்போகும்‌. பார்வை 
ந்துபோகும்‌. கர்த்தருடைய பார்வை 
ஒருபோதும்‌ மங்கிப்போவ்திலை 


தேவன்‌ மனுஷர்‌ 
பிரகாரமாய்‌ பார்க்கிறதுமில்லை. 
மனுஷர்‌ _ நியாயந்தீர்க்கிற 
ர்ப்பதுமில்லை. தேவனுடைய 

பு எப்போதுமே அவருடைய 
பிரகாரமாயிருக்கும்‌. 

பார்வை குறுகியது. 
தீர்க்கதரிசனமாய்ப்‌ 


பார்க்கிற 
அவர்‌ 
பிரகாரமாய்‌ 


ஜீவியம்‌ 
சீக்கிரத்தில்‌ முடிந்துபோகும்‌. கர்த்தரோ 
நித்திய காலமாய்‌ ஜீவிக்கிறவர்‌. கர்த்தர்‌ 
நித்தியமானவர்‌ என்பதை யோபு 
அறிந்திருக்கிறார்‌. ஆனாலும்‌ தன்னுடைய 
வேதனைகளை தாங்கிக்கொள்ள 
முடியாமல்‌, யோபு தேவனிடத்தில்‌, “நீர்‌ 
என்‌ அக்கிரமத்தைக்‌ கிண்டிக்‌ கிளப்பி, 





ழ்‌ நள 
யாய 


என்‌ பாவத்தை ஆர்ந்து 
விசாரிக்கிறதற்கு, உம்முடைய நாட்கள்‌ 
ஒரு மனுஷனுடைய நாட்களைப்போலவும்‌, 
உம்முடைய வருஷங்கள்‌ ஒரு புருஷனுடைய 
தவத போவும்‌ இருக்கிறதோ” 


என்று 


மனுஷருக்கு அனுபவம்‌ 
அதிகரிக்கும்போது அவர்களுடைய 
ஞானமும்‌ விருத்தியடையும்‌. மனுஷர்‌ 
எல்லா காரியங்களையும்‌ பொறுமையாய்‌ 
ஆராய்ந்து பார்க்கவேண்டும்‌. அதற்கு 
காலதாமதம்‌ ஆகும்‌. மனுஷனுடைய 
ஆயுசுகாலம்‌ குறைவானது. 
அதனிமித்தமாய்‌, எல்லா 
காரியங்களையும்‌ அவசரப்பட்டு 
யோசிக்கிறான்‌, அவசரப்பட்டு பேசுகிறான்‌, 
அவசரப்பட்டு செய்கிறான்‌. தன்னுடைய 
ஜீவியகாலம்‌ சீக்கிரத்தில்‌ 
முடிந்துபோகுமோ என்று பயந்து, 
எல்லாவற்றிலும்‌ நிதானமில்லாமல்‌ அவசரம்‌ 
காண்பிக்கிறான்‌. 


தேவனோ 
ஜீவிக்கிறவர்‌ 


மனுஷன்‌ 


நித்தியகாலமாய்‌ 
அவருக்கு மரணம்‌ 
இல்லை. கர்த்தருடைய நாட்கள்‌ 
மனுஷருடைய நாட்களைப்போல. 
குறுகியதல்ல. கர்த்தருடைய வருஷங்கள்‌ 
ஒரு புருஷனுடைய ண்ட னனல்‌ 
முடிந்துபோகக்கூடியதும்‌ 
ஆகையினால்‌ தேவன்‌ யோயலின்‌ 
பொறுமையாக 


காரியத்தை 

விசாரிக்கலாம்‌. ஆனால்‌ தேவனோ 
தன்னுடைய அக்கிரமத்தை 
கிண்டிகிளப்பி, தன்னுடைய பாவத்தை 
அவசரப்பட்டு ஆராய்ந்து விசாரிக்கிறார்‌ 
என்று யோபு வேதனையோடு 
சொல்லுகிறார்‌. 


யோபுவின்‌ வார்த்தையில்‌ 
உண்மையில்லை. தேவனுக்கு 
கடந்தகாலம்‌ என்றோ, வருங்காலம்‌ 
என்றோ என்னும்‌ வித்தியாசம்‌ இல்லை. 
தேவனுக்கு எல்லாமே நிகழ்காலமாகவே 
இருக்கிறது. நம்முடைய காலங்கள்‌ 
நம்முடைய கரத்தில்‌ இல்லை. 
அது தேவனுடைய கரத்திலுள்ளது. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தேவனுடைய காலமோ, அவருடைய 
கரத்திலேயே உள்ளது. தேவனுடைய 
காலம்‌ மனுஷருடைய கரத்தில்‌ இல்லை. 


நான்‌ துன்மார்க்கன்‌ அல்ல 


நான்‌ துன்மார்க்கன்‌ அல்ல என்பது. 
உமக்குத்‌ தெரியும்‌; உம்முடைய கைக்கு 
என்னைத்‌ தப்புவிக்கிறவன்‌ இல்லை 
(யோபு 10:7). 


யோபு தேவனிடத்தில்‌ 
தன்னைப்பற்றிச்‌ சொல்லும்போது, “நான்‌ 
துன்மார்க்கன்‌ அல்ல” என்றும்‌, “அது 
உமக்குத்‌ தெரியும்‌' என்றும்‌ 
சொல்லுகிறார்‌. தான்‌ துன்மார்க்கன்‌ 
அல்ல என்றால்‌, தேவன்‌ தன்னை ஏன்‌ 
தண்டிக்கவேண்டும்‌ என்னும்‌ சிந்தனை 
யோபுவின்‌ மனதில்‌ வந்திருக்கிறது. 
தேவன்‌ 'சர்வவல்லமையுள்ளவர்‌. 
அவருக்கு விரோதமாய்‌ யாரும்‌ எதிர்த்து 
நிற்கமுடியாது. அவர்‌ ஏழைகளுக்கு 
இரங்கவேண்டும்‌. நீதியாய்க்‌ கிரியை 
செய்யவேண்டும்‌. னால்‌ தேவனோ, 
தன்னை அநீதியாய்த்‌ தண்டிப்பதாக, 
யோபு. தன்னுடைய உள்ளத்தில்‌ 
நினைக்கிறார்‌. 


யோபுவின்‌ 
தேவனுடைய 
தூஷிப்பதுபோல 
தன்னிடத்தில்‌ 
வந்திருக்கிறவர்களை 
அநியாயமாய்த்‌ தண்டிப்பதுபோல யோபு 
நினைக்கிறார்‌. தேவன்‌ நீதிமானைத்‌ 
தண்டிக்கும்போது, அவருடைய கைக்கு 
அந்த நீதிமானை யாராலும்‌ தப்புவிக்க 
முடியாது. தேவனுடைய கிரியைக்கு 
விரோதமாய்‌ யாராலும்‌ எதிர்த்து 
தகர்‌ தான்‌ ஒரு துன்மார்க்கன்‌. 
என்பது தேவனுக்குத்‌ 
தெரிந்திருந்தும்‌, தன்னைத்‌ 
தண்டிக்கும்போது, அவருடைய 
வ தன்னைத்‌ தப்புவிக்க 
என்‌, 


யோபு 
வோடு சொல்லுகிறார்‌. 


வார்த்தைகள்‌ 
சர்வவல்லமையைத்‌ 


அவர்‌ 





ழ்‌ நள 
யாய 


கர்த்தர்‌ உருவாக்குகிறார்‌ 
யோபு 10 : 8-13 


யோபு 10:8. 
என்னையும்‌ 
எல்லாவற்றையும்‌ 
படைத்திருந்தும்‌, 
'திர்முலமாக்குகிறீர்‌. 


யோபு 10:9. கனிமண்போல உன்னை 
உருவாக்கினீர்‌ என்பதையும்‌, என்னைத்‌. 
திரும்பத்‌ தூணாகப்போகப்பண்ணுவிர்‌: 
என்பதையும்‌ நினைத்தருளும்‌. 


கரங்கள்‌ 
எனக்குரிய 
உருவாக்கிப்‌ 

என்னை 


உம்முடைய 


யோபு 10:10. தீர்‌ எண்ணைப்‌ பால்போல்‌ 
வார்த்து, தயிர்போல்‌ 
உறையப்பண்ணினீர்‌ அல்லவோ? 


யோபு 10:11. தோலையும்‌ சதையையும்‌ 
எனக்குத்‌ தரித்து, எதூம்புகனாதூம்‌: 
'நரம்புகனாலும்‌ என்னை இசைத்தீர்‌. 


10:12. எனக்கு ஜீவனைத்‌ 
அல்லாமல்‌,  தயவையும்‌ 


பாராட்டினர்‌ உம்முடைய 
என்‌ ஆவியைக்‌ 


யோபு 
தந்ததும்‌ 
எனக்குப்‌ 
பராமரிப்பு 
காப்பாற்றினது. 


யோபு 10:18. இவைகள்‌ உம்முடைய 
உன்னத்தில்‌ மறைந்திருந்தாலூம்‌, இது 
உமக்குன்‌ இருக்கிறது என்று அறிவேன்‌. 


கர்த்தருடைய கரங்கன்‌ உருவாக்கிற்று 


உம்முடைய கரங்கள்‌ என்னையும்‌. 
எனக்குரிய எல்லாவற்றையும்‌ 
உருவாக்கிப்‌ படைத்திருந்தும்‌, என்னை 
திர்முலமாக்குகிறீர்‌. கனிமண்போல. 
உன்னை உருவாக்கினீர்‌ 
என்பதையும்‌, என்னைத்‌ 
திரும்பத்‌ தூனாகப்போகப்பண்ணுவீர்‌ 
என்பதையும்‌ நினைத்தருளும்‌. தீர்‌ 
என்னைப்‌ பால்போல்‌ வார்த்து, 
தயிர்போல்‌ உறையப்பண்ணினீர்‌. 
அல்லவோ? தோலையும்‌ 
சதையையும்‌ எனக்குத்‌ தரித்து, 
எலும்புகளாலும்‌ 'நரம்புகளாதும்‌. 
என்னை இசைத்தீர்‌ (யோபு 10:8-11).. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தரே சர்வசிருஷ்டிகர்‌ 
அவருடைய கரங்களே எல்லா 
மனுஷரையும்‌ உருவாக்குகிறது. நம்மை 
உருவாக்குகிற கர்த்தரே நம்மைப்‌ 
பாதுகாத்து பராமரிக்கிறார்‌. 
சர்வசிருஷ்டிகளும்‌ தங்களுடைய 
ஜீவாதாரத்திற்காக கர்த்தரையே 
நோக்கிப்‌ பார்க்கிறது. நாம்‌ எல்லோருமே 
கர்‌ டய பயையும்‌, அவருடைய 
பணிய சாந்து ஜலிக்கிறோட 
பெற்றோர்‌ நம்மை 
கர்த்தருடைய 
நமக்குரிய 
எல்லாவற்றையும்‌ உருவாக்கிப்‌ 
படைத்திருக்கிறது. நம்மை 
உருவாக்குவதற்கு தேவன்‌ நம்முடைய 
பெற்றோரை தம்முடைய கருவிகளாகப்‌ 
பயன்படுத்தியிருக்கிறார்‌. தேவனுடைய 
வல்லமைக்கும்‌, பராமரிப்புக்கும்‌ 
ம்முடைய பெற்றோர்‌ 'வனுடைய 
Fer pil வல்‌ 


கர்த்தர்‌ நம்மை உருவாக்கும்போது, 
நமக்குரிய எல்லாவற்றையும்‌ உருவாக்கி 
படைத்திருக்கிறார்‌. நம்முடைய 

த்துமாவைப்‌ படைத்திருக்கிறார்‌. 
நம்முடைய ஆத்துமா நமது சரீரத்தில்‌ 
வாசம்பண்ணுகிறது. நம்முடைய 
ஜீவன்‌ கர்த்தர்‌ நமக்குக்‌ கொடுத்திருக்கிற 
ஈவு. யோபு இந்தச்‌ சத்தியத்தை 
அறிந்தவராக, “உம்முடைய கரங்கள்‌ 
என்னையும்‌ எனக்குரிய எல்லாவற்றையும்‌ 
உருவாக்கி படைத்தது' என்று 
சொல்லுகிறார்‌. 


நம்முடைய 
உருவாக்கவில்லை. 


கரங்களே நம்மையும்‌ 


ஆனாலும்‌ யோபுவால்‌ தன்னுடைய 
வேதனைகளை தாங்கிக்கொள்ள 
முடியவில்லை. கர்த்தர்‌ தன்னையும்‌, 
தனக்குள்ள எல்லாவற்றையும்‌ 
உருவாக்கிப்‌ படைத்திருந்தும்‌ அவர்‌ 
தன்னை  நிர்மூலமாக்குவதாக யோபு 
கர்த்தரிடத்தில்‌ வேதனையோடு 
சொல்லுகிறார்‌. கர்த்தர்‌ தன்னை எப்படி 
உருவாக்கினார்‌ என்பதையும்‌ யோபு 
அறிந்து வைத்திருக்கிறார்‌. கர்த்தர்‌ 
யோபுவை களிமண்போல 
உருவாக்கியிருக்கிறார்‌. 





ழ்‌ நள 
ஈயா 


ஒரு குயவன்‌ 
விருப்பத்தின்‌ 


தன்னுடைய 
பிரகாரமாகவும்‌. 
தன்னுடைய கைத்திறமையின்‌ 
பிரகாரமாகவும்‌, ஒரு மண்பாத்திரத்தை 
உருவாக்குவதுபோல, கர்த்தர்‌ தம்முடைய 
சித்தத்தின்‌ பிரகாரமாய்‌ மனுஷரை 
உருவாக்கியிருக்கிறார்‌.. களிமண்போல 
நம்மை உருவாக்கிய கர்த்தரால்‌, 
நம்மை திரும்ப தூளாகப்போகப்பண்ண 
முடியும்‌. கர்த்தரால்‌ நமக்கு ஜீவனைக்‌ 
கொடுக்கவும்‌ முடியும்‌. நம்முடைய 
ஜீவனை எடுக்கவும்‌ முடியும்‌. 
கர்த்தரால்‌ நம்மை களிமண்போல 
உருவாக்கவும்‌ முடியும்‌. திரும்பவும்‌ 
நம்மை தூளாக்கவும்‌ முடியும்‌ 


கர்த்தர்‌ நம்முடைய 
கர்ப்பத்தில்‌ நம்மை உருவாக்குகிறார்‌. 
யோபு. இதை ஓர்‌ உவமையினால்‌ 
விவரிக்கிறார்‌ “நீர்‌ என்னை 
பால்போல்‌ வார்த்து. தயிர்போல்‌ 
உறையப்பண்ணினீர்‌ அல்லவோ” என்று 
தன்னுடைய தாயின்‌ கர்ப்பத்தில்‌ தான்‌ 
உற்பத்தியானதைப்பற்றி யோபு 
உவமையாகச்‌ சொல்லுகிறார்‌ பால்‌ 
தயிராக உறையவேண்டுமென்றால்‌. 
தேவனுடைய பராமரிப்பு வேண்டும்‌. 
தேவனுடைய பராமரிப்பு இல்லையென்றால்‌ 
பால்‌ பாலாகத்தான்‌ இருக்கும்‌. அது 
ஒருபோதும்‌ தமிராகாது. அதுபோலவே 
ஒரு தாயின்‌ கர்ப்பத்தில்‌, ஒரு குழந்தை 
உருவாகவேண்டுமென்றால்‌ அதற்கு 
தேவனுடைய பராமரிப்பு தேவை. எல்லா 
மனுஷரும்‌ தேவனுடைய 
சிருஷ்டிப்பின்‌ கிரியையினாலேயே 
சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம்‌ தேவன்‌ 
உருவாக்காமல்‌, நம்மில்‌ யாரும்‌, நாமாக 
உருவாவதில்லை. 


தாயின்‌ 


நம்முடைய தாயின்‌ கர்ப்பத்தில்‌, 
கர்த்தர்‌ நம்மை உருவாக்கும்போது, 
தோலையும்‌ சதையையும்‌ நமக்குத்‌ 
தரிப்பிக்கிறார்‌. நம்மை எலும்புகளாலும்‌ 
நரம்புகளாலும்‌ இசைக்கிறார்‌. 
கர்த்தருடைய நம்மையும்‌, 
நமக்குள்ள எல்லாவற்றையும்‌ 
இவ்வாறு உருவாக்கி படைத்திருக்கிறது. 


கரங்கள்‌ 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நாம்‌ நம்முடைய தாயின்‌ 
கர்ப்பத்திலிருந்து, இந்த உலகத்திற்குள்‌ 
வரும்போது நிர்வாணிகளாக 
வருகிறோம்‌. தேவன்‌ நம்முடைய 
சரீரத்திற்கு தோலும்‌: சதையும்‌ 
தரித்திருக்கிறார்‌. தோலும்‌ 
சதையுமே நம்முடைய சரீரத்தின்‌ 
ஆரம்ப வஸ்திரம்‌. நம்முடைய 
எலும்புகளும்‌ நரம்புகளுமே நம்முடைய 
ஆரம்ப சர்வாயுத வர்க்கம்‌. இவை நம்மை 
பாதுகாக்கும்‌. நம்முடைய எதிரிகளை 
தாக்கும்‌ 


நம்முடைய சரீரத்தில்‌, தோவையும்‌ 
சதையையும்‌ மாத்திரமே நம்மால்‌ பார்க்க 
முடியும்‌ இவை மாத்திரமே 
பிரத்தியட்சமாய்‌ வெளிப்படும்‌. இவை 
தவிர நமக்குள்ளே இருதயம்‌, நுரையீரல்‌ 
போன்ற முக்கியமான அவயவங்கள்‌ 
உள்ளன. இவற்றை நம்முடைய 
கண்களால்‌ பார்க்க முடியாது. அவை 
சேதமடைந்து விடக்கூடாது என்பதற்காக 
தேவன்‌ அவற்றை தோலாலும்‌, 
சதையாலும்‌ வேலியடைத்துப்‌ 
பாதுகாக்கிறார்‌ நம்முடைய சரீரம்‌ 
ஆச்சரியமானது. தேவனுடைய 
ஞானத்திற்கும்‌. வல்லமைக்கும்‌, 
நன்மைக்கும்‌, சிருஷ்டிக்கும்‌. 
மனுஷசரீரம்‌ 


கிருபைக்கும்‌ 
சாட்சியாயிருக்கிறது 
தேவன்‌ தம்முடைய கிருபையினால்‌ 


மனுஷசரீரங்களை உருவாக்கிப்‌ 
படைத்திருக்கிறார்‌. நாம்‌ இந்தப்‌ 
பிரபஞ்சத்தில்‌ தேவனுடைய நீதியின்‌ 
யுதங்களாய்‌ செயல்படவேண்டும்‌. 
நம்முடைய பரிசுத்த 
பலப்பட. ஆலயமாயிருக்கிறது 
ஆனால்‌ பாவிகளும்‌ துன்மார்க்கரும்‌, 
தங்களுடைய 

துன்மார்க்கத்திற்கும்‌, 

பிரியமில்லாத 

ஒப்புக்கொடுக்கிறார்கள்‌. 

ஆயுதங்களாக 

செய்யவேண்டியவர்கள்‌, அறி 
ஆயுதங்களாக கிரியை செய்கிறார்கள்‌. 


சரீரம்‌ 





ழ்‌ நவள 
யாய 


கர்த்தர்‌ நம்மை 
சிருஷ்டித்திருக்கிறார்‌. 
ஆத்துமா ஜீவனுள்ளது. 
நம்முடைய உள்ளான 
நம்முடைய சரீரமோ புறம்பான மனுஷன்‌. 
நம்முடைய ஆத்துமா 

கொடுத்திருக்கும்‌ ஈவு. 

ஜீவனைத்‌ தந்திருக்கிறார்‌. 

அவர்‌ நமக்கு தயவையும்‌ பராட்டுகிறார்‌. 
கர்த்தர்‌ நமக்குள்ளே தம்முடைய 
ஜீவசுவாசத்தை ஊதி, நம்மை 
ஜீவாத்துமாவாக ஆக்கியிருக்கிறார்‌. 
தேவனுடைய ஜீவசுவாசம்‌ நமக்குள்‌ 
இல்லையென்றால்‌, நம்முடைய 
சரீரம்‌ பிரயோஜனபில்லாத, ஜீவனில்லாத, 
பிரேதம்‌ போலவே இருக்கும்‌. 


தேவன்‌ ஆவிகளின்‌ 
அவர்‌ நம்மை 
உண்டாக்கி 
நன்மை 
ஞானத்தைக்‌ 
ஆவிகளை 
வரத்தைக்‌, 
ஒவ்வொரு 


ஜீவாத்துமாவாக 


நம்முடைய 
பிதாவாயிருக்கிறார்‌ 
ஜீவாத்துமாக்களாக 
யிருக்கிறார்‌ நமக்குள்‌ 
தீமை அறியத்தக்க 
கொடுத்திருக்கிறார்‌. 
பகுத்தறியும்‌ 
கொடுத்திருக்கிறார்‌. 
காரியத்தையும்‌ நிதானித்து அறியும்‌ 
கிருபையைக்‌ கொடுத்திருக்கிறார்‌. 
தேவன்‌ நமக்கு ஜீவனைக்‌ கொடுத்து 
தயவு பாராட்டுகிறார்‌. நம்முடைய ஜீவனே 
தேவன்‌ நமக்கு பாராட்டுகிற தயவு. 


யோபு இதுவரையிலும்‌ 
விரோதமாக தப்பிதமாய்ச்‌ சிந்தித்தார்‌. 
இப்போதோ யோபுவின்‌ மனது 
தெளிவாய்ச்‌ சிந்திக்கிறது. 
இதுவரையிலும்‌ சக்கந்தம்‌ 
மரித்துப்போகவேண்டும்‌ 
ஆசைப்பட்டவர்‌, இப்போது அனக்கு 
ஜீவனைத்‌ தந்ததுமல்லாமல்‌, தயவையும்‌ 
எனக்குப்‌ பாராட்டினர்‌” (யோபு 10:12) 
என்று பயபக்தியோடு சொல்லுகிறார்‌. 
யோபு, தன்னுடைய வேதனையில்‌ 
தன்னுடைய பிறந்த நாளை சபித்தார்‌. 
ஆனால்‌ இப்போதோ கர்த்தர்‌ தன்னை 
உருவாக்கி படைத்திருக்கிற 
சம்பவத்தை நினைவுகூர்ந்து. கர்த்தரை 
மகிமைப்படுத்துகிறார்‌. 


தேவனுக்கு 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தருடைய பராமரிப்பு 


எனக்கு ஜீவனைத்‌ தந்ததும்‌. 
அல்லாமல்‌, தயவையும்‌ எனக்குப்‌ 
பாராட்டினர்‌; உம்முடைய பராமரிப்பு 
என்‌ ஆவியைக்‌ காப்பாற்றினது. 
இவைகள்‌ உம்முடைய உள்ளத்தில்‌ 
மறைந்திருத்தாலூம்‌, இது உமக்குள்‌ 
இருக்கிறது என்று அறிவேன்‌ 
(யோபு 101218). 

கர்த்தர்‌ நம்மைப்‌ பராபரிக்கிறார்‌. 
கர்த்தர்‌ நமக்கு ஜீவசுவாசத்தைக்‌ 
கொடுத்துவிட்டு, நம்மைப்‌ பராமரிக்காமல்‌, 
அப்படியே விட்டுவிடமாட்டார்‌. தேவனே 
நம்முடைய ஜீவவிளக்கை ஏற்றி, அதை 
விளக்குத்தண்டின்மீது வைக்கிறவர்‌. நாம்‌ 
எப்படியும்‌ எரியட்டும்‌ என்று தேவன்‌ 
நம்மை பராமரிக்காமல்‌ விட்டுவிடமாட்டார்‌. 
நாம்‌ எண்ணெயில்லாமல்‌ 
அணைந்துபோனாலும்‌ பரவாயில்லை. 
என்று தேவன்‌ ஒருபோதும்‌ 
நினைக்கமாட்டார்‌. நாம்‌ தொடர்ந்து 
பிரகாசமாய்‌ எரிவதற்கு தேவையான 
புதிய எண்ணெயை, தேவன்‌ நமக்கு 
எப்போதும்‌ தொடர்ச்சியாய்க்‌ கொடுத்துக்‌ 
கொண்டேயிருப்பார்‌. நம்மைச்‌ சிருஷ்டித்த 
தேவன்‌. நம்மைப்‌ பராமரிக்கவும்‌ 
செய்கிறார்‌. 


யோபு தேவனுடைய 
பராமரிப்பைப்பற்றிச்‌ சொல்லும்போது, 
'எனக்கு ஜீவனைத்‌ தந்ததும்‌ அல்லாமல்‌, 
தயவையும்‌ எனக்குப்‌ பாராட்டினர்‌; 
உம்முடைய பராமரிப்பு என்‌ ஆவியைக்‌ 
காப்பாற்றினது' என்று சொல்லுகிறார்‌. 
கர்த்தரே நம்மை ஜீவனோடு 
வைத்திருக்கிறார்‌. நம்முடைய ஜீவியத்தில்‌ 
பலவிதமான பத்துக்கள்‌ வரலாம்‌. 
அவையெல்லாவற்றிலிருந்தும்‌ கர்த்தரே 
நம்மைப்‌ பாதுகாக்கிறார்‌. நம்முடைய 
அன்றாட தேவைகளை சந்தித்து, நமக்கு 
ஆதரவு கொடுக்கிறார்‌. நமக்கு தயவு 
பாராட்டி நம்மைப்‌ போஸிக்கிறார்‌. 
நம்முடைய வேண்டுதல்களுக்கும்‌ 
விண்ணப்பங்களுக்கும்‌ செவிகொடுத்து 
தேவன்‌ நம்மை “வக்கிர 





ழ்‌ நள 
யாய 


யோபு தேவனிடத்தில்‌ தன்னுடைய 
நிலமையை “களிமண்போல என்னை 
உருவாக்கினீர்‌ என்பதையும்‌. என்னைத்‌ 
திரும்பத்‌ 'தூளாகப்போகப்பண்ணுவீர்‌ 
என்பதையும்‌ நினைத்தருளும்‌" 
(யோபு 109) என்று பணிவோடு 
எடுத்துச்‌ சொல்லுகிறார்‌. கர்த்தருடைய 
கரங்களே யோபுவையும்‌. 
அவருக்குரிய எல்லாவற்றையும்‌ 
உருவாக்கி படைத்திருக்கிறது. இப்போது 
கர்த்தர்‌ தாமே தனக்கு தயவு 
பாராட்ட வேண்டும்‌ என்றும்‌, தன்னை 
பராமரிக்கவேண்டும்‌ என்றும்‌ யோபு 
விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. கர்த்தர்‌ 
தன்னை வேதனைக்குட்படுத்தி 
சோதிக்கக்கூடாது என்று யோபு. 
எதிர்பார்க்கிறார்‌. கர்த்தரே யோபுவை 
களிமண்போல உருவாக்கினார்‌. இப்போது 
கர்த்தர்‌. யோபுவை திரும்பவும்‌ 
தூளாகப்பண்ணுகிறார்‌ 


கர்த்தருடைய பராமரிப்பு யோபுவின்‌ 
ஆவியைக்‌ காப்பாற்றுகிறது. கர்த்தர்‌ 
போபுுக்குத்‌ தயவு பாராட்டுகிறார்‌ 
கர்த்தர்‌ தம்முடைய கிருபையினாலும்‌, 
இரக்கத்தினாலும்‌ யோபுவை 
களிமண்போல உருவாக்கி 
படைத்திருக்கிறார்‌. இது தேவனுடைய 
சர்வஆளுகை. அவருடைய ஆளுகைக்கு 
விரோதமாய்‌ யாரும்‌ எதிர்த்து 
நிற்கமுடியாது. கர்த்தர்‌ தன்னை 
உருவாக்கி, தனக்கு தயவு பாராட்டி, 
தன்னை பராமரித்து, தன்னுடைய 
ஆவியைக்‌ காப்பாற்றுவதற்குப்‌ பதிலாக, 
கர்த்தர்‌ தன்னை திரும்ப 
தூளாகப்போகப்பண்ணுகிறார்‌ என்று 
யோபு கர்த்தரிடத்தில்‌ முறையிடுகிறார்‌. 
உருவாக்குவதும்‌ கர்த்தரே. 
உருவாக்கிய பின்பு, தாம்‌ உருவாக்கியதை 
திரும்பவும்‌ தூளாகப்போகப்பண்ணுவதும்‌ 
கர்த்தரே. இவையெல்லாமே தேவனுடைய 
சர்வஆளுகை 


கர்த்தர்‌ தம்முடைய கரங்களினால்‌ 
உருவாக்கியதை, திரும்பவும்‌ ஏன்‌ 
அழிக்கவேண்டும்‌. என்று 
யோபு கர்த்தரிடத்தில்‌ கேட்கிறார்‌. 
தன்னை அழித்துப்போடுவதற்குப்‌ பதிலாக 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ தனக்கு தயவு பாராட்டவேண்டும்‌ 
என்றும்‌, தம்முடைய பராமரிப்பை 
தனக்குக்‌ காண்பித்து, தன்னுடைய 
ஆவியைக்‌ 'காப்பாற்றவேண்டும்‌ 
என்றும்‌ யோபு கர்த்தரிடத்தில்‌ 
விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 


“கர்த்தர்‌ உயர்ந்தவராயிருந்தும்‌, 
தாழ்மையுள்ளவனை நோக்கிப்‌ பார்க்கிறார்‌; 
மேட்டிமையானவனையோ தூரத்திலிருந்து 
அறிகிறார்‌. நான்‌ துன்பத்தின்‌ நடுவில்‌ 
நடந்தாலும்‌ நீர்‌ என்னை உயிர்ப்பிப்ீர்‌: 
என்‌ சத்துருக்களின்‌ கோபத்துக்கு 
விரோதமாக உமது கையை 
நீட்டுவீர்‌; வலதுகரம்‌ என்னை 
இரட்சிக்கும்‌. கர்த்தர்‌ எனக்காக 
யாவையும்‌ செய்து முடிப்பார்‌; கர்த்தாவே, 
உமது கிருபை என்றுமுள்ளது; 
உமது கரத்தின்‌ கிரியைகளை 
'நெகிழவிடாதிருப்பீராக” (சங்‌ 138:6-8) 
எண்று! சங்கதஙனா?்‌ சொல்லிக்‌ 


தேவனோடு எப்படி ஒப்புரவாவது 
என்று  யோபுவுக்குத்‌ தெரியவில்லை. 
தான்‌ இழந்துபோன கிருபைகளை, 
தேவனிடத்திலிருந்து எப்படி திரும்பவும்‌ 
பெற்றுக்கொள்வது என்பதும்‌ 
யோபுவுக்குப்‌ புரியவில்லை. 
இவையெல்லாம்‌ யோபுவுக்குப்‌ புரியாத 
இரகசியமாயிருக்கிறது. இந்த 
இரகசியங்கள்‌ தேவனுடைய உள்ளத்தில்‌ 
மறைந்திருந்தாலும்‌, அது அவருக்குள்‌ 
இருக்கிறது என்பதை யோபு 
அறிந்திருக்கிறார்‌. 

கர்த்தர்‌ சர்வஞானமுள்ளவர்‌. 
கர்த்தர்‌ அறிந்திருக்கிற எல்லா 
காரியங்களையும்‌ நம்மால்‌ அறிந்துகொள்ள 
முடியாது. கர்த்தர்‌ வெளிப்படுத்துவதை 
மாத்திரமே நம்மால்‌ புரிந்துகொள்ள 
முடியும்‌. நாம்‌ அறிந்துகொள்ளவேண்டிய 
இரகசியங்கள்‌: இன்னும்‌ 
ஏராளமாயுள்ளது. அறியாத காரியங்கள்‌ 
கர்த்தருக்கே உரியது. அவையெல்லாம்‌ 
கர்த்தருடைய உள்ளத்தில்‌ 
மறைந்திருக்கிறது. 


உமது 





ழ்‌ நள 
யாய 


கர்த்தர்‌ 
விசாரிக்கிறார்‌ 
யோபு 10 : 14-22 


யோபு 10:14. நான்‌ பாவஞ்செய்தால்‌, 
அதை நீர்‌ என்னிடத்தில்‌ விசாரித்து, 
என்‌ அக்கிரமத்தை என்மேல்‌ சுமத்தாமல்‌ 
விடீர்‌. 


யோபு 1015. நாண்‌  துண்மார்க்‌ 
கனாயிருத்தால்‌ எனக்கு ஐயோ! நான்‌: 
தீதிமானாயிருத்தாலும்‌ என்‌ தலையை 
நான்‌ எடுக்கமாட்டேன்‌; அவமானத்தால்‌ 
'திரப்பப்பட்டேன்‌;. நீர்‌ என்‌ 
சிறுமையைப்‌ பார்த்தருளும்‌, அது 
அதிகரிக்கிறது. 

யோபு 1008.  சிங்கத்தைய்போல 
என்னை வேட்டையாடி, 
விரோதமாய்‌ உமது 
வல்லமையை வினங்கப்பண்ணுகிறீர்‌. 


107. நீர்‌ உம்முடைய 
சாட்சிகளை எனக்கு விரோதமாய்‌: 
இரட்டிக்கப்பண்ணுகிறீர்‌; என்மேல்‌ 
உம்முடைய கோபத்தை அதிகரிக்கப்‌ 
பண்ணுகிறீர்‌ போராட்டத்தின்மேல்‌ 
போராட்டம்‌ அதிகரிக்கிறது. 


யோபு 


யோபு 10:18. நீர்‌ என்னைக்‌ 
கர்ப்பத்திலிருந்து புறப்படப்பண்ணினது 
என்ன? ஒரு கண்ணும்‌ என்னைக்‌: 
காணாதபடி, நான்‌ அப்பொழுதே 
ஜீவித்தூப்போனால்‌ நலமாமே. 


யோபு 10:19. நான்‌ ஒருக்காலும்‌ 
இல்லாதது போலிருந்து, கர்ப்பத்திலி. 
ருந்து பிரேதக்குழிக்குக்‌. 
கொண்டுபோகப்பட்டிருப்பேன்‌. 


யோபு 1020. 
கொஞ்சமல்லவோ? 


என்‌ நாட்கள்‌ 


யோபு 10:31. 
மரணாந்தகாரமுமான 
தேசமும்‌, இருன்சூழ்த்த ஒழுங்கில்லாத 
மரணாத்தகாரமுன்ன தேசமும்‌, ஒனியும்‌ 
இருனாகும்‌ தேசமுமாகிய, போனால்‌ 
திரும்பிவராததேச த்துக்கு, நான்‌ 
போகுமுன்னே, 


காரிருளும்‌ 
இருண்ட 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யோபு 1022. நான்‌ 
'இனைப்பாறும்படி. நீர்‌ ண்னைட்டு 
ஓய்த்திரும்‌ என்றான்‌. 


நான்‌ பாவஞ்செய்தால்‌ 


நான்‌ பாவஞ்செய்தால்‌, அதை நீர்‌ 
என்னிடத்தில்‌ விசாரித்து, எண்‌: 
அக்கிரமத்தை என்மேல்‌ சுமத்தாமல்‌ 
விடீர்‌. நான்‌ துன்மார்க்கனாயிருத்தால்‌ 
எனக்கு, ஜயோ! நாண்‌: 
தீதிமானாயிருந்தாதூம்‌ என்‌: 
தலையை நான்‌ எடுக்கமாட்டேன்‌;. 
அவமானத்தால்‌ திரப்பப்பட்டேன்‌; தீர்‌ 
என்‌ சிறுமையைப்‌ பார்த்தருளும்‌, அது 
அதிகரிக்கிறது (யோபு 10:14,19). 


யோபு 


தன்னுடைய 
சொல்லி, 


தேவனுடைய சமுகத்தில்‌, 
வேதனைகளையெல்லாம்‌. 
சோககீதம்‌ பாடுகிறார்‌. 
தேவனுடைய சமுகத்தில்‌ தான்‌ 
அனுபவிக்கிற உபத்திரவங்கள்‌ 
எல்லாவற்றையும்‌ பொறுமையோடு சொல்லி 
புலம்புகிறார்‌. யோபு தன்னுடைய 
விவாதத்திறமையினால்‌, தன்னைத்தானே 
நீதிமானாக்கிக்கொள்ள முடியாது. 
ஆனாலும்‌ யோபு கர்த்தருடைய 
கிருபையைப்‌  பெற்றுக்கொள்ளும்போது, 
அவருடைய வதக்கும்‌ பாவங்களும்‌ 
னிக்கப்படும்‌. 


வந்திருக்கிற 
பொறுமையோடு 
சகித்துக்கொள்ளவேண்டும்‌. 
தேவனிடத்தில்‌ புலம்பக்கூடாது. தேவன்‌ 
தன்னை பாதுகாக்களில்லை 
என்றும்‌ பராமரிக்கவில்லை என்றும்‌ 
தேவன்மீது குற்றம்‌ சொல்லக்கூடாது. 
தேவன்‌ தம்முடைய 
பிரகாரமாக யோபுவைச்‌ 
யோபுவைச்‌ சோதிப்பது 
பிரியமாயிருக்கிறது. 
பிரியமான காரியம்‌ 


பிரியணயிருக்கவேண்டும்‌. 


தனக்கு 


சித்தத்தின்‌ 
சோதிக்கிறார்‌. 
தேவனுக்குப்‌ 
தேவனுக்குப்‌ 
யோபுவுக்கும்‌ 





ழ்‌ நள 
யாய 


நம்முடைய ஜீவியத்தில்‌, 
கர்த்தருடைய சித்தத்தின்‌ பிரகாரம்‌ நாம்‌ 
பாடுகளை அனுபவிக்க நேரிடும்போது, 
அவற்றை பொறுமையோடு 
தாங்கிக்கொள்ளவேண்டும்‌. நம்முடைய 
பாடுகளிலும்‌, உபத்திரவங்களிலும்‌ 
வனை மகிமைப்படுத்தவேண்டும்‌. 
யோபுவின்‌ சரித்திரம்‌ கர்த்தருடைய 
பரிசுத்தவான்‌௧ளுக்கு எச்சரிப்பாக 
எழுதப்பட்டிருக்கிறது. நாம்‌ தேவனுடைய 
சமுகத்தில்‌ எப்போதுமே க்‌ 
வரவேண்டும்‌. 
கோபத்தோடும்‌. 

்‌ பேசுவதற்கோ 


வருவதற்கோ, 
வப னா பகை 


தேவனுடைய நியாயத்தீர்ப்பு தனக்கு 
விரோதமாக மிகவும்‌ கனமாய்‌ 
வந்திருப்பதாக யோபு தேவனிடத்தில்‌ 
முறையிடுகிறார்‌. மனுஷர்‌ செய்கிற எல்லா 
பாவங்களையும்‌ கர்த்தர்‌ விசாரித்து. 
மனுஷருடைய அக்கிரமங்களை 
அவர்கள்மீது சுமத்துவார்‌. 
'துன்மார்க்கருக்கு ஐயோ” என்று 
வேதம்‌ சொல்லுகிறது. தான்‌ ஒரு 
பாவியென்பதை யோபு தேவனிடத்தில்‌ 
அங்கீகரிக்கவில்லை. “நான்‌ பாவம்‌ 
செய்தால்‌" என்றும்‌ “நூன்‌ 
துன்மார்க்கனாயிருந்தால்‌' என்றும்‌ யோபு 
தன்னைப்பற்றி தேவனிடத்தில்‌. 
சொல்லுகிறார்‌. “நான்‌ ஒரு பாவி” 
என்றோ, “ நான்‌ ஒரு துன்மார்க்கன்‌” 
என்றோ யோபு கர்த்தரிடத்தில்‌ 
க்கை செய்து, பனுடைய 
இரக்கத்தைப்‌ பெற்றுக்கொள்ளவில்கல 


யோபு இப்போது வியாதியிலும்‌ 
வேதனையிலும்‌ இருந்தாலும்‌, 
கர்த்தருடைய கிருபை யோபுவக்கு 
வரும்போது, அவருக்கு ஆறுதலும்‌ 
சமாதானமும்‌ உண்டாகும்‌. நம்முடைய 
பாவங்கள்‌ மன்னிக்கப்படுவதே நமக்கு 
மெய்யான ஆறுதல்‌. இதுவே மெய்யான 
சந்தோஷம்‌. நாம்‌ துக்கத்திலிருக்கும்போது 
தேவனுடைய 
வார்த்தைகளைக்‌ 
தேவனே நமக்கு மெய்யான ஆறுதலைக்‌ 
கொடுக்கிறவர்‌. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தேவனைப்பற்றித்‌ 
அவருடைய 
இரக்கத்தையும்‌, 

, அதிகமாய்த்‌ தியானித்துப்‌ 
கர்த்தருடைய 


நாம்‌ 
தியானிக்கும்போது, 
அன்பையும்‌. 
கிருபையையும்‌ 
பார்க்கவேண்டும்‌. 
முகம்‌ கோபமாயிருக்குமென்றும்‌, 
அவருடைய கரத்தில்‌ மிலாறுகள்‌ 
பெரிதாயிருக்குபென்றும்‌ நினைத்து, 
நாம்‌ தேவனைப்பற்றி சிந்திக்கும்போது, 
தேவனுடைய கிருபையும்‌ இரக்கமும்‌, 
அன்பும்‌ நம்முடைய கண்களுக்கு 
மறைவாயிருக்கும்‌. நம்முடைய தவறான 
தியானம்‌ நம்முடைய மனக்கண்களை 
மங்கவைத்துவிடும்‌. கர்த்தர்‌ தாமே 
நமக்கு. பிரகாசமுள்ள மனக்கண்களை 
தரவேண்டுமாறு. கர்த்தரிடத்தில்‌ 
பணிவோடு விண்ணப்பம்பண்ணவேண்டும்‌. 


தேவன்‌ அன்புள்ளவராயிருந்தாலும்‌ 
அவர்‌ பாவிகளையும்‌ துன்மார்க்கரையும்‌ 
விசாரியாமல்‌ விடமாட்டார்‌. யோபு 
தேவனுடைய சமுகத்தில்‌ பரிதாபமாய்‌ 
நிற்கிறார்‌. “நான்‌ பாவஞ்செய்தால்‌, 
அதை நீர்‌ என்னிடத்தில்‌ விசாரித்து, 
என்‌ அக்கிரமத்தை என்மேல்‌ சுமத்தாமல்‌ 
வின்‌” என்று யோபு 
தேவனிடத்தில்‌ பயத்தோடும்‌ 
நடுக்கத்தோடும்‌ சொல்லுகிறார்‌ 
"நான்‌ துன்பார்க்கனாயிருந்தால்‌ எனக்கு 
யோ” என்று யோபு வேதனையோடு 
£ல்லுகிறார்‌. 


துன்மார்க்கருக்கு பரலோகத்தில்‌ 
இடமில்லை. தான்‌ துன்மார்க்கனா, 
அல்லது நீதிமானா என்பது யோபுவுக்கு. 
தெளிவாகப்‌ புரியவில்லை. “நான்‌ 
நீதிமானாயிருந்தாலும்‌ என்‌ தலையை 
நான்‌ எடுக்கமாட்டேன்‌' என்று 
யோபு பணிவோடு சொல்லுகிறார்‌. 
தேவனுக்கு முன்பாக அவர்‌ பிரதியுத்தரம்‌ 
சொல்ல. பயப்படுகிறார்‌. 1 
நீதிமானாயிருந்தாலும்‌ 

வழக்காடாமல்‌, 

நியாயாதிபதியினிடத்தில்‌ இரக்கத்திற்கு 
கெஞ்சுவேன்‌” (யோபு 9:15) என்பதே 
யோபுவின்‌ இருதயத்திலுள்ள சிந்தனை. 





ழ்‌ நள 
யாய 


யோபுவின்‌ 
அதிகமாயிருப்பதினால்‌, 

தேவனுடைய கிருபையை 
பார்க்கமுடியவில்லை. அவர்‌ 
அவமானத்தால்‌. நீரப்பப்பட்டருக்கிறார்‌ 
"நீர்‌ என்‌ சிறுமையைப்‌ பார்த்தருளும்‌, அது 
அதிகரிக்கிறது” என்று யோபு 
கர்த்தரிடத்தில்‌ சொல்லுகிறார்‌. யோபுவின்‌ 
அவமானமும்‌, சிறுமையும்‌ 
அதிகரித்திருப்பதினால்‌, ப அவர்‌ 
கர்த்தருடைய சமுகத்தில்‌ தன்னுடைய 
வேண்டுதல்களையும்‌ 
'விண்ணப்பங்களையும்‌ 


தயங்குகிறார்‌. 


வேதனை 
அவரால்‌: 
ஏறிட்டுப்‌ 


ஏறெடுப்பதற்கு 


போராட்டத்தின்மேல்‌ போராட்டம்‌ 


சிங்கத்தைப்போல என்னை 
வேட்டையாடி, எனக்கு விரோதமாய்‌ 
உமது அதிசய வல்லமையை 
வினங்கப்பண்ணுகிறீர்‌. நீர்‌ 
உம்முடைய சாட்சிகளை எனக்கு 
விரோதமாய்‌ இரட்டிக்கப்பண்ணுகிறீர்‌; 
என்மேல்‌ உம்முடைய 
கோபத்தை அதிகரிக்கப்பண்ணுகிறீர்‌; 
போராட்டத்தின்மேல்‌ போராட்டம்‌ 
அதிகரிக்கிறது (யோபு 10:16,17). 


கர்த்தர்‌ தன்னை 
தண்டிப்பதாக யோபு 
யோபு ஒவ்வொரு முறை 
பண்ணும்போதும்‌, 
தண்டனை அவருக்கு 
கிடைத்துவிடுகிறது. 
தண்டனை 
தண்டனையாயிராமல்‌, 
தண்டனையாயிருக்கிறது 
தன்மீது 
கோபத்தோடிருப்பதாகவும்‌, 
தனக்குக்‌ 
தண்டனைகளெல்லாம்‌ தன்னால்‌ தூங்க 
முடியாத அளவுக்கு அதிகமாயிருக்கிறது 
என்றும்‌ யோபு வேதனைப்படுகிறார்‌. 
கர்த்தர்‌ தன்னை சிங்கத்தைப்போல 
வேட்டையாடுவதாக யோபு புலப்புகிறார்‌. 


அதிகமாய்த்‌ 
புலப்புகிறார்‌ 
தப்பிதம்‌ 


சாதாரண 
உச்சகட்ட 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தருடைய குணாதிசயங்களும்‌, 
அவருடைய செய்கைகளும்‌ யோபுவுக்கு 
விநோதமாயிருக்கிறது. கர்த்தர்‌ தன்னை 
சிங்கத்தைப்போல வேட்டையாடுகிறார்கள்‌ 
என்றும்‌ கர்த்தர்‌ தனக்கு விரோதமாய்‌, 
கர்த்தர்‌ தம்முடைய அதிசய வல்லமையை 
விளங்கப்பண்ணுகிறார்‌ என்று யோபு 
சொல்லுகிறார்‌. கர்த்தர்‌ அற்புதங்களையும்‌ 
அதிசயங்களையும்‌ செய்கிறவர்‌. 
கர்த்தருடைய அதிசய வல்லமை 
யோபுவுக்கு சாதகமாயில்லாமல்‌, 
பாதகமாயிருக்கிற; யோபுவின்‌ 
ஒவியத்தில்‌ உ) (வம்‌ அதிகரிக்கிறது. 


யோபுவின்‌ வாழ்க்கையில்‌ நடைபெற்ற 
எல்லா சம்பவங்களும்‌ 
அற்புதமானவைதான்‌. ஆனால்‌ அந்த 
அற்புதத்தினால்‌ யோபுவுக்கு அதிகமான 
தீங்குகள்தான்‌ உண்டாயிற்று. யோபு 
தன்னுடைய சம்பத்துக்கள்‌ 
எல்லாவற்றையும்‌ ஒரே நாளில்‌ 
இழந்துபோனார்‌. யோபுவின்‌ பிள்ளைகள்‌ 
எல்லோரும்‌ ஒரே. நாளில்‌ 
செத்துப்போனார்கள்‌. இவையெல்லாம்‌. 
தேவனுடைய அதிசய வல்லமையினால்‌ 
நடைபெறுகிறது. இந்த வல்லமை 
யோபுவுக்கு சந்தோஷத்தைக்‌ 
கொடுக்கவில்லை. இது யோபுவுக்கு 
மிகுந்த வேதனையையும்‌ வருத்தத்தையும்‌ 
மிகுந்த வேது (ம்‌ வருத்தத்தையு 


யோபு தன்னுடைய ஜீவியத்தில்‌ 
நடைபெறுகிற ஒவ்வொரு சம்பவத்தையும்‌ 
ஆச்சரியத்தோடு பார்க்கிறார்‌. ஒவ்வொரு 
சம்பவமும்‌  யோபுவுக்கு மிகுந்த 
அதிர்ச்சியைத்‌ தருகிறது. யோபுவுக்கு 
ஏற்பட்ட இழப்பு, அவரைப்பற்றித்‌ 
தெரிந்தவர்கள்‌ அநேகருக்கு 
ஆச்சரியமாயிருக்கிறது. தன்னுடைய 
வேதனை அதிகரிக்கும்போது யோபு 
தேவனுடைய கோபம்‌ அதிகரிப்பதையும்‌ 
பார்க்கிறார்‌. தேவனுடைய கோபம்‌ 
குறையாமல்‌ அது தனக்கு 
விரோதமாய்‌ அதிகரித்துக்கொண்டே 
போகிறது என்று யோபு சொல்லுகிறார்‌. 





ழ்‌ நவள 
யாய 


கர்த்தர்‌ தம்முடைய 

தனக்கு. விரோதமாய்‌ 

பண்ணுகிறார்‌ என்றும்‌, 
மேல்‌ கர்த்தர்‌ தம்முடைய கோபத்தை 
என்றும்‌ 
இதனால்‌ 
ஜீவியத்தில்‌ 
போராட்டம்‌ 
ஆறுதலும்‌ 
என்னும்‌ 
யோபு இழந்துவிட்டார்‌. 
அதிகரிக்கும்போது, 
கோபமும்‌ தனக்கு 
அதிகரிப்பதை யோபு 
தேவனுடைய கோபத்தைக்‌ 
தான்‌ என்ன 
என்று  யோபவுக்குத்‌ 


அதிகரிக்கப்பண்ணுகிறார்‌ 


நம்பிக்கையை 
போராட்டம்‌ 
தேவனுடைய 
விரோதமாய்‌ 
பார்க்கிறார்‌. 
குறைப்பதற்கு 
செய்யவேண்டும்‌ 
தெரியவில்லை. 


ஜீவித்துப்போனால்‌ நலமாமே 


நீர்‌ என்னைக்‌ கர்ப்பத்திலிருந்து 
புறப்படப்பண்ணினது என்ன? ஒரு 
கண்ணும்‌ என்னைக்‌ காணாதபடி, நாண்‌: 
அப்பொழுதே ஜீவித்துப்போனால்‌ 
'நலமாமே. நான்‌ ஒருக்காலும்‌ 
இல்லாதது போலிருந்து, 
கர்ப்பத்திலிருத்து பிரேதக்குழிக்குக்‌ 
கொண்டு போகப்பட்டிருப்பேன்‌. 
என்‌ நாட்கன்‌ கொஞ்சமல்லவோ? 
(யோபு 1019-20). 


யோபுவுக்கு  போராட்டத்தின்மேல்‌ 
போராட்டம்‌ அதிகரிக்கிறது. அவருக்கு 
வேதனையின்மேல்‌ வேதனை அதிகமாய்‌ 
வந்திருக்கிறது இப்படிப்பட்ட 
வேதனையான சூழ்நிலையில்‌, தான்‌ 
சீக்கிரத்தில்‌ ஸ்ரித்துப்போகவேண்டும்‌ 
என்று யோபு விரும்புகிறார்‌. தான்‌ 
இந்த உலகத்தில்‌ பிறப்பதற்கு கர்த்தர்‌ 
ஏன்‌ அனுமதித்தார்‌ என்று, 
கர்த்தரிடத்திலேயே கேள்வி _ 
“நீர்‌ என்னை ப்பத்‌ 
புறப்படப்பண்ணினது என்ன” 
கேட்கிறார்‌. 


தான்‌ 
பிறவாமலிருந்திருந்தால்‌ 
ட திருக்கும்‌ 


வ்பழ்திித்து 
அது தனக்கு 

என்று 
நினைக்கிறார்‌. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யோபு இந்த உலகத்தில்‌ 
நல்‌ கற்க த அவரை 
ருவரும்‌ பார்த்திருக்கமாட்டார்கள்‌. 
இப்போது யோபுவின்‌ சரீர வியாதியை 
எல்லோரும்‌ பார்த்து அவரை 
அருவருக்கிறார்கள்‌. அவர்‌ ஒரு பாவி 
என்றும்‌, மாய்மாலக்காரர்‌ என்றும்‌, 
துன்மார்க்கர்‌ என்றும்‌ தூஷிக்கிறார்கள்‌. 


கர்த்தர்‌ யோபுவை, கர்ப்பத்திலிருந்து 
புறப்படப்பண்ணாதிருந்தால்‌, அவர்‌ இந்த 
உலகத்தில்‌ பிறந்திருக்கமாட்டார்‌. ஒரு 
டண்‌ அவரைக்‌  கண்டிருக்காது, 


அப்பொழுதே 
நலிந்து ஈயிருப்பார்‌. அதுவே தனக்கு 
நலமாயிருக்கும்‌ 


என்று யோபு 
சொல்லுகிறார்‌. 


கர்த்தர்‌ தன்னை கர்ப்பத்திலிருந்து 
புறப்படப்பண்ணாதிருந்தால்‌, 'நான்‌ 
ஒருக்காலும்‌ இல்லாதது போலிருந்து, 
கர்ப்பத்திலிருந்து ண்பன்‌. 
கொண்டுபோகப்பட்டிருப்பேன்‌. 

நாட்கள்‌ கொஞ்சமல்லவோ?” என்று யோ 
சொல்லுகிறார்‌. தான்‌ இந்த உலகத்தில்‌ 
துன்பங்களையும்‌, துக்கங்களையும்‌. 
வேதனைகளையும்‌, உபத்திரவங்களையும்‌ 
அனுபவிப்பதற்காகவே _ பிறந்திருப்பதாக 
யோபு வேதனைப்படுகிறார்‌. யோபுவின்‌ 
வாழ்கையே துக்கமாயிற்று, 


யோபுவின்‌ 
அதிகமாயிருப்பதினால்‌, அவர்‌ இந்த 
உலகத்தில்‌ வாழ பிரியப்படவில்லை. 
ஜீவனைவிட மரணமே அவருக்குப்‌ 
பிரியமாயிருக்கிறது. தன்னுடைய 
வேதனையை மற்றவர்கள்‌ பார்த்து, 
அவர்கள்‌ தேவனைத்‌ தூவிப்பார்களோ 
என்று யோபு வருத்தப்படுகிறார்‌. யோபு 
நீதிமானாகவும்‌, உத்தமனாகவும்‌, 
கர்த்தருக்குப்‌ பயந்தும்‌  ஜீவித்தவர்‌, 
அப்படிப்பட்ட யோபுவுக்கு இவ்வளவு, 
பிரச்சனைகள்‌ வந்திருக்கிறது. யோபு 
கர்த்தருக்குப்‌ பயந்து ஜீவித்தபோதிலும்‌ 
அவர்‌ மிகுந்த கஷ்டங்களையும்‌ 
வேதனைகளையும்‌ அனுபவிக்கிறார்‌. 
கர்த்தர்‌ ச்‌ வரையிலும்‌ 
த்‌ அறவ. (லிங்க்‌ 


வேதனை 





ழ்‌ நள 
யாய 


ஜனங்கள்‌ தன்னைப்‌ பார்க்கும்போது, 
கர்த்தர்‌ கிருபையும்‌, இரக்கமும்‌, 
அன்பும்‌ இல்லாதவர்‌ என்று 
தூஷிப்பார்களோ என்று நினைத்து யோபு 
தன்‌ மனதில்‌ வேதணைப்படுகிறார்‌. 
தன்னுடைய துன்பமான, வேதனையான 
ஜீவியம்‌ தேவனுடைய 
நாமம்‌ தூவிக்கப்படுவதற்கு 
காரணமாயிருப்பதற்குப்‌ பதிலாக, 
நான்‌ இந்த உலகத்தில்‌ மிறவாமலிரந்‌ 
திருந்தாலோ, அல்லது சீக்கிரத்தில்‌ 
செத்துப்போனாலோ, நலமாயிருக்கும்‌ 
என்று யோபு நினைக்கிறார்‌. 
தன்னுடைய வேதனையான ஜீனியம்‌ 
தேவனுடைய நாமம்‌ தூஷிக்கப்படுவதற்கு 
காரணமாயிருக்கிறது என்று யோபு. 
யோசிக்கிறார்‌. தன்னுடைய மரணம்‌ 
தேவனை மகிமைப்படுத்தும்‌ என்பது 
யோபுவின்‌ நம்பிக்கை. 


யோபுவின்‌ வேதனைகளைப்‌ பார்த்து, 
அவருடைய சத்துருக்கள்‌ தேவனைத்‌ 
தூஷிப்பதற்கு வாய்ப்புள்ளது. 
ஆகையினால்‌, ஒரு கண்ணும்‌ 
என்னைக்‌ காணாதபடி, நான்‌ 
அப்பொழுதே ஜீவித்துப்போனால்‌ நலமாமே' 
என்று போபு வேதனையோடு 
சொல்லுகிறார்‌. நாம்‌ 
துதிக்காமலும்‌, 
மகிமைப்படுத்தாமலும்‌ ஜீவிப்போமென்றால்‌, 
நம்முடைய ஜீவியத்தினால்‌ ஒரு 
பிரயோஜனமுமில்லை. நாம்‌ இந்த 
உலகத்தில்‌ ஜீவிப்பதற்கு 
நோக்கமுபில்லை. கர்த்தருடைய 
நாமத்தை மகிமைப்படுத்தவேண்டும்‌ 
என்னும்‌ நோக்கத்தோடுதான்‌ நாம்‌ 
ஜீவிக்கவேண்டும்‌. நாம்‌ கர்த்தருக்குப்‌ 
பிரியமுள்ள ள்‌ ம்‌ 
பிரயோஜனமுள்ள 
ஜீவிக்கவேண்டும்‌. 
தள்ளப்பட்டாலும்‌, 
கெபியில்‌ தள்ளப்பட்டாலும்‌. 
அங்கும்‌. நாம்‌ கர்த்தரை 
மகிமைப்படுத்தவேண்டும்‌. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நீர்‌ என்னை விட்டு ஓய்ந்திரும்‌ 


ளும்‌ மரணாத்தகாரமுமான 
தேசமும்‌, இருள்சழ்த்த 
மரணாந்தகாரமுன்ன 
இருவாகும்‌ 
போனால்‌ 
திரும்பிவராததேச த்துக்கு, நான்‌ 
போகுமுன்னே, நான்‌ சுற்று. 
இனைப்பாறும்படி தீர்‌ என்னைவிட்டு 
ஓய்த்திரும்‌ என்றான்‌ (யோபு 10:21,22). 
யோபு கர்த்தரிடத்தில்‌, “நீர்‌ என்‌ 
சிறுமையைப்‌ பார்த்தருளும்‌' (யோபு 10:15) 
என்று ஜெபம்பண்ணினார்‌. யோபுவின்‌ 
சிறுமை அதிகரிக்கிறது. கர்த்தர்‌ 
யோபுவின்‌ சிறுமையைப்‌ பார்க்கும்போது, 
கர்த்தர்‌ தாமே தம்முடைய 
கிருபையினாலும்‌ இரக்கத்தினாலும்‌, 
யோபுவின்‌  சிறுமையைக்‌ குறைப்பார்‌. 
அதை அதிகரிக்கவிடமாட்டார்‌. கர்த்தர்‌ 
யோபுவை நோக்கிப்‌ பார்க்கும்போது 
யோபுவின்‌ துக்கமும்‌ வேதனையும்‌, 
உபத்திரவழும்‌ குறையும்‌. 


தன்னை நோக்கிப்பார்க்குமாறு, 
யோபு கர்த்தரிடத்தில்‌ விண்ணப்பம்‌ 
செய்துவிட்டு, இப்போது, “நான்‌ சற்று 
இளைப்பாறும்படி நீர்‌ என்னை விட்டு 
ஓய்ந்திரும்‌' என்று சொல்லுகிறார்‌. யோபு 
கர்த்தர்மீது வைத்திருந்த நம்பிக்கை 
குறைந்துபோயிற்று. கர்த்தர்‌ தன்னை 
நோக்கிப்‌ பார்த்தாலும்‌ தனக்கு உதவி 
செய்யமாட்டார்‌ என்று யோபு 
நினைக்கிறார்‌. இதனால்‌ தான்‌ 
இந்த உலகத்தில்‌  ஜீவிக்கும்‌ காலம்‌ 
வரையிலும்‌ சற்று இளைப்பாறும்படி 
விரும்புகிறார்‌. கர்த்தர்‌ தன்னை 
நோக்கிப்‌ பார்த்தால்‌, தன்னுடைய 
வேதனை அதிகரிக்கும்‌ என்றும்‌, 
தான்‌ சாகும்‌ வரையிலும்‌ வேதனைபோடு 
இருக்க வேண்டியது வரும்‌ என்றும்‌ 
யோபு பயப்படுகிறார்‌. கர்த்தர்‌ 
தன்னை விட்டு ஒய்ந்திருந்தால்‌, 
தனக்கு இனிமேலாவது சற்று 
இளைப்பாறுதல்‌ கிடைக்குமென்று 
யோபு நம்பிக்கையோடு சொல்லுகிறார்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


யோபு வெவ்வேறு வார்த்தைகளினால்‌. 
மரணத்தை விவரிக்கிறார்‌. அவையாவன : 
1,  காரிருளும்‌ மரணாந்தகாரமுமான 
இருண்ட தேசம்‌ 2. இருள்சூழ்ந்த 
ஒழுங்கில்லாத மரணாந்தகாரமுள்ள தேசம்‌. 
3. ஒளியும்‌ இருளாகும்‌ தேசம்‌ 4. போனால்‌ 
திரும்பிவராததேசம்‌. யோபுவின்‌ மனதில்‌ 

குழப்பம்‌ மிகுதியாயிருக்கிறது. தேவன்‌ 
தனக்கு தயவு பாராட்டுவார்‌ என்று ஒரு 
சமயத்தில்‌ சொல்லுகிறார்‌. மற்றொரு 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நம்முடைய ஜீவியத்தில்‌ 
உபத்திரவங்களும்‌ 
ஆயினும்‌, குழப்பம்‌ வந்துவிடக்‌ 
கூடாது. விசுவாசிகள்‌ தெளிந்த 
சிந்தனையுள்ளவர்களாயிருக்க வேண்டும்‌. 
நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில்‌ 
சகலமும்‌ ஒழுங்கும்‌ கிரமழுபாக 
நடைபெறவேண்டும்‌... 


பாடுகளும்‌ 
வரலாம்‌. 


அங்கப்‌ வெறுமையுமாயிருப்பதை 
சரிபண்ணுகிறவர்‌. 





ழ்‌ நள 
யாய 


யோபுவின்‌ 
குறையவில்லை. அவருடைய 
சரீரத்திலுள்ள பருக்கள்‌ இன்னும்‌ 
வேதனையைக்‌ கொடுக்கிறது. யோபுவின்‌ 
சிநேகிதர்‌ அவருடைய காயத்திற்கு 
எண்ணெய்‌ வார்ப்பதற்கு பதிலாக, 
காடியை வார்த்து, அவருடைய 
வேதனையை அதிகரிக்கச்‌ 
செய்கிறார்கள்‌. எலிபாசும்‌, பில்தாத்தும்‌ 
யோபுவைக்‌ குற்றப்படுத்தியதுபோல, 
இப்போது யோபுவின்‌ மூன்றாவது. 
சிநேகிதராகிய சோப்பாரும்‌ யோபுவைக்‌ 
குற்றப்படுத்துகிறார்‌. மற்ற இரண்டு 
சிநேகிதரைவி, சோப்பாரின்‌ 
வார்த்தைகள்‌ மிகவும்‌ கடினமானதாகவும்‌, 
கோபமானதாகவும்‌ இருக்கிறது. 


யோபு பெருமைக்காரர்‌ என்றும்‌, 
அவர்‌ தன்னைத்தானே  நீதிமானாக்க. 
முயற்சி பண்ணுகிறார்‌ என்றும்‌ சோப்பார்‌ 
யோபுவின்மீது குற்றம்‌ சொல்லுகிறார்‌ 
(யோபு 4-4, தேவன்‌ தாமே 
யோபுவின்‌ குற்றத்தை அவருக்கு 
உணர்த்தவேண்டும்‌ என்று சோப்பார்‌ 
சொல்லுகிறார்‌ (யோபு 115), கர்த்தர்‌ 
உணர்த்தும்போது யோபு உணர்வடைவார்‌. 
தேவனுடைய ஞானம்‌ மிகவும்‌ பெரியது. 
பருடைய நியாயத்தீர்ப்பு நீதியானது 
பாபு 11:6). 


வேதனை இன்னும்‌ 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தேவன்‌ பரிபூரணமுள்ளவர்‌. 
சர்வவல்லவருடைய சம்பரணத்தை 
மனுஷரால்‌ அறிந்து கொள்ள முடியாது 
(யோபு 11:7-9). தேவன்‌ சர்வஆளுகையும்‌ 
சர்வவல்லமையுமுள்ளவர்‌ (யோபு 1110). 
மனுஷருடைய மாயத்தை தேவன்‌ 
அறிகிறார்‌ (யோபு 119112) யோபு 
மனந்திருப்பும்போது, அவர்‌ கர்த்தருடைய 
கிருபையைத்‌ திரும்பவும்‌ 
பெற்றுக்கொள்ளலாம்‌ (யோபு 114314), 
யோபு இழந்துபோனதை தேவன்‌ 
அவருக்குத்‌ திரும்பவும்‌ கொடுப்பார்‌ 
(யோபு 1115-19), யோபு 
துன்மார்க்கராயிருந்தால்‌, அவர்‌ 
தேவனுடைய ஆசீர்வாதங்களை 

கூடாது. 
ன்மார்க்கருடைய ம்பிக்கை 
கோள்‌ (யோபு 11:20). 1 


சோப்பாரின்‌ விவாதம்‌ 
யோபு 11 : 1-6 


அப்பொ 
கேப்பார்‌. 


யோபு 1141. 
நாகமாத்தியனாகிய 


பிரதியுத்தரமாக: 


யோபு 112. 
வார்த்தைகளுக்கு உத்தரவு 
'சொல்லவேண்டாமோ? வாய்ச்சால்கள்‌ 
தீதிமானாய்‌ வினங்குவானோ? 


ஏரானமான 


யோபு 11:8. உம்முடைய 
வீம்புவார்த்தைகளுக்கு மனுஷர்‌ 
மவுனமாயிருப்பார்களோ? நீர்‌ 
பரியாசம்பண்ணும்போது, ஒருவரும்‌ 
உம்மை வெட்கப்படுத்த வேண்டாமோ? 


யோபு 11:4. என்‌ சொல்‌ சத்தம்‌ என்றும்‌, 
நான்‌ தேவரீருடைய பார்வைக்குத்‌ 
தூப்புரவானவன்‌ என்றும்‌ ்‌ 


சொல்லுகிறீர்‌. 


யோபு 11:5. ஆணாலும்‌ தேவன்‌ பேசி, 
உமக்கு விரோதமாய்த்‌ தம்முடைய 
உதடுகளைத்‌ திறத்து, 





ழ்‌ நள 
யாய 


யோபு 11:6. உமக்கு ஞானத்தின்‌ 
இரகசியங்களை வெளிப்படுத்தினால்‌ 
நலமாயிருக்கும்‌; உன்னபடி பார்த்தால்‌, 
அது இரட்டிப்புன்னதாயிருக்கிறது; 
ஆகையால்‌. 

அக்கிரமத்திற்கேற்றபடி. 

உம்மைத்‌ தண்டி, 
அறிந்துகொள்ளும்‌. 


விம்பு வார்த்தைகள்‌ 


அப்பொழுது நாகமாத்தியனாகிய 
சோப்பார்‌ பிரதியுத்தரமாக: 
ஏரானமான வார்த்தைகளுக்கு உத்தரவு 
சொல்லவேண்டாமோ? வாய்ச்சாலகன்‌' 
நீதிமானாய்‌ வினங்குவானோ?' 
உம்முடைய வீம்புவார்த்தைகளுக்கு. 
மனுஷர்‌ மவுனமாயிருப்பார்கனோ? தீர்‌ 
பரியாசம்பண்ணும்போது, ஒருவரும்‌. 
உம்மை வெட்கப்படுத்த வேண்டாமோ? 
(யோபு 1141-8) 


சோப்பார்‌ ஒரு நாகமாத்தியன்‌. அவர்‌ 
நற்குணமுள்ளவர்‌. ஆனாலும்‌ 
பிறரோடு விவாதம்பண்ணும்போது, 
அவர்‌ தன்னுடைய வார்த்தைகளைக்‌ 
குறித்து எச்சரிக்கையாமிருக்கவில்லை. 
பொறுமையும்‌ நிதானமும்‌ இரந்து 
வேகமாகவும்‌ கோபமாகவும்‌ பேசுகிறார்‌. 
இக்காலத்தில்‌ சோப்பாரைப்போல 
அநேக நீதிமான்கள்‌, தங்களுடைய 
வாயின்‌ வார்த்தைகளினால்‌ 
வஞ்சிக்கப்படுகிறார்கள்‌. சோப்பார்‌ 
நற்குணமுள்ளவராகமிருந்தாலும்‌ அவர்‌ 
யோபுவை கோபத்தோடு 
நியாயந்தீர்க்கிறார்‌. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இதற்கு முன்பு எலிப்பாசும்‌ 
பில்தாத்தும்‌ யோபுவிடம்‌ விவாதம்ப 
ண்ணினார்கள்‌. எலிப்பாஸ்‌ தன்னுடைய 
விவாதத்தை ஆரம்பித்தபோது 
“நாங்கள்‌ உம்முடனே பேசத்துணிந்தால்‌ 
ஆயாசப்படுவீரோ” (யோபு 4:2) என்று 
மென்மையான வார்த்தைகளினால்‌ 
ஆரம்பித்தார்‌. பில்தாத்‌ எலிபாசைப்போல 
மென்மையான வார்த்தைகளைப்‌ 
பேசவில்லை. ஆனாலும்‌ பில்தாத்தின்‌ 
வார்த்தைகளை யோபு சகித்துக்‌ 
கொண்டார்‌. “நீர்‌ எந்த மட்டும்‌ 
இப்படிப்பட்டவைகளைப்‌. பேசுகிறீர்‌? 
எதுவரைக்கும்‌ உம்முடைய வாயின்‌ 
வார்த்தைகள்‌ பலமான காற்றைப்‌ 
போலிருக்கும்‌” (யோபு 8:2) என்று பில்தாத்‌ 
யோபுவிடம்‌ கேட்டார்‌. 


சோப்பாரின்‌ 
பில்தாத்தின்‌ 
ட்டுப்பார்க்கும்போது, 


வார்த்தைகளோடு, 
வார்த்தைகளை 
பில்தாத்தின்‌ 
நிதானமான 
சோப்பார்‌ 
இரக்கம்‌ 
பேசுகிறார்‌. 
நீதிமானாய்‌ 
என்று சோப்பார்‌ 
யோபுவைக்‌ குற்றப்படுத்துகிறார்‌. 
யோபு தன்னிடத்தில்‌ ஏராளமான 
வார்த்தைகளைப்‌ பேசிவிட்டதாகவும்‌, அந்த 
வார்த்தைகளுக்கு தான்‌ கட்டாயம்‌ 
உத்தரவு சொல்லவேண்டும்‌ என்றும்‌. 
சோப்பார்‌ சொல்லுகிறார்‌. 


வார்த்தைகளாயிருக்கிறது. 
யோபுவின்மீது சிறிதும்‌ 
காண்பிக்காமல்‌ 
“வாய்ச்சாலகன்‌ 
விளங்குவானோ” 


யோபுவுக்கு 
சொல்லவேண்டும்‌ 
சோப்பாரிடம்‌ 


ட... ஆறுதல்‌ 
என்னும்‌. . எண்ணம்‌ 

இருப்பதுபோலத்‌ 
தெரியவில்லை. தேவனுக்கும்‌ 
அவருடைய நீதிக்கும்‌ பிரதிநிதிகளாக 
பரிந்து பேசுகிற ஊழியக்காரர்கள்‌, பக்தி 
விருத்திக்கேதுவான வார்த்தைகளைப்‌ 
பேசவேண்டும்‌. கர்த்தர்‌ சமாதான 
பிரபு. கர்த்தருடைய ஊழியக்காரரின்‌ 
வார்த்தைகள்‌ சமாதானத்திற்கு. 
ஏதுவானதாயிருக்கவேண்டும்‌. சோப்பார்‌ 
கர்த்தரின்‌ ஊழியக்காரர்போல்‌. 
பேசவில்லை. 





ழ்‌ நயனா 
யாய 


சோப்பார்‌ யோபுவைப்பற்றிச்‌ 
சொல்லும்‌ வார்த்தையில்‌ 
உண்மையில்லை. அவர்‌ யோபுவை. 
இன்னும்‌ சரியாகப்‌ புரிந்துகொள்ளவில்லை. 
யோபு தன்னுடைய நிலமையை, 
தன்னுடைய சிநேகிதரிடத்தில்‌ 
பொறுமையாக எடுத்துச்‌ சொன்னார்‌. 
யோபுவின்‌ வார்த்தைகளில்‌ உண்மையும்‌ 
நியாயமும்‌ இருக்கிறது. அவர்‌ 
சொன்ன எல்லாவற்றையும்‌ அவருடைய 
சிநேகிதர்கள்‌ சிறிது நேரம்‌ கேட்டார்கள்‌. 
அதன்பின்பு அவர்கள்‌ ஒவ்வொருவராக 
யோபுவிடம்‌ விவாதம்பண்ண 
ஆரம்பிக்கிறார்கள்‌. பர்கள்‌ 
யோபுவுக்கு புத்திமதி சொல்லுவதுபோல 
பேசுகிறார்கள்‌. னால்‌ 
அவர்களு ய வார்த்தைகள்‌ யோபுவின்‌ 
இன்னும்‌ அதிகமாய்‌ 

ம்‌ 

யோபு 
என்றும்‌, 
என்றும்‌ யோபுவின்‌ 
தங்கள்‌ இருதயத்தில்‌ 
பண்ணிவிடுகிறார்கள்‌. 
தங்களுடைய 


மாய்மாலக்காரர்‌ 
துன்மார்க்கர்‌ 
சிநேகிதர்‌ 
தீர்மானம்‌ 
அவர்கள்‌ 
வார்த்தைகளினால்‌, 
தாங்கள்‌ ஏற்கெனவே தீர்மானம்‌ 
பண்ணிய பிரகாரம்‌, யோபுவைக்‌ 
குற்றப்படுத்துகிறார்கள்‌. அவரை 
நியாயந்தீர்க்கிறார்கள்‌. தங்கள்‌ 
வார்த்தைகளினால்‌ யோபுவைக்‌ 
கடிந்துகொள்கிறார்கள்‌. 


இதற்கு முந்திய அதிகாரங்களில்‌ 


ஒரு 


அவர்‌ ஒரு 


தன்னுடைய சிநேகிதரிடத்தில்‌ 
வார்த்தைகளினால்‌ விவாதம்பண்ணுகிறார்‌. 
தன்னுடைய சிநேகிதரின்‌ 
குற்றச்சாட்டுக்களுக்கு, யோபு சரியான 
பிரதியுத்தரம்‌ சொல்லுகிறார்‌. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யோபுவின்‌ 
சமயங்களில்‌ _ 


பொறுமையுள்ளவர்கள்‌ 
யோபுவின்‌ பாடுகளையும்‌, அவருடைய 
சூழ்நிலைகளையும்‌ புரிந்துகொள்வார்கள்‌. 
யோபு ஒரு சில வார்த்தைகளை 
தப்பிதமாகப்‌ பேசினாலும்‌, அதைப்‌ 
பெரிதுபடுத்தாமல்‌ சகித்துக்கொள்வார்கள்‌. 
ஆனால்‌ சோப்பாரோ யோபுவை 
கடினமான வார்த்தைகளினால்‌ 
தி்ப்தளாலர்‌ 


யோபுவின்‌ வார்த்தை சோப்பாருக்கு 
எரிச்சலை உண்டுபண்ணுகிறது. யோபு 
இத்தனை வார்த்தைகளை பேசவேண்டிய 
அவசியமில்லை என்று சோப்பார்‌ 
நினைக்கிறார்‌. அதனால்‌, “ஏராளமான 
வார்த்தைகளுக்கு உத்தரவு 
சொல்லவேண்டாமோ” என்று 
சொல்லிவிட்டு. பேச 
ஆரம்பிக்கிறார்‌. எல்லா 
வார்த்தைகளையும்‌ நம்மால்‌ 
நியாயந்தீர்க்க முடியாது. பல சமயங்களில்‌ 
மனுஷன்‌ தேவைக்கு அதிகமாகப்‌ 
பேசிவிடுகிறான்‌. நிதானமிழந்து, 
வார்த்தைகளை கொட்டிவிடுகிறான்‌. 
யோபுவும்‌ அதுபோலவே, தன்னுடைய 
வேதனையின்‌ மிகுதியினால்‌, தன்னுடைய 
துக்கத்தை வார்த்தைகளாக 
வெளிப்படுத்துகிறார்‌. அதிகமாகப்‌ 
பேசுகிறார்‌. அதிகமான வார்த்தைகளில்‌ 
பாவம்‌ இருக்கும்‌ விசுவாசிகள்‌ இதை 
மனதில்‌ கொண்டு, தாங்கள்‌ பேசும்‌ 
வார்த்தைகளில்‌ கவனம்‌ 
செலுத்தவேண்டும்‌. ஒருமுறை பேசுவதற்கு 
முன்பாக இருமுறை போசிக்கவேண்டும்‌. 


சோப்பார்‌ 
மனுஷனுடைய 





ழ்‌ நள 
ஈயா 


நல்மனச்சாட்சியுள்ளவர்கள்‌ 


யோபுவின்‌ 


யாரும்‌ 
வேதனைகளையும்‌. 
அவருடைய வார்த்தைகளையும்‌ புரிந்து 
கொள்வார்கள்‌. ஈபுவை வாய்ச்சாலகன்‌ 
என்று சொல்லமாட்டார்கள்‌. அவர்‌ 
தன்னுடைய வேதனையினால்‌ இப்படி 
பேசுகிறார்‌ என்று புரிந்துகொள்வார்கள்‌. 
ஆனால்‌ சோப்பாரிடத்தில்‌ இரக்ககுணம்‌ 
சிறிதும்‌ காணப்படவில்லை அவர்‌ 
யோபுவை வாய்ச்சாலகன்‌ என்று 
சொல்லி, “வாய்ச்சாலகன்‌ நீதிமானாய்‌ 
விளங்கமாட்டான்‌” என்று தீர்ப்பு 
சொல்லுகிறார்‌. 


யோபு வாய்ச்சாலகனல்ல. அவர்‌ 
வார்த்தைகளையும்‌ பேசவில்லை. 
யாரையும்‌ பரியாசம்பண்ணவும்‌ 
யோபு. மதியீனமானவருமல்ல. 
சத்தியத்தைத்‌ தெளிவாகப்‌ 


அவருடைய வார்த்தைகளை 
சோப்பார்‌ திரித்து வியாக்கியானம்‌ 
பண்ணுகிறார்‌. யோபுவின்‌ வார்த்தைகள்‌ 
வீண்வார்த்தைகள்‌ என்றும்‌, அவருடைய 
வார்த்தைகளைக்‌ கேட்கிறவர்கள்‌ யாரும்‌ 
மவுனமாயிருக்கமாட்டார்கள்‌ என்றும்‌ 
சோப்பார்‌ சொல்லுகிறார்‌. மேலும்‌ யோபு 
தன்னுடைய வார்த்தைகளினால்‌ 
மற்றவர்களைப்‌ பரியாசம்பண்ணுகிறார்‌ 
என்றும்‌ யோபுவின்‌ பரியாச 
வார்த்தைகளைக்‌ கேட்‌ கிறவர்கள்‌, அரை 
வெட்கப்படுத்துவார்கள்‌ என்றும்‌ சோப்பார்‌ 
சொல்லுகிறார்‌ 


யோபு 


வீம்பு 
அவர்‌ 
இல்லை, 
அவர்‌ 
பேசுகிறார்‌. 


தன்னுடைய வேதனையில்‌ 
பேசுகிறார்‌. யோபு எல்லாவற்றையும்‌ 
இழந்துபோனார்‌. அவருடைய இருதயம்‌ 
சதய டந்திரக்கிறது விரக்தியில்‌ 
அவரிடத்தில்‌ வீம்பு 
வர்க ர பரியாச வார்த்தைகளோ 
எதுவுமில்லை. ப்‌ 
யோபுவைக்‌ 
அவருடைய 
வீம்பு 
வார்த்தைகளாயும்‌ 


வார்த்தைகளாயும்‌, 
இருக்கிறது என்றும்‌, 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இதனால்‌ தான்‌ மவுனமாயிராமல்‌, 
தன்னுடைய வார்த்தைகளினால்‌ தான்‌ 
யோபுவுக்கு வெட்கம்‌ உண்டாகப்‌ 
பேசுவதாகவும்‌ சொல்லுகிறார்‌. 


தூப்புரவானவன்‌: 


என்‌ சொல்‌ கத்தம்‌ என்றும்‌, 
நான்‌ தேவரீருடைய பார்வைக்குத்‌ 
துப்புரவானவன்‌ என்றும்‌ நீர்‌ 
சொல்லுகிறீர்‌ (யோபு 11:4). 


யோபு. சொல்லாததை 
சொன்னதாகச்‌ சொல்லி 
அவர்மீது குற்றம்‌ 
தன்னுடைய சிநேகிதர்‌ தேவனைப்பற்றிச்‌ 
சொல்லுவதைவிட, யோபு தேவனைப்பற்றி 
நல்ல வார்த்தைகளினால்‌ புகழ்ந்து 
சொல்லியிருக்கிறார்‌ யோபு சில 
சமயங்களில்‌ நிதானமிழந்து 
பேசியிருந்தாலும்‌, அவருடைய 
வார்த்தையில்‌ நீதியும்‌ உண்மையும்‌ 
இருக்கிறது. ஆனால்‌ யோபுவோ, "என்‌ 
சொல்‌ சுத்தம்‌" என்றும்‌, “நான்‌ 
தேவனுடைய பார்வைக்குத்‌ 
துப்புரவானவன்‌” என்றும்‌ சொன்னதாக 
சோப்பார்‌ சொல்லுகிறார்‌. யோபு 
இந்த வார்த்தைகளை ஒருபோதும்‌ 
சொல்லவில்லை. 

யோபு ஒரு சமயம்‌ “நான்‌ 
துன்மார்க்கன்‌ அல்ல என்பது உமக்குத்‌ 
தெரியும்‌” (யோபு 107). என்று 
தேவனிடத்தில்‌ சொன்னார்‌. ஆனாலும்‌ 
நான்‌ பாவம்‌ செய்தேன்‌” என்றும்‌ சொல்லி 
யோபு தன்னுடைய பாவத்தை 
அங்கீகரிக்கிறார்‌. யோபுவின்‌ சிநேகிதர்‌ 
அவரை மாய்மாலக்காரர்‌... என்று 
சொல்லுகிறார்கள்‌. ஆனால்‌ யோபுவோ, 
தான்‌ ஒரு மாய்மாலக்காரன்‌ அல்ல 
என்பதை ஆரம்பம்‌ முதலே சொல்லி 
வருகிறார்‌. இப்பிரபஞ்சத்திலுள்ள எல்லா 
மனுஷரும்‌ தேவனுடைய பார்வையில்‌ 
பாவிகளாகத்தான்‌. இருக்கிறார்கள்‌. 
மற்றவர்களைப்போலவே யொபவும்‌ 
பாவியாகயிருக்கிறார்‌. 


அவர்‌ 
சோப்பார்‌ 


சுமத்துகிறார்‌. 





ழ்‌ ளான 
யாய 


யோபு தன்னுடைய பாவத்தை 
மறைக்காமல்‌, தேவனிடத்தில்‌ அறிக்கை 
செய்து, அதை விட்டுவிடும்போது, 
அவர்‌ தேவனுடைய இரக்கத்தைப்‌ 
பெற்றுக்கொள்வார்‌. தேவன்‌ யோபுவை 
பாவியென்றும்‌, அக்கிரமக்காரர்‌ என்றும்‌ 
இண்ட ர்‌ அவரை பரிசுத்தவான்‌. 
என்று தம்முடைய நீதியினாலும்‌ 
கிருபையினாலும்‌ நியாயந்தீர்ப்பார்‌. 
யோபுவினுடைய சிநேகிதரின்‌ பார்வைக்கு 
யோபு பாவியாக 
கர்த்தருடைய பார்வைக்‌ 
தத னாலே இருக்கிறார்‌ 


ஞானத்தின்‌ இரகசியங்கள்‌ 


ஆனாலும்‌ தேவன்‌ பேசி, உமக்கு. 
விரோதமாய்த்‌ தம்முடைய 
உதடுகளைத்‌ திறத்து, உமக்கு 
ஞானத்தின்‌. 'இரகசியங்களை 
வெவிப்படுத்தினால்‌ நலமாயிருக்கும்‌; 
உள்ளபடி. பார்த்தால்‌, 
அது இரட்டிப்புள்னதாயிருக்கிறது; 
ஆகையால்‌ உம்முடைய 
அக்கிரமத்திற்கேற்றபடி. தேவன்‌ 
உம்மைத்‌ தண்டி க்கவில்லையென்று. 
அறிந்துகொள்ளும்‌ (யோபு 11:5,8). 


சோப்பார்‌ தேவனுடைய சமுகத்தில்‌ 
தன்னுடைய வார்த்தைகளை 
ஏறெடுக்கிறார்‌. தன்னுடைய சார்பாக 
தேவனே பேசவேண்டுமென்றும்‌, 
அவர்‌. யோபுவக்கு விரோதமாய்ப்‌ 
பேசவேண்டுமென்றும்‌ ப்பார்‌ 
விரும்புகிறார்‌. “தேவன்‌ பேசி, 
விரோதமாய்‌ தம்முடைய 


திறந்தால்‌ நலமாயிருக்கும்‌” 
சோப்பார்‌ யோபுவிடம்‌ சொல்லுகிறார்‌. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தன்னுடைய வார்த்தைகளை யோபு 
ஏற்றுக்கொள்ளமாட்டார்‌ என்பதை 
சோப்பார்‌ நன்றாய்‌ அறிந்திருக்கிறார்‌ 
ஆகையினால்‌ யோபுவினிடத்தில்‌ தான்‌ 
பேசுவதற்கும்‌ பதிலாக 
பேசவேண்டும்‌ என்றும்‌, 

யோபுவை அமைதிப்படுத்தி, 
குற்றப்படுத்தவேண்டும்‌ என்றும்‌ சோப்பார்‌ 
விரும்புகிறார்‌. நாம்‌ மற்றவர்களிடம்‌ 
விவாதம்பண்ணும்போது, தேவன்‌ 
எப்போதுமே நம்பக்கத்தில்‌ 
சாதாகமாகயிருப்பார்‌ என்று 
நினைக்கிறோம்‌. தேவனிடத்தில்‌ 
பட்சபாதமில்லை. எப்போதுமே 
நீதியின்‌ பக்கத்தில்தான்‌ இருப்பார்‌. 
நம்மிடத்தில்‌ நீதியிருந்தால்‌ தேவன்‌ 
நமக்காக மிந்த பேசுவார்‌. நம்முடைய 
எதிராளியிடம்‌ நீயிர்‌ தால்‌, தேவன்‌ 
அவர்களுக்காக பரிந்து பேசுவார்‌ 


ஆனால்‌ 
எப்போதுமே 
என்றும்‌. 


அவர்‌ 


நாமோ, தேவன்‌ 
நமக்காக பரிந்து பேசுவார்‌ 
நம்முடைய சத்துருக்களுக்கு 
விரோதமாய்‌ பேசுவார்‌ என்றும்‌. 
எதிர்பார்க்கிறோம்‌. தேவன்‌ தன்னுடைய 
சார்பில்‌ பேசவேண்டுமென்று சோப்பார்‌ 
எதிர்பார்ப்பதுபோல. நாழும்‌ 
எதிர்பார்க்கிறோம்‌. நப்பிடத்தில்‌ நீதியும்‌ 
நியாயமும்‌, உண்மையும்‌ சத்தியமும்‌ 
இருக்கிறதா என்பதை ஆராய்ந்து பார்க்க 
தவறிவிடுகிறோ i 


தேவன்‌ எப்போதும்‌ மவனமாயிரார்‌. 
அவர்‌ நிச்சயமாகவே தம்முடைய 
உதடுகளைத்‌ திறந்து பேசுவார்‌. சோப்பார்‌ 
விரும்பியதுபோல தேவன்‌ அவருக்கு 
ஆதரவாக,  யோபுவுக்கு விரோதமாக, 
தம்முடைய உதடுகளைத்‌ திறக்கவில்லை. 
சோப்பாரிடத்திலும்‌, யோபுவின்‌ மற்ற 
இரண்டு சிநேகிதரிடத்திலும்‌ நீதியில்லை. 
யோபுவிடத்தில்‌ நீதி இருக்கிறது. நீதியுள்ள. 
னவ தம்முடைய உதடுகளைத்‌ திறந்து, 
புவுக்‌। வாகவும்‌, டய 
சதக்‌ வினோதமவைம்‌ பேறா 





ழ்‌ நள 
யாய 


யோபு தன்னுடைய குற்றத்தை 
உணரவேண்டுமென்று சோப்பார்‌ 
விரும்புகிறார்‌. தன்னுடைய வார்த்தைகள்‌ 
இதற்குப்‌ போதுமானவையல்ல என்றும்‌, 
தேவன்‌ தம்முடைய உதடுகளைத்‌ திறந்து 
யோபுவுக்கு விரோதமாகப்‌ பேசினால்‌, 
யோபு தன்னுடைய பாவங்களை 
உணர்ந்துகொள்வார்‌ என்றும்‌ சோப்பார்‌ 
எதிர்பார்க்கிறார்‌. தேவன்‌ யோபுவுக்கு 
இரண்டு காரியங்களை  ஓலவ்ர்த்த. 
வேண்டுமென்று சோப்பார்‌ விரும்புகிறார்‌. 
அவையாவன : 1. தேவனுடைய ஞானம்‌ 
பெரியது. 2. தேவனுடைய நியாயத்தீர்ப்பு 
நீதியானது. 


தேவன்‌ தம்முடைய ஞானத்தின்‌ 
இரகசியங்களை யோபுவக்கு 
வெளிப்படுத்தினால்‌ நலமாயிருக்கும்‌ என்று 
சோப்பார்‌ சொல்லுகிறார்‌. நாம்‌ 
தேவனைப்பற்றி பூரணமாய்‌ அறிந்து 
வைத்திருக்கவேண்டும்‌. நம்முடைய அறிவு 
குறைவுள்ளது தேவனைப்பற்றிய 
ஞானத்தின்‌ இரகசியங்களில்‌ பெரும்பகுதி 
நமக்கு இன்னும்‌ மறைவாகவே உள்ளது. 
வன்‌ தம்மைப்பற்றி நமக்‌ எவு, 

மத்திமே' வெளிப்படததமிருக்கறா. 
“தேவன்‌ கர்த்தராகிய 
கிறிஸ்து இயேசுவுக்குள்‌ 
கொண்டிருந்த அநாதி தீர்மானத்தின்‌ 
படியே, உன்னதங்களிள்ள 
துரைத்தனங்களுக்கும்‌ அதிகாரங்களுக்கும்‌ 
அவருடைய அநந்த ஞானமானது 
சபையின்‌ மூலமாய்‌ இப்பொழுது 
தெரியவரும்‌ பொருட்டாக, 
இயேசுகிறிஸ்துவைக்‌ கொண்டு 
எல்லாவற்றையும்‌ சிருஷ்டித்த 
தேவனுக்குள்ளே ஆதிகாலங்கள்‌ முதல்‌ 
_இரகசியத்தினுடைய 


நம்முடைய 


அல்ல அற்பம்‌ ப வர்ண்ப ) 
என்று அப்போஸ்தலர்‌ பவுல்‌ சொல்லுகிறார்‌. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தேவனுடைய ஞானத்தின்‌ 
இரகசியங்கள்‌ இரட்டிப்புள்ளதாயிருக்கிறது. 
நாம்‌ தேவனைப்பற்றி எவ்வளவு தெரிந்து 
வைத்திருக்கிறோமோ, அதைவிட நாம்‌ 
இன்னும்‌ இரண்டு மடங்கு 
அதிகமாய்‌ தெரியவேண்டியதாயிருக்கிறது. 


ன ட தேவனுடைய ஞானத்தின்‌ 


நமக்கு நம்மைப்பற்றித்‌ 
தெரிவதைவிட, தேவனுக்கு நம்மைப்பற்றி 
அதிகமாய்த்‌ தெரியும்‌. அவர்‌ நம்முடைய 
இருதயங்களை ஆராய்ந்து அறிகிறார்‌. 
நம்முடைய பாவங்களும்‌, மீறுதல்களும்‌ 
நமக்குத்‌ தெரிவதைவிட தேவனுக்கு 
அதிமாய்த்‌ தெரியும்‌. நம்முடைய 
பாவங்களும்‌ மீறுதல்களும்‌, நமக்கு எந்த 
அளவுக்குத்‌ தெரியுமோ, அதைவிட 
நமக்குத்‌ தெரியாத நம்முடைய பாவங்கள்‌ 
இரட்டிப்புள்ளதாயிருக்கிறது. என்று 
வேதபண்டிதர்கள்‌ வாக்கியத்தி 

விக்கினம்‌ கொன்ன கஸ்‌ i 


தேவன்‌ நீதியும்‌ நியாயமுமுள்ளவர்‌. 
நீதியாய்‌  நியாயந்தீர்க்கிறவர்‌. 
நீதியுள்ள தேவன்‌ கிருபையுள்ள 
தேவனாகவும்‌ இருக்கிறார்‌. நம்முடைய 
அக்கிரமத்திற்கேற்றடடி நம்மைத்‌ 
தண்டியாமல்‌, நமக்கு இரக்கம்‌ 
காண்பிக்கிறார்‌. சோப்பார்‌ தேவனுடைய 
இரக்கத்தைப்பற்றிச்‌ சொல்லும்போது, 
தேவன்‌ யோபுவின்‌ அக்கிரமத்திற்கேற்றடி 
என்று 


தேவன்‌ 
என்பதையும்‌ 
என்று 


அவர்‌ 


அக்கிரமத்தின்‌ சட்‌ யும்‌, 
தன்னை இன்னும்‌ 
தண்டிக்கவேண்டும்‌ 


அறிந்துகொள்ள வேண்டும்‌ 
சோப்பார்‌ யோபுவிடம்‌ சொல்லுகிறார்‌. 





ழ்‌ நவள 
யாய 


தேவனுடைய ஞானம்‌ 
யோபு 11 : 7-12 


யோபு 11:7. தேவனுடைய அத்தரங்க 
ஞானத்தை ஆராய்த்து, 
சர்வவல்லவருடைய சம்பூரணத்தை தீர்‌ 
அறியக்கூடுமோ? 


யோபு 118. அது வானமரியத்தம்‌. 
உயர்ந்தது; உம்மால்‌ என்ன ஆகும்‌? 
அது பாதானத்திலும்‌ ஆழமானது, தீர்‌ 
அறியக்கூடியது என்ன? 


யோபு 11:9. அதின்‌ அனவு பூமியைப்‌ 
பார்க்கிலும்‌ நீனமும்‌, சமுத்திரத்தைப்‌ 
பார்க்கிலும்‌ அகலமுமாயிருக்கிறது.. 


யோபு 11:10. அவர்‌ பிடித்தாலும்‌, அவர்‌ 
அடைத்தாலும்‌, அவர்‌ தியாயத்தில்‌: 
கொண்டுவந்து. நிறுத்தினாலும்‌, 
அவரைத்‌ தடையண்ணுகிறவன்‌ யார்‌? 


யோபு 11:11. மனுஷருடைய மாயத்தை 
அவர்‌ அறிவார்‌; அக்கிரமத்தை அவர்‌ 
கண்டும்‌, அதைக்‌ கவனியாதிருப்பாரோ? 


யோபு 11:12. புத்தியில்லாத மனுஷன்‌ 
காட்டுக்‌ கழுதைக்குட்டிக்கு. 
ஒப்பாகப்‌ பிறத்திருந்தாலும்‌, 
பெருநெஞ்சுன்னவனாயிருக்கிறான்‌.. 


சர்வவல்லவருடைய சம்பூரணம்‌ 


தேவனுடைய அத்தரங்க 
ஞானத்தை நீர்‌ ஆராய்ந்து, 
சர்வவல்லவருடைய சம்பூரணத்தை நீர்‌ 
அறியக்கூடுமோ? அது வானபரியந்தம்‌ 
உயர்ந்தது; உம்மால்‌ எண்ண ஆகும்‌? 
அது பாதானத்திலும்‌ ஆழமானது, தீர்‌ 
அறியக்கூடியது என்ன? 
(யோபு 11:7,8). 


சோப்பார்‌ தேவனைப்பற்றியும்‌. 
அவருடைய மகத்துவத்தைப்பற்றியும்‌, 
மகிமையைப்பற்றியும்‌ சொல்லுகிறார்‌. 
அதே வேளையில்‌ அவர்‌ மனுஷருடைய 
மதியீனத்தைப்பற்றியும்‌, மாயையைப்பற்றியும்‌ 
சொல்லுகிறார்‌. தேவன்‌ மிகவும்‌ பெரியவர்‌. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அவருடைய ஆள்தத்துவத்தை நம்முடைய 
மனுஷஞானத்தினால்‌ பூரணமாய்‌ 
அறிந்துகொள்ள முடியாது. தேவனுடைய 
அந்தரங்க ஞானத்தை மனுஷரால்‌ 
ஆராயமுடியாது. அவருடைய 
சம்பூரணத்தை அறியவும்‌ 
கூடாது. 


நம்மால்‌ 


தேவன்‌. 
சர்வஆளுகையின்‌ 
சர்வசிருஷ்டிகளுக்கும்‌ 
பராமரிப்பைக்‌. 
தேவனுடைய பராமரிப்பு 
பராமரிப்பாயிருக்கிறது. 
தெய்வீக சுபாவத்தையும்‌, அவருடைய 
தெய்வீக பராயரிப்பையும்‌ நம்மால்‌ 
பூரணமாய்‌ அறிந்துகொள்ள முடியாது. 
தேவனைப்பற்றி சம்பரணமாய்‌ 
அறிந்துகொள்வதற்கு நம்முடைய ஞானம்‌ 
போதுமானதல்ல. அது குறைவுள்ளது. 


நாம்‌ தேவனைப்பற்றியும்‌, அவருடைய 
பராமரிப்புக்களைப்பற்றியும்‌, அவருடைய 
காலங்களைப்பற்றியும்‌ பேசும்போது, நாம்‌ 
அவற்றை பூரணமாய்ப்‌ புரிந்து 
கொள்ளாமலேயே பேசுகிறோம்‌. நம்மால்‌ 
அறிந்துகொள்ள முடியாதவற்றை, நாம்‌ 
அறிந்திரு/பதுபோல பேசுகிறோம்‌. 
சோப்பார்‌ தேவனுடைய ஞானத்தைப்பற்றி 
யோபுவிடம்‌ சொல்லும்போது, “தேவனுடைய 
அந்தரங்க ஞானத்தை நீர்‌ ஆராய்ந்து, 
சர்வவல்லவருடைய சம்பூரணத்தை நீர்‌ 
அறியக்கூடுமோ?” என்று சொல்லுகிறார்‌. 


நாம்‌ கர்த்தரைத்‌ தேடும்போது 
அவரைக்‌ கண்டுபிடிக்கலாம்‌. “கர்த்தராகிய 
தம்மை. அவர்கள்‌ தடவியாகிலும்‌ 
கண்டுபிடிக்கத்தக்கதாகத்‌ தம்மைத்‌ 
தேடும்படிக்கு அப்படிச்‌ செய்தார்‌; அவர்‌ 
நம்மில்‌ ஒருவருக்கும்‌ தூரபானவரல்லவே" 
(அப்‌ 17:27) என்று அப்போஸ்தலர்‌ பவுல்‌ 
சொல்லுகிறார்‌. ஆனாலும்‌ மனுஷரால்‌ 
சர்வவல்லவருடைய சம்பூரணத்தை 
அறிந்துகொள்ள முடியாது. தேவன்‌. 
இருக்கிறார்‌ என்பதை நம்மால்‌ 
அறிந்துகொள்ள முடியும்‌. ஆனாலும்‌ 
அவர்‌  எப்படியிருக்கிறார்‌ என்பதை 
நம்மால்‌ அறிந்துகொள்ள முடியாது. 


தம்முடைய 
பிரகாரமாய்‌, 
தம்முடைய 
கொடுக்கிறார்‌. 
தெய்வீக 
தேவனுடைய 





நாயம்‌ 
INTEAHATIORAL 


நாம்‌ தேவனைப்பற்றிப்‌ பேசும்போது 
மனத்தாழ்மையோடும்‌, மிகுந்த. 
எச்சரிப்போடும்‌ பேசவேண்டும்‌. 
தேவனோடு ஒருபோதும்‌ 
வாக்குவாதம்‌ பண்ணிவிடக்கூடாது. 
தேவனுக்கு விரோதமாய்‌ நாம்‌ கலகம்‌ 
செய்யக்கூடாது. தேவன்‌ தம்மைப்பற்றி 


நமக்கு எந்த அளவுக்கு. 


வெளிப்படுத்திமிருக்கிறாரோ, 
தெய்வீக 


அந்த 
வெளிப்பாட்டிற்காக நாம்‌ 


நன்றியுள்ளவர்களாயிருக்க 


“நம்முடைய அறிவு குறைவுள்ளது. 
நாம்‌ தீர்க்ததரிசனஞ்‌ சொல்லுதலும்‌ 
குறைவுள்ளது. நிறைவானது வரும்போது 
குறைவானது ஒழிந்துபோம்‌' 
(கொரி 139/0) என்று அப்போஸ்தலர்‌ 
பவுல்‌ சொல்லுகிறார்‌. நம்முடைய 
சுயபுத்திமினாலோ,  சுயஅறிவினாலோ 
தேவனைப்பற்றி அறிந்து கொள்ள 
முடியாது. தேவன்‌ தம்மை எந்த 
அளவுக்கு நமக்கு வெளிப்படுத்திக்‌ 
காண்பிக்கிறாரோ, அந்த அளவுக்கு 
மாத்திரமே ம்மால்‌ ரை 
அறிந்துகொள்ள முரயும்‌ க 
அந்தரங்க ஞானமும்‌, 
சர்வவல்லவருடைய சம்பூரணமும்‌ 
வானபரியந்தம்‌ உயர்ந்தது. அது 
பாதாளத்திலும்‌ ஆழமானது. தேவனுடைய 
ஞானத்தையும்‌ சம்பூரணத்தையும்‌ 
அறிந்துகொள்ளும்‌ 
மனுஷரிடத்தில்‌ இல்லை. 
கிருபையும்‌ 
நம்மால்‌ தேவனைப்பற்றி 
அறிந்துகொள்ள முடியாது. 


தேவனுடைய 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


படித்தாலும்‌, அவர்‌ அடைத்தாலும்‌, 
அவர்‌ நியாயத்தில்‌ கொண்டுவந்து, 
நிறுத்தினாலும்‌, அவரைத்‌ தடை, 
பண்ணுகிறவன்‌ யார்‌? மனுஷருடைய 
மாயத்தை அவர்‌ அறிவார்‌; 
அக்கிரமத்தை அவர்‌ கண்டும்‌, அதைக்‌ 
கவனியாதிருப்பாரோ? (யோபு 11:9-11). 


நியாயத்தீர்ப்புக்கள்‌ 
தேவனுடைய 


தேவனுடைய 
மகா ஆழமானது. 
கன்னு ஆழத்தை மனுஷரால்‌. 
பார்க்க முடியாது. 
தேவனுடை ய தெய்வீக கிரியைகளுக்கான 
காரணங்களையும்‌ நம்மால்‌ அறிந்து 
கொள்ள முடியாது. தேவனுடைய 
தெய்வீக  ஞானத்தைப்பற்றி, சோப்பார்‌ 
சொல்லுவது போல, அப்போஸ்தலர்‌ பவுல்‌ 
தேவனுடைய அன்பைப்பற்றி விவரித்துச்‌ 
சொல்லுகிறார்‌. 


“விசுவாசத்தினாலே 
உங்கள்‌ 
வாசமாயிருக்கவும்‌, 


கிறிஸ்து 
இருதயங்களில்‌ 
நீங்கள்‌ அன்பிலே 
வேரூன்றி, நிலைபெற்றவர்களாகி, 
சகல. பரிசுத்தவான்களோடுங்கூடக்‌ 
கிறிஸ்துவினுடைய அன்பின்‌ அகலமும்‌ 
நீளமும்‌, ஆழமும்‌, உயரமும்‌ இன்னதென்று 
உணர்ந்து: அறிவுக்கெட்டாத அந்த 
அன்பை அறிந்துகொள்ள 
வல்லவர்களாகவும்‌, தேவனுடைய சகல 
பரிபூரணத்தாலும்‌ நிறையப்படவும்‌. அவர்‌ 
தமது மகிமையினுடைய 
ஐசுவரியத்தின்படியே, உங்களுக்கு 
அநுக்கிரகம்‌ பண்ணவேண்டுபென்று 
வேண்டிக்‌ கொள்ளுகிறேன்‌" 
(எபே 317-19). 





ழ்‌ நள 
யாய 


தேவனுடைய 
சர்வவல்லவருடைய 
ஆகியவற்றின்‌ அளவு 

பார்க்கிலும்‌ நீளமும்‌ 

பார்க்கிலும்‌ 

தேவன்‌ சர்வஆளுகையுள்ளவர்‌. தேவன்‌ 
மனுஷருடைய ஜீவியத்தை மரணத்தினால்‌ 
முடிக்கும்போது, தேவனுடைய 
கிரியையைக்‌ குறித்து யாரும்‌ அவரோடு 
கேள்வி கேட்கமுடியாது. 


அந்தரங்க ஞானம்‌, 


மரணம்‌ மனுஷருக்கு ஒரு 
மாற்றத்தை உண்டுபண்ணும்‌. தேவன்‌ 
தம்முடைய சர்வஆளுகையினால்‌, 
மனுஷருடைய ஜீலியத்திலும்‌ 
குடும்பங்களிலும்‌, தேசங்களிலும்‌ 
மாற்றங்களை உண்டுபண்ணுகிறார்‌. அவர்‌ 
மனுஷரை தம்முடைய நியாயத்தில்‌ 
கொண்டு வந்து நிறுத்துகிறார்‌ 
மனுஷரைப்‌ பிடித்து 
அடைக்கிறார்‌ இவையெல்லாமே. 
தேவனுடைய. சர்வவல்லமையினாலும்‌, 
சர்வஆளுகையினாலும்‌ நடைபெறுகிற 
காரியங்கள்‌. தேவனை யாராலும்‌ 
தடைபண்ண முடியாது சோப்பார்‌ 
யோபுவிடம்‌, “தேவனை 
டைபண்ணுகிறவன்‌ என்‌; 

ப்‌ த்து ன்‌ 


தேவன்‌ 
காரியங்களையும்‌ ஆராய்ந்து 
அறிந்திருக்கிறார்‌. தேவனுக்கு மறைவான 
இரகசியம்‌ எதுவுமில்லை. மனுஷருடைய 
மாயத்தை அவர்‌ அறிவார்‌. மனுபுத்திரர்‌ 
சிறிய பாவங்களை செய்திருந்தாலும்‌, 
இரகசியமான பாவங்களை 
செய்திருந்தாலும்‌, தேவன்‌ 
அவையெல்லாவற்றையும்‌ அறிந்திருக்கிறார்‌. 
மனுஷன்‌ தன்னுடைய பாவங்களை 
மறைத்தாலும்‌, கர்த்தர்‌ அதையும்‌ 
அறிந்திருக்கிறார்‌. மனுஷருடைய 
மாயையான எண்ணங்கள்‌, மாயையான 
வார்த்தைகள்‌ ஆகிய எல்லாவற்றையும்‌ 
கர்த்தர்‌ அறிவார்‌. 


யார்‌” 


மனுஷருடைய எல்லா 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தேவன்‌ 


அக்கிரமக்காரரையும்‌ 
அக்கிரமக்காரரின்‌ 

தேவன்‌ கண்டும்‌. 
கவனியாதிருக்க 

அக்கிரமக்காரர்மீது தேவனுடைய 
நீதியான நியாயத்தீர்ப்பு... வரும்‌, 
தேவனுடைய ஆக்கினைத்தீர்ப்புக்கு 
அக்கிரமக்காரராலும்‌,  துன்மார்க்கராலும்‌ 
தப்பிக்க முடியாது. 


புத்தியில்லாத மனுஷன்‌: 


புத்தியில்லாத. 
காட்டுக்‌ 


மனுஷன்‌: 
கழுதைக்குட்டிக்கு. 
ஒப்பாகப்‌ பிறந்திருந்தாலும்‌, 
பெரு நெஞ்சுன்னவனாயிருக்கிறான்‌. 
(யோபு 11:19). 


சோப்பார்‌ மனுஷனைப்பற்றிச்‌ 
சொல்லும்போது, அவன்‌ புத்தியில்லாத 
மனுஷன்‌ என்று சொல்லுகிறார்‌. மனுஷன்‌ 
தன்னுடைய உண்மையான நிலமையை 
அறிந்து, கர்த்தருக்கு முன்பாக 
தன்னைத்‌ தாழ்த்த 
வேண்டும்‌. புத்தியில்லாத 
மனுஷன்‌ பெருமையுள்ளவனாகவும்‌, 
பெருநெஞ்சுள்ளவனாகவும்‌ இருக்கிறான்‌. 
புத்தியில்லாத மனுஷன்‌ காட்டுக்‌ 
கழுதைக்குட்டிக்கு ஒப்பாக 
பிறந்திருக்கிறான்‌. காட்டுக்கழுதை 
புத்தியீனமானது. அதைப்‌ பழக்கி 
பயன்படுத்த முடியாது. 
காட்டுக்கழுதைக்கு எதையும்‌ 
கற்றுக்கொடுக்கவும்‌ முடியாது. 





ழ்‌ நள 
யாய 


தம்முடைய 
அவனை 


தேவன்‌ மனுஷனை: 
சாயலாக சிருஷ்டித்தார்‌. 
நிறைவாகவும்‌, பரிபூரணமாகவும்‌ 
சிருஷ்டித்தார்‌. ஆனால்‌ அவனோ 
'வெறுமையாயிருக்கிறான்‌. மனுஷன்‌. 


புத்தியில்லாத, வீணான 
சிருஷ்டியாயிருக்கிறான்‌. தேவன்‌ 
மனுஷனை - பரிபூரணமாய்‌ 
சிருஷ்டித்திருந்தாலும்‌ புத்தியில்லாத 
மத்‌ தன்னைத்தானே 
வெறுமையாக்கிவிட்டான்‌. அவனுக்குள்‌ 
ல்‌ புத்தியில்லாத மனுஷன்‌: 
மிருகத்திற்கு 

ட த்தான்‌ 
“கனம்‌ 
அறிவில்லாத 


பொருந்தினவனாயிருந்தும்‌ 
மனுஷன்‌ அழிந்துபோகும்‌ 
மிருகங்களுக்கு. ஒப்பாயிருக்கிறான்‌" 
(சங்‌ 49:20), “நான்‌ காரியம்‌ அறியாத 
மூடனானேன்‌; உமக்கு முன்பாக மிருகம்‌ 
போலிருந்தேன்‌” (சங்‌ 73:22) என்று 
டார்‌ கம லன 


எதற்கும்‌ 
காட்டுக்‌ 
ஒப்பாக 
புத்தியில்லாத 
இதுவரையிலும்‌ ஒரு 
உண்டாகவில்லை. 
இனிமேலும்‌ அவனால்‌ ஒரு 
பிரயோஜனமும்‌ உண்டாகப்போவதில்லை. 
அவன்‌ கிறிஸ்துவின்‌ கிருபைக்கு 
முன்பாக வரவேண்டும்‌. 
இயேசுகிறிஸ்துவின்‌ 
கழுவப்படவேண்டும்‌. 
புத்தியில்லாத 
பிரயோஜனமாயிருக்க முடியும்‌. 


மனுஷன்‌. 
பிரயோஜனப்படாத, 
கழுதைக்குட்டிக்கு 
பிறந்திருக்கிறான்‌ 
மனுஷனால்‌ 
பிரயோஜனமும்‌. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


லால பிரவேசித்தபோது, அவர்‌ 

கழுதைக்குட்டியின்மீது ஏறி வந்தார்‌. 

கழுதைக்குட்டி புத்தியில்லாததுதான்‌. 

அது பிரயோஜனபில்லாததுதான்‌. 

ஆனாலும்‌ அது இயேசுகிறிஸ்துவிடம்‌ 

அழைத்துக்கொண்டு வரப்பட்டபோது, 
க்குட்டி இயேசுகிறிஸ்துவுக்கு 
அம்‌ 


கழுதைக்குட்டி எதற்கும்‌ 
கீழ்ப்படியாது. அதைப்‌ பழக்கவும்‌ முடியாது. 
இது கழுதைக்குட்டியின்‌ 
நாட்டுக்கழுதையை 
ஓரளவு பழக்கிவிடலாம்‌. 
காட்டுக்கழுதைக்குட்டியை எந்த 
வேலைக்கும்‌ பழக்க முடியாது. நாம்‌ அந்த 
மிருகத்திடம்‌ எப்படித்தான்‌ புத்திமதிகளைச்‌ 
சொன்னாலும்‌, அது செவிகொடுத்து 
கேட்காது. 


சுபாவம்‌. 


“காட்டுக்‌ கழுதையைத்‌ 
தன்னிச்சையாய்த்‌ திரியவிட்டவர்‌ யார்‌? 
அந்தக்‌ காட்டுக்கழுதையின்‌ கட்டுகளை 
அவிழ்த்தவர்‌ யார்‌? அதற்கு நான்‌ 
வனாந்தரத்தை வீடாகவும்‌, உவர்நிலத்தை 
வாசஸ்தலமாகவும்‌ கொடுத்தேன்‌. அது 
பட்டணத்தின்‌ இரைச்சலை 
அலட்சியம்பண்ணி,  ஒட்டுகிறவனுடைய 
கூக்குரலை. மதிக்கிறதில்லை" 

395-7) என்று கர்த்தர்‌ 


கழுதைக்குட்டி 

மிருகமாயிருந்தாலும்‌, 

சுயபெருமையுள்ளது. அந்த 

யாருக்கும்‌ எந்தப்‌ 

உண்டாகாது. 

மனுஷனும்‌, 

காட்டுக்கழுதைக்குட்டிக்கு ஒப்பாக, 

பெரு நெஞ்சுள்ளவனாயிருக்கிறான்‌. 

புத்தியில்லாத மனுஷன்‌, சர்வஞானமுள்ள 

தேவனிடத்தில்‌ விவாதம்பண்ணக்கூடாது. 

கர்த்தருடைய கிரியையை மனுஷன்‌: 
தடைபண்ண முயற்சி செய்யக்கூடாது. 





ழ்‌ நவள 
யாய 


யோபுவுக்கு ஆலோசனை 
யோடு 11 : 13-20 


யோபு 1119. தீர்‌ உம்முடைய 
இருதயத்தை. ஆயத்தப்படுத்தி, 
உம்முடைய கைகளை அவருக்கு நேராக 
விரித்தால்‌ நலமாயிருக்கும்‌. 


யோபு 11:14. உம்முடைய கையிலே 
அக்கிரமம்‌ இருந்தால்‌, அதைத்‌ 
தூரத்தில்‌ அகற்றிவிட்டு, அதியாயம்‌ 
உம்முடைய கூடாரங்களில்‌ 
வாசமாயிருக்கவொட்டாதிரும்‌. 


யோபு 11:15. அப்பொழுது உம்முடைய 
முகத்தை மாசில்லாமல்‌ ஏறெடுத்து, 
பயப்படாமல்‌ திடன்கொண்டிருப்பீர்‌.. 


யோபு 1116. அப்யொழுது தீர்‌ 
வருத்தத்தை மறத்து, கடந்துபோன 
தண்ணீரைப்போல அதை நினைப்பீர்‌. 


யோபு 11:17. அப்பொழுது உம்முடைய 
ஆயுசுகாலம்‌ பட்டப்பகலைப்பார்க்கிலூம்‌. 
பிரகாசமாயிருக்கும்‌ இருன்‌ அடைந்த 
நீர்‌ விடியற்காலத்தைப்போலிருப்பீர்‌.. 


யோபு 11:18. 
நம்பிக்கை: உண்டாயிருக்கிறதினால்‌ 
திடனாயிருப்பீர்‌ தோண்டி. ஆராய்ந்து 
௬கமாய்ப்‌ படுத்துக்கொள்விர்‌.. 


யோபு 11:19. பயப்படுத்தூவாரில்லாமல்‌: 
நித்திரை செய்வீர்‌; அநேகர்‌ உமது 
முகத்தை நோக்கி விண்ணப்பம்‌ 
பண்ணுவார்கள்‌. 


யோபு 11:20. துன்மார்க்ககுடைய 
கண்கள்‌ பூத்தூப்போய்‌, அவர்கள்‌ 
அடைக்கலம்‌ அவர்களை விட்டொழித்து, 
அவர்கள்‌ நம்பிக்கை காகிறவண்‌. 
ச௬ுவாசம்போல்‌ அழிந்துபோகும்‌. 
என்றான்‌. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இருதயத்தை ஆயத்தப்படுத்தும்‌ 


தீர்‌ உம்முடைய இருதயத்தை 
ஆயத்தப்படுத்தி, உம்முடைய கைகளை 
அவருக்கு நேராக. விரித்தால்‌ 
நலமாயிருக்கும்‌. உம்முடைய கையிலே 
அக்கிரமம்‌ இருத்தால்‌, அதைத்‌ 
தூரத்தில்‌ அகற்றிவிட்டு, அதியாயம்‌ 
உம்முடைய கூடாரங்களில்‌ 
வாசமாயிருக்க வொட்டாதிரும்‌ 
(யோபு 11:19,14). 


சோப்பார்‌, யோபுவின்‌ மற்ற இரண்டு 
சிநேகிதரைப்போலவே, இப்போது 
யோபுவுக்கு ஆறுதலான வார்த்தைகளைச்‌ 
சொல்லுகிறார்‌. அவருக்கு நம்பிக்கை 
கொடுக்கிற வார்த்தைகளைச்‌ சொல்லி 
அவரை உற்சாகப்படுத்துகிறார்‌. எலிபாசும்‌ 
பில்தாத்தும்‌ யோபுவுக்கு நல்ல 
ஆலோசனைகளைச்‌ சொன்னார்கள்‌. 


நான்‌ தேவனை நாடி, என்‌ 
நியாயத்தை தேவனிடத்தில்‌ ஒப்புலிப்பேன்‌” 
(யோபு 58) என்று எலிப்பாசும்‌, “நீர்‌ 
தேவனே ஏற்கனவே தேடி, சர்வவல்லவரை 
நோக்கி விண்ணப்பஞ்செய்து, சுத்தமும்‌ 
செம்மையுமாய்‌ இருந்தீரேயானால்‌, 
அப்பொழுது அவர்‌ உமக்காக விழித்து 
நீதியுள்ள உம்முடைய வாசஸ்தலத்தைச்‌ 
சாங்கோபாங்கமாக்குவார்‌' (யோபு 8:56) 
என்று பில்தாத்தும்‌  யோபவுக்கு 
ஆலோசனை சொன்னார்கள்‌. 


எலிப்பாசின்‌ ஆலோசனையையும்‌ 
பில்தாத்தின்‌ லோசனையையும்‌ 
சோப்பார்‌ கவனித்துக்‌ கேட்கிறார்‌. 
அவர்களைப்போலவே சோப்பாரும்‌ 
யோபுவுக்கு ஆறுதலான 
ஆலோசனைகளைச்‌ சொல்லுகிறார்‌. யோபு 
தன்னைத்தானே ஆராய்ந்து 
பார்க்கவேண்டும்‌. அவர்‌ தன்னுடைய 
மனதின்‌ தீயாண்ணங்களை 
மாற்றிக்கொள்ளவேண்டும்‌. அவர்‌ நற்களி 
கொடுக்கிற நல்ல விருட்சமாகயிருக்க 
வேண்டும்‌. “நீர்‌ உம்முடைய இருதயத்தை 
ஆயத்தப்படுத்தும்‌' என்று  சோப்பார்‌ 
போடவிடம்‌ சொல்லுகிறார்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


இருதயத்தின்‌ நிறைவினால்‌ வாய்‌ 
பேசும்‌. இருதயத்திலிருந்துதான்‌ 
நம்முடைய பேச்சுக்களும்‌, விவாதங்களும்‌, 
சிந்தனைகளும்‌ ஆரம்பமாகிறது. யோபு 
தன்னுடைய இருதயத்தை 
ஆயத்தப்படுத்திவிட்டு, அவர்‌ வானத்தை 
நோக்கிப்‌ பார்க்கவேண்டும்‌. யோபு 
தன்னுடைய கைகளை வானத்திலுள்ள 
தேவனுக்கு நேராக விரிக்கவேண்டும்‌. 
அப்போது யோபுவுக்கு நலமாயிருக்கும்‌ 
என்று சோப்பார்‌ ஆலோசனை 
சொல்லுகிறார்‌. யோபு தேவனிடத்தில்‌ 
கருத்தாய்‌ விண்ணப்பம்பண்ணவேண்டும்‌ 
தன்னைத்தாழ்த்தி ஒப்புக்கொடுக்க 
வேண்டும்‌. 

"உம்முடைய கைகளை அவருக்கு 
நேராக விரித்தா என்னும்‌ 
வாக்கியத்திற்கு, நம்மை தேனி, த்திலும்‌, 

(ருடைய  உடன்படிக்கையினிடத்திலும்‌ 
கெடுதல்கள்‌ 

“இப்போதும்‌ உங்கள்‌ 
பிதாக்களைப்போல உங்கள்‌ கழுத்தைக்‌ 
கடனப்படுத்தாதேயு்கள்‌;: நீங்கள்‌ 
கர்த்தருக்கு உடன்பட்டு, அவர்‌. 
சதாகாலத்துக்கும்‌ பரிசுத்தம்பண்ணின 
அவருடைய பரிசுத்தஸ்தலத்திற்கு வந்து, 
உங்கள்‌ தேவனாகிய  கர்த்தரைச்‌ 
சேவியுங்கள்‌; அப்பொழுது அவருடைய 
உக்கிரமான கோபம்‌ உங்களைவிட்டுத்‌ 
திரும்பும்‌” (நாளா 30:8). 


யோபு ஏற்கெனவே தேவனிடத்தில்‌ 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தருடைய 
தன்னைத்தாழ்த்தி, 
வேண்டுதல்களையும்‌, 
பணிவோடு. 
சோப்பார்‌ 


யோபு தேவனுடைய சமுகத்தில்‌, 
தன்னுடைய கைகளை அவருக்கு நேராக 
விரிக்கும்போது, அவர்‌ தன்னுடைய 
இருதயத்தை சுத்திகரிக்கவேண்டும்‌. 
யோபுவின்‌ கையிலே அக்கிரமம்‌ 
இருந்தால்‌, அவர்‌ அதை தூரத்தில்‌ 
அகற்றிவிடவேண்டும்‌. யோபுவின்‌ 
கூடாரத்தில்‌ அநியாயம்‌ 
வாசமாயிருப்பதற்கு யோபு அனுமதிக்கக்‌ 
கூடாது. யோபு பாவத்தில்‌ 
ஜீவிக்கக்கூடாது. பாவமான பழக்கவழக்கம்‌ 
எதுவும்‌ யோபுவினிடத்திலோ, அவருடைய 
கூடாரத்திலோ காணப்படாதவாறு யோபு 
ட வமான அகடு 


பாவத்தைப்பற்றிய 
குற்றவுணர்வு நம்மைவிட்டு 
நீங்கவேண்டும்‌. அப்போதுதான்‌ 
நம்முடைய பாவம்‌ மன்னிக்கப்பட்டதற்கான 
ஆசீர்வாதத்தை நம்மால்‌ அனுபவிக்க 
முடியம்‌. யோபு தன்னை மாத்திரம்‌ 
சுத்தப்படுத்தினால்‌ போதாது. தன்னுடைய 
குடும்பத்தையும்‌  சுத்தப்படுத்தவேண்டும்‌. 
சோப்பார்‌ யோபுவிடம்‌ இதுபற்றிச்‌ 
சொல்லும்போது, “அநியாயம்‌ உம்முடைய 
கூடாரங்களில்‌ வாசமாயிருக்க 
வொட்டாதிரும்‌” என்று சொல்லுகிறார்‌. 
யோபுவின்‌ வீட்டில்‌  அநியாயக்காரர்‌, 
அக்கிரமக்காரர்‌ யாரும்‌ வந்து 
தங்கக்கூடாது. துன்மார்க்கமான. 
காரியங்கள்‌ எதுவும்‌ யோபுவின்‌ 
வீட்டில்‌ நடைபெறக்கூடாது. யோபு 
துன்மார்க்ககான வழியில்‌ ஐசுவரியம்‌ 
சேர்க்கக்கூடாது. 


நம்முடைய 





ழ்‌ நவள 
யாய 


முகத்தை மாசில்லாமல்‌ ஏறெடும்‌ 


அப்பொழுது தீர்‌ வருத்தத்தை மறத்து, 
கடந்துபோன தண்ணீரைப்போல அதை 
'தினைப்பீர்‌. அப்பொழுது உம்முடைய 
ஆயுககாலம்‌ பட்டப்பகலைப்பார்க்கிலும்‌ 
பிரகாசமாயிருக்கும்‌; இருள்‌ அடைத்த 

விடியற்காலத்தைப்போலிருப்பீர்‌. 
நம்பிக்கை உண்டாயிருக்கிறதினால்‌. 
'திடனாயிருப்பீர்‌; தோண்டி ஆராய்த்து 
சுகமாய்ப்‌ படுத்துக்கொள்விர்‌. 
பயப்படுத்துவாரில்லாமல்‌ நித்திரை 
செய்வீர்‌ அநேகர்‌ உமது முகத்தை 
நோக்கி விண்ணப்பம்பண்ணுவார்கன்‌. 
(யோபு 1115-19). 


யோபு தன்னுடைய ஆலோசனையை 
ஏற்றுக்கொண்டால்‌ அவருக்கு 
நலமாயிருக்கும்‌ என்றும்‌, அவருக்கு 
நன்மை உண்டாகும்‌ என்றும்‌ சோப்பார்‌ 
யோபுவிடம்‌ உறுதியாய்ச்‌ சொல்லுகிறார்‌. 
யோபு தன்னுடைய முகத்தை 
வானத்திற்கு நேராக மாசில்லாமல்‌. 
ஏறெடுக்கவேண்டும்‌. தேவனுடைய 
கிருபாசனத்திற்கு முன்பாக அவர்‌ 
தைரியமாய்‌ நெருங்கி வரவேண்டும்‌. 
யோபுவின்‌ முகம்‌ மாசில்லாமல்‌ 
இருக்கும்போது, அவர்‌ தேவனுக்கு 
முன்பாக வரும்போது அவரிடத்தில்‌. 
பயங்கரமோ, காது. 


“அவர்‌ தமது மிலாற்றை என்னை 
விட்டு அகற்றுவாராக;: அவருடைய 
பயங்கரம்‌ என்னைக்‌ 
கலங்கப்பண்ணாதிருப்பதாக. அப்பொழுது 
நான்‌ அவருக்குப்‌ பயப்படாமல்‌ பேசுவேன்‌; 
இப்‌ அப்படிச்‌ செய்ய 

(யோபு 9:34,35) என்றும்‌ 
“நான்‌ துன்மார்க்கனாயிருந்தால்‌ எனக்கு 
ஐயோ! நான்‌ நீதிமானாயிருந்தாலும்‌ என்‌ 
தலையை நான்‌  எடுக்கமாட்டேன்‌; 
அவமானத்தால்‌ நிரப்பப்பட்டேன்‌: நீர்‌ 
என்‌ சிறுபையைப்‌ பார்த்தருளும்‌, 
அது அதிகரிக்கிறது” (யோபு 1045). 
என்றும்‌ யோபு சொல்லுகிறார்‌. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யோபு குழப்பத்தில்‌ 
நிரம்பியிருக்கிறார்‌. யோபு தேவனை 
நோக்கிப்‌ பார்க்கும்போது அவரை 
தன்னுடைய சத்துருவாகப்‌ பார்க்கிறார்‌. 
அவரோடு விவாதம்பண்ணுகிறார்‌. யோபு 
தேவனிடத்தில்‌ 'விவாதம்பண்ணாமல்‌, 
தன்னைத்தாழ்த்தி, தேவனிடத்தில்‌ 
தன்னை அர்ப்பணிக்கவேண்டும்‌ என்று 
சோப்பார்‌ யோபுவுக்கு ஆலோசனை 
சொல்லுகிறார்‌. அப்போது யோபு 
பயப்படாமல்‌ திடன்கொண்டிருப்பார்‌. யோபு 
வருத்தத்தை மறந்து, கடந்துபோன 
தண்ணீரைப்போல அதை நினைப்பார்‌ 
என்று சோப்பார்‌ யோபுவிடம்‌ 
சொல்லுகிறார்‌. 


யோபு தன்னுடைய 
தேவனுடைய சமுகத்தில்‌ 
ஏறெடுக்கும்போது, 
இருதயத்தில்‌ பெரிய மாற்றங்கள்‌ 
உண்டாகும்‌ தேவன்‌ தன்மீது 
கோபமாயிருக்கிறார்‌ என்று நினைக்கும்‌ 
குற்றவுணர்வு யோபுவின்‌ இருதயத்தை 
விட்டு முற்றிலுமாய்‌ நீங்கிப்போகும்‌. அது 
கடந்துபோன தண்ணீரைப்போல, அல்லது 
ஒரு பாத்திரத்திலிருந்து கீழே 
கொட்டப்பட்ப தண்ணீரைப்போல்‌, 
யோபுவை விட்டுக்‌ கடந்துபோகும்‌. 
தரையில்‌ கொட்டப்பட்ட தண்ணீரை 
மறுபடியும்‌. அள்ளி எடுக்க முடியாது. 
அதுபோலவே யோபுவின்‌ வருத்தம்‌ கீழே 
கொட்டப்பட்டுவிடும்‌. யோபுவுக்கு மறுபடியும்‌ 
வருத்தமுண்டாகாது. 

யோபு தன்‌ அங்கலாய்ப்பை 
மறக்கவேண்டுபென்று விரும்பினார்‌ 
தன்னுடைய முகத்தின்‌ துக்கத்தை மாற்றி, 
திடன்கொள்ளவேண்டுமென்று முயற்சி 
பண்ணினார்‌. ஆனால்‌  யோபுவால்‌ 
தன்னுடைய வருத்தத்தை மறக்க 
முடியவில்லை. யோபு தன்னுடைய 
வருத்தங்களைப்பற்றி  பயமாயிருக்கிறார்‌ 
(யோபு 9:27,28). 


முகத்தை, 
மாசில்லாமல்‌ 
அவருடைய 





ழ்‌ நள 
யாய 


சோப்பார்‌ யோபுவின்‌ துக்கத்தை 
நீக்கி, அவருக்கு ஆறுதலும்‌ சந்தோஷமும்‌ 
கொடுக்கவேண்டும்‌ என்று விரும்புகிறார்‌. 
யோபுவின்‌ வாழ்க்கை  கிரகணத்தில்‌. 
மறைந்திருக்கிற ஒளியைப்போலிருக்கிறது. 
ஒளி மங்கிப்போயிருக்கிறது. கிரகணம்‌ 
நீங்கிப்போனபின்பு, ஒளி மறுபடியும்‌ 
பிரகாசமாய்த்‌ தெரியும்‌. யோபு 
தன்னுடைய அக்கிரமத்தை தூரத்தில்‌ 
அகற்றிவிட்டு, தன்னுடைய முகத்தை 
மாசில்லாமல்‌ தேவனுக்கு முன்பாக 
ஏறெடுக்கும்போது, அவருடைய 
ஆயுசுகாலம்‌ பட்டப்பகலைப்‌ பார்க்கிலும்‌ 
பிரகாசமாயிருக்கும்‌. யோபு இப்போது 
இருளடைந்திருக்கிறார்‌. இனிமேல்‌: 
அவர்‌ விடியற்காலத்தைப்போல 
வெளிச்சமாயிருப்பார்‌.  இருளிலிருக்கிற 
யோபுவுக்கு மறுபடியும்‌ வெளிச்சம்‌ 
உண்டாகும்‌. துக்கத்திலிருக்கிற 
யோபுவுக்கு மறுபடியும்‌ சந்தோஷம்‌ 
உண்டாகும்‌. 

யோபு இப்போது பயத்திலும்‌. 
பயங்கரத்திலும்‌, திகிலிலும்‌ இருக்கிறார்‌. 
யோபுவின்‌ வாழ்க்கை முழுவதும்‌ பயம்‌ 
நிரம்பியதாயிருக்கிறது. யோபு தன்னை 
கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
பரிசுத்தப்படுத்தும்போது, அவருக்கு 
பரிசுத்த ஒய்வு கிடைக்கும்‌. தேவனுடைய 
தெய்வீக பாதுகாப்பு கிடைக்கும்‌. 
அவருக்கு நம்பிக்கை உண்டாயிருக்கும்‌. 
இதனால்‌ அவர்‌  திடனாயிருப்பார்‌. 
தோண்டி ஆராய்ந்து 
படுத்துக்கொள்வார்‌. 
பாளயங்களிலுள்ள 


நாமும்‌ நம்மை தேவனுடைய 
ஆளுகைக்கு ஒப்புக்கொடுக்கவேண்டும்‌. 
அப்போது நாம்‌ இரவும்‌ பகலும்‌ 
பாதுகாப்பாயிருப்போம்‌. யோபுவின்‌ 
வேலையாட்களை  சபேரியர்‌ கொன்று 
போட்டார்கள்‌. அவருடைய 
ஒட்டகங்களையும்‌, எருதுகளையும்‌, 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆடுமாடுகளையும்‌ ஒட்டிக்கொண்டு. 
போய்விட்டார்கள்‌. யோபுவுக்கு அப்படிப்பட்ட 
இழப்பு இனிமேல்‌ நேரிடாது. குழியைத்‌ 
தோண்டி, அதற்குள்‌ பாதுகாப்பாக 
படுத்திருப்பதுபோல, யோபுவும்‌ சுகமாய்ப்‌ 
பத்திர 


யோபு சுகமாய்ப்‌ படுத்திருந்தாலும்‌, 
அவர்‌  சோம்பேறியாய்ப்‌ படுத்திருக்க 
மாட்டார்‌. சோம்பேறியின்‌ வாழ்க்கையில்‌ 
செழிப்பு உண்டாகாது. யோபு வேலை 
செய்யவேண்டிய நேரத்தில்‌, தன்னுடைய 
வேலையை செய்யவேண்டும்‌. ஒய்வு 
எடுக்கவேண்டிய நேரத்தில்‌ தான்‌ 
படுத்திருக்கவேண்டும்‌. இதுதான்‌. 
மனுஷரைக்‌ குறித்து தேவனுடைய சித்தம்‌, 
யோபு இரவிலே தூங்கும்போது, 
தேவனுடைய கிருபையினாலும்‌ 
பாதுகாப்பினாலும்‌, அவர்‌ 
கலக்கபில்லாமலும்‌, பயமில்லாமலும்‌, 
திகிலில்லாம சமாதானமும்‌ 
சுகமாயும்‌ படுத்துத்‌ தூங்குவார்‌. 


சோப்பார்‌ யோபுவிடத்தில்‌ 
சொல்லும்போது, “தோண்டி ஆராய்ந்து 
சுகமாய்ப்‌ படுத்துக்கொள்வீர்‌' என்று 
சொல்லுகிறார்‌. யோபுவுக்கு அங்கும்‌ 
இங்கும்‌ அலையவேண்டிய நிர்ப்பந்தம்‌ 
எதுவும்‌ இருக்காது. அவருக்கு 
தலைசாய்ப்பதற்கு இடமில்லாமல்‌ 
போகாது. அவர்‌ தன்னுடைய 
படுக்கையில்‌ படுக்க வேண்டிய நேரத்தில்‌, 
தன்னுடைய படுக்கைக்கு 
அவருக்கு யாரும்‌ 
செய்யமாட்டார்கள்‌. 
பயப்படுத்துவாரில்லாமல்‌ 

செய்வார்‌. 





ழ்‌ நயன 
ஈயா 


யோபு 
'தனிபையிலிருக்கிறார்‌. அவருடைய 
சிநேகிதர்‌ எல்லோரும்‌ அவனைவிட்டு 
விலகிப்போய்விட்டார்கள்‌. 
சிநேகிதர்‌ மாத்திரமே 
முன்பாக அமர்ந்திருக்கிறார்கள்‌. யோபு 
தன்னுடைய அக்கிரமத்தை தூரத்தில்‌: 
அகற்றிவிட்டு, தேவனுக்கு முன்பாக, 
தன்னுடைய முகத்தை  மாசில்லாமல்‌ 
ஏறெடுக்கும்போது, அநேகர்‌ யோபுவின்‌ 
முகத்தை, நோக்கி 
விண்ணப்பம்பண்ணுவார்கள்‌. யோபுவின்‌ 
சிநேகத்தைநாடி அவரிடத்தில்‌ வருவார்கள்‌. 
யோபுவின்‌ கூடாரத்தில்‌ சிநேகிதரின்‌ 
கூட்டம்‌ எப்போதும்‌ நிரம்பி வழியும்‌ 


இப்போது 


துன்மார்க்கர்‌ 


துன்மார்க்கருடைய கண்கள்‌. 
பூத்துப்போய்‌, அவர்கள்‌ அடைக்கலம்‌ 
அவர்களை விட்டொழித்து, அவர்கள்‌. 
நம்பிக்கை காகிறவன்‌ ௬வாசம்போல்‌: 
அழிந்துபோகும்‌ என்றான்‌ 
(யோபு 11:20). 


சோப்பார்‌ 
அழிவைப்பற்றி 
தன்னுடைய 
செய்கிறார்‌. 
பூத்துப்போகும்‌ 


துன்மார்க்கருடைய 
சுருக்கமாகச்‌ சொல்லி, 
விவாதத்தை நிறைவு 
்மார்க்கருடைய கண்கள்‌ 
யோபு தன்னுடைய 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆலோசனைகளை 
என்னும்‌ சந்தேகம்‌ 
வந்திருக்கிறது. 
தன்னுடைய 
ஏற்றுக்கொள்ளாமல்‌, 
அகற்றிவிடாமல்‌, தேவனுக்கு முன்பாக 
தன்னுடைய முகத்தை மாசில்லாமல்‌: 
ஏறெடுக்காமல்‌ இருப்பாரென்றால்‌, யோபு 
ரக்னா கிக்‌! 


யோபுவுக்கு முன்பாக ஜீவனும்‌ 
மரணமும்‌ நியமிக்கப்பட்டிருக்கிறது. இதில்‌ 
எதை... தெரிந்தெடுக்கவேண்டுமென்று 
யோபுதான்‌  தீர்மானம்பண்ணவேண்டும்‌, 
“துன்மார்க்கன்‌ மரிக்கும்போது அவன்‌ 
நம்பிக்கையை அழியும்‌ (நீதி 117). 
துன்மார்க்கருடைய அடைக்கலம்‌ 
அவர்களைவிட்டு ஒழிந்துபோகும்‌. 
அவர்களுடைய சாகிறவன்‌ 
சுவாசப்‌ 


ஏற்றுக்கொள்வாரா 
சோப்பாருக்குள்‌ 
யோபு 
ஆலோசனையை 
அக்கிரமத்தை 


ம்பிக்கை 
ந்துபோகும்‌. 


தேவனிடத்தில்‌ ஒடி வராதவர்களால்‌, 
தேவனைவிட்டு தப்பித்து ஓடிப்போகவும்‌ 
முடியாது. தேவனுடைய கிருபயைப்‌ 
பெற்றுக்கொள்ள, அவருடைய 
சமுகத்திற்கு முன்பாக பணிவோடு 
வரவேண்டும்‌. துணிகரமாகப்‌ பாவம்‌ 
செய்து, பெருநெஞ்சுள்ளவர்களாகயிருக்கும்‌ 
துன்மார்க்கரால்‌ தேவனுடைய 
ஆக்கினைத்தர்பபுக்கு தப்பி 
ஒடிப்போகமுடியாது 





ழ்‌ நவள 
யாய 


சோப்பாரின்‌ விவாதத்திற்கு யோபு 
பிரதியுத்தரம்‌ சொல்லுகிறார்‌. ஏற்கெனவே 
யோபு எலிப்பாசுக்கும்‌ பில்தாத்திற்கும்‌ 
பிரதியுத்தரம்‌ சொல்லியிருக்கிறார்‌. 
அதுபோலவே யோபு இப்போது, 
சோப்பாரின்‌ குற்றச்சாட்டிற்கு 
முதலாவதாக பதில்‌ சொல்லிவிட்டு 
(யோபு 13:19). அதன்பின்பு தன்னுடைய 
வழக்குகளை தேவனிடத்தில்‌ 
முறையிடுகிறார்‌. 


யோபு 12-ஆவது அதிகாரத்தில்‌, 
யோபு... தன்னுடைய சிநேகிதரிடத்தில்‌ 
பேசுகிற வசனங்கள்‌ எழுதப்பட்டிருக்கிறது. 
யோபுவின்‌ சுபாவத்தைப்பற்றி அவருடைய 
சிநேகிதர்கள்‌ குற்றம்‌ சொன்னார்கள்‌. 
யோபு அவர்களுடைய நியாயத்தீர்ப்பைக்‌ 
கடிந்துகொள்கிறார்‌ (யோபு. 12; 
இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ துன்மார்க்கர்‌ 
அழிந்துபோவார்கள்‌ என்று யோபுவின்‌ 
சிநேகிதர்கள்‌ சொன்னார்கள்‌. ஆனால்‌ 
துன்மார்க்கரோ அழிந்துபோகாமல்‌ 
செழிப்பாயிருக்கிறார்கள்‌ என்‌, யோட 
தர்‌ ர்‌ 126 டல ல்‌ 

தேவனுடைய  ஞானத்தைப்பற்றியும்‌. 
வல்லமையைப்‌ பற்றியும்‌, 
ஆளுகையைப்பற்றியும்‌. யோபுவின்‌ 
சிநேகிதர்கள்‌ அவரிடத்தில்‌ சொன்னார்கள்‌ 
தேவனைப்பற்றி அவர்கள்‌ சொன்ன 
சத்தியங்களை யோபு ஏற்றுக்கொண்டு. 
அதை இன்னும்‌ சற்று விரிவாக 
அவர்களிடத்தில்‌ சொல்லுகிறார்‌ 

பு 1212-25). 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யோபுவின்‌ பிரதியுத்தரம்‌ 
யோபு 12 : 1-5 


யோபு 121. யோபு பிரதியுத்தரமாக: 


யோபு 12:2. ஆம்‌, நீங்களே ஞானமுன்ன 
ஜனங்கள்‌; உங்களுடனே ஞானம்‌ 
சாகும்‌. 


யோபு 128. உங்களைப்போல 


இப்படிப்பட்டவைகளை அறியாதவன்‌. 
யார்‌? 


யோபு 12:4. என்‌ சிநேகிதரால்‌ நான்‌: 
நிந்திக்கப்பட்டு, தேவனை நோக்கிப்‌ 
ிரார்த்திப்பேன்‌; அவர்‌ எனக்கு 
மறுஉத்தரவு அருளுவார்‌; உத்தமனாகிய 
நீதிமான்‌ பரியாசம்பண்ணப்படுகிறான்‌. 


யோபு 125. ஆபத்துக்குன்ளானவன்‌ 

சுகமாயிருக்கிறவனுடைய நினைவில்‌ 
சி அடைகிறான்‌; 

காலிடறினவர்களூக்கு இது நேரிடும்‌. 


எனக்கும்‌ புத்தியுண்டு 


யோபு பிரதியுத்தரமாக ஆம்‌, 


இப்படிப்பட்டவைகனை அறியாதவன்‌ 
யார்‌? (யோபு 12:1-8) 


தனக்கு புத்திசொன்ன தன்னுடைய 
சிநேகிதரை யோபு கடிந்துகொள்கிறார்‌. 
உங்களைப்போல எனக்கும்‌ புத்தியுண்டு' 
என்று யோபு அவர்களிடத்தில்‌ 
சொல்லுகிறார்‌. யோபுவின்‌ சிநேகிதர்கள்‌. 
தாங்கள்‌ மாத்திரமே புத்தியுள்ளவர்கள்‌ 
என்று நினைத்துக்கொள்கிறார்கள்‌. 
தங்களுடைய ஞானத்தைப்பற்றிப்‌ 
பெருமைப்படுகிறார்கள்‌.  யோபுவிடத்தில்‌ 
புத்தியில்லையென்று அவர்கள்‌ 
நினைக்கிறார்கள்‌. 





ழ்‌ நள 
யாய 


யோபு தன்னுடைய சிநேகிதரின்‌ 
பேச்சுக்களை கவனமாகக்‌. 
கேட்டுக்கொண்டிருக்கிறார்‌. அவர்கள்‌ 
தங்களுடைய ஞானத்தைப்‌ பெரிதுபடுத்திச்‌: 
சொல்லும்போது, யோபு அவர்களிடத்தில்‌, 
ஆம்‌, நீங்களே ஞானமுள்ள ஜனங்கள்‌" 
என்று சொல்லுகிறார்‌. எல்லோருக்கும்‌ 
புத்திசொல்ல தங்களிடத்தில்‌ மிகுதியான 
ஞானமுண்டு என்று யோபுவின்‌ 
சிநேகிதர்‌ நினைக்கிறார்கள்‌. 
அவர்களிடத்தில்‌ பெருமை இருக்கிறது. 


யோபுவின்‌ சிநேகிதர்கள்‌ தப்பான 
ஆலோசனை சொல்லுகிறார்களா அல்லது 
சரியான ஆலோசனை சொல்லுகிறார்களா 
என்பது அவர்களுக்கே தெரியவில்லை. 
அவர்‌ நிதானித்து அறியாமல்‌, 
அவசரப்பட்டு, ஆணவத்தோடு 
பேசுகிறார்கள்‌. பிறருக்கு புத்தி சொல்ல. 
தாங்கள்‌ தகுதியுள்ளவர்கள்‌ என்று 
யோபுவின்‌ சிநேகிதர்கள்‌ 
நினைக்கிறார்கள்‌. அவர்களுடைய 

ணவமும்‌ பெருமையும்‌ வேண்டும்‌. 
ரன அட வ வ 


தங்களைத்‌ தவிர வேறு யாருக்கும்‌ 
ஞானமில்லை என்று போபுவின்‌ 
சிநேகிதர்‌ இறுமாப்பாய்‌ நினைக்கிறார்கள்‌. 
தாங்கள்‌ மாத்திரமே ஞானிகள்‌ என்றும்‌. 
இந்த உலகத்திலுள்ள மற்றவர்கள்‌ 
எல்லோருமே மதியீனர்கள்‌ என்றும்‌ 
மற்றவர்களைப்பற்றி ஏளனமாய்‌ 
நினைக்கிறார்கள்‌. அவர்கள்‌ மாத்திரமே 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யோபுவின்‌ சிநேகிதருடைய 
எண்ணத்தின்படி, அவர்கள்‌ மாத்திரமே 


மூடர்கள்‌ 
மாத்திரமே மீந்திருப்பார்கள்‌. ஞானிகள்‌ 
யாரும்‌ இருக்கமாட்டார்கள்‌. யோபுவின்‌ 
சிநேகிதர்கள்‌ செத்துப்போகும்போது, 
அவர்களோடு சேர்ந்து, இந்த 

உலகத்திலுள்ள ஞானமும்‌ செத்துப்போகும்‌ 
என்‌, பொருள்படுமா! யோட 
லு கிறார்‌ 'ருள்படுமாறு 1 


மனுபத்திரர்‌ 
சிநேகிதரைப்போல பெருமையாய்ச்‌ 
சிந்திக்கவும்‌ கூடாது,  ஆணவமாய்ப்‌ 
பேசவும்‌ கூடாது. நாம்‌ செத்துப்போனால்‌ 
இந்த உலகத்திற்கு பேரிழப்பு 
உண்டாகுமென்றும்‌, அதை ஈடுகப்‌. 
யாராலும்‌ முடியாது. என்றும்‌ நாம்‌ 
ஆணவமாய்‌. நம்மைப்பற்றி 
நினைக்கக்கூடாது. நாம்‌ மரித்துப்போன 
பின்பு, நம்முடைய ஸ்தானத்தில்‌ 
தேவன்‌ மற்றவர்களை எழுப்புவார்‌ 
நம்மைவிட அதிக திறமைகளும்‌ 
தாலந்துகளும்‌ உள்ளவர்களை கர்த்தர்‌ 
எழுப்பி ம்முடைய 

ப லவன்‌ ம்முறை சித்தத்தை 


தேவனுடைய ஊழியம்‌ ஒருபோதும்‌ 
தடைபடாது தேவனுடைய 
ஊழியக்காரர்கள்‌ மரித்துப்போன பின்பு. 
அவர்களுடைய ஸ்தானங்களில்‌ 
தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்கு, 
ஊழியக்காரர்களை 

ஆயத்தம்‌ பண்ணி 

்‌ ஊழியக்காரர்கள்‌ 

இந்தச்‌ சத்தியத்தை தங்கள்‌ நினைவில்‌ 


வைத்திருந்து, கர்த்தருடைய ஊழியத்தை 
உண்மையாகவும்‌. மனத்தாழ்மையாகவும்‌ 


செய்யவேண்டும்‌. 


யாரும்‌, யோபுவின்‌ 





ழ்‌ [பப்ப 
யாய 


யோபுவின்‌ சிநேகிதர்‌ தங்களுடைய 
ஞானத்தை பெரிதுபடுத்திப்‌ பேசும்போது. 
யோபுவுக்கு ஞானமில்லை என்று 
சொல்லி அவரை ய்ப்‌ 
பேசுகிறார்கள்‌. யோபு 
வார்த்தைகளையும்‌, 
ஞானத்தையும்‌ சிந்தித்துப்‌ பார்க்கிறார்‌. 
தேவன்‌ தனக்கும்‌ ஞானத்தைக்‌ 
கொடுத்திருக்கிறார்‌ என்று யோபு 
நம்புகிறார்‌. அந்த நம்பிக்கையில்‌ யோபு 
தன்‌ சிநேகிதரிடத்தில்‌, “உங்களைப்போல. 
எனக்கும்‌ புத்தியுண்டு, உங்களிலும்‌ நான்‌. 
தாழ்ந்தவனல்ல' என்று விசுவாசத்தோடு 
சொல்லுகிறார்‌. 

தேவனுடைய தெய்வீக 
பராமரிப்புக்களையும்‌, அவருடைய 
உபாயங்களையும்‌ யோபுவாலும்‌ 
நிதானித்து அறியமுடிகிறது. தேவனுடைய 
இரகசியங்களை யோபுவின்‌ சிநேகிதர்‌ 
அறிந்து வைத்திரு/்பதுபோல யோபுவும்‌ 
அறிந்து வைத்திருக்கிறார்‌. யோபுவின்‌ 
சிநேகிதருக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற 
தெய்வீக இரகசியங்கள்‌, 
யோபுவுக்கும்‌ மறைக்கப்படாமல்‌ 
வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. யோபு 
இந்த வார்த்தைகளைச்‌ சொல்லும்போது 
அஸி; த்தில்‌ ட ஆணவமோ 
இல்‌ை யோபு இன்னும்‌ 
மனத்த பப்பொடுதான்‌ இருக்கிறார்‌. 
அவரிடத்தில்‌ தாழ்வு 
மனப்பான்மையில்லை. கர்த்தருடைய 
பிள்ளைகளிடத்தில்‌ மனத்தாழ்மையிருக்க 

மனப்பான்மை 


சொல்லுகிறார்‌. யோபுவின்‌ 

சொல்லுவது யோபுவுக்கு 
மாத்திரமல்ல, எல்லா மனுஷருக்குமே 
அறிந்திருக்கிற செய்திதான்‌. அவர்கள்‌ 
பொதுவான சத்தியத்தை 
சொல்லுகிறார்கள்‌. அவர்கள்‌ மறைவான 
இரகசியங்களைச்‌ சொல்லவில்லை. 
பொதுவான சத்தியம்‌ எல்லோருக்கும்‌ 
தெரியும்‌. அது நமக்கும்‌ தெரியும்‌. 
அதற்காக நாம்‌ பெருமைப்படக்கூடாது. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யோபுவின்‌ சிநேகிதர்‌ 
பெருமையோடிருக்கிறார்கள்‌. 

அவர்களுடைய பெருமையைக்‌ குறைத்து, 
அவர்களை தாழ்த்தி 
நிலைப்படுத்துவதற்காகவே, யோபு இந்த 
வார்த்தைகளை அவர்களிடம்‌ 
சொல்லுகிறார்‌. அவர்கள்‌ தங்களைப்பற்றி 
நினைக்கவேண்டியதற்கும்‌ அதிகமாக 
நினைக்கிறார்கள்‌. அப்படிப்பட்ட உயர்வு 
மனப்பான்மை அவர்களிடத்தில்‌ 


காணப்படக்கூடாது. யோபு தன்னுடைய 

சிநேகிதரின்‌ நிலமையை அவர்களுக்கு 

புரிய வைக்கவேண்டும்‌ என்று விரும்பி, 

இந்த வார்த்தைகளை அவர்களிடத்தில்‌ 
ால்லுகிறார்‌. 


நான்‌ நிந்திக்கப்படுகிறேன்‌ 


என்‌ சிநேகிதரால்‌ நாண்‌ 
நிந்திக்கப்பட்டு, தேவனை நோக்கிப்‌ 
பிரார்த்திப்பேன்‌; அவர்‌ எனக்கு. 
மறுஉத்தரவு அருளுவார்‌, உத்தமனாகிய 
நீதிமான்‌ பரியாசம்பண்ணப்படுகிறான்‌. 
ஆபத்துக்கு உன்னானவன்‌' 
சுகமாயிருக்கிறவனுடைய நினைவில்‌. 

சி அடைகிறான்‌; 
காலிடநினவர்களுக்கு இது நேரிடும்‌ 
(யோபு 12:4,5). 


யோபுவின்‌ சிநேகிதர்‌ அவர்மீது 
குற்றம்‌ சொல்லுகிறார்கள்‌. அவரை 
மாய்மாலக்காரர்‌ என்றும்‌, அக்கிரமக்காரர்‌ 
என்றும்‌ சொல்லி அவரைக்‌ 
குற்றப்படுத்துகிறார்கள்‌. தன்னுடைய 
சிநேகிதரின்‌ வார்த்தைகளினால்‌ யோபு 
வேதனைகளை அனுபவிக்கிறார்‌. “என்‌. 
சிநேகிதரால்‌ ன்‌ நிந்திக்கப்படுகிறேன்‌ 
என்று தன்னுடைய 
நிந்தையைப்பற்றிச்‌ சொல்லுகிறார்‌ 





ழ்‌ ளன 
யாய 


நமக்கும்‌ யாராவது அதிகமாய்ப்‌ 
புத்திசொல்லிவிட்டால்‌, அந்த 
வார்த்தைகளை நம்மால்‌ தாங்கமுடியாது. 
அவர்களுடைய வார்த்தைகள்‌ நமக்கு 
உபகாரமாயிருப்பதற்குப்‌ 
உபத்திரவமாயிருக்கும்‌. 


தேவை. நாம்‌ பல 


மற்றவர்களுடைய 
நாடுகிறோம்‌. புத்திசொல்லுகிறவர்கள்‌ 
ஞானமாய்ச்‌ சொல்லவேண்டும்‌. 
கேட்கிறவர்களுக்கு பிரபோஜனமுண்டாக 
புத்தி சொல்லவேண்டும்‌. அவர்களுக்கு 
ஆறுதலும்‌, சமாதானமும்‌ 
உண்டாகவேண்டும்‌. கேட்கிறவர்களுக்கு 
வேதனைகளையும்‌. குழப்பத்தையும்‌ 
கொடுத்துவிடக்கூடாது 


யோபுவின்‌ சிநேகிதர்‌ அவருக்கு 
ஆறுதல்‌ சொல்வதற்காகவே வந்தார்கள்‌ 
யோபுவின்‌ துக்கத்தில்‌ பங்குபெற்று, 
அவருடைய வேதனையைக்‌ 
குறைப்பதற்காகவே வந்தார்கள்‌. ஆனால்‌ 
அவர்களோ இப்போது யோபுவை 
நிந்திக்கிறார்கள்‌. அவரைப்‌ 
பரியாசம்பண்ணுகிறார்கள்‌. நம்முடைய 
சிநேகிதரும்‌, உற்றார்‌ உறவினரும்‌ 
நம்மை நிந்தித்தாலும்‌. நமக்கு ஆறுதல்‌ 
சொல்லுகிற தேவன்‌ இருக்கிறார்‌. நமக்கு 
ஆலோசனைகளும்‌, புத்திமதிகளும்‌ 
தேவைப்படும்போது, மனுஷரை நாடி 

போகாமல்‌, கர்த்தரை 
ே்போகவேண்டே்‌ க்‌ 


யோபுவின்‌ சிநேகிதர்‌ அவரை 
நிந்தித்தபோது, யோபு தேவனை நோக்கி 
பிரார்த்திக்கிறார்‌. தேவன்‌ போபுவுக்கு 
மறுஉத்தரவு அருளுகிறார்‌. தன்னுடைய 
வேண்டுதல்கள்‌, ணப்பங்கள்‌, 
வேதனைகள்‌ எல்லாவற்றையும்‌ யோபு 
தேவனுடைய பாதபடியில்‌ சமர்ப்பிக்கிறார்‌. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யோபு 
பிரார்த்திக்கும்போது. 
உலகத்திலுள்ள 
சிந்தித்துப்‌ பார்க்கிறார்‌ 
இந்தப்‌ 
செழித்திருக்கிறார்கள்‌. 
உலகத்தில்‌ தரித்திரராயிருக்கிறவர்களும்‌, 
வியாதியிலும்‌ வேதனையிலும்‌ 
இருக்கிறவர்களும்‌ துன்மார்க்கர்கள்‌ 
என்று ஐசுவரியவான்கள்‌. 
நியாயந்தீர்க்கிறார்கள்‌. இது இந்த 
உலகத்தின்‌ பொதுவான நியாயத்தீர்ப்பு 
இந்தப்‌ பிரபஞ்சம்‌ வலியோரை 
வாழ்த்துகிறது. எளியோரை 
தாழ்த்துகிறது. 


யோபு 
நீதிமானாகவும்‌, 
இருக்கிறார்‌. அவர்‌ 
தன்னுடைய சிநேகிதர்‌ 
சொல்லுகிற 
வார்த்தைகளையும்‌ 
பார்க்கிறார்‌. “உத்தானாகிய நீதிமான்‌ 
பரியாசம்பண்ணப்படுகிறான்‌” என்று 
யோபு வேதனையோடு, ணரா! 
யோபு தன்னுடைய வேதனைகளையும்‌ 
நிந்தனைகளையும்‌ தன்னுடைய 
கிநேகிதரிடத்தில்‌ சொல்லி அனுதாபம்‌ 
பெற முயற்சி செய்யாமல்‌, அவர்‌ 
தேவனை நோக்கிப்‌ பிரார்த்திக்கிறார்‌. 
தேவன்‌ போபுவுக்கு மறுஉத்தரவு 
அருளுகிறார்‌. யோபு தேவனுக்குள்‌ 
'தலாகவும்‌, சமாதானமாகவும்‌, 
ாஷமாகவும்‌ இருக்கிறார்‌. 


தேவனிடத்தில்‌ 
இந்த 
துன்மார்க்கரையும்‌ 
துன்மார்க்கர்‌ 


தேவனுக்கு முன்பாக 
உத்தமனாகவும்‌ 
தன்னைப்பற்றியும்‌, 
தன்னைப்பற்றிச்‌ 
பரியாசான 


சிந்தித்துப்‌ 


கள்ளருடைய கூடாரங்கள்‌ 
யோபு 12 : 6-11 


யோபு 12:8. கன்னருடைய 
கூடாரங்களில்‌ செல்வமுண்டு; 
தேவனைக்‌ 
கோபப்படுத்துகிறவர்களுக்குச்‌. 
சாங்கோபங்கமுண்டு; 
கையிலே தேவன்‌ 
கொடுக்கிறார்‌. 


அவர்கள்‌: 
கொண்டுவந்து, 





ழ்‌ நயனா 
யாய 


யோபு 127. இப்போதும்‌ ந 
மிருகங்களைக்‌ கேட்டுப்பார்‌, அவைகள்‌: 
உனக்குப்‌ போதிக்கும்‌ ஆகாயத்துப்‌ 
பறவைகளைக்‌ கேன்‌, அவைகள்‌ உனக்கு. 


அறிவிக்கும்‌. 


யோபு 12:8. அல்லது பூமியை 
விசாரித்துக்‌ கேன்‌, அது உனக்கு. 
உபதேசிக்கும்‌; சமுத்திரத்தின்‌. 
மச்சங்களைக்‌ கேன்‌, அவைகள்‌ உனக்கு. 
விவரிக்கும்‌. 
ம்‌ 129, கரம்‌ 
இதைச்‌. செய்தடதென்று. 
இவைகளலெல்லாவற்றினாலும்‌ 
அறியாதவன்‌ யார்‌? 


யோபு 12:10. ௪ுகல பிராணிகளின்‌ 
ஜீவனும்‌, மாம்சமான சகல்‌ மனுஷரின்‌ 
ஆவியும்‌ அவர்‌ கையிலிருக்கிறது. 


கர்த்தருடைய 


யோபு 1211. வாயானது 
போஜனத்தை. ருசிபார்க்கிறதுபோல, 
செவியானது வார்த்தைகளைச்‌. 


சோதித்துப்பார்க்கிற தல்லவா? 


தேவனை 
கோபப்படுத்துகிறவர்கள்‌ 


கன்னருடைய கூடாரங்களில்‌ 
செல்வமுண்டு; தேவனைக்‌ 
கோபப்படுத்துகிறவர்களுக்குச்‌ 
காங்கோபங்கமுண்டு; அவர்கள்‌ 
கையிலே தேவன்‌ கொண்டுவந்து 
கொடுக்கிறார்‌ (யோபு 12:6). 


இந்த உலகத்தில்‌ துன்மார்க்கர்‌ 
செழித்திருக்கமாட்டார்கள்‌. என்று 
யோபுவின்‌ சிநேகிதர்கள்‌ உறுதியாய்ச்‌ 
சொல்லுகிறார்கள்‌. “துன்மார்க்கருடைய 
கண்கள்‌ பூத்துப்போய்‌, அவர்கள்‌ 
அடைக்கலம்‌ அவர்களை விட்பொழிந்து, 
அவர்கள்‌ நம்பிக்கை சாகிறவன்‌ 
சுவாசம்போல்‌ அழிந்துபோகும்‌" 
(யோபு 11:20) என்பதே யோபுவினுடைய 
சிநேகிதரின்‌ நம்பிக்கை, யோபு 
அவர்களுடைய வார்த்தைக்கு 


மறுப்பு 
சொல்லுகிறார்‌. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மனுஷருடைய ஐசுவரியத்தை 
வைத்தும்‌ செழிப்பான வாழ்க்கையை 
வைத்தும்‌ மனுஷரை நியாயந்தீர்க்கக்‌ 
கூடாது. தேவன்‌ சர்வஆளுகையுள்ளவர்‌. 
அவர்‌ தம்முடைய சித்தத்தின்‌ 
பிரகாரமாய்‌, தமக்குப்‌ பிரியமானபடி 
மனுஷரை ஆளுகை செய்கிறார்‌ 
தம்முடைய கிருபையினால்‌ மனுஷருக்கு 
பராமரிப்புக்களைக்‌ கொடுக்கிறார்‌. 
ஆகையினால்‌ மனுஷருடைய 
உலகப்பிரகாரமான ஜீவியத்திற்கும்‌, 
அவர்களுடைய இருதயத்தின்‌ 
சுபாவத்‌; த்திற்கு! சம்பந்தமில்லை என்று 
யோபு ட ரதியத்தாம்‌ த 


இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ கள்ளருடைய 
கூடாரங்களில்‌ செல்வமுண்டு. 
துன்மார்க்கரும்‌ செழித்திருக்கிறார்கள்‌. 
கள்ளர்‌ தேவனைக்‌ 
கோபப்படுத்துகிறார்கள்‌. அவர்கள்‌ 
மற்றவர்களை  துன்பப்படுத்துகிறார்கள்‌. 
ஒடுக்குகிறார்கள்‌. பணத்திற்காக மகா 
பாதகங்களை செய்கிறார்கள்‌. பிறருடைய 
இரத்தங்களை சிந்தி தங்களுடைய 
ஐசுவரியங்களை சேமிக்கிறார்கள்‌. 
கள்ளர்கள்‌ துணிகரமாய்ப்‌ பாவம்‌ செய்து 
தேவனைக்‌ கோபப்படுத்துகிறார்கள்‌. 
ஆனால்‌ அவர்களுடைய கூடாரங்களிலும்‌ 
செல்வமுண்டு என்றும்‌, 
தேவனைக்‌ கோடப்படுத்துகிறவர்களுக்கும்‌ 
சாங்கோபாங்கம்‌ உண்டு என்றும்‌ யோபு 


சொல்லுகிறார்‌ 


யோபு கள்ளரைப்பற்றிப்‌ 
பொதுவாகச்‌ சொன்னாலும்‌, அவர்‌ 
தன்னுடைய மனதிலே  சபேயரையும்‌, 
கல்தேயரையும்‌ நினைத்துத்தான்‌ இந்த 
வாக்கியத்தைச்‌ சொல்லுகிறார்‌. அவர்கள்‌ 
யோபுவின்‌ ஒட்டகங்கள்‌ மேலும்‌, 
ஆடுமாடுகள்‌ மேலும்‌, எருதுகள்‌ மேலும்‌ 
விழுந்து அவற்றை. ஒட்டிச்‌ 
சென்றுவிட்டார்கள்‌. யோபு தன்னுடைய 
சம்பத்து எல்லாவற்றையும்‌ இழந்துபோனார்‌. 
இப்போது யோபு வறுமையிலும்‌. 
வேதனையிலும்‌ இருக்கிறார்‌. யோபுவின்‌ 
சம்பத்தைக்‌ கொள்ளையடித்த கள்ளரோ 
ஐசுவரியவான்‌. களாயிருக்கிறார்கள்‌. 
சாங்கோபாங்கமாய்‌ ஜீவிக்கிறார்கள்‌. 





[EL 
INTERTOML 
கள்ளரின்‌ கூடாரங்களிலும்‌ செல்வம்‌ 
இருக்கிறது. கள்ளரின்‌ குடும்பத்தாரும்‌, 
அவரோடுகூட வாசம்பண்ணுகிறவர்களும்‌ 
ஜசுவரியவான்களாயிருக்கிறார்கள்‌. 
கள்ளரின்‌ சந்ததியாரும்‌ அழிந்துபோகாமல்‌. 
செல்வச்‌ செழிப்பாயிருக்கிறார்கள்‌. 
கள்ளருடைய குடும்பங்களும்‌ 
ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதுபோல தெரிகிறது. 
கள்ளர்கள்‌ தன்மார்க்கமாய்‌ 
ஐசுவரியத்தைச்‌ சேர்த்தார்கள்‌. ஆனாலும்‌ 
கள்ளர்களோ அல்லது அவர்கள்‌ 
அநியாயமாய்ச்‌ சேர்த்த ஜசுவரியமோ 
அழிந்து போகவில்லை. அது 
அவர்களுக்கும்‌, அவர்களுடைய 
சந்ததியாருக்கும்‌ நிலைத்திருக்கிறது. இது 


உலகத்தில்‌ நாம்‌ காண்கிற பொதுவான 
காரியம்‌ 


துன்மார்க்கர்‌ 
என்று 


அறிந்துபோவார்கள்‌ 
யோபுவின்‌ சிநேகிதர்கள்‌ 
சொன்னார்கள்‌. ஆனால்‌ யோபுவோ, 
“துன்மார்க்கரும்‌ செழித்திருக்கிறார்கள்‌' 
என்று சொல்லுகிறார்‌. மனுஷருடைய 
ஐசுவரியத்தை வைத்து அவர்களுடைய 
பக்தியை அளந்து பார்க்கக்கூடாது. 
நம்முடைய கைகளிலிருப்பதை வைத்து, 
நம்முடைய இருதயத்திலிருப்பதை 
கணக்குப்‌ பார்க்கக்கூடாது. நம்முடைய 
கைகளில்‌ ஐசுவரியமும்‌, நம்முடைய 
இருதயத்தில்‌ துன்மார்க்கமும்‌ இருப்பதற்கு 
வாய்ப்புள்ளது. அதுபோலவே நம்முடைய 
கைகளில்‌ தரித்திரமும்‌, நம்முடைய 
இருதயத்தில்‌ பரிசுத்தமும்‌ இருப்பதற்கும்‌ 
வாய்ப்புள்ளது மனுஷன்‌ முகத்தைப்‌ 
பார்க்கிறான்‌. கர்த்தரோ மனுஷருடைய 
இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறார்‌. 


கர்த்தருடைய கரம்‌ 


இப்போதும்‌ நீ மிருகங்களைக்‌. 
கேட்டுப்பார்‌, அவைகள்‌ உனக்குப்‌ 
போதிக்கும்‌ ஆகாயத்துப்‌ 
பறவைகளைக்‌ கேன்‌, அவைகள்‌ உனக்கு. 
அறிவிக்கும்‌. அல்லது பூமியை: 
விசாரித்துக்‌ கேன்‌, அது உனக்கு 
உபதேசிக்கும்‌; சமுத்திரத்தின்‌ 
மச்சங்களைக்‌ கேன்‌, அவைகள்‌ உனக்கு. 
விவரிக்கும்‌. கர்த்தருடைய கரம்‌ 
இதைச்‌ செய்ததென்று இவைகள்‌. 
எல்லாவற்றினாலும்‌ அறியாதவன்‌ யார்‌? 
(யோபு 12:7-9). 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


துன்பார்க்கரும்‌ செழித்திருப்பார்கள்‌. 
என்பது எல்லா மனுஷருக்கும்‌ தெரியும்‌ 
என்று யோபு சொல்லுகிறார்‌. இது 
மறைவான இரகசியமல்ல. மனுஷருக்கு. 
மாத்திரமல்ல மிருகங்களுக்கும்‌, 
ஆகாயத்துப்‌ பறவைகளுக்கும்‌ 
சமுத்திரத்தின்‌ மச்சங்களுக்கும்‌ இந்தச்‌ 
சத்தியம்‌ தெரியும்‌ என்று யோபு 
சொல்லுகிறார்‌. 

மிருகங்களுக்குள்‌ பலமுள்ளவைகள்‌, 
பலமில்லாத மிருகங்களை வேட்டையாடி 
பட்சிக்கும்‌. சமுத்திரத்தின்‌ 
மச்சங்களிடத்திலும்‌ இதே சுபாவமே 
உள்ளது. பெரிய மீன்கள்‌ சிறிய 
மீன்களை விழுங்கிவிடும்‌. மனுஷனும்‌ 
சமுத்திரத்தின்‌ மச்சங்களைப்போலவே 
இருக்கிறான்‌. சரீர பலமுள்ளவன்‌ 
பெலரில்லாதவர்களை _ ஒடுக்குகிறான்‌. 
கள்ளர்கள்‌ சாதாரண ஜனங்களை 
கொள்ளையடிக்கிறார்கள்‌. ஆனாலும்‌ 
கள்ளர்கள்‌ அழிந்துபோகாமல்‌ 
செழித்திருக்கிறார்கள்‌. 

கர்த்தர்‌ 
சமுத்திரத்துமச்சங்களுக்கு 
நியமித்திருக்கிறாரோ என்று ஆபகூக்‌ 
வேதனையோடு சொல்லுகிறார்‌ 
“மனுஷரைச்‌ சமுத்திரத்துமச்சங்களுக்கும்‌, 
அதிகாரியில்லாத ஊர்வனவற்றிற்கும்‌ 
சமானமாக்குகிறதென்ன?” (ஆப 114) 
இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ பாவம்‌ 
பிரவேசித்த படியினால்‌, சகலமும்‌ 
ஒழுங்கின்மையாயும்‌ வெறுமையாயும்‌ 
இருக்கிறது. சிருஷ்டிகளுக்கு 
இடையே சமாதானபில்லாமல்‌ 
சண்டையிட்டுக்‌ கொள்கிறது. 
ஒன்றையொன்று பட்சிக்கிறது. 
இப்பிரபஞ்சத்தில்‌ பாவம்‌ இல்லையென்றால்‌ 
ஒநாயும்‌ ஆட்டுக்குட்டியும்‌ ஒருமித்து 
வாசம்பண்ணும்‌. 


மனுஷரை 
சமமாய்‌ 





ழ்‌ நவள 
யாய 


சோப்பார்‌ தேவனுடைய அந்தரங்க 
ஞானத்தைப்பற்றி 

சொல்லியிருக்கிறார்‌ 

தேவனுடைய அந்தரங்க 

மனுஷரால்‌ ஆராய்ந்து பார்க்க முடியாது. 
சர்வவல்லவருடைய சம்பரணத்தை 
மனுஷரால்‌ அறியமுடியாது. யோபு 
சோப்பாரின்‌ வார்த்தைகளை 
அங்கீகரிக்கிறார்‌. இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ 
நடைபெறுகிற ஒவ்வொரு காரியத்தையும்‌, 
கர்த்தருடைய கரமே செய்தது 
என்பதை, இலைகள்‌ எல்லாவற்றினாலும்‌ 
அறியாதவன்‌ யார்‌ என்று யோபு 
கேட்கிறார்‌ 


கள்ளருடைய கூடாரங்களில்‌ 
செல்வமுண்டு என்பதையும்‌, 
தேவனைக்‌ கோபப்படுத்துகிறவர்களுக்கு. 
சாங்கோபாங்கம்‌ உண்டு என்பதையும்‌, 
தேவன்‌ அவர்கள்‌ கையிலே 
ஐசுவரியத்தைக்‌ கொண்டு வந்து 
கொடுக்கிறார்‌ என்பதையும்‌ யோபுவின்‌ 
சிநேகிதர்கள்‌ சாதாரண 
மிருகங்களிடமும்‌ கேட்டுப்‌ பார்க்கலாம்‌. 
அலைக இந்த இரகசியங்களை 
அவர்களுக்கு விவரிக்கும்‌ என்று யோபு 
சொல்லுகிறார்‌ 


இப்போதும்‌ நீ 
கேட்டுப்பார்‌, அவைகள்‌ உனக்குப்‌ 
போதிக்கும்‌ ஆகாயத்துப்‌ பறவைகளைக்‌ 
கேள்‌, அவைகள்‌ உனக்கு அறிவிக்கும்‌. 
அல்லது பூமியை விசாரித்துக்‌ கேள்‌, அது 
உனக்கு உபதேசிக்கும்‌: சமுத்திரத்தின்‌ 
மச்சங்களைக்‌ கேள்‌, அவைகள்‌ உனக்கு 
விவரிக்கும்‌” என்று யோபு தன்னுடைய 
சிநேகிதரிடத்தில்‌ விரிவாகச்‌ 
சொல்லுகிறார்‌ 


மிருகங்களைக்‌ 


காரியங்களையும்‌ 
தேவன்‌ மனுஷரைவிட கீழான 
சிருஷ்டிகளையும்‌ ஆளுகை செய்கிறார்‌. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தேவனுடைய 

ஆளுகையிலிருந்து நாம்‌ 
பராமரிப்பின்‌ சத்தியத்தை 
கொள்ள முடியும்‌. 
சிருஷ்டிகளை ஆளுகை 
செய்வதுபோலவே, மனுபுத்திரரையும்‌ 
கை செய்கிறார்‌. சகலவற்றையும்‌ 
தி கரமே செய்கிறது. ஸ்தல 


ஜீவனும்‌ ஆவியும்‌ 


சகல பிராணிகளின்‌ ஜீவனும்‌, 
மாம்சமான சகல்‌ மனுஷரின்‌ ஆவியும்‌ 
அவர்‌ கையிலிருக்கிறது (யோபு 12:10). 


தேவனுடைய சர்வஆளுகை எல்லா 
சிருஷ்டிகளிலும்‌ வெளிப்படுகிறது. தேவன்‌ 
தம்முடைய சித்தத்தின்‌ பிரகாரமாய்‌, 
சர்வசிருஷ்டிகளையும்‌ ஆளுகை 
செய்கிறார்‌. எல்லா சிருஷ்டிகளும்‌, 
தேவனிடத்திலிருந்தே உண்டாயிருக்கிறது. 
மாம்சமான சகல மனுஷரும்‌ 
தேவனிடத்திலிருந்தே தங்களுடைய 
ஜீவனைப்‌ பெற்றிருக்கிறார்கள்‌. எல்லா 
மனுஷருடைய துமாக்களும்‌ 
தேவனுக்குரியது. ஆகையினால்‌ தேவன்‌ 
தமக்குச்‌ சித்தரான காரியங்களை, 
தம்முடைய விருப்பத்தின்‌ பிரகாரம்‌, 
மனுஷருக்குச்‌ செய்கிறார்‌. 


யோபு 
கிரியையைப்பற்றிச்‌ 
கர்த்தருடைய கரம்‌ 
என்று சொல்லுகிறார்‌. 
வாக்கியத்தில்‌, “கர்த்தர்‌ என்னும்‌ 
பெயருக்கு, “யெகோவா” என்னும்‌ 
எபிரெய பெயர்‌ பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. 
யோபுவுக்கும்‌ அவருடைய சிநேகிதருக்கும்‌ 
இடையே நடைபெற்ற விவாதத்தில்‌, இந்த 
வாக்கியத்தில்‌ மாத்திரமே, "யெகே 
என்னும்‌ எபிரெய பெயரால்‌ கர்‌ =i 
அழைக்கப்படுகிறார்‌. இதுவரையிலும்‌ 
கர்த்தரைக்‌ குறிப்பதற்கு, “எல்ஷடாய்‌" 
என்னும்‌. வார்த்தையையே 
இவர்கள்‌ பயன்படுத்தினார்கள்‌. எல்ஷடாய்‌ 
என்னும்‌. எபிரெய பெயருக்கு 
“சர்வவல்லயையுள்ளவர்‌” என்று பொருள்‌. 


கர்த்தருடைய 
சொல்லும்போது, 
இதைச்‌ செய்தது” 
இந்த 





ழ்‌ ளான 
யாய 


எல்லா பிராணிகளின்‌ ஜீவனும்‌, 
மாம்சமான சகல மனுஷரின்‌ ஆவியும்‌ 
கர்த்தருடைய கரத்திலிருக்கிறது. 
நம்முடைய காலங்கள்‌ கர்த்தருடைய 
கரங்களில்தான்‌ இருக்கிறது. நம்முடைய 
ஜீவன்‌ நம்முடைய கரத்திலிருப்பதுபோல, 
நாம்‌ சிந்திக்கவும்‌ கூடாது. செயல்படவும்‌ 
கூடாது. 


வாயும்‌ செவியும்‌ 


வாயானது போஜனத்தை: 
ருசிபார்க்கிறதுபோல, செவியானது 
வார்த்தைகளைச்‌. சோதித்துப்‌ 


பார்க்கிறதல்லவா? (யோபு 12:11). 


யோபு தன்னுடைய 
சிநேகிதருக்கு இதுவரையிலும்‌ சொன்ன 
பிரதியுத்தரத்திற்கு முடிவுரையாகவும்‌, அவர்‌ 
அவர்களுக்கு இனிமேல்‌ சொல்லப்போகிற 
பிரதியுத்தரத்திற்கு முன்னுரையாகவும்‌, 
யோபு இந்த  வாக்கியத்தைச்‌ 
சொல்லுகிறார்‌. வாயானது போஜனத்தை 
ருசிபார்க்கும்‌ என்றும்‌, செவியானது 
வார்த்தைகளை சோதித்துப்‌ பார்க்கும்‌ 
என்றும்‌ யோபு சொல்லுகிறார்‌. 
மனுஷருடைய சிந்தை நல்லது தீயதை 
பகுத்தறியும்‌. சத்தியத்திற்கும்‌ பொய்க்கும்‌ 
இடையுள்ள வேறுபாட்டை மனுஷன்‌ 
நிதானித்து அறிந்துசொள்கிறான்‌. 


நாவானது இனிப்பையும்‌ கசப்பையும்‌ 
வேறபிரித்து வித்தியாசம்‌ காணும்‌. 
சுவைகளின்‌ வித்தியாசம்‌ நாவுக்குத்‌ 
தெரியும்‌. அதுபோலவே மனுஷருடைய 
செவி, வார்த்தைகளைச்‌ சோதித்துப்‌ 
பார்க்கவேண்டும்‌. மனுஷன்‌ 
பட்சபாதமில்லாமல்‌ தீர்ப்பு 
சொல்லவேண்டும்‌. அப்போதுதான்‌ 
விவாதத்திற்கு நல்ல முடிவு கிடைக்கும்‌. 
சத்தியத்தை அறிந்துகொள்ளாமல்‌, மனம்‌ 
விரும்பிய பிரகாரம்‌ தாறுமாறாகப்‌ 
பேசினால்‌ நலமான முடிவு உண்டாகாது. 
இப்படிப்பட்ட வார்த்தைகளின்‌ 
மிகுதியினால்‌ பாவம்‌ அதிகரிக்கும்‌. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தேவனுடைய ஞானம்‌ 
யோபு 12 : 12-25 


யோபு 1212. முதியோரிடத்தில்‌ 
ஞானமும்‌ வாயதுசென்றவர்களிடத்தில்‌ 
புத்தியும்‌ இருக்குமே. 


யோபு 12:18. அவரிடத்தில்‌ ஞானமும்‌ 
வல்லமையும்‌ எத்தனை அதிகமாய்‌ 
இருக்கும்‌? அவருக்குத்தான்‌ 
ஆலோசனையும்‌ புத்தியும்‌ உண்டு. 


யோபு 12:14. இதோ, அவர்‌ இடித்தால்‌ 
கட்ட முடியாது; அவர்‌ மனுஷனை 
அடைத்தால்‌ விடுவிக்கமுடி.யாது. 


யோபு 1205. இதோ, அவர்‌ 
தண்ணீர்களை அடக்கினால்‌ எல்லாம்‌ 
உலர்த்துபோம்‌; அவர்‌ அவைகளை 
வரவிட்டால்‌, பூமியைக்‌ 
கீழதூமேலதாக்கும்‌. 


யோபு 12:16. அவரிடத்தில்‌ பெலனும்‌ 
ஞானமுமுண்டு; மோசம்போகிறவனும்‌. 
மோசம்‌  போக்குகிறவனும்‌, அவர்‌ 
கையின்‌ கீழிருக்கிறார்கள்‌. 


யோபு 1217. அவர்‌ 
ஆலோசனைக்காரரைச்‌ சிறைபிடித்து, 
தியாயாதியதிகளை மதிமயக்குகிறார்‌. 


யோபு 12:18. அவர்‌ ராஜாக்களுடைய 
கட்டுகளை அவிழ்த்து, அவர்கள்‌ 
இடுப்புகனைக்‌ கச்சைகட்டுகிறார்‌. 


யோபு 12:19. 
சிறைபிடித்துக்‌: 
'பெலவான்களைக்‌ 
போடுகிறார்‌. 


அவர்‌ மந்திரிகனைச்‌. 
கொண்டுபோய்‌, 
கவிழ்த்துப்‌ 


யோபு 12:20. அவர்‌ 
'நம்பிக்கையுள்னவர்களுடைய வாக்கை 
விலக்கி, முதிர்வயதுன்னவர்களின்‌' 
ஆலோசனையை வாங்கிப்போடுகிறார்‌. 


யோபு 1221. அவர்‌ யிரபுக்கனின்மேல்‌ 

வரப்பண்ணுகிறார்‌; 

கச்சையைத்‌ 
தனர்த்துபோகப்பண்ணுகிறார்‌. 





ழ்‌ ளான 
யாய 


யோபு 12:2௨. 
அத்தகாரத்திலிருக்கிற 
வெனியரங்கமாக்கி, 
இருளை 
கொண்டுவருகிறார்‌. 


அவர்‌ 
ஆழங்கனை 


மரண 
வெளிச்சத்தில்‌ 


யோபு 12:28, அவர்‌ ஜாதிகளைப்‌: 
பெருகவும்‌ அழியவும்‌ பண்ணுகிறார்‌; 
அவர்‌ ஜாதிகளைப்‌ பரவவும்‌ குறுகவும்‌ 
பண்ணுகிறார்‌. 


யோபு 12:24. அவர்‌ பூமியிலுள்ள 
ஜனத்தினுடைய அதிபதிகளின்‌ 
நெஞ்சை அகற்றிப்போட்டு, அவர்களை 
வழியில்லாத. அத்தரத்திலே 
அலையப்பண்ணுகிறார்‌.. 


யோபு 12:25. அவர்கள்‌ வெளிச்சமற்ற 
இருளிலே தடவித்திரிகிறார்கன்‌; 
வெறித்தவர்கனைப்‌ போல்‌ அவர்களைத்‌ 
தடுமாறித்‌ திரியப்பண்ணுகிறார்‌. 


ஞானமும்‌ வல்லமையும்‌ 


முதியோரிடத்தில்‌ ஞானமும்‌ 
வயதுசென்றவர்களிடத்தில்‌ புத்தியும்‌ 
இருக்குமே அவரிடத்தில்‌ ஞானமும்‌ 
வல்லமையும்‌ எத்தனை அதிகமாய்‌ 
இருக்கும்‌? அவருக்குத்தான்‌. 
ஆலோசனையும்‌ புத்தியும்‌ உண்டு. 
இதே, அவர்‌ இடித்தால்‌ கட்ட 
முடியாது; அவர்‌ மனுஷனை 
அடைத்தால்‌ விடுவிக்கமுடி யாது. 
(யோபு 1212-14). 


யோபு தேவனுடைய ஞானத்தையும்‌ 
வல்லமையையும்‌... சர்வஆளுகையையும்‌ 
பற்றி ஞானமாய்ப்‌ பேசுகிறார்‌. ஞானிகளும்‌ 
நல்லவர்களும்‌ விவாதம்பண்ணும்போது, 
எல்லா காரியங்களிலும்‌ ஒத்துப்போக 
மாட்டார்கள்‌. ஒரு சில காரியங்களில்‌ 
ர்களுக்குள்‌ த்து வேறுபாடுகள்‌ 
காரியங்களில்‌ 
இருந்தாலும்‌, 
காரியங்களில்‌ 
ஒருமித்த 
கருத்துடையவர்களாயிருப்பார்கள்‌. யோபு 
தேவனுடைய ன்‌ 
பேசும்போது, தன்னுடைய 
சுபாவத்தை ப்‌: ண்கள்‌ 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யோபு 
சொல்லும்போது, 
சொல்லவில்லை. 
தன்னுடைய 


முறையிடவில்லை. 


தேவனைப்பற்றிச்‌ 
அவரைக்‌ குறை 
அவரிடத்தில்‌ 
வேதனையைச்‌ சொல்லி 
யோபு தேவனுடைய 
ஞானத்தைப்பற்றிச்‌ சொல்லும்போது, 
அவரிடத்தில்‌ துக்கமோ, கலக்கமோ 
இல்லை. யோபு தெளிந்த மனதோடும்‌, 
தெளிந்த சிந்தையோடும்‌ பேசுகிறார்‌. 
யோபுவின்‌. வார்த்தைகள்‌ எல்லாம்‌ 
ஞானவார்த்தைகளாயிருக்கிறது. 


யோபு தேவனுடைய 
சர்வஞானத்தையும்‌, அவருடைய 
சர்வவல்லமையையும்‌ உறுதிபண்ணுகிறார்‌. 
தேவனுடைய வல்லமைக்கு விரோதமாக 
யாராலும்‌ எதிர்த்து நிற்கழுடியாது. 
தேவனுடைய ஞானத்தின்‌ ஆழத்தையும்‌ 
அகலத்தையும்‌ யாராலும்‌ ஆராய்ந்து 
கண்டுபிடிக்க முடியாது. மனுஷரிடத்திலும்‌ 
ஞானம்‌ இருக்கிறது.  முதியோரிடத்தில்‌ 
ஞானமும்‌, வயது சென்றவர்களிடத்தில்‌ 
புத்தியும்‌ இருக்கிறது. அவர்கள்‌ தங்கள்‌ 
அனுபவத்தின்‌ மூலமாய்‌, இந்த 
ானத்தையும்‌ புத்தியையும்‌ 
பற்றிருக்கிறார்கள்‌. 

மனுஷருக்கு ஞானமும்‌ புத்தியும்‌ 
அதிகரிக்கவேண்டுமென்றால்‌, அவர்கள்‌ 
முதியோராகவும்‌, வயது சென்றோராகவும்‌ 
இருக்கவேண்டும்‌. முதியோராகும்போது 
சரீர பெலன்‌ குறைந்து போகும்‌. 
மனுஷரிடத்தில்‌ ஞானமும்‌ புத்தியும்‌ 
இருக்கும்போது சரீர ம்‌ இருக்காது, 
சரீர பெலம்‌ இருக்கும்போது, ஞானமும்‌ 
புத்தியும்‌ நன்‌ 


தேவனிடத்திலோ, ஞானமும்‌ 
வல்லமையும்‌ அதிகமாயிருக்கிறது. 
தேவனுக்கு மாத்திரமே ஆலோசனையும்‌ 
புத்தியும்‌ உண்டு. தேவன்‌ தம்முடைய 
தெய்வீக ஞானத்தினால்‌ திட்டமிடுகிறார்‌. 
தேவன்‌ தம்முடைய தெய்வீக திட்டத்தை, 
தம்முடைய சர்வவல்லபையினால்‌ 
நிறைவேற்றுகிறார்‌. ..... தேவனுக்கு 
யாருடைய ஆலோசனையும்‌ தேவையில்லை. 
நமக்கு பிறருடைய ஆலோசனையும்‌, 
பிறருடைய  உதனியும்‌ வேண்டும்‌. 
அப்போதுதான்‌ நம்‌ நினைப்பதை 
நம்மால்‌ ஒரளவாகிலும்‌ செய்யமுடியும்‌. 





ழ்‌ யனா 
யாய 


தேவனிடத்தில்‌ 
வல்லமையும்‌ அதிகமாயிருக்கிறது. 
தேவனுடைய ஞானம்‌  அநாதிகாலம்‌ 
முதற்கொண்டு அவரிடத்தில்‌ இருக்கிறது. 
அவருக்கு யாரும்‌ ஆலோசனையும்‌, 
புத்தியும்‌ சொல்லவேண்டிய அவசியம்‌ 
இல்லை. தேவன்‌ யாரையும்‌ எதிர்பார்த்து 
திட்டமிடுவதில்லை. தேவனுடைய 
திட்டங்கள்‌ எல்லாமே. அவருடைய 
சர்வஞானத்தினால்‌ திட்டமிடப்படுகிறது. 
தேவனுடைய திட்டங்கள்‌ 
ருடைய சர்வவல்மையினால்‌ 
செயல்படுத்தப்படுகிறது. 


தேவன்‌ ஒரு காரியத்தைச்‌ 
செய்யும்போது, அவருடைய செய்கைக்கு 
விரோதமாய்‌ யாராலும்‌ எதிர்த்து 
நிற்கமுடியாது. தேவனுடைய 
கிரியையெல்லாமே பரிபூரணமாயிருக்கும்‌ 
அவர்‌ ஒவ்வொரு காரியத்தையும்‌ 
நேர்த்தியாய்‌ செய்து முடிக்கிறவர்‌. தேவன்‌ 
இடித்தல்‌ அதை யாராலும்‌ கப்‌. 
முயாது அவர்‌ மனுஷனை 

த்தால்‌, அந்த மனுஷனை யாராலும்‌ 
விடுவிக்கமுடியாது. நம்முடைய தேவன்‌ 
சர்வவல்லமையும்‌, சர்வஞானமுமுள்ளவர்‌. 
இப்படிப்பட்ட தேவனை தங்களுடைய 
தேவனாகக்‌ கொண்டிருக்கிற ஜாதி 
பாக்கியமுள்ளது. தேவனுடைய 
பிள்ளைகள்‌ அவருடை அநாதி 
ஞானத்திலும்‌ அநாதி வல்லமையிலும்‌ 
பங்குபெறுவார்கள்‌. தேவன்‌ தம்முடைய 
ஞானத்தையும்‌ வல்லமையையும்‌ தம்முடைய 
பிள்ளைகளின்‌ நன்மைக்காக. 
பயன்படுத்துவார்‌. 


ஞானமும்‌ 


தேவனுக்கு விரோதமாய்‌ எதிர்த்து 
நிற்கிறவர்கள்‌ மதியீனமானவர்கள்‌. 
தங்களால்‌ முடியாததை முடியுமென்று 


மனுஷருக்குப்‌ புரியவில்லை. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எல்லாம்‌ உலர்ந்துபோம்‌ 


இதோ, அவர்‌ தண்ணீர்களை 
அடக்கினால்‌ எல்லாம்‌ உலர்ந்துபோம்‌; 
அவர்‌ அவைகனை வரவிட்டால்‌, 
பூமியைக்‌: கீழதுமேலதாக்கும்‌. 
(யோபு 12:15). 


சர்வவல்லமையை 
யோபு ஒரு 


தேவனுடைய 
உறுதிபண்ணுவதற்காக 
எடுத்துக்காட்டைச்‌ சொல்லுகிறார்‌. 
தேவன்‌ சர்வசிருஞ்டிகளின்மீதும்‌ 
அதிகாரமுள்ளவர்‌. தேவனுடைய ஆளுகை 
சர்வஆளுகையாயிருக்கிறது. 

மனுஷர்மீது 

வைத்திருப்பது 

எல்லா... காரியங்கள்மீதும்‌. 
வைத்திருக்கிறார்‌. 
சர்வசிருஷ்டிகளையும்‌. 
சித்தத்தின்‌ பிரகாரமாய்‌ 
செய்கிறார்‌ 


தம்முடைய 
ஆளுகை 


வானத்துக்கு ஏறிமிறங்கினவர்‌ 
யார்‌? காற்றைத்‌ தமது கைப்பிடிகளில்‌ 
அடக்கினவர்‌ யார்‌? தண்ணிர்களை 
வஸ்திரத்திலே கட்டினவர்‌ யார்‌? பூமியின்‌ 
எல்லைகளையெல்லாம்‌ ஸ்தாபித்தவர்‌ யார்‌? 
அவருடைய நாமம்‌ என்ன? அவர்‌ 
குமாரனுடைய நாமம்‌ என்ன? அதை 
அறிவாயோ?” (நீதி 30-4). 

“தண்ணீர்களைத்‌ தமது 
கைப்பிடியால்‌ அளந்து, வானங்களை 
ஜாணளவாய்ப்‌ பிரமாணித்து, பூமியின்‌ 
மண்ணை  மாக்காலில்‌ அடக்கி, 
பர்வதங்களைத்‌ துலாக்கோலாலும்‌, 
மலைகளைத்‌ தராசாலும்‌ நிறுத்தவர்‌ 
யார்‌?” (ஏசா 40112). 





ழ்‌ நள 
யாய 


சில சமயங்களில்‌ 
தண்ணீரில்லாமல்‌ மிகப்பெரிய வறட்சி 
உண்டாகிறது. பூமியின்‌ வறட்சி 
தேவனுடைய நியாயத்தீர்ப்பாகும்‌. தேவன்‌ 
தண்ணீர்களை அடக்கினால்‌ எல்லாம்‌ 
உலர்ந்துபோகும்‌. சில சமயங்களில்‌ 
பூமியில்‌ பெருவெள்ளம்‌ உண்டாகிறது. 
இதுவும்‌ தேவனுடைய நியாயத்தீர்ப்பாகும்‌. 
கர்த்தர்‌ தண்ணீரை அதிகமாய்‌ 
வராவிட்டால்‌, அது பூமியை கீழது 
மேலதாக்கும்‌. பெருவெள்ளம்‌ பூமியை 
தலைகீழாக மாற்றப்படும்‌. செழிப்பும்‌ 
வறட்சியும்‌. கர்த்தருடைய 
காத்திலிருக்கிறது. கர்த்தர்‌ தம்முடைய 
தெய்வீக சித்தத்தின்‌ பிரகாரமாய்‌, இந்தப்‌ 
பூமியிலே செழிப்பையும்‌ வறட்சியையும்‌ 
வரவிடுகிறார்‌ 


பூமியிலே 


பெலனும்‌ ஞானமும்‌ 


அவரிடத்தில்‌ 
ஞானமுமுண்டு; 
மோசம்‌ 

அவர்‌ கையின்‌ 
(யோபு 12:16). 


தேவன்‌ மனுபத்திரரை 
சர்வஆளுகையினால்‌ 
செய்வதற்கு யோபு 
எடுத்துக்காட்டுக்களைச்‌ 
தேவனிடத்தில்‌ பெலனும்‌ 
உண்டு. தேவன்‌ 
தாமே ன்ஸ்‌ 
ஞானமுள்ளவராகவும்‌ 

தேவன்‌ யாரிடத்திலிருந்தும்‌, 
பெலத்தையும்‌ 
பெற்றுக்கொள்வதில்லை. 

சகல ஞானமும்‌ இருக்கிறது. 
தேவனுடைய ஞானம்‌ சம்பூரணமானது. 


பெலனும்‌ 
மோசம்போகிறவனும்‌. 
போக்குகிறவனும்‌, 
கீழிருக்கி றார்கள்‌ 


தம்முடைய 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தேவனிடத்தில்‌ பெலனுண்டு 
என்னும்‌ வாக்கியத்திற்கு, தேவனிடத்தில்‌ 
வல்லமை உண்டு என்று 
வேதபண்டிதர்களில்‌ சிலர்‌ வியாக்கியானம்‌. 


தேவன்‌ தாமாகவே 


தம்மைப்பற்றி வெளிப்படுத்தியிருக்கிறார்‌. 
தேவனுக்குள்ளும்‌, தேவனாலும்‌ சர்வமும்‌ 
அடங்கியிருக்கிறது. 

தேவன்‌ பெலனும்‌. 
உள்ளவராக இருக்கிறார்‌. 
பெலத்தையும்‌ ஞானத்தையும்‌ 
பஸ்ன்படுத்தவேண்டும்‌ என்பது 
தேவனுக்குத்‌ தெரியும்‌. இந்தப்‌ பூரியில்‌ 
ஞானமுள்ளவர்களும்‌ பெலமுள்ளவர்களும்‌ 
அநேகர்‌ இருக்கிறார்கள்‌. மனுஷருடைய 
பெலனும்‌ ஞானமும்‌, தேவனுடைய 
பெலத்திற்கும்‌. ஞானத்திற்கும்‌ 
ஒப்பானதல்ல. மனுஷருக்கு தங்களுடைய 
பெலத்தையும்‌ ஞானத்தையும்‌ ஞானமாய்ப்‌ 
பயன்படுத்தத்‌ தெரியாது. மனுஷருடைய 
ஞானம்‌ குறைவுள்ளது. தேவனுடைய 
சித்தத்தின்‌ பிரகாரமாய்‌ எப்படி 
ஜீவிக்கவேண்டும்‌ என்பதுகூட 
மனுஷருக்குத்‌ தெரியவில்லை. 


ஞானமும்‌ 
தம்முடைய 


எப்படி 


தேவனுடைய 
வேண்டும்‌. 


சர்வசிருஷ்டிகளும்‌ 
ஆளுகைக்குட்பட்டிருக்க 
தேவனுடைய சித்தத்தின்‌ பிரகாரமாய்‌ 
ஜீவிக்கவேண்டும்‌. தேவனுடைய 
தெய்வீக பராயரிப்போடு ஒத்துப்போக 
வேண்டும்‌. ஆனால்‌ மனுஷருடைய 
சுபாவம்‌ மாறுபாடாயிருக்கிறது. 
மனுஷருக்குள்‌ மோசம்போகிறவர்களும்‌ 
இருக்கிறார்கள்‌ மோசம்‌ 
போக்குகிறவர்களும்‌ இருக்கிறார்கள்‌. 
இவர்கள்‌ எல்லோருமே தேவனுடைய 
கையின்‌ கிழிருக்கிறார்கள்‌. மனுஷன்‌ 
தன்னுடைய வஞ்சக எண்ணத்தினால்‌, 
மற்றவர்களை எப்படித்தான்‌ மறைவாக 
மோசம்போக்கினாலும்‌, அவனால்‌. 
தேவனுடைய தண்டனைக்குத்‌ தப்பிக்க 
முடியாது. மனுஷருடைய 
மறைவான யோசனைகளையும்‌, 
சதி ஆலோசனைகளையும்‌ தேவன்‌ 
அறிந்திருக்கிறார்‌. 





ழ்‌ நள 
யாய 


ஜாதிகளும்‌ தேசங்களும்‌ 
தேவனுடைய கையின்‌ கீழிருக்கிறார்கள்‌. 
தேவனுடைய பெலனும்‌ ஞானமும்‌ 
ராஜ்யங்களை ஆளுகை செய்கிறது. 
தேவனுடைய சித்தத்தின்‌ பிரகாரமாய்‌ 
ராஜ்யங்கள்‌ ஸ்தாபிக்கப்படுகிறது. 
ராஜ்யங்கள்‌ எழும்புகிறது 
விஸ்தாரமாகிறது. ராஜ்யங்கள்‌ 
விழுந்து ஒன்றுமில்லாமல்‌ 
இவையெல்லாம்‌ 
பெலத்‌ லும்‌, ானத்‌ £லும்‌ 
ல்தான்‌ எ 


யோபுவின்‌ காலத்தில்‌ பல 
தேசத்தார்‌ வலிமை 
மிக்கவர்களாகயிருந்தார்கள்‌. “பதினாலாம்‌ 
வருஷத்திலே கெதர்லாகோமேரும்‌. 
அவனோடே கூடியிருந்த ராஜாக்களும்‌ 
வந்து, அஸ்தரோத்கானாயீமிலே இருந்த 
ரெப்பாயீமியரையும்‌, காமிலே இருந்த 
சூசிமியரையும்‌,  சாவேகீரியத்தாமீடிலே 
இருந்த ஏமியரையும்‌, சேயீர்‌ மலைகளில்‌ 
இருந்த ஒரியரையும்‌ வனாந்தரத்துக்கு 
அருகான எல்பாரான்மட்டும்‌ முறியடித்து, 
திரும்பிக்‌ காதேஸ்‌ என்னும்‌ 
என்மிஸ்பாத்துக்கு வந்து. 
அமலேக்கியருடைய நாடனத்தையும்‌, 
அத்சாத்சோன்‌ தாமாரிலே குடியிருந்த 
எமோரியரையும்கூடச்‌ சங்கரித்தார்கள்‌” 
(ஆதி 14:5-7). 


“திரளானவர்களும்‌ ஏனாக்கியரைப்‌ 
போல நெடியவர்களுமான பலத்த 
ஜனங்களாகிய ஏமியர்‌ அதில்‌ முன்னே 
குடியிருந்தார்கள்‌. அவர்களும்‌ 
ஏனாக்கியரையொத்த இராட்சதர்‌ என்‌ 


அவர்களை 

சொல்லுகிறார்கள்‌" 10] 
“அதுவும்‌ இராட்சதருடைய தேசமாக 
எண்ணப்பட்டது; முற்காலத்தில்‌ இராட்சதர்‌ 
அதிலே குடியிருந்தார்கள்‌, அம்மோனியர்‌ 


அவர்களைச்‌ சம்சூமியர்‌ என்று. 
சொல்லுகிறார்கள்‌" (உபா 2:20). 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


போபனின்‌ காலத்தில்‌ இந்தத்‌ 
தேசத்தார்‌ எல்லோரும்‌ பலம்‌ 
மிகுந்தவர்களாயிருந்தார்கள்‌. ஆனாலும்‌ 
இவர்கள்‌ சீக்கிரத்தில்‌ பலமிழந்து 
ஒன்றுமில்லாமல்‌. போனார்கள்‌. 
தேவனுடைய சித்தத்தின்‌ பிரகாரமாகவே 
இந்தத்‌ தேசத்தார்‌ எழுந்தார்கள்‌, 
விழுந்தார்கள்‌. தேவனுடைய 
சர்வஆளுகையின்‌ பிரகாரமாகவே, இந்தப்‌ 
பிரபஞ்சு ங்கள்‌ எழும்புகிறது, 
பஞ்சத்தில்‌ நேரங்கள்‌ எழுகிறது 


எலிப்பாஸ்‌ தேவனைப்பற்றிச்‌ 
சொல்லும்போது, “தந்திரக்காரரின்‌ கைகள்‌ 
காரியத்தை முடிய நடத்தக்கூடாதபடிக்கு, 
அவர்களுடைய உபாயங்களை அவர்‌ 
அபத்தமாக்குகிறார்‌. அவர்‌ ஞானிகளை 
அவர்களுடைய தந்திரத்திலே பிடிக்கிறார்‌; 
திரியாவரக்காரரின்‌ ஆலோசனை 
குவிழ்க்கப்படும்‌. அவர்கள்‌ பகற்காலத்திலே 
அந்தகாரத்துக்குள்ளாகி, மத்தியான. 
வேளையிலே இரவில்‌, தடவுகிறதுபோல. 
டவித்‌ திரிகிறார்கள்‌" (யோபு 542-14) 
ல்ல ல 


நியாயாதிபதிகள்‌, இராஜாக்கள்‌. 


அவர்‌ ஆலோசனைக்காரரைச்‌. 
சிறைபிடித்து, தியாயாதிபதிகனை 
மதிமயக்குகிறார்‌. அவர்‌ 
ராஜாக்களுடைய கட்டுகளை அவிழ்த்து, 
அவர்கள்‌ இடுப்புகளைக்‌ கச்சை: 
கட்டுகிறார்‌. அவர்‌ 
மந்திரிகனைச்‌. சிறையிடித்துக்‌ 
கொண்டுபோய்‌, பெலவான்கனைக்‌ 
கவிழ்த்துப்‌ போடுகிறார்‌ 
(யோபு 1217-19). 





ழ்‌ நள 
யாய 


மனுஷரில்‌ சிலர்‌ 
'ஞானமுள்ளவர்களாயிருக்கிறார்கள்‌. 
அப்படிப்பட்டவர்கள்கூட சில சமயங்களில்‌, 
'ஞானமில்லாமல்‌ சிந்திக்கிறார்கள்‌, 
ஞானமில்லாமல்‌ பேசுகிறார்கள்‌. 
மனுஷருடைய தேவனுடைய 
கரத்திலிருக்கிறது. தேவன்‌. 
ஆலோசனைக்காரரை சிறைப்பிடித்து, 
நியாயாதிபதிகளை மதிமயக்குகிறார்‌. 
தேவனுடைய ஆலோசனையே 
நித்தியகாலமாய்‌ நிலைத்து நிற்கும்‌. 
மனுஷருடைய ஆலோசனை 
நித்தியமானதல்ல. அது சீக்கிரத்தில்‌ 
அழிந்துபோகக்கூடியது.  மனுஷஞானம்‌ 
மாயையானது. 


ஞானம்‌ 


நியாயாதிபதிகள்‌ நீதியுள்ளவர்களைப்‌ 
போல பேசுகிறார்கள்‌. 
ஞானமுள்ளவர்களைப்போல ஆலோசனை 
சொல்லுகிறார்கள்‌. ஆனால்‌. 
தேவனோ நியாயாதிப்திகளை 
மதிமயக்கிப்போடுகிறார்‌. அவர்களுடைய 
ஞானத்தை அவமாக்கிப்போடுகிறார்‌. 
நியாயாதிபதிகள்‌ பல சமயங்களில்‌, 
ஞானமாய்த்‌ தீர்ப்பு செய்வதற்குப்‌ பதிலாக, 
ஞானமில்லாமல்‌ தீர்ப்பு செய்கிறார்கள்‌. 
மதியில்லாதவர்களைப்போல ஆலோசனை 
சொல்லுகிறார்கள்‌. 


மனுஷருடைய ஞானம்‌ குறைவுள்ளது. 
தேவனுடைய ஞானமே நிறைவானது. 
அதுவே பரிபூரணமானது. மனுஷன்‌ இதை 
நினைவில்‌ வைத்திருந்து; தன்னுடைய 
ஞானத்திற்காக பெருமை 
பாராட்டக்கூடாது. தனக்கு எல்லாம்‌ 
தெரியும்‌ என்று இறுமாப்பாயிருக்கக்‌ 
கூடாது பிரயோஜனமுள்ள 
ஆலோசனைகளைச்‌ சொல்லுகிற 
ஆலோசனைக்காரரும்‌, நியாயாதிபதிகளும்‌, 
தங்களுடைய ஆலோசனைகளைக்‌ 
குறித்து பெருமைப்படக்கூடாது. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அவர்கள்‌ தேவனிடத்தில்‌ தங்களை 
தாழ்த்தி ஒப்புக்கொடுக்க 
வேண்டும்‌. தங்களுக்குத்‌ 
தேவையான ஞானத்திற்காகவும்‌, 
ஆலோசனைகளுக்காகவும்‌ அவர்கள்‌ 
தேவனையே சார்ந்திருக்கவேண்டும்‌. 
அவர்கள்‌ ஞானத்தையும்‌. 
ஆலோசனையையும்‌ தேவனிடத்தில்‌ 
பெற்றுக்கொண்டு, அவற்றை, 
தேவனுடைய நாமமகிமைக்காகவும்‌, 
ஜனங்களுடைய பிரயோஜனத்திற்காகவும்‌ 
டவ்‌ உ அர 


முதிர்‌ 
ஞானமும்‌ 


வயதுள்ளவர்களிடத்தில்‌ 
ஆலோசனையும்‌ உண்டு. 
அவர்களும்‌ தங்களுடைய ஞானத்தைக்‌ 
குறித்து பெருமை பாராட்டக்கூடாது. 
முதிர்வயதுள்ளவர்கள்‌ தங்களிபத்தில்‌ 
பெலமில்லை என்பதை உணரவேண்டும்‌. 
தங்களுடைய ஞானத்தையும்‌, 
ஆலோசனைகளையும்‌ தங்களால்‌ 
த முயாது என்றும்‌, அதற்கு 
பெலம்‌ 
தங்கள்‌ த்தில்‌ இல்லவள்‌ 
முதிர்வயதுள்ளவர்கள்‌ உணரவேண்டும்‌. 


இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ சிலர்‌ 
பிறர்மீது அதிகாரம்‌ செலுத்துகிறார்கள்‌. 
பிறரை ஆளுகை செய்கிறார்கள்‌. 
மனுஷரை அடிமைப்படுத்தி அவர்களுக்கு 
எஜமான்களாயிருக்கிறார்கள்‌. தேவனோ 
தெய்வீக சித்தத்தினால்‌ 

- இருக்கிறவர்களையும்‌, 


தனித்‌ 

அடிமைகளாக்குகிறார்‌. 
எஜமான்களாக்குகிறார்‌. 

கர்த்தர்‌ தம்முடைய பிரியத்தின்‌ பிரகாரம்‌ 
செய்கிறார்‌. கர்த்தருடைய செய்கைக்கு 
யாராலும்‌ எதிர்த்து நிற்க முடியாது. 
இது கர்த்தருடைய சர்வஆளுகை. 





ழ்‌ நயனா 
யாய 


தேவன்‌ ராஜாக்களுடைய கட்டுகளை 
அவிழ்க்கிறார்‌. அவர்கள்‌ இடுப்புகளை 
கச்சை கட்டுகிறார்‌. ராஜாக்களுடைய 
கட்டுகள்‌ அவர்களுடைய அதிகாரத்திற்கு 
அடையாளம்‌. அவர்கள்‌ இடுப்பிலுள்ள. 
கட்டுகளில்‌ பட்டயங்களைத்‌ 
தரித்திருப்பார்கள்‌. கர்த்தரோ 
அவர்களுடைய கட்டுகளை 
அவிழ்த்துவிடுகிறார்‌. கட்டுகள்‌. 
அவிழ்க்கப்படும்போது, அந்தக்‌ கட்டுகளில்‌ 
சொருகப்பட்டிருக்கும்‌ பட்டயங்கள்‌, 
தானாகவே கீழே விழுந்துவிடும்‌ 


கர்த்தர்‌ ராஜாக்களின்‌ கட்டுகளை 
அவிழ்க்கும்போது. அவர்களுடைய 
சிரசுகளிலுள்ள கிரீடங்கள்‌ கீழே 
விழுந்துவிடும்‌. பட்டயமும்‌ கிரீடமும்‌ 
கீழே விழுந்துவிட்டால்‌, ராஜாக்களுக்கு 
பெலமுமில்லை, அதிகாரமுமில்லை. 
தேவன்‌ ராஜாக்களின்‌ கட்டுகளை 
அவிழ்க்கும்போது, அவர்களுடைய 
அதிகாரங்களையும்‌, ஆளுகையையும்‌ 
அவிழ்த்தப்போடுகிறார்‌. 


தேவன்‌: ராஜாக்களுடைய கட்டுகளை 
அவிழ்த்துவிட்டு, காலதாமதபில்லாமல்‌, 
உடனடியாக, அவர்கள்‌ இடுப்புகளை 
கச்சை கட்டுகிறார்‌ இடுப்புகளில்‌ 
கச்சை கட்டுவது வேவைாளுக்கும்‌. 
பணிவிடைக்காரருக்கும்‌. அடைக்கும்‌ 
அடையாளம்‌. தேவன்‌ தம்முடைய 
சர்வவல்லமையினால்‌, ராஜாக்களை 
அடிமைகளாக்கிவிடுகிறார்‌. 

தேவன்‌ மந்திரிகளை 
சிறைப்பிடித்துக்‌ கொண்டுபோய்‌, 
பெலவான்களை கவிழ்த்து போகிறார்‌. 
பெலவான்களாமிருக்கிறவர்களை கர்த்தர்‌ 
பெலவீனராய்‌ மாற்றுகிறார்‌. 
தாங்களாகவே 
இழப்பதில்லை. 
பெலத்தை, 
எடுத்தப்போடுகிறார்‌ 
எடுக்கவும்‌ முடியும்‌. கொடுக்கவும்‌ முடியும்‌ 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


முதிர்வயதுன்னவர்களின்‌ 
ஆலோசனை 


அவர்‌ நம்பிக்கை. 
உன்னவர்களுடைய வாக்கை. 
விலக்கி, முதிர்வயதுன்ளவர்களின்‌ 
ஆலோசனையை வாங்கிப்போடுகிறார்‌. 
அவர்‌ யிரபுக்களின்மேல்‌ இகழ்ச்சி 
வரப்பண்ணுகிறார்‌; பலவான்களின்‌. 
கச்சையைத்‌ தளர்ந்து 
போகப்பண்ணுகிறார்‌. அவர்‌ 
அத்தகாரத்திலிருக்கிற ஆழங்களை 
வெனியரங்கமாக்கி, மரண இருளை 
வெளிச்சத்தில்‌ கொண்டுவருகிறார்‌ 
(யோபு 1220-22). 


மனுஷரில்‌ ஒரு சிலர்‌ பொறுப்புள்ள 
பதவிகளில்‌ இருப்பார்கள்‌. அவர்களுடைய 
வார்த்தைக்கு எல்லோரும்‌ அதிக 
மதிப்பு கொடுப்பார்கள்‌. இவர்கள்‌ 
ஏராளமான ஜனங்களுக்கு 
நம்பிக்கை உள்ளவர்களாயிருப்பார்கள்‌. 
அவர்களிடத்தில்‌ ஏராளமான 
பொறுப்புக்கள்‌ ஒப்புக்‌ 
கொடுக்கப்பட்டிருக்கும்‌. கர்த்தரோ 
அவர்களுடைய வாக்கை 
விலக்கிப்போடுகிறார்‌ அவர்கள்‌ 
பேசமுடியாதவாறு அமைதியாகி 


வாக்கு 
ஒன்றும்‌ 
ஆக்கிப்போடுகிறார்‌ 


வல்லவர்களாயிருக்கிறவர்களை, 
பேசமுடியாதவர்களாக 


நம்பிக்கையுள்ளவர்கள்‌ பல 
காரியங்களைப்‌ பேசவேண்டுமென்று 
விரும்புவார்கள்‌. ஆனால்‌ தாங்கள்‌ பேச 
வேண்டும்‌ என்று விரும்புவதை 
அவர்களால்‌, பேசமுடியாமல்‌ போய்விடும்‌ 
இதற்கு முன்பு அவர்கள்‌ அதிகமாய்ப்‌ 
பேசியிருப்பார்கள்‌. ஆனால்‌ இப்போது 
அவர்களால்‌ ஒன்றும்‌ பேசமுடியாமல்‌ 
போய்விடும்‌. இதற்கு முன்பு அவர்கள்‌ 
சுயாதீனமாகவும்‌, 
தெளிவாகவும்‌ 
ஆனால்‌ 
பேசுவதற்கு தடைகள்‌ க்‌ 
அவர்களுடைய வார்த்தைகளில்‌ தெளிவு 
இருக்காது. பிரயோஜனமில்லாத 


வார்த்தைகளை உளருவார்கள்‌. 





ழ்‌ நவள 
யாய 


கர்த்தர்‌ நம்பிக்கையள்ளவர்களுடைய 
வாக்கை விலக்கிவிடுவது. 
போல, முதிர்வயதுள்ளவர்களின்‌ 
ஆலோசனையையும்‌ வாங்கிப்போடுகிறார்‌. 
முதிர்வயதுள்ளவர்களாலும்‌ ஆலோசனை 
சொல்லமுடியாது. ர்‌ 
ஆலோசனை 
அவர்களுடைய 
இருக்காது. தாங்கள்‌ 
செய்வதற்‌ ர்கள்‌ 
Ce 


உயர்ந்த பதவிகளிலும்‌, உயர்ந்த 
அந்தஸ்துக்களிலும்‌ இருந்தவர்கள்‌ 
அவர்களுடைய 
தாழ்ச்சிகளைப்‌ பார்க்கும்போது 
எல்லோருக்கும்‌ ஆன்சரியபாயிரக்கும 
தேவன்‌ பிரபுக்களின்‌ இகழ்ச்சி 
வரப்பண்ணுகிறார்‌ பலவான்களின்‌ 
கச்சையை தளர்ந்து போகப்பண்ணுகிறார்‌ 
இதுவரையிலும்‌ இரகசியமாக. 
இருந்த காரியங்களை 
தேவன்‌ வெளியரங்கமாக்குகிறார்‌. 
மறைவாயிருந்தவை களெல்லாம்‌ 
வெளச்சத்ற்க வருகிறது. 
அந்தகாரத்திலிருக்கிற 
வெளியரங்கமாக்கி, 
வெளிச்சத்தில்‌ 
என்று யோபு 
துன்மார்க்கருடைய 
தேவன்‌ 


கொண்டுவருகிறார்‌. 
சொல்லுகிறார்‌. 

சதி ஆலோசனைகளை 
கண்டுபிடித்து அவற்றை 

போடுகிறார்‌. 

துன்மார்க்கத்தை 

செய்வார்கள்‌. 

யாருக்கும்‌. 

நினைப்பார்கள்‌. கர்த்தருக்குத்‌ தொது 
இரகசியம்‌ எதுவுமில்லை. 
மரணஇருளாகயிருந்தாலும்‌ தேவன்‌ அதை 
வெளிச்சத்தில்‌ கொண்டுவந்து விடுவார்‌. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தேவன்‌ பெருகவும்‌ 
பண்ணுகிறார்‌ 


அழியவும்‌ 


அவர்‌ 
அழியவும்‌ 
ஜாதிகனைப்‌ 


ஜாதிகளைப்‌ பெருகவும்‌ 
பண்ணுகிறார்‌; அவர்‌ 
பரவவும்‌ குறுகவும்‌ 
பண்ணுகிறார்‌. அவர்‌ பூமியிலுள்ள 
ஜனத்தினுடைய அதிபதிகவின்‌ 
நெஞ்சை: அகற்றிப்போட்டு, அவர்களை: 
வழியில்லாத அத்தரத்திலே 
அலையப்பண்ணுகிறார்‌. அவர்கள்‌ 
வெளிச்சமற்ற இருனிலே தடவித்‌ 
திரிகிறார்கள்‌; வெறித்தவர்கனைப்‌ 
போல்‌ அவர்களைத்‌ தடுமாறித்‌ 
திரியப்பண்ணுகிறார்‌ (யோபு 12:28-5). 


அழிவதும்‌ 
உண்டாயிற்று. தேவனே 
பெருகவும்‌ அழியவும்‌ 
அவர்‌ ஜாதிகளை பரவவும்‌ 
பண்ணுகிறார்‌. தேவன்‌ 
ஜனத்திறுடைய 
அதற்றிப்போடுகிறார்‌. 
திடநெஞ்சு 
கர்த்தர்‌ 


ஜாதிகள்‌ பெருகுவதும்‌ 
தேவனாலேயே 
ஜாதிகளை 
பண்ணுகிறார்‌. 
குறுகவும்‌ 
பூமியிலுள்ள 
நெஞ்சை 
அவர்கள்‌ 
இல்லாதவர்களாயிருக்கிறார்கள்‌. 
அவர்களுடைய தைரியத்தை 
நீக்கிப்போட்டதினால்‌, எப்போதும்‌ 
பயத்தினால்‌ நிரம்பியிருக்கிறார்கள்‌. ஒரு 
இலை அசைந்தால்கூட அதைப்‌ பார்த்து 
பயப்படுகிறார்கள்‌. 


தேவன்‌ அவர்களை தொடுவதற்கு 
முன்பாக, அவர்கள்‌ பூமியிலுள்ள. 
ஜனத்தின்‌ அதிபதிகளாயிருந்தார்கள்‌. 
ஆனால்‌ இப்போதோ அவர்கள்‌ 
வழியில்லாத அந்தரத்திலே அலைந்து 
கொண்டிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ போகும்‌ 
பாதையும்‌ அவர்களுக்குத்‌ தெரியவில்லை. 
எங்கே போகவேண்டும்‌. i 
அவர்களுக்குப்‌ புரியவில்லை. 
வெளிச்சமற்ற 
தடவித்திரிகிறார்கள்‌. 
வெறித்தவர்களைபோல 
அலைகிறார்கள்‌. 





i rH யோபு - விரிவுரை CODES 
யுமா JOB - COMMENTARY PUBLISHERS 


வானமும்‌ பூரியும்‌ அசைக்கப்படலாம்‌. 
கர்த்தரோ தம்முடைய சிங்காசனத்தில்‌. 
அமர்ந்திருக்கிறார்‌ கர்த்தருடைய 
சிங்காசனம்‌. ஒருபோதும்‌ 
அசைக்கப்படுவதில்லை. கர்த்தருடைய 
சிங்காசனத்தைப்போலவே கர்த்தருடைய 
ராஜ்யமும்‌ அசைக்கப்படுவதில்லை. பூமியின்‌ 
ராஜாக்களை கர்த்தர்‌ அசைக்கிறார்‌ 
அவர்களுடைய ராஜ்யங்களை கர்த்தர்‌ 
அசையப்பண்ணுகிறார்‌. கர்த்தர்‌ ஜனத்தின்‌ 
அதிபதிகளை  அலையப்பண்ணுகிறார்‌. 
கர்த்தரை நம்புகிறவர்கள்‌ 
அசைக்கப்படுவதில்லை. நாம்‌ 
கர்த்தருடைய அடிச்சுவடுகளைப்‌ 
பின்பற்றிச்‌ செல்லும்போது. நாம்‌ 
இடறிப்போவதில்லை. நமக்கு தடுமாற்றம்‌ 
உண்டாவதில்லை. 





ழ்‌ ளான 
யாய 


யோபு இதுவரையிலும்‌ 
சிநேகிதரிடத்தில்‌ 
விவாதத்தை, இந்த அதிகாரத்தில்‌ 
எடுத்துக்காட்டுக்களைச்‌ சொல்லி 
உறுதிபண்ணுகிறார்‌. யோபு தன்னுடைய 
சிநேகிதரோடு தைரியமாய்ப்‌ பேசுகிறார்‌. 
யோபுவின்‌ சரீர ஆரோக்கியம்‌ மிகவும்‌ 
மோசமாயிருக்கிறது. அவருடைய 
சிநேகிதரோடு ஒப்பிட்டுப்‌ பார்க்கும்போது. 
யோபு சரீரத்தில்‌ 
பலவீனமாயிருக்கிறார்‌. வேதனைகளையும்‌, 
பாடுகளையும்‌, உபத்திரவங்களையும்‌ 
தாங்கி, தன்னுடைய ஆத்துமாவில்‌ 
சோர்ந்துபோயிருக்கிறார்‌. ஆனாலும்‌ 
யோபு மனதிடத்தோடு, 
மனதைரியத்தோடு. தன்னுடைய 
சிநேகிதரிடம்‌ பேசுகிறார்‌ (யோபு 134, 


தன்னுடைய 
சொன்ன 


யோபுவின்‌ சிநேகிதர்‌ பட்சபாதமாய்ப்‌ 
பேசுகிறார்கள்‌. அவர்களுடைய 
வார்த்தைகளில்‌ உண்மையில்லை. அது 
நிமித்தமாய்‌ யோபு அவர்களைக்‌ கடிந்து 
கொள்கிறார்‌ (யோபு 134-8). 
யோபுவின்‌ சிநேகிதர்‌ சத்தியத்திற்கு. 
விரோதமாகப்‌ பேசுவதினால்‌ தேவனுடைய 
நியாயத்தீர்ப்புக்கள்‌ அவர்கள்மேல்‌ வரும்‌ 
என்று யோபு அவர்களிடத்தில்‌ 
எச்சரித்துச்‌ சொல்லுகிறார்‌ 
(யோபு 139-12). தேவனுடைய 
கோபத்தினிமித்தமாய்‌, தன்னுடைய 
சிநேகிதர்‌ மவுனமாயிருக்கவேண்டுமென்று 
யோபு விரும்புகிறார்‌ (யோபு 13:51317. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யோபு இதுவரையிலும்‌ தன்னுடைய 
சிநேகிதரை நோக்கிப்‌ பார்த்து, 
அவர்களோடு பேசிக்கொண்டிருந்தார்‌. 
யோபு இப்போது தேவனை நோக்கிப்‌ 
பார்க்கிறார்‌ (யோபு 13:3). யோபு 
தேவனிடத்தில்‌. தைரியமாயிருக்கிறார்‌. 
தேவனிடத்தில்‌ தான்‌ வைத்திருக்கிற 
விசுவாசத்தை யோபு உறுதிபண்ணுகிறார்‌ 
(யோபு 13151618). யோபுவின்‌ சரீர 
வேதனை அதிகமாயிருந்தாலும்‌, அவர்‌ 
தேவனிடத்தில்‌ வைத்திருக்கிற 
விசுவாசமும்‌ அதிகமயிருக்கிறது. 
(யோபு 131419), 


தான்‌ குழப்பத்திலிருப்பதாக யோபு. 
தேவனிடத்தில்‌ விண்ணப்பம்பண்ணுகிறார்‌ 
(யோபு 13:20-22). தன்னுடைய 
பாவங்களை தேவன்‌ தாமே தனக்கு 
உணர்த்தவேண்டுமென்று யோபு 
தேவனிடத்தில்‌ பணிவோடு 
ஜெபம்பண்ணுகிறார்‌. 


யோபுவின்‌ சிநேகிதர்‌ 
யோபு 18 : 1-12 


யோபு 181. இதேர, 
'இவைகளெல்லாவற்றையும்‌ என்‌ கண்‌: 
காது கேட்டு. 


யோபு 13:2. நீங்கள்‌ அறிந்திருக்கிறதை 
நானும்‌ அறித்திருக்கிறேன்‌; நான்‌ 
உங்களுக்குத்‌ தாழ்ந்தவன்‌ அல்ல. 
யோபு 18:8. சர்வவல்லவரோடே. நாண்‌: 
பேசினால்‌ நல்லது; தேவனோடே 
தியாயத்திற்காக. வழக்காட, 
விரும்புவேன்‌. 

யோபு 18:4. நீங்கன்‌ பொய்யைப்‌ 
மிணைக்கிறவர்கள்‌; நீங்கன்‌ எல்லாரும்‌ 
காரியத்தூக்குதவாத வைத்தியர்கள்‌. 


யோபு 13:5. தீங்கள்‌ பேசாமலிருந்தால்‌ 
உங்களூக்கு 





ழ்‌ நயனா 
யாய 


யோபு 18:8. தீங்கள்‌ என்‌ தியாயத்தைக்‌ 
கேட்டு, என்‌ உதடுகள்‌ சொல்லும்‌ 
விசேஷங்களைக்‌ கவனியுங்கள்‌. 


யோபு 18:7. நீங்கன்‌ தேவனுக்காக 
தியாயக்கேடாய்ப்‌ பேசி, அவருக்காக 
வஞ்சகமாய்‌ வசனிக்கவேண்டுமோ? 


யோபு 198, அவதுக்கு முகதாட்சிணியம்‌ 
பண்ணுவீர்களோ? 'தேவனு. 
வழக்காடு வீர்கனோ?' 


யோபு 199, அவர்‌ உங்களை 
ஆராய்த்துபார்த்தால்‌ அது உங்களுக்கு. 
நலமாயிருக்குமோ? மனுஷனைப்‌ 
பரியாசம்பண்ணுகிறதுபோல அவரைப்‌ 
பரியாசம்‌ பண்ணுவீர்கனோ?' 


யோபு 13:10. தீங்கன்‌ அத்தரங்கமாய்‌ 
முகதாட்சிணியம்பண்ணினால்‌, அவர்‌ 
உங்களை எவ்விதத்திலும்‌ கண்டிப்பார்‌. 


யோபு 18:11. அவருடைய மகத்துவம்‌ 
உங்களைத்‌ திடுக்கிடப்பண்ணாதோ? 
அவருடைய பயங்கரம்‌ உங்களைப்‌ 


பீடிக்க மாட்டாதோ? 


யோபு 18012. உங்கள்‌ பேரை 
நினைக்கப்பண்ணும்‌ அடையாளங்கள்‌ 
சாம்பலுக்குச்‌. சரி; உங்கள்‌ 
மேட்டிமைகள்‌ சேற்றுக்குவியல்களுக்குச்‌. 
சமானம்‌. 


நான்‌ உங்களுக்கு தாழ்ந்தவனல்ல்‌ 


இதோ, இவைகனெல்லாவற்றையும்‌ 
என்‌ கண்‌ கண்டு, என்‌ காது 

அறித்திருக்கிறது. நீங்கள்‌ 
அறித்திருக்கிறதை நானும்‌. 
அறித்திருக்கிறேன்‌; நான்‌ உங்களுக்குத்‌ 
தாழ்ந்தவன்‌ அல்ல. ௪ர்வவல்லவரோடே 
நான்‌ பேசினால்‌ நல்லது; 
தேவனோடே நியாயத்திற்காக 
வழக்காட விரும்புவேன்‌ (யோபு 181-3). 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யோபுவின்‌ சிநேகிதர்‌ அவர்மீது 
அன்புகூரவில்லை. அவர்களுடைய 
கோபமான வார்த்தைகளை யோபு 
தாங்கிக்கொள்கிறார்‌. யோபுவின்‌ 
சிநேகிதர்‌ அவருக்கு உபதேசம்‌ 
பண்ணுகிறார்கள்‌. யோபுவை 
குற்றப்படுத்துகிறார்கள்‌. யோபு 
அவர்களுக்கு இதுவரையிலும்‌ 
மென்மையான வார்த்தைகளினால்‌ 
பிரதியுத்தரம்‌ சொன்னார்‌. தன்னுடைய 
சிநேகிதருக்கு தேவனைப்பற்றியும்‌, 
உலகத்தைப்பற்றியும்‌ தெரிந்திருப்பதுபோல, 
தனக்கும்‌ தெரியுமென்‌! யோபு 
அவர்களிடத்தில்‌ சொல்லுகிறார்‌. 


யோபுவின்‌ சிநேகிதர்‌ 
அளவுக்கு அதிகமாய்‌ 
பண்ணுகிறார்கள்‌ அவர்களுடைய 
வார்த்தைகளை யோபு இதுவரையிலும்‌ 
பொறுமையோடு கேட்டுக்கொண்டிருந்தார்‌. 
அவர்களுடைய லோசனைகளில்‌ 
உண்மையில்லை. அவர்கள்‌ சத்தியத்தை 
திரித்துப்‌ பேசுகிறார்கள்‌. யோபுவைக்‌ 
குற்றப்படுத்தவேண்டும்‌ என்பதுதான்‌ 
அவர்களுடைய நோக்கம்‌. யோவுக்கு 
உண்மையிலேயே உதவி செய்யவேண்டும்‌ 
என்னும்‌ விருப்பமோ, அவருக்கு 
ஆறுதல்‌ உண்டுபண்ணவேண்டும்‌ என்னும்‌ 
விருப்பமோ அவர்களிடத்தில்‌ சிறிதும்‌ 
இல்லை. யோபு அவர்களுடைய 
உள்ளத்தை அறிந்து வைத்திருக்கிறார்‌. 


அவருக்கு 
உபதேசம்‌ 


தேவனுடைய சர்வவல்லமையை 
யோபுவும்‌ அறிந்து வைத்திருக்கிறார்‌. 
தேவனிடத்தில்‌ ஞானமும்‌ வல்லபையும்‌ 
அதிகமாயிருக்கிறது என்பது 
யோபுவுக்கும்‌ தெரிந்திருக்கிறது. “இதோ, 
இவைகளெல்லாவற்றையும்‌ என்‌ கண்‌ 
கண்டு, என்‌ காது கேட்டு 
அறிந்திருக்கிறது. நீங்கள்‌ 
அறிந்திருக்கிறதை நானும்‌ 
அறிந்திருக்கிறேன்‌; நான்‌ உங்களுக்குத்‌ 
தாழ்ந்தவன்‌ அல்ல” என்று யோபு 
அவர்களிடத்தில்‌ சொல்லுகிறார்‌. யோபு 
இந்த வார்த்தைகளைச்‌ சொல்லும்போது, 
அவருடைய இருதயத்தில்‌ பெருமையில்லை. 
யோபு தன்னைத்‌ தானே ஆராய்ந்து 
பார்த்து நியாயந்தீர்த்துக்கொள்கிறார்‌. 





ழ்‌ நள 
ஈயா 


நாம்‌ தேவனுடைய மகிமையை 
கேட்டால்‌ மாத்திரம்‌ போதாது. அதைக்‌ 
கண்டால்‌ மாத்திரம்‌ போதாது. நாம்‌ 
அவருடைய மகிமையை அறிந்திருக்கவும்‌ 
வேண்டும்‌. தேவனுடைய மகிமையையும்‌. 
அவருடைய சர்வஆளுகையையும்‌ நாம்‌ 
புரிந்து வைத்திருக்கவேண்டும்‌. யோபு 
ஏற்கெனவே தன்னுடைய சிநேகிதரிடத்தில்‌, 
“உங்களைப்போல எனக்கும்‌ புத்தியுண்டு; 
உங்களிலும்‌ நான்‌ தாழ்ந்தவன்‌ அல்ல; 
இப்படிப்பட்டவைகளை அறியாதவன்‌ யார்‌?” 
(யோபு 12:3) என்று சொன்னார்‌. இப்போது 
யோபு அதே. வார்த்தைகளை 
ம்பவும்‌ சொல்லி, டைய 
ரப 2 க்‌ 


சிநேகிதர்‌ 
யோபுவும்‌ 
யோபு 


யோபுவின்‌ 
அறிந்திருக்கிறதை 
அறிந்திருக்கிறார்‌. 
கற்றுக்கொள்வதற்காக தன்னுடைய 
சிநேகிதரிடத்தில்‌ போகவேண்டிய 
அவசியம்‌ அவருக்கு இல்லை. யோபுவுக்கும்‌ 
ஞானம்‌ இருக்கிறது. யோபுவின்‌ ஞானம்‌. 
அவருடைய சிநேகிதரின்‌ ஞானத்தைவிட 
குறைந்ததல்ல. யோபு இதுவரையிலும்‌ 
i சிநேகிதரோடு 
இப்போதோ, 

பேசினால்‌ 

தேவனோடே இயாத்திந்காக 
விரும்புவேன்‌” என்று 


நல்லது; 
வழக்காட 
சொல்லுகிறார்‌ 


தன்னுடைய சிநேகிதரோடு 
வழக்காடுவதைவிட, தேவனோடு 
வழக்காடுவது தனக்கு நலமாயிருக்கும்‌ 
என்று யோபு நினைக்கிறார்‌. யோபுவால்‌ 
தேவனோடு நியாயத்திற்காக வழக்காட 
முடியும்‌. ஆனால்‌ யோபுவின்‌ சிநேகிதரோ, 
யோபுவினிடத்தில்‌, அநியாயத்திற்காக 
வழக்காடுகிறார்கள்‌. தங்களுடைய 
சுயபெருமைக்காக  வழக்காடுகிறார்கள்‌. 
தங்களுக்கு எல்லாம்‌ தெரியும்‌ 
என்று நினைத்து, யோபுவைக்‌ 
குற்றப்படுத்துகிறார்கள்‌. விசாரிப்பதற்கு 
முன்பாகவே தீர்ப்பு சொல்லிவிடுகிறார்கள்‌. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பொய்யைப்‌ பிணைக்கிறவர்கள்‌ 
நீங்கள்‌ பொய்யைப்‌ 
மிணைக்கிறவர்கன்‌; நீங்கள்‌ எல்லாரும்‌ 
காரியத்துக்குதவாத வைத்தியர்கள்‌. 
(யோபு 18:4). 
யோபுவின்‌ 
நீதியும்‌, 


சிநேகிதரிடத்தில்‌ 
அன்பும்‌, கரிசனையும்‌ இல்லை. 
அவர்களுடைய அநீதியினிபித்தமாய்‌. 
யோபு அவர்களைக்‌ குற்றப்படுத்துகிறார்‌. 
அவர்கள்‌ யோபுவின்மீது அநியாயமான 
குற்றச்சாட்டுக்களைச்‌ சொல்லுகிறார்கள்‌. 
யோபு ஒரு மாய்மாலக்காரர்‌ என்றும்‌, அவர்‌ 
ஒரு துன்மார்க்கர்‌ என்றும்‌, அவருடைய 
பாவத்தினிமித்தமாகவே அவருக்கு 
வியாதியும்‌ வேதனையும்‌ வந்திருக்கிறது 
என்று சொல்லி, அவர்கள்‌ யோபுவைக்‌ 
குற்றப்படுத்துகிறார்கள்‌. அவர்களுடைய 
குற்றச்சாட்டுக்களில்‌ உண்மையில்லை. 
தன்மீது பொய்க்குற்றம்‌ சொல்லுகிற, 
தன்னுடைய சிநேகிதரைப்பார்த்து, 
பொய்யைப்‌ பிணைக்கிறவர்கள்‌' 
யோபு சொல்லுகிறார்‌. அவர்கள்‌ ன்‌ 
சுயகற்பனைகளுக்கு முக்கியத்துவம்‌ 
கொடுக்கிறார்கள்‌. தாங்கள்‌ சுயமாய்‌ 
சிந்திப்பதுபோலவும்‌, விரும்புவதுபோலவும்‌ 
தேவனுடைய தெய்வீக பராமரிப்பு 
இருக்குமென்று தீர்மானித்து, 
யோபுவின்மீது குற்றம்‌ சொல்லுகிறார்கள்‌. 
அவர்களுக்கு தேவனுடைய சித்தமும்‌ 
தெரியவில்லை. அவருடைய தெய்வீக 
பராமரிப்பின்‌ இரகசியமும்‌ புரியவில்லை. 


இந்த உலகத்தில்‌ துன்மார்க்கர்‌ 
எல்லோரும்‌ தாழ்ந்திருப்பார்கள்‌ என்றும்‌, 
பசியும்‌ பட்டினியுமாக இருப்பார்கள்‌ 
என்றும்‌. தரித்திரராயிருப்பார்கள்‌ என்றும்‌ 
யோபுவின்‌ சிநேகிதர்கள்‌ பொதுவாகச்‌ 
சொல்லுகிறார்கள்‌. யோபு இ! 
தரித்திரராயிருக்கிறார்‌. 
வேதனைகளை அனுபவிக்கிறார்‌. 
ஒரு துன்மார்க்கர்‌. தேவனுடைய 
நியாயத்தீர்ப்பு அவர்மீது வந்திருக்கிறது. 
இதனிமித்தமாய்‌ யோபு 
பாடுகளையும்‌, 
அனுபவித்துக்கொண்டிருக்கிறார்‌ 
யோபுவின்‌ சிநேகிதர்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 
மாய்மாலக்காரர்‌ என்று சொல்லி அவரைத்‌ 
தூஷிக்கிறார்கள்‌. 





ழ்‌ நள 
யாய 


யோபுவின்‌ சிநேகிதர்‌ சொல்லுகிற 
விவாதத்தில்‌ உண்மையில்லை. ஏனெனில்‌, 
இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌, துன்மார்க்கரில்‌ 
அநேகர்‌, செழித்து ஜசுவரியவான்‌. 
களாயிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ போபுவுக்கு 
உதவி செய்வதுபோல வந்திருக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ தங்களை வைத்தியர்களாகப்‌. 
பாவித்து யோபுவின்‌ காயத்தைக்‌ 
குணப்படுத்துவதுபோல நடிக்கிறார்கள்‌. 
ஆனால்‌ அவர்களோ காயத்தைக்‌ 
குணப்படுத்துவதற்கு! பதிலாக, 
காயத்தைப்‌ பெரிதுபடுத்துகிறார்கள்‌. 
காயத்திற்கு எண்ணெய்‌ வார்ப்பதற்குப்‌ 
பதிலாக காடியை வார்க்கிறார்கள்‌. 
யோபுவின்‌ வேதனைகளை குறைப்பதற்குப்‌ 
பதிலாக, (ருடைய வேதனைகளை 
ிகரிக்க்‌ ல்‌ 


யோபு தன்னுடைய 
சிநேகிதரைப்பார்த்து, “நீங்கள்‌ எல்லாரும்‌ 
காரியத்திற்கு உதவாத வைத்தியர்கள்‌" 
என்று சொல்லுகிறார்‌. அவர்கள்‌ 
பிரயோஜனபில்லாத வைத்தியர்கள்‌ 
அவர்களுக்கு வைத்தியம்‌ பண்ணத்‌ 
தெரியாது. யோபுவுக்கு வைத்தியம்பண்ண 
அவர்களுக்கு விருப்பமுமில்லை. 


பேசாமலிருந்தால்‌ நலமாகும்‌ 


நீங்கள்‌. பேசாமலிருந்தால்‌ 
நலமாகும்‌; அது உங்களுக்கு 
ஞானமாயிருக்கும்‌. நீங்கள்‌ எண்‌: 
நியாயத்தைக்‌ கேட்டு, என்‌ உதடுகள்‌ 
சொல்லும்‌ விசேஷங்களைக்‌ 
கவனியுங்கள்‌ (யோபு 195,6). 


தன்னுடைய சிநேகிதர்கள்‌ பேசாமல்‌ 
அமைதியாயிருக்கவேண்டும்‌ என்று யோபு 
அவர்களிடத்தில்‌ கேட்டுக்கொள்கிறார்‌. 
அது தனக்கு நலமாயிருக்கும்‌ என்றும்‌, 
அது அவர்களுக்கு ஞானமாயிருக்கும்‌ 
என்றும்‌ அவர்களிடத்தில்‌ சொல்லுகிறார்‌ 
அவர்கள்‌ அதிகமாய்ப்‌ பேசி தங்கள்‌ 
மதியீனத்தை  வெளிப்படுத்துகிறார்கள்‌. 
அவர்கள்‌ பேசாமல்‌ அமைதியாயிருந்தால்‌, 
அவர்களுடைய மதியீனம்‌ வெளிப்படாமல்‌, 
அவர்களுக்குள்‌ மறைந்திருக்கும்‌. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யோபுவின்‌ சிநேகிதர்‌ 
அமைதியாயிருந்து, யோபு சொல்லுவதை 
கவனித்துக்‌ கேட்கவேண்டும்‌. யோபு 
தன்னுடைய நியாயத்தை அவர்களிடத்தில்‌ 
எடுத்துச்‌ சொல்லுகிறார்‌. ஒருவேளை 
யோபு பேசும்போது, அவர்கள்‌ 
இடையிலே பேசி யோபுவின்‌ பேச்சுக்கு 
தடையாகயிருக்கமாட்டார்கள்‌. அது 
மாத்திரம்‌ போதாது. அவர்கள்‌ 
தடைபண்ணவும்‌ கூடாது. அதே 
வேளையில்‌ யோபு பேசுவதை கேட்கவும்‌ 
வேண்டும்‌. யோபுவின்‌ வார்த்தைகளை 
அவருடைய சிநேகிதர்கள்‌ கவனித்துக்‌ 
கேட்காமல்‌ அசட்டையாயிருந்து 
விடக்கூடாது. தன்னுடைய நியாயத்தைக்‌ 
கேட்டு, தன்னுடைய உதடுகள்‌ சொல்லும்‌ 
விசேஷங்களை கவனியுங்கள்‌... என்று 
யோபு தன்னுடைய சிநேகிதரிட த்தில்‌ 
கேட்டுக்கொள்கிறார்‌. அவர்கள்‌ 
யோபுவின்‌ வார்த்‌ ளை கேட்கவும்‌ 
வேண்டும்‌. கவனிக்கக்‌ வேண்டும்‌. ்‌ 


தேவனுக்காக 
பேசவேண்டுமோ 


நியாயக்கேடாய்‌ 


நீங்கள்‌ தேவனுக்காக 
தியாயக்கேடாய்ப்‌ பேசி, அவருக்காக 
வஞ்சகமாய்‌  வசனிக்கவேண்டுமோ? 
அவருக்கு முகதாட்சிணியம்‌ 
பண்ணுவீர்கனோ? தேவனுக்காக 
வழக்காடுவீர்களோ? (யோபு 19:7,8) 


யோபுவின்‌ சிநேகிதர்‌ தேவனுக்கு 
மகிமை உண்டாகும்‌ என்று நினைத்து 
பொய்யான வார்த்தைகளைப்‌ 
பேசுகிறார்கள்‌. தேவனுடைய சத்தியத்தை 
விவரிப்பதற்கோ அல்லது 
உறுதிபடுத்துவதற்கோ, நாம்‌ 
பொய்சொல்லவேண்டும்‌ என்னும்‌ 
அவசியமில்லை. தேவனுடைய சத்தியம்‌ 
சத்தியமாகவே இருக்கும்‌. பொய்களைச்‌ 
சொல்லி தேவனுடைய சத்தியத்தை 
ரங்கவேண்‌( என்னும்‌ சியம்‌ 
இலல டும்‌ னு அவ 





ழ்‌ நள 
யாய 


தேவன்‌ மகியையுள்ளவர்‌. 
நியாயமுள்ளவர்‌. 
மகிமையையும்‌, 
நியாயத்தையும்‌ 
உறுதிபண்ணுவதற்கும்‌ 
நியாயக்கேடான 
பேசவேண்டும்‌ 
தேவனுடைய 
நம்முடைய 
வார்த்தைகளை 
சார்ந்திருக்காது 
சிநேகிதரோ, 
மகிமைப்படுத்தவேண்டும்‌. 
நினைத்து, தப்பிதமான காரியங்களைச்‌ 
செய்கிறார்கள்‌. தேவனுடைய 
நாமமகிமைக்காகப்‌ பேசுவதாகச்‌ சொல்லி, 
அநியாயமாய்ப்‌ பேசுகிறார்கள்‌. 
தேவனுடைய அன்பை, 
கோபவார்த்தைகளினாலும்‌ ஆணவமான 
வார்த்தைகளினாலும்‌, வெளிப்படுத்த 
முயற்சி செய்கிறார்கள்‌. இப்படிப்பட்ட 
ஊழியக்காரர்கள்‌ தேவனுக்கு 
பிரயோஜனமில்லாதவர்கள்‌. தேவனுடைய 


நாமம்‌ இப்படிப்பட்டவர்கள்‌ மூலமாய்‌ 
நடிக்கப்‌ போக்கால்‌ மகியைப்படாது. 


யோபு 


அவர்‌ 
தேவனுடைய 
அவருடைய 
விவரிப்பதற்கும்‌. 
நாம்‌ 
வார்த்தைகளைப்‌ 
என்னும்‌ அவசியமில்லை. 
மகிமையும்‌ நியாயமும்‌ 
நியாயக்கேடான 
ஒருபோதும்‌ 

ஆனால்‌ யோபுவின்‌ 


தன்னுடைய 
சிநேகிதரைப்பார்த்து “நீங்கள்‌ 
தேவனுக்காக நியாயக்கேடாய்ப்‌ பேசி, 
அவருக்காக  வஞ்சகமாய்‌ வசனிக்க 
வேண்டுமோ? என்று கேட்கிறார்‌. 
தேவனுடைய நீதி மேகமந்தாரத்தில்‌ 
மறைந்திருப்பதுபோலவும்‌, அதை 
தங்களுடைய சாதுரிய 
வார்த்தைகளினால்‌ வெளிச்சத்திற்குக்‌ 
கொண்டு வரவேண்டும்‌ என்றும்‌ 
யோபுவின்‌ சிநேகிதர்‌ நினைக்கிறார்கள்‌. 
தாங்கள்‌ தேவனுக்காக 
பேசவில்லையென்றால்‌, தேவனுடைய 
நாமம்‌ மகிமைப்படாது என்றும்‌. 
தேவனுடைய குணாதிசயங்கள்‌ 
வெளிப்படாமல்‌ காணாமல்‌ போய்விடும்‌ 
என்றும்‌ அவர்கள்‌ நினைக்கிறார்கள்‌. 
இதனிமித்தமாய்‌ அவர்கள்‌ தேவனுக்காக 
நியாயக்கேடுகளைப்‌ பேசுகிறார்கள்‌. 
அவருக்காக வஞ்சகமாய்‌ 
வசனிக்கிறார்கள்‌. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யோபுவின்‌ சிநேகிதர்‌ 
அமைதியாயிருந்தாலும்‌, வானங்கள்‌ 
தேவனுடைய மகிமையையும்‌, நீதியையும்‌ 
அறிவிக்கும்‌. தேவனுடைய 
சர்வசிருஷ்டியும்‌ தேவனுடைய 
மகத்துவத்தை வெளிப்படுத்தும்‌. யோபுவின்‌ 
சிநேகிதர்‌, தேவனுடைய நியாயத்திற்கு 
ஏற்ற பிரகாரம்‌ பேசுவதாக நினைத்து, 
யோபுவைக்‌ குற்றப்படுத்துகிறார்கள்‌ 
தேவனுடைய நியாயத்தீர்ப்பினாலேயே 
யோபுவுக்கு வியாதியும்‌ வேதனையும்‌ 
வந்திருக்கிறது என்று வஞ்சகமாய்ப்‌ 
பேசுகிறார்கள்‌. தேவன்‌ நீதியுள்ளவர்‌ 
என்றும்‌ அவருடைய நீதிமினாலேயே 
யோபு தண்டிக்கப்பட்டிருக்கிறார்‌ 
என்றும்‌ அவர்கள்‌ நியாயக்கேடாய்ப்‌ 
பேசுகிறார்கள்‌. 
நீதியான 


பேசுவதாகச்‌ 
போபுவைக்‌ 


தேவனுடைய 
நியாயத்தீர்ப்பை 
சொல்லி, அவர்கள்‌ 
குற்றப்படுத்துகிறார்கள்‌. யோபு ஒரு 
மாய்மாலக்காரர்‌ என்றும்‌, துன்மார்க்கர்‌ 
என்றும்‌, பாவி என்றும்‌ சொல்லி அவரை 
ஆக்கினைக்குட்படுத்துகிறார்கள்‌. நாம்‌ 
பொய்‌ சொல்லி தேவனுடைய சத்தியத்தை 
அறிவிக்கக்கூடாது. நம்முடைய ஊழியம்‌ 
பரிசுத்தமாயிருக்கவேண்டும்‌. பாவமான 
வழிகளில்‌ தேவனுக்கு ஊழியம்‌ 
செய்யக்கூடாது. தேவனுடைய 
ஊழியத்தை தேவனுடைய சித்தத்தின்‌ 
பிரகாரம்‌ செய்யவேண்டும்‌. பரிசுத்தமே 
தேவனுடைய பிரகாரத்தின்‌ ஆதாரம்‌. 
ஊழியம்‌ செய்தாலும்‌, 
பேசினாலும்‌ 
என்று 
நினைக்கக்கூடாது. பொய்‌ சொல்லியாவது 
தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த 
த்‌ என்னும்‌ சிந்தனை பாவமானது. 


தேவனுடைய சித்தத்திற்கு 
வினைகளைத்‌ நாம்‌ பேசாவிட்டாலும்‌, 


ர மகிமையுள்ளவராகவே 
ர்‌ 


நாம்‌ எப்படி 





ழ்‌ நயனா 
யாய 


தேவனைப்‌ பரியாசம்‌ 


பண்ணுவீர்களோ 


அவர்‌ உங்களை 
பார்த்தால்‌ அது 
நலமாயிருக்குமோ?' மனுஷ 
பரியாசம்பண்ணுகிறதுபோல்‌ அவரைப்‌ 
பரியாசம்‌ பண்ணுவீர்கனோ? நீங்கள்‌ 
அந்தரங்கமாய்‌ முகதாட்சிணியம்‌. 
பண்ணினால்‌, அவர்‌ உங்களை 
எவ்விதத்திலும்‌ கண்டிப்பார்‌.. 
அவருடைய மகத்துவம்‌ உங்களைத்‌ 
திடுக்கிடப்பண்ணாதோ? அவருடைய 
பயங்கரம்‌ உங்களைப்‌ பிடிக்க 
மாட்டாதோ? உங்கள்‌ பேரை 
'தினைக்கப்பண்ணும்‌ அடையாளங்கள்‌ 
காம்பலுக்குச்‌. சரி; உங்கள்‌. 
மேட்டிமைகள்‌ சேற்றுக்குவியல்களுக்குச்‌. 
சமானம்‌ (யோபு 18:9-12). 

தேவனுடைய நியாயத்தீர்ப்பைக்‌ 
குறித்த பயம்‌ தன்னுடைய 
சிநேகிதரிடத்தில்‌ இருக்கவேண்டும்‌ 
என்று யோபு சொல்லுகிறார்‌. யோபுவின்‌ 
சிநேகிதருடைய எண்ணமும்‌, பேச்சும்‌. 
செய்கையும்‌ மாறவேண்டும்‌. தாங்கள்‌ 
பேசிய எல்லா வார்த்தைகளுக்கும்‌ 
தேவனிடத்தில்‌ கணக்கு 
ஒப்புவிக்கவேண்டும்‌ என்னும்‌ பயம்‌ 
அவர்களிடத்தில்‌ காணப்படவேண்டும்‌. 
தேவன்‌ அவர்களை ஆராய்ந்து 
பார்த்தால்‌ அது அவர்களுக்கு. 
நலமாயிருக்கும்‌ 


தேவன்‌ நம்மை ஆராய்ந்து 
பார்க்கும்போது, நம்மிடத்தில்‌ உண்மையும்‌, 
கண்ணியமும்‌, நயம்‌ நேர்மையும்‌ 
காணப்பட்டால்‌ நமக்கு 
நலமாயிருக்கும்‌. நப்த்தில்‌ பாவமும்‌ 
அநீதியும்‌ காணப்பட்டால்‌ அது நமக்கு 
தீமையாகவே இருக்கும்‌ தேவன்‌ நம்மை 
ஆராய்ந்து பார்க்கும்போது, நம்மை 
முற்றிலுமாக ஆராய்ந்து பார்க்கிறார்‌. 
நம்முடைய ஜீவியத்தின்‌ ஒரு பகுதியை 
மாத்திரம்‌ ஆராய்ந்து 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


பார்த்துவிட்டு, 


QOODNENS 
PUBLISHERS 


மற்றொரு பகுதியை கவனிக்காமல்‌ 
விட்டுவிடமாட்டார்‌. தேவனுடைய எல்லா 
கிரியைகளும்‌ பரிபூரணமாயிருக்கும்‌. 
யோபுவின்‌ சிநேகிதர்‌ மனுஷரைப்‌ 
பரியாசம்பண்ணுவதுபோல, தேவனைப்‌ 
பரியாசம்பண்ணுகிறார்கள்‌. தம்மைப்‌ 
பரியாசம்பண்ணுகிறவர்களை தேவன்‌ 
தண்டிப்பார்‌. 


யோபுவின்‌ சிநேகிதர்‌ அந்தரங்கமாய்‌ 
முகதாட்சணியம்‌ பண்ணுகிறார்கள்‌. 
அவர்களுடைய வார்த்தைகளில்‌ 
உண்மையோ, நீதியோ இல்லை, 
தங்களுக்கு வேண்டியவர்கள்மீது 
சாதகமான தீர்ப்பக்களைச்‌ 
சொல்லுகிறார்கள்‌, தங்களுக்கு 
வேண்டாதவர்கள்மீது பாதகமான 
தீர்ப்புக்களைச்‌ சொல்லுகிறார்கள்‌. தேவன்‌ 
அவர்களுடைய அந்தரங்க காரியங்கள்‌ 
எல்லாவற்றையும்‌ அறிந்திருக்கிறார்‌. 
அதனிமித்தமாய்‌ தேவன்‌ அவர்களை 
எவ்விதத்திலும்‌ கண்டிப்பார்‌. 


யோபுவின்‌ 
யோபுவினிடத்தில்‌ 
வந்திருக்கிறார்கள்‌. 
தங்களுடைய 
ஏற்றுக்கொள்கிறார்கள்‌. 
தங்களுடைய அந்தரங்கத்திலும்‌, 
இருதயத்திலும்‌ அவர்கள்‌ யோபுவைக்‌ 
கடிந்துகொள்கிறார்கள்‌. ஆறுதல்‌ சொல்ல 
வந்தவர்கள்‌, அந்தரங்கமாய்த்‌ தூஷண 
வார்த்தைகளைச்‌ சொல்லுகிறார்கள்‌. 
அவர்களுடைய பாவத்திற்கு ஏற்ற 
தண்டனைகளை தேவன்‌ அவர்களுக்கு 
நிச்சயமாய்க்‌ கொடுப்பார்‌. 


யோபுவின்‌ சிநேகிதர்‌ தேவனைப்பற்றி 
நன்றாய்‌ அறிந்திருக்கிறார்கள்‌. 
தேவனுக்குப்‌ பயப்படுவதாக தங்களுடைய 
நாவினால்‌ அறிக்கை செய்கிறார்கள்‌. 
ஆனால்‌ யோபுவைப்பற்றிப்‌ பேசும்போதோ, 
தெய்வபயமில்லாமல்‌ பேசுகிறார்கள்‌. 
தங்களுடைய நாவை அடக்கி ஆளுகை 
செய்யாமல்‌, தங்கள்‌ விருப்பத்தின்‌ 
பிரகாரமாக, அநீதியாகப்‌ பேசுகிறார்கள்‌. 


சிநேகிதர்‌, 
சிநேகிதராகத்தான்‌ 
யோபுவை 
சிநேகிதராக 
ஆனால்‌ 





ழ்‌ நவள 
யாய 


தேவன்‌ மகத்துவமுள்ளவர்‌. 
தேவனுடைய 

தியானிக்கும்போது 

இருதயத்தில்‌  தேவன்மீது. 

பக்தியும்‌ அதிகரிக்கவேண்டும்‌. 
பயங்கரமான பெரிய காரியங்களைச்‌ 
செய்கிறவர்‌. யோபுவின்‌ சிநேகிதருக்கு 
தேவனைப்பற்றி நன்றாய்த்‌ தெரியும்‌ 
தேவனுடைய மகத்துவம்‌ அவர்களைத்‌ 
திடுக்கிடப்பண்ணவேண்டும்‌. அவருடைய 
பயங்கரம்‌ அவர்களைப்‌ பிடிக்கவேண்டும்‌. 
ஆனால்‌. யோபுவின்‌ சிநேகிதர்களோ, 
'தேவனைப்பற்றி அறிந்திருந்தும்‌, 
பயமில்லாமல்‌ துணிகரமாய்‌ யோபுவின்மீது 
பொய்யான ற்றச்சாட்டுக்களைச்‌ 
பமல்‌, ன்‌ 


தேவன்‌ மகத்துவமானவர்‌. அவர்‌ 
பயங்கரமானவர்‌. மனுஷனோ பாவத்தில்‌ 
விழுந்துகிடக்கிறான்‌. தேவன்‌ மனுஷனை 
தம்முடைய சாயலாக சிருஷ்டித்தார்‌ 
மனுஷனோ தன்னுடைய பாவத்தினால்‌ 
தேவசாயலை இழந்துவிட்டான்‌. 
மனுஷனுடைய மங்கிப்போயிற்று, 
தேவனுடைய மகத்துவமோ 
உன்னதமானது. அவருடைய 
கிரியையைகள்‌ பயங்கரமானது. நாம்‌ 
தேவனுக்கு முன்பாக நிற்கும்போது, 
பயபக்தியோடு நிற்கவேண்டும்‌. நம்மை 
தேவனோடு ஒப்பிட்டு, தேவனுக்கு நம்மை 
சமமாக்கிவிடக்கூடாது 


மகிமை 


பிரஸ்தாபம்‌ 
மாத்திரமே 


மனுஷருடைய பேர்‌ 
எல்லாம்‌... சொற்பகாலம்‌ 
நிலைத்திருக்கும்‌. மனுஷருடைய பேரை 
நினைக்கப்பண்ணும்‌ அடையாளங்கள்‌ 
சாம்பலுக்கு சரியென்றும்‌ அவர்களுடைய 
மேட்டிமைகள்‌ சேற்றுக்‌ குவியல்களுக்கு 
சமானம்‌ என்றும்‌ யோபு சொல்லுகிறார்‌. 
யோபுவின்‌ சிநேகிதர்‌ தங்களுடைய பேர்‌ 
பிரஸ்தாபத்தைப்பற்றி தப்பிதமாய்‌ 
நினைத்துக்‌ கொண்டிருக்கிறார்கள்‌. 
தாங்கள்‌ ரித்த பின்பும்‌ தங்களுடைய 
பேர்‌ பிரஸ்தாபம்‌ நிலைத்திருக்கும்‌ ன 
நினைக்கிறார்கள்‌. ஆனால்‌ 
நிலைத்திருக்காது. அவர்களுடைய பன்‌ 
நினைக்கப்பண்ணும்‌ அடையாளங்கள்‌ 
எல்லாம்‌. மறைந்துபோகும்‌. 


அவை சாம்பலுக்கு சமமானவை. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பிரயோஜனமற்றவை. பலவீனமானவை, 
சிறிய காற்று அடித்தாலும்‌ சாம்பல்‌ 
காற்றிலே பறப்பதுபோல, 
மனுஷருடைய பேரை நினைக்கப்பண்ணும்‌ 
அடையாளங்களும்‌, சீக்கிரத்தில்‌ 
மறைந்துபோகும்‌. 


மனுஷருடைய சரீரம்‌ 
மண்பாத்திரங்களுக்கு ஒப்பாயிருக்கிறது. 
நாம்‌ மண்‌ என்பதை நம்முடைய இருதயம்‌ 
நினைவுகூரவேண்டும்‌. நாம்‌ தேவனிடத்தில்‌ 
வழக்காடும்போது, நம்முடைய 
மேட்டிமைகள்‌  சேற்றுக்குவியல்களுக்கு 
சமானம்‌ என்பதை மறந்துவிடக்கூடாது. 
சேற்றுக்குவியல்‌ பிரயோஜனமற்றது. 
குயவன்‌ அந்த மண்ணை எடுத்து 
பிரயோஜனமுள்ள பாத்திரமாகச்‌ 
செய்கிறார்‌. குயவனில்லாமல்‌ மண்ணால்‌ 
ஒருபிரயோஜனமுமில்லை. அதுபோலவே, 
கர்த்தர்‌ நம்மை, மண்பாத்திரங்களைப்போல. 
உருவாக்குகிற! கர்த்தர்‌ 
இரப்ப நால என்ற்‌ 


யோபு பேசுகிறார்‌ 
யோபு 18 : 18-22 


யோபு 13:18. நீங்கள்‌ 
மவுன மாயிருங்கன்‌, நான்‌ பேசுகிறேன்‌, 
எனக்கு வருகிறது வரட்டும்‌. 


யோபு 19:14. நான்‌ என்‌ பற்களினால்‌ 
சதையைப்‌ பிடுங்கி, என்‌ 
கையிலே 


யோபு 1805. அவர்‌ 
 கொன்றுபோட்டாலும்‌, அவர்மேல்‌ 
'நம்பிக்கையாயிருப்பேன்‌; ஆனாலும்‌ 
என்‌ வழிகளை அவருக்கு முன்பாக 
குபகாரம்பண்ணுவேன்‌.. 


யோபு 18:18. அவரே என்‌ இரட்சிப்பு; 
மாயக்காரனோ அவர்‌ சந்நிதியில்‌ 
சேரான்‌. 


என்னைக்‌. 


யோபு 13:17. என்‌ வசனத்தையும்‌, நான்‌ 
சொல்லிக்‌ காண்பிக்கிறதையும்‌, உங்கள்‌ 
செவிகனால்‌ கவனமாய்க்‌ கேளுங்கள்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


இதோ, என்‌: 

அணியணியாக 
வைத்தேன்‌; என்‌ நீதி வினங்கும்‌ என்று 
அறிவேன்‌. 


யோபு 1319. என்னோடே. 
வழக்காடவேண்டுமென்று இருக்கிறவன்‌ 
யார்‌? நான்‌  மவுனமாயிருத்தால்‌ 
ஜீவித்தூப்போவேனே. 


யோபு 18:20, 
காரியங்கனைமாத்திரம்‌ 
செய்யாதிருப்பீராக; 
உமது முகத்துக்கு 
ஒவித்துக்கொள்ளாதிருப்பேன்‌. 


இரண்டு 
எனக்குச்‌ 
அப்பொழுது 
முன்பாக 


யோபு 1821. உம்முடைய கையை 
என்னைவிட்டுத்‌ தூரப்படுத்தும்‌; 
உம்முடைய பயங்கரம்‌ என்னைக்‌: 


கலங்கப்பண்ணாதிருப்பதாக. 


யோபு 18:22. தீர்‌ கூப்பிடும்‌, நாண்‌. 
உத்தரவு கொடுப்பேன்‌; அல்லது நான்‌ 
பேசுவேன்‌; நீர்‌ எனக்கு மறுமொழி. 
சொல்லும்‌. 


நீங்கள்‌ மவுனமாயிருங்கள்‌ 


நீங்கள்‌ மவுனமாயிருங்கன்‌, நான்‌ 
பேசுகிறேன்‌, எனக்கு வருகிறது வரட்டும்‌. 
(யோபு 19:18). 


யோபு தன்னுடைய உத்தமத்தைப்பற்றி 
இன்னும்‌  உறுதியாய்ச்‌ சொல்லுகிறார்‌. 
அவர்‌. தன்னுடைய உத்தமத்தை 
வலுவாய்ப்‌ பற்றிக்கொள்கிறார்‌. 
தன்னுடைய உத்தமத்தைவிட்டு 
விலகிப்போக போபுவுக்கு மனமில்லை. 
யோபு தன்னுடைய உத்தமத்தில்‌ 
நிலைத்திருக்க வேண்டுபென்‌, 
தீர்மானமாயிருக்கிறார்‌ 
தன்னுடைய சிநேகிதரும்‌ மேலும்‌ 
அவர்களுடைய கூட்டாளிகள்‌ எல்லோரும்‌ 
தொந்தரவு பண்ணாமல்‌ 
விட்டுவிடவேண்டும்‌ 
தான்‌ பேசும்போது அவர்கள்‌ 
குறுக்கிடாமல்‌ 
மவுனமாயிருந்து, தான்‌ சொல்லுவதைக்‌ 
கேட்கவேண்டுமென்றும்‌ யோபு 
விரும்புகிறார்‌. அவர்கள்‌ 
மவுனமாமிருந்தால்‌ மாத்திரம்‌ பன்‌ 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அவர்கள்‌ யோபுவின்‌ வசனத்தையும்‌, 
யோபு அவர்களுக்கு சொல்லி 
காண்பிக்கிறதையும்‌ அவர்கள்‌ தங்கள்‌ 
செவிகளால்‌ கவனபாய்க்‌ 
கேட்கவேண்டும்‌ என்றும்‌ யோபு 
விரும்புகிறார்‌ (யோபு 1317). 


யோபு தன்னுடைய விசுவாசத்தில்‌ 
உறுதியாயிருக்கிறார்‌. யோபுவின்‌ 
இருதயத்தில்‌ குழப்பமில்லை. யோபுவின்‌ 
இருதயத்தைப்பற்றி அவரும்‌ தேவனும்‌ 
மாத்திரமே நன்றாய்‌ 
அறிந்திருக்கிறார்கள்‌. ஆகையினால்‌ 
தன்னுடைய சிநேகிதர்கள்‌ 
விவாதம்பண்ணாமல்‌ அமைதியாயிருக்க 
வேண்டுமென்று யோபு அவர்களிடத்தில்‌ 
சொல்லுகிறார்‌. மேலும்‌ "நான்‌ 
பேசுகிறேன்‌, எனக்கு வருகிறது வரட்டும்‌” 
என்றும்‌ யோபு உறுதியாய்ச்‌ சொல்லுகிறார்‌. 
தன்னுடைய வியாதியும்‌ வேதனையும்‌ 
அதிகரித்தாலும்‌ யோபு அதைப்பற்றி 
கவலைப்படவில்லை. தன்னுடைய 
இருதயத்திலுள்ளதை மறைக்காமல்‌ 
பேசவேண்டுமென்று யோபு 
தீர்மானித்திருக்கிறார்‌ 


யோபுவின்‌ 
அவருடைய 
கொடுக்கிறது. 
மனச்சாட்சிக்கு 
தன்னுடைய 


உத்தமத்திற்கு 
மனச்சாட்சி சாட்சி 
யோபு தன்னுடைய 
செவிகொடுத்து, 
உத்தமத்தை 
உறுதிபண்ணுகிறார்‌. “எனக்கு வருகிறது 
வரட்டும்‌” என்று யோபு தெளிவாகச்‌ 
சொல்லுகிறார்‌. தேவன்‌ யோபுவைப்பற்றி 
நன்றாய்‌ அறிந்திருக்கிறார்‌. தேவன்‌ 
ஒருபோதும்‌ தனக்குத்‌ 
செய்யமாட்டார்‌ என்று 
நம்பிக்கையாயிருக்கிறார்‌. 
தன்னுடைய நியாயங்களை தேவனுடைய 
சமுகத்தில்‌ அணிஅணியாய்‌ 
வைத்திருக்கிறார்‌ (யோபு 13:18), இனிமேல்‌ 
தேவனுக்கு முன்பாகவும்‌, தன்னுடைய 
சிநேகிதருக்கு முன்பாகவும்‌ தன்னுடைய 
நீதி விளங்கும்‌ என்று போபு நம்புகிறார்‌. 





ழ்‌ நவள 
ஈயா 


யோபு 
நம்பிக்கையாயிருக்கிறார்‌. 
வல்லமையும்‌ 
தேவனிடத்திலிருந்து பிரிக்க முடியாது. 
தன்னுடைய வழிகளை தேவனுக்கு 
முன்பாக ரூபகாரம்பண்ணுவேன்‌, அதாவது 
தன்னுடைய வழிகளைக்‌ 
காத்துக்கொள்வேன்‌ (யோபு 1315) என்று 
யோபு நிச்சயத்தோடு சொல்லுகிறார்‌. 


யோபு 


தேவன்மேல்‌ 
எந்த 
யோபுவை 


மவுனமாயிருக்க 
விரும்பவில்லை. யோபுவின்‌ சிநேகிதர்‌ 
அவரோடு வழக்காட வேண்டுமென்று 
விரும்புகிறார்கள்‌. தான்‌ 
மவுனமாயிருந்தால்‌ ஜீவித்து போவேன்‌ 
அதாவது ஸரித்துப்போவேன்‌ என்று யோபு 
சொல்லுகிறார்‌ (யோபு 1319), 
ஆகையினால்‌ யோபு மவுனமாயிராமல்‌, 
தன்னோடு விவாதம்பண்ணிய 
;ன்னுடைய சிநேகிதருக்கு. பிரதியுத்தரம்‌ 
தன ளில்‌! வடம்‌ 


என்‌ பற்களினால்‌ 
சதையைப்பிடுங்கி 


என்‌ 


நான்‌ என்‌ பற்களினால்‌ என்‌ 
சுதையைப்‌ பிடுங்கி, என்‌ பிராணனை 
என்‌: கையிலே வைப்பானேன்‌?. 
(யோபு 18:14). 


யோபுவின்‌ சரீர வேதனை மிகவும்‌ 
அதிகமாயிருக்கிறது. யோபு அதிகமான 
துன்பத்தையும்‌. உபத்திரவத்தையும்‌ 
அனுபவிக்கிறார்‌. “நான்‌ என்‌ பற்களினால்‌ 
என்‌ சதையைப்‌ பிடுங்கி, என்‌ பிராணனை 
என்‌ கையிலே வைப்பானேன்‌' என்று 
தன்னுடைய வேதனையைப்பற்றிச்‌ 
சொல்லுகிறார்‌. தான்‌ ஏன்‌ இவ்வளவு 
வேதனைகளை  அனுபவிக்கவேண்டும்‌ 
த யோபுவுக்கே புரியவில்லை. தான்‌ 
துன்மார்க்கனல்ல என்பது 
தேவனுக்குக்‌ தெரியும்‌. ஆனாலும்‌ தேவன்‌ 
தன்மீது ஏன்‌ இவ்வளவு அதிகமான 
வேதனையை சுமத்துகிறார்‌ என்பது 
யோபுவுக்குத்‌ தெரியவில்லை. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யோபு 
இழந்துவிட்டார்‌ 
இல்லை. 
நல்மனச்சாட்சியையும்‌, 
யோபுவின்‌. 
களங்கப்படுத்துகிறார்கள்‌. 
சரீரப்பிரகாரமாக 
தன்னுடைய ஆத்துமாவில்‌. 
உண்டாயிருப்பதற்கு 


எல்லாவற்றையும்‌ 
யோபுவுக்கு ஆறுதலும்‌ 


வியாகுலமும்‌ 
என்ன காரணம்‌ 
தெரியாமல்‌ யோபு 
துக்கொண்டிருக றா 


தேவன்‌ 
கொன்றுபோட்டாலும்‌ 


என்னைக்‌ 


அவர்‌ என்னைக்‌ 
கொன்றுபோட்டாலும்‌, அவர்மேல்‌ 
நம்பிக்கையாமிருப்பேன்‌; ஆனாலும்‌ 
என்‌ வழிகளை அவருக்கு முன்பாக 
குபகாரம்பண்ணுவேன்‌. அவரே என்‌ 
இரட்சிப்பு மாயக்காரனோ அவர்‌ 
சந்நிதியில்‌. சேரான்‌.. என்‌ 
வசனத்தையும்‌, நான்‌ சொல்லிக்‌ 
காண்பிக்கிறதையும்‌, உங்கள்‌. 
செவிகனால்‌ கவனமாய்க்‌ கேளுங்கள்‌. 
இதே, என்‌ நியாயங்களை: 
அணியணியாக வைத்தேன்‌; என்‌ நீதி 
விளங்கும்‌ என்று அறிவேன்‌. 
என்னோடே வழக்காடவேண்டுமென்று 
யார்‌? நாண்‌ 

த! ஜீவித்துப்‌ 

போவேனே (யோபு 18:15-19). 


யோபு தன்னுடைய இரட்சிப்பக்கும்‌, 
தான்‌ நீதிமானாக்கப்படுவதற்கும்‌ இன்னும்‌ 
தேவனையே நம்பியிருக்கிறார்‌. நாம்‌ 
எல்லோருமே, இவ்விரண்டு காரியங்களும்‌ 
இயேசுகிறிஸ்துவின்‌ மூலமாய்‌ நமக்கு 
உண்டாகும்‌ என்று 
நம்பிக்கையாயிருக்கிறோம்‌. தேவன்‌ 
தம்முடைய கிருபையினால்‌ நம்முடைய 
நீதியை விளங்கச்‌ செய்வார்‌. யோபு 
தன்னுடைய ற்றிச்‌ 
சொல்லும்போது, 


என்‌ நீதி விளங்கும்‌ என்று அறிவேன்‌” 
என்று சொல்லுகிறார்‌. 





ழ்‌ நவள 
யாய 


நம்முடைய இருதயம்‌ தேவனுக்கு 
முன்பாக செம்மையானதாயிருக்க 
வேண்டும்‌. நாம்‌ மாம்சத்திற்கேற்ற 
பிரகாரம்‌ நடக்காமல்‌, ஆவிக்கேற்ற 
பிரகாரம்‌ நடக்கவேண்டும்‌. நாம்‌ 
இயேசுகிறிஸ்துவை விசுவாசித்து, 
நற்கிரியைகளைச்‌ செய்யும்போது நமக்கு 
ஆக்கினைத்தீர்ப்பு இல்லை. மற்றவர்கள்‌ 
நம்மீது எவ்வளவு பெரிய 
குற்றச்சாட்டுக்களைச்‌ சொன்னாலும்‌ 
தேவன்‌ நம்மைக்‌ குற்றப்படுத்தமாட்டார்‌. 
நம்மீது குற்றம்‌ சொல்லுகிறவர்களை 
தேவன்‌ நீதியாய்‌ நியாயந்தீர்ப்பார்‌. யோபு 
தேவனைப்பற்றி, "அவரே என்‌ இரட்சிப்பு: 
மாயக்காரனோ அவர்‌ சந்நிதியில்‌ சேரான்‌” 
(யோபு 1316) என்று சொல்லுகிறார்‌. 


தேவனே தன்னுடைய இரட்சிப்பு 
என்று யோபு சொல்லும்போது, அவர்‌ 
தன்னுடைய தற்காலிகமான 
இரட்சிப்பைப்பற்றி யோசிக்காமல்‌, 
தன்னுடைய நித்திய இரட்சிப்பைப்பற்றியே 
சொல்லுகிறார்‌. யோபுவுக்கு தன்னுடைய 
சரீர வேதனையிலிருந்து தற்காலிக 
இரட்சிப்பு தேவைப்படுகிறது. அதே 
வேளையில்‌ தேவனுடைய நித்திய 
இளைப்பாறுதலில்‌ பிரவேசிப்பதற்கு. 
யோபுவுக்கு. நித்திய இரட்சிப்பும்‌ 
தேவைப்படுகிறது. யோபு தன்னுடைய 
தற்காலிக இரட்சிப்பைலி. நித்திய 
இரட்சியின்ம்த அதிகமாய்ப்‌ 
பிரியப்படுகிறார்‌. 


யோபுவின்‌ சிநேகிதர்‌ அவரை 
மாய்மாலக்காரர்‌ என்று சொல்லுகிறார்கள்‌. 
தான்‌ ஒரு மாய்மாலக்காரர்‌ அல்ல என்பது 
யோபுவுக்கு நன்றாய்த்‌ தெரியும்‌. கர்த்தர்‌ 
தன்னை கைவிடமாட்டார்‌ என்று யோபு 
நிச்சயமாய்‌ நம்புகிறார்‌. நாம்‌ நம்முடைய 
விசுவாசத்தில்‌ உறுதிமிருக்கவேண்டும்‌ 
நாம்‌ கர்த்தரை 
உண்மையாய்‌ விசுவாசிக்க 
வேண்டும்‌. நாம்‌ கர்த்தருக்குள்‌ உண்மை 


ம்‌. நாம்‌ கர்த்தருக்குள்‌ 
ண்மையாயி( ரது, அந்தகார 
சக்திகள்‌ நம்மை அழிக்காது. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யோபு தேவனிடத்தில்‌ 
நம்பிக்கையாயிருக்கிறார்‌. யோபு 
தன்னுடைய நம்பிக்கையைப்பற்றிச்‌ 
சொல்லும்போது, “தேவன்‌ என்னைக்‌ 
கொன்றுபோட்டாலும்‌, அவர்மேல்‌ 
நம்பிக்கையாயிருப்பேன்‌” (யோபு 1315) 
என்று உறுதியாகவும்‌ தெளிவாகவும்‌ 
சொல்லுகிறார்‌. யோபுவின்‌ விசுவாசத்தை 
இதைவிட உறுதியான வார்த்தைகளால்‌ 
விவரிக்க முடியாது. நாம்‌ கர்த்தருக்குள்‌ 
எப்போதும்‌ சந்தோஷமாயிருக்கவேண்டும்‌. 
இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ நாம்‌ 
சந்தோஷப்படுவதற்கு ஒன்றுமே 
இல்லாவிட்டாலும்‌, _ நாம்‌. கர்த்தருக்குள்‌ 
சந்தோஷமாயிருக்கவேண்டும்‌. 


உறுதியாய்ப்‌ 
நம்முடைய 
நமக்கு 
ஆறுதல்‌ 
நாம்‌ 
விசுவாசத்தை 
யோபு 

“கர்த்தர்‌ என்னைக்‌ 
நான்‌ அவர்மேல்‌ 
என்று 


நாம்‌ கர்த்தரை 
பற்றிக்கொள்ளவேண்டும்‌. 
இப்போதையே சூழ்நிலையில்‌, 
கர்த்தருக்குள்‌ 
இல்லையென்றாலும்‌, 
கர்த்தரைப்பற்றும்‌. 
விட்டுவிடக்கூடாது. 
சொல்லுவதுபோல, 
கொன்றுபோட்டாலும்‌, 
நம்பிக்கையாயிருப்பேன்‌" 
நிச்சயத்தோடு சொல்லவேண்டும்‌. 


யோபு தன்னுடைய விசுவாசத்தையும்‌, 
தன்னுடைய இரட்சிப்பையும்‌, தன்னுடைய 
நியாயங்களையும்‌ சொன்ன பின்பு. 
என்னோடே  வழக்காடவேண்டுமென்று 
இருக்கிறவன்‌. யார்‌? நான்‌ 
மவுனமாயிருந்தால்‌ ஜீவித்தப்போவேனே! 
(யோபு 1349) என்று கேட்கிறார்‌. 
ஆகையினால்‌. யோபு தன்னுடைய 
சிநேகிதரிடத்தில்‌, “என்‌ வசனத்தையும்‌ 
நான்‌ சொல்லிக்‌ காண்பிக்கிறதையும்‌, 
உங்கள்‌ செவிகளால்‌ கவனமாய்க்‌ 
கேளுங்கள்‌” (யோபு 1317) என்று 
சொல்லுகிறார்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


நீர்‌ எனக்கு மறுமொழி சொல்லும்‌: 


இரண்டு 
எனக்குக்‌ 
அப்பொழுது 
முன்பாக 
கொள்ளாதிருப்பேன்‌. 
கையை 
தூரப்படுத்தும்‌; உம்முடைய பயங்கரம்‌ 
என்னைக்‌ கலங்கப்பண்ணாதிருப்பதாக. 
தீர்‌ கூப்பிடும்‌, நான்‌ உத்தரவு 
கொடுப்பேன்‌; அல்லது நான்‌ பேசுவேன்‌; 
எனக்கு மறுமொழி சொல்லும்‌ 
(யோபு 19:20-22). 


காரியங்களைமாத்திரம்‌ 
செய்யாதிருப்பீராக; 
உமது 


யோபு தன்னுடைய நியாயங்களை 
தேவனுடைய சமுகத்தில்‌ அணிஅணியாக 
வைக்கிறார்‌. தன்னுடைய 
சிநேகிதரிடத்தில்‌ வழக்காட விரும்பாமல்‌, 
யோபு தேவனிடத்தில்‌ வழக்காடுகிறார்‌ 
தேவனிடத்தில்‌ வழக்காடுவதற்கு முன்பு, 
“இரண்டு காரியங்களை மாத்திரம்‌ 
எனக்குச்‌ செய்யாதிருப்பீரக” என்று 
யோபு தேவனிடத்தில்‌ கேட்கிறார்‌. யோபு 
இரண்டு காரியங்களைக்‌ குறித்து மிகுந்த 
கரிசனையோடிருக்கிறார்‌. அவையாவன 

|. தேவன்‌ தம்முடைய கையை தன்னை 
விட்டுத்‌ தூரப்படுத்தவேண்டும்‌. 
2. தேவனுடைய பயங்கரம்‌ தன்னை 
nm 


யோபு இப்போது மிகுந்த 
'வேதனையிலிருக்கிறார்‌. அவருடைய 
வியாதியும்‌ அதிகரித்திருக்கிறது. இந்த 
சூழ்நிலையில்‌ தேவன்‌ தம்முடைய கையை 
யோபுவுக்கு விரோதமாக நீட்டினால்‌, 
தேவனுடைய கோபத்தை மோபுவால்‌. 
தாங்கிக்கொள்ள முடியாது. யோபு 
இப்போதே அதிக வேதனையிலிருக்கிறார்‌. 
இதற்கும்‌ அதிகமான வேதனைகளை 
யோபுவால்‌ தாங்கமுடியாது 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யோபு தேவனுக்கு முன்பாக 
பயத்தோடும்‌ நடுக்கத்தோடும்‌ இருக்கிறார்‌. 
தான்‌ ஒரு உத்தமன்‌ என்பதும்‌, நீதிமான்‌ 
என்பதும்‌ யோபுவுக்குத்‌ தெரியும்‌. இது 
தேவனுக்கும்‌ தெரியும்‌ என்று யோபு 
நம்புகிறார்‌. ஆனாலும்‌ யோபுவுக்கு 
வேதனைகள்‌ வந்திருக்கிறது. இந்த 
வேதனைக்கான காரணம்‌. என்ன 
என்பது, புரியாமல்‌. யோபு 
கலங்கிக்கொண்டிருக்கிறார்‌. இந்தக்‌ 
கலக்கத்தோடு தேவனுடைய பயங்கரம்‌ 
யோபுவை இன்னும்‌ அதிகமாய்க்‌ 
கலங்கப்பண்ணினால்‌, அந்தக்‌ 
கலக்கங்களை யோபுவால்‌ 
தாங்கிக்கொள்ள முடியாது 


யோபு இப்போது தன்னை 
தேவனுடைய முகத்திற்கு முன்பாக 
ஒளித்துக்கொண்டிருக்கிறார்‌. தேவனைப்‌ 
பார்ப்பதற்கும்‌, அவரோடு 
வழக்காடுவதற்கும்‌ யோபு பயப்படுகிறார்‌. 
தான்‌ பயப்படுகிற இரண்டு 
காரியங்களை தேவன்‌ தனக்கு 
செய்யாதிருந்தல்‌, யோபு தன்னை 
வனுடைய முகத்தி முன்பாக 
a i 


யோபுவின்‌ சரீரம்‌ 
வேதனையிலிருக்கும்போது, அவருடைய 
ஆவியும்‌ முறிந்துபோயிருக்கிறது. 
யோபுவுக்கு தேவனிடத்தில்‌ 
வழக்காடுவதற்கு மனதில்லை. தான்‌ 
தேவனோடு வழக்காடுவதினால்‌, தனக்கு 
எந்த நன்மையும்‌ உண்டாகப்போவதில்லை 
என்று யோபு. யோசித்துக்‌ 
கொண்டிருக்கிறார்‌. ஒரு மனிதன்‌ 
யோபுவைப்போல மிகுந்த வேதனைகளை 
அனுபவிக்கும்போது, அவன்‌ தேவனுக்கு 
முன்பாக நிற்பதற்கே பயப்படுவான்‌. 
தன்னிடத்தில்‌ நியாயம்‌ இருந்தாலும்‌, 
தன்னுடைய நியாயத்தை தேவனுக்கு 
முன்பாக வைப்பதற்கு யோசிப்பான்‌. 
தான்‌ துன்மார்க்கனாயிருப்பதினால்தான்‌, 
கர்த்தர்‌ தனக்கு இவ்வளவு 
வேதனைகளைக்‌ கொடுத்து, தன்னைத்‌ 
தண்டிக்கிறார்‌. என்று தனக்குள்‌ 
நினைத்து, தனக்குத்தானே பயப்படுவான்‌. 





ழ்‌ நவள 
யாய 


யோபுவின்‌ இருதயத்தில்‌ 
தேவனைப்பற்றிய பயம்‌ ஒரு பக்கத்தில்‌ 
இருந்தாலும்‌. தேவன்‌ தனக்கு நன்மை 
செய்வார்‌ என்னும்‌ நம்பிக்கையும்‌ 
அவருடைய இருதயத்தின்‌ பப 
பக்கத்தில்‌ இருக்கிறது. 
விசுவாசத்தோடு , யோபு ம்‌ 
“நீர்‌ கூப்பிடும்‌. நான்‌ உத்தரவு 
கொடுப்பேன்‌; அல்லது நான்‌ பேசுவேன்‌; 
நீர்‌ எனக்கு மறுமொழி சொல்லும்‌” 
(யோபு 13:22) என்று சொல்லுகிறார்‌. 


யோபுவின்‌ விண்ணப்பம்‌ 
யோபு 18 : 28-28 


யோபு 18:23. எண்‌: அக்குல்‌ 
பாவங்களும்‌ எத்தனை? 
மீறுதலையும்‌ எண்‌ வத்தல்‌ 
எனக்கு உணர்த்தும்‌. 


யோபு 1924. நீர்‌ உமது முகத்தை 
மறைத்து, என்னை உ 
பகைஞனாக எண்ணுவானேன்‌? 


யோபு 19:25, காற்றடித்த சருகை 
நொறுக்குவ்ரோ? காய்த்துபோன 
துரும்பைப்‌ பின்தொடருன்ரோ? 


யோபு 19:26. மகா கசப்பான 
தீர்ப்புகளை என்பேரில்‌ எழுதுகிறீர்‌ என்‌: 
சிறுவயதின்‌ அக்கிரமங்களை எனக்குப்‌ 
பலிக்கப்‌ பண்ணுகிறீர்‌. 


யோபு 18:27. என்‌ கால்களைத்‌ 
தொழுவடித்துப்போட்டு,. என்‌ 
வழிகளையெல்லாம்‌ காவல்பண்ணுகிறீர்‌; 
என்‌ காலடிகளில்‌ அடையானத்தைப்‌ 


போடுகிறீர்‌. 
யோபு 1929, 
அழுகிப்போகிற 
பொட்டரித்த 
அழித்துபோவான்‌. 


இப்படிப்பட்டவன்‌ 
'வஸ்துபோலவும்‌, 
வஸ்திரம்போலவும்‌ 


என்‌ மீறுதலை எனக்கு உணர்த்தும்‌ 
என்‌ ட்டம்‌ 
பாவங்களும்‌ எத்தனை? 
மீறுதலையும்‌ எண்‌: தன வன்‌ 
எனக்கு உணர்த்தும்‌ (யோபு 13:23). 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யோபு தன்னுடைய மீறுதல்களைக்‌ 
குறித்தும்‌ பாவத்தைக்‌ குறித்தும்‌ 
தேவனிடத்தில்‌ விசாரிக்கிறார்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய கிருபையினால்‌ அவற்றை 
தனக்கு உணார்த்தவேண்டும்‌ என்று 
யோபு தேவனிடத்தில்‌ பணிவோடு 
விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. “என்‌ 
மீறுதலையும்‌ என்‌ பாவத்தையும்‌ எனக்கு 
உணர்த்தும்‌' என்று யோபு தேவனிடத்தில்‌ 
கேட்கிறார்‌. யோபுவின்‌ மீறுதல்களும்‌ 
பாவங்களும்‌ ஏராளமாயிருக்கிறது என்று 
அவருடைய சிநேகிதர்‌ அவரிடத்தில்‌ 
ஏற்கெனவே சொல்லியிருக்கிறார்கள்‌. 
“உம்முடைய பொல்லாப்பு 
பெரிதும்‌, உம்முடைய 
அக்கிரமங்கள்‌ முடிவில்லாதவைகளுமாய்‌. 
இருக்கிறதல்லவோ” (யோபு 22:5) என்று 

ப்பாஸ்‌ யோபுவிடத்தில்‌ சொல்லுகிறார்‌. 


தன்னுடைய சிநேகிதர்‌ தன்னுடைய 
பாவத்தைப்பற்றியும்‌ மீறுதலைப்பற்றியும்‌ 
சொன்னாலும்‌, யோபு. அவற்றை 
தேவனிடத்திலிருந்து அறிந்துகொள்ள 
விரும்புகிறார்‌. தேவன்‌ நமக்கு. 
உணர்த்தினால்தான்‌ நம்மால்‌ 
அறிந்துகொள்ள முடியும்‌. தேவனுடைய 
நியாயத்தீர்ப்பு நீதியும்‌ நியாயமும்‌ 
சத்தியமும்‌ உள்ளதாயிருக்கிறது. 
யோபுவின்‌ சிநேகிதருடைய 
நியாயத்தீர்ப்பிலோ நீதியுமில்லை, 
நியாயமுமில்லை, சத்தியமுமில்லை. 


“என்‌ அத்கிரமங்களும்‌ பாவங்களும்‌ 
எத்தனை" என்று யோபு தேவனிடத்தில்‌ 
கேட்கிறார்‌. யோபுவால்‌ அவற்றைப்‌ 
பார்க்க முடியவில்லை. தேவன்‌ அவற்றை 
யோபுவுக்கு உணர்த்தும்போது, யோபு 
அதைப்பற்றி அறிந்துகொள்வார்‌. நாம்‌ 
கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
உண்மையாய்‌ மனந்திரும்பும்போது, 
கர்த்தர்‌ நம்மைப்பற்றி நமக்கு. 

எல்லா காரியங்களையும்‌. 


உணர்த்‌; 
அறிது கொள்ளவேண்டும்‌. 





ழ்‌ நவள 
யாய 


நம்முடைய 
மீறுதல்களையும்‌ 
உணர்ந்திருப்பதுதான்‌ 
மனந்திரும்புதல்‌. நம்முடைய 
நாம்‌ அறிந்திருந்தால்தான்‌. அதை 
தேவனிடத்தில்‌ அறிக்கை செய்து 
விட்டுவிடமுடியும்‌ நாம்‌ என்ன பாவம்‌ 
செய்திருக்கிறோம்‌ என்பதே 
தெரியவில்லையென்றால்‌, 
பாவத்திற்காக நம்மால்‌ மனம்‌ வருந்தவும்‌ 
முடியாது. மனந்திருந்தவும்‌ முடியாது. 

நம்முடைய பாவங்களைப்பற்றி நாம்‌ 
அறிந்துகொள்வது நமக்கு நல்லது. 
வருங்காலத்தில்‌ அப்படிப்பட்ட பாவங்களை 
இனிமேல்‌ செய்யாமலிருப்பதற்கு. அவை 
நமக்கு. உதவியாயிருக்கும்‌. 
யோபுவைப்போல நாமும்‌ தேவனுடைய 
சமுகத்தில்‌, 'என்‌ மீறுதலையும்‌ 
பாவத்தையும்‌ எனக்கு உணர்த்தும்‌” என்று 
ஜெபம்பண்ணவேண்டும்‌. நம்முடைய 
பாவங்கள்‌ நமக்கு உணார்த்தப்படும்போது. 
வருங்காலத்தில்‌, பாவத்திற்கு 
விரோதமாய்‌ நம்மைக்‌ 
காத்துக்கொள்வதற்கு அது நமக்கு 
உதவியாயிருக்கும்‌ 


பாவங்களையும்‌ 

சரியாக 
மெய்யான 
பாவத்தை 


நீர்‌ உமது முகத்தை மறைத்து 


நீர்‌ உமது முகத்தை மறைத்து, 
என்னை உமக்குப்‌ பகைஞனாக. 
எண்ணுவானேன்‌? (யோபு 18:24). 


வன்‌ தன்னைவிட்டு 
விலகிப்போய்விட்டார்‌. என்று யோபு 
தேவன்மீது குற்றம்‌ சொல்லுகிறார்‌. “நர்‌. 
உமது முகத்தை எனக்கு மரை ந 
என்று யோபு தேவனிடத்தில்‌ கேட்கிறார்‌. 
யோபு இந்த வார்த்தைகளை தன்னுடைய 
வேதனையின்‌ மிகுதியினால்‌ ப 
யோபுவின்‌ சரீரம்‌ 
வேதனையோடிருக்கிறது. அடு 
அவருடைய ஆத்துமாவும்‌ முறிந்துபோய்‌ 
வியாகுலப்படுகிறது. தேவன்‌ 
தம்முடைய முகத்தை யோபவுக்கு 
மறைப்பது, யோபுவுக்கு மிகவும்‌ 
விநோதமாயிருக்கிறது. தேவன்‌ தன்மீது 
கோபமாயிருக்கிறாரோ என்று யோபு 
பயப்படுகிறார்‌. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பரிசுத்த 
சமயங்களில்‌ 
ரிசுத்தவான்களுக்கு, தம்முடைய 
கிருபைகளையும்‌ சிலாக்கியங்களையும்‌ 
காண்பிக்காமல்‌ விலக்கி வைத்திருப்பார்‌. 
அவர்கள்‌ இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ 
தேவனுடைய ஊழியக்காரராயிருக்கலாம்‌. 
பரிசுத்தவான்களாயிருக்கலாம்‌. ஆனாலும்‌ 
அவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவரின்‌ 
நுபை சிறிதுகாலம்‌ கிடைக்காமல்‌ 
போய்விடலாம்‌. இப்படிப்பட்ட சூழ்நிலை 
தேவனுடைய சித்தத்தின்‌ பிரகாரமாகவே 
நடைபெறுகிறது. தேவன்‌ ஏதோ 
ஒரு காரணத்திற்காகத்தான்‌, தம்முடைய 
கிருபைகளை, தம்முடைய 
பரிசுத்தவான்௧ளுக்கு காண்பிக்காமல்‌ 
மறைப்பார்‌. அதுபோலவே இப்போது 
தேவன்‌ தம்முடைய அறுக்கிரகங்களை 
யோபுவுக்கு மறைத்திருக்கிறார்‌. அதற்கான 
காரணத்தை யோபுவால்‌ புரிந்துகொள்ள 
முடியவில்லை. 


ஆவியானவர்‌ சில 
தம்முடைய 


நமக்கு தேவனுடைய கிருபை 
கிடைக்காமல்‌ அவை நம்மை விட்டுத்‌ 
தூரமாய்‌ விலகியிருக்கும்போது, 
நம்முடைய இருதயத்தில்‌ சந்தோஷமும்‌ 
சமாதானமும்‌ இருக்காது. குழப்பம்‌ 
மிகுந்திருக்கும்‌. பரலோகத்தைப்பற்றிய 
தரிசனம்‌ தெளிவாகயிராமல்‌ 
மங்கலாகயிருக்கும்‌ நம்மால்‌ 
தேவனிடத்தில்‌ ௨ பட்டம்‌ ஜெபம்பண்ண 
முடியாது. நம்மீது 
க்யணமிருக்கிறாோ | என்னும்‌ பயம்‌ 
நமக்குள்‌ நிரம்பியிருக்கும்‌. தேவனுடைய 
கிருபையும்‌ இரக்கமும்‌ நமக்கு ஏன்‌ 
மறுக்கப்படுகிறது. என்பதற்கான 
காரணத்தை நாம்‌ ஆராய்ந்து பார்த்து, 
அதற்கு விடை காணமுடியாமல்‌ 
டய வியும்‌ (மாவும்‌ 
ட்ட போகம்‌. ஆத்து 





ழ்‌ நள 
யாய 


“ஆண்டவர்‌ நித்தியகாலமாய்த்‌ 
தள்ளிவிடுவாரோ? இனி ஒருபோதும்‌ 
தயைசெய்யாதிருப்பாரோ? அவருடைய 
கிருபை முற்றிலும்‌ அற்றுப்போயிற்றோ? 
வாக்குத்தத்தமானது தலைமுறை 
தலைமுறைக்கும்‌ ஒிந்துபோயிற்றோ? 
தேவன்‌ இரக்கஞ்செய்ய  மறந்தாரோ? 
கோபத்தினாலே தமது உருக்கமான 
இரக்கங்களை டத்துக்கொண்டாரோ? 
என்றேன்‌. (சேலா. (சங்‌ 77:7-9). 
“உம்முடைய கோபம்‌ என்னை 
இருத்துகிறது: உம்முடைய அலைகள்‌ 
எல்லாவற்றினாலும்‌ என்னை 
வருத்தப்படுத்துகிறீர்‌. (சேலா.” (சங்‌ 88:7). 
“சிறுவயதுமுதல்‌ நான்‌ சிறுமைப்பட்டவனும்‌ 
மாண்டு போகிறவனுமாயிருக்கிறேன்‌ 
உம்மால்‌ வரும்‌ திகில்கள்‌ என்மேல்‌ 
சுமந்திருக்கிறது. நான்‌ 
மனங்கலங்குகிறேன்‌. உம்முடைய 
எரிச்சல்கள்‌ என்மேல்‌ புரண்டுபோகிறது: 
உம்முடைய  பயங்கரங்கள்‌ என்னை 
அதம்பண்ணுகிறது' (சங்‌ 881516) 


மனுஷனுடைய ஆவி. அவன்‌ 
பலலீனத்தைத்‌ தாங்கும்‌. முறிந்த ஆவியை 
யாரால்‌ தாங்கக்கூடும்‌ (நீதி 18:14). நமக்கு 
நம்முடைய ஜீவனைவிட தேவனுடைய 
கிருபையும்‌, இரக்கமும்‌ மிகவும்‌ 
முக்கியமானது. அதுவே அதிக 
மதிப்புள்ளது. யோபு தேவனிடத்தில்‌ “நீர்‌ 
உமது முகத்தை எனக்கு ஏன்‌ 
மறைக்கிறீர்‌” என்று கேட்கிறார்‌. 
யோபுவைப்போல நம்முடைய ஜீவியத்திலும்‌ 
வேதனைகள்‌ வரலாம்‌ தேவன்‌ 
தம்முடைய கிருபையை நம்மைவிட்டு 
நீக்கிப்போட்டாரோ என்னும்‌ சந்தேகம்‌ 
நமக்குள்‌ ஏற்படலாம்‌. அப்படிப்பட்ட 
வேதனையான சூழ்நிலைகளில்‌, 
நம்முடைய வேதனைகளை நமக்குள்ளே 

னை 


க 
வெளிப்படுத்தி 
நமக்கு ஏன்‌ 

வேதனைகள்‌ வந்திருக்கிறது என்பதை 

கர்த்தரிடத்தில்‌ விசாரித்து 
அறிந்துகொள்ளவேண்டும்‌. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தேவன்‌ நம்முடைய பாவங்களை 
நமக்கு உணர்த்த விரும்புகிறாரா அல்லது 
நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மைத்‌ 
திருத்த விரும்புகிறாரா என்பதை 
தேவனிடத்தில்‌ 
கேட்கவேண்டும்‌. 
வைத்திருக்கிற நன்மையான திட்டங்கள்‌. 
என்ன என்பதை புரிந்துகொள்ளும்போது, 
நம்மால்‌ வேதனைகளை சந்தோஷமாய்த்‌ 
தாங்கிக்கொள்ள முடியும்‌. வப்‌ 


யோபுவின்‌. பாடுகள்‌ 
இயேசுகிறிஸ்துவின்‌ பாடுகளுக்கு 
அடையாளமாயிருக்கிறது. யோபு பாடுகளை 
அனுபவிக்கும்போது மனுஷர்‌ தங்கள்‌ 
முகங்களை அவருக்கு மறைத்துக்‌ 
கொண்டார்கள்‌. இயேசுகிறிஸ்து இந்தப்‌ 
பிரபஞ்சத்தில்‌ பாடுகளை 
அனுபவித்தபோதோ, பிதாவாகிய தேவன்‌ 
தம்முடைய முகத்தை அவருக்கு 
மறைத்துக்கொண்டார்‌. தேவன்‌ தம்முடைய 
முகத்தை மறைத்தபோது பூழியின்மீது 
அந்தகார இருள்‌ உண்டாயிற்று, 
இயேசுகிறிஸ்து சிலுவையின்மீது 
தொங்கினவராக, “என்‌ தேவனே, என்‌ 
தேவனே, ஏன்‌ என்னைக்‌ கைவிட்டீர்‌” 
என்று பிதாவினிடத்தில்‌ கேட்டார்‌ 


தீர்க்கதரிசி 
பாடுகளைப்பற்றி 
தீர்க்கதரிசனமாக 
முன்னறிவித்திருக்கிறார்‌. 
“அவருக்கு 
செளந்தரியமுபில்லை: 
பார்க்கும்போது, 
விரும்பத்தக்க 
இல்லாதிருந்தது. 
அசட்டை 


அழகுமில்லை, 
அவரைப்‌ 
அவரை 
அவருக்கு 
அவர்‌ 
பண்ணப்பட்டவரும்‌, 
மனுஷரால்‌. புறக்கணிக்கப்பட்டவரும்‌, 
துக்கம்‌ நிறைந்தவரும்‌, 
பாடு அநுபவித்துவருமாயிருந்தார்‌! அவரை 
விட்டு, நம்முடைய முகங்களை 
மறைத்துக்கொண்டோம்‌; அவர்‌ அசட்டை 


நாம்‌ 
ரூபம்‌ 


நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு, 
நம்முடைய துக்கங்களைச்‌ சுமந்தார்‌; 





ழ்‌ நவள 
யாய 


நாமோ, அவர்‌ 
வாதிக்கப்பட்டு, 


தேவனால்‌ அடிபட்டு 
சிறுமைப்பட்டவரென்று 
எண்ணினோம்‌. நம்முடைய 
மீறுதல்களினிமித்தம்‌ அவர்‌ காயப்பட்டு, 
நம்முடைய அக்கிரமங்களினிமித்தம்‌ அவர்‌ 
நொறுக்கப்பட்டார்‌; 

சமாதானத்தை 

ஆக்கினை 

அவருடைய தழும்புகளால்‌ குணமாகிறோம்‌' 
(ஏசா 53:2-5). 


காற்றடித்த சருகு 


காற்றடித்த 
தொறுக்குவீரோ? 
துரும்பைப்‌ 
(யோபு 18:25). 


சருகை 
காய்ந்துபோன 
பின்தொடருவீரோ? 


யோபுவால்‌ 
தைரியமாய்‌ 
காற்றடித்த 


தேவனுக்கு முன்பு 
நிற்கமுடியவில்லை. தான்‌ 
சருகைப்போலவும்‌, 
காய்ந்துபோன துரும்பைப்போலவும்‌ 
இருப்பதாக யோபு தன்னைத்‌ 
தாழ்த்துகிறார்‌. நாம்‌ தேவனை நோக்கிப்‌ 
பார்க்கும்போது, அவருடைய 
மகிமையையும்‌, மகத்துவத்தையும்‌ 
காணவேண்டும்‌. தேவனுக்கு முன்பாக 
நம்மை நோக்கிப்‌ பார்க்கும்போது, நம்மைத்‌ 
தாழ்த்தவேண்டும்‌. தேவன்‌ 
மகத்துவமுள்ளவராயிருந்தாலும்‌, அவர்‌ 
ம்ப கிருபையும்‌ 
'இரக்கழுமுள்ளவராயிருக்கிறார்‌ ட்டு 
ஏசாயா 
தேவனுடைய 
இவ்வா! 
முன்னறிவித்திருக்கிறார்‌. 
“ஏசாயா தீர்க்கதரிசியால்‌ 
உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி 
நடந்தது. அவன்‌ உரைத்ததாவது: இதோ, 
நான்‌ தெரிந்துகொண்ட என்னுடைய 
தாசன்‌, என்‌ ஆத்துமாவுக்குப்‌ 
பிரியமாயிருக்கிற என்னுடைய நேசன்‌; 
என்‌ ஆவியை டப்ப 
அமரப்பண்ணுவேன்‌, 
புறஜாதியாருக்கு நியாயத்தை அறிவிப்பார்‌. 


தீர்க்கதரிசி 
ணாத த்க்‌ 
தீர்க்கதரிசனமாய்‌ 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QODNENS 
PUBLISHERS 


செய்யவுமாட்டார்‌, 
அவருடைய 


வாக்குவாதம்‌ 
கூக்குரலிடவுமாட்டார்‌; 
சத்தத்தை ஒருவனும்‌ வீதிகளில்‌ 
கேட்பதுமில்லை. அவர்‌ நியாயத்திற்கு 
ஜெயங்கிடைக்கப்‌ பண்ணுகிறவரைக்கும்‌, 
நெரிந்த நாணலை முறிக்காமலும்‌, 
மங்கியெரிகிற திரியை அணைக்காமலும்‌ 
இருப்பார்‌. அவருடைய நாமத்தின்மேல்‌ 
புறஜாதியார்‌ - நம்பிக்கையாயிருப்பார்கள்‌ 
என்ட (மத்‌ 1217-21). 


மகா கசப்பான தீர்ப்புகள்‌ 


மகா கசப்பான தீர்ப்புகளை 
என்பேரில்‌ எழுதுகி நீர்‌; என்‌ 
சிறுவயதின்‌ அக்கிரமங்களை எனக்குப்‌ 
பலிக்கப்‌ பண்ணுகிறீர்‌. என்‌ கால்களைத்‌ 
தொழுவடித்துப்போட்டு, என்‌ 
வழிகனையெல்லாம்‌ காவல்பண்ணுகிறீர்‌; 
என்‌ காலடிகளில்‌ அடையாளத்தைப்‌ 
போடுகிதீர்‌ (யோபு 19:26,27). 

தேவன்‌ தன்னை 
தண்டிப்பதாக யோபு 
சமுகத்தில்‌ 


கடினமாய்த்‌ 
தேவனுடைய 
வருத்தத்தோடு 
முறையிடுகிறார்‌. தன்னுடைய 
பாவத்தினிரித்தமாகவே தேவன்‌ தன்னை 
கடினமாய்த்‌ தண்டிப்பதாக யோபு 
அங்கீகரிக்கிறார்‌. தன்னுடைய 
பாவத்தினிபித்தமாகவே தேவன்‌ 
தன்பேரில்‌ மகாகசப்பான தீர்ப்புகளை 
எழுதுவதாக யோபு சொல்லுகிறார்‌. 
பாடுகள்‌ எப்போதுமே கசப்பாகத்தான்‌. 
இருக்கும்‌ 


யோபு தேவனிடத்தில்‌, “என்‌ 
சிறுவயதின்‌ அக்கிரமங்களை எனக்குப்‌ 
பலிக்கப்பண்ணுகிறீர்‌” என்றும்‌ 
சொல்லுகிறார்‌. தான்‌ சிறுவயதில்‌ செய்த 
பாவங்களையும்‌. தேவன்‌ மறக்காமல்‌ 
நினைவுகூர்ந்து, இப்போது தன்னைத்‌ 
தண்டிப்பதாக யோபு 'வேதனைப்படுகிறார்‌. 
தன்னுடைய வேதனைகளுக்கான காரணம்‌ 
என்னவாயிருக்கும்‌ என்று யோசித்துப்‌ 
பார்க்கும்போது, யோபுவின்‌ மனதில்‌ 
இப்படிப்பட்ட எண்ணங்களெல்லாம்‌. 
உண்டாயிற்று. 





ழ்‌ யனா 
யாய 


நம்முடைய பாவங்களுக்காக நாம்‌ 
மனம்‌ வருந்தி, தேவனுடைய சமுகத்தில்‌ 
அவற்றை அறிக்கை செய்து, 
விட்டுவிட்டால்‌, தேவன்‌ நம்முடைய 
பாவங்களை மன்னிப்பதற்கு கிருபையும்‌ 
இரக்கமுமுள்ளவராயிருக்கிறார்‌. தேவன்‌ 
நம்முடைய பாவங்களை மன்னிக்கும்போது 
அவற்றை மறந்தும்‌ விடுகிறார்‌. தாம்‌ 
மன்னித்த பாவங்களை, தேவன்‌ மறுபடியும்‌ 
நினைவுகூர்ந்து, நம்மை தண்டிக்கமாட்டார்‌. 


நம்முடைய பாவங்கள்‌ மன்னிக்கப்‌ 
படவில்லையென்றால்‌, பாவத்திற்கான 
தண்டனை நம்மைத்‌ தொடரும்‌. பாவத்தின்‌ 
சாபங்களும்‌, குற்றுணர்வுகளும்‌. 
காலத்தினால்‌ மங்கிப்போவதில்லை. அது 
மறைந்து போவதும்‌, இல்லை. நம்முடைய 
பாவங்களை நாம்‌ மறந்துவிடலாம்‌ 
ஆனால்‌ சுர்த்தர்‌ ஒருபோதும்‌ நம்முடைய 
பாவங்களையும்‌ மீறுதல்களையும்‌ 
மறப்பதில்லை. 


நம்முடைய பாவங்களையும்‌ 
மீறுதல்களையும்‌ தேவன்‌ நியாயந்தீர்த்து, 
நியாயத்தீர்ப்புக்களை நம்டேரில்‌ எழுதுவார்‌. 
தேவனுடைய நியாயத்தீர்ப்புகள்‌ 
எப்போதுமே நமக்கு  கசப்பாகத்தான்‌. 
இருக்கும்‌. தேவன்‌ நமக்குத்‌ தண்டனை 
கொடுக்கும்போதுதான்‌, நம்முடைய 
பழைய  பாவங்களெல்லாம்‌ நமக்கு 
நினைவுக்கு வரும்‌. அது வரையிலும்‌ 
நாம்‌ செய்த பாவங்களை 
மறந்துவிடுவோம்‌. மேலும்‌ மேலும்‌, 
ணிகாமாய்ப்‌ பாவம்‌ 
'ய்துகொண்டேயிருப்போம்‌. 


தொழுவத்தப்போடுகார்‌ 

வழிகளையெல்லாம்‌ 

நம்முடைய 

காலடிகளில்‌ அடையாளத்தைப்போடுகிறார்‌. 

நாம்‌ தவறான பாதையில்‌ நடக்கக்கூடாது 

என்பதற்காகவே, தேவன்‌ நம்முடைய 
கால்களை தொழுவடித்துப்போடுகிறார்‌. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நாம்‌ தவறான பாதையில்‌ 
நடக்கும்போது, சிறிது தூரம்‌ 
போகும்போதே, நம்முடைய பாவங்களை 
நாம்‌ உணரவேண்டும்‌ அதற்காகவே 
தேவன்‌ நம்முடைய காஷிகளில்‌ 
அடையாளத்தைப்போடுகிறார்‌. நாம்‌ 
ஏற்செனவே செய்த பாவத்திற்காக, 
தேவன்‌ நமக்குக்‌ கொடுத்த 
தண்டனை, நம்முடைய காலடிகளில்‌ 
அடையாளமாகப்‌. போடப்பட்டிருக்கிறது. 
அந்த அடையாளத்தைப்‌ பார்த்து 
நாம்‌ உணர்வடையவேண்டும்‌. 
எச்சரிக்கையாயிருக்கவேண்டும்‌. 


அதிகமான 
தப்பிக்கவேண்டுமென்றால்‌, 
மனந்திரும்பவேண்டும்‌. 
நம்முடைய காலடிகளில்‌ 
அடையாளங்கள்‌, நாம்‌ 
மனந்திரும்புவதற்கு, 
உதவியாயிருக்கும்‌. நாம்‌ 
பாதையில்‌ ஒவ்வொரு அடி 
வைக்கும்போது, தேவன்‌ நம்முடைய 
காஷகளில்‌ போட்டிருக்கிற 
தண்டனையின்‌ அடையாளங்கள்‌ நம்மை 
எச்சரிக்கவேண்டும்‌. 

யோபு இப்போது வனாந்தரத்தில்‌ 
தனியையாகப்‌ பிரயாணம்பண்ணுவதுபோல 


வேதனையிலிருக்கிறார்‌. விரக்தியோடு 
பேசுகிறார்‌. யோபுவின்‌ 
பாவத்தினிமித்தமாய்‌, தேவன்‌ அவரைத்‌ 


தண்டனைக்கு 
சீக்கிரத்தில்‌ 


தேவன்‌ 
போட்டிருக்கிற 
சீக்கிரமாய்‌ 
நமக்கு 
பாவத்தின்‌ 
எடுத்து 


ஆனால்‌ 
தேவனைப்‌ பார்ப்பதற்கே பயப்படுகிறார்‌ 
தேவன்‌ தன்‌ பேரில்‌ மகாகசப்பான 
தீர்ப்பகளை ௭ க்கிறார்‌ என்று 
யோபு வேதனைப்படுகிறார்‌. யோபு 
தேவனை கடினகுணமுள்ள, 
இரக்கமில்லாத ஒரு எஜமானராகப்‌ 
பார்க்கிறார்‌. 





ழ்‌ நவள 
யாய 


நாம்‌ தேவனை நோக்கிப்‌ 
பார்க்கும்போது, அவருடைய நீதியையும்‌, 
பரிசுத்தத்தையும்‌, கிருபையையும்‌, 
இரக்கத்தையும்‌ பார்க்கவேண்டும்‌. 
தேவனுடைய கோபத்தையும்‌ 
நியாயத்தீர்ப்பையும்‌ மாத்திரம்‌ பார்த்தால்‌, 
நம்முடைய இருதயத்தில்‌ பயம்‌ 
அதிகரிக்கும்‌. தேவனுடைய 
நியாயத்தீர்ப்போடு, அவருடைய 
இரக்கத்தையும்‌ கிருபையையும்‌ சேர்ந்து 
தியானித்தால்தான்‌. டைய 
அன்பை நம்பால்‌ புரிந்துகொள்ள முடியும்‌ 


தேவன்‌ கிருபை 
உள்ளவராகயிருப்பதினால்‌, நாம்‌ எப்படியும்‌ 
ஜீவிக்கலாம்‌ என்று நினைத்து பாவத்தில்‌ 
விழுந்துவிடக்கூடாது. பாவத்தின்‌ சம்பளம்‌ 
மரணம்‌. தேவன்‌ நம்முடைய பாவத்தை 
கண்டும்‌ காணாதவராக 
சும்மாயிருக்கமாட்டார்‌ நாம்‌ செய்த 
பாவத்தினிமித்தமாய்‌ தம்முடைய 
நீதியான நியாயத்தீர்ப்புகளை  நம்பேரில்‌ 
எழுதுவார்‌ 
நியாயத்தீர்ப்புகள்‌ 
கசப்பானதாகவும்‌. 
மிகுந்ததாகவும்‌ இருக்கும்‌. 


நம்முடைய ஜீவியத்தில்‌, நாம்‌ 
ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும்போதும்‌, 
மிகுந்த எச்சரிப்போடு இருக்கவேண்டும்‌. 
பாவத்தின்‌ பாதையில்‌ நாம்‌ தாறுமாறாக 
நடந்தால்‌, தேவன்‌ நம்முடைய கால்களை 
தொழுவடித்துப்போட்டு அடக்கிப்போடுவார்‌. 
நம்முடைய -வழிகளையெல்லாம்‌ 
காவல்பண்ணுவார்‌. நம்மால்‌ சுதந்தரமாக 
எங்கும்‌ போகமுடியாதபடி நம்மைத்‌ 
பை வார்‌. நமக்கு தண்டனையைக்‌ 
ம்க்‌ வ்‌ 


தேவன்‌ நம்முடைய பாவத்திற்காக 
நமக்குக்‌ கொடுக்கிற தண்டனைகள்‌, 
நம்முடைய காஷகளில்‌ 
அடையாளமாயிருக்கும்‌. நாம்‌ தேவனை 
நோக்கிப்‌ பார்க்கும்போது, தேவன்‌ 
நம்முடைய காஷகளில்‌ போட்டிருக்கி 
அடையாளங்களையும்‌ பார்க்கவேண்டும்‌ 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இப்படிப்பட்ட அடையாளங்களை, 
நமக்கு 
போடக்கூடாது 


(டைய 


ச்சுவடுகளைப்‌ பின்பற்றி, 
பரிசுத்தமான. 


யில்‌ நடக்கவேண்டும்‌. 
அழுகிப்போகிற வஸ்து 


இப்படிப்பட்டவன்‌ ௮ 
வஸ்துபோலவும்‌, 
வஸ்திரம்போலவும்‌ 
(யோபு 18:28). 


'ப்போகிற 
'பாட்டரித்த: 
அழித்துபோவான்‌ 


தேவனுடைய பலத்த காரத்திற்கு 
முன்பாக தான்‌ ஒன்றுமில்லை என்பதை 
யோபு ஒப்புக்கொள்கிறார்‌. தான்‌ ஒரு 
அழுகிப்போகிற வஸ்துபோலவும்‌, 
பொட்டரித்த வஸ்திரம்‌ போலவும்‌ 
இருப்பதாக யோபு புரிந்துகொள்கிறார்‌. 
அழுகிப்போகிற வஸ்துவை யாரும்‌ 
பாழாக்க வேண்டியதில்லை. அது 
தானாகவே அழுகிப்போகும்‌. யோபுவும்‌ 
அழுகிப்போகிற வஸ்துபோல இருக்கிறார்‌. 
யோபு தன்னைப்‌ பாதுகாத்து 
பராமரிக்கவில்லையென்றால்‌. அவரும்‌. 
அழுகிப்போவார்‌. 

பொட்டரித்த 
அழிந்துபோகும்‌. 
மேலும்‌ மேலும்‌ 
உண்டாகும்‌. 
பொட்டரித்த 
அறிந்துபோய்க்‌ 
நம்முடைய நிலமையை 
கொள்ளவேண்டும்‌. நாம்‌ 
வஸ்துபோலவும்‌, ட்டரித்த 
வஸ்திரம்போலவும்‌ அழிந்து போவதைப்‌ 
புரிந்து கொள்ளவேண்டும்‌. 
சுயபரிசுத்தத்தினால்‌ நம்மை சுத்தப்‌ 
முடியாது. நம்முடைய கர்‌ 
இயேசுகிறிஸ்துவிடம்‌, நம்மைத்‌ தாழ்த்தி 
ஒப்புக்கொடுக்கும்போது, அவர்‌ தம்முடைய 
பரிசுத்தமான இரத்தத்தினால்‌ நம்மை 
சுத்தப்படுத்துவார்‌. அப்போது நமக்குள்‌ 
புதிய ஜீவன்‌ உண்டாகும்‌. அவர்‌ நமக்கு 
நீதியின்‌ வஸ்திரத்தைத்‌ தரிப்பார்‌. 


வஸ்திரம்‌ 

அந்த வஸ்திரத்திற்கு 
தொடர்ந்து அழிவு 
அதுபோலவே யோபு 
வஸ்திரம்போல, 
கொண்டிருக்கிறார்‌. 
நாம்‌ புரிந்து 
ப்போகிற 





ழ்‌ LETHE 
TT 


“மது கோபத்தினால்‌ என்‌ 
மாம்சத்தில்‌ ஆரோக்கியமில்லை: என்‌ 
பாவத்தினால்‌ என்‌ எலும்புகளில்‌ 
சவுக்கியமில்லை. என்‌ அக்கிரமங்கள்‌ என்‌ 
தலைக்கு மேலாகப்‌ பெருகிற்று, அவைகள்‌ 
பாரச்சுமையைப்போல என்னால்‌. 
தாங்கக்கூடாத பாரமாயிற்று. என்‌ 
மதிகேட்டினிமித்தம்‌ என்புண்கள்‌ அழுகி 
நாற்றமெடுத்தது. நான்‌ வேதனைப்பட்டு 
ஒடுங்கினேன்‌:: நாள்முழுவதும்‌ 
துக்கப்பட்டுத்திரிகிறேன்‌. என்‌ குடல்கள்‌ 
எரிபந்தமாய்‌ எரிகிறது: என்‌ மாம்சத்தில்‌ 
ஆரோக்கியம்‌ இல்லை” (சங்‌ 38:3-7) 
என்‌, சங்கிதக்காரர்‌ ன்னுடைய 
தகைமை சொல்துகல்‌ 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நம்முடைய ஆத்துமாவில்‌ ஜீவன்‌ 
இருக்கும்போது, நம்முடைய சரீரம்‌ 
மறுபடியும்‌ சீரடைவதற்கு வாய்ப்புள்ளது. 
கர்த்தர்‌ நமக்கு புதிய 
ஆரோக்கியத்தையும்‌. புதிய ஜீவனையும்‌ 
கொடுப்பார்‌ என்று நாம்‌ 
விசுவாசிக்கவேண்டும்‌. கர்த்தருடைய 
பரிசுத்தமான கரங்களில்‌. நம்மை 
ஒப்புக்கொடுக்கவேண்டும்‌. தேவனுடைய 
கிருபையையும்‌, இரக்கத்தையும்‌ நோக்கிப்‌ 
பார்க்கவேண்டும்‌. நம்முடைய கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்து, தம்மிடத்தில்‌ வருகிற 
யாரையும்‌ பு தள்ளாமல்‌, 
ஏற்றுக்கொள்வார்‌ வ்‌ 
நமக்குள்‌. க றுதியவிருக்கவே 





ழ்‌ நயனா 
யாய 


யோபு தேவனிடத்தில்‌ தொடர்ந்து 
பேசுகிறார்‌. தன்னுடைய சிநேகிதரிடத்தில்‌ 
தன்னைப்பற்றியும்‌ சொல்லுகிறார்‌. மனுஷர்‌ 
எல்லோரும்‌ மரித்துப்போக 
வேண்டியவர்கள்‌ என்னும்‌ செய்தியை 
யோபு தன்னுடைய சிநேகிதருக்கு 
நினைவுபடுத்துகிறார்‌ (யோபு 
1312) எல்லா மனுஷரும்‌ மரிப்பதுபோல 
தானும்‌ ஸித்துப்போகவேண்டியவர்தான்‌ 
என்பதை. யோபு தனக்குத்தானே 
சொல்லிக்கொள்கிறார்‌. யோபு 
தேவனிடத்தில்‌ தன்னுடைய 
துன்பங்களையும்‌ வேதனைகளையும்‌ 
எடுத்துச்‌ சொல்லுகிறார்‌. 

யோபு 
ஜீனியத்தைப்பற்றியும்‌. 
மரணத்தைப்பற்றியும்‌ 
சொல்லுகிறார்‌ 
ஜீவியகாலம்‌ 
மனுஷன்‌ 
நிறைந்தவனாயிருக்கிறான்‌ 
மனுஷன்‌. 
அசுத்தமானவனாகவும்‌ 
(யோபு 14:4), 
ச்‌ 


மனுஷருடைய 
மனுஷருடைய 

விரிவாகச்‌ 
மனுஷருடைய 
(யோபு 141). 

சஞ்சலம்‌ 
(யோபு 141). 
பாவியாகவும்‌ 
இருக்கிறான்‌ 
மனுஷனுடைய 
காரியங்களும்‌ 


வரையறைக்குட்பட்டிருக்கிறது. 
(யோ 143/4, 


யோபு 
மரணத்தைப்பற்றியும்‌ 
சொல்லுகிறார்‌. மனுஷன்‌ செத்த பின்பு 
ஒளிந்துபோகிறான்‌. செத்துப்போன 
மனுஷன்‌ திரும்ப பிழைக்கமாட்டான்‌. 
(யோபு. 14242), மனுஷனுடைய 
ஜீவியத்தில்‌ காணப்படும்‌ எல்லா. 
துன்பங்களும்‌, டைய 
மரணத்தின்போது அவனை விட்டு நீங்கி 
பாதாளத்தில்‌ மறைவாயிருக்கும்‌ 
(யோபு 1413). மனுஷன்‌ மரிக்கும்போது 
அவனுடைய நம்பிக்கையும்‌ அவனோடு 
மரித்துப்போகிறது (யோபு 144819), 


குறுகியது 


மனுஷனுடைய 
தெளிவாகச்‌ 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தேவன்‌ மனுஷனுடைய முகரூபத்தை 
மாறப்பண்ணி அவனை அனுப்பிவிடுகிறார்‌ 
(யோபு 14:20). நாம்‌ மரித்த பின்பு, 
நம்முடைய சந்ததியார்‌ எப்படிமிருப்பார்கள்‌. 

ன்பது நமக்குத்‌ தெரியாது 
(யோ 14:21,22). 


யோபு மனுஷனுடைய ஜீவியத்தையும்‌, 
மரணத்தையும்‌ சொல்லிவிட்டு, 
தேவனிடத்தில்‌ விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 
தேவன்‌ தன்மீது கடினமாயிருக்கிறார்‌ 
என்று யோபு அவரிடத்தில்‌. 
முறையிடுகிறார்‌ (யோபு 14677), 
தன்னுடைய வாழ்நாள்‌ குறுகியதும்‌, 
சஞ்சலம்‌ நிறைந்ததுமாயிருப்பதினால்‌, 
தேவன்‌ தன்மீது தம்முடைய கண்களை 
திறந்து வைத்து, தம்முடைய கிருபையை 
தனக்குக்‌ காண்பிக்குமாறு யோபு 
தேவனிடத்தில்‌ விண்ணப்பப்பண்ணுகிறார்‌ 
(யோபு 14:3). தேவன்‌ தாமே தனக்கு. 
ஒய்வுகொடுக்குமாறு யோபு ஜெபிக்கிறார்‌ 
(யோபு 145). 


யோபு ஸரிப்பதற்கு தன்னை 
ஆயத்தப்படுத்துகிறர்‌ (யோபு 1444) 
யோபு தேவனை நம்பி தன்னைத்தானே 
உற்சாகப்படுத்திக்‌ கொள்கிறார்‌. 
தேவனுடைய சமூகம்‌  யோபதுக்கு 
ஆறுதலாயிருக்கிறது (யோபு 1415) 


மனுஷருடைய ஜீவியம்‌ 
யோபு 14 : 1-6 


யோபு 14:1. ஸ்திரீயினிடத்தில்‌ பிறந்த. 
மனுஷன்‌ வாழ்நான்‌ குறுகினவனும்‌ 
சஞ்சலம்‌ நிறைந்தவனுமாயிருக்கிறான்‌. 


யோபு 14:2. அவன்‌ பூவைப்போலப்‌ 
அறுப்புண்கிறான்‌;; 
நிற்காமல்‌ 


யு ஆகிலும்‌ 
இப்படிப்பட்டவன்மேல்‌ நீர்‌ உம்முடைய 
கண்களைத்‌ திறந்து வைத்து, 
உம்முடைய தியாயத்துக்கு என்னைக்‌ 
கொண்டுபோவீரோ?. 





ழ்‌ நவள 
யாய 


யோபு 1424. அசுத்தமானதிலிருத்து 
சத்தமானதைப்‌ பிறப்பிக்கத்தக்கவன்‌ 
உண்டோ? ஒருவனுமில்லை. 


யோபு 14:5. அவனுடைய நாட்கள்‌ 
இம்மாத்திரம்‌ என்னு 
குறிக்கப்பட்டிருக்கையால்‌, அவனுடைய 
மாதங்களின்‌ தொகை உம்மிடத்தில்‌ 
இருக்கிறது; அவன்‌ 
கடத்துபோகக்கூடாத எல்லையை 
அவனுக்கு ஏற்படுத்தினீர்‌. 


யோபு 14:6. அவன்‌ 
கூலிக்காரனைப்போல்‌ தன்‌ நாவின்‌ 
வேலையாயிற்று என்று 
ரம்மியப்படுமட்டும்‌ அவன்‌ 
ஓய்ந்திருக்கும்படி உமது பார்வையை 
அவனைவிட்டு விலக்கும்‌. 


ஸ்திரீயினிடத்தில்‌ 
மனுஷன்‌ 


பிறந்த 


ஸ்திரீயினிடத்தில்‌ பிறந்த 
மனுஷன்‌ வாழ்நான்‌ குறுகினவனும்‌. 
சஞ்சலம்‌ நிறைந்தவனுமாயிருக்கிறான்‌. 
அவன்‌ மூவைப்போலப்‌ மூத்து 
அறுப்புண்கிறான்‌; திழலைப்போல நிலை 
நிற்காமல்‌ ஓடிப்போகிறான்‌. 
(யோபு 14:12. 


தேவன்‌ மனுஷனுடைய 
ஜீவசுவாசத்தை ஊதினார்‌. மனுஷன்‌ 
ஜீவாத்துமாவானான்‌. இதுவே 
மனுஷனுடைய ஜீவியத்தின்‌ ஆரம்பம்‌ 

டக ன்‌ 


நாசியிலே 


வெளிப்பட்டோமோ, 
நம்முடைய ஜீவியம்‌ ன்‌ என்று 
சொல்லுகிறோம்‌. நாம்‌ பிறக்கும்போதே 
பாவத்தில்‌ பிறக்கிறோம்‌. நம்முடைய 
ஜீவியம்‌ ல்‌ 
ஸ்திரீ! யினிடத்தில்‌ 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நாம்‌ இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ 
கொஞ்சகாலம்‌ மாத்திரமே ஜீவிக்கிறோம்‌. 
“ஸ்திரி” என்னும்‌ வார்த்தை. முதலாவது 
ஸ்திரீயாகிய  ஏவாளைக்‌ குறிக்கிறது. 
அவள்‌ ஜீவனுள்ளோர்‌ எல்லோருக்கும்‌ 
தாயாகயிருக்கிறாள்‌. ஆதாமும்‌ ஏவாளும்‌ 
தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல்‌ 
பாவம்‌ செய்தார்கள்‌. பர்கள்‌ மூலமாய்‌ 
க்கத்‌ நவ்‌ பிரவேசித்தது 


ஸ்திரீயினுடைய 
பாவத்தினிமித்தமாய்‌, அவளிடத்தில்‌ 
பிறந்த மனுஷன்‌. அசுத்தமுள்ள 
வனாயிருக்கிறான்‌. “அசுத்தமானதிலிருந்து 
சுத்தமானதைப்‌ பிறப்பிக்கத்தக்கவன்‌. 
உண்டோ? ஒருவனுமில்லை” (யோபு 144) 
என்று யோபு சொல்லுகிறார்‌. தேவனுடைய 
நியாயத்தீர்ப்பின்படி நம்முடைய இரத்தம்‌ 
குற்றமுள்ளது. இது 
தீட்டப்பட ஏருக்கிறு.. நம்முடைய இரத்தம்‌ 
கறைபட்டது. அசுத்தமானது. 
ஸ்திரீயினிப ண பிறந்த எல்லா 


மனுஷரிடத்திலும்‌ ஜென்ம பாவம்‌ 
காணப்படுகிறது. 


நம்முடைய கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்து நமக்காகப்‌ பாவமானார்‌. 
நாம்‌ புத்திரசுவிகாரத்தையடையும்படி 
நியாயப்‌ பிரமாணத்திற்குக்‌ 
கீழ்ப்பட்டவர்களை மீட்டுக்‌ 
கொள்ளத்தக்கதாக, காலம்‌ 
நிறைவேறின போது, ஸ்திரீயினிடத்திற்‌ 
பிறந்தவரும்‌ நியாயப்பிரமாணத்திற்குக்‌ 
கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை 
தேவன்‌ அனுப்பினார்‌” (கலா 4:4,5) என்று 
அப்போஸ்தலர்‌ பவுல்‌ சொல்லுகிறார்‌. 
நம்முடைய பாவங்களை நீக்குவதற்காக 
தேவகுமாரனாகிய இயேசுகிறிஸ்து, 
ஸ்திரீயினிடத்தில்‌ பிறந்தவரானார்‌ 





ழ்‌ யனா 
யாய 


நம்முடைய மனுஷஜீவியம்‌ சஞ்சலம்‌ 
நிறைந்ததாயிருக்கிறது. மனுஷன்‌. 
பூவைப்போல பூத்து அறுப்புண்டு 
போகிறான்‌. மனுஷனுடைய ஜீவியம்‌ 
பூவைப்போலவும்‌ நிழலைப்போலவும்‌ 
இருக்கிறது. பூ வாடிப்போகும்‌. பூவின்‌ 
அழகு சீக்கிரத்தில்‌ மங்கிப்போகும்‌. பூ 
காய்ந்துபோகும்‌. நிழலும்‌ ஒரிடத்தில்‌ 
நிலைத்து நிற்காது. அது நிலைநிற்காமல்‌ 
ஒடிக்கொண்டேயிருக்கும்‌. இரவின்‌ 
இருளில்‌... நிழலே இருக்காது. 
மனுஷனுக்கும்‌ மரணம்‌ வரும்போது. 
அவன்‌ ஜீவன்‌ அவனுக்குள்‌ இருக்காது. 

மனுஷனுடைய ஜீவியகாலம்‌ 
குறுகியது. அவனுடைய ஆயுசுகாலம்‌ 
நிலையில்லாதது. ன்‌ 
கொஞ்சநாட்கள்‌ 
இந்தப்பிரபஞ்சத்தில்‌ 
மனுஷனுடைய ஆயுசுகாலத்தை, 
வருஷத்தாலும்‌. மாதத்தாலும்‌ 
குறிப்பிடாமல்‌, நாட்களில்‌ குறிப்பிடுகிறார்‌. 
அதை "வாழ்நாள்‌" என்றே சொல்லுகிறார்‌ 
நாம்‌ எந்த நாளில்‌ ஸ்ரிப்போம்‌ என்பது 
நமக்குத்‌ தெரியாது. 
ஸ்திரீபினிடத்தில்‌ 
மனுஷரும்‌, ஒரு 
ஆகவேண்டும்‌. 
சீக்கிரத்தில்‌ 


பிறந்த 
நாளில்‌ 
ஒரு 
வந்துவிடுகிறது. 
அவர்களுடைய. சுகாலம்‌ 
குறுகியதாயிருக்கிறது. மனுஷன்‌ இந்த 
உலகத்திற்குள்‌ பிரவேசித்து, தான்‌ செய்ய 
வேண்டிய வேலைகளை வேகமாக செய்து 
முடித்துவிட்டு, தனக்கு மரணம்‌ 
வருது, இந்த உலகத்தைவிட்டுப்‌ 
போய்விடுகிறான்‌. 

ஒரு சிஸ்‌  கலப்பையின்மேல்‌ 
கைவைத்து, நிலத்தை உழுது, பயிரிட்டு 
அறுவடை செய்வார்கள்‌. அறுவடையின்‌ 
பலனை அனுபவிப்பார்கள்‌. வேறு சிலரோ 
நிலத்தை  உழுதுவிட்டு, 
செய்வதற்கு முன்பாக 
போவார்கள்‌. 


ஜீவியம்‌ 
நிலையில்லாததாயிருக்கிறது. 


மரணம்‌ 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தன்‌ வாழ்நாளில்‌ 
ஆரம்பிக்கிறான்‌. 
அனுபவிப்பதற்கு 
மரித்துப்போகிறான்‌. 
நிழலைப்போல: 
ஒடிப்போகிறான்‌. 


மனுஷனுடைய வாழ்நாள்‌ சஞ்சலம்‌ 
நிறைந்ததாயிருக்கிறது. மனுஷன்‌ 
கொஞ்சகாலம்‌ மாத்திரமே வாழ்கிறான்‌. 
அந்தக்‌ காலத்தில்‌ அவன்‌ அதிகமான 
வருத்தங்களை ம்‌ மனுஷன்‌ 
தன்‌ வாழ்நாளில்‌ கடினமாய்‌ வேலை 
செய்கிறான்‌. ஆயாசப்படுகிறான்‌. 
துக்கப்படுகிறான்‌. பயப்படுகிறான்‌. இவை 
எல்லாம்‌ சேர்ந்து மனுஷனை சஞ்சலம்‌ 
நிறைந்தவனாக ஆக்குகிறது. மனுஷன்‌ 
வாழ்நாள்‌ குறுகினவனும்‌ சஞ்சலம்‌ 
நிறைந்தவனுமாமிருக்கிறான்‌ என்று 
யோபு சொல்லுகிறார்‌. 


ஒரு வேலையை 
அதை முடித்து 
முன்பாகவே 
மனுஷன்‌ 


நிலை. நிற்காமல்‌ 


மனுஷனுடைய ஆயுசுநாள்‌ இந்தப்‌ 
பூமியில்தான்‌ குறுகியிருக்கிறது. நாம்‌ 
பரலோகத்திற்குப்‌ போகும்போது அங்கே 
நமக்கு மரணமில்லை. நாம்‌ 
பரலோகத்திலே நித்திய காலமாய்‌ 
ஜீவனோடிருப்போம்‌. அங்கு நமக்கு 
துன்பமோ, வேதனையோ, கவலையோ, 
கண்ணீரோ இருக்காது. நாம்‌ இந்த 
உலகத்தில்‌ ஜீவிக்கும்போது, நமக்குள்‌ 
சஞ்சலம்‌ அதிகமாயிருந்தாலும்‌, 
விசுவாசம்‌, அன்பு ஆகியவையும்‌ நமக்குள்‌ 
அதிகமாயிருக்கவேண்டும்‌. நமக்குள்‌ 
விசுவாசம்‌ அதிகரிக்கும்போது 
நம்முடைய சஞ்சலம்‌ குறையும்‌. நமக்குள்‌ 
அன்பு மிகுதியாயிருக்கும்போது, 
நம்முடைய வேதனையும்‌ குறையும்‌. 


அசுத்தமானதிலிருந்தூ 
சுத்தமானது 


ஆகிலும்‌ இப்படிப்பட்டவன்மேல்‌ 
நீர்‌ உம்முடைய கண்களைத்‌ திறத்து 
வைத்து, உம்முடைய தியாயத்துக்கு 
என்னைக்‌: கொண்டுபோவீரோ? 
அகுத்தமான திலிருந்து சுத்தமானதைப்‌ 
பிறப்பிக்கத்தக்கவன்‌' உண்டோ? 
ஒருவனுமில்லை (யோபு 14:3,4). 





ழ்‌ நள 
யாய 


மனுஷனுடைய ஜீவியம்‌ பாவம்‌ 
நிரம்பியதாயிருக்கிறது. மனுஷசுபாவமே 
பாவசுபாவபாயிருக்கிறது மனுஷன்‌ 
ஜென்ம சுபாவத்தினால்‌. பாவ 
சுபாவமுள்ளவனாயிருக்கிறான்‌. ஆதாம்‌ 
ஏவாளுடைய இரத்தம்‌ மனுஷனுடைய 
இரத்தத்தில்‌ கலந்திருக்கிறது. 
அவர்களுடைய அசுத்தம்‌, மணுத்திரர்‌ 
எல்லோருக்கும்‌ கடந்து வந்திருக்கிறது. 
யோபு இதை யோசித்துப்‌ பார்த்து, 
“அசுத்தமானதிலிருந்து சுத்தமானதைப்‌ 
பிறப்பிக்கத்தக்கவன்‌. ஒருவனுமில்லை” 
என்று சொல்லுகிறார்‌ 

தானும்‌ ஒரு பாவியென்பதை யோபு 
ஒத்துக்கொள்கிறார்‌. தேவன்‌ தன்மீது 
அதிகமாய்க்‌ கோபப்படாமல்‌, கிருபை 
காண்பிக்கவேண்டுமென்று யோபு 
தேவனிடத்தில்‌ வேண்டிக்கொள்கிறார்‌. 
யோபுவின்‌ பலவீனம்‌ தேவஜுக்குத்‌ 
தெரியும்‌. மனுஷன்‌. வாழ்நாள்‌ 
குறுகினவனாகவும்‌. சஞ்சலம்‌ 
நிறைந்தவனுமாயிருக்கிறான்‌. அப்படிப்பட். 
தன்மீது தேவன்‌ கோபம்‌ காண்பிக்காமல்‌, 
கிருபையும்‌ இரக்கமும்‌ காண்பிக்க 
வேண்டும்‌ என்று யோபு எதிர்பார்க்கிறார்‌. 


யோபு ஸ்திரீயினிடத்தில்‌ பிறந்த 
சாதாரண மனுஷன்‌. மனுஷன்‌ 
பூவைப்போல பூத்து அறுப்புண்கிறான்‌ 
நிழலைப்போல நிற்காமல்‌ 
ஓடிப்போகிறான்‌. ஆகிலும்‌ 
இப்படிப்பட்டவன்மேல்‌ நீர்‌ உம்முடைய 
கண்களைத்‌ திறந்து வைத்து, உம்முடைய 
நியாயத்துக்கு என்னைக்‌ 
கொண்டுபோவீரோ? யோபு 
தேவனிடத்தில்‌ கேட்கிறார்‌. 


என்று 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கடந்துபோகக்கூடாத எல்லை 
அவனுடைய நாட்கள்‌ 
இம்மாத்திரம்‌ என்று 
குறிக்கப்பட்டிருக்கையால்‌, அவனுடைய 
மாதங்களின்‌ தொகை உம்மிடத்தில்‌ 
இருக்கிறது; அவன்‌ 
கடத்துபோகக்கூடாத எல்லையை 
அவனுக்கு ஏற்படுத்தினர்‌. அவன்‌ ஒரு 
கூலிக்காரனைப்போல்‌ தன்‌ நாவின்‌ 
வேலையாயிற்று என்று 
ரம்மியப்படுமட்டும்‌ அவன்‌: 
ஒய்ந்திருக்கும்படி உமது பார்வையை 
அவனைவிட்டு விலக்கும்‌ (யோபு 14:58). 


மனுபுத்திரர்‌ யாரும்‌ இந்தப்‌ 
பிரபஞ்சத்தில்‌ நித்தியகாலமாய்‌ 
ஜீவிக்கமாட்டார்கள்‌. ஒருதரம்‌ பிறப்பதும்‌ 
பின்பு மரிப்பதும்‌ எல்லா மனுஷருக்கும்‌ 
நியமிக்கப்பட்டிருக்கிறது. மனுஷருடைய 
நாட்கள்‌ இம்மாத்திரம்‌ என்று 
குறிக்கப்பட்டிருக்கிறது எல்லா 
மனுஷருமே. அவர்களுக்கு 
குறிக்கப்பட்டிருக்கிற காலம்‌ வரையிலும்‌, 
இந்தப்‌ பூமியில்‌ ஜீவனோடிரு்பார்கள்‌. 
அந்தக்‌ காலம்‌ முடியும்போது 
த்துப்போவார்கள்‌. 


மனுஷருடைய மாதங்களின்‌ தொகை 
தேவனிடத்திலிருக்கிறது. மனுஷன்‌ 
கடந்துபோகக்கூடாத எல்லையை தேவன்‌ 
அவனுக்கு ஏற்படுத்தியிருக்கிறார்‌. 
நம்முடைய ஜீவியத்தில்‌ எதுவும்‌ 
எதேச்சையாக நடைபெறுவதில்லை. 
எல்லாமே தேவன்‌ முன்குறித்த 
பிரகாரமாகவே நடைபெறுகிறது. மனுஷன்‌ 
தன்‌ சுயமுயற்சியினால்‌ எதையும்‌ சாதிக்க 
முடியாது. தேவனுடைய உதவியும்‌ 
ஒத்தாசையும்‌. அநுக்கிரகம்‌ இல்லாமல்‌ 
நம்மால்‌ எதையும்‌ செய்ய முடியாது. 





je 
ETT 

உலகப்பிரகாரமான மார்க்கங்களில்‌, 
"விதி, அதிர்ஷ்டம்‌" பஆதியவற்ிற்ு 
முக்கியத்துவம்‌ கொடுக்கிறார்கள்‌. 
ஏராளமானோர்‌. தங்கள்‌ விதிப்பிரகாரம்‌ 
நடக்கிறது என்று நம்பவும்‌ 
செய்கிறார்கள்‌. தங்களுக்கு செழிப்பான 
வாழ்க்கை கிடைத்தால்‌, அது 
தங்களுடைய அதிர்ஷ்டம்‌ என்றும்‌ 
சொல்லுகிறார்கள்‌... இபேசுகிறிஸ்துவைப 
பின்பற்றுகிறவர்களுக்கு, விதி, 


நம்புகிறவர்க 
நன்மைக்கேதுவாகவே நடைபெறும்‌ 


தேவன்‌ சர்வ ஆளுகையுள்ளவர்‌. 
அவரே நம்மை ஆட்கொண்டிருக்கிறவர்‌. 
தேவனுடைய சிருஷ்ிகளாகிய நம்மால்‌, 
தேவனோடு வழக்காட முடியாது. 
தேவனுக்கு முன்பாக நாம்‌ பாவிகளாகவும்‌, 
பலவீனராகவும்‌ இருக்கிறோம்‌. நாம்‌ 
தேவனுடைய சமுகத்தில்‌ அவருடைய 
கிருபைக்காகவும்‌,  இரக்கத்திற்காகவும்‌ 
ஜெபம்பண்ணவேண்டும்‌. “உம்முடைய 
ஊழியக்காரன்‌ மேல்‌, உம்முடைய 
கிருபையின்‌ கண்களைத்‌ திறந்து பாரும்‌” 
என்றும்‌. “உம்முடைய நியாயத்தீர்ப்புக்கு 
என்னை கொண்டு போகாதிரும்‌" 
என்றும்‌ நாம்‌ பணிவோடு 
விண்ணப்பம்பண்ணவேண்டும்‌. 

தம்மை நோக்கிக்‌ 
கூப்பிடுகிறவர்களுக்கு 
சமீபமாயிருக்கிறார்‌ 
தேவன்‌. நாம்‌ 
பரிசுத்தமாய்‌ 
தேவனுடைய 
தப்பித்துக்கொள்ளலாம்‌. கர்த்தரை நம்பி 
நன்மை செய்கிறவர்களுக்கு ஆக்கினைத்‌ 
தீர்ப்பு இல்லை. நாம்‌ இப்போது 
துன்பத்திலும்‌, துக்கத்திலும்‌, 
வேதனையிலும்‌ இருந்தாலும்‌, தேவனோடு 
வழக்காடாமல்‌, அவருடைய 
இரக்கத்திற்காகவும்‌  கிருபைக்காகவும்‌ 
கெஞ்சி ஜெபம்பண்ணவேண்டும்‌. கர்த்தர்‌ 


ஜீவிக்கும்போது, 
நியாயத்தீர்ப்பிலிருந்து 


ஆறுதலையும்‌ நம்பிக்கையையும்‌ தரும்‌. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ நம்முடைய ஆயுசுநாட்கள்‌ 
இம்மாத்திரம்‌ என்று. குறித்து 
வைத்திருக்கிறார்‌. நமக்கு நம்மைப்பற்றித்‌ 
தெரிவதைவிட, தேவனுக்கு நம்மைப்பற்றி 
த்‌ தெரியும்‌ நம்முடைய 
பலவீனத்தையும்‌ தேவன்‌ 
அறிந்திருக்கிறார்‌. ஒரு கூலிக்காரன்‌ 
தன்னுடைய வேலையை முடிக்கும்போது, 
“ தன்‌ நாளின்‌ வேலையாயிற்று” என்று 
ாஷப்படுவான்‌. அதன்‌ பின்பு அவன்‌ 
ஓய்வெடுப்பான்‌. 
பாடுகளை அனுபவிக்கிற மனுஷன்‌: 
கூலிக்காரனைப்போல கஷ்டப்படுகிறான்‌. 
பாடுகளையும்‌ வேதனைகளையும்‌ 
அனுபவிக்கிறவனுக்கு மரணம்‌ 
வருது அத்தோடு தன்னுடைய 
பாடுகளு! வேதனைகளும்‌ 
யி்‌ என்பதை நினைத்து 
மனரம்மியமாயிருப்பான்‌. “தன்‌ 
நாளில்‌  வேலையாயிற்று” என்று 
கூலிக்காரன்‌ ரம்ரியப்படுவதுபோல, 
“தன்னுடைய பாடுகள்‌ முடிந்துபோயிற்று” 
என்று பாடுகளை அனுபனிக்கிறான்‌. 
ரம்மியப்படுவான்‌. கூலிக்காரனுக்கு ஒய்வு 
கிடைப்பதுபோல, 
அனுபவிக்கிறவனுக்கும்‌, 
மரிக்கும்போது, அவனுக்கு 
கிடைக்கிறது. பாடுள்ள 
ஒய்ந்திருக்கும்படி, “உமது பார்வையை 
அவனை விட்டு விலக்கும்‌” என்று யோபு 
சொல்லுகிறார்‌. 


மனுஷருடைய மரணம்‌ 
யோடு 14 : 7-15 


யோபு 14:7. ஒரு க்‌ 
நம்பிக்கையுண்டு; 
வெட்டிப்போடப்பட்டாலும்‌ தித்‌ 
தழைக்கும்‌, அதின்‌ இணங்கினைகள்‌. 
தவிர்க்கும்‌; 

யோபு 14:8. அதின்‌ வேர்‌ தரையிலே 
பழையதாகி, அதின்‌ அடிக்கட்டை 
மண்ணிலே செத்தாலும்‌, 


யோபு 14:8. 
வாசனையினால்‌ அது 
இனமரம்யோலக்‌ கிளைவீடும்‌. 


தண்ணீரின்‌ 
துளிர்த்து, 





ழ்‌ நள 
யாய 


யோபு 14:10. 
செத்தபின்‌ 
மனுபுத்திரன்‌ 
அவன்‌ எங்கே? 


மனுஷனோவென்‌ றால்‌ 
'ஒழித்துபோகிறான்‌, 
ஜீவித்துப்போனயின்‌. 


யோபு 14:11. தண்ணீர்‌ ஏரியிலிருத்து 
வடிந்து, வெள்ளம்‌. வற்றிச்‌. 


சுவறிப்போகிறது போல, 


யோபு 14412. 
படுத்துக்கிடக்கிறான்‌, 
ஒழித்துபோகுமனவும்‌ 
இல்லை, நித்திரை 
விழிக்கிறதும்‌ இல்லை. 


யோபு 1448. தீர்‌ என்னைப்‌ 
பாதாளத்தில்‌ ஒளித்து, உமது கோபம்‌ 
தீருமட்டும்‌. என்னை மறைத்து, 
என்னைத்‌ திரும்ப நினைக்கும்படி.க்கு. 
எனக்கு ஒரு காலத்தைக்‌ குதித்தால்‌ 
நலமாயிருக்கும்‌. 


யோபு 14:14. 
பிழைப்பானோ? 


மனுஷன்‌ 
வானங்கள்‌ 
எழுத்திருக்கவும்‌ 
தெனித்து 


மனுஷன்‌ செத்தபின்‌ 
எனக்கு மாறுதல்‌ 
எப்போது வருமென்று எனக்குக்‌ 
குறிக்கப்பட்ட. போராட்டத்தின்‌ 
"நானெல்லாம்‌ நான்‌ காத்திருக்கிறேன்‌. 
யோபு 14:15. என்னைக்‌ கூப்பிடும்‌, 
அப்பொழுது நான்‌ உமக்கு உத்தரவு 
சொல்‌; வன்‌; உமது கைகளின்‌ 
கிரியையின்மேல்‌ விருப்பம்‌ வைப்பீராக. 


மனுஷன்‌: செத்தபின்‌ 
ஒழிந்துபோகிறான்‌ 


ஒரு மரத்தைக்குறித்தாவது 
நம்பிக்கையுண்டு; அது 


வெட்டிப்போடப்பட்டாலும்‌ திரும்பத்‌ 
தழைக்கும்‌, அதின்‌ இனண்கினைகளன்‌ 
துளிர்க்கும்‌ அதின்‌ வேர்‌ தரையிலே. 
பழையதாகி, அதின்‌ அடிக்கட்டை 
மண்ணிலே செத்தாலும்‌, தண்ணீரின்‌ 
வாசனையினால்‌ அது துளிர்த்து, 
'இளமரம்போலக்‌ கிளைவிடும்‌. 
மனுஷனோவென்றால்‌ செத்தயின்‌ 
ஒழித்துபோகிறான்‌, மீனுபுத்திரன்‌' 
ஜீவித்துப்போனமின்‌ அவன்‌ எங்கே? 
(யோபு 14:7-10). 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மனுஷனுக்கு மரணம்‌ வரும்போது, 
அவன்‌ இந்த உலகத்தைவிட்டு நித்திய 
காலத்திற்கும்‌ நீக்கப்படுகிறான்‌. மனுஷன்‌ 
செத்தபின்பு ஒழிந்துபோகிறான்‌. 
செத்துப்போன மனுஷன்‌: மறுபடியும்‌. 
உயிர்பிழைப்பதில்லை. ஒரு மரம்‌ 
வெட்டிப்போடப்பட்டாலும்‌ அது திரும்ப 
தழைக்கும்‌. வெட்டப்பட்ட மரம்‌ மறுபடியும்‌ 
தழைக்கும்‌ என்னும்‌ நம்பிக்கை மரத்தைக்‌ 
குறித்து உண்டு. ஆனால்‌ மனுஷனைக்‌ 
குறித்து அப்படி நம்பமுடியாது. மனுஷன்‌ 
செத்தபின்பு ஒழிந்துபோகிறான்‌. அவன்‌ 
மறுபடியும்‌ ௨ மிரோடு திரும்பி வரமாட்டான்‌. 


நாம்‌ ஒரு மரத்தை வெட்டும்போது, 
அதன்‌ வேர்‌ பகுதியும்‌, தண்டுப்பகுதியும்‌ 
பூமிக்கடியில்‌ இருக்கும்‌. வெட்டப்பட்ட மரம்‌ 
வெளிப்பார்வைக்கு செத்துப்போனதுபோல 
தெரியும்‌. ஆயினும்‌ அது திரும்பத்‌ 
தழைக்கும்‌. அதின்‌ இளங்கிளைகள்‌ 
துளிர்க்கும்‌. வெட்டப்பட்ட மரத்தின்‌ வேர்‌ 
தரையிலே பழையதாய்ப்‌ போனாலும்‌, 
அதின்‌ டிக்கட்டை மண்ணிலே 
செத்துப்போனாலும்‌, அது தண்ணீரின்‌ 
வாசனையினால்‌ துளிர்த்து, இளம்‌ 
மரம்போல  கிளைவிடும்‌. புதிதாக 
நட்ட மரம்போல அது மறுபடியும்‌ 
துளிர்க்கும்‌ 


இப்படிப்பப்‌, 
மனுஷன்‌ செத்த 


மனுஷனுக்கு 

நம்பிக்கை எதுவுமில்லை. 
பின்‌ ஒழிந்துபோகிறான்‌. மனுபுத்திரன்‌ 
ஜீவித்துப்போனபின்‌ அவன்‌ 
எங்கேயிருக்கிறான்‌ என்று தேடிப்பார்க்க 
முடியாது. செத்துப்போன மனுஷன்‌ 
திரும்பி வரமுடியாத... இடத்திற்கும்‌ 
போய்விடுகிறான்‌. செத்துப்போனவன்‌ 
திரும்பவும்‌ உயிர்பிழைத்து வரமாட்டான்‌. 





ழ்‌ ளன 
ஈயா 


மரத்தின்‌ ஜீவன்‌, மனுஷனுடைய 
ஜீவனைவிட அற்பமானது. 
மனுஷனுடைய ஜீவன்‌ விசேஷித்தது. 
ஆனாலும்‌ வெட்டிப்போடப்பட்ட மரம்‌ 
திரும்பவும்‌ துளிர்க்கிறது. 
மரத்தைப்போலவே, ஒரு சில பூச்சிகளும்‌, 
நத்தைகளும்‌ காய்ந்துபோன பின்பு 
மறுபடியும்‌ உயிரோடு வருகிறது. சூரிய 
வெளிச்சம்‌ பட்டவுடன்‌ அவை 
உயிர்பெறுகிறது. ஆனால்‌ 
மனுஷனுடைய ஜீவனோ, 
செத்துப்போகும்போது பூரணமாய்ச்‌ 
செத்துப்போகிறது. திரும்ப உயிரோடு 
வராதபடி முற்றிலுமாய்ச்‌ செத்துப்போகிறது. 
செத்துப்போன மனுஷசரீரத்தின்மீது. 
மழைபெய்தாலும்‌, சூரியனின்‌ வெயில்‌ 
பட்டாலும்‌, செத்துப்போன சரீரம்‌ 
திரும்பவும்‌ உயிர்பெறாது 


யோபு 
சொல்லுவதற்கு 


மனுஷனைப்பற்றிச்‌ 
இரண்டு எபிரெய 
வார்த்தைகளைப்‌ பயன்படுத்துகிறார்‌ 
அவற்றில்‌ ஒன்று “கேபர்‌” எல்‌ 
எபிரெய வார்த்தையாகும்‌. 
எபிரெய வார்த்தைக்கு. 
மனுஷன்‌, பலவான்‌ 
மனுஷன்‌. பலமுள்ளவனாகவும்‌, 
வல்லமையுள்ளவனாகவும்‌ இருந்தாலும்‌ 
அவனும்‌ செத்துப்போகிறான்‌. 
மனுஷனைக்‌ குறிப்பதற்கு. யோபு, “ஆதாம்‌” 
என்னும்‌ எபிரெய வார்ததையையும்‌ 
பயன்படுத்துகிறார்‌. “ஆதாம்‌” என்னும்‌ 
எபிரெய வார்த்தைக்கு "மண்ணிலிருந்து 
உண்டாக்கப்பட்ட மனுஷ என்று 
பொருள்‌. மனுஷன்‌ மண்ணுக்குரியவன்‌. 
ன்‌ வனை விட்ட பின்‌ 
மன்னுக நிறுவிக்‌ 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


“மனுபுத்திரன்‌ ஜீவித்துப்போனபின்‌ 
அவன்‌ எங்கே” என்று யோபு கேட்கிறார்‌. 

அவன்‌ 

இடத்தில்‌ 
இருக்கமாட்டான்‌. அவன்‌ இருந்த இடமும்‌ 
இனிமேல்‌ அவனை அறியாது. “, 
எங்கும்‌ இல்லை என்று ஒரு 
இந்த வாக்கியத்திற்கு வியாக்கியானம்‌ 
சொல்லுகிறார்கள்‌. மனுஷன்‌ செத்த 
பின்பு, எங்கும்‌ இல்லாமல்‌, முற்றிலும்‌ 
காணாமல்‌ போய்விடுவதில்லை. மனுஷன்‌ 
மரிக்கும்போது, அவனுடைய சரீரத்திற்கு 
மாத்திரமே மரணம்‌ உண்டாகிறது 
மனுஷனுடைய ஆத்துமா ஸரிப்பதில்லை. 
ஆகையினால்‌, மனுஷன்‌ ஜீவித்த பின்பு, 
அவனுடைய ஆத்துமா எங்கோ 
ஒரிடத்தில்‌ இருக்கிறது. நாம்‌ பித்த பின்பு, 
நம்முடைய சரீரம்‌ மண்ணுக்குத்‌ திரும்பும்‌ 
நம்முடைய ஆத்துமாவோ நித்திய 
காலமாய்‌ ஜீவிக்கும்‌. 


மனுஷன்‌ 


பிழைப்பானோ 


செத்தபின்‌ 


தண்ணீர்‌ ஏரியிலிருந்து வடிந்து, 
வெள்ளம்‌ வற்றிச்‌ சுவறிப்போகிறது 
போல, மனுஷன்‌ படுத்துக்கிடக்கிறான்‌, 
வானங்கள்‌ ஒழிந்துபோகுமனவும்‌ 
எழுந்திருக்கவும்‌ இல்லை, நித்திரை 
தெளிந்து விழிக்கிறதும்‌ இல்லை, நீர்‌ 
என்னைப்‌ பாதானத்தில்‌ ஒளித்து, 
உமது கோபம்‌ தீருமட்டும்‌ என்னை 
திரும்ப 
ஒரு 
காலத்தைக்‌ குறித்தால்‌ நலமாயிருக்கும்‌. 
மனுஷன்‌ செத்தபின்‌ பிழைப்பானோ? 
எனக்கு மாறுதல்‌ எப்போது வருமென்று 
எனக்குக்‌. குறிக்கப்பட்ட. 
போராட்டத்தின்‌ நானெல்லாம்‌ நான்‌ 
காத்திருக்கிறேன்‌. என்னைக்‌ கூப்பிடும்‌, 
அப்பொழுது நான்‌ உமக்கு உத்தரவு 
சொல்லுவேன்‌; உமது கைகளின்‌ 
கிரியையின்மேல்‌ விருப்பம்‌ வைப்பீராக 
(யோபு 14:11-15). 





ழ்‌ நள 
யாய 


நாம்‌ இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ மரித்த 
பின்பும்‌, நமக்கு ஜீவன்‌ உண்டு. 
நம்முடைய ஆத்துமா ஜீவனோடிருக்கும்‌ 
நாம்‌ மயில்‌ ஸரித்தாலும்‌. 
மறுமையில்‌ ஜீவனோடிருப்போம்‌. 
கர்த்தருடைய பரிசுத்தவான்கள்‌. 
பரலோகத்திலும்‌, பாவிகளும்‌ 
துன்மார்க்கரும்‌, நரகத்திலும்‌ 
நித்தியகாலமாயிருப்பார்கள்‌. மரித்துப்‌ 
போனவர்கள்‌ உயிரோடு 
எழுந்திருப்பார்கள்‌. நித்திரை 
க்‌ எழுந்திருப்பதுபோல இருக்கும்‌. 


மனுஷன்‌ இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ 
மரிக்கும்போது, அவனுடைய சரீரம்‌ 
மறுபடியும்‌ உயிரோடு எழுந்திருப்பதில்லை. 
தண்ணீர்‌ ஏரியிலிருந்து வடிந்து, வெள்ளம்‌ 
வற்றி சுவறிப்போகிறதுபோல மனுஷன்‌ 
செத்துப்‌ படுத்துக்கிடக்கிறான்‌. அவன்‌ 
வானங்கள்‌ ஒழிந்துபோகுணவும்‌ 
எ கிறதுமில்லை த்திரை 
டத விழிக்கிறதுமில்லை. க்‌ 


யோபு ஸரித்தோரின்‌ 
உயிர்தெழுதலை நம்புகிறார்‌. “என்‌ தோல்‌ 
முதலானவை அழுகிப்போன பின்பு, நான்‌ 
என்‌ மாம்சத்திலிருந்து தேவனைப்‌ 
பார்ப்பேன்‌. அவரை நானே பார்ப்பேன்‌. 
அந்நிய கண்களல்ல. என்‌ கண்களே 

(யோபு 19:26,27) 


உயிர்த்தெழுதலை 
வ்‌ 


பாதாளத்தில்‌ ஒளித்து, 

தீருமட்டும்‌ என்னை மறைத்து, என்னைத்‌ 
திரும்ப நினைக்கும்படிக்கு எனக்கு ஒரு 
காலத்தைக்‌ குறித்தால்‌ நலமாயிருக்கும்‌ 
(யோபு 1443) என்று யோபு தேவனிடத்தில்‌ 
பணிவோடு விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 
யோபுவின்‌ ஜீவியம்‌ வேதனை 
நிறைந்ததாகவும்‌, வருத்தம்‌ 
நிறைந்ததாகவும்‌ இருக்கிறது. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆகையினால்‌ தான்‌ சீக்கிரத்தில்‌ 
செத்துப்போகவேண்டுபென்று யோபு 
விரும்புகிறார்‌. தான்‌ நீதிமானாகவும்‌, 
ம்‌ இருப்பதினால்‌, தான்‌ 
பின்பு. தேவனோடு 
ப கூடயிருக்கும்‌ பாக்கியம்‌ 
தனக்கு கிடைக்கும்‌ என்று நம்புகிறார்‌. 


தன்னுடைய மரணத்திலும்‌, 
உயிர்த்தெழுதலிலும்‌ தேவனுடைய சித்தம்‌ 
நிறைவேறட்டும்‌ என்று யோபு 
பொறுமையோடு காத்திருக்கிறார்‌. 
“மனுஷன்‌ செத்தபின்‌ பிழைப்பானோ? 
எனக்கு மாறுதல்‌ எப்போது வருமென்று 
எனக்குக்‌ குறிக்கப்பட்ட போராட்டத்தின்‌ 
நாளெல்லாம்‌ நான்‌ காத்திருக்கிறேன்‌” 
(யோபு 1444) என்று யோபு 
சொல்லுகிறார்‌. யோபுவின்‌ சிநேகிதர்கள்‌ 
அவருக்கு ஆறுதல்‌ சொல்லாமல்‌, அவரை 
வேதனைப்படுத்துகிறார்கள்‌. பிறர்‌ 
மூலமாய்‌ யோபுவுக்கு ஆறுதல்‌ 
உண்டாகவில்லை. க்ப்‌ ப 
தனக்குத்தானே 

சொல்லிக்கொள்கிறார்‌. யோபுவின்‌ ப 
இப்போது மிகவும்‌ பரிதாபமாகயிருக்கிறது. 
வியாதியும்‌ வேதனையும்‌ 
நிரம்பியதாயிருக்கிறது. தான்‌ ரிக்கும்‌ 
போது, தனக்கு ஒரு மாற்றமுண்டாகும்‌ 
என்பதை நினைத்து யோபு ஆறுதலும்‌ 
சந்தோஷமும்‌ அடைகிறார்‌. 


யோபு தன்னுடைய 
பிரியமாயிருக்கிறார்‌. 
மரணத்திற்காக ஆவலாய்க்‌ 
காத்துக்கொண்டிருக்கிறார்‌. “என்னைக்‌ 
கூப்பிடும்‌, அப்பொழுது நான்‌ உமக்கு 
உத்தரவு சொல்லுவேன்‌; உமது கைகளின்‌ 
கிரியையின்மேல்‌ விருப்பம்‌ வைப்பீராக” 
(யோபு 1445) என்று யோபு 
தேவனிடத்தில்‌ விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 
யோபு இப்போது மேகமூட்டத்திற்குள்‌ 
மறைந்திருப்பதுபோல இருக்கிறார்‌. யோபு 
வெளிச்சமில்லாத க்கிறார்‌. 
அவரால்‌ இப்போது தேவனைக்‌ காணவும்‌ 
முயாது தேவனுக்கு பிரதியத்தரம்‌ 
ால்லவும்‌ முடியாது. 


மரணத்தில்‌ 
தன்னுடைய 





ழ்‌ நள 
யாய 


“இப்படியிருக்க, அவருக்கு மறுமொழி 
கொடுக்கவும்‌, அவரோடே வழக்காடும்‌ 
வார்த்தைகளைத்‌ தெரிந்து கொள்ளவும்‌ 
நான்‌ எம்மாத்திரம்‌”? (யோபு 934) 
“அப்பொழுது நான்‌ 
பயப்படாமல்‌ பேசுவேன்‌; 
அப்படிச்‌ செய்ய இடமில்லை” (யோபு 9:35). 
நீர்‌ கூப்பிடும்‌ நான்‌ உத்தரவு 
கொடுப்பேன்‌; அல்லது நான்‌ பேசுவேன்‌. 
நீர்‌ எனக்கு மறுமொழி சொல்லும்‌” 
(யோபு 13:22). 


யோபுவால்‌ இப்போது 
உத்தரவு சொல்ல 
ஆனாலும்‌ அவருக்கு உத்தரவு 
சொல்லும்‌ சிலாக்கியம்‌ தனக்கு 
சீக்கிரத்தில்‌ கிடைக்கும்‌ என்று யோபு 
நம்பிக்கையோடு காத்திருக்கிறார்‌. “உமது 
கைகளின்‌ கிரியையின்மேல்‌ விருப்பம்‌ 
வைப்பீராக' என்று யோபு தேவனிடத்தில்‌ 
பணிவோடு சொல்லுகிறார்‌. நம்முடைய 
ஆத்துமா தேவனுடைய கைகளின்‌ 
கிரியையாயிருக்கிறது தேவன்‌ 
நம்முடைய ஆத்துமாவுக்கு தம்முடைய 
இரக்கத்தையும்‌ கிருபையையும்‌ 
காண்பிக்கும்போது, நமக்கு நித்திய ஜீவன்‌ 
கிடைக்கும்‌. 


தேவனுக்கு 


முடியவில்லை. 


கர்த்தர்‌ எனக்காக 
செய்து முடிப்பார்‌; கர்த்தாவே, உமது 
கிருபை என்றுமுள்ளது: உமது கரத்தின்‌ 
கிரியைகளை நெகிழவிடாதிருப்பீராக" 
(சங்‌ 1388) என்று சங்கீதக்காரர்‌ 
சொல்லுகிறார்‌ தேவன்‌ நமக்கு 
இம்மையிலும்‌ நன்மை செய்வார்‌ 
மறுமையில்‌ நன்மை செய்வார்‌. 
தேவனுடைய நன்மையும்‌, கிருபையும்‌, 
இரக்கமும்‌ மறுமையிலே நமக்கு 
பரிபூரணமாய்க்‌ கிடைக்கும்‌ 


யாவையும்‌ 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யோபுவின்‌ விண்ணப்பம்‌ 
யோபு 14 : 16-22 


யோபு 1416. 
நடைகளை 
பாவத்தின்‌ 


கவனமாயிருக்கிறீர்‌. 


14417. மீறுதல்‌ 
ஒரு கட்டாகக்‌ கட்டப்பட்டு 
முத்திரைபோடப்பட்டிருக்கிறது, என்‌: 
அக்கிரமத்தை ஒருமிக்கச்‌ சேர்த்தீர்‌. 


இப்பொழுது என்‌: 
எண்ணுகிறீர்‌; எண்‌ 
'மேலல்லவோ 


யோபு என்‌ 


யோபு 14:48. மலைமுதலாய்‌ விழுந்து 
கரைத்துபோம்‌; கன்மலை 


இடத்தைவிட்டுப்‌ பேர்த்துபோம்‌. 


யோபு 14:49. தண்ணீர்‌ கற்களைக்‌ 
குடையும்‌; ஜலப்பிரவாகம்‌ பூமியின்‌: 
தூனில்‌ முனைத்ததை மூடும்‌; அப்படியே 
மனுஷன்‌ கொண்டிருக்கும்‌. 
நம்பிக்கையை அழிக்கிறீர்‌. 


யோபு நீர்‌ என்றைக்கும்‌. 
அவனை! பெலனாய்‌ 
நெருக்குகிறதினால்‌ அவன்‌ 
போய்விடுகிறான்‌; அவன்‌ முககுபத்தை: 
மாறப்பண்ணி. அவளை 
அனுப்பிவிடுகிறீர்‌. 


யோபு 1481. அவன்‌ பின்னைகள்‌. 
கனமடைந்தாலும்‌ அவன்‌ உணரான்‌; 
அவர்கள்‌ சிறுமைப்பட்டாலும்‌. 
அவர்களைக்‌ கவனியான்‌.. 


14:20. 
ய்‌ 


மாம்சம்‌ 

அதற்கு 

ஆத்துமா 

அவனுக்குன்விருக்குமட்டும்‌ அதற்குத்‌ 
துக்கமுண்டு என்றான்‌. 


யோபுவின்‌ பாவம்‌ 
என்‌ 


எண்ணுகிறீர்‌; 
மேலல்லவோ 


இப்பொழுது 

நடைகளை 

எண்‌: பாவத்தின்‌ 
கவனமாயிருக்கிறீர்‌. என்‌ மீறுதல்‌ ஒரு 
கட்டாகக்‌ கட்டப்பட்டு 
முத்திரைபோடப்பட்டிருக்கிறது, என்‌ 
அக்கிரமத்தை ஒருமிக்கச்‌ சேர்த்தீர்‌ 
(யோபு 14:16,17). 





ழ்‌ நள 
யாய 


யோபு மறுபடியும்‌ தேவனிடத்தில்‌ 
முறையிடுகிறார்‌. யோபுவுக்கு வருங்கால. 
ஆசீர்வாதத்தைக்‌ குறித்த 
நம்பிக்கையிருக்கிறது. ஆனாலும்‌ 
இப்போதிருக்கிற வேதனையில்‌, அவரால்‌, 
வரப்போகிற ஆசீர்வாதத்தை ஏறிட்டுப்‌ 
பார்க்க முடியவில்லை. அந்த ஆசீர்வாதம்‌ 

னக்கு கிட்டுமா என்னும்‌ நிச்சயம்‌ 
ட இணை 


தேவனுடைய நியாயத்தீர்ப்பு தன்மீது 
கடினமாக வந்திருப்பதாக யோபு 
நினைக்கிறார்‌. இதனிமித்தமாய்‌ தான்‌ 
வேதனைகளையும்‌, உபத்திரவங்களையும்‌ 
அனுபவிப்பதாக நினைத்து யோபு. 
வருத்தப்படுகிறார்‌ யோபு 
மரித்துப்போனால்‌, அவருக்கு 
வேதனையும்‌ துன்பமும்‌ இருக்காது. யோபு 
மரித்த பின்பு தேவனுடைய கோபம்‌ 
அவர்மீது வந்து இறங்காது. 
தேவகோபமெல்லாம்‌ கடந்தகாலத்து 
காரியங்களாகிவிடும்‌. ஆகையினால்‌. 
தான்‌ சீக்கிரத்தில்‌ மரித்துப்‌ 
'போகவேண்டுமென்றும்‌, இந்த 
உலகத்தைவிட்டு கடந்து 
போய்விடவேண்டும்‌ என்றும்‌ யோபு 
விரும்புகிறார்‌. 
யோபுவுக்கு இப்போது வேதனை 
தொடர்ச்சியாய்‌ வந்துகொண்டிருக்கிறது. 
அவருடைய உபத்திரவம்‌ 
அதிகரித்திருக்கிறது தேவனுடைய 
கோபத்தின்‌ அடையாளங்கள்‌ யோபுவின்‌ 
ஜீவியத்தில்‌ தொடர்ந்து வெளிப்பட்டுக்‌ 
கொண்டேயிருக்கிறது 
சிறுபிள்ளையை 
தண்டிப்பதுபோல, 
தண்டிப்பதாக 
தண்டனையிலிருந்து 
சிறுபிள்ளையானது 
வளர்ந்து பெரியவனாகவேண்டும்‌ என்று 
ம்‌ யோபுவும்‌. தேவனுடைய 
தண்டனையிலிருந்து தப்பிக்க மரித்துப்‌ 
போகவேண்டுமென்று விருப்புகிறார்‌. 


யோபு - விரிவுரை 
108 - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தனக்கு எப்போது மாற்றமுண்டாகும்‌ 
என்று யோபு காத்துக்‌ 
கொண்டிருக்கிறார்‌. தன்னுடைய 
வேதனைகளையெல்லாம்‌ தேவனிடத்தில்‌ 


“இப்பொழுது 

எண்ணுகிறீர்‌; 

மேலல்லவோ 

என்று யோபு 

தேவனிடத்தில்‌ முறையிட்டு புலம்புகிறார்‌. 

தன்னுடைய பாவத்தின்மேல்‌ 

கவனமாயிருப்பதாகவும்‌, 

தேவன்‌ தன்னை 

அதிகமாய்த்‌ தண்டிப்பதாகவும்‌ யோபு 
அங்கலாய்க்கிறார்‌. 

யோபு தேவனுடைய 

கோபத்தைப்பற்றிச்‌ சொல்லும்போது, “என்‌ 

மீறுதல்‌ ஒரு கட்டாகக்‌ கட்டப்பட்டு 

முத்திரைபோடப்பட்டிருக்கிறது, என்‌ 

அக்கிரமத்தை ஒருமிக்கச்‌ சேர்த்தீர்‌” 

என்றும்‌ வேதனையோடு சொல்லுகிறார்‌. 

சிறைச்சாலையில்‌ கைதிகளை 

அடைக்கும்போது, அவர்கள்‌ செய்த 

குற்ற ஆவணங்களை முத்திரையிட்டு 

பத்திரப்படுத்தி வைத்திருப்பார்கள்‌. 

அதுபோலவே தேவன்‌ தன்னுடைய 

மீறுதல்கள்‌ எல்லாவற்றையும்‌, ஒரு 


கட்டாகக்‌ கட்டி முத்திரைபோட்டிருப்பதாக 
யோபு சொல்லுகிறார்‌ ட்‌ 


தேவன்‌ தன்னுடைய அக்கிரமங்கள்‌ 
எல்லாவற்றையும்‌ ஒருமிக்கச்‌ சேர்த்து, 
அவர்‌ தன்னை மொத்தமாகத்‌ 
தண்டிப்பதாக யோபு புலம்புகிறார்‌. 
யோபுவின்‌ சரீர வேதனையும்‌, 
மனவேதனையும்‌ அந்த அளவுக்கு 
அதிகமாயிருக்கிறது. “இது எட்‌ 
வைத்துவைக்கப்பட்டு, 
பொக்கிஷங்களில்‌ இது 
முத்திரை போடப்பட்டிருக்கிறதில்லையோ?” 
(உபா 32:34). 





ழ்‌ நள 
யாய 


யோபு தேவனுடைய தெய்வீக 
நியாயத்தைப்பற்றி சரியாகச்‌ சிந்திக்கிறார்‌. 
நம்முடைய பாவத்திற்கும்‌ மீறுதல்களுக்கும்‌ 
தேவன்‌ நீதியான தண்டனைகளைக்‌. 
கொடுப்பார்‌. தேவன்‌ ஒருபோதும்‌ நம்மை 
அநீதியாய்த்‌ தண்டிக்கமாட்டார்‌. 
நம்முடைய பாவங்களும்‌ மிறுதல்களும்‌ 
அதிகமாயிருப்பதினால்‌, தேவன்‌ நம்மைத்‌ 
தண்டிக்கும்‌ எல்லா தண்டனைகளுக்கும்‌ 
நாம்‌ பாத்திரவான்‌௧ளாகவே 
இருக்கிறோம்‌ ம்‌ 


யோபு தேவனுடைய 
நியாயத்தீர்ப்பை 
தியானித்தாலும்‌. அவர்‌ தேவனுடைய 
தெய்வீக கிருபையையும்‌, இரக்கத்தையும்‌ 
சரியாக தியானிக்கவில்லை. தான்‌ பாவம்‌ 
செய்யும்போது, தனக்குக்‌ 
கொடுக்கவேண்டிய தண்டனையைவிட, 
தேவன்‌ தனக்கு அதிகமான 
தண்டனையை கொடுத்திருப்பதாக யோபு 
நினைக்கிறார்‌. யோபு நினைப்பதுபோல 
தேவன்‌, யாரையும்‌ அநியாயமாகவோ, 
அதிகமாகவோ தண்டிக்கிறவரல்ல. 
நம்முடைய பாவங்களினிமித்தமாய்‌, 
நம்மை எந்த அளவுக்குத்‌ தண்டிக்க 
வேண்டுமோ, அந்த அளவுக்கு தேவன்‌ 
நம்மைத்‌ தண்டிப்பதில்லை. தேவன்‌ 
கிருபையும்‌ இரக்கமுமுள்ளவர்‌. 
தேவனுடைய இரக்கத்தினால்‌, நமக்குக்‌ 
கிடைக்கவேண்டிய. தண்டனையைவிட, 
குறைவாகவே தண்டனை கிடைக்கிறது. 


தெய்வீக 
சரியாகத்‌ 


“மகா. கசப்பான தீர்ப்புகளை 
என்பேரில்‌ எழுதுகிறீர்‌: என்‌ சிறுவயதின்‌' 
அக்கிரமங்களை எனக்குப்‌ பலிக்கப்‌ 
பண்ணுகிறீர்‌. என்‌ கால்களைத்‌ 
தொழுவடித்துப்போட்டு, என்‌ 
வழிகளையெல்லாம்‌ காவல்பண்ணுகிறீர்‌: 
என்‌  காஷகளில்‌ அடையாளத்தைப்‌ 
போடுகிறீர்‌” (யோபு 
யோபு தனக்குக்‌ 
தண்டனையைப்பற்றிச்‌ 
ஆனால்‌ நாமோ, 
கிருபையினால்‌, 
கொள்ளவேண்டிய 


பெற்றுக்கெ 
ற்றுக்கொள்கிறோம்‌. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பாவம்‌ செய்கிறவர்கள்‌ மனந்திரும்ப 
வேண்டும்‌. மனந்திரும்பாதவர்களின்‌ 
பாவங்களையும்‌ மீறுதல்களையும்‌ தேவன்‌ 
முத்திரைபோட்டு பாதுகாக்கிறார்‌. 
அவர்கள்‌ தேவனுடைய 
கோபாக்கினையின்‌ நாளிலே, 
தண்டனை பெறுவதற்காக 
நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள்‌. தங்களுடைய 
பாவங்களை மறைக்கிறவர்கள்‌ 
வாழ்வடையமாட்டார்கள்‌. தங்களுடைய 
பாவங்களை செய்து 
விட்டுவிடுகிறவர்களோ, தேவனுடைய 
இரக்கத்தைப்‌ பெற்றுக்கொள்வார்கள்‌. 
தேவன்‌ தம்முடைய பிள்ளைகளின்‌ 
பாவங்களை மன்னித்து மறந்துவிடுவார்‌. 
நம்முடைய பாவங்கள்‌ மேகத்தைப்போல 
கரைந்துபோகும்‌. 


க்கை 


(யோபு 14:18,19). 


இந்த உலகம்‌ அழிவுக்கு நேராகப்‌ 
போய்க்கொண்டிருக்கிறது. நாமும்‌ 
அழிந்துகொண்டிருக்கிற உலகத்தில்‌ 
ஜீவிக்கிறோம்‌. மனுபுத்திரருடைய 
பொதுவான நிலமை அழிந்துபோகிறது. 
மனுஷன்‌ கொண்டிருக்கும்‌ நம்பிக்கையும்‌ 
குறைந்துபோகிறது. இத்த ட 
கொஞ்சம்‌ கொஞ்சமாக அழி 
ந த்த த்‌ பன்ர 





ழ்‌ நயனா 
யாய 


பர்வதங்கள்‌ பூமியில்‌ உறுதியாய்‌ 
நிலைத்திருக்கிறது. பெரிய மலைகளை 
யாராலும்‌ அசைக்க முடியாது. ஆனாலும்‌, 
“மலைமுதலாய்‌ விழுந்து கரைந்துபோம்‌; 
கன்மலை தன்‌ இடத்தைவிட்டுப்‌ 
பேர்ந்துபோம்‌” என்று யோபு 
சொல்லுகிறார்‌. இந்தப்‌ பூரியிலுள்ள 
எதுவும்‌ நித்தியகாலமாய்‌ நிலைத்திருக்கப்‌ 
மலைகளும்‌ 
கன்மலைகளும்‌ 
பெயர்ந்துபோகும்‌. கற்பாறைகள்‌ 
பழசாய்ப்போகும்‌. மரத்திலுள்ள இலைகள்‌ 
காய்ந்து கீழே உதிர்ந்து விடுவதுபோல, 
கன்மலைகளும்‌ உதிர்ந்துபோகும்‌. 


கற்பாறையின்மீது தண்ணீர்‌ 
துளிகள்‌ இடையில்லாமல்‌ தொடர்ந்து 
விழும்போது, அது கற்பாறையை 
குடையும்‌ “தண்ணீர்‌ கற்களைக்‌ 
குடையும்‌, ஐலப்பிரவாகம்‌ பூமியின்‌ 
தூளில்‌ முளைத்ததை மூடும்‌! 
என்று யோபு சொல்லுகிறார்‌. 
தண்ணீர்‌ மகாபலத்தினாலோ, 
பெருவெள்ளத்தினாலோ, கற்களைக்‌ 
குடைவதில்லை. தண்ணீர்‌ சொட்டு 
சொட்டாக விழுந்தாலும்‌, தண்ணீர்‌ ஒரு 
கல்லின்மீது. ன்‌ ந்த 
விய ரண்டு ப்‌ 
விரத நம்‌ 
பிரபஞ்சத்திலுள்ள எல்லா 

கரைந்துபோகும்‌. 

காலத்தினால்‌ எல்லாம்‌ 
இந்தப்‌ பூமியில்‌ சில 

ஆழமாய்‌ வேரூன்றி 
ஜலப்பிரவாகம்‌ பூமியில்‌. 

ஆழமாய்‌ வேரூன்றி 
வளர்ந்திருக்கிற விருட்சங்களும்‌ கீழே 
சாய்ந்துவிடும்‌. ஜவப்பிரவாகம்‌ 
சகலவற்றையும்‌ அழித்துப்போடும்‌. 
கர்த்தரே பூமியிலுள்ள எல்லாவற்றையும்‌ 
அழிக்கிறார்‌. அவர்‌ மலைகளையும்‌, 
கன்மலைகளையும்‌,  விருட்சங்களையும்‌ 
அழிப்பதுபோல, . மனுஷன்‌ 
கொண்டிருக்கும்‌ நம்பிக்கையையும்‌ 
அழிக்கிறார்‌ என்று யோபு தேவனிடத்தில்‌ 
சொல்லுகிறார்‌. 


இந்தப்‌ 
காரியங்களும்‌ 
தேய்ந்துபோகும்‌. 
பழசாய்ப்போகும்‌. 
விருட்சங்கள்‌ 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தேவன்‌ மனுஷனை நெருக்குகிறார்‌ 


நீர்‌ என்றைக்கும்‌ அவனைப்‌ 
பெலனாய்‌ நெருக்குகிறதினால்‌ அவன்‌: 
போய்விடுகிறான்‌; அவன்‌ முகருபத்தை 
மாறப்பண்ணி. அவனை 
அனுப்பிவிடுகிறீர்‌. அவன்‌ பின்னைகள்‌ 
கனமடைத்தாலும்‌ அவன்‌ உணரான்‌; 
சிறுமைப்பட்டாலும்‌ 

அவன்‌ 
அவனிலி. 
நோவிருக்கும்‌; 
ஆத்துமா 
அதற்குத்‌ 
என்றான்‌ 


குக்குமனவும்‌ அதற்கு 

அவன்‌ 

அவனுக்குன்விருக்குமட்டும்‌ 
ண்‌ 

(யோபு 1420-22). 


பூமியிலே மனுஷன்‌ அழிந்துபோவது 
புதுமையானதல்ல. மனுஷன்‌ 
அழிந்துபோவதைப்பார்த்து, நாம்‌ 
ஆச்சரியப்பட வேண்டிய அவசியமுமில்லை. 
மனுஷன்‌ மண்ணிலிருந்து உண்டானவன்‌. 
அவன்‌ மண்ணுக்குத்‌ திரும்புகிறான்‌. 
பூமியிலுள்ள எல்லா காரியங்களும்‌ 
கரைந்துபோகும்‌ தேவன்‌ மனுஷனை 
என்றைக்கும்‌ பெலனாய்‌ நெருக்குகிறார்‌. 
தேவன்‌ மனுஷனைத்‌ தொடர்ந்து 
நெருக்கும்போது, அவனால்‌ அதைத்‌ 
தாங்க முடியாது. மனுஷன்‌ 
மரித்துப்போய்விடுகிறான்‌. தேவனும்‌ 
மதுவதுடைய முகரூபத்தை மாறப்பண்ணி, 

இந்த உலகத்தைவிட்டு 
இனுப்பிவிடுகிறார்‌ 


யோபு 
சிந்திக்கும்போது, 
மனுஷரைப்பற்றியும்‌ 
சிந்திக்கிறார்‌. 
கொண்டிருக்கும்‌ 
அழிக்கிறார்‌ என்றும்‌, 
மனுஷனை என்றென்றைக்கும்‌ பெலனாய்‌ 
என்றும்‌, தேவன்‌ 
முகரூபத்தை 
அவனை 


யோபு 


தன்னைப்பற்றிச்‌ 


தேவன்‌ 


அனுப்பிவிடுகிறார்‌ என்றும்‌ 
தன த்‌ 





ழ்‌ நவள 
யாய 


இந்தப்‌ 
வைத்திருக்கிற 
வீணானதாயிருக்கிறது. 
பிரபஞ்சத்தின்மீ; து. 


மனுஷனுடைய 
திட்டங்களுக்கும்‌, செயல்களுக்கும்‌ 
தேவன்‌ முடிவு உண்டுபண்ணுகிறார்‌. 
தன்னால்‌ எல்லாம்‌ செய்யமுடியும்‌ என்று 
மனுஷன்‌ நினைக்கிறான்‌. ஆனால்‌. 
தேவனோ மனுஷனுடைய திட்டத்தையும்‌, 
எண்ணத்தையும்‌ அழித்துப்போடுகிறார்‌. 
மனுஷனுடைய பிரயாசத்திற்கு முடிவை 
உண்டுபண்ணுகிறார்‌. மனுஷனுக்கு மரணம்‌ 
வரும்போது, அவனுடைய திட்டங்களும்‌ 
செயல்களும்‌ அவனோடு 
அழிந்துபோகிறது. அவனுடைய 
நம்பிக்கையும்‌ அழிந்துபோகிறது. மனுஷன்‌ 
உலகத்தை நம்பி எதையெல்லாம்‌ 
ஆரம்பித்தானோ, அவையெல்லாம்‌ 
அவனுடைய மரணத்தின்போது 
அழிந்கபோகிறது 

நாம்‌ இப்பிரபஞ்சத்தின்மீது 
நம்பிக்கை க்காமல்‌ 
இயேசுகிறிஸ்துவின்மீது 
வைக்கவேண்டும்‌. 
நம்புகிறவர்கள்‌, 
நம்பாமல்‌, பரலோகத்தை நம்புவார்கள்‌. 
பரலோகமே நமக்கு நித்திய வாசஸ்தலம்‌. 
நாம்‌ இந்தப்‌ பூமிக்குரியவர்களல்‌ல. நாம்‌ 
பாலோகத்திற்குரியவர்கள்‌. நமக்கு சரீர 
மரணம்‌ வந்தாலும்‌, நாம்‌ 

ந்துபோகாமல்‌, பர 
டல்‌ அரா * 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இட்மத்சத்தல்‌ 
ஜீவனோடிருக்கிற நாட்களில்‌, 
காரியங்களைக்‌ குறித்து 
கரிசனையோடிருக்கிறோம்‌. நம்முடைய 
சரீர ஆரோக்கியம்‌, ஐசுவரியம்‌, 
குடும்பத்தின்‌ நன்மைகள்‌, பிள்ளைகளின்‌ 
எதிர்காலம்‌ கியவற்றில்‌ அதிக 
அக்கரை காண்பிக்கிறோம்‌. நாம்‌ 
மரித்துப்போன பின்பு நம்முடைய 
பிள்ளைகள்‌ எப்படியிருப்பார்கள்‌ என்பது 
நமக்குத்‌ தெரியாது. நாம்‌ மரித்தபின்பு, 
நம்முடைய பிள்ளைகள்‌ கனமடைந்தாலும்‌. 
அதை நம்பால்‌ உணரமுடியாது. அவர்கள்‌ 
சிறுமைப்பட்டாலும்‌, நம்மால்‌ அவர்களை 
கவனிக்க முரயாது. ரி 


நாம்‌ மரித்த பின்பு நம்முடைய 
குடும்பம்‌ எப்படியிருக்கும்‌ என்பதும்‌, 
நம்முடைய பிள்ளைகள்‌ எப்படியிருப்பார்கள்‌ 
என்பதும்‌ தேவனுக்கு மாத்திரமே தெரியும்‌, 
ஆகையினால்‌ நாம்‌ ஜீவனோடிருக்கிற 
நாட்களில்‌, நம்முடைய குடும்பத்தையும்‌ 
பிள்ளைகளையும்‌ கர்த்தருடைய கரங்களில்‌ 
ஒப்புக்கொடுக்கவேண்டும்‌. நம்முடைய 
குடும்பத்தாரைப்பற்றி நாம்‌ 
கவலைப்படுவதினால்‌, நமக்கு ஒரு 


பிரயோஜனமும்‌ உண்டாகாது. நம்முடைய 
கவலைகள்‌ அற்ப பிரயோஜனமுள்ளவை. 


நம்முடைய குடும்பத்தையும்‌, 
குடும்பத்தாரையும்‌ தேவனுடைய கரத்தில்‌ 
ஒப்புக்கொடுப்பதுதான்‌ நமக்கு 
அதுவே நமக்கு 

ஞானம்‌. தேவனிடத்தில்‌ 
குடும்பத்தாரை 

நம்முடைய 

சரீரம்‌ 

ஆகியவற்றையும்‌ நம்முடைய கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்துவிடம்‌ ஒப்புக்கொடுக்க 
வேண்டும்‌. அப்போது தெய்வீக 
சமாதானம்‌ நம்முடைய இருதயத்தில்‌ 
நிரம்பியிருக்கும்‌. நம்முடைய மரணத்தை 
சந்திப்பதற்கு நாம்‌ ஆயத்து ப்போம்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


ஒரு மனுஷன்‌ ஸிக்கும்போது, 
அவனுக்குள்‌ பலவிதமான எண்ணங்கள்‌ 
இருக்கும்‌ மரிக்கிற மனுஷன்‌ பல 
விஷயங்களை நினைத்து 
'வேதனைப்படுவான்‌. மரிப்பதற்கு 
பயப்படுவான்‌. சாகும்போதுகூட 
வேதனையோடும்‌, வருத்தத்தோடும்‌ 
சாவான்‌. ன்‌ தன்னுடைய 
காரியங்களை த்த த்தில்‌ இன்னும்‌ 
ஒப்புக்கொடுக்கவில்லை. நாம்‌ 
சாகும்போது, நிம்மதியாகவும்‌, 
ஆறுதலாகவும்‌ சாகவேண்டுமென்றால்‌, 
நாம்‌ நம்மையும்‌, நம்முடைய 
குடும்பத்தின்‌ காரியங்களையும்‌, 
நம்முடைய குடும்பத்தாரையும்‌. 
கர்த்தருடைய கரத்தில்‌ அவருடைய 
சற்தத்திற்கு | ஒப்புக்கொடுக்கவேண்டும்‌. 

கர்த்தர்‌ 

என்று 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மனுஷன்‌ உமிரோடிருக்குமளவும்‌, 
அவனுடைய மாம்சம்‌ அவனுடைய 
சரீரத்திலிருக்கும்‌. மனுஷனுடைய மாம்சம்‌ 
அவனில்‌. இருக்குமளவும்‌, அந்த 
மாம்சத்திற்கு நேயிருக்கும்‌. 
நோயிருக்குமளவும்‌ சரீரத்தில்‌ 
வேதனையிருக்கும்‌. மனுஷனுடைய 
ஆத்துமா, அவனுக்குள்‌ இருக்குமட்டும்‌, 
அதற்கு துக்கமுண்டு என்று யோபு 
சொல்லுகிறார்‌. 





ழ்‌ நள 
ஈயா 


தன்னுடைய 
புரியும்‌ விதமாக 


சிநேகிதருக்கு தான்‌ 
பேசியதாக யோபு 
நினைத்தார்‌. தன்னுடைய 
ஆலோசனைகளை தன்னுடைய 
சிநேகிதர்கள்‌ ஏற்றுக்கொள்வார்கள்‌ என்று 
யோபு நம்பினார்‌. ஆனால்‌ அவர்களோ 
யோபுவின்‌ லோசனைகளை 
ஏற்றுக்கொள்ளவில்லை. யோபு 
தன்னுடைய வார்த்தைகளினால்‌ 
தன்னுடைய மூன்று சிநேகிதரையும்‌ 
மேலும்‌ பேசவிடாமல்‌ அமைதிப்படுத்தி 
விட்டதாக நினைத்தார்‌ ஆனால்‌ 
அவர்களோ அமைதியாகவில்லை. 
அவர்கள்‌  யோபுவோடு மறுபடியும்‌ 
ம்ப ல்‌ 


எலிப்பாஸ்‌ இரண்டாம்‌ 
யோபுவோடு விவாதம்‌.ண்ணுகிறார்‌. 
எலிப்பாஸ்‌ ஏற்கெனவே யோபுவை 
ஆக்கினைக்குள்ளாகத்‌ தீர்த்தார்‌. 
தன்னுடைய நிலையிலிருந்து எலிப்பாஸ்‌ 
சிறிதும்‌ விலகிச்‌ செல்லவில்லை. யோபு 
தன்னைத்தானே நீதிமானாக்கிக்‌ 
கொள்வதாக நினைத்து, எலிப்பாஸ்‌ 
அவரைக்‌ கடிந்துகொள்கிறார்‌ 
(யோபு யோபு தேவனுக்கு 
தன்னைத்‌ தாழ்த்த 

எலிப்பாஸ்‌ அவருக்கு 

சொல்லுகிறார்‌. 


முறையாக 


15:2-13), 


பு 1544-16) 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


துன்மார்க்கரின்‌ சுபாவத்தை 
எலிப்பாஸ்‌ விரிவாக எடுத்துச்‌ 
சொல்லுகிறார்‌. துன்மார்க்கர்‌ தேவனுக்கு 
விரோதமாய்த்‌ தங்கள்‌ இருதயங்களை 
கடினப்படுத்துகிறார்கள்‌. தேவனுடைய 
நியாயத்தீர்ப்பு துன்பார்க்கருக்கு 
விரோதமாய்‌ ஆயத்தமாயிருக்கிறது. 
(யோபு 1547-35). எலிப்பாஸ்‌ யோபுவைக்‌ 
கடிந்துகொள்வதிலிருந்தும்‌, அவருடைய 
உபதேசத்திலிருந்தும்‌ நாம்‌ நல்ல 
சத்தியங்களைக்‌ கற்றுக்கொள்ளலாம்‌. 
எலிப்பாஸ்‌ நல்ல சத்தியங்களை 
சொல்லுகிறார்‌. எலிப்பாசின்‌ உபதேசம்‌ 
நல்லதுதான்‌. ஆனால்‌ அவர்‌ அதை 
பயன்படுத்தும்‌ விதம்‌ தவறானது. 


எலிப்பாசின்‌ பிரதியுத்தரம்‌ 
யோபு 15 : 1-16 


யோபு 154. 
தேமானியனாகிய 
பிரதியுத்தரமாக: 


அப்பொ 
எலிப்பாஸ்‌ 


தன்‌ 
கொண்டல்காற்றினால்‌ நிரப்பி, 


யோபு 158. பிரயோஜணனமில்லாத: 
வார்த்தைகளாதூம்‌, உபயோகமில்லாத 
வசனங்களாலும்‌ தர்க்கிக்கலாமோ? 


நீர்‌ பயமக்தியை 

சொல்லி, தேவனுக்கு 

ஜெபத்தியானத்தைக்‌ 
குறையப்பண்ணுகிறீர்‌. 


தத்திரமுன்னவர்களின்‌' 
தெரித்துகொண்டீர்‌. 


யோபு 15:8. நான்‌ அல்ல, உம்முடைய 
வாயே உம்மைக்‌ குற்றவாளி என்று 
தீர்க்கிறது; உம்முடைய உதடுகளே 
உமக்கு விரோதமாகச்‌ சாட்சியிடுகிறது. 





ழ்‌ நயனா 
யாய 


யோபு 15:7. மனுஷரில்‌ முத்திப்‌ 
பிறந்தவர்‌ நீர்தானோ? பர்வதங்களுக்கு 
முன்னே உருவாக்கப்பட்டீரோ?' 


யோபு 15:8. தீர்‌ தேவனுடைய இரகசிய 
ஆலோசனையைக்‌ கேட்டு, ஞானத்தை 
உம்மிடமாய்ச்‌ சேர்த்துக்கொண்டீ ரோ? 


யோபு 15:9, நாங்கன்‌ அறியாத எத்தக்‌ 
காரியத்தை தீர்‌ அறிந்திருக்கிறீர்‌?: 
எங்களுக்கு. விளங்காத எந்தக்‌ 
காரியமாவது 

விவங்கியிருக்கிறதோ?' 


யோபு 15:10. 
தகப்பனைப்பார்க்கிலூம்‌ 

வயதுன்ன 'நரைத்தோரும்‌ 
விருத்தாப்பியரும்‌ எங்களுக்குள்‌. 
இருக்கிறார்களே. 


யோபு 1511: தேவன்‌ அருனிய 
ஆறுதல்களும்‌, உம்மோடே 
சொல்லப்படுகிற மிருதுவான பேச்சும்‌ 
உமக்கு அற்பகாரியமாயிருக்கிறதோ? 


யோபு 16:12. உம்முடைய இருதயம்‌ 
உம்மை எங்கே கொண்டுபோகிறது? 
உம்முடைய கண்கள்‌ 
வெறித்தூப்பார்க்கிறது எண்ன? 


யோபு 15:18. தேவனுக்கு விரோதமாக. 
உம்முடைய ப்‌ 
உம்முடைய 

வசனங்களைப்‌ புறப்படப்பண்ணுகிறீர்‌. 


யோபு 15:14. மனுஷனானவன்‌ 
பரிசுத்தமாயிருக்கிறதற்கும்‌, 
ஸ்திரீயினிடத்தில்‌ 
தீதிமானாயிருக்கிறதற்கும்‌, 
எம்மாத்திரம்‌? 


பிறந்தவன்‌. 
அவன்‌ 


யோபு 15:15. இதோ, தம்முடைய 
பரிசுத்தவான்‌௧னையும்‌ அவர்‌ 
நம்புகிறதில்லை; வானங்களும்‌ அவர்‌ 
பார்வைக்குச்‌ சுத்தமாணவைகள்‌ அல்ல. 


யோபு 1518.  அதியாயத்தைத்‌ 
தண்ணீரைப்‌ போலக்‌ குடிக்கிற மனுஷன்‌. 
எத்தனை அதிகமாய்‌ அருவருப்பும்‌ 
அசுத்தமுமாயிருக்கிறான்‌? 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


உபயோகமில்லாத வசனங்கள்‌ 


அப்பொழுது தேமானியனாகிய 
எலிப்பாஸ்‌ பிரதியுத்தரமாக: ஞானவான்‌. 
காற்றைய்போன்ற நியாயங்கனைச்‌. 
சொல்லி, தன்‌ வயிற்றைக்‌ 
கொண்டல்காற்றினால்‌ நிரப்பி, 
பிரயோஜனமில்லாத வார்த்தைகளாலும்‌, 
உபயோகமில்லாத வசனங்களாலும்‌ 
தர்க்கிக்கலாமோ? (யோபு 15:1-9). 


எலிப்பாஸ்‌ 
மதியீனமாய்க்‌ 


யோபுவின்மீது 
குற்றச்சாட்டுக்களைச்‌ 
சொல்லுகிறார்‌. தன்னுடைய சிநேகிதர்‌ 
சொன்ன ஆலோசனைகளை யோபு 
ஏற்றுக்கொள்ளவில்லை. யோபுவின்‌ 
விவாதமும்‌ அவருடைய 
சிநேகிதரின்‌ விவாதமும்‌ 
ஒன்றுக்கொன்று முரண்பாடாயிருக்கிறது. 
எலிப்பாஸ்‌ யோபுவின்மீது 
அநேக குற்றச்சாட்டுக்களைச்‌ 
சொல்லுகிறார்‌. யோபு ஒரு மாய்மாலக்காரர்‌ 
என்பதும்‌ அவர்‌ ஒரு துன்மார்க்கர்‌ 
என்பதும்‌ எலிப்பாசின்‌ பிரதான 
குற்றச்சாட்டுக்களாகும்‌. னால்‌ 
யோபுவோ தான்‌ ஒரு மாய்மாலக்கார்‌ 
என்று அங்கீகரிக்கவில்லை. 
ஞானியென்று 
நற்பெயர்‌ 


யோபு ஒரு. 
ஜனங்கள்‌ மத்தியிலே 
பெற்றிருக்கிறார்‌. ஆனால்‌ எலிப்பாசோ 
யோபுவை மதியீனர்‌ என்றும்‌, 
பிரயோஜனமில்லாத வார்த்தைகளையும்‌ 
உபயோகமில்லாத வசனங்களையும்‌ 
பேசுகிறவர்‌ என்றும்‌ அவர்மீது குற்றம்‌ 
சொல்லுகிறார்‌. யோபுவின்‌ நற்பெயருக்கு 
களங்கம்‌ உண்டுபண்ண 
முயற்சிபண்ணுகிறார்‌. 


நாம்‌ விவாதம்பண்ணும்போது மிகவும்‌ 
கவனமாய்‌ வார்த்தைகளைப்‌ 
பயன்படுத்தவேண்டும்‌. ஒருவருக்கொருவர்‌ 
அன்பாகயிருந்து, தங்களுடைய 
கருத்துக்களையும்‌ நியாயங்களையும்‌ 
எடுத்துச்‌ சொல்லவேண்டும்‌. 
ஒருவருக்கொருவர்‌ கோபப்பட்டு, 
சண்டை போட்டுக்கொள்ளக்கூடாது. 
கோபத்தோடு கூடிய விவாதத்தினால்‌ 
ஒரு பிரயோஜனமும்‌ உண்டாகாது. 





ழ்‌ நள 
யாய 


தங்களுடைய ஞானத்தை பெரிதுபடுத்த 
வேண்டும்‌ என்று நினைப்பவர்கள்தான்‌,, 
தர்க்கம்பண்ணும்போது சண்டை 
'போட்டுக்கொள்வார்கள்‌. 


இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ மாயையான 
அறிவு ஏராளமாயிருக்கிறது. தங்களுக்குப்‌ 
புரியாத காரியத்தைக்கூட ஜனங்கள்‌ 
“விஞ்ஞானம்‌' என்று சொல்லுகிறார்கள்‌. 
“தேவன்‌ இல்லை” என்று ஒருவன்‌ 
சொல்லிவிட்டால்‌, உலகத்து ஜனங்கள்‌ 
அவனை 
சொல்லுகிறார்கள்‌. 
இல்லையென்று சொல்கிறவன்‌ 
என்று வேதவாக்கியம்‌ சொல்லுகிறது. 
உலகப்பிரகாரமான ஞானம்‌ வேறு, 
ஆவிக்குரிய ஞானம்‌ வேறு. 
உலகப்பிரகாரமான ஞானம்‌ 
மாயையானது. அதனால்‌ யாருக்கும்‌ ஒரு 
பிரயோஜனமும்‌ உண்டாகப்போவதில்லை. 
அது முற்றிலும்‌ பயனற்றது. 


நாம்‌ 
தர்க்கம்பண்ணும்போது, 
உலகஞானம்தான்‌ 
ஒவ்வொருவரும்‌ 
நினைப்பதுதான்‌ 
உறுதிபண்ண 
தர்க்கத்தில்‌ 
உலகத்‌ 

டெ ருவப்படுவோர்கள்‌ 


உலகப்பிரகாரமாக 
நம்மூலமாய்‌ 
வெளிப்படும்‌. 
தாங்கள்‌ 
சரியென்பதை 
முயற்சி செய்வார்கள்‌. 
ஜெயித்துவிட்டால்‌, 
ஜெயித்துவிட்டதுபோல. 


எலிப்பாஸ்‌ 
தர்க்கத்தைப்‌ 
உலகப்பிரகாரமாக 
இருக்கிறவன்‌ 


உலகப்பிரகாரமான 

புரிந்து வைத்திருக்கிறார்‌. 
ஞானியாக 
காற்றைப்போன்ற 
நியாயங்களைச்‌ சொல்லுகிறான்‌. தன்‌ 
வயிற்றை கொண்டல்‌ காற்றினால்‌. 
நிரப்புகிறான்‌. காற்று நிலைத்து நிற்காது. 
[போலவே உலகப்பிரகாரமான 


நிலைத்து 


தர்க்கங்களும்‌ 


யோபுவை 
உலகப்பிரகாரமான ஞானியென்று 
சொல்லுகிறார்‌ யோபு 
பிரயோஜனமில்லாத வார்த்தைகளாலும்‌, 
உபயோகமில்லாத வசனங்களாலும்‌ 
தன்னோடு தா்க்கிப்பதாக, எலிப்பாஸ்‌ 
யோபுவின்மீது குற்றம்‌ சொல்லுகிறார்‌. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பிரயோஜனமில்லாத வார்த்தைகளை 
நம்முடைய  தர்க்கங்களில்‌ நாம்‌ 
பயன்படுத்தக்கூடாது. ஞானிகள்‌ 


உபயோகமுள்ள வசனங்களை மாத்திரமே 
பயன்படுத்தி 
ஞானி 
வேண்‌! 


தர்க்கம்பண்ணவேண்டும்‌. 
| ஞானமுள்ளவராக சிந்திக்க 

ஞானமுள்ளவராக 
ஞானமுள்ளவராக 


பயபக்தியும்‌, ஜெபத்தியானமும்‌. 


தீர்‌ பயயக்தியை 
சொல்லி, தேவனுக்கு 
முன்பாக. ஜெயத்தியானத்தைக்‌ 
குறையப்பண்ணுகிறீர்‌. உம்முடைய 
வாய்‌ உம்முடைய அக்கிரமத்தைச்‌ 
சொல்லிக்காட்டுகிறது; 
'தந்திரமுன்னவர்களின்‌' 
தெரித்துகொண்டீர்‌. 
உம்முடைய வாயே 
குற்றவாளி. என்று 
உம்முடைய உதடுகளே 
விரோதமாகச்‌. சாட்சியிடுகிறது 
(யோபு 15:4-6). 


யோபுவினிடத்தில்‌ பயபக்தியுமில்லை, 
ஜெபதியானமுபில்லை. என்று எலிப்பாஸ்‌ 
அவர்மீது. குற்றம்‌ சொல்லுகிறார்‌ 
கர்த்தருக்குப்‌ பயப்படுவதே ஞானத்தின்‌ 
ஆரம்பம்‌ தெய்வடயபில்லாதவர்கள்‌. 
மதியீனர்கள்‌. யோபுவோ பயபக்தியை 
வீணென்று சொல்லுகிறார்‌ என்று 
எலிப்பாஸ்‌ அவர்மீது குற்றம்‌ 
சொல்லுகிறார்‌. யோபுவினிடத்தில்‌ 
தெய்வபக்தியில்லை என்றும்‌, அவரிடத்தில்‌ 
ஜெபத்தியானம்‌ குறைவாகவுள்ளது. 
என்றும்‌ எலிப்பாஸ்‌ யோபுவின்மீது குற்றம்‌ 
சொல்லுகிறார்‌. 


வீணென்று 





1 
TT 
கர்த்தருடைய பிள்ளைகளிடத்தில்‌ 
பயபத்தியும்‌ இருக்கவேண்டும்‌, 
'ஜெபதியானமும்‌ இருக்கவேண்டும்‌. ம்‌ 
கர்த்தருக்குப்‌ பயந்து, அவருடைய 
பயபக்தியோடு 

பயபக்தி 

நம்முடைய ஜீவியத்தை ஒழுங்குப்படுத்தும்‌ 
நாம்‌ ஆவியின்‌ 

கொடுப்பதற்கு 

ஜெபயில்லாதவர்கள்‌ 
பக்திபில்லாதவர்களாகவும்‌, 
கிருபையில்லாதவர்களாகவும்‌ இருப்பார்கள்‌. 
ஸ்‌ கர்த்தர்‌ தங்களுக்குக்‌ 


கொடுத்திருக்கிற பரிசுத்த ஆனியை 
aoa 


விசுவாசிகள்‌ தேவனிடத்தில்‌ 
இடைவிடாமல்‌ ஜெபம்பண்ணலேண்டும்‌. 
நாம்‌ ஜெபநேரத்தைக்‌ குறைத்துவிட்டால்‌, 
நம்மிடத்திலுள்ள  புத்திரசுவிகாரத்தின்‌ 
ஆவி அணைந்துபோகும்‌. நம்முடைய 
ஆவிக்குரிய ஜீவியம்‌ 
பெலனற்றதாயிருக்கும்‌. ஜெபம்‌ 
பண்ணுவதை ஒரு பாரம்‌ 
என்று நினைத்து, அதை அசட்டை 
பண்ணுகிறவர்கள்‌, தங்கள்‌ ஆவிக்குரிய 
ஜீவியத்தில்‌ வளர்ச்சி பெறமாட்டார்கள்‌. 
பர்களிடத்தில்‌ வியின்‌ கனி 
கன்ம ப 


ஒரு சிலர்‌ 
ஜெபிக்கமாட்டார்கள்‌. 
பண்ணுவதையும்‌  தடைபண்ணுவார்கள்‌. 
இது தேவனுக்கு முன்பாக 
(ணிகரமான பாவம்‌. தரியு ராஜா 
ஜெபப்பண்ணுவதை தடைபண்ணினார்‌. 


தாங்களும்‌ 
மற்றவர்கள்‌ ஜெபம்‌ 


“எவனாகிலும்‌ முப்பது நாள்வரையில்‌ 
ராஜாவாகிய உம்மைத்‌ தவிர எந்த 
தேவனையானாலும்‌ மனுஷனையானாலும்‌ 
நோக்கி, யாதொரு காரியத்தைக்‌ குறித்து 
விண்ணப்பம்பண்ணினால்‌, அவன்‌ 
சிங்கங்களின்‌ கெபியிலே போடப்பட, ராஜா 
கட்டளை பிறப்பித்து, உறுதியான தாக்கீது 
செய்யவேண்டுமென்று ராஜ்யத்தினுடைய 
எல்லாப்‌ பிரதானிகளும்‌, தேசாதிபதிகளும்‌, 
பிரபுக்களும்‌, - ர்களும்‌ 
தலைவர்க ஆ 
கொண்டிருக்கிறார்கள்‌” (தானி 677. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எலிப்பாஸ்‌ யோபுவின்மீது குற்றம்‌ 
சொல்லும்போது “நீர்‌ பயபக்தியை 
வீணென்று சொல்லி, தேவனுக்கு 
முன்பாக ., ஜெபத்தியானத்தைக்‌ 
குறையப்பண்ணுகிறீர்‌” (யோபு 15:4) என்று 
ல ்‌ தன்னை 


என்றும்‌, 

ஜெபம்பண்ணுவதற்குப்‌ பதிலாக ட 
வாக்குவாதம்பண்ணுகிறார்‌ என்றும்‌ 
எலிப்பஸ்‌  யோபுவின்மீது குற்றம்‌. 
சொல்லுகிறார்‌. யோபுவினிடத்தில்‌ பயமும்‌ 
இல்லை, பக்தியும்‌ இல்லை, ஜெபமும்‌. 
இல்லை... என்பதே எலிப்பாசின்‌ 
குற்றச்சாட்டு. 

எலிப்பாசின்‌ குற்றச்சாட்டில்‌ சிறிதும்‌ 
உண்மையில்லை. எலிப்பாஸ்‌ உண்மையை 
தலைகீழாகப்‌ புரட்டிப்போடுகிறார்‌. 
சத்தியத்தைத்‌ திரித்து வியாக்கியானம்‌. 
சொல்லுகிறார்‌. நாம்‌ ஜெபம்பண்ணவும்‌. 
வேண்டும்‌. தேவனிடத்தில்‌ 
பயபக்தியாயிருக்கவும்‌ வேண்டும்‌. அதே 
வேளையில்‌ நம்முடைய விசுவாசத்தைக்‌ 
குறித்தும்‌, ஆவிக்குரிய ஜீவியத்தைக்‌ 
குறித்து ஏளனம்பண்ணுவோரைக்‌ 
குறித்தும்‌ மிகுந்த எச்சரிப்போடிருக்க 
வேண்டும்‌. பிறர்‌ நம்மீது தேவையில்லாத, 
உண்மையில்லாத  குற்றச்சாட்டுக்களைச்‌ 
சொல்லுவதற்கு நாம்‌ இவர்களை 
அனுமதிக்கக்கூடாது. நம்மீது வீணாய்க்‌ 

ம்‌ சொல்லுகிறவர்கள்‌ சாத்தானின்‌. 
சாய்ரா ளாவம்‌ எ 


எலிப்பாஸ்‌ யோபுவினிடத்தில்‌, 
உம்முடைய வாய்‌ உம்முடைய 
அக்கிரமத்தைச்‌ சொல்லிக்‌ காட்டுகிறது; 
நீர்‌... தந்திரமுள்ளவர்களின்‌ 
தெரிந்துகொண்டீர்‌” (யோபு 15. 
சொல்லுகிறார்‌. நல்லவர்களும்‌ தீங்குகளை 
அனுபவிக்கிறார்கள்‌ என்று யோபு 
சொல்லுகிறார்‌. யோபு இப்படிச்‌ 
சொல்லும்போது, அவர்‌ பயபக்தியையோ, 
ஜெபத்தையோ குறை சொல்லவில்லை. 
இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ 
அக்கிரமக்காரர்களில்‌ அநேகர்‌ சுகமாய்ச்‌ 
செழித்திருக்கிறார்கள்‌ என்பது மெய்யான 
சத்தியம்‌. 





ழ்‌ நவள 
ஈயா 


அதே 
பரிசுத்தவான்களில்‌ அநேகர்‌ 
உலகத்திலே, துன்பங்களையும்‌ 
வேதனைகளையும்‌ அனுபவிக்கிறார்கள்‌ 
என்பதும்‌ உண்மைதான்‌. யோபு இப்படிச்‌ 
சொல்வதற்காக, அவர்‌ பயபத்தியையும்‌ 
ஜெபத்தியானத்தையும்‌ குறை 
சொல்லுகிறார்‌ என்று சொல்லக்கூடாது. 
ஆனால்‌ எலிப்பாசோ யோபுவைப்‌ பார்த்து. 
"நீர்‌ பயபக்தியை வீணென்று சொல்லி, 
தேவனுக்கு முன்பாக ஜெபத்தியானத்தைக்‌ 
குறையப்பண்ணுகிறர்‌ என்று 
ால்லுகிறார்‌. 


யோபுவின்‌ 
அக்கிரமத்தைச்‌ 
என்றும்‌ 
நாவை. தெரிந்துகொண்டார்‌ 
எலிப்பாஸ்‌ _ யோபுளின்மீது, 

சொல்லுகிறார்‌. யோபு பயபக்தியை 
என்று சொல்வதுமல்லாமல்‌, அந்த 
தவறான உபதேசத்தை மற்றவர்களுக்கும்‌ 
போதிக்கிறார்‌ என்றும்‌ எலிப்பாஸ்‌ 
யோபுவின்மீது குற்றம்‌ சொல்லுகிறார்‌ 
இதனால்‌ யோபுவின்‌ வாய்‌ அவருடைய 
அக்கிரமத்தைச்‌  சொல்லிக்காட்டுகிறது 
என்றும்‌ அவருடைய நாவு 
தந்திரமுள்ளவைகளைப்‌ பேசுகிறது என்றும்‌ 
எலிப்பஸ்‌  யோுவின்மீது குற்றம்‌ 
சொல்லுகிறார்‌ 


வேளையில்‌ 
இந்த 


வாய்‌ அவருடைய 
சொல்லிக்காட்டுகிறது. 


அவர்‌ தந்திரமுள்ளவர்களின்‌ 
என்றும்‌ 
குற்றம்‌ 

வீண்‌ 


யோபு 
நடிக்கிறார்‌ 
வார்த்தைகளோடு 
வார்த்தைகளையும்‌ கலந்து 
மற்றவர்களுக்கு தப்பிதமான 
உபதேசத்தைச்‌ சொல்லுகிறார்‌ என்று 
எலிப்பாஸ்‌  யோபுவின்மீது குற்றம்‌ 
சொல்லுகிறார்‌. எலிப்பாஸ்‌ மோபுவோடு 
முதல்‌ முறையாக தர்க்கம்பண்ணியபோது 
மிகவம்‌ நிதானமான வார்த்தைகளைப்‌ 
பேசினார்‌.  யோபுவுக்கு ஆறுதலைக்‌ 
கொடுக்கும்‌ வார்த்தைகளைச்‌ சொன்னார்‌. 


பக்தியுள்ளவர்போல. 
என்றும்‌ 


“உம்முடைய தேவபக்தி உம்முடைய 
உறுதியாயும்‌ உம்முடைய வழிகளின்‌ 
உத்தமம்‌ உம்முடைய நம்பிக்கையாயும்‌ 

யதல்லவோ? 


குற்றமில்லாமல்‌ அழிந்தவன்‌ உண்டோ? 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சன்மார்க்கர்‌ அதம்பண்ணப்பட்டது எப்போ? 
இதை நினைத்துப்பாரும்‌. நான்‌ 
கண்டிக்கிறடி, அநியாயத்தை உழுது, 
தீவினையை விதைத்தவர்கள்‌, அதையே 
அறுக்கிறார்கள்‌” (யோபு 4-8) என்பவை 
எலிப்பாஸ்‌ முதலாவது தர்க்கத்தில்‌ 
சொன்ன வார்த்தைகள்‌. 


எலிப்பாஸ்‌ தன்னுடைய முதலாவது 
தர்க்கத்தில்‌ சொன்ன வார்த்தைகள்‌, 
மெய்யாகவே யோபுவுக்கு ஆறுதலைக்‌ 
கொடுத்தது. ஆனால்‌ ப்போதோ 
எலிப்பாஸ்‌ யோபுவுக்கு விரோதமாகக்‌ 
கடினமான வார்த்தைகளைச்‌ 
சொல்லுகிறார்‌. “நான்‌ அல்ல, உம்முடைய 
வாயே உம்மைக்‌ குற்றவாளி என்று 
தீர்க்கிறது: உம்முடைய உதடுகளே உமக்கு 
விரோதமாகச்‌ சாட்சியிடுகிறது” 
(யோபு 15:6) என்று எலிப்பாஸ்‌ 
யோபுவைக்‌  குற்றப்படுத்துகிறார்‌. தான்‌ 
யோபுவை குற்றவாளியென்று 
தீர்க்கவில்லை என்றும்‌, யோபுவின்‌ வாயே 
அவரை குற்றவாளியென்று தீர்ப்பதாகவும்‌ 
சொல்லி, எலிப்பாஸ்‌ எல்லா குற்றத்தையும்‌ 
படனம்‌ வம்‌ அலல்‌ 


யோபுவின்‌ சிநேகிதர்‌ அவரைப்‌ 
பார்க்க வந்தபோது யோபு ஒன்றும்‌ 
பேசாமல்‌ சாம்பலின்மீது அமர்ந்திருந்தார்‌. 
அமைதியாக இருந்தவரை அவருடைய 
சிநேகிதர்கள்தான்‌ பேசுமாறு 
தூண்டினார்கள்‌. இல்லையென்றால்‌ 
யோபு ஒன்றும்‌ பேசாமல்‌ அமைதியாகவே 
இருந்திருப்பார்‌. இப்போதோ, தன்னுடைய 
சிநேகிதர்‌ தன்னை 
கோபப்படுத்தியனிமித்தமாகவும்‌, தன்னோடு, 
தர்க்கம்‌ பண்ணியதினிமித்தகவும்‌, யோபு 
சில வார்த்தைகளை தன்‌ சிநேகிதரோடு 
க்கிறார்‌. யோபுவின்‌ 
சிநேகிதர்களோ அவருக்கு ஆறுதல்‌ 
சொல்லுவதற்கு!) பதிலாக, போபு சொன்ன 
வார்த்தைகளை தங்களுக்கு 
சாதகமாகவும்‌, யோபுவுக்குப்‌ பாதகமாகவும்‌ 
பயன்படுத்தி. யோபுவோடு 
தர்க்கம்பண்ணுகிறார்கள்‌. யோபுவின்‌ 
சிநேகிதருடைய தர்க்கத்தில்‌ நீதியும்‌ 
நியாயமுமில்லை. 





ழ்‌ நள 
யாய 


மனுஷமில்‌ 
நீர்தானோ 


முந்திப்பிறத்தவர்‌ 


மனுஷரில்‌ முத்திப்‌ பிறந்தவர்‌. 
நீர்தானோ? பர்வதங்க 
உருவாக்கப்பட்டீரோ? நீர்‌ தேவனுடைய 
இரகசிய ஆலோசனையைக்‌ கேட்டு, 
ஞானத்தை உம்மிடமாய்ச்‌ சேர்த்துக்‌ 
கொண்டீரோ? நாங்கள்‌ அறியாத 
எந்தக்‌. காரியத்தை நீர்‌ 
அறிந்திருக்கிறீர்‌? எங்களுக்கு 
விளங்காத எந்தக்‌ காரியமாவது உமக்கு. 
வினங்கியிருக்கிறதோ? உம்முடைய 
தகப்பனைப்பார்க்கிலும்‌ பெரிய 
வயதுள்ள. 'நரைத்தோரும்‌ 
விருத்தாப்பியரும்‌ 
இருக்கிறார்களே (யோபு 15:7-10). 

யோபு தன்னைத்தானே 
பெருமைப்படுத்திக்‌ கொள்வதாகவும்‌, 
தனக்கு மாத்திரமே ஞானம்‌ இருக்கிறது 
என்று நினைத்து அவர்‌ ஆணவமாகப்‌ 
பேசுவதாகவும்‌ எலிப்பாஸ்‌ யோபுவின்மீது 
குற்றம்‌ சொல்லுகிறார்‌. யோபு நீதியான 
வார்த்தைகளை எடுத்துக்காட்டுக்களோடு 
சொல்லி உறுதிபண்ணினார்‌. 
யோபுவினிடத்தில்‌ பெருமையில்லை. 
“உங்களைப்போல எனக்கும்‌ புத்தியுண்டு, 
உங்களிலும்‌ நான்‌ தாழ்ந்தவனல்ல, 
இப்படிப்பட்டவைகளை அறியாதவன்‌ யார்‌” 
(யோபு 12:3) என்று யோபு சொன்னார்‌. 
யோபுவின்‌ வார்த்தையில்‌ 
உண்மையிருக்கி! னால்‌. 
தத்‌ ட 


யோபு தனக்கும்‌ 
என்று சொன்னார்‌. 

இந்த வார்த்தைகளை: அவருடைய 
சிநேகிதர்கள்‌ அவருக்கு விரோதமாகப்‌ 
பயன்படுத்துகிறார்கள்‌. யோபு 
எல்லோரையும்விட தன்னை நீதிமானாக 
காண்பித்துக்கொள்ளவில்லை. தனக்கும்‌ 
ஞானமுண்டு என்றும்‌, தான்‌ 
புத்தியில்லாதவரல்ல என்றும்‌ யோபு 
சொன்னார்‌. யோபுவின்‌ வார்த்தைகள்‌ 
பெருமையானவை என்று யோபுவின்‌ 
சிநேகிதர்கள்‌ நினைக்கிறார்கள்‌. பப்‌ 


ஞானமுண்டு 
யோபு சொன்ன 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எலிப்பாஸ்‌ யோபுவிடம்‌ 
முந்திப்‌ பிறந்தவர்‌ நீர்தானோ? 
பர்வதங்களுக்கு முன்னே 
உருவாக்கப்பட்டீரோ?” (யோபு 15:7) என்று 
கேட்கிறார்‌. கர்த்தர்‌ தமது 


“மனுஷாில்‌. 


தமது 

கொண்டிருந்தார்‌. 

உண்டாகுமுன்னும்‌, ஆதிமுதற்கொண்டும்‌ 
அநாதியாய்‌ நான்‌ அபிஷேகம்‌ 
பண்ணப்பட்டேன்‌. ஆழங்களும்‌, ஜலம்‌ 
புரண்டுவரும்‌ ஊற்றுகளும்‌ 
உண்டாகுமுன்னே நான்‌ 
ஜநிப்பிக்கப்பட்டேன்‌. மலைகள்‌ 
நிலைபெறுவதற்கு முன்னும்‌ குன்றுகள்‌ 
உண்டாவதற்கு முன்னும்‌. அவர்‌ 
பூமியையும்‌ அதின்‌ வெளிகளையும்‌, 
பூமிமிலுள்ளமண்ணின்‌  திரள்களையும்‌ 
உண்டாக்குழுன்னும்‌ நான்‌. 
ஜநிப்பிக்கப்பட்டேன்‌” (நீதி  8:22-26) 
என்று ஞானி சொல்லுகிறார்‌. 


தங்களுக்கு இந்த உலகத்தைப்பற்றித்‌ 
தெரிந்திருப்பதுபோல யோபுவுக்குத்‌ 
தெரியாது என்று அவருடைய 
சிநேகிதர்கள்‌ நினைக்கிறார்கள்‌. யோபு 
நேற்றுப்‌ பிறந்தவர்‌ என்றும்‌, தாங்கள்‌ 
அதற்கு முன்பே பிறந்தவர்கள்‌ என்றும்‌, 
தங்களுக்கு யோபுவைவிட அதிக 
அனுபவமும்‌ ஞானமும்‌ உள்ளது என்றும்‌ 
யோபுவின்‌ சிநேகிதர்கள்‌ 
சொல்லுகிறார்கள்‌. நாம்‌ 
நேற்றுண்டானவர்கள்‌, ஒன்றும்‌ அறியோம்‌, 
பூமியின்மேல்‌ நம்முடைய நாட்கள்‌ 

லப்போலயிருக்கிறது” (யோபு 89) 
ன ர அனகன்‌ மகக 





ழ்‌ நவள 
யாய 


யோபு தேவனுடைய இரகசிய 
ஆலோசனையை கேட்டு, ஞானத்தைத்‌ 
தன்னிடமாகச்‌ சேர்த்துக்கொண்டதுபோல, 
பெருமைப்படுகிறார்‌ என்று எலிப்பாஸ்‌ 
அவர்மீது குற்றம்‌ சொல்லுகிறார்‌. யோபு 
தன்‌  சிநேகிதரிடத்தில்‌ “நீங்கள்‌ 
அறிந்திருக்கிறதை நானும்‌ 
அறிந்திருக்கிறேன்‌. நான்‌ உங்களுக்கு 
தாழ்ந்தவனல்ல" (யோபு 13:2) என்றுதான்‌ 
சொன்னார்‌. ஆனால்‌ எலிப்பாசோ, 
யோபு 'சொல்லாததையெல்லாம்‌, 
சொன்னதாகச்‌ சொல்லி, யோபுவின்மீது 
குற்றம்‌ சொல்லுகிறார்‌. 

யோபுவுக்கு 
என்று 


ஒன்றும்‌ தெரியாது 
அவருடைய சிநேகிதர்கள்‌ 
அவரை ஏளனம்பண்ணுகிறார்கள்‌ 
ஆனால்‌ யோபுவோ, தன்னுடைய 
சிநேகிதரைப்போல, தனக்கும்‌ தெரியும்‌ 
என்று தன்னைப்பற்றிச்‌ 
சொல்லுகிறார்‌. யோபுவினிடத்தில்‌ 
மனத்தாழ்பையிருக்கிறது. தாழ்வு 
மனப்பான்மையில்லை. விசுவாசிகள்‌ 

மனத்தாழ்மையிருக்க 
தாழ்வு மனப்பான்மை 


எல்லோரிடத்திலும்‌ 
வேண்டும்‌ 
இருக்கக்கூடாது 


எலிப்பாஸ்‌ யோபுவிடம்‌ “நாங்கள்‌ 
அறியாத எந்தக்‌ காரியத்தை நீர்‌ 
அறிந்திருக்கிறீர்‌? எங்களுக்கு விளங்காத 
எந்தக்‌ காரியமாவது உமக்கு 
விளங்கியிருக்கிறதோ?' உம்முடைய 
தகப்பனைப்பார்க்கிலும்‌ பெரிய வயதுள்ள 
நரைத்தோரும்‌. விருத்தாப்பியரும்‌ 
எங்களுக்குள்‌ இருக்கிறார்களே” 
(யோபு 1570) என்று கேட்கிறார்‌. 
எலிப்பாஸ்‌ தன்னுடைய தர்க்கத்தை 
வலுப்படுத்துவதற்காக, தன்னுடைய 
பெற்றோரையும்‌, உற்றார்‌ 
உறவினர்களையும்‌, தனக்கு சாதகமாகப்‌ 
பயன்படுத்துகிறார்‌. விவாதம்‌ 
யோபுவுக்கும்‌. அவருடைய 
சிநேகிதருக்கும்தான்‌ நடைபெறுகிறது. 
ஆனால்‌ எலிப்பாசோ, சம்பந்தமில்லாமல்‌, 
தன்னுடைய குடும்பத்தாரை இந்த 
விவாதத்தில்‌ பயன்படுத்துகிறார்‌. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


விவாதம்பண்ணும்போது நம்முடைய 
சிந்தையிலும்‌ வார்த்தையிலும்‌ கட்டுப்பாடு 
இருக்கவேண்டும்‌. கட்டுப்பாடில்லாமல்‌ 
பேசினால்‌. விவாதத்தினால்‌ 
பிரயோஜனமுண்டாகாது விவாதம்‌ 
எங்கோ ஆரம்பித்து, பாதை தடுமாறி, 
வேறு எங்கோ போய்க்கொண்டிருக்கும்‌. 
எலிப்பாசின்‌ சிந்தனை 
கட்டுப்பாடில்லாமல்‌ இருக்கிறது. அதனால்‌ 
அவரும்‌ கட்டுப்பாடில்லாமல்‌, 
தேவையில்லாத வார்த்தைகளைப்‌ 
பேசுகிறார்‌. 


தேவன்‌ அருளிய ஆறுதல்கள்‌' 


தேவன்‌ அருனிய ஆனுதல்களும்‌, 
உம்மோடே சொல்லப்படுகிற 
மிருதுவான பேச்சும்‌ உமக்கு அற்ப 
காரியமாயிருக்கிறதோ? (யோபு 15:11). 


யோபுவின்‌ சிநேகிதர்கள்‌ அவருக்கு 
ஆறுதல்களையும்‌, மிருதுவான 
வார்த்தைகளையும்‌ சொல்லுகிறார்கள்‌. 
ஆனால்‌ தங்களுடைய ஆலோசனைகள்‌ 
யோபுவுக்கு 'அற்பகாரியமாயிருக்கிறது 
என்று எலிப்பாஸ்‌ நினைக்கிறார்‌. தாங்கள்‌ 
யோபுவோடு மிருதுவான பேச்சுக்களைப்‌ 
பேசுவதாகவும்‌ சொல்லுகிறார்‌. தாங்கள்‌ 
பேசுவதை யோபு கேட்டால்‌ தேவன்‌ 
அவருக்கு ஆறுதல்களை அருளுவார்‌ 
என்று எலிப்பாஸ்‌ நம்புகிறார்‌. 


யோபுவின்‌ சிநேகிதர்கள்‌ அவரோடு 
மிருதுவான பேச்சை பேசவில்லை. 
கோபத்தோடு அவரைக்‌ கடிந்து 
கொள்கிறார்கள்‌. யோபுவைத்‌ 
தூஷிக்கிறார்கள்‌. யோபுவைக்‌ 
குற்றவாளியென்று குற்றப்படுத்துகிறார்கள்‌. 
தன்னுடைய சிநேகிதரின்‌ வார்த்தைகள்‌ 
மூலமாய்‌ யோபுவுக்கு ஆறுதல்‌ 
உண்டாகவில்லை. i 
உள்ளத்திலுள்ளதை 
மறைக்கவும்‌ 
இதுவரையிலும்‌ 
அமைதியாகயிருந்துவிட்டு, 
தன்னுடைய நியாயத்தை அவர்களிடத்தில்‌ 
எடுத்துச்‌ சொல்லுகிறார்‌. யோபுவின்‌ 
பேச்சை எலிப்பாஸ்‌ கேட்டு, 
தங்களுடைய பேச்சு யோபுவுக்கு 
அற்பகாரியமாகயிருப்பதாக நினைக்கிறார்‌. 





BELLMETHER 
சிபி]. 


நாம்‌ பிறருக்கு ஆலோசனை 
சொல்லும்போது, தேவனுடைய 
வார்த்தைகளை அவர்களோடு பகிர்ந்து 
கொள்ளவேண்டும்‌ தேவன்‌ அருளும்‌ 
மெய்யான ஆறுதல்‌. 
நம்முடைய 
சுயவார்த்தைகள்தான்‌. சாதரிய 
வார்த்தைகளினால்‌ எதையும்‌ சாதிக்க 
முடியாது. கர்த்தருடைய வார்த்தைகளை 
பிறருக்கு கொஞ்சமாய்ச்‌ சொன்னாலும்‌. 
அதனால்‌ அவர்களுக்கு. அதிக 
பிரயோஜன முண்டாகும்‌. னால்‌ 
யோபுவின்‌ சிநேகிதரோ தங்கள்‌ 
சுயபுத்திபினாலும்‌, சுயயோசனையினாலும்‌ 
யோபுவினிடத்தில்‌ அதிகமாய்ப்‌ 
பேசுகிறார்கள்‌. அவர்களுக்கு 
தேவனுடைய சித்தமும்‌ தெரியவில்லை, 
சத்தியமும்‌ புரியவில்லை. 


யோபு சிநேகிதருக்கு 
மதிப்பும்‌ மரியாதையும்‌ கொடுக்கிறார்‌. 
ஆனால்‌ அவர்களோ யோபுவை 
தேவனிடத்திலிருந்து பிரிப்பதற்கு முயற்சி 
பண்ணுகிறார்கள்‌. யோபு ஒரு 
மாய்மாலக்காரர்‌ என்றும்‌, அவர்‌ ஒரு 
துன்மார்க்கர்‌ என்றும்‌ சொல்லி, 
அவருடைய சிநேகிதர்கள்‌ அவரை 
நியாயந்தீர்க்கிறார்கள்‌. அவர்களுடைய 
நியாயத்தீர்ப்பில்‌ உண்மையில்லை. 
யோபுவுக்கு கிடைத்திருக்கிற வியாதியும்‌ 
வேதனையும்‌, அவருக்குக்‌ 
கொடுத்திருக்கிற நீதியான தண்டனை 
என்று அவருடைய சிநேகிதர்கள்‌ 
வியாக்கியானம்‌ பண்ணுகிறார்கள்‌. யோபு 
தன்னுடைய  சிநேகிதரின்‌ பேச்சைக்‌ 
கேட்டு, அதற்கு அதிக முக்கியத்துவம்‌ 
கொடுத்தால்‌, அவருடைய பாடுகளும்‌ 
வேதனைகளும்‌ கூடுமேயல்லாமல்‌, 
குறைவதற்கு வாய்ப்பில்லை. 


தன்னுடைய 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


உம்முடைய இருதயம்‌ உம்மை 
எங்கே கொண்டுபோகிறது? உம்முடைய 
கண்கள்‌ வெறித்துப்பார்க்கிறது என்ன? 
தேவனுக்கு விரோதமாக உம்முடைய 
ஆவியை எழுப்பி, உம்முடைய 
வாயிலிருந்து வசனங்களைப்‌ புறப்படப்‌ 
பண்ணுகிறீர்‌ (யோபு 15:12,19). 


யோபு தேவனுக்கும்‌, தேவனுடைய 
சத்திய வார்த்தைக்கும்‌ விரோதமாக 
எழும்பியிருப்பதாக எலிப்பாஸ்‌ அவர்மீது 
குற்றம்‌ சொல்லுகிறார்‌. யோபுவின்‌ 
இருதயம்‌ அவரை தேவனிடத்தில்‌ 
கொண்டு போவதற்குப்‌ பதிலாக, 
தேவனிடத்திலிருந்து, பிரித்துச்‌ 
செல்வதாக  எலிப்பாஸ்‌ சொல்லுகிறார்‌ 
“உம்முடைய இருதயம்‌ உம்மை எங்கே 
கொண்டு போகிறது” என்று 
கேட்கிறார்‌. யோபுவின்‌ இருதயத்தில்‌ 
தேவனைப்பற்றும்‌ விசுவாசம்‌ 
இல்லையென்று எலிப்பாஸ்‌ குற்றம்‌ 
சொல்லுகிறார்‌ 

யோபுவின்‌ கண்களும்‌ ஆவிக்குரிய 
பிரகாரமாக பார்க்காமல்‌, நெறித்துப்‌ 
பார்ப்பதாக எலிப்பாஸ்‌ குற்றம்‌ 
சொல்லுகிறார்‌. நம்முடைய மனக்கண்கள்‌ 
பிரகாசமுள்ளதாக இருந்தால்தான்‌, 
நம்மால்‌ தேவனை பார்க்க முடியும்‌, 
மாம்சக்கண்களாலும்‌, மங்கிப்போன 
மனக்கண்களாலும்‌ தேவனைத்‌ 
தெளிவாகப்‌ பார்க்க முடியாது. யோபுவோ 
தன்னுடைய கண்களால்‌ தேவனை 
ஏறிட்டுப்‌ பார்ப்பதற்குப்‌ பதிலாக 
கோபத்தோடு, நெறித்துப்‌ பார்ப்பதாக, 
எலிப்பாஸ்‌ அவர்மீது குற்றம்‌ 
சொல்லுகிறார்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


யோபு ஆவியை 
தேவனுக்கு விரோதமாக 
எழுப்பியிருப்பதாக எலிப்பாஸ்‌ யோபுவைக்‌ 
குற்றப்படுத்துகிறார்‌. இதனால்‌ போபு 
தன்னுடைய வாயிலிருந்து தேவனுக்கு 
விரோதமான வசனங்களை 
புறப்படப்பண்ணுவதாகவும்‌ எலிப்பாஸ்‌ 
யோபுவின்மீது குற்றம்‌ சொல்லுகிறார்‌. 
யோபுவின்‌ ஆவி தேவனோடு 
ஐக்கியமாயில்லை. அது தேவனைவிட்டு 
விலகி பிரிந்து போயிருக்கிறது. இதனால்‌ 
யோபுவின்‌ சிந்தையிலும்‌. பேச்சிலும்‌, 
செய்கையிலும்‌ பயபக்தியில்லை என்று 
எலிப்பாஸ்‌ சொல்லுகிறார்‌. 


தன்னுடைய 


யோபு 
தேவனுக்கு 
உத்தமனாயிருக்கிறார்‌. 
பக்திவிருத்திக்கேதுவான விசுவாச 
வார்த்தைகளைத்தான்‌ பேசுகிறார்‌. யோபு 
வியாதியிலும்‌ வேதனையிலும்‌ இருந்தாலும்‌, 
அவர்‌ தன்னுடைய நாவினால்‌ இன்னும்‌ 
தேவனைத்‌ தூஷிக்கவில்லை. தேவன்‌ 
யோபுவைச்‌ சோதிக்கிறார்‌. யோபு ஒரு 
சாதாரண மனுஷன்‌. தன்னுடைய 
வியாதியும்‌ வேதனையும்‌ 
அதிகரித்திருப்பதினால்‌, யோபு சில 
சமயங்களில்‌ மாம்சப்பிரகாரமாகப்‌ 
பேசுகிறார்‌. 


ஒரு நீதிமான்‌. அவர்‌ 
முன்பாக 
யோபு 


மனுஷன்‌ 
அகுத்தமாயிருக்கிறான்‌' 


மனுஷனானவன்‌ பரிசுத்தமாயி' 
ருக்கிறதற்கும்‌, ஸ்திரீயினிடத்தில்‌ 
பிறந்தவன்‌ நீதிமானாயிருக்கிறதற்கும்‌, 
அவன்‌ எம்மாத்திரம்‌? இதே, 
தம்முடைய பரிசுத்தவான்‌ கணையும்‌ 
அவர்‌ நம்புகிறதில்லை வானங்களும்‌ 
அவர்‌ பார்வைக்குச்‌ ௬த்தமாணவைகள்‌ 
அல்ல.  அதியாயத்தைத்‌ தண்ணீரைப்‌ 
போலக்‌. குடிக்கிற மனுஷன்‌: 
எத்தனை அதிகமாய்‌ 
அருவருப்பும்‌ அசுத்தமுமாமிருக்கிறான்‌? 
(யோபு 15:14-18). 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யோபு தன்னைத்தானே 
நீதிமானாக்குவதாக எலிப்பாஸ்‌ 
யோபுவின்மீது குற்றம்‌ சொல்லுகிறார்‌. 
மனுஷானவள்‌ பரிகுத்தனாயில்லை. 
அவன்‌ அருவருப்பாகவும்‌, அசுத்தமாகவும்‌ 
ஸ்திரீயினிடத்தில்‌ 


நீதிமானல்ல. 

யோபுவோ தன்னைத்தானே 
நீதிமானாக்கிக்கொள்வதாக,  எலிப்பாஸ்‌ 
அவர்மீது குற்றம்‌ சொல்லுகிறார்‌. 
“மனுஷனானவன்‌ பரிசுத்தமாயி 
ருக்கிறதற்கும்‌, ஸ்திரீமினிடத்தில்‌ 
பிறந்தவன்‌ நீதிமானாயிருக்கிறதற்கும்‌, 
அவன்‌ எம்மாத்திரம்‌” (யோபு 15/4) 
என்று எலிப்பாஸ்‌ மனுஷனுடைய 
பாவசுபாவத்தை ப்பற்றி பொதுவாகச்‌ 
சொல்லுகிறார்‌. 


எல்லா மனுஷனும்‌ 
பாவியாகமிருப்பதினால்‌, யோபும்‌ 
பாவியாகத்தான்‌ இருக்க முடியும்‌. ஆனால்‌ 
அவரோ... தன்னை நீதிமானாக 
காண்பித்துக்கொள்கிறார்‌ என்று 
எலிப்பாஸ்‌ யோபுவைப்பற்றிச்‌ 
சொல்லுகிறார்‌. யோபுவினிடத்தில்‌ 
உண்மையில்லை என்றும்‌, அவர்‌ 
மாய்மாலமான வார்த்தைகளைப்‌ 
பேசுவதாகவும்‌ எலிப்பாஸ்‌ சொல்லுகிறார்‌. 
எலிப்பாஸ்‌ பொதுவான சத்தியத்தைச்‌ 
சொல்லி, யோபு ஒரு பாவியென்றும்‌, 
அவருடைய பாவத்தினிமித்தமாய்‌ தேவன்‌ 
அவருக்கு நீதியான தண்டனையைக்‌ 
கொடுத்திருக்கிறார்‌ என்றும்‌ எலிப்பாஸ்‌. 
லக்க ணர்த்த முயற்சி செய்கிறார்‌ 


எலிப்பாஸ்‌ இப்போது சொல்லுகிற 
இதே சத்தியத்தைத்தான்‌, யோபு சற்று 
நேரத்திற்கு முன்பு, “ஸ்திரீயினிடத்தில்‌ 
பிறந்த மனுஷன்‌ வாழ்நாள்‌ குறுகினவனும்‌ 
ல்‌ க 
பூவைப்போலப்‌ பூத்து 
அதப்புண்கின்‌! நிழலைப்போல நிலை 
நிற்காமல்‌ ஓடிப்போகிறான்‌. ஆகிலும்‌ 
இப்படிப்பட்டவன்‌ மேல்‌ நீர்‌ உம்முடைய 
கண்களைத்‌ திறந்து வைத்து, உம்முடைய 
நியாயத்துக்கு என்னைக்‌ கொண்டு 
போவீரோ? அசுத்தமானதிலிருந்து 
சுத்தமானதைப்‌ பிறப்பிக்கத்தக்கவன்‌ 
உண்டோ? ஒருவனுமில்லை” (யோபு 141-4) 
என்று சொன்னார்‌. 





ழ்‌ நள 
யாய 


தான்‌ பாவியென்பதை 
யோபுவும்‌ அங்கீகரிக்கிறார்‌. 
ஸ்திரீயினிடத்தில்‌ பிறந்தவன்‌ எவனும்‌ 
நீதிமானல்ல என்பதையும்‌ அவன்‌ 
அருவருப்பும்‌ அசுத்தமுமாயிருக்கிறான்‌. 
என்பதையும்‌ யோபு ஒப்புக்கொள்கிறார்‌. 
எல்லா மனுஷரைப்போலவே தானும்‌ ஒரு 
பாவி என்பதை யோபு மறுக்கவில்லை. 
ஸ்திரீயினால்‌ பிறந்தவன்‌. 
அசுத்தமாகயிருந்தாலும்‌, பரிசுத்த 
வியினால்‌ மறுபடியும்‌ பிறந்தவன்‌ 
சுத்தமாயிருக்கிறான்‌. தான்‌ 
அசுத்தமாயிருந்தாலும்‌, தேவன்‌ தன்னை 
சுத்தப்ட பார்‌ என்று யோபு 
'சுவாசிக்கிறார்‌. 


ஒரு 


தன்னுடைய தர்க்கத்தை 
உறுதிபண்ணுவதற்கு எலிப்பாஸ்‌ மேலும்‌ 
எடுத்துக்காட்டுக்களைச்‌ 
தேவனுடைய 
மனுபுத்திரர்‌ 
களாயிருக்கிறார்கள்‌. 
பரிசுத்தவான்கள்‌, 
அதிக விசேவித்தவர்‌ 
கர்த்தருடைய 


ல்க 
சிருஷ்டிகளில்‌ 
விசேஷித்தவர்‌ 
கர்த்தருடைய 
மனுபுத்திரரில்‌, 
களாயிருக்கிறார்கள்‌. 
பரிசுத்தவான்‌கள்கூ। தேவனுடைய 
பார்வையில்‌ குறைவுள்ளவர்களாகவும்‌, 
அசுத்தமுள்ளவர்களாகவும்‌ இருக்கிறார்கள்‌. 
“இதோ, தம்முடைய பரிசுத்தவான்‌௧ளையும்‌ 
அவர்‌ நம்புகிறதில்லை; வானங்களும்‌ 
அர்‌ பார்ஸைக்குச்‌ சுத்தனவைகள்‌ 

(யோபு 1545) என்று 
சபால்‌ சொல்லுகிறார்‌. 


தேவன்‌ ஆதியிலே 
பூமியையும்‌ சிருஷ்டித்தார்‌. 
தேவனுடைய பார்வைக்கு 
சுத்தமானவைகளல்ல. தேவனுடைய 
பார்வை சர்வசிருஷ்டிகளையும்‌ ஊடுருவிப்‌ 
பார்க்கிறது தேவன்‌ ஒவ்வொரு 
சிருஷ்டியின்‌ இரகசியத்தையும்‌ ஆராய்ந்து 
பார்க்கிறார்‌. தேவனுக்கு மறைவானது 
ஒன்றுமில்லை. அவருடைய பார்வையில்‌ 
வானங்களும்‌ சுத்தமாயில்லை. சூரியனின்‌ 
பார்வையில்‌ நட்சத்திரங்களெல்லாம்‌ 
பிரகாசமாயில்லாமல்‌ மங்கிப்‌ 
போனவையாகத்‌ தெரிகிறது 


வானத்தையும்‌ 
வானங்களும்‌ 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சூரியனுடைய பார்வையே இப்படியிருக்கும்‌ 
போது, தேவனுடைய பார்வை இன்னும்‌ 
அதிக விசேஷமுள்ளதாயிருக்கும்‌. 
தேவனுடைய பார்வையில்‌ சூரியனே 
பிரகாசமில்லாமல்‌ மங்கிப்போயிருப்பதாகத்‌ 
சிறு பதாகத்‌ 
“அப்பொழுது சேனைகளின்‌ கர்த்தர்‌ 
சீயோன்‌ மலையிலும்‌ எருசலேமிலும்‌ 
ஆளுகைசெய்வதால்‌, சந்திரன்‌ கலங்கும்‌, 
சூரியன்‌ நாணமடையும்‌: அவருடைய 
மூப்பர்க। முன்பாக மகிமை 
உண்டாயிருக்கும்‌” (ஏசா 24:23). 


தேவனுடைய பார்வைக்கு 
வானங்களே  அசுத்தமாயிருக்கும்போது. 
மனுஷன்‌ அதைவிட அதிக 
அசுத்தமாயிருப்பான்‌. ஸ்திரீயினிடத்தில்‌ 
பிறந்த மனுஷன்‌. அநியாயத்தை 
தண்ணீரைப்போல. குடிக்கிறான்‌. 
அப்படிப்பட்ட பாவியான மனுஷன்‌ 
தேவனுடைய பார்வைக்கு 
அருவருப்பு மிகுந்தவனாகவும்‌, அசுத்தம்‌ 
நிரம்பியவனாகவும்‌ இருப்பான்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய பரிசுத்தவான்‌௧ளையே 
நம்பாதபோது, அவர்‌ பாவிகளை 
நிச்சயமாய்‌ நம்பமாட்டார்‌. கர்த்தருடைய 
பார்வைக்கு வானங்களே 
அசுத்தமாயிருக்கும்போது மனுஷன்‌: 
அதைவிட அதிக அதத்தமாயிருப்பான்‌. 


நாமும்‌ நம்முடைய 
அசுத்தங்களையும்‌ பார்க்கவேண்டும்‌. 
பாவங்களை மறைக்கக்கூடாது. 
நம்முடைய பாவங்களுக்காக மனந்திரும்பி, 
தேவனுடைய சமுகத்தில்‌ அவற்றை 
அறிக்கை செய்து விட்டுவிடவேண்டும்‌. 
அப்போது கர்த்தர்‌ தம்முடைய 
திருஇரத்தத்தினால்‌ நம்முடைய 
கப்‌ அசுத்தங்களையும்‌ 
நம்மைச்‌  சுத்தப்படுத்துவார்‌. 
அபோது. நாம்‌ தேவனுடைய பார்வையில்‌, 
பாவமும்‌ அசுத்தமும்‌ கழுவப்பட்டவர்களாக, 
சுத்தமாயிருப்போம்‌. 


பாவங்களையும்‌, 





ழ்‌ நவள 
யாய 


துன்மார்க்கனின்‌ சுபாவம்‌ 
யோபு 15 : 17-85 


யோபு 15:17. உமக்குக்‌ காரியத்தைத்‌ 
தெரியப்‌ பண்ணுவேன்‌, என்னைக்‌ 
கேளும்‌ நான்‌ கண்டதை உமக்கு. 
விவரித்துச்‌ சொல்லுவேன்‌. 


யோபு 15:18. ஞாணிகன்‌ தங்கள்‌ 
பிதாக்கள்‌ சொல்லக்‌ கேட்டு 
மறைக்காமல்‌ அறிவித்ததையே நான்‌ 


சொல்லுவேன்‌. 


யோபு 
பூமி 
அவர்கள்‌: 
இடமில்லை. 


15:48. அவர்களுக்குமாத்திரம்‌ 
அளிக்கப்பட்டது; அத்தியர்‌ 
நடுவே கடத்துபோக 


யோபு 15:20. 
உயிரோடிருக்கிற நானெல்லாம்‌ 
துன்பத்தால்‌ வாதிக்கப்படுகிறான்‌; 
பலவந்தம்பண்ணுகிறவனுக்கு அவன்‌ 
வருஷங்களின்‌ தொகை. 
மழைக்கப்பட்டிருக்கிறது. 


துன்மார்க்கன்‌ 


யோபு 15:21. பயங்கரமான சத்தம்‌ 
அவன்‌ காதுகளில்‌ தொனிக்கிறது; 
அவன்‌ சுமாதானமாயிருக்கையில்‌ 


பாழாக்கிறவன்‌ அவன்மேல்‌ வருவான்‌. 


யோபு 15:22. இருளிலிருந்து திரும்பிவர 
அவனுக்கு நம்பிக்கையில்லாமல்‌, 
யதிவிருக்கிறவர்களின்‌ பட்டயத்துக்கு. 
அவன்‌ பயப்படுகிறான்‌. 


யோபு 15:28. அப்பம்‌ எங்கே கிடைக்கும்‌ 
என்று அவன்‌ அலைந்து திரிகிறான்‌; 
அந்தகாரநான்‌. தனக்குச்‌. 
சமீபித்திருக்கிறதைஅறிவான்‌.. 


யோபு 15:24. இக்கட்டும்‌ நெருக்கமும்‌ 
அவனைக்‌ கலங்கப்பண்ணி, 
யுத்தசன்னத்தனானராஜாவைப்‌ போல. 
அவனை மேற்கொள்ளும்‌. 

யோபு 15:25. அவன்‌ தேவனுக்கு. 
விரோதமாகக்‌ கைநீட்டி, 
சர்வவல்லவருக்கு. விரோதமாகப்‌ 
பராக்கிரமம்‌ பாராட்டுகிறான்‌. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யோபு 15:26. கடினக்கழுத்தோடும்‌, 
பருத்த: குமிழுன்ன. தன்‌: 
கேடயங்களோடும்‌ அவருக்கு எதிராக 
ஓடுகிறான்‌. 


யோபு 15:27. அவன்‌ முகத்தைக்‌ 
கொழுப்பு மூடியிருக்கிறது; அடிவயிறு 
தொரத்திவிட்டிருக்கிறது. 

யோபு 15:28. ஆனாலும்‌ 
பட்டணங்களிலும்‌, 
கற்குவியலான 

வாசம்பண்ணுவான்‌. 


பாழான 
குடிபோன 
வீடுகளிலும்‌ 


யோபு 15:29, அவன்‌ 
இசுவரியவானாவதுமில்லை, அவன்‌ 
ஆஸ்தி நிலைப்பதுமில்லை;. 
அப்படிப்பட்டவர்களின்‌. செல்வம்‌ 
பூமியில்‌ நீடித்திருப்பதில்லை. 


யோபு 15:30. இருளுக்கு அவன்‌ 
தப்புவதில்லை அக்கினி ஜுவாலை. 
அவனுடைய கினையைக்‌. 
காய்த்துபோகப்பண்ணும்‌; அவருடைய 
வாயின்‌ சுவாசத்தால்‌ அற்றுப்போவான்‌. 


யோபு 15:31. வழிதப்பினவன்‌ 
மாயையை நம்பாணாக நம்பினால்‌ 
மாயையே அவன்‌ பலனாயிருக்கும்‌. 


யோபு 15:32, அது அவன்‌ நான்‌ 

வருமுன்னே அவனுக்குப்‌ பூரணமாய்ப்‌ 
; அவனுடைய  கொப்புப்‌ 

பச்சைகொள்வதில்லை. 


யோபு 15:88. பிஞ்சுகள்‌: 
உதிர்த்துபோகிற திராட்சச்செடியைப்‌ 
போலவும்‌, பூக்கன்‌ உதிர்ந்து போகிற 
ஒலிவமரத்தைய்‌ போலவும்‌ அவன்‌ 
இருப்பான்‌. 


யோபு 15:84. மாயக்காரரின்‌ கூட்டம்‌ 
வெறுமையாய்ப்‌ போம்‌; பரிதானம்‌ 
வாங்கினவர்களின்‌ கூடாரங்களை 
அக்கினி பட்சிக்கும்‌. 


யோபு 15:85. அப்படிப்பட்டவன்‌ 
அதியாயத்தைக்‌ கர்ப்பத்தரித்து 
அக்கிரமத்தைப்‌ பெறுகிறான்‌; அவர்கள்‌: 
கர்ப்பம்‌ மாயையைப்‌ பிறப்பிக்கும்‌. 
என்றான்‌. 





ழ்‌ நள 
யாய 


நான்‌ சொல்லுவேன்‌ 


உமக்குக்‌ காரியத்தைத்‌ தெரியப்‌ 
பண்ணுவேன்‌, என்னைக்‌ 
நான்‌ கண்டதை 
விவரித்துச்சொல்லுவேன்‌. ஞூ 
தங்கள்‌ பிதாக்கன்‌ சொல்லக்‌ கேட்டு 
மறைக்காமல்‌ அறிவித்ததையே நான்‌: 
சொல்லுவேன்‌ (யோபு 15:17,18). 


எலிப்பாஸ்‌ தன்னுடைய தர்க்கத்தில்‌ 
உறுதியாயிருக்கிறார்‌. ன்‌ 
சொன்னதை 
உறுதிபண்ணுகிறார்‌. தன்னுடைய 
வார்த்தையின்‌ மூலமாய்‌ யோபுவுக்கு 
ஆலோசனை சொல்வது போல சொல்லி, 
அவரைக்‌ கடிந்துகொள்கிறார்‌. 
துன்மார்க்கர்‌ வேதனைப்படுவார்கள்‌. 
அவர்களால்‌ வேதனையிலிருந்து தப்பிக்க 
முடியாது. 'வேதனைப்படுகிறவர்கள்‌ 
துன்மார்க்கராகத்தான்‌ இருப்பார்கள்‌ 
என்பது எலிப்பாசின்‌ கருத்து. யோபு 
வேதனைப்படுகிறார்‌ ஆகையினால்‌ 
அவரும்‌ ஒரு துன்மார்க்கர்‌ என்று 
எலிப்பாஸ்‌ உறுதியாய்ச்‌ சொல்லுகிறார்‌. 


மறுபடியும்‌ 


எலிப்பாஸ்‌ தன்னுடைய விவாதத்தை 
ஆரம்பிக்கும்போது, “உமக்குக்‌ 
காரியத்தைத்‌ தெரியப்‌ பண்ணுவேன்‌, 
என்னைக்‌ கேளும்‌: நான்‌ கண்டதை 
உமக்கு விஷரித்துச்சொல்லுவேன்‌" என்று 
நயமாய்ப்‌ பேசி ஆரம்பிக்கிறார்‌. 
தன்னுடைய பேச்சைக்‌ கேட்பது 
யோபுவுக்கு. நல்லது என்றும்‌, 
யோபுவைப்போல தான்‌ 
பிரயோஜனமில்லாத வார்த்தைகளைப்‌ 
பேசப்போவதில்லை. என்றும்‌ 
பொருள்படுமாறு எலிப்பாஸ்‌ சொல்லுகிறார்‌ 
"நான்‌. கண்டதை உமக்கு விவரித்துச்‌ 
சொல்லுவேன்‌” என்னும்‌ வாக்கியத்திற்‌ 
“நூன்‌ உமக்கு உபதேசம்பண்ணுவேன்‌' 
என்று பொருள்‌. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எலிப்பாஸ்‌ தன்னுடைய சொந்த 
அனுபவத்திலிருந்தும்‌, பிறருடைய 
ஜீவியங்களில்‌ கண்ட 
காரியங்களிலிருந்தும்‌, பேசுகிறார்‌. 
எலிப்பாசிற்கு அவருடைய ஜீவியத்தில்‌ 
வெவ்வேறு அனுபவங்கள்‌ 
உண்டாயிருக்கிறது. அவர்‌ தன்னுடைய 
ஜீவியகாலத்தில்‌ பல சம்பவங்களைப்‌ 
பார்த்திருக்கிறார்‌. பிறருடைய ஜீவியத்தை 
ஆராய்ந்து கவனித்திருக்கிறார்‌. இதன்‌ 
மூலமாக தான்‌ பெற்றுக்கொண்ட 
ஞானத்தை எலிப்பாஸ்‌ இப்போது 
யோபுவுக்‌| உபதேசம்பண்ண 
ச ர 

எலிப்பாசின்‌ முன்னோர்கள்‌, 
தங்கள்‌ அனுபவத்தை அவருக்கு 
அறிவித்திருக்கிறார்கள்‌. முன்னோர்களின்‌ 
அனுபவம்‌ நமக்கு 
பிரயோஜனமுள்ளதாயிருக்கும்‌. நம்முடைய 
இக்காலத்து ஞானமும்‌, கல்வியும்‌, 
நம்முடைய முன்னோர்களிபமிருந்து நமக்கு 
கடந்து வந்திருக்கிறது. முன்னோர்களின்‌ 
அனுபவங்களையும்‌, ஞானத்தையும்‌ நாம்‌ 
அசட்டைபண்ண முடியாது. யோபு 
தன்னுடைய முன்னோர்களைப்பற்றிச்‌ 
சொல்லும்போது “ஞானிகள்‌ தங்கள்‌ 
பிதாக்கள்‌ சொல்லக்‌ கேட்டு மறைக்காமல்‌ 
அறிவித்ததையே நான்‌ சொல்லுவேன்‌” 
என்று சொல்லுகிறார்‌. 


தான்‌ 


நல்ல. பிள்ளைகள்‌, நல்ல 
சத்தியங்களை, தங்களுடைய நல்ல 
பெற்றோரிடமிருந்து கற்றுக்கொள்வார்கள்‌. 
நம்முடைய முன்னோர்களிடமிருந்து நாம்‌ 
கற்றுக்கொண்ட சத்தியங்களை, 
நம்முடைய சந்ததியாருக்கும்‌ நாம்‌ 
கற்றுக்கொடுக்கவேண்டும்‌. 


நல்லவர்கள்‌: 


அவர்களுக்குமாத்திரம்‌ பூமி 
அளிக்கப்பட்டது; அத்தியர்‌ அவர்கள்‌ 
நடுவே கடத்துபோக இடமில்லை 
(யோபு 15:19). 





ழ்‌ நள 
யாய 


நல்லவர்களும்‌, ஞானிகளும்‌, இந்தப்‌ 
பிரபஞ்சத்தில்‌ பொதுவாக 
செழித்திருக்கிறார்கள்‌. எலிப்பாஸ்‌ இந்தச்‌ 
சத்தியத்தை விரிவாகச்‌ சொல்லாமல்‌. 
சுருக்கமாகச்‌ சொல்லுகிறார்‌. 
நல்லவர்களுக்கு மாத்திரம்‌ பூமி 
அளிக்கப்பட்டது என்று தன்னுடைய 
கருத்தை சொல்லுகிறார்‌. நல்லவர்களுக்கு. 
மாத்திரமே இந்தப்‌ பூமியில்‌. 
ஆசீர்வாதமுண்டு. அவர்கள்‌ மாத்திரமே 
சீர்வாதங்களை சமாதானமாகவும்‌, 
சந்தோஷமாகவும்‌, பூரணமாகவும்‌ 
அனுபவிப்பார்கள்‌. 


யோபு உலகத்து 
ஆசீர்வாதத்தைப்பற்றிச்‌ சொன்னபோது. 
"உலகம்‌ துன்மார்க்கர்‌ கையில்‌ 
விடப்பட்டிருக்கிறது” (யோபு 9:24) என்று 
சொன்னார்‌. எலிப்பாஸ்‌ யோபுவின்‌ 
கருத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. 
உலகம்‌ நல்லவர்கள்‌ கையிலும்‌, 
பரிசுத்தவான்கள்‌ கையிலும்‌ 
விடப்பட்டிருக்கிறது என்று  எலிப்பாஸ்‌ 
சொல்லுகிறார்‌. “அந்நியர்‌ அவர்கள்‌ நடுவே 
கடந்துபோக இடமில்லை! என்றும்‌ 
எலிப்பாஸ்‌ சொல்லுகிறார்‌.  சபேயரும்‌ 
கல்தேயரும்‌ யோபுவின்‌ சம்பத்துக்களைக்‌ 
கொள்ளையிட்டார்கள்‌. யோபு 
உத்தமராகவும்‌, நீதிமானாகவும்‌ 
இருந்திருப்பாரென்றால்‌, சபேரும்‌ 
கல்தேயரும்‌ யோபுவின்‌ சம்பத்துக்களை 
கொள்ளையிட்டிருக்கமாட்டார்கள்‌ என்று 
எலிப்பாஸ்‌ சொல்லுகிறார்‌. யோபு ஒரு 
துன்மார்க்கர்‌ என்பதுதான்‌ எலிப்பாசின்‌ 
விவாதம்‌ 


தூன்மார்க்கன்‌' 


துன்மார்க்கன்‌. 
"நானெல்லாம்‌ 

வாதிக்கப்படுகிறான்‌; 
பண்ணுகிறவனுக்கு. அவன்‌ 
வருஷங்களின்‌ தொகை 
மறைக்கப்பட்டிருக்கிறது. பயங்கரமான 
சுத்தம்‌ அவன்‌ 
காதுகளில்‌ தொனிக்கிறது; 
அவன்‌ சுமாதானமாயிருக்கையில்‌ 
பாழாக்கிறவன்‌ அவன்மேல்‌ வருவான்‌. 


உயிரோடிருக்கிற 
துன்பத்தால்‌ 
பலவந்தம்‌ 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


க்‌ திரும்பிவர 
நம்பிக்கையில்லாமல்‌, 
பத்க்‌ பட்டயத்துக்கு 
அவன்‌ பயப்படுகிறான்‌. அப்பம்‌ எங்கே 
கிடைக்கும்‌ என்று அவன்‌ அலைத்து 
திரிகிறான்‌; அத்தகாரநான்‌ தனக்குச்‌. 
சுமீபித்திருக்கிறதை அறிவான்‌. 
இக்கட்டும்‌ நெருக்கமும்‌ அவனைக்‌ 
கலங்கப்பண்ணி, யுத்தசன்னத்தனான 
ராஜாவைப்போல்‌ அவணை 
மேற்கொள்ளும்‌ (யோபு 15:20-24). 
துன்மார்க்கன்‌. 
நாளெல்லாம்‌ 
வாதிக்கப்படுகிறான்‌ 
சொல்லுகிறார்‌. துன்மார்க்கனுக்கு 
எப்போதுமே பிரச்சனைகள்‌ இருக்கும்‌. 
அவனை ஆபத்துக்களும்‌ பயங்கரங்களும்‌ 
சூழ்ந்துகொண்டிருக்கும்‌. துன்மார்க்கன்‌ 
தன்னுடைய துன்பார்க்கத்திலேயே 
அழிந்துபோவான்‌. அவன்‌ பிறரை 
பலவந்தமாய்‌ ஆளுகை செய்கிறான்‌. 
அவனைவிட பெரிய புலவந்தர்கள்‌ 


துன்மார்க்கனை பயமுறுத்தி ஆளுகை 
செய்வார்கள்‌ 


உயிரோடிருக்கிற 
துன்பத்தால்‌. 
என்று எலிப்பாஸ்‌ 


பிரபஞ்சத்தில்‌ 
பக்தியில்லாதவர்கள்கூட, தேவனுடைய 
நியாயத்திர்பபுக்குப்‌ பயப்படுகிறார்கள்‌. 
தாங்கள்‌ துணிகரமாய்ப்‌ பாவம்‌ செய்தால்‌, 
தெய்வம்‌ தங்களைத்‌ தண்டித்துவிடுமோ 
என்னும்‌ பயம்‌ அவர்களுக்கு இருக்கிறது. 
எலிப்பாஸ்‌ துன்மார்க்கரைப்பற்றிச்‌ 
சொல்லும்போது, “துன்மார்க்கன்‌” என்று 
ஒருமையில்‌ சொல்லுகிறார்‌. அவர்‌ 
தன்னுடைய மனதில்‌ 
யோபுவைப்பற்றித்தான்‌ நினைத்துப்‌ 
பேசுகிறார்‌. “பலவந்தம்‌ 
பண்ணுகிறவனுக்கு அவன்‌ 
வருஷங்களின்‌ தொகை 
மறைக்கப்பட்டிருக்கிறது” என்று எலிப்பாஸ்‌ 
துன்மார்க்கனுக்கு வரும்‌ 
தண்டனையைப்பற்றிச்‌ சொல்லுகிறார்‌. 


இந்தப்‌ 





ழ்‌ நவள 
யாய 


துன்மார்க்கனுக்கு வரும்‌ 
ஆக்கினைத்தீர்ப்பைப்பற்றி, “பலவானுக்கே 
ப்ட்‌ இடமுண்டாயிற்று: கனவான்‌ 

குடியேறினான்‌. விதவைகளை 
ய்‌ அனுப்பிவிட்டீர்‌; 
தாய்தகப்பன்‌ இல்லாதவர்களின்‌ புயங்கள்‌ 
முறிக்கப்பட்டது. ஆகையால்‌ கண்ணிகள்‌ 
உம்மைச்‌ சூழ்ந்திருக்கிறது: அசுப்பிலே 
உமக்கு வந்த பயங்கரம்‌ உம்மைக்‌ கலங்கப்‌ 
பண்ணுகிறது” (யோபு  22:8-10) என்று 
எலிப்பாஸ்‌ சொல்லுகிறார்‌. 


தான்‌ துன்மார்க்கனைப்பற்றி 
பொதுவாகச்‌ சொன்னாலும்‌, எலிப்பாஸ்‌ 
'தன்னைப்பற்றித்தான்‌ சொல்லுகிறார்‌ 
என்று, யோபு புரிந்துகொள்வார்‌ என்று. 
எலிப்பாஸ்‌ எதிர்பார்க்கிறார்‌ 
துன்மார்க்கருக்கு க்‌ 
நியாயத்தீர்ப்பும்‌ 
உலகப்பிரகாரமான நியாயத்தீர்ப்பும்‌ 
உண்டு. அவர்களுக்கு நித்திய 
தண்டனையும்‌ உண்டு. இந்த உலகத்தில்‌ 
ஜீவிக்கிற காலம்‌ வரையிலும்‌ தற்காலிக 
தண்டனையும்‌ உண்டு. துன்மார்க்கனுக்கு 
சமாதானம்‌ இருக்காது. 
எப்போதுமே 
அவனுடைய 
அவனைக்‌ குற்றப்படுத்தும்‌. 

துன்மார்க்கன்‌. உமிரோடிருக்கிற 
நாளெல்லாம்‌ துன்பத்தால்‌ 
வாதிக்கப்படுகிறான்‌. அவன்‌ செய்த 
பாவங்களே அவனைத்‌ தண்டிக்கும்‌ 
பாவத்தின்‌ சம்பளம்‌ மரணம்‌. 
பாவத்தினால்‌ வியாதிகளும்‌, 
வியாதியினால்‌ மனுஷனுக்கு மரணமும்‌ 
வரும்‌. துன்மார்க்கருடைய ஐசுவரியமும்‌. 


ஆனால்‌ 
அந்த ற அவனுக்கு. திகு 
அவனுக்கு செல்வம்‌ நிலைக்காது. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


துன்பப்படுத்துவானோ 
ஆக்கினைத்தீர்ப்பு 
வந்துவிடுமோ என்றும்‌ 
எப்போதும்‌ பயத்திலிருப்பான்‌. 
துன்மார்க்கருக்கு வரும்‌ பயங்கரத்தை 
எலிப்பாஸ்‌ விவரிக்கும்போது, “பயங்கரமான 
சத்தம்‌ அவன்‌ காதுகளில்‌ தொனிக்கிறது: 
அவன்‌ சமாதானமாயிருக்கையில்‌ 
பாழாக்குகிறவன்‌ அவன்மேல்‌ வருவான்‌. 
இருளிலிருந்து திரும்பிவர 
அவனுக்கு நன்பிக்கையில்லாமல்‌, 
பதிவிருக்கிறவர்களின்‌. பட்டயத்துக்கு 
ன்‌ பயப்படுகிறான்‌" என்‌! 
ஹார்‌ படுகிறான்‌ று 


என்றும்‌, தனக்கு 
சீக்கிரத்தில்‌ 


துன்மார்க்கன்‌. 


துன்மார்க்கன்‌. 
போய்விடுவான்‌. 
ஐசுவரியவான்‌போல. 
அவனுக்கு ஐசுவரியம்‌ நிலைக்காது. 
சாப்பிடுவதற்குக்கூ. போஜபில்லாமல்‌. 
பசியும்‌ பட்டினியுமாயிருப்பான்‌. “அப்பம்‌ 
எங்கே கிடைக்குமென்று 
அவன்‌ அலைந்து திரிகிறான்‌” என்று 
எலிப்பாஸ்‌  துன்மார்க்கனுக்கு வரும்‌ 
ஆக்கினைத்தீர்ப்பைப்பற்றிச்‌ சொல்லுகிறார்‌. 
துன்மார்க்கன்‌ வேதனைப்படும்போது, 
பசியும்‌ பட்டினியும்‌. அப்பத்திற்காக 
அலையும்போது. அந்தகார நாள்‌ தனக்கு 
சமீபித்திருக்கிறதை' 
அறிவான்‌. “இக்கட்டும்‌. கெடக்க 
அவனைக்‌ கலங்கப்பண்ணி. 
பணனத்ளா ளா தானப்‌ போல 
அவனை கொள்ளும்‌” என்று 
எலிப்பாஸ்‌ துன்மார்க்கனுக்கு வரும்‌ 
தீங்கைப்பற்றிச்‌ சொல்லுகிறார்‌. 


தரித்திரனாய்ப்‌ 
அவன்‌ சிறிதுகாலம்‌ 
இருந்தாலும்‌, 





ழ்‌ நயனா 
யாய 


தேவனுக்கு 
கைநீட்டுகிறான்‌. 


விரோதமாகக்‌. 


அவன்‌ தேவனுக்கு விரோதமாகக்‌ 
கைநீட்டி, சர்வ, க்கு. 
விரோதமாகப்‌ பராக்கிரமம்‌ 
பாராட்டுகிறான்‌. கடினக்கழுத்தோடும்‌, 
பருத்த குமிழுன்ன தன்‌ 
கேடயங்கனோடும்‌ அவருக்கு எதிராக 
ஓடுகிறான்‌. அவன்‌ முகத்தைக்‌ கொழுப்பு 
மூடியிருக்கிறது;. அடிவயிறு. 
தொத்திவிட்டிருக்கிறது. ஆனாலும்‌. 
பாழான பட்டணங்களிலும்‌, குடியபோன 
வீடுகளிலும்‌ 

அவன்‌. 

அவன்‌ 


தி 
அப்படிப்பட்டவர்களின்‌' செல்வம்‌. 
பூமியில்‌ தீடித்திருப்பதில்லை.. 
இருளுக்கு அவன்‌ தப்புவதில்லை; 
அக்கினி ஜுவாலை. அவனுடைய 
கினையைக்‌ காய்த்துபோகப்பண்ணும்‌; 
அவருடைய வாயின்‌ சுவாசத்தால்‌ 
அற்றுப்போவான்‌ (யோபு 15:25-80).. 


பாவிகளும்‌ 
இக்கட்டுக்களோடும்‌. 
கலக்கத்தோடும்‌ 


துன்மார்க்கரும்‌ 
நெருக்கத்தோடும்‌. 
ஜீவிக்கிறார்கள்‌ என்று. 
எலிப்பாஸ்‌ சொல்லுகிறார்‌. இந்தப்‌ 
பிரபஞ்சத்தில்‌ மனுஷருக்கு விரோதமாக 
பாவம்‌ செய்கிறவர்களும்‌ இருக்கிறார்கள்‌. 
தேவனுக்கு விரோதமாகப்‌ பாவம்‌ 
செய்கிறவர்களும்‌ இருக்கிறார்கள்‌. 
தேவனுக்கு விரோதமாகக்‌ கைநீட்டி, 
சர்வவல்லவருக்கு விரோதமாக 
பராமக்கிரமம்‌ பாரட்டுகிற, துணிகரமான 
'துன்மார்க்கனைப்பற்றி எலிப்பாஸ்‌ இங்கு 
விரிவாகச்‌ சொல்லுகிறார்‌. 


இப்படிப்பட்ட துன்பார்க்கரிடத்தில்‌, 
தேவனுடைய பிரமாணத்தையும்‌, அதற்கு 
எல்லா மனுஷரும்‌ கீழ்ப்டியவேண்டும்‌ 
என்றும்‌ சொன்னால்‌. அவன்‌ அந்த 
உபதேசத்திற்கு எதிர்த்து நிற்பான்‌. 
தேவனுடைய பிரமாணத்தை மீறுவான்‌. 
தேவனுக்கு விரோதமாக தன்னுடைய 
கையை நீட்டிப்பேசுவான்‌ 
பராக்கிரமம்‌ இருப்பதாக 
சர்வவல்லவருக்கு 


பராக்கிரமம்‌ பாராட்டுவான்‌. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


துன்மார்க்கனிடத்தில்‌ தேவனுடைய 
தெய்வீக கோபத்தைப்பற்றி 
உபதேசம்பண்ணினால்‌, அவன்‌ அதையும்‌ 
ஏற்றுக்கொள்ளமாட்டான்‌. தேவனுடைய 
சர்வவல்லமை தன்னை ஒன்றும்‌ 
செய்யாது என்று இறுணாப்பாயிருப்பான்‌. 
தேவனுடைய பிரமாணமோ, தன்னுடைய 
மனச்சாட்சியோ தன்னை ஆளுகை 
செய்வதில்லை என்று வனை 
அசட்டைபண்ணுவான்‌. தான்‌ விரும்பிய 
பிரகாரம்‌ ஜீவிக்கவேண்டும்‌ என்று 
ஆசைப்படுவான்‌. 


துன்மார்க்கன்‌. தேவனுக்கு 
விரோதமாக தன்னுடைய கையை 
நீட்டும்போது, தேவனுடைய வல்லமையை 
அசட்டைபண்ணுகிறான்‌. தேவனுக்கு 
மெய்யாகவே வல்லமையிருக்குமென்றால்‌, 
அவர்‌ தன்னுடைய நீட்டப்பட்ட கையை 
மடக்கட்டும்‌ என்று ஆணவமாய்ப்‌ 
பேசுகிறான்‌. 


தேவன்‌ சர்வவல்லவர்‌. 
துன்மார்க்கனுடைய பார்வைக்கு 
தேவனுடைய சர்வவல்லமை தெரியவில்லை. 
அவன்‌ தன்னுடைய சுயவல்லையையும்‌, 
சுயபராக்கிரமத்தையும்‌ நம்புகிறான்‌. 
சர்வவல்லவருக்கு விரோதமாக 
பராக்கிரமம்‌ பாராட்டுகிறான்‌. 
தேவனுக்கு விரோதனக பெருமை 
பாராட்டுவது மதியீனமான செயல்‌, 


துன்மார்க்கன்‌ கடின கழுத்தோடும்‌, 
பருத்த குமிழுள்ள தன்‌ 
கேடயங்களோடும்‌, தேவனுக்கு எதிராக 
ஓடுகிறான்‌. அவன்‌ முகத்தை கொழுப்பு 
மூடியிருக்கிறது. அவனுடைய அடி வயிறு 
தொந்திவிட்டிருக்கிறது. அவன்‌ தன்‌ 
கடினப்படுத்துகிறான்‌. 
விசேஷமான 
சாப்பிடுவதினால்‌ 
அவனுடைய அடிவயிறு பெருத்திருக்கிறது. 
இருதயம்‌ கடினமாயிருக்கிறது. 
தேவனுடைய வார்த்தைக்கு 
துன்மார்க்கனுடைய i 
கீழ்ப்படிவதில்லை. 
கழுத்துள்ளவனாகவும்‌, 
கழுத்துள்ளவனாகவும்‌ இருக்கிறான்‌. 





ழ்‌ நள 
யாய 


துன்மார்க்கன்‌ தன்னைச்‌ சுற்றிலும்‌ 

கொள்ளைப்பொருட்களால்‌ 

அவன்‌ 

பூமியில்‌ 

துன்மார்க்கன்‌. 

சேர்த்தாலும்‌ 

ஜசுவரியவானாவதுபில்லை. 

இப்படிப்பட்டவர்களின்‌ செல்வம்‌ பூமியில்‌ 

நீடத்திருப்பதுபில்லை துன்மார்க்கன்‌ 

தனக்கு கேடுண்டாக தீங்கு செய்கிறான்‌ 

அவன்‌ பிறர்‌ பொருளை வஞ்சித்து, 

தனக்கு ஐகரியத்தை சேர்த்தாலும்‌, 

அவனுடைய ஐசுவரியம்‌ அவனுக்கு 

நிலைக்காது. அவன்‌ பெரிய 

வீடுகளையும்‌, மாளிகைகளையும்‌ 

கட்டினாலும்‌, அவனால்‌ அவற்றில்‌ 

குடியிருக்க முடியாது. அவன்‌ பாழான 

பட்டணங்களில்‌ குடியிருப்பான்‌. குடிபோன 

குற்குவியலான வீடுகளில்‌ 
வாசம்பண்ணுவான்‌. 


கொப்பு 
அவனுடைய 
செழிக்கமாட்டார்கள்‌. 
rit அங்கும்‌ இங்கும்‌ 
அலைவார்கள்‌. துன்மார்க்கனுடைய 
சாபம்‌ அவனுடைய சந்ததியாரையும்‌ 
பற்றிக்கொள்ளும்‌ துன்மார்க்கன்‌ 
இருளுக்குத்‌ தப்புவதில்லை. அக்கினி 
ஜுவாலை... அவனுடைய கிளையை 
காய்ந்துபோகப்பண்ணும்‌. துன்மார்க்கன்‌ 
தேவனுடைய வாயின்‌ சுவாசத்தால்‌ 
ஒன்றுமில்லாமல்‌ போவான்‌. தேவனுக்கு 
விரோதமாக எதிர்ந்து நின்று 
கலகம்பண்ணுகிறவன்‌ விளங்கமாட்டான்‌. 
அப்படிப்பட்டவன்‌. தன்னைத்தானே 
வஞ்சித்துக்கொள்கிறான்‌. 


துன்மார்க்கனுடைய 
பச்சைகொள்வதில்லை. 
சந்ததியார்‌ 
அப்பத்திற்காக 


துன்மார்க்கன்‌ பிறனுக்கு மறைவாக 
கண்ணியை விரிப்பான்‌. தான்‌ விரித்த 
கண்ணியில்‌ தானே விழுந்துவிடுவான்‌. 
துன்மார்க்கன்‌ பிறனுடைய 
சமாதானத்தைக்‌ கெடுத்துப்போடுவான்‌. 
முடிவில்‌, துன்மார்க்கனும்‌ சமாதானமாய்‌ 
வாழமாட்டான்‌. துன்மார்க்கன்‌ தன்‌ 
பலத்தை நம்பி எல்லோர்மீதும்‌ 
சண்டைபோடுவான்‌. யுத்தம்பண்ணுவான்‌. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


முடிவில்‌ எல்லோரும்‌ துன்மார்க்கனுக்கு 
விரோதமாக சண்டை போட்டு 
யுத்தம்பண்ணுவார்கள்‌. ள்மார்க்கள்‌. 
சண்டையில்‌ அழிந்துபோவான்‌. 


வழிதப்பினவன்‌ 


வழிதப்பினவன்‌ மாயையை 
நம்பானாக; நம்பினால்‌ மாயையே 
அவன்‌ பலனாயிருக்கும்‌. அது அவன்‌ 
நான்‌ வருமுன்னே அவனுக்குப்‌ 
பூரணமாய்ப்‌ பலிக்கும்‌ அவனுடைய 
கொப்புப்‌ யச்சைகொள்வதில்லை. 
பிஞ்சுகள்‌ உதிர்த்துபோகிற 
திராட்சச்செடியைப்போலவும்‌, பூக்கள்‌ 
உதிர்ந்து போகிற  ஒலிவமரத்தைப்‌ 
போலவும்‌ அவன்‌ இருப்பான்‌. 
மாயக்காரரின்‌ கூட்டம்‌ 
வெறுமையாய்ப்‌ போம்‌; பரிதானம்‌. 
வாங்கினவர்களின்‌ கூடாரங்களை 
அக்கினி பட்சிக்கும்‌. அப்படிப்பட்டவன்‌ 
அதியாயத்தைக்‌ கர்ப்பந்தரித்தூ 
அக்கிரமத்தைப்‌ பெறுகிறான்‌; அவர்கள்‌. 
கர்ப்பம்‌ மாயையைப்‌ பிறப்பிக்கும்‌ 
என்றான்‌ (யோபு 15:31-85). 


துன்மார்க்கன்மீது தேவனுடைய 
நியாயத்தீர்ப்பு வரும்போது, அவனால்‌ 
செழித்திருக்கமுடியாது. துன்மார்க்கன்‌ 
கடினக்கழுத்தோடு, தேவனுக்கு எதிராக 
ஒடுகிறான்‌. தேவன்‌ அவனுக்கு எதிராக 
oy வரும்போது. அவனால்‌ 
சர்வவல்லமையுள்ள தேவனுக்கு 
விரோதமாய்‌ எதிர்த்து நிற்கமுடியாது. 
துன்மார்க்கன்‌. பாவத்தினாலும்‌ 
அநியாயத்தினாலும்‌ தன்னுடைய 
்‌ சேகரிக்கிறான்‌. 
ஐசுவரியவான்‌. 

அவன்‌ எந்த வழியில்‌ 

அந்த வழியிலேயே 

அவனை 

விட்டுப்போய்விடும்‌. துன்மார்க்கன்‌ பாவம்‌ 
செய்து ஐகூஷரியம்‌ சேர்க்கிறான்‌. அவன்‌ 
இன்னொரு பாவம்‌ செய்து, தன்னுடைய 
ஐகூரியத்தை செலவுபண்ணிவிடுகிறான்‌. 





ழ்‌ நள 
யாய 


தான்‌ அநியாயமாய்‌ ஐசுவரியம்‌ 
சேர்த்தாலும்‌. அந்த ஐசுவரியத்தை 
தன்னுடைய சந்ததியாருக்கு விட்டுச்‌ 
செல்லவேண்டுமென்று துன்மார்க்கன்‌ 
விரும்புகிறான்‌. ஆனால்‌ அவனுடைய 
கொப்புகளோ பச்சைக்கொள்வதில்லை. 
என்று எலிப்பாஸ்‌ சொல்லுகிறார்‌. 
'துன்மார்க்கனுடைய சந்ததியார்‌ 
செழிக்கமாட்டார்கள்‌. அக்கினி ஜுவாலை. 
அவனுடைய கிளையை காய்ந்து 
'போகப்பண்ணும்‌. துன்மார்க்கன்‌ 
பிஞ்சுகள்‌. உதிர்ந்துபோகிற 
திராட்சச்செடியைப்போலவும்‌, பூக்கள்‌ 
உதிர்ந்து போகிற ஒலிவமரத்தைப்‌ 
போலவும்‌ இருப்பான்‌ என்று எலிப்பாஸ்‌ 
சொல்லுகிறார்‌ 


குடும்பத்‌ தலைவனுடைய 
தன்பார்ககத்தினால்‌ அநேக குடும்பங்கள்‌, 
சீரழிந்துபோயிற்று. தனக்குத்‌ தீங்கு 
வரும்‌ வரையிலும்‌, துன்மார்க்கன்‌ தன்‌ 
பாவத்தைப்பற்றி யோசிக்கமாட்டான்‌. 
தனக்கு தீங்குவரும்போதுதான்‌ 
தன்னுடைய துன்னர்க்கத்தையும்‌ 
பாவத்தையும்‌ யோசித்துப்‌ பார்ப்பான்‌. 
துன்மார்க்கனால்‌ இருளுக்குத்‌ 
தப்பமுடியாது. அவனுக்கும்‌, அவனுடைய 
குடும்பத்தாருக்கும்‌, அவனுடைய 
சந்ததியாருக்கும்‌ காரிருள்‌ 
நியமிக்கப்பட்டிருக்கிறது. துன்மார்க்கன்‌ 
மூலமாய்‌, அவனுடைய சந்ததியாருக்கு 
எந்தவிதமான ன்பையும்‌ 
வரப்போவதில்லை. 


'கொள்ளையடிப்பான்‌. 

பாவத்திற்கு 

பங்காளிகளாகயிருப்பார்கள்‌. அவனுடைய 
கூட்டம்‌ மாயக்காரரின்‌ கூட்டம்‌. அந்தக்‌ 
கூட்டம்‌ வெறுமையாய்ப்போகும்‌. பரிதானம்‌ 
வாங்குகிறவர்களின்‌ கூடாரங்களை 
அக்கினி பட்சிக்கும்‌ என்று எலிப்பாஸ்‌ 
சொல்லுகிறார்‌. துன்மார்க்கனும்‌ 
அழிந்துபோவான்‌, , அவனுடைய 
கூட்டத்தாரும்‌ அழிந்துபோவார்கள்‌. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


துன்மார்க்கன்‌ தன்னுடைய பாவமான 
வழிகளை நம்புகிறான்‌. அவையெல்லாம்‌ 
மாயையாயிருக்கிறது. மாயையை 
நம்பினால்‌, அந்த மாயையே அவனை 
அழித்துப்போடும்‌. அவனுக்கு 
ஒன்றுமில்லாமல்‌ எல்லாம்‌ வெறுமையாய்ப்‌ 
போய்விடும்‌. அநியாயக்காரர்கள்‌ 
பாவமான வழிகளில்‌ தங்கள்‌ 
ஐகூவரியங்களைச்‌ சேர்க்கிறார்கள்‌. அந்த 
ஐகுவரியங்களை அவர்கள்‌ நம்புகிறார்கள்‌. 
ஐசுவரியம்‌ அவர்களுக்கு 
விக்கிரகத்தைப்போல இருக்கிறது அந்த 
ஐசுவரியத்தினால்‌ அவர்களுக்கு ஒரு 
திருப்தியும்‌ உண்டாகப்போவதில்லை. 
ஐசுவரியத்தை நம்புகிறவர்கள்‌ மாயையை 
நம்புகிறார்கள்‌. 


துன்மார்க்கன்‌ அநியாயத்தைக்‌ 
கர்ப்பந்தரித்து, அக்கிரமத்தைப்‌ 
பெறுகிறான்‌.  துன்மார்க்கருடைய கர்ப்பம்‌ 
மாயையைப்‌ பிறப்பிக்கும்‌ என்று எலிப்பாஸ்‌ 
சொல்லுகிறார்‌. மார்க்கர்‌ தங்களைத்‌ 
தாங்களை ஏமாற்றிக்கொள்கிறார்கள்‌. 


மாயையை நம்புகிறவர்களுக்கு ஒரு 
நன்மையும்‌ உண்டாகாது. அவர்களுடைய 
வாழ்க்கையில்‌ எல்லாமே குழப்பமாகவே 
இருக்கும்‌. நம்முடைய இருதயம்‌ 
மாயையை நம்பினால்‌, நம்முடைய 
இருதயமே நம்மை வஞ்சித்துவிடும்‌, 
இருதயத்தில்‌ மாயையும்‌, வாயில்‌ 
பொய்யும்‌, கையில்‌ பாவமும்‌ 
இருக்கிறவர்கள்‌ செழிக்கமாட்டார்கள்‌. 
அவர்கள்‌ தேவனுடைய 
தீர்ப்புக்குட்படுவார்கள்‌. 

அவர்களை பசிக்கும்‌ அவர்களுடைய 
கூட்டம்‌ மாயைக்காரரின்‌ 
கூட்டமாயிருக்கும்‌. அது வெறுமையாய்ப்‌ 
போகும்‌ அநியாயக்காரராலும்‌ 
அக்கிரமக்காரராலும்‌ ஒரு நன்மையும்‌ 
உண்டாகாது. அவர்கள்‌ அநியாயத்தைக்‌ 
கர்ப்பந்தரித்து, அக்கிரன்த்தைப்‌ 
பெறுவார்கள்‌. 





ழ்‌ நவள 
யாய 


எலிப்பாசின்‌ விவாதத்திற்கு யோபு 
பிரதியுத்தாம்‌ சொல்லுகிறார்‌. யோபு 
இதற்கு முன்பாகவும்‌ அவருடைய 
விவாதத்திற்கு பிரதியுத்தரம்‌ 
சொல்லியிருக்கிறார்‌. யோபுவின்‌ 
பிரதியத்தாத்தில்‌ துக்கமும்‌, வேதனையும்‌ 
வருத்தமும்‌, புலம்பலும்‌ நிரம்பியிருக்கிறது. 
தன்னுடைய சிநேகிதர்‌ தன்னோடு 
அன்பான வார்த்தைகளைப்‌ 
பேசவில்லையென்று யோபு அவர்கள்மீது 
வருத்தப்படுகிறார்‌ (யோபு 164-5) 
தன்னுடைய நிலமை மிகவும்‌ 
பரிதாபமாயிருப்பதாக யோபு விவரிக்கிறார்‌ 
(யோபு 160-6). யோபு தன்னுடைய 
உத்தமத்தில்‌ இன்னும்‌ நிலைத்திருக்கிறார்‌. 
தன்னுடைய சிநேகிதர்‌ தன்மீது 
அநியாயமான குற்றச்சாட்டுக்களைக்‌ 
கூறுகிறார்கள்‌ என்றும்‌, அவர்கள்மீது 
தேவனுடைய நீதியான நியாயத்தீர்ப்பு 
வரவேண்டும்‌ என்றும்‌ யோபு 
தேவனிடத்தில்‌ விண்ணப்பம்பண்ணுகிறார்‌ 
(யோபு 1647-22). 


யோபுவின்‌ பிரதியுத்தரம்‌ 
யோபு 16 : 1-5 


யோபு 164. 
பிரதியுத்தரமாக: 


யோபு 16:2. இப்படிப்பட்ட அநேகன்‌ 
காரியங்களை நான்‌ கேட்டிருக்கிறேன்‌; 
நீங்கள்‌ எல்லாரும்‌ அலட்டுண்டாக்கிற 
தேற்றரவானர்‌. 


அதற்கு யோபு 


யோபு 16:3. காற்றைப்போன்ற 
வார்த்தைகளுக்கு. முடிவிராதோ?' 
இப்படி தீ உத்தரவுசொல்ல உனக்குத்‌ 
துணிவு உண்டான தென்ன? 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யோபு 16:4. உங்களைப்போல்‌ நானும்‌ 


வார்த்தைனைக்‌ கோத்து, 
எதிரே என்‌ 
துலுக்கவுங்கூடும்‌. 


யோபு 16:5. ஆனாலும்‌ நான்‌ என்‌: 
வாயினால்‌ உங்களுக்குத்‌ 
திடன்சொல்லுவேன்‌, என்‌ உ,தடுகவின்‌ 
அசைவு உங்கள்‌ துக்கத்தை ஆற்றும்‌. 


அலட்டுண்டாக்குகிற 
தேற்றரவாளர்‌ 


அதற்கு யோபு பிரதியுத்தரமாக: 
இப்படிப்பட்ட அநேகங்‌ காரியங்களை 
நாண்‌: கேட்டிருக்கிறேன்‌; நீங்கள்‌. 
எல்லாரும்‌. அலட்டுண்டாகுகிற 
தேற்றரவானர்‌ (யோபு 16:1,2). 


எல்லா மனுஷருக்குமே பொதுவான 
ஞானமும்‌, புத்தியும்‌, நிர்வாகத்‌ திறமையும்‌ 
இருக்கும்‌ ஆனால்‌ யோபுவும்‌, 
அவருடைய சிநேகிதரும்‌ மற்றவர்களுடைய 
ஞானத்தையும்‌, புத்தியையும்‌, நிர்வாகத்‌ 
திறமையையும்‌ மதிக்கவில்லை. 
தன்னுடைய சிநேகிதரிடத்தில்‌ 
ஞானமில்லை என்று யோபு குற்றம்‌ 
சொல்லுகிறார்‌. யோபுளினிடத்தில்‌ 
ஞானமில்லை என்று அவருடைய 
சிநேகிதர்‌ சொல்லுகிறார்கள்‌. 
இதுபோல ஒருவருக்கொருவர்‌ 
குற்றச்சாட்டுகளைச்‌ சொல்லும்போது. 
அவர்களுடைய விவாதத்திற்கு முடிவே 
இராது. அவருடைய விவாத 
வார்த்தையில்‌ வேகமும்‌ கோபமும்‌ 
இருக்கும்‌. வார்த்தைகள்‌ சூடாகயிருக்கும்‌. 


குற்றம்‌. 





ழ்‌ நள 
யாய 


யோபுவின்‌ வார்த்தைகள்‌ 
பிரயோஜனமற்றவை என்று எலிப்பாஸ்‌ 
அவர்மீது குற்றம்‌ சொன்னார்‌. யோபுவின்‌ 
வார்த்தையினால்‌ ஒரு பிரயோஜனமும்‌ 
இல்லை என்று எலிப்பாஸ்‌ ஏளனமாய்ப்‌ 
பேசினார்‌. யோபுவும்‌, தன்னுடைய 
சிநேகிதரைப்பற்றி இதற்கு முன்பு 
பேசியதுபோலவே, இப்போதும்‌ 
பேசுகிறார்‌. யோபுவின்‌ சுபாவத்தில்‌ 
மாற்றமுண்டாகவில்லை எலிப்பாஸ்‌ 
யோபுவைத்‌ குற்றப்படுத்தினார்‌. யோபு 
அவருக்கு பிரதியத்தரம்‌ சொல்லும்‌ 
வண்ணமாக அவரைக்‌ 
கடிந்துகொள்கிறார்‌. 


எலிப்பாஸ்‌ ஏற்கெனவே 
சொன்னதைத்தான்‌ இப்போது மறுபடியும்‌ 
சொல்லுகிறார்‌ என்று யோபு அவர்மீது 
குற்றம்‌ சொல்லுகிறார்‌. “இப்படிப்பட்ட 
அநேகங்‌ காரியங்களை நான்‌ 
கேட்டிருக்கிறேன்‌” என்று யோபு 
எலிப்பாசிடம்‌ சொல்லுகிறார்‌. எலிப்பாசின்‌ 
வார்த்தையில்‌ உண்மையில்லை என்றும்‌. 
பிரயோஜனமில்லை என்றும்‌ அவருடைய 
வார்த்தையினால்‌ தனக்கு ஆறுதல்‌. 
உண்டாகவில்லை என்றும்‌ சொல்லிவிட்டு. 
தன்னுடைய சிநேகிதர்கள்‌ தனக்கு 
ஆறுதல்‌ உண்டுபண்ணுவதற்குப்‌ பதிலாக, 
அலட்டல்‌ உண்டுபண்ணுவதாக 

வர்கள்மீது குற்றம்‌ சொல்லுகிறார்‌ 
"நீங்கள்‌ எல்லாரும்‌ அலட்டுண்டாக்குகிற 
தேற்றரவாளர்‌' என்பது தன்‌ 
சிநேகிதரைப்பற்றி யோபு கூறுகிற 
குற்றச்சாட்டு. 


யோபுவின்‌ சிநேகிதர்கள்‌ அவருக்கு 
ஆறுதலான வார்த்தைகளைச்‌ சொல்லி, 
அவருடைய துக்கத்தையும்‌ 
வேதனையையும்‌ நீக்குவதற்குப்‌ பதிலாக, 
அவருடைய வேதனையை அதிகரிக்கச்‌ 
செய்கிறார்கள்‌. யோபுவின்‌ நிலமையைத்‌ 
தங்களுக்கு சாதகமாகப்‌ பயன்படுத்தி. 
அவருடைய சிநேகிதர்கள்‌ அவரை 
அநியாயமாய்‌ நியாயந்தீர்க்கிறார்கள்‌. ஒரு 
நோயாளி மருத்துவ சிகிச்சை 
பெறும்போது, 


பறும்‌ ட்‌ மருத்துவரும்‌ 
புத்தியுள்ளவராயிருக்க 


வேண்டும்‌ 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


குணப்படுத்தக்கூடியதாமிருக்க 
வேண்டும்‌. னால்‌ யோபுவின்‌ 
சிநேகிதரோ காரியத்திற்கு உதவாத 
வைத்தியராயிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
கொடுக்கிற. மருந்தும்‌ விஷத்‌ 
தன்மையுள்ளதாயிருக்கிறது. இதனால்‌ 
யோபுவின்‌ ஆரோக்கியம்‌ அதிகக்‌ 
கேடுள்ளதாக. ஆகுமேயல்லாமல்‌, 
யோபுவின்‌. ஆத்தும வியாதி 


குணமடையாது. 


மருந்தும்‌ 


நான்‌ உங்களுக்குத்‌ திடன்‌ 
சொல்லுவேன்‌ 


காற்றைப்‌: போன்ற 
வார்த்தைகளுக்கு முடிவிராதோ? 
இப்படி நீ உத்தரவுசொல்ல உனக்குத்‌ 
துணிவு உண்டானதென்ன? 
உங்களைப்போல நானும்‌ பேசக்கூடும்‌; 
நான்‌ இருக்கும்‌ நிலைமையில்‌ நீங்கள்‌ 
இருந்தால்‌, நான்‌ உங்களுக்கு. 
விரோதமாக வார்த்தைனைக்‌ கோத்து, 
உங்களுக்கு எதிரே என்‌ தலையைத்‌ 
துலுக்கவுங்கூடும்‌. ஆனாலும்‌ நான்‌ என்‌: 
வாயினால்‌ உங்களுக்குத்‌ 
'திடன்சொல்லுவேன்‌, என்‌ உதடுகளின்‌: 
அசைவு உங்கள்‌ துக்கத்தை ஆற்றும்‌ 
(யோபு 16:8-5). 


யோபு இதுவரையிலும்‌ தன்னுடைய 
சிநேகிதரின்‌ குற்றச்சாட்டுக்களை 
பொறுமையோடு கேட்டுக்கொண்டிருந்தார்‌. 
இதற்கு மேலும்‌ அவரால்‌ அவர்களுடைய 
வார்த்தைகளை பொறுமையோடு 
கேட்கமுடியவில்லை.  “காற்றைப்போன்ற 
வார்த்தைகளுக்கு முடிவிராதோ” என்று 
யோபு கேட்கிறார்‌. எலிப்பாசின்‌ 
வார்த்தைகள்‌ முடிவுக்கு 
வரவேண்டுமென்று யோபு விரும்புகிறார்‌. 





ழ்‌ நள 
யாய 


யோபுவின்‌ விவாதத்திற்கு எலிப்பாஸ்‌ 
உத்தரவு சொன்னார்‌. ஆனால்‌ 
அவருடைய உத்தரவில்‌ உண்மையும்‌, 
நீதியும்‌ இல்லை வ யோபு நினைத்து, 
அவரிடம்‌, “இப்படி நீ உத்தரவு சொல்ல 
உனக்கு துணிவு உண்டானதென்ன” 
என்று கேட்கிறார்‌. மனுஷனுடைய 
வெளித்தோற்றத்தைப்‌ பார்த்து, 
அவனுடைய ஆவிக்குரிய நிலமையை 
நாம்‌ நியாயந்தீர்க்கக்கூடாது. 


ஒரு சிலர்‌ தரித்திரராகயிருப்பார்கள்‌. 
ஆனாலும்‌ அவர்கள்‌  நீதிமான்களாகவும்‌ 
உத்தமரராகவும்‌ இருப்பார்கள்‌. வேறு 
லலரோ ஐசுவரியவான்களாக 
இருப்பார்கள்‌. ஆனால்‌ 
அவர்களோ மாய்மாலக்காரராகவும்‌, 
அக்கிரமக்காரராகவும்‌, பாவங்களை 
'துணிகரமாகச்‌ செய்கிறவர்களாகவும்‌ 
இருப்பார்கள்‌. தன்னுடைய சிநேகிதர்‌, 
தன்னுடைய வெளித்தோற்றத்தைப்‌ பார்த்து, 
தன்னை நியாயந்தீர்ப்பதாக யோபு 
அவர்கள்மீது குற்றம்‌ சொல்லுகிறார்‌. 
“இப்படி நீ உத்தரவு சொல்ல உனக்கு 
துணிவு உண்டானதென்ன" என்று யோபு. 
எலிப்பாசிடத்தில்‌ கேட்கிறார்‌ 


நட்பின்‌ பிரமாணம்‌ பரிசுத்தமானது. 
தேவனுடைய  நியாயப்பிரமாணத்தின்படி, 
மனுஷர்‌ ஒருவர்மீது ஒருவர்‌ 
அன்புகூரவேண்டும்‌. இணக்கமாகவும்‌, 
சிநேகமாகவும்‌ ஜீவிக்கவேண்டும்‌. 
ஆனால்‌. யோபுவின்‌ சிநேகிதர்களோ, 
பெயரளவில்‌ அவர்மீது 
அன்புகூருகிறார்கள்‌. ஆனால்‌. 
அவர்களுடைய உள்ளத்தில்‌ 
யோபுவைப்பற்றி கசப்பான எண்ணமே 

க்கிறது. யோபுவை நியாயந்தீர்த்து 
குற்றப்படுத்துகிறார்கள்‌. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யோபு தன்னுடைய சிநேகிதரிடத்தில்‌, 
“உங்களைப்போல நானும்‌ பேசக்கூடும்‌; 
நான்‌ இருக்கும்‌ நிலைமையில்‌ நீங்கள்‌ 
இருந்தால்‌, நான்‌ உங்களுக்கு 
விரோதமாக வார்த்தைளைக்‌ கோத்து, 
உங்களுக்கு எதிரே என்‌ தலையைத்‌ 
துலுக்கவுங்கூடும்‌. ஆனாலும்‌ நான்‌ என்‌ 
வாயினால்‌. உங்களுக்குத்‌ 
திடன்சொல்லுவேன்‌, என்‌ உதடுகளின்‌ 
உங்கள்‌. ம்‌ 

யோபு 1642) ச தல்ல 


யோபு தன்னுடைய 
சிநேகத்தை விரும்புகிறார்‌. 
வியாதியிலும்‌ 


தன்னைப்போல. 
வேதனையிலும்‌ இருந்தால்‌, தான்‌ 
அவர்களுக்கு நல்ல ஆலோசனைகளை 
சொல்லி, அவர்களுக்கு ஆறுதல்‌ 
உண்டாகும்படி பேசுவதாக யோபு 
வாக்குப்பண்ணுகிறார்‌. யோபுவின்‌ 
சிநேகிதர்‌ அவர்மீது நட்பாகமிராமல்‌, 
கோபமாகயிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
பெயரளவில்‌ யோபுவுக்கு 
சிநேகிராயிருக்கிறார்கள்‌. ஆனால்‌ 
அவர்களுடைய உள்ளத்திலோ, அவர்கள்‌ 
யோபுவுக்கு சத்துருக்களாயிருக்கிறார்கள்‌ 
அவர்களைப்போல தன்னாலும்‌ 
பேசமுடியும்‌ என்று யோபு சொல்லுகிறார்‌. 
தன்னுடைய லியாதியைப்‌ பார்த்து, 
தன்னுடைய சிநேகிதர்‌ தன்னை, 

'படுத்தியதுபோல, ன்னாலும்‌ 
எனதவ என்று வ சக்திக்‌: 


தான்‌ இருக்கும்‌ நிலமையில்‌, 
தன்னுடைய சிநேகிதர்‌ இருந்தால்‌ 
தன்னாலும்‌ அவர்களுக்கு விரோதமாக 
வார்த்தைகளைக்‌ கோர்த்து, 
அவர்களுக்கு எதிரே தன்னுடைய 
தலையைத்‌ துலுக்க முடியும்‌ என்று யோபு 
சொல்லுகிறார்‌. ஆனால்‌ இப்போது யோபு 
மாத்திரமே. வியாதியிலிருக்கிறார்‌. 
அவருடைய சிநேகிதர்களோ 
நல்ல ஆரோக்கியத்திலிருக்கிறார்கள்‌. 
தன்னுடைய சிநேகிதரும்‌ தன்னைப்போன்ற 
நிலமையிலிருக்கவேண்டும்‌ என்பது 
யோபுவின்‌ விருப்பமல்ல. அது அவருடைய 
கற்பனை. 


சிநேகிதரின்‌ 
அவர்கள்‌ 





ழ்‌ நள 
ஈயா 


தான்‌ வியாதியிலிருக்கும்போது. 
தன்னுடைய சிநேகிதர்‌ தன்னோடு எப்படி 
பேசவேண்டும்‌ என்று யோபு 
அவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு 
சொல்லுகிறார்‌. அவர்கள்‌. தானிருக்கும்‌ 
தான்‌ 


தன்னோடு 
யோபு 
எதிர்பார்க்கிறார்‌. யோபு தன்‌ 
சிநேகிதருக்கு இரண்டு காரியங்களைச்‌ 
செய்வதாகச்‌ சொல்லுகிறார்‌. 
அவையாவன : 1, நான்‌ என்‌ வாயினால்‌ 
உங்களுக்குத்‌ திடன்சொல்லுவேன்‌. 2. என்‌ 
உதடுகளின்‌ அசைவு உங்கள்‌ துக்கத்தை 
ற்றும்‌. தான்‌ அவர்களுக்கு செய்ய 
விரும்புவதை, அவர்கள்‌ தனக்கு 
செய்யவேண்டுமென்று யோபு 
எதிர்பார்க்கிறார்‌ 
யோபுவின்‌ சிநேகிதர்கள்‌ 
அவரைப்போலவே வியாதியிலும்‌ 
வேதனையிலும்‌ இருந்தால்‌, யோபுவின்‌ 
வார்த்தைகள்‌ அவர்களுடைய துக்கத்தை 
அதிகரிக்கச்‌ செய்யாது. அவருடைய 
கிருபையும்‌ அன்பும்‌ நிரம்பிய வார்த்தைகள்‌ 
அவர்களுடைய துக்கத்தையும்‌ 
வேதனையையும்‌ குறைப்பதற்கு 
உதவியாயிருக்கும்‌ 


சகோதர்கள்‌ 
வேதனைகளையும்‌ 


நம்முடைய 
பாடுகளையும்‌ 
அனுபவிக்கும்போது, 
செய்யவேண்டுமென்று 
தன்னுடைய வார்த்தையின்‌ மூலமாய்‌ 
நமக்கு ஆலோசனை சொல்லுகிறார்‌. 
அவர்களை உற்சாகப்படுத்துவதற்கும்‌, 
அவர்களைப்‌ பலப்படுத்துவதற்கும்‌, 
தேவனைப்பற்றும்‌ விசுவாசத்தில்‌ 
அவர்கள்‌ உறுதியாய்‌ நிலைத்து 
நிற்பதற்கும்‌, அவர்களுடைய ஆவியைத்‌ 
திடப்படுத்துவதற்கும்‌ 
வார்த்தைகளைப்‌ பேசி, 
தேவையான கிரியைகளையும்‌ 


நடப்பிக்கவேண்டும்‌. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அவர்களுடைய  துக்கத்திற்கான 
காரணங்களைக்‌ கண்டுபிடித்து, அவற்றை 
அவர்களுக்கு பக்குவமாக எடுத்துச்‌ 
சொல்லவேண்டும்‌. அவர்களுக்கு 
வேதனையைக்‌. கொடுக்கும்‌ 
ஆதாரங்களிலிருந்து அவர்கள்‌ விடுதலை 
பெறுவதற்கு. நம்முடைய 
வார்த்தைகளினாலும்‌ செய்கைகளினாலும்‌ 
நாம்‌ உதவிபுரியவேண்டும்‌. நல்ல 
வார்த்தைகளை இலவசமாகப்‌ பேசலாம்‌. 
நல்ல வார்த்தைகளை கிரயத்திற்கு 
வாங்கவேண்டும்‌ என்னும்‌ அவசியமில்லை. 
துக்கத்திலும்‌ வேதனைகளிலும்‌ 
இருக்கிறவர்களுக்கு, நாம்‌ தராளமாய்‌ 
நல்ல வார்த்தைகளைச்‌ சொல்லவேண்டும்‌. 
அவர்களுக்கு நல்ல ஆலோசனைகளைச்‌ 
சொல்லவேண்டும்‌. நம்முடைய 
வார்த்தைகளின்‌ மூலமாய்‌ அவர்களுக்கு 
ஆறுதல்‌ உண்டாகவேண்டும்‌. 


நம்முடைய ஆலோசனைகளையும்‌, 
ஆறுதலான வார்த்தைகளையும்‌. ஏதோ 
கட்மைக்குச்‌ சொல்லுவதுபோல 
சொல்லிவிட்டுப்போய்விடக்கூடாது. சில 
சமயங்களில்‌ வெறும்‌ வார்த்தைகள்‌ 
பிரயோஜனப்படாது. அவர்களுக்கு நாம்‌ 
உதவிபுரியவேண்டிய சூழ்நிலையும்‌. 
இருக்கலாம்‌. அப்படிப்பட்ட வேளைகளில்‌, 
நம்முடைய வார்த்தைகளினால்‌ 
அவர்களுக்கு உதவி செய்வதோடு, 
ம்முடைய நற்கிரியைகளினாலும்‌ நாம்‌ 
கருக்க தரியேன்‌ ட. 
நம்முடைய கடின வார்த்தைகள்‌ 
யாருடைய எலும்புகளையும்‌ 
முறித்துப்போடாது. ஆனாலும்‌ நம்முடைய 
அன்பான வார்த்தைகள்‌ முறிந்துபோன 
எலும்புகள்‌ உயிரடைவதற்கு 
உதவியாயிருக்கும்‌. உலர்ந்து போன 
எலும்புகள்‌ கர்த்தருக்குள்‌ 


நாம்‌ 

நம்முடைய ஊழியம்‌ 
எலும்புகளையும்‌ 
முறிக்கிறதாயிருக்கக்‌ 
முறிந்துபோன அவற்றை 
உயிர்‌ செய்வதாயிருக்கவேண்டும்‌. 


ஜீவனோடிருக்கிற 





ழ்‌ நயனா 
யாய 


யோபுவின்‌ துக்கம்‌ 
யோபு 16 : 6-16 


யோபு 16:6. நான்‌ பேசினாதூம்‌ என்‌ 
துக்கம்‌ ஆறாது; 
பேசாமலிருந்தாலும்‌ 

ஆறுதல்‌? 


யோபு 16:7. இப்போது அவர்‌ என்னை: 
இளைத்துப்போகச்‌ செய்தார்‌; எண்‌: 
கூட்டத்தையெயல்லாம்‌ பாழாக்கினீர்‌. 


யோபு 16:8. நீர்‌ என்னைச்‌ 
சுருங்கிப்போகப்‌ பண்ணினது அதற்குச்‌ 
சாட்சி; என்‌ மெலிவு என்னில்‌ 
அத்தாட்சியாக தின்று, என்‌ முகத்துக்கு 
முன்பாக உத்தரவு சொல்லும்‌. 


யோபு 16:9. என்னைப்‌ 
பகைக்கிறவனுடைய கோபம்‌ என்னைப்‌ 
பீறுகிறது, எண்‌ பேரில்‌ பற்கடிக்கிறாண்‌; 
என்‌ சத்துரு கொடிய கண்ணினால்‌ 
என்னைப்‌ பார்க்கிறான்‌. 


யோபு 16:10. எனக்கு விரோதமாகத்‌ 
தங்கள்‌ வாயை விரிவாய்த்‌ 
திறந்தார்கள்‌; நிந்தையாக என்னைக்‌: 
கன்னத்தில்‌ அடித்தார்கள்‌; எனக்கு. 
விரோதமாக. ஏகமாய்க்‌. 
கூட்டங்கூடினார்கன்‌. 


யோபு 1841. தேவன்‌ என்னை 
அதியாயக்காரன்‌ வசமாக ஒப்புவித்து, 
துன்மார்க்கரின்‌ கையில்‌ என்னை 
அகப்படப்பண்ணினார்‌. 


யோபு 1842. நான்‌ சுகமாய்‌ 
வாழ்ந்திருத்தேன்‌; அவர்‌ என்னை 
நருக்கி, என்‌ பிடரியைப்‌ பிடித்து, 
என்னை நொறுக்கி, என்னைத்‌ தமக்கு. 
இலக்காக நிறுத்தினார்‌. 


யோபு 18:18. அவருடைய வில்லானர்‌ 
என்னைச்‌: சூழ்த்துகொண்டார்கன்‌; என்‌ 
ஈரலைத்‌ தப்பவிடாமல்‌ பினத்தார்‌; என்‌. 
பச்சைத்‌ தரையில்‌ ஊற்றிவிட்டார்‌. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யோபு 16:44. நொறுக்குதலின்மேல்‌ 
தொறுக்குதலை என்மேல்‌ 
வரப்பண்ணினார்‌; பாரக்கிரமசாலியைப்‌ 
போல என்மேல்‌ பாய்ந்தார்‌. 


யோபு 1615. நான்‌ 
இரட்டுச்சேலையைத்தைத்து, என்‌ 
தோனின்மேல்‌ போர்த்துக்கொண்டேன்‌; 
என்‌ மகிமையைப்‌ புழுதியிலே. 
போட்டுவிட்டேன்‌. 


யோபு 18:16. அழுகிறதினால்‌ எண்‌: மேகம்‌, 


உண்டாயிருக்கிறது. 
நாம்‌ பேசினாலும்‌ 


நான்‌ பேசினாலும்‌ என்‌ துக்கம்‌ 
ஆறாது; நான்‌ பேசாமலிருந்தாலும்‌ 
எனக்கு என்ன ஆறுதல்‌? (யோபு 16:6). 


யோபு இதற்கு முன்பு வருத்தத்தோடு 
பிரதியுத்தரம்‌ சொன்னதைவிட, இப்போது 
அதிக வருத்தத்தோடு தன்னுடைய 
சிநேகிதருக்கு பிரதியுத்தரம்‌ 
சொல்லுகிறார்‌. “நான்‌ பேசினாலும்‌ என்‌ 
துக்கம்‌ ஆறாது' என்று சொல்லுகிறார்‌. 
யோபு என்ன பேசினாலும்‌, அதை 
அவருடைய சிநேகிதர்கள்‌  தப்பிதமாய்‌ 
வியாக்கியானம்‌ பண்ணுகிறார்கள்‌. 
இதனால்‌ யோபுவுக்கு ஆறுதல்‌ 
உண்டாவதற்கு) பதிலாக வேதனையே 
உண்டாகிறது 


சில சமயங்களில்‌ யோபு 
சுமத்தப்படும்‌ 
பிரதியுத்தரம்‌ 
அமைதியாகயிருக்கிறார்‌ இதனால்‌. 
தன்னுடைய துக்கம்‌ குறையுமென்றும்‌, 
அது தன்னைவிட்டு சீக்கிரத்தில்‌ நீங்கி 
மறைந்துபோகும்‌ என்று நினைக்கிறார்‌. 
அவர்‌ ஒன்றும்‌ பேசாமல்‌ 
அமைதியாயிருந்தாலும்‌ அவருக்கு 


ஆறுதல்‌ உண்டாகவில்லை. 


தன்மீது 
குற்றச்சாட்டுக்களுக்கு 
ல்லாமல்‌. 





ழ்‌ நள 
யாய 


யோபு தன்னுடைய 
வேதனையைப்பற்றி  முறையிடும்போது. 
அவருடைய சிநேகிதர்கள்‌ அவரை 
அநீதியாய்‌ நியாயந்தீர்க்கிறார்கள்‌. அவர்‌ 
பொறுமையில்லாமல்‌ பேசுகிறார்‌ என்று 
அவரைக்‌ குற்றப்படுத்துகிறார்கள்‌. யோபு 
தன்னுடைய உத்தமத்தை 
நியாயப்படுத்திப்பேசினால்‌, அவருடைய 
சிநேகிதர்கள்‌ அவரை  மாய்மாலக்காரர்‌ 
என்றும்‌, அக்கிரமக்காரர்‌ என்றும்‌ 
குற்றப்படுத்துகிறார்கள்‌. யோபு 
தன்னுடைய உத்தமத்தைப்பற்றிப்‌ பேசுவதே 
பார்க பெரிய oe 
க ப்‌ 


யோபுவின்‌ சிநேகிதர்‌ அவர்மீது 
குற்றம்‌ சொல்லும்போது, யோபு சில 
சமயங்களில்‌ அவர்களுக்கு பிரதியுத்தரம்‌ 
சொல்லாமல்‌ அமைதியாயிருக்கிறார்‌ 
யோபு அமைதியாகயிருப்பதினால்‌, அவர்‌ 
தன்னுடைய குற்றத்தை அங்கீகரிக்கிறார்‌ 
என்று அவருடைய சிநேகிதர்கள்‌ 
வியாக்கியானம்‌ பண்ணுகிறார்கள்‌. 
யோபுவால்‌ பேசவும்‌ முடியவில்லை. 
பேசாமல்‌ அமைதியாயிருக்கவும்‌ 
முடியவில்லை. யோபு பேசினாலும்‌ 
அவருடைய துக்கம்‌ னில்லை அவர்‌ 
பேசாமல்‌ அமைதியாயிரு்தாலும்‌ 
அவருடைய துக்கும்‌ ஆறவில்லை. 


என்‌ சத்துரு 


இப்போது அவர்‌ என்னை 
இனைத்துப்போகச்‌ செய்தார்‌; எண்‌ 
கூட்டத்தையெல்லாம்‌ பாழாக்கினீர்‌. நீர்‌ 
என்னைச்‌ சுருங்கிப்போகப்‌ பண்ணினது 
அதற்குக்‌ சாட்சி; என்‌ மெலிவு என்னில்‌ 
அத்தாட்சியாக தின்று, என்‌ முகத்துக்கு. 
முன்பாக உத்தரவு சொல்லூம்‌. 
என்னைப்‌ பகைக்கிறவனுடைய கோபம்‌ 
என்னைப்‌ பீறுகிறது, என்‌ பேரில்‌ 
யற்கடிக்கிறான்‌; எண்‌ சத்துரு கொடிய 
கண்ணினால்‌ என்னைப்‌ பார்க்கிறான்‌ 
(யோபு 18:7-9). 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யோபுவின்‌ குடும்பத்தார்‌ 
சிதறிப்போனார்கள்‌. அவருடைய 
பிள்ளைகள்‌ எல்லோரும்‌ ஒரே நாளில்‌ 
மொத்தமாய்ச்‌ செத்துப்போனார்கள்‌. 
இப்போது யோபுவோடு ஒரு சிலர்‌ 
கூடயிருக்கிறார்கள்‌. யோபுவின்‌ மனைவி 
அவரோடு கூடயிருக்கிறாள்‌. யோபுவின்‌ 
மனைவி அவருக்கு 
உபகாரமாயிருப்பதற்குப்‌ பதிலாக, 
காத்தவர்கள்‌, டவ்‌ 

கர்த்தர்‌ தன்னை இளைத்துப்போகச்‌ 
செய்துவிட்டார்‌ என்றும்‌, தன்னுடைய 
கூட்டத்தையெல்லாம்‌.. பாழாக்கினிட்டார்‌ 
என்றும்‌ யோபு புலம்புகிறார்‌. தன்னுடைய 
கூட்டத்தார்‌ தன்னோடு கூடமிராமல்‌ 
இருப்பதுதான்‌ தனக்கு நல்லது 
என்று நினைக்கிறார்‌. 
யோபுவின்‌ வேதனைகளைப்‌ 
3 த்து, அவர்களெல்லோரும்‌. 

ஈஷப்படுகிறார்கள்‌. 


யோபுவின்‌ சரீரம்‌ மெலிந்துபோயிற்று. 
யோபுவுக்கு வியாதியும்‌ வேதனையும்‌ 
அதிகமாயிருக்கிறது. யோபுவின்‌ முகம்‌ 
வியாதியினால்‌ அதவ "போயிற்று. 
யோபு க்களையில்லாமல்‌ 
பரிதாபமாயிருக்கிறார்‌. சேவ்‌ தன்னை 
இளைத்துப்போக செய்ததற்கு, தன்னுடைய 
முகம்‌ த 
சாட்சியாயிருப்பதாக 
சொல்லுகிறார்‌. யோபுவின்‌ மெலிவு 
அவருடைய வேதனைக்கு. 
அத்தாட்சியாயிருக்கிறது. தேவன்‌ தாமே 
தன்னுடைய முகத்திற்கு முன்பாக வந்து 
உத்தரவு சொல்லவேண்டுபென்று யோபு 
விரும்புகிறார்‌. யோபு தன்னுடைய 
குற்றச்சாட்டுக்களை ஆதாரத்தோடு 
பேசுகிறார்‌. யோபுவின்‌ விவாதத்திற்கு, 


யோபு 


அத்தாட்சியாகயிருக்கிறது. 
காரணமில்லாமல்‌. 
வழக்காடவில்லை. 


தேவனிடத்தில்‌ 





ழ்‌ நயனா 
யாய 


யோபுவின்‌ சத்துருக்கள்‌ 
பயமுறுத்துகிறார்கள்‌. ன்‌ 
பகைக்கிறவனுடைய 
பீறுகிறது” என்றும்‌, 
பற்கடிக்கிறான்‌” என்றும்‌, 
கொடிய கண்ணினால்‌ 
பார்க்கிறான்‌” என்றும்‌ 
'வேதனைப்படுகிறார்‌. 
யார்‌ என்பதற்கு 
ததக. 
ல்‌, கள்‌. 
றமல கான்‌ 


“என்‌ சத்துரு 
என்னைப்‌ 
சொல்லி யோபு 
யோபுவின்‌ சத்துரு 
வேதபண்டிதர்கள்‌ 
வியாக்கியானம்‌ 
அவையாவன 


3. தேவன்‌. 


எலிப்பாஸ்‌ யோபுவுக்கு விரோதமாக 
கடினமாய்ப்‌ பேசுகிறார்‌. எலிப்பாசின்‌ 
வார்த்தைகள்‌ யோபுவின்‌ நற்பெயரை 
களங்கப்படுத்துகிறது எலிப்பாசின்‌ 
வார்த்தைகள்‌  போபுவுக்குப்‌ பயத்தைக்‌ 
கொடுக்கிறது. எலிப்பாஸ்‌ 
இடிமுழக்கம்போல குமுறுகிறார்‌. 


சாத்தான்‌ யோபுவுக்கு பிரதான 
சத்துருவாயிருக்கிறான்‌. அவன்‌ யோபுவை 
வெறுக்கிறான்‌. யோபு தேவனை 
சபிக்கவேண்டும்‌ என்பதற்காக சாத்தான்‌ 
பலவிதமான உபாயங்களை, போபவுக்கு 
விரோதமாகச்‌ செய்கிறான்‌. ஆகையினால்‌ 
சாத்தானே யோபுவின்‌ சத்துருவாகமிருக்க 
வேண்டுமென்று வேதபண்டிதர்கள்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 


“தேவனே தன்னுடைய 
என்று யோபு 
வேதபண்டிதர்கள்‌ 
சொல்லுகிறார்கள்‌. யோபு 
தன்னுடைய சத்துரு 
நினைத்திருப்பாரென்றால்‌, 
எண்ணம்‌ தவறானது. 
பொறுமையாக 
அவசரப்பட்டு 
சொல்லுகிறார்‌. 
சிருஷ்டிகளில்‌ யாரையும்‌ வெறுப்பதில்லை. 
தேவன்‌ சர்வசிருஷ்டிகர்‌. 
சர்வசிருஷ்டிகளையும்‌ நேசிக்கிறவர்‌. 
தேவனே சர்வசிருஷ்டிகளையும்‌ 
போஷித்து) பராமரிக்கிறவர்‌. தாம்‌ 
சிருஷ்டித்த எந்த சிருஷ்டியின்மீதும்‌ 
தேவன்‌ கோபப்படுகிறவரல்ல. தம்முடைய 
டிகளில்‌ யாரையும்‌ 
தம்முடைய சத்துருவாகப்‌ பாவிப்பதுமில்லை. 


சத்துரு” 
சொல்லுவதாகவும்‌ 
வியாக்கியானம்‌ 
தேவனை 


என்று 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆனால்‌ யோபுவோ, 
துக்கத்தின்‌ மிகுதியினால்‌, 
நேசராகிய தேவனை, தன்னுடைய 
சத்துரு என்று சொல்லுகிறார்‌. யோபுவின்‌ 
இருதயத்திற்குள்‌ தேவனைப்பற்றிய பயம்‌ 
நிரம்பியிருக்கிறது. யோபு அதிகமான 
வேதனைகளை அனுபவிப்பதினால்‌, 
“தேவன்‌ தன்மீது அன்பாயிருக்கிறார்‌” 
என்‌, வரால்‌ சிந்தித்துப்‌ 
பார்க்கமுடியவில்லை. 


தன்னுடைய 
தன்னுடைய 


என்னை கன்னத்தில்‌ அடித்தார்கள்‌. 


எனக்கு விரோதமாகத்‌ தங்கள்‌ 
வாயை விரிவாய்த்‌ திறந்தார்கள்‌; 
தித்தையாக என்னைக்‌ கன்னத்தில்‌ 
அடித்தார்கள்‌; எனக்கு விரோதமாக 
ஏகமாய்க்‌ கூட்டங்கூடினார்கள்‌. 
(யோபு 16:10). 


யோபுவைச்‌ 
கூட்டத்தார்‌ எல்லாரும்‌. 
விரோதிகளாகவே 
யோபுவுக்கு விரோதமாய்‌ 
விரிவாய்த்‌' திறந்து தூஷண 
வார்த்தைகளைப்‌ பேசுகிறார்கள்‌. யோபு 
பழைய  ஏற்பாட்டுக்காலத்தில்‌ இயேசு 
கிறிஸ்துவுக்கு அடையாளமாயிருக்கிறார்‌ 
பழங்காலத்தில்‌ வாழ்ந்த வேதபண்டிதர்கள்‌ 
எல்லோரும்‌, யோபுவை 
இயேசுகிறிஸ்துவுக்கு அடையாளமாகவே 
வெளிப்படுத்திக்‌ பப்‌ அண்ண 


சுற்றியிருக்கிற 

அவருக்கு 
இருக்கிறார்கள்‌. 
தங்கள்‌ வாயை 


பாசான்‌ 

பலத்த எருதுகள்‌ என்னை 
தமண்‌ து. பீறி கெர்ச்சிக்கிற 
சிங்கத்தைப்போல்‌, என்மேல்‌ தங்கள்‌ 
வாயைத்‌ திறக்கிறார்கள்‌. தண்ணீரைப்‌ 
போல ஊற்றுண்டேன்‌: என்‌ 
எலும்புகளெல்லாம்‌ கட்டுவிட்டது, என்‌ 
இருதயம்‌ மெழுகுபோலாகி, என்‌ 
குடல்களின்‌ நடுவே ஒருகிற்று' 
(சங்‌ 2212-14). 





ழ்‌ நள 
யாய 


யோபு தன்னைப்பற்றியும்‌. தனக்கு 
விரோதமாய்‌ எ க்கிறவர்களைப்‌ 
பற்றியும்‌ சொல்லுகிற வார்த்தைகள்‌, 
இயேசுகிறிஸ்துவின்‌ பாடுகளையும்‌ 
வேதனைகளையும்‌ விவரிக்கிறது. 
“சேனைகளையுடைய நகரமே இப்போது 
தண்டுதண்டாகக்‌ கூடிக்கொள்‌; நமக்கு 
விரோதமாக முற்றிக்கை போடப்படும்‌; 
இஸ்ரவேலுடைய நியாயாதிபதியைக்‌ 
கோலினால்‌ சுன்னத்திலேடிப்பார்கள்‌" 
(மீகா 51 


பிரதான 
வஸ்திரங்களைக்‌ 
கிழித்துக்கொண்டு: இவன்‌ 
தேவஷதூஷணம்‌ சொன்னான்‌; இனிச்‌ 
சாட்சிகள்‌ நமக்கு வேண்டியதென்ன? 
இதோ, இவன்‌ தூஷணத்தை இப்பொழுது 
கேட்டீர்களே. உங்க என்னமாய்த்‌ 
தோன்றுகிறது என்று கேட்டான்‌. அதற்கு 
அவர்கள்‌: மரணத்துக்குப்‌ 
பாத்திரனாயிருக்கிறான்‌ என்றார்கள்‌. 
அப்பொழுது. அவருடைய முகத்தில்‌ துப்பி, 
அவரைக்‌ குட்டினார்கள்‌; சிலர்‌ அவரைக்‌ 
கன்னத்தில்‌ அறைந்து: கிறிஸ்துவே, 
உம்மை அடித்தவன்‌ யார்‌? அதை 

ஷ்டியினால்‌. எங்களுக்குச்‌ 

ல்லும்‌ என்றார்கள்‌” (மத்‌ 2655-68) 


“அப்பொழுது 
ஆசாரியன்தன்‌. 


தேவன்‌ 


தேவன்‌ என்னை அதியாயக்காரன்‌' 
வசமாக ஒப்புவித்து, தூன்மார்க்கரின்‌ 
கையில்‌ என்னை அகப்படப்‌ 
பண்ணினார்‌. நான்‌ சுகமாய்‌ 
வாழ்த்திருந்தேன்‌; அவர்‌ என்னை 
நருக்கி, என்‌ பிடரியைப்‌ பிடித்து, 
என்னை நொறுக்கி, என்னைத்‌ தமக்கு. 
இலக்காக நிறுத்தினார்‌. அவருடைய 
வில்லானர்‌ என்னைச்‌. 
சூழ்த்துகொண்டார்கன்‌; என்‌ ஈரலைத்‌ 
தப்பவிடாமல்‌ பினந்தார்‌; என்‌ 
பிச்சைத்‌ தரையில்‌ ஊரற்றிவிட்டார்‌. 
நொலுக்குதலின்மேல்‌ நொறுக்குதலை: 
என்மேல்‌ வரப்பண்ணினார்‌; 
பாரக்கிரமகாலியைய்யோல என்மேல்‌ 
பாய்ந்தார்‌ (யோபு 16:11-14). 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தேவன்‌ தன்னை அறியாயக்காரர்‌ 
கையிலிருந்து விடுவிப்பதற்குப்‌ பதிலாக, 
அவர்களுடைய வசமாக 
ஒப்புவித்திருக்கிறார்‌ என்று யோபு 
நினைக்கிறார்‌. “தேவன்‌ என்னை 
அநியாயக்காரன்‌ வசமாக ஒப்புவித்து, 
துன்மார்க்கரின்‌ கையில்‌ என்னை 
அகப்படப்பண்ணினார்‌” என்று யோபு 
சொல்லுகிறார்‌. இங்கும்‌. 
யோபு இயேசுகிறிஸ்துவுக்கு 
அடையாளமாயிருக்கிறார்‌. பிதாவாகிய 
தேவன்‌, தம்முடைய குமாரனாகிய 
இயேசுகிறிஸ்துவை, துன்மார்க்கருடைய 
கரங்களில்‌ ஒப்புக்கொடுத்தார்‌. அவர்கள்‌ 
இயேசுகிறிஸ்துவை சிலுவையில்‌ 
அறைந்தார்கள்‌. 
“இஸ்ரவேலரே, 
வார்த்தைகளைக்‌ 
அறிந்திருக்கிறடடி 
இயேசுவைக்கொண்டு. 
உங்களுக்குள்ளே 
செய்கைகளையும்‌, 
அடையாளங்களையும்‌ 
அவைகளினாலே அவரை 
வெளிப்படுத்தினார்‌. அப்படியிருந்தும்‌, 
நிர்ணமித்திருந்த 
படியேயும்‌, 
முன்னறிவின்படியேயும்‌ 
ஒப்புக்கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை 
நீங்கள்‌ பிடித்து, அக்கிரமக்காரருடைய 
கைகளினாலே சிலுவையில்‌ ஆணியடித்துக்‌ 
கொலைசெய்தீர்கள்‌” (அப்‌ 2:22-23) 
என்று பேதுரு தன்னுடைய பிரசங்கச்‌ 
செய்தியில்‌ இயேசுகிறிஸ்துவின்‌ பாடு, 
மரணத்தைப்பற்றிச்‌ சொல்லுகிறார்‌. 


நான்‌ சொல்லும்‌ 
கேளுங்கள்‌; நீங்கள்‌ 
நசரேயனாகிய 


அவருடைய 





ழ்‌ நயனா 
யாய 


தேவன்‌ தன்னை அநியாயக்காரர்‌ 
வசமாய்‌ ஒப்புவித்ததுமல்லாமல்‌, அவர்‌ 
தன்னை தம்முடைய 
எடுத்துக்கொண்டு 

நொறுக்குகிறார்‌ என்று 
வேதனையோடு சொல்லுகிறார்‌. 
சுகமாய்‌ வாழ்ந்திருந்தேன்‌; அவர்‌ என்னை 
நருக்கி, என்‌ பிடரியைப்‌ பிடித்து, என்னை 
நொறுக்கி, என்னைத்‌ தமக்கு இலக்காக 
நிறுத்தினார்‌” என்பதே யோபுவின்‌ 
மனவேதனை. யோபு ஒரு காலத்தில்‌ 
சுகமாய்‌ வாழ்ந்திருந்தார்‌. தேவனுடைய 
ஆசீர்வாதங்களை பரிபூரணமாய்‌ 
அனுபவித்தார்‌. ஆனாலும்‌ தேவன்‌ 
யோபுவை ருக்கி, அவருடைய 
பிடரியைப்‌ பிடித்து அவரை 
நொறுக்கினார்‌. தேவன்‌ தன்னை தமக்கு 
இலக்காக நிறுத்தியிருயதாக யு 
ால்லுகிறார்‌. 


தேவனுடைய 

தங்கள்‌ அம்புகளை 
தங்களுக்கு நியமிக்கப்பட்ட இலக்கை 
குறிபார்த்து எய்வார்கள்‌. தேவன்‌ 
தன்னை தம்முடைய வில்லாளர்களுக்கு 
இலக்காக நிறுத்தியிருப்பதாக யோபு 
நினைக்கிறார்‌. தேவனுடைய 
வில்லாளர்கள்‌ எல்லோரும்‌  யோபுவை 
சூழ்ந்துகொண்டார்கள்‌ நம்முடைய 
சத்துருக்கள்‌ யாராகயிருந்தாலும்‌, நாம்‌ 
அவர்களை தேவனுடைய வில்லாளர்கள்‌ 
என்றே நோக்கிப்‌ பார்க்கவேண்டும்‌ 
தேவன்‌ தம்முடைய சித்தத்தின்‌ 
பிரகாரமாய்‌, தம்முடைய 
வில்லாளர்களுக்கு, அம்புகளை எய்ய 
கட்டளை கொடுக்கிறார்‌ என்பதையும்‌ 
நாம்‌ புரிந்துகொள்ளவேண்டும்‌. 
நம்முடைய தேவனாகிய கர்த்தர்‌ 
சர்வவல்லயையுள்ளவர்‌ என்பதை 
புரிந்துகொண்டு, அவர்‌ தமக்குச்‌ 
சித்தமானதை நமக்குச்‌ செய்யட்டும்‌ என்று 
நம்மை தேவனுடைய சமுகத்தில்‌ 
ஒப்புக்கொடுக்கவேண்டும்‌. 


வில்லாளர்கள்‌, 
எய்யும்போது, 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தேவனுக்கு வில்லாளர்கள்‌ 
இருந்தாலும்‌ அவர்‌ கிருபையும்‌ இரக்கமும்‌ 
மிகுந்தவர்‌. யோபு தேவனுடைய 
இரக்கத்தைப்‌ பார்ப்பதற்குப்‌ பதிலாக, 
அவருடைய வில்லாளர்களையும்‌, அவர்கள்‌ 
கையிலிருக்கிற அம்புகளையும்‌ நோக்கிப்‌ 
பார்க்கிறார்‌. 

தப்பவிடாமல்‌, 
இலக்காக 
நொறுக்குவதாக 
வேதனைப்படுகிறார்‌. 
ஈரலைத்‌ தப்பவிடாமல்‌ 
தன்னுடைய பிச்சை 
ஊற்றிவிடுவதாகவும்‌ 
தேவனைப்பற்றிச்‌ சொல்லுகிறார்‌. 


தேவன்‌ 


பிளப்பதாகவும்‌, 
தலையில்‌ 
யோபு 


தன்மேல்‌ 
நொறுக்குதலின்மேல்‌ நொறுக்குதல்‌ 
வரப்பண்ணியதாகவும்‌, அவர்‌ ஒரு 
பராமக்கிரமசாலியைப்போல தன்மேல்‌ 
பாய்வதாகவும்‌ யோபு தேவனைப்பற்றிச்‌ 
சொல்லுகிறார்‌. யோபுவுக்கு 
நெருக்கத்தின்மேல்‌ நெருக்கர்‌ 
உண்டாயிற்று, நொறுக்குதலின்மேல்‌ 
நொறுக்குதல்‌ உண்டாயிற்று. அவருக்கு 
ஒவ்வொரு காயமாக ஏற்பட்டிருக்கிறது. 
தேவனுடைய வில்லாளர்‌ யோபுவின்மீது 
தங்கள்‌ அம்புகளை, குறிபார்த்து 
எய்யும்போது, அவை குறிதவறாமல்‌ 
யோபுவின்‌ ஈரலை பிளக்கிறது 
யோபுவுக்கு அநேகக்‌ காயங்கள்‌ 
உண்டாயிற்று. 


தேவன்‌ தன்மேல்‌ ஒரு 
பராமக்கிரமசாலியைப்போல  பாய்வதாக 
யோபு வேதனையோடு சொல்லுகிறார்‌. 
தேவனுடைய பராமக்கிரமத்திற்கு முன்பாக 
யோபுவால்‌ எதிர்த்து நிற்கமுடியாது. 
தேவனோடு சண்டைபோட்டு யோபுவால்‌ 
யோபு 
இப்படிப்பட்ட 
வார்த்தைகளைச்‌ சொன்னாலும்‌. இவை 
மெய்யாகவே தேவனுடைய 
குணாதிசயங்களல்ல. யோபுவின்‌ 
பார்வைக்கு தேவன்‌ ஒரு சத்துருபோல 
தெரிகிறார்‌. 





ழ்‌ நள 
யாய 


மாத்திரமல்ல, 
கர்த்தருடைய பரிசுத்தவான்களுக்கு 
யோபுலைப்போல துன்பம்‌ வரும்போது. 
அவர்களும்‌ தேவனைப்பற்றி இப்படித்தான்‌ 


நினைப்பார்கள்‌. தேவன்‌ பயங்கரமானவர்‌ 


யோபுவுக்கு 


புலம்புவார்கள்‌. 
வியாதியும்‌. வேதனையும்‌ அவருடைய 
மனக்கண்களை மங்கச்‌ செய்துவிட்டது. 
அவரால்‌ தேவனை தெளிவாகத்‌ 
தரிசிக்க முடியவில்லை. யோபு 
தன்னுடைய சுயசிந்தனையினால்‌. 
ந்‌ றி தப்பிதமாய்‌. 
நினைக்கிறார்‌. தப்பிதமாய்‌ சொல்லுகிறார்‌. 


மரண இருள்‌ 


நான்‌ இரட்டுச்‌. 
சேலையைத்தைத்து, என்‌ தோனின்மேல்‌ 
போர்த்துக்கொண்டேன்‌;. எண்‌: 
மகிமையைப்‌ யிலே 
போட்டுவிட்டேன்‌. அழுகிறதினால்‌ என்‌ 
முகம்‌ அழுக்கடைந்தது; மரண இருள்‌ 
கண்ணிமைகவின்‌. மேல்‌ 
வக்கு (யோபு 16:15,18). 


யோபு தன்னுடைய எல்லா 
மேன்மையயும்‌. எல்லா ஆறுதலையும்‌, 
எல்லா நன்மையையும்‌ இரந்துவிட்டார்‌. 
யோபு தேவனுக்கு முன்பாக தன்னைத்‌ 
தாழ்த்தி பணிவோடு சமர்ப்பிக்கிறார்‌. 
தன்னுடைய பாவங்களுக்காக யோபு 
மெய்யாகவே ்‌ 


தகொண்டு: 

பரிதாபமான நிலமையை 
பார்க்கவில்லை. 

சுயமகிமையின்மேல்‌ ஆசைப்பட்டு 
அதைப்பற்றிக்கொண்டிருக்கவில்லை. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


“நான்‌ இரட்டுச்சேலையைத்தைத்து, 
என்‌ தோளின்மேல்‌ போர்த்துக்‌ 
கொண்டேன்‌: என்‌ மகிமையைப்‌ 
புழுதியிலே போட்டுவிட்டேன்‌” என்று 
யோபு சொல்லுகிறார்‌. தான்‌ வியாதியிலும்‌ 
வேதனையிலும்‌ கஷ்டப்படும்போது. 
இரட்டுச்சேலையே தனக்குப்‌ போதுமானது 
என்று யோபு நினைக்கிறார்‌. தன்னுடைய 
சரீரம்‌ அதிகமாய்‌ வேதனைப்படும்போது, 
அதற்கு ஆடம்பரமான வஸ்திரம்‌ 
தேவையில்லை என்று தீர்மானித்து, 
இரட்டுச்சேலையைத்‌ தைத்து, அதை 
யோபு க்ணுடைய தோளின்மேல்‌ 
போர்த்துக்கொள்‌, 


யோபு தன்னுடைய சுயமகிமையைத்‌ 
தேடவில்லை. அவர்‌ தன்னுடைய 
மகிமையை பழுதியிலே 
போட்டுவிடுகிறார்‌. கிழக்கத்திப்‌ புத்திரரில்‌ 
யோபு மிகவும்‌ பெரியவராயிருந்தார்‌. 
மிகுந்த அந்தஸ்தோடிருந்தார்‌. யோபு 
இப்போது வியாதியிலும்‌ வேதனையிலும்‌ 
இருந்தாலும்‌ ஒரு சிலர்‌ இருக்கிறார்‌. 
இப்போது அவரைப்‌ பார்க்க வரும்போது, 
அவருக்கு  ஸ்ரியாதைக்‌ கொடுத்து 
கனப்படுத்துவார்கள்‌. ஆனால்‌ யோபுவோ 
அவர்கள்‌ கொடுக்கிற மரியாதையை 
ஏற்றுக்கொள்ள மறக்கிறார்‌... தன்னுடைய 
தியை புழுதியிலே ோட்டுவிடகறார 
யோபு தன்னுடைய 
பாவங்களினிமித்தமாய்‌ தேவனுடைய 
சமுகத்தில்‌ மனக்கசந்து அழுகிறார்‌. 
அவர்‌ அழுகிறதினால்‌ அவருடைய முகம்‌ 
அழுக்கடைந்து போயிற்று. தேவன்‌ 
தன்மீது. கோபமாயிருபதை 
நினைத்து யோபு 
தன்னுடைய சிநேகிதர்கள்‌ 
பிரியம்‌ வைக்காமல்‌, 
நினைத்து யோபு அழுகிறார்‌. மரணஇருள்‌ 
யோபுவின்‌ கண்ணிமைகளின்மேல்‌ 
உண்டாயிருக்கிறது. யோபுவுக்கும்‌. 
மரணத்திற்கும்‌ இடையே கொஞ்சதூரம்‌ 
மாத்திரமே இருக்கிறது. சீக்கிரத்தில்‌ 
செத்துப்போவதே தனக்கு நலமானது 
என்று யோபு நினைக்கிறார்‌. 





ழ்‌ நவள 

யாய 
யோபுவின்‌ உத்தமம்‌ 
யோபு 16 : 17-22 


யோபு 16:17. என்‌ கைகளிலே. 
கொடுமையில்லாதிருக்கையிலூம்‌, என்‌ 
ஜெபம்‌ சுத்தமாயிருக்கையிலூம்‌, 
அப்படியாயிற்று.. 


யோபு 16:18. பூமியே, என்‌ இரத்தத்தை 
முடிப்போடாதே; என்‌ அல்றுதலுக்கு. 
மறைவிடம்‌ உண்டாகாதிருப்பதாக. 


வோபு 1902. இப்போதும்‌ இதே, என்‌ 
சாட்சி பரலோகத்திலிருக்கிறது, 
எனக்குச்‌. சாட்சி பகருகிறவர்‌ 
உன்னதங்களில்‌ இருக்கிறார்‌. 


யோபு 16:20. என்‌ சிநேகிதர்‌ என்னைப்‌: 
பரியாசம்பண்ணுகிறார்கள்‌; எண்‌ கண்‌: 
தேவனை நோக்கிக்‌ கண்ணீர்‌ 
சொரிகிறது. 


யோபு 16:21. ஒரு மனுபுத்திரன்‌ தன்‌: 
சிநேகிதனுக்காக வழக்காடுகிறதுயோல, 
தேவனோடே, மனுஷனுக்காக 
வழக்காடுகிறவர்‌ ஒருவர்‌ உண்டானால்‌ 
நலமாயிருக்கும்‌. 


யோபு 16:22. குறுகின வருஷங்களுக்கு. 
முடிவு ர்க்‌ நான்‌ திரும்பிவராத 
வழியே போவேன்‌. 


என்‌ ஜெபம்‌ சுத்தமாயிருக்கிறது 


கைகளிலே 
கண்களா ககா த்தை னத்‌ எண்‌: 
ஜெபம்‌ சுத்தமாயிருக்கையிலும்‌, 
அப்படியாயிற்று (யோபு 16:17). 


யோபுவின்‌ சரீர நிலமை மிகவும்‌ 
பரிதாபமாகமிருக்கிறது. ஆனாலும்‌ அவர்‌ 
உத்தமத்தில்‌ நடப்பதாக அவருடைய 
மனச்சாட்சி அவருக்கு சாட்சி 
கொடுக்கிறது. யோபு தானாகவே 
எந்தப்‌ பாவத்திலும்‌ விழுந்துவிடவில்லை. 
யோபு ஏதாவது பாவம்‌ 
செய்திருப்பாரென்றால்‌, அவர்‌ தன்னுடைய 
பாவத்தை மறைக்கமாட்டார்‌. தான்‌ செய்த 
பாவத்தை ஏற்றுக்கொண்டு, அதற்காக 
மனம்‌ வருந்தி தேவனிடத்தில்‌ மன்னிப்பு 
கேட்பார்‌. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யோபு தன்னைத்தானே ஆராய்ந்து 
பார்க்கிறார்‌. அவருடைய கைகளில்‌ 
கொடுமையில்லை. அவருடைய ஜெபம்‌ 
சுத்தமாயிருக்கிறது. யோபு ஒருபோதும்‌ 
துணிகரமாய்ப்‌ பாவம்‌ செய்ததில்லை. 
ஆனாலும்‌ மற்ற எல்லா மனுஷரையும்விட 
யோபு அதிகளய்‌ வேதனைகளை 
அனுபவிக்கிறார்‌. எலிப்பாஸ்‌ யோபுவை 
தன்னுடைய வார்த்தைகளினால்‌ 
கடினமாய்க்‌ கடிந்துகொண்டார்‌ 
எலிப்பாசின்‌ குற்றச்சாட்டுக்களை யோபு 
எற்துக்கொள்ளவில்லை. தன்‌ எந்த 
மனுஷனுக்கும்‌ தீங்கு தில்லை. 
என்று யோபு திட்டமாய்ச்‌ சொல்கிறார்‌ 

யோபு பிறரை வஞ்சித்து 
அநியாயமாய்‌ ஐகூரியத்தைச்‌ சேர்த்தார்‌ 
என்றும்‌, ஆகையினால்‌ த 
ஐசுவரியம்‌ அவருக்கு நிலைக்கவில்லை. 
என்றும்‌ யோபுவின்‌ சிநேகிதர்‌ அவர்மீது 
குற்றம்‌ சொல்லுகிறார்கள்‌. யோபுவோ 
அந்தக்‌ குற்றச்சாட்டையும்‌ தீர்மானமாய்‌ 
மறுக்கிறார்‌. தான்‌ இழிவான 
ஆதாயத்திற்காக எந்த மனுஷனையும்‌ 
வஞ்சிக்கவில்லை என்று யோபு 
உறுதியாகச்‌ சொல்லுகிறார்‌. 


யோபுவின்‌ இருதயத்தில்‌ மெய்யான 
தேவபக்தியில்லை என்றும்‌, அவர்‌ 
மாய்மாலம்‌ பண்ணுகிறார்‌ என்றும்‌ 
எலிப்பாஸ்‌ அவர்மீது குற்றம்‌ சொன்னார்‌ 
ஆனால்‌ யோபுவோ தன்னுடைய ஜெபம்‌ 
சுத்தமாயிருக்கிறது என்று உறுதியாகச்‌ 
சொல்லுகிறார்‌. யோபுவுக்கு அநேக 
வேதனைகளும்‌, உபத்திரவங்களும்‌ 
வந்தாலும்‌, அவருடைய ஜெபத்தில்‌ 
அசுத்தமில்லை. அவருடைய மனச்சாட்சி 
சுத்தமாயிருக்கிறது. பருடைய 
தத்தி சொடுபையில்லாதிருக்கி றது 





EL 
TT 

பரிசேயர்கள்‌ 
காணவேண்டுமென்பதற்காக 
பண்ணுவார்கள்‌. அவர்களுடைய 
இருதயத்தில்‌ - பெருமையிருக்கும்‌ 
அவர்களுடைய ஜெபம்‌ 
ஆனால்‌ யோபுவோ 
காணவேண்டுமென்று 
பண்ணவில்லை. 
இருதயத்தைத்‌ தேவன்‌ 
பார்க்கவேண்டுபென்றும்‌, 
வேதனைகளை தேவன்‌ தாமே 
கிருபையினாலும்‌ இரக்கத்தினாலும்‌ 
தன்னைவிட்டு நீக்கிப்போட 
வேண்டுமென்றும்‌ யோபு பணிவோடு 
ஜெபம்பண்ணுகிறார்‌. 

யோபுவின்‌ ஜெபம்‌ அவருடைய 
இருதயத்தின்‌ ஆழத்திலிருந்து 
வெளிவருகிறது. அவருடைய இருதயமும்‌ 
சுத்தமாயிருக்கிறது அவருடைய 
வார்த்தைகளும்‌ சுத்தமாயிருக்கிறது. 
யோபுவின்‌ ஜெபமும்‌ சுத்தமாமிருக்கிறது. 
அவருடைய கைகளும்‌ சுத்தமாயிருக்கிறது. 

னாலும்‌ அவருடைய சரீரத்தில்‌ மிகுந்த 
ப வியாதியும்‌ இருக்கிறத. 


தமது 


அலறுதலுக்கு மறைவிடம்‌ 


மே 
முடிப்போடாகதே, 


மறைவிடம்‌ 
(யோபு 16:18). 


என்‌ இரத்தத்தை 
என்‌  அலறுதலுக்கு 
உண்டாகாதிருப்பதாக. 


யோபு தன்னுடைய உத்தமத்தையும்‌. 
நீதியையும்‌ உறுதிபண்ணுகிறார்‌. 
யோபுவின்‌ சிநேகிதர்‌ அவர்மீது 
பொய்யான குற்றச்சாட்டுக்களைச்‌ 
சொல்லுகிறார்கள்‌. அவர்‌ 
சொல்லுவதுபோல தன்னிடத்தில்‌ எந்தக்‌ 
குற்றமும்‌ இல்லையென்று யோபு 
தேவனுடைய சமுகத்திற்கு முன்பாக 
அறிக்கை செய்கிறார்‌. யோபு தன்னுடைய 
பாவத்தை மறைக்க 
தன்னிடத்தில்‌ 
அக்கிரமமும்‌, 
இருக்குமென்றால்‌, 
தண்டனையை தனக்கு கொடுக்கட்டும்‌ 
என்று யோபு தன்னை தேவனிடத்தில்‌ 
ஒப்புக்கொடுக்கிறார்‌. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தன்னுடைய 
கொடுமையிருக்குமென்றால்‌ ள்‌ 
தம்முடைய நீதியினால்‌ தன்னைத்‌ 
தண்டிக்கட்டும்‌ என்று யோபு 
தேவனுடைய சமுகத்தில்‌. பணிவோடு. 
சொல்லுகிறார்‌. “பூமியே என்‌ இரத்தத்தை 
மூடிப்போடாதே” என்று யோபு பூமியைப்‌ 
பார்த்து சொல்லுகிறார்‌. தான்‌ 
குற்றமற்றவர்களுடைய இரத்தத்தை 
சிந்தியிருந்தால்‌, பூமி அந்த இரத்தத்தை 
மூடிப்போடாமல்‌, தேவனுடைய சமுகத்தில்‌ 
அந்த இரத்தத்தைக்‌ குறித்து கணக்கு 
ஒப்புவிக்கட்டும்‌ என்று சொல்லுகிறார்‌. 
யோபு குற்றமற்றவர்களின்‌ இரத்தத்தை 
சிந்தியதாக, அவருடைய சிநேகிதர்‌ 
அவர்மீது குற்றம்‌ சொல்லுகிறார்கள்‌. 
தன்னிடத்தில்‌ அப்படிப்பட்ட குற்றம்‌ 
எதுவுமில்லை என்று யோபு உறுதியாய்ச்‌ 
சொல்லுகிறார்‌. 


யோபுவின்‌ ஜெபத்தில்‌ அசுத்தமில்லை. 
தன்னுடைய ஜெபத்தில்‌ ஏதாவது அசுத்தம்‌ 
இருக்குமென்றால்‌, தேவன்‌ தன்னுடைய 
விண்ணப்பத்திற்கு செவிகொடுக்காமல்‌ 
இருக்கட்டும்‌ என்று யோபு 
சொல்லுகிறார்‌. தான்‌ எவ்வளவுதான்‌. 
சத்தமிட்டு ஜெபம்பண்ணினாலும்‌, அது 
தேவனுடைய சமுகத்தில்‌ 
வந்தெட்டாதிருப்பதாக என்று யோபு 
தன்னுடைய நியாயத்தை எடுத்துச்‌ 
சொல்லுகிறார்‌. “என்‌ அலறுதலுக்கு 
மறைவிடம்‌ உண்டாகாதிருப்பதாக” என்று 
சொல்லி யோபு தன்னுடைய நீதியையும்‌, 
உத்தமத்தையும்‌ உறுதிபண்ணுகிறார்‌. 


கரத்தில்‌ 
தேவன்‌ 


என்‌ சாட்சி. 


| இப்போதும்‌ இதே, என்‌ 
பரலோகத்திலிருக்கிறது, 
பகருகிறவர்‌ 


(யோபு 16:19). 





ழ்‌ நயனா 
யாய 


சர்வஞானமுமுள்ளவர்‌. 
மனுஷருடைய இருதயங்களை ஆராய்ந்து 
பார்க்கிறவர்‌. யோபுவின்‌ இருதயத்தில்‌ 
எப்படிப்பட்ட இரகசியங்களெல்லாம்‌. 
இருக்கிறது என்பது தேவனுக்குத்‌ 
தெரியும்‌. தேவனுக்கு மறைவான 
இரகசியம்‌ எதுவுமில்லை. 
தன்னுடைய 

சர்வஞானமுள்ள 
விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 
நற்சாட்சியைக்‌ குறித்து பரலோகம்‌ சாட்சி 
கொடுக்கவேண்டும்‌. பரலோகத்திலுள்ள 
தேவன்‌ நம்மைக்‌ த்து நல்ல 
வார்த்தைகளைச்‌ சொல்லவேண்டும்‌. 
எவ்வளவுதான்‌ 


நற்பெயர்‌ இருந்தாலும்‌ பரலோகத்தில்‌ 
நமக்கு நற்பெயர்‌ இருக்கவேண்டும்‌. 
அதுவே உண்மையான பரிசுத்தம்‌ 
பரலோகத்தில்‌ மாய்மாலம்‌ எதுவுமில்லை. 
அங்கு உள்ளது உள்ளது என்றும்‌ 
இல்லாதது இல்லாது என்றும்‌ 
உண்மையாய்ச்‌ சொல்லப்படும்‌. யோபு 
இதைப்‌ புரிந்தவராகு, “இப்போதும்‌ இதோ, 
என்‌ சாட்சி  பரலோகத்திலிருக்கிறது” 
என்று சொல்லுகிறார்‌. 


நம்முடைய தேவன்‌ பெரியவர்‌. அவர்‌ 
நம்முடைய இருதயத்தைவிட பெரியவர்‌, 
மேலானவர்‌ நமக்கு நாமே 
நியாயாதிபதிகளாய்‌ இருக்கக்கூடாது. 
தேவனே நம்மை நீதியாய்‌ நியாயந்தீர்க்கிற 
நியாயாதிபதியாயிருக்கிறார்‌ யோபு 
தேவனிடத்தில்‌ தன்னை ஒப்புக்கொடுத்து, 
தன்னுடைய இருதயத்தில்‌ ஆறுதல்‌ 
பெற்றிருக்கிறார்‌. “எனக்குச்‌ சாட்சி 
பகருகிறவர்‌ உன்னதங்களில்‌ இருக்கிறார்‌” 
றப வதும்‌ எ 


நமக்கு பூரியில்‌ 


பரிசுத்தவான்களை, 
உலகப்பிரகாரமான ஜனங்கள்‌ இந்தப்‌ 
பிரபஞ்சத்தில்‌ னம்‌ பண்ணலாம்‌, 
அவதூறாகப்‌ பேசலாம்‌, குற்றப்படுத்தலாம்‌. 
மனுஷர்‌ நம்மைப்பற்றி என்ன 
சொன்னாலும்‌, உன்னதங்களிலிருக்கிற 
தேவன்‌ நம்மைக்குறித்து சாட்சி 
பகருவார்‌ என்பதே நமக்குக்‌ 
கிடைத்திருக்கிற மிகப்பெரிய ஆறுதல்‌. 
நம்முடைய நீதியையும்‌ உண்மையையும்‌, 


கர்த்தருடைய 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


உத்தமத்தையும்‌ 
அறியாமலிருந்தாலும்‌. 
உன்னதந்களிலிருக்கிற தேவன்‌ 
அறிந்திருக்கிறார்‌. தேவன்‌ தமக்கு 
ஏற்றவேளையில்‌ நம்மைக்‌ குறித்து சாட்சி 
பகருவார்‌. நம்மீது சொல்லப்படும்‌ 
தவறான குற்றச்சாட்டுக்களை 
நீக்கிப்போடுவார்‌. குழப்பங்களைத்‌ 
தெளிவுபடுத்துவார்‌. 


மனுஷர்‌ 


என்‌ கண்‌ 


என்‌. சிநேகிதர்‌ என்னைப்‌ 
பரியாசம்பண்ணுகிறார்கன்‌; என்‌ கண்‌ 
தேவனை நோக்கிக்‌ கண்ணீர்‌ 
சொரிகிறது. ஒரு மனுபுத்திரன்‌ தன்‌: 
சிநேகிதனுக்காக வழக்காடுகிறதுபோல, 
தேவனோடே, 'மனுஷனுக்காக. 
வழக்காடுகிறவர்‌ ஒருவர்‌ உண்டானால்‌ 
நலமாயிருக்கும்‌ (யோபு 16:20,21). 


யோபுவுக்கு ஆறுதல்‌ தேவனுடைய 
மடியில்தான்‌ இருக்கிறது. யோபுவின்‌ 
சிநேகிதர்‌ அவரைப்‌ பரியாசம்‌ 
பண்ணுகிறார்கள்‌. யோபு 
அவர்களுக்கு விரோதமாக 
பரியாச வார்த்தைகளையும்‌ 
கோபவார்த்தைகளையும்‌ பேசாமல்‌, 
தன்னுடைய வழக்கை தேவனிடத்தில்‌ 
எடுத்துச்‌ சொல்லுகிறார்‌. யோபுவின்‌ 
சிநேகிதர்‌ தங்களை  “யோபவுக்கு 
சிநேகிதர்‌” என்று சொல்லிக்கொண்டாலும்‌, 
அவர்கள்‌ மெய்யாகவே யோபுவுக்கு 
சிநேகிதர்களல்ல. அவர்கள்‌ யோபவுக்கு 
சத்துருக்களைப்போல பேசுகிறார்கள்‌. 
தங்கள்‌ வார்த்தைகளினால்‌ 
அவரைப்‌ பரியாசம்பண்ணுகிறார்கள்‌. 
வேதனைப்படுத்துகிறார்கள்‌. யோபுவின்‌ 
சிநேகிதர்‌ அவருடைய வேதனையையும்‌, 
துக்கத்தையும்‌ சரியாகப்‌ 
புரிந்துகொள்ளவில்லை. 





ழ்‌ நள 
யாய 


மனுஷர்‌ நம்முடைய 
'வேதனைகளைப்‌ பரிந்து 
கொள்ளாவிட்டாலும்‌, கர்த்தர்‌ நம்மையும்‌, 
நம்முடைய வேதனைகளையும்‌ சரியாகப்‌ 
புரிந்து வைத்திருக்கிறார்‌. யோபு 
தன்னுடைய நிலமையை மனுஷரிபத்தில்‌ 
சொல்லாமல்‌, தேவனிடத்தில்‌ 
ர்‌ என்‌ கண்‌. னை 
நோக்கி கண்ணீர்‌ சொரிகிறது' என்று 
யோபு கண்ணீரோடு சொல்லுகிறார்‌. 
தேவனுடைய சமுகத்தில்‌ நாம்‌ சொரிகிற 
கண்ணீரும்‌ பரிசுத்தமாயிருக்கவேண்டும்‌. 
நம்முடைய குழப்பமான ஆவியை 
நம்முடைய பரிசுத்தமான கண்ணீர்‌ 
தெளிவுபடுத்தும்‌. மனுஷர்‌ நம்மைத்‌ 
துக்கப்படுத்தும்போது, நம்முடைய 
கண்ணீர்‌ நமக்கு ஆறுதலைத்‌ தரும்‌ 


நம்முடைய 
கண்ணீர்களையும்‌ 


துக்கங்களையும்‌, 
பார்த்து மனுஷர்‌ 
தங்கள்‌ மனதிற்குள்‌ சந்தோஷப்படலாம்‌ 
ஆனால்‌ தேவனோ நம்முடைய 
கண்களின்‌ கண்ணீரைப்பார்த்து, நமக்கு 
ஆறுதலையும்‌ சமாதானத்தையும்‌ 
தருகிறார்‌ நம்முடைய கண்ணீரைத்‌ 
துடைக்கிறார்‌. துக்கத்தின்‌ கண்ணீரை 
ஆனந்த கண்ணீராக மாற்றுகிறார்‌ 

நீதிமன்றங்களிலே  மனுஷருக்காக 
வழக்காட வழக்கறிஞர்கள்‌ இருப்பார்கள்‌. 
அவர்கள்‌ தங்களுடைய கட்சிக்காரரின்‌ 
சார்பாக வழக்காடுவார்கள்‌. யோபுவின்‌ 
வழக்கு ட்டன 
நீதிமன்றத்திலிருக்கிறது. 
நீதிமன்றத்தில்‌ உன்னதமான தேவனே. 

நியாயாதிபதியாக 

அமர்ந்திருக்கிறார்‌. யோபுவின்‌ 
சாட்சி பரலோகத்திலிருக்கிறது. 
உன்னதங்களிலிருக்கிற தேவன்‌ 
யோபுவுக்கு சாட்சி பகருவார்‌. நீதியுள்ள. 
நியாயாதிபதியாகிய தேவனே, தம்முடைய 
நீதியான நியாயாசனத்தில்‌, யோபுவுக்காக 
வழக்காடுவார்‌. 
உத்தமத்திற்கு 
சாட்சியாயிருக்கிறார்‌ என்று 
சந்தோஷப்படுகிறார்‌. 


நீதியுள்ள 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மனுபத்திரன்‌ தன்‌ 
வழக்காடுகிறதுபோல, 
மனுஷனுக்காக 
ஒருவர்‌ உண்டானால்‌ 
என்று யோபு 
சொல்லுகிறார்‌. தேவனுக்கும்‌ நமக்கும்‌ 
இடையில்‌, நம்முடைய கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்து, புதிய 
ஏற்பாட்டுக்காலத்து  விசுவாசிகளாகிய 
நமக்கு மத்தியஸ்தராயிருக்கிறார்‌. 
கிறிஸ்துவானவர்‌ நமக்காக 
பிதாவினிடத்தில்‌ பரிந்து 
பேசிக்கொண்டிருக்கிறார்‌. யோபுவின்‌ 
ஏசாயா தீர்க்கதரிசியின்‌ 
புஸ்தகத்தில்‌ முன்னறிவிக்கப்பட்டதுபோல 
இருக்கிறது. 


கர்த்தராகிய ஆண்டவர்‌ எனக்குத்‌ 
துணைசெய்கிறார்‌: ஆகையால்‌ நான்‌ 
வெட்கப்படேன்‌: நான்‌ வெட்கப்பட்டும்‌ 
போவதில்லையென்று அறிந்திருக்கிறேன்‌ 
ஆதலால்‌ என்‌ முகத்தைக்‌ 
கற்பாறையைப்போலாக்கினேன்‌. என்னை 
நீதிமானாக்குகிறவர்‌ சமீபமாயிருக்கிறார்‌; 
என்னோடே வழக்காடுகிறவன்‌ யார்‌? 
ஏகமாய்‌ நிற்போமாக, யார்‌ எனக்கு 
எதிராளி? அவன்‌ என்னிடத்தில்‌ வரட்டும்‌. 
இதோ, கர்த்தராகிய ஆண்டவர்‌ எனக்குத்‌ 
துணைசெய்கிறார்‌; என்னை 
ஆக்கினைக்குள்ளாகத்‌ தீர்க்கிறவன்‌ யார்‌? 
இதோ, அவர்கள்‌ 

வஸ்திரத்தைப்‌ 

பொட்டுப்பச்சி அவர்களை அரிக்கும்‌" 
(ஏசா 5 


ஒரு 
சிநேகிதனுக்காக 
தேவனோடே 

வழக்காடுகிறவர்‌ 
நலமாயிருக்கும்‌" 


திரும்பி வராத வழி 


குறுகின வருஷங்களுக்கு முடிவு 
வருகிறது; நான்‌ திரும்பிவராத வழியே 
போவேன்‌ (யோபு 16:2. 





ழ்‌ நவள 
யாய 


யோபு தன்னுடைய மரணத்தைக்‌ 
குறித்து தியானிக்கிறார்‌. சரீர 
மரணத்தைப்பற்றிய தியானம்‌ அவருக்கு 
சந்தோஷத்தைத்‌ தருகிறது. தனக்கு 
மரணம்‌ சீக்கிரத்தில்‌ வரவேண்டுபென்று 
யோபு விரும்புகிறார்‌. யோபுவுக்கு மரணம்‌ 
வரும்போது அவருடைய 
பிரச்சனைகளெல்லாம்‌ முடிவுக்கு 
வந்துவிடும்‌. தான்‌  மரித்துப்போனால்‌ 
தேவனுடைய சமுகத்தில்‌ நித்திய 
காலமாயிருப்போம்‌. என்னும்‌ 
நம்பிக்கை யோபுவினிடத்திலிருக்கிறது. 
யோபு தேவனிடத்தில்‌ அந்த அளவுக்கு 
உறுதியாய்‌ நம்பிக்கை வைத்திருக்கிறார்‌. 
நமக்கு இம்மையில்‌ மரணம்‌ வரும்போது. 
நமக்கு மறுமையில்‌ நித்திய ஜீவன்‌ 
ஆரம்பமாகிறது. 


நாம்‌ இந்தப்‌ பூரியில்‌ ஜீவிப்பதைவிட, 
பரலோகத்தில்‌ தேவனோடு நித்திய 
காலமாய்‌ ஜீவிப்பதே, நமக்கு பேரானந்தம்‌ 
அதுவே நம்முடைய பாக்கியம்‌. யோபு 
தன்னுடைய உலகத்து வாழ்க்கையை 
நோக்கிப்‌ பார்க்கிறார்‌ “குறுகின 
வருஷங்களுக்கு முடிவு ட்‌ என்று 
சந்தோஷபாய்ச்‌ சொல்லுகிறார்‌. 
தங்களுடைய ஆயுசு காலம்‌ 
குறுகிய வருஷங்களாகயிருக்கும்போது 
உலகப்பிரகாரமான ஜனங்கள்‌. 
வேதனைப்படுவார்கள்‌ கர்த்தருடைய 
பிள்ளைகளுக்கோ சீர மரணம்‌ 
வேதனையானதல்ல. நம்முடைய காலங்கள்‌ 
கர்த்தருடைய கரத்திலிருக்கிறது. நமக்கு 
இம்மைக்குரிய ஜீவியம்‌ 
முடிந்துபோகும்போது, மறுமைக்குரிய 
ஜீவியம்‌ ஆரம்பமாகிறது என்பது 
சந்தோஷமான சத்தியம்‌ 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இந்தப்‌ பூமியில்‌ 
மரித்துப்போனவர்கள்‌, மறுபடியும்‌ திரும்பி 
வரப்போவதில்லை. மரணவழி திரும்பி 
வராத வழியாகமிருக்கிறது. நான்‌. 
திரும்பி வராத வழியே போவேன்‌” என்று 
யோபு தன்னுடைய மரணத்தைப்பற்றிச்‌ 
சந்தோஷமாய்ச்‌ சொல்லுகிறார்‌. நம்முடைய 
சரீர மரணம்‌ என்பது மாம்சப்பிரகாரமான 
இந்த உலகத்திலிருந்து பிரிந்து சென்று, 
ஆவிக்குரிய உலகத்திற்கு பிரயாணம்‌ 
பண்ணுவதாகும்‌. நாம்‌ ஸரிக்கும்போது, 
இதுவரையிலும்‌ ஆசையாய்‌ 
விசுவாசித்திருந்த, நம்முடைய 


பரலோகத்து வாசஸ்தலத்தை நோக்கி 
பிரயாணம்‌ மேற்கொள்கிறோம்‌. 


எல்லோருமே திரும்பி வராத வழியாக 
நாம்‌ எல்லோருமே போயே ஆகவேண்டும்‌. 
ஒருதரம்‌ பிறப்பதும்‌, ஒருதரம்‌ பரிப்பதும்‌ 
மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது 
பரிசுத்தவான்களின்‌. மரணம்‌ கர்த்தருடைய 
பார்வைக்கு அருமையாயிருக்கிறது. நாம்‌ 
மரிக்கும்போது இந்த 
பாடுகளிலிருந்து - 
பெற்று, நித்திய 
அனுபவிப்பதற்காக பரலோகத்திற்குள்‌ 
பிரவேசிக்கிறோம்‌. இது நம்முடைய 
ஆனந்த பாக்கிய நம்பிக்கை. 


சந்தோஷத்தை 


நம்முடைய மனச்சாட்சி கர்த்தருக்கு 
ந்த்‌ 

ட அக 

நம்முடைய 


ஆறுதலைக்‌ நாம்‌ 
தேவனுக்கு முன்பாக நீதிமான்களாகவும்‌, 
உத்தமர்களாகவும்‌ மென்றால்‌, 
நமக்குள்‌ மரணபயம்‌ இருக்காது 





ழ்‌ நள 
யாய 


யோபுவின்‌ 
கடுமையான 


சிநேகிதர்‌ அவர்மீது 
குற்றச்சாட்டுக்களைச்‌ 
சொல்லுகிறார்கள்‌. யோபு 
அவர்களுடைய _ கடினவார்த்தைகளைக்‌. 
கேட்கிறார்‌. அவர்‌ தன்னையும்‌ நோக்கிப்‌ 
பார்க்கிறார்‌. யோபு தன்னை ஒரு 
செத்துப்போகிற மனுஷனைப்போல. 
காண்கிறார்‌ (யோபு 174). யோபு 
தேவனிடத்தில்‌ விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 
தேவன்‌ விரைவாக வந்து தனக்கு நீதி 
செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறார்‌ 
யோபுவுக்கு தன்னைத்தானே சரிசெய்து 
கொள்ளத்‌ தெரியவில்லை. அவருக்கு 
தேவனுடைய உதவி தேவைப்படுகிறது 
(யோபு 17:27), 


யோபு குற்றரில்லாதவர்‌. அவர்‌ ஒரு 
'திமான்‌. ஆனாலும்‌ அவருக்கு, 
சஞ்சலமும்‌ வேதனையும்‌ வந்திருக்கிறது. 
சன்மார்க்கத்தான்‌ தன்னைப்பார்த்து 
பிரமிப்படையக்கூடாது என்று யோபு 
எதிர்பார்க்கிறார்‌. தன்னுடைய வேதனை 
அவர்களுக்கு இடறலாயிருக்கக்கூடாது 
என்றும்‌ யோபு விரும்புகிறார்‌ 
(யோபு 17:89) யோபுவின்‌ 
சிநேகிதரிடத்தில்‌ ஞானமில்லை. 
அவருடைய நம்பிக்கை 
மாயையாயிருக்கிறது (யோபு 1710-16). 


யோபுவின்‌ புலம்பல்‌ 
யோபு 17 : 1-9 


யோபு 17:1. என்‌ ௬வாசம்‌ ஒழிகிறது, 
என்‌ நாட்கள்‌ முடிகிறது; பிரேதக்குழி. 
எனக்கு ஆயத்தமாயிருக்கிறது. 
பரியாசம்‌ 
என்னிடத்தில்‌ 


யோபு 172. 
பண்ணுகிறவர்கள்‌. 
இல்லையோ? அவர்கள்‌ செய்யும்‌ 
அதியாயங்களை என்‌ கண்‌ 
பார்த்துக்கொண்டிருக்கிறது. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யே௱பு 17:8. தேவரீர்‌ என்‌ காரியத்தை 
மேல்‌ போட்டுக்கொண்டு, எனக்காகப்‌ 
நணைப்படுவீராகு வேறே யார்‌ 
எனக்குக்‌ கைகொடுக்கத்தக்கவர்‌? 


யோபு 17:4. நீர்‌ அவர்கள்‌ 
இருதயத்துக்கு ஞானத்தை மழைத்தீர்‌; 
ஆகையால்‌ அவர்களை: 
உயர்த்தாதிருப்பீர்‌. 

யோபு 17:5. எவன்‌ தன்‌ சிநேகிதருக்குக்‌ 
கேடாகத்‌ துரோகம்‌ பேசுகிறானோ, 
அவன்‌ பின்னைகளின்‌ கண்களும்‌ 
பூத்துப்‌ போகும்‌. 

யோபு 17:6. ஜனங்களுக்குன்னே அவர்‌ 
என்னைப்‌ பழமொழியாக வைத்தார்‌; 
அவர்கள்‌ முகத்துக்குமுன்‌ நாண்‌ 
அருவருப்பானேன்‌.. 


17:7. இதினிமித்தம்‌ என்‌: 
சஞ்சலத்தினால்‌ 
என்‌ 


நிழலைப்‌ 


யோபு 
கண்கள்‌. 
இருனடைந்தது; 
அவயவங்களெல்லாம்‌. 
போலிருக்கிறது. 


யோபு 17:8. சன்மார்க்கர்‌ இதற்காகப்‌ 
பிரமிப்பார்கன்‌; குற்றமில்லாதவன்‌' 
மாயக்காரனுக்கு. விரோதமாக. 
எழும்புவான்‌. 


யோபு 17:9. நீதிமான்‌ தன்‌ வழியை 
உறுதியாய்ப்‌ பிடிப்பான்‌; சத்தமான 
கைகளுன்னவன்‌ மேன்மேலும்‌ பலத்துப்‌ 
போவான்‌. 


என்‌ சுவாசம்‌ ஒழிகிறது 


என்‌ சுவாசம்‌ ஒழிகிறது, என்‌ 
நாட்கள்‌ முடிகிறது; பிரேதக்குழி எனக்கு. 
ஆயத்தமாயிருக்கிறது (யோபு 17:1). 





ழ்‌ நவள 
யாய 


யோபு. இதுவரையிலும்‌ தான்‌ 
சொன்ன  பிரதியுத்தாத்தை அப்படியே 
நிறுத்திவிடுகிறார்‌. தான்‌ 
இதுவரையிலும்‌ சொன்னதுபோல பேசாமல்‌, 
இப்போது யோபு திடீரென்று 
வேறுவிதமாய்ப்‌ பேச ஆரம்பிக்கிறார்‌. 
யோபுவைப்போல மிகுந்த 
வேதனையிலிருக்கிறவர்கள்‌, இப்படித்தான்‌ 
மாறிமாறி பேசுவார்கள்‌. அவர்களுடைய 
சிந்தையில்‌ குழப்பம்‌ இருக்கும்‌. 
அவர்களுடைய பேச்சிலும்‌ நிச்சயமும்‌ 
உறுதியும்‌ இருக்காது தங்களுடைய 
இருதயத்தின்‌ நினைவுகளை அப்படியே 
வார்த்தைகளாகக்‌  கொட்டிவிடுவார்கள்‌. 
யோபு இதுவரையிலும்‌ தன்னுடைய 
மரணத்தை விரும்பி, அதைப்பற்றிப்‌ 
பேசினார்‌. இப்போதோ தன்னுடைய 
சிநேகிதரின்‌ சாட்டுக்களுக்கு, பதில்‌ 
தி்‌ ல 
யோபு 
மனுஷனைப்போல 
அவருடைய வார்த்தைகள்‌ 
மரணபடுக்கையில்‌  படுத்திருப்போரின்‌ 
வார்த்தையைப்போல இருக்கிறது. யோபு 
இதற்கு முன்பு “குறுகின 
வருஷங்களுக்கு முடிவு வருகிறது, நான்‌ 
திரும்பி வராத வழியே போவேன்‌” 
(யோபு 16:22) என்று சொன்னார்‌. ஆனால்‌. 
இப்போதோ தான்‌ ஏற்கெனவே 


சொன்னதை, ற்‌ திருத்தி, 
வேறுவிதமாய்ப்‌ பேசுகிற. 


ஸரித்துக்கொண்டிருக்கிற 
இருக்கிறார்‌. 


தனக்கு முடிவு வரப்போகிறது. 
என்றும்‌. தான்‌ திரும்பி வராத வழியாக 
போகப்போகிறேன்‌ என்றும்‌ சொன்னவர்‌, 
இப்போது தன்னுடைய முடிவு 
வந்துவிட்டதுபோல சொல்லுகிறார்‌. “என்‌ 
சுவாசம்‌ ஒழிகிறது... என்‌ நாட்கள்‌ 
முடிகிறது” என்று யோபு புலம்புகிறார்‌. 
யோபு நல்ல மனிதன்‌. ஆனாலும்‌ அவர்‌ 
தனக்கு ஏற்கெனவே 
வந்துவிட்டதுபோல 
குழி தனக்கு ஆயத்தமாயிருக்கிறது என்று 
சொல்லுகிறார்‌. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யோபுவின்‌ வார்த்தைகள்‌ 
எச்சரிப்பாகச்‌ சொல்ஃப்பட்டிருக்கிறது. 
நம்முடைய  ஆயுசுநாட்களை நாம்‌ 
ஒருபோதும்‌ அசட்டைபண்ணிவிடக்கூடாது. 
நாம்‌ காலத்தைப்‌ பிரயோஜனப்படுத்திக்‌ 
கொள்ளவேண்டும்‌. நித்தியத்தில்‌ 
பிரவேசிப்பதற்கு நாம்‌ எப்போதுமே 
ஆயத்தமாயிருக்கவேண்டும்‌. நம்முடைய 
மரணநாளைப்பார்த்து, நாம்‌ 
பயப்படக்கூடாது. மரிப்பதற்கு. 
ஆயத்தமாயிராமல்‌ அசட்டையாயிருக்கக்‌ 
கூடாது. 


நமக்கு 


யோபுவைப்போலவே 
பிரேதக்குழி 


நமக்கும்‌. 
ஆயத்தமாயிருக்கிறது. 
நம்முடைய சுவாசமும்‌ ஒழியப்போகிறது. 
நம்முடைய நாட்களும்‌ முடியப்போகிறது. 
நாம்‌ இந்தப்‌ பூரியிலே நித்திய காலமாய்‌ 
ஜீவிப்போம்‌ என்று நினைக்கக்கூடாது. 
நமக்கு சடுதியிலே மரணம்‌ வரும்‌. நாம்‌ 
பிரேதக்குழிக்குள்‌ போகவேண்டிய நாள்‌ 
சீக்கிரத்தில்‌ வரப்போகிறது 
இதையெல்லாம்‌ நினைத்துப்‌ பார்த்து, 
நம்முடைய ஜீவியத்தை கர்த்தருடைய 
சமுகத்தில்‌ ஒழுங்குபடுத்திக்‌ 
கொள்ளவேண்டும்‌. பரிசுத்தமாய்‌ ஜீவிக்க 
வேண்டும்‌. நாம்‌ இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ 
ஜீ ந்தால்‌ ப ப்ரலோகத்தற்குரியவர்களாய்‌ 
விக்க 


பரியாசம்பண்ணுகிறவர்கள்‌ 


பரியாசம்‌ பண்ணுகிறவர்கள்‌. 
என்னிடத்தில்‌ இல்லையோ? அவர்கள்‌: 
செய்யும்‌ அதியாயங்கனை என்‌ கண்‌ 
பார்த்துக்கொண்டிருக்கிறது. தேவரீர்‌ 
என்‌ காரியத்தை மேல்‌ 
போட்டுக்கொண்டு, எனக்காகப்‌ 
நிணைப்படுவீராக; வேறே யார்‌ 
எனக்குக்‌ கைகொடுக்கத்தக்கவர்‌? தீர்‌ 
அவர்கள்‌ இருதயத்துக்கு ஞானத்தை. 
மீறைத்தீர்‌ ஆகையால்‌ அவர்களை 
உயர்த்தாதிருப்பீர்‌. எவன்‌ தன்‌: 
சிநேகிதருக்குக்‌ கேடாகத்‌ துரோகம்‌ 
பேசுகிறானேர, அவன்‌ பின்னைகளின்‌ 

கண்களும்‌ பூத்துப்‌ போகும்‌ 
(யோபு 17:2-5). 





ழ்‌ நயனா 
யாய 


யோபு வியாதியிலும்‌ வேதனையிலும்‌ 
கஷ்டப்படுகிறார்‌. அவருக்கு ஆறுதல்‌ 
சொல்ல வந்த அவருடைய சிநேகிதர்கள்‌, 
அவரைப்‌ பரியாசம்பண்ணுகிறார்கள்‌. 
யோபு ஒரு மாய்மாலக்காரர்‌ என்றும்‌ அவர்‌ 
ஒரு அக்கிரமக்காரர்‌ என்றும்‌ அவர்மீது 
குற்றம்‌ சொல்லுகிறார்கள்‌. யோபுவின்‌ 
பாவத்திற்கு கர்த்தர்‌ நீதியான தண்டனை 
கொடுத்திருக்கிறார்‌ என்‌ 
யோபுவின்‌ 
வியாக்கியானம்பண்ணுகிறார்கள்‌ 


தன்னுடைய சிநேகிதர்கள்‌ தன்னை 
பரியாசம்பண்ணும்போது, யோபு தன்னை 
நோக்கிப்‌ பார்க்கிறார்‌. அவர்கள்‌ 
சொல்லுவதுபோலவே, போபுவுக்கு 
அதிகமான பாடுகளும்‌ வேதனையும்‌ 
வந்திருக்கத்தான்‌ செய்கிறது. தன்னுடைய 
பாடுகளுக்கு தன்னுடைய பாவமோ, 
அநியாயமோ, அக்கிரமமோ காரணமல்ல 
என்பது யோபவுக்கு நன்றாய்த்‌ தெரியும்‌. 
ஆனாலும்‌ யோபுவின்‌ சிநேகிதர்கள்‌ 
அவரைப்‌ பரியாசம்பண்ணுகிறார்கள்‌ 


யோபு தன்னுடைய சிநேகிதரைப்‌ 
பார்த்து, “பரியாசம்பண்ணுகிறவர்கள்‌ 
என்னிடத்தில்‌ இல்லையோ” என்று 
கேட்கிறார்‌ தங்களுடைய 
ஆலோசனைகளை யோபு 
ஏற்றுக்கொண்டால்‌, அவருக்கு ஒரு 
துன்பமும்‌ வராது என்று அவருடைய 
சிநேகிதர்கள்‌ அவருக்கு ஆலோசனை 
சொல்லுகிறார்கள்‌ ஆனால்‌. 
அவர்களுடைய வார்த்தையில்‌ 
உண்மையில்லை என்பது யோபுவக்குத்‌ 
தெரியும்‌. அவர்கள்‌ தனக்கு ஆறுதல்‌ 
சொல்லுவதற்குப்‌ பதிலாக, தன்னை 
பரியாசம்பண்ணுகிறார்கள்‌ என்பதை யோபு. 
அறிந்திருக்கிறார்‌. அவர்கள்‌ தன்னுடைய 
வேதனையை கூட்டுவதையும்‌ யோபு 
புரிந்து வைத்திருக்கிறார்‌. யோபு 
அவர்களுடைய பரியாச வார்த்தைகளைக்‌ 
கேட்டு, “அவர்கள்‌ செய்யும்‌ 
அநியாயங்களை என்‌ கண்‌ 
பார்த்துக்கொண்டிருக்கிறது” என்று 
சொல்லுகிறார்‌. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தன்னுடைய வழக்குகளையும்‌ 
நியாயங்களையும்‌ யோபு தன்னுடைய 
சிநேகிதரிடத்தில்‌ சொல்லுவதற்குப்‌ 
தேவனிடத்தில்‌ சொல்லுகிறார்‌. 
என்‌ 
மேல்போட்டுக்கொண்டு, 
பிணைப்படுவீராக' என்று 
தேவனிடத்தில்‌ விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 
பரியாசம்பண்ணுகிறவர்கள்‌ நம்முடைய 
இருதயத்தை  வேதனைப்படுத்தினாலும்‌, 
நமக்கு தேவனிடத்தில்‌ மெய்யான ஆறுதல்‌ 
உண்டு. உலகத்து ஜனங்களை நம்மால்‌ 
நம்பமுடியாவிட்டாலும்‌. நாம்‌ தேவனை 
தாராளமாய்‌ நம்பலாம்‌. 


நாம்‌ மற்றவர்களை நியாயமில்லாமல்‌ 
குற்றப்படுத்தக்கூடாது. பிறரை 
குற்றப்படுத்தும்‌ இருதயமுள்ளவர்களுக்கு 
தேவனிடத்தில்‌ நம்பிக்கையிருக்காது 
அவர்கள்‌ மற்றவர்களைக்‌ 
குற்றப்படுத்துவதற்கு முன்பாக, 
தங்களுடைய இருதயங்களை ஆராய்ந்து 
பார்க்கவேண்டும்‌. தங்களிடத்திலுள்ள 
பாவங்களையும்‌ மீறுதல்களையும்‌ 
கண்டுபிடிக்கவேண்டும்‌. தேவனுடைய 
சமுகத்தில்‌ தங்களைத்‌ தாழ்த்தி, 
தங்களுடைய பாவங்களுக்காக 
மனம்வருந்தி, தேவனுடைய மன்னிப்பைப்‌ 
பெற்றுக்‌ கேக்கும்‌ 


யோபுவின்‌ சிநேகிதர்கள்‌ அவரைப்‌ 
பரியாசம்பண்ணுகிறார்கள்‌.  யோபுவுக்கு. 
ஆறுதலும்‌ உதவியும்‌ தேவைப்படுகிறது. 
கர்த்தரே தனக்காக பிணைப்படவேண்டும்‌ 
என்று யோபு ஜெபம்பண்ணுகிறார்‌. 
நமக்காக தேவன்‌ தாமே பரிந்து 
பேசவேண்டும்‌. நம்முடைய கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்து, பிதாவின்‌ சமுகத்தில்‌, 
நமக்காக பரிந்து பேசிக்கொண்டிருக்கிறார்‌. 
இது விசுவாசிகளுக்குக்‌ கிடைத்திருக்கிற 
மிகப்பெரிய சிலாக்கியம்‌. 





ழ்‌ நவள 
யாய 


கர்த்தருடைய பிள்ளைகளோடு 
தேவன்கூட இருக்கிறார்‌. தேவன்‌ 
நம்மோடு கூடமிருக்கும்போது, நமக்கு 
எதிர்த்து நிற்பவன்‌ யார்‌ என்று. 
அப்போஸ்தலர்‌ பவுலைப்போல, நாமும்‌ 
விசுவாசத்தோடு சொல்லவேண்டும்‌. 
தேவனே நமக்கு கைகொடுக்கிறவர்‌. 
அவரால்‌ மாத்திரமே நமக்கு 
கைகொடுத்து உதவிபுரியமுடியும்‌. யோபு 
தேவனுடைய உதவியையும்‌, 
ஒத்தாசையையும்‌ நன்றாய்‌ 
வைத்திருக்கிறார்‌. 
கைகொடுக்கத்தக்கவர்‌ 
“வேறே யார்‌ 
கைகொடுக்கத்தக்கவர்‌” 
கேட்கிறார்‌. 


என்பதை நம்பி, 
எனக்கு 
என்று யோபு 
தேவன்‌ 
பட்சத்திலிருந்தால்‌ 
விரோதமாயிருப்பவன்‌ யார்‌? தம்முடைய 
சொந்தக்குமாரனென்றும்‌ பாராமல்‌ 
நம்மெல்லாருக்காகவும்‌ அரை 
ப்புக்கொடுத்தவர்‌, அவரோடேகூட மற்ற 
எல்லாவற்றையும்‌ நமக்கு 
அருளாதிருப்பதெப்படி? தேவன்‌ தெரிந்து 
கொண்டவர்கள்‌ மேல்‌ 
குற்றஞ்சாட்டுகிறவன்‌ யார்‌? தேவனே 
அவர்களை நீதிமான்களாக்குகிறவர்‌ 
ஆக்கினைக்குள்ளாகத்‌ தீர்க்கிறவன்‌ யார்‌? 
கிறிஸ்துவே ஸரித்தவர்‌: அவரே 
எழுந்துமிருக்கிறவர்‌; அவரே தேவனுடைய 
வலதுபாரிசத்திலும்‌ இருக்கிறவர்‌; நமக்காக 
வேண்டுதல்‌ செய்கிறவரும்‌ அவரே” 
(ரோம 8:31-34) என்று அப்போஸ்தலர்‌ 
பவுல்‌ சொல்லுகிறார்‌. 


நம்முடைய 
நமக்கு 


யோபு தன்னுடைய சிநேகிதரின்‌. 
பரியாச வார்த்தைகளுக்காக அவர்களைக்‌ 
கடிந்துகொள்கிறார்‌. “நீர்‌ அவர்கள்‌ 
இருதயத்திற்கு ஞானத்தை பறைத்தீர்‌” 
என்று யோபு தேவனிடத்தில்‌ 
சொல்லுகிறார்‌. இருதயத்தில்‌ கிருபையும்‌, 
இரக்கமும்‌, மனதுருக்கமும்‌ 
இல்லாதவர்களிடத்தில்‌ ஞானமும்‌ 
இருக்காது ஞானம்‌ அவர்களுக்கு 
மறைக்கப்பட்டிருக்கும்‌. அவர்கள்‌ 
ஞானத்தைத்‌ தேடினாலும்‌, அவர்களால்‌ 
அதைக்‌ கண்டுபிடிக்க முடியாது. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இரக்ககுணம்‌ 
அப்படிப்பட்டவனால்‌ 
மாத்திரமே மற்ற மனுஷனை 
புரிந்துகொள்ள முடியும்‌. இருதயத்தில்‌ 
இரக்கமுள்ளவர்கள்‌ மாத்திரமே மனுஷரை 
மனுஷராகப்‌ பார்ப்பார்கள்‌. மனுஷரை 
மனுஷராக மதிப்பார்கள்‌. இருதயத்தில்‌ 
இரக்ககுணமில்லை. என்றால்‌, 
அவர்களுடைய பார்வையும்‌ 
மங்கிப்போயிருக்கும்‌. மனுஷர்‌ 
அவர்களுக்கு மனுஷராகத்‌ 
தெரியமாட்டார்கள்‌. அப்படிப்பட்டவர்களை, 
“தேவரீர்‌ உயர்த்தாதிருப்பீர்‌' என்று யோபு 
கெய்‌ ண்‌ ண்‌ 


மனுஷரிடத்தில்‌ 
இருக்கவேண்டும்‌. 


மனுஷனுடைய இருதயத்திற்கு 
ஞானம்‌ பறைக்கப்பட்டிருந்தால்‌. அவனுக்கு 
மேன்மையும்‌ இல்லை, உயர்வும்‌ இல்லை, 
மகிமையும்‌ இல்லை. சகோதர சிநேகம்‌ 
தேவன்‌ நியமித்திருக்கிற பிரமாணம்‌. 
சகோதர சிநேகம்‌ பரிசுத்தமானது. 
விசுவாசிகள்‌ சகோதர சிநேகத்தை 
அசட்டை செய்யக்கூடாது. சகோதர 
சிநேகத்தின்‌ பிரமாணத்தை 
மீறுகிறவர்கள்‌, அதனால்‌ 
உண்டாகிற ஆசிர்வாதங்களுக்கு 
அந்நியராயிருப்பார்கள்‌. நாம்‌ நம்மை 
நேசிப்ப பிறரையும்‌ 
நேசிக்கவேண்டும்‌. 

நம்முடைய சிநேகிதருக்கு நாம்‌ 
கேடு நினைக்கக்கூடாது. அவர்களுக்கு 
விரோதமாக கேடாக துரோகம்‌ 
பேசக்கூடாது. சிநேகிதருக்கு துரோகம்‌ 
பண்ணுகிறவர்கள்மீது தேவனுடைய 
கோபம்‌ வரும்‌. அவர்களுடைய 
சந்ததிகள்மீதும்‌ தேவனுடைய 
ஆக்கினைத்தீர்ப்பு தன்னுடைய 
சிநேகிதருக்கு துரோகம்‌ 
பேசுகிறவனுடைய பிள்ளைகளின்‌ 
கண்களும்‌ பூத்துப்போகும்‌ என்று யோபு 
சொல்லுகிறார்‌. 


வரும்‌ 
கேடாக 





ழ்‌ நள 
யாய 


நாம்‌ பிறருக்கு கேடு செய்தால்‌, பிறர்‌ 
நமக்கு கேடு செய்வார்கள்‌. மற்றவர்கள்‌ 
நமக்கு என்ன செய்யவேண்டுபென்று 
விரும்புகிறோமோ, அதையே நாம்‌ 
அவர்களுக்கு செய்யவேண்டும்‌. யோபுவின்‌ 
சிநேகிதர்‌ அவரைப்‌ பரியாசம்‌ 
பண்ணுகிறார்கள்‌. அவர்கள்‌ யோபுவுக்கு 
கேடாக துரோகம்‌ பேசுகிறார்கள்‌. 
அப்படிப்பட்டவர்களுக்கு. மற்றவர்கள்‌ 
மூலமாய்‌ ஒரு நன்மையும்‌ உண்டாகாது. 
அவர்களுடைய பிள்ளைகளுக்கும்‌ ஒரு 
நன்மையும்‌ கிடைக்காது 


அவர்களுடைய பிள்ளைகள்‌, 
தங்கள்‌ பெற்றோரிடத்தில்‌ நன்மைகளை 
எதிர்பார்ப்பார்கள்‌. தங்கள்‌ பெற்றோரின்‌ 
சிநேகிதரிடத்தில்‌ ஆறுதலை 
எதிர்பார்ப்பார்கள்‌. அவர்களுடைய 
எதிர்பார்ப்பு வீணாய்ப்போகும்‌ 
அவர்களுக்கு ஒன்றும்‌ கிடைக்காது. 
பிறருடைய உதவிகளை எதிர்பார்த்து, 
அவர்களுடைய கண்களும்‌ பூத்துப்போகும்‌ 
யோபு தன்னுடைய  சிநேகிதரிடத்தில்‌ 
ஆறுதலை எதிர்பார்த்தார்‌ ல்‌ 
அவருக்கு ல்‌ 
ஏமாந்துபோனார்‌ 
அவருடைய 
பூத்துப்போயிற்று. 
கண்களைப்போலவே, 
சிநேகிதரின்‌ பிள்ளைகளுடைய 
கண்களும்‌ பூத்துப்போகும்‌ என்று யோபு 
சாபமான வார்த்தைகளைச்‌ சொல்லுகிறார்‌. 
ன்‌ தீங்கு செய்கிறவர்கள்‌, அதன்‌ 
ங்கள்‌ சொந்த 
பிள்ளைகளுக்கே தீங்கு செய்கிறார்கள்‌ 


நான்‌ அருவருப்பானேன்‌ 


ஜனங்களுக்குன்னே அவர்‌ 
என்னைப்‌ பழமொழியாக வைத்தார்‌; 
அவர்கள்‌ முகத்துக்குமுன்‌ நான்‌. 
அருவருப்பானேன்‌. இதினிமித்தம்‌ என்‌ 
கண்கள்‌ கஞ்சலத்தினால்‌. 
இருனடைத்தது; என்‌ 
அவயவங்களெல்லாம்‌ நிழலைப்‌ 
போலிருக்கிறது (யோபு 17:6,7). 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யோபு தன்னுடைய பரிதாபமான 
நிலமையை எடுத்துச்‌ சொல்லுகிறார்‌. 
“அவர்‌” என்னை பழமொழியாக 
வைத்தார்‌ என்று யோபு சொல்லுகிறார்‌. 
“அவர்‌” என்னும்‌ வார்த்தை எலிப்பாசைக்‌ 
குறிக்கலாம்‌ என்றும்‌, அல்லது, 
தேவனைக்‌. குறிக்கலாம்‌. என்றும்‌ 
வேதபண்டிதர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. 
யோபு ஜனங்களுக்குள்ளே ஒரு 
பழமொழியாக இருக்கிறார்‌. ஜனங்கள்‌ 
யோபுவைப்‌ பார்த்து பரியாசம்‌ 
பண்ணுகிறார்கள்‌. நகைக்கிறார்கள்‌. தான்‌ 
ஜனங்களுடைய முகத்திற்கு முன்பு 
அருவருப்பாயிருப்பதாக யோபு 
சொல்லுகிறார்‌. 


யோபுவின்‌ சரித்திரம்‌ 
ஜனங்களுக்குள்ளே ஒரு பழமொழியைப்‌ 
போல பயன்படுத்தப்படுகிறது. அவர்கள்‌ 
யோபுவின்‌ வேதனைகளை 
பாடல்களாகப்‌ பாடுகிறார்கள்‌. 
தங்களுடைய உரையாடல்களிலும்‌, 
அன்றாட ஜீலியத்திலும்‌, *யோபுலைப்போல” 
என்னும்‌ வாக்கியத்தைப்‌ 
பயன்படுத்துகிறார்கள்‌. “யோபுவைப்போல 
வேதனை உண்டாயிற்று, "யோபுவைப்‌ 
போல பாடுண்டாயிற்று", “யோபுவைப்போல 
பேரிழப்பு உண்டாயிற்று என்று 
யோபுவின்‌ பெயரை  பழமொழியாகப்‌ 
பயன்படுத்துகிறார்கள்‌. 


யோபு பாடுகளை அனுபவிப்பதற்கு 
முன்பாக, கிழக்கத்திப்புத்திரர்‌ 
எல்லோரிலும்‌, அவர்‌ பெரியவராகயிருந்தார்‌ 
அப்போதும்‌ ஜனங்கள்‌ யோபுவைப்பற்றி 
பழமொழியாகப்‌ பேசினார்கள்‌. 
யோபுவைப்போல உத்தமனாகமிருக்க 
வேண்டும்‌, “யோபுவைப்போல. 
செல்வசெழிப்போடிருக்க வேண்டும்‌” 
என்றெல்லாம்‌ யோபுவை மேற்கோளாகக்‌ 
காட்டி ஜனங்கள்‌ பேசுவது வழக்கம்‌. 
இப்போதும்‌ யோபுவை பழமொழியாகப்‌ 
பயன்படுத்துகிறார்கள்‌. ஆனால்‌ 
வியாதிக்கும்‌ வேதனைக்கும்‌, 
த்‌ அ ம 
எடுத்துக்காட்டாகச்‌ சொல்லுகிறார்கள்‌. 





ழ்‌ நவள 
யாய 


யோபு பாடுள்ள 
மனுஷனாகயிருக்கிறார்‌. வருத்தமுள்ள 
மனுஷனாகயிருக்கிறார்‌. தன்னுடைய 
வேதனைகளை தாங்க முடியாமல்‌ யோபு 
கண்ணீர்விட்டு அழுகிறார்‌. இதனிமித்தம்‌ 
அவருடைய கண்கள்‌ சஞ்சலத்தினால்‌ 
இருளடைந்திருக்கிறது 

அவயவங்களெல்லாம்‌. 

இருக்கிறது. “அழுகிறதினால்‌ என்‌ முகம்‌ 
அழுக்கடைந்தது மாணஇருள்‌ என்‌ 


இமைகளின்மேல்‌ 
உண்டாயிருக்கிறது” (யோபு 1646) 
என்று யோபு ஏற்கெனவே தன்னுடைய 
பரிதாபமான நிலமையைப்பற்றிச்‌ 
சொன்னார்‌. இப்போது அதை மறுடியம்‌ 
உறுதிபண்ணுகிறார்‌. 


யோபு ஒரு எலுப்புக்கூடுபோல. 
இருக்கிறார்‌. “என்‌ அவயவங்களெல்லாம்‌ 
நிழலைப்போலிருக்கிறது" என்று 
சொல்லுகிறார்‌. தன்னுடைய உருவம்‌ ஒரு 
மனுஷனுடைய உருவத்தைப்போலில்லை. 
என்றும்‌ அது மனுஷனுடைய 
ிழலைப்போலிருக்கிறது என்றும்‌ யோ. 
க னையொடு சொல்லுகிறார்‌ 


சன்மார்க்கம்‌ 


சன்மார்க்கம்‌. 
யிரமிப்பார்கண்‌; குற்றமில்லாதவன்‌ 
மாயக்காரனுக்கு விரோதமாக. 
எழும்புவான்‌. நீதிமான்‌ தன்‌ வழியை: 
உறுதியாய்ப்‌ பிடிப்பான்‌; சத்தமான 
கைகளுன்னவன்‌ மேன்மேலும்‌ பலத்தூப்‌ 
போவான்‌ (யோபு 17:8,9). 


இதற்காகப்‌ 


சன்மார்க்கர்‌ யோபுவின்‌. 
ஜீவியத்தையும்‌ அவருடைய பாடுகளையும்‌ 
பார்ப்பார்கள்‌. தேவனிடத்திலிருந்தும்‌. 
அவருடைய சத்துருக்களிடத்திலிருந்தும்‌, 
அவருடைய சிநேகிதரிடத்திலிருந்தும்‌ 
யோபு பெற்றுக்கொண்ட 
துன்பங்களையும்‌, வேதனைகளையும்‌ 
அவர்கள்‌ தியானித்துப்‌ பார்ப்பார்கள்‌. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சன்மார்க்கர்‌ உண்மையுள்ளவர்கள்‌. 
அவர்கள்‌ நேர்மையும்‌ 
கண்ணியமுமுள்ளவர்கள்‌. அவர்களுடைய 
பார்வை மாறுபாடாயிருக்காது 
சன்மார்க்கர்‌ நல்ல நோக்கத்தோடு இந்தப்‌ 
பிரபஞ்சத்தில்‌ ஜீவிக்கிறார்கள்‌. யோபுவும்‌ 
ஒரு சன்மார்க்கர்‌. அவர்‌ உத்தமனும்‌ 
சன்மார்க்கனும்‌, தேவனுக்குப்‌ 
பயந்து பொல்லாப்புக்கு 
விலகுகிறவருமாயிருக்கிறார்‌ (யோபு 1.1). 


யோபு இந்த 
“சன்மார்க்கர்‌' என்று 

நெருங்கி பழகியவர்களையும்‌, 
கூடயிருப்பவர்களையும்‌. 
அவர்கள்‌ குற்றமில்லாதவர்கள்‌. 
அவர்களை பரிழரணமானவர்கள்‌ என்று 
சொல்லமுடியாது ஆனாலும்‌ 
அவர்களுடைய உள்ளத்தில்‌ கள்ளம்‌ 
கபடம்‌ எதுவுமில்லை. அவர்கள்‌ 
பரிபூரண ஜீவனை நோக்கி முன்னேறிச்‌ 
செல்லுகிறார்கள்‌. அவர்களுடைய 
வார்த்தையிலும்‌ செய்கையிலும்‌ 
உண்மையிருக்கிறது. இப்படிப்பட்டவர்கள்‌, 
சுவிசேஷ சத்தியத்தின்‌  பிரகாரமாய்‌, 
பரிபூரணமானவர்களாயிருக்கிறார்கள்‌. 


வசனத்தில்‌, 
தன்னோடு 
தன்னோடு 
சொல்லுகிறார்‌. 


கைகள்‌ 
சுத்தமாயிருக்கும்‌. 
கைகளை 
பாவத்தினால்‌ கறைப்படுத்திக்‌ 
கொள்ளமாட்டார்கள்‌. “கர்த்தாவே, நான்‌ 
துதியின்‌ சத்தத்தை தொனிக்கப்பண்ணி, 
உம்முடைய ங்களையெல்லாம்‌ 
விவரிப்பதற்காக, நான்‌ 
கைகளைக்‌ 
படத்தைச்‌ 
(சங்‌ 2667) என்று 

சங்கீதக்காரர்‌ சொல்லுகிறார்‌. 


அவர்களுடைய 
குற்றமில்லாமல்‌ 


அவர்கள்‌ தங்கள்‌ 





ழ்‌ நள 
யாய 


யோபு இப்போது வியாதியிலும்‌ 
வேதனையிலும்‌ இருக்கிறார்‌. யோபுவின்‌ 
வேதனைகளைப்‌ பார்த்து சன்பார்க்கர்‌ 
பிரமிப்பார்கள்‌.  யோபுவைப்போல நல்ல 
மனுஷருக்கு இப்படிப்பட்ட பாடுகள்‌ ஏன்‌ 
உண்டாயிற்று என்று ஆச்சரியத்தோடு 
யோசிப்பார்கள்‌. யோபுவின்‌ சரீரத்தில்‌ 
எப்படி வியாதி உண்டாயிற்று என்றும்‌. 
அவருடைய நற்பெயருக்கு ஏன்‌ களங்கம்‌ 
உண்டாயிற்று என்றும்‌, அவர்‌ தன்னுடைய 
சம்பத்துக்களையெல்லாம்‌ ஏன்‌ மொத்தமாக 
இழந்துபோனார்‌ என்றும்‌, யோபுவின்‌ 
பிள்ளைகள்‌ எல்லோரும்‌ என்‌ ஒரே 
நேரத்தில்‌ செத்துப்போனார்கள்‌ என்றும்‌ 
சன்மார்க்கர்‌ ஆச்சரித்தோடு யோசித்துப்‌ 
பார்ப்பார்கள்‌. 

தேவனுடைய கரம்‌ யோபுவின்மீது 
ஏன்‌ பலமாய்‌ வந்திறங்கிற்று என்றும்‌, 
அவருக்கு ஆறுதல்‌ சொல்லவேண்டிய 
சிநேகிதர்கள்‌, அவரை ஏன்‌ அதிகமாய்‌ 
வேதனைப்படுத்துகிறார்கள்‌ என்றும்‌ 
சன்மார்க்கர்‌ பிரமிப்போடு யோசித்து 
பார்ப்பார்கள்‌. துன்மார்க்கனுக்கு 
வரவேண்டிய பாடுகளெல்லாம்‌ 
சன்மார்க்கனாகிய யோபுவுக்கு 
வந்திருக்கிறது. தேவன்‌ பூரியை 
புறக்கணித்துவிட்டாரோ என்றும்‌, அவர்‌ 
நல்லவரை சைவிட்டுவிட்டாரோ என்றும்‌. 
தேவனை சேவிப்பது வீணானதோ 
என்றும்‌... சன்மார்க்கர்‌ யோசித்துப்‌ 
பார்ப்பார்கள்‌. 


நாம்‌ இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ நடக்கும்‌ 
சம்பவங்களைப்‌ பார்த்து, அவற்றை 
நம்முடைய சுயசித்தத்தின்‌ பிரகாரம்‌ 
வியாக்கியானம்பண்ணக்கூடாது. பரிசுத்த 
ஆவியானவரின்‌ 
தேவனுடைய 
எல்லாவற்றையும்‌ 
கற்றுக்கொள்ளவேண்டும்‌. துணிகரமாய்‌ 
யார்‌ மீதும்‌ குற்றம்‌ சொல்லக்கூடாது. 
ஒருவர்‌ கஷ்டப்படும்போது, அவருடைய 
பாவத்தினால்தான்‌ அவருக்கு கஷ்டம்‌ 
உண்டாயிற்று என்று விசாரித்து 
அறியாமல்‌ தீர்மானம்பண்ணிவிடக்கூடாது. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


துக்கப்படுத்துவதற்கு, 
தேவனையும்‌: தங்களுக்கு 
பங்காளிகளாக்கிக்‌ கொள்ளக்கூடாது. 
வந்து பிள்ளைகள்‌ தேவனுடைய 

என்ன என்பதை 


ிிநதரக்கவேண்டும்‌ 


குற்றமில்லாதவர்கள்‌ மாயக்காரருக்கு 
விரோதமாக எழும்பவேண்டும்‌. நம்மீது 
பிறர்‌ அவதூறாக குற்றம்‌ சொல்லும்போது, 
அவர்களுடைய குற்றச்சாட்டுக்களைக்‌ 
கேட்டு, நாம்‌ மனம்‌ 
சோர்ந்துபோய்விடக்கூடாது. நாம்‌ 
சாத்தானுக்கு எதிர்த்து நிற்பதுபோல, 
நமக்கு விரோதமாய்‌ பரியாசம்‌ 
பண்ணுகிறவர்களுக்கும்‌. எதிர்த்து 
நிற்கவேண்டும்‌. குற்றபில்லாதவன்‌: 
மாயக்காரனுக்கு விரோதமாக எழும்புவான்‌. 
என்று யோபு சொல்லுகிறார்‌. 


நீதிமான்‌ தன்‌ 
உறுதியாய்ப்‌ பிடிப்பான்‌ என்று யோபு 
சொல்லுகிறார்‌. தன்னுடைய சிநேகிதர்‌ 
தன்னை பரியாசம்பண்ணினாலும்‌, 
தன்மீது அவதூறான 
குற்றச்சாட்டுக்ளைச்‌ சொன்னாலும்‌, 
நீதிமான்‌ கலங்கமாட்டான்‌. தன்னுடைய 
ஆவிக்குரிய ஜீவியத்தில்‌ விழுந்து 
போய்விடமாட்டான்‌. நீதிமான்‌ தன்‌ 
வழியை உறுதியாய்ப்‌ பிடிப்பான்‌. கர்த்தர்‌ 
தனக்கு. நியமித்திருக்கிற இலக்கை 
நோக்கை முன்னேறிச்‌ செல்லுவான்‌. 


நாம்‌ இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ 
ஜீவிக்கிற காலத்தில்‌, நம்முடைய கண்கள்‌ 
பரலோகத்தையே நோக்கிப்‌ 
பார்க்கவேண்டும்‌. பரலோகமே 
நம்முடைய ஜீவியத்திற்கு முடிவான 
இலக்காகயிருக்க வேண்டும்‌. 
பாலோகத்தை இலக்காக வைத்து 

முன்னேறிச்‌ செல்லுகிறவர்கள்‌, நீதியின்‌ 
பாதையில்‌ நடப்பார்கள்‌. அந்தப்‌ பாதையில்‌ 
எப்படிப்பட்ட தடைகள்‌ வந்தாலும்‌ 
சோர்வுகள்‌ உண்டானாலும்‌ அவர்கள்‌ 
அவையெல்லாவற்றையும்‌ தாங்கிக்‌ 
கொண்டு, நீதியின்‌ பாதையில்‌ முன்னேறிச்‌ 
செல்லுவார்கள்‌. அவர்களுடைய நடை 
பிசகாமல்‌ உறுதியாயிருக்கும்‌. 


மனுஷரைத்‌ 


வழியை 





ழ்‌ நவள 
ஈயா 


நல்லவர்களுக்கு வரும்‌ 
சோதனைகளை பார்க்கும்போது, நாம்‌ 
சோர்ந்து போய்விடக்கூடாது. 
அவர்களுடைய சோதனைகளையும்‌. 
வேதனைகளையும்‌, உபத்திரவங்களையும்‌ 
நாம்‌ நோக்கிப்‌ பார்த்து நம்முடைய 
ஆவிக்குரிய ஜீவியத்தில்‌ நாம்‌ 
பலப்படவேண்டும்‌. கர்த்தரைப்பற்றும்‌ 
விசுவாசத்தில்‌ நாம்‌ உறுதியாய்‌ 
நிலைத்திருக்கவேண்டும்‌. அந்த 
சோதனையைப்போல, நமக்கும்‌ 
வந்தாலும்‌, நாம்‌ கர்த்தரையே பின்பற்ற 
வேண்டுபென்று தீர்மானமாயிருக்க 
வேண்டும்‌. பரிசுத்தவான்‌ களின்‌ 
அனுபவங்களை நமக்கு 
பிரயோஜனப்படுத்திக்‌ கொள்ளவேண்டும்‌. 
நமக்கு விரோதமாக புயல்காற்று 
அடிக்கும்போது, கர்த்தரே நம்முடைய 
அடைக்கலம்‌ என்று தீர்மானித்து. 

ருடைய சமுகத்தில்‌ ஞ்சம்‌ 
வ டும்‌ முகத்தி தஞ்ச 


பலவீனமான நம்பிக்கை 
யோபு 17 : 10-16 


யோபு 17:10. இப்போதும்‌ நீங்கள்‌ 
எல்லாரும்‌ போய்வாருங்கன்‌; உங்களில்‌ 
ஞானமுன்ன ஒருவனையும்‌ காணேன்‌. 


யோபு 17:11. என்‌ நாட்கள்‌ போயிற்று; 
என்‌ இருதயத்தில்‌ எனக்கு. 
உண்டாயிருந்த சிந்தனைகள்‌. 
அற்றுப்போயிற்று. 


யோபு 17:12. அவைகள்‌ இரவைப்‌ 
பகலாக்கிற்று; 


யோபு 1718. அப்படி. நான்‌ 
காத்துக்கொண்டிருத்தாலும்‌, பாதானம்‌ 
எனக்கு வீடாமிருக்கும்‌; இருனில்‌ என்‌ 
படுக்கையைப்‌ போடுவேன்‌... 


யோபு 17:14. அழிவைப்பார்த்து, தீ 
எனக்குத்‌ தகப்பன்‌ என்கிறேன்‌; 
புழுக்களைப்‌ பார்த்து, நீங்கள்‌ எனக்குத்‌ 

ம எனக்குச்‌ சகோதரியும்‌ 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யோபு 17:15. என்‌ நம்பிக்கை இப்போது 
எங்கே? நான்‌ நம்பிமிருத்ததைக்‌ 
காண்பவன்‌ யார்‌? 

யோபு 1746. அது பாதாளத்தின்‌ 
காவதுக்குன்‌ இறங்கும்‌; அப்போது 
தானில்‌ ஏகமாய்‌ இனணைப்பாறுவோம்‌ 
என்றான்‌. 


நீங்கள்‌ 
போய்வாருங்கள்‌' 


எல்லாரும்‌ 


இப்போதும்‌ நீங்கள்‌ எல்லாரும்‌. 
போய்வாருங்கள்‌; உங்களில்‌ 
ஞானமுன்ன ஒருவனையும்‌ காணேன்‌. 
(யோபு 17:10). 


யோபு தங்களுடைய 
ஆலோசனைகளைக்‌ கேட்டால்‌, தான்‌ 
இழந்துபோன செழிப்பான வாழ்க்கையை 
அவர்‌ திரும்பப்‌ பெற்றுக்கொள்ளலாம்‌ 
என்று யோபுவின்‌ சிநேகிதர்கள்‌ அவருக்கு 
ஆலோசனை சொல்லுகிறார்கள்‌ 
இவர்கள்‌ யோபுவுக்கு ஆறுதல்‌ 
சொல்லுவதுபோல மாய்மாலம்‌ 
பண்ணுகிறார்கள்‌. அவர்களுடைய 
வார்த்தையில்‌ ஞானமில்லை என்பதை 
யோபு அறிந்திருக்கிறார்‌ 
யோபுவின்‌ சிநேகிதர்‌ மதிமீனமாய்ப்‌ 
பேசுகிறார்கள்‌. யோபு அவர்களுடைய 
பேச்சை இனிமேலும்‌ கேட்பதற்கு 
விரும்பவில்லை. ஆகையினால்‌ யோபு 
அவர்களிடம்‌, இப்போதும்‌ நீங்கள்‌ 
எல்லாரும்‌ போய்வாரு்கள்‌' என்று 
சொல்லுகிறார்‌. அவர்களுடைய பேச்சு 
தப்பிதனனது. என்தை யோபு 
அவர்களுக்கு உணர்த்துகிறார்‌. அவர்கள்‌ 
தேவனுடைய சித்தத்தின்படி பேசாமல்‌, 
தங்கள்‌ குயனிருப்பத்தின்படி பேசுகிறார்கள்‌. 
தங்கள்‌: கூபுத்திய்ப! நேலானது. என்று 
சாதிக்தொர்கள்‌ தங்களை, கால்கள போல 
அண்ப்துக்கொள்கிகள்‌. போ 
அவர்களிடம்‌, “உங்களில்‌ ஞானமுள்ள 
ம்‌ காணவில்லை” என்‌; 
சொல்லிவிடுகிறார்‌. 5 





ழ்‌ ளான 
யாய 


தேவனுடைய தெய்வீக பராமரிப்பின்‌ 
பிரகாரமாகவே நமக்கு எல்லாம்‌ 
நடைபெறுகிறது. தேவனுடைய சித்தத்தின்‌ 
பிரகாரமாகவே நமக்கு எல்லா 
சம்பவங்களும்‌ நடைபெறுகிறது. 
நம்முடைய ஜீவியத்தில்‌ இன்பமும்‌ 
துன்பமும்‌ “கலந்தேயிருக்கும்‌. 
சந்தோஷமும்‌ வருத்தமும்‌ நம்மிடத்தில்‌ 
இருக்கும்‌. கஷ்டங்களும்‌ வேதனைகளும்‌ 
இருக்கும்‌. ஆரோக்கியங்களும்‌ 
வியாதிகளும்‌ இருக்கும்‌. நம்முடைய 
நிலமையை தேவனுடைய தெய்வீக 
பராமரிப்பின்‌ அடிப்படையில்‌ 
வியாக்கியானம்‌ பண்ணவேண்டும்‌. 
தேவனுடைய வாக்குத்தத்தங்களை 
மக்‌ ஈரமாக வை ம்‌ 
A i ட... 


நாமோ இல்லது மற்றவர்களோ 
துன்பத்திலும்‌, துயரத்திலும்‌ துக்கத்திலும்‌ 
இருக்கும்போது, நமக்கு ஞானமுள்ள 
(லோசனைகளைச்‌ சொல்லத்‌ 
தெரிந்திருக்கவேண்டும்‌. தேவனுடைய 
வாக்குத்தத்தங்கள்‌ ஒருபோதும்‌ 
மாறுவதில்லை. அவை நிச்சயமாய்‌ 
நிறைவேறும்‌. தேவனுடைய அன்பும்‌ 
கிருபையும்‌ மாறாதவை. வேதனையில்‌ 
இருப்பவர்களுக்கு ஆலோசனைகளைச்‌ 
சொல்லும்போது, தேவனுடைய 
வாக்குத்தத்தந்களை அவர்களுக்கு 
ஆலோசனையாய்ச்‌ சொல்லவேண்டும்‌. 
தேவனுடைய வார்த்தையே நமக்கு 
ஆறுதல்‌. அதுவே நமக்கு. 
சந்தோஷத்தையும்‌, சமாதானத்தையும்‌ 
கொடுக்கும்‌. 


நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம்‌ 
சத்திய வசனத்தின்‌ தாத்‌ 
கட்டியெழுப்பப்பட்டிருக்க 
நம்முடைய நம்பிக்கை எட்‌ 
பிரபஞ்சத்தின்மீதோ, இந்தப்‌ 
பிரபஞ்சத்திலுள்ள. ஜனங்கள்மீதோ, 
இந்தப்‌ பிரபஞ்சத்தின்‌ பொருட்கள்மீதோ 
க்கக்கூடாது. உலகசிநேகம்‌ 
வனுக்கு விரோதமான பகை. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நம்முடைய நம்பிக்கை இயேசுகிறிஸ்துவில்‌ 
உறுதியாய்‌ நிலைத்திருக்கவேண்டும்‌. 
நம்முடைய நித்திய ஜீவனே நமக்கு 
நம்பிக்கையாயிருக்கவேண்டும்‌. நாம்‌ 
இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ எத்தனை 
கஷ்டங்களை அனுபவித்தாலும்‌, நமக்கு 
மறுமையிலே நித்திய ஜீவன்‌ உண்டு 
என்னும்‌ நம்முடைய 


நப்த்்‌ இமத வேண்டும்‌. 


என்‌ சிந்தனைகள்‌: 
அற்றுப்போயிற்று 


என்‌ நாட்கள்‌ போயிற்று; என்‌: 
இருதயத்தில்‌ எனக்கு உண்டாயிருந்த 
சிந்தனைகள்‌ அற்றுப்போயிற்று. 
அவைகள்‌ இரவைப்‌ பகலாக்கிற்று; 


இருளை வெளிச்சம்‌ தொடர்ந்து 
வரும்‌ என்று எண்ணச்செய்தது. 
(யோபு 17:11,12). 


தன்னுடைய சிநேகிதரின்‌ 
லோசனைகளைக்‌ கேட்பது தனக்கு 
மதியீனமாயிருக்குமென்று யோபு 
நினைக்கிறார்‌. யோபு இப்போது மிகுந்த 
குழப்பத்திலிருக்கிறார்‌. அவருடைய 
சிந்தனைகளெல்லம்‌ அவரை விட்டு 
நீங்கிப்போயிற்று. யோபு பாடுகளை 
அனுபவிப்பதற்கு ர 
தன்னைப்பற்றியும்‌, 

சிந்தித்தார்‌. தன்னுடைய 
விஸ்தாரம்பண்ணவேண்டும்‌ 
நினைத்தார்‌. 
ஆடுணடுகளின்‌ 
ஒட்டகங்களின்‌ 


எண்ணிக்கையையும்‌ 
எண்ணிக்கையையும்‌ 
அதிகரிக்கச்‌ செய்யவேண்டும்‌ என்று 
நினைத்தார்‌ தன்னுடைய 
பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலத்தை 
அமைத்துக்கொடுக்க வேண்டுமென்று 
விரும்பினார்‌. அவர்கள்‌ தங்களுடைய 
குடும்ப வாழ்க்கையில்‌: உறுதியாய்‌ 
ஸ்தாபிக்கப்படவேண்டுமென்று யோபு 
விரும்பினார்‌. 





ழ்‌ நள 
யாய 


யோபுவின்‌ இருதயத்தில்‌ இதுபோல 
எராளமான சிந்தனைகள்‌ இருந்தது. 
அவர்‌ பக்திவிருத்திக்கேதுவான 
காரியங்களைச்‌ 
கொண்டிருந்தார்‌. 
வசனங்களையும்‌, 
பிரமாணங்களையும்‌, 
பிரஸ்தாபம்பண்ணவேண்டும்‌ 
யோபு தொண்டி 
ஆனால்‌ அவருடைய இருதயத்தில்‌ 
உண்டாயிருந்த எல்லா சிந்தனைகளும்‌ 
இப்போது அவருக்கு அற்றுப்போயிற்று. 
“என்‌ நாட்கள்‌ போயிற்று” என்று யோபு 
புலம்புகிறார்‌. 

யோபுவின்‌ இருதயத்திலிருந்த 
சிந்தனைகளெல்லாம்‌ இப்போது 
அற்றுப்போயிற்று அவருடைய 
இருதயத்தில்‌ இப்போது ஒரு சிந்தனையும்‌ 
இல்லை, அவர்‌ நினைத்தது எதுவும்‌ 
நடக்கவில்லை, அவருடைய 
சிந்தனைகளெல்லாம்‌ வீணாய்ப்போயிற்று. 
யோபு இப்போது வாழ்க்கையில்‌ பிடிப்பு 
இல்லாதவராய்‌ சீக்கிரத்தில்‌ 
செத்துப்போக வேண்டுமென்று 
விரும்புகிறார்‌. அவருடைய இருதயத்தில்‌ 
தறை, சந்தோஷமோ, திரப்தியோ 

ஒல்லை... எல்லாம்‌ mu 
pr ld 


இந்த உலகத்தின்மீது 
வைக்கக்கூடாது. நாம்‌ 


மாத்திரமே 


நாம்‌ 
நம்பிக்கை 
கர்த்தர்மீது 
நம்பிக்கையாயிருக்க வேண்டும்‌ 
கர்த்தரிடத்தில்‌ நம்பிக்கையாயிருக்கிற 
மனுஷன்‌ பாக்கியவான்‌. மரணம்‌ அவனை 
மேற்கொள்வதில்லை. அவன்‌ 
மரிக்கும்போது அவனுடைய நம்பிக்கை 
அவனைவிட்டு அற்றுப்போவதில்லை. 
விசுவாசி தேவனை நம்புகிறார்‌. 
விசுவாசி மரித்தபின்பு தான்‌ நம்பின 
தேவனிடத்தில்‌ போய்ச்சேருவார்‌. விசுவாசி 
பரலோகத்தை நம்புகிறார்‌. அவர்‌ ரித்த 
பின்பு, தான்‌ நம்பிய பரலோகத்திற்குள்‌ 
பிரவேசிப்பார்‌. நம்முடைய நம்பிக்கை 
கல்வ பவர்‌ இருக்க 

வேண்டும்‌. அப்போது க்‌ 
ஏமாற்‌! ஈகாது 
நம்பிக்கை எக்காலத்திலும்‌ கண்ணாம்‌ 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யோபு நிம்மதியில்லாமல்‌ இருக்கிறார்‌. 
அவருடைய இருதயத்தில்‌, அவருக்கு 
உண்டாயிருந்த சிந்தனைகளெல்லாம்‌. 
அற்றுப்போனதினால்‌ அவைகள்‌ 
அவருக்கு இரவைப்‌  பகலாக்கிற்று 
இருளை வெளிச்சம்‌ தொடர்ந்து 
வருமென்று யோபுவை எண்ணச்செய்தது. 
யோபுவுக்கு எல்லாமே 
குழப்பமாகயிருக்கிறது. எல்லா வேளையும்‌ 
அவருக்கு இரவு வேளையாகவே 
இருக்கிறது. அவரால்‌ வெளிச்சத்தைப்‌ 
பார்க்க முடியவில்லை. யோபு இரவின்‌ 
இருளிலிருப்பதினால்‌, அவரால்‌ எதையும்‌ 
தெளிவாக பார்க்கவும்‌ முடியவில்லை, 
தெளிவாக சிந்திக்கவும்‌ ய பக்க 


என்‌ நம்பிக்கை எங்கே 


அப்படி. நான்‌ 
காத்துக்கொண்டிருந்தாலும்‌, பாதானம்‌ 
எனக்கு வீடாயிருக்கும்‌; இருளில்‌ என்‌: 
படுக்கையைப்‌ போடுவேன்‌. 
அழிவைப்பார்த்து, நீ எனக்குத்‌ தகப்பன்‌: 
என்கிறேன்‌; புழுக்கனைப்‌ பார்த்து, 
நீங்கள்‌ எனக்குத்‌ தாயும்‌ எனக்குச்‌ 
சகோதரியும்‌ என்கிறேன்‌. என்‌ 
நம்பிக்கை இப்போது எங்கே? நான்‌ 
நம்பியிருந்ததைக்‌ காண்பவன்‌ யார்‌? 
அது பாதாளத்தின்‌ காவலுக்குன்‌' 
இறங்கும்‌; அப்போது தூனில்‌ ஏகமாய்‌ 
'இளைப்பாறுவோம்‌ என்றான்‌. 
(யோபு 17:18-16). 


யோபு 
குறித்தும்‌, 


தன்னுடைய வாழ்க்கையைக்‌ 
தன்னுடைய குடும்பத்தைக்‌ 
குறித்தும்‌ நம்பிக்கை 
வைத்திருந்தார்‌. அவருடைய 
நம்பிக்கையில்‌ எதுவும்‌ சித்திக்கவில்லை. 
யோபுவுக்கு வியாதியும்‌ வேதனைகளும்‌, 
நஷ்டங்களும்‌, கஷ்டங்களும்‌ உண்டாயிற்று. 
இவற்றின்‌ மத்தியில்‌, அவருடைய 
இருதயத்தில்‌ அவருக்கு உண்டாயிருந்த 
சிந்தனைகள்‌ எல்லாம்‌ அற்றுப்போயிற்று, 
தன்னுடைய நாட்கள்‌ 
முடிந்துபோகப்போகிறது என்று யோபு 
நினைக்கிறார்‌. தன்‌ சுவாசம்‌ ஒழிகிறது. 
என்றும்‌. தன்னுடைய நாட்கள்‌ முடிகிறது 
என்றும்‌, தன்னுடைய பிரேதக்குழி 
ன, மாயிருக்கிறது என்றும்‌ 
றவ 





ழ்‌ நள 
யாய 


யோபுவின்‌ சரீரம்‌ 
புதைக்கப்படும்போது, 

நம்பிக்கைகளெல்லாம்‌. அவரோடுகூட 
புதைக்கப்படும்‌. நம்முடைய 
உலகப்பிரகாரமான நம்பிக்கைகளெல்லாம்‌. 
நாம்‌ மரிக்கும்போது ஒன்றுமில்லாமல்‌: 
போய்விடும்‌. ஆகையினால்‌ நாம்‌ இந்த 
உலகத்தில்‌ ஜீவிக்கிற காலத்தில்‌, 
உ லகப்பிரகாரமான நம்பிக்கைகளால்‌. 


நம்முடைய இருதயத்தில்‌ நிரப்பாமல்‌, 


விச்‌ நம்பிக்கைகளால்‌. 


நலமுடைய | யய இருதயத்தில்‌ நிரப்பவேண்டும்‌ 


ஆறு இக்கட்டுகளுக்கு உம்மை 
நீங்கலாக்குவார்‌: ஏழாவதிலும்‌ பொல்லாப்பு 
உர்மைத்‌ தொடாது" (யோபு 549) என்று 
எலிப்பாசுட்‌ “இனி அவர்‌ உம்முடைய 
வாயை நகைப்பினாலும்‌. உம்முடைய 
உதடுகளைக்‌ கெம்பீரத்தினாலும்‌ 
நிரப்புவார்‌” (யோபு 8:21) என்று 
பில்தாத்தும்‌ “அப்பொழுது உம்முடைய 
ஆயுசுகாலம்‌ .. பட்டப்பகலைப்பார்க்கிலும்‌ 
பிரகாசமாமிருக்கும்‌: இருள்‌ அடைந்த 
நீர்‌ விடியற்காலத்தைப்போலிருப்பீர்‌” 
(யோபு 1147) என்று சோப்பாரும்‌ 
யோபுவுக்கு நல்ல ஆலோசனைகளைச்‌ 
சொன்னார்கள்‌. இந்த 
லோசனைகளெல்லாம்‌ யோபுவின்‌ 
ஜீவியத்தில்‌ நிறைவேறவேண்டுமென்றால்‌, 
ர்‌ 'தவனிட மாத்திரமே 
நக்கையாயிருக்கவேண்டும்‌ ப 


பிரேதக்குழியில்‌ 
அவருடைய 


யோபுவின்‌ சிநேகிதர்கள்‌ அவருக்கு 
உண்மையான ஆலோசனைகளைச்‌ 
சொல்லவில்லை. அவரை  பரியாசம்‌ 
பண்ணுகிறார்கள்‌. யோபு தேவனை 
விசுவாசிக்கிறார்‌. அவர்‌ தன்னுடைய 

த்தைப்பார்த்‌ பயப்படவில்லை. 


ள்‌ ல்‌ என்‌ 
படுக்கையைப்போடுவேன்‌" என்றும்‌ யோபு 
விசுவாசத்தோடு சொல்லுகிறார்‌. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QODNENS 
PUBLISHERS 


கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு 
அவர்களுடைய பிரேதக்குழி, 
அவர்களுக்கு படுக்கையாகயிருக்கிறது. 
துன்மார்க்கருக்கோ அவர்களுடைய 
பிரேதக்குழி ர்களுக்கு 
த பப்லிப்‌, எ 


“வறட்சியும்‌ உஷ்ணமும்‌ 
மழையைப்‌ பட்சிக்கும்‌; 
பாதாளமானது பாவிகளைப்‌ பட்சிக்கும்‌. 
அவனைப்‌ பெற்ற கர்‌ அவனை 
மறக்கும்‌; புழு திருப்திகரமாய்‌ அவனைத்‌ 
தின்னும்‌: அவன்‌ அப்புறம்‌ 
நினைக்கப்படுவதில்லை: அக்கிரமமானது 
பட்டமரத்தைப்போல முறிந்துவிழும்‌" 
(யோபு 2419,20) என்று யோபு 
சொல்லுகிறார்‌. 


உறைந்த 
அப்படியே 


பிள்ளைகளுக்கு 
அவர்களுடைய பிரேதக்குழி, 
வழிப்போக்கர்‌ தங்கும்‌ வீடுகளைப்போல 
இருக்கும்‌. நாம்‌ இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ 
பரதேசிகளைப்போல  தங்கியிருக்கிறோம்‌. 
இந்தப்‌ பிரபஞ்சம்‌ நமக்கு நித்திய 
வாசஸ்தலால்ல. பரலோகமே நம்முடைய 
நித்திய வாசஸ்தலம்‌. நாம்‌ எரிக்கும்போது, 
நம்முடைய சரீரம்‌ பிரேதக்குழியில்‌ 
அடக்கம்பண்ணப்படும்‌. அப்போது அதுவே 
நமக்கு படுக்கையாகயிருக்கும்‌. 
பகல்வேளையில்‌ 
வேலைகளையெல்லாம்‌ 
இரவுவேளையிலே. படுக்கையிலே 
படுப்பதுபோல, நம்முடைய வாழ்நாளில்‌. 
நாம்‌ இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ ஜீவித்துவிட்டு, 
மரித்தபின்பு 


நம்முடைய 
படுக்கையில்‌ 
இளைப்பாறுவோம்‌ 


கர்த்தருடைய 


நம்முடைய 
முடித்துவிட்டு, 


சுதந்தரிப்பதற்காக, ங்கள்‌ 
பிரேதக்குழியிலிருந்து ன ர. 





ழ்‌ நயனா 
யாய 


“நீதிமான்‌ த்க்‌ 
ஒருவரும்‌ மனதில்‌ 


வைக்கிறதில்லை; பதன்கள்‌ எடுத்துக்‌ 
கொள்ளப்படுகிறார்கள்‌ , 
தீங்குவராததற்குமுன்னே 

எடுத்துக்‌ கொள்ளப்படுகிறான்‌ என்பதைச்‌ 
சிந்திப்பார்‌ இல்லை. நேர்பையாய்‌ 
நடந்தவர்கள்‌ சமாதானத்துக்குள்‌ 
பிரவேசித்து தங்கள்‌ படுக்கைகளில்‌ 
'இளைப்பாறுகிறார்கள்‌” (ஏசா 574,2). 


கர்த்தருடைய பரிசுத்தவான்கள்‌ 
இந்த சத்தியத்தைத்‌ தியானித்துப்‌ பார்த்து, 
தாங்கள்‌ மரணத்தை சந்திக்க 
ஆயத்தமாயிருக்கவேண்டும்‌. நம்முடைய 
சரீர மரணம்‌, நமக்கு படுக்கையில்போய்‌ 
படுப்பதைப்‌ போன்றது. நாம்‌ இந்தப்‌ 
பிரபஞ்சத்தில்‌ அனுபவித்த கஷ்டங்கள்‌, 
பாடுகள்‌, வேதனைகள்‌ எல்லாம்‌ 
முடிந்து, நம்முடைய படுக்கையில்‌ நாம்‌ 
இளைப்பாறுவோம்‌. கடினமாக. 
உழைக்கிறவர்கள்‌ தங்கள்‌ படுக்கைக்கு 
சந்தோஷமாய்ப்போவார்கள்‌. அதுபோலவே 
கர்த்தருக்காக உண்மையாய்‌ ஊழியம்‌ 
செய்கிறவர்கள்‌, தங்கள்‌ மரணத்தை 
சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வார்கள்‌. 


யோபு மரணத்தை 
விவரித்துச்‌ சொல்லுகிறார்‌. 
“அழிவைப்பார்த்து, நீ எனக்குத்‌ தகப்பன்‌ 
என்கிறேன்‌; புழுக்களைப்‌ பார்த்து, நீங்கள்‌ 
எனக்குத்‌ தாயும்‌ எனக்குச்‌ சகோதரியும்‌ 
என்கிறேன்‌" என்று யோபு சொல்லுகிறார்‌. 
நம்முடைய தகப்பன்‌ நம்மைக்‌ 
கூப்பிடும்போது. நாம்‌ சந்தோஷமாய்‌ 
அவரிடத்தில்‌ போகவேண்டும்‌. நம்முடைய 
பிரேதக்குழிகளில்‌ புழுக்கள்‌ இருக்கும்‌ 
அவற்றைப்‌ பார்த்து நாம்‌ 
பயப்படக்கூடாது. யோபு புழுக்களை 
தன்னுடைய தாயாகவும்‌. சகோதரியாகவும்‌ 
பாவிக்கிறார்‌. 


தன்னுடைய 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தன்னுடைய பிரேதக்குழியோடு, 
தன்னுடைய நம்பிக்கைகளெல்லாம்‌ 
புதைக்கப்படுவதாக யோபு நினைக்கிறார்‌. 
“என்‌ நம்பிக்கை இப்போது எங்கே” 
என்று யோபு கேட்கிறார்‌. மேலும்‌, “நான்‌ 
நம்பியிருந்ததை காண்பவன்‌ யார்‌” 
என்றும்‌ யோபு சொல்லுகிறார்‌. தான்‌ 
இந்தப்‌ பூமியில்‌ இன்னும்‌ அதிக 
நாட்களுக்கு உயிரோடிருக்கப்‌ 
போவதில்லை என்று யோபு நினைக்கிறார்‌. 
யோபுவுக்கு நீடித்த ஆயுசைக்‌ குறித்து 
எதிர்பார்ப்பு இல்லை. நீடித்த ஆயுசைக்‌ 
குறித்த எதிர்பார்ப்பு இல்லாத 
யோபுவுக்கு. இந்த உலகப்பிரகாரமான 
ஆசீர்வாதங்களைக்‌ குறித்தும்‌ எதிர்பார்ப்பு 
இல்லை. யோபுவின்‌ உலக 
ஆசீர்வாதங்களெல்லாம்‌, அவர்‌ 
மரிக்கும்போது, அற்றுப்போகும்‌. 
சீக்கிரத்தில்‌ பரிக்கப்போகிற தனக்கு, 
உலகப்பிரகாரமான ஆசீர்வாதங்கள்‌ 
பிரயோஜனப்படாது என்று யோபு 
தீர்மானித்திருக்கிறார்‌. 

யோபு இந்த  உலகத்தின்மீது 
நம்பிக்கை வைக்கவில்லை அவர்‌ 
தேவனிடத்தில்‌ நம்பிக்கை 
வைத்திருக்கிறார்‌. ஆகையினால்‌ யோபு 
சீக்கிரத்தில்‌ மரித்தாலும்‌, அவர்‌ 
நம்பிக்கையில்லாதவராக மரிக்கமாட்டார்‌. 
நாம்‌ இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ 
காண்பவையெல்லாம்‌ நித்தியமானவையல்ல. 
நம்முடைய கண்களால்‌ 
காணமுடியாதவையே நித்தியமானது. 
கண்களால்‌ காணக்கூடியவையெல்லாம்‌. 
அநித்தியமானவை. காணக்கூடாதவையே 
நித்தியமானவை. 





யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


யோபுவின்‌ சிநேகிதர்கள்‌ | அப்போது தூளில்‌ 

உலகப்பிரகாரமான  ஆசீர்வாதங்களுக்கு | இளைப்பாறுவோம்‌' என்று யோபு 
முக்கியத்துவம்‌ கொடுக்கிறார்கள்‌. | தன்னோடுகூட, தன்னுடைய சிநேகிதரின்‌ 
அவையெல்லாம்‌ அநித்தியமானவை | மரணத்தையும்‌ சேர்த்து சொல்லுகிறார்‌ 
என்பதை அவர்கள்‌ | யோபுவின்‌ சிநேகிதர்கள்‌ தங்களுடைய 
அறியாதிருக்கிறார்கள்‌. யோபுவோ | மரணத்தைப்பற்றி யோசிக்கவில்லை, 


நித்தியமானதை அறிந்திருக்கிறார்‌. | யோபுவோ அவர்களுக்கும்‌. 
அநித்தியமான உலக நன்மைகள்‌, நாம்‌ | அவர்களுடைய மரணத்தை 
மரிக்கும்போது, நம்முடைய | நினைவுபடுத்திச்‌ சொல்லுகிறார்‌. 
பிரேதக்குழிகளில்‌ நம்மோடு சேர்த்து 

அடக்கம்பண்ணப்படும்‌. அது 

பாதாளத்தின்‌ - காவதுக்குர்‌ இறங்கும்‌ 

என்று யாபு சொல்லுகிறார்‌. 





ழ்‌ [பப்ப 
யாய 


'சூகியனான. 
இரண்டாம்முறையாக 
தன்னுடைய குற்றச்சாட்டுக்களைச்‌ 
சொல்லி, அவரை மறுபடியும்‌ 
துன்பப்படுத்துகிறார்‌. பில்தாத்‌ சொன்ன 
முதலாவது குற்றச்சாட்டு யோபுவின்‌ 
சரித்திரப்‌ புஸ்தகம்‌, எட்டாவது 
அதிகாரத்தில்‌ எழுதப்பட்டிருக்கிறது. 
அப்போது பில்தாத்‌ யோபுவுக்கு 
நம்பிக்கையான வார்த்தைகளைச்‌ 
சொல்லி உற்சாகப்படுத்தினார்‌. யோபு 
இப்போது வேதனைகளை 
அனுபவித்தாலும்‌ அது சீக்கிரத்தில்‌ 
முடிவு பெறும்‌ என்றும்‌, போபவுக்கு 
எல்லம்‌ நலமாய்‌ முடியுமென்று 
ஆலோசனை சொன்னார்‌. 


பில்தாத்‌ 
யோபுவின்மீது 


ஆனால்‌ இப்போதோ பில்தாத்திற்கு 
யோபுவின்மீது கோபம்‌ 
அதிகரித்திருக்கிறது. யோபுவின்‌ 
பிரதியுத்தரத்தை அவர்‌ 
ஏற்றுக்கொள்ளவில்லை. யோபுவுக்கு 
ஆறுதலான வார்த்தைகளை 
சொல்லுவதற்கு பதிலாக, அவரை 
கடிந்து கொள்ளும்‌ வார்த்தைகளை 
கோபமாகவும்‌ வேகமாகவும்‌ சொல்லுகிறார்‌. 


யோபு பொறுமையில்லாமல்‌. 
பேசுகிறார்‌ என்றும்‌ கோபத்தோடு 
பேசுகிறார்‌ என்றும்‌ பில்தாத்‌ அவர்மீது. 
குற்றம்‌ சொல்லுகிறார்‌ (யோபு 181-4). 
பில்தாத்‌ இதற்கு முன்பு துன்மார்க்கருக்கு 
துன்பமும்‌ வேதனையும்‌ உண்டாகும்‌ என்று 
சொன்னார்‌. பில்தாத்தின்‌ 
சிந்தனையில்‌  மாற்றழுண்டாகவில்லை. 
துன்மார்க்கரைப்பற்றி தான்‌ ஏற்கெனவே 
சொன்னதை, பில்தாத்‌ இங்கு மறுபடியும்‌ 
விரிவாகச்‌ சொல்லுகிறார்‌ (யோபு 185-217. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


பில்தாத்‌ துன்மார்க்கருக்கு வரும்‌ 
தீங்குகளைப்பற்றி பொதுவாகச்‌ 
சொன்னாலும்‌, அவர்‌  யோபுவையே 
தன்‌ மனதில்‌ வைத்து பேசுகிறார்‌. 
யோபு ஒரு துன்பார்க்கராயிருப்பதினால்‌ 
அவருக்கு இவ்வளவு வேதனைகளும்‌, 
பாடுகளும்‌ உண்டாயிற்று என்று 
பில்தாத்‌ வியாக்கியானம்‌ சொல்லுகிறார்‌. 


பில்தாத்தின்‌ பிரதியுத்தரம்‌ 
யோபு 18 : 1-4 


யோபு 18:1. அப்பொழுது சூகியனான 
யில்தாத்‌ பிரதியுத்தரமாக 


யோபு 18:2. நீங்கன்‌ எந்தமட்டும்‌. 
பேச்சுகளை முடிக்காதிருப்பீர்கள்‌? 
புத்திமான்களாயிருங்கள்‌; நாங்களும்‌ 
பேசட்டும்‌. 


யோபு 18:3. நாங்கள்‌ மிருகங்களைப்‌ 
போலி எண்ணப்பட்டு, 
உங்கள்‌ பார்வைக்குத்‌ 
தீழ்ப்பானவர்களாயிருப்பானேன்‌?. 


யோபு 18:4. கோபத்தினால்‌. 
உம்மைத்தானே பீறுகிற உமது நிமித்தம்‌ 
பூமி பாழாய்ப்‌ போகுமோ? கன்மலை 
தன்னிடத்தை விட்டுப்‌ பேருமோ? 


நாங்களும்‌ பேசட்டும்‌ 


அப்பொழுது ௲கியனான பில்தாத்‌ 
பிரதியுத்தரமாக: நீங்கள்‌ எத்தமட்டும்‌ 
பேச்சுகளை: முடிக்காதிருப்பீர்கள்‌?' 
புத்திமான்களாவிருங்கள்‌; நாங்களும்‌ 
பேசட்டும்‌ (யோபு 18:1,2). 





EL 
TT 

பில்தாத்‌ ஒரு வில்வீரரைப்போல, 
யோபுவின்மீது தன்னுடைய அப்புகளை 
எய்கிறார்‌.  பில்தாத்தின்‌ கடினமான 
வார்த்தைகள்‌. போபுவின்‌ இருதயத்தில்‌ 
பாய்கிறது. பில்தாத்‌ ஞானமுள்ளவர்‌. 
அவர்‌ நல்லவர்‌. ஆனாலும்‌ அவருடைய 
பேச்சில்‌ ஞானம்‌ வெளிப்படவில்லை. 
பில்தாத்‌ தேவனுடைய திட்டத்தின்படி 
செயல்படாமல்‌, சாத்தானுடைய 
திட்டத்தின்படி செயல்படுகிறார்‌. 
யோபுவின்‌ வேதனையைக்‌ குறைப்பதற்குப்‌ 
பதிலாக, அதை அதிகரிக்கச்‌ 
செய்வதற்கு பில்தாத்‌ அவர்மீது 
குற்றச்சாட்டுக்களைச்‌ சொல்லுகிறார்‌. 

யோபு பிரயோஜனமில்லாத 
வார்த்தைகளாலும்‌, உயோகமில்லாத 
வசனங்களாலும்‌ தர்க்கிக்கிறார்‌ என்று 
எலிப்பாஸ்‌  போயுலின்மீது குற்றம்‌ 
சொன்னார்‌. (யோபு 15:25). பில்தாத்தும்‌ 
எலிப்பாசைப்போலவே பேசுகிறார்‌. “நீங்கள்‌ 
எந்த மட்டும்‌ பேச்சுக்களை 
முடிக்காதிருப்பீர்கள்‌' என்று கேட்கிறார்‌ 
மற்றவர்கள்‌ பேசும்‌ பேச்சுக்களை 
கேட்பதற்கு பில்தாத்திடம்‌ 
பொறுமையில்லை. பிறருடைய 
பேச்சுக்களைக்‌ கேட்டு பில்தாத்‌ மிகவும்‌ 
சோர்ந்துபோயிருக்கிறார்‌ யோபுவும்‌ 
அவருடைய சிநேகிதரும்‌ ஒவ்வொருவராக 
வரிசையாகப்‌ பேசுகிறார்கள்‌. தன்னுடைய 
முறை வரும்‌ வரையிலும்‌, பில்தாத்தால்‌ 
பேசாமல்‌ பொறுமையோடு காத்திருக்க 
முடியவில்லை 


பில்தாத்தைப்போலவே இன்று 
ஏராளமான ஜனங்கள்‌ பொறுமையில்லாமல்‌ 
இருக்கிறார்கள்‌, தாங்கள்‌ பேசவேண்டும்‌ 
என்று இவர்கள்‌ விரும்புவார்கள்‌. 
ஆனால்‌ இவர்கள்‌ மற்றவர்களுடைய 
பேச்சுக்களை பொறுமையோடு 
கேட்கமாட்டார்கள்‌. தங்களுடைய 
பேச்சுத்தான்‌ முக்கியமானது என்று 
நினைப்பார்கள்‌. எல்லோரும்‌ 
தங்களுடைய பேச்சுக்களைக்‌ கேட்க 
ஆர்வமாய்‌ காத்திருப்பதாக கற்பனை 
பண்ணிக்கொள்வார்கள்‌. பில்தாத்‌ 
மற்றவர்களிடத்தில்‌ குற்றங்களைக்‌ 
காண்கிறார்‌. பிறரிடத்தில்‌ குற்றம்‌ 


காண்பதற்கு முன்பாக, நம்மிடத்திலள்ள 
குற்றங்களை நாம்‌ காணவேண்டும்‌ 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யோபுவுக்கும்‌ அவருடைய 
சிநேகிதருக்கும்‌ இடையே நடைபெற்ற 
விவாதத்தில்‌, யோபுவின்‌ வார்த்தைக்கு, 
அவருடைய சிநேகிதர்கள்‌ பிரதியுத்தரம்‌ 
சொல்லுகிறார்கள்‌. யோபு செழித்திருந்த 
காலத்தில்‌, அவருடைய வார்த்தையே 
இறுதி வார்த்தையாகயிருந்தது. யோபுவே 
விவாதத்திற்கு முடிவுரை சொல்லுவார்‌. 


எதிர்த்து ஒன்றும்‌ சொல்லமாட்டார்கள்‌. 


“எனக்குச்‌ செவிகொடுத்துக்‌ 
காத்திருந்தார்கள்‌: என்‌ ஆலோசனையைக்‌ 
கேட்டு மவுனமாமிருந்தார்கள்‌. என்‌ 
பேச்சுக்குப்‌ பேசாமலிருந்தார்கள்‌; என்‌ 
வசனம்‌ அவர்கள்மேல்‌ துளிதுளியாய்‌ 
விழுந்தது. மழைக்குக்‌ காத்திருக்கிறது 


போல்‌ எனக்குக்‌ காத்திருந்து, பின்மாரிக்கு 
ஆசையுள்ளவர்கள்போல்‌ தங்கள்‌ வாயை 
திறந்திருந்தார்கள்‌" 
யோபு 


ஆவென்று 
பாபு 29:21-23) 


தான்‌ செழித்திருந்த 
தன்னுடைய 
மேன்மையைப்பற்றிச்‌ சொல்லுகிறார்‌ 


என்று 


யோபுவுக்கு அப்போது செல்வாக்கு 
இருந்தது. ஐசுவரியம்‌ இருந்தது. 
வலிமையும்‌. அதிகாரமும்‌ இருந்தது. 
ஆகையினால்‌ அவருடைய பேச்சை 
எல்லோரும்‌ அமைதியாகக்‌ கேட்டார்கள்‌. 
ஆனால்‌ இப்போதோ யோபு 
தரித்திரராயிருக்கிறார்‌. யோபுவின்‌. 
சரீரத்தில்‌ ஆரோக்கியம்‌ இல்லை. அவர்‌ 
எல்லாவற்றையும்‌ இழந்தவராய்‌, 
பரிதாபமாமிருக்கிறார்‌. இப்போது யோபு 
பேசினாலும்‌ அதை ஒருவரும்‌ 
செவிகொடுத்து கேட்க முன்வரவில்லை. 
யோபுவை எதிர்த்துப்‌ பேசுகிறார்கள்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


முடிக்காதிருப்பீர்கள்‌” என்று கேட்கிறார்‌. 
மேலும்‌ அவர்‌ போபுவை, 
“புத்திமான்௧ளாயிருங்கள்‌” என்றும்‌ 
சொல்லுகிறார்‌. யோபுவின்‌ பேச்சை தடுத்து 
நிறுத்துகிறார்‌. “நாங்களும்‌ பேசட்டும்‌” 
என்று பில்தாத்‌ யோபுவிடம்‌ 
உரிமையோடும்‌ அதிகாரத்தோடும்‌ 
சொல்லுகிறார்‌. ஒரு காலத்தில்‌ யோபுவின்‌ 
அனுமதியைப்பெற்றுத்தான்‌ மற்றவர்கள்‌ 
பேசுவார்கள்‌. ஆனால்‌ இப்போதோ. 
பேசுவதற்குக்கூட யோபுவுக்கு அனுமதி 
மறுக்கப்படுகிறது 


தீழ்ப்பானவர்கள்‌ 


நாங்கள்‌  மிருகங்கணைப்போல 
எண்ணப்பட்டு, உங்கள்‌ பார்வைக்குத்‌ 
'தீழ்ப்பானவர்கனாயிருப்பானேன்‌?' 
(யோபு 18:3). 

யோபுவின்‌ சிநேகிதருக்கு 
அவருடைய பேச்சை பொறுமையோடு 
கேட்பதற்கு மனதில்லை. யோபு 
தன்னுடைய பேச்சை சீக்கிரத்தில்‌ முடித்து, 
விடவேண்டுமென்று _ விரும்புகிறார்கள்‌. 
அவர்கள்‌ அவசரப்பட்டு முடிவு 
பண்ணுகிறார்கள்‌ நிதானமாய்‌ 
யோசிப்பதற்குப்‌ பதிலாக, 
உணர்ச்சிவசப்பட்டு, தங்கள்‌ சுயபுத்தியை 
சார்ந்து, அவசரப்பட்டு பேசுகிறார்கள்‌. 
"நாங்கள்‌ மிருகங்களைப்போல. 
எண்ணப்படுவானேன்‌” என்று பில்தாத்‌ 
யோபுவிட கேட்கிறார்‌ கலு டு 


பில்தாத்‌ தன்னுடைய சிநேகிதரை, 
“பரியாசம்பண்ணுகிறவர்கள்‌” என்றுதான்‌ 
சொன்னார்‌. அவர்களிடத்தில்‌ 
ஞானமில்லை என்றும்‌ அன்பில்லை. 
என்றும்‌ யோபு அவர்களைப்பற்றி குற்றம்‌ 
சொன்னார்‌. யோபு தன்னுடைய 
சிநேகிதரை ஒருபோதும்‌ “மிருகங்கள்‌” 
என்று சொல்லவே இல்லை. யோபு 
சொல்லாததை, அவர்‌ சொன்னதாக, 
பில்தாத்‌ அவர்மீது குற்றம்‌ சொல்லுகிறார்‌. 
பில்தாத்தின்‌ இருதயத்தில்‌ வஞ்சனை 
இருக்கிறது. அவர்‌ விவாதத்தில்‌ 
கோபத்தோடு பங்குபெறுகிறார்‌. பில்தாத்‌ 
நிதானமிழந்து பேசுகிறார்‌. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யோபுவைக்‌ குற்றப்படுத்தவேண்டும்‌ 
என்பதுதான்‌ பில்தாத்தின்‌ நோக்கம்‌. 
இதற்காக அவர்‌ யோபுவின்மீது 
கடினமான வார்த்தைகளை 
சொல்லுகிறார்‌. யோபு 
சொல்லாததையெல்லாம்‌, அவர்‌ 
சொன்னதாகச்‌ சொல்லி, அவரைக்‌ 
குற்றப்படுத்துகிறார்‌. மற்றவர்கள்மீது 
அநியாயமாய்க்‌ கோபப்படுகிறவர்கள்‌, 
இப்படித்தான்‌ பேசுவார்கள்‌. அவர்களுடைய 
வார்த்தையில்‌ உண்பையிருக்காது. 
ங்களுடைய சுயகற்பனையை 
வதாக பசிலின்‌ 


பூமி பாழாய்ப்போகுமோ 


கோபத்தினால்‌ உம்மைத்தானே 
பீறுகிற உமது திமித்தம்‌ பூமி பாழாய்ப்‌ 
போகுமோ? கன்மலை தன்னிடத்தை 
விட்டுப்‌ பேருமோ? (யோபு 18:4). 


யோபு தன்னுடைய சிநேகிதரிடத்தில்‌ 
விவாதம்பண்ணும்போது, “நான்‌ என்‌ 
பற்களினால்‌, என்‌ சதையைப்‌ பிடுங்கி, 
என்‌ பிராணனை என்‌ கையிலே 
வைப்பானேன்‌” (யோபு 1314) என்று 
சொன்னார்‌. யோபு சொன்னதை, 
பில்தாத்‌ இப்போது அவரிடத்தில்‌ திருப்பிச்‌ 
சொல்லுகிறார்‌. யோபு கோபத்தினாலே 
தன்னைத்தானே  பீறுகிறவர்‌ என்று 
சொல்லி, “கோபத்தினால்‌ உம்மைத்தானே 
பீறுகிற உமது நிமித்தம்‌ பூரி 
பாழாய்ப்போகுமோ” என்று பில்தாத்‌ 
யோபுவிடம்‌ கேட்கிறார்‌. 


தேவனுடைய தெய்வீக பராமரிப்பை 
பில்தாத்‌ சரியாகப்‌ புரிந்துகொள்ளவில்லை. 
இயற்கையின்‌ பிரமாணங்கள்‌ தான்‌ 
விரும்பியபடி மாற்றறடையவேண்டும்‌ என்று 
பில்தாத்‌ பக ட அவருடைய 
இருதயத்‌; கோபமும்‌, மதியீனமான 
எதிர்பார்ப்பும்‌ இருக்கிறது 
ஆகையினால்தான்‌ யோபுவின்‌ நிமித்தம்‌ 
பூமி பாழாய்ப்போகுமோ என்று கேட்கிறார்‌. 
பூமி இயற்கையின்‌ பிரமாணத்தை 
ஒருபோதும்‌ ப மனுஷன்‌ நினைக்கிற 
பிரகாரம்‌ செயல்படாது 





ழ்‌ நள 
யாய 


தேவனுடைய தெய்வீக சித்தத்தின்‌ 
பிரகாரமாகவும்‌. அவருடைய தெய்வீக 
திட்டத்தின்‌ பிரகாரமாகவும்‌ மாத்திரமே 
பூமி செயல்படும்‌. தேவனே இ இட்ட 
ரமாணத்தையும்‌ கொடுத்திருக்‌ 


தான்‌ இல்லையென்றால்‌ இந்த 
உலகமும்‌ இருக்கக்கூடாது என்று யோபு 
ஒருபோதும்‌ நினைக்கவில்லை. தான்‌ 
இல்லாமல்‌ இந்த உலகம்‌ இருக்காது 
என்றும்‌ யோபு சொல்லவில்லை. தேவன்‌ 
தன்னை ஒரு பொருட்டாக எண்ணுவதற்கு 
தான்‌ எம்மாத்திரம்‌ என்றுதான்‌ யோபு 
நினைக்கிறார்‌. யோபுவினிடத்தில்‌. 
தாழ்மையிருக்கிறது. பில்தாத்திடமோ 
பெருமையும்‌, ஆணவமும்‌, பொய்யும்‌ 
இருக்கிறது. 


யோபு சரீரத்தில்‌ 
பாழாய்ப்போவதினால்‌, இந்தப்‌ 
பாழாய்ப்போகப்போவதில்லை. 

உலகத்தில்‌ யோபு இல்லையென்றால்‌, 
இந்த உலகமே இல்லாமல்‌ போகும்‌ என்று 
யாரும்‌ சொல்லமுடியாது. ஆனால்‌ 
பில்தாத்‌ யோபுவைக்‌ 
குற்றப்படுத்துவதற்காக தேவனுடைய 
இயற்கையின்‌ பிரமாணத்தை 
அசட்டைபண்ணுகிறார்‌. 


தேவனுடைய ஆலோசனைகள்‌ 
மாறாதவை. தேவனுடைய சித்தங்களும்‌. 
திட்டங்களும்‌ மாறாதவை. அவை 
மாறவேண்டுமென்று நாம்‌ 
எதிர்பார்க்கக்கூடாது. நம்மை 
சந்தோஷப்படுத்துவதற்காக தேவன்‌ 
தம்முடைய வார்த்தையை மாற்றிக்‌ 
கொள்ளமாட்டார்‌. தம்முடைய 
திட்டத்தையும்‌ மாற்றிக்கொள்ளமாட்டார்‌. 
தேவன்‌ நமக்காக யாவையும்‌ செய்வார்‌ 
i நாம்‌ விசுவாசிக்கவேண்டும்‌ 
ஆர்‌ தம்முடைய 
பிரமாணங்களையும்‌. 

தெய்வீக சுபாவங்களையும்‌ 

மீறுவார்‌ என்று நாம்‌ எதிர்பார்க்கக்கூடாது. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யோபுவின்‌ நிமித்தம்‌ கன்மலை. 
தன்னிடத்தை. விட்டு பேராது. 
“கோபத்தினால்‌ உம்மைத்தானே பீறுகிற 
உமது நிமித்தம்‌ கன்மலை தன்னிடத்தை 
விட்டு பேருமோ” என்று பில்தாத்‌ 
யோபுவிடம்‌ கேட்கிறார்‌. கன்மலை 
ஒருபோதும்‌ தன்னிடத்தை விட்டு பேராது 
என்பது யோபுவுக்கு நன்றாய்த்‌ தெரியும்‌. 
பில்தாத்‌ ஞானமுள்ளவராகயிருந்தாலும்‌, 
இப்போது புத்தியில்லாதவராக 
சிந்திக்கிறார்‌. புத்தியீனமாய்‌ 
விவாதம்பண்ணுகிறார்‌. 


துன்மார்க்கன்‌ 
யோபு 18 : 5-10 


யோபு 185.  துன்மார்க்கனுடைய 
வினக்கு அணைத்துபோம்‌; அவன்‌ 
அடுப்பின்‌ நெருப்பும்‌ அவிந்துபோம்‌. 


யோபு 188. அவன்‌ கூடாரத்தில்‌ 
வெளிச்சம்‌ அந்தகாரப்படும்‌; அவன்‌ 
வினக்கு அவனுடனே அணை ந்துபோம்‌. 


யோபு 18:7. அவன்‌ பெலனாய்‌ நடந்த 
நடைகள்‌ குறைத்துபோம்‌ அவன்‌ 
ஆலோசனை அவனை விழப்பண்ணும்‌. 


யோபு 18:8. அவன்‌ தன்‌ கால்களினால்‌ 
வலையில்‌ அகப்பட்டு, வலைச்சிக்கலிலே 
நடக்கிறான்‌. 


யோபு 18:9. கண்ணி 
குதிகாலைப்‌ பிடிக்கும்‌; 
அவனை மேற்கொன்வார்கன்‌. 


அவன்‌ 
யறிகாரர்‌ 


யோபு 18:10. அவனுக்காகச்‌ கருக்கு. 
தரையிலும்‌, அவனுக்காகக்‌ கண்ணி 
வழியிலும்‌ வைக்கப்பட்டிருக்கிறது. 


தூன்மார்க்கனுடைய வினக்கு 


துன்மார்க்கனுடைய விளக்கு, 
அணைத்தூயோம்‌; அவன்‌ அடுப்பின்‌ 
நெருப்பும்‌ அவித்துபோம்‌. 
அவன்‌ கூடாரத்தில்‌ வெளிச்சம்‌ 
அத்தகாரப்படும்‌ அவன்‌ வினக்கு 
அவனுடனே அணைத்துபோம்‌. 
(யோபு 18:5,6). 





ழ்‌ நள 
யாய 


பில்தாத்‌ தன்னுடைய விவாதத்தில்‌ 
துன்மார்க்கனுக்கு வரும்‌ தீங்குகளைப்பற்றி 
விரிவாகச்‌ சொல்லுகிறார்‌. பில்தாத்தின்‌ 
விவாதத்தில்‌ ஒரளவு உண்மையிருக்கிறது. 
இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌, 
எல்லோரும்‌ 

அனுபவிப்பதில்லை. துன்மார்க்கரில்‌ சிலர்‌ 
செழிப்பாக ஜீவிக்கிறார்கள்‌.  பில்தாத்‌ 
சொல்லுவதுபோல, தீங்குகளை 
அனுபவிக்கிறவர்கள்‌ எல்லோரும்‌ 
துன்மார்க்கர்‌ என்று தீர்மானம்‌ பண்ணவும்‌ 
முடியாது ஏனெனில்‌ இந்தப்‌ 
பிரபஞ்சத்தில்‌ நல்லவர்களில்‌ அநேகர்‌ 
தீங்குகளை அனுபவிக்கிறார்கள்‌. 

யோபுவின்மீது 
சொல்லவேண்டும்‌ 
பில்தாத்தின்‌ நோக்கம்‌. 
வேதனைகளை அனுபவிக்கிறார்‌. 
யோபுவின்‌ பாவமும்‌, துன்மார்க்கமுமே 
அவருடைய வேதனைக்கு காரணம்‌ 
என்று சொல்லும்‌ வண்ணமாக, எல்லா 
துன்மார்க்கரும்‌ வேதனைகளை 


பவிப்பதாக பில்தாத்‌ சொல்லுகிறார்‌ 
பிவவாதனெரிவிவா எ 0 த 


குற்றம்‌ 
என்பதுதான்‌ 
யோபு 


பில்தாத்‌ துன்மார்க்கருடைய 

நிவை. தீர்க்கதரிசனமாகப்‌ பார்‌ 
முன்னறிவிக்கிறார்‌ அவர்கள்‌ 
இருளுக்கு ஒப்பாகயிருக்கிறார்கள்‌. 
"துன்மார்க்கனுடைய விளக்கு 
அணைந்துபோகும்‌, அவன்‌ கூடாரத்தின்‌ 
வெளிச்சம்‌ அந்தகாரப்படும்‌ அவன்‌ 
விளக்கு அவனோடே 
அணைந்துபோகும்‌” பில்தாத்‌ 
துன்மாக்கனைப்பற்றிப்‌ பொதுவாகச்‌ 
சொல்லுகிறார்‌. துன்மார்க்கன்‌ தன்‌ 
ஜீவியத்தில்‌ வெளிச்சத்தை 
எதிர்பார்க்கக்கூடாது. அவனைச்‌ 
சுற்றிலும்‌ மேகமந்தாரமும்‌, காரிருளும்‌ 
சூழ்ந்திருக்கும்‌. அவனுடைய ஜீவியம்‌ 
கசப்பாயிருக்கும்‌. அவனுடைய அடுப்பின்‌ 
நெருப்பும்‌ அவிந்துபோகும்‌. 


என்று 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


துன்மார்க்கனுக்கு என்னென்ன 
பாடுகள்‌ எல்லாம்‌. வம்‌ 
என்று பில்தாத்‌ சொல்லுகிறாரோ, 
அவையெல்லாவற்றையும்‌ யோபுவும்‌ 
அனுபவிக்கிறார்‌. ஆகையினால்‌ யோபுவும்‌ 
டப்‌ ன்மார்க்கன்‌ என்று சில்தாத்‌ 
ரப்பு 


ய்து விடுகிறார்‌. 
நடைகள்‌ குறைந்துபோம்‌ 


அவன்‌ பெலனாய்‌ நடந்த 
நடைகள்‌ குறைந்துபோம்‌ அவண்‌: 
ஆலோசனை அவனை விழப்பண்ணும்‌. 
அவண்‌ தன்‌ கால்களினால்‌ வலையில்‌ 
அகப்பட்டு, வலைச்சிக்கலிலே. 
நடக்கிறான்‌. கண்ணி அவன்‌ 
குதிகாலைப்‌ பிடிக்கும்‌; பநிகாரர்‌ 
அவனை மேற்கொள்வார்கள்‌. 
அவனுக்காகச்‌ கருக்கு தரையிலும்‌, 
அவனுக்காகக்‌ கண்ணி வழியிலும்‌ 
வைக்கப்பட்டிருக்கிறது (யோபு 18:7-10). 


துன்மார்க்கனுக்கு வரும்‌ தீங்குகளை 
பில்தாத்‌ ஒரு உவமையினால்‌ விவரித்துச்‌ 
சொல்லுகிறார்‌. ஒரு பறவை கண்ணியில்‌ 
சிக்கி பிடிக்கப்படுவதுபோல, 
துன்பார்க்கரும்‌. கண்ணிகளினால்‌ 
பிடிக்கப்படுவார்கள்‌. பறிகாரர்‌ 

ரக மேற்கொள்வார்கள்‌. 
தண்டனைக்குத்‌ 

சாத்தான்‌ 


அழிவை 


துன்மார்க்கனால்‌ 
தப்பிக்க முடியாது. 


துன்மார்க்கருக்கு 
ஆயற்தப்பண்ணுகிறான்‌. 


துன்மார்க்கன்‌ தன்னுடைய அழிவை 
தானே தேடிக்கொள்கிறான்‌. தானாகவே 
பாவத்தில்‌ விழுந்து அவன்‌ 
அழிந்துபோகிறான்‌. துன்மார்க்கன்‌ 
பெலனாய்‌ நடந்த நடைகள்‌ குறைந்து 


துன்மார்க்கனுடைய 
அழிவுக்கு அவனே காரணம்‌. 





ழ்‌ நள 
ஈயா 


துன்மார்க்கன்‌ தன்‌ கால்களினால்‌ 
வலையில்‌ அகப்பட்டு,  வலைசிக்கிலே. 
நடக்கிறான்‌. அப்போது கண்ணி அவன்‌ 
குதிகாவைப்பிடிக்கும்‌. பறிகாரர்‌ அவனை 
மேற்கொள்வார்கள்‌.  கொள்ளைக்காரர்‌ 


அவனை மேற்கொண்டு, டைய 


உடமைகளை பறித்துக்கொள்வார்கள்‌. 


சாத்தான்‌ ஒரு பறிகாரன்‌ போல 
இருக்கிறான்‌. அவன்‌ துன்மார்க்கனை 
அழிப்பதற்கு சமயம்‌ பார்த்துக்‌ 
கொண்டிருக்கிறான்‌. துன்மார்க்கனுடைய 
அருமையான  ஜீவியத்தை சாத்தான்‌ 
வேட்டையாடப்‌ பிடிக்கிறான்‌. 
துன்மார்க்கனுக்கு விரோதமாக 
வலையையும்‌, கண்ணியையும்‌ 
விரிக்கிறான்‌. துன்மார்க்கனோ 
தேவனுடைய ஆலோசனையின்‌ பிரகாரம்‌ 
ஜீவிக்காமல்‌, தன்னுடைய 
சுயஆலோசனையின்‌ பிரகாரம்‌ 
ஜீவிக்கிறான்‌. அவனுடைய 
ஆலோசனையே அவனை, சாத்தானுடைய 
வலையிலும்‌, கண்ணியிலும்‌ விழப்பண்ணும்‌. 
துன்மார்க்கன்‌ தன்‌  கால்களினால்‌. 
சாத்தானுடைய வலையில்‌ அகப்படுகிறான்‌. 
வலைச்சிக்கலிலே நடக்கிறான்‌. அப்போது 
சாத்தான்‌, துன்மார்க்கனுக்கு மறைவாக 
வைத்த கண்ணி, அவன்‌ 
குதிகாலைப்பிடிக்கும்‌. அப்போது 
சாத்தான்‌, கள்ளனைப்போல வந்து. 

(னை மேற்கொண்டு, (டைய 
க்‌ கின்‌ அன 


தேவனும்‌ துன்மார்க்கனுக்கு அழிவை 
ஆடத்தப்பண்ணுகிறார துன்மார்க்கன்‌. 
தானே 
தேடிக்கொள்கிறான்‌. அவன்‌ தன்‌ 
சுயபெலனால்‌ நடக்கிறான்‌. ஆனாலும்‌ 
துன்மார்க்கன்‌ பெலனாய்‌ நடந்த நடைகள்‌ 
குறைந்துபோகும்‌. அவன்‌ எங்கு 
போகவேண்டுமென்று விரும்புகிறானோ, 
அங்கு அவனால்‌ போகமுடியாது. 
சுயபெலன்‌ அதிககாலத்திற்கு உதவி 
செய்யாது அவனுடைய நடைகள்‌ 
குறைந்துபோகும்போது. அவனால்‌ நடக்க 
முடியாது. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


துன்மார்க்கனுக்காக சுருக்கு 
தரையில்‌ வைக்கப்பட்டிருக்கிறது. 
அவனுக்காக கண்ணி வழியில்‌ 
வைக்கப்பட்டிருக்கிறது. துன்மார்க்கன்‌. 
தன்‌ சுயஆலோசனையில்‌ நடப்பதினால்‌, 
அவனுக்கு தேவனுடைய பாதுகாப்பு 
கிடைப்பதில்லை. அவனுடைய பெலனும்‌ 
குறைந்துபோயிருக்கிறது. அவனுடைய 
நடைகளும்‌ குறைந்துபோயிருக்கிறது. 
அவனால்‌ தேவனுடைய கோபத்திற்கு 
தப்பிக்கவும்‌ முடியாது. துன்மார்க்கன்‌. 
தன்னைப்பற்றி உயர்வாக நினைக்கிறான்‌. 
அவனுடைய இருதயத்தில்‌ பெருமை 
நிரம்பியிருக்கிறது. தனக்கு ஒரு தீங்கும்‌. 
வராது என்று ஆணவமாய்‌ இருக்கிறான்‌. 
தனக்கு. சுருக்கும்‌, கண்ணியும்‌ 
வைக்கப்பட்டிுக்கிறது என்பதையும்‌ 
கன்‌ அறியாதவனாயிருக்கிறான்‌. 
வலையில்‌ 
அகப்படும்போது. கண்ணி அவன்‌ 
குதிகாவைப்பிடிக்கும்‌. துன்மார்க்கனால்‌ 
சுருக்கிலிருநது தப்பிக்க முடியாது. 
அவனுடைய சுயபெலனும்‌, 
சுயஆலோசனைகளும்‌ னை 
தக ன்னான்‌ ழ்‌ 


அக்கிரமக்காரரின்‌ அழிவு 
யோபு 18 : 11-21 


யோபு 18:11. சுற்றிலுமிருத்துண்டாகும்‌ 
பயங்கரங்கள்‌. அவனைத்‌ 
திடுக்கிடப்பண்ணி, அவன்‌ கால்களைத்‌ 
'திசைதெரியாமல்‌ அலையப்பண்ணும்‌. 


யோபு 1812. அவன்‌ பெலனைப்‌ 
பட்டினி தின்று போடும்‌; அவன்‌ 
பக்கத்தில்‌ கேடு ஆயத்தப்பட்டு திற்கும்‌. 


யோபு 18:18. அது அவன்‌ அங்கத்தின்‌ 
பலத்தைப்‌ பட்சிக்கும்‌ பயங்கரமான 
மரணமே அவன்‌ அவயவங்களைப்‌ 
பட்சிக்கும்‌. 

யோபு 18:14. அவன்‌ நம்பிக்கை அவன்‌ 
கூடாரத்திலிருந்த வேரோடே. 
பிடுங்கப்படும்‌; அது அவனைப்‌ பயங்கர 
ராஜாவினிடத்தில்‌ துரத்தும்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


யோபு 18415. 
ஒன்றுமில்லாமற்‌ 
பயங்கரம்‌ அவன்‌ கூடாரத்தில்‌ 
குடியிருக்கும்‌; கந்தகம்‌. அவன்‌ 
வாசஸ்தலத்தின்மேல்‌ தெனிக்கப்படும்‌. 


அவனுக்கு 
போனதினால்‌, 


யோபு 18:16. கீழே இருக்கிற அவன்‌ 
வேர்கள்‌ அழிந்துபோகும்‌; மேலே. 
இருக்கிற அவன்‌ கிளைகள்‌ 
பட்டுப்போகும்‌. 


யோபு 18:17. அவனை நினைக்கும்‌ 
தினைப்புப்‌: மூமியிலிருந்தழியும்‌, 
வீதிகளில்‌ அவன்‌ பேரில்லாமற்போகும்‌. 


யோபு 18418. 
வெளிச்சத்திலிருத்து இருவில்‌ 
துரத்திவிடப்பட்டு, பூலோகத்திலிருத்து 
தன்ளுண்டு போவான்‌. 


யோபு 18:19. அவன்‌ ஜனத்துக்குன்னே 
அவனுக்குப்‌ புத்திரனும்‌ இல்லை 
பெளத்திரனும்‌ இல்லை; அவன்‌ வீட்டில்‌ 
மீதியாயிருக்கத்‌ தக்கவன்‌. ஒருவனும்‌ 
இல்லை. 


அவன்‌ 


யோபு 18:20. அவன்‌ காலத்தோர்‌ அவன்‌ 
'நாளுக்காகத்‌ திடுக்கிட்டதுயோல, 
பின்னடியாரும்‌ பிரமிப்பார்கன்‌. 


18:21. 


அறியாமற்போன வனுடைய 
இதுவே என்பார்கள்‌ என்றான்‌. 


பயங்கரங்கள்‌ 


௬ற்றிலுமிருந்து உண்டாகும்‌ 
ஙாயங்கரங்கள்‌. அவனைத்‌ 
திடுக்கிடப்பண்ணி, அவன்‌ கால்களைத்‌: 
திசைதெரியாமல்‌ அலையப்பண்ணும்‌ 
(யோபு 18:11). 


யோபு - விரிவுரை 
108 - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


துன்மார்க்கரின்‌ அழிவை பில்தாத்‌ 
மேலும்‌ விரிவாகச்‌ சொல்லுகிறார்‌. 
அவர்கள்மீது தேவனுடைய 
கோபாக்கினை வரும்‌. அவனுக்கு 
சுற்றிலுமிருந்து பயங்கரங்கள்‌ உண்டாகும்‌. 
அவை அவனை திடுக்கிடப்பண்ணும்‌. 
பாவிகளுடைய மனச்சாட்சி அவர்களை 
பயமுறுத்தும்‌ அவர்களை 
திடுக்கிடப்பண்ணும்‌. அவர்களுக்கு 
சமாதானமும்‌ ஆறுதலும்‌ இருக்காது. 
துன்மார்க்கரின்‌ 
அவர்களுக்கு பிரயோஜனயில்லாமல்‌ 
போகும்‌. அவை அவர்களை திசை 
தெரியாமல்‌ அலைப்பண்ணும்‌. 
அவர்களுக்கு மறைவாக 
வைக்கப்பட்டிருக்கும்‌. கண்ணிகளில்‌ 
துன்மார்க்கருடைய கால்கள்‌ 
வேகமாகப்‌ போகும்‌. கண்ணி 
துன்மார்க்கரின்‌ குதிகால்களைப்‌ பிடிக்கும்‌. 
தனக்கு அழிவு வேகமாக நெருங்கி 
வருவதை துன்மார்க்கன்‌ காண்பான்‌. 
ஆனாலும்‌ அந்த அழிவிலிருந்து, 
அவனுடைய சுயபெலத்தினாலோ, 
சுயபராமக்கிரமத்தினாலோ அவனால்‌ 
தப்பிக்க முடியாது. அந்த அழிவை 
அவனால்‌ தாங்கிக்கொள்ளவும்‌ முடியாது. 
துன்மார்க்கரின்‌ முடிவு பரிதாபமாயிருக்கும்‌. 


கால்கள்‌ 


பயங்கரமான மரணம்‌ 


அவன்‌ பெலனைப்‌ பட்டினி தின்று 
போடும்‌ அவன்‌ பக்கத்தில்‌ கேடு, 
ஆயத்தப்பட்டு நிற்கும்‌. அது அவன்‌ 
அங்கத்தின்‌ பலத்தைப்‌ பட்சிக்கும்‌; 
பயங்கரமான மரணமே அவண்‌ 
அவயவங்களைப்‌ பட்சிக்கும்‌. அவண்‌: 
நம்பிக்கை அவன்‌ கூடாரத்திலிருந்து 
வேரோடே பிடுங்கப்படும்‌ அது 
அவனைப்‌ பயங்கர ராஜாவினிடத்தில்‌ 
துரத்தும்‌ (யோபு 1812-14). 





ழ்‌ நள 
யாய 


துன்மார்க்கனுக்கு நல்ல மரணம்‌ 
உண்டாகாது. அவனுடைய மரணமும்‌ 
அவனுக்கு துர்மரணமாகவே இருக்கும்‌. 
அவன்‌ தன்‌ ஜீவியகாலத்தில்‌ எவ்வளவு 
பாதுகாப்பாகவும்‌. எவ்வளவு 
ஆடம்பரமாகவும்‌ இருந்தாலும்‌, 
அவனுடைய முடிவு அவனுக்கு 
நன்மையாய்‌ லபிக்காது. தன்னுடைய 
மரணம்‌ தன்னை நோக்கி வேகமாய்‌ 
நெருங்கி வருவதை துன்மார்க்கன்‌ 
காண்பான்‌. அவனுக்கு வியாதியோ 
அல்லது 
நாசமோசமோ 
அகாலமரணமடைவான்‌ 
பொதுவாக மரணம்‌ வருவதுபோல, 
துன்மார்க்கனுக்கு சாதாரண மரணம்‌ 
வராது. அவனுடைய மரணம்‌ மிகவும்‌ 
பயங்கரமானதாகவும்‌, கொடிதானதாகவும்‌ 
இருக்கும்‌. 

துன்மார்க்கனின்‌ பெலனை 
தின்றுபோடும்‌. அவன்‌ ஒரு 
காலத்தில்‌ சம்பூரணமாய்ப்‌ புசித்து 
திருப்தியடைந்திருந்தாலும்‌, தேவனுடைய 
கோபம்‌ அவன்மீது வரும்போது, 
அவனுக்கு போஜனம்‌ கிடைக்காது. பல 
நாட்களுக்கு போஜனயில்லாமல்‌. 
பட்டினியாய்க்‌ கிடப்பான்‌. அவனுடைய 
சரீர ஆரோக்கியமெல்லாம்‌ அவனைவிட்டு 
நீங்கிப்போய்விடும்‌. அவனுடைய 
சரீரத்திற்கு போஜனம்‌ கிடைக்காமல்‌, 

ன்‌. பெண்‌ அவனுக்குக்‌ 
குறைந்துபோகும்‌. 


ஜனங்களுக்கு 


பட்டினி 


அவன்‌ பக்கத்தில்‌ கேடு 
ஆயத்தப்பட்டு நிற்கும்‌ துன்மார்க்கன்‌ 
துணிகரமாய்ப்‌ பாவம்‌ செய்தான்‌. 
பாவமான காரியங்களை நாடி, அதைத்‌ 
தேடிப்போனான்‌. பாவத்தின்‌ சம்பளம்‌ 
மரணம்‌. அவனுடைய  பாவத்திற்குத்‌ 
தண்டனையாக அவனுக்கு கேடு 
உண்டாகும்‌. அவன்‌ தன்னுடைய 
கேட்டைத்தேடி எங்கும்‌ 
அலையவேண்டியதில்லை. கேடு அவன்‌ 
பக்கத்திலேயே, அவனுக்கு ஆயத்தப்பட்டு 
நிற்கும்‌. எந்த வேளையிலும்‌ தனக்கு 
கேடுண்டாகும்‌ என்னும்‌ பயத்தோடு 
துன்மார்க்கன்‌ பதட்டத்தோடிருப்பான்‌. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கேடு துன்மார்க்கனுடைய 
அங்கத்தின்‌ பலனைப்‌  பட்சிக்கும்‌. 
அவனுடைய எலும்புகளும்‌ மாம்சமும்‌ 
பெலமிழந்து அழுகிப்போகும்‌. பயங்கரமான 
மரணம்‌ அவனுக்கு உண்டாகும்‌. 
அவனுடைய மரணம்‌. அவனுடைய 
அவயவங்களைப்‌ 

துன்மார்க்கனுக்கு 

துன்மார்க்கனுடைய நம்பிக்கை அவன்‌ 
கூடாரத்திலிருந்து வேரோடே 
பிடுங்கப்படும்‌ என்று பில்தாத்‌ 
சொல்லுகிறார்‌. துன்மார்க்கன்‌ தன்னுடைய 
தரவுக்காக யாரையெல்லாம்‌ 
நம்பினானோ, அவர்களெல்லாரும்‌ 
அவனுக்கு நம்பிக்கை மோசம்‌ 
செய்வார்கள்‌. 


துன்மார்க்கனுக்கு கேடுண்டாகும்‌. 
அந்த கேடு அவனை பயங்கர 
ராஜாவினிடத்தில்‌ துரத்தும்‌. அவன்‌ 
பயங்கரமான ராஜாவினிடத்தில்‌ 
இழுத்துக்கொண்டு வரப்படுவான்‌. 
மரணம்‌ பயங்கரமான, மரண 
தாங்கிக்கொள்வதும்‌ ட்‌ பட்டு 


துன்மார்க்கனுக்கு நியமிக்கப்‌ 
பட்டிருக்கிற பயங்கர ராஜாவோ மிகவும்‌ 
கொடியவன்‌. அவன்‌ தன்‌ இஷ்டம்போல, 
ஈவு இரக்கம்‌ பார்க்காமல்‌, துன்மார்க்கனை 
சித்திரவதை பண்ணுவான்‌. கர்த்தருடைய 
பரிசுத்தவான்௧ளுக்கு மரணபயமில்லை, 
நம்முடைய கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து 
மரணத்தை ஜெயித்தார்‌. அப்போஸ்தலர்‌ 
பவுலைப்போல, “மா உன்‌ 
கூர்‌ எங்கே” என்று நம்மாலும்‌ 
விசுவாசத்தோடு கேட்க முடியும்‌. 
மரணம்‌ துன்மார்க்கனுக்கு பயங்கர 
ராஜாவாயிருக்கிறான்‌. 

மரணம்‌ கர்த்தருடைய 
பரிசுத்தவான்களுக்கு  சிநேகிதனாகவும்‌, 
பணிவிடைக்காரனாகவும்‌ இருக்கிறான்‌. 





ழ்‌ நவள 
ஈயா 


துன்மார்க்கனுக்கு மரணம்‌ 
வரும்போது அவன்‌ வெளிச்சத்திலிருந்து 
இருளில்‌ துரத்திவிடப்படுவான்‌. அவன்‌ 
பூலோகத்திலிருந்து தள்ளுண்டுபோவான்‌. 
துன்மார்க்கனுடைய மகிமையெல்லாம்‌ 


அவனை விட்டு நீங்கிப்போகும்‌. அவன்‌ 
மரிக்கும்போது, அவன்‌ அநியாயமாய்‌ 
சேகரித்து வைத்திருந்த அவனுடைய 
ஐசுவரியமோ, பொன்னோ, பொருளோ, 
சம்பத்தோ, அவனோடு கூடவராது. 

பன்‌. ஒன்றுமில்லாமல்‌ 
பூலோகத்திலிருந்து தள்ளுண்டுபோவான்‌. 
மரண தூதன்‌ துன்மார்க்கனுக்கு இரக்கம்‌ 
காண்பிக்கமாட்டான்‌. அவனுக்கு 
காலஅவகாசம்‌ கொடுக்கமாட்டான்‌. 
ப 'ன்மார்க்கனை சடுதியாய்‌ கட்டி 

ாண்டுபோய்விடும்‌. 


ப தோட்டத்திலிருந்து பாவம்‌ 
செய்த ஆதாம்‌ வெளியே 
'தூத்தப்பட்டதுபோல, துன்மார்க்கனும்‌ 
இந்த உலகத்திலிருந்து வெளியே 
துரத்தப்படுவான்‌. இந்த உலகமே தனக்கு 
பரலோகம்‌ என்று துன்மார்க்கன்‌ 
நினைக்கிறான்‌. அவனுடைய நினைப்பு 
வீணாய்ப்போய்விடும்‌. அவன்‌ இந்த 
உலகத்தின்‌ வெளிச்சத்திலிருந்து இருளில்‌ 
துரத்திவிட ப்படுவான்‌. எதை தன்னுடைய 
பரலோகம்‌ என்று நினைத்தானே, அந்த 
பூலோகத்திலிருந்து துன்மார்க்கன்‌ 
வ வோல்‌ 


உலகத்திலுள்ள 
சகித்துக்‌ 
துன்மார்க்கனுக்கு 


இந்த உலகமும்‌ 
ஜனங்களும்‌ துன்மார்க்கனை 
கொள்ளமாட்டார்கள்‌. 
மரணம்‌ வரும்போது 
வருத்தப்படமாட்டார்கள்‌. 
பூலோகத்திலிருந்து 
விடப்பட்டதற்காக, 
மிகுந்த 'சந்தோஷப்படுவார்கள்‌. 
துன்மார்க்கன்‌ மரித்துப்போனான்‌ என்று 
ஒருவரும்‌ வருத்தப்பட்டு கண்ணீர்‌ 
சிந்தமாட்டார்கள்‌. அவனுடைய 
மரணத்திற்காக சந்தோஷப்பட்டு ஆனந்த 
கண்ணீர்‌ வடிப்பார்கள்‌. துவே 
துன்மார்க்கனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற 
பயங்கரமான மரணம்‌. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கூடாரத்தில்‌ பயங்கரம்‌ 


அவனுக்கு. ஒன்தூமில்லாமற்‌: 
போனதினால்‌, பயங்கரம்‌ அவண்‌: 
கூடாரத்தில்‌ குடியிருக்கும்‌; கந்தகம்‌. 
அவன்‌ வாசஸ்தலத்தின்மேல்‌ 
தெனிக்கப்படும்‌. கீழே இருக்கிற 
அவன்‌ வேர்கள்‌ அழித்துபோகும்‌; மேலே 
இருக்கிற அவண்‌: கிளைகள்‌: 
பட்டுப்போகும்‌ (யோபு 18:15,16). 


துன்மார்க்கன்‌. 
போவதுபோல, 
ஒன்றுமில்லாமல்‌. 
அவனுடைய 
அழிந்துபோகும்‌ 
துன்மார்க்கனே 


ஒன்றுமில்லாமல்‌ 
அவனுடைய குடும்பமும்‌ 
அழிந்துபோகும்‌. 
வாசஸ்தலமும்‌ 
இந்த 


அறிவுக்கு 

காரணம்‌. 
துன்மார்க்கனுக்கு உரியது எல்லாமே 
அழிந்துபோகும்‌. துன்மார்க்கனுக்கு 
ஒன்றுமில்லாமல்‌ போனதினால்‌, பயங்கரம்‌ 
அவன்‌ கூடாரத்தில்‌ குடியிருக்கும்‌. 
கந்தகம்‌ அவன்‌ வாசஸ்தலத்தின்மேல்‌ 
தெளிக்கப்படும்‌ 


பழைய ஏற்பாட்டுக்காலத்தில்‌ 
சோதோம்‌, கொமோரா பட்டணத்தார்‌ 
துணிகரமாய்ப்‌ பாவம்‌ செய்தார்கள்‌. 
அவர்கள்‌ துன்மார்க்கராய்‌ ஜீவித்தார்கள்‌. 
அவர்கள்மீது அக்கினி மழை 
பொழிந்தது. அவர்கள்‌ அக்கினியினால்‌ 
பட்சிக்கப்பட்டார்கள்‌. அப்படிப்பட்ட அழிவு 
துன்மார்க்கனுக்கு உண்டாகும்‌ என்று 
பில்தாத்‌ சொல்லுகிறார்‌. அவனுடைய 
வாசஸ்தலத்தின்மேல்‌ கந்தகமழை பெய்யும்‌. 

யோபுவின்‌ ஆடுகள்மீதும்‌, 
அவருடைய வேலையாட்கள்மீதும்‌ 
வானத்திலிருந்து அக்கினி வந்து 
பட்சித்துப்போட்டது. பில்தாத்‌ 
அப்படிப்பட்ட அழிவைப்பற்றி இங்கு 
சொல்லுகிறார்‌ என்று வேதபண்டிதர்கள்‌ 
வியாக்கியானம்‌. பண்ணுகிறார்கள்‌. 
யோபுவுக்கு ஒன்றுமில்லாமல்‌ போயிற்று, 
அவர்‌ தன்னுடைய ஆஸ்திகளையெல்லாம்‌ 
அநியாயமாய்ச்‌ சம்பாதித்தார்‌ என்று 
பில்தாத்‌ அவர்மீது குற்றம்‌ சொல்லுகிறார்‌. 





ழ்‌ நவள 
யாய 


'யோபுவுக்கு இருந்த சம்பத்து அவருக்கு 
சொந்தமானதல்ல. அவையெல்லாம்‌ 
பிறருக்குரியது யோபு அவற்றை 
பிறரிடமிருந்து அநியாயமாய்ப்‌ 
பறித்துக்கொண்டார்‌. அநியாயமாய்ச்‌ 
சேமித்த சம்பத்து யோபுவுக்கு 
ஒன்றும்‌ 'றுமில்லாமல்‌ போயிற்று என்று பில்தாத்‌ 

ஈல்லுகிறார்‌. 

துன்மார்க்கரின்‌ 
அழிந்துபோவார்கள்‌. அவர்கள்‌ 
'துன்மார்க்கனோடோ அல்லது 
அவனுக்குப்‌ பின்பாகவோ  நிச்சமாய்‌ 
அழிந்துபோவார்கள்‌. கீழேயிருக்கிற அவன்‌ 
வேர்கள்‌ அழிந்துபோகும்‌ என்றும்‌, 
மேலேயிருக்கிற அவன்‌ கிளைகள்‌ 
பட்டுப்போகும்‌ என்றும்‌ பில்தாத்‌ 
சொல்லுகிறார்‌. நம்முடைய குடும்பம்‌ 
நன்றாயிருக்க வேண்டுமென்றால்‌, 
நம்முடைய பிள்ளைகள்‌ 
நன்றாயிருக்கவேண்டுமென்றால்‌ நாம்‌ 
துணிகரமாய்ப்‌ பாவம்‌ செய்யக்கூடாது. 
நம்மிடத்தில்‌ அநியாயமோ, அக்கிரமமோ 
காணப்படக்கூடாது நம்முடைய 
பாவத்தினால்‌, நம்முடைய குடும்பத்தில்‌ 
கீழேயிருக்கிற வேர்கள்‌ ந்துபோகும்‌ 
மவருக்கிற கிளைகள்‌ (மடுப்போகும. 

துன்மார்க்கனுக்கு ஜனத்திற்குள்ளே 
புத்திரனுபில்லை, ல 
என்றும்‌. 
மீதியாயிருக்கத்தக்கவன்‌ ஒருவனுமில்லை 
என்றும்‌  பில்தாத்‌ சொல்லுகிறார்‌. 
துன்மார்க்கனுடைய  பாவத்தினிமித்தம்‌. 


பிள்ளைகளும்‌ 


செத்துப்போனார்கள்‌. 
ஒர துன்மார்க்கராயிருப்பதினால்தான்‌ , 
யோபுவின்‌. பிள்ளைகள்‌ 
செத்துப்போனார்கள்‌. பில்தாத்‌ 
சொல்லுகிறார்‌. யோபவுக்கு 
ஒன்றுமில்லாமல்‌ போனதற்கு அவருடைய 
துன்மார்க்கமே காரணமென்று பில்தாத்‌ 
அவர்மீது குற்றம்‌ சொல்லுகிறார்‌. 


என்று 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தூண்மார்க்களை 
நினைப்பு 


நினைக்கும்‌ 


அவனை நினைக்கும்‌ 
'தினைப்புப்‌ பூமியிலிருந்தழியும்‌, 
ப அவன்‌ பேரில்லாமற்போகும்‌. 
வெவிச்சுத்திலிருத்து 
இருவ துரத்திவிடப்பட்டு, 
சுகேகத்திகிருந்து தன்ளுண்டு. 
வான்‌. அவன்‌ ஜனத்துக்குள்னே 
லக்க புத்திரனும்‌ இல்லை 
பெனத்திரனும்‌ இல்லை; அவன்‌ வீட்டில்‌ 
மீதியாயிருக்கத்தக்கவன்‌ ஒருவனும்‌ 
இல்லை (யோபு 18:17-18). 


துன்மார்க்கனைப்பற்றிய நினைப்பு 
இந்தப்‌ பூமியில்‌ நிலைத்திருக்காது. 
துன்மார்க்கன்‌ செத்தபின்பு அவனை 
எல்லோரும்‌ மறந்துவிடுவார்கள்‌. 
அவனைப்பற்றி யாரும்‌ நினைத்துப்‌ 
பார்க்கமாட்டார்கள்‌. அவனை நினைக்கும்‌ 
நினைப்பு பூரியிலிருந்து அழியும்‌ 
துன்மார்க்கனுடைய சரீரம்‌ 
பிரேதக்குழிமில்‌ அடக்கம்பண்ணப்படும்‌ 
போது, அவனை நினைக்கும்‌ நினைப்பும்‌ 
அவனோடு கூட அடக்கம்பண்ணப்படும்‌. 
துன்மார்க்கன்‌ செத்த பின்பு, மனுஷர்‌ 
அவனை மறந்துபோவார்கள்‌. ஒருவேளை 
அவனுடைய மரணத்திற்குப்‌ பின்பு 
மனுஷர்‌ அவனைப்பற்றிப்‌ பேசினாலும்‌, 
அவனைக்குறித்து தூஷண 
வார்த்தைகளையே பேசுவார்கள்‌. 
அவனுடைய மேன்மைகளெல்லாம்‌ 
இந்தப்‌ பூமியில்‌ காணாமல்‌ போய்விடும்‌. 
வீதிகளில்‌ அவன்‌ பேர்‌ இல்லாமல்‌ போகும்‌. 
அவனைப்பற்றி நினைப்பாரும்‌ 

க்கமாட்டார்கள்‌. அவனைப்பற்றி 

வாரும்‌ இருக்கமாட்டார்கள்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


துன்மார்க்கன்‌ வெளிச்சத்திலிருந்து 
இருளில்‌ தூத்திவிடப்பட்டிருக்கிறான்‌. 
வெளிச்சத்திலிருக்கிறவர்களுக்கு இருளில்‌ 
இருப்பது. ஒன்றும்‌ தெரியாது. 
'துன்மார்க்கனோ க்கிறான்‌. 
வெளிச்சத்திலிருக்கிறவர்கள்‌ 
இருளிலிருக்கிற துன்மார்க்கனைக்‌ 
காணவும்‌ மாட்டார்கள்‌ அவனை 
நினைத்துப்‌ பார்க்கவும்‌ மாட்டார்கள்‌. 
துன்மார்க்கன்‌. 
தள்ளுண்டுபோவான்‌. 
அவனை நினைக்கும்‌. நினைப்பும்‌ 
பூலோகத்திலிருந்து தள்ளுண்டுபோகும்‌. 
பற்றி 
பேசுவதற்கும்‌, 
குடும்பத்தாரும்‌ 
ஜனத்திற்குள்ளே 
புத்திரனும்‌ 
பெளத்திரனும்‌ 
மாட்டார்கள்‌. 
அகால 


பூலோகத்திலிருந்து 
.. அவனோடுகூட 


துன்மார்க்கனைப்‌ 
நினைப்பதற்கும்‌ 
அவனுடைய 
இருக்கமாட்டார்கள்‌. 
துன்மார்க்கனுக்கு 
இருக்கமாட்டார்கள்‌. 
இருக்க 
அவர்களெல்லோருமே 
மரணமடைவார்கள்‌.  துன்மார்க்கனுடைய 
வீட்டில்‌ மீதியாமிருக்கத்தக்கவன்‌ 
ஒருவனும்‌ இருக்கமாட்டான்‌. இதனால்‌ 
துன்மார்க்கனுடைய வீட்டிலுள்ளவர்களும்‌ 
அவனைப்பற்றி நினைக்குமாட்டார்கள்‌. 
அவனுடைய வீட்டிற்கு 
வெளியிலிருக்கிறவர்களும்‌ அவனைப்பற்றி 
நினைக்கமாட்டார்கள்‌. துன்மார்க்கனை 
நினைக்கும்‌ நினைப்பு பூமியிலிருந்து 
மொத்தமாய்‌ அழிந்துபோகும்‌ 


தூன்மார்க்கனுடைய பின்னடியார்‌. 


அவன்‌ 
நாளுக்காகத்‌ 


காலத்தோர்‌ அவன்‌ 

திடுக்கிட்டதுபோல, 
பின்னடியாரும்‌ பிரமிப்பார்கள்‌. 
அக்கிரமக்காரண்‌: குடியிருந்த 
ஸ்தானங்கள்‌ இவைகள்தான்‌; தேவனை 
அறியாமற்போன வனுடைய ஸ்தலம்‌ 
இதுவே என்பார்கள்‌ என்றான்‌ 
(யோபு 18:20,21). 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


துன்மார்க்கனுக்கு பயங்கரமான 
மரணம்‌ உண்டாகும்போது, அது 
எல்லோருக்கும்‌ ஆச்சரியமாயிருக்கும்‌. 
துன்மார்க்கனுடைய காலத்தில்‌ 
ஜீவிக்கிறவர்கள்‌, அவன்‌ 
மரித்துப்போகும்போது திடுக்கிடுவார்கள்‌. 
அவர்களைப்போலவே, துன்மார்க்கனுடைய 
பின்னடியாரும்‌, அவனுடைய 
மரணநாளைக்குறித்து. பிரமிப்பார்கள்‌. 
துன்மார்க்கனுக்கு பயங்கரமான மரணம்‌ 
உண்டாவதைப்பார்க்கிற எல்லோரும்‌ 
பயந்து நடுங்குவார்கள்‌. 


பாவத்தின்‌ 
துணிகரமான 
அகாலமரணமும்‌, பயங்கரமான 
சம்பளமாகக்‌ கிடைக்கும்‌. அவனுடைய 
மரணம்‌ எல்லோருக்கும்‌ திகிலாகவும்‌, 
திடுக்கிடுதலாகவும்‌, பிரமிப்பமாகவும்‌ 
இருக்கும்‌. 

நாம்‌ தேவனைத்‌ தேடவேண்டும்‌. 
தேடுகிறவர்கள்‌ கண்டுபிடிப்பார்கள்‌. 
தேவனைப்பற்றிய அறிவும்‌ நம்மிடத்தில்‌ 
இருக்கவேண்டும்‌. தேவனைப்பற்றி 
அறியாமலிருப்பது பாவம்‌. ஒருவன்‌ 
தேவனை. தேடாமலிருப்பதினால்தான்‌, 
அவனிடத்தில்‌ தேவனைப்பற்றிய அறிவு 
இல்லாமல்‌ போகிறது. 
அவன்‌ வேண்டுமென்றே 
அறியாமையிலிருக்கிறான்‌. தேவன்‌ 
தம்மைப்பற்றி நமக்கு வெளிப்படுத்தும்‌ 
போது, நாம்‌ தேவனுடைய சுபாவங்களை 
அறிந்துகொள்ள வேண்டும்‌. 


சம்பளம்‌ மரணம்‌. 
பாவத்திற்கு 
மரணமும்‌ 


அக்கிரமக்கான்‌ தேவனை 
அறியாமலிருக்கிறான்‌. அவன்‌ தேவனை 
நம்பி ஜீவிக்கவில்லை. தேவனுக்குப்‌ பயந்து 
பாவத்தைவிட்டு விலகவில்லை. அவன்‌ 
தேவனை நம்பி யாருக்கும்‌ நன்மை 
செய்யவுமில்லை. இதனால்‌ அவன்‌ 
குடியிருந்த ஸ்தானங்களில்‌ பயங்கரம்‌ 
குடியிருக்கிறது. அவன்‌ வாசஸ்தலத்தின்‌ 
மேல்‌ கந்தகம்‌ தெளிக்கப்படுகிறது. 
ஜனங்கள்‌ அக்கிரமக்காரன்‌ குடியிருந்த 
ஸ்தானங்களைப்‌ பார்க்கும்போது, 
“தேவனை அறியாமல்‌ போனவனுடைய 
ஸ்தலம்‌ இதுவே” என்பார்கள்‌ என்று 
பில்தாத்‌ சொல்லுகிறார்‌. 





ட யோபு - விரிவுரை ம்மா 
INTEANATIORAL JOB - COMMENTARY PUBLISHERS 


பில்தாத்‌  துன்மார்க்கனைப்பற்றி 
பொதுவாகச்‌ சொன்னாலும்‌, அவர்‌ 
யோபுவை மனதில்‌ நினைத்துக்‌ 
கொண்டுதான்‌, இவையெல்லாவற்றையும்‌ 
சொல்லுகிறார்‌. யோபுவை 
அக்கிரமக்காரன்‌ என்று சொல்லிக்‌ 
குற்றப்படுத்துகிறார்‌ யோபுவின்‌ 
கூடாரத்தில்‌ பயங்கரம்‌ குடியிருக்கிறது 
என்றும்‌ அவருடைய 
வாசஸ்தலத்தின்மேல்‌ அக்கினி 
தெளிக்கப்பட்டிருக்கிறது என்றும்‌ 
சொல்லுகிறார்‌. யோபு தேவனை 
அறியவில்லை என்றும்‌ சொல்லி, பில்தாத்‌ 
யோபுவைக்‌ குற்றப்படுத்துகிறார்‌. 





ழ்‌ நள 
யாய 


பில்தாத்தின்‌ விவாதத்திற்கு யோபு 
பிரதியுத்தரம்‌ சொல்லுகிறார்‌. யோபுவின்‌ 
ஆவி துக்கத்தோடிருக்கிறது. பில்தாத்தின்‌ 
ஆவி சோபத்தோடிருக்கிறது. ஆனாலும்‌ 
யோபு தான்‌ பேச விரும்புவது 
எல்லாவற்றையும்‌ தயங்காமல்‌ பேசுகிறார்‌. 
பில்தாத்தின்‌ விவாதத்திற்கு யோபு 
ஞானத்தோடு பிரதியுத்தரம்‌ சொல்லுகிறார்‌ 


பில்தாத்‌ யோபுவிடம்‌ அன்பில்லாத, 
கோபமான வார்த்தைகளைப்‌ பேசினார்‌ 
யோபுவின்‌ சிநேகிதருடைய வார்த்தைகள்‌ 
அவருடைய த்துமாவை 
வருத்தப்படுத்துகிறது (யோபு 19:2-7), 
தன்னுடைய எல்லா வேதனைகளுக்கும்‌ 
தேவனே காரணம்‌ என்று யோபு 
புலம்புகிறார்‌ (யோபு 19:8-12) 


யோபுவின்‌ உறவினர்களும்‌, 
அவருடைய  சிநேகிதரும்‌ அவருக்கு 
அந்நியராயிருக்கிறார்கள்‌. யோபுவைப்‌ 
பார்க்க வெட்கப்படுகிறார்கள்‌. யோபுவின்‌ 
வேதனைகளைப்‌ பார்த்து 
ஏளனம்பண்ணுகிறார்கள்‌ (யோபு 1913-19). 
யோபுவின்‌ ப அவரைத்‌ 
ன்பப்படுத்துகிறார்‌. யோபுவை 
வெறுக்கிறார்கள்‌ (பே யோயு 19:20-22), 
யோபுவுக்கு இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ 
சந்தோஷயில்லை. இம்மையில்‌ 
சந்தோஷபில்லாவிட்டாலும்‌, தனக்கு 
மறுமையில்‌ சந்தோஷமுண்டாகும்‌ என்று 
யோபு தனக்குத்தானே ஆறுதல்‌. 
சொல்லிக்கொள்கிறார்‌ (யோபு 19:23-27). 
யோபுவின்‌ சிநேகிதர்‌ அவர்மீது 
கடினமான வார்த்தைகளைப்‌ 
பயன்படுத்துவதற்காக, யோபு அவர்களை 
எச்சரிக்கிறார்‌ (யோபு 19:28,29). 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யோபு வியாதியிலும்‌, 
வேதனையிலும்‌ இருந்தாலும்‌, அவர்‌ 
தன்னுடைய நித்திய ர 
நம்பிக்கையோடிருக்கிறார்‌. 

தற்போதைய பிரச்சனையைக்‌ ்‌ 
யோபு யாரிடத்திலும்‌ அதிகமாய்‌ 
முறையிடவில்லை. தன்‌ வேதனையைப்பற்றி 
புலம்பவில்லை. யோபுவுக்கு 
வியாதியினால்‌ துக்கம்‌ இருந்தாலும்‌, 
நித்திய ஜீவனைப்பற்றிய நம்பிக்கையினால்‌ 
அவருக்கு சந்தோஷமும்‌ இருக்கிறது. 


யோபுவின்‌ பிரதியுத்தரம்‌ 
யோபு 19 : 1-7 


யோபு 19:1. யோபு பிரதியுத்தரமாக: 


யோபு 19:2. நீங்கள்‌ எந்தமட்டும்‌ என்‌: 
ஆத்துமாவை வருத்தப்படுத்தி, 
வார்த்தைகளினால்‌ என்னை 

நொறுக்குவீர்கள்‌? 
யோபு 19:3. இப்போது பத்துதரம்‌ 
தித்தித்தீர்கள்‌; நீங்கள்‌. 
கடினமுகம்‌ 


நான்‌ தப்பிநடந்தது. 
என்‌ தப்பிதம்‌ 
என்னோடே தான்‌ இருக்கிறது. 


யோபு 195. 
விரோதமாகப்‌. 


நீங்கள்‌. எனக்கு. 
பெருமைபாராட்டி., 
என: நிந்தையாக 
என்னைக்‌  கடிந்துகொன்னவேண்டும்‌ 
என்றிருப்பீர்கனாகில்‌, 


யோபு 198. தேவன்‌ என்னைக்‌ 
கவிழ்த்து, தம்முடைய வலையை 
என்மேல்‌ வீசினார்‌ என்று அறியுங்கள்‌. 


யோபு 19:7. இதே, கொடுமை என்று 
கூப்பிடுகிறேன்‌, கேட்பார்‌ ஒருவரும்‌ 
இல்லை; கூக்குரலிடுகிறேன்‌; 
'நியாயவிசாரணை இல்லை. 





ழ்‌ நள 
யாய 
நீங்கள்‌ எந்தமட்டும்‌ 


யோபு பிரதியுத்தரமாக: திங்கள்‌. 
எத்தமட்டும்‌ ன்‌ 
வருத்தப்படுத்தி, 
என்னை நொறுக்குவீர்கள்‌? இப்போது. 
பத்துதரம்‌ என்னை தித்தித்தீர்கன்‌; 
நீங்கள்‌ எனக்குக்‌ கடினமுகம்‌ 
காண்பிக்கிற தினால்‌. உ 
வெட்கமில்லை (யோபு 19:1-3). 


பில்தாத்‌ இதற்கு முன்பு, தன்னுடைய 
விவாதத்தில்‌, இரண்டுமுறை “எந்த 
மட்டும்‌” என்னும்‌ வார்த்தையைப்‌ 
பயன்படுத்தினார்‌ (யோபு 8:2; 18:2). 
பில்தாத்‌ சொன்ன இந்த வார்த்தையை 
யோபு மறக்காமல்‌ நினைவில்‌. 
வைத்திருந்து, இப்போது தானும்‌ “எந்த 
மட்டும்‌" என்னும்‌ அதே வார்த்தையை 
பயன்படுத்தி, பிரதியுத்தரம்‌ சொல்லுகிறார்‌. 
யோபுவின்‌ சிநேகிதர்கள்‌ இதுவரையிலும்‌ 
தங்கள்‌ வார்த்தையினால்‌ அவரை 
வேதனைப்படுத்தினார்கள்‌.  யோபுவுக்கு 
எவ்வளவு வேதனை உண்டாகும்‌ 
என்பதைப்பற்றியெல்லாம்‌ அவர்கள்‌ 
கவலைப்படவில்லை. அவர்கள்‌ 
யோபுவின்‌ ஆத்துமாவை வருத்தப்படுத்தி, 
தங்கள்‌ வார்த்தைகளினால்‌ அவரை 
யன்‌ 


யோபுவை 
இவர்கள்‌ 
சிநேகிதராயிருக்கிறார்கள்‌. 
யோபுவுக்கு ஆறுதல்‌ சொல்வதற்காக 
வந்தவர்கள்‌. ஆனால்‌ அவர்களோ 
யோபுவுக்கு ஆறுதல்‌ கொடுப்பதற்குப்‌ 
பதிலாக, வருத்தத்தைக்‌ கொடுக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ யோபுவைப்‌ பார்த்து பரிதாபம்‌ 
காண்பிக்கவேண்டும்‌. அவரிடத்தில்‌ 
ஞானத்தோடு பேசவேண்டும்‌. யோபுவின்‌ 
வேதனையைக்‌ குறைப்பதற்கு முயற்சி 
பண்ணவேண்டும்‌. ஆனால்‌ அவர்களோ. 
'யோபுவினிடத்தில்‌ காணப்படுகிற ஒரளவு 
சமாதானத்தையும்‌, ஆறுதலையும்‌ திருடிச்‌ 
வந்தவர்களைப்போல 


வருத்தப்படுத்துகிற 
அவருக்கு 
அவர்கள்‌ 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யோபுவுக்கு ன்னுடைய 
சிநேகிதரிடத்தில்‌ நம்பிக்கையில்லை. அவர்‌ 
தன்னுடைய தேவனையும்‌, தன்னுடைய 
நல்ல மனச்சாட்சியையும்‌ தன்னுடைய 
நற்பெயரையும்‌ நம்புகிறார்‌. இந்த 
நம்பிக்கையும்‌ அவருடைய இருதயத்தை 
வருத்தப்படுத்துகிறது. யோபுவின்‌ 
சிநேகிதர்கள்‌ தங்கள்‌ வார்த்தைகளினால்‌ 
அவரை நொறுக்குகிறார்கள்‌. அவரை 
நிந்திக்கிறார்கள்‌. யோபுவின்‌ நற்பெயருக்கு 
களங்கம்‌ உண்டுபண்ணுகிறார்கள்‌. யோபு 
ஒரு துன்மார்க்கர்‌ என்றும்‌, அவர்‌ ஒரு 
மாய்மாலக்காரர்‌ என்றும்‌ சொல்லி அவரை 
வருத்தப்படுத்துகிறார்கள்‌. அவர்களுக்கு 
யோபுவைப்பற்றி ஏற்கெனவே நன்றாகத்‌ 
தெரியும்‌. அவர்‌ ஒரு நீதிமான்‌ என்பதும்‌, 
அவர்‌ ஒரு சன்மார்க்கர்‌ என்பதும்‌ 
அவர்களுக்கு ஏற்கெனவே 
தெரிந்திருந்தும்‌, யோபுவைப்பற்றி 
தெரியாதவரைப்போல, அவர்மீது குற்றம்‌ 
சொல்லுகிறார்கள்‌ 


யோபுவின்‌ சிநேகிதர்‌ அவருக்கு 
விரோதமாக பெருமை பாராட்டுகிறார்கள்‌. 
யோபுவை ஏளனமாக பார்ப்பது 
மாத்திரமல்ல, அவரை அசட்டைபண்ணி 
அவமானப்படுத்துகிறார்கள்‌. யோபுவைத்‌ 
தாழ்த்தி தங்களை உயர்த்துகிறார்கள்‌. 
யோபுவுக்கு நிந்தை உண்டாகவேண்டும்‌. 
என்பதற்காக அவருடைய சிநேகிதர்கள்‌ 
அவரைக்‌ கடிந்துகொள்கிறார்கள்‌. யோபு 
ஒரு துன்மார்க்கர்‌ என்பதை நிரூபிப்பதற்கு, 
தங்களுடைய சாதுரிய வார்த்தைகளையும்‌, 
விவாதத்‌ திறமைகளையும்‌ 
பயன்படுத்துகிறார்கள்‌. 

தன்னுடைய சிநேகிதர்‌ தன்னை 
பத்து தரம்‌ நிந்தித்தார்கள்‌ என்று யோபு 
சொல்லுகிறார்‌. “பத்து தரம்‌' என்னும்‌ 
வார்த்தைக்கு, “அநேகந்தாம்‌' என்று 
பொருள்‌. யோபு அவர்களிடம்‌, “நீங்கள்‌ 
எனக்கு கடினமுகம்‌ காண்பிக்கிறதினால்‌ 
உங்களுக்கு வெட்கமில்லை என்று 
சொல்லுகிறார்‌. அவர்கள்‌ தங்களுடைய 
கடின இருதயத்தையும்‌. தங்கள்‌ வஞ்சக 
குணத்தையும்‌, தங்களுடைய 
இரக்கமில்லாத குணத்தையும்‌ பார்த்து 
வெட்கப்படவேண்டும்‌. ல்‌ 
நத! வதன கவின்‌ 





ழ்‌ நள 
யாய 


யோபுவின்மீது குற்றம்‌ 
சொல்லுகிறார்கள்‌. யோபுவின்‌ 
சிநேகிதர்‌ வெட்கமில்லாதவர்களாகவும்‌, 


புத்தியில்லாதவர்களாகவும்‌, பக்தி 
இல்லாதவர்களாகவும்‌ இருக்கிறார்கள்‌. 


சரமாரியாக 


என்‌: தப்பிதம்‌ 
நான்‌ தப்பிநடத்தது. 
மெய்யானாலும்‌, என்‌ தப்பிதம்‌ 
என்னோடே தான்‌ இருக்கிறது. நீங்கள்‌ 
எனக்கு விரோதமாகப்‌ 
பெருமைபாராட்டி, எனக்கு தித்தையாக 
என்னைக்‌ கடிந்துகொள்னவேண்டும்‌. 
என்றிருப்பீர்கனாகில்‌, தேவன்‌ 
என்னைக்‌ கவிழ்த்து, தம்முடைய 
வலையை என்மேல்‌ வீசினார்‌ என்று 
அறியுங்கள்‌. இதோ, கொடுமை என்று 
கூப்பிடுகிறேன்‌, கேட்பார்‌ ஒருவரும்‌ 
இல்லை; 
நியாயவிசாரணை 
(யோபு 19:4-7). 


கூக்குரலிடுகிறேன்‌;. 
இல்லை 


தன்மீது கோபமான 
குற்றச்சாட்டுக்களை சொல்லுகிற தன்‌ 
சிநேகிதருக்கு யோபு பிரதியுத்தரம்‌ 
சொல்லுகிறார்‌. யோபுவின்மீது அவர்கள்‌ 
சொல்லுகிற குற்றச்சாட்டுக்கள்‌, 
மன்னிக்கப்படக்கூடியவைதான்‌. அவை 
மன்னிக்கப்பட முடியாத மகாபாதகமல்ல. 
ஆனால்‌ யோபுவின்‌ சிநேகிதர்களோ, 
இந்த சத்தியத்தைப்‌ புரிந்துகொள்ளாமல்‌, 
யோபு துணிகரமாய்ப்‌ பாவம்‌ செய்கிறார்‌ 
என்றும்‌. தேவனுடைய தண்டனை 
அவர்மீது வந்திருக்கிறது என்றும்‌ 
குற்றப்படுத்தி பேசுகிறார்கள்‌. 


யோபு தன்‌ சிநேகிதரிடத்தில்‌, “நான்‌ 

தப்பிநடந்தது மெய்யானாலும்‌, என்‌ 

தப்பிதம்‌ என்னோடேதான்‌ இருக்கிறது” 

என்று சொல்லுகிறார்‌. யோபு தப்பிதம்‌ 

i மெய்யாகவே இருந்தாலும்‌. 

ர்‌ தனது 

செய்திருக்கிறார்‌. 

அந்த தப்பிதம்‌ தன்னோடே இருக்கட்டும்‌ 

என்று யோபு தன்னுடைய தப்பிதத்தை 
அங்கீகரிக்கிறார்‌. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யோபு 
ஞானத்தோடும்‌. 

சிந்தனையோடும்‌ பேசுகிறார்‌ 

ஆவியில்‌ முரண்பாடு இல்லை. யோபுவின்‌ 
சிநேகிதரோ முரண்பாடுள்ளவர்கள்‌. 
யோபு தன்‌. வார்த்தையில்‌ 
வாய்குள்‌ “என்‌ 
தப்பிதம்‌ என்னோடேதான்‌ இருக்கிறது” 
என்று யோபு சொன்ன வாக்கியத்திற்கு, 
“உங்களிடத்தில்‌ விசுவாசம்‌ இருந்தால்‌, 
அது  உங்களோடிருக்கட்டும்‌” என்று 
பொருள்படுமாறு சொல்லுகிறார்‌ என்று 
வேதபண்டிதர்கள்‌ வியாக்கியானம்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 


ன்‌ தன்னிடத்தில்‌ தப்பிதம்‌ 
வன்‌ 


என்றும்‌ 


நல்‌, தப்பிதம்‌. இருந்தால்‌ 
தன்னைத்தான்‌ தண்டிப்பார்‌ 
அதற்காக தன்னுடைய 
சிநேகிதர்‌ வருத்தப்படவேண்டியதில்லை. 
என்றும்‌ யோபு அவர்களிடத்தில்‌. 
சொல்லிவிடுகிறார்‌. தான்‌ தப்பு 
செய்வதினால்‌, தன்னுடைய சிநேகிதருக்கு 
பாதிப்பு உண்டாகப்போவதில்லை என்றும்‌, 
ஆகையினால்‌ அவர்கள்‌ தன்னைப்பற்றி 
கவலைப்படவேண்டியதில்லை என்றும்‌ 
பொருள்படுமாறு யோபு சொல்லுகிறார்‌. 


யோபு இதுவரையிலும்‌ 
பொறுமையோடும்‌ அமைதியோடும்‌. 
இருந்தார்‌. ஆனால்‌ இப்போதோ 
அவரிடத்தில்‌ பொறுமையும்‌ அமைதியும்‌ 
இல்லை, தன்னுடைய வேதனையின்‌ 
மிகுதியினால்‌, யோபு நிதானமிழந்து 
பேசுகிறார்‌. யோபுவின்‌ இருதயத்தில்‌ 
வஞ்சகமில்லை. மாய்மாலமுபில்லை. 
தன்னுடைய ப்பம்‌ கட்டுப்படுத்த 
முடியாமல்‌, அவசரப்பட்டு 
பேசிவிடுகிறார்‌. "யோபுவின்‌ தப்பிதம்‌ 
மன்னிக்கப்படக்கூடியது. 


யோபு தன்‌ சிநேகிதரிடத்தில்‌, 
“நீங்கள்‌ எனக்கு விரோதமாகப்‌ 
பெருமைபாராட்டி எனக்கு நிந்தையாக 
என்னைக்‌ கடிந்துகொள்ளவேண்டும்‌ 
என்றிருப்பீர்களாகில்‌ தேவன்‌ என்னைக்‌ 
கவிழ்த்து, தம்முடைய வலையை என்மேல்‌ 
வீசினார்‌ என்று அறியுங்கள்‌” என்று 
சொல்லுகிறார்‌. 





ழ்‌ நள 
யாய 


யோபு இப்போது கனிழ்க்கப்‌ 
பட்டவராகயிருக்கிறார்‌. யோபுவால்‌ 
தனக்குத்தானே உதவி செய்து கொள்ள 
முடியவில்லை. யோபு ஒரு வலையில்‌ 
சிக்கியிருக்கிறார்‌. அந்த வலையிலிருந்து 
யோபுவால்‌ வெளியே வரமுடியவில்லை. 
தன்னுடைய  பாடுகளுக்கு தேவனே 
காரணமென்று யோபு  தேவன்மீது 
குற்றம்‌ சொல்லுகிறார்‌. தேவன்‌ தனக்கு 
விரோதமாக ம்பண்ணுகிறார்‌ என்‌; 

தது ப 


யோபுவுக்கு 
ஒருவருமில்லை. 


ஆறுதல்‌ சொல்ல 
'இதோ, கொடுமை” 
என்று கூப்பிடுகிறார்‌. ஆனால்‌ யோபுவின்‌ 
கூக்குரலை யாரும்‌ கேட்கவில்லை. 
ஒருவரும்‌ கேட்காவிட்டாலும்‌ யோபு 
தொடர்ந்து கூக்குரலிடுகிறார்‌. 
அவருடைய நியாயத்தை விசாரிக்க 
யாரும்‌ வரவில்லை. யோபுவுக்கு 
நியாயவிசாரணையில்லை. தான்‌ 
விசாரிக்கப்படாமல்‌, தனக்கு தண்டனை 
சொடுக்கப்பட்டிருப்பதாக யோபு 
கூக்குரலிடுகிறார்‌. ஆனாலும்‌ அவருடைய 
கூக்குரலை ஒருவரும்‌ கேட்கவில்லை. 


தேவனுடைய கோபம்‌ 
யோபு 19 : 8-12 


யோபு 198. நான்‌ கடந்து 
போகக்கூடாதபடிக்கு அவர்‌ எண்‌ 
பாதையை வேலியடைத்து, 
என்‌ வழிகளை இருனாக்கிவிட்டார்‌. 


யோபு 199, என்னிலிருந்த எண்‌: 
மகிமையை அவர்‌ உரித்துகொண்டு, என்‌ 
சிரசின்‌ கிரீடத்தை எடுத்துப்போட்டார்‌. 


யோபு 1910. அவர்‌ என்னை 
நான்குபுறத்திலூம்‌ நாசமாக்கினார்‌, 
நான்‌ அற்றுப்போகிறேன்‌;. என்‌ 
நம்பிக்கையை ஒரு செடியைப்போலப்‌ 
பீடுங்கிப்பேட்டார்‌. 


யோபு 19:11. அவர்‌ தமது கோபத்தை 
என்‌ மேல்‌ எரியப்பண்ணினார்‌; 
என்னைத்‌ தம்முடைய சத்துருக்களில்‌ 
ஒருவனாக எண்ணிக்கொள்ளுகிறார்‌. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யோபு 19:12. அவருடைய 
தண்டுப்படைகள்‌ ஏகமாய்‌ வந்து, 
எனக்கு விரோதமாய்த்‌ தங்கன்‌ வழியை 
உயர்த்தி, என்‌ கூடாரத்தைச்‌ சந்திப்‌ 
ஙாளயமிறங்கினார்கள்‌.. 


துன்பார்க்கனுக்கு. மாத்திரமே 
துன்பங்கள்‌ வருமென்று பில்தாத்‌ 
சொல்லுகிறார்‌. யோபுவுக்கும்‌ துன்பம்‌ 
வந்திருக்கிறது. யோபுவோ ஒரு நீதிமான்‌. 
எல்லா துன்மார்க்கருக்கும்‌ துன்பம்‌ 
வருவதில்லை என்றும்‌, துன்மார்க்கரில்‌ 
கர்‌ சம்பூரண செழிப்போடு 
ஜீவிப்பதாகவும்‌ யோபு சொல்லுகிறார்‌. 


ஆனாலும்‌ 
வேதனையையும்‌, 
தன்னுடைய 
மறைக்கவில்லை. 
சிநேகிதரிடத்தில்‌ தன்னுடைய 
துன்பங்களைப்பற்றிச்‌ சொன்னால்‌, 
ஒருவேளை அவர்கள்‌ தன்மீது இரக்கம்‌ 
காண்பிப்பார்கள்‌ என்று யோபு 
எதிர்பார்க்கிறார்‌. யோபுவின்‌ சிநேகிதர்‌ 
அவருக்கு ஆறுதல்‌ 
சொல்லுவதற்காகத்தான்‌ வந்தார்கள்‌. 
ஆனால்‌ அவர்களோ, யோபுவை 
துன்பப்படுத்துகிறார்கள்‌. அவருடைய 
வேதனையை அதிகரிக்கப்‌ 
பண்ணுகிறார்கள்‌. 


யோபு தன்னுடைய 
துன்பத்தையும்‌ 
சிநேகிதரிடத்தில்‌ 
தன்னுடைய 


தேவன்‌ தன்மீது 
கோபமாயிருப்பதாக யோபு சொல்லுகிறார்‌. 
தேவன்‌ தமது கோபத்தை என்‌ மேல்‌ 
எரியப்பண்ணினார்‌; என்னைத்‌ தம்முடைய 
சத்துருக்களில்‌ ஒருவனாக 
எண்ணிக்கொள்ளுகிறார்‌” என்று யோபு 
தேவனுடைய கோபத்தைப்பற்றிச்‌ 
சொல்லுகிறார்‌. தேவனுடைய கோபம்‌ 
யோபுவுக்கு வேதனையைக்‌ கொடுக்கிறது. 
யோபுவின்‌ மனச்சாட்சி 
தெளிவாயிருக்கிறது. நாம்‌ இப்போது 
நம்முடைய மனச்சாட்சியின்‌ சத்தத்திற்கு 
செவிகொடுத்து கழ்பந்தா்‌ அதுவே 
நமக்கு லமாயிருக்கும்‌. 
இப்போது சவ வண்டும்‌ 
பிற்காலத்தில்‌ நமக்கு துன்பமும்‌ 
வேதனையும்‌ உண்டாகும்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


நம்முடைய பாவங்களுக்காக நாம்‌ 
இப்போதே 
இரட்சிக்கப்பட்டால்‌, 
எப்போதும்‌ நல்லது 
தம்முடைய  சத்துருக்களில்‌ ஒருவராக 
எண்ணிக்கொள்கிறார்‌ என்று யோபு 
சொல்லுகிறார்‌. ஆனால்‌ தேவனோ 
யோபுவை உத்தமனும்‌, சன்மார்க்கனும்‌ 
என்று சொல்லி, அவன்மீது. 
பிரியமாயிருக்கிறார்‌. தேவன்‌ யோபுவை 
தம்முடைய சிநேகிதனாகப்‌ பார்க்கிறார்‌. 
யோபு... உண்மையுள்ளவர்‌. தேவனை 
கோபப்படுத்தும்‌ எந்தக்‌ காரியமும்‌ 
யோபுவினிடத்தில்‌ இல்லை. தேவன்‌ 
யோபுவை தம்முடைய சத்துருக்களில்‌ 
நவனாக எண்ணிக்கொள்வதற்கு 
எந்த முகாந்தரமும்‌ இல்லை. 

தேவன்‌ நம்மை சிட்சிக்கும்போது. 
அவர்‌ நம்மை தம்முடைய சத்துருக்களில்‌ 
ஒருவராக எண்ணிக்கொள்கிறார்‌ என்று 
நினைப்பது தப்பிதமானது. தேவன்‌ யாரை 
நேசிக்கிறாரோ, அவர்களை மாத்திரமே 
அவர்‌ சிட்சிக்கிறார்‌. தேவன்‌ யார்மீது 
பிரியமாயிருக்கிறாரோ, அவர்களை 
மாத்திரமே அவர்‌ கடிந்துகொள்கிறார்‌ 
தேவனுடைய சிட்சையும்‌. அவருடைய 
கடிந்துகொள்ளுதலும்‌ நம்முடைய 
நன்மைக்கு ஏதுவானதாயிருக்கும்‌ 
தகப்பன்‌ தன்‌ மகனை சிட்சிப்பதுபோல 
தேவன்‌ நம்மை சிட்சிக்கிறார்‌. 


யோபு தேவனிடத்தில்‌. 
நம்பிக்கையாயிருக்கிறார்‌. ஆனால்‌ 
அவருடைய நம்பிக்கை இப்போது 
அதிகமாய்க்‌ குறைந்துபோயிற்று, 
யோபுவின்‌ மனக்கண்கள்‌ 
மங்கலாயிருக்கிறது. 

க த ர டர தனம்‌ 
யோபுவால்‌ விசுவாச யில்‌ 
கடந்துபோகமுடியளில்லை. 

தன்னுடைய பாதையை 

போட்டதாக யோபு சொல்லுகிறார்‌ தம 


இருளாக்கிவிட்டார்‌ 
வேதனையோடு க்‌ 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தேவன்‌ தமது கோபத்தை தன்மீது 
எரியப்பண்ணுவதாகவும்‌, தன்னைத்‌ 
தண்டிப்பதாகவும்‌, தன்னைக்‌ 
கடிந்துகொள்வதாகவும்‌, ன்னை 
சிட்சிப்பதாகவும்‌ யோபு நினைக்கிறார்‌. 
யோபு தன்னுடைய வேதனையில்‌, “தேவன்‌ 
என்னிலிருந்த என்‌ மகிமையை அவர்‌ 
உரிந்துகொண்டு, என்‌ சிரசின்‌ கிரீடத்தை 
எடுத்துப்போட்டார்‌" என்றும்‌ சொல்லுகிறார்‌. 
யோபு செழிப்பாயிருந்த காலத்தில்‌ 
அவருக்கு ஐசுவரியம்‌ இருந்தது, 
மகிமையும்‌, மேன்மையும்‌ அதிகாரமும்‌, 
வல்லமையும்‌ இருந்தது. நன்மை 
அநேக வாய்ப்புக்கள்‌ 
யோபுவின்‌ பிள்ளைகள்‌ 

அவருக்கு மகிமையாயிருந்தார்கள்‌. 


இப்போது, யோபு தன்‌ பிள்ளைகள்‌ 
எல்லோரையும்‌ இழந்துபோனார்‌. யோபுவின்‌: 
சிரசில்‌ மகிமையாயிருந்த 
கிரீடம்‌, அவரைவிட்டு 
எடுத்துப்போடப்பட்டிருக்கிறது. தேவனே 
தன்னுடைய மகிமையை உரிந்தகொண்டு, 
தன்னுடைய சிரசின்‌ கிரீடத்தை 
எடுத்துப்போட்டார்‌ என்று யோபு 
யோபுவின்‌ மகிமை 

தரையிலே 


யோபு தன்னுடைய வியாதியையும்‌, 
வேதனையையும்‌ நோக்கிப்‌ பார்க்கிறார்‌. 
இவற்றை தேவனே தனக்குக்‌ 
கொடுத்திருக்கிறார்‌ என்று 
வேதனையோடு சொல்லுகிறார்‌. யோபு 
செழித்திருந்தபோது தேவன்‌ அவரை 
வேலியடைத்துப்‌ பாதுகாத்துக்கொண்டார்‌. 
ஆனால்‌ இப்போதோ, “தேவன்‌ என்னை 
நான்குபறத்திலும்‌ நாசமாக்கினார்‌, நான்‌ 
ப என்‌ நம்பிக்கையை 
செடியைப்போலப்‌ 
பிடுக்கிப்போட்டார்‌” என்று யோபு 
தன்னுடைய பரிதாபமான நிலமையைப்பற்றி 
வேதனையோடு சொல்லுகிறார்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


தேவனுடைய கோபம்‌ தன்மீது 
வந்திருப்பதாகவும்‌, அவர்‌ தம்முடைய 
தண்டுப்படைகளை தனக்கு விரோதமாக 
அனுப்பி, தன்மீது யுத்தம்‌ 
பண்ணுவதாகவும்‌ யோபு வேதனையோடு 
சொல்லுகிறார்‌. ஒரு காலத்தில்‌ தேவன்‌ 
யோபுவைப்‌ பாதுகாத்தார்‌. தேவனுடைய 
பரமசேனையின்‌ திரள்‌ யோபுவைச்‌ 
சுற்றிலும்‌ பாதுகாப்பாய்‌ 
பாளயமிறங்கியிருந்தார்கள்‌. ஆனால்‌ 
இப்போதோ தேவனே  யோபுவுக்கு 
விரோதமாக யுத்தம்பண்ணுகிறார்‌ என்றும்‌, 
தேவனுடைய தண்டுப்படைகள்‌ தனக்கு 
விரோதமாய்‌ ஏகமாய்‌ வந்திருக்கிறார்கள்‌ 
என்றும்‌ அவர்கள்‌ தங்கள்‌ வழியை 
2 உயர்த்தி, தன்னுடைய கூடாரத்தைச்‌ 


சுற்றி பாளயமிறங்கியிருக்கிறார்கள்‌ 
என்றும்‌ யோபு சொல்லுகிறார்‌ 


யோபுவின்‌ 
அற்றுப்போயிற்று, 
பரிசுத்தவான்களின்‌ நம்பிக்கை 
மரத்தைப்போன்றது. 
வெட்டிப்போட்டாலும்‌ 
துளிர்க்கும்‌. 
பரிசுத்தவான்கள்‌ 
ஜீவியத்தில்‌, 
மறுபடியும்‌ 


நம்பிக்கை 
ஆனாலும்‌ 
ஒரு 
மரத்தை 
மறுபடியும்‌ 
அதுபோலவே 
தங்கள்‌ விசுவாச 
கீழே விழுந்துவிட்டாலும்‌, 
எழுந்திருப்பார்கள்‌. ஆனால்‌ 
யோபுவோ தேவன்‌ தன்னை நான்கு 
புறத்திலும்‌ நாசமாக்கினார்‌ என்றும்‌, 
அதனால்‌ தான்‌ தற்றுப்போவதாகவும்‌ 
வேதனையோடு சொல்லுகிறார்‌. தேவன்‌ 
தன்னுடைய நம்பிக்கையை ஒரு 
செடியைப்போல பிடுங்கிப்போட்டார்‌ என்று 
யோபு புலர்புகிறார்‌. தேவன்‌ பிடுங்குவதை 
யாராலும்‌ நடமுடியாது. தேவன்‌ நடுவதை 
யாராலும்‌ பிடுங்க முடியாது. 


யோபு இதுவரையிலும்‌ 
தோட்டத்தில்‌ ஒரு செடியாகவிருந்தார்‌. 
ஆனால்‌ இப்போதோ, தேவனே அவரை 
பிடுங்கிப்போட்டுவிட்டார்‌. தேவன்‌ 
ஏதேன்‌ தோட்டத்திலிருந்த ஆதாமை 
வெளியேற்றியதுபோல, இப்போது அவர்‌ 
யோபுவையும்‌ அற்றுப்போகப்பண்ணுகிறார்‌. 
தேவன்‌ யோபுவின்‌ நம்பிக்கையை ஒரு 
செடியைப்போல பிடுங்கிப்போட்டார்‌. 
தன்னுடைய வாழ்வு சீராகும்‌ என்னும்‌ 
நம்பிக்கை யோபுவினிடத்தில்‌ இப்போது 
சிறிதுமில்லை. 


அது 


தேவனுடைய 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நாம்‌ பல சமயங்களில்‌ நித்திய 
ஜீவன்மீது நம்பிக்கையாயிருப்பதற்கு்‌ 
பதிலாக, இப்பிரபஞ்சத்தின்‌ 
ஜீவன்மீது நம்பிக்கையாயிருக்கிறோம்‌. 
உலகப்பிரகாரமான ஜீவியம்‌ 
பாழாய்ப்போனால்‌, எல்லாம்‌. 
பாழாய்ப்போயிற்று என்று புலம்புகிறோம்‌. 
உலகஜீவியம்‌ அநித்தியமானது. பரலோக 
ஜீவியமே நித்தியமானது. பரலோக 
வாசிகளாகிய நாம்‌, இப்பிரபஞ்சத்தில்‌ 
பரதேசிகளைப்போல.. சஞ்சரிக்கிறோம்‌. 
இந்த உலகத்தில்‌ கு உபத்திரவங்கள்‌ 
உண்டு. அவற்‌ தாங்கி 
த ததககொள்ள வேண்டும்‌ 


தேவன்‌ நமக்கு நியமித்திருக்கிற. 
இலக்கை நோக்கி, ஒவ்வொரு நாளும்‌ 
முன்னேறிச்‌ செல்லவேண்டும்‌. 
தேவனுடைய அடிச்சுவடுகளைப்‌ 
பின்பற்றவேண்டும்‌. கர்த்தரைப்பற்றும்‌ 
விசுவாசம்‌. நமக்குள்‌ உறுதியாய்‌ 
நிலைத்திருக்கவேண்டும்‌. நம்முடைய 
விக்குரிய ஓட்டத்தில்‌ தடுமாற்றம்‌ 
இருக்கக்கூடாது. 


யோபுவின்‌ பந்து ஜனங்கள்‌ 
யோபு 19 : 18-19 


யோபு 1918. என்‌ சகோதரரை 
என்னைவிட்டுத்‌. தூரப்படுத்தினார்‌; 
எனக்கு அறிமுகமானவர்கள்‌ எனக்கு. 
அத்தியராய்ப்‌ போனார்கள்‌. 


யோபு 19:14. என்‌ யந்துஜனங்கள்‌ 
விலகிப்‌ போனார்கள்‌; என்‌ சிநேகிதர்‌ 
என்னை மறந்துவிட்டார்கள்‌. 


ரபி 19:15. என்‌ வீட்டு ஜனங்களும்‌, 
வேலைக்காரிகளும்‌, என்னை 
எண்ணுகிறார்கள்‌; 

நாண்‌ 


நான்‌ என்‌ 
கூப்பிடுகிறபோது 

அவன்‌ எனக்கு உத்தரவுகொடான்‌; என்‌ 
அவனைக்‌ 





ழ்‌ நள 
யாய 


யோபு 19:17. என்‌ சுவாசம்‌ எண்‌: 
மனைவிக்கு வேறுபட்டிருக்கிறது; எண்‌: 
கர்ப்பத்தின்‌ பின்னைகளுக்காகப்‌. 
பரிதபிக்கிறேன்‌. 


யோபு 19:18. சிறுபின்னைகளும்‌ 
என்னை  அசட்டையண்ணுகிறார்கள்‌; 
நான்‌ எழுத்தால்‌, அவர்கள்‌ எனக்கு. 
விரோதமாய்ப்‌ பேசுகிறார்கள்‌. 


யோபு 19:19, என்‌ பிராணசிநேகிதர்‌ 
எல்லாரும்‌ என்னை வெறுக்கிறார்கள்‌; 
நான்‌. சிநேகித்தவர்கன்‌ எனக்கு. 
விரோதிகனானார்கள்‌. 


யோபுவின்‌ 


அவருடைய 
யோபுவின்மீது 


உற்றார்‌ உறவினரும்‌, 
நெடுநாள்‌ சிநேகிதரும்‌ 
அன்புகூரவில்லை. 
இதுவரையிலும்‌ யோபுவுக்கு 
சிநேகிதராயிருந்தவர்கள்‌ இப்போது 
அவருக்கு சத்துருக்களாயிருக்கிறார்கள்‌. 
இவையெல்லாம்‌ தேவனுடைய செயல்‌ 
என்று யோபு சொல்லுகிறார்‌. தேவனே 
தன்னுடைய சகோதரரை தன்னைவிட்டு 
தூரப்படுத்தினார்‌ என்று யோபு. 
தேவன்மீது குற்றம்‌ சொல்லுகிறார்‌. 


தேவன்‌ தனக்கு வியாதியையும்‌. 
வேதனையையும்‌ கொடுத்திருக்கிறார்‌ 
என்றும்‌, தன்னைப்‌ பார்க்கிற 
தன்னுடைய உற்றார்‌. உறவினரும்‌ 
சிநேகிதரும்‌ பயப்படுகிறார்கள்‌ என்றும்‌, 
தன்னுடைய சரீரத்திலுள்ள புண்களையும்‌, 
பருக்களையும்‌ பார்த்து அவர்கள்‌ 
தன்னை அருவருக்கிறார்கள்‌ என்றும்‌ 
யோபு சொல்லுகிறார்‌. யோபு 
வியாதியிலும்‌ வேதனையிலும்‌ இருந்தாலும்‌ 
அவர்கள்‌ யோபுவை அநியாயமாய்த்‌ 
தீர்ப்பு செய்யக்கூடாது. அவர்மீது 
கோபமாயிருக்கக்கூடாது. யோபுவின்‌ 
சிநேகிதர்‌ அவருடைய வியாதியைப்‌ 
பார்த்து அருவருக்கிறார்கள்‌. அவருடைய 
தனையைப்‌ பார்த்து அவரை 
நியாயந்தீர்க்கிறார்கள்‌. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தனக்கு அறிமுகமானவர்கள்‌, 
இப்போது தனக்கு அந்நியராய்ப்‌ 
போனார்கள்‌ என்று யோபு சொல்லுகிறார்‌. 
சிநேகித பிரமாணம்‌ பரிசுத்தமானது 
நம்முடைய சிநேகத்தை நாம்‌ 
காத்துக்கொள்ளவேண்டும்‌. சகோதர 
சிநேகிதம்‌ கனமுள்ளது. சகோதர 
சிநேகத்தை அசட்டைபண்ணி 
விட்டுவிடக்கூடாது. யோபு செழித்திருந்த 
காலத்தில்‌, அவருடைய பந்து 
ஜனங்களும்‌ அவருடைய சிநேகிதரும்‌, 
அவருக்கு மிகவும்‌ 
நெருக்கமாயிருந்தார்கள்‌. ஆனால்‌ 
இப்போ ர்கள்‌ எல்லோரும்‌. 
பாபுவைவிட்டு தூரப்போய்விட்டார்கள்‌. 


யோபுவின்‌ சொந்த குடும்பத்தாரும்‌ 
அவர்மீது அன்புகூரவில்லை. 
அவருடைய பந்துஜனங்களும்‌ அவரை 
விட்டு விலகிப்போனார்கள்‌. அவருடைய 
சிநேகிதர்‌ அவரை மறந்துவிட்டார்கள்‌. 
யோபுவின்‌ வீட்டில்‌ இன்னும்‌ சிலர்‌ 
இருக்கிறார்கள்‌. அவருக்கு 
வேலைக்காரரும்‌ இன்னும்‌ இருக்கிறார்கள்‌. 
அவர்கள்கூட இப்போது போபுவுக்கு 
உதவிசெய்யவில்லை. தன்னுடைய வீட்டு 
ஜனங்களும்‌, தன்னுடைய 
வேலைக்காரிகளும்‌, தன்னை 
அந்நியனாக எண்ணுகிறார்கள்‌ என்று 
யோபு வேதனையோடு சொல்லுகிறார்‌. 
பர்களுடைய பார்வைக்கு யோ 

தோையாய இரகக. 27 


தனக்கு உதவி தேவைப்படும்போது, 
யோபு தன்னுடைய வேலைக்காரனைக்‌ 
கூப்பிடுகிறார்‌. ஆனால்‌ அவனோ 
யோபுவுக்கு உத்தரவு கொடுக்காமல்‌, 
அவரை அசட்டைபண்ணுகிறான்‌. யோபு 
கூப்பிடும்போது, அவன்‌ 
காணாதவன்போலவும்‌, 

கேட்காதவன்‌ போலவும்‌ 


அவர்களெல்லோருக்குமே 
முக்கியமானவராயிருந்தார்‌. ஆனால்‌ 
இப்போதோ யோபு எல்லோருக்கும்‌ 
ஆகாதவராய்ப்போய்விட்டார்‌. 





ழ்‌ நள 
யாய 


யோபுவால்‌ 
வேலைக்காரனை 
தோரணையில்‌ கூப்பிட 
கூப்பிட்டாலும்‌ அவன்‌ அவருக்கு 
மறுஉத்தரவு கொடுப்பதில்லை. 
ஆகையினால்‌ யோபு தன்‌ வாயினால்‌, தன்‌ 
வேலைக்காரனை கெஞ்சி கூப்பிடுகிறார்‌. 
அதற்குகூட அவன்‌ அவருக்கு உத்தரவு 
கொடுப்பதில்லை. யோபுவுக்கு வீட்டிலும்‌ 
மரியாதையில்லை. வெளியிலும்‌ 
மரியாதையில்லை. 


தன்னுடைய 
அதிகார 
முடியவில்லை. 


யோபுவின்‌ 
வீட்டில்தான்‌ 
யோபுவின்மீது 
தேவனிடத்திலும்‌ 
யோபுவின்‌ 
வேதனையையும்‌ பார்த்து 
மனைவி அவரிடத்தில்‌, “தேவனைத்‌. 
தூவியும்‌ ஜீவனை விடும்‌' என்று 
கோபத்தோடு சொன்னாள்‌. அவளுக்கு 
தேவனிடத்திலும்‌ பக்திபில்லை, தன்‌ 
புருஷனிடத்திலும்‌ அன்பில்லை. யோபுவின்‌ 
சுவாசம்‌ அவருடைய மனைவிக்கு 
வேறுபட்டிருக்கிறது. யோபு தேவனைத்‌ 
தூஷியாமலும்‌, ஜீவனை விடாமலும்‌ 
இருப்பதினால்‌, அவருடைய மனைவி 
அவர்மீது கோபமாயிருக்கிறாள்‌. யோபு 
தன்‌ கர்ப்பத்தின்‌ பிள்ளைகளுக்காக 
பரிதபிக்கிறார்‌ 


மனைவி அவரோடுகூட 
இருக்கிறாள்‌. அவளும்‌ 
பிரியமாயில்லை. அவள்‌ 
பிரியமாயில்லை. 
வியாதியையும்‌ 
அவருடைய 


பிள்ளைகள்‌ 
பெற்றோருக்குக்‌ 
சிறுபிள்ளைகள்‌ 
கனம்பண்ணுவார்கள்‌. 
சிறுபிள்ளைகளும்‌ 
கனம்பண்ணுவதில்லை. சிறுபிள்ளைகளும்‌ 
தன்னை அசட்டைபண்ணுகிறார்கள்‌ 
என்றும்‌, தான்‌ எழுந்தால்‌ அவர்கள்‌ 
தனக்கு விரோதமாகப்‌ பேசுகிறார்கள்‌ 
என்றும்‌ யோபு வேதனையோடு 
சொல்லுகிறார்‌. யோபுவின்‌ வீட்டு 
ஜனங்களும்‌. வேலைக்காரிகளும்‌, 
வேலைக்காரர்களும்‌, சிறுபிள்ளைகளும்‌ 
அவரை அற்பமாய்‌ எண்ணுகிறார்கள்‌. 
இவர்களுக்கு யோபுவின்மீது அன்பும்‌ 
இல்லை, மரியாதையும்‌ இல்லை. தாங்கள்‌ 
யோபுவுக்குப்‌ பயப்படவில்லை என்பதையும்‌, 


பொதுவாக 
கீழ்ப்படிவார்கள்‌. 
பெரியவர்களைக்‌ 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யோபுவின்மீது 
என்பதையும்‌ 
பிரத்தியட்சமாய்‌ 
யோபும்‌ 
குணாதிசயங்களைப்‌ 
வைத்திருக்கிறார்‌ 

யோபுவின்‌ பந்து ஜனங்கள்‌ அவரை 
விரோதிக்கும்போது, 
அறிமுகமானவர்களும்‌, 
அந்நியராய்ப்‌ போய்விட்டார்கள்‌. 
அவருடைய பிராண சிநேகிதர்‌ எல்லோரும்‌ 
அவரை வெறுக்கிறார்கள்‌. “நான்‌ 
சிநேகித்தவர்கள்‌ எனக்கு 
விரோதிகளானார்கள்‌” என்று யோபு 
கண்ணீரோடு சொல்லுகிறார்‌. யோபு 
செழித்திருந்தபோது அவருக்கு அநேகர்‌ 
சிநேகிதராயிருந்தார்கள்‌. இப்போதோ 
யோபு வியாதியிலும்‌ வேதனையிலும்‌, 
வறுமையிலும்‌ இருக்கிறார்‌. ஒரு 
காலத்தில்‌ அவருக்கு நெருக்கராகமிருந்த 
சிநேகிதர்கள்‌ எல்லோரும்‌, இப்போது 
அணை ட்டி விலகிப்போய்‌ 
டுகிறார்கள்‌. 

யோபு 
தனிமையிலிருக்கிறார்‌. 
ஆதரவாக 


அன்புகூரவில்லை 
இவர்கள்‌ எல்லோரும்‌ 
வெளிப்படுத்துகிறார்கள்‌. 
அவர்களுடைய 
பரிந்து 


இப்போது 

அவருக்கு 
ஒருவருமில்லை. 
திக்கற்றவர்களுக்கு கர்த்தரே துணை 
என்பதை நாம்‌ அறிந்திருக்கவேண்டும்‌. 
மனுஷர்‌ நம்மைக்‌ கைவிட்டாலும்‌, கர்த்தர்‌ 
நம்மை ஒருபோதும்‌ கைவிடமாட்டார்‌. 
தம்மிடத்தில்‌ வருகிற எல்லோரையும்‌ 
கர்த்தர்‌ அன்போடு சேர்த்துக்‌ 
கொள்கிறார்‌. தேவனிடத்தில்‌ பட்சபாதம்‌ 
எதுவுமில்லை அவருடைய அன்பு 
மாறாதது. அவருடைய கிருபையும்‌ 
இரக்கமும்‌ குறையாதது. 


யோபுவின்‌ சரீரம்‌ 
யோடு 19 : 20-22 


யோபு 19:20. என்‌ எலும்புகள்‌ என்‌ 
தோலோடும்‌ 


கண்வ ததிரல்‌ தப்பினது. 





ழ்‌ நயனா 
ஈயா 


யோபு 19:21. என்‌ சிநேகிதரே, எனக்கு. 
'இரங்குங்கன்‌, எனக்கு இரங்குங்கள்‌; 
தேவனுடைய கை பனைத்‌ 


துன்பப்படுத்துவானேன்‌? என்‌ மாம்சம்‌ 
பட்சிக்கப்பட்டாலும்‌ நீங்கன்‌ 
திருப்தியற்றிருக்கிற தென்ன? 


தன்னுடைய சரீரம்‌ 
போயிருப்பதாக யோபு 
யோபுவின்‌ சரீர அழகும்‌. 
அவரை விட்டு நீங்கிப்போயிற்று. 
அவருடைய எலும்புகள்‌ அவருடைய 
தோலோடும்‌, அவருடைய மாம்சத்தோடும்‌ 
ஒட்டிக்கொண்டிருக்கிறது. “என்‌ பற்களை 
மூட கொஞ்சம்‌ தோல்‌ பாத்திரம்‌ 
தப்பினது' என்று யோபு தன்னுடைய 
சரீரத்தின்‌ பரிதாபமான நிலமையைக்‌ 
குறித்துச்‌ சொல்லுகிறார்‌ 


யோபுவின்‌ சிநேகிதர்‌ 
துன்பப்படுத்துகிறார்கள்‌. 
தன்னைத்‌ துன்பப்படுத்துகிறார்‌ என்று 
யோபு சொல்லுகிறார்‌ தேவனும்‌ 
மனுஷரும்‌ சேர்ந்து, தன்னை ஒருமித்து 
துன்பப்படுத்து்போது, தன்னால்‌ அதைத்‌ 
தாங்கிக்கொள்ள முடியவில்லை என்று 
யோபு வேதனையோடு சொல்லுகிறார்‌. 
தன்னுடைய சிநேகிதர்‌ தனக்கு 
இரக்கம்‌ காண்பித்தால்‌, தனக்கு 
நலமாயிருக்குமென்று யோபு நினைத்து, 
"என்‌ சிநேகிதரே எனக்கு இரங்குங்கள்‌, 
எனக்கு இரங்குங்கள்‌” என்று யோபு 
தன்னுடைய சிநேகிதரிடத்தில்‌ 
கேட்டுக்கொள்கிறார்‌. 


உருவழிந்து 
புலம்புகிறார்‌. 
சரீர பெலனும்‌ 


அவரைத்‌: 
தேவனும்‌ 


'யோபுவுக்கு தேவனுடைய இரக்கமும்‌ 
தேவைப்படுகிறது. அவருடைய 
சிநேகிதரின்‌ இரக்கமும்‌ தேவைப்படுகிறது. 
ஆனால்‌ யாருமே அவருக்கு இரக்கம்‌ 
காண்பிக்கவில்லை. அவரைத்‌ 
துன்பப்படுத்துகிறார்கள்‌. யோபு 
தன்னுடைய வேதனையின்‌ மிகுதியில்‌, 
"தேவனுடைய கை என்னைத்‌ தொட்டது. 
தேவனைப்போல நீங்களும்‌ என்னத்‌ 

ன்பப்படுத்துவானேன்‌” என்‌; 
சிதி தில்‌ ணட ன்‌ 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யோபுவின்‌ வேதனையும்‌ துன்பமும்‌, 
அவருடைய சிநேகிதர்‌ அவருக்கு 
இரக்கம்‌ காண்பிப்பதினால்‌, அவரை விட்டு 
நீங்கிப்போகும்‌ என்றால்‌, அவருடைய 
சிநேகிதர்‌. அவருக்கு இரக்கம்‌ 
காண்பிக்கவேண்டும்‌. அவர்கள்‌ கடின 
இருதயமுள்ளவர்களாகயிருக்கக்‌ கூடாது. 
அவர்கள்‌ யோபுவுக்கு இரக்கம்‌ 
காண்பிப்பதற்குப்‌ பதிலாக, அவர்மீது 
கோபப்படக்கூடாது. யோபுவின்‌ 
வேதனையைக்‌ குறைப்பதற்கு முயற்சி 
பண்ணுவதற்குப்‌ பதிலாக, அவருடைய 
வேதனையைக்‌ கூட்டுவதற்கு முயற்சி 
பண்ணக்கூடாது. ஆனால்‌ அவர்களோ 
தன்னைத்‌ துன்பப்படுத்துவதாக யோபு 
அவர்கள்மீது குற்றம்‌ சொல்லுகிறார்‌. 
யோபு பார்த்து 
அவருடைய சிநேகிதர்‌ 
சந்தோஷப்படுகிறார்கள்‌. யோபுவின்‌ 
மாம்சம்‌ பட்சிக்கப்பட்டிருக்கிறது. 
யோபுவின்‌ துன்பத்தைப்‌ பார்த்து 
சந்தோஷப்படுகிறவர்கள்‌, அவருடைய 
பட்சிக்கப்பட்ட மாம்சத்தைப்‌ பார்த்து 
திருப்தியடையவேண்டும்‌. னால்‌ 
அவர்களுக்கோ திருப்தி உண்டாகவில்லை. 
அதனால்‌ யோபு தன்‌ சிநேகிதரிடத்தில்‌, 
“என்‌ மாம்சம்‌ பட்சிக்கப்பட்டாலும்‌ 


நீங்கள்‌ வ ர்தியற்றிருக்கிறதென்ன" 
என்று கேட்கி 


துன்பப்படுவதைப்‌, 


யோபுவின்‌ மாம்சம்‌ அழுகிப்போயிற்று 


அது பாழாய்ப்போயிற்று. யோபு மிகுந்த 
வேதனையை அனுபவிக்கிறார்‌. யோபுவின்‌ 
சிநேகிதர்‌ அவரைத்‌ 
துன்பப்படுத்துகிறார்கள்‌. அவர்கள்‌ 
தன்னுடைய ஆவியை  காயப்படுத்தக்‌ 
அவர்களிடத்தில்‌ 

நாம்‌ 

ஆறுதல்‌ 
அவர்களிடத்தில்‌ 


துன்பப்படுகிறவர்களுக்கு 
சொல்லவேண்டும்‌. 
அன்புகூரவேண்டும்‌. 
இரக்கம்‌ 
விசுவாசிகளுடைய 
துன்பப்படுகிறவர்களுக்கு 
டு கடன்‌. 
சரீர வேதனையோடு, 
இருதயத்தின்‌ வேதனையும்‌ இருக்கும்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


மனதில்‌ துக்கமும்‌ 
பம்‌ நிரம்பியிருக்கும்‌. 
அவர்களுக்கும்‌ நாம்‌ இரக்கம்‌ 
காண்பிக்கவேண்டும்‌. இரக்கம்‌ 
செய்கிறவர்கள்‌ இரக்கம்‌ பெறுவார்கள்‌. 


அவர்களுடைய 
வேதனையும்‌ 


என்‌ மீட்பர்‌ உயிரோடிருக்கிறார்‌ 
யோபு 19 : 283-29 


யோபு 19:28. ஆ, நான்‌ இப்பொழுது 
சொல்லும்‌ வார்த்தைகள்‌ எழுதப்பட்டால்‌ 
நலமாயிருக்கும்‌; அவைகள்‌. 
ஒருபுஸ்தகத்தில்‌ வரையப்பட்டு, 


யோபு 19:24, அல்லது என்றைக்கும்‌. 
நிலைக்க அவைகள்‌ கருங்கல்லிலே. 
உளிவெட்டாகவும்‌ ஈய எழுத்தாகவும்‌ 
பதித்தால்‌ நலமாயிருக்கும்‌. 


யோபு 1925, எண்‌: மீட்பர்‌ 
உயிரோடிருக்கிறார்‌ என்றும்‌, அவர்‌ 
கடைசிநானில்‌ பூமியின்‌ மேல்‌ நிற்பார்‌. 
என்றும்‌ நான்‌ அறிந்திருக்கிறேன்‌. 


யோபு 19:98. இந்த என்‌ 
தோல்முதலானவை அழுகிப்போனபின்‌ பு, 
நான்‌ என்‌ மாம்சத்தில்‌ இருந்து 
தேவனைப்‌ பார்ப்பேன்‌. 


யோபு 19:27. அவரை நாணே 
பார்ப்பேன்‌; அத்திய கண்கள்‌ அல்ல, 
என்‌ கண்கனே அவரைக்‌ காணும்‌; இந்த 
வாஞ்சையால்‌ என்‌ உன்னித்திரியங்கள்‌ 
எனக்குள்‌ சோர்த்துபோகிறது. 


யோபு 19:28, காரியத்தின்‌ மூலம்‌. 
எனக்குள்‌ வலவ பம்‌ வல்லி 
நாம்‌ அவனைத்‌ 
பப்குத்தகிதால்‌ என்று நீங்கள்‌ 
கொல்லவேண்டி'யதாமே. 


யோபு 1929. 
பயப்படுங்கன்‌; 

உண்டென்கிறதை 
அறியும்பொருட்டு, மூர்க்கமானது 
பட்டயத்தினால்‌ உண்டாகும்‌. 
ஆக்கினையை வரப்பண்ணும்‌ என்றான்‌. 


பட்டயத்துக்குப்‌ 
நியாயத்‌ தீர்ப்பு 
நீங்கள்‌ 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


புஸ்தகத்தில்‌ 
நலமாயிருக்கும்‌. 


எழுதப்பட்டால்‌ 


ஆ, நான்‌ இப்பொழுது சொல்லும்‌ 
வார்த்தைகள்‌ 'எழுதப்பட்டால்‌ 
நலமாயிருக்கும்‌; அவைகள்‌. 
ஒருபுஸ்தகத்தில்‌ வரையப்பட்டு, 
அல்லது என்றைக்கும்‌ நிலைக்க. 
அவைகள்‌. கருங்கல்லிலே 
உனிவெட்டாகவும்‌ ஈய எழுத்தாகவும்‌ 
பதித்தால்‌ நலமாயிருக்கும்‌. 
(யோபு 19:28,24. 

இந்த வசனங்களில்‌ 
இயேசுகிறிஸ்துவைப்‌ பற்றியும்‌, 
பரலோகத்தைப்பற்றியும்‌ அதிகமான 
சத்தியங்கள்‌ இடம்பெற்றுள்ளன. பழைய 
ஏற்பாட்டுக்‌ காலத்துப்‌ பரிசுத்தவான்கள்‌, 
இந்தப்‌ பிரபஞ்சத்தின்மீது பிரியம்‌ 
வைக்காமல்‌, அதிலும்‌ மேன்மையான 
பரமதேசத்தையே விரும்பினார்கள்‌. 
எபிரெயருக்கு நிருபம்‌ எழுதின ஆசிரியர்‌, 
பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்‌களின்‌. 
விசுவாசத்தை இவ்வாறு தெளிவாகச்‌ 
சொல்லுகிறார்‌ 


'இவர்களெல்லாரும்‌, வாக்குத்தத்தம்‌ 
பண்ணப்பட்டவைகளை அடையாமல்‌, 
தூரத்திலே அவைகளைக்‌ கண்டு, நம்பி 
அணைத்துக்கொண்டு, பூமியின்மேல்‌ 
தங்களை அந்நியரும்‌ பரதேசிகளும்‌ என்று 
அறிக்கையிட்டு, விகுவவாசத்தோடே 
மரித்தார்கள்‌. இப்படி 
அறிக்கையிடுகிறவர்கள்‌  சுயதேசத்தை 
நாடிப்போகிறோம்‌ i 
தெரியப்படுத்துகிறார்கள்‌. 

விட்டுவந்த 

நினைத்தார்களானால்‌, அதற்குத்‌ திரும்பிப்‌ 
போவதற்கு அவர்களுக்குச்‌ 
சமயங்கிடைத்திருக்குமே. அதையல்ல, 
அதிலும்‌ மேன்மையான பரமதேசத்தையே 
விரும்பினார்கள்‌; ஆகையால்‌ தேவன்‌ 
அவர்களுடைய தேவனென்னப்பட 
வெட்கப்படுகிறதில்லை; அவர்களுக்கு ஒரு 
நகரத்தை ஆயத்தம்பண்ணினாரே" 
(எபி 111316). 





ழ்‌ நள 
யாய 


யோபு 
அறிக்கை 


தன்னுடைய விசுவாசத்தை 
பண்ணுகிறார்‌. 
பிதாவாகிய தேவன்‌ சர்வ 
வல்லமையுள்ளவராகயிருக்கிறார்‌. அவரே 
வானத்தையும்‌ பூமியையும்‌ சிருஷ்டித்தவர்‌. 
இந்தப்‌ பூமியிலுள்ள சர்வசிருஷ்டிகளையும்‌ 
அவரே சிருஷ்டித்திருக்கிறவர்‌. இதுவே 
யோபுவின்‌ விசுவாசம்‌. தேவன்‌ 
தம்மையும்‌, தம்முடைய 
சத்தியத்தையும்‌ மனுக்குலத்திற்கு 
வெளிப்படுத்தியிருக்கிறார்‌. தேவனுடைய 
வெளிப்படுத்தப்பட்ட சத்தியத்திற்கு 
யோபு அந்நியராயிராமல்‌ 
சொந்தக்காரராயிருக்கிறார்‌. 
பழைய ஏற்பாட்டுக்காலத்தில்‌ 
வாக்குத்தத்த தேசம்‌, வாக்குத்தத்தம்‌ 
பண்ணப்பட்ட வித்து, தேவனுடைய 
சுதந்திரம்‌ ஆகிய சத்தியங்களையெல்லாம்‌. 
தேவன்‌ பழைய ஏற்பாட்டுக்காலத்து 
பரிசுத்தவான்௧ளுக்கு வெளிப்படுத்தினார்‌. 
யோபுவின்‌ காலத்தில்‌ இந்த 
சத்தியங்கள்‌ அவருக்கு பூரணமாய்‌ 
வெளிப்படுத்தப்படவில்லை. னாலும்‌ 
ஜீவனுள்ள மீட்பரிடத்தில்‌ வாசம்‌ 
வைக்கவேண்டும்‌. என்னும்‌ சத்தியம்‌ 
அவருக்கு உபதேசிக்கப்பட்டிருந்தது. 
யோபு சரீர வேதனையிலும்‌, மிகுந்த 
உபத்திரவத்திலும்‌ இருந்தாலும்‌. “என்‌ 
மீட்பர்‌ உயிரோடிருக்கிறார்‌” என்று 
விசுவாசத்தோடு சொல்லுகிறார்‌. யோபு 
மரித்தோரின்‌ உயிர்த்தெழுதலுக்காக 
காத்துக்கொண்டிருக்கிறார்‌. யோபு இந்தப்‌ 
பிரபஞ்சத்தின்‌ பிரியம்‌ 
வைக்காமல்‌, பிரியம்‌ 


ஆறுதலும்‌ ஆரோக்கியமுமில்லை. இந்த 
சூழ்நிலையிலும்‌ கக 


நோக்கிப்‌ 

தன்னுடைய 

சீக்கிரத்தில்‌ 

நம்பவேண்டும்‌. 

சந்தோஷத்தைவிட 

பரலோகத்தின்‌ சந்தோஷமே நித்தியமானது 
என்பதை நம்பவேண்டும்‌ 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யோபு தேவனைப்பற்றி 
அறிந்திருக்கிறார்‌. என்‌ மீப்ர்‌ 
உமிரோடிருக்கிறார்‌ என்றும்‌ அவர்‌ 
கடைசிநாளில்‌ பூமியின்‌ மேல்‌ நிற்பார்‌ 
என்றும்‌ நான்‌ அறிந்திருக்கிறேன்‌” என்றும்‌ 
சொல்லுகிறார்‌. தேவன்‌ கடைசிநாளில்‌, 
பூமியின்மேல்‌, தனக்காக நிற்பார்‌ என்று 
யோபு அறிந்திருக்கிறார்‌.  யோபவக்கு 
இப்போது சரீரத்தில்‌ வியாதியும்‌ 
வேதனையும்‌ குறையாவிட்டாலும்‌, கடைசி 
நாளில்‌ இவையெல்லாமே தன்னைவிட்டு 
நீங்கிப்போகும்‌ என்று உறுதியாய்‌ 
நம்புகிறார்‌. 


யோபு இப்போது மாம்சப்பிரகாரமாக 
சிந்திக்கவில்லை. பரிசுத்த ஆவியானவரின்‌ 
ஏவுதலினால்‌ அவர்‌ ஆவிக்குரிய 
காரியங்களைச்‌ சிந்திக்கிறார்‌. 
ஆவியானவரின்‌ பெலத்தினால்‌ யோபு 
தன்னுடைய கண்களை ஏறிட்டுப்‌ 
பார்க்கிறார்‌. இப்பிரபஞ்சத்தைப்‌ 
பார்ப்பதற்குப்‌ பதிலாக, பரலோகத்தை 
நோக்கிப்‌ பார்க்கிறார்‌. இந்தப்‌ பூமியின்‌ 
இருளிலிருந்து தடுமாறுவதற்குப்‌ பதிலாக, 
தேவனுடைய வெளிச்சத்தை நோக்கிப்‌ 
பார்க்கிறார்‌. தேவனுடைய ஆவியானவர்‌ 
அவருக்கு வெளிச்சத்தையும்‌ 
வார்த்தையையும்‌ தருகிறார்‌. இதன்‌ பின்பு 
யோபுவின்‌ வார்த்தையில்‌ மிகப்பெரிய 
மாற்றமுண்டாகிறது. 


யோபு 
தேவனைப்பற்றியும்‌, 
பராமரிப்புக்களைப்பற்றியும்‌. குறை 
சொல்லிக்கொண்டிருந்தார்‌. தேவன்‌ 
தன்மீது கோபமாயிருப்பதாகவும்‌, அவர்‌ 
தன்னைத்‌ தண்டிப்பதாகவும்‌ சொன்னார்‌. 
இப்போதோ யோபு பரிசுத்த 
ஆவியானவரின்‌ வெளிச்சத்தைப்‌ 
பெற்றிருக்கிறார்‌. ஆவியானவர்‌ 
அவருக்குள்‌. மாற்றத்தை 
உண்டுபண்ணியிருக்கிறார்‌. இதனால்‌ 
அவருடைய சிந்தையிலும்‌, தரிசனத்திலும்‌, 
பேச்சிலும்‌ மிகப்பெரிய மாற்றமுண்டாயிற்று. 


இதுவரையிலும்‌ 
அவருடைய 


குறை 
யோபுவின்‌ ஆவி 
குழப்பமில்லாமல்‌ அமைதியாயிருக்கிறது. 





ழ்‌ நயனா 
யாய 


“என்‌ மீட்பர்‌ உயிரோடிருக்கிறார்‌” 
என்னும்‌ விசுவாசமும்‌, “அவர்‌ கடைசி 
நாளில்‌ பூமியின்மேல்‌ நிற்பார்‌” என்னும்‌ 
விசுவாசமும்‌ யோபுவின்‌ கலங்கிய 
ஆவியை தெளிவுபடுத்துகிறது. அது 
அவருடைய ஜீவியத்தில்‌ ஏற்பட்டிருக்கிற 
புயல்காற்றை 
இந்த விசுவாசம்‌ அவருடைய 
ஜீவியத்தில்‌, நங்கூரமா 
இனிமேல்‌ யோபு அங்கும்‌. 
அலைபாயாமல்‌, அத்த படை 
விசுவாசத்தில்‌ உறுதியோடு 
நிலைத்திருப்பார்‌. யோபு இப்போதிலிருந்து, 
இனிமேல்‌ வரப்போகிற காரியங்களை, 

'சுவாசத்தோடு நோக்கிப்‌ பார்ப்பார்‌. 


யோபு இங்கு 

விசுவாசத்தை அறிக்கை 
யோபுவின்‌ விசுவாசம்‌ 
யோபுவின்‌ சிநேகிதர்‌ அவரை 
ஒரு மாய்மாலக்காரர்‌ என்றும்‌, 
ஒரு துன்மார்க்கர்‌ என்றும்‌ சொன்னார்கள்‌. 
ஆனால்‌ யோபுவோ தன்‌ விசுவாசத்தில்‌ 
உண்மையுள்ள வராயிருக்கிறார்‌ 
தன்னுடைய விசுவாசத்தை பயபக்தியோடு 
அறிக்கை செய்கிறார்‌. யோபுவின்‌ 
விசுவாசமும்‌ அவருடைய மனச்சாட்சியும்‌ 
முரண்படாமல்‌ ஒத்துப்போகிறது. இம்மையில்‌ 
தான்‌. பாடுகளை அனுபவித்தாலும்‌, 
மரித்தபின்பு தனக்கு உயிர்த்தெழுதல்‌ 
உண்டாகும்‌ என்று யோபு உறுதியாய்‌ 
நம்புகிறார்‌. அந்த நம்பிக்கை அவருக்கு 
ஆறுதலைத்‌ தருகிறது. 


யோபுவின்‌ சிநேகிதர்‌ அவர்மீது 
குற்றச்சாட்டுக்களைச்‌ சொல்லுகிறார்கள்‌. 
யோபு இதுவரையில்‌ தேவனைப்‌ 
பார்த்தபோது, அவர்‌ தன்னை 
வேதனைப்படுத்துகிறவராகவும்‌, தன்னைத்‌ 
தண்டிக்கிறவராகவும்‌, 
சிட்சிக்கிறவராகவும்‌ 

இப்போதோ. 


தன்னுடைய 
தன்னுடைய சிநேகிதர்‌ 


தன்னுடைய 
பண்ணுகிறார்‌. 
உறுதியானது. 


தன்னைப்பற்றி 
தன்னுடைய 
அவர்களுடைய 


குற்றச்சாட்டுக்களுக்கெல்லாம்‌ 
தன்னை  மீட்டுக்கொள்ளுவார்‌ 
உறுதியாய்‌ நம்புகிறார்‌. 


நீக்கி, 
என்று 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இந்தப்பூமி ரித்தோரின்‌ தேசம்‌. 
யோபுவோ ஜீவனுள்ளோரின்‌. 
தேசத்தின்மீது நம்பிக்கை 
வைத்திருக்கிறார்‌. தான்‌ இப்போது 
வேதனைகளை அனுபவித்தாலும்‌, 
சீக்கிரத்திலே தான்‌ தேவனுடைய 
நன்மைகளைக்‌ காணப்போவதாக யோபு 
நம்புகிறார்‌. யோபு தன்னுடைய விசுவாச 
வார்த்தைகளை சொல்ல 
ஆரம்பிக்கும்போது, க நான்‌ 
a சொல்லும்‌ வார்த்தைகள்‌ 
எழுதப்பட்டால்‌ நலமாயிருக்கும்‌; அவைகள்‌ 
ஒருபுஸ்தகத்தில்‌ வரையப்பட்டு, அல்லது 
என்றைக்கும்‌ நிலைக்க அவைகள்‌ 
கருங்கல்லிலே உளிவெட்டாகவும்‌ ஈய 
எழுத்தாகவும்‌ பதிந்தால்‌ நலமாயிருக்கும்‌" 
என்று சொல்லுகிறார்‌. 


யோபு இதுவரையிலும்‌ தேவன்மீது 
குற்றம்‌ சொன்னார்‌.  தேவனைப்பற்றி 
முறையிட்டார்‌. அப்படிப்பட்| 
வார்த்தைகளெல்லாவற்றையும்‌ யோபு 
இப்போது. திடிரென்று மொத்தமாக 
நிறுத்திவிடுகிறார்‌. தேவனைப்பற்றி 
ஆறுதலாகவும்‌. ஆசீர்வாதமாகவும்‌ 
பேசுகிறார்‌. யோபு தன்னுடைய ஆறுதலில்‌ 
சந்தோஷப்படுகிறார்‌. யோபு கர்த்தருக்குள்‌ 
வெற்றி சிறக்கிறார்‌. தேவன்‌ தம்முடைய 
கிருபையினால்‌ தனக்கு நன்மையான 
ஈவுகளைத்‌ தருவார்‌ என்னும்‌ 
விசுவாசம்‌ யோபுவின்‌. 
இருதயத்தில்‌ நிறைந்திருக்கிறது 
யோபுவின்‌: வார்த்தைகளெல்லாம்‌. 
எழுதப்பட்டிருக்கிறது. அவை தேவனுடைய 
புஸ்தகத்தில்‌ வரையப்பட்டிருக்கிறது. 
யோபுவின்‌ சரித்திர புஸ்தகம்‌ 
எங்கெல்லாம்‌ வாசிக்கப்படுகிறதோ, 
அங்கெல்லாம்‌. யோபுவின்‌. விசுவாச 
வார்த்தைகளும்‌ சொல்லப்படும்‌. 


என்‌ மீட்பர்‌ 


என்‌ மீட்பர்‌ உயிரோடிருக்கிறார்‌ 
என்றும்‌, அவர்‌ கடைசிநாவில்‌ பூமியின்‌ 
மேல்‌ நிற்பார்‌ என்றும்‌ நாண்‌ 
அறித்திருக்கிறேன்‌ (யோபு 19:25). 





ழ்‌ நள 
யாய 


யோபு 
விசுவாசிக்கிறார்‌. 


மீட்ரின்‌ மகிமையை 
என்‌ மீட்பர்‌ 
உயிரோடிருக்கிறார்‌” என்று யோபு 
விசுவாசத்தோடு சொல்லுகிறார்‌. 
யோபுவுக்கு மீட்பரே ஜீவனாயிருக்கிறார்‌. 
மீட்பர்‌ கடைசிநாளில்‌ பூமியின்மேல்‌ நிற்பார்‌ 
என்று யோபு ந்திருக்கிறார்‌ 
விழுந்துபோன 
மறுபடியும்‌ 
மீட்பர்‌ 'கொடுக்கப்பட்டிருக்கிறார்‌. 
இயேசுகிறிஸ்துவே நம்முடைய மீட்பர்‌ 
அவரே நம்முடைய ஆத்தும இரட்சகர்‌. 

“மீட்பர்‌... என்னும்‌ வார்த்தைக்கு 
“கோயல்‌' என்னும்‌ எபிரெய வார்த்தை 
பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. 
வார்த்தை உறவின்முறை 
குறிக்கிற வார்த்தை 
பிரமாணத்தின்படி 
வைக்கப்பட்டுள்ள நிலத்தை 
உரிமை உறவின்‌ முறை 
உண்டு. 

“ உங்கள்‌ சகோதரன்‌ தரித்திரப்பட்டு, 
தன்‌ காணியாட்சிமிலே சிலதை விற்றால்‌, 
அவன்‌ இனத்தான்‌ ஒருவன்‌ வந்து, தன்‌ 
சகோதரன்‌ விற்றதை மிட்கக்கடவன்‌” 
(லேவி 25:25). 


ஆகு 
மீட்கும்‌ 
மீட்பருக்கு 


கர்த்தர்‌ நமக்கு நித்திய ஜீவனை 
சுதந்தரமாய்க்‌ 'கொடுத்திருக்கிறார்‌. 
கர்த்தர்‌ நமக்கு பரலோகத்தையும்‌, நித்திய 
இளைப்பாறுதலையும்‌ ய்க்‌ 
கொடுத்திருக்கிறார்‌. 
தேவன்‌ நமக்குக்‌ 
சுதந்தரத்தை, நம்முடைய 
அடகு  வைத்துவிடுகிறோம்‌. 


சுய ்‌ 
மீட்டுக்கொள்ளும்‌ 

வர்களாயிருக்கிறோம்‌. 

நம்மை மீட்கிற 
மீட்பராகயிருக்கிறார்‌. அவரே நம்முடைய 
உறவின்முறை மீட்பர்‌. நம்மை மீட்கும்‌ 
உரிமை இயேசுகிறிஸ்துவுக்கு மாத்திரமே 
உண்டு. அவரால்‌ மாத்‌ நம்மை 
மீட்கழுடியும்‌. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நம்முடைய பாவத்தினிமித்தமாய்‌ 
தேவனுடைய நீதியான நியாயத்தீர்ப்பு 
நம்மீது வந்திருக்கிறது. 
பாவத்தை நிவிர்த்தி 
பாவநிவாரண 
செலுத்தவேண்டும்‌. 
முயற்சியினால்‌, நம்மால்‌ இந்தக்‌ கிரயத்தை 
செலுத்த முடியாது. இதனால்‌, 
தேவனுடைய சமுகத்தில்‌, நம்முடைய 
பாவத்தினிமித்தமாய்‌, நாம்‌ 
கடனாளிகளாயிருக்கிறோம்‌. நாம்‌ 
குற்றவாளிகளாயிருக்கிறோம்‌. நாம்‌ 
நம்முடைய மீட்பராகிய 
இயேசுகிறிஸ்துவே, நாம்‌ செலுத்த 
வேண்டிய கடனை, நமக்காக செலுத்தி 
தீர்த்துவிட்டார்‌. இயேசுகிறிஸ்துவின்‌ 
பாவநிவாரண மரணத்தை பிதாவாகிய 
தேவன்‌ அங்கீகரித்திருக்கிறார்‌ 


நம்முடைய பாவத்தினிமித்தமாய்‌, 
நம்முடைய ஆத்துமா அடகு. 
வைக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய 
மீட்பராகிய இயேசுகிறிஸ்து, i 
செலுத்த வேண்டிய கடனை, 

செலுத்தி, அடகு வைக்க! 

நம்மை 

இழந்துபோன சுதந்தரத்தை, நம்முடைய 
மீட்பர்‌, நமக்கு திரும்பவும்‌ 
மீட்டுக்கொடுத்திருக்கிறார்‌. அவரே நம்மை 


தேவனுடைய ந்தரத்திற்‌ மறுபடியும்‌ 
பகியாக்கர் தகர்‌. 


முழுஆள்தத்துவமும்‌ 
கிரயத்திற்கு 
பாவத்தின்கீழ்‌ 
பாவத்திற்காக 
இதனால்‌ 


நம்முடைய 

பாவத்தினால்‌ 
விற்கப்பட்டிருக்கிறது. 
விற்கப்பட்டிருக்கிறது. 
விற்கப்பட்டிருக்கிறது. 
நம்முடைய முழுஆள்தத்துவமும்‌ 
பாவத்திற்கு அடிமையாயிருக்கிறது. 
நமக்கு ஒரு முப்‌ வேண்டும்‌. மிட்பருடைய 
உதவி நம்முடைய 
ஆமைத்தனத்திகிரந்ு நம்மை நாமே 
மீட்டுக்கொள்ள முடியாது. 





ழ்‌ நவள 
யாய 


நம்முடைய கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்துவே நமக்கு ஆத்தும 
மீட்பராயிருக்கிறார்‌. அவர்‌ நம்முடைய 
பாவத்தின்‌ அடிமைத்தனத்திலிருந்து 
நம்மை மீட்டுக்கொள்கிறார்‌. 
கிறிஸ்துவானவர்‌ நமக்கு மீட்பை 
அறிவிக்கிறார்‌. நம்முடைய கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்துவே, நமக்கு மீட்பராகவும்‌, 
நம்முடைய ஆத்தும இரட்சகராகவும்‌ 
இருக்கிறார்‌. நம்முடைய மீட்பர்‌ 
உயிரோடிருப்பதினால்‌, நாமும்‌ 
உயிரோடிருக்கிறோம்‌. “நான்‌ 
பிழைக்கிறதினால்‌ நீங்களும்‌ 
பிழைப்பீர்கள்‌” என்று நம்முடைய 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து நமக்கு 
உபதேசம்பண்ணுகிறார்‌" (யோவா 14:19). 


யோபு 
எல்லாவற்றையும்‌ 
அவருடைய 
இழந்துவிட்டார்‌ 
சிநேகிதரையும்‌ பந்து ஜனங்களையும்‌ 
இழந்துவிட்டார்‌. யோபு எல்லாவற்றையும்‌ 
இழந்தாலும்‌, அவர்‌ இன்னும்‌ தன்னுடைய 
மீட்பரை இழக்கவில்லை. தன்னுடைய 
மீட்பரிடத்திலிருந்து யோபு இன்னும்‌ 
பிரிக்கப்படவில்லை. யோபுவுக்கும்‌ 
மீப்பருக்கும்‌ இடையிலுள்ள ஐக்கியம்‌ 
இன்னும்‌ முறிந்துபோகவில்லை. யோபு. 
தன்னுடைய மீட்பரைப்பற்றி நன்றாய்‌ 
அறிந்து வைத்திருக்கிறார்‌. அவர்‌ 
இன்னும்‌ யோபுவுக்கு மீட்பராகவே 
இருக்கிறார்‌. ஆகையினால்‌ யோபு. 
மீட்பரைப்பற்றி பொதுவாகச்‌ சொல்லாமல்‌, 
அவரை, “என்‌ மீட்பர்‌” என்று சொல்லி, 
மீட்பரை தனக்கு சொந்தமாக்கிக்‌ 
கொள்கிறார்‌. 


தன்னுடைய சம்பத்து 
இழந்துவிட்டார்‌. 
பிள்ளைகளையும்‌ 
அவருடைய 


பழைய ஏற்பாட்டுக்காலத்தில்‌, ஒருவர்‌ 
எல்லாவற்றையும்‌. இழந்துபோகும்போது. 
அவற்றை மீட்பதற்கு, 


அவருடைய 
அவருக்கு 

எல்லாவற்றையும்‌ இழந்துபோனவர்களுக்கு, 
உறவின்முறை மீட்பரே, நம்பிக்கை 
தருபவராகவும்‌, ம்‌ 
சமாதானத்தையும்‌ 

இறந்து 

'ட்டுக்கொடுக்கிறவராகவும்‌ இருப்பார்‌. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QODNENS 
PUBLISHERS 


தான்‌ எல்லாவற்றையும்‌ 
இழந்துபோனாலும்‌ அவற்றை தனக்கு 
மறுபடியும்‌ மீட்டுக்கொடுக்க, தனக்கு ஒரு 
மீட்பர்‌ இருக்கிறார்‌ என்றும்‌, தன்னுடைய 
மீட்பர்‌ உயிரோடிருக்கிறார்‌ என்பதை 
தான்‌ அறிந்திருக்கிறேன்‌ என்றும்‌ யோபு 
விசுவாசத்தோடு சொல்லுகிறார்‌. 
யோபுவைப்போல, நாமும்‌ நம்முடைய 
மீட்பரை அறிந்திருக்கவேண்டும்‌. நாம்‌ 
ஆராதிக்கிற இயேசுகிறிஸ்து 
ர்னாரென்பதை நாம்‌ 


அறிந்திருக்கவேண்டும்‌. 
அவரை நானே பார்ப்பேன்‌ 


இந்த என்‌ தோல்முதலானவை 

நான்‌ என்‌ 
மாம்சத்தில்‌ தேவனைப்‌ 
பார்ப்பேன்‌. அவரை நானே 
பார்ப்பேன்‌; அந்திய கண்கள்‌ அல்ல, 
என்‌ கண்கனே அவரைக்‌ காணும்‌; இந்த 
வாஞ்சையால்‌ என்‌ உன்னித்திரியங்கள்‌ 
சோர்ந்துபோகிறது. 


எனக்குள்‌ 
(யோபு 19:26,27). 


மீட்கப்பட்டோரின்‌ 
யோபு நம்புகிறார்‌. 
சம்பத்து 
இழந்துபோனாலும்‌, 
அவற்றை 
மீட்டுக்கொடுக்கும்போது, 
மிகுந்த சந்தோஷமுண்டாகும்‌. 
இழந்துபோன தெல்லாம்‌. 
கிடைத்ததினால்‌ அவருக்கு 
சந்தோஷமுண்டாகும்‌. 
அப்படிப்பட்ட சந்தோஷம்‌. 
என்று யோபு விசுவாசிக்கிறார்‌. 


யோபுவின்‌ சரீரம்‌ அழுகிப்போயிற்று. 
தோல்‌ முதலாவனவை 
என்று யோபு 
சரீரத்தின்‌ 
சொல்லுகிறார்‌. 


சந்தோஷத்தை 
ஒருவர்‌ தன்னுடைய 

எல்லாவற்றையும்‌ 
அவருடைய மீட்பர்‌, 
அவருக்கு. 
அவருக்கு 

தான்‌ 
திரும்பக்‌ 
மிகுந்த 
தனக்கும்‌ 
உண்டாகும்‌ 


வியாதியைப்பற்றிச்‌ 
யோபுவின்‌. சரீரம்‌ பிரேதக்குழிக்குள்ளே 
போகப்போகிறது. அது அங்கு 
அழிந்துபோகும்‌. நாம்‌ மரித்தபின்பு 
நமக்கு உயிர்த்தெழுதல்‌ உண்டு என்பதே 
நம்முடைய ஆனந்த பாக்கிய நம்பிக்கை. 





ழ்‌ நள 
யாய 


தன்னுடைய தோல்‌ 
என்பதைக்குறித்து 

கவலைப்படவில்லை. அவர்‌ 

மறுபடியும்‌ உயிரோடு 
அழுகிப்போன சசரீரத்திற்குப்‌ 
அவருக்கு மகிமையான சரீரம்‌ 
கொடுக்கப்படும்‌. யோபு இதை 
விசுவாசித்து, தன்னுடைய சரீரத்தில்‌ 
தான்‌ இப்போது அனுபவித்து 
வருகிற வேதனைகளைக்‌ 
வலையில்லாதவராகவும்‌, 
கல்வ அரா அடப்‌ இலக 
சீக்கிரத்தில்‌ 
மகிமை 
இப்போது 
அவருடைய 
உயிர்த்தெழுந்த பின்பு 
மகிமையுள்ளதாயும்‌ பிரகாசமுள்ளதாயும்‌ 
இருக்கும்‌. நம்முடைய உயிர்த்தெழுதல்‌ 
நமது சுயபலத்தினால்‌ உண்டாவதில்லை. 


டய த்தரே நம்மை 
ந த்தெழச்செய்கிற்‌ 


ஆதியிலே தேவன்‌ 
சிருஷ்டித்தார்‌ 


பதிலாக 


யோபுவுக்கு 
உயிர்த்தெழுதலின்‌ 
கிடைக்கப்போகிறது. 
அழுகிப்போயிருக்கிற 
சரீரத்தின்‌ தோல்‌, 


மனுஷனை 
அவனை இந்தப்‌ பூமியின்‌ 
மண்ணிலிருந்து உண்டாக்கினார்‌. 
மண்ணிலிருந்து உண்டாக்கப்பட்ட 
மனுஷன்‌, ஸரித்துப்போன பின்பு. இந்தப்‌ 
பூமியின்‌ மண்ணிலே அடக்கம்‌ 
பண்ணப்படுகிறான்‌. மண்ணோடு 
மண்ணாகிப்‌ போய்விடுகிறான்‌. 
தேவனுடைய சிருஷ்டிக்கும்‌ வல்லமை 
ஒருபோதும்‌ குறைந்துபோவதில்லை. 
மனுஷன்‌ மண்ணோடு 
மண்ணாகிப்போனாலும்‌, தேவனுடைய 
வல்லமை மண்ணாகிப்போவதில்லை. 
தேவன்‌ எந்த மண்ணிலிருந்து மனுஷனை 
சிருஷ்டித்தாரோ, அதே மண்ணிலிருந்து. 
மரித்துப்போன மனுஷனை, மறுபடியும்‌ 
உயிரோடு எழுப்புகிறார்‌. தேவனிடத்தில்‌ 
சிருஷ்டிக்கும்‌ வல்லமையும்‌ இருக்கிறது, 
உமிர்த்தெழச்செய்யும்‌ வல்லமையும்‌ 
இருக்கிறது. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நாம்‌ இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ ஜீவிக்கும்‌ 
வரையிலும்‌, மரணம்‌ நம்மை 
நெருக்கிக்கொண்டிருக்கும்‌. ஒரு சிலருக்கு 
மரணபயம்‌ வந்துவிடும்‌. கர்த்தருடைய 
பரிசுத்தவான்கள்‌, தங்களுடைய சரீர 
மரணத்தைக்‌ குறித்து பயப்படக்கூடாது. 
நாம்‌ மரித்துப்போனபின்பு, நாம்‌ நம்புகிற 
கர்த்தர்‌, நம்மை மறுபடியும்‌ 
உயிர்த்‌! நட்‌ என்னும்‌ விசுவாசம்‌ 
நம்மிடத்தில்‌ உறுதியாயிருக்கவேண்டும்‌. 


நாம்‌ மரிக்கும்போது மனுஷர்‌ 
நம்முடைய சரீரத்தை பிரேதக்குழியில்‌ 
போட்டு புதைத்துவிடுவார்கள்‌. அதன்‌ 
பின்பு நம்முடைய தேவன்‌, அதே 
பிரேதக்குழியிலிருந்து. நம்மை மறுபடியும்‌ 
உயிரோடு எழுப்புவார்‌. விசுவாசிகளுக்கு 
அவர்களுடைய பிரேதக்குழி நித்திய 
வாசஸ்தலமல்ல. நாம்‌ நம்முடைய 
பிரேதக்குழியில்‌ தற்காலிகமாக 
தங்கியிருப்போம்‌. அது ஒரு 
படுக்கையைப்போன்றது. நம்முடைய 
உயிர்த்தெழுதல்‌ வரும்‌ வரையிலும்‌, 
பிரேதக்குழியிலே, படுக்கையில்‌ 
படுத்திருப்பதுபோல, படுத்து 
இளைப்பாறுவோம்‌. 


யோபு தன்னுடைய உயிர்த்தெழுதலை 
நம்புகிறார்‌. யோபு உயிர்த்தெழும்போது, 
“நான்‌ என்‌ மாம்சத்திலிருந்து தேவனைப்‌ 
என்றும்‌, "அவரை நானே 
அந்நிய கண்களல்ல, என்‌ 
கண்களை அவரைக்‌ காணும்‌" என்றும்‌ 
விவாத சொல்லுகிறார்‌. நாம்‌ 
பாது நம்முடைய சரீரமும்‌ 
யம்‌ பிரிக்கப்படுகிறது. நாம்‌ 
உயிர்த்தெழும்போது நம்முடைய சரீரமும்‌ 
மறுபடியும்‌ 
நம்முடைய 

வ்போயிர்‌ ள்‌ 

தாலும்‌, 

தென்பது கன்‌ 
சரீரத்தோடு எழுந்திருப்போம்‌. அழிவுள்ள 


சரீரத்தோடு அடக்கம்பண்ணப்பட்ட நாம்‌, 


அழியாத சரீரத்தோடு எழுந்திருப்போம்‌. 





ழ்‌ நள 
யாய 


யோபு தன்னுடைய 
உயிர்த்தெழுதலைப்பற்றிச்‌ சொல்லும்போது. 
“நான்‌ என்‌ மாம்சத்திலிருந்து தேவனைப்‌ 
பார்ப்பேன்‌" என்று சொல்லுகிறார்‌. 
அவருடைய மாம்ச சரீரத்தில்‌ கண்கள்‌ 
இருக்கும்‌. அவர்‌ தன்னுடைய 
சொந்தக்கண்களால்‌ தேவனைக்‌ 
காண்பார்‌. யோபுவின்‌ சரீரம்‌ 
மரித்துப்போகும்போது, அதே சாரம்‌ 
மறுபடியும்‌ உயிரோடு எழும்பும்‌. யோபு 
எந்த சரீரத்தில்‌ இப்போது வியாதியோடும்‌ 
'வேதனையோடும்‌ இருக்கிறாரோ, அதே 
சரீரத்தில்‌, அவர்‌ வியாதியில்லாமலும்‌, 
வேதனையில்லாமலும்‌ உயிரோடு 
எழுந்திருப்பார்‌ 


“மரித்தோரின்‌ 
அப்படியே இருக்கும்‌. 
விதைக்கப்படும்‌, 
எழுந்திருக்கும்‌; 
விதைக்கப்படும்‌, 
எழுந்திருக்கும்‌; 
விதைக்கப்படும்‌, 
எழுந்திருக்கும்‌. 
விதைக்கப்படும்‌, விக்குரிய சரீரம்‌ 
எழுந்திருக்கும்‌: ன்‌ மசரீரமுழுண்டு. 
ஆவிக்குரிய சரீரமுமுண்டு' 
கொரி 1542-44) என்று அப்போஸ்தலர்‌ 


பேதுரு நம்முடைய உமிர்த்தெழுதலைப்‌ 
பற்றிச்‌ சொல்லுகிறார்‌ 


யோபு உயிர்த்தெழுந்த பின்பு, அவர்‌ 
தேவனைப்‌ பார்ப்பார்‌. தேவனோடு 
ஜக்கியமாயிருப்பார்‌. யோபு அந்நிய 
கண்களால்‌ தேவனைப்‌ பார்க்காமல்‌, 
தன்னுடைய கண்களால்‌ தேவனைப்‌ 
பார்ப்பார்‌. யோபுவின்‌ இருதயத்திற்குள்‌ 
தேவனை தன்னுடைய கண்களால்‌ 
பார்க்கவேண்டும்‌ என்னும்‌ வாஞ்சை 
அதிகமாயிருக்கிறது. இந்த வாஞ்சையால்‌, 
அவருடைய உள்ளிந்திரியங்கள்‌ 
சோர்ந்துபோகிறது. யோபு உயிர்த்தெழுந்த 
பின்புதான்‌, தன்னுடைய கண்களால்‌ 

வனை பார்க்க முடியும்‌. யோபு 
னத்‌! ன்‌ வத்‌ 


உமிர்த்தெழுதலும்‌ 
அழிவுள்ளதாய்‌ 
அழிவில்லாதததாய்‌ 
கனவீனமுள்ளதாய்‌ 
மகிமையள்ளதாய்‌ 
பலவீனமுள்ளதாய்‌ 
பலமுள்ளதாய்‌ 
ஜென்மசரீரம்‌ 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இப்போதோ யோபு சரீரத்தில்‌ 
ஜீவனோடிருக்கிறார்‌. தனக்கு 
சீக்கிரத்தில்‌ மரணம்‌ உண்டாகவேண்டும்‌. 
என்று காத்துக்கொண்டிருக்கிறார்‌. 
யோபுவின்‌ உள்ளத்தில்‌ இப்படிப்பட்ட 
வாஞ்சைகள்‌ அதிகமாயிருப்பதினால்‌, 
அவருடைய உள்ளிந்திரியங்கள்‌ 
அவருக்குள்‌ சோர்ந்துபோயிருக்கிறது. 


தன்‌ 


காரியத்தின்‌ மூலம்‌ 


காரியத்தின்‌ மூலம்‌ எனக்குள்‌ 
கண்டுபிடிக்கப்படுகையில்‌, நாம்‌ ஏன்‌ 
அவனைத்‌ துன்பப்படுத்துகிறோம்‌ 
என்று நீங்கள்‌ சொல்லவேண்டியதாமே. 
பட்டயத்துக்குப்‌ பயப்படுங்கன்‌; 
உண்டென்கிறதை. 
அறியும்பொருட்டு, 
பட்டயத்தினால்‌ 
ஆக்கினையை 
என்றான்‌. 

(யோபு 19:28,29). 


யோபு தன்னுடைய விசுவாச 
அறிக்கையினால்‌ ஆறுதலடைந்திருக்கிறார்‌. 
தனக்கு விரோதமாக 
எழும்பியிருக்கிறவர்களுக்கு பட்டயமும்‌, 
நியாயத்திர்ப்பும்‌, பயங்கரமும்‌ 
உண்டாகுமென்று எச்சரித்துச்‌ 
சொல்லுகிறார்‌. யோபுவின்‌ சிநேகிதர்‌ 
அவருக்கு விரோதமாக அநேக 
குற்றச்சாட்டுக்களைச்‌ சொல்லுகிறார்கள்‌. 
அவர்கள்‌ சொல்லுகிற குற்றச்சாட்டுக்களை 
உடனே நிறுத்திவிடவேண்டுமென்று யோபு 
அவர்களை எச்சரிக்கிறார்‌. 


யோபு இப்போது ஏன்‌ 
துன்பப்படுகிறார்‌ என்பதை அவருடைய 
சிநேகிதர்கள்‌ சரியாகப்‌ 
புரிந்துகொள்ளவில்லை. இந்தக்‌ 
காரியத்தின்‌ மூலம்‌ என்ன என்பதை 
அவர்கள்‌ இன்னும்‌ கண்டுபிடிக்கவில்லை. 
“காரியத்தின்‌ மூலம்‌ எனக்குள்‌ 
கண்டுபிடிக்கப்படுகையில்‌, நாம்‌ ஏன்‌ 
அவனைத்‌ துன்பப்படுத்துகிறோம்‌ என்று 


ப , தன்னுடைய சிநேகிதருக்கு 
எச்சரிப்பாகச்‌ சொல்லுகிறார்‌. 





ழ்‌ நள 
யாய 


இருதயத்தில்‌ அன்பும்‌ 
நிரம்பியிருக்கவேண்டும்‌. 
நம்முடைய இருதயம்‌ உணர்வுள்ளதாயும்‌ 
ஜீவனுள்ளதாயும்‌ இருக்கவேண்டும்‌. 
இதுவே நமது விசுவாசத்தின்‌ ஆதாரம்‌ 
நம்மிடத்தில்‌ நாம்‌ அன்புகூருவதுபோல, 
பிறரிடத்திலும்‌ அன்பு கூரவேண்டும்‌ 
காண்கிற 'சகோதரனிடத்தில்‌ 
அன்புகூராதவன்‌, காணாத தேவனிடத்தில்‌ 
அன்புகூருவது சந்தேகம்தான்‌. 


நாம்‌ தேவனிடத்தில்‌ 
பயபக்தியாயிருக்கவேண்டும்‌. நம்முடைய 
சகோதரரிடத்தில்‌ அன்புகூரவேண்டும்‌. 
இயேசுகிறிஸ்துவினிடத்தில்‌ விசுவாசம்‌ 
வைத்திருக்கவேண்டும்‌. பாவத்தை 
வெறுத்து ஒதுக்கவேண்டும்‌. இதுவே 
நம்முடைய ஆவிக்குரிய ஜீனியத்திற்கு 
ஆதாரம்‌ மற்ற காரியங்களை 
இவற்றோடு ஒப்பிடும்போது, 
அவையெல்லாம்‌ ஒரு விருட்சத்திலுள்ள 
இலைகளைப்‌ போன்றவை. நம்முடைய 
ஆவிக்குரிய ஜீவியத்திற்கு 
ஆதாரமாயிருப்பவை, ஒரு விருட்சத்தின்‌ 
வேரைப்போன்றவை. 


நம்மிடத்தில்‌ 
வேண்டும்‌. 
மனுஷரிடத்தில்‌ 
நம்மிடத்தில்‌ 


நம்முடைய 
கிருபையும்‌ 


தேவபக்தியிருக்க 

தேவபக்தியில்லாமல்‌. 

அன்புகூரமுடியாது. 
தேவபக்தியிரு/பதுபோல, 
பிறரிடத்திலும்‌ தேவபக்தியிருக்கிறது. 
என்பதை நாம்‌ அறிந்திருக்கவேண்டும்‌. 
இந்தப்‌ பிரபஞ்சத்திலேயே நாம்‌ 
மாத்திரம்தான்‌ விசுவாசிகள்‌ என்றும்‌, 
மற்றவர்கள்‌ எல்லோருமே 
அவிசுவாசிகளும்‌, பாவிகளும்‌, 
அக்கிரமக்காரரும்‌ என்றும்‌ தீர்மானம்‌ 
பண்ணிவிடக்கூடாது. நம்முடைய 
சித்தத்தை தேவனுடைய சித்தத்திற்கு 
ஒப்புக்கொடுக்கவேண்டும்‌. தேவனுக்குப்‌ 
பிரியமானபடி நாம்‌ சிந்திக்கவேண்டும்‌. 
கர்த்தர்‌ ஒருவனை தண்டியாமலிருக்கும்‌ 
போது, நாம்‌ அவசரப்பட்டு அந்த 
மனுஷனை தண்டித்துவிடக்கூடாது. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யோபும்‌ 
தேவனுடைய 

சொல்லுகிறார்கள்‌. 
அவர்களுடைய 
எண்ணங்களிலும்‌ வித்தியாசமிருக்கிறது. 
யோபுவின்‌ சிநேகிதர்‌, தங்களுடைய 
சுயசித்தத்தின்‌ 


பிரகாரமாகவும்‌, 
சுயவிருப்பத்தின்‌ பிரகாரமாகவும்‌ 
தேவனுடைய தெய்வீக பராமரிப்பை 
வியாக்கியானம்‌ பண்ணுகிறார்கள்‌. 
இதனால்‌ அவர்கள்‌ போபுளினிடத்தில்‌ 
ற்றம்‌ கண்டுபிடிக்கிறார்கள்‌. யோபுவை 
le பனக 


அவருடைய சிநேகிதரும்‌ 
பராமரிப்பைப்பற்றிச்‌ 
ஆனால்‌ 
வார்த்தைகளிலும்‌, 


யோபு 
தப்பிதத்தை 


சிநேகிதரின்‌ 
அவர்களுக்கு. 
உணர்த்துகிறார்‌. இப்போது அவர்கள்‌ 
யோபுவைத்‌ துன்பப்படுத்துகிறார்கள்‌. 
அவர்களுக்கு தேவனுடைய சத்தியம்‌ 
தெளிவாகத்‌ தெரியும்போது, “நாம்‌ ஏன்‌ 


யோபுவைத்‌ துன்பப்படுத்துகிறோம்‌' என்று 
வருத்தப்பட்டு சொல்லுவார்கள்‌. 


தன்னுடைய 


சத்தியத்தைக்‌ கண்டுபிடிக்க 
வேண்டும்‌. தேடுகிறவர்கள்‌ மாத்திரமே 
கண்டுபிடிப்பார்கள்‌. யோபுவின்‌ 
சிநேகிதரிடத்திலோ சத்தியத்தைத்‌ தேடும்‌ 
ஆர்வமோ, அதைக்‌ கண்டுபிடிக்கும்‌ 
ஆர்வமோ இல்லை. விசாரிக்காமலேயே 
யோபுவின்மீது நியாயத்தீர்ப்பு 
கொடுத்துவிடுகிறார்கள்‌. தன்னுடைய 
சிநேகிதர்கள்‌, தன்னை 
துன்பப்படுத்துவதை நினைத்து, இனிமேல்‌ 
வருத்தப்படுவார்கள்‌. என்று யோபு 
சொல்லுகிறார்‌. அவர்கள்‌ பட்டயத்திற்குப்‌ 
பயப்ப வேண்டும்‌ என்றும்‌ யோபு 
அவர்களை எச்சரிக்கிறார்‌. 





ழ்‌ யனா 
யாய 


யோபுவும்‌ அவருடைய சிநேகிதரும்‌ 
சில விஷயங்களில்‌ ஒத்துப்போகிறார்கள்‌. 
அவர்கள்‌ எல்லோருமே இம்மையை 
நம்புவதுபோல, மறுமையையும்‌ 
நம்புகிறார்கள்‌. கர்த்தருடைய 
பரிசுத்தவான்கள்‌ 
பெற்றுக்கொள்வதற்காக, 
எச்சரிப்போடு 
பாவத்தை வெறுத்து ஒதுக்கவேண்டும்‌. 
பாவத்துக்கு எதிராக சர்வவல்லவருடைய 
பயங்கரம்‌ எழும்பியிருப்பதை 
ப்ரிந்துகொள்ளவேண்டும்‌. மூர்க்கமானது 
பட்டயத்தினால்‌ உண்டாகும்‌ ஆக்கினையை 
வாய்பண்ணும்‌. மூர்க்ககுணம்‌ நம்மை 
அழிக்கும்‌. 


நாம்‌ 
ஜீவிக்கும்போது 
என்‌) 


இப்பிரபஞ்சத்தில்‌. 
எப்படியும்‌ ஜீவிக்கலாம்‌ 
று, ஏனோதானோவென்று. 
இருக்கக்கூடாது. ஒருதரம்‌ பிறப்பதும்‌, 
ஒருதரம்‌ மரிப்பதும்‌ பின்பு 
நியாயத்தீர்ப்படைவதும்‌ எல்லா 
மனுஷருக்கும்‌  நியமிக்கப்பட்டிருக்கிறது. 
யோபுவின்‌. 

நியாயத்தீர்ப்பு 


நீதியாய்‌ 
தன்னுடைய 
நியாயந்தீர்க்கக்கூடாது 
சிநே 

நியாயந்தீர்க்கக்கூடாது. 


நியாயந்தீர்க்கிறார்‌. யோபுவும்‌ 
சிநேகிதரை 
யோபுவின்‌ 
அரை 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


“நீங்கள்‌ 
தீர்க்கப்படாதடிடிக்கு 
குற்றவாளிகளென்று 
ஏனெனில்‌, நீங்கள்‌ 
தீர்க்கிற தீர்ப்பின்படியே 
தீர்க்கப்படுவீர்கள்‌:: 
மற்றவர்களுக்கு 
அளவின்படியே 
அளக்கப்படும்‌. நீ உன்‌ கண்ணிலிருக்கிற 
உத்திரத்தை உணராமல்‌, உன்‌ 
சகோதரன்‌ ட்ட இருப்‌ 
பார்க்கிறதென்ன? இ 
கண்ணில்‌ உத்திரம்‌ ரைப்‌ உன்‌ 
சகோதரனை நோக்கி: நான்‌ 
உன்‌ கண்ணிலிருக்கும்‌ துரும்பை 
எடுத்துப்போடட்டும்‌ என்று நீ 
சொல்வதெப்படி? மாயக்காரனே! 
உன்‌  கண்ணிலிருக்கிற 
எடுத்துப்போடு; பின்பு 
சகோதான்‌ 'கண்ணிலிருக்கிற 
துரும்பை எடுத்துப்போட வகைபார்ப்பாய்‌" 
(மத்‌ 74-5) என்று நம்முடைய கர்த்தராகிய 
இப்பக்‌ ஸ்து நமக்கு எச்சரிப்பாகு 
ர்‌ 


குற்றவாளிகளென்று 
மற்றவர்களைக்‌ 
தீர்க்காதிருங்கள்‌. 
மற்றவர்களைத்‌ 
நீங்களும்‌ 
நீங்கள்‌ 
அளக்கிற 
உங்களுக்கும்‌ 


“என்‌ சகோதரரே, 
ஆக்கினையை அடைவோம்‌ 
அறிந்து, உங்களில்‌ 
போதகராகாதிருப்பீர்களாக. 
எல்லாரும்‌ அநேக 
தவறுகிறோம்‌; 
சொல்தவறாதவனானால்‌. 
பூரணபுருஷனும்‌ தன்‌ சரிரமு। 
கடிவாளத்தினாலே அடக்கிக்கொள்ளக்‌ 


யவனுமாயிருக்கிறான்‌” (யாக்‌ 31,2) 
என்று யாக்கோபு சொல்லுகிறார்‌ 


அதிக 
என்று 
அநேகர்‌ 
நாம்‌ 
விஷயங்களில்‌ 
ஒருவன்‌ 
அவன்‌ 
தையும்‌ 





ழ்‌ நயனா 
யாய 


யோபுவின்‌ பிரதியத்தரத்தைக்கேட்டு, 
அவருடைய சிநேகிதர்கள்‌ அவர்மீது 
இன்னும்‌ அதிகமான குற்றம்‌ சொல்லாமல்‌, 
அமைதியாயிருந்திருக்கவேண்டும்‌. யோபு 
அந்த அளவுக்கு தேவனுடைய 
சித்தத்தை, ஞானமாம்ப்‌ பேசுகிறார்‌. 
ஆனால்‌ யோபுவின்‌ பிரதியுத்தரம்‌ 
அவருடைய சிநேகிதருக்கு 
திருப்தியளிக்கவில்லை. அவர்கள்‌ யோபு 
பேசுவதை சரியாகப்‌ பரிந்து 
கொள்ளவில்லை, புரிந்துகொள்ளவும்‌ 
விரும்பவில்லை. 


யோபு 
நாகமாத்தியனான சோப்பார்‌, 
உடனே விவாதம்பண்ணுகிறார்‌. சோப்பார்‌ 
இதற்கு முன்பு பேசியதைவிட, இப்போது 
அதிகக்‌ கடினமான வார்த்தைகளையும்‌, 
கோபமான வார்த்தைகளையும்‌ 
தன்னுடைய விவாதத்தில்‌ 
பயன்படுத்துகிறார்‌ சோப்பாரின்‌ 
முன்னுரை சுருக்கமாகயிருக்கிறது. 
ஆனாலும்‌ அவருடைய முன்னுரையின்‌ 
வார்த்தைகள்‌ வேகமானதாகவும்‌. 
கோபமானதாகவும்‌ இருக்கிறது 
(யோபு 204-3. 


பேசியவுடன்‌ 
அவரோடு 


விரிவாக 


ஒரே கருத்தையே 
"சொல்லுகிறார்‌ 


சோப்பார்‌ 
விவாதம்பண்ணுகிறார்‌. 
திரும்பத்‌ திரும்ப 
துன்மார்க்கருக்கு துன்பம்‌ உண்டாகும்‌ 
என்பதும்‌, அவர்களுக்கு அழிவு 
காத்துக்கொண்டிருக்கிறது என்பதும்‌ 
சோப்பாரின்‌ கருத்து. இந்தப்‌ 
பிரபஞ்சத்தில்‌ துன்மார்க்கர்‌ 
செழித்திருந்தாலும்‌ அது அவர்களுக்கு 
நிலைத்திருக்காது. .... சீக்கிரத்தில்‌ 
அழிந்துபோகும்‌. அவர்களுக்கு 
நிச்சயம்‌ உண்டாகும்‌ (யோபு 20:4-9). 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


துன்மார்க்கனுக்கு எப்படிப்பட்ட 
தீங்குகளெல்லாம்‌ வரும்‌ என்று சோப்பார்‌ 
விரிவாகச்‌ சொல்லுகிறார்‌. அவளுடைய 
சரீரத்தில்‌ வியாதி வரும்‌. அவனுடைய 
மனச்சாட்சி குழப்பமுள்ளதாயிருக்கும்‌. 
ஆஸ்தி அழிந்துபோகும்‌. 
குடும்பத்திலுள்ளவர்கள்‌ 
தரித்திரராவார்கள்‌. தங்கள்‌ 
போஜனத்திற்காக பிரிட த்தில்‌ 
பிச்சையெடுப்பார்கள்‌. அவர்களுக்கு 
இருந்த பெயர்‌ புகழ்‌ எல்லாம்‌ 
ஒழிந்துபோகும்‌. தேவனுடைய 
கோபத்தினால்‌ துன்மார்க்கன்‌ அழிந்து 
போவான்‌ (யோபு 2010-29). 
தேவன்‌ ஒரே மாதிரியாகவே 
செய்கிறார்‌ என்று 
சொல்லுகிறார்‌. 
எல்லோருக்கும்‌ 


தீர்ப்பு 
சோப்பார்‌ 
துன்னார்க்கர்‌ 
துன்பம்‌ வரும்‌ 
ஆகையினால்‌ துன்பப்படுகிறவர்கள்‌ 
எல்லோரும்‌ துன்மார்க்கர்‌ என்பது 
சோப்பாரின்‌ விவாதம்‌. யோபு இப்போது 
துன்பப்படுகிறார்‌. ஆகையினால்‌ யோபு 
ஒரு துன்மார்க்கர்‌ என்று சோப்பார்‌ 
த சொல்லுகிறார்‌. 

சோப்பாரின்‌ 
உண்மையில்லை. 


விவாதத்தில்‌ 
இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ 
எல்லோருக்குமே உபத்திரவமுண்டு. 
நல்லவர்களும்‌ தீயவர்களும்‌ 
வேதனைகளை அனுபவிக்கிறார்கள்‌. ஒரு 
மனுஷனுக்கு வரும்‌ துன்பத்தையும்‌, 
வேதனையையும்‌ வைத்து அவனை 
நியாயந்தீர்க்கக்கூடாது. தேவனுடைய 
சித்தத்தையும்‌, அவருடைய தெய்வீக 
பராமரிப்பையும்‌. நாம்‌ 
புரிந்துகொள்ளவேண்டும்‌. சோப்பாருக்கு 
இது புரியவில்லை. 


சோப்பாரின்‌ பிர தியுத்தரம்‌ 
யோபு 20 : 1-9 


யோபு 201. 
"நாகமாத்தியனான 
பிரதியுத்தரமாக: 


அப்பொழுது 
சோப்பார்‌ 





ழ்‌ நயனா 
யாய 


யோபு 20:2. இதற்காக மறுஉத்தரவு 
கொடுக்க என்‌ சித்தணைகன்‌ என்னை 
ஏவுகிறபடியால்‌ நான்‌  திவிரித்துச்‌ 
சொல்லுகிறேன்‌. 


யோபு 20:3. நிந்தித்தேன்‌ என்று நான்‌ 

ற்‌ ான்னப்பட்டதைக்‌. 

தன்‌ உணர்வினால்‌ 

என்‌ ஆவி பிரதியுத்தரம்‌ சொல்ல. 
என்னை ஏவுகிறது. 


யோபு 20:4. துன்மார்க்கனின்‌ கெம்பீரம்‌ 
குறுகினது. என்பதையும்‌, 
மாயக்காரனின்‌ சந்தோஷம்‌ ஒரு 
திமிஷம்மாத்திரம்‌ திற்கும்‌ என்பதையும்‌, 


யோபு 205. அவர்‌ மனுஷனைப்‌ 
பூமியில்‌ வைத்த ஆதிகாலமுதல்‌ 
இப்படியிருக்கிறது என்பதையும்‌ தீர்‌ 
அதியிரோ? 


யோபு 20:6. அவனுடைய மேன்மை 
வானபரியந்தம்‌ உயர்த்தாலும்‌, 
அவனுடைய தலை மேகங்கள்மட்டும்‌. 
எட்டினாலும்‌, 


யோபு 20:7. 
மலத்தைப்போல 
அழிந்துயோவான்‌; 
கண்டவர்கள்‌, 
என்பார்கள்‌. 


அவன்‌ தன்‌ 
என்றைக்கும்‌. 
அவனைக்‌ 


அவன்‌ எங்கே? 


யோபு 20:8. அவன்‌ ஒரு 
சொப்பனத்தைப்‌ போல்‌ பறத்துபோய்க்‌ 
காணப்படாதவனாவான்‌; இரவில்‌ 
தோன்றும்‌ தரிசனத்தைப்யோல்‌ 
பறக்கடிக்கப்படுவான்‌. 


யோபு 20:9. அவனைப்‌ பார்த்த கண்‌ 
இனி அவனைப்‌ பார்ப்பதில்லை; அவன்‌ 
இருந்த ஸ்தலம்‌ இனி அவனைக்‌ 
காண்பதில்லை. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


என்‌ ஆவி என்னை ஏவுகிறது. 


அப்பொ நாகமாத்தியனான 
சோப்பார்‌ பிரதியுத்தரமாக: இதற்காக 
மறுஉத்தரவு கொடுக்க என்‌: 
சிந்தனைகள்‌ என்னை ஏவுகிறபடியால்‌ 
நான்‌ தீவிரித்துச்‌ சொல்லுகிறேன்‌. 
தித்தித்தேன்‌ என்று நான்‌ கடித்து 
கொளன்னப்பட்டதைக்‌ கேட்டேன்‌; 
ஆனாலும்‌ உணர்வினால்‌ என்‌ ஆவி 
பிரதியுத்தரம்‌ சொல்ல்‌ என்னை 
ஏவுகிறது (யோபு 20:1-3). 


சோப்பார்‌ போபுவின்‌ விவாதத்திற்கு 
மிகவும்‌ பொறுமையாக பிரதியுத்தரம்‌ 
சொல்லுகிறார்‌. யோபுவுக்கு பிரதியுத்தரம்‌ 
கொடுக்க அவருடைய சிந்தனைகள்‌ 
அவரை ஏவுகிறது. யோபு சொன்னது 
எதுவும்‌ சோப்பாரின்‌ இருதயத்தை 
அசைக்கவில்லை. சோப்பாருக்கு 
யோபுவின்மீது இரக்கம்‌ 
உண்டாகவில்லை. ஆகையினால்‌ 
தன்னுடைய சிந்தனை தன்னை 
ஏவுகிறடடி, சோப்பார்‌ யோபுவுக்கு 
தீவிரமாய்‌ பிரதியுத்தரம்‌ சொல்லுகிறார்‌. 


தான்‌ இதுபோல 
சொல்லுவதற்கு 
காரணங்களையும்‌ சோப்பார்‌ 
சொல்லுகிறார்‌. அவையாவன: 
1. யோபு சோப்பாரைக்‌ கடிந்துகொண்டார்‌. 
2, சோப்பாரின்‌ சிந்தனைகள்‌ உத்தரவு 
கொடுக்க அவரை ஏவுகிறது. யோபு 
சோப்பாரோடு  விவாதம்பண்ணும்போது. 
யோபு அவரைக்‌ கடினமாய்க்‌ 
கடிந்துகொண்டார்‌. யோபுவின்‌ 
சிநேகிதர்களுடைய இருதயத்தில்‌ 
இரக்கமில்லை. வாழ்க்கையில்‌ மிகவும்‌ 
சோர்ந்துபோய்‌, நொந்துபோய்‌, 
வேதனைகளை அனுபவிக்கிற 
மனுஷர்களை, யோபுவின்‌ சிநேகிதர்கள்‌ 
தங்கள்‌ வார்த்தைகளால்‌  அதிகமாய்த்‌ 
துக்கப்படுத்துகிறார்கள்‌. 


பிரதியுத்தரம்‌ 
இரண்டு 





ழ்‌ நயனா 
யாய 


சோப்பாரின்‌ இருதயம்‌ யோபுவுக்கு 
உத்தரவு கொடுக்க அவரை ஏவுகிறது. 
யோபுவுக்குத்‌ தேவையானது சோப்பரின்‌ 
பிரதியுத்தரமல்ல. அவருடைய 
ஆறுதலான வார்த்தையே யோபுவுக்குத்‌ 
தேவைப்படுகிறது. வாழ்க்கையில்‌ மிகவும்‌ 
கஷ்டப்படுகிறவர்களோடு, நமக்கு 
இஷ்டமானதை பேசக்கூடாது. அவர்கள்‌ 
என்ன சொன்னாலும்‌ நம்முடைய 
பேச்சுக்களை கேட்டுத்தான்‌ ஆகவேண்டும்‌ 
என்று நினைத்து, அவர்களோடு நாம்‌ 

சக்‌ 


ஆணவமாய்ப்‌ கூடாது. 


வாழ்க்கையில்‌ வேதனைப்‌ 
படுகிறவர்களோடு நாம்‌ பேசும்போது, 
நம்முடைய பேச்சை தடைசெய்யும்‌ பெலன்‌ 
அவர்களுக்கு இருக்காது. அதே 
வேளையில்‌, நம்முடைய பேச்சுக்களால்‌ 
அவர்களுக்கு வரும்‌ வேதனைகளை 
அவர்களால்‌ தாங்கிக்கொள்ளவும்‌ 
முடியாது. நம்முடைய வார்த்தைகளினால்‌ 
நாம்‌ அவர்களை நிந்திக்கிறோம்‌ என்னும்‌ 
வேதனை அவர்களுக்குள்‌ 
அதிகமாயிருக்கும்‌. சோப்பார்‌ யோபுவோடு 
பேசியபோது, சோப்பார்‌ அவருக்கு. 
ஆறுதல்‌ சொல்லாமல்‌ அவரை நிந்தித்தார்‌. 
அவர்‌ கொடுத்த நிந்தனைக்காக யோபு 
அவரைக்‌ கடிந்துகொள்கிறார்‌ 


இருதயத்தின்‌ நிறைவினால்‌ வாய்‌ 
பேசும்‌. யோபுவுக்கு மறுஉத்தரவு 
கொடுக்க சோப்பாரின்‌ சிந்தனைகள்‌ 
அவரை ஏவிற்று. “உணர்வினால்‌ என்‌ 
ஆவி பிரதியுத்தரம்‌ சொல்ல என்னை 
ஏவுகிறது” என்று சோப்பார்‌ யோபுவிடம்‌ 
சொல்லுகிறார்‌. சோப்பாரின்‌ இருதயத்தில்‌, 
யோபுவை குற்றர்படுத்த வேண்டும்‌ 
என்னும்‌ சிந்தனைதான்‌ நிரம்பிமிருக்கிறது. 
யோபுவுக்கு ஆறுதல்‌ சொல்லவேண்டும்‌ 
என்னும்‌ சிந்தனை சோப்பாரின்‌ 
இருதயத்தில்‌ சிறிதுமில்லை. தன்னுடைய 
டட எப்படிப்பட்ட சிந்தனைகள்‌ 

ம்பியிருக்கிறதோ, அதையே சோப்பார்‌ 
காகப்‌ பேசுகிறார்‌. யோபுவைக்‌ 
குற்றப்படுத்துகிறார்‌. யோபு ஒரு 
அநியாயக்காரர்‌ என்றும்‌, மாய்மாலக்காரர்‌ 
என்றும்‌. சோப்பார்‌ அவரை 
நியாயந்தீ்க்கிறார்‌. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இல்டம்மைத்திரம்‌ திற்கும்‌ என்பதையும்‌, 
அவர்‌ மனுஷனைய்‌ பூமியில்‌ வைத்த 
ஆதிகாலமுதல்‌ இப்படியிருக்கிறது. 
என்பதையும்‌ நீர்‌ அறியிரோ? 
அவனுடைய மேன்மை வானபரியத்தம்‌ 
உயர்த்தாலும்‌, அவனுடைய தலை 
'மேகங்கள்மட்டும்‌ எட்டினாலும்‌, அவன்‌ 
தன்‌ மலத்தைப்போல்‌ என்றைக்கும்‌. 
அழித்துபோவான்‌; அவனைக்‌ 
கண்டவர்கள்‌, அவன்‌ எங்கே? 
என்பார்கள்‌. அவன்‌ ரு 
சொப்பனத்தைப்‌ போல்‌ பறத்துபோய்க்‌ 
காணப்படாதவனாவான்‌; 


பார்ப்பதில்லை; அவன்‌ இருந்த ஸ்தலம்‌ 
இனி அவனைக்‌ காண்பதில்லை 
(யோபு 20:4-9). 


துன்மார்க்கனுக்கு எப்படிப்பட்ட 
அழிவு வரும்‌ என்பதை சோப்பார்‌ 
விரிவாக எடுத்துச்‌ சொல்லுகிறார்‌. 
யோபுவுக்கு பேரிழப்பு உண்டாயிருக்கிறது. 
அவர்‌ தன்னுடைய சம்பத்து 
எல்லாவற்றையும்‌ இறந்துபோனார்‌ 
அவருடைய ஆடுமாடுகள்‌, ஒட்டகங்கள்‌ 
எல்லாம்‌ அழிந்துபோயிற்று. யோபுவின்‌ 
பிள்ளைகள்‌ எல்லோரும்‌ ஒரே நேரத்தில்‌ 
செத்துப்போனார்கள்‌. யோபுுக்கு 
இவ்வளவு பெரிய பேரழிவுகள்‌ 
ஏற்பட்டிருப்பதினால்‌, அர்‌ ஒரு 
துன்மார்க்கர்‌ என்று சோப்பார்‌ 
போபவைக்குறித்து நியாயத்தீர்ப்பு 
சொல்லுகிறார்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


தன்னுடைய வார்த்தைகளை யோபு 
அறிந்துகொள்ளவேண்டுமென்றும்‌, தான்‌ 
அவரைக்‌ குடிந்துகொள்வதை யோபு 
தன்னுடைய 
உணர்ந்துகொள்ளவேண்டும்‌. 
சோப்பார்‌ விரும்புகிறார்‌. 
முதலே  துன்மார்க்கருக்கு. 
முடிவாக இருக்கிறது 
எல்லோருக்கும்‌ தெரிந்திருக்கிற சத்தியம்‌. 
துன்மார்க்கர்‌ யாரும்‌ செழிப்போடு 
வாழ்ந்ததில்லை. 


தேவன்‌ ஆதிகாலத்திலே 
மனுஷனை பூமியிலே வைத்தார்‌. அந்தக்‌ 
காலம்‌ முதலே, “துன்மார்க்கனின்‌ 
கெம்பீரம்‌  குறுகினது என்பதையும்‌ 
மாயக்காரனின்‌ சந்தோஷம்‌ ஒரு 
நிமிஷம்மாத்திரம்‌ நிற்கும்‌ என்பதையும்‌, 
அவர்‌ மனுஷனைப்‌ பூமியில்‌ வைத்த 
தபச இப்படியிருக்கிறது. 
என்பதையும்‌ யரோ?" என்‌, 
சோப்பார்‌ ப னி நிக கிறார்‌. த்‌ 


துன்மார்க்கனுடைய கெம்பீரம்‌ 
நிலைத்து நிற்காது. அது நீடித்திராது. 
அவனுடைய கெம்பீரம்‌ மிகவும்‌ குறுகினது. 
மாயக்காரருக்கு மெய்யான 
சந்தோஷமில்லை. அவர்களுடைய 
சந்தோஷமும்‌ நீடித்திராது. மாயக்காரனின்‌ 
சந்தோஷம்‌ ஒரு நிமிஷம்‌ மாத்திரமே 
இருக்கும்‌. “தேவனுடைய சுவாசத்தினால்‌ 
துன்மார்க்கர்‌ அழிந்து தேவனுடைய 
நாசியின்‌ காற்றினாலே துன்மார்க்கர்‌ 
ர்மூலமாகிறார்கள்‌" (யோபு 4:9) என்‌; 
பாள்‌ ஈபுஷிடம்‌ சொன்னார்‌. 


யோபு தன்னுடைய சிநேகிதருக்கு 
பிரதியுத்தரம்‌ சொல்லும்விதமாக, * 
துன்மார்க்கர்‌. 
விடப்பட்டிருக்கிறது: 
நியாயாதிபதிகளின்‌ 
மூடிப்போடுகிறார்‌:: 
செய்கிறதில்லையென்றால்‌, பின்னை யார்‌ 
இதைச்‌ செய்கிறார்‌” (யோபு 9:24) 
“கள்ளருடைய 
செல்வமுண்டு; 
கோபப்படுத்துகிறவர்களுக்குச்‌ 
கோபங்கமுண்டு; அவர்கள்‌ 
தேவன்‌ கொண்டுவந்து கொடுக்கிறார்‌" 
(யோபு 12:6) என்று சொல்லுகிறார்‌. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யோபுவின்‌ வார்த்தைகளை 
அவருடைய சிநேகிதர்கள்‌ கவனமாய்க்‌ 
கேட்கிறார்கள்‌. யோபு சொல்லுவதை 
சோப்பார்‌ அங்கீகரிக்கிறார்‌. ஆனாலும்‌, 
துன்மார்க்கரின்‌ செழிப்பு நீடித்திருக்காது, 
அது குறுகினது, அது சீக்கிரத்தில்‌ 
அழிந்துபோகும்‌ என்று சோப்பார்‌ 
யோபுவுக்கு பிரதியுத்தரம்‌ சொல்லுகிறார்‌. 
துன்மார்க்கர்‌ அழிந்துபோவார்கள்‌ என்று 
யோபுவின்‌ சிநேகிதர்கள்‌ முதலில்‌ 
சொன்னார்கள்‌. இப்போதோ 
அன்பர்க்கு ஐகூரியம்‌ வந்தாலும்‌, 
நீடித்த நாட்களுக்கு 
தி்‌ யோபுவின்‌ 
சிநேகிதர்‌ தங்களுடைய விவாதத்தை 


என்று 


சாத்றிக்கள்கறார்கள்‌ 


துன்மார்க்கர்‌ எப்படியெல்லாம்‌ 
செழித்திருப்பார்கள்‌ என்றும்‌, அந்த 
செழிப்பு எப்படி அழிந்துபோகும்‌ என்றும்‌ 
சோப்பார்‌ யோபுவிடம்‌ விரிவாகச்‌ 
சொல்லுகிறார்‌. துன்மார்க்கனுடைய 
மேன்மை வானபரியந்தம்‌ உயர்ந்தாலும்‌, 
அவனுடைய தலை  சேகங்கள்மட்டும்‌ 
எட்டினாலும்‌ அவன்‌ தன்‌ மலத்தைப்போல 
என்றைக்கும்‌ அழிந்துபோவான்‌; 
துன்மார்க்கன்‌ இருந்த இடம்‌ தெரியாமல்‌ 
போகும்‌. அவன்‌ செழித்திருந்தபோது 
அவனைப்‌ பார்த்தவர்கள்‌, மறுபடியும்‌ 
அவனைப்‌ பார்க்க வரும்போது அவ்‌ 
செழிப்பாயிருக்கமாட்டான்‌. 

எல்லாவற்றையும்‌ இழந்து, துட 
காணாமல்‌ போய்விடுவான்‌ 
துன்மார்க்கனைக்‌ கண்டவர்கள்‌, "அவன்‌ 
எங்கே” என்று கேட்பார்கள்‌ என்று 
சோப்பார்‌ சொல்லுகிறார்‌. 


துன்மார்க்கனுக்கு 
உண்டாகும்‌. ஆனால்‌ 
நிலைத்திருக்காது. ர 
சொப்பனத்தைப்‌ போல்‌ 
காணப்படாதவனாவான்‌;: 
தோன்றும்‌ தரிசனத்தைப்போல்‌ 
பறக்கடிக்கப்படுவான்‌. அவனைப்‌ பார்த்த 


யோபுவிடம்‌ சொல்லுகிறார்‌ 





ழ்‌ நவள 
யாய 


துன்மார்க்கன்‌ எந்த அளவுக்கு 
உயர்ந்தானோ, அந்த அளவுக்குத்‌ 
தாழ்ந்துபோவான்‌. அவன்‌ எந்த அளவுக்கு 
செழிந்திருந்தானோ, அந்த அளவுக்கு 
அவன்‌ ஒன்றுமில்லாமல்‌ போய்விடுவான்‌. 
அவனுடைய அழிவு நித்தியமாயிருக்கும்‌. 
அவனால்‌ மறுபடியும்‌ எழும்பி 
நிற்கமுடியாது. அவனுடைய வாழ்க்கையில்‌ 
அவனால்‌ மறுபடியும்‌ ஒயரமுடியாது. 
துன்மார்க்கன்‌ கீழே விழுந்தது 
விழுந்ததுதான்‌. அவன்‌ மறுபடியும்‌ 
எழுந்திருப்பதற்கு வாய்ப்பேயில்லை என்று 
ஈப்பார்‌  போபுலிடம்‌ சொல்லுகிறார்‌. 
யோபுவும்‌ இப்போது தன்னுடைய 
ஜீவியத்தில்‌ தாழ்ந்திருக்கிறார்‌. யோபு 
ஒரு துன்மார்க்கர்‌. அவரால்‌ இனிமேல்‌ 
மறுபடியும்‌ எழுந்திருக்கமுடியாது என்று 
சோப்பார்‌ ரரிடத்தில்‌ ற்றம்‌ 
சொல்லுகிறார்‌ லப்‌ SH 


துன்மார்க்கரின்‌ துன்பம்‌ 
யோபு 20 : 10-22 


யோபு 20:10. அவன்‌ பின்னைகள்‌ 
எனிமையானவர்களின்‌ சுகாயத்தைத்‌ 
தேடுவார்கள்‌; அவன்‌ பதித்ததை 
அவன்‌ கைகள்‌: திரும்பக்‌ 
கொடுக்கவேண்டியதாகும்‌. 


யோபு 20:11. 
அவனுடைய 
ஙாவங்களினால்‌ 
அவனோடே கூட. 
படு த்துக்கொள்ளும்‌. 

யோபு 20:12. பொல்லாப்பு அவன்‌ 
வாயிலே இனிமையாயிருப்பதால்‌, 
அவன்‌ அதைத்‌ தன்‌ நாவின்கீழ்‌ அடக்கி, 


அவன்‌ எலும்புக்‌. 
வாலவயதின்‌ 


திறைந்திருந்து, 
மண்ணிலே. 


யோபு 20:18. அதை விடாமல்‌ 
பதனம்பண்ணி, தன்‌ வாய்க்குன்னே 
வைத்துக்கொண்டிருத்தாலும்‌, 

யோபு 20:14. அவன்‌ போஜனம்‌ அவன்‌ 
குடல்களில்‌ மாறி, அவனுக்குன்‌ வீரியன்‌ 
பாம்புகளின்‌ பிச்சாய்ப்போகும்‌. 

யோபு 20:15. அவன்‌ விழுங்கின 
ஆஸ்தியைக்‌ கக்குவான்‌; தேவன்‌ அதை 
அவன்‌ வயிற்றிலிருந்து வெளியே 
தன்னிவிடுவார்‌. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யோபு 20:48. அவன்‌ விரியன்‌ 
பாம்புகளின்‌ விஷத்தை உறிஞ்சுவான்‌; 
விரியனின்‌ நாக்கு அவனைக்‌ கொல்லும்‌. 


யோபு 20:17. தேனும்‌ நெய்யும்‌ ஓடும்‌ 
வாய்க்கால்கனையும்‌ ஆறுகளையும்‌ 
அவன்‌ காண்பதில்லை. 


யோபு 20:18. தான்‌ பிரயாசப்பட்டுத்‌ 
தேடினதை அவன்‌ விழுங்காமல்‌ 
திரும்பக்‌ கொடுப்பான்‌; அவன்‌ திரும்பக்‌ 
கொடுக்கிறது அவன்‌ ஆஸ்திக்குச்‌. 
சுரியாயிருக்கும்‌; அவன்‌: 
கனிகூராதிருப்பான்‌.. 


யோபு 20:19. அவன்‌ ஒடுக்கி, 
ஏழைகளைக்‌ கைவிட்டு, தான்‌ கட்டாத 
வீட்டைப்‌ பறித்தபடியினாலும்‌, 


யோபு 2020. தன்‌ வயிறு. 
திருப்தியற்றிரு ந்தபடியினாலும்‌, அவண்‌: 
இச்சித்த காரியங்களில்‌ அவனுக்கு 
ஒன்றும்‌ இருப்பதில்லை. 


யோபு 20:21. அவன்‌ போஜனத்தில்‌ 
ஒன்றும்‌ மீதியாவதில்லை ஆகையால்‌ 
அவன்‌ ஆஸ்தி நிலைதிற்பதில்லை. 


யோபு 20:22. அவன்‌ வேண்டுமென்கிற 
பரிபூரணம்‌ அவனுக்கு வந்தபின்‌, 
அவனுக்கு வியாகுலம்‌ உண்டாகும்‌; 
சிறுமைப்படுகிற ஒவ்வொருவருடைய 
கையும்‌ அவன்மேல்‌ வரும்‌. 
துன்மார்க்கன்‌ களி 
கூராதிருப்பான்‌ 


அவன்‌ யின்னைகள்‌ 
எனிமையானவர்கனின்‌ சுகாயத்தைத்‌ 
தேடுவார்கள்‌; அவன்‌ பறித்ததை அவன்‌ 


திழைத்திருந்து, 
அவனோடேகூட மண்ணிலே படுத்துக்‌ 
கொள்ளும்‌. பொல்லாப்பு அவன்‌ 
வாயிலே. இனிமையாயிருப்பதால்‌, 
அவன்‌ அதைத்‌ தன்‌ நாவின்கீழ்‌ அடக்கி, 
அதை விடாமல்‌ பதனம்பண்ணி, 
தன்‌ வாய்க்குன்னே வைத்துக்‌. 
கொண்டிருந்தாலும்‌, அவன்‌ போஜனம்‌ 
அவன்‌ கடல்களில்‌ மாறி, அவனுக்குள்‌. 
விரியன்பாம்புகனின்‌ பிச்சாய்ப்போகும்‌.. 





ழ்‌ நள 
ஈயா 


அவன்‌ விழுங்கின ஆஸ்தியைக்‌ 
கக்குவான்‌; தேவன்‌ அதை அவன்‌ 
வயிற்றிலிருந்து, 
தன்னிவிடுவார்‌. 
விரியன்பாம்புகனின்‌ 
உறிஞ்சுவான்‌; விரியனின்‌' 
அவனைக்‌ கொல்லும்‌. தேனும்‌ நெய்யும்‌ 
ஓடும்‌ வாய்க்கால்களையும்‌: 
ஆறுகளையும்‌ அவன்‌ காண்பதில்லை. 
தான்‌ பிரயாசப்பட்டுத்‌ தேடினதை 
அவண்‌ விழுங்காமல்‌ 
கொடுப்பான்‌; 
கொடுக்கிறது 
சுரியாயிருக்கும்‌; 
களிகூராதிருப்பான்‌.. 
ஏழைகளைக்‌ கைவிட்டு, தான்‌ கட்டாத 
வீட்டைப்‌: பறித்தபடியினாலும்‌,தன்‌. 
வயிறு திருப்தியற்றிருந்தபடியினாலும்‌, 
அவன்‌. இச்சித்த காரியங்களில்‌: 
அவனுக்கு ஒன்றும்‌ இருப்பதில்லை 
(யோபு 20:10-20). 


பிரபஞ்சத்தில்‌ 
துன்மார்க்கனுக்கு எப்படிப்பட்ட அழிவும்‌, 
நாசமும்‌ மோசமும்‌ நஷ்டங்களும்‌, 
கஷ்டங்களும்‌ வரும்‌ என்பதை சோப்பார்‌ 
விரிவாகச்‌ சொல்லுகிறார்‌. துன்மார்க்கன்‌ 
துணிகரமாய்ப்‌ பாவம்‌ செய்கிறான்‌. 
அவனுடைய பாவத்தினிமித்தமாய்‌ தேவன்‌ 
அவனைத்‌ தண்டிக்கிறார்‌. அவனை 
அழித்துப்போடுகிறார்‌. துன்மார்க்கனுக்கு 
அழிவு தண்டனையாக வருகிறது. 
துன்மார்க்கனின்‌ பாவம்‌ அவனுடைய 
பிள்ளைகளையும்‌ பாதிக்கிறது. 
'துன்மார்க்கனின்‌ செல்வம்‌ 
நிலைத்திருக்காது. அவன்‌ வஞ்சனையாக 
சேமித்து எல்லாம்‌ அவனை 
விட்டுப்போய்விடும்‌. துன்மார்க்கனுடைய 
ஐசுவரியம்‌ அவனுடைய பிள்ளைகளுக்கு 
கிடைக்காது. துன்மார்க்கரின்‌ பிள்ளைகள்‌ 
பிறரிடத்தில்‌ 
நிலமைக்கு 
“தன்மார்க்கனின்‌ 


இந்தப்‌ 


தாழ்ந்துவிடுவார்கள்‌. 


பிள்ளைகள்‌ 


சகாயத்டை 
ர 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


துன்மார்க்கன்‌ மற்றவர்களுடைய 
ஐகுவரியத்தை அநியாயமாய்ப்‌ 
பறித்துகொண்டான்‌. அவன்‌ பறித்ததை, 
அவன்‌ கைகள்‌ திரும்பக்‌ கொடுக்க 
வேண்டியதாகயிருக்கும்‌ என்று சோப்பார்‌ 
துன்மார்க்கனைப்பற்றிச்‌ சொல்லுகிறார்‌. 
துன்மார்க்கனிடத்தில்‌ மாம்ச இச்சை 
நிரம்பியிருக்கும்‌. சோப்பார்‌ இந்த 
இச்சையை, 'வாஷயதின்‌ பாவங்கள்‌" 
என்று சொல்லுகிறார்‌ (யோபு 201) 


துன்மார்க்கன்‌. ஜசுவரியத்தில்‌ 
செழிந்திருக்கிற காலத்தில்‌, அவன்‌: 
யாருக்கும்‌ நன்மை செய்யமாட்டான்‌. 
தீமையான காரியங்களிலும்‌, பாவமான 
காரியங்களிலும்‌ தன்னை 
ஈடுபடுத்திக்கொள்வான்‌. வாலிப வயதின்‌ 
பாவங்கள்‌ அவனிடத்தில்‌ 
அதிகமாயிருக்கும்‌. 'தன்னுடைய 
மாம்சத்தின்‌ இச்சைகளை 
நிறைவேற்றுவதற்காக துன்மார்க்கன்‌ 
தன்‌ சம்பத்தை தாறுமாறாக 
செலவுபண்ணுவான்‌. 


துன்மார்க்கனுடைய 
அவனுடைய வாலவயதின்‌ 
பாவங்களினால்‌ நிறைந்திருக்கும்‌. 
துன்மார்க்கனுக்கு நீடித்த ஆயுசு இல்லை. 
அவன்‌ ஆயுசுகாலம்‌ குறுகியது. 
துன்மார்க்கன்‌ சீக்கிரத்தில்‌ 
மரித்துப்போவான்‌. அவன்‌ ஸரிக்கும்போது, 
அவனுடைய சரீரத்தை, பிரேதக்குழியில்‌ 
அடக்கம்பண்ணுவார்கள்‌. அப்போது 
அவனுடைய வாலவயதின்‌ பாவங்களினால்‌ 
நிறைந்திருந்த அவனுடைய எலும்புகளும்‌, 
அவனோடேகூட மண்ணிலே 
படுத்துக்கொள்ளும்‌. 


எலும்புகள்‌ 





ழ்‌ நள 
ஈயா 


மிறுவான்‌. பொல்லாப்பு 
இனிமையாயிருக்கும்‌. அவன்‌ 
பொல்லாப்பை விட்டு விலகி வரமாட்டான்‌. 
பொல்லாப்பு அவனுடைய வாயில்‌ 
இனிமையாயிருப்பதினால்‌, அவன்‌ 
அதைத்தன்‌ நாவின்கீழ்‌ அடக்கி, அதை 
விடாமல்‌ 'பதனம்பண்ணுவான்‌ 
பாவத்தைவிட்டு விலகிவராமல்‌. 
பாவத்திலேயே தொடர்ந்து ஜீவிப்பான்‌ 


அவன்‌ வாயில்‌ 


பாவமும்‌ பொல்லாப்பும்‌ 
துன்மார்க்கனுக்கு  பிரியனாமிருக்கிறது. 
அது இனிமையாயிருக்கிறது. அதை தன்‌ 
வாய்க்குள்ளே அவன்‌ 
வைத்துக்கொண்டிருந்தாலும்‌, அவனுடைய 
பாவமும்‌, துன்மார்க்கமும்‌ அவனை 
அழித்துப்போடும்‌. அவனுடைய 
வாலவயதின்‌ பாவங்கள்‌ ஆரம்பத்தில்‌ 
அவனுக்கு இனிமையாயிருக்கலாம்‌. அந்த 
இனிப்பே அவனுக்கு பிச்சாய்ப்போகும்‌. 
பிச்சு கசப்பானது. பிச்சை வாயில்‌ 
வைத்திருக்க முடியாது. அவன்‌ அதை 
விழுங்கினாலும்‌ அதை கக்கியே 
ஆகவேண்டும்‌. 


சோப்பார்‌ 
பாவத்தையும்‌ 


துன்மார்க்கனுடைய 
அதன்‌ விளைவையும்‌ 
விரிவாக எடுத்துச்‌ சொல்லுகிறார்‌. 
“பொல்லாப்பு அவன்‌ வாயிலே 
இனிமையாயிருப்பதால்‌, அவன்‌ அதைத்‌ 
தன்‌ நாவின்கீழ்‌ அடக்கி, அதை விடாமல்‌ 
பதனம்பண்ணி, தன்‌ வாய்க்குள்ளே 
வைத்துக்கொண்டிருந்தாலும்‌, அவன்‌ 
போஜனம்‌ அவன்‌ குடல்களில்‌ 
அவனுக்குள்‌ 

பிச்சாய்ப்போகும்‌.. 


ஸ்‌ ற்றிலிருந்து 
'ளிவிடுவார்‌” (யோபு 2032-15). 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


துன்மார்க்கனுக்கு பொல்லாப்பு 
எவ்வளவுதான்‌ இனிமையாயிருந்தாலும்‌, 
அவனால்‌ 
அனுபவிக்க முடியாது. 
பொல்லாப்பு 
இனிமையாயிருக்கும்‌. அதற்கு பின்பு 
அது திகட்டிப்போகும்‌. அளவுக்கு 
அதிகமானால்‌ அமிர்தமும்‌ 
நஞ்சாய்ப்போய்விடும்‌. துன்மார்க்கன்‌. 
தன்னுடைய பொல்லாப்பை தன்னுடைய 
நாவின்கீழ்‌ மறைத்து வைக்கிறான்‌. 

ன்‌ பொல்லாப்பை அதிகமாய்‌ 
நேசிப்பதினால்‌, அவனுடைய சிந்தனை 
பொல்லாப்பு நிறைந்ததாகயிருக்கிறது. 
அவன்‌ எப்போதுமே பொல்லாப்பானதை 
நினைக்கிறான்‌. 

துன்மார்க்கன்‌ பொல்லாப்பை 
நாவின்‌ கீழ்‌ அடக்கி, 
பதனம்பண்ணுகிறான்‌. 
விலகிவரும்‌ எண்ணம்‌ 
சிறிதுமில்லை. அவன்‌ 
அடிமையாகிவிட்டான்‌. அவனுடைய 
சுயமுயற்சியினால்‌ பாவத்தின்‌ 
அடிமைத்தனத்திலிருந்து அவனால்‌ விலகி 
வரமுடியாது. 


தன்‌ 
அதை விடாமல்‌ 
பாவத்தை விட்டு 
அவனிடத்தில்‌ 

பாவத்திற்கு. 


துன்மார்க்கனுடைய 
ஆரம்பத்தில்‌ அவனுக்கு. 
இனிமையாயிருந்தது. அவன்‌ அதை 
எவ்வளவுதான்‌ விடாமல்‌ பதனம்பண்ணி, 
அதைத்‌ தன்னுடைய வாய்க்குள்ளே 
வைத்துக்‌ கொண்டிருந்தாலும்‌, 
வாயிலிருப்பது வயிற்றுக்குள்‌ போய்த்தான்‌ 
ஆகவேண்டும்‌. அவன்‌ வாயிலுள்ள 
போஜனம்‌. அவனுடைய  குடல்களுக்குப்‌ 
போகும்‌. வாயில்‌ இனியையாயிருந்தது, 
அவனுடைய குடலுக்குள்‌ விரியன்‌ 
பாம்புகளின்‌ பிச்சாய்ப்போகும்‌. 
துன்மார்க்கனுக்கு ஒரு 


பொல்லாப்பு, 


குடலுக்குள்‌ 
சும்மாயிருக்காது 





ழ்‌ நள 
யாய 


தன்மார்க்கனுக்க இனிமையாயிருந்த 
பாவம்‌, விரியன்‌ பாம்புகளின்‌ 
பிச்சாய்ப்போனபின்பு, அதை அவனால்‌ 
சந்தோஷமாய்‌ அனுபவிக்க முடியாது. 
அவன்‌ குடலுக்குள்‌ போன போஜனத்தை 
வெளியே கக்கவேண்டும்‌. துன்மார்க்கன்‌. 
ஒரு காலத்தில்‌ பாலத்தை தன்‌ 
வாயில்‌ வைத்திருந்தான்‌. அது 
இனிமையாயிருந்ததினால்‌, அதை 
விடாமல்‌ பதனம்பண்ணி, அதைத்‌ தன்‌ 
வாய்க்குள்ளே  ஒழித்துவைத்திருந்தான்‌. 
அது அவனுடைய வயிற்றுக்குள்‌ 
போனபோதோ, அது அவனுக்கு 
பிச்சாய்ப்போயிற்று. பிச்சு 
இனிமையாயிருக்காது. அது 
கசப்பாயிருக்கும்‌. கசப்பைத்‌ 
தாங்கமுடியாமல்‌, அதைக்‌ கக்கிவிடுவான்‌. 


துன்மார்க்கன்‌ செழித்திருந்த 
காலத்தில்‌ பிறருடைய ஆஸ்திகளை 
அறியாயமாய்ப்‌ பறித்துக்கொண்டான்‌. 
அந்த ஆஸ்திகள்‌ ஆரம்பத்தில்‌ அவனுக்கு 
இனிப்பாயிருந்தது. சிறிது காலத்திற்கு 
அவன்‌ அந்த இனிப்பை அனுபவித்தான்‌. 
காலம்‌ செல்ல செல்ல, அவன்‌ 
அநியாயமாய்‌ விழுங்கிய பிறருடைய 
ஆஸ்திகள்‌, அவனுக்குள்‌ விரியன்‌ 
பாம்புகளின்‌ பிச்சைப்போல விஷமாக 
மாறிற்று. துன்மார்க்கன்‌ தான்‌ விழுங்கிய 
ஆஸ்தியை கக்குவான்‌. 


துன்மார்க்கன்‌ 
சம்பாதித்த 
நிம்மதியாக 


தேவன்‌ 


அநியாயமாய்‌ 
ஜசுவரியத்தை அவனால்‌ 
அனுபவிக்க முடியாது 

துன்மார்க்கனுடைய 
சமாதானத்தையும்‌, நிம்மதியையும்‌ 
அழித்துப்போடுவார்‌. பிறர்‌ பொருளை 
வஞ்சித்து, ஏமாற்றி, அபகரித்து சேகரித்த 
ஐசுவரியம்‌. நிலைக்காது. 
துன்மார்க்கனுடைய ஐசுவரியம்‌ 
ஆரம்பத்தில்‌ இனிப்பாகயிருந்தாலும்‌, 
தேவன்‌ அதை கசப்பாக மாற்றிவிடுவார்‌. 
அவனுக்குள்‌ இருக்கிற பாவமான 
ஆஸ்திகளை தேவன்‌ அவனைவிட்டு 
நீக்கிப்போடுவார்‌. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தேவன்‌ இன்மார்க்கனைத்‌ 
தண்டிப்பார்‌. துன்மார்க்கன்‌ விழுங்கி 
ஆஸ்தியை கக்குவான்‌ என்றும்‌, தேவனே 
அதை அவனுடைய வயிற்றிலிருந்து 
வெளியே தள்ளிவிடுவார்‌ என்றும்‌ 
சோப்பார்‌ சொல்லுகிறார்‌. துன்மார்க்கன்‌. 
விரியன்‌ பாம்புகளின்‌ விஷத்தை 
உறுஞ்சுவான்‌.  விரியனின்‌ நாக்கு 
அவனைக்‌ கொன்றுபோடும்‌. 


உலகசிநேகம்‌ தேவனுக்கு 
விரோதமான பகை, கர்த்தருடைய 
பிள்ளைகள்‌ உலகத்தின்மீதும்‌ உலகத்து 
ஐசுவரியத்தின்மீதும்‌ ஆசை 
வைக்கக்கூடாது. துன்மார்க்கன்‌ 
பாவமான வழிகளில்‌ ஐசுவரியத்தைச்‌ 
சேர்க்கிறான்‌. அவனுக்கு எவ்வளவுதான்‌ 
திரளான ஆஸ்தியிருந்தாலும்‌, அதனால்‌ 
அவனுக்கு திருப்தி உண்டாவதில்லை. 
போதும்‌ என்கிற பத்தியே மிகுந்த 
ஆதாயம்‌ என்று அப்போஸ்தலர்‌ பவுல்‌ 
சொல்லுகிறார்‌. துன்மார்க்கனிடத்தில்‌ 
“போதும்‌” என்று நினைக்கும்‌ சுபாவமே 
ட ல்ல று நினைக்கு 


துன்மார்க்கனுடைய வயிறு 


எப்போதுமே த திடம்‌ 
இதனால்‌ அவன்‌ ஐசுவரியத்தை 
வேகமாகவும்‌, ஆசையாகவும்‌ 
விழுங்குவான்‌. துன்மார்க்கன்‌ விரும்புவது 
உலக ஐகுவரியம்தான்‌. இதற்காகவே 
துன்மார்க்கன்‌ தன்‌ வாழ்நாள்‌ முழுவதும்‌ 
பிரயாசப்படுகிறான்‌. கர்த்தருக்கு 
சித்தமான வழியில்‌ ஐசுவரியம்‌ 
சேர்க்கவேண்டும்‌ என்னும்‌ கட்டுப்பாடு 
எதுவும்‌ துன்மார்க்கனுக்கு இல்லை. 
எப்படியும்‌ ஐசுவரியம்‌ சேர்க்கலாம்‌ 
என்று நினைத்து பிறருடைய 
ஆஸ்தியை  அஃசரித்துக்கொள்கிறான்‌. 
ஐசுவரியவானாக வேண்டும்‌ என்பது 
மாத்திரமே அவனுடைய குறிக்கோள்‌. 
அந்த ஐசுவரியத்தை எப்படி சம்பாதிப்பது 
என்னும்‌ கட்டுப்பாடு எதுவும்‌. 
துன்மார்க்கனிடத்தில்‌. இல்லை. 
"ஐசுவரியவானாக. வேண்டுமென்று 
பிரயாசப்படாதே” (நீதி 23:4) என்று 
வேதவாக்கியம்‌ நம்மை எச்சரிக்கிறது. 





ழ்‌ நள 
யாய 


குறைச்சலுள்ளவனுக்குக்‌ 
தக்கதாகத்‌ தனக்கு உண்டாயிருக்கும்படி, 
தன்‌ கைகளினால்‌ நலமான வேலை 
செய்து, பிரயாசப்படக்கடவன்‌” (எபே 4:28) 
என்று அப்போஸ்தலர்‌ பவுல்‌ 
சொல்லுகிறார்‌. குறைச்சலுள்ளவர்களுக்கு 
கொடுக்கவேண்டும்‌ என்பதற்காகத்தான்‌ 
ஐசுவரியத்தைச்‌ சேர்க்கவேண்டும்‌. 
நம்முடைய மாம்ச இச்சைகளை 
நிறைவேற்றுவதற்காக, செலவு 
பண்ணவேண்டும்‌ என்பதற்காக 
ஐசுவரியத்தைச்‌ சேர்க்கக்கூடாது. 
துன்மார்க்கன்‌ தன்னுடைய மாம்ச 
இச்சைகளை நிறைவேற்றவேண்டும்‌ 
என்றே ஆசைப்படுகிறான்‌. 


துன்மார்க்கனுக்கு அழிவு சீக்கிரமாய்‌ 
வரும்‌. அவனுடைய ஆஸ்தியே அவனைக்‌ 
கொன்றுபோடும்‌. துன்மார்க்கன்‌ 
அநியாயமாய்‌ சேகரித்த ஆஸ்தி 
அவனுக்கு நிலைத்திருக்காது. தான்‌ 
விழுங்கின ஆஸ்தியை துன்மார்க்கன்‌ 
கக்குவான்‌. தேவன்‌ அந்த ஆஸ்தியை 
அவன்‌ வயிற்றிலிருந்து வெளியே 
தள்ளிவிடுவார்‌ பொல்லாப்பினால்‌ 
சேகரித்த ஆஸ்தி  துன்மார்க்கனுடைய 
ல இனிமையாயிருந்தது. ஆனால்‌ 
க ய விற்க 
போனபோதேர, 
விரியன்‌ பாம்புகளின்‌ “பச்சாங்ப்போயித்று 
விரியனின்‌ நாக்கு துன்மார்க்கனைக்‌ 
கொன்றுபோடுகிறது. 


துன்மார்க்கன்‌ இந்த 
செத்துப்போன பின்பு, 
ஒன்றும்‌ எடுத்துக்கொண்டு 
போகப்போவதில்லை. செத்த பின்பு 
அவனால்‌ மாம்சத்தின்‌ இச்சைகளை 
நிறைவேற்ற முடியாது. அவன்‌: 
மரிக்கும்போது அவனுக்கு எல்லாம்‌ 
முடிந்துபோகிறது. “தேனும்‌ 
நெய்யும்‌ ஓடும்‌ வாய்க்கால்களையும்‌ 
ஆறுகளையும்‌ அவன்‌ காண்பதில்லை" 
என்று சோப்பார்‌ சொல்லுகிறார்‌. 


உலகத்தில்‌ 
அவன்‌ தன்னோடு 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


துன்மார்க்கனுக்கு இந்த உலகத்தில்‌ 
மெய்யான சந்தோஷமில்லை. அவன்‌ 
பிரயாசப்பட்டு தேடின ஆஸ்தி எதுவும்‌ 
அவனுக்கு நிலைத்திருக்காது 
அநியாயமாய்‌ சம்பாதித்த ஆஸ்தி, 
அவனைவிட்டுப்போய்விடும்‌. அப்படிப்பட்ட 
ஆஸ்தியை 'துன்மார்க்கனால்‌ 
அனுபவிக்கவும்‌ முடியாது. பிறரை 
வஞ்சித்து சேகரித்த  ஐசுவரியத்தில்‌ 
அவனால்‌ களிகூரவும்‌ முடியாது. 


துன்மார்க்கன்‌ 

ஆஸ்தியை, தேவன்‌ அவன்‌ 
கனிகள்‌ வெளியே தள்ளிவிடுவார்‌. 
“தான்‌ பிரயாசப்பட்டுத்‌ தேழனதை அவன்‌ 
விழுங்காமல்‌ திரும்பக்‌ கொடுப்பான்‌; 
அவன்‌ திரும்பக்‌ கொடுக்கிறது அவன்‌ 
ஆஸ்திக்குச்‌ சரியாயிருக்கும்‌: அவன்‌ 
ன தருமன்‌” என்று சோப்பார்‌ 
சொல்லுகிறார்‌. 


விழுங்கின 


துன்மார்க்கன்‌. ஏழைகளுக்கு 
உதவிசெய்யவில்லை. அவன்‌ தரித்திரரை 
ஒடுக்கினான்‌. ஏழைகளை 
கைவிட்டுவிட்டான்‌. அவர்கள்‌ கட்டிய 
வீட்டை துன்மார்க்கன்‌. 
அவர்களிடத்திலிருந்து அபகரித்துக்‌ 
கொள்கிறான்‌. அவன்‌ எவ்வளவுதான்‌. 
அநியாயமாய்‌ ஆஸ்தியை சேர்த்தாலும்‌, 
அந்த ஆஸ்தியில்‌ அவனுக்குத்‌ திருப்தி 
உண்டாவதில்லை. அவன்‌ வயிறு 
எப்போதுமே திருப்தியற்றிருக்கும்‌. 
இதனால்‌ அவன்‌ இச்சித்த காரியங்களில்‌ 
ஒன்றும்‌ அவனுக்கு இருப்பதில்லை என்று 
சோப்பார்‌. துன்மார்க்கனைப்பற்றி 
விரிவாகச்‌ சொல்லுகிறார்‌. 


துன்மார்க்கனின்‌ 
'நிலைநிற்பதில்லை. 


ஆஸ்தி 


அவன்‌ போஜனத்தில்‌ ஒன்றும்‌ 
மீதியாவதில்லை; ஆகையால்‌ அவன்‌ 
ஆஸ்தி திலைதிற்பதில்லை. அவன்‌ 
வேண்டுமென்கிற பரிபூரணம்‌ அவனுக்கு 
வந்தபின்‌, அவனுக்கு வியாகுலம்‌ 
உண்டாகும்‌; சிறுமைப்படுகிற 
ஒவ்வொருவருடைய கையும்‌ அவன்மேல்‌ 
வரும்‌ (யோபு 20:21,22). 





ழ்‌ ளான 
யாய 


துன்மார்க்கனுடைய வயிறு 
எப்போதுமே திருப்தியற்றிருக்கும்‌. 
ஆகையினால்‌ அவனுடைய போஜனத்தில்‌ 
ஒன்றும்‌ மீதியாவதில்லை. தன்னுடைய 
வயிற்றுக்கு திருப்தி உண்டாகவேண்டும்‌ 
என்பதற்காக, அன்‌ எப்போதும்‌ 
தின்றுகொண்டேயிருப்பான்‌. அவன்‌ 
எவ்வளவுதான்‌ தின்றாலும்‌ அவனுக்கு 
திருப்தி உண்டாகப்போவதில்லை. அவன்‌ 
இச்சித்த காரியங்கள்‌ அவனுக்கு ஒன்றும்‌ 
நிறைவேறாது. அவன்‌ எப்போதுமே 
தின்றுகொண்டிரு/பதினால்‌, அவனுடைய 
ஆஸ்தியும்‌ அழிந்துபோகும்‌. அவனுக்கு 
திருப்தியும்‌ உண்டாவதில்லை. அவன்‌ 
இச்சித்த காரியங்களும்‌ அவனுக்கு 
நிறைவேறுவதில்லை. அவன்‌ ஆஸ்தியும்‌ 
அவனுக்கு நிலைநிற்பதில்லை. 
தான்‌ இச்சித்த காரியங்கள்‌ 
தனக்கு வேண்டும்‌ என்பதற்காக, அவன்‌ 
தேனும்‌ நெய்யும்‌ ஓடும்‌ 
வாய்க்கால்களையும்‌, ஆறுகளையும்‌ 
காணவேண்டுபென்று விரும்புவான்‌. 
அவை தனக்குக்‌ கிடைத்தால்‌ தன்னுடைய 
வயிற்றுக்கு திருப்தியாய்‌ பெருந்தீனி 
உண்ணலாம்‌ என்று பேராசைப்படுவான்‌. 
ஆனால்‌ அவனால்‌ தேனும்‌ நெய்யும்‌ 
ஓடும்‌ வாய்க்கால்களையும்‌, ஆறுகளையும்‌ 
காணமுடியாது. அவன்‌ ஆசைப்பட்டது 
எதுவும்‌ அவனுக்குக்‌ கிடைக்காது. 
அவனுடைய எதிர்பார்ப்பு 
அதிகமாயிருக்கும்‌ அவன்‌ அனுபவிப்பது 
குறைவாகயிருக்கும்‌. அவனுக்கு 
இலம்‌ இருந்தாலும்‌, அவனால்‌ அதை 
அனுபவிக்க முடியாது 
துன்மார்க்கனுடைய சரீரத்தில்‌ 
வியாதி உண்டாகும்‌. அவனை நோய்‌ 
ஒடுக்கும்‌. அவனுடைய சரீரம்‌ 
பெலனிழந்துபோகும்‌. பெருந்தீனி 
சாப்பிடவேண்டும்‌ என்னும்‌ 
சை! ரல்‌ டைய 
வத்‌ கலில்‌ எடது 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


துன்மார்க்கனுக்கு ஏராளமான வியாதிகள்‌ 
இருப்பதினால்‌, அவன்‌ வீட்டில்‌ போஜனம்‌ 
இருந்தும்‌. அவனால்‌ அதை ருசித்து 
சாப்பிடமுடியாது. நமக்கு எவ்வளவுதான்‌ 
ஐசுவரியம்‌ இருந்தாலும்‌, அதை 
அனுபவிப்பதற்கு சரீர ஆரோக்கியம்‌ 
வேண்டும்‌. பாவத்தின்‌ சம்பளமோ 
மரணம்‌. பாவத்தினால்‌ வியாதி வரும்‌. 
வியாதி வந்தால்‌, ஒன்றையும்‌ அனுபவிக்க 
முடியாது. 


துன்மார்க்கனுடைய எலும்புகள்‌ 
அவனுடைய வாலவயதின்‌ பாவங்களினால்‌ 
நிரம்பியிருக்கும்‌. அவை அவனோடேகூ.. 
மண்ணிலே படுத்துக்கொள்ளும்‌ 
அவனுடைய இருதயத்தில்‌ சமாதானம்‌ 
இருக்காது. சிந்தையில்‌ தெளிவு 
இருக்காது. அவனுக்குள்‌ ஒரு திருப்தியும்‌ 
உண்டாகாது. அவன்‌ வமிறு எப்போதுமே 
திருப்தியற்று பசியோடிருக்கும்‌. அநீதியாய்‌ 
சேகரித்த சம்பத்தை  துன்மார்க்கனால்‌ 
அனுபவிக்க முடியாது. 


கர்த்தருடைய பிள்ளைகள்‌ உலகத்து 
ஐகுவரியத்தைக்‌ குறித்து மிகவும்‌ 
எச்சரிக்கையாயிருக்க வேண்டும்‌. 
ஐசுவரியம்‌ பாவமல்ல. ஆனால்‌ 
ஐசுவரியத்தின்மிது. ஆசை வைப்பது 
தேவனுக்கு விரோதமான பாவும்‌. 
பொருளாசை ஒரு விக்கிரகாராதனை 
என்று அப்போஸ்தலர்‌ பவுல்‌ எச்சரித்துச்‌ 
சொல்லுகிறார்‌. ஆகையினால்‌ நாம்‌ 
ஜலரயத்தை எப்படி சம்பாதிக்கிறோம்‌ 
மிகவும்‌ 
க்‌ எலுடுவ்விண்டும அநியாயமாய்‌ 
ஐசுவரியத்தை சேசரித்தாலும்‌, 
சந்தோஷமாயிருக்க முடியும்‌ என்றும்‌, 
ஆடம்பரமாய்‌ அனுபவிக்க முடியும்‌ 
என்றும்‌ கற்பனை பன்‌ 
கொண்டிருக்கக்கூடாது. 
அநியாயமாய்‌ விழுங்கின ஆ 
தேவன்‌  நமக்குள்ளிருந்து வெளியே 
தள்ளிவிடுவார்‌. நமக்கு ஒன்றும்‌. 
இருக்காது. 





ழ்‌ நள 
ஈயா 


பொல்லாப்பு 
இனியையாகத்தான்‌ 

இனிப்பான பதார்த்தத்தை 
வெளியே துப்ப நமக்கு மனமிருக்காது. 
ஆகையினால்‌ நாம்‌ அதை நம்முடைய 
நாவின்கீழ்‌ அடக்கி, நம்முடைய 
வாய்க்குள்ளே வைத்துக்கொண்டிருப்போம்‌. 
அதை வெளியே துப்பாமல்‌, வாயில்‌ 
வைத்து, சுவைத்துக்கொண்டிருப்போம்‌. 
நம்முடைய நாவுக்கு இனிமையாயிருக்கிற 
பொல்லாப்பு, நம்முடைய சரீரத்திற்கு 
விரியன்‌ பாம்பின்‌ விஷத்தைப்போல 
இருக்கிறது. 


நாவில்‌ 
பொல்லாப்பு, 
அது நமக்கு 
பிச்சாய்ப்போகும்‌ 
விஷமாகிவிடும்‌ 
வியாதியையும்‌. 
கொடுக்கும்‌. 
விஷத்தை போல 
ஒன்றுமில்லை. 
உயிரைக்‌ 
விஷமும்‌ 
விஷத்தை 
மரணமுண்டாகும்‌. 
அநியாயமாய்‌ 
துன்மார்க்கனுக்குத்தான்‌ 
உண்டாகும்‌. 


இனிமையாயிருக்கிற 
நமக்குள்ளே போகும்போது. 
விரியன்‌ பாம்புகளின்‌ 
இனிப்பு 

விஷம்‌ நமக்கு 
மரணத்தையும்‌ 
பாம்பின்‌ 
கசப்பானது 
அந்த விஷத்தைப்போல. 
குடிக்கும்‌ பயங்கரமான 
வேறு எதுவுமில்லை. 
விழுங்கியவனுக்குத்தான்‌ 
பிறருடைய வீடுகளை 
அபகரித்த: 
அழிவு 


விரியன்‌ 


துன்மார்க்கனுக்கு பொல்லாப்பு 
அவனுடைய நாவில்‌ இனிமையாயிருக்கும்‌ 
அவனுக்கு வேண்டும்‌ என்கிற பரிபூரணம்‌ 
அவனுக்குள்‌ உண்டாகும்‌. வாயிலிருக்கிற 
இனிப்பு எப்போதும்‌ தனக்கு 
இனிப்பாகவே இருக்கவேண்டும்‌ என்று 
துன்மார்க்கன்‌ ஆசைப்படுவான்‌. ஆனால்‌ 
அவன்‌ வேண்டும்‌ என்கிற பரிபூரணம்‌ 
அவனுக்கு வந்தபின்‌, அவனுக்கு சிறுமை 
உண்டாகும்‌. அவனுடைய சந்தோஷம்‌ 
அவனை விட்டு நீங்கிப்போகும்‌. 
தன்னுடைய சந்தோஷம்‌ தனக்கு. 
நிலைத்திருக்க வேண்டும்‌ என்று 
துன்மார்க்கன்‌ ஆசைப்படுவான்‌. ஆனால்‌ 
அவனுடைய ஆசை நிலைக்காது. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சந்தோஷத்திற்குப்‌ பதிலாக 
அவனுக்கு வியாகுலமுண்டாகும்‌. 
தன்னுடைய ஆஸ்தி இன்னும்‌ அதிகமாக 
வேண்டும்‌ என்னும்‌ பேரசையினால்‌, 
அவனுடைய மனதில்‌ அமைதியிருக்காது. 
சந்தோஷமும்‌ சமாதானமும்‌ இருக்காது. 
குழப்பமும்‌, திருப்தியற்ற தன்மையும்‌ 

"இதனால்‌ அவனுக்கு 


துன்மார்க்கன்‌ பிரயாசப்பட்டு தேடின 
ஆஸ்திகளை அவனால்‌ அனுபவிக்க 
முடியாது. தான்‌ பிரயாசப்பட்டு தேரனதை 
அவன்‌ விழுங்காமல்‌ திரும்பக்கொடுப்பான்‌. 
அவன்‌ திரும்பக்‌ கொடுக்கிறது அவன்‌ 
ஆஸ்திக்கு சரியாயிருக்கும்‌. பிறருடைய 
பொருளை அபகரிக்கும்போது 
துன்மார்க்கன்‌ சந்தோஷப்படுவான்‌. 
னால்‌ அவன்‌ அதைத்‌ திரும்பக்‌ 
கொடுக்கிறபோதோ, அவன்‌ 
துக்கத்தோடே திரும்பக்கொடுப்பான்‌. 
அவனுடைய சந்தோஷம்‌ அவனை 
விட்‌ ங்கிப்போகும்‌. ன்‌ 
களராதிரன்‌ 1 பூடு 
துன்மார்க்கன்‌. 
சந்ததியாருக்கு 
பிரயாசப்பட்டு. 
சம்பாதிப்பான்‌. 
துன்மார்க்கமாய்‌ 
அதை அவன்‌ 
வேண்டியதாகிவிடும்‌. 
துன்மார்க்கனுடைய 
ஒன்றும்‌ மீதமாயிராது. 
பாவமான வழிகளில்‌ 
சேகரித்தாலும்‌. 
பிள்ளைகளோ, 
தரித்திரராக 
துன்மார்க்கனுடைய 
எளிமையானவர்களின்‌ சகாயத்தைத்‌ 
தேடுவார்கள்‌. அவர்கள்‌ தங்களைவிட 
தரித்தரராக  இருக்கிறவர்களிடத்திலும்‌ 
பிச்சையெடுப்பார்கள்‌. 


தன்னுடைய 
வேண்டுமென்று, 
ஐசுவரியத்தை 
ஆனால்‌ இதுவோ 
சம்பாதித்த ஐசுவரியம்‌. 
திரும்பக்‌ கொடுக்க 
இதனால்‌ 
பிள்ளைகளுக்கு 
துன்மார்க்கன்‌ 
ஐசுவரியத்தை 
அவனுடைய 
ஒன்றுமில்லாமல்‌ 
இருப்பார்கள்‌. 


பிள்ளைகள்‌ 





ழ்‌ நயனா 
யாய 


துன்மார்க்கனால்‌ தான்‌ இச்சித்த 
காரியங்கள்‌ அனைத்தையும்‌ சம்பாதிக்க 
முடியாது. அவனுடைய ஆசையோ 
பேராசையாகயிருக்கிறது. துன்மார்க்கன்‌ 
தனக்கு எல்லாம்‌ வேண்டும்‌ என்று. 
பேராசைப்படுகிறான்‌. அவன்‌ 
ஆசைப்பட்டது எல்லாவற்றையும்‌ 
பெற்றுக்கொள்ள முடியாமல்‌. 
அவஸ்தைப்படுகிறான்‌. துன்மார்க்கன்‌ 
ஆசைப்பட்டது எல்லாம்‌ அவனுக்குக்‌ 
கிடைக்கப்போவதில்லை. அது 
மாத்திரமல்ல, அவன்‌. இச்சித்த 
காரியங்களில்‌, னுக்‌ ன்றும்‌ 
ரர தனை 5 வை 


சோப்பார்‌ 


அழிவைப்பற்றி 
சொன்னாலும்‌, 
மனதில்‌ 


துன்மார்க்கனுடைய 
பொதுவாகச்‌ 
அவர்‌ யோபுவையே தன்‌ 
நினைத்து பேசுகிறார்‌ 
யோபு எல்லாவற்றையும்‌ 
இழந்துவிட்டார்‌ இப்போது 
அவர்‌ ஒன்றுமில்லாதவராயிருக்கிறார்‌. 
ஆகையினால்‌ யோபு ஒரு துன்மார்க்கர்‌ 
என்று தீர்மானித்து, சோப்பார்‌ அவரைக்‌ 
குற்றப்படுத்தி பேசுகிறார்‌. 


தேவனால்‌ துன்மார்க்கனுக்கு. 
கிடைக்கும்‌ பங்கு 
யோபு 20 : 23-29 


யோபு 20:28. தன்‌ வயிற்றை 
திரப்பத்தக்கது இன்னும்‌ அவனுக்கு. 
இருந்தாலும்‌, அவர்‌ அவன்மேல்‌ தமது 
கோபத்தின்‌ உக்கிரத்தை வரவிட்டு, 
அவன்‌ 6 ம்பண்ணுகையில்‌, அதை: 
அவன்மேல்‌ சொரியப்பண்ணுவார்‌. 


யோபு 20:24. இருப்பு ஆயுதத்துக்கு. 
அவன்‌ தப்பியோடினாலும்‌ உருக்குவில்‌ 
அவனை உருவ எய்யும்‌. 


யோபு 20:25. உருவின பட்டயம்‌ அவன்‌ 
சரீரத்தையும்‌, மின்னுகிற அம்பு 
அவன்‌ பிச்சையும்‌ உருவிப்போகும்‌; 
பயங்கரங்கள்‌ அவன்மேல்‌ வரும்‌. 


யோபு - விரிவுரை 
108 - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யோபு 20:28. அவன்‌ ஒளிக்கும்‌ 
இடங்களில்‌ காரிருன்‌ அடங்கியிருக்கும்‌; 
அவியாத அக்கினி அவனைப்‌ 

பட்சிக்கும்‌; அவன்‌ கூடாரத்தில்‌ 
மீதியாயிருக்கிறவன்‌' தீங்கு 
அநூபவிப்பான்‌. 


யோபு 20:27. வானங்கள்‌ அவன்‌: 
அக்கிரமத்தை வெளிப்படுத்தி, பூமி 
அவனுக்கு விரோதமாக எழும்பும்‌. 


யோபு 20:28. அவன்‌ வீட்டின்‌ 
சம்பத்துப்‌ போய்விடும்‌; அவருடைய 
கோபத்தின்‌ நானிலே அவைகள்‌ 
கரைத்துபோகும்‌. 


யோபு 20:29. இதுவே தேவனால்‌ 
துன்மார்க்கனுக்குக்‌ கிடைக்கும்‌ பங்கும்‌, 
அவன்‌ செய்கைக்கு தேவனால்‌ 


அவனுக்கு. வரும்‌ ௬தந்தரமுமாம்‌ 
என்றான்‌. 


துன்மார்க்கர்‌ ஆரம்பத்தில்‌ 
ஐசுவரியவான்களாயிருந்தாலும்‌, முடிவில்‌ 
அவர்கள்‌ முழுவதுமாய்‌ 
அழிந்துபோவார்கள்‌. தேவனுடைய 
கோபத்தின்‌ உக்கிரத்தினால்‌ 
துன்மார்க்கருக்கு அழிவு வருகிறது 
துன்மார்க்கன்‌. தன்‌ பாவமான 
செய்கைகளினால்‌, அநியாயமாய்த்‌ 
தனக்கு  ஐக்ஷியத்தை சேகரிப்பான்‌. 
அவனுடைய வயிற்றை நிரப்பத்தக்கது 
அவனுக்கு ஒருவேளை 
பூரணமாயிருக்கலாம்‌. இவையெல்லாம்‌ 
அவனுக்கு இன்னும்‌ இருந்தாலும்‌, 
அவனுடைய துன்மார்க்கத்தினிமித்தமாய்‌, 
தேவன்‌ தமது கோபத்தின்‌ உக்கிரத்தை 
அவன்மேல்‌ வரவிடுவார்‌. துன்மார்க்கன்‌ 
போஜனம்பண்ணுகையில்‌, தேவன்‌ 
தம்முடைய கோபத்தின்‌ உக்கிரத்தை 
அவன்மேல்‌ சொரியப்பண்ணுவார்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


சோப்பார்‌ இங்கு சொல்லுகிற 
ஒவ்வொரு வார்த்தையும்‌ பயமுறுத்துகிற 
வார்த்தைகளாயிருக்கிறது. தேவனுடைய 
கோபத்தின்‌ உக்கிரத்திற்கு யாராலும்‌ 
தப்பிக்க முடியாது. எப்படித்தான்‌. 
வேலியடைத்தாலும்‌, தேவனுடைய 
உக்கிரத்திலிருந்த, நம்முடைய வேலி 
நம்மைப்‌ பாதுகாக்காது. நம்முடைய 
சுயபலத்தினால்‌ தேவனுடைய கோபத்தின்‌ 
உக்கிரத்திற்கு நம்மால்‌ தப்பிக்க முடியாது. 
ஆனாலும்‌ நம்முடைய கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்துவில்‌ நமக்கு பாதுகாப்பு 
உண்டு. அவரே நமக்கு காற்றுக்கு 
ஒதுக்காகவும்‌ பெருவெள்ளத்திற்கு 
புகலிடமாகவும்‌ இருக்கிறார்‌. அவர்‌. 
வறண்ட நிலத்திற்கு  நீர்கால்களாகவும்‌ 
விடாய்த்‌ க்கு பெருங்கன்மலையின்‌ 
நிழலாகவும்‌ இருக்கிறார்‌ (ஏசா 3245) 

தேவனுடைய உக்கிர 
கோபத்தைப்பற்றி சோப்பார்‌ 
சொல்லும்போது, அவர்‌ யோபுவின்‌ 
பிள்ளைகளை மனதில்‌ வைத்து பேசுகிறார்‌ 
யோபுவின்‌ பிள்ளைகள்‌ எல்லோரும்‌ 
பந்தியிலே விருந்து போஜனம்‌ 
புசிக்கும்போது செத்துப்போனார்கள்‌. 
சோப்பார்‌ இதை மனதில்‌ வைத்து, 
"அவன்‌. போஜனம்‌... பண்ணுகையில்‌, 
தேவன்‌ தமது கோபத்தின்‌ உக்கிரத்தை 
அவன்மேல்‌ சொரியப்பண்ணினார்‌” என்று 
சொல்லுகிறார்‌ 


தேவனுடைய கோபத்தின்‌: 
உக்கிரத்திற்கு துன்மார்க்கரால்‌ தப்பிக்க 
முடியாது. அவர்களுக்கு அழிவு 
நிச்சயமாகவே வரும்‌. துன்மார்க்கன்‌ 
ஒருவேளை இருப்பு ஆயுதத்திற்கு தப்பி 
ஓடிப்போகலாம்‌. ஆனாலும்‌ உருக்குவில்‌ 
அவனை உருவ எய்யும்‌ அவன்‌ 
பட்டயத்திற்கு தப்பினாலும்‌ வில்‌ அவனைக்‌. 
கொன்றுபோடும்‌. உருவின பட்டயம்‌ 
அவன்‌ சரீரத்தையும்‌ மின்னுகிற அம்பு 
அவன்‌ பிச்சையும்‌ உருவிப்போகும்‌: 
பயங்கரங்கள்‌ அவன்மேல்‌ வரும்‌ 
துன்மார்க்கனுடைய அழிவு மிகவும்‌ 
பயங்க! கும்‌ பயங்கரங்கள்‌ 
அவன்மேல்‌ வரும்‌. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சில சமயங்களில்‌, 
துன்மார்க்கனுக்கு தெரியாமலேயே, 
அவனுக்கு அழிவு வரும்‌ 
தேவனுடைய கோபத்தின்‌ உக்கிரத்திற்கு 
தப்பிப்பதற்காக துன்மார்க்கன்‌ 
ஒருவேளை காரிருளில்‌ ஒளிந்து 
கொள்வான்‌. யாருக்கும்‌ தெரியாமல்‌ 
இரகசியமாக ஒளிந்திருப்பான்‌. அவன்‌ 
தேவனுக்குப்‌ பயந்து ஒளிந்திருந்தாலும்‌, 
அந்த இடம்‌ தனக்கு பாதுகாப்பானது 
என்று நினைத்திருந்தாலும்‌, தேவனுடைய 
கோபத்தின்‌ உக்கிரம்‌ அங்கும்‌ அவன்மீது 
வரும்‌. அவனுடைய ஒளிக்கும்‌ இடங்கள்‌ 


துன்மார்க்கனால்‌. 
மனச்சாட்சியில்‌ 
பெறமுடியாது. அவனுடைய மனச்சாட்சி 
அவனை வாதிக்கும்‌. தான்‌ 
ஒளிந்திருக்கும்‌ இடம்‌ காரிருள்‌ 
அடங்கியிருக்கிற இடம்‌ என்பதை 
துன்மார்க்கன்‌ புரிந்துகொள்வான்‌. 
வெளிச்சமில்லாத காரிருளில்‌ ஒன்றும்‌. 
பிரத்தியட்சமாய்த்‌ தெரியாது. 
துன்மார்க்கனுக்கு நிகழ்காலமும்‌ 
தெளிவாயிருக்காது. வருங்காலமும்‌ 
தெளிவாயிருக்காது. எல்லாவற்றையும்‌ 
இர்‌ வனாக, இருளிலே. 
க்கொண்டிருப்பான்‌. 


அவியாத அக்கினி துன்மார்க்கனை 
பட்சிக்கும்‌ அவனைப்‌ பட்சிக்கிற 
அக்கினி வேகமாகவும்‌, பலமாகவும்‌. 
தீவிரமாகவும்‌ எரியாது. அதே வேளையில்‌ 
அந்த அக்கினி அியவும்‌ செய்யாது. 

அவனை பட்சித்துக்‌ 
கொண்டேயிருக்கும்‌ துன்மார்க்கனை. 
அவித்துப்போடுகிற அக்கினி எப்போதும்‌ 
எரிந்துகொண்டேயிருக்கும்‌. அதை 
எரியவைப்பதற்கு காற்று தேவைப்படாது. 
இந்த அக்கினியை ஊதி ஊதி 
எரியவைக்கவேண்டிய அவசியமும்‌. 
இருக்காது. அது அவியாத அக்கினி. 
துன்மார்க்கனை பட்சித்துப்‌ 
போடுவதற்காகவே கர்த்தர்‌ இந்த 
அக்கினியை அனுப்பியிருக்கிறார்‌. இந்த 
அக்கினி துன்மார்க்கனை பட்சிக்கும்போது, 
அவன்‌ கூடாரத்தில்‌ மீதியாயிருக்கிறவன்‌ 
தீங்கு அநுபவிப்பான்‌ என்று சோப்பார்‌ 
சொல்லுகிறார்‌. 





ழ்‌ நள 
யாய 


தேவனுடைய கோபத்தின்‌ உக்கிரம்‌ 
துன்மார்க்கனையும்‌ பட்சிக்கும்‌. 
'துன்மார்க்கனுக்கு சாபம்‌ 
அவனையும்‌ அழிக்கும்‌ அவனுடைய 
குடும்பத்தாரையும்‌ அழிக்கும்‌. 
துன்மார்க்கனுக்கு வரும்‌ சாபம்‌ 
அவனுடைய பிள்ளைகளுக்கும்‌ வரும்‌ 
துன்மார்க்னுடைய வீட்டின்‌ சம்பத்து 
அழிந்துபோகும்‌. தேவனுடைய 
கோபத்தின்‌ நாளிலே துன்மார்க்கன்‌ 
பாயமாய்‌ சேமித்து வைத்திருக்கிற 
சம்பத்துக்களெல்லாம்‌ கரைந்துபோகும்‌. 


தேவன்‌ தமது நீதியினாலும்‌ 
நியாயத்தினாலும்‌ துன்மார்க்கனை. 
அழிக்கிறார்‌ துன்மார்க்கனுடைய 
அழிவுக்கு. அவனே காரணம்‌ 
வானங்கள்‌ அவனுடைய அத்கிரமத்தை 
வெளிப்படுத்தும்‌. பூமி துன்மார்க்கனுக்கு 
விரோதமாக எழும்பும்‌ துன்மார்க்கனால்‌ 
தன்னுடைய பாவத்தை பறைக்க முடியாது. 
தேவனுடைய பார்வையில்‌, 
ன்மார்க்னுடைய சகல பாவங்களும்‌ 
பிரதியட்சமாய்த்‌ தெரியும்‌. 


வரும்‌ 


சோப்பார்‌ தன்னுடைய விவாதத்தை 
ஞானமாய்ப்‌ பேசுகிறார்‌. “இதுவே 
தேவனால்‌ துன்மார்க்கனுக்குக்‌ கிடைக்கும்‌ 
பங்கும்‌, அவன்‌ செய்கைக்கு தேவனால்‌ 

அவனுக்கு வரும்‌  சுதந்தரமுமாம்‌' 
(யோபு 20:29) என்று சொல்லி சோப்பார்‌ 
தன்னுடைய விவாதத்தை முடிக்கிறார்‌. 
துன்மார்க்கனுக்கு வரும்‌ அழிவைப்பற்றி 
சோப்பார்‌ மிகவும்‌ கச்‌ 
சொல்லுகிறார்‌. ஆனால்‌ இந்த அழிவு 
யோபுவுக்கு வந்திருக்கிறது என்று 
சோப்பார்‌ சொல்வதில்‌ நீதியோ நியாயமோ 
இல்லை. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சோப்பார்‌  துன்மார்க்கனைப்பற்றி 
விரிவாகச்‌ சொன்னாலும்‌ யோபு ஒரு 
துன்மார்க்கன்‌ என்று நினைத்துத்தான்‌. 
இவையெல்லாவற்றையும்‌ சொல்லுகிறார்‌. 
சோப்பார்‌ துன்மார்க்கத்தைப்பற்றியும்‌, 
தேவனுடைய தண்டனை 
துன்மார்க்கருக்குக்‌ கிடைக்கும்‌ 
பற்றியும்‌ சொல்லுவது 
சத்தியம்‌ நமக்கு 
உபதேசம்பண்ணப்படும்போது, அதை 
ம்‌ ஏற்றுக்கொள்ள வேண்டும்‌. 
வேளையில்‌, தேவனுடைய 
த்தை நமக்கு தெளிவாக 
வியாக்கியானம்‌ பண்ணவும்‌ 
தெரிந்திருக்கவேண்டும்‌. யோபு ஒரு 
துன்மார்க்கர்‌ என்று சொல்லுவதற்கு 
முகாந்தரம்‌ எதுவுமில்லை.  சோப்பார்‌ 
சரியாக விசாரிக்காமல்‌ யோபு ஒரு 
துன்மார்க்கர்‌ என்று தீர்ப்பு செய்து 
விடுகிறார்‌. மெய்யாய்‌ விசாரிக்காத தீர்ப்பு 
பொய்யானது. 


என்பது, 
மெய்யான 
சத்தியம்‌ 





ழ்‌ நவள 
யாய 


சோப்பாரின்‌ விவாதத்திற்கு யோபு 
பிரதியுத்தரம்‌ சொல்லுகிறார்‌. யோபு 
இதற்கு முன்பு தன்னுடைய 
பாடுகளையும்‌, வேதனைகளையும்‌ 
அதிகமாய்ச்‌ சொல்லுவது வழக்கம்‌. 
ஆனால்‌ இந்தப்‌ பிரதியுத்தரத்திலோ, 
யோபு தன்னுடைய பாடுகளைப்பற்றி 
அதிகமாய்ச்‌ சொல்லவில்லை. யோபுவின்‌ 
சிநேகிதர்கள்‌ அவர்மீது சொல்லுகிற 
குற்றச்சாட்டிற்கு, யோபு நேரடியாகவே 
பதில்‌ சொல்லுகிறார்‌ (யோபு 211-6. 


பிரபஞ்சத்தில்‌ 
துன்மார்க்கருக்கு. மாத்திரமே 
வேதனைகளும்‌ துன்பங்களும்‌ வரும்‌ 
என்பது யோபுவின்‌ சிநேகிதருடைய 
விவாதம்‌. யோபுவோ அவர்களுடைய 
விவாதத்தை... ஏற்றுக்கொள்ளவில்லை. 
இப்பிரபஞ்சத்தில்‌ துன்மார்க்கரும்‌ 
செப பதாக யோபு அவர்களுக்குப்‌ 
ப்‌ வன ன 


இந்தப்‌ 


உலகப்பிரகாரமான செழிப்பு ஒருவருடைய 
விசுவாசத்திற்கும்‌, நற்குணத்திற்கும்‌ சாட்சி 
சொல்லுவதாக யோபுவின்‌ சிநேகிதர்கள்‌ 
சொல்லுகிறார்கள்‌. நீதிமான்கள்‌ 
தங்களுடைய செழிப்பில்‌ தொடர்ந்து 
ஜீவிப்பார்கள்‌. ஒருவருக்கு 
உலகப்பிரகாரமான செழிப்பு 
இல்லையென்றால்‌, அவர்‌ ஒரு 
பாவியாகவும்‌, துன்பார்க்கராகவும்‌ 
இருக்கிறார்‌ என்று யோபுவின்‌ 
சிநேகிதர்கள்‌ விவாதம்பண்ணுகிறார்கள்‌. 
இந்த நம்பிக்கையின்‌ பிரகாரம்‌, அவர்கள்‌. 
யோபுவின்மீது குற்றம்‌ சொல்லுகிறார்கள்‌. 
யோபுவுக்கு இப்போது செழிப்பு இல்லை. 
ஆகையினால்‌ யோபு ஒரு 
மாய்மாலக்காரராகவும்‌, துன்மார்க்கராகவும்‌ 
யோபுவைக்‌ 

யோபு 

குற்றச்சாட்டை 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தன்னுடைய சிநேகிதர்கள்‌ தன்மீது 
இரக்கம்‌ காண்பிக்கவேண்டும்‌ என்னும்‌ 
நோக்கத்தில்‌, யோபு தன்னுடைய 
பிரதியுத்தரத்திற்கு மென்மையான 
முன்னுரை கொடுக்கிறார்‌. யோபுவின்‌ 
சிநேகிதர்‌ அவருடைய பிரதியுத்தரத்தை 
கவனித்துக்‌ கேட்க வேண்டும்‌. 
யோபுவைப்‌ பற்றி 
அவர்கள்‌  நியாயந்தீர்த்திருக்கிறார்கள்‌. 
அவர்களுடைய தீர்ப்பு தப்பிதமானது 
அவர்கள்‌ தங்களுடைய தப்பிதத்தை 
உணர்ந்து திருந்தவேண்டும்‌ என்னும்‌ 
நோக்கத்தில்‌, யோ ன்னுடைய 
ராடு போகிறார்‌ டத 


தேன்‌ சில 
துன்மார்க்கரை 
வேதனைகளுக்கும்‌. 
அவர்களும்‌ சங்கிலிகளினால்‌ 
கட்டப்பட்டவர்கள்போல இருக்கிறார்கள்‌. 
ஆனாலும்‌ துன்மார்க்கருக்கு நிரந்தரமாக 
பாடுகள்‌ உண்டாவதில்லை. பாவிகளில்‌ 
அநேகர்‌ செல்வசெழிப்போடு 
ஜீனிக்கிறார்கள்‌. அவர்கள்‌ மரித்தும்‌ 
போகும்போதுகூட, அவர்களுக்கு ஒரு 
கஷ்டமும்‌ வருவதில்லை. அவர்கள்‌ 
அநியாயமாய்‌ ஐசுவரியம்‌ 
சேகரித்திருந்தாலும்‌, அவற்றையெல்லாம்‌. 
தங்கள்‌ பிள்ளைகளுக்கு சந்தோஷஸாய்க்‌ 
கொடுத்துவிட்டு, இந்த உலகத்தைவிட்டுப்‌ 
போகிறார்கள்‌ என்று யோபு 
சொல்லுகிறார்‌. 


சமயங்களில்‌ 
பாடுகளுக்கும்‌ 
உட்படுத்துகிறார்‌. 


துன்மார்க்கர்‌ அனுபவிக்கும்‌ 
உலகப்பிரகாரமான ஆசீர்வாதங்களை 
யோபு விரிவாகச்‌ சொல்லுகிறார்‌ (யோபு 
217-13). துன்மார்க்கரிடத்தில்‌ 
தேவபக்தியில்லை.  துன்மார்க்கருடைய 
ஐசுவரியம்‌ அவர்களுடைய 
இருதயத்தைக்‌ கடினப்படுத்துகிறது 
(யோபு 214476). துன்மார்க்கருக்கு 
அழிவு உண்டாகும்‌ என்று யோபு 
முன்னறிவிக்கிறார்‌ (யோபு 2147-21). 
தேவன்‌ தம்முடைய சித்தத்தின்‌ பிரகாரம்‌, 
மனுபுத்திரருக்கு தம்முடைய தெய்வீக 
பராமரிப்பைக்‌ கொடுக்கிறார்‌. தேவன்‌ 
தம்முடைய கிருபையினால்‌ நல்லோரையும்‌, 
தீயோரையும்‌ ஆதரிக்கிறார்‌ 
(யோபு 21:22-26). 





ழ்‌ நவள 
யாய 


துன்மார்க்கர்‌ 
செல்வசெழிப்போடு 
அவர்கள்‌ மரித்த பின்பு, 
அவர்களுக்கு துன்பம்‌ 
தேவனுடைய கோடத்திற்கும்‌, 
நியாயத்தீர்ப்புக்கும்‌ 
ஒருவேளை இந்தப்‌ 
தப்பித்துக்‌ கொள்ளலாம்‌. 
மறுமையிலே, தேவனுடைய 
நியாயத்தீர்ப்ுக்கு முன்பாக, 
துன்மார்க்கரால்‌ தப்பிக்கவே முடியாது. 
யோபுவினிடத்தில்‌ ஒரு குற்றமும்‌ இல்லை. 
அவர்‌ ஒரு நீதிமான்‌. ஆனாலும்‌ அவர்‌ 
இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ வேதனைகளை 
அனுபவிக்கிறார்‌. தேவன்‌ யோபுவை 
நீதியாய்‌ விசாரித்து, அவரை 
ஆசீர்வதிப்பார்‌ 


இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ 
ஜீவித்தாலும்‌, 
மறுமையிலே. 
உண்டாகும்‌. 
அவருடைய 
துன்மார்க்கர்‌ 
பிரபஞ்சத்தில்‌ 

ஆனாலும்‌ 


யோபுவின்‌ பிரதியுத்தரம்‌ 
யோபு 21 : 1-6 


யோபு 21:1. யோபு பிரதியுத்தரமாக: 


யோபு 212. என்‌ வசனத்தைக்‌ 
கவனமாய்க்‌ கேளுங்கள்‌; இது நீங்கள்‌ 
என்னைத்‌ தேற்றரவுபண்ணுவது போல. 
இருக்கும்‌. 


யோபு 21:8. நான்‌ பேசப்போகிறேன்‌, 
சுகித்திருங்கள்‌, நான்‌ பேசினயின்பு 
பரியாசம்பண்ணுங்கள்‌. 


யோபு 21:4. நான்‌ மனுஷனணைப்பார்த்தா 
அங்கலாய்க்கிறேன்‌? அப்படியானாலும்‌ 
என்‌ ஆவி விசனப்படாதிருக்குமா? 


யோபு இடு. என்னைக்‌. 
கவனித்துப்பாருங்கள்‌, அப்பொழுதா 
நீங்கள்‌ பிரமித்து, உங்கள்‌ வாயைக்‌ 
கையால்‌ பொத்திக்கொன்வீர்கள்‌.. 
யோபு 21:6. இதை நான்‌ 
நினைக்கையில்‌ கலங்குகிறேன்‌; நடுக்கம்‌ 
என்‌ மாம்சத்தைப்பிடிக்கும்‌.. 

தன்னுடைய சிநேகிதர்கள்‌, 
தன்னை கரிசனையோடு பார்க்கவேண்டும்‌ 
என்றும்‌ தன்னோடு அன்பாகவும்‌, 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆதரவாகவும்‌ பேசவேண்டும்‌ 

யோபு எதிர்பார்க்கிறார்‌ 

கவனமாய்க்‌ கேளுங்கள்‌, இது நீங்கள்‌ 

என்னை தேற்றரவு பண்ணுவதுபோல 
க்கும்‌” என்று யோபு தன்னுடைய 
நகிதரிடத்தில்‌ சொல்லுகிறார்‌. 


யோபு பேசும்போது, அவருடைய 
சிநேகிதர்கள்‌ அவருடைய பேச்சை 
தடுத்து நிறுத்திவிடக்கூடாது. யோபு பேசும்‌ 
போதே, அவர்களும்‌ இடையில்‌ பேசி, 
யோபுவின்‌ பேச்சை தடைபண்ணக்‌ 
கூடாது. அவர்கள்‌ யோபுவுக்கு ஆறுதல்‌ 
சொல்ல வந்திருக்கிறார்கள்‌. தன்னுடைய 
பேச்சை அவர்கள்‌ கவனமாய்க்‌ கேட்பதே 

மெய்யான ல்‌ என்‌, 
சொல்லுகிற த 2 


யோபுவின்‌ சிநேகிதர்‌, அவருக்கு 
ஆறுதலான வார்த்தைகளைச்‌ 
சொல்லுவதற்கு பதிலாக, அவரை 
ஸரியாசம்‌ பண்ணுகிறார்கள்‌. யோபு 
அவர்களுடைய பரியாச வார்த்தைகளை 
சகித்துக்கொள்கிறார்‌. இதுவரையிலும்‌ 
தன்னை பரியாசம்பண்ணியவர்கள்‌, 
இனிமேலும்‌ தன்னை  பரியாசம்‌ 
பண்ணுவார்கள்‌ என்பது யோபுவுக்குத்‌ 
தெரியும்‌. ஆனாலும்‌ தங்களுடைய 
ஸரியாச வார்த்தைகளை சற்று நேரம்‌ 
நிறுத்திக்கொள்ளுமாறு, யோபு தன்னுடைய 
சிநேகிதரிடத்தில்‌  கேட்டுக்கொள்கிறார்‌. 
நான்‌ பேசப்போகிறேன்‌, சகித்திருங்கள்‌, 
நான்‌ பேசினபின்பு பரியாசம்பண்ணுங்கள்‌' 

ன்று யோபு... தன்னுடைய 
சிநேகிதரிட த்தில்‌ சொல்லுகிறார்‌. 


யோபுவின்‌ சிநேகிதரால்‌ அவருக்கு 
ஆறுதல்‌ சொல்ல முடியவில்லை. 
அவர்களிடத்தில்‌ ஆறுதலான 
வார்த்தையும்‌ இல்லை. அவர்களுக்கு 
ஆறுதல்‌ சொல்ல தெரியவுமில்லை. 
வார்த்தையால்‌ ஆறுதல்‌ சொல்ல 
முடியாமல்‌ போனாலும்‌, அவர்கள்‌ 
தன்னுடைய வசனத்தை  குலனமாகக்‌ 
கேட்டால்‌, அதுவே தன்னை தேற்றாவு 
பண்‌, போல என்று யோபு 
பப தது 





ழ்‌ நள 
யாய 


யோபு 


அவருடைய ட்‌ ட 
தொடர்ந்து விவாதம்பண்ணலாம்‌ 
அவர்களால்‌ மோபுவுக்கு ஆறுதல்‌ 
உண்டாகாது. அவர்கள்‌ யோபுவைப்‌ 
பரியாசம்பண்ணுவார்கள்‌. ஆனாலும்‌. 
தான்‌ பேசிய பின்பு, அவர்கள்‌ தன்னை 
பரியாசம்பண்ணட்டும்‌ என்று யோபு 
சொல்லுகிறார்‌. இதுவரையிலும்‌ யோபு 
தன்னுடைய  சிநேகிதரின்‌ பேச்சை 
கேட்டுக்கொண்டிருந்தார்‌. இப்போதோ 
அவர்கள்‌ தன்னுடைய பேச்சை சகிப்புத்‌ 
தன்மையோடு  கேட்டுக்கொள்ளுமாறு 
யோபு அவர்களை வேண்டிக்‌ 
கொள்கிறார்‌. 


தன்னுடைய பேச்சைக்‌ கேட்டு, 
தன்னுடைய சிநேகிதரின்‌ கடினமான 
இருதயங்கள்‌ மென்மையாகலாம்‌ என்று 
யோபு எதிர்பார்க்கிறார்‌. தன்னுடைய 
பேச்சை அவர்கள்‌ கேட்டால்‌, அதன்‌ 
பின்பு அவர்கள்‌ தன்னை 
பரியாசம்பண்ணமாட்டார்கள்‌..... என்றும்‌. 
தன்மீது கோபப்படாமல்‌ அன்பாகப்‌ 
பேசுவார்கள்‌ என்றும்‌ யோபு 
எதிர்பார்க்கிறார்‌ 


யோபு தன்‌ சிநேகிதரிடத்தில்‌, “நான்‌ 
மனுஷனைப்‌ பார்த்தா 
அங்கலாய்க்கிறேன்‌” என்று கேட்கிறார்‌. 
இல்லை. யோபு மனுஷனைப்‌ பார்த்து 
அங்கலாய்க்கவில்லை. யோபு 
மனுஷனிடத்தில்‌ முறையிடாமல்‌, 
தேவனிடத்தில்‌ முறையிடுகிறார்‌. யோபு 
தேவனிடத்தில்‌ மாத்திரமே தன்னுடைய 
வழக்குகளையும்‌, நியாயங்களையும்‌, 
கஷ்டங்களையும்‌, வேதனைகளையும்‌ 
சொல்லுகிறார்‌. தேவன்‌ தன்னுடைய 
நியாயத்தைக்‌ கேட்டு, தனக்கும்‌ 
தன்னுடைய சிநேகிதருக்கும்‌ இடையில்‌ 
விவாதத்திற்கு தீர்ப்பு 

என்று சொல்லுகிறார்‌. 

தன்னுடைய விவாதத்திற்கு தேவனே 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பார்த்து 
ஆனாலும்‌ 
விசனப்படுகிறது. 


யோபு மனுஷனைப்‌ 
அங்கலாய்க்கவில்லை. 
யோபுவின்‌ ஆவி 
யோபுவின்‌ நிலமை மிகவும்‌ 
வேதனையாகயிருக்கிறது. மனுஷருக்கு 
பொதுவாக வரும்‌ வியாதிகளைப்போலவும்‌, 
வேதனைகளைப்போலவும்‌ . யோபுவுக்கு 
வராமல்‌, அவை மிகவும்‌ பயங்கரமாக 
வந்திருக்கிறது. யோபுவுக்கு வந்த 
தன்பத்தைப்போல, வேறு யாருக்கும்‌ 
இவ்வளவு துன்பம்‌ வந்ததில்லை. 
யோபுவின்‌ சிநேகிதருக்கு அவருடைய 
வேதனையின்‌ அளவு புரியவில்லை. 
ஆகையினால்‌ யோபு தன்னுடைய 
சிநேகிதரிடத்தில்‌, “என்னைக்‌ 
கவனித்துப்பாருங்கள்‌, அப்பொழுது நீங்கள்‌ 
பிரமித்து, உங்கள்‌ வாயைக்‌ கையால்‌ 
பொத்திக்கொள்வீர்கள்‌" என்று 
சொல்லுகிறார்‌. 

தன்னுடைய நிலமையைப்‌ 
யோபுவே கலங்குகிறார்‌. 
வியாதியைப்‌ பார்த்து யோபு 
“இதை நான்‌ 
கலங்குகிறேன்‌; நடுக்கம்‌ என்‌ 
மாம்சத்தைப்பிடிக்கும்‌' என்று யோபு 
தன்னுடைய பிரமிப்பையும்‌, கலக்கத்தையும்‌, 
நடுக்கத்தையும்‌. தன்னுடைய 
சிநேகிதரிடத்தில்‌ சொல்லுகிறார்‌. யோபு 
ஒரு குறையும்‌ இல்லாமல்‌ வாழ்ந்தவர்‌, 
திடீரென்று ஒருநாள்‌, அவர்‌ தன்னுடைய 
த்‌ அத்‌ இழந்து 
ட்டார்‌. நாளில்‌ அவருடைய 


க்‌ எல்லோரும்‌ செத்துப்‌ 
போனார்கள்‌. 


பார்த்து 
தன்னுடைய 
பிரமிக்கிறார்‌. 
நினைக்கையில்‌ 


யோபு தன்னுபைய சரீரத்தில்‌ 


ஆரோக்கியமாகத்தான்‌. 
ரென்று ஒரு நாளில்‌, அவருடைய 
சரீரத்தில்‌ புண்களும்‌ பருக்களும்‌ 
உண்டாயிற்று... தான்‌ அனுபவிக்கிற 
வேதனைகளைப்‌ பார்த்து, 





ழ்‌ நள 
யாய 


தன்னுடைய சிநேகிதர்‌ தனக்கு 
ஆறுதலான வார்த்தைகளைச்‌ 
சொல்லுவார்கள்‌ என்று யோபு 
எதிர்பார்க்கிறார்‌. ஆனால்‌ அவர்களோ, 
யோபுவுக்கு ஆறுதல்‌ சொல்லாமல்‌, 
அவரை வேதனைப்படுத்துகிறார்கள்‌. 
யோபு அவர்களுடைய பரியாசப்‌ 
பேச்சுக்களை நினைத்து, தனக்குள்ளே 
கலங்குகிறார்‌. அவர்களுடைய 
வேதனையான பேச்சுக்களினால்‌, 
யோபுவின்‌  மாம்சத்தை நடுக்கம்‌ 
பிடிக்கிறது 

துன்மார்க்கருக்கு வேதனை 
வருமென்று யோபுவின்‌ சிநேகிதர்கள்‌ 
சொல்லுகிறார்கள்‌. ஆனால்‌. 
துன்மார்க்கரில்‌ அநேகர்‌ 
செழிப்பாயிருப்தை பார்த்து. யோபு 
வேதனைப்படுகிறார்‌. தன்னுடைய 
சிநேகிதரின்‌ விவாதத்தை, துன்மார்க்கரின்‌ 
செழிப்பான ஜீவியத்தோடு ஒப்பிட்டுப்‌ 
பார்க்கிறார்‌. அவர்களுடைய 
விவாதத்திற்கும்‌ துன்மார்க்கருடைய 
செழிப்பான ஜீவியத்திற்கும்‌ முரண்பாடு 
காணப்படுகிறது. யோபு இதையெல்லாம்‌ 
நினைத்துப்‌ பார்த்து கலங்குகிறார்‌. 
நடுக்கம்‌ அவருடைய மாம்சத்தைப்‌ 
பிடிக்கிறது. 


துன்மார்க்கரின்‌ சுகஜீவியம்‌ 
யோபு 21 : 7-16 


யோபு 21:7. துன்மார்க்கர்‌ தினித்து 
விருத்தராகி, வல்லவராவானேன்‌?' 


யோபு 218. அவர்கனோடுங்கூட 
அவர்கள்‌ சந்ததியார்‌ அவர்களுக்கு. 
முன்பாகவும்‌, அவர்கள்‌ பின்னைகள்‌ 
அவர்கள்‌ கண்களுக்கு முன்பாகவும்‌. 
திடப்படுகிறார்கள்‌. 

யோபு 219. அவர்கள்‌ வீடுகள்‌ 
பயமில்லாமல்‌ பத்திரப்பட்டிருக்கும்‌; 
தேவனுடையமிலாறு அவர்கன்மேல்‌ 
வருகிறதில்லை. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யோபு 21:10. அவர்களுடைய எருது 
பொலித்தால்‌, வீணாய்ப்போகாது; 
அவர்களுடைய பசு சினை அழியாமல்‌ 
சனுகிறது.. 


யோபு 2111. அவர்கள்‌ தங்கள்‌ 
குழந்தைனை ஒரு மத்தையைப்போல. 
வெளி போகவிடுகிறார்கன்‌; 
கல்‌ நல்கா வு 
விளையாடுகிறார்கள்‌. 


யோபு 21:12. அவர்கள்‌ தம்புரையும்‌ 
சுரமண்டலத்தையும்‌ எடுத்துப்‌ பாடி, 
கின்னரத்தின்‌ ஓசைக்குச்‌. 
சுந்தோஷப்படுகிறார்கள்‌. 


அவர்கள்‌ 
தங்கள்‌ 
போக்கி, 
பாதானத்தில்‌ 


யோபு 8, 
செல்வவான்களாய்த்‌. 
நாட்களைப்‌: 
ஒருக்ஷணப்பொழுதிலே. 
இறங்குகிறார்கள்‌. 


யோபு 21:14. அவர்கள்‌ தேவனை 
நோக்கி: எங்களைவிட்டு விலகியிரும்‌, 
உம்முடைய வழிகளை அறிய 
விரும்போம்‌; 


யோபு 21:15. சர்வவல்லவரை நாம்‌ 
சேவிக்க அவர்‌ யார்‌? அவரை நோக்கி 
ஜெபம்‌ பண்ணுவதினால்‌ நமக்குப்‌ 
பிரயோஜனம்‌ என்ன என்கிறார்கள்‌. 


யோபு 21:16. ஆனாலும்‌ அவர்கள்‌. 
வு அவர்கள்‌ கையிலிராது; 

துன்மார்க்கரின்‌ ஆலோசனை எனக்குத்‌ 

தூரமாயிருப்பதாக. 


இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ 
துன்மார்க்கருக்கு வரும்‌ கஷ்டங்களையும்‌ 
வேதனைகளையும்‌ யோபுவின்‌ மூன்று 
சிநேகிதர்களும்‌ தங்களுடைய 
விவாதத்தில்‌ விரிவாகச்‌ சொல்லுகிறார்கள்‌. 
யோபு அவர்களுடைய விவாதத்தை 
முழுவதுமாக ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும்‌, 
ஓரளவு ஏற்றுக்கொள்கிறார்‌. பாவிகளில்‌ 
பிரதான பாவிகள்மீதும்‌ துணிகரமாய்ப்‌ 
பாவம்‌ செய்கிறவர்கள்மிதும்‌ தேவனுடைய 
நியாயத்தீர்ப்பு வருகிறது. 
தேவனுடைய கோபம்‌ 
துன்மார்க்கர்மீதும்‌ வருவதில்லை. 





ழ்‌ நவள 
ஈயா 


துன்மார்க்கரில்‌ அநேகர்‌ இந்தப்‌. 
பிரபஞ்சத்தில்‌ செழிப்பாக ஜீவிக்கிறார்கள்‌. 
அவர்களுடைய ஐசுவரியமும்‌ 
செழிப்பாயிருக்கிறது. அவர்களுக்கு ஒரு 
கஷ்டமும்‌, துன்பமும்‌, வேதனையும்‌ 
வருவதில்லை. யோபு இதை மனதில்‌ 
வைத்து, “துன்மார்க்கர்‌ ஜீவித்து 
விருத்தராகி, வல்லவராவானேன்‌? 
அவர்களோடுங்கூட அவர்கள்‌ சந்ததியார்‌ 
அவர்களுக்கு முன்பாகவும்‌, அவர்கள்‌ 
பிள்ளைகள்‌ அவர்கள்‌ கண்களுக்‌ 
முன்பாகவும்‌ திடப்படுகிறார்கள்‌” 
(யோபு 217,8) என்‌! ன்‌ டய 
சிநேகிதரிப த்தில்‌ கேட்கிறார்‌ AE 

துன்மார்க்கர்‌ தங்களுடைய 
துன்மார்க்கத்தில்‌ தொடர்ந்து ஜீவித்தாலும்‌. 
அவர்களுக்கு அழிவு வராமல்‌ செழிப்பு 
வருகிறது. அவர்களுடைய 


பிள்ளைக சாபம்‌ வராமல்‌, 
செழிப்பாக வே இருக்கிறார்கள்‌ 


துன்மார்க்கருடைய செழிப்பை 
யோபு விரிவாகச்‌ சொல்லுகிறார்‌. அதன்‌ 
உ யரத்தையும்‌, அகலத்தையும்‌, 
ஆழத்தையும்‌ யோபு விவரிக்கிறார்‌. 
அவர்கள்‌ இந்தப்‌ பூரியில்‌ 
செல்வசெழிப்போடு, ஜீவிக்கும்போது, 
தேவனுடைய கோபம்‌ அவர்கள்மீது வந்து 
இறங்குவதில்லை. அவர்களுடைய 
ஐசுவரியம்‌ திடிரென்று குறைந்து 


போவதுரில்லை, பர்களுக்கு ஒரு 
நஷ்டமும்‌ உண்டாவதுமில்லை. 


நாபால்‌ 
தாளீதின்‌ 


ஒரு 


துன்மார்க்கன்‌ 


பேரைச்சொல்லி, அவன்‌ சுகசெய்தியை 
விசாரித்து, அவனை நோக்கி: நீர்‌ வாழ்க, 
உமக்குச்‌ சமாதானமும்‌, உம்முடைய 
வீட்டுக்குச்‌ சமாதானமும்‌, உமக்கு 
உண்டான எல்லாற்றிற்கும்‌ சமாதானமும்‌ 
உண்டாவதாக என்று அவனை 
வாழ்த்தினார்‌” (சாமு 25:5,6). 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


துன்மார்க்கர்‌ 


இருப்பதோடு, 


செழிப்பாய்‌ 
அவர்கள்‌ அதிகாரமும்‌ 
வல்லமையும்‌ உள்ளவர்களாகவும்‌ 
இருக்கிறார்கள்‌. சமுதாயத்தில்‌ 
அதிகாரம்‌ அவர்கள்‌ கையிலிருக்கிறது. 
ஜனங்களை ஆளுகை செய்யும்‌ பொறுப்பு 
துன்மார்க்கர்‌ கையில்‌ ஒப்பக்‌ 
கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவன்‌ 
அவர்கள்மீது பொறுைாயிருக்கிறார்‌ 
தம்முடைய தெய்வீக ஆலோசனைகளை 
நிறைவேற்றுவதற்கு, தேவன்‌ 
துன்மார்க்கருடைய ஐசுவரியத்தையும்‌ 


பயன்படுத்து: 


துன்மார்க்கரின்‌ பாவம்‌ அதிகரித்து 
முற்றும்போதோ, தேவன்‌ அவர்களை 
அழித்துப்போடுகிறார்‌ ஆனாலும்‌ 
துன்மார்க்கரில்‌ அநேகர்‌ செழிப்போடு 
ஜீவிக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
வல்லவர்களாகவும்‌ இருக்கிறார்கள்‌. 
அவர்களுடைய சந்ததியாரும்‌ 
ஸ்தாபிக்கப்படுகிறார்கள்‌. துன்மார்க்கரின்‌ 
கண்களுக்கு முன்பாகவே, அவர்களுடைய 
சந்ததியார்‌ திடப்படுகிறார்கள்‌. 
துன்மார்க்கரின்‌ வீடுகள்‌ பயமில்லாமல்‌ 
பத்திரப்பட்டிருக்கிர னுடைய 
து பக மேல்‌ ருத்த 
துன்மார்க்கருக்கு பயங்கரம்‌ 
உண்டாகும்‌ என்று சோப்பார்‌ சொன்னார்‌. 
அவர்கள்‌ எப்போதுமே பயத்தோடும்‌ 
நடுக்கத்தோடும்‌, கலக்கத்தோடும்‌ 
ஜீவிப்பார்கள்‌. சோப்பார்‌ 
ர்‌ சொன்னது 
ஒன்றும்‌ 
வீடுகள்‌ 


என்று 
அவர்‌ 
"துன்மார்க்கருக்கு 


பத்திரப்பட்டிருக்கிறது 
ஐசுவரியம்‌ 


அவர்களுடைய 


துன்மார்க்கின்‌ சம்பத்து எப்படி 
பெருகுகிறது. என்பதற்கு யோபு ஒரு 
எடுத்துக்காட்டு மாத்திரம்‌ சொல்லுகிறார்‌. 
“அவர்களுடைய எருது பொலிந்தால்‌, 
வீணாய்ப்போகாது; அவர்களுடைய பசு 
சினை அறியாமல்‌ ஈனுகிறது" 
(யோபு 2140) என்று யோபு 
துன்மார்க்கருக்கு வரும்‌ ஆசீர்வாதத்தைப்‌ 
பற்றிச்‌ சொல்லுகிறார்‌. 





ழ்‌ நவள 
யாய 


துன்மார்க்கர்‌ 
ஜீவிக்கிறார்கள்‌. 
வாழ்க்கையை நன்றாய்‌ 
அனுபவிக்கிறார்கள்‌. அவர்களுக்கு 
எந்தவிதமான வருத்தமும்‌ வேதனையும்‌ 
இல்லை. யோபு தன்மார்க்கரின்‌ 
சந்தோஷமான ஜீவியத்தைப்பற்றிச்‌ 
சொல்லும்போது, “அவர்கள்‌ தங்கள்‌ 
குழந்தை ஒரு மந்தையைப்போல 
வெளியே போகவிடுகிறார்கள்‌; அவர்கள்‌ 
பிள்ளைகள்‌ குதித்து விளையாடுகிறார்கள்‌. 
அவர்கள்‌ தம்புரையும்‌ சுரமண்டலத்தையும்‌ 
எடுத்துப்‌ பாடி, கின்னரத்தின்‌ ஓசைக்குச்‌ 
தணட கரன்‌ (யோபு 211172). 
என்று சொல்லுகிறார்‌ 

துன்மார்க்கருக்கு ஐசுவரியம்‌ 
இருந்தாலும்‌ அவர்கள்‌ அதை தவறான 
வழியில்‌ செலவு பண்ணுவார்கள்‌. 
அவர்களிடத்தில்‌ தேவபக்தியும்‌ இருக்காது. 
மனுஷர்மீதும்‌ அன்பும்‌ இருக்காது. 
அவர்கள்‌ இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ 
ஜீவிக்கும்‌. காலம்‌ வரையிலும்‌ 
செல்வவான்களாய்‌ தங்கள்‌ நாட்களைப்‌ 
போக்குவார்கள்‌. அவர்களுக்கு மரணம்‌ 
வரும்போதோ, அவர்கள்‌ ஒரு 
கூஷணப்பொழுதிலே பாதாளத்திலே. 
இறங்குவார்கள்‌. துன்மார்க்கருக்கு நரகமே 
நியமிக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு 
பரலோகத்திலே பங்குமில்லை, 
பாத்தியமுமில்லை. 

தேவனுடைய தயவினால்தான்‌ 
தாங்கள்‌ செழித்திருக்கிறோம்‌ என்பது 
துன்மார்க்கருக்குத்‌ தெரிவதில்லை. 
அவர்கள்‌ னை நோக்கி: 
“எங்களைவிட்டு விலகியிரும்‌ உம்முடைய 
வழிகளை அறிய விரும்போம்‌; 
சர்வவல்லவரை நாம்‌ சேவிக்க அவர்‌ யார்‌? 
அவரை நோக்கி தேய்‌ பண்ணுவதினால்‌ 
நமக்குப்‌ போஜனம்‌ என்ன” 
என்கிறார்கள்‌ (யோபு 214415). 


மதியீனருடைய 
அவர்களை 
பேதைகளின்‌ மாறுபாடு - 
கொல்லும்‌. மூப 
அவர்களை அழிக்கும்‌ (நீதி 1:32). 


சந்தோஷமாய்‌ 
தங்களுடைய 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


“தேவன்மேல்‌ அவர்கள்‌ தங்கள்‌ 
நம்பிக்கையை வைத்து, தேவனுடைய 
செயல்களை மறவாமல்‌, அவர்‌ 
கற்பனைகளைக்‌ கைக்கொள்ளும்படிக்கும்‌, 
இருதயத்தைச்‌ செல்வைப்படுத்தாமலும்‌, 
தேவனை உறுதியாய்ப்‌ பற்றிக்‌ 
கொள்ளாமலும்‌ இருந்த முரட்டாட்டமும்‌ 
கலகமுமுள்ள சந்ததியாகிய தங்கள்‌ 
பிதாக்களுக்கு அவர்கள்‌ ஒப்பாகாத 
படிக்கும்‌, இவைகளைக்‌ கட்டளையிட்டார்‌” 
(சங்‌ 7827 என்று சங்கீதக்காரர்‌ 
சொல்லுகிறார்‌. 


பாவிகளுக்கு ஐசவரியமும்‌ 
செழிப்பும்‌ வரும்போது அவர்கள்‌ 
தேவனையும்‌, அவருடைய உபதேசத்தையும்‌ 
அசட்டைபண்ணுவார்கள்‌. தங்களுக்குத்‌ 
தேவையான ஐசுவரியம்‌ தங்களிடத்தில்‌ 
இருப்பதினால்‌, தங்களுக்கு தேவனுடைய 
தயவு தேவையில்லை என்று இறுமாப்‌ 
பேடிருப்பார்கள்‌.  துன்மார்க்கரிடத்தில்‌ 
இந்தப்‌ பிரபஞ்சத்தின்‌ ஐசுவரியங்கள்‌ 
அதிகமாயிருக்கும்போது, அவர்கள்‌ 
தங்கள்‌ தேவைகளுக்காக யாரையும்‌ 
எதிர்பார்க்கமாட்டார்கள்‌.  மனுஷரையும்‌ 
மதிக்கமாட்டார்கள்‌, தேவனையும்‌ 
மதிக்கமாட்டார்கள்‌. 


துன்மார்க்கர்‌ செழித்திருக்கும்போது, 
தேவனிடத்தில்‌ ஜெபம்பண்ணபாட்டார்கள்‌. 
“தங்களைவிட்டு விலகியிரும்‌' என்றும்‌, 
தேவனுடைய வழிகளை தாங்கள்‌ 
அறியவிரும்பவில்லை" என்றும்‌ 
சொல்லுவார்கள்‌. 
சேவிப்பதினாலும்‌, அவரை 
ஜெபம்பண்ணுவதினாலும்‌ 
தங்களுக்கு ஒரு பிரயோஜனமும்‌ இல்லை 
என்று சொல்லிவிடுவார்கள்‌. 
அவர்களுடைய இருதயத்தில்‌ தேவனைப்‌ 
பற்றிய சிந்தனை சிறிதும்‌ இருக்காது. 
அவர்கள்‌ தேவனைவிட்டுத்‌ தூரமாய்‌ 
விலகியே ஜீவிப்பார்கள்‌. 


_அன்மார்க்கருக்கு 





ழ்‌ நள 
யாய 


அதுவே தங்களுக்கு சந்தோஷம்‌ என்று 
துன்மார்க்கர்‌ நினைப்பார்கள்‌. தாங்கள்‌ 
ஆசைப்பட்டது எல்லாம்‌ தங்களுக்கு 
கிடைத்துவிட்டால்‌, தேவனுடைய தயவு 
தங்களுக்கு தேவையில்லை என்று 
தீர்மானம்‌ பண்ணிவிடுவார்கள்‌. 
துன்மார்க்கர்‌ தங்களுக்கு இஷ்டமான 
வழிகளில்‌ போவார்கள்‌. தேவனுடைய 
வழிகளை அறியவிரும்பமாட்டார்கள்‌. 


நாம்‌  தேவனைப்பற்றிக்கொள்ளும்‌. 
போது, அவர்‌ நமக்கு ஒரு சில 
'பொறுப்புக்களைக்‌ கொடுக்கிறார்‌. அந்தப்‌ 
பொறுப்புக்களை நிறைவேற்றுவது 
நம்முடைய கடமை. கர்த்தருடைய 
பிள்ளைகள்‌ தங்களுடைய கடமைகளில்‌ 
உண்மையுள்ளவர்களாயிருக்க வேண்டும்‌ 
தேவன்‌ மனுஷனை தம்முடைய சாயலாக 
சிருஷ்டித்திருக்கிறார்‌. மனுஷன்‌ 
தேவனைத்‌ தன்னுடைய சுர்த்தராகவும்‌, 
ண்டவராகவும்‌. ஏற்றுக்கொண்டு, 
அச்‌ மவிக்கவேண்டும்‌ 


துன்மார்க்கரோ உலக ஐகவரியத்தை 


தங்கள்‌ தேவனாக 
தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
மெய்த்தேவனாகிய கர்த்தரைவிட்டு 
விலகியிருக்கிறார்கள்‌. கர்த்தரை தாங்கள்‌ 
சேவிக்கவேண்டிய அவசியம்‌ இல்லை 
என்று நினைக்கிறார்கள்‌. “சர்வவல்லரை 
நாம்‌ சேவிக்க அவர்‌ யார்‌” என்று 
ன்மார்க்கர்‌ ஆணவரஙய்க்‌ 
ட்கிறார்கள்‌. 

துன்மார்க்கர்‌ தேவனைப்‌ 
பற்றிய காரியங்களில்‌ 
அலட்சியமாயிருக்கிறார்கள்‌. “சர்வவல்லவர்‌” 
என்பது தேவனுக்குக்‌ கொடுக்கப்படும்‌ 
சாதாரண பெயர்தான்‌ என்று 
துன்மார்க்கர்‌ நினைக்கிறார்கள்‌. தேவன்‌ 
மெய்யாகவே  சர்வவல்லவர்‌ என்பதை 
அவர்கள்‌ பரிந்துகொள்வதில்லை. 
சர்வவல்லயையுள்ள தேவனைப்‌ 
பற்றி மிகவும்‌ 
பேசுகிறார்கள்‌. 
ஏற்கெனவே  ஐசுவரியவான்களாகவும்‌, 
அதிகாரமுள்ளவர்களாகவும்‌ இருப்பதினால்‌, 
தாங்கள்‌ யாரையும்‌ சேனிக்கவேண்டிய 
அவசியமில்லை என்று ஆணவத்தோடு 
சொல்லுகிறார்கள்‌. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தங்களை சேவிப்பதற்கு அநேகர்‌ 
இருக்கும்போது, தாங்கள்‌ ஏன்‌ 
சர்வவல்லவரை சேவிக்கவேண்டும்‌ என்று 
கேட்கிறார்கள்‌. “நாங்களே எஜமான்கள்‌" 
(எரே 2:31) என்று துன்மார்க்கர்‌ 
சொல்லுகிறார்கள்‌. கர்த்தரே நம்‌ 
எல்லோருக்கும்‌  எஜமானராயிருக்கிறார்‌. 
என்னும்‌ சத்தியம்‌ அவர்களுக்குத்‌ 
தெரியவில்லை. அவர்கள்‌ கர்த்தரை 
நம்பவுமில்லை. கர்த்தரை சேவிக்க 
வேண்டும்‌ என்னும்‌ உணர்வும்‌ 
அவர்களிடத்தில்‌ இல்லை. 


துன்மார்க்கருக்கு இந்தப்‌ 
பிரபஞ்சத்தின்‌ ஐசுவரியமும்‌, பெயரும்‌ 
புகழுமே அதிக பிரயோஜனமாகத்‌ 
தெரிகிறது. தாங்கள்‌ 
ஜசுவரியவான்களாயிருப்பதினால்‌, 
தங்களுக்கு ஏற்கெனவே இந்த 
உலகத்தின்‌ மூலமாய்‌ பிரயோஜனம்‌ 
உண்டாயிருக்கிறது என்றும்‌, இதற்கு 
மேல்‌ வேறு பிரயோஜனம்‌ எதுவும்‌ 
தேவையில்லை என்றும்‌ துன்மார்க்கர்‌ 
நினைக்கிறார்கள்‌. இதனால்‌ அவர்கள்‌, 
“சர்வவல்லரை நோக்கி, 
ஜெபம்பண்ணுவதினால்‌ நமக்கு 
பிரயோஜனம்‌. என்ன" என்று 
அலட்சியமாய்க்‌ கேட்கிறார்கள்‌. 


கிருபையும்‌, 
வேண்டும்‌. 


நமக்கு தேவனுடைய 
இரக்கமும்‌, சிலாக்கியமும்‌ 
ஆவிக்குரிய ஆசீர்வாதமே நித்திய 
ஆசீர்வாதம்‌. நாம்‌ இந்த உலகம்‌ 
முழுவதையும்‌ ஆதாயப்படுத்திக்‌ 
கொண்டாலும்‌, நம்முடைய ஜீவனை நாம்‌ 
இழந்துபோவோமென்றால்‌, நமக்கு ஒரு 
பிரயோஜனமும்‌ இல்லை. நம்முடைய 
நித்திய ஜீவனே நமக்கு பிரதானம்‌. 
இப்பிரபஞ்சத்தின்‌ ஆசீர்வாதங்கள்‌ 
இம்மைக்கு மாத்திரமே உரியது. நித்திய 
ஜீவனோ நம்முடைய மறுமைக்கும்‌ 
உரியது. அதுவே  நித்தியமானது. 
நம்மிடத்தில்‌ ஆவிக்குரிய ஆசீர்வாதம்‌ 
தாராளமாயிருக்கும்போது, இந்தப்‌ 
பிரபஞ்சத்தின்‌ நன்மைகள்‌ நமக்கு. 
குறைவாயிருந்தாலும்‌, நாம்‌ குறை 
சொல்லமாட்டோம்‌. கர்த்தருக்குள்‌ 
மனமகிழ்ச்சியாயிருப்போம்‌. கர்த்தரை நம்பி 
நன்மை செய்வோம்‌. 





ழ்‌ நவள 
யாய 


யோபு துன்மார்க்கரின்‌ 
ஆலோசனையில்‌ பிரியப்படவில்லை. 
துன்மார்க்கனுடைய கண்கள்‌, அவனுடைய 
அழிவைக்‌ காணும்‌. அவன்‌. 
சர்வவல்லவரின்‌ உக்கிரத்தைக்‌ குடிப்பான்‌. 
தான்‌ 
தனக்கு 
உண்டாகப்போவதில்லை என்று 
துன்மார்க்கன்‌ நினைக்கிறான்‌. ஆனால்‌ 
கர்த்தரோ, தம்முடைய கோபத்தின்‌ 
ஆக்கினையை அவர்கள்மீது ஊற்றுவார்‌. 
அவர்களுடைய வாழ்வு அவர்கள்‌ கையில்‌ 
ரது. துன்மார்க்கன்‌ மதிமீனமாய்ச்‌ 
சிந்திக்கி ன்னுடைய வ 
வ அக தகைம்‌ அயில 


தேவனுடைய 
ஒத்தாசையும்‌, 


ஒரு 


உதவியும்‌, 
அநுக்கிரகமும்‌ 
இல்லாவிட்டால்‌, தனக்கு இந்தப்‌ 
பிரபஞ்சத்தில்‌ ஒரு நன்மையும்‌ 
உண்டாகாது என்பது தன்மார்க்கனுக்குத்‌ 
தெரியவில்லை. ஆகையினால்‌ அவன்‌ 
ஐசுவரியவானாயிருந்தாலும்‌, தன்னுடைய 
ஜசுவரியத்திற்காக அவன்‌ கர்த்தருக்கு 
நன்றி சொல்வதில்லை. தன்னுடைய 
சுயமுயற்சிமினாலும்‌. சுயபுத்தியினாலும்‌, 
சுயபிரயோஜனத்தினாலும்‌ தன்னுடைய 
ஐசுவரியத்தை சம்பாதித்ததாக நினைத்து 
துன்மார்க்கன்‌. இறுமாப்பாயிருக்கிறான்‌. 
தேவன்‌ தம்முடைய கிருபையினால்‌. 
தனக்கு ஐசுவரியத்தைத்‌ தந்திருக்கிறார்‌ 
என்னும்‌ சிந்தனை துன்மார்க்கனிடத்தில்‌ 
சிறிதுமில்லை. 

வல்லமையோ, 
கைகளின்‌: 


துன்மார்க்கனுடைய 
அல்லது அவனுடைய 
பராமக்கிரமமோ, அவனுக்கு 
ஐசுவரியத்தைக்‌ கொடுப்பதில்லை. 
தேவனில்லாமல்‌ யாருக்கும்‌ ஒரு 
நன்மையும்‌ உண்டாகாது. இந்த சத்தியம்‌ 


ஆகையினால்‌ 
அசட்டைபண்ணுகிறான்‌. தேவனிடத்தில்‌ 
நன்‌! 'தவனாபிருக்கிறான்‌. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நாம்‌ கடினமாய்‌ உழைத்து சம்பாதித்ததை, 
நாம்‌ அனுபவிக்க வேண்டுமென்றால்‌ 
அதற்கும்‌ தேவனுடைய அநுக்கிரகம்‌ 
வேண்டும்‌. தேவனுடைய 
உதவியில்லாமல்‌ நமக்கு ஒன்றும்‌ 
சித்திக்காது. துன்மார்க்கரோ, 
தேவனுடைய  ஒத்தாசையில்லாமலேயே, 
தங்களுடைய ஐசுவரியத்தை பாதுகாப்பாக 
சேமித்து வைக்கலாம்‌ என்று 
நினைக்கிறார்கள்‌. தேவன்‌ நம்மையும்‌, 
நமக்குள்ளவற்றையும்‌ பாதுகாக்க 
வில்லையென்றால்‌, நாம்‌ எல்லாவற்‌ ம்‌ 
இழந்துபோவோம்‌. 1 ல்‌ 


யோபு 


துன்மார்க்கனுடைய 


“துன்மார்க்கரின்‌ 

எனக்குத்‌ 
தூரமாயிருப்பதாக” என்று சொல்லுகிறார்‌. 
தன்னுடைய ஐசுவரியம்‌ களஞ்சியத்தில்‌ 
சேமிக்கப்பட்டிருப்பதாக துன்மார்க்கன்‌ 
நினைக்கிறான்‌. தன்னுடைய சம்பத்து 
தனக்கு மாத்திரமே உரியது என்று 
நினைத்து, துன்மார்க்கன்‌ யாருக்கும்‌ 
உதவிசெய்ய மறுத்துவிடுகிறான்‌. 
இப்படிப்பட்ட ஆலோசனைகள்‌ 
தன்னைவிட்டுத்‌ தூரமாயிருக்கவேண்டும்‌ 
என்று யோபு விரும்புகிறார்‌. 
துன்மார்க்கனுடைய சிந்தனையில்‌ 
தேவனுக்கு இடம்‌ இருக்காது. அவன்‌ 
தேவனைப்பற்றியும்‌, அவருடைய 
பிரமாணங்களைப்‌ பற்றியும்‌ 
சிந்திக்கமாட்டான்‌. “இதுதான்‌ அவர்கள்‌ 
வழி. இதுதான்‌ அவர்கள்‌ பைத்தியம்‌” 
(சங்‌ 4913) என்று சங்கீதக்காரர்‌ 
சொல்லுகிறார்‌. யோபுவோ 
துன்மார்க்கருடைய ஆலோசனையில்‌. 
நடவாமல்‌, தேவனுடைய ஆலோசனையில்‌ 
நடப்பதற்கு பிரியப்படுகிறார்‌. 


துன்மார்க்கரின்‌ அழிவு 
யோபு 21 : 17-26 


யோபு 2117. 
'துன்மார்க்கரின்‌' 
அணைத்துபோம்‌; 
கோபத்தினால்‌. 
யகிர்த்துகொடுக்கையில்‌, 
ஆயத்து அவர்கன்மேல்‌ வரும்‌. 


எத்தனைச்‌. சடுதியில்‌ 
விளக்கு. 

அவர்‌ தமது 
வேதனைகளைப்‌ 
அவர்கள்‌ 





ழ்‌ நள 
ஈயா 


யோபு 21:18. அவர்கள்‌ காற்றுமுகத்திலி. 
ருக்கிற துரும்பைப்‌ போலவும்‌, 
பெருங்காற்று யறக்கடிக்கிற 
பதரைப்போலவும்‌ இருக்கிறார்கள்‌. 

யோபு 21:19. தேவன்‌ அவனுடைய 
அக்கிரமத்தை அவன்‌ பின்னைகளுக்கு. 
வைத்து வைக்கிறார்‌; அவன்‌ 
உணரத்தக்கவிதமாய்‌ அதை 
அவனுக்குப்‌ பலிக்கப்பண்ணுகி தார்‌. 


யோபு 21:20. அவனுடைய அழிவை 
அவனுடைய கண்கள்‌ காணும்‌, 
சர்வவல்லவருடைய உக்கிரத்தைக்‌ 
குடிப்பான்‌. 


யோபு 2121. அவன்‌ மாதங்களின்‌ 
தொகை குறுக்கப்படும்போது, 
அவனுக்குப்‌ பிற்பாடு அவன்‌ 
வீட்டைப்பற்றி அவனுக்கு இருக்கும்‌ 
விருப்பமென்ன? 


யோபு 21:22. உயர்த்தோரை 
தியாயந்தீர்க்கிற தேவனுக்கு அறிவை 
உணர்த்த யாராலாகும்‌?' 


யோபு 21:28. ஒருவன்‌ திர்வாகத்தோடும்‌. 
சுகத்தோடும்‌ வாழ்த்து குறையற்ற 
பெலனுள்ளவனாய்ச்‌ சாகிறான்‌. 


யோபு 21:24. அவனுடைய 
பால்பாத்திரங்கன்‌' பாலால்‌ 
நிரம்பியிருக்கிறது, அவன்‌ எலும்புகவில்‌ 
ஊன்‌ புஷ்டி யாயிருக்கிறது.. 


யோபு 21:95. 
நானாவது 
சாப்பிடாமல்‌, மன 


வேறொருவன்‌ ஒரு 
சுந்தோஷத்தோடே 


தூன்மார்க்கரின்‌ வினக்கு 


சடுதியில்‌: 
வினக்கு 


எத்தனைச்‌. 
துன்மார்க்கரிண்‌ 
அணைத்துபோம்‌; அவர்‌ தமது 
கோபத்தினால்‌ வேதனைகளைப்‌ 
யகிர்த்துகொடுக்கையில்‌, அவர்கள்‌ 
ஆபத்து அவர்கன்மேல்‌ வரும்‌ 
(யோபு 21:17). 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


துன்மார்க்கரின்‌ ஐசுவரியத்தை 
யோபு இங்கு விரிவாகச்‌ சொல்லுகிறார்‌. 
துன்மார்க்கனுக்கு இந்த ஜீவியத்தில்‌ 
அறிவு வரும்‌ என்று யோபுவின்‌ 
சிநேகிதர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. ஆனால்‌ 
பல சந்தர்ப்பங்களில்‌, துன்மார்க்கரில்‌ 
அநேகர்‌ இந்தப்‌ 
பிரபஞ்சத்தில்‌, செல்வந்தவர்களாகவும்‌, 


அதிகாரமுள்ளவர்களாவும்‌ இருக்கிறார்கள்‌. 
அவர்களுடைய 
அணையாமலிருக்கிறது. ஆனாலும்‌ 
விளக்கு 

ல்‌ 
ல்‌ கும்‌ 


விளக்கு 

இந்த 
எரியாது. 
சடுதியில்‌ 


யோபு 


நித்தியமாய்‌ 
விளக்கு 

என்று 
க்‌ 


தேவன்‌ துன்மார்க்கரை கண்டும்‌ 
காணாதவர்போல்‌ இருக்கமாட்டார்‌. அவர்‌ 
தம்முடைய நீதியான நியாயத்தீர்ப்பை 
துன்மார்க்கருக்குக்‌ கொடுப்பார்‌. தேவன்‌ 
தமது கோபத்தினால்‌ வேதனைகளைப்‌ 
பகிர்ந்துகொடுக்கும்‌ போது, 
துன்மார்க்கர்மேல்‌ அவர்களுடைய 
ஆபத்து வரும்‌, துன்மார்க்கரின்‌ 
ஐசுவரியம்‌ நிலைக்காது. அவர்களுடைய 
அதிகாரமும்‌, வல்லமையும்‌ நிலைக்காது. 
அவை சீக்கிரத்தில்‌ அழிந்துபோகும்‌. 
துன்மார்க்கர்‌ சிறிதுகாலம்‌ செழிப்பாய்‌ 
ஜீவிப்பார்கள்‌. ஆனாலும்‌ சடுதியில்‌ 
அவர்கள்மேல்‌ ஆபத்து வரும்‌. 


துரும்பைப்போலவும்‌ 
பதரைப்போலவும்‌ 


அவர்கள்‌ காற்றுமுகத்திலிருக்கிற 
துரும்யைப்‌ போலவும்‌, பெருங்காற்று 
பறக்கடிக்கிற பதரைப்போலவும்‌ 
இருக்கிறார்கள்‌. தேவன்‌ அவனுடைய 
அக்கிரமத்தை அவன்‌ பின்னைகளுக்கு, 
வைத்து வைக்கிறார்‌; அவன்‌ 
உணரத்தக்கவிதமாய்‌ அதை 
அவனுக்குப்‌ பலிக்கப்பண்ணுகிறார்‌. 
அவனுடைய அழிவை அவனுடைய 
கண்கள்‌ காணும்‌, சர்வவல்லவருடைய 
உக்கிரத்தைக்‌ குடிப்பான்‌. அவன்‌ 
மாதங்களின்‌ தொகை குறுக்கப்படும்‌ 
போது, அவனுக்குப்‌ பிற்பாடு அவன்‌ 
ன்ட்டைப்பற்றி அவனுக்கு இருக்கும்‌ 
விருப்பமென்ன? (யோபு 21:18-21) 





ழ்‌ நவள 
யாய 


தேவன்‌ நீதியும்‌ பரிசுத்தமுமுள்ளவர்‌. 
துன்மார்க்கர்‌ இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ 
செழிப்பாய்‌. ஜீவித்தாலும்‌, அவர்கள்‌ 
தேவனுக்கு முன்பாக காற்று 
முகத்திலிருக்கிற துரும்பைப்போலவும்‌, 
பெருங்காற்று பறக்கடிக்கிற 
பதரைப்போலவும்‌ இருக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ தங்களை முக்கியமானவர்கள்‌. 
என்றும்‌, கனமுள்ளவர்கள்‌ என்றும்‌, 
பிரயோஜனமுள்ளவர்கள்‌ என்றும்‌ 
நினைத்துக்கொள்கிறார்கள்‌. ஆனால்‌ 
உண்மையில்‌ அவர்கள்‌ இலேசானவர்கள்‌ 
பிரயோஜனமில்லாதவர்கள்‌. தேவனுடைய 
சமுகத்திற்கு முன்பாக துன்மார்க்கர்‌ 
ஒன்றும்‌ இல்லாமற்போய்விடுவார்கள்‌. 
ஞானிகளோடும்‌, நல்லவர்களோடும்‌ 
ஒப்பிட்டுப்‌ பார்க்கும்போது, துன்மார்க்கர்‌ 
நிரயோஜனமற்றவர்களாகவே 
இருக்கிறார்கள்‌. 


துன்மார்க்கருக்கு அழிவு 
நியமிக்கப்பட்டிருக்கிறது. துன்மார்க்கனுக்கு 
ஜசுவரியமும்‌, அதிகாரமும்‌ 
அதிகமாயிருக்கும்போது, அவன்‌ மிகுந்த 
ஆணவத்திலிருப்பான்‌. யாரையும்‌ 
மதிக்கமாட்டான்‌. யாருக்கும்‌ உதவி 
செய்யமாட்டான்‌. யாருக்கும்‌ 
பிரயோஜனமுள்ளவனாகவும்‌ இருக்க 
மாட்டான்‌. அவனுக்கும்‌ அழிவுக்கும்‌ 
இடையில்‌ சிறிது இடைவெளி மாத்திரமே 
உள்ளது. துன்மார்க்கன்‌ இந்தப்‌ 
பிரபஞ்சத்தில்‌ செழிப்போடு ஜீலித்தாலும்‌, 
மறுமையில்‌ அவனுக்கு அழிவு 
நியமிக்கப்பட்டிருக்கிறது. அவனுடைய 
அழிவை அவனுடைய கண்கள்‌ காணும்‌ 
அவன்‌ சர்வவல்லவருடைய உக்கிரத்தைப்‌ 
குடிப்பான்‌. 


“துன்மார்க்கனுக்குத்‌ தயைசெய்தாலும்‌ 
நீதியைக்‌ கற்றுக்கொள்ளான்‌; நீதியுள்ள 
தேசத்திலும்‌ அவன்‌ அநியாயஞ்செய்து 
கர்த்தருடைய மகத்துவத்தைக்‌ 
கவனியாதேபோகிறான்‌. கர்த்தாவே, 
உமது கை ஓங்கியிருக்கிறது, அவர்கள்‌ 
அதைக்‌ காணாதிருக்கிறார்கள்‌. கேன ஈலும்‌ 
உமது ஜனத்துக்காக நீர்‌ 
வைராக்கியத்தைக்‌ 
வெட்கப்படுவார்கள்‌; அக்கினி ழக 
சத்துருக்களைப்பட்சிக்கும்‌' (ஏசா 261011). 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


துன்மார்க்கன்‌ தேவனுடைய 
பார்க்கக்கூடாது என்று 


மூடிக்கொள்கிறான்‌. 
அவனுடைய கண்களைத்‌ 
அப்போது அவனுடைய 
அவனுடைய கண்களே 
உலகப்பிரகாரமான ஆசி ர்வாதங்களை 
நாம்‌ எவ்வளவுதான்‌ ற்றிருந்தாலும்‌, 
நம்முடைய ஆத்துமாவை 
இழந்துவிட்ப டால்‌, நமக்கு 
பாஜன முமில்லை. 
தேவன்‌ 
ஆயசுநாளை 
துன்மார்க்கன்‌ 
மரித்துப்போவான்‌. 
மரித்துப்போன 


நாம்‌ 
ஒரு 


துன்மார்க்கருடைய 
குறைத்துப்போடுவார்‌. 
சீக்கிரத்தில்‌ 
துன்மார்க்கன்‌ 
பின்பு அவனுடைய 
ஐசுவரியத்தினால்‌ அவனுக்கு ஒரு 
பிரயோஜனமும்‌. உண்டாகாது. 
துன்மார்க்கன்‌ உயிரோடிருந்த காலத்தில்‌, 
தன்னுடைய வீட்டைப்பற்றியும்‌ தன்னுடைய 
பின்சந்ததியாரைப்பற்றியும்‌ அதிக 
கரிசனையோடிருந்திருப்பான்‌. ஆனால்‌ 
அவன்‌ ஸரித்துப்போன பின்பு, அவனால்‌ 
அவனுடைய வீட்டிற்கு ஒன்றும்‌ செய்ய 
முடியாது. யோபு இதைப்பற்றிச்‌ சொல்லும்‌ 
போது, “துன்மார்க்கனுடைய மாதங்களின்‌ 
தொகை குறுக்கப்படும்போது, அவனுக்குப்‌ 
பிற்பாடு அவன்‌ வீட்டைப்பற்றி அவனுக்கு 
இருக்கும்‌ விருப்பமென்ன?” (யோபு 21:21) 
என்று கேட்கிறார்‌. 


அவனுடைய 
பிள்ளைகளுக்கு வைத்து வைக்கிறார்‌; 
அவன்‌ உணரத்தக்களிதமாய்‌ அதை 
அவனுக்குப்‌ பலிக்கப்பண்ணுகிறார்‌ 
யோபு 2119). துன்மார்க்கன்‌. 
சர்வவல்லவருடைய உக்கிரத்தைக்‌ 
குடிக்கும்போது, அதன்‌ சாபம்‌ அவனுடைய 
பிள்ளைகளையும்‌ பாதிக்கும்‌. 





ழ்‌ நயனா 
யாய 
உயர்ந்தோரும்‌ தாழ்ந்தோரும்‌ 


உயர்த்தோரை தியாயத்தீர்க்கிற 
தேவனுக்கு அறிவை உணர்த்த 
யாராலாகும்‌? ஒருவன்‌ 
இிர்வாகத்தோடும்‌ ௬கத்தோடும்‌ நக 
குறையற்ற பெலனுன்னவனாய்ச்‌. 
சாகிறான்‌. அவனுடைய 
பால்பாத்திரங்கள்‌ பாலால்‌. 
திரம்பியிருக்கிறது, அவன்‌ எலும்புகளில்‌ 
புஷ்டி யாயிருக்கிறது.. 
நானாவது 
சாப்பிடாமல்‌, 
மனக்கிலேச.த்தோடே. சாகிறான்‌. 
இருவரும்‌ சமமாய்‌ மண்ணிலே 
படுத்துக்கொள்ளுகிறார்கள்‌; புழுக்கள்‌ 
அவர்களை மூடும்‌ (யோபு 21:22-26). 


யோபு தெய்வீக 
பராமரிப்பையும்‌, அவருடைய 
சர்வஆளுகையையும்‌, சர்வஞானத்தையும்‌ 
விரிவாகச்‌ சொல்லுகிறார்‌. இவற்றிற்கு 
இடையேயுள்ள வித்தியாசங்களையும்‌ 
யோபு தெளிவுபடுத்துகிறார்‌. தேவனுக்கு 
யாராலும்‌ அறிவை உணர்த்த முடியாது. 
தேவனுக்கு புத்தி சொல்லக்கூடிய 
ஞானமோ, அவருக்கு போதிக்கிற 
வசனமோ  ஒருவரிடத்திலும்‌ இல்லை. 
இந்த உலகத்தை எப்படி ஆளுகை 
செய்யவேண்டும்‌ என்று, நம்மால்‌ 
தேவனுக்கு ஆலோசனை சொல்ல 
முடியாது. 


தேவன்‌ யாரை தண்டிக்கவேண்டும்‌ 
என்றும்‌. யாரை தண்டிக்காமல்‌ 
விடுவித்துவிடவேண்டும்‌ என்றும்‌. 
யாராலும்‌ தேவனுக்கு உத்தரவிடமுடியாது. 
தேவனுடைய ஞானம்‌ பெரியது. 
அவருடைய ஆளுகை 
சர்வவல்லபையுள்ளது. தேவன்‌ தம்முடைய 
சித்தத்தின்‌ பிரகாரமாக நம்மை ஆளுகை 
செய்கிறார்‌. அவர்‌ நம்மை எப்படி 
ஆளுகை செய்யவேண்டும்‌ என்று நாம்‌ 
அவருக்கு ஆலோசனை சொல்லக்‌ 
கூடாது 


தேவனுடைய 


நரகத்தில்‌ 
நிரம்பியிருப்பார்கள்‌. அவர்கள்‌ 
பூமியில்‌ ஜீவித்த 


துன்மார்க்கர்‌ 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


செழிப்பாக 
ஜசுவரியவான்களாக 
தரித்திரராக 
அவர்களுக்கு 
நியமிக்கப்பட்டிருக்கிறது. 
துன்மார்க்கர்‌ இந்தப்‌ 
ஜீவிக்கிறார்கள்‌ என்பது 
அவர்கள்‌ எல்லோருமே 
போவார்கள்‌. 


ஜீவித்திருந்தாலும்‌. 
இருந்திருந்தாலும்‌, 
யிருந்திருந்தாலும்‌, 
நரகமே முடிவாக 
கையினால்‌ 
பூரியில்‌ எப்படி 
முக்கியமல்ல. 
நரகத்திற்குப்‌ 


நரகத்திற்குப்‌ 
பாடிக்கொண்டே போனாலும்‌, 
வெட்கத்தோடே போனாலும்‌, எல்லாம்‌ 
ஒன்றுதான்‌. அவன்‌ நரக வேதனையை 
அனுபவிக்கத்தான்‌ போகிறான்‌. 
துன்மார்க்கன்‌ இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ 
எப்படி ஜீவித்தாலும்‌, அவனுடைய முடிவு 
அழிவு. அவன்‌ போய்ச்சேரவேண்டிய இடம்‌ 
நரகம்‌. 


போகிறவன்‌ 


ஒருவன்‌ இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ 
திடீரென்று செத்துப்போகிறான்‌. அவன்‌ 
இந்தப்‌ பூமியில்‌ வாழும்‌ வரையிலும்‌ 
நிர்வாகத்தோடும்‌ சுகத்தோடும்‌ 
வாழ்கிறான்‌. அதன்பின்பு குறையற்ற 
பெலனுள்ளவனாய்‌ சாகிறான்‌. அவனுக்கு 
வியாதியோ, முதுமையின்‌ பலவீனமோ 
வருவதில்லை. அவன்‌ சமாதானமாய்ச்‌ 
செத்துப்போகிறான்‌. அவனுக்கு 
மரணத்தைப்பற்றிய பயம்‌ இருந்திருக்காது. 
தான்‌ சீக்கிரத்தில்‌ மரிக்கப்போவதில்லை 
என்று தனக்குள்ளே நினைத்திருப்பான்‌. 
அவனுடைய பால்பாத்திரங்கள்‌ பாலால்‌ 
நிரம்பியிருக்கும்‌. அவன்‌ எலுப்புகளில்‌ 
ஊன்‌ புஷ்டியாயிருக்கும்‌. ஆனாலும்‌ 
அவன்‌ எதிர்பாராத நேரத்தில்‌ அவனுக்கு 
மரணம்‌ வந்துவிடும்‌. இந்த உலகத்தில்‌ 
நீண்ட ஆயுசோடு தான்‌ ஜீவிக்கப்‌ 
போவதாக நம்பிக்கொண்டிருப்பான்‌. 
ஆனாலும்‌ அவனுக்கு சடுதியில்‌ மரணம்‌ 
வந்துவிடும்‌. 


வேறொருவன்‌ இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ 
அதிக வியாதியோடும்‌, அதிக 
வேதனையோடும்‌ ஜீவிப்பான்‌. அவனுக்கு 
ஒரு சந்தோஷமும்‌ இருக்காது. 
அவனுடைய னத்தைக்கூட 
அவனால்‌ சந்தோஷமாய்ச்‌ சாப்பிடமுடியாது. 





ழ்‌ நள 
யாய 


தனக்கு சீக்கிரத்தில்‌ மரணம்‌ 
வந்துவிட்டால்‌, தன்னுடைய 
'வேதனைகளிலிருந்து தனக்கு விடுதலை. 
உண்டாகும்‌ என்று நினைப்பான்‌. 
மரணத்திற்காக ஆசையோடு 
காத்திருப்பான்‌. ஆனால்‌ அவனுக்கு 
சீக்கிரத்தில்‌ மரணம்‌ வராது. அவன்‌ 
இந்தப்‌ பூமியில்‌ ஜீவிக்கிற ஒவ்வொரு 
நாளும்‌ அதிக வேதனைகளையும்‌ 
துன்பங்களையும்‌ அனுபவிப்பான்‌. ஒரு 
நாள்‌ கூட சந்தோஷமாக 
சாப்பிடமாட்டான்‌. இப்படிப்பட்டவன்‌ 
நீண்ட நாட்களுக்கு மணக்கிலேத்தோடு 
வாழ்ந்து, எல்லா வேதனைகளையும்‌ 
பவித்து, அதன்பின்பு மெதுவாக 
ன்‌. 


இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ 
ஐசுவரியவான்களாயிருந்தவர்களும்‌, 
தரித்திரராயிருந்தவர்களும்‌, 
ரோக்கியமுள்ளவர்களாயிருந்தவர்களும்‌, 
லியாதியுள்ளவர்களாயிருந்தவர்களும்‌ 
சமமாய்‌ மண்‌: படுத்துக்‌ 
கொள்கிறார்கள்‌. எல்லோருக்குமே 
மரணம்‌ வருகிறது. ஒருதரம்‌ பிறப்பதும்‌ 
பின்பு மரிப்பதும்‌ எல்லா மனுஷருக்கும்‌ 
நியமிக்கப்பட்டிருப்பது போல, அது 
ஐசுவரியவானுக்கும்‌ தரித்திரனுக்கும்‌ 
நியமிக்கப்பட்டிருக்கிறது. மனுஷனுடைய 
சரீரத்தை மண்ணிலே அடக்கம்பண்ணிய 
பின்பு, புழுக்கள்‌ அவனுடைய சரீரத்தை 
மூடும்‌. 

யோபுவின்‌ 
வியாகுலத்தோடிருக்கிறது. அவருடைய 
சரீரம்‌ வியாதியோடிருக்கிறது. அவரால்‌ 
ஒருநாள்கூட சந்தோஷமாய்ச்‌ 
சாப்பிட முடியவில்லை. 
மனக்கிலேசத்தோடிருக்கிறார்‌. 
வியாதியோடும்‌ வேதனையோடும்‌ 
இருக்கிறார்‌. யோபுவுக்கும்‌ மரணம்‌ 
வரும்‌ யோபுவின்‌ காலங்கள்‌ 
கர்த்தருடைய கரத்திலிருக்கிறது. கர்த்தர்‌ 
நியமித்திருக்கிற காலத்தில்‌, யோபுவுக்கு 
சரீர மரணம்‌ வரும்‌ 


ஆத்துமா 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


துன்மார்க்கருடைய அழிவு 
யோபு 21 : 27-84 


யோபு 21:27. இதோ, நான்‌ உங்கள்‌ 
தினைவுகளையும்‌, நீங்கள்‌ என்னைப்‌: 
பத்தி அதியாயமாய்க்‌ கொண்டிருக்கும்‌. 
ஆலோசனைகளையும்‌ அறிவேன்‌. 


யோபு 21:28. பிரபுவினுடைய வீடு, 
எங்கே? துன்மார்க்கருடைய கூடாரம்‌ 
எங்கே? என்று சொல்துகிறீர்கள்‌. 


யோபு 2:29. வழிநடத்து, 
போகிறவர்களை நீங்கள்‌. 
கேட்கவில்லையா, அவர்கள்‌ சொல்லும்‌ 
குறிப்புகளை தீங்கன்‌ அறியவில்லையா? 


யோபு 21:80. துன்மார்க்கன்‌ ஆயத்து 
நாளுக்கென்று வைக்கப்படுகிறான்‌;. 
அவன்‌  கோபாக்கினையின்‌ நாளுக்‌ 
கென்று கொண்டுவரப்படுகி நான்‌. 


யோபு 21:81. அவன்‌ வழியை அவன்‌: 


செய்கைக்குத்தக்க பலனை அவனுக்குச்‌ 
சுரிக்கட்டுகிறவன்‌ யார்‌? 


யோபு 21:82. அவன்‌ கல்லறைக்குக்‌ 
கொண்டு வரப்படுகிறான்‌; அவன்‌ கோரி 
காக்கப்பட்டிருக்கும்‌. 


யோபு 21:38. பன்னத்தாக்கின்‌' 
புல்பத்தைகள்‌ அவனுக்கு 
'இன்பமாயிருக்கும்‌; அவனுக்கு முன்னாக 
எண்ணிறந்த ஜனங்கள்‌ போனதுபோல, 
அவனுக்குப்‌ பின்னாக ஒவ்வொருவரும்‌. 
அவ்விடத்துக்குச்‌ செல்லுவார்கள்‌. 
யோபு 21:84. நீங்கள்‌ வீணான 
ஆறுதலை எனக்குச்‌ சொல்லுகிறது 
என்ன? உங்கள்‌ மறுமொழிகளில்‌ 
உண்மைக்கேடு இருக்கிறது என்றான்‌. 





ழ்‌ நவள 
மயா 


துன்மார்க்ககுடைய கூடாரம்‌. 


இதோ, நான்‌ உங்கள்‌ 
நினைவுகளையும்‌, நீங்கள்‌ என்னைப்‌: 
பற்றி அதியாயமாய்க்‌ கொண்டிருக்கும்‌. 
ஆலோசனைகளையும்‌ 
பிரபுவினுடைய 
துன்மார்க்ககுடைய கூடாரம்‌ எங்கே? 
என்று சொல்லுகிறீர்கள்‌. 
(யோபு 21:27,28). 


யோபு தன்னுடைய 
விவாதத்திற்கு மறுப்பு 
யோபு இப்போது 
வேதனையிலும்‌ வறுமையிலும்‌ 
இருக்கிறார்‌. துன்மார்க்கருக்கு 
இதுபோலவே பிரத்தியட்சமாய்‌ உபத்திரவ 
உண்டாகும்‌ என்று யோபுவின்‌ 
சிநேகிதர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. தங்கள்‌ 
விவாதத்தின்‌ மூலமாய்‌, யோபு ஒரு 
துன்மார்க்கன்‌ என்றும்‌. அவருடைய 
துன்பார்க்கத்தினிமித்தமாகவே, அவருக்கு 
உபத்திரவம்‌ வந்திருக்கிறது என்றும்‌ 
யோபுவின்‌ சிநேகிதர்‌ தீர்மானம்‌ 
செய்திருக்கிறார்கள்‌. 


யோபுவோ தன்னுடைய சிநேகிதரின்‌ 
விவாதத்தை ஏற்றுக்கொள்ளாமல்‌, "இதோ, 
நான்‌ உங்கள்‌ நினைவுகளையும்‌, நீங்கள்‌ 
என்னைப்‌ பற்றி அநியாயமாய்க்‌ 
கொண்டிருக்கும்‌ ஆலோசனைகளையும்‌ 
அறிவேன்‌' என்று அவர்களிடம்‌ 
சொல்லுகிறார்‌. யோபுவின்‌ ஆறுதலுக்கும்‌, 
அமைதிக்கும்‌. கண்ணியத்திற்கும்‌ 
விரோதமாக, அவருடைய சிநேகிதர்கள்‌ 
அவரோடு விவாதம்பண்ணுகிறார்கள்‌. 
அவர்களுடைய நினைவுகளிலும்‌ 
ஆலோசனைகளிலும்‌ உண்மையுமில்லை, 
நியாயமுமில்லை. தனக்கு விரோதமாக 
பேசுகிற அவர்களுடைய பேச்சுக்களை, 
யோபுவால்‌ ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. 


யோபுவின்‌ சிநேகிதர்‌ 
“பிரபுவினுடைய வீடு 
துன்மார்க்கருடைய கூடாரம்‌ எங்கே?” 
என்று கேட்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
யோபுவை தங்கள்‌ மனதில்‌ வைத்துதான்‌. 
இந்த கேள்வியைக்‌ கேட்கிறார்கள்‌. 


சிநேகிதரின்‌ 
சொல்லுகிறார்‌. 
வியாதியிலும்‌, 


அவரிடம்‌ 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


“யோபுவின்‌ வீடு எங்கே” அல்லது 
“அவருடைய மூத்த குமாரனுடைய வீடு 
எங்கே” என்று கேட்கிறார்கள்‌. 
யோபுவினுடைய மூத்த குமாரனின்‌ 
வீட்டில்தான்‌, யோபுவின்‌ பிள்ளைகள்‌ 
எல்லோரும்‌ விருந்து புசித்தார்கள்‌. 
அங்குதான்‌ பர்களெல்லோரும்‌ & 

நேரத்தில்‌. பால்பன்‌ ட்‌ 


யோபுவின்‌ வீட்டையும்‌, 
குடுப்த்தையம்‌. 
சம்பவங்களையும்‌ 
பார்க்கும்போது, யோபுவின்‌ வீடு 
துன்மார்க்கருடைய கூடாரம்‌ போல. 
இருக்கிறது. யோபுவின்‌ சிநேகிதர்‌ இதை 
மனதில்‌ வைத்து, “துன்மார்க்கருடைய 
கூடாரம்‌ எங்கே” என்று கேட்கிறார்கள்‌. 
யோபுவின்‌ வீட்டிற்கு ஒன்றும்‌ 
நேரிடவில்லை. அது அப்படியேதான்‌ 
இருக்கிறது. யோபுவை 
உபத்திரவப்ட தத்துகிறவர்களுக்கம்‌ 

பரை வேதனைப்‌ ர்க 
மத்தியில்‌, ள்‌ வடு இர உன்‌ 


அவருடைய 
அவருக்கு ஏற்பப்‌ 
விசாரித்துப்‌ 


ஆபத்து நான்‌ 


வழிநடத்து போகிறவர்களை 
நீங்கள்‌ கேட்கவில்லையா, அவர்கள்‌ 
சொல்லும்‌ குறிப்புகளை நீங்கள்‌ 
அறியவில்லையா? துன்மார்க்கன்‌. 
ஆயத்து நாளுக்கென்று. 
வைக்கப்படுகிறான்‌; அவன்‌ 
கோயாக்கிணையின்‌. நாளுக்கென்று, 
கொண்டுவரப்படுகி றான்‌. அவன்‌ 
வழியை அவன்‌ முகத்துக்கு முன்பாகத்‌ 
தூண்டிக்‌ காண்பிக்கிறவன்‌ யார்‌? அவன்‌ 
செய்கைக்குத்தக்க பலனை அவனுக்குச்‌ 
சுரிக்கட்டுகிறவன்‌ யார்‌? அவன்‌ 
க்கக்‌ கொண்டு வரப்படுகிறான்‌; 

கோரி காக்கப்பட்டிருக்கும்‌. 
பன்னக கன்‌ புல்பத்தைகன்‌' 
அவனுக்கு இன்பமாயிருக்கும்‌; 
அவனுக்கு முன்னாக எண்ணிறந்த 
ஜனங்கள்‌ போனதுபோல, அவனுக்குப்‌ 
பின்னாக ஒவ்வொருவரும்‌ 
அவ்விடத்துக்குச்‌. செல்லுவார்கள்‌ 
(யோபு 21:29-83). 





ழ்‌ நவள 
யாய 


யோபு இதுவரையிலும்‌ தன்னுடைய 
சிநேகிதரோடு விவாதம்பண்ணிக்‌ 
கொண்டிருந்தார்‌. இப்போது அவர்‌ ஒரு 
புதிய நபரை, தன்னுடைய விவாதத்தில்‌ 
சேர்த்துக்கொள்கிறார்‌. "வழிநடந்து 
போகிறவர்களை நீங்கள்‌ 
கேட்கவில்லையோ” என்று யோபு தன்‌ 
சிநேகிதரிடத்தில்‌ சொல்லுகிறார்‌. 
யோபுவின்‌ விவாதத்தில்‌ இப்போது 
வழிநடந்து போகிறவர்களுக்கும்‌ பங்கு 
உண்டாயிருக்கிறது. யோபுவின்‌ சிநேகிதர்‌ 
இதுவரையிலும்‌ அவரை மாத்திரமே 
பார்த்து பேசினார்கள்‌. அவருடைய 
பேச்சை மாத்திரமே கேட்டார்கள்‌. யோபு 
அவர்களிடம்‌, வழிநடந்து போகிறவர்கள்‌ 
சொல்லும்‌ குறிப்புக்களை கேட்டு 
அறிந்துகொள்ளுமாறு சொல்லுகிறார்‌. 


தன்னுடைய மனது எல்லோருக்கும்‌ 
பிரத்தியட்சமாக தெரிந்திருக்கும்‌ என்றும்‌, 
வழிநடந்து போகிறவர்களும்‌ தன்னுடைய 
மனதை நன்றாய்‌ அறிந்து 
வைத்திருப்பார்கள்‌ என்றும்‌ 
பொருள்படுமாறு யோபு தன்‌ 
சிநேகிதரிடத்தில்‌ சொல்லுகிறார்‌. 
துன்மார்க்கருக்கு இம்மையில்‌ தண்டனை 
நியமிக்கப்படாமல்‌, மறுமையில்‌ 
நியமிக்கப்பட்டிருக்கிறது. என்பதை 
எல்லோரும்‌ அறிந்திருக்கிறார்கள்‌. இந்த 
சத்தியத்தை யோபுவின்‌ சிநேகிதர்கள்‌ 
இன்னும்‌ அறிந்துகொள்ளவில்லை. இந்த 
சத்தியம்‌ வழிநடந்து போகிறவர்களுக்கும்‌ 
தெரியும்‌ ஆனால்‌, யோபுவோடு 
இதுவரையிலும்‌ விவாதம்பண்ணிக்‌ 
கொண்டிருக்கிற அவருடைய 
சி க இந்த்‌ சத்தியம்‌ 
யோபு தன்னுடைய சிநேகிதரிடத்தில்‌ 
இரண்டு கருத்துக்களை வலியுறுத்திச்‌ 
சொல்லுகிறார்‌ அவையாவன 
1. மனந்திருந்தாத பாவிகள்‌ மறுமையிலே. 
நர்‌. - தண்டிக்கப்படுவார்கள்‌. 
பாவிகள்‌ 
செழித்திரப்பதைப்‌ பார்க்கும்போது, நாம்‌ 
ஆச்சரியப்பட வேண்டியதில்லை. இது 
சாதாரணமாய்‌ நாம்‌ காண்கிற சம்பவம்‌ 
தான்‌. மனந்திருந்தாத பாவிகளுக்கு 
மறு தண்டனை கிடைக்கும்‌ 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இதனால்‌, அவர்களில்‌ அநேகர்‌ 
இம்மையிலே தண்டனைக்குத்‌ தயித்தக்‌ 
ாள்கிறார்கள்‌. 


துன்மார்க்கன்‌ ஆபத்துநாளுக்‌ 
கென்று வைக்கப்படுகிறான்‌: அவன்‌ 
கோபாக்கினையின்‌. நாளுக்கென்று 
'கொண்டுவரப்படுகிறான்‌. துன்மார்க்கன்‌ 
ஞானிகளுக்கும்‌, நல்லவர்களுக்கும்‌ 
பயங்கரமானவனாயிருக்கிறான்‌. 
ஆகையினால்‌ அவர்கள்‌ 
துன்மார்க்கனோடு எந்தவித சகவாசமும்‌ 
வைத்துக்கொள்ளாமல்‌, அவனை விட்டு 
விலகியே இருக்கிறார்கள்‌. 
துன்மார்க்கனுடைய வழியை அவனுடைய 
முகத்திற்கு முன்பாக தூண்டிக்‌ 
காண்பிக்க தயங்குகிறார்கள்‌. அவனைக்‌ 
ஆற்துகொள்ளவும்‌ வசிக்கிறான்‌, 


தன்னைக்‌ கண்டிப்பதற்கு ஒருவரும்‌ 
முன்வரவில்லை என்னும்‌ தைரியத்தில்‌, 
துன்மார்க்கன்‌ இன்னும்‌ அதிகமான 
பாவங்களை துணிகரமாய்ச்‌ செய்கிறான்‌. 
துன்மார்க்கனுடைய செய்கைக்குத்‌ தக்க 
பலனை அவனுக்குச்‌ சரிகட்ட யாரும்‌ 
முன்வருவதில்லை. இதனால்‌ 
துன்மார்க்கனின்‌ அநியாயம்‌ 
அதிகரிக்கிறது. அநியாயமாய்‌ சேகரித்து 
வைத்திருக்கிற ஐசுவரியம்‌ அவனுடைய 
வீட்டில்‌ அதிகரிக்கிறது. அவனுடைய 
பாவமும்‌ அதிகரிக்கிறது. அவனுடைய 
சம்பத்தும்‌ பெருகுகிறது. 
எந்த மனுஷனும்‌  துன்மார்க்கனை 
கண்டிக்கவில்லைபென்றாலும்‌, ஏற்ற 
வேளை வரும்போது, தேவன்‌ 


துன்மார்க்கனைக்‌ கண்டிப்பார்‌. 


துன்மார்க்கன்‌. ஆபத்து 
நாளுக்கென்று வைக்கப்படுகிறான்‌. 
அவன்‌ தேவனுடைய கோபாக்கினையின்‌ 
நாளுக்கென்று கொண்டு வரப்படுகிறான்‌. 
அப்போது, துன்மார்க்கன்‌, தான்‌ செய்த 
எல்லா அநியாயங்களுக்காகவும்‌ ஈடுகட்ட 
பட்டப்‌ வரும்‌. தான்‌ அநியாயமாய்‌ 
ஐகுஷரியத்தை, 
திருப்பிக்கொடுக்க வேண்டிய நாள்‌ வரும்‌. 
ட அக்கிரமங்களுக்கும்‌, 
பாவங்களுக்கும்‌ அவன்‌ பதில்‌ சொல்ல 
வேண்டிய நாள்‌ வரும்‌. 





ழ்‌ நவள 
யாய 


'துன்மார்க்கனுக்கு 
நியமிக்கப்பட்டிருக்கிறது. அவன்‌ 
கட்டாயம்‌ மரித்தே ஆகவேண்டும்‌. 
துன்மார்க்கன்‌ செழித்திருந்த காலத்தில்‌, 
அவனுக்கு ஒரு தண்டனையும்‌ 
வராததுபோல பிறருக்குத்‌ தெரியும்‌ 
அவன்‌ ஸரித்த பின்பு, அவனுடைய 


பாவத்திற்கு ஏற்ற தண்டனை அவனுக்கு 
நீச்காய்க்‌ கிடைக்கும்‌ 


மரணம்‌ 


துன்மார்க்கன்‌ மரிக்கும்போதுகூட 
அவனுக்கு வரப்போகிற தண்டனை 
பிறருக்கு பிரத்தியட்சமாய்த்‌ தெரியாது. 
அவனுடைய அடக்க ஆராதனை 
ஆடம்பரமாய்‌ நடைபெறும்‌. சகலவிதமான 
அலங்காரத்தோடு அவனுடைய 
சரீரத்தை கல்லறைக்கு கொண்டு 
வருவார்கள்‌. அவனுடைய கல்லறையின்‌ 
மீது நினைவுச்சின்னங்களையும்‌ 
கட்டுவார்கள்‌. இவையெல்லாம்‌ 
ஆடம்பரமாகவும்‌ அழகாகவும்‌ கட்டப்படும்‌. 
அவனுடைய கோரி காக்கப்படும்‌ 
அவனுடைய கல்லறையில்‌, அவனுடைய 
பெயரை, பளிங்கு கற்களில்‌ எழுதி, 
அவனைப்‌ பெருமைப்படுத்துவார்கள்‌. 


அவனுடைய கல்லறையைச்‌ சுற்றிலும்‌ 
புல்பத்தைகளை வளர்த்திருப்பார்கள்‌. 
துன்மார்க்கன்‌. மரித்துப்போன பின்பு, 
பள்ளத்தாக்கின்‌ புல்த்தைகள்‌ அவனுக்கு 
இன்பமாயிருக்கும்‌ அவனுடைய 
கல்லறையைப்‌ பார்ப்பதற்கு 
அழகாகயிருக்கும்‌. இவையெல்லாமே 
வெளியலங்காரம்தான்‌. துன்மார்க்கன்‌ 
மரித்துப்போனபின்பு, அவனுடைய 
கல்லறையின்‌ அழகை அவனால்‌ ரசிக்க 
முடியாது. இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ அவன்‌ 
உயிரோடிருந்தபோது அனுபவித்த எந்த 
ஆடம்பரமும்‌, சொகுசும்‌ அவன்‌ மரித்த 
பின்பு அவனுக்குக்‌ கிடைக்காது. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


துன்மார்க்கன்‌ 
செழித்திருந்தாலும்‌, 
மரிப்பதுபோலவே, 
மரித்துப்போகிறான்‌. 
விசேஷித்த மரணம்‌ வரப்போவதில்லை. 
மரித்துப்போன மற்றவர்களின்‌ சரீரம்‌ 
கல்லறையில்‌ இருப்பதுபோல, அவனுடைய 
சரீரமும்‌ கல்லறையில்‌ 
கல்லறைக்குள்‌ 
விசேஷமாய்‌ ஒன்றும்‌. 
அவனுக்கு முன்னாக. 
ஜனங்கள்‌ போனதுபோல, 
பின்னாக 
அவ்விடத்துக்குச்‌ 
எல்லோருக்கும்‌ 
உண்டாவதுபோலவே, 
மரணம்‌ உண்டாகும்‌. 


இப்பிரபஞ்சத்தில்‌ 
எல்லோரும்‌ 
அவனும்‌ 
அவனுக்கென்று 


அவனுக்குப்‌ 
ஒவ்வொருவரும்‌ 
செல்லுவார்கள்‌. 
மரணம்‌ 
துன்மார்க்கனுக்கும்‌ 


உண்மைக்கேடு 


நீங்கள்‌ வீணான ஆறுதலை 
எனக்குச்‌ சொல்லுகிறது என்ன? 
உங்கள்‌ 'மறுமொழிகளில்‌ 
உண்மைக்கேடு இருக்கிறது என்றான்‌ 
(யோபு 21:84). 


யோபுவின்‌ சிநேகிதர்‌ அவருக்கு. 
வீணான ஆறுதலைச்‌ சொல்லுகிறார்கள்‌. 
அவர்களுடைய மறுமொழிகளில்‌ 
உண்மைக்கேடு இருக்கிறது. அவர்கள்‌ 
சத்தியத்திற்கு விரோதணக விவாதம்‌ 
"உண்மையில்லாத 
ஆறுதலும்‌ சமாதானமும்‌ 
இக்கு. யோபுவின்‌ சிநேகிதருடைய 
மறுமொழிகளில்‌ உண்மைக்கேடு 
இருப்பதினால்‌, யோபு அவர்கள்‌ மூலமாய்‌ 
ஆறுதலை எதிர்பார்க்க முடியாது. 





ழ்‌ நள 
யாய 


எலிப்பாஸ்‌ யோபுவோடு மூன்றாம்‌ 
முறையாக விவாதம்பண்ணுகிறார்‌. 
தேவன்‌ தனக்கு தீங்கு செய்திருக்கிறார்‌ 
என்று யோபு நினைப்பதாக, எலிப்பாஸ்‌ 
அவர்மீது குற்றம்‌ 

(யோபு 221-4). 

அநியாயங்களை செய்திருப்பதாகவும்‌. 
அவற்றின்‌ நிமித்தமாய்‌ தேவன்‌ அவரை 
நீதியாய்த்‌ தண்டித்திருபதாகவும்‌ 
எலிப்பாஸ்‌ சொல்லுகிறார்‌ 


யோபுவின்‌ பொல்லாப்பு 
யோபு அநியாயம்‌ 
ஏழைகளை 


பெரியது. 

செய்திருக்கிறார்‌ 
ஒடுக்கியிருக்கிறார்‌ 
(யோபு 22:5௭). யோபுவினிடத்தில்‌ 
தெய்வபக்தியும்‌, தெய்வடயமும்‌, 
விசுவாசமும்‌ இல்லை (யோபு 2242-14) 
என்று சொல்லி, எலிப்பாஸ்‌ யோபுவின்‌ 
நிலமையை பூர்வகாலத்தில்‌ வாழ்ந்த 
அக்கிரம மாந்தரோடு ஒப்பிட்டுச்‌ 
சொல்லுகிறார்‌ (யோபு 2215-20). 


யோபு தன்னுடைய பாவத்திற்காக 
மனந்திரும்பினால்‌, தேவன்‌ அவரை 
ஆசீர்வதிப்பார்‌... என்றும்‌ அவர்‌ 
இழந்துபோனது எல்லாவற்றையும்‌ தேவன்‌ 
திரும்பவும்‌ கொடுப்பார்‌. என்றும்‌ 
எலிப்பாஸ்‌ ஆலோசனை சொல்லுகிறார்‌ 
(யோபு 22:21-30). 


எலிப்பாசின்‌ பிரதியுத்தரம்‌ 
யோபு 22 : 1-4 
யோபு 2௮1. 
தேமானியணான 
பிரதியுத்தரமாக: 


அப்பொழுது 


எலிப்பாஸ்‌ 


யோபு 22:2. ஒரு மனுஷன்‌. 
விவேகியாயிருத்து தனக்குத்தான்‌. 
பிரயோஜனமாயிருக்கிறதினால்‌ 
தேவனுக்கும்‌ 
பிரயோஜனமாயிருப்பானோ? 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யோபு 2௨.8. நீர்‌ 
'தீதிமானாயிருப்பதினால்‌ 
சர்வவல்லவருக்கு 
'நன்மையுண்டாகுமோ? தீர்‌ உம்முடைய 
வழிகனை உத்தமமாக்குகிறது அவருக்கு. 
ஆதாயமாயிருக்குமோ? 

யோபு 22:4. அவர்‌ உமக்குப்‌ பயந்து 
உம்மோடே வழக்காடி, உம்மோடே, 
'நியாயத்துக்கு வருவாரோ? 


யோபுவின்மீது 
குற்றச்சாட்டு 
அவருடைய 
சத்தியமானதாயும்‌ 
இருக்கிறது. 
த்‌ 


எலிப்பாஸ்‌ 
சொல்லுகிற 
அநீதியாயிருந்தாலும்‌, 
வார்த்தைகள்‌ 
உண்மையானதாயும்‌ 
எலிப்பாஸ்‌ நல்ல 
சொல்லுகிறார்‌. ஆனால்‌ 
கருத்துக்கள்‌ மூலமாய்‌, யோயலின்பீது 
பொய்யாய்க்‌ குற்றம்‌ சொல்லுகிறார்‌. 


தேவன்‌ நமக்கு நன்மை செய்கிறார்‌. 
அவர்‌ நமக்கு நன்மை செய்ய 
குடன்பட்டிருக்கவில்லை. ஆனாலும்‌ அவர்‌ 
தமது கிருபையினால்‌ நமக்கு நன்மை 
செய்கிறார்‌. இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ 
நீதிமான்களாகவும்‌, நல்லவர்களாகவும்‌ 
இருக்கிறவர்களுக்கு தேவனிடத்திலிருந்து 
மெய்யான ஆசீர்வாதம்‌ உண்டாகும்‌ 
அவர்கள்‌ ஏராளமான நன்மைகளைப்‌ 
பெற்றுக்கொள்வார்கள்‌. 


நீதிமான்களுக்கு. நன்மை 
கிடைத்தாலும்‌, அவர்களால்‌ தேவனுக்கு 
ஒரு நன்மையும்‌ கிடைக்கப்போவதில்லை, 
தங்கள்‌ நீதிமினால்தான்‌ தேவன்‌ 
தங்களுக்கு நன்மை செய்கிறார்‌ 
என்றோ, தாங்கள்‌ தேவனுக்கு 
பிரயோஜனமாயிருக்கிறோம்‌ என்றோ 
நீதிமான்கள்‌. நினைக்கக்கூடாது. 
எலிப்பாஸ்‌ இந்த சத்தியத்தைச்‌ 
சொல்லும்போது, ஒரு மனுஷன்‌ 
விவேகியாயிருந்து தனக்குத்தான்‌ 
பிரயோஜனமாயிருக்கிறதினால்‌ 
தேவனுக்கும்‌ பிரயோஜனமாயிருப்பானோ?” 
என்று கேட்கிறார்‌. மெய்யாகவே மனுஷன்‌ 
ன்‌ தேவனுக்கு ஒரு பிரயோஜனமும்‌ 

ல. 





ழ்‌ நள 
யாய 


நாம்‌ தேவனை விசுவாசித்து. 
அவரைப்‌ பின்பற்றுவதினால்‌, நமக்கு சில 
இழப்புகள்‌ உண்டாகலாம்‌, நமக்கு பல 
நன்மைகளும்‌ உண்டாகலாம்‌. தேவன்‌ 
மூலமாய்‌ நமக்கு வரும்‌ நன்மைகளையும்‌, 
இழப்புக்களையும்‌ ஒப்பிட்டுப்‌ பார்க்கும்‌ 
போது, நமக்கு நன்மையே 
அதிகமாயிருக்கும்‌. தேவன்‌ மூலமாய்‌ 
நாம்‌ பெற்றுக்கொள்கிற நன்மைகள்‌ 
ஏராளம்‌. தேவனிடத்திலிருந்து நாம்‌ 
ஏராளமான நன்மைகளைப்‌ பெற்றுக்‌ 
கொண்டாலும்‌, நம்மால்‌ தேவனுக்கு 
ஒரு நன்மையும்‌ செய்யமுடியாது. 


தேவன்‌ 
அவருக்கு 
ஒத்தாசையோ 
தமக்குத்தாமே 
மனுஷருடைய 
நியாயத்தினாலும்‌, விவேகத்தினாலும்‌. 
ஞானத்தினாலும்‌, தேவன்‌ தம்மை 
பரிபூரணப்படுத்திக்கொள்ள வேண்டிய 
அவசியம்‌ எதுவுமில்லை. நம்முடைய 
நற்குணங்கள்‌ தேவனுடைய 
சுபாவத்தோடு எதையும்‌ கூட்டப்‌ 
போவதில்லை. எலிப்பாஸ்‌ இந்த 
சத்தியத்தை உணர்ந்தவராக, யோபுவிடம்‌. 
“நீர்‌ நீதிமானாயிருப்பதினால்‌ 
சர்வவல்லவருக்கு நன்மையுண்டாகுமோ? 
நீர்‌ உம்முடைய வழிகளை 
உத்தமமாக்குகிறது அவருக்கு 


தாயமாயிருக்குமோ?” என்று 
கேட்கிறார்‌. 


பரிபூரணமுள்ளவர்‌. 
மனுஷருடைய உதவியோ, 
தேவையில்லை. அவர்‌ 
பரிபூரணமாயிருப்பதினால்‌, 

நீதியினாலும்‌. 


நம்முடைய ளை நாம்‌ 
உத்தமமாக்குவதினால்‌, தேவனுடைய 
மகிமை அதிகரிக்கப்போவதில்லை. 
நம்முடைய ஐகுவரியத்தினால்‌ 
தேவனுடைய ஐசுவரியம்‌ 
விருத்தியடையப்போலதுமில்லை. தேவன்‌ 
ஜசுவரிய சம்பன்னர்‌. ன்‌ 
நாம்‌ 

கொள்கிறோம்‌. தேவன்‌ கொடுக்கிறவர்‌. 
நாம்‌ பெற்றுக்‌ கொள்கிறவர்கள்‌ 
யுபற்றுக்‌ கொள்கிற நம்மால்‌, 
தாராளமாய்க்‌ நடுக்கல்‌ தேவனுக்கு, 
ஒன்றும்‌ கொடுக்க முடியாது. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எதிர்பார்த்து. 
ஆளுகை 


தேவன்‌ மனுஷனை 
டய சிருஷ்டிகளை 
செய்யனில்லை. 
தேவனுக்கு மனுஷருடைய ப 
தேவைப்படாவிட்டாலும்‌, 
நீதியின்மேல்‌. க்க ரு 
தேவனுடைய சுபாவம்‌ நீதியானது. அவர்‌ 
பரிசுத்தர்‌. பரிசுத்தனயிருக்கிற தேவன்‌, 
மனுஷருடைய பரிசுத்தத்தில்‌ 
பிரியமாயிருக்கிறார்‌. தாம்‌. 
பரிகுத்தராயிருப்பது போல, 


நாமும்‌ பரிசுத்தழுள்ளவர்களாயிருக்க 
ேண்டுபென்று ன்‌ எதிர்பார்க்கிறார்‌ 


தேவன்‌ நம்முடைய ஜெபத்திற்கு! 
பதில்கொடுக்கிறவர்‌. நம்முடைய 
வேண்டுதல்களையும்‌, 
விண்ணப்பங்களையும்‌ நாம்‌ 
தேவனிடத்தில்‌ கேட்குவேண்டுபென்று 
அவர்‌ விரும்புகிறார்‌. நாம்‌ 
ஜெபப்பண்ணினால்தூன்‌ தேவனுக்கு 
மகிமை உண்டாகும்‌ என்பதற்காக அல்ல, 
நமக்கு உதவி செய்யவேண்டும்‌ 
என்பதற்காகவே, தேவன்‌ நம்முடைய 
ஜெபத்தை விரும்புகிறார்‌. 


தேவன்‌ 
மாட்சிமையுமுள்ளவர்‌. 
மகிமைப்படுத்தினால்தான்‌, அவருடைய 
மகிமை நிலைத்திருக்கும்‌ என்றோ, 
அவருடைய மகிமை அதிகரிக்கும்‌ என்றோ 
நாம்‌ நினைக்கக்கூடாது. நாம்‌ தேவனை 
மகிமைப்படுத்தவில்லையென்றால்‌, 
அவருடைய மகிமை குறைந்துபோகும்‌ 
என்றும்‌ நாம்‌ தப்பிதமாய்‌ 
நினைக்கக்கூடாது. நாம்‌ தேவனை 
மகிமைப்படுத்தினாலும்‌, மகிமைப்படுத்தா 
விட்டாலும்‌, அவர்‌ மகிமையுள்ளவராகவே 
இருக்கிறார்‌. நம்முடைய துதிகளினாலும்‌, 
ஸ்தோத்திரங்களினாலும்‌, நாம்‌ அவரை 
மகிமைப்படுத்துவதினால்‌ தேவனுடைய 
மகிமை ELLE ச 
தம்முடைய 
பரிபூரணராயிருக்கிறார்‌. னும்‌ 
மகிமையின்மேல்‌, அவருடைய மகிமையை 
அதிகரிக்கக்‌ செய்யவோ அல்லது 
குறைக்கவோ மனுஷரால்‌ முடியாது. 


மகியையும்‌, 
தேவனை 


நாம்‌ 





ழ்‌ நள 
யாய 


தேவன்‌ துன்மார்க்கரைக்‌ 
கண்டிக்கிறார்‌. மனுஷருடைய 
துன்மார்க்கத்தினால்‌ தமக்கு ஏதாவது 
ஆபத்து வந்துவிடுமோ என்று பயந்து, 
தேவன்‌ துன்மார்க்கரைக்‌ கண்டிப்பதில்லை. 
தேவன்‌ மனுஷரைப்‌ பார்த்து 
பொறாமைப்பட்டும்‌, அவர்கள்மீது 
தம்முடைய கோபத்தைக்‌ 
காண்பிப்பதுபில்லை. எலிப்பாஸ்‌ 
யோபுவிடம்‌, “அவர்‌ உமக்குப்‌ பயந்து 
உம்மோடே வழக்காடி உம்மோபே 
நியாயத்துக்கு வருவாரோ?” என்று. 
கேட்கிறார்‌ 


ஆதாமும்‌ ஏவாளும்‌ ஏதேன்‌ 
தோட்டத்திலிருந்தார்கள்‌. நன்மை தீமை 
அறியத்தக்க விருட்சத்தின்‌ கனியை 
அவர்கள்‌ புசிக்கக்கூடாது என்று தேவன்‌ 
அவர்களுக்கு தடைபண்ணியிருந்தார்‌ 
சாத்தான்‌ அவர்களைச்‌ சோதிப்பதற்காக 
வந்தான்‌. அவர்கள்‌ அந்த விருட்சத்தை 
புசிக்கும்‌ நாளிலே, அவர்கள்‌ 
தேவர்களைப்போல ஆவார்கள்‌ என்று, 
சொல்லி சாத்தான்‌ அவர்களை 
வஞ்சித்தான்‌. 


தம்மைப்போல. 
தமக்கு 


ஆதாமும்‌ ஏவாளும்‌ 
ஆகிவிட்டால்‌, ஆவர்கள்‌ 
போட்டியாகயிருப்பார்கள்‌ என்று 
பொறாமைப்பட்டுத்தான்‌, தேவன்‌ அந்த 
விருட்சத்தின்‌ கனியை புசிக்கவேண்டாம்‌ 
என்று தடைபண்ணிமிருப்பதாக சாத்தான்‌. 
அவர்களிடத்தில்‌ பொய்‌ சொன்னான்‌. 
இது சாத்தானின்‌ தந்திரம்‌. 


மனுஷன்‌ ஒருபோதும்‌ தேவனுக்குப்‌ 
போட்டியாகமிருக்க முடியாது. நாம்‌ 
தேவனால்‌ சிருஷ்டிக்கப்பட்டவர்கள்‌. 
தேவனோ நம்மை  சிருஷ்டித்தவர்‌. 
சிருஷ்டிகள்‌ சிருஷ்டிகரோடு போட்டி 
போடுவதற்கு முகாந்தரம்‌ எதுவுமில்லை. 
நாம்‌ எவ்வளவுதான்‌ முயற்சி செய்தாலும்‌, 
சிருஷ்டிகளாகிய நம்மால்‌, சிருஷ்டிகரைப்‌ 
போல ஆகமுடியாது. தம்முடைய 
பிள்ளைகள்‌ தம்முடைய வார்த்தைக்குக்‌. 
கீழ்ப்படியவேண்டும்‌.. என்று 
விரும்புகிறார்‌. அவர்கள்‌ கீழ்ப்படியாத 
போது, அவர்களுடைய நன்மைக்காகவே 
தேவன்‌ அவர்களைத்‌ தண்டிக்கிறார்‌. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தேவன்‌ 
நீதிமான்களையும்‌ 


நல்லவர்களையும்‌, 
நேசிப்பதினால்தான்‌, 
அவர்‌ அவர்களை கடிந்துகொள்கிறார்‌. 
தேவன்‌ மனுஷனுக்கு ஒருபோதும்‌ 
பயப்படுகிறவரல்ல. நம்முடைய நீதியைப்‌ 
பார்த்தோ, நியாயத்தைப்‌ பார்த்தோ, 
அல்லது. அக்கிரமத்தைப்‌ பார்த்தோ, 
தேவன்‌ நமக்குப்‌ பயந்து நம்மோடு 
வழக்காடுவதில்லை. தேவன்‌ நமக்குப்‌ 
பயப்படமாட்டார்‌. நாம்‌ தான்‌ தேவனுக்குப்‌ 
பயப்படவேண்டும்‌. 


யோபுவின்மீது குற்றச்சாட்டு. 
யோபு 22: 5-14 


யோபு 22:5. உம்முடைய பொல்லாப்பு 
பெரியதும்‌, உம்முடைய அக்கிரமங்கள்‌ 
முடிவில்லாதவைகளுமாய்‌. 
இருக்கிறதல்லவோ? 


யோபு 226. முகாந்தரமில்லாமல்‌ 
உம்முடைய சகோதரர்‌ கையில்‌ 
அடகுவாங்கி, ஏழைகளின்‌ 


வஸ்திரங்களைப்‌ பறித்துக்கொண்டீர்‌. 


யோபு 224. விடாய்த்தவனுக்குத்‌ 
தாகத்துக்குத்‌ தண்ணீர்‌ கெடாமலும்‌, 
பசித்தவனுக்கு போஜனம்‌ கொடாமலும்‌ 
போனிர்‌. 


யோபு 22:8. பலவானுக்கே தேசத்தில்‌ 
இடமுண்டாயிற்று; கனவான்‌ அதில்‌ 
குடியேறினான்‌. 
யோபு 2௨9. 
வெறுமையாய்‌ அனுப்பிவிட்டீர்‌; 
தாய்தகப்பன்‌ இல்லாதவர்களின்‌ 
புயங்கன்‌ முறிக்கப்பட்டது. 

யோபு 22:10. ஆகையால்‌ கண்ணிகள்‌: 
உம்மைச்‌ சழ்த்திருக்கிறது; அசுப்பிலே 
உமக்கு வத்த பயங்கரம்‌ உம்மைக்‌ 
கலங்கப்‌ பண்ணுகிறது. 

யோபு 22:11. தீர்‌ பார்க்கக்கூடாதபடிக்கு 
இருன்‌ வந்தது, ஜலப்பிரவாகம்‌ உம்மை 
மூடுகிறது. 

யோபு 22:12. தேவன்‌ பரலோகத்தின்‌ 
உன்னதங்கனிலிருக்கிறார்‌ அல்லவோ? 
ச திங்்‌ உயரத்தைப்‌ பாரும்‌, 


எத்தனை 
க்கட த்க்கல்‌, 


விதவைகளை 





ழ்‌ நள 
யாய 


யோபு 2213. தீர்‌ தேவன்‌ எப்படி. 
அறிவார்‌, ப அத்தகாரத்துக்கு. 
அப்புறத்திலிருக்கிறவர்‌ நியாயம்‌ 
விசாரிக்கக்கூடுமோ? 

யோபு 2215. அவர்‌ பாராத 
படிக்கு மேகங்கள்‌: 
அவருக்கு 'மறைவாயிருக்கிறது; 
பரமண்டலங்களின்‌ சக்கரத்திலே அவர்‌ 


உலாவுகிறார்‌ என்று சொல்லுகிறீர்‌. 
பொல்லாப்பு பெரியது 


உம்முடைய பொல்லாப்பு 
பெரியதும்‌, உம்முடைய அக்கிரமங்கள்‌: 
முடிவில்லாதவைகளுமாய்‌ 
இருக்கிறதல்லவோ? (யோபு 225) 


எலிப்பாசும்‌ அவருடைய சிநேகிதரும்‌ 
யோபுவைக்‌ குற்றப்படுத்துகிறார்கள்‌. 
யோபு ஒரு துன்பார்க்கர்‌ என்றும்‌, அவர்‌ 
ஒரு மாய்மாலக்காரர்‌ என்றும்‌ அவர்மீது 
பொதுவான குற்றம்‌ சொல்லுகிறார்கள்‌ 
இப்போதோ எலிப்பாஸ்‌ யோபுவின்மீது 
ஒரு சில குற்றச்சாட்டுக்களை மிகவும்‌ 
தெளிவாகச்‌ சொல்லுகிறார்‌. 
யோபுவினுடைய பொல்லாப்பு பெரியது. 
என்றும்‌ அவருடைய அக்கிரமங்கள்‌ 
முடிவில்லாதவைகளுமாயிருக்கி 

றம னபா கவரப்‌ 


எலிப்பாசும்‌ அவருடைய சிநேகிதரும்‌ 
இதுவரையிலும்‌ யோபுவோடு 
மென்மையான வார்த்தைகளையே 
பேசினார்கள்‌. அவர்மீது குறிப்பிட்ட 
எந்தக்‌ குற்றச்சாட்டையும்‌ சொல்லாமல்‌, 
பொதுவாகப்‌ பேசினார்கள்‌. யோபு 
அவர்களுடைய  குற்றச்சாட்டுக்களுக்கு 
பிரதியுத்தாம்‌ சொன்னார்‌. இப்போது 
எலிப்பாஸ்‌ யோபுவோடு ஒளிவு 
மறைவில்லாமல்‌ வெளிப்படையாகப்‌ 
பேசுகிறார்‌. துன்மார்க்கருக்கு துன்பம்‌ 
வரும்‌ என்று யோபுவின்‌ சிநேகிதர்கள்‌ 
இதயக்‌ 2 
சொன்னார்கள்‌. 
“யோபுவே அந்த துன்மார்க்கன்‌” என்று 
யோபுவின்மீது குற்றம்‌ சொல்லுகிறார்‌. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யோபுவின்‌ 
இதுவரையிலும்‌ 

ஒடுக்கிறவர்களையும்‌, 
யில்லாதவர்களையும்‌, 
குணமுள்ளவர்களையும்‌ 

பேசினார்கள்‌. இப்போதோ எலிப்பாஸ்‌ 
இந்தத்‌ துர்க்குணங்களெல்லாம்‌ 
யோபுவிடம்‌ காணப்படுகிறது என்று 
வெளிப்படையாகச்‌ சொல்லுகிறார்‌. 
யோபுவின்‌ பொல்லாப்பு 
பெரியதாகயிருக்கி! என்‌, எலிப்பாஸ்‌ 
லது ஹ்‌ 'சொல்லுகி றார்‌. 


யோபுவின்‌ பொல்லாப்பு 
பெரியதாகயிருப்பதினால்தான்‌, அவருக்கு 
இவ்வளவு வேதனைகளும்‌, நஷ்டங்களும்‌, 
கஷ்டங்களும்‌, வியாதிகளும்‌ 
உண்டாயிருக்கிறது எலிப்பாஸ்‌ 
நியாயந்தீர்க்கிறார்‌. எலிப்பாசின்‌ 
நியாயத்தீர்ப்பில்‌ உண்மையில்லை. அவர்‌ 
யோபுவின்மீது தப்பிதமாய்க்‌ குற்றம்‌ 
சொல்லுகிறார்‌. சபேயரும்‌ கல்தேயரும்‌ 
யோபுவின்‌ எருதுகளையும்‌ 
கழுதைகளையும்‌... சாய்த்துக்கொண்டு. 
போய்விட்டார்கள்‌. யோபுவின்‌ சம்பத்தை 
அவர்கள்‌ திருடினார்கள்‌.  எலிப்பாசும்‌ 
அவர்களைப்போலவே பாவம்‌ செய்கிறார்‌ 
எலிப்பாஸ்‌ யோபுவின்‌ நற்பெயரை 
கெடுக்கிறார்‌. 


ஒரு மனுஷனுக்கு), அவனுடைய 
ஜசுவரியத்தைவிட, அவனுடைய நற்பெயரே 
மிகவும்‌ முக்கியமானது. நம்முடைய 
ஜசுவரியத்தை நாம்‌ இழந்துபோனாலும்‌, 
நம்முடைய நற்சாட்சியை நாம்‌ 
இழந்துவிடக்கூடாது. யோபுவின்மீது 
குறிப்பிட்டு குற்றம்‌ சொல்லுவதற்கு, 
எலிப்பாசுக்கு ஒன்றுமில்லை, எலிப்பாசால்‌ 
யோபுவின்மீது சொன்ன தன்னுடைய 
குற்றச்சாட்டுக்களை நிரூபிக்க முடியாது. 
ஆனாலும்‌, போபுவின்மீது நியாயத்தீர்ப்பு 
கொடுத்துவிடுகிறார்‌. எலிப்பாஸ்‌ 
தன்னுடைய வார்த்தைகளை 
துணிகரமாகப்‌ பேசுகிறார்‌. 


என்று 





ழ்‌ நவள 
ஈயா 


சபேயரும்‌ கல்தேயரும்‌, யோபுவின்‌ 
எருதுகள்‌ மேலும்‌ கழுதைகள்‌ மேலும்‌, 
மூர்க்கத்தனமாய்‌ விழுந்ததுபோல, 
எலிப்பாஸ்‌ யோபுவின்மீது 
மூர்க்கத்தனமான வார்த்தைகளைச்‌ 
சொல்லுகிறார்‌. யோபுவை நிந்திக்கிறார்‌. 
யோபுவின்‌ நற்பெயரை 
களங்கப்படுத்துகிறார்‌. தேவனோ 
யோபுவைப்பற்றி நற்சாட்சி 
கொடுத்திருக்கிறார்‌ உத்தமனும்‌, 
சன்மார்க்கனும்‌ தேவனுக்குப்‌ பயந்து. 
பொல்லாப்புக்கு விலகுகிறவர்‌ என்றும்‌. 
யோபுலைப்போல பூமியில்‌ ஒருவரும்‌ 
இல்லை என்றும்‌ (யோபு 1:8) தேவன்‌ 
யோபுவைப்பற்றி நற்சாட்சி 
கொடுத்திருக்கும்‌ பே, எலிப்பாஸ்‌ 
ன்ப அச்ச கொடுக்கிறார்‌ 


எலிப்பாஸ்‌ ஞானமுள்ளவர்‌ 
நல்லவர்‌. யோபுவின்‌ சிநேகிதரில்‌ ஒருவர்‌. 
ஆனாலும்‌ யோபுவின்‌ நற்குணத்தை: 
எலிப்பாசால்‌ புரிந்துகொள்ள முடியவில்லை. 
மனுஷருடைய பொதுவான சுபாவம்‌ 
எலிப்பாசின்‌ சுபாவத்தைப்‌ போல 
இருக்கிறது. மனுஷர்‌, எது உண்மை 
என்பதை தீர விசாரியாமல்‌, ஆராய்ந்து 
பார்க்காமல்‌, அவசரப்பட்டு, தங்கள்‌ 
இஷ்டம்போல பேசிவிடுகிறார்கள்‌. தங்கள்‌ 
மனதில்‌ ன்‌ றுகி! பிரை 
வத்தி ர்கள்‌. எர 


யோபு 


அவர்‌ 


கண்ணிகள்‌ 

முகாத்தரமில்லாமல்‌ 
சகோதரர்‌ கையில்‌ 
ஏழைகளின்‌ வஸ்திரங்களைப்‌ பறித்துக்‌ 
கொண்டீர்‌. விடாய்த்தவனுக்குத்‌. 
தாகத்துக்குத்‌ தண்ணீர்‌ கொடாமலும்‌, 
பசித்தவனுக்கு போஜனம்‌ கொடாமலும்‌ 
போனீர்‌. பலவானுக்கே தேசத்தில்‌ 
இடமுண்டாயிற்று; கனவான்‌ அதில்‌ 
குடியேறினான்‌. விதவைகளை 
வெறுமையாய்‌ அனுப்பிவிட்டீர்‌; 
தாய்தகப்பன்‌ இல்லாதவர்களின்‌ 
புயங்கள்‌ முறிக்கப்பட்டது. ஆகையால்‌ 
கண்ணிகள்‌ உம்மைச்‌ சூழ்த்திருக்கிறது; 
அசுப்பிலே உமக்கு வந்த பயங்கரம்‌ 
உம்மைக்‌ கலங்கப்‌ பண்ணுகிறது. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நீர்‌ பார்க்கக்கூடாதபடிக்கு இருள்‌ 
வந்தது, ஜலப்பிரவாகம்‌ உம்மை 
மூடுகிறது (யோபு 2249-1. 


யோபு செழித்திருந்த காலத்தில்‌, 
அவர்‌ ஏழைகளை ஒடுக்கினார்‌ என்றும்‌, 
அநீதியாய்‌ தீர்ப்ப சொன்னார்‌ என்றும்‌ 
எலிப்பாஸ்‌ அவர்மீது குற்றம்‌ 
சொல்லுகிறார்‌. யோபு தன்னுடைய 
ஐகுவரியத்தினாலும்‌. அதிகாரத்தினாலும்‌, 
யாருக்கும்‌ நன்மை செய்யவில்லை 
என்றும்‌, அவற்றினால்‌ மற்றவர்களுக்கு 
தீமையை மாத்திரமே செய்தார்‌ என்றும்‌ 
எலிப்பாஸ்‌ யோபுவின்மீது குற்றம்‌ 
சொல்லுகிறார்‌. 


எலிப்பாசின்‌ குற்றச்சாட்டில்‌ சிறிதும்‌ 
உண்மையில்லை. யோபு தன்னுடைய 
சுபாவத்தைப்பற்றி இவ்வாறு விரிவாகச்‌ 
சொல்லுகிறார்‌. “என்னைக்‌ கேட்ட காது 
என்னைப்‌ பாக்கியவான்‌ என்றது; 
என்னைக்‌ கண்ட கண்‌ எனக்குச்‌ 
சாட்சியிட்டது. முறையிடுகிற ஏழையையும்‌, 
திக்கற்ற பிள்ளையையும்‌, 
உதவியற்றவனையும்‌ இரட்சித்தேன்‌. 
கெட்டுப்போக இருந்தவனுடைய 
ஆசீர்வாதம்‌ என்மேல்‌ வந்தது: 

விதவையின்‌ இருதயத்தைக்‌ 
கெம்பீரிக்கப்பண்ணினேன்‌. நீதியைத்‌ 
தரித்துக்கொண்டேன்‌; அது என்‌ 
உடுப்பாயிருந்தது; என்‌ நியாயம்‌ எனக்குச்‌ 
சால்வையும்‌ பாகையுமாய்‌ இருந்தது. நான்‌ 
குருடனுக்குக்‌ கண்ணும்‌, சப்பாணிக்குக்‌ 
காலுமாயிருந்தேன்‌. நான்‌ 
எளியவர்களுக்குத்‌ தகப்பனாயிருந்து, 
நான்‌ அறியாத வழக்கை 
ஆராய்ந்துபார்த்தேன்‌. நான்‌ 
அநியாயக்காருடைய கடைவாய்ப்‌ 
பற்களை உடைத்து, அவர்கள்‌ பறித்ததை 
அவர்கள்‌. பற்களிலிருந்து பிடுங்கினேன்‌' 

ஈபு 2911417). 


யோபு தன்னைப்பற்றி 
சொன்னது மாத்திரமல்ல, 


நற்சாட்சி 
தேவனும்‌ 
நற்சாட்சி 





ழ்‌ நயனா 
ஈயா 


அவர்‌ முகாந்தரமில்லாமல்‌ தன்னுடைய 
சகோதரர்‌ கையில்‌ அடகு வாங்கினார்‌ 
என்றும்‌, அவர்‌ ஏழைகளின்‌ 
வஸ்திரங்களை பறித்துக்கொண்டார்‌ 
என்றும்‌ எலிப்பாஸ்‌ யோபுவைக்‌ 
குற்றப்படுத்துகிறார்‌. “அவர்‌ தன்‌ 
சகோதரரையே அடகாக வாங்கினார்‌” 
என்று செப்துவஜிந்த்‌ பதிப்பில்‌ 
எழுதப்பட்டிருக்கிறது. 

யோபுவின்‌ சகோதரர்‌ அவரிடத்தில்‌ 
கடன்‌ வாங்கி, அதைத்‌ திரும்ப 
செலுத்துவதற்கு திராணியில்லாமற்‌ 
போனார்கள்‌. யோபுவோ அவர்கள்‌ 
கைகளில்‌ விலங்கிட்டு, அவர்களை 
சிறைப்பிடித்து, அவர்களை தனக்கு 
அடிமைகளாக்கிக்‌ கொண்டார்‌ என்று 
எலிப்பாஸ்‌ குற்றம்‌ சொல்லுகிறார்‌. 
யோபுவின்‌ சகோதரர்கள்‌ ஏழைகள்‌ 
அவர்களால்‌ யோபுவிடம்‌ வாங்கிய 
கடனைத்‌ திரும்பச்‌ செலுத்த முடியவில்லை. 
யோபு அவர்கள்மீது கோபப்பட்டு, 
அவர்களுடைய வஸ்திரங்களைப்‌ பறித்துக்‌ 
கொண்டார்‌ 


யோபு ஏழைகளுக்கு இரக்கம்‌ 
காண்பிக்கவில்லை. அவர்‌ 
விடாய்த்தவனுக்கு தாகத்திற்கு தண்ணீர்‌ 
கொடுக்கவில்லை. அவர்‌ பசித்தவனுக்கு 
போஜனம்‌ கொடுக்கவில்லை என்று 
எலிப்பாஸ்‌ யோபுவின்‌ மீது 
குற்றம்‌ சொல்லுகிறார்‌. 
தாகமாயிருக்கிறவர்களுக்கு தண்ணீர்‌ 
கொடுக்கவேண்டும்‌. பசித்தவனுக்குப்‌ 
போஜனம்‌ கொடுக்கவேண்டும்‌. பிறருக்கு 
நன்மை செய்ய நம்மிடத்தில்‌. 
திராணியிருக்கும்‌ 
நன்மையை நாம்‌ 


செய்யாமலிருக்கக்கூடாது 


யோபு ஏழைகளுக்கு மாத்திரம்தான்‌ 
தீங்கு செய்தார்‌. ஐசுவரியவான்களுக்கும்‌ 
பலவான்களுக்குமே அவர்‌ நன்மை 
செய்தார்‌. யோபு பட்சபாதத்தோடு 
நடந்துகொண்டார்‌. யோபுவின்‌ 
இருதயத்து 
வ அப்‌ 
அதில்‌ குடியேறினான்‌ 
என்று எலிப்பாஸ்‌ சொல்லுகிறார்‌. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யோபு விதவைகளையும்‌ 
தன்பப்படுத்தினார்‌. அவர்களை 
வெறுமையாய்‌ அனுப்பிவிட்டார்‌. அவர்கள்‌ 
யோபுவிடம்‌ ஏதாவது உதவி கேட்டு 
வந்திருப்பார்கள்‌. யோபு அவர்களுக்கு 
ஒரு உதவியும்‌ செய்யவில்லை. அவர்கள்‌ 
யோபுவிடம்‌ வறுமையோடு வந்தார்கள்‌. 
வெறுமையோடு போகிறார்கள்‌. 
அவர்களுடைய இருதயம்‌ பாரமாயும்‌ 
துக்கமாயும்‌ இருக்கிறது. 
யோபு 
வல்லமையுள்ளவராகவும்‌ 
அவரிடத்தில்‌ அநேகர்‌ நீதி கேட்டு 
வந்தார்கள்‌. ஆனால்‌ யோபுவோ 
அவர்களுடைய நீதியை விசாரிக்கவில்லை. 
அவர்களுக்கு உதவி செய்ய 
அவர்களுக்கு - நன்மை 
ய்தார்‌. 
தாய்‌ தகப்பன்‌ இல்லாதவர்களுக்கு, 
அவர்களுடைய புயங்கள்‌ 
ஆதரவாகயிருந்தது. அவர்களோ 
யோபுவினிடத்தில்‌ வந்தபோது, 
அவர்களுடைய புயங்களும்‌ 
முறிக்கப்பட்டது. யோபுவிடம்‌ வருவதற்கு 
முன்பாக, அவர்களால்‌ தங்களுக்குத்‌ 
தாங்களே உதவி செய்து கொள்ள 
முடிந்தது. யோபுவிடம்‌ வந்த பின்போ, 
அவர்களுடைய திராணிகளெல்லாம்‌ 
அவர்களைவிட்டு முறிக்கப்பட்டது. 


செல்வந்தராகவும்‌, 


இருந்ததினால்‌, 


முன்வரவில்லை. 
ம்வதற்குப்‌ பதிலாக தீங்கு 


அவர்கள்‌ புயங்கள்‌ 
முறிக்கப்பட்டதற்கு யோபுவே காரணம்‌. 
யோபுவினுடைய தீர்ப்பின்‌ பிரகாரமாகவும்‌, 
அவருடைய  முன்பாகவும்தான்‌, தாய்‌ 
தகப்பன்‌ இல்லாதவர்களின்‌ புயங்கள்‌ 
முறிக்கப்பட்டிருக்கிறது. இந்தத்‌ 
துர்ச்சம்பவத்திற்கு யோபுவே காரணம்‌. 
இந்தப்‌ பாவத்தின்‌ பழி போபுவின்மேல்‌ 
வந்திருக்கிறது. என்று எலிப்பாஸ்‌ 
அவர்மீது குற்றம்‌ சொல்லுகிறார்‌. 
யோபு செழித்திருந்தபோது அவர்‌ 
ணக. ஜீவித்தார்‌. அவருடைய 
ட்‌ அவருடைய பிள்ளைகளுடைய 
விருந்து போஜனத்திற்கு. 
அவர்களெல்லோரும்‌ 
புசிப்பார்கள்‌. 





ழ்‌ நவள 
யாய 


ஆனால்‌ யோபுவிடத்தில்‌ யாராவது உதவி 
கேட்டு வந்தால்‌, அவர்களுக்கு ஒன்றும்‌ 
கொடுக்காமல்‌, அவர்களை வெறுமையாய்‌ 

ப்பிவிடுவார்‌. யோபுவின்‌ பந்தியில்‌. 
தரித்திரருக்கு இடமில்லை. 

யோபுவின்‌ பொல்லாப்பு 
பெரியதாகவும்‌. அவருடைய 
அக்கிரமங்கள்‌ முடிவில்லாதவைகளுமாய்‌ 
இருப்பதினால்தான்‌, அவருக்கு இப்போது 
இவ்வளவு வேதனைகளும்‌, இவ்வளவு 
துன்பங்களும்‌ உண்டாயிருக்கிறது 
என்றும்‌. கையால்‌ கண்ணிகள்‌ 
உம்மைச்‌ சூழ்ந்திருக்கிறது: அதப்பிலே 
உமக்கு வந்த பயங்கரம்‌ உம்மைக்‌ கலங்கப்‌ 
பண்ணுகிறது. நீர்‌ பார்க்கக்கூடாதபடிக்கு 
இருள்‌ வந்தது. ஜலப்பிரவாகம்‌ உம்மை 
மூடுகிறது” (யோபு 220/1) என்றும்‌ 
எலிப்பாஸ்‌ ர்மீ ற்றம்‌ 
ப எனக்‌ ட்டம்‌ 


யோபுவின்மீது மற்றவர்கள்‌ 
கடினமான வார்த்தைகளினால்‌ குற்றம்‌ 
சொல்லுவதற்கு. அவருடைய பாவமே 
காரணம்‌. யோபு செழிந்திருந்த காலத்தில்‌, 
அவர்‌ யாருக்கும்‌ இரக்கம்‌ 
காண்பிக்கவில்லை. ஆகையினால்‌ அவர்‌ 
தாழ்ந்திருக்கிற இப்போது. அவருக்கு 
யாரும்‌ இரக்கம்‌ காண்பிப்பதில்லை என்று 
எலிப்பாஸ்‌ சொல்லுகிறார்‌. யோபுவின்‌ 
பாவத்தினிமித்தமாய்‌ அவரை பயங்கரம்‌ 
கலங்கப்பண்ணுகிறது. நமக்கு யாரும்‌ 
இரக்கம்‌ காண்பிக்காதபோது, நமக்கு 
மிகவும்‌ வேதனையாயிருக்கும்‌. யோபுவுக்கு 
அவருடைய வியாதியின்‌ வேதனையோடு, 
மனுஷர்‌ மூலமாய்‌ வருகிற வேதனையும்‌ 
வருகிறது. இவையெல்லாம்‌ கண்ணிகளைப்‌ 
போல அவரைச்‌ சூழ்ந்திருக்கிறது. 
நாம்‌ மற்றவர்களுக்கு இரக்கம்‌ 
காண்பித்தால்தான்‌, அவர்கள்‌ நமக்கு 
இரக்கம்‌ காண்பிப்பார்கள்‌. யோபு 
மனுஷரிடத்திலிருந்து இரக்கத்தை 
எதிர்பார்க்கிறார்‌. ஆனால்‌ மனுஷர்‌ 
பயங்கரம்‌ 
அது க்‌ 
ண்ணுகி) ஈபுவால்‌. 
இரக்கத்தைப்‌ டட முடியவில்லை. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அவருக்கு எல்லாம்‌ இருளாகயிருக்கிறது. 
யோபுவின்‌ ஜீவியத்தில்‌ வெளிச்சபில்லை. 
அவர்‌ ஜலப்பிரவாகத்தில்‌ 
மூழ்கியிருப்பதுபோல தவிக்கிறார்‌. இந்தத்‌ 
தவிப்பு எல்லாவற்றிற்கும்‌ அவருடைய 
பாவமே காரணமென்று எலிப்பாஸ்‌ 
அவர்மீது குற்றம்‌ சொல்லுகிறார்‌. 


தேவன்‌ 


தேவன்‌ பரலோகத்தின்‌ 
உன்னதங்களிலிருக்கிறார்‌. அல்லவோ? 
நட்சத்திரங்களின்‌ உயரத்தைப்‌ பாரும்‌, 
அவைகள்‌ எத்தனை 
உயரமாயிருக்கிறது (யோபு 22:12). 


யோபுவினிடத்தில்‌ தேவபக்திமில்லை 
என்று எலிப்பாஸ்‌ அவர்மீது குற்றம்‌ 
சொல்லுகிறார்‌. யோபு தேவனுக்குப்‌ 
பயப்படவில்லை. மனுஷரையும்‌ 
மதிக்கவில்லை. தேவனுக்குப்‌ 
பயப்படுகிறவர்கள்‌ மாத்திரமே மனுஷரை 
மதிப்பார்கள்‌. யோபுவோ தேவன்‌ 
இருக்கிறார்‌ என்று நம்புகிறார்‌. ஆனால்‌ 
அவர்‌ தேவனுடைய தெய்வீக 
பாமரிப்பை மறுதலிக்கிறார்‌ என்று 
எலிப்பாஸ்‌ அவர்மீது குற்றம்‌ 
சொல்லுகிறார்‌. 


யோபு தேவனைப்பற்றி 
அறிந்திருப்பாரென்றால்‌, அவர்‌ 
தன்னைப்பற்றி மற்றவரிடத்தில்‌ குறை 
கூறமாட்டார்‌ என்றும்‌, தன்னைத்தானே 
தைரியமாய்‌ நியாயந்தீர்த்துக்‌ 
கொள்ளமாட்டார்‌ என்றும்‌ எலிப்பாஸ்‌ 
சொல்லுகிறார்‌. தேவன்‌ பரலோகத்தின்‌ 
உன்னதங்களிலிருக்கிறார்‌. அவர்‌ 
அங்கிருந்து தமக்குச்‌ சித்தமான 
காரியங்களைச்‌ செய்கிறார்‌. தேவன்‌ 
உன்னதங்களிலே, தமக்குப்‌ பிரியமானபடி, 
தம்மை வெளிப்படுத்துகிறார்‌. பூமியிலோ 
தேவனுடைய வெளிப்பாடு 
வித்தியாசமாயிருக்கிறது. தேவனுடைய 
தெய்வீக பராமரிப்பு பரலோகத்தின்‌ 
உன்னதங்களில்‌ ஒரு மாதிரியாகவும்‌. 
இந்தப்‌ மியலே வேறு ஒரு 
மாதிரியாகவும்‌ இருக்கிறது. 





ழ்‌ நவள 
யாய 


தேவன்‌ சர்வவல்மையுள்ளவர்‌. 
சர்வஜளுகை அவருக்கே உரியது. 
தேவன்‌ மகத்துவமும்‌ மாட்சிமையுமுள்ளவர்‌. 
தேவனுடைய மகத்துவத்தை இந்தப்‌ 


மாட்சிமையையும்‌, 

பார்க்க முடியும்‌ 
எலிப்பாஸ்‌ யோபுவிடம்‌, “நட்சத்திரங்களின்‌ 
உயரத்தைப்‌ பாரும்‌, அவைகள்‌ எத்தனை 
உயரமாயிருக்கிறது" என்று சொல்லுகிறார்‌. 
பரலோகத்தின்‌ உன்னதங்கள்‌ 
நட்சத்திரங்களின்‌ உயரத்தைவிட, அதிக 
உயரத்திலிருக்கிறது. யோபு தேவனுடை 
மகத்துவத்தையும்‌, மாட்சிமையை 
சரியாகப்‌ பரிந்து கொள்ளாமல்‌, 
தன்னையும்‌ தன்னுடைய வேதனையையும்‌ 
மாத்திரம்‌ பார்த்து புலம்புவதாக எலிப்பாஸ்‌: 
க வட்ட படல்‌ 


தேவன்‌ எப்படி. அறிவார்‌ 


நீர்‌ தேவன்‌ எப்படி அறிவார்‌, 
அந்தகாரத்துக்கு அப்புறத்திலிருக்கிறவர்‌ 
தியாயம்‌ விசாரிக்கக்கூடுமோ? அவர்‌ 
பாராதபடிக்கு மேகங்கள்‌ 
அவருக்கு மறைவாயிருக்கிறது; 
பரமண்டலங்கவின்‌ சக்கரத்திலே அவர்‌ 
உலாவுகிறார்‌ என்று சொல்லுகிறீர்‌ 
(யோபு 22:18,14). 

யோபு தேவனைப்பற்றிய சத்தியத்தை 
தவறாக வியாக்கியானம்‌ பண்ணுகிறார்‌ 
என்று  எலிப்பாஸ்‌ அவர்மீது குற்றம்‌ 
சொல்லுகிறார்‌. தேவன்‌ பரலோகத்தின்‌ 
உன்னதங்களிலிருப்பதினால்‌, அவரால்‌ 
பூமியிலுள்ள காரியங்களை எப்படி 
அறியமுடியும்‌ என்று யோபு 
சொல்லுவதாக, எலிப்பாஸ்‌ அவர்மீது 
குற்றம்‌ சொல்லுகிறார்‌. யோபு 
சத்தியத்தை தன்னுடைய அநீதியினால்‌ 
மூடிமறைப்பதாக  எலிப்பாஸ்‌ அவரைக்‌ 
குற்றப்படுத்துகிறார்‌. ஆனால்‌ எலிப்பாஸ்‌. 
சொல்லுகிற பிரகாரம்‌ யோபு 
ஒருபோதும்‌ சொல்லவில்லை இது 
எலிப்பாசின்‌ சுய கற்பனை 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யோபு தேவனைப்பற்றி தப்பிதமாகப்‌ 
புரிந்து. வைத்திருப்பாரோ என்று 
எலிப்பாஸ்‌ சந்தேகப்படுகிறார்‌. 
தேவன்‌ பரலோகத்திலுள்ள 
உன்னதங்களிலிருப்பதினால்‌, அவரால்‌ 
பூமியிலிருக்கிற தன்னை காணமுடியாது 
என்றும்‌ தன்னுடைய வார்த்தைகளை 
கேட்க முடியாது என்றும்‌ யோபு 
நினைப்பாரோ என்று எலிப்பாஸ்‌ 
அவர்மீது சந்தேகப்படுகிறார்‌. 
பரலோகத்தின்‌ வானங்களில்‌ அந்தகார 
மேகமும்‌, கரிய மேகங்களும்‌ இருக்கிறது. 
இந்த மேகங்கள்‌ நமக்கும்‌ தேவனுக்கும்‌ 
நடுவிலிருக்கிறது. இவையெல்லாம்‌ 
நடுவிலிருந்தாலும்‌ தேவனால்‌ நம்மைப்‌ 
பார்க்க முடியும்‌. நம்மைக்‌ காண்கிற 
தேவனுக்கு காரிருளும்‌. 
கரியமேகங்களும்‌ ஒருபோதும்‌ 
தடையாகமிராது. 


யோபு 
சொன்னபோது, 


தேவனைப்பற்றிச்‌ 
மாம்சக்‌ கண்கள்‌ 
உமக்கு உண்டோ? மனுஷன்‌ பார்க்கிற 
பிரகாரமாய்‌ பார்க்கிறீரோ” 
(யோபு 10:4) என்று கேட்டார்‌. தேவனுக்கு 
மாம்சகண்கள்‌ இல்லை. அவர்‌ மனுஷன்‌ 
பார்க்கிற பிரகாரமாய்‌ பார்க்கமாட்டார்‌ 
மனுஷன்‌ முகத்தைப்‌ பார்ப்பான்‌. 
தேவனோ மனுஷனுடைய இருதயத்தைப்‌ 
பார்ப்பார்‌ நாம்‌ எவ்வளவு 
தூரத்திலிருந்தாலும்‌, தேவனால்‌ நம்மைப்‌ 
பார்க்க முடியும்‌. மனுஷருடைய கண்கள்‌ 
குறைவுள்ளவை. அவை ஒரு குறிப்பிட்ட 
தூரம்‌ மாத்திரமே பார்க்கும்‌. தேவனோ 
சர்வவல்லபையுள்ளவர்‌. அவர்‌ 


நித்தியமானவர்‌. . சர்வவியாபகர்‌ 
தேவனுக்கு தூரம்‌ ஒரு தடையல்ல. 


தேவன்‌ தன்னைப்‌ பராதபடிக்கு, 
மேகங்கள்‌ அவருக்கு மறைவாயிருக்கிறது. 
என்று யோபு வேதனைப்படவேண்டிய 
அவசியம்‌ எதுவுமில்லை. தேவன்‌ 
பரலோகத்தின்‌: உன்னதங்களிலிருந்தாலும்‌, 
அவரால்‌ அங்கிருந்த பிரகாரம்‌, நம்மைத்‌ 
தெளிவாகப்‌ பார்க்கமுடியும்‌. தேவனுக்கு 
மறைவான காரியம்‌ எதுவுமில்லை. 
அவருடைய கண்களுக்கு முன்பாக 
எல்லாம்‌ பிரத்தியட்சமாகத்‌ தெரியும்‌. 





ழ்‌ நள 
யாய 


தேவன்‌ பரமண்டலங்களின்‌ 
சக்கரத்திலே உலாவுகிறார்‌. தேவனுக்கு 
உன்னதங்களிலே உலாவுவதற்கே நேரம்‌ 
போதாது. அவர்‌ பூமியிலுள்ள 
காரியங்களை கவனித்துப்‌ பார்ப்பதற்கு 
க்‌ நேரம்‌ இருக்காது. 
சந்தோஷங்களை 
அனுபவிப்பதற்கே தேவனுக்கு நேரம்‌ 
போதாது. அப்படியிருக்கும்‌ போது, 
அவர்‌ பூமியிலிருந்து மனுஷர்‌ 
முறையிடுகிற வேண்டுதல்களையும்‌. 
'விண்ணப்பங்களையும்‌ கேட்பதற்கு 
அவருக்கு நேரம்‌ இருக்காது என்னும்‌ 
பொருளில்‌ யோபு பேசுவதாக, எலிப்பாஸ்‌ 
அவர்மீது குற்றம்‌ சொல்லுகிறார்‌. 


தேவனுடைய மகிமை பிரகாசமானது. 
அவர்‌ தமக்குத்தாமே பரிபூரணமுள்ளவர்‌. 
தேவனுடைய சமுகத்தில்‌ சகலமும்‌ 
ஒழுங்காயும்‌ அமைதியாயும்‌ இருக்கிறது. 
அவர்‌ சமாதான கர்த்தர்‌. சமாதானத்தை 
விரும்புகிறவர்‌. அப்படிப்பட்ட தேவன்‌, 
பூமியிலுள்ள காரியங்களை கவனித்து, 
தம்மைத்தாமே குழப்பிக்கொள்வாரா 
என்று யோபு நினைப்பதாக எலிப்பாஸ்‌ 
சொல்லுகிறார்‌ தேவனைப்பற்றி 
இப்படியெல்லாம்‌ சிந்திக்கக்கூடாது. இது 
தேவனுடைய குணாதிசயத்திற்கு 
விரோதமான சிந்தனை. 

எலிப்பாஸ்‌ 
தேவையில்லாத 
சாட்டுக்களையெல்லம்‌ சொல்லுகிறார்‌. 
தேவன்‌ பூமியை ஆளுகை செய்வது 
அவருக்கு ஒருபோதும்‌ பாரமாயிருக்காது. 
நம்முடைய ண்டுதல்களையும்‌, 
விண்ணப்பங்களையும்‌ கேட்பதற்கு தேவன்‌ 
ிரியப்படுகிறார்‌. இவற்றை கேட்பதற்கு 
தேவனுக்கு போதுமான  நேரமுண்டு. 
நம்முடைய ஜெபத்திற்கு பதில்‌ 
கொடுப்பதை தேவன்‌ ஒருபோதும்‌ 
பாரமாக நினைக்கமாட்டார்‌. மனுஷன்‌ 
சோர்வடைவான்‌. மனுஷனுக்கு களைப்பு 
உண்டாகும்‌. தேவன்‌ 
ஒருபோதும்‌ சோர்வடைவதில்லை, 
களைப்படைவதுரில்லை. 


யோபுின்மீது 
குற்றச்‌ 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தேவனுடைய ஆளுகையும்‌, 
செய்கையும்‌ நீதியும்‌, கிருபையும்‌, 
இரக்கமும்‌ நிரம்பியதாகயிருக்கிறது. 
தேவன்‌ ஞானமுள்ளவர்‌, அவர்‌ பரிசுத்தர்‌, 

்‌ ப்‌ தேவன்‌ தம்முடைய 


பிரகாரமாக 

ப 
கரியமேகங்களில்‌ அந்தகாரங்கள்‌ 
இருந்தாலும்‌ தேவன்‌ சகலவற்றையும்‌ 
தெளிவாகப்‌ பார்க்கிறவர்‌. அவருக்கு 
ஒன்றும்‌ மறைவாயிருக்காது. தேவன்‌ 
பரலோகத்தின்‌ உன்னதங்களிலே. 
இருந்தாலும்‌, அவர்‌ மனுஷரை 
நியாயம்‌ விசாரிப்பார்‌. தேவன்‌ 
பரமண்டலங்களின்‌ சக்கரத்திலே 
உலாவிக்கொண்டிருந்தாலும்‌, அவர்‌ 
தம்முடைய கிருபையையும்‌, இரக்கத்தையும்‌, 
நீதியையும்‌ மனுஷருக்குக்‌ காண்பிப்பார்‌. 


'வானங்கள்‌ தேவனுடைய மகிமையை 
வெளிப்படுத்துகிறது, ஆகாயவிரிவு 
அவருடைய கரங்களின்‌ கிரியையை 
அறிவிக்கிறது. பகலுக்குப்‌ பகல்‌ 
வார்த்தைகளைப்‌ பொழிகிறது, 
இரவுக்கு இரவு அறிவைத்‌ தெரிவிக்கிறது. 
அவைகளுக்குப்‌ பேச்சுமில்லை, 
வார்த்தையுமில்லை, அவைகளின்‌ சத்தம்‌ 
கேட்கப்படுவதுமில்லை. ஆகிலும்‌ 
அவைகளின்‌ சத்தம்‌ பூமியெங்கும்‌, 
அவைகளின்‌ வசனங்கள்‌ பூச்சக்கரத்துக்‌ 
கடைசிவரைக்கும்‌ செல்லுகிறது; 
அவைகளில்‌ சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை 
ஸ்தாபித்தார்‌. அது தன்‌ மணவறையிலி 
ருந்து புறப்படுகிற மணவாளனைப்போலி 
ருந்து, பராக்கிரமசாலியைப்போல்‌ தன்‌ 
பாதையில்‌ ஓட மகிழ்ச்சியாயிருக்கிறது. 
அது வானங்களின்‌ ஒரு முனையிலிருந்து 
புறப்பட்டு, அவைகளின்‌ 
மறுமுனைவரைக்கும்‌  சுற்றியோடுகிறது: 
அதின்‌ காந்திக்கு மறைவானது 
ஒன்றுமில்லை (சங்‌ 191-6) என்று 
சங்கீதக்காரர்‌ சொல்லுகிறார்‌. 





ழ்‌ நவள 
யாய 


தேவன்‌ 
உன்னதங்களிலிருந்தாலும்‌, 
மேகங்கள்‌ 
மறைவாகயிருந்தாலும்‌, 
பரமண்டலங்களின்‌ 
உலாவிக்‌ கொண்டிருந்தாலும்‌, 
சிருஷ்டிகளாகிய நமக்கு, நம்மை 
சிருஷ்டி வனை கேள்வி கேட்கும்‌ 
அன்ற ம்‌ 


பரலோகத்தின்‌ 
அவர்‌ 
மத்தியில்‌ 
அவர்‌ 
சக்கரத்திலே. 


அக்கிரமமாந்தர்‌ 
யோபு 22 : 15-20 


யோபு 22:15. அக்கிரம மாத்தர்‌ 
பூர்வத்தில்‌ நடத்த மார்க்கத்தைக்‌ 
கவனித்துப்‌ பார்த்தீரோ? 


யோபு 2216. 
அவர்கள்‌. வாடிப்போனார்கள்‌; 
அவர்களுடைய அஸ்திபாரத்தின்மேல்‌ 
வெள்ளம்‌ புரண்டது. 


காலம்‌ 


2217. தேவன்‌ அவர்கள்‌. 

நன்மையால்‌. 
நிரப்பியிருந்தாலும்‌, அவர்கள்‌ அவரை 
நோக்கி: எங்கனைவிட்டு விலகும்‌, 
கர்வவல்லவராலே எங்களுக்கு என்ன 


ஆகும்‌ என்றார்கள்‌. 


யோபு 2218. ஆகையால்‌ 
துன்மார்க்கரின்‌ ஆலோசனை எனக்குத்‌ 
தூரமாயிருப்பதாக. 
யோபு 22:19. எங்கள்‌ நிலைமை 
நிர்முமாகாமல்‌, அவர்களுக்கு 
மீதியானதையோ அக்கினி 
பட்சித்ததென்பதை நீதிமான்கள்‌ கண்டு. 
சுந்தோஷப்படுகிறார்கள்‌. 

யோபு 2220. குற்றமில்லாதவன்‌ 
அவர்களைப்‌ பார்த்து நகைக்கிறான்‌.. 


எலிப்பாஸ்‌ இதுவரையிலும்‌ 
யோபுவின்மீது குற்றம்‌ சொல்ல முயற்சி 
செய்துகொண்டிருந்தார்‌. இப்போதோ 
யோபுவின்‌ பாவத்தினால்‌ அவருக்கு 
வரப்போகும்‌ ஆபத்துக்களைச்‌ சொல்லி, 
எலிப்பாஸ்‌ யோபுவைப்‌ பயமுறுத்துகிறார்‌. 
யோபுவுக்கு. பாடுகளும்‌, 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


வேதனைகளும்‌ வந்திருப்பதினால்‌ அவர்‌ 
ஒரு பாவி என்றும்‌ அன்பார்க்கர்‌ என்றும்‌ 
ப்பாஸ்‌ நிச்சயமாய்‌ நம்புகிறார்‌. 


தற்போதைய 
எலிப்பாஸ்‌, 
வாழ்ந்த 


யோபுவின்‌ 
சூழ்நிலையை, 
பூர்வகாலத்தில்‌ 
அக்கிரமமாந்தரோடு ஒப்பிட்டுச்‌ 
சொல்லுகிறார்‌. அவர்களுடைய 
அஸ்திபாரத்தின்மேல்‌ வெள்ளம்‌ புரண்டது. 
மீதியாயிருந்தவர்களை 
பட்சித்துப்போட்டது. 
பூர்வகாலத்திலே நோவாவின்‌ காலத்தில்‌ 
வாழ்ந்த ஜனங்கள்‌,  பாவிகளாகவும்‌, 
அக்கிரமமாந்தராகவும்‌ இருந்தார்கள்‌. 
அவர்களை வெள்ளம்‌ அழித்துப்போட்டது. 
அவர்களில்‌ மீதமானவர்கள்‌ என்பது, 
சோதோம்‌ பட்டணத்தில்‌ வாழ்ந்த 
ஜனங்களைக்‌ குறிக்கிறது. சோதோமின்‌ 
மீது அக்கினி மழை பொழிந்து, 
அவர்களைப்‌ பட்சித்துப்போட்டது 
யோபு பூர்வகாலத்து அக்கிரம 
மாந்தரை கவனித்துப்‌ பார்க்கவேண்டும்‌. 
என்று எலிப்பாஸ்‌ ஆலோசனை 
சொல்லுகிறார்‌. அவர்கள்‌ தேவனை 
நோக்கி,  “எங்களைவிட்டு விலகும்‌, 
சர்வவல்லவராலே எங்களுக்கு என்ன 
ஆகும்‌” (யோபு 2247) என்று 
சொன்னார்கள்‌. அவர்கள்‌ தேவனுடைய 
ஆளுகைக்கு கீழ்ப்படியவில்லை. 
தேவனுடைய பொன்செங்கோலுக்கு 
கீழ்ப்படியாதவர்கள்‌, அவருடைய இருப்பு 


ஆயுதத்திற்குட்பட நொறுங்கிப்‌ 
போவார்கள்‌. 


- பூர்வகாலத்தில்‌  வாழ்ந்தவர்களில்‌ 
தேவனிடத்தில்‌, “தேவன்‌ 
தங்களுக்கு என்ன செய்தார்‌ என்றும்‌, 
தாங்கள்‌ தேவனுக்கு ஏன்‌ கீழ்ப்படிய 
வேண்டும்‌' என்று கேட்டார்கள்‌. தேவன்‌: 
தங்கள்மீது கோபமாகவோ, அன்பாகவோ 
இருப்பதில்லை என்று, அவர்கள்‌ 
நினைத்தார்கள்‌. தேவன்‌ தங்களுக்கு 
நன்மையும்‌ செய்யமாட்டார்‌, தீயையும்‌ 
செய்யமாட்டார்‌ என்று தேவனைப்பற்றி 
நினைப்பு இல்லாமல்‌ இருந்தார்கள்‌. 
தேவனை அசட்டை பண்ணினார்கள்‌. 





ழ்‌ நள 
யாய 


தேவனோ தம்முடைய கிருபையினால்‌ 
அவர்களுடைய வீடுகளை நன்மையினால்‌ 
நிரப்பினார்‌... ஆனாலும்‌ அவர்கள்‌ 
தேவனிடத்தில்‌, “எங்களைவிட்டு விலகும்‌" 
என்று சொன்னார்கள்‌. இதனால்‌. 
தேவனுடைய கோபம்‌ அவர்கள்மீது 
வந்தது. காலம்‌ வருமுன்னே அவர்கள்‌ 
வாடிப்போனார்கள்‌; அவர்களுடைய 
அஸ்திபாரத்தின்மேல்‌ வெள்ளம்‌ பாண்ட 
யோபு த ல்‌ 


தேவனைப்பற்றிச்‌ 
'சர்வவல்லவர்‌" 


தேவன்‌ 


எலிப்பாஸ்‌ 

சொல்லும்போது, அவரை 
என்று சொல்லுகிறார்‌. 
சர்வவல்லராகமிருக்கும்போது, அவரால்‌ 
கூடாத காரியம்‌ ஒன்றும்‌ இல்லை 
என்பதை நாம்‌ புரிந்துகொள்ளவேண்டும்‌. 
பூர்வகாலத்தில்‌ வாழ்ந்த அக்கிரம 
மாந்தர்‌, தேவனை சர்வவல்லவராக. 
அறிந்திருந்தார்கள்‌. தேவன்‌ 
அவர்களுடைய வீடுகளை நன்மையினால்‌ 
நிரப்பியிருந்தார்‌ ஆனாலும்‌ 
அவர்களிடத்தில்‌ விசுவாசமோ, 
தெய்வபக்தியோ இல்லை, 


பூர்வகாலத்திலும்‌ இக்காலத்திலும்‌, 
தேவன்‌ அநேகருடைய வீடுகளை 
தம்முடைய நன்மைகளினால்‌ நிரப்புகிறார்‌. 
அவர்களுடைய வீடுகள்‌ 
நன்மைகளினால்‌ நிரம்பிமிருக்கிறது. 
ஆனால்‌ அவர்களுடைய 
இருதயங்களோ  தேவகிருபையில்லாமல்‌. 
வெறுமையாயிருக்கிறது. இப்படிப்‌ 
பட்டவர்கள்‌. தங்களுடைய அழிவை 
தாங்களே தேடிக்கொள்கிறார்கள்‌. 


எலிப்பாஸ்‌ இவர்களைப்பற்றிச்‌ 
சொல்லும்போது, “துன்மார்க்கரின்‌ 
படட எனக்குத்‌ தூரமாயிருப்பதாக" 
(யோபு 2218) என்று சொல்லுகிறார்‌. 
யோபுவும்‌ தன்னுடைய பிரதியுத்தரத்தில்‌ 
“துன்மார்க்கன்‌ ஆலோசனை எனக்குத்‌ 
தூரமாயிருப்பதாக” போப 2146) என்று 
சொன்னார்‌. யோபு சொன்ன 


வார்த்தையை எலிப்பாசும்‌ இங்கு 
சொல்லுகிறார்‌. 


எலிப்பாசுக்கும்‌, 
உபதேசங்களில்‌ 


எல்‌ 


யோபுவுக்கும்‌ 
தேவனைப்பற்றிய 
கருத்து வேறுபாடு 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பிரபஞ்சத்தில்‌, 
தேவனை விசுவாசியாமல்‌, 
அக்கிரமக்காரராய்‌ ஜீவிக்கிறவர்களைக்‌ 
குறித்து, இவர்கள்‌ இருவரும்‌ கருத்து 
ஒருமனப்‌ பட்டிருக்கிறார்கள்‌ 
“துன்மார்க்கரின்‌ ஆலோசனை எனக்குத்‌ 

யிருப்பதாக” என்று இரண்டு 
பர்‌ என்‌ துபோல கல்லு 

துன்மார்க்கர்‌ தங்களைப்பற்றி 
மதியீனமாகச்‌ சிந்திக்கிறார்கள்‌. தாங்கள்‌ 
துன்மார்க்கராயிருந்தாலும்‌, தங்களுடைய 
நிலமை நிர்மூலமாகாமலிருக்கிறது 
என்று  இருமாப்பாய்‌ நினைக்கிறார்கள்‌. 
பரலோகத்தின்‌ தேவன்‌ தங்கள்‌ மீது 
பிரியமாகயிருப்பதாகவும்‌, தாங்கள்‌ 
செய்வது தேவனுடைய பார்வையில்‌ 
சரியானதாக இருக்கிறது என்றும்‌ 
துன்மார்க்கர்‌ மதிமீனமாய்‌ 
ந துன்மார்க்கருடைய 
இப்படிப்பட்ட ஆனே 'சனைகள்‌ தங்களுக்கு 
தூரமாயிருக்கவேண்டுமென்று, எலிப்பாசும்‌ 
யோபுவும்‌ மித்‌ க 1 
மொன்‌ க்கக்‌ ருத்தோடு 


யோபுவின்‌ சிநேகிதரும்‌. 
துன்மார்க்கரைப்‌ போலவே 
யோசிக்கிறார்கள்‌. யோபுவின்‌ நிலமையை 
தங்களுடைய நிலமையோடு 
ஒப்பிட்டுப்பார்த்து. அவரை 
நியாயந்தீர்க்கிறார்கள்‌. யோபுவுக்கு 
வேதனைகளும்‌, நஷ்டங்களும்‌ 
வந்திருக்கிறது என்றும்‌ ஆகையினால்‌ 
அவர்‌ ஒரு துன்மார்க்கர்‌ என்றும்‌. 
அவருடைய சிநேகிதர்‌ சொல்லுகிறார்கள்‌. 
அதே வேளையில்‌ யோபுவுக்கு 
போல, தங்களுக்கு 
வேதனைகளும்‌ ட்‌ ங்களும்‌ 
வராததினால்‌, தங்களை 
நீதிமான்கள்‌ என்று செல்லுகிறார்கள்‌ 


ஆனாலும்‌ இந்தப்‌ 


வந்திருப்பது 


யோபுவுக்கு தன்மை வரும்‌ 
யோபு 22 : 21-25 


யோபு 22:21. தீர்‌ அவரோடே பழகி 
'சமாதானமாயிரும்‌; அதினால்‌ உமக்கு 
'நன்மைவரும்‌. 





ழ்‌ நவள 
யாய 


யோபு 22:22. அவர்‌ வாயினின்று 
பிறந்த வேதப்பிரமாணத்தை ஏற்றுக்‌ 
கொண்டு, அவர்‌ வார்த்தைகளை 
உம்முடைய இருதயத்தில்‌ 
வைத்துக்கொள்ள வேண்டுகிறேன்‌. 


யோபு 22:28, தீர்‌ சர்வவல்லவரிடத்தில்‌ 
மனத்திரும்பினால்‌, திரும்பக்‌. 
கட்டப்படுவீரி அக்கிரமத்தை உமது 
கூடாரத்துக்குத்‌ தூரமாக்குவீர்‌. 


யோபு 2௨௨4. அப்பொழுது 
தானைப்போல்‌ பொன்னையும்‌, ஆற்றுக்‌ 
கற்களைப்‌: போல்‌ ஓப்பிரின்‌. 
தங்கத்தையும்‌ சேர்த்து வைப்பீர்‌. 


யோபு 2௮௨௩, 
சர்வவல்லவர்‌ தாமே 
பசும்பபொன்னும்‌, உ 
சொக்கவெள்ளியுமாயிருப்பார்‌. 


எலிப்பாஸ்‌ யோபுவின்‌ பரிதாபமான 
நிலமையை அவருக்கு எடுத்துச்‌ சொல்லி, 
அவர்‌ ஒரு துன்மார்க்கர்‌ என்று அவரை 
நியாயந்தீர்க்கிறார்‌ தேவனுடைய 
பயங்கரத்தையும்‌, யோபுவின்‌ 
வேதனையையும்‌ ஒன்றாக இணைத்து, 
யோபுவை மனந்திருப்புமாறு 
இதுவரையிலும்‌ பயமுறுத்தினார்‌. 
இப்போதோ எலிப்பாஸ்‌ யோபுவுக்கு 
ஆறுதலான வார்த்தைகளைச்‌ 
சொல்லுகிறார்‌ 

யோபு மனந்திரும்பினால்‌. 
இழந்துபோன எல்லாவற்றையும்‌ 
அவருக்குத்‌ திரும்பக்‌ கொடுப்பார்‌ என்று 
உறுதி சொல்லுகிறார்‌. யோபு 
மனந்திரும்பும்போது. அவருடைய துக்கம்‌ 
சந்தோஷமாய்‌ மாறும்‌. அவருடைய வியாதி 
குணமாகும்‌. ஆகையினால்‌ யோபு 
மனந்திரும்புவது அவருக்கு நன்மையானது 
என்று, அவரை உற்சாகப்படுத்துகிறார்‌. 


அப்ப 
உமக்குப்‌ 


ஊழியக்காரர்கள்‌ 
எலிப்பாசைப்போல, மற்றவர்களுக்கு 
ஆலோசனை சொல்ல கற்றுக்கொள்ள 
வேண்டும்‌. கர்த்தருடைய வசனம்‌ 
இருபுறமும்‌  கருக்குள்ள பட்டயம்‌. 
ஊழியக்காரர்கள்‌ பட்டயத்தின்‌ கண்டு 
புறங்களையும்‌ பயன்படுத்த 


கர்த்தருடைய 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தேவன்‌ சீனாய்‌ 
நியாயப்பிரமாணத்தின்‌ 
அறிவித்தார்‌. அதே 
மலையிலிருந்து 
நற்செய்தியையும்‌ 


மலையிலிருந்து 
பயங்கரங்களை 
தேவன்‌ சீயோன்‌ 
சுவிசேஷத்தின்‌ 
ஆறுதல்களையும்‌ 
சொன்னார்‌. கர்த்தருடைய 
ஊழியக்காரர்கள்‌, ஜனங்களுக்கு 
எச்சரித்தும்‌ புத்திசொல்ல வேண்டும்‌, 
ர்களுக்கு லான 
த தகைய சொல்லவேண்டும்‌ 


கர்த்தருடைய  ஊழியக்காரர்கள்‌, 
தேவனுடைய செய்தியை ஜனங்களுக்கு 
பிரசங்கம்பண்ணும்போது, அவர்களுக்கு 
முன்பாக ஜீவனையும்‌ மரணத்தையும்‌ 
வைக்க வேண்டும்‌. நன்மையையும்‌ 
தீமையையும்‌ முன்வைக்கவேண்டும்‌. 
அவர்களுக்கு ஆசீர்வாதத்தையும்‌. 
சாபத்தையும்‌ சொல்ல வேண்டும்‌. 
ஜனங்கள்‌ தங்களுக்குத்‌ தேவையானது 
எது என்பதை தீர்மானம்பண்ண 
வேண்டும்‌. அவர்கள்‌ எடுக்கிற 
தீர்மானத்திற்கு அவர்களே பொறுப்பு 
ஏற்கவேண்டும்‌. 


எலிப்பாஸ்‌ யோபவுக்கு நல்ல 
ஆலோசனையைத்தான்‌ சொல்லுகிறார்‌. 
ஆனால்‌ யோபு ஒரு துன்மார்க்கர்‌ 
என்று நினைப்பது தப்பிதமானது. 
எலிப்பாசின்‌ மனதில்‌ தப்பிதமான 
சிந்தனை இருக்கிறது. அவருடைய 
வாயிலோ ஆரோக்கியமான உபதேசம்‌ 
இருக்கிறது. 


எலிப்பாஸ்‌  யோபுவுக்கு ஆறு 
ஆலோசனைகளை சொல்லுகிறார்‌. 
அவையாவன : 1. தேவனோடே பழகும்‌. 
2. தேவனோடு சமாதானமாயிரும்‌. 
3. தேவனுடைய வாயினின்று பிறந்த 
ட ஏற்றுக்கொள்ளும்‌. 

தேவனுடைய வார்த்தைகளை 
இரத்த வைத்துக்கொள்ளும்‌. 
5... சர்வவல்லவரிடத்தில்‌ மனந்திருப்பும்‌ 
6. அக்கிரமத்தை உமது கூடாரத்திற்கு 
தூரமாக்கும்‌. 





ழ்‌ பய 
யாய 


யோபு தேவனோடே பழகி 
சமாதானமாயிருக்கவேண்டும்‌ அவர்‌ 
தேவனைவிட்டு தூரவிலகி, அவருக்கு 
அந்நியராயிருக்கக்‌ கூடாது. 
'யோபுவினிடத்தில்‌ தேவனைப்பற்றிய பயம்‌ 
இருக்கலாம்‌. அந்தப்‌ பயத்தினால்‌ அவர்‌ 
'தேவனைவிட்டு விலகிப்போய்விடக்கூடாது. 
தேவனிடத்தில்‌ ஜெபம்பண்ணி 
அவரிடத்தில்‌ கிட்டிச்சேர வேண்டும்‌. 
விசுவாசிகளாகிய நமக்கு தேவனிடத்தில்‌ 
நெருங்கிச்‌ சேருகிற சிலாக்கியம்‌ 
'கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவனிடத்தில்‌ 
ஐக்கியமாயிருக்கும்‌ சிலாக்கியத்தை 
நம்முடைய பாவத்தினால்‌ 
இழந்துவிடுகிறோம்‌. ஆனாலும்‌ 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து மூலமாய்‌, 
தேவனிடத்தில்‌ கிட்டிச்சேருகிற 
சிலாக்கியத்‌ ரம்‌ ம்பவும்‌ 
வறுக்க ன்‌ 


நமக்குள்‌ சமாதானம்‌ இருக்க 
வேண்டுமென்றால்‌, நாம்‌ தேவனோடு 
சமாதானமாயிருக்கவேண்டும்‌. தேவனோடு 
ஒப்புரவானால்தான்‌, நமக்கு அவரோடு 
சமாதானம்‌ உண்டாகும்‌. நம்முடைய 
பாவம்‌ நம்மை தேவனைவிட்டுப்‌ பிரித்து 
விடும்‌. நம்முடைய பாவத்தை நாம்‌ 
நமக்குள்‌ மறைத்து வைத்தால்‌, நம்மால்‌ 
வாழ்லடையமுடியாது அவற்றை 
அறிக்கை செய்து விட்டுவிட்டால்‌, நாம்‌ 
தேவனுடைய இரக்கத்தைப்‌ பெற்றுக்‌ 
கொள்வோம்‌. நமக்கு தேவனோடு 
சமாதானம்‌ உண்டாயிருக்கும்‌. இதினால்‌ 
நமக்கு நன்மை வரும்‌. ஆலிக்குரிய 
நன்மைகளும்‌, இப்பிரபஞ்சத்திற்குரிய 
நன்மைகளும்‌ நமக்கு கிடைக்கும்‌. 


வாயிலிருந்து பிறந்த 
வேதப்பிரமாணத்தை யோபு ஏற்றுக்‌ 
கொள்ளவேண்டுபென்று, எலிப்பாஸ்‌ 
அவருக்கு ஆலோசனை சொல்லுகிறார்‌. 
நாம்‌ தேவனோடு சமாதானமாயிருக்கும்‌ 
போது, அவருடைய ஆளுகைக்கு நம்மை 
ஒப்புக்கொடுக்கவேண்டும்‌ தேவனே 
த (ஞூகை செய்யவேண்டுமென்று 


ரரமானம்பண்ண வேண்டும்‌ 


தேவனுடைய 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தேவனுடைய அன்பில்‌ நாம்‌ அடைக்கலம்‌ 

தேவனுடைய 

அவருடைய 
வாயிலிருந்து புறப்பட்டு வந்திருக்கிறது. 
தேவன்‌ தம்முடைய தெய்வீக ஆதீனத்தில்‌, 
இந்தப்‌ பிரமாணங்களையெல்லாம்‌. 
சிந்தித்த, தம்முடைய வாயினால்‌ 
மனுபுத்திரருக்கு  அறிவித்திருக்கிறார்‌. 
தேவனுடைய சர்வஞானமே அவருடைய 
பிரமாணத்தை உருவாக்கிற்று 
தேவனுடைய வேதப்பிரமாணத்தை நாம்‌ 
ஏற்றுக்‌ கொண்டு ஜீவிக்கும்போது, 
நம்முடைய ஜீவியத்தில்‌ சமாதானம்‌ 


உண்டாயிருக்கும்‌ 


தேவனுடைய வார்த்தைகளை யோபு 
தன்னுடைய இருதயத்தில்‌ வைத்துக்‌ 
கொள்ள வேண்டுமென்று எலிப்பாஸ்‌ 
அவரிடத்தில்‌ வேண்டிக்கொள்கிறார்‌. நாம்‌ 
தேவனுடைய வேதப்பிரமாணத்தை 
ஏற்றுக்கொண்டால்‌ மாத்திரம்‌ போதாது, 
அதை: நம்முடைய இருதயத்தில்‌ 
பத்திரமாக வைத்துக்கொள்ளவும்‌ 
வேண்டும்‌. “தேவனுடைய வேதப்பிரமாணம்‌ 
தன்னை அடைந்தவர்களுக்கு 
ஜீவவிருட்சமாயிருக்கும்‌. அதைப்பற்றிக்‌ 
கொள்கிற எவனும்‌ பாக்கியவான்‌” 
(நீதி 318). 


நீர்‌ சர்வவல்லவரிடத்தில்‌. 
மனந்திரும்பினால்‌ திரும்பக்கட்டப்படுவீர்‌” 
என்று எலிப்பாஸ்‌ யோபுவுக்கு 
லோசனை சொல்லுகிறார்‌. நாம்‌ 
பாவத்தைவிட்டு விலகி வந்தால்‌ மாத்திரம்‌ 
போதாது. தேவனிடத்தில்‌ திரும்பி வரவும்‌. 
வேண்டும்‌. தேவன்‌ நமக்கு நியமித்து 


பிடிக்கும்போது தேவனிடத்தில்‌ நரி 
வந்துவிட்டு, ன்‌ பின்பு நாம்‌ 
தேவனைவிட்டு விலகிப்போவதினால்‌ 
நமக்கு பிரயோஜனம்‌ ஒன்றுபில்லை. நாம்‌ 
வந்து, 
டும்‌. 





ழ்‌ நவள 
யாய 


எலிப்பாஸ்‌ யோபுவினிடத்தில்‌, 
“அக்கிரமத்தை உமது கூடாரத்திற்கு 
தூரமாக்குவீர்‌” என்று சொல்லுகிறார்‌. 
சோப்பாரும்‌ யோபுவுக்கு இதுபோலவே 
ஆலோசனை சொன்னார்‌. “உம்முடைய 
கையிலே அக்கிரமம்‌ இருந்தால்‌, அதைத்‌ 
தூரத்தில்‌ அகற்றிவிட்டு, அநியாயம்‌ 
உம்முடைய கூடாரங்களில்‌ 
வாசமாயிருக்கவொட்டாதிரும்‌. அப்பொழுது 


உம்முடைய முகத்தை மாசில்லாமல்‌. 
ஏறெடுத்து, பயப்படாமல்‌ 


திடன்கொண்டிருப்பீர்‌” (யோபு 114415) 
என்று சோப்பார்‌ சொன்னார்‌. யோபுவின்‌ 
கூடாரத்தில்‌ அக்கிரமம்‌ வாசம்பண்ணக்‌ 
கூடாது. யோபு தன்னுடைய 
இருதயத்திலிருந்தும்‌, தன்னுடைய 
கைகளிலிருந்தும்‌ பாவத்தை 
விலக்கினால்‌ மாத்திரம்‌ போதாது. 
அவர்‌ தன்னுடைய வீட்டிலிருந்தும்‌ 
க்கிரமத்தையும்‌ பாவத்தையும்‌ 
வெளியேற்றவேண்டும்‌ ல 
எலிப்பாஸ்‌ யோபுவுக்கு ஆறுதலான 
வார்த்தைகளையும்‌. உற்சாகமான 
வார்த்தைகளையும்‌ சொல்லுகிறார்‌ 
எலிப்பாசின்‌ ஆலோசனைகளை ஏற்றுக்‌ 
கொண்டால்‌ யோபுவுக்கு நன்மை 
உண்டாகும்‌. “அதினால்‌ உமக்கு நன்மை 
உண்டாகும்‌” (யோபு 22:21) என்று 
எலிப்பாசும்‌ யோபுவுக்குச்‌ சொல்லுகிறார்‌. 
யோபு இப்போது வின்‌ 
பாதையிலிருக்கிறார்‌. 
எல்லாவற்றையும்‌ இழந்து 
தாழ்ந்திருக்கிறார்‌. ஆனாலும்‌ 
சர்வவல்ல தேவனிடத்தில்‌, மனந்திரும்பி, 
வந்தால்‌, அ திரும்பக்‌ கட்டப்படுவார்‌. 
'யாபுவுக்‌ உண்டாயிருக்கும்‌ 
அழில்களை ன்‌ செப்பனிடுவார ்‌ 


யோபு இழந்துபோன அவருடைய 
குடும்பம்‌ மறுபடியும்‌ கட்டியெழுப்பப்படும்‌. 
யோபுவின்‌ பிள்ளைகள்‌ எல்லோரும்‌ 


ஒரேவேளையில்‌  செத்துப்போனார்கள்‌. 
யோபு தேவனிடத்தில்‌ மனந்திரும்பி 
வந்தால்‌. அவருடைய குடும்பம்‌ 
மறுபடியுமாக, அவருடைய பிள்ளைகள்மீது 
கட்டியெழுப்பப்படும்‌ 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யோபு இழந்துபோன சம்பத்து 
எல்லாவற்றையும்‌ திரும்பப்‌ பெற்றுக்‌ 
கொள்வார்‌. யோபுவின்‌ ஆத்துமாவில்‌ 
பரிசுத்தமும்‌ ஆறுதலும்‌ நரப்பியிருக்கும்‌ 
அவருக்குள்‌ சந்தோஷமும்‌ சமாதானமும்‌ 
உண்டாகும்‌. யோபுவின்‌ சரிரத்திலிருக்கிற 
வியாதி நீங்கி அவருக்கு ஆரோக்கியம்‌ 
கிடைக்கும்‌. இந்த ஆசீர்வாதங்களெல்லாம்‌ 
யோபுவுக்கு உண்டாகவேண்டுமென்றால்‌. 
அவர்‌ சர்வவல்லமையுள்ள தேவனிடத்தில்‌ 
மாற்‌ ந்திருயபி வரவேண்டும்‌. அப்போது 
யாபுவைத்‌ திரும்பக்‌ கட்டுவார்‌. 

யோபு 
அவருக்கு 
ஆசீர்வாதங்களும்‌ 
பரலோகத்திற்குரிய ஆசீர்வாதங்களும்‌ 
கிடைக்கும்‌. யோபு சர்வவல்லவரிடத்தில்‌ 
மனந்திரும்பி வரும்போது, அவர்‌, 
தூளைப்போல்‌ பொன்னையும்‌, ஆற்றுக்‌ 
கற்களைப்போல்‌ ஒப்பீரின்‌ தங்கத்தையும்‌ 
சேர்த்து வைப்பார்‌ (யோபு 22:24), 
யோபுவின்‌ ஐசுவரியம்‌ அதிகரிக்கும்‌. 
அவருடைய வீட்டில்‌ பொன்னும்‌, தங்கமும்‌ 
தாராளமாயிருக்கும்‌. யோபுவோ இப்போது 
எல்லாவற்றையும்‌ இழந்து 
தரித்திரராயிருக்கிறார்‌. ஆனாலும்‌ அவர்‌ 
தேவனிடத்தில்‌ திரும்பி வரும்போது, 

வனே பரு பொன்னையும்‌, 
கெள்ளியையம்‌ தாரசாமாய்க்‌ கொடுப்‌ 


தேவனிடத்தில்‌ வரும்போது, 
இப்பிரபத்சத்திற்குரிய 
கிடைக்கும்‌, 


தேவனுடைய வார்த்தைக்குக்‌ 
கீழ்ப்படிந்து, நியாயமான வழியில்‌, 
நமக்கு ஐசுவரியத்தைச்‌ சேர்த்தால்‌, அது 
நமக்கு ஆசீர்வாதமாயிருக்கும்‌. நாம்‌ 
ஐகுவரியத்தைச்‌ சேகரிக்கும்போது, 
நம்மிடத்தில்‌ பொருளாசையிருக்கக்கூடாது. 
பொருளாசை ஒரு கண்ணி, 
பொருசையுள்ளவர்கள்‌ தேவனைப்‌ 
பின்பற்றாமல்‌ இடறிவிழுந்துவிடுவார்கள்‌. 


யோபு தூளைப்போல பொன்னைச்‌ 
சேர்ப்பார்‌. ஆற்றுக்கற்களைப்போல்‌ 
ஒப்பீரின்‌ தங்கத்தை சேர்த்துவைப்பார்‌. 
தூளுக்கும்‌, ஆற்றுக்கற்களுக்கும்‌ மதிப்பு 
இல்லை. யோபுவினிபத்தில்‌ தங்கம்‌ 
அதிகமாயிருந்தாலும்‌. அவர்‌ அந்தத்‌ 
தங்கத்திற்கு மதிப்பு கொடுக்கமாட்டார்‌. 





ழ்‌ நவள 
யாய 


யோபுவைப்‌ பொறுத்தவரையில்‌, 
ஆற்றுக்கற்களும்‌ தங்கமும்‌ அவருக்கு 
ஒன்றுபோலவே இருக்கும்‌ 

இரண்டுமே யோபுவுக்கு 
மதிப்புள்ளவை 


ஆதித்திருச்சபையின்‌ 

பொன்னுக்கும்‌ 

முக்கியத்துவம்‌ கொடுக்கவில்லை. 
அவர்கள்‌ அதை அப்போஸ்தலருடைய 
பாதத்தில்‌ வைத்தார்கள்‌. பொன்னையும்‌ 
பொருளையும்‌ அவர்கள்‌ தங்கள்‌ 
இருதயத்தில்‌ வைத்திருக்கவில்லை. 
“விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார்‌. 
ஒரே இருதயமும்‌ 
ஒரே  மனமுமுள்ளவர்களாயிருந்தார்கள்‌. 
ஒருவனாகிலும்‌  தனக்குள்ளவைகளில்‌ 
ஒன்றையும்‌ தன்னுடையதென்று 
சொல்லவில்லை; சகலமும்‌ அவர்களுக்குப்‌ 
பொதுவாயிருந்தது. கர்த்தராகிய 
இயேசுவின்‌ உயர்த்தெழுதலைக்குறித்து 
அப்போஸ்தலர்கள்‌ மிகுந்த பலமாய்ச்‌ 
சாட்சிகொடுத்தார்கள்‌: அவர்களெல்லார்‌ 
மேலும்‌ பூரணகிருபை உண்டாயிருந்தது. 
நிலங்களையும்‌ வீடுகளையும்‌ 
உடையவர்கள்‌ அவைகளை விற்று, 
விற்கப்பட்டவைகளின்‌ கிரயத்தைக்‌ 
கொண்டுவந்து, அப்போஸ்தலருடைய 
பாதத்திலே வைத்தார்கள்‌. அவனவனுக்குத்‌ 
தேவையானதற்குத்தக்கதாய்ப்‌ பகிர்ந்து 
கொடுக்கப்பட்டது: அவர்களில்‌ 
ஒருவனுக்கும்‌ ஒன்றும்‌ 
குறைவாயிருந்ததில்லை” (அப்‌ 4:32-35). 


யோபு தங்கத்தை அதிகமாய்‌ 
சேர்த்து வைத்தாலும்‌ அவர்‌ 
பாதுகாப்பாயிருப்பார்‌. அவருக்கு ஒரு 
நாசமும்‌ மோசமும்‌ வராது. ஏனெனில்‌ 

சர்வவல்லபையுள்ள. தேவன்‌ தாமே 
யோபுவுக்கு பசும்பொன்னாகவும்‌ அவருக்கு 
சொக்க  வெள்ளியாகவும்‌ இருப்பார்‌. 
தேவனே யோபுவைப்‌ 
பாதுகாக்கிறவராகவும்‌, அவருக்கு 
பாதுகாப்பாகவும்‌ இருப்பார்‌. “பசும்பொன்‌” 
என்னும்‌ வார்த்தை தங்கத்தையும்‌ 
குறிக்கிறது, அது “பலமான துருகம்‌', 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


“வலுவான கோட்டை" என்னும்‌ 
பொருளையும்‌ தருகிறது. "ஞானம்‌. 
கேடகம்‌, திரவியமும்‌ கேடகம்‌; ஞானம்‌. 
தன்னை உடையவர்களுக்கு ஜீவனைத்‌ 


து இதுவே அறிவின்‌ மேன்மை” 
ப்‌ 742). 


உலகப்பிரகாரமான 
தங்கத்தைத்‌ 
தெய்வபாக்குகிறார்கள்‌. 
பரிசுத்தவான்களோ 
தங்களுக்கு 
விசுவாசிகளுக்கு 
பசும்பொன்னாகவும்‌, 
வெள்ளியாகவும்‌ இருக்கிறார்‌. நாம்‌ இந்த 
சத்தியத்தைப்‌ புரிந்துகொண்டால்‌, நமக்கு 
கர்த்தரே போதுமென்று 
சந்தோஷமாயிருப்போம்‌. உலகப்‌ 
பிரகாரமான பொன்னும்‌ வெள்ளியும்‌, 
நம்மிடத்தில்‌ இல்லாவிட்டாலும்‌, நமக்கு 
கவலையும்‌ இருக்காது குறைவும்‌ 
இருக்காது. 


ஜனங்கள்‌ 
தங்களுக்கு 
கர்த்தருடைய 
தேவனைத்‌ 
தங்கமாக்குகிறார்கள்‌. 


காரியம்‌ நிலைவரப்படும்‌ 
யோபு 22 : 26-30 
யோபு 22:26. 
சர்வவல்லவர்‌ 
மனமகிழ்ச்சியாமிருந்து, 
நேராக உம்முடைய 
ஏறெடுப்பீர்‌. 


யோபு 22:27. நீர்‌ அவரை நோக்கி 
விண்ணப்பம்பண்ண, அவர்‌ உமக்குச்‌. 
செவிகொடுப்பார்‌ அப்பொழுது நீர்‌ 
உம்முடைய பொருத்தனைகனைக்‌ 
செலுத்துவீர்‌. 


யோபு 22:28, நீர்‌ ஒரு காரியத்தை: 
'திருணயம்‌ பண்ணினால்‌, அது உமக்கு. 
'திலைவரப்படும்‌; உம்முடைய 
பாதைகளில்‌ வெளிச்சம்‌ பிரகாசிக்கும்‌. 


அப்பொழுது 
மேல்‌ 
தேவனுக்கு. 
முகத்தை 


யோபு 22:29. மனுஷர்‌ ஒடுக்கப்படும்‌ 
போது திடப்படக்கடவர்கள்‌ என்று நீர்‌ 
தாழ்த்தோர்‌ 





ழ்‌ நவள 
யாய 


யோபு 22:30. குற்றமத்திராதவனையுவ்‌ 
கூடத்‌ தங்புவிப்பார்‌ உம்முடைய 
கைகளின்‌ சுத்தத்தினிமித்தம்‌ அவன்‌ 
தப்பிப்போவான்‌ என்‌ றான்‌. 

யோபு சர்வவல்ிடத்தில்‌ 
மனந்திரும்பி வரும்போது, அவர்‌ திரும்பக்‌ 
கட்டப்படுவார்‌ என்றும்‌, அவருக்கு 
உலகப்பிரகாரமான  ஆசீர்வாதங்களும்‌, 
ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களும்‌ 
அதிகமாய்‌ உண்டாகும்‌ என்றும்‌ 
எலிப்பாஸ்‌ ஆலோசனை சொல்லுகிறார்‌. 
யோபு தேவனிடத்தில்‌ திரும்பி 
வரும்போது, அவர்‌ சர்வவல்லர்மேல்‌: 
மனமகிழ்ச்சியாயிருப்பார்‌. யோபு 
தேவனுக்கு நேராக தன்னுடைய 
முகத்தை ஏறெடுப்பார்‌. 


சர்வவல்லவரே 
பசும்பொன்னாகவும்‌, சொக்க 
வெள்ளியாகவும்‌ இருக்கிறார்‌. யோபு 
இதுவரையிலும்‌ உலகப்பிரகாரமான 
பசும்பொன்மீதும்‌, சொக்க வெள்ளியின்‌ 
மீதும்‌ பிரியமாகமிருந்தார்‌. ஆனால்‌ 
அவர்‌ தேவனிடத்தில்‌ திரும்பி வந்த 
பின்போ, அவர்‌ தேவன்மீது மாத்திரமே 
பிரியமாயிருப்பார்‌. தேவனே அவருக்கு 
பொன்னாகவும்‌ வெள்ளியாகவும்‌ இருப்பார்‌. 
உலகப்பிரகாரமான ஜனங்கள்‌ 
இப்பிரபஞ்சத்தின்‌ பொன்னின்மீதும்‌, 
வெள்ளியின்மீதும்‌ பிரியம்‌ வைப்பதுபோல, 
யோபு தேவன்மீது பிரியம்‌ வைத்திருப்பார்‌. 


யோபு சர்வவல்லவரிடத்தில்‌ 
மனந்திரும்பி வந்தபின்பு, தேவனுடைய 
சமுகத்திற்கு முன்பாக வருவதற்கு 
பயப்படமாட்டார்‌. தைரியமாய்‌ வருவார்‌ 
தேவனுக்கு நேராக தன்னுடைய முகத்தை 
ஏறெடுப்பார்‌. யோபு தேவனை நோக்கி 
விண்ணப்பம்பண்ணுவார்‌. 
யோபுவின்‌ ல்‌ 
செவிகொடுப்பார்‌. 


போபுவுக்கு 


ப 22:27) 
“உம்முடைய 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யோபு எவ்வளவுதான்‌ 
ஜெபம்பண்ணினாலும்‌, அவருக்கு 
ஜெபத்திலே களைப்பு உண்டாகாது. அவர்‌ 
ஜெபம்பண்ணுவதில்‌ சோர்ந்து 
போகமாட்டார்‌. யோபு விழிந்திருந்து 
ஜெரிப்பார்‌. தேவன்‌ யோபுவத்கு தம்மை 


அவருடைய 
செவிகொடுப்பார்‌ 


யோபுவின்‌ 
உள்ளத்தில்‌ சந்தோஷமும்‌ சமாதானமும்‌ 
உண்டாகும்‌. 


யோபு ஒரு காரியத்தை 
நிருணயம்பண்ணினால்‌, அது அவருக்கு 
நிலைவரப்படும்‌. யோபுவின்‌ மனதிற்குள்‌ 
பூரண திருப்தி உண்டாயிருக்கும்‌. யோபு 
ஒவ்வொரு காரியத்தையும்‌ தேவன்‌ 
கொடுக்கும்‌ ஞானத்தினால்‌ திட்டமிட்டு 
செய்து முடிப்பார்‌. அதை முடிப்பதற்கு 
தேவன்‌ தம்முடைய கிருபையை 
அவருக்குக்‌ கொடுப்பார்‌. யோபுவின்‌ 
விருப்பமும்‌ தேவனுடைய விருப்பமும்‌ 
ஒன்றாயிருக்கும்‌ யோபு தேவனுடைய 
சித்தத்திற்குக்‌ கீழ்ப்படிந்து ஜீவிப்பார்‌. 
இதனால்‌ யோபுவின்‌ இருதயத்தில்‌ 
கலக்கமோ, பயமோ இருக்காது 
அதற்குப்‌ பதிலாக, அவருடைய 
இருதயத்தில்‌, சந்தோஷமும்‌, சமாதானமும்‌, 

ம்‌ நிரம்பியிருக்கும்‌ யோபுவின்‌ 
அதத கர்‌ வக்க 


யோபு 
பிரயாசங்கள்‌ 


தேவனுடைய 
தேவனுடைய 


கைகளின்‌ 
எல்லாவற்றையும்‌ 
சமுகத்தில்‌ ஒப்புவிப்பார்‌. 
கிருபையினால்‌ யோபுவின்‌ 
விசுவாசம்‌ வர்த்திக்கப்பட்டிருக்கும்‌. 
அவர்‌ ஒவ்வொரு காரியத்தையும்‌ 
ஜெபத்தோடு செய்து முடிப்பார்‌. இதனால்‌ 
நிருணயம்‌ 


தன்னுடைய 





ழ்‌ நயன 
ஈயா 


“மனதின்‌ யோசனைகள்‌ 
மனுஷனுடையது: நாவின்‌ பிரதியுத்தரம்‌ 
கர்த்தரால்‌ வரும்‌. மனுஷனுடைய 
வழிகளெல்லாம்‌ அவன்‌ பார்வைக்குச்‌ 
சுத்தமானவைகள்‌; கர்த்தரோ ஆவிகளை 
நிறுத்துப்பார்க்கிறார்‌. உன்‌ செய்கைகளைக்‌ 


கர்த்தருக்கு ஒப்புவி; அப்பொழுது உன்‌ 
மோகனகள்‌ உறுதி டும்‌ (நதர, 


யோபு இப்போது வியாதியிலும்‌ 
வேதனையிலும்‌ இருக்கிறார்‌. அவரைச்‌ 
சுற்றிலும்‌ காரிருள்‌ நிரம்பியிருக்கிறது. 
அவருக்கு எதுவும்‌ தெளிவாகத்‌ 
தெரியவில்லை. யோபு 
சர்வவல்லவரிடத்தில்‌ மனந்திரும்பி 
வரும்போது, அவருடைய பாதைகளில்‌: 
வெளிச்சம்‌ பிரகாசிக்கும்‌. தேவன்‌ 
யோபுவை வழிநடத்துவார்‌ ரே 
கத்த வண்ட வதமாம்‌ 


பொதுவான 
வரும்போது. 
யோபுவுக்கு வராது. 
ஆபத்திலும்‌, 
இருக்கும்போது. யோபு 
மாத்திரம்‌ சந்தோஷத்திலும்‌, 
சமாதானத்திலும்‌, நம்பிக்கையிலும்‌ 
இருப்பார்‌. யோபுவைச்‌ சுற்றிலும்‌ மனுஷர்‌ 
ஒடுக்கப்பட்டிரப்பார்கள்‌. யோபு 
அவர்களைப்‌ பார்த்து, 
"திடப்படக்கடவர்கள்‌” என்று சொல்லுவார்‌. 
அப்போது 
அவர்கள்‌ 
ஒடுக்கப்படுகிறவர்கள்‌, 
வார்த்தையினால்‌, திடப்படுவார்கள்‌. 

யோபு சர்வவல்லவரிடத்தில்‌ திரும்பி 
வரும்போது, அவர்‌ அநேகருக்கு 
ஆசீர்வாதமாயிருபபார்‌. அநேகருக்கு 


நன்மை உண்டாக ௧ பார்‌. 


எல்லா மனுஷருக்கும்‌ 
கஷ்டங்களும்‌, துன்பங்களும்‌ 
அவற்றில்‌ எதுவும்‌ 
எல்லா... மனுஷரும்‌ 
வேதனையிலும்‌. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யோபுவினால்‌ அவருடைய  ஊத்ஸ்‌ 
தேசத்திற்கு நன்மை உண்டாகும்‌. தேவன்‌ 
யோபுவின்‌ 
செவிகொடுத்து, 
தப்புவிப்பார்‌. 
சுத்தமாயிருக்கும்‌. 
கைகளின்‌ 
குற்றமற்றிராதவன்‌ 
(யோபு 22:30) 
சொல்லுகிறார்‌. 


நல்லவனால்‌ எல்லோருக்கும்‌ நன்மை 
உண்டாகும்‌. நல்லவர்கள்‌... எல்லா 
ஜனங்களுக்கும்‌ நன்மை செய்வார்கள்‌. 
யோபுவின்‌ கைகள்‌ சுத்தமாயிருப்பதினால்‌, 
தேவன்‌... யோபுவின்‌ சிநேகிதர்களை 
தப்பிவித்தார்‌. 


“யோபுவினுடைய 
சுத்தத்தினிமித்தம்‌, 
தப்பிப்போவான்‌" 
என்று  எலிப்பாஸ்‌ 


“கர்த்தர்‌. இந்த வார்த்தைகளை 
யோபோடே பேசினபின்‌, கர்த்தர்‌ 
தேமானியனான எலிப்பாசை நோக்கி: 
உன்மேலும்‌ உன்‌ இரண்டு சிநேகிதர்‌ 
மேலும்‌ எனக்குக்‌ கோபம்‌ மூளுகிறது: என்‌ 
தாசனாகிய யோபு பேசினது போல்‌, 
நீங்கள்‌ என்னைக்குறித்து நிதானமாய்ப்‌ 
ரன்னை ஆதலால்‌ நீங்கள்‌ 
காளைகளையும்‌, ஏழு 
ஆடடுக்கப ஈக்களையும்‌ தெரிந்துகொண்டு, 
என்‌ தாசனாகிய யோபினிடத்தில்‌ போய்‌, 
உங்களுக்காகச்‌ சர்வாங்க தகனபலிகளை 
என்‌ தாசனாகிய 
உங்களுக்காக வேண்டுதல்‌ 
நான்‌ அவன்‌ 
பார்த்து, உங்களை 
பத்தியீனத்துக்குத்தக்கதாக 
நடத்தாதிருப்பேன்‌; என்‌ தாசனாகிய யோபு 
பேசினதுபோல்‌, நீங்கள்‌ என்னைக்குறித்து 
நிதானமாய்ப்‌ பேசவில்லை என்றார்‌" 
யோபு 4278). 





ழ்‌ நள 
யாய 


எலிப்பாசின்‌ விவாதத்திற்கு யோபு 
பிரதியுத்தரம்‌ சொல்லுகிறார்‌. தன்னுடைய 
பிரதியுத்தத்தை யோபு எலிப்பாசிடம்‌ 
நேரடியாகச்‌ சொல்லாமல்‌, தேவனிடத்தில்‌ 
முறையிடுகிறார்‌. தன்னுடைய 
உண்மையையும்‌, உத்தமத்தையும்‌, 
தன்னுடைய சிநேகிதர்‌ அறிந்து 
கொள்ளாவிட்டாலும்‌, தேவன்‌ அதை 
அறிந்திருக்கிறார்‌ என்று யோபு 
நம்பிக்கையோடிருக்கிறார்‌. யோபுவின்‌ 
நற்குணத்தையும்‌, உத்தமத்தையும்‌ 
குறித்து அவருடைய மனச்சாட்சி 
நற்சாட்சி கொடுக்கிறது. 


யோபுவின்‌ 
சுத்தமாயிருந்தாலும்‌, 
மாம்சத்திற்கும்‌ 
போராட்டம்‌ 
யோபுவினுடைய 


மனச்சாட்சி 
அவருடைய 
ஆவிக்கும்‌ நடுவில்‌ 
நடைபெறுகிறது. 
இருதயத்தின்‌ ஒரு 
பக்கத்தில்‌ விசுவாசமும்‌ மற்றொரு 
பக்கத்தில்‌ பயமும்‌ இருக்கிறது. யோபு 
தன்னுடைய வேதனையான சூழ்நிலையை 
தேவனிடத்தில்‌ முறையிடுகிறார்‌. தேவன்‌ 
தன்னைவிட்டு விலகிப்போய்விட்டாரோ. 
என்றும்‌, அதனால்‌ 
விண்ணப்பத்தை 
கேட்காமலிருக்கிறாரோ என்றும்‌ 
சிந்திக்கிறார்‌ (யோபு 23:2-5). 


தேவன்‌ எங்கே 
என்பதை யோபுவால்‌ புரிந்துகொள்ள 
முடியவில்லை. அவர்‌ தன்னிடத்தில்‌ 
எப்படிப்பட்ட கிரியைகளை நடப்பிக்கிறார்‌ 
என்பதையும்‌ அவரால்‌ அறிந்துகொள்ள 
முடியவில்லை (யோபு 2389), 
தன்னுடைய வேதனையிலிருந்தும்‌ 
வியாதியிலிருந்தும்‌ தேவன்‌ தன்னை 
ட்சிப்பாரா என்னும்‌ நம்பிக்கையும்‌ 
யோபுவிடத்தில்‌ இல்லை (யோபு 231314. 


யோபு 


இருக்கிறார்‌ 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யோபுவுக்கு வியாதியும்‌, வேதனையும்‌ 
இருந்தாலும்‌, இவற்றிற்கு மத்தியில்‌ அவர்‌ 
தேவனுடைய சமுகத்தில்‌ தன்னைத்தானே 
ஆறுதல்படுத்திக்‌ கொள்கிறார்‌. 
தேவனுடைய கிருபையும்‌ இரக்கமும்‌, 
அவருடைய உண்மையும்‌ சத்தியமும்‌ 
தனக்கு ஆதரவாயிருக்கும்‌ என்று யோபு 
நம்புகிறார்‌" யோபு மகாவல்லபையுள்ள. 
தேவன்‌ பேரில்‌ நம்பிக்கையாயிருக்கிறார்‌ 
(யோபு 23:6,7). தன்னுடைய 
உண்மைக்கும்‌, உத்தமத்திற்கும்‌ தேவன்‌ 
தாமே சாட்சியாகமிரு/பதாக யோபு 
விசுவாசத்தோடு அறிக்கை செய்கிறார்‌ 
(யோபு 2340-12). 


யோபுவின்‌ பிரதியுத்தரம்‌ 
யேபு 28 : 1-7 


யோபு 23:1. யோபு பிரதியுத்தரமாக: 


யோபு 23:2. இன்றையதினமும்‌ என்‌ 
அங்கலாய்ப்பு முரண்டுத்தனமாக. 
எண்ணப்படுகிறது; என்‌ 
தவிப்பைப்பார்க்கிலும்‌ என்‌ வாதை 
கடினமானது. 


யோபு 28:3. நான்‌ அவரை எங்கே 
கண்டு சந்திக்கலாம்‌ என்பதை 
அறிந்தால்‌. நலமாயிருக்கும்‌; 
அப்பொழுது நான்‌ அவர்‌ ஆசனத்துக்கு 
முன்பாக வந்து சேர்ந்து, 


யோபு 28:4. என்‌ நியாயத்தை 
அவருக்கு முன்பாக. 
வரிசையாய்வைத்து, காரியத்தை. 
குபிக்கும்‌ வார்த்தைகளால்‌ என்‌ வாயை 


நிரப்புவேன்‌. 


யோபு 2. அவருடைய 
மறுமொழிகளை நான்‌ அறிந்து, அவர்‌ 
எனக்குச்‌ சொல்வதை உணர்த்து 


யோபு 28:6. அவர்‌ தம்முடைய மகா 
வல்லமையின்‌ படியோ என்னோடே 
வழக்காடுவாரோ? அவர்‌ அப்படிச்‌ 
செய்யாமல்‌ என்மேல்‌ தயை வைப்பார்‌. 





ழ்‌ நவள 
யாய 


யோபு 23:7. அங்கே சன்மார்க்கன்‌ 
அவரோடே, வழக்காடலாம்‌; அப்பொழுது 
என்னை தியாயத்தீர்க்கிறவரின்‌ கைக்கு. 
என்றைக்கும்‌ தீங்கலாய்த்‌ தப்புவித்துக்‌ 
கொள்வேன்‌. 


யோபுவின்‌ அங்கலாய்ப்பு 


யோபு பிரதியுத்தரமாக: 
'இன்றையதினமும்‌ என்‌ அங்கலாய்ப்பு 
முரண்டுத்தனமாக எண்ணப்படுகிறது; 
என்‌ தவிப்பைப்பார்க்கிலும்‌ என்‌ வாதை 
கடினமானது (யோபு 29:12). 


யோபு வியாதியிலும்‌ வேதனையிலும்‌ 
இருந்தாலும்‌ தன்னுடைய சிநேகிதரின்‌ 
குற்றச்சாட்டுக்களுக்கு அவரால்‌. 
பிரதியுத்தாம்‌ சொல்லாமல்‌ 
அமைதியாயிருக்க முடியவில்லை. 
தன்னுடைய வேதனைகளுக்கும்‌, 
உபத்திரவங்களுக்கும்‌ தன்னுடைய பாவம்‌ 
காரணமல்ல என்பதில்‌ யோபு உறுதியாக 
நிற்கிறார்‌. யோபு ஒரு உத்தமர்‌. அவர்‌ 
ஒரு சன்மார்க்கர்‌ அவருடைய 
சிநேகிதரோ அவரை துன்மார்க்கர்‌ 
என்றும்‌, மாய்மாலக்காரர்‌ என்றும்‌ 
தூஷிக்கிறார்கள்‌. 


யோபு உண்மையான 


நிலமையை தேவனிடத்தில்‌: 
முறையிடுகிறார்‌ ஆனால்‌ அவர்‌ 
முறையிடுவது, அவருடைய சிநேகிதருக்கு 
முரண்டுத்தனமாக இருக்கிறது. யோபு 
முகாந்தரமில்லாமல்‌  முறையிடவில்லை. 
அவருடைய இருதயத்தில்‌ 
உண்மையிருக்கிறது. தேவன்மீது 
விசுவாசம்‌ இருக்கிறது. தன்னிடத்தில்‌ 
இருப்பதை யோபு அறிக்கை செய்கிறார்‌. 
அவருடைய இருதயத்தில்‌ தவிப்பும்‌ 
சரீரத்தில்‌ வாதையும்‌ இருக்கிறது. 
தன்னுடைய தவிப்பைப்பார்க்கிலும்‌, 
தன்னுடைய வாதை கடினமானது என்று 
யோபு புலம்புகிறார்‌. யோபுவின்‌ சரீரத்தில்‌ 
வேதனைகளும்‌, அவருடைய ஆவியிலே 
காயங்களும்‌ இருக்கிறது. இவற்றைத்‌ 
தாங்கமுடியாமல்‌ யோபு 
அங்கலாய்க்கிறார்‌. 


தன்னுடைய 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யோபுவின்‌ சிநேகிதர்கள்‌ 
தேவனுடைய நீதியான நியாயத்தீர்ப்பை 
சரியாகப்‌ பரிந்துகொள்ளாமல்‌, 
யோபுவோடு விவாதம்பண்ணுகிறார்கள்‌. 
ஒருவருக்கு துன்பங்களும்‌ கஷ்டங்களும்‌ 
வந்தால்‌ அவர்‌ ஒரு துன்மார்க்கர்‌ என்று 
அவர்கள்‌ தீர்மானம்பண்ணிவிடுகிறார்கள்‌. 
அவர்களுடைய தீர்மானத்தின்‌ பிரகாரம்‌, 
அவர்களுடைய கண்களுக்கு யோபு ஒரு 
பாவியாகவும்‌, மார்க்கராகவும்‌, 
மாய்மாலக்காரராகவும்‌ தெரிகிறார்‌. 


யோபுவோ தன்னுடைய உத்தமத்தை 
அவர்களிடத்தில்‌ எடுத்துச்‌ சொல்லுகிறார்‌. 
தான்‌ ஒரு மாய்மாலக்காரர்‌ அல்ல 
என்பதை நிரூபிப்பதற்கு 
தன்னிடத்திலுள்ள சான்றாதாரங்கள்‌ 
எல்லாவற்றையும்‌ அவர்களிடத்தில்‌ 
சொல்லுகிறார்‌. யோபுவினிடத்தில்‌ 
தன்னுடைய நிலமையை எடுத்துச்‌ 
சொல்லுவதற்கு நிறைய ஆதாரங்கள்‌ 
இருக்கிறது.  யோபுவால்‌ அவற்றை 
சொல்லாமல்‌ இருக்க முடியவில்லை. 
தன்னுடைய அங்கலாய்ப்பை 
முரண்டுத்தனமாக எண்ணுகிற 
தன்னுடைய சிநேகிதரிடத்தில்‌, யோபு 
தன்‌ மனதிலுள்ள எண்ணங்களை 
விரிவாக எடுத்துச்‌ சொல்லுகிறார்‌. 


யோபுவின்‌ நியாயம்‌ 


நான்‌ அவரை எங்கே கண்டு 
சந்திக்கலாம்‌ என்பதை அறிந்தால்‌. 
நலமாயிருக்கும்‌; அப்பொழுது நாண்‌. 
அவர்‌ ஆசனத்துக்கு முன்பாக வந்து 
சேர்த்து, என்‌ நியாயத்தை அவருக்கு 
முன்பாக. வரிசையாய்வைத்து, 
காரியத்தை குயிக்கும்‌ வார்த்தைகளால்‌. 
என்‌ வாயை திரப்புவேன்‌. அவருடைய 
மறுமொழிகளை நான்‌ அறிந்து, அவர்‌ 
எனக்குச்‌ சொல்வதை உணர்த்து 
கொள்ளுவேன்‌ (யோபு 23:8-5). 





ழ்‌ நள 
யாய 


தேவனுடைய  நியாயாசனத்திற்கு 
முன்பாக நீதியும்‌ நியாயமும்‌ இருக்கும்‌ 
என்று போபு நம்புகிறார்‌. தன்னுடைய 
வழக்குகளை யோபு தன்னுடைய 
சிநேகிதரிடத்தில்‌ சொல்லிப்‌ பார்த்தார்‌. 
அவர்களோ நீதியாகத்‌ தீர்ப்பு 
சொல்லவில்லை. யோபுவினிடத்தில்‌ 
குற்றமில்லாதிருந்தும்‌, அவர்கள்‌ அவரை 
குற்றவாளியாக  நியாயந்தீர்க்கிறார்கள்‌. 
கையினால்‌ யோபு, தன்னுடைய 
நியாயத்தை தேவனுக்கு முன்பாக 
சொல்லவேண்டும்‌ என்று யோபு 
விரும்புகிறார்‌. 


தேவன்‌ எங்கேயிருக்கிறார்‌ என்பதை 
யோபுவால்‌ கண்டுபிடிக்க முடியவில்லை. 
“நான்‌ தேவனை எங்கே கண்டு 
சந்திக்கலாம்‌ என்பதை அறிந்தால்‌ 
நலமாயிருக்கும்‌' என்று யோபு 
சொல்லுகிறார்‌. யோபுவின்‌ ஆத்துமா 
தேவனைத்‌ தேடி பெருமூச்சுவிடுகிறது. 

தேவனிடத்தில்‌ 


அவர்‌ 
பயபக்தியாயிருக்கிறார்‌. தன்னுடைய பாவம்‌ 


தேவனுடைய சமுகத்திலிருந்து தன்னைப்‌ 
பிரித்துவிட்டதோ என்னும்‌ கவலை 
அவருடைய இருதயத்திலிருக்கிறது. 
தேவனுடைய கிருபையும்‌ சிலாக்கியமும்‌ 
தனக்குக்‌ கிடைக்காமல்‌ போய்விடுமோ 
என்றும்‌ யோபு வேதனைப்படுகிறார்‌. 


தேவன்‌ எங்கேயிருக்கிறார்‌ என்பதை 
கண்டுபிடித்தால்‌, யோபு அங்கே அவரைக்‌ 
கண்டு சந்திக்கலாம்‌ 
விரும்புகிறார்‌. அப்பொழுது 
தேவனுடைய ஆசனத்திற்கு முன்பாக 
வந்துசேர்ந்து. தன்னுடைய நியாயத்தை 
வரிசையாக 
என்று 
விரும்புகிறார்‌. தேவனிடத்தில்‌ தன்னுடைய 
காரியத்தை நிரூரிக்கவேண்டும்‌. 
தன்னிடத்தில்‌ அக்கிரமம்‌ 
இல்லையென்பதை தேவனுக்கு முன்பாக 
அறிக்கை செய்யவேண்டும்‌. இதற்காக, 
“காரியத்தை ரூபிக்கும்‌ வார்த்தைகளால்‌ 
என்‌ வாயை நிரப்புவேன்‌” என்று யோபு 
சொல்லுகிறார்‌. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தேவனுடைய நியாயசனத்திற்கு 
முன்பாக யோபுவின்‌ வழக்கு நீதியாய்‌ 
விசாரிக்கப்படும்‌. யோபுவின்‌ 
காரியங்களைச்‌ சொல்லுவதற்கு 

அவருக்கும்‌ வாய்ப்பு கொடுக்கப்படும்‌. 
தேவன்‌ யாரையும்‌ நீதியாய்‌ விசாரியாமல்‌ 
தீர்ப்பு சொல்லமாட்டார்‌. யோபு இதை 
அறிந்தவராக, தன்னுடைய நியாயத்தை 
தேவனுடைய சமுகத்திற்கு முன்பாக 
வரிசையாக வைக்கவேண்டும்‌ என்று 
விரும்புகிறார்‌. 


யோபுவின்‌ சிநேகிதர்கள்‌ அவர்மீது 
சொல்லும்‌ குற்றச்சாட்டுக்களை 
மறுப்பதற்கு, யோபுவினிடத்தில்‌ 
ஏராளமான நியாயங்கள்‌ உள்ளது. 
அவருடைய சிநேகிதர்கள்‌ அவற்றை 
செவிகொடுத்து கேட்க மறுக்கிறார்கள்‌. 
தேவனோ ஏழைகளின்‌ நியாயத்தையும்‌ 
விசாரிக்கிறவர்‌. தம்முடைய சமுகத்தில்‌ 
விண்ணப்பம்பண்ணுகிறவர்க। 

த ர்கொடுககா க 01 : 


யோபுவைப்போலவே நாமும்‌ 
தேவனுடைய சமுகத்திற்கு முன்பாக வந்து, 
நம்முடைய வேண்டுதல்களையும்‌, 
விண்ணப்பங்களையும்‌ அவரிடத்தில்‌. 
ஏறெடுக்க வேண்டும்‌. எல்லா 
விசுவாசிகளும்‌ கர்த்தரிடத்தில்‌ 
ஜெபம்பண்ணவேண்டும்‌. ஜெபம்பண்ணுவது 
நமக்குக்‌ கிடைத்திருக்கிற சிலாக்கியம்‌ 
இது நம்முடைய கடமை. தேவனுடை ய 
பரிசுத்த சமுகத்திற்கு முன்பாக வந்து, 
நம்முடைய வேண்டுதல்களையும்‌, 
விண்ணப்பங்களையும்‌ ஏறெடுக்கிற 
சிலாக்கியம்‌ நமக்குக்‌ 
கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய 
பிள்ளைகள்‌ எல்லோரும்‌ தேவனுடைய 
கிருபாசனத்திற்கு முன்பாக தைரியமாய்க்‌ 


யி டம்‌ பப்ப 
தேவனுடைய சமுகத்தில்‌ கிட்டிச்‌ சேருகிற 
சிலாக்கியமும்‌, அவருடைய சமுகத்திற்கு 
முன்பாக நம்முடைய நியாயங்களையும்‌, 
வேண்டுதல்களையும்‌, விண்ணப்‌ 
பங்களையும்‌ எடுத்துச்‌ சொல்லுகிற 
சிலாக்கியமும்‌ கிடைத்திருக்கிறது. 





ழ்‌ யனா 
யாய 


நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த 
சிலாக்கியத்தை, நாம்‌ அசட்டை செய்து 
விட்டுவிடக்கூடாது. இதை நம்முடைய 
பிரயோஜனத்திற்காக பயன்படுத்திக்‌ 
கொள்ளவேண்டும்‌. 


நாம்‌ தேவனிடத்தில்‌ ஜெபம்பண்ணும்‌ 
போது, அவருடைய சமுகத்திற்கு முன்பாக, 
நம்முடைய நியாயங்களை வரிசையாக 
வைக்க வேண்டும்‌. நம்முடைய 
ஜெபத்திலும்‌, வேண்டுதல்களிலும்‌, 
விண்ணப்பங்களிலும்‌ நியாயம்‌ இருக்க 
வேண்டும்‌. நம்முடைய ஆத்துமா 
பரிசுத்தமாயிருக்க வேண்டும்‌. 
அப்போதுதான்‌ மகா பரிசுத்தமான 
தேவனிடத்தில்‌, நம்முடைய நியாயங்களை 
வரிசையாக வைக்க முடியும்‌. 


தேவனிடத்தில்‌ ஜெபம்பண்ணுவதற்கு 
நமக்கு கிருபை கொடுக்கப்பட்டிருக்கிறது. 
அது... மாத்திரமல்ல தேவனுடைய 
சமுகத்தில்‌ நம்முடைய நியாயங்களை 
எடுத்துச்‌ சொல்லுவதற்கும்‌ நம்முடைய 
தேவைகளை கேட்பதற்கும்‌, நமக்கு 
கிருபை கிடைத்திருக்கிறது. நம்மால்‌ 
தேவனோடு வழக்காட முடியாது. 
ஆனாலும்‌, நாம்‌ தேவனிடத்தில்‌ 
ஜெபம்பண்ணும்‌ போது, நம்முடைய 
நியாயமான காரியத்தை ரூபிக்கும்‌ 
வார்த்தைகளால்‌ நம்முடைய வாயை 
நிரப்பவேண்டும்‌. 


நம்முடைய வார்த்தைகளால்‌ 
தேவனை அசைக்க முடியாது. நம்முடைய 
சுயபக்திமினாலோ, சுயமுயற்சியினாலோ 
தேவனுடைய கிருபைகளைப்‌ பெற்றுக்‌ 
கொள்ளவும்‌ முடியாது. நம்முடைய 
நியாயங்களை தேவனுக்கு முன்பாக 
வரிசையாக வைக்கும்போது பரிசுத்த 
ஆவியானவர்‌ நம்மை அசைப்பார்‌. 
நாம்‌ அசைக்கப்படுவோம்‌. 
நம்முடைய ஜெபவார்த்தைகளினால்‌ 
நம்முடைய 

நம்முடைய 

நம்முடைய 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நாம்‌ கர்த்தரிடத்தில்‌ ஜெபம்பண்ணும்போது, 
நமக்கு நன்மை உண்டாகவே, 
அவரிடத்தில்‌ ஜெபிக்கிறோம்‌ என்பதை 
நினைவுகூர்ந்து ஜெபிக்கவேண்டும்‌. 
தேவனுடைய சமுகத்திற்கு முன்பாக நாம்‌ 
பயபக்தியோடும்‌, நடுக்கத்தோடும்‌ வந்து. 
நம்முடைய வேண்டுதல்களையும்‌ 
விண்ணப்பங்களையும்‌ ஏறெடுக்க 
வேண்டும்‌. 


தீர்ப்ப தனக்கு 
சாதகனகயிருக்கும்‌ என்று யோபு 
நம்புகிறார்‌. தன்னுடைய ஜெபத்திற்கு 
தேவன்‌ கொடுக்கப்போகிற 
மறுமொழிகளை கேட்கவேண்டும்‌ என்று 
யோபு ஆவலாய்க்‌ காத்துக்‌ 
கொண்டிருக்கிறார்‌. "அவருடைய 
மறுமொழிகளை நான்‌ அறிந்து, அவர்‌ 

சொல்வதை உணர்ந்து 
என்று யோபு 


தேவனுடைய 


யோபுவின்‌ இருதயத்திலிருக்கும்‌ 
சிந்தனையே  நம்பிடத்திலும்‌ காணப்ப. 
வேண்டும்‌. நம்மிடத்திலும்‌ ஏராளமான 
வழக்குகள்‌ இருக்கலாம்‌. நம்முடைய 
இருதயத்தில்‌ பிரச்சனைகளும்‌ 
குழப்பங்களும்‌ இருக்கலாம்‌. நமக்கும்‌ 
மற்றவர்களுக்கும்‌ வழக்குகள்‌ இருக்கலாம்‌. 
தேவனுடைய வார்த்தையே நம்முடைய பல 
பிரச்சனைகளையும்‌, வழக்குகளையும்‌ 
தீர்க்கிற நியாயத்தர்ப்பாயிருக்கவேண்டும்‌ 
தேவன்‌ என்ன சொல்கிறார்‌ என்பதை 
நாம்‌ 


அறிந்துகொள்ளவேண்டும்‌. 

தேவனுடைய நீதியான தீர்ப்பு என்பதை 
நாம்‌ புரிந்துகொள்ளவேண்டும்‌. 
தேவனுடைய தீர்ப்பு நீதியானது. அதுவே 
நித்தியமானது. நம்முடைய பிரச்சனைகள்‌ 
தீரவேண்டுபென்றால்‌, தேவனுடைய 
வார்த்தைகளைக்‌ கேட்டு, அதைப்‌ புரிந்து 
கொண்டு, அதற்குக்‌ கீழ்ப்படிவதைத்‌ 
தவிர வேறு வழி எதுவுமில்லை. 





ழ்‌ நவள 
றிய 
தேவனுடைய மகா வல்லமை: 


அவர்‌ தம்முடைய 
வல்லமையின்‌ படியே என்னோடே 
வழக்காடுவாரோ? அவர்‌ அப்படிச்‌ 
செய்யாமல்‌ என்மேல்‌ தயை வைப்பார்‌. 
அங்கே சன்மார்க்கன்‌ அவரோடே 
வழக்காடலாம்‌; அப்பொழுது என்னை 
தியாயத்தீர்க்கிறவரின்‌ கைக்கு. 
என்றைக்கும்‌ நீங்கலாய்த்‌ தப்புவித்துக்‌ 
கொள்வேன்‌ (யோபு 23:8,7). 


தேவன்‌ தன்மேல்‌ தயை வைப்பார்‌ 
என்று யோபு நம்பிக்கையோடிருக்கிறார்‌. 
தேவனுடைய கிருபையையும்‌, 
இரக்கத்தையும்‌ தியானித்து யோபு 
தன்னைத்தானே  தேற்றிக்கொள்கிறார்‌. 
தேவன்‌ மகாவல்லமையுடையவர்‌. ஆனாலும்‌ 
அவர்‌ தன்னோடு வழக்காடும்‌ போது, 
தம்முடைய மகாவல்லமையின்படி 
வழக்காடமாட்டார்‌ என்று யோபு 
நம்புகிறார்‌. இருதயத்தில்‌ 
பெருமையுள்ளவர்களோடும்‌. துணிகரமாய்ப்‌ 
பாவம்‌ செய்கிறவர்களோடும்‌ தேவன்‌ 
தம்முடைய மகாவல்லமையின்படியே 
வழக்காடுவார்‌ தம்முடைய 
பரிசுத்தவான்கள்‌ மீதோ தேவன்‌ தயவு 
காண்பிப்பார்‌ 


கர்த்தருடைய பரிசுத்தவான்கள்‌. 
தேவனையே சார்ந்து ஜீவிக்கிறார்கள்‌. 
தேவனே தங்களுடைய பெலன்‌ என்று 
விசுவாசித்து, தேவனுடைய கிருபையையும்‌ 
இரக்கத்தையும்‌ நம்பி ஜீனிக்கிறார்கள்‌. 
தேவனிடத்திலிருந்து தங்கள்‌ பெலத்தைப்‌ 
பெற்றுக்கொள்கிறார்கள்‌. கர்த்தருடைய 
பிள்ளைகள்‌ தேவனோடு போராடினாலும்‌, 
தேவனே அவர்களுக்கு போராடும்‌ 
பெலத்தைக்‌ கொடுக்கிறவர்‌. தேவன்‌ 
தம்முடைய ஜனங்களுக்கு) பெலனையும்‌ 
சத்துவத்தையும்‌ அருளுகிறவர்‌; யாக்கோபு 
தன்‌ தாயின்‌ கர்ப்பத்திலே தன்‌ 
சகோதானுடைய குதிகாவைப்‌ பிடித்தார்‌. 
அவர்‌ தன்‌ பெலத்தினால்‌ தேவனோடு 
போராடினார்‌ (ஓசி 12:3). 


'ஆதிமுதலாயிருக்கிற 
வானாதிவானங்களின்‌ 


எழுந்தருளியிருக்கிறவரைப்‌ 


மேல்‌ 
பாடுங்கள்‌; 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இதோ, சத்தத்தைப்‌ பலத்த 
சத்தமாய்‌ முழங்கப்பண்ணுகிறார்‌. 
தேவனுடைய வல்லமையைப்‌ 
பிரசித்தப்படுத்துங்கள்‌; அவருடைய மகிமை 
இஸ்ரவேலின்‌ மேலும்‌, அவருடைய வல்லமை 
மேகமண்டலங்களிலும்‌ உள்ளது. 
க உமது பரிசுத்த ஸ்தலங்களிலி 
ருந்து பயங்கரமாய்‌ விளங்குகிறீர்‌; 
தம்முடைய 

, பெலனையும்‌ 


முண்டாவதாக” (சங்‌ 68:33-35) 
ட்ட ல்‌ 
பரலோகத்திலுள்ள 

நியாயாசனத்தில்‌, நீதிபரராகிய தேவன்‌, 
நியாயாதிபதியாய்‌ அமர்ந்திருக்கிறார்‌. 
தேவனுடைய நியாயத்தீர்ப்பே முடிவானது 
தேவன்‌ தீர்ப்பு சொன்ன பின்பு, அந்தத்‌ 
தீர்ப்பை மறுபரீசிலனை செய்வதற்கு 
வாய்ப்பில்லை. தீர்ப்பு சொல்லப்படுவதற்கு 
முன்பாக, தேவன்‌ எல்லோருடைய 
நியாயங்களையும்‌ கேட்டு விசாரிப்பார்‌. 
அங்கே சன்மார்க்கன்‌ தேவனோடே 
வழக்காடலாம்‌. யோபு ஒரு சன்மார்க்கன்‌. 
தன்னுடைய உத்தமத்தையும்‌, 
நியாயத்தையும்‌ தேவனுடைய 
நியாயசனத்திற்கு முன்பாக வரிசையாக 


வைக்கும்‌ சிலாக்கியம்‌ போபுவுக்கும்‌ 
கிடைக்கும்‌ 


தமது 


தேவனுடைய 


நா யூரியிலிருக்கும்போது 
சன்மார்க்கருக்கும்‌  துன்மார்க்கருக்கும்‌ 
துன்பம்‌ உண்டாகிறது. தேவன்‌ 
இப்பிரபஞ்சத்தில்‌ நீதிமான்களையும்‌ 
தண்டிக்கிறார்‌. யோபு ஒரு நீதிமான்‌. 
அவரும்‌ வியாதியையும்‌ வேதனையையும்‌ 
அனுபவிக்கிறார்‌. நாம்‌ இப்பிரபஞ்சத்தில்‌, 
தேவனுடைய தண்டனையைப்‌ பெற்றுக்‌ 
கொள்ளும்போது, நம்மால்‌ அந்தத்‌ 
தண்டனைக்கு விரோதமாக 
தேவனிடத்தில்‌ வழக்காட முடியாது. 
நம்மிடத்தில்‌ உத்தமம்‌ இருந்தாலும்‌, நீதியும்‌ 
நியாயமும்‌, பரிசுத்தமும்‌ இருந்தாலும்‌, 
நம்முடைய நற்குணங்கள்‌, 
வரப்போகிற 
ன்பங்களையும்‌ 
லியாகயிருக்காது. 


நாம்‌ இந்தப்‌ 


தடுத்து நிறுத்துகிற 





ழ்‌ நயனா 
யாய 


ஒரு மனுஷனுக்கு வேதனையும்‌ 
துன்பமும்‌. வருவதினால்‌ அவனை 
துன்மார்க்கன்‌ என்று நாம்‌ நியாயந்தீர்க்க 
கூடாது. இப்பிரபஞ்சத்தில்‌ 
நல்லவர்களுக்கும்‌ தீயவர்களுக்கும்‌ 
துன்பம்‌ வு மனுஷருக்கு, 
வெளிப்படையாக நேரிடும்‌ காரியங்களை 
வைத்து, அவர்களுடைய இருதயத்தின்‌ 
சுபாவங்களை நம்மால்‌ புரிந்துகொள்ள 
முடியாது. ஆனால்‌ பரலோகத்திலோ, 
தேவன்‌ தம்முடைய நியாயாசனத்திற்கு 
முன்பாக, நீதிமான்களுக்கும்‌, 
துன்மார்க்கருக்கும்‌ இடையே 
வித்தியாசம்‌ காண்பார்‌. நல்லவர்களையும்‌ 
தீயவர்களையும்‌ வெவ்வேறாகப்‌ பிரிப்பார்‌. 


யோபுவின்‌ சிநேகிதர்‌, இந்தப்‌ 
பிரபஞ்சத்தில்‌, அவரை ஒரு துன்மார்க்கர்‌ 
என்றும்‌ மாய்மாலக்காரர்‌ என்றும்‌ 
நியாயந்தீர்க்கிறார்கள்‌. பரலோகத்தில்‌ 
தேவனே நீதியான 
நியாயாதிபதியாயிருக்கிறார்‌. அங்கு 
அவர்‌ மாத்திரமே நியாயத்தீர்ப்பு செய்வார்‌ 
அப்பொழுது போப, இந்தப்‌ பூரியில்‌ 
தன்னை  நியாயந்தீர்க்கிற தன்னுடைய 
சிநேகிதரின்‌ கைக்கு, என்றென்றைக்கும்‌ 
நீங்கலாய்‌ தப்பித்துக்கொள்வார்‌. யோபு 
தேவனுடைய நியாயத்தீர்ப்பு நாளுக்காக 
ஆவலாய்க்‌  காத்துக்கொண்டிருக்கிறார்‌ 
இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ தனக்கு நியாயம்‌ 
கிடைக்காது. என்று யோபு முடிவு 
பண்ணிவிட்டார்‌. 


நம்முடைய வழக்குகளை நாம்‌ 
தேவனிடத்தில்‌ ஒப்புக்கொடுக்கவேண்டும்‌ 
தேவனே நம்மை ஆளுகை க்‌ 
அவரே நம்முடைய எஜமான்‌. 
நம்முடைய நயாயாதியதியாபிருக்கும 
போது, நமக்கு நீதியான தீர்ப்பு 
கிடைக்கும்‌. கர்த்தருக்குப்‌ பயந்து 
ஜீவிக்கிறவர்கள்‌ தேவனுடைய 
நியாயத்தீர்ப்புக்காக பயப்படமாட்டார்கள்‌. 
அவருடைய நீதிக்குப்‌ பயந்து ஓடி 
ஒளிந்துகொள்ள மாட்டார்கள்‌. 
கிருபையையும்‌, இரக்கத்தையும்‌ 
அவரிடத்தில்‌ ஒடிவருவார்கள்‌. 
கிருபையுள்ளவர்‌. அவர்‌ நீதியுமுள்ளவர்‌. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தருடைய பிள்ளைகள்‌ தேவனைப்‌ 
பற்றிய இவ்விரண்டு சத்தியங்களையும்‌ 
தங்களுடைய இருதயத்தில்‌ தியானித்து, 
தாங்கள்‌ இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ ஜீவிக்கும்‌ 
காலம்‌ வணயிலும்‌ கர்த்தருக்குப்‌ பயந்து, 
பயபக்தியோடும்‌, பரிசுத்தத்தோடும்‌ 
ஜீவிக்கவேண்டும்‌. 


தேவனுடைய 
பராமரிப்பு 
யோபு 28 : 8-12 


தெய்வீக 


யோபு 28:8. இதோ, நான்‌ 
முன்னாகப்போனாலும்‌ அவர்‌ இல்லை; 
பின்னாகப்போனாலும்‌ அவரைக்‌ 
காணேன்‌. 


யோபு 28:9. இடதுபுறத்தில்‌ அவர்‌ 
கிரியை செய்தும்‌ அவரைக்‌ காணேன்‌; 
வலதுபுறத்திலும்‌ நான்‌: அவரைக்‌ 
காணாதபடிக்கு ஒளித்திருக்கிறார்‌. 


யோபு 28:10. ஆனாலும்‌ நான்‌ போகும்‌ 
அவர்‌ அறிவார்‌ அவர்‌ 
சோதித்தபின்‌ நான்‌ 

பொன்னாக விளங்குவேன்‌. 


யோபு 29:11. என்‌ கால்கள்‌ அவர்‌ 
அடிகளைப்‌ மற்றிப்பிடித்தது; 
அவருடைய நெறியைவிட்டு நான்‌ 
சாயாமல்‌ அதைக்‌ கைக்கொண்டேன்‌. 


யோபு 28:12. அவர்‌ 
கற்பனைகளைவிட்டு. 
யின்வாங்குவதில்லை; 

வாயின்‌ வார்த்தைகளை 
வேண்டிய ஆகாரத்தைய்‌ பார்க்கிலும்‌ 
அதிகமாய்க்‌ காத்துக்‌ கொண்டேன்‌. 


தேவனைக்‌ காணேன்‌ 


இதோ, நான்‌ 
முன்னாகப்போனாலும்‌ அவர்‌ இல்லை; 
மின்னாகப்போனாதலும்‌. அவரைக்‌ 
காணேன்‌. இடதுபுறத்தில்‌ அவர்‌ கிரியை 
செய்தும்‌ அவரைக்‌ காணேன்‌; 
வலதுபுறத்திலும்‌ நான்‌ அவரைக்‌ 
காணாதபடிக்கு ஒவித்திருக்கிறார்‌ 
(யோபு 23:89). 





ழ்‌ நள 
ஈயா 


தன்னைக்குறித்து 
கொண்டிருக்கிற சித்தத்தையும்‌, 
அவருடைய தெய்வீக பராஸிப்பையும்‌ 
யோபுவால்‌ புரிந்துகொள்ள முடியவில்லை. 
யோபு தேவனுடைய நியாயசனத்திற்கு 
முன்பாக வந்து சேரவேண்டுமென்று 
விரும்புகிறார்‌. தேவனுடைய சமுகத்திற்கு 
முன்பாக தன்னுடைய நியாயத்தை 
வரிசையாக எடுத்துச்‌ சொல்லவேண்டும்‌ 
என்றும்‌ விரும்புகிறார்‌. ஆனால்‌ தேவன்‌ 
எங்கே இருக்கிறார்‌ என்பதை அவரால்‌. 
கண்டுபிடிக்க முடியவில்லை. “இதோ, 
நான்‌ முன்னாகப்போனாலும்‌ அவர்‌ 
இல்லை; பின்னாகப்போனாலும்‌ அவரைக்‌ 
காணேன்‌” யோபு 
வேதனையோடு. சொல்லுகிறார்‌ 


நீதிபரராகிய தேவனிடத்தில்‌ 
தன்னுடைய நியாயத்தை எடுத்துச்‌ சொல்ல 
வேண்டும்‌ என்று யோபு விரும்புகிறார்‌ 
ஆனால்‌ போபுவால்‌ நியாயாதிபதியைக்‌ 
கண்டுபிடிக்க முடியவில்லை. தேவன்‌ 
சர்வவியாபகர்‌ என்பதையும்‌. அவர்‌ எல்லா 
இடங்களிலும்‌ இருக்கிறார்‌ என்பதையும்‌ 
யோபு. விசுவாசிக்கிறார்‌ ஆனால்‌ 
யோபுவின்‌ ஆவி குழப்பத்திலிருக்கிறது. 
யோபுவால்‌ தெளிவாக சிந்திக்க 
முடியவில்லை. தேவன்‌ சர்வவியாபகர்‌ 
என்பதை அறிந்திருந்தும்‌, யோபுவால்‌ 
தேவன்‌ இருக்கும்‌ இடத்தைக்‌ 
கண்டுபிடிக்க முடியவில்லை. யோபுவின்‌ 
மனதில்‌ குழப்பம்‌ இருப்பதினால்‌, அவர்‌ 
தேவனைத்‌ தேடி முன்னாகவும்‌ 
பின்னாகவும்‌ போகிறார்‌. யோபுவால்‌ 


ஒரிடத்தில்‌ நிலைத்திருந்து தேவனைப்‌ 
பார்க்க முடியவில்லை. 


தேவன்‌. 


தேவன்‌ தன்னைக்குறித்து என்ன 
சித்தம்‌ வைத்திருக்கிறார்‌ என்பதையும்‌ 
யோபுவால்‌ புரிந்துகொள்ள முடியவில்லை. 
தேவனுடைய கிரியையை யோபுவால்‌. 
பார்க்க முடிகிறது. ஆனால்‌ கிரியை 
நடப்பிக்கிற தேவனை அவரால்‌ பார்க்க 
முடியவில்லை. தான்‌ தேவனைக்‌ காணக்‌ 
கூடாத படிக்கு, தேவன்‌ ஒளித்திருக்கிறார்‌ 
என்று யோபு தன்னுடைய 
மனக்குழப்பத்தில்‌ சொல்லுகிறார்‌. யோபு 
ஒரு _ பாவியென்று அவருடைய 

நகிதர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கோபம்‌ 
என்றும்‌ 


அதனால்‌ தேவனுடைய 
யோபுவின்மீது வந்திருக்கிர 
லு. ம. 
யோபு தன்னைப்பற்றித்‌ தெளிவாகச்‌ 
சிந்தித்தாலும்‌ மற்றவர்கள்‌ அவரைப்‌ 
பற்றிச்‌ சொல்லுகிற வார்த்தைகளும்‌, 
அவருடைய இருதயத்தில்‌ 
நிரம்பியிருக்கிறது. பிறருடைய 
வார்த்தைகள்‌, தெளிவாயிருக்கிற 
யோபுவின்‌ இருதயத்தைக்‌ குழப்பி 
விடுகிறது. யோபு தன்னுடைய குழப்பத்தில்‌, 
“இடதுபுறத்தில்‌ தேவன்‌ கிரியை செய்தும்‌ 
அவரைக்‌ காணேன்‌; வலதுபறத்திலும்‌ 
நான்‌ ரைக்‌... காணாதடிக்கு 


ஒளித்திருக்கிறார்‌" என்று சொல்லுகிறார்‌. 
நாண்‌ போகும்‌ வழி 


ஆனாலும்‌ நான்‌ போகும்‌ வழியை 
அவர்‌ அறிவார்‌; அவர்‌ எண்ணைச்‌. 
சோதித்தபின்‌ நான்‌ பொன்னாக 
வினங்குவேன்‌ (யோபு 23:10). 


தன்னுடைய உத்தமத்திற்கு தேவன்‌ 
தாமே சாட்சியாகயிருக்கிறார்‌ என்பதை 
நினைத்துப்‌ பார்த்து யோபு தனக்குள்ளே 
ஆறுதஸடந்திருக்கிறார்‌. ஆகையினால்‌ 
தன்னுடைய ஜீவியத்தில்‌ தனக்கு 
நன்மையே உண்டாகும்‌ என்று யோபு 
உறுதியாய்‌ நம்புகிறார்‌. யோபு தன்னுடைய 
நியாயங்களை தேவனிடத்தில்‌ சொல்ல 
வேண்டுமென்று விரும்புகிறார்‌. ஆனால்‌ 
அவரால்‌ தேவனைப்‌ பார்க்க முடிய 
வில்லை. தன்னுடைய வியாதியோடும்‌. 
வேதனையோடும்‌ அமர்ந்திருந்து, 
தன்னை ஆறுதல்‌ படுத்திக்கொள்கிறார்‌. 

தேவனைக்‌ 
காணமுடியாமல்‌ போனாலும்‌ தான்‌ 
போகும்‌ வழியை தேவன்‌ அறிவார்‌ 
என்று யோபு நம்புகிறார்‌. கர்த்தருடைய 
பரிசுத்தவான்கள்‌ ஒவ்வொருவரிடத்திலும்‌ 
இப்படிப்பட்ட விசுவாசம்‌ இருக்க 
வேண்டும்‌. இந்த விசுவாசமே நாக்கு 
ஆறுதலைத்‌ தரும்‌. மனுஷர்‌ நம்மை 
அறிந்து கொள்ளவில்லையென்றாலும்‌, 
நம்முடைய தேவன்‌ நம்மை 


தன்னால்‌ 





ழ்‌ நள 
யாய 


நாம்‌ சில சமயங்களில்‌ 
வழிகளில்‌ நடப்போம்‌. தேவன்‌ 
வழியையையும்‌ அறிந்திருக்கிறார்‌. 
தவறான பாதையில்‌ 
அழிந்துவிடாதவாறு, 
கிருபையினால்‌ 

நிறுத்துகிறார்‌. தேவன்‌ தமக்குச்‌ நக்‌ 
பாதையில்‌ நம்மை வழிநடத்துகிறார்‌. 
தேவனுடைய பாதை சத்தியமான பாதை. 
நாம்‌ தேவனுடைய நீதியின்‌ பாதையில்‌ 
தேவன்‌ நம்மீது 


தவறான 
அந்த 
வ்‌ 


நடக்கும்போது, 
பிரியமாயிருக்கிறார்‌. 


கர்த்தர்‌ நீதிமான்களின்‌ வழியை 
அறிந்திருக்கிறார்‌ என்றும்‌ துன்மார்க்கரின்‌ 
வழியோ அழியும்‌ என்றும்‌ (சங்‌ 1:6) 
சங்கீதக்காரர்‌ சொல்லுகிறார்‌. யோபு. 
தன்னை தேவனுடைய சித்தத்திற்கு 
ஒப்புக்கொடுக்கிறார்‌. தேவன்‌ தன்னை 
ஆசீர்வதித்தாலும்‌, அல்லது தன்னைச்‌ 
சோதித்தாலும்‌, தேவன்‌ தமக்குச்‌ 
சித்தமானதை தனக்குச்‌ செய்யட்டும்‌ 
என்று யோபு அமைதியோடு 
காத்துக்கொண்டிருக்கிறார்‌. யோபுவின்‌ 
அமைதியில்‌ விம்‌ இருக்கிறது 


தேவன்‌ தன்னை சோதித்த பின்பு, 
தான்‌ பொன்னாக விளங்குவேன்‌ என்று 
யோபு விசுவாசத்தோடு சொல்லுகிறார்‌ 
தேவன்‌ தன்னைச்‌ சோதிப்பது முடிவுக்கு 
வரும்‌. தனக்கு நித்தியகாலமாய்‌ 
சோதனை உண்டாகப்போவதில்லை. 
என்று யோபு நம்புகிறார்‌. தேவன்‌ 
நம்மை எப்போதும்‌ சோதித்துக்‌ 
கொண்டிருக்கிறவரல்ல. எல்லாவற்றிற்கும்‌ 
ஒரு காலமுண்டு. தேவன்‌ நம்மை 
சோதிப்பதற்கும்‌ ஒரு காலமுண்டு. அவர்‌ 
நம்மை சோதிப்பதை முடித்துக்‌ 
கொள்வதற்கும்‌ ஒரு காலமுண்டு. 

கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு 
சகலமும்‌ நன்மைக்கேதுவாக நடைபெறும்‌ 
சோதனையின்‌ முடிவில்‌ நம்முடைய 
விசுவாசம்‌ எப்படிப்பட்டது... என்பது 
பிரத்தியட்சமாய்த்‌ தெரியும்‌. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நமக்கு 
சோதனையின்‌ 
சந்தோஷமாயிருக்கும்‌. 

புடமிட்டால்தான்‌ அது சொக்கத்தங்கமாக 


ஆதல்‌ ம்‌ பொன்னின்‌ மதிப்பும்‌ 


எலிப்பாஸ்‌ யோபுவிடம்‌ “நீர்‌ 
சர்வவல்லவரிடத்தில்‌ மனந்திரும்பினால்‌, 
திரும்பக்‌ கட்டப்படுவீர்‌; அக்கிரமத்தை 
உமது கூடாரத்துக்குத்‌ தூரமாக்குவீர்‌. 
அப்பொழுது தூளைப்போல்‌ பொன்னையும்‌, 
ஆற்றுக்‌ குற்களைப்போல்‌ ஒப்பீரின்‌ 
தங்கத்தையும்‌ சேர்த்து வைப்பீர்‌ 
அப்பொழுது சர்வவல்லவர்‌ தாமே உமக்குப்‌ 
பசும்பொன்னும்‌, உமக்குச்‌ சொக்க 
வெள்ளியுமாயிருப்பார்‌ (யோபு 22:23-25) 
என்று சொன்னார்‌. யோபுவும்‌ தான்‌ 
பொன்னாக விளங்கவேண்டுமென்று 
விரும்புகிறார்‌. அதற்காக தேவன்‌ 
ன்னைச்‌  சோதிப்பை சகித்துத்‌ 
தங்கிக்கொள்கிறார்‌. ப ல 


வேதனையாகயிருந்தாலும்‌, 
முடிவு 


யோபுவின்‌ கால்கள்‌ 


என்‌ கால்கன்‌ அவர்‌ அடிகளைப்‌: 
பற்றிப்பீடி. த்தது; அவருடைய 
நெறியைவிட்டு நான்‌ சாயாமல்‌ அதைக்‌ 
கைக்கொண்டேன்‌. அவர்‌ உதடுகளின்‌: 
கற்பனைகளைவிட்டு. 
பின்வாங்குவதில்லை; 

வாயின்‌ வார்த்தைகளை 
வேண்டிய ஆகாரத்தைப்‌ பார்க்கிலும்‌ 
அதிகமாய்க்‌ காத்துக்‌ கொண்டேன்‌. 
(யோபு 2911,12). 


யோபு இப்போது வியாதியிலும்‌ 
வேதனையிலும்‌ இருக்கிறார்‌. தனக்கு 
இப்போது உண்டாமிருக்கிற 
தன்பங்களெல்லாம்‌ சீக்கிரத்தில்‌ முடிந்து 
போகும்‌ என்றும்‌, தனக்கு நன்மை 
உண்டாகும்‌ என்றும்‌, தன்னுடைய சாட்சி 
அங்கீகரிக்கப்படும்‌ என்றும்‌ பேஙு 
விசுவாசிக்கிறார்‌. யோபுவின்‌ மனச்சாட்சி 
சுத்தமாயிருக்கிறது. கர்த்தர்‌ 
ச்‌ சோதித்துப்‌ பார்க்கிறார்‌. 
போயுவைச்‌ சோதிய்பதற்கு 





நியம 
சிபி] 


தமக்குப்‌ பயந்து நடக்கிறவராகவும்‌ 


இருக்கிறார்‌ என்று தேவன்‌ அவரைப்பற்றி 
" இப்போது தேவன்‌ 


சாட்சி சொன்னார்‌. 


சொல்லும்‌ சாட்சி, யோபவுக்கு இன்னும 
அதிக மேன்மையைத்‌ தரும்‌. 


யோபு வேதனையிலும்‌ வியாதியிலும்‌ 
இருந்தாலும்‌ தன்னைப்பற்றி நற்சாட்சி 
சொல்லுகிறார்‌. தேவனுடைய வழியும்‌, 
யோபு நடக்கிற வழியும்‌ 
ஒன்றாயிருக்கிறது. “என்‌ கால்கள்‌ 
தேவனுடைய அடிகளைப்பற்றிப்‌ பிடித்தது” 
என்று யோபு தன்னைப்பற்றிச்‌ 
சாட்சியாய்ச்‌ சொல்லுகிறார்‌. யோபு 
தேவனுடைய அடிச்சுவடுகளைப்‌ பின்பற்றிச்‌ 
செல்லுகிறார்‌. தேவனுக்குத்‌ தூரமாய்‌ 
விலகிப்போய்விடாமல்‌, அவருக்கு 
அருகாமையில்‌, அவரைப்‌ பின்பற்றிப்‌ 
போகிறார்‌ யோபு தேவனுடைய 


நெறியைவிட்டு சாயாமல்‌, அதைக்‌ 
கைக்கொள்கிறார்‌ 


தேவனுடைய வார்த்தை யோபுவின்‌ 
வாழ்க்கையை ஆளுகை செய்கிறது. 
தேவனுடைய பிரமாணமே யோபுவின்‌ 
நடைகளை வழிநடத்துகிறது. “அவர்‌ 
உதடுகளின்‌ கற்பனைகளைவிட்டு நான்‌ 
பின்வாங்குவதில்லை: அவருடைய வாயின்‌ 
வார்த்தைகளை எனக்கு வேண்டிய 
ஆகாரத்தைப்‌ பார்க்கிலும்‌ அதிகமாய்க்‌ 
காத்துக்‌ கொண்டேன்‌” என்று யோபு 


தன்னுடைய உத்தமத்தைக்‌ குறித்து சாட்சி 
சொல்லுகிறார்‌. 


தேவனுடைய வார்த்தையே 
யோபுவுக்கு. அன்றாட 
போஜனமாயிருக்கிறது. போஜனமில்லாமல்‌. 
சரீரம்‌ பெணடையாது. தேவனுடைய 
வார்த்தையில்லாமல்‌ நம்முடைய ஆத்துமா 
பெலனடையாது. நம்முடைய 
சரீரப்பிரகாரமான ஜீவியத்திற்கு ஆகாரம்‌ 
வேண்டும்‌. நம்முடைய ஆவிக்குரிய 
ஜீவியத்திற்கு தேவனுடைய 
வார்த்தையாகிய ஆகாரம்‌ வேண்டும்‌. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தருடைய பரிசுத்தவான்கள்‌. 
தேவனுடைய வார்த்தைகளை தங்கள்‌ 
இருதயங்களில்‌ காத்து வைத்திருக்க 
வேண்டும்‌ தேவனுடைய வசனத்தை 
நமக்குள்‌ சேமித்து வைக்கவேண்டும்‌. 
நம்முடைய ஆகாரத்தை நாம்‌ பத்திரமாக 
சேகரித்து வைத்திருந்தால்‌. நமக்குத்‌ 
தேவைப்படும்போது, அதைப்‌ புசிக்கலாம்‌. 
ஆகாரத்தைப்போலவே தேவனுடைய 
வார்த்தையையும்‌, நாம்‌ நமக்குள்ளே 
சேமித்து வைக்கவேண்டும்‌. எகிப்து 
தேசத்திலே, பஞ்சகாலம்‌ வருவதற்கு 
முன்பாக, யோசேப்பு தானியங்களை 
களஞ்சியங்களிலே சேமித்து வைத்தார்‌. 
பஞ்சகாலம்‌ வந்தபோது, அந்தத்‌ தானியம்‌ 
எகிப்து தேசத்தாருக்கும்‌ அண்டை 
ணம்‌ பிரயோஜனமாயிற்று. 


தேவனுடைய வார்த்தை 
மனுஷருக்குக்‌ கிடைக்காத பஞ்சம்‌ 
வரப்போகிறது. அந்தப்‌ பஞ்சத்திலிருந்து 
நாம்‌ தப்பித்துக்கொள்ளவேண்டுபென்றால்‌, 
யோசேப்பு தானியத்தைச்‌ சேமித்ததுபோல, 
நாமும்‌ தேவனுடைய வார்த்தைகளை 
நமக்குள்‌ சேமித்து வைக்கவேண்டும்‌. 
நம்முடைய சரீரத்திற்கு ஆகாரம்‌ 
எவ்வளவு அவசியமானதோ,  அதைவி. 
அதிகமாய்‌, நம்முடைய ஆத்துமாவுக்கு 
தேவனுடைய வார்த்தை 
அவசியமாயிருக்கிறது. போஜனம்‌ நம்மைப்‌ 
பலப்படுத்தும்‌. தேவனுடைய வார்த்தை 
நம்முடைய ஆவிக்குரிய ஜீவனை 
பெலப்படுத்தும்‌. தேவனுக்காக ஊழியம்‌ 
செய்யவும்‌ சாட்சியாய்‌ ஜீவிக்கவும்‌. 
தேவனுடைய வார்த்தை நம்மைப்‌ 
பலப்படுத்தும்‌. 


சர்வவல்லவர்‌ 
யோபு 23 : 18-17 


யோபு 28:18. அவரோவென்றால்‌ ஒரே 
அவரைத்‌ 
அவருடைய 

சித்தத்தின்படி யெல்லாம்‌ செய்வார்‌. 





ழ்‌ நள 
யாய 


யோபு 2814. 
குறித்திருக்கிறதை. 
திறைவேற்றுவார்‌; 
பட்டவைகள்‌ இன்னும்‌ 
அவரிடத்தில்‌ உண்டு. 


யோபு 28:15. ஆகையால்‌ அவருக்கு. 
முன்பாகக்‌ கலங்குகிறேன்‌; தான்‌ 
சிந்திக்கிற போது, அவருக்குப்‌ 
பயப்படுகிறேன்‌. 


யோபு 8816, தேவன்‌ என்‌ இருதயத்தை 
இனக்கரிக்க! பண்ணினார்‌; 
என்னைக்‌. 


எனக்குக்‌. 
அவர்‌ 
இப்படிப்‌ 
அநேகம்‌ 


௫ த்க்‌! 
கலங்கப்பண்ணினார்‌. 


யோபு 29:17. அந்தகாரம்‌ வராததற்கு. 
முன்னே நான்‌ சங்கரிக்கப்படாமலும்‌, 
இருணை அவர்‌ எனக்கு மறைக்காமதூம்‌ 
போன தினால்‌ இப்படியிருக்கிறேன்‌.. 


தேவன்‌ ஒரே மனமாயிருக்கிறார்‌ 


அவரோவென்றால்‌ 
மனமாயிருக்கிறார்‌; 
திருப்பத்தக்கவர்‌ யார்‌? 
சித்தத்தின்படி யெல்லாம்‌ 


ஒரே 
அவரைத்‌ 
அவருடைய 
செய்வார்‌. 
எனக்குக்‌ குறித்திருக்கிறதை. 
நிறைவேற்றுவார்‌; 
பட்டவைகளன்‌ இன்னும்‌ 
அவரிடத்தில்‌ உண்டு (யோபு 28:18,14). 


அவர்‌ 
இப்படிப்‌ 
அநேகம்‌ 


வேதனைகளையும்‌ 
தேவனிடத்தில்‌ 
யோபுவால்‌ தன்னுடைய 
காத்துக்கொள்ள 
முடியவில்லை தேவன்‌ தனக்கு 
கடினமுகம்‌ காண்பிக்கிறார்‌ என்றும்‌ 
தான்‌ வேதனைகளை அனுபவிக்கும்போது, 
அவற்றை நீக்குவதற்கு 
நன்மை செய்வதில்லை என்றும்‌ 
'வேதனைப்படுகிறார்‌. தேவனுடைய 
ஆலோசனைகள்‌ தெய்வீகமானவை. 
அவர்‌ 
சர்வவல்லயையுமுள்ளவர்‌. 
மனுஷரால்‌ ஆலோசனை சொல்லமுடியாது. 


. தேவன்‌ ஒரே மனமாயிருக்கிறார்‌. 
ந்த _ வாக்கியத்திற்கு 
“தேவன்‌ ஒருவாரயிருக்கிறார்‌” 
வேதடண்டிதர்கள்‌. 
சொல்லுகிறார்கள்‌. 


தன்னுடைய 
பாடுகளையும்‌ 
முறையிடாமல்‌, 


பொறுமையைக்‌ 


என்று 
வியாக்கியானம்‌ 


(யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆலோசனைக்காரர்‌ 
தேவன்‌ மாத்திரமே 
அவருக்கு ஆலோசனைக்காரர்‌. 
தேவனுக்கு யாராலும்‌ ஆலோசனை 
சொல்ல முடியாது. தங்களுடைய 
ஆலோசனையின்‌ மூலமாய்‌ தேவனைத்‌ 
திசைதிருப்பவும்‌ முடியாது. தேவனுடைய 
சித்தத்தை மனுஷரால்‌ மாற்றவும்‌ 
முடியாது. அவருடைய யோசனையை 
நம்மால்‌ கெடுத்துப்போடவும்‌ முடியாது. 
தேவன்‌ எப்போதுமே ஒரே 
மனமாயிருக்கிறார்‌. மனம்‌ மாற அவர்‌ 
ஒரு மனுஷனல்ல. தேவன்‌ மாறாதவர்‌. 
அவர்‌ நேற்றும்‌ இன்றும்‌, என்றும்‌ 
மாறாதவர்‌ என்று வேதவாக்கியம்‌ 
சொல்லுகிறது. தேவன்‌ தம்முடைய 
சித்தத்தின்படியெல்லாம்‌ செய்வார்‌. 


அவருக்கு 
யாருமில்லை. 


நாம்‌ தேவனிடத்தில்‌ ஜெபம்பண்ணும்‌ 
போது நமக்கு அநேக ஆசீர்வாதங்கள்‌ 
கிடைக்கும்‌. தேவனுடைய கிருபையையும்‌ 
இரக்கத்தையும்‌ பெற்றுக்கொள்ள நாம்‌ 
ஜெபிக்கவேண்டும்‌. ஜெபம்‌ நமக்கு ஜெயம்‌ 
தரும்‌. நம்முடைய ஜெபத்தின்‌ மூலமாய்‌ 
தேவனுடைய வழி மாறும்‌, அவருடைய 
பராமரிப்பும்‌ மாறும்‌. ஆனாலும்‌ நம்முடைய 
ஜெபம்‌, தேவனுடைய  சித்தத்தையோ, 
அவருடைய நோக்கத்தையோ ஒருபோதும்‌ 
மாற்றுவதில்லை. தேவன்‌ தம்முடைய 
சித்தத்தின்‌ பிரகாரம்தான்‌ கிரியை 
செய்வார்‌. 


தேவனுடைய வல்லமையோடு 
யாராலும்‌ எதிர்த்து நிற்கமுடியாது. “கர்த்தர்‌ 
பெரியவர்‌ என்றும்‌, நம்முடைய ஆண்டவர்‌ 
எல்லா தேவர்களுக்கும்‌ மேலானவர்‌ 
என்றும்‌ நான்‌ அறிவேன்‌. வானத்திலும்‌ 
பூமியிலும்‌, சமுத்திரங்களிலும்‌. எல்லா 
ஆழங்களிலும்‌, கர்த்தர்‌ தமக்குச்‌ 
கித்தமானதையெல்லாம்‌ செய்கிறார்‌ 
(சங்‌ 13556) என்றும்‌ சங்கீதக்காரர்‌ 
சொல்லுகிறார்‌. தேவன்‌ செய்ய 
நினைப்பதை யாராலும்‌ தடுக்க முடியாது. 
தேவன்‌ ஒரு காரியத்தை செய்யக்கூடாது 
என்று தீர்மானம்பண்ணியிருக்கும்போது, 
அந்தக்‌ காரியத்தை செய்ய வைக்க 
அவரை யாராலும்‌ கட்டாயப்படுத்த 
முடியாது தேவனுடைய சித்தம்‌ 
நிறைவேறும்‌. 





ழ்‌ நள 
யாய 


யோபு தேவனுடைய சித்தத்தைப்‌ 

பற்றிச்‌ சொல்லிவிட்டு, “தேவன்‌ எனக்குக்‌ 

குறித்திருக்கிறதை நிறைவேற்றுவார்‌” 

என்று சொல்லுகிறார்‌. 

இப்படிப்பட்டவைகள்‌ இன்னும்‌ அநேகம்‌ 

ல்‌ உண்டு என்றும்‌ யோபு 

தேவன்‌ தம்முடைய 

பராமரிப்பில்‌ இன்னும்‌ ஏராளமான 
காரியங்களைச்‌ 


செய்கிறார்‌. 
அவையெல்லாவற்றையும்‌ 


நம்முடைய 
மனுஷஞானத்தினால்‌ அறிந்துகொள்ள 
முடியாது 


தேவன்‌ தம்முடைய சித்தத்தின்படி 
செய்கிற காரியங்களுக்கு. அவர்‌ நமக்கு 
கணக்கு கொடுக்க வேண்டிய அவசியமும்‌ 
இல்லை. தேவன்‌ சர்வ 
ஆளுகையுள்ளவராகயிருப்பதினால்‌, அவர்‌ 
யாருடைய யோசனையையும்‌ கேட்காமல்‌, 
தம்முடைய தெய்வீக சித்தத்தின்‌ 
பிரகாரமாகவும்‌, தம்முடைய ஆதீனத்தின்‌ 
'யோசனைப்பிரகாரமாகவும்‌, கிரியை 
செய்கிறார்‌. தேவனுடைய சித்தத்தின்‌ 
பிரகாரமாகவே, தான்‌ வியாதிகளையும்‌ 
வேதனைகளையும்‌ அனுபவிப்பதாக யோபு 
அங்கீகரிக்கிறார்‌ 


நான்‌ கலங்குகிறேன்‌ 


ஆகையால்‌ அவருக்கு முன்பாகக்‌. 
கலங்குகிறேன்‌; நான்‌ சித்திக்கிறபோது, 
அவருக்குப்‌ பயப்படுகிறேன்‌. தேவன்‌ 
என்‌ இருதயத்தை  இனக்கரிக்கப்‌ 
பண்ணினார்‌; சர்வவல்லவர்‌ என்னைக்‌ 
கலங்கப்பண்ணினார்‌. அந்தகாரம்‌. 
வராததற்கு. முன்னே நான்‌ 
சங்கரிக்கப்படாமலும்‌, இருளை அவர்‌ 
எனக்கு மறைக்காமலூம்போனதினால்‌. 
இப்படியிருக்கிறேன்‌ (யோபு 28:15-17). 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யோபு 

மனக்குழப்பத்திலிருக்கிறார்‌ 
சரீரத்தில்‌ வியாதியும்‌, வேதனையும்‌, 
அவருடைய மனதில்‌ குழப்பமும்‌ 
நிரம்பியிருக்கிறது. தேவனுக்கு முன்பாக 
யோபு கலங்குகிறார்‌. தேவனுடைய 
சித்தத்தையும்‌, அவருடைய 
வழிநடத்துதவையும்‌ யோபு 
சிந்திக்கிறபோது, அவர்‌ தேவனுக்குப்‌ 
பயப்படுகிறார்‌. யோபு தனக்குத்தானே 
முரண்பாட்டோடு பேசுகிறார்‌. தன்னால்‌ 
தேவனைக்‌ காணமுடியவில்லை என்று 
யோபு சற்று நேரத்திற்கு முன்பு 
வருத்தத்தோடு. சொன்னார்‌ 
(யோபு 23:89). ஆனால்‌ இப்போதோ 
தேவனுடைய பிரசன்னத்திற்கு முன்பாக 
தான்‌ கலங்குவதாகச்‌ சொல்லுகிறார்‌. 
தேவனு பயப்படுவதாகவும்‌ 
ச ப்ப 


இப்போது 
அவருடைய 


“தேவன்‌ என்‌ இருதயத்தை 
இளக்களிக்கப்பண்ணினார்‌: சர்வவல்லவர்‌ 
என்னைக்‌ கலங்கப்பண்ணினார்‌" என்று 
யோபு தன்னுடைய வேதனையில்‌ 
புலம்புகிறார்‌. யோபுவின்‌ தற்போதைய 
நிலமை அவருக்கு 
வேதனையாயிருக்கிறது. அவர்‌ தனது 
வருங்காலத்தை நினைத்துப்‌ பார்க்கும்‌ 
போது, எல்லாமே இவருக்குப்‌ 
பயமாயிருக்கிறது. யோபு தன்னுடைய 
வருங்காலத்தை நினைத்து தேவனுக்குப்‌ 
பயப்படுகிறார்‌. 

தேவன்‌ தனக்கு இருளை 
மறைக்கவில்லை என்றும்‌ அந்தகாரம்‌ 


வருவதற்கு முன்பு தேவன்‌ தன்னை 


என்னும்‌ 
கோவி த்தில்‌ இன்னும்‌ 
இருக்கிறது. மரணம்‌ வரும்போதுதான்‌, 
தன்னுடைய சரீர வியாதிக்கும்‌ 
வேதனைக்கும்‌ முடிவு உண்டாகும்‌ என்று 
யோபு நம்புகிறார்‌. 


வாஞ்சை 





ழ்‌ நவள 
யாய 


துன்பப்படுகிறவர்கள்‌. 
துன்மார்க்கர்‌ என்று யோபுவின்‌ 
சிநேகிதரும்‌ துன்மார்க்கரில்‌ அநேகர்‌ 
செழித்திருக்கிறார்கள்‌ என்று யோபுவும்‌ 
விவாதம்பண்ணுகிறார்கள்‌. தன்னுடைய 
சிநேகிதர்‌ சொன்ன விவாதத்திற்கு, 
யோபு தொடர்ந்து பிரதியத்தரம்‌ 
சொல்லுகிறார்‌. இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ 
தேவபக்திபில்லாதவர்களும்‌, பிறரை 
வஞ்சிக்கிறவர்களும்‌  செழிப்பாகத்தான்‌ 
இருக்கிறார்கள்‌ என்று யோபு 
சொல்லுகிறார்‌. யோபு 21-ஆவது 
அதிகாரத்தில்‌, தான்‌ சொன்ன 
பிரதியுத்தரத்தை, யோபு இங்கு 
விரிவாகச்‌ சொல்லுகிறார்‌. 


இப்பிரபஞ்சத்தில்‌ அநேகர்‌ 
மனுஷருக்கு வெளிப்படையாகவே தீங்கு 
செய்கிறார்கள்‌. நீதியின்‌ பிரமாணத்தை 
மீறி நடக்கிறார்கள்‌. ஜனங்களுக்கு 
நன்மை உண்டாவதைத்‌ 
தடைபண்ணுகிறார்கள்‌ ஆனாலும்‌ 
அவர்களுக்கு ஒரு தீங்கும்‌ 
உண்டாவதில்லை. அவர்களுடைய 
அநீதிக்கும்‌ அநீதியான செய்கைகளுக்கும்‌ 
தடை ஏற்படுவதில்லை என்று யோபு 
ன்மார்க்கரின்‌ செழிப்பைப்பற்றிச்‌ 
ால்லுகிறார்‌. 


எல்லோருமே 


கூடாரங்களில்‌ 
செல்வமுண்டு என்றும்‌, 
தேவனைக்‌ கோபப்படுத்துகிறவர்களுக்கு. 
சாங்கோபாங்கம்‌ உண்டு என்றும்‌ 
(யோபு 12:6) என்று யோபு சொன்னார்‌. 
அந்தக்‌ கருத்தை யோபு இந்த 
அதிகாரத்தில்‌ விரிவாக விவரித்துச்‌ 
சொல்லுகிறார்‌. ஏழைகளை 
ஒடுக்குகிறவர்களுக்கு துன்பம்‌ 
வருவதில்லை. அவர்கள்‌ துணிகரமாய்ப்‌ 
பாவம்‌ செய்கிறார்கள்‌ ஆனாலும்‌ 
அவர்களுக்கு ரு. தீங்கும்‌ 
உண்டாவதில்லை (யோபு 244-12). 


கள்ளருடைய 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


துன்மார்க்கரிடத்தில்‌ மறுவகுணமில்வை 
அவர்கள்‌ 'தப்போல 
நடந்துகொள்கிறார்கள்‌ ப 24:21,22), 


துன்மார்க்கர்‌ யாருக்கும்‌ தெரியாமல்‌ 
பிறருக்கு இரகசியமாய்த்‌ தீங்கு 
செய்கிறார்கள்‌. அவர்களுடைய 
துர்க்கிரியை கண்டுபிடிக்கப்படுவது 
மில்லை. அவர்களுக்குத்‌ 
தண்டனை கொடுக்கப்படுவதுமில்லை 
(யோபு 2493-17). இரகசியமாய்ப்‌ பாவம்‌ 
செய்கிறவர்களை தேவன்‌ மெய்யாகவே 
தண்டிக்கிறார்‌. தேவன்‌ அர்கருக்க 
நீதியான நியாய பத்திப்பை நியமித்‌, 

வைத்திருக்கிறார்‌ (யோபு 2448-20,23. த 


துன்பங்களை அனுபவிக்கிறவர்கள்‌' 
எல்லோருமே துன்மார்க்கர்‌ என்று 
தீர்மானம்பண்ணிவி, முடியாது 
துன்மார்க்கரில்‌ அநேகர்‌ 
செழிப்பாகயிருக்கிறார்கள்‌. அதுபோலவே, 
சன்மார்க்கர்‌ எல்லோரும்‌ 
செழிப்பாகமிருப்பார்கள்‌ என்று சொல்ல 
முடியாது. நீதிமான்களில்‌ அநேகர்‌ 
துன்பங்களை அனுபவிக்கிறார்கள்‌. ஒரு 
மனுஷனுடைய வாழ்க்கைத்‌ தரத்தை 
வைத்து, அவனுடைய பரிசுத்தத்தை. 
நியாயந்தீர்க்கக்கூடாது. 


துன்மார்க்கர்‌ 
யோபு 24 : 1-12 


சர்வவல்லவருக்குக்‌ 

மறைக்கப்படாதிருக்க, 

அவரை அறித்தவர்கள்‌ அவர்‌ நியமித்த 
நாட்களை அறியாதிருக்கிறதென்ன? 


யோபு 24:2. சிலர்‌ எல்லைக்குறிப்புகனை 
ஒற்றி, மந்தைகளைப்‌ பலாத்காரமாய்ச்‌ 
சாய்த்துக்‌ கொண்டுபோய்‌ 
பட்சிக்கிறார்கன்‌. 


யோபு இக்க. 
இல்லாதவர்களின்‌ 
ஓட்டிக்கொண்டுபோய்‌, 
மாட்டை ஈடாக 
கொள்ளுகிறார்கள்‌. 


தாய்‌ தகப்பன்‌ 
கழுதையை 
விதவையின்‌: 


எடுத்துக்‌. 





ழ்‌ நள 
யாய 


யோபு இகம்‌ தேசத்தில்‌ 
சிறுமைப்பட்டவர்கள்‌ ஏகமாய்‌: 
ஒவித்துக்‌: கொள்ளத்தக்கதாக, 
எனிமையானவர்களை  வழியைவிட்டு 
விலக்குகிறார்கள்‌.. 


இதோ, அவர்கள்‌. 


வனாத்தரவெவிதான்‌ அவர்களுக்கும்‌ 
அவர்கள்‌ பின்னைகளுக்கும்‌ ஆகாரம்‌ 
கொடுக்கவேண்டும்‌. 


யோபு 24:8. துன்மார்க்கனுடைய 
வயலில்‌ அவர்கள்‌ அவனுக்காக அறுப்பு 
அறுத்து, அவனுடைய திராட்சத்‌. 
தோட்டத்தின்‌ பழங்கனைச்‌. 
சேர்க்கிறார்கள்‌. 


யோபு 24:7. குனிரிலே போர்த்துக்‌ 
கொள்ளுகிறதற்கு. 

இல்லாததினால்‌, 

இராத்தங்கி, 


யோபு 24:8. மலைகளிலிருந்துவரும்‌ 
மழைகளிலே. நனைத்து, 
ஒதூக்கிடமில்லாததினால்‌ கன்மலையிலே. 
அண்டிக்கொள்ளுகிறார்கள்‌.. 


அவர்களோ 
பின்னையை 


யோபு 249. 
தகப்பனில்லாத 
முலையைவிட்டுப்‌ பறித்து, தரித்திரன்‌ 
போர்த்துக்‌ கொண்டிருக்கிறதை. 
அடகுவாங்குகி றார்கள்‌. 


யோபு 24410. 
வஸ்திரமில்லாமல்‌. 
பட்டினியாய்‌ 
சுமக்கவும்‌, 


அவனை 
நடக்கவும்‌, 
அரிக்கட்டுகளைச்‌. 


யோபு 21. 
மதில்களுக்குன்னே 
தாகத்தவனமாய்‌ 
பண்ணுகிறார்கள்‌. 


தங்கள்‌ 
செக்காட்டவும்‌, 
ஆலையாட்டவும்‌ 


யோபு 2412. 
தவிக்கிறார்கள்‌, 
கிடக்கிறவர்களின்‌' ஆத்துமா 
கூப்பிடுகிறது; என்றாலும்‌, தேவன்‌ 
அதைக்‌ குற்றமாக அவர்கள்‌ மேல்‌ 
சுமத்துகிறதில்லை. 


ஊரில்‌ மனுஷர்‌ 
குற்றுயிராய்க்‌. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


துன்மார்க்கர்‌ இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ 
செழித்திருந்தாலும்‌, அவர்களுடைய 
செழிப்பு நிலைத்திருக்காது. அவர்களுக்கு 
சீக்கிரத்தில்‌ அழிவு உண்டாகும்‌. 
துன்மார்க்கர்‌ அழிந்துபோவதை 
யோபுவின்‌ சிநேகிதர்கள்‌ 


கண்களால்‌ காண்பார்கள்‌. 


சர்வவல்லவருக்கு காலங்கள்‌ 
மறைக்கப்படவில்லை. ஆனால்‌ தேவனை 
அறிந்திருக்கிறவர்களோ, தேவன்‌ 
நியமித்த. நாட்களை 
அறியாதிருக்கிறார்கள்‌. தேவன்‌ 
துன்மார்க்கருக்கு நியாயத்தீர்ப்பு நாளை 
நியமித்திருக்கிறார்‌. தேவனை 
அறிந்திருக்கிறவர்கள்‌, அவர்‌ நியமித்து 
வைத்திருக்கிற நியாயத்தீர்ப்பு நாளையும்‌ 
அறிந்திருக்கவேண்டும்‌. 


தேவன்‌ 


அவர்‌ தம்முடைய 
பிரகாரமாய்‌ 


சர்வஆளுகையுள்ளவர்‌. 
தெய்வீக சித்தத்தின்‌ 
இந்தப்‌ பிரபஞ்சத்தை 
தேவனுக்கு எல்லா 
மறைவாயிராமல்‌ 

மனுஷருடைய 
காலங்களும்‌ 


ஆளுகை செய்கிறார்‌ 


காலங்களும்‌ 
பிரத்தியட்சமாயிருக்கிறது. 
நல்ல காலங்களும்‌, கெப்‌. 
தேவனுக்கு மறைவாயில்லை. மனுஷன்‌ 
தன்னுடைய காலத்தை. 
அறியாதவனாயிருக்கிறான்‌. துன்மார்க்கம்‌ 
பண்ணுகிறவன்‌, தன்னுடைய பாவத்திற்கு 
நியாயத்திர்ப்பு உண்டு என்பதை 
அறியாமல்‌ பாவம்‌ செய்கிறான்‌. தனக்கு 
அழிவு காலம்‌ நியமிக்கப்பட்டிருக்கிறது 
என்பதை ப்‌ தன்‌ 
துன்மார்க்கத்தில்‌ சந்தோஷப்படுகிறான்‌. 

'கர்த்தாவே, துன்மார்க்கர்‌ 
எதுவரைக்கும்‌ மகிழ்ந்து. துன்மார்க்கர்‌ 
எதுவரைக்கும்‌ களிகூர்ந்திருப்பார்கள்‌? 
எதுவரைக்கும்‌ அக்கிரமக்காரர்‌ யாவரும்‌ 
வாயாடி கடினமாய்ப்‌ பேசி, 
பெருமைபாராட்டுவார்கள்‌? கர்த்தாவே, 
அவர்கள்‌ உமது ஜனத்தை நொறுக்கி, 
உமது சுதந்தரத்தை ஒடுக்குகிறார்கள்‌. 
விதவையையும்‌ பரதேசியையும்‌ கொன்று, 
திக்கற்ற பிள்ளைகளைக்‌ கொலைசெய்து: 
கர்த்தர்‌ பாரார்‌, யாக்கோபின்‌ தேவன்‌ 
கவனியார்‌ என்று சொல்லுகிறார்கள்‌” 
(சங்‌ 94:3-7) என்று சங்கீதக்காரர்‌ 
சொல்லுகிறார்‌. 





ழ்‌ நள 
யாய 


தேவன்‌ சர்வஞானமுள்ளவர்‌. 
அவருக்கு இரகசியம்‌ 
எதுவுமில்லை. பிரபஞ்சத்தில்‌ 
துன்மார்க்கர்‌ ஏன்‌ செழித்திருக்கிறார்கள்‌. 
என்பதும்‌, சன்மார்க்கருக்கு ஏன்‌ 
துன்பம்‌ உண்டாகிறது என்பதும்‌ 
மனுஷருக்குத்‌ தெரியாமலிருக்கலாம்‌. 
ஆனாலும்‌ இது தேவனுக்குத்‌ தெரியாத 
இரகசியமல்ல. வனை 
அறிந்திருக்கிறவர்கள்‌ நல்லவர்களாகவும்‌, 
ஞானமுள்ளவர்களாகவும்‌ இருக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ தேவனோடு நெருங்கிய 
ஜக்கியத்திலிருக்கிறார்கள்‌. தேவன்‌ 
தம்முடைய தெய்வீக இரகசியங்களை 
அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறார்‌. 
ஆனாலும்‌, “தேவனை அறிந்தவர்கள்‌ 


அவர்‌ நியமித்த நாட்களை 
அறியாதிருக்கிறதென்ன' (யோபு 241) 
என்று யோபு கேட்கிறார்‌. தேவன்‌ 
துன்மார்க்கருக்கு நியாயத்தீர்ப்பு நாளை 
$யமித்திருக்கிறார்‌. ளை 
நக தபா திரக்கிறான்ள்‌ & 
இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ துன்மார்க்கர்‌ 
செழித்திருப்பதும்‌, சன்மார்க்கர்‌ 
கஷ்டப்படுவதும்‌ மனுஷருக்கு 
ஆச்சரியமாயிருக்கிறது. தேவனுடைய 
நியாயத்தீர்ப்பு விநோதமாயிருப்பதுபோல 
மனுஷருக்குத்‌ தெரிகிறது. 
இரகசியம்‌ தேவனுடைய 
நாளின்‌ போது 
தெளிவுபடுத்தப்படும்‌ மனுஷருடைய 
ஞானத்தினால்‌ தேவனுடைய 
இரகசியத்தை அறிந்துகொள்ள முடியாது. 
மனுஷர்‌ மத்தியிலே ஞானிகள்‌ என்று 
பேர்‌ பெற்றவர்களால்கூட, தேவனுடைய 
இரகசியத்தை அறிந்துகொள்ள முடியாது. 


தேவன்‌ நம்முடைய விசுவாசத்தையும்‌, 
பொறுமையையும்‌ சோதித்து அறிகிறார்‌. 
தேவனுடைய ராஜ்யம்‌ வருவதாக என்று 
நாம்‌ தம்முடைய சமுகத்தில்‌ 
ஜெபம்பண்ண வேண்டும்‌ என்று தேவன்‌ 
எதிர்பார்க்கிறார்‌. தேவன்‌ தம்மை நோக்கி 
இரவும்‌ பகலும்‌ கூப்பிடுகிறவர்களாகிய, 
தம்மால்‌ தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின்‌ 
விஷயத்தில்‌ நீடிய பொறுமையுள்ளவரா 


ர்களுக்கு சீக்கிரத்திலே 
இரத்‌ வெய்ன்‌ தாக்‌ 1622) 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யோபு இங்கு இரண்டுவிதமான 
துன்மார்க்கரைப்‌ பற்றிச்‌ சொல்லுகிறார்‌. 
துன்மார்க்கரில்‌ சிலர்‌ அதிகாரம்‌, 
ஆளுகை என்னும்‌ பெயரில்‌ 
சிறுமைப்பட்டவர்களை ஒடுக்குகிறார்கள்‌. 
வேறு சிலரோ சபேயரைப்போலவும்‌, 
ல்தேயரைப்போலவும்‌ பிறருடைய 
சம்பத்தைக்‌ கொள்ளையிடுகிறார்கள்‌. 


துன்மார்க்கர்‌ ஜனங்களுக்குத்‌ தீங்கு 
செய்யும்போது, அவர்களுக்கு நன்மை 
செய்வதாகச்‌ சொல்லுகிறார்கள்‌. 
நியாயத்தின்படி நடப்பதாகவும்‌, 
தங்களுடைய அதிகாரத்தை நீதியாய்ப்‌ 
பயன்படுத்துவதாகவும்‌ மாய்மாலம்‌ 
பண்ணுகிறார்கள்‌. நீதியை பாதுகாக்க 
வேண்டியவர்கள்‌, தங்களுடைய 
அதிகாரத்தினால்‌, நீதியை மீறுகிறார்கள்‌. 


அவர்கள்‌ ஜனங்களுடைய எல்லைக்‌ 

குறிப்புக்களை நீக்கிப்‌ போடுகிறார்கள்‌. 

அந்தக்‌ குறிப்புக்கள்‌ தப்பிதமாக 

வைக்கப்பட்டிருக்கிறது. என்றும்‌, சட்டப்படி 

நீக்கப்படவேண்டும்‌.. என்றும்‌ 

எல்லைத்‌ குறிப்புக்களை 
ஒற்றிப்பேடுகிறார்க்‌ (யோபு 24:2) 


தாங்கள்‌ இவ்வாறு செய்வதினால்‌ 
தங்களுடைய முன்னோர்களின்‌ 
சம்பத்துக்களை பாதுகாப்பதாகவும்‌, 
ஆதிமுதலே இருந்து வருகிற எல்லைக்‌ 
குறிப்புக்களை  நிலைநிறுத்துவதாகவும்‌ 
சொல்லுகிறார்‌. இவர்கள்‌ தப்பு செய்தாலும்‌, 
தாங்கள்‌ செய்வதை தப்பிதம்‌ என்று 
ஒத்துக்கொள்ளமாட்டார்கள்‌. எல்லைக்‌ 
குறிப்புக்களை ஒற்றிப்போடுவது 
மோசேயின்‌ பிரமாணத்தை மீறுகிற 
பாவமாகும்‌. இது ஒரு சாபம்‌. 


தேவனாகிய கர்த்தர்‌ 
சுதந்தரமாகக்‌ கொடுக்கும்‌ 
உன்கைவசமாயிருக்கும்‌ 


முன்னோர்கள்‌ 
குறித்திருக்கிற பிறனுடைய எல்லையை 
ஒற்றிப்போடாயாக” (உபா 1914). 
“பிறனுடைய எல்லைக்‌. குறியை 
ஒற்றிப்போடுகிறவன்‌ சபிக்கப்பட்டவன்‌ 
என்பார்களாக: ஜனங்களெல்லாரும்‌. 
மென்‌ என்று சொல்லக்கடவர்கள்‌' 
(உபா 2717). 


“உன்‌ 
உனக்குச்‌ 





ழ்‌ நவள 
யாய 


துன்மார்க்கர்‌ பிறருடைய 
மந்தைகளை பலாத்காரமாய்‌ 
சாய்த்துக்கொண்டுபோய்‌ பட்சிக்கிறார்கள்‌. 
பிறருடைய மந்தைகளுக்கு போஜனம்‌ 
கொடுப்பதாகச்‌ சொல்லி, அவைகளைப்‌ 
பட்சித்துப்போடுகிறார்கள்‌. தாய்‌ தகப்பன்‌ 
இல்லாதவர்களின்‌ கழுதையை ஒட்டிக்‌ 
கொண்டுபோய்‌, விதவையின்‌ மாட்டை 
ஈடாக எடுத்துக்கொள்ளுகிறார்கள்‌ 
(யோபு 24:3). தாய்‌ தகப்பன்‌ 
இல்லாதவர்கள்‌ தரித்திரராயிருப்பார்கள்‌. 
கழுதைக்கு சந்தையிலே அதிகக்‌ கிரயம்‌ 
கிடைக்காது தாய்‌ தகப்பன்‌ 
இல்லாதவர்களிடத்தில்‌ இருக்கிற சொத்தே. 
அந்தக்‌ கழுதைதான்‌. துன்மார்க்கரோ, 
ஏதாவது காரணம்‌ சொல்லி, அந்தக்‌ 
கழுதையையும்‌ ட்டிக்கொண்‌ட 
மோவிடுகிறார்கள்‌.... உ ப 


விதவைகளிடம்‌ பெரிய சம்பத்து 
எதுவும்‌ இருக்காது. சம்பாத்தியம்‌ 
பண்ணுவதற்கு விதவையிடம்‌ திராணியும்‌ 
இருக்காது. அவளிடத்தில்‌ மாட்டு 
மந்தையும்‌ இருக்காது. ஒரே ஒரு மாடு 
மாத்திரமே இருக்கும்‌. துன்மார்க்கர்‌ 
அவளுக்கு. ஏதாவது கடன்‌ 
கொடுத்துவிட்டு, அதற்கு ஈடாக 
அவளுடைய மாட்டை எடுத்துக்‌ 
கொள்கிறார்கள்‌. இந்த மாடுதான்‌ 
விதவையின்‌ மொத்த சொத்தாகயிருக்கும்‌. 
இந்த மாட்டின்‌ வருமானத்தில்தான்‌ அவள்‌ 
ஜீவனம்‌ நடத்தவேண்டும்‌. துன்மார்க்கரோ 
அதைப்பற்றியெல்லாம்‌ கவணைய்படாமல்‌, 
பளுடைய மாட்டை ஈடாக 
எடுத்துக்கொள்கிறார்கள்‌. 


நம்முடைய கர்த்தராகிய 
தேவனோ திக்கற்றப்பிள்ளைகளுக்கு 
அடக்கலமாகயிருக்கிறார்‌. தாய்‌ தகப்பன்‌ 
இல்லாத பிள்ளைகளுக்கு தாயாகவும்‌, 
தகப்பனாகவும்‌ இருக்‌, 
ஏழைகளின்‌ 
விசாரிக்கிறவராகயிருக்கிறார்‌. தேவனோ 
விதவைகளின்‌ நியாயாதிபதியாயிருக்கிறார்‌. 
திக்கற்றவர்களுக்கு தேவனே அடைக்கலம்‌. 
கர்த்தரை நம்புகிறவர்கள்‌, 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அடைக்கலம்‌ 
அவர்களைப்‌ 


திக்கற்றவர்களுக்கு 

கொடுக்க வேண்டும்‌. 
பாதுகாக்கவேண்டும்‌. நாம்‌ யாரையும்‌ 
ஒடுக்கக்‌ கூடாது. துன்மார்க்கர்‌ 
நல்லவர்களை  ஒடுக்கினாலும்‌, நாம்‌ 
அவர்களை விடுவிக்க முன்வரவேண்டும்‌. 


யோபு துன்மார்க்கனுடைய 
சுபாவத்தை விரிவாகச்‌ சொல்லுகிறார்‌. 
தேசத்தில்‌ சிறுமைப்பட்டவர்கள்‌ ஏகமாய்‌ 
ஒளித்துக்‌ கொள்ளத்தக்கதாக, 
எளிமையானவர்களை வழியைவிட்டு 
விலக்குகிறார்கள்‌. இதோ, அவர்கள்‌ 
காட்டுக்கழுதைகளைப்போல  இரைதே! 
அதிகாலமே தங்கள்‌ வேலைக்குப்‌ 
புறப்படுகிறார்கள்‌; வனாந்தரவெளிதான்‌ 
அவர்களுக்கும்‌ அவர்கள்‌ 
பிள்ளைகளுக்கும்‌ ஆகாரம்‌ கொடுக்க 
வேண்டும்‌. தன்மார்க்கனுடைய வயலில்‌ 
அவர்கள்‌ அவனுக்காக அறுப்பு அறுத்து, 
அவனுடைய திராட்சத்தோட்டத்தின்‌ 
பழங்களைச்‌ சேர்க்கிறார்கள்‌ 

பாபு 24:4-6). 

குளிரிலே 
கொள்ளுகிறதற்கு 
இல்லாததினால்‌, 
இராத்தங்கி, 


போர்த்துக்‌ 

ஒன்றும்‌ 
வஸ்திரமில்லாமல்‌ 
மலைகளிலிருந்துவரும்‌ 
மழைகளிலே நனைந்து, 
ஒதுக்கிடமில்லாததினால்‌ கன்மலையிலே 
அண்டிக்‌ கொள்ளுகிறார்கள்‌ 
(யோபு 247,8). துன்மார்க்கர்‌ தரித்திரரை 
ஒடுக்குவதில்‌ பிரியப்படுகிறார்கள்‌. 
ஏழைகளை தங்களுக்குக்‌ கீழ்ப்படுத்தி, 
அவர்களை அழமைப்படுத்தும்போது, 
துன்மார்க்கருடைய இருதயம்‌ 
சந்தோஷப்படுகிறது. ஏழைகளுக்கு 
உதவிபுரிவதாகச்‌ சொல்லி, 
அவர்களுக்குத்‌ தீங்கு செய்கிறார்கள்‌. 
ஏழைகள்மீது பொய்யான 
குற்றச்சாட்டுக்களைச்‌ சொல்லி, 
அவர்களைத்‌ தண்டிக்கிறார்கள்‌. 
ஏழைகளும்‌ துன்மார்க்கருக்குப்‌ பயந்து 
்‌ விட்டு 





ழ்‌ நவள 
யாய 


துன்மார்க்கர்‌ தகப்பன்‌ இல்லாத 
பிள்ளைகளுக்கு தீங்கு செய்கிறார்கள்‌. 
அந்தப்‌ பிள்ளைகளுக்கு ச்‌ தகப்பனும்‌ 


ன்‌ ஆக்கிளிடுகி றார்கள்‌. 


இல்லாமல்‌ 

பிள்ளைகளோ ஆதரவும்‌, 

தகப்பனுடைய ஆதரவும்‌ இல்லாமல்‌. 

பட்டினியாமிருந்து அழிந்துபோகிறார்கள்‌. 

தாய்‌ தகப்பன்‌ இல்லாத பிள்ளைகள்‌ 
வதைப்‌ பார்‌; மார்க்கர்‌ இரக்கம்‌ 

என்பதன்‌ ன்‌ 


துன்மார்க்கர்‌ யாருக்கும்‌ இரக்கம்‌ 
காண்பிக்கமாட்டார்கள்‌. அவர்களுடைய 
பேச்சிலும்‌, செய்கையிலும்‌. 
நியாயத்தீர்ப்பிலும்‌ இரக்கம்‌ இருக்காது. 
தரித்திரன்‌ போர்த்துக்கொண்டிருக்கிறதை 
துன்மார்க்கர்‌ அடகு வாங்குகிறார்கள்‌. 
அவனை வஸ்திரமில்லாமல்‌ நடக்கவும்‌, 
பட்டினியாய்‌ அரிக்கட்டுகளைச்‌ சுமக்கவும்‌, 
தங்கள்‌ மதில்களுக்குள்ளே செக்காட்டவும்‌. 
தாகத்தவனமாய்‌ ஆலையாட்டவும்‌ 
பண்ணுகிறார்கள்‌. 


செக்காட்டுவது மிகவும்‌ கடினமான 
வேலை... தன்மார்க்கரோ தரித்திரரை 
பட்டினியாய்‌ வேலை வாங்குவார்கள்‌. 
தரித்திரர்‌ தாகதவனமாய்‌ ஆலையை 
ஆட்டுவார்கள்‌. துன்மார்க்கர்‌ 
அவர்களுக்கு போஜனமோ, தாகத்திற்கு 
தண்ணீரோ கொடுக்கமாட்டார்கள்‌. 
துன்மார்க்கர்‌ கிராமங்களிலும்‌ தீங்கு 
செய்கிறார்கள்‌. பட்டணங்களிலும்‌ தீங்கு 
செய்கிறார்கள்‌. துன்மார்க்கர்‌ நிமித்தமாய்‌ 
ஊரில்‌ மனுஷர்‌ தவிக்கிறார்கள்‌. 
குற்றுயிராய்க்‌ கிடக்கிறவர்களின்‌ ஆத்துமா 
கூப்பிடுகிறது. 


ஐசுவரியவான்களும்‌, 
அதிகாரத்திலுள்ளவர்களும்‌ 
தீங்குசெய்கிறார்கள்‌. 
ஒடுக்குகிறார்கள்‌. 
சொந்தக்காரர்கள்‌. 
செய்கிறவர்களை ஒடுக்குகிறார்கள்‌. 
ஆனாலும்‌. தேவன்‌ துன்மார்க்கர்‌ 
செய்கிற குற்றங்களை, அவர்கள்மேல்‌ 
சுமத்துவதில்லை 

னோட 


ஊரில்‌ 
ஏழைகளை 
நிலத்திற்கு 
வேலை 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யோபுவின்‌ 
கழுதைகளையும்‌ 
ஓட்டிக்கொண்டு 


ஆடுமாடுகளையும்‌, 
சபேயரும்‌ கல்தேயரும்‌ 
போய்விட்டார்கள்‌. 
அவர்கள்‌ யோபுவின்‌ மந்தைகளை 
பலாத்காரமாய்‌  சாய்த்துக்கொண்டுபோய்‌ 
பட்சித்துப்போட்டார்கள்‌. அவர்கள்‌ 
காட்டுக்க முதைகளைப்‌ போல 
இருக்கிறார்கள்‌.  காட்டுக்கமுதைகளைப்‌ 
பழக்க முடியாது. வனாந்தரத்திலே 
அவற்றைத்‌ தேடி கண்டுபிடிக்கவும்‌ 
முடியாது. காட்டுக்கழுதைகள்‌ யாருக்கும்‌ 
நன்மை செய்யாது துன்மார்க்கர்‌ 
காட்‌ வ்‌ இரைதேட 
அதிகாலமே தங்கள்‌ வேலைக்குப்‌ 
புறப்படுகிறார்கள்‌. 


காட்டுக்கழுதைகள்‌ வனாந்தரத்திலே 
தங்கியிருக்கும்‌. வனாந்தர வெளிதான்‌ 
துன்மார்க்கருக்கும்‌, அவர்களுடைய 
பிள்ளைகளுக்கும்‌. தாபர ஸ்தலம்‌. 
ட காட்டுக்கழுதையைப்‌ பற்றி 

வாறு சொல்லுகிறார்‌. 

“தாட்டுக்கழுதையைத்‌ தன்னிச்சையாய்த்‌ 
திரியவிட்டவர்‌ யார்‌? அந்தக்‌ காட்டுக்‌ 
கழுதையின்‌ கட்டுகளை ஆவிழ்த்தவர்‌ 
யார்‌? அதற்கு நான்‌ வனாந்தரத்தை 
வீடாகவும்‌, உவர்நிலத்தை 
வாசஸ்தலமாகவும்‌ கொடுத்தேன்‌. அது 
பட்டணத்தின்‌ இரைச்சலை அலட்சியம்‌ 
பண்ணி, ஒட்டுகிறவனுடைய கூக்குரலை 
மதிக்கிறதில்லை. அது மலைகளிலே தன்‌ 
மேய்ச்சலைக்‌ கண்டுபிடித்து, சகலவிதப்‌ 
பச்சைப்‌ பூண்டுகளையும்‌ தேடித்திரியும்‌" 
(யோபு 39. 

துன்மார்க்கர்‌ காட்டுக்கழுதைகளைப்‌ 
போல வனாந்தரத்திலே சுற்றி அலைந்து 
கொண்டிருந்தாலும்‌, அவர்களால்‌ 
தேவனுடைய பார்வைக்கும்‌ அவருடைய 
கைக்கும்‌ தப்பிக்க முடியாது. பிறருடைய 
பொருளை கொள்ளையிடுவதுதான்‌. 
அவர்களுடைய வேலை. அவர்கள்‌ 
மற்றவர்களுடைய மந்தைகளை 
பலாத்காரமாய்‌ சாய்த்துகொண்டு போய்‌ 
பட்சிக்கிறார்கள்‌. கொள்ளையிடும்‌. 
போது தீவிரமாய்‌ செயல்படுகிறார்கள்‌. 





ழ்‌ நவள 
யாய 


பிறர்‌ பொருளை கொள்ளையிடுவதில்‌ 
அதிக அக்கரை 
காட்டுக்‌ 

ன்மார்க்கரும்‌ 
ாள்ளையடிக்கப்‌ போகிறார்கள்‌. 


காண்பிக்கிறார்கள்‌. 
போல, 
£லமே. 


கழுதைகளைப்‌ 


துன்மார்க்கர்‌ வனாந்தர வழியாய்‌ 
பிரயாணம்‌ செய்கிறவர்களையும்‌ 
கொள்ளையிடுகிறார்கள்‌. தங்களுடைய 
அயலாரையும்‌  கொள்ளையிடுகிறார்கள்‌. 
துன்மார்க்கர்‌ மற்றவர்களுடைய வயலில்‌ 
அறுப்பு அறுத்து, அதை தங்களுக்கு 
சொந்தமானது போல, தங்களுடைய 
வீட்டிற்‌ எடுத்துக்கொண்‌( 
போய்விடுகிறார்கள்‌. டுத்து ட்‌ 
“துன்மார்க்கனுடைய வயலில்‌ 
அவர்கள்‌ அவனுக்காக அறுப்பு அறுத்து, 
ட்சத்தோட்டத்தின்‌ 
(யோபு 24:6) 
என்னும்‌ வாக்கியத்திற்கு, “துன்மார்க்கன்‌, 
பிறனுடைய வயலில்‌, அவனுக்காக 
அறுப்பு அறுத்து அவனுடைய 
திராட்சத்தோட்டத்தின்‌ பழங்களை 
(தங்களுனை ய வீடுகளில்‌) சேர்க்கிறார்கள்‌ 
ன்று வேதபண்டிதர்கள்‌ பொருள்‌ 
ந தவ 


துன்மார்க்கர்‌ தரித்திரனுக்கு 
குடன்‌ கொடுத்து. அதற்கு ஈடாக, 
அவனுடைய வஸ்திரங்களை அடகாக 
வாங்குகிறார்கள்‌. அவனோ  குளிரிலே 
போர்த்துக்‌ கொள்கிறதற்கு 
ஒன்றுமில்லாமல்‌ இருக்கிறான்‌. இரவிலே. 
வஸ்திரமில்லாமல்‌ தூங்குகிறான்‌. இரவின்‌ 
குளிரை தாங்கமுடியாமல்‌ 
வேதனைப்படுகிறான்‌. துன்மார்க்கர்‌ 
மூலமாய்‌... இப்படிப்பட்ட பாடுகளை 
அனுபவிக்கிறவர்‌ ஏராளமானோர்‌ 
இருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
மலைகளிலிருந்துவரும்‌ மழைகளிலே 
நனைந்து, ஒதுக்கிபமில்லாததினால்‌ 
கன்மலையிலே அண்டிக்‌ 
கொள்ளுகிறார்கள்‌. குளிருக்கு போர்த்துக்‌ 
கொள்ள இவர்களுக்கு வஸ்திரமில்னாமல்‌ 
இருப்பதினால்‌, கன்மலையின்‌ மறைவிடமே 
இவர்களுக்கு வஸ்திரம்‌ போல இருக்கிறது. 
குகைக்குள்ளும்‌, கெபிக்குள்ளும்‌ ஒழிந்து: 
குளிருக்குத்‌ தப்பித்துக்கொள்கிறார்கள்‌. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


துன்மார்க்கருடைய பாவத்தை யோபு 
ஒரே வாக்கியத்தில்‌ சொல்லிவிடுகிறார்‌ 
துன்மார்க்கர்‌ அதிகமான பாவங்களைச்‌ 
செய்தாலும்‌, “தேவன்‌ அதை குற்றமாக 
அவர்கள்மேல்‌ சுமத்துகிறதில்லை' என்று 
யோபு வேதனையோடு சொல்லுகிறார்‌. 
ஊரில்‌ மனுஷர்‌ தவிக்கிறார்கள்‌, 
குற்றுமிராய்க்‌ கிடக்கிறவர்களின்‌ ஆத்துமா 
கூப்பிடுகிறது: என்றாலும்‌. தேவன்‌ 
அதைக்‌ குற்றமாக ர்‌ ல்‌ 
சுமத்துகிறதில்லை. 
அவர்களுடைய பாவத்திற்கு 
தண்டனை கொடுப்பதில்லை என்று யோபு 
வேதனைப்படுகிறார்‌. 


இயேசுகிறிஸ்து பொருளாசையைக்‌ 
குறித்து எச்சரித்துச்‌ சொல்லியிருக்கிறார்‌. 
ஒருவனுக்கு எவ்வளவு திரளான 
ஆஸ்தியிருந்தாலும்‌ அது அவனுக்கு 
ஜீவனல்ல. விளக்குவதற்கு 
இயேசுகிறிஸ்து ஐசுவரியமுள்ள 
ஒருவனைப்‌ பற்றி ஒரு உலமையைச்‌ 
சொன்னார்‌. அந்த உவமையின்‌ முடிவில்‌, 
“தேவனோ அவனை ட்ட 
மதிகேடனே, உன்‌ 
உன்னிடத்திலிருந்து இந்த இராத்திரியிலே 
எடுத்துக்கொள்ளப்படும்‌ அப்பொழுது நீ 
சேகரித்தவைகள்‌ யாருடையதாகும்‌" 
என்றார்‌ (லூக்‌ 12:20). 


வெளிச்சத்திற்கு விரோதமாய்‌ 
நடக்கிறவர்களின்‌ கூட்டத்தார்‌ 
யோபு 24 : 19-17 


யோபு 24418. 
வெளிச்சத்துக்கு 
'நடக்கிறவர்களின்‌ கூட்டத்தார்‌; 
அவர்கள்‌ அவருடைய வழிகளை 
அறியாமலும்‌, அவருடைய பாதைகளில்‌ 
தரிக்காமலும்‌ இருக்கிறார்கள்‌. 


யோபு 24:14. கொலைபாதகன்‌ பொழுது, 
விடிகிறபோது எழுந்து, சிறுமையும்‌ 
எனிமையுமான வனைக்‌ கொன்று, 
இராக்காலத்திலே  திருடனைப்போல்‌ 
திரிகிறான்‌. 


அவர்கள்‌ 
விரோதமாய்‌ 





ழ்‌ நவள 
யாய 


யோபு 24:15. விபசாரனுடைய கண்‌ 
மாலை. மயங்குகிற 'வேனைக்குக்‌ 
காத்திருந்து: என்னை ஒரு கண்ணும்‌ 
காணமாட்டாதென்று முகத்தை 
மூடிக்கொள்ளுகிறான்‌. 


அவர்கள்‌ பகலில்‌ 
அடையானம்‌ பார்த்த. வீடுகளை 
இருட்டிலே கன்னமிடுகிறார்கன்‌; 
அவர்கன்‌ வெளிச்சத்தை அறியார்கள்‌. 


விடியுங்காலமும்‌. 


யோபு 2406. 


யோபு 2417. 


துன்மார்க்கரில்‌ அநேகர்‌ ஏழைகளை 
ஒடுக்குகிறார்கள்‌. அவர்களில்‌ வேறு சிலர்‌ 
கள்ளராகவும்‌, கொள்ளைக்காரராகவும்‌ 
இருக்கிறார்கள்‌. அவர்களுடைய 
பாவங்கள்‌ வெளியே தெரியாமல்‌ 
இரசுசியமாகயிருக்கிறது. இதனால்‌. 
அவர்கள்‌ தண்டனைக்குத்‌ தப்பித்துக்‌ 
கொள்கிறார்கள்‌. யோபு இவர்களை 
வெளிச்சத்திற்கு விரோதமாய்‌ 
நடக்கிறவர்களின்‌ கூட்டத்தார்‌ என்று 
சொல்லுகிறார்‌. வேதபண்டிதர்கள்‌ இந்த 
வாக்கியத்திற்கு இவ்வாறு 
வியாக்கியானம்‌ சொல்லுகிறார்கள்‌ 


துணிகரமாகப்‌ பாவம்‌ செய்கிற 
இவர்களுக்கும்‌ மனச்சாட்சி உண்டு. 
தங்களுக்கு தேவனைத்‌ தெரியுமென்று 
இவர்களுடைய மனச்சாட்சி சொல்லுகிறது. 
இவர்களிடத்திலும்‌ தேவனைப்பற்றிய 
அறிவும்‌ இருக்கிறது ஆனாலும்‌ 
தாங்கள்‌ தேவனைப்பற்றிப்‌ பெற்றிருக்கிற 
அறிவுக்கு விரோதமாக இவர்கள்‌ 
கலகம்பண்ணுகிறார்கள்‌. இவர்கள்‌ 
தேவனுடைய வழியை அறியாமலும்‌, 
அவருடைய பாதைகளில்‌ தரிக்காமலும்‌ 
இருக்கிறார்கள்‌. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சாதகமாக ருக்காது 
நினைக்கிறார்கள்‌. 
தங்களுடைய 
நிறைவேற்றுவதற்கு உதவியாகயிருக்கும்‌. 
என்று நினைக்கிறார்கள்‌. இவர்கள்‌ 
வெளிச்சத்திற்‌ விரோதமாய்‌ 
நடக்கிறவர்களின்‌ கூட்டத்தார்‌. 

யோபு. துன்மார்க்கரை 
பிரிவினராகப்‌ பிரிக்கிறார்‌. 
லம்‌ வருமாறு : 

விபசாரர்கள்‌. 3, 


திருடுகிறவர்கள்‌ 


கொலைபாதகள்‌ 
விடிகிறபோது எழுந்து, 
எளிமையுமானவனைக்‌ கொன்று, 
இராக்காலத்திலே. திருடனைப்போல்‌ 
திரிகிறான்‌. விபசாரனுடைய கண்‌ மாலை 
மயங்குகிற வேளைக்குக்‌ காத்திருந்து: 
என்னை ஒரு கண்ணும்‌ 
காணமாட்டாதென்று முகத்தை 
மூடிக்கொள்ளுகிறான்‌. கன்னமிட்டுத்‌ 
திருடுகிறவன்‌ பகலில்‌ அடையாளம்‌ பார்த்த 
வீடுகளை இருட்டிலே கன்னமிடுகிறான்‌ 
அவன்‌ வெளிச்சத்தை அறியான்‌. 
இவர்கள்‌ எல்லோருமே வெளிச்சத்திற்கு 
விரோதமாய்‌ நடக்கிறவர்களின்‌ 
கூட்டத்தார்‌ என்று யோபு சொல்லுகிறார்‌. 


மூன்று 
அவர்களின்‌ 
1. கொலை பாதகர்கள்‌. 
கன்மிட்டுத்‌ 


பொழுது 
சிறுமையும்‌ 


துன்மார்க்கர்‌ பாவம்‌ செய்யும்போது, 
தன்னுடைய பாவத்தை மற்றவர்கள்‌ 
கண்டுபிடித்துவிடுவார்களோ என்று 
பயப்படுவான்‌. இவனிடத்தில்‌ எப்போதுமே 
பயம்‌ இருக்கும்‌ இரவு வேளையிலே, 
துன்மார்க்கன்‌ யாருக்கும்‌ தெரியாமல்‌ 
பாவம்‌ செய்வான்‌. விடியற்காலம்‌ 
ஆனபின்பு மறைவாக ஒளிந்திருப்பான்‌. 
டியற்காலமும்‌ அவனுக்கு மரண 
இருள்போல்‌ இருக்கும்‌. இவனுக்கு 
விடியற்காலத்தின்‌ ட்‌ பிடிக்காது 
இப்படிப்பட்டவன்‌. 

பயங்கரத்தோடு புகமிருக்கிறன்‌ 





ழ்‌ நவள 
யாய 


சன்மார்க்கருக்கும்‌ நீதிமான்களுக்கும்‌ 
பகலின்‌ வெளிச்சம்‌ 'சந்தோஷபாயிருக்கும்‌. 
இவர்கள்‌ வெளிச்சத்தின்‌ பிள்ளைகள்‌. 
இவர்கள்‌ விடியற்காலத்துப்‌ பொழுதை 
பயபக்தியோடு வரவேற்பார்கள்‌. இதே 
விடியற்காலம்‌ துன்பார்க்கருக்கு 
பயங்கரமாயிருக்கிறது. சன்மார்க்கருக்‌ 
ட வட்ல கக்க 


விடியற்காலத்தில்‌ சூரியன்‌ 
உதித்து, பூரிக்கு வெளிச்சத்தைத்‌ 
தருகிறது. துன்மார்க்கர்‌ 
இரவின்‌ பிள்ளைகளாகமிரு/பதினாலும்‌, 
வெளிச்சத்தைப்‌ பகைப்பதினாலும்‌, 
இவர்கள்‌ சூரியனைச்‌ சபிக்கிறார்கள்‌. 
சூரியனின்‌ வெளிச்சம்‌ தங்களுக்கு 
இருக்கக்கூடாது என்று நினைக்கிறார்கள்‌. 
மரண இருளின்‌ பயங்கரத்தோடு பாவம்‌ 
செய்து பழகியவர்கள்‌, வெளிச்சத்தை 
வெறுக்கிறார்கள்‌. 


பாதானமானது பாவிகனைப்‌ 


பட்சிக்கும்‌ 
யோபு 24 : 18-20 


யோபு 24:18. நீரோட்டத்தைப்போல்‌: 
தீவிரமாய்ப்‌ போவான்‌; தேசத்தில்‌ 
அவன்‌ பங்கு. சபிக்கப்பட்டுப்‌ 
போகிறதினால்‌ அவன்‌ 
திராட்சதோட்டங்களின்‌ வழியை 
இனிக்‌ காண்பதில்லை. 


யோபு 24:19. வறட்சியும்‌ உஷ்ணமும்‌ 
உறைந்த மழையைப்‌ பட்சிக்கும்‌; 
அப்படியே பாதானமானது பாவிகளைப்‌: 
பட்சிக்கும்‌, 


யோபு 24:20. அவனைப்‌ பெற்ற 
கர்ப்பம்‌ அவனை மறக்கும்‌ புழு 
திருப்திகரமாய்‌ அவனைத்‌ தின்னும்‌; 
அவண்‌ அப்புறம்‌ நினைக்கப்‌ 
படுவதில்லை; அக்கிரமமானது 
பட்டமரத்தைப்போல முதித்துவிழும்‌. 
யோபு தன்னுடைய 


பிரதியுத்தரத்திற்கு முடிவுரையாக இந்த 
வசனப்பகுதியைச்‌ சொல்லுகிறார்‌. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QODNENS 
PUBLISHERS 


துன்மார்க்கரின்‌ துணிகரமான 
பாவங்களை இன்னும்‌ சற்று விரிவாகச்‌ 
சொல்லுகிறார்‌. துன்மார்க்கரில்‌ பலர்‌ 
கடல்‌ கொள்ளைக்காரராயிருக்கிறார்கள்‌. 
“நீரோட்டத்தைப்போல்‌. தீவிரமாய்ப்‌ 
போவான்‌” என்னும்‌ வாக்கியத்திற்கு 
வேதபண்டிதர்கள்‌ பலவிதமான 
வியாக்கியானங்களைச்‌ சொல்லுகிறார்கள்‌. 
துன்மார்க்கர்‌, கடலில்‌ பிரயாணம்‌ 
பண்ணுகிற வணிக குப்பல்களைப்‌ 
பிடித்து, பற்றைக்‌ 
கொண்ணபிடுொர்ன்‌. ம்னு 


சாபம்‌ 
தேசத்தில்‌ 
துன்மார்க்க பங்கு 
சபிக்கப்பட்டிருக்கிறது. ஆகையினால்‌ 
அவனால்‌. திராட்சத்தோட்டங்களின்‌ 
வழியை இனிமேல்‌ காணமுடியாது. 
கடல்‌ கொள்ளைக்காரன்‌ திராட்சத்‌ 
தோட்டங்களில்‌ பயிரிட்டு, ன்‌. 
பழங்களைப்‌ பறித்து, நியாயமான வழியில்‌ 
ஜீவிக்கவேண்டும்‌ என்று விரும்பமாட்டான்‌. 
இவனோ பிறருடைய சம்பத்துக்களைத்‌ 
திருடுகிறவன்‌. ஏழை விவசாயிகள்‌ 
திராட்சத்தோட்டங்களில்‌ _ பமிரிட்ிருக்கும்‌ 
பழங்களை, துன்மார்க்கன்‌ அநியாயமாய்‌ 
பறித்துகொள்வான்‌. 


துன்மார்க்கனுக்கு 


நியமிக்கப்பட்டிருக்கிறது. 
னின்‌ 


துன்மார்க்கனுக்கு கொள்ளையிட 
ஒன்றுமில்லாதபோது, வேறு வழியில்லாமல்‌ 
அவனும்‌ திராட்சத்தோட்டத்திலே 
பயிரிடுவதற்கு முயற்சி செய்வான்‌. 
னால்‌. அவனுடைய முயற்சிகள்‌ 
'ணாய்ப்போகும்‌. தேசத்தில்‌ அவனுடைய 
பங்க சபிக்கப்பட்டிருக்கும்‌ அவனுடைய 
கனிதராத வறண்ட 
பயிருக்கும்‌ திராட்சத்‌ 
தோட்டங்களின்‌ வழிகளைக்‌ கூட 
துன்மார்க்கனால்‌ காணமுடியாது. 


துன்மார்க்கனோ வெளிச்சத்திற்கு 
விரோதமாய்‌ நடக்கிறவன்‌. டைய 
துன்மார்க்கம்‌ வெளியே தெரிந்துவிடுமோ 
என்னும்‌ பயத்தில்‌, இவன்‌ 
வெளிச்சத்தைப்‌ பார்த்து பயப்படுகிறான்‌. 
தன்னை யாராவது கண்டு 
பிடித்துவிடுவார்களோ என்று பயந்து, 





ழ்‌ நள 
யாய 


எவ்வளவு வேகமாக தப்பித்து ஒட 
முடியுமோ அவ்வளவு வேகமாக தப்பித்து 
ஓடிவிடுவான்‌. திராட்சத்தோட்டத்திலே 
பழங்கள்‌ இருக்கும்‌ இடத்தை இவனால்‌ 
கண்ணால்கூட பார்க்க முடியாது. 
ஜனங்கள்‌ யாருில்லாத மறைவான 
இடங்களில்‌ துன்மார்க்கன்‌ ஒளிந்திருந்து, 
தன்னுடைய சாபத்தை அனுபவிப்பான்‌. 
'துன்மார்க்கனுக்கு தனிமையும்‌ பாழிடமும்‌ 
நியமிக்கப்பட்டிருக்கிறது. இவனுக்கு 
ஆதரவுமில்லை. ஆசீர்வாதமுமில்லை. 
துன்மார்க்கன்‌ தன்னுடைய சாபத்தின்‌ 
பங்கை க்குத்தானே 
'தேடிக்கொள்கிறான்‌. கக்‌ 

துன்மார்க்கன்‌ சிறிது காலம்‌ 
செழித்திருப்பதுபோல இருக்கும்‌. அவன்‌ 
சுகவாழ்வை அனுபவிப்பதுபோல இருக்கும்‌. 
ஆனால்‌ அவனுடைய செழிப்பு 
நிலைக்காது. அவனுடைய ஆயுசு நாட்கள்‌ 
சீக்கிரத்தில்‌ முடிந்துபோகும்‌ 
துன்மார்க்கனுக்கு அழிவு நிச்சயமாக: 
வரும்‌. ஒருவேளை அவனுடைய அழிவு 
ஆரவாரத்தோடு, சடுதியில்‌ வராமல்‌ 
போகலாம்‌. துன்மார்க்கனுக்கு அழிவு 
ஆரவாரமில்லாமல்‌ அமைதியாக வந்தாலும்‌. 
அது நிச்சயமாய்‌ வரும்‌. 


வறட்சியும்‌ உஷ்ணமும்‌ 
மழையைப்‌ பட்சிக்கும்‌. வெயிலின்‌ 
உஷ்ணத்தினால்‌ பனிக்கட்டி உருகும்‌. 
பனிக்கட்டியால்‌ வெயிலின்‌ உஷ்ணத்தை 
எதிர்த்த நிற்கமுடியாது அப்படியே 
பாதாளமானது. பாவிகளைப்‌ பட்சிக்கும்‌. 
பாவிகள்‌ இருக்கிற இடம்‌ தெரியாமல்‌ 
போய்விடுவார்கள்‌. உறைந்த மழை, 
வெயிலின்‌ உஷ்ணத்தால்‌ உருகும்போது. 
அது. பூமியில்‌ கரைந்துவிடுவதுபோல, 
துன்மார்க்கனும்‌ இந்த உலகத்தில்‌: 
நீண்டகாலமாய்‌ செழித்திருக்காமல்‌ 
சீக்கிரத்தில்‌ அழிந்துபோவான்‌. 

யோபு துன்மார்க்கனுடைய 
அழிவைப்பற்றி யோபு சொல்லும்போது. 
“அவனைப்‌ பெற்ற கர்ப்பம்‌ அவனை 
மறக்கும்‌: புழு திருப்திகமாய்‌ அவனைத்‌ 
தின்னும்‌: அவன்‌ அப்புறம்‌ 
நினைக்கப்படுவதில்லை: அக்கிரமமானது 
பட்டமரத்தைப்போல முறிந்துவிழும்‌' என்று 
சொல்லுகிறார்‌. 


உறைந்த 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தேவன்‌ துன்மார்க்கன்‌ மீது 
பிரியப்படமாட்டார்‌. அவனை அழித்துப்‌ 
போடுவார்‌. இந்த உலகம்‌ 
துன்மார்க்கனை மறக்கும்‌. அவனைப்‌ 
பெற்ற தாயும்‌ அவனை மறந்துவிடுவாள்‌. 
துன்மார்க்கன்‌ மரித்துப்போன பின்பு 
அவனை 

பார்க்கமாட்டார்கள்‌. 


மரத்தைப்போல த விழும்‌ 
ரகத்தை $2 


பின்னைபெறாத மலடி 
யோபு 24 : 21,22 


யோபு 24:21. பிள்னைபெறாத 
மலடியின்‌ ஆஸ்தியைப்‌ பட்சித்துவிட்டு, 
விதவைக்கு. நன்மை செய்யாதே. 
போகிறான்‌. 


யோபு 24:22. தன்‌ பலத்தினாலே. 
வல்வைர்கனைத்‌ தன்‌ 
பாரிசமாக்குகிறான்‌; அவன்‌ எழும்புகிற 
போது ஒருவனுக்கும்‌ பிராணனைப்பற்றி 
நிச்சயமில்லை. 


துன்பப்படுகிறவர்களுக்கு நாம்‌ 
ஆறுதல்‌ சொல்லவேண்டும்‌. 
வேதனைப்படுகிறவர்களுக்கு நாம்‌ உதவி 
செய்யவேண்டும்‌. துன்மார்க்கரோ 
துன்பப்படுகிறவர்களின்‌ துன்பங்களை 
அதிகரிக்கச்‌ செய்வார்கள்‌ 
வேதனைப்படுகிறவர்களின்‌ 

வேதனைகளைக்‌ 
துன்மார்க்கரால்‌ 


கட்டுவார்கள்‌. 
யாருக்கும்‌ எந்த 
நன்மையும்‌ உண்டாகாது. பிள்ளை 
பெறாதவள்‌ வேதனையையும்‌ 
நிந்தனையையும்‌ அனுபவிப்பாள்‌. தான்‌ 
மலடியாகயிருப்பதை நினைத்து 
வேதனைப்படுவாள்‌. 
துன்மார்க்கனோ அவளுக்கும்‌ தீங்கு 
செய்கிறான்‌. பிள்ளைபெறாத மலடியின்‌ 
ஆஸ்தியைப்‌ பட்சித்துவிட்டு, விதவைக்கு 
நன்மை செய்யாதேபோகிறான்‌. 





EL 
TT 
துன்மார்க்கரில்‌ அநேகர்‌ 
தங்களுடைய சுயபலத்தை நம்புகிறார்கள்‌. 
தங்களை வல்லவர்கள்‌ போல 
காண்பித்துக்‌ கொள்கிறார்கள்‌. தங்களை 
எதிர்க்கிறவர்களை அழித்துப்‌ 
போடுகிறார்கள்‌. ஒருவனுக்கும்‌ 
தன்னுடைய பிராணனைப்பற்றி 
நிச்சயமில்லை. மனுஷனுடைய ஜீவனும்‌. 
அவனுடைய காலமும்‌ கர்த்தருடைய 
கரத்திலிருக்கிறது னால்‌ 
துன்மார்க்கனோ தன்னுடைய சுயபலத்தை 
நம்புகிறான்‌. தன்‌ பலத்தினால்‌. 
வல்லவர்களை தன்‌ பாரிசமாக்குகிறான்‌. 
தனியாகயிருந்த துன்மார்க்கன்‌, இப்போது 
ன்மார்க்கரின்‌ கூட்டத்தைச்‌ 
ர்த்துக்கொள்கிறான்‌. 
துன்மார்க்கனுடைய ஞ்‌ 
அவனுக்கு கண்ணியாயிற்று, 
அறியாமல்‌, அந்தக்‌ கண்ணியில்‌ விழந்து 
அழிந்துபோகிறான்‌. துன்மார்க்கன்‌ 
எழும்புகிற போது, யாரையாவது 
அழித்துப்போட வேண்டும்‌ என்று 
யோசிக்கிறான்‌. துன்மார்க்கன்‌ ஒரு 
கொலைபாதகன்‌, அவன்‌ பொழுது விடிகிற 
போது எழுந்து, சிறுமையும்‌ 
எளிமையுமானவனைக்‌ கொன்று, 
இராக்காலத்திலே திருடனைப்போல்‌ 
திரிகிறான்‌. கொலைபாதகன்‌, பிறரைக்‌ 
கொன்றுபோ, எழுயும்‌ போது, 
ஒருவனுக்கும்‌ தன்னுடைய பிராணனைப்‌ 
பற்றி ருக்க 


துன்மார்க்கனுடைய சுகவாழ்வு 
யோபு 24 : 23-25 


யோபு 24:28. தேவன்‌ அவனுக்குச்‌. 
சுகவாழ்வைக்‌ கட்டளையிட்டால்‌, 
அதின்மேல்‌ உறுதியாய்‌ நம்பிக்கை 
வைக்கிறான்‌; ஆனாலும்‌ அவருடைய 
கண்கள்‌. அப்படிப்பட்டவர்களின்‌ 
வழிகளுக்கு விரோதமாயிருக்கிறது.. 


யோபு 24:24. அவர்கள்‌ கொஞ்சக்காலம்‌. 
உயர்த்திருத்து, காணாமற்போய்‌, 
தாழ்த்தப்பட்ட, மற்ற எல்லாரைப்‌: 
போலும்‌ அடக்கப்படுகிறார்கள்‌; 
கதிர்களின்‌ துனியைய்போல்‌ 
அறுக்கப்படுகிறார்கன்‌. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யோபு 24:25. அப்படியில்லையென்று 
என்னைப்‌ பொய்யனாக்கி, 
என்‌ வார்த்தைகனை 
வியர்த்தமாக்கத்தக்கவன்‌' யார்‌ 
என்றான்‌. 


துணிகரமாய்ப்‌ பாவம்‌ செய்கிற 
துன்மார்க்கர்‌ சிறிதுகாலம்‌ மாத்திரமே 
செழித்திருப்பார்கள்‌. அவர்கள்‌ 
கொஞ்சகாலத்திற்கு. சுகவாழ்வை 
அனுபவிப்பார்கள்‌. சிறிதுகாலம்‌ மாத்திரம்‌ 
சமாதானத்தோடு ஜீவிப்பார்கள்‌. 
இவையெல்லாம்‌ அவர்களைவிட்டு 
சீக்கிரமாய்‌ நீங்கிப்போகும்‌. சூரியனின்‌ 
வெயிலினால்‌ உறைந்த பனிமழை உருகி 
ஒன்றுமில்லாமல்‌: போவதுபோல, 
பாதாளமானது பாவிகளைப்பட்சிக்கும்‌. 
துன்மார்க்கரும்‌ சீக்கிரத்திலே 
ஒன்றுமில்லாமல்‌ போவார்கள்‌. 


துன்மார்க்கன்‌ இந்த உலகத்தில்‌ 
சுகவாழ்வு அனுபவிக்கிறபோது அநேகர்‌ 
அவனுக்கு சிநேகிதராயிருப்பார்கள்‌. 
அவனுடைய சுகவாழ்வு நிலைப்பதில்லை. 
அவனுடைய சிநேகிதர்களும்‌ அவனோடு 
கூடமிருக்கமாட்டார்கள்‌. அவனைப்‌ பெற்ற 
தாயும்‌ அவனை  மறந்துவிடுவாள்‌. 
அக்கிரமக்காரன்‌ பட்ட மரத்தைப்போல 
முறிந்துவிழுவான்‌. தன்மார்க்கனுக்கு 
மரணமும்‌ அழிவும்‌ சீக்கிரத்தில்‌ வரும்‌ 
அவன்‌ ஸித்த பின்பு அவனைப்‌ 
பற்றியோ, அவனுடைய துன்மார்க்கத்தைப்‌ 
பற்றியோ, யாரும்‌ நினைத்துப்‌ 
பார்க்கமாட்டார்கள்‌. 


துன்மார்க்கர்‌ 
உயர்ந்திருந்த 
போய்விடுவார்கள்‌. 
தாழ்த்தப்பட்ட 
அடக்கப்படுகிறார்கள்‌. 
நுனியைப்போல  அறுக்கப்படுகிறார்கள்‌. 
எல்லா மனுஷருக்கும்‌ மரணம்‌, 
வருவதுபோல துன்மார்க்கருக்கும்‌ மரணம்‌. 
வருகிறது. தானியத்தின்‌ குதிரை 
எளிதாக அறுக்கலாம்‌. அதுபோலவே 
துன்மார்க்கரின்‌ சுகவாழ்வும்‌ எளிதாக 
க்கப்படும்‌. ர்களுக்கு 
ஒன்றுமில்லாமல்‌ போகும்‌ ப்‌ 


கொஞ்சகாலம்‌ 
காணாமல்‌ 
அவர்கள்‌ 
எல்லோரைப்போலும்‌ 
கதிர்களின்‌ 





ழ்‌ நவள 
யாய 


தன்னுடைய சுகவாழ்வு, 
தன்னுடைய சுயமுயற்சியினாலும்‌. 
சுயபிரயாசத்தினாலும்‌, 
சுயசம்பாத்தியத்தினாலும்‌ வந்திருப்பதாக 
துன்மார்க்கன்‌ நினைக்கிறான்‌. தேவனே 
தனக்கு சிறிதுகாலம்‌ சுகவாழ்வை 
குட்டளையிட்டிருக்கிறார்‌. என்பதை. 
துன்மார்க்கன்‌. அறியாதிருக்கிறான்‌. 
தன்னுடைய சுகவாழ்வின்மேல்‌ உறுதியாய்‌ 
நம்பிக்கை வைக்கிறான்‌. ஆனாலும்‌ 
)வனுடைய கண்களோ, ன்மார்க்கரின்‌ 
க்க விரோதமாமிரக்கிறது. 


தேவன்‌: துன்மார்க்கருடைய 
அநியாயங்களைக்‌ கண்டும்‌, சிறிதுகாலம்‌ 
காணாதவர்‌ போல இருக்கிறார்‌, 
அவர்களை உடனே தண்டித்துவிடாமல்‌ 
அமைதியாகயிருக்கிறார்‌ னாலும்‌ 
தேவன்‌ துன்னார்க்கர்மீது எப்போதும்‌ 
அமைதியாயிருப்பதில்லை. அவர்களுக்கு 


ப ணடுவத்கை னு 


தங்களுடைய பாவங்கள்‌ யாருக்கும்‌ 
தெரியாமல்‌ இரகசியமாமிருக்கிறது என்று 
துன்மார்க்கர்‌ நினைக்கிறார்கள்‌. 
தேவனுடைய கண்களோ அவர்களுடைய 
வழிகளை ஆராய்ந்து பார்க்கிறது. 
தேவனுக்கு மறைவான இரகசியம்‌ 
எதுவுமில்லை. தேவன்‌ துன்மார்க்கருடைய 
எல்லா. இரகசிய பாவங்களையும்‌ 
அறிந்திருக்கிறார்‌ துன்மார்க்கனோ, 
தன்னை ஒரு கண்ணும்‌ காணமாட்டாது 
என்று தன்‌ முகத்தை மூடிக்கொள்கிறான்‌. 


மனுஷன்‌ முகத்தைப்‌ ற 
தேவனோ மனுஷருடைய இருதயத்தை 
ஆராய்ந்து பார்க்கிறார்‌. பாதாளமானது 
பாவிகளைப்‌ பட்சிக்கும்‌ துன்மார்க்கர்‌ 
வெளிச்சத்திற்கு விரோதமாக 
நடக்கிறவர்களின்‌ கூட்டத்தார்‌. அவர்கள்‌ 
வெளிச்சத்தை அறியார்கள்‌. விடியற்காலம்‌ 


பார்க்கிறான்‌. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


துன்மார்க்கன்‌. 
உயர்ந்திருப்பான்‌. 


கொஞ்சகாலம்‌ 
தான்‌ உயர்ந்திருக்கும்‌ 
அவனுடைய இருதயம்‌ 


எல்லாரைப்போலும்‌, பரித்து, மண்ணுக்குள்‌ 
அடக்கம்பண்ணப்படுகிறான்‌. 


துன்மார்க்கன்‌ இப்பிரபஞ்சத்தில்‌ 
சிறிதுகாலம்‌ சுகமாய்‌ வாழ்ந்தாலும்‌, 
அவன்‌ ஸ்ரித்துப்போன பின்பு, அவனுக்கு 
நியாயத்தீர்ப்பு காத்திருக்கிறது. அவன்‌ 
இம்மையில்‌ சந்தோஷமாயிருந்தாலும்‌, 
மறுமையில்‌ அதிக வேதனையை 
அனுபவிக்கவேண்டும்‌. துன்பார்க்கர்‌ 
எல்லோரும்‌ இந்தப்‌ பூமியிலே கஷ்டங்களை 
பலிப்பார்கள்‌ என்று யோபுவின்‌. 
சிநேகிதர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. 


யோபுவோ 
விவாதத்தை 
துன்பார்க்கரும்‌ 
கொஞ்சகாலம்‌ 


அவர்களுடைய 
ஏற்றுக்கொள்ளவில்லை. 
இந்தப்‌ பூரியில்‌ 
உயர்ந்திருப்பார்கள்‌ 
என்றும்‌ அவர்களும்‌ சிறிதுகாலம்‌ 
சுகமாய்‌ வாழ்வார்கள்‌ என்றும்‌ யோபு 
சொல்லுகிறார்‌. துன்பார்க்கனுக்கு. 
மறுமையில்தான்‌ நீதியான தண்டனை 
கிடைக்கும்‌. அந்தத்‌ தண்டனை அவன்மீது 
பூரணமாய்‌ வரும்‌. அவன்‌ நித்திய 
வேதனையை அனுபனிக்க வேண்டியது 
வரும்‌. 


தன்னோடு விவாதம்பண்ணுகிற 
சிநேகிதருக்கு யோபு தெளிவான 
பிரதியுத்தரம்‌ சொல்லுகிறார்‌. “என்‌ 
வார்த்தைகளை வியர்த்தமாக்கத்தக்கவன்‌ 
யார்‌” என்று யோபு கேட்கிறார்‌. யோபு 
இதுவரையிலும்‌ சொன்ன பிரதியுத்தரத்தை 
யாராலும்‌ மறுக்க முடியாது. யோபு 
சொன்னதை, “அப்படியில்லை என்று 
யாராவது சொல்லி, அதை நிரூபித்தால்‌, 
யோபு ஒரு பொய்யனாகயிருப்பார்‌ 
ஆனால்‌ யோபுவோ, தான்‌ சத்தியத்தைப்‌ 
பேசுவதாக உறுதியாய்‌ நம்புகிறார்‌. 





ப யோபு - விரிவுரை CODES 
INTEANATIORAL JOB - COMMENTARY PUBLISHERS 


தான்‌ பொய்யனல்ல என்பது யோபுவின்‌ வார்த்தையில்‌ பொய்யும்‌ 
யோபுவுக்கு நன்றாய்த்‌ தெரிந்திருக்கிறது. | அநீதியும்‌ இருக்குமென்றால்‌, அதை 
ஆகையினால்‌ “அப்படியில்லையென்று | அவருடைய சிநேகிதர்கள்‌ நிரூபிக்கலாம்‌. 
என்னைப்‌ பொய்யனாக்கி, என்‌ | ஆனால்‌ அதை அவர்களால்‌ நிரூபிக்க 
வார்த்தைகளை வியர்த்தமாக்கத்தக்கவன்‌ | முடியாது என்று யோபு சொல்லுகிறார்‌. 
யார்‌” என்று பரிசுத்தமான [ யோபுவின்‌ சிநேகிதர்‌ அவர்மீது 
விசுவாசத்தோடும்‌, தரியத்தோடும்‌ அநீதியாய்க்‌ குற்றம்‌ சொல்லுகிறார்கள்‌. 
தன்னுடைய சிநேகிதரிடத்தில்‌ கேட்கிறார்‌. | யோபு ஒரு துன்மார்க்கர்‌ என்றும்‌, 
மாய்மாலக்காரர்‌ என்றும்‌ அவை 
தப்பிதமாய்‌ நியாயந்தீர்க்கிறார்கள்‌. 
யோபுவுக்கு ஆறுதல்‌ சொல்ல வந்த 
அவருடைய சிநேகிதர்கள்‌, அவரை 

நிந்திக்கிறார்கள்‌. 





ழ்‌ நவள 
ஈயா 


யோபுவின்‌ விவாதத்திற்கு பில்தாத்‌ 
பிரதியுத்தரம்‌ சொல்லுகிறார்‌. 
துன்மார்க்கரும்‌ சிறிதுகாலம்‌ 
செழித்திருப்பார்கள்‌ என்று யோபு 
சொன்னார்‌. ஆனால்‌ பில்தாத்தோ யோபு 
சொன்ன இந்த சத்தியத்திற்கு 
பிரதியுத்தரம்‌ ஒன்றும்‌ சொல்லவில்லை. 
யோபு தேவனுடைய மகத்துவத்தையும்‌, 
அவருடைய தெய்வீக ஆளுகையையும்‌ 
பற்றி யோபு : 23-ஆவது அதிகாரத்தில்‌ 
விரிவாகச்‌ சொன்னார்‌. யோபு சொன்ன 
இந்த சத்தியத்திற்கு. பில்தாத்‌ இங்கு 
சுருக்கமாக பிரதியுத்தரம்‌ சொல்லுகிறார்‌. 

தேவனுக்கும்‌ மனுஷருக்கும்‌ நடுவில்‌ 
மிகப்பெரிய இடைவெளி இருக்கிறது. 
ஆகையினால்‌ நாம்‌ தேவனைப்பற்றித்‌ 
தியானிக்கும்போது, அவரை மிகவும்‌ 
உயர்வாகவும்‌, கண்ணியமாகவும்‌ 
தியானிக்கவேண்டும்‌ (யோபு 25:2,3,5). 
நாம்‌ நம்மைப்பற்றித்‌ தியானிக்கும்போது, 
மிகுந்த மனத்தாழ்மையோடு தியானிக்க 
வேண்டும்‌ (யோபு 25:46). பில்தாத்தின்‌ 
பிரதியுத்தரம்‌ சரியானதுதான்‌. அவர்‌ 
நமக்கு நல்ல உபதேசங்களைச்‌ 
சொல்லுகிறார்‌. ஆனாலும்‌ அவர்‌ 
யோபுவின்மீது சொல்லுகிற குற்றச்சாட்டு 
அநீதியானது. பில்தாத்‌ 'யோபுவுக்கு. 
சத்தியத்தை தப்பிதமாக 
வியாக்கியானம்பண்ணுகிறார்‌. 


தேவன்‌ 
யோபு 25 : 1-8 


யோபு 25:1. அப்பொழுது சூகியணான. 
பில்தாத்‌ பிரதியுத்தரமாக: 


யோபு 25:2. அதிகாரமும்‌ பயங்கரமும்‌ 
அவரிடத்தில்‌ இருக்கிறது; அவர்‌ தமது 
உன்னதமான ஸ்தலங்களில்‌ 
சமாதானத்தை உண்டாக்குகிறார்‌. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யோபு 2. அவருடைய 
சேனைகளுக்குத்‌ தொகையுண்டோ? 
அவருடைய வெளிச்சம்‌ யார்மேல்‌ 


உதிக்காமலிருக்கிறது?' 


பில்தாத்தின்‌ பிரதியுத்தரத்தில்‌ 
ஆவிக்குரிய சத்தியம்‌ இருக்கிறது 
யோபுவைப்பற்றி  பில்தாத்‌ அதிகமாக 
குற்றம்‌. சொல்லவில்லை. யோபு 
தேவனைப்பற்றிச்‌ சொன்ன சத்தியத்தை 
பில்தாத்தும்‌ ஏற்றுக்கொள்கிறார்‌. யோபு 
சொல்லுகிற எல்லா பிரதியுத்தரங்களையும்‌ 
மறுத்துப்‌ பேசவேண்டும்‌ என்னும்‌ 
எண்ணம்‌ பில்தாத்திடம்‌ இல்லை. 
பில்தாத்‌ தேவனைப்பற்றி உயர்வாகவும்‌, 
மனுஷனைப்ட £ழ்வாகவும்‌ 
வேனை பற்றித்‌ தாழ்வாகவு 


தேவன்‌ மகிமையுள்ளவர்‌. 
தேவனுடைய மகிமையின்‌ உயரத்தை 
பில்தாத்‌ இங்கு தெளிவுபடுத்துகிறார்‌. 
தேலனுக்கு முன்பாக 
மனுஷன்‌ குற்றமுள்ளவனாகவும்‌, 
அசுத்தமுள்ளவனாகவும்‌ இருக்கிறான்‌. 
தேவனோ பரிசுத்தர்‌. அவரே 
சர்வஆளுகையள்ளவர்‌. எனிடத்தில்‌ 
தராம்ப கரவு இரகக 


தேவன்‌ தெய்வீக 
அதிகாரத்தினால்‌ தம்முடைய 
பிரமாணங்களை நமக்கு கொடுக்கிறார்‌. 
தேவனுடைய பிரமாணங்களுக்கு நாம்‌ 
கீழ்ப்படியவேண்டும்‌. தேவன்‌ தம்முடைய 
பிரமாணங்களின்‌ பிரகாரம்‌ நம்மை 
ஆளுகை செய்கிறார்‌. தேவனுடைய 
ஆளுகைக்கு மனுஷர்‌ யாரும்‌ எதிர்த்து 
நிற்கக்கூடாது. அவருடைய 
அதிகாரத்திற்கு விரோதமாக நாம்‌ 


கலகம்பண்ணவும்‌ கூடாது. 


தேவனே சர்வசிருஷ்டிகளையும்‌ 
சிருஷ்டித்தவர்‌. அவரே சர்வசிருஷ்டிகர்‌. 
தமது சிருஷ்டிகளின்மீது தேவன்‌ சர்வ 
ஆளுகையுமுள்ளவர்‌. ர்‌ 
சிருஷ்டிகளுக்கும்‌ 
எஜமானராயிருக்கிறவர்‌. 

சிருஷ்டிகளும்‌ தேவனுக்குரியவை. 
அவையெல்லாம்‌ தேவனுடைய தெய்வீக 


கித்தத்திற்கும்‌, ளூகைக்கும்‌ 
தண்டும்‌ ஸ்‌ 


தமது 





ழ்‌ நள 
ஈயா 


தேவன்‌ 
உண்டாக்குகிறார்‌. 
பரிசுத்த தூதர்கள்‌ 
'சண்டைபோடுவதில்லை. அவை 
தங்களுக்குள்ளும்‌ சண்டை போட்டுக்‌ 
கொள்வதில்லை. அவையெல்லாம்‌ 
தேவனுடைய சித்தத்தை 
நிறைவேற்றுவதற்கு எப்போதுமே 
ஆபத்தனமிரக்கிறத. தேவனுடைய 

பயங்களை ப்பில்லாமலும்‌. 
மனப்பூர்வமாயும்‌ நிறைவேற்றுகிறது. 


உன்னதமான ஸ்தலங்கள்‌ 
தேவனுடைய பரிசுத்த ஸ்தலங்களாகும்‌. 
வானங்கள்‌ கர்த்தருடையவைகள்‌ என்று 
சங்கீதக்காரர்‌ சொல்லுகிறார்‌ (சங்‌ 11546). 
சமாதானம்‌ தேவனுடைய 
கிரியை 'தூரமாயிருக்கிறவர்களுக்கும்‌ 
சமீபமாயிருக்கிறவர்களுக்கும்‌ சமாதானம்‌ 
சமாதானம்‌ என்று கூறும்‌ 
உதடுகளின்பலனைச்‌  சிருஷ்டிக்கிறேன்‌;: 

ரர்களைக்‌ மாக்குவேன்‌ என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌” (ஏசா 57:19 

பரலோகத்தில்‌ பரிபூரணமான 
சமாதானம்‌ இருக்கும்‌. தேவன்‌ 
அன்புள்ளவர்‌. அவர்‌ அன்பாகயிருக்கிறார்‌. 
பரலோகம்‌ தேவனுடைய வாசஸ்தலம்‌. 
அங்கு. தேவனுடைய பரிபூரணமான 
பரிசுத்தம்‌ நிரம்பியிருக்கும்‌. தேவன்‌ 
சர்வஅதிகாரமும்‌, சர்வவல்லயையும்‌ 
சர்வஆளுகையுமுள்ளவர்‌ அவருடைய 
வல்லமைக்கு விரோதமாக யாராலும்‌ 
எதிர்த்து நிற்கமுடியாது. “தேவனுடைய 
சேனைகளுக்கு தொகை உண்டோ” 
என்று பில்தாத்‌ கேட்கிறார்‌. தேவனுடைய 
சேனையை எண்ணித்‌ தொகையேற்ற 
முடியாது. 

தேவன்‌ சர்வசிருஷ்டிகளுக்கும்‌ 
தம்முடைய தெய்வீக பராமரிப்பை 
'வெளிப்படுத்துகிறார்‌. “அவருடைய 
வெளிச்சம்‌ யார்மேல்‌ 
உதிக்காமலிருக்கிறது' என்று பில்தாத்‌ 
கேட்கிறார்‌. தேவனுடைய வெளிச்சம்‌ 
எல்லா மனுஷர்மேலும்‌ உதிக்கிறது. 
தேவன்‌ நல்லோர்மிதும்‌, தீயோர்மீதும்‌ 
தம்முடைய வெளிச்சத்தை 
உதிக்கச்செய்கிறார்‌. 


உன்னதமான 
சமாதானத்தை 
உன்னதங்களிலுள்ள 
தேவனோடு 


தமது 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மனுஷன்‌ 
யோபு 25 : 4-6 


யோபு 25:4. இப்படியிருக்க, மனுஷன்‌ 
க்கு முன்பாக 
எப்படி? 
பிறத்தவன்‌. 

சுத்தமாயிருப்பது எப்படி? 


யோபு ௯௧. 
அண்ணாத்துபாரும்‌, 
பிரகாசியாமலிருக்கிறது; 
நட்சத்திரங்களும்‌ அவர்‌ பார்வைக்குச்‌. 
சுத்தமானவைகன்‌ அல்ல. 


சந்திரனை 
அதுவும்‌ 


யோபு வாயிருக்கிற 
மனிதனும்‌, பூச்சியாயிருக்கிற 
மனுபுத்திரனும்‌ எம்மாத்திரம்‌ என்றான்‌. 

மனுஷன்‌ தன்னைத்தானே 
தேவனோடு ஒட்பிட்டுக்கொள்ளக்கூடாது. 
மனுஷனால்‌ தேவனுக்கு முன்பாக 
நீதிமானாயிருக்க முடியாது. தேவன்‌ 
பரிசுத்தர்‌. தேவனுடைய பரிசுத்தம்‌ 
பரிபூரணமானது. தேவனுடைய 
பரிசுத்தத்திற்கு முன்பாக, மனுஷனுடைய 
பரிசுத்தம்‌ சுத்தமாயிருக்காது. 
ஸ்திரீமினிடத்தில்‌ பிறந்தவன்‌ எவனும்‌, 
தேவனுடைய பரிசுத்தத்திற்கு முன்பாக 
சுத்தமாயிருக்க முடியாது. 


தேவனே தம்முடைய பரிசுத்தத்தில்‌ 
பரிபூரணமுள்‌ளவராயிருக்கிறார்‌ 
தேவனுடைய பார்வைக்கு நட்சத்திரங்களும்‌ 
சுத்தமானவையல்ல. மனுஷன்‌ எல்லா 
காரியங்களிலும்‌ குறைவுள்ளவன்‌. 
அவன்‌ அசுத்தம்‌. நிரம்பியவன்‌. 
துன்மார்க்க சுபாவமுள்ளவன்‌. மனுஷன்‌ 
இந்தப்‌ பூமிக்குரியவன்‌. மனுஷன்‌ 
ஒருபோதும்‌ தன்னுடைய 
பரிசுத்தத்தைப்பற்றி பெருமைப்படக்கூடாது. 
தேவனுக்கு முன்பாக மனுஷனால்‌ 
நீதிமானாயிருக்க முடியாது. 


தேவனுடைய பார்வையில்‌ மனுஷன்‌: 
குறைவள்ளவனாகவே இருக்கிறான்‌. 
தேவனோ மகிமைப்பிரகாசமுள்ளவர்‌. 
அவர்‌ மாத்திரமே பெரியவர்‌. 
வானத்திலுள்ள சந்திரனும்‌, தேவனுடைய 
பிரகாசத்திற்கு முன்பாக, 


25:6. 





ழ்‌ நள 
யாய 


பிரகாசம்‌ 
வானங்களிலுள்ள 


த்த கட்ருக்குக 
ா ய நட்சத்திரங்களையும்‌, 
சந்திரனையும்‌, தேவனுடைய 
பிரகாசத்திற்கு முன்பாக ஒப்பிட்டுப்‌ 
பார்க்க முடியாது. அப்படியிருக்கும்போது. 
அசுத்தமும்‌, அநீதியும்‌. 

நிரம்பியிருக்கிற மனுஷனால்‌, தேவனுக்கு 
முன்பாக நிற்கக்கூட முடியாது. 


உன்னதமான 
தேவனுக்குரியது 
வானமண்டலத்திலே 
நட்சத்திரங்களையும்‌ 
இவையெல்லாம்‌ 
பிரகாசமாய்த்‌ 


தேவன்‌ 
சந்திரனையும்‌ 
வைத்திருக்கிறார்‌. 
நம்முடைய பார்வைக்கு 
தெரிகிறது. ஆனால்‌. 
தேவனுடைய பார்வைமிலோ இவையும்‌ 
பிரகாசமில்லாமல்‌ மங்கலாகவே தெரியும்‌. 
தேவனே பரிபூரணமான பிரகாசமுள்ளவர்‌. 
தேவனுடைய பிரகாசத்தோடு ஒப்பிடும்‌ 
போது, சந்திரன்‌, நட்சத்திரங்கள்‌ 
கியவற்றின்‌ பிரகாசம்‌ 
மங்கிப்போயிருக்கும்‌. 


மனுஷன்‌ அற்பஆயுசள்ளவன்‌. 
அவன்‌ பிரயோஜனமற்றவன்‌. தேவனுடைய 
மகத்துவத்திற்கு முன்பாக மனுஷன்‌ 
சாதாரண சிருஷ்டியாகயிருக்கிறான்‌. 
மனுஷனிடத்தில்‌ நல்ல. சுபாவம்‌ 
எதுவுமில்லை. வானத்தில்‌ பிரகாசம்‌ 
இருக்கிறது. அந்தப்‌ பிரகாசம்கூட 
தேவனுடைய பிரகாசத்திற்கு முன்பாக 
குறைவுள்ளதாகவே இருக்‌ 
வானத்தின்‌ பிரகாசம்‌ 
பெழுகலர்திின்‌ 
போன்றது. மெழுகுவர்த்தி எரிந்தாலும்‌, 
சூரியனுடைய பிரகாசத்திற்கு 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


னை ட 
மகிமைப்பிரகாசத்திற்கு 
சந்திரனின்‌ பிரகாசமும்‌, 
பிரகாசமும்‌ மங்கிப்போயிருக்கிறது. 
தேவன்‌ அந்த அளவுக்கு மகிமையும்‌, 
மகத்துவமும்‌, மாட்சிமையுமுள்ளவர்‌. 
பில்தாத்‌ தேவனுடைய மகத்துவத்தை 
இன்னும்‌ அதிகமாகச்‌ சொல்லுகிறார்‌. 
இப்படிப்பட்ட சர்வவல்லமையுள்ள 
தேவனிடத்தில்‌, யோபுவோ தன்னுடைய 
வழக்குகளை நம்பிக்கையோடு 
றயிடுகிறார்‌ என்று பில்தாத்‌ 
பாபுவின்மீது குற்றம்‌ சொல்லுகிறார்‌. 

யோபுவுக்கு 
மகத்துவத்தைப்‌ பற்றியும்‌ 
தெரியவில்லை. என்றும்‌, 
தாழ்பையைப்‌ பற்றியும்‌ 
தெரியவில்லை என்றும்‌ 
யோபுவின்மீது குற்றம்‌. 
யோபு தன்னைத்தானே 
கொள்ளாதவராயிருக்கிறார்‌. அவர்‌ 
தேவனைப்‌ பற்றியும்‌ அறிந்து 
கொள்ளவில்லை. மற்ற சிருஷ்டிகளைவி. 
மனுஷன்‌  விசேஷித்தவனாயிருக்கலாம்‌. 
ஆனாலும்‌ தேவனுக்கு முன்பாக மனுஷன்‌ 
ஒரு புழுவைப்போலவும்‌, ஒரு பூச்சியைப்‌ 
போலவும்‌ இருக்கிறான்‌. தேவனுடைய 
சர்வவல்லமைக்கு முன்பாக, 
புழுவாயிருக்கிற மனிதனும்‌, 
பூச்சியாயிருக்கிற புத்தி, 
கட்டன்‌ கவு பில்தாத்‌ கேட்கிறார்‌. 


தேவனுடைய 
சரியாகத்‌ 
மனுஷனுடைய 
ஒன்றும்‌ 
பில்தாத்‌ 
சொல்லுகிறார்‌. 
அறிந்து 


பூச்சியாகவும்‌. புழுவாகவும்‌ இருக்கிற 

மனுஷனிடத்தில்‌ ஒரு மகிமையுமில்லை. 

பரிசுத்தமோ, 

அப்படியிருக்கும்போது 

மனுஷன்‌ தன்னை தேவனுக்கு முன்பாக 

ஒப்பிட்டுப்‌ பார்க்கக்கூடாது. மனுஷனால்‌ 
தேவனுக்கு முன்பாக நீதிமானா। 

முடியாது. தேவனுடைய பரிசத்தற்தீற்க 

பாக டைய ம்‌ 

சத்வ னிவ 





ழ்‌ நயனா 
ஈயா 


மனுஷனிடத்தில்‌ 
பெருமைப்படுவதற்கு 
மனுஷன்‌ தேவனுடைய மகத்துவத்தையும்‌, 
மகிமையையும்‌, நீதியையும்‌, 
பரிசுத்தத்தையும்‌ பார்த்து, தன்னைத்தானே 
தாழ்த்தவேண்டும்‌. தேவனுக்கு முன்பாக 
தான்‌ ஒன்றுமில்லை என்பதை 
உணர்ந்து மனுஷன்‌ தன்னை 
வெறுமையாக்க வேண்டும்‌. தேவனுடைய 
சமுகத்தில்‌ தன்னைத்‌ தாழ்த்தாமல்‌, 


ஒன்றுமேயில்லை. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பெருமையோடிருக்கிறவன்‌ ஒரு 
மதிகேடன்‌. தேவனுடைய சர்வஆளுகைக்கு 
கீழ்ப்படியாமல்‌, அவரோடு 
வழக்காடுகிறவன்‌  ஞானமில்லாதவன்‌. 
கர்த்தருக்குப்‌ பயப்படுவதே ஞானத்தின்‌ 
ஆரம்பம்‌ யோபு கர்த்தருக்குப்‌ 
பயப்படாமல்‌, கர்த்தரோடு 
வழக்காடுகிறார்‌ என்று பில்தாத்‌ 
யோபுவின்மீது குற்றம்‌ சொல்லுகிறார்‌. 





ழ்‌ நவள 
யாய 


பில்தாத்தின்‌ விவாதத்திற்கு யோபு 
சுருக்கமாக மறுமொழி சொல்லுகிறார்‌. 
தான்‌ இதுவரையிலும்‌ சொன்னதை 
யோபு மாற்றிக்கொள்ளாமல்‌, அதை, 
மறுபடியுமாக உறுதிபண்ணுகிறார்‌. யோபு 
தேவனை மகிமைப்படுத்துகிறார்‌. பில்தாத்‌ 
யோபுவிடம்‌ தேவனைப்பற்றி உயர்வாகச்‌ 
சொன்னாலும்‌, அவர்‌ சொன்ன 
சத்தியங்கள்‌ யோபுவுக்கும்‌ தெரிந்த 
ருக்கிறது, யோபு இதுபற்றி தன்னுடைய 
சிநேகிதரிடம்‌ சொல்லும்போது, “நீங்கள்‌ 
அறிந்திருக்கிறதை நானும்‌ 
அறிந்திருக்கிறேன்‌. நான்‌ உங்க 
தாழ்ந்தவனல்ல” (யோபு 13:2) 
சொல்லுகிறார்‌ 


என்று 


பில்தாத்தின்‌ கருத்துக்களை யோபு 
அங்கீகரிக்கிறார்‌. அவை மெய்யானவை 
என்றும்‌. நல்ல கருத்துக்கள்‌ என்றும்‌ 
யோபு. சொல்லுகிறார்‌ ஆனாலும்‌ 
பில்தாத்திற்கு சத்தியத்தை விளக்கத்‌ 
தெரியவில்லை. அவர்‌ தேவனைப்பற்றிச்‌ 
சரியாகச்‌ சொன்னாலும்‌ யோபுவைப்பற்றி 
தப்பிதமாக குற்றம்‌ சொல்லுகிறார்‌ 
(யோபு 2641-4). 


தேவன்‌ 
சத்தியம்‌ 


சர்வவல்லவர்‌. இந்த 
'யோபுவுக்கு நன்றாய்த்‌ தெரியும்‌ 
யோபுவுக்கு ஏற்செனவே தெரிந்த 
சத்தியத்தை, பில்தாத்‌ மறுபடியும்‌ 
அவரிடத்தில்‌ சொல்லவேண்டும்‌ என்னும்‌ 
அவசியமில்லை. யோபு தேவனைப்பற்றிய 
சத்தியத்தை அறிந்திருப்பது மாத்திரமல்ல, 
அதை... விசுவாசிக்கவும்‌ செய்கிறார்‌. 
பில்தாத்‌ தேவனைப்பற்றி உபதேசிப்பது 
போல, யோபுவாலும்‌ உபதேசிக்க முடியும்‌ 
(யோபு 26:5-13). தேவனைப்பற்றி 
ஒருவரும்‌ பூரணமாய்‌ அறிந்திருக்கவில்லை. 
எல்லோருமே தேவனைப்பற்றிய 
சத்தியத்தை ஓரளவு மாத்திரமே 
அறிந்திருக்கிறார்கள்‌ என்று யோபு 
சொல்லுகிறார்‌ (யோபு 2644, 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யோபுவின்‌ மறுமொழி 
யோபு 26 : 1-4 


யோபு 26:1. யோபு மறுமொழியாக: 


யோபு 28:2. திடனில்லாதவனுக்கு நீ 
எப்படி ஒத்தாசை பண்ணினாய்‌? 
பெலனற்ற கையை எப்படி 
ஆதரித்தாய்‌?' 


யோபு 28:3. தீ ஞானமில்லாதவனுக்கு 
எப்படி. உசாவுதுணையாயிருத்து, 
மெய்ப்பொருனைக்‌ குறைவற 
அறிவித்தாய்‌?' 
யோபு 
அறிவைப்‌ 
உன்னிடத்திலிருத்து. 
ஆவி யாருடையது? 


564. யாருக்கு 
போதித்தாய்‌? 
புறப்பட்ட 


தான்‌ 


தேவனைப்பற்றி 


யோபுவினிடத்தில்‌ 
நன்றாக உபதேசம்‌ 
பண்ணியதாக  பில்தாத்‌ நினைக்கிறார்‌. 
ஆனால்‌. பில்தாத்தின்‌ உபதேசத்தில்‌ 
புதிதாக ஒன்றுமில்லை என்று யோபு 
சொல்லிவிடுகிறார்‌. பில்தாத்‌ 
நினைப்பதுபோல, தேவனுடைய 
மகத்துவத்தின்‌ இரகசியங்களை, 
யோபுவிடம்‌ புதியதாக ஒன்றும்‌ 
சொல்லிவிடவில்லை. யோபுவுக்கு 
ஏற்செனவே தெரிந்திருக்கிற சத்தியத்தைத்‌ 
தான்‌, பில்தாத்‌ அவரிடத்தில்‌ 
சொல்லுகிறார்‌. ஆகையினால்‌ பில்தாத்‌ 
தன்னுடைய "உபதேசத்தைப்பற்றி 
பெருமைப்படுவதில்‌ அர்த்தமில்லை. 


யோபு பில்தாத்தின்‌ உபதேசத்தைப்‌ 
பற்றி அவரிடத்தில்‌ சொல்லும்போது, 
நீ. ஞானமில்லாதவனுக்கு எப்படி 
உசாவுதுணையாயிருந்து. மெய்ப்‌ 
பொருளைக்‌ குறைவற அறிவித்தாய்‌?' 
என்று கேட்கிறார்‌. யோபு பில்தாத்தை 
உயர்வாகப்‌ பேசுவதுபோல பேசி, 
அவரைத்‌ தாழ்த்துகிறார்‌. தான்‌ 
சத்தியத்தை மிகவும்‌ தெளிவாகச்‌ 
சொன்னதாக பில்தாத்‌ 
நினைக்கிறார்‌. தேவனைப்பற்றிய 
மெய்ப்பொருளை யோபுவுக்கு 
ட்‌ 'வித்ததாக பில்தாத்‌ தன்‌. 

னத்துக்கொண்டிருக்கிறார்‌. 


அவர்‌. 





ழ்‌ நவள 
யாய 


தேவனைப்பற்றி சொல்லவேண்டியது 
அனைத்தையும்‌ போபுவிடம்‌ பூரணமாய்ச்‌ 
சொல்லி முடத்தாயிற்று என்று பில்தாத்‌ 
தன்‌ மனதில்‌ திருபதியோருககிறர்‌ 
ஆனால்‌ பில்தாத்தின்‌ உபதேசம்‌ 
முழுமையானதல்ல. தேவனைப்பற்றிய 
இரகசியம்‌ மிகவும்‌ பெரியது. பில்தாத்‌ 
ஓரளவு மாத்திரமே 
வைத்திருக்கிறார்‌. 


தேவனைப்பற்றிய சத்தியத்தோடு, 


பில்தாத்‌ தேவனைப்பற்றி அறிந்திருக்கும்‌ 
பார்க்கும்போது, 


ஒப்பிட்டுப்‌ 


உணர்ந்தவராக, 
வனுக்கு எப்படி 
'துணையாயிருந்தாய்‌” 
பில்தாத்திடம்‌ கேட்கிறார்‌ 
தேவனைப்பற்றிய 
பூரணமாயில்லை. ஞானமில்லாத 
ஒருவரால்‌, ஞானபில்லாத 
மற்றொருவருக்கு சத்தியத்தை பூரணமாய்‌ 
சொல்லமுடியாது. 


பில்தாத்‌ இதுவரையிலும்‌ சொன்ன 
உபதேசத்தினால்‌ யோபுவுக்கு ஒரு 
பிரயோஜனமும்‌ உண்டாகவில்லை. யோபு 
திடனற்றவராகவும்‌, பெலனற்றவராகவும்‌ 
இருக்கிறார்‌. பில்தாத்தின்‌ உபதேசம்‌ 
யோபுவுக்கு ஒத்தாசையாகவும்‌, 
ஆதரவாகவும்‌ இல்லை. யோபு 
பில்தாத்தின்‌ உபதேசத்தைப்பற்றி, 
;ன்னுடைய மனதிலுள்ளதை மறைக்காமல்‌, 
“திடனில்லாதவனுக்கு நீ எப்படி ஒத்தாசை 
பண்ணினாய்‌? பெலனற்ற கையை நீ 
எப்படி ஆதரித்தாய்‌?” என்று கேட்கிறார்‌. 

பில்தாத்தின்‌ உபதேசம்‌ எப்படிப்பட்டது 
என்பதை யோபு அவருக்கு விவரித்துச்‌ 
சொல்லுகிறார்‌. 
உபதேசத்தினால்‌ 
நாமம்‌ மகிமைப்படவில்லை. 
சொன்ன 
யோபுவுக்கும்‌ பிரயோஜனமுண்டாகவில்லை. 
ஆகையினால்‌ பில்தாத்தின்‌ வார்த்தைகள்‌ 
எல்லாமே பிரயோஜனமற்றதாயிருக்கிறது. 
பில்தாத்‌ தேவனைச்‌  சேனிப்பதாக 
நினைத்து, தேவனைப்பற்றி 
யோபுவிடம்‌ பேசுகிறார்‌. 


பில்தாத்திற்கும 
ஞானம்‌ 


புகழ்ந்து 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆனாலும்‌ பில்தாத்தின்‌ வார்த்தையில்‌ 
பயபக்தியுமில்லை,  ஆராதனையுபில்லை. 
டய வார்‌ (னை 
ர டட 2 
யோபுவுக்கு சத்தியத்தை உணர்த்த 
வேண்டும்‌ என்றும்‌. அவருக்கு 
சத்தியத்தைப்‌ போதிக்கவேண்டும்‌ என்றும்‌, 
அவருக்கு ஆறுதல்‌ சொல்ல 
வேண்டும்‌ என்றும்‌ பில்தாத்‌ 
விரும்புகிறார்‌. அதற்காகவே அவர்‌ 
யோபுவின்‌ விவாதத்திற்கு பிரதியுத்தரம்‌ 
சொன்னார்‌. ஆனால்‌ பில்தாத்தின்‌ 
வார்த்தைகளினால்‌ அவருடைய 
நோக்கம்‌ சிறிதும்‌ நிறைவேறவில்லை. 
யோபு பில்தாத்திடம்‌, “யாருக்கு 
அறிவைப்‌ போதித்தாய்‌” என்று கேட்கிறார்‌. 


பில்தாத்‌ தன்னிடம்தான்‌ பேசுகிறார்‌ 
என்பதைக்கூட யோபு 
அங்கீகரிக்கவில்லை. அவர்‌ ஞானமுள்ள. 
வார்த்தைகளை தன்னோடு 
பேசுகிறார்‌ என்பதையும்‌ யோபு 
ஏற்றுக்கொள்ளவில்லை. பில்தாத்தின்‌ 
வார்த்தைகள்‌ சிறுபிள்ளைகளுக்குப்‌ 
போதிப்பதுபோல இருக்கிறது. அவரால்‌ 
யோபுவுக்கு. புதிதாக எதையும்‌ 
சொல்ல. தத்‌ பில்தாத்‌ 
சொன்ன; பம்‌ யோபு 
ஏற்கெனவே அறிக்திருக்கிறர்‌ 

பில்தாத்‌ சொன்ன 
சத்தியயானவை. அவை நல்வார்த்தைகள்‌, 
ஆனாலும்‌. பில்தாத்தால்‌ போபுவுக்கு. 
பிரயோஜனமுண்டாகும்படி ஒன்றையும்‌ 
சொல்ல முடியவில்லை, நம்முடைய 
வார்த்தைகள்‌ மற்றவர்களுக்கு 
ந ட அடப்‌ வேண்டு 
மென்றா்‌ நாம்‌ அவர்களைப்பற்றி 
அறிந்திுக்கவேண்டும்‌. அவர்களுக்கு 
ஏற்ற வார்த்தைகளைச்‌ சொல்லவேண்டும்‌. 
நம்முடைய ஞானத்தை அவர்களுக்குக்‌ 
காண்பிக்கவேண்டும்‌. என்பதற்காக 
எதையும்‌ பேசக்கூடாது. ஒருவேளை 
மற்றவர்கள்‌ நம்மைவிட அதிக 
ஞானமுள்ளவர்களாக இருப்பதற்கும்‌ 
வாய்ப்புள்ளது. 


வார்த்தைகள்‌ 





ழ்‌ நள 
யாய 


யோபுவின்‌ இருதயம்‌ 
வியாகுலத்திலிருக்கிறது. அவருடைய 
சரீரம்‌ வியாதியில்‌ வேதனைப்படுகிறது. 
அவருடைய ஆவி முறிந்துபோயிருக்கிறது. 
யோபுவுக்கு. இப்போது ஆறுதலான 
வார்த்தை தேவைப்படுகிறது. பில்தாத்‌ 
யோபுவிடத்தில்‌ தேவனுடைய 
இரக்கத்தையும்‌, அவருடைய 
கிருபையையும்‌ பற்றித்தான்‌ பேசவேண்டும்‌. 
தேவனுடைய மகத்துவத்தையும்‌, 
மாட்சிமையையும்‌ யோபுவோடு 
பேசுவதினால்‌, யோபுவுக்கு. ஒரு 
பிரயோஜனமும்‌ உண்டாகாது. 


பில்தாத்தின்‌ வார்த்தைகளினால்‌. 
தனக்கு ஒரு பிரயோஜனமும்‌ 
உண்டாகவில்லை என்பதை உணர்ந்து, 
யோபு பில்தாத்திடம்‌, "உன்னிடத்திலிருந்து 
புறப்ப்ட ஆவி யாருடையது என்று 
கேட்கிறார்‌ தேவ ஆவியானவர்‌ 
ஆவியானவராகவும்‌, 
ஆளியானவராசவும்‌ 
பில்தாத்தின்‌ வார்த்தைகள்‌ 
யோபுவுக்கு. குழப்பத்தையும்‌, 
கலக்கத்தையும்‌ கொடுக்கிறது. யோபுவின்‌ 
துக்கத்திற்கு பில்தாத்தின்‌ வார்த்தைகள்‌ 
ஆறுதலாகயில்லை. கையினால்‌ 
பில்தாத்‌ பரிசுத்த ஆவியானவரின்‌: 
ஏவுதலினால்‌ பேசாமல்‌, தன்னுடைய 
சுயஆனியின்‌ பிரகாரம்‌ பேசுவதாக 
யோபு நினைக்கிறார்‌ 


சமாதானத்தின்‌ 
ஆறுதலின்‌ 
இருக்கிறார்‌. 


தேவன்‌ சர்வவல்லவர்‌ 
யோபு 26 : 5-18 


யோபு 265. 
மடித்தவர்களூக்கும்‌, 
தங்குகிறவர்களுக்கும்‌ 
உண்டு. 


யோபு 28:8. 
பாதானம்‌ 


திறத்திருக்கிறது;. 
மூடப்படாதிருக்கிறது. 


ஜலத்தின்‌ கீழ்‌ 
அவர்களோடே. 


தத்தளிப்பு 


அவருக்கு முன்பாகப்‌ 
'வெனியாய்த்‌ 
நரகம்‌ 


யோபு 26:7. அவர்‌ உத்தரமண்டலத்தை 
வெட்டவெனியிலே விரித்து, பூமியை 
அத்தரத்திலே தொங்கவைக்கிறார்‌. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யோபு 28:8. அவர்‌ தண்ணீர்கனைத்‌ 
தம்முடைய கார்மேகங்களில்‌ 
கட்டிவைக்கிறார்‌, அதின்‌ பாரத்தினால்‌ 
மேகம்‌ கிழிகிறதில்லை. 


யோபு 28:9. அவர்‌ தமது சிங்காசனம்‌ 
திற்கும்‌ ஆகாசத்தை ஸ்திரப்படுத்தி, 
அதின்மேல்‌ தமது மேகத்தை 
விரிக்கிறார்‌. 


யோபு . அவர்‌ தண்ணீர்கன்மேல்‌ 
சக்கரவட்டம்‌ தீர்த்தார்‌ வெளிச்சமும்‌ 
இருளும்‌ முடியுமட்டும்‌ அப்படியே 
இருக்கும்‌. 


யோபு 261. அவருடைய 
கண்டிதத்தால்‌ வானத்தின்‌ தூண்கள்‌ 
அதிர்த்து தத்தனிக்கும்‌. 


யோபு 26:12. தமது 
வல்லமையினால்‌ சமுத்திரக்‌ 
கொத்தனிப்பை அமரப்பண்ணி, தமது 
ஞானத்தினால்‌ அதின்‌ மூர்க்கத்தை: 
அடக்குகிறார்‌. 


யோபு 26:19. தமது ஆவியினால்‌ 

வானத்தை அலங்கரித்தார்‌; அவருடைய 
தெளிவான சர்ப்ப 

நட்சத்திரத்தை உருவாக்கிற்று. 


அவர்‌ 


பாதாளம்‌. 


ஜலத்தின்‌ கீழ்‌ மடிந்தவர்களுக்கும்‌, 
அவர்களோடே தங்குகிறவர்களுக்கும்‌ 
தத்தனிப்பு உண்டு. அவருக்கு 
முன்பாகப்‌ பாதானம்‌ வெளியாய்த்‌ 
திறந்திருக்கிறது; நரகம்‌ 


மூடப்படாதிருக்கிறது (யோபு 26:5,6). 
இப்பிரபஞ்சத்தில்‌ 
போகிறவர்களை 


ஸரித்துப்‌ 
பிரேதக்குழிகளில்‌ 
அடக்கம்பண்ணுகிறார்கள்‌. அடக்கம்‌ 
பண்ணிய பின்பு அவர்களுடைய 
சரீரங்களை நம்மால்‌ பார்க்க முடியாது. 
ஆனாலும்‌ தேவனுடைய கண்கள்‌ மரித்து 
அடக்கம்பண்ணப்பட்டிருக்கிறவர்களையும்‌ 
பார்க்கும்‌. தேவனுடைய பார்வைக்கு 
மறைவானது ஒன்றுமில்லை. 





ழ்‌ நள 
ஈயா 


ஒருதரம்‌ பிறப்பதும்‌, 
மரிப்பதும்‌ மனுஷருக்கு நியமிக்கப்‌ 
பட்டிருக்கிறது. இது எல்லோருக்கும்‌ 
தெரிந்த சத்தியம்‌. விசுவாசிகளாகிய நாம்‌ 
நம்முடைய சரீர மரணத்தோடு, 
மரித்தோரின்‌ உயிர்த்தெழுதலையும்‌ 
விசுவாசிக்கவேண்டும்‌. நம்முடைய 
மாம்சக்கண்களினால்‌, நாம்‌ மரித்த பின்பு, 
நமக்கு என்ன நேரிடும்‌ என்பதை 
நம்மால்‌ பார்க்க முடியாது. இதை 
நம்முடைய  மனக்கண்களால்‌ பார்க்க 
வேண்டும்‌. நாம்‌ பஸ்ரித்தாலும்‌ உயிரோடு 
எழுந்திருப்போம்‌ என்பதை விசுவாசிக்க 
வேண்டும்‌. நம்முடைய 
மனக்கண்கள்‌ பிரகாசமுள்ள 


தாயிருக்கவேண்டும்‌ 


ஒருதரம்‌ 


மடிந்தவர்களுக்கும்‌, 
அவர்களோடே தங்குகிறவர்களுக்கும்‌ 
தத்தளிப்பு உண்டு என்று 
யோபு சொல்லுகிறார்‌. பாவிகளும்‌ 
துன்மார்க்கரும்‌ பாதாளத்தில்‌ 
தள்ளப்படுவார்கள்‌. அங்கு அவர்களுக்கு 
வேதனையும்‌  தத்தளிபபும்‌ உண்டு 
நம்மால்‌ இப்போது பாதாளத்தையோ, 
நரகத்தையோ பார்க்க முடியாது. அவை 
நம்முடைய கண்களுக்கு மறைவாக 
யிருக்கிறது ஆனாலும்‌ தேவனுக்கு 
முன்பாக பாதாளம்‌  வெளியாய்த்‌ 
திறந்திருக்கிறது. தேவனுக்கு முன்பாக 
நரகம்‌ மூடப்படாதிருக்கிறது 


ஜலத்தின்‌ கீழ்‌ 


உத்தரமண்டலம்‌ 


அவர்‌ உத்தரமண்டலத்தை 
வெட்டவெளியிலே விரித்து, பூமியை 
அந்தரத்திலே தொங்கவைக்கிறார்‌. 
அவர்‌ தண்ணீர்களைத்‌ தம்முடைய 
கார்மேகங்களில்‌ கட்டிவைக்கிறார்‌; 
அதின்‌ பாரத்தினால்‌ மேகம்‌ 
கிழிகிறதில்லை. அவர்‌ தமது 
சிங்காசனம்‌ நிற்கும்‌ ஆகாசத்தை 
ஸ்திரப்படுத்தி, அதின்மேல்‌ தமது 
மேகத்தை விரிக்கிறார்‌. அவர்‌ 
'தண்ணீர்கன்மேல்‌. சக்கரவட்டம்‌. 
தீர்த்தார்‌; வெளிச்சமும்‌ இருளும்‌ 
முடியுமட்டும்‌ அப்படியே இருக்கும்‌. 
அவருடைய கண்டிதத்தால்‌ வானத்தின்‌ 
தூண்கள்‌ அதிர்ந்து தத்தளிக்கும்‌. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அவர்‌ தமது வல்லமையினால்‌ சமுத்திரக்‌ 
கொத்தனிப்பை அமரப்பண்ணி, தமது 
ஞானத்தினால்‌ அதின்‌ மூர்க்கத்தை 
அடக்குகிறார்‌ (யோபு 26:7-12). 


யோபுவும்‌ அவருடைய சிநேகிதரும்‌ 
தேவனுடைய வல்லமையையும்‌ அவருடைய 
மகிமையையும்‌ அங்கீகரிக்கிறார்கள்‌. 
இந்த சத்தியத்தில்‌ அவர்களுக்குள்‌ 
கருத்து வேறுபாடோ, விவாதமோ 
இல்லை. யோபு தேவனுடைய 
ஞானத்தையும்‌, அவருடைய 
வல்லமையையும்‌ பற்றி பில்தாத்திடம்‌ 
சொல்லுகிறார்‌. தேவன்‌ இந்த உலகத்தை 
தம்முடைய ஞானத்தினால்‌ சிருஷ்டித்தார்‌. 
ர்‌ தம்முடைய தெய்வீக 
பராமரிப்பினால்‌  சர்வசிருஷ்டிகளையும்‌ 
பாதுகாத்து பராமரிக்கிறார்‌. தேவனுடைய 
பராமரிப்பு இல்லையென்றால்‌ 
சர்வசிருஷ்டிகளும்‌ அழிந்துபோகும்‌. 


நாம்‌ இந்தப்‌ பூரியையும்‌, பூமியிலுள்ள 
தண்ணீர்களையும்‌ பார்க்கும்போது, 
தேவனுடைய சர்வவல்லமையை 
புரிந்துகொள்ளலாம்‌. தேவன்‌ 
நம்மை தம்முடைய சாயலாக 
சிருஷ்டித்திருக்கிறார்‌. தேவனுடைய 
சிருஷ்டிப்பின்‌ கிரியையில்‌ அவருடைய 
தெய்வீக வல்லமையும்‌, தெய்வீக 
பராமரிப்பும்‌ வெளிப்படுகிறது. தேவன்‌ 
உத்தரமண்டலத்தை வெட்ட வெளியிலே. 
விரித்திருக்கிறார்‌ என்றும்‌, அவர்‌ 
பூமியை... அந்ததத்திலே தொங்க 
வைத்திருக்கிறார்‌ என்றும்‌ யோ 
சொக்கர்‌, ட 


மனுஷனால்‌ எதையும்‌ 
அந்தரங்கத்தில்‌ தொங்க வைக்க 
முடியாது. ஒரு பறவையின்‌ இறகைக்கூட, 
நம்மால்‌ அந்தரத்தில்‌ நிறுத்தி வைக்க 
முடியாது. தேவனோ, தம்முடைய தெய்வீக 
ஞானத்தினால்‌, இந்தப்‌ பூரி முழுவதையும்‌ 
அந்தரங்கத்தில்‌ தொங்க வைக்கிறார்‌. 
வானத்திலுள்ள கார்மேகங்களில்‌ 
தண்ணீர்‌ திரளாயிருக்கிறது. தேவன்‌ 
தண்ணீர்களை தம்முடைய 
கார்மேகங்களில்‌ கட்டி வைத்திருக்கிறார்‌. 

பாரத்தினால்‌ 
கிழியாதிருக்கிறது 


மேகம்‌ 





ழ்‌ நள 
ஈயா 


இது மவ 
சமுத்திரத்திலுள்ள 
தண்ணிரைப்போல, 
மேகங்களிலும்‌ தண்ணீர்‌ 
னாலும்‌ க்‌ 
மரத்தினால்‌ கோக்க 


மிகப்பெரிய அதிசயமாகும்‌. 

திரளான. 
வானத்திலுள்ள. 

இருக்கிறது. 
தண்ணீர்களின்‌' 
'கிறதில்லை. 

தேவனாகிய கர்த்தர்‌ 
சர்வவல்லபையுள்ளவர்‌. வானம்‌ அவருக்கு 
சிங்காசனம்‌. பூமி அவருக்கு பாதபடி. 
தேவன்‌ தமது சிங்காசனம்‌ நிற்கும்‌ 
ஆசனத்தை  ஸ்திரப்படுத்தியிருக்கிறார்‌. 
அதின்மேல்‌ தமது மேகத்தை விரிக்கிறார்‌. 
தேவன்‌ தண்ணீர்கள்மேல்‌ சக்கர வட்டம்‌ 
தீர்க்கிறார்‌ சமுத்திரத்தின்‌ 
'தண்ணீர்களுக்கு தேவன்‌ எல்லையை 
நியமிக்கிறார்‌. தேவன்‌ நியமித்த 
எல்லையை சமுத்திரத்தின்‌ தண்ணீர்கள்‌ 
எடத்த 


வன்‌ 'சர்வவல்லமையுள்ளவர்‌. 
சமுத்திரம்‌ கொந்தளிக்கும்போது தேவன்‌ 
தமது வல்லமையினால்‌ அந்தக்‌ 
கொந்தளிப்பை அமரப்பண்ணுகிறார்‌. 
தமது ஞானத்தினால்‌ சமுத்திரத்தின்‌ 
மூர்க்கத்தை அடக்குகிறார்‌. 
தேவனுடைய கண்டித்தால்‌ வானத்தின்‌ 
தூண்கள்‌ அதிர்ந்து தத்தளிக்கும்‌ என்று 
யோபு சொல்லுகிறார்‌. தேவன்‌ 
சமுத்திரத்தின்‌ தண்ணீர்களுக்கு 
நித்தியமான எல்லையை 
நியமித்திருக்கிறார்‌. வெளிச்சமும்‌ இருளும்‌ 
முடியுமட்டும்‌, தேவன்‌  நியமித்திருக்கிற 
எல்லைகள்‌ மாறாமல்‌ அப்படியே இருக்கும்‌ 


“வானத்தின்‌ தூண்கள்‌” என்னும்‌ 
வார்த்தை பர்வதங்களையும்‌ 
மலைகளையும்‌ குறிக்கும்‌. தேவனுடைய 
கண்டிதத்தால்‌ பர்வதங்கள்‌ 


தேவஆவி 


தமது ஆவியினால்‌ வானத்தை 
அலங்கரித்தார்‌; அவருடைய கரம்‌ 
நெனிவான சர்ப்ப நட்சத்திரத்தை 
உருவாக்கிற்று (யோபு 28:18). 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நாம்‌ வானத்தை நோக்கிப்‌ 
பார்க்கும்போது தேவனுடைய வல்லமை 
யையும்‌ மகத்துவத்தையும்‌, அவருடைய 
சர்வஆளுகையையும்‌ ம்‌ 


தொங்க வைக்கிறார்‌ 
ஒளியை 
வானங்களை 
விரித்திருக்கிறார்‌ 
அவர்‌ தண்ணீர்களை 
தம்முடைய கார்மேகங்களில்‌ கட்டி 
வைத்திருக்கிறார்‌. அதின்‌ பாரத்தினால்‌ 
மேகம்‌ கிழிகிறதில்லை. ஒரு பையில்‌ 
கட்டி வைப்பதுபோல, தேவன்‌ 
தண்ணீர்களை கார்மேகங்களில்‌ கட்டி 
வைத்திருக்கிறார்‌. 
கார்மேகங்களில்‌ தண்ணீர்‌ 
நிரம்பியிருந்தாலும்‌ அதின்‌ பாரத்தினால்‌ 
ம்‌ கிழியாமலிருக்கிறது. இது 
கிருபை தேவனுடைய 
த்‌ ர்‌ பிரகாரமாக, 
க ள்ன்ள்‌ தண்ணீர்கள்‌, இந்த்‌ 
பூமியின்மீது மழையாகப்‌ பொழிகிறது. 
தேவனுடைய பிரியத்தின்படி, அது 
தூறலாகவோ, சிறிய மழையாகவோ, 
கனமழையாகவோ பொழிகிறது. 
கார்மேகங்களில்‌ கட்டப்பட்டிருக்கிற 
தண்ணீர்‌ மொத்தமாக இந்தப்‌ 
பூமியின்மீது விழுந்துவிடுவதில்லை. 
அப்படி விழுந்தால்‌, தண்ணீர்களின்‌ 
பாரத்தை நம்மால்‌ தாங்கமுடியாது. 
தேவன்‌ நம்மீது கிருபையுள்ளவராக, 
கார்மேகங்களில்‌ தாம்‌ கட்டி 
வைத்திருக்கிற தண்ணீர்களை, இந்தப்‌ 
பூமியின்மீது துளி துளியாக 
விழவைக்கி! கனமழை பெய்தாலும்‌, 
a தமான ப்பட்‌ 


(சங்‌ 10422), 


தேவனுடைய சிங்காசனம்‌ 
ஆகாசத்திலிருக்கிறது. தம்முடைய 
சிங்காசனம்‌ நிற்கும்‌ ஆகாசத்தை 
தேவன்‌ ஸ்திரப்படுத்தியிருக்கிறார்‌. அந்த 
ஆகாசத்தின்மேல்‌ தேவன்‌ 
மேகத்தை விரிக்கிறார்‌ 
பரலோகத்தின்‌ உன்னதங்களிலிருக்கிறார்‌. 
அங்கிருந்த பிரகாரம்‌ 


அவர்‌ 
நியாயம்‌ விசாரிக்கிறார்‌ (யோபு 2213) 





ழ்‌ நள 
யாய 


தேவன்‌ தமது ஆவியினாலே வானத்தை 
ன்‌ து 
வ எனத்‌ அ ல] 

ஆதியிலே 


ஜலந்தன்பேல்‌ 
கொண்டிருந்தார்‌. 


தேவ ஆவியானவர்‌ 
அசைவாடிக்‌ 
அதே ஆவியானவர்‌. 
வானத்தை அலங்கரிக்கிறார்‌. 
ஆவியானவர்‌ வானத்தை 
சிருஷ்டித்ததோடு, அதை அலங்கரிக்கவும்‌ 
செய்கிறார்‌. வானத்திலே எராளமான 
நட்சத்திரங்களை வைத்திருக்கிறார்‌. 
பகலிலே தேவன்‌ நமக்கு சூரியனின்‌ 
வெளிச்சத்தைத்‌ தருகிறார்‌. இரவிலே 
நமக்கு சந்திரனின்‌ வெளிச்சம்‌ 
கிடைக்கிறது வானத்தில்‌ நாம்‌ 
காண்கிற சந்திரனும்‌. சூரியனும்‌, 
நட்சத்திரங்களும்‌ தேவனுடைய 
saints 


ஆகாய மண்டலம்‌ 
பிரமாண்டமானது. அதன்‌ பரப்பளவை 
நம்மால்‌ அளக்க முடியாது. தேவன்‌ 
ஆகாயமண்டலத்தை அலங்கரிப்பதற்காக, 
ஏராளமான நட்சத்திரங்களை 
சிருஷ்டித்திருக்கிறார்‌. இவை 
யெல்லாவற்றிற்கும்‌ ஆகாயமண்டலத்தில்‌ 
இடமுண்டு. நம்முடைய கண்களால்‌ நாம்‌ 
பிரத்தியட்சமாய்ப்‌ பார்க்கிற 
ஆகாயமண்டலம்‌ மிகவும்‌ 
அழகாயிருக்கிறது. இப்போது நம்முடைய 
மாம்சக்கண்களால்‌ பார்க்க முடியாமல்‌, 
நம்முடைய மனக்கண்களால்‌ பார்க்கிற 
பரலோகம்‌, இதைவிடவும்‌ மிக 
அழகாகயிருக்கும்‌. நாம்‌ பரலோகத்தில்‌ 
பிரவேசிக்கும்போதுதான்‌, அதன்‌ பூரண 
அழகு நமக்கு பிரத்தியட்சமாகத்‌ தெரியும்‌ 


நெளிவான 
உருவாக்கிற்று. 


மிகவும்‌ 


தேவனுடைய கரம்‌ 
சர்ப்பநட்சத்திரத்தை 

இந்த சர்ப்ப நட்சத்திரம்‌ 
வானத்தில்‌ காணப்படுகிற “பால்வழி” 
என்று சிலர்‌ விளக்கம்‌ சொல்லுகிறார்கள்‌. 
வேறு சிலரோ, நெளிவான 
சர்ப்பநட்சத்திரம்‌ என்பது லிவியாதானை 
குறிக்கும்‌ என்றும்‌ சொல்லுகிறார்கள்‌. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ 

பாம்பை, 

கோணலான 

கடிதம்‌ பெரிதும்‌ 

தமது பட்டயத்தால்‌ 

ப்பர்‌; சமுத்திரத்தில்‌ இருக்கிற 

வலுசர்ப்பத்தைக்‌  கொன்றுபோடுவார்‌' 
(ஏசா 271). 


“அக்காலத்திலே. 
லிவியாதான்‌ என்னும்‌ நீண்ட 
ப்‌ என்னும்‌ 


நெளிவான சர்ப்பநட்சத்திரம்‌ என்பது 
பத்தான்‌ திமிங்கலத்தையோ 

மிகப்பெரிய முதலையையோ 
தகர்‌ என்றும்‌ சிலர்‌ கருத்து 
சொல்லுகிறார்கள்‌. இவை உருவத்தில்‌ 
பெரியவை. தேவனே இவற்றையும்‌ 
சிருஷ்டித்தார்‌. திமிங்கலங்களைப்‌ 
பார்க்கும்போது தேவனுடைய சிருஷ்டிப்பின்‌ 
வல்லமையை நாம்‌ அறிந்துகொள்ள 
முடியும்‌ லிலியாதானைப்பற்றி 
தேவனாகிய கர்த்தரும்‌  யோபுளிடம்‌ 
இவ்வாறு சொல்லியிருக்கிறார்‌. 


“லிலியாதானை  தூண்டிலினால்‌ 
பிடிக்கக்கூடுமோ? அதின்‌ நாக்கை 
நீ விடுகிற குயிற்றினாலே. 
பிடிக்கக்கூடுமோ?. அதின்‌ மூக்கை 
நார்க்கயிறுபோட்டுக்‌  கட்டக்கூடுமோ? 
குறட்டினால்‌ அதின்‌ தாடையை உருவக்‌ 
குத்தக்கூடுமோ? அது உன்னைப்‌ பார்த்து 
அநேக விண்ணப்பஞ்‌ செய்யுமோ? 
உன்னை நோக்கி இச்சகவார்த்தைகளைச்‌ 
சொல்லுமோ? (யோபு ஏ4-3) 


அது உன்னோட உடன்படிக்கை 
பண்ணுமோ? அதைச்‌ சதாகாலமும்‌ 
அடிமைகொள்வாயோ? ஒரு குருவியோடே 
விளையாடுகிறதுபோல்‌, நீ அதனோடே 
விளையாடி, அதை நீ 
உன்‌ பெண்மக்களண்டையிலே. 
கட்டிவைப்பாயோ? கூட்டாளிகள்‌ அதைப்‌ 
பிடிக்கப்பிரயத்தனப்பட்டு, அதை 
வியாபாரிகளுக்குப்‌ பங்கிடுவார்களோ? நீ 
அதின்‌ தோலை _ அநேக 
அம்புகளினாலும்‌ அதின்‌ தலையை 
எறிவல்லையங்‌ களினாலும்‌ எறிவாயோ?” 
(யோபு 4124-7). 





ழ்‌ நவள 
யாய 


தேவன்‌ தம்முடைய சிருஷ்டிபபின்‌ 
வல்லமையை யோபுவுக்கு வெளிப்படுத்தி 
யிருக்கிறார்‌. யோபு தேவனையும்‌. 
அவருடைய சர்வவல்லமையையும்‌, 
சர்வஆளுகையையும்‌, சர்வஞானத்தையும்‌ 
டன தேவனுடைய 

்தத்திற்க யோபு தன்னை 
ன க்கிறார்‌. 


தேவனுடைய கிரியை 
யோபு 26 : 14 


யோபு 26:14. இதோ, இவைகள்‌ 
அவருடைய கிரியையில்‌ 
கடைகோடியானவைகன்‌, அவரைக்‌. 
குறித்து நாங்கள்‌ கேட்டது எவ்வனவு 
கொஞ்சம்‌; அவருடைய வல்லமையின்‌ 
இடிமுழக்கத்தை அறிந்தவன்‌ யார்‌ 
என்றான்‌. 


யோபு இதுவரையிலும்‌ 
கிரியைகளை 
சிநேகிதரிடத்தில்‌ 


தேவனுடைய 
தன்னுடைய 
விரிவாக எடுத்துச்‌ 
சொன்னார்‌. தான்‌ இதுவரையிலும்‌ 
தேவனுடைய கிரியைகளை பூரணமாய்ச்‌ 
சொல்லி முடிக்கவில்லை என்று யோபு 
சொல்லுகிறார்‌. "இதோ, இவைகள்‌ 
தேவனுடைய கிரியையில்‌ 
கடைகோடியானவைகள்‌” என்று சொல்லி, 
தேவனுடைய வல்லமையை 
தெளிவுபடுத்துகிறார்‌. 


தேவன்‌ மனுபுத்திரருக்கு 
தம்மைப்பற்றி ஒரளவு மாத்திரமே 
வெளிப்படுத்தியிருக்கிறார்‌. தேவன்‌ 
தம்மைப்பற்றி எவ்வளவு 
வெளிப்படுத்துகிறாரோ, அவ்வளவு 
மாத்திரமே நம்மால்‌ தேவனைப்பற்றி 
அறிந்துகொள்ள முடியும்‌ நம்முடைய 
சுயபுத்தியினாலோ, சுயஞானத்தினாலோ, 
நம்மால்‌ தேவனை 
அறிந்துகொள்ள 
தேவனுடைய 
வெளிப்பாட்டிற்காக காத்திருக்கவேண்டும்‌. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சிருஷ்டிப்பையும்‌, 
அவருடைய மகத்துவத்தையும்‌, 
சர்வவல்லமையையும்‌, மாட்சிமையையும்‌ 
யோபு பயபக்தியோடு அங்கீகரித்து, 
தேவனைத்‌ துதிக்கிறார்‌. யோபுவும்‌ 
பில்தாத்தும்‌ தேவனைப்பற்றி நல்ல 
சத்தியங்களைச்‌ சொல்லுகிறார்கள்‌. 
தேவனுடைய ஞானத்தின்‌ 
ஆழத்தை மனுஷரால்‌ புரிந்துகொள்ள 
முடியாது. நாம்‌ தேவனைப்பற்றித்‌ 
தெரிந்து வைத்திருப்பது மிகவும்‌ 
கொஞ்சம்‌. தேவனைப்பற்றி நாம்‌ 
இன்னும்‌ தெரிந்து கொள்ள வேண்டியது 
மிகவும்‌ அதிகம்‌. ௬ுதவன்‌ 
எப்படியிருக்கிறார்‌ என்பதையும்‌, 
தேவனுடைய குணாதிசயங்களையும்‌ நாம்‌ 
இன்னும்‌ பூரணமாய்‌ அறிந்துகொள்ள 
வில்லை. நாம்‌ தேவனைப்பற்றி 
அறிந்திருப்பதைவிட, அவரைப்பற்றி 

னும்‌ ரியாமலிருப், மிகவும்‌ 
இன்னும்‌ றியாமலிருபபதே 1 


தேவனைக்குறித்து 
கேட்டது எவ்வளவு 
அவருடைய 
இடிமுழக்கத்தை 


தேவனுடைய 


நாங்கள்‌ 
கொஞ்சம்‌, 
வல்லமையின்‌ 
அறிந்தவன்‌ யார்‌” 
என்று யோபு கேட்கிறார்‌. தேவன்‌ 
நித்தியமானவர்‌. அவரை. நம்மால்‌ 
பூரணமாய்‌ அறிந்துகொள்ள முடியாது. 
நம்முடைய ஞானமும்‌, புத்தியும்‌, அறிவும்‌ 
தேவனுக்கு முன்பாக பலவீனமானவை, 
தேவனுடைய மகிமையை நாம்‌ 
இன்னும்‌ பூரணமாய்‌ அறிந்துகொள்ள 
வில்லை. காலம்‌ வரும்போது தேவன்‌ 
தம்மை இன்னும்‌ அதிகமாய்‌ 
நமக்கு  வெளிப்படுத்துவார்‌. அது 
வரையிலும்‌ நமக்கு வெளிப்படுத்தப்‌ 


வெறுக்க 





ழ்‌ நவள 
ஈயா 


யோபுவின்‌ 

பொதுவாக யோபுவை 
பேசவிடமாட்டார்கள்‌. 

சிநேகிதருக்கு பிரதியுத்தரம்‌ சொல்ல. 
ஆரம்பிக்கும்போதே. அவர்கள்‌ 
யோபுவைத்‌ தடுத்து நிறுத்தி, அவரோடு 
விவாதம்பண்ணுவார்கள்‌ னால்‌. 
இப்போதோ யோபு தொடர்ந்து பேசுகிறார்‌ 
போபுவின்‌ சிநேகிதர்கள்‌ அவர்‌ 
பேசும்போது... குறிக்கிபாமல்‌, அவரை 
தொடர்ந்து பேச அனுமதிக்கிறார்கள்‌. 


பில்தாத்தின்‌ விவாதத்திற்கு யோபு 
இதுவரையிலும்‌ சொன்ன பிரதியுத்தாமே 
(யோபு 26-ஆவது 

போதுமானது. ஆனாலும்‌ 

தன்னுடைய சிநேகிதருக்கு தன்‌ பிரசங்க 
வாக்கியத்தை தொடர்ந்து சொல்லுகிறார்‌. 
அவர்களுக்கு என்னென்ன 
சொல்லவேண்டும்‌ என்று யோபு தன்‌ 
மனதில்‌ விரும்புகிறாரோ, அவையெல்லா 
வற்றையும்‌ மறைக்காமல்‌ பேசுகிறார்‌. 


யோபு தன்‌ சிநேகிதரிபத்தில்‌ 
பேசும்போது, தன்னுடைய உத்தமத்தைக்‌ 
குறித்து மறுபடியுமாக உறுதி 
பண்ணுகிறார்‌. தன்னுடைய உதடுகள்‌ 
தீமையைச்‌ . 
தன்னுடைய 


சிநேகிதர்கள்‌ 
அதிகமாகப்‌ 
யோபு தன்‌ 


(யோபு 271-6). 

சிநேகிதர்கள்‌ அவர்மீது 

குற்றம்‌ சொல்லுகிறார்கள்‌. அவர்களுடைய 
குற்றச்சாட்டுக்களில்‌ உண்மையில்லை. 
அவர்கள்‌ மாய்மாலமாய்ப்‌ பேசுகிறார்கள்‌ 
என்று யோபு அவர்களைக்‌ 
குற்றப்படுத்துகிறார்‌. யா 2747-10). 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


துன்மார்க்கர்‌ இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ 
சிறிதுகாலம்‌ செழிப்பாயிருந்தாலும்‌, 
அவர்களுடைய முடிவு பயங்கரமாயிருக்கும்‌. 
துன்மார்க்கருக்கு நிச்சயமாகவே அறிவு 
வரும்‌. இதுவே அவர்களுடைய முடிவு 
என்று யோபு சொல்லுகிறார்‌. 
துன்மார்க்கருடைய பாவத்தினிமித்தமாய்‌, 
அவர்கள்‌ அழிந்துபோவதோடு, 
அவர்களுடைய குடும்பத்தாரும்‌ 
அறிந்துபோவார்கள்‌ என்று யோபு 
எச்சரிக்கிறார்‌. 

பாவத்தின்‌ சம்பளம்‌ 
பாவத்தின்‌ விளைவு மிகவும்‌ 
பயங்கரமாயிருக்கும்‌. பாவம்‌ மனுஷனுக்கு 
சாபத்தைக்‌ கொடுக்கும்‌. சாபம்‌ 


பாவியையும்‌, அவனுடைய சந்ததியையும்‌ 
பாதிக்கும்‌ (யோபு 2741-23) 


மரணம்‌. 


யோபுவின்‌ பிரசங்க வாக்கியம்‌ 
யோபு 27: 1-6 


யோபு 274. யோபு பின்னும்‌ தன்‌ 
பிரசங்க வாக்கியத்தைத்‌ தொடர்ந்து 
சொன்னதா: 


யோபு 27:2. என்‌ சுவாசம்‌ என்னிலும்‌, 
தேவன்‌ தந்த ஆவி என்‌ நாசியிலும்‌ 
இருக்குமட்டும்‌, 


யோபு 27:8. என்‌ உதடுகள்‌ தீமையைச்‌ 
சொல்வதுமில்லை; என்‌ நாக்கு கபடம்‌ 
'பேசுவதூமில்லையென்று, 


யோபு 27:4. 
தன்னிவீடுகிற தேவனும்‌, 
ஆத்துமாவைக்‌. ககக 
'சுர்வவல்லவரு மான வருடைய 
ஜீவனைக்கொண்டு சொல்லுகிறேன்‌. 


யோபு 275. நீங்கள்‌ பேசுகிறது 
தீதியென்று நான்‌ ஒத்துக்கொன்வது 
எனக்குத்‌ தூரமாமிருப்பதாக; என்‌ ஆவி 
பிரியுமட்டும்‌ என்‌ உத்தமத்தை என்னை: 
விட்டு விலக்கேன்‌.. 


என்‌ இவபித்தைத்‌ 


யோபு 278. என்‌ நீதியைக்‌ 
கெட்டியாய்ப்‌ பிடித்திருக்கிறேன்‌; அதை 
நான்‌ விட்டுவிடேன்‌; நான்‌ 
உயிரோடிருக்குமனவும்‌ என்‌: 
இருதயம்‌ என்னை தித்திக்காது. 





ழ்‌ நள 
யாய 


யோபு தன்னுடைய சிநேகிதரின்‌ 

விவாதத்திற்கு பிரதியத்தரம்‌ 

சொல்லுகிறார்‌. யோபுவின்‌ பிரதியுத்தரம்‌, 

இந்த அதிகாரத்தில்‌, 
வாக்கியம்‌" என்‌! 


“பிரசங்க 
அழைக்கப்படுகிறது. சாலொமோனுடைய 
வாக்கியத்தைப்போல, 


பிரசங்க 
யோபுவின்‌ , பிரசங்க வாக்கியங்களும்‌ 


சத்தியத்தைப்‌ போதிக்கிறது 


பிரசங்கிக்கிறவர்‌ அதிகாரத்தோடு 
பேசவேண்டும்‌. அவர்கள்‌ 
அதிகாரத்தோடு, பிரசங்கம்பண்ண 
வேண்டும்‌. இந்த அதிகாரம்‌ மனுஷர்‌ 
கொடுக்கிற அதிகாரமல்ல. இது தேவன்‌ 

டய ஊழியக்காரர்களுக்குக்‌ 


தம்மு 
டதத கள அங்காரா 


யோபு தன்னோடு எதிர்த்துப்‌ 
பேசுகிற தன்னுடைய சிநேகிதரைவிட 
ஞானமாய்ப்‌ பேசுகிறார்‌ யோபுவே 
விவாதத்தில்‌ வெற்றி பெறுகிறார்‌ 
இதுவரையிலும்‌ யோபு தன்னுடைய 
சிநேகிதரிடத்தில்‌, தன்னுடைய 
நியாயங்களை, அன்போடும்‌ பணிவோடும்‌ 
சொன்னார்‌. ஆனால்‌ இப்போதோ யோபு 
அதிகாரமுள்ளவராகப்‌ பேசுகிறார்‌. 
தன்னுடைய பேச்சைக்‌ கேட்கிறவர்களுக்கு 
யோபு கட்டளை கொடுக்கிறார்‌. 


யோபுவின்‌ 
இதுவரையிலும்‌ 


ப்பான்‌ 
அவர்மீது குற்றம்‌ 
சொன்னார்கள்‌. யோபு ஒரு 
துன்மார்க்கர்‌ என்றும்‌ அவர்‌ ஒரு 
மாய்மாலக்காரர்‌ என்றும்‌ சொன்னார்கள்‌. 
ஆனால்‌  யோபுவோ தன்னுடைய 
உண்மையிலும்‌, உத்தமத்திலும்‌ 
உறுதியாய்த்‌ தரித்திருக்கிறார்‌. தன்மீது 
வீண்பழி சுமத்துகிறவர்களுக்கு எதிராக, 
யோபு தன்னுடைய நியாயத்தை 
அதிகாரத்தோடு சொல்லுகிறார்‌. யோபு 
ஒன்றும்‌ பேசாமல்‌ அமைதியாக. 
இருந்திருப்பாரென்றால்‌, அவருடைய 
சிநேகிதர்கள்‌ அவரைப்பற்றிச்‌ சொன்னது 
உண்மையானதபோல இருந்திருக்கும்‌. 
போபுவின்மீது குற்றம்‌ சுமரும்‌. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


விசுவாசிகள்‌ தாங்கள்‌ பேசுகிற 
வார்த்தைகளைக்‌ குறித்து மிகவும்‌ 
எச்சரிக்கையாயிருக்கவேண்டும்‌. நாம்‌ 
தேவையில்லாமல்‌ பேசக்கூடாது. அதே 
வேளையில்‌, விசுவாசிகள்‌, 
தேவைப்படும்போது கட்டாயம்‌ பேசியே 
ஆகவேண்டும்‌. பேசவேண்டியதை 
பேசாமலிருப்பதும்‌ பாவம்தான்‌. யோபு 
தன்னைச்‌ சுத்தப்படுத்துகிறார்‌. 
தய சிநேகிதருக்கு சொல்ல 

வேண்டிய மறைக்காமல்‌ 

க்ிலிடகிறா்‌ க 


யோபு தன்னுடைய 
உத்தமத்தைபற்றிச்‌ சொல்லும்போது, 
ஆணையிட்டு சொல்லுகிறார்‌. அதையும்‌ 
சர்வவல்லவருடைய ்‌ 
கொண்டு 

“என்‌ சுவாசம்‌ 
தந்த ஆவி நாசியிலும்‌ 
இருக்குமட்டும்‌, என்‌: உதடுகள்‌ 
தீமையை சொல்வதுபில்லை, என்‌ நாக்கு 
கபடம்‌ பேசுவதுமில்லை' என்று யோபு 
தேவன்‌ பேரில்‌ சத்தியம்‌ பண்ணுகிறார்‌ 


யோபு தேவனிடத்தில்‌ 
பயபக்தியோடிருக்கிறார்‌. தேவனைப்‌ 
பற்றிச்‌ சொல்லும்போது, “என்‌ மீட்பர்‌ 
உயிரோடிருக்கிறார்‌” என்று 
அறிக்கை செய்கிறார்‌. கர்த்தர்‌ 
ஜீவனுள்ள தேவன்‌. யோபு ஜீவனுள்ள 
தேவனை ஆராதிக்கிறார்‌. அவர்‌ 
நித்தியமானவர்‌. யோபு தேவனை 
ஜீவனுள்ளவர்‌ என்று சொன்னாலும்‌, 
தனக்கும்‌ தேவனுக்கும்‌ இடையிலுள்ள 
தொடர்பை யோபுவால்‌ 
சந்தோஷமாய்ச்‌ சொல்ல முடியவில்லை. 
தேவன்‌ தன்னுடைய நியாயத்தை 
தள்ளிவிடுகிறார்‌ என்றும்‌. அவர்‌ 
தன்னுடைய ஆத்துமாவை 
கசப்பாக்குகிறார்‌ என்றும்‌ 
(யோபு 274) யோபு வேதனையோடு 
சொல்லுகிறார்‌ 


என்னிலும்‌, 
என்‌ 





ழ்‌ நவள 
ஈயா 


தேவன்‌ ஜீவனுள்ளவர்தான்‌, 
அவர்‌ நல்லவர்தான்‌, அவர்‌ 
'சர்வவல்லபையுள்ளவர்தான்‌. ஆனாலும்‌ 
அவர்‌ தனக்கு நன்மை செய்யவில்லை 
என்று போபு வேதனைப்படுகிறார்‌. தேவன்‌: 
நீதியுள்ளவர்தான்‌. ஆனாலும்‌ அவர்‌ 
தன்னுடைய நியாயத்தை தள்ளிவிடுகிறார்‌ 
என்று யோபு சொல்லுகிறார்‌. யோபுவின்‌ 
சிநேகிதர்‌ அவர்மீது குற்றம்‌ 
சொல்லுகிறார்கள்‌. தேவன்‌ அவர்கள்‌ 
சொல்லுகிற 
கேட்டுக்கொண்டிருக்கிறார்‌. 
யோபுவைப்பற்றி 
ஆனாலும்‌ 
நியாயத்தை விசாரியாமல்‌, அதைத்‌ 
தள்ளிவிடுகிறார்‌ என்று யோபு 
வருத்தத்தோடு சொல்லுகிறார்‌. 


யோபு இப்போது வேதனையிலும்‌. 
வியாதியிலும்‌ இருக்கிறார்‌. அதிகமான 
துன்பங்களை அனுபவிக்கிறார்‌. 
துன்மார்க்கருக்கு மாத்திரமே துன்பங்கள்‌ 
வருமென்றும்‌, யோபு துன்பங்களை 
அனுபவிப்பதினால்‌ அவரும்‌ ஒரு 
துன்மார்க்கர்‌ என்றும்‌ யோபுவின்‌ 
சிநேகிதர்கள்‌ அவர்மீது குற்றம்‌ 
சொல்லுகிறார்கள்‌. யோபுவினிடத்தில்‌ 
துன்மார்க்கம்‌ இல்லை. அவர்‌ ஒரு 
நீதிமான்‌. இது தேவனுக்குத்‌ தெரியும்‌ 
ஆனால்‌ தேவனோ, யோபுவின்‌. 
வியாதியையும்‌, வேதனையையும்‌. 
துன்பத்தையும்‌ உடனே நீக்கிவிடவில்லை. 
யோபு... இன்னும்‌ வேதனைகளை 
அனுபவிக்கிறார்‌. 


தேவன்‌ யோபுவின்‌ வியாதியை 

அவருடைய சரீரத்தில்‌ 
ரோக்கியத்தை உடனே கொடுத்து 
வடபால்‌ அது யோபுவுக்கு அதிக 
பயனுள்ளதாயிருக்கும்‌. யோபுவின்‌ 
சிநேகிதர்கள்‌ அவர்மீது குற்றச்சாட்டுக்‌ 
களைச்‌ சொல்ல முடியாமல்‌ போகும்‌ 
யோபும்‌ தன்னுடைய உத்தமத்தை 
நிரூபிப்பார்‌. ஆனால்‌ தேவனோ, யோபு. 
எதிர்பார்க்கிற பிரகாரம்‌, அவருடைய 
நியாயத்தை விசாரிக்கவில்லை. 
ஆகையினால்‌ யோபு தேவனைப்பற்றிச்‌ 
சொல்லும்போது, “என்‌ நியாயத்தை 
தள்ளிவிடுகிற தேவன்‌” என்று 
சொல்லுகிறார்‌. 


குற்றச்சாட்டுக்களைக்‌ 
தேவனுக்கு 


நீக்கி, 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யோபுவின்‌ 
கசப்பாயிருக்கிறது. 
தன்னுடைய ஆத்துமாவை 
கசப்பாக்குகிறார்‌ என்று யோபு 
வேதனையோடு சொல்லுகிறார்‌. தேவன்‌ 
யோபுவுக்கு வியாதியையும்‌, 
வேதனைகளையும்‌, துன்பங்களையும்‌, 
உபத்திரவங்களையும்‌, நஷ்டங்களையும்‌, 
கஷ்டங்களையும்‌ கொடுத்திருப்பதினால்‌, 
அவருடைய ஆத்துமா கசப்பாயிருக்கிறது. 


யோபு தேவனைப்பற்றி 
வருத்தத்தோடு சொன்னாலும்‌ அவர்‌ 
தேவன்மீது நம்பிக்கையாயிருக்கிறார்‌. 
தேவன்‌ தன்னுடைய நியாயத்தைத்‌ 
தள்ளிவிட்டாலும்‌, தன்னுடைய 
ஆத்துமாவை சுசப்பாக்கினாலும்‌, 
கர்த்தராகிய தேவனே தனக்கு 
தேவனாயிருக்கிறார்‌ என்று யோபு 
பயபக்தியோடு சொல்லுகிறார்‌ தன்‌ 
மீட்பராகிய தேவன்‌ உமிரோடிருக்கிறார்‌ 
என்று போடு விசவாசிக்கிறார பல்‌ 


ப... ஆத்துமா 
கலக்கத்திலிருக்கிறது. 
தேவனே 


தேவன்‌ 
கோபமாகயிருந்தாலும்‌, 
தற்போது தனக்கு விரோதமாக 
கிரியை நடப்பித்தாலும்‌ யோபு 
தன்னுடைய வழக்குகளை தேவனுடைய 
பாதபடியில்‌  சமர்ப்பிக்கிறார்‌. யோபு 
தேவனிடத்தில்‌ வைத்திருக்கிற 
விசுவாசம்‌ சிறிதும்‌ குறையவில்லை. 


தன்னோடு 
அவர்‌ 


யோபு தன்னுடைய பேச்சுக்களைக்‌ 
குறித்து சாட்சியாகச்‌ சொல்லுகிறார்‌. 
யோபுவின்‌ உதடுகள்‌ தீமையைச்‌ 
சொல்லாது. அவருடைய நாக்கு 
கபடம்‌ பேசாது. யோபு 
தன்னுடைய சிநேகிதருக்கு 
இதுவரையிலும்‌ பிரதியுத்தரம்‌ 
சொன்னார்‌. அவர்களுடைய 
விவாதத்திற்கு. யோபு சொன்ன 
பிரதியத்தரத்தில்‌ தீமையோ, கபடமோ 
இல்லை. யோபுவின்‌ கம்‌ 


மணர்ளாசிக்க 


ஒரு வார்த்தையும்‌ 





ழ்‌ [பப்ப 
ஈயா 


யோபுவின்‌ விசுவாசம்‌ 
உறுதியாயிருக்கிறது. யோபு 
தேவனைப்பற்றி சரியான உபதேசத்தைப்‌ 
பெற்றிருக்கிறார்‌. யோபு சத்தியத்தைவிட்டு 
வழிவிலகிப்போய்விடவில்லை. யோபு சில 
சமயங்களில்‌ தன்‌ சிநேகிதரோடு 
கோபத்தோடு பேசினாலும்‌, அவர்‌ 
சத்தியத்தையே பேசுகிறார்‌. தான்‌ எதை 
விசுவாசிக்கிறாரோ அதையே யோபு 
பேசுகிறார்‌. 


யோபு பாடுகளையும்‌, வேதனைகளையும்‌ 
அனுபவித்தாலும்‌ அவர்‌ சத்தியத்தை 
மறுதலித்துவிடவில்லை. தன்னுடைய 
விசுவாசத்திலிருந்து யோபு. 
விலகிப்போய்விடவில்லை. யோபுவின்‌ 
சிநேகிதர்‌ அவர்மீது தப்பிதமாய்க்‌ 
குற்றச்சாட்டுக்களைச்‌ சொன்னாலும்‌, 
யோபு தன்‌ சிநேகிதர்களை தப்பிதமாய்‌ 
நியாயந்தீர்க்கவில்லை. 


யோபுவின்‌ 
குபடமில்லாமலும்‌, 
இருக்கிறது. தன்னுடைய 
வரையிலும்‌ தான்‌ 
சத்தியத்தைப்‌ பேசப்போவதாக யோபு 
ஆணையிடுகிறார்‌. தன்னுடைய சுவாசம்‌ 
தன்னிலும்‌, தேவன்‌ தந்த ஆவி 
தன்னுடைய நாசியிலும்‌ இருக்குமட்டும்‌. 
தன்னுடைய உதடுகள்‌ தீமையை 
சொல்வதில்லை என்றும்‌, தன்னுடைய 
நாக்கு கபடம்‌ பேசுவதில்லை என்றும்‌ 
ஆணையிடுகிறார்‌ 


நாம்‌ நிச்சயமாய்‌ 
சத்தியத்தை மாத்திரமே 
பேசவேண்டும்‌. நமக்கு 
சந்தேகணகயிருக்கிற காரியங்களை 
உறுதியாகச்‌ சொல்லக்கூடாது. நாம்‌ ஒரு 
காரியத்தை உறுதியாகச்‌ சொல்லிவிட்டு. 


வார்த்தை 
தீமையில்லாமலும்‌ 
ஜீவியகாலம்‌ 

இப்படியே 


நம்புகிற 
உறுதியாகப்‌ 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யோபுவோ தன்னுடைய 
பேச்சைக்குறித்து ஆணையிடுகிறார்‌. 
தன்னுடைய ஜீவியகாலம்‌ முழுவதும்‌ 
தன்னுடைய நாக்கு கபடம்‌ பேசாது என்று 
உறுதியாகச்‌ சொல்லுகிறார்‌. விசுவாசி 
களாகிய நாமும்‌ யோபுவைப்போல 
நம்முடைய சிந்தையிலும்‌, விசுவாசத்‌ 
திலும்‌, வார்த்தையிலும்‌ உறுதியாயிருக்க 
வேண்டும்‌ தீமையான வார்த்தைகளையோ, 
கபடமான பேச்சுக்களையோ நாம்‌ 
பேசக்கூடாது என்று தீர்மானம்பண்ணா 
வேண்டும்‌. கர்த்தருடைய பிள்ளைகள்‌ 
தீமைக்கு விலகி ஜீவிக்க வேண்டும்‌. 


யோபுவின்‌ சிநேகிதர்கள்‌ அவர்மீது 
குற்றம்‌ சொல்லுகிறார்கள்‌. அவர்களுடைய 
குற்றச்சாட்டுக்களை யோபு ஏற்றுக்‌ 
கொள்ளவில்லை. “நீங்கள்‌ பேசுகிறது நீதி 
என்று நான்‌ ஒத்துக்கொள்வது எனக்குத்‌ 
தூரமாயிருப்பதாக” என்று யோபு 
சொல்லுகிறார்‌. யோபுவின்‌ சிநேகிதர்கள்‌ 
அவருக்கு ஆறுதல்‌ சொல்லுவதற்காக 
வந்தார்கள்‌. ஆனால்‌ அவர்களோ 
யோபுவுக்கு ஆறுதல்‌ சொல்லுவதற்குப்‌ 
பதிலாக, அவருக்கு வேதனையைக்‌ 
கொடுக்கிறார்கள்‌. யோபுவை ஒரு 
மாய்மாலக்காரர்‌ என்று சொல்லி அவரைக்‌ 
குற்றப்படுத்துகிறார்கள்‌. யோபுவின்‌ 
சிநேகிதர்கள்‌ அவரை தங்கள்‌ வார்த்தை 
களினால்‌ நிந்திக்கிறார்கள்‌. ஆனால்‌ 
யோபுவோ, “நான்‌ உயிரோடிருக்குமளவும்‌ 
என்‌ இருதயம்‌ என்னை நநிந்திக்காது' 
என்று சொல்லுகிறார்‌. 


யோபு தன்னுடைய உத்தமத்தையும்‌, 
நீதியையும்‌ காத்துக்கொள்கிறார்‌. “என்‌ 
ஆலி பிரியுமட்டும்‌ என்‌ உத்தமத்தை 
என்னைவிட்டு விலக்கேன்‌” என்றும்‌, 
என்‌ நீதியை கெட்டியாய்ப்‌ 
பிடித்திருக்கிறேன்‌, அதை நான்‌ விட்டு 
விடேன்‌” என்றும்‌ யோபு உறுதியாய்ச்‌ 
சொல்லுகிறார்‌. யோபுவின்‌ சிநேகிதர்கள்‌ 
தங்களுடைய வார்த்தைகளினால்‌ அவரை 
நிந்தித்தாலும்‌ அந்த நிந்தனையான 
வார்த்தைகள்‌ 

வில்லை. 


மளவும்‌ 
நிந்திக்காது” என்று யோபு உறுதியாய்ச்‌ 
சொல்லுகிறார்‌. 





ழ்‌ நயனா 
ஈயா 


யோபுவின்‌ இருதயமும்‌, 
மனச்சாட்சியும்‌ சுத்தமாமிருக்கிறது. யோபு 
தன்னைப்பற்றி 
பைப்‌ 
சொல்லுகிற 
சிறிதளவும்‌ 
பொய்த்த நன்றக்‌ தெொத்திரக்க்‌ 
ஆகையினால்‌ தன்னுடைய சிநேகிதர்கள்‌ 
தன்மீது குற்றச்சாட்டுக்களைச்‌ 
சொன்னாலும்‌, யோபுவின்‌ இருதயம்‌ 
கலங்காமல்‌ தெளிவாயிருக்கிறது. 
யோபுவின்‌ இருதயம்‌ அவரை 
நிந்திக்கவில்லை. யோபு தன்னுடைய 
ணை ட்ட 
க நற்றவம்‌ வ்‌ 
றியது 


மாயக்காரன்‌ 
யோபு 27: 7-10 


யோபு 27:7. என்‌ 
ஆகாதவனையப்போனலும்‌, எனக்கு. 
விரோதமாய்‌ எழும்புகிறவன்‌' 
அக்கிரமக்காரனைப்போலும்‌ 
இருப்பானாக. 


பகைஞன்‌. 


யோபு 27:8. மாயக்காரன்‌ பொருளைத்‌ 
தேடி வைத்திருந்தாலும்‌, தேவன்‌ அவன்‌ 
ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும்‌ 
போது, அவன்‌ நம்பிக்கை என்ன? 


யோபு 27:9. ஆபத்து அவன்மேல்‌ 
வரும்போது, தேவன்‌ அவன்‌ 
கூப்பிடுதலைக்‌ கேட்பாரோ?' 


யோபு 27:10. அவன்‌ சர்வவல்லவர்மேல்‌ 

மனமகிழ்ச்சியாயிருப்பாணோ? அவன்‌ 

எப்பொழுதும்‌ தேவனைத்‌. 

தொழுதுகொண்டிருப்பானோ? 

தன்னுடைய 

தன்னை 

குற்றம்‌ 

ஏற்றுக்கொள்ள 

மாய்மாலக்காரனுடைய 

எவ்வளவு மோசபாயிருக்கும்‌ 

யோபுவுக்கு நன்றாய்த்‌ 

“எனக்கு விரோதமாய்‌ 
அக்கிரமக்காரனைப்போல 


என்பது யூதர்களுடைய 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யூதர்கள்‌ தங்களுக்கு விரோதமாக 
எழும்புகிறவர்களை சபிக்கும்போது, 
அவர்களை க்கிரமக்காரர்‌" என்று, 
சொல்லுவது வழக்கம்‌. 


துன்மார்க்கனுக்கு சாபம்‌ வரும்‌. 
தன்னுடைய சத்துருவுக்கு 
துன்மார்க்கனுக்குரிய சாபம்‌ வரவேண்டும்‌ 
என்று யூதர்கள்‌ தங்களுக்கு 
விரோதமாக எழும்புகிறவர்களை 
சபிப்பார்கள்‌. மனுஷனுக்கு சரீர 
வியாதி வரும்போது அதை அலன்‌ 
ஓரளவு சகித்து தாங்கிக்கொள்வான்‌. 
ஆனால்‌ அவனுக்கு தேவனிடத்திலிருந்து 
சாபம்‌ வரும்போது, அதை 
அவனால்‌ சகித்துக்கொள்ள முடியாது. 
யோபு தன்னுடைய  பகைஞனைப்‌ 
பற்றியும்‌, தனக்கு விரோதமாக 
எழும்புகிறவனைப்பற்றியும்‌ சொல்லும்போது, 
“என்‌ பகைஞன்‌ ஆகாதவனைப்போலும்‌, 
எனக்கு விரோதமாய்‌  எழும்புகிறவன்‌. 
அக்கிரமக்காரனைப்போலும்‌ இருப்பானாக" 
என்று சொல்லுகிறார்‌. 


மாய்மாலக்காரனுடைய நம்பிக்கை 
நிறைவேறாது. யோபுவின்‌ சிநேகிதனாகிய 
எலிப்பாஸ்‌ யோபுவினிடத்தில்‌, 
“உம்முடைய தேவபக்தி உம்முடைய 
உறுதியாயும்‌, உம்முடைய வழிகளின்‌ 
உத்தமம்‌ உம்முடைய நம்பிக்கையாயும்‌ 
இருக்கவேண்டியதல்லவோ” (யோபு 4:6) 
என்று சொன்னார்‌. யோபு தன்னுடைய 
சிநேகிதரிடத்தில்‌, “மாயக்காரனுடைய 
நம்பிக்கை என்ன” என்று கேட்கிறார்‌. 
மாயக்கானுக்கு இந்த உலகத்தில்‌ 
ஒரு நம்பிக்கையுில்லை. மாயக்காரன்‌ 
இப்பிரபஞ்சத்தில்‌ பொருளை 
தேவன்‌ 


அவனுடைய நம்பிக்கைகளும்‌, தேவன்‌ 
அவனுடைய ஆத்துமாவை 
எடுத்துக்கொள்‌( வேளையில்‌, 
அவனுக்கு கனம 





ழ்‌ நவள 
யாய 


காரனும்‌ 
பண்ணுவான்‌. 
ஆபத்து 
மாயக்காரன்‌ 
கூப்பிடுவான்‌. 
மாயக்காரன்‌ கனக்‌ 

மாட்டார்‌. மாயக்காரனுடைய ஜெபத்திற்கு 
தேவனுடைய  சமுகத்திலிருந்து பதில்‌ 
வராது. நாம்‌ மெய்யாய்‌ மனந்திரும்பி, 
தேவனிடத்தில்‌ வரும்போதுதான்‌, 
அவர்‌ நம்மை ஏற்றுக்கொள்வார்‌. தேவன்‌ 
நம்முடைய இருதயத்தை அறிந்திருக்கிறார்‌. 
நம்முடைய இருதயம்‌ சுத்தமாயிருக்கும்‌ 
போது, தேவன்‌ நம்முடைய கூப்பிடு 
தகம்‌ கேடு நமக்கும்‌ பதில்கொடுப்பா்‌. 

உங்களைக்‌ 1 

சுத்திகரியுங்கள்‌; உங்கள்‌ கிரியைகளின்‌ 
பொல்லாப்பை என்‌ கண்களுக்கு 
மறைவாக அகற்றிவிட்டு, தீமைசெய்தலை 
விட்டு. ஒயுங்கள்‌. நன்மைசெய்யப்‌ 
படியுங்கள்‌; நியாயத்தைத்‌ 
ஒடுக்கப்பட்டவனை. ஆ 
திக்கற்றப்பிள்ளையின்‌ நியாயத்தையும்‌. 
விதவையின்‌ வழக்கையும்‌ விசாரியுங்கள்‌. 
வழக்காடுவோம்‌ வாருங்கள்‌ என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌: உங்கள்‌ 
பாவங்கள்‌ சிவேரென்றிருந்தாலும்‌ 
உறைந்த மழையைப்போல்‌ வெண்மை 
யாகும்‌: அவைகள்‌ இரத்தாம்பரச்‌ 
சிவப்பாயிருந்தாலும்‌ பஞ்சைப்போலாகும்‌ 
நீங்கள்‌ மனம்‌ பொருந்திச்‌ 
செவிகொடுத்தால்‌, த்தின்‌ 


நன்மையைப்‌ புசிப்பீர்கள்‌ 


தேசத்‌; 
(ஏசா 1116-19). 


மாய்மாலக்காரன்‌ னுடைய 
மாய்மாலத்தைவிட்டு விலகி வேண்டும்‌ 
தன்னுடைய துர்க்குணத்தைவிட்டுவிட்டு 
நற்குணமுள்ளவனாய்‌ மாறவேண்டும்‌. 
மாய்மாலக்காரனுடைய இருதயத்தில்‌ நல்ல 
மாற்றமுண்டாகவேண்டும்‌.. அவன்‌ 
தன்னுடைய பாவங்களுக்காக மனம்‌ 
வருந்தவேண்டும்‌. மாய்மாலக்காரன்‌ 
மனந்திரும்பாமல்‌, தேவனிடத்தில்‌ 
எப்படித்தான்‌ ஜெபம்பண்ணினாலும்‌, 
அவனுக்கு தேவனுடைய சமுகத்திலிருந்து 
பதில்‌ கிடைக்காது. அவனால்‌ 
தேவனுடைய கிருபையையும்‌, 
இரக்கத்தையும்‌ பெற்றுக்கொள்ள முடியாது. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மாய்மாலக்காரனும்‌ சர்வவல்லவர்மேல்‌ 
மனமகிழ்ச்சியாயிருக்கமாட்டான்‌. அவன்‌ 
எப்போதும்‌ தேவனை தொழுது 
கொண்டிருக்கவும்‌ மாட்டான்‌. 
மாய்மாலக்காரனுக்கு தன்பம்‌ வரும்போது 
மாத்திரமே, அவன்‌ தேவனை நினைத்துப்‌ 
பார்ப்பான்‌. அவனுக்கு செழிப்பு 
வரும்போதோ, அவன்‌ தேவனை 
மறந்துவிடுவான்‌. மாய்மாலக்காரன்‌ 
தேவனுடைய கிருபையையும்‌, அவருடைய 
இரக்கத்தையும்‌ அசட்டைபண்ணுவான்‌. 
இந்த உலகத்தின்‌ ஐசுவரியமே அவனுக்கு 
மகிழ்ச்சியைத்‌ தரும்‌. அவன்‌ 
சர்வவல்லவர்மேல்‌ 
மனமகிழ்ச்சியாயிருக்கமாட்டான்‌. 


உலகசிநேகம்‌ தேவனுக்கு 
விரோதமான பகை. மாய்மாலக்காரனோ 
இப்பிரபஞ்சத்தினுடைய ஐசுவரியத்தின்மீது 
ஆசை வைத்து, பொருளாசைக்‌ 
காரனாகவும்‌, விக்கிரகாராதனைக்‌ 
காரனாகவும்‌ இருப்பான்‌ அவன்‌ 
தேவனை தொழுதுகொள்லதற்குப்‌ 
பதிலாக, உலகத்தின்‌ ஐசுவரியத்தை 
தனக்கு எிக்கிரகமாக்கி, அதைத்‌ 
தொழுதுகொள்ளுவான்‌. உலகத்தின்‌ 
ஐசுவரியமும்‌, ஆடம்பரமான ஜீவியமுமே 
மாயக்காரனுக்கு சந்தோஷத்தைக்‌ 
கொடுக்கும்‌. தேவனுடைய சமுகம்‌ 
அவனுக்கு சந்தோஷமாய்‌ 


பொல்லாத மனுஷன்‌ 
யோபு 27 : 11-23 


யோபு 27:11. தேவனுடைய கரத்தின்‌ 
கிரியையைக்‌ குறித்து உங்களுக்கு 
உபதேசிப்பேன்‌; ௪ர்வவல்லவரிடத்தில்‌ 
இருக்கிறதை நான்‌ மறைக்கமாட்டேன்‌. 


யோபு 27:12. இதோ, நீங்கள்‌ எல்லாரும்‌ 
அதைக்‌ கண்டிருத்தும்‌, நீங்கள்‌. 
இத்தனை வீண்‌ 
எண்ணங்கொண்டிருக்கிறது என்ன? 


யோபு 27:18. பொல்லாத மனுஷனுக்கு 
தேவனிடத்திலிருத்து வருகிற பங்கும்‌, 
கொடூரக்காரர்‌ சர்வவல்லவரால்‌ 
அடைகிற சுதத்தரமும்‌ என்ன வெனில்‌, 





ழ்‌ [பப்ப 
யாய 


யோபு 27:14. அவனுடைய குமாரர்‌ 
பெருகினால்‌ 

இரையாவார்கள்‌; 

கர்ப்பப்பிறப்புகன்‌' 
திருப்தியாவதில்லை. 


யோபு 275. 
மீதியானவர்கள்‌: செத்துப்‌ 
புதைக்கப்படுவார்கன்‌; அவனுடைய 
விதவைகள்‌ புலம்புவதில்லை. 


அவனுக்கு. 


அவன்‌ 


குவித்துக்கொண்டாலும்‌, மண்ணைப்‌ 
போல வஸ்திரங்களைச்‌ சவதரித்தாதூம்‌, 


யோபு 27:17. அவன்‌ சுவதரித்ததை 
நீதிமான்‌ உடுத்திக்கொண்டு, 
குற்றமில்லாதவன்‌ அவன்‌ பணத்தைப்‌ 
யகிர்த்துகொள்ளுவான்‌. 


யோபு 2718. அவனுடைய 
வீடு பொட்டுப்பூச்சி கட்டின 
வீட்டைப்போலும்‌, காவல்காக்கிறவன்‌. 
பேட்ட, குடிசையைப்போலுமாகும்‌.. 


யோபு 2719. அவன்‌ 
ஜசுவரியவானாய்த்‌ தூங்கிக்‌ கிடத்து, 
ஒன்னும்‌ பறிகொடாதே போனாலும்‌, 
அவன்‌ தன்‌ கண்களைத்‌ திறக்கும்போது 
ஒன்றுமில்லாதிருக்கும்‌. 


யோபு 27:20, வென்னத்தைப்போல 
திகில்கன்‌ அவனை வாரிக்கொண்டு. 
போகும்‌; இராக்காலத்தில்‌ பெருங்காற்று 
அவனை அடித்துக்கொண்டுபோகும்‌. 


யோபு 2741. கொண்டல்காற்று 
அவனைத்‌ தூக்கிக்கொண்டுபோக, 
அவன்‌ போய்விடுவான்‌; அது அவனை 
அவண்‌ ஸ்தலத்திலிருத்து 
தன்னிக்கொண்டுபோகும்‌. 


யோபு 2722. அவர்‌ இவர்களை 
அவன்மேல்‌ வரப்பண்ணி அவனைத்‌ 
தப்பவிடாதிருப்பார்‌; அவருடைய 
கைக்குத்‌ தப்பியோடப்‌ பார்ப்பான்‌. 


யோபு 27:28. ஜனங்கள்‌ அவனைப்‌: 
பார்த்துக்‌ கைகொட்டி, அவனை 
அவன்‌ ஸ்தலத்தை விட்டு 
வெருட்டிவிடுவார்கள்‌.. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யோபு தன்னுடைய சிநேகிதரிடத்தில்‌, 
தன்னுடைய மனதிலுள்ளது 
எல்லாவற்றையும்‌ 'சொல்லிவிடுகிறார்‌. 
அவர்களுடைய விவாதம்‌ ம்‌ 
நிலமைக்கு வருகிறது. 
சிநேகிதர்‌ சொல்லுகிற 
கருத்துக்களையும்‌ யோபு மறுக்கவில்லை. 
அவர்களுடைய வார்த்தைகளில்‌ 
உண்மையிருக்கும்போது. யோபு அதை 
ஏற்றுக்கொள்கிறார்‌. இருந்தாலும்‌ 
யோபுவினுடைய கருத்துக்களுக்கு, 
ருடைய கிதரின்‌ 
அக்கம்‌! வித்தியாசமிருக து 


துன்மார்க்கருக்கு இந்தப்‌ 
பிரபஞ்சத்தில்‌ பாடுகளும்‌, வேதனைகளும்‌ 
வரும்‌ என்பதை யோபும்‌ 
அங்கீகரிக்கிறார்‌. தேவன்‌ 
துன்மார்க்கனைத்‌ தண்டிப்பார்‌. 
மாயக்காரரின்‌ நம்பிக்கை அழிந்துபோகும்‌. 
ஏழைகளை ஒடுக்குகிறவர்கள்‌ பாடுகளை 
அனுபவிப்பார்கள்‌. பிறரை வஞ்சிக்கிற 
வர்களை தேவன்‌ தண்டிப்பார்‌. இந்த 
சத்தியங்களை  போபுவும்‌, அவருடைய 
சிநேகிதரும்‌ ஏகமாய்‌ ஏற்றுக்‌ 


கொள்கிறார்கள்‌. இதில்‌ அவர்களுக்குள்‌ 
கருத்து வேறுபாடு ணி ல்‌ 


இப்பிரபஞ்சத்தில்‌ 
அனுபவிக்கிறவர்கள்‌ எல்லோருமே 
துன்மார்க்கர்‌ என்று பொபுவின்‌ 
சிநேகிதர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. தேவன்‌ 
துன்மார்க்கர்மீது கோபப்பட்டு, தம்முடைய 
நீதியான தண்டனையை அவர்களுக்குக்‌ 
கொடுக்கிறார்‌. இதனிமித்தமாய்‌ 
துன்மார்க்கர்‌ பிரபஞ்சத்தில்‌ 
பாடுகளையும்‌ வேதனைகளையும்‌ 
பவிக்கிறார்கள்‌ என்றும்‌ யோபுவின்‌ 
சிநேகிதர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌ 


துன்பங்களை 


இந்தப்‌ 


துன்மார்க்கர்‌ இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ 
வேதனைகளை அனுபவிப்பதை யோபுவும்‌ 
அங்கீகரிக்கிறார்‌. ஆனாலும்‌ துன்மார்க்‌ 
கரில்‌ அநேகர்‌ இப்பிரபஞ்சத்தில்‌ 
செழித்திருப்பதாகவும்‌, ஆனாலும்‌ 
அவர்களுடைய செழிப்பு நிலைத்‌ 

திருக்காது என்றும்‌ யோபு சொல்லுகிறார்‌. 
தேவன்‌ தன்மார்க்கரை இம்மையில்‌ 
தண்டிக்காமல்‌ விட்டு விட்டாலும்‌, 





ழ்‌ நவள 
ஈயா 
மறுமையில்‌ 


அவர்களைத்‌ 
யோபு 


அவர்‌ நிச்சயமாகவே 

தண்டிப்பார்‌. என்று 
உறுதியாய்‌ நம்புகிறார்‌. 
தேவனுடைய நியாயத்தீர்ப்பு 
துன்மார்க்கர்மீது பல வேளைகளில்‌ 
உடனடியாக வருவதில்லை. தேவன்‌ 
தம்முடைய சித்தத்தின்‌ பிரகாரமாய்‌, 
தமக்குச்‌ த்தமான வேளையில்‌ 
அவர்களைத்‌ தண்டிக்கிறார்‌. 


யோபு தன்னுடைய சிநேகிதருக்கு 
உபதேசிக்க விரும்புகிறார்‌. “தேவனுடைய 
கரத்தின்‌ கிரியையைக்குறித்து 
உங்களுக்கு உபதேசிப்பேன்‌" 
(யோபு 2701) என்று யோபு 
சொல்லுகிறார்‌ சர்வவல்லவரிடத்தில்‌ 
இருக்கிறதை யோபு மறைக்காமல்‌, 
தன்னுடைய சிநேகிதருக்கு உபதேசிக்க 
துன்மார்க்கரைக்‌ 

தேவனுடைய 
திட்டங்களையும்‌ 
சிநேகிதர்களுக்கு 
பிரியப்படுகிறார்‌ 

இருக்கிறதை 


விருப்பமாயிருக்கிறார்‌ 


'சர்வவல்லவரிடத்தில்‌ 
நான்‌ மறைக்கமாட்டேன்‌” என்றும்‌ 
யோபு சொல்லுகிறார்‌. வெளிப்படுத்தப்‌ 
பட்டிருக்கிற சத்தியங்களெல்லாம்‌. 
நமக்கும்‌, பிள்ளைகளுக்கும்‌ 
உரியது 


யோபு 


நம்முடைய 


கரத்தினால்‌, 
தன்னுடைய சிநேகிதருக்கு 
உபதேசிக்கிறார்‌. “தேவனுடைய கரத்தின்‌ 
கிரியையைக்குறித்து உங்களுக்கு 
உபதேசிப்பேன்‌” என்று யோபு தன்னுடைய 
சிநேகிதரிடத்தில்‌ சொல்லுகிறார்‌. 
தேவனுடைய கரம்‌ வல்லமையுள்ளது. 
தேவன்‌ உபதேசிக்கும்போது, அவர்‌ 
தம்முடைய சத்தியத்தை 
வெளிப்படையாகவும்‌. அதிகாரத்தோடும்‌ 
ப்பார்‌ ம்‌ மற்றவர்களுக்கு 


தேவனுடைய 


விளம்பினதாவது” (ஏசா 831 


ஏசாயா சொல்லுகிறார்‌. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யோபுவின்‌ சிநேகிதர்கள்‌ 
ஏற்கெனவே கண்டிருப்பதைக்குறித்து, 
யோபு அவர்களுக்கு உபதேசிக்க 
விரும்புகிறார்‌. அவர்கள்‌ அதை 
ஏற்கெனவே கண்டிருந்தும்‌, அதைக்‌ 
குறித்து அவர்கள்‌ வீண்‌ எண்ணங்‌ 
கொண்டிருக்கிறார்கள்‌. யோபுவுக்கு. 
வேதனையும்‌ துன்பமும்‌ வந்திருப்பதினால்‌, 
அவர்‌ ஒரு துன்மார்க்கர்‌ என்று 
அவர்மீது குற்றம்‌ சொல்லுகிறார்கள்‌. 
அவர்களுக்கு சத்தியம்‌ தெரியும்‌. 
னாலும்‌ அந்த சத்தியத்தை தவறாக 
யாக்கியானம்‌ பண்ணுகிறார்கள்‌. யோபு 
சன்மார்க்கராகயிருந்தாலும்‌, அவரை 


ட ம மனுஷனுக்கு. 
தேவனிடத்திலிருந்து வருகிற 
பங்கைப்பற்றியும்‌. கொடுரக்காரர்‌ சர்வ 
வல்லவரால்‌ ஆடையும்‌ சுதந்தரத்தை! 
பற்றியும்‌ யோபு தன்னுடைய சிநேகிதருக்கு 
உபதேசம்பண்ணுகிறார்‌. எலிப்பாஸ்‌ 
ஏற்கெனவே யோபுவினிடத்தில்‌, 
“தேவனால்‌ துன்மார்க்கனுக்குக்‌ 
கிடைக்கும்‌ பங்கைப்பற்றியும்‌ அவன்‌ 
செய்கைக்கு தேவனால்‌ அவனுக்கு வரும்‌ 
சதந்தாத்தை ற்றிய” (யோபு 20:29) 


துன்மார்க்கருக்கு இந்தப்‌ 
பிரபஞ்சத்தில்‌ ஐசுவரியமும்‌ சுகவாழ்வும்‌ 
கிடைக்கிறது. இது துன்மார்க்கருக்கு 
இந்தப்‌ பிரபஞ்சத்திலிருந்து வருகிற 
பங்கும்‌, சுதந்தரமும்‌ ஆகும்‌. ஆனால்‌ 
தேவனிடமிருந்தோ _ துன்மார்க்கருக்கு, 

வும்‌. துக்கமும்‌, பமும்‌ 
காகவும்‌ சுதந்தரணகவும்‌ வருகிறது. 

துன்மார்க்கரும்‌, பொல்லாத 
மனுஷரும்‌ கொடூரக்காரரும்‌ இப்பிர 
பஞ்சத்தில்‌ சிறிதுகாலம்‌ செழித்திருப்‌ 
பார்கள்‌. ஆனாலும்‌ அவர்களுடைய 
செழிப்பைத்‌ தொடர்ந்து அவர்களுக்கு 
அழிவு வரும்‌ அவர்கள்‌ சிறிதுகாலம்‌ 
செழித்திருந்தாலும்‌ அதன்பின்பு 
அவர்களுக்கு அழிவும்‌ நாசமும்‌, 
மோசமும்‌, துக்கமும்‌, துன்பமும்‌ 
வரும்‌ இதுவே இன்மார்க்கருக்கு 
நியமிக்கப்பட்டிருக்கிற பங்கு. 





ழ்‌ நயனா 
யாய 


துன்மார்க்கரின்‌ குடும்பத்தார்‌ சிறிது 
காலத்திற்கு செழித்திருப்பார்கள்‌. 
அவர்களுடைய குமாரர்களும்‌ 
எண்ணிக்கையில்‌ பெருகுவார்கள்‌. சில 
வேளைகளில்‌ அவர்கள்‌ சமுதாயத்தில்‌. 
உயர்ந்திருக்கவும்‌ செய்வார்கள்‌. 
பிள்ளைகளின்‌ எண்ணிக்கை பெருகியிருப்‌ 
பதினால்‌,  துன்மார்க்கருக்கு மேன்மையும்‌ 
பெருமையும்‌ உண்டாகும்‌. இந்த மேன்மை 
நித்தியமானதல்ல. இது தற்காலிகமானது 
தான்‌. துன்மார்க்கருடைய குமாரர்‌ 
பெருகுவதினால்‌ அவர்களுடைய 
ஐகுவரியமும்‌, சம்பத்தும்‌ பெருகும்‌ 
ராவ இவை விக்கு! 


துன்மார்க்கருடைய குமாரரில்‌ சிலர்‌ 
பட்டயத்திற்கு இரையாவார்கள்‌. 
யுத்தத்தின்‌ அவர்களைக்‌ 
கொன்றுபோடும்‌. அவர்களுடைய 
துன்மார்க்கத்தினிமித்தமாய்‌ நீதியின்‌ 
பட்டயம்‌ அவர்களைத்‌ தண்டிக்கும்‌. 
கொலைகாரருடைய பட்டயம்‌ 
'துன்மார்க்கரின்‌ பிள்ளைகளைக்‌ 
கொன்றுபோடும்‌. அவர்களுடைய 
குடும்பங்களில்‌ ஐசுவரியம்‌ இருக்கும்‌ 
ஆனால்‌ அங்கு சமாதானமும்‌ நிம்மதியும்‌ 
இருக்காது. அவர்களுக்கு உண்மையான 
சிநேகிதர்கள்‌ அதிகம்‌ பேர்‌ 
இருக்கமாட்டார்கள்‌. அவர்களுக்கு 
சத்துருக்களே கேர்‌ இருப்பார்கள்‌. 
சத்துருக்கள்‌ மாய்‌, துன்மார்க்கரின்‌ 
குமாரருக்கு உயிர்ச்சேதமுண்டாகும்‌. 
துன்மார்க்கரின்‌ 
பஞ்சத்தினால்‌ 
துன்மார்க்கனுடைய 
காரத்தினால்‌ 
(யோபு 2714) 


“நான்‌ பார்த்தபோது, இதோ, மங்கின 
நிறமுள்ள ஒரு குதிரையைக்‌ கண்டேன்‌;: 
அதின்மேல்‌ ஏறியிருந்தவனுக்கு மரணம்‌ 
என்று பெர்‌: பாதாளம்‌ 
அவன்பின்‌ சென்றது. பட்டயத்தினாலும்‌, 
பஞ்சத்தினாலும்‌, சாவினாலும்‌ பூமியின்‌ 
'துஷ்டமிருகங்களினாலும்‌, பூமியின்‌ 
காற்பங்கிலுள்ளவர்களைக்‌ கொலை 
செய்யும்டியான 
வக 
கனி 


பட்டயம்‌ 


பிள்ளைகள்‌ 
செத்துப்போவார்கள்‌. 

கர்ப்பப்பிறப்புகள்‌ 
திருப்தியாவதில்லை. 


அதிகாரம்‌ 
கொடுக்கப்பட்டது” 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


துன்மார்க்சின்‌ குமாரர்களுக்கு 
அகாலமரணமுண்டாகும்‌. அவர்களுக்கு 
கண்ணியமான அடக்க ஆராதனை 
நடைபெறாது. செத்த கழுதைகளைப்‌ 
புதைப்பதுபோல 'துன்மார்க்கனுடைய 
பிள்ளைகள்‌ செத்துப்போகும்போது, 
அவர்களுடைய பிரேதங்களை 
மண்ணிலே. புதைப்பார்கள்‌. 
அவர்களுடைய விதவைகள்கூட, 
அவர்களுடைய மாணத்திற்காகத்‌ 
துக்கப்ப்டு அழவும்‌ மாட்டார்கள்‌, 
புலம்பவும்‌ மாட்டார்கள்‌. துன்மார்க்கன்‌ 
செத்துப்போனதினாலோ, அவனுடைய 
பிள்ளைகள்‌ செத்துப்போனதினாலோ 
யாரும்‌ வருத்தப்படமாட்டார்கள்‌. 
அவர்களுக்காக ஒருவரும்‌ ஒரு சொட்டு 
கண்ணீர்கூட விட்டு  அழமாட்டார்கள்‌. 
இதுவே துன்மார்க்கனுடைய பங்கு 

துன்மார்க்கன்‌ இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ 
செழித்திருப்பான்‌. சுகமாய்‌ வாழ்வான்‌. 
ஆனாலும்‌ அவனுடைய செழிப்பும்‌, 
சுகவாழ்வும்‌ நித்தியமானதல்ல. 
துன்மார்க்கன்‌. இந்தப்‌ பூமியில்‌ 
புழுதியைப்போல பணத்தைக்‌ 
குவித்துக்கொள்ளுவான்‌. மண்ணைப்போல 
வஸ்திரங்களை சவதரிப்பான்‌. ஆனாலும்‌ 
இவற்றால்‌ அவனுக்கு ஒரு பிரயோஜனமும்‌ 
உண்டாகாது. அவன்‌ பணத்தைக்‌ 
குவித்தாலும்‌. வஸ்திரங்களை 
சவதரித்தாலும்‌, தேவனுடைய கோபம்‌ 
அவன்மீது தங்கியிருக்கும்‌. 
துன்மார்க்கன்‌ சவதரித்ததை நீதிமான்‌ 
உடுத்திக்கொள்வான்‌. துன்மார்க்கனுடைய 
பணத்தை. குற்றமில்லாதவன்‌ பகிர்ந்து 
கொள்வான்‌ (யோபு 271617) என்று 
யோபு சொல்லுகிறார்‌. 


சன்மார்க்கர்‌ இந்தப்‌ 
உண்மையாய்‌ உழைப்பார்கள்‌. 
யாய்‌ ஐசுவரியம்‌ 
சன்மார்க்கனுடைய ஐசுவரியத்தினால்‌ 
அவனுக்கு புகழ்‌ உண்டாகும்‌. 
சன்மார்க்கன்‌ தன்னுடைய ஐசுவரியத்‌ 
தினால்‌ பிறருக்கு நன்மை செய்வான்‌. 
ஏழைகளுக்கு உதவுவான்‌. திக்கற்ற 
பிள்ளைகளுக்கு ஆதரவாயிருப்பான்‌. 
சன்மார்க்கனுடைய டட நல்ல 
காரியங்களுக்குப்‌ பயன்படும்‌. 


பிரபஞ்சத்தில்‌ 
ருநர்மை 
சேர்ப்பார்கள்‌ 





ழ்‌ நள 
யாய 


ii 
தன்னுடைய மாம்ச 
நிறைவேற்றுவதற்காக, 
ஐகூரியங்களை 
துன்மார்க்கனுடைய 
பிறருக்கு தீங்கு உண்டாகுமேயல்லாமல்‌, 
யாருக்கும்‌ நன்மை உண்டாகாது. 
உலகத்தின்‌ ஐசுவரியம்‌ மரங்களை 
வளர்ப்பதற்கு பயன்படுத்தப்படும்‌ 
உரத்தைப்போன்றது. கொத்தி 
எருபோட்டால்தான்‌ அது மரத்திற்கு 
பிரயோஜனமாயிருக்கும்‌. எருவையும்‌, 
உரத்தையும்‌ பயன்படுத்தாமல்‌ அப்படியே 
வைத்திருந்தால்‌, அதனால்‌ எந்த 
மரத்திற்கும்‌ ஒரு பிரயோஜனமும்‌ 
உண்டாகாது. எர பயன்படுத்தப்படாமல்‌ 
அப்படியே... இருந்தால்‌, வெயிலிலும்‌ 
மழையிலும்‌ இருந்து நாற்றமெடுக்கும்‌. 
துன்மார்க்கனுடைய ஐசுவரியம்‌ 
பயன்படுத்தப்படாத  எருவைப்போன்றது. 
நல்லவர்களின்‌ ஐசுவரியமோ மரங்களுக்கு 
பிரயோஜனமுண்டாக  பயன்படுத்தப்படும்‌ 
எருவைப்போன்றது 
துன்மார்க்கன்‌. 
திரளான ஐக்ரியத்தினால்‌ தனக்கு 
பெரிய வீடுகளையும்‌ மாளிகைகளையும்‌ 
கட்டுகிறான்‌. துன்மார்க்கனுடைய 
மாளிகைகள்‌, அவனுடைய 
ஐக்வரியத்திற்கும்‌. ஆடர்பாத்திற்கும்‌ 
அடையாளமாயிருக்கிறது. துன்பார்க்‌ 
கனுடைய துர்க்குணமும்‌ பாவமும்‌ 
அவனுடைய வீட்டிற்கு அஸ்திபாரமா 
யிருக்கிறது. பாவத்தினால்‌ கட்டப்படும்‌ 
வீடுகள்‌ நிலைத்திருக்காது. 
அவன்‌ எவ்வளவு பெரிய வீட்டைக்‌ 
கட்டியிருந்தாலும்‌, அவனுடைய வீடு 
பொட்டுப்பூச்சி கட்டின வீட்டைப்போலவே 
இருக்கும்‌. அவன்‌ மாடமாளிகைகளையும்‌, 
கூடகோபுரங்களையும்‌ கட்டினாலும்‌ அது 
காவல்காரன்‌ போட்ட குடிசையைப்போல 
ஆகிவிடும்‌. துன்மார்க்கனுடைய சம்பத்து 
நிலைக்காது, 


தன்னுடைய 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


துன்மார்க்கன்‌. தன்னுடைய 
வீட்டில்‌ பாதுகாப்பாகயிருப்பதாக 
கற்பனைபண்ணிக்கொள்கிறான்‌. அவனோ 
தன்‌ வீட்டில்‌ பொட்டுப்பூச்சியைப்போல 
இருக்கிறான்‌. தனக்கு என்ன ஆபத்து 
வரும்‌ என்பது பொட்டுப்பூச்சிக்குத்‌ 
தெரியாது. அதுபோலவே துன்பார்க்கனும்‌ 
தனக்கு வரப்போகும்‌ ஆபத்தைப்பற்றியும்‌, 
தேவனுடைய நியாயத்தீர்ப்பைப்பற்றியும்‌ 
தெரியாதவனாய்‌, தன்னுடைய வீட்டிலே 
தங்கியிருக்கிறான்‌. i 
ஐசுவரியம்‌ 

நினைத்து 


துன்மார்க்கனுக்கு 

க்கப்பட்டிருக்கிறது. இது தேவனுடைய 
நியாயத்தீர்ப்பு தேவனுடைய 
நியாயத்தீர்ப்பிலிருந்து துன்மார்க்கனால்‌ 
தப்பிக்க முடியாது. 


காவல்காரன்‌ போடுகிற குடிசை 
வலுவாகயிராது. ஒரு மழை பெய்தால்கூ. 
அந்தக்‌ குடிசை தாங்காது. பெரிய 
காற்றடித்தால்‌ அந்தக்‌ குடிசை 
உறுதியாகயிராது. குடிசையிலுள்ள. 
ஓலைகளெல்லாம்‌ மழையில்‌ நனைத்து 
பாழாய்ப்போகும்‌. பெருங்காற்றில்‌ 
கூரைகள்‌ பறந்துபோய்விடும்‌. தீவிபத்து 
ஏற்படும்போது கூரைக்‌ குடிசை 
மொத்தமாய்‌ எரிந்து ஒன்றுமில்லாமல்‌ 
போகும்‌. துன்மார்க்கன்மீது தேவனுடைய 
கோபம்‌ அக்கினியைப்போல. 
வந்திறங்கும்‌. தேவனுடைய கோபத்தின்‌ 
அக்கினி துன்மார்க்கனையும்‌ பட்சிக்கும்‌. 
அவனுடைய சம்பத்துக்களையும்‌ 
பட்சிக்கும்‌. துன்மார்‌: கு என்றம்‌ 
சிந்தியல்‌ எல்லாம்‌ அழர்துபோ 


துன்மார்க்கர்‌ ஒருவேளை நீடித்த 
ஆயுசோடும்‌. பூரண ஆரோக்கியத்‌ 
தோடும்‌ ஜீவிக்கலாம்‌. அவர்களுடைய 
வாழ்க்கையில்‌ அவர்களுக்கு ஒரு 
துன்பமும்‌, ஒரு தீங்கும்‌ வராமலும்‌ 
இருக்கலாம்‌... திருடர்கள்‌ அவர்களைக்‌ 


கொள்ளையிடாமலிருக்கலாம்‌. துன்மார்க்கர்‌ 
ஐகூரியவானாய்த்‌ கிடந்து, 


தூங்கிக்‌ 
ஒன்றும்‌ பறிகொடாதேபோனாலும்‌, 





ழ்‌ நவள 
ரியா 


அவன்‌ தன்‌ கண்களைத்‌ திறக்கும்போது 
ஒன்றும்‌ 'நுபில்லாதிருக்கும்‌ என்று 
ால்லுகிறார்‌. 


யோபு 


துன்மார்க்கன்‌ எவ்வளவுதான்‌ 
ஐசுவரியத்தைச்‌ சேகரித்தாலும்‌, அவனால்‌ 
அதை அனுபவிக்க முடியாது. அவனுக்கு 

"சிந்தனையிருக்காது. 


பண்ன ்‌ இருக்காது. 
துன்மார்க்கன்‌ எப்போதும்‌ பயத்தோடும்‌ 
குழப்பத்தோடும்‌ இருப்பான்‌. தன்னுடைய 
வாழ்க்கையை அனுபவிக்கவேண்டும்‌ 
என்பதற்காகவே துன்மார்க்கன்‌ 
ஜசுவரியத்தைச்‌ சேமிக்கிறான்‌. 
ஆனால்‌ அவனுடைய ஐகுவரியத்தை 
அவனால்‌ அனுபவிக்க முடியாமல்‌ 
போகும்‌. 

மற்றவர்கள்‌ துன்மார்க்கனைப்‌ 
பார்க்கும்போது, ஆனுக்கு ஒரு 
கவலையுமில்லை என்று நினைப்பார்கள்‌. 
அவன்‌ சந்தோஷமாகவும்‌ 
சமாதானமாகவும்‌ தூங்குவான்‌ என்று 
அவனைப்பற்றி நினைப்பார்கள்‌. ஆனால்‌ 
மற்றவர்கள்‌ எதிர்பார்ப்பதுபோல 
துன்மார்க்கனுக்கு சந்தோஷமோ, 
சமாதானமோ இருக்காது. 
வெள்ளத்தைப்போல திகில்கள்‌ 
அவனை வாரிக்கொண்டுபோகும்‌: 
இராக்காலத்தில்‌ பெருங்காற்று 
அவனை அடித்துக்கொண்டுபோகும்‌ 
(யோபு 2720) என்று யோபு 
சொல்லுகிறார்‌. 


“பணப்பிரியன்‌ 
திருப்தியடைவதில்லை; 
செல்வப்பெருக்கினால்‌ திருப்தியடைவ 
தில்லை; இதுவும்‌ மாயையே, பொருள்‌ 
பெருகினால்‌ அதைத்‌ தின்கிறவர்களும்‌ 
பெருகுகிறார்கள்‌; அதை உடையவர்கள்‌ 
தங்கள்‌ கண்களினால்‌ அதைக்‌ 
காண்பதேயன்றி அவர்களுக்குப்‌ 
பிரயோஜனம்‌ என்ன? வேலைசெய்கிறவன்‌ 
கொஞ்சமாய்ப்‌ புசித்தாலும்‌ 


பணத்தினால்‌ 
செல்வப்பிரியன்‌. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


COODNENS 
PUBLISHERS 
துன்மார்க்கன்‌ தன்னைப்பற்றியும்‌, 
தன்னுடைய ஐகூரியத்தைப்பற்றியும்‌ 
அதிக அக்கரையும்‌ அதிக கவலையும்‌ 

படுவதினால்‌ அவனுக்கு அதிக திகில்‌ 
உண்டாகும்‌. பயம்‌ அவனைப்பற்றிக்‌ 
கொள்ளும்‌. இவையெல்லாம்‌. சேர்ந்து 
துன்மார்க்கனுடைய மனதைக்‌ 
குழப்பிவிடும்‌. அவன்‌ படுக்கையில்‌ 
படுத்திருக்கும்போது, தூக்கம்‌ வராமல்‌, 

யோ பயந்‌ 

கொண்டிருப்‌ ப 


துன்மார்க்கனுக்கு சாதாரணமான 
மரணம்‌ வராது. அவனுடைய மரணம்‌ 
மிகவும்‌ கொடியதாயிருக்கும்‌, 
துன்மார்க்கனுக்கு ஒன்றும்‌ 
சாதகமாகயிருக்காது. இயற்கை 
அவனுக்கு விரோதமாயிருக்கும்‌. 
பெருங்காற்று துன்மார்க்கனை அடித்துக்‌ 
கொண்டு போகும்‌. கொண்டல்காற்று 
அவனைத்‌ தூக்கிக்கொண்டுபோய்விடும்‌. 
அவனைச்‌ சுற்றிலும்‌ பெருவெள்ளம்‌ 
சூழ்ந்திருப்பதுபோல, திகில்கள்‌ 
சூழ்ந்திருக்கும்‌. 
துன்மார்க்கன்‌ தன்‌ 
நினைத்து மிகவும்‌ 
அவன்‌ ஸரிப்பதற்கு 
ஆயத்தமாயிருக்கமாட்டான்‌. இந்த 
உலகத்தில்‌ இன்னும்‌ கொஞ்சகாலம்‌ 
எப்படியாவது. ஜீனிக்கவேண்டுமென்று 
பிரயாசப்படுவான்‌. ஆனாலும்‌ 
கொண்டல்காற்று அவனை, அவன்‌ 
ஸ்தலத்திலிருந்‌ ள்ளிக்கொண்‌। 
க்தலத்திிருந்து த டு 
துன்மார்க்கன்‌ தன்னுடைய வீடும்‌, 
தன்னுடைய ஆஸ்தியும்‌. சம்பத்தும்‌ 
நிலைத்திருக்கும்‌ என்று நினைப்பான்‌. 
ஆனால்‌ துன்மார்க்கனுக்கு ஒன்றும்‌ 
நிலைத்திருப்பதில்லை. தேவனுடைய 
ஆக்கினைத்தீர்ப்பு துன்மார்க்கன்மீது 
இராக்காலத்து பெருங்காற்றைப்போலவும்‌, 
கொண்டல்காற்றைப்போலவும்‌ வந்து, 
அவனை அழித்துப்போடும்‌. யுகாண்டல்‌ 
காற்றும்‌ பெருங்காற்றும்‌ ஆரவாரத்‌ 
தோடும்‌, ஆர்ப்பரிப்போடும்‌, 
பயங்கரமாகவும்‌, பலத்தோடும்‌ வீசம்‌. 
தன்மார்க்கலுக்கு இப்படிப்பட்ட கொடிய 
'ணமே நியமிக்கப்பட்டிருக்கிறது. 


மரணத்தை 
பயப்படுவான்‌. 
எப்போதும்‌ 





ழ்‌ நவள 
யாய 


கர்த்தருடைய பரிசுத்தவான்களுக்கு 


மாட்டார்கள்‌. 
எப்போதும்‌ 
விசுவாசிகள்‌ 


ஒரு 
தங்கியிருக்கிறார்கள்‌. 
நமக்கு நித்தியமானதல்ல. 
நம்முடைய நித்திய வாசஸ்தலம்‌. 
இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ ஜீவிக்கும்‌ 
காலம்‌ வரையிலும்‌, நமக்கு 
பாடுகளும்‌ வேதனைகளும்‌ இருக்கலாம்‌. 
நாம்‌ இப்பிரபஞ்சத்தைவிட்டு, 
பரலோக; போகும்போ! 
நமக்கு. “நித்திய ர னம்‌ ட 
துன்மார்க்கனோ தன்னுடைய 
ஐகரியத்தின்‌ மிகுதியினால்‌ இந்த 
உலகத்தில்‌ ஆடம்பரமாக ஜீவிக்கிறான்‌. 
தன்னுடைய மாம்ச இச்சைகளை 
நிறைவேற்ற தன்னுடைய 
ஐசுவரியத்தை செலவுபண்ணுகிறான்‌. 
அவன்‌ எரித்துப்‌ போன பின்பு அவனுக்கு 
ஆக்கினைத்தீர்ப்பு நியமிக்கப்பட்டிருக்கிறது. 
துன்மார்க்கனின்‌. மரணமும்‌ 
கொடியதாயிருக்கும்‌. அவன்‌ ஸரித்துப்‌ 
போன பின்பு அவனுடைய நரக ஜீவியம்‌ 
அதைவிட மிகக்கொடியதாயிருக்கும்‌ 
பரிசுத்தவான்‌களுக்கு ஸரிப்பதற்கு 
பு பா EY பாவிகளுக்கோ 
செத்த பின்பு பாடுகள்‌ உண்டு 


கர்த்தரால்‌ 

அழிவு வரும்‌. 

வெள்ளத்தைப்போல 

வரப்பண்ணுகிறார்‌. 

அடித்துக்கொண்டுபோக 

பெருங்காற்றை 

துன்மார்க்கனை ங்கிய 
கொண்டல்காற்றை 


தேவன்‌ 
வரப்பண்ணி. அவனை தப்பனிடாதிருப்பார்‌. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


துன்மார்க்கனுடைய இருதயத்தில்‌ 
பாவசிந்தனையும்‌, துன்மார்க்கமான 
சிந்தனையும்‌ நிரம்பியிருக்கும்‌. அவன்‌ 
இதுவரையிலும்‌ பிறருக்குத்‌ தீங்கு 
செய்து, மனுஷருடைய கைகளில்‌ 
அகப்படாமல்‌ தப்பித்து வந்திருக்கிறான்‌. 
ஆனால்‌ தேவனோ அவனை 
தம்முடைய ஆக்கினைத்தீர்ப்பிலிருந்து 
தப்பவிடாதிருப்பார்‌. துன்மார்க்கனும்‌. 
தேவனுடைய கைக்கு தப்பி ஓடப்பார்ப்பான்‌. 
னால்‌ 'மார்க்கனால்‌ தேவனுடைய 
கலிலிருற் த்‌ நக்க ராட்‌ ட 
தேவன்‌ இப்போது மனுஷர்மிது 
தம்முடைய கிருபையின்‌ கரத்தை 
நீட்டியிருக்கிறார்‌. நம்மை தேவனுடைய 
கிருபைக்கு ஒப்புக்கொடுத்து, அவருடைய 
சமுகத்தில்‌ ஓடிவரும்போது நமக்கு 
அடைக்கலம்‌ உண்டு, தேவன்‌ நம்மை 
தம்முடைய கிருபையின்‌ கரத்தை நீட்டி 
அழைக்கிறார்‌. தேவனுடைய 
கிருபையை புறக்கணித்து 
விடக்கூடாது. தேவனுடைய 
இரக்கத்தையும்‌ கிருபையையும்‌ 
அசட்டைபண்ணிவிடக்கூடாது. 


நாம்‌ 


தேவனுடைய கிருபைக்கு 
நம்மை ஒப்புக்கொடுக்கவில்லையென்றால்‌, 
தேவனுடைய கோபத்தினால்‌ நாம்‌ 
தண்டிக்கப்படுவோம்‌. தம்முடைய 
கிருபையின்‌ கரத்திற்கு கீழ்ப்படியாத 
துன்மார்க்கரை, தேவன்‌ தம்முடைய 
கோபத்தின்‌ கரங்களால்‌ தண்டிக்கிறார்‌ 
தேவனுடைய கைக்கு யாராலும்‌ 
தப்பிக்க முடியாது 

துன்மார்க்கன்‌ 
ஒருவரும்‌ 
அவனுடைய 


அழியும்போது 
வருத்தப்படமாட்டார்கள்‌. 
விதவைகூட அவனுக்காக 
கண்ணீர்‌ சிந்தமாட்டாள்‌. ஜனங்கள்‌ 
அவனைப்‌. பார்த்துக்‌ கைகொட்டி, 
அவனை அவன்‌ ஸ்தலத்தை விட்டு 
வெருட்டிவிடுவார்கள்‌ (யோபு 27:23) 
என்று யோபு சொல்லுகிறார்‌. 
துன்மார்க்கனுடைய அழிவு 


அநேகருக்கு சந்தோஷமாயிருக்கும்‌. 





ழ்‌ நள 
யாய 


யோபு 
பருக்களையும்‌. 
வேதனைகளையும்‌ மறந்துவிட்டார்‌. அவர்‌ 
தன்னுடைய ஜீவியத்தில்‌ ஏற்பட்டிருக்கிற 
வருத்தங்களையும்‌ துக்கங்களையும்‌ 
மறந்துவிட்டு, இப்போது ஒரு தத்துவ 
மேதையைப்போல பேசுகிறார்‌. தேவன்‌ 
தம்முடைய சித்தத்தின்‌ பிரகாரமாய்‌ 
இந்தப்‌ பூமியை ஆளுகை செய்கிறார்‌ 
தேவனுடைய ஆளுகையின்‌ 
ஞானம்‌ நமக்கு இரகுசியமாயிருக்கிறது. 
தேவனுடைய தெய்வீக 
ஞானத்தை மனுஷரால்‌ புரிந்துகொள்ள 
முடியாது. தேவனுடைய ஞானம்‌ 
பரிபூரணமானது. மனுஷருடைய 
ஞானமோ குறைவுள்ளது. 


தேவன்‌ யோபுவுக்கு தம்முடைய 
ஞானத்தின்‌ இரகசியங்களை 
வெளிப்படுத்தினால்‌ நலமாயிருக்கும்‌ 
(யோபு 1) என்று சோப்பார்‌ 
சொன்னார்‌. யோபு சோப்பாரின்‌ 
விவாதத்தை மறுக்கிறார்‌ 
இரகசியங்கள்‌ அவருக்கே 7 
தேவனுடைய வெளிப்பாடுகள்‌ 
மாத்திரமே நமக்குரியது என்று 
யோபு தெளிவுபடுத்துகிறார்‌. 


“மறைவானவைகள்‌ 

தேவனாகிய 

உரியவைகள்‌: 

வைகளோ, இந்த நியாயப்பிரமாணத்தின்‌ 
வார்த்தைகளின்படியெல்லாம்‌ செய்யும்‌ 
படிக்கு, நமக்கும்‌ நம்முடைய 
பிள்ளைகளுக்கும்‌ என்றென்றைக்கும்‌ 
உரியவைகள்‌” (உபா 29:29). 


சரீரத்திலுள்ள 
புண்களையும்‌ 


தன்னுடைய 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இந்த உலகத்தின்‌ ஐசுவரியங்களை 
சம்பாதிப்பதற்காக மனுஷர்கள்‌ 
கடினமாய்‌ உழைக்கிறார்கள்‌. அதிகமாக 
பிரயாசப்படுகிறார்கள்‌ (யோபு 2811). 
யோபு ஞானத்தைப்பற்றிப்‌ பொதுவாகச்‌ 
சொல்லுகிறார்‌. ஞானம்‌ விலையேறப்‌ 
பெற்றது. அது அதிகமதிப்புள்ளது 
(யோபு 2812,15-19). ஞானம்‌ 
இரகசியான இடத்தில்‌ வைக்கப்‌ 
பட்டிருக்கிறது (யோபு 2814,20,22), 
ானம்‌ னுக்‌। 
ermine rose யு க்‌ 

தேவன்‌ தம்முடைய தெய்வீக 
சித்தத்தின்‌ பிரகாரம்‌ தம்முடைய 
ஞானத்தின்‌ ஒரு பகுதியை மனுஷருக்கு 
வெளிப்படுத்தியிருக்கிறார்‌ (யோபு 
28:28). தேவனுடைய மறைவான 
இரகசியங்களை நாம்‌ அறிந்துகொள்ள 
வேண்டுமென்று அதிகமாய்ப்‌ 
பிரயாசப்படக்கூடாது. அதே வேளையில்‌ 
தேவன்‌ நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிற 
வெளிப்பாடுகளை அறிந்துகொள்வதில்‌ 
கவனம்‌ செலுத்தாமல்‌ அசட்டையாகவும்‌ 
இருக்கக்கூடாது. 


மனுஷருடைய பிரயாசம்‌ 
யோபு 28 : 1-11 


யோபு 28:1. வென்னிக்கு வினைவிடம்‌ 
உண்டு, பொன்னுக்கும்‌ புடமிடும்‌ 
ஸ்தலமுமுண்டு. 


யோபு 28:2. இரும்பு மண்ணிலிருந்து 
எடுக்கப்படும்‌; செம்புகற்களில்‌ உருக்கி 
எடுக்கப்படும்‌. 


யோபு 28:8. மனிதன்‌ அந்தகாரத்திலும்‌ 
மரண இருளிலும்‌ இருக்கிற கற்களைக்‌: 
கடையாத்தரமட்டும்‌ அஜ்ரய்ந்து 
தேடி, இருளுக்கும்‌ அங்கே 
முடிவுண்டாக்குகி நான்‌. 


யோபு 28:4.  கடக்கக்கூடாததும்‌ 
'நிலையாததுமான ஆறு எழும்பினாலும்‌, 
உழைப்பானியான வன்‌. அதை 
மனுஷரால்‌  வற்றிப்போகப்பண்ணிச்‌ 
செல்லுகிறான்‌. 





ழ்‌ நவள 
யாய 


குக்கிறவைகனேர, 
மாறினது போலிருக்கும்‌. 


யோபு 28:6. 
இந்திரதீலம்‌ 
பொடியில்‌ 
உண்டாயிருக்கும்‌. 


யோபு 28:7. ஒரு வழியுண்டு, அது ஒரு 
பட்சிக்கும்‌ தெரியாது; வல்தூறின்‌: 
கண்ணும்‌ அதைக்‌ கண்டதில்லை; 


அதின்‌ 
வினையும்‌ அதின்‌ 
பொன்பொடிகளூம்‌ 


யோபு 28:8. துஷ்டமிருகங்களின்‌ கால்‌ 
அதில்‌ படவில்லை; சிங்கம்‌ அதைக்‌ 
கடந்ததில்லை. 


யோபு 28:9. அவன்‌ தன்‌ கைகளைக்‌: 
கற்பாறையின்மேல்‌ தீட்டி, மலைகளை 
வேரோடே புரட்டுகிறான்‌.. 


யோபு 28:10. கன்மலைகளுக்குள்ளும்‌. 
நீர்க்கால்கனை வெட்டுகிறான்‌; அவன்‌ 
கண்‌ விலையுயர்ந்த எல்லாவற்றையும்‌ 
காணும்‌. 
யோபு 9801. 
கசியாதபடி. 
அடைக்கிறான்‌; 
ருக்கிறதை: 
கொண்டுவருகிறான்‌. 


பூமியிலுள்ள 
சம்பாதிப்பதற்காக 
பூமியின்‌ 


மனுஷன்‌ இந்தப்‌ 
ஜசுவரியத்தைச்‌ 
அதிகமாகப்‌ பிரயாசப்படுகிறான்‌. 
ஆழத்திற்கே போய்‌, அங்குள்ள 
ஐக்வரியங்களை தோண்டி எடுத்து 
கொண்டுவருகிறான்‌. 

மனுஷரும்‌ ஐசுவரியம்‌ 
பிரயாசப்படுகிறார்கள்‌. 

ரும்‌ ஒன்று 

சிலர்‌ நேர்மையான 

கடினமாக உழைத்து 

ஐசுவரியம்‌ சேர்க்கிறார்கள்‌. வேறு சிலரோ 
பிறரை வஞ்சித்து, ஏழைகளை 
ஒடுக்கி, அநியாயமான வழிகளில்‌. 
தங்கள்‌ ஐசுவரியத்தைச்‌ சேர்க்கிறார்கள்‌. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


துன்மார்க்கருக்கு அழிவு வரும்‌. 
ஆனாலும்‌ இந்தப்‌ ப்‌ 


தண்டிக்கப்படுகிறார்கள்‌. அவர்கள்‌ 
பாடுகளை அனுபவிக்கிறார்கள்‌. இதற்கான 
மெய்யான காரணத்தை மனுஷரால்‌ 
புரிந்துகொள்ள முடியவில்லை. 
தேவனுடைய சித்தமில்லாமல்‌ எதுவும்‌ 
நடைபெறாது. துன்மார்க்கரில்‌ 
சிலர்‌ செழித்திருப்பதும்‌, ்‌ 
தண்டிக்கப்படுவதும்‌ தேவனுடைய 
இரகசியமாயிருக்கிறது. இந்த இரகசியம்‌ 
இன்‌; 


ம்‌ ம்‌ 
தப்ப. லில்லை ட 

மனுஷன்‌ இந்தப்‌ பூமியில்‌ 
ஆழமாய்த்‌ தோண்டி, சுரங்கத்திற்குள்ளே 
போய்‌, அங்குள்ள உலோகங்களை 
யெல்லாம்‌ கண்டுபிடிக்கிறான்‌. கடினமாக 
உழைக்கிறான்‌. அப்படிப்பட்ட 
மனுஷனால்கூ பரலோகத்தின்‌ 
ஆலோசனைகளை கண்டுபிடிக்க 
முடியாது. தேவனுடைய ஆலோசனைகள்‌ 
தெய்வீக இரகசியங்களாயிருக்கிறது. 
தேவன்‌ நமக்கு எதை 
வெளிப்படுத்துகிறாரோ 
மாத்திரமே நம்மால்‌ 
முடியும்‌ 


அதை 
புரிந்துகொள்ள 


மனுஷன்‌ 
சேகரிப்பதற்காக, 
வேதனைகளை அனுபனிக்கிறான்‌ 
கடினமாய்‌ உழைக்கிறான்‌. மனுஷன்‌: 
வெள்ளியையும்‌, ன்னையும்‌, 
இரும்பையும்‌,  செம்பையும்‌ எப்படி 
எடுக்கிறான்‌ என்று யோபு சொல்லுகிறார்‌. 
வெள்ளிக்கு விளைவிடம்‌ உண்டு, 
பொன்னுக்கும்‌ புடமிடும்‌ 
ஸ்தலமுமுண்டு. இரும்பு மண்ணிலி 
ருந்து, எடுக்கப்படும்‌; 
செம்புகற்களில்‌ உருக்கி எடுக்கப்படும்‌" 
(யோபு 283,2). 


ஐசுவரியத்தை 
அதிகமான 





ழ்‌ நயனா 
யாய 


வெள்ளியையும்‌, பொன்னையும்‌ 
மிகவும்‌ கஷ்டப்பட்டு புடமிட்டு, உருக்கி 
எடுப்பதினால்‌, மனுஷன்‌ அவற்றை 
சேகரித்து தனக்குள்ளே பெருமைப்‌ 
படுகிறான்‌. ஐசுவரியவான்களீடத்தில்‌ 


பெருமையிருக்கும்‌. அவன்‌ தன்னுடைய 
ஆடம்பரத்தையும்‌ 
படுவான்‌. 


சுவரியத்‌ ம்‌, 
நினைத்து பர்பி 


இந்த உலகத்தின்‌ ஐசுவரியம்‌ 
பூமியில்‌ மறைவாயிருக்கிறது. மனுஷர்‌ 
சேமித்து வைத்திருக்கிற வெள்ளியும்‌ 
பொன்னும்‌ பூமிக்கு அடியில்தான்‌. 
இருந்தது. மனுஷன்‌ பூமிக்குள்ளே போய்‌, 
அதைத்‌ தோண்டி எடுத்து, புபமிட்டு, 
சுத்திகரித்து, அதை சுத்த 
வெள்ளியாகவும்‌, பசும்பொன்னாகவும்‌ 
மாற்றி, தன்னிடத்தில்‌ சேமித்து வைத்துக்‌ 
கொள்கிறான்‌. 


வெள்ளியைப்போலவும்‌, பொன்னைப்‌ 
போலவும்‌ இரும்புக்கு மதிப்பு இல்லை. 
இரும்பு விலை குறைவானதாக 
யிருந்தாலும்‌, இந்த உலோகமும்‌ அதிக 
பிரயோஜனமுள்ளது தான்‌ இரும்பு 
மண்ணிலிருந்து எடுக்கப்படும்‌. 
மண்ணிலே இரும்பு தாராளமாய்க்‌ 
கிடைப்பதினால்‌, அதன்‌ கிரயம்‌ 
குறைவாகவே இருக்கிறது. எது 
தாராளமாய்க்‌ கிடைக்கிறதோ அதன்‌ 
மதிப்பு குறைந்துபோகிறது. எது 
தாராளமாய்க்‌ கிடைப்பதில்லையோ, 
அதன்‌ மதிப்பு அதிகரிக்கிறது. 


இரும்பின்‌ விலை 
குறைவாகயிருந்தாலும்‌, இரும்பும்‌ 
மனுஷருக்கு அதிக பிரயோஜனமுள்ள 
தாயிருக்கிறது. இரும்பு ஆயுதத்தின்‌ 
உதவியில்லாமல்‌, மண்ணுக்குள்ளிருக்கிற 
வெள்ளியையும்‌ பொன்னையும்‌ தோண்டி 
எடுக்க முடியாது. இரும்பில்லாமல்‌ 
பொன்னில்லை. இரும்பு 
மண்ணிலிருந்து... எடுக்கப்படுவதுபோல, 
ஆகாரமும்‌ இந்தப்‌ பூமியின்மேல்தான்‌ 
விளைகிறது. மனுஷனுக்கு 
எவ்வளவுதான்‌ வெள்ளியும்‌ பொன்னும்‌ 
இருந்தாலும்‌, 


மதிப்பு 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மனுஷன்‌ மண்ணுக்குரியவன்‌. 
தேவன்‌ மனுஷனை இந்த மண்ணிலிருந்து 
உருவாக்கினார்‌. மனுஷனும்‌ அதை 
நினைவுகூர்ந்து, ள்‌ ந்‌ 
பொன்னையும்‌, 

இரும்பையும்‌ 

மண்ணின்மேல்‌ த 
பயிரிடுகிறான்‌. தான்‌ செய்கிற ஒவ்வொரு 
வேலையிலும்‌ னை 
ப்‌ நம்‌ மற்‌ 


பூமியிலுள்ள மண்ணுக்குள்ளே 
நிலக்கரி, எரிவாயு, எரியும்‌ திரவங்கள்‌ 
ஆகியவையுள்ளன. பூழியின்‌ கீழிடங்களில்‌ 
இருக்கிறவைகள்‌ 
மாறினதுபோல 

(யோபு 28:5). தேவனே சர்வசிருஷ்டிகர்‌, 
வானத்தையும்‌ பூமியையும்‌ சிருஷ்டித்த 
தேவன்‌, இந்தப்‌ பூமியின்‌ 
மண்ணுக்‌ பொன்னையும்‌, 
வெள்ளியையும்‌, இரும்பையும்‌. 
நிலக்கரியையும்‌ மற்றும்‌ ஏராளமான 
உலோகங்களையும்‌ சிருஷ்டித்திருக்கிறார்‌. 
நாம்‌ இவற்றையெல்லாம்‌ 
யொனித்துப்‌ பார்த வனுடைய 
பங்கய a 


ஐசுவரியவானாக 
பிரயாசப்படுகிறான்‌. 
“ஐகூரியவனாக வேண்டுமென்று 
பிரயாசப்படாதே; சுயபுத்தியைச்‌ 
சாராதே: இல்லாமற்போகும்‌ பொருள்மேல்‌ 
உன்‌ கண்களைப்‌ பறக்கவிடுவானேன்‌? 
அது கழுகைப்போல  சிறகுகளைத்‌ 
தனக்கு உண்டு பண்ணிக்கொண்டு, 
ஆகாயபார்க்கனய்ப்‌ பறந்துபோம்‌” 
(நீதி 2345) என்று சாலொமோன்‌. 
£ல்லுகிறார்‌. 

நமக்கு தார்‌ ஐசுவரியம்‌ 
இருந்தாலும்‌ நமக்கு. 
நிலைத்திருக்கப்போவதில்லை இல்லாமல்‌ 
போகும்‌ இப்பிரபஞ்சத்து பொருட்கள்மீது 
நம்முடைய கண்களை பதியவைக்கக்‌ 
கூடாது. பொன்‌, வெள்ளி கிய 
விலையேறப்பெற்ற உலோகங்கள்‌ 
எல்லாமே, நம்முடைய காலுக்கு 
கீழேயுள்ள மண்ணுக்குள்தான்‌ இருக்கிறது. 


மனுஷன்‌ 
வேண்டுமென்று, 





ழ்‌ நள 
யாய 


த்‌ 
கந்தல்‌. 3 அதை சேகரித்து 
தானும்‌ பெருமைப்படுகி! 

மண்ணுக்குள்‌ இருக்கும்‌ வெள்ளியும்‌ 
பொன்னும்‌, இரும்பும்‌, செப்பும்‌ 
தானாகவெளியே வருவதில்லை. மனுஷன்‌ 
கடினமாக உழைத்து, பூரியை தோண்டி, 
சுரங்கத்திற்குள்ளே போய்த்தான்‌, இவற்றை 
வெளியே கொண்டு வரமுடியும்‌. 
பூமியிலிருந்து வெளியே கொண்டு 
வரப்படும்‌ உலோகத்தை அப்படியே 
பயன்படுத்தவும்‌ முடியாது. பொன்னை 
புடமிடவேண்டும்‌. இரும்பை 
உருக்கவேண்டும்‌. இவையெல்லாமே 
கடினமான வேலைகள்‌ மனுஷன்‌ 
கடினமான எல்லா வேலைகளையும்‌ செய்து 
தன்னுடைய ஆஸ்தியை சேகரிக்கிறான்‌. 


வெள்ளியையும்‌ 
கண்டுபிடிப்பது 
இலகுவான காரியமல்ல. வெள்ளிக்கு 
விளைவிடமுண்டு. பொன்னுக்கு புபமிடும்‌ 
ஸ்தலமுமுண்டு. மனுஷன்‌ அதிகப்‌ 
பிரயாசப்பட்டால்தான்‌ பொன்னும்‌ 
வெள்ளியும்‌ இருக்குமிடத்தை 
கண்டுபிடிக்க முடியும்‌. இவை இருக்கும்‌ 
இடத்தைக்‌ கண்டுபிடித்தாலும்‌ இவற்றை 
பூமியிலிருந்து தோண்டி, பூரிக்கு 
வெளியே கொண்டு வருவதும்‌ மிகவும்‌ 
கடினமான காரியம்‌. எல்லாவற்றையும்‌ 
முங்காகவும்‌, மமாகவும்‌ 
கவ்‌ a 
மனிதன்‌ அந்தகாரத்திலும்‌ மரண 
இருளிலும்‌ இருக்கிற கற்களைக்‌ 
கடையாந்தரமட்டும்‌ ஆராய்ந்து தேடி, 
அங்கே 


விலையேறப்பெற்ற 
பொன்னையும்‌ 


28:3) 


கல்‌ உலோகங்களைத்‌ ண்ட 
எடுப்பதற்கு மனுஷன்‌ பலவிதமான 
முயற்சிகளை மேற்கொள்கிறான்‌. ஒரு 
முயற்சி தோல்வியடையும்போது, 
வேறொரு முயற்சியை ஏறெடுக்கிறான்‌. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எப்டியாவது அந்தகாரத்திலும்‌ 
இருளிலுமிருக்கிற 
கடையாந்தரமட்டும்‌. 
தேடிப்போகிறான்‌. 


மனுஷனுக்கு ஐசுவரியம்‌ தானாக 
தேடி வராது. அவன்‌ கடினமாக 
உழைக்கவேண்டும்‌. ஐசுவரியத்தை 
சேகரிப்பதற்கு பல தடைகள்‌ 
வரலாம்‌. மனுஷரில்‌ பலர்‌ கடல்கடந்து 
பிரயாணம்பண்ணியும்‌ ஐசுவரியத்தைச்‌ 
சேர்க்கிறார்கள்‌. கடக்கக்கூடாததும்‌ 
நிலையாததுமான ஆறு கு 
உழைப்பாளியானவன்‌ 

மனுஷரால்‌. வற்றிப்போசப்பண்ணிச்‌ 
செலறுகிறான்‌. (போப்‌ 23) 


மனுஷன்‌  கன்மலைகளுக்குள்ளும்‌ 
நீர்க்கால்களை வெட்டுகிறான்‌; அவன்‌ 
கண்‌ விலையுயர்ந்த எல்லாவற்றையும்‌ 
காணும்‌. ஒரு துளியும்‌ கசியாதபடி 
ஆறுகளை அடைக்கிறான்‌; 
மறைவிடத்திலிருக்கிறதை வெளிச்சத்திலே 
கொண்டுவருகிறான்‌ (யோபு 28:10/1). 
ஐசுவரியத்தை சம்பாதிப்பதற்காக 
மனுஷன்‌ கன்மலைகளை வெட்டுகிறான்‌. 
அவன்‌ தன்‌ கைகளைக்‌ 
கற்பாறையின்மேல்‌ நீட்டி மலைகளை 
வேரோடே புரட்டுகிறான்‌ (யோபு 28:9). 


பூரியிலுள்ள. 
பொன்னையும்‌, 
இரும்பையும்‌, மற்ற 
வைத்திருக்கிறார்‌. 
எளிதாக 
தேவன்‌ இவற்றை 
பத்திரப்படுத்தி 
வைத்திருக்கிறார்‌. இவற்றை 
பூமியிலிருந்து எளிதாக 
எடுத்துவிடாமல்‌, அதிக சிரமப்பட்டுத்தான்‌ 
எடுக்கவேண்டும்‌ என்னும்‌ நிலமையை 
தேவனே உண்டுபண்ணிபிருக்கிறார்‌. 
இதுவும்‌ தேவனுடைய சித்தமே. 


மனுஷன்‌ 
உழைக்கவேண்டும்‌ 
எதிர்பார்க்கிறார்‌. 
உழைப்புக்கேற்ற 
கர்த்தர்‌ அவனுக்குக்‌ கொடுக்கிறார்‌. 


தேவனே 
மண்ணுக்குள்‌ 
வெள்ளியையும்‌, 
உலோகங்களையும்‌. 
மனுஷன்‌ இவற்றை 
எடுத்துவிடாதவாறு, 
பூமிக்குள்ளே 


இந்தப்‌ 


கடினமாய்‌ 
என்று தேவன்‌ 
ல்‌ 





ழ்‌ நயனா 
யாய 


விலையேறப்பெற்ற பொக்கிஷத்தை, 
மனுஷன்‌ எந்த முயற்சியும்‌ பண்ணாமல்‌, 
அதை எளிதாகப்‌ பெற்றுக்கொண்டால்‌, 
அவனுக்கு அதன்‌ உண்மையான மதிப்பு 
தெரியாது. எல்லாம்‌ எளிதாகக்‌ 
கிடைத்தால்‌, விலையேறப்பெற்ற பொருளை 
சம்பாதிப்பதற்கு கஷ்டப்பட்டு 
உழைக்கவேண்டும்‌ என்னும்‌ பாடத்தை 
மனுஷன்‌ கற்றுக்கொள்ள வேமாட்டான்‌. 


பூமியில்‌ ஏராளமான மனுஷர்கள்‌. 
இருந்தாலும்‌, எல்லோரும்‌ 
ஜசுவரியவான்‌களாகமிருப்பதில்லை. . 
எல்லா மனுஷரும்‌ 

ஜீவிப்பதுமில்லை, 

நடுத்தர வர்க்கத்தினராகவும்‌ இன்னும்‌ 
ஏராளமானோர்‌ தரித்திரராகவும்‌ 
இருக்கிறார்கள்‌. மனுஷர்‌ ஏன்‌ இப்படி 
தங்கள்‌ பொருளாதாரத்தில்‌. 


வேறுபட்டிருக்கிறார்கள்‌ என்பதை நம்மால்‌ 
பாந்துகொள்ள முரயலில்லை. £ இதுவும்‌ 


மனுஷருக்கு வெளிப்படுத்தப்படாத 
இரசுசியமாகவே இருக்கிறது. 


மனுஷருடைய போஜனத்திற்குத்‌ 
தேவையான  ஆகாரத்தைப்‌ பெறுவதற்கு 
ஓரளவு உழைத்தால்‌ போதும்‌. ஆனால்‌. 
பூமியிலுள்ள பொன்னையும்‌ 
வெள்ளியையும்‌ தோண்டி எடுப்பதற்கு 
அதிகக்‌ கடினமாய்‌ உழைக்கவேண்டும்‌. 
ஆகாரத்தின்‌ விலை பொன்னைப்போல 
அதிகமாமிருக்குமென்றால்‌.  மனுஷரில்‌ 
அநேகர்‌ பசியாலும்‌ பட்டினியாலும்‌ 
செத்துப்போவார்கள்‌. உணவு குறைந்த 
விலைக்கு கிடைக்கிறது. ஆடம்பரமான. 
அழகு, பொருட்களோ. அதிகமான 
வி லக்கு விற்கப்படுகிறது 


பொன்‌, வெள்ளி ஆகியவற்றின்‌ 
கிரயம்‌ அதிகமாகமிருந்தாலும்‌. மனுஷர்‌ 
அதையும்‌ வாங்கி தங்களுக்கு 
ஐசுவரியமாக சேமித்து வைக்கிறார்கள்‌. 
பொன்னையும்‌ வெள்ளியையும்‌ 
பூமிக்கடியில்‌ தோண்டி. எடுப்பது 
மிகவும்‌ கடினமான தாகயிருந்தாலும்‌, 
மனுஷர்‌ அதைத்‌ ம்‌ 
தோண்டி டுத்து, 
வெளியே கொண்டுவந்தவிடுகிறாரகள்‌ 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மனிதன்‌  அந்தகாரத்திலும்‌ 
இருளிலும்‌ இருக்கிற 
கடையாந்தரமட்டும்‌ 

தேத ய 
வுண்டாக்‌ 
என்று யோபு 


மரண 
கற்களைக்‌ 
ஆராய்ந்து 
றான்‌ (யோபு 
ால்லுகிறார்‌. 


திரளான தண்ணீரை வற்ற 
வைப்பது சாதாரண காரியமல்ல. 
அதற்குரிய இயந்திரங்களை பயன்படுத்த 
வேண்டும்‌. சுரங்கத்தில்‌ வெள்ளியையும்‌ 
பொன்னையும்‌ தோண்டி எடுக்கும்போது, 
அங்கு ஏராளமான நீரூற்றுக்கள்‌. 
இருக்கும்‌. அவை. ஆறுகளாக 
எழுப்பினாலும்‌ மனுஷன்‌ அதை 
வற்றிப்போகப்பண்ணிவிடுகிறான்‌. பூமிக்கு 
அடியில்‌ வரும்‌ நீரூற்றுக்களை 
வற்றிப்‌ போகப்பண்ணிவில்லையென்றால்‌, 
சுரங்கத்திற்குள்‌ வேலை செய்ய முடியாது. 
அவர்களுடைய ஜீவனுக்கே ஆபத்து 
உண்டாகிவிடும்‌. 


28:3) 


சுரங்கத்தில்‌ ஊரும்‌ தண்ணீரை 
எப்படி வெளியேற்றுவது என்பது 
மனுஷருக்குத்‌ தெரிந்திருக்கிறது. 
அதற்குரிய இயந்திரங்களையும்‌, 
குழாய்களையும்‌, வாய்க்கால்களையும்‌ 
மனுஷன்‌ பயன்படுத்துகிறான்‌. 
தங்களுடைய தொழிலில்‌ ஏற்படும்‌ 
தடைகளை ஆதற்றுகிறான்‌. மனுஷன்‌: 
பலவழிகளில்‌ பிரயாசப்பட்டு, தன்னுடைய 
காரியத்தை சாதிப்பதற்காக ஒரு 
வழியைக்‌ கண்டுபிடக்கிறான்‌. யோபு 
அந்த வழியைப்பற்றிச்‌ சொல்லும்போது, 
'ஒரு வழியுண்டு, அது ஒரு பட்சிக்கும்‌ 
தெரியாது: வல்லூறின்‌ கண்ணும்‌ அதைக்‌ 
கண்டதில்லை: துஷ்டமிருகங்களின்‌ கால்‌ 
அதில்‌ படவில்லை: சிங்கம்‌ அதைக்‌ 
கடந்ததில்லை' (யோபு 28:7,8) என்று 
சொல்லுகிறார்‌. 

பட்சிகள்‌ பொதுவாக 
வானத்திலிருந்து எல்லாவற்றையும்‌ 
துல்லியமாய்ப்‌ பார்க்கும்‌. வல்லூறின்‌: 
கண்கள்‌ மிகவும்‌ கூர்மையாகயிருக்கும்‌. 
மனுஷன்‌ கண்டுபிடித்திருக்கிற வழியை 
இந்தப்‌ பட்சிகளின்‌: கண்களாலும்‌ 
காணமுடியாது. துஷ்டமிருகங்களும்‌, 
சிங்கமும்‌ வனாந்தாத்தில்‌ 
சுற்றித்திரியும்‌. 





தாராளமாக. 


ழ்‌ நள 
யாய 


பாதைகள்‌ எல்லாமே 
நன்றாய்த்‌ தெரியும்‌. 
மிருகங்களால்கூட, 


வழியைக்‌ கண்டுபிடிக்க 


வனாந்தரப்‌ 
அவற்றிற்கு 
அப்படிப்பட்ட 
மனுஷருடைய 
முடியாது 


மனுஷன்‌ 
பொன்னையும்‌, 


பூமிக்குள்ளே இருக்கும்‌ 

வெள்ளியையும்‌ 
வெட்டியெடுப்பதற்காக கற்பாறைகளை 
உடைக்கிறான்‌. கன்மலைகளை 
வேரோடு புரட்டுகிறான்‌. சுரங்கங்களில்‌ 
வேலை செய்கிறவர்கள்‌ தங்களுடைய 
கைகளின்‌ பிரயாசத்தை அதிகமாய்ப்‌ 
பயன்படுத்தவேண்டும்‌. சுரங்கத்தில்‌ ஒரு 
துளியும்‌ கசியாதடடி ஆறுகளை 
அடைக்கவேண்டும்‌. சுரங்க வேலை 
செய்கிறவர்களுக்கு எப்போதும்‌ 
ஆபத்து உண்டு. சுரங்கம்‌ கீழே 
இடிந்து விழுந்துவிட்டால்‌, 
சுரங்கத்திற்குள்ளே வேலை 
பார்க்கிறவர்கள்‌ எல்லோரும்‌, 
உயிரோடு புதையுண்டு 
போவார்கள்‌. திணறி 
மரித்துப்போவார்கள்‌. 


மண்ணிலே 
மூச்சு 


சுரங்கத்திற்குள்ளே எராளமான 
ஆபத்துக்கள்‌ இருந்தாலும்‌, அதிலே 
வேலை. செய்கிறவர்களின்‌ கண்கள்‌ 
விலையுயர்ந்த எல்லாவற்றையும்‌ காணும்‌ 
எப்படியாவது பொன்னையும்‌ 
வெள்ளியையும்‌ தோண்டி எடுக்கவேண்டும்‌ 
என்பதற்காக, அவர்கள்‌ ஆபத்தான 
எல்லா வேலைகளையும்‌ செய்கிறார்கள்‌. 
அவர்களுக்கு எதுவும்‌ எளிதாக 
கிடைப்பதில்லை. மிகவும்‌ 
கஷ்டப்பட்டுத்தான்‌ பொன்னையும்‌ 
வெள்ளியையும்‌ பூமியிலிருந்து 
வெளியே கொண்டு வருகிறார்கள்‌. 
உள்ள கல்லுகளில்‌ 
விளைகிறது. 
பொன்பொடிகளும்‌ 
உண்டாயிருக்கிறது (யோபு 2856). 
கஷ்டப்பட்டால்‌ மாத்திரமே பொன்னையும்‌ 
வெள்ளியையும்‌ சம்பாதிக்க முடியும்‌ 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சுரங்கத்தில்‌ வேலை செய்கிற 
உழைப்பாளியானவன்‌ கடின உழைப்புக்கு 
எடுத்துக்காட்டாகயிருக்கிறான்‌. சோம்‌ 
பேறியாக இருக்கிறவர்கள்‌ சுரங்க வேலை 
செய்கிறவர்களைப்‌ பார்த்து புத்தி தெளிய 
வேண்டும்‌. அவர்களுடைய வழியை 
கண்டுபிடித்து, நாமும்‌ கடினமாய்‌ 
உழைக்கவேண்டும்‌. கடினமாய்‌ உழைத்தால்‌ 
மட்டும்‌ போதாது. ஞானமாயும்‌ உழைக்க 
வேண்டும்‌. தைரியமாயும்‌, தெளிந்த 
சிந்தனையோடும்‌, தெளிந்த புத்தியோடும்‌, 
விடாமுயற்சியோடும்‌ வேலை செய்ய 
வேண்டும்‌ ட 


சுரங்கத்தில்‌ வேலை செய்கிறவர்கள்‌ 
உலகப்பிரகாரமான ஐசுவரியத்தைத்‌ தேடி 
கடினமாய்‌ உழைக்கிறார்கள்‌. கர்த்தருடைய 
பிள்ளைகளாகிய நாமோ ஆவிக்குரிய 
ஐசுவரியத்தைத்‌ தேடுகிறோம்‌. அதன்மீது 
பிரியமாயிருக்கிறோம்‌. தேவனுடைய 
ஆசீர்வாதமே நமக்கு மெய்யான 
ஐசுவரியம்‌. கர்த்தருடைய பிள்ளைகள்‌, 
கடினமாக உழைக்கிற உழைப்பாளிகளை 
நோக்கிப்‌ பார்த்து, தாங்களும்‌ 
சோர்ந்துபோகாமல்‌ கர்த்தரைத்‌ 
தேடவேண்டும்‌, இடைவிடாமல்‌ 
ஜெபிக்கவேண்டும்‌. தேவன்‌ கொடுக்கிற 
நன்மைகளைப்‌ பெற்றுக்கொள்ளவேண்டும்‌. 
உலகப்பிரகாரமான ஐகூரியத்தைவிட 
தேவன்‌ கொடுக்கிற ஆவிக்குரிய 
ஐசுவரியமே விலையேறப்பெற்றது. 


ஞானமும்‌ புத்தியும்‌ 
யோபு 28 : 12-19 


யோபு 28:12. ஆனாலும்‌ 
கண்டெடுக்கப்படுவது எங்கே? 
விளைகிற இடம்‌ எது? 


யோபு 2818. அதின்‌ விலை 
மனுஷனுக்குத்‌: தெரியாது; அது 
ஜீவனுன்னோருடைய தேசத்திலே 
அகப்படுகிறதில்லை. 


ஞானம்‌ 
புத்தி 


யோபு 28:14. ஆழமானது: அது 
என்னிடத்தில்‌ இல்லையென்கிறது; 
சமுத்திரமானதும்‌, அது என்னிடத்தில்‌ 
இல்லையெயன்கிறது. 





ழ்‌ நவள 
யாய 


யோபு 28:15. அதற்கு ஈடாகத்‌ 
தங்கத்தைக்‌ கொடுக்கவும்‌, அதற்குக்‌ 
கிரயமாக வென்னியை திறுக்கவும்‌ 
கூடாது. 


யோபு 28:16. ஓப்ப்ரின்‌ தங்கமும்‌, 
விலையேறப்பெற்ற. கோமேதகமும்‌, 
இந்திர தீலக்கல்லும்‌ அதற்கு ஈடல்ல.. 


யோபு 28:17. பொன்னும்‌ பனிங்கும்‌ 
ஒப்பல்ல; பசும்யொன்னா 
பரணங்களுக்கு அதை மாற்றக்கூடாது. 


யோபு 28-18, பவனத்தையும்‌ 
ஸ்படிகத்தையும்‌ அத்தோடே ஒப்பிட்டுப்‌ 
பேசலாகாது; முத்துக்கனைப்பார்க்கிலம்‌ 
ஞானத்தின்‌ விலை உயர்ந்தது. 


யோபு 28:19. எத்தியோப்பியாவின்‌. 
புஷ்பராகம்‌ அதற்கு. திகரல்ல; 
பகும்பொன்னூம்‌ அதற்குச்‌ சரியல்ல. 


பூமியிலே தங்கமும்‌ வெள்ளியும்‌ 
விலையேற்பெற்றது. யோபு 
விலையேறப்பெற்ற 
ஐசுஷரியங்களை 
அவை ஞானமும்‌ பத்தியும்‌ 
என்பனவாகும்‌. நாம்‌ தேவனைப்பற்றியும்‌, 
நம்மைப்பற்றியும்‌ அறிந்திருக்கவேண்டும்‌. 
தேவனுடைய சமுகத்திலே நாம்‌ 
'சந்தோஷமாயிருக்கவேண்டும்‌ 
கர்த்தருக்குள்‌ களிகூரவேண்டும்‌. இதுவே 
ரெய்யான ஞானம்‌. நம்முடைய 
ஆவிக்குரிய ஜீவியத்தில்‌ பூரண 
திருப்தி உண்டாயிருக்கவேண்டும்‌ 
ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம்‌. 
பொல்லாப்பைவிட்டு விலகுவதே புத்தி 
(யோபு 28:28). 


இரண்டு 
இங்கு சொல்லுகிறார்‌ 


மனுஷன்‌ தன்னுடைய 
முயற்சியினாலும்‌, கடின உழைப்பினாலும்‌, 
தன்னுடைய சுயபத்தியினாலும்‌. பூமியைத்‌ 
தோண்டி பொன்னையும்‌ வெள்ளியையும்‌ 
வெளியே எடுத்து வருகிறான்‌. 
இவற்றிற்கு மனுஷருடைய பிரயாசம்‌ 
தேவைப்படுகிறது. ஞானத்தையும்‌ 
புத்தியையும்‌ நம்முடைய சுயமுயற்சியினால்‌ 
பெற்றுக்கொள்ள முடியாது. ஞானமும்‌ 
புத்தியும்‌ விலையேறப்பெற்றது. இவை 
இரண்டுமே தேவனிடத்திலிருக்கிறது. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யோபு ஞானத்தைப்பற்றிச்‌ 
சொல்லும்போது, “ஆனாலும்‌ 
கண்டெடுக்கப்படுவது' ்‌ 
விளைகிற இடம்‌ எது? 
மனுஷனுக்குத்‌ 
ஜீவனுள்ளோருடைய சத்திலே 
அகப்படுகிறதில்லை' (யோபு 2812/13) 
என்று சொல்லுகிறார்‌. இந்த 
உலகத்திலுள்ள எல்லா ஜச்வரியங்களின்‌. 
மொத்தத்‌ தொகையை சேர்த்தாலும்‌, 
அது ஞானத்தின்‌ கிரயத்திற்கு ஈடாகாது. 
ஞானத்தின்‌ விலை 'மனுஷனுக்குத்‌ 
தெரியாது. ஜஷனால்‌ ஞானத்தின்‌ 
ணை எனக in 


வானத்தில்‌ பறக்கிற பறவைக்கு 
முத்துமாலைக்கும்‌, சாதாரண புழு 
இடையுள்ள வித்தியாசம்‌ 

மாலையைவி 


மதிப்புள்ளதாயிருக்கும்‌. 
மனுஷரும்‌ உலகப்பிரகாரமான. 
ஐசுவரியத்திற்கு அதிக முக்கியத்துவம்‌ 
கொடுக்கிறார்கள்‌. தேவனுடைய 
கிருபையைவிட பொன்னும்‌ வெள்ளியும்‌ 
அதிக விலையுள்ளது என்று 
நினைக்கிறார்கள்‌. தேவனுடைய 
கிருபை சாதாரணமானது என்று 
நினைத்து அதை அசட்டைபண்ணி 
விடுகிறார்கள்‌. ஆகையினால்‌ தேவனுடைய 
கிருபையைப்‌ பெற்றுக்கொள்வதற்கு 
மனுஷர்‌ எந்தம்‌ பிரயாசமும்‌ 
மேற்கொள்வதில்லை. தேவனுடைய 
கிருபையின்மீது மனுஷருக்கு ஆர்வமோ, 
அக்கரையோ இல்லை. தேவனுடைய 
கிருபைக்கு ஈடாக தங்கத்தைக்‌ 
கொடுக்கவும்‌, அதற்குக்‌  கிரயமாக 
வெள்ளியை நிறுக்கவும்‌ கூடாது. 


சமுத்திரத்தில்‌ இல்லை 

ஆழமான இடத்தில்‌ 
பார்த்தாலும்‌, ஞானம்‌ 
தன்னிடத்தில்‌ இல்லையென்று அது 
சொல்லிவிடும்‌. ஞானத்தை 
சமுத்திரத்தில்‌ தேடிப்பார்த்தாலும்‌ ஞானம்‌ 
தன்‌, லயென்று 
சமுத்திரமும்‌ சொல்லிவிடும்‌ (யோபு 28.14) 


ஞானம்‌ 





ழ்‌ நவள 
யாய 


ஞானம்‌ விலையேறப்பெற்றது. 
“ஓப்பீரின்‌ தங்கமும்‌ விலையேறப்பெற்ற 
கோமேதகமும்‌, இந்திர நீலக்கல்லும்‌ 
அதற்கு ஈடல்ல. பொன்னும்‌ பளிங்கும்‌ 
அதற்கு ஒப்பல்ல;  பசும்பொன்னா 
பரணங்களுக்கு அதை மாற்றக்கூடாது. 
பவளத்தையும்‌ ஸ்படிகத்தையும்‌ அத்தோடே 
ஒப்பிட்டுப்‌ பேசலாகாது: முத்துக்களைப்‌ 
பார்க்கிலும்‌ ஞானத்தின்‌ விலை உயர்ந்தது. 
எத்தியோப்பியாவின்‌ புஷ்பராகம்‌ அதற்கு 
நிகரல்ல:  பசும்பொன்னும்‌ அதற்குச்‌ 
சரியல்ல (யோபு 28:16-19) என்று யோபு 
ஞானத்தைப்பற்றிச்‌ சொல்லுகிறார்‌. இந்த 
உலகத்திலுள்ள ஐசுவரியங்களில்‌ எதுவும்‌ 
ஞானத்திற்கு ஈடாகாது. உலக 
ஜகரியத்தினால்‌ ஞானத்தை விலை 
டுத்து வாங்கவும்‌ முடியாது. 


ஞானம்‌ பரிசுத்த ஆலியானவரின்‌ 
வரமாகும்‌. இதை பணத்தால்‌ 
கிரயத்திற்கு வாங்கமுடியாது. சீமோன்‌ 
என்பவன்‌ பரிசுத்த ஆவியின்‌ வரத்தை 
பணத்தினால்‌ கிரயத்திற்கு வாங்கலாம்‌ 
என்று நினைத்தான்‌. “பேதுரு அவனை 
நோக்கி: தேவனுடைய வரத்தைப்‌ 
பணத்தினாலே சம்பாதித்துக்‌ 
கொள்ளலாமென்று நீ நினைத்தபடியால்‌ 
உன்‌ பணம்‌ உன்னோடேகூட நாசயாய்ப்‌ 
போகக்கடவது உன்‌ இருதயம்‌ 
தேவனுக்கு முன்பாகச்‌ செம்மையாயிராத 
பியா இந்த விஷயத்திலே 
உனக்குப்‌ பங்குமில்லை பாகழுமில்லை" 
(அப்‌ 8:20,21) என்று சொட றார்‌. 


வரங்களை 
ஈவாகக்‌ 
வரங்கள்‌ 
நம்மால்‌ 
செலுத்த 
பணத்தால்‌ 
ஆகையினால்‌. 
அன்பும்‌ 


தேவன்‌ ஆனிக்குரிய 


நமக்கு 
கொடுக்கிறார்‌. 
'விலையேறப்பெற்றது. 
அதற்குரிய கிரயத்தைச்‌ 
முடியாது. அதைப்‌ 
வாங்கவும்‌ முடியாது. 


ஆலியின்‌ 


சம்பாதிப்பதைவிட ஞானத்தை சம்பாதிப்பது 
நமக்கு நல்லது. பொன்‌ மனுஷருடைய 
பிரயாசத்தினால்‌ கிடைக்கிறது. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இது நமது சரீரத்திற்கு மாத்திரமே 
பிரயோஜனமுள்ளது. இந்தப்‌ 
பிரயோஜனமும்‌ நமக்கு நிலைத்திருக்காது. 


மாவுக்‌ 
கன 


ஞானம்‌ எங்கேயிருக்கிறது என்பதை 
மனுஷரால்‌ கண்டுபிடிக்க முடியாது. 
“ஞானம்‌ கண்டெடுக்கப்படுவது எங்கே” 
(யோபு 2812) என்று யோபு கேட்கிறார்‌. 
யோபு கேட்கிற இந்தக்‌ கேள்வியை 
நாமும்‌ கேட்கவேண்டும்‌. உலகப்‌ 
பிரகாரமான மனுஷர்கள்‌, “ஐசுவரியம்‌ 
கண்டெடுக்கப்படுவது எங்கே" என்று, 
கேட்கிறார்கள்‌. விசுவாசிகளுக்கு 
உலக சுவரியத்தைவிட ானமே 
விலையேறப்பெற்றதாகமிருக்கவேண்டும்‌ 


இக்காலத்தில்‌ 
தத்துவங்களையும்‌, 


மனுஷர்கள்‌ 
கொள்கைகளையும்‌, 
கோட்பாடுகளையும்‌ தேடிப்போகிறார்கள்‌. 
விசுவாசிகளாகிய நாமோ மெய்யான 
ஞானத்தைத்‌ தேடவேண்டும்‌. ஞானம்‌. 
ஜீவனுள்ளோருடைய தேசத்திலே. 
அதப்படுகிறதில்லை (யோபு 283) 
நம்முடைய சுயபுத்தியினால்‌ தேவனைப்‌ 
பற்றியும்‌, அவருடைய சித்தத்தைப்பற்றியும்‌ 
சரியாகப்‌ புரிந்துகொள்ள முடியாது. ஒரு 
சில புஸ்தகங்களை பூடிப்பதினாலோ 
அல்லது மனுஷருடைய உபதேசங்களை 
கேட்பதினாலோ தேவனைப்பற்றியும்‌, 
அவருடைய சித்தத்தைப்பற்றியும்‌ 
அறிந்துகொள்ள முடியாது. 
தேவனைப்பற்றி அறிந்துகொள்ள 
வேண்டுமென்றால்‌, தேவனுடைய 
ல்‌ ப்‌ 
டய ஊழியுக்கா 
வறேசங்களைக்‌ கேட்கவேண்டும்‌ 


மறுபடியும்‌ பிறந்தவர்களிடத்தில்‌ 
மாத்திரமே. மெய்யான ஞானம்‌ 
காணப்படும்‌. தேவன்‌ பனுஷனை 
தம்முடைய சாயலாக சிருஷ்டித்தார்‌ 
ஆனால்‌ மனுஷனோ பாவம்‌ செய்து 
தன்னிடத்திலுள்ள தேவசாயலை 

ந்துவிட்டான்‌. மு டய 
பககம்‌ மங்கப்போயிருக்கிறத. 





ழ்‌ நள 
யாய 


தேவன்‌ மனுஷனுக்குக்‌ கொடுத்திருந்த 
ஞானத்தையும்‌ அவன்‌ இழந்துவிட்டான்‌. 
நாம்‌ தேவனுடைய கிருபையினால்‌. 
மறுபடியும்‌ பிறக்கிறோம்‌. மறுபடியும்‌ 
பிறந்திருக்கிற விசுவாசிகள்‌, தேவனுடைய 

ய்வீக சுபாவங்களில்‌ 
பங்குபெறுகிறார்கள்‌. 


நாம்‌ மெய்யான ஞானத்தைத்‌ தேடி 
ஆழத்திலே போய்‌ பார்த்தாலும்‌, 
ஆழமானது ஞானம்‌ என்னிடத்தில்‌ 
இல்லை என்று சொல்லிவிடும்‌". நாம்‌ 
ஞானத்தைத்தேடி சமுத்திரத்தில்‌ போய்‌ 
பார்த்தாலும்‌, 'சமுத்திரமானதும்‌ 
ஞானமானது என்னிடத்தில்‌ இல்லை 
என்று சொல்லும்‌' (யோபு 2844), நாம்‌ 
சமுத்திரத்தில்‌ பிரயாணம்‌ செய்து 
ஞானத்தைக்‌ கண்டுபிடிக்க முடியாது. 
சமுத்திரத்திற்குள்ளே முங்கி தேடினாலும்‌ 
ஞானத்தை நம்மால்‌ கண்டுபிடிக்க 
முடியாது. யோபு இதை உணர்ந்தவராக, 
ஆனாலும்‌ ஞானம்‌ கண்டெடுக்கப்படுவது 
எங்கே? புத்தி விளைகிற இடம்‌ ௭, 
(யோபு 281 1 என்று கேட்கிறார்‌ ன்‌ 


தேவனுடைய இரகசியம்‌ 
யோபு 28 : 20-27 


யோபு 28:20. இப்படியிருக்க, ஞானம்‌ 
எங்கேயிருந்து வரும்‌; புத்தி தங்கும்‌ 
இடம்‌ எங்கே? 


யோபு 28:21. அது ஜீவனுள்ள 
சுகலருடைய கண்களுக்கும்‌ ஒனித்தும்‌, 
ஆகாசத்துப்‌ பறவைகளுக்கு மறைத்தும்‌ 
இருக்கிறது. 


யோபு 28:22. நாசமும்‌ மரணமும்‌, 
நாங்கள்‌ எங்கள்‌. 
காதுகளினாலேமாத்திரம்‌ அதின்‌ 
கீரத்தியைக்‌ கேட்டோம்‌ என்கிறது. 


யோபு 28:28. 
வழியை அறிவார்‌, 
அவருக்கே கெரியும்‌. 


தேவனோ அதின்‌ 
அதின்‌ ஸ்தானம்‌ 


யோபு 28:24. அவர்‌ 
கடையாத்தரங்கனைப்‌ 
வானங்களின்‌ கீழ்‌ 
யெல்லாம்‌ காண்கிறார்‌. 


பூமியின்‌ 
பார்த்து, 
இருக்கிறதை 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யோபு 28:25. அவர்‌ காற்றுக்கு அதின்‌ 
நிறையை நியமித்து, ஜலத்துக்கு 
அதின்‌ அனவைப்‌ பிரமாணித்து, 


யோபு 28:26. முக்குத்‌. 
திட்டத்தையும்‌, இடிமுரக்கத்தோடே 
கூடிய மின்னலுக்கு வழியையும்‌ 
ஏற்படுத்துகிறார்‌. 


யோபு 28:27. அவர்‌ அதைப்‌ பார்த்துக்‌ 
கணக்கிட்டாம்‌ அதை ஆராய்ந்து 
ஆயத்தப்படுத்தி, 


ஞானத்தில்‌ 
உண்டு. ஒரு பகுதி 
மறைவாயிருக்கிறது. 
ஞானம்‌ தேவனுக்கு 
தெரிந்திருக்கிற இரகசியம்‌. 
நமக்குரியவையல்ல. 
இரகசியங்கள்‌ 
ஞானத்தின்‌ 
தேவன்‌ 


இரண்டு பகுதிகள்‌ 
தேவனுக்குள்‌ 
கு 


கர்த்தருக்கே 
மற்றொரு பகுதியை 
நமக்கு வெளிப்படுத்தி 
யிருக்கிறார்‌. வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற 
இரகசியங்கள்‌ நமக்கும்‌, நம்முடைய 
பிள்ளைகளுக்கும்‌ உரியவை. 


தேவனுடைய 
இரகசியங்கள்‌ நமக்கு 
வெளிப்படுத்தப்படவில்லை. 
இரகசியமான 

அவருடைய 


மறைவான 
இன்னும்‌ 
தேவனுடைய 
சித்தங்களையும்‌, 
இரகசியமான பராமரிப்புக்‌ 
களையும்‌ நம்மால்‌ புரிந்துகொள்ள 
முடியாது. இந்த இரகசியம்‌ 
கர்த்தருக்கு மாத்திரமே உரியது. தேவன்‌ 
இனிமேல்‌ என்ன செய்வார்‌ 
என்பதையும்‌, அவர்‌ அவற்றை 
செய்வதற்கான காரணத்தையும்‌ 
நம்மால்‌ அறிந்துகொள்ள முடியாது. 
யோபு முதலாவதாக நமக்கு 
மறைவாயிருக்கிற இரகசியத்தைப்பற்றியும்‌, 
நமக்கு மறைக்கப்பட்டிருக்கிற 
ஞானத்தைப்பற்றியும்‌ சொல்லுகிறார்‌. 


மறைவான ஞானம்‌ ஜீவனுள்ள. 
சகலருடைய கண்களுக்கும்‌ ஒளித்தும்‌, 
ஆகாசத்துப்‌ பறவைகளுக்கு மறைந்தும்‌ 
இருக்கிறது (யோபு 28:21). இந்த 
ஞானத்தை தத்துவ ஞானிகளும்‌, அரசியல்‌ 


தலைவர்க ்ரிசுத்தவான்‌௧ 
இன்றும்‌... பெத்றக்கொள்ளின்கள்‌ 





ழ்‌ நள 
யாய 


தேவனுடைய மறைவான ஞானம்‌ 
மனுஷருக்கு மாத்திரமல்ல ஆகாசத்துப்‌ 
பறவைகளுக்கும்‌ மறைந்திருக்கிறது. 
ஆகாயத்துப்‌ பறவைகள்‌ அதிக 
உயரத்திலிருந்தாலும்‌, பூமியிலிருக்கிற 
வற்றை தெளிவாகப்‌ பார்க்கும்‌. 
அப்படிப்பட்ட பறவைகளால்கூட, 
தேவனுடைய மறைவான 
ஞானத்தைப்‌ பார்க்க முடியாது. 


மனுஷரில்‌ சிலர்‌ தங்களுக்கு அதிக 
ஞானம்‌ இருப்பதாக நினைத்து 
தங்களைப்பற்றிப்‌ பெருமைப்படுகிறார்கள்‌. 
மற்றவர்களைவிட தாங்கள்‌ ஞானிகள்‌ 
என்றும்‌ தங்களுக்கு அவர்களைவிட 
அதிகமாகத்‌ தெரியுமென்றும்‌ 
பெருமையோடு சொல்லுகிறார்கள்‌. 
அவர்கள்‌ தங்களைப்பற்றி எப்படித்தான்‌ 
பெருமையாகப்‌ பேசினாலும்‌, 
அவர்களுக்கும்‌ தேவனுடைய இரகசியமும்‌, 
ஞானமும்‌ மறைவாகவே இருக்கிறது. 
அவர்கள்‌ தங்களுக்குத்‌ 
தெரியாததைத்‌ தெரிவதாகச்‌ 
சொல்லுகிறார்கள்‌. தங்களுக்குப்‌ 
புரியாததை புரிவதாகச்‌ சொல்லுகிறார்கள்‌. 
இப்படிப்பட்டவர்கள்‌ இருளில்‌ 
யுத்தம்பண்ணுகிறார்கள்‌. 


மனுஷரிடத்தில்‌ 
தூக்கு நூல்கண்டும்‌ 
அவர்களாலும்‌ 


அளவுகோலும்‌, 
இருந்தாலும்‌, 
தேவனுடைய 

ஆழத்தை 

முடியாது. 
நமக்கு. பிரபஞ்சத்தில்‌ 
நடக்கிற காரியம்‌ மாத்திரம்‌ ஓரளவு 
தெரியும்‌. இம்மையைப்பற்றி நாம்‌ ஒரளவு, 
அறிந்திருக்கிறோம்‌. ஆனாலும்‌ 
மறுமையைப்பற்றிய சத்தியம்‌ நமக்கு 
இன்னும்‌ மறைவான இரகசியமாகவே 
இருக்கிறது. பத்க்‌ நமக்கு 


அளந்து 


என்பதும்‌ 


தெரியாது. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


காலம்‌ நிறைவேறும்போது தேவன்‌ 
தம்முடைய இரகசியங்களை நமக்கு 
வெளிப்படுத்துவார்‌. அப்போது 
எல்லாவற்றையும்‌ இருக்கிற 
வண்ணமாகவே காண்போம்‌. நமக்கு 
மறைவான இரகசியம்‌ எதுவும்‌ இருக்காது. 
அப்போது நம்முடைய மாம்சத்தின்‌ 
திரைகள்‌ கிழிக்கப்படும்‌. தேவனுடைய 
மறைவான இரகசியத்தைக்‌ காண்பதற்கு 


தடையாகயிருக்கும்‌ மேகங்கள்‌ 
விலகிப்போய்விடும்‌. நமக்கு இப்போது 


தெரியாத தெய்வீக இரகசியங்களெல்லாம்‌, 
காலம்‌ நிறைவேறும்போது 
பிரத்தியட்சமாய்த்‌ தெரியும்‌. 


“இயேசு சீமோன்‌ பேதுருவுக்குப்‌ 
பிரதியுத்தரமாக: நான்‌ செய்கிறது 
இன்னதென்று இப்பொழுது நீ அறியாய்‌, 
அறிவாய்‌ என்றார்‌” 

பாவா 137) 


ரிசுத்தவான்‌௧ளெல்லாரிலும்‌ சிறிய 
வனாகிய நான்‌ கிறிஸ்துவினுடைய 
அளவற்ற ஐசுவரியத்தைப்‌ 
புறஜாதிகளிடத்தில்‌ சுவிசேஷமாய்‌ 
அறிவிக்கிறதற்காக இந்தக்‌ கிருபை 
எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. தேவன்‌ 
நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து 
இயேசுவுக்குள்‌ கொண்டிருந்த அநாதி 
தீர்மானத்தின்பியே உன்னதங்களிலுள்ள 
துரைத்தனங்களுக்கும்‌ அதிகாரங்களுக்கும்‌ 
அவருடைய அநந்த ஞானமானது 
சபையின்‌ மூலமாய்‌ இப்பொழுது 
தெரியவரும்‌ பொருட்டாக, 
இயேசுகிறிஸ்துவைக்‌ கொண்டு 
எல்லாவற்றையும்‌ 

தேவனுக்குள்ளே 

முதல்‌ 

இரகசியத்தினுடைய 

இன்னதென்று, 

வெளிப்படையாகக்‌ 

இந்தக்‌ 

எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது" 
(எபே 38-11) என்று அப்போஸ்தலர்‌ 
பவுல்‌ சொல்லுகிறார்‌. 





ழ்‌ நள 
யாய 


தெய்வீக ஞானம்‌  தேவனுக்குள்‌ 
மறைந்திருக்கிறது. தேவன்‌ தம்முடைய 
ஞானத்தின்‌ பிரகாரமாகவும்‌. 
சித்தத்தின்‌ பிரகாரமாகவும்‌ ஒவ்வொரு 
காரியத்தையும்‌ செய்கிறார்‌. தேவன்‌. 
செய்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும்‌ 
அவரிடத்தில்‌ ஒரு  நோக்கமுண்டு. 
தேவன்‌ ஒரு காரியத்தை செய்யும்போது, 
எப்படி செய்கிறோம்‌ 

ஏன்‌ செய்கிறோம்‌ என்றும்‌ 

க்‌ தேவனுடைய 
எல்லாவற்றையும்‌ 

புரிந்துகொள்ளுகிற ஞானம்‌ 
மனுஷரிடத்தில்‌ இல்லை. ஆனாலும்‌ சிலர்‌ 
தேவனுடைய சத்தத்தையும்‌. அவருடைய 
நோக்கத்தையும்‌. தங்களுடைய 
மனுஷஞானத்தைப்‌ பயன்படுத்தி 
வியாக்கியானம்‌ முயற்‌ 
செய்கிறார்கள்‌. அனி 


தேவனே சர்வஞானமுள்ளவர்‌. 
அவரே சர்வஆளுகையுமுள்ளவர்‌. அவர்‌ 
சர்வவியாபகர்‌. அவரே சர்வவல்வர்‌ 
அவருக்கு மறைவான இரகசியம்‌ 
ஒன்றுமில்லை. தேவன்‌ தம்முடைய 
தெய்வீக பராமரிப்பினால்‌ 
சர்வசிருஷ்டிகளையும்‌ பராமிக்கிறார்‌. 
தேவன்‌ பூமியின்‌ கடையாந்தரங்களைப்‌ 
பார்த்து, வானங்களின்கீழ்‌ இருக்கிறதை 
யெல்லாம்‌ காண்கிறார்‌ தேவன்‌ 
காற்றுக்கு அதின்‌ நிறையை நியமித்து. 
ஜலத்துக்கு அளவைப்‌ 
பிரமாணித்து, மழைக்குத்‌ திட்டத்தையும்‌, 
இடிமுழக்கத்தோடே கூடிய மின்னலுக்கு 

யயும்‌ ஏற்படுத்துகிறார்‌ 

பு 28:24-26). 

இந்த முழுஉலகத்தையும்‌ ஆளுகை 
செய்கிற தேவன்‌ சர்வஞானமுள்ளவராக 
யிருக்கிறார்‌. ஒவ்வொருநாளும்‌ நடை 
பெறுகிற சம்பவங்களைக்கூட நம்மால்‌. 
அறிந்துகொள்ள முடியவில்லை. ஒரு 
மனுஷனுடைய ஜீவியத்தில்‌ நடைபெறுகிற 
காரியங்களைக்கூட நம்மால்‌ 
புரிந்துகொள்ள முடியவில்லை. தேவனோ 
நித்தியமானவர்‌. அவர்‌ நித்தியகாலமாய்‌ 
இந்தப்‌ பூமியையும்‌, சர்வசிருஷ்டிகளையும்‌ 
ஆளுகை செய்து வருகிறார்‌. 


பண்ண 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நம்மால்‌ ஒரு மனுஷனைக்கூட 
பூரணமாய்ப்‌ புரிந்துகொள்ள முடியாது. 
தேவனோ எல்லா மனுஷரையும்‌ 
மாத்திரமல்ல, சர்வசிருஷ்டிகளையும்‌ 
அறிந்து வைத்திருக்கிறார்‌. தேவனுக்கு 
மறைவான காரியம்‌ எதுவுமேயில்லை. 
தேவன்‌ வானங்களின்‌ கீழிருக்கிற 
எல்லாவற்றையும்‌ தெளிவாகக்‌ 
காண்கிறார்‌. ர்‌ பூமியின்‌ 


கடையாந்தரங்களையும்‌ பார்க்கிறார்‌. 


நாசமும்‌ மரணமும்‌ 
இவை ஏன்‌ 


மனுஷருக்கு 
வருகிறது. ஆனால்‌ 
வருகிறது. என்று  மணுஷருக்குத்‌ 
தெரியவில்லை. இந்த இரகசியம்‌ 
ஜீவனுள்ள எல்லாருடை ய கண்களுக்கும்‌ 
ஒளித்தும்‌ மறைந்தும்‌ இருக்கிறது. 
நாசங்களையும்‌ மரணங்களையும்‌ 
நம்முடைய காதுகளினால்‌ கேட்கிறோம்‌. 
தேவனோ அதற்கான காரணத்தை 
அறிவார்‌. யோபு தேவனுடைய 
ஞானத்தைப்பற்றிச்‌ சொல்லும்போது, 
நாசமும்‌ மரணமும்‌, நாங்கள்‌ எங்கள்‌ 
காதுகளினாலேமாத்திரம்‌ அதின்‌ 
கீர்த்தியக்‌ கேட்டோம்‌ என்கிறது. 
தேவனோ அதின்‌ வழியை அறிவார்‌, 
நின்‌ ஸ்தானம்‌ அவரு தெரியும்‌" 
பாபு 28:22,23) என்று சொல்லுகிறார்‌. 
தேவன்‌ எல்லாவற்றையும்‌ 
நியாயந்தீர்க்கிறார்‌. அவருக்கு 
நியாயந்தீர்க்க. சர்வ அதிகாரமுண்டு. 
அவரே நீதியான நியாயாதிபதி. தேவன்‌ 
தெய்வீக வல்லமையினால்‌ 
காரியங்களையும்‌, தமக்கு 
சித்தமானபடி செய்து முடிக்கிறார்‌. தேவன்‌ 
காற்றிற்கு அதின்‌ நிறையை நியமித்து 
வைத்திருக்கிறார்‌. ஜலத்திற்கு அதின்‌ 
அளவை பிரமாணித்து வைத்திருக்கிறார்‌. 


இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ காற்றைவிட 
எளிமையான பொருள்‌ எதுவுமில்லை, 
அது மிகவும்‌ இலகுவானது. காற்றுக்கு 
எடை இருப்பதுபோல. நமக்குத்‌ 
தெரியாது. தேவனோ காற்றிற்கும்‌ 
அதன்‌ எடையை நியமித்திருக்கிறார்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


காற்று எந்தத்‌ திசையில்‌ வீசவேண்டும்‌ 
என்பதை தேவனே தீர்மானிக்கிறார்‌. 
அவருடைய சித்தத்தின்‌ பிரகாமாகவே 
தென்றல்காற்றாகவும்‌, 
சுழல்காற்றாகவும்‌, 

வீசுகிறது. 


காற்று 
புயல்காற்றாகவும்‌, 
சூறாவளிகாற்றாகவும்‌ 


இவையெல்லாவற்றையும்‌ 
பிரமாணித்து வைத்திருக்கிறார்‌. மழை 
பெய்யும்போது. அது தூறனகப்‌ 
பெய்யவேண்டுமா அல்லது கனமழையாகப்‌ 
பெய்யவேண்டுமா என்பதை தேவனே 
தீர்மானம்பண்ணுகிறார்‌ கடலின்‌ 
அலைகள்‌ குறைவாகமிருக்க வேண்டுமா 
அல்லது வேகமாகவும்‌ உயரமாகவும்‌ 
எழும்ப  வேண்டுண என்பதையும்‌ 
தேவனே தீர்மானிக்கிறார்‌ 


வானத்திற்கும்‌ சமுத்திரத்திற்கும்‌ 
நெருக்கான தொடர்பு உண்டு 
சமுத்திரத்திலுள்ள தண்ணீர்கள்‌, சூரிய 
உஷ்ணத்தினால்‌ வியாகி, 
வானத்திற்கு மேலே கிறது. 
வானத்திலுள்ள மேகம்‌ குளிர்ந்து. 
மழையாகப்‌ பெய்து, சமுத்திரத்தில்‌ 
தண்ணீராக நிரம்புகிறது. இவையெல்லா 
வற்றையும்‌ தேவனே ஆளுகை 
செய்கிறார்‌. தேவனுடைய சித்தத்தின்‌ 
பிரகாரமாகவே மழை பெய்கிறது. 
மழை பெய்யாமலும்‌. இருக்கிறது. 
அவருடைய ஆளுகையின்‌ பிரகாரமாகவே 
சீதோஷ்ண நிலைகளும்‌ காலங்களும்‌ 
மாறுகிறது. 

தேவன்‌ தம்முடைய சிருஷ்டிகள்‌: 
எல்லாவற்றையும்‌, தம்முடைய தெய்வீக 
பராமரிப்பினால்‌ பராணிக்கிறார்‌. தேவன்‌ 
தம்முடைய சித்தத்தின்‌ பிரகாரமாகவே. 
சர்வசிருஷ்டிகளுக்கும்‌ பராயரிப்புக்களைக்‌ 
கொடுக்கிறார்‌. வானத்திலிருந்து பெய்கிற 
மழை நமக்கு ஆசீர்வாதமாகயிருக்கிறது. 
இதே பெருமழையாகப்‌ 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தேவனே மழைக்கு திட்டத்தை 
உண்டுபண்ணுகிறார்‌. ஏன்‌ பெருமழை 
பெய்து பேரழிவு உண்டாயிற்று என்னும்‌ 
ரகசியம்‌ நமக்கு வெளிப்படுத்தப்பட 
ல்லை. 


இந்தப்‌ ல நடைபெறுகிற 
எல்லா 
தம்முடைய 
ஏற்கெனவே 
தீர்மானித்திருக்கிறார்‌. 
திட்டமும்‌ தீர்மானமும்‌ ஒருபோதும்‌ 
தோற்றுப்போவதில்லை. தேவன்‌ 
சொல்ல ஆகும்‌. அவர்‌ சொல்ல நிற்கும்‌. 
தேவன்‌. செய்ய நினைத்தது 
ஒருபோதும்‌ தடைபடாது. 


வானத்தில்‌ இடிமுழக்கத்தோடே 
கூடிய மின்னல்‌ உண்டாகிறது. தேவனே 
இந்த மின்னலுக்கு வழியையும்‌ 
ஏற்படுத்துகிறார்‌. மின்னல்‌, இடி 
ஆகியவற்றின்‌ காரண காரியங்களையும்‌, 
அவற்றின்‌ விளைவுகளையும்‌ தேவன்‌ 
தம்முடைய தெய்வீக சித்தத்தின்‌ 
பிரகாரமாக நியமித்திருக்கிறார்‌ 
இவையெல்லாமே தேவனுடைய 
நோக்கத்தின்‌ பிரகாரமாக நடைபெறுகிறது. 
தேவனே இடியையும்‌ க்‌ 
கணக்கிட்டிருக்கிறார்‌. 
ஆராய்ந்து ஆயந்தப்படுத்தியிரு்கிறார்‌. 


இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ நடைபெறுகிற 
சிறிய காரியமாகயிருந்தாலும்‌ ஸ்ப 
காரியமாகயிருந்தாலும்‌, 
காரியங்களும்‌ தேவனுடைய சித்தத்தின்‌ 
பிரகாரமாகவும்‌, திட்டத்தின்‌ 
பிரகாரமாகவுமே நடைபெறுகிறது. 
நடைபெறுகிற எல்லா 
காரியங்களையும்‌ தேவன்‌ 
அறிந்திருக்கிறார்‌. தேவனுடைய 
தெய்வீக ஞானத்திற்குத்‌ தெரியாமல்‌, 
இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ ஒரு 
காரியமும்‌ நடைபெறாது. தேவனுக்கு 
மறைவான இரகசியம்‌ 
எதுவுமில்லை. சகலமும்‌ அவருக்கு 
வெளிச்சமாயும்‌, வெளியரந்கமாயும்‌ 
இருக்கிறது. 





ழ்‌ நள 
யாய 
'தேவனுடைய வெளிப்பாடு 
யோபு 28 : 28 


யோபு 28:28. மனுஷணை நோக்கி: 
இதே, ஆண்டவருக்குப்‌ பயப்படுவதே 
ஞானம்‌; பொல்லாப்பை விட்டு. 
விலகுவதே புத்தி என்றார்‌ என்று 
சொன்னான்‌. 


ஞானத்தின்‌: 
மனுஷருக்கு 
இந்த 
மனுஷரால்‌ 


தேவன்‌ தம்முடைய 
ஒரு பகுதியை 
'வெளிப்படுத்தியிருக்கிறார்‌. 
ஞானத்தை மாத்திரமே 
பெற்றுக்கொள்ள முடியும்‌. தேவன்‌ 
வெளிப்படுத்தியிருக்கிற ஞானத்தை 
மாத்திரமே புரிந்துகொள்கிற ஆற்றல்‌ 
மனுஷரிடத்தில்‌ இருக்கிறது. தேவன்‌ 
நம்முடைய நன்மைக்காகவே தம்முடைய 
இரகசியத்தை நமக்கு 
வெளிப்படுத்துகிறார்‌. ஆண்டவருக்கு 
பயப்படுவதே ஞானம்‌. பொல்லாப்பை விட்டு 
விலகுவதே புத்தி. 


தேவன்‌: 
ஆலோசனைகளை 
மறைக்கும்போது, 
பொறாமைப்பட்டு, தம்முடைய 
இரகசியங்களை நமக்கு மறைப்பதில்லை. 
தேவனுடைய மறைவான இரகசியங்களை 
நாம்‌ இப்போது தெரிந்துகொள்வது 
நமக்கு தேவையற்றது என்று தேவன்‌ 
தீர்மானம்‌ செய்திருக்கிறார்‌. அதனாலேயே 
தேவனுடைய 'இரகசியங்களில்‌ 
சில நமக்கு மறைவாகயிருக்கிறது. 
தேவன்‌ நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிற 
இரகசியத்தை நாம்‌ பரிந்துகொண்டாலே 
போதுமானது அந்த ஞானமே 
நமக்கு ஆசீர்வாதத்தையும்‌, த்தும 
தருதி கொட்கும்‌ 


தம்முடைய 
நமக்கு 


அவர்‌ நம்மீது 


தேவன்‌ தம்முடைய இரகசியத்தின்‌ 
ஒருபகுதியை மறைத்திருக்கும்போது, 
நாம்‌ மறைவான இரகசியங்களை 
அறிந்துகொள்ளவேண்டுமென்று 
முயற்சி பண்ணக்கூடாது. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தேவனுடைய இரகசியங்கள்‌ நமக்கு 
மறைவாயிருக்கும்போது, நாம்‌ தேவனுக்கு 
ஆலோசனை சொல்ல வேண்டிய அவசியம்‌ 
எதுவுமில்லை. 

சொல்லும்‌ அளவுக்கு 
மனுஷரிடத்திலும்‌ 9 
மனுஷருடைய லோசனையையும்‌, 
புத்தியையும்‌ கேட்டு செயல்படவேண்டிய 
நிர்பந்தம்‌ தேவனுக்கில்லை. தேவனே 
சர்வஞானமும்‌. சர்வஆளுகையுமுள்ளவர்‌. 
தேவன்‌ தம்முடைய தெய்வீக சித்தத்தின்‌ 
பிரகாரமாக, தமக்குப்‌ பிரியமான 
காரியங்களை, மக்குச்‌ சித்தமான 
வேளைகளில்‌ செய்கிறார்‌. 


தேவன்‌ நமக்கு எதை 
வெளிப்படுத்துகிறாரோ அதைப்‌ 
புரிந்தகொண்டால்‌ மாத்திரம்‌ போதுமானது. 
தேவன்‌ நமக்கு வெளிப்படுத்தும்‌ 
இரகசியங்களை நாம்‌ தெளிவாகப்‌ 
புரிந்துகொள்ள வேண்டும்‌. அதையும்‌ 
நம்முடைய சுயபத்தியினாலோ, சுயமுயற்‌ 
சிமினாலோ புரிந்துகொள்ள முடியாது. 
தேவனுடைய கிருபையும்‌, அநுக்கிரகமும்‌ 
நமக்குக்‌ கிடைத்தால்‌ மாத்திரமே, தேவன்‌ 
நமக்கு வெளிப்படுத்தும்‌ இரகசியங்களை 
நம்மால்‌ புரிந்துகொள்ள முடியும்‌ 


தேவன்‌ நமக்கு அடிப்படை 
சத்தியங்களை வெளிப்படுத்திபிருக்கிறார்‌ 
கர்த்தருக்குப்‌ பயப்படுவது, தீமையை 
விட்டு விலகிமிருப்பது ஆகியவையே 
ஞானமும்‌ புத்தியும்‌ ஆகும்‌. தத்தர்‌ 
மனுஷனை: நோக்கி, 'இதோ 
ஆண்டவருக்கு! பபப்படுவதே ஞானம்‌ 


ப்பை விட்டு விலகுவதே புத்தி 
என்ற்‌ ன்று போடு சொகதுகிறா 


தேவன்‌ ஆதாமை ஏதேன்‌ 
தோட்டத்திலே வைத்தார்‌. நன்மை தீமை 
அறியத்தக்க விருட்சத்தின்‌ கனியை 
ஆதாம்‌ புசிக்கக்கூடாது என்று தேவன்‌ 
ஆதாமைத்‌ தடைபண்ணினார்‌. அதே 
வேளையில்‌ ஜீவவிருட்சத்தின்‌ கனியைப்‌ 
புசிப்பதற்கு தேவன்‌ ஆதாமுக்கு 
அனுமதி கொடுத்தார்‌. நம்முடைய 
சுயமுயற்சியினால்‌ மெய்யான 
ஞானத்தைப்‌ பெற்றுக்கொள்ள முடியாது. 





ழ்‌ நவள 
யாய 


தேவனுடைய தெய்வீக வெளிப்பாட்டின்‌ 

மூலமாகவே. நம்மால்‌ மெய்யான 

ஞானத்தைப்‌ பெற்றுக்கொள்ள முடியும்‌ 
ஆண்டவருக்குப்‌ பயப்படுவதே 

மெய்யான ஞானம்‌. பொல்லாப்பு விட்டு 

விலகுவதே புத்தி. தேவன்‌ யோபுவைப்பற்றி 

சாட்சி சொன்னபோது, “யோபு. 

உத்தமனும்‌ சன்மார்க்கனும்‌ தேவனுக்குப்‌ 

பயந்து 

விலகுகிறவனுமாய்‌ 

(யோபு 1:8) என்று 

யோபுவினிடத்தில்‌ ஞானமும்‌ இருக்கிறது. 

புத்தியும்‌ ட 


ஆண்டவருக்குப்‌ 
அவரை ஆராதிக்க முடியாது. 
கர்த்தருக்குப்‌ பயப்படுவதே 
ஞானத்தின்‌ ஆரம்பம்‌. நாம்‌ 
தேவனைப்பற்றித்‌ தியானிக்கும்போது, 
அவர்‌ நம்மீது அன்பாயிருக்கிறார்‌ என்றும்‌. 
அவர்‌ நம்மை நேசித்து ஆதரிக்கிறார்‌ 
என்றும்‌ தியானிக்கவேண்டும்‌. தேவனை 
“கடினமுள்ள மனுஷன்‌” என்று தப்பிதமாக 
தியானித்து விடக்கூடாது. இயேசுகிறிஸ்து 
சொன்ன ஒரு உவமையில்‌ ஒரு 
தாலந்தை வாங்கினவன்‌, தன்‌ 
ஆண்டவனை  கடினமுள்ள மனுஷன்‌. 
என்று சொன்னான்‌. 


பயப்படாமல்‌ 


“ஒரு தாலந்தை வாங்கினவன்‌ வந்து: 
ஆண்டவனே, நீர்‌ விதைக்காத இடத்தில்‌ 
அறுக்கிறவரும்‌ தெளிக்காத இடத்தில்‌ 
சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன்‌ 
என்று அறிவேன்‌. ஆகையால்‌, நான்‌ 
பயந்துபோய்‌, உமது தாலந்தை 
நிலத்தில்‌ புதைத்து வைத்தேன்‌; 
இதோ, உம்முடையதை வாங்கிக்‌ 
கொள்ளும்‌ என்றான்‌” (மத்‌ 25:24,25) 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பயமும்‌ இருக்கவேண்டும்‌. பிரியமும்‌ 
இருக்க வேண்டும்‌. பவுல்‌ இரட்சிக்கப்‌ 
படுவதற்கு முன்பு, கர்த்தருடைய 
பிள்ளைகளைத்‌ துன்பப்படுத்தினார்‌. 
கர்த்தர்‌ சவுலைச்‌ சந்தித்தபோது, சவுல்‌ 
கர்த்தரிடத்தில்‌, “ஆண்டவரே நீர்‌ யார்‌” 
என்று பயத்தோடு கேட்டார்‌. நம்முடைய 
பயம்‌ நம்முடைய பக்தியை 
விருத்திபண்ணவேண்டும்‌. தேவனிடத்தில்‌ 
நெருங்கிச்‌ சேருவதற்கு நம்முடைய 
பயபக்தி உதவிபுரியவேண்டும்‌. 

நாம்‌ தேவனைப்பற்றித்‌ 
தியானிக்கும்போது, அவர்‌ 
பரலோகத்திலே. சிங்காசனத்தில்‌ 
வீற்றிருக்கிறவர்‌ என்று 
தியானிக்கவேண்டும்‌. அவர்‌ மகிமையும்‌ 
மாட்சிமையுமுள்ளவர்‌ என்று 
தியானிக்கவேண்டும்‌. சிங்காசனத்தில்‌ 
வீற்றிருக்கிற தேவன்‌, நம்முடைய 
இருதயத்திலும்‌ வாசம்பண்ணி. நம்மை 
ஆளுகை செய்கிறார்‌ என்று விசுவாசித்து, 
தேவனுடைய சமுகத்தில்‌ நம்மை தாழ்த்தி 
ஒப்புக்கொடுக்கவேண்டும்‌. கர்த்தரை 
பயபக்தியோடு ஆராதிக்கவேண்டும்‌. 
தேவன்‌. நம்முடைய இருதயத்தில்‌ 
வாசம்பண்ணுவதினால்‌, நாம்‌ பொல்லாப்பை 
விட்டு விலகி, நம்முடைய இருதயத்தைப்‌ 
பரிசுத்தப்படுத்தவேண்டும்‌. 

“கிருபையினாலும்‌ சத்தியத்தினாலும்‌ 
பாவம்‌ நிவிர்த்தியாகும்‌; கர்த்தருக்குப்‌ 
பயப்படுகிறதினால்‌ மனுஷர்‌ 
தீமையை விட்டு விலகுவார்கள்‌” 
(நீதி 16:6). 





ழ்‌ நவள 
யாய 


யோபு காலத்தில்‌ 
செழிப்பாயிருந்தார்‌. இப்போதோ 
அவருடைய செழிப்பு எல்லாம்‌ அவரை 
விட்டு விலகிப்போயிற்று. யோபு இப்போது 
மிகவும்‌ தாழ்ந்த நிலமையிலிருக்கிறார்‌. 
யோபு செழிப்பாயிருந்தபோது அவர்‌ 
அனுபவித்த ஆசீர்வாதங்களை 
விரிவாகச்‌ சொல்லுகிறார்‌. அதன்‌ பின்பு, 
யோபு எல்லாவற்றையும்‌ இழந்து, 
நோய்வாய்ப்பட்டு,  வேதனையிலிருக்கும்‌ 
போது, தனக்கு ஏற்பட்டிருக்கிற 
துன்பங்களையெல்லாம்‌ விரிவாகச்‌ 
சொல்லுகிறார்‌. யோபுவின்‌ சிநேகிதர்‌ 
அவர்மீது குற்றம்‌ சொல்லுகிறார்கள்‌. 
அவர்களுடைய குற்றச்சாட்டில்‌ 
உண்மையில்லை என்பது மோபுவுக்குத்‌ 
தெரியும்‌ தன்னுடைய பரிதாபமான 
நிலமையை அவர்களிடத்தில்‌ எடுத்துச்‌ 
சொன்னால்‌, அவர்கள்‌ ஒருவேளை 
தன்மீது இரக்கம்‌ காண்பிப்பார்கள்‌ என்று 
யோபு எதிர்பார்க்கிறார்‌ 


ஒரு 


சொல்லும்‌ 
தன்னுடைய சிநேகிதருக்கு யோபு 
பிரதியுத்தரம்‌ சொல்லுகிறார்‌. யோபு 
தன்னுடைய உத்தமத்திலும்‌ உண்மையிலும்‌ 
உறுதியாய்‌ நிலைத்திருக்கிறார்‌. 
தன்னுடைய சிநேகிதர்‌ தன்மீது 
சொல்லுகி சாட்டுக்களை யோட 
க கா்‌ i 


யோபு செழித்திருந்த காலத்தில்‌, 
அவருக்கு ..... உண்பாயிருந்த 
ஆசீர்வாதங்களையெல்லாம்‌ விரிவாகச்‌ 
சொல்லுகிறார்‌. யோபுவோடுகூட 
அவருடைய குடும்பத்தாரும்‌ 
செழிப்பாயிருந்தார்கள்‌ (யோபு 291-6) 
யோபுவுக்கு அவருடைய 
தேசத்திலே மதிப்பும்‌ மரியாதையும்‌ 
இருந்தது (யோபு 29:7-10). யோபு 
ஏழைகளை நியாயம்‌ விசாரித்து 
அவர்களுக்கு நன்மை செய்தார்‌. 


தன்மீது குற்றம்‌ 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யோபுவின்‌ நியாயத்தீர்ப்புக்கு 
எதிர்த்துப்‌ பேசமாட்டார்கள்‌ 
2941-17). யோபுவுக்கு 

ஆசீர்வாதம்‌ இருந்தது. 

ஆசீர்வாதம்‌ இருந்தது. எல்லோரும்‌ 
யோபுவின்‌ ஆலோசனையைக்‌ கேட்டு 
மவுனமாயிருந்தார்கள்‌. அவர்‌ ராஜாவைப்‌ 
போலவும்‌, தேற்றரவாளரைப்போலவும்‌ 


இருந்தார்‌. 


ஒருவரும்‌ 
(யோபு 
வீட்டிலும்‌ 
வெளியிலும்‌ 


யோபுவின்‌ பழைய சீர்‌ 
யோபு 29 : 1-6 


யோபு 291. பின்னும்‌ யோபு தன்‌: 
பீரசங்கவாக்கியத்தைத்‌ தொடர்ந்து, 
சொன்னது: 


யோபு 292, சென்றுபோன 
மாதங்களிலும்‌, தேவன்‌ என்னைக்‌ 
காப்பாற்றிவத்த நாட்களிலும்‌ எனக்கு 
உண்டாயிருந்த சீர்‌ இப்பொழுது 
இருத்தால்‌ நலமாயிருக்கும்‌. 


யோபு 29:3. அப்பொழுது அவர்‌ தீபம்‌ 
என்‌ தலையின்மேல்‌ பிரகாசித்தது; அவர்‌ 
அருவின வெளிச்சத்தினால்‌ இருளைக்‌ 
கடந்துபோனேன்‌.. 


யோபு 29:4. தேவனுடைய 
இரகசியச்‌ செயல்‌ என்‌ 


கூடாரத்தின்மேல்‌ இருந்தது. 


யோபு 29:5. அப்பொழுது சர்வவல்லவர்‌ 
என்னோடிருந்தார்‌; என்‌ பின்னைகள்‌. 
என்னைச்‌: சூழ்ந்திருந்தார்கள்‌. 


யோபு 29:6. என்‌ 
நான்‌ நெய்யினால்‌. 
கன்மலைகளிலிருந்து. 
எண்ணெய்‌ நதியோல ஓடி வந்தது; 
அந்தச்‌. செல்வநாட்களின்‌ கீர்‌ 
இப்போதிருந்தால்‌ நலமாயிருக்கும்‌. 


யோபு தன்னுடைய 
விருப்பத்தையெல்லாம்‌, தன்னுடைய 
சிநேகிதரிடத்தில்‌ சொல்லுகிறார்‌. 
"சென்றுபோன மாதங்களிலும்‌ தேவன்‌ 
என்னைக்‌ காப்பாற்றிவந்த நாட்களிலும்‌ 
எனக்கு உண்டாயிருந்த சீர்‌ இப்பொழுது 
இருந்தால்‌ நலமாயிருக்கும்‌” (யோபு 29:2) 
என்பது யோபுவின்‌ மனவிருப்பமாகும்‌. 


பாதங்களை: 


கழுவினேன்‌; 


எனக்காக. 





EL 
TT 
சென்றுபோன மாதங்களில்‌ 
செல்வச்செழிப்போடிருந்தார்‌. 
ஜசுவரியவானாயிருந்தார்‌. 
அதிகாரமுள்ளவராகவும்‌ இருந்தார்‌. 
சென்றுபோன மாதங்களில்‌, தனக்கு 
இருந்த செல்வச்செழிப்பு, இப்போது 
தனக்கிருந்தால்‌, 
சிநேகிதர்கள்‌ தன்னை 
மாட்டார்கள்‌ என்று 
நினைக்கிறார்‌. யோபு 
ஐசுவரியவானாகமிருந்தால்‌, 
சிநேகிதர்கள்‌ அவரோடு விவாதம்‌ 
பண்ணாமல்‌ அமைதியாக யிருப்பார்கள்‌. 
யோபுவைத்‌ துன்மார்க்கர்‌ என்றும்‌, 
மாய்மாலக்காரர்‌ என்றும்‌ குற்றம்‌ 
சொல்லமாட்டார்கள்‌. 


யோபு செழிப்போடிருந்த காலத்தில்‌, 
அவர்‌ தேவனுடைய சமுகத்தில்‌ 
சந்தோஷமாயிருந்தார்‌. தேவனுடைய தீபம்‌ 
யோபுவின்‌ தலையின்மேல்‌ பிரகாசித்தது. 
தேவன்‌ அருளின வெளிச்சத்தினால்‌ 
யோபு இருளைக்‌ கடந்துபோனார்‌. 
தேவனுடைய இரகசியச்செயல்‌ 
யோபுவின்‌ கூடாரத்தின்‌ மேலிருந்து 
(யோபு 29:34). யோபு தேவனோடு 
நெருங்கிய ஐக்கியத்திலிருந்தார்‌. 
இவையெல்லாம்‌ சென்றுபோன 
மாதங்களில்‌, யோபு செல்வச்செழிப்போடு 
இருந்த காலத்தில்‌ நடைபெற்றவை. 


யோபு செழிப்போடிருந்த அந்த 
மாதங்களில்‌, அவர்‌ சந்தோஷமாகவும்‌, 
சமாதானமாகவும்‌ இருந்தார்‌. தேவனுடைய 
ஆசீர்வாதங்களையும்‌ ஆறுதலையும்‌ 
பெற்றிருந்தார்‌. யோபுவுக்கு திரளான 
ஜச்வரியமும்‌ தேவனுடைய கிருபையும்‌ 
அவரோடு கூடயிருந்தது. அதுவே 
மிகப்பெரிய சந்தோஷமா 

யோபு கர்த்தருடைய 
களிகூர்ந்திருந்தார்‌. 

தன்‌ மேல்‌ 

பிரகாசித்தது யோபுவுக்கு மிகப்பெரிய 
மகிழ்ச்சியாயிருந்தது. தேவனுடைய 
கிருபையும்‌, இரக்கமும்‌. சிலாக்கியமும்‌ 
தனக்கு பரிபூரணமாய்‌ கிடைத்திருந்த 
தாக யோபு சொல்லுகிறார்‌. அந்த 
நாட்களில்‌ தேவன்‌ யோபுவைக்‌ 
காப்பாற்றி வந்தார்‌. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தனக்கு  உண்டாயிருந்த 
இப்பொழுது தனக்கிருந்தால்‌ 
நலமாயிருக்கும்‌ என்று யோபு 
விரும்புகிறார்‌. தேவன்‌ தம்முடைய 
முகத்தின்‌ பிரகாசத்தை யோபுவின்மீது 
பிரதிபலிக்கச்‌ செய்தார்‌. யோபுவின்‌ முகம்‌ 
தேவனுடைய கிருபையினால்‌ பிரகாசமாக 
மிருந்து. தேவனுடைய பிரசன்னம்‌ 
எப்போதும்‌ யோபுவோடு கூடமிருந்தது. 
கர்த்தருடைய ஆவியானவர்‌ யோபுவின்‌ 
சந்தேகங்களைத்‌ தீர்த்து வைத்தார்‌. 
யோபு துக்கப்பட்ட சமயங்களில்‌ 


வியானவர்‌ அவருக்கு ஆறுதல்‌ 
ான்னார்‌. 


யோபு அதிகமான பாரங்களை 
சுமந்தபோது, கர்த்தர்‌ யோபுவின்‌ பாரத்தை 
இலகுவாக்கினார்‌. யோபு கடினமான 
பாதைகள்‌ வழியாக கடந்து சென்றபோது. 
தேவன்‌ அவரோடு கூடயிருந்து அவருக்கு 
உதவிசெய்தார்‌. தேவனுடைய 
இரகுசியச்செயல்‌ தன்‌ கூடாரத்தின்மேல்‌ 
இருந்தது என்று யோபு சாட்சியாகச்‌ 

சொல்லுகிறார்‌. தேவன்‌ யோபுவோடு 
தாராளமாகப்‌ பேசினார்‌, சிநேகிதரோடு 
பேசுவதுபோல, தேவன்‌ யோபுவோடு 
ஐக்கியமாகயிருந்து, அவரோடு பேசினார்‌. 
யோபயுவுக்கு. தேவனுடைய மனது 
தெளிவாய்த்‌ ல்‌ தேவனுடைய 
கித்தத்தைக்‌ யோபு 


து 
இருளிலில்லாமல்‌ வெளிச்சத்திலிரந்தார்‌ 
தேவன்‌ அருளின  வெளிச்சத்தினால்‌ 
வ இ வா்‌ 


சென்றுபோன 


மாதங்களில்‌, தான்‌ 
செழித்திருந்த காலத்தில்‌, சர்வவல்லவர்‌ 


ன்னோடிருந்தார்‌ 
சொல்லுகிறார்‌. 
தன்னைவிட்டுப்‌ போய்விட்டதாக 
வருத்தப்படுகிறார்‌ 


என்று 


தேவனுடைய பிரசன்னம்‌ யோபுவோடு 
எப்போதும்‌ கூடமிருந்தது. நம்முடைய 

குடிசையாகமிருந்தாலும்‌, 
தேவன்‌ நம்மோடு கூடயிருக்கவேண்டும்‌. 
இதுவே நமக்கு மெய்யான ஆசீர்வாதம்‌. 
தேவனுடைய பிரசன்னம்‌ 
நம்மோடு கூடமிருக்கும்போது, 





ழ்‌ நள 
யாய 


நம்முடைய 
மாளிகையைப்போல 
யிருக்கும்‌. 


யோபு செழித்திருந்த 
அவருடைய பிள்ளைகள்‌ 
சூழ்ந்திருந்தார்கள்‌. 
குடும்பத்தில்‌. 
சமாதானமும்‌, 
நிரம்பியிருந்தது குடும்பத்திலுள்ள. 
யாரும்‌ ஒருவருக்கொருவர்‌ 
வாக்குவாதம்பண்ணாமலும்‌ சண்டை 
'போட்டுக்கொள்ளாமலும்‌, ஒற்றுமையா 
யிருந்தார்கள்‌. யோபுவின்‌ குடும்பத்தில்‌ 
ஆசிர்வாதமும்‌ இருந்தது, ஆரோக்கியமும்‌ 
இருந்தது. தன்னுடைய போஜனத்தைப்‌ 
புசிப்பதற்கு யோபுவின்‌ வாயும்‌ வயிறும்‌ 
நோயில்லாமல்‌ ஆரோக்கியமாயிருந்தது. 
அதே வேளையில்‌ அவருடைய 
வாய்க்கும்‌ வயிற்றுக்கும்‌ தேவையான 
போஜனமும்‌ அவருடைய 

1 ல்‌ 
யோ ப்ள ந வியாதியோ ப இல்ல்‌ 


வீடும்‌ 
ஆசீர்வாதமாக 


குடிசை 


நாட்களில்‌, 
அவரைச்‌ 
யோபுவின்‌ 
சந்தோஷமும்‌, 
ஆறுதலும்‌ 


தற்போதையை 
பார்க்கிறார்‌. 

குடும்பத்தில்‌ 

யாருமில்லை. 
நாளில்‌ 


யோபு தன்னுடைய 
நிலமையை யோசித்துப்‌ 
இப்போது அவருடைய 
அவருடைய பிள்ளைகள்‌ 
அவர்களெல்லோரும்‌ ஒரே 
செத்துப்போனார்கள்‌. இப்போது 
யோபுவின்‌ சரீரமும்‌ போஜனம்பண்ண 
முடியாமல்‌ நோய்வாய்ப்பட்டிருக்கிறது. யோபு 
வறுமையிலிருக்கிறார்‌. அதனால்‌. 
அவருக்கு போஜனமும்‌ கிடைக்கவில்லை. 
தான்‌ செழிப்பாயிருந்த சென்று போன 
மாதங்களை, யோபு ஆசையாய்‌ 
நினைத்துப்‌ பார்க்கிறார்‌. அக்காலத்தில்‌ 


அவருக்குக்‌ 


பிள்ளைகளை 
யோபவுக்கு 

வழாது இந்த இழப்பை 
அவரால்‌ நிவிர்த்திபண்ண முடியவில்லை. 
அவருடைய மனதில்‌ சமாதானமுண்டாக 
வில்லை. ப்போது தேவனும்‌ 
தன்னைவிட்டுப்‌ பிரிந்துபோங்லிட்டதாக 
நினைத்து யோபு வேதனைப்படுகிறார்‌. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தன்னுடைய பிள்ளைகளை இருந்ததினால்‌ 

உண்டாயிருக்கிற 'இழப்பைவிட, 
தேவனை விட்டுப்‌  பிரிந்திருப்பது. 
யோபுவுக்கு பேரிழப்பாயிருக்கிறது. 


யோபு செழித்திருந்த நாட்களில்‌, 
அவருடைய நிலங்களும்‌, பண்ணைகளும்‌ 
ஆசீர்வாதமாயிருந்தது. யோபுவுடைய 
மாட்டுப்பண்ணையிலிருந்து அவருக்கு 
நெய்‌ தாராளமாய்க்‌ கிடைத்தது. 
அப்போது யோபு தன்னுடைய பாதங்களை 
நெய்யினால்‌ கழுவினார்‌ (யோபு 29:6). 
அவருடைய ஒலிவத்தோட்டமும்‌ 
திரட்சியான கனிகளைக்‌ கொடுத்தது. 
ஆஸையில்‌ ஒலிவ எண்ணெய்‌ 
தாராளமாய்க்‌ கிடைத்தது. 
கன்மலைகளிலிருந்து தனக்காய்‌ 
எண்ணெய்‌ நதிபோல ஓடிவந்தது என்று 
யோபு சொல்லுகிறார்‌. இவையெல்லாம்‌ 
அவருடைய செல்வநாட்களின்‌ சீராகும்‌ 
அந்தச்‌ சீர்‌ தனக்கு இப்போதிருந்தால்‌ 
லமாயிருக்கும்‌. என்‌! யோட 
சொல்கிற. ்‌ 


யோபு தன்னுடைய 
விவரிக்கும்போது, 
பொன்னையோ, 
சொல்லாமல்‌, நெய்யையும்‌ 
எண்ணெயையும்‌ பற்றிச்‌ சொல்லுகிறார்‌ 
நெய்யும்‌ எண்ணெயும்‌ அவருக்கு 
அன்றாடம்‌ பிரயோஜனமுள்ளதாயிருந்தது. 
நம்முடைய சம்பத்தும்‌ ஐசுியமும்‌ 
நமக்குப்‌ பிரபோஜனமுள்ளதாயிருக்க 
வேண்டும்‌. நமக்கு எவ்வளவுதான்‌ 
ஐசுவரியம்‌ இருந்தாலும்‌, அதனால்‌ நமக்கு 
பிரயோஜனமுண்டாக வில்லையென்றால்‌, 
அவை வெய்யாக நமக்கு பனற்றலை. 
டய ஐசுவரியம்‌ நமக்கும்‌ பி 
பபால ன தாலிய வேண்ட 


ஐசுவரியத்தை 
அவர்‌ 
பொருளையோ 


யோபு ஒரு நியாயாதிபதி 
யோபு 29 : 7-17 


யோபு 29:7. நான்‌ பட்டணவீதியால்‌ 
புறப்பட்டுப்போய்‌, 
ஆசனத்தைப்‌ 





ழ்‌ நள 
யாய 


யோபு 29:8. வாலிபர்‌ என்னைக்‌ கண்டு. 
ஒளித்துக்‌ கொள்வார்கள்‌; முதியோர்‌. 
எழுந்திருந்து நிற்பார்கள்‌. 


யோபு 29:9. பிரயுக்கன்‌ பேசுகிறதை 
நிறுத்தி, கையினால்‌ தங்கள்‌ வாயைப்‌ 
பொத்திக்‌ கொள்வார்கள்‌. 


யோபு 29:10. பெரியோரின்‌ சுத்தம்‌ 
அடங்கி, அவர்கள்‌ நாக்கு அவர்கள்மேல்‌: 
வாயோடு ஒட்டிக்கொள்ளும்‌. 


யோபு 99:11. என்னைக்‌ கேட்ட காது 
என்னைப்‌ பாக்கியவான்‌ என்றது; 
என்னைக்‌ கண்ட கண்‌ எனக்குச்‌ 
சாட்சியிட்டது. 


யோபு 29:12. முறையிடுகிற 
ஏழையையும்‌, திக்கற்ற. 
பின்னையையும்‌, உதவியற்றவனையும்‌. 
இரட்சித்தேன்‌. 


யோபு 218. 
இருத்தவனுடைய 
என்மேல்‌ வந்தது; 
இருதயத்தைக்‌ 
கெம்பீரிக்கப்பண்ணினேன்‌.. 


யோபு 29௮14. நீதியைத்‌ 
தரித்துக்கொண்டேன்‌; அது என்‌ 
உடுப்பாமிருந்தது; என்‌ நியாயம்‌. 
எனக்குச்‌ சால்வையும்‌ பாகையுமாய்‌ 
இருந்தது. 
யோபு 


நான்‌ 
குருடனுக்குக்‌ கண்ணும்‌, 
சப்பாணிக்குக்‌ காலுமாயிருந்தேன்‌.. 


கெட்டுப்போக 
ஆசீர்வாதம்‌ 
விதவையின்‌ 


2915. 


யோபு 29:16. நான்‌ எனியவர்களுக்குத்‌ 
தகப்பனாயிருந்து, நான்‌ அறியாத 
வழக்கை ஆராய்த்துபார்த்தேன்‌.. 


யோபு 29:17. 
அதியாயக்காரருடைய கடைவாய்ப்‌ 
பற்களை உடைத்து, அவர்கள்‌ 
பறித்ததை அவர்கள்‌ பற்களிலிருத்தூ 
பீடுங்கினேன்‌. 


நான்‌ 


(யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யோபு செழித்திருந்த காலத்தில்‌ 
மதிப்போடும்‌, மரியாதையோடும்‌, 
அதிகாரத்தோடும்‌ இருந்தார்‌. யோபு 
தன்னுடைய வீட்டுவாசலிலும்‌, வீதியிலும்‌, 
ஜனங்கள்‌ கூடுகிற இடத்திலும்‌ 
நியாயம்‌ விசாரித்தார்‌. இப்படிப்பட்ட 
இடங்களில்‌ எல்லா ஜனங்களும்‌ 
வந்து, தங்களுடைய வழக்குகளை 
யோபுவிடம்‌ சொல்லுவார்கள்‌. 
யோபு அவர்களுடைய வழக்குகளை 
விசாரித்து, அவர்களுக்கு நீதியான 
தீர்ப்புக்களைச்‌ சொல்லுவார்‌. 
யோபு நியாயம்‌ விசாரிப்பதற்காக, 
i ஆசனத்தைப்போட்டு 
( ்‌ அமர்ந்திருக்கும்போது 
எல்லோரும்‌ அவருக்கு ஸ்ரியாதை 
கொடுப்பார்கள்‌ 
நான்‌ பட்டணவீதியால்‌ வாசலுக்குள்‌ 
புறப்பட்டுப்போய்‌, வீதியில்‌ என்‌ 
ஆசனத்தைப்‌ போடும்போது, வாலிபர்‌ 
என்னைக்‌ கண்டு ஒளித்துக்‌ 
கொள்வார்கள்‌: முதியோர்‌ எழுந்திருந்து 
நிற்பார்கள்‌” (யோபு 2978) என்று 
யோபு தன்னுடைய கடந்தகால 
வாழ்க்கையைப்பற்றிச்‌ சொல்லுகிறார்‌. 
யோபுவின்‌ வீடு மாளிகையைப்போல 
பெரியது. யோபுவின்‌ இருதயம்‌ 
அவருடைய வீட்டை விட பெரியது. 
ஜனங்கள்‌ யோபுவுக்கு தனிப்பட்‌! 
முறையில்‌ மதிப்பும்‌ மரியாதையும்‌ 
கொடுக்கிறார்கள்‌. முதியோர்கூட 
யோபு வரும்போது எழுந்து 
நின்று ஸ்ரியாதை செலுத்துவார்கள்‌. 
வாலிபர்கள்‌ யோபுவைக்‌ கண்டு 
தங்களை ஒளித்துக்கொள்வார்கள்‌. 
யோபவுக்கு முன்பாக நிற்க 
பயப்படுவார்கள்‌. யோபுவுக்கு மரியாதை 
கொடுக்கவேண்டும்‌ என்று வாலிபரின்‌ 
மனச்சாட்சி சொல்லும்‌. இதற்காக 
அவர்கள்‌ யோபுவுக்கு குறுக்கே 
வராமல்‌, ஓரமாக ஒடி 
ஒளிந்துவிடுவார்கள்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


யோபு பட்டண வீதிக்கு வரும்போது. 
முதியோர்‌ தங்கள்‌ ஆசனத்தில்‌ 
அமர்ந்திருந்தாலும்‌, யோபுவைக்‌ 
கண்டவுடன்‌ அவர்கள்‌ எழுந்து 
நிற்பார்கள்‌. எழுந்து நிற்பது மரியாதை 
கொடுப்பதற்கு அடையாளம்‌. பட்டண 
வீதியில்‌ பிரபுக்கள்‌ தங்கள்‌ காரியங்களை 
மற்றவர்களோடு பேசுவது வழக்கம்‌. 
அவர்கள்கூட, யோபு பட்டண வீதியின்‌ 
வாசலுக்கு வரும்போது தாங்கள்‌ 
பேசுகிறதை நிறுத்தி, கையினால்‌ தங்கள்‌ 
வாயைப்‌ பொத்திக்கொள்வார்கள்‌. தாங்கள்‌ 
பேசுவதைவிட யோபுவின்‌ பேச்சைக்‌ 
கேட்பதே தங்களுக்கு நன்மையானது 
என்று பிரபுக்களும்‌ 


த்து 
திபா 


பட்டண வீதியின்‌ வாசலில்‌ 
பெரியவர்கள்‌ சத்தமிட்டு பேசுவார்கள்‌. 
யோபு அங்கு வரும்போது பெரியோரின்‌ 
சத்தம்‌ அடங்கும்‌. அவர்களுடைய நாக்கு 
அவர்கள்‌ மேல்வாயோடு ஒட்டிக்கொள்ளும்‌ 
தாங்கள்‌ பேசுவதைவிட யோபு பேசுவதைக்‌. 
கேட்பதே தங்களுக்கு மேன்மையானது 
என்று நினைத்து எல்லோரும்‌ யோபுலக்கு 
முன்பாக அமைதியாகயிருப்பார்கள்‌. 


யோபும்‌ 
அந்தஸ்தையும்‌. 


தன்னுடைய 
தஸ்தை அதிகாரத்தையும்‌ 
அறிந்திருந்து வைத்திருந்தார்‌. 
தன்னுடைய குடும்ப அந்தஸ்தும்‌ 
யோபுவுக்குத்‌ தெரிந்திருந்தது. யோபுவுக்கு 
ஏராளமான சம்பத்து இருந்தது. 
அவையெல்லாம்‌ அவருடைய 
குடும்பத்தாருக்கும்‌, ஊரிலுள்ள 
ஜனத்தாருக்கும்‌ மிகுந்த 
பிரயோஜனமாயிருந்தது. பொது 
இடங்களில்‌ யோபு வரும்போது. ஜனங்கள்‌ 
அவரைப்‌ புகழ்ந்து பேசுவது வழக்கம்‌ 
“என்னைக்‌ கேட்ட காது என்னைப்‌ 
பாக்கியவான்‌ என்றது: என்னைக்‌ கண்ட 
கண்‌ எனக்குச்‌ சாட்சியிட்டது” 
(யோபு 2931) என்று யோபு 
தனக்கிருந்த _ மரியாதையைப்பற்றிச்‌ 
சொல்லுகிறார்‌. யோபுவின்‌ 
அதிகாரத்தினால்‌ ஜனங்களுக்கு நன்மை 
உண்டாயிற்று. அவருடைய உதவியினால்‌ 
ஜனங்கள்‌ ஆசீர்வதிக்கப்பட்டார்கள்‌. 


அந்த 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யோபுவின்‌ தாங்கள்‌ 
பெற்றுக்கொண்ட நன்மைகளை 
சனத்‌ பம்‌ ட 


மூலமாக 


கெட்டுப்போக 
ஆசீர்வாதமும்‌ 


இருந்தவனுடைய 
யோபுவின்‌ தலைமேல்‌. 
வந்தது. யோபு முறையிடுகிற 
ஏழையையும்‌, திக்கற்ற பிள்ளையையும்‌, 
உதவியற்றவனையும்‌ இரட்சித்தார்‌. 
ப்‌ ௮ இருதயத்தை 
கெம்பீரிக்கப்பண்ணினார்‌. கெட்டுப்போக 
இருந்தலன்கூட யோபுவின்‌ 
ஆலோசனையினாலும்‌, அவருடைய 
உதவியினாலும்‌ கெட்டுப்போகாமல்‌ 
பிழைத்துக்கொண்டான்‌. 


யோபு வியாதியிலிருந்தவர்களுக்கு 
ஆதரவு கொடுத்தார்‌. மனுஷரால்‌ 
புறக்கணிக்கப்பட்டவர்களை தன்னி, 
மாகச்‌ சேர்த்துக்கொண்டார்‌. தப்பிதமாகத்‌ 
தூஷிக்கப்படுகிறவர்களை, அவர்க 
ளுடைய தூஷணங்களிலிருந்து 
தப்புவித்தார்‌. தங்களுடைய 
ஐசுவரியங்களை பறிகொடுத்தவர்களுக்கு, 
யோபு... அவற்றை திரும்பவும்‌ 
மீட்டுக்கொடுத்தார்‌. யோபுவினிடத்தில்‌ யார்‌ 
முறையிட்டாலும்‌ அவர்களுக்கு நியாயம்‌ 
கிடைக்கும்‌. ச முறையிடுகிற 
ஏழையையும்‌, பிள்ளையையும்‌. 
உதவியற்றவனையும்‌ நம்‌ ட்‌ சித்தார்‌ 


விதவைகள்‌ 


ஆதரவில்லாமல்‌ 
சோர்ந்துபோயிருப்பார்கள்‌. அவர்களுடைய 


இருதயம்‌ எப்போதுமே துக்கத்திலும்‌ 
வேதனையிலும்‌ நிரம்பியிருக்கும்‌. யோபு 
சோர்ந்துபோயிருக்கிற விதவைகளின்‌ 
இருதயங்களை கெம்பீரிக்கப்பண்ணினார்‌. 
அவர்களுடைய பயத்தை நீக்கினார்‌ 
அவர்களுடைய துக்கத்தை சந்தோஷமாக 
மாற்றினார்‌. அவர்களுடைய அழுகையின்‌ 
பாடல்களையும்‌, புலம்பல்‌ பாடல்களையும்‌ 
சந்தோஷ கீதங்களாக்கினார்‌. 


யோபு செழித்திருந்த 
எல்லோரும்‌ அவருடைய 
பெற்றுக்கொள்வதற்காக அவரிடத்தில்‌ 
வருவார்‌. யோபு எல்லோருக்கும்‌ 
எல்லாமுமாகயிருந்தார்‌. அவர்‌ குருடனுக்கு 
கண்ணாகவும்‌ சப்பாணிக்கு 
காலாகவும்‌. இருந்தார்‌ 


காலத்தில்‌, 
உதவியைப்‌ 





ழ்‌ நவள 
ஈயா 


யோபு எளியவர்களுக்கு 

தகப்பனாயிருந்தார்‌. தான்‌ அறியாத 

வழக்கைக்கூட அவர்‌ ஆராய்ந்து 

பார்த்தார்‌. யோபுவினிடத்தில்‌ அநீதியில்லை. 

நீதியைத்‌ தரித்துக்கொண்டார்‌. 

| யோபவுக்கு உடுப்பாயிருந்தது. 

நியாயம்‌ அவருக்கு 

சால்வையும்‌ பாகையுமாயிருந்தது. யோபு 

எப்போதுமே நீதியின்‌ வஸ்திரம்‌ 

தரித்திருப்பார்‌. நீதியின்‌ வஸ்திரமில்லாமல்‌ 
யோபுவை ஒருபோதும்‌ பார்க்க முடியாது. 


யோபு எங்கு போனாலும்‌, 
அவருடைய நீதியும்‌ நியாயமும்‌ அவரோடு 
கூடவே சென்றது. அவருடைய வழக்கு 
விசாரணையில்‌ நியாயம்‌ இருக்கும்‌. நீதி 
வெளிப்படும்‌ நியாயாதிபதிகள்‌ 
வழக்குகளை நியாயமாய்‌ விசாரிக்க 
வேண்டும்‌ நீதியாய்த்‌ தீர்ப்ப 
சொல்லவேண்டும்‌. அவர்கள்‌ தாங்கள்‌ 
அரர்ந்திருக்கிற  நியாயாசனத்திற்கு 
மதிப்பு கொடுக்கவேண்டும்‌ 
நியாயாசனத்தின்‌ மதிப்பையும்‌ 
மரியாதையையும்‌, கண்ணியத்தையும்‌ 
காப்பாற்றவேண்டும்‌. 


நியாயாதிபதிகள்‌ தங்களுடைய 
கடமையில்‌ உண்மையுள்ளவர்களாயிருக்க 
வேண்டும்‌. அவர்களுடைய மனச்சாட்சி 
நீதியை சிந்திக்கவேண்டும்‌. 
அவர்களுடைய நாவு நீதியான. தீர்ப்ப 
சொல்லவேண்டும்‌. நியாயாதிபதிகள்‌ 
பொன்னுக்கும்‌ வெள்ளிக்கும்‌ கொடுக்கும்‌ 
மதிப்பைவிட, நீதிக்கும்‌ நியாயத்திற்கும்‌ 
அதிக மதிப்பு கொடுக்கவேண்டும்‌. 
யோபுவுக்கு நியாயமே அவருடைய 
சால்வையாகவும்‌, பொன்பதிக்கப்‌ 
பட்டிருக்கிற பாகையாகவும்‌ இருக்கிறது. 
ஒரு நியாயாதிபதி நீதியும்‌ நியாயமும்‌ 
இல்லாமல்‌, 


அவமரியாதை செய்கிறார்‌. ்‌ 
தன்னுடைய நியாயாதிபதியின்‌ 
ஆசனத்தை அவமதிக்கிறார்‌. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


செத்துப்போனவர்களுக்கு எப்படிப்‌ 
வஸ்திரத்தை உடுத்தினாலும்‌, 
அதனால்‌ அந்த சரீரத்திற்கு ஒரு 

உண்டாகாது. 


பட்ட 


பாசையையும்‌ 
அணிவித்தாலும்‌, அவற்றால்‌ அவருக்கு 
ஒரு பிரயோஜனமும்‌ உண்டாகாது. 
வஸ்திரமும்‌ பாகையும்‌ நியாயாதிபதியைக்‌ 
கனப்படுத்தாது. அவருடைய நீதியும்‌ 


நியாயமுமே, அவருடைய வஸ்திரத்தையும்‌ 
பாகையையும்‌ கனப்படுத்தும்‌. 


ஜனங்கள்‌ யோபுவினிடத்தில்‌ வந்து 
தங்கள்‌ வழக்குகளையெல்லாம்‌. 
சொல்லுவார்கள்‌. அவர்கள்‌ சொல்லுவது 
யோபுவுக்கு அறிந்த வழக்காகவும்‌, 
அறியாத வழக்காகவும்‌ இருக்கலாம்‌. 
யோபு அறிந்த வழக்குகளுக்கு மாத்திரம்‌ 
தீர்ப்பு சொல்லிவிட்டு, அறியாத 
வழக்குகளுக்கு தீர்ப்பு சொல்லாமல்‌ 
அவர்களை ஒதுக்கி வைத்துவிடமாட்டார்‌ 
யோபு அறியாத வழக்குகளையும்‌ 
ஆராய்ந்து பார்த்தார்‌. இருபுறத்து 
வழக்குகளையும்‌ பொறுமையோடு, 
பட்சபாதமில்லாமல்‌, தீரவிசாரித்து, 
நியாயமான தீர்ப்பு சொன்னார்‌. 


யோபு 
கடைவாய்ப்பற்களை 
அவர்களுடைய 
முறித்துப்போட்டதாக 
சொல்லவில்லை. 
முறித்துவிட்டால்‌ ஜீவன்‌ 
யோபு யாருக்கும்‌ 
கொடுக்கவில்லை. 
காரரை 
விடவில்லை. “அநியாயக்‌ காரருடைய 
கடைவாய்ப்பற்களை உடைப்பது” என்னும்‌ 
வாக்கியத்திற்கு ர்‌ 
பெலத்தையும்‌, 

முறித்து போடுவது 

அவர்களுடைய 

முறிக்கப்பட்டதினால்‌, அநியாயக்காரர்கள்‌ 
இனிமேல்‌ அநியாயம்‌ செய்யமாட்டார்கள்‌. 
அவர்களிடத்தில்‌ அநியாயம்‌ 
செய்யும்‌ பெலன்‌ இருக்காது. 


அநியாயக்காரருடைய 
உடைத்தார்‌. தான்‌ 
கழுத்துக்களை 

போபு 


கழுத்தை 
போய்விடும்‌, 
மரணதண்டனை 
ஆனாலும்‌ அநியாயக்‌ 
அவர்‌ தண்டிக்காமலும்‌ விட்டு 





ழ்‌ நள 
யாய 


நியாயாதிபதிகள்‌ அநியாயக்காரருக்கு 
பயங்கரமானவர்களாகயிருக்கவேண்டும்‌ 
அதே வேளையில்‌ அவர்கள்‌ 
நிரபராதிகளுக்கு ஆதரவும்‌ பாதுகாப்பும்‌ 
கொடுக்கிறவர்களாகவும்‌ இருக்க 
வேண்டும்‌. நியாயாசனத்தில்‌ 
அமர்ந்திருக்கிற நியாயாதிபதி மனதைரிய 
முள்ளவராகமிருக்கவேண்டும்‌. நீதியின்‌ 
மேல்‌ பசிதாகமுள்ளவராயிருக்க 
வேண்டும்‌. நீதிக்கும்‌ நியாயத்திற்கும்‌ 
பணிந்து நீதியான தீர்ப்பை தைரியமாய்ச்‌ 
சொல்லவேண்டும்‌. யுத்தக்களத்தில்‌, 
படைத்தளபதி  தைரியமாயிருப்பதுபோல, 
நீதிமன்றத்தில்‌. நியாயாதிபதியும்‌ 
தைரியமாயிருக்கவேண்டும்‌. நியாயாதிபதி 
அநியாயக்காரருடைய பெலத்தையும்‌, 
அநியாயத்தையும்‌ பார்த்து 
பயந்துவிடக்கூடாது. பயப்படுகிற 
நியாயாதிபதியால்‌ நீதியான தீர்ப்பு 
சொல்லமுடியாது. 
யோபுவின்‌ செல்வாக்கு 
யோபு 29 : 18-25 


யோபு 29:18. என்‌ கூட்டிலே நான்‌ 
ஜீவித்துப்‌ போவேன்‌; என்‌ நாட்களை 
மணலத்தனையாய்ப்‌ 
பெருகப்பண்ணுவேன்‌ என்றேன்‌. 


யோபு 29:19. என்‌ வேர்‌ தண்ணீர்கனின்‌ 
ஓரமாய்ப்‌ படர்ந்தது; என்‌: 
கினையின்மேல்‌ பணி இரா முழுவதும்‌ 
தங்கியிருந்தது. 


யோபு 29:20. என்‌ மகிமை என்னில்‌ 
செழித்தோங்கி, என்‌ கையிலூன்ன என்‌ 
வில்‌ புதுப்பெலன்‌ கொண்டது. 


யோபு 2௮1. எனக்குச்‌. 
செவிகொடுத்துக்‌ காத்திருந்தார்கள்‌; 
என்‌ ஆலோசனையைக்‌ கட்டு 
மவுனமாயிருந்தார்கன்‌. 


யோபு 29:22. என்‌ 
பேசாமலிருந்தார்கன்‌; 
அவர்கள்மேல்‌ 
விழுந்தது. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யோபு 2923. 
காத்திருக்கிறது போல்‌ 
காத்திருந்து, யின்மாரிக்கு 
ஆசையுன்னவர்கன்போல்‌ தங்கள்‌ 
வாயை ஆவென்று திறந்திருத்தார்கன்‌. 


யோபு 29:24, நான்‌ அவர்களைப்‌ 
பார்த்து நகைக்கும்யோது, அவர்கள்‌: 
துணிகரங்கொள்ளவில்லை; எண்‌: 
முகக்கனையை மாறச்‌ செய்யவும்‌ 
இல்லை. 


யோபு 29:25. அவர்கள்‌ வழியேபோக 
எனக்குச்‌. சித்தமாகும்போது, 
நான்‌ தலைவனாய்‌ உட்கார்ந்து, 
இராணுவத்துக்குன்‌ ராஜாவைப்போலும்‌, 
துக்கித்தவர்கணைத்‌ தேற்றரவு 
பண்ணுகிறவனைப்போலும்‌ இரு த்தேன்‌. 


தான்‌ செழித்திருந்த 
யோபு நினைத்துப்‌ பார்க்கிறார்‌ 
“என்‌ கூட்டிலே நான்‌ 
ஜீலித்துர்போவேன்‌" (யோபு 2928) என்று 
யோபு சொன்னார்‌. அப்போது 
அவருடைய கூட்டை அசைப்பதற்கு 
பெருங்காற்று எதுவும்‌ வீசவில்லை. அந்த 
நாட்களில்‌ யோபுவுக்கு ஒரு சேதமும்‌ 
நாசமும்‌ மோசமும்‌ வரவில்லை, 
ஆகையினால்‌, என்‌ நாட்களை 
மணலத்தனையாய்ப்‌ பெருகப்பண்ணுவேன்‌" 
என்று யோபு அந்நாட்களில்‌ 
சொன்னார்‌. 


மழைக்குக்‌. 
எனக்குக்‌ 


நாட்களை 
அப்போது, 


தான்‌ செழித்திருந்த காலத்தில்‌ 
யோபு மரணத்தைப்பற்றி நினைக்கிறார்‌. 
யோபு தன்‌ மரணத்தைப்பற்றிச்‌ 
சொன்னாலும்‌, தன்‌ 
நாட்களை மணலத்தனையாய்‌ 
பெருகப்பண்ணுவதாகவும்‌ சொல்லுகிறார்‌. 
இவ்விரண்டு வாக்கியத்திற்கும்‌ 
முரண்பாடு இருக்கிறது. “மணலத்தனை" 
என்று சொல்லும்போது, யோபு 
கடற்கரையிலுள்ள மணலைக்‌ 
குறிப்பிடுகிறார்‌. நம்முடைய ஆயுசுகாலம்‌ 
கடற்கரை மணலைப்போல 


திரளாயிருக்காது 





ழ்‌ நள 
யாய 


இப்போது நாம்‌ பயன்படுத்தும்‌ கடிகாரம்‌ 
கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்பாக, மணல்‌ 
நிரப்பப்பட்ட கண்ணாடி குடுவைகளை 
கடிகாரமாக பயன்படுத்தினார்கள்‌. ஒரு 

வயிலுள்ள மணல்‌ மற்றொரு 
குடுவைக்கு கீழே இறங்கும்‌. இதற்கு ஒரு 
மணி நேரமாகும்‌ மனுஷருடைய 
ஆய்தக்‌ கடற்கரை மணலைப்போல 


குவெவக்கு " இறங்கிவிடுகிறது போல, 
மனுஷருடைய ஆயுசுகாலமும்‌ சீக்கிரத்தில்‌ 
முடிந்துபோகிறது. 


கல்‌ 
இருக்குமென்று 
அப்போது அவருடைய 
வியாதி எதுவுமில்லை 
பிரச்சனைகள்‌ எதுவும்‌ 
அவருடைய 
நிலங்களெல்லாம்‌ 
பிரச்சனையுமில்லாமல்‌ 
வளர்ந்தது. யோபுவின்‌ 
தண்ணீர்களின்‌ ஓஒரமாய்ப்‌ படர்ந்தது. 
அவருடைய கிளையின்மேல்‌ பனி 
இராமுழுவதும்‌ தங்கியிருந்தது. இதனால்‌ 
யோபுவின்‌ ஜீவியம்‌ பட்டுப்போகாமல்‌, 
எப்போதும்‌ செழித்திருந்தது 


மரங்களின்‌ 

படர்ந்திருக்கவேண்டும்‌. 
நீரோட்டம்‌ எவ்வளவு 
வேகமாகயிருந்தாலும்‌ மரம்‌ சாய்ந்து 
போகாமல்‌ நீரோட்டத்திற்குத்‌ தப்பிக்கும்‌ 
யோபுவின்‌ ஜீவியம்‌  தண்ணீர்களின்‌ 
ஒரமாய்‌ 

வேர்களைப்போல த 
நிற்கிறது. யோபுவுக்கு பூரியிலிருந்தும்‌ 
ஆசீர்வாதம்‌ வந்தது. வானத்திலிருந்தும்‌ 
ஆசீர்வாதம்‌ வந்தது. இதனால்‌ 


அவருடைய 
வானத்திலிருந்து இறங்கி வந்த 

இராமுழுவதும்‌ தங்கியிருந்தது 
பப்‌ 2919). 


நீண்ட 
யோபு 


ஆயுசுகாலம்‌ 
நினைக்கிறார்‌. 
சரீரத்தில்‌ 
அவருக்கு 
வரவில்லை. 
விளைச்சல்‌ 
எந்தவிதமான 
நன்றாய்‌ 

வேர்‌ 


வேர்கள்‌ 
அப்போதுதான்‌ 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யோபுவின்‌ கைகளில்‌ வில்லும்‌ 
அம்பும்‌ இருந்தது. “என்‌ கையிலிலுள்ள 
என்‌ வில்‌ புதுப்பென்‌ கொண்டது” 
(யோபு. 29:20) என்று யோபு 
சொல்லுகிறார்‌. யோபு தன்னைத்தானே 
பாதுகாத்துக்கொள்கிற வலிமை 
பெற்றிருந்தார்‌. அதனால்‌ அவர்‌ 
சபேயரைக்‌ குறித்தும்‌ கல்தேயரைக்‌ 
குறித்தும்‌ அக்காலத்தில்‌ பயப்படவில்லை. 
யோபுவின்‌ மகிமை அவரில்‌ 
செழித்தோங்கியிருந்தது. அக்காலத்தில்‌ 
அவருடைய சிநேகிதர்‌ யாரும்‌ அவருக்கு 
முன்பாக வந்து விவாதம்பண்ண 
மாட்டார்கள்‌. யோபுவின்‌ ஆலோசனை 
யைக்‌ கேட்டுத்தான்‌ எல்லோரும்‌ தங்கள்‌ 
வேலைகளைச்‌ செய்வார்கள்‌. 


யோபுவின்‌ சிநேகிதர்களும்‌, 
அவருடைய ஊர்‌ ஜனங்களும்‌ அவருக்கு 
செவிகொடுத்து காத்திருந்தார்கள்‌. 
யோபுவின்‌ ஆலோசனையைக்‌ கேட்டு, 
எதிர்த்துப்‌ பேசாமல்‌ மவனமாயிருந்தார்கள்‌. 
யோபுவின்‌ வசனம்‌ அவர்கள்மேல்‌ துளி 
துளியாய்‌ விழுந்தது. யோபுவின்‌ 
பேச்சுக்கு. அவர்களெல்லோரும்‌. 
பேசாமலிருந்தார்கள்‌. யோபு 
ஆலோசனை சொல்லும்போது. அந்த 
ஆலோசனையோடு வேறு யாரும்‌ 
அதிகப்படியான ஆலோசனை 
சொல்லவேண்டியதில்லை. அவரே எல்லா 

கன்னை சொல்லிவிடுவார்‌. 
ட்ட டய பேச்சுக்கு வேறு 
யாரும்‌ டி ரந்தார்கள்‌. 


யோபு தன்னுடைய உற்றார்‌ 
உறவினர்மீதும்‌, அயலகத்தார்மீதும்‌ அன்பு 
பாராட்டினார்‌. யோபுவின்‌ இருதயத்தில்‌ 
ன்பம்‌ ந்தது. 
கேட்பதற்கு 
விரும்பினார்கள்‌. 
யோபுவும்‌ அவர்களோடு கோபமான 
வார்த்தைகளையோ, சாபமான வார்த்தை 
களையோ பேசமாட்டார்‌. அவர்களுக்கு 
ஆறுதலான வார்த்தைகளையும்‌, 
ஆசீர்வாதமான வார்த்தைகளையும்‌ 
மாத்திரமே பேசுவார்‌ யோபுவின்‌ 
வசனம்‌ அவர்கள்மேல்‌ துளி துளியாய்‌ 
விழுந்தது (யோபு 29:22). 





ழ்‌ நவள 
யாய 


யோபு 


என்றுதான்‌ பொருள்‌. யோபு 
எளனம்பண்ணி நகைப்பதில்லை. 
ஆகையினால்‌ யோபு அவர்களைப்‌. 
பார்த்து நகைக்கும்போது அவர்கள்‌ 
யோபுவின்மீது கோபப்பட துணிகரம்‌ 
கொள்ளவில்லை. அவர்கள்‌ யோபுவின்‌ 
முகக்களையை மாறச்‌ செய்யவுமில்லை. 
(யோபு 29:24). யோபு பொதுவாக 
நகைக்கமாட்டார்‌ அவர்‌ வயது 
முதிர்ந்தவர்‌ அவர்‌ எப்போதுமே 
தன்னுடைய ஆலோசனையில்‌ கவனம்‌ 
செலுத்துவார்‌ ஆகையினால்‌ யோபு 
அவர்களைப்‌ பார்த்து நகைப்பதே 
அவர்களுக்கு ஆச்சரியமாகமிருக்கும்‌ 

யோபு அவர்களுக்கு ஆலோசனை 
சொல்லும்போது, அவர்கள்‌ மழைக்குக்‌ 
காத்திருக்கிறதுபோல்‌, யோபுவுக்குக்‌ 
காத்திருந்தார்கள்‌. அவர்கள்‌ பின்மாரிக்கு 
சையுள்ளவர்கள்போல்‌ தங்கள்‌ வாயை 
ஆவென்று திறந்திருந்தார்கள்‌ (யோபு 
29:23), அவர்களெல்லோரும்‌ யோபுவின்‌ 
வசனங்களையும்‌, ஆலோசனைகளையும்‌ 
கேட்பதற்குத்தான்‌ வந்திருக்கிறார்கள்‌. 
யோபுவோடு விவாதம்‌-ண்ணுவதற்காக 
ஒருவரும்‌ வரவில்லை. ஆகையினால்‌ 
யோபு பேச்சுக்களைக்‌ 
கேட்டு, ர்களெல்லோரும்‌ பேசாமல்‌ 
ப ன்மானிருததா்ன்‌ 1 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யோபு மற்ற 
தலைவராகயிருந்தார்‌. 
இராணுவத்திற்குள்‌: னன ப 
இருந்தார்‌. இராஜா கட்டளை கொடுக்கும்‌ 
போது, இராணுவத்திலுள்ளவர்கள்‌ யாரும்‌ 
இராஜாவோடு விவாதம்பண்ண 
மாட்டார்கள்‌. இராஜாவின்‌ கட்டளைக்கு 
எதிர்த்து நிற்கமாட்டார்கள்‌. யோபு 
அவர்கள்‌ நடுவே இருந்தபோது, 
அவர்‌ அவர்களுக்கு தலைவராக 
உட்கார்ந்திருந்தார்‌. ஒரு சிலரிடத்தில்‌ 
ஞானத்தின்‌ ஆளியிருக்கும்‌. ஆனால்‌ 
அவர்களிடத்தில்‌ ஆளுகையின்‌ 
ஆவியிராது. யோபுவினிடத்திலோ 
ஞானத்தின்‌ ஆவியும்‌, ஆளுகையின்‌ 
ம்‌ ஒருமித்திருக்கிறது. 


யோபுவுக்கு ஞானமும்‌ அதிகாரமும்‌ 
இருந்தாலும்‌ அவர்‌ அன்பும்‌ 
கிருபையுமுள்ளவராகயிருந்தார்‌. அவர்‌ 
துக்கித்தவர்களை தேற்றரவு பண்ணினார்‌. 
யோபுவைப்போலவே, நம்முடைய 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்துவும்‌ 
இராஜாதி இராஜாவாகவும்‌, கர்த்தாதி 
கர்த்தாவாகவும்‌ இருக்கிறார்‌. அதே 
வேளையில்‌, கிறிஸ்துவானவர்‌ 
கிருபையும்‌, இரக்கமும்‌, மனதுருக்கமும்‌ 
இருக்கிறார்‌. 

ஏழைகளின்‌ 


அடைக்கலமானவர்‌. 
தேற்றரவாளர்‌. 


நம்முடைய 





ழ்‌ நவள 
ஈயா 


யோபு 
மாதங்களில்‌ 
சுகஜீவியத்தைக்‌ 
இப்போதோ 
பாடுகளையும்‌, 
வருத்தங்களையும்பற்றிச்‌ 
யோபு தன்னுடைய 
சொல்ல 
“இப்போதோ” 
பயன்படுத்துகிறார்‌ 


யோபு சென்ற மாதங்களில்‌ அதிக 
மதிப்போடும்‌, மரியாதையோடும்‌ வாழ்ந்து 
வந்தார்‌ ஆனால்‌ இப்போதோ 
அவருடைய மதிப்பும்‌ மரியாதையும்‌ 
அவரை விட்டு  நீங்கிப்போயிற்று. 
சாதாரண ஜனங்கள்கூ. யோபுவை 
அவமதிக்கிறார்கள்‌. தன்னை 
பரியாசம்பண்ணுகிறவர்கள்‌ எப்படிப்‌ 
பட்டவர்கள்‌ என்பதை யோபு சொல்லுகிறார்‌ 
(யோபு 304-4). யோபு செழிந்திருந்த 
நாட்களில்‌, அவருக்குள்‌ சந்தோஷமும்‌ 
ஆறுதலும்‌ இருந்தது ஆனால்‌ 
இப்போதோ. அவர்‌  பாரத்தோடும்‌ 
துக்கத்தோடும்‌ இருக்கிறார்‌ 
(யோபு 304516) இப்போது 


யோபுவின்‌ வருத்தம்‌ மிகுதியாயிருக்கிறது. 
(யோபு 30:28-31). 


இதுவரையிலும்‌ 


தான்‌ 


சென்ற 
ட அனுவிந்த 
குறித்துப்‌ பேசினார்‌. 
தனக்கு வந்திருக்கும்‌ 

வேதனைகளையும்‌ 
சொல்லுகிறார்‌. 
கஷ்டங்களைப்பற்றி 
ரம்பிக்கும்போதே, 


என்னும்‌ வார்த்தையைப்‌ 


யோபு செழித்திருந்த காலத்தில்‌ 
சரீர ஆரோக்கியத்தோடிருந்தார்‌. ஆனால்‌ 
இப்போதோ அவர்‌ வியாதியிலும்‌ 
வேதனையிலும்‌ 
(யோபு 3047-19,29,30). ஒ| 
தேவனுடைய 


இப்போதோ 
தேவனிடத்தி 


ஈபுவுக்குப்‌ 
பதில்‌ வரவில்‌ வாரு 30:20-22). 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யோபு தன்‌ நாட்களை 
மணலத்தனையாய்ப்‌ பெருகப்பண்ணுவேன்‌ 
என்று அவர்‌ செழித்திருந்தபோது 
சொன்னார்‌. ஆனால்‌ இப்போதோ மரணம்‌ 
தன்னுடைய வாசற்படியில்‌ நிற்பதை யோபு 
காண்கிறார்‌ (யோபு 30:23). யோபு 
இப்போது வியாதியிலும்‌ வேதனையிலும்‌ 
இருந்தாலும்‌ அவருக்கு இரண்டு 
காரியங்கள்‌ ஆதரவாயிருக்கிறது 
அவையாவன : 1. தான்‌ மரித்த பின்பு 
தன்னுடைய துன்பமும்‌ வேதனையும்‌ 
தன்னைத்‌ தொடர்ந்து வராது (யோபு 
30:24). 2. யோபுவின்‌ மனச்சாட்சி 
அவரைக்‌ குறித்து நற்சாட்சி 
கொடுக்கிறது. அவர்‌ ஒருவரையும்‌ 
ஆபத்திலே தவிக்கப்பண்ணவில்லை. 
அவர்‌ துக்கப்பட்டவர்களுக்காக 
கண்ணீர்விட்டு அழுகிறார்‌. யோபுவின்‌ 
ஆத்துமா எளியவனுக்காக வியாகுலப்‌ 
படுகிறது. யோபு வேதனையிலும்‌, 
வறுமையிலும்‌ இருந்தாலும்‌ 
ர்‌. நற்குணமுள்ளவராகயிருக்கிறார்‌ 
யாபு 30:25). 


யோயுவை பரியாசம்‌ 
பண்ணுகிறவர்கள்‌ 


யோபு 80 : 1-9 


யோபு 30:1. இப்போதோ என்னிலும்‌ 
இனவயதானவர்கள்‌' என்னைப்‌. 
பரியாசம்பண்ணுகிறார்கன்‌; 

இவர்களுடைய பிதாக்களை நான்‌ எண்‌: 
மந்தையைக்‌ காக்கும்‌ நாய்கனோடே. 
வைக்கவுங்கூட வெட்கப்பட்டிருப்பேன்‌. 


யோபு 80:2. விருத்தாப்பியத்தினாலே 
பெலனற்றுப்போன அவர்கள்‌ 
கைகளினால்‌ 

உதவியாயிருத்தது. 


எனக்கு. 


யோபு 80:4. செடிகளுக்குன்‌ இருக்கிற 
தழைகனைப்‌ பிடுங்குவார்கன்‌; 
காட்டுப்பூண்டுகளின்‌ கிழங்குகள்‌. 
அவர்களுக்கு ஆகாரமாயிரு ந்தது. 





ழ்‌ நள 
யாய 


யோபு 805. அவர்கள்‌ மனுஷரின்‌ 
நடுவிலிருத்தூ துரத்தப்பட்டார்கன்‌; 
கன்வனைத்‌ துரத்துகிறதுபோல்‌: 
கன்னன்‌ கன்னன்‌ எண்று அவர்களைத்‌ 
தூரத்திவிட்டார்கள்‌. 


யோபு 30:6. அவர்கள்‌ 
யபன்னத்தாக்குகளின்‌ வெடிப்புகளிலும்‌, 
பூமியின்‌ கெபிகளிலும்‌, 
கன்மலைகளிலூம்‌ போய்‌ 
குடியிருத்தார்கன்‌. 


செடிகளுக்குள்ளிருந்து 
காஞ்சொழறிகளின்‌ கீழ்‌ 


யோபு 80. 
கதறி, 
ஒதுங்கினார்கள்‌. 


30:8. அவர்கள்‌ 
முடரின்‌ மக்களும்‌, தீசறின்‌: 
பின்னைகளும்‌, தேசத்திலிருந்து, 
துரத்துண்டவர்களுமாய்‌ இருந்தார்கள்‌. 


யோபு 30:9. ஆனாலும்‌ இப்போது 
நான்‌ அவர்களுக்குப்‌ பாட்டும்‌. 
பவார்‌ தோல்‌. 


யோபு கடந்த 
செழித்திருந்தபோது, மதிப்போடும்‌ 
மரியாதையோடும்‌ இருந்தார்‌. எல்லோரும்‌ 
அவருக்கு மரியாதை கொடுத்தார்கள்‌. 
அப்போது யோபுவின்‌ ஜீவியம்‌ 
உயர்வாயிருந்தது. ஆனால்‌ இப்போதோ 
யோபுவுக்கு மதிப்பும்‌ இல்லை, ஸரியாதையும்‌ 
இல்லை. சாதாரண ஜனங்கள்கூ. 
யோபுவை அவமதிக்கிறார்கள்‌. அவரைப்‌ 
பரியாசம்பண்ணுகிறார்கள்‌. யோபு 
இப்போது வியாதியிலும்‌ வேதனையிலும்‌ 
ன ல்‌ மனுஷருடைய 

மதிப்பும்‌, பரியாசமும்‌, டய 
நதர எப த்தாள்‌ வண்ட 
வயதைவிட 


இளவயதானவர்கள்‌. அவரைப்‌ 
பரியாசம்பண்ணுகிறார்கள்‌. யோபு 
அவர்களை மனுஷராகவே மதிப்பதில்லை. 
யோபு தன்னை பரியாசம்பண்ணுகிற 
இளவயதினரின்‌ பிதாக்களைப்பற்றிச்‌ 
சொல்லும்போது, "இவர்களுடைய 
பிதாக்களை நான்‌ 

மந்தையைக்காக்கும்‌ நாங்களோடே 
வைக்கவுழ்கூட  வெட்கப்பட்டிருப்பேன்‌” 
(யோபு 30:1) என்று சொல்லுகிறார்‌. 


யோபு 


மாதங்களில்‌, 


யோபுவின்‌ 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யோபுவை பரியாசம்பண்ணுகிறவர்கள்‌ 
அவரைவிட இளவயதானவர்கள்‌. 
பொதுவாக யோபுவைப்போல. 
வயதானவர்களுக்கு, இளவயதானவர்கள்‌ 
மரியாதை கொடுக்கவேண்டும்‌. மரியாதை 
யாகப்‌ பேசவேண்டும்‌. மரியாதையாகப்‌ 
பழகவேண்டும்‌. ஆனால்‌ இவர்களோ 
யோபுவைப்‌ பரியாசம்பண்ணுகிறார்கள்‌. 
ஒரு காலத்தில்‌ இவர்களுடைய 
பெற்றோர்கள்‌ யோபுவுக்கு முன்பாக 
நிற்புதற்குக்கூட தகுதியில்லாதவர்களா 
யிருந்தார்கள்‌. யோபு அவர்களை 
தன்னுடைய வீட்டில்‌ எந்த வேலைக்கும்‌. 
பயன்படுத்தவில்லை. தன்னுடைய 
மந்தையைக்‌ காக்கும்‌ வேலையைக்கூட 
யோபு அவர்களுக்குக்‌ கொடுக்கவில்லை. 
யோபு தன்‌ மந்தையைக்‌ காப்பதற்கு 
நாய்களை வளர்த்தார்‌. தன்னை 
பரியாசம்பண்ணுகிற இளவயதான 
வர்களின்‌ பிதாக்களை, யோபு அந்த 
நாய்களோடுகூ। வைக்கவில்லை. 
அந்த அளவுக்கு அவர்கள்‌ கீழ்த்தரமான 
வர்களாகவும்‌, யோபுவுக்‌ பிரயோஜன. 
மற்றவர்களாகவும்‌ இருந்தார்கள்‌. 


யோபுவுக்கு அவர்கள்‌ மூலமாய்‌ 
அப்போது ஒரு உதவியும்‌ தேவைப்ப 
வில்லை. தன்னைப்‌ பரியாசம்பண்ணுகிற 
இளைஞருடைய பெற்றோர்‌, இப்போது 
முதிர்‌ வயதுள்ளவர்களாயிருக்கிறார்கள்‌. 
அவர்களுடைய முதுமையினால்‌, 
அவர்கள்‌ 'பெலனற்றிருக்கிறார்கள்‌. 
அவர்களுடைய கைகளினால்‌ 
யோபுவுக்கு உதவிசெய்ய முடியாது. 
ன இதைப்பற்றிச்‌ சொல்லும்‌ 

பாது, “விருத்தாப்பியத்தினாலே 
பெண்ற்றப்போன அவர்கள்‌ கைகளினால்‌ 


எனக்கு என்ன  உதனியாயிருந்தது” 
(யோபு 30:2) என்று ல்‌ 


இளவயதானவர்களும்‌ வேலை 
செய்வதற்கு தகுதியற்றவர்களா 
யிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ எந்த 
வேலையும்‌ செய்யாமல்‌ சோம்பேறியாக 
யிருக்கிறார்கள்‌. யோபுவைப்‌ பரியாசம்‌. 
பண்ணுவதுதான்‌ அவர்களுடைய வேலை. 
ர்களுடைய பிதாக்க ர்க 
குகனை கள்‌ பமக 





EL 
TT 
பெரியவர்களை பரியாசம்பண்ணக்கூடாது 
என்று அவர்களுக்கு பத்தி 
சொல்வதில்லை. அவர்களுடைய பிள்ளை 
களும்‌ அவர்களுக்கு ஆதரவாகயில்லை. 


பிள்ளைகளின்‌ ஆதாவு 
இல்லாததினால்‌, விருத்தாப்பியத்தினால்‌ 
பெலனற்றுப்போன முதியவர்கள்‌, 
'குறைச்சலினாலும்‌ பசியினாலும்‌ 
வாடிப்போகிறார்கள்‌. வெகுநாளாய்‌ பாழும்‌ 
வெறுமையுமான, அந்தரவெளிக்கு 
ஒடிப்போய்‌, செடிகளுக்குள்‌ இருக்கிற 
தழைகளைப்‌ பிடுங்கி புசிக்கிறார்கள்‌. 
காட்டுப்‌ பூண்டுகளின்‌ கிழங்குகள்‌ 
அவர்களுக்கு ஆகாரமாயிருக்கிறது 
(யோபு 30:34). இந்த முதியவர்களுக்கு 
வேறு நல்ல ஆகாரம்‌ எதவும்‌ 
கிடைக்கவில்லை. ஆகையினால்‌ வெறும்‌ 
தழைகளுட்‌, காட்டுப்‌ பூண்டுகளின்‌ 
கிழங்குகு அவர்களுக்கு 
ஆகாரமாய ற்று. 


முதியவர்களுக்கு பிள்ளைகளின்‌. 
ஆதரவு, கிடைக்காமலிருக்கும்போது, 
அவர்கள்‌ பிறருடைய உதவியை 
எதிர்பார்க்கிறார்கள்‌. ஆனால்‌. 
அவர்களோ முதியோருக்கு உதவி செய்ய 
மறுத்துவிடுகிறார்கள்‌. முதியவர்கள்‌ 
மனுஷரின்‌ நடுவிலிருந்து 
துர்தப்படுகிறார்கள்‌ அவர்கள்‌ 
கள்ளனைத்‌ துரத்துவதுபோல, இந்த 
முதியவர்களைத்‌ தூத்திவிடுகிறார்கள்‌. 
முதியவர்களால்‌ தங்‌ 

பிரயோஜனமும்‌ 


தீர்மானித்து, 


அவர்களை Hit 
விடுகிறார்கள்‌. 


[ வேலையும்‌ 
சோம்பேறியாக சு றவன்‌, 
சமுதாயத்திற்கு சாபக்கேடாகமிருப்பான்‌. 
வேலை செய்யாமல்‌ அவனுடைய கை 
சும்மாமிருந்தாலும்‌ அவனுடைய வாய்‌ 
சும்மாயிராது. அவன்‌ மற்றவர்களைப்‌ 
பரியாசம்பண்ணுவான்‌.  மற்றவர்கள்மீது 
புறங்கூறுவான்‌. இதனால்‌ ஜனங்கள்‌. 
சும்மாயிருக்கிற சோம்பேறிகளை 
கள்ளனைப்போல . துரத்திவிடுவார்கள்‌. 
இவர்கள்‌ எப்படி ஜீவிக்கிறார்கள்‌. 
என்று யோபு சொல்லுகிறார்‌. 


செய்யாமல்‌ 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ர்கள்‌ பள்ளத்தாக்குகளின்‌ 
வெடிப்புகளிலும்‌, பூமியின்‌ கெபிகளிலும்‌, 
கன்மலைகளிலும்‌ போய்‌ குடியிருந்‌ 
செடிகளுக்குள்ளிருந்து 
காஞ்சொறிகளின்கீழ்‌ 6 
அவர்கள்‌ மூடரின்‌ மக்களும்‌, நீசரின்‌ 
பிள்ளைகளும்‌, தேசத்திலிருந்து 


துரத்துண்டவர்களுமாய்‌ இருந்தார்கள்‌" 
(யோபு 30:6-8). 


காட்டுக்கமுதைகள்‌ 
களின்கீழ்‌ ஒதுங்குவதுபோல, 
பரியாசம்பண்ணுகிறவர்களும்‌, 
கீழ்‌ ஒதுங்குகிறார்கள்‌. அவர்களுக்கு 
சமுதாயத்தில்‌ மதிப்பில்லை. அவர்கள்‌ 
மூடரின்‌ மக்களும்‌, நீசரின்‌ பிள்ளைகளும்‌, 
தேசத்திலிருந்து துரத்துண்டவர்களுமாய்‌ 
இருக்கிறார்கள்‌. இவர்களுடைய நிலமை 
மிகவும்‌ பரிதாபமாயிருக்கிறது. இவர்கள்‌ 
அந்தரவெளியில்‌ சுற்றி அலைந்து 
கொண்டிருந்தாலும்‌, தங்களுக்கும்‌ ஒரு 
பாதுகாப்பு வேண்டும்‌ என்று 
நினைக்கிறார்கள்‌. 


இப்படிப்பட்டவர்களே. 
பரியாசம்பண்ணுகிறார்கள்‌. 
செழித்திருந்த காலத்தில்‌, 
நியாயாதிபதியாக 
வீற்றிருந்து, 
சொன்னார்‌. 


காஞ்சொறி 
யோபுவைப்‌ 
அவற்றின்‌ 


யோபுவைப்‌ 

யோபு 

அவர்‌ 
ஆசனத்தில்‌ 
நீதியான தீர்ப்புக்களைச்‌ 
ஒரு வேலையும்‌ செய்யாமல்‌ 
சோம்பேறியாக இருக்கிற இவர்களை, 
யோபு  மனுஷின்‌ நடுவிலிருந்து 
தூரத்திவிட்டார்‌. யோபு இவர்கள்மீது 
தன்னுடைய நீதியான நியாயத்தீர்ப்பைச்‌ 


சொன்னார்‌. ர்களுச்‌ 
யோபுவின்மீது மல்‌ இருக்கிற தி 


| யோபு இப்போது எல்லாவற்றையும்‌ 
ஒன்றுமில்லாதவராயிருக்கிறார்‌. 
இப்போது ஐசுவரியமோ, 
,.. ஆரோக்கியமோ இல்லை, 
ஆகையினால்‌ ஒரு காலத்தில்‌ யோபுவால்‌. 
தண்டிக்கப்பட்ட இவர்கள்‌, இப்போது 
யோபுவைப்‌  பரியாசம்பண்ணுகிறார்கள்‌. 
ஒரு காலத்தில்‌ அவர்கள்‌ யோபுவுக்குப்‌ 
பயந்து ல்‌ கீழ்ப்டிந்திருந்தா்கள்‌ 
ஆனால்‌ இப்போதோ யோபு அவர்களுக்கு 
பாட்டும்‌ பழமொழி! 


யுமானார்‌. 





ழ்‌ நவள 
யாய 


யோபு தங்களைப்போல 
ஒன்றுமில்லாமல்‌ போய்விட்டார்‌ 
நினைத்‌ ர்கள்‌ 
ட ரான்‌ 


ஒருவராக 
என்று 
யோபுவை 


யோயபுவை அருவருக்கி றார்கள்‌ 
யோபு 80 : 10-14 


யோபு 30:10. என்னை அருவருத்து, 
எனக்குத்‌ தூரமாகி, என்‌ முகத்துக்கு 
முன்பாகத்‌ துப்பக்‌ கூசாதிருக்கிறார்கள்‌. 


யோபு 80:11. நான்‌ கட்டின கட்டை 
அவர்‌ அவிழ்த்து, என்னைச்‌. 


சிறுமைப்படுத்தினபடியினால்‌, 
அவர்களும்‌ கடிவானத்தை என்‌: 
முகத்துக்கு முன்பாக உதறிவிட்டார்கள்‌. 


யோபு 80:12. வலதுபாரிசத்தில்‌ வாலிபர்‌ 
எழும்பி, என்‌ கால்களைத்‌: 
தவறிவிழப்பண்ணி, தங்கன்‌ கேடான 
வழிகளை எனக்கு. நேராக 
ஆயத்தப்படுத்துகிறார்கன்‌. 


யோபு 

கெடுத்து, 

வர்த்திக்கப்பண்ணுகிறார்கள்‌; அதற்கு. 
அவர்களுக்கு. ஒத்தாசை. 
பண்ணுகிறவர்கள்‌ தேவையில்லை. 


யோபு 30:14. பெரிதான 
திறப்புண்டாக்கி தாங்கள்‌ கெடுத்த 
வழியில்‌ புரண்டு வருகிறார்கள்‌. 


இப்போது யோபுவின்‌ நிலமை மிகவும்‌ 
பரிதாபமாமிருக்கிறது. அவர்‌ ஒன்று 
மில்லாதவராயிருக்கிறார்‌. வியாதியும்‌ 
வேதனையும்தான்‌ அவரிடத்தில்‌. 
இருக்கிறது. ஒரு காலத்தில்‌ யோபு 
துன்மார்க்கருக்கும்‌  சோம்பேறிகளுக்கும்‌ 
நீதியான தீர்ப்புச்சொன்னார்‌. அவர்களை 
கடய தூத்திவிட்டார்‌. 
இப்போது யோபுவும்‌ அவர்களைப்‌ போல 
தாத்தப்பட்டவராகவிருக்கிறர்‌ அவர்கள்‌ 
யோபுவைப்‌ பார்த்து பரியாசம்பண்ணு 
கிறார்கள்‌. யோபு அவர்களுக்கு 
பாட்டாகவும்‌ பழமொழியாகவும்‌ இருக்கிறார்‌. 
அவரை ஒரு வேடிக்கைப்பொருளைப்போல 
விநோதமாகப்‌ பார்க்கிறார்கள்‌. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அவர்கள்‌ யோபுவை அருவருத்து, 
அவருக்குத்‌ தூரமாய்‌ 
விலகிப்போய்விடுகிறார்கள்‌. ஒரு காலத்தில்‌ 
யோபுவுக்கு முன்பாக வருவதற்கே 
பயந்தவர்கள்‌ இப்போது யோபுவின்‌ 
முகத்திற்கு முன்பாக கூசாமல்‌ 
துப்புகிறார்கள்‌. யோபுவின்‌ வியாதி 
மிகப்பெரிய வியாதி என்றும்‌, அது ஒரு 
தொற்றுவியாதி என்றும்‌ அந்த வியாதி 
தங்களுக்கும்‌ வந்துவிடும்‌ என்று 
நினைத்து; அவரை அருவருத்து, 

(ருக்குத்‌, தூரமாக 
விலகிப்ேய்விடுகிறார்கள்‌. 


வந்திருக்கும்‌ 
யோசித்துப்‌ 
யோபுவுக்கு ஒரு காலத்தில்‌ 
ஸரியாதையும்‌ இருந்தது. 
சமுதாயத்தில்‌ யோபு நல்ல அந்தஸ்‌ 
தோடிருந்தார்‌. யோபுவின்‌ குடும்பமும்‌ 
அந்தஸ்தும்‌ கட்டப்பட்டிருந்தது. ஆனால்‌ 
தேவனோ இராஜாக்களுடைய 
கட்டுக்களை அவிழ்த்து, 

இடுப்புகளை கச்சை 

(யோபு 1218). இப்படிப்பட்ட தேவன்‌ 
தான்‌ கட்டின கட்டையும்‌ அவிழ்த்துவிட்டு, 
தன்னை  சிறுமைப்படுத்தினார்‌. என்று 
யோபு வேதனையோடு சொல்லுகிறார்‌ 
(யோபு 301). தேவன்‌ யோபுவின்‌ 
மேன்மையையும்‌, பெலத்தையும்‌, 
அதிகாரத்தையும்‌ அவிழ்த்துப்போட்டார்‌. 


யோபு தனக்கு 
பிரச்சனையைப்பற்றி 
பார்க்கிறார்‌. 
மதிப்பும்‌ 


யோபுவுக்கு இப்போது பெலமுமில்லை, 
அதிகாரமுபில்லை. இதனால்‌ ஒரு 
காலத்தில்‌ அவருக்குப்‌ 
பயந்திருந்தவர்கள்கூட, இப்போது தங்கள்‌ 
கடிவாளத்தை, யோபுவின்‌ முகத்திற்கு. 
முன்பாக உதறிவிடுகிறார்கள்‌. அவர்கள்‌ 
யோபுவைப்பற்றி கட்டுப்பாடில்லாமல்‌ 
பேசுகிறார்கள்‌. தங்கள்‌ மனதில்‌ 
தோன்றியதையெல்லாம்‌ பேசி யோபுவை 
பரியாசம்பண்ணுகிறார்கள்‌. யோபு 
கட்டின கட்டை i 
அவிழ்த்துவிட்டார்‌. 
ஒன்றுமில்லாமல்‌ போயிற்று, 
விரோதமாக 
எதிர்ப்பதற்கு 
திராணியில்லை. 


தேவன்‌ 
இதனால்‌ போபுவுக்கு 


தனக்கு 
எழும்புகிறவர்களை 
யோபவுக்குத்‌ 





ழ்‌ நள 
ஈயா 


யோபு இப்போது எல்லாவற்றையும்‌ 
இழந்துவிட்டார்‌. அவர்‌ தன்னுடைய 
மதிப்பையும்‌, மரியாதையையும்‌, 
பெலத்தையும்‌, அதிகாரத்தையும்‌ 
இழந்துவிட்டார்‌. ஒரு காலத்தில்‌ 
யோபுவை வாழ்த்தியவர்கள்‌ 
இப்போது அவரைத்‌ தூஸிக்கிறார்கள்‌. 
ஒரு காலத்தில்‌ யோபுவைப்பற்றி 
பெருமையாகப்‌ பேசியவர்கள்‌ இப்போது 
அவரை பரியாசம்பண்ணுகிறார்கள்‌. 


கர்த்தராகிய இயேசுகிறிஸ்துவுக்கும்‌ 
இப்படிப்பட்ட சம்பவம்‌ நடைபெற்றது. 
இயேசுகிறிஸ்து எருசலேம்‌ நகரத்திற்குள்‌ 
பவனியாக வந்தபோது, 
ஜனங்களெல்லோரும்‌ "ஓசன்னா" என்று 
சொன்னார்கள்‌. இயேசுகிறிஸ்து 
பிலாத்துவுக்கு முன்பாக 
விசாரிக்கப்பட்டபோது, அதே ஜனங்கள்‌ 
“இயேசுவைச்‌ சிலுவையில்‌ அறையும்‌" 
என்று கூக்குரலிட்டார்கள்‌. “ஓசன்னா 
என்று சொன்னவர்கள்‌ இப்போது 
'சிலுவையில்‌ அறையும்‌” என்று 
கூக்குரலிடுகிறார்கள்‌. இதுவே 
மனுஷருடைய சுபாவம்‌. மனுஷன்‌ 
நேரத்திற்குத்‌ தகுந்தபடி பேசுவான்‌. 
அவனுடைய குணமும்‌, பேச்சும்‌, 
செய்கையும்‌... நேரத்திற்குத்‌ ந்தபடி 
ககன ந்தது ர்‌ 
மனுஷர்‌ மூலமாய்‌ நமக்கு வரும்‌ 
புகழ்ச்சி நிலைத்திருக்காது. இப்போது 
நம்மை புகழ்ந்து பேசுகிற ஜனங்கள்‌, 
சீக்கிரத்தில்‌ நம்மை இகழ்ந்து பேசவும்‌ 
செய்வார்கள்‌. கர்த்தரால்‌ வரும்‌ 
மேன்மையே நமக்கு 
நிலைத்திருக்கும்‌. தேவன்‌ மாறாதவர்‌. 
அவருடைய சுபாவமும்‌ மாறாதது. அவர்‌ 
நம்மை மேன்பைப்படுத்தும்போது. அந்த 
மேன்மை நமக்குத்‌ 
கர்த்தர்‌ 
யாராலும்‌ பறித்துக்கொள்ள முடியாது. 


யோபுவின்‌ 
வாலிபர்கள்‌ எழும்பி, 
யோபுவின்‌ கால்களை 
விழப்பண்ணுகிறார்கள்‌. அவர்கள்‌ தங்கள்‌ 
கேடான வழிகளை மோபுவுக்கு நேராக 
ஆயத்தப்படுத்துகிறார்கள்‌ (யோபு 30:12). 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அவர்கள்‌ யோபுவின்‌ 

கெடுத்து, அவருக்கு 
வர்த்திக்கப்பண்ணுகிறார்கள்‌. 
துர்ச்செயலை அவர்கள்‌ தாங்களாகவே 
செய்துவிடுகிறார்கள்‌. 

செய்வதற்கு, ர்க 
க்கள்‌ தகன 


நீதிபதிகள்‌ 
நீதியான தீர்ப்ப 
குற்றவாளிகள்‌ 
கோபப்படுவார்கள்‌. 
தண்டனை கொடுத்த 
தங்கள்‌ சத்துருக்களாக பாவிப்பார்கள்‌. 
“என்‌ பாதையைக்‌ கெடுத்து” (யோபு 3013) 
என்னும்‌ வாக்கியத்திற்கு, “யோபு 
செழித்திருந்தபோது, அவர்‌ சொன்ன 
நீதியான தீர்ப்பும்‌, அவர்‌ நடந்த 
நீதியான பாதையும்‌” என்று பொருள்‌. 
யோபு... தங்களை அவாந்தரவெளிக்கு. 
தூத்திவிட்டதினால்‌, அவர்கள்‌ யோபுவை 
கொடூரகுணமுள்ளவராகப்‌ பார்க்கிறார்கள்‌. 
இதனால்‌ அவர்கள்‌ யோபுவுக்கு. 
இரக்கம்‌ காண்பிக்காமல்‌, அவருக்கு 
ஆபத்தை வர்த்திக்கப்பண்ணுகிறார்கள்‌. 


யோபுவின்‌ சிநேகிதரும்‌ அவர்மீது 
நியாயமில்லாமல்‌ குற்றச்சாட்டு 
சொல்லுகிறார்கள்‌. “உம்முடைய 
பொல்லாப்பு பெரியதும்‌, உம்முடைய 
அக்கிரமங்கள்‌ முடிவில்லாதவைகளுமாய்‌ 
இருக்கிறதல்லவோ?  முகாந்தரமில்லாமல்‌ 
உம்முடைய சகோதரர்‌ கையில்‌ 
அடகுவாங்கி, ப 
வஸ்திரங்களைப்‌ பறித்துக்கொண்டீர்‌ 
விடாய்த்தவனுக்குத்‌ தாகத்துக்குத்‌ 
தண்ணீர்‌ கொடாமலும்‌, பசித்தவனுக்கு 
போஜனம்‌  கொடாமலும்‌ போனார்‌. 
பலவானுக்கே தேசத்தில்‌ 
இடமுண்டாயிற்று: கனவான்‌ அதில்‌ 
குடியேறினான்‌. விதவைகளை 
வெறுமையாய்‌ அனுப்பிவிட்டீர்‌ 
தாய்தகப்பன்‌ இல்லாதவர்களின்‌ புயங்கள்‌ 
முறிக்கப்பட்டது. ஆகையால்‌ கண்ணிகள்‌ 
உம்மைச்‌ சூழ்ந்திருக்கிறது: அசுப்பிலே 
உமக்கு வந்த பயங்கரம்‌ உம்மைக்‌ கலங்கப்‌ 
(யோபு 22:5-10) 
யோபுவைக்‌ 


குற்றவாளிகளுக்கு 
சொல்லும்போது, 





ழ்‌ நள 
யாய 


துன்மார்க்கர்‌ நன்மை 
பேதைகளாகயிருக்கிறார்கள்‌. 
செய்வதிலோ அவர்கள்‌ 
ஞானமுள்ளவர்களாக இருக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ யோபுவின்‌ பாதையை 
கெடுத்தது மாத்திரமல்ல, பெரிதான 
திறப்புண்டாக்கி, தாங்கள்‌ கெடுத்த 
வழியில்‌ புரண்டு வருகிறார்கள்‌ 
(யோபு 30/4), அவர்கள்‌ தீமை 
செய்யும்போது, அவர்களுக்கு யாருடைய 
உதவியும்‌ தேவைப்படாது. அவர்கள்‌ 
யோபுவின்மீது பெருவெள்ளம்‌ 
போல புரண்டு வருகிறார்கள்‌. இதனால்‌ 
யோபுவின்மேல்‌ பயங்கரங்கள்‌ 
திரும்பி யோபுவின்‌ 
சகவாழ்வு மேகத்தைப்போல்‌ 
கடந்துபோயிற்று 


செய்வதில்‌ 
தீமை 


வருகிறது 
ஒரு 


யோபுவின்மேல்‌ 
பயங்கரங்கள்‌ 
யோபு 80 : 15-23 


வந்த 


யோபு 80:15. பயங்கரங்கன்‌ என்மேல்‌: 
திரும்பிவருகிறது, அவைகள்‌ 
காற்றைப்போல என்‌ ஆத்துமாவைப்‌ 
பின்தொடருகிறது; என்‌ சுகவாழ்வு ஒரு 
மேகத்தைப்போல்‌ கடந்தூபோயிற்று. 


யோபு 80:19. ஆகையால்‌ இய்யோதூ 
என்‌ ஆத்துமா எண்ணில்‌ 
முறிந்துபோயிற்று;  உபத்திரவத்தின்‌ 
நாட்கள்‌. என்னைப்‌ 
பீடித்துக்கொண்டது. 


யோபு 80:17. இராக்காலத்திலே என்‌ 
எலும்புகள்‌ தூளைக்கப்பட்டு, எண்‌: 
நரம்புகளுக்கு இளைப்பாறுதல்‌: 
இல்லாதிருக்கிறது. 


யோபு 80:18. நோயின்‌ உக்கிரத்தினால்‌. 
என்‌ உடுப்பு வேறுபட்டுப்போயிற்று; 
அது எண்‌: அங்கியின்‌. 
கழுத்தூப்பட்டையைப்‌ போல, என்னைச்‌. 
சுற்றிக்கொண்டது. 

யோபு 80:19. 
'தன்னப்பட்டேன்‌; 
சாம்பலுக்கும்‌ ஒப்பானேன்‌;. 


சேற்றிலே. 
தூளுக்கும்‌ 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யோபு 80:20. 
கூப்பிடுகிறேன்‌; 
மறுஉத்தரவு 
'கெஞ்சிதிற்கிறேன்‌, 
பராமுகமாயிருக்கிறீர்‌. 


உம்மை நோக்கிக்‌ 
நீர்‌ எனக்கு. 
கொடாதிருக்கி நீர்‌ 
என்மேல்‌ 


யோபு 9021. என்மேல்‌ 
கொடூரமுன்னவராக மாறினர்‌; 
உம்முடைய கரத்தின்‌ வல்லமையால்‌ 
என்னை விரோதிக்கிறீர்‌. 


யோபு 30:22. தீர்‌ என்னைத்‌ தூக்கி, 
என்னைக்‌ காற்றிலே பறக்கவிட்டு, 
என்னைப்‌ பயத்தினால்‌ 
உருகிப்போகப்பண்ணுகிறீர்‌. 


யோபு 30:28. சகல ஜீஹாத்தூ 
மாக்களுக்கும்‌ குறிக்கப்பட்ட 
தாவரமாகிய மரணத்துக்கு என்னை 
ஓப்புக்கொடுப்பீர்‌ என்று அறிவேன்‌. 


யோபு தன்னுடைய பரிதாபமான 
நிலமையை இன்னும்‌ அதிக 
வேதனையோடு சொல்லுகிறார்‌. 
உபத்திரவம்‌ அவரை ஆளுகை செய்கிறது. 
பயங்கரங்கள்‌ யோபுளின்மேல்‌ திரும்பி 
வந்திருக்கிறது. அதைப்‌ பார்க்கும்போது 
யோபுவுக்கு ஆச்சரியமாயிருக்கிறது 
“உபத்திரவ நாட்கள்‌ என்மேல்‌ வந்தது” 
(யோபு 30:27) என்று யோபு 
சொல்லுகிறார்‌. வாங்கிய கடனை திருப்பி 
கொடுக்க முடியவில்லை. என்றால்‌, கடன்‌ 
கொடுத்தவன்‌, கடன்‌ வாங்கியவனை 
கைது செய்து காவலில்‌ போடுவான்‌. 
அதுபோல  மோபுவின்மீது உபத்திரவம்‌ 
வந்து அவரை ஆளுகைசெய்கிறது. 
உபத்திரவத்தின்‌ பிடியிலிருந்து 
யோபுவால்‌ முடியவில்லை. 
பயங்கரங்கள்‌ துமாவை 
காற்றைபோல பின்கொட ருகிறது என்றும்‌, 
தன்னுடைய சுகவாழ்வு, ஒரு 
மேகத்தைப்போல கடந்துபோயிற்று 
என்றும்‌ (யோபு. 3075) யோபு 
வேதனையோடு சொல்லுகிறார்‌. 


வ 


யோபுவுக்கு திடீரென்று உபத்திரவம்‌ 
வந்தது. எந்தவிதமான முன்னறிவிப்பும்‌, 
முன்‌எச்சரிப்பும்‌ இல்லாமல்‌, அவர்மீது 
திடீரென்று உபத்திரவம்‌ வந்ததினால்‌, 
அது அவருக்கு ஆச்சரியமாயிருக்கிறது. 
யோபு நன்மைக்கு காத்திருந்தார்‌. 





ழ்‌ நவள 
யாய 


ஆனால்‌ அவர்மீது தீமை வந்தது. அவர்‌ 
வெளிச்சத்தை வர 
பார்த்துக்கொண்டிருந்தார்‌. ஆனால்‌ 
அவருக்கோ இருள்‌ வந்தது (யோபு 
30:26). தனக்கு துன்பம்‌ வருமென்று 
ப்‌ தெரிந்திருந்தால்‌, யோபு 


சந்திப்பதற்கு 
ர ட ரர்‌. ஆனால்‌ 
க்‌ திடீரென்று துன்பம்‌ 
வந்ததினால்‌, ரால்‌ தத்‌ 
ங்களை கணக்‌ து 


இப்போது வியாதியிலும்‌, 
வேதனையிலும்‌ 


கஷ்டப்படுகிறார்‌. 
அவருடைய ஆத்துமா அவருக்குள்‌ 
முறிந்துபோயிற்று, உபத்திரவத்தின்‌ 
நாட்கள்‌ அவரைப்‌ பிடித்துக்கொண்டது. 
அவருடைய குடல்கள்‌ கொதித்து 
அமராதிருக்கிறது (யோபு 30.16,27). 
யோபுவுக்கு உபத்திரவத்தின்மீது 
உபத்திரவமாக வருகிறது. எந்தவிதமான 
இடைவெளியும்‌ இல்லாமல்‌, யோபுவுக்கு 
உபத்திரவம்‌ வருவதினால்‌, யோபுவால்‌ 
அந்த வேதனையைத்‌ தாங்கிக்கொள்ள 
முடியவில்லை. அவருடைய ஆத்துமா 
வேதனையைத்‌ தாங்கமுடியாமல்‌, 
அவருக்குள்‌ முறிந்துபோயிற்று. 


யோபு 


யோபு 


தன்னுடைய வேதனையின்‌ 
மிகுதியினால்‌, காலையிலிருந்து இரவு 
வரையிலும்‌ அழுதுகொண்டிருக்கிறார்‌. 
நாள்‌ முழுவதும்‌ இடைவிடாமல்‌ அழுகிறார்‌. 
யோபுவுக்கு வெளிச்சமில்லை. காரிருளில்‌ 
இருப்பதுபோல இருக்கிறார்‌. கரியமேகம்‌ 
அவரை விட்டு விலகாமல்‌, அவரை 
சூழ்ந்திருக்கிறது. யோபுவின்மீது வெயில்‌ 
படவில்லை. ஆனாலும்‌ அவர்‌ கறுகறுத்து 
திரிகிறார்‌. யோபு சபையிலிருந்து 
எழுந்திருக்கும்போது அலறுகிறார்‌. 
(யோபு 30:26). 

யோபு தன்னுடைய  சரீரத்தைப்‌ 
பார்த்து வேதனைப்படுகிறார்‌. தன்னுடைய 
நிலமையைப்‌ பார்த்து கவலைப்படுகிறார்‌ 
“நான்‌ மலைப்பாம்புகளுக்குச்‌ சகோதரனும்‌, 
கோட்டான்களுக்குத்‌ தோழனுமானேன்‌" 
(யோபு 30:29) 
தன்னைப்பற்றி 
சொல்லுகிறார்‌. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஏசாயா தீர்க்கதரிசி 
பாழிடங்களைப்பற்றிச்‌ சொல்லும்போது, 
“அதின்‌ அரமனைகளில்‌ முட்செடிகளும்‌, 
அதின்‌ கோட்டைகளில்‌ காஞ்சொறிகளும்‌ 
முட்பூண்டுகளும்‌ முளைக்கும்‌: அது 
வலுசர்ப்பங்களின்‌' தாபாமும்‌, 
கோட்டான்களின்‌ மாளிகையுமாயிருக்கும்‌. 
அங்கே காட்டுமிருகங்களும்‌ ஒரிகளும்‌ 
ஒன்றையொன்று சந்தித்து, காட்டாட்டைக்‌ 
காட்டாடு கூப்பிடும்‌; அங்கே 
சாக்குருவிகளும்‌ தங்கி, இளைப்பாறும்‌ 
இடத்தைக்‌ கண்டடையும்‌. அங்கே 
வல்லூறும்‌ கூடுகட்டி, முட்டையிட்டு, 
குஞ்சுபொரித்து, அவைகளைத்‌ தன்‌ நிழலி 
லே  கூட்ிக்கொள்ளும்‌ அங்கே 
கூளிகளும்‌ ஜோடு 


ஜோபாகச்‌ சேரும்‌' 
(ஏசா 13-15) என்று ஈல்லுகிறார்‌. 


கோட்டான்களும்‌ 
ஒரிகளும்‌ இருக்குமிடம்‌ சத்தமும்‌, 
சந்தடியும்‌, ஓலமும்‌ மிகுந்ததாகயிருக்கும்‌, 
அங்கு அமைதிமிருக்காது. இப்படிப்பப்‌ 
இடத்தில்‌ 'தனிமையாகயிருந்தாலும்‌, 
மனதிற்கு சமாதானமாயிராது. யோபு 
இப்படிப்பட்ட இடத்தில்‌ தனிமையாக 
வேதனைப்படுகிறார்‌.  பயங்கரங்களும்‌ 
திகிலும்‌ அவரைப்‌ பின்தொடருகிறது. 
பயம்‌ அவரை சூழ்ந்துகொள்கிறது. 
அவருடைய ஆத்துமாவில்‌ அமைதியும்‌ 
ஆறுதலும்‌ பயங்கரங்களே 
நிரம்பியிருக்கிறது. அவருடைய 
ஆத்துமாவில்‌ பெலனில்லை. யோபுவின்‌ 
ஆத்துமா அவரில்‌ முறிந்துபோயிற்று, 


யோபு தன்னுடைய 
துக்கத்தைப்பற்றிச்‌ சொன்னபோது, “என்‌ 
சஞ்சலம்‌ நிறுக்கப்பட்டு, என்‌ நிர்ப்பந்தம்‌ 
எல்லாம்‌ தராசிலே வைக்கப்பட்டால்‌ 
நலமாயிருக்கும்‌ அப்பொழுது அது 
கடற்கரை மணவைப்பார்க்கிலும்‌ 
பாரமாயிருக்கும்‌: ஆகையால்‌ என்‌ துக்கம்‌ 
சொல்லமுடியாது. சர்வவல்ஸரின்‌ 


அம்புகள்‌ எனக்குள்‌ தைத்திருக்கிறது: 


வல்லூறுகளும்‌, 


நிற்கிறது” 
(யோபு 6:2-4) என்று சொன்னார்‌. 





ழ்‌ நவள 
யாய 


யோபுவின்‌ 
குறையாமல்‌, 
யிருக்கிறது 
திரும்பினாலும்‌, 
வேதனையும்‌ 
அவரை நோக்கி வருகிறது 


துக்கம்‌ சிறிதும்‌ 
அதிகரித்துக்கொண்டே 
அவர்‌ எந்தப்‌ பக்கம்‌ 
அந்தப்‌ பக்கத்தில்‌ 
பயங்கரமுமே 
நம்முடைய 


கர்த்தருக்குள்‌ 
வேண்டும்‌. 


நிம்மதி 
இருக்காது. யோபு செல்வசெழிப்போடு 
வளர்ந்தவர்‌. அவருடைய ஜீவியம்‌ 
ஒரு காலத்தில்‌ சுகஜீவியமாயிருந்தது. 
ஆனால்‌ திடிரென்று அவர்மீது 
பயங்கரங்கள்‌ வருகிறது. அவைகள்‌ 
காற்றைப்போல அவரைப்‌ 
பின்தொடருகிறது இதனால்‌ 
அவருடைய ஒரு 
மேகத்தைப்போல்‌ விட்டு, 
கடந்துபோயிற்று. 


யோபு தன்னுடைய 
தன்னைத்தானே நோக்கிப்‌ 
தன்னுடைய 
ஆத்துமாவையும்‌ 
யோபுவின்‌ ஆவியும்‌ 
பயங்கரங்களினால்‌ 
திருக்கிறது. 
அவருக்குள்‌. 
யோபுவின்‌ சரீர 
எலும்புகளையும்‌ 
“இராக்காலத்திலே 
துளைக்கப்பட்டு, 
இளைப்பாறுதல்‌ 
(யோபு 3047) 
தன்னுடைய 
வேதனையைப்பற்றிச்‌ 
யோபுவின்‌ எலும்பில்‌ 
இருப்பதுபோல 
இரவு வேளையில்‌ 
எலும்புகளைத்‌ 
இதனால்‌ 

ரம்புகளுகு। 
த 


சுகவாழ்வு 
அவரை 


வேதனையில்‌, 
பார்க்கிறார்‌. 
ஆவியையும்‌ 
பார்க்கிறார்‌ 
ஆத்துமாவும்‌ 
காயடைந்‌ 
யோபுவின்‌ ஆவி 
முறிந்துபோயிருக்கிறது. 
வியாதி, அவருடைய 
பாதித்திருக்கிறது. 
என்‌ எலும்புகள்‌ 
என்‌ நரம்புகளுக்கு 
இல்லாதிருக்கிறது' 


என்று 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யோபுவின்‌ சரீரத்தில்‌ அதிகமான 
வேதனை உண்டாயிற்று. இதனால்‌ இரவு 
வேளையில்‌ அவரால்‌ தூரங்கமுடியவில்லை. 
யோபுவின்‌ கண்களைவிட்டு நித்திரை 
விலகிப்போயிற்று. யோபுவின்‌ எலுப்புகள்‌ 
உஷ்ணத்தினால்‌ காய்ந்துபோயிற்று. 
யோபு சேற்றிலே தள்ளப்பட்டதுபோல 
இருக்கிறார்‌. அவர்‌ தூளுக்கும்‌ 
ஒப்பாயிருக்கிறார்‌ 


சாம்பலுக்கும்‌ 
(யோபு 3019). யோபுவின்‌ சரீரம்‌ ஒரு 
குப்பைமேடு போல இருக்கிறது. 
குப்பைமேட்டில்‌ துர்நாற்றம்‌ வீசுவதுபோல, 
யோபுவின்‌ சரீரத்திலும்‌ துர்நாற்றம்‌ 
வீசுகிறது. யோபுவின்‌: தோல்‌ 
அவர்மேல்‌: கறுத்துப்போயிற்று 
(யோபு 30:30). 
யோபு 
தேவனிடத்தில்‌ 
தன்மீது 
பயப்படுகிறார்‌ 
தம்முடைய 
பாவித்திருக்கிறாரோ 
யோபு வேதனைப்படுகிறார்‌. 
தன்னுடைய வேதனையின்‌ 
தேவனை நோக்கிக்‌ கூப்பிடுகிறார்‌. 
ஆனால்‌ தேவனோ மோபுவுக்கு 
மறுஉத்தரவு கொடாதிருக்கிறார்‌. 
ஆனாலும்‌ யோபு தேவனுடைய 
சமுகத்தில்‌ கெஞ்சி நிற்கிறார்‌. ஆனால்‌ 
தேவனோ யோபுவின்மேல்‌ 
பாராமுகமாயிருக்கிறார்‌ (யோபு 30:20), 


யோபு தேவனுடைய சமுகத்தில்‌ 
தன்னுடைய வேண்டுதல்களையும்‌, 
விண்ணப்பங்களையும்‌ ஏறெடுக்கிறார்‌. 
தேவனிடத்திலிருந்து தனக்கு 
ஆறுதலான பதில்‌ கிடைக்கும்‌ என்று 
எதிர்பார்த்து காத்திருக்கிறார்‌. ஆனால்‌ 
தேவனோ யோபுவின்‌ விண்ணப்பத்திற்கு. 
செவிகொடுக்கவுமில்லை, 
பதில்‌ கொடுக்கவுமில்லை. 
தன்மீது அன்பாயிருக்கிறாரா 
கோபமாயிருக்கிறாரா 
யோபுவுக்கு நிச்சமாய்த்‌ தெரியவில்லை. 
இதனால்‌ யோபு தேவனுடைய சமுகத்தில்‌ 
கெஞ்சி நிற்கிறார்‌. தேவனோ 
கு பாராமுகமாயிருக்கிறார்‌. 


தன்னுடைய வேதனையை 
புலம்புகிறார்‌. தேவன்‌ 
யுத்தம்பண்ணுவதுபோல 
தேவன்‌ தன்னை 
சத்துருவாகப்‌ 
என்று நினைத்து 
யோபு 
மத்தியில்‌ 





ழ்‌ யன 
யாய 


யோபு இதுவரையிலும்‌ தேவனை 
நிந்திக்கவில்லை. யோபு வேதனைகளை 
அனுபவித்தாலும்‌, அவருக்கு வியாதிகள்‌ 
அதிகமாயிருந்தாலும்‌, அவர்‌ தன்னுடைய 
சம்பத்தை இழந்துபோனாலும்‌, 
இவையெல்லாவற்றிற்கும்‌ மத்தியிலும்‌. 
யோபு. தேவனைத்‌ தூஷிக்கவில்லை. 
யோபுவின்‌ வேதனை அதிகரிக்கிறது. 
யோபு முதல்முறையாக, . 
“நீர்‌ என்மேல்‌ 
மாறினீர்‌” 
என்று சொல்லுகிறார்‌. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யோபு தேவனிடத்தில்‌ இப்படிப்பட்ட 
வார்த்தைகளைப்‌ பேசக்கூடாது. 
தேவன்‌ அன்புள்ளவர்‌. அவர்‌ 
யாருக்கும்‌ கொடூரமுள்ளவரல்ல. யோபு 
தன்னுடைய கடந்தகால ஜீவியத்தை 
மறந்துவிட்டு இப்படி பேசுகிறார்‌ 
யோபுவின்‌ வார்த்தையில்‌ நீதியில்லலை. 
தேவன்‌ இதுவரையிலும்‌ தனக்கு 
செய்த நன்மைகளையும்‌, உதவிகளையும்‌, 
ஒத்தாசைகளையும்‌ மறந்துவிட்டு, 
யோபு தேவனிடத்தில்‌ நன்றியில்லாமல்‌ 
பேசுகிறார்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


யோபுவின்‌ சிநேகிதர்கள்‌ அவர்மீது 
தப்பிதமாகக்‌ குற்றம்‌ சொல்லுகிறார்கள்‌. 
அவர்களுடைய குற்றச்சாட்டுக்கள்‌ 
உண்மைக்கு மாறானது. ஆகையினால்‌ 
யோபு அந்தக்‌ குற்றச்சாட்டுக்களை: 
ஏற்றுக்கொள்ளவில்லை. யோபு 
அவர்களுடைய _ குற்றச்சாட்டுக்களுக்கு 
பிரதியுத்தரம்‌ சொன்ன பின்பும்‌, அவர்கள்‌ 
யோபுவின்மீது தொடர்ந்து குற்றம்‌ 
சொல்லிக்‌ கொண்டேயிருக்கிறார்கள்‌ 
ஆகையினால்‌ அவர்களுக்கு மறுபடியும்‌ 
பிரதியுத்தரம்‌ சொல்லுவது யோபுவுக்கு 
அவசியமாயிற்று. 

எலிப்பாஸ்‌ யோபுவின்மீது மிகவும்‌ 
கடினமான குற்றச்சாட்டுக்களைச்‌ 
சொல்லுகிறார்‌. “உம்முடைய பொல்லாப்பு 
பெரியதும்‌. உம்முடைய 
அக்கிரமங்கள்‌ முடிவில்லாதவைகளுமாய்‌ 
இருக்கிறதல்லவோ?  முகாந்தரமில்லாமல்‌. 
உம்முடைய சகோதரர்‌ கையில்‌ 
அடகுவாங்கி, ஏழைகளின்‌ 
வஸ்திரங்களைப்‌ பறித்துக்கொண்டீ்‌. 
விடாய்த்தவனுக்குத்‌ தாகத்துக்குத்‌ 
தண்ணீர்‌ கொடாமலும்‌, பசித்தவனுக்கு 
போஜனம்‌  கொடாமலும்‌ போனீர்‌. 
பலவானுக்கே தேசத்தில்‌ 
இடமுண்டாயிற்று: கனவான்‌ அதில்‌ 
குடியேறினான்‌. விதவைகளை 
வெறுமையாய்‌ அனுப்பிவிட்டர்‌: 
தாய்தகப்பன்‌ இல்லாதவர்களின்‌ புயங்கள்‌: 
முறிக்கப்பட்டது. ஆகையால்‌ கண்ணிகள்‌ 
உம்மைச்‌ சூழ்ந்திருக்கிறது: அசுப்பிலே 
உமக்கு வந்த பயங்கரம்‌ உம்மைக்‌ கலங்கப்‌ 
பண்ணுகிறது” (யோபு 22:5-10) என்று 
சொல்லி எலிப்பாஸ்‌ யோபுவைக்‌ 
குற்றப்படுத்துகிறார்‌. 

தன்மீது சொல்லப்படும்‌ 
குற்றச்சாட்டுக்களுக்கும்‌ யோபு 
பிரதியுத்தரம்‌ சொல்லுகிறார்‌. 
தன்னிடத்தில்‌ அவர்கள்‌ சொல்லுகிற 
எந்தக்‌ குற்றமும்‌ காணப்படவில்லை. 


எல்லா 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


என்பதை யோபு அவர்களுக்குத்‌ 
தெளிவுபடுத்துகிறார்‌. யோபுவின்‌ இருதயம்‌ 
சுத்தமாயிருக்கிறது (யோபு 311-4). யோபு 
தன்‌ கண்களோடே உடன்படிக்கை 
செய்திருக்கிறார்‌. யோபுவின்‌ தொழிலிலும்‌ 
வியாபாரத்திலும்‌ அநியாயம்‌ 
காணப்படவில்லை. அவருடைய தராசு 
சுமுத்திரையான தாகமிருக்கிறது 
(யோபு 31:4-8). 
யோபுவினிடத்தில்‌ 

பாவமில்லை (யோபு 319௭2). யோபு 
தன்னுடைய சிநேகிதரைக்‌ 
கொடுமைப்படுத்தவில்லை (யோபு 3113-15) 
யோபு ஏழைகளுக்கும்‌ விதவைகளுக்கும்‌, 
திக்கற்ற பிள்ளைகளுக்கும்‌ இரங்குகிறார்‌ 
(யோபு 3116-23). யோபு 
உலகப்பிரகாரமான ஐசுவரியத்தில்‌ 
விருப்பம்‌ வைக்கவில்லை (யோபு 31:24,25). 
யோபு விக்கிகரங்களை ஆராதிக்கவில்லை 
(யோபு 31:26-28). 


விபசார 


யாரையும்‌ 
என்னும்‌ எண்ணம்‌ 


இல்லை (யோபு 


பழிவாங்கவேண்டும்‌ 

'யோபுவினிடத்தில்‌ 
31:29-31). யோபு 
அந்நியர்களை உபசரிக்கிறார்‌ 
(யோபு 31:32). யோபு தன்‌ பாவத்தை 
மறைக்கவில்லை. அவரிடத்தில்‌ மாய்மாலம்‌ 
இல்லை (யோபு 31:33,34). யோபு பிறரை 
அநியாயமாய்‌ வஞ்சிக்கவில்லை. யோபு 
மற்றவர்களுடைய உரிமைகளைப்‌ 
பறிக்கவில்லை (யோபு 31:38-40). தேவன்‌ 
தன்னுடைய  உத்தமத்திற்கு சாட்சி 
கொடுப்பார்‌ என்று யோபு நம்புகிறார்‌ 
(யோபு 31:35-37). 


முற்பிதாக்களின்‌ 
ஜனங்கள்‌: 


காலத்திலிருந்தே 
நன்மைக்கும்‌, தீமைக்கும்‌ 
வித்தியாசம்‌ அறிந்திருந்தார்கள்‌. 
அவர்கள்‌ பாவத்தை வெறுத்து 
நன்மையைப்‌ பற்றிக்கொண்டார்கள்‌. யோபு 
தன்னைக்‌ குறித்து சாட்சி சொல்லுவது 


போல, நாமும்‌ நம்முடைய உத்தமத்தைக்‌ 
குறித்து சாட்சி ண்ட்‌ 
யோபுவைப்போலவே 

தேவனிடத்தில்‌. பங்தியாலிருக்கவேண்டும்‌ 
நம்மைப்போல பிறரையும்‌ 
நேசிக்கவேண்டும்‌ நாம்‌ பிறருடைய 
பொருளை இச்சிக்கக்கூடாது. 





ழ்‌ நவள 
யாய 


கண்கணோடே உடன்படிக்கை 
யோபு 31: 1-4 


யோபு 3811. எண்‌: 
உடன்படிக்கையண்ணின. 
ஒருகன்னிகையின்‌ 
நினைப்பாயிருப்பதெப்படி? 


யோபு 812. அப்பொழுது. 
உன்னதங்களிலிருத்து தேவன்‌ 
அளிக்கும்‌ பங்கும்‌; உன்னதத்திலிருத்து 
சுர்வவல்லவர்‌ கொடுக்கும்‌ ௬தத்தரமும்‌ 
கிடைக்குமோ? 


யோபு 818. மாறுபாடானவ, 
ஆபத்தும்‌, அக்கர 
செய்கைக்காரருக்கு. 
ஆக்கினையுமல்லவோ கிடைக்கும்‌. 


யோபு 31:4. அவர்‌ என்‌ வழிகளைப்‌ 
பார்த்து, என்‌ நடைகளையெல்லாம்‌. 
எண்ணுகிறார்‌ அல்லவோ? 

மாம்சத்தின்‌ இச்சைகளும்‌, உலக 
சிநேகமும்‌ தேவனுக்கு விரோதமான 
பாவம்‌. ஏராளமான மனுஷர்கள்‌ 
இவ்விரண்டு  பாவங்களிலும்‌ சிக்கி 
அழிந்துபோயிருக்கிறார்கள்‌. இந்தப்‌ 
பாவங்கள்‌ அநேகருடைய ஆவிக்குரிய 
ஜீவியத்தில்‌ தடைக்கல்லாயிருக்கிறது. 
யோபுவோ இவ்விரண்டு பாவங்களையும்‌ 
குறித்து மிகவும்‌ 
எச்சரிக்கையாயிருக்கிறார்‌. அவற்றில்‌. 
சிக்கிவிடாதவாறு யோபு தன்னைக்‌ 
காத்துக்கொள்கிறார்‌ 

யோபு. வேசித்தனத்தை 
விலகியிருக்கிறார்‌. யோபுவின்‌ 
யாதொரு ஸ்திரீயின்‌ 
மயங்கியிருக்கவில்லை. 
மற்றவர்களுடைய 
ஆசைப்படவில்லை. 
யோபுவுக்குத்‌ தூரமாயிருக்கிறது. யோபு 


விட்டு 
மனம்‌ 


நடந்து 
தன்னுடைய 
உடன்படிக்கை 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆகையினால்‌ அவர்‌ தன்னுடைய 
குணத்தைப்‌ பற்றி சாட்சியாய்ச்‌ சொல்லும்‌ 
போது, “நான்‌ ஒரு கன்னிகையின்‌ மேல்‌ 
நினைப்பாயிருப்பதெப்படி (யோபு 314) 
என்று கேட்கிறார்‌. தேவனுடைய 
கிருபையினால்‌ யோபு ஸ்திரீகளின்‌ 
விஷயத்தில்‌ தன்னுடைய பரிசுத்தத்தைக்‌ 
காத்துக்கொள்கிறார்‌. இது யோபுவின்‌ 
பரிசுத்த ஜீவியத்தில்‌ முதலாவது படியாகும்‌. 


யோபு தன்னுடைய கண்களின்‌ 
இச்சைப்பிரகாரம்‌ ஜீவிக்கிறவரல்ல. யோபு 
தன்னுடைய கண்களை 
அலைபாயவிடமாட்டார்‌. நம்முடைய 
இருதயத்தை நாம்‌ சுத்தப்படுத்தும்போது, 
நம்முடைய கண்களையும்‌ நாம்‌ 
சுத்தப்படுத்த வேண்டும்‌. நம்முடைய 
சரீரத்தின்‌ அதுத்தங்களெல்லாமே. 
நம்முடைய கண்கள்‌ வழியாகத்தான்‌ 
நமக்குள்ளே போகும்‌, நம்மைவிட்டு 
வெளியே போகும்‌. நம்முடைய கண்கள்‌ 
சுத்தமாயிருந்தால்தான்‌. நம்முடைய 
இருதயம்‌ சுத்தமாயிருக்கும்‌. 


கண்கள்‌ 
அலையாயும்போது, 
குட்டுப்பாடில்லாமல்‌ 


நம்முடைய 
கட்டுப்பாடில்லாமல்‌ 
நம்முடைய மனதும்‌ 
அவையும்‌ “ஸ்திரீயுடனே 
விபசாரம்பண்ணுகிறவன்‌ மதிகெட்டவன்‌; 
அப்படிச்‌ செய்கிறவன்‌ தன்‌ ஆத்துமாவைக்‌ 
கெடுத்துப்போடுகிறான்‌.  வாதையையும்‌ 
இலச்சையையும்‌ அடைவான்‌; அவன்‌ 
நிந்தை ஒழியாது (நீதி 6:32,33). 


ஸ்திரீயைப்‌ பற்றிய எரிச்சல்‌ 
புருஷனுக்கு மூர்க்கத்தை உண்டுபண்ணும்‌; 
அவன்‌ பழிவாங்கும்‌ நாளில்‌ தப்பவிடான்‌. 
அவன்‌ எந்த ஈட்டையும்‌ பாரான்‌; அநேகம்‌ 
வெகுமதிகளைக்‌ கொடுத்தாலும்‌ 
அமர்ந்திருக்கமாட்டான்‌. வேசிக்கள்ளன்மீது 
தேவகோபம்‌ வரும்‌. விபசாரக்காரன்மீது 
தேவனுடைய சாபம்‌ வரும்‌. அசுத்தம்‌ 
தேவனுக்கு விரோதமான பாவும்‌. 
தேவனிடத்திலிருந்து நன்மைகளைப்‌ 
பெற்றுக்கொள்ள முடியாதபடி, நம்முடைய 
பாவம்‌ நமக்குத்‌ தடையாயிருக்கும்‌. 





ழ்‌ நவள 
யாய 


தேவனுக்கு விரோதமாய்‌ பாவம்‌ 
செய்கிறவர்களுக்கு, தேவனிடத்திலிருந்து 
ஒரு நன்மையும்‌ கிடைக்காது. 
ஸ்திரீயின்மேல்‌ மயங்கி கன்னிகையின்‌ 
மேல்‌ நினைப்பாயிருக்கிறவனுக்கு 
தேவனுடைய ஆசீர்வாதம்‌ கிடைக்காது. 


யோபு இதைப்பற்றிச்‌ சொல்லும்போது, 
அப்பொழுது உன்னதங்களிலிருந்து 
தேவன்‌ அளிக்கும்‌ பங்கும்‌; உன்னதத்திலி 
ருந்து. சர்வவல்லவர்‌ கொடுக்கும்‌ 
சுதந்தரமும்‌ கிடைக்குமோ? 
மாறுபாடானவனுக்கு ஆபத்தும்‌ அக்கிரமச்‌ 
செய்கைக்காரருக்கு ஆக்கினையுமல்லவோ 
கிடைக்கும்‌” (யோபு 31:23) என்று 
சொல்லுகிறார்‌ துன்மார்க்கருக்கு 
சடுதியில்‌ வு உண்டாகும்‌ 
அவர்களுடைய அழிவு பூரணமாயிருக்கும்‌. 


“ஆதலால்‌, கர்த்தருக்குள்‌ நான்‌ 
உங்களுக்குச்‌ சாட்சியாகச்‌ சொல்லி 
எச்சரிக்கிறது என்னவெனில்‌ மற்றப்‌ 
புறஜாதிகள்‌ தங்கள்‌ வீணான சிந்தையிலே. 
நடக்கிறது போல நீங்கள்‌ இனி நடவாமலி 
ரங்கள்‌. அவர்கள்‌ புத்தியில்‌ அந்தகாரப்‌ 
பட்டு, தங்கள்‌ இருதய கடினத்தினால்‌. 
தங்களில்‌ இருக்கும்‌ அறியாமையினாலே. 
தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராயிருந்து: 
உணர்வில்லாதவர்களாய்‌, சகலவித 
அசுத்தங்களையும்‌ ஆவலோடே 
நடப்பிக்கும்படி, தங்களைக்‌ 
காமவிகாரத்திற்கு ஒப்புக்‌ 
கொடுத்திருக்கிறார்கள்‌. நீங்களோ 
இவ்விதமாய்க்‌ கிறிஸ்துவைக்‌ கற்றுக்‌ 
கொள்ளவில்லை” (எபே 447-20) என்று 
அப்போஸ்தலர்‌ பவுல்‌ நமக்கு 
உபதேசம்பண்ணுகிறார்‌. 

தேவன்‌ யோபுவின்‌ வழிகளை 
அறிந்திருக்கிறார்‌. பாவமான 
சிந்தனைகளும்‌, பாவமான பார்வைகளும்‌ 
யோபுவினிடத்தில்‌ இல்லை 
தேவனுக்குத்‌ தெரியும்‌. 
முகத்தைப்‌ பார்க்கிறான்‌. 
மனுஷனுடைய இருதயத்தைப்‌ பார்க்கிறார்‌. 
அவர்‌ நம்முடைய இருதயத்தின்‌ 
நினைவுகளை ஆராய்ந்து பார்க்கிறார்‌. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தன்னிடத்தில்‌ பாவம்‌ என்பதில்‌ 
யோபு உறுதியாய்‌ நிற்கிறார்‌ 
ஆகையினால்‌, “தேவன்‌ என்‌ வழிகளைப்‌ 
பார்த்து, என்‌ நடைகளையெல்லாம்‌ 


எண்ணுகிறார்‌ அல்லவோ?” (யோபு 31:4) 
என்று யோபு சொல்லுகிறார்‌. 


நம்முடைய வாழ்க்கையின்‌ 
குறிக்கோள்‌ என்ன என்பது தேவனுக்குத்‌ 
தெரியும்‌. நாம்‌ யாரோடு நடக்கிறோம்‌ 
என்பதும்‌ நாம்‌ எங்கு நடந்துபோகிறோம்‌ 
என்பதும்‌, நாம்‌ எந்த வழியில்‌ 
நடந்துபோகிறோம்‌ என்பதும்‌ தேவனுக்குத்‌ 
தெரியும்‌. அவர்‌ நம்முடைய 
நடைகளையெல்லாம்‌ எண்ணுகிறார்‌ 
நம்முடைய நடைகள்‌ சரியான பாதையில்‌ 
போகிறதா அல்லது தவறான பாதையில்‌ 
போகிறதா என்பதையெல்லாம்‌ தேவன்‌ 
அறிந்து வைத்திருக்கிறார்‌. 


நாம்‌ 
பாவத்தின்‌ 


தெரியாமல்‌ 
வழியில்‌ போகும்போது, 
தேவன்‌ அதையும்‌ அறிந்து 
வைத்திருக்கிறார்‌. தேவனுக்கு மறைவான 
இரகசியம்‌ எதுவுரில்லை. நமக்கு. 
நம்மைப்பற்றியும்‌ நம்முடைய வழிகளைப்‌ 
பற்றியும்‌, நம்முடைய நடைகளைப்பற்றியும்‌ 
நமக்குத்‌ தெரிவதைவிட, அவைகளைப்‌ 
பற்றித்‌ தேவனுக்கு மிகவும்‌ நன்றாய்த்‌ 
தெரியும்‌. நம்முடைய நடைகளையெல்லாம்‌ 
நம்மால்‌ எண்ணித்‌ தொகையேற்ற 
முடியாது. னால்‌ தேவனோ, 
தம்முடைய தெய்வீக ஞானத்தினால்‌, 
நம்முடைய நடைகளையெல்லாம்‌. 
எண்ணுகிறார்‌. 


யாருக்கும்‌ 


சுமுத்திரையான தராசு 
யோபு 81: 5-8 


யோபு 315. நான்‌ மாயையிலே. 
'நடத்தேனேர, என்‌ கால்‌ கபடுசெய்யத்‌ 
தீவீரித்ததோ என்று, 


யோபு 31:8. சுமுத்திரையான தராசிலே 
தேவன்‌ என்னை நிறுத்து, எண்‌: 
உத்தமத்தை அறிவாராக. 





ழ்‌ நவள 
யாய 


யோபு 3127. என்‌: நடைகள்‌ 
வழியைவிட்டு விலகினதும்‌, என்‌: 
இருதயம்‌ என்‌ கண்களைப்‌: 
பின்தொடர்த்ததும்‌, ஏதாகிலும்‌ ஒரு மாசு 
என்‌ கைகளில்‌ ஓட்டிக்கொண்டதும்‌. 
உண்டானால்‌, 


யோபு 31:8. 
விதைத்ததை 

புசிப்பானாக; என்‌ 
வேரற்றுப்போகக்கடவது. 


யோபுவினிடத்தில்‌ உலகசிநேகம்‌ 
இல்லை. யோபு இந்தப்‌ பிரபஞ்சத்தின்‌ 
ஆசாபாசங்களுக்கு தன்னை விலக்கிக்‌ 
காத்துக்கொள்கிறார்‌. யோபு அநியாயமாக 
ஜசுவரியத்தைச்‌ சேகரிக்கவில்லை. யோபு 
பாவமான வழிகளில்‌ பணம்‌ 
சேர்க்கவில்லை. யோபு தடைபண்ணப்பப்‌. 
தொழிலையோ, பாவம்‌ சம்பந்தப்பப்‌. 
வியாபாரத்தையோ செய்யவில்லை. 
தடைபண்ணப்பட்டிருக்கும்‌ காரியங்களை 
அனுபவிக்க வேண்டுமென்று 
ஆசைப்படுகிறவர்கள்‌, தகாத வழிகளில்‌ 
ஐசுவரியம்‌ சேர்ப்பார்கள்‌. யோபுவுக்கு 
அப்படிப்பட்ட துர்‌ஆசை எதுவுமில்லை. 


யோபு மாயையிலே நடக்கவில்லை. 
அவருடைய கால்‌ கபடு செய்ய 
தீவிரிக்கவில்லை. அதிகலாபம்‌ சம்பாதிக்க 
வேண்டுபென்பதற்காக யோபு ஒருபோதும்‌ 
பொய்‌ சொன்னதில்லை. அவர்‌ 
எப்போதுமே உள்ளதை உள்ளதென்றும்‌. 
இல்லாததை இல்லாததென்றும்‌ 
சொல்லுவது வழக்கம்‌. லாபம்‌ 
கொஞ்சமாய்க்‌ கிடைத்தாலும்‌. 
நேர்மையான வழிகளில்‌ தொழில்‌ 
செய்கிறார்‌. நேர்மையாக வியாபாரம்‌ 
பண்ணுகிறார்‌. அவர்‌ அநியாயத்தைவிட்டு 


அப்பொ நான்‌ 
வேறொருவன்‌ 


யோபு 


காணப்படக்கூடாது 
மிகவும்‌ கவனமாயிருக்கிறார்‌. 


யோபுவின்‌ நடைகள்‌ நீதியின்‌ 
வழியை விட்டு விலகவில்லை. யோபுவின்‌. 
இருதயம்‌ அவருடைய கண்களை 
பின்‌ கதொடரவில்லை. யோபுவின்‌ 
கைகளில்‌ எந்த ஒரு மாசும்‌ 
ஒட்டிக்‌ கொண்டிருக்கவில்லை. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


600181 
PUBLISHERS 
யோபுவின்‌ எல்லா 
நீதியாகவும்‌, 

நேர்மையாகவும்‌. 


காரியங்களும்‌ 
நியாயமாகவும்‌, 
நடைபெறுகிறது. யோபு 
நீதியின்‌ பாதையில்‌ 
அவருடைய நடைகள்‌ 


பாதையைவிட்டு போதும்‌ 
ச்‌ 


யோபுவின்‌ கண்கள்‌ எப்போதாவது 
உலகத்தின்மீதும்‌, பிறர்‌ பொருட்கள்மீதும்‌ 
ஆசைப்பட்டாலும்‌. அவருடைய இருதயம்‌, 
அவருடைய கண்களின்‌ இச்சைகளுக்கு 
கீழ்ப்படியவில்லை. இருதயத்தின்‌ 
சிந்தனை கண்களின்‌ பாவமான 
பார்வையைப்‌ பின்தொடரவில்லை. யோபு 
தன்னுடைய இருதயத்தின்‌ பரிசுத்தத்தைக்‌ 
காத்துக்கொள்கிறார்‌. 


“உலகத்திலும்‌ 
உலகத்திலுள்ளவைகளிலும்‌ அன்பு 
கூராதிருங்கள்‌: ஒருவன்‌ உலகத்தில்‌ 
அன்புகூர்ந்தால்‌ அவனிடத்தில்‌ பிதாவின்‌ 
அன்பில்லை. ஏனெனில்‌ மாம்சத்தின்‌ 
இச்சையும்‌. கண்களின்‌ இச்சையும்‌, 
ஜீவனத்தின்‌ பெருமையுமாகிய 
உலகத்திலுள்ளவைகளெல்லாம்‌. 
பிதாவினாலுண்டானவைகளல்ல, 
அவைகள்‌ உலகத்தினாலுண்டானவைகள்‌. 
உலகமும்‌ அதின்‌ இச்சையும்‌ ஒழிந்துபோம்‌; 
தேவனுடைய சித்தத்தின்படி 
செய்கிறவனோ என்றென்றைக்கும்‌ 
வா்‌ யோவா 215-17) 
என்று அப்போஸ்தலர்‌ யோவான்‌. 
சொல்லுகிறார்‌. 


யோபுவின்‌ கைகள்‌ 
சுத்தமாயிருக்கிறது. அவருடைய 
கைகளில்‌ பாவக்கறைகள்‌ இல்லை. 
யோபுவின்‌ கைகளில்‌ எந்தவிதமான மாசும்‌ 
ஒட்டிக்கொண்டிருக்கவில்லை. அவர்‌ 
அநியாயமாக பணம்‌ சம்பாதித்தார்‌ என்று 
யாரும்‌ அவர்மீது குற்றம்‌ சொல்ல 
முடியாது. அவர்‌ பிறர்பொருளை 
வஞ்சித்து அபகரித்துக்கொண்டார்‌ என்று, 
அவர்மீது யாரும்‌ பழிசொல்ல முடியாது. 
அநியாயம்‌ ஒரு பாவக்கறை. அநியாயமாய்‌ 
சேர்க்கப்பட்ட சம்பத்தில்‌ பாவக்கறை 
அழியாமலிருக்கும்‌. பாவத்தின்‌ கறை 
ஐகுவரியத்திலும்‌ கும்‌, 





ழ்‌ நவள 
TT 
அதன்‌ சொந்தக்காரரிடத்திலும்‌ இருக்கும்‌. 


நம்முடைய அழகும்‌ மாசுபடும்‌. நம்முடைய 

சம்பத்தின்‌ அழகும்‌ மாசுபடும்‌. 
தன்னுடைய கைகளில்‌ எந்தவிதமான 
மாசும்‌ ஒட்டிக்கொண்டிருக்கவில்லை என்று 
போய சாட்சியாய்‌ அறிலிக்கிறார 


யோபுவின்‌ சிநேகிதர்‌ 
குற்றம்‌ சொல்லுகிறார்கள்‌. அவர்‌ ஒரு 
அநியாயக்காரர்‌ என்றும்‌, மாய்மாலக்காரர்‌ 
என்றும்‌ அவரைத்‌ தூ£ஷிக்கிறார்கள்‌. 
ஆனால்‌ யோபுவோ தன்னை ஒரு 
உத்தமர்‌ என்று சொல்லுகிறார்‌. தேவன்‌ 
தன்னுடைய உத்தமத்தை அறிந்திருக்கிறார்‌ 
என்றும்‌ யோபு சாட்சியாய்‌ அறிவிக்கிறார்‌. 
"சுமுத்திரையான  தராசிலே தேவன்‌ 
என்னை நிறுத்து, என்‌ உத்தமத்தை 
அறிவாராக" (யோபு, 31:6) என்று யோபு 
தன்னுடைய உத்தமத்தைப்‌ பற்றி, 
தன்னுடைய சிநேகிதரிடத்தில்‌ 
சொல்லுகிறார்‌. 


யோபு மாயையில்‌ நடக்கவில்லை. 
அவருடைய கால்கள்‌ கபடு செய்ய 
தீவிரிக்கவில்லை. யோபுவின்‌ நடைகள்‌ 
நீதியான வழியைவிட்டு விலகவில்லை. 
அவருடைய இருதயம்‌ அவருடைய 
கண்களை பின்தொடரவுமில்லை. 
யோபுவின்‌ கைகளில்‌ எந்தவிதமான 
மாசும்‌ ஒட்டிக்கொண்டிருக்கவுரில்லை. 
இது தேவனுக்குத்‌ தெரியும்‌ ர்‌ 
போபுவை சுமுத்திரையான 
நிறுத்தப்‌ பார்க்கிறார்‌. 
2 ததமத்தை தேவன்‌ அறிந்திருக்கிறார்‌. 


தன்னிடத்தில்‌ குற்றம்‌ 
காணப்படுமென்றால்‌, தனக்கு தண்டனை 
கிடைக்கும்‌ என்று யோபு சொல்லுகிறார்‌. 
“நான்‌ விதைத்ததை வேறொருவன்‌ 
புசிப்பானாக; என்‌ பயிர்கள்‌ வேற்றுப்‌ 
போகக்கடவது” (யோபு 31:8) என்று யோபு 
தனக்கு வரும்‌ தண்டனையைப்பற்றிச்‌: 
சொல்லுகிறார்‌. துன்மார்க்கனுக்கு வரும்‌ 
தண்டனையைப்‌ பற்றி எலிப்பாஸ்‌ 


ஏற்கெனவே சொல்லியிருக்கிறார்‌. 


அவர்மீது 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


“கோபம்‌ நிர்மூபனைக்‌ கொல்லும்‌: 
பொறாமை பத்தியில்லாதவனை 
அதம்பண்ணும்‌. நிர்மூபன்‌ ஒருவன்‌ 
வேரூன்றுகிறதை நான்‌ கண்டு உடனே 
அவன்‌ வாசஸ்தலத்தைச்‌  சபித்தேன்‌. 
அவன்‌ பிள்ளைகள்‌ தரட்சிப்புக்குத்‌ 
தூரமாகி, தப்புவிப்பாரில்லாமல்‌, வாசலிலே 
நொறுக்கப்பட்டார்கள்‌. பசித்தவன்‌ அவன்‌ 
விளைச்சலை முட்செடிகளுக்குள்ளுரிருந்து 
பறித்துத்‌ தின்றான்‌; பறிகாரன்‌ அவன்‌ 
ஆஸ்தியை விழுங்கினான்‌” (யோபு 5:2-5), 

யோபுவின்‌ சம்பத்து எல்லாமே 
அழிந்துபோயிற்று. சபேயரும்‌ கல்தேயரும்‌ 
அவருடைய  சம்பத்துக்களையெல்லாம்‌ 
கொள்ளையடித்துக்‌ கொண்டு 
போய்விட்டார்கள்‌. இப்போது 
யோபுவினிடத்தில்‌ கொஞ்சம்‌ சம்பத்து 
மாத்திரமே மீதியாயிருக்கிறது. 
தன்னிடத்தில்‌ பாவம்‌ காணப்படுபென்றால்‌, 
தன்னிடத்திலிருக்கிற கொஞ்ச சம்பத்தும்‌. 
அழிந்துபோகட்டும்‌ என்று யோபு 
சொல்லுகிறார்‌. தன்னிடத்தில்‌ 
குற்றமில்லை என்பது யோபுவுக்கு 
நன்றாய்த்‌ தெரிந்திருக்கிறது தான்‌ 
ஒரு உத்தன்‌ என்பதை யோபு 
2 நதியாய்‌ நம்புகிறார்‌. ஆகையினால்‌, 

னிடத்தில்‌ அக்கிரமம்‌ 
கொணப்படுொன்றால்‌, “நான்‌ 
விதைத்ததை வேறொருவன்‌ புசிப்பானாக; 
என்‌ பயிர்கள்‌ வேரற்றுப்போகக்கடவது" 
என்று யோபு சொல்லுகிறார்‌. 


வேசித்தனம்‌ 
யோபு 81 : 9-12 


யோபு 81:9. என்‌ மனம்‌ யாதொரு 
ஸ்திரீயின்‌ மேல்‌. மயங்கி, 
அயலானுடைய வாசலை நான்‌ 
எட்டிப்பார்த்ததுண்டானால்‌, 


யோபு 91:10. அப்பொழுது என்‌ மனைவி. 


வேறொருவனுக்கு மாவரைப்பாவாக; 
அவன்மேல்‌ 


யோபு 8101. அது தோஷம்‌, அது 
நியாயாதியதிகனால்‌ விசாரிக்கப்படும்‌ 
அக்கிரமாமே. 





ழ்‌ நள 
யாய 


யோபு 81:12. அது பாதானபரியத்தம்‌ 
யட்சிக்கும்‌ அக்கினியாய்‌ என்‌ 


சம்பத்தையெல்லாம்‌ திர்முலமாக்கும்‌. 


யோபு தன்னுடைய 
எடுத்துக்காட்டுக்களைச்‌ 
யோபுவினிடத்தில்‌ வேசித்தனமோ, 
விபச்சாரமோ காணப்படவில்லை. 
அந்நிய ஸ்திரீகளின்‌ விஷயத்தில்‌ யோபு 
மிகவும்‌ எச்சரிப்போடிருக்கிறார்‌. அவர்‌ 
பிறருடைய மனைவியின்‌ மீது ஆசைப்ப. 
வில்லை. அவருடைய மனம்‌ யாதொரு 
ஸ்திரீயின்‌ மேலும்‌ மயங்கவில்லை. 
ஸ்திரீயினால்‌ யோபுவின்‌ இருதயம்‌ 
வஞ்சிக்கப்படவுமில்லை. யோபு ஸ்திரீயின்‌ 
மீது மயங்கி அயலானுடைய வாசலை 
எட்டிப்‌. பார்த்ததுமில்லை. அயலான்‌ 
வீட்டில்‌ இல்லாததை, யோபு தனக்குச்‌ 
சாதமாக பயன்படுத்தி, "னுடைய 
வீட்டிற்குப்போக முயற்சிபண்ணவில்லை. 


தன்னிடத்தில்‌ வேசித்தன பாவமோ, 
விபச்சார பாவமோ காணப்படுமென்றால்‌. 
கர்த்தர்‌ தன்னைத்‌ தண்டிக்கட்டும்‌ என்று 
யோபு சொல்லுகிறார்‌. தன்னிடத்தில்‌ 
ஸ்திரீகள்‌ சம்பந்தமான பாவம்‌ 
காணப்படுமென்றால்‌ “என்‌ மனைவி 
வேறொருவனுக்கு மாவரைப்பாளாக; 
வேற்றுமனிதர்‌ அவள்மேல்‌ சாய்வார்களாக” 
(யோபு 3110) என்று சொல்லுகிறார்‌. 
யோபுவின்‌ காலத்தில்‌ அடிமைகள்‌ 
மாவரைப்பார்கள்‌. 


உத்தமத்திற்கு 
சொல்லுகிறார்‌. 


நாம்‌ பிறருக்கு விரோதமாகப்‌ பாவம்‌ 
செய்யும்‌ போது, பிறர்‌ நமக்கு 
விரோதமாகப்‌ பாவம்‌ செய்ய 
தேவன்‌: அனுமதித்துவிடுவார்‌. 
நாம்‌ மற்றவர்களோடுள்ள 
உறவில்‌ னம்‌ 
உண்மையுள்ளவர்களாகவும்‌ 
வேண்டும்‌. இல்லையென்றால்‌ 
மற்றவர்களும்‌ நமக்கு 
நீதியுள்ளவர்களாகவும்‌, 
உண்மையுள்ளவர்களாகவும்‌ இருக்க 
மாட்டார்கள்‌. நாம்‌ பிறரை வஞ்சித்தால்‌, 
பிறர்‌ நம்மை வஞ்சிப்பதற்கு வாய்ப்புள்ளது. 

விபசாரமும்‌ வேசித்தனமும்‌ 


தேவனுக்கும்‌ _மனுவருக்கும்‌ விரோதமான 
பாவம்‌. இது ஒரு தோஷம்‌. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இது ஒரு அக்கிரமம்‌. இந்த அக்கிரமம்‌ 
நியாயாதிபதிகளால்‌. விசாரிக்கப்படும்‌. 
வேசித்தனம்‌ ஒரு அக்கினியைப்போன்றது. 
மாம்சத்தின்‌ இச்சை நம்முடைய 
த்துமாவில்‌ அக்கினியைப்போல 
பற்றியெரியும்‌. இதை ஆரம்பத்திலேயே 
அணைக்கவில்லை என்றால்‌, இந்த 
அக்கினி நம்முடைய ஆத்துமாவைப்‌ 
வேசித்தனமும்‌, 
“பாதாளபரியந்தம்‌ பட்சிக்கும்‌ 
என்‌ சம்பத்தையெல்லாம்‌ 
(யோபு 3112) 


பட்சித்துப்போடும்‌ 
விபச்சாரமும்‌, 
அக்கினியாய்‌ . 


நிர்மூலமாக்கும்‌' 
ரகப்‌ சொல்லுகிறார்‌ 


வேலைக்காரர்‌ 
யோபு 81: 18-15 


யோபு 3118. என்‌ வேலைக்‌ 
காரனானாலும்‌, என்‌ வேலைக்‌ 
காரியானாலும்‌, என்னோடு வழக்காடும்‌ 
போது, அவர்கள்‌ நியாயத்தை நான்‌ 
அசட்டைபண்ணியிருந்தால்‌, 


யோபு 31:14. தேவன்‌ எழும்பும்போது, 
நான்‌ என்னசெய்வேன்‌; அவர்‌ 
விசாரிக்கும்போது, நான்‌ அவருக்கு. 
என்ன மறுஉத்தரவு சொல்லுவேன்‌. 


யோபு 8145. தாயின்‌ கர்ப்பத்தில்‌ 
என்னை உண்டுபண்ணினவர்‌ 
அவனையும்‌. உண்டுபண்ணினார்‌ 
அல்லவோ? ஒரேவிதமான கர்ப்பத்தில்‌ 
எங்களை உருவாக்கினார்‌ அல்லவோ? 


யோபு தன்னுடைய வேலைக்காரர்மீது 
கரிசனை யோடிருக்கிறார்‌. அவர்களை 
கொடுமையாய்‌ அடக்கி ஆளாமல்‌, 
அவர்களோடு அன்பாயிருக்கிறார்‌. யோபு 
தன்னுடைய வேலைக்காரருடைய 
நியாயத்தை அசட்டைபண்ணவில்லை. 
யோபுவின்‌ வேலைக்காரரோ அல்லது 
வேலைக்காரிகளோ அவரோடு 
வழக்காடும்போது, யோபு அவர்களுடைய 
நியாயத்தை அசட்டைபண்ணாமல்‌, 
கவனித்துக்‌ கேட்கிறார்‌. யோபுவின்மீது 
அவர்களுக்கு So 
இருந்தால்‌, அதை 
தேவனிடத்தில்‌ ட்‌ ன ரா 





ழ்‌ நள 
யாய 


யோபு 

வேலைக்காருக்கு 
யிருந்தாலும்‌, தேவன்‌ 
எஜமானராயிருக்கிறார்‌ 
நம்புகிறார்‌. தன்னுடைய 
தேவனுக்கு யோபு கீழ்ப்படிந்து, 
உண்மையுள்ளவராய்‌ ஜீவிக்கிறார்‌. 
தேவன்‌ தன்னை விசாரிக்க எழும்புவார்‌ 
என்பதை யோபு அறிந்து வைத்திருக்கிறார்‌. 
தேவன்‌ தன்னை விசாரிக்கும்‌ போது, 
தன்னுடைய வேலைக்காரர்‌ தேவனிடத்தில்‌, 
தன்மீது மெய்யான குற்றம்‌ சொன்னால்‌. 
தன்னுடைய நிலமை மிகவும்‌ 
பரிதாபமாமிருக்கும்‌ என்று யோபு 
தேவனுக்கு முன்பாக பம்படுகினா்‌ 


தன்னுடைய 
எஜமானராக 
எல்லோருக்கும்‌ 
என்று யோபு 
எஜமானராகிய 


'என்‌ வேலைக்காரனானாலும்‌ என்‌ 
வேலைக்காரியானாலும்‌, என்னோடு 
வழக்காடும்போது, அவர்கள்‌ நியாயத்தை 
நான்‌ அசட்டைபண்ணியிருந்தால்‌, தேவன்‌ 
எழும்பும்போது, நான்‌ என்னசெய்வேன்‌; 
அவர்‌ விசாரிக்கும்போது, நான்‌ அவருக்கு 
என்ன மறுஉத்தரவு சொல்லுவேன்‌ 
(யோபு 311314) என்னும்‌ பயம்‌ யோபுவின்‌ 
இருதயத்தில்‌ நிரம்பியிருக்கிறது. 


தன்னுடைய வேலைக்காரரை 
கடினமாய்‌ நடத்தவேண்டும்‌ என்னும்‌ 
சோதனை யோபுவுக்கு 
வந்தபோதெல்லாம்‌, அவர்‌ தன்னுடைய 
எஜமானராகிய தேவனை நினைத்துப்‌ 
பார்க்கிறார்‌. தேவன்‌ தன்னையும்‌ 
விசாரிப்பார்‌ என்பதை நினைவுகூர்ந்து. 
தன்னுடைய வேலைக்காரரின்‌ நியாயத்தை 
விசாரித்து, அவர்களை அன்பாய்‌ 
நடத்துகிறார்‌. 


தேவனிடத்தில்‌ பட்சபாதம்‌ இல்லை. 
இது எல்லா மனுஷரும்‌ அறிந்திருக்க 
வேண்டிய சத்தியம்‌. யோபு இந்த 
சத்தியத்தை தெளிவாய்‌ அறிந்திருக்கிறார்‌. 
தேவனுடைய சமுகத்திற்கு முன்பாக, 
தானும்‌ தன்னுடைய வேலைக்காரரும்‌, 
பட்சபாதமில்லாமல்‌, ஒரே நிலமையில்‌ 
விசாரிக்கப்படுவோம்‌ என்பதை யோபு 
புரிந்து வைத்திருக்கிறார்‌. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


என்னை 
அவனையும்‌ 


“தாயின்‌ கர்ப்பத்தில்‌ 
உண்டுபண்ணினவர்‌ 
உண்டுபண்ணினார்‌ அல்லவோ? 
ஒரேவிதமான கர்ப்பத்தில்‌ எங்களை 
உருவாக்கினார்‌ அல்லவோ?” (யோபு 31:5) 
என்று யோபு சாட்சியாகச்‌ சொல்லுகிறார்‌. 
தேவனே நம்மை சிருஷ்டித்தவர்‌. யோபுவை 
சிருஷ்டித்த தேவன்‌, யோபுவின்‌ 
வேலைக்காரரையும்‌ சிருஷ்டித்திருக்கிறார்‌. 
தேவன்‌ எல்லா 'மனுஷரையும்‌ 
ஒரே கர்ப்பத்தில்‌ 
உருவாக்கியிருக்கிறார்‌. எல்லா 
ஜீவராசிகளும்‌ தங்களுடைய 
'வியத்திற்காக னையே 
சந்தரகிற 


தேவன்‌ மனுஷனை 
சாயலாக சிருஷ்டித்திருக்கிறார்‌. யோபு 
தன்னுடைய வேலைக்காரைப்‌ பார்க்கும்‌ 
போது, அவர்களிடத்தில்‌ தேவனுடைய 
சாயலையும்‌ பார்க்கிறார்‌. நம்மிடத்தில்‌ 
அன்புகூருவதுபோல நாம்‌ பிறரிடத்திலும்‌ 
அன்புகூரவேண்டும்‌. தேவனுடைய கரமே 
நம்மை சிருஷ்டித்து. அதே கரமே 
எல்லா மனுஷரையும்‌ சிருஷ்டித்திருக்கிறது. 
யோபு பிறரைக்‌ குறித்த விஷயத்தில்‌ 
தெளிந்த சிந்தனையோடிருக்கிறார்‌. இந்த 
சிந்தனை எல்லா  விசுவாசிகளுடைய 
இதயத்திலும்‌ காணப்ப. வேண்டிய நல்ல 
ந்தனையாகும்‌. 


தம்முடைய 


யோபு 81:16. எனியவர்கள்‌. 


வாஞ்சித்ததை நான்‌ கொடாதிருந்து, 
கண்களைப்‌ 


யோபு 8142. தாய்தகப்பனில்லாத: 
மின்னை என்‌ ஆகாரத்தில்‌ சாப்பிடாமல்‌, 
நான்‌ ஒருவனாய்ச்‌ சாப்பிட்டதுண்டோ? 


யோபு 31:18. என்‌ சிறுவயதுமுதல்‌ 
அவன்‌ தகப்பனிடத்தில்‌ வனர்வதுபோல்‌ 
என்னோடே வளர்த்தான்‌; நான்‌ எண்‌: 
தாயின்‌ கர்ப்பத்தில்‌ யபிறத்தது 
முதல்‌ அப்படிப்பட்டவர்கனைக்‌. 
கைலாகுகொடுத்து நடத்தினேன்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


யோபு 91:19. 
உடுப்பில்லாததினால்‌ 
போகிறதையும்‌, ஏழைக்கு. 
வஸ்திரமில்லாதிருக்கிறதையும்‌ 
கண்டபோது, 


ஒருவன்‌ 
மடித்து 
மூட 
நான்‌ 


யோபு 31:20. அவன்‌ என்‌ ஆட்டுமயிர்க்‌ 
கம்பவியினாலே அனல்கொண்ட தினால்‌, 
அவன்‌ இடை என்னைப்‌ 
புகழாதிருத்தும்‌, 


யோபு 31:21. ஒலிமுகவாசலில்‌ எனக்குச்‌. 
செல்வாக்கு உண்டென்று நான்‌ கண்டு, 
திக்கற்றவனுக்கு விரோதமாய்‌ எண்‌: 
கையை நீட்டினதும்‌ உண்டானால்‌, 


யோபு 91:22) என்‌ கைப்பட்டை 
தோளிலிருந்து சரிந்து, என்‌ புயத்து 
எலும்பு முறித்துபோவதாக. 


யோபு 31:23. 
ஆக்கினையிடுவார்‌ என்றும்‌, 
அவருடைய மகத்துவத்தை 
உத்தரிக்கக்கூடாது என்றும்‌, எனக்குப்‌ 
பயங்கரமாயிருத்தது. 


தேவன்‌ 


யோபு ஏழைகளுக்கு இரங்கவில்லை 
எலிப்பஸ்‌ அவர்மீது 
குற்றம்‌ சொன்னார்‌. உம்முடைய 
பொல்லாப்பு பெரியதும்‌ உம்முடைய 
அக்கிரமங்கள்‌ முடிவில்லாதவைகளுமாய்‌ 
இருக்கிறதல்லவோ?  முகாந்தரமில்லாமல்‌. 
உம்முடைய சகோதரர்‌ கையில்‌ 
அடகுவாங்கி, ஏழைகளின்‌ 
வஸ்திரங்களைப்‌ பறித்துக்கொண்டீர்‌. 
விடாய்த்தவனுக்குத்‌ தாகத்துக்குத்‌ 
தண்ணீர்‌ கொடாமலும்‌, பசித்தவனுக்கு 
போஜனம்‌. கொடாமலும்‌ போனீர்‌. 
பலவானுக்கே தேசத்தில்‌ 
இடமுண்டாயிற்று; கனவான்‌ அதில்‌ 
குடியேறினான்‌. விதவைகளை 
வெறுமையாய்‌ அனுப்பிவிட்டீர்‌: 
தாய்தகப்பன்‌ இல்லாதவர்களின்‌ புயங்கள்‌ 
முறிக்கப்பட்டது. ஆகையால்‌ கண்ணிகள்‌ 
உம்மைச்‌ சூழ்ந்திருக்கிறது: அசுப்பிலே 
உமக்கு வந்த பயங்கரம்‌ உம்மைக்‌ கலங்கப்‌ 
பண்ணுகிறது” (யோபு 22:5-10). 


என்று 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யோபுவோ எலிப்பாசின்‌ 

குற்றச்சாட்டை மறுக்கிறார்‌. எலிப்பாசின்‌ 

குற்றச்சாட்டு தவறானது என்றும்‌, 

அதற்கு ஆதாரம்‌ எதுவுமில்லை என்றும்‌ 
ருக்கு பிரதியுத்தரம்‌ 
ர்‌ யோபு 


கரிசனையோடிருக்கிறார்‌. 
விசாரித்து ஆதரிக்கிறார்‌. 
விசேஷமாய்‌, திக்கற்ற பிள்ளைகளுக்கும்‌, 
விதவைகளுக்கும்‌ யோபு அதிகமாய்‌ 
உதவி செய்கிறார்‌. அவர்களுடைய 
விருப்பங்கள்‌, எதிர்பார்ப்புக்கள்‌ ஆகிய 
எல்லாவற்றையும்‌ யோபு அவர்களுக்கு 
அன்போடு நிறைவேற்றித்‌ தருகிறார்‌. 

தான்‌ எளியவர்களுக்கும்‌, 
விதவைகளுக்கும்‌, தாய்‌ தகப்பனில்லாத 
பிள்ளைகளுக்கும்‌ உதனிபுரிவதை யோபு 
சாட்சியாகச்‌ சொல்லுகிறார்‌. “எளியவர்கள்‌ 
வாஞ்சித்ததை நான்‌ கொடாதிருந்து, 
விதவையின்‌ கண்களைப்‌ பூத்துப்‌ 
போகப்பண்ணி. தாய்தகப்பனில்லாத 
பிள்ளை என்‌ ஆகாரத்தில்‌ சாப்பிடாமல்‌, 
நான்‌ ஒருவனாய்ச்‌ சாப்பிட்டதுண்டோ?” 
(யோபு 311677). 


விதவைகள்‌ யோபுவினிடத்தில்‌ உதவி 
கேட்டு, அவரை பரிதாபமாகப்‌ 
பார்ப்பார்கள்‌ யோபு ஏதாவது 
உதவிசெய்வார்‌ என்று, அவருடைய 
காத்தையே பார்த்துக்கொண்டிருப்பார்கள்‌. 
யோபு விதவைகள்மீது 
மனதுருக்கமாயிருப்பர்‌ உதவிக்காக 
தன்னை நோக்கிப்‌ பார்த்த 
விதவைகளுக்கு உடனே உதவிசெய்வார்‌ 


அவர்களுடைய கண்களை பூத்துப்போக 
பண்ணமாட்டார்‌. 


யோபு. தாய்‌ தகப்பனில்லாத 
பிள்ளைகளுக்கு ஒரு தகப்பனைப்போல 
இருக்கிறார்‌. அவர்களை ஆதரிக்கிறார்‌. 
அவர்களுக்குப்‌ போஜனம்‌ கொடுக்கிறார்‌. 
தனக்கு நேர்த்தியான போஜனம்‌ என்றும்‌, 
எளியவர்களுக்கு சாதாரண போஜனம்‌ 
என்றும்‌ யோபு வித்தியாசம்‌ பிரிப்பதில்லை. 
தான்‌ புசிக்கிற ஆகாரத்தையே தாய்‌ 


பிள்ளைகளுக்கும்‌ 





ழ்‌ நள 
யாய 


தான்‌ சாப்பிட்ட பின்பு 
மீதியாயிருக்கிற துணிக்கைகளை ஏழைப்‌ 
பிள்ளைகளுக்குக்‌ கொடுக்கலாம்‌ என்று 
நினைத்து, யோபு அவர்களுக்கு முந்தி 
சாப்பிடமாட்டார்‌. அவர்கள்‌ யோபுவின்‌ 
ஆகாரத்தை, அவரோடு கூட 
சாப்பிடுவார்கள்‌. யோபுவின்‌ மேஜையில்‌ 
தாய்‌ தகப்பனில்லத பிள்ளைகளும்‌, 
அவரோடுகூட சரிசமமாக அமர்ந்து, 
யோபு புசிக்கிற அதே 
ஆகாரத்தை திருப்தியாய்ப்‌ புசிப்பார்கள்‌. 
யோபு ஒருபோதும்‌ தனிமையாய்‌. 
சாப்பிடுகிறதில்லை. அவர்‌ எப்போதுமே 
தாய்‌ தகப்பனில்லாத பிள்ளைகளோடு, 
சாப்பிடுவதுதான்‌ வழக்கம்‌ 


தாய்‌ தகப்பனில்லாத பிள்ளைகள்‌, 
அவர்களுடைய தகப்பனிடத்தில்‌ வளர்வது 
போல, சிறுவயது முதல்‌, அவர்கள்‌ 
யோபுவோடு வளர்ந்தார்கள்‌. பிறருக்கு 
உதவிசெய்கிற நற்குணம்‌ யோபுவின்‌ 
முதிர்வயதில்‌ ஆரம்‌பமாகவில்லை. “நான்‌ 
என்‌ தாயின்‌ கர்ப்பத்தில்‌ பிறந்ததுமுதல்‌ 
வக்‌ ரம்‌ கைலாகுகொடுத்து 

த்தினேன்‌” (யோபு 31:18) என்று யோபு 
ரத்‌ 


யோபு வஸ்திரமில்லாதவர்களுக்கு 
வஸ்திரங்களைக்‌ கொடுத்து 
உதளிசெய்தார்‌. மனுஷருக்கு இந்தப்‌ 
பிரபஞ்சத்தில்‌ உண்ண உணவும்‌, உடுக்க 
வஸ்திரமும்‌ வேண்டும்‌ யோபு 
இவ்விரண்டையுமே  எளியவர்களுக்குக்‌ 
கொடுத்து உ த அவர்களுக்கு 
சாதாரண, கற்க 
வஸ்திரத்தைக்‌ கொடுக்காமல்‌, 
கம்பளியைக்‌ கொடுக்கிறார்‌. னின்‌ 
காலத்தில்‌ கம்பளிப்போர்வை 
விலையுயர்ந்தது. தன்னிடத்தில்‌ ஆதரவு 
கேட்டு, அடைக்கலமாக வந்திருக்கிற 
எளியவர்களுக்கு யோபு நேர்த்தியான 
வஸ்திரங்களைக்‌ கொடுத்து அவர்களை 
ஆதரிக்கிறார்‌. 

ஒருவன்‌ உடுப்பில்லாததினால்‌ படிந்து 
போகிறது யோபுவின்‌ விருப்பமல்ல. 
ஏழைகளுக்கு மூடவஸ்திரமில்லாமல்‌: 
இருக்கும்போது யோபு அவர்களைப்‌ 


பார்த்தும்‌, அவர்களுக்கு உதவி 
செய்யாமல்‌ சும்மா! மாட்டார்‌. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஏழைகளுக்கு ஆகாரம்‌ கொடுப்பதற்கு 
கொஞ்சமாக கிரயம்‌ செலுத்தினால்‌ 
போதுமானது. அவர்களுக்கு ஆட்டுமமிர்‌ 
கம்பளியைக்‌ கொடுப்பதற்கோ அதிகக்‌ 
கிரயம்‌ கொடுக்கக்‌ 


யோயு திக்கற்றவர்களுக்கு 
விரோதமாக தன்னுடைய கையை 
ஒருபோதும்‌ நீட்டியதில்லை (யோபு 31:29), 
யோபு செல்வந்தராகவும்‌, 
அதிகாரமுள்ளவராகவும்‌ இருந்தாலும்‌, 
எளியவர்கள்‌ மீது தன்னுடைய 
அதிகாரத்தை துஷ்பிரயோகம்‌ 
பண்ணவில்லை. ஒலிமுகவாசல்‌ என்பது 
நியாயம்‌ விசாரிக்கப்படும்‌ இடம்‌. அந்த 
இடத்தில்‌ ஏழைகளும்‌, திக்கற்ற 
பிள்ளைகளும்‌ தங்களுடைய நியாயங்களை 
முறையிடுவதற்காக வருவார்கள்‌. யோபு 
அவர்களுடைய வழக்குகளை நீதியாய்‌ 
விசாரித்து, அவர்களுக்கு நல்ல தீர்ப்பைச்‌ 
சொல்லுவார்‌. தன்னுடைய செல்வாக்கை 
பயன்படுத்தி யோபு. யாருக்கும்‌ 
வின்‌ செய்ய்‌ டார்‌. ப 


தான்‌ ஏழைகளுக்கு 
உதவிசெய்யாமலிருந்தால்‌, தேவன்‌ தனக்கு 
தண்டனை கொடுக்கட்டும்‌ என்று யோபு 
விசுவாசத்தோடு சொல்லுகிறார்‌. யோபு 
தன்னுடைய உத்தமத்தை 
அறிந்திருக்கிறார்‌. ஆகையினால்‌, 
ஒருவன்‌ உடுப்பில்லாததினால்‌ படிந்து, 
போகிறதையும்‌, ஏழைக்கு மூட 
வஸ்திரமில்லாதிருக்கிறதையும்‌ நான்‌ 
கண்டபோது, அவன்‌ என்‌ ஆட்டுமயிர்க்‌ 
கம்பளியினாலே  அனல்கொண்டதினால்‌, 
அவன்‌ இடை என்னைப்‌ புகழாதிருந்தும்‌ 
ஒலிமுகவாசலில்‌ எனக்குச்‌ செல்வாக்கு. 
உண்டென்று நான்‌ கண்டு. 
திக்கற்றவனுக்கு விரோதமாய்‌ என்‌ 
கையை நீட்டினதும்‌ உண்டானால்‌, என்‌ 
கைப்பட்டை தோளிலிருந்து சரிந்து, என்‌ 

யத்து எலும்பு முறிந்துபோவதாக” 
(யோ 3119-22) என்று தனக்குத்தானே 
தீர்ப்புச்‌ சொல்லிக்கொள்கிறார்‌. 
தன்னுடைய மாம்சம்‌ எலும்பிலிருந்து 
விலகி அது அழுகிப்போகட்டும்‌ என்றும்‌, 
ஒரு எலும்பு மற்றொரு எலும்போடு 
சேர்ந்திருக்காதவாறு, அது முறிந்து 
போகட்டும்‌ என்றும்‌ யோபு சொல்லுகிறார்‌. 





ழ்‌ நள 
யாய 


செய்ய 
தேவனைப்‌ 


யோபு பாவம்‌ 
சோதிக்கப்படும்போதெல்லாம்‌, 
பற்றிய பயம்‌ அவரை ஆளுகை 
செய்கிறது. பாவம்‌ செய்தால்‌ தேவன்‌ 
தனக்கு ஆக்கினையைக்‌ கொடுப்பார்‌ 
என்று யோபு பயப்படுகிறார்‌. நாம்‌ பாவம்‌ 
செய்யும்போது, தேவனுக்கும்‌ நமக்கும்‌ 
இடையிலுள்ள இடைவெளி அதிகரிக்கிறது. 
நாம்‌ தேவனுடைய  சமுகத்தைவிட்டு 
தூரமாய்‌ விலகிப்போய்விடுவோம்‌. தான்‌ 
பாவம்‌ செய்தால்‌ தேவனுடைய 
மகத்துவத்தை உத்தரிக்கக்கூடாது என்று 
யோபு பயப்படுகிறார்‌. 


ஏழைகளை 
நியாயத்தைப்‌ 


ஒடுக்கிறவர்கள்மீதும்‌, 
புரட்டுகிறவர்கள்மீதும்‌ 
தேவனுடைய கோபம்‌ வரும்‌. தேவன்‌ 
நீதிபரர்‌ விசுவாசிகளாகிய நமக்கு 


தேவுறுபைய நீதியே நம்முடைய நீதியாக 


'ஒரு தேசத்தில்‌ ஏழைகள்‌ 
ஒடுக்கப்படுகிறதையும்‌, நியாயமும்‌ நீதியும்‌ 
புரட்டப்படுகிறதையும்‌ நீ காண்பாயானால்‌, 
அதைக்குறித்து ஆச்சரியப்படாதே:: 
உயர்ந்தவன்மேல்‌ உயர்ந்தவன்‌ 
காவலாளியாயிருக்கிறான்‌; அவர்கள்மேல்‌ 
உயர்ந்தவரும்‌ ஒருவருண்டு (பிர 53). 
யோபு இந்த சத்தியத்தை 
அறிந்திருக்கிறார்‌ ஆகையினால்‌, 
எளியவர்களுக்கு உதவாவிட்டால்‌, 
திக்கற்றவனுக்கு உதவி செய்யாவிட்டால்‌, 
“தேவன்‌ ஆக்கினையிடுவார்‌ என்றும்‌, 
அவருடைய மகத்துவத்தை 
உத்தரிக்கக்கூடாது என்றும்‌, எனக்குப்‌ 
பயங்கரமாயிருந்தது” (யோபு 31:23) என்று 
நினைத்து யோபு பயப்படுகிறார்‌. 


உலக ஆஸ்தி 
யோபு 81 : 24,25 


யோபு 81:24. நான்‌ பெொன்னின்மேல்‌ 
என்‌ நம்பிக்கையை வைத்து, 
தங்கத்தைப்‌ பார்த்து: நீ என்‌ ஆதரவு 
என்று நான்‌ சொன்னதும்‌, 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யோபு 31:25, என்‌ 
ஆஸ்தியெரியதென்றும்‌, என்‌ கைக்கு. 
மிகுதியும்‌ கிடைத்ததென்றும்‌ நான்‌ 
மகிழ்த்ததும்‌, 


யோபுவின்‌ சிநேகிதர்‌ அவர்மீது 
அநீதியாக குற்றம்‌ சொல்லும்போது, யோபு 
அவர்களுடைய குற்றச்சாட்டுக்களை 
மறுத்து, அவர்களுக்கு தன்னுடைய 
உத்தமத்தைப்பற்றி விவரித்துச்‌ 
சொல்லுகிறார்‌. யோபு தன்னைப்பற்றி 
நான்கு காரியங்களைச்‌  சாட்சியாய்ச்‌ 
சொல்லுகிறார்‌. இவை அவருடைய 
உத்தமத்திற்கு எடுத்துக்காட்டுக்களாகும்‌ 
அவர்‌ எப்படியிருந்தார்‌ என்பதையும்‌, அவர்‌ 
என்ன செய்தார்‌ என்பதையும்‌ அவருடைய 
வார்த்தைகள்‌ விவரிக்கிறது. யோபு 
தன்னைப்பற்றிச்‌ சொல்லுகிற காரியங்கள்‌ 
நம்மிடத்திலும்‌ காணப்பட வேண்டும்‌. 
நம்முடைய ஜீவியத்திலும்‌ அவர்‌ 


சொல்லுவதுபோல ஜீவித்து, அதுபோலவே 
நப தள்ளவே 


யோபு 
நற்குணங்களுக்கு 
எடுத்துக்காட்டுக்களைக்‌ 
அவையாவன : 1. யோபு உலக 
ஆஸ்தியின்மீது பிரியம்‌ வைக்கவில்லை. 
2. யோபுவினிடத்தில்‌ விக்கிரகாராதனை 
காணப்படவில்லை. 3. யோபுவினிடத்தில்‌ 
பிறரை பழிவாங்கும்‌ சுபாவம்‌ இல்லை. 
4. யோபு அந்நியரை உபசரிக்கிறார்‌. 


தன்னுடைய 
நான்கு 
கூறுகிறார்‌ 


உலகசிநேகம்‌ 
விரோதமான பகை. யோபு 
மீதும்‌, 


தேவனுக்கு 
உலகத்தின்‌ 
உலகத்திலுள்ள ஐசுவரியத்தின்‌ 
மீதும்‌ ௪ வைக்கவில்லை. 
யோபுவின்‌ தள்‌ உலகத்தால்‌ 
கறைபடாமல்‌ சுத்தமாமிருக்கிறது. யோபு 
மிகப்பெரிய ஐகூரியவான்‌. அவருக்கு 
ஐசுவரியம்‌ மிகுதியாய்க்‌ கிடைத்திருக்கிறது. 
அனார்‌ பாப்‌ தன அவபன 
நம்பிக்கை வைக்கவில்லை. தன்னுடைய 
ஆஸ்தி பெரியது என்றும்‌, தன்னுடைய 
கைக்கு மிகுதியான ஐசுவரியம்‌ 
கிடைத்திருக்கிறது என்றும்‌ யோபு 
Se பவி 





1 
TT 

யோபு பொன்னின்மீது நம்பிக்கை 
வைக்கவில்லை. அவர்‌ தங்கத்தைப்‌ 
பார்த்து, “நீ என்‌ ஆதரவு” என்று 
சொல்லவுபில்லை. ஐசுவரியத்தைத்‌ திரளாக 
சம்பாதித்து, அதன்மீது நம்பிக்கை 
வைக்காமலிருப்பது மிகவும்‌ கடினமான 
காரியம்‌. ஐசுவரியவான்‌௧ள்‌ பொதுவாக, 
தங்களுடைய ஐக்வரியத்தின்‌ மீது 
நம்பிக்கு வைத்தத்தான்‌ கெட்டுப்‌ 
போகிறார்கள்‌. ஐசுவரியவான்‌. 
பரலோகத்தில்‌ பிரவேசிப்பது மிகவும்‌ 
கடினமான காரியம்‌ என்று 


இயேசுகிறிஸ்துவும்‌ சொல்லியிருக்கிறார்‌. 


அப்பொழுது, இயேசு 
சீஷர்களை நோக்கி: 
பரலோகராஜ்யத்தில்‌ 
அரிதென்று, மெய்யாகவே உங்களுக்குச்‌ 
சொல்லுகிறேன்‌. மேலும்‌ ஐசுவரியவான்‌ 
தேவனுடைய ராஜ்யத்தில்‌ பிரவேசிப்பதைப்‌ 
பார்க்கிலும்‌, ஒட்டகமானது ஊசியின்‌ 
காதிலே நுழைவது எளிதாயிருக்கும்‌ 
என்று உங்களுக்குச்‌ சொல்லுகிறேன்‌ 
என்றார்‌” (மத்‌ 19:23,24), 


தம்முடைய 
ஐசுவரியவான்‌ 
பிரவேசிப்பது 


“அப்பொழுது இயேசு சுற்றிப்பார்த்து, 
தம்முடைய சீஷரை நோக்கி: 
ஐகுவரியமுள்ளவர்கள்‌ தேவனுடைய 
ராஜ்யத்தில்‌ பிரவேசிப்பது எவ்வளவு 
அரிதாயிருக்கிறது என்றார்‌. சீஷர்கள்‌ 
அவருடைய வார்த்தைகளைக்குறித்து 
ஆச்சரியப்பட்டார்கள்‌: இயேசு பின்னும்‌ 
அவர்களை நோக்கி: பிள்ளைகளே, 
ஐகுவரியத்தின்‌ மேல்‌ 
நம்பிக்கையாயிருக்கிறவர்கள்‌ தேவனுடைய 
ராஜ்யத்தில்‌ பிரவேசிக்கிறது எவ்வளவு 

அரிதாயிருக்கிறது' ஐசுவரியவான்‌. 

தேவனுடைய ராஜ்யத்தில்‌ பிரவேசிப்பதைப்‌ 
பார்க்கிலும்‌, ஒட்டகமானது ஊசியின்‌ 
காதிலே நுழைவது எளிதாயிருக்கும்‌ 
என்றார்‌” (மாற்‌ 10:23-25). 


விக்கிரகாராதனை 
யோபு 81 : 26-28. 


யோபு 81:26. சூரியன்‌ பிரகாசிக்கும்‌. 
போதும்‌, அலது சத்திரன்‌ 
மகிமையாய்ச்‌ செல்லும்போதும்‌, நான்‌ 
அதை நோக்கி: 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யோபு 81:27. என்‌ மனம்‌ இரகசியமாய்‌ 
மயக்கப்பட்டு, என்‌ வாய்‌ என்‌ கையை 
முத்திசெய்ததுண்டானால்‌, 


யோபு 31:28, இதுவும்‌ 
'தியாயாதியதிகளால்‌. விசாரிக்கப்‌ 
படத்தக்க அக்கிரமமாயிருக்கும்‌; 
அதினால்‌ உன்னதத்திலிருக்கிற 
தேவனை மறுதலிப்பேனே. 

யோபு தேவனை மாத்திரமே 
ராதிக்கிறார்‌. யோபுவினிடத்தில்‌ 
க்கத்‌ காணப்படவில்லை. 
சிருஷ்டிகராகிய தேவனுக்கு செலுத்த 
வேண்டிய மகிமையை செலுத்தாமல்‌, 
யோபு அந்த மகிமையை சிருஷ்டிகளுக்கு 
ஒருபோதும்‌ செலுத்தவில்லை. யோபு 
சிருஷ்டிகரை ஆராதியாமல்‌ சிருஷ்டிகளை 
ஆராதிக்கவில்லை. 


யோபு சூரியனை நமஸ்கரிக்கவில்லை. 
என்று சொல்லுகிறார்‌. சூரியன்‌ 
என்னும்‌ வார்த்தை பாகாலுக்கு 
அடையாளமாயிருக்கிறது. யோபு 
தன்னுடைய முழங்கால்களை பாகாலுக்கு 
ஒருபோதும்‌  முடக்கியதில்லை. அவர்‌ 
சூரியனுக்கு முன்பாக தாழவிழுந்து 
அதை  பணிந்துகொள்ளவில்லை. யோபு 
தன்னுடைய கண்களையும்‌, 
இருதயத்தையும்‌, உதடுகளையும்‌ 
விக்கிரகாராதனைப்‌ பாவத்திலிருந்து 
விலக்கி பரிசுத்தமாய்க்‌ காத்துக்‌ 
கொள்கிறார்‌. 


யோபு தன்னுடைய கண்களோடும்‌, 
இருதயத்தோடும்‌ உடன்படிக்கை 
செய்திருக்கிறார்‌. அவர்‌ வானத்தை 
நோக்கிப்‌ பார்க்கும்போது அங்கு 
சூரியனையும்‌, சந்திரனையும்‌ பார்ப்பார்‌ 
அவற்றை தேவனுடைய 
சிருஷ்டிகளாகத்தான்‌ பார்ப்பரேயல்லாமல்‌, 
சூரியனையும்‌ சந்திரனையும்‌ தேலனாகப்‌ 
பாவித்து அவற்றை ஆராதனை 
செய்யமாட்டார்‌. 





ழ்‌ நவள 
யாய 


“சூரியன்‌ பிரகாசிக்கும்போதும்‌. 
அல்லது சந்திரன்‌ மகியையாய்ச்‌ 
செல்லும்போதும்‌, நான்‌ அதை நோக்கி: 
என்‌ மனம்‌ இரகசியமாய்‌ மயக்கப்பட்டு, 
என்‌ வாய்‌ என்‌ கையை 
முத்திசெய்ததில்லை' (யோபு 312627) 
என்று யோபு சொல்லுகிறார்‌. யோபு 
வானத்திலுள்ள சந்திரனையும்‌, 
சூரியனையும்‌ பார்க்கும்போது, அவற்றின்‌ 
வழியாக ளின்‌ பிதாவாகிய 
தேவனையே பார்க்கிறார்‌. 


“என்‌ வாய்‌ என்‌ கையை 
செய்தது” என்பது 
பழக்கமாகும்‌. யோபுவின்‌ 
காலத்தில்‌ விக்கிரகாராதனைக்காரர்கள்‌. 
விக்கிரகங்களை ஆராதிக்கும்போது 
தங்களுடைய வாயினால்‌ தங்களுடைய 
கைகளை முத்தம்‌ செய்வது வழக்கம்‌. 
சந்திரனையும்‌ சூரியனையும்‌ பார்க்கும்‌ 
போது அவர்கள்‌ அவற்றை தெய்வங்களாக 
கருதி, தங்கள்‌ வாயினால்‌ அவற்றை 
முத்தம்‌ செய்ய வேண்டுமென்று 
விரும்புவார்கள்‌. ஆனால்‌ 
வானத்திலிருக்கிற சந்திரனையும்‌ 
சூரியனையும்‌ அவர்களுடைய வாயினால்‌ 
முத்தம்‌ செய்ய முடியாது. அவை 
அவர்களுக்கு எட்டாத தூரத்திலிருக்கிறது. 
ஆனாலும்‌ தாங்கள்‌ அவற்றை முத்தம்‌ 
செய்வதற்கு அடையாளமாக, தங்கள்‌ 
கைகளை முத்தம்‌ செய்து கொள்வார்கள்‌. 


தேவனோ 


முத்தி 
விக்கிரகாராதனை 


வானத்திலுள்ள 
சூரியனையும்‌ சந்திரனையும்‌ 
நமக்கு பிரயோஜனமுள்ளவைகளாய்‌ 
சிருஷ்டித்திருக்கிறார்‌. அவை 
காலங்களைக்‌ கணிப்பதற்கு நமக்கு 
உதவியாயிருக்கிறது. னால்‌ 
விக்கிரகாராதனைக்காரரோ, 
நமக்காக சிருஷ்டித்த சூரியனையும்‌ 
சந்திரனையும்‌, தங்களுக்கு 
தெய்வங்களாக்கிவிடுகிறார்கள்‌. நமக்கு 
பதும்‌ இரவிலும்‌ வெளிச்சம்‌ 
வேண்டும்‌ என்பதற்காக தேவன்‌ 
சூரியனையும்‌ சந்திரனையும்‌ 
சிருஷ்டித்திருக்கிறார்‌. விக்கிரகாராதனைக்‌ 
காரரோ, அவற்றை சிருஷ்டித்த 
சிருஷ்டிகரை ஆராதிக்காமல்‌, 
சிருஷ்டிகளை ராத பக 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


விக்கிரகாராதனை தேவனுக்கு 
விரோதமான பாவம்‌. தேவன்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாருத்குக்‌ கொடுத்த பத்து 
கற்பனையில்‌, “விக்கிரகங்களை 
ஆராதிக்கக்‌ என்பதும்‌ ஒரு 
கட்டளையாகும்‌ விக்கிரகாராதனை 
செய்வது நியாயாதிபதிகளால்‌ 
விசாரிக்கப்படத்தக்க அக்கிரமமாகும்‌. 
விக்கிரகங்களை ஆராதிக்கிறவர்கள்‌ 
உன்ன; கிர வனை 
மதிள்‌ ப 


கூடாது” 


யோபுவின்‌ இருதயத்தில்‌ 
விக்கிரகங்களை ஆராதனை செய்ய 
வேண்டும்‌ என்னும்‌ விருப்பம்‌ 
சிறிதுபில்லை. விக்கிரகாராதனை ஒரு 
அக்கிரமம்‌ என்று யோபு அறிக்கை 
செய்கிறார்‌. விக்கிரத்தை ஆராதிப்பது, 
உன்னதத்திலிருக்கிற தேவனை 
மறுதலிப்பதற்கு சமமானது என்று யோபு 
சொல்லுகிறார்‌ தேவனுடைய 
சிங்காசனத்திற்கும்‌, மகிமைக்கும்‌, 
மாட்சிமைக்கும்‌ விரோதமாக யோபு ஒரு 
ப்‌ பூய துணிவதில்லை 

நாஸ்திகத்தி தொடர்ச்சியாகவே 
விக்‌ ராத வந்திருக்கிறது. 


பழிவாங்குதல்‌ 
யோபு 81: 29-31 


யோபு 31:29. என்‌ பகைஞனுடைய 
ஆபத்திலே நான்‌ மகிழ்த்து, 
பொல்லாப்பு அவனுக்கு நேரிட்டபோது 
களிகூர்த்திருந்தேனோ? 


யோபு 31:80. அவண்‌ 
சாபத்தைக்‌ கொடுக்கும்படி 


ஜீவனுக்குச்‌. 
விரும்பி, 
நாண்‌: 


யோபு 81:81. அவன்‌ இனத்தார்களில்‌ 
திருப்தியாகாதவனைக்‌ காண்பிப்பவன்‌ 
யாரென்று என்‌ கூடாரத்தின்‌ மனுஷர்‌ 
சொல்லார்களோ? 





ழ்‌ நவள 
யாய 


| யோபு யாருக்கும்‌ விரோதமாக 
தீங்கு நினைத்ததுமில்லை, தீங்கு 
செய்ததுமில்லை. தனக்கு விரோதமாக 
தீங்கு செய்த பகைஞருக்குக்கூட யோபு 
ஒரு தீங்கும்‌ செய்யவில்லை. யோபுவின்‌ 
பகைஞர்‌ 


மகிழ்ச்சியடையவில்லை. 

பொல்லாப்பு நேரிட்டபோது. 
தன்னுடைய இருதய 
களிகூரவுமில்லை (யோபு 31:29) 


தன்னுடைய 
தீங்கும்‌, ஆபத்தும்‌ 


பகைஞர்மீது 
வரவேண்டும்‌ என்று 
யோபு தன்னுடைய இருதயத்தில்‌ 
நினைக்கவில்லை. “அவன்‌ ஜீவனுக்குச்‌ 
சாபத்தைக்‌ கொடுக்கும்டி விரும்பி, 
வாயினால்‌  பாவஞ்செய்ய நான்‌ 
இடங்கொடுக்கவில்லை” (யோபு. 3:30) 
என்‌) யோபு ன்னுடைய 
னக ககக ரு 


தன்னுடைய பகைவனை பழிவாங்க 
வேண்டும்‌ என்னும்‌ போராட்டம்‌ 
யோபுவின்‌ உள்ளத்தில்‌ பிரவேசிக்க 
முயற்சி செய்கிறது. ஆனாலும்‌ யோபு 
இந்த போராட்டத்திற்கு இடங்கொடாமல்‌, 
தன்னுடைய இருதயத்தை சுத்தமாய்க்‌ 
காத்துக்கொள்கிறார்‌. தனக்கு விரோதமாக. 
பாவும்‌ செய்தவர்களை யோபு 
மனப்பூர்வமாக மன்னித்துவிடுகிறார்‌. 
தன்னுடைய பகைஞனை மாத்திரமல்ல, 
அவனுடைய குடும்பத்தார்‌. அவனுடைய 
வேவைபாட்கள்‌, ட்‌ 
சுற்றிலுமிருக்கிற 

எல்லோரையுமே 

மன்னித்துவிடுகிறார்‌. 


யோபு தன்னுடைய பகைஞருக்கு 
தீங்கு செய்யவில்லை என்பதையும்‌, 
அவர்களை பழிவாங்குவதற்கு முயற்சி 
செய்யவில்லை என்பதையும்‌ யோபுவின்‌ 
வீட்டார்‌ சாட்சியாகச்‌ சொல்லுவார்கள்‌. 
யோபு தன்னுடைய 
பற்றிச்‌ சொல்லும்‌ 
அவர்களை தன்னுடைய யத்தின்‌ 
மனுஷர்‌ என்று சொல்லுகிறார்‌. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


“அவன்‌ இனத்தார்களில்‌ 
திருப்தியாகாதவனைக்‌ காண்பிப்பவன்‌ 
யாரென்று என்‌ கூடாரத்தின்‌ மனுஷர்‌ 
சொல்லார்களோ?' (யோபு 2:3) என்று 


யோபு தன்னுடைய உ, க்‌ குறித்‌ 
சாட்சியாய்‌ விக்க ந்னு 


யோபுவைப்‌ 
யோபுவின்‌ வீட்டார்‌ 
யோபு தன்னுடைய 
மன்னித்தாலும்‌, 
யோபுவின்‌. 


பகைக்கிறவர்களை, 
விரோதிக்கிறார்கள்‌. 

பகைஞரை 
யோபுவின்‌ வீட்டாரால்‌, 
பகைஞரை மன்னிக்க 
முடியவில்லை. அவர்களிடத்தில்‌ 
மனுஷசுபாவம்‌ காணப்படுகிறது 
நம்முடைய கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து, 
தம்முடைய சத்துருக்களை மனப்பூர்வமாய்‌ 
மன்னித்துவிடுகிறார்‌. _ சத்துருக்களை 
மன்னிக்கும்போது இயேசுகிறிஸ்துவின்‌ 
இருதயத்தில்‌ பூரண திருப்தியுண்டாகிறது. 
னால்‌ கர்த்தர்‌ நம்முடைய 
சத்துருக்களை மன்னிக்கும்போது, 
நம்முடைய இருதயத்தில்‌ திருப்தி 
உண்டாவதில்லை. தேவன்‌ நம்முடைய 
த்‌ தண்டிக்கவேண்டும்‌ 


சத்துருக்களை 
என்றே விரும்புகிறோம்‌. 


தேவன்‌ நம்முடைய பாவங்களை 
மன்னிக்கவேண்டுமென்றும்‌, நம்முடைய 
சத்துருக்களின்‌ பாவங்களுக்காக 
அவர்களைத்‌ தண்டிக்கவேண்டுமென்றும்‌ 
விரும்புவது மனுஷருடைய பொதுவான 
சுபாவம்‌. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய 
நம்மிடத்தில்‌, அவருடைய சுபாவமே 
காணப்படவேண்டும்‌. இயேசுகிறிஸ்துவைப்‌ 
போலவே, நாமும்‌ நம்முடைய 
சத்துருக்களை மனப்பூர்வமாய்‌ மன்னித்து, 
அவர்கள்‌ செய்த தப்பிதங்களை 
மறந்துவிட வேண்டும்‌. அவர்களை 

டய மனதில்‌ 
நன்றித்‌ றய தி 


அத்தியரை உபசரிப்பது 
யோபு 81: 92 


யோபு 91252. 
இராத்தங்கின தில்லை; 
வழிப்போக்கனுக்கு என்‌ வாசல்களைத்‌ 
திறந்தேன்‌. 


பரதேசிவீதியிலே. 





ழ்‌ நள 
யாய 


யோபு அந்நியரை உபசரிப்பதில்லை 
என்று அவருடைய சிநேகிதர்‌ அவர்மீது 
குற்றம்‌ சொன்னார்கள்‌.  யோபுவோ 
அந்நியரை உபசரிக்கிறார்‌. யோபு 
இருக்கிற ஊரில்‌ பரதேசி வீதியிலே 
இராத்தங்கமாட்டார்‌. அவர்களை தன்‌ 
வீட்டிற்கு அழைத்து வந்து, அவர்களுக்கு 
உதவிசெய்வார்‌. யோபு வழிப்போக்கனுக்கு 
தன்னுடைய வீட்டு வாசலைத்‌ 
திறந்துகொடுப்பார்‌. கையினால்‌ 
அவர்கள்‌ வீதியிலே இராத்தங்காமல்‌, 
யோபுவின்‌ வீட்டிலே தங்கி 
ஓய்வெடுப்பார்கள்‌. யோபுவின்‌ வீட்டு 
வாசல்‌ அந்நியருக்கு எப்போதும்‌ 
திறந்தேயிருக்கும்‌. யோபு 
வீட்டிற்குள்ளிருந்து வழிப்போக்கர்‌ 
யாராவது வீதியிலே போகிறார்களா 
என்று பார்த்துக்‌ கொண்டிருப்பார்‌ 
வழிப்போக்கர்‌ யாரையாவது பார்த்தால்‌, 
யோபு அவர்களைத்‌ தன்‌ வீட்டிற்கு 
அழைத்துவந்து. அவர்களை உபசரிப்பார்‌. 


ஏற்பாட்டுக்காலத்தில்‌, 
ஆபிரகாம்‌, அந்நியரை 
உபசரிப்பதற்கு எடுத்துக்காட்டாய்‌. 
விளங்கினார்‌. “பின்பு கர்த்தர்‌ மம்ரேயின்‌ 
சமபூமியிலே அவனுக்குத்‌ தரிசனமானார்‌. 
அவன்‌ பகலின்‌ உஷ்ணவேளையில்‌: 
கூடாரவாசலிலே உட்கார்ந்திருந்து தன்‌ 
கண்ளை ஏறெடுத்துப்‌ பார்க்கும்போது, 
இதோ, மூன்று புருஷர்‌ அவனுக்கு எதிரே 
நின்றார்கள்‌; அவர்களைக்‌ கண்டவுடனே, 
அவன்‌ கூடாரவாசலிலிருந்து 
அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடத்‌ 
தரைமட்டும்‌ குனிந்து; ஆண்டவரே, 
உம்முடைய கண்களில்‌ எனக்குக்‌ கிருபை 
கிடைத்ததானால்‌, 
அடியேனைவிட்டுக்‌ 
வேண்டாம்‌. கொஞ்சம்‌. 
ப்‌ உங்கள்‌ கால்களைக்‌ 
கழுவி, £த்தடியில்‌, சாய்ந்து 
ம்‌ ஆதி 181-4). 


“நீங்கள்‌ உங்கள்‌ இருதயங்களைத்‌ 
திடப்படுத்தக்‌ கொஞ்சம்‌ அப்பம்‌ 
கொண்டுவருகிறேன்‌; அப்புறம்‌ நீங்கள்‌ 


உங்கள்‌ வழியே போகலாம்‌: 


பழைய 
முற்பிதாவாகிய 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இதற்காகவே அடியேன்‌ இடம்வரைக்கும்‌ 
வந்தீர்கள்‌ என்றார்‌. அதற்கு அவர்கள்‌: நீ 
சொன்னபடி செய்‌ என்றார்கள்‌. 
அப்பொழுது ஆபிரகாம்‌ தீவிரமாய்க்‌ 
கூடாரத்தில்‌ சாராளிடத்திற்குப்‌ போய்‌: நீ 
சீக்கிரமாய்‌ மூன்றுடி மெல்லியமாவு 
எடுத்துப்‌ பிசைந்து, அப்பம்‌ சுடு என்றான்‌. 
ஆபிரகாம்‌ மாட்டுமந்தைக்கு ஓடி, ஒரு 
நல்ல இளங்கன்றை! பிடித்து, 
வேலைக்காரன்‌ கையிலே கொடுத்தான்‌; 
அவன்‌ அதைச்‌ சீக்கிரத்தில்‌ சமைத்தான்‌. 
ஆபிரகாம்‌ வெண்ணெயையும்‌ பாலையும்‌ 
சபைப்பித்த கன்றையும்‌ எடுத்து வந்து, 
அவர்கள்‌ முன்பாக வைத்து, 
அவர்கள்‌ அருகே மரத்தடியில்‌ 
நின்றகொண்டிருந்தான்‌; அவர்கள்‌ 
புசித்தார்கள்‌” (ஆதி 18:5-8 


மாய்மாலம்‌ 
யோபு 81: 38,34 


யோபு 31:33. நான்‌ ஆதாமைப்போல 
என்‌ மீறுதல்களை மூடி, என்‌ 
அக்கிரமத்தை என்‌ முடியிலே. 
ஒளித்துவைத்தேனோ? 


யோபு 81:84. 

கூட்டத்துக்கு 

பயத்ததினாலாவது, 

இனத்தார்‌ பண்ணும்‌ 

என்னைத்‌ 

பண்ணின தினாலாவது, ந 
பேசாதிருந்து, வாகற்படியை விட்டுப்‌ 
புறப்படாதிருத்தேனோ? 


யோபுவினிடத்தில்‌ 
காணப்படவில்லை. 
உள்ளதென்றும்‌, 
இல்லாததென்றும்‌ சொல்லுகிறவர்‌. 
தான்‌ சொல்லிய பிரகாரமாக செய்வார்‌. 
தான்‌ செய்கிற பிரகாரமாக சொல்லுவார்‌. 
யோபுவின்‌ சிநேகிதர்‌ அவர்மீது குற்றம்‌ 
சொல்லும்போது, யோபு மற்ற எல்லா 
மனுஷரையும்போல பாவியான மனுஷன்‌ 
என்று குற்றம்‌ சொல்லுகிறார்கள்‌. யோபு 
உண்மையை மறைக்கிறவர்‌ என்றும்‌, அவர்‌ 
தன்‌ பாவத்தை மறைக்கிறவர்‌ என்றும்‌ 
அவர்மீது குற்றம்‌ சொல்லுகிறார்கள்‌. 


மாய்மாலம்‌ 





ழ்‌ நள 
யாய 


“பொல்லாப்பு அவன்‌ வாயிலே. 
இனிமையாயிருப்பதால்‌, அவன்‌ அதைத்‌ 
தன்‌ நாவின்கீழ்‌ அடக்கி, அதை விடாமல்‌ 
பதனம்பண்ணி, தன்‌ வாய்க்குள்ளே 
வைத்துக்கொண்டிருந்தாலும்‌, அன்‌ 
போஜனம்‌ அவன்‌ குடல்களில்‌ மாறி, 
அவனுக்குள்‌ விரியன்‌ பாம்புகளின்‌ 
பிச்சாய்ப்போகும்‌” (யோபு 2042-14) என்று 
சோப்பார்‌ போபுவின்மீது குற்றம்‌ 
சொல்லுகிறார்‌. ஆனால்‌ போபுவினிடத்தில்‌ 
பொல்லாப்பு காணப்படவில்லை. அவர்‌ 
அதை தன்‌. நாவின்கீழ்‌ மறைவாக 
பக குர க்க கனை 


யோபு தன்னுடைய உத்தமத்தைப்‌ 
பற்றிச்‌ சொல்லும்போது, “நூன்‌ 
ஆதாமைப்போல என்‌ மீறுதல்களை மூடி, 
என்‌ அக்கிரமத்தை என்‌ மடியிலே. 
ஒளித்துவைத்தேனோ?” (யோபு 31:33) 
என்று கேட்கிறார்‌. தேவன்‌ புசிக்கக்கூடாது 
என்று தடைபண்ணின கனியை ஆதாம்‌ 
புசித்தார்‌. ஆதாம்‌ தன்னுடைய பாவத்தை 
கர்த்தரிடத்தில்‌ அறிக்கை செய்யாமல்‌, 
கர்த்தருடைய  சமுகத்தைவிட்டு ஓடி 
ஒளிந்துகொண்டார்‌. தான்‌ ஆதாமைப்போல. 
தன்னுடைய பாவத்தை மறைக்கவில்லை 
என்று யோபு அறிக்கை செய்கிறார்‌. 
பாவத்தை மறைக்கிறவன்‌. 
வாழ்வடையமாட்டான்‌ என்பதையும்‌, அதை 
அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனோ 
தேவனுடைய இரக்கத்தைப்‌ பெற்றுக்‌ 
கொள்வான்‌ என்பதையும்‌ யோபு 
அறிந்திருக்கிறார்‌. 

யோபு 
விளக்குவதற்கு 
சொல்லுகிறார்‌. 
பயப்படவில்லை. 
பேசவேண்டிய 
மறைக்காமல்‌ 
திரளான 
யோபு 
யோபுவின்‌ 


உத்தமத்தை 
சாட்சியை 
மனுஷருக்குப்‌ 
சத்தியத்தைப்‌ 
அதை 
பேசினார்‌. 


தன்னுடைய 
ஒரு 
யோபு 


சமயங்களில்‌, 
தைரியமாய்ப்‌ 
தன்னுடைய கூட்டத்திற்கு 
ஒருபோதும்‌ பயப்படவில்லை. 
இனத்தாரும்‌ ஜனத்தாரும்‌, 
அவரை  இகழ்ச்சிண்ணி திடுக்கிடப்‌ 
பண்ணினார்கள்‌. ஆனாலும்‌ யோபு 
சத்தியத்தைப்‌ பேசாதிருக்கவில்லை. அவர்‌ 
உண்மையை மறைக்கவில்லை. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யோபு 
விசாரிக்கும்‌ 


ஏழைகளின்‌ வழக்கை 
போது, அவர்‌ 
முகத்தாட்சணியம்‌ பாராமல்‌, நீதியாய்த்‌ 
தீர்ப்பு சொன்னார்‌. யோபு திரளான 
மனுஷருக்கு பயந்து, சத்தியத்தைப்‌ 
நீதியான தீர்ப்பு 
பயப்படவுமில்லை. 
வீட்டிலும்‌, 
வெளியிலும்‌ 
உண்மையுள்ளவராயிருக்கிறார்‌. நீதியைப்‌ 
பேசவருமாறும்‌, நீதியான தீர்ப்பு சொல்ல 
வருமாறும்‌ ஜனங்கள்‌ யோபுவை 
அழைப்பார்கள்‌. அப்போது அவர்‌ 
ஜனங்களுக்குப்‌ பயந்து. அவர்களுடைய 
இகழ்ச்சிக்குப்‌ பயந்து, சத்தியத்தைப்‌ பேச 
வீட்டை விட்டு வெளியே போகாமல்‌, 
வீட்டிற்குள்ளேயே அடங்கியிருக்கமாட்டார்‌. 
நன்மை செய்ய ஒரு வாய்ப்பு 
கிடைக்கும்போது, யோபு அதை செய்யாமல்‌ 
சும்மாயிருக்கமாட்டார்‌. 


யோபு 
கூட்டத்திற்குப்‌ 
தன்னுடைய 
பண்ணுகிற 
முக்கியத்துவம்‌ 
தன்னுடைய 
யோபுவைப்‌ 
கர்த்தருக்கு 
கர்த்தருக்குப்‌ 
மனுஷருக்குப்‌ 


ஒருபோதும்‌ திரளான 
பயப்படுகிறவரல்ல. 
இனத்தார்‌ ஜனத்தார்‌ 
இகழ்ச்சிகளுக்கு யோபு 
கொடுக்கிறவரல்ல. 
குடும்பத்தாரின்‌ இகழ்ச்சி 
பயமுறுத்தவில்லை. யோபு 
மாத்திரமே பயப்படுகிறார்‌. 
பயப்படுகிறவர்கள்‌ 
பயப்படவேண்டியதில்லை, 
கர்த்தருக்கு பயப்படாதவர்கள்‌ எல்லா 
மனுஷருக்கும்‌ பயப்படுவார்கள்‌. 
நம்மிடத்தில்‌ தெய்வபயம்‌ இருக்கும்போது, 
நமக்குள்‌ மனுஷபயம்‌ இருக்காது. 


உத்தமம்‌ 
யோபு 81 : 85-40. 


யோபு 31:35. ஆ, என்‌ வழக்கைக்‌ 
கேட்கிறவன்‌ ஒருவன்‌ இருந்தால்‌ 
"நலமாயிருக்கும்‌ இதோ, சர்வவல்லவர்‌. 
எனக்கு உத்தரவு அருனிச்செய்யவும்‌, 
என்‌ எதிரானி தன்‌ வழக்கை 
எழுதிக்கொடுக்கவும்‌ எனக்கு. 
விருப்பமுண்டு. 





ழ்‌ நயனா 
யாய 


யோபு 81:86. அதை நான்‌ எண்‌ 
தோனின்மேல்‌ வைத்து, எனக்குக்‌ 
கிரீடமாகத்‌ தரித்துக்கொன்வேனே. 


யோபு 31:37. அவனுக்கு நான்‌ எண்‌ 
'நடைகளைத்‌ தொகை தொகையாய்க்‌ 
காண்பித்து, ஒரு பிரபுவைப்போல்‌ 
அவனிடத்தில்‌ போவேன்‌. 


யோபு 81:88. எனக்கு விரோதமாக எண்‌: 
காணிபூமி கூப்பிடுகிறதும்‌, 
அதின்படைச்சால்கள்கூட அழுகிறதும்‌, 


யோபு 84:99. கூலிகொடாமல்‌ நான்‌ 


உயத்திரவப்படுத்தினதும்‌ 
உண்டானால்‌, 


யோபு 91:40. அதின்‌ கோதுமைக்குப்‌ 
பதிலாக முன்ளாம்‌, வாற்கோதுமைக்குப்‌ 
பதிலாகக்‌ களையும்‌ முனைக்கக்கடவது 
என்றான்‌. யே௱பின்‌ வார்த்தைகள்‌ 
முடித்தது. 


யோபுவின்‌ 
குற்றம்‌ 
ஏழைகளை 


சிநேகிதர்‌ 
சொல்லும்போது, அவர்‌ 
வஞ்சித்து ஒடுக்கிறவர்‌ 
என்றும்‌. ஏழைகளின்‌ சம்பத்துக்களை 
அநியாயமாய்‌  அபசுரித்துக்கொண்டவர்‌ 
என்றும்‌ குற்றம்‌ சொல்லுகிறார்கள்‌. யோபு 
தன்னுடைய ஐசுவரியத்தை நியாயமான 
வழியில்‌ சேசரிக்கவில்லை என்றும்‌, 
அவர்‌ பிறருடைய  பொருட்கள்மீது 
ஆசைப்பட்டு, அவற்றை அநியாயமாய்‌ 
அபகரித்துக்கொண்டார்‌ என்றும்‌ அவர்மீது 
ற்ற! சொக்க 


தன்னிடத்தில்‌, தன்னுடைய 
சிநேகிதர்‌ சொல்லுவதுபோல எந்தக்‌ 
குற்றமும்‌ காணப்படவில்லை என்று யோபு 
தன்னைப்‌ பற்றிச்‌ சாட்சியாகச்‌ 
சொல்லுகிறார்‌. யோபு பிறருடைய 
சம்பத்தை அநியாயமாய்‌ அபகரித்துக்‌ 
கொண்டால்‌, அந்த சம்பத்தே யோபுவுக்கு 
விரோதமாகச்‌ சாட்சி சொல்லும்‌. ஆனால்‌. 
தனக்கு விரோதமாக ன்‌ காணி 
கூப்பிடவில்லை ்‌ ல 
படைச்சால்கள்‌ 
என்றும்‌ 


அவர்மீது 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யோபு யாருடைய  ஐகூவரியத்தையும்‌ 

அநியாயமாய்‌ அபசரித்துக்கொள்ளவில்லை. 
ர்‌ தீமையான வழிகளில்‌ பணம்‌ 

படவ வல்ப்‌ 


“தீமையின்‌ வல்லமைக்குத்‌ தப்ப 
வேண்டுமென்று தன்‌ கூட்டை உயரத்திலே 
வைக்கும்படிக்கு, தன்‌ வீட்டுக்குப்‌ 
பொல்லாத ஆதாயத்தைத்‌ 
தேடுகிறவனுக்கு ஐயோ! அநேக 
ஜனங்களை வெட்டிப்‌ போட்டதினால்‌ 
உன்‌ வீட்டுக்கு வெட்கமுண்டாக 
ஆலோசனைபண்ணினாய்‌;: உன்‌ 
ஆத்துமாவுக்கு விரோதமாய்ப்‌ 
பாவஞ்செய்தாய்‌. கல்லு சுவரிலிருந்து 
கூப்பிடும்‌, உத்திரம்‌  மச்சிலிருந்து 
சாட்சியிடும்‌ இரத்தப்பழிகளாலே 
பட்டணத்தைக்‌ கட்டி, அநியாயத்தினாலே 
நகரத்தைப்‌ பலப்படுத்துகிறவனுக்கு 
ஐயோ!” (ஆப 29-12), 


யோபு 
குறித்தும்‌ 
வேவைபாட்களுக்குக்‌ 

பலனைப்‌ 

31:39), 
பொருளுக்கும்‌ கிரயம்‌ 
அதை அநியாயமாய்‌ அபகரித்துக்‌ 
கொள்ளவில்லை. தன்னுடைய 
வேலையாட்களுக்கு நியாயமாய்‌ என்ன 
கூலி கொடுக்கவேண்டுமோ அதை 
யோபு சரியாகக்‌ கொடுத்துவிடுகிறார்‌. 
வேயையாள்‌. தன்‌ கூலிக்கு 
பாத்திரவானாயிருக்கிறான்‌ என்பதை 
யோபு றிததிரககிறா 


யோபு பயிரிட்டவர்களின்‌. 
ஆத்துமாவை உபத்திரவப்படுத்தின தில்லை. 
ஆகாப்‌ நாபோத்தின்‌ திராட்சத்தோட்டத்தை 
அநியாயமாக அபகரித்துக்கொண்டது 
போல, யோபு யாருடைய சம்பத்தையும்‌ 
அநியாயமாக அபகரித்துக்கொள்ளவில்லை. 
ஆகாப்‌ நாபோத்தைக்‌ கொன்றுபோட்டு, 
அவனுடைய சுதந்தரத்தை தனக்கு 
சொந்தமாக்கிக்கொண்டான்‌. யோபு ஒரு 
காணியாட்சியை தனக்கு சொந்தமாக்கிக்‌ 
கொள்ளும்‌ போது, அதற்குரிய கிரயம்‌ 
கொடுத்துத்தான்‌. வாங்குகிறார்‌. 


தன்னுடைய சம்பத்தைக்‌ 
சாட்சி சொல்லுகிறார்‌. யோபு 
கூலிகொடாமல்‌ 
புசிக்கவில்லை. 
யோபு எந்தப்‌ 
செலுத்தாமல்‌, 





ழ்‌ நள 
ஈயா 


பபிரிட்டவர்களை வஞ்சித்தோ, அல்லது 
அவர்களைக்‌ கொன்று போட்டோ, யோபு 
யாருடைய காணியாட்சியையும்‌ தனக்குச்‌ 
ன பதக வினை 


தன்னிடத்தில்‌ 
காணப்படுமென்றால்‌, தனக்கு 
நன்மைக்குப்‌ பதிலாக தீமை 
உண்டாகட்டும்‌ என்று யோபு சாட்சியாகச்‌ 
சொல்லுகிறார்‌. “எனக்கு விரோதமாக என்‌. 
காணிபூமி கூப்பிடுகிறதும்‌. 
அதின்படைச்சால்கள்கூட  அழுகிறதும்‌. 
கூலிகொடாமல்‌ நான்‌ அதின்‌ பலனைப்‌ 
புசித்து, பமிரிட்டவர்களின்‌ ஆத்துமாவை 
உபத்திரவப்படுத்தினதும்‌ உண்டானால்‌, 
அதின்‌ கோதுமைக்குப்‌ பதிலாக முள்ளும்‌, 
வாற்கோதுமைக்குப்‌ பதிலாகக்‌ களையும்‌ 
முளைக்கக்கடவது' (யோபு 31:38-40) 
என்று யோபு சொல்லுகிறார்‌ 


யோபு இதுவரையிலும்‌ தன்னுடைய 
நியாயத்தை, தன்னுடைய 
சிநேகிதரிடத்தில்‌ எடுத்துச்‌ சொன்னார்‌ 
இப்போதோ, தன்னுடைய விவாதத்தின்‌ 
முடிவில்‌, யோபு தன்னுடைய வழக்குகளை 
தேவனுடைய நியாயாசனத்திற்கு முன்பாக 
அறிக்கை செய்கிறார்‌. தன்னுடைய 
சிநேகிதரிடத்திலிருந்து தனக்கு நியாயம்‌ 
கிடைக்காது என்பதை யோபு 
அறிந்திருக்கிறார்‌ ஆகையினால்‌, 
நியாயம்‌ கொடுக்கிற தேவனுடைய 
நியாயசனத்திற்கு முன்பாக, யோபு 
தன்னுடைய வழக்குகளை சமர்ப்பிக்கிறார்‌. 
“ஆ, என்‌ வழக்கைக்‌ கேட்கிறவன்‌ 
ஒருவன்‌ இருந்தால்‌ நலமாயிருக்கும்‌; 
£, சர்வவல்லவர்‌ எனக்கு 
உத்தரவு அருளிச்செய்யவும்‌. என்‌ எதிராளி 
தன்‌ வழக்கை எழுதிக்கொடுக்கவும்‌ 
எனக்கு விருப்பமுண்டு” (யோபு 31:35) 
என்று யோபு தன்னுடைய மனதின்‌ 
விருப்பத்தை வெளிப்படுத்துகிறார்‌. 


அநியாயம்‌ 


இருதயம்‌ 


இருக்கும்போது, நம்முடைய இருதயத்தின்‌ 
நினைவுகளை யாருக்கும்‌ மறைக்காமல்‌, 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அதைத்‌ தாராளமாய்‌ வெளிப்படுத்திக்‌ 
காண்பிப்போம்‌. நம்முடைய இருதயத்தில்‌ 
சுத்தம்‌ இருக்கும்‌ போது, நம்முடைய 
இருதயத்தின்‌ எண்ணங்களை எல்லோரும்‌ 
பார்ப்பதற்கு அனுமதி கொடுப்போம்‌. 
மனுஷர்‌ நம்முடைய இருதயத்தைப்‌ 
பார்த்தாலும்‌, அவர்களுடைய கண்களில்‌ 
உண்மையும்‌ இருக்காது. அவர்களுடைய 
பார்வையில்‌ நீதியும்‌ இருக்காது. 
நம்முடைய உண்மைகளை நாம்‌ 
மறைக்காமல்‌ அவர்களுக்குக்‌ 
காண்பித்தாலும்‌, அவர்களுக்கு உண்மை 
பொய்யாகத்‌ தெரியும்‌. நீதி அநீதியாகத்‌ 
தெரியும்‌. 


தேவனோ  நீதியுள்ளவர்‌. 
பரிசுத்தர்‌. அவர்‌ 
மனுஷன்‌ முகத்தைப்‌ பார்க்கும்போது, 
தேவன்‌ மனுஷனுடைய இருதயத்தை 
ஆராய்ந்து பார்க்கிறார்‌. இருதயத்திலுள்ள 
உண்மையையும்‌, மாய்மாலத்தையும்‌ 
தேவன்‌ கண்டுபிடித்துவிடுகிறார்‌. 
நம்முடைய இருதயம்‌ சுத்தமாயிருக்கும்‌ 
போது, தேவன்‌ நம்முடைய இருதயத்தை 
ராய்ந்து பார்க்கும்போது நமக்குள்‌ 
சந்தோஷமுண்டாகும்‌. தேவன்‌ தம்முடைய 
சத்தியத்தின்டி நமக்குத்‌ தீர்ப்புக்‌ 
கொடுப்பார்‌ என்று, நாம்‌ அவருடைய 
சமுகத்தில்‌ ஆறுதலாய்‌ அமர்ந்திருப்போம்‌. 


யோபுவின்‌ சிநேகிதர்‌ அவரை, 
அநியாயக்காரர்‌ என்றும்‌ அக்கிரமக்காரர்‌ 
என்றும்‌, மாய்மாலக்காரர்‌ என்றும்‌ குற்றம்‌ 
சொல்லுகிறார்கள்‌. அவர்கள்‌ தன்மீது 
சொல்லுகிற குற்றச்சாட்டுக்களை யோபு 
ஒரு புஸ்தகத்தில்‌ எழுதி, அதை 
தேவனுடைய சமுகத்தில்‌ சமர்ப்பிக்க 
வேண்டும்‌ என்று விரும்புகிறார்‌. 
யோபுவின்‌ சிநேகிதர்‌ நேரத்திற்குத்‌ 
தகுந்தடி மாறி மாறிப்பேசுவார்கள்‌. 
அவர்கள்‌ சொல்லுவதை ஒரு புஸ்தகத்தில்‌ 
எழுதிவிட்டால்‌, அவர்கள்‌ சொன்னதை 
இனிமேல்‌ மாற்ற முடியாது. யோபு 
அவர்கள்‌ சொன்ன குற்றச்சாட்டுக்களை 
தேவனுடைய சமுகத்தில்‌ அப்படியே 
சமர்ப்ரிக்கவேண்டும்‌ என்று விரும்புகிறார்‌. 
ஆகையினால்‌, “இதோ, சர்வவல்லவர்‌ 
எனக்கு உத்தரவு அருளிச்செய்யவும்‌, 


அவர்‌ 
சத்தியமுள்ளவர்‌. 





ழ்‌ நவள 
யாய 


எதிராளி தன்‌ 


என்‌ வழக்கை 
எனக்கு 
என்று 


உணு” 
(யோபு 
ய்‌ க்ப்‌ 


31:35) 


தன்னிடத்தில்‌ பாவமில்லை என்று 
யோபு நம்புகிறார்‌. ஒரு வேளை 
தன்னிடத்தில்‌ பாவம்‌ இருக்கிறது என்று 
தேவன்‌ சொல்லுவார்‌ என்றால்‌, யோபு 
அந்தப்‌ பாவத்தை அறிந்துகொள்ள 
வேண்டுமென்று விரும்புகிறார்‌. தான்‌ 
செய்த பாவத்தை மறைக்க 
வேண்டுமென்பதற்காக அல்ல, அதை 
தேவனுடைய சமுகத்தில்‌ அறிக்கை 
செய்து, அவருடைய இரக்கத்தைப்‌ 
பெற்றுக்‌ கொள்ள வேண்டும்‌ 
என்பதற்காகவே, யோபு தன்னுடைய 
பாவத்தை அறிந்து கொள்ள விருப்புகிறார்‌. 
தன்னுடைய பாவங்களுக்கு மனம்வருந்தி, 
தேவனுடைய சமுகத்தில்‌ மன்னிப்பு 
கேட்கும்போது, தன்னுடைய பாவங்கள்‌ 
மன்னிக்கப்படும்‌ என்னும்‌ நம்பிக்கை 
யோபுவினிடத்தில்‌ இருக்கிறது. 


தேவன்‌ தனக்கு உத்தரவு 
அருளிச்செய்யும்போது, அந்த உத்தரவை 
யோபு தன்‌ தோளின்மேல்‌ வைத்து. 
தனக்கு கிரீடமாக தரித்துக்கொள்ள 
வேண்டுபென்று விரும்புகிறார்‌ 
(யோபு 31:36). ஏனென்றால்‌ தேவனுடைய 
உத்தரவில்‌ அநீதி இருக்காது. 
தேவன்‌ சகலவற்றையும்‌ தன்னுடைய 
நன்மைக்காகவே செய்வார்‌ என்று யோபு 
விசுவாசிக்கிறார்‌. 


தன்னுடைய சிநேகிதர்‌ தன்மீது 
சொல்லுகிற குற்றச்சாட்டுக்கள்‌ பொய்யாது 
என்று, தேவன்‌ உத்தரவு அருளிச்‌ 
செய்யும்போது தெளிவுபடுத்தும்‌. அதுவும்‌ 
யோபுவுக்கு மகிழ்ச்சியாகயிருக்கும்‌. 
தேவனுடைய நியாயத்தீர்ப்பே முடிவானது. 
அதுவே நித்தியமானது. தேவனுடைய 
தீர்ப்புக்கு. விரோதமாக, யோபுவின்‌ 
சிநேகிதரால்‌ தீர்ப்பு சொல்ல முடியாது. 
ஆகையினால்‌ யோபு தன்னுடைய 
வழக்குகளை, தன்னுடைய 
சிநேகிதரிடத்தில்‌ விசாரிக்க ஒப்புக்‌ 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யோபுவின்‌ சிநேகிதர்‌ அவர்மீது 
சொல்லுகிற குற்றச்சாட்டுக்களுக்கு, யோபு 
இதுவரையிலும்‌ பிரதியுத்தரம்‌ சொன்னார்‌. 
ஆனால்‌ அவர்களோ யோபுவின்‌ 
பிரதியத்தரத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. 
இப்போது யோபு, தன்னுடைய 
பிரதியுத்தரத்தை, தேவனுடைய 
நியாயசனத்திற்கு முன்பாக சொல்ல 
வேண்டுமென்று விரும்புகிறார்‌ 
தன்னுடைய நடைகளை, 
சிநேகிதருக்கு முன்பாக, 
தொகையாக காண்பிக்கவேண்டுமென்று, 
விரும்புகிறார்‌ (யோபு 31:37. யோபு 
தன்னுடைய உத்தமத்தை உறுதியாய்‌ 
நம்புகிறார்‌. ஆகையினால்‌ தன்னுடைய 
ஜீவியபாதையை யோபு தன்‌ 
சிநேகிதருக்கு மறைக்காமல்‌, அதை 
தொலை ர தொகையாக காண்பிக்க 
ரும்புகிறார்‌. 


யோபு தன்னுடைய உத்தமத்தை 
தனக்கு கிரிடமாகத்‌ தரித்துக்கொள்ள 
தீர்மானித்திருக்கிறார்‌. கிரீடத்தைத்‌ 
தரித்துக்‌ கொள்கிறவர்கள்‌ 
பயப்படமாட்டார்கள்‌. யோபு தன்னுடைய 
உத்தமத்தைக்‌ குறித்து 
உறுதியாயிருப்பதினால்‌, தன்னுடைய 
உத்தமம்‌ தனக்கு கிரிடம்போல 
இருக்கும்‌ என்று விசுவாசிக்கிறார்‌. 

சிறைச்சாலையில்‌ காவல்‌ வைக்கப்‌ 
பட்டிருக்கிறவர்கள்‌,  நியாயாசனத்திற்கு. 
முன்பாக விசாரிக்கப்படும்போது 
பதட்டத்தோடிருப்பார்கள்‌. அவர்கள்‌ 
குற்றம்‌ செய்திருப்பார்களென்றால்‌, 
தங்களுடைய குற்றம்‌ கண்டுபிடிக்கப்பட்டு, 
தண்டனை  நிரூபிக்கப்படுமோ என்று 
பயப்படுவார்கள்‌. இதனால்‌ குற்றவாளிகள்‌ 
நியாயாபதிகளைப்‌ பார்த்தும்‌, தங்களுக்கு 
விரோதமாக குற்றம்‌ சொல்லுகிறவர்களைப்‌ 
பார்த்தும்‌ பயப்படுவார்கள்‌. 
யோபுவினிடத்தில்‌ 
இப்படிப்பட்ட எதுவுமில்லை. 
யோபுவுக்கு தேவனே 
நியாயாதிபதியாயிருக்கிறார்‌. அவருடைய 
சிநேகிதர்கள்‌ அவர்மீது குற்றம்‌ 
சொல்லுகிறார்கள்‌. தேவன்‌ தன்னுடைய 
வழக்கை விசாரிக்கும்‌ போது, 


ஆனால்‌ 
பயம்‌ 





ழ்‌ நள 
யாய 


சிநேகிதருக்கு 


கலங்காமல்‌, 


யோபு தன்னுடைய 
முன்பாக, பயப்படாமல்‌, 
பதட்டப்படாமல்‌, "ஒரு பிரபுவைப்போல 
அவனிடத்தில்‌ போவேன்‌” (யோபு 31:37) 
என்று விசுவாசத்தோடு சொல்லுகிறார்‌. 


யோபு விசாரிக்கப்படும்போது 
அவருக்கு நீதி கிடைக்கும்‌. அவர்மீது 
சொல்லப்படுகிற அநீதியான 
குற்றச்சாட்டுக்கள்‌ பொய்யானது என்பது 
நிரூபிக்கப்படும்‌. யோபு ஒரு நீதிமான்‌ 
என்றும்‌, அவர்‌ ஒரு உத்தமர்‌ என்றும்‌ 
எல்லோருக்கும்‌ முன்பாக தீர்ப்பு 
சொல்லப்படும்‌. தேவனுடைய உத்தரவு 
யோபுவுக்கு ஒரு கிரீடம்‌ போல இருக்கும்‌ 
ஆகையினால்‌, யோபு தன்னுடைய 
வழக்குகளை தேவனுக்கு முன்பாகவும்‌. 
தன்மீது குற்றம்‌ சொல்லுகிற தன்னுடைய 
சிநேகிதரு முன்பாகவும்‌ தொகை 


தொகையாய்க்‌ காண்பிக்கிறார்‌ 


நியாயாதிபதி குற்றவாளிகளுக்குத்‌ 
தான்‌ தண்டனை கொடுப்பார்‌. அவர்‌ 
நிரபராதிகளை விடுதலை செய்வார்‌ 
யோபு தன்னுடைய நியாயாதிபதிக்கு 
முன்பாகவும்‌, தன்மீது குற்றம்‌ சொல்லுகிற 
தன்னுடைய சிநேகிதருக்கு முன்பாகவும்‌, 
ஒரு பிரபுவைப்போல போகிறார்‌. யோபு 
க கிரீடத்தைத்‌ தரித்துக்கொள்ள 
பிரபுவைப்போல 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யோபு தன்னுடைய வழக்கு 
விசாரிக்கப்படும்போது. தன்னை ஒரு 
உத்தமன்‌ என்று சொல்லிக்கொள்கிறார்‌. 
ஆனாலும்‌ தேவனுடைய சமுகத்திற்கு 
முன்பாக, யோபு ஜெபம்பண்ணும்போது, 
“நான்‌ ஒரு நீசன்‌” என்று சொல்லி 
தன்னைத்‌ தாழ்த்துகிறார்‌. 


“இதோ, நான்‌ நீசன்‌: நான்‌ உமக்கு 
என்ன மறுஉத்தரவு சொல்லுவேன்‌; என்‌ 
கையினால்‌ என்‌ வாயைப்‌ பொத்திக்‌ 
கொள்ளுகிறேன்‌. நான்‌ இரண்டொருதரம்‌ 
பேசினேன்‌; இனி, நான்‌ பிரதியுத்தரம்‌ 
கொடாமலும்‌ பேசாமலும்‌ இருப்பேன்‌ 
என்றான்‌" (யோபு 40:4,5). 


"தேவரீர்‌ சகலத்தையும்‌ செய்ய 
வல்லவர்‌; நீர்‌ செய்ய நினைத்தது 
தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன்‌;: 
அறிவில்லாமல்‌ ஆலோசனையை 
மறைக்கிற இவன்‌ யார்‌? ஆகையால்‌ நான்‌ 
எனக்குத்‌ தெரியாததையும்‌, என்‌ புத்திக்கு 
எட்டாததையும்‌, நான்‌ அறியாததையும்‌ 
அலப்பினேன்‌ என்கிறேன்‌” (யோபு 42:23). 


யோபு தன்னுடைய உத்தமத்தைப்‌ 
பற்றி, தன்னுடைய சிநேகிதரிடத்தில்‌ 
விவாதம்பண்ணினார்‌. ஆனாலும்‌ யோபு 
தேவனுடைய சமுகத்திற்கு முன்பாக 
தன்னையே தாழ்த்தி, 

இரக்கத்தைப்‌ பெற்றுக்‌ 





ழ்‌ நள 
யாய 


யோபுவுக்கும்‌ அவருடைய மூன்று 
சிநேகிதருக்கும்‌ தொடர்ந்து விவாதம்‌ 
நடைபெறுகிறது. அவர்களுடைய 
விவாதத்தில்‌ முடிவு எதுவும்‌ 
ஏற்படவில்லை. ஆகையினால்‌ அவர்கள்‌ 
வழக்காடும்போது, அவர்களுக்கு ஒரு 
நடுவர்‌ தேவைப்படுகிறார்‌. எலிகூ 
என்பவர்‌ அவர்களுக்கு நடுவராகயிருந்து 
ஆலோசனை சொல்லுகிறார்‌. எலிகூவின்‌ 
வம்சவரலாறு (யோபு 324-5), யோபும்‌ 
அவருடைய சிநேகிதரும்‌ எலிகூவைவி 
வயதில்‌ மூத்தவர்கள்‌. ஆனாலும்‌ எலி௯ 
அவர்களோடு ரியமாக தன்னுடைய 
கருத்துக்களை எடுத்துச்‌ சொல்லுகிறார்‌. 


எலிகூ இதுவணையிலும்‌ 
முதியோருக்கு மதிப்பு கொடுத்து பேசாமல்‌. 
அமைதியாகயிருந்தார்‌. இப்போதோ 
தன்னுடைய அபிப்பிராயத்தை 
அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறார்‌ 
(யோபு 32:6-10). யோபுவும்‌ அவருடைய 
சிநேகிதரும்‌ பேசிய 
வசனங்களெல்லாவற்றையும்‌ எலிகூ 
பொறுமையோடு கேட்டுக்கொண்டிருந்தார்‌ 
அவர்களுடைய வசனங்கள்‌ முடியுமென்று 
காத்திருந்தார்‌ (யோபு 3241-13). எலிகூ 
அவர்களுக்கு புதிய வசனங்களைச்‌ 
சொல்லுகிறார்‌ (யோபு 3214417). 
எலிகூவின்‌ இருதயத்தில்‌ நல்ல சிந்தனை 
நிரம்பியிருக்கிறது அவை 
வார்த்தைகளாக வெளிவருகிறது 
(யோபு 3218-20 


எலிகூ முகத்தாட்சணியம்‌ 
பண்ணாமல்‌ நடுநிலை வகித்துப்‌ 
பேசுகிறார்‌ (யோபு 32:21,22). எலிகூ நல்ல. 
கருத்துக்களைச்‌ சொல்லுகிறார்‌. யோபு 
அவருக்கு பிரதியுத்தரம்‌ சொல்லவில்லை. 
தேவனே  எலிகூவுக்கு பிரதியுத்தரம்‌ 
சொல்லுகிறார்‌. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எலிகூ 
யோபு 92 : 1-5 


யோபு 321. யோபு தன்‌ பார்வைக்கு 
தீதிமானாயிருத்தபடியினால்‌, அவனுக்கு, 
அந்த மூன்று மனுஷரும்‌ பிரதியுத்தரம்‌ 
சொல்லி ஓய்த்தார்கள்‌. 


யோபு 822. அதினால்‌ ராமின்‌ 
வம்சத்தானான பூசியனாகிய 
பரகெயேலின்‌ குமாரன்‌ எலிகூவுக்குக்‌ 
கோபம்மூண்டது; யோபு, 
தேவனைப்பார்க்கிலும்‌, தன்னைத்‌ 
தான்‌ நீதிமானாக்கின தினிமித்தம்‌, 
அவன்‌ மேலும்‌ அவனுக்குக்‌ 
கோபம்முண்டது. 


யோபு 82:8. கொடுக்கத்தக்க மறுமொழி 
யோபின்‌ மூன்று  சிநேகிதருக்கும்‌ 
அகப்படாதிருத்தும்‌, அவர்கள்‌ அவனை 
ஆகாதவனென்று தீர்த்ததினிமித்தம்‌, 
அவர்கன்மேலும்‌ அவனுக்குக்‌ கோபம்‌ 


மூண்டது. 


யோபு 8254. 
பார்க்கிலும்‌. 
படியினால்‌, 
வார்த்தைகள்‌ 
காத்திருந்தான்‌. 


அவர்கள்‌ தன்னைப்‌ 
வயதுசென்‌றவர்கனான 
எலிகூ யோயின்‌' 
முடி த்துதீருமட்டும்‌ 


யோபு 825. அத்த மூன்று மனுஷரின்‌: 
வாயிலும்‌ மறுஉத்தரவு 
பிறக்கவில்லையென்று. எலிகூ, 
கண்டபோது, அவனுக்குக்‌ 
மூண்டது. 


யோபுவும்‌ அவருடைய சிநேகிதரும்‌ 
தொடர்ந்து விவாதம்பண்ணிக்‌ 
கொண்டிருக்கிறார்கள்‌. அவர்களுடைய 
வார்த்தைகளில்‌ வேகமும்‌, கோபமும்‌ 
அதிகமாயிருக்கிறது. அவர்களுடைய 
விவாதம்‌ முடிவுக்கு வரவில்லை. இவர்கள்‌ 
நான்கு விவாதம்பண்ணிக்‌ 
கொண்டிருக்கும்போது, இவர்களுடைய 
விவாத வார்த்தைகளை எலிகூ என்பவர்‌ 
கவனமாய்க்‌ கேட்டுக்‌ கொண்டிருக்கிறார்‌. 
எலிகூ இவர்களைவிட வயதில்‌ 
இளையவர்‌. இவர்‌  யோபுவுக்கும்‌ 
அவருடைய சிநேகிதருக்கும்‌ நடுவில்‌, 
த வதன 


கோபம்‌ 





ழ்‌ நவள 
யாய 


யோபுவின்‌ சிநேகிதர்‌ மூன்றுபேரும்‌ 
இப்போது அமைதியாகயிருக்கிறார்கள்‌. 

ர்கள்‌ யோபுவின்‌ விவாதத்திற்கு 
பிரதியுத்தரம்‌ சொல்லி ஒய்ந்துவிட்டார்கள்‌. 
யோபு தன்‌ பாதைக்கு 
நீதிமானாயிருக்கிறார்‌. தங்களுடைய 
விவாதத்திற்கு போபு பதில்‌ சொல்லட்டும்‌ 
என்று, அவருடைய மூன்று 
சிநேகிதர்களும்‌ காத்துக்‌ 
பெண்கள்‌. ப 


ஒருவர்‌ ஒரு கருத்தில்‌ 
உறுதியாகயிருக்கும்‌ போது, அவரோடு 
எவ்வளவுதான்‌ விவாதம்பண்ணினாலும்‌ 
ஒரு பிரயோஜனமும்‌ உண்டாகாது. 
யோபு தன்னுடைய பார்வைக்கு 
நீதிமானாயிருக்கிறார்‌. தான்‌ ஒரு உத்தமர்‌ 
என்பதை உறுதியாய்‌ நம்புகிறார்‌. 
யோபுவின்‌ நம்பிக்கையில்‌ மாற்றம்‌ 
எதுவுமில்லை. ஆகையினால்‌ யோபுவோடு 
விவாதம்பண்ணி இனிமேல்‌ 
பிரயோஜனமில்லை என்று நினைத்து, 
யோபுவின்‌ சிநேகிதர்கள்‌ 
அமைதியாகமிருக்கிறார்கள்‌. 


யோபுவின்‌ சிநேகிதர்கள்‌ அவர்மீது 
தப்பிதமாக குற்றம்‌ சொல்லுகிறார்கள்‌. 
அவர்களுடைய நியாயத்தீர்ப்பில்‌ 
உண்மையில்லை. யோபு தன்‌ பார்வைக்கு. 
நீதிமானாயிருப்பதுபோல அவர்‌ 

க முன்பாகவும்‌ 


வனுக்கு 
நீதிமானாகயிருக்கிறார்‌ 


எலிகூ என்னும்‌ பெயருக்கு, “அவர்‌ 
என்னுடைய தேவன்‌” என்று பொருள்‌. 
இவர்‌ பரகெயேலின்‌ குமாரன்‌. பரகெயேல்‌ 
ராமின்‌ வம்சத்தானான பூசியன்‌. பூசின்‌ 
சந்ததியார்‌ பூசியர்‌ என்று, 

அழைக்கப்படுகிறார்கள்‌. பூஸ்‌ நாகோரின்‌ 
இரண்டாவது குமாரன்‌ (ஆதி 22:21). 
ராமின்‌ வம்சத்தாரை ஆராமின்‌ வம்சத்தார்‌ 
என்றும்‌ சொல்லுகிறார்கள்‌. சீரியர்கள்‌ 
என்னப்படும்‌ அரமியர்கள்‌ ஆராமின்‌ 
வம்சத்தைச்‌ சேர்ந்தவர்கள்‌ (ஆதி 22:21). 


ஆபிராமின்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 
பெயருக்கு “உயரம்‌. 
என்று பொருள்‌. 


ராமின்‌ வம்சத்தாரை, 
வம்சத்தார்‌ என்றும்‌ 
ராம்‌ என்னும்‌ 
உயர்ந்தது” 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆபிராம்‌ என்னும்‌ பெயருக்கு, “உயர்ந்த 

தகப்பன்‌” என்று பொருள்‌. ஆபிரகாம்‌ 

என்னும்‌ பெயருக்கு "திரளான 

ஜனங்களுக்கு பெரிய தகப்பன்‌" என்று 
ர்‌ சொல்லலாம்‌. 


எலிகூ யோபுவின்‌ 
வார்த்தைகளையும்‌ அவருடைய மூன்று 
சிநேகிதரின்‌ வார்த்தைகளையும்‌ கேட்டு 
கோபப்படுகிறார்‌. அவருக்கு 
யோபுவின்மீது அதிகமான கோபம்‌ 
வருகிறது. அவர்‌  தேவனைப்பற்றி 
பயபக்தியாய்ப்‌ பேசவில்லை. யோபு 
தேவனைப்‌ பார்க்கிலும்‌ தன்னைத்தான்‌ 
நீதிமானாக்குகிறார்‌. இதனால்‌ யோபுவின்‌ 
மீது எலிகூவுக்கு கோபமூண்டது. 


சிநேகிதரோடு 
அவர்‌ 


யோபு தன்னுடைய 
விவாதம்பண்ணும்‌ போது, 
தன்னுடைய உத்தமத்தை 
நிரூபிப்பதற்காகத்தான்‌. அதிகமான 
முயற்சிகளை ஏறெடுக்கிறார்‌. தேவனுடைய 
நீதியைப்‌ பற்றியோ, அவருடைய 
உத்தமத்தைப்பற்றியோ யோபு ஒன்றும்‌ 
சொல்லவில்லை. தான்‌ 
நீதிமானாகயிருந்தாலும்‌, தேவன்‌ 
தன்னைத்‌ தண்டிக்கிறார்‌ என்று யோபு 
வருத்தப்படுகிறார்‌. தான்‌ ஒரு நீதிமான்‌ 
என்று சொல்லுகிற யோபு, தேவன்‌ ஒரு 
நீதிமான்‌ என்று அவர்‌ சாட்சியாய்ச்‌ 
சொல்லவில்லை.  எலிகூ. யோபுவின்‌ 
வார்த்தைகளைக்‌ கவனித்துக்‌ கேட்கிறார்‌. 
யோபு தேவனைப்‌ பார்க்கிலும்‌ 
தன்னைத்தான்‌ நீதிமானாக்குகிறார்‌ என்று 
எலிகூவுக்கு யோபுவின்மீது, 
கோபமூண்டது. 


யோபு ஒரு நல்லவர்‌ என்பதை 
எலிகூவும்‌ அங்கீகரிக்கிறார்‌. ஆகையினால்‌ 
யோபுவோடு விவாதம்பண்ணுகிற. 
அவருடைய மூன்று சிநேகிதர்மேலும்‌ 
எலிகூ. கோபப்படுகிறார்‌. அவர்கள்‌ மூன்று 
பேரும்‌ யோபுவினிடத்தில்‌ அன்பு 
கூரவில்லை. யோபுவுக்கு ஆறுதல்‌ 
சொல்ல வந்தவர்கள்‌, அவருக்கு 
ஆறுதலான. த்‌ ச்‌ 
சொல்லாமல்‌, 
வேதனைப்படுத்துகிறார்கள்‌. 
எலிகூ அவர்கள்‌ த என்றுகாம்தப்‌ 
கோபப்படுகிறார்‌. 





ழ்‌ நள 
யாய 


யோபு தன்னுடைய மூன்று 
சிநேகிதரோடும்‌ விவாதம்பண்ணும்போது. 
அவருக்குக்‌ கொடுக்கத்தக்க மறுமொழி 
அவர்களிடத்தில்‌ இல்லை. யோபவுக்கு 
அவர்களால்‌ நீதியான பிரதியுத்தரம்‌ 
சொல்லமுடியவில்லை. ஆனாலும்‌ 
அவர்கள்‌ யோபுவை ஆகாதவன்‌ என்று 
நியாயந்தீர்க்கிறார்கள்‌. யோபு ஒரு 
துன்மார்க்கன்‌ என்று, அவர்‌ ஒரு 
மாய்மாலக்காரர்‌ என்றும்‌ அவர்மீது 
குற்றம்‌ சொல்லுகிறார்கள்‌. இதனால்‌. 
எலிகூவுக்கு அவர்கள்மேலும்‌ கோபம்‌ 
வந்தது (யோபு 32:3). 


பொதுவாக விவாதம்‌ 
இதுபோலத்தான்‌ நடைபெறும்‌. 
விவாதிக்கிற இரண்டு பக்கத்திலும்‌ ஒரு 
தப்பிதமும்‌ இருக்காது. ஆனாலும்‌ 
ஒருவருக்கொருவர்‌ புரிந்துகொள்ளாமல்‌, 
தாங்கள்‌ நினைப்பதே சரியானது என்று 
ஒவ்வொருவரும்‌ சாதிப்பார்கள்‌. இதனால்‌ 
விவாதம்‌ முடிவுபெறாமல்‌ தொடர்ந்து 
நடைபெறும்‌. வார்த்தைகளில்‌ வேகமும்‌ 
கோபமும்‌ அதிகரிக்கும்‌. முடிவில்லாமல்‌ 
விவாதம்பண்ணும்போது யாராவது ஒருவர்‌ 
இவர்களுக்கு மத்திமில்‌ நடுவராக வந்து 
தீர்ப்பு சொல்லவேண்டும்‌. எலிகூ 
இவர்களுடைய விவாதத்திற்கு நடுவராக 
வருகிறார்‌. இவர்‌ யார்மீதும்‌ பட்சபாதம்‌ 
காண்பிக்கவில்லை. யாருக்கும்‌ தயவும்‌ 
தாட்சணியமும்‌ காண்பிக்கவில்லை. 


எலிகூ.. இதுவரையிலும்‌ யோபுவின்‌ 
வார்த்தைகளைக்‌ கேட்‌ ம்ம்‌ 
யோபும்‌ அவருடைய மூன்‌, 
சிநேகிதர்களும்‌  எலிகூவைவிட தலி 
மூத்தவர்கள்‌. அவர்கள்‌ 
தன்னைப்பார்க்கிலும்‌ வயது 
சென்றவர்களான படியினால்‌. எலிகூ 
யோபின்‌ வார்த்தைகள்‌ முடிந்துதீருமட்டும்‌ 
காத்திருந்தார்‌ (யோபு 32:4). 

யோபு பேசி முடித்த பின்பு. 
யோபுவின்‌ மூன்று சிநேகிதரில்‌ யாராவது 
ஒருவர்‌ அவருக்கு மறுஉத்தரவு கொடுக்க 
வேண்டும்‌. ஆனால்‌ அவர்கள்‌ 
முவரும்‌ இப்போது ஒன்றும்‌. 

மல்‌. அமைதியாயிருக்கிறார்கள்‌. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அந்த மூன்று மனுஷரின்‌ வாயிலும்‌ 
மறுஉத்தரவு பிறக்கவில்லையென்று எலிகூ. 
கண்டபோது, அவருக்குக்‌ கோபம்‌ 
மூண்டது (யோபு 32:5). யோபுவின்‌ 
அதத்‌ ருக்கு. மறுஉத்தரவு 
காடுக்காததினால்‌, எ ப்போ 
கோலின்‌ தில்‌ பேசுகிறார்‌. வத 


இனவயதுன்னவன்‌' 
யோபு 32 : 6-14 


யோபு 32:6. ஆதலால்‌ பரகெயேலின்‌ 
குமாரன்‌ எலிகூ என்னும்‌ பூசியன்‌ 
பிரதியுத்தரமாக: 

'இனவயதுள்ளவன்‌;; 

விருத்தாப்பியர்‌; ஆகையால்‌ 

அஞ்சி, என்‌ அபிப்பிராயத்தை: 
உங்களுக்கு முன்பாக வெளிப்படுத்தப்‌ 
பயத்திருந்தேன்‌.. 


யோபு 32:7. முதியோர்‌ பேசமட்டும்‌, 
வயதுசென்‌றவர்கன்‌' ஞானத்தை 
அறிவிக்கட்டும்‌ என்றிருந்தேன்‌. 


யோபு 32:8. ஆனாலும்‌ மனுஷரில்‌ ஒரு 
ஆவியுண்டு; சர்வவல்லவருடைய 
சுவாசமே அவர்களை: 
உணர்வுள்ளவர்களாக்கும்‌. 


யோபு 929.  பெரியோரெல்லாம்‌ 
ஞானிகளல்ல; முதியோரெல்லாம்‌ 


நீதியை அறிந்தவர்களுமல்ல. 


யோபு 82:10. ஆகையால்‌ எனக்குக்‌ 
செவிகொடுங்கள்‌; நானும்‌ எண்‌ 
அபிப்பிராயத்தை வெனிப்படுத்துவேன்‌. 
என்றேன்‌. 


யோபு 9211. 
வசனங்கள்‌ 
காத்திருந்தேன்‌; 
சொல்லத்தக்கதை. ஆராய்ந்து 
தேடுமட்டும்‌, உங்கள்‌ 
நியாயங்களுக்குச்‌ செவிகொடு த்தேன்‌. 


யோபு 32:12. நான்‌ உங்கள்‌ சொல்லைக்‌. 
கவனித்தேன்‌; ஆனாலும்‌ இதோ, 
உங்களில்‌ யோபுக்கு நியாயத்தைத்‌ 
கதெரியக்காட்டி., அவருடைய 
வசனங்களுக்கு ஏற்ற பிரதியுத்தரம்‌ 
சொல்லுகிறவனில்லை. 


இதோ, உங்கள்‌ 
முடியுமட்டும்‌ 
நீங்கள்‌ 





ழ்‌ நயனா 
யாய 


யோபு 3218. ஞானத்தை 
கண்டுபிடித்தோம்‌ என்று நீங்கள்‌ 
சொல்லாதபடி, பாருங்கள்‌; மனுஷனல்ல, 

ஜெயங்கொன்ன 


யோபு 82:14. அவர்‌ என்னைப்பார்த்துப்‌ 
பேசினதில்லை; நீங்கள்‌ சொன்ன 
வார்த்தைகளினால்‌ நான்‌ அவருக்குப்‌ 
யிரதியுத்தரம்‌ சொல்வதுமில்லை.. 

எலிகூ கண்ணியமும்‌ 
மனத்தாழ்மையுமுள்ளவர்‌. அவர்‌ தன்னைப்‌ 
பற்றிச்‌ சொல்லும்போது, “நான்‌ 
இளவயதுள்ளவன்‌” என்று சொல்லுகிறார்‌. 
யோபுவையும்‌ அவருடைய மூன்று 
சிநேகிதரையும்‌ பற்றி, “நீங்களோ 
விருத்தாப்பியர்‌” என்று சொல்லுகிறார்‌ 
விருத்தாப்பியர்‌ என்னும்‌ வார்த்தைக்கு. 
வயது முதிர்ந்தவர்‌ என்று பொருள்‌. 
யோபுவும்‌ அவருடைய மூன்று 
சிநேகிதரும்‌, தன்னைவிட வயதில்‌ 
மூத்தவர்களாகயிருந்ததினால்‌,  எலிகூ 
தன்னுடைய அபிப்பிராயத்தை 
அவர்களுக்கு முன்பாக வெளிப்படுத்த 
பயந்துகொண்டிருக்கிறார்‌ (யோபு 325). 


தன்னைவிட வயதில்‌ 
முதியவர்களோடு. தான்‌ பேசுவது 
தப்பிதமாக இருக்குமோ என்று எலிகூ 
பயப்படுகிறார்‌. நாமும்‌ எலிகூவைப்போல, 
பிறர்‌ சொல்லுகிற கருத்துக்களைக்‌ 
கேட்பதில்‌ தீவிரமாயிருக்கவேண்டும்‌, 
நம்முடைய கருத்துக்களைச்‌ 
சொல்லுவதற்கு தாமதமாமிருக்க 
வேண்டும்‌. கருத்துக்கு 
விரோதமாக மற்றவர்கள்‌ நம்மிடத்தில்‌. 
பேசும்‌ போது, நாம்‌ நீடிய 
பொறுமையோடிருக்கவேண்டும்‌. நிதானம்‌ 
காத்து அமைதியோடிருக்கவேண்டும்‌. 
மற்றவர்கள்‌ நம்மைவிட அதிக கல்வி 
கற்றவர்களாகயிருக்கலாம்‌. கர்த்தரிடத்தில்‌ 
அதிக பக்தியும்‌, ஆவிக்குரிய 
முதிர்ச்சியுமுள்ளவர்களா்‌ லாம்‌. 
இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில்‌ அவர்கள்‌ 
சொல்லுவதை நாம்‌ பொறுமையோடு 
கேட்கவேண்டும்‌. 


நம்முடைய 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


முதியோர்‌ பேசமட்டும்‌ வயது 
சென்றவர்கள்‌ ஞானத்தை அறிவிக்கட்டும்‌. 
என்று எலிகூ. இதுவரையிலும்‌ காத்துக்‌ 
கொண்டிருக்கிறார்‌. நாம்‌ வயதிற்கும்‌ 
கொடுக்க வேண்டும்‌. 
முதிர்ந்தவர்களுக்கு 

அதிகமாயிருக்கும்‌. 

சகலவற்றையும்‌ நீதியாயும்‌, கண்ர்‌ 
நியாயந்தீர்ப்பார்கள்‌. முதியோரின்‌ 
ஆலோசனைகளைக்‌ கேட்பது 
இளைஞர்களுக்கு நல்லது. அவர்கள்‌ 
சொல்லுகிற பவநங்களை நமக்கு 
பாடமாக எடுத்துக்கொள்ளவேண்டும்‌. 


செசரியா பட்டணத்திலுள்ள சீஷரில்‌ 
சிலர்‌ எங்களுபனேகூட வந்ததுமன்றி, 
சீப்புருதீவானாகிய மினாசோன்‌ என்னும்‌ 
ஒரு பழைய சீஷனிடத்திலே நாங்கள்‌ 
தங்கும்படியாக அவனையும்‌ தங்களோட 
கூட்டிக்கொண்டு வந்தார்கள்‌” (அப்‌ 2146) 
என்று பவுல்‌ சொல்லுகிறார்‌. 


'நீயோ 
உபதேசத்துக்கேற்றவைகளைப்‌ 
முதிர்வயதுள்ள புருஷர்கள்‌. 
ஜாக்கிரதையுள்ளவர்களும்‌, 

நல்லொழுக்கமுள்ளவர்களும்‌, தெளிந்த 
புத்தியுள்ளவர்களும்‌, விசுவாசத்திலும்‌ 
அன்பிலும்‌ பொறுமையிலும்‌ 
ஆரோக்கியமுள்ளவர்களுமாயிருக்கும்‌ படி 
புத்திசொல்லு. முதிர்வயதுள்ள 
ஸ்திரீகளும்‌ அப்படியே பரிசுத்தத்துக்‌ 
கேற்றவிதமாய்‌ நடக்கிறவர்களும்‌, 
அவதூறுபண்ணாதவர்களும்‌, 

மதுபானத்துக்கு அடிமைப்படாதவர்களுமா 
யிருக்கவும்‌, தேவவசனம்‌ தூஷிக்கப்படாத 
படிக்கு. பாலிய ஸ்திரீகள்‌ தங்கள்‌ 
புருஷரிடத்திலும்‌, தங்கள்‌ 
பிள்ளைகளிடத்திலும்‌ அன்புள்ளவர்களும்‌, 
தெளிந்த பத்தியுள்ளவர்களும்‌, 
கற்புள்ளவர்களும்‌, வீட்டில்‌ 
தரித்திருக்கிறவர்களும்‌ நல்லவர்களும்‌, 
தங்கள்‌ பிருஷருக்குக்‌ 
கீழ்ப்படிகிறவர்களுமாயிருக்கும்‌ படி, 


ஆரோக்கியான 
பேசு 





ழ்‌ நவள 
ஈயா 


போஸ்கள்‌ பவுல்‌ தீத்துவுக்கு உபதேசம்‌ 
பண்ணுகிறார்‌. 


தன்னைவிட வயதில்‌ 
முதிர்ந்தவர்கள்‌ பேசி முடிக்கட்டும்‌ என்று 
எலிகூ பொறுமையோடு காத்துக்‌ 
கொண்டிருக்கிறார்‌. அவர்கள்‌ சொல்லை 
எலிகூ கவனித்துக்‌ கேட்கிறார்‌. 
யோபுவின்‌ சிநேகிதர்கள்‌ தங்களுடைய 
விவாதத்தை நன்றாக எடுத்துச்‌ 
சொல்லுகிறார்கள்‌. ஆனாலும்‌ யோபு 
அவர்களைப்பற்றிச்‌ சொல்லும்போது, 
“இதோ, உங்களில்‌ யோபுக்கு நியாயத்தைத்‌ 
தெரியக்காட்டி, அவருடைய 
வசனங்களுக்கு ஏற்ற  பிரதியுத்தரம்‌ 
சொல்லுகிறவனில்லை' (யோபு 3212) 
என்று சொல்லுகிறார்‌ 


எலிகூ யோபுவின்‌ சிநேகிதரிடத்தில்‌ 
மேலும்‌ சொல்லும்போது. “ஞானத்தை 
கண்டுபிடித்தோம்‌... என்று நீங்கள்‌ 
சொல்லாதபடி பாருங்கள்‌; மனுஷனல்ல, 
தேவனே அவரை ஜெயங்கொள்ள 
வேண்டும்‌” (யோபு 3243) என்றும்‌ 
சொல்லுகிறார்‌ 


எலிகூ யோபுவின்‌ விவாதத்தையும்‌. 
அவருடைய மூன்று சிநேகிதரின்‌ 
விவாதத்தையும்‌ கவனித்துக்‌ கேட்கிறார்‌. 
அவர்கள்‌ விவாதம்பண்ணுவதற்கு 
வார்த்தைகளையும்‌ கருத்துக்களையும்‌ 
தேடிப்பார்க்கிறார்கள்‌. ஆனால்‌ 
அவர்களுக்கு விவாதம்பண்ண சரியான 
வசனங்கள்‌ கிடைக்கவில்லை. யோபுவின்‌ 
வசனங்களுக்கு ஏற்ற பிரதியுத்தரத்தை. 
அவருடைய மூன்று சிநேகிதராலும்‌ 
'சொல்லமுடியவில்லை. 


நாம்‌ விவாதம்பண்ணும்போது. 
நம்மோடு விவாதம்பண்ணுகிறவர்களின்‌. 
வசனங்களை மிகவும்‌ கவனமாகக்‌ 
கேட்க வேண்டும்‌ அவர்கள்‌ 
நமக்கு பிடித்ததைப்‌ பேசினாலும்‌, 
பிடிக்காததைப்‌ பேசினாலும்‌, 
அவர்களுடைய வசனங்களைக்‌ 


கவனித்துக்‌ கேட்க வேண்டும்‌. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அப்போதுதான்‌ நம்மால்‌ அவர்களுக்கு 
ஏற்ற பிரதியுத்தரம்‌ சொல்லமுடியும்‌. 
அவர்கள்‌ சொல்லுவதைக்‌ கேட்டால்தான்‌, 
நம்முடைய கருத்தை அவர்களுக்கு 
நிரூபித்துச்‌ சொல்ல முடியும்‌. 
கேட்கிறவர்கள்‌ 

மாய்க்‌ கற்றுக்‌ கொள்கிறவர்கள்‌ 
போதிக்கவேண்டும்‌. 


எலிகூ 

தைரியமுமுள்ளவர்‌. 
பேசவேண்டும்‌. என்றும்‌, 
பேசவேண்டும்‌ என்றும்‌ 
நன்றாய்த்‌ தெரிந்திருக்கிறது. 
பேசாமல்‌ எப்படி 
வேண்டும்‌ என்பதும்‌ 
தெரிந்திருக்கிறது. 
அவருடைய மூன்று 
எலிகூ அதிக மதிப்பும்‌ மரியாதையும்‌ 
வைத்திருக்கிறார்‌. ஆகையினால்‌ 
அவர்கள்‌ பேசும்போது எலிகூ. குறுக்கே 


பேசி, அவர்களுடைய பேச்சை 
தடை னாவ! 


ஞானமும்‌ 
எப்போது 
எப்படி 

எலிகூ வுக்கு 
ஒன்றும்‌ 
அமைதியாமிருக்க 
எலிகூவுக்குத்‌ 
யோபுவின்மீதும்‌ 
சிநேகிதர்மீதும்‌ 


எலிகூ. தன்னுடைய சிநேகிதர்மீது 
மதிப்பும்‌ ஸரியாதையும்‌ வைத்திருப்பதைவிட, 
சத்தியத்த்றிதம்‌. நீதியின்மீதும்‌ அவர்‌ 
மதிப்பும்‌ ஸ்ரியாதையும்‌ 
திரங்கி ஒன்றும்‌ பேசாமல்‌ 
அமைதியாயிருந்து எலிகூ. 
சத்தியத்திற்கும்‌ நீதிக்கும்‌ துரோகம்‌ 
பண்ண விரும்பவில்லை. 
விசுவாசிகளாகிய நாம்‌ அமைதியாகவும்‌ 
இருக்க ப சத்தத்தையும்‌ 
'சவேண்டும்‌. ச 
பேசாமலிருப்பது பாவம்‌. வ்‌ 


மனுஷன்‌ தனக்குள்‌ எதையாவது 
ஒன்றை  சிந்தித்துக்கொண்டேயிருப்பான்‌. 
தேவன்‌ மனுஷனை சிருஷ்டித்தபோது, 
அவனுக்குள்‌ சிந்திக்கும்‌ திறமையையும்‌ 
கொடுத்திருக்கிறார்‌. மனுஷனிடத்தில்‌ 
நிதானித்து அறிகிற ஆற்றல்‌ இருக்கிறது. 
அவனிடத்தில்‌ தன்னுடைய இருதயத்தின்‌ 
நினைவுகளை பேசும்‌ ஆற்றலும்‌ 
இருக்கிறது. தன்னிடத்தில்‌ யாராவது ஒரு 
கேள்வி கேட்டால்‌, மனுஷன்‌ அந்தக்‌ 
கேள்விக்கு பதில்‌ சொல்லுகிறான்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


யோபு தன்னுடைய சிநேகிதரிடத்தில்‌ 
விவாதம்பண்ணியபோது. “உங்களைப்போல 
எனக்கும்‌ புத்தியுண்டு: உங்களிலும்‌ நான்‌. 
தாழ்ந்தவன்‌ அல்ல; இப்‌ வைகளை 
அறியாதவன்‌ யார்‌?” (யோபு 12:3) என்று 
சொன்னார்‌. எலிகூ இதுபற்றிச்‌ சொல்லும்‌ 
போது, “ஆனாலும்‌ மனுஷரில்‌ ஒரு 
ஆவியுண்டு; சர்வவல்லவருடைய சுவாசமே 
அவர்களை  உணர்வுள்ளவர்களாக்கும்‌” 
(யோபு 32:8) என்று சொல்லுகிறார்‌. யோபு 
சொன்னதையே எலிகூ சற்று 
நிதானமான வார்த்தைகளினால்‌ 
சொல்லுகிறார்‌ 


எல்லா 
இருக்கிறது. 
சுவாசமே 
உணர்வுள்ளவர்களாக்குகிறது 
மாத்திரம்தான்‌ உணர்வு இருக்கிறது 
என்றும்‌, தன்னைத்தவிர வேறு 
யாருக்கும்‌ உணர்வு இல்லை என்றும்‌ 
யாரும்‌ நினைக்கக்கூடாது. “ஆகையால்‌, 
எனக்குச்‌ செவிகொடுங்கள்‌" ன்‌ 
எலிகூ சொல்லுகிறார்‌ 

தன்னுடைய 
யோபுுக்கும்‌ 
சிநேகித। 
பாகர்‌ (யோபு 3210). 


மனுஷருக்குமே உணர்வு 
சர்வவல்ல தேவனுடைய 
மனுஷரை 
தனக்கு 


அபிப்பிராயத்தை 
அவருடைய மூன்று 
வெளிப்படுத்த 


ஆத்துமா 
இது 


நம்முடைய 
மாம்சப்பிரகாரமானதல்ல. 
ஆவிக்குரியது. நம்முடைய ஆத்துமா 
பெளதீக பொருட்களினால்‌ ஆனதல்ல. 
மனுஷரில்‌ உள்ள ஆவி உணர்வள்ளது. 
ஆவி பெளதீக பொருளாக 
இல்லாவிட்டாலும்‌, க்கு 
புரிந்துகொள்ளும்‌ ஆற்றல்‌ இருக்கிறது. 
நிதானிக்கும்‌ சுபாவம்‌ இருக்கிறது. 
நம்முடைய. ஆவி சத்தியத்தைக்‌ 
கண்டுபிடித்து, அதை ஏற்றுக்கொள்ளும்‌. 
சத்தியத்தை விவாதம்பண்ணும்‌. 
சத்தியத்தின்‌ பிரகாரமாக சிந்திக்கும்‌. 


புரிந்து கொள்ளும்‌ எல்லா 
மறுனிடத்ிும்‌ இருக்கிக்‌. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


உலகத்திலே வந்து எந்த 
மனுஷனையும்‌ பிரகாசிப்பிக்கிற 

அந்த மெய்யான ஒளி” (யோபு 13), 
சர்வவல்லவருடைய சுவாசமே 
மனுஷருடைய ஆவியை 
உணர்வுள்ளதாக்குகிறது. எல்லா 
மனுஷருக்கும்‌ ஞானத்தின்‌ அளவு 
ஒன்றுபோலிருப்பதில்லை. எல்லா 
மனுஷரிடத்திலும்‌ ஞானம்‌ ஒன்றுபோல்‌ 
வளர்ச்சி பெறுவதுமில்லை. ஒரு சிலர்‌ 
வயது முதிர்ந்தவர்களாகயிருப்பார்கள்‌. 
அவர்களிடத்தில்‌ ஞானம்‌ வயதிற்கேற்ப 
அதிகமாயிருக்க வேண்டும்‌. ஆனால்‌ 
வயதானவர்கள்‌ சிஸிடத்தில்‌ அதிக 
ஞானம்‌ இருக்காது 


எலிகூ இதுபற்றிச்‌ சொல்லும்‌ 
போது, “பெரியோரெல்லாம்‌ ஞானிகளல்ல; 
முதியோரெல்லாம்‌. நீதியை 
அறிந்தவர்களுமல்ல' (யோபு 32:9) என்று 
சொல்லுகிறார்‌. இது வாசிப்பதற்கு 
கடினமானதாகயிருந்தாலும்‌, இதுவே 
மெய்யான சத்தியம்‌. முதியோர்‌ இந்த 
சத்தியத்தை நினைவு ர்ந்து, 
மற்றவர்களை  ஏளனம்பண்ணக்கூடாது. 
மற்றவர்களுடைய ஞானத்திற்குத்‌ 
தடையாயிருக்கக்கூடாது. தங்களிடத்தில்‌ 
மாத்திரமே ஞானம்‌ இருக்கிறது என்று 
ஆணவமாயும்‌ இருக்கக்கூடாது 


முதியோர்‌ சில சமயத்தில்‌ நீதியை 
அறிந்திருக்கமாட்டார்கள்‌. அவர்கள்‌ 
தப்பிதமாக நியாயத்தீர்ப்பு சொல்லுவார்கள்‌. 
உபதேசம்பண்ணவும்‌ 

ர்‌ தங்கள்‌ வயதை 

தங்களைவிட 
தங்களுக்கு 
ஏற்றுக்‌ 
எலிகூ 


மாத்திரமே பார்ப்பார்கள்‌. 
இளவயதுள்எவர்கள்‌ 
ஆலோசனை சொல்லுவதை 
கொள்ளமாட்டார்கள்‌. 
இளவயதுள்ளவர்‌. அவர்களோ 
விருதாப்பியர்‌. அவர்கள்‌ வயது 
முதிர்ந்தவர்கள்‌. ஆனாலும்‌, அவர்கள்‌ 
தனக்குச்‌ செவிகொடுக்க வேண்டுமென்று, 
எலிகூ அவர்களிடத்தில்‌ கேட்டுக்‌ 
கொள்கிறார்‌. 





ழ்‌ நள 
யாய 


நம்முடைய கண்களின்‌ பார்வை. 
கூர்மையாயிருக்க வேண்டும்‌. நாம்‌ 
சமதளத்திலிருந்தாலும்‌, நம்முடைய 
கூர்மையான கண்களால்‌ அதிக தூரம்‌ 
பார்க்க முடியும்‌. நம்முடைய கண்கள்‌ 
மங்கிப்போய்விட்டால்‌, நாம்‌ பர்வதத்தின்‌ 
மீது ஏறி நின்றாலும்‌, எதையும்‌ 
தெளிவாகப்‌ பார்க்க முடியாது. கண்கள்‌ 
மங்கியிருப்பது போல, நம்முடைய 
பார்வையும்‌ மங்கியிருக்கும்‌. நாம்‌. 
முதியவரா, அல்லது இளைஞரா என்பது 
முக்கியமல்ல. நாம்‌ 
அறிந்தவர்களாகயிருக்க 
“ஆலோசனையைக்‌ கேளாத கிழவனும்‌ 
மூடனுமாகிய ராஜாவைப்பார்க்கிலும்‌, 
ஏழையும்‌ ஞானியுமாகிய இளைஞனே 
வாசி” (பிர 4:13). 


யோபுவின்‌ சிநேகிதர்கள்‌ தங்களுக்கு 
அதிக ஞானம்‌ இருப்பதாக நினைத்துக்‌ 
கொள்கிறார்கள்‌. ஆனால்‌ அவர்களிடத்தில்‌ 
போதுமான ஞானமில்லை என்று எலிகூ 
சொல்லுகிறார்‌. “ஞானத்தைக்‌ கண்டு 
பிடித்தோம்‌ என்று நீங்கள்‌ சொல்லாதடி 
பாருங்கள்‌" (யோபு 3243) என்று எலிகூ 
யோபுவின்‌ சிநேகிதரிடத்தில்‌ 
சொல்லுகிறார்‌. யோபுவை மனுஷனால்‌ 
ஜெயங்கொள்ள முடியாது. “மனுஷனல்ல, 


யோபுவின்‌ சிநேகிதர்கள்‌ அவரோடு 
விவாதம்பண்ணுகிறார்கள்‌ தாங்கள்‌ 
ஞானமாய்‌ விவாதம்பண்ணுவதாசவும்‌, 
இந்த விவாதமே போதுமானது என்றும்‌ 
அவர்கள்‌ நினைக்கிறார்கள்‌. யோபுவை 
ஜெயங்கொள்ளுவதற்கு அவருடைய 
சிநேகிதின்‌ ஞானம்‌ போதுமானதல்ல. 
யோபு தன்னுடைய சிநேகிதரின்‌ 
விவாதத்தை ஏற்றுக்‌ கொள்ளமாட்டார்‌. 
யோபு வியா; மிகுந்த 
வேதனையிலும்‌. இருக்கிறார்‌. இதனால்‌ 
தேவன்‌ அவருக்கு குதி 
என்றும்‌, ஒரு 
துன்மார்க்கர்‌ கண்ணும்‌ அவருடைய 
சிநேகிதர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆனால்‌ அவர்களுடைய விவாதம்‌ 
தப்பிதமானது. அவர்களுடைய 
விவாதத்தில்‌ சிறிதும்‌ உண்மையில்லை 
என்று யோபு பிரதியுத்தரம்‌ சொல்லுகிறார்‌. 


யோபுவும்‌ அவருடைய சிநேகிதரும்‌ 
விவாதம்பண்ணிக்கொண்டிருக்கும்‌ போது, 
எலிகூ அவர்களுக்கு தன்னுடைய 
கருத்தை சொல்லுகிறார்‌. எலிகூ. 
யோபுவின்‌ விவாதத்திற்கும்‌ பிரதியுத்தரம்‌ 
சொல்லவில்லை. அவருடைய சிநேகிதரின்‌ 
விவாதத்திற்கும்‌ பிரதியுத்தரம்‌ 
சொல்லவில்லை. யோபு ன்னைப்‌ 
பார்த்து பேசினதில்லை என்று 
சொல்லுகிறார்‌ (யோபு 
கையினால்‌ எலிகூ யோபுவின்‌ 
வாதத்திற்கு பிரதியுத்தரம்‌ 
சொல்லமாட்டார்‌. அதே சமயத்தில்‌ 
எலிகூ, யோபுவின்‌ சிநேகிதர்‌ சொன்ன 
வார்த்தைகளினால்‌, அவர்‌ யோபுவுக்கு 
பிரதியுத்தரம்‌ சொல்லமாட்டார்‌. யோபுவின்‌ 
சிநேகிதர்‌ பேசுவதுபோல எலிகூ. 
பேசவில்லை. அவர்கள்‌ சொன்ன அதே 
கருத்தை எலிகூ மறுபடியும்‌ திரும்பச்‌ 
சொல்வதில்லை. யோபுவின்‌ சிநேகிதர்‌ 
அவரைக்‌ குற்றப்படுத்துகிறார்கள்‌. தங்கள்‌ 
வார்த்தைகளினால்‌ அவர்கள்‌ யோபுவை 
வேதனைப்படுத்துகிறார்கள்‌. எலிகூ 
அவர்களைப்‌ போல. யோபுவை 
வேதனைப்படுத்த விரும்பவில்லை. 


எலிகூவின்‌ வார்த்தைகள்‌ 
யோபு 92 : 15-22 
8215. அவர்கள்‌ கலங்கி, 


பிரதியுத்தரம்‌ 
சொல்லாதிருக்கிறார்கள்‌; அவர்களுக்குப்‌ 
பேச்சு அற்றுப்போயிற்று. 


யோபு 
அப்புறம்‌ 


யோபு 92:16. அவர்கள்‌ பேசார்கனோ 
என்று... காத்திருந்தேன்‌; ஆனாலும்‌ 
அவர்கள்‌ அப்புறம்‌ மறுமொழி 
கொடாமலிருத்‌ தபடியினால்‌, 


யோபு 32:17. நானும்‌ பிரதியுத்தரமாக 
எனக்குத்‌ தோன்றியமட்டும்‌ 
சொல்லுவேன்‌; நானும்‌. என்‌: 
அடிப்பிராயத்தை வெளிப்படுத்துவேன்‌. 





ழ்‌ நள 
யாய 


யோபு 82:18. வார்த்தைகள்‌ எனக்குள்‌ 
திழைந்திருக்கிறது; 

உன்னத்திலுன்ன ஆவி 
நெருக்கி ஏவுகிறது. 


யோபு 3219. இதோ, என்‌ உன்னம்‌. 
அடைக்கப்பட்டிருந்து, புதுத்‌ 
துருத்திகனை முதலாய்ப்‌ 
பீறப்பண்ணுகிற. புதுரசத்தைப்‌ 
போலிருக்கிறது. 


யோபு 92:20. நான்‌ ஆதுதலடையும்படி. 
பேசுவேன்‌; என்‌ உதடுகளைத்‌ திறத்து 
மிரதியுத்தரம்‌ சொல்லுவேன்‌. 


யோபு 9221. நான்‌ ஒருவனுடைய 
முகத்தைப்‌ பாராமதும்‌, ஒரு 
மனுஷனுக்கும்‌ இச்சகம்‌ பேசாமலும்‌ 
இருப்பேனாக. 


யோபு 32:22. நான்‌ இச்சகம்‌ பேச 
அறியேன்‌; பேசினால்‌ என்னை 
உண்டாக்கினவர்‌ சீக்கிரமாய்‌ என்னை 
எடுத்துக்கொள்வார்‌. 


யோபுவின்‌ 
இதுவரையிலும்‌ 
விவாதம்பண்ணிவிட்டு, இப்போது 
அவர்கள்‌ கலங்கிப்போயிருக்கிறார்கள்‌. 
இதுவரையிலும்‌ யோபுவுக்கு பிரதியுத்தரம்‌ 
சொன்னவர்களால்‌, இதற்குமேல்‌ 
அவர்களால்‌ பேசமுடியவில்லை. 
அவர்களுக்கு பேச்சு அற்றுப்போயிற்று, 


பிரதியுத்தரம்‌ 
சொல்லாதிருக்கிறார்கள்‌ (யோபு 3248) 


யோபுவின்‌ சிநேகிதர்கள்‌ தொடர்ந்து 
பேசுவார்கள்‌ என்று எலி 
காத்திருக்கிறார்‌. னால்‌ அவர்களோ 
யோபுவின்‌ விவாதத்திற்கு மறுமொழி 
கொடாமல்‌ அமைதியாயிருக்கிறார்கள்‌. 
தேவனே நியாயத்தீர்ப்பு கொடுக்கிறவர்‌. 
நாம்‌ விவாதம்பண்ணும்போது யாருடைய 
கருத்து சரியானது என்பதை தேவனே 
தீர்மானிக்கவேண்டும்‌. யோபும்‌ 
அவருடைய சிநேகிதரும்‌ தங்களுடைய 
சொந்தக்‌ கருத்துக்களைப்‌ பேசி, 
விவாதம்பண்ணுகிறார்கள்‌. 


சிநேகிதர்கள்‌ 
யோபுவோடு 


அவர்களில்‌ 
கருத்தை 


யாரும்‌ தேவனுடைய 
பரிந்து கொள்ளவில்லை. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தாங்கள்‌ நினைப்பது சரியானது என்று 
அவர்கள்‌ ஒருவருக்கொருவர்‌ போட்டி 
போட்டுக்‌ கொண்டு. விவாதம்‌ 
பண்ணுகிறார்கள்‌. இப்படிப்பட்ட 
சூழ்நிலையில்‌ எலிகூ தன்னுடைய 
கருத்தை சொல்லவேண்டுமென்று 
விரும்புகிறார்‌. “நானும்‌ பிரதியுத்தரமாக 
எனக்குத்‌ தோன்றியமட்டும்‌ சொல்லுவேன்‌; 
நானும்‌ என்‌ அபிப்பிராயத்தை 
வெளிப்படுத்துவேன்‌” (யோபு 3217) என்று 
எலிகூ சொல்லுகிறார்‌. 


எலிகூவால்‌ பேசாமல்‌ சும்மாயிருக்க 
முடியவில்லை. வார்த்தைகள்‌ அவருக்குள்‌ 
நிறைந்திருக்கிறது. எலிகூவின்‌ 
உள்ளத்திலுள்ள ஆவி அவரை நெருக்கி 
ஏவுகிறது (யோபு 32:18) எலிகூ. 
இதுவரையிலும்‌ யோபுவின்‌ 
விவாதத்தையும்‌ அவருடைய சிநேகிதரின்‌ 
விவாதத்தையும்‌ கவனமாகக்‌ கேட்டுக்‌ 
கொண்டிருந்தார்‌. அவர்களுக்கு 
பிரதியுத்தரம்‌ சொல்லவேண்டும்‌ என்னும்‌ 
ஆர்வம்‌ எலிகூவிடம்‌ இருந்தது. 
ஆனாலும்‌ அவர்‌ ஒன்றும்‌ பேசாமல்‌ 
இதுவரையிலும்‌ அமைதியாயிருந்தார்‌. 
எலிகூவால்‌ இனிமேலும்‌ 
அமைதியாயிருக்க முடியவில்லை. 
அவருடைய  ஒள்ளத்திலுள்ள ஆவி, 
அவருடைய கருத்துக்களைப்‌ பேசுமாறு, 
அவரை நெறுக்கி ஏவுகிறது. என்னென்ன 
வார்த்தைகளையெல்லாம்‌ பேசவேண்டும்‌, 
அவற்றை எப்படி பேசவேண்டும்‌ என்று, 
எலிகூவின்‌  உள்ளத்திலள்ள ஆவி 
அவரை நெறுக்கி ஏவுகிறது. 


நிறைந்திருக்கிற 
வார்த்தைகளை எலிகூ. பேசவேண்டும்‌. 
அவற்றை பேசவில்லையென்றால்‌ 
அவருடைய உள்ளம்‌ வெடித்து சிதறிவிடும்‌. 
அவருடைய உள்ளத்தில்‌ 
அடைக்கப்பட்டிருக்கிற வார்த்தைகள்‌, 
புதுத்துருத்திகளை பீறப்பண்ணுகிற 
புதுரசத்தைப்போலிருக்கிறது. தனக்குள்‌ 
நிறைந்திருக்கிற வார்த்தைகளை எலிகூ 
இனிமேலும்‌ தனக்குள்ளே அடக்கி 
வைத்திருக்காமல்‌ பேசவேண்டும்‌. 
இல்லையென்றால்‌, அந்த வார்த்தைகள்‌ 
அவருடைய உள்ளத்தை உடைத்துவிடும்‌. 


தனக்குள்‌ 





ழ்‌ நயனா 
யாய 


தனக்குள்‌ நிறைந்திருக்கிற 
வார்த்தைகளைப்‌ பேசும்போது, அவருக்கும்‌ 
ஆறுதல்‌ உண்டாகும்‌. அவருடைய 
வார்த்தைகளைக்‌  கேட்கிறவர்களுக்கும்‌ 
ஆறுதல்‌ உண்டாகும்‌. அவருடைய 
உள்ளத்தில்‌ அடைக்கப்பட்டிருக்கிற 
வார்த்தைகள்‌, பேசப்படுவதினால்‌, 
அவருடைய உள்ளம்‌ வேதனையில்லாமல்‌ 
எளிதாயிருக்கும்‌ அதே சமயத்தில்‌. 
அவருடைய வார்த்தைகளை 
கேட்கிறவர்களுக்கும்‌ பிரயோஜனமும்‌, 
ஆறுதலும்‌ உண்டாகும்‌. “நான்‌ 
ஆறுதலபையும்பி பேசுவேன்‌: என்‌ 
உதடுகளைத்‌ திறந்து பிரதியுத்தரம்‌ 
சொல்லுவேன்‌” (யோபு 32:20) என்று 
எலிகூ. சொல்லுகிறார்‌. 


எலிகூ உண்மையான மனதோடு 
பேசவிரும்புகிறார்‌. அவரிடத்தில்‌ 
பட்சபாதமில்லை. தான்‌ பேசவிரும்புகிற 
வார்த்தைகள்‌ சத்தியமான வார்த்தைகள்‌ 


பெட்ட யோபு அறிந்திருக்கிறார்‌. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


“நான்‌ ஒருவனுடைய முகத்தைப்‌ 
பாராமலும்‌, ஒரு மனுஷனுக்கும்‌ இச்சகம்‌ 
பேசாமலும்‌ இருப்பேனாக” (யோபு 32:21) 
என்று எலிகூ. சொல்லுகிறார்‌. 
நியாயாதிபதிகள்‌ முகத்தாட்சணியம்‌ 
பண்ணக்கூடாது. மனுஷனுக்கு இச்சகம்‌ 
பேசுகிற நியாயாதிபதிகளால்‌ நீதியைப்‌ 
பேசமுடியாது. 

'நான்‌ இச்சகம்‌ பேச அறியேன்‌” 
எலிகூ தன்னுடைய 
வார்த்தைகளைப்‌ பற்றி சாட்சியாகச்‌ 
சொல்லுகிறார்‌. இச்சகமான பேச்சுக்களை: 
கர்த்தர்‌ அருவருக்கிறார்‌. தான்‌ இச்சகம்‌ 
பேசினால்‌, தன்னை உண்டாக்கின 
தேவன்‌, தன்னை சீக்கிரமாய்‌ எடுத்துக்‌ 
கொள்வார்‌ என்று எலிகூ பயப்படுகிறார்‌ 
(யோபு 32:22). “இச்சகம்பேசுகிற எல்லா 
உதடுகளையும்‌, பெருமைகளைப்‌ 
பேசுகிற நாவையும்‌ கர்த்தர்‌ 
போடுவார்‌” (சங்‌ 12:3) 
சங்கீதக்காரர்‌ ல்‌ ர்‌ 


என்று 





ழ்‌ நள 
யாய 


தான்‌ பேசுவதற்கு முன்பாக, எலிகூ. 
தன்னைப்பற்றி அறிமுகப்படுத்துகிறார்‌. 
அறிமுக வார்த்தைகளில்‌ எலி௯. தன்னை 
உயர்வாகப்‌ பேசுகிறார்‌. அவர்‌ 
தன்னைப்பற்றிச்‌ சொன்ன பிரகாரம்‌, 
அவருடைய வார்த்தைகள்‌ நேர்த்தியாயும்‌, 
ஜீவனுள்ளதாயும்‌ இருக்கிறது. 
பேசவேண்டிய கருத்துக்களை 
சுருக்கமாகவும்‌ தெளிவாகவும்‌ பேசுகிறார்‌. 


தான்‌ 
முன்பாக, 


யோபுவிடம்‌ பேசுவதற்கு 
ஆர்‌ தன்னுடைய 
நியாயங்களைக்‌ கேட்கவேண்டுமென்றும்‌, 
தன்னுடைய வார்த்தைகளுக்கெல்லாம்‌ 
செவிகொடுக்கவேண்டுமென்றும்‌, எலிகூ 
யோபுவிடம்‌ கேட்டுக்கொள்கிறார்‌ 
(யோபு 330-7). எலிகூ தேவனுடைய 
நாமத்தினால்‌ பேசுகிறார்‌. போபுவுக்கும்‌ 
அவருடைய சிநேகிதருக்கும்‌ 
வாக்குவாதமுண்டாயிற்று. 
தன்னை நியாயமில்லாமல்‌ தண்டிக்கிறார்‌ 
என்று யோபு வேதனைப்படுகிறார்‌ 
(யோபு 33:8-11). 


எலிகூ யோபுவின்‌ தவறுகளை 
அவருக்குச்‌ சுட்டி காட்டுகிறார்‌. தேவன்‌ 
மனுஷர்மீது சர்வஆளுகையுள்ளவர்‌ 
(யோபு 3312,13). தேவன்‌ மனுஷனுடைய 
சரீரத்தில்‌ வேதனைகளைக்‌ 
கொடுத்தாலும்‌, அவர்‌ மனுஷனைப்‌ 
பராமரிக்கிறவர்‌ (யோபு 3344). தேவன்‌ 
தன்னை  சொப்பனங்களால்‌ கலங்கப்‌ 
பண்ணுகிறார்‌ என்றும்‌, தரிசனங்களால்‌ 
தனக்கு திகிலுண்டாக்குகிறார்‌ என்றும்‌ 
யோபு வேதனையோடு சொன்னார்‌ 
(யோபு 744). தாம்‌ செய்யும்‌ காரியத்தை 
இராக்காலத்து தரிசனமான 
சொப்பனத்தினால்‌ தேவன்‌ மனுஷருக்கு 
வெளிப்படுத்துகிறார்‌ என்று எலிகூ 
சொல்லுகிறார்‌ (யோபு 3315-18). 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யோபு தன்னுடைய வியாதியையும்‌ 
வேதனையையும்‌ பல சமயங்களில்‌ 
தேவனுக்கு முன்பாக 
முறையிட்டிருக்கிறார்‌. தேவனுடைய 
கோபம்‌ தன்மீது வந்திருப்பதாக யோபு 
வேதனைப்படுகிறார்‌. யோபுவின்‌ 
சிநேகிதரோ அவருடைய வியாதிக்கும்‌ 
வேதனைக்கும்‌. வேறுவிதமாய்‌ 
வியாக்கியானம்‌ பண்ணுகிறார்கள்‌. யோபு 
ஒரு துன்மார்க்கர்‌ என்றும்‌, அவர்‌ ஒரு 
மாய்மாலக்காரர்‌ என்றும்‌, ஆகையினால்‌ 
தேவனுடைய கோபம்‌ இவர்மீது 
வந்திருக்கிறது என்றும்‌ சொல்லுகிறார்கள்‌. 
இதனாலேயே யோபுவுக்கு வியாதியும்‌ 
வேதனையும்‌  உண்டாயிற்‌ என்பது 
அவருடைய சிநேகிதரின்‌ வீ 


யோபுவின்‌ சிநேகிதர்‌ ஞானமுள்ள 
வார்த்தைகளைத்தான்‌ பேசுகிறார்கள்‌. 
தேவன்‌ பாவிகள்மீது கோபமுள்ளவர்‌. 
அதே வேளையில்‌ அவர்‌ கிருபை 
மிகுந்தவர்‌. மனுஷர்மீது 
மனதுருக்கமுள்ளவர்‌. தேவன்‌ 
மனுஷருக்கு நன்மையான ஈவுகளை 
மாத்திரமே கொடுக்கிறவர்‌ 
(யோபு 3349-30). யோபு தன்னுடைய 
சொல்லை கவனித்துக்‌ கேட்க 
வேண்டுமென்றும்‌ அவர்‌ தனக்கு 

மறுஉத்தரவு கொடுக்கவேண்டுமென்றும்‌ 
எலிகூ யோபுவினிடத்தில்‌ கேட்டுக்‌ 
கொள்கிறார்‌ (யோபு 33:3/-33) 


வாதம்‌. 


அவர்‌ 


யோபே, என்‌ நியாயங்கனைக்‌ 
கேளும்‌ 
யோபு 33 : 1-7 


யோபு 330.  யோபே, எண்‌ 
நியாயங்கனைக்‌ கேளும்‌; என்‌ 
வார்த்தைகளுக்கெல்லாம்‌ செவிகொடும்‌. 


யோபு 33:2. இதேர, என்‌ வாயை 
இப்போது திறந்தேன்‌; என்‌ வாயிலி. 
குக்கிற என்‌ நாவானது பேசும்‌. 


யோபு 33:8. என்‌ வார்த்தைகள்‌ எண்‌ 
இருதயத்தின்‌ உண்மைக்கு 
ஒத்திருக்கும்‌; நான்‌ அறிந்ததை என்‌: 
உதடுகள்‌ சுத்தமாய்‌ வசனிக்கும்‌. 





ழ்‌ நள 
மயா 


யோபு EL தேவனுடைய 
ஆவியானவர்‌ என்ணை உண்டாக்கினார்‌. 
சுர்வவல்லவருடையசுவாசம்‌ எனக்கு 
உயிர்கொடுத்து. 


யோபு 885. உம்மாலே கூடுமானால்‌ 
எனக்கு மறுமொழி கொடும்‌; நீர்‌ 
ஆயத்தப்பட்டு எனக்கு எதிராக 
தில்லும்‌. 


யோபு 88:6. இதே, உம்மைப்போல்‌. 
தேவனால்‌  உண்டானவன்‌; 
மண்ணினால்‌ 


யோபு 894. இதோ, நீர்‌ எனக்குப்‌ 
பயப்பட்டுக்‌ கலங்கத்‌ தேவையில்லை; 
என்‌ கை உம்மேல்‌. 
பாரமாயிருக்கமாட்ட து. 


யோபுவின்‌ சிநேகிதர்‌ மூன்றுபேரும்‌ 
அவர்மீது குற்றம்‌ சொல்லி, அவரை 
வேதனைப்படுத்துகிறார்கள்‌. எலிகூ 
அந்த மூன்றுபேரோடு சேர்ந்துகொண்டு, 
யோபுவை இன்னும்‌ அதிகமாக: 
வேதனைப்படுத்தவில்லை. யோபு 
அவர்களுடைய கருத்துக்களை மறுத்துப்‌ 
பேசுகிறார்‌. அவர்களுடைய விவாதத்தில்‌ 
உண்மையில்லை என்று சொல்லுகிறார்‌. 
அவர்கள்‌ யோபுவக்கு ஆறுதல்‌ 
சொல்வதற்குப்‌ பதிலாக, அவரை 
வேதனைப்படுத்துகிறார்கள்‌. எலிகூவோ 
நியாயங்களைப்‌ பேசப்போகிறார்‌. 
“யோபே, என்‌ நியாயங்களைக்‌ கேளும்‌: 
i வார்த்தைகளுக்கெல்லாம்‌ 
(யோபு 334) என்று 


என்‌ 
செவிகொடும்‌' 
எலிகூ. போபுவிடம்‌ சொல்லுகிறார்‌. 


எலிகூ யோபுவின்‌. சிநேகிதரைப்‌ 


போல, அவர்மீது குற்றம்‌ சொல்லப்‌ 
போவதில்லை எலிகூவின்‌ 
வார்த்தைகளும்‌, கருத்துக்களும்‌ 
புதியவை. யோபுவுக்கு 
பிரயோஜனமுள்ள வார்த்தைகளைப்‌ 
பேசப்போகிறார்‌. ஆகையினால்‌ தான்‌ 
பேசப்போகிற வார்த்தைகளுக்கெல்லாம்‌ 
யோபு  செளிகொடுக்கவேண்டுமென்று, 
எலிகூ அவரை விரும்பிக்‌ 
கேட்டுக்கொள்கிறார்‌. 


அவர்‌ 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எலிகூ திட்டமிட்ட பிரகாரம்‌. 
தன்னுடைய வாயை இப்போது திறக்கிறார்‌. 
அவருடைய வாயிலிருக்கிற அவருடைய 
நாவானது இப்போது பேசுகிறது. 
எலிகூவின்‌ வார்த்தைகள்‌ அவருடைய 
இருதயத்தின்‌ உண்மைக்கு ஒத்திருக்கிறது. 
எலிகூ எதை நம்புகிறாரோ அதையே 
பேசுகிறார்‌. தன்னுடைய இருதயத்திலுள்ள 
வாஞ்சைகளையெல்லாம்‌. 


வார்த்தைகளாக ்படுக்துதர்‌ 

இருதயத்தின்‌ நினைவுகளை 
வாயானது பேசும்‌. எலிகூவின்‌ 
வார்த்தைகள்‌ மிகவும்‌ எளிமையானவை, 
அவை வெளிச்சத்தில்‌ சொல்லப்படும்‌ 
வார்த்தைகள்‌. அவருடைய வார்த்தைகளில்‌ 
மாய்மாலமோ, புரிந்துகொள்ள முடியாத 
இரகசியமோ இல்லை. எலிகூவின்‌ 
வார்த்தைகளை எளிதாகப்‌ புரிந்து 
கொள்ளலாம்‌. “நான்‌ அறிந்ததை என்‌ 
உதடுகள்‌ சுத்தமாய்‌ சனிக்கும்‌" 

பாபு 33:3) என்று எலிகூ. சொல்லுகிறார்‌. 


எலிகூ யோபுவைப்போலவோ, 
அவருடைய சிநேகிதரைப்போலவோ வயது 
முதிர்ந்தவரல்ல. எலிகூ ஒரு 
இளவயதுள்ளவர்‌. வயதிலும்‌ 
அனுபவத்திலும்‌ எலிகூவால்‌ அவர்களோடு 
போட்டி போடமுடியாது. ஆனாலும்‌ அவர்‌ 
தன்னுடைய இளமைப்பருவத்தை 
அசட்டைபண்ணவில்லை. தான்‌ 
இளைஞனாகயிருப்பதினால்‌, தனக்குத்‌ 
தெரிந்ததை பேசாமல்‌ அடக்கிக்கொள்ள 
வேண்டுபென்று எலிகூ நினைக்கவில்லை. 
யோபு சொல்லுகிற  மறுமொ 
கவனித்துக்‌ கேட்க 
ஆவலோடிருக்கிறார்‌. 
கூடுமானால்‌ எனக்கு 
று கொடும்‌" (யோபு 33:5) என்று 
எலிகூ. யோபுவிடம்‌ சொல்லுகிறார்‌. 
நம்முடைய பேச்சிலும்‌ செய்கையிலும்‌, 
தேவனுக்கே முக்கியத்துவம்‌ 
கொடுக்கவேண்டும்‌. நாம்‌ தேவனுக்காக 
பேசவேண்டும்‌. நம்முடைய விவாதங்களில்‌ 
தேவனுடைய சுபாவங்களை எடுத்துச்‌ 
சொல்லவேண்டும்‌. னால்‌ யோபுவோ 


தன்னைப்பற்றி மாத்‌ பேசுகிறார்‌. 





ழ்‌ நள 
ஈயா 


யோபுவின்‌ சிநேகிதர்களோ, யோபுவைக்‌ 
குற்றப்படுத்தி மாத்திரமே பேசுகிறார்கள்‌. 
அவர்கள்‌ யாருமே தேவனைப்பற்றியோ 
அல்லது தேவனுடைய குணாதிசயங்களைப்‌ 
பற்றியோ பனுடைய தெய்வீக 
யி ற்தியா கோவில்ல 


எலிகூ யோபுவோடு பேசஆரம்பிக்கும்‌ 
போதே, தேவனைப்பற்றித்தான்‌ பேசுகிறார்‌. 
தேவனுடைய ஆவியானவர்‌ என்னை 
உண்டாக்கினார்‌; சர்வவல்லவருடைய 
சுவாசம்‌ எனக்கு உயிர்கொடுத்து” 
ட அனை அறா டக 
சொல்லுகிறார்‌. இதைத்‌ தொடர்ந்து 
“இதோ, உம்மைப்போல நானும்‌ தேவனால்‌. 
உண்டானவன்‌: நானும்‌ மண்ணினால்‌ 
உருவாக்கப்பட்டவன்‌” (யோபு 335) 
என்றும்‌ எலிகூ சொல்லுகிறார்‌ 
எலிகூவின்‌ வார்த்‌ ளில்‌ 'னுக்‌ 

தத்‌ னார்‌ வரம்‌ 


யோபுவும்‌ தான்‌ படைக்கப்பப்‌। 
விதத்தை இதற்கு முன்பு வேதனையோடு 
சொன்னார்‌. “உம்முடைய கரங்கள்‌ 
என்னையும்‌ எனக்குரிய எல்லாவற்றையும்‌ 
உருவாக்கிப்‌ படைத்திருந்தும்‌ என்னை 
நிர்மூலமாக்குகிறீர்‌. களிமண்போல. 
உன்னை உருவாக்கினீர்‌ என்பதையும்‌, 
என்னைத்‌ திரும்பத்‌ 
தூளாகப்போகப்பண்ணுவீர்‌ என்பதையும்‌ 
நினைத்தருளும்‌, நீர்‌ என்னைப்‌ பால்போல்‌ 
வார்த்து, தமிர்போல்‌ உறையப்பண்ணினீர்‌ 
அல்லவோ?” (யோபு 10:8-10) என்று யோபு 
சொன்னார்‌. 


யோபுவின்‌ 
எலிகூவின்‌ 


வார்த்தைக்கும்‌, 
வார்த்தைக்கும்‌ 
வித்தியாசமுள்ளது. தேவன்‌ தன்னை 
களிமண்போல உருவாக்கினார்‌ என்று 
யோபு சொல்லுகிறார்‌. எலிகூவோ, “நானும்‌ 
மண்ணினால்‌ உருவாக்கப்பட்டவன்‌” என்று 
சொல்லுகிறார்‌. தேவன்‌ நம்மை 
களிமண்போல உருவாக்காமல்‌, 
தம்முடைய சாயலாகவே உருவாக்கினார்‌. 
ஆனாலும்‌ அவர்‌ நம்மை மண்ணினால்‌ 
உருவாக்கினார்‌ என்பதும்‌ மெய்யான 
சத்தியமே. நாம்‌ மண்ணினால்‌ 
உருவாக்கப்பட்டாலும்‌, மண்ணைப்போல 
உருவாக்கப்படவில்லை. _ தேவசாயலாக 
உருவாக்கப்பட்டிருக்கிறோம்‌. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எலிகூ யோபவுக்கு 
வார்த்தைகளைப்‌ பேசுகிறார்‌. 
எனக்குப்‌ பயப்பட்டுக்‌ 
தேவையில்லை: என்‌ கை உம்மேல்‌ 
பாரமாயிருக்கமாட்டாது” (யோபு 33) 
என்று எலிகூ யோபுவிடம்‌ அன்போடு 
சொல்லுகிறார்‌. நம்முடைய கருத்துக்களை 
நாம்‌ பிறருக்கு சொல்லும்போது, 
அவர்களை பயமுறுத்தக்கூடாது. 
நியாயயாக  விவாதம்பண்ணவேண்டும்‌. 
யாரையும்‌ பலவந்தம்பண்ணி, நம்முடைய 
கருத்துக்களை அவர்கள்மீது திணிக்கக்‌ 
கூடாது. அவர்களுக்கு சத்தியத்‌ 
எடுத்துச்‌ சொல்லவேண்டும்‌. 
அவர்கள்‌ பரியும்‌ 
எளிமையாகவும்‌, தெளிவாகவும்‌ 
சொல்லவேண்டும்‌. 


ஆறுதலான 
“இதோ, நீர்‌ 
கலங்கத்‌ 


யோபு சொன்னது 
யோபு 88: 8-11 


யோபு 33:8. நான்‌ காதோரக்‌ கேட்க நீர்‌ 
சொன்னதும்‌, எனக்குக்‌ கேன்வியான 
உம்முடையவார்த்தைகளின்‌ சத்தமும்‌ 
என்னவென்றால்‌: 


யோபு 33:9. நான்‌ மீறுதல்‌ இல்லாத 


கூத்தன்‌, நான்‌ குற்றமற்றவன்‌, என்னில்‌ 
அக்கிரமமில்லை. 


யோபு 89:10. இதோ, என்னில்‌ அவர்‌ 
குற்றம்‌ பீடிக்கப்‌ பார்க்கிறார்‌, என்னைத்‌ 
சுத்துருவாக 


தமக்குச்‌ 
எண்ணிக்கொள்ளுகிறார்‌. 


யோபு 33:11. அவர்‌ என்‌ கால்களைத்‌ 
தொழுவிலே மாட்டி, 
என்‌ நடைகளையெல்லாம்‌ 
காவல்படுத்துகிறார்‌ என்று சொன்னீர்‌. 


யோபு தன்னுடைய நியாயத்தை, 
தன்னுடைய சிநேகிதரிடத்தில்‌ சொன்னார்‌. 
தன்னிடத்தில்‌ குற்றமில்லை என்றும்‌, 
ஆனால்‌ தேவனோ தன்னிடத்தில்‌ 
குற்றம்‌ பிடிக்கப்‌ பார்க்கிறார்‌ என்றும்‌ 
யோபு சொல்லுகிறார்‌. 
தேவனுடைய நீதியையும்‌ 
நன்மையையும்‌ நம்புகிறவர்‌. 
தன்னைப்பற்றிச்‌ 





ழ்‌ நயனா 
யாய 


எலிகூ தன்னுடைய காதாரக்கேட்கிறார்‌. 
யோபு சொன்ன வார்த்தைகளை எலிகூ. 
அவரிடத்தில்‌ திரும்பவும்‌ சொல்லி, அதை 
உறுதிபடுத்திக்கொள்கிறார்‌. 


நம்மிடத்தில்‌ தேவனைப்பற்றி 
யாராவது தூஷணமாகப்‌ பேசினால்‌ நாம்‌ 
அமைதியாக இருக்கக்கூடாது. 
அவர்களுடைய தூஷண 
வார்த்தைகளுக்கு எதிர்த்து 
நிற்கவேண்டும்‌. தேவனுடைய நாமத்திற்கு 
மகிமையாக சாட்சி சொல்லவேண்டும்‌. 
ஒருவர்‌ தன்னுடைய குழப்பத்தில்‌, 
தேவனைப்பற்றித்‌ தூஷணமாய்ப்‌ 
பேசினாலும்‌ அவருக்கும்‌ சத்தியத்தைத்‌ 
தெளிவுபடுத்தவேண்டும்‌. நாம்‌ இந்தப்‌ 
பிரபஞ்சத்தில்‌ தேவனுக்கு 
சாட்சிகளாகயிருக்கிறோம்‌. தேவனுக்கு 
விரோதமாகத்‌ தூஷண வார்த்தைகளைப்‌ 
பேசுகிறவர்களிடம்‌, நாம்‌ தேவனைப்பற்றிய 
சத்தியத்தை சாட்சியாய்‌ அறிவிக்க 
வேண்டும்‌ 


யோபு தன்னுடைய பரிசுத்தத்தைக்‌ 
குறித்து சாட்சியாகச்‌ சொல்லுகிறார்‌ 
"நான்‌ மீறுதல்‌ இல்லாத சுத்தன்‌, நான்‌ 
குற்றமற்றவன்‌, என்னில்‌ அக்கிரமமில்லை” 
(யோபு 339) என்று யோபு 
தன்னைப்பற்றிச்‌ சொல்லுகிறார்‌. 
தன்னைப்‌ பற்றி 
வார்த்தைகளைச்‌ 
நம்மிடத்தில்‌ பாவம்‌ இல்லையென்று நாம்‌ 
சொல்வோமென்றால்‌, நம்மை நாமே 
வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம்‌. எல்லோரும்‌ 
பாவம்‌ செய்து ஏகமாய்க்‌ 
கெட்டுப்போயிரு்கிறா்கள்‌ எல்லா 
மனுஷரும்‌ தேவனுடைய சமுகத்திற்கு 
முன்பாக பாவம்‌ செய்தவர்களாகவும்‌, 
அசுத்தமுள்ளவர்களாகவும்‌ இருக்கிறோம்‌. 

எல்லா 


பாவங்களையும்‌ அறிந்து 
வைத்திருக்கிறார்‌. நம்முடைய பாவங்களை 
மறைத்தால்‌, நம்மால்‌ வாழ்வடைய 
முடியாது. அவற்றை அறிக்கை செய்து 
விட்டுவிட்டால்‌ நாம்‌ தேவனுடைய 
இரக்கத்தைப்‌ வலவ 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யோபு தேவனைப்பற்றிச்‌ சொல்லும்‌ 
போது, “இதோ, என்னில்‌ அவர்‌ குற்றம்‌ 
பிடிக்கப்‌ பார்க்கிறார்‌, என்னைத்‌ தமக்குச்‌ 
சத்துருவாக எண்ணிக்‌ கொள்ளுகிறார்‌. 


அவர்‌ என்‌ கால்களைத்‌ தொழுவிலே 
மாட்டி என்‌  நடைகளையெல்லாம்‌ 


காவல்படுத்துகிறார்‌" (யோபு 33407) 
என்று சொல்லுகிறார்‌. தேவன்‌ யாரையும்‌ 
சத்துருவாக எண்ணுகிறவரல்ல. அவர்‌ 
எல்லா மனுஷர்மீதும்‌ அன்புகூருகிறவர்‌. 
தேவன்‌ அன்பாகவே. றார்‌ என்று 
சத்திய வசனம்‌ சொல்லுகிறது. 


இதிலே நீர்‌ நீதியுள்ளவர்‌ அல்ல 
யோபு 88 : 12,13 


யோபு 89:12. இதிலே நீர்‌ நீதியுன்னவர்‌ 
அல்லவென்று. உமக்குப்‌ 
சொல்லுகிறேன்‌; 

தேவன்‌ 


பிரதியுத்‌தரமாகச்‌. 
மனுஷனைப்பார்க்கிலும்‌ 
பெரியவராயிருக்கிறார்‌. 


யோபு 9918. அவர்‌ தம்முடைய 
செயல்கள்‌ எல்லாவற்றையுங்குறித்தூக்‌. 
காரணம்‌ சொல்லவில்லையென்று நீர்‌ 
அவரோடே ஏன்‌ வழக்காடுகிறீர்‌? 


தேவன்‌ தன்னில்‌ குற்றம்‌ பிடிக்க 
பார்க்கிறார்‌ என்றும்‌, அவர்‌ தன்னை 
தமக்கு சத்துருவாக எண்ணிக்‌ 
கொள்கிறார்‌ என்றும்‌ யோபு 
சொல்லுகிறார்‌. யோபு தன்னுடைய 
குழப்பத்தினால்‌ இவ்வாறு பேசுகிறார்‌. 
யோபுவின்‌ வார்த்தையில்‌ நீதியில்லை. 
யோபு தேவனுக்கு முன்பாக தன்னைத்‌ 
தாழ்த்த வேண்டும்‌. தன்னுடைய 
பாவங்களுக்காக அவர்‌ மனம்‌ வருந்தி, 
மனந்திருந்தி, தேவனிடத்தில்‌ மன்னிப்பு 
கேட்கவேண்டும்‌. தேவன்‌ தன்‌ கால்களை 
தொழுவத்திலே மாட்டுகிறார்‌ என்றும்‌, 
அவர்‌ தன்னுடைய நடைகளையெல்லாம்‌. 
காவல்படுத்துகிறார்‌ என்றும்‌ யோபு 
சொல்லுகிறார்‌. “இதிலே நீர்‌ 
நீதியுள்ளவால்ல' என்று எலிகூ. 
யோபவுக்‌। பிரதியுத்தாமாகச்‌ 
ட. அர 





ழ்‌ நள 
ஈயா 


யோபுவைப்பற்றி எலிகூ 
சொல்லுவதற்கும்‌ யோபுவின்‌ சிநேகிதர்‌ 
அவரைப்பற்றிச்‌ சொல்லுவதற்கும்‌ 
வித்தியாசம்‌ இருக்கிறது. யோபு ஒரு 
நீதிமான்‌ என்று அவருடைய சிநேகிதர்‌ 
அங்கீகரிக்கவில்லை. அவரை 
துன்மார்க்கர்‌ என்றும்‌ மாய்மாலக்காரர்‌ 
என்றும்‌ அவருடைய சிநேகிதர்கள்‌ 
குற்றம்‌ சொல்லுகிறார்கள்‌. யோபுவின்‌ 
எல்லா சிந்தனைகளும்‌, எல்லா. 
செயல்களும்‌ குற்றமுள்ளவை என்று 
அவருடைய சிநேகிதர்கள்‌ அவர்மீது 
மொத்தமாக குற்றம்‌ சொல்லுகிறார்கள்‌. 
எலிகூவோ, “இதிலே நீர்‌ நீதியுள்ளவரல்ல” 


என்று ஒரு குறிப்பிட்ட காரியத்தை 
டம்‌ பொல்லு 


தேவனுடைய  மகத்துவத்தைப்பற்றி 
யோபுவே ஏற்கெனவே சொல்லியிருக்கிறார்‌. 
அவருடைய தெய்வீக ஆளுகைக்கு 
முன்பாக எல்லோரும்‌ கிழ்ப்படியவேண்டும்‌ 
என்றும்‌ அவருடைய சர்வவல்லமைக்கு 
முன்பாக யாரும்‌ எதிர்த்து நிற்கமுடியாது. 
என்றும்‌  போபு தேவனைப்பற்றி 
அறிந்திருக்கிறார்‌ தேவன்‌ 
மகத்துவமுள்ளவர்‌, அவர்‌ 
மாட்சிமையுள்ளவர்‌ தேவனுடைய 
வல்லமையை மனுஷரால்‌ ஆராய்ந்து 
அறியமுடியாது. 


யோபு தேவனுடைய மகத்துவத்தைப்‌ 
பற்றி தன்னுடைய வாயினால்‌ அறிக்கை 
செய்தாலும்‌ அந்த சத்தியத்தை அவர்‌ 
தன்னுடைய இருதயத்தில்‌ முழுமையாய்‌ 
அறிந்துகொள்ளவில்லை. மனுஷனைப்‌ 
பார்க்கிலும்‌ தேவன்‌ பெரியவராயிருக்கிறார்‌. 
அவர்‌ யோபுவைப்‌ பார்க்கிலும்‌ பெரியவர்‌. 
ஆனால்‌ யோபுவோ தேவணைப்பற்றி, 
சிந்திக்க வேண்டிய  பிரகாரமாய்‌ 
சிந்திக்கவில்லை. தேவன்‌ தன்னில்‌ 
குற்றம்‌ பிடிக்க பார்க்கிறார்‌ என்றும்‌, 
அவர்‌ தன்னை தமக்கு சத்துருவாக 
எண்ணிக்கொள்கிறார்‌. என்றும்‌ யோபு 
ம்‌ அதம்‌ வத க்‌ 
அவர்மீது குற்றம்‌ சொல்லுவதற்கு 
யோபுவுக்கு எந்தவிதமான உரிமையும்‌ 
அதிகாரமுமில்லை. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மனுஷனைப்‌ பார்க்கிலும்‌ தேவன்‌ 
பெரியவராயிருக்கிறார்‌ என்பது மாறாத 
சத்தியம்‌. நாம்‌ இதைப்‌ புரிந்துகொண்டு, 
தேவனிடத்தில்‌ ம 

முறையிடாமல்‌, 


பராமரிப்புக்களை பயபக்தியோடு ஏற்றுக்‌ 
கொள்ளவேண்டும்‌. தேவன்‌ நமக்கு எதை 
செய்தாலும்‌. அதை அவர்‌ தம்முடைய 
சித்தத்தின்படிதான்‌ செய்கிறார்‌ என்பதை 
நாம்‌ அறிந்துகொள்ள வேண்டும்‌. 


தேவனுடைய சித்தத்திற்குக்‌ கீழ்ப்படிந்து, 
விருப்பத்திற்கு 


நம்மை டய 
ஒப்பக்கொடுக்கவேள்டும 


தேவன்‌ நம்மைனி; அதிக 
ஞானமுள்ளவர்‌. அவர்‌ நழ்மைனி. 
அதிக பெலமுள்ளவர்‌. அவர்‌ நம்மைலி. 
நீதியும்‌, பரிசுத்தமுமுள்ளவர்‌. தேவனுடைய 
தெய்வீக சுபாவத்தில்‌ அவருடைய 
மகிமையும்‌, மாட்சியையும்‌ 
நிரம்பியிருக்கிறது. மனுஷன்‌ தன்னை 
தேவனோடு ஒப்பிட்டுக்கொள்ளக்கூ.டாது. 
தேவனோடு வாக்குவாதம்பண்ணக்கூ.டாது. 
தேவன்‌ நமக்கு அநீதி செய்துவிட்டார்‌ 
என்‌ அவர்மீது குற்றம்‌ 
சொல்லக்கூடாது 


தேவன்‌ தம்முடைய 
எல்லாவற்றையும்‌ குறித்து நமக்கு 
காரணம்‌ சொல்லவேண்டிய வசியம்‌. 
எதுவும்‌அவருக்கு இல்லை. அவர்‌ தமக்குச்‌ 
சித்தமான எதையும்‌ செய்வார்‌. தமக்குப்‌ 
பிரியமானது எல்லாவற்றையும்‌ செய்வார்‌. 
அவற்றை தமக்குச்‌ சித்தமான 
வேளையில்‌ செய்வார்‌. மனுஷரில்‌ யாரும்‌ 
தேவனிடத்தில்‌, “இதை ஏன்‌ செய்கிறீர்‌” 
என்றோ, இதை ன இப்படி செய்கிறீர்‌ 
என்றோ, “இதை ஏன்‌ 
இப்பொழுது செய்கிறீர்‌ என்றோ கேள்வி 
கேட்கக்கூடாது. 


தேவன்‌ தம்முடைய செயல்கள்‌ 
எல்லாவற்றையும்‌ குறித்து தனக்கு 
காரணம்‌ சொல்லவில்லை என்று யோபு 
அவரோடு வழக்காடுகிறார்‌ (யோபு 3313). 
தேவன்‌ தம்முடைய செய்கையைக்‌ குறித்து 
நமக்கு காரணம்‌ சொல்லவேண்டும்‌ என்று 
நினைப்பது. நம்முடைய மதியீனம்‌. 


செயல்கள்‌ 





ழ்‌ நள 
யய 


நம்முடைய பலவீனத்தினால்‌ நாம்‌ அப்படி 
நினைக்கிறோம்‌. தேவனுடைய 
சர்வவல்லமையையும்‌, சர்வஞானத்தையும்‌ 
புரிந்துகொள்ளாமல்‌ இப்படிப்பட்ட 
வார்த்தைகளைப்‌ பேசுகிறோம்‌. 


தேவன்‌ நமக்கு எதை வெளிப்படுத்த 
வேண்டுபென்று சித்தங்‌ 
கொண்டிருக்கிறாரோ, அதை மாத்திரமே 
நமக்கு வெளிப்படுத்துவார்‌. 
மற்றவையெல்லாம்‌ நமக்கு 
வெளிப்படுத்தப்பாத இரகசியமாகவே 
இருக்கும்‌... இவை | தேவனுடைய 
இரகசியங்கள்‌ வெளிப்படுத்தப்படாத 
இரகசியங்கள்‌ தேவனுக்கே உரியவை. 
வெளிப்படுத்தப்பட்டவைகளோ நமக்கும்‌, 
நம்முடைய சந்ததிக்கும்‌ உரியவை. 
தம்முடைய இரகசியத்தை நாம்‌ எவ்வளவு 
தெரிந்துகொள்ள வேண்டும்‌ என்பது 
தேவனுக்குத்‌ தெரியும்‌ நம்மால்‌ 
தேவனுடைய இரகசியத்தை எவ்வளவு 
புரிந்துகொள்ள முடியம்‌ என்பதும்‌ 
அவருக்கு பாத்திரமே தெரியம்‌ 


சொப்பனம்‌ 
யோபு 88: 14-18 


யோபு 33:14. தேவன்‌ 
சொல்லியிருக்கிற 
இரண்டாம்‌ விசை: 
திருந்துகிறவரல்லவே.. 


ஒருவிசை: 
காரியத்தை 
பார்த்துத்‌ 


யோபு 99:15. கணதித்திரை மனுஷர்மேல்‌ 
இறங்கி, அவர்கள்‌ படுக்கையின்மேல்‌ 
அயர்த்திருக்கையில்‌, 


யோபு 89:16. அவர்‌ இராக்காலத்தூத்‌: 
தரிசனமான சொப்பனத்திலே. 
மனுஷருடைய செவிக்குத்‌. தாம்‌ 
செய்யும்‌ காரியத்தை A 
அதை அவர்களு, வரும்‌ 
நண்பனைக்‌ த்தை போட்டு, 


யோபு 33:17. மனுஷன்‌ தன்னுடைய 
செய்கையையிட்டு நீங்கவும்‌, 
மனுஷருடைய பெருமை அடங்கவும்‌ 
செய்கிறார்‌. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யோபு 33:18. இவ்விதமாய்‌ அவன்‌ 
ஆத்துமாவைப்‌ படுகுழிக்கும்‌, அவன்‌ 
ஜீவனைப்‌ பட்டய வெடடுக்கும்‌ 
தப்புவிக்கிறார்‌. 


தேவன்‌ தன்மீது ஏன்‌ குற்றம்‌ பிடிக்க 
பார்க்கிறார்‌ என்பதும்‌, தேவன்‌ தன்னை 
தமக்கு ஏன்‌ சத்துருவாக எண்ணிக்‌ 
கொள்கிறார்‌ என்பதும்‌ யோபுவுத்குப்‌ 
புரியவில்லை. தேவன்‌ இந்த 
இரகசியத்தை தனக்கு வெளிப்படுத்தாமல்‌ 
மறைக்கிறார்‌ என்று யோபு நினைக்கிறார்‌ 
யோபுவின்‌ சந்தேகத்தை எலிகூ. அவருக்கு 
தெளிவுபடுத்துகிறார்‌. தேவன்‌ 
யோபுவோடு பேசுகிறார்‌ என்றும்‌, ஆனால்‌ 
யோபுவோ தேவன்‌ சொல்லுவதைப்‌ 
புரிந்துகொள்ளவில்லை என்றும்‌ எலிகூ 
தெளிவாகச்‌ சொல்லுகிறார்‌. தப்பிதம்‌ 
யோபுவிடம்தான்‌. இருக்கிறது. 
தேவனிடத்தில்‌ எந்த தப்பிதழும்‌ இல்லை. 
யோபு இப்போது வேதனையிலும்‌, 
வியாதிலும்‌ இருந்தாலும்‌, இவையெல்லாம்‌ 
அவருடைய நன்மைக்கு ஏதுவாகும்‌, 
யோபு தன்னுடைய வியாதியையும்‌, 
வேதனையையும்‌ மாத்திரமே பார்க்கிறார்‌. 
இவற்றில்‌ தேவனுடைய சித்தமும்‌ 
பராமரிப்பும்‌ இருக்‌ என்பதை 
யோபுவால்‌ அறிந்துகொள்ள முடியவில்லை. 


தேவன்‌ ஒருவிசை சொல்லியிருக்கிற 
காரியத்தை இரண்டாம்விசை பார்த்துத்‌ 
திருந்துகிறவரல்லவே' (யோபு 3344) 
என்று எலிகூ சொல்லுகிறார்‌. 
மூலஎபிரெய பாஷையில்‌, இந்த வசனம்‌, 
தேவன்‌ நமக்கு ஒரு விசை 
சொல்லுகிறார்‌, அதை நமக்கு இரண்டாம்‌. 
விசையும்‌ சொல்லுகிறார்‌ என்று 
பொருள்படுமாறு  எழுதப்பட்டிருக்கிறது. 
தேவன்‌ நமக்கு ஒரு சொல்லி 
எச்சரிக்கிறார்‌. நாம்‌ அதைக்‌ கேட்டு 





ழ்‌ நள 
யாய 


தேவன்‌ 
சத்துருவாகமிரு'பாரென்றால்‌, 
நம்முடைய 

விசாரிக்கபாட்டார்‌. 
நன்மையான ஈவுகளைக்‌ 
கொடுக்கமாட்டார்‌. தேவனோ 
நம்முடைய நன்மைகளை விசாரித்து. 
நமக்கு நன்மையான  ஈவுகளைக்‌ 
கொடுக்கிறார்‌. தேவன்‌ நமக்கு 
ஒருபோதும்‌  சத்துருவாகயிருப்பதில்லை. 
அவர்‌ நம்முடைய  சிநேகிதராகவும்‌, 
நமக்கு நல்லவராகவும்‌ இருக்கிறார்‌. நாம்‌ 
இந்த சத்தியத்தைப்‌ புரிந்துகொள்ளாமல்‌, 
தேவன்‌ மீது குற்றம்‌ சொல்லுகிறோம்‌. 
தேவனுடைய சத்தத்தை நாம்‌ 
கேட்பதுமில்லை, க்‌ கேட்டாலும்‌ 
Sunni son oi 


யோபு தேவனுடைய 
கேட்காதவாறு தன்னுடைய காதுகளை 
அடைத்துக்கொண்டிருக்கிறார்‌ யோபு 
தன்னுடைய  சுயவெளிச்சத்திலிருக்கிறார்‌ 
அவர்‌ தேவனுடைய வெளிச்சத்திற்கு 
இன்னும்‌ வரவில்லை. யோபு 
தேவனுடைய ஆலோசனையை 
தள்ளிவிடுகிறார்‌. நாம்‌ தேவனுடைய 
லோசனைகளைத்‌  தள்ளிவிடும்போது, 
நம்முடைய மனச்சாட்சி நம்மோடு பேசும்‌ 


நம்முடைய மனச்சாட்சி நமக்கு 
பண வ் வ வர்‌ 


வன்‌ எப்போதெல்லாம்‌ 
மனுஷரோடு பேசுகிறார்‌ என்று எலிகூ 
தெளிவாகச்‌ சொல்லுகிறார்‌. தேவன்‌ 
இராக்காலத்து தரிசனமான 
கம “மனுஷருடைய செவிக்கு 
ய்யும்‌ 
வெளிப்படத்தகிறார்‌ 


நமக்கு 
அவர்‌ 
நன்மையை 


அவர்‌ நமக்கு 


சப்தத்தைக்‌ 


அயர்ந்திருக்கும்போது நித்திரை அவனை 
சூழ்ந்துகொள்ளும்‌. அவனிடத்தில்‌ 
உலகப்பிரகாரமான சிந்தனை எதுவும்‌ 
இருக்காது, அப்போது தேவன்‌ 
மனுஷனுடைய சொப்பனத்தில்‌ அவனோடு 
பேசுவார்‌. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌: 
கே 


ருக்‌ ஒருவன்‌ 
தீர்க்கதரிசியாயிருந்தால்‌, கர்த்தராகிய 
நான்‌ தரிசனத்தில்‌ என்னை அவனுக்கு 
வெளிப்படுத்தி, சொப்பனத்தில்‌ 
அவனோடே பேசுவேன்‌” (எண்‌ 12%) 
என்று சொன்னார்‌. 


நித்திரையாயிருக்கும்போது, 
நம்முடைய மனச்சாட்சியை 
எழுப்பிவிடுகிறார்‌. அவர்‌ நம்முடைய 
ஆத்துமாவோடு பேசுகிறார்‌. நாம்‌ 
படுக்கையின்மேல்‌ அயர்ந்திருக்கும்போது. 
இராக்காலத்து தரிசனமான 
சொப்பனங்கள்‌ நமக்குள்‌ வருகிறது. 
நம்முடைய  சொப்பனங்களில்‌ பல 
நம்முடைய விருப்பத்தின்‌ பிரகாரமாக 
வரும்‌ வேறு சில சொப்பனங்களோ 
நம்முடைய மனச்சாட்சியின்‌ பிரகாரமாக 
வரும்‌ தேவன்‌ நம்முடைய 
மனச்சாட்சியோடு பேசும்போது. 
நம்முடைய மனச்சாட்சி நம்மோடு பேசும்‌. 
நாம்‌ நித்திரையாயிருக்கும்போது, 
நம்முடைய சரீரம்‌ அபர்ந்திருக்கும்போது, 
நமக்கு சொப்பனம்‌ வரும்‌. தேவன்‌ தாம்‌ 
செய்யப்போகும்‌ காரியத்தை, மனுஷருடைய 
சொப்பனத்தின்‌ மூலமாய்‌ 
வெளிப்படுத்துகிறார்‌. நாம்‌ என்ன 
செய்யவேண்டும்‌ என்றும்‌, நாம்‌ என்ன 
செய்யக்கூடாது என்றும்‌ தேவன்‌ 
நம்முடைய சொப்பனத்தின்‌ மூலமாய்‌ 
நம்மை எச்சரிக்கிறார்‌. 
நாம்‌ படுக்கையின்மேல்‌ 
அமர்ந்திருக்கும்‌ போது, நம்முடைய 
கண்கள்‌ நித்திரை மயக்கமாயிருக்கும்‌. 
நம்முடைய செவிகள்‌ மூடிக்கொள்வதற்கு 
முன்பாக, தேவன்‌ நம்முடைய செவிக்கு, 
தாம்‌. செய்யப்போகிற காரியத்தை 
வெளிப்படுத்திச்‌ சொல்லுகிறார்‌. தேவன்‌ 
நம்மோடு பேசும்போது அவர்‌ நம்முடைய 
இருதயத்தைத்‌ திறக்கிறார்‌. தேவன்‌ 
பரை வார்த்தைகளுக்கு முத்திரை 
போடுகிறார்‌. னுடைய 
வார்த்தைகளெல்லாமே உறுதிபண்ணப்பட்ட 


வார்த்தைகள்‌. 
செய்யப்போகும்‌ 





ழ்‌ நவள 
யாய 


நமக்கு வெளிப்படுத்தும்போது, 
நமக்கு வரும்‌ தண்டனையினால்‌ அதை 
முத்திரை போடுகிறார்‌. 


தேவன்‌ நமக்காக நியமித்திருக்கிற 
காரியத்தை நம்மோடு சொல்லுவார்‌. 
தேவன்‌ சொல்லுகிற காரியங்களை 
ஏற்றுக்கொள்வதற்கு, அவர்‌ நம்முடைய 
ஆத்துமாக்களை  ஆயத்தப்படுத்துகிறார்‌. 
தேவன்‌ தம்முடைய வார்த்தையை நமக்கு 
'தெளிவுபடுத்துகிறார்‌. தேவன்‌ ன்‌ 
நன்மைக்காகவே, ம்முபை 
வார்த்தையை நமக்கு வ வளடுத்தளார்‌. 


அதை 


“மனுஷன்‌ தன்னுடைய 
செய்கையைவிட்டு நீங்கவும்‌, மனுஷருடைய 
பெருமை அடங்கவும்‌ செய்கிறார்‌. 
இவ்விதமாய்‌ அவன்‌  ஆத்துமாவைப்‌ 
படுகுழிக்கும்‌ அவன்‌ ஜீவனைப்‌ பட்டய 
வெட்டுக்கும்‌ தப்புவிக்கிறார்‌ 
(யோபு 334718) என்று எலிகூ 
சொல்லுகிறார்‌ மனுஷனிடத்தில்‌ 
பெருமையிருக்கிறது மனுஷருடைய 
பெருமை தேவனுக்கு விரோதமான பாவம்‌. 
இந்தப்‌ பாவத்திலிருந்து நம்மை 
விடுதலைபண்ணுவதற்காக தேவன்‌ 
தம்முடைய வார்த்தையை நமக்கு 
வெளிப்படுத்துகிறார்‌ நம்முடைய 

த்துமா படுகுழிக்கு தப்பவேண்டும்‌. 
நம்முடைய பெருமை அடங்கவேண்டும்‌. 
நம்மிடத்தில்‌ தீயநோக்கம்‌, தீயசிந்தனை 
ஆகிய எதுவும்‌ இருக்கக்கூடாது. 


மனுஷன்‌ பல சமயங்களில்‌ 
தன்னுடைய பாவமான வழிகளில்‌ 
முன்னேறிப்‌ போய்க்கொண்டிருக்கிறான்‌. 
தேவனோ அவனுடைய மனச்சாட்சியோடு 
பேசி, அவனை மேலும்‌ முன்னேற 
விடாமல்‌ தடுக்கிறார்‌. மனுஷனுக்கு 
அவ்வப்போது தடைகளைக்‌ கொடுக்கிறார்‌. 
தேவன்‌. நம்முடைய பாதையைத்‌ 
தடுக்கும்போது, அவர்‌ நம்மை தமக்கு 
சத்துருவாக எண்ணிக்கொள்கிறார்‌ என்று 
நினைக்கக்கூடாது. தேவன்‌ நம்மீது 
அன்பாகயிருப்பதினால்தான்‌, நாம்‌ 
பாவத்தின்‌ பாதையில்‌ முன்னேறிச்‌ 
செல்லுவதை தடைபண்ணுகிறார்‌. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நம்முடைய 
கட்டுக்கடங்காமல்‌ 
தேவன்‌: நம்முடைய 
அடக்குவதற்காக, 
செய்கைகளை தடைபண்ணுகிறார்‌. 
அநேக பாவங்களுக்கு 
இருதயத்திலிருக்கிற கசப்பும்‌, பெருமையுமே 
வேராகயிருக்கிறது. நம்முடைய 
பாவத்திற்கான அப்படை காரணத்தை 
வன்‌ கண்டுபிடி ப இதை 
றார்‌. 


படுகுழியில்‌ 
நம்முடைய 
பட்டயம்‌ வெட்டி விடக்கூடாது. 
நமக்கு பல தடைகளைக்‌ 
கொடுத்து, நம்முடைய ஆத்துமாவை 
படுகுழிக்கும்‌, நம்முடைய ஜீவனை பட்டய 
வெட்டுக்கும்‌ தப்புவிக்கிறார்‌ (யோபு 33:18) 
நாம்‌ படுகுழியில்‌ விழப்போகும்போது 
நம்முடைய மனச்சாட்சி நம்மை 
எச்சரிக்கும்‌ நாம்‌ பாவத்தில்‌ 
விழுந்துவிடாதவாறு நம்முடைய இருதயம்‌ 
நம்மோடு பேசும்‌. நம்முடைய மனச்சாட்சி 
உயிரோடிருப்பது தேவனுடைய கிருபை 


தேவன்‌ தம்முடைய கிருபையினாலும்‌ 
இரக்கத்தினாலும்‌, நம்முடைய 
மனச்சாட்சியின்‌ மூலமாய்‌ நம்மோடு 
பேசுகிறார்‌. தேவனுடைய கிருபையினால்‌ 
நம்முடைய காயங்களும்‌ நமக்கு 
உதவியாயிருக்கும்‌ நம்முடைய 
கட்டுக்களும்‌ நம்முடைய நன்மைக்கு. 
ஏதுவாயிருக்கும்‌. நம்முடைய ஜீவியத்தில்‌ 
எப்படிப்பட்ட காரியங்கள்‌ நடைபெற்றாலும்‌, 
இவையெல்லாவற்றிலும்‌ 

சித்தமும்‌, பராஸிிப்பும்‌ 

பட புரிந்துகொள்ள வேண்டும்‌ 


மணப்பூர்வமாய்‌ 
இபப்வொடுக்கவள்டும்‌ 


வாதையும்‌ நோவும்‌ 
யோபு 88 : 19-22 


பெருமை 
போய்விடக்கூடாது. 
பெருமையை 
நம்முடைய 


தே 
நம்மைவிட்டு நீக்கிப்போ! 


நம்முடைய ஆத்துமா 
விழுந்துவிடக்கூடாது. 
ஜீவனை 
தேவன்‌ 


யோபு 33:19. அவன்‌ தன்‌ படுக்கையிலே 
வாதையினாலும்‌, தன்‌ சகல 
எலும்புகளிலும்‌ அகோரமான 
நோவினாலும்‌ தண்டிக்கப்படுகிறான்‌. 





ழ்‌ நள 
ஈயா 


மூடப்பட்டிருந்த அவன்‌ 
வெளிப்படுகிறது. 


யோபு 39:22, அவன்‌ ஆத்துமா 
பாதானத்துக்கும்‌, அவன்‌ பிராணன்‌ 
சாவுக்கும்‌ சமீபிக்கிறது. 


தேவன்‌ இரண்டாம்‌ விசையாகப்‌ 
பேசுகிறார்‌. பாவிகளுக்கு அவர்களுடைய 
பாவத்தை உணர்த்துவதற்கு, தேவன்‌ 
இதுவரையிலும்‌ ஒரு வழியில்‌ பேசி 
அவர்களை எச்சரித்தார்‌. ஆனால்‌. 
அவர்களோ தேவனுடைய எச்சரிப்பின்‌ 
வார்த்தைகளைப்‌ பரிந்துகொள்ளவில்லை. 
தங்களுடைய பாவங்களுக்‌ 
மனந்திரும்பி, பாவங்களிலிருந்து விலகி 
வரவில்லை. ஆகையினால்‌ தேவன்‌ 
அவர்களோடு இரண்டாம்‌ விசையாக, 
வேறொரு வழியில்‌ பேசுகிறார்‌. தேவன்‌ 
நம்மோடு தம்முடைய பராமரிப்பின்‌ 
மூலமாகவும்‌, தம்முடைய இரக்கத்தின்‌ 
மூலமாகவும்‌ பேசுகிறார்‌. அதற்கு நாம்‌ 
செளிகொடுக்கவில்லையென்றால்‌, நமக்கு 
வாதையையும்‌ நோவையும்‌ கொடுத்து, 
நம்மை எச்சரித்து. நம்மோடு இரண்டாம்‌ 


விசையாகப்‌ பேசுவார்‌. 


யோபு தன்னுடைய வியாதிகளைக்‌ 
குறித்து தேவனிடத்தில்‌ முறையிடுகிறார்‌. 
தேவன்‌ தன்னோடு கோபமாமிருக்கிறார்‌ 
என்று, யோபு தன்னுடைய வியாதிகளைப்‌ 
பார்த்து, தேவன்மீது குற்றம்‌ 
சொல்லுகிறார்‌.  வேதனையோடிருக்கிற 
யோபுவுக்கு.. எலிகூ  பிரதியுத்தரம்‌ 
சொல்லுகிறார்‌. தேவன்‌ தம்முடைய 
அன்பினாலேயே நம்முடைய சரீரத்திற்கு 
வேதனையைக்‌ கொடுக்கிறார்‌ என்று 
எலிகூட தெளிவுபடுத்துகிறார்‌ 
தேவனுடைய கிருபையான திட்டத்தின்‌ 
பிரகாரம்‌ நம்முடைய சரிரத்திலுள்ள 
வாதையும்‌ நோவும்‌, நம்முடைய 
ஆத்துமாவுக்கு நன்பையாயிருக்கும்‌. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எலிகூ யோபுவுக்கு பிரதியத்தரம்‌ 
சொன்னாலும்‌, அவருடைய வார்த்தைகள்‌ 
ஞானமுள்ளவை. நாமும்‌ வியாதியிலும்‌ 
வேதனையிலும்‌ இருக்கும்போது, 
எலிகூவின்‌ வார்த்தைகள்‌ நமக்கு. 
பிரயோஜனமுள்ளவையாயிருக்கும்‌. தேவன்‌ 
இந்த வார்த்தையின்‌ மூலமாய்‌ நம்மோடு 
பேசுகிறார்‌ என்பதை அறிந்துகொண்டு, 
எலிகூவின்‌ வார்த்தைகளைத்‌ தியானிக்க 
வேண்டும்‌. 


மனுஷனுக்கு வியாதி வரும்போது 
அதனால்‌ சரீர வேதனை வரும்‌. அவன்‌ 
தன்‌ படுக்கையிலே வாதையினாலும்‌, தன்‌ 
சகல எலும்புகளிலும்‌ அகோரமான 
நோவினாலும்‌ 'தண்டிக்கப்படுகிறான்‌. 
தேவன்‌ தம்முடைய திட்டத்தின்‌ 
பிரகாரமாகவே மனுஷனுக்கு வாதையை 
அனுமதிக்கிறார்‌. இந்த  வாதையில்‌ 
தேவனுடைய நோக்கம்‌ இருக்கும்‌. 
மனுஷனுக்கு வியாதி வரும்போது 
அவனுக்கு வாதையும்‌, அகோரமான 
நோவும்‌ உண்டாகும்‌. தேவன்‌ இவற்றின்‌ 
மூலமாய்‌ மனுஷனை. அவனுடைய 
படுக்கையில்‌ தண்டிக்கிறார்‌. நமக்கு 
வேதனையும்‌ வியாதியும்‌ இருக்கும்போது 
நம்முடைய மென்மையான படுக்கை 
முள்படுக்கையாக மாறிவிடும்‌. வியாதி 
அதிகரிக்கும்போது வேதனையும்‌ 
அதிகரிக்கும்‌ வியாதி பலப்படும்போது 
வேதனையும்‌ பலப்படும்‌. 


வேதனையும்‌ 
புலம்பி 
நம்முடைய 


நமக்கு வியாதியும்‌. 
வரும்போது அதைப்பற்றி 
பிரயோஜனமில்லை. 
தோல்வியாதியைவிட, நம்முடைய 
எலும்புகளில்‌ உண்டாகும்‌ அகோரமான 
நோவு, நமக்கு. 
வேதனையைத்தரும்‌. எலும்புகளில்‌ நோவு 
உண்டாகும்போது, அந்த வியாதி 
நம்முடைய சரீரத்தில்‌ பிரத்தியட்சமாய்த்‌ 
தெரியாது. அது நமக்குள்ளேயிருந்து 
நம்முடைய சரீரத்தை உருக்கும்‌. எலும்பில்‌ 





ழ்‌ நள 
யாய 


னயை, நம்முடைய ஆத்துனவுக்குப்‌ 
ஈஜனமுள்ளதாய்‌ மாற்றுகிறார்‌. 


மனுஷன்‌ வியாதிப்படுக்கையிலிருக்கும்‌ 
போது, அவன்‌ ஜீவன்‌ அப்பத்தையும்‌, 
அவன்‌ ஆத்துமா ௬ுசிகரமாக 
போஜனத்தையும்‌ அரோசிக்கும்‌ 
(யோபு 33:20), நம்முடைய சரீரத்திற்கு 
போஜனம்‌ தேவை. ஆனால்‌ நாம்‌ 
வியாதியாயிருக்கும்போது நம்முடைய 
சரீரம்‌ போஜனத்தைப்‌ புசிக்கும்‌ பெலனை. 
இழந்துவிடும்‌. நமக்கு பசிக்கும்‌. 
ஆனாலும்‌ நம்மால்‌ புசிக்க முடியாது. 


மனுஷன்‌ வியாதியிலிருக்கும்போது, 
அவன்‌ மாம்சம்‌ காணப்படாதபடிக்கு 
அழிந்து, மூடப்பட்டிருந்த அவன்‌ 
எலும்புகள்‌ வெளிப்படுகிறது. அவன்‌ 
ஆத்துமா பாதாளத்துக்கும்‌ அவன்‌ 
பிராணன்‌ சாவுக்கும்‌ சமிரிக்கிறது 
(யோபு 33:21,22), மனுஷன்‌ முற்றிப்போன 
வியாதியிலிருக்கும்போது. அவன்‌ ஒரு 
எலும்புக்கூடு போலவே இருப்பான்‌. 
அவனுக்கும்‌ மரணத்திற்கும்‌ அதிக தூரம்‌ 
இருக்காது. அவன்‌ மரணத்திற்கு 
சமீபமாகயிருக்கிறவன்‌. ல்‌ 
நோய்வாய்ப்படும்‌ 

கொண்டிருக்கிறான்‌. 
கொண்டிருப்பது 
இதனால்‌ 


னயோடு, அவ 
இதய பேரனை 


சுமாசிபண்ணுகிற தூதனானவர்‌ 
யோபு 33 : 23 


யோபு 83:28. ஆயிரத்தில்‌ ஒருவராகிய 
காமாசி பண்ணுகிற தூதனானவர்‌ 
மனுஷனுக்குத்‌ தம்முடைய நிதானத்தை 
அறிவிக்கும்படிக்கு, அவ; 
அநுசாரியாயிருத்தாரேயாகில்‌, 


தேவன்‌ மனுஷனோடு பேசும்போது. 
மனுஷன்‌ தேவனுடைய வார்த்தைகளைப்‌ 
புரிந்துகொள்ளவேண்டும்‌. ந்‌ 


வார்த்தைகளைக்‌ கேட்பத 
பகத்‌ த்தில்‌ டம்‌ 


போது 
தான்‌ 
அவனுக்கே தெரியும்‌. 
அவனுடைய சீர 
நடைய மனதும்‌ 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அவருடைய வார்த்தைகளைப்‌ புரிந்து 


கொள்வதற்கு 


புரியவில்லையென்றால்‌, 
நமக்கு மொழிபெயர்த்துச்‌ சொன்னால்‌ 
நலமாயிருக்கும்‌. 
புரியும்விதத்தில்‌ 
வார்த்தைகளை 
சொல்லுவார்‌. 
பெயர்ப்பாளரை, 
என்று சொல்லுகிறார்‌. 
. தேவதூதனை, 1 
வார்த்தைகளை நமக்கு 
சமாசிபண்ணுகிறார்‌. தேவனுடைய 
தெய்வீக பராயரிப்பை நமக்கு விவரித்துச்‌ 
சொல்லுகிறார்‌. அவருடைய பராயரிப்பின்‌ 
இரகசியத்தை நாம்‌ புரிந்துகொள்வதற்கு 
உதவிசெய்கிறார்‌. தேவன்‌ மனுஷனுக்கு 
ஞானத்தைக்‌ கொடுத்திருக்கிறார்‌. நாம்‌ 
தேவனுடைய வசனத்தை சரியாகப்‌ புரிந்து 
கொள்ளாவிட்டாலும்‌. சமாசிபண்ணுகிற 
தூதர்‌ மூலமாக அதைப்‌ புரிந்து கொள்ள 
வேண்டும்‌. தேவனுடைய வசனங்களைப்‌ 
புரிந்துகொள்ளாமல்‌, நம்முடைய 
செவிகளால்‌ மாத்திரம்‌ கேட்பதினால்‌, 
நமக்கு பிரயோஜனமுண்டாகாது 


'சமாசிபண்ணுகிறவர்‌" 


தேவனுடைய 


கர்த்தருடைய 
விசுவாசிகளுக்கு 
ஆலோசனைகளைச்‌ 
அவர்கள்‌ புரிந்துகொள்ளும்‌ விதமாய்‌ 
தெளிவாகவும்‌ எளிமையாகவும்‌ சொல்ல 
வேண்டும்‌. விசுவாசிகளின்‌ 
தைக ற்ப சூழ்நிலைகளுக்கேற்பு, 
காலத்திற்‌ ஞானமாய்‌ 
னன்‌ வேண்டும்‌. நல்ல 
மருத்துவர்‌ நோயின்‌ உக்கிரத்தை 
அறிந்திருப்பார்‌. அந்த நோய்க்கு என்ன 
மருந்து கொடுக்கவேண்டும்‌ என்றும்‌, 
எப்படி காயம்‌ கட்டவேண்டும்‌ என்றும்‌ 
அறிந்திருப்பார்‌. நோயை அறிந்து 
கொள்ளாமல்‌ அந்த நோய்க்கு மருந்து 
கொடுக்க முடியாது. காயத்தைப்‌ 
புரிந்துகொள்ளாமல்‌, காயத்திற்கு காயம்‌ 
கட்ட முடியாது. விசுவாசிகளின்‌ 
பிரச்சனைகளைப்‌ புரிந்துகொள்ளாமல்‌, 
ஊழியக்காரர்களால்‌ அவர்களுக்கு 
ஆலோசனை சொல்ல முடியாது. 


ஊழியக்காரர்கள்‌ 


நல்ல 
சொல்லவேண்டும்‌. 





ழ்‌ நள 
யாய 


கர்த்தருடைய தூதனானவர்‌ 
தேவனுடைய நிதானத்தை மனுஷருக்கு 
அறிவிப்பார்‌. தேவன்‌ நீதியும்‌, 
நிதானமுமுள்ளவர்‌. இந்த 
சத்தியத்தைத்தான்‌ தேவனுடைய 
தூதர்கள்‌ நமக்கு அறிவிக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ சத்தியத்தைப்‌ புரட்டமாட்டார்கள்‌ 
நமக்கு வியாதி வந்தாலும்‌, வேதனை 
வந்தாலும்‌, அதில்‌ தேவனுடைய நீதியும்‌ 
நிதானமும்‌ இருப்பதை கர்த்தருடைய 
தூதனானவர்‌ நமக்கு வெளிப்படுத்திக்‌ 
காண்பிப்பார்‌. துதான்‌ 
சமாசிபண்ணுகிற தூதருடைய ஊழியம்‌ 

விசுவாசிகள்‌ வியாதிமிலிருக்கும்‌ 
போது, யோபுவின்‌ சிநேகிதர்களைப்போல, 
அவர்களை துன்பப்படுத்தக்கூடாது. 
வியாதியோடிருக்கிற விசுவாசிகள்‌ 
துன்மார்க்கர்‌ என்றும்‌ மாய்மாலக்காரர்‌ 
என்றும்‌ சொல்லி அவர்களைத்‌ தூவிக்கக்‌ 
கூடாது. அவர்களுடைய வேதனையில்‌ 
நாமும்‌ பங்குபெறவேண்டும்‌. அவர்கள்‌ 
வியாதியிலும்‌ வேதனையிலும்‌ இருந்தாலும்‌, 
தேவன்‌ நீதியும்‌ நிதானமுமுள்ளவர்‌ 
என்னும்‌ சத்தியத்தை அவர்களுக்கு 
எடுத்துச்‌ சொல்லவேண்டும்‌. விசுவாசிகள்‌ 
வியாதியிலிருந்தாலும்‌, தேவன்‌ அவர்களை 
இன்னும்‌ நேசிக்கிறார்‌ என்பதை 
உறுதிபண்ணவேண்டும்‌. அவர்களுடைய 
வியாதிக்கும்‌. தேவனுடைய 
திட்டத்திற்கும்‌, தெய்வீக பராமரிப்புக்கும்‌ 
இடையிலுள்ள தொடர்புகளை 
அவர்களுக்கு எடுத்துச்‌ சொல்லவேண்டும்‌. 
ஊழியக்காரர்கள்‌ வியாதிப்‌ 
படுக்கையிலிருக்கிற விசுவாசிகளுக்கு 
அநுசாரியாயிருக்க வேண்டும்‌. 
அவர்களுக்கு உதளிபுரிகிறவர்களாய்‌ 
இருக்கவேண்டுமேயல்லாமல்‌, உபத்திரவம்‌ 
பண்ணுகிறவர்களாயிருக்கக்கூடாது. 


மீட்கும்‌ பொருள்‌ 
யோபு 88: 24 


யோபு 33:24. அவர்‌ அவனுக்கு 
இரங்கி, அவன்‌ படுகுழியில்‌ 
இறங்காதபடிக்கு: நீர்‌ அவனை 
இரட்சியும்‌; மீட்கும்‌ பொருளை நான்‌ 
கண்டுபிடித்தேன்‌ என்பார்‌. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நம்முடைய பாவங்களுக்கு நாம்‌ 
மனந்திரும்பும்போது, தேவன்‌ தம்முடைய 
கிருபையினால்‌ நம்மை ஏற்றுக்கொள்கிறார்‌. 
நாம்‌ எவ்வளவு பெரிய 
பாவியாகயிருந்தாலும்‌, தேவன்‌ நம்மை 
புறம்பே தள்ளிவிடாமல்‌, தம்மிடத்தில்‌ 
அன்போடு சேர்த்துக்கொள்கிறார்‌. 
தேவன்‌ கிருபையுள்ளவராயிருப்பதுபோல 
நம்முடைய இருதயம்‌ 
கிருபையுமுள்ளதாயிருக்க 

நம்முடைய 

ம்பி 

ர ரர ட டன பணப்‌ 


தேவன்‌ நம்மீது அன்பும்‌, கிருபையும்‌, 
மனதுருக்கழுமுள்ளவர்‌. தேவன்‌ நமக்கு 
இரங்குகிறவர்‌. நாம்‌ பாவத்தின்‌ குழியில்‌ 
விழுந்திருந்தாலும்‌, வியாதிப்படுக்கையில்‌ 
படுத்திருந்தாலும்‌, தேவன்‌ தம்முடைய 
கிருபையுள்ள வார்த்தையினால்‌, நமக்கு. 
விடுதலையைக்‌ கட்டளையிடுகிறார்‌. 
“அவன்‌ படுகுழியில்‌ இறங்காதபடிக்கு நீர்‌ 
அவனை இரட்சியும்‌" என்று சொல்லுவார்‌. 
பாவத்தின்‌ சம்பளம்‌ மரணம்‌. மரணமே 
இங்கு படுகுழி என்று 
சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய 
கிருபை வரமோ கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்துவினால்‌ வரும்‌ நித்திய 
ஜீவன்‌. 


தேவன்‌ 
விடுவிக்கும்‌ 
விடுவிப்பதற்கான 
சொல்லுகிறார்‌ 


நம்மை 
போது, 


மரணத்திற்கு 

நம்மை 
காரணத்தையும்‌ 
“மீட்கும்‌ பொருளை நான்‌ 
கண்டுபிடித்தேன்‌” என்று வன்‌ 
சொல்லுகிறார்‌. இயேசுகிறிஸ்துவே 
நம்மை மீட்கும்‌ பொருளாகயிருக்கிறார்‌. 
யோபு தேவனை தன்னுடைய மீட்பர்‌ 
என்று சொன்னார்‌. எலிகூவோ, 
தேவனை நம்மை மீட்பதற்காக 
கொடுக்கப்பட்டிருக்கிற மீட்கும்‌ பொருள்‌ 
என்று சொல்லுகிறார்‌. இயேசுகிறிஸ்துவே 
நம்முடைய மீட்பராகவும்‌ நம்மை மீட்கும்‌ 
பொருளாகவும்‌ இருக்கிறார்‌. அவரே 
நம்மை கிரயத்திற்கு வாங்குகிறவராகவும்‌, 
நம்முடைய கிரயமாகவும்‌ இருக்கிறார்‌. 





ழ்‌ நவள 
யாய 


அவரே ஆசாரியராகவும்‌ செலுத்தப்படும்‌ 
பலியாகவும்‌ இருக்கிறார்‌. தேவன்‌ 
தம்முடைய வார்த்தையினால்‌. தம்மை 
மகிமைப்படுத்துகிறார்‌. “மீட்கும்‌ பொருளை 
நான்‌ கண்டுபிடித்தேன்‌” என்று தேவன்‌ 
சொல்லுகிறார்‌. 


நீதியின்‌ பலன்‌ 
யோபு 38 : 25,26 


யோபு 88:25. அப்பொழுது அவன்‌: 
மாம்சம்‌ வாலிபத்தில்‌ 
இருந்ததைப்‌: பார்க்கிலும்‌ 
ஆரோக்கியமடையும்‌; தண்‌ வாலவயது 
நாட்களுக்குத்‌ திரும்புவான்‌. 


யோபு 88:26. அவன்‌ தேவனை நோக்கி 
விண்ணப்பம்பண்ணும்‌ போது, அவன்‌ 


அவருடைய சுமுகத்தைக்‌ 
கெம்பீரத்தோடே பார்க்கும்படி அவர்‌ 
அவன்மேல்‌ மிரியமாகி, அத்த 
மனுஷனுக்கு அவனுடைய நீதியின்‌. 
பலனைக்‌ கொடுப்பார்‌. 


மனுஷன்‌ மீட்கப்படும்போது, தேவன்‌ 
அவனுடைய நீதியின்‌ பலனை அவனுக்குக்‌ 
கொடுப்பார்‌. அவனுடைய வியாதி 
குணமாகும்‌. வியாதியாயிருக்கிற மனுஷன்‌ 
கர்த்தரிடத்தில்‌ பயபத்தியாயிருக்க 
வேண்டும்‌. தேவன்‌ அவனுடைய 
ஆத்துமாவை மீட்கவேண்டும்‌. அப்போது 
இவனுடைய சரீரத்தில்‌ அநேக 
ஆசீர்வாதங்கள்‌ உண்டாகும்‌. 
அவனைவிட்டு வியாதி நீங்கும்‌. அவன்‌ 
மாம்சம்‌ வாலிபத்திலிருந்ததைப்‌ 
பார்க்கிலும்‌ ஆரோக்கியமடையும்‌. அவன்‌ 
வியாதி நீங்கி ஆரோக்கியம்‌ பெறுவான்‌ 


வியாதியஸ்தர்கள்‌ மனந்திரும்பி, 
தேவனிடத்தில்‌ வரும்போது. 
அவர்களுடைய வியாதிகளெல்லாம்‌ 
குணமாகும்‌ என்னும்‌ உத்தரவாதம்‌ எதுவும்‌ 
வேதாகமத்தில்‌ கொடுக்கப்படவில்லை. 
அவனுடைய ஆத்தும வியாதி 
குணமடையும்‌. அவனுடைய ஆத்துமா 
இரட்சிக்கப்படும்‌. அதோடு சேர்ந்து, பல 
சமயங்களில்‌, தேவனுடைய கிருபையினால்‌, 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இரட்சிக்கப்பட்டோரின்‌ சரீர வியாதியும்‌ 
குணமடையும்‌. நம்முடைய சரீர வியாதி 
குணமடைவது தேவனுடைய சுத்தகிருபை. 
நம்முடைய பாவங்கள்‌ மீட்கப்படுவதினால்‌ 
தேவன்‌. தம்முடைய இரக்கத்தினால்‌ 
நம்முடைய சரீர வியாதியைக்‌ 
குணப்படுத்தி, ப்‌ ஆரோக்கியத்தைக்‌ 
கட்டை 

மனுஷருடைய பாவத்திற்கு மீட்கும்‌. 
பொருள்‌ கொடுக்கப்பட்டிருக்கிறது. 
மனுஷன்‌ முழுமையாக மீட்கப்படுகிறான்‌. 
பாவத்தின்‌ சாபம்‌ எதுவும்‌ அவனிடத்தில்‌ 
காணப்படாது. அப்போது அவன்‌ 
தன்னுடைய வாலவயது நாட்களுக்கு 
திரும்புவான்‌. அவனுடைய மாம்சம்‌ 
வாலிபத்திலிருந்ததைப்‌ பார்க்கிலும்‌ 
ஆரோக்கியமபையும்‌. வாலிபநாட்களில்‌ 
அவனுக்கிருந்த செளந்தரியமும்‌, பெலமும்‌, 
அவனுக்குத்‌ திரும்பக்‌ கிடைக்கும்‌. 


இரட்சிக்கப்பட்டவருடைய சரீர 
வியாதி குணமடைவதோடு, அவருடைய 
ஆத்துமாவிலும்‌ சமாதானம்‌ இருக்கும்‌. 
இரட்சிக்கப்பட்டவர்‌ தான்‌ இழந்து போன 
சமாதானத்தை திரும்பவும்‌ பெற்றுக்‌ 
கொள்வார்‌. வியாதியஸ்தர்‌ 
தேவபக்தியுள்ளவராக மாறும்போது, 
அவர்‌ ஜெபிக்கக்கற்றுக்கொள்கிறார்‌. 
அவர்‌ தேவனை நோக்கி விண்ணப்பம்‌ 
பண்ணுகிறார்‌. கர்த்தர்‌ அவர்மேல்‌ 
பிரியமாகிறார்‌. தம்முடைய சமுகத்தை 
அவர்‌ கெம்பீரத்தோடு பார்க்கும்படி 
அவருக்கு அநுக்கிரகம்பண்ணுகிறார்‌. 
எல்லாவற்றிற்கும்‌ மேலாக தேவன்‌ அந்த 


யின்‌. 
கான்கள்‌ அ 


நம்முடைய 
உண்மையாயிருக்கும்போ, 
கர்த்தருக்குள்‌ 
க்‌ தில்‌ 
இழந்துபோன 


வர்க்கம்‌ 


பெற்றுக்கொள்வோம்‌. 
சந்தோஷத்தைவிட, 
சந்தோஷமே மெய்யான 


உலகப்பிரகாரமான 
ஆவிக்குரிய 
சந்தோஷம்‌. 





ழ்‌ நள 
ETT 


"நீதியின்‌ பலிகளைச்‌ செலுத்தி, 
கர்த்தர்மேல்‌ நம்பிக்கையாயிருங்கள்‌. 
எங்களுக்கு நன்மை காண்பிப்பவன்‌ யார்‌ 
என்று சொல்லுகிறவர்கள்‌ அநேகர்‌: 
கர்த்தாவே, உம்முடைய முகத்தின்‌ ஒளியை 
எங்கள்மேல்‌ பிரகாசிக்கப்பண்ணும்‌. 
அவர்களுக்குத்‌ தானியமும்‌ திராட்சரசமும்‌ 
பெருகியிருக்கிற காலத்தின்‌ 
சந்தோஷத்தைப்பார்க்கிலும்‌ அதிக 
சந்தோஷத்தை என்‌ இருதயத்தில்‌ தந்தீர்‌. 
சமாதானத்தோடே படுத்துக்கொண்டு 

கர்த்தாவே நீர்‌ 

என்னை சுகமாய்த்‌ 

ங்கப்பண்ணுகிறீர்‌' (சங்‌ 4:5-8) 
ததக கெக்‌ 


என்‌ பிராணன்‌ வெளிச்சத்தைக்‌ 
காணும்‌ 
யோபு 88 : 27,28 


யோபு 88:27, அவன்‌ மனுஷரை 
நோக்கிப்‌ பார்த்து: நான்‌ பாவஞ்செய்து 
செம்மையானதைய்‌ புரட்டினேன்‌, அது 
எனக்குப்‌ பிரயோஜன மாயிருக்கவில்லை. 


யோபு 33:28. என்‌ ஆத்துமா 
படுகுழியில்‌ இறங்காதபடி, அவர்‌ அதை 
இரட்சிப்பார்‌ ஆகையால்‌ எண்‌ 
பிராணன்‌ வெளிச்சத்தைக்‌ காணும்‌ 
என்று சொல்லுவான்‌. 


தேவன்‌ மனுஷனோடு எவ்வாறு 
கிரியை நடப்பிக்கிறார்‌ என்பதை எலிகூ 
இங்கு விரிவாகச்‌ சொல்லுகிறார்‌. 
வியாதியஸ்தர்கள்‌ மனந்திரும்பி 
தேவனுடைய சமுகத்தில்‌ தங்களை 
ஒப்புக்கொடுக்கும்‌ போது தேவன்‌ 
அவர்களுக்கு சரீர ஆரோக்கியத்தையும்‌ 
கொடுக்கிறார்‌. £டு அவர்கள்‌ 
இழந்துபோன எல்லா நன்மைகளையும்‌ 
அவர்களுக்குத்‌ திரும்பக்‌ கொடுக்கிறார்‌. 
தங்களுடைய பாவா து 
உண்மையாய்‌ மனந்திரும்புகிறவர்கள்‌ 
தேவனுடைய இரக்கத்தையும்‌ 
கிருபையையும்‌ பெற்றுக்கொள்வார்கள்‌. 
பாவத்தின்‌ சம்பளம்‌ 
பாவத்தினால்‌ நமக்கு. 
மனுஷரில்‌ 
பயங்கரத்தை ட 
பாவத்திற்கு அடிமைகளாயிருக்கிறார்கள்‌. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பாவம்‌ செய்கிறவன்‌ சத்தியத்தைப்‌ 
புரட்டுகிறான்‌. அவன்‌ தேவனுக்கும்‌. 
அவருடைய நீதிக்கும்‌ விரோதமாகப்‌ பாவம்‌ 
செய்கிறான்‌. ல்‌ 
மனுஷன்‌, ழ்‌ 
சிருஷ்டிகருக்கு விரோதமாகப்‌ 
செய்கிறான்‌. அவனுடைய 
அவனுடைய ஆவியை 
அடிமைப்படுத்துகிறது. பாவம்‌ 
செய்வதினால்‌ மனுஷனுக்கு ஒரு 
பிரயோஜனமும்‌ இருக்காது. பாவம்‌ 
செய்து மனந்திரும்பியவன்‌, 
“நான்‌ பாவம்‌ செய்து 


செம்மையானதைப்‌ புரட்டினேன்‌, அது 
எனக்கு பிரயோஜனமாயிருக்கவில்லை" 
(யோபு 33:27) என்று மற்ற 
மனுஷரிடத்தில்‌ சாட்சியாகச்‌ சொல்லுவான்‌. 


பாவத்தில்‌ ஜீவிக்கிறவர்கள்‌ 
சந்தோஷமாயிருக்கமாட்டார்கள்‌. 
அவர்களுடைய சரீரத்தில்‌ 

இருக்காது. அவர்களுக்கு தேவனுடைய 
கிருபையும்‌, இரக்கமும்‌, சிலாக்கியமும்‌ 
கிடைக்காது. நாம்‌ பாவம்‌ செய்யும்போது 
செம்மையானதைப்‌ புரட்டுகிறோம்‌. 
சத்தியத்திற்கு விரோதமய்க்‌ கிரியை 
நடப்பிக்கிறோம்‌. நாம்‌ தேவனுடைய 
சமுகத்தில்‌ பாவஅறிக்கை செய்யும்போது, 
நான்‌ பாவம்‌ செய்து செம்மையானதைப்‌ 
புரட்டினேன்‌” என்று நம்முடைய 
இருதயத்தின்‌ ஆழத்திலிருந்து சொல்ல 
வேண்டும்‌ “நான்‌ பாவம்‌ 
செய்தாலும்‌ அது எனக்கு 
பிரயோஜனமாயிருக்கவில்லை என்றும்‌ 
அறிக்கை செய்யவேண்டும்‌ ப 


பாவம்‌ 
மாம்சம்‌, 
பாவத்தால்‌ 


'ரோக்கியம்‌ 


தேவன்‌ 
இரக்கமும்‌, 

கண்களால்‌ 

பார்க்கிறார்‌. 

பாவங்களுக்கு 
வேண்டுபென்றும்‌, தங்களுடைய 
பாவங்களை தம்முடைய சமுகத்தில்‌ 
அறிக்கை செய்து. அவற்றை விட்டுவிட 
வேண்டுமென்றும்‌ 

எதிர்பார்க்கிறார்‌. 

நோக்கி 

வேண்டுமென்று தேவன்‌ விரும்புகிறார்‌. 


தம்முடைய கிருபையும்‌, 
மனதுருக்கமுமுள்ள 
பாவிகளை கண்ணோக்கிப்‌ 
பாவிகள்‌ தங்கள்‌ 


மனந்திரும்ப 





ழ்‌ நவள 
யாய 


பாவிகளின்‌ ஜெபத்தைக்‌ கேட்பதற்கு 
தேவன்‌ ஆவலாய்க்‌ காத்துக்‌ 
கொண்டிருக்கிறார்‌. பாவிகள்‌ அழிந்து 
போவது தேவனுக்குப்‌ பிரியமானதல்ல. 
டய ல்‌ 
ந்தை ன்‌ விரலில்‌ 


மனந்திரும்பிய பாவி, 
இரட்சிப்பின்‌ அனுபவத்தை மற்ற 
மனுஷரிடத்தில்‌ சாட்சியாக அறிக்கை 
செய்யும்போது, “என்‌ ஆத்துமா படுகுழியில்‌ 
இறங்காதடிி அ அச இரட்சிப்பார்‌. 
ஆகையால்‌ பிராணன்‌ 
வெளிச்சத்தைக்‌ அணும்‌ (யோபு 33:28) 
என்று சொல்லுவான்‌. 
இரட்சிக்கப்பட்டவருக்கு நித்திய ஜீவனும்‌, 
நித்திய சந்தோஷமும்‌ கிடைக்கும்‌. 
அவனுடைய பிராணன்‌ வெளிச்சத்தைக்‌ 
காணும்‌ போது சகலமும்‌ 
நன்மையாயிருக்கும்‌. தேவனுடைய 
செழிப்பையும்‌, ஆசீர்வாதத்தையும்‌ அவன்‌ 
காண்பான்‌. 


தன்னுடைய 


யோபே, என்‌ சொல்லைக்‌ 
கேளும்‌ 


யோபு 38 : 29-33 


யோபு 39:99. இதேரு தேவன்‌ 
மனுஷனுடைய ஆத்துமாவைப்‌ 
படுகுழிக்கு விலக்குகிறதற்கும்‌, அவனை 
ஜீவனுன்னோரின்‌ வெளிச்சத்தினாலே 
பிரகாசிப்பிக்கிறதற்கும்‌, 


யோபு 88:90. 
இவைகளையெல்லாம்‌ 
பலமுறை நடப்பிக்கிறார்‌. 


அவர்‌ 
அவனிடத்தில்‌ 


யோபு 88:31. யோயே, தீர்‌ கவனித்து 
என்‌ சொல்லைக்‌ கேளும்‌ நான்‌ 


பேசப்போகிறேன்‌, தீர்‌ மவுனமாயிரும்‌. 


யோபு 8902. சொல்லத்தக்க 
தியாயங்களன்‌' இருத்ததேயானால்‌, 
எனக்கு மறுஉத்தரவு கொடும்‌; தீர்‌ 
பேசும்‌, உம்மை நீதிமாணாகத்‌ தீர்க்க 
எனக்கு ஆகையுண்டு. 
யோபு 39:38. 


இல்லாதிருத்ததேயாகில்‌ தீர்‌ 
சொல்லைக்‌ கேளும்‌, மவுனமாயிரும்‌, 


ஒன்றும்‌. 
என்‌ 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


உமக்‌ 
ந தேசிப்பேன்‌ என்றான்‌. 


ஞானத்தை 


எலிகூ இதுவரையிலும்‌ சொன்னதை, 
அங்கு இங்கு மறுபடியும்‌ சுருக்கமாகச்‌ 
சொல்லுகிறார்‌. தேவனுடைய மகாபெரிய 
திட்டத்தையும்‌, அவருடைய 
கிருபையையும்‌, அவருடைய தெய்வீக 
பராமரிப்பையும்‌ எலிகூ யோபுவுக்கு 
விளக்கமாகச்‌ சொல்லுகிறார்‌. தேவன்‌ 
மனுபுத்திரர்மிது அன்பாயிருக்கிறார்‌. 
அவர்களை நேசிக்கிறார்‌. அவர்களுடைய 
த்துமாவை படுகுழிக்கு விலக்குகிறார்‌ 
3 மனுஷனுடைய 
படுகுழிக்கு 
அவனை 
வெளிச்சத்தினாலே. 
பிரகாசிப்பிக்கிறதற்கும்‌, அவர்‌ 
இவைகளையெல்லாம்‌ அவனிடத்தில்‌ 
பலமுறை நடப்பிக்கிறார்‌' (யோபு 33:29,30) 
என்று ல்‌ சொல்லுகிறார்‌ 


தேவன்‌ 
உபாயங்கள்‌ 
மனுஷருடைய 
மூலமும்‌ 
பராமரிப்பின்‌ 
ஊழியக்காரர்‌ 
கிருபைகள்‌, 


மனுஷரிடத்தில்‌ பல. 
மூலமாய்ப்‌ பேசுகிறார்‌ 
மனச்சாட்சியின்‌ 
தம்முடைய தெய்வீக 
மூலமாயும்‌, தம்முடைய 
மூலமாயும்‌ தம்முடைய 
இரக்கங்கள்‌ மூலமாயும்‌. 
சில சமயங்களில்‌ வியாதிகளையும்‌ 
வேதனைகளையும்‌ கொடுத்தும்‌ தேவன்‌ 
ம்‌ பேசுகிறார்‌. தம்முடைய 
சித்தத்‌ மனுஷருக்கு 
வெளிப்படத்துகிறார்‌ தேவனே தம்முடைய 
சித்தத்தின்‌ பிரகாரமாய்‌ மனுஷனுக்கு 
வியாதியைக்‌ கொடுக்கிறார்‌. அதே தேவன்‌ 
தம்முடைய கிருபையினாலும்‌ 
இரக்கத்தினாலும்‌ மனுஷனுடைய 
பியாதியைக்‌ குணப்படுத்துகிறார்‌. 


மனுஷருடைய ஜீவியங்களில்‌ 
நடைபெறும்‌ எல்லா காரியங்களையும்‌, 
தேவனுடைய தெய்வீக பராமரிப்பின்‌ 
பிரகாரமாய்‌ தியானிக்கவேண்டும்‌. 
தேவன்‌ ்‌ 
பிரகாரமாய்‌ 
செய்கிறார்‌. தேவனுடைய கிரியையின்‌ 
விளைவு, நம்முடைய ஜீவியத்தில்‌ 
செழிப்பையும்‌ கொடுக்கலாம்‌, 
வறுமையையும்‌ கொடுக்கலாம்‌. 





ழ்‌ நள 
யாய 


தேவனுடைய சித்தத்தின்‌ 
பிரகாரமாய்‌, நம்முடைய ஜீவியத்தில்‌ 
ஆரோக்கியமும்‌ உண்டாகலாம்‌, வியாதியும்‌ 
உண்டாகலாம்‌. மனுஷனுடைய 
ஆத்துமாவை படுகுழியில்‌ இறங்காதடடி 
அதை இரட்சிக்கவேண்டுபென்பதே 
தேவனுடைய விருப்பம்‌. மனுஷன்‌ 
தேவனுடைய விருபபத்திற்குக்‌ கீழ்ப்படிய 
வேண்டும்‌. இதற்காகவே 
மனுஷர்‌ மத்தியிலே. 
கிரியைகளை நடப்பிக்கிறார்‌. 
இவைகளையெல்லாம்‌ 
பலமுறை நடப்பிக்கிறார்‌. 


தான்‌ சொல்லுகிற கருத்துக்களை 
யோபு கவனித்துக்‌ கேட்கவேண்டும்‌ என்று 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யோபுவைக்‌ குற்றப்படுத்த வேண்டும்‌ 
என்பது எலிகூவின்‌ விருப்பமல்ல. அவரை 
நீதிமானாகத்‌ தீர்க்க எலிகூவுக்கு ஆசை 
உண்டு. ஆகையினால்‌, “சொல்லத்தக்க 
நியாயங்கள்‌ இருந்ததேயானால்‌, எனக்கு 
மறுஉத்தரவு கொடும்‌" (யோபு 33:32) 
ன்‌ லிகூ யோபுளிடத்தில்‌ 


எலிகூ யோபுவினிடத்தில்‌ இன்னும்‌ 
அதிகமாய்ப்‌ பேசவேண்டுமென்று 
விரும்புகிறார்‌. யோபுவினிடத்தில்‌ 
சொல்லத்தக்க நியாயங்கள்‌ எதுவும்‌ 
இல்லையென்றால்‌, அவர்‌ எலிகூவின்‌ 
சொல்லைக்‌ கேட்கவேண்டும்‌. யோபு 
மவுனமாயிருக்கவேண்டும்‌ எலிகூ 
யோபுவுக்கு ஞானத்தை உபதேசிபபார்‌ 
நமக்கு ஞானம்‌ உபதேசிக்கப்படும்போது, 
நாம்‌ மவுனமாயிருந்து, 
ஞானஉபதேசங்களைப்‌ பெற்றுக்கொள்ள 
வேண்டும்‌. இது நம்முடைய ஆவிக்குரிய 
ஜீவியத்திற்கு ரகம ட 





ழ்‌ நள 
யாய 


எலிகூ இதுவரையிலும்‌ யோபுவிடம்‌ 
பேசிவிட்டு, சற்று 
அமைதியாகயிருக்கிறார்‌. யோபுவிடம்‌ 
சொல்லத்தக்க நியாயம்‌ எதுவும்‌ 
இருக்குமென்றால்‌, அதை அவர்‌ தனக்கு 
மறுஉத்தரவாக கொடுக்கட்டும்‌ என்று 
எலிகூ... காத்திருக்கிறார்‌. யோபுவோ 
எலிகூவுக்கு மறுஉத்தரவு கொடுக்காமல்‌, 
அமைதியாயிருக்கிறார்‌. இப்போது எலிகூ 
மறுபடியும்‌ தன்னுடைய கருத்துக்களை 
சொல்லுகிறார்‌ 


எலி. 
வார்த்தைகளை, 


அவருடைய 
பேசும்போது, 


தன்னுடைய 
யோபுவிடமும்‌, 
சிநேகிதரிடமும்‌ 

அங்கு கூடியிருக்கிற 
எல்லோரோடும்‌ பேசுகிறார்‌ 
(யோபு 341-4. யோபு இதற்கு முன்பு 
சொன்ன வார்த்தைகளை, எலிகூ இங்கு 
நினைவுபடுத்தி சொல்லுகிறார்‌ 
(யோபு 3425-9). யோபு குழப்பத்தில்‌ 
பேசுகிறார்‌. அவரிடத்தில்‌ தெளிந்த 
சிந்தனையில்லை. அவருடைய சரீரம்‌ 
வியாதியினாலும்‌ வேதனையினாலும்‌ 
கஷ்டப்படுகிறது. அவருடைய மூன்று 
சிநேகிதரும்‌ அவருக்கு ஆதாவு 
சொல்லுவதற்கு!) பதிலாக, வேதனையைத்‌ 
தருகிறார்கள்‌. இப்படிப்பட்ட சூழ்நிலையில்‌ 
யோபு நிதானமிழந்து பேசுகிறார்‌. 


எலிகூ தேவனைப்பற்றிய 
சத்தியத்தை தெளிவாகச்‌ சொல்லுகிறார்‌. 
தேவனுடைய நீதிக்கு யாரும்‌ எதிர்த்து 
நிற்கக்கூடாது (யோபு 3440-12,17,19,23). 
தேவனுடைய தெய்வீக ஆளுகை (யோபு 
3413-15). தேவனுடைய சர்வவல்லமை 
(யோபு 342024) தேவனுடைய 
சர்வஞானம்‌ (யோபு 3421,2225) 
பாவிகள்மீது தேவனுடைய கோபம்‌ 
(யோபு 34:26-28). தேவனுடைய தெய்வீக 
பராமரிப்பு (யோபு 34332). 


மூன்று 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எலிகூ யோபுவிடம்‌ தேவனைப்பற்றிய 
சுபாவங்களையெல்லாம்‌ சொல்லிவிட்டு, 
யோபுவின்‌ மனச்சாட்சி இவற்றை 
சிந்தித்துத்‌ தீர்மானிக்கட்டும்‌ என்று 
விட்டுவிடுகிறார்‌. எலிகூ. யோபுவை 
ன்னுடைய வார்த்தைகளினால்‌ 
கத்து கொள்கிறார்‌ (யோபு 24:33:17). 


எலிகூவின்‌ வார்த்தைகளை யோபு 
பொறுமையோடு கவனித்துக்‌ கேட்கிறார்‌. 
அவருடைய ஆலோசனைகளை 
ஏற்றுக்கொள்கிறார்‌. யோபுவின்‌ மூன்று 
சிநேகிதர்களைப்போல, எலிகூ. அவர்மீது 
குற்றம்‌ சொல்லவில்லை. அவர்கள்‌ 
சொன்ன குற்றச்சாட்டுக்களை யோபுவின்‌ 
மனச்சாட்சி அங்கீகரிக்கவில்லை. 
அவர்கள்‌ யோபுவை தங்கள்‌ வாயின்‌ 
வார்த்தையினால்‌  குற்றப்படுத்தினாலும்‌, 
யோபுவின்‌ மனச்சாட்சி 

விடுதலை செய்கிறது 

தன்னுடைய இருதயத்திலுள்ள 
சிந்தனைகளை யோபுவிடத்தில்‌ 
சொல்லுகிறார்‌. யோபுவைக்‌ குற்றப்படுத்தி 
அவரை வேதனைப்படுத்த வேண்டும்‌ 
என்பது எலிகூவின்‌ விருப்பமல்ல. 
அவருக்கு நல்ல ஆலோசனைகளைச்‌ 
சொல்லி, அவருக்கு ஞானத்தை 
உபதேசிக்கவேண்டும்‌ என்பதே எலிகூவின்‌ 
விருப்பம்‌ 


ஞானிகளே, அறிவானிகளே 
யோபு 34 : 1-4 


யோபு 84 
மாறுத்தரமாக: 


பின்னும்‌ எலிகூ. 


யோபு 942. 
வார்த்தைகளைக்‌: 
அதிவாவிகளே, 
செவிகொடுங்கள்‌. 


ஞானிகளே, எண்‌: 
கேளுங்கள்‌; 
எனக்குச்‌ 


யோபு 34:3. வாயானது போஜனத்தை 
ருசி பார்க்கிறதூபோல, செவியானது 
வார்த்தைகளைச்‌ சோதித்துப்பார்க்கும்‌. 


யோபு 344. நமக்காக 
'நியாயமானதைத்‌ தெரித்து 
கொள்வோமாக; நன்மை இன்னதென்று 
நமக்குள்ளே அறித்துகொன்வோமாக. 





ழ்‌ நள 
யாய 


எலிகூ. கூடியிருக்கிற 
எல்லோரோடும்‌. பேசுகிறார்‌. 
அனைவருடைய கவனத்தையும்‌ ஈர்க்கும்‌ 
வண்ணமாய்‌. எலிகூ நன்மையான 
வார்த்தைகளை அவர்களுக்கு எடுத்துச்‌ 
சொல்லுகிறார்‌. எலிகூ அவர்களைப்பற்றிச்‌ 
சொல்லும்போது, “ஞானிகளே” என்றும்‌, 
“அறிவாளிகளே” என்றும்‌ சொல்லுகிறார்‌. 
தன்னுடைய பேச்சைக்‌ கேட்பவர்களை, 
"மூடர்களே", 'அறிவில்லாதவர்களே” 
என்று சொல்லி அவர்களை 
அவமானப்படுத்தாமல்‌, அவர்களை 
ஞானிகளென்றும்‌ ராளிகளென்றும்‌ 
நல்ல வார்த்தைகளினால்‌ அழைக்கிறார்‌. 
எலிகூவின்‌ கருத்துக்கும்‌ 
அவர்களுடைய கருத்துக்கும்‌ வித்தியாசம்‌ 
இருக்கிறது. இவர்களெல்லோருமே 
முரண்பாட்டோடு சிந்திக்கிறார்கள்‌. 
ஆனாலும்‌ எலிகூ. அவர்களை ஞானிகள்‌ 
என்றும்‌, அறிவாளிகள்‌ என்றும்‌ 
அழைக்கிறார்‌. தன்னுடைய 
வார்த்தைகளை அவர்கள்‌ சோதித்துப்‌ 
பார்த்து நியாயந்தீர்க்கவேண்டுபென்று 
எலிகூ. விரும்புகிறார்‌. இதனிமித்தமாக, 
ளு தன்னுடைய கருத்துக்களை 
அவர்க மாறுத்தரமாகச்‌ 
சொல்லுகிறார்‌ 
நியாயந்தீர்க்கிறவர்களின்‌ செவியானது 
வார்த்தைகளை சோதித்துப்‌ பார்க்கும்‌. 
சொல்லப்பட்ட வார்த்தைகள்‌ மெய்யானதா, 
பொய்யானதா என்பதையும்‌. அவை 
சரியானதா அல்லது தப்பிதமானதா 
என்பதையும்‌ அவர்களுடைய 
செவியானது சோதித்துப்‌ பார்க்கும்‌. நாம்‌ 
பேசுகிற வார்த்தைகளை ஞானிகளும்‌ 
அறிவாளிகளும்‌ சோதித்துப்‌ பார்க்க 
டய வார்த்தைகள்‌ 
கதையில்‌ த்ய வேண்டும்‌." 
அங்கு கூடியிருக்கிற ஜனங்களை 
எ தன்‌ பக்கமாகச்‌ 
சேர்த்துக்‌ கொள்கிறார்‌. தான்‌ 
அவருடைய மூன்று 
வழக்காடும்‌ போது. 
கூடியிருக்கிறவர்கள்‌ 
தன்‌ 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அவர்‌ இதை மனதில்‌ 
“நமக்காக 
தெரிந்துகொள்வோமாக" 
“நன்மை இன்னதென்று 
ந்துகொள்வோமாக" 
கினார்‌ 


எலிகூ ஒரு சர்வாதிகாரியைப்போல 
பேசவில்லை. தனக்கு மாத்திரமே எல்லா 
நியாயமும்‌ தெரியுமென்று அவர்‌ 
பெருமையோடும்‌, ஆணவத்தோடும்‌. 
பேசவில்லை. தான்‌ ஒருவர்‌ மாத்திரம்‌ 
சத்தியத்தைச்‌ சொன்னால்‌ போதாது 
என்றும்‌ அநேகர்‌  சத்தியத்திற்குச்‌ 
செவிகொடுக்க வேண்டுமென்றும்‌, 
சத்தியத்திற்கு அநேகர்‌ 
பங்காளிகளாகயிருக்க வேண்டுமென்றும்‌ 
எலிகூ விரும்புகிறார்‌. 


வைத்து, 
நியாயமானதைத்‌ 
என்றும்‌ 
நமக்குள்ளே 
என்றும்‌ 


எலிகூவுக்கும்‌ அங்கு கூடியிருக்கிற 
ஜனங்களுக்கும்‌ கருத்து வேறுபாடுகள்‌ 
இருக்கலாம்‌. ஆனாலும்‌ நியாயமானதை 
தெரிந்துகொள்கிற விஷயத்திலும்‌, 
நன்மை இன்னதென்று அறிந்துகொள்கிற 
விஷயத்திலும்‌ தங்களுக்குள்‌ ஒற்றுமை 
காணப்பட வேண்டுமென்று எலிகூ 
விரும்புகிறார்‌. நன்மையானதை 
எல்லோரும்‌ அறிந்துகொள்ளவேண்டும்‌. 
நியாயமானதை ல்‌ ம்‌ ந்‌ 
கொள்ளவேண்டும்‌. 
நன்மைக்‌ 


கும நியாயமானதற்கும்‌ 
கீழ்ப்படியவேண்டும்‌. 


யோபு சொன்னாரே 
யோபு 94 : 5,6 


யோபு 845. வடு நாண்‌ நீதிமான்‌; 


தேவன்‌. 
தன்னிவிட்டார்‌ என்றும்‌, 


தியாயத்தைத்‌ 


யோபு 84:6. தியாயம்‌ என்னிடத்தில்‌ 

இருந்தும்‌ நான்‌ பொய்யனென்று 

ன்ணப்‌ மீறுதல்‌ 

அம்பினால்‌ 

உண்டான 

ஆறாததாயிருக்கிறதென்றும்‌ 
சொன்னாரே. 





ழ்‌ நவள 
யாய 


யோபு தன்னைப்பற்றியும்‌ தேவனைப்‌ 
பற்றியும்‌ சொன்ன வாக்கியங்களை 
எலிகூ அவருக்கு நினைவுடடுத்துகிறார்‌. 
யோபு தேவனுடைய தெய்வீக 
ஆளுகையைப்‌ புரிந்துகொள்ளவில்லை. 
தேவனுக்கு முன்பாக 
நீதிமானாயிருக்க முடியாது 
சத்தியத்தையும்‌ அவர்‌ 
கொள்ளவில்லை. ஆகையினால்‌ 
சொன்ன வார்த்‌ ளை 
அ்ச்கரிக்கவில்க்‌ 


யோபு, “நான்‌ நீதிமான்‌, தேவன்‌ என்‌ 
நியாயத்தை தள்ளிவிட்டார்‌” என்று 
சொன்னார்‌. யோபுவின்‌ சிநேகிதர்‌, 
அவரிடத்தில்‌ விவாதம்பண்ணிய போது, 
யோபு... தன்னுடைய பாவங்களை 
தேவனிடத்தில்‌ அறிக்கை செய்ய 
வேண்டும்‌” என்று சொன்னார்கள்‌. 
யோபுவோ அவர்களுடைய வார்த்தையை 
அங்கீகரிக்காமல்‌, "நான்‌. நீதிமான்‌, 
என்னிடத்தில்‌ குற்றமில்லை என்று 
சொல்லிவிடுகிறார்‌. தன்னிடத்தில்‌ 
நியாயம்‌ இருந்தும்‌ தான்‌ பொய்யன்‌ என்று 
எண்ணப்படுவதாக யோபு 
வேதனைப்படுகிறார்‌ தன்னிடத்தில்‌ 
மீறுதல்‌ இல்லாதிருந்தும்‌ தேவனுடைய 
அம்பினால்‌ தனக்கு காயமுண்டாயிற்று 
என்றும்‌ அந்தக்‌ காயம்‌ இன்னும்‌ 
ஆறாததாயிருக்கிறது என்றும்‌ 
யோபு வங்துவ்ர்‌ யோபுவுக்கு 
ஏற்பட்டி காயம்‌ அவருடைய 
மரணத்தி வத்கேதுவானதையிருகக ல்‌, 


அழுகிறதினால்‌ என்‌: முகம்‌ 
அழுக்கடைந்தது: மரண இருள்‌ என்‌ 
கண்ணிமைகளின்‌ மேல்‌ 
உண்டாயிருக்கிறது. என்கைகளிலே. 
கொடுமையில்லாதிருக்கையிலும்‌, என்‌ 

i சுத்தமாயிருக்கையிலும்‌, 
(யோபு 164617) என்று 
நிலமையை 


ஜெபம்‌ 
அப்படியாயிற்று' 
யோபு தன்னுடைய 
வேதனையோடு சொல்லுகிறார்‌. 


ஊழியம்‌ 

தேவனிடத்தில்‌ 
பிரியணாயிருபதினாலோ மனுஷனுக்கு ஒரு 
பிரயோஜனமுமில்லை என்று யோபு 
நினைக்கிறார்‌. (யோபு 349). 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யோபு சொன்ன கருத்துக்களை எலிகூ. 
ப்‌ கேட்டு, பல்லாம்‌ 
ஒக மொத்தமாகச்‌ சொன்று 


“ஒரு காரியம்‌ உண்டு, அதைச்‌ 
சொல்லுகிறேன்‌; சன்மார்க்கனையும்‌ 
துன்மார்க்கனையும்‌ அவர்‌ அழிக்கிறார்‌" 
(யோபு 9:22) என்று யோபு சொல்லுகிறார்‌. 
இதில்‌ சத்தியம்‌ இருந்தாலும்‌, யோபு 
இந்த சத்தியத்தை தப்பிதமாக 
வியாக்கியானம்‌ பண்ணுகிறார்‌. தான்‌ ஒரு 
நீதிமான்‌ என்றும்‌, தேவன்‌ தன்னை 
அழிக்கிறார்‌ என்றும்‌ யோபு நினைக்கிறார்‌. 
தன்னுடைய வியாதியையும்‌, 
வேதனையையும்‌ வியாக்கியானம்‌ 
பண்ணுவதற்காக, யோபு இந்த 
வார்த்தைகளைச்‌ சொல்லுகிறார்‌. 


யோபுவைப்போல நல்ல மனுஷர்கள்‌, 
சில சமயங்களில்‌ துன்மார்க்கரைவி. 
மோசமான வார்த்தைகளைப்‌ 
பேசிவிடுவார்கள்‌.  நற்குணமுள்ளவர்கள்‌ 
தீமையை சகித்துக்கொள்வார்கள்‌. தங்கள்‌ 
மீது வேதனைகளும்‌, நஞஷ்டங்களும்‌, 
கஷ்டங்களும்‌ வந்தாலும்‌, இவற்றிற்கு 
தாங்கள்‌ பாத்திரவான்‌௧ள்‌ என்று 
நினைத்து. அவற்றைப்‌ பொறுமையோடு 
சகித்துக்கொள்வார்கள்‌. தங்களுடைய 
கஷ்டங்களுக்காக நற்குணமுள்ளவர்கள்‌ 
பிறரை குற்றம்‌ சொல்லமாட்டார்கள்‌. 
ஆனால்‌ யோபுவோ தான்‌ வியாதியிலும்‌, 
வேதனையிலும்‌ கஷ்டப்படும்போது 
தேவன்மீது குற்றம்‌ சொல்லுகிறார்‌. 


யோபைப்போல்வே 
யோபு 94 : 7-9 


யோபு 3447. யோமைப்போலவே, 
பரியாசம்பண்ணுதலைத்‌ தண்ணீரைப்‌ 
போல்‌ குடித்து, 


அக்கிரமக்காரரோடே. 
துன்மார்க்கரோடே. 





ழ்‌ நயனா 
யாய 


யோபு எப்படிப்பட்ட மனுஷர்‌ என்பதை 
எலிகூ ஆராய்ந்து பார்க்கிறார்‌. 
யோபுவைப்போல  பரியாசம்பண்ணுதலை 
தண்ணீரைப்‌ போல குடிக்கிற 
மனுஷனைக்‌ காணமுடியாது. யோபு 
தப்பிதமான வார்த்தைகளைப்‌. 
பேசுவதினால்‌, அவருடைய சிநேகிதர்‌ 
அவரைப்‌ பரியாசம்பண்ணுகிறார்கள்‌. 
யோபுவின்‌ வார்த்தைகளினால்தான்‌ 
அவருக்கு நிந்தையும்‌ வேதனையும்‌ 
உண்டாயிற்று. 
வார்த்தைகளைப்‌ 
அவருடைய சிநேகிதர்‌ அவரைப்‌ பார்த்து 
ஏளனம்பண்ணி நகைக்கிறார்கள்‌. 


யோபு அக்கிரமக்காரரோடே 
கூடிக்கொண்டு, துன்மார்க்கரோடே 
திரிகிறார்‌. தன்னுடைய வார்த்தையில்‌. 
அவர்‌ அக்கிரமக்காரரோடு சேராமல்‌ 
தனியாகப்‌ பிரிந்திருந்தாலும்‌, தன்னுடைய 
இருதயத்திலுள்ள கருத்தில்‌ அவர்‌ 
அக்கிரமக்காரரோடும்‌ துன்மார்க்கரோடும்‌ 
ஜக்கியமாயிருக்கிறார்‌. யோபுவின்‌ கருத்து 
துன்மார்க்கருடைய கரங்களை 
பலப்படுத்துகிறது. தேவன்மேல்‌ பிரியம்‌ 
வைக்கிறது க்‌ 

பிரயோஜனமல்ல 
பொதுவாகச்‌ 

யோபுவின்‌ வார்த்தையில்‌ 
உண்மையுபில்லை. 


என்று 
சொல்லிவிடுகிறார்‌. 
நீதியுமில்லை. 


புத்திமான்களே 
யோபு 34 : 10-15 


யோபு 84110. 
புத்திமான்௧களே, 

செவிகொடுங்கள்‌; 

தேவனுக்கும்‌, அதீதி ௪ர்வவல்லவருக்கும்‌ 
தூரமாயிருக்கிறது. 


யோபு 34-11. 
செய்கைக்குத்தக்கதை 

சுரிகட்டி, 

'நடக்கைக்குத்தக்கதாக அவனவனுக்குப்‌ 
பலனனிக்கிறார்‌. 


யோபு 8442. தேவன்‌ அதியாயஞ்‌ 
செய்யாமலும்‌, சர்வவல்லவர்‌ நீதியைப்‌. 
புரட்டாமலும்‌ இருக்கிறது மெய்யே. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யோபு 34418. 
மனுஷனுக்கு அதிகாரம்‌ 
யர்‌? பூச்சக்கரம்‌ 

ஒழுங்குப்படுத்தினவர்‌ யார்‌? 


யோபு 84:14. அவர்‌ தம்முடைய 
இருதயத்தை அவனுக்கு விரோதமாகத்‌ 
திரும்பினாராகில்‌, அவனுடைய 
ஆவியையும்‌ அவனுடைய 
சுவாசத்தையும்‌ தம்மிடத்தில்‌ இழுத்துக்‌ 
கொள்ளுவார்‌. 


பூமியின்மேல்‌ 
கொடுத்தவர்‌ 
முழுதையும்‌ 


யோபு 84:15. அப்படியே மாம்சமான 
யாவும்‌ ஏகமாய்‌ ஜீவித்துப்போம்‌, 
மனுஷன்‌ தூளுக்குத்‌ திரும்புவான்‌. 


தேவனோடு ஒப்புரவாக 
வேண்டும்‌ தான்‌ தேவனைப்பற்றி 
தகாதவிதமாய்ப்‌ பேசியதற்காக. யோபு 
தேவனிடத்தில்‌ மன்னிப்பு கேட்கவேண்டும்‌. 
யோபு தேவனுக்கு முன்பாக 
தன்னைத்தானே நீதிமானாக்காமல்‌, 
தன்னைத்‌ தாழ்த்த வேண்டும்‌. 
இதற்காகவே  எலிகூ. போபுவோடு 
பேசிக்கொண்டிருக்கிறார்‌. யோபுவை 
வேதனைப்படுத்த வேண்டும்‌ என்பதற்காக 
தேவன்‌ அவக்கு வியாதியைக்‌ 
கொடுக்கவில்லை. யோபுவுக்கு 
ஆவிக்குரிய பிரயோஜனம்‌ உண்டாக 
வேண்டுமென்பதற்காகவே தேவன்‌ 
அவரைச்‌ சோதிக்கிறார்‌. சோதனையின்‌ 
ஒரு பகுதியாக போபுவுக்கு வியாதியும்‌ 
வேதனையும்‌ வந்திருக்கிறது 


எலிகூ தன்னுடைய மாறுத்தரத்தை 
அங்கு கூடியிருக்கிற எல்லோருக்கும்‌ 
பொதுவாகச்‌ சொல்லுகிறார்‌. 
பத்திமான்களே எனக்குச்‌ 
செவிகொடுங்கள்‌” (யோபு 34:10) என்று 
சொல்லி எலிகூ தன்னுடைய 
வார்த்தைகளைச்‌ சொல்லுகிறார்‌. தேவன்‌ 
நீதியுள்ளவர்‌. அவர்‌ சர்வசிருஷ்டிகர்‌. 
தம்முடைய சிருஷ்டிகளில்‌ எந்த 
சிருஷ்டிக்கும்‌, அவர்‌ 
செய்ததுமில்லை. 
செய்யப்போகிறதுமில்லை. 


யோபு 


அநீதி 
செய்கிறதுமில்லை, 





ழ்‌ நள 
யாய 


வார்த்தைகளைச்‌ சொல்லுகிறார்‌. 
தம்முடைய ப்‌ 
பரிபூரணமுள்ளவர்‌. அவரிடத்தில்‌ 
மாறுபாடுகளோ, வேற்றுமையின்‌ 
நிழலோயில்லை. தேவன்‌ மனுஷனுடைய 
செய்கைக்குத்தக்கதை அவனுக்குச்‌ 
சரிகட்டி, அவனவன்‌ 
நடக்கைக்குத்தக்கதாக  அவனவனுக்குப்‌ 
பலனளிக்கிறார்‌. தேவன்‌ அநியாயஞ்‌ 
செய்யாமலும்‌. சர்வவல்ஸர்‌ நீதியைப்‌ 
புரட்டாமலும்‌ இருக்கிறது மெய்யே 
(யோபு 341112). தேவன்‌ ஒருபோதும்‌ 
அநியாயம்‌ செய்யமாட்டார்‌. அவர்‌ 
நீதியைப்‌ புரட்டமாட்டார்‌. தேவன்‌ எந்த 
மனுஷனுக்கும்‌ அநியாயம்‌ செய்யமாட்டார்‌ 
தேவன்‌ எந்த மனுஷனுடைய நீதியையும்‌ 
புரட்டமாட்டார்‌. வானம்‌ தேவனுடைய 
நீதியை சீக்கிரத்தில்‌ அறிவிக்கும்‌. 


தேவன்‌ சர்வவல்லவராகயிருந்தாலும்‌, 
அவர்‌ தம்முடைய வல்லமையினால்‌. 
அநியாயத்திற்கு துணை போகமாட்டார்‌. 
தேவன்‌ ஒருபோதும்‌ அநியாயத்தை 
ஆதரிக்கமாட்டார்‌ தேவனுக்கு, 
'எல்ஷடாய்‌” என்னும்‌ பெயர்‌ 
கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்தப்‌ 
பெயருக்கு. “தேவன்‌ போதுமானவர்‌' 
என்று பொருள்‌. 


“சோதிக்கப்படுகிற எவனும்‌, நான்‌ 
தேவனால்‌ சோதிக்கப்படுகிறேன்‌ என்று 
சொல்லாதிருப்பானாக; தேவன்‌ 
'பொல்லாங்கினால்‌ சோதிக்கப்படுகிறவரல்ல, 
ஒருவனையும்‌ அவர்‌ சோதிக்கிறவருமல்ல" 
(யாக்‌ 113) என்று யாக்கோபு 
சொல்லுகிறார்‌. தேவன்‌ மெய்யாகவே 
மனுஷனுடைய செய்கைக்குத்தக்கதை 
அவனுக்குச்‌ சரிகட்டுவார்‌. அவனவன்‌. 
நடக்கைக்குத்தக்கதாக தேவன்‌ 
அவனவனுக்கு! பலனளிப்பார்‌. மனுஷன்‌ 
தன்னுடைய கரத்தின்‌ கிரியைகளை 
அறுவடை செய்வான்‌ 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எலிகூ தேவனுடைய நீதியையும்‌, 
நியாயத்தையும்‌ பற்றிச்‌ சொல்லும்‌ 
போது உறுதியான வார்த்தைகளைப்‌ 
பயன்படுத்துகிறார்‌. “தேவன்‌ அநியாயஞ்‌ 
செய்யாமலும்‌, சர்வவல்லவர்‌ நீதியைப்‌ 
புரட்டாமலும்‌ இருக்கிறது மெய்யே” 
(யோபு 3412) என்று எலிகூ. தேவனைப்‌ 
பற்றி நிச்சயமான வார்த்தைகளினால்‌ 
சொல்லுகிறார்‌. ஆகையினால்தான்‌ எலிகூ. 
“புத்திமான்களே எனக்குச்‌ 
செவிகொடுங்கள்‌” என்று சொல்லுகிறார்‌. 
அக்கிரமம்‌ - தேவனுக்குத்‌ 
தூரமாயிருக்கிறது. அநீதி 
சர்வவல்லவருக்குத்‌ தூரமாயிருக்கிறது. 
தேவனிடத்தில்‌ அக்கிரமழும்‌, அநீதியும்‌ 
இருக்கிறது என்னும்‌ சிந்தனை நமக்குத்‌ 
தூரமாயிருக்க வேண்டும்‌. 

எலிகூ தான்‌ சொன்ன 
வார்த்தைகளை எடுத்துக்காட்டுக்களோடு 
உறுதிபண்ணுகிறார்‌. தேவன்‌ 
சர்வஆளுகையுள்ளவர்‌. தம்முடைய 
சிருஷ்ஷகளை ஆளுகை செய்வதற்கு 
தேவனுக்கு யாருடைய உதவியும்‌ 
ஒத்தாசையும்‌ தேவையில்லை. 
பூமியின்மேல்‌ மனுஷனுக்கு யாரும்‌ 
அதிகாரம்‌ கொடுக்கவில்லை. இந்த 
அதிகாரம்‌ தேவனிடத்தில்‌ மாத்திரமே 
இருக்கிறது. பூச்சக்கரம்‌ முழுவதையும்‌ 
தேவனே ஒழுங்குபடுத்தினவர்‌ 
(யோபு 3423) மனுஷனுடைய 
ராஜ்யங்களையும்‌, மனுபுத்திரரையும்‌. 
தேவனே ஆளுகை செய்கிறார்‌. இது 
தேவனுடைய சர்வஆளுகை. தேவனுடைய 
ஆளுகை  நீதியாயும்‌. நியாயமாயும்‌ 
இருக்கும்‌. அவர்‌ சர்வஞானமுள்ளவர்‌. 

க்‌ யாரும்‌ லோசனை 
சொன்னதை 2 

தேவன்‌ சர்வவல்லமையுள்ளவர்‌. 
அவருடைய வல்லமையோடு யாராலும்‌ 
எதிர்த்து நிற்கமுடியாது. தேவன்‌ 
தம்முடைய இருதயத்தை அவனுக்கு 
விரோதமாகத்‌ திரும்பினாராகில்‌, 

அவனுடைய ஆவியையும்‌ அவனுடைய 
சுவாசத்தையும்‌. தம்மிடத்தில்‌ 
இழுத்துக்கொள்ளுவார்‌ (யோபு 3474) 
மனுஷன்‌ தேவனுக்கு விரோதமாக 
யுத்தம் பண்ணினால்‌, தேவனுக்கு 
ஒரு பாதிப்பும்‌ உண்டாகாது. 





ழ்‌ நள 
யாய 


சங்காரமுண்டாகும்‌ 
இருதயத்தை 
மனுஷனுக்கு. விராதனகத்‌ திருப்பும்போது, 
மாம்சமான யாவும்‌ ஏகமாய்‌ 
ஜீவித்துப்போகும்‌. மனுஷன்‌ தூளுக்குத்‌ 
திரும்புவான்‌. மண்ணிலிருந்து 
சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷன்‌, மறுபடியும்‌ 
மண்ணுக்குத்‌ திரும்பிவிடுவான்‌. 
மனுஷனால்‌ தேவனுக்கு விரோதமாய்‌ 
யுத்தம்ண்ணமுடியாது. மனுஷன்‌ 
நிர்மூலமாகாமல்‌ நிலைத்து நிற்பது 
தேவனுடைய சுத்த கிருபை தேவன்‌ 
தம்முடைய கிருபையை  மனுஷனுக்குக்‌ 
காண்பிக்காமல்‌ மறைத்துவிட்டால்‌, 
மனுஷனுடைய ஆவி ஸரித்துப்போகும்‌. 
அவனுடைய சுவாசம்‌ நின்றுபோகும்‌. 
மனுஷன்‌ ஒன்றுரில்லாமல்‌ போய்விடுவான்‌. 
மனுஷன்‌ தேவனை சார்ந்து 
'விக்கவேண்டும்‌. அதுவே அவனுக்கு 
ரய்யான பெலன்‌ 


உமக்கு உணர்விருந்தால்‌ 
யோபு 34 : 16-19 


யோபு 34:16. உமக்கு உணர்விருந்தால்‌ 
இதைக்‌ கேளும்‌, என்‌ வார்த்தைகளின்‌ 
சுத்தத்துக்குச்‌ செவிகொடும்‌. 


யோபு 8447. நீதியைப்‌ பகைக்கிற 
ஒருவன்‌. ஆனக்கூடுமோ?. மகா 
தீதிபரரைக்‌ குற்றப்படுத்துவீரோ? 


யோபு 34:18. ஒரு ராஜாவைப்‌ பார்த்து, 
்‌.] பொல்லாதவன்‌ என்றும்‌, 
பார்த்து, நீங்கள்‌ 

என்றும்‌ 


அதியதிகளைப்‌ 
அக்கிரமக்காரர்‌ 
சொல்லத்தகுமோ? 


யோபு 3418, இப்படியிருக்க, 
பிரபுக்களின்‌ முகத்தைப்பாராமலும்‌, 
ஏழையைய்பார்க்கிலும்‌ ஜசுவரியவானை 
அதிகமாய்‌ எண்ணாமலும்‌ 
இருக்கிறவரை நோக்கி இப்படிச்‌ 
சொல்லலாமா? இவர்கள்‌ எல்லாரும்‌. 
அவர்‌ கரங்களின்‌ கிரியையே. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எலிகூ இதுவரையிலும்‌, அங்கு 
கூடியிருந்த எல்லோரோடும்‌ பொதுவாகப்‌ 
பேசினார்‌. இப்போது அவர்‌ யோபுவிடம்‌ 
நேரடியாகப்‌ பேசுகிறார்‌. தேவன்‌ செய்கிற 
காரியங்களெல்லாம்‌ அவருடைய 
சித்தத்தின்‌ பிரகாரமாகவே 
நடைபெறுகிறது. அவர்‌ சர்வவல்லமையும்‌, 
சர்வஆளுகையுமுள்ளவர்‌. தாம்‌ செய்கிற 
எந்த செயலுக்கும்‌, மனுஷருக்கு காரணம்‌ 
சொல்லவேண்டும்‌ என்னும்‌ அவசியம்‌ 
தேவனுக்கு இல்லை. ஆகையினால்‌ 
தேவனுடைய கிரியை நமக்குப்‌ 
பிடிக்கவில்லை என்று நினைத்து, நாம்‌ 
அவரோடு சண்டைபோடக்‌ கூடாது. 
நீதியைப்‌ பகைக்கிற ஒருவன்‌ 
ஆளக்கூடுமோ” (யோபு 3417) என்று 
எலிகூ யோபுவிடம்‌ கேட்கிறார்‌. 


தேவன்‌ நீதியுள்ளவர்‌ 
நீதியின்மேல்‌ பிரியமாயிருக்கிறவர்‌. 
தன்னை நீதிமான்‌ என்றும்‌, 
என்றும்‌ சொல்லிக்‌ கொள்கிறார்‌. 
தேவனுடைய நீதிக்கு முன்பாக 
யோபுவின்‌ நீதி  குறைவுள்ளதாகவே 
இருக்கும்‌. தேவனுடைய சமுகத்திற்கு 
முன்பாக எந்த மனுஷனாலும்‌ நீதிமானாய்‌ 
நிற்கமுடியாது. மனுஷன்‌ தேவனிடத்தில்‌ 
போய்‌, அவர்‌ நீதியைத்‌ தள்ளிவிட்டார்‌ 
என்றோ, அவர்‌ நீதியைப்‌ பகைக்கிறார்‌ 
என்றோ அவர்மீது குற்றம்‌ 
சொல்லமுடியாது. தேவன்‌ நீதியைப்‌ 
பகைப்பாரென்றால்‌. அவரால்‌ நீதியாய்‌ 
ஆளுகை செய்ய முடியாது. தேவன்‌ 
மகா நீதிபரர்‌. “மகா நீதிபரரை 
குற்றப்படுத்துவீரோ” (யோபு 34:17) என்று 
எலிகூ யோபுவிடம்‌ கேட்கிறார்‌. 


அவர்‌ 
யோபு 
உத்தமர்‌ 


தேவனுக்கு ஆலோசனை 
சொல்லுமளவுக்கு எந்த மனுஷரிடத்திலும்‌ 
ஞானமில்லை. மனுஷருடைய 
ஆலோசனையைக்‌ கேட்டுத்தான்‌ ஆளுகை 
செய்ய முடியும்‌ என்னும்‌ நிலமையும்‌ 
தேவனுக்கு இல்லை. ஆகையினால்‌ 
தேவனை வழிநடத்துவதற்கோ, 
அவருக்கு ஆலோசனை சொல்லுவதற்கோ, 


முயற்சி 





EL 
நாறிய 
தேவன்‌ தம்முடைய வழிகளிலெல்லாம்‌ 
நீதியுள்ளவராயிருக்கிறார்‌. அவர்‌ 
மகாநீதிபார்‌. நாம்‌ மகாநீதிபரராகிய 
தேவனை குற்றப்படுத்தக்கூடாது. ஒரு 
ராஜாவைப்பார்த்து. அவருடைய 
தேசத்தின்‌ குடிமகன்‌. ஒருவன்‌, 
“நீ பொல்லாதவன்‌” என்று சொல்லக்‌ 
கூடாது. அதுபோலவே  அதிபதிகளைப்‌ 
பார்த்து, நீங்கள்‌ அத்கிரமக்காரர்‌” 
என்றும்‌ சொல்லக்கூடாது. தேவனிடத்தில்‌. 
அநீதியுமில்லை. அக்கிரமமுரில்லை. அவர்‌ 
மகாநீதிபரர்‌. தேவன்‌ பரிசுத்தர்‌. 
தேவன்‌ பிரபுக்களின்‌ முகத்தைப்‌ 
பார்ப்பதில்லை. அவர்‌ ஐசுவரியவான்‌களைப்‌ 
பார்க்கிலும்‌ ஏழைகளை அதிகமாய்‌ 
எண்ணிப்‌ பார்க்கிறவர்‌. ஏழைகள்மீதும்‌, 
திக்கற்றவர்கள்மீதும்‌ தேவன்‌ கிருபையுப 
இரக்கமும்‌, மனதுருக்கமுமுள்ளவர்‌. 
அப்படிப்பட்ட தேவனைப்‌ பார்த்து, “நீர்‌ 
பொல்லாதவர்‌" என்றும்‌, “நீர்‌ 
அக்கிரமக்காரர்‌” என்றும்‌ சொல்லக்‌ 
கூடாது. தேவன்‌ நற்குணமுள்ளவர்‌. 
அவர்‌ நீதியாய்‌ ஆளுகை செய்கிறவர்‌ 
தேவனிடத்தில்‌ பட்சபாதமில்லை. அவர்‌ 
க்கி அவரே நம்மை 
செய்வதற்கு 
மனுபுத்திர 
கரங்களின்‌ 


பற்திராமிரத்கிறா்‌ 
ரெல்லோரும்‌ வனுடைய 
கிரியையாயிருக்கி ட்டது 


தேவன்‌ நம்மை ஆளுகை செய்ய 
தகுதியுள்ளவர்‌. அவரை குற்றப்படுத்த 
நமக்கு எந்த தகுதியுமில்லை. 
ஒருவன்‌ பிரபுவாகயிருந்தாலும்‌, அவன்‌ 
திரளான ஐசுவரியத்திற்கு 
சொந்தக்காரனாகயிருந்தாலும்‌, 
அவனையும்‌, 
பட்சபாதமில்லாமல்‌ 
செய்கிறார்‌ 
தரித்திரனாகயிருப்பதினால்‌ 
அவனுக்கு நீதியை மறுப்பதில்லை. தேவன்‌: 
எல்லோருக்கும்‌ ஒன்றுபோலவே நீதி 
செய்கிறார்‌. கோய்‌ போஷிக்கிறார்‌. 
எல்லோருக்கும்‌ மழையை 
வருவிக்கப்பண்ணுகிறார்‌. ஆகையினால்‌. 
தரித்திரனாயிருக்கிறவன்‌ தேவனுக்கு 
முன்பாக வெட்கப்பட தில்லை. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அதே வேளையில்‌ 


ஐசுவரியவானாயிருக்கிறவன்‌ தேவனுக்கு 
முன்பாக பெருமைப்படவும்‌ கூடாது. 


தேவனுடைய குணாதிசயம்‌ 
யோபு 84 : 20-80 


யோபு 84:20. இப்படிப்பட்டவர்கள்‌. 
சடிதியில்‌ சாவார்கள்‌; ஜனங்கள்‌ 
பாதிஜாமத்தில்‌ கலங்கி. ஒழிந்த 
போவார்கள்‌; காணாத கையினால்‌ 
யலவத்தர்‌ அழித்துபோவார்கள்‌. 

யோபு 34:21. அவருடைய கண்கள்‌ 
மனுஷருடைய வழிகளை 
'நோக்கியிருக்கிறது; அவர்களுடைய 
நடைகளையெயல்லாம்‌ அவர்‌ பார்க்கிறார்‌. 


யோபு 34:22. அக்கிரமக்காரர்‌ ஒளித்துக்‌ 
கொள்ளத்தக்க அந்தகாரமுமில்லை, 


மரண இருளுமில்லை. 


யோபு 9429. மனுஷன்‌ தேவனோடே, 
வழக்காடும்படி அவர்‌ அவன்மேல்‌ 
மிஞ்சின தொன்றையும்‌ சுமத்தமாட்டார்‌. 


யோபு 9424. 
நியாயமாய்‌. 
வல்லமையுன்னவர்கனை 
வேறே மனுஷரை 
னதானத்திலே நிறுத்துகிறார்‌ 


யோபு 84:25. அவர்கள்‌ கிரியைகளை 
அவர்‌ அறித்தவரான படியால்‌, அவர்கள்‌ 
நசுங்கிப்‌ போகத்தக்கதாய்‌ 
இராக்காலத்தில்‌ அவர்களைக்‌ 
கவிழ்த்துப்போடுகி றார்‌. 


யோபு 34:28. அவர்கள்‌ அவரை விட்டுப்‌ 
பின்வாங்கி, அவருடைய எல்லா 
வழிகளையும்‌ உணர்த்துகொள்ளாமல்‌ 


ஆராய்ந்து முடியாத 
அவர்‌ 


நொறுக்கி, 
அவர்கள்‌ 


யோபு 34:28. எல்லாரும்‌ பார்க்கும்படி 
அவர்களைத்‌ துன்மார்க்கரென்று. 
அடிக்கிறார்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


யோபு 34:29, மாயக்காரன்‌ 
ஆவாதபடிக்கும்‌, ஜனங்கள்‌. 
சிக்கிக்கொள்னப்படாதபடிக்கும்‌, 


யோபு 34:30. ஒரு ஜனத்துக்கானாலும்‌. 
ஒரு மனுஷனுக்கானாலும்‌, அவர்‌ 
சமாதானத்தை  அருனினால்‌ யார்‌ 
கலங்கப்பண்ணுவான்‌? அவர்‌ தமது 
முகத்தை மறைத்தால்‌ அவரைக்‌ 
காண்கிறவன்‌ யார்‌? 


நாம்‌ தேவனை 
ஆளுகையுள்ளவராகவும்‌, 
வல்லமையுள்ளவராகவும்‌ அங்கீகரிக்க 
வேண்டும்‌. தேவனுடைய ஆளுகைக்கு 
நம்மை கீழ்ப்படுத்தவேண்டும்‌. தேவன்‌ 
செய்கிற எல்லா செயல்களையும்‌ நாம்‌ 
அங்கீகரித்து, அவற்றை மனப்பூர்வமாய்‌ 
ஏற்றுக்கொள்ள வேண்டும்‌ எலிகூ 
யோபுவினிடத்தில்‌ தேவனுடைய 
குணாதிசயங்களையெல்லாம்‌ விரிவாக 
எடுத்துச்‌ சொல்லுகிறார்‌ யோபு 
தேவனுடைய சுபாவத்தைப்‌ புரிந்துகொள்ள 
வேண்டும்‌ அவர்‌ தேவனோடு 
வழக்காடுவதை நிறுத்திக்கொண்டு, 
தேவனுடைய சித்தத்திற்கும்‌. அவருடைய 
செய்கைக்கும்‌ கீழ்ப்படியவேண்டும்‌ 


சர்வ 
சர்வ 


தேவன்‌ 
அவர்‌ எல்லோருக்கும்‌ 
செய்கிறவர்‌ மனுஷர்‌ 
பலவான்களாயிருக்கிறவரைப்‌ 
தேவன்‌ பயப்படமாட்டார்‌. எல்லோருக்கும்‌ 
நீதியான. தீர்ப்பு சொல்லுவார்‌. 
தேவனிடத்தில்‌ பட்சபாதமே இருக்காது. 
அநியாயக்காரரும்‌, அக்கிரமக்காரரும்‌ 
சடுதியில்‌ சாவார்கள்‌. துன்மார்க்கர்கள்‌. 
பாதி ஜாமத்தில்‌ கலங்கி 
ஒழிந்துபோவார்கள்‌. பாவிகள்‌ 
பலவந்தராகயிருந்தாலும்‌ தேவனுடைய 
வல்லமையுள்ள கரம்‌ அவர்களை 
அழிக்கும்‌. தங்களை அழிக்கும்‌ கையை 
துன்மார்க்கரால்‌ காணமுடியாது. காணாத 
கையினால்‌ பலவந்தர்‌ அழிந்துபோவார்கள்‌. 
(யோபு 34:20). 


தேவன்‌ 


ஜல்‌ 


சர்வவல்லமையுள்ளவர்‌. 
நியாயம்‌ 
மத்தியிலே 
பார்த்து 


சர்வஞானமுள்ளவர்‌. 
மறைவான 
எதுவுமில்லை. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


வெளிச்சமாயும்‌, 
க்கிறது, 
வல்லமையுள்ள கரத்திற்கு 
விரோதமாய்‌ பலவந்தராலும்‌ 
யுத்தம்பண்ணமுடியாது. ஒருவன்‌ 
எவ்வளவுதான்‌ தந்திரம்‌ பண்ணினாலும்‌ 
அவனால்‌ (டைய கண்களுக்கு. 
மறைவாக தப்பித்துப்போகமுடியாது. 
தேவன்‌ துன்மார்க்கரில்‌ ஒரு சிலரை 
மாத்திரமே தண்டிக்கிறார்‌ என்றும்‌, 
துன்மார்க்கரின்‌ அநேகர்‌ தேவனுடைய 
தண்டனைக்குத்‌ தப்பித்து ஒடி ஒளிந்து 
கொள்கிறார்கள்‌ என்றும்‌ யோபு 
நினைக்கிறார்‌. தான்‌ 
நீதிமானாயிருந்தாலும்‌, தேவன்‌ 
தன்னுடைய நியாயத்தை தள்ளிவிட்டார்‌ 
என்றும்‌, தன்னிடத்தில்‌ 
நியாயமிருந்தாலும்‌ தேவன்‌ தன்னை ஒரு 
அநியாயக்காரனாகவே பார்க்கிறார்‌ 
என்றும்‌ யோபு தேவனோடு 
விவாதம்பண்ணுகிறார்‌. ஆனால்‌ 
தேவனோ யாரையும்‌ அநியாயமாய்த்‌ 
தண்டிக்கிறவரல்ல. அதே வேளையில்‌ 
தேவனுடைய நீதியான தண்டனைக்கு 
யாராலும்‌ தப்பிக்கவும்‌ முடியாது 


தேவனுடைய கண்கள்‌ 
மனுஷருடைய வழிகளை 
நோக்கியிருக்கிறது. மனுஷருடைய 
நடைகளையெல்லாம்‌ தேவன்‌ பார்க்கிறார்‌ 
(யோபு 34:21). இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ 
அக்கிரமக்காரர்‌ ஒளித்துக்கொள்ளத்தக்க 
அந்தகாரமுமில்லை. மரணஇருளுரில்லை 
(யோபு 34:22). தேவனுடைய கண்கள்‌ 
நீதியானது. அவருடைய கண்கள்‌ 
மனுஷருடைய  இருதயங்களையெல்லாம்‌. 
ஆராய்ந்து பார்க்கும்‌. அக்கிரமக்காரர்‌ 
மனுஷருடைய கண்களுக்குத்‌ தப்பிக்கலாம்‌. 
அவர்கள்‌ தங்கள்‌ அக்கிரமங்களை 
மூடிமறைத்து, மனுஷருக்கு முன்பாக 
நல்லவர்கள்போல வேஷம்போடலாம்‌. 
தேவனுக்கு முன்பாக யாராலும்‌ 
வேஷம்போடமுடியாது. மனுஷன்‌ முகத்தைப்‌ 
பார்க்கிறான்‌. தேவனோ மனுஷனுடைய 
இருதயத்தைப்‌ பார்க்கிறார்‌. தேவனுடைய 
கண்களுக்கு முன்பாக யாராலும்‌ தப்பிக்க 
முடியாது. 


சகலமும்‌ அவருக்கு 
வெளியரங்கமாயும்‌ 
தேவனுடைய 





ழ்‌ நவள 
யாய 


தேவன்‌ நீதியுள்ளவர்‌. அவர்‌ 
மனுஷர்மேல்‌ மிஞ்சின பாரம்‌ ஒன்றையும்‌ 
சுமத்தமாட்டார்‌ (யோபு 34:23). குற்றம்‌. 
செய்யாத நிரபராதிகளை தேவன்‌ 
தண்டிக்கவும்‌ மாட்டார்‌. ஒரு 
மனுஷனுடைய அக்கிரமத்திற்கு எவ்வளவு 
தண்டனை கொடுக்க வேண்டுமோ, 
அவ்வளவு மாத்திரமே கொடுப்பார்‌. 
அவனுக்கு குறைவாகவும்‌ 
கொடுக்கமாட்டார்‌, அதிகமாகவும்‌ 
கொடுக்கமாட்டார்‌. தேவனுடைய நீதி 
பரிசுத்தமானது. அது பட்சபாதபில்லாதது. 


தேவன்‌ தம்முடைய நீதியின்‌ 
பிரகாரம்‌ துன்மார்க்கனைத்‌ தண்டிப்பார்‌, 
தன்னுடைய தண்டனையை சுமக்க 
முடியாமல்‌, அவன்‌ தேவனோ 
வழக்காடக்‌ கூடாது மனுஷன்‌ 
தேவனோடே வழக்காடும்டி, அவர்‌ 
அவன்மேல்‌ மிஞ்சினது ஒன்றையும்‌ 
சுமத்தமாட்டார்‌ (யோபு 34:23) 
அக்கிரமக்காரருடைய அக்கிரமத்திற்‌ 
கேற்ற தண்டனையை மாத்திரம்‌ தேவன்‌ 
அவனுக்குக்‌ கொடுப்பார்‌. தேவன்‌ 
கொடுக்கிற தண்டனையைப்‌ பெற்றுக்‌ 
கொள்வதர்‌ த்கிரமக்காரன்‌ 
ரப ன 


பாவத்திற்கும்‌, 
தண்டனைக்கும்‌ 
இடையேயுள்ள அளவு தேவனுடைய 
நீதியினால்‌ தீர்மானிக்கப்படுகிறது. 
தேவன்‌ தம்முடைய சர்வஞானத்தினாலும்‌, 
நீதியினாலும்‌ பாவத்திற்குத்‌ 
தண்டனையை நியமிக்கிறார்‌. யோபுவோ 
தன்னுடைய வியாதிக்காகவும்‌, 
வேதனைக்காகவும்‌ தேவனிடத்தில்‌ 
முறையிடுகிறார்‌. தேவன்‌ தன்னுடைய 
நியாயத்தை தள்ளிவிட்டார்‌. என்றும்‌, 
தன்னிடத்தில்‌ நியாயமிருந்தும்‌, தான்‌. 
பொய்யன்‌ என்று எண்ணப்படுவதாகவும்‌ 
யோபு. தேவனோடு வழக்காடுகிறார்‌. 
தன்னிடத்தில்‌ மீறுதல்‌ இல்லையென்றும்‌, 
ஆனாலும்‌ தேவனுடைய அம்பினால்‌ 
தனக்கு உண்டான காயம்‌ 
ஆறாததாயிருக்கிறது என்றும்‌ யோபு 

வனோடு வழக்காடுகிறார்‌ 


மனுஷனுடைய 
தேவனுடைய 


பு es 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நீதியான தீர்ப்பு சொல்லாமல்‌, 
அநீதியான தீர்ப்புகளைச்‌ ்‌ 
நியாயாதிபதிகள்‌ 

விரோதமாகக்‌ கலகம்பண்ணுகிறவர்கள்‌. 
அவர்கள்‌ தேவனைவிட்டு பின்வாங்கிப்‌ 
போயிருக்கிறவர்கள்‌ தேவனுடைய எல்லா 


வழிகளையும்‌ அவர்கள்‌ உணர்ந்து, 


கொள்ளாமலிருக்கிறவர்கள்‌. 
தேவன்‌ 


சர்வவல்லமையினால்‌, - 


தம்முடைய 
மனுபுத்திரரை 
தேவனுடைய 

நியாயமும்‌ 
இருக்கிறது. அவருடைய நியாயத்தை 
மனுஷரால்‌ ஆராய்ந்து அளவி, 
முடியாது. வல்லமையுள்ளவர்கள்‌ 
அறியாயக்காரராயிருக்கும்‌ போது, தேவன்‌ 
அவர்களை நொறுக்குகிறார்‌. 
அவர்களுடைய ஸ்தானத்தில்‌ வேறே 
மனுஷரை நிறுத்துகிறார்‌ (யோபு 34:24), 
இது தேவனுடைய சர்வவல்லமை. அவர்‌ 
தம்முடைய சர்வஞானத்தினால்‌ சிந்தித்து, 
தீர்மானித்து. தமக்குப்‌ பிரியமான 
கிரியைகளைச்‌ செய்கிறார்‌. னுடைய 
வண தகை, ப்‌ 


அக்கிரமக்காரரால்‌ தேவனுக்கு 
மறைவாக எங்கும்‌ ஒளிந்துகொள்ள 
முடியாது. தேவன்‌ அக்கிரமக்காரருடைய 
கிரியைகளை அறிந்திருக்கிறார்‌. அவர்கள்‌ 
நசுங்கிப்‌ போகத்தக்கதாய்‌, தேவன்‌ 
இராக்காலத்தில்‌ அவர்களைக்‌ கவிழ்த்துப்‌ 
போடுகிறார்‌ (யோபு 34:25). 
துன்மார்க்கருடைய செய்கைக்கும்‌, 
திட்டத்திற்கும்‌ தேவனிடத்திலிருந்து 
நீதியான தண்டனை வரும்‌. தேவன்‌ 
துன்மார்க்கரின்‌ கிரியைகளையும்‌ 
ர்‌. ர்களுடைய 
ரண ர டட டச்‌ 


துன்மார்க்கர்‌ தேவனைவிட்டுப்‌ 
பின்வாங்கிப்போயிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
தேவனுடைய எல்லா வழிகளையும்‌ 
உணர்ந்து கொள்ளாமலிருக்கிறார்கள்‌. 
எளியவர்களுக்கும்‌ 

சிறுமையானவர்களுக்கும்‌ தீங்கு 
செய்கிறார்கள்‌. ரல்‌ 
எளியவர்களின்‌ கூக்கூலும்‌, 





ழ்‌ நள 
யாய 


சிறுமையானவனுடைய கூக்குரலும்‌ 
தேவனுடைய சமுகத்தில்‌ கேட்கிறது. 
அவர்களுடைய கூக்குரலைக்‌ கேட்கிற 
தேவன்‌, எல்லோரும்‌ பார்க்கும்படி, 
அக்கிரமக்காரர்களை, துன்மார்க்கர்‌ என்று 
நியாயந்தீர்த்த அவர்களைத்‌ 
தண்டிக்கிறார்‌. ன்‌ 
அக்கிரமக்காரரை இரகசியமாய்த்‌ 
தண்டிப்பதில்லை. பிரத்தியட்சமாய்த்‌ 
தண்டிப்பார்‌ பன்‌ துன்மார்க்கரைத்‌ 
தண்டிப்பதை எல்லோரும்‌ பார்ப்பார்கள்‌. 
தேவன்‌ 
தண்டிக்கும்போது, 


துன்மார்க்கரைத்‌ 
நாம்‌ அதை வேடிக்கை 
பார்க்கக்கூடாது. நமக்கும்‌ அப்படிப்பட்ப 
தண்டனை வரக்கூடாது என்றால்‌, 
நம்மிடத்தில்‌ அக்கிரமமும்‌, துன்மார்க்கமும்‌ 
இருக்கக்கூடாது. பாவிகளுக்கு வரும்‌ 
தண்டனையைப்‌ பார்த்து நம்முடைய 
பாவங்களுக்காக, நாம்‌ மனம்‌ வருந்த 
வேண்டும்‌. மனம்‌ திருந்தவேண்டும்‌. 
நம்முடைய பாவங்களை மறைக்காமல்‌, 
அவற்றை தேவனுடைய சமுகத்தில்‌ 
அறிக்கை செய்து தேவனுடைய 
)ரக்கத்தைப்‌  பெற்றுக்கொள்ளவேண்டும்‌ 
(யோபு 34:27,28). 


தேவன்‌ சர்வஞானமுள்ளவர்‌. 
சர்வசிருஷ்டிகளின்‌ நன்மையின்மீது அவர்‌ 
அக்கறை காண்பிக்கிறவர்‌. ஆகையினால்‌ 
மாயக்காரன்‌ மனுபுத்திரை 
ஆளாதபடிக்கும்‌ ஜனங்கள்‌ அவனுடைய 
மாயத்தில்‌ சிக்கிக்கொள்ளாதடிடக்கும்‌ 
தேவன்‌ மிகுந்த கவனத்தோடிருக்கிறார்‌. 
ஒக்‌ அழிந்துபோவது தேவனுடைய 

தமல்ல. 


மாய்மாலக்காரர்‌ 
இருதயத்தில்‌ பெருமையுள்ளவர்கள்‌. 
ஜனங்களை ஆளுகை செய்யவேண்டும்‌ 
என்பதுதான்‌ அவர்களுடைய ஆசை. 
அவர்கள்‌ தேவனுடைய ஆளுகைக்குக்‌ 
கீழ்ப்படியமாட்டார்கள்‌. ங்கள்‌ 
தங்களை புகழவேண்டும்‌ என்று 
மாயக்காரர்‌ விரும்புவார்கள்‌. ஆனால்‌ 
அவர்களோ தேவனைப்‌ புகழ்ந்து 
துதிக்கமாட்டார்கள்‌. மாயக்காரருக்கு 
பூமியிலுள்ள அதிகாரத்தின்‌ 
மீது இருக்கும்‌ 


ங்க 


விருப்பம்‌ 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அவர்கள்‌ தேவனுடைய பரலோகத்து 
அதிகாரத்தை சிந்தித்துப்‌ பார்ப்பதில்லை. 
மனுஷரிடத்திலிருந்து தங்களுக்கு 
வெகுமதி வரவேண்டுமென்று மாயக்காரர்‌ 
விரும்புவார்கள்‌. தேவன்‌ கொடுக்கிற 

அவர்கள்‌ அசட்டை 


வெகுமதிகளை 
செய்துவிடுவார்கள்‌. 


மாயக்காரர்‌ ஜனங்களை ஆளுகை 
செய்யும்போது, ஜனங்களுக்கு ஆபத்து 
வரும்‌. மாயக்காரரால்‌ யாருக்கும்‌ எந்த 
நன்மையும்‌ உண்டாகாது. அவர்கள்‌ ஒரு 
கண்ணியைப்போன்றவர்கள்‌. ஜனங்கள்‌ 
அவர்களுடைய கண்ணியில்‌ சிக்கி 
கொண்டால்‌, அவர்களுக்கு வேதனையும்‌, 
துன்பமும்‌ அதிகரிக்கும்‌. ஜனங்களுக்கு 
மறைவாக மாயக்காரர்‌ கண்ணிகளை 
வைக்கும்போது. அவர்கள்‌ தங்களை 
தெய்வபக்தியுள்ளவர்கள்‌ போல 
காண்பித்துக்‌ கொள்வார்கள்‌. 
அவர்களுடைய பக்தியில்‌ 
உண்மையிருக்காது. ல்லாம்‌ 
வெளிவேஷம்‌. தங்களுடைய 
நிறைவேற்றுவதற்காக, 
தெய்வபக்தியை 


௬ கருவியாகப்‌ 
ன்ன 


34:29). 
தேவனை 


தாங்கள்‌ 
செய்தாலும்‌ 
தண்டனை 
அவர்கள்‌ 
தங்களுடைய 
இச்சைகளை 
பாவங்களை 


தங்களுடைய 


துன்மார்க்கர்‌ 
விசுவாசிப்பதில்லை. 
துணிகரமாய்ப்‌ 
தங்களுக்கு தேவனுடைய 
கிடைப்பதில்லை என்று 
ஆணவமாயிருக்கிறார்கள்‌ 
மாம்சத்தின்‌ 
நிறைவேற்றுவதற்கு 
செய்கிறார்கள்‌. 
ஐகுவரியங்களை சேகரிப்பதற்கு 
எளியவர்களையும்‌, திக்கற்றவர்களையும்‌, 
சிறுமையானவர்களையும்‌ ஒடுக்குகிறார்கள்‌. 
அவர்கள்‌ மனுஷருக்கு 
பயங்கரமானவர்களாயிருக்கிறார்கள்‌. 
துன்மார்க்கர்‌ பலவந்தராயிருப்பதினால்‌ 
எளியவர்களும்‌  சிறுமையானவர்களும்‌ 
அவர்களுக்கு எதிர்த்து நிற்பதில்லை. 
மனுஷன்‌ துன்மார்க்கனை 
தண்டிக்காவிட்டாலும்‌, தேவன்‌ அவனைத்‌ 
தண்டிப்பார்‌. 


பாவம்‌ 





ழ்‌ நள 
யாய 


தேவன்‌  சர்வசிருஷ்டிகளின்மீதும்‌ 
சர்வ ஆளுகையுள்ளவராயிருக்கிறார்‌. 
தேவனுடைய ஆளுகைக்கு யாரும்‌ 
எதிர்த்து நிற்கக்கூடாது. மனுபுத்திரர்‌ 
எல்லோரும்‌ அவருடைய சித்தத்திற்கும்‌ 
னை கீழ்ப்படிந்து ஜீவிக்க 
தேவன்‌ தம்முடைய 

ல்‌ பிரகாரமாய்‌, சமாதானத்தை 


ம்போது, அந்த சமாதானத்தை 
யாராலும்‌ கலங்கப்பண்ண முடியாது. 


தேவன்‌ தம்முடைய கிருபையினால்‌ 
தனி ஒரு மனுஷனுக்கோ, அல்லது ஒரு 
ஜனத்திற்கோ, ஒரு . ம்‌ 
சமாதானம்‌ அருளுவார்‌. தேவன்‌ 
சமாதானத்தை அருளினால்‌. அதை 
யாராலும்‌ கலங்கப்பண்ண முடியாது. 
தேவன்‌ தம்முடைய சித்தத்தின்‌ 
பிரகாரமாய்‌, சில சமயங்களில்‌, 
மனுஷருக்கு தம்முடைய முகத்தை 
மறைத்துவிடுகிறார்‌. தேவன்‌ தம்முடைய 
முகத்தை மறைத்தால்‌, அவரை யாராலும்‌ 
காணவும்‌ முடியாது (யோபு 34:30). 


தேவன்‌ தேசத்திற்கு 
சந்தோஷத்தைக்‌ கொடுக்கும்போது, 
அந்த சந்தோஷத்தை தம்முடைய தெய்வீக 

லோசனையினாலும்‌. தெய்வீக 
திட்டத்தினாலும்‌ தீர்சானம்பண்ணித்தான்‌ 
கொடுக்கிறார்‌. தேவன்‌ மாறாதவர்‌. 
அவரிடத்தில்‌ மனமாற்றம்‌ இருக்காது. 
மனம்மாற தேவன்‌ ஒரு மனுஷனல்ல. 
தேசத்திற்கு சமாதானம்‌ கொடுக்கிற 
தேவன்‌, மனுஷனுக்கும்‌ அவனுடைய 
உள்ளத்தில்‌ சமாதானத்தைக்‌ 
கொடுக்கிறார்‌. தேவன்‌ கொடுக்கிற 
சமாதானத்தை சாத்தானால்‌ பறித்துக்‌ 
கொள்ள முடியாது 


ஒரு 


தேவன்‌ நமக்கு ஆசீர்வாதத்தை 
வாக்குப்பண்ணியிருக்கும்‌ ாது, 
இப்பிரபஞ்சத்தின்‌ பாடுகளெல்லாம்‌ நமக்கு 
மிகவும்‌ இலேசானவையாயிருக்கும்‌. 


“கர்த்தருக்குள்‌ எப்பொழுதும்‌ 
சந்தோஷமாயிருங்கள்‌; 
சந்தோஷமாயிருங்கள்‌ என்று மறுபடியும்‌ 
சொல்லுகிறேன்‌. உங்கள்‌ சாந்தகுணம்‌ 
௭௦ மனுஷருக்கும்‌ தெரிந்திருப்பதாக. 
கர்த்தர்‌ 'சமீபமாயிருக்கிறார்‌. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நீங்கள்‌ ஒன்றுக்குக்‌ கவலைப்படாமல்‌, 
எல்லாவற்றையுங்‌ குறித்து உங்கள்‌ 
விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே 
கூடிய ஜெபத்தினாலும்‌ வேண்டுதலினாலும்‌ 
தேவனுக்குத்‌ தெரியப்படுத்துங்கள்‌. 
அப்பொழுது, எல்லாப்‌ புத்திக்கும்‌ மேலான. 
தேவசமாதானம்‌. உங்கள்‌ 
இருதயங்களையும்‌ உங்கள்‌ 
சிந்தைகளையும்‌ கிறிஸ்து 
இயேசுவுக்குள்ளாகக்‌ காத்துக்‌ கொள்ளும்‌” 
(பிலி 4:4-7) என்று அப்போஸ்தலர்‌ பவுல்‌ 
a 'று அப்போஸ்த | 


தான்‌ இனி 
செய்யமாட்டேன்‌ 
யோபு 84 : 31,32 


யோபு 34:31. நான்‌ 
தண்டிக்கப்பட்டேன்‌; நான்‌ இனிப்‌ 
பாவஞ்செய்யமாட்டேன்‌. 


யோபு 8452. நான்‌ காணாத 
காரியத்தை நீர்‌ எனக்குப்‌ போதியும்‌, 
நான்‌ அதியாயம்‌ பண்ணினேனானால்‌, 
நான்‌ இணி அப்படிச்‌ செய்வதில்லை 
என்று தேவனை நோக்கிச்‌ 
சொல்லத்தகுமே. 


யோபு வியாதியிலும்‌ வேதனையிலும்‌ 
இருக்கிறார்‌. இந்த சூழ்நிலையில்‌ யோபு 
தேவனிடத்தில்‌ வழக்காடாமல்‌, தன்னைத்‌ 
தாழ்த்தி தேவனுடைய சமுகத்தில்‌ 
தன்னை ஒப்புக்கொடுக்கவேண்டும்‌ என்று 
எலிகூ அவருக்கு ஆலோசனை 
சொல்லுகிறார்‌. யோபுவின்‌ சிநேகிதர்‌, 
யோபுவுக்கு ஆறுதல்‌ சொல்லாமல்‌, 
அவரைத்‌ துன்மார்க்கர்‌ என்றும்‌. 
மாய்மாலக்காரர்‌ என்றும்‌ சொல்லி, 
அவரை வேதனைப்படுத்தினார்கள்‌. யோபு 

ம்பவேண்டுமென்‌, பர்கள்‌ 

வக சொல்க 2 


எலிகூவோ 
ஆலோசனைகளைச்‌ 
எலிகூ 

ஞானமுள்ள 
பேசுகிறார்‌. 
வார்த்தைகளால்‌ 





ழ்‌ நள 
யாய 


அவர்‌ செய்ய வேண்டிய காரியங்களை 
அவருக்‌ லோசனையாகச்‌ 
கோ யோபு தேவனிடத்தில்‌ 
வழக்காடக்கூடாது. தான்‌ ஒரு நீதிமான்‌ 
என்றும்‌, தேவன்‌ தன்னுடைய 
நியாயத்தைத்‌ தள்ளிவிட்டார்‌ என்றும்‌ 
யோபு தேவனிடத்தில்‌ குற்றம்‌ சொல்லக்‌ 


கூடாது, 


யோபு வியாதியிலும்‌ வேதனையிலும்‌ 
இருக்கும்போது, அவர்‌ 
காரியங்களைச்‌ செய்யவேண்டும்‌. 
எலிகூ அவருக்கு 
சொல்லுகிறார்‌. அவையாவன : 
தேவனுக்கு முன்பாக தன்னைத்‌ தாழ்த்த 
வேண்டும்‌... 2. யோபு தேவனிடத்தில்‌ 
ஜெபம்பண்ண வேண்டும்‌ 3. “நான்‌ 
இனி பாவம்‌ செய்யமாட்டேன்‌” என்று 
யோபு... தேவனிடத்தில்‌ அறிக்கை 
பண்ணவேண்டும்‌. 


யோபு 
முன்பாக, 


தேவனுடைய சமுகத்திற்கு 
நான்‌ நீதிமான்‌" என்று 
பாவி" என்று 
டும்‌ தன்னுடைய 
பயத்திிமித்தால்‌ யோபு தன்னை 
தேவனுடைய சமுகத்திற்கு முன்பாக 
தாழ்த்த வேண்டும்‌ தன்னுடைய 
பாவத்திற்காக தேவன்‌ தனக்கு 
எப்படிப்பட்ட தண்டனைகளைக்‌ 
கொடுத்தாலும்‌ யோபு அதை 
மனப்பூர்வமாய்‌ ஏற்றுக்கொள்ள 
ஆயுத்தமாயிருக்கவேண்டும்‌. “என்னுடைய 
பாவத்தினிமித்தமாய்‌, ன்‌ 
தண்டிக்ககப்பட்டேன்‌” 


சொல்லவேண்டும்‌. 


மனுஷரில்‌ 
தண்டிக்கப்படுகிறார்கள்‌. அவர்களுடைய 
பாவத்தினிமித்தமாய்‌ தேவன்‌ அவர்களை 
தம்முடைய நீதியினால்‌ தண்டிக்கிறார்‌. 
தேவனால்‌ தண்டிக்கப்படுகிறவர்கள்‌, 
தங்களுடைய தண்டனையை ஏற்றுக்‌ 
கொள்ள வேண்டும்‌. ஆனால்‌. 
அநேகர்‌ தங்கள்‌ தண்டனையை 
ஏற்றுக்‌ கொள்வதில்லை. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தண்டனையின்‌ வேதனை தாங்க 
முடியாமல்‌, அவர்கள்‌ தேவனிடத்தில்‌ 
முறையிடுகிறார்கள்‌. மனுஷரிடத்தில்‌ 
புலம்புகிறார்கள்‌. தங்களுடைய 
பாவத்தினிமித்தமாய்‌ தங்களுக்கு இந்த 
தண்டனை வந்‌ என்பதை, 
அவர்கள்‌ ஏற்றுக்கொள்‌: ல, 


நாம்‌ பாவத்திற்காக மனந்திரும்புவது 
மெய்யான மனந்திரும்புதலாகயிருக்க 
வேண்டும்‌. நம்முடைய மனந்திரும்புதல்‌. 
உண்மையாயிருக்கும்போது, தேவன்‌ 
நம்முடைய பாவத்தினிமித்தமாய்‌ நம்மைத்‌ 
தண்டிப்பதை, நாம்‌ மனப்பூர்வமாய்‌ 
ஏற்றுக்கொள்வோம்‌. வியாதியஸ்தர்‌ 
கசப்பான மருந்தை சாப்பிட்டாலும்‌, 
அதனால்‌ தன்னுடைய வியாதி நீங்கும்‌ 
என்று, மருந்தின்‌ கசப்பை சகித்துக்‌ 
கொள்வார்‌. அதுபோலவே நாம்‌ 
மனந்திரும்பும்‌ போது. நம்முடைய 
தண்டனைகளையும்‌ சகித்துக்‌ 
கொள்வோம்‌ தேவன்‌ நம்முடைய 
நன்மைக்காகவே நம்மை சிட்சிக்கிறார்‌ 
என்பதைப்‌ புரிந்துகொண்டு, இனிமேலும்‌ 
பாவம்‌ செய்யாமல்‌, மிகுந்த 
எச்சரிப்போடு ஜீவிப்போம்‌. 


நாம்‌ 


நம்முடைய பாவங்களை தேவன்‌ 
நமக்கு வெளிப்படுத்திக்‌ காண்பிக்க 
வேண்டுமென்று. நாம்‌ அவரிடத்தில்‌ 
ஜெபம்பண்ணவேண்டும்‌. “நான்‌ காணாத 
காரியத்தை நீர்‌ எனக்குப்‌ போதியும்‌' 
என்று சொல்லி ஜெபிக்கவேண்டும்‌. சில 
சமயங்களில்‌ நாம்‌ செய்த பாவம்‌ 
நமக்கே தெரியாமலிருக்கலாம்‌. 
துணிகரமாக பாவம்‌ செய்து 
பழகியவர்களின்‌ மனச்சாட்சி மழுங்கிப்‌ 
அது அவர்களுடைய 
உணர்த்தாது. தேவன்‌ 
பாவத்தை நமக்கு. 
னததி நம்முடைய இருதயமும்‌ 
மனச்சாட்சியும்‌ உணர்வடையும்‌. தேவன்‌ 
நமக்கு உணர்வுள்ள இருதயத்தைத்‌ 
தரவேண்டுமென்று ஜெபிக்க 
வேண்டும்‌. 


நாம்‌ 





ழ்‌ நவள 
ஈயா 


பண்ணினேனானால்‌, நான்‌ இனி அப்படி 
செய்வதில்லை" என்று தேவனை நோக்கி 
சொல்ல வேண்டும்‌. தேவன்‌. 
நம்மிடத்திலுள்ள பாவங்களை நமக்கு 
உணர்த்தும்‌ போது, “நான்‌ இனி அப்படி 
செய்வதில்லை என்று இருதயத்தின்‌ 
ஆழத்திலிருந்து தேவனிடத்தில்‌ சொல்ல 
வேண்டும்‌. அப்போது தேவனுடைய 
கிருபை நமக்குக்‌ கிடைக்கும்‌ நாம்‌ 
இதுவரையிலும்‌ செய்த பாவத்தை, 
இனிமேலும்‌ தொடர்ந்து செய்யாதவாறு, 
தேவன்‌. 


டய கிருபையினால்‌ 
நம்மைக்‌ காத்துக்கொள்வார்‌. 


எலிகூ. யோபுவுக்கு, இந்த 
லோசனைகளைச்‌ சொல்லுகிறார்‌. யோபு 
தேவனிடத்தில்‌ விவாதம்பண்ணாமல்‌ 
தன்னைத்‌ தாழ்த்த வேண்டுமென்றும்‌. 
தன்னுடைய பாவங்களை அறிக்கை செய்ய 
வேண்டுமென்றும்‌. தன்னிடத்திலுள்ள 
பாவங்களை தேவன்‌ தனக்கு உணர்த்த. 
வேண்டும்‌ என்றும்‌ யோபு 
தேவனிடத்தில்‌ ஜெபம்பண்ணவேண்டும்‌. 
மேலும்‌ தன்னிடத்தில்‌ காணப்படுகிற 
பாவங்களை, “நான்‌. 
செய்வதில்லை என்று 
தேவனிடத்தில்‌ பயபக்தியோடு சொல்ல 
வேண்டும்‌ 


நீரே தெரித்துகொள்ளவேண்டும்‌ 
யோபு 34 : 33 


யோபு 34:33. தீர்‌ அப்படிச்‌ 
செய்யமாட்டோமென்கிற படியினால்‌, 
உம்மோடிருக்கிறவர்களில்‌ ஒருவனை 
உமக்குப்‌ பதிலாக அதைச்‌ 
செய்யச்சொல்வீரோ? நான்‌ அல்ல, 
நீரே தெரித்துகொன்ன வேண்டும்‌; 
அல்லவென்றால்‌, தீர்‌ 
அறித்திருக்கிறதைச்‌ சொல்லும்‌. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யோபு வியாதியிலும்‌ வேதனையிலும்‌ 
இருக்கும்போது, அவருடைய மனதும்‌ 
குழப்பத்திலிருக்கிறது. அவருடைய 
இருதயத்தில்‌ தெளிந்த சிந்தனையில்லை. 
தன்னுடைய வேதனை அதிகரிக்கும்போது, 
யோபு தன்னை நீதிமானாகக்‌ 
காண்பித்துக்‌ கொள்ள விரும்புகிறார்‌. 
தன்னிடத்தில்‌ எந்த தப்பிதமும்‌ 
இல்லையென்றும்‌, தேவன்‌ தன்னை 
நியாயமில்லாமல்‌ தண்டிக்கிறார்‌ என்றும்‌ 
யோபு வேதனையோடு சொல்லுகிறார்‌. 
யோபுவைப்போலவே, 
வேதனைப்படுகிற எல்லா மனுஷரும்‌ 
மனக்குழப்பத்தில்தான்‌ இருப்பார்கள்‌. 
தங்களுக்கு நீதியான தண்டனை 
கிடைத்திருக்கிறது என்று யாரும்‌ ஒப்புக்‌ 
கொள்ளமாட்டார்கள்‌. தங்களிடத்தில்‌ 
ஒரு அநீதியும்‌ இல்லையென்றும்‌, தாங்கள்‌ 
அநியாயமாய்‌ தண்டிக்கப்படுவதாகவும்‌ 
புலம்புவார்கள்‌. 


பொதுவாக 


யோபு தேவனிடத்தில்‌ தன்னை ஒரு 
பாலியென்று தாழ்த்தவில்லை. அதற்குப்‌ 
பதிலாக, “நான்‌ நீதிமான்‌, தேவன்‌ என்‌ 
நியாயத்தைத்‌ தள்ளிவிட்டார்‌” என்று 
சொல்லுகிறார்‌. எலிகூ அவரி, த்தில்‌ 
நான்‌ தண்டிக்கப்பட்டேன்‌, நான்‌ இனி 
பாவம்‌ செய்யமாட்டேன்‌” என்று அறிக்கை 
செய்யவேண்டும்‌ என்று ஆலோசனை 
சொல்லுகிறார்‌ ஆனால்‌ போபு 
இதுவரையிலும்‌ தேவனிடத்தில்‌ 
ன்னுடைய பாவு க்கை 
வில்வ டு டல்‌ 

எலிகூ யோபுவினிடத்தில்‌. “நீர்‌ 
அப்படிச்‌ செய்யமாட்டோமென்கிற 
யினால்‌, உம்மோடிருக்கிறவர்களில்‌ 
ஒருவனை உமக்குப்‌ பதிலாக அதைச்‌ 
செய்யச்சொல்லீரோ?' (யோபு 34:33) 
என்று கேட்கிறார்‌. நம்முடைய பாவங்களை 
நாம்தான்‌ அறிக்கை செய்யவேண்டும்‌ 
நமக்குப்‌ பதிலாக வேறு யாரும்‌ 
பாவஅுறிக்கை செய்ய முடியாது 
நம்முடைய ல்‌ நமக்குத்தான்‌. 
தண்டனை கிடைக்‌ 





ழ்‌ நவள 
யாய 


“நான்‌ இனி பாவம்‌ செய்யமாட்டேன்‌” 
என்று நாம்தான்‌ தீர்மானம்பண்ணி, 
தேவனிடத்தில்‌ பயபக்தியோடு சொல்ல 
வேண்டும்‌. நம்முடைய ஆளிக்குரிய 
ஜீவியத்தில்‌, நாம்‌ எந்தப்‌ பாதையில்‌ 
போகவேண்டும்‌ என்பதை, நாம்தான்‌ 
தெரிந்துகொள்ளவேண்டும்‌. நமக்குப்‌ 
பதிலாக வேறு யாரும்‌ தெரிந்துகொள்ள 
முடியாது. 


நாம்‌ தவறான பாதையில்‌ போனால்‌ 
நாம்தான்‌ நரகத்திற்கு! போகவேண்டும்‌. 
வேறு யாரும்‌ நமக்குப்‌ பதிலாக 
நரகத்திற்குப்‌ போகமுடியாது. எலிகூ 
இந்த சத்தியத்தை  யோுக்குத்‌ 
தெளிவாகச்‌ சொல்லுகிறார்‌. எலி௯ 
சொல்லுவதை யோபு ஏற்றுக்கொள்ள 
வேண்டும்‌. இல்லையென்றால்‌ அவர்‌ 
தன்னுடைய மனதில்‌ நினைப்பதை. 
எலிகூவிடம்‌ சொல்லவேண்டும்‌. 
"அல்லவென்றால்‌, நீர்‌ அறிந்திருக்கிறுதைச்‌ 
சொல்லும்‌" என்றும்‌ எலிகூ. யோபுவிடம்‌ 
கேட்கிறார்‌ 


எலிகூவின்‌ அபேட்சை: 
யோபு 34 : 34-37 


யோபு 354484. யோபு அறிவில்லாமல்‌: 
பேசினார்‌; அவர்‌ வார்த்தைகள்‌ 
ஞானமுன்னவைகன்‌ அல்லவென்று, 


யோபு 84:85. புத்தியுன்ன மனுஷர்‌ என்‌ 
பட்சமாய்ப்‌ பேசுவார்கன்‌; ஞானமுன்ன 
மனுஷனும்‌ எனக்குச்‌ செவிகொடுப்பான்‌. 


யோபு 94:86. அக்கிரமக்காரர்‌ சொன்ன. 
மறு உத்தரவுகளினிமித்தம்‌ யோபு 
முற்றமுடிய சோதிக்கப்படவேண்டியதே 
என்‌ அபேட்சை.. 

யோபு 34:87. தம்முடைய 
பாவத்தோடே மீறுதலைக்‌ கூட்டினார்‌; 
அவர்‌ எங்களுக்கு்னே கைகொட்டி, 
தேவனுக்கு விரோதமாய்த்‌ தம்முடைய 
வார்த்தைகளை மிகுதியாக வசனித்தார்‌ 
என்றான்‌. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யோபு முற்றுமுடிய சோதிக்கப்பட 
வேண்டும்‌ என்பதே எலிகூவின்‌ விருப்பம்‌. 
எலிகூ இதுவரையிலும்‌ யோபுவினிடத்தில்‌ 
தனியாக ஆலோசனை சொன்னார்‌. 
புத்தியுள்ள மனுஷர்‌ எல்லாரும்‌ தன்‌ 
பட்சமாய்ப்‌ பேசுவார்கள்‌ என்றும்‌, 
ஞானமுள்ள மனுஷர்கள்‌ எல்லாரும்‌ 
தனக்கு செவிகொடுப்பார்கள்‌ என்றும்‌ 
எலிகூ. சொல்லுகிறார்‌. பட்சபாதமில்லாமல்‌ 
நடுநிலைமையோடிருக்கிறவர்கள்‌ 
எலிகூவின்‌ ஆலோசனைகளை 
ஏற்றுக்கொள்வார்கள்‌. 


தேவன்‌ தம்முடைய சித்தத்தின்‌ 
பிரகாரமாக யோபுவைச்‌ சோதிக்கிறார்‌. 
யோபுவுக்கு நன்மை உண்டாகவேண்டும்‌ 
என்பதுதான்‌ தேவனுடைய விருப்பம்‌. 
ஆகையினால்‌ யோபுவுக்கு ஏற்பட்டிருக்கிற 
சோதனைகள்‌ இடையில்‌ நிறுத்தப்படக்‌ 
கூடாது. அவர்‌ முழுவதுமாய்ச்‌ 
சோதிக்கப்பட வேண்டும்‌. அப்போதுதான்‌ 
சோதனையின்‌ முடிவு வெளிப்படும்‌. 


எலிகூ.. தன்னுடைய விருப்பத்தை 
தேவனிடத்திலும்‌ மனுஷரிடத்திலும்‌ 
சொல்லுகிறார்‌. அக்கிரமக்காரர்‌ 
யோபுவைக்‌ குற்றப்படுத்துகிறார்கள்‌. 
தேவன்‌ யோபுவை  முழுவதுமாய்ச்‌ 
சோதித்துப்‌ பார்த்து, ர்‌ 
குற்றமில்லாதவர்‌ 

உறுதிண்ணுவார்‌. அப்போது போக்கு 
மேன்மை உண்டாகும்‌. எலிகூ 
தன்னுடைய வார்த்தைகளை 
மனுஷரிடத்தில்‌ சொல்லாமல்‌, 
தேவனிடத்தில்‌ விண்ணப்பம்பண்ணுகிறார்‌ 
என்‌, வேதபண்டிதர்களில்‌ சிலர்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 


“யோபு முற்றமுடிய 
வேண்டியது என்‌ 
எலிகூ சொல்லுகிறார்‌. 
என்னும்‌ வார்த்தைக்கு, 
என்றும்‌. 
பொருள்‌ சொல்லலாம்‌. 
பிரகாரமாக எலிகூ தேவனிடத்தில்‌, “என்‌ 
பிதாவே, யோபு முற்றமுடிய 
சோதிக்கப்ப வேண்டும்‌” என்று 
ஜெபிப்பதாக வேதபண்டிதர்கள்‌ இந்த 
வாக்கியத்திற்கு விளக்கம்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 


சோதிக்கப்பட 





ழ்‌ மயான 
யாய 


எலிகூ.. தேவனிடத்தில்‌ யோபுவைப்‌ 
ஜெபிக்கும்போது, “யோபு 
பாவத்தோடே மீறுதலைக்‌ 
அவர்‌ எங்களுக்குள்ளே. 
தேவனுக்கு விரோதமாய்த்‌ 
தம்முடைய வார்த்தைகளை மிகுதியாக 
வசனித்தார்‌" (யோபு 34:37) என்று 
சொல்லி ஜெபிக்கிறார்‌. யோபுவக்கு 
நன்மை உண்டாகவேண்டும்‌ என்பதுதான்‌ 
எலிகூவின்‌ விருப்பம்‌. 


பற்றி 
தன்னுடைய 
கூட்டினார்‌; 
கைகொட்டி, 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யோபுவுக்கு நன்மை உண்டாக 
வேண்டுமென்றால்‌, அவர்‌ தேவனுடைய 
சமுகத்திற்கு முன்பாக தன்னைத்‌ தாழ்த்தி, 
தன்னை ஒரு பாவியென்று 
ஒப்புக்கொள்ளவேண்டும்‌. தான்‌ இனிமேல்‌ 
இப்படி பாவம்‌ செய்வதில்லை என்று 
தேவனிடத்தில்‌ அறிக்கை செய்யவேண்டும்‌. 
யோபு தன்னை "அற்த்தம்‌ வரையிலும்‌, 
தேவன்‌. சோதிக்க 
வேண்டுமென்று! எலிக விருப்பக்‌ 





ழ்‌ நயனா 
யாய 


எலிகூவின்‌ மாறுத்தரத்தைக்‌ கேட்டு 
யோபு அமைதியாகயிருக்கிறார்‌. யோபு 
இதுவரையிலும்‌ குழப்பத்தில்‌ பேசினார்‌ 
என்றும்‌, அவரிடத்தில்‌ தேவனைப்பற்றிய 
தெளிந்த சிந்தனை. காணப்ப 
வேண்டுமென்றும்‌ எலிகூ. அவருக்கு 
புத்தி சொல்லுகிறார்‌. இப்போது மூன்றாம்‌ 
முறையாக எலிகூ யோபுவுக்கு 
தேவனுடைய குணாதிசயத்தைப்பற்றி 
விவரித்துச்‌ சொல்லுகிறார்‌ 

தன்னுடைய நீதி தேவனுடைய 
நீதியைப்‌ பார்க்கிலும்‌ பெரியது என்று 
யோபு நினைக்கிறார்‌. தான்‌ பாவம்‌ 
செய்யாமல்‌, நீதிமானாயிருப்பதினால்‌ 
தனக்கு ஒரு பிரயோஜனமும்‌ 
இல்லையென்று யோபு 
வேதனைப்படுகிறார்‌ யோபுவின்‌ 
சிந்தனை தப்பிதமானது எலிகூ 
அவருக்கு தேவனைப்‌ பற்றிய 
சத்தியத்தைத்‌ தெளிவபடுத்துகிறார்‌ 
(யோபு 351-8). 

ஒடுக்கப்பட்டவர்கள்‌ தேவனிடத்தில்‌ 
முறையிடும்‌ போது. i 
அவர்களுடைய 
செவிகொடுப்பதில்லை என்று 
சொல்லுகிறார்‌ (யோபு 
தேவனுடைய தரிசனம்‌ 
கிடைக்கவில்லை 
தேவனுக்காகக்‌ காத்திருந்து 
சோர்ந்து போய்விட்டதாகவும்‌ 
வேதனைப்படுகிறார்‌. 
வீண்வார்த்தைகளுக்கு 
கொடுக்கமாட்டார்‌ என்றும்‌, நியாயத்தீர்ப்பு 
அவரிடத்திலிருக்கிறது என்றும்‌, 
ஆகையினால்‌ யோபு தேவனுக்கு 
காத்துக்கொண்டிருக்கவேண்டும்‌ என்றும்‌ 
எலிகூ ஆலோசனை சொல்லுகிறார்‌ 
(யோபு 3544-16). 


359-13). 
தனக்குக்‌ 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யோபு சொன்னது 
யோபு 35 : 1-8 


யோபு 851. 
மாதுத்தரமாக: 


யோபு 5:2. என்‌ தீதி தேவனுடைய 
நீதியைப்‌ பார்க்கிலும்‌ பெரியதென்று 
நீர்‌ சொன்னது நியாயம்‌ என்று 
எண்ணுகிறீரோ? 


பின்னும்‌ எலிகூ 


யோபு 35:8. 
பாவியாயிராத தினால்‌ 
பிரயோஜன மென்ன? 
என்று சொன்னீர்‌. 


யோபுவின்‌ 
தப்பிதமானதாகமிருந்தாலும்‌. 
நல்லவராகவே இருக்கிறார்‌. யோபுவின்‌ 
வார்த்தைகளில்‌ உண்மையும்‌ நீதியும்‌ 
இல்லை. ஆனாலும்‌ அவருடைய இருதயம்‌ 
சுத்தமாயிருக்கிறது. எலிகூ யோபுவின்‌ 
சுபாவத்தை அறிந்து வைத்திருக்கிறார்‌. 
யோபு தன்னுடைய குழப்பத்தில்‌ 
பேசுகிறார்‌ என்றும்‌, அவருடைய 
வார்த்தைகளில்‌ நிதானமில்லை என்றும்‌ 
எலிகூ அறிந்திருக்கிறார்‌. எலிகூ 
யோபுவின்‌ தப்பிதங்களை அவருக்கு 
விளக்கிக்‌ காண்பிக்கிறார்‌. 


என்‌ நீதி தேவனுடைய நீதியைப்‌ 
பார்க்கிலும்‌ பெரியது” என்று யோபு 
சொன்னார்‌. மனுஷருடைய நீதி 
தேவனுடைய நீதியைவிட எப்போதும்‌ 
பெரியதாயிருப்பதில்லை. தேவன்‌ 
மாத்திரமே நீதிபரர்‌. மனுஷர்‌ எல்லோரும்‌. 
நீதியில்‌ குறைவுள்ளவர்கள்‌. i 
தேவனுடைய சமுகத்தில்‌ 

நம்மைத்‌ தாழ்த்தி, 

பரிபூரணமான நீதிக்காக 
துதிக்கவேண்டும்‌. 

தேவனுடைய நீதியைப்‌ 

தன்னுடைய 

சொல்லுகிறார்‌. சொன்னது 
“நியாயம்‌” என்றும்‌ எண்ணுகிறார்‌. 


நான்‌ 
எனக்குப்‌ 


பலன்‌ என்ன? 


வார்த்தைகள்‌ 
அவர்‌ 





ழ்‌ நவள 
யாய 


மனுஷர்‌ தேவனிடத்திலிருந்து 
எப்போதுமே ஆசீர்வாதங்கணையும்‌, 
அநுக்கிரகங்களையும்‌ நன்மைகளையும்‌ 
எதிர்பார்க்கிறார்கள்‌ தாங்கள்‌ 
எதிர்பார்க்கிற நன்மைகள்‌, தங்களுக்குக்‌ 
கிடைக்கவில்லையென்றால்‌, அவர்கள்‌ 
உடனே தேவனை குறை 
சொல்லிவிடுகிறார்கள்‌. தேவனுடைய 
நியாயத்தையும்‌, அவருடைய 
கிருபையையும்‌, இரக்கத்தையும்‌ குறை 
சொல்லுகிறார்கள்‌. தேவன்‌ தம்முடைய 
கிருபையினால்‌, தமக்குச்‌ 
சித்தமானதை மாத்திரமே, 
நமக்குக்‌ கொடுப்பார்‌ என்பதை நாம்‌ 
அறிந்திருக்க வேண்டும்‌. 
தேவனிடத்திலிருந்து நாம்‌ பெற்றுக்‌ 
கொள்கிற நன்மைகளுக்காக, நாம்‌ 
எப்போதுமே தேவனுக்கு 
நன்றியுள்ளவர்களாயிருக்க வேண்டும்‌. 
தேவனை ஒருபோதும்‌ குறைசொல்லக்‌ 
கூடாது 


“நான்‌ பாவியாயிராததினால்‌ 
எனக்கு பிரயோஜனமென்ன? பலன்‌ 
என்ன?” என்று யோபு 
கேட்கிறார்‌. யோபுவின்‌ வார்த்தைகள்‌ 
துன்மார்க்கமானவை நாம்‌ 
நிர்மூலமாகாதிரு/பது தேவனுடைய சுத்த 
கிருபை என்பதைப்‌ புரிந்துகொள்ள 
வேண்டும்‌. ஆனால்‌ யோபுவோ, 
தேவனுடைய சர்வவல்லமையை புரிந்து 
கொள்ளாமல்‌ பேசுகிறார்‌. “சர்வவல்லவரை 
நாம்‌ சேவிக்க அவர்‌ யார்‌? இவரை 
நோக்கி ஜெபம்பண்ணுவதினால்‌ நமக்குப்‌ 
விட்‌ என்ன?” (யோபு 2145) 
என்று யோபு கேட்கிறார்‌. 


தேவனை 
ஜெபம்பண்ணுவதினால்‌, 
தேவகிருபை கிடைக்கும்‌. நாம்‌ தேவனை 
துதிக்கும்‌ போது, 
நமக்குள்‌ பெருகும்‌. 
கிருபையில்லாமல்‌ நம்மால்‌ 
ஒன்றும்‌ செய்யமுடியாது. இந்த உலகத்தில்‌ 
நமக்கு எவ்வளவு ஐக்ஷியம்‌ 
இருந்தாலும்‌  தேவகிருபை நமக்கு 
இல்லையென்றால்‌, நாம்‌ 
ஒன்றுமேயில்லாதவர்களாயிருப்போம்‌ 


நோக்கி 
நமக்கு 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எலிகூவின்‌ பிரதியுத்தரம்‌ 
யோபு 95 : 4-8 


யோபு 85:4. உமக்கும்‌ உம்மோடே, 
இருக்கிற உம்முடைய சிநேகிதருக்கும்‌ 
தான்‌ பிரதியுத்தரம்‌ சொல்லுகிறேன்‌. 


யோபு 895. நீர்‌ வானத்தை 
அண்ணாந்து பார்த்து, 
உம்மைப்பார்க்கிலும்‌ உயரமாயிருக்கிற 
ஆகாயமண்டலங்களைக்‌. 
கண்ணோக்கும்‌. 


யோபு 85:6. தீர்‌ பாவஞ்செய்தால்‌ 
அதினாலே அவருக்கு என்ன நஷ்டம்‌? 
உம்முடைய மீறுதல்கன்‌' 
மிகுதியானாலும்‌, அதினாலே அவருக்கு 
என்ன சேதம்‌? 


அதினாலே 
கிடைக்கும்‌? அக அவர்‌ ன்ன! 
கையில்‌ என்ன லாபத்தைப்‌ பெறுவார்‌? 


யோபு 85:7. தீர்‌ _தீதிமானாயிருந்தால்‌, 
வருக்கு. 


யோபு 35:8. உம்முடைய பாவத்தினால்‌ 
உம்மைப்‌ போன்ற மனுஷனுக்கு. 
நஷ்டமும்‌, உம்முடைய நீதியினால்‌ 
மனுபுத்திரனுக்கு லாபமும்‌ உண்டாகும்‌. 


யோபுவின்‌ வார்த்தைகளுக்கு எலிகூ 
பிரதியுத்தரம்‌ சொல்லுகிறார்‌ அவர்‌ 
யோபுவுக்கு பிரதியுத்தரம்‌ சொல்லும்‌ 
போது, அவரோடு  கூடமிருக்கிற 
அவருடைய சிநேகிதருக்கும்‌ பிரதியுத்தாம்‌ 
சொல்லுகிறார்‌ தன்னுடைய 
வார்த்தைகளை கவனித்துக்‌ கேட்கிற 
எல்லோருக்குமே எலிகூ ஆலோசனை 
சொல்லுகிறார்‌. “மனுஷனைப்‌ பார்க்கிலும்‌ 
தேவன்‌ பெரியவராயிருக்கிறார்‌' 
(யோபு 3312). இது மாறாத சத்தியம்‌. 
ஆகையினால்‌ மனுஷரில்‌ யாரும்‌ 
தங்களை தேவனைவிட உயர்த்தக்‌ 
கூடாது. 


“தேவன்‌  மனுஷரைப்‌ பார்க்கிலும்‌ 
பெரியவராயிருக்கிறார்‌” என்பதை எலிகூ 
நிரூபிக்கவேண்டிய அவசியம்‌ இல்லை. 
இது ஒரு மாறாத சத்தியம்‌. இந்த 
சத்தியத்தை போபுவும்‌, அவருடைய 
சிநேகிதரும்‌ அங்கீகரிக்கிறார்கள்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


யோபு இந்த சத்தியத்தை 

புரிந்துகொள்ளவில்லை. 
டுத்துக்காட்டக்களோடு இந்த 
சத்தியத்தை க்கிறார்‌. 


ஆனாலும்‌ 
மயாய்ப்‌ 


“நீர்‌ வானத்தை அண்ணாந்து 
பார்த்து, உம்மைப்பார்க்கிலும்‌ 
உயரமாயிருக்கிற ஆகாயமண்டலங்களைக்‌ 
கண்ணோக்கும்‌' (யோபு 35:5) என்று 
எலிகூ  யோபுவிடம்‌ சொல்லுகிறார்‌. 
வானமும்‌ ஆகாயமண்டலமும்‌ 
வெகுதூரத்திலிருக்கிறது. இவையெல்லாம்‌ 
நமக்கு உயாத்திலிருக்கிறது. 
தேவன்‌ இவையெல்லாவற்றையும்விட 
உயரத்திலிருக்கிறார்‌. நம்முடைய 
சுயமுயற்சிபினால்‌. சுயபுத்தியினால்‌, 
உயரத்திலிருக்கிற தேவனை எட்டிப்பிடிக்க 
முடியாது. 


நம்முடைய பாவங்கள்‌ நமக்கு 
சாபமாயிருக்கிறது. நம்முடைய பாவங்கள்‌ 
நம்மை தேவனிடத்திலிருந்து 
பிரித்துவிடுகிறது. பாவியான மனுஷனால்‌ 
தேவனுடைய சமுகத்திற்கு அருகாமையில்‌ 
போகமுடியாது தேவன்‌ நம்முடைய 
பாவமான கிரியைகளை வெறுக்கிறார்‌. 
நமக்குள்‌ பாவம்‌ இருக்கும்போது, நாம்‌ 
எப்படித்தான்‌. தேவனை ஆராதனை 
செய்தாலும்‌. தேவன்‌ நம்முடைய 
ஆராதனையை அநங்கீகரிக்கமாட்டார்‌. 


மனுஷரால்‌ தேவனுக்கு ஒரு 
லாபமுமில்லை. நாம்‌ தேவனுக்காக 
இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ எதை செய்தாலும்‌. 
அதினால்‌ தேவனுக்கு ஒரு நன்மையும்‌ 
உண்டாகப்போவதில்லை. நாம்‌ பாவம்‌ 
செய்தால்‌, அதனால்‌ தேவனுக்கு ஒரு 
நஷ்டமும்‌ உண்டாகப்போவதில்லை. _எலிகூ. 
இந்த சத்தியத்தை 
புரிந்துவைத்திருக்கிறார்‌. 

டம்‌ “நீர்‌ 
அதினாலே அவருக்கு என்ன நஷ்டம்‌? 
உம்முடைய மீறுதல்கள்‌ மிகுதியானாலும்‌, 
அதினாலே அவருக்கு என்ன சேதம்‌?” 
(யோபு 35:6) என்று கேட்கிறார்‌. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நாம்‌ 


தேவனுக்கு 


பாவம்‌ செய்யும்போது, 
விரோதமாக கிரியை 
செய்கிறோம்‌. ஆனாலும்‌ நம்முடைய 
பாவத்தினால்‌ தேவனுடைய மகிமை 
குறைந்து போய்விடுவதில்லை. அவர்‌ 
எப்போதுமே  மகிமையுள்ளவராகத்தான்‌ 
இருக்கிறார்‌. தேவனுடைய மகிமை 
நித்தியமானது. நாம்‌ பாவம்‌ 
செய்வதினால்‌ தேவனுக்கு ஒரு 
நஷ்டமும்‌ வரப்போவதில்லை. நம்முடைய 
மீறுதல்கள்‌ அதிகரிப்பினால்‌, 


தேலனுக்‌| ஒரு சேதமும்‌ 
க. 


மனுஷனுடைய 
தேவனுக்கு ஒரு லாபமுமில்லை. 
நீதிமானாயிருந்தால்‌ 

தேவனுக்கு என்ன கிடைக்கும்‌" என்று 
எலிகூ. யோபுவினிடத்தில்‌ கேட்கிறார்‌. 
தன்னுடைய நீதி தேவனுடைய நீதியைப்‌ 
பார்க்கிலும்‌ பெரியது என்று யோபு 
சொன்னார்‌. ஆனாலும்‌, யோபுவின்‌ 
நீதியினால்‌ தேவனுக்கு ஒரு லாபமும்‌ 
இல்லை... மனுஷனால்‌ தேவனுக்கு 
நன்மை செய்ய முடியாது. நம்முடைய 
நற்குணங்களோ, நல்ல சுபாவங்களோ, 
நல்ல வார்த்தைகளோ, தேவனுக்கு 
லாபத்தைக்‌ ராக தேவன்‌ 
மு டய 

ததர தககொ்லர்ககைப 2 


நாம்‌ நீதிமானாயிருப்பதினால்‌, 
தேவனுக்கு என்ன கிடைக்கும்‌ என்று 
யோசித்துப்‌ பார்க்கவேண்டும்‌. நம்முடைய 
நீதியினால்‌ தேவனுக்கு ஒன்றும்‌ 
கிடைக்காது என்பது உண்மை. 
அதுபோலவே நம்முடைய பாவத்தினால்‌ 
தேவனுக்கு ஒரு நஷ்டமும்‌ இல்லை 
என்பதும்‌ உண்மைதான்‌. நம்முடைய 
பாவத்தினால்‌ நமக்குத்தான்‌. 
நஷ்டமுண்டாகும்‌. நம்முடைய நீதியினால்‌ 
நமக்குத்தான்‌ லாபமுண்டாகும்‌. எலிகூ. 
இந்த சத்தியத்தை, “உம்முடைய 
பாவத்தினால்‌ உம்மை போன்ற 
மனுஷனுக்கு நஷ்டமும்‌, உம்முடைய 
நீதியினால்‌ மனுபத்திரனுக்கு லாபமும்‌ 
உண்டாகும்‌” (யோபு 35:8) என்று 
யோபுவிடம்‌ சொல்லுகிறார்‌. 





ழ்‌ நள 
யாய 


தேவன்‌ வீண்‌ வார்த்தைகளுக்கு 
செவிகொடார்‌ 
யோபு 35 : 9-13 


யோபு 35:9. அநேகரால்‌ பலவத்தமாய்‌ 
ஒடுக்கப்பட்டவர்கள்‌. முறையிட்டு, 
வல்லவர்களுடைய  புயத்தினிமித்தம்‌ 
அலறுகிறார்கள்‌. 


யோபு 8510. 
மிருகங்களைப்பார்க்கிலும்‌ 
புத்திமாள்களும்‌, 
பறவைகளைப்பார்க்கிலும்‌ 
ஞான வாள்‌ களுமாக்கி, 


பூமியின்‌ 
எங்களைப்‌ 


ஆகாசத்துப்‌ 
எங்களை 


யோபு 35411. 
உண்டாக்கினவரும்‌, இரவிலும்‌ 
கீதம்பாட  அருன்செய்கிறவருமாகிய 
என்‌ சிருஷ்டிகர்த்தாவாகிய தேவன்‌ 
எங்கே என்று கேட்பவன்‌ 
ஒருவனுமில்லை. 


யோபு 3512. அங்கே 
அவர்கள்‌ பொல்லாதவர்களின்‌. 
பெருமையினிமித்தம்‌ கூப்பிடுகிறார்கள்‌; 
அவரோ மறுஉத்தரவு 
கொடுக்கிறதில்லை. 


என்னை 


யோபு 8513. தேவன்‌ 
வீண்வார்த்தைக்குச்‌. செவிகொடார்‌, 
சுர்வவல்லவர்‌ அதைக்‌ கவனியார்‌. 


யோபு தன்னுடைய சிநேகிதரிடத்தில்‌ 
தேவனைப்பற்றியும்‌. தன்னைப்பற்றியும்‌ 
அதிகமான வார்த்தைகளைச்‌ சொன்னார்‌. 
யோபுவின்‌ சிநேகிதர்கள்‌ அவருடைய 
வார்த்தைகளை கவனித்துக்‌ கேட்டபோது, 
எலிகூவும்‌ கவனித்துக்‌ கேட்டார்‌. “ஊரில்‌. 
மனுஷர்‌ தவிக்கிறார்கள்‌, குற்றுயிராய்க்‌ 
கிடக்கிறவர்களின்‌ ஆத்துமா 
கூப்பிடுகிறது: என்றாலும்‌. தேவன்‌ 
அதைக்‌ குற்றமாக அவர்கள்‌ மேல்‌ 
சுமத்துகிறதில்லை' (யோபு 24:12) என்று 
யோபு சொன்னார்‌. யோபுவின்‌ இந்த 
வார்த்தைகளுக்கு எலிகூ. இங்கு 
பிரதியுத்தரம்‌ சொல்லுகிறார்‌. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எலிகூ தன்னுடைய பிரதியத்தரத்தில்‌, 
'தேவனுடைய நன்மையையும்‌, அவருடைய 
நீதியையும்‌ விவரித்துச்‌ சொல்லுகிறார்‌. 

தேவனுடைய 
முறையிடுகிறார்கள்‌. 

அவர்களுடைய 
செவிகொடுப்பதில்லை 
என்று யோபு தேவனைப்பற்றிச்‌ 
சொல்லுகிறார்‌. “அநேகரால்‌ பலவந்தமாய்‌ 
ஒடுக்கப்பட்டவர்கள்‌ முறையிட்டு, 
வல்லவர்களுடைய புயத்தினிமித்தம்‌ 
அலறுகிறார்கள்‌” (யோபு 35:9). ஆனாலும்‌ 
அவர்களுடைய அலறுதலினால்‌. 
அவர்களுக்கு ஒரு பிரயோஜனமுமில்லை. 
தேவன்‌ அவர்களுக்கு நீதி செய்ய 
வருவதில்லை. தேவன்‌ அவர்களுடைய 


கூப்பிடுதலைக்‌ கேட்பதுமில்லை என்று 
போய சொல்‌ ல்லுகிறார்‌. 


யோபுவின்‌ பிரச்சனையை எலிகூ 
தீர்த்துவைக்கிறார்‌. ஒடுக்கப்பட்டவர்களின்‌ 
அலறுதலை தேவன்‌ 
கேட்கவில்லையென்றால்‌, அது 
தேவனுடைய தப்பிதமல்ல, 
அலறுகிறவர்களின்‌ தப்பிதம்‌ என்று கி 
தெளிவுபடுத்துகிறார்‌. அவர்கள்‌. 
கேட்கிறார்கள்‌. னால்‌ பெற்றுக்‌ 
கொள்ளாமலிருக்கிறார்கள்‌. 


கூப்பிடுதலுக்கு 


உங்களுக்குள்ளே யுத்தங்களும்‌ 
சண்டைகளும்‌ எதினாலே வருகிறது; 
உங்கள்‌ அவயவங்களில்‌ போர்செய்கிற 
இச்சைகளினால்லவா? நீங்கள்‌ 
உங்களுக்குக்‌ 

நீங்கள்‌ கொலை 
பொறாமையுள்ளவர்களா. 

யிருந்தும்‌ அடையக்கூடாமற்போகிறிர்கள்‌; 
நீங்கள்‌ சண்டையும்‌ யுத்தமும்‌ பண்ணியும்‌, 
நீங்கள்‌ விண்ணப்பம்பண்ணாமலி 
ருக்கிறதினாலே, உங்களுக்குச்‌ 
ல்லை. நீங்கள்‌ விண்ணப்பம்‌ 


விண்ணப்பம்பண்ணுகிற , 
பெற்றுக்‌ கொள்ளாமலிருக்கிறீர்கள்‌” 
(யாக்‌ 44-3) என்று அப்போஸ்தலராகிய 
யாக்கோபு சொல்லுகிறார்‌. 





ழ்‌ நவள 

யாய 
ஒடுக்கப்பட்டவர்கள்‌ தேவனுடைய 
முறையிடும்போது, 
பயபக்தியில்லை, 
அவர்கள்‌ 


கூப்பிடுகிறார்கள்‌. ஆகையினால்‌ தேவன்‌ 


அவர்களுக்கு 
கொடுக்கிறதில்லை. 
சமுகத்தில்‌ 
ஒப்புக்கொடுக்க வேண்டும்‌. நம்முடைய 
ல்‌ பயபக்தியும்‌ விசுவாசமும்‌ 
வேண்டும்‌. தேவனுடைய 
ன்‌ பிரகாரம்‌ நாம்‌ ஜெபிக்க 
அப்போதுதான்‌ தேவன்‌ 
ம்முடைய ப ள்‌ 
கறட. அரவம்‌ என்‌ 


தேவனிடத்தில்‌ முறையிடுகிறவர்கள்‌ 
தேவனைத்‌ தேடுவதில்லை. தேவனோடு 
ஐக்கியமாயிருக்க வேண்டும்‌ என்று 
அவர்கள்‌ விரும்புவதுமில்லை. 
அவர்களுக்கு வேதனைகளும்‌, 
நெருக்கங்களும்‌, பாடுகளும்‌ வரும்போது 
மாத்திரமே, அவர்கள்‌ அலறுகிறார்கள்‌. 
அவர்களில்‌ ஒருவர்கூட, “தேவன்‌ எங்கே” 
என்று கேட்பதில்லை. தேவனை நம்மை 
சிருஷ்டித்தவர்‌. அவரே சர்வசிருஷ்டிகர்‌. 
அவரே நம்முடைய ஜீவியத்திற்கு 
ஆதாரமாயிருக்கிறவர்‌.  சிருஷ்டிகளாகிய 
நாம்‌, நம்மை சிருஷ்டித்த தேவனை 
தேடவேண்டும்‌. உண்மையான மனதோடு 
அவரை விசாரிக்கவேண்டும்‌ 
தேடுகிறவர்கள்‌ மாத்திரமே 
கண்டுபிடிப்பார்கள்‌. 

இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ 
தேவனைத்‌ தேடாமல்‌, 
எதையெல்லாமோ தேடுகிறார்கள்‌. 
எங்கே” என்றும்‌, “பொன்‌ எங்கே” 
"ஐசுவரியம்‌ எங்கே” 
“ஆரோக்கியம்‌ எங்கே என்றும்‌, 
“அதிகாரம்‌ எங்கே” என்றும்‌ 
தேடுகிறார்கள்‌. இவர்களில்‌ ஒருவர்கூட, 
“தேவன்‌ எங்கே” என்று தேடுவதில்லை. 


தேவனை நோக்கி கூப்பிடுகிற 
இவர்களுக்கு, தேவனைப்‌ 
பற்றிய சத்தியம்‌ 
தெரியவில்லை. இவர்கள்‌ 
தேவனிடத்தில்‌ கூப்பிடுகிறார்கள்‌. 


அநேகர்‌, 
வேறு 
“பணம்‌ 
என்றும்‌, 
என்றும்‌. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆனாலும்‌ இவர்கள்‌ 
தேவனுடைய சுபாவத்தை 
அறியாதவர்களாயிருக்கிறார்கள்‌. அநேகர்‌ 
தங்களை பலவந்தமாய்‌ ஒடுக்குப்பொது, 
வேதனைகளும்‌, 
உண்டாகும்போது, 
தம்முடைய இரக்கத்தையும்‌ 
ன, காண்பிக்கிறார்‌ என்பதை 
அவர்கள்‌ கவனிப்பதில்லை. நமக்கு 
ஒடுக்கிறவர்கள்‌ மூலமாய்‌ நெருக்கம்‌ 
வரும்போது, தேவன்‌ நமக்கு 
உதவிசெய்கிறார்‌. வெளியிலே 
பிரச்சனைகள்‌ இருந்தாலும்‌ நம்முடைய 
இருதயத்தில்‌ தேவன்‌ நமக்கு 
சமாதானத்தையும்‌ ஆறுதலையும்‌ 
தருகிறார்‌. 


நம்மை அநேகர்‌  பலவந்தமாய்‌ 
ஒடுக்கிறார்கள்‌. வல்லவர்களுடைய புயம்‌ 
நமக்கு விரோதமாய்‌ எழும்பியிருக்கிறது. 
ஆனாலும்‌ நம்மை உண்டாக்கின தேவன்‌, 
இரவிலே கீதம்பாப நமக்கு 
அருள்செய்கிறார்‌. நம்முடைய சரீரத்தில்‌ 
வேதனையிருந்தாலும்‌, நம்முடைய 
இருதயம்‌ சந்தோஷ கீதங்களைப்‌ 
பாடுகிறது. சரீரத்தில்‌ வருத்தம்‌ 
இருந்தாலும்‌ இருதயத்தில்‌ சந்தோஷம்‌ 
இருக்கிறது. நம்முடைய சூழ்நிலைகள்‌ 
இருளாகயிருந்தாலும்‌, தேவன்‌ நமக்கு 
வெளிச்சத்தைக்‌ காண்பிக்கிறார்‌. 
நம்முடைய ஜீவியம்‌ 
நம்பிக்கையற்றதாயிருந்தாலும்‌, 


தேவனுடைய வாக்குத்தத்தமும்‌ பராமரிப்பும்‌ 
நல்கு நீங்கல்‌ கொடுக்காது 


தேவன்‌ பூமியின்‌ மிருகங்களைப்‌ 
பார்க்கிலும்‌ மனுஷரை  புத்திமான்களாக 
சிருஷ்டித்திருக்கிறார்‌. அவர்‌ ஆகாசத்துப்‌ 
பறவைகளைப்‌ பார்க்கிலும்‌ மனுஷரை 
ஞானவான்களாக்கியிருக்கிறார்‌. தேவனே 
சர்வஞானமுள்ளவர்‌. 
சர்வவல்லபையுள்ளவர்‌. 
சர்வசிருஷ்டிகர்‌. 
உண்டாக்கினவர்‌. இரவிலே கீதம்பாட 
நமக்கு 
அப்படிப்பட்ட தேவனை நாம்‌. 
“என்‌ 
கர்த்தாவாகிய தேவன்‌ 
கேட்கவேண்டும்‌. 





EL 
ETT 
எலிக. மனுஷருடைய சுபாவங்களை 
ஆராய்ந்து பார்த்து, “தேவன்‌ எங்கே” 


என்று கேட்பவன்‌ 
சொல்லிவிடுகிறார்‌ ( 


தேவன்‌ மனுஷருக்கு புத்தியையும்‌ 
ஞானத்தையும்‌ கொடுத்திருக்கிறார்‌. 
மிருகங்கள்‌ பறவைகள்‌ ஆகியவற்றைவிட 
நம்முடைய புத்தியும்‌ ஞானமும்‌ 
அதிகமானது. மிருகங்களால்‌ தேவனைத்‌ 
தேடிப்‌ பார்க்கமுடியாது. ஆனால்‌ தேவன்‌ 
மனுஷனுக்கு கொடுத்திருக்கிற 
புத்தியினாலும்‌ ஞானத்தினாலும்‌, 
மனுஷனால்‌ தேவனைத்‌ தேடிப்‌ பார்க்க 
முடியும்‌. 
காணப்படாத, 
கிருபைகளும்‌ 
மனுஷரிடத்திலிருக்கிறது 


மனுபுத்திரருக்கு 5 i 
ஆசீர்வாதங்களைக்‌ கொடுத்திருக்கிறார்‌ 
தேவன்‌ நமக்குக்‌ கொடுத்திருக்கிற 
புத்தியையும்‌ ஞானத்தையும்‌ பயன்படுத்த 
வேண்டும்‌. தேவனை ஞானத்தோடும்‌ 
தேடிக்‌ கண்டுபிடிக்க 


புத்தியோடும்‌ 
ல்‌ 


நம்மை 
ஒடுக்கினாலும்‌, 
மாத்திரமே 
நம்முடைய 
நம்முடைய 


அநேகர்‌ பலவந்தமாய்‌ 
நம்முடைய சரீரத்தை 
அவர்களால்‌ அழிக்க முடியும்‌ 
ஆத்துமா தேவனுக்குரியது. 
ஆத்துமாவை எந்த 
பலவானாலும்‌ அழிக்க முடியாது. நாம்‌ 
வேதனையிலும்‌ உபத்திரவத்திலும்‌ 
கஷ்‌ திலும்‌ இருக்கும்போது, நம்முடைய 
வ்‌ வரு! லு பற்றிற்கு 
'டுதவையாகியிருப்பதை எவகர்்து 
நாம்‌ தேவனைத்‌ துதிக்கவேண்‌( 


பலவான்கள்‌ நம்முடைய சரீரத்தைக்‌ 
கொன்றுபோட்டாலும்‌, நம்முடைய 
ஆத்துமா யரித்துப்போகாமல்‌ 
உயிரோடிருக்கும்‌. ஆத்துமாவுக்கு 
மரணமில்லை. மனுஷனால்‌ நம்முடைய 
சரீரத்தை மாத்திரமே கொன்றுபோட 
முடியும்‌ தேவன்‌ 
கொடுத்திருக்கிற 
ஞானத்தையும்‌ பயன்படுத்தி, 
ஆத்துமாவைப்‌ 

தியானித்துப்‌ 


பார்க்க 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நாம்‌ மிருகங்களைப்‌ பார்க்கிலும்‌, 
பறவைகளைப்‌ பார்க்கிலும்‌ 
விசேஷித்தவர்கள்‌. விசேஷித்த புத்தியும்‌ 
ஞானமுமுள்ளவர்கள்‌. 


பறவைகளும்‌ 
தங்களுடைய 
தேடிப்போகும்‌. 


கொடுத்திருக்கிற 
ஞானத்தையும்‌ 

பார்ப்பதற்குப்‌ பயன்படுத்தவேண்டும்‌. 
பறவைகள்‌ அழகான கூடுகளைக்‌ கட்டும்‌. 
தன்னுடைய குஞ்சுகளுக்கு இறை 
தேடிக்கொண்டுவரும்‌. அவற்றால்‌ 
இதை மாத்திரமே செய்ய முடியும்‌. 'என்‌ 
சிருஷ்டி கர்த்தாவாகிய தேவன்‌ எங்கே” 
என்று எந்த மிருகத்தாலும்‌, எந்த 
பறவையாலும்‌ கேட்கமுடியாது. அப்படி 
கேட்கந்தக்க புத்தியும்‌ ஞானமும்‌ 
அவற்றிற்கு இல்லை. 


தேவன்‌ மனுஷருக்கு 
ஞானத்தையும்‌ கொடுத்தாலும்‌, 
அநேகர்‌ இவற்றை பயன்படுத்தி, "தேவன்‌ 
எங்கே” என்று தேடிப்‌ பார்க்காமல்‌, வேறு 
எதையெல்லாமோ தேடிப்‌ பார்க்கிறார்கள்‌. 
தத்துவ கருத்துக்களைத்‌ தேடுகிறார்கள்‌. 
அதிகமாக தத்துவம்‌ பேசுகிறவர்‌ தன்னை 
ஞானி என்று அழைத்துக்கொள்கிறார்‌. 
தேவனைத்‌ தேடுகிறவர்தான்‌ மெய்யான 


£னி... தேவனைப்பற்றிய அறிவுதான்‌ 
மய்யான ஞானம்‌. 


நாமோ 


புத்தியையும்‌ 
மனுஷரில்‌. 


வல்லவர்களுடைய புயம்‌ தங்களை 
ஒடுக்கும்போது, ஒடுக்கப்படுகிறவர்கள்‌ 
அலறுகிறார்கள்‌. இப்படி அலறுவதற்கு 
விசேஷித்த. ஞானமோ புத்தியோ 
தேவையில்லை. மிருகங்களும்‌, 
பறவைகளும்‌ இதுபோலவே அலறுகிறது. 

ள மிருகம்‌ பெலளீனமான 
மிருகத்தைத்‌ தாக்கும்போது, வேதனை 
தாங்காமல்‌ னமான மிருகம்‌ 
அலறும்‌. மனுஷனும்‌ அதுபோலவே 
அலறுகிறான்‌. மிருகங்களுக்கு சரீர 
வேதனை வரும்போது, அவற்றால்‌ அலற 
மாத்திரமே முடியும்‌. அவற்றிற்கு 
தேவனை நோக்கிப்‌ பார்க்கிற ஞானமும்‌ 
புத்தியும்‌ இல்லை. 





ழ்‌ நயன 
யாய 


மனுஷனோ விசேஷித்த ஞானமும்‌ 
புத்தியுமுள்ளவன்‌. வல்லவர்களுடைய 
பலத்த புயம்‌ தங்களை நெருக்கும்போது, 
மனுஷன்‌ அலறுவதோடு நிறுத்திக்‌ 
கொள்ளக்‌ கூடாது. தன்னை 
உண்டாக்கின வ தேக்கி! பார்க்க 
வேண்டும்‌. “என்‌ அவல்‌ 
தேவன்‌ எங்கே" என்று க 


தம்மை நோக்கி 
மிருகங்களின்‌ வேதனைகளையும்‌ 
நீக்கிப்போடுகிறார்‌. “நீ சிங்கத்துக்கு 
இரையை வேட்டையாடி, சிங்கக்குட்டிகள்‌ 
தாங்கள்‌ தங்கும்‌ இடங்களிலே கிடந்து 
கெபியிலே பதிவிருக்கிறபோது. 
அவைகளின்‌ ஆசையைத்‌ 
திருப்தியாக்குவாயோ? காக்கைக்‌ 
குஞ்சுகள்‌ தேவனை நோக்கிக்‌ கூப்பிட்டு. 
ஆகாரமில்லாமல்‌ பறந்து அலைகிறபோது. 
அவைகளுக்கு இரையைச்‌ சவதரித்துக்‌ 
கொடுக்கிறவர்‌ யார்‌?” (யோபு 3839-41) 
என்று கர்த்தர்‌ கேட்கிறார்‌. 


“நீர்‌ இருளைக்‌ கட்டளையிடுகிறீர்‌, 
இராக்காலமாகும்‌; அதிலே சகல காட்டு 
ஜீவன்களும்‌ நடமாடும்‌. பாலசிங்கங்கள்‌ 
இரைக்காக கெர்ச்சித்து, தேவனால்‌ 
தங்களுக்கு ஆகாரம்‌ கிடைக்கும்டடித்‌ 
தேடும்‌. சூரியன்‌ உதிக்கையில்‌ அவைகள்‌ 
ஒதுங்கி, தங்கள்‌ தாபரங்களில்‌ படுத்துக்‌ 
கொள்ளும்‌” (சங்‌ 104:20-22) என்று 
சங்கீதக்காரர்‌ சொல்லுகிறார்‌. 


அலறுகிற 
தேவன்‌ 


மிருகங்கள்‌ தங்களால்‌ முடிந்ததை 
செய்கிறது. அவற்றிற்கு ஞானமும்‌ 
புத்தியுமில்லை. ஆகையினால்‌ அவை 
அலறமட்டுமே செய்கிறது. மனுஷனும்‌ 
தனக்கு வேதனை வரும்போது 
அலறுகிறான்‌. தேவனே! 
மனுஷனிடத்திலிருந்து. அலறுவதைலிட்‌ 


அலறினாலும்‌. அதோடு “என்‌. கிருஷி 
கர்த்தாவாகிய தேவன்‌ எங்கே” என்று 
கேட்கவேண்டும்‌ என்று தேவன்‌ 
எதிர்பார்க்கிறார்‌. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நாம்‌ வேதனை 
அலறினாலும்‌, நம்முடைய அலறுதல்‌ 
தேவனுக்கு முன்பாகவே இருக்கவேண்டும்‌. 
தேவனை நம்முடைய சிருஷ்டி கர்த்தர்‌ 
என்று அங்கீகரித்து, அவரிடத்தில்‌ 
அலறவேண்டும்‌. மிருகங்களைப்‌ போலவும்‌ 
பறவைகளைப்‌ போலவும்‌, நம்முடைய 
அலறுதல்‌, வெறும்‌ சத்தமாகயிருந்துவிடக்‌ 
கூடாது. 


தாங்காமல்‌ 


பொல்லாதவர்களின்‌ இருதயத்தில்‌ 
படனம்‌ 

அவர்கள்‌ 

தங்களுடைய இருதயத்தின்‌ 
பெருமையினிமித்தம்‌  கூப்பிடுகிறார்கள்‌. 
தேவனோ அவர்களுக்கு மறுஉத்தரவு 
கொடுப்பதில்லை. பொல்லாதவர்கள்‌ 
தேவனை நோக்கிக்‌ கூப்பிட்டாலும்‌, 
தேவன்‌ அவர்களுடைய இருதயத்தையும்‌ 
பார்க்கிறார்‌. அவர்களுடைய இருதயத்தில்‌ 
தேவனுடைய 

முன்பாக 


காணப்படுகிற அக்கிரமம்‌, 
கண்க 


த்தில்‌ ங்கு 


என்‌ இருதயத்தில்‌ அக்கிரம சிந்தை 
கொண்டிருந்தேனானால்‌. ஆண்டவர்‌ 
எனக்குச்‌ செவிகொடார்‌” (சங்‌ 6618) 
“நீங்கள்‌ உங்கள்‌ கைகளை விரித்தாலும்‌, 
என்‌ கண்களை உங்களைவிட்டு 
மறைக்கிறேன்‌; நீங்கள்‌ மிகுதியாய்‌ 
ஜெபப்பண்ணினாலும்‌ கேளேன்‌; உங்கள்‌ 
கைகள்‌ இரத்தத்தினால்‌ 
நிறைந்திருக்கிறது” (ஏசா 115), 


நம்முடைய வேதனைகளும்‌, 
நெருக்கங்களும்‌, பாடுகளும்‌, 
உபத்திரவங்களும்‌ அதிகரிக்கும்போது, 
நாம்‌ தேவனிடத்தில்‌ முறையிடுகிறோம்‌. 
தேவன்‌ நம்முடைய பிரச்சனைகளை 
நீக்கிப்போடவில்லையென்றால்‌, அதற்கு 
என்ன காரணம்‌ என்று எலிகூ இங்கு 
தெளிவுபடுத்துகிறார்‌. தேவனுடைய கரம்‌ 
நம்மை இரட்சிக்கக்கூடாதடிிக்கு. 
ஒருபோதும்‌ குறுகிப்போவதில்லை. 
நம்முடைய வேண்டுதல்களையும்‌, 
விண்ணப்பங்களையும்‌ கேட்கக்கூடாத 
க்கு, தேவன்‌ ஒருபோதும்‌ தம்முடைய 
மெல்லை அன அறுக உறுதிப்‌ 





ழ்‌ நள 
யாய 


தேவன்‌ தம்முடைய தெய்வீக 
சித்தத்தின்‌ பிரகாரமாகவே நமக்கு 
வேதனைகளையும்‌, பிரச்சனைகளையும்‌ 
அனுமதிக்கிறார்‌. நமக்கு 
வேதனைகளும்‌, பிரச்சனைகளும்‌ 
இருக்கும்போது, நாம்‌ தேவனுடைய 
சித்தத்தைப்‌ புரிந்துகொள்ளவேண்டும்‌. 
அவருடைய நோக்கத்தை அறிந்து 
கொள்ளவேண்டும்‌. தேவனுக்கு முன்பாக 
நம்மைத்‌ தாழ்த்தவேண்டும்‌. தேவன்‌ 
நமக்கு. வேதனையைக்‌ 
கொடுத்திருப்பதற்காக, தேவனைத்‌ 


வேதனைக்கான காரண ப்‌ 
எிந்தகொள்ளவேண்டும ஸ்‌ 


தேவனுக்கு முன்பாக நம்மைத்‌ 
தாழ்த்தாமல்‌, நம்முடைய இருதயத்தில்‌ 
பெருமையோடு அவரைக்‌ கூப்பிட்டால்‌, 
அவர்‌ நமக்கு மறுஉத்தரவு 
கொடுக்கணட்டார்‌ தேவன்‌ 
வீண்வார்த்தைகளுக்குச்‌ செவிகொடுக்க 
மாட்டார்‌. சர்வவல்லமையுள்ள தேவன்‌ 
வீண்வார்த்தைகளை கவனிக்கவுமாட்டார்‌ 
நம்முடைய  வேதனைகளுக்கும்‌ முடிவு 
உண்டாகாது நாம்‌ எல்லா 
சூழ்நிலைகளிலும்‌ தேவனை நோக்கிப்‌ 
பார்க்க வேண்டும்‌. அவருடைய 
சித்தத்தைப்‌ புரிந்துகொள்ள முயற்சி 
செய்யவேண்டும்‌. தேவனை எப்போதும்‌ 
துதிக்கவேண்டும்‌. 

தேவனுடைய தரிசனம்‌ 

யோபு 35 : 14-16 


யோபு 35:14. அவருடைய தரிசனம்‌ 
உமக்குக்‌ கிடைக்கிறதில்லை என்னு தீர்‌ 
சொல்லுகிறீரே; ஆனாலும்‌ 
நியாயத்தீர்ப்பு அவரிடத்தில்‌ 
இருக்கிறது; ஆகையால்‌ அவருக்குக்‌ 
காத்துக்கொண்டிரும்‌.. 


யோபு 8545. இப்போது அவருடைய 
கோபமானது நியாயத்தை முற்றிலும்‌: 
விசாரியாது; அவர்‌ இன்னும்‌ 
ஒன்றையும்‌ குறையற்றவிதமாய்த்‌ 
தீர்க்கவில்லை. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யோபு 35:46. ஆகையால்‌ யோபு 
வீணாய்த்‌ தம்முடைய வாயைத்‌ 
திறத்து, அறிவில்லாமல்‌ வார்த்தைகளை 
மிகுதியாய்‌ வசனிக்கிறார்‌ என்றான்‌. 


தேவனுடைய தரிசனம்‌ தனக்கு 
கிடைக்கிறதில்லை என்று யோபு 
சொல்லுகிறார்‌. யோபுவின்‌ வார்த்தையில 
ஞானமில்லை என்று 

சொல்லுகிறார்‌. தேவன்‌ கக்‌ 
வியாதியையும்‌, வேதனையையும்‌ 
அனுமதித்திருக்கிறார்‌. ட 
காரண; | 

ன ரா. ன்‌ 


யோபு 


ஜீவியத்தில்‌ நாம்‌ 
போது, நம்முடைய 
செழிப்பு ஒருபோதும்‌ குறைந்து 
போவதில்லை என்று நினைப்போம்‌. 
நம்முடைய ஐசுவரியம்‌ ஒரு காலத்திலும்‌ 
நம்மைவிட்டு நீங்கிப்போவதில்லை என்று 
நிச்சயமாய்‌ நம்புவோம்‌. 


அதுபோலவே 
வேதனையிலும்‌ 


நம்முடைய 
செழித்திருக்கும்‌ 


நாம்‌ துன்பத்திலும்‌ 
தாழ்ந்திருக்கும்போது 
நம்முடைய துன்பம்‌ ஒருபோதும்‌ 
நம்மைவிட்டு நீங்காது என்று 
வேதனைப்படுவோம்‌. நம்முடைய 
ஜீவியத்தில்‌ ஒருபோதும்‌ மாற்றம்‌ 
உண்டாகப்போவதில்லை என்றும்‌ நாம்‌ 
இன்று இருப்பதுபோலவே என்றும்‌ 
இருப்போம்‌ என்றும்‌ நினைக்கிறோம்‌. 
வெவாறு _ நினைப்பது. ஞானமுள்ள 
ந்தனையல்ல. 


நம்முடைய தேவனாகிய கர்த்தர்‌ 
மாறாதவர்‌. ஆனாலும்‌ அவர்‌ மாற்றும்‌ 
வல்லமையுள்ளவர்‌. தேவன்‌ நம்முடைய 
துக்கத்தை சந்தோஷமாய்‌ மாற்றுவார்‌. 
நம்முடைய வியாதியை 
ஆரோக்கியமாக்குவார்‌. நம்முடைய 
தரித்திரத்தை ஐசுவரியமாக்குவார்‌. 
தேவனால்‌ கூடாத காரியம்‌ ஒன்றுமில்லை. 
யோபு இப்போது வியாதியிலும்‌ 
வேதனையிலும்‌ இருந்தாலும்‌, தன்னுடைய 
வியாதியையும்‌, வேதனையையும்‌, 
வனால்‌ மா ம்‌ என்‌) 
வாசிக்கவேண்டும்‌ படத்‌ ஸு 





ழ்‌ நள 
யாய 


சூழ்நிலையிலும்‌ 

பார்க்கவேண்டும்‌. 

அநீதியில்லை. 

அவரிடத்தில்‌ பட்சபாதமில்லை. தேவன்‌ 
நம்மை அநியாயமாய்த்‌ தண்டிக்கிறார்‌ 
என்று நினைத்து, நாம்‌ வேதனைப்பட 
வேண்டிய அவசியமில்லை. தேவனிடத்தில்‌ 
நியாயத்தீர்ப்பு இருக்கிறது. தாம்‌ செய்கிற 
காரியத்தை, தேவன்‌  அறிந்திருக்கிறார்‌. 
தம்முடைய தீர்மானத்தின்‌ பிரகாரம்‌ 
தேவன்‌ கிரியை நடப்பிக்கிறார்‌. 
தேவனுடைய ஞானமும்‌ நீதியும்‌ 
உன்னதமானது, அதுவே பரிபூரணமானது. 


விருப்பத்தின்‌ 
சித்தத்தின்‌ 
சர்வசிருஷ்டிகளையும்‌ 
ஆகையினால்‌ யோபு 
முறையிடாமல்‌, 
காத்துக்‌ கொண்டிருக்க 
வேண்டும்‌. தேவனிடத்தில்‌ நீதியான 
நியாயத்தீர்ப்பு இருக்கிறது என்பதைப்‌ 
புரிந்துகொள்ள வேண்டும்‌. தேவன்‌ 
தனக்கு நன்மை செய்வார்‌ என்று 
விசுவாசித்துக்‌ காத்திருக்கவேண்டும்‌. 
கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு சகலமும்‌ 
நன்மைக்கேதுவாகவே நடைபெறும்‌. 


கர்த்தர்‌ நீதி செய்கிற தேவன்‌ 
(ஏசா 3048). நாம்‌ தேவனிடத்தில்‌ 
வரும்போது நமக்கு நீதி கிடைக்கும்‌. 
தேவனை விட்டு விலகிப்போகவேண்டும்‌ 
என்னும்‌ சிந்தனை நம்மிடத்தில்‌ இருக்கக்‌ 
கூடாது. தேவனுடைய நீதி 
பரிபூரணமானது. முழுஉலகமும்‌ 
தேவனுடைய நீதியை சார்ந்திருக்கலாம்‌ 


யோபுவோ தேவனுடைய நீதியை 
சார்ந்திருக்கவில்லை. ஆகையினால்‌. 
அவருக்கு வந்திருக்கிற வியாதி, அவரை 
வேதனைப்படுத்துகிறது தேவன்‌ 
தம்முடைய அன்பினால்தான்‌ யோபுவுக்கு 
வியாதியை அனுமதித்திருக்கிறார்‌. ஆனால்‌ 
யோபுவோ தேவனுடைய அன்பையும்‌, 
சித்தத்தையும்‌ புரிந்துகொள்ளாமல்‌, 
i வருத்தப்படுகிறார்‌. தேவன்‌ 
அன்பாகயிருக்கிறார்‌ என்னும்‌ 

ம்‌ யோபுவினிடத்தில்‌ இல்லை. 


தேவன்‌ தம்முடைய 
பிரகாரமாகவும்‌, 
பிரகாரமாகவும்‌. 
பராமரிக்கிறார்‌ 
தேவனிடத்தில்‌ 
அவருக்குக்‌ 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தேவன்‌ தம்முடைய பிள்ளைகளை 
அன்பினால்‌ சிட்சிக்கிறார்‌ அவர்‌ 
தம்முடைய கோபத்தினால்‌ 
சத்துருக்களைத்‌ தண்டிக்கிறார்‌ 
தேவனுடைய தண்டனைக்கும்‌, அவருடைய 
சிட்சைக்கும்‌ விசுவாசிகள்‌ வித்தியாசம்‌. 
காணவேண்டும்‌. தண்டனையும்‌ 
சிட்சையும்‌ நமக்கு வேதனையைக்‌ 
கொடுக்கும்‌. கையினால்‌ இவை 
இரண்டுமே ஒன்றுதான்‌ என்று 
தீர்மானம்பண்ணிவிடக்‌ கூடாது. 
தண்டனை வேறு. சிட்சை வேறு, 
தண்டனை தேவகோபத்தினால்‌ வருவது, 
சிட்சையோ தேவனுடைய அன்பினால்‌ 
வருவது, 


தேவன்‌ யோபுவின்மீது 
அன்பாகமிருந்தாலும்‌, அவர்‌ தன்மீது 
கோபமாகயிருக்கிறார்‌ என்று யோபு 
வேதனையோடு சொல்லுகிறார்‌. இப்போது 
தேவன்‌ தம்முடைய கோபத்தினால்‌. 
யோபுவை சந்திக்கப்போகிறார்‌. 
தேவனுடைய கோபத்தை  போபுவால்‌ 
தாங்கிக்கொள்ள முடியாது. தேவன்‌ 
யோபுவின்மீது இன்னும்‌ கோபப்படவில்லை. 
“இப்போது தேவனுடைய கோபமானது. 
நியாயத்தை முற்றிலும்‌ விசாரியாது; 
தேவ பரக்‌ இன்னும்‌ ன்றையும்‌ 
பற்றவிதமாய்‌ 
றட வப சொறுக 


யோபு. தன்னுடைய 
வீணாய்த்‌ திறக்கிறார்‌ என்றும்‌ அவர்‌ 
அறிவில்லாமல்‌ வார்த்தைகளை 
மிகுதியாய்‌ வசனிக்கிறார்‌ என்றும்‌ எலிகூ. 
யோபுவின்மீது குற்றம்‌ சொல்லுகிறார்‌. 
ஏனெனில்‌ யோபு தேவனை நம்பவில்லை. 
அவருக்காக காத்திருக்கவில்லை. 
தேவனை நம்புகிறவர்கள்‌ மாத்திரமே 
அவரிடத்திலிருந்து நன்மைகளைப்‌ 
பெற்றுக்கொள்ள முடியும்‌. 


வாயை 


“ங்களில்‌ ஒருவன்‌ ஞானத்தில்‌ 
குறைவுள்ளவனாயிருந்தால்‌, யாவருக்கும்‌ 
சம்பூரணமாய்க்‌ கொடுக்கிறவரும்‌ 
ஒவ கடிந்துகொள்ளாதவருமாகிய 
தேவனிடத்‌; கேட்கக்கடவன்‌, 
ட்ட. அவனுக்குக்‌ கொடுக்கப்படும்‌. 





யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


ஆனாலும்‌ அவன்‌ எவ்வளவாகிலும்‌ 
சந்தேகப்படாமல்‌ விசுவாசத்தோடே 
கேட்கக்கடவன்‌;  சந்தேகப்படுகிறவன்‌ 
காற்றினால்‌ அடிபட்டு அலைகிற கடலின்‌ 
அலைக்கு ஒப்பாயிருக்கிறான்‌. அப்படிப்பட்ட 
மனுஷன்‌ தான்‌ கர்த்தரிடத்தில்‌ 
எதையாகிலும்‌ பெறலாமென்று 
நினையாதிருப்பானாக. இருனமுள்ளவன்‌. 
தன்‌ வழிகளிலெல்லாம்‌ 
நிலையற்றவனாயிருக்கிறான்‌ " (யாக்‌ 135-8) 

அப்போஸ்தலர்‌ யாக்கோபு 


யோபு ஒரு மாய்மாலக்காரர்‌ என்று 
அவருடைய மூன்று சிநேகிதரும்‌ 
அவர்மீது குற்றம்‌ சொன்னார்கள்‌. 
எலிகூவோ யோபுளின்மீது 
வேறுவிதமாய்க்‌ குற்றம்‌ சொல்லுகிறார்‌. 
யோபு தன்னுடைய உதடுகளினால்‌ 
பதறிப்பேசுகிறார்‌ என்றும்‌ தன்னுடைய 
வாயை வீணாய்த்‌ திறந்து, 
அறிவில்லாமல்‌ வார்த்தைகளை மிகுதியாய்‌ 
வசனிக்கிறார்‌ என்றும்‌ எலிகூ 
யோபுவின்மீது குற்றம்‌ சொல்லுகிறார்‌. 





ழ்‌ நள 
யாய 


யோபு ஞானமில்லாத 
வார்த்தைகளைப்‌ பேசினார்‌ என்று எலிகூ 
அவரைக்‌ கடிந்துகொள்கிறார்‌. தேவன்‌ 
தம்முடைய பிள்ளைகளை பராபரிக்கிறார்‌. 
அவர்‌ மகத்துவமும்‌ மாட்சிமையுமுள்ளவர்‌. 
தேவன்‌. சர்வவல்லமையும்‌, சர்வ 
ஆளுகையுமுள்ளவர்‌. நாம்‌ தேவனுடைய 
கரத்தில்‌ நம்மை ஒப்புக்கொடுக்கவேண்டும்‌ 
தேவனுடைய ஞானமும்‌ அவருடைய 
நீதியும்‌ உன்னதமானது. தேவனுடைய 
நீதியே உயர்ந்தது. யோபு தன்னுடைய 
நீதியை தேவனுடைய நீதியோடு 
ஒப்பிட்டுப்‌ பார்க்கக்கூடாது என்று எலிகூ 
அவருக்கு ஆலோசனை சொல்லுகிறார்‌. 
எலி௯. 

வார்த்தைகளுக்கு 
சொல்லுகிறார்‌ (யோபு 
மனுபுத்திரர்மீது தேவனுடைய தெய்வீக 
பராமரிப்பு எப்படியிருக்கும்‌ என்பதை 
எலிகூ தெளிவுபடுத்துகிறார்‌ 
(யோபு 36:5-15). எலிகூ யோபுவுக்கு 
நல்ல ஆலோசனைகளைச்‌ சொல்லுகிறார்‌. 
அவருக்கு எச்சரிப்பின்‌ வார்த்தைகளையும்‌ 
கொடுக்கிறார்‌ (யோபு 3616-21) 
தேவனுடைய சர்வஆளுகையையும்‌, 
அவருடைய சர்வவல்லமையையும்‌ எலிகூ 
தெளிவுபடுத்துகிறார்‌ (யோபு 36:22-33). 


தன்னுடைய 


முன்னுரையைச்‌ 
36:2-4). 


எலிகூவின்‌ வார்த்தைகள்‌ 
யோபு 36 : 1-4 


யோபு 36:1. பின்னும்‌ எலிகூ: 


யோபு 36:2. நான்‌ பேசிமுடியுமட்டும்‌ 
கற்றே பொறும்‌; இன்னும்‌ 
தேவன்பட்சுத்தில்‌ நான்‌ 
சொல்லவேண்டிய "நியாயங்களை 
உமக்குச்‌ கொல்லிக்காண்பிப்பேன்‌.. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யோபு 36:3. நான்‌ தூரத்திலிருத்து என்‌ 
ஞானத்தைக்‌ கொண்டுவந்து, என்னை 
உண்டாக்கினவருடைய நீதியை 
வினங்கப்பண்ணுவேன்‌. 


மெய்யாகவே என்‌: 
பொய்யற்றிருக்கும்‌; 
பேசுகிறவன்‌ அறிவில்‌ 


யோபு 36:4. 
வார்த்தைகள்‌ 
உம்மோடே 


தேறினவன்‌. 


தான்‌ சொல்லுகிற வார்த்தைகளை 

பொறுமையோடு கேட்கவேண்டும்‌ 
எலிகூ அவரிடத்தில்‌ 
தன்னுடைய வார்த்தைகள்‌ 
ஞானமுள்ளவை என்றும்‌, அவை 
மெய்யானவை என்றும்‌ இவை 
நியாயமானவை என்றும்‌ சொல்லி, தான்‌ 
பேசி முதயுமட்டும்‌ யோபு சற்றே 
பொறுத்திருக்கவேண்டும்‌ என்றும்‌ எலிகூ 
அவரிடத்தில்‌ கேட்டுக்கொள்கிறார்‌. 


எலிகூவின்‌ 


யோபு 
என்று 
சொல்லுகிறார்‌. 


வார்த்தைகள்‌ 
கண்ணியமானவை. அவை  யோபுவுக்கு 
பிரயோஜனமாயிருக்கும்‌. எலிகூ. தேவன்‌ 
பட்சத்தில்‌ சொல்லுகிறார்‌. தேவனைப்பற்றி 
சொல்லவேண்டிய நியாயங்களை எலிகூ. 
யோபுவுக்கு சொல்லிக்‌ காண்பிக்கிறார்‌. 
எலிகூவின்‌ ஞானம்‌ தூரத்திலிருந்து 
வந்திருக்கிறது. தேவனுடைய ஞானத்தை 
நாம்‌ தேடிப்‌ பார்க்கவேண்டும்‌. 
பொக்கிஷத்தை தேடுவதுபோல, 
தேவஞானத்தைத்‌ தோண்டிப்‌ 
பார்க்கவேண்டும்‌. தேவனுடைய 
ஞானத்தைப்‌ பெற்றுக்கொள்வதற்கு எல்லா 
பிரயாசங்களையும்‌ மேற்கொள்ளவேண்டும்‌. 
தேவைப்பட்டால்‌ பிரஸ்ணம்பண்ண 
வேண்டும்‌. தேவஞானத்தைப்‌ 
பெற்றுக்கொள்வதற்கு நாம்‌ எவ்வளவு 
வேண்டுமானாலும்‌ முயற்சிகளை 
மேற்கொள்ளலாம்‌. நம்முடைய முயற்சிகள்‌ 
போதும்‌ வீணாய்ப்போவதுபில்லை. 
வன்பு த்க்‌ 





ழ்‌ நள 
யாய 


தேவனைப்பற்றிய ஞானத்தை தான்‌ 
தூரத்திலிருந்து 'கொண்டுவந்திருப்பதாக 
எலிகூ சொல்லுகிறார்‌. எலிகூவின்‌. 
வார்த்தைகள்‌ பொய்யற்றிருக்கும்‌ 
அவையெல்லாம்‌ 
எலிகூவினிடத்தில்‌ 
இருக்கிறது. 
காரியங்களையும்‌ 
அறிந்திருக்கிறார்‌. 


பேசாமல்‌, 


எலிகூ பொய்யைப்‌. 
உண்மையை மாத்திரம்‌ 
பேசுகிறார்‌. ஆகையினால்‌ எலிகூவின்‌ 
வார்த்தைகளைக்‌ கேட்பதினால்‌, 
யோபுவுக்கு மிகுந்த நன்மை உண்டாகும்‌ 


எலிக. தன்னுடைய அறிவைப்பற்றிச்‌ 
சொல்லும்போது, தன்னை அறிவில்‌ 
தேறினவன்‌ என்று சொல்லிக்கொள்கிறார்‌ 
எலிகூ. சுயபெருபையாய்ப்‌ பேசவில்லை. 
அவர்‌ உண்மையைச்‌ சொல்லுகிறார்‌. 
யோபு... எலிகூலின்‌ வார்த்தைகளைக்‌. 
கேட்கவேண்டும்‌. அப்போது எலிகூவின்‌ 
அறிவு அவருக்கும்‌ கடந்துவரும்‌. எலிகூ. 
நியாயமான வார்த்தைகளையும்‌, நீதியான 
வார்த்தைகளையும்‌ சொல்லுகிறார்‌. எலிகூ 
தேவன்‌ பட்சத்தில்‌ சொல்ல வேண்டிய 
நியாயங்களை சொல்லுகிறார்‌. எலிகூவின்‌ 
வார்த்தைகளைக்‌ கேட்டால்‌ யோபுவுக்‌ 
னாள்‌ அண பகல்‌ 


தேவன்‌ மகத்துவமுன்ளவர்‌ 
யோபு 36 : 5,6 


யோபு 365. இதோ, தேவன்‌ 
மகத்துவமுன்னவர்‌, அவர்‌ ஒருவரையும்‌ 
புறக்கணியார்‌; மன உருக்கத்திலும்‌ 
அவர்‌ மகத்தூவமுன்னவர்‌. 


யோபு 86:8. அவர்‌ துன்மார்க்கரைப்‌ 
பிழைக்க. ஒட்டாதிருக்கிறார்‌; 
சிறுமையானவர்கனின்‌ நியாயத்தை 
விசாரிக்கிறார்‌. 


எலிகூ தேவனுடைய பட்சத்தில்‌ 
பேசுகிறார்‌. அவர்‌ ற்றியும்‌ 
பேசுகிறார்‌, தேவனுக்காகவும்‌ பேசுகிறார்‌. 
தேவனுடைய தெய்வீகப்‌ பராமரிப்பை 
எலிகூ. யோபுவுக்கு விளக்கிச்‌ 
வல்லுனர்‌ இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ 
நடை! ன 


எல்லா காரியங்களும்‌, 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தேவனுடைய தெய்வீக சித்தத்தின்‌ 
பிரகாரமாகவும்‌, 
ஆளுகையின்‌ 
நடைபெறுகிறது. 
தெய்வீக ஆதினத்தில்‌ 
பண்ணியிருக்கிறவற்றை. 
சித்தமான யில்‌, 
பாதல்‌ 

வனுடைய கிரியைகளெல்லாம்‌. 
வ்‌ 


அவருடைய தெய்வீக 
பிரகாரமாகவும்‌ 
தேவன்‌ தம்முடைய 
தீர்மானம்‌ 


தேவன்‌ மகத்துவமுள்ளவர்‌. அவர்‌ 
ஒருவரையும்‌ புறக்கணிக்கமாட்டார்‌. நாம்‌ 
தேவனைப்பற்றித்‌ தியானிக்கும்போது, 
அவருடைய மகத்துவத்தைக்‌ குறைவாக 
மதிப்பிட்டுவிடக்கூடாது. தேவனுடைய 
மகத்துவம்‌ பரிபூரணமானது. தேவன்‌ 
யாரையும்‌ புறக்கணிப்பதில்லை என்னும்‌ 
சத்தியத்தையும்‌ நாம்‌ அறிந்திருக்க 
வேண்டும்‌ தேவன்‌ தம்முடைய 
வல்லமையிலும்‌, ஆளுகையிலும்‌ 
மகத்துவழுள்ளவராயிருக்கிறார்‌. அதே 
வேளையில்‌ அவர்‌ மனவுருக்கத்திலும்‌ 
மகத்துவழுள்ளவர்‌. 


தேவன்‌ 

செவிகொடுக்கவில்லை என்று 
சொல்லுகிறார்‌. தேவன்‌ 
புறக்கணித்துவிட்டார்‌ என்று யோபு 
வேதனைப்படுகிறார்‌. எலிகூ 
தேவனைப்பற்றிச்‌ சொல்லும்போது, “அவர்‌ 
ஒருவரையும்‌ புறக்கணியார்‌' என்று 
தெளிவாகச்‌ சொல்லுகிறார்‌. தேவனிடத்தில்‌ 
பட்சபாதமில்லை. தேவன்‌ மனுஷனை 
தம்முடைய சாயலாகவே 
சிருஷ்டித்திருக்கிறார்‌. அவர்‌ எந்த 
மனுஷனையும்‌ புறக்கணியாமல்‌, 
எல்லோர்மீதும்‌ மனவுருக்கமாயிருக்கிறார்‌. 
ஆகையினால்‌. நாம்‌, நம்மிடத்தில்‌ 
அன்புகூருவதுபோல, பிறரிடத்திலும்‌ 
அன்புகூரவேண்டும்‌. நாம்‌ 
நமக்கு முக்கியத்துவம்‌ கொடுப்பதுபோல, 
பிறருக்கும்‌ முக்கியத்துவம்‌ கொடுக்க 
வேண்டும்‌. நாம்‌ நம்மைக்‌ 
கனப்படுத்துவதுபோல, பிறரையும்‌ 
கனப்படுத்தவேண்டும்‌. 


தனக்கு 
யோபு 
தன்னை 





ழ்‌ நள 
ஈயா 


தேவன்‌ துன்மார்க்கரை 
'வொட்டாதிருக்கிறார்‌. துன்மார்க்கர்‌ 
செழித்திருக்கமாட்டார்கள்‌. தேவன்‌ 
ஒருவரையும்‌ புறக்கணிக்கமாட்டார்‌ என்பது 
மெய்யான சத்தியம்‌. அதே வேளையில்‌ 
தேவனுடைய ஆசீர்வாதம்‌ எல்லா 
க்கும்‌ ஒன்றுபோல்‌ கிடைக்காது. 
தம்முடைய பிள்ளைகளுக்கு 
செழிப்பையும்‌, துன்மார்க்கருக்கு 
அழிவையும்‌ நியமித்திருக்கிறார்‌. 
துன்மார்க்கர்‌ தங்களுடைய 
சுயபிரயாசத்தினால்‌, எவ்வளவுதான்‌ 
முயற்சி பண்ணினாலும்‌, அவர்களால்‌ 
செழித்திருக்க முடியாது. தேவனுடைய 
சாபம்‌ அவர்கள்மீது வந்து 
அமர்ந்திருக்கும்‌, தேவன்‌ துன்மார்க்கரை 
பிழைக்கவிடமாட்டார்‌. 


பிழைக்க 


துன்மார்க்கர்‌ 
செழித்திருப்பதுபோல தெரியும்‌ 
அவர்களுக்கு நோய்நொடிகள்‌ எதுவும்‌ 
வராமல்‌, அவர்கள்‌ ஆரோக்கியமாய்‌ 
ஜீவிப்பதுபோல தெரியும்‌. அவர்களுக்கு 
சீக்கிரத்தில்‌ மரணம்‌. வராமல்‌, 
அவர்களுடைய ஆயுசுகாலம்‌ 
நீடித்திருப்பதுபோல தெரியும்‌. ஆனாலும்‌ 
அவர்களுக்கு தேவனுடைய ஆசீர்வாதம்‌ 
கிடைக்காது தேவன்‌ தம்முடைய 
தெய்வீக பராணிப்பினால்‌, துன்மார்க்கரை 
பராமரிக்கமாட்டார்‌. இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ 
எல்லா... மனுஷருக்கும்‌ பொதுவாய்க்‌ 
கிடைக்கிற பராமரிப்பு மாத்திரமே 
துன்மார்க்கருக்குக்‌ கிடைக்கும்‌. 


தேவனுடைய விசேஷித்த ஆசீர்வாதத்தில்‌ 
துன்மார்க்கருக்கு எதுவும்‌ கிடைக்காது. 


தேவன்‌ 
நியாயத்தை 
(யோபு 362), 


சிறிதுகாலம்‌ 


சிறுமையானவர்களின்‌ 
விசாரிக்கிறார்‌ 
பெலமுள்ளவர்கள்‌ 
பெலவீனரை ஒடுக்குகிறார்கள்‌. 
அவர்களைக்‌ காயப்படுத்துகிறார்கள்‌. 
சிறுமையானவர்களுக்கு நியாயம்‌ 
மறுக்கப்படுகிறது. அவர்கள்‌ 
தேவனை நோக்கிக்‌ கூப்பிடுகிறார்கள்‌. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


துன்மார்க்கர்‌ சிறுமையானவர்களைப்‌ 
புறக்கணித்துவிடுகிறார்கள்‌. ஆனால்‌ 
தேவனோ சிறுமையானவர்களை 
புறக்கணித்துவிடாமல்‌, அவர்களுடைய 
நியாயத்தை விசாரிக்கிறார்‌. காயம்பட்ட 
ஏழைக்கு மனுஷர்‌ நீதி 
செய்யாவிட்டாலும்‌, வன்‌ 
அவர்களுக்கு நீதி செய்வார்‌ 
அவர்களுடைய நீதியையும்‌ நியாயத்தையும்‌ 


£ரிப்பார்‌. 


தேவனுடைய கண்கள்‌ 
யோபு 36:7 

38:7. அவர்‌ தம்முடைய 
நீதிமான்களைவிட்டு, 

அவர்களை: 
ராஜாக்களோடே கூட சிங்காசனத்தில்‌ 
ஏறவும்‌, உயர்ந்த ஸ்தலத்தில்‌ 
என்றைக்கும்‌ உட்கார்ந்திருக்கவும்‌ 
செய்கிறார்‌. 


தேவன்‌ துன்மார்க்கரை 
பிழைக்கவொட்டாதிருக்கிறார்‌. அதே 
வேளையில்‌ தேவன்‌ நீதிமான்களுக்கு 
விசேஷித்த பாதுகாப்பையும்‌, 
பராமரிப்பையும்‌ கொடுக்கிறார்‌. 
தேவனுடைய கண்கள்‌ நீதிமான்களை 
விட்டு ஒருபோதும்‌ விலகுவதில்லை. அவர்‌ 
தம்முடைய பிள்ளைகளை எப்போதும்‌ 
நோக்கிப்‌ பார்த்துக்கொண்டிருக்கிறார்‌ 


நீதிமான்களை ஆசீர்வதிப்பது தேவனுக்குப்‌ 
பிரியமானது. 


தேவன்‌ தம்முடைய பிள்ளைகளை 
ஒருபோதும்‌ மறந்துவிடமாட்டார்‌. 
ஸ்ரவேலைக்‌ காக்கிறவர்‌ 
தூங்குவதுநில்லை. உறங்குவதுமில்லை. 
நமக்கு சில சமயங்களில்‌ வேதனைகளும்‌, 
உபத்திரவங்களும்‌ வரலாம்‌. 
அப்போதெல்லாம்‌. தேவன்‌ நம்மை 
மறந்துவிட்டாரோ என்று நினைத்து, நாம்‌ 
வேதனைப்படுவோம்‌. தேவன்‌ நம்மை 
ஒருபோதும்‌ மறக்கிறவரல்ல. தேவனுடைய 
கண்கள்‌ நீதிமான்களைவிட்டு, 
விலகாமலிருக்கும்‌. 





ழ்‌ நள 
யாய 


சமயங்களில்‌ 

உயர்த்துகிறார்‌. 

பொறுப்பையும்‌, 

மதிப்பையும்‌, 
கொடுத்து அவர்களை 
உயர்த்துகிறார்‌. நீதிமான்களை 
இராஜாக்களோடேகூட சிங்காசனத்தில்‌ 
ஏறச்செய்கிறார்‌. அவர்களை உயர்ந்த 
ஸ்தலத்தில்‌ என்றைக்கும்‌ 
உட்கார்ந்திருக்கவும்‌ செய்கிறார்‌. 
மனுபுத்திரர்‌ எல்லோரும்‌ நீதிமான்களுக்கு 
மரியாதை கொடுத்து, அவர்களுக்குக்‌ 
கீழ்ப்பரவார்கள்‌ தானியக்கதிர்கள்‌ 
வளைந்து வணங்குவதுபோல, மனுஷர்‌ 
வடக்‌ அக கடுப்பக்‌. 


தேசத்தில்‌ நீதிமான்களுடைய 
ஆட்சி நடைபெறவேண்டும்‌. அவர்கள்‌ 
உயர்த்தப்பட வேண்டும்‌. அவர்களுக்கு 
அதிகாரம்‌ கொடுக்கப்படவேண்டும்‌. 
அவர்கள்‌ ங்களை நீதியாய்‌ 
ஆளுகை செய்வார்கள்‌. நீதியான தீர்ப்பு 
சொல்லுவார்கள்‌. நீதிமான்கள்‌ 
மனுஷர்மீது அன்பாகவும்‌, 
மனவுருக்கமாகவும்‌ இருப்பார்கள்‌ 
நீதிமான்கள்‌ ஆளுகை செய்யும்போது 
பட்டணத்திலுள்ள ஜனங்கள்‌ கெ்பீரித்து 
களிகூருவார்கள்‌. நீதிமானுடைய 
யில்‌ எல்லா ஜனங்களுக்கும்‌ 
மிகுந்த சந்தோஷமுண்டாயிருக்கும்‌. 


தேவன்‌ 
நீதிமான்களை 
அவர்களுக்கு 
ஆளுகையையும்‌, 
மரியாதையையும்‌ 


தேவன்‌ கடி.ந்துகொள்கிறார்‌ 
யோபு 86 : 8-10 


அவர்கள்‌ விலங்குகள்‌ 
உயத்திரவத்தின்‌ 
கயிறுகளால்‌ கட்டப்பட்டிருந்தாலும்‌, 


யோபு 89. 

கிரியையையும்‌, 

அவர்களுடைய 

அவர்களுக்குத்‌ தெரியப்படுத்தி, 

யோபு 36:10. அக்கிரமத்தை விட்டுத்‌ 
திரும்பும்படி அவர்கள்‌ செவியைத்‌ 
திறந்து கடித்துகொள்ளுகிறார்‌. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நீதிமான்களுக்கு வேதனையும்‌ 
உபத்திரவங்களும்‌ வரலாம்‌, அவை 
அவர்களுடைய ஆத்துமாவுக்கு நன்மை 
செய்யும்‌. தேவன்‌ நீதிமான்களுடைய 
நன்மைக்காக அவர்களைச்‌ சிட்சிக்கிறார்‌. 
துன்மார்க்கரையோ தேவன்‌ தண்டிக்கிறார்‌. 
நீதிமான்கள்‌. சில சமயங்களில்‌ 
விலங்குகள்‌ போடப்பட்டு, உபத்திரவத்தின்‌ 
கயிறுகளால்‌ கட்டப்பட்டிருக்கலாம்‌. 
அவர்களுக்கு வேதனையும்‌, வியாதியும்‌ 
உண்டாயிருக்கலாம்‌. அவர்களுடைய 
ஜீவியத்தில்‌ பொருளாதார ஆசீர்வாதம்‌ 
இல்லாமல்‌, அவர்கள்‌ 
தரித்திரராயிருக்கலாம்‌. அவர்களுடைய 
உபத்திரவத்தின்‌ கயிறுகள்‌ 
டதாகயிருந்தாலும்‌ அவை 
அவர்களுடைய ஆத்துமாக்களுக்கு 
நன்மையைத்‌ தரும்‌. கர்த்தருடைய 
பிள்ளைகள்‌ த்தைத்‌ 


தியானித்துப்‌ 
சகித்துக்‌! 


தேவன்‌ நமக்கு உபத்திரவங்களை 
அனுமதிக்கும்போது, அவர்‌ ஒரு சில 
காரணங்களுக்காகத்தான்‌ அவற்றை 
நமக்கு அனுமதிக்கிறார்‌. எலிகூ. நம்முடைய 
உபத்திரவத்திற்கு மூன்றுவிதமான 
காரணங்களைச்‌ சொல்லுகிறார்‌. 
அவையாவன: 1. நம்முடைய பாவங்களை 
நமக்கு உணர்த்தவேண்டும்‌. 
2. தேவனுடைய கடிந்து கொள்ளும்‌ 
வார்த்தைகளைக்‌ கேட்பதற்கு நம்முடைய 
செவிகள்‌ 'திறக்கப்படவேண்டும்‌. 
நம்முடைய அக்கிரமத்தைவிட்டு நாம்‌ 
ம்பவேண்டும்‌. 


ஈர்த்து, உபத்திரவங்களைச்‌ 
ாள்ளவேண்டும்‌. 


நாம்‌ உபத்திரவத்தின்‌ 
கட்டப்பட்டிருக்கும்போது, 

நம்முடைய கிரியைகளையும்‌, 
மிஞ்சிப்போன மீறுதல்களையும்‌, 
தெரியப்படுத்துகிறார்‌. நம்முடைய 
பாவங்கள்‌ நமக்கே உரியவை. அவை 
நம்முடைய சுயகிரியைகள்‌. நம்முடைய 
பாவத்திற்கு நாமே 
பொறுப்பேற்கவேண்டும்‌. பாவத்தின்‌ 
சம்பளம்‌ மரணம்‌. இந்த மரணம்‌ பாவம்‌ 
செய்தவர்களுக்கு நிச்சயமாய்‌ வரும்‌, 


கயிறுகளால்‌ 
தேவன்‌ 
நம்முடைய 
ல 





ழ்‌ நள 
யாய 


நம்முடைய பாவங்களை 
உணரவேண்டும்‌. 
இல்லை 
நம்மை 
வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம்‌. 


நாம்‌ 
நம்மிடத்தில்‌ பாவம்‌ 
என்று சொல்லோமென்றால்‌, 
நாமே 


நமக்கு விலங்குகள்‌ போடப்பட்டு, 
உபத்திரவத்தின்‌ கயிறுகளால்‌ நாம்‌ 
கட்டப்படும்போது, தேவன்‌ நம்மோடு 
பேசுகிறார்‌ நம்முடைய 
பாவத்தினிமித்தமாய்‌ அவர்‌ நம்மைக்‌ 
குடிந்துகொள்கிறார்‌. தேவன்‌ நம்மைக்‌ 
கடிந்துகொள்ளும்போது நம்முடைய 
செவிகள்‌ திறக்கப்பட்டிருக்கவேண்டும்‌. 
அவை மூபப்பட்டிருக்கக்கூடாது. தேவன்‌ 
நம்முடைய பாவத்தை நமக்கு 
உணர்த்தும்போது, நாம்‌ உல்ர்வடைய 
வேண்டும்‌ எட. 


“கர்த்தாவே,  துன்மார்க்கனுக்குக்‌ 
குழிவெட்டப்படும்வரைக்கும்‌ நீர்‌ 
தீங்குநாட்களில்‌  அமர்ந்திருக்கப்பண்ணி. 
சிட்சித்து, உம்முடைய வேதத்தைக்‌ 
கொண்டு  போதிக்கிற மனுஷன்‌ 
பாக்கியவான்‌” (சங்‌ 941213) என்று 
சங்கீதக்காரர்‌ சொல்லுகிறார்‌ 


நமக்கு உபத்திரவம்‌ வரும்போது, 
நம்முடைய செவிகள்‌ திறக்கப்பட்டு, 
தேவனுடைய உபதேசத்தைக்‌ கேட்பதற்கு 
ஆயத்தமாயிருக்கும்‌. நம்முடைய இருதயம்‌ 
தேவனுடைய சத்தியத்தைக்‌ 
கற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாயிருக்கும்‌. 
உபத்திரவம்‌ க்கும்போது, 
இதுவரையிலும்‌ கடினமாயிருந்த இருதயம்‌, 
உபத்திரவத்தினால்‌ மென்மையாகும்‌. 


தேவனுடைய ட நம்முடைய 
இருதயத்தில்‌ முத்திரையாக பதியும்‌ 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


உபத்திரவத்தினால்‌ மனுஷருக்கு 
ஒரு பிரயோஜனமும்‌ உண்டாகாது. 
உபத்திரவம்‌ வேதனையை மாத்திரமே 
தரும்‌. தேவனுடைய கிருபையில்லாமல்‌, 
வெறும்‌ உபத்திரவத்தினால்‌ நமக்கு பயன்‌ 
ஒன்றுபில்லை. தேவன்‌  உபத்திரவத்தின்‌ 
மூலமாய்‌. நமக்கு 
உபதேசம்பண்ணவேண்டும்‌. தேவனுடைய 
கிருபையும்‌ கிரியையும்‌ நமக்குள்‌ 
நடைபெறவேண்டும்‌. நாமும்‌ 
தேவனுடைய வார்த்தையை 
கேட்கவேண்டும்‌. அவருடைய சத்தியத்தை 
உணரவேண்டும்‌. தேவன்‌ நம்மோடு 
கிரியை நடப்பிக்கிறார்‌ என்பதை நாம்‌ 
புரிந்துகொள்ள வேண்டும்‌. நம்முடைய 
நன்மைக்காக தேவன்‌ நமக்கு 
உபத்திரவத்தை அனுமதித்து, நம்மை 
சிட்சிக்கிறார்‌ என்பதை மனப்பூர்வமாய்‌ 
ஏற்றுக்கொள்ள வேண்டும்‌. 


நமக்கு பாடுகளும்‌, வேதனைகளும்‌, 
உபத்திரவங்களும்‌ வரும்போது, 
நம்முடைய அக்கிரமத்தை விட்டு நாம்‌ 
திரும்பவேண்டும்‌. இதற்காகவே தேவன்‌ 
நமக்கு உபத்திரவங்களை அனுமதித்து, 
நம்மைக்‌ கடிந்துகொள்கிறார்‌. நாம்‌ 
இப்போது மனந்திரும்பினால்‌, இனிமேல்‌ 
வரப்போகிற காலங்களில்‌ நமக்கு நன்மை 
உண்டாகும்‌. சத்துருவினுடைய 
கண்ணிகளிலிருந்தும்‌ வலைகளிலிருந்தும்‌ 
நாம்‌ தப்பித்துக்கொள்ளலாம்‌. நித்திய 
அழிவுக்கு விலகி, நித்திய ஜீவனைப்‌ 
பெற்றுக்கொள்ளலாம்‌. 


அவர்கள்‌ அடங்கினால்‌ 
யோபு 36 : 11 


யோபு 98:11. அவர்கள்‌ அடங்கி 
அவரைச்‌. சேவித்தால்‌, தங்கள்‌. 
நாட்களை நன்மையாகவும்‌, தங்கள்‌. 
வருஷங்களைச்‌  செல்வவாழ்வாகவும்‌ 
போக்குவார்கள்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


மனுஷருக்கு வரும்‌ உபத்திரவம்‌, 
மனுஷருக்குள்‌ கிரியையை நடப்பிக்கும்‌ 
தேவன்‌ மனுஷனுக்கு. i 
நோக்கத்திற்காக, 
அனுமதித்தாரோ, 


மனுஷனுக்கு 


தேவன்‌ 
நம்மைக்‌ கடிந்துகொள்ளும்போது, நாம்‌ 
தேவனுடைய வார்த்தைக்குச்‌ 
செவிகொடுக்கவேண்டும்‌. தேவனுடைய 
கட்டளைக்கு அடங்கவேண்டும்‌. இதுவே 
தேவனுடைய விருப்பம்‌. தம்முடைய 
கட்டளைக்கு நாம்‌ அடங்கவேண்டும்‌ 
என்பதற்காகவே தேவன்‌ நமக்கு 
உபத்திரவங்களை அனுமதிக்கிறார்‌. 
நம்மை உபத்திரவத்தினால்‌. 
அழித்துப்போட வேண்டும்‌ என்பது 
தேவனுடைய விருப்பமல்ல. 


தேவன்‌ கொடுக்கிற 
உபத்திரவத்தின்‌ வேதனைகளை 
அனுபவித்து, தேவனுடைய திட்டத்திற்கு 
நாம்‌ கீழ்ப்படியும்போது. தேவன்‌ நமக்கு 
ஆறுதலைக்‌ கொடுக்கிறார்‌. 
உபத்திரவத்தின்‌ 


கயிறுகளால்‌ 
கட்டப்பட்டிருந்தபோது உண்டான 
காயங்களை, தேவன்‌ காயங்கட்டுகிறார்‌. 
தேவன்‌ நம்முடைய வேதனைகளை நீக்கி, 
நம்மைக்‌ குணப்படுத்தி, நம்மைப்‌ 
பலப்படுத்துகிறார்‌. தேவனிடத்தில்‌ 
எல்லாவற்றிற்கும்‌ ஒரு காலமுண்டு. நம்மை 
காயப்படுத்துவதற்கும்‌ அவருக்கு ஒரு 
காலமுண்டு. நம்முடைய காயங்களைக்‌ 
கட்டுவதற்கும்‌ அவருக்கு ஒரு காலமுண்டு. 
தேவனுடைய கிரியைகளெல்லம்‌, 
அவருடைய சித்தத்தின்‌ பிரகாரம்‌, 

அவருக்குச்‌  சித்தமான வேளையில்‌ 
நடைபெறும்‌. 


நமக்குக்‌ 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தேவன்‌ 
பாதையில்‌ 
தேவனுக்கும்‌. 
த்‌ 


சேவிக்கிற 


நம்மை உபத்திரவத்தின்‌ 
நடத்தும்போது, நாம்‌ 
கீழ்ப்படிந்து, அரை 
சேவிக்கவேண்டும்‌. 
பிள்ளைகளுக்கு 
வெளிப்படையான 
சீர்வாதங்களை வாக்குப்பண்ணுகிறார்‌. 
நம்முடைய ஜீவியத்தில்‌ செழிப்புண்டாகும்‌. 
தேவன்‌ நமக்கு ஆறுதலையும்‌, 
சந்தோஷத்தையும்‌, சமாதானத்தையும்‌ 
கட்டளையிடுகிறார்‌. தேவனுடைய 
நாமமகிமைக்காகவும்‌, நம்முடைய 
ன்மைக்காகவும்‌, தேவன்‌ ந! க 
பரவாத காற்றா எ 


நாம்‌ 
அடங்கி, 


தேவனுடைய கட்டளைக்கு 
அவரை சேளிக்கும்போது, 
நம்முடைய நாட்கள்‌ 
நன்மையானதாகயிருக்கும்‌ நம்முடைய 
வருஷங்கள்‌ செல்வவாழ்வாகவும்‌ இருக்கும்‌. 
தேவன்‌ நமக்கு நன்மையையும்‌ 
ஐகூரியத்தையும்‌ கொடுப்பார்‌. அவற்றை 
அனுபவிப்பதற்கு தேவன்‌ நமக்கு 
தெளிந்த சிந்தனையையும்‌, தெளிந்த 
புத்தியையும்‌, மெய்யான ஞானத்தையும்‌, 
நீதியையும்‌. நியாயத்தையும்‌ சரீர 
ரோக்கியத்தையும்‌ கொடுப்பார்‌ 
நம்முடைய ஜீவியத்தில்‌ தேவனுடைய 
நாமம்‌ மகிமைப்படும்‌ நமக்கு 
மகிமையுண்டாகும்‌. இதுவே 


சர்த்து பிள்ளைகளுக்குக்‌ 
கொடுக்கப்படும்‌ மெய்யான ஆசிவகம்‌ 


நாம்‌ தேவனை உண்மையான 
மனதோடு சேவிக்கும்போது, நம்முடைய 
இருதயத்தில்‌, சந்தோஷமும்‌ சமாதானமும்‌, 
ஆறுதலும்‌  நிரம்பியிருக்கும்‌. நாம்‌ 
தேவனோடும்‌, மனுஷரோடும்‌. 
சமாதானமாயிருப்போம்‌. நம்முடைய 
மனச்சாட்சி சுத்தமாயிருக்கும்‌. 
தேவனோடு நமக்குள்ள ஐக்கியம்‌ 
நெருக்கமாகவும்‌, பரிசுத்தமாகவும்‌. 
இருக்கும்‌ தேவனுடைய பிரமாணத்தை 
நேசிக்கிறவர்கள்‌ மாத்திரமே தேவனை 
நேசிப்பார்கள்‌. தேவனுடைய 
பிரமாணத்திற்கு கீழ்ப்படிகிறவர்களிடத்தில்‌ 
மாத்திரமே மெய்யான சமாதானம்‌ 
இருக்கும்‌. 





ழ்‌ நள 
யாய 


தேவன்‌ நமக்கு  உபத்திரவத்தை 
அனுமதித்தும்‌, நாம்‌ தேவனுடைய 
சித்தத்தைப்‌ ப பரிந்து 
கொள்ளவில்லையென்றால்‌, நமக்கு 
வேதனையும்‌ சாபமும்‌ வரும்‌. வெறும்‌ 
உபத்திரவம்‌ வேதனையை மாத்திரமே 
தரும்‌. நம்முடைய உபத்திரவத்தோடு, நாம்‌ 
தேவனுடைய 
தியானிக்கவேண்டும்‌. 
சத்தத்திற்கு ஸ்‌ 
ஒப்புக்கொடுக்கவேண்டும்‌. தேவனுடைய 
சித்தத்திற்கு கீழ்ப்படிந்து, அடங்கினால்‌, 
நமக்கு தெய்வீக ஆசீர்வாதமுண்டாகும்‌ 
அடங்கவில்லையென்றால்‌, நம்மீது, 
தேவகோபம்‌ வரும்‌. 


அடங்கார்களேயாகில்‌ 
யோபு 36 : 12-14 


யோபு 36:12. அடங்கார்கனேயாகில்‌ 
பட்டயத்துக்கு இரையாகி, ஞானம்‌ 
அடையாமல்‌ மாண்டுபேவார்கன்‌.. 


யோபு 36:18. மாயமுன்ன இருதயத்தார்‌ 
குரோதத்தைக்‌ குவித்துக்‌ 
கொள்ளுகிறார்கள்‌; அவர்களை அவர்‌ 
கட்டிவைக்கும்போது கெஞ்சிக்‌. 
கூப்பிடுவார்கள்‌. 


யோபு 36:14. அவர்கள்‌ வாலவயதிலே 
மாண்டு போவார்கன்‌; இலச்சையான 
வர்களுக்குன்னே அவர்கள்‌ பிராணன்‌ 


முடியும்‌. 


தேவன்‌ மனுஷருக்கு வேதனையைக்‌ 
கொடுத்தும்‌, அவர்கள்‌ தேவனுடைய 
சித்தத்திற்கு அடங்கவில்லையென்றால்‌, 
அவர்கள்‌ மீது தேவகோபம்‌ வரும்‌, 
அடங்காதவர்கள்‌ அழிந்துபோவார்கள்‌. 
தேவன்‌ நம்மை அக்கினியினால்‌ 
புடமிடும்போது, நம்மிடத்திலுள்ள அசுத்தம்‌ 
நீங்கி, நாம்‌ சுத்தமடையவேண்டும்‌ 
பொன்னை லப்‌ 
மாற்றுவதற்குத்தான்‌, 
புடமிடப்படுகிர போலவே, நா 
நவில்‌ பள்‌ டட 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நாம்‌ சுத்தமடையவில்லையென்றால்‌, அந்த 

அக்கினி நம்மை பட்சிக்கும்‌ 

அக்கினியாக மாறிவிடும்‌. நாம்‌ 

அக்கினியினால்‌. பட்சிக்கப்படுவோம்‌. 

தேவனுடைய கிருபைக்கு நாம்‌ 

கீழ்ப்படியவில்லையென்றால்‌, தேவனுடைய 
ல்‌ நம்மேல்‌ கிரியை நடப்பிக்கும்‌. 


தேவனுடைய சித்தத்திற்கு 
அடங்காதவர்கள்‌ அவருடைய நீதியின்‌ 
பட்டயத்திற்கு இரையாவார்கள்‌. அவர்கள்‌ 
ஞானமடையாமல்‌  மாண்டுபோவார்கள்‌. 
துன்மார்க்கருக்கு அழிவு 
வரும்‌ மாய்மாலக்காரர்கள்‌ 
தேவனுடைய ராஜ்யத்திற்கு 
சத்துருக்களாயிருக்கிறார்கள்‌. 
தங்களுடைய துன்பார்க்கம்‌ 
தெரியாது என்று 
ஆணவத்தேடிருக்கிறார்கள்‌. 
அக்கினியினால்‌. 
சோதித்துப்‌ பார்க்கிறார்‌. 
பார்வையிலிருந்து யாரும்‌ 
முடியாது. 


மாயமுள்ள 
தேவனுடைய 


யாருக்கும்‌ 
அவர்கள்‌ 
தேவனோ 
எல்லோரையும்‌ 
தேவனுடைய 
தப்பிக்க 


இருதயத்தார்‌ 
குரோதத்தை 
குவித்துக்கொள்கிறார்கள்‌. தங்களுக்கு 
வேதனை அதிகரிக்கும்போது, அவர்கள்‌ 
தேவனிடத்தில்‌ கெஞ்சி கூப்பிடுவார்கள்‌. 
அவர்கள்‌ உபத்திரவத்தின்‌ கயிறுகளால்‌ 
கட்டப்படும்போது, தேவனிடத்தில்‌ 
முறையிடுவார்கள்‌.  மாய்மாலக்காரர்கள்‌. 
சரீரத்தின்‌ வேதனையை 
தாங்கமுடியாமல்தான்‌ தேவனிடத்தில்‌ 
முறையிடுவார்களேயல்லாமல்‌, 
தங்களுடைய பாவம்‌ உணார்த்தப்பட்டு, 
பாவத்திற்காக மனந்திரும்பி 
முறையிடமாட்டார்கள்‌. காயமுள்ள 
இருதயத்தாரின்‌ இருதயம்‌ கடினமாகவே 
இருக்கும்‌. அது. கீழ்ப்படியாத 
இருதயமாகவே இருக்கும்‌ மாயமுள்ள 
இருதயம்‌ மனந்திரும்பாது. அது 
பாவத்திற்காக மனம்‌ வருந்தாது. அது 
தன்னுடைய இரட்சிப்புக்காக 
தேவனிடத்தில்‌ முறையிடவும்‌ செய்யாது. 





ழ்‌ நயன 
யாய 


மனந்திரும்பாத பாவிகள்‌ வாலிப 
வயதிலேயே ஸரித்துப்போவார்கள்‌. 
தேவன்‌ அவர்களுடைய கூப்பிடுதலைக்‌ 
கேட்கமாட்டார்‌. அவர்களுக்கு தம்முடைய 
கிருபையையும்‌, இரக்கத்தையும்‌ 
வெளிப்படுத்த மாட்டார்‌. 
இலச்சையானவர்கள்‌ வாலவயதில்‌ 
மாண்டுபோவார்கள்‌. அவர்களைப்‌ 
போலவே, மாயமுள்ள இருதயத்தாரும்‌, 
சீக்கிரத்தில்‌ ஸரித்துப்போவார்கள்‌. 
இலச்சையானவர்கள்‌ சுத்தமில்லாமல்‌. 
அசுத்தமாயிருப்பார்கள்‌. மாயமுள்ள 
இருதயத்தாரும்‌, அசுத்தராகவே 
தீர்மானிக்கப்‌ படுவார்கள்‌. 
இலச்சையானவர்களுக்கு கிடைக்கும்‌ 
ஆக்கினைத்தீர்ப்பே மாயமுள்ள 
இருதயத்தாருக்கும்‌ கிடைக்கும்‌. பாவத்தின்‌ 
சம்பளம்‌ மரணம்‌. ந்த மரணம்‌ 
அவர்களுக்கு சீக்கிரத்தில்‌ லபிக்கும்‌ 


சிறுமைப்பட்ட வர்கள்‌ 
யோபு 36 : 15,16 


யோபு 36:15. சிறுமைப்பட்டவர்கனை 
அவர்‌ சிறுமைக்கு நீங்கலாக்கி, அவர்கள்‌ 
ஒடுக்கப்பட்டிருக்கையில்‌ அவர்கள்‌ 
செவியைத்‌ திறக்கிறார்‌. 


யோபு 8808. அப்படியே அவர்‌ 
உம்மையும்‌ நெருக்கத்தினின்று விலக்கி, 
ஒடுக்கமில்லாத விசாலத்திலே வைப்பார்‌; 


 போஜனபயபந்தி. 


மயான: யதார்த்தங்கனால்‌ 


திறைத்திருக்கும்‌. 


எலிகூ இதுவரையிலும்‌ 
மனுஷரைப்பற்றி பொதுவாகச்‌ சொன்னார்‌. 
தேவனுடைய சித்தத்திற்கு. மனுஷர்‌ 
கீழ்ப்படிந்தால்‌ அவர்களுக்கு நன்மை 
உண்டாகும்‌ என்றும்‌, கீழ்ப்படியாவிட்டால்‌ 
அவர்களுக்கு தீமை உண்டாகும்‌ என்றும்‌ 
சொன்னார்‌. இப்போது எலிகூ 
'யோபுவினிடத்தில்‌ நேரடியாகப்‌ பேசுகிறார்‌. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யோபு இப்போது வியாதியிலும்‌ 
வேதனையிலும்‌ இருக்கிறார்‌. அவர்‌ 
தன்னை தாழ்த்தி, தேவனிடத்தில்‌ 
ஒப்புக்கொடுத்திருந்தால்‌, தேவன்‌ 

க்கு என்ன செய்திருப்பார்‌ என்று 
படல 'யோபுவினிடத்தில்‌ விவரிக்கிறார்‌. 


தேவன்‌ 

அவர்களுடைய 
நீங்கலாக்குகிறார்‌. இவர்களுடைய 
இருதயம்‌ நொறுங்குண்டதாகவும்‌, 
உடைந்தபோனதாகவும்‌ இருக்கும்‌. 
தேவனோ இவர்களுடைய வேதனையைக்‌ 
கூட்டாமல்‌, தம்முடைய கிருபையினாலும்‌ 
இரக்கத்தினாலும்‌ இவர்களை 
நோக்கிப்‌ பார்க்கிறார்‌. அவர்கள்‌ 
ஒடுக்கப்பட்டிருக்கும்போது, தேவன்‌. 


அவர்கு உதவிசெய்ய 
யிருக்கிறார்‌ 


சிறுபைப்‌ பட்டவர்கள்‌ 
ஒடுக்கப்பட்டிருக்கையில்‌ தேவன்‌ 
அவர்களுடைய செலியைத்‌ திறக்கிறார்‌ 
அவர்கள்‌ நெருக்கத்திலும்‌, 
வேதனையிலும்‌, உபத்திரவத்திலும்‌ 
இருந்தாலும்‌, அவர்களுடைய செவிகள்‌ 
திறக்கப்பட்டிருப்பதினால்‌, அவர்களால்‌ 
ஆறுதலின்‌ செய்தியையும்‌, சந்தோஷத்தின்‌ 
செய்தியையும்‌ கேட்கமுடிகிறது 


யோபு 


சிறுமைப்பட்டவர்களை 
சிறுமைக்கு 


தேவனுடைய சித்தத்திற்குக்‌ 
கீழ்ப்படிந்து, தன்னை அவருடைய 
சமுகத்தில்‌ ஒப்புக்கொடுக்கும்போது, 
தேவன்‌ யோபுவின்‌ நெருக்கத்திலிருந்து 
அவரை விடுதலை செய்வார்‌. அவரை 
ஒடுக்கபில்லாத விசாலத்திலே வைப்பார்‌. 
யோபுவின்‌ போஜனபந்தி கொழுமையான 
பதார்த்தங்களால்‌ நிறைந்திருக்கும்‌. 
தேவனுக்குக்‌ கீழ்ப்படியும்போது 
ஆசீர்வாதம்‌ கிடைக்கும்‌, கர்த்தருக்கு. 
கீழ்ப்படிந்து, அவருக்குப்‌ பிரியமான 
பிள்ளைகளாக ஜீவிக்கிறவர்கள்‌ 


செழித்திரபபர்கள்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


யோபு இப்போது வியாதியினாலும்‌, 
வேதனையினாலும்‌ ஒடுக்கப்பட்டிருக்கிறார்‌ 
வேதனையும்‌ வியாதியும்‌ யோபுவுக்கு 
ஒரு சிறைச்சாலையைப்போல இருக்கிறது. 
இரண்டும்‌ யோபுவை 
யோபு தேவனுடைய 
சித்தத்திற்குக்‌ கீழ்ப்படியும்போது, தேவன்‌. 
அவருடைய நெருக்கத்தினின்று அவரை 
விலக்குவார்‌. தேவன்‌ யோபுவை 
ஒடுக்கமில்லாத விசாலத்திலே வைப்பார்‌. 
யோபு விசாலத்திலிருக்கும்போது 
வியாதியும்‌ வேதனையும்‌ அவரை 
ஒடுக்காது. 


யோபு 
ஜீவிக்கும்போது, 


தேவனுக்குக்‌ கீழ்ப்படிந்து 
தேவன்‌ அவருக்கு 
உலகப்பிரகாரமான ஐசுவரியத்தையும்‌ 
கொடுப்பார்‌. யோபு 


| ஒரு காலத்தில்‌ 
ஐசுவரியவானாயிருந்தார்‌. சபேயரும்‌ 
கல்தேயரும்‌ அவருடைய 
கழுதைகள்மேலும்‌ ஆடுமாடுகள்‌ மேலும்‌ 
விழுந்து அவற்றை ஒட்டிக்கொண்டு 
போய்விட்டார்கள்‌. 

சம்பத்துக்களையெல்லாம்‌ 

பட்சித்துப்‌ போட்டது. இதனால்‌, யோபு 
இப்போது தரித்திரராயிருக்கிறார்‌. யோபு 
தேவனுடைய சித்தத்திற்கு 
கீழ்ப்டியும்போது, தேவன்‌ அவரை 
தம்முடைய ஐசுவரியத்தினால்‌ 
ஆசீர்வதிப்பார்‌. யோபுவின்‌ போஜனபந்தி 
கொழுமையான பதார்த்தங்களால்‌ 
நிறைந்திருக்கும்‌ அவருடைய பந்தியில்‌ 
போஜனம்‌ நிறைவாகயிருப்பது 
மாத்திரமல்ல அவை உசிதமான 
கோதுமையினால்‌ செய்யப்பட்ட 
கொழுமையான பதார்த்தங்களாயும்‌ 


நியாயமும்‌ நீதியும்‌ 
யோபு 36 : 17 


யோபு 86:17. ஆகாதவன்மேல்‌ வரும்‌ 
நியாயத்தீர்ப்பு நிறைவேறப்‌ பார்ப்பீர்‌; 
நியாயமும்‌ நீதியும்‌ உம்மை ஆதரிக்கும்‌. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யோபு இப்போது 
நெருக்கத்திலிருப்பதற்கான காரணத்தை 
எலிகூ அவருக்குச்‌ சொல்லுகிறார்‌. 
யோபு ஆகாதவன்மேல்‌ வரும்‌ 
நியாயத்தீர்ப்பு நிறைவேறுவதைப்‌ 
பார்க்கிறார்‌. யோபுவின்‌ உண்மையான 
சுபாவம்‌. எப்படிப்பட்டதாகமிருந்தாலும்‌, 
அவருடைய மூன்று சிநேதேரும்‌ அவரை 
துன்மார்க்கர்‌ என்றும்‌ மாய்மாலக்காரர்‌ 
என்றும்‌ சொல்லுகிறார்கள்‌. 

யோபு தேவனிடத்தில்‌ 
விண்ணப்பம்பண்ணுகிறார்‌ ஆனால்‌ 
அவருக்கு இதுவரையிலும்‌ 
தேவனிடத்திலிருந்து ஒரு பிரதியுத்தரமும்‌ 
வரவில்லை. தேவனுடைய கிருபையையும்‌ 
இரக்கத்தையும்‌ பெற்றுக்கொள்ள, யோபு 
தேவனுக்கு முன்பாக தன்னைத்‌ 
தாழ்த்தவேண்டும்‌. ஆனால்‌ போபுவோ 
தேவனுடைய நீதியோடு தன்னுடைய 
நீதியை ஒப்பிட்டுப்‌ பேசுகிறார்‌. 
தேவனுக்கு முன்பாக யோபு தன்னைத்‌ 
தாழ்த்தவில்லை. 


இதனிமித்தமாய்‌ 
தனக்குத்தானே 
துன்மார்க்கனைப்போல 
தன்மீது வந்திருக்கிற 
நியாயத்தீர்பை யோபு 
எலிகூ இதைப்பற்றிச்‌ 
“ஆகாதவன்மேல்‌ வரும்‌ 
நிறைவேறப்‌ பார்ப்பீர்‌ என்று 
சொல்லுகிறார்‌ மூலளபிரெய பாஷையில்‌ 
இந்த வாக்கியம்‌, “நீர்‌ துன்மார்க்கருக்கு 
வமே நியாயத்தீர்ப்பினால்‌ 
நிரப்பப்பட்டிருக்கிறீர்‌” என்று 
பொருள்படுமாறு எழுதப்பட்டிருக்கிறது. 


யோபு 


நட்ட 
இருக்கிறார்‌. 
தேவனுடைய 
பார்க்கிறார்‌. 
சொல்லும்போது 
நியாயத்தீர்ப்பு 





ழ்‌ நயனா 
யாய 


எலிகூ 
சொல்லுகையில்‌ 
உம்மை 


சொல்லுகிறார்‌. 


யோபுவிடம்‌ மேலும்‌ 

நியாயமும்‌ நீதியும்‌ 
ஆதரிக்கும்‌" என்று 
மூலஎபிரெய பாஷையில்‌ 
இந்த வாக்கியம்‌ “நியாயமும்‌ நீதியும்‌ 
உம்மைப்‌ பிடித்திருக்கிறது” என்று 
பொருள்படுமாறு  எழுதப்பட்டிருக்கிறது. 
தேவனுடைய நீதியினாலும்‌ 
நியாயத்தினாலும்‌, யோபுவுக்கு இப்போது 
பிரச்சனை வந்திருக்கிறது. தனக்கு 
வந்திருக்கிற நெருக்கத்தை யோபு 
பார்க்கிறார்‌. 


எச்சுமிக்கையாயிரும்‌ 
யோபு 36 : 18-23 


யோபு 36:18. 
உக்கிரமுண்டாயிருக்கிறதினால்‌ அவர்‌ 
உம்மை அடியினால்‌. 
வாரிக்கொண்டு. போகாதபடிக்கு. 
எச்சுரிக்கையாயிரும்‌; அப்பொழுது 
மீட்கும்‌ பொருளை மிகுதியாய்க்‌ 
கொடுத்தாலும்‌ அதற்கு தீர்‌ 
'நீங்கலாகமாட்டீர்‌. 


யோபு 36:19. உ௱ 
அவர்‌ மதிப்‌! 
பொன்னையும்‌, 
பராக்கிரமத்தையும்‌ 
மதிக்கமாட்டாரே. 


டைய செல்வத்தை. 
ரா? உம்முடைய 
பூரண 
அவர்‌ 


யோபு 36:20. ஜனங்கள்‌ தங்கன்‌ 
இடத்தை விட்டு வாரிக்கொள்ளப்படப்‌ 
போகிற இரவை வாஞ்சிக்காதிரும்‌. 


யோபு 8821. அக்கிரமத்தூக்குத்‌ 
திரும்பாதபடிக்கு எச்சுரிக்கையாயிரும்‌; 
உபத்திரஹ்த்தைப்‌ பார்க்கிலும்‌. 
அக்கிரமத்தைத்‌ தெரிந்துகொண்டீரே. 
இதோ, தேவன்‌ 
வல்லமையில்‌: 


அவரைப்போல்‌. 


யோபு 36:22. 


தம்முடைய 
உயர்த்திருக்கிறார்‌; 
போதிக்கிறவர்‌ யார்‌? 


யோபு 36:23. அவருடைய வழியின்‌ 
தியாயத்தை விசாரிக்கத்தக்கவன்‌ யார்‌? 
நீர்‌ அநியாயம்‌ செய்தீர்‌ என்று 
சொல்லத்தக்கவன்‌ யார்‌? 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யோபு தன்னுடைய துன்மார்க்கத்தில்‌ 
நிலைத்திருக்கக்கூடாது என்று எலிகூ 
அவரை எச்சரிக்கிறார்‌. தேவன்‌ நீதியாய்‌ 
செய்கிறவர்‌. தேவனுடைய 
யோபுவின்மீது வந்திருக்கிறது. 
யோபுவின்மீது 
உக்கிரமுண்டாயிருக்கிறது. அவர்‌ 
தம்முடைய உக்கிரத்தினால்‌ யோபுவை 
ஒரு அடியினால்‌ வாரிக்கொண்டு 
போய்விடுவார்‌. ஆகையினால்‌ யோபு 
மிகவும்‌ எச்சரிக்கையாயிருக்கவேண்டும்‌. 
தேவன்‌ நம்மீது உக்கிரமுமாயிருக்கும்‌ 
போது, நாம்‌ நம்முடைய ஜீவனைக்‌ 
குறித்து எச்சரிக்கையாயிருக்க வேண்டும்‌. 
தேவனோடு சமாதானமாயிருக்க 
நாடவேண்டும்‌. யோபு தேவனிடத்தில்‌ 
சீக்கிரத்தில்‌ ஒப்புரவாகவேண்டும்‌. 
தேவனுடைய உக்கிரம்‌ தன்மீது வராமல்‌, 
அதிலிருந்து தப்பித்துக்கொள்வதற்கும்‌, 
தேவனுடைய உக்கிரத்தை தன்னைவிட்டு 
நீக்கிப்போடுவதற்‌ யோபு 
ரகக வண ட 
எலிகூ. யோபுவை கோபத்தோடு 
எச்சரிக்கவில்லை. அவர்‌ யோபுவக்கு 
ஒரு சிநேகிதரைப்போல ஆலோசனை 
சொல்லுகிறார்‌. யோபுவுக்கு இந்த 
எச்சரிப்பு இப்போது தேவையாயிருக்கிறது. 
யோபு எச்சரிக்கப்படவில்லையென்றால்‌, 
அவர்‌ தன்னுடைய நெருக்கத்தில்‌, 
தேவனைப்பற்றி தவறான 
வார்த்தைகளைப்‌ பேசிவிடுவார்‌. இதனால்‌ 
அவர்‌ தேவனுடைய இரக்கத்தைப்‌ 
பெற்றுக்கொள்ளாமல்‌, அவருடைய 
கோபத்தைப்‌ பெற்றுக்கொள்வார்‌. 
தேவனுடைய உக்கிரம்‌ யோபுவின்மீது 
வந்துவிடும்‌ 


கோபம்‌ 
தேவனுக்கு 





ழ்‌ நள 
யாய 


தேவனுடைய  உக்கிரத்திலிருந்து 
நாம்‌ நீங்கவேண்டுமென்றால்‌, அதற்கு 
பொன்னையோ, வெள்ளியையோ, 
ஐசுவரியத்தையோ தேவனுக்குக்‌ 
காணிக்கையாகக்‌ கொடுக்க முடியாது. 
இவையெல்லாம்‌ அழிந்துபோகிற 
உலகப்பொருட்கள்‌. அழிந்துபோகிற 
உலகஜசுவரியத்தினால்‌, நம்முடைய 
ஆத்தும இரட்சிப்புக்கு. மீட்பின்‌ பொருளை 
கிரயமாகச்‌ செலுத்த முடியாது. யோபு 
தேவனுடைய உக்கிரத்திலிருந்து தன்னை 
மீட்பதற்கு, அவர்‌ மீட்கும்பொருளை: 
பப்பட்‌ மிகுதியாகக்‌ கொடுத்தாலும்‌, 
பனுடைய  உக்கிரத்திற்கு 

கதக்‌ டார்‌ (யோபு 3618). 


தேவன்‌ 
மதிக்கமாட்டார்‌ 
பொன்னையும்‌, 


தேவன்‌ 


யோபுவின்‌ செல்வத்தை 

யோபுவின்‌ 
பூரணபராக்கிரமத்தையும்‌ 
மதிக்கமாட்டார்‌ (யோபு 364 
யோபு பலமும்‌ பராக்கிரமமுள்ளவர்‌ 
ஆனாலும்‌ தேவனுடைய பலத்திற்கும்‌, 
பராக்கிரமத்திற்கும்‌ யோபுவால்‌ எதிர்த்து 
நிற்கமுடியாது. யோபுவுக்கு அநேக 
வேலைக்காரர்கள்‌ இருக்கலாம்‌. யோபுவை 
அநேகர்‌ புகழ்ந்து பேசலாம்‌. யோபுவின்‌ 
சார்பாக தேவனுடைய சமுகத்தில்‌. 
அநேகர்‌ பரிந்துபேசலாம்‌. இவையெல்லாம்‌ 
தேவனுக்கு முன்பாக வீணானவை. 
உலகப்பொருட்களினாலும்‌, மனுஷருடைய 
பராக்கிரமத்தினாலும்‌, நம்மால்‌ 
தேவனுடைய உக்கிரத்திற்கு தப்பிக்கவே. 
முடியாது. 


ஒரு சிலர்‌ துணிகரமாய்ப்‌ பாவம்‌ 
செய்துவிட்டு அதை 
மூடிமறைத்துவிடுகிறார்கள்‌. தங்களுடைய 
பாவம்‌ மறைவாகயிருப்பதினால்‌, அது 
மனுஷருக்கும்‌, தேவனுக்கும்‌ தெரியாது 
என்று நினைக்கிறார்கள்‌. தேவனுடைய 
கோபத்திற்கு ஓடி ஒளிந்துகொள்ளலாம்‌ 
என்று திட்டமிடுகிறார்கள்‌. யோபுவும்‌ 
தேவனிடத்திலிருந்து மறைவாகயிருப்பதற்கு 
இரவு வேளையை வாஞ்சிக்கிறார்‌. எலிகூ. 
யோபுவிடம்‌ அதைக்‌ த்தும்‌ 
எச்சரிக்கிறார்‌. “ஜனங்‌ 
இடத்தை 
வாரிக்கொள்ளப்படப்போகிற 
வாஞ்சிக்காதிரும்‌” (யோபு 36:20) என்று 
சொல்லுகிறார்‌. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யுத்தத்தில்‌ தோற்று 
ஓடிப்போகிறவர்கள்‌ காரிருளின்‌ இருட்டில்‌ 
தப்பிக்க நினைப்பார்கள்‌. இருளிலில்‌ 
மறைந்துகொள்ளலாம்‌ என்று முயற்சி 
செய்வார்கள்‌. தேவனுடைய நீதிக்கு. 
முன்பாக நம்மால்‌ எங்கும்‌ ஓடி 
ஒளிந்துகொள்ளமுடியாது. தேவனுடைய 
நியாயத்திர்ப்புக்கு. முன்பாக எந்த 
மனுஷனாலும்‌ தப்பிக்கவும்‌ முடியாது 

“இருள்‌ என்னை 
மூடிக்கொள்ளுமென்றாலும்‌, இரவும்‌ 
என்னைச்‌ சுற்றிவெளிச்சமாயிருக்கும்‌. 
உமக்கு மறைவாக இருளும்‌ 
அந்தகாரப்படுத்தாது: இரவும்‌ பகலைப்‌ 
போல வெளிச்சமாயிருக்கும்‌ உமக்கு 
இருளும்‌ வெளிச்சமும்‌ சரி” (சங்‌ 139112) 
என்று சங்கீதக்காரர்‌ சொல்லுகிறார்‌ 


யோபு அக்கிரமத்திற்குத்‌ 
திரும்பாதடிக்கு  எச்சரிக்கையாயிருக்க 
வேண்டும்‌. அவர்‌ தன்னுடைய ஆவியை 
நன்றாய்‌ ஆராய்ந்து பார்க்கவேண்டும்‌. 
யோபு. தன்னுடைய இருதயத்தில்‌ 
அக்கிரமத்திற்கு இடங்கொடுக்கக்கூடாது. 
அவரிடத்தில்‌ அக்கிரமம்‌ 
இல்லையென்றாலும்‌, மறுபடியும்‌ 
அக்கிரமத்திற்குத்‌ திரும்பிப்‌ 
போய்விடக்கூடாது. யோபு 
அக்கிரமத்தைப்‌ பற்றிக்கொண்டால்‌, 
தேவனுடைய கோபமும்‌, உக்கிரமமும்‌, 
அழிவும்‌ அவரைப்‌ பற்றிக்கொள்ளும்‌. 
ஆனால்‌ யோபுவோ  உபத்திரவத்தைப்‌ 
பார்க்கிலும்‌ அக்கிரமத்தைத்‌ 

ந்துகொண்டார்‌ என்‌ எ 
சொல்கிறார்‌ போய 3021, 


அவர்‌ 


யோபு தேவனுக்கு ஆலோசனை 


சொல்ல முயற்சிபண்ணக்கூடாது. 
தேவனுடைய நீதியைப்போல தன்னுடைய 
நீதியும்‌ உயர்வானது என்று யோபு 
தேவனோடு தன்னை ஒடப்பிடவும்‌ கூடாது. 
தேவன்‌ தம்முடைய வல்லமையில்‌ 
உயர்ந்திருக்கிறார்‌ தேவனைப்போல 
போதிக்கிறவர்‌ யாருமில்லை (யோபு 36:22) 
தேவன்‌ தம்முடைய தெய்வீக 
வல்லமையினால்‌, தமக்குச்‌ 
சித்தமானவர்களை உயர்த்துகிறார்‌. 





ழ்‌ நவள 
யாய 


அது போலவே தேவன்‌, தம்முடைய 
சித்தத்தின்‌ பிரகாரம்‌, 
உயர்ந்திருக்கிறவர்களை தாழ்த்தவும்‌ 
செய்கிறார்‌. இந்த விஷயத்தில்‌ யாரும்‌ 
தேவனோடு வழக்காட முடியாது. 
ஆனால்‌ யோபுவோ 
தன்னுடைய வியாதியினிமித்தமாயும்‌, 
வேதனையினிமித்தமாயும்‌ தேவனோடு 
வழக்காடுகிறார்‌. தேவன்‌ தனக்கு அநீதி 
செய்துவிட்டார்‌ என்று 
வேதனையோடு சொல்லுகிறார்‌. 
தேவனுக்கு போதிக்க முயற்சி செய்கிறார்‌. 
“தேவனைப்போல்‌ போதிக்கிறவர்‌ யார்‌” 
என்று எலிகூ. யோபுவிடம்‌ கேட்கிறார்‌. 


தேவனே 
ஊற்றாகயிருக்கிறவர்‌ 
ஜீவனுமாயிருக்கிறவர்‌ 
சர்வஞானமுள்ளவர்‌. 
தம்முடைய 
பகிர்ந்துகொடுக்கிறார்‌ அவரே 
மனுஷருக்கு சத்தியத்தைப்‌ போதிக்கிறார்‌ 
தேவனுடைய 
மனுஷருடைய 
மனுஷருடைய 
விளக்கைப்போன்றது 
தேவனுடைய அறிவோ சூரிய 
பிரகாசத்தைப்‌ போன்றது. சூரியனுக்கு 
முன்பாக விளக்கின்‌ வெளிச்சம்‌ 
மங்கிப்போயிருக்கும்‌ அதுபோலவே 
தேவனுடைய ஞானத்திற்கு முன்பாக 
மனுஷருடைய ஞானம்‌ 
குறைவுள்ளதாகவும்‌, மங்கிப்போனதாகவும்‌ 
கும்‌ விளக்கின்‌ வெளிச்சம்‌ 
எனுக்கு பிரகாசத்தைக்‌ கொடுக்காது. 


தேவனே தன்னை ஆளுகை 
செய்கிறவர்‌ என்றும்‌ அவரே தனக்குப்‌ 
போதிக்கிறவர்‌ என்றும்‌ யோபு 
உணர்ந்துகொள்ளவேண்டும்‌. தேவனுடைய 
வழியின்‌ நியாயத்தை மனுஷனால்‌ 
விசாரித்து அறியமுடியாது. தேவன்‌ 
தம்முடைய செய்கைக்கான காரணத்தை 
மனுஷருக்குச்‌ சொல்லவேண்டும்‌ என்னும்‌ 
அவசியமும்‌ அவருக்கில்லை. தேவனுடைய 
கிரியைகளெல்லாம்‌ நீதியும்‌ 
நியாயமுமானவை. 


ஞானத்தின்‌ 

அவரே சத்தியமும்‌ 
அவர்‌ 

தேவன்‌ மனுஷருக்கு 
ஞானத்தைப்‌ 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தேவன்‌ தம்முடைய தெய்வீக 
சித்தத்தின்‌ பிரகாரமாய்‌, தமக்குப்‌ 
பிரியமான காரியங்களை, தமக்கு ஏற்ற 
வேளையில்‌ செய்கிறார்‌. தேவனுடைய 
கிரியை நமக்குப்‌ பிடிக்கவில்லையென்றால்‌, 
நாம்‌ தேவனிடத்தில்‌ போய்‌, “நீர்‌ அநியாயம்‌ 
செய்தீர்‌” என்று சொல்லக்கூடாது. எலிகூ. 
யோபுவினிடத்தில்‌, “நீர்‌ அநியாயம்‌ 
செய்தீர்‌” என்று தேவனிடத்தில்‌ 
சொல்லத்தக்கவன்‌ யார்‌? என்று, 
கேட்‌ க்‌ எலிகூவின்‌ கேள்விக்கு, 
“ஓ என்று யோபு 
॥ த தாம்‌ க சொல்லவேண்டும்‌ 


தேவன்‌ தம்முடைய வார்த்தையினால்‌ 
நமக்குப்‌ போதிக்கிறார்‌. தேவனுடைய 
வார்த்தைகளெல்லாம்‌. பரிசுத்த 
வேதாகமத்தில்‌ எழுதப்ப "ருக்கி, 
வேதவாக்கியங்களெல்லாம்‌ 
ஆவியினாலே அருளப்பப டக்கு 
பிதாவாகிய தேவன்‌ தம்முடைய 
குமாரனாகிய இயேசுகிறிஸ்துவின்‌ 
மூலமாய்‌ மனுஷருக்கு சத்தியத்தைப்‌ 
போதிக்கிறார்‌. பரிசுத்த ஆவியானவர்‌ 
சகல சத்ியந்திற்களுர்‌ நம்மை 
வழிநடத்து 


தேவனுடைய கிரியை 
யோபு 36 : 24,25 


யோபு 36:24. 
நோக்கிப்பார்க்கிற 
கிரியையை நீர்‌ 
தினையும்‌. 

யோபு 86-25. எல்லா மனுஷரும்‌ அதைக்‌ 


காண்கிறார்களே; தூரத்திலிருந்து அது 
மனுஷருக்கு வெளிப்படுகிறது. 


மகிமைப்படுத்த 





ழ்‌ நள 
யாய 


எலிகூ யோபுவுக்கு தேவனைப்பற்றிய 
சத்தியத்தை விவரித்துச்‌ சொல்லுகிறார்‌. 
தேவன்‌ மகத்துவமுள்ளவர்‌. அவர்‌ 
தேவன்‌ 


நாம்‌ 


நம்முடைய மனதில்‌ தேவன்மீது பயமும்‌ 
பக்தியும்‌ உண்டாகவேண்டும்‌. 
தேவனுடைய மகிமையையும்‌, 
மாட்சிமையையும்‌ தியானித்து, தேவனுக்கு 
முன்பாக நம்மைத்‌ தாழ்த்தவேண்டும்‌. 
தேவனே சர்வஆளுகையுள்ளவர்‌. 
தேவன்‌ சர்வசிருஷ்டிக்கும்‌ தம்முடைய 
தெய்வீக பராமரிப்பை கொடுக்கிறார்‌. 
தேவனுடைய தெய்வீக பராமரிப்புக்கு 
யோபு தன்னை மனப்பூர்வமாய்த்‌ 
£ழ்த்தவேண்டும்‌ 

ப ணை சொல்லுகிறார்‌ 


எலி௯ யோபுவினிடத்தில்‌ 
தேவனுடைய கிரியைகளை பொதுவாகச்‌ 
சொல்லுகிறார்‌. தேவன்‌ ஒருபோதும்‌ 
மனுஷருக்குத்‌ தீங்கு செய்வதில்லை. 
அவர்‌ அசுத்தமான காரியம்‌ எதையும்‌ 
செய்யமாட்டார்‌ தேவனுடைய 
கிரியைகளெல்லாவற்றையும்‌ நம்மால்‌ 
பிரத்தியட்சமாய்ப்‌ பார்க்க முடியும்‌ 
தேவனுடைய கிரியைகள்‌ இயற்கையிலும்‌. 
வானத்திலும்‌ மனுஷர்‌ மத்தியிலும்‌ 
வெளிப்படுகிறது. 


நாம்‌ தேவனுடைய மகத்துவமான 
கிரியைகளை நோக்கிப்‌ பார்த்து, அவரை 
மகிமைப்படுத்தவேண்டும்‌. தேவனுடைய 
கிரியைகளெல்லாமே. நமக்கு 
ஆச்சரியமானவை, தேவனுடைய 
ஞானத்தையும்‌, வல்லமையையும்‌ நம்மால்‌ 
புரிந்துகொள்ளமுடியாது. தேவனுடைய 
ஞானம்‌ சர்வஞானம்‌. அந்த ஞானத்தை 
மனுஷனால்‌ ஆராய்ந்து அறிந்துகொள்ள 
முடியாது. தேவன்‌ தம்முடைய தெய்வீக 
சித்தத்தின்‌ பிரகாரமாய்‌ நம்மைப்‌ 
பராமரிக்கிறார்‌. ட்‌ 
கிரியைகளை நாம்‌ 
சொல்லக்கூடாது. தேவன்‌ நமக்கு ௧ 
செய்திருக்கிறார்‌ என்று னக்‌ 
குற்றப்படுத்தக்கூடாது. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நாம்‌ 
நோக்கிப்‌ 


எங்கு 
அங்கு 


இந்த உலகத்தில்‌ 

பார்த்தாலும்‌, 
தேவனுடைய கிரியையை நம்மால்‌ 
காணமுடியும்‌. தேவனுடைய விரல்‌ 
மகத்துவமான கிரியைகளை நடப்பிக்கிறது. 
“தேவனுடைய விரல்‌” என்னும்‌. 
வாக்கியத்திற்கு, “தேவனுடைய 
அற்புதமான கிரியைகள்‌” என்று பொருள்‌. 
தேவனுடைய கிரியைகளெல்லாமே. 
அற்புதமானவை. வானத்திலே 
தேவன்‌ சூரியனையும்‌, 
சந்திரனையும்‌, நட்சத்திரங்களையும்‌ 
உண்டாக்கியிருக்கிறார்‌. இவையெல்லாம்‌ 
நமக்குத்‌ தூரத்திலிருந்தாலும்‌, எல்லா 
மனுஷரும்‌ அதைக்‌ காண்கிறார்கள்‌. 


வ த்‌ ந்‌ ம்‌ 
அவ்ள்‌ பரக 


வானத்திலுள்ள நட்சத்திரங்களையும்‌, 
பூமியிலுள்ள மிருகங்களையும்‌, தாவர 
வகைகளையும்‌, மனுஷரையும்‌ 
பார்க்கும்போது, தேவனுடைய 
சர்வவல்லமையை நம்பால்‌ பார்க்கமுடியும்‌ 
தேவனே சர்வசிருஷ்டிகர்‌. அவருடைய 
சிருஷ்டிகளில்‌ பல நம்முடைய 
கண்களுக்கு பிரத்தியட்சமாய்த்‌ தெரிகிறது. 
இவை தவிர நம்முடைய கண்களால்‌ 
காணமுடியாத சிருஷ்டிகளும்‌ உள்ளன. 
விஞ்ஞானிகள்‌ இவற்றை விசேஷித்த 
கண்ணாடிகள்‌ மூலமாய்ப்‌ பார்க்கிறார்கள்‌. 


'தேவனைக்குறித்து அறியப்படுவது 
அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டிருக்கிறது; 
தேவனே அதை 
அவர்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார்‌. 
எப்படியென்றால்‌, காணப்படாதவைகளாகிய 
அவருடைய நித்திய வல்லமை 
தேவத்துவம்‌ என்பவைகள்‌, 
உண்டாக்கப்‌ பட்டிருக்கிறவைகளினாலே, 
உலகமுண்டானது முதற்கொண்டு, 
தெளிவாய்க்‌ காணப்படும்‌: ஆதலால்‌ 
அவர்கள்‌ போக்குச்சொல்ல இடமில்லை" 
(ரோம 119,20) என்று அப்போஸ்தலர்‌ 
பவுல்‌ சொல்லுகிறார்‌ 





ழ்‌ நள 
யாய 


தேவனுடைய 
நம்முடைய 


கிரியைகளெல்லாம்‌ 

கண்களுக்கு 
ஆச்சரியமானவை. தேவனுடைய 
கிரியைகளில்‌ ஒழுங்கும்‌, கிரமமும்‌. 
பரிபூரணமும்‌, அழகும்‌ இருக்கும்‌. தேவன்‌ 
எல்லாவற்றையும்‌ சிருஷ்டித்து, “அது 
நல்லது” என்று கண்டார்‌. தேவனுக்கு 
நல்லதாகயிருப்பது, நம்முடைய 
கண்களுக்கு ஆச்சரியமானதாகயிருக்கும்‌ 
தேவனுடைய கிரியைகளைப்‌ பார்த்து. 
நாம்‌ அவருடைய மகத்துவத்தையும்‌, 
மாட்சிமையையும்‌,  சர்வவல்லமையையும்‌ 
உணர்ந்து, அவரைத்‌ துதிக்கவேண்டும்‌ 
தேவனோடு வாக்குவாதம்‌ 
பண்ணிவிடக்கூடாது யோபு 
தேவனோடு 'விவாதம்பண்ணுகிறார்‌. 
அது தப்பிதமானது. என்று எலிக. 
அவருக்கு உணர்த்துகிறார்‌. 


தேவன்‌ மகத்தூவமுன்னவர்‌. 
யோபு 36 : 26 


யோபு 89:26. இதோ, தேவன்‌ 
மகத்துவமுன்னவர்‌; நாம்‌ அவரை அறிய 
முடியாது; அவருடைய வருஷ. 
இலக்கம்‌ ஆராய்ந்து முடியாதது. 


தேவனுடைய கிரியைகளை 
மனுஷரால்‌ ஆராய்ந்து அறியமுடியாது. 
தேவன்‌ மகத்துவமுள்ளவர்‌. நாம்‌ அவரை 
அறியமுடியாது. தேவனுடைய ஞானமும்‌ 
வல்லமையும்‌ அநந்தமானது. மனுஷரால்‌. 
அதை ஆராய்ச்சி செய்து. 
புரிந்துகொள்ளமுடியாது. தேவனுடைய 
கிரியைகளெல்லாம்‌ ஊற்றுத்தண்ணீரைப்‌ 
போல ஓடுகிறது. ஊற்றுத்தண்ணீரின்‌ 
பாதையில்‌ நடந்தால்‌, ஊற்றின்‌ 
கண்ணைப்‌ பார்க்க முடியும்‌ தேவனே 
எல்லா கிரியைகளுக்கும்‌ ஊற்றின்‌ 
கண்ணாகயிருக்கிறவர்‌. ல 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தேவனை 
அறியமுடியாவிட்டாலும்‌, அவர்‌ 
மகத்துவமுள்ளவராயிருக்கிற படியினால்‌, 
நாம்‌ அவரைத்‌ துதிக்கவேண்டும்‌. தேவன்‌ 
இருக்கிறார்‌ என்பது நமக்கு 
தெரிந்திருக்கிற சத்தியம்‌. ஆனால்‌ 
அவர்‌ எப்படியிருக்கிறார்‌ என்பது நாம்‌ 
அறியாத இரகுசியமாயிருக்கிறது. தேவன்‌ 
எப்படியிருக்கமாட்டார்‌ என்பதை நம்மால்‌ 
அறிந்துகொள்ள முடியும்‌. ஆனாலும்‌ 
அவர்‌ எப்படியிருப்பார்‌ என்பதை நம்மால்‌ 
அறிந்துகொள்ள இயலாது. நாம்‌ 
தேவனைப்பற்றி ஓரளவு மாத்திரமே 
அறிந்துகொள்ள முடியும்‌. மனுஷரால்‌ 
தேவனை பரிபூரணமாய்‌ அறிந்துகொள்ள 
முடியாது. 


நம்மால்‌ 


தேவனுடைய வருஷங்களின்‌ 
இலக்கம்‌ ஆராய்ந்து முடியாதது. அவர்‌ 
நித்தியமானவர்‌. நித்திய 
காலமாயிருக்கிறவர்‌. அவர்‌ எத்தனை 
வருஷமாயிருக்கிறார்‌ என்று அந்த 
வருஷங்களின்‌ இலக்கத்தை யாராலும்‌ 
ஆராய்ந்து அறிந்துகொள்ள முடியாது. 
தேவனுக்கு வருஷத்தின்‌ இலக்கம்‌ 
என்பது இல்லை. அவர்‌ எக்காலத்திலும்‌ 
இருக்கிறார்‌. தேவனுக்கு துவக்கழுபில்லை. 
முடிவுமில்லை. அவரே துவக்கமாகவும்‌ 
முடிவாகவும்‌ இருக்கிறார்‌. தேவன்‌ 
அதியர்‌ அந்தமுமாகவும்‌,  அல்பாவும்‌ 

மகாவாகவும்‌ இருக்கிறார்‌. 


தேவன்‌ மோசேயிடம்‌ தம்முடைய 
நாமத்தை வெளிப்படுத்தியபோது, “நான்‌ 
இருக்கிறவராகவே இருக்கிறேன்‌” என்று 
சொன்னார்‌. இதுவே தேவனுடைய நாமம்‌, 
இதுவே அவருடைய தெய்வீக சுபாவம்‌, 
அவர்‌ எப்போதும்‌ இருந்தவர்‌, இருக்கிறவர்‌, 
இருக்கப்போகிறவர்‌ தேவனிடத்தில்‌ 
மாற்றம்‌ எதுவுமில்லை. அவர்‌ நேற்றும்‌, 
இன்றும்‌, என்றும்‌ மாறாதவர்‌. தேவன்‌ 
சர்வஞானமுள்ளவர்‌. அவர்‌ 
சர்வவல்லமையுள்ளவர்‌. தேவன்‌ 
சர்வஆளுகையுள்ளவர்‌. நாம்‌ தேவனோடு 
தேவனுடைய 


வழக்காடக்கூடாது. 6 1 
சித்தத்திற்கு நம்மை ஒப்புக்கொடுத்து, 
இதுவே 


தாழ்த்தவேண்டும்‌. 
செய்யத்தக்க புத்தியுள்ள காரியம்‌. 





ழ்‌ ளான 
யாய 


மேகங்கள்‌ 
யோபு 86 : 27,28 


யோபு 36:27. அவர்‌ தீர்த்துவிகனை 
அணுவைப்‌ போல ஏறப்பண்ணுகிறார்‌; 
அவைகள்‌ மேகத்திலிருந்து மழையாய்ச்‌. 
சொரிகிறது. 


யோபு 36:28, அதை மேகங்கள்‌ 
பெய்து, மனுஷர்மேல்‌ மிகுதியாய்ப்‌ 


பொழிகிறது. 


தேவனுடைய ஞானத்திற்கும்‌, 
வல்லமைக்கும்‌ ஆளுகைக்கும்‌  எலிகூ 
ஒரு சில எடுத்துக்காட்டுக்களைச்‌ 
சொல்லுகிறார்‌ தேவனுடைய 
ஞானத்தைப்பற்றிச்‌ சொல்லுவதற்கு. 
எலிகூ. வானத்திலுள்ள 
எடுத்துக்காட்டாகச்‌ 
சொல்லுகிறார்‌. வானத்திலுள்ள மேகம்‌ 
பூமியின்மீது மழையாகப்‌ பொழிகிறது. 
எலிகூ சொல்லுகிற ஆலோசனைகளை 
நாம்‌ தர்க்கம்பண்ணக்கூடாது. நம்மை 
தத்துவ ஞானியாகப்‌. பாவித்து, 
எலிகூவோடு விவாதம்பண்ணக்கூடாது. 
தேவனுடைய மகத்துவத்தைப்பற்றி 
விவரிப்பதுதான்‌ எலிகூவின்‌ நோக்கம்‌ 


மேகங்களைப்பற்றி 


தேவனுக்கு வானத்தின்மீதும்‌ 
பூமியின்மீதும்‌ அதிகாரமுள்ளது. தேவனே 
வானத்தையும்‌ பூமியையும்‌ சிருஷ்டித்தவர்‌. 
அவரே சர்வசிருஷ்டிகளையும்‌ 
சிருஷ்டித்தவர்‌. 
சிருஷ்டிகளுக்கும்‌ 
கர்த்தாவாகயிருக்கிறவர்‌. 
ஆளுகையும்‌, 
மாட்சிமையும்‌ 
அளவிடமுடியாது. 
மகத்துவத்தை 
பார்க்கவும்‌ முடியாது 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தேவன்‌ நீர்த்துளிகளை 
அணுவைப்போல ஏறப்பண்ணுகிறார்‌. 
அவைகள்‌ மேகத்திலிருந்து மழையாய்ச்‌ 
சொறிகிறது. இது தேவனுடைய 
மகத்துவமான கிரியை. நாம்‌ தேவனுடைய 
கிரியையை புரிந்துகொள்ளாமல்‌, 
தேவனோடு விவாதம்பண்ணிக்‌ 
கொண்டிருக்கக்கூடாது. அதற்குப்‌ பதிலாக 
தேவனுடைய மகிமையையும்‌, 
மாட்சிமையையும்‌ அங்கீகரித்து, தேவனை 
உயர்த்தி, நம்மைத்‌ தாழ்த்தி, 
தேவனுடைய பாதபடியில்‌ பணிந்து 
கொள்ளவேண்டும்‌. தேவனை 
மகிமைப்படுத்தவேண்டும்‌. நம்முடைய 
எல்லா. துதிகளுக்கும்‌, 

£த்திரங்க! ன்‌ 
பத்தா ற பாத்‌; ருக்கிறார்‌ 


தன்னுடைய நீதி தேவனுடைய 
நீதியைப்‌ பார்க்கிலும்‌ பெரியது என்று 
யோபு சொன்னார்‌. எலிகூ 
யோபுவினிடத்தில்‌, “நீர்‌ வானத்தை 
அண்ணார்ந்து பார்த்து, உம்மைப்‌ 
பார்க்கிலும்‌ உயரமாயிருக்கிற 
ஆன்‌ லங்களை கண்ணோக்கும்‌" 
பாபு 355) என்று சொன்னார்‌. 
தேவனுடைய பராமரிப்பு 
இஷ்டம்போல 
எதிர்பார்க்கக்கூடாது. 
சித்தமே 
தெய்வீக 
தெய்வீக 


ஈல்‌ 


நம்முடைய 
இருக்குமென்று 
தேவனுடைய 
மகத்துவமானது. தேவனுடைய 
பராமரிப்பு, அவருடைய 
சித்தத்தின்‌ பிரகாரமாகவே 


நப்ிக்கலில்லை என்று தேவன்‌ மீது 
குற்றம்‌ சொல்லக்கூடாது. தேவனுடைய 
சித்தத்திற்கும்‌ விருப்பத்திற்கும்‌ நாம்‌ 
தான்‌ கீழ்ப்படியவேண்டும்‌. தேவன்‌ 
நம்முடைய சித்தத்திற்கும்‌, விருப்பத்திற்கும்‌ 
கீழ்ப்படியவேண்டுமென்று நாம்‌ 
எதிர்பார்க்கக்கூடாது. 





ழ்‌ நயனா 
யாய 


தேவன்‌ நீர்த்துளிகளை 
அணுவைப்போல வானத்திற்கு 
ஏறப்பண்ணுகிறார்‌. அவைகள்‌ 
மேகத்திலிருந்து மழையாய்ச்‌ சொறிகிறது. 
ன மழையை மேகங்கள்‌ பெய்கிறது. 
மனுஷர்மேல்‌ மிகுதியாய்ப்‌ 
மொழிகிறது. வானத்திலிருந்து பூரிக்கு 
நீர்‌ ஆதாரம்‌ வருகிறது. வானத்திலுள்ள 
மழை தேவனுடைய சித்தத்தின்‌ பிரகாரம்‌ 
பூமியின்மீது பொழிகிறது. வானத்திலுள்ள 
மேகத்தில்‌ நீர்த்துளிகள்‌ இருக்கிறது. 
அந்த நீர்த்துளிகள்‌ பூழியின்மீது 
மொத்தமாக விழுந்துவிடாமல்‌. 
மழைத்துளியாகப்‌ பொழிகிறது. 


“பூமியெங்கும்‌ மனுஷர்‌ குடிமில்லாத 
இடத்திலும்‌, மனுஷசஞ்சாரமில்லாத. 
வனாந்தாத்திலும்‌ மழையை 
வருஷிக்கப்பண்ணி, வெள்ளத்துக்கு 
நீர்க்கால்களையும்‌,  இடிமுழக்கங்களோடு 
வரும்‌ மின்னலுக்கு வழிகளையும்‌ 
பகுத்தவர்‌ ய (யோபு 38:26,27) 
என்று கர்த்தர்‌ கேட்கிறார்‌ 


ஒருபோதும்‌ நிலைபேராதடடி 
, ஆதாரங்கள்மேல்‌ அதை 

அதை வஸ்திரத்தினால்‌ 

ஆழத்தினால்‌ மூடினீர்‌: 
பர்வதங்களின்மேல்‌ தண்ணீர்கள்‌ நின்றது. 
அவைகள்‌ உமது கண்டிதத்தால்‌ 
விலகியோடி, உமது குமுறலின்‌ சத்தத்தால்‌ 
ற்று. அவைகள்‌ மலைகளில்‌ 
பள்ளத்தாக்குகளில்‌ இறங்கி, நீர்‌ 


அவைகள்‌ திரும்பவும்‌ 

பூமியை மூடிக்கொள்ளாதபடி 

க்கும்‌ எல்லையை அவைகளுக்கு 
£ர்‌ (சங்‌ 1045-9), 


பள்ளத்தாக்குகளில்‌ 
நீரூற்றுகளை வரவிடுகிறார்‌: அவைகள்‌ 
மலைகள்‌ நடுவே ஓடுகிறது. அவைகள்‌ 
வெளியின்‌ ஜீவன்களுக்கெல்லாம்‌ 
தண்ணீர்‌ கொடுக்கும்‌; அங்கே 
காட்டுக்கழுதைகள்‌ தங்கள்‌ தாகத்தைத்‌ 
தீர்த்துக்கொள்ளும்‌ அவைகளின்‌ ஓரமாய்‌ 
ஆகாயத்துப்பறவைகள்‌ சஞ்சரித்து. 
கிளைகள்‌ பாடும்‌” 
(சங்‌ 10440-12) சங்கீதக்காரர்‌ 
சொல்லுகிறார்‌. 


என்று 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பராமரிக்கிறார்‌. i ன்‌: தீயோர்‌ 0 வ்‌ 
நல்லோர்மேலும்‌ தமது சூரியனை 
உதிக்கப்பண்ணி, நீதியள்ளவர்கள்மேலும்‌ 
அநீதியுள்ளவர்கள்மேலும்‌ 


பெய்யப்பண்ணுகிறார்‌” 


வானத்திலுள்ள மேகம்‌ பூமியின்மீது 
மழையாய்ப்‌ பொழிகிறது. வானத்திலுள்ள 
எல்லா தண்ணீரும்‌ 
ஒரேவேளையில்‌, ஒரே 
விழுவதில்லை. அது 
பெய்கிறது. 


அலற 

நோவாவின்‌: 
காலத்தில்‌ பெருமழைபெய்து 
பெருவெள்ளமுண்டாயிற்று. அந்நாளிலே. 
மகாஆழத்தின்‌ ஊற்றுக்கண்களெல்லாம்‌ 
பிளந்தன. வானத்தின்‌ மதகுகளும்‌ 
திறவுண்ட ன (ஆதி 7:11), இது 
பெருமழை. இதனால்‌ பூரியில்‌ 
ஜலப்பிரவாகம்‌ உண்டாயிற்று. தேவனோ 
அதுபோன்ற ஜலப்பிரவாகத்தை மறுபடியும்‌ 
உண்டுபண்ணுவதில்லை என்று 
தீர்மானித்திருக்கிறார்‌. தம்முடைய 
தீர்மானத்தின்‌ அடையாளமாக வானத்தில்‌ 
வானவில்லை. முத்திரையாகக்‌ 
கொடுத்திருக்கிறார்‌. 

மேகங்கள்‌ மனுஷர்மேல்‌ 

மிகுதியாய்ப்‌ பெய்கிறது. 
மதகுகள்‌ திறப்பதில்லை. 
மழையாகவே 

கையினால்‌ சங்கீதக்காரர்‌ 

வநதி" என்று அழைக்கிறார்‌. 
ப _விசாரத்து 


மழையை 
வானத்தின்‌ 


அது 
பொழிகிறது. 
மழையை 


விளைக்கிறீர்‌” (சங்‌ 659) 





ழ்‌ நள 
யாய 


வானத்திலிருந்து பூமிக்கு மழை 
பெய்கிறது. பூமியிலிருந்து வானத்திற்கு 
ஒரு காலத்திலும்‌ மழை பெய்வதில்லை. 
தேவனே தம்முடைய வல்லமையினால்‌, 
நீர்த்துளிகளை, வானத்திற்கு. 
அணுவைப்போல ஏறப்பண்ணுகிறார்‌. இது 
தேவனுடைய தெய்வீக பராமரிப்பு 
இதுவே அவருடைய இயற்கையின்‌ நீதி. 
வானமும்‌ பூமியும்‌ மேகமும்‌ மழையும்‌ 
தேவனுடைய சித்தத்தின்‌ பிரகாரமாக 
கிரியை நடப்பிக்கும்‌. இயற்கையிலுள்ள 
த பக்‌ தேவனிடத்தில்‌ 
விவாதம்பண்ணுவதில்‌ 


மேகங்களின்‌ பரவுதல்‌ 
(யோபு 36 : 29-88 


யோபு 36:29. 
பரவுதலையும்‌, அவருடைய 
கூடாரத்திலிருந்து. எழும்பும்‌ 
குமுறல்களையும்‌ அறியழுடி.யுமோ! 


யோபு 96:90, இதே, அதின்மேல்‌ 
தம்முடைய மின்னலின்‌ ஒளியை 
விரிக்கிறார்‌, சமுத்திரத்தின்‌ 
ஆழங்களையும்‌ மூடுகிறார்‌. 


மேகங்களின்‌. 


யோபு 36:31. அவைகளால்‌ ஜனங்களை 
தண்டிக்கிறவரும்‌, ஆகாரங்கொடுத்து 
இரட்சிக்கிறவருமாயிருக்கிறார்‌. 


யோபு 36:32 அவர்‌ மின்னலின்‌ 
ஒவியைத்‌ தமது கைக்குன்னே மூடி, 
அது 'இன்னின்னதை: அடிக்க 
வேண்டுமென்று கட்டனையிடுகிறார்‌. 


யோபு 36:38. அதினால்‌ அவர்‌ செய்ய 
'தினைக்கிறதையும்‌, மந்தாரம்‌. 
எழும்பப்போகிறதையும்‌, ஆடுமாடுகள்‌ 
அறியப்படுத்தூம்‌. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எலிகூ தேவனுடைய மகத்துவத்தை 
விவரிப்பதற்கு. வானத்திலுள்ள 
காரியங்களை எடுத்துக்‌ காட்டாகச்‌ 
சொல்லுகிறார்‌. “மேகங்களின்‌ 
பரவுதவையும்‌, அவருடைய கூடாரத்திலி 
ருந்து எழுப்பும்‌ குமுறல்களையும்‌ 
அறியமுடியுமோ?' (யோபு 36:29) என்று 
எலிகூ. யோபுவிடத்தில்‌ கேட்கிறார்‌. 
நம்மால்‌ மேகத்தின்‌ பரவுதவையும்‌, 
வானத்தில்‌ உண்டாகிற குமுறல்களையும்‌ 
அறியமுடியாது. நம்முடைய அறிவு 
குறைவுள்ளது. அப்படிப்பட்ட நம்மால்‌ 
தேவனுடைய நீதியின்‌ கிரியைகளையும்‌ 
அறியமுயாது தேவன்‌ மனுஷருக்கு 
நடப்பிக்கிற கிரியைகளின்‌ 
காரணங்களையும்‌ நம்மால்‌ 
அறியமுடியாது. 


மனுஷர்‌ எல்லோரும்‌ ஒரே 
மாதிரியாக ஒன்றுபோலிருப்பதில்லை. 
மனுஷருக்குள்‌ எராளமான 
வித்தியாசங்கள்‌ இருக்கிறது. தேவன்‌ 
மனுஷர்மீது நடப்பிக்கிற 
கிரியைகளெல்லாம்‌ ஒரே மாதிரியாக 
ஒன்றுபோலிருப்பதில்லை. தேவன்‌ 
தம்முடைய சித்தத்தின்‌ பிரகாரமாய்‌, 
ஒவ்வொரு மனுஷருக்கும்‌ தமக்குப்‌ 
பிரியமான கிரியைகளை நடப்பிக்கிறார்‌. 
இதற்கான காரணத்தை மனுஷரால்‌. 
அறியமுடியாது. 

தேவன்‌ வானத்தில்‌ மேகங்களைப்‌ 
பரப்பியிருக்கிறார்‌. இது மனுஷருக்கு 
நன்மையாயிருக்கிறது. சூரிய உஷ்ணம்‌ 
பூமியிலுள்ள நம்மீது 
நேரடியாகபடுவதில்லை. வானத்திலுள்ள. 
மேகமானது, நமக்கு ஒரு 
குடையைப்போல  விரிக்கப்பட்டிருக்கிறது. 
இதனால்‌ நாம்‌ சூரியனின்‌ 
உஷ்ணத்திற்குத்‌ மேகத்தின்‌ 
நிழலிலிருக்கிறோம்‌. 


தப்பி, 





ழ்‌ நயன 
யாய 


“பூச்சக்காத்தில்‌ 


நான்‌ 

காயும்‌ 
வெயிலைப்போலவும்‌, 
உஷ்ணத்தில்‌ உண்டாகும்‌ 
பனிமேகத்தைப்போலவும்‌. என்‌ 
வாசஸ்தலத்திலிருந்து கண்ணோக்குவேன்‌ 
என்று கர்த்தர்‌ என்னுடனே சொன்னார்‌" 
(ஏசா 18:34). 


சில சமயங்களில்‌ மேகத்தினால்‌ 
நமக்கு நன்மை உண்டாகாமல்‌ தீமை 
உண்டாகிறது. கிரகண காலங்களில்‌ 
பூமி இருளடைகிறது. சூரியனுடைய 
வெளிச்சத்தை நாம்‌ 
பெற்றுக்கொள்வதற்கு மேகம்‌ நமக்கு 
'தடையாகயிருக்கிறது. 


நம்முடைய பாவம்‌ மேகத்திற்கு 
ஒப்பாகச்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. “உன்‌ 
மீறுதல்களை மேகத்தைப்‌ போலவும்‌, உன்‌ 
பாவங்களைக்‌ கார்மேகத்தைப்போலவும்‌ 
அதற்றிவிட்டேன்‌; என்னிடத்தில்‌ திரும்பு: 
உன்னை நான்‌ மீட்டுக்கொண்டேன்‌” 
(ஏசா 44:22). தேவனுடைய 
மகிமைப்பிரகாசத்தை நாம்‌ 


பெற்றுக்கொள்வதற்கு. நு பாவம்‌, 
ட ட ரா பாவகத்‌ 


மேகம்‌ இருளாகமிருந்தாலும்‌ தேவன்‌ 
மேகத்தின்மேல்‌ தம்முடைய 
விரிக்கிறார்‌ 

மேகம்‌ காரிருளைப்போல 


அறுப்புக்காலத்து 


அந்த 
மின்னலின்‌ 


(யோபு 36:30). 
இருந்தாலும்‌, 
வல்லமையினால்‌, 
மழையைப்‌ பெய்யச்‌ 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சமுத்திரத்தின்‌ ஆழங்களை: 
தண்ணீரினால்‌ மூடுகிறார்‌. மழை 
எப்போதும்‌ ஒன்றுபோல்‌ பெய்வதில்லை. 
சில சமயங்களில்‌ பெருமழை பெய்து, 
பெருவெள்ளம்‌ உண்டாகி, மனுஷரை 
அழித்துப்போடுகிறது. சில சமயங்களில்‌ 
போதுமான அளவு பழை பெய்து, அது 
பூமியை நனைக்கிறது. பூமி செழிக்கிறது. 
தானியங்கள்‌ வளருகிறது. தேவனே 
மழையை ஆளுகை செய்கிறார்‌. 
தேவனை மழைகளால்‌ ஜனங்களைத்‌ 
தண்டிக்கிறவரும்‌, ஆப்ரங்‌ 
கொடுத்து இரட்சிக்கிறவருமாயிருக்கிறார்‌ 
(யோபு 36:31) 
தேவனுடைய மகத்துவமான 
கிரியைகளை எலிகூ  யோபுலிடம்‌ 
சொல்லும்போது, “அவர்‌ மின்னலின்‌ 
ஒளியைத்‌ தமது கைக்குள்ளே மூடி, அது 
இன்னின்னதை  அரக்சுவேண்டுமென்று 
கட்டளையிடுகிறார்‌. அதினால்‌ அவர்‌ 
செய்ய  நினைக்கிறதையும்‌ மந்தாரம்‌ 
எழும்பப்போகிறதையும்‌. ஆடுமாடுகள்‌: 
அறியப்படுத்தும்‌” (யோபு 36: 32 33) என்று 
சொல்லுகிறார்‌. தேவன்‌ மேகத்தின்மேல்‌ 
தம்முடைய மின்னலின்‌ ஒளியை 
விரிக்கிறார்‌. தாவீது தேவனைப்பற்றிச்‌ 
சொல்லும்போது, “தேவன்‌ காலையில்‌ 
மந்தாரமில்லாமல்‌ உதித்து, 
மழைக்குப்பிற்பாடு தன்‌ காந்தியினால்‌ 
புல்லைப்‌ பூ ந்து முளைக்கப்‌ 
பண்ணுகிற சூரியனுடைய விடியற்கால 
வெளிச்சத்தைப்போல இருப்பார்‌” என்று 
சொல்லுகிறார்‌ (சோமு 23:4). 





ழ்‌ நள 
யாய 


எலிகூ யோபுவினிடத்தில்‌ 
தேவனுடைய வல்லமையை இன்னும்‌ 
விரிவாகச்‌ சொல்லுகிறார்‌. பூமியிலும்‌, 
வான மண்டலங்களிமுள்ளவற்றை 
தேவனுடைய வல்லமைக்கு 
எடுத்துக்காட்டுக்களாகச்‌ சொல்லுகிறார்‌. 
தேவனுடைய வல்லமையினாலேயே 
சீதோஷ்ண நிலைகளில்‌ 
மாற்றமுண்டாகிறது. அவை தேவனுடைய 
சித்தத்தின்‌ பிரகாரமாய்‌ நடைபெறுகிறது. 
நாம்‌ எல்லோரும்‌ தேவனுடைய 
சித்தத்திற்கு நம்மைக்‌ கீழ்ப்டுத்த 
வேண்டும்‌. தேவன்‌ நமக்கு எப்படிப்பட்ப 
சூழ்நிலைகளைக்‌ கொடுத்தாலும்‌, 
அவற்றை நமக்குப்‌ பிரயோஜனமாக்கிக்‌ 
கொள்ளவேண்டும்‌. சூழ்நிலை 
மாறுவதினால்‌, நம்மைப்‌ பாவத்திற்கு 
ஒப்புக்கொடுத்து விடக்கூடாது. 


எலிகூ. தேவனுடைய வல்லமையான 
புயத்தைப்பற்றிச்‌ சொல்லுகிறார்‌. தேவனே 
மின்னவையும்‌, 

உண்டுபண்ணுகிறார்‌ 371 
உறைந்த மழையிலும்‌, பெருழையிலும்‌ 
கூறாவளியிலும்‌ தேவனுடைய வல்லமை 
வெளிப்படுகிறது. இயற்கையில்‌ 
நடைபெறுகிற ஒவ்வொரு 
காரியத்திற்கும்‌ தேவனே காரண 
கர்த்தாவாகயிருக்கிறார்‌ யோபு 
தேவனுடைய எல்லா கிரியைகளையும்‌ 
அறியவில்லை. ஆனாலும்‌ அவர்‌ 
தேவனுடைய பராமரிப்புக்கு எதிர்த்து 
நிற்கிறார்‌. தேவனுடைய பராமரிப்பு 
தெய்வீகமானது மனுஷருடைய 
ஞானத்தினால்‌ தேவனுடைய தெய்வீக 
காரியங்களை பூரணமாய்ப்‌ 
புரிந்துகொள்ள முடியாது. தேவன்‌ 
வல்லமையிலும்‌ நியாயத்திலும்‌ பெருத்தவர்‌. 
அவர்‌ மகா நீதிபரர்‌ (யோபு 37:23,24). 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இடியும்‌ மின்னலும்‌ 
யோபு 37 : 1-5 


யோபு 871.  இதினால்‌ என்‌ 
இருதயம்‌ தத்தளித்து, 


தன்னிடத்தைவிட்டுத்தெறிக்கிறது. 


யோபு 87:2. அவருடைய ச௪த்தத்தினால்‌ 
உண்டாகிற அதிர்ச்சியையும்‌, அவர்‌ 
வாயிலிருந்து! புறப்படுகிற 
முழக்கத்தையும்‌ கவனமாய்க்‌ 
கேளுங்கள்‌. 


யோபு 373. 
வானத்தின்கீழெங்கும்‌ 
தொளனியையும்‌, 
கடையாத்தரங்கள்‌ மேல்‌ 
மின்னலையும்‌ செல்லவிடுகிறார்‌. 


அவர்‌ 
அந்தத்‌ 
பூமியின்‌ 
அதின்‌ 


யோபு 8754. 
சத்தமாய்‌ 


அதற்குப்பின்பு அவர்‌ 
முழங்கி, தம்முடைய 
மகத்துவத்தின்‌' சத்தத்தைக்‌ 
குமுறப்பண்ணுகி றார்‌; அவருடைய 
சத்தம்‌ கேட்கப்படும்போது அதைத்‌ 
தவிர்க்கமுடியாது. 


யோபு 875. தேவன்‌ தம்முடைய 
சத்தத்தை ஆச்சரியமானவி தமாய்க்‌. 
குமுதப்பண்ணுகிறார்‌; நாம்‌ 
கிரகிக்கக்கூடாத பெரிய காரியங்களை 
அவர்‌ செய்கிறார்‌. 
தேவனுடைய வல்லமைக்கும்‌, 
மகத்துவத்திற்கும்‌, மகிமைக்கும்‌ 
இயும்‌ மின்னலும்‌ 
எடுத்துக்காட்டுக்களாகயிருக்கிறது. 
தேவனுடைய மகத்துவத்திற்கு 
இவையெல்லாம்‌ க்‌ 
தேவன்‌ தம்முடைய 
சாட்சிகளோடு வெளிப்படுத்துகிற. 
வானத்திலிருந்து பெய்கிற பெருமழையும்‌, 
பூமியில்‌ ஏற்படுகிற சீதோஷ்ண 
மாற்றங்களும்‌ னன்‌ 
சர்வ ஆளுகைக்‌ 
எடுத்துக்காட்டுக்களாயிருக்கிறது. i 





ழ்‌ நள 
ஈயா 


தேவன்‌ நம்முடைய நன்மைக்காகவே 
மழையையும்‌, சீதோஷ்ண மாற்றங்களையும்‌ 
உண்டுபண்ணுகிறார்‌. தேவன்‌ நல்லவர்‌ 
தேவனுடைய நன்மைக்கு இந்தப்‌ பூரியில்‌ 


ஜனங்களையும்‌ 
வழிகளிலே நடக்கவிட்டிருந்தும்‌, 
நன்மை செய்துவந்து, வானத்திலிருந்து 
மழைகளையும்‌ செழிப்புள்ள காலங்களையும்‌ 
நமக்குத்‌ தந்து, ஆகாரத்தினாலும்‌ 
சந்தோஷத்தினாலும்‌ நம்முடைய 
இருதயங்களை நிரப்பி, இவ்விதமாய்‌ 
ர்‌ தம்மைக்குறித்துச்‌ 
விளங்கப்பண்ணாதிருந்ததில்லை. 
ர்கள்‌, (அப்‌ 141617) என்று 
அப்போஸ்தலர்‌ பவுல்‌ சொல்லுகிறார்‌. 


இடியும்‌ 
மகத்துவத்திற்கு 
யோபுவின்‌ 
நம்பினார்கள்‌. 


மின்னலும்‌ தேவனுடைய 
அடையாளனென்று 
காலத்தில்‌ ஜனங்கள்‌ 
தேவன்‌  இடிமின்னல்‌ 
மூலமாக ஜனங்களோடு பேசுவார்‌ 
என்று எதிர்பார்த்தார்கள்‌. கர்த்தர்‌ 
பெருங்காற்றிலிருந்து யோபுவுக்கு உத்தரவு 
கொடுத்தார்‌ (யோபு 384). சீனாய்‌ 
மலையில்‌ தேவன்‌ மோசேயோடு 
பேசினார்‌ அப்போது அங்கு 
இடிமுழக்கமுண்டாயிற்று. தேவன்‌ 
மனுஷரோடு பேசுவதற்கு முன்பாக 
இடிமுழக்கம்போன்ற பெரிய 
சத்தமுண்டாகும்‌ என்‌ யோபுவின்‌ 
காலத்தில்‌ ஜனங்கள்‌ எதிர்பார்த்தார்கள்‌. 


யோபுவின்‌ காலத்தில்‌ காணப்பட்ட 
பொதுவான விசுவாசம்‌ 
எலிகூவினிடத்திலும்‌ காணப்படுகிறது. 
எலிகூ யோபுவினிடத்தில்‌ தேவனைப்‌ 
பற்றிச்‌ சொல்லும்போது. இடியின்னலைப்‌ 
பற்றியும்‌ சொல்லுகிறார்‌. தேவனுடைய 
மகிமை இடியிலும்‌ மின்னலிலும்‌ 
வெளிப்படுகிறது என்று சொல்லுகிறார்‌. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இடிமுழக்கத்தைக்கேட்டு எலிகூவின்‌ 
இருதயம்‌ தத்தளிக்கிறது. அவருடைய 


அதன்‌ 
இடத்தைனிட்டுதெறிக்கிறு. தேவனுடைய 
சத்தத்தினால்‌. அதிர்ச்சியுண்டாகிறது 
தேவனுடைய வாயிலிருந்து முழக்கம்‌ 
புறப்படுகிறது. இதை,  “கவனமாய்க்‌ 
கேளுங்கள்‌” என்று எலிகூ.. சொல்லுகிறார்‌. 
தேவனுடைய சத்தத்தைக்‌ கேட்டு 
எலிகூவின்‌.. இருதயம்‌ இன்னும்‌ 
தத்தளித்துக்கொண்டிருக்கிறது. 
யோபு தேவனுடைய சத்தத்தினால்‌ 
உண்டாகிற அதிர்ச்சியையும்‌. அவருடைய 
வாயிலிருந்து புறப்படுகிற முழக்கத்தையும்‌ 
கவனமாய்க்‌ கேட்கவேண்டும்‌. தேவன்‌ 
சொல்லுகிற உபதேசங்களையும்‌, 
புத்திமதிகளையும்‌ யோபு கவனித்துக்‌ 
கேட்டு, அவற்றைப்‌ புரிந்துகொள்ள 
வேண்டும்‌. நாம்‌ தேவனுடைய 
சத்தியத்தைப்‌ புரிந்துகொள்ள 
வேண்டுபென்றால்‌, அவருடைய 
வார்த்தைகளை குவனபாய்க்‌ 
கேட்கவேண்டும்‌. அவற்றை நம்முடைய 
வதில்‌ பதியவைக்கவேண்டும்‌. 


தேவனுடைய வார்த்தைகளை நம்முடைய 
இருதயத்தில்‌ இரனிக்கேண்டும்‌. ட. 


தேவனை இடியை 
செய்கிறார்‌. அவரே மின்னலை 
புறப்பபப்பண்ணுகிறார்‌.  இடிமின்மீதும்‌ 
மின்னலின்மீதும்‌ தேவன்‌ வைத்திருக்கிற 
ஆளுகையை  எலிகூ  போபுவிடம்‌ 
சொல்லுகிறார்‌. தேவன்‌ வானத்தின்‌ 
கீழெங்கும்‌ அந்தத்‌ தொனியையும்‌, 
பூமியின்‌ கடையாந்தரங்கள்மேல்‌ அதின்‌ 
மின்னவையும்‌ செல்லவிடுகிறார்‌ 
(யோபு 37:3. இடியும்‌ மின்னலும்‌ 
எதேச்சையாக, தானாகவே 
தோன்றிவிடவில்லை. அவை இரண்டும்‌ 
தங்களுக்குச்‌ சித்தமானபடி, தங்களுடைய 
சுயமுயற்சியினால்‌ உண்டாவதில்லை, 
அவற்றை ஆளுகை செய்வதற்கு க 
வல்லமையுமிலலை என்று 
நினைக்கக்கூடாது. தேவனே இ 
மின்னவைம்‌ ஆளுகை செய்கிறார்‌. 
தேவனுடைய சித்தத்தின்‌ பிரகாரமாகவே 
இடியும்‌ மின்னலும்‌ உண்டாகிறது. 


முழங்கச்‌ 





ழ்‌ நவள 
யாய 


தேவனுடைய சத்தம்‌ து 
அதை தவிர்க்க முடியாது (யோபு 37:4). 
நாம்‌ பூமியிலிருந்தாலும்‌ தேவனுடைய 
சத்தத்தை நம்மால்‌ கேட்க முடியும்‌. 
தேவன்‌ தூரத்திலிருந்து 

அவர்‌ சத்தமாய்‌ 

தம்முடைய மகத்துவத்தின்‌ 
குமுறப்பண்ணுகிறார்‌. 


வானத்தில்‌ 
உண்டாகும்போது, 
வானமண்டலம்‌ 
கேட்கப்படுகிறது இடியின்‌ 
சத்தத்தை தூரத்திலிருக்கிறவர்களும்‌, 
அருகாமையிலிருக்கிறவர்களும்‌ 
கேட்கிறார்கள்‌. வானத்தின்‌ கீழெங்கும்‌ 
இடியின்‌ தொனி கேட்கப்படுகிறது. 
மின்னல்‌ பூமியின்‌ கடையாந்தரங்கள்‌ 
வரையிலும்‌ செல்லுகிறது. முதலாவது. 
மின்னலும்‌. அதைத்‌ தொடர்ந்து இடியின்‌. 
ஓசையும்‌. உண்டாகும்‌. தேவன்‌ 
பின்னலை செல்லவிட்ட பின்பு, இடியின்‌ 
சத்தத்தைக்‌ குமுறப்பண்ணுகிறார்‌. 

எலிகூ இடியைப்பற்றிச்‌ 
சொல்லும்போது, “அது தேவனுடைய 
மகத்துவத்தின்‌ சத்தம்‌" என்று 
சொல்லுகிறார்‌. இடியோசை தேவனுடைய 
மகத்துவத்தை அறிக்கை செய்கிறது. 
தேவனுடைய வல்லமைக்கும்‌, 
மாட்சிமைக்கும்‌ இடியின்‌ பெருந்தொனி 
சாட்சியாயிருக்கிறது இடியையும்‌ 
மின்னலையும்‌ தொடர்ந்து மழை பெய்யும்‌ 
சில சமயங்களில்‌ பெருழையும்‌ வேறு சில 
சமயங்களில்‌ தூறலும்‌ பெய்யும்‌ 
இவையெல்லாம்‌ தேவனுடைய சித்தத்தின்‌ 
பிரகாரமாய்ப்‌ பெய்கிறது. மழை 
எப்படிப்பட்டதாகயிருந்தாலும்‌. அது 
தேவனுடைய சித்தத்தின்‌ பிரகாரமாய்‌, 
துளிதுளியாகவே பெய்யும்‌. 


இடிமுழக்கம்‌ 
இடியோசை 
முழுவதிலும்‌ 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தேவனுடைய தெய்வீக பராமரிப்புக்கு 
நாம்‌ எதிர்த்து நிற்கக்கூடாது. 
மின்னவையும்‌ இடியையும்‌ 
உண்டுபண்ணுகிறவர்‌ சர்வவல்லமையுள்ள 
தேவன்‌. அவருடைய வல்லமைக்கு 
முன்பாக நம்முடைய வல்லமையும்‌, 
பெலனும்‌ பிரயோஜனமற்றவை. தேவனே 
பெரியவர்‌. அவரே மகியையும்‌, 
மகத்துவமும்‌ மாட்சிமையுமுள்ளவர்‌. தேவன்‌ 
தம்முடைய சத்தத்தை இடியின்‌ 
சத்தத்தைப்‌ போல குமுறப்பண்ணுகிறார்‌. 
தேவனும்‌ பெரியவர்‌. அவருடைய சத்தமும்‌ 
பெரியது. சாதாரண மனுஷராகிய நாம்‌ 
தேவனுக்கு முன்பாக நம்மைத்‌ 
தாழ்த்தவேண்டும்‌. தேவனுடைய 
மகத்துவத்தை நினைவுகூர்ந்து. அவரை 
பயபக்‌; பா( ராதனை 
செய்யவேண்டும்‌. ப்பது 

தேவன்‌ சத்தத்தை 
ஆச்சரியமான விதமாய்‌ 
குமுறப்பண்ணுகிறார்‌. தேவன்‌ பெரியவர்‌. 
அவருடைய கிரியைகளும்‌ பெரியவை. 
தேவன்‌ தம்முடைய சர்வஞானத்தினால்‌, 
தம்முடைய சித்தத்தின்‌ பிரகாரம்‌. 
தமக்குப்‌ பிரியமான கிரியைகளை 
நடப்பிக்கிறார்‌. தேவனுடைய ஞானம்‌ 
அநந்தமானது. அவரே 
சர்வஞானமுள்ளவர்‌. மனுஷருடைய 
ஞானம்‌ குறைவுள்ளது. தேவன்‌ செய்கிற 
பெரிய காரியங்களை மனுஷரால்‌ 
கிரகிக்கமுடியாது. நாம்‌ கிரகிக்கக்கூடாத 
பெரிய காரியங்களை தேவன்‌ செய்கிறார்‌ 
(யோபு 37:5). 


தம்முடைய 


உறைந்த மழை 
யோபு 87 : 6-8 


அவர்‌ உறைந்த 

கல்மழையையும்‌, 

வல்லமையின்‌: 

பார்த்து: 

பூமியின்மேல்‌ பெய்யுங்களன்‌ என்று 
கட்டனையிடுகிறார்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


யோபு 87:7. தாம்‌ உண்டாக்கின சகல்‌ 
மனுஷரும்‌ தம்மை அறியும்பாடிக்கு, அவர்‌ 
சகல்‌ மனுஷருடைய கையையும்‌ 
முத்திரித்துப்போடுகிறார்‌. 


யோபு 27:8. அப்பொழுது 
காட்டுமிருங்கன்‌ தங்கள்‌ குல; 
புகுந்து, தங்கள்‌ கெபிகளில்‌ தங்கும்‌. 


தேவனுடைய சித்தத்தின்‌ பிரகாரமாய்‌ 
சீதோஷ்ண நிலையில்‌ மாற்றமுண்டாகிறது. 
கோடைகாலமும்‌, குளிர்காலமும்‌, 
மழைகாலமும்‌ தேவனுடைய திட்டத்தின்‌ 
பிரகாரமாய்‌ மாறி மாறி வருகிறது. 
சீதோஷ்ண நிலமை மாறுவதை 
நம்முடைய கண்களால்‌ பிரத்தியட்சமாய்ப்‌ 
பார்க்கிறோம்‌. ஆனாலும்‌ சீதோஷ்ண 
நிலையின்‌ மாற்றத்திற்கும்‌ தேவனுடைய 
சித்தத்திற்கும்‌ இடையிலுள்ள தொடர்பை 
நாம்‌ அதிகமாய்ச்‌ சிந்தித்துப்‌ 
பார்ப்பதில்லை. யோபு. சீதோஷ்ண 
நிலையையும்‌, ததன்‌ மாற்றங்களையும்‌ 
ஆராய்ந்து பார்த்‌; தேவனுடைய 
நாமத்தை மகிைப்படுத்துகிறார்‌ 


இரயிலும்‌ மின்னலிலும்‌ 
தேவனுடைய மகிமை வெளிப்படுகிறது. 
அதே வேளையில்‌ நம்மைச்‌ சுற்றிலும்‌ 
நடைபெறுகிற இயற்கையான எல்லா 
காரியங்களிலும்‌ தேவனுடைய மகிமை 
வெளிப்படுகிறது. சீதோஷ்ண நிலையின்‌ 
மாற்றங்களில்‌, , நாம்‌ தேவனுடைய 
சர்வவல்லபையைக்‌ காணமுடியும்‌. 


தேவன்‌ உறைந்த மழையயயும்‌, 
கல்மழையையும்‌ தம்முடைய வல்லமையின்‌: 
பெருமழையையும்‌ பார்த்து: “பூரியின்மேல்‌. 
பெய்யுங்கள்‌” என்று கட்டளையிடுகிறார்‌ 
(யோபு 37:6). தேவன்‌ சொல்ல ஆகும்‌. 
அவர்‌ கட்டளையிடும்போது, 


வெளிச்சமுண்டாயிற்று. 
வார்த்தை 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


“பூமியின்மேல்‌ 
க்‌்‌ 
கட்டளையிடும்போது, அவருடைய 
கட்டளையின்‌ பிரகாரம்‌ பூமியின்மேல்‌ 
உறைந்த மழை பெய்யும்‌. 


உறைந்த 
என்று 


பழை 


தேவன்‌ 


தேவனைப்‌ பொறுத்தவரையிலும்‌ 
சொல்லுவதும்‌ செய்வதும்‌ வெவ்வேறு 
காரியங்களல்ல. தேவனுக்கு இரண்டும்‌ 
ஒன்றுதான்‌. அவர்‌ செய்வதை 
சொல்லுகிறார்‌. சொல்லுவதை செய்கிறார்‌. 
மனுஷனுக்கோ சொல்லுவதும்‌ செய்வதும்‌ 
இரண்டு வெவ்வேறு காரியங்கள்‌. நாம்‌ 
சொல்லுகிற எல்லாவற்றையும்‌ நம்மால்‌ 
செய்ய முடியவில்லை. அதே வேளையில்‌, 
நாம்‌ செய்கிற எல்லா காரியங்களையும்‌, 
நம்மால்‌ சொல்லவும்‌ முடியவில்லை. 


தேவன்‌ கட்டளையிடும்போது, 
அவருடைய வார்த்தையின்‌ பிரகாரமாய்‌, 
இந்தப்‌ பூமியின்மேல்‌ பெருமையோ, 
சிறுமழையோ, உறைந்த மழையோ, 
கல்மழையோ பெய்யும்‌. பூமியின்மீது 
மழை பெய்யும்போது பூமி நனைகிறது. 
பூமியிலுள்ள வறட்சி நீங்கி, செழிப்பு 
உண்டாகிறது. தேவன்‌ தம்முடைய 
தெய்வீக பராஸரிப்பினால்‌ நமக்கு மழையை 
கட்டளையிடுகிறார்‌. விவசாய நிலங்கள்‌ 
குளிர்ச்சியாகிறது. விவாசயத்திற்குத்‌ 
தேவையான தண்ணீர்‌ கிடைக்கிறது. 
பயிர்கள்‌ வளருகிறது. தானியங்கள்‌ 
அறுவடைக்கு ஆயத்தமாயிருக்கிறது. 


வானத்திலிருந்து பூமியின்‌ மேல்‌ 
மழை பெய்வதினால்‌, மனுஷருடைய 
தாகத்தை தணிப்பதற்கு போதுமான 
தண்ணீர்‌ கிடைக்கிறது. 
தூரதேசங்களுக்கு பிரயாணம்‌ 
செய்கிறவர்கள்‌ தண்ணீரில்லாமல்‌ 
களைப்படைந்து போவார்கள்‌. 
தேவனுடைய கட்டளையின்‌ பிரகாரம்‌ 
பெய்கிற மழை பிரயாணம்‌ 
செய்கிறவர்களுக்கு தண்ணீரைக்‌ 
கொடுக்கிறது. விவசாயம்‌ 
செய்கிறவர்களும்‌ பிரயாணம்‌ 
பண்ணுகிறவர்களும்‌ தேவனுடைய 
தெய்வீக  பராஸரிப்புக்காக அவரை 
நன்றியோடு துதிக்கவேண்டும்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


வானத்திலிருந்து பெருமழை 
பெய்யும்போது, நமக்கு சந்தோஷமாகவும்‌ 
இருக்கலாம்‌. வருத்தமாகவும்‌ இருக்கலாம்‌. 
பெருமழையினால்‌ போழிவு உண்டாகலாம்‌. 
உயிர்ச்சேதமும்‌ ஏற்படலாம்‌. மழையை 
எந்த அளவுக்கு பெய்யச்‌ செய்யவேண்டும்‌ 
என்பதை தேவனே 
தீர்மானம்பண்ணுகிறார்‌. நாம்‌ தேவனுக்கு 
ஆலோசனை சொல்லக்கூடாது. 
பூமியின்மீது பெருமழை பெய்தாலும்‌, 
சிறுமழை பெய்தாலும்‌. நாம்‌ தேவனுடைய 
சித்தத்தை ஏற்றுக்கொண்டு, அவருடைய 
தெய்வீக பராமரிப்புக்காக ருக்‌ 
ரன டம கக்கல்‌ 


தேவனுடைய பராமரிப்புக்கு 
விரோதமாக அவரோடு வழக்காட 
நினைப்பது நம்முடைய மதியீனம்‌. மழை 
அதிகமாகயிருக்கும்போது. _ நாம்‌ மழை 
வெள்ளத்தில்‌ _ சிக்கிக்கொள்ளாதவாறு 
பாதுகாப்பான இடங்களில்‌ தங்கவேண்டும்‌ 
பெருமழை பெய்யும்போது, 
காட்டுமிருகங்கள்‌ தங்கள்‌ குகைகளில்‌ 
குந்து, _ தங்கள்‌ கெபிகளில்‌ தங்கும்‌ 

பு 37:8) 

தாம்‌ உண்டாக்கின சகல மனுஷரும்‌ 
தம்மை அறியவேண்டுமென்று தேவன்‌ 
சித்தங்கொண்டிருக்கிறார்‌. இதற்காக 
தேவன்‌ சகல மனுஷருடைய பப்‌ 
முத்திரித்துப்போடுகிறார்‌ (யோபு 
பெருமழை ம்‌ 
பெருவெள்ளத்தில்‌ 
பண்ணமுடியாது. அதுபோலவே உறைந்த 
மழையும்‌, கல்மழையும்‌ பெய்யும்போது, 
நம்மால்‌ பிரயாணம்‌ மேற்கொள்ள 
முடியாது. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில்‌, 
நம்முடைய அன்றாட லகளை 
கவனியாமல்‌, ஓய்வெடுத்து, தேவனுடைய 
கிரியையை தியானித்துப்‌ பார்க்கவேண்டும்‌. 
தேவனுடைய மகத்துவமான கிரியைகளை 

அரை 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


காட்டுமிருகங்கள்‌ 
குகைகளில்‌. புகுந்து, கெபிகளில்‌ 
தங்குவதுபோல, நாமும்‌ நம்முடைய 
வீடுகளில்‌ தங்கியிருக்கவேண்டும்‌. 
வீட்டிலிருக்கும்போது நம்மிடத்தில்‌ 
வேதாகமம்‌ இருக்கவேண்டும்‌. நம்முடைய 
முழங்கால்கள்‌ தேவனுடைய சமுகத்தில்‌ 
முடங்கியிருக்கவேண்டும்‌. தேவன்‌ 
மனுஷருக்கு காட்டுமிருகங்களைவிட 
அதிகமான ஞானத்தையும்‌ அறிவையும்‌ 
கொடுத்திருக்கிறார்‌. தேவன்‌ 
கொடுத்திருக்கிற ஞானத்தையும்‌ 
வையும்‌ நமக்கு பிரயோஜனமுண்டாக 
பன்படுத்தக்கொளலேண்டும்‌ ட. 


தங்கள்‌ 


சூறாவளி 
யோபு 87 : 9 


யோபு 278. தெற்கேயிருத்து 
சூறாவனியும்‌, வடகாற்றினால்‌ குவிரும்‌ 
வரும்‌. 


காற்று வெவ்வேறு திசையிலிருந்து 

வீசுகிறது. தெற்கேயிருந்து சூறாவளியும்‌, 
வடகாற்றினால்‌ குளிரும்‌ வரும்‌. காற்றின்‌ 
திசைகள்‌ மாறும்போது. 
வேகமும்‌ மாறும்‌. 

வரும்‌ 

“மறைவிடங்களிலிருந்து 

என்று வேதபண்டிதர்கள்‌ 
வியாக்கியானம்‌ சொல்லுகிறார்கள்‌. 
சூறாவளி எல்லா திசைகளிலும்‌ சுற்றிச்‌ 
சுற்றி வீசும்‌. சூறாவளிக்காற்று சுழன்று 
ஆக்கும்‌. சூறாவளி எந்தத்‌ 
திசையிலிருந்து வருகிறது என்பதை 
திட்டமாய்ச்‌ சொல்லுவது கடினம்‌. 
ஆகையினால்‌ இது மறைவிடத்தலிரந்து 
வ என்‌, பண்டிதர்கள்‌ 
ட அ. 





ழ்‌ நள 
யாய 


தெற்கு திசையிலிருந்து தென்றல்‌ 
காற்று வீசும்‌ என்று  எலிகூ 
சொல்லுகிறார்‌. தென்றலினால்‌ தேவன்‌ 
பூமியை அமையப்பண்ணுகிறார்‌ 
(யோபு 3747). தெற்கேயிருந்து சூறாவளி 
வீசினாலும்‌, அது குளிரை 
உஷ்ணமாக்கும்‌ சூறாவளிக்காற்று அதிக 
சேதத்தை உண்டுபண்ணாமல்‌ 
அமைதியாக வீசும்‌. தேவனே சூறாவளி 
காற்றை வீசச்செய்கிறவர்‌. அது எந்தத்‌ 
திசையிலிருந்து வீசுகிறது என்பதைக்கூட 
மனுஷரால்‌ அறிந்துகொள்ள முடியாது. 
மனுஷருடைய ஞானம்‌ குறைவுள்ளது. 
குறைவுள்ள மனுஷனால்‌. 
சர்வஞானமுள்ள தேவனுடைய 
சித்தத்தையும்‌, ஆலோசனையையும்‌, 
கிரியையையும்‌, பராமிப்பையும்‌ 
புரிந்துகொள்ள முடியாது 


குளிர்‌ 
யோபு 37 : 10 


யோபு 3710. தம்முடைய 
சுவாகத்தினால்‌ தேவன்‌ குளிரைக்‌ 
கொடுக்கிறார்‌; அப்பொழுது ஜலத்தின்‌ 
மேற்பரப்பானது உறைத்துபோம்‌. 


வடகாற்றினால்‌ குளிர்‌ வரும்‌ என்று 
எலிகூ சொன்னார்‌. இப்போது குளிர்‌ 
எப்படி உண்டாகிறது என்பதை எலிகூ 
விவரிக்கிறார்‌. தேவன்‌ தம்முடைய 
சுவாசத்தினால்‌ குளிரைக்‌ கொடுக்கிறார்‌ 


என்றும்‌ வேதபண்டிதர்கள்‌ பொருள்‌ 
சொல்லுகிறார்கள்‌. காற்று தேவனுடைய 


சுவாசமாகவும்‌, டி அவருடைய 
ஒசையாகவும்‌ இருக்கிறது 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பூமியின்‌ வடதிசை குளிர்பிரதேசம்‌. 
அந்தத்‌ திசையிலிருந்து வீசும்‌ காற்று 
குனர்காற்றாகபிருக்கிறது. குளிர்காற்று 
ஜலத்தின்மீது வீசும்போது, ஜலத்தின்‌ 
மேற்பரப்பானது உறைந்துபோகிறது. ஜலம்‌ 
உறைவதும்‌ தேவனுடைய திரியை, 
தேவனுடைய வல்லமையினாலேயே 
குளிர்காற்று ஜலத்தின்‌ மேற்பரப்பை 
உறையவைக்கிறது. இது தேவனுடைய 
வல்லமைக்‌ எ காட 2) 
கன்ன கக்கம்‌ 


மேகம்‌ 
யோபு 87: 11-13 


யோபு 3701. அவர்‌ நீர்த்துனிகனை 
மேகத்தில்‌ ஏற்றி, மின்னலினால்‌ 
மேகத்தைச்‌ சிதறப்பண்ணுகிறார்‌. 


யோபு 37:12. அவர்‌ அவைகளுக்குக்‌ 
கட்டனையிடுகிற யாவையும்‌, அவைகள்‌ 
பூச்சக்கரத்தில்‌ நடப்பிக்கும்படி, அவர்‌ 
அவைகளைத்‌ தம்முடைய ஞான 
ஆலோசனைகவின்படியே சுற்றித்‌ 
திரியப்பண்ணுகிறார்‌. 


யோபு 3718. ஒன்றில்‌ 
தண்டனையாகவும்‌, ஒன்றில்‌ தம்முடைய 
பூமிக்கு உபயோகமாகவும்‌, ஒன்றில்‌ 
கிருபையாகவும்‌, அவைகளை 
வரப்பண்ணுகிறார்‌. 


எலிகூ மூன்று 
மேகங்களைப்பற்றிச்‌ 
அவையாவன : 1.  நீர்த்துளிகளுள்ள. 
மேகம்‌. 2 பட்‌ மேகம்‌. 3 
சுற்றித்திரிகிற மேக! 


வகையான 
சொல்லுகிறார்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


தேவன்‌: நீர்த்துளிகளை மேகத்தில்‌ 
ஏற்றுகிறார்‌. அவர்‌ மின்னலினால்‌. 
மேகத்தைத்‌ சிதறப்பண்ணுகிறார்‌. 
தேவனுடைய சித்தத்தின்‌ பிரகாரமாக, 
வானத்திலுள்ள நீர்த்துளிகள்‌, பூரியின்மீது 
மழையாகப்‌ பெய்கிறது. 
தீர்மானித்திருக்கிற 
பிரகாரமாகவே மழை பெய்யும்‌. அதுவும்‌ 
தேவனுக்குச்‌ சித்தமான வேளையில்‌ 
மாத்திரமே பெய்யும்‌. தேவன்‌ நம்முடைய 
நன்மைக்காகவே மழையைக்‌ 
கொடுக்கிறார்‌. 


நீர்த்துளிகளுள்ள மேகங்களில்‌ நீர்‌ 
நிரம்பியிருக்கும்‌. வானத்தில்‌ பிரகாசமாக 
தெரிகிற மேகமும்‌ உண்டு. ஆனால்‌ 
அதில்‌ நீர்த்துளிகள்‌ இருக்காது. 
தேவனோ நீர்த்துளிகளில்லாத, 
காய்ந்துபோன மேகத்தை, மின்னலினால்‌ 
சிதறப்பண்ணுகிறார்‌ அவை ஒரே 
இடத்தில்‌ தங்கியிராமல்‌ சிதறிப்போகும்‌. 
இந்த மேகம்‌ தவிர, வானத்திலே. 
சுற்றித்திரிகிற மேகமும்‌ உண்டு. இந்த 
மேகத்தில்‌ நீர்த்துளிகள்‌ அதிகமாயிராது. 
இது கனமழையைப்‌ பெய்யாது. 
இப்படிப்பட்ட மேகம்‌ சாரல்‌ மழையைப்‌ 
பெய்யப்பண்ணும்‌. இந்த மேகமும்‌ ஒரே 
இடத்தில்‌ தங்கியிராமல்‌, ஒவ்வொரு 
இடமாக சுற்றித்திரியும்‌. தான்‌ போகும்‌ 
இடத்திலெல்லாம்‌, இந்த மேகம்‌ சாரல்‌ 
மழையைக்‌ கொடுக்கும்‌ 

தேவனுடைய 
பிரகாரமாகவே 
பூமியில்‌ 
தேவனுடைய 


கட்டளையின்‌ 
வானத்திலுள்‌ மேகம்‌ 
மழையாகப்‌ பெய்கிறது. 
லோசனையின்‌ 
பிரகாரமாகவே மேகம்‌ சுற்றித்திரிகிறது. 
எலிகூ இதைப்பற்றிச்‌ சொல்லும்போது, 
“தேவன்‌ அவைகளுக்குக்‌ கட்டளையிடுகிற 


(யோபு 3712 என்று சொல்லுகிறார்‌. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பூமியின்மீது 
பெய்யும்போது, அதனால்‌ 
நன்மையும்‌ உண்டாகிறது, தீமையும்‌ 
உண்டாகிறது. மழை நமக்கு 
பிரயோஜனமாயிருக்கவேண்டுமா, அல்லது 
நமக்கு அழிவைக்‌ கொடுக்கவேண்டுமா 
தேவனே தீர்மானம்‌ 
நமக்கு தம்முடைய 
காண்பிக்கவேண்டுமா 
கோபத்தைக்‌ காண்பிக்க 
வேண்டுமா என்பதையும்‌ 
தீர்மானிக்கிறார்‌. கிருபையும்‌ கோபமும்‌ 
தேவனுடைய சித்தத்தின்‌ பிரகாரமாய்‌ 
வெளிப்படும்‌ நன்மையும்‌ அழிவும்‌ 
தேவனுடைய திட்டத்தின்‌ பிரகாரமாய்‌ 
உண்டாகும்‌. 


தேவன்‌ இந்தப்‌ பூரியின்மீது, 
மழையை அனுப்பும்போது, “ஒன்றில்‌ 
தண்டனையாகவும்‌ ஒன்றில்‌ தம்முடைய 
பூமிக்கு உபயோகமாகவும்‌, ஒன்றில்‌ 
கிருபையாகவும்‌, அவைகளை 
வரப்பண்ணுகிறார்‌' (யோபு 3743) என்று 
எலிகூ சொல்லுகிறார்‌. தேவன்‌ மழையை 
திட்டம்பண்ணுகிறார்‌. தேவனுடைய 
திட்டத்தை மனுஷரால்‌ புரிந்துகொள்ள 
முடியாது. தேவன்‌ தம்முடைய மேகத்தின்‌ 
மின்னலை பிரகாசிக்கப்பண்ணுகிறார்‌. 
அவர்‌ அதைப்‌ பிரகாசிக்கப்பண்ணும்‌ 


விதத்தையும்‌ மனுஷரால்‌ 
அறிந்துகொள்ள முடியாது. 


தேவன்‌ பூரண ஞானமுன்ளவர்‌ 
யோபு 87 : 14-17 


பெருமழை 
மனுஷருக்கு 


யோபு 37:14. யோயபே, இதற்குச்‌ 
செவிகொடும்‌; தரித்துதின்று 
தேவனுடைய ஆச்சரியமான 


கிரியைகனைத்‌ தியானித்துப்‌ பாரும்‌. 


யோபு 37:15. தேவன்‌ அவைகளைத்‌ 
திட்டம்பண்ணி, தம்முடைய மேகத்தின்‌ 
மின்னலைப்‌ யிரகாசிக்கப்பண்ணும்‌. 
விதத்தை அறின்ரோ?' 





ழ்‌ நவள 
யாய 


யோபு 87:16. மேகங்கள்‌ தொரங்கும்படி 
வைக்கும்‌. 'திறையையும்‌, பூரண 
ஞானமுன்னவரின்‌ அற்புதமான 
செய்கைகளையும்‌, 


யோபு 87:17. தென்றலினால்‌ அவர்‌ 
அமையப்பண்ணும்போது, 


எலி. இதுவரையிலும்‌ தன்னுடைய 
கருத்துக்களை பொதுவாகச்‌ சொன்னார்‌. 
இப்போது அவர்‌ யோபுவிடம்‌ நேரடியாகப்‌ 
பேசுகிறார்‌ தான்‌ இதுவரையிலும்‌ 
சொன்ன கருத்துக்கள்‌  யோபுவுக்கு 
விசேஷமாய்ச்‌ சொல்லப்பட்டவை என்றும்‌. 
யோபு அதற்கு செவிகொடுக்கவேண்டும்‌ 
என்றும்‌ எலிகூ.ஆ. விரும்புகிறார்‌. “யோபே, 
இதற்குச்‌ செளிகொடும்‌: தரித்துநின்று 
தேவனுடைய ஆச்சரியமான 
கிரியைகளைத்‌ தியானித்துப்‌ பாரும்‌” 
(யோபு 3744) என்று எலிக. யோபுவிடம்‌ 
கேட்டுக்கொள்கிறார்‌. 


யோபு தேவனுக்கு முன்பாக 
தன்னை உயர்த்தக்கூடாது. அவர்‌ 
தன்னைத்தானே நீதிமான்‌ என்று 
பெருமையாய்‌ நினைக்கவும்‌ கூடாது 
யோபு தன்னை தேவனுக்கு முன்பாக 
தாழ்த்தவேண்டும்‌ என்பதற்காக, எலிகூ 
அவருக்கு அநேக புத்திமதிகளைச்‌ 
சொல்லுகிறார்‌. 


நம்மைச்‌ சுற்றிலுமுள்ள இயற்கையில்‌ 
ஏராளமான சம்பவங்கள்‌ நடைபெறுகிறது. 
அவற்றிற்கான 
அறிந்து 
இயற்கையில்‌ நடைபெறுகிற காரியங்கள்‌, 
ஏன்‌ அல்வாறு நடைபெறுகிறது 
என்பதையும்‌ மனுஷரால்‌ புரிந்துகொள்ள 
முடியவில்லை. தேவனுடைய 
கிரியைகளெல்லம்‌  ஆச்சரியமானவை 
யோபு அதைத்‌ தியானித்துப்‌ பார்க்க 
வேண்டும்‌. தேவனைப்பற்றியும்‌, 


டய ஆச்சரியமான கிரியைகளைப்‌ 


பற்றியும்‌ தியானித்துப்‌ பார்க்காமலேயே, 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நீதிமான்‌ என்று 
சொல்லுகிறார்‌. யோபு தேவனைப்பற்றித்‌ 
தியானித்துப்‌ பார்க்கும்போதுதான்‌, 
தன்னுடைய ஞானமும்‌ நீதியும்‌ தேவனுக்கு 
முன்பாக குறைவுள்ளது என்பதை 
அவரால்‌ அறிந்துகொள்ள முடியும்‌. 


தேவனுடைய 
பரிபூரணமானது. தேவன்‌ 
சுபாவத்தில்‌. பரிபூரணமாயிருக்கிறார்‌. 
அவருடைய மகிமை பரிபூரணமானது 
அவருடைய மகத்துவமும்‌ பரிபூரணமானது, 
தேவன்‌ அறிவில்‌ பரிபூரணமுள்ளவர்‌. 
அவர்‌ சர்வஞானமுள்ளவர்‌. தம்முடைய 
ஞானத்தைப்பற்றி தேவனுக்கு மாத்திரமே 
பூரணமாய்த்‌ தெரியும்‌ 


தேவன்‌ இயற்கையில்‌ நடைபெறுகிற 
எல்லா காரியங்களையும்‌ திட்டம்‌ 
பண்ணுகிறார்‌. அவர்‌ தம்முடைய 
மேகத்தின்‌ மின்னலை பிரகாசிக்கப்‌ 
பண்ணுகிறார்‌. மின்னலின்‌ வெளிச்சத்தை 
நாம்‌ காண்கிறோம்‌. ஆனாலும்‌ தேவன்‌ 
அந்த மின்னலை எப்படி 
பிரகாசிக்கப்பண்ணுகிறார்‌ என்பது 
நமக்குத்‌ தெரியவில்லை. தேவனுடைய 
ஞானத்தையும்‌ அவருடைய கிரியையையும்‌ 
நம்மால்‌ புரிந்துகொள்ள முடியவில்லை. 


யோபு தன்னை 


ஞானம்‌ 
தம்முடைய 


தேவன்‌ 

சர்வஞானமுள்ளவராயிருப்பதினால்‌, அவர்‌ 
அறியாத காரியம்‌ எதுவுமில்லை. தேவன்‌ 
புரிந்துகொள்ளமுடியாதடி அவருக்குத்‌ 
தூரமானது எதுவுமில்லை. சகலமும்‌ 
அவருக்கு அருகாபையிலிருக்கிறது. 
நடைபெறுகிற எல்லா காரியங்களும்‌ 
தேவனுக்கு நிகழ்காலமாயிருக்கிறது. 
தேவனுக்கு மறைவானது ஒன்றுமில்லை. 
சகலமும்‌ அவருக்கு முன்பாய்‌ 
வெளியரங்கமாயிருக்கிறது. 





ழ்‌ நள 
யாய 


தேவனுடைய ஞானம்‌ 
பரிபூரணமுள்ளதாயிருக்கிறது. நம்முடைய 
ஞானமோ குறைவுள்ளது இந்த 
உலகத்திலுள்ள மனுஷர்‌ எவ்வளவு பெரிய 
ஞானியாகயிருந்தாலும்‌, அவர்‌ எவ்வளவு 
பெரிய தத்துவ மேதையாகயிருந்தாலும்‌, 
அவர்‌ தேவனுடைய வல்லமையையும்‌. 
ஞானத்தையும்‌, கிரியையையும்‌ 
அறிந்துகொள்ள முடியாத பேதையாகவே 
இருக்கிறார்‌. ல்‌ 
தன்னைத்தானே 
முடியவில்லை. நம்மைப்பற்றிய காரியங்கள்‌ 
நமக்கே இரகசியமாயிருக்கிறது. 
அப்படியிருக்கும்போது தேவனைப்பற்றிய 
காரிய ம்மால்‌ மயாய்‌ 
ர வகத இனத அட 


நாம்‌ நம்மைப்பற்றி நினைக்கும்போது, 
நம்மிடத்தில்‌ பெருமை இருக்கக்கூடாது. 
நம்முடைய ஞானம்‌. குறைவுள்ளது 
என்பதையும்‌, தேவனுக்கு முன்பாக நாம்‌ 
பேதைகளாகமிருக்கிறோம்‌ என்பதையும்‌ 
அங்கீகரிக்கவேண்டும்‌. நம்மைத்‌ 
தாழ்த்துவது நமக்கு நல்லது. தேவனுக்கு 
முன்பாக நம்மை உயர்த்துவது நமக்கு 
ஆபத்தானது. தேவனுடைய சமுகத்தில்‌ 
நம்முடைய பேதமையை அறிக்கை 
செய்யவேண்டும்‌. தங்களைத்‌ தாங்களே 
ஞானி என்று 
நினைத்துக்கொள்கிறவர்கள்‌, தங்களையே 
வஞ்சித்துக்கொள்கிறார்கள்‌. 
கிரியைகளெல்லாம்‌ 
தேவன்‌ தம்முடைய 
பிரகாரமாய்‌, தம்முடைய 
பிரகாரமாய்‌, சகல 
நடப்பிக்கிறார்‌. 
காரியங்கள்‌. 
ஞானத்தினால்‌, 
தேவனுடைய மகிமையை பூரணமாய்ப்‌ 
புரிந்துகொள்ள முடியாது. தேவனுடைய 
ச்சரியமான கிரியைகளையும்‌ நம்மால்‌ 
முழுமையாக அறிந்துகொள்ள முடியாது. 


சீதோஷ்ண நிலைகளில்‌ 
மாற்றமுண்டாவதை நாம்‌ ஆராய்ந்து 
தெரிந்துகொள்கிறோம்‌. ஆனாலும்‌ இந்த 
மாற்றம்‌ ஏன்‌ உண்டாகிறது என்பதை 
மனுஷரால்‌ புரிந்துகொள்ள முடியாது. 


தேவனுடைய 
ஆச்சரியமானவை. 
சித்தத்தின்‌ 
விருப்பத்தின்‌ 
காரியங்களையும்‌ 
இவையெல்லாம்‌ 
மனுஷனுடைய 


தெய்வீக 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தேவனே இந்த 
காரணராகயிருக்கிறார்‌. 
தம்முடைய சித்தத்தின்படி 

மாற்றத்தை உண்டுபண்ணுகிறார்‌. 
இதை ஏன்‌ செய்கிறார்‌ 
அவரிடத்தில்‌ கேட்கிற உரிமை 
மனுஷருக்கும்‌ கொடுக்கப்படவில்லை. 


மாற்றத்திற்கு 
தேவன்‌ 
இந்த 
தேவன்‌ 
என்று 
எந்த 


கிரியைகளை 
நியாயம்தீர்க்கும்‌ எந்த 
மனுஷரிடத்திலும்‌ இல்லை. 
நாம்‌ குறைபாடுள்ள 
நியாயாதிபதிகளாயிருக்கிறோம்‌ தேவனே 
நீதிபரர்‌ அவருடைய நீதியே 
பரிபூரணமானது. தேவனுடைய கிரியைகள்‌ 
நமக்கு பூரணமாய்‌ 
வெளிப்படுத்தப்படவில்ல. அவருடைய 
கிரியைகளில்‌ ஓரளவு மாத்திரமே நமக்கு 
வெளிப்ப கிறது. நாம்‌ 

கற்க அறிந்தன எல மய 


தேவன்‌ தென்றலினால்‌. 
அமயப்பண்ணுகிறார்‌. 
வஸ்திரங்கள்‌ 


தேவனுடைய 
ஞானம்‌ 


பூரியை 
யோபுவின்‌ 
உஷ்ணமாயிருக்கிறது 
இதற்கான காரணம்‌ யோபுவுக்குத்‌ 
தெரியாது. தேவன்‌ வானத்திலே 
மேகத்தை விரித்திருக்கிறார்‌. அவை கீழே 
விழுந்துவிடாதவாறு மேகத்தில்‌ 
சுற்றித்திரிகிறது. தேவன்‌ தம்முடைய 
மின்னலினால்‌ மேகத்தை 
சிதறப்பண்ணுகிறார்‌. இவையெல்லாம்‌. 
தேவனுடைய அற்புதமான செய்கைகள்‌. 
தேவன்‌ இவற்றை ஏன்‌ செய்கிறார்‌ 
என்பதற்கான காரணம்‌ மனுஷருக்குத்‌ 
தெரியாது. 


நீர்த்துளிகள்‌ இருக்கிறது. அது 
மழையாகப்‌ பெய்யும்போது, பூமியின்மீது 
துளித்துளியாக இறங்கி வருகிறது 
மேசத்திலுள்ள தண்ணீர்களெல்லாம்‌ 
மொத்தமாக பூமியின்மேல்‌ 
விழுந்துவிடுவதில்லை. அப்படி விழுந்தால்‌ 
பூமியில்‌ பெரிய சேதாரமுண்டாகும்‌. 
தேவன்‌ தம்முடைய தெய்வீக 
ஞானத்தினாலும்‌. வல்லமையினாலும்‌, 
பூமியின்மீது துளித்துளியாக மழையைப்‌ 
பெய்யப்பண்ணுகிறார்‌. 





ழ்‌ நள 
யாய 


ஆகாயமண்டலம்‌ 
கண்ணாடியைப்‌ 
கெட்டியாகயிருக்கிறது. 
வானத்திலே ஆகாமண்டலங்களை 
விரித்திருக்கிறார்‌. அவர்‌ அதை எப்படி 
விரிக்கிறார்‌ என்பது மனுஷருக்கு 
வெளிப்படுத்தப்படவில்லை. 


வார்க்கப்பட்ட 
போல 
தேவன்‌ 


எலிகூ. 
சர்வஞானத்தையும்‌, 
சொல்லுகிறார்‌ தேவனுடைய 
பரிபூரணத்தைப்பற்றிச்‌ சொல்லும்போது, 
அவர்‌ மனுஷருடைய குறைவைப்பற்றியும்‌ 
சொல்லுகிறார்‌. மனுஷனுடைய ஞானம்‌ 
குறைவுள்ளது. ஆகையினால்‌ மனுஷன்‌ 
தன்னை தேவனுக்கு ஒப்பாக 
உயர்த்தக்கூடாது. அவன்‌ தன்னைப்பற்றி 
பெருமையாய்‌ நினைக்கக்கூடாது. 
மனுஷன்‌ தேவனுக்கு முன்பாக தன்னைத்‌ 
தாழ்த்தவேண்டும்‌. 


தேவனுடைய 
சர்வல்லமையையும்‌ 


கெட்டியான ஆகாயமண்டலங்கள்‌ 
யோபு 87:18 


யோபு 2718. வார்க்கப்பட்ட 
கண்ணாடியைப்‌ போல்‌ கெட்டியான. 
ஆகாயமண்டலங்கனை நீர்‌ 
அவரோடேகூட இருந்து விரித்தீரோ? 


ஆதியிலே தேவன்‌ வானத்தையும்‌ 
பூமியையும்‌ சிருஷ்டித்தார்‌ தேவன்‌ 
இவற்றை சிருஷ்டிக்கும்போது. அவருக்கு 
யாருடைய உதவியும்‌ தேவைப்படவில்லை. 
தம்முடைய வாயின்‌ வார்த்தையினால்‌ 
தேவன்‌ எல்லாவற்றையும்‌ சிருஷ்டித்தார்‌. 
“வெளிச்சம்‌ உண்டாகக்கடவது' என்று 
தேவன்‌ சொன்னார்‌. அது அப்படியே 
ஆயிற்று. தேவனுடைய சிருஷ்டிபபின்‌ 
கிரியையில்‌, அவருக்கு உதவிசெய்ய, 
எந்த மனுஷனும்‌ அவரோடு கூடயில்லை. 


வானத்திலுள்ள 
கெட்டியானதாயிருக்கிறது. 
வார்க்கப்பட்ட 
போலிருக்கிறது. 
ஞானத்தினாலும்‌, 


ஆகாயமண்டலம்‌ 
அது 
கண்ணாடியைப்‌ 
தேவனே தம்முடைய 
தம்முடைய 
வல்லமையினாலும்‌ ஆகாயமண்டலங்களை 


வானத்திலே விரித்திருக்கிறார்‌. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


“வானங்கள்‌ தேவனுடைய மகிமையை 
வெளிப்படுத்துகிறது, ஆகாயவிரிவு 
அவருடைய கரங்களின்‌ கிரியையை 
அறிவிக்கிறது” (சங்‌ 193 யோபு 
தேவனோடு கூடயிருந்து, 
ஆகாயமண்டலங்களை  விரிக்கவில்லை. 
ஆனாலும்‌ யோபு தன்னை தேவனுக்கு 
சமமாக உயர்த்துகிறார்‌. 


தேவனுக்கு நாம்‌ செொல்லத்தக்கது 
யோபு 87 : 19,20 


யோபு 9749. அவருக்கு நாம்‌. 
கொல்லத்தக்கதை: எங்களுக்குப்‌ 
போதியும்‌; அந்தகாரத்தினிமித்தம்‌ 
முறைதப்பிப்‌ பேசுகிறோம்‌. 


யோபு 87:20. நான்‌ பேசுத்துணிந்தேன்‌ 
என்று யாதாமொருவன்‌ அவருக்கு. 
முன்பாகச்‌ சொல்லத்தகுமோ? ஒருவன்‌: 
பேசுத்துணிந்தால்‌ அவன்‌ 
விழுங்கப்பட்டுப்போவானே. 

தேவன்‌ மகிமையும்‌, 
மாட்சிமையுமுள்ளவர்‌. தேவனுடைய 
மகிமையை நாம்‌ எவ்வளவுதான்‌. 
விவரித்துச்‌ சொன்னாலும்‌, அதை 
நம்மால்‌ பூரணமாய்‌ விவரித்துச்‌ சொல்ல 
முடியாது. தேவனுடைய மகிமை நாம்‌ 
நினைப்பதற்கும்‌, விவரிப்பதற்கும்‌ 
மேலானது. எலிகூ யோபுவினிடத்தில்‌, 
அவருக்கு நான்‌ சொல்லத்தக்கதை 
எங்களுக்குப்‌ போதியும்‌' என்று 
சொல்லுகிறார்‌. யோபு தேவனிட த்தில்‌ 
வழக்காடினார்‌. தன்னுடைய நீதியை 
தேவனுடைய நீதியோடு ஒப்பிட்டுச்‌ 
சொன்னார்‌. ஆகையினால்‌ தேவனுடைய 
மகிமையை யோபுவால்‌ விவரிக்க 
முடியுமானால்‌, அதைத்‌ தங்களுக்கு 
போதிக்கவேண்டுமென்று எலிகூ 
கேட்கிறார்‌. யோபுவால்‌ 
மகிமையை முழுமையாய்‌ விவரிக்க 
முடியாது ஆனாலும்‌. யோபு 
தன்னைப்பற்றி டன்ன ட்டம்‌ 


தேவனுடைய 





ழ்‌ நயனா 
யாய 


தேவனுக்கு முன்பாக மனுஷர்கள்‌. 
குறைவுள்ளவர்கள்‌ என்பதை எலிகூ 
அங்கீகரிக்கிறார்‌. “அந்தகாரத்தினிமித்தம்‌ 
முறை தப்பிப்‌ பேசுகிறோம்‌” என்று 
தங்களுடைய பேச்சில்‌ காணப்படுகிற 
குறைபாடுகளை எலிகூ விவரிக்கிறார்‌. 
நாம்‌ அந்தகார இருளிலிருப்‌ ல்‌ 
தேவனுடைய மகிமையை நம்மால்‌ 
காணவும்‌ வில்லை, அதை 
விவரமாகச்‌ சொல்லவும்‌ முடியவில்லை. 


தேவனுடைய கிருபையினால்‌ நாம்‌ 
தேவனைப்பற்றி ஓரளவு 
தெரிந்திருக்கிறோம்‌. ஆனாலும்‌ நாம்‌ 
தேவனைப்பற்றி இன்னும்‌ முழுமையாகத்‌ 
தெரிந்துகொள்ளவில்லை. நாம்‌ 
தெரிந்துகொள்ளவேண்டியது இன்னும்‌ 
அதிகமாயிருக்கிறது. நிறைவானது 
வரும்போது, குறைவானது 
ஒழிந்துபோகும்‌. தேவனுடைய பரிபூரண 
கிருபை நமக்கு வெளிப்படும்போது. 
தேவனுக்கும்‌ நமக்கும்‌ இடையிலுள்ள 
திரை கிழிக்கப்படும்‌ அப்போது 
தேவனுடைய பூரண மகிமையை நாம்‌ 
முகமுகமாய்த்‌ தரிசிப்போம்‌ 
அதுவரையிலும்‌ தேவனைப்பற்றிய 
நம்முடைய அறிவு குறைவுள்ளதாகவே 
இருக்கும்‌. யோபு தனக்கு 
தேவனைப்பற்றி எல்லாம்‌ தெரியும்‌ என்று 


நினைத்து, தேவனுக்கு முன்பாக, 
தன்னை உயர்த்திக்‌ காண்பிக்கக்கூடாது. 


தேவன்‌ தம்மைப்பற்றி யோபுவுக்கு. 
முழுமையாக வெளிப்படுத்தும்போது. 
யோபு தன்னுடைய குறைவான 
ஞானத்தை நினைத்து வெட்கப்படுவார்‌. 
தேவனைப்பற்றி தனக்கு முழுமையாய்த்‌ 
தெரியாமலேயே தன்னை தேவனோடு 
ஒப்பிட்டுப்‌ பேசியதற்காக யோபு 
வருத்தப்படுவார்‌. தேவனைப்பற்றி நாம்‌ 
எவ்வளவு அதிகமாகவேண்டுமானாலும்‌ 
பேசலாம்‌. ம்‌ 
வார்த்தைகளெல்லாம்‌. 
புகழுவதாகவும்‌, 
மகிமைப்படுத்துவதாகவும்‌ 
வேண்டும்‌. நாம்‌ தேவனை எவ்வளவுதான்‌. 
மகிமைப்படுத்தினாலும்‌, நம்மால்‌ அவரை 
முழுமையாய்‌ மகிமைப்படுத்த முடியாது. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தேவனைப்பற்றிய நம்முடைய அறிவும்‌ 
குறைவுள்ளது. அவரை மகிபைப்படுத்தும்‌ 
வார்த்தைகளும்‌ குறைவுள்ளது. 

யாராலும்‌ 
அவருடைய 
நம்முடைய 
அவருடைய 


தேவனுக்கு முன்பாக 
துணிவாக நிற்கழுடியாது. 
பரிசுத்தத்திற்கு முன்பாக 
பரிசுத்தம்‌ ஒன்றுமேயில்லை. 
நீதிக்கு முன்பாக நம்முடைய நீதி 
நிமிர்ந்து நிற்கமுடியாது. எலிசூ. இதை 
நினைவுகூர்ந்து, “நான்‌ பேசத்துணிந்தேன்‌ 
என்று யாதாமொருவன்‌ அவருக்கு 
முன்பாக சொல்லத்தகுமோ” என்று 
கேட்கிறார்‌. மெய்யாகவே தேவனுக்கு 
முன்பாக யாரும்‌ பேசத்துணியக்கூடாது. 
யாரும்‌ தேவனுக்கு முன்பாக தங்களை 
உயர்த்தவும்‌ கூடாது. நாம்‌ தேவனுக்கு 
முன்பாக வரும்போது, நம்மிடத்தில்‌ 
பெருமையோ, நம்மைப்பற்றிய உயர்வான 
சிந்தனைகளோ இருக்கக்கூடாது. 
நம்முடைய இருதயத்தில்‌ 
தேவனைப்பற்றிய பயமும்‌ பக்தியுமே 
நிங்ியிருகவேண்டும்‌ ட 2 


யாராவது ஒருவன்‌ 
முன்பாக, தன்னைப்பற்றி 
பேசத்துணிந்தால்‌, அவன்‌ 
விழுங்கப்பட்டுப்போவான்‌ என்று எலிகூ. 
சொல்லுகிறார்‌. தன்னை உயர்த்துகிறவன்‌ 
வாழ்வடையமாட்டான்‌. தேவனுக்கு 
முன்பாக தன்னைத்‌ தாழ்த்துகிறவனோ 
தேவனுடைய இரக்கத்தைப்‌ 
பெற்றுக்கொள்வான்‌. தேவன்‌ நம்மீது 
அன்பாகவும்‌. கிருபையாகவும்‌, 
இரக்கமாகவும்‌, மனதுருக்கமாகவும்‌ 
இருக்கிறார்‌. இதற்காக நாம்‌ தேவனை 
செய்துவிடக்கூடாது 
அன்புள்ளவராகயிருந்தாலும்‌, 
மகிமையுள்ளவராகவும்‌, 
மகத்துவமுள்ளவராகவும்‌ இருக்கிறார்‌ 
என்பதை நாம்‌ மறந்துவிடக்கூடாது. 
தேவன்‌ நம்மீது அன்பாகயிருப்பது 
அவருடைய கிருபை நாம்‌ 
தேவகிருபையை அசட்டை 
செய்துவிடக்கூடாது. நம்முடைய 
இருதயத்தில்‌ டப்‌ 


எப்போதும்‌ 
ப்டிமிருக்கவேண்டும்‌ 


தேவனுக்கு 
உயர்வாகப்‌ 





jE 

TT 

தேவன்‌ மகாநீதிபரர்‌ 
யோபு 87 : 21-24 


யோபு 87:21. இப்போதும்‌ காற்று வீசி 
ஆகாயமண்டலங்களிலூன்ன மப்பு 
நீங்கப்பண்ணியிருக்கிற சமயத்தில்‌ 
வடக்கேயிருத்து பொன்‌ மயமான காத்தி. 
வருகிறபோது, 


யோபு 37:22, ஆகாயமண்டலத்திலே. 
யிரகாசிக்கிற சூரியனை முதலாய்‌. 
ஒருவரும்‌ நோக்கிப்‌ பார்க்கக்கூடாதே; 
தேவனிடத்திலோ பயங்கரமான 
மகத்துவமுண்டு. 


யோபு 87:28. சர்வவல்லவரை ல்‌ 
கண்டுபிடிக்கக்கூடாதூ; 

வல்லமையிலும்‌ திணவத்தலு்‌ 
பெருத்தவர்‌; அவர்‌ மகா தீதிபரர்‌; அவர்‌ 
ஓடுக்கமாட்டார்‌. 


யோபு 37:24. ஆகையால்‌ மனுஷர்‌ 
அவருக்குப்‌ பயப்படவேண்டும்‌; தங்கள்‌ 
எண்ணத்தில்‌ ஞானிகவாயிருக்கிற 
எவர்களையும்‌ அவர்‌ மதிக்கமாட்டார்‌ 
என்றான்‌. 


எலிகூ தேவனுடைய மகிமையை 
விரிவாகச்‌ சொல்லிக்கொண்டு வருகிறார்‌ 
காரிருளிலே வாசம்பண்ணுவேன்‌ என்று 
கர்த்தர்‌ சொன்னார்‌ (நாளா 6 
தேவன்‌ இருளைத்‌ தமக்கு. 
மறைவிடமாக்கினார்‌. கரும்புனல்களையும்‌. 
ஆகாயத்து கார்மேகங்களையும்‌ தம்மை 
சூழ கூடாரமாக்கினார்‌ (சங்‌ 1811). 
எலிக. மேகத்தைப்‌ பார்க்கிறார்‌. 
ஆகாயமண்டலத்தில்‌ காற்று வீசுகிறது. 
அதன்‌ அடிப்பாகத்தில்‌ பெருங்காற்று 
வீசுகிறது வடக்கேயிருந்து 
பொன்மயமான காந்தி வருகிறது. 
தெற்கேயிருந்து றாவளியும்‌, 
வடகாற்றினால்‌. குளிரும்‌ வருகிறது. 


வானத்திலுள்ள 
காரிருளாயிருக்கிறது அது. 
இடைவெளியில்லாமல்‌. 
கரியமேகமாகயிருக்கிறது. மேகத்தின்‌ 
மப்பும்‌ மந்தாரமும்‌ நீங்கியிருக்கும்போது, 
சூரியஒளியின்‌ வெளிச்சம்‌ நமக்குத்‌ 
தெளிவாகத்‌ தெரியும்‌. அந்த 


மேகம்‌ 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


வெளிச்சத்தை 
வெளிச்சம்‌ 
தெரியாது. 


எலிகூ இப்போது வடக்கு திசையில்‌ 
பார்க்கிறார்‌. அங்கு காரிருள்‌ இல்லை. 
கரியமேகமும்‌ இல்லை. ஆகையினால்‌ 
சூரியனின்‌ வெளிச்சம்‌ வடதிசையில்‌ 
தெளிவாகத்‌ தெரிகிறது 
வடக்கேயிருந்து பொன்மயமான காந்தி 
வருகிறது. வானத்தில்‌ மேகம்‌. 
சூழ்ந்திருந்தாலும்‌, அதன்மீது காற்று 
வீசும்போது, அந்த மேகம்‌ 
கலைந்துபோகும்‌. அதுவரையிலும்‌ 


மறைவாகமிருந்த சூரியனின்‌ பிரகாசம்‌, 
இப்போது தெளிவாகத்‌ தெரியும்‌ 


தேவனுடைய மகிமை பிரகாசமும்‌ 
மனுஷருக்கு எப்போதும்‌ மறைவாகயிராது. 
தேவனுடைய மகிமை நமக்கு சிறிதுகாலம்‌ 
மறைவாகயிருந்தாலும்‌, தேவனுக்கேற்ற 
சமயத்தில்‌, அவருடைய மகிமை நமக்கு 
பிரத்தியட்சமாய்த்‌ தெரியும்‌, 

காயமண்டலங்களின்‌ _ மப்பின்மீதும்‌, 
மந்தாரத்தின்மீதும்‌ காற்று வீசும்போது, 
அதிலுள்ள மப்பும்‌ மந்தாரமும்‌ 
நீங்கிப்போகும்‌. அப்போது 
வடக்கேயிருந்து பொன்மயான 


சூரியவெளிச்சம்‌ வருவது பிரத்தியட்சமாய்த்‌ 
தெரியும்‌ 


காரிருள்‌ மூடும்போதோ, 
நமக்கு பிரத்தியட்சமாய்த்‌ 


சூரியன்‌ 
அதிலுள்ள 
மந்தாரமும்‌, 
மறைத்துவிடும்‌. 


ஆகாயமண்டலத்தில்‌ 
பிரகாசமாய்‌ வந்தாலும்‌, 
மேகமும்‌, மப்பும்‌, 

பிரகாசிக்கிற சூரியனை 
அதை மனுஷரால்‌ தெளிவாகப்‌ 
பார்க்கமுடியாது. தேவனிடத்திலோ 
பயங்கரமான மகத்துவமுண்டு. தேவன்‌ 
மகிமையுள்ளவர்‌. அவருடைய மகிமை 
பரிபூரணமானது. சர்வவல்லவரை நம்மால்‌ 
கண்டுபிடிக்க முடியாது. தேவனைப்பற்றி 
நமக்கு எல்லாம்‌ தெரியுமென்று ஒருவரும்‌ 
சொல்லக்கூடாது. நாம்‌ தேவனைப்பற்றி 
ஓரளவு அறிந்திருந்தாலும்‌, இன்னும்‌ 
அவரைப்பற்றி அறியவேண்டியது 
அதிகமாயிருக்கிறது. தேவன்‌ 
வல்லமையிலும்‌ நியாயத்திலும்‌ பெருத்தவர்‌. 
அவர்‌ மகாநீதிபரர்‌. அவர்‌ ஒடுக்கமாட்டார்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


தேவன்‌ யாரையும்‌ ஒடுக்குகிறவால்ல. 
மனுஷரை ஒடுக்கி, அவர்கள்‌ 
வேதனைப்படுவதைப்‌ பார்த்து, தேவன்‌ 
மகிழ்ச்சியடைகிறவரல்ல. தேவன்‌ 
மனுபுத்திரரை ஒடுக்கமாட்டார்‌. அதிலும்‌ 
விசேஷமாய்‌, தேவன்‌ தம்முடைய 
பிள்ளைகளை ஒருபோதும்‌ 
ஒடுக்கமாட்டார்‌. தேவன்‌ தன்னை 
ஒடுக்கிறார்‌ என்று யோபு அறியாமல்‌ 
சொன்னார்‌ எலிகூ யோபுவின்‌ 
தப்பிதத்தை அவருக்கு உணர்த்திக்‌ 
காண்பிக்கிறார்‌ 

தேவன்‌ வல்லமையில்‌ 
பெருத்தவராகயிருந்தாலும்‌, அவர்‌ 
யாரையும்‌ அநியாயமாய்‌ ஒடுக்குகிறவரல்ல. 
வல்லமையில்‌ பெருத்திருக்கிற 
தேவனிடத்தில்‌, நியாயமும்‌ 
பெருத்திருக்கிறது. தேவனுடைய 
கிரியைகளெல்லாமே நியாயமும்‌ 
உள்ளதாகவே தேவன்‌ 
ஒருபோதும்‌ அநீதிக்குத்‌ 


துணையோகமாட்டார்‌ 


நீதியும்‌ 
இருக்கும்‌. 


தேவனுடைய 
மகத்துவமானது. 
நிறைவானது. 
நியாயத்திலும்‌ 
ரிடத்தில்‌ 


பூரணமாய்‌ 


ஞானம்‌ 
அவருடைய ஞானமே 
தேவன்‌ வல்லமையிலும்‌. 
பெருத்தவராயிருக்கிறார்‌. 
நீதியும்‌ நியாயமும்‌ 
நிரம்பியிருக்கிறது. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


வல்லமையோ மிகவும்‌ 
சிறியது. குறைவான வல்லமையுள்ள 
மனுஷனால்‌, நிறைவான வல்லமையுள்ள 
தேவனை ஆராய்ந்து அறியமுடியாது 


நாம்‌ தேவனுடைய வல்லமையையும்‌, 
நியாயத்தையும்‌, நீதியையும்‌ நினைத்து, 
தேவனுக்குப்‌ பயப்படவேண்டும்‌. 
நம்முடைய எண்ணத்தில்‌, நம்மை 
நாமே ஞானிகளாக 
நினைத்துக்கொள்ளக்கூடாது. தேவனே 
சர்வஞானமுள்ளவர்‌ என்றும்‌, தேவனுக்கு 
முன்பாக நம்முடைய ஞானம்‌ 
குறைவுள்ளது என்றும்‌ நமக்குள்ளே 
அங்கீகரிக்கவேண்டும்‌. தங்கள்‌ 
எண்ணத்தில்‌ ஞானிகளாயிருக்கிற 
எவர்களையும்‌ தேவன்‌ மதிக்கமாட்டார்‌. 


மனுஷனுடைய 


தேவனுடைய சமுகத்தில்‌ நமக்கு 
கிருபையும்‌ இரக்கமும்‌ வேண்டுமென்றால்‌, 
நம்மைத்‌ தாழ்த்தவேண்டும்‌. நம்மை 
வெறுமையாக்கவேண்டும்‌. தேவன்‌ 
பெருமையுளளவர்களுக்கு எதிர்த்து 
நிற்கிறார்‌. தாழ்மையுள்ளவர்களுக்கோ 
தம்முடைய கிருபையை அளிக்கிறார்‌. 





ழ்‌ நவள 
யாய 


யோபுவுக்கும்‌. 
சிநேகிதருக்கும்‌ இடையே 
விவாதத்தில்‌, கர்த்தர்‌ 
வார்த்தைகளை 
சொல்லுகிறார்‌. 


அவருடைய 
நடைபெறுகிற 
தம்முடைய 
கடைசியாகச்‌ 
கர்த்தர்‌ கடைசியாகச்‌ 
சொன்னாலும்‌, அவருடைய வார்த்தையே 
முக்கியமானது, அதுவே முடிவானது. 
யோபுவின்‌ சிநேகிதர்கள்‌ அவரோடு 
நெடுநேரம்‌ விவாதம்பண்ணிவிட்டு. 
அதன்பின்பு பேசுவதற்கு ஒன்றுமில்லாமல்‌ 
அமைதியாகிவிடுகிறார்கள்‌. 
அவர்களுக்குப்‌ பின்பு எலிகூ 
யோபுவிடம்‌ விவாதம்பண்ணுகிறார்‌. 
எலிகூவின்‌ வார்த்தைகளுக்கு 
பிரதியுத்தரம்‌ சொல்லமுடியாமல்‌ யோபுவும்‌ 
அரமதியாகிலிடுகிறார்‌. ம்‌ 


மனுஷர்கள்‌ 
விவாதம்பண்ணினாலும்‌, 
நீதிபரராகிய  கர்த்தரிடமே உள்ளது. 
கர்த்தர்‌ தம்முடைய தீர்ப்பைச்‌ 
சொல்லும்போது, மனுஷருடைய 
விவாதங்களெல்லாம்‌ முடிவுக்கு 
வந்துவிடும்‌. தேவன்‌ முடிவு பண்ணிய 
பின்பு, அதற்கு மேலும்‌ நாம்‌ 
விவாதம்பண்ணுவதினால்‌ 
பிரயோஜனமில்லை. 


எவ்வளவுதான்‌ 
முடிவான தீர்ப்பு 


யோபு தன்னுடைய சிநேகிதரோடு 
விவாதம்பண்ணும்போது, தன்னுடைய 
வழக்குகளை அவர்‌ தேவனிடத்தில்‌ 
முறையிட்டார்‌. தைரியமாய்ப்‌ பேசினார்‌. 
இப்போது தேவன்‌ தம்முடைய 
சிங்காசனத்தில்‌ வீற்றிருக்கிறார்‌. 
யோபுவால்‌ தேவனுக்கு முன்பாக ஒன்றும்‌ 
பேசமுடியவில்லை. யோபுவால்‌ தன்னுடைய 
கருத்துக்களை தேவனிடத்தில்‌ எடுத்துச்‌ 
சொல்ல முடியவில்லை. யோபு தேவனுக்கு 


முன்பாக அமைதியாகயிருக்கிறார்‌. 


யோபுவைப்போலவே, அவருடைய 
மூன்று சிநேகிதர்களும்‌, அவ்வப்போது 
தங்களுடைய வழக்குகளை தேவனிடத்தில்‌ 
முறையிட்டார்கள்‌. “தேவன்‌ பேசினால்‌ 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நலமாயிருக்கும்‌” (யோபு 11:5,6) 
என்று சோப்பார்‌ சொன்னார்‌. 
அவர்களெல்லோரும்‌ விரும்பிய பிரகாரமாக 
இப்போது கர்த்தர்‌ பேசுகிறார்‌. எலிகூ. 
யோபுவினிடத்தில்‌ தெளிவாகப்‌ பேசினார்‌. 
தேவனுடைய சித்தத்தை 
தெளிவுபடுத்தினார்‌. எலிகூவின்‌ 
விவாதத்தைக்‌ கேட்ட பின்பு, யோபு 
சற்று அமைதியாகயிருக்கிறார்‌. 
தேவனுடைய சித்தத்தை 
புரிந்துகொள்வதற்கு ஆர்வம்‌ 
காண்பிக்கிறார்‌. கர்த்தர்‌ யோபுவோடு 
பேசுவதற்கு முன்பாக, எலிகூ. யோபுவின்‌ 
இருதயத்தை ஆயத்தம்பண்ணுகிறார்‌. 
கர்த்தருடைய ஊழியக்காரர்களும்‌, 
எலிகூவைப்போலவே, கர்த்தருக்கு வழியை 
ஆயத்தம்பண்ண வேண்டும்‌. 


யோபு தன்னைத்‌ தாழ்த்தவேண்டும்‌. 
தன்னுடைய பாவங்களுக்காக அவர்‌ 
மனந்திரும்பவேண்டும்‌. தன்னுடைய 
நீதியை தேவனுடைய நீதிக்கு முன்பாக 
உயர்த்தக்கூடாது. இதுவே தேவனுடைய 
விருப்பம்‌. தேவன்‌ யோபுவோடு 
பேசும்போது, தம்முடைய 
சர்வவல்லமையையும்‌, தம்முடைய சர்வ 
அதிகாரத்தையும்‌, சர்வஆளுகையையும்‌ 
விரிவாக எடுத்துச்‌ சொல்லுகிறார்‌. 
தேவன்‌ சர்வஞானமுள்ளவர்‌. 
மனுஷருடைய ஞானம்‌ குறைவுள்ளது. 
தேவனுடைய ஞானத்திற்கு முன்பாக யோபு 
ஒரு பேதையாகயிருக்கிறார்‌. தேவன்‌ 
சர்வவல்லபையுள்ளவர்‌. யோபுவினிடத்தில்‌ 
ஒரு, வல்லமையுமில்லை. அவர்‌ 
பலவீனமாயிருக்கிறார்‌. 


கர்த்தர்‌ யோபுவோடு பேசும்போது, 
யோபுவின்‌ இருதயத்தை எழுப்புகிறார்‌ 
தம்முடைய வார்த்தைகளுக்குச்‌ 
செவிகொடுக்குமாறும்‌, முடிந்தால்‌ யோபு 
தமக்கு உத்தரவு கொடுக்கலாம்‌ என்றும்‌ 
தேவன்‌ அவரிடத்தில்‌ சொல்லுகிறார்‌ 
(யோபு 384-3). யோபுவால்‌ தேவனோடு 
விவாதம்பண்ண முடியாது. அவரால்‌ 
தேவனுக்கு எதிர்த்து நிற்கவும்‌ முடியாது. 
யோபுவினிடத்தில்‌ வல்லமையோ, 
ஞானமோ, அதிகாரமோயில்லை. 
டல்‌ காணப்படுகிற 

றபாடுகளை கர்த்தர்‌ அவருக்கு 
லா சொல்லுகிறார்‌. 





ழ்‌ நள 
யாய 


இந்தப்‌ பூமி 

ஸ்தாபிக்கப்பட்டு என்பது 
தெரியாது (யோபு 384-7). 
யோபுவால்‌ சமுத்திரத்தின்‌ தண்ணீரை 
வேலிபோட்டு அடைக்க முடியாது. 
(யோபு 388-11). யோபுவுக்கு 
அருணோதயத்தைப்பற்றி ஒன்றும்‌ 
தெரியாது (யோபு. 3812-15) 
சமுத்திரத்திலுள்ள ஆழங்களைப்பற்றியும்‌, 
மாணஇருளின்‌ வாசவைப்பற்றியும்‌ 
யோபுவுக்கு ஒன்றுமே தெரியாது 
(யோபு 38:16-21). 


எப்படி. 
யோபுவுக்குத்‌ 


யோபுவுக்கு 
மழையைப்பற்றியும்‌, 
எதுவும்‌ தெரியாது 
யோபுவுக்கு 
மழையைப்பற்றியும்‌ 
தேவனுடைய 
ஆலோசனைகளைப்பற்றியும்‌ 
தெரியாது. தேவன்‌ 
சித்தத்தின்‌ பிரகாரமாக 
பெய்யப்பண்ணுகிறார்‌ 
சித்தத்தின்‌ பிரகாரமாகவே 
இடியும்‌ உண்டாகிறது. 
தேவன்‌ இவற்றை எப்படி 
உண்டுபண்ணுகிறார்‌ என்பது யோபுவுக்குத்‌ 
தெரியாது (யோபு 38:28-30,34,35,37,38). 


உறைந்த 
கல்மழையைப்பற்றியும்‌ 
(யோபு 38:22-27). 
மேகத்திலுள்ள 
தெரியாது. 
இரகசிய 
ஒன்றும்‌ 
தம்முடைய 
மழையைப்‌ 
அவருடைய 
மின்னலும்‌ 


யோபுவால்‌ வானத்திலுள்ள 
நட்சத்திரங்களை இணைக்கவும்‌ முடியாது. 
பிரிக்கவும்‌ முடியாது (யோபு 38:31-33). 
யோபுவின்‌ உள்ளத்தில்‌ தேவனே 
புத்தியைக்‌ கொடுத்திருக்கிறார்‌. அதன்‌ 
விவரமும்‌ மயோபுவுக்குத்‌ தெரியாது 
(யோபு 38:36) சிங்கத்திற்கும்‌ 
காகத்திற்கும்‌ யோபுவால்‌ இரைபோட 
முடியாது (யோபு 38:39-41). 
இயற்கையிலுள்ள சாதாரண 
காரியங்களைக்கூட  யோபுவால்‌ செய்ய 
முடியாது. அப்படியிருக்கும்போது யோபு 
தேவனுடைய ஆலோசனைகளையும்‌, 
அவருடைய ஆளுகைகளையும்‌, 
அவருடைய நீதியையும்‌ குறித்து 
விவாதம்பண்ணுகிறார்‌. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


COODNENS 
PUBLISHERS 


கர்த்தருடைய உத்தரவு 
யோபு 38 : 1-3 


யோபு 38:1. அப்பொழுது கர்த்தர்‌ 
பெருங்காற்றிலிருத்து. யோபுக்கு 
உத்தரவாக: 


யோபு 38:2. அறிவில்லாத 
வார்த்தைகளினால்‌ ஆலோசனையை 
அத்தகாரப்படுத்துகிற இவன்‌ யார்‌? 


யோபு 38:8. இப்போதும்‌ 
புருஷனைப்போல்‌ இடைகட்டிக்கொள்‌; 
நான்‌ உன்னைக்‌ கேட்பேன்‌; தீ எனக்கு. 
உத்தரவு சொல்லு. 


கர்த்தரே இப்போது  யோபுவிடம்‌ 
நேரடியாகப்‌ பேசுகிறார்‌. கர்த்தரை யாரும்‌ 
சிருஷ்டிக்கவில்லை. அவரே 
எல்லாவற்றையும்‌ சிருஷ்டித்தவர்‌. கர்த்தர்‌ 
சர்வசிருஷ்டிகர்‌. அவரே 
எல்லா சிருஷ்டிகளுக்கும்‌ 
சிருஷ்டிகர்த்தாவாயிருக்கிறவர்‌. கர்த்தர்‌ 
தாமே வார்த்தையாகயிருக்கிறார்‌. 
அவருடைய வார்த்தை முக்கியமானது. 
திருத்துவத்தில்‌ இரண்டாம்‌ நபராகிய, 
குமாரன்‌" இப்போது யோபுவிடம்‌ 
பேசுகிறார்‌. கிறிஸ்துவானவர்‌ 
தேவகுமாரன்‌. அவரே இந்த 
வானத்தையும்‌ பூரியையும்‌ சிருஷ்டித்தவர்‌. 


எலிகூ யோபுவிடம்‌ தேவனைப்பற்றிச்‌ 
சொல்லும்போது, “தேவன்‌ ஒருவிசை 
சொல்லியிருக்கிற காரியத்தை 
இரண்டாம்விசை பார்த்துத்‌ 
திருந்துகிறவரல்லவே' (யோபு 3314). 
என்று சொல்லுகிறார்‌. தேவன்‌ 
மனுஷரோடு பேசுகிறார்‌. ஆனாலும்‌ 
தேவனுடைய வார்த்தைகளை மனுஷனால்‌ 
புரிந்துகொள்ள முடியவில்லை. 





ழ்‌ நவள 
யாய 


கர்த்தர்‌, “அப்பொழுது” பேசினார்‌ 
என்று எழுதப்பட்டிருக்கிறது (யோபு 38). 
யோபுவும்‌, அவருடைய சிநேகிதரும்‌ 
எலிகூவும்‌ பேசி முடித்த பின்பு கர்த்தர்‌ 
பேசினார்‌ என்பது இந்த வாக்கியத்தின்‌ 
பொருளாகும்‌. தேவன்‌ எல்லாவற்றிற்கும்‌ 
ஒரு காலத்தை நியமித்திருக்கிறார்‌. அவர்‌ 
மனுஷரோடு பேசுவதற்கும்‌ ஒரு 
காலமுண்டு. அவர்‌ பேசாமலிருப்பதற்கும்‌ 
காலமுண்டு. தேவன்‌ டய 
ச வத்தன்பட தயாயதாக்கிறள்‌ 


சிநேகிதர்கள்‌ 
நீண்ட நேரம்‌ 


யோபுவின்‌ 

மூன்றுபேரும்‌ யோபுவோடு 
விவாதம்பண்ணினார்கள்‌. யோபுவோ 
அவர்களுக்கு தகுந்த மாறுத்தரம்‌ 
சொல்லி, மூன்று சிநேகிதர்களையும்‌ 
அமைதிப்படுத்திவிட்டார்‌ யோபுவின்‌ 
சிநேகிதரிடத்தில்‌ இதற்குமேல்‌ பேசுவதற்கு 
வார்த்தையில்லை. யோபுவின்‌ 
சிநேகிதர்கள்‌ அமைதியாகயிருந்தாலும்‌, 
யோபு ஒரு உத்தமர்‌ என்றும்‌, அவர்‌ ஒரு 
நீதிமான்‌ என்றும்‌ அவர்கள்‌ 
அங்கீகரிக்கவில்லை. 


யோபுவும்‌ அவருடைய மூன்று 
சிநேகிதர்களும்‌ விவாதம்‌ செய்து முடித்த 
பின்பு,  எலிகூ  யோபுவினிடத்தில்‌ 
பேசுகிறார்‌ எலிகூவின்‌: 
வார்த்தைகளுக்கு யோபுவால்‌. 
பிரதியத்தம்‌ சொல்ல முடியவில்லை. 
அதனால்‌ யோபு அமைதியாகயிருக்கிறார்‌. 
எலிகூ ஞானமாகப்‌ பேசினாலும்‌, யோபு 
தன்னுடைய தப்பிதத்தை உணரவில்லை. 
தான்‌ ஒரு பானியென்பதை யோபு 
அங்கீகரிக்கவில்லை. இந்த சூழ்நிலையில்‌, 
கர்த்தர்‌ “அப்பொழுது” பேசுகிறார்‌. 


கர்த்தர்‌ யோபு இருக்குமிடத்திற்கு 
வருகிறார்‌. யோபுவோடு பேசுகிறார்‌. 
கர்த்தர்‌ பெருங்காற்றிலிருந்து யோபுவுக்கு 
உத்தரவு கொடுக்கிறார்‌. தன்னுடைய 
பேச்சுக்கள்‌ ஞானமுள்ளவையல்ல 


என்பதை யோபு உணரவேண்டும்‌. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அதன்பின்பு யோபு தேவனுக்கு முன்பாக 
தன்னைத்‌ தாழ்த்தவேண்டும்‌. யோபு 
இதுவரையிலும்‌ இவ்விரண்டையும்‌ 
செய்யவில்லை. கயினால்‌ 
யோபுவினுடைய சிநேகிதர்களின்‌ 
விவாதமும்‌. எலிகூவின்‌ விவாதமும்‌ 
பிரயோஜனமில்லாமல்‌ போயிற்று. 
இப்போதோ கர்த்தர்‌ யோபுவுக்கு உத்தரவு, 
கொடுக்கிறார்‌. யோபுவின்‌ பாவங்களை 
அவருக்கு உணர்த்துகிறார்‌. இதன்‌ பின்பு, 
யோபு தேவனுக்கு முன்பாக தன்னைத்‌ 
தாழ்த்துகிறார்‌. யோபு தேவனை 
உயர்த்துகிறார்‌. தேவனை 
மகிமைப்படுத்துகிறார்‌. 

கர்த்தர்‌ 
யோபுவுக்கு 


பெருங்காற்றிலிருந்து 
உத்தரவு கொடுக்கிறார்‌. 
பெருங்காற்றில்‌ மேகம்‌ 
சுழன்று வருகிறது.  எசேக்கியேலின்‌ 
தரிசனத்திலும்‌, எலியாவின்‌ தரிசனத்திலும்‌ 
பெருங்காற்றைப்‌ பற்றிச்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. 


இதோ, வடக்கேயிருந்து 
புசல்காற்றும்‌ பெரிய மேகமும்‌. அத்தோடே 
கலந்த அக்கினியும்‌ வரக்கண்டேன்‌; 
அதைச்‌ சுற்றிலும்‌ பிரகாசமும்‌ அதின்‌ 
நடுவில்‌ அக்கினிக்குள்ளிருந்து விளங்கிய 


சொகுசாவின்‌ நிறமும்‌ உண்டாயிருந்தது” 
(எசே 1:4). 


அப்பொழுது அவர்‌: நீ வெளியே 
வந்து கர்த்தருக்கு முன்பாகப்‌ பர்வதத்தில்‌ 

என்றார்‌; அப்பொழுது, இதோ, 
கர்த்தர்‌ கடந்துபோனார்‌; கர்த்தருக்கு 
முன்பாகப்‌ பர்வதங்களைப்‌ பிளக்கிறதும்‌. 
கன்மலைகளை உடைக்கிறதுமான பலத்த 
பெருங்காற்று உண்டாயிற்று; ஆனாலும்‌ 
அந்தக்‌ ட கர்த்தர்‌ இருக்கவில்லை; 
காற்றிற்குப்பின்‌ பூமிஅதிர்ச்சி 
உண்டாயிற்று பூமி ச்சியிலும்‌ 


அதிர்‌ 
கர்த்தர்‌ இருக்கவில்லை' (1இராஜா 1911) 
கர்த்தருடைய வழி சுழற்காற்றிலும்‌. 
பெருங்காற்றிலும்‌ இருக்கிறது. மேகங்கள்‌ 
அவருடைய பாதத்தூளாயிருக்கிறது 
(நாகூ 1:3). 





ழ்‌ நயனா 
யாய 


கர்த்தர்‌ பெருங்காற்றிலிருந்து 
யோபுவை அமைதியாக கவனிப்பதற்குப்‌ 
பதிலாக, அவருக்கு உத்தரவு 
கொடுக்கிறார்‌. யோபுவோடு பேசுகிறார்‌. 
யோபுவின்‌ கேள்விகளுக்கும்‌, 
விவாதங்களுக்கும்‌ கர்த்தர்‌ பதில்‌ 
சொல்லுகிறார்‌ யோபு 
குழப்பத்திலிருக்கிறார்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
வார்த்தையினால்‌ 
குழப்பத்தைத்‌ 
கர்த்தர்‌ 
யோபுவுக்குக்‌ 
யோபுவின்‌ 
பக்குவப்படுத்துகிறார்‌. 
போதனைகளைக்‌ 
யோபுவின்‌ 
ஆயத்தப்படுத்துகிறார்‌. 


கர்த்தர்‌ யோபுவோடு பேசும்‌ ஆரம்ப 
வார்த்தைகளே, யோபுவின்‌ இருதயத்தை 
ஆராய்ந்து பார்க்கிறது. யோபு 
அறிவில்லாத வார்த்தைகளை பேசுகிறார்‌ 
என்றும்‌ அவர்‌ தம்முடைய 
ஆலோசனையை. அந்தகாரப்படுத்துகிறார்‌ 
என்றும்‌, கர்த்தர்‌ யோபுவின்மீது குற்றம்‌ 
சொல்லுகிறார்‌. அறிவில்லாத 
வார்த்தைகளினால்‌ ஆலோசனையை 
அந்தகாரப்படுத்துநற இவன்‌. வார்‌?” 

யாபு 38:2) என்று கர்த்தர்‌ கேட்கிறார்‌. 


உபதேசத்தை 
கொடுப்பதற்கு முன்பாக, 
இருதயத்தைப்‌ 
தம்முடைய 
கேட்பதற்கு கர்த்தர்‌ 
இருதயத்தை 


“இவன்‌ யார்‌ என்னும்‌ 
வாக்கியத்திற்கு. "இப்பி பேசுவது 
யோபுவா” என்று கர்த்தர்‌ 
ஆச்சரியத்தோடு கேட்‌ பதுபோலிருக்கிறது. 
கர்த்தர்‌ யோபுவைப்பற்றி நல்ல 
அபிப்பிராயம்‌ வைத்திருக்கிறார்‌. யோபு 
உத்தமர்‌ என்றும்‌, சன்மார்க்கர்‌ என்றும்‌, 
அவர்‌ தேவனுக்குப்‌ பயந்து 
பொல்லாப்புக்கு விலகுகிறவர்‌ என்றும்‌ 
கர்த்தர்‌ யோபுவைப்பற்றி _ சாட்சி 
சொல்லுகிறார்‌. இப்படிப்பட்ட யோபுவா, 
இப்படி. அறிவில்லாத வார்த்தைகளை 
பேசுகிறார்‌ என்று, கர்த்தர்‌ 
ஆச்சரியத்தோடு கேட்கிறார்‌ 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யோபு தன்னுடைய 
மறந்துவிட்டார்‌. அவர்‌ 
நினைக்கவேண்டும்‌. 
சுபாவத்திற்குகேற்ற. 
பேசவேண்டும்‌. 

வியாதியும்‌ வேதனையும்‌, 
வந்தவுடன்‌, யோபு 

சிந்திக்க மறந்துவிட்டார்‌. அறிவில்லாத 
வார்த்தைகளினால்‌ தேவனுடைய 
ஆலோசனையை அந்தகாரப்படுத்துகிறார்‌. 
யோபுவால்‌ தேவனுக்கு முன்பாக 
நிற்கமுடியாது. ஆனாலும்‌ யோபு தன்னை 
உயர்த்துகிறார்‌. 


பிரகாரமாக 
தனக்கு 
பாடுகளும்‌ 
தன்னைப்பற்றி 


ஆனால்‌ 


கர்த்தருடைய பிள்ளைகளாகிய 
நம்மிடத்தில்‌ தாழ்மையான விசுவாசமும்‌, 
உண்மையான கீழ்ப்படிதலும்‌. 
இருக்கவேண்டும்‌. அப்போதுதான்‌ நம்மால்‌ 
கர்த்தருடைய இரகசியத்தை 
புரிந்துகொள்ள இந்த 
உலகப்பிரகாரமான கல்வி 
மையங்களைவிட, தேவனுடைய பாதபடியே 
நமக்கு பிரயோஜனமுள்ள 
பாடசாலையாகயிருக்கிறது. தேவனுடைய 
பாதியில்‌, நாம்‌ பயபத்தியோடும்‌, 
கீழ்ப்படிதலோடும்‌. அமர்ந்திருந்து, 
தேவனுடைய உபதேசங்களைக்‌ 
கேட்கவேண்டும்‌. அப்போது நம்முடைய 
சிந்தனையில்‌ தெளிவிருக்கும்‌. 
ர ர ஞானமிருக்கும்‌. நம்மால்‌ 

வனுடைய யும்‌, திட்ட யும்‌, 
தானத்தை அறிரதுகொள்ட மப்‌ 


முடியும்‌. 


கர்த்தர்‌ யோபுவோடு பேசுகிற முதல்‌ 
வார்த்தையே அவருடைய இருதயத்தைத்‌ 
தொடுகிறது கர்த்தர்‌ சொன்ன 
வார்த்தையை யோபு மறக்கவில்லை. யோபு 
தேவனுக்கு முன்பாக தன்னைத்‌ தாழ்த்தி, 
கர்த்த்‌ தன்னிடத்தில்‌. சொன்ன 
வார்த்தையை, யோபு தேவனிடத்தில்‌ 
அறிக்கை செய்கிறார்‌. “அறிவில்லாமல்‌ 
ஆலோசனையை மறைக்கிற இவன்‌ யார்‌? 
ஆகையால்‌ நான்‌ எனக்குத்‌ 
தெரியாததையும்‌, என்‌ புத்திக்கு 
எட்டாததையும்‌, நான்‌ அறியாததையும்‌ 
அலப்பினேன்‌ என்கிறேன்‌” (யோபு 42:3) 
என்று யோபு கர்த்தருக்கு முன்பாக 
மனத்தாழ்மையோடு சொல்லுகிறார்‌. 





ழ்‌ நள 
யாய 


கர்த்தர்‌ யோபுவிடத்தில்‌ மேலும்‌ 
பேசும்போது, “நான்‌ உன்னைக்‌ கேட்டேன்‌, 
நீ எனக்கு உத்தரவு சொல்லு” 
(யோபு 38:3) என்று சொல்கிறார்‌. 
யோபுவினிடத்தில்‌ ஞானமிருக்குமென்றால்‌ 
அவர்‌ தேவனுடைய கேள்விகளுக்கு பதில்‌ 
சொல்லவேண்டும்‌. யோபு தேவனுடைய 
தெய்வீக ஆலோசனையின்‌ 
இரகசியங்களை ுறிந்திருக்கவேண்டும்‌. 
கர்த்தர்‌ 
“இப்போதும்‌ 


யோபுவைப்‌ பார்த்து, 

புருஷனைப்போல்‌ 
இடைக்கட்டிக்கொள்‌” என்றும்‌ 
சொல்லுகிறார்‌. போபுவினிடத்தில்‌ 
கர்த்தருக்குச்‌ சொல்லத்தக்க பிரதியுத்தரம்‌ 
இருக்குமென்றால்‌, அவர்‌ ஒரு 
புருஷனைப்போல, இடைகட்டிக்கொண்டு 
பேசலாம்‌ என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ 
யோபு... இதுவரையிலும்‌ தன்னுடைய 
சிநேகிதரோடு தைரியமாய்‌ 
விவாதம்பண்ணினார்‌. னால்‌ 
யோபுவோ, இப்போதோ கர்த்தருடைய 
வதம்‌ கேட்டு, தன்னுடைய 
உணர்த்தப்பட்டு, 


ஆ தபா மிருக்கறார்‌ 


பூமியின்‌ அஸ்திபாரம்‌ 
யோபு 38 : 4-7 


யோபு 38:4. நான்‌ பூமியை 
அஸ்திபாரப்படுத்துகிறயோது தீ 
எங்கேமிருத்தாய்‌? தீ அறிவானியானால்‌ 
அதை அறிவி, 


யோபு 38:5. அதற்கு அனவு குறித்தவர்‌ 
யார்‌? அதின்மேல்‌ நூல்போட்டவர்‌ யார்‌? 


இதை நீ அறிந்திருந்தால்‌ சொல்லு. 


யோபு 888. அதின்‌ ஆதாரங்கள்‌ 
எதின்மேல்‌ போடப்பட்டது? அதின்‌ 
கோடிக்கல்லை வைத்தவர்‌ யார்‌? 


யோபு 38:7. அப்பொழுது 
விடியற்காலத்து நட்சத்திரங்கள்‌ 
ஏகமாய்ப்‌ பாடி, தேவயுத்திரர்‌ எல்லாரும்‌ 
கெம்பீரித்தார்களே.. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ யோபுவைத்‌ தாழ்த்துகிறார்‌. 
அவருடைய பேதமையை அவருக்கு 
வெளிப்படுத்துகிறார்‌. யோபு தன்னுடைய 
நீதியை தேவனுடைய நீதியோடு. 
ஒப்பிட்டார்‌. தேவனுக்கு முன்பாக யோபு 
தன்னைத்‌ தாழ்த்தாமல்‌ உயர்த்தினார்‌. 
தனக்கும்‌ ஞானமுண்டு என்று யோபு 
பெருமையோடிருந்தார்‌. கர்த்தர்‌ 
யோபுவைத்‌ தாழ்த்துவதற்காக, 
அவருடைய பேதமையையும்‌, 
அறியாமையையும்‌ அவருக்கு விவரித்துச்‌ 
சொல்லுகிறார்‌. 


எல்லாம்‌. 
தன்னிடத்திலும்‌ 
பெருமையோடு 
யோபுவுக்கு 
குறித்தும்‌, 
எதுவும்‌ 


யோபு 
தெரியு மென்றும்‌, 
ஞானமுண்டு 
நினைக்கிறார்‌. 
இந்தப்‌ பூமியைக்‌ 
சமுத்திரத்தையும்‌ குறித்தும்‌ 
தெரியாது. இதை என்பதை கர்த்தர்‌ 
அவருக்கு உணர்த்துகிறார்‌. கர்த்தரே 
பூமியை அஸ்திபாரப்படுத்தியவர்‌ 
ஆதியிலே தேவன்‌ வானத்தையும்‌ 
பூமியையும்‌ சிருஷ்டித்தார்‌. தேவன்‌ 
பூமியை சிருஷ்டித்தபோது யோபு அங்கு 
இல்லை. "நான்‌ பூரியை அஸ்திபாரப்‌ 
படுத்துகிறபோது நீ  எங்கேயிருந்தாய்‌ 
என்று கர்த்தர்‌ யோபுவிடம்‌ கேட்கிறார்‌. 
யோபு ஒரு அறிவாளியானால்‌, அவர்‌ 
கர்த்தருடைய கேள்விக்கு பதில்‌ 
சொல்லவேண்டும்‌. கர்த்தரும்‌ யோபுவிடம்‌, 
“தீ அறிவாளியானால்‌ அதை அறிவி” 
(யோபு 38:4) என்று சொல்கிறார்‌. 


தனக்கு 


என்றும்‌ 
ஆனால்‌ 


தேவன்‌ மகிமையும்‌, மாட்சியையும்‌, 
மகத்துவமுமுள்ளவர்‌. தேவனே இந்தப்‌ 
பூமியை அஸ்திபாரப்படுத்தியவர்‌. 
மனுஷனோ குறைவுள்ளவன்‌. அவனுடைய 
ஞானமும்‌ குறைவுள்ளது. 
காலமும்‌ குறைவுள்ளது. 
மனுஷருடைய உதவியும்‌ இல்லாமல்‌, இந்தப்‌ 
பூமியை அஸ்திபாரப்படுத்தினார்‌. அப்போது 
எந்த மனுஷரும்‌ தேவனோடு கூடயில்லை. 
தேவன்‌. இந்த வானத்தையும்‌ 
பூமியையும்‌ - சிருஞ்டித்தபோது, 
மனுஷருடைய கைகளுக்கு அவர்‌ ஒரு 
வேலையும்‌ கொடுக்கவில்லை. தேவனே 
பூமியை சிருஷ்டித்து, அதை 
ஆளுகை செய்யுமாறு, அதை 
மனுஷரிடத்தில்‌ ஒப்புக்கொடுத்திருக்கிறார்‌. 





ழ்‌ நவள 
யாய 


வானத்திலும்‌ பூமியிலும்‌ 
தேவனுடைய சிருஷ்டிகள்‌ ஏராளமாயுள்ளது. 
நட்சத்திரங்களும்‌, இயற்கையின்‌ மற்ற 
காரியங்களும்‌ தேவனுடைய அதிசயமான 
கிரியைகளை வெளிப்படுத்துகிறது. நாம்‌ 
அவையெல்லாவற்றையும்‌ பார்த்து 
தேவனை  மகிமைப்படுத்த வேண்டும்‌ 
தேவன்‌ ங்க அருஷ்த்தபோது, நாம்‌ 
அங்கு என்பதை 
க ர்மேண்டும்‌ தேவன்‌ தமது 
சிருஷ்டிக்கும்‌ கிருபையினால்‌. 
சர்வசிருஷ்டிகளையும்‌ சிருஷ்டித்திருக்கிறார்‌. 
தேவன்‌ வானத்தையும்‌ பூமியையும்‌ 
சிருஷ்டித்தபோது, முதலாம்‌ மனுஷனாகிய 
ஆதாமும்‌ அங்கு இல்லை. 


பிதாவாகிய 
பூமியையும்‌ 

மாரனாகிய 
பாடு கூடமிருந்தார்‌. 


கர்த்தர்‌ தமது கிரியைகளுக்குமுன்‌ 
பூர்வமுதல்‌ என்னைத்‌ தமது வழியின்‌ 
ஆதியாகக்‌ கொண்டிருந்தார்‌. பூமி 
உண்டாகுமுன்னும்‌, ஆதிமுதற்கொண்டும்‌ 
அநாதியாய்‌ நான்‌ அபிஷேகம்‌ 
பண்ணப்பட்டேன்‌.  ஆழங்களும்‌, ஜலம்‌ 
புரண்டுவரும்‌ ஊற்றுகளும்‌ 
உண்டாகுமுன்னே நான்‌ 
ஜநிப்பிக்கப்பட்டேன்‌. மலைகள்‌ 
நிலைபெறுவதற்கு முன்னும்‌ குன்றுகள்‌ 
உண்டாவதற்கு முன்னும்‌. அவர்‌ 
பூமியையும்‌ அதின்‌ வெளிகளையும்‌, 
பூமியிலுள்ளமண்ணின்‌  திரள்களையும்‌ 
உண்டாக்‌ ன்‌ 
ட பளி (நீதி 8:22-26). ட்‌ 


தேவன்‌ வானத்தையும்‌ 
சிருஷ்டித்தபோது, 
இயேசுகிறிஸ்து, 

பிதா 


“அவர்‌ வானங்களைப்‌ படைக்கையில்‌ 
நான்‌ அங்கே இருந்தேன்‌; அவர்‌ சமுத்திர 
விலாசத்தை வட்டணிக்கையிலும்‌, 
உயரத்தில்‌ மேகங்களை ஸ்தாபித்து. 
சமுத்திரத்தின்‌ ஊற்றுகளை அடைத்து 
வைக்கையிலும்‌ சமுத்திர ஜலம்‌ தன்‌ 
கரையை விட்டு மீறாதபடிக்கு அதற்கு 
எல்லையைக்‌ கட்டளையிட்டு, பூமியின்‌ 
அஸ்திபாரங்களை நிலைப்படுத்துகையிலும்‌ 
நான்‌ அவர்‌ அருகே 
செல்லப்பிள்ளையாயிருந்தேன்‌; நித்தம்‌ 
அவருடைய மனமகிழ்ச்சியாயிருந்து, 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எப்பொழுதும்‌ அவர்‌ சமுகத்தில்‌ 
களிகூர்ந்தேன்‌. அவருடைய பூவுலகத்தில்‌ 
சந்தோஷப்பட்டு, மனுமக்களுடனே 
மகிழ்ந்துகொண்டிருந்தேன்‌” (நீதி 8:27-31) 
திய வாக்கியங்கள்‌ தேவகுமாரனாகிய 
£யசுகிறிஸ்துவை குறிப்பிடுகிறது. 


ஆதியிலே வார்த்தை இருந்தது, 
அந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்தது, 
அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. அவர்‌ 
ஆதியிலே தேவனோடிருந்தார்‌. சகலமும்‌ 
அவர்‌ மூலமாய்‌ உண்டாயிற்று; 
உண்டானதொன்றும்‌ அவராவேயல்லாமல்‌ 
உண்டாகவில்லை. அவருக்குள்‌ ஜீவன்‌ 
இருந்தது. அந்த ஜீவன்‌ மனுஷருக்கு 
ஒளியாயிருந்தது. அந்த ஒளி இருளிலே 
பிரகாசிக்கிறது; னது அதைப்‌ 


து 
பற்றிக்‌ கொள்ளவில்லை' (யோவா 1-5). 


நாம்‌ 
நமக்கு 


நேற்று உண்டானவர்கள்‌ 

தேவனுடைய அநாதி 
காலங்களைப்பற்றி ஒன்றும்‌ தெரியாது. 
பூர்வகாலங்களில்‌ தேவன்‌ நபப்பித்த 
கிரியைகளைப்பற்றியும்‌ நமக்குத்‌ தெரியாது. 
தேவன்‌ பூமியை 
அஸ்திபாரப்படுத்துகிறபோது யோபுவோ, 
அல்லது வேறு எந்த மனுஷரோ அங்கு 
இல்லை. வானமும்‌ பூரியும்‌ 
இவற்றிலுள்ள சர்வசிருஷ்டிகளும்‌ 
தேவனுடைய அற்புதமான கிரியைகள்‌. 
நமக்கு தேவனுடைய கிரியைகளைப்பற்றி 
ஒன்றும்‌ தெரியாது. அப்படியிருக்கும்போது 
நாம்‌ தேவனுடைய கிரியைகளில்‌ குற்றம்‌ 
காணக்கூடாது 


கர்த்தர்‌ யோபுவிடம்‌, 
அஸ்திபாரப்படுத்தின. 
விரிவாகச்‌ சொல்லுகிறார்‌. கர்த்தரே 
பூமிக்கு அளவு குறித்தவர்‌. அவரே 
அதின்மேல்‌ நூல்போட்டவர்‌. 
இவையெல்லாம்‌ யோபுவுக்கு ஒன்றும்‌. 
தெரியாது. கர்த்தர்‌ யோபுவிடம்‌ “பூமிக்கு 
அளவு குறித்தவர்‌ யார்‌? அதின்மேல்‌ 
நூல்போட்டவர்‌ யார்‌? இதை நீ 
அறிந்திருந்தால்‌ சொல்லு” (யோபு 38:5) 
என்று கேட்கிறார்‌. 


தாம்‌ 
பூமியைப்பற்றி 





ழ்‌ நள 
யாய 


தேவன்‌ பூமியை சிருஷ்டித்தபோது, 
யோபு அவரோடு கூடயிருந்து, பூமி எந்த 
அளவில்‌ சிருஷ்டிக்கப்படவேண்டுமென்று. 
தேவனுக்கு ஆலோசனை சொல்லவில்லை. 
பூமியின்‌ நீளமும்‌ 
இருக்கவேண்டுமென்று 
தேவனுக்கு புத்தி சொல்லவுமில்லை. 
கர்த்தர்‌ பூமியை அஸ்திபாரப்படுத்தியபோது 
யோபு அங்கு இல்லை. தேவன்‌ இந்தப்‌ 
பூமியை பிரமாண்டமாய்‌ 
சரதிருக்‌ a நமக்கு 
ரமாண்டமா। ப வ 
ர ர அவத வப 


பூமிக்கு இப்போதுள்ள 
எப்படி கொடுக்கப்பட்டது என்பது 
நமக்குத்‌ தெரியாது. பூமியானது 
அந்தரத்தில்‌ ஸ்திரமாக நிற்கிறது. பூமியை 
எதுவும்‌ தாங்கிக்கொண்டிருக்கவில்லை. 
ஆனாலும்‌ அது கீழே விழுந்துவிடாமல்‌ 
நிலைத்து நிற்கிறது. பூமி எதன்மீது 
அஸ்திபாரம்‌ போடப்பட்டிருக்கிறது என்பது 
மனுஷருக்குப்‌ புரியாத 
இரகசியமாயிருக்கிறது. பூமியின்‌ 
பாரத்தினால்‌ அது கீழே விழுந்து 
எதிலும்‌ மூழ்கிவிடவில்லை. இந்தப்‌ 
பூமிக்கு மூலைக்கல்லை யார்‌ வைத்தார்‌ 
என்பதும்‌ நமக்குத்‌ தெரியாது. பூமியின்‌ 
ஆதாரங்கள்‌ எதின்மேல்‌ போடப்பட்டது 
என்பதும்‌ பூமிக்கு கோடிக்கல்லை 
வைத்தவர்‌ யார்‌ என்பதும்‌ மனுஷருக்கு 
தெரியாது. இவையெல்லாமே தேலனுடைய 
அற்புதமான கிரியைகள்‌. அவை நமக்கு 
மறைவாயிருக்கும்‌ இரகசியங்கள்‌. 


பூமியை அஸ்திபாரப்படுத்தி, 

உண்டுபண்ணியபோது. 
விடியற்காலத்து நட்சத்திரங்களெல்லாம்‌ 
ஏகமாய்ப்‌ பாடிற்று. தேவபுத்திரர்‌ 
எல்லோரும்‌ கெம்பீரித்தார்கள்‌. அவர்கள்‌ 
துதித்துப்‌ பாடியபோது. யோபு 
அவர்களோடு கூடயில்லை. யோபும்‌ 
அவர்களோடு சேர்ந்து பாடவில்லை. 
தேவபுத்திரர்‌ ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்‌. 
அவர்கள்‌ காலைவேளையிலே 
விடியற்காலத்து நட்சத்திரங்களைப்போல 
பிரகாசமாயிருப்பார்கள்‌. தேவன்‌ 
வெளிச்சமுண்டாகக்கடவது என்று 
சொன்னவுடனேயே, விடியற்காலத்து 


வடிவம்‌ 


வ 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நட்சத்திரங்களெல்லாம்‌, கர்த்தரைத்‌ 
துதித்து ஏகமாய்ப்‌ பாடிற்று. தேவன்‌ 
ஆழித்திலிருந்த இருளிலிருந்து 
வெளிச்சத்தைப்‌ பிரித்தார்‌. வெளிச்சம்‌ 
உண்டாகக்கடவது என்று சொன்னார்‌. 
உடனே வெளிச்சமுண்டாயிற்று. 
வெளிச்சம்‌ உண்டானவுடன்‌ பிரகாசமாக 
மின்னிக்கொண்டிருந்த தேவபுத்திரர்‌ 
எல்லோரும்‌, கர்த்தரைத்‌ துதித்து 
கெம்பீரித்தார்கள்‌. தேவன்‌ ஒன்றுமில்லாத 
வெறுமையிலிருந்து இந்த வானத்தையும்‌ 
பூமியையும்‌ சிருஷ்டித்தார்‌. பூமியானது. 
வறுமையும்‌ ஒழுங்கின்மையுமாயிருந்தது. 


தேவன்‌ பூமியை அஸ்திபாரப்படுத்திய 
போது தேவதூதர்களெல்லாம்‌ அதைப்‌ 
பார்த்து, 'சந்தோஷத்தினால்‌ 
கெம்பீரித்தார்கள்‌. தேவதூதர்கள்‌, 
தேவபுத்திரர்‌" என்று 
அழைக்கப்படுகிறார்கள்‌. தேவனுடைய 
சாயல்‌ தேவதூதர்கள்மீது அதிகமாய்க்‌ 
காணப்படுகிறது. தூதர்களெல்லோரும்‌ 
தேவனோடுக.. பரலோகத்திலை 
வாசம்பண்ணுகிறார்கள்‌. மன்‌ தன்‌ 
தகப்பனாரை சேவிப்பதுபோல, 
தேவதூதர்களெல்லோரும்‌ பரலோகத்திலே 
கர்த்தரைச்‌ சேவிக்கிறார்கள்‌. கர்த்தரைத்‌ 
துதித்து அவரை ஆராதிக்கிறார்கள்‌. 


சமுத்திரம்‌ 
யோபு 88 : 8-11 


யோபு 888. கர்ப்பத்திலிருந்து 
உதிக்கிறது போல்‌ சமுத்திரம்‌ 
புரண்டுவத்தபோது, அதைக்‌ கதவுகளால்‌ 
அடைத்தவர்‌ யார்‌? 


யோபு 38:9. மேகத்தை அதற்கு 
வஸ்திரமாகவும்‌, இருனை அதற்குப்‌ 
புடவையாகவும்‌ நான்‌: 
உடுத்தினபோதும்‌, 
யோபு 38:10. நாண்‌ 
எல்லையைக்‌ குறித்து, 
தாழ்ப்பான்களையும்‌ 
போட்டு: 


அதற்கு 
அதற்குத்‌ 
கதவுகளையும்‌ 





ழ்‌ நள 
ஈயா 


யோபு 88:11. இம்மட்டும்‌ வா, மிஞ்சி 
வராதே; உன்‌ அலைகளின்‌ பெருமை 
இங்கே அடங்கக்கடவது என்று நான்‌ 
சொல்லுகிறயோதும்‌ 
எங்கேயிருத்தாய்‌?' 


தேவன்‌ 
தண்ணீர்களுக்கு 
நியமித்திருக்கிறார்‌. 


அலைகள்‌, 


சமுத்திரத்திலுள்ள 
எல்லையை 
சமுத்திரத்தின்‌ 
"தங்களுக்கு 
நியமிக்கப்பட்டிருக்கிற எல்லைகளைத்‌ 
தாண்டி வரக்கூடாது. தேவன்‌ மூன்றாம்‌ 
நாளிலே, “வானத்தின்‌ கீழேயிருக்கிற ஜலம்‌ 
ஒரிடத்தில்‌ சேரவும்‌,  வெட்டாந்தரை 
காணப்படவும்‌ கடவது” (ஆதி 19) என்று 
சொன்னார்‌. அது அப்படியே ஆயிற்று. 
தேவன்‌ சமுத்திரத்தை உண்டுபண்ணி, 


அதற்‌ எல்லையையும்‌ 
திரகா. 


பூமி ஒழுங்கின்மையாகவும்‌, 
வெறுமையாகவும்‌ 

ஆழத்தின்மேல்‌ இருள்‌ 

பூமியிலே தண்ணீரும்‌ வெட்டாந்தரையும்‌ 
கலந்திருந்தது தேவனுடைய 
கட்டளையின்‌ பிரகாரம்‌ தண்ணீரும்‌ 
வெட்டாந்தரையும்‌ வெவ்வேறாகப்‌ பிரிந்தது. 
சமுத்திரம்‌ கர்ப்பத்திலிருந்து. 
உதிக்கிறதுபோல புரண்டு வந்தது (யோபு 
38:8), புதிதாகப்‌ பிறந்த குழந்தையை 
வஸ்திரத்தில்‌ மூடி வைப்பது வழக்கம்‌. 
அந்தக்‌ குழந்தையின்மீது புடவையை 
உடுத்துவதும்‌ வழக்கம்‌. தேவனோ 
சமுத்திரத்திற்கு மேகத்தை வஸ்திரமாகக்‌ 
கொடுத்திருக்கிறார்‌. இருளை அதற்கு 
புடவையாக உடுத்தியிருக்கிறார்‌. 
(யோபு 38:9). 


தேவன்‌ 
கற்பாறைகளையும்‌, 
வஸ்திரமாகவும்‌, 
உடுத்தவில்லை. 
மேகத்தையும்‌ 
சமுத்திரத்திற்கு வஸ்திரமாகவும்‌, 
புடவையாகவும்‌ உடுத்தியிருக்கிறார்‌. 
தேவன்‌ ஏன்‌ இவ்வாறு செய்தார்‌ என்பது 
நமக்கு வெளிப்படுத்தப்படவில்லை. தேவன்‌ 
எல்லா காரியங்களையும்‌, தம்முடைய 
ஆதீனத்தில்‌ யோசித்து செய்கிறார்‌ 


சமுத்திரத்திற்கு 
பர்வதங்களையும்‌ 
புடவையாகவும்‌ 
அதற்குப்‌ பதிலாக 
இருளையும்‌, 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தேவனுடைய செய்கைகளுக்கான 
காரணம்‌ நமக்குத்‌ தெரியாவிட்டாலும்‌, 
எல்லாவற்றிற்கும்‌ ஒரு காரணமுண்டு. 


சமுத்திரம்‌ கர்ப்பத்திலிருந்து 
உதிக்கிறதுபோல புரண்டு வந்தாலும்‌ 
தேவனோ அதை கதவுகளால்‌ அடைத்தார்‌. 
தேவன்‌ சமுத்திரத்திற்கு எல்லையைக்‌ 
குறித்து, அதற்கு தாழ்ப்பாள்களையும்‌, 
கதவுகளையும்‌ போட்டிருக்கிறார்‌ 
(யோபு 3810), பிறந்த குழந்தை 
தல ஆடுவதுபோல, சமுத்திரமும்‌ 

தனக்கு குறிக்கப்பட்டிருக்கும்‌ எல்லையில்‌ 

'காண்டிருக்கிறது. 


சமுத்திரத்தின்‌ 
ஆடினாலும்‌, அவை 
நியமிக்கப்பட்டிருக்கிற. 
எல்லைக்குட்பட்டுத்தான்‌ ஆடவேண்டும்‌. 
தேவன்‌ சமுத்திரத்தின்‌ அலைகளுக்கு 
எல்லையைக்‌ குறித்திருக்கிறார்‌. 
'இம்மட்டும்‌ வா, மிஞ்சி வராதே” என்று 
தேவன்‌ சமுத்திரத்தின்‌ அலைகளுக்குக்‌ 
கட்டளை கொடுத்திருக்கிறார்‌. தேவன்‌ 
சமுத்திரத்தின்‌ அலைகளைப்‌ பார்த்து, 
உன்‌ அலைகளின்‌ பெருமை இங்கே 
அடங்கக்கடலது” என்று சொன்னார்‌. 
அப்போது, தேவன்‌ சொன்ன பிரகாரம்‌, 
சமுத்திரத்தின்‌ அலைகள்‌, தங்களுக்கு 
நியமிக்கப்பட்டிருக்கிற எல்லைக்குட்பட்டு 
அடங்கிற்று (யோபு 38:11). 


அலைகள்‌ 
தங்களுக்கு 


தேவன்‌ நமக்கும்‌ இந்தப்‌ பூமியிலே 


எல்லையை 
நமக்கு 


நியமித்திருக்கிறார்‌. தேவன்‌ 
மக்கு | நியமித்திருக்கிற 
எல்லைக்குட்பட்டுத்தான்‌. நாம்‌ 
இயங்கவேண்டும்‌. தேவனுடைய 
கட்டளைகளுக்கு நாம்‌ மீறிப்போய்விடக்‌ 
கூடாது. கர்ப்பத்திலிருந்து பிறக்கிற 
குழந்‌: ஜென்மாவத்தினால்‌ 
பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஆதாமின்‌ 
கீழ்ப்படியாமையினால்‌, எல்லா 
மனுஷருக்குள்ளும்‌. பாவம்‌ 
பிரவேசித்திருக்கிறது. ஜென்ம 
பாவத்தினால்‌ பிறந்த குழந்தை, 
கர்த்தருக்குக்‌ கீழ்ப்படியாமல்‌, தேவனுக்கு 
விரோதமாய்‌ முரட்டாட்டம்‌ பண்ணுகிறது. 





ழ்‌ நயனா 
TT 
தேவன்‌ வானத்தையும்‌ 
சிருஷ்டித்தார்‌. 
ஒழுங்கின்மையும்‌ 
வெறுமையாயுமாயிருந்தது. 
ஒழுங்கின்மையாயிருக்கிற 
ஒழுங்குபடுத்துகிறார்‌. 
சித்தத்திற்கு 
கலகம்பண்ணுகிறவைகளை 
தம்முடைய 
கட்டுப்பட்டிற்கும்‌ 
அவற்றிற்கு _ 
கதவுகளையும்‌ 


பூமியையும்‌ 
பூமியானது 


தேவனோ 
காரியங்களை 
தேவனுடைய 
விரோதமாக 
தேவன்‌ 
ஆளுகைக்கும்‌ 
உட்படுத்துகிறார்‌. 
தாழ்ப்பாள்களையும்‌, 
போட்டு 


ளையும்‌ 0 அவற்றை 
அடைத்துவைக்கிறார்‌ (யோபு 38:10 


தேவன்‌ சமுத்திரத்தின்‌ 
அலைகளுக்கு எல்லையைக்‌ குறித்து 
அவற்றைத்‌ கட்டுப்படுத்தி, ஆளுகை 
செய்கிறார்‌. தம்முடைய வார்த்தைக்கு. 
அவை... கட்டுப்படுகிறதா என்பதையும்‌ 
தொடர்ந்து விசாரிக்கிறார்‌.  “இம்மட்டும்‌ 
வா, மிஞ்சி வராதே என்று 


கொந்தளிக்கும்‌ அலைகளுக்கு கட்டளை 
கொடுக்கிறார்‌ எட 


சமுத்திரம்‌ தேவனுடையது. தேவனே 
சமுத்திரத்தை ,சிருஷ்டித்தவர்‌. 
தேவனுடைய கட்டளைகளுக்கு 
சமுத்திரம்‌ கீழ்ப்படியும்‌ தேவன்‌ 
சமுத்திரத்தின்‌ அலைகளைப்‌ பார்த்து. 
“உன்‌ அலைகளின்‌ பெருமை இங்கே 
அடங்கக்கடவது என்று 
கட்டளையிடும்போது, அவை தேவனுடைய 
கட்டளைக்குக்‌ கீழ்ப்படியும்‌ (யோபு 38:11. 
தேவன்‌ சமுத்திரத்தின்மீது 
அதிகாரமுள்ளவர்‌. சமுத்திரம்‌ பரப்பளவில்‌ 
பெரியதாகமிருந்தாலும்‌, அதின்‌ அலைகள்‌ 
கொந்தளிக்கக்‌ கூடியதாகயிருந்தாலும்‌ 
அவை. தேவனுடைய வார்த்தைக்குக்‌ 
கீழ்ப்படியும்‌. தேவன்‌ அவற்றை 
அமைதிப்படுத்துகிறார்‌. 

சமுத்திரத்தின்‌ அலைகள்‌ எவ்வளவு, 
உயரமாக  எழும்பினாலும்‌, தேவன்‌ 
நியமித்திருக்கிற உயரத்திற்கு மாத்திரமே 
அவை எழும்பும்‌ தேவனுடைய 


அனுமதியில்லாமல்‌ அலைகள்‌ 
கொந்தளிக்காது 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


“எனக்குப்‌ பயப்படாதிருப்பீர்களோ 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌; அலைகள்‌ 
மோதியடித்தாலும்‌ மேற்கொள்ளாதடடிக்கும்‌, 
அவைகள்‌ இரைந்தாலும்‌ கடவாதபடிக்கும்‌, 
கடக்கக்கூடாத நித்திய பிரமாணமாக 
சமுத்திரத்தின்‌ மணலை  எல்லையாய்‌ 
ந க்கிறவராகிய எனக்கு முன்பாக 

௬ுப்பீர்களோ?” (எரே 5:22). 


நம்மிடத்தில்‌ கர்த்தருக்குப்‌ பயப்படும்‌ 
பயமும்‌ இருக்கவேண்டும்‌, அதே 
வேளையில்‌, கர்த்தருடைய 
சர்வவல்லமையை நினைவுகூர்ந்து, 
அவருடைய சமுகத்தில்‌ ஆறுதலும்‌, 
உற்சாகமும்‌ பெறவேண்டும்‌. “வல்லமையை 
இடைகட்டிக்கொண்டு, உம்முடைய 
பலத்தினால்‌ பர்வதங்களை உறுதிப்படுத்தி, 
சமுத்திரங்களில்‌ மும்முரத்தையும்‌. 
அவைகளுடைய அலைகளின்‌ 
இரைச்சலையும்‌, ஜனங்களின்‌ 
அமளியையும்‌ அமர்த்துகிறீர்‌” (சங்‌ 65:67) 
என்று சங்கீதக்காரர்‌ சொல்லுகிறார்‌. 
சமுத்திரத்தின்‌ அமளியை அமர்த்துகிற 
கர்த்தரால்‌, தமக்கு விரோதமாக 
எழும்புகிற ஜனங்களின்‌ இரைச்சலையும்‌, 
மும்முரத்தையும்‌, அமளியையும்‌ அமர்த்த 
முடியும்‌ 


அருணோதயம்‌ 
யோபு 38 : 12-15 


யோபு 38:12. துஷ்டர்கள்‌. பூமியிலி 
குத்து உதறிப்போடப்படும்படிக்கு, 
அதின்‌ கடையாத்தரங்களைப்‌ 
பிடிக்கும்பொருட்டு, 


யோபு 38:18. உன்‌ ஜீவகாலத்தில்‌ 
எப்போதாவது நீ விடியற்காலத்துக்குக்‌ 
கட்டனை கொடுத்து, 
அருணோதயத்துக்கு அதின்‌ இடத்தைக்‌ 
காண்பித்ததுண்டோ? 


யோபு 88:14. பூமி முத்திரைமிடப்பட்ட 
கனிமண்போல்‌ வேறே சூபங்கொள்ளும்‌; 
சகலமும்‌ வஸ்திரம்‌ தரித்திருக்கிறது 
போல்‌ காணப்படும்‌. 


யோபு 38:15. துன்மார்க்கரின்‌ ஒனி 
அவர்களை: விட்டு எடுபடும்‌; 
மேட்டிமையான புயம்‌ முறிக்கப்படும்‌. 





EL 
TT 

கர்த்தர்‌ யோபுவோடு பேசும்போது, 
அவரிடத்தில்‌ அநேக கேள்விகளைக்‌ 
கேட்கிறார்‌. யோபுவினிடத்தில்‌ 
ஞானமில்லை என்பதை அவருக்கு 
உணர்த்துவதற்காக, கர்த்தர்‌ 
அவரிடத்தில்‌ ஆச்சரியப்படும்படியான. 
கேள்விகளைக்‌ கேட்கிறார்‌. யோபு 
தேவனுக்கு நேராக தன்னை 
உயர்த்தினார்‌. தேவனைப்போல 
யோபுவுக்கு ஞானமில்லை. யோபு 
பேதமையுள்ளவர்‌. அவரிடத்தில்‌. 
வல்லமையில்லை. தன்னுடைய 
உண்மையான நிலமையைப்‌ 
புரிந்துகொள்ள வேண்டும்‌. அவர்‌ 
தேவனுக்கு முன்பாக தன்னை 
உயர்த்தாமல்‌, தன்னைத்‌ 
தாழ்த்தவேண்டும்‌. 


யோபு 


யோபுவிடம்‌ ஆறு 
கேள்விகேட்கிறார்‌. 
சமுத்திரத்தின்‌ 
மரண வாசல்கள்‌ 3. 
4. வெளிச்சமும்‌ 
ளும்‌ 5. உறைந்த மழை 6. கல்ழை 


கர்த்தர்‌ 
காரியங்களைப்பற்றி 

அவையாவன கர்‌ 
அடித்தலங்கள்‌ 2 
ட விசாலங்கள்‌ 


காலைவேளையில்‌ அருணோதயம்‌ 
உதிக்கிறது. சூரியன்‌ உதிக்கும்போது 
அதுவரையிலும்‌ பூமிமில்‌ பரவியிருந்த 
இருள்‌ நீங்கிப்போகிறது. சூரியனை 
உதிக்குமாறு மனுஷர்‌ யாரும்‌ கட்டளை 
கொடுக்கவில்லை. எந்த 
மனுஷனானாலும்‌  அருணோதயத்திற்கு. 
கட்டளை கொடுக்கவும்‌ முடியாது. 
தேவனே விடியற்காலத்திற்கு 
கட்டளை கொடுத்திருக்கிறார்‌. 
அருணோதயத்திற்கு அதன்‌ இடத்தைக்‌ 
காண்பித்திருக்கிறார்‌. தேவனே 
சூரியனுக்கு கட்டளை 
கொடுத்திருக்கிறவர்‌. தேவனுடைய 
கட்டளைக்கு சூரியன்‌ முற்றிலுமாய்‌ 
கீழ்ப்படிந்து, அவருடைய சித்தத்தின்‌ 
பிரகாரமாய்‌ இயங்குகிறது. 


அருணோதயத்திற்கும்‌, டன்‌ 
மனுஷருடைய கட்டளைக்கும்‌ 
சம்மந்தமேயில்லை. அது எந்த 
வேளையில்‌ உதிக்கவேண்டுமென்றும்‌. 
எந்த திசையில்‌ போகவேண்டுமென்றும்‌, 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எந்த இடத்தில்‌ 
உதிக்கவேண்டுமென்றும்‌ மனுஷனால்‌ 
அதற்குக்‌ கட்டளை கொடுக்க முடியாது. 
மனுஷன்‌ கட்டளை கொடுத்தாலும்‌, 
சூரியன்‌ மனுஷனுடைய கட்டளைக்கு 
கீழ்ப்படியாது. சூரியன்‌ தேவனுடைய 
கட்டளைக்கு மாத்திரமே எந்நாளும்‌ 
கீழ்ப்படிகிறது. சூரியனிடத்தில்‌ 
கீழ்ப்படியாமையில்லை. தேவனுடைய 
கட்டளையின்‌ பிரகாரம்‌ இந்தப்‌ பூமியில்‌ 
பகலும்‌ இரவும்‌ மாறி மாறி வருகிறது. 
இவையெல்லாம்‌ மனுஷருடைய 
கட்டளையின்‌ பிரகாரம்‌ 
நடைபெறுவதில்லை. 


'வானங்கள்‌ தேவனுடைய மகிமையை 
வெளிப்படுத்துகிறது, ஆகாயவிரிவு 
அவருடைய கரங்களின்‌ கிரியையை 
அறிவிக்கிறது. பகலுக்கு பகல்‌ 
வார்த்தைகளைப்‌ பொழிகிறது, இரவுக்கு 
இரவு அறிவைத்‌ தெரிவிக்கிறது” 
(சங்‌ 191-2) என்று சங்கீதக்காரர்‌ 
சொல்லுகிறார்‌ சூரியன்‌ உதிப்பதை 
மனுஷனால்‌ தடைபண்ணவும்‌ முடியாது, 

உதிக்கும்‌ நேரத்தையும்‌, திசையையும்‌ 
மாற்றவும்‌ முடியாது. 


கர்த்தர்‌ யோபுவினிபத்தில்‌, "உன்‌ 
ஜீவகாலத்தில்‌ எப்போதாவது நீ 
விடியற்காலத்துக்குக்‌ கட்டளை கொடுத்து, 
அருணோதயத்துக்கு அதின்‌ இடத்தைக்‌ 
காண்பித்ததுண்டோ? (யோபு 3813) 
என்று கேட்கிறார்‌. யோபு கர்த்தருடைய 
கேள்விக்கு இல்லை ழுபோதுமில்லை' 
என்று தான்‌ பதில்‌ சொல்லவேண்டும்‌ 


கர்த்தருடைய கேள்விக்கு யோபு 
“இல்லை” என்று பதில்‌ சொன்னாலும்‌, 
தேவனுடைய தெய்வீக ஆலோசனைகளில்‌ 
தனக்கும்‌ பங்கிருப்பதுபோல நினைக்கிறார்‌. 
தேவனுடைய தெய்வீக பராமரிப்புத்கள்‌ 
தனக்கு சாதகமாக மாற்றமடையும்‌ என்று 
எதிர்பார்க்கிறார்‌. தன்னுடைய 
ஆலோசனையின்‌ பிரகாரம்‌ தேவன்‌ 
செயல்பட்டால்‌, அது தனக்கு நல்லது 
என்று யோபு நினைக்கிறார்‌. தேவனுக்கு 
யாருடைய ஆலோசனையும்‌ தேவையில்லை. 
அவர்‌ யோசனையில்‌ பெரியவர்‌. 





ழ்‌ நவள 
ஈயா 


தேவனை விடியற்காலத்திற்கு 
கட்டளை கொடுத்து, 
அருணோதயத்திற்கு அதன்‌ இடத்தைக்‌ 
காண்பித்திருக்கிறார்‌. இந்தப்‌ 
சூரியன்‌ ்‌ 
உதிக்கவேண்டும்‌ 
தீர்மானிக்கிறார்‌ 
வேளையில்‌ 
ஏற்றுக்கொள்கிறது. இந்தப்‌ பூமியின்மீது 
அருணோதயம்‌ உதிக்கும்போது. பூமி 
முத்திரையிடப்பட்ட களிமண்போல வேறே 
ரூபங்கொள்கிறது (யோபு 3814). களிமண்‌. 
ஈரமாயிருக்கும்போது, அதன்மீது முத்திரை 
பதிக்க முடியும்‌. அதுபோலவே சூரியன்‌ 
பூமியின்மிது உதிக்கும்போது. சூரியனின்‌ 
வெளிச்சம்‌ பூமியின்மேல்‌ முத்திரையாகப்‌ 
பதிகிறது. 


பூமியின்மீது அருணோதயம்‌ 
உதிக்கும்போது, சகலமும்‌ வஸ்திரம்‌ 
தரித்திருக்கிறதுபோல்‌ காணப்படும்‌. 
பூமியே ஒரு வஸ்திரம்போல இருக்கும்‌ 
ஒவ்வொரு நாள்‌ காலையிலும்‌ பூமி 
புதிய ரூபங்கொள்கிறது. நாம்‌ வஸ்திரம்‌ 
தரிப்பதுபோல, பூரியும்‌ சூரியனின்‌ 
வெளிச்சத்தினால்‌ வஸ்திரம்‌ 
தரித்துக்கொள்கிறது. இருளில்‌ நம்மால்‌ 
ஒன்றையும்‌ பார்க்க முடியாது. 
சூரியவெளிச்சத்தில்‌ எல்லாவற்றையும்‌ 
பிரத்தியட்சமாய்ப்‌ பார்க்க முடியும்‌ 


துஷ்டர்கள்‌ இரவுவேளையே 
விரும்புவார்கள்‌. இருளில்‌ தங்களுடைய 
துஷ்டத்தனத்தை யாராலும்‌ கண்டுபிடிக்க 
முடியாது என்று நினைத்து, துஷ்டர்கள்‌ 
இரு துர்க்கிரியையை 
நடப்பிப்பார்கள்‌. சூரியன்‌ உதிப்பது. 
துஷ்டர்களுக்கு பயங்கரமானதாயிருக்கும்‌. 
தேவன்‌ தம்முடைய 
இரக்கத்தையும்‌ இந்த 
காண்பிக்கும்படியாக, 
உண்டுபண்ணியிருக்கிறார்‌. 
வெளிச்சத்திலிருப்பது: 
கிருபை 


என்று 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அருணோதயம்‌ 
துஷ்டர்கள்‌ 

யூ உதறிப்போடப்படுவார்கள்‌. 
சூரியவெளிச்சத்தில்‌. பூமியில்‌ 
காணப்படுகிற அநீதிகளும்‌, 
துன்மார்க்கங்களும்‌ உதறிப்போடப்படும்‌. 
சூரியன்‌ பூமியின்‌ ஒரு பகுதியில்‌ 
மாத்திரம்‌ உதிப்பதில்லை. அது பூமியின்‌ 
கடையாந்தரங்கள்‌ வரையிலும்‌ 
உதிக்கிறது. அருணோதயம்‌ பூமியின்‌ 
கடையாந்தரங்களைப்‌ பிடித்து, பூமி 
முழுவதிலுமுள்ள துஷ்டர்களையும்‌, 
அவர்களுடைய துர்க்கிரியைகளையும்‌ 
உதறிப்போடுகிறது. நாம்‌ ஒரு 
வஸ்திரத்தின்‌ ஓரத்தைப்‌ பிடித்து, அதை 
உதறி, அதிலுள்ள தூசியை 
உதறிப்போடுவதுபோலஜ அருணோதயம்‌ 

பூமிய ஸஷ்டத்தனத்‌ 

ன்‌ பன்றது துஷ்டத்தனத்தை 


துன்மார்க்கர்‌ பகலின்‌ வெளிச்சத்தில்‌ 
பிரியப்படமாட்டார்கள்‌. அவர்கள்‌ இருளை 
விரும்புகிறார்கள்‌ என்று யோபு 
சொல்லுகிறார்‌. “அவர்கள்‌ வெளிச்சத்துக்கு 
விரோதமாய்‌ நடக்கிறவர்களின்‌ 
கூட்டத்தார்‌: அவர்கள்‌ அவருடைய 
வழிகளை அறியாமலும்‌, அவருடைய 
பாதைகளில்‌ தரிக்காமலும்‌ இருக்கிறார்கள்‌. 
கொலைபாதகன்‌ பொழுது விடிகிறபோது 
எழுந்து, சிறுமையும்‌ எளிமையுமானவனைக்‌ 
கொன்று, இராக்காலத்திலே 
திருடனைப்போல்‌ திரிகிறான்‌. 
விபசாரனுடைய கண்‌ மாலை மயங்குகிற 
வேளைக்குக்‌ காத்திருந்து: என்னை ஒரு 
கண்ணும்‌ காணமாட்டாதென்று முகத்தை 
மூடிக்கொள்ளுகிறான்‌. அவர்கள்‌ பகலில்‌ 
அடையாளம்‌ பார்த்த வீடுகளை இருட்டிலே 
கன்னபிடுகிறார்கள்‌: அவர்கள்‌ 
வெளிச்சத்தை அறியார்கள்‌. 
விடியுங்காலமும்‌ அவர்களுக்கு மரண 
இருள்போல்‌ இருக்கிறது: அப்படிப்பட்டவன்‌ 
மரண அருளின்‌ பயங்கரத்தோடு 
பழகியிருக்கிறான்‌” (யோபு 2413-17). 





ழ்‌ நவள 
யாய 


பூமியில்‌ வெளிச்சம்‌ வரும்போது 
துன்மார்க்கரின்‌ ஒளி அவர்களைவிட்டு 
எடுபடும்‌. மேட்டிமையான புயம்‌ 
முறிக்கப்படும்‌. பகலின்‌ வெளிச்சத்தில்‌ 
ஜனங்களுக்கு அதிக நன்மைகள்‌. 
உண்டாகிறது. தேவனே 
அருணோதயத்திற்குக்‌ கட்டளைகொடுத்து, 
அதை பூமியின்மீது 
உதிக்கப்பண்ணுகிறார்‌. இது தேவனுடைய 
மகத்துவமான கிரியை. இந்தக்‌ 
கிரியைக்கும்‌ யோபுவுக்கும்‌ சம்பந்தமில்லை. 
யோபுவின்‌ கட்டளைப்‌ பிரகாரம்‌ சூரியன்‌ 
உதிக்கவும்‌ செய்யாது அது 
அஸ்தமிக்கவும்‌ செய்யாது. தேவனுடைய 
கட்டளையின்‌ பிரகாரம்‌ மாத்திரமே 
சூரியன்‌ செயல்படும்‌ 


துன்மார்க்கர்‌ தேவனுக்கு 
விரோதமாக தங்களுடைய பயத்தை 
உயர்த்துகிறார்கள்‌. அவர்களுடைய புயம்‌ 
மேட்மையானது துன்மார்க்கருக்கு 
இருளிலே சந்தோஷமும்‌, ஆறுதலும்‌ 
நம்பிக்கையும்‌ இருக்கும்‌. அருணோதயம்‌ 
உதிக்கும்போதோ பூமியிலிருந்து இருள்‌ 
நீங்கிவிடுகிறது அதோடு 
துன்மார்க்கருடைய ஒளியும்‌, ஆறுதலும்‌, 
நம்பிக்கையும்‌ அவர்களைவிட்டு 
நீங்கிப்போகிறது 


யோவான்ஸ்நானனுடைய 
தகப்பனாகிய சகரியா 
ஆவியினால்‌ நிரப்பப்பட்டு, 
இயேசுகிறிஸ்துவைப்பற்றி 
தீர்க்கதரிசனமாகச்‌ சொன்னார்‌. 
“அந்தகாரத்திலும்‌ மரண இருளிலும்‌ 
உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கு 
வெளிச்சம்தரவும்‌. நம்முடைய கால்களைச்‌ 
சமாதானத்தின்‌ வழியிலே நடத்தவும்‌, 
அவ்விரக்கத்தினாலே. உன்னதத்திலி 
ருந்து தோன்றிய அருணோதயம்‌ நம்மைச்‌ 
சந்தித்திருக்கிறது” (லூக்‌ 1:78,79). 


இயேசுகிறிஸ்துவின்‌ 
மரியாள்‌, கர்த்தரை 
போது “தம்முடைய 
பராக்கிரமஞ்செய்தார்‌; 
அகந்தையுள்ளவர்களைச்‌ 
(லூக்‌ 1 
இயேசுகிறிஸ்துவைப்பற்றிப்‌ 
சொல்லுகிறாள்‌. 


பரிசுத்த 
கர்த்தராகிய 
இவ்வாறு 


தாயாராகிய 
மகிமைப்படுத்தும்‌ 
புயத்தினாலே 
இருதயசிந்தையில்‌ 
சிதறடித்தார்‌” 
என்று 
புகழ்ந்து 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


“இருளிலிருந்து 
பிரகாசிக்கச்சொன்ன 
இயேசுகிறிஸ்துவின்‌ முகத்திலுள்ள தமது 
மகிமையின்‌ அறிவாகிய ஒளியைத்‌ 
தோன்றப்பண்ணும்பொருட்டாக, 
இருதயங்களிலே பிரகாசித்தார்‌' 
(2கொரி 4:6) என்று அப்போஸ்தலர்‌ பவுல்‌ 
சொல்லுகிறார்‌. 


அருணோதயத்தின்‌ 
வெளிச்சத்தினால்‌: துஷ்டர்கள்‌ 
பூமியிலிருந்து உதறிப்போடப்படுகிறார்கள்‌. 
அருணோதயம்‌ மேட்மையான புயங்களை 
முறிக்கிறது. 


சமுத்திரம்‌ 
யோபு 88 : 16 


யோபு 38:16. நீ சமுத்திரத்தின்‌ 
அடித்தலங்கள்மட்டும்‌ புகுந்து, 
ஆழத்தின்‌ அடியில்‌ உலாவினதுண்டோ? 


கர்த்தர்‌ யோபுவிடம்‌, நீ 
சமுத்திரத்தின்‌ அடித்தலங்கள்மட்டும்‌ 
புகுந்து, ஆழத்தின்‌ அடியில்‌ 
உலாவினதுண்டோ?” என்று கேட்கிறார்‌. 
கர்த்தருடைய வழி கடலிலும்‌ அவருடைய 
பாதைகள்‌ திரண்ட தண்ணீர்களிலும்‌ 
இருக்கிறது. இதனால்‌ கர்த்தருடைய 
காலடிகள்‌. தெரியப்படாமற்போயிற்று 
(சங்‌ 7719). கர்த்தருடைய பாதை நமக்கு 
மறைவாயிருக்கிறது. நம்முடைய 
மாம்சப்பிரகாரமான கண்களினால்‌ 
கர்த்தருடைய பாதையை பார்க்க முடியாது. 
நம்முடைய சுயபுத்தியினாலோ, 
சுயமுயற்சிமினாலோ கர்த்தருடைய 
வழிகளை ஆராய்ந்து அறியமுடியாது. 
மனுஷனால்‌ சமுத்திரத்தின்‌ 
அடித்தலங்கள்‌ மட்டும்‌ புகுந்து, 
அதனுடைய ஆழத்தின்‌ அடியில்‌: 
உலாவழுடியாது. 





ழ்‌ நள 
யாய 


மரணவாசல்கள்‌ 
யோபு 88:17 


யோபு 8817. மரணவாசல்கள்‌ 
உரக்க திறந்ததுண்டோ? மரண 
இருவி வாசல்களை ந 
தண்டே 


மரணம்‌ நமக்கு 
இரகசியமாயிருக்கிறது. 
தன்னுடைய காலத்தை 
நம்முடைய காலங்கள்‌ 
கர்த்தருடைய கரங்களிலிருக்கிறது. 
மரணம்‌ என்றால்‌ என்ன என்பதை 
ஒருவராலும்‌ விரிவாக விவரிக்க முடியாது. 
நாம்‌ மரித்த பின்பு நமக்கு 
மரணவாசல்கள்‌ திறந்திருக்கும்‌. 
ஆகையினால்‌ அதைப்பற்றி நாம்‌ 
பயப்படவேண்டிய அவசியமில்லை. 
ஒருதரம்‌ பிறப்பதும்‌ பின்பு மரிப்பதும்‌ 
எல்லா மனுஷருக்கும்‌ 
நியமிக்கப்பட்டிருக்கிறது. நாம்‌ 
மரணவாசல்‌ வழியாக ஒரேதாம்‌ 
மாத்திரமே ட்‌ படலை பத எல்லா 
மனுஷ வாசல்‌ வழியாய்‌ 
பத்தே அக ஆகவேண்டும்‌. ல்‌ 


நாம்‌ இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ இருக்கும்‌ 
காலத்தில்‌, நம்முடைய 
மரணத்தைப்பற்றியும்‌ மரித்த பின்பு 
நம்முடைய மறுமையைப்பற்றியும்‌ பலர்‌ 
உபதேசம்‌ பண்ணுகிறார்கள்‌. நாம்‌ 
ஆவிகளின்‌. உலகத்தைப்பற்றியும்‌ 
பேசுகிறோம்‌. இவையெல்லாம்‌ 
முழுமையாக விவரிக்கப்படாத 
இரகசியமாகவே இருக்கிறது. குருடன்‌ 
பல்வேறு நிறங்களை பார்த்து ரசிக்க 
முடியாமலிருப்பதுபோல, நாமும்‌ நம்முடைய 
மறுமையைப்பற்றி 
தெளிவற்றவர்களாயிருக்கிறோம்‌. 


நம்முடைய 
மகாபெரிய 
மனுஷன்‌ 
அறியான்‌. 


கர்த்தர்‌ யோபுவிடம்‌ “மரணவாசல்கள்‌ 
உனக்குத்‌ திறந்ததுண்டோ? மரண 
i வாசல்களை 
என்று 
னன்‌ 


பார்த்ததுண்டோ?" 
யோபு அதற்கு, 
மனத்தாழ்மையோடும்‌, 
பிரதியுத்தரம்‌ சொல்லவேண்டும்‌. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பூமியின்‌ விசாலங்கள்‌ 
யோபு 38 : 18 


யோபு 8818. 
விசாலங்கனை 
அறித்ததுண்டோ? 
இவைகனையெயல்லாம்‌ 
அதித்திருந்தால்‌ சொல்லு. 


பூமிக்கு நீளமும்‌ அகலமும்‌ உண்டு. 
கர்த்தர்‌ யோபுவிடம்‌, அவரால்‌ பதில்‌ 
சொல்ல முடியாத ஒரு கேள்வியைக்‌ 
கேட்கிறார்‌. “நீ பூமியின்‌ விசாலங்களை 
ஆராய்ந்து அறிந்ததுண்டோ” என்று. 
கர்த்தர்‌ யோபுவிடம்‌ கேட்கிறார்‌. யோபு 
இதை ஆராய்ந்து அறிந்ததில்லை. 
ஆகையினால்‌ கர்த்தர்‌ தன்னிடத்தில்‌ 
கேட்கிற கேள்விக்கு யோபு “இல்லை' 
என்றுதான்‌ பதில்‌ சொல்லவேண்டும்‌. 


தம்முடைய கேள்விக்கு 
ஒருவேளை பதில்‌ 
அமைதியாகயிருப்பார்‌ என்று 
நினைக்கிறார்‌. ஆகையினால்‌ கர்த்தர்‌ 
யோபுவின்‌ அமைதியைக்‌ கலைத்து, 
“இவைகளெல்லாம்‌ நீ அறிந்திருந்தால்‌ 
சொல்லு' என்று சொல்கிறார்‌. தமக்குத்‌ 
தெரியாததை யோபுவிடம்‌ கேட்டுத்‌ 
தெரிந்துகொள்ளவேண்டும்‌ என்னும்‌ 
அவசியம்‌ கர்த்தருக்கு இல்லை. கர்த்தர்‌ 
சர்வஞானமுள்ளவர்‌. அவருக்கு பூமியின்‌ 
விசாலங்கள்‌ எல்லாம்‌ நன்றாய்த்‌ தெரியும்‌, 
இதைப்பற்றி யோபுவுக்கு ஒன்றும்‌. 
தெரியாது என்பதும்‌ கர்த்தருக்கு 
நன்றாய்த்‌ தெரியும்‌. ஆனாலும்‌ கர்த்தர்‌ 
யோபுவினிடத்தில்‌ இந்தக்‌ கேள்வியைக்‌ 
கேட்டு, யோபுவைத்‌ தாழ்த்துகிறார்‌. 
யோபுவின்‌. மனப்பெருமையை 
அவரைவிட்டு நீக்குகிறார்‌. 


யோபு 
சொல்லாமல்‌ 


கர்த்தர்‌ 





ழ்‌ நயனா 
யாய 


தற்காலத்தில்‌ மனுஷன்‌, தன்னுடைய 
விஞ்ஞான அறிவைப்‌ பயண்படுத்தி 
பூமியின்‌ விசாலங்களையெல்லாம்‌ 
ஆராய்ந்து பார்க்கிறான்‌. கர்த்தர்‌ 
யோபுவிடத்தில்‌ கேட்கிற கேள்வி, 
மனுஷரால்‌ ஆராய்ந்து 
பார்க்ககூடியதுதான்‌. ஆனாலும்‌ இதை 
ஆராய்ந்து பார்க்கக்கூடிய புத்தி கூர்மை 
யோபுவினிடத்தில்லை. மனுஷருக்கு 
சாதாரணமாகத்‌ தெரிகிற காரியம்கூட 
யோபுவுக்குத்‌ தெரியவில்லை. ஆனாலும்‌ 
யோபு தன்னைத்‌ தாழ்த்தாமல்‌, 
தேவனுடைய 
தன்னை உயர்த்து. 


பப்பட்‌ முன்பாக 


கர்த்தர்‌ சர்வசிருஷ்டிகர்‌. அவருடைய 
சிருஷ்டிகளில்‌ பூமியும்‌ ஒரு சிருஷ்டி 
ஏராளமான சிருஷ்டிகளில்‌ பூமியும்‌ 
ஒன்றாகயிருக்கிறது. மனுஷருக்கோ 
இந்தப்‌ பூமி பிரமாண்டமாய்த்‌ தெரிகிறது. 
யோபுவின்‌ காலத்தில்‌ அவர்‌ இந்த 
உலகம்‌ முழுவதையும்‌ சுற்றி வந்ததற்கு 
வாய்ப்பில்லை. யோபுவுக்கு முன்பாக, 
வேறு யாராவது இந்த உலகத்தைச்‌ சுற்றி 
பிரயாணம்‌ பண்ணினார்களா என்பதும்‌ 
தெரியவில்லை. அக்காலத்து மனுஷருக்கு 
பூமியின்‌ விசாலங்களைப்பற்றி சிறிதளவு 
விவரம்‌ மாத்திரமே தெரிந்திருந்தது. 


பல நூற்றாண்டு காலமாக பூமியின்‌ 
விசாலங்கள்‌ மனுஷருக்கு மறைவாகவே 
இருந்தது சமீப காலத்தில்தான்‌, 
கொலம்பஸ்‌ அமெரிக்கா கண்டத்தையே 
கண்டுபிடித்தார்‌. அதற்கு முன்பு 
அபெரிக்கா என்று ஒரு தேசம்‌ இருந்தது 
என்பதுகூட இந்த  உலகத்தூருக்குத்‌ 
தெரியாது. மனுஷன்‌ விஞ்ஞானத்தை 
நம்புகிறான்‌. தனக்கு எல்லாம்‌ 
தெரியுமென்று தனக்குத்தானே கற்பனை 
பண்ணுகிறான்‌. பூமியின்‌ விசாலங்களை 
தன்னால்‌ ஆராய்ந்து 
அறியமுடியுமென்று நினைக்கிறான்‌. 
னால்‌ தேவனுடைய 
இரகசியங்களெல்லாவற்றையும்‌ 


மனுஷனால்‌ ஆராய்ந்து அறியமுடியாது. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தேவனுடைய இரகசிய ஆலோசனைகளின்‌ 
அடித்தலங்கள்‌ மட்டும்‌. மனுஷனால்‌ 
புகுந்து போகமுடியாது. அந்த ஆழத்தின்‌ 
அடியில்‌ மனுஷனால்‌ உலாவவும்‌ முடியாது. 
மனுஷனுக்கு மறைவாகமிருக்கிற 
தெய்வீக இரகசியங்களை, |ஷனால்‌ 
ஆராய்ந்து அறிவதற்கு வாய்ப்பேயில்லை. 


வெளிச்சமும்‌ இருளும்‌ 
யோபு 88 : 19-21 
யோபு 38:19. வெளிச்சம்‌. 
வாசமாயிருக்கும்‌ இடத்துக்கு. 
வழியெங்கே? 'இருன்‌ 
குடிகொண்டிருக்கும்‌ ஸ்தானமெங்கே? 


யோபு 88:20. அதின்‌ எல்லை. 
இன்னதென்று உனக்குத்‌ தெரியுமோ? 
அதின்‌ வீட்டுக்குப்போகிற பாதையை 
அறித்திருக்கிறாயோ? 


யோபு 38:21. நீ அதை அறியும்படி, 
அப்போது பிறந்திருந்தாயோ? உண்‌: 
நாட்களின்‌ தொகைஅவ்வனவு 
பெரிதோ? 


வெளிச்சத்திற்கும்‌ 
ஸ்தானமும்‌ உண்டு. அதற்கு 
உண்டு. கர்த்தர்‌ இதற்கு முன்பு 
அருணோதயத்தைப்பற்றிப்‌ பேசினார்‌. 
உன்‌ ஜீவகாலத்தில்‌ எப்போதாவது நீ 
விடியற்காலத்துக்குக்‌ கட்டளை கொடுத்து, 
அருணோதயத்துக்கு அதின்‌ இடத்தைக்‌ 
காண்பித்ததுண்டோ?' என்று கர்த்தர்‌ 
யோபுவிடத்தில்‌ கேட்டார்‌. இப்போது 
மறுடியும்‌ வெளிச்சத்தையும்‌ இருளையும்‌ 
பற்றி கர்த்தர்‌ யோபுவிடத்தில்‌ கேட்கிறார்‌. 
வெளிச்சம்‌ வாசமாயிருக்கும்‌ இடத்துக்கு 
வழியெங்கே? இருள்‌ குடிகொண்டிருக்கும்‌ 
ஸ்தானமெங்கே?” (யோபு 38:19). கர்த்தர்‌ 
யோபுவிடத்தில்‌ மறுபடியுமாக 
வெளிச்சத்திற்கான. வழியைப்பற்றிக்‌ 
கேட்கிறார்‌. வெளிச்சம்‌ 
பரவப்படுகிறதற்கும்‌, கீழ்காற்று 
பூமியின்மேல்‌ வீசுகிறதற்குமான வழி 
எங்கே?” (யோபு 38:24). 


இருளுக்கும்‌ 
பாதையும்‌ 





ழ்‌ நள 
யாய 


தேவன்‌ வெளிச்சம்‌ 
உண்டாகக்கடவது என்றார்‌, வெளிச்சம்‌ 
உண்டாயிற்று. வெளிச்சம்‌ நல்லது என்று 
தேவன்‌ கண்டார்‌: வெளிச்சத்தையும்‌ 
இருளையும்‌ தேவன்‌ வெவ்வேறாகப்‌ 
பிரித்தார்‌. தேவன்‌ வெளிச்சத்துக்குப்‌ 
பகல்‌ என்றுபேரிட்டார்‌, இருளுக்கு இரவு 
என்று போரிட்டார்‌” (ஆதி 1:3-5). தேவன்‌ 
தம்முடைய வல்லமையான 
வார்த்தையினால்‌, “வெளிச்சம்‌ 
உண்டாகக்கடவது" என்று சொன்னார்‌. 


இழுர்விக்க வெளிச்சத்தைத்‌ தனியாகப்‌ 


நம்முடைய ஜீவியகாலத்தில்‌ நாம்‌ 
வெளிச்சத்தையும்‌ இருளையும்‌ 
பார்த்துக்கொண்டிருக்கிறோம்‌. பகலையும்‌ 
இரவையும்‌ பார்த்துக்கொண்டிருக்கிறோம்‌. 
ஆனாலும்‌ இந்த வெளிச்சம்‌ எங்கிருந்து 
வருகிறது என்பதும்‌, இருள்‌ எங்கிருந்து 
வருகிறது என்பதும்‌ நமக்குத்‌ தெரியாத 
இரசுசியமாயிருக்கிறது. வெளிச்சம்‌ 
எதுவரையிலும்‌ இருக்கும்‌ என்பதும்‌, இருள்‌ 
எதுவரையிலும்‌ இருக்கும்‌ என்பதும்‌ 
நமக்குத்‌ தெரியவில்லை. அவற்றின்‌ 
எல்லை. இன்னதென்று நமக்குத்‌ 
தெரியாது. 


கர்த்தர்‌ யோபுவினிடத்தில்‌, “அதின்‌ 
எல்லை இன்னதென்று உனக்குத்‌ 
தெரியுமோ? அதின்‌ வீட்டுக்குப்போகிற 
பாதையை  அறிந்திருக்கிறாயோ? நீ 
அதை அறியும்படி அப்போது 
பிறந்திருந்தராயோ? உன்‌ நாட்களின்‌ 
தொகை அவ்வளவு பெரிதோ?” 
(யோபு 38:20,21) என்று கேட்கிறார்‌. 
தேவன்‌ இருளையும்‌ வெளிச்சத்தையும்‌ 
வெவ்வேறாகப்‌ பிரித்தபோது நாம்‌ இந்தப்‌ 
பூமியிலில்லை. அப்போது 
ஏவாளும்‌ இந்தப்‌ 
சிருஷ்டிக்கப்படவில்லை. 
தேவனுடைய ஆதீனத்தில்‌ அவருடைய 

'சனையின்‌ பிரகாரம்‌ 
உண்டாகப்பட்டது. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தேவன்‌ நித்தியகாலமாயிருக்கிறார்‌. 
அவருடைய கிரியைகளும்‌ 
நித்தியகாலணாயிருக்கிறது. நாம்‌ இந்தப்‌ 
பிரபஞ்சத்தில்‌ இப்போதுதான்‌ 
பிறந்திருக்கிறோம்‌. தேவன்‌ 
எக்காலத்திற்குழுரியவர்‌. நாம்‌ 
இக்காலத்திற்கு மாத்திரமே உரியவர்கள்‌. 
நமக்கு தேவனுடைய அநாதிகாலங்களில்‌ 
நடைபெற்ற காரியங்கள்‌ எதுவும்‌ 
தெரியாது. அவையெல்லாம்‌ நமக்கு 
இரகசியமாகயிருக்கிறது. தேவனுடைய 
சித்தத்தின்‌ பிரகாரம்‌ பகலும்‌ இருளும்‌ 
மாறி மாறி வருகிறது. நாம்‌ அதை 
ஏற்றுக்கொண்டு. தேவனை 
சேவிக்கவேண்டும்‌. தேவனுடைய 
கிரியைகளை ஏற்றுக்கொள்ளாமல்‌ 
அவரோடு விவாதம்பண்ணக்கூடாது 


தேவனுடைய தீர்மானத்தின்‌ 
பிரகாரமாகவே, அவர்‌ நியமித்திருக்கிற 
காலத்தில்‌ இருள்‌ வரும்‌, நியபித்திருக்கிற 
காலத்தில்‌ வெளிச்சம்‌ வரும்‌. அவற்றை 
நம்முடைய காலத்தில்‌ வரவைக்க 
வேண்டுமென்று நினைக்கக்கூடாது 
வெளிச்சம்‌ எப்பொழுது 
வரவேண்டுமென்றும்‌, அது எப்போது 
போகவேண்டுமென்றும்‌ மனுஷனால்‌ 
தீர்மானிக்க முடியாது. “வெளிச்சம்‌ 
பரவப்படுகிறதற்கும்‌. கீழ்காற்று 
பூமியின்மேல்‌ வீசுகிறதற்குமன வழி 
எங்கே?” (யோபு 38:24) என்பது 
மனுஷனுக்குத்‌ தெரியாது. 


ஒவ்வொரு நாள்‌ காலையிலும்‌ 
சூரியன்‌ உதிப்பதும்‌ மாலையில்‌ சூரியன்‌ 
அஸ்தமிப்பதும்‌ மிகப்பெரிய ஆச்சரியம்‌. 
சூரியன்‌ அஸ்தமிக்கும்போது பூரியில்‌ 
இருள்‌ சூழ்வதும்‌, 
உதிக்கும்போது _ பூமியில்‌ இரு 
நீங்குவதும்‌ ஆச்சரியமான சம்பவம்தான்‌. 
ஆனாலும்‌ இது நம்முடைய நாட்களில்‌ 
அன்றாடம்‌ நடைபெறுவதினால்‌, மனுஷர்‌ 
இதற்கு முக்கியத்துவம்‌ கொடுப்பதில்லை. 
சூரியன்‌  உதிப்பதும்‌. அஸ்தமிப்பதும்‌ 
மனுஷருக்கு ஆச்சரியமாகவோ, 
அற்புதமாகவோ இருப்பதில்லை. இது 
தினமும்‌ நடைபெறும்‌ சம்பவம்‌ என்று 
நினைத்து 2 இதைப்பற்றி 
அசட்டையாயிருக்கிறோம்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


வாழ்வுகாலத்தில்‌ 
அநுபவித்திரு, தாழ்வுகாலத்தில்‌ 
சிந்தனைசெய்‌; மனுஷன்‌ தனக்குப்பின்‌. 
வருவதொன்றையும்‌ கண்டுபிடியாதபடிக்கு 
தேவன்‌ இல்விரண்டையும்‌ 
ஒன்றுக்கொன்று எதிரிடையாக 
வைத்திருக்கிறார்‌” யிர 744. 
வாழ்வுதாலத்தையும்‌, தாழ்வுகாலத்தையும்‌ 
போல கர்த்தர்‌ நமக்கு 
பகற்காலத்தையும்‌, இரவுகாலத்தையும்‌ 
ன்றுக்கொன்று எதிரிடையாக 
வைத்திருக்கிறார்‌. 


நன்மையை 


உறைந்த மழையும்‌ கல்மழையும்‌ 
யோபு 38 : 22-24 


யோபு 38:22, உறைந்த மழையின்‌ 
தீ 


பண்டசாலைகளுக்குன்‌ 
பிரவேசித்தாயோ? கல்மழையிருக்கிற 


பண்டகாலைகனைப்‌ பார்த்தாயோ? 


யோபு 38:23. ஆயத்து 
வருங்காலத்திலும்‌, கலகமும்‌ யுத்தமும்‌ 
வருங்காலத்திலும்‌, பிரயோகிக்கும்படி. 
நான்‌ அவைகளை 


வைத்துவைத்திருக்கிறேன்‌.. 


யோபு 88:24. வெளிச்சம்‌. 
பரவப்படுகிறதற்கும்‌, கீழ்காற்று 
பூமியின்மேல்‌ வீசுகிறதற்குமான வழி 
எங்கே? 


உறைந்த மழையும்‌ கல்மழையும்‌ 
தேவனுடைய பண்ட சாலையில்‌ இருக்கிறது. 
இந்தப்‌ பண்டசாலையைப்பற்றி யோபுவுக்கு. 
ஒன்றும்‌ தெரியாது. யோபு இதற்குள்‌ 
பிரவேசித்ததில்லை. ஆனாலும்‌ யோபு 
தனக்கு எல்லாம்‌ தெரியுமென்று. 
பெருமைப்படுகிறார்‌ கர்த்தர்‌ 
யோபுவை தாழ்த்தவேண்டுமென்று 
சித்தங்கொண்டிருக்கிறார்‌ இதற்காக 
கர்த்தர்‌ யோபுவிடம்‌, “உறைந்த மழையின்‌ 
பண்டசாலைகளுக்குள்‌. நீ 
பிரவேசித்தாயோ? கல்மழையிருக்கிற 
பண்டசாலைகளைப்‌ பார்த்தாயோ?” 
(யோபு 38:22) என்று கேட்கிறார்‌. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தரே 
கல்மழையையும்‌ 
பண்டசாலையில்‌ 
வைத்திருக்கிறார்‌ 
திரளாயிருக்கிறது. 
வேளையில்‌ 


உறைந்த மழையையும்‌ 
தம்முடைய 
சேமித்து 
அவை அங்கு 
தமக்குச்‌ சித்தமான 
தேவன்‌ உறைந்த 
மழையையும்‌, கல்மழையையும்‌ இந்தப்‌ 
பூமியின்மீது அனுப்புகிறார்‌. தேவனே 
இவற்றை தம்முடைய சித்தத்தின்‌ 
பிரகாரமாய்‌ பிரயோகிக்கிறார்‌. 
ஆபத்து வருங்காலத்திலும்‌, கலகமும்‌ 
யுத்தமும்‌ வருங்காலத்திலும்‌, 
க்க நான்‌ அவைகளை 
வைத்துவைத்திருக்கிறேன்‌” (யோபு 38:23) 
என்று ன்‌ சால்லுகிறார்‌. 


மனுஷன்‌ கர்த்தரோடு 
யுத்தம்பண்ணவேண்டுபென்று நினைப்பது 
அவனுடைய மதிமீனம்‌. கர்த்தருக்கு 
விரோதமாகக்‌. கலகம்பண்ணினால்‌, 
கர்த்தர்‌ நம்மீது உறைந்த மழையையும்‌ 
கல்மழையையும்‌ பிரயோகிப்பார்‌. 
கர்த்தரோடு யாராலும்‌ யுத்தம்பண்ண 
முடியாது. கர்த்தருக்கு விரோதமாய்க்‌ 
கலகம்பண்ணினால்‌ நமக்கு. 
சங்காரமுண்டாகும்‌. நாம்‌ கர்த்தரோடு 
சமாதானமாயிருக்க நாடவேண்டும்‌. 
அவரோடு ஒப்புரவாகவேண்டும்‌. 
கர்த்தருடைய அன்புக்கு நம்மை 
ஒப்புக்கொடுக்கவேண்டும்‌. தேவனுடைய 
கோபத்தை எந்த மனுஷனாலும்‌ தாங்க 
முடியாது. 

யோபுவுக்கு தேவனுடைய 
மகத்துவத்தைப்பற்றியும்‌ தெரியவில்லை, 
மாட்சிமையைப்பற்றியும்‌ தெரியவில்லை. 
கர்த்தர்‌ தன்னைப்போல ஒரு சாதாரண 
மனுஷன்‌ என்று யோபு தப்பிதமாக 
நினைத்துக்கொள்கிறார்‌. இதனால்‌ யோபு 
தன்னுடைய நீதியை கர்த்தருடைய 
நீதிக்கு ஒப்பாக உயர்த்துகிறார்‌. தான்‌ 
நினைப்பதும்‌, தான்‌ பேசுவதும்‌ தவறு 
என்பதே போபுவுக்குத்‌ தெரியவில்லை. 





ழ்‌ நவள 
யாய 


யோபுவின்‌ பேதபையையும்‌, 
அறியாமையையும்‌ அவருக்கு உணர்த்தும்‌ 
விதமாய்‌, கர்த்தர்‌ யோபுவினிடத்தில்‌ 
வெளிச்சம்‌ பரவப்படுகிறதற்கும்‌, கீழ்காற்று 
பூமியின்மேல்‌ வீசுகிறதற்குமன வழி 
எங்கே?” (யோபு 38:24) என்று கேட்கிறார்‌. 
யோபுவுக்கு வழி தெரியாது. ஆனால்‌ 
அவருக்கு கர்த்தருக்கு முன்பாக 
தன்னை உயர்த்தத்தெரிந்திருக்கிறது. 
தன்னுடைய சிநேகிதரோடு தைரியமாய்‌ 
விவாதம்பண்ணத்‌ தெரிந்திருக்கிறது. 
ஆனாலும்‌ கீழ்க்காற்று பூமியின்மேல்‌ 
வீசுகிறதற்கான. வழி போபுவுக்குத்‌ 
தெரியவில்லை. வெளிச்சம்‌ 


பரவப்படுகிறதற்கான வழியும்‌ அவருக்குத்‌ 
தெரியவில்லை. 


மழை 
யோபு 88 : 25-30 


யோபு 38:95, 
அந்தரவெனியுமான தரையைத்‌ 
திருப்தியாக்கி, இனணம்பூண்டுகளின்‌ 
முளைகளை முளைக்கப்பண்ணும்படி, 


பாழும்‌ 


யோபு 98:96, 
குடியில்லாத. 
மனுஷ.சஞ்சாரமில்லாத: 
வனாந்தரத்திலும்‌ 
வருஷிக்கப்பண்ணி, 


பூமியெங்கும்‌ மனுஷர்‌ 
இடத்திலும்‌, 


மழையை 


யோபு 98:27. 
நீர்க்கால்கனையும்‌, 
இடிமுழக்கங்களோடு வரும்‌ 
மின்னலுக்கு வழிகளையும்‌ பகுத்தவர்‌ 
யார்‌? 


வெள்ளத்துக்கு 


யோபு 88:98, 
தகப்பனுண்டோ? 
ஐதிப்பித்தவர்‌ யார்‌? 


மழைக்கு ஒரு. 
பனித்துவிகளை 


யோபு 88:29. உறைந்த தண்ணீர்‌ 
யாருடைய வயிற்றிலிருந்து: 
புறப்படுகிறது? ஆகாயத்தினுடைய 
உறைந்த பனியைப்‌ பெற்றவர்‌ யார்‌? 


யோபு 38:30. 
கல்லுருவங்கொண்டு 
ஆழத்தின்‌ முகம்‌ 
உறைத்திருக்கிறதே. 


ஜலம்‌: 
மறைத்து, 
கெட்டியாய்‌. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யோபுவின்‌ அறியாமையையும்‌, 
ல்க அவருக்கு 
உணர்த்துவதற்காக, கர்த்தர்‌ 
இதுவரையிலும்‌ அவரிடத்தில்‌ ஒரு சில 
கேள்விகளைக்‌ கேட்டார்‌. யோபுவின்‌ 
பலவீனத்தை அவருக்கு 
உணர்த்துவதற்கு கர்த்தர்‌ அவரிடத்தில்‌ 
இன்னும்‌ சில கேள்விகளைக்‌ கேட்கிறார்‌. 
யோபுவுக்கு தெரிந்திருப்பது மிகவும்‌ 
கொஞ்சம்‌ அவர்‌ தெரியவேண்டியது 
இன்னும்‌ ஏராளம்‌. தன்னிடத்திலுள்ள 
கொஞ்ச ஞானத்தை வைத்துக்கொண்டு, 
சர்வஞானமுள்ள தேவனோடு யோபு 
விவாதம்பண்ணக்கூடாது. தேவனுடைய 
தெய்வீக லோசனைகளுக்‌ 
ிரோதமாய்‌ யோபு சிந்திக்கும்‌ ர 
யோபுவால்‌ செய்ய முடிந்தது மிகவும்‌ 
கொஞ்சம்‌. தேவனோ 
சர்வவல்லபையுள்ளவர்‌. அவரால்‌ கூடாத 
காரியம்‌ ஒன்றுமில்லை. யோபு 
தன்னுடைய கொஞ்ச பலத்தை 
வைத்துக்கொண்டு, தேவனுடைய 
தெய்வீக பராமிப்புக்களுக்கு விரோதமாக 
எதிர்த்து நிற்கக்கூடாது. தேவனுடைய 
கிரியைகளெல்லாம்‌  மகத்துவமானவை. 
யோபு தேவனைப்பற்றித்‌ 
தியானிக்கும்போது அவருடைய 
மகிமையையும்‌, மகத்துவத்தையும்‌ 
தியானிக்கவேண்டும்‌. தன்னால்‌ 
தேவனைப்போல பெரிய காரியங்களை 
செய்ய முடியுமா என்பதையும்‌ யோபு 
சிந்தித்துப்‌ பார்க்கவேண்டும்‌. 
தேவனைப்போல பெரிய காரியங்களைச்‌ 
செய்ய யோபு முயற்சி செய்து 
பார்க்கலாம்‌ முயற்சியில்‌ 
தோல்வியடைந்தால்‌ யோபு தன்னைத்‌ 
தாழ்த்தி, தேவனிடத்தில்‌ தன்னைப்‌ 
பணிவாய்‌ ஒப்புக்கொடுக்கவேண்டும்‌. 


தேவனிடத்தில்‌ மழை கல்மழை, 
உறைந்த மழை, இடி, மின்னல்‌ ஆகியவை 
உள்ளன. இவையெல்லாம்‌ தேவனுடைய 
கட்டளையின்‌ பிரகாரம்‌ 
செயல்படுகின்றன. யோபுவினிடத்தில்‌ 
இவை எதுவுமேயில்லை. ஆகையினால்‌ 
யோபு தேவனோடு தன்னை 
ஒப்பிடுவதற்கோ, அல்லது 
வழக்காடுவதற்கோ துணியக்கூடாது. 





ழ்‌ நள 
யாய 


தேவனுக்கு தண்ணீர்களின்மேல்‌. 
சர்வஆளுகையுள்ளது. தேவன்‌ 
வெள்ளத்திற்கு நீர்க்கால்களை 
வகுக்கிறவர்‌ (யோபு 38.26). ராஜாக்களின்‌ 
இருதயங்கள்‌ தேவனுடைய 
கரத்திலிருக்கிறது. மழையின்‌ வேகமும்‌, 
வெள்ளமும்‌, ஆறுகளும்‌ கர்த்தருடைய 
கரத்தில்தான்‌ இருக்கிறது. தேவன்‌ 
தமக்குச்‌ சித்தமான பிரகாரம்‌ மழையைப்‌ 
பெய்ய வைக்கிறார்‌. வெள்ளத்தின்‌. 
வழிகளைத்‌ திருப்புகிறார்‌. 
வையெல்லாமே தேவனுடைய 
த்தத்தின்‌ பிரகாரம்‌ நடைபெறும்‌ 


இடியும்‌ 
அவை 


மின்னலும்‌ 
உண்டாவதில்லை. 
சித்தமான 
தோன்றுவதுமில்லை 
தேவனுடைய 


திடீரென்று 
தமக்குச்‌ 
இடங்களில்‌ 
இவையெல்லாமே 
சித்தத்தின்‌ பிரகாரம்‌ 
இயங்கும்‌. தேவன்‌ இடி முழக்கங்களோடு 
வரும்‌ மின்னல்களுக்கு வழிகளைப்‌ 
பகுத்திருக்கிறார்‌ (யோபு 38:27). நம்மால்‌ 
இடியையும்‌ மின்னலையும்‌ வழிநடத்தவும்‌ 
முடியாது, அவற்றின்‌ வழிகளை 
திருப்பவும்‌ முடியாது. நம்மால்‌ 
அவற்றிற்கு ஒரு பாதிப்பும்‌ 
உண்டாகப்போவதில்லை. தேவன்‌ 
பதத்திரச்கிற வழிகளில்‌ இடியும்‌ 
மின்னலும்‌ தடையில்லாமல்‌ செல்லும்‌ 


தேவன்‌ இந்தப்‌ பூமிக்கு 
மழையைக்‌ கொடுக்கிறார்‌. பூமி நனைந்து 
செழிப்பாகிறது. தாவரங்கள்‌ வளருகிறது. 
தேவன்‌ விளைச்சல்‌ நிலங்களை 
செழிப்பாக்கும்போது பாழும்‌ 
அவாந்தரவெளியையும்‌ மறந்துவிடவில்லை. 
அவற்றின்‌ தரையையும்‌ தம்முடைய 
மழையினால்‌ திருப்தியாக்குகிறார்‌. 
அவற்றில்‌ இளம்பூண்டுகளின்‌ முளைகளை 
முளைக்கப்பண்ணு கிறார்‌. மனுஷர்‌ 
குடியிருக்கும்‌ இடங்களிலும்‌ மழை 
பெய்கிறது. தேவன்‌ மனுஷர்‌ குடியில்லாத 
இடங்களையும்‌ மறந்துவிடவில்லை. 
தேவன்‌ தம்முடைய தெய்வீக 
கிருபையினாலும்‌, சித்தத்தினாலும்‌, 
பூமியெங்கும்‌ மனுஷர்‌ குடியில்லாத. 
இடத்திலும்‌, மனுஷசஞ்சாரமில்லாத. 
வனாந்தரத்திலும்‌ மழையை 
வருஷிக்கப்பண்ணுகிறார்‌ 
(யோபு 38:25,26. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தேவன்‌ பூமியை தம்முடைய 
மழையினால்‌ நனைக்கிறார்‌. மனுஷன்‌ 
நிலத்தை உழுது பண்படுத்துகிறான்‌. 
விருட்சங்கள்‌ கனி தருகிறது. தேவனுடைய 
உதவியில்லாமல்‌ நம்மால்‌ மரங்களை 
வளர்க்க முடியாது. எந்த மரமும்‌ 
தானாக கனிதருவதில்லை. தேவனுடைய 
கிருபையினாலும்‌ இரக்கத்தினாலும்‌, 
தெய்வீக பராமிப்பினாலும்‌ விருட்சங்கள்‌. 
கனிதருகிறது. மனுஷன்‌: விதை 
விதைக்கிறான்‌. தேவனே விளைச்சலைத்‌ 
தருகிறார்‌. 


தேவன்‌ 
போஷிக்கிறார்‌. 


சர்வசிருஷ்டிகளையும்‌ 
எல்லா சிருஷ்டிகளையும்‌ 
பராமரிக்கிறார்‌. சிறிய சிருஷ்டிகளுக்கும்‌, 
பெரிய சிருஷ்டிகளுக்கும்‌ தேவன்‌ 
குறைவில்லாமல்‌ போஜனம்‌ கொடுக்கிறார்‌. 
தேவன்‌ பரலோகப்‌ பிதாவாகயிருக்கிறார்‌. 
அவரே மழைக்குத்‌ தகப்பனாகவும்‌ 
இருக்கிறார்‌ (யோபு 38:28). தேவனே 
பனித்துளிகளை ஜநிப்பித்தவர்‌. 
வானத்திலிருந்து பூமியின்மீது ஒவ்வொரு 
துளியாக மழை பெய்கிறது. ஒவ்வொரு 
துளியையும்‌ தேவனே 
ஜநிப்பித்திருக்கிறார்‌. ஒவ்வொரு 
மழைத்துளியும்‌ தேவனுடைய கிருபைக்கு 
சாட்சியாயிருக்கிறது. தேவன்‌ நம்மீது 
நீதியின்‌ மழையை பொழியப்பண்ணுகிறார்‌. 
அவரே இஸ்ரவேலுக்கு 
பனித்துளியாகயிருக்கிறார்‌. 

நான்‌ இஸ்ரவேலுக்கு பனியைப்‌ 
போலிருப்பேன்‌; அவன்‌ லீலிப்‌ 
புஜ்பத்தைப்போல்‌ மலருவான்‌; 
லீபனோனைப்‌ போல்‌ வேரூன்றி நிற்பான்‌. 
அவன்‌ கிளைகள்‌ ஓங்கிப்‌ படரும்‌, அவன்‌ 
அலங்காரம்‌ ஒலிவமாத்தினுடைய 
அலங்காரத்தைப்போலவும்‌, அவனுடைய 
வாசனை லீபனோனுடைய வாசனையைப்‌ 
போலவும்‌ இருக்கும்‌" (ஓசி 14:56). 


“யாக்கோபிலே மீதியானவர்கள்‌ 
கர்த்தாலே வருகிற பனியைப்போலவும்‌, 
மனுஷனுக்குக்‌ காத்திராமலும்‌, 
மனுபுத்திரருக்குத்‌ தாமதியாமலும்‌, 
பூண்டுகள்மேல்‌ வருகிற 
மழைகளைப்போலவும்‌, அநேக ஜனங்களின்‌ 
நடுவிலே இருப்பார்கள்‌” (மீகா 5.7. 





ழ்‌ நவள 
யாய 


உறைந்த தண்ணீரும்‌, 
பனியும்‌ கர்த்தருடைய 
பிரகாரமாய்‌ உண்டாகிறது. 
தெய்வீக பராஸிப்பே 
உண்டுபண்ணுகிறது. 
சாதாரண  காரியமாகத்‌ தெரியலாம்‌ 
இவற்றைப்பற்றி ஆராய்ந்து: 
பார்த்தால்தான்‌, தேவனுடைய மகத்துவம்‌ 
நமக்குத்‌ தெரியும்‌. உறைந்த தண்ணீர்‌ 
தேவனுடைய வயிற்றிலிருந்து 
புறப்படுகிறது தேவனே 
ஆகாயத்தினுடைய உறைந்த பனியைப்‌ 
பெற்றவர்‌. தண்ணீர்‌ உறையும்போது, 
ஜலம்‌. கல்லுருவங்கொண்டு 
மறைந்திருக்கிறது. தண்ணீரினுடைய 
ஆழத்தின்‌ முகம்‌ கெட்டியாய்‌ 
உறைந்திருக்கிறது 
(யோபு 38:29,30), 


உறைந்த 
சித்தத்தின்‌ 
தேவனுடைய 
இவற்றை 
இவை நமக்கு 


தண்ணீர்‌ உறைந்த பனியாக 
மாறுவது கர்த்தர்‌ செய்கிற அற்புதம்‌ 
சிறிது நேரத்தில்‌ மழைத்துளிகள்‌ 
பனித்துளிகளாக மாறும்போது, 
பனித்துளிகளை  ஐநிப்பித்தவர்‌ யார்‌ 
என்னும்‌ கேள்வி நமக்குள்‌ எழும்புகிறது. 
கர்த்தருடைய சிருஷ்டிக்கும்‌ வல்லமையே 
மழைத்துளிகளை பனித்துளிகளாக. 
ஜநிப்பிக்கிறது தன்னுடைய 
வாயின்‌ வார்த்தையினால்‌, 
மழைத்துளிகளை பனீத்துளிகளாக 
மாறுமாறு கட்டளைகொடுத்தாலும்‌. 
அங்கு ஒன்றும்‌ நடைபெறாது. 


யோபு 


“ஏராளமான தண்ணீர்‌ உன்மேல்‌ 
சொரியவேணும்‌ என்று உன்‌ சத்தத்தை 
மேகங்கள்பரியந்தம்‌ உயர்த்துவாயோ? நீ 
மின்னல்களை அழைத்தனுப்பி, அவைகள்‌ 
புறப்பட்டுவந்து: இதோ, 
இங்கேயிருக்கிறோம்‌ என்று உனக்குச்‌ 
சொல்லும்படி செய்வாயோ?” 
(யோபு 383435) என்று கர்த்தர்‌ 
யோபுவைப்‌ பார்த்துக்‌ கேட்கிறார்‌. யோபு 
வானத்தைப்‌ பார்த்து என்னதான்‌ 
சொன்னாலும்‌, மழைத்துளிகள்‌ யோபுவின்‌ 
வார்த்தைக்கு கீழ்ப்பியாது. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அறுமீன்‌ நட்சத்திரம்‌ 
யோபு 88 : 31-85 


யோபு 38:81. அறுமீன்‌ ந்‌ 


யோபு 88:92. இராசிகளை அதினதின்‌. 
காலத்திலே வரப்பண்ணுவாயோ? 
சக்கர நட்சத்திரத்தையும்‌ 
அதைச்‌ சேர்த்த நட்சத்திரங்களையும்‌ 
வழிநடத்துவாயோ? 


யோபு 38:33. வானத்தின்‌. 
நியமங்களை நீ அறிவாயோ? அது 
பூமியையாளும்‌ ஆளுகையை நீ 
திட்டம்பண்ணுவாயோ? 


யோபு 38:34. ஏரானமான தண்ணீர்‌ 
உன்மேல்‌ சொரியவேணும்‌ என்று உண்‌: 
சுத்தத்தை மேகங்கள்‌ பரியந்தம்‌ 
உயர்த்துவாயோ? 


யோபு 38:95. 

அழைத்தனுப்பி, 

புழப்பட்டுவந்து: 

இங்கேயிருக்கிறோம்‌ என்று உனக்குச்‌. 
சொல்லும்படி செய்வாயோ? 


தேவனே வானத்திலிருக்கிற 
நட்சத்திரங்களை  சிருஷ்டித்திருக்கிறார்‌. 
அவையெல்லாம்‌ தேவனுடைய கட்டளைப்‌ 
பிரகாரம்‌ இயங்குகிறது. நட்சத்திரங்கள்‌ 
ஒன்றுக்கொன்று இசைவாய்‌ 
இணைந்திருக்கிறது. வானத்தில்‌ 
ஏராளமான நட்சத்திரங்கள்‌ இருந்தாலும்‌, 
தேவன்‌ அவற்றில்‌ ஒரு சில 
நட்சத்திரங்களை இங்கு விசேஷமாய்‌ 
சொல்லுகிறார்‌. 





ழ்‌ நள 
யாய 


கர்த்தர்‌ யோபுவிடம்‌, “அறுமீன்‌ 
நட்சத்திரத்தின்‌ சுகிர்த சம்பந்தத்தை நீ 
இணைக்கக்கூடுமோ? அல்லது 
மிருகசீரிஷத்தின்‌ கட்டுகளை 
அவிழ்ப்பாயோ?” (யோபு 38:31) என்று 
கேட்கிறார்‌. நட்சத்திரங்கள்‌ வானத்திலே 
பூமியிலிருந்து வெகுதூரத்திலிருக்கிறது. 
ஆனாலும்‌ இவை 
வெளிச்சத்தைக்‌ 
தேவனுடைய 


பூமிக்கு 
கொடுக்கிறது. 


தெய்வீக பராமரிப்பில்‌, 


நட்‌ நட்சத்திங்களும்‌ மம்‌ தங்களுடைய பங்குகளை 
வ 


மனுஷன்‌ 
இராசிபலனைப்‌ 
நட்சத்திரங்களைப்‌ 
தேவன்‌ அதற்காக 
உண்டாக்கவில்லை. 
காலங்களையும்‌ நேரங்களையும்‌ 
வெளிப்படுத்துவதற்காகவே தேவன்‌ 
நட்சத்திரங்களை உண்டாக்கியிருக்கிறார்‌. 
வானத்திலுள்ள நட்சத்திரங்கள்‌ பூமியை 
ஆளுகை செய்கிறது. கர்த்தர்‌ யோபுவிடம்‌ 

வானத்தின்‌ நியமங்களை நீ 
அறிவாயோ? அது பூரியையாளும்‌ 


(ஞுகையை நீ திட்டம்பண்ணுவாயோ?” 
யோபு 1824) என்று கேட்‌ ட்ப 


தன்னுடைய 
பார்ப்பதற்காக 
பயன்படுத்துகிறான்‌. 
நட்சத்திரங்களை 
நமக்கு 


வானத்திலுள்ள நட்சத்திரங்கள்‌ 
அதனதன்‌ காலத்தில்‌ வரும்‌. தேவனே 
அந்த இராசிகளை அதனதின்‌ காலத்தில்‌ 
வரப்பண்ணுகிறார்‌. தருவசக்கர 
நட்சத்திரங்களும்‌, சேர்ந்த 
நட்சத்திரங்களும்‌ தானாக. 
இயங்குவதில்லை. தேவனே அவற்றை, 
தம்முடைய சித்தத்தின்‌ பிரகாரமாய்‌ 
வழிநடத்துகிறார்‌. (யோபு 38:32). 
நட்சத்திரங்கள்‌ இயங்கினாலும்‌ அவற்றை 
இயக்குகிறவர்‌ தேவன்தான்‌. தேவன்‌ 
சர்வஞானமுள்ளவர்‌. அவரால்‌ மாத்திரமே 
அறுமீன்‌ நட்சத்திரத்தின்‌ 
சம்பந்தத்தை இணைக்க 

அவரால்‌ மாத்திரமே 

கட்டுகளை அவிழ்க்‌ 
(யோபு 38:31. 


சைச்‌ 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கோடைகாலமும்‌,  குளிர்காலமும்‌, 
அதற்கு நியமிக்கப்பட்டிருக்கிற 
காலங்களில்‌ உண்டாகிறது. காலம்‌ 
இதைத்‌ தீர்மானிப்பதில்லை. தேவனே 
குளிர்காலத்தையும்‌, கோடைகாலத்தையும்‌ 
தீர்மானிக்கிறார்‌. தேவனுடைய 
சித்தத்தின்‌ பிரகாரம்‌ அவருக்குப்‌ 
பிரியனான காலத்தில்‌, கோடைகாலமும்‌, 
குளிர்காலமும்‌ உண்டாகிறது. தேவன்‌ 
மிருகசீரிஷத்தின்‌ கட்டுகளை 
அவிழ்ப்பதுபோல.  கோடைகாலத்தையும்‌, 
குளிர்காலத்தையும்‌ தமக்குச்‌ 
சித்தமானபடி கட்டுகிறார்‌, கட்டுகளை 
அவிழ்க்கிறார்‌ 


வானத்தில்‌ 
நட்சத்திரங்கள்‌ இருக்கிறது. 
எண்ணிக்கையை நம்மால்‌ 
முடியாது. தேவனோ 
அவையெல்லாவற்றையும்‌ எண்ணி, 
அவற்றிக்குப்‌ பெயரும்‌ கொடுத்திருக்கிறார்‌. 
கர்த்தர்‌ நட்சத்திரங்களின்‌ இலக்கத்தை 
எண்ணி, அவைகளுக்கெல்லாம்‌ பேரிட்டு 
அழைக்கிறார்‌” (சங்‌ 17:4), அந்தந்த 
காலங்களுக்கு தேவையான 
நட்சத்திரங்களை தேவன்‌ அழைக்கிறார்‌. 
அவை பூமிக்கு அருகாமையில்‌ எப்போது 
வரவேண்டும்‌ என்னும்‌ காலத்தை தேவனே 
தீர்மானம்பண்ணுகிறார்‌. சூரியன்‌ 
காலையில்‌ எத்தனை மணிக்கு 
உதிக்கவேண்டும்‌ என்பதையும்‌, அது 
மாலையில்‌ எத்தனை மணிக்கு 
அஸ்தமனமாகவேண்டும்‌ என்பதையும்‌ 
தேவனே தீர்மானம்பண்ணுகிறார்‌. 


ஏராளமான 
அவற்றின்‌ 
எண்ண 


நட்சத்திரங்களின்‌ 
சூரியனின்‌ உதயமும்‌, அதன்‌ 
அஸ்தமனமும்‌ நம்முடைய திட்டத்தின்‌ 
பிரகாரமாய்‌ நடைபெறுவதில்லை. நாம்‌. 
இவற்றை பராஸரிப்பதில்லை. தேவனே 
இவற்றை ஆளுகை செய்து, 
பராமரிக்கிறார்‌. நம்மால்‌ இராசிகளை 
அதனதின்‌ காலத்தில்‌. வரப்பண்ண 
முடியாது. பூமியின்‌ வடதிசையில்‌ 
ஏராளமான நட்சத்திரங்கள்‌ இருக்கிறது. 
இவை துருவசக்கர நட்சத்திரங்கள்‌ என்று 
பொதுவாக அழைக்கப்படுகிறது. தேவனே 
இந்த நட்சத்திரங்களை வழிநடத்துகிறார்‌. 


காலங்களும்‌, 





ழ்‌ நவள 
ஈயா 


தேவன்‌ இந்தப்‌ பூமிக்கு தம்முடைய 
நியமங்களைக்‌ கொடுத்திருப்பதுபோல, 
வானத்திற்கும்‌ தம்முடைய நியமங்களைக்‌ 
கொடுத்திருக்கிறார்‌. தேவனுடைய 
நியமங்கள்‌ நமக்குத்‌ தெரியாது. தேவன்‌ 
யோபுவிடம்‌, "வானத்தின்‌ நியமங்களை நீ 
அறிவாயோ” என்று கேட்கிறார்‌. 
யோபுவுக்கு அதைப்பற்றிய அறிவு இல்லை. 
இவையெல்லாம்‌ நமக்கு 
வெளிப்படுத்தப்படாத 
இரகசியமாயிருக்கிறது. இவையெல்லாம்‌ 
தேவனுடைய தெய்வீக ஆலோசனைகள்‌. 
நமக்கு தேவனுடைய 
லோசனைகளைப்பற்றி ஒன்றும்‌ 
தெரியா; னாலும்‌ வ நமக்‌ 
 தொய்த்பால்‌ பயமா வுகள்‌. 


தேவன்‌ தம்முடைய தெய்வீக 
திட்டத்தினால்‌ பூமியை ஆளுகை 
செய்கிறார்‌. தேவனுடைய தெய்வீக 
திட்டங்களும்‌ நமக்கு வெளிப்படுத்தப்பாத 
இரசுசியமாயிருக்கிறது ஆனாலும்‌ 
நமக்கு தேவனுடைய திட்டம்‌ 
தெரிவதுபோல மாய்மாலம்பண்ணுகிறோம்‌. 
தேவன்‌ இந்தப்‌ பூரியை இப்படித்தான்‌ 
ஆளுகை செய்யவேண்டுமென்று 
அவருக்கு ஆலோசனை சொல்லுகிறோம்‌. 
மக்‌ ர்பந்தமில்லாத காரியங்களில்‌ 
ந்‌ வைத்‌. 

வானத்தில்‌ மேகம்‌ இருக்கிறது. 
மேகத்தில்‌ தண்ணீர்‌ இருக்கிறது. 
தேவனுடைய கட்டளையின்‌ பிரகாரம்தான்‌. 
மேகத்திலுள்ள தண்ணீர்‌ பூரியின்மீது. 
மழையாகப்‌ பெய்யும்‌. வானமும்‌ மேகமும்‌ 
நம்முடைய கட்டளைக்குக்‌ கீழ்ப்படியாது. 
கர்த்தர்‌ யோபுவிடம்‌ 'ஏராளமான 
தண்ணீர்‌ உன்மேல்‌ சொரியவேணும்‌ 
என்று உன்‌ சத்தத்தை மேகங்கள்பரியந்தம்‌ 
உயர்த்துவாயோ?” (யோபு 38:34) என்று 
கேட்கிறார்‌. யோபுவின்‌ கட்டளைக்கு 
மேகமும்‌ மழையும்‌ கீழ்ப்படியாது. 
அப்படியிருக்கும்போது, தன்னுடைய 
ஆலோசனைக்கு கர்த்தர்‌ 
செவிகொடுக்கவேண்டுமென்று யோபு 
எதிர்பார்க்கிறார்‌. கர்த்தர்‌ தன்னுடைய 
சித்தத்தின்‌ பிரகாரமாகவும்‌ விருப்பத்தின்‌ 
பிரகாரமாகவும்‌ தன்னை ஆளுகை 
செய்யவேண்டுமென்று யோபு 
விரும்புகிறார்‌ 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நட்சத்திரங்கள்‌ 
தேவனே 
தேவனுடைய 
கீழ்ப்படிந்து 


வானத்திலுள்ள 
எல்லாவற்றையும்‌ 
வழிநடத்துகிறார்‌. 
கட்டளைக்குக்‌. 
இயங்குகின்றன. வானத்திலுள்ள எந்த 
நட்சத்திரமும்‌ மனுஷனுக்கு கீழ்ப்படியாது. 
நட்சத்திரங்களைப்போலவே, தேவன்‌ 
தம்முடைய சித்தத்தின்‌ பிரகாரமாக, 
இடியையும்‌ மின்னலையும்‌ ஆளுகை 
செய்கிறார்‌. தேவனுடைய வார்த்தைக்குக்‌ 
கீழ்ப்படிந்து இடியும்‌. மின்னலும்‌ 
உண்டாகிறது. மனுஷன்‌ 
கட்டளையிடுவதினால்‌ மின்னல்‌ 
உண்டாவதில்லை. மின்னலும்‌ இடியும்‌. 
ம டைய கட்டளைக்‌ 

கீழ்ப்பரவதில்லை ட 


கர்த்தர்‌ யோபுவிடம்‌, நீ 
மின்னல்களை அழைத்தனுப்பி, அவைகள்‌ 
புறப்பட்டுவந்து: இதோ, 
இங்கேயிருக்கிறோம்‌ என்று உனக்குச்‌ 
சொல்லும்படி செய்வாயோ?" (யோபு 38:35) 
என்று கேட்கிறார்‌. மின்னல்கள்‌ யோபுவின்‌ 
கட்டளைக்குக்‌ கீழ்ப்டியாது. அது 
யோபுவுக்கு பிரதியுத்தரம்‌ கொடுக்காது. 
ஆனால்‌ யோபுவோ, தான்‌ விரும்பிய 
பிரகாரம்‌. தனக்கு விருப்பமான 
நேரத்தில்‌, கர்த்தர்‌ தனக்கு 
பிரதியுத்தரம்‌ கொடுக்கவேண்டும்‌ என்று 
எதிர்பார்க்கிறார்‌. 


அவை 


ஞானமும்‌ புத்தியும்‌ 
யோபு 88 : 36 


யோபு 38:38. 
ஞானத்தை. வைத்தவர்‌ யார்‌! 
உள்ளத்தில்‌ புத்தியைக்‌ கொடுத்தவர்‌ 
யார்‌? 


அத்தக்கரணங்களில்‌ 
1? 


தேவனே எல்லா ஞானத்திற்கும்‌, 
எல்லா புத்திக்கும்‌ ஆதாரமாயிருக்கிறார்‌. 
ஞானமும்‌ புத்தியும்‌ 
தேவனிடத்திலிருந்தே நமக்கு வருகிறது. 
அவரே ஞானம்‌ புத்தி ஆகியவற்றின்‌ 
ஊற்றுக்‌ கண்ணாகயிருக்கிறார்‌ 
ஜோதிகளின்‌ பிதாவாகயிருக்கிற தேவன்‌, 
ானம்‌ புத்தி ஆகியவற்றின்‌ பிதாவாகவும்‌ 
இருக்கிறார்‌ 





EL 
நாறிய 
வானத்தில்‌ ஏராளமான 
நட்சத்திரங்கள்‌ இருக்கின்றன. அவை 
பிரகாசமான ஒளியை 
வெளிப்படுத்துகின்றன. மனுஷனுடைய 
ஆத்துமாவில்‌ தேவன்‌ கொடுத்திருக்கிற 
ஞானமும்‌ புத்தியும்‌ இருக்கிறது. 
தேவனுடைய பார்வையில்‌ மனுஷன்‌. 
விசேஷித்தவன்‌. வானத்திலுள்ள 
நட்சத்திரங்களைவிட, பூமியிலுள்ள 
மனுஷன்‌. தேவனுக்கு 
விசேஷித்தவனாகவும்‌, 
பிரியமானவனாகவும்‌ 
ஆகையினால்‌ தேவன்‌ 
ஆத்துமாவைக்‌ 
புத்தியையும்‌ 


கொடுத்திருக்கிறார்‌ 


மனுஷனால்‌ நன்மை 
இன்னதென்று பகுத்தறிய முடியும்‌ 
அவனால்‌ சிந்தித்து செயல்படமுடியும்‌. 
மனுஷன்‌ தேவதூதர்களைபோல 
ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறான்‌. மனுஷனுக்கு 
தானாகவே ஞானமும்‌ புத்தியும்‌ 
உண்டாவதில்லை. தேவனே மனுஷனுடைய 
உள்ளத்தில்‌ புத்தியைக்‌ 
கொடுத்திருக்கிறார்‌. மனுஷனுடைய 
அந்தக்கரணங்களில்‌ தேவனே 
ஞானத்தை வைத்திருக்கிறார்‌. இதனால்‌ 
மனுஷனுடைய ஆத்துமா சிந்திக்கிறது. 
தேவனைப்பற்றித்‌ தியானிக்கிறது. இந்தக்‌ 
கிருபை தேவனிட த்திலிருந்‌ ந்து. 
வந்திருக்கிற தேவனே மனுஷனுக்குள்‌. 
ஆவியைக்‌ கொடுத்திருக்கிறார்‌. 


எந்த மனுஷனானாலும்‌, தன்னுடைய 
சுயபுத்திபினாலும்‌, சுயதிறமையினாலும்‌. 
தனக்கு ஆத்துமாவையோ, ஆவியையோ 
கொடுக்க முடியாது. தேவனே இவற்றை 
மனுஷனுக்குள்‌. கொடுத்திருக்கிறார்‌. 
நம்முடைய ஆத்துமாவும்‌ ஆவியும்‌ எப்படி 
இயங்குகிறது என்பதையும்‌ நம்மால்‌ 
விவரிக்க முடியாது. நம்முடைய 
சரீரங்களோடு நம்முடைய ஆவியும்‌ 
ஆத்துமாவும்‌ எப்படி 
இணைக்கப்பட்டிருக்கிறது என்பதையும்‌ 
நம்மால்‌ விவரிக்க முடியாது. ஞானத்தை 
வைத்தவருக்குத்தான்‌ ஞானத்தைப்பற்றி 
நன்றாகத்‌ தெரியும்‌. புத்தியைக்‌ 
கொடுத்தவருக்குத்தான்‌ புத்தியைப்பற்றி 
பூரணமாய்த்‌ தெரியும்‌. 


இருக்கிறான்‌. 
, மனுஷனுக்கு 
கொடுத்து, அவனுக்கு 
ஞானத்தையும்‌ 


தீமை 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நம்மிடத்தில்‌ சுயமாக ஞானமோ 
புத்தியோ இல்லை. ஆனாலும்‌ 
நம்மிடத்தில்‌ ஞானம்‌ இருப்பதுபோல நாம்‌ 
நினைத்துக்கொள்கிறோம்‌. தேவனுடைய 
ஞானத்தைவிட தன்னிடத்தில்‌ அதிகமான 
ஞானம்‌ இருக்கிறது என்று யோபு 
நினைக்கிறார்‌. தேவனுக்கு முன்பாக 
தன்னைத்‌ தாழ்த்தாமல்‌ உயர்த்துகிறார்‌. 
நம்முடைய எல்லா ஞானமும்‌ புத்தியும்‌, 
தேவனிடமிருந்தே நமக்கு வருகிறது. 
ஆகையினால்‌ நமக்குக்‌ 
கொடுக்கப்பட்டிருக்கிற ஞானத்திற்காகவும்‌ 


புத்திக்காகவும்‌, நாம்‌ ஒருபோதும்‌ 
பெருமைப்படக்கூடாது. 


மேகம்‌ 
யோபு 88: 37,38 


யோபு 98:87.  ஞானத்தினாலே. 
கொடிமாசிகளை எண்ணுபவர்‌ யார்‌? 


யோபு 38:98. தூனானது 
ஏகபானமாகவும்‌, மண்கட்டிகள்‌ 
ஒன்றோடொன்று ஒட்டிக்‌ கொள்ளவும்‌, 
ஆகாயத்துருத்திகவிலுள்ன. 
தண்ணீரைப்‌ பொழியப்பண்ணுகிறவர்‌ 
யர்‌? 


மேகங்கள்‌ 
பிரகாரமாய்‌ 
மேகத்தை 
அதைக்‌ 
ஏராளமான 
அவற்றின்‌ 
எண்ணி 
வானத்தில்‌ 
மேகமுமாக, 
இருக்கம்‌ 
வார்த்தை 
குறிக்கிறது. 
யோபுவினிடத்தில்‌, 
“ஞானத்தினாலே கொடிமாசிகளை 
எண்ணுபவர்‌ யார்‌” (யோபு 38:37) என்று 
கேட்கிறார்‌. இதை தேவனால்‌ மாத்திரமே 
எண்ண முடியும்‌. 


வானத்திலுள்ள 
தேவனுடைய சித்தத்தின்‌ 
உண்டாகிறது. தேவனே 
கூட்டுகிறார்‌. அவரே 
கலைக்கிறார்‌. வானத்தில்‌ 
மேகங்கள்‌ இருக்கிறது. 
எண்ணிக்கையை நம்மால்‌ 
தொகையேற்ற முடியாது. 
சிறிய மேகமும்‌ பெரிய 
மேககூட்டங்கள்‌ 
'கொடிமாசிகள்‌” என்னும்‌ 
மேகக்கூட்டங்களைக்‌ 
கர்த்தர்‌ 





ழ்‌ நள 
யாய 


வானத்திலுள்ள மேகம்‌, 
தேவனுடைய கட்டளையின்‌ பிரகாரம்‌ இந்த 
பூமியின்மீது மழையாகப்‌ பெய்கிறது. சில 
சமயங்களில்‌ பெருமழை பெய்கிறது. 
வேறு சில சமயங்களில்‌ சிறு மழையாக 
தூறுகிறது. தேவனே 
தருத்திகளிலுள்ள 

பொழியப்பண்ணுகிறார்‌ 

மேகத்திலுள்ள. நீர்த்துளிகளை, 
மழையாகப்‌ பெய்யப்பண்ணுகிறார்‌. 


சில சமயங்களில்‌ வானத்திலுள்ள 
நீர்த்துளிகள்‌ பெருமழையாகப்‌ பெய்கிறது. 
'தூளானது ஏகபாளமாகவும்‌' பூமியின்மீது. 
பெய்கிறது. இந்த வாக்கியத்திற்கு 
கனமழை” பெய்கிறது என்று பொருள்‌ 
பூமியில்‌ மழை பெய்யும்போது, 
வறட்சியினால்‌ பிளந்திருக்கிற 
மண்கட்டிகள்‌ ஒன்றோடொன்று 
ஒட்டிக்கொள்கிறது. 


மழை பெய்வது தேவனுடைய சித்தம்‌ 
தேவனுடைய திட்டத்தின்‌ பிரகாரம்‌ 
தேவன்‌ நியமித்திருக்கிற அளவின்‌ 
பிரகாரம்‌ மழை பெய்யும்‌. கர்த்தர்‌ 
யோபுவிடம்‌ “தூளானது ஏகபாளமாகவும்‌, 
மண்கட்டிகள்‌ ஒன்றோடொன்று ஒட்டிக்‌ 
கொள்ளவும்‌ ஆகாயத்துருத்திகளிலுள்ள 
தண்ணீரைப்‌ பொழியப்பண்ணுகிறவர்‌ 
யார்‌?” (யோபு 38:38) என்று கேட்கிறார்‌ 
இவையெல்லாமே தேவனுடைய கிரியைகள்‌. 
மனுஷனால்‌ இந்தக்‌ கிரியைகளைச்‌ 
செய்ய முடியாது. தேவனே சர்வவல்லவர்‌ 
மனுஷனுடைய வல்லமை குறைவுள்ளது. 
யோபு இதையெல்லாம்‌ நினைவுகூர்ந்து 
தேவனுக்கு... முன்பாக தன்னை 
உயர்த்தாமல்‌, தன்னைத்‌ தாழ்த்தவேண்டும்‌. 
சிங்கக்குட்டிகளும்‌, காக்கைக்‌ 
குஞ்சுகளும்‌ 

யோபு 38 : 99-41 


யோபு 38:89. தீ சிங்கத்துக்கு இரையை 
வேட்டையாடி, 


யோபு 38:40. சிங்கக்குட்டிகள்‌ தாங்கள்‌ 
தங்கும்‌ இடங்களிலே கிடத்தூ 
கெபியிலே பதிவிருக்கிறபோது, 
அவைகளின்‌ ஆசையைத்‌ 
திருப்தியாக்குவாயோ? 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


காக்கைக்குஞ்சுகள்‌' 
நோக்கிக்‌. கூப்பிட்டு, 
பறந்து அலைகிற 
அவைகளுக்கு  இரையைச்‌ 
சுவதரித்துக்‌ கொடுக்கிறவர்‌ யார்‌? 
கர்த்தர்‌ மனுஷருக்கு போஜனம்‌ 
கொடுத்து 'போஷிப்பதுபோலவே, 
மிருகங்களுக்கும்‌ போஜனம்‌ கொடுத்து 
அவற்றையும்‌ போஷிக்கிறார்‌. தேவன்‌ 
தம்முடைய மகத்துவத்தையும்‌, 
மாட்சிமையையும்‌ பற்றி யோபுவிடம்‌ 
சொல்லும்போது, இதுவரையிலும்‌ 
வானத்திலுள்ள நட்சத்திரங்களையும்‌, 
மேகங்களையும்‌, மின்னல்களையும்‌ பற்றி 
சொன்னார்‌. இப்போது தம்முடைய 
தெய்வீக பராஸ்ரிப்பை விவரிப்பதற்கு, 
தேவன்‌ மிருகங்களைப்‌ பற்றிச்‌ 
சொல்கிறார்‌. 
தேவனே சிங்கத்திற்கும்‌, 
சிங்கக்குட்டிகளுக்கும்‌. இரையைக்‌ 
கொடுத்து, அவற்றின்‌ சையைத்‌ 
திருப்திபண்ணுகிறார்‌. யோபு சிங்கத்திற்கு 
இரையை வேட்டையாடிக்‌ கொடுப்பதில்லை. 
சிங்கக்குட்டிகள்‌ தங்கள்‌ கெபியில்‌ 
பதிவிருக்கிறபோது, யோபு அந்த 
கெபிகளுக்குச்‌ சென்று, அவைகளின்‌ 
ஆசையைத்‌ திரு்தியாக்கமாட்டார்‌. 
தங்களுக்கு பசிக்கும்போது, சிங்கமும்‌ 
சிங்கக்குட்டிகளும்‌ யோபுவை நோக்கிக்‌ 
கூப்பிடாது. அவை தங்களை சிருஷ்டித்த 
கர்த்தரை நோக்கியே கூப்பிடும்‌. 
சிங்கங்களுக்கு 
கொடுப்பதுபோலவும்‌, 
போஜனம்‌ 
ஜீவன்களும்‌ 
தங்களுடைய 


தேவன்‌ 
போஜனம்‌ 
சர்வசிருஷ்டிகளுக்கும்‌. 
கொடுக்கிறார்‌. எல்லா 
தேவனிடத்திலிருந்தே 
ஜீவாதாரத்தைப்‌  பெற்றுக்கொள்கிறது. 
தேவன்‌ தம்முடைய கிருபையினால்‌ 
நம்மைப்‌ போவிக்கவில்லையென்றால்‌, 
நமக்கு போஜனமில்லை. தேவன்‌ 
தம்முடைய சிருஷ்டிகளுக்கு எவ்வளவு 
போஜனம்‌ கொடுத்தாலும்‌ அவருடைய 
பண்டசாலை ஒருபோதும்‌ 
குறைந்துபோவதில்லை. தேவனுடைய 
தெய்வீக பராமரிப்பு பரிபூரணமானது. 
தேவன்‌ எங்கு ஜீவனைக்‌ 
கொடுக்கிறாரோ, அங்கு ஜீவாதாரத்தையும்‌ 
கொடுக்கிறார்‌. 





ழ்‌ நயனா 
ஈயா 


காக்கை குஞ்சுகள்‌ ஆகாரமில்லாமல்‌ 
பறந்து அலைகிறபோது அவை தேவனை 
நோக்கிக்‌ கூப்பிடும்‌. தேவன்‌ தம்முடைய 
தெய்வீக பராஸரிப்ினால்‌ அவைகளுக்கு 
இரையை சவதரித்துக்‌ கொடுக்கிறார்‌. 
காக்கையின்‌ கூப்பிடுதல்‌ தேவனுக்குப்‌ 
புரிகிறது. சர்வசிருஷ்டிகராகிய கர்த்தர்‌, 
இயற்கைக்கும்‌ தேவனாகயிருக்கிறார்‌ 
தேவனுடைய தெய்வீக பராமரிப்பு எல்லா 
ஜீவன்களுக்கும்‌ குறைவில்லாமல்‌ 
கிடைக்கிறது. காக்கை குஞ்சுகளை 
போவிக்கிற தேவன்‌, அவருக்குக்‌ 
கீழ்ப்படிந்து ஜீவிக்கிற நம்மையும்‌ 
போவிப்பார்‌ என்று நாம்‌ 
விசுவாசிக்கவேண்டும்‌. 


கர்த்தர்‌ தம்முடைய 
மகத்துவத்தைப்பற்றி யோபுவிடம்‌ 
தெளிவாகப்‌ பேசுகிறார்‌. யோபு 
தன்னுடைய சிநேகிதரிடத்தில்‌ பேசியபோது, 
தன்னைப்பற்றித்‌ தைரியமாகப்‌ பேசினார்‌. 
இப்போது தேவன்‌ தன்னோடு பேசும்போது. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யோபுவால்‌ தேவனுக்கு 
சொல்ல முடியவில்லை. 
பதம்‌ பட 
அமர்ந்திருக்கிறார்‌. 
வார்த்தைகளை 


பிரதியுத்தரம்‌ 
தேவனுடைய 
அமைதியாக 
தேவனுடைய 
பொறுமையோடு 
கேட்கிறார்‌. தேவன்‌ சொல்லுகிற 
ஒவ்வொரு வார்த்தைகளும்‌ யோபுவின்‌ 
யத்தோடும்‌,  மனச்சாட்சியோடும்‌ 
இருது ன்‌ டுப்‌ டு 


யோபு தேவனுடைய வார்த்தைகளைத்‌ 
தியானித்துப்‌ பார்க்கிறார்‌. தன்னுடைய 
உண்மையான நிலமையை ஆராய்ந்து 
பார்க்கிறார்‌. தன்னிடத்தில்‌ ஒரு 
வல்லமையும்‌, ஒரு ஞானமும்‌ 
இல்லாதபோதிலும்‌, யோபு தேவனுக்கு 
முன்பாக தன்னை இதுவரையிலும்‌ 
உயர்த்தினார்‌. இப்போதோ யோபு 
தேவனுடைய வார்த்தைகளைக்‌ கேட்டு, 
அதைச்‌ சிந்தித்து, தியானித்துப்‌ பார்த்து, 
தன்னுடைய உண்மையான நிலமையை 


பந்துகள்‌ 





ழ்‌ நள 
யாய 


தேவன்‌ தம்முடைய முகத்தை. 
தனக்கு மறைத்துவிடுகிறார்‌ என்றும்‌, 
அவர்‌ தன்மீது அன்பாகயில்லாமல்‌ 
கோபமாகயிருக்கிறார்‌ என்றும்‌ யோபு 
வேதனைப்படுகிறார்‌. தேவனோ 
தம்முடைய தெய்வீக பராமரிப்டைப்பற்றி 
யோபுவுக்கு விவரமாகச்‌ சொல்லுகிறார்‌. 
தேவன்‌ சாதாரண சிருஷ்டிகளையும்‌ 
போஷித்து பராமிக்கிறார்‌ அவர்‌ 
சர்வசிருஷ்டிகளின்மீதும்‌ தயவு 
காண்பிக்கிறவர்‌. காக்கைக்குஞ்சுகளையும்‌ 
போவிக்கிறவர்‌. தேவனிடத்தில்‌ 
பட்சபாதமில்லை. தேவன்‌ தன்மீது 
கோபமாயிருக்கிறார்‌ என்னும்‌ சிந்தனை 
யோபுவிடம்‌ இருக்கக்கூடாது. யோபு 
தேவனுடைய தெய்வீக கிருபையையும்‌, 
இரக்கத்தையும்‌ பராஸிப்பையும்‌ 
தியானித்துப்‌ பார்த்து, கர்த்தருக்கு 
முன்பாக தன்னைத்‌ தாழ்த்தவேண்டும்‌. 
கர்த்தருடைய கிருபைக்காகவும்‌. 
நன்மைக்காகவும்‌ கர்த்தரைத்‌ 
துதிக்கவேண்டும்‌ 


யோபு 


பூமியிலுள்ள எல்லா சிருஷ்டிகளும்‌ 
தேவனை அறிந்திருக்கிறது. தங்களுடைய 
தேவைகளுக்காக அவைகள்‌ தேவனை 
நோக்கிப்‌ பார்க்கிறது. 
காக்கைக்குஞ்சுகள்கூட, தங்களுடைய 
ஆகாரத்திற்காக தேவனை நோக்கிப்‌ 
பார்க்கிறது தேவனே 
சிங்கக்குட்டிகளுக்குப்‌ போஜனம்‌ 
கொடுக்கிறார்‌ எல்லா 
ஜீவன்கள்‌ மேலும்‌ 
கரிசனை யேடிருக்கிறார்‌. 
தேவனிடத்திலிருந்து 
ஜீவன்களுக்கும்‌ ஜீவாதாரம்‌ 
வருகிறது. யோபு 
கிருபையையும்‌, இரக்கத்தையும்‌, 
பராமரிப்பையும்‌ புரிந்துகொள்ளாமல்‌ 
அவர்மீது குற்றம்‌ சொல்லுகிறார்‌. 


தேவன்‌ 


எல்லா 
புறப்பட்டு 
தேவனுடைய 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தேவன்‌ சாதாரண மிருகங்களுக்கும்‌ 
தம்முடைய தெய்வீக பராமரிப்பைக்‌ 
கொடுக்கிறார்‌. தம்முடைய கிருபைக்கும்‌, 
தெய்வீக பராமரிப்புக்கும்‌ 
எடுத்துக்காட்டாக, கர்த்தர்‌ ஒரு சில 
மிருகங்களுக்குச்‌ செய்கிற நன்மைகளை 
இங்கு விவரமாகச்‌ சொல்லுகிறார்‌. 
வரையாடுகள்‌ (யோபு 301-4), 
காட்டுக்கழுதை (யோபு 39:5-8), 
காண்டாமிருகம்‌ (யோபு 399-12). 
தீக்குருவிகள்‌ (யோபு 3943-18), குதிரை 
(யோபு 3929-25). ராஜாளியும்‌ கழுகும்‌ 
(யோபு 39:26-30). 


வரையாடுகள்‌ 
யோபு 39 : 1-4 


யோபு 391. வரையாடுகள்‌ 
ஈனுங்காலத்தை அறிவாயோ? மான்கள்‌ 
குட்டிபோடுகிறதைக்‌ கவனித்தாயோ? 


யோபு 39:2. அவைகள்‌ 
சினைப்பட்டிருந்து வருகிற மாதங்களை 
நீ எண்ணி, அவைகள்‌ எனுங்காலத்தை 
அறிவாயோ? 


யோபு 39:3. அவைகள்‌ நொந்து 
குனிந்து தங்கள்‌ குட்டிகளைப்‌ போட்டு, 
தங்கள்‌ வேதனைகளை நீக்கிவிடும்‌. 


யோபு 89:4. அவைகளின்‌ குட்டிகள்‌ 
யலத்து, வனத்திலே வளர்ந்து, 
அவைகவண்டைக்குத்‌ திரும்ப 
வராமற்போய்விடும்‌. 


யோபுவுக்கு நாட்டு மிருகங்களைப்‌ 
பத்தியம்‌ காட்டுமிருகங்களைப்பற்றியும்‌ 

அதிகமாய்த்‌ தெரியாது. அவர்‌ 
செழித்திருந்த காலத்தில்‌ அவருக்கு 
ஏராளமான ஆடுமாடுகளும்‌, 
கழுதைகளும்‌, ஒட்டகங்களும்‌ இருந்தது. 
அவற்றையெல்லாம்‌. யோபுவின்‌ 
வேலைக்காரர்கள்‌ பராமரித்து வந்தார்கள்‌. 
தேவனே எல்லா மிருகங்களையும்‌ 
போவித்து ஆதரிக்கிறார்‌. 
வனாந்தரங்களில்‌ அலைந்து திரிகிற 
காட்டுமிருகங்களை யாரும்‌ 
பழக்கப்படுத்தி பயன்படுத்தமாட்டார்கள்‌. 
தேவனோ தம்முடைய தெய்வீக 
பராமரிப்புக்களை அந்த மிருகங்களுக்கும்‌ 
கொடுத்து அவற்றை ஆதரிக்கிறார்‌. 





ழ்‌ நவள 
யாய 


கர்த்தர்‌ 

வரையாடுகளைப்பற்றி 
சொல்லுகிறார்‌ வரையாடுகள்‌ 
தாங்களாகவே குட்டிகளைப்போட்டு, 
தங்களுடைய வேதனைகளை நீக்கிவிடும்‌ 
மனுஷர்‌ யாரும்‌ அவற்றிற்கு பிரசவம்‌ 
பார்த்து உதவிபரிவதில்லை. 
வரையாடுகளுக்கு மனுஷருடைய உதவி 
கிடைக்காவிட்டாலும்‌, அவற்றிற்கு 
தேவனுடைய உதவியும்‌ ஒத்தாசையும்‌ 
கிடைக்கிறது. வரையாடுகள்‌ நொந்து 
குனிந்து தங்கள்‌ குட்டிகளைப்‌ போட்டு, 
ங்கள்‌ வேதனைகளை நீக்கிவிடும்‌ 
[யோபு 39:3). 


யோபுவிடம்‌ 
விரிவாகச்‌ 


வரையாடுகளின்‌ குட்டிகளை 
மனுஷர்‌ எடுத்து வளர்ப்பதில்லை. 
அவைகளின்‌ குட்டிகள்‌ பலத்து, வனத்திலே. 
வளர்ந்து, அவைகளண்டைக்குத்‌ திரும்ப 
வராமற்போய்விடும்‌ (யோபு 3924) 
பிள்ளைகள்‌ பெற்றோரோடு நிரந்தரமாக 
தங்கியிருக்கக்கூடாது. அவர்கள்‌ 
வளரும்‌ காலம்‌ வரையிலும்‌ 
பெற்றோருடைய பாதுகாப்பிலும்‌ 
பராமரிப்பிலும்‌ இருக்கவேண்டும்‌. 
அதன்பின்பு பெற்றோருக்குப்‌ 
பாரமாகயில்லாமல்‌, தாங்களாகவே 
வாழக்கற்றுக்கொள்ளவேண்டும்‌. வளர்ந்த 
பிள்ளைகள்‌, தங்களால்‌ முடிந்த 
உதவிகளை பெற்றோருக்குச்‌ 
செய்யவேண்டும்‌. நம்முடைய 
பிள்ளைகளுக்கு வரையாடுகளின்‌ 
குட்டிகள்‌ எடுத்துக்‌ 
காட்டுக்களாகயிருக்கிறது. 
வரையாடுகளின்‌ குட்டிகள்‌ பலத்து, 
வனத்திலே வார்ந்து அவை மறுபடியும்‌ 
தங்களை ஈன்‌! வரையாடுகளிடம்‌ 
திரும்பி வராமல்‌ 'போய்விடுகிறது. 


யோபுவுக்கு வரையாடுகள்‌ ஈனும்‌ 
விதமும்‌, அவற்றின்‌ குட்டிகள்‌ வளரும்‌ 
விதமும்‌ தெரியாது. ஆனால்‌ யோபுவோ 
தனக்கு எல்லாம்‌ தெரியுமென்று 
நினைக்கிறார்‌. தன்னுடைய ஞானம்‌ 
பெரிது என்று பெருமைப்படுகிறார்‌. கர்த்தர்‌ 
யோபுவிடம்‌, “வரையாடுகள்‌ 
ஈனுங்காலத்தை அறிவாயோ? மான்கள்‌ 
குட்டிபோடுகிறதைக்‌ கவனித்தாயோ? 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அவைகள்‌ சினைப்பட்டிருந்து 
மாதங்களை நீ 
ஈனுங்காலத்தை 
(யோபு 394.2) என்று கேட்கிறார்‌. யோபு 
கர்த்தரிடத்தில்‌, நான்‌ இதை 
அறியவில்லை" என்று பணிவோடு பதில்‌ 
சொல்லவேண்டும்‌. 


வருகிற 
எண்ணி, அவைகள்‌ 
அறிவாயோ?” 


காட்டுக்கழுதைகள்‌ 
யோபு 39 : 5-8 


யோபு 89:5. காட்டுக்கழுதையைத்‌ 
தன்னிச்சையாய்த்‌ 'திரியவிட்டவர்‌ 
யார்‌? அந்தக்‌ காட்டுக்கழுதையின்‌ 
கட்டுகளை அவிழ்த்தவர்‌ யார்‌? 

நான்‌: 


அதற்கு. 
வீடாகவும்‌, 
வாச ஸ்தலமாகவும்‌ 


யோபு 39:8. 
வனாத்தரத்தை 
உவர்திலத்தை: 


அது பட்டணத்தின்‌ 
அலட்சியம்பண்ணி, 
கூக்குரலை 


யோபு 39:8. அது மலைகளிலே தன்‌ 
மேய்ச்சலைக்‌ கண்டுபிடித்து, ௪கலவிதப்‌ 
பச்சைப்பூண்டுகனையும்‌ தேடித்திரியும்‌. 


பரிசுத்த வேதாகமத்தில்‌ 
காட்டுக்கழுதையைப்பற்றி பல 
வசனங்களில்‌  சொல்லப்பட்டிருக்கிறது. 
அவற்றை பழக்க முடியாது. அவை 
தன்னிச்சையாக வளரும்‌. 
காட்டுக்கழுதையால்‌ மனுஷருக்கு எந்தப்‌ 
பிரயோஜனமுமில்லை.  காட்டுக்கழுதை 
பட்டணத்தின்‌. இரைச்சலை 
அலட்சியம்பண்ணி, ஓட்டுகிறவனுடைய 
கூக்குரலை மதிக்கிறநில்லை. அது 
மலைகளிலே தன்‌ மேய்ச்சலைக்‌ 
கண்டுபிடித்து, சகலவிதப்‌ 
பச்சைப்பூண்டுகளையும்‌ தேடித்திரியும்‌ 
யோபு 39:7,8). 





ழ்‌ நள 
யாய 


தேவனே காட்டுக்கழுதையை 
தன்னிச்சையாய்‌ திரியவிட்டவர்‌. அவரே 
அதன்‌ கட்டுகளை அவிழ்த்தவர்‌. தேவன்‌ 
காட்டுக்கமுதையை தன்னிச்சையாய்‌ 
திரியவிட்டதினால்‌, அவரே அதற்கு 
வாசஸ்தலத்தையும்‌ கொடுத்திருக்கிறார்‌. 
தேவன்‌ காட்டுக்கமுதைக்கு 
வனாந்தரத்தை வீடாகவும்‌ உவர்நிலத்தை 
வாசஸ்தலமாகவும்‌  கொடுத்திருக்கிறார்‌. 
(யோபு 39:56). 


காட்டுக்கமுதை வேலையும்‌ 
செய்யாது. அது எப்போதும்‌ 
தன்னிச்சையாய்ச்‌ சுற்றித்திரியும்‌. தனக்கு 
சுதந்தரமிருப்பதாக காட்டுக்கழுதை 
நினைத்துக்கொள்கிறது அதன்‌ 
சுதந்தரத்தினால்‌ யாருக்கும்‌ ஒரு 
பிரயோஜனமுயில்லை. மனுபத்திரரில்‌ 
ஒருசிலர்‌ சுதந்தரத்தை விரும்புகிறார்கள்‌. 
ஆனால்‌. அவர்கள்‌ தங்களுக்குக்‌ 
கொடுக்கப்பட்டிருக்கிற சுதந்தரத்தை 
தப்பிதமாகப்‌ பயன்படுத்துகிறார்கள்‌. ஒரு 
வேவையும்‌ செய்யாமல்‌, யாருக்கும்‌ 
பிரயோஜனமில்லாமல்‌, எதேச்சையாய்ச்‌ 
சுற்றித்திரிகிறார்கள்‌. 


எந்த 


எதேச்சையாய்ச்‌ சுற்றித்திரிவதைவிட, 
நம்மைக்‌ கட்டுப்படுத்தி, பிரயோஜனமுள்ள 
வேலைகளைப்‌ பார்ப்பது நமக்கும்‌ நல்லது, 
பிறருக்கும்‌ நல்லது. ஒன்றும்‌ செய்யாமல்‌ 
சும்மா சுற்றித்திரிவதைவிட, ஏதாவது ஒரு 
வேலை செய்வதுதான்‌ நமக்கு நல்லது. 
காட்டுக்கமுதை ஒன்றுக்கும்‌ 
பிரயோஜனமில்லாமல்‌, வனாந்தரத்திலும்‌, 
உவர்நிலத்திலும்‌ சுற்றி அலைகிறது. 


தேவனோ காட்டுக்கழுதைக்கும்‌ 
வீடுகளைக்‌ கொடுக்கிறார்‌. அவை பல 
இடங்களில்‌ தன்னிச்சையாய்ச்‌ சுற்றி 
அலைந்தாலும்‌, அவற்றிற்கும்‌ 
தங்குவதற்கு வீடும்‌ வாசஸ்தலமும்‌ 
வேண்டும்‌, தேவன்‌  காட்டுக்கழுதைக்கு 
வனாந்தரத்தை வீடாகவும்‌, உவர்நிலத்தை 
வாசஸ்தலமாகவும்‌  கொடுத்திருக்கிறார்‌. 
காட்டுக்கமுதையை பழக்கினால்‌ அது 
நாட்டுக்கழுதையாகும்‌. 
மனுஷருக்கு 
வேலைகளைக்‌ கொடுக்கும்‌ 
சொந்தக்காரர்‌ அதற்கு 
இருப்பிடமும்‌ 


அது 
பிரயோஜனமுள்ள 
கழுதையின்‌ 
போஜனமும்‌ 
கொடுப்பார்‌. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


காட்டுக்கழுதைக்கோ மனுஷருடைய உதவி 
கிடைக்காது. தேவனோ  அதன்மீதும்‌ 
இரக்கம்‌ காண்பித்து, அதைப்‌ 
பராமரிக்கிறார்‌. 


காட்டுக்கழுதைக்கு எஜமான்‌ 
யாருமில்லை. அதனால்‌ அது யாருக்கும்‌ 
அடங்காமல்‌ தன்னிச்சையாய்த்‌ திரியும்‌. 
பட்டணத்தில்‌ திரளான ஜனங்கள்‌. 
இருப்பார்கள்‌. அங்கு ஜனத்தின்‌ 
இரைச்சல்‌ அதிகமாயிருக்கும்‌. 
காட்டுக்கழுதையோ பட்டணத்தின்‌ 
இரைச்சலை அலட்சியம்‌ செய்துவிடும்‌. 
பட்டணங்களில்‌ பழக்கிய கழுதைகளை 
ஓட்டுகிறவர்கள்‌ இருப்பார்கள்‌. அவர்கள்‌ 
தங்கள்‌ சத்தத்தினால்‌ கழுதைகளை 
அடக்குவார்கள்‌. கழுதைகளும்‌ அடங்கும்‌. 
காட்டுக்கழுதைகளோ ஓட்டுகிறவனுடைய 
கூக்குரலை மதிக்கிறதில்லை. அது 
தன்னுடைய போஜனத்திற்காக மனுஷரை 
எதிர்பார்ப்பதுமில்லை. அது மலைகளிலே 
தன்‌  மேய்ச்சலைக்‌ கண்டுபிடிக்கும்‌. 
தன்னுடைய ஆகாரத்திற்காக சகலவித 
பச்சைப்‌ பூண்டுகளையும்‌ தேடித்‌ திரியும்‌. 


ஒரு வேலையும்‌ செய்யாமல்‌. 
தன்னிச்சையாய்‌ சுற்றித்திரிகிற 
காட்டுக்கழுதை பச்சைப்‌ பூண்டுகளைத்‌ 
தேடித்‌ திரியவேண்டும்‌. தன்னுடைய 
எஜமானுக்குக்‌ கீழ்ப்படிந்து, வேலை. 
செய்கிற நாட்டுக்கழுதைக்கு, பசுமையான 
புற்களும்‌, சத்தான ஆகாரங்களும்‌ அதைத்‌ 
தேடி வரும்‌ நாட்டுக்கழுதை தன்‌ 
போஜனத்தைத்‌ தேடி அலைந்து 
திரியவேண்டியதில்லை. 


காண்டாமிருகம்‌ 
யோபு 99 : 9-12 


யோபு 39:9. 
உன்னிடத்தில்‌ 
சும்மதிக்குமோ?' 
முன்னணைக்கு 
இராத்தங்குமோ? 


யோபு 39:10. படைச்சால்களை உழ நீ. 

;த்தைக்‌  கயிறுயோட்டு, 
ஏரிலே பூட்டுவாயோ? அது உனக்கு 
இசைத்து பரம்படிக்குமோ? 


காண்டாமிருகம்‌ 
சேவிக்கச்‌. 
உன்‌ 
முன்பாக 


அது 





ழ்‌ நவள 
யாய 


யோபு 3911. அது 
பெலமுன்னதென்று த 
அதினிடத்தில்‌ வேலை வாங்குவாயோ? 


யோபு 99:12. உன்‌ தானியத்தை அது 
உன்‌ வீட்டில்‌ கொண்டுவந்து, உன்‌. 
களஞ்சியத்தில்‌ சேர்க்கும்‌ என்று தீ 
அதை நம்புவாயோ?. 


காண்டாமிருகம்‌ அதிகபலமுள்ளது. 
காண்டாமிருகத்திற்கு ஒத்த பெலன்‌ 
எகிப்தியருக்கு உண்டு (எண்‌ 23:22) 
சங்கீதக்காரர்‌ கர்த்தரிடத்தில்‌ 
ஜெபம்பண்ணும்போது, “என்‌ கொம்பை 
காண்டாமிருகத்தின்‌ கொம்பைப்போல 
உயர்த்துவீர்‌ (சங்‌ 9210) என்று 
சொல்லுகிறார்‌. காண்டாமிருகம்‌ 
யாருக்கும்‌ அதைக்‌ 
கழுத்த வாது 

பெருமைக்கு 
GTO ts 


காண்டாமிருகத்திற்கு சரீர 
பெலமிருக்கிறது. ஆனால்‌ அதன்‌ சரீர 
பெலத்தை நமக்கு!) பிரயோஜனமுண்டாக 
பயன்படுத்த முடியாது. கர்த்தர்‌ 
யோபுவினிடத்தில்‌ 'காண்டாமிருகம்‌ 
உன்னிடத்தில்‌ சேவிக்கச்‌ சம்மதிக்குமோ? 
அது உன்‌ முன்னணைக்கு முன்பாக 
இராத்தங்குமோ?” (யோபு 39:9) என்று 
கேட்கிறார்‌ காண்டாமிருகம்‌ 
யோபுவினிடத்தில்‌ சேவிக்க சம்மதம்‌ 
கொடுக்காது 


கீழ்ப்டியாது. 


யோபுவின்‌ வீட்டிலுள்ள 
ஆடுமாடுகளும்‌, கழுதைகளும்‌ 
அவருக்கு! பிரபோஜனமாயிருக்கும்‌. யோபு 
அவற்றைப்‌ பயன்படுத்தி தன்னுடைய 
நிலத்தை உழவு செய்வார்‌. மாடுகளையும்‌. 
எருதுகளையும்‌, கழுதைகளையும்விட 
காண்டாமிருகம்‌ அதிகபெலமுள்ளது. 
'படைச்சால்களை உழ நீ 
காண்டாமிருகத்தைக்‌ கயிறுபோட்டு ஏரிலே 
பூட்வொயோ? அது உனக்கு இசைந்து 
பரம்படிக்குமோ?' அது 
பெலமுள்ளதென்று நீ நம்பி அதினிடத்தில்‌ 
வேலை வாங்குவாயோ?” (யோபு 39:10,11) 
என்று கர்த்தர்‌ யோபுவினிடத்தில்‌ 
கேட்கிறார்‌. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மனுஷரால்‌. 
பழக்க முடியாது 
அதனிடத்தில்‌ ஒரு 
ஒப்புக்கொடுக்க முடியாது. உன்‌ 
தானியத்தை அது உன்‌ வீட்டில்‌ 
கொண்டுவந்து, உன்‌ களஞ்சியத்தில்‌ 
சேர்க்கும்‌ என்று நீ அதை நம்புவாயோ?" 
(யோபு. 3942) என்று கர்த்தர்‌ 
யோபுவிடத்தில்‌ கேட்கிறார்‌. எருதுகளும்‌, 
கழுதைகளும்‌ ஒட்டகங்களும்‌, 
காண்டாமிருகத்தைவி பெலத்தில்‌ 
குறைந்தவையாகயிருந்தாலும்‌, அவற்றை 
மனுஷரால்‌ பழக்க முடியும்‌ நாம்‌ 
அவற்றை நம்பி அவற்றிற்கு 
பொறுப்புக்களை ஒப்புக்கொடுக்கலாம்‌. 
அவை. நமக்கு பிரயோஜனமான 
வேலைகளைச்‌ செய்யும்‌. 


காண்டாமிருகத்தைப்‌ 
அதை நம்பி 
'வேவையையும்‌ 


நமக்கு பெலமுள்ள 
தேவையில்லை. 
மிருகங்களே தேவை, 
பெருமையுள்ள 
பிரியணயிருக்கமாட்டார்‌. 
மனத்தாழ்பையுள்ளவர்களிடத்தில்‌ 
பிரியணயிருந்து, அவர்களுக்கு தம்முடைய 
கிருபைகளைக்‌ கொடுக்கிறார்‌. யோபு 
தன்னைப்‌ பெருமைப்படுத்துவதற்கு 
பதிலாக, தன்னைத்‌ தாழ்த்தவேண்டும்‌. 
யோபுவின்‌ பெருமையினால்‌ யாருக்கும்‌ 
ஒரு பிரயோஜனமுபில்லை. யோபு 
தேவனுக்கு முன்பாக தன்னைத்‌ 
தாழ்த்தும்போது, அவர்‌ தேவனுடைய 
கிருபையையும்‌, இரக்கத்தையும்‌, 
நன்மையையும்‌ பெற்றுக்கொள்வார்‌. 


மிருகங்கள்‌ 
கீழ்ப்படிதலுள்ள 
கர்த்தரும்‌ 
மனுஷரிடத்தில்‌ 
அவர்‌ 


தீக்குருவிகன்‌ 
யோபு 89 : 18-18 


யோபு 39:18. தீக்குருவிகன்‌ தங்கள்‌ 
செட்டைகளை அசைவாட்டி ஓடுகிற 
ஓட்டம்‌, நாரை தன்‌ செட்டைகளாலும்‌ 
இறகுகள! பறக்கிறதற்குக்‌. 


யோபு 89:14. அது தன்‌ முட்டைகளைத்‌ 
தரையிலே இட்டு, அவைகளை மணாலி. 
லே அனலுறைக்க வைத்துவிட்டுப்போய்‌, 





ழ்‌ நள 
யாய 


யோபு 39:15. காலால்‌ 
உடைந்து போம்‌ 
காட்டுமிருகங்கன்‌ 
மிதித்துவிடும்‌ 

நினைக்கிறதில்லை. 


யோபு 89:16. 
தன்னுடைய 
அவைகளைக்‌ 
கடினகுணமுன்னததாயிருக்கும்‌; 
அவைகளுக்காக அதற்குக்‌. 
கவலையில்லாதபடியினால்‌ அது பட்ட 
வருத்தம்‌ விருதாவாம்‌.. 

யோபு 8917: தேவன்‌ அதற்குப்‌ 


புத்தியைக்‌ கொடாமல்‌, ஞானத்தை 
விலக்கிவைத்தார்‌. 


தட்டி 
என்பதையும்‌, 

அவைகளை 
என்பதையும்‌ 


தன்‌ குஞ்சுகள்‌: 
தல்லாததுபோல்‌ 
காக்காத: 


அது 


யோபு 99:18. அது செட்டை விரித்து 
எழும்பும்போது, குதிரையையும்‌ 
அதின்மேல்‌ ஏறியிருக்கிறவனையும்‌ 
அலட்சியம்பண்ணும்‌. 


தீக்குருவி உருவத்தில்‌ பெரியது 
ஆனால்‌ தீக்குருவியால்‌ வானத்தில்‌ உயர 
பறக்க முடியாது. பாலைவனத்தில்‌ 
ஒட்டகங்கள்‌ ஏராளமாயிருக்கும்‌. 
தீக்குருவிகளும்‌ பாலைவனத்தில்‌ 
வாசம்பண்ணுவதினால்‌, இவற்றை 
சிறகுள்ள ஒட்டகங்கள்‌" என்றும்‌ 
சொல்லுவது வழக்கம்‌ 


தீக்குருவிக்கும்‌ மயிலுக்கும்‌ சில 
ஒற்றுமை உண்டு. இவை இரண்டிற்கும்‌ 
அழகான செட்டைகளும்‌  இறகுகளும்‌ 
உள்ளன. இறகுகள்‌ 
அழகாகயிருக்கும்போது, 
பறவையினிடத்தில்‌ ெருக்விருக்கும்‌ 
மமில்‌ அழகாகயிருப்பதினால்‌, அது 
பெருமைக்கு அடையாளமாயிருக்கிறது. 
தீக்குருவிக்கும்‌ அழகான இறகுகள்‌. 
உண்டு. ஆனால்‌ தீக்குருளினிடத்தில்‌. 
ஞானமில்லை. இது மதியீனத்திற்கு 
எடுத்துக்காட்டான பறவை 


தீக்குருவியையும்‌ 
நாரையையும்‌ ஒப்பிட்டுச்‌ சொல்லுகிறார்‌. 
“தக்குருவிகள்‌ தங்கள்‌ செட்டைகளை 
அசைவாட்டி ஓடுகிற ஒட்டம்‌, நாரை தன்‌ 
செட்டைகளாலும்‌ இறகுகளாலும்‌ 


கர்த்தர்‌ 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பறக்கிறதற்குச்‌ சமானமல்லவோ?' 
(யோபு 3913) என்று கர்த்தர்‌ 
யோபுவினிடத்தில்‌ கேட்கிறார்‌. 

தேவன்‌ தம்முடைய வரங்களை 
எல்லோருக்கும்‌. ஒன்றுபோல்‌ 
கொடுப்பதில்லை. தேவனிடத்தில்‌ 
ஏராளமான வரங்கள்‌ உண்டு. தேவன்‌ 
அவற்றை தம்முடைய சித்தத்தின்‌ 
பிரகாரமாய்‌, தமக்குப்‌ பிரியமான 
சிருஷ்டிகளுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார்‌. 
அழகாகயிருப்பது எல்லாமே 
பிரயோஜனமாயிருக்குமென்று சொல்ல 
முடியாது. ஒரு சில வரங்கள்‌ திரளான 
கூட்டத்தைக்‌ கூட்டுவதற்கும்‌, ஆரவாரம்ப 
ண்ணுவதற்கும்‌, அலங்காரமாயிருப்பதற்கும்‌ 
பயன்படும்‌. ஆனால்‌ அவற்றால்‌ 
மனுஷருக்கு அதிக 
பிரயோஜனமுண்டாகாது 


குயில்‌ 
பார்வைக்கு 
தீக்குருவியோ 
செட்டைகளோடும்‌. 
இருக்கும்‌. 
செட்டைகளினால்‌ 
பிரயோஜனமுபில்லை. 
கருப்பாகயிருந்தாலும்‌ 
நாம்‌ கர்த்தரிடத்தில்‌ 
வரங்களை விரும்பி 
வேண்டும்‌ 
செட்டையாகயிருப்பதற்குப்‌ 


குயிலின்‌ ஓசையாகயிருப்பதே 
நன்மையானது 


தீக்குருவியின்‌ செட்டைகளையும்‌, 
இறகுகளையும்விட கழுகின்‌ இறகுகள்‌ 
அதிகப்‌ பிரயோஜனமுள்ளது. கழுகின்‌ 
இறகுகள்‌ பார்வைக்கு 
அழகாகயில்லாவிட்டாலும்‌, அவை 
உயரத்தில்‌ பறப்பதற்கு உதவியாயிருக்கும்‌. 
கழுகின்‌ கண்களும்‌ அழகாகயிருக்காது. 


னால்‌ பார்வை 
கூர்மையாகயிருக்கும்‌. அழகைவிட 
கூர்மையே முக்கியம்‌. ஒன்றும்‌ 
செய்யாமல்‌ பார்வைக்கு அழகாயிருப்பதை 
விட, அசிங்கமாயிருந்தாலும்‌. 
பிரயோஜனமுள்ளதாகயிருப்பது தான்‌ 
நல்லது. 


கருப்பாகமிருக்கும்‌, 
அழகாகயிருக்காது. 
அழகான 
இறகுகளோடும்‌ 
'தீக்குருவியின்‌ 


ஒரு 
குமிலோ 
பாடும்‌ 
பிரயோஜனமுள்ள 
பெற்றுக்கொள்ள 
தீக்குருவியின்‌ 
பதிலாக, 
அதிக 


அழகாக 





ழ்‌ நவள 
யாய 


தீக்குருவி தரையிலிருந்து சிறிது 
உயரத்திற்குக்கூட பறக்காது. அது 
எப்போதுமே பூமியின்மீது 
பிரியமாயிருக்கும்‌.  பூமியைவிட்டுவிட்டு 
மேலே எழும்புவதற்கு அது ஒரு 
முயற்சியும்‌ செய்யாது. உலகசிநேகம்‌ 
தேவனுக்கு விரோதமான பகை. நாம்‌ 
இப்பிரபஞ்சத்தின்மீது ஆசை வைக்காமல்‌, 
பரலோகத்தின்மீது 
ரய்ன்பிருக்கவேண்டும்‌ 


தீக்குருவிகளுக்கு 
கொடுக்கப்பட்டிருக்கிற 
சுபாவங்களைப்பற்றி கர்த்தர்‌ யோபுவிடம்‌ 
எடுத்துச்‌ சொல்லுகிறார்‌. பொதுவாக 
எல்லா பறவைகளும்‌ முட்டையிட்டு, அந்த 
முட்டைகளை அடைகாத்து, குஞ்சுகளைப்‌ 
பொறிக்கும்‌ குஞ்சுகளுக்கு இரைதேடி 
கொண்டுவந்து, அவற்றின்‌ வாயில்‌ 
ஊட்டும்‌. ஆனால்‌ தீக்குருவியோ தன்‌ 
முட்டைகளைத்‌ தரையிலே இட்டு, 
அவைகளை  மணலிலே அனலுறைக்க 
வைத்துவிட்டுப்‌ போய்விடும்‌. அது காலால்‌ 
மிதிபட்டு உடைந்து போம்‌ என்பதையும்‌. 
காட்டுமிருகங்கள்‌ அவைகளை 
மிதித்துவிடும்‌ என்பதையும்‌ 
நினைக்கிறதில்லை. அது தன்‌ குஞ்சுகள்‌ 
தன்னுடைய தல்லாததுபோல அவைகளைக்‌ 
காக்காத  கடினகுணமுள்ளதாயிருக்கும்‌ 
(யோபு 3944-16). 


விசேஷித்த 


பறவைகளைப்‌ போலவே 
மிருகங்களும்‌ தங்களுடைய குட்டிகளை 
ஈன்று, அவற்றிற்கு பால்கொடுத்து. 
அவற்றைப்‌ பராமரிக்கும்‌. தீக்குருவிகளோ 
தன்னுடைய குஞ்சுகளை 
பராமரிப்பதில்லை. அவற்றைப்‌ 
பாதுகாப்பதில்லை. தன்னுடைய 
குஞ்சுகளுக்காக அவை 
கவலைப்படுவதுமில்லை. தேவன்‌ 
தீக்குருவிகளுக்கு புத்தியைக்‌ கொடாமல்‌, 
ஞானத்தை விலக்கி வைத்திருக்கிறார்‌ 
(யோபு 39:17). 


தீக்குருவி ராட்சஸ குணமுள்ளது. 
தன்னுடைய முட்டைகளை அடைகாக்க. 
வேண்டும்‌ என்னும்‌ அறிவுகூட அவற்றிற்கு 
எந்த இடத்தில்‌ 

அந்த இடத்திலுள்ள 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மணல்‌ அதன்‌ முட்டைகளுக்கு 
உஷ்ணத்தைக்‌ கொடுக்கும்‌. மணலின்‌ 
உஷ்ணத்தோடு, சூரியனின்‌ உஷ்ணமும்‌ 
அந்த முட்டைகளுக்கு சேர்ந்து கிடைக்கும்‌. 
இவற்றின்‌ உஷ்ணமே தீக்குருவிகளின்‌ 
முட்டைகளுக்குப்‌ போதுமானது. 
தீக்குருவிகள்‌ அதன்‌ முட்டைகளை 
அடைகாப்பதற்குப்‌ பதிலாக, மணலின்‌ 
உஷ்ணமும்‌, சூரியனின்‌ உஷ்ணமும்‌ 
ர்க நின்‌ 
டைக 
த்க்‌ து 2௮ 


பாலைவனத்தில்‌ பயணக்காரர்கள்‌ 
ஒட்டகங்களின்‌ மீது 
பிரயாணம்பண்ணுவார்கள்‌. ஒட்டகங்களின்‌ 
கால்பட்டு தான்‌ இட்ட முட்டைகள்‌ 
உடைந்துபோகும்‌ என்பதையும்‌, 
தீக்குருவிகள்‌ நினைக்கிறதில்லை. 
முட்டைகளிலிருந்து குஞ்சுகள்‌ 
வெளிவந்தபின்பும்‌ தீக்குருவிகள்‌ 
அவற்றை தன்னுடைய குஞ்சுகள்போல 
பாவித்துப்‌ பராமரிப்பதில்லை. அவை 
தன்னுடையதல்லாததுபோல, பற்றைக்‌, 
காக்காமல்‌ கடினகுணமுள்ளதாயிருக்கும்‌. 


தீக்குருவிக்கு தன்னுடைய 
முட்டைகள்மீதும்‌, குஞ்சுகள்மீதும்‌ 
அக்கரையில்லாமலிருப்பதினால்‌, அவை 
கஷ்டப்பட்டு முட்டையிட்டும்‌ ஒரு 
பிரயோஜனமுமில்லை.  தீக்குருளிகளின்‌. 
பிரயாசம்‌ விருதா. தேவன்‌ 
தீக்குருவிகளுக்கு புத்தியைக்‌ 
கொடுக்கவில்லை. தேவனே அவற்றிற்கு 
ஞானத்தை விலக்கி வைத்திருக்கிறார்‌. 
ஆகையினால்‌. தீக்குருவிகள்‌. 
வனாந்தரத்திலே புத்தியும்‌ 
ஞானமுபில்லாமல்‌ அலைந்து 
கொண்டிருக்கிறது. தேவன்‌ 
கொடுத்தால்தான்‌ பத்தி வரும்‌, 
தேவனிடத்திலிருந்து மாத்திரமே ஞானம்‌ 
வரும்‌ தேவன்‌ நமக்கு புத்தியையும்‌ 
ஞானத்தையும்‌ கொடுக்கவில்லை 
யென்றால்‌ நாமும்‌ தீக்குருவிகளைப்‌ 
போல புத்தியற்றவர்களாகவும்‌, 
ஞானபில்லாதவர்களாகவும்‌ இருப்போம்‌. 





ழ்‌ நள 
யாய 


தாய்‌ பறவைகள்‌ தங்கள்‌ குஞ்சுகளை 
பாதுகாத்து பராமரிப்பது, தேவன்‌ 
அவற்றிற்கு கொடுத்திருக்கிற வரம்‌. 
தேவன்‌ பெரிய பறவைகளை 
பராமரிப்பதுபோல, குஞ்சுகளையும்‌ 
பராமரிக்கிறார்‌. ஆனாலும்‌ தேவன்‌ 
தீக்குருவிக்கு புத்தியைக்‌ 
கொடுக்கவில்லை. அதற்கு ஞானத்தை 
விலக்கி வைத்திருக்கிறார்‌. சிறிய 
எறும்பினிடத்தில்‌ இருக்கிற ஞானமும்‌ 
புத்தியும்கூட தீக்குருவியினிடத்தில்‌ 
இல்லை. கற்றுக்கொண்டு 
ஞானத்தைப்‌ பெற்றுக்கொள்கிறோம்‌. 
தீக்குருவிகளோ 
டல 


நாம்‌ 


பெற்றோர்கள்‌ 
பிள்ளைகளை 
வளர்க்கவேண்டும்‌. அவர்கள்மீது அன்பு 
செலுத்தி, அவர்களைப்‌ பாதுகாத்து 
பராமரிக்கவேண்டும்‌ 6 சில 
பெற்றோர்கள்‌, தீக்குருலிகளைப்போல, 
தங்கள்‌ பிள்ளைகளை கவனியாமல்‌ 
அப்படியே விட்டுவிடுகிறார்கள்‌. அவர்கள்‌ 
தங்கள்‌ சொந்த  சரீரங்களையும்‌ 
பராமரிப்புதில்லை. குடும்பத்திற்குத்‌ 
தேவையான உதவிகளையும்‌ 
செய்யமாட்டார்கள்‌ குடும்பத்தையும்‌ 
கவனிக்கமாட்டார்கள்‌. வேலை செய்து, 
சம்பாதித்து, தங்கள்‌ குடும்பத்திலுள்ள 
அங்கத்தினர்களைப்‌ போஷிக்கமாட்டார்கள்‌. 
இப்பிப்ப்ட பெற்றோர்கள்‌ பத்தியம்‌ 
புமில்லாத தீக்குருவிகளைப்போல 
றார்கள்‌ 


தங்கள்‌ 
சரியாக 


ஒரு சில பெற்றோர்கள்‌ தங்கள்‌ 
பிள்ளைகளின்‌ சரீரப்பிரகாரமான 
தேவைகளை நன்றாகக்‌ கவனிப்பார்கள்‌ 
ஆனால்‌ அவர்களுடைய ஆவிக்குரிய 
தேவைகளைப்பற்றி சிறிதும்‌ அக்கரை 
காண்பிக்கமாட்டார்கள்‌. பிள்ளைகளுக்கு 
கர்த்தருடைய வார்த்தையை 
உபதேசிக்கமாட்டார்கள்‌. அவர்களுக்கு 
சத்தியத்தைக்‌ கற்றுக்‌ 
கொடுக்கணாட்டார்கள்‌. ஆவிக்குரிய 
ரீதியாக தங்கள்‌ பிள்ளைகளை 
ஒழுக்கமாய்‌ வளர்க்கமாட்டார்கள்‌. 
இப்படிப்பட்ட பிள்ளைகள்‌ உதாறிகளாகவும்‌, 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


உறுப்படாதவர்களாகவும்‌ 
இவர்களிடத்தில்‌ தேவனைப்பற்றிய 
பயமும்‌ இருக்காது. தேவனிடத்தில்‌ 
பக்தியும்‌ இருக்காது. இவர்கள்‌ சத்துரு 
விரித்திருக்கிற கண்ணிகளில்‌ சிக்கி 
அழிந்துபோவார்கள்‌. 
சிற்றின்பங்களில்‌ 

சீரழிந்துபோவார்கள்‌. 
இச்சைகளுக்கு 

ஒப்புக்கொடுத்து, 

ஆவியையும்‌ ஆத்துமாவையும்‌ 
நஞ்டப்படுத்திவிடுவார்கள்‌. இப்படிப்பட்ட 
பொறுப்பில்லாத பெ ம்‌ புத்தியில்லா; 
செறுபனைத பெற்னோரும்‌ பர்மா 


தீக்குருவிகள்‌ தங்களுடைய 
முட்டைகளை தரையிலே இடும்‌ 
அவைகளை மணலிலே அனல்‌ உறைக்க 
வைத்துவிட்டுப்போய்விடும்‌. அந்த 
முட்டைகள்‌ இருக்கிற இடம்‌ ஆபத்தான 
இடம்‌ என்பதை தீக்குருவிகள்‌ 
புரிந்துகொள்வதில்லை. காட்டுமிருகங்கள்‌ 
அவைகளை  உடைத்துவிடும்‌ என்றும்‌, 
மற்ற பிராணிகளின்‌ காலால்‌ மிதிபட்டு 
தங்களுடைய முட்டைகள்‌ உடைந்துபோகும்‌ 
என்பதையும்‌ தீக்குருவிகள்‌ நினைத்துப்‌ 
பார்ப்பதில்லை. 


தீக்குருவிகள்‌ 
ஆபத்தான இடங்களில்‌ 
அவற்றைப்‌ பாதுகாப்பதற்கு எந்த 
முயற்சியும்‌ எடுப்பதில்லை. இதே 
தீக்குருவிகள்‌ தங்களுக்கு ஆபத்து 
வந்தால்‌ சும்மாயிருக்காது. 
ஒட்டகங்களோ, பாலைவனத்தின்‌ மற்ற 

்‌ தீக்குருவிகளுக்கு தீங்கு 


வரும்போது. தன்னுடைய 
செட்டைகளை விரித்து வேகமாக ஒடும்‌. 


குதிரையின்‌ வேகத்தைவிட தீக்குருவியின்‌ 
வேகம்‌ அதிகமாயிருக்கும்‌. தீக்குருவி 
தன்னைப்‌ பாதுகாத்துக்கொள்ளும்‌. 
ஆனால்‌ தான்‌ இட்ட முட்டைகளையோ, 
தன்னுடைய குஞ்சுகளையோ 
பாதுகாப்பதற்கு எந்த ஒரு முயற்சியும்‌ 
எடுக்காது. 


வளருவார்கள்‌. 


உலகத்தின்‌ 


முட்டைகளை 
இட்டாலும்‌, 





ழ்‌ நள 
யாய 


தனக்கு ஆபத்து 
தீக்குருவி தன்னுடைய 
விரித்து எழும்பும்‌. அது 
மதிக்காது. வேகமாக 
குதிரையையும்‌ 
ஏறியிருக்கிறவனையும்‌ 
அலட்சியம்பண்ணி, குதிரையைவிட 
வேகமாக ஓடும்‌. தீக்குருவி தன்னைப்‌ 
பாதுகாத்துக்கொள்வதற்கு எல்லா 
முயற்சிகளையும்‌ எடுக்கிறது. 
இதுபோலவே ஒரு சில பெற்றோர்கள்‌, 
தங்கள்‌ பிள்ளைகளை பராமரித்து 
வளர்க்கமாட்டார்கள்‌. ஆனால்‌ 
தங்களுடைய சொந்தக்காரியங்களை 
சிறப்பாகப்‌ பார்த்துக்கொள்வார்கள்‌. 


வரும்போது 
செட்டையை 
யாரையும்‌ 
ஒடுகிற 
அதன்மேல்‌ 


குதிரை 
யோபு 39 : 19-25 


யோபு 3949. குதிரைக்கு 
வீரியத்தைக்‌ கொடுத்தாயோ? 
தொண்டையில்‌ 
வைத்தாயோ? 


யோபு 99:20. ஒரு 
மிரட்டுகிறதுபோல 

மிரட்டுவாயோ? அதினுடைய நாசியின்‌ 
செருக்கு பயங்கரமாயிருக்கிறது. 


39௮, அது தரையிலே. 
தன்பலத்தில்‌ களித்து, 
தரித்தவருக்கு 


யோபு 
தானடித்து, 
ஆயுதங்களைத்‌ 

எதிராகப்‌ புறப்படும்‌. 


யோபு 39:22. அது 
கலங்காமலும்‌, பட்டயத்துக்குப்‌ 
பின்வாங்காமலுமிருந்து, பாயப்படுதலை 
அலட்சியம்பண்ணும்‌. 


யோபு 39:28, அம்பறாத்தூணியும்‌, 
கேடகமும்‌ 


மின்னுகிற. சட்டியும்‌, 
அதின்மேல்‌ கலகலக்கும்போது, 


யோபு 39:24. கர்வமும்‌ 
மூர்க்கமுங்கொண்டு. தரையை 
விழுங்கிவிடுகிறதுபோல அதுமானித்து, 
எக்கானத்தின்‌ தொனிக்கு அஞ்சாமல்‌ 
பாயும்‌, 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


39:95, எக்கானம்‌ 
பல்‌ அது நிகியென்று 
கனைக்கும்‌; யுத்தத்தையும்‌, 
படைத்தலைவரின்‌ ஆர்ப்பரிப்பையும்‌, 
சேனைகளின்‌ ஆரவாரத்தையும்‌ 
தூரத்திலிருத்து மோப்பம்‌ பீடிக்கும்‌. 

மனுஷன்‌ கர்த்தருக்கு முன்பாக 
தன்னை உயர்த்தாமல்‌ தாழ்த்தவேண்டும்‌. 
மனுஷனுடைய பலவீனத்தை அவனுக்கு 
உணர்த்துவதற்காக, கர்த்தர்‌ ஒரு சில 
மிருகங்களைப்பற்றி  யோபுவினிடத்தில்‌ 
சொல்லுகிறார்‌. கர்த்தரே 
அவற்றிற்கு பெலத்தையும்‌, வலிமையையும்‌ 
கொடுத்திருக்கிறார்‌. அவை 
சாதாரண மிருகங்களாயிருந்தாலும்‌ 
தேவன்‌ அவற்றிற்கும்‌ போஜனம்கொடுத்து, 
அவற்றைப்‌ பராமரிக்கிறார்‌. 


மிருகங்களில்‌ பல வகை உண்டு, 
ஒரு சில மிருகங்கள்‌ வனாந்தரத்தில்‌ 
தன்னிச்சையாய்த்‌ திரியும்‌. மனுஷரால்‌ 
அவற்றை பழக்கி, தனக்குப்‌ 
பிரயோஜனமுண்டாக பயன்படுத்த 
முடியாது. வேறு சில மிருகங்கள்‌ 
மனுஷருக்கு பிரயோஜனமுள்ளவை. அவை 
மனுஷரோடு பழகும்‌ மனுஷாலும்‌ 
அவற்றை பழக்க முடியும்‌. அப்படிப்பட், 
மிருகங்களில்‌ ஒன்று குதிரை, கர்த்தர்‌ 
யோபுவிடம்‌ குதிரையைப்பற்றிச்‌ 
சொல்லுகிறார்‌. 


குதிரைகளில்‌ 


யத்தநாளுக்காக 
குதிரையைப்பற்றி 


பலவிதமுண்டு. 
ஆயத்தம்பண்ணப்பட்ட 
கர்த்தர்‌ இங்கு 
விவரிக்கிறார்‌. யோபுவின்‌ காலத்தில்‌, 
அவருடைய ஊத்ஸ்‌ தேசத்தில்‌, 
பலவிதமான ஜாதிக்குதிரைகள்‌ இருந்தன. 
அவை அதிக வீரியம்‌ கொண்டவை, 
கர்த்தர்‌ யோபுவினிடத்தில்‌, “குதிரைக்கு நீ 
வீரியத்தைக்‌ கொடுத்தாயோ? அதின்‌ 
தொண்டையில்‌ குமுறலை வைத்தாயோ? 
ஒரு வெட்டுக்கிளியை மிரட்டுகிறதுபோல. 
அதை மிரட்டுவாயோ?” (யோபு 39:19,20) 
என்று கேட்கிறார்‌. 





ழ்‌ நள 
யாய 


மனுஷன்‌ இந்தக்‌ குதிரையின்‌ 
வீரியத்தைத்‌ தனக்கு. சாதமாக 
பயன்படுத்துகிறான்‌. மனுஷனால்‌ 
குதிரைக்கு வீரியம்‌ கிடைப்பதில்லை. 
தேவனே குதிரைக்கு வீரியத்தைக்‌ 
கொடுக்கிறவர்‌. எல்லா பெலனும்‌, எல்லா 
வல்லமையும்‌, எல்லா வீரியமும்‌ 
கர்த்தரிடமிருந்தே வருகிறது. அவரே 
சர்வவல்லவர்‌ அவரே எல்லா 


வல்லமைகளுக்கும்‌ ஊற்றின்‌ 
ரன கனக 


மனுஷருடைய வீரியத்தைவிட 
குதிரையின்‌ வீரியம்‌ அதிகம்‌. ஆனாலும்‌ 
குதிரை மனுஷருக்கு கீழ்ப்படிந்து, 
மனுஷருக்கு சேவை செய்வது நமக்குக்‌ 
கிடைத்திருக்கிற பாக்கியம்‌ குதிரை 
பலமுள்ள மிருகமாயிருந்தாலும்‌, அது 
நம்முடைய கட்டளைக்குக்‌ கீர்ப்படிகிறது. 
நமக்கு விரோதமாய்‌ முரண்டுபிடிக்காமல்‌, 
நாம்‌ சொல்வ கீழ்ப்படிந்து, நமக்‌ 
ம ருக்கு பத்க்‌ 


குதிரையினுடைய நாசியின்‌ செருக்கு 
பயங்கரமாயிருக்கிறது. அது தரையிலே 
தாளடித்து, தன்பலத்தில்‌ களித்து, 
ஆயுதங்களைத்‌ தரித்தவருக்கு எதிராகப்‌ 
புறப்படும்‌. அது கலங்காமலும்‌, 
பட்டயத்துக்குப்‌ பின்வாங்காமலுபிருந்து, 
பயப்படுதலை அலட்சியம்பண்ணும்‌ 
(யோபு 39:21,22). 


குதிரையின்‌ 
கெட்டியாகயிருக்கும்‌. 
தொண்டையில்‌ குமுறல்‌ 
அதனுடைய நாசியின்‌ 
பயங்கரமாயிருக்கும்‌ 
பழக்கப்பட்ட குதிரை 
பயப்படாமலும்‌, 
பின்வாங்காமலும்‌ 
யுத்தக்களத்திலே 
பின்வாங்காமல்‌ முன்னேறிச்‌ 
போர்க்களத்தில்‌ 
மின்னுகிற ஈட்டியும்‌, 
கலகலக்கும்‌. யுத்தக்குதிரை 
சத்தத்தைக்‌ கேட்டு பயப்படாது. 


கழுத்து 
அதின்‌ 
இருக்கும்‌. 
செருக்கு 
யுத்தத்திற்கு 
கலங்காமலும்‌. 
ப்பதற்கு 
இருக்கும்‌. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யுத்தத்திற்கு 
குதிரையைப்பற்றி 
யோபுவினிடத்தில்‌ இன்னும்‌ 
விவரித்துச்‌ சொல்லுகிறார்‌. 
போகிற குதிரை 
மூர்க்கமுங்கொண்டு 
விழுங்கிவிடுகிறதுபோல  அநுமானித்து, 
எக்காளத்தின்‌ தொனிக்கு அஞ்சாமல்‌ 
பாயும்‌. எக்காளம்‌ தொனிக்கும்போது 
அது நிகியென்று கனைக்கும்‌; 
யுத்தத்தையும்‌, படைத்தலைவரின்‌ 
ஆர்ப்பரிப்பையும்‌ சேனைகளின்‌ 
ஆரவாத்தையும்‌ தூரத்திலிருந்து மோப்பம்‌ 
பிடிக்கும்‌ (யோபு 39.24,25) 


பழக்கப்பட்ட 
கர்த்தர்‌ 
அதிகமாய்‌ 
யுத்தத்திற்குப்‌ 
கர்வமும்‌ 
தரையை 


யுத்தக்குதிரை எதற்கும்‌ பயப்படாது 
பயத்திற்கும்‌ குதிரைக்கும்‌ சம்பந்தமில்லை. 
அது பயப்படுதலை அலட்சியம்பண்ணும்‌. 
கர்த்தர்‌ யோபுவிடம்‌ மனுஷனைப்‌ புகழ்ந்து 
பேசாமல்‌, ஒரு குதிரையைப்‌ புகழ்ந்து 
பேசுகிறார்‌. மனுஷனோ தன்னை 
பெரியவனாக உயர்த்துகிறான்‌. 


யுத்தத்திற்கு; போகிற குதிரை, 
துணிகரமாய்ப்‌ பாவம்‌ செய்கிறவர்களுக்கு 
ஒப்புமையாக வேதாகமத்தில்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது.  துணிகரமாய்ப்‌ 
பாவம்‌ செய்கிறவர்கள்‌  சுர்த்தருக்கும்‌. 
பயப்படமாட்டார்கள்‌. அவருடைய 
நீதிக்கும்‌, நியாயத்தீர்பபுக்கும்‌ 
பயப்படமாட்டார்கள்‌. தங்களுடைய 
மாம்சத்தின்‌ இச்சைகளை 
நிறைவேற்றுவதற்காக, அவர்கள்‌ 
துணிகரமாய்ப்‌ பாவம்‌ செய்வார்கள்‌. 


ஆளாகும்‌ எருசவேரியராகிய இந்த 
ஜன। என்றைக்கும்‌ 
வறித்பிப்போகிறதென்ன? கபடத்தை 
உறுதியாய்ப்‌ பிடித்திருக்கிறார்கள்‌; 
ட்டோம்‌ என்கிறார்கள்‌. நான்‌ 
கவனித்துக்கேட்டேன்‌, அவர்கள்‌ 
யதார்த்தம்‌ பேசவில்லை; என்ன 
செய்தேனென்று சொல்லி, தன்‌ 
பொல்லாப்பினிமித்தம்‌. 
மனஸ்தாபப்படுகிறவன்‌ ஒருவனுமில்லை; 
யுத்தத்துக்குள்‌ பாய்கிற குதிரையைப்போல 
அவரவர்‌ வேகமாய்‌ ஓடிப்போனார்கள்‌" 
(எரே 8:55). 





ழ்‌ நவள 
யாய 


ராஜாளியும்‌ கழுகும்‌ 
யோபு 89 : 26-30 


யோபு 39:26. உன்‌ புத்தியினாலே 
ராஜாளிபறத்து, தெற்குக்கு எதிராகத்‌ 
தன்‌ செட்டைகளை தோ 


யோபு 39:27. உன்‌ கற்பனையினாலே 
கழுகு உயரப்‌ பறத்து, உயரத்திலே தன்‌ 


கூட்டைக்‌ கட்டுமோ?. 


யோபு 99:28. அது கன்மலையிலும்‌, 
கன்மலையின்‌ சிகரத்திதூம்‌, அரணான 
ஸ்தலத்திலும்‌ தங்கி வாசம்பண்ணும்‌. 


யோபு 89:29. அங்கேமிருந்து இரையை 
நோக்கும்‌; அதின்‌ கண்கன்‌ தாரத்திலி. 


ருந்து அதைப்‌ பார்க்கும்‌. 


யோபு 99:90. 


இரத்தத்தை 
எங்கேயோ 
என்றார்‌. 


அதின்‌ குஞ்சுகள்‌ 
உறிஞ்சும்‌; பிணம்‌ 
அங்கே கழுகு சேரும்‌ 


ஆகாயத்தில்‌ பறக்கிற பறவைகள்‌ 
தேவனுடைய பராமரிப்புக்கு. 
எடுத்துக்காட்டுக்களாயிருக்கின்றன. 
ராஜாளி ஒரு அற்புதமான பறவை. இது 
அதிகபலமுள்ளது. இது எதிரிகளைத்‌ 
தாக்கும்‌ வல்லமையுள்ளது. 
எதிர்காற்றாகமிருந்தாலும்‌ ராஜாளி பறவை, 
எல்லா திசையிலும்‌ வேகமாக பறக்கும்‌. 
பொதுவாக பறவைகள்‌  தெற்குக்கு. 
எதிராக பறக்காது. தென்திசைக்காற்று 
பலமாக வீசுவதால்‌. பறவைகளால்‌ 
அதை எதிர்த்து பறக்க முடியாது. 
ஆனால்‌ ராஜாளி  பறவையோ 
தெற்குக்கு எதிராக தன்‌ செட்டைகளை 
விரிக்கும்‌. 


கர்த்தரே ராஜாளி பறவைக்கு. 
புத்தியையும்‌ பெலத்தையும்‌ 
கொடுத்திருக்கிறார்‌. ராஜாளி பறவையின்‌ 
புத்திக்கும்‌ யோபுவுக்கும்‌ ஒரு 
சம்பந்தமுமில்லை. ஆனாலும்‌ யோபு 
தன்னை தேவனுக்கு சமமாக 
உயர்த்துகிறார்‌. கர்த்தர்‌ யோபுவைத்‌ 
தாழ்த்தும்‌ வண்ணமாக, யோபுவினிடத்தில்‌, 
“உன்‌  புத்திமினாலே ராஜாளிபறந்து, 
தெற்குக்கு எதிராகத்‌ தன்‌ செட்டைகளை 
விரிக்கிறதோ?” (யோபு 29:26) என்று 
கேட்கிறார்‌. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ யோபுவிடம்‌ 
கழுகைப்பற்றியும்‌ சொல்லுகிறார்‌. கழுகு 
உயரப்‌ பறக்கும்‌ அது உயரத்திலே தன்‌ 
கூட்டைக்‌ கட்டும்‌. கழுகைப்போல 
உயரமாக பறக்கக்கூடிய பறவை 
வேறு எதுவுமில்லை. சூரியனின்‌ 
உஷ்ணத்தை கழுகு தாங்கிக்கொள்ளும்‌. 
கழுகைப்போல வெயிலின்‌ உஷ்ணத்தை 
தாங்கிக்கொள்ளக்கூடிய பறவை வேறு 
எதுவுமில்லை. கர்த்தர்‌ யோபுவினிடத்தில்‌, 
உன்‌ கற்பனையினாலே கழுகு உயரப்‌ 
பறந்து, உயரத்திலே தன்‌ கூட்டைக்‌ 
கட்டுமோ?” (யோபு 39:27) என்று 
கேட்கிறார்‌. கழுகுக்கு தானாகவே 
பெலன்‌ வந்துவிடுவதில்லை. கர்த்தரே 
கழுகு குக்கு பெலத்தைக்‌ 
கொடுத்திருக்கிறார்‌ 


கழுகு 
கூட்டைக்கட்டும்‌. 
வலுவாகயிருக்கும்‌. 
கன்பலையிலும்‌, 
சிகரத்திலும்‌, 
தங்கி 


உயரத்திலே தன்‌ 
கூடு 


கழுகின்‌ 
கழுகு 


கன்மவையின்‌ 
அரணான ஸ்தலத்திலும்‌ 
வாசம்பண்ணும்‌ (யோபு 39:28), 
கழுகின்‌ கூடு உயரத்திலிருப்பதினால்‌, 
கழுகின்‌ குஞ்சுகளுக்கு பாதுகாப்பு 
கிடைக்கிறது. வேறு எந்த பறவைகளும்‌, 
அல்லது வேறு எந்த மிருகங்களும்‌, 
கழுகின்‌ கூட்டைப்‌ பிடித்து, அதின்‌ 
குஞ்சுகளுக்கு சேதமுண்டுபண்ண 
முடியாது. கழுகின்‌ கூடு எப்போதுமே 
ஆபத்துக்கு தூரமாயிருக்கும்‌. 


கழுகின்‌ கண்கள்‌ கூர்மையானவை, 
அது கன்மலையின்‌ சிகரத்தில்‌ 
வாசம்பண்ணினாலும்‌, அங்கேயிருந்து 
இரையை நோக்கும்‌; அதின்‌ கண்கள்‌ 
தூரத்திலிருந்து அதைப்‌ பார்க்கும்‌ (யோபு 
39:29). கழுகு பொதுவாக ம்‌ 
மேல்நோக்கி பார்க்காது 

எப்போதுமே பூமியை கீழ்நோக்கியே 
பார்க்கும்‌. பூமியிலுள்ள இரையை 
கூர்மையாக நோக்கிப்‌ பார்க்கும்‌. 





EL 
TT 
உலகப்பிரகாரமான ஜனங்கள்‌ 
கழுகுக்கு ஒப்பாகயிருக்கிறார்கள்‌. கழுகு 
உயரத்தில்‌ கூடு  கட்டிமிருப்பதுபோல, 
இவர்களும்‌ ஆவிக்குரிய வட்டாரத்தில்‌ 
உயர்ந்த ஸ்த ரப்பார்கள்‌. 
மற்றவர்களுடைய பார்வைக்கு இவர்கள்‌ 
புக்திமான்கள்போலவும்‌, வேதபண்டிதர்கள்‌ 
போலவும்‌ இருப்பார்கள்‌. ஆனால்‌ 
இவர்கள்‌ பூமியைத்தான்‌ நோக்கிப்‌ 
பார்ப்பார்கள்‌. பூமிமின்மீதும்‌. பூமியிலுள்ள 
பொருட்கள்மீதும்‌ ஆசைப்பட்டு, 
பூமியின்மீது பற்றாகயிருப்பார்கள்‌. 
இவர்கள்‌ வானத்தை நோக்கிப்‌ 
பார்க்கமாட்டார்கள்‌. பரலோகத்தின்‌ 
தேவனை பார்க்கவேண்டும்‌ என்னும்‌ 
விருப்பம்‌ இவர்களிடத்திலிருக்காது. 
இவர்கள்‌ தங்கள்‌ கண்களை ஏறெடுத்து, 
பரலோகத்தின்‌ தேவனை நோக்கி, 
ஜெபம்பண்ணமாட்டார்கள்‌ 


துன்மார்க்கர்கள்‌ 
உலகசிநேகழுள்ளவர்கள்‌. உலகசிநேகம்‌ 
தேவனுக்கு விரோதமான பகை. 
இவர்களுக்கு நித்திய 
ஆசீர்வாதத்தின்மீது பிரியமில்லை. 
உலகப்பிரகாரமான தற்காலிக 
ஆசிர்வாதங்களையே இவர்கள்‌ அதிகம 
விரும்புவார்கள்‌. விதவைகளின்‌ 
வீடுகளை பட்சிப்பார்கள்‌. பார்வைக்கு 
நீண்ட ஜெபம்பண்ணுவார்கள்‌. 
வெர்களிடத்‌ தெய்வபயமும்‌ 
ருக்காது. த்தில்‌ பக்தியும்‌ இருக்காது. 


கழுகு குஞ்சுகளுக்கு 
இரையைத்‌ வு கொடுக்கும்‌. தன்‌ 
குஞ்சுகளை பராமரிக்கும்‌. தன்னுடைய 
இரையின்மீது பாய்ந்து அதைக்கொன்று. 
அதன்‌ மாம்சத்தை பிய்த்து, அதைத்‌ தன்‌ 
குஞ்சுகளுக்குக்‌ கொண்டு வந்து 
கொடுக்கும்‌. தான்‌ பிடித்த இரையிலுள்ள 
இரத்தத்தை உறுஞ்சுவதற்கு, கழுகு தன்‌ 
குஞ்சுகளுக்கு பயிற்சி கொடுக்கும்‌. 
கழுகின்‌ குஞ்சுகள்‌ இரத்தத்தை உறிஞ்சும்‌. 
பிணம்‌ எங்கேயோ கழுகு சேரும்‌ என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நம்முடைய கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்துவும்‌, தம்முடைய இரண்டாம்‌ 
வருகையைப்பற்றிச்‌ "சொல்லும்போது 
“பிணம்‌ எங்கேயோ அங்கு கழுகுகள்‌ 
வந்து கூடும்‌” (மத்‌ 24:28) என்று 
சொல்லுகிறார்‌. 


அப்பொழுது, இதோ, கிறிஸ்து 
இங்கே இருக்கிறார்‌, அதோ, அங்கே. 
இருக்கிறார்‌ என்று எவனாகிலும்‌ 
சொன்னால்‌ நம்பாதேயுங்கள்‌. ஏனெனில்‌, 
கள்ளக்கிறிஸ்துக்களும்‌ கள்ளத்‌ 
தீர்க்கதரிசிகளும்‌ எழும்பி, கூடுமானால்‌ 
தெரிந்துகொள்ளப்பட்டவர்களையும்‌ 
வஞ்சிக்கத்தக்கதாகப்‌ 
அடையாளங்களையும்‌ 
செய்வார்கள்‌. இதே 0 
உங்களுக்கு அறிவித்திரக்கிறேன்‌ 
ஆகையால்‌: அதோ, வனாந்தரத்தில்‌ 
இருக்கிறார்‌ என்று சொல்வார்களானால்‌, 
புறப்படாதிருங்கள்‌; இதோ, 

அறைவீட்டிற்குள்‌ இருக்கிறார்‌ என்று 
சொல்வார்களானால்‌. நம்பாதிருங்கள்‌. 
மின்னல்‌ கிழக்கிலிருந்து தோன்றி 
மேற்குவரைக்கும்‌  பிரகாசிக்கிறதுபோல, 
மனுஷகுமாரனுடைய வருகையும்‌ இருக்கும்‌. 
பிணம்‌ எங்கேயோ அங்கே கழுகுகள்‌ 
வந்து கூடும்‌” (மத்‌ 24:23-28), 


பெரிய 


அந்‌ தங்களையும்‌ 
(னதாக 





மயம்‌ 
யய 1 


கர்த்தர்‌ யோபுவினிடத்தில்‌ அநேக 
கேள்விகளைக்‌ கேட்கிறார்‌. யோபுவால்‌ 
கர்த்தருடைய கேள்விகளில்‌ ஒன்றுக்கும்‌ 
பதில்‌ சொல்ல முடியவில்லை. கர்த்தர்‌ 
யோபுவைத்‌ தாழ்த்துகிறார்‌ “தேவன்‌ 
பேரில்‌ குற்றம்‌ பிடிக்கிறவன்‌ 
இவைகளுக்கு உத்தரவு சொல்லக்கடவன்‌” 
(யோபு 404) என்று தேவன்‌ யோபுவிடம்‌ 
வெளிப்படையாகவே பேசுகிறார்‌ 
(யோபு 4012. 


யோபு கர்த்தருக்கு முன்பாக 
தன்னைத்‌ தாழ்த்தி ஒப்புத்கொடுக்கிறார்‌ 
தன்னுடைய கையினால்‌, தன்னுடைய 
வாயை பொத்தி அமைதியாகயிருக்கிறார்‌ 
(யோபு  40:3-5) தேவனுக்கும்‌ 
யோபுவுக்கும்‌ இடையே நீண்ட 
இடைவெளியிருக்கிறது. தேவனுடைய 
ஞானம்‌ அநந்தமானது. யோபுவின்‌ 
ஞானமோ குறைவானது. தேவனுடைய 
நியாயம்‌ நித்தியமானது. 
யோபுவினிடத்தில்‌ நியாயமில்லை. 
தேவனிடத்தில்‌ பலத்த புயமுள்ளது. யோபு 
பலவீனராயிருக்கிறார்‌ (யோபு 405.7. 


யோபு 
தன்னை 
கர்த்தர்‌ 

சொல்லுகிறார்‌ 
யோபுவினிடத்தில்‌ 
வல்லமையில்லை (யோபு 409). 
யோபுவினிடத்தில்‌ மகத்துவமும்‌, 
மகிமையும்‌, கனமுமில்லை (யோபு 40:10). 
கர்த்தர்‌ பெருமையுள்ளவர்களைக்‌ 
கவனிக்கிறார்‌ அவர்களைத்‌ 
தாழ்த்துகிறார்‌ (யோபு 4041-14). கர்த்தர்‌ 
யோபுவிடம்‌  பிகெமோத்‌ என்னும்‌ 
மிருகத்தைப்பற்றிச்‌ சொல்லுகிறார்‌. 
(யோபு 4045-24). 


தம்முடைய நியாயத்தை 
அவமாக்குவதாகவும்‌, யோபு 
நீதிமானாக்கிக்கொள்வதாகவும்‌ 
யோபுவின்மீது குற்றம்‌ 
(யோபு 40:8). 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


ட்டா 
PUELSHERS 
கர்த்தர்‌ யோபுவுக்கு உத்தரமாக 
யோபு 40 : 1,2 


யோபு 40:1. பின்னும்‌ கர்த்தர்‌ யோபுக்கு. 
உத்தரமாக: 

யோபு 408.  சர்வவல்லவரோடே, 
வழக்காடி. அவருக்குப்‌ புத்தி 
படிப்பிக்கிறவன்‌ யார்‌? தேவன்‌ பேரில்‌ 
குற்றம்‌ பிடிக்கிறவன்‌ இவைகளுக்கு 
உத்தரவு சொல்லக்கடவன்‌ என்றார்‌. 


கர்த்தர்‌ யோபுவைத்‌ தாழ்த்துகிறார்‌. 
தம்முடைய நீதிக்கு முன்பாக, 
யோபுவினுடைய நீதி நிலைத்து நிற்காது 
என்பதை கர்த்தர்‌ யோபுவுக்குத்‌ 
தெளிவுபடுத்துகிறார்‌. கர்த்தர்‌ 
இதுவரையிலும்‌ யோபுவிடம்‌ கேப்‌ 
கேள்விகளுக்கு, யோபு பதில்‌ எதவும்‌ 
சொல்லவில்லை. அமைதியாகயிருக்கிறார்‌. 
ஆகையினால்‌ கர்த்தர்‌ யோபுவோடு 
இன்னும்‌ பேசுகிறார்‌. தம்முடைய 
கேள்விக்கு பதில்‌ சொல்லுமாறு கர்த்தர்‌ 
யோபுவிடம்‌ சொல்லுகிறார்‌. “தேவன்பேரில்‌ 
குற்றம்‌ பிடிக்கிறயன்‌ இவைகளுக்கு 
உத்தரவு சொல்லக்கடவன்‌” என்று 
கர்த்தர்‌ யோபுவிடம்‌ வெளிப்படையாகவே 
பேசுகிறார்‌. 


கர்த்தர்‌ யோபுவோடு மெல்லிய 
சத்தத்தில்‌ பேசுவதாக வேதபண்டிதர்கள்‌ 
சொல்லுகிறார்கள்‌. கர்த்தர்‌ 
பெருங்காற்றிலிருந்து யோபுவுக்கு 
உத்தரவு சொன்னாலும்‌, பெருங்காற்றின்‌ 
சத்தத்தைவிட கர்த்தருடைய சத்தம்‌ 
பெரிதாயிருக்கிறது. கர்த்தர்‌ எலியாவோடு 
மெல்லிய சத்தத்தில்‌ பேசினார்‌ 
அதுபோலவே கர்த்தர்‌ யோபுவோடும்‌ 
மெல்லிய சத்தத்தில்‌ பேசுகிறார்‌ 

பூமி அதிர்ச்சிக்குப்பின்‌ அக்கினி 
உண்டாயிற்று: அக்கினியிலும்‌ கர்த்தர்‌ 
இருக்கவில்லை; அக்கினிக்குப்பின்‌ 
அமர்ந்த மெல்லியசத்தம்‌ உண்டாயிற்று, 
அதை எலியா கேட்டபோது, தன்‌ 
சால்வையினால்‌ ்‌ 
மூடிக்கெகாண்டு. 
கெபியின்‌ 
அப்பொழுது, இதோ, எலியாவே, இங்கே 
தட்‌ என்ன காரியம்‌ என்கிற சத்தம்‌ 

உண்டாயிற்று” 

இரண | 191213). 





யம்‌ 
யய 1 


கர்த்தர்‌ யோபுவுக்கு உணர்த்தும்‌ 
விதமாய்‌ அவரோடு பேசுகிறார்‌. 
'சர்வவல்லவரோடு வழக்காடி அவருக்கு 
புத்தி படிப்பிக்கிறவன்‌ யார்‌” என்று கர்த்தர்‌ 
யோபுவினிடத்தில்‌ தெளிவாகவும்‌ 
வெளிப்படையாகவும்‌ கேட்கிறார்‌. 
தேவனோடு விவாதம்பண்ணுகிறவர்கள்‌. 
அவருக்கு புத்தி படிப்பிக்கவும்‌ 
ஆயத்தமாயிருக்கவேண்டும்‌. தேவன்‌ 
தம்முடைய கிரியைகளை எப்படி 
செய்யவேண்டுமென்று அவருக்கு 
ஆலோசனை 

சொல்லக்கூடியவர்களாயிருக்க வேண்டும்‌. 
தேவனுக்கு புத்தி படிப்பிக்கிற அளவுக்கு, 
எந்த மனுஷனிடத்திலும்‌ புத்தியுமில்லை, 
ஞானமுமில்லை. 


சர்வவல்லவரோடே 
அவருக்கு புத்தி 


வழக்காடி 
படிப்பிக்கிறவன்‌ யார்‌” 
என்னும்‌ வாக்கியத்திற்கு, 
'சர்வவல்லவரோடு வழக்காடுவதற்கு 
யாரிடத்திலாவது புத்தி உண்டா” என்று 
வேதபண்டிதர்கள்‌ வியாக்கியானம்‌ 
சொல்லுகிறார்கள்‌ 


கர்த்தர்‌ யோபுவிடம்‌ 
கேள்விக்கு பதிலை 
தேவன்‌ பேரில்‌ 
இவைகளுக்கு 
சொல்லக்கடவன்‌” என்று கர்த்தர்‌ 
யோபுவிடம்‌ கேட்கிறார்‌. யோபுவால்‌. 
கர்த்தருக்கு உத்தரவு சொல்ல முடியாது. 
அவரால்‌ தேவன்பேரில்‌ குற்றம்‌ 
பிடிக்கவுமுடியாது கர்த்தருடைய 
கேள்விக்கு. தன்னுடைய 
மனச்சாட்சியின்படி பதில்‌ 
சொல்லவேண்டுமானால்‌, 
“சர்வவல்லவரோடு வழக்காடுவது 
எனக்கு  தூரமாயிருப்பதாக' என்றும்‌, 
“தேவன்‌ பேரில்‌ குற்றம்‌ பிடிப்பது எனக்கு 
தமகா என்றும்‌ பதில்‌ 
ச 


£ல்லவேண்டும்‌. 


தன்னுடைய 
எதிர்பார்க்கிறார்‌ 
குற்றம்பிடிக்கிறவன்‌ 
உத்தரவு 


யோபு 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


ட 
PUELSHERS 


யோபு கர்த்தருக்குப்‌ 
பிரதியுத்தரமாக 


யோபு 40 : 3-5 


யோபு 40:3. அப்பொழுது யோபு 
கர்த்தருக்குப்‌ பிரதியுத்தரமாக: 


யோபு 40:4. இதேர, நான்‌ நீசன்‌; நான்‌ 
உமக்கு. என்ன மறுஉத்தரவு 
சொல்லுவேன்‌; என்‌ கையினால்‌ எண்‌: 
வாயைப்‌ பொத்திக்கொன்ளுகிறேன்‌. 


யோபு 40:5. நான்‌ இரண்டொருதரம்‌ 
பேசினேன்‌; இனி, நான்‌ பிரதியுத்தரம்‌ 
கொடாமதூம்‌ பேசாமலும்‌ இருப்பேன்‌ 
என்றான்‌. 


யோபு கர்த்தருக்கு முன்பாக 
தன்னைத்‌ தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறார்‌. 
யோபுவின்‌ இருதயத்தில்‌ தேவனுக்கேற்ற 
துக்கமுண்டாயிருக்கிறது. இந்த துக்கம்‌ 
. இருதயத்தை 
மென்பையாக்கியிருக்கிறது. அவருடைய 
இருதயத்தை வருத்தத்தினாலும்‌, 
கண்ணீரினாலும்‌ கரைக்கிறது 
யோபுவின்‌ சிநேகிதர்‌ அவரோடு 
விவாதம்பண்ணியபோது, யோபு 
அவர்களுடைய விவாதங்களை 
ற்துக் ாள்ளவில்லை. 


யோபுவின்‌ சிநேகிதர்‌ 
குற்றப்படுத்தினார்கள்‌. 
துன்மார்க்கர்‌ என்றும்‌, 
என்றும்‌ சொன்னார்கள்‌. எலிகூ 
யோபுவின்மீது கடுமையான 
வார்த்தைகளைப்‌ பயன்படுத்தினார்‌. 


“யோபைப்போலவே, 
பரியாசம்பண்ணுதலைத்‌ தண்ணீரைப்போல்‌ 
த்‌ அக்கிரமக்காரரோடே 
துன்மார்க்கரோடே 
திரிகிறவன்‌ யார்‌?” (யோபு 34:78), 
“அக்கிரமக்கார்‌ சொன்ன மறு 
உத்தரவுகளினிமித்தம்‌ யோபு முற்றமுடிய 
சோதிக்கப்படவேண்டியதே என்‌ அபேட்சை. 
தம்முடைய பாவத்தோடே மிறுதலைக்‌ 
கூட்டினார்‌: அவர்‌ எங்களுக்குள்ளே 
கைகொட்டி, தேவனுக்கு விரோதராய்த்‌ 
தம்முடைய வார்த்தைகளை மிகுதியாக 
வசனித்தார்‌ என்றான்‌” 
யோபு 34:36,377. 


அவரைக்‌ 
அவரை 
மாய்மாலக்காரர்‌ 


குடித்து, 
கூடிக்கொண்டு, 





மயம்‌ 
யய 1 


கர்த்தர்‌ யோபுவின்‌ 
சிநேகிதரைப்போலவோ, 
எலிகூவைப்போலவோ, 


கடினமான 


அல்லது 
யோபுவின்மீது 
வார்த்தைகளைப்‌ 
பயன்படுத்தவில்லை. கர்த்தர்‌ மெல்லிய 
சத்தத்தில்‌ பேசுகிறார்‌. மனுஷர்களைவிட 
கர்த்தரே நமக்கு ஆறுதலாயிருக்கிறவர்‌. 
கர்த்தர்‌ நம்முடைய நன்மையை 
விசாரிக்கிறவர்‌. கர்த்தர்‌ நம்மை நீதியாயும்‌. 
நியாயமாயும்‌ அன்பாயும்‌ நடத்துகிறவர்‌. 
யோபு தன்னுடைய 
சிநேகிதருக்கு தன்னை 
ஒப்புக்கொடுக்காமல்‌ கர்த்தரிடத்தில்‌ 
தன்னை ஒப்புக்கொடுப்பது அவர்‌ 
செய்கிற உன்னதமான காரியம்‌. 
மனுஷனை நம்புவதைப்‌ பார்க்கிலும்‌ 
கர்த்தரை நம்புவதுதான்‌ நமக்கு 
நலமானது.  மனுஷரிடத்தில்‌ கோபமும்‌. 
பொறாமையும்‌ உண்டு. கர்த்தரிடத்திலோ 
உண்மையான அன்பும்‌ கிருபையும்‌, 
இரக்கமும்‌, மனஉருக்கமும்‌ உண்டு. 
மனுஷருடைய கோபத்திற்கு 
அடிமையாவதற்கு! பதிலாக, 
கர்த்தருடைய கிருபைக்கு 
அடிமையாவதுதான்‌ நமக்கு நல்லது. 


யோபு கர்த்தருடைய சமுகத்திற்கு 
முன்பாக தன்னுடைய பாவங்களை 
ஒப்புக்கொள்கிறார்‌. “நான்‌ நீசன்‌” என்று 
சொல்லி தன்னையே தாழ்த்துகிறார்‌. 
யோபு இப்போது தன்னுடைய பார்வைக்கு 
ஒரு நீசனாகத்‌ தெரிகிறார்‌. யோபுவின்‌ 
இருதயத்தில்‌ உண்மையான 
மனந்திரும்புதல்‌ நடைபெற்றிருக்கிறது. 
மனந்திரும்புவதற்கு முன்பாக யோபு 
தன்னை உத்தமனாகவும்‌, 
நீதிமானாகவும்‌ கண்டார்‌. மனந்திரும்பிய 
பின்போ, அவர்‌ தன்னை ஒரு நீசனாகக்‌ 
காண்கிறார்‌. நம்முடைய மனந்திரும்புதல்‌, 
நம்மைப்பற்றி நாம்‌ வைத்திருக்கிற 
தப்பான அபிப்பிராயத்தை நம்மை விட்டு 
அகற்றி்போடும்‌ படரும்‌ 
மனந்திரும்பும்போது, டப 
சிந்தையிலும்‌, செய்கையிலும்‌ 
மாற்றமுண்டாகும்‌. 


தன்னை 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


PUELSHERS 


கர்த்தர்‌ யோபுவோடு பேசும்போது, 
யோபுவால்‌ கர்த்தருக்கு ஒரு 
பிரதியுத்தரமும்‌ சொல்லமுடியவில்லை. 
“நான்‌ உமக்கு என்ன மறுஉத்தரவு 
சொல்லுவேன்‌” என்று யோபு 
கர்த்தரிடத்தில்‌ பணிவோடு கேட்கிறார்‌. 
தேவனுடைய கேள்விகளுக்கு, தான்‌ 
ஒரு பதிலும்‌ சொல்லாமல்‌, 
அமைதியாகயிருப்பதற்கான காரணத்தை 
யோபு கர்த்தரிடத்தில்‌ சொல்லுகிறார்‌. 
யோபு தன்னுடைய தப்பிதத்தை 
உணர்ந்து கொள்கிறார்‌. தான்‌ ஒரு 
நீசன்‌ என்பதை அறிந்துகொள்கிறார்‌. 


யோபு இதற்குமேலும்‌ தேவனுக்கு 
விரோதமாக பாவம்‌ செய்யலிரும்பவில்லை. 
இன்னும்‌ அமைதியாகவே இருக்க 
விரும்புகிறார்‌. “என்‌ 
கையினால்‌ 
பொத்திக்கொள்கிறேன்‌” என்று 
கர்த்தரிடத்தில்‌ பணிவோடு 
சொல்லிக்கொள்கிறார்‌. குதிரைக்கு 
கடிவாளம்‌ போடுவதுபோல, யோபு 
தன்னுடைய வாயை தன்னுடைய 
கைகளால்‌ கடிவாளம்‌ போட்டு 
பொத்திக்கொள்கிறார்‌. 


இருதயத்தின்‌ நிறைவினால்‌ வாய்‌ 
பேசும்‌. வாயைப்‌ பொத்திக்கொண்டால்‌ 
அது ஒன்றும்‌ பேசாது. நம்முடைய 
இருதயத்திலுள்ள ஆசைகள்‌, 
விருப்பங்கள்‌, எண்ணங்கள்‌ 
ஆகியவையெல்லாம்‌ நம்முடைய வாயின்‌ 
வார்த்தைகளாக வெளிப்படும்‌. 
நம்முடைய வாயைப்‌ பொத்திக்கொண்டால்‌, 
இவற்றை வார்த்தைகளாகப்‌ பேசமுடியாது. 
யோபு சில சமயங்களில்‌ நிதானமிழந்து 
பேசிவிடுவார்‌. தப்பிதமான 
வார்த்தைகளைக்கூட பேசிலிடுவார்‌ 
இவையெல்லாவற்றையும்‌ தவிர்க்க 
வேண்டுமானால்‌, யோபு தன்னுடைய 
வாயைப்‌ பொத்திக்கொண்டு 
அமைதியாயிருக்க வேண்டும்‌. 





யம்‌ 
யய 1 


யோபுவின்‌ 
இதுவரையிலும்‌ 
சிந்தனையிருந்தது. அவர்‌ 
விரோதமாக சிந்தித்தார்‌. தன்னுடைய 
நீதி உயர்ந்தது என்று யோசித்தார்‌. 
அவருடைய இருதயத்தின்‌ சிந்தனைகள்‌ 
அவருக்குள்‌ அடங்கிக்கிடக்காமல்‌, 
வார்த்தைகளாகவும்‌ வெளிப்பட்டது. “நான்‌ 
இரண்டொருதரம்‌ பேசினேன்‌” என்று 
யோபு கர்த்தரிடத்தில்‌ சொல்லுகிறார்‌. 
யோபு பேசிய பேச்சுக்கள்‌ அவருக்கே 
பிடிக்கவில்லை. தான்‌ தேவனுக்கு 
விரோதமாகப்‌ பேசியதை யோபு. 
உணர்ந்துகொள்கிறார்‌. அதற்காக மனம்‌ 
வருந்துகிறார்‌. ஆகையினால்‌ யோபு 
கர்த்தரிடத்தில்‌, “இனி நான்‌ பிரதியுத்தரம்‌ 
கொடாமலும்‌ பேசாமலும்‌ இருப்பேன்‌” 
என்று சொல்லுகிறார்‌. 


கர்த்தர்‌ யோபுவினிடத்தில்‌, “தேவன்‌ 
பேரில்‌ குற்றம்‌ நிடிக்கிறவன்‌ 
இவைகளுக்கு உத்தரவு, 
சொல்லக்கடவன்‌" என்று சொல்லுகிறார்‌ 
யோபுவோ கர்த்தரிடத்தில்‌, “இனி நான்‌ 
பிரதியுத்தரம்‌ சொல்லாமலும்‌. பேசாமலும்‌ 
இருப்பேன்‌" என்று சொல்லி விடுகிறார்‌ 


உள்ளத்தில்‌ 
பாவமான 
தேவனுக்கு 


கர்த்தர்‌ யோபுவுக்கு உத்தரவு 
அருளுகிறார்‌ 
யோபு 40 : 6,7 


யோபு 40:6. அப்பொழுது கர்த்தர்‌ 
பெருங்காற்றில்‌ இருந்து யோபுக்கு 
உத்தரவு அருளினார்‌. 


யோபு 40:7. இப்போதும்‌ 
புருஷனைப்போல நீ அரைகட்டிக்கொள்‌; 
நாண்‌ உன்னைக்‌ கேட்பேன்‌; நீ எனக்கு. 
உத்தரவு சொல்லு. 


யோபு தேவனுக்கு முன்பாக 
தன்னை வெகுவாகத்‌ தாழ்த்துகிறார்‌. 
ஆனாலும்‌ யோபு தன்னைத்‌ தாழ்த்த 
வேண்டிய அளவுக்கு இன்னும்‌ 
தாழ்த்தவில்லை. ஆகையினால்‌ கர்த்தர்‌ 
தம்முடைய மகத்துவத்தையும்‌, 
மகிமையையும்‌ யோபுவுக்கு இன்னும்‌ 
விரிவாக எடுத்துச்‌ சொல்லுகிறார்‌. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


ட 
PUELSHERS 


யோபுவினிடத்தில்‌, 

_ பருஷனைப்போல நீ 

" என்று சொல்லுகிறார்‌. 

தைரியமும்‌, 

ன இது இருக்குென்றால்‌ அதை 


கர்த்தருக்கு முன்பாக 
வெளிப்படுத்திக்‌ காண்பிக்கலாம்‌. 
கர்த்தர்‌ 


யோபுவினிடத்தில்‌ கேட்கிற 
கேள்விக்கு. அவர்‌ பூரண 
நிச்சயத்தோடு உத்தரவு சொல்லலாம்‌. 
ஆனால்‌ போபுவோ தன்‌ கையினால்‌ 
தன்‌ வாயைப்‌ பொத்திக்கொண்டு 
அமைதியாகயிருக்கிறார்‌. 


தன்னுடைய இருதயத்தில்‌ இன்னும்‌ 
பாவமான சிந்தனையிருக்கிறது என்பது 
யோபுவுக்குத்‌ தெரிந்திருக்கிறது. 
தன்னுடைய வாயைத்‌ திறந்தால்‌, 
தன்னுடைய இருதயத்திலிருக்கும்‌ 
பாவமான சிந்தனைகள்‌, பாவமான 
வார்த்தைகளாக வெளிப்பட்டுவிடும்‌ 
என்று பயந்து, யோபு தன்னுடைய வாயை 
தன்னுடைய கையினால்‌ பொத்தி 
அமைதியாயிருக்கிறார்‌. 


தேவனோ யோபுவினிடத்தில்‌, “நீ 
எனக்கு உத்தரவு சொல்லு” என்று 
கேட்கிறார்‌. யோபு இதுவரையிலும்‌ 
தேவனுக்கு முன்பாக தன்னை ஒரு 
நீதிமான்‌ போல காண்பித்தார்‌. தனக்கும்‌ 
ஞானமுண்டு என்று தன்னுடைய 
சிநேகிதரிடத்தில்‌ சொன்னார்‌. யோபு 
அப்போது பேசிய வார்த்தைகள்‌ எதுவும்‌, 
இப்போது அவருடைய வாயிலிருந்து 
வெளிவரவில்லை. ஒன்றும்‌ பேசாமல்‌ 
அமைதியாகயிருப்பதுதான்‌ தனக்கு நல்லது 
என்று தீர்மானித்து, தன்னுடைய வாயைப்‌ 
பொத்தி அமைதியாகயிருக்கிறார்‌. 


தேவனுடைய நியாயம்‌ 
யோபு 40: 8 


யோபு 40:8. ஸம்‌ என்‌ நியாயத்தை: 
அவமாக்குவாடே த்‌ உன்னை 
த ல்‌ 
என்மேல்‌ குற்றஞ்சுமத்துவாயோ? 





மயம்‌ 
யய 1 


நாம்‌ தேவனோடு நம்முடைய 
நீதிக்காக வழக்காட முடியாது. 
தேவனிடத்தில்‌ நாம்‌ வழக்காட வேண்டிய 
அவசியமுமில்லை. தேவனுடைய 
கிரியைகள்‌ எல்லாமே நீதியானவை. அவர்‌ 
நமக்கு நடப்பிக்கிற எல்லா 
கிரியைகளும்‌ பரிசுத்தமுள்ளதாகவும்‌, 
நீதியுள்ளதாகவும்‌ இருக்கிறது. 
மனுஷரிடத்தில்‌ நீதியுமில்லை. 
பரிசுத்தமுமில்லை. நாம்‌ தேவனுடைய 
சமுகத்திற்கு முன்பாக 
அசுத்தமுள்ளவர்களாகவும்‌, 
அநீதியுள்ளவர்களாகவும்‌ இருக்கிறோம்‌. 
தேவன்மீது குற்றம்‌ சொல்லுவதற்கோ, 
அவரிடத்தில்‌ வழக்காடுவதற்கோ 
நம்மிடத்தில்‌ ஒன்றுமில்லை. 

நம்மால்‌ தேவனுடைய நியாயத்தை 
அவமாக்க முடியாது. நாம்‌ தேவனுடைய 
நியாயத்தை ட்‌ ஈலும்‌, 
ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும்‌, தேவன்‌ 
நீதிபரராகவே இருக்கிறார்‌. தேவனிடத்தில்‌ 
எந்தவிதமான அசுத்தமோ, எந்தவிதமான 
அநீதியோ இல்லை 


சிலர்‌ தங்களை 
காண்பித்துக்கொள்ள 
தங்களுடைய நீதி 
நீதியைவிட 


ஒரு 
நீதிமான்களாக 
விரும்புகிறார்கள்‌. 
மற்றவர்களுடைய 
அதிகமாயிருக்கலேண்டுபென்று 
நினைக்கிறார்கள்‌. இதற்காக அவர்கள்‌ 
மற்றவர்கள்மேல்‌ குற்றம்‌ சுமத்துகிறார்கள்‌. 
யோபுவும்‌ தேவனுக்கு நேராக தன்னை 
உயர்த்தினார்‌. கர்த்தர்‌ யோபுவினிடத்தில்‌, 
“நீ என்‌ நியாயத்தை அவமாக்குவாயோ' 
என்று கேட்கிறார்‌. மேலும்‌, “நீ உன்னை 
நீதிமானாக்கிக்கொள்ளும்படிக்கு என்மேல்‌ 
குற்றம்‌ சுமத்துவாயோ” என்றும்‌ கர்த்தர்‌ 
போபுவினிடத்தில்‌ கேட்கிறார்‌. 


நமக்கு மேன்மை உண்டாகவேண்டும்‌ 
என்பதற்காக, நாம்‌ தேவனுடைய 
நாமத்தை அவமதிக்கக்கூடாது. 
நம்முடைய நீதி பெரிதாயிருக்கவேண்டும்‌ 
என்பதற்காக நாம்‌ தேவனுடைய நீதியை 
அற்பமாய்‌ நினைக்கக்கூடாது. நம்மை 
உயர்த்தவேண்டுமென்பதற்காக, நாம்‌ 
தேவனைத்‌ தாழ்த்திவிடக்கூடாது. நமக்கு 
நன்மை உண்டாகவேண்டும்‌ என்பதற்காக, 
நாம்‌ தேவனுக்கு தீங்கு செய்யக்கூடாது. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


ட 
PUELSHERS 


தேவனுடைய புயம்‌ 
யோபு 40 : 9 


யோபு 40:9. 
புயத்தைப்போல்‌ உனக்குப்‌ 
புயமுண்டோ? அவரைப்போல்‌ 
இடிமுழக்கமாய்ச்‌ ௪த்தமிடக்‌ கூடுமோ? 


நம்மால்‌ தேவனுடைய வல்லமையோடு 
எதிர்த்து நிற்க முடியாது. தேவனுக்கு 
விரோதமாக எதிர்த்து நிற்பது 
அவபக்திக்கு அடையாளம்‌. தேவனுக்கு 
விரோதமாக கலகம்பண்ணுகிறவர்கள்‌. 
யாராகயிருந்தாலும்‌ அவர்கள்‌ 
அழிந்துபோவார்கள்‌. தேவனுடைய புயம்‌ 
வல்லமையுள்ளது. கர்த்தர்‌ யோபுவைப்‌ 
பார்த்து “தேவனுடைய புயத்தைப்போல்‌ 
உனக்கு புயமுண்டோ' என்று கேட்கிறார்‌. 
இந்த வாக்கியத்திற்கு தேவனுடைய 
வல்லமையைப்போல்‌ உன்னிடத்தில்‌ 
வல்லமையுண்டோ” என்பது பொருளாகும்‌. 


யோபுவினிடத்தில்‌ 
வல்லமையைப்பற்றிச்‌ 
'தேவனைப்போல்‌ 
சத்தமிடக்கூடுமோ” 
கர்த்தர்‌ யோபுவிடத்தில்‌ 
கேட்கிறார்‌. “அவருடைய சத்தத்தினால்‌ 
உண்டாகிற அதிர்ச்சியையும்‌ அவர்‌ 
வாயிலிருந்து புறப்படுகிற முழக்கத்தையும்‌ 
கவனமாய்க்‌ ங்கள்‌. அவர்‌ 
வானத்தின்‌ கீழெங்கும்‌ அந்தத்‌ 
ல்‌ பூமியின்‌ கடையாந்தரங்கள்‌ 
மின்னலையும்‌ 
செல்லவிடுகிறார்‌” 37:2,3) என்று 
கர்த்தருடைய வல்லமையான 
முழக்கத்தைப்பற்றி எலிகூ சொன்னார்‌. 


தேவனுடைய 


கர்த்தர்‌ 
தம்முடைய 
சொல்லுகிறார்‌. 
இடிமுழக்கமாய்‌ 
என்று 


(யோபு 


கர்த்தர்‌ பெருங்காற்றிலிருந்து 
யோபுவோடு பேசுகிறார்‌. பெருங்காற்றின்‌ 
இரைச்சல்‌ அதிகமாயிருக்கும்‌. 
கர்த்தருடைய சத்தம்‌ அதைவிட 
பெரியதாயிருக்கும்‌. தேவனைப்போல 
எந்த மனுஷனாலும்‌ வல்லமையோடும்‌, 
அதிகாரத்தோடும்‌, கட்டளைகொடுக்கும்‌ 
விதமாகவும்‌ பேசமுடியாது. தேவன்‌ 
சொல்ல அது ஆகும்‌. பர்வதங்களிலுள்ள 
தண்ணீர்‌ கர்த்தருடைய கண்டிதந்தால்‌ 
விலகி ஓடுகிறது. அது கர்த்தருடைய 
குமுறலின்‌ சத்தத்தால்‌ விரைந்து 
போகிறது (சங்‌ 104:7.. 





மயம்‌ 
யய 1 


சத்தம்‌ நமக்கு 
நாம்‌ கர்த்தருடைய 
கேட்கவேண்டுபென்று. 
காத்திருக்கிறோம்‌. 
சத்தம்‌ அவருடைய 
பயங்கரமானது. 
வழக்காடுகிறவர்கள்‌ 
வானத்திலிருந்து 
முழங்குவார்‌; கர்த்தர்‌ 
கடையாந்தரங்களை 
நியாயந்தீர்த்து, தாம்‌ ஏற்படுத்தின 
ராஜாவுக்குப்‌ பெலன்‌ அளித்து, தாம்‌ 
அபிஷேகம்பண்ணினவரின்‌ கொம்பை 
உயரப்பண்ணுவார்‌' சாமு 210. 
கர்த்தரைப்போல்‌ மனுஷனால்‌ 
இடிமுழக்கமாய்‌ சத்தமிடமுடியாது. 


கர்த்தருடைய 

இனிமையானது. 
சத்தத்தைக்‌ 
ஜெபத்தோடு 
கர்த்தருடைய 
சத்துருக்களுக்கு 

கர்த்தரோடே 
நொறுக்கப்படுவார்கள்‌; 
அவர்கள்மேல்‌ 


தேவனுடைய மகிமை 
யோபு 40 : 10 


யோபு 4000. இப்போதும்‌ தீ 
முக்கியத்தாலும்‌ 'மகத்துவத்தாலும்‌ 
உன்னை அலங்கரித்து, மகிமையையும்‌ 
கனத்தையும்‌ தரித்துக்கொண்டு, 


மனுஷனால்‌ தேவனுடைய 
மகிமையோடும்‌, மகத்துவத்தோடும்‌, 
அழகோடும்‌ போட்டி போடமுடியாது. 
கர்த்தர்‌ யோபுவைப்‌ பார்த்து, “நீ 
முக்கியத்தாலும்‌ மகத்துவத்தாலும்‌ 
உன்னை அலங்கரித்துக்கொள்‌' என்று 
சொல்லுகிறார்‌ யோபு தன்னை 
எப்படியெல்லாம்‌ அலங்கரிக்க 
வேண்டுமென்று விரும்புகிறாரோ, 
அப்படியெல்லாம்‌ அலங்கரித்துக்‌ 
கொள்ளலாம்‌. ஆனாலும்‌ தேவனுடைய 
முக்கியத்திற்கும்‌, மகத்துவத்திற்கும்‌ 
எதிராக யோபுவால்‌ நிலைத்து 
நிற்கமுடியாது. தேவனுடைய 
மகத்துவத்திற்கு முன்பாக மனுஷருடைய 
அலங்காரம்‌ வெறும்‌ மாயையாகவே 
இருக்கும்‌. 

சூரிய வெளிச்சத்திற்கு முன்பாக 
ஒரு குத்துவிளக்கின்‌ வெளிச்சம்‌ 
பிரகாசமாகயிருக்காது. குத்துவிளக்கு 
எப்படித்தான்‌ எரிந்தாலும்‌ அதால்‌ 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


ட 
090 


சூரியனுடைய வெளிச்சத்திற்கு ஒப்பான 
பிரகாசத்தைக்‌ கொடுக்க முடியாது. 
கர்த்தர்‌ யோபுவிடம்‌, நீ 
மகிமையையும்‌ 
தரித்துக்கொள்‌” என்று சொல்லுகிறார்‌. 
யோபு எல்வளவுதான்‌ மகிமையையும்‌ 
கனத்தையும்‌ தரித்துக்கொண்டாலும்‌, 
அவரால்‌. தேவனுடைய மகிமைக்கும்‌ 
கனத்திற்கும்‌ ஒப்பாக நிற்கமுடியாது. 


கனத்தையும்‌ 


தேவனுடைய ஆளுகை 
யோபு 40 : 11-14 


யோபு 40:1. தீ உன்‌ கோபத்தின்‌ 
உக்கிரத்தை வீசி, 
அகத்தையுன்னவனையெயல்லாம்‌ 
தேடிப்பார்த்து தாழ்த்திவிட்டு, 


யோபு 4012, 
'பெருமையுன்னவனை யெல்லாம்‌ 

கவனித்து, அவனைப்‌ பணியப்பண்ணி, 
துன்மார்க்கரை அவர்களிருக்கிற 


ஸ்தலத்திலே மிதித்துவிடு. 


யோபு 40:18. நீ அவர்களை ஏகமாய்ப்‌ 
புழுதியிலே புதைத்து, அவர்கள்‌. 

ன அந்தரங்கத்திலே. 
கட்டிப்போடு. 


யோபு 40:14. அப்பொழுது உன்‌ 
வலதுகை உனக்கு இரட்சிப்பு 
உண்டுபண்ணும்‌ என்று சொல்லி. நான்‌ 
உன்னைப்‌ புகழுவேன்‌. 


தேவன்‌ 
எதிர்த்து 


பெருமையுள்ளவர்களுக்கு 

நிற்கிறார்‌. 
தாழ்மையுள்ளவர்களுக்கோ தம்முடைய 
கிருபையைத்‌ தருகிறார்‌. தேவன்‌ 
பெருமையுள்ளவர்களை ஏன்‌ அடக்குகிறார்‌ 
என்று நாம்‌ அவரிடத்தில்‌ 
விவாதம்பண்ணக்கூடாது. யோபு 
தன்னைத்‌ தாழ்த்தவேண்டும்‌. யோபுவின்‌ 
இருதயத்தில்‌ பெருமையிருக்கக்கூடாது. 
அவர்‌ மனத்தாழ்மையோடு கர்த்தருடைய 
பாதபடியில்‌ அமர்ந்திருக்கவேண்டும்‌. 
அப்போதுதான்‌ யோபுவுக்கு தேவனுடைய 
கிருபை கிடைக்கும்‌. 





மயம்‌ 
யய 1 


யோபு 
நீதியிருப்பதாகச்‌ 
தேவனுடைய நீதியைவிட 
நீதி குறைவானதல்ல 
நினைக்கிறார்‌. 
அகந்தையுள்ளவர்களைத்‌ தாழ்த்துகிறார்‌. 
அவர்கள்மீது தம்முடைய கோபத்தின்‌ 
உக்கிரத்தை வீசுகிறார்‌. யோபு தன்னை 
மகத்துவத்தாலும்‌, மகிமையாலும்‌ 
அலங்கரித்துக்கொண்டாலும்‌, யோபுவால்‌ 
அகந்தையுள்ளவர்களைத்‌ தாழ்த்த 
முடியாது. யோபு தன்னுடைய நீதியினால்‌, 
தன்னுடைய கோபத்தின்‌ உக்கிரத்தை 
அகந்தையுள்ளவர்கள்மீது வீசமுடியாது. 


தன்னிடத்தில்‌ 
சொல்லுகிறார்‌. 
தன்னுடைய 
என்று 
தேவன்‌ 


தேவனால்‌ மாத்திரமே செய்யக்கூடிய 
காரியத்தை, நம்மாலும்‌ செய்யமுடியுபென்று 
நாம்‌ பெருபைப்படக்கூடாது. தேவன்‌ 
யாருடைய உதலியும்‌ ஒத்தாசையும்‌ 
இல்லாமல்‌, தாம்‌ ஒருவராகவே அநேக 
காரியங்களைச்‌ செய்கிறார்‌ அந்தக்‌ 
காரியங்களை மனுஷர்‌ 
செய்யவேண்டுமென்று தேவன்‌ 
எதிர்பார்க்கமாட்டார்‌. இது தேவனுடைய 
குணாதிசயம்‌. தேவன்‌ மோசேயிடம்‌ 
தம்முடைய பெயரைச்‌ சொன்னபோது. 
'இருக்கிறவராகவே இருக்கிறேன்‌” என்று 
சொன்னார்‌. இந்த வாக்கியத்திற்கு 
“நானாகவே இருக்கிறேன்‌” என்று 
பொருள்‌. தேவன்‌ தம்முடைய 
கிரியைகளினால்‌ தம்மை 
சர்வவல்லமையுள்ள. தேவனாக 
வெளிப்படுத்துகிறார்‌ 


தேவனுடைய கிரியைகளை அவரால்‌ 
மாத்திரமே செய்ய முடியும்‌. 
வல்லமை உண்டு என்று 
நினைக்கிறார்‌. கர்த்தர்‌ யோபுவினிடத்தில்‌, 
தாம்‌ செய்கிற ஒரு சில 
கிரியைகளைப்பற்றிச்‌ சொல்லுகிறார்‌. 
கர்த்தர்‌ அகந்தையுள்ளவர்களையெல்லாம்‌ 
தேடிப்‌ பார்த்து அவர்களைத்‌ 
தாழ்த்துகிறார்‌. அவர்கள்மீது தம்முடைய 
நீதியான நியாயத்தீர்ப்பைக்‌ கொடுக்கிறார்‌. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


ட 
PUELSHERS 


கோபத்தினால்‌ 
அகந்தையுள்ளவர்களுக்கு அழிவு 
உண்டாகிறது. அகந்தைக்காரர்‌ 
துன்மார்க்கராயிருக்கிறார்கள்‌. 
இருதயத்தின்‌ பெருமையே 
துன்மார்க்கத்திற்கு  ஆதரமாயிருக்கிறது. 
இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ 
பெருமையுள்ளவர்களெல்லோருமே 
அகந்தைக்காரராயும்‌ அக்கரமக்காரராயும்‌ 
இருக்கிறார்கள்‌. 


தேவனுடைய 


கர்த்தர்‌ 
தாழ்த்துகிறார்‌. 
தாழ்ந்துபோவார்கள்‌. அழிவுக்கு 
முன்னானது பெருமை தேவனுடைய 
கோபம்‌ அகந்தைக்காரர்மீது... வரும்‌, 
கர்த்தர்‌ அவர்களைத்‌ தாழ்த்துவார்‌ 
அவர்களை முறித்துப்போடுவார்‌. 
அவர்களை ஒன்றுமில்லாமல்‌ 
செய்துவிடுவார்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
கோபத்தின்‌ உக்கிரத்தை 
அகந்தையுள்ளவர்கள்மீது வீசுவார்‌ 
தேவனுடையு கோபத்தின்‌ வல்லமையை 
நம்மால்‌ புரிந்துகொள்ள முடியாது. 


பெருமையுள்ளவர்களைத்‌ 
அவர்கள்‌ 


தேவன்‌ தம்முடைய 
கோபத்தினாலும்‌. பலத்த புயத்தினாலும்‌ 
அகந்தையுள்ளவர்களை மிகவும்‌ 
எளிதாகத்‌ தாழ்த்திப்போடுவார்‌. அவர்‌ 
அகந்தையுள்ளவர்களையெல்லாம்‌ 
தேடிப்பார்த்து அவர்களைத்‌ 
தாழ்த்துகிறார்‌. தம்முடைய 
கோபத்தினால்‌ ஒரு தூம்‌ 
அகந்தையுள்ளவனைப்‌ பார்த்தால்‌ போதும்‌, 
அவன்‌  அழிந்துபோவான்‌. தேவன்‌ 
தம்முடைய கிருபையினால்‌ நம்மைப்‌ 
பார்க்கும்போது நம்முடைய இருதயம்‌ 
உயிர்ப்பிக்கப்படும்‌. நமக்கு புதிய 
தெம்பும்‌, ப உற்சாகமும்‌, புதிய 
ஜீவனும்‌ கிடைக்கும்‌. 


தேவன்‌ 





மயம்‌ 
யய 1 


பெருமையுள்ளவர்களை 
கவனித்துப்‌ பார்க்கிறார்‌. 
ள்‌ வட்ண்ணுளை 


கர்த்தர்‌ 
யெல்லாம்‌. 
அவர்களைப்‌ 
பெருமையுள்ளவர்கள்‌. 
துன்மார்க்கராயிருக்கிறார்கள்‌. 
அவர்களை 


கர்த்தர்‌ 
அவர்கள்‌ இருக்கிற 
ஸ்தலத்திலே மிதித்துவிடுவார்‌. 
அவர்களை ஏகமாய்‌ புழுதியிலே. 
புதைத்துப்போடுவார்‌. அவர்கள்‌ முகங்களை 
அந்தரங்கத்திலே கட்டிப்போடுவார்‌. 
பெருமையுள்ளவர்களை புழுதியாக 
மாற்றினால்‌ மாத்திரம்‌ போதாது. தாங்கள்‌ 
எழும்புவதற்கு மறுபடியும்‌ ஒரு வாய்ப்பு 
கிடைக்குமென்று அப்படிப்பட்டவர்கள்‌. 
நினைப்பார்கள்‌. துன்மார்க்கருக்கு 
நம்பிக்கை வராதபடிக்கு கர்த்தர்‌ 
அவர்களை அழித்துப்போடுகிறார்‌. 


மோசே ஒரு எகிப்தியனைக்கொன்று, 
அவனை மணலிலே புதைத்துப்போட்டார்‌ 
யாத்‌ 212. அந்த  எகிப்தியன்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரரில்‌ ஒருவரை 
கடினமாக நடத்தினான்‌. மோசே அந்த 
எகிப்தியனை மணலில்‌ புதைத்துப்‌ 
போட்டதினால்‌, அவனுடைய சரீரம்கூட 
வெளியே வராது. கர்த்தர்‌ அதுபோலவே 
பெருமையுள்ளவர்களை ஏகமாய்‌ 
புழுதியிலே புதைத்துப்போடுகிறார்‌ 


புழுதியிலே 
அதன்பின்பு, 
நினைத்துப்‌ 
அவர்களுடைய 
அதந்தைகளும்‌ 
புழுதியில்‌ 
அவர்களுடைய சரீரம்‌ 
மண்ணோடு மண்ணாகிப்போவதுபோல, 
அவர்களுடைய பெருமைகளும்‌ 
அவர்களோடு அழிந்துபோகும்‌. 


துன்மார்க்கர்‌ தனி நபராகவும்‌ பாவம்‌ 
செய்வார்கள்‌. துன்மார்க்கர்‌ எல்லோரும்‌ 
கூட்டாகச்‌ சேர்ந்தும்‌ பாவம்‌ செய்வார்கள்‌. 
கர்த்தர்‌ அவர்களை புழுதியிலே. 
புதைக்கும்போது ஏகமாய்ப்‌ 
புதைத்துப்போடுகிறார்‌ துன்மார்க்கர்‌ 
எல்லோரையும்‌ பார்த்து, 

ர்களைத்‌ அவர்களை 
ஏகமாய்ப்‌ 


அவர்கள்‌ 
புதைக்கப்படும்போது, 
அவர்களைப்பற்றி யாரும்‌ 
பார்க்கமாட்டார்கள்‌. 
பெருமைகளும்‌, 
அவர்களோடுகூட 
புதைக்கப்படும்‌ 


தேடிப்‌ 


து, அவர்களை 
புழுதியிலே புதைத்துப்போடுகிறார்‌. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


ட 
PUELSHERS 


“தூளில்‌ ஏகமாய்‌ 
(யோபு 17:14) என்று 
கர்த்தர்‌ 
முகங்களை 
கட்டிப்போடுகிறார்‌. 
அவர்கள்‌ மரித்துப்போனவர்களாக 
புதைக்கப்படுகிறார்கள்‌. இவையெல்லாம்‌ 
கர்த்தர்‌ துன்மார்க்கருக்குக்‌ கொடுக்கிற 
தண்டனை. துன்மார்க்கர்‌ கர்த்தருக்கு 
விரோதமாகவும்‌, மனுஷருக்கு 
விரோதமாகவும்‌ கலகம்பண்ணுகிறார்கள்‌. 
கர்த்தர்‌ அவர்களுடைய அகந்தையையும்‌, 
பெருமையையும்‌ ஒடுக்கி, அவர்களை 
அழித்துப்போடுகிறார்‌. கர்த்தருக்கு 
விரோதமாக எழும்புகிறவர்களுக்கு 
அழிவுதான்‌ முடிவு கர்த்தர்‌ 
யோபுவினிடத்தில்‌. தாம்‌ செய்கிற 
கிரியைகளைப்பற்றிச்‌ சொல்லுகிறார்‌ 
துன்மார்க்கருக்கு தாம்‌ கொடுக்கிற 
தண்டனையைப்பற்றியும்‌ _ சொல்லுகிறார்‌. 
யோபு தேவனுக்கு நேராக தன்னை 
உயர்த்துகிறார்‌. தேவனுடைய 
பராமரிப்புக்கு விரோதமாக குற்றம்‌ 
சொல்லுகிறார்‌. கர்த்தர்‌ 
யோபுவினிடத்தில்‌, 'துன்மார்க்கருக்கு 
தாம்‌ கொடுக்கிற தண்டனையை யோபு 
கொடுக்கட்டும்‌ என்று சொல்லுகிறார்‌. 
யோபுவினிடத்தில்‌ துன்மார்க்கரைத்‌ 
தண்டிக்கிற பெலனில்லை. யோபுவின்‌ 
கோபத்தினால்‌ துன்மார்க்கர்‌ 
பயப்படமாட்டார்கள்‌. 


துன்மார்க்கன்‌. 
இளைப்பாறுவோம்‌" 
சொல்லுகிறான்‌. 
துன்மார்க்கருடைய 
அந்தரங்கத்திலே 


தேவன்‌: கோபப்படும்போது 
அவருடைய கோபம்‌  துன்மார்க்கர்மீது 
உக்கிரமமாய்‌ வீசும்‌. யோபு 
கோபப்படும்போது அது துன்மார்க்கரை 
சிறிதும்‌ பாதிக்காது.  துன்மார்க்கரை 
தேவனால்‌ மாத்திரமே அழிக்க முடியும்‌. 
தேவனிடத்தில்‌ மாத்திரமே 
அகந்தையுள்ளவர்களை தாழ்த்தும்‌ 
வல்லமையுள்ளது. அவர்களை 
எப்பொழுது, எப்படி... தாழ்த்தவேண்டும்‌. 
என்பது கர்த்தருக்கு மாத்திரமே தெரியும்‌ 
கர்த்தர்‌ தம்முடைய தெய்வீக 
சித்தத்தின்‌ பிரகாரமாகவும்‌ தெய்வீக 
ஞானத்தின்‌ பிரகாரமாகவும்‌ தம்முடைய 
திட்டத்தை செயல்படுத்துகிறார்‌. 





மயம்‌ 
யய 1 


தேவன்‌ இப்படித்தான்‌ கிரியை 
நடப்பிக்கவேண்டுமென்று மனுஷர்‌ யாரும்‌ 
அவருக்குக்‌ கட்டளை கொடுக்க முடியாது. 
கர்த்தர்‌ இந்த உலகத்தை இப்படித்தான்‌ 
ஆளுகை செய்யவேண்டுமென்று, இந்த 
உலகத்திலுள்ளவர்கள்‌ யாரும்‌ 
கர்த்தருக்கு ஆலோசனை சொல்ல 
முடியாது. கர்த்தரே யோசனையில்‌. 
பெரியவர்‌. அவரே சர்வஞானமுள்ளவர்‌. 
அவரே மகிமையும்‌, மகத்துவமும்‌, 
மாட்சிமையுமுள்ளவர்‌. 


தாம்‌ செய்கிற கிரியைகளைப்போல. 
யோபுவும்‌ கிரியை செய்தால்‌, கர்த்தர்‌ 
அவரை புகழவும்‌, பாராட்டவும்‌ 
ஆயத்தமாயிருக்கிறார்‌. யோபு 
அகந்தையுள்ளவனையெல்லாம்‌ 
தேடிப்பார்த்து தாழ்த்தினால்‌, 
யோபுவைப்‌ புகுவார்‌ 
சொல்லப்போகிற 
வார்த்தைகளையும்‌ 
யோபுவினிடத்தில்‌ சொல்லுகிறார்‌ 
அப்பொழுது உன்‌ வலதுகை உனக்கு 
இரட்சிப்பு உண்டுபண்ணும்‌ என்று 
சொல்லி நான்‌ உன்னைப்‌ புகழுவேன்‌” 
(யோபு 40:14), 


கர்த்தர்‌ 
தாம்‌ 
புகழ்ச்சியான 


கர்த்தர்‌ 


யோபு 
பாத்திரவானல்ல. 
வல்லமை 
சிறிதுமில்லை. 
தேவனுக்கு 
உயர்த்தாமல்‌, 
தேவனுடைய 
பெற்றுக்கொள்ளவேண்டும்‌. 


கர்த்தருடைய புகழ்ச்சிக்கு 
கர்த்தரைப்போன்ற 
யோபுவினிடத்தில்‌ 
ஆகையினால்‌ யோபு 
முன்பாக தன்னை 
தன்னைத்‌ தாழ்த்தி. 
கிருபையைப்‌ 


பிகெமோத்‌ 
யோபு 40 : 15-24. 


யோபு 405. இப்போதும்‌ 
பிகெமோத்தை தீ கவனித்தாப்பார்‌; 
உன்னை உண்டாக்கினதுபோல 
அதையும்‌ உண்டாக்கினேன்‌; அது 
மாட்டைப்போல்‌ புல்லைத்தின்னும்‌. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


ட 
PUELSHERS 


யோபு 40:16. இதே, அதினுடைய 
பெலன்‌ அதின்‌ இடுப்பிலும்‌, அதின்‌ 
வீரியம்‌ அதின்‌ வயிற்றின்‌ 
தரம்புகவிலும்‌ இருக்கிறது. 


யோபு 40:17. அது தன்‌ வாலைக்‌ 
கேதுருமரத்தைப்போல்‌ நீட்டுகிறது; 
அதின்‌ இடுப்பு நரம்புகள்‌ 
பின்னிக்கொண்டிருக்கிறது. 


யோபு 4048. அதின்‌ எதும்புகள்‌: 
கெட்டியான வெண்கலத்தைப்போலவும்‌, 
அதின்‌ அஸ்திகள்‌ இருப்புக்‌ 
கம்பிகளைப்போலவும்‌ இருக்கிறது. 


யோபு 40:19. 
கிரியைகளில்‌ 
கிரியை, 
அதற்கு. 
கொடுத்தார்‌. 


யோபு 40:20. காட்டுமிருகங்கள்‌ யாவும்‌ 
விளையாடுகிற மலைகள்‌ அதற்கு. 
மேய்ச்சலை விளைவிக்கும்‌. 


அது தேவனுடைய 
பிரதானமான ஒரு 
அதை  உண்டாக்கினவர்‌ 
ஒரு பட்டயத்தையும்‌ 


யோபு 40:31. 
செடிகளின்‌ கீழும்‌, 
மறைவிலும்‌, 
படுத்துக்கொள்ளும்‌. 


யோபு 40:22. தழைகளின்‌ நிழல்‌. 
அதைக்கவிந்து, நதியின்‌ அலரிகள்‌ 
அதைச்‌ சூழ்ந்துகொள்ளும்‌. 


யோபு 4028. இதோ, நதி 
புரண்டுவத்தாலும்‌ அது பயத்தோடாது; 
யோர்தான்‌ நதியத்தனை தண்ணீர்‌ 
அதின்‌ முகத்தில்‌ மோதினாலும்‌ அது 
அசையாமலிக்கும்‌. 


அது. நிழதூன்ன 
'நாணலின்‌' 


உனையிலும்‌ 


யோபு 4024. அதின்‌ 
பார்த்திருக்க அதை 
பிடிக்கக்கூடும்‌? மூக்கணாங்கயிறுபோட 
அதின்‌ மூக்கை யார்‌ குத்தக்கூடும்‌? 





மயம்‌ 
யய 1 


தேவன்‌ தம்முடைய சர்வவல்லமையை 
யோபுவுக்கு விவரித்துச்‌ சொல்லுகிறார்‌. 
தம்முடைய வல்லமையை நிரூபிப்பதற்காக: 
தேவன்‌ பலமுள்ள இரண்டு 
மிருகங்களைப்பற்றிச்‌ சொல்லுகிறார்‌. 
அவற்றில்‌ ஒன்று பிகெமோத்‌. மற்றொன்று 
லிவியாதான்‌. கர்த்தர்‌ யோபுவிடம்‌, 
"இப்போதும்‌ பிகெமோத்தை நீ 
கவனித்துப்‌ பார்‌” என்று சொல்லுகிறார்‌. 
தேவனை பிகெமோத்தை சிருஷ்டித்தவர்‌. 
பிகெமோத்‌ வல்லமையுள்ளது. தேவன்‌ 
சர்வவல்லமையுள்ளவர்‌. பிகெமோத்திற்கு 
வல்லமையைக்‌ கொடுத்த தேவனோடு, 
யோபுவால்‌ எதிர்த்து நிற்கவும்‌ முடியாது. 
அவரோடு  வழக்காடவும்‌ முடியாது. 
அவரோடு யுத்தம்பண்ணவும்‌ முடியாது. 


கர்த்தர்‌ எல்லா ஜீவராசிகளையும்‌ 
சிருஷ்டித்து, அவற்றிற்கு ஜீவனையும்‌, 
பெலனையும்‌ கொடுக்கிறார்‌. உயிருள்ள 
ஜீவராசிகள்‌ எல்லாமே, 
தேவனிடத்திலிருந்துதான்‌ தங்கள்‌ 
ஜீவனையும்‌, ஜீவாதாரத்தையும்‌, 
பெலத்தையும்‌ பெற்றுக்கொள்கிறது. 
தேவனில்லாமல்‌ இவற்றிற்கு 
ஜீவனுமில்லை, பெலனுமில்லை. இந்த 
ஜீவராசிகள்‌, தங்களுடைய 
சுயபுத்தியினாலோ, சுயஞானத்தினாலோ, 
தங்களுக்கு ஜீவனையும்‌ பெலத்தையும்‌ 
கொடுத்துக்கொள்வதில்லை. 


தேவன்‌ 
'சர்வவல்லபையுள்ளவராமிருக்கிறார்‌. யோபு 
தேவனுடைய  சிருஷ்டிகளை நோக்கிப்‌ 
பார்த்து, அவருடைய வல்லமையைப்‌ 
புரிந்துகொண்டு. அவரோடு 
விவாதம்பண்ணாமல்‌, அவருக்கு முன்பாக 
தன்னைத்‌ தாழ்த்தவேண்டும்‌ யோபு 
தேவனிடத்தில்‌ தன்னை ஒப்புக்கொடுத்து. 
அவரோடு சமாதானமாயிருக்கவேண்டும்‌. 
கர்த்தர்‌ பிகெமோத்தைப்பற்றிச்‌ 
சொன்னாலும்‌, இது எல்லா 
மிருகங்களுக்கும்‌ 
அடையாளமாயிருக்கிறது. 

எராளமான 

அருஷ்டத்தருக்கறார்‌ 


களுக்கு 
துக்காட்டாகச்‌ சொல்துக்னா்‌. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


ட 
090 


பிகெமோத்‌ என்பது 
மாடாகவோ அல்லது 
இருக்கலாமென்றும்‌, 
நீரிலும்‌ நிலத்திலு 
மிருகமாகயிருக்கலாம்‌ என்றும்‌, அல்ல; 
நைல்‌ நதியில்‌ ஜீவிக்கிற கடல்குதிரை 
என்று அழைக்கப்படும்‌ 
நீர்யானையாகயிருக்கலாம்‌ என்றும்‌. 
வேதபண்டிதர்கள்‌ சொல்லுகிறார்‌. கர்த்தர்‌ 
யோபுவிடம்‌, “இப்போதும்‌ பிகெமோத்தை 
நீ கவனித்துப்‌ பார்‌' என்று சொல்லிவிட்டு, 
அவர்‌ பிகெமோத்தைப்பற்றி விரிவாகச்‌ 
சொல்லுகிறார்‌. 


காளை 
எருதாகவோ 


கர்த்தர்‌ யோபுவை உண்டாக்கினது 
போலவே, பிகெமோத்தையும்‌ 
உண்டாக்கியிருக்கிறார்‌. பிகெமோத்‌ ஒரு 
மாட்டைப்பேல  ஜீவிக்கிறது, அது 
புல்லைத்‌ தின்கிறது. பிகெோத்தின்‌ 
பெலன்‌ அதன்‌ இடுப்பிலிருக்கிறது. 
அதன்‌ வீரியம்‌ அதின்‌ வயிற்றின்‌ 
நரம்புகளிலிருக்கிறது.  பிகெமோத்தின்‌ 
எலும்புகள்‌ வலுவானவை... அவை 
= ப்‌ அ 

கள்‌. 
இரப்ப 'புக்கம்சிகளைப்போலவும்‌ இருக்கி 


பிகெமோத்தின்‌ 
முதுகெலுப்புகளெல்லாம்‌ 
கெட்டியாகயிருக்கும்‌. அதன்‌ வால்‌ 
நீளமாகயிருக்காது. ஆனாலும்‌ அது தன்‌ 
வாலை கேதுரு மரத்தைப்போல்‌ 
நீட்டுகிறது. பிகெமோத்தின்‌ கட்டளை 
பிரகாரம்‌ அதன்‌ வால்‌ எந்தத்‌ திசையில்‌ 
வேண்டுமானாலும்‌ திரும்பும்‌. அதன்‌ வால்‌ 
அதிக பெலமுள்ளது. பிகெமோத்‌ தன்‌ 
வாலால்‌ எதிரிகளைத்‌ தாக்கும்‌ 
(யோபு 4047). பிகெமோத்தின்‌ இடுப்பு 
நரம்புகள்‌ பின்னிக்கொண்டிருக்கிறது. 





யம்‌ 
யய 1 


பிகெமோத்‌ பெரிய உருவம்கொண்ட 
மிருகமாகயிருந்தாலும்‌, அது 
மாட்டைப்போல புல்லைத்‌ தின்னும்‌. மற்ற 
்‌ வேட்டையாடி 
பூமியிலுள்ள 
தாவரவர்க்கங்களே அதற்கு ஆகாரம்‌. 
காட்டு மிருகங்கள்‌ யாவும்‌ மலைக 
விளையாடும்‌. மலைகள்‌ 
பிகெபோத்திற்கு மேய்ச்சலை 
விளைவிக்கும்‌ (யோபு 40.20), மலையில்‌ 
விளைகிற பசுமையான புல்‌ பூண்டுகளை, 
பிகெமோத்‌ திருப்தியாகப்‌ புசிக்கும்‌. 


பிகெமோத்தின்‌ 
கெட்டியான 


இருந்தாலும்‌, 


எலும்புகள்‌ 
வெண்கலத்தைப்போல 
அது மற்ற மிருகங்களை 
வேட்டையாடிக்‌ கொன்றுபோடுவதில்லை. 
பிகெமோத்‌ தன்‌ வாலை கேதுரு 
மரத்தைப்போல நீட்டினாலும்‌, அது மற்ற 
மிருகங்களை வேட்டையாடுவதற்கு 
தன்னுடைய வாலைப்‌ 
பயன்படுத்துவதில்லை. மற்ற மிருகங்களும்‌ 
பிகெமோத்தைப்‌ பார்த்து பயந்து 
நடுங்காது. அவை பிகெமோத்தோடு 
கூட விளையாடும்‌. பிகெமோத்தால்‌ 
தங்கள்‌ ஜீவனுக்கு ஆபத்தில்லை என்பதை 
மற்ற “மிருகங்கள்‌ நன்றாய்‌ 
அறிந்திருக்கிறது. காட்டுமிருகங்கள்‌ 
யாவும்‌ மலைகளில்‌ விளையாடும்போது. 
பிகெமோத்தும்‌ அவற்றோடு கூட 
விளையாடும்‌. 


பிகெமோத்‌ நிழலுள்ள செடிகளின்‌ 
கீழும்‌, நாணலின்‌ மறைவிலும்‌. 
உளையிலும்‌ படுத்துக்கொள்ளும்‌. 
தழைகளின்‌ நிழல்‌ அதைக்கவிந்து, 
நதியின்‌ அலரிகள்‌ அதைச்‌ 
சூழ்ந்துகொள்ளும்‌ (யோபு  40:21,22). 
பிகெமோத்‌ மற்ற மிருகங்களைப்போல 
வெட்டவெளியில்‌ வந்து தங்கும்‌. சிங்கம்‌ 
கெபிகளில்‌ தங்குவதுபோல பிகெமோத்‌ 
மறைவிடங்களில்‌ தங்குவதில்லை. 
காட்டுமிருகங்கள்‌ யாவும்‌ விளையாடுகிற 
மலைப்பகுதிகளில்‌, பிகெமோத்‌ சுத்தமான 
காற்றை சுவாசிக்கும்‌ 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


ட 
090 
சிங்கம்‌, புலி போன்ற. 
காட்டுமிருகங்கள்‌ மற்ற மிருகங்களை 
வேட்டையாடி புசிப்பவை. இவை 
எப்போதுமே மற்ற மிருகங்களுக்குத்‌ 
தங்களை 'மறைத்துக்கொள்ளும்‌. 
தங்களுடைய குவாசம்கூட மற்ற 
மிருகங்களுக்கு தெரியக்கூடாது 
என்பதற்காக, அவை  கெயிகளிலும்‌, 
குகைகளிலும்‌ மறைவாக பதிவிருக்கும்‌. 
“சிங்கக்குட்டிகள்‌ தாங்கள்‌ தங்கும்‌ 
இடங்களிலே கிடந்து கெபியிலே 
பதிவிருக்கிறபோது, அவைகளின்‌ 
ஆசையைத்‌ திருப்தியாக்குவாயோ? (யோபு 
38:40) என்று கர்த்தர்‌ யோபுவிடம்‌ 


அவர்களுக்குப்‌ 
பயப்படுவார்கள்‌. மற்றவர்கள்‌ 
இவர்களுக்கு சில வேளைகளில்‌ 
பயங்கரமானவர்களாயிருப்பார்கள்‌. 
மற்றவர்களோடு. சமாதானமாய்‌ 
ஜீவிக்கிறவர்களோ, எல்லோரோடும்‌ 
சிநேகமாய்‌ பழகுவார்கள்‌. தங்களுக்கு 
பிறரிடமிருந்து ஆபத்து வராது என்னும்‌ 
நிச்சயத்தில்‌ பயமில்லாமல்‌ ஜீவிப்பார்கள்‌. 
பிகெமோத்‌ யாருக்கும்‌ தீங்கு செய்யாது. 
மற்ற மிருகங்களும்‌ இதற்கு தீங்கு 
செய்யவராது. 


ஆகையினால்‌. 
சாதாரணமாக, 
நிழலிலுள்ள செடிகளின்‌ 
நாணலின்‌ மறைவிலும்‌, 
படுத்துக்கொள்ளும்‌. 
குகைகளும்‌ 
மறைவாகயிராது. 
தளைகளின்‌ 
கவிந்துகொள்ளும்‌. 
அதை  சூழ்ந்துகொள்ளும்‌. 
மற்றவருக்கு 
செய்யாமலிருப்போமென்றால்‌, 
மற்றவர்‌ மூலமாய்‌ 


அது 
வெளியின்‌ 
கீழும்‌ 
உளையிலும்‌ 
கெபிகளும்‌ 
பிகெளோத்திற்கு 


வெப்‌. 


நமக்கும்‌ 
தீங்கு வராது. நாம்‌ 
எல்லோரோடும்‌. சமாதானமாய்‌ 
ஜீவிக்கலாம்‌ கர்த்தர்‌ இயற்கையில்‌ 
கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நாம்‌ 
சந்தோஷமாய்‌ கங்கர்‌ 





மயம்‌ 
யய 1 


கர்த்தர்‌ பிகெமோத்தின்‌ சுபாவத்தை 
விரிவாகச்‌ சொல்லுகிறார்‌. தேவனுக்கு 
முன்பாக நம்மைத்‌ தாழ்த்தவேண்டும்‌ 
என்பதுதான்‌ கர்த்தருடைய விருப்பம்‌. 
தேவன்‌ இதற்காகவே யோபுவிடம்‌ 
பிகெமோத்தைப்பற்றிச்‌ சொல்லுகிறார்‌. 
கர்த்தர்‌ சிருஷ்டித்திருக்கிற ஏராளமான 
மிருகங்களில்‌ பிகெமோத்தும்‌ ஒன்று. 
அதுபற்றி கர்த்தர்‌ யோபுவிடம்‌ 
சொல்லும்போது, “உன்னை 
உண்டாக்கினதுபோல அதையும்‌ 
உண்டாக்கினேன்‌” (யோபு 40:15) என்று 
சொல்லுகிறார்‌. பிகெமோத்‌ தேவனுடைய 
கிரியைகளில்‌ பிரதானமான ஒரு கிரியை. 
கர்த்தருடைய ஞானத்திற்கும்‌. 
சிருஷ்டிக்கும்‌ வல்லமைக்கும்‌ பிகெமோத்‌ 
ஒரு எடுத்துக்காட்டாகயிருக்கிறது. 
கர்த்தர்‌ மனுஷரையும்‌ 
சிருஷ்டித்திருக்கிறார்‌. பிகெமோத்தையும்‌ 
சிருஷ்டித்திருக்கிறார்‌. ed 
பிகெமோத்‌ மனுஷரைப்போல தேவ! 
விவாதம்பண்ணுவதில்லை. தேவனுடைய 
பராமரிப்புக்கு அவை எதிர்த்து 
நிற்பதில்லை. ஆனால்‌ யோபுவோ 
தேவனோடு வாக்குவாதம்பண்ணுகிறார்‌. 
தேவனுடைய தெய்வீக பராமரிப்பில்‌ யோபு 
திருப்தியற்றவராமிருக்கிறார்‌ கர்த்தர்‌ 
யோபுவை உண்டாக்கினதுபோல, 
பிகெமோத்தையும்‌ உண்டாக்கியிருக்கிறார்‌. 
ஆனால்‌ யோபுவின்‌ சுபாவமும்‌, 
பிகெமோத்தின்‌ சுபாவமும்‌ 
வித்தியாசமாயிருக்கிறது. 


கர்த்தர்‌ பிகெமோத்தை உண்டாக்கி, 
அதற்கு ஒரு பட்டயத்தையும்‌ 
கொடுத்திருக்கிறார்‌ கர்த்தரால்‌ 
உண்டுபண்ணவும்‌ முடியும்‌ அழிக்கவும்‌ 
முடியும்‌ பிகெமோத்‌ மிகப்பெரிய 
மிருகமாகயிருந்தாலும்‌ கர்த்தரால்‌ அதை 
எளிதாக அழித்துப்போடவும்‌ முடியும்‌ 
கர்த்தரே சர்வவல்லமையுள்ளவர்‌. அவர்‌ 
தம்முடைய  கிரியைகளெல்லவற்றையும்‌. 
சிறிதும்‌ கஷ்டப்படாமல்‌, மிகவும்‌ எளிதாக 
செய்து முடிக்கிறவர்‌. கர்த்தர்‌ ஒரு ஈ, 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


ட 
PUELSHERS 


எறும்பை அழிப்பதுபோல, 

யானையையும்‌ 

அழித்துப்போடக்கூடியவர்‌. 
எடுப்பதற்கு 


ஒரு பெரிய 
சிரமமில்லாமல்‌. 
தாம்‌ கொடுத்த 
கர்த்தருக்கு 
கர்த்தர்‌ தம்முடைய 

பிரகாரமாய்‌ தம்முடைய 
கிரியைகளெல்லாவற்றையும்‌ நடப்பிக்கிறார்‌. 


பிகெமோத்தை  உண்டாக்கினவர்‌ 
அதற்கு ஒரு பட்டயத்தையும்‌ 
கொடுத்திருக்கிறார்‌. அந்தப்‌ 
பட்டயத்தினால்‌. பிகெமோத்‌ 
செத்துப்போகும்‌. கர்த்தர்‌ பிகெமோத்தை 
பெரிய மிருகமாக சிருஷ்டித்திருக்கிறார்‌. 
இது பெரிய மிருகம்‌ என்பதினால்‌, 
கர்த்தர்‌ அதிக கஷ்டப்பட்டு இதை 
சிருஷ்டிக்களில்லை. மற்ற மிருகங்களை 
சிருஷ்டிப்பதுபோலவே, இதையும்‌ 
எளிதாக சிருஷ்டித்திருக்கிறார்‌. 


பிகெமோத்தின்‌ எலும்புகள்‌ 
கெட்டியானது. பிகெமோத்‌ அதிக 
வீரியமுள்ளது நதி புரண்டு வந்தாலும்‌ 
பிகெமோத்‌ பயந்து ஓடாது. யோர்தான்‌. 
நதியத்தனை தண்ணீர்‌ அதின்‌ முகத்தில்‌ 
மோதினாலும்‌ அது அசையாமலிருக்கும்‌. 
பிகெமோத்‌ மிகவும்‌ வலிமையான மிருகம்‌. 
ஆனாலும்‌ கர்த்தரால்‌ அதையும்‌ 
எளிதாக அழிக்க முடியும்‌. 


பிகெமோத்தை பிடிக்க முடியாது. 
அது தன்‌ வாலை கேதுரு மரத்தைப்டே ல்‌ 
நீட்டி தன்னைப்‌ பாதுகாக்கும்‌. அதின்‌ 
எலும்புகள்‌ கெட்டியான 
வெண்கலத்தைப்போல இருக்கிறது. 

ர்‌ அஸ்திகள்‌ இருப்புக்‌ 
கம்பிகளைப்போல. இருக்கிறது 
ஆகையினால்‌. பிகெமோத்‌ தன்‌ 
கண்களைத்‌ திறந்து விழித்திருக்கும்போது, 
அதை யாராலும்‌ பிடிக்க முடியாது. அதின்‌ 
மூக்கைக்குத்தி யாராலும்‌ அதற்கு 
மூக்கணாங்கயிறு போடமுடியாது (யோபு 
40:24). மனுஷரால்‌ இது கூடாத 
காரியமாகயிருந்தாலும்‌, கர்த்தரால்‌ இது 
கூடும்‌. கர்த்தரால்‌ கூடாத காரியம்‌ 
ஒன்றுமில்லை. 





மயம்‌ 
யய 1 


கர்த்தர்‌ யோபுவிடத்தில்‌ 
பிகெமோத்தைப்பற்றிச்‌ சொல்லுகிறார்‌. 
பிகெமோத்‌ பெரிய மிருகமாகயிருந்தாலும்‌, 
கர்த்தருக்குக்‌  கீழ்ப்படிகிறது. 
யோபுவிடம்‌ பிகெமோத்தைப்போல 
பெலனில்லை. ஆனால்‌ யோபுவோ 
தேவனுக்குக்‌ கீழ்ப்படியாமல்‌. தன்னை 
தேவனுக்கு முன்பாக உயர்த்துகிறார்‌ 
தேவனோடு விவாதம்பண்ணுகிறார்‌. 
கர்த்தரால்‌ பிகெமோத்தை எளிதாக 
அடக்க முடியும்‌ அதை அவரால்‌ 
அழிக்கவும்‌ முடியும்‌. யோபு இதையும்‌ 
சிந்தித்துப்‌ பார்க்கவேண்டும்‌. கர்த்தரால்‌ 
தன்னையும்‌ அழிக்க முடியும்‌ என்பதை 
உணர்ந்து, யோபு கர்த்தருக்கு முன்பாக 
பயபக்தியோடிருக்கவேண்டும்‌. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


ட்ட 
90% 


பிகெமோத்தைப்போலவும்‌, 
லிலியாதானைப்போலவும்‌ ஒரு சில 
துன்மார்க்கர்‌ இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ 
அதிகாரமுள்ளவர்களாகவும்‌, 
பெலமுள்ளவர்களாகவும்‌ இருக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ அநியாயமும்‌ அத்கிரமமும்‌ 
செய்யாமல்‌, கர்த்தருக்குப்‌ பயந்து 
ஜீவிக்கவேண்டும்‌. இல்லையென்றால்‌ 
கர்த்தர்‌ பிகெமோத்தை 
அழித்துப்போடுவதுபோல. இருதயத்தில்‌ 
பெருமையுள்ள அநியாயக்காரரையும்‌ 
அழித்துப்போடுவார்‌. கர்த்தரே நம்மை 
உருவாக்கினவர்‌. நம்மை உருவாக்கின 
கர்த்தரால்‌ நம்மை அழிக்கவும்‌ முடியும்‌ 





ழ்‌ நயனா 
யாய 


கர்த்தர்‌ யோபுவிடம்‌ 
லிவியாதானைப்‌ பற்றிச்‌ சொல்லுகிறார்‌. 
லிவியாதான்‌ மிகப்பெரிய மிருகம்‌. அது 
அதிக வலியையள்ளது. இது ஒரு 
மினைப்போல நீரில்‌ வாழக்கூடியது. 
தேவன்‌ யோபுவிடம்‌ லிவியாதானைப்‌ 
பற்றிச்‌ சொல்லி, தம்முடைய 
சர்வவல்லமையையும்‌, யோபுவின்‌ 
பலவீனத்தையும்‌ அவருக்கு எடுத்துச்‌ 
சொல்லுகிறார்‌. 


யோபுவால்‌ லிவியாதாணைப்‌ பிடிக்க 
முடியாது. யோபு பலவீனமானவர்‌ 
(யோபு 412-9), கர்த்தர்‌ லிவியாதானின்‌ 
பெலத்தைபபற்றிச்‌ சொல்லுகிறார்‌ 


தேவனே அதற்கு 
பெலத்தைக்‌ கொடுத்திருக்கிறார்‌. 
வானத்தின்‌ கீழுள்ளவைகளெல்லாம்‌. 
கர்த்தருடையவைகள்‌ (யோபு ௮14112). 
லிவியாதானின்‌ முகம்‌ மிகவும்‌ 
பயங்கரமாயிருக்கும்‌ (யோபு 4143/14). 
லிவியாதானின்‌ தோல்‌ பகுதியிலுள்ள 
செதிள்கள்‌ அபர்த்தியாயிருக்கும்‌ 
(யோபு 4145417). 
லிவியாதான்‌. மூச்சுவிடும்போது 
எப்படியிருக்கும்‌ என்றும்‌ கர்த்தர்‌ 
விரிவாகச்‌ சொல்லுகிறார்‌ 
(யோபு 4118-21). லிவியாதானின்‌ கழுத்து 
உறுதியாயிருக்கும்‌ (யோபு 41:22-24). 
லிவியாதானை மனுஷரால்‌ வேட்டையாடி 
பிடிக்க முடியாது (யோபு 4125-30), 
லிவியாதான்‌ அசையும்‌ போது 
பெலமுள்ளதாகவும்‌, வீரியமுள்ளதாகவும்‌ 
அலையும்‌ அது கடலை தைலம்போல 
லக்கும்‌ (யோபு 41:31,32). 
லிவியாதானோடு ஒப்பிட்டுப்‌ பார்க்கும்‌ 
போது, மனுஷன்‌ அதன்‌ பலத்திற்கு 
ஒப்பானவனல்ல (யோபு 41:33.34). 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


லிவியாதான்‌ 
யோபு 41 : 1-9 


யோபு 411, 
தூண்டிலினால்‌ பிடிக்கக்கூடுமோ? 
அதின்‌ நாக்கை தீ விடுகிற 
கயிற்றினாலே பிடிக்கக்கூடுமோ? 


லிவியாதானை 


யோபு 412 அதின்‌ மூக்கை 
நார்க்கயிறுபோட்டுக்‌ கட்டக்கூடுமோ? 
குறட்டினால்‌ அதின்‌ தாடையை உருவக்‌ 
குத்தக்கூடுமோ? 


யோபு 41:9. அது உன்னைப்‌ பார்த்து 
அநேக விண்ணப்பஞ்‌ செய்யுமோ? 
உன்னை நோக்கி 
இச்சுகவார்த்தைகனைக்‌ சொல்லுமோ? 


யோபு 414. அது உன்னோட, 
உடன்படிக்கை பண்ணுமோ? அதைக்‌. 
சதாகாலமும்‌ அடிமைகொள்வாயோ? 


யோபு 445. ஒரு குருவியோடே 
வினையாடுகிறதுபோல்‌, நீ அதனோடே, 
விளையாடி, அதை நீ 
உன்‌ பெண்மக்கனண்டையிலே. 
கட்டிவைப்பாயோ? 


யோபு 41:68. கூட்டாளிகள்‌ அதைப்‌ 
பீடிக்கப்பிரயத்தனப்பட்டு, அதை 
வியாபாரிகளுக்குப்‌ பங்கிடுவார்களோ? 


யோபு 41:7. தீ அதின்‌ தோலை அநேக 
அம்புகனினாலும்‌, அதின்‌ தலையை 
எறிவல்லையங்களினாலும்‌ எறிவாயோ? 


யோபு 418. அதின்மேல்‌ உன்‌ 
கையைப்போடு, யுத்தத்தை 
நினைத்துக்கொள்‌; இணி அப்படிச்‌. 
செய்யத்‌ துணியமாட்டாய்‌. 


யோபு 419. இதோ, அதைப்‌ 
பீடிக்காம்‌ என்று நம்பினவன்‌ 
மோசம்போய்‌, அதைப்‌ பார்த்தவுடனே, 
விழுவான்‌ அல்லவோ? 





ழ்‌ நள 
யாய 


ட ல்‌ 


யோபு தேவனுக்கு முன்பாக தன்னை 
உயர்த்துகிறார்‌. தேவனுடைய தெய்வீக 
பராமரிப்பைப்பற்றி யோபு அவரிடத்தில்‌ 
விவாதம்பண்ணுகிறார்‌ தன்னால்‌ 
எல்லாம்‌ செய்யமுடியும்‌ என்னும்‌ பெருமை 
யோபுவினிடத்தில்‌ இருக்கிறது. கர்த்தர்‌ 
யோபுவைப்பார்த்து “லிவியாதானை 
தூண்டிலினால்‌ பிடிக்கக்கூடுமோ? அதின்‌ 
நாக்கை நீ விடுகிற குமிற்றினாலே 
பிடிக்கக்கூடுமோ? அதின்‌ மூக்கை 
நார்க்கமிறுபோட்டுக்‌  கட்டக்கூடுமோ? 
குறட்டினால்‌ அதின்‌ தாடையை உருவக்‌ 
த்தக்கடுமோர்‌ (யோபு 412,2) என்று 


யோபுவால்‌ லிவியாதானைப்‌ பிடிக்க 
முடியாது. அதை அவரால்‌ நாற்கயிறு 
போட்டு கட்டவும்‌ முடியாது. 
லிவியாதானைப்‌ பிடிக்கக்கூடிய அளவுக்கு 
பெரிய தூண்டில்‌ யோபுவிடம்‌ இல்லை. 
தூண்டில்‌ முள்ளில்‌ வைக்கக்கூடிய பெரிய 
புழு, பூச்சி, இரை எதுவும்‌ யோபுவிடம்‌ 
இல்லை.  யோபுவால்‌ லிவியாதானை 
ஏமாற்றி, அதைத்‌ தூண்டில்போட்டு பிடிக்க 
முடியாது. லிவியாதான்‌ பெரிதும்‌, 
பெலமுமுள்ள மிருகமாயிருப்பதினால்‌, 
யோபுவின்‌ தூண்டில்‌ அதைப்‌ பிடிப்பதற்கு 
பெலனற்றது 

யோபு லிவியாதானைப்‌ 
பிடிக்கப்போகும்போது அது அவருக்குப்‌ 
பயந்து அவரிடத்தில்‌ விண்ணப்பம்‌ 
பண்ணாது. கர்த்தர்‌ இதுபற்றி 
யோபுவிடம்‌ சொல்லும்போது, “அது 
உன்னைப்‌ பார்த்து அநேக விண்ணப்பஞ்‌ 
செய்யுமோ? உன்னை நோக்கி 
இச்சகவார்த்தைகளைச்‌ சொல்லுமோ? 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அது உன்னோட 
பண்ணுமோ? அதைச்‌ 
அடிமைகொள்வாயோ?” 
என்று சொல்லுகிறார்‌. 
யோபுவுக்குப்‌ பயப்படாது. 
லிவியாதானைப்‌ பி 

ரகக போப்பு 


உடன்படிக்கை 
சதாகாலமும்‌ 
(யோபு ௮32. 
லிவியாதான்‌ 
யோபு 


வின்ப 


யோபு லினியாதானைப்‌ பிடித்தாலும்‌, 
அதை அவரால்‌ ஒரு கூண்டிலுக்குள்‌ 
அடைத்து வைக்கவும்‌ முடியாது. 
லிவியாதானை அடைப்பதற்குப்‌ போதுமான. 
பெரிய, பெலமுள்ள கூண்டை யோபுவால்‌ 
செய்ய முடியாது. யோபு வீட்டில்‌ குருவி 
வளர்க்கிறார்‌. அதற்கு ஒரு கூண்டு 
செய்து, குருவியோடு விளையாடுகிறார்‌. 
யோபுவின்‌ பெண்பிள்ளைகளெல்லோரும்‌ 
அந்தக்‌ குருவியோடு விளையாடுவார்கள்‌. 
யோபு. லிவியாதானை குருவிபோல 
நினைத்துவிடக்‌ கூடாது. ர்த்தர்‌ 
யோபுவிடம்‌ 
தெளிவுபடுத்துவதற்காக, “ஒரு 
குருவியோடே விளையாடுகிறதுபோல்‌, 
அதனோடே விளையாடி, அதை 
உன்‌ பெண்மக்களண்டையிலே. 
கட்டவைபபாயோ?” (யோ 45) என்று 

கிறார்‌. 

யோபுவால்‌ லிவியாதானை 
சாப்பிடவும்‌ முடியாது. யோபுவும்‌. 
அவருடைய குடும்பத்தாரும்‌ 
லிவியாதானை சமையல்பண்ணி, விருந்து 
செய்ய முடியாது. அது சாப்பிடக்கூடிய 
மிருகமல்.  லிவியாதானைப்‌ பிடித்து, 
அதை அதிக விலைக்கு விற்று, யோபு 
ஒரு செல்வந்தராகவும்‌ ஆகமுரயாது. 
வியாபாரிகள்‌ யாரும்‌ அதை கிரயத்திற்கு. 
வாங்கமாட்டார்கள்‌. லிவியாதானின்‌ 
எலும்புகளை ஒருவருக்கும்‌, அதன்‌ 
எண்ணெயை மற்றொருவருக்கும்‌ என்று 
பங்கிட்டுக்‌ கொடுக்கவும்‌ முடியாது. 
லிவியாதானைப்‌ பிடித்தால்தான்‌ அதைப்‌ 
பங்கிட்டுக்‌ கொடுக்க முடியும்‌. யோபுவின்‌ 
கத்தில்‌... திமிங்கலத்தைப்‌ பிடிக்கும்‌ 
வ ஜனங்களுக்கு 
ொக்கிரக்கவில்லை (யோபு 415), 





[EL 
TT 

லிவியாதானைப்‌ பிடித்து அதை 
அழிக்கவும்‌ முடியாது. கர்த்தர்‌ யோபுவிடம்‌ 
லிவியாதானைப்‌ பிடிக்கவும்‌ முடியாது. 
அதைப்‌ புசிக்கவும்‌ முடியாது, அதோடு 
விளையாடவும்‌ முடியாது. அதை 
வியாபாரிகளுக்கு பங்கிடவும்‌ முடியாது, 
அதை அழிக்கவும்‌ முடியாது என்று 
சொல்லுகிறார்‌. “கூட்டாளிகள்‌ அதைப்‌ 
பிடிக்கப்பிரயத்தனப்பட்டு, அதை 
வியாபாரிகளுக்கு) பங்கிடுவார்களோ? நீ 
அதின்‌ தோலை அநேக அம்புகளினாலும்‌, 
அதின்‌ தலையை 
எறிவல்லையங்களினாலும்‌ எறிவாயோ? 


(யோபு 416,7) என்று கர்த்தர்‌ யோபுவிடம்‌ 
கேட்கிறார்‌ 


லிவியாதானைப்‌ பிடிக்க முயற்சி 
பண்ணுவதே ஆபத்தானது அதைப்‌ 
பிடிக்கலாம்‌ என்று நம்புகிறவன்‌ மோசம்‌ 
போவான்‌, அது உருவத்திலும்‌ பெரியது. 
பெலத்திலும்‌ பெரியது ஒரு 
லிவியாதானைப்‌ பிடிப்பது, திரளான 
போர்வீரர்களுக்கு எதிராக யுத்தம்‌ 
பண்ணுவதற்கு சமம்‌. கர்த்தர்‌ இது 
பற்றிச்‌ சொல்லும்போது “அதின்மேல்‌ உன்‌ 
கையைப்போடு, யுத்தத்தை நினைத்துக்‌ 
கொள்‌” (யோபு 418) என்று 
சொல்லுகிறார்‌. லிவியாதானைப்‌ பிடிக்க 
முயற்சிபண்ணுவது யுத்தத்திற்கு சமானம்‌. 


லிவியாதானைப்‌ பிடிப்பதற்கு முயற்சி 
செய்கிறவர்கள்‌,  தோற்றுப்போவார்கள்‌. 
மறுபடியும்‌ மறுபடியும்‌ அதைப்‌ பிடிப்பதற்கு 
முயற்சி செய்யமாட்டார்கள்‌. தங்களுடைய 
ஜீவனுக்கு சேதாரமுண்டாகும்‌ என்று 
பயந்து, லிலியாதான்‌ மேல்‌ தங்கள்‌ 
கையைப்போட துணியமாட்டார்கள்‌. 
லிவியாதானைப்‌ பிடிக்கலாம்‌ பம்‌ 
நம்புகிறவன்‌ மோசம்போவான்‌. 
பார்த்தவுடனே கீழே விழுந்துவிடுவான்‌. 
(யோபு 415). 


கர்த்தர்‌ லிவியாதானின்‌. 
பெலத்தைப்‌ பற்றிச்‌ சொன்னாலும்‌, அவர்‌ 
தம்முடைய  சர்வவல்லமையைப்பற்றியே 
'யோபுவினிடத்தில்‌ சொல்லுகிறார்‌. 
லிவியாதான்‌ கர்த்தருடைய சிருஷ்டி. 
யோபுவால்‌ லிவியாதானைக்கூட பிடிக்க 
முடியாது அப்படிப்பட்ட யோபு, 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தருக்கு முன்பாக தன்னை 
உயர்த்துவது மதியீனமான காரியம்‌. யோபு 
தன்னுடை இருதயத்தில்‌ 
வீண்பெருமையில்லாமல்‌, தன்னைத்‌ 
தாழ்த்தி, தேவனிடத்தில்‌ ஒப்புக்கொடுத்து, 
தேவனோடு சமாதானமாய்‌ ஜீவிப்பதுதான்‌ 
அவருக்கு நல்லது. 


தேவனுக்கு முன்பாக நிற்பவன்‌ 
யார்‌ 
யோபு 41 : 10 


யோபு 41:10. அதை எழுப்பத்தக்க 
தைரியவான்‌ இல்லாதிருக்க, எனக்கு 
முன்பாக திற்பவன்‌ யார்‌? 


மனுஷரால்‌. லிவியாதானுக்கு 
முன்பாகக்‌ கூ நிற்கமுடியாது. 
லிலியாதானை எழுப்பத்தக்க தைரியவான்‌. 
ஒருவனுமில்லை.  அப்படியிருக்கு்போது, 
“எனக்கு முன்பாக நிற்பவன்‌ யார்‌" என்று 
கர்த்தர்‌ கேட்கிறார்‌. தேவனுக்கு எதிர்த்து 
நிற்பது மனுஷருடைய மதியீனம்‌. 
தேவனுக்குக்‌ கீழ்ப்படிந்து, அவரோடு 
சமாதானமாய்‌ ஜீவிப்பதே நமக்கு 
பாக்கியம்‌, 


லிவியாதானின்‌ 
வீரியமும்‌ 
யோபு 41 : 11-32 


அங்கங்களும்‌ 


யோபு ப்பி 
பதில்கொடுக்கப்படும்படி, 

எனக்குக்‌. கொடுத்தவன்‌. 
வானத்தின்‌ கீழுன்னவைகன்‌ எல்லாம்‌. 
என்னுடையவைகள்‌. 


யோபு 41:12. அதின்‌ அங்கங்களும்‌, 
அதின்‌ வீரியமும்‌, அதின்‌ உடல்‌ 
இசைவின்‌ நேர்த்தியும்‌ இன்னதென்று 
நான்‌ சொல்லாமல்‌ மறைக்கமாட்டேன்‌.. 


யோபு 41:18. அது மூடிமிருக்கிற அதின்‌ 
போர்வையைக்‌  கிணப்பக்கூடியவன்‌. 
யார்‌? அதின்‌ இரண்டு தாடைகளில்‌ 
நடுவே கடிவானம்‌ போடத்தக்கவன்‌ 
யார்‌? 





i= FTN 
TT 


யோபு 14. அதின்‌ முகத்தின்‌ 
கதவைத்‌ திறக்கக்கூடியவன்‌ யார்‌? 
சுற்றிலுமிருக்கிற அதின்‌ பற்கள்‌ 
பயங்கரமானவைகள்‌. 


யோபு 418, முத்திரைப்‌ பதிப்புப்போல 
அழுத்தங்‌ காண்டு 
அடர்த்தியாயிருக்கிற 
பரிசைகளின்‌' அரணிப்பு 
சிறப்பாயிருக்கிறது. 


அதின்‌ 
மகா 


யோபு 4146. அவைகள்‌ நடுவே 
காற்றும்‌ புகமாட்டாத நெருக்கமாய்‌ 
அவைகள்‌ ஒன்றோடொன்று 
'இணைக்கப்பட்டிருக்கிறது. 


யோபு 4117. 
ஒன்றோடொன்று 
இணைபிரியாமல்‌ 
கொண்டிருக்கிறது. 


யோபு 41:18. அது தூம்முகையில்‌ ஒனி 
வீசும்‌, அதின்‌ கண்கள்‌ 
அருணோதயத்தின்‌: புருவங்களைப்‌: 
போல்‌ இருக்கிறது. 


யோபு 41:19. அதின்‌ வாயிலிருந்து 
எரிகிற பந்தங்கள்‌ புறப்பட்டு, 
அக்கினிப்பொறிகள்‌ பறக்கும்‌. 


அவைகள்‌. 
ஒட்டிக்கொண்டு. 
பிடித்துக்‌. 


யோபு 41:20. கொதிக்கிற சட்டியிலும்‌ 
கொப்பரையிலும்‌ இருத்து 
புறப்படுகிறது. போல, அதின்‌ 
நாசிகளிலிருத்து புகை புறப்படும்‌. 


யோபு 41:21. அதின்‌ சுவாசம்‌ கரிகனைக்‌. 
கொளுத்தும்‌, அதின்‌ வாயிலிருந்து 
ஜுவாலை புறப்படும்‌. 


யோபு 41:22. அதின்‌ கழுத்திலே பெலன்‌: 
குடிகொண்டிருக்கும்‌; பயங்கரம்‌ அதற்கு. 
முன்‌ கூத்தாடும்‌. 

யோபு 41:28. அதின்‌ உடற்கூறுகன்‌, 
அசையாத கெட்டியாய்‌ 
ஒன்றோடொன்று ஒட்டிக்‌ 
கொண்டிருக்கும்‌. 
யோபு 41:24. 
கல்லைப்போலவும்‌, 
அடிக்கல்லைப்‌ 
கெட்டியாயிருக்கும்‌. 


அதின்‌ நெஞ்சு 
SARA 
பலவும்‌ 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யோபு 41:25. அது எழும்பும்போது 
பலசாலிகள்‌ அஞ்சி 
பயத்தினால்மயங்கித்‌ திகைப்பார்கள்‌. 


யோபு 41:26. அதைத்‌ 
தாங்குகிறவனுடைய பட்டயம்‌, எட்டி, 
வல்லையம்‌, கவசம்‌, ஒன்றும்‌ 
அதற்குமுன்‌ திற்காது. 


யோபு 4127. அது இரும்பை 
வைக்கோலாகவும்‌, வெண்கலத்தை 
உளுத்த மரமாகவும்‌ எண்ணும்‌. 


யோபு 41:28. அம்பு அதைத்‌ துரத்தாதா; 
கவண்‌ கற்கள்‌ அதற்குத்‌ துரும்பாகும்‌. 


யோபு 41:29. அது பெருந்தடிகளைத்‌ 
தானடிகளாக எண்ணி, ஈட்டியின்‌ 


அசைவை இகழும்‌. 


யோபு 4180. அதின்‌ கீழாகக்‌ 
கூர்மையான கற்கள்‌ கிடந்தாலும்‌, அது 
சேற்றின்மேல்‌ ஓடுகிறதுபோலக்‌ 
கருக்கான அவைகளின்மேலும்‌ ஓடும்‌. 


யோபு 41:81. 
உலைப்பானையைய்‌ 
பொங்கப்பண்ணி, 
தைலம்யோலக்‌ கலக்கிவிடும்‌. 


அது ஆழத்தை 
போல்‌ 


கடலைத்‌ 


யோபு 41:32. அது தனக்குப்‌ பின்னாகப்‌ 
பாதையைத்‌ துலங்கப்பண்ணும்‌; 
ஆழமானது. வெளுப்பான 
நரையைப்போல்‌ விளங்கும்‌. 


தேவன்‌ சர்வஆளுகையுள்ளவர்‌ 
தம்முடைய சர்வசிருஷ்டிகளையும்‌ ஆளுகை 
செய்வதற்கு தேவனுக்கு யாருடைய 
உதவியும்‌, ஒத்தாசையும்‌ தேவையில்லை. 
வானத்தின்‌ கீழுள்ளவைகெல்லாம்‌ 
என்னுடையவைகள்‌ ப 4141) என்று 
தம்முடைய 
யாருக்கும்‌ 
ஒப்புக்கொடுக்கவில்லை. தம்முடைய 
சிருஷ்டிகளுக்காக கர்த்தர்‌ யாருக்கும்‌ 
கடன்பட்டிருக்கவுமில்லை. 


கர்த்தர்‌ 





ழ்‌ நயனா 
யாய 


சர்வவல்லமையைப்பற்றிச்‌ 
போது தனக்குப்‌ பதில்‌. 
முந்‌ எனக்குக்‌ 
கொடுத்தவன்‌ யார்‌” (யோபு 4141) என்று 
கேட்கிறார்‌. மனுஷரால்‌ கர்த்தருக்குக்‌ 
கொடுக்க முடியாது. கர்த்தர்தான்‌ 
மனுஷருக்குக்‌ கொடுக்கிறார்‌. கர்த்தர்‌ 
நமக்கு கொடுப்பதெல்லாவற்றையும்‌, 
அவர்‌ நமக்கு ஈவாகக்‌ கொடுக்கிறார்‌. 
இலவசமாகக்‌ கொடுக்கிறார்‌. கர்த்தர்‌ 
திரும்பக்‌ கொடுக்கும்படியாக, 
யாரும்‌ கர்த்தருக்குக்‌. 
கடன்கொடுக்கவில்லை. கர்த்தர்‌ யாருக்கும்‌ 
கடன்பட்டிருக்கவுமில்லை. 


கர்த்தரே... சர்வசிருஷ்டிகளுக்கும்‌ 
எஜமானராயிருக்கிறார்‌. வானத்தின்‌ கீழே 
சமுத்திரமும்‌ உலர்ந்த தரையும்‌ 
இருக்கிறது. இவற்றிலுள்ளவைகள்‌ 
எல்லாம்‌ கர்த்தருடையவைகள்‌. 
சர்வசிருஷ்டிகளும்‌ கர்த்தருக்குச்‌ 
சொந்தமானவை. கர்த்தர்‌ அவற்றை 
சிருஷ்டிப்பதற்கோ, அல்லது அவற்றை 
ஆளுகை செய்வதற்கோ, அவர்‌ 
யாருடைய உதவியையும்‌ 
எதிர்பார்ப்பதில்லை. அவரே 
சர்வசிருஞ்டிகர்‌ அவரே 
சர்வஆளுகையுள்ளவர்‌. . அவரே 
சர்வவல்லபையுமுள்ளவர்‌. 


மகிமையையும்‌, 
விவரிப்பதற்கு 
இன்னும்‌ 


கர்த்தர்‌ தம்முடைய 
மாட்சிமையையும்‌ 

லிவியாதானைப்‌ பற்றி 

அதிகமாய்ச்‌ சொல்லுகிறார்‌. 

லிவியாதானுடைய அங்கங்களும்‌, 

அதின்‌ வீரியமும்‌ அதின்‌ உடல்‌ இசைவின்‌ 

நேர்த்தியும்‌ எப்படியிருக்கிறது என்பதை 

யோபுவுக்கு மறைக்காமல்‌ 

(யோபு 4142). 

தமக்குச்‌ சித்தமானவற்றை 

நமக்கு மறைக்காமல்‌ வெளிப்படுத்துகிறார்‌. 

அதே வேளையில்‌, 


தேவனுடைய 
நமக்கு. 
மறைக்கப்பட்டிருக்கிற 
உண்டு. 

மறைவான இரகசியங்கள்‌ 
மாத்திரமே 


சமுகத்தில்‌, 
வெளிப்படுத்தப்படாமல்‌, 
இரகசியங்களும்‌ 
நமக்கு 
கர்த்தருக்கு 
உரியவை. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற 
மக்கும்‌ நம்முடைய 
'துவானவை. 


நமக்கு 
சத்தியங்களோ, 
சந்ததியாருக்கும்‌ 


லிவியாதானின்‌ உருவம்‌ 
மிகப்பெரியதாயிருக்கிறது. அதற்கு 
ஏராளமான அங்கங்கள்‌ உண்டு. அதன்‌ 
வீரியமும்‌ பெரியது. லிவியாதான்‌ பெரிய 
சரிரத்தோடிருந்தாலும்‌, அதன்‌ 
அங்கங்களில்‌ ஒவ்வொன்றும்‌ நேர்த்தியாய்‌ 
இசைக்கப்பட்டிருக்கிறது. (யோபு 41:12), 
லிவியாதானுக்கு அருகாமையில்‌ யாரும்‌ 
போகமுடியாது. அதற்கு யாராலும்‌. 
கடிவாளம்‌ போடமுடியாது. கர்த்தர்‌ 
லிவியாதானுடைய  ஒரருவத்தைப்பற்றிச்‌ 
சொல்லும்போது, “அது மூடியிருக்கிற 
அதின்‌ போர்வையைக்‌ கிளப்பக்கூடியவன்‌ 
யார்‌? அதின்‌ இரண்டு தாடைகளில்‌ 
நடுவே கடிவாளம்‌ போடத்தக்கவன்‌ யார்‌? 
அதின்‌ முகத்தின்‌ கதவைத்‌ 
திறக்கக்கூடியவன்‌ யார்‌? சுற்றிலுமிருக்கிற 
ின்‌ பற்கள்‌ பயங்கரமானவைகள்‌” 
பாபு 414374) என்று சொல்கிறார்‌. 


லிவியாதான்‌ உயிரோடிருக்கும்போது, 
அதற்கு அருகாமையில்‌ போவதற்கே 
மனுஷர்‌ பயப்படுவார்கள்‌. அதன்‌ பற்களும்‌ 
பயங்கரமானவை. அதன்‌ வாயை 
யாராலும்‌ திறக்க முடியாது. அதன்‌ 
தாடைகளை யாராலும்‌ மூடவும்‌ முடியாது. 
மனுஷரால்‌ லிவியாதானுடைய வாய்க்கு 
அருகாயையில்போகவே முடியாது. அதன்‌ 
பற்கள்‌ அல்வளவு 
பயங்கரமானதாயிருக்கும்‌. மனுஷன்‌ 
குதிரைக்கு கடிவாளம்‌ போடுகிறான்‌. 

லும்‌, எந்த  மனுஷனானாலும்‌. 
தனில்‌ ண்டு தாடைகளின்‌' 
நடுவே கடிவாளம்‌ 


முடியாது. 
லிலியாதானின்‌ முகத்தைப்‌ 
பார்த்தாலே பயங்கரமாயிருக்கும்‌. 


அதன்‌ 
முகத்திலுள்ள வாயை திறந்து 
பார்த்தால்‌, 





ழ்‌ நள 
ஈயா 


கர்த்தர்‌ லினியாதானின்‌ செதிள்களைப்‌ 
பற்றி விரிவாகச்‌ சொல்லுகிறார்‌. 
'முத்திரைப்‌ பதிப்புப்போல  அழுத்தங்‌ 
கொண்டு ர டல்‌ அன்‌ 
பரிசைகளின்‌. 
சிறப்பாயிருக்கிறது ப்‌ நடுவே 
காற்றும்‌ புதமாட்டாத நெருக்கமாய்‌ 
அவைகள்‌ ஒன்றோடொன்று 
இணைக்கப்பட்டிருக்கிறது. அலைகள்‌ 
ஒன்றோடொன்று ஒட்டிக்கொண்டு 
பிரியாமல்‌ பிடித்துக்‌ 
ாண்டிருக்கிறது” (யோபு 4115-17. 


லிவியாதானுக்கு 
செதிள்கள்‌ இருப்பதினால்‌, 
ஒருவேளை முதலையாகயிருக்கும்‌ என்று 
வேதபண்டிதர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. 
திமிங்கலம்‌ முதலையைவிட உருவத்தில்‌ 
பெரியது. திமிங்கலத்தின்‌ தோலைவிட 
லையின்‌ தோல்‌ வலுவாகவும்‌, 
ட்டியாகவும்‌ இருக்கும்‌ 

லிவியாதான்‌ 
பார்க்கும்போதே 
பயமுண்டாகும்‌ 


மூச்சுவிடுவதைப்‌ 

ஒருக்கு 
அதன்‌ மூச்சுக்காற்று 
புயல்காற்றுபோல வேகமாக வீசும்‌. 
அதன்‌ வாயிலிருந்து தண்ணீர்‌ 
தெரிக்கும்போது பெருமழை பெய்வது 
போல இருக்கும்‌ லிவியாதான்‌ 
தும்முகையில்‌ ஒளி வீசும்‌. அதன்‌ கண்கள்‌ 
அருணோதயத்தின்‌ புருவங்களைப்‌ போல. 
இருக்கிறது. சூரியனின்‌ வெளிச்சம்‌ 
பிரகாசமாயிருப்பதுபோல, லிவியாதானின்‌ 
கண்களும்‌ பிரகாசமாயிருக்கும்‌ 
(யோபு 4118), 

திமிங்கலங்களின்‌ கண்கள்‌ இரவு 
வேளையிலும்‌ பிரகாசமாய்த்‌ தெரியுமாம்‌. 
அது  அருணோதயத்தின்‌ வெளிச்சம்‌ 
போலவும்‌ இருக்குமாம்‌. திமிங்கலத்தைப்‌ 
போலவே, முதலையின்‌ கண்களும்‌, 
இரவுவேளையில்‌ பிரகாசமாய்த்‌ 
தெரியுமாம்‌. 


யோபுவிடத்தில்‌ 
னன்‌ சரீர அவயங்களைப்பற்றி 
விரிவாகச்‌ சொல்லிக்கொண்டு 
வருகிறார்‌. லிவியாதானுடைய 
வாயிலிருந்து எரிகிற பந்தங்கள்‌ 
புறப்படும்‌ என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தருடைய கோபாக்கினை எரிகிற 
பந்தங்கள்‌ போல புறப்படும்‌ 
லிவியாதானின்‌ வாயிலிருந்து அக்கினி 
பொறிகள்‌ பறக்கும்‌ தேவனுடைய கோபம்‌ 
மனுஷருக்குப்‌ பயங்கரமாயிருக்கும்‌. 
லிவியாதானின்‌ வாயிலிருந்து வருகிற 
புகை. மனுஷருக்கு பயங்கரத்தையும்‌ 
நடுக்கத்தையும்‌ கொடுக்கும்‌. 


“அதின்‌ வாயிலிருந்து எரிகிற 
பந்தங்கள்‌ புறப்பட்டு, அக்கினிப்பொறிகள்‌ 
பறக்கும்‌. கொதிக்கிற  சட்டியிலும்‌. 
கொப்பரையிலும்‌ இருந்து புறப்படுகிறது 
போல, அதின்‌ நாசிகளிலிருந்து புகை 
புறப்படும்‌ அதின்‌ சுவாசம்‌ கரிகளைக்‌ 
கொளுத்தும்‌, அதின்‌ வாயிலிருந்து 
ஜுவாலை புறப்படும்‌" (யோபு 4119-21) 
என்று கர்த்தர்‌ லிவியாதானைப்பற்றிச்‌ 
சொல்லுகிறார்‌. 

கர்த்தரிடத்தில்‌ சர்வவல்லபையுள்ளது. 
கர்த்தருக்கு விரோதமாக யாரும்‌ 
எதிர்த்து நிற்கமுடியாது. கர்த்தர்‌ 
யாருக்கும்‌ பயப்படவுமாட்டார்‌ 
லிவியாதானின்‌ சரீரத்திலும்‌ அதிக 
வல்லமையுள்ளது. ர்‌ 
அருகாமையில்‌ 
எல்லோரும்‌ அதைப்‌ பார்த்து 
பயப்படுவார்கள்‌. லிவியாதான்‌ யாருக்கும்‌ 
பயப்படாது. லிவியாதானின்‌ கழுத்திலே 
பெலன்‌ கூகொண்டிருக்கும்‌ பயங்கரம்‌ 
கிலியதானுக்கு முன்‌ கூத்தாடும்‌. என்று 
கர்த்தர்‌ றார்‌ (யோபு 41:22). 


அதின்‌ உடற்கூறுகள்‌, 
அசையாத கெட்டியாய்‌ ஒன்றோடொன்று 
ஒட்டிக்கொண்டிருக்கும்‌. அதின்‌ 
நெஞ்சு கல்லைப்போலவும்‌, ஏந்திரத்தின்‌ 
அடிக்கல்லைப்போலவும்‌ கெட்டியாயிருக்கும்‌" 
(யோபு 41:23,24) என்று கர்த்தர்‌ 
லிவியாதானின்‌ உடற்கூறுகளைப்பற்றிச்‌ 
சொல்லுகிறார்‌. “என்‌ பெலன்‌ கற்களின்‌ 
பெலனோ? என்‌ மாம்சம்‌ வெண்கலமோ?' 
(யோபு 612) என்று யோபு கர்த்தரிடத்தில்‌ 
கேட்கிறார்‌. யோபுவின்‌ மாம்சம்‌ 
ந்த்‌ ஆனால்‌ லிவியாதானின்‌ 


கல்லைப்போல. 
டல்‌ 


அதற்கு 
நெருங்குகிறவர்கள்‌ 





ழ்‌ நயனா 
யாய 


லிவியாதான்‌ எழும்பும்போது 
பலசாலிகள்‌ அஞ்சி TS] 
திகைப்பார்கள்‌ (யோபு 
லிவியாதானின்‌ சரீர பெத்தேல்‌ 
ன்‌. ஆலியம்‌ பெலழுள்ளதாயிருக்கிறது. 
எழும்பும்போது, ஒரு பெரிய 
பர்வதம்‌ மேலே எழும்புவதுபோல 
எ கி! ப்‌ பார்‌; 
புய 


லிவியாதானை எளிதாகப்‌ 
பிடிக்கவும்‌ முடியாது. அதை எளிதாக 
அழிக்கவும்‌ முடியாது. ஈட்டி, வல்லையம்‌, 
கவசம்‌ போன்ற ஆயுதங்களால்‌ 
லிலியாதானுக்கு சேதமுண்டு 
பண்ணமுடியாது. அந்த ஆயுதங்களுக்கு 
லினியாதான்‌ பயப்படவும்‌ செய்யாது. 
கர்த்தர்‌ லிவியாதானின்‌ தைரியத்தைப்‌ 
பற்றிச்‌ சொல்லும்போது, “பயங்கரம்‌ 
கூத்தாடும்‌” (யோபு 4122) 
றத கனை எ 


லிவியாதான்‌ பெருந்தடிகளைக்கூ! 
தாளடிகளாக எண்ணும்‌. அது ஈட்டியின்‌ 
அசைவை இகழும்‌. அம்பு அதைத்‌ 
துரத்தாது. கவண்கள்‌ அதற்கு 
துரும்பாகும்‌. லிவியாதான்‌ இரும்பை 
வைக்கோலாகவும்‌, வெண்கலத்தை 
உளுத்த மரமாகவும்‌ எண்ணும்‌ 
(யோபு 4126-29), லிவியாதான்‌ அந்த 
அளவுக்கு அதிக பலமுள்ளது. அதை 
சிருஷ்டித்த கர்த்தரோ, 
சர்வவல்லயையுள்ளவர்‌ 


லிவியாதான்‌ 
குப்பவைப்போல 


தண்ணீரிலே ஒரு 
வேகமாக ஓடும்‌. 
எத்தனை தடைகள்‌ இருந்தாலும்‌, 
அவற்றையெல்லாம்‌ தாண்டி வேகமாக 
ஒடும்‌.  லிவியாதான்‌ ஆழத்தை 
'பொங்கப்பண்ணும்‌. கடலை தைலம்போல. 
கலக்கிவிடும்‌ அதின்‌ கீழாகக்‌ 
கூர்மையான கற்கள்‌ கிடந்தாலும்‌ அது 
சேற்றின்மேல்‌ ஒடுகிறதுபோலக்‌ கருக்கான 
அவைகளின்மேலும்‌ ஒடும்‌. லிவியாதான்‌ 
தனக்குப்‌ பின்னாக பாதையைத்‌ 
துலங்கப்பண்ணும்‌. லிவியாதானுக்கு 
ஆழமானது வெளுப்பான நரையைப்போல்‌ 
'ளங்கும்‌ (யோபு 41:30-32). 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அகங்காரமுன்ன ஜீவன்கள்‌ 
யோபு 41 : 33,34 


யோபு 41:83. பூமியின்மேல்‌ அதற்கு 


உண்டுபண்ணப்பட்டது. 


யோபு 41:84. அது மேட்டிமையானதை: 
யெல்லாம்‌ அற்பமாய்‌ எண்ணுகிறது; 
அது அகங்காரமுன்ன ஜீவன்களுக்‌ 
கெல்லாம்‌ ராஜாவாயிருக்கிறது என்‌ றார்‌. 


கர்த்தர்‌ யோபுவிடம்‌ 
லிலியாதானைப்‌ பற்றி நான்கு 
பொதுவான காரியங்களை சொல்லுகிறார்‌. 
அவையாவன : 1 பூமியின்மேல்‌ 
லிலியாதானுக்கு ஒப்பானது ஒன்றுமில்லை. 

லிவியாதானிடத்தில்‌ பயமில்லை. 

லிவியாதான்‌ மனமேட்டிமையுள்ளது. 
3... லிலியாதான்‌ அகங்கரமுள்ள 
ஜீவன்களுக்கெல்லாம்‌ ராஜாவாயிருக்கிறது 


இந்த உலகத்தில்‌ எராளமான 
சிருஷ்டிகள்‌ உள்ளன. இருந்தாலும்‌, 
பூமியின்மேல்‌ லிவியாதானுக்கு ஒப்பானது 
ஒன்றுமில்லை. லிவியாதான்‌ மற்ற 
எல்லா சிருஷ்டிகளைவிட அதிக 
வல்லமையுள்ளது. லிவியாதான்‌ பெரிய 
மிருகமாகயிருந்தாலும்‌ தேவன்‌ அதன்மேல்‌ 
காவல்‌ வைத்திருக்கிறார்‌ (யோபு 7:12). 
லிவியாதானுக்கு காவலும்‌ கட்டுப்பாடும்‌ 
இல்லையென்றால்‌, அது 
தன்னிச்சையாய்த்‌ திரிந்து, ஏராளமான 
ஜீவன்களை அழித்துப்போடும்‌. கர்த்தரோ 
லிவியாதானுக்கு ஜீவன்களை அழிக்க 
அனுமதி கொடுக்காமல்‌, அதற்கு காவல்‌ 
வைத்திருக்கிறார்‌. 


லிவியாதான்‌ நிர்ப்பயமாயிருக்க 
உண்டுபண்ணப்பட்டிருக்கிறது. அது 
எதற்கும்‌ பயப்பாது. கர்த்தர்‌ அதை 
சிருஷ்டிக்கும்போதே, அதை பயமில்லாத 
மிருகமாக சிருஷ்டித்திருக்கிறார்‌. அதற்கு 
பயமென்றால்‌ என்ன என்றே தெரியாது. 
பயங்கரம்‌ அதற்கு முன்‌ கூத்தாடும்‌ என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 





ழ்‌ ளான 
யாய 


பூமியின்மேல்‌ லிவியாதானுக்கு 
ஒப்பானது ஒன்றுமில்லை. ஆகையினால்‌ 
அது மற்ற ஜீவன்களை அற்பமாய்‌ 
எண்ணுகிறது.  லிவியாதான்‌ கடலின்‌ 
அழத்திலிருந்தாலும்‌ அது 
பேட்டிமையானதையெல்லாம்‌ அற்பமாய்‌ 
எண்ணுகிறது. லிவியாதானிடத்தில்‌ 
பெருமை அதிகமுண்டு. 

கர்த்தர்‌ லிவியாதானின்‌ 
அகங்காரத்தைப்‌ பற்றிச்‌ சொல்லும்போது, 
"அது. அகங்காரமுள்ள ஜீவன்களுக்‌ 
கெல்லாம்‌ ராஜாவாயிருக்கிறது” என்று 
சொல்லுகிறார்‌. மனுஷனுடைய 
பெருமையைவிட லிவியாதானின்‌ பெருமை 
அதிகம்‌ அகங்காரத்தைப்‌ 
பொறுத்தவரையிலும்‌, லிவியாதான்‌ 
மனுஷருக்கும்‌ ராஜாவாயிருக்கிறது. 
மனுஷனால்‌ பிகெமோத்தைப்‌ பழக்க 
முடியாது. கர்த்தரே  பிகெமோத்தையும்‌, 
லிவியாதானையும்‌ உண்டாக்கியிருக்கிறார்‌ 
(யோபு 40:15). 


பெருமையை 
கர்த்தர்‌ 


மனுஷனுடைய 
அடக்குவதற்காக 
பிகெமோத்தையும்‌, லிவியாதானையும்‌ 
படைத்திருக்கிறார்‌. கர்த்தரே பெரியவர்‌. 
அவரே சர்வவல்லமையுள்ளவர்‌. கர்த்தர்‌ 
மாத்திரமே தம்முடைய 
கோபத்தின்‌ உக்கிரத்தை துன்பார்க்கர்மீது 
வீசுகிறவர்‌ அவர்‌ மாத்திரமே 
அதந்தையுள்ளவனையெல்லாம்‌ தேடிப்‌ 
பார்த்து, அவனைத்‌ தாழ்த்திவிடுகிறவர்‌. 
கர்த்தர்‌ மாத்‌; 
பெருமையுள்ளவனையெல்லாம்‌ கவனித்து. 
அவனைப்‌ பணியப்பண்ணுகிறவர்‌. கர்த்தர்‌ 
ஒருவரே துன்மார்க்கரை அவர்கள்‌. 
இருக்கிற ஸ்தலத்திலே மிதித்துவிடுகிறவர்‌. 
கர்த்தர்‌ அவர்களை ஏகமாய்ப்‌ புழுதியிலே 
புதைத்து, அவர்கள்‌ முகங்களை 
அந்தரங்கத்திலே கட்டிப்போடுகிறார்‌. 
(யோபு 4041-13), 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


முன்பாக யாரும்‌ 
அகந்தையும்‌ 
வரும்‌ 
அகந்தை. 
கர்த்தருடைய பிள்ளைகளும்‌ தங்கள்‌ 
இருதயத்தில்‌... பெருவயில்வாயல்‌ 
கர்த்தருக்கு முன்பாக தங்களைத்‌ தாழ்த்த 
வேண்டும்‌. தேசங்களும்‌ ஜாதிகளும்‌ 
கர்த்தருக்கு விரோதமாய்‌ எதிர்த்து 
நிற்காமல்‌, அவருக்கு முன்பாக தங்களைத்‌ 
தாழ்த்தி. கர்த்தரோடு 
சமாதானமாயிருக்கவேண்டும்‌. 
பயங்கரத்திற்கும்‌, 
மகிமைப்பிரதாபத்திற்கும்‌ 
விலகி, நீ கன்மலையில்‌ ஒதுங்கி, 
மண்ணில்‌ ஒளித்துக்கொள்‌. நரரின்‌ 
மேட்டிமையான கண்கள்‌ தாழ்த்தப்படும்‌, 
மனுஷரின்‌ வீறாப்பும்‌ தணியும்‌: கர்த்தர்‌ 
ஒருவரே அந்நாளில்‌ ஒயர்ந்திருப்பார்‌. 
எல்லம்‌ தாழ்த்தப்படும்‌ பொருட்டு 
சேனைகளுடைய கர்த்தரின்‌ நாளானது 
பெருமையும்‌ மேட்டிமையுமானவை 
எல்லாவற்றின்மேலும்‌, உயர்ந்தவை 
எல்லாவற்றின்மேலும்‌ லீபனோனிலள்ள 
உயரமும்‌ ஓங்கலுமன எல்லாக்‌ 
கேதுருக்களின்‌ மேலும்‌, பாசானிலுள்ள 
எல்லாக்‌ கர்வாலி மரங்களின்மேலும்‌, 
உன்னதமான எல்லாப்‌ பர்வதங்களின்‌ 
மேலும்‌, உயரமான எல்லா 
மலைகளின்மேலும்‌. உயர்ந்த எல்லாக்‌ 
கோபுரத்தின்‌ மேலும்‌, அரணான எல்லா 
மதிலின்‌ மேலும்‌, தர்ஷீசின்‌ கப்பல்கள்‌ 
எல்லாவற்றின்மேலும்‌ எல்லாச்‌ சித்திர 
விநோதங்களின்மேலும்‌ வரும்‌” 
(ஏசா 210-16). 


கர்த்தருக்கு 


“கர்த்தரின்‌ 
அவருடைய 





ழ்‌ நள 
யாய 


பிரசங்கி 
காரியத்தின்‌ 
அதின்‌ முடிவு 

” (பிர 74) என்று சொல்லுகிறார்‌. 
யோபுவின்‌ சரித்திர புஸ்தகத்தில்‌ இந்த 
வார்த்தை அப்படியே நிறைவேறுகிறது. 
யோபு ஒரு நீதிமான்‌. அவர்‌ ஒரு 
பரிசுத்தவான்‌. ஆனாலும்‌ அவருக்கு 
வியாதியும்‌ வேதனையும்‌ உண்டாகிறது. 
அவர்‌ தேவனோடு விவாதம்பண்ணுகிறார்‌ 
இப்போது யோபுவின்‌ புத்தி 
தெளிந்திருக்கிறது. தன்னுடைய 
குழப்பத்தில்‌, தான்‌ தேவனோடு சொன்ன 
வார்த்தைகளுக்காக யோபு மனம்‌ 
வருந்துகிறார்‌. தேவனுக்கு முன்பாக 
தன்னைத்‌ தாழ்த்துகிறார்‌ (யோபு 421-6). 


ராஜா 


யோபுவுக்கும்‌ 
சிநேகிதருக்கும்‌ அதிக 
வித்தியாசமிருக்கிறது. யோபுவின்‌ 
சிநேகிதர்கள்‌ ஞானமுள்ளவர்கள்‌. 
அவர்கள்‌ நற்குணமுள்ளவர்கள்‌. அவர்கள்‌ 
யோபுவுக்கு ஆறுதல்‌ சொல்ல வந்தார்கள்‌. 
ஆனால்‌ அவர்கள்‌ யோபுவுக்கு 
ஆறுதல்‌ சொல்லாமல்‌, அவர்மீது 
குற்றச்சாட்டுக்களைச்‌ சொல்லி, அவரை 
வேதனைப்படுத்தியிருக்கிறார்கள்‌. 
யோபுவின்‌ சரித்திர புஸ்தகத்தின்‌ 
முடிவில்‌, அவருடைய சிநேகிதரின்‌ 
குற்றங்கள்‌ நிவிர்த்தி செய்யப்படுகிறது. 
யோபுவும்‌ அவருடைய - 
ஒன்றுசேர்ந்து 
செலுத்துகிறார்கள்‌. 
ஒருமித்து விண்ணப்பம்பண்ணுகிறார்கள்‌. 
கர்த்தர்‌ அவர்களுடைய 
'விண்ணப்பங்களைக்‌ கேட்கிறார்‌. அவர்கள்‌ 
செலுத்திய பலியை அங்கீகரிக்கிறார்‌ 
(யோபு 4227-9). 


அவருடைய 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QODNENS 
PUBLISHERS 


யோபு 
கர்த்தரிடத்தில்‌ 
இருக்கிறார்‌. 

உபத்திரவம்‌. 

அதிகமாய்‌ 

மனுஷருக்கு 
துன்பங்களெல்லாம்‌. 
அவையெல்லாம்‌ யோபுவுக்கு ஒருமித்து 
வந்திருக்கிறது. கர்த்தர்‌ யோபுவின்‌ 
நெருக்கத்தை நீக்குகிறார்‌. அவருடைய 
வியாதியை சொஸ்தமாக்குகிறார்‌. கர்த்தர்‌ 
யோபுவைக்‌  சணப்படுத்துகிறார்‌. யோபு 
இழந்துபோனதையெல்லாம்‌ கர்த்தர்‌ 
அவருக்கு இரண்டத்தனையாய்த்‌ 
திரும்பக்கொடுக்கிறார்‌. யோபுவின்‌ 
தத்தில்‌ ல்‌ கம்‌. சந்தோஷமும்‌ 
ம்‌: 


உத்தமராகவும்‌, 
பக்தியுள்ளவர்களாகவும்‌ 

, ஆனாலும்‌ அவருக்கு 
வந்திருக்கிறது. அவர்‌ 
'நெருக்கப்பட்டிருக்கிறார்‌. 
என்னனென்ன. 
வாமுடியுமோ 


நாம்‌ துன்பங்களையும்‌, 
வேதனைகளையும்‌ அனுபவித்தாலும்‌, நாம்‌ 
கர்த்தருடைய சமுகத்தில்‌ பொறுமையாகக்‌ 
காத்திருக்கும்‌ போது, நாம்‌ 
இழந்துபோனதை கர்த்தர்‌ திரும்பக்‌ 
கொடுப்பார்‌ என்பதற்கும்‌, கர்த்தர்‌ 
தம்முடைய ஐசுவரியத்தினால்‌ நம்மை 
ஆசீர்வதிப்பார்‌ என்பதற்கும்‌ யோபுவின்‌ 
'வியம்‌ எடுத்துக்காட்டாயிருக்கிறது 
பாபு 4240-17. 


யோபுவின்‌ 

நமக்கு ஒரு 
எழுதப்பட்டிருக்கிறது. யோபுவுக்கு 
வந்ததுபோல நமக்கும்‌ வியாதியும்‌, 
வேதனையும்‌, நெருக்கமும்‌, உபத்திரவமும்‌ 
வரலாம்‌. இவையெல்லாவற்றின்‌ மத்தியிலும்‌ 
நாம்‌ கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
பொறுமைபோடிருக்கவேண்டும்‌. நம்முடைய 
நெருக்கத்திலும்‌ நாம்‌ கர்த்தரை 
நம்பவேண்டும்‌. தம்மை நம்புகிறவர்களை 
கர்த்தர்‌ ஒருபோதும்‌ கைவிடவேமாட்டார்‌. 
அவர்களுக்கு வெட்கத்தை 
அனுமதிக்கமாட்டார்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
கிருபையினால்‌ தம்முடைய ஆறுதவையும்‌, 
கந்த தைப்‌ ஆசீர்வாதத்தையும்‌ 
நமக்குக்‌ கொடுப்பார்‌. 


சரித்திரப்புஸ்தகம்‌ 


போதனையாக 





ழ்‌ நள 
றிய 
யோபு 


பிரதியுத்தரமாக 
யோபு 42:1 


கர்த்தருக்குப்‌ 


யோபு 424. அப்பொழுது யோபு 
கர்த்தருக்குப்‌ பிரதியுத்தரமாக: 


யோபு 
நீதிமானாக்கிய 
முடிவு பெற்றுவிட்டது 
வார்த்தைகள்‌ முடிந்தது” 
(யோபு 31:40), யோபு தன்னைத்தானே 
நியாயந்தீர்த்துக்கொள்கிற வார்த்தைகளும்‌, 
தன்னைத்தானே குற்றப்படுத்திக்‌ 
கொள்கிற வார்த்தைகளும்‌ 
ஆரம்பமாயிற்று, கர்த்தருக்குப்‌ 
பிரதியுத்தரமாக, “இதோ, நான்‌ நீசன்‌; 
நான்‌ உமக்கு என்ன மறுஉத்தரவு 
சொல்லுவேன்‌; என்‌ கையினால்‌ என்‌ 
வாயைப்‌ பொத்திக்கொள்ளுகிறேன்‌. நான்‌ 
இரண்டொருதரம்‌ பேசினேன்‌; இனி, நான்‌ 
பிரதியுத்தரம்‌ கொடாமலும்‌ பேசாமலும்‌ 
என்று சொல்லூர்‌ 


தன்னைத்தானே. 
வார்த்தைகளெல்லாம்‌ 
“யோபின்‌ 


யோபு 


இருப்பேன்‌” 

இர்‌ 40:45). 
யோபு 

தன்னைத்‌ தாழ்த்துகிறார்‌. 


கர்த்தருக்கு முன்பாக 
தேவனிடத்தில்‌ 
அங்கீகரித்து. 
செய்கிறார்‌. 
பொறுமை 
உண்டான 
அவரால்‌ 
சகித்துக்கொள்ள 
முடியவில்லை. யோபுவின்‌ ஜீவியத்தில்‌ 
பொறுமை பரிபூரணமாய்க்‌ கிரியை 
நடப்பிக்கவில்லை. ஆனாலும்‌ யோபுவின்‌ 
இருதயத்தில்‌ மெய்யான மனந்திரும்புதல்‌ 
உண்டாயிற்று ணம்‌ இருதயத்தில்‌ 
மிகப்பெரிய மாற்றமுண்டாயிற்று. 
கர்த்தரிடத்தில்‌ பொறுமையில்லாமல்‌. 
பேசியதற்காக யோபு வருத்தப்படுகிறார்‌. 


மதியீனமான 
பேச்சுக்களுக்காக யோபு கர்த்தருக்கு 
முன்பாக மன்னிப்பு கேட்கிறார்‌. 
கர்த்தருடைய சமுகத்தில்‌ யோபு தன்னை. 
வெகுவாகத்‌  தாழ்த்துகிறார்‌. அவர்‌ 
ஆலோசனை! பேசிவிட்டார்‌. 
ஆனாலும்‌ தப்பிதத்திற்கு 
மனம்‌ வருத்தப்பட்டு, 


தன்னுடைய பாவத்தை 
க்கை 


அதை 
யோபுவினிபத்தில்‌ நீடிய 
காணப்படவில்லை. தனக்கு 


வேதனைகளை 
பொறுமையோடு 


தன்னுடைய 


தன்னுடைய 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மன்னிப்பு 


கர்த்தர்‌ 
தமது 


கர்த்தரிடத்தில்‌ 
டகர. 

ருடைய ஈர்த்தைகளை 
ண்ட ம 


கர்த்தர்‌ யோபுவிடம்‌ 
வல்லமையையும்‌, 
மகிமையையும்‌ 
சொன்னார்‌. 


தம்முடைய 
மகத்துவத்தையும்‌, 
தெளிவாக எடுத்துச்‌ 
சர்வசிருஷ்டிகளிலும்‌ 
கர்த்தருடைய மகிமை வெளிப்படுகிறது. 
கர்த்தரால்‌ செய்ய முடிகிற எல்லா 
காரியங்களையும்‌ யோபுவால்‌ செய்ய 
முடியாது. கர்த்தர்‌ தம்மைப்பற்றிச்‌ 
சொன்ன வார்த்தைகளையெல்லாம்‌ யோபு 
கவனமாய்க்‌ கேட்டுவிட்டு, இப்பொழுது 
அவர்‌ கர்த்தருக்கு பிரதியுத்தரம்‌ 
சொல்லுகிறார்‌. மிகுந்த 
மனத்தாழ்மையோடும்‌, கீழ்ப்படிதலோடும்‌ 
யோபு எத்தரித்தல்‌ ண்‌ ன்‌ 


தேவரீர்‌ சகலத்தையும்‌ செய்ய 
வல்லவர்‌ 
யோபு 42 : 2 


யோபு 42:2. தேவரீர்‌ சகலத்தையும்‌. 
செய்ய வல்லவர்‌; நீர்‌ செய்ய 


நினைத்தது தடைபடாது என்பதை 
அறித்திருக்கிறேன்‌; 


தேவன்‌ 
அவர்‌ 


சர்வவல்லமையுள்ளவர்‌. 

சர்வஞானமும்‌ 
சர்வஆளுகையுமுள்ளவர்‌ யோபு 
தேவனுடைய சர்வதுதிகாரத்தை 
அங்கீகரித்து, அவருக்கு பிரதியுத்தரம்‌ 
சொல்லுகிறார்‌. கர்த்தர்‌ போபவுக்கு 
சுழல்காற்றிலிருந்து பிரதியுத்தரம்‌ 
சொல்கிறார்‌. கர்த்தருடைய 
வார்த்தைகளெல்லாம்‌. சத்தியமும்‌, 
ஜீவனுமுள்ளவை. 

தேவரீர்‌ சகலத்தையும்‌ செய்ய 
வல்லவர்‌ என்னும்‌ சத்தியத்தை யோபு 
அங்கீகரிக்கிறார்‌. கர்த்தர்‌ 
பிகெமோத்துக்கும்‌ லிவியாதானுக்கும்‌. 
அநேக காரியங்களை சர்வசாதாரணமாகச்‌ 
செய்கிறார்‌. இவற்றையெல்லாம்‌ எந்த 
மனுஷனாலும்‌ செய்ய முடியாது. 
கர்த்தர்‌ தமக்கு சித்தமான 
காரியங்களையெல்லாம்‌ செய்கிறார்‌. 





ழ்‌ நவள 
யாய 


அவற்றைத்‌ தடைபண்ணும்‌ அதிகாரமோ, 
வல்லமையோ யாரிடத்திலும்‌ இல்லை. 
இந்த சத்தியம்‌ போபுவுக்கு ஏற்கெனவே 
தெரியும்‌. யோபு தன்னுடைய 
சிநேகிதரிடத்தில்‌ விவாதம்பண்ணியபோது. 
வார்த்தைகளை 

எடுத்துச்‌ சொன்னார்‌. 
இந்த சத்தியத்தை 
இருதயத்தில்‌. 


யோபு இப்போது 


தன்னுடைய 
அறிந்திருக்கிறார்‌. 


“தேவரீர்‌ சகலத்தையும்‌ செய்ய 
வல்லவர்‌" என்று யோபு சொல்லுகிறார்‌, 
இந்த வாக்கியத்திற்கு,  "யோபுவால்‌ 
ஒன்றும்‌ செய்ய முடியாது! என்பது 
பொருளாகும்‌. யோபு மிகவும்‌ தாழ்ந்த 
நிலமையிலிருக்கிறார்‌.  யோபுவினிடத்தில்‌. 
பலமோ, ஞானமோ, வல்லமையோ இல்லை. 
ஆனாலும்‌ யோபு இதுவரையிலும்‌ 
தன்னால்‌ எல்லாம்‌ செய்ய முடியும்‌ என்று 
தப்பிதமாய்‌ நினைத்துக்கொண்டிருந்தார்‌ 
இப்போது தன்னுடைய தப்பிதம்‌ 
யோபுவுக்குப்‌ புரிகிறது. தன்னால்‌. 
ஒன்றும்‌ செய்ய முடியாது என்றும்‌, 
தேவரீர்‌ மாத்திரமே சகலத்தையும்‌ 
செய்ய வல்லவர்‌ என்பதையும்‌ யோபு 
அறிந்திருக்கிறார்‌ 


யோபு தேவனைப்பற்றிச்‌ 
சொல்லும்போது, “நீர்‌ செய்ய நினைத்தது 
தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன்‌” 
என்றும்‌ சொல்லுகிறார்‌. நாம்‌ செய்ய 
நினைப்பது பல சமயங்களில்‌ 
தடைபடுகிறது. நம்மிடத்தில்‌ அநேக 
காரியங்களை செய்யவேண்டும்‌ என்னும்‌ 
ஆசையிருக்கிறது. ஆனால்‌ நம்முடைய 
மனதிலோ விசுவாசமும்‌, பலவீனமும்‌ 
அதிகமாயிருக்கிறது. 
முகத்தைப்‌ பார்க்கிறான்‌. 
நம்முடைய இருதயத்தைப்‌ 


கர்த்தர்‌ பார்க்கிறார்‌. 
யோபுவால்‌ தன்னுடைய இருதயத்தில்‌ 
காணப்பட்ட வாசத்தையும்‌, 


பலவீனத்தையும்‌ பார்க்க முடியவில்லை. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தன்னிடத்தில்‌ விசுவாசமும்‌ பெலமும்‌ 
இருப்பதாக நினைத்து, யோபு 
தன்னுடைய சிநேகிதரிடத்தில்‌ தைரியமாய்ப்‌ 
பேசினார்‌. தேவனுடைய நீதிக்கு முன்பாக 
தன்னுடைய நீதியை உயர்த்தினார்‌. 
கர்த்தர்‌ யோபுவோடு பேசிய பின்பு, 
யோபுவின்‌ புத்தி தெளிந்திருக்கிறது 
அவர்‌ தன்னைப்பற்றி அறிந்துகொள்ள 
ஆரம்பித்திருக்கிறார்‌. யோபுவுக்கு 
இப்போதுதான்‌ அவருடைய பலவீனமும்‌, 
கர்த்தருடைய பலமும்‌ தெரிகிறது. இந்த 
சூழ்நிலையில்‌, “தேவரீர்‌, நீர்‌ செய்ய 
நினைத்தது தடைபடாது என்பதை 
அறிந்திருக்கிறேன்‌" என்று 
விசுவாசத்தோடும்‌, தெளிந்த 
பத்திபோடும்‌ சொல்லுகிறார்‌ 

கர்த்தர்‌ தம்முடைய 
சித்தத்தின்படியெல்லாம்‌ செய்வார்‌ 
(யோபு 2313) என்று யோபு ஏற்கெனவே 
சொன்னார்‌ 
மனவேதனையோடு 
வாக்கியமாகும்‌. 
ஒரேமனமாயிருக்கிறார்‌ என்றும்‌, அவரைத்‌ 
திருப்பத்தக்கவர்‌ ஒருவருமில்லை என்றும்‌, 


கர்த்தர்‌ தம்முடைய 
சித்தத்தின்படியெல்லாம்‌ செய்வார்‌ என்றும்‌. 


யோபு அப்போது. மனவேதனையோடு 
சொன்னார்‌. இப்போதோ யோபு 
தன்னுடைய இருதயத்தில்‌ 
சந்தோஷத்தோடும்‌, ஆறுதலோடும்‌, 
மனப்பூர்வமாகவும்‌, “தேவரீர்‌ சகலத்தையும்‌ 
செய்ய வல்லவர்‌: நீர்‌ செய்ய நினைத்தது 
தடையாது. என்பதை அறிந்திருக்கிறேன்‌ 
என்று சொல்லுகிறார்‌. 
தேவன்‌ நமக்கு நன்மையான 
காரியங்களை செய்யவேண்டுபென்று 
நினைக்கிறார்‌. தேவனுடைய 
லோசனைகள்தான்‌ நிலைத்து நிற்கும்‌, 
கரத்‌ அகவய தன்‌ ந்து 
எப்படிப்பட்ட சம்பவங்கள்‌ நடைபெற்றாலும்‌, 
கர்த்தர்‌ நமக்கு செய்ய நினைத்தது 
ஒன்றும்‌ தடைபடாது. தேவனுடைய 
சித்தம்‌ தடைபடாது. அவர்‌ சகலத்தையும்‌ 
ய்ய வல்லவர்‌. தேவனுடைய 
கிருபைகளும்‌, இரக்கங்களும்‌ ஒருபோதும்‌ 


தடைபடாது. 





ழ்‌ நள 
யாய 


நான்‌ அறியாததை அலப்பினேன்‌ 
யோபு 42:3 


யோபு 423. அறிவில்லாமல்‌ 
ஆலோசனையை மறைக்கிற இவன்‌ 
யார்‌? ஆகையால்‌ நான்‌ எனக்குத்‌ 
தெரியாததையும்‌, என்‌ புத்திக்கு. 
எட்டாததையும்‌, நான்‌ அறியாததையும்‌ 
அலப்பினேன்‌ என்கிறேன்‌. 

கர்த்தர்‌ 
பெருங்காற்றிலிருந்து 
“அறிவில்லாத 


யோபுவோடு 

பேசியபோது, 
வார்த்தைகளினால்‌. 
ஆலோசனையை இந்தகாரப்படுத்துகிற 
இவன்‌ யார்‌” (யோபு 28:2) என்று 
கேட்டார்‌. கர்த்தர்‌ சொன்ன வார்த்தையை 
யோபு. அங்கீகரிக்கிறார்‌. யோபு 
தன்னைப்பற்றிச்‌ சொல்லும்போது. 
அறிவில்லாமல்‌ ஆலோசனையை 
மறைக்கிற யார்‌" என்று 
சொல்லுகிறார்‌. தான்‌ அறிவில்லாமல்‌: 
ஆலோசனையை மறைப்பதாக யோபு 
அங்கீகரிக்கிறார்‌. கர்த்தருடைய வார்த்தை 
யோபுவை உணர்த்திற்று கர்த்தர்‌ 
யோபுவிடம்‌ “இவன்‌ யார்‌” என்று 
கேட்டார்‌. அதற்கு யோபு, “நான்‌ தான்‌” 
என்று பணிவோடு பதில்‌ சொல்லுகிறார்‌. 
கர்த்தருடைய வார்த்தை யோபுவின்‌ 
மனச்சாட்சியை உணர்த்துகிறது. 
யோபுவின்‌ பாவத்தை அவருடைய 
கண்களுக்கு முன்பாக வெளிப்படுத்திக்‌ 


காண்பிக்கிறது. 


யோபு இதுவரையிலும்‌ தேவனுடைய 
ஆலோசனைகளையும்‌, அவருடைய 
திட்டங்களையும்‌ புறக்கணித்துவிட்டார்‌. 
அவற்றிற்கு யோபு பாராமுகஸாயிருந்தார்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய சித்தத்தின்‌ 
பிரகாரமாய்‌ யோபுவுக்கு 
நெருக்கத்தையும்‌, வியாதியையும்‌, 
வேதனையையும்‌ கொடுத்தார்‌. யோபு 
நெருக்கப்பட்டதில்‌ கர்த்தருக்கு ஒரு 
நோக்கமுண்டு. ஆனால்‌  யோபுவால்‌. 
கர்த்தருடைய நோக்கத்தைப்‌: 
புரிந்துகொள்ள முடியவில்லை. 
கர்த்தருடைய சித்தம்‌ என்ன 
a தெரியாமலேயே, 


இவன்‌ 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யோபு கர்த்தரோடு விவாதம்பண்ணினார்‌. 
யோபு தன்னுடைய நீதியை தேவனுடைய 


ன ரக்‌ 


யோபுவுக்கு 

ஆலோசனையும்‌ 

அவருடைய திட்டமும்‌ 
ஆகையால்‌ யோபு தனக்குத்‌ 
தெரியாததையும்‌, தன்‌ புத்திக்கு. 
எட்டாததையும்‌, தான்‌ அறியாததையும்‌ 
அலப்பினார்‌. அர்த்தமில்லாத 
வார்த்தைகளைப்‌ பேசினார்‌. தேவனுடைய 
தெய்வீக பராயிப்பைப்‌ புரிந்து 
கொள்ளாமலேயே, யோபு தேவன்மீது 
குற்றம்‌ சொன்னார்‌. யோபு மெய்யாகவே 
கர்த்தருடைய சித்தத்திற்கும்‌ அவருடைய 
ஆலோசனைக்கும்‌ அந்நியராகவே 
இருக்கிறார்‌. ஒருபோதும்‌ 
யோபுவை தமக்கு அத்நியராக 
தீர்மானித்து. அவரை விலக்கி 
ஒதுக்கிவைக்கவில்லை. ஆனால்‌ யோபுவோ 


கர்த்தருடைய திலிருந்து, 
தானாகவே தூ£விலகிப்பேய்விடுகிளா்‌ 


தேவனுடைய 
|யவில்லை. 
தெரியவில்லை. 


கர்த்தர்‌ 


யோபுவுக்கு தேவனுடைய தெய்வீக 
ஆலோசனைகளைப்‌ பற்றி ஒன்றும்‌. 
தெரியவில்லை. கர்த்தருடைய 
பிள்ளைகளுக்கு அவருடைய சித்தம்‌ 
தெரிந்திருக்க வேண்டும்‌. யோபுவைப்‌ 
போலவே நம்ரில்‌ அநேகர்‌, தேவனுடைய 
தெய்வீக ஆலோசனைகளை 
அறியாதவர்களாயிருக்கிறோம்‌. நம்முடைய 
ஜீவியங்களில்‌ தேவன்‌ என்ன செய்கிறார்‌ 
என்பதை நம்முடைய கண்களால்‌ 
பிரத்தியட்சமாகப்‌ பார்க்கிறோம்‌. ஆனால்‌ 
அவற்றை கர்த்தர்‌ ஏன்‌ செய்கிறார்‌ 
என்பதோ, இதன்‌ மூலமாய்‌ முடிவில்‌ 
என்ன நடைபெறும்‌ என்பதோ நமக்குத்‌ 
தெரியவில்லை. நமக்கு சோதனைகளும்‌, 
வேதனைகளும்‌, வருத்தங்களும்‌, 
நெருக்கங்களும்‌ வரும்போது தேவன்மீது 
வருத்தப்படுகிறோம்‌. 





ழ்‌ நள 
யாய 


நமக்குத்‌ துன்பம்‌ வரும்போது 
தேவனுடைய தெய்வீக பராமரிப்புக்கு 
எதிர்த்து நிற்கிறோம்‌. தேவனுடைய 
சித்தத்தை நாம்‌ அறிந்துகொள்ளாமல்‌ 
போனதினால்தான்‌, தேவனுடைய 
பராமரிப்பை எதிர்க்கிறோம்‌. யோபும்‌ 
தன்னுடைய ஜீவியத்தில்‌ கர்த்தருடைய 
சித்தத்தையும்‌, நோக்கத்தையும்‌ அறிந்து 
கொள்ளாமல்‌, அவருடைய பராமரிப்புக்கு 
எதிர்த்து நின்றார்‌. யோபு கர்த்தரோடு 
விவாதம்பண்ணினார்‌. யோபு 
தன்னுடைய நீதியை உயர்த்தி, 


வனுடைய பராமரிப்புக்கு விரோதமாக. 
பாயத்தீர்ப்பு சொன்னார்‌. 


தான்‌ சொன்னதெல்லாம்‌ 
தப்பிதமானது என்பதை யோபு இப்போது 
புரிந்து கொள்கிறார்‌ தனக்குத்‌ 
தெரியாததையும்‌ தன்னுடைய புத்திக்கு 
எட்டாததையும்‌, தான்‌ அறியாததையும்‌ 
தேவனோடு பேசியதாக யோபு இப்போது 
வேதனைப்படுகிறார்‌. நமக்கு தெரியாத 
காரியத்தின்மீது நியாயத்தீர்ப்பு சொல்லக்‌ 
கூடாது. நாம்‌ கேட்பதற்கு தீவிரமாயும்‌ 
பேசுவதற்கு வாயர்‌ 6 இருக்கவேண்டும்‌ 


தரம்‌ பேசுவ பாக 
ரண்டுதரம்‌ யோசிக்கவேண்டும்‌ முன்‌ 


நான்‌ பேசுவேன்‌ 
யோபு 42 : 4 


யோபு ஜக்‌. நீர்‌ 
செவிகொடும்‌ அப்பொழுது நான்‌ 
பேசுவேன்‌; நான்‌ உம்மைக்‌ 
கேன்விகேட்பேன்‌, நீர்‌ எனக்கு உத்தரவு 
சொல்லும்‌. 


யோபு 


எனக்குச்‌ 


கர்த்தருக்குப்‌ பிரதியுத்தரம்‌ 


வார்த்தைகளைத்‌ தெரிந்து கொள்ளவும்‌ 
நான்‌ எம்மாத்திரம்‌? நான்‌ 
நீதிமானாயிருந்தாலும்‌ அவரோடே 
வழக்காடாமல்‌, என்‌ நியாயாபதியினிடத்தில்‌ 
இரக்கத்துக்குக்‌ கெஞ்சுவேன்‌” 
(யோபு 94415) என்று 
சொல்லியிருக்கிறார்‌. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இப்போது யோபு கர்த்தரிடத்தில்‌, “நீர்‌ 
எனக்குச்‌ செவிகொடும்‌, அப்பொழுது 
நான்‌ பேசுவேன்‌” என்று சொல்லுகிறார்‌. 
யோபு தேவனிடத்தில்‌ வழக்காட 
விரும்பவில்லை. தான்‌ நினைப்பது 
சரியானது என்று வாதிடவிரும்பவில்லை. 
யோபு இதற்கு முன்பு தேவனுக்கு 
உத்தரவு கொடுக்க ஆயத்தமாயிருந்தார்‌. 
“நீர்‌ கூப்பிடும்‌ நான்‌ உத்தரவு 
கொடுப்பேன்‌, அல்லது, நான்‌ பேசுவேன்‌, 
நீர்‌ எனக்கு மறுமொழி சொல்லும்‌” 
(யோபு 8:22) என்று சொல்லி, யோபு 
தேவனிடத்தில்‌ விவாதம்பண்ணுவதற்கு 
ஆயத்தமாயிருந்தார்‌. 


இப்போதோ யோபு 
மறுமொழி ஒன்றும்‌ சொல்லாமல்‌, 
தன்னைத்‌ தாழ்த்தி, கர்த்தருடைய 
சமுகத்தில்‌ மிகவும்‌ அமைதியாயிருக்கிறார்‌. 
“நான்‌ உத்தரவு கொடுப்பேன்‌” என்று 
கர்த்தரிடத்தில்‌ தைரியமாய்ப்‌ பேசின 
யோபு இப்போது, “நீர்‌ எனக்கு உத்தரவு 
சொல்லும்‌ என்று மனத்தாழ்மைபோடு 
பேசுகிறார்‌ 


கர்த்தருக்கு, 


நான்‌ மனஸ்தாபப்படுகிறேன்‌ 
யோபு 42 : 5,6 


யோபு 42:5. என்‌ காதினால்‌ உம்மைக்‌ 
குறித்துக்‌ கேள்விப்பட்டேன்‌; 
இப்பொழுதோ என்‌ கண்‌ உம்மைக்‌ 
காண்கிறது. 


யோபு 42:6. ஆகையால்‌ நான்‌ என்னை 
அருவருத்து, தூனிலும்‌ ச௱ம்பலிலும்‌ 
இருத்து மனஸ்தாபப்படுகிறேன்‌ 
என்றான்‌. 


யோபு தன்னுடைய பாவங்களுக்காக 
மனம்‌ வருந்தி, மனந்திரும்பியிருக்கிறார்‌. 
யோபுவின்‌ இருதயத்தில்‌ மெய்யான 
மனமாற்றமுண்டாயிருக்கிறது. நமக்குள்‌ 
மெய்யான மனமாற்றமுண்டாகும்போது, 
நம்முடைய இருதயத்தில்‌ நம்முடைய பாவம்‌ 
உணர்த்தப்படும்‌. நமக்குள்‌ பாவத்தைப்‌ 
பற்றிய குற்றவுணர்வு உண்டாகும்‌. 
பாவத்தினிமித்தமாய்‌ நம்முடைய இருதயம்‌ 
துக்கப்படும்‌. இது தேவனுக்கேற்ற துக்கம்‌. 


இது  மனந்திரும்புகிறதற்கு ஏதுவான 
துக்கம்‌ 





ழ்‌ நவள 
யாய 


“இப்பொழுது 


நீங்கள்‌ 


சந்தோஷப்படுகிறேன்‌; 

துக்கப்பட்டதற்காக 
அல்ல, மனந்திரும்புகிறதற்‌ 
கேதுவாகத்‌ துக்கப்பட்டதற்காகவே 
சந்தோஷப்படுகிறேன்‌; நீங்கள்‌ ஒன்றிலும்‌ 
எங்களால்‌ நஷ்டப்படாத படிக்கு, 
தேவனுக்கேற்ற துக்கம்‌ அடைந்தீர்களே. 
தேவனுக்கேற்ற துக்கம்‌ பின்பு 
மனஸ்தாபப்படுகிறதற்கு இடமில்லாமல்‌ 
இரட்சிப்புக்கேதுவான  மனந்திரும்புதலை. 
உண்டாக்குகிறது; லெளகிக துக்கமோ 
மரணத்தை உண்டாக்குகிறது. பாருங்கள்‌, 
நீங்கள்‌ தேவனுக்கேற்ற துக்கமடைந்த 
துண்டே, அது உங்களிடத்தில்‌ எவ்வளவு 
ஜாக்கிரதையையும்‌, குற்றந்தீர எல்வளவு 
நியாயஞ்‌ சொல்லுதலையும்‌, எவ்வளவு 
வெறுப்பையும்‌, எவ்வளவு பயத்தையும்‌, 
எவ்வளவு ஆவவையும்‌, எவ்வளவு பக்தி 
வைராக்கியத்தையும்‌, எவ்வளவு 
கண்டிப்பையும்‌ உண்டாக்கிற்று, 
இந்தக்‌ காரியத்திலே நீங்கள்‌ 
எல்லாவிதத்திலும்‌ உங்களைச்‌ 
சுத்தவான்‌௧ளென்று விளங்கப்‌ 
பண்ணினீர்கள்‌” (2கொரி 7:9-11) என்று 
அப்போஸ்தலர்‌ பவுல்‌ சொல்லுகிறார்‌. 

யோபு 
காதினால்‌ 
கேள்விப்பட்டேன்‌ 
தேவனுடைய 


கர்த்தரிடத்தில்‌, “என்‌ 
உம்மைக்‌ குறித்து 
என்று சொல்லுகிறார்‌. 
மகத்துவத்தையும்‌. 
வல்லமையையும்‌, ஆளுகையையும்‌ குறித்து 
யோபு இதுவரையிலும்‌ ஓரளவு 
கேள்விப்பட்டிருக்கிறார்‌. தேவன்‌ இப்போது 
யோபுவுக்குத்‌ தம்மை 
வெளிப்படுத்தியிருக்கிறார்‌. யோபுவின்‌ 
கண்கள்‌ இப்போது தேவனுடைய 
மகத்துவத்தைக்‌ காண்கிறது. அவருடைய 
வல்லமையையும்‌, ஆளுகையையும்‌ 
காண்கிறது. யோபு கர்த்தரிடத்தில்‌, 
“இப்பொழுதோ என்‌ கண்‌ உம்மைக்‌ 
காண்கிறது" என்று சொல்லுகிறார்‌. 
யோபுவின்‌ கண்கள்‌ இப்பொழுது 
தேவனைக்‌  காண்பதினால்‌, அவர்‌ 
தன்னுடைய பாவங்களுக்காக 
வருத்தப்படுகிறார்‌. மனம்‌ திரும்புகிறார்‌. 
தான்‌ இதுவரையிலும்‌ மதியீனமாகப்‌. 
தற்காக வேதனைப்படுகிறார்‌. 
கர்த்தருடைய உபதேசங்களையும்‌. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அவருடைய வெளிப்பாடுகளையும்‌ பெற்றுக்‌ 
கொள்வது நமக்குக்‌ கிடைத்திருக்கிற 
பாக்கியம்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
கிருபையினால்‌ தம்மை நமக்கு 
வெளிப்படுத்துகிறார்‌. தம்முடைய 
காரியங்களை நமக்குப்‌ போதிக்கிறார்‌. 
கர்த்தருடைய வார்த்தையும்‌, அவருடைய 
ஊழியக்காரர்களும்‌ நமக்கு கர்த்தரைப்‌ 
பற்றிப்‌ போதிக்கிறார்கள்‌. கர்த்தரைப்‌ 
u கொள்வ; ர்கள்‌ 
ரிகா என்‌ 


கர்த்தரைப்‌ பற்றி அறிந்து 
கொள்வதற்கு பரிசுத்த ஆவியானவர்‌ 
நமக்கு உதனிபுரிகிறார்‌. நம்முடைய 
மனக்கண்களை பரிசுத்த ஆவியானவர்‌ 
பிரகாசமுள்ளதாக்குகிறார்‌. பரிசுத்த 
ஆவியானவரின்‌ கிருபையினால்‌ 
தேவனுடைய தெய்வீக காரியங்களை 
நம்மால்‌ அறிந்துகொள்ள முடிகிறது. 
வியானவர்‌ நம்மை சகல 
சத்தியத்திற்குள்ளும்‌ வழிநடத்துகிறார்‌. 
ரித்த ஆவியானவர்‌ நமக்குப்‌ 
போதிக்கும்போது, நம்மால்‌ தேவனைப்பற்றி 
இன்னும்‌ அதிகமாய்‌ அறிந்து 
கொள்ளமுடிகிறது. நம்முடைய 
மனச்சாட்சியில்‌ இதற்கு முன்பு 
இருந்ததைவிட தெளிவு உண்டாகிறது. 
தேவனைப்பற்றிய அறிவு நமக்குள்‌ 
'ருத்தியடைகிறது. 


ஊழியக்காரருடைய உபதேசத்தினால்‌, 
தேவன்‌ தம்முடைய குமாரனை நமக்கு 
வெளிப்படுத்தியிருக்கிறார்‌. பரிசுத்த 
படத்து உபதேசத்தினால்‌ தேவன்‌ 
குமாரனை நமக்குள்‌. 
வெளிப்படுத்தியிருக்கிறார்‌ 


“அப்படியிருந்தும்‌, நான்‌ என்‌ தாயின்‌ 
வயிற்றிலிருந்ததுமுதல்‌, என்னைப்‌ 
பிரித்தெடுத்து, தம்முடைய கிருபையினால்‌ 
அழைத்ததேவன்‌, தம்முடைய குமாரனை 
நான்‌ புறஜாதிகளிடத்தில்‌ சுவிசேஷமாய்‌ 
அறிவிக்கும்‌ பொருட்டாக, அவரை 
எனக்குள்‌ வெளிப்படுத்தப்‌ பிரியமாயிருந்த 
போது, உடனே நான்‌ மாம்சத்தோடும்‌ 
இரத்தத்தோடும்‌ யோசனைபண்ணாலலும்‌; 





ழ்‌ நவள 
யாய 


எனக்கு 
அப்போஸ்தலரானவர்களிடத்திலே 
போகாமலும்‌; 
புறப்பட்டுபோய்‌, 


மஸ்கு ஊருக்குத்‌ 
ப்‌ (கன 14547) என்று 
அப்போ 


ஸ்தலர்‌ பவுல்‌ சொல்லுகிறார்‌. 


முன்னே 


ஆவியானவர்‌ நம்மை 
சாயலுக்கு ஒப்பாக 
“கர்த்தரே 


பரிசுத்த 
கர்த்தருடைய 
மறுரூபப்படுத்துகிறார்‌. 
ஆவியானவர்‌; கர்த்தருடைய ஆவி 
எங்கேயோ அங்கே விடுதவையுமுண்டு. 
நாமெல்லாரும்‌ திறந்த முகமாய்க்‌ 
கர்த்தருடைய மகிமையைக்‌ 
கண்ணாடியிலே காண்கிறதுபோலக்கண்டு, 
ஆவியாயிருக்கிற கர்த்தரால்‌ அந்தச்‌ 
சாயலாகத்‌ தானே மகிமையின்மேல்‌ 
மகிமையடைந்து மறுரூபப்படுகிறோம்‌” 
(2கொரி 34718) என்று அப்போஸ்தலர்‌ 
பவுல்‌ சொல்லுகிறார்‌. 


தம்முடைய 
வார்த்தையினால்‌ நமக்கு உபதேசிக்கும்‌ 
போது, சில சமயங்களில்‌ அவர்‌ நம்மைக்‌ 
கடிந்துகொள்கிறார்‌ தம்முடைய 
வார்த்தையினாலும்‌, தம்முடைய தெய்வீக 
பராமரிப்பினாலும்‌ நம்மை சிட்சிக்கிறார்‌. 
கர்த்தர்‌ சிட்சிக்கிற மனுஷன்‌ 
பாக்கியவான்‌. கர்த்தர்‌ யாரை 
G இதன்‌ அவர்களையே அவர்‌ 
சிட்சிக்கி 


கர்த்தர்‌ 


யோபு கர்த்தரிடத்தில்‌ மேலும்‌ 
சொல்லும்போது, “ஆகையால்‌ நான்‌ 
என்னை அருவருத்து, தூளிலும்‌ சாம்பலி 
லும்‌ இருந்து மனஸ்தாபப்படுகிறேன்‌” 
என்று சொல்லுகிறார்‌. நாம்‌ 
எவ்வளவுதான்‌ நல்லவர்களாகயிருந்தாலும்‌, 
நம்முடைய பாவங்களுக்காக நாம்‌ 
மனஸ்தாபப்படவேண்டும்‌ நம்மிடத்தில்‌. 
பாவமில்லை என்று சொல்லுவோமானால்‌, 
நம்மை நாமே 
வத்‌ கித்‌ எல்லோரும்‌ 
பாவம்‌ ஏகாய்க்‌ 


ச டுப்போயிழுக றோம்‌ 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நம்மிடத்தில்‌ துணிகரமான பாவம்‌ 
இல்லாதிருந்தாலும்‌, நம்முடைய ஆவியில்‌ 
பெருமையும்‌, பொறாமையும்‌ இருப்பதற்கு 
வாய்ப்புண்டு. போதுமென்ற 
மனப்பக்குவம்‌ இல்லாமல்‌, நம்மிடத்தில்‌ 
பேராசை நிரப்பியிருக்கலாம்‌. நம்முடைய 
பேச்சில்‌ பரிசுத்தமில்லாமல்‌ இருக்கலாம்‌. 
நம்முடைய நாவுக்கு கடிவாளம்‌ போடாமல்‌, 
நம்முடைய வார்த்தைகளினால்‌ நாம்‌. 
பிறரை குற்றப்படுத்தியிருக்கலாம்‌. நாம்‌ 
எவ்வளவுதான்‌ நல்லவர்களாகயிருந்தாலும்‌, 
நமக்குள்ளும்‌ பாவம்‌ இருக்கிறது என்பதை 
உணர்ந்து. கர்‌ முன்பாக 
நம்மைத்‌ தாழ்த்தவேண்டும்‌. 


மகிமையையும்‌, 
பரிசுத்தத்தையும்‌ 
பார்க்கிறோமோ, 
நம்முடைய 


நாம்‌ கர்த்தருடைய 
மகத்துவத்தையும்‌, 

எவ்வளவு அதிகமாய்ப்‌ 
அவ்வளவு அதிகமாய்‌ 
அசுத்தத்தையும்‌ பாவத்தையும்‌ நம்மால்‌. 
பார்க்க முடியும்‌. கர்த்தர்‌ நம்முடைய 
பாவங்களை நமக்கு உணர்த்தும்போது, 
அவருக்கு முன்பாக நம்மைத்‌ தாழ்த்த 
வேண்டும்‌. நம்முடைய பாவங்களுக்காக 
மனம்‌ வருந்தி, மனந்திருந்தவேண்‌। 


யோபு கர்த்தரைத்‌ தன்னுடைய 
கண்களால்‌ காண்கிறார்‌. அப்போது 
யோபுவின்‌ பாவம்‌ அவருடைய 
கண்களுக்குத்‌ தெரிகிறது. உடனே யோபு 
தன்னை அருவருத்து தூளிலும்‌ 
சாம்பலிலும்‌ இருந்து மனஸ்தாபப்படுகிறார்‌. 
கர்த்தர்‌ நம்முடைய பாவங்களை 
உணர்த்தும்போது, நம்மை “கர்த்தருக்கு 
முன்பாக அதிகமாய்த்‌ தாழ்த்தவேண்டும்‌. 
கர்த்த்‌ நம்மை ஆளுகை செய்ய 
ஒப்புக்கொடுக்கவேண்டும்‌. நாம்‌ இந்தப்‌ 
பிரபஞ்சத்தில்‌ இருக்கும்‌ வரையிலும்‌, 
நமக்கு பாடுகளும்‌ வேதனைகளும்‌ 
இருக்கத்தான்‌ செய்யும்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய கிருபையினால்‌ நம்மைப்‌ 
பெலப்படுத்த வேண்டுமென்று ஜெபிக்க 
வேண்டும்‌. நாம்‌ பாடுகளுக்கும்‌, 
உபத்திரவங்களுக்கும்‌ மத்தியிலிருக்கும்‌ 
போது, கர்த்தரே நம்மையும்‌, நம்முடைய 

யத்தையும்‌, ஆளுகை 
செய்யவேண்டும்‌ என்று ஜெறித்து, 
உ க்க 
ஒப்புக்கொடுக்கவேண்டும்‌. 





ழ்‌ நவள 
யாய 


யோபுவின்‌ சிநேகிதர்‌ 
யோபு 42 : 7-9 


யோபு 427. கர்த்தர்‌ இத்த 
வார்த்தைகளை யோயபோடே 
பேசினபின்‌, கர்த்தர்‌ தேமானியனான 
எலிப்பாசை நோக்கி: உண்மேலும்‌ உண்‌: 
இரண்டு சிநேகிதர்‌ மேதூம்‌ எனக்குக்‌ 
கோபம்‌ மூளுகிறது; என்‌ தாசனாகிய 
யோபு பேசினது போல்‌, தீங்கன்‌ 
என்னைக்குறித்து 'திதானமாய்ப்‌ 
பேசவில்லை. 


யோபு 42:8. ஆதலால்‌ நீங்கன்‌ ஏழு 


காளைகளையும்‌, ஏழு 
ஆட்டுக்கடாக்களையும்‌ தெரிந்து 


தாசனாகிய யோபும்‌ உங்களுக்காக. 
வேண்டுதல்‌ செய்வான்‌; நான்‌ அவன்‌ 
முகத்தைப்‌ பார்த்து, உங்களை 
உங்கள்‌  புத்தியீனத்துக்குத்தக்கதாக. 
நடத்தாதிருப்பேன்‌; என்‌ தாசனாகிய 
யோபு பேசினதூயோல்‌, நீங்கள்‌ 
என்னைக்குறித்து 'நிதானமாய்ப்‌ 
பேசவில்லை என்றார்‌. 


யோபு 429. 
தேமானியனான எலிப்பாசும்‌ 
சூகியனான பில்தாதும்‌ 
நாகமாத்தியனான சோப்பாரும்‌ போய்‌, 
கர்த்தர்‌ தங்களுக்குச்‌ சொன்னபடியே 
செய்தார்கள்‌; அப்பெ. கர்த்தர்‌ 
யோபின்‌ முகத்தைப்‌ பார்த்தார்‌. 


அப்பொழுது 


கர்த்தர்‌ பெருங்காற்றின்‌ 
நடுவிலிருந்து யோபுவோடு பேசுகிறார்‌. 
யோபுவின்‌ மதியீனத்திற்காக கர்த்தர்‌ 
அவரைக்‌  கடிந்துகொள்கிறார்‌. இதை 
வாசிக்கும்போது, யோபுவினிடத்தில்‌. 
மாத்திரமே பாவம்‌ இருப்பதுபோல நமக்குத்‌ 
தெரியும்‌. கர்த்தர்‌ யோபுவுக்கு 
தண்டனை கொடுக்கப்போகிறார்‌ என்று 
நாம்‌ எதிர்பார்ப்போம்‌. ஆனால்‌ கர்த்தரோ 
யோபுவைத்‌ தண்டிக்காமல்‌, அவருக்கு 
ஆதரவாகப்‌ பேசுகிறார்‌. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ யோபுவின்‌ இருதயத்தைப்‌ 
பார்ப்து போல, அவருடைய 
சிநேகிதரின்‌ இருதயத்தையும்‌ 
பார்க்கிறார்‌. யோபுவைப்‌ போலவே 
அவர்களும்‌  பாவிகளாகயிருக்கிறார்கள்‌. 
யோபுவினிடத்திலும்‌ நீதியில்லை, 
அவருடைய மூன்று சிநேகிதரிடத்திலும்‌ 
நீதியில்லை. 


கர்த்தர்‌ யோபுவின்‌ 
சிநேகிதரோடும்‌ பேசுகிறார்‌. 
அவர்களோடு பேசும்போது, போபுவுக்கு 
சாதகமாகப்‌ பேசுகிறார்‌. கர்த்தர்‌ 
எல்லாவற்றையும்‌ விசாரித்து அறிகிறவர்‌. 
நியாயாதிபதிகள்‌ வழக்கை விசாரிக்காமல்‌ 
தீர்ப்பு சொல்லமாட்டார்கள்‌. அவர்கள்‌ 
வழக்கை தீவிரமாய்‌ விசாரித்து, நீதியான 
தீர்ப்பை ஞானமாய்ச்‌ சொல்லுவார்கள்‌. 


மூன்று 
கர்த்தர்‌ 


கர்த்தருடைய பிள்ளைகள்‌ 
தேவனுக்கு முன்பாக நீதிமான்களாய்‌ 
ஜீவிக்கவேண்டும்‌. நம்மிடத்தில்‌ மெய்யான 
நீதியிருக்கவேண்டும்‌. சில சமயங்களில்‌ 
நம்முடைய நீதி மேகத்தில்‌ 
மறைவாகயிருக்கலாம்‌. நம்முடைய நீதி 
வெளியே தெரியாதவாறு வேறு ஏதாவது 
சில காரியங்கள்‌ அதை மூடி 
மறைத்திருக்கலாம்‌. நமக்கு பாடுகளும்‌, 
நெருக்கங்களும்‌ வருவதினால்‌, 
நம்முடைய நீதி யாருக்கும்‌ தெரியாமல்‌ 
போகலாம்‌. நம்மிடத்தில்‌ நீதிக்குப்‌ பதிலாக 
அநீதியிருக்கிறது என்றுகூட சிலர்‌ 
நம்மைப்பற்றி தப்பிதமாக நினைக்கலாம்‌. 


மனுஷர்‌ நம்மை எப்படித்தான்‌. 
நியாயந்தீர்த்தாலும்‌, கர்த்தருடைய 
நியாயத்தீர்ப்பே இறுதியானது. கர்த்தர்‌ 
ஒருவரே நீதியாய்‌ நியாயந்தீர்க்கிறவர்‌. 
மனுஷர்‌ நம்மீது தப்பிதமாய்‌ 
நியாயந்தீர்த்தாலும்‌, ஏற்றவேளை 
வரும்போது கர்த்தர்‌ நம்முடைய நீதியை 
மறைத்திருக்கிற மேகத்தை 
நீக்கிப்போடுவார்‌. நமக்குத்‌ துன்பங்கள்‌. 
வரும்போது நம்முடைய மனச்சாட்சிகூட 
நம்மை வேதனைப்படுத்தலாம்‌. ஆனாலும்‌ 
கர்த்தர்‌ நமக்கு நீதி செய்யும்போது. 





ழ்‌ நவள 
ஈயா 


நம்முடைய மனச்சாட்சியில்‌ மெய்யான 
சந்தோஷமும்‌, மெய்யான ஆறுதலும்‌ 
உண்டாகும்‌. “உன்‌ நீதியை 
வெளிச்சத்தைப்‌ போலவும்‌, உன்‌ 
நியாயத்தைப்‌ பட்டப்பகலைப்போலவும்‌ 
விளங்கப்பண்ணுவார்‌” (சங்‌ 375) என்று 
சங்கீதக்காரர்‌ சொல்லுகிறார்‌. 


இதுவரையிலும்‌ 
அவருடைய மூன்று சிநேகிதருக்கும்‌ 
விவாதம்‌ நடைபெற்றது. யோபுவின்மீது 
அவர்கள்‌ மூன்றுபேரும்‌ குற்றம்‌ 
சொன்னார்கள்‌. இப்போது கர்த்தர்‌ 
தம்முடை ய நியாயத்தீர்ப்பை 
அவர்களுக்கு சொல்லுகிறார்‌. 
கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு யோபுவுக்கு 
சாதகமாகயிருக்கிறது. கர்த்தர்‌ யோபுவின்‌ 
மூன்று சிநேகிதருக்கு எதிராகவே தீர்ப்பு 
சொல்லுகிறார்‌. கர்த்தர்‌ எலிகூவைப்பற்றி 
இங்கு ஒன்றும்‌ சொல்லவில்லை. எலிகூ 
ல்‌ மற்ற மூன்று சிநேகிதரோடு 
சேர்ந்து, யோபுவோடு விவாதம்‌ 
பண்ணவுபில்லை. அவர்களைப்போல 
யோபுவின்மீது குற்றம்‌ சொல்லவுமில்லை. 
எலிகூ யோபுவுக்கும்‌ அவருடைய மூன்று 
சிநேகிதருக்கும்‌ மத்தியஸ்தராகவே 
இருந்தார்‌. 
கர்த்தர்‌ யோபுவை 
யோபுவின்‌ மூன்று 
கர்த்தர்‌ தாழ்த்துகிறார்‌. 
மூன்று 
நடைபெற்ற 
போது, 


யோபுவுக்கும்‌ 


உயர்த்துகிறார்‌. 
சிநேகிதரையும்‌ 
யோபுவுக்கும்‌, 
சிநேகிதருக்கும்‌ 
விவாதத்தை 
அந்த மூன்று 
சதொடத்தில்‌ உண்மையிருப்பது 
போல தெரியும்‌. பல சமயங்களில்‌ 
ட்ட அரிப்பிராயம்கூட தப்பிதமாகப்‌ 
விடும்‌. கர்த்தர்‌ மாத்திரமே 
க்‌ நீதியாய்‌ விசாரிக்கிறவர்‌. 
கர்த்தருடைய பார்வையில்‌ யோபுவின்‌ 
சிநேகிதரிடத்தில்‌ குற்றம்‌ தெரிகிறது. 
கர்த்தருடைய தீர்ப்புக்கு நாம்‌ 
கீழ்ப்படியவேண்டும்‌. கர்த்தருடைய தீர்ப்பே 
நித்திய நியாயமான தீர்ப்பு என்று நாம்‌ 
அங்கீகரிக்கவேண்டும்‌. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ யோபுவைப்‌ புகழ்ந்து 
பேசுகிறார்‌. கர்த்தர்‌ எலிப்பாசை நோக்கி, 
“என்‌ தாசனாகிய யோபு பேசினதுபோல 
நீங்கள்‌ என்னைக்‌ குறித்து நிதானமாய்ப்‌ 
பேசவில்லை' (யோபு 42:9) என்று 
சொல்லுகிறார்‌. யோபு _வியாதியிலும்‌, 
வேதனையிலும்‌, 
இருந்தாலும்‌ 
கர்த்தருடைய தாசனாகவே இருக்கிறார்‌. 
கர்த்தர்‌ யோபுவைச்‌ சந்தித்தபோது, 
யோபுவின்‌ இருதயத்தில்‌ 
மனமாற்றமுண்டாயிற்று. யோபு 
தன்னுடைய குழப்பத்தில்‌ தேவனுக்கு 
விரோதமாக  அநேகக்‌ காரியங்களைப்‌ 
பேசினார்‌. அவையெல்லாவற்றிற்காகவும்‌ 
யோபு மனம்‌ வருந்துகிறார்‌. கர்த்தரிடத்தில்‌ 
மன்னிப்பு கேட்கிறார்‌. கர்த்தர்‌ யோபுவின்‌ 
பாவங்களையும்‌ மீறுதல்களையும்‌ 
மன்னிக்கிறார்‌. 
யோபுவின்‌ இருதயத்தில்‌ 
உண்மையான மனந்திருப்புதல்‌ 
காணப்படுகிறது. உண்மையாய்‌ 
மனந்திரும்புகிறவர்களுக்கு தேவனுடைய 
கிருபையும்‌, அநுக்கிரகமும்‌, சிலாக்கியமும்‌ 
கிடைக்கும்‌. கர்த்தர்‌ நம்முடைய 
பாவங்களை மன்னிக்கும்போது, நம்முடைய 
பழைய பாவமான வார்த்தைகளையும்‌, 
செயல்களையும்‌ மறுபடியும்‌ நினைத்துப்‌ 
பார்க்கமாட்டார்‌. அவற்றை 
மறந்துவிடுவார்‌. யோபு கர்த்தருடைய 
இரக்கம்‌ பெறுகிறார்‌. 
ர்‌ இதவனரயிலும்‌ 


பேச்சுக்களையெல்லாம்‌ கர்த்தர்‌ தத 
மறந்துவிடுகிறார்‌.. 


கர்த்தர்‌ யோயுஸைப்பற்றிச்‌ 
சொல்லும்போதெல்லாம்‌, “என்‌ தாசனாகிய 
யோபு” என்றே சொல்லுகிறார்‌. இங்கு 
எழுதப்பட்டுள்ள இரண்டு வசனங்களில்‌ 
நான்கு தரம்‌ கர்த்தர்‌ யோபுவை, என்‌ 
தாசனாகிய யோபு' என்று குறிப்பிடுகிறார்‌. 
யோபுவை, “என்‌ தாசன்‌” 
என்‌! ய கர்த்தருக்குப்‌ 
மித கத்‌. ப 





ழ்‌ நவள 
யாய 


யோபுவுக்கு சோதனைகள்‌ 
வருவதற்கு முன்பாகவும்‌ கர்த்தா. அளை 
“என்‌ தாசன்‌" என்றுதான்‌ அழைத்தார்‌. 
சாத்தான்‌ கர்த்தரிடத்தில்‌ வந்து 
நின்றபோது, கர்த்தர்‌ சாத்தானை 
நோக்கி, “என்‌ தாசனாகிய யோபின்மேல்‌. 
கவனம்‌ வைத்தாயோ” (யோபு 18) என்று 
கேட்டார்‌ யோபு அப்போது 
ஜசுவரியவானாகயிருந்தார்‌. இப்போதோ 
அவர்‌ தரித்திரராயிருக்கிறார்‌. 
வியாதியஸ்தராயிருக்கிறார்‌. கர்த்தர்‌ 
யோபுவின்‌ ஐசுவரியத்தைப்‌ பார்க்கவில்லை. 
யோபு ஐசுவரியவானாயிருந்தாலும்‌, 
தரித்திரனாயிருந்தாலும்‌, 
ஆரோக்கியமுள்ளவராயிரந்தாலும்‌ 
வியாதிஸ்தராயிருந்தாலும்‌. அவர்‌ 
கர்த்‌ 1 பிரியமான தாசனாகவே 
இருக்கிறா. 


யோபு ஐசுவரியவானாயிருந்த 
காலத்தில்‌, அவர்‌ கர்த்தரை அதிகமாய்‌ 
நேசித்தார்‌. இப்போது யோபு. 
தரித்தரராயிருந்தாலும்‌, கர்த்தர்‌ அவரை 
வெறுத்து ஒதுக்கிவிபாமல்‌, அவர்மீது 


அன்புகூர்ந்து அவரைத்‌ தம்முடைய 
தாசராகவே பாலிக்கிறார்‌. ட 


யோபுவினிடத்தில்‌ சில தவறுகள்‌ 
இருக்கிறது. அவர்‌ மற்ற மனுஷரைப்போல 
உணர்ச்சி வசப்பட்டு பேசினார்‌. தன்மீது 
மற்றவர்கள்‌ குற்றம்‌ சொன்னபோது 
யோபுவால்‌ அதைத்‌ தாங்கிக்கொள்ள 
முடியவில்லை. மனவேதனைப்பட்டார்‌. 
தன்மீது குற்றம்‌ சொன்னவர்களை 
குற்றப்படுத்தினார்‌. ஆனாலும்‌ யோபு 
கர்த்தருக்கு விரோதமாக ஒரு பாவமும்‌ 
செய்யவில்லை. யோபு வியாதியிலும்‌ 
வேதனையிலும்‌ இருந்தாலும்‌, அவர்‌ 
கர்த்தருடைய சமுகத்தில்‌ போதுமென்ற 
மனதுடன்‌ காணப்படுகிறார்‌. 


கர்த்தருக்கு விரோதமாக 
பேசினாலும்‌. 


அவர்‌ 
சில காரியங்களைப்‌ 
அவற்றையெல்லாம்‌ அவர்‌ தன்னுடைய 
அறியாமையில்‌ பேசினார்‌ என்பதை 
கர்த்தர்‌ அறிந்திருக்கிறார்‌. யோபு தான்‌ 
அறியாமையில்‌ பேசின 
பேச்சுக்களுக்காக 
வருத்தப்படுகிறார்‌. 
தப்பிதங்களை 


மனம்‌ 
கர்த்தரும்‌ யோபுவின்‌. 
மன்னித்துவிடுகிறார்‌. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ யோபுவின்‌ சிநேகிதரி 
யோபுவைப்பற்றிச்‌ சொல்லும்போது, “என்‌ 
தாசனாகிய யோபு பேசினதுபோல்‌, நீங்கள்‌ 
என்னைக்‌ குறித்து நிதானமாய்ப்‌ 
பேசவில்லை! (யோபு 42:7) என்று 
சொல்லுகிறார்‌. யோபுவின்‌ சிநேகிதர்‌ 
யோபுவின்மீது குற்றம்‌ சொன்னாலும்‌, 
கர்த்தர்‌ யோபுவின்மீது குற்றம்‌ 
சொல்லவில்லை. 


கர்த்தர்‌ தம்முடைய தாசனாகிய 
யோபுவைப்‌ பார்த்து, “நல்லது, உண்மையும்‌ 
உத்தமுமான ஊழியக்காரனே” என்று 
நல்ல வார்த்தைகளைச்‌ சொல்லுகிறார்‌. 
கர்த்தர்‌ நம்மைப்‌ புகழும்போது, அதுவே 
நமக்கு மெய்யான புகழ்ச்சி, மனுஷருடைய 
புகழ்ச்சியான வார்த்தைகளெல்லாம்‌ 
வீணானது. ப சந்தர்ப்பத்திற்கேற்ற 
பிரகாரம்‌ மாறிப்போகும்‌. 

யோபு 
பராமரிப்பைப்‌ பற்றி 
பேசுகிறார்‌. அவருடைய 
சிநேகிதரும்‌ கர்த்தருடைய 
பற்றிச்‌ சொன்னார்கள்‌. ஆனால்‌ 
அவர்களுடைய வார்த்தைகளில்‌ 
உண்மையில்லை. அவர்கள்‌ சத்தியத்தை 
திரித்துச்‌ சொன்னார்கள்‌. உலகப்‌ 
பிரகாரமான ஆசீர்வாதம்‌ நம்முடைய 
பரிசுத்த ஜீவியத்திற்கு எடுத்துக்‌ 
காட்டாயிருக்கிறது என்று யோபுவின்‌ 
சிநேகிதர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. அது 
போலவே, நம்முடைய கஷ்டங்கள்‌, 
நம்முடைய பாவஜீவியத்திற்கு எடுத்துக்‌ 


காட்டாயிருக்கிறது என்றும்‌ அவர்கள்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 


இந்த 


கர்த்தருடைய தெய்வீக 
நிதானமாய்ப்‌ 

மூன்று 
பராபரிப்பைப்‌ 


நியாயத்தீர்ப்பில்‌ 
உண்மையில்லை. உலகப்பிரகாரமான 
ஆசீர்வாதமும்‌, கஷ்டங்களும்‌ 
கர்த்தருடைய சித்தத்தின்‌ பிரகாரமாகவும்‌, 
அவருடைய விருப்பத்தின்‌ பிரகாரமாகவும்‌ 
மனுஷருக்கு வரும்‌. நம்முடைய 
பரிசுத்தத்தினாலும்‌, நம்முடைய 
பாவத்தினாலும்‌ இவற்றை சம்பாதிக்க 
முடியம்‌ என்று  நினைக்ககூடாது. 
தேவனுடைய கு முக்கியத்துவம்‌ 
கொடுக்கவேண்‌( தேவனுடைய 
தெய்வீக ல நாம்‌ 
அங்கீகரிக்கவேண்டும்‌. 





1 டட 
யாய 

யோபு தேவனுடைய பராமரிப்பின்‌: 
பிரகாரம்‌ கஷ்டங்களை அனுபவிக்கிறார்‌. 
இம்மையில்‌ தனக்கு கஷ்டமிருந்தாலும்‌, 
மறுமையில்‌ தனக்கு தேவனுடைய 
சீர்வாதம்‌ கிடைக்குமென்று யோபு 
நம்புகிறார்‌. யோபுவின்‌ சிநேகிதர்‌ 
மறுமையைப்‌ பற்றிச்‌ சரியாகப்‌ 
புரிந்துகொள்ளவில்லை. அவர்கள்‌ இந்த 
பிரபஞ்சத்தை மாத்திரமே பார்க்கிறார்கள்‌. 
அவர்களுக்கு பூமிக்குரிய காரியங்கள்‌ 
மாத்திரமே தெரிகிறது. 
பரலோகத்திற்குரிய காரியங்கள்‌ எதுவும்‌ 


அவர்களுக்குத்‌ தெரியவில்லை. 
பர்களுடைய மனக்கண்கள்‌ 


அல 
பிரகாசமில்லாமல்‌ இருஎடைந்திருக்கிறது. 


யோபு தன்னுடைய 
தேவனுக்கு விரோதமாக 
வார்த்தைகளைப்‌ பேசினார்‌ 
வார்த்தைகளை அவர்‌ 
அறியாமையில்‌ பேசினார்‌. தம்மைப்பற்றி 
யோபு பேசி வார்த்தைகளை கர்த்தர்‌ 
மன்னித்துவிடுகிறார்‌. யோபு நிதானமாய்ப்‌ 
பேசினார்‌ என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ 
யோபுவைப்போல அவருடைய மூன்று 
சிநேகிதரும்‌ நிதானமாய்ப்‌ பேசவில்லை. 
என்றும்‌ கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ 


யோபுவோ வியாதியிலும்‌ 
வேதனையிலும்‌ இருந்தார்‌. அவருடைய 
மூன்று சிநேகிதர்களும்‌ வியாதியில்லாமல்‌. 
ஆரோக்கியமாயிருந்தார்கள்‌. அவர்கள்‌ 
யோபுவின்‌ வேதனைபைப்பார்த்து, 
அவருக்கு விரோதமாகத்‌ தீர்ப்பு 
சொன்னார்கள்‌. மனுஷருடைய 
முகத்தையும்‌, அவர்களுடைய 
ஐசுவரியத்தையும்‌ பார்த்து நாம்‌ தீர்ப்பு 
சொல்லக்‌ கூடாது. மனுஷருடைய 
இருதயத்தையும்‌ மனச்சாட்சியையும்‌ நாம்‌ 
பார்க்கவேண்டும்‌. மனுஷன்‌ முகத்தை 
மாத்திரமே பார்க்கிறான்‌. கர்த்தரோ 
மனுஷருடைய இருதயத்தை ஆராய்ந்து 
பார்க்கிறார்‌. ஆகையினால்தான்‌. 
தேவனுடைய தீர்ப்பு எப்போதுமே 
நீதியானதாயும்‌, சரியானதாயும்‌ 
இருக்கிறது. 


குழப்பத்தில்‌: 
ஒரு சில 
, அந்த 
தன்னுடைய 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யோபுவின்‌ சிநேகிதர்‌ அவருக்கு 
விரோதமாய்த்‌ தூஷண வார்த்தைகளைப்‌ 
பேசினார்கள்‌. அவரைக்‌ 
குற்றப்படுத்தினார்கள்‌. ஆனாலும்‌ 
யோபு நல்லவராகவும்‌, 
மனத்தாழ்பையுள்ளவராகவும்‌ இருக்கிறார்‌. 
யோபுவின்‌ இருதயம்‌ மென்மையானது. 
அவருடைய ஆவி  சத்துருக்களையும்‌ 
மன்னிக்கிறது. யோபு தன்னுடைய 
சிநேகிதருக்காக ஜெபம்பண்ண 
ஆயத்தமாயிருக்கிறார்‌. யோபுவின்‌ 
மனப்பக்குவம்‌ கர்த்தருக்கும்‌ 
தெரிந்திருக்கிறது. ஆகையினால்‌ கர்த்தர்‌ 
யோபுவின்‌ சிநேகிதரிபத்தில்‌, “என்‌ 
தாசனாகிய யோபு உங்களுக்காக 
வேண்டுதல்‌ செய்வான்‌” (யோபு 42:8) 
என்று சொல்லுகிறார்‌. 


உண்மையாய்‌ மனந்திரும்புகிறவர்கள்‌ 
தங்களுக்காகவும்‌ ஜெயிப்பார்கள்‌ 
மற்றவர்களுக்காகவும்‌ ஜெயிப்பார்கள்‌. 
கர்த்தர்‌ மனந்திரும்புகிறவர்களுடைய 
பங்களைக்‌ கேட்டு அவர்களை 
ஆசீர்வதிக்கிறார்‌. அதே வேளையில்‌ 
அவர்கள்‌ வேறு யாருக்காக 
ஜெபப்பண்ணுகிறார்களோ, அவர்களையும்‌ 
கர்த்தர்‌ ஆசீர்வதிக்கிறார்‌ 
மிசுத்தவான்௧ளின்‌ ஜெபம்‌ கர்த்தருடைய 
சமுகத்தில்‌ இனிமையாயிருக்கிறது 
யோபு தன்னுடைய சிநேகிதருக்காகப்‌ 
மரிந்துபேசி ஜெபிக்கும்போது, கர்த்தர்‌ 
அவருடைய ஜெபத்தைக்கேட்டு 
இவர்களையும்‌ ஆசீர்வதிப்பார்‌. 


கர்த்தர்‌ யோபுவின்‌ சிநேகிதரிடத்தில்‌ 
இதுபற்றிச்‌ சொல்லும்போது, என்‌ 
தாசனாகிய யோபும்‌ உங்களுக்காக 
வேண்டுதல்‌ செய்வான்‌; நான்‌ அவன்‌ 
முகத்தைப்‌ பார்த்து, உங்களை 
உங்கள்‌ புத்தியீனத்துக்குத்தக்கதாக 
நடத்தாதிருப்பேன்‌” (யோபு 42:8) என்று 
சொல்லுகிறார்‌. யோபு 
சிநேகிதருக்காக 

தன்னுடைய ஆவியை 





ழ்‌ நள 
யாய 


கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்து கல்வாரி சிலுவையில்‌ 
தொங்கிக்கொண்டிருந்தபோது, தம்மை 
சிலுவையில்‌ அறைந்தவர்களுக்காக 
பிதாவினிடத்தில்‌ பரிந்து பேசி 
ஜெபம்பண்ணினார்‌. விதாவே 
இவர்களுக்கு மன்னியும்‌, தாங்கள்‌. 
செய்கிறது இன்னதென்று இவர்கள்‌ 
அறியாதிருக்கிறார்களே” என்று 
கிறிஸ்துவானவர்‌ அவர்களுக்காக பரிந்து 
பேசினார்‌. கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து, 
இப்போதும்‌, பரலோகத்தில்‌ பிதாவின்‌ 


வலதுபாரிசத்தில்‌ அமர்ந்திருந்து, நமக்காக 
மக்கன்‌ 


கர்த்தர்‌ யோபுவின்‌ சிநேகிதரைக்‌ 
குற்றப்படுத்துகிறார்‌ அவர்களும்‌ 
நற்குணமுள்ளவர்கள்தான்‌. அவர்களும்‌ 
கர்த்தரை விசுவாசிக்கிறவர்கள்தான்‌. 
ஆகையினால்‌ கர்த்தர்‌ அவர்களையும்‌ 
புறக்கணித்துவிடவில்லை. அவர்கள்‌ 
தங்கள்‌ தப்பிதத்தை உணரவேண்டும்‌. 
அவர்கள்‌ கர்த்தருக்கு முன்பாகத்‌ 
தங்களைத்‌ தாழ்த்தவேண்டும்‌. யோபுவைப்‌ 
போல அவர்களும்‌ மனந்திரும்பவேண்டும்‌. 
கர்த்தரிடத்தில்‌ பட்சபாதமில்லை. 
தம்மிடத்தில்‌ வருகிற எல்லோரையுமே 
கர்த்தர்‌ ஏற்றுக்கொள்கிறார்‌. 


நம்முடைய 


கர்த்தர்‌ பெருங்காற்றிலிருந்து 
யோபுவோடு பேசினார்‌. இதன்பின்பு அவர்‌ 
யோபுவின்‌ சிநேகிரோடும்‌ பேசுகிறார்‌. 
கர்த்தருக்கு முன்பாக யோபுவும்‌ தன்னைத்‌ 
தாழ்த்த வேண்டும்‌. யோபுவின்‌ 
சிநேகிதர்களும்‌ தங்களைத்‌ தாழ்த்த 
வேண்டும்‌. யோபுவும்‌ அவருடைய மூன்று 
சிநேகிதர்களும்‌ இதுவரையிலும்‌ 
விவாதம்பண்ணினார்கள்‌ தங்கள்‌ 
பக்கத்தில்‌ மாத்திரமே நியாயமிருப்பதாக 
அவர்கள்‌ சாதித்தார்கள்‌. கர்த்தர்‌ 
அவர்களுடைய வழக்குகளை 
விசாரிக்கிறார்‌. சில சமயங்களில்‌ 
விவாதம்பண்ணுகிற இருபிரிவினரிடமும்‌ 
தப்பிதம்‌ இருப்பதற்கு வாய்ப்புள்ளது. 
தங்களிடத்திலுள்ள தப்பிதம்‌ 
அவர்களுடைய கண்களுக்குத்‌ தெரியாது. 
னாலும்‌ கர்த்தருடைய கண்க 
மன பத்தல ப எர காசிய 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ied அவர்களுடைய விவாதத்தைக்‌ 
கேட்கும்போது, ர்கள்‌ எல்லோரிட 
தப்பிதம்‌ த காண்கிறார்‌. டது 
அவர்களுக்குத்‌ தீர்ப்பு 
'யோபுவினிடத்தில்‌ 
தப்பிதங்களையும்‌ 
சொல்லுகிறார்‌. 
சிநேகிதரிடத்தில்‌ 


தப்பிதங்களையும்‌ 


கர்த்தர்‌ 
சொல்லும்போது, 
காணப்படுகிற 
அவருக்கு எடுத்துச்‌ 
யோபுடைய 
காணப்படுகிற 
அவர்களுக்கு 
சத்தியத்தை 
சொல்லவேண்டும்‌. 6 
பட்சபாதத்தோடு 
மறைத்துவிடக்கூடாது. தப்பு செய்தவர்கள்‌ 
எல்லோருமே தங்களுடைய தப்பிதத்தை 
உணரவேண்டும்‌ 


கர்த்தர்‌ யோபுவின்‌ சிநேகிதரிடத்தில்‌ 
வெளிப்படையாகப்‌ பேசுகிறார்‌. என்‌ 
தாசனாகிய யோபு பேசினதுபோல்‌ நீங்கள்‌ 
என்னைக்‌ குறித்து நிதானமாய்ப்‌ 
பேசவில்லை! (யோபு 42:8) என்று 
கர்த்தர்‌ யோபுவின்‌ சிநேகிதரிடத்தில்‌ 
சொல்லுகிறார்‌. யோபுவின்‌ சிநேகிதர்கள்‌ 
யோபுவை நியாயந்தீர்த்தார்கள்‌. அவரைக்‌ 
குற்றப்படுத்தினார்கள்‌. யோபு வியாதியிலும்‌ 
வேதனையிலும்‌ இருப்பதினால்‌ அவர்‌ ஒரு 
துன்மார்க்கர்‌ என்றும்‌ அவர்‌ ஒரு 
மாய்மாலக்காரர்‌ என்றும்‌ அவரைப்பற்றி 
தூஷணமாய்ப்‌ பேசினார்கள்‌. யோபுவின்‌ 
சிநேகிதர்கள்‌ தப்பிதமாய்‌ 
நியாயந்தீர்க்கிறார்கள்‌. அவர்களுடைய 
நியாயத்தீர்ப்பில்‌ உண்மையில்லை. 


யோபு 


கர்த்தருக்கு 
என்றும்‌. 


தன்னுடைய பாவத்தினால்‌. 
சத்துருவாகயிருக்கிறார்‌ 
கர்த்தர்‌ தன்னுடைய 
சத்துருவாகிய யோபுவை நீதியாய்‌ 
தண்டிக்கிறார்‌ என்றும்‌ யோபுவின்‌ 
சிநேகிதர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. ஆனால்‌ 
யோபுவோ தன்னை தேவனுடைய 
சிநேகிதர்‌ போல காண்பித்து மாய்மாலம்‌ 
பண்ணுவதாக அவர்மீது குற்றம்‌ 
சொல்லுகிறார்கள்‌. யோபு 
சிநேகிதருக்கு கர்த்தருடைய ல 
பற்றியும்‌ பற தெரியவில்லை. 





ழ்‌ நவள 
யாய 


யோபுவின்‌ சுபாவத்தை பற்றியும்‌ சரியாகத்‌ 
தெரியவில்லை. யோபு கர்த்தருக்கு 
சத்துருவாகயிருந்தாலும்‌, யோபும்‌ 
தப்முடைய சிதேகிதாாகமிரக்சவேண்டும்‌ 
என்றுதான்‌ கர்த்தர்‌ விரும்புகிறார்‌. 


நாம்‌ ஆராதிக்கிற தேவன்‌ 
இன்னாரென்பதை நாம்‌ அறிந்து 
கொள்ளவேண்டும்‌. ஒரு தகப்பன்‌ 
தன்னுடைய பிள்ளைகளைக்‌ கண்டித்து 
திருத்துவதுபோலவே, கர்த்தர்‌ நம்மை 
சிட்சிக்கிறார்‌. கர்த்தருடைய சிட்சையை 
நாம்‌ அற்பமாய்‌ நினைக்கக்கூடாது. தாம்‌ 
நேசிக்கிறவர்களை மாத்திரமே கர்த்தர்‌ 
சிட்சிக்கிறார்‌. சிட்சை என்பது வேறு, 
தண்டனை என்பது வேறு. கர்த்தருடைய 
கோபத்தினால்‌ துன்மார்க்கருக்குத்‌ 
தண்டனை வரும்‌ கர்த்தருடைய 
கிருபையினால்‌ அவருடைய பிள்ளைகளின்‌ 
மீது சிட்சை வரும்‌. கர்த்தருடைய 
அன்பைப்‌ புரிந்துகொள்ளாதவர்கள்‌, 
அவருடைய சிட்சையைத்‌ “தண்டனை 
i வியாக்கியானம்‌ 


என்று 
பண்ணிவிடுவார்கள்‌ 


யோபுவுக்கு வியாதியும்‌ வேதனையும்‌ 
வந்திருக்கிறது. இது கர்த்தர்‌ 
அனுமதித்திருக்கிற சிட்சை. கர்த்தர்‌ 
யோபுவைப்‌ புபமிடுகிறார்‌ கர்த்தர்‌ 
யோபுவைச்‌ சிட்சிக்கும்போது 
அவரிடத்திலுள்ள  அசுத்தங்களெல்லாம்‌ 
அவரை விட்‌ டு வெளியேறும்‌ 
சோதிக்கப்பட்ட பின்பு யோபு பொன்னாக 
விளங்குவார்‌. யோபுவுக்கு வந்திருக்கிற 
வியாதியும்‌ வேதனையும்‌, அவருடைய 
சிநேகிதரின்‌ பார்வைக்கு கர்த்தருடைய 
தண்டனையாகத்‌ தெரிகிறது. 
யோபுவினுடைய பாவத்தினிமித்தமாய்‌ 
கர்த்தர்‌ அவரைத்‌ தண்டிக்கிறார்‌ என்று 


யோபுவின்‌ சிநேகிதர்கள்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 


நாம்‌ பிறரை நியாயந்தீர்க்கும்போது 
மிகவும்‌ கவனமாயும்‌ எச்சரிக்கையாயும்‌ 
இருக்க வேண்டும்‌. 
காரியங்களில்‌ 
நியாயந்தீர்த்துவிடக்‌ 
மற்றவர்களுக்கு 
பிரச்சனைகளை 
நோக்கிப்‌ 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


உண்டாயிற்று என்று நாம்‌ அவர்களைப்‌ 
பற்றித்‌ தூஷணமாய்ப்‌ பேசிவிடக்கூடாது. 
அவசரப்பட்டு  நியாயந்தீர்க்கும்‌ போது, 
கர்த்தர்‌ அங்கீகரிக்கிறவர்களையும்‌, நாம்‌ 
ஆக்கினைக்குள்ளாகத்‌ தீர்த்துவிடுவோம்‌. 
கர்த்தர்‌ ஒருவரை நீதிமான்‌ என்று 
நியாயந்தீர்க்கும்போது. நாம்‌ அந்த 
மனுஷனை  அத்கிரமக்காரன்‌ என்று 
நியாயந்தீர்க்கக்கூடாது. கர்த்தருடைய 
தீர்ப்பு தான்‌ நித்தியமானது. நாம்‌ 
கர்த்தருடைய சித்தத்தின்‌ பிரகாரம்‌ 
சிந்திக்க வேண்டும்‌. அவருடைய 
நீதியின்‌ பிரகாரம்‌ தீர்ப்பு செய்யவேண்டும்‌. 
தேவனுடைய நீதி நமக்குத்‌ 
தெரியவில்லையென்றால்‌, யாரையும்‌ 
நியாயத்தீர்ப்பு பண்ணாமல்‌ 
அமைதியாயிருக்கவேண்டும்‌. 


கர்த்தர்‌ தேமானியனான 
எலிப்பாசிடம்‌, “உன்மேலும்‌ உன்‌ இரண்டு 
சிநேகிதர்மேலும்‌ எனக்கு கோபம்‌ 
மூளுகிறது” (யோபு 427) என்று 
சொல்லுகிறார்‌. கர்த்தர்‌ யோபுவின்மீது 
மிரியமாயிருக்கிறார்‌. அவருடைய மூன்று 
சிநேகிதரின்மீதும்‌ கோபமாயிருக்கிறார்‌. 
யோபுவின்‌ சிநேகிதர்களோ யோபுவைத்‌ 
தூஷித்தார்கள்‌. கர்த்தரோ போபுவின்‌ 
சிநேகிதர்மீதுதான்‌ கோபமாயிருக்கிறார்‌. 
அதற்காக அவர்கள்‌ பாவநிவர்த்தி செய்ய 
வேண்டும்‌ என்று கர்த்தர்‌ எதிர்பார்க்கிறார்‌. 
“ஆதலால்‌ நீங்கள்‌ 
காளைகளையும்‌, 
ஆட்டுக்கடாக்களையும்‌ தெரிந்துகொண்டு. 
என்‌ தாசனாகிய போபினிடத்தில்‌ போய்‌, 


ப 


புத்தியீனத்துக்குத்தக்கதாக 
நடத்தாதிருப்பேன்‌; என்‌ தாசனாகிய யோபு 





சொல்லுகிறார்‌ (யோபு 423) 


ழ்‌ நள 
யாய 


யோபுவின்‌ சிநேகிதர்கள்‌ தங்கள்‌ 
குழப்பத்தில்‌ பாவமான வார்த்தைகளைப்‌ 
பேசுகிறார்கள்‌. இதற்காக அவர்கள்‌ 
சர்வாங்க தகனபலிகளை பாவநிவாரண 
பலிகளாக செலுத்தவேண்டும்‌. யோபுவின்‌ 
சிநேகிதர்‌ ஒவ்வொருவரும்‌ 
ஏழுபாளைகளையும்‌, ஏழு 
ஆட்டுக்கடாக்களையும்‌ கர்த்தருக்கு 
சர்வாங்க தகனபலிகளாகச்‌ செலுத்த 
வேண்டும்‌ அந்த பலிகளை 
அவர்களும்‌ செலுத்தக்கூடாது. அவர்கள்‌ 
யோபுவினிடத்தில்‌ போய்‌, தங்களுக்காக 
சர்வாங்க தகனபறிகளைச்‌ செலுத்துமாறு 
யோபுவை வேண்டிக்கொள்ளவேண்டும்‌. 


யோபு அவர்களுக்காக 
ஜெபம்பண்ணுவார்‌. யோபுவின்‌ 
ஜெபத்தைக்‌ கர்த்தர்‌ கேட்டு, யோபுவின்‌ 
சிநேகிதருடைய பாவங்களை மன்னிப்பார்‌. 
யோபு அவர்களுக்காக ஜெபம்‌ 
பண்ணவில்லையென்றால்‌, அவர்களுடைய 
பாவம்‌ மன்னிக்கப்படாது கர்த்தர்‌ 
அவர்கள்‌ செலுத்தும்‌ பலிகளையும்‌ 
ஏற்றுக்கொள்ளமாட்டார்‌. அவர்கள்‌ 
ஏறெடுக்கும்‌ விண்ணப்பங்களுக்கும்‌ 
செவிகொடுக்கமாட்டார்‌. யோபு 
அவர்களுக்காக ஜெபிக்க 
வேண்டுமென்றால்‌, அவர்கள்‌ 
லாவதாக யோபுவோடு ஒப்புரவாக 
பண்டும்‌. 


விசுவாசிகளாகிய நமக்குள்‌ ஒரு 
சில காரியங்களில்‌ கருத்து வேறுபாடுகள்‌ 
இருக்கலாம்‌. ஆனாலும்‌ நம்முடைய 
பிரதான பலியாகிய 
இயேசுகிறிஸ்துவினிடத்தில்‌ நாம்‌ 
ஐக்கியமாயிருக்க வேண்டும்‌. 
ஒருவருக்கொருவர்‌. ஒப்புரவாயிருக்க 
வேண்டும்‌. நம்முடைய மனக்கசப்புக்களை 
நம்மைவிட்டு நீக்கிப்போடவேண்டும்‌. 
ஒருவர்‌ பாரத்தை ஒருவர்‌ தாங்க 
வேண்டும்‌. ஒருவருக்கொருவர்‌ 
மம்‌ கிறிஸ்துவின்‌ 
முகத்தில்‌ அன்புக்கு மாத்திரமே 
இடமிருக்கிறது 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தரோடு 
நம்பிடத்திலிருந்துதான்‌ 


விவாதம்பண்ணுவது, 
ஆரம்பமாகிறது 


சொன்ன. பிரகாரமே 
சிநேகிதர்கள்‌ மூன்றுபேரும்‌ 
செய்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
நற்குணமுள்ளவர்கள்‌. அவர்களிடத்தில்‌ 
கீழ்ப்பிதலுள்ள ஆவியிருக்கிறது. 
கர்த்தருடைய மனதை அவர்கள்‌ புரிந்து 
கொள்கிறார்கள்‌. கர்த்தருடைய 
சித்தத்திற்கும்‌, அவருடைய வார்த்தைக்கும்‌ 
கீழ்ப்படிகிறார்கள்‌. தங்களுக்கு 
கக்‌ வ வை 


நாம்‌ தேவனோடு 
சமாதானமாயிருக்க வேண்டும்‌. இந்த 
சமாதானம்‌ நமக்கு வேண்டுமென்றால்‌, 
இதை தேவனுடைய வழியில்‌ மாத்திரமே 
பெற்றுக்கொள்ள முடியும்‌. தேவனுடைய 
நிபந்தனைக்கு கீழ்ப்படிவதன்‌ மூலமாக 
மாத்திரமே, நம்மால்‌ தேவனோடு 
சமாதானமாயிருக்க முடியும்‌. தேவனை 
அறிந்திருக்கிறவர்கள்‌ அவருடைய 
வார்த்தைக்கு சந்தோஷமாய்க்‌ 
கீழ்ப்படிவார்கள்‌. தேவனுடைய நுகம்‌ 
கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு 
இலகுவாயிருக்கும்‌ கர்த்தர்‌ யார்மீதும்‌ 
பாரமான சுமையை சுமத்தமாட்டார்‌. 


யோபுவின்‌ சிநேகிதர்கள்‌ 
மூன்றுபேரும்‌ ஒன்றுசேர்ந்து யோபுவைக்‌ 
குற்றப்படுத்தினார்கள்‌. இப்போது 
அவர்கள்‌ மூன்றுபேரும்‌ ஒன்றுசேர்ந்து 
யோபுவினிடத்தில்‌ 
கேட்கிறார்கள்‌. 
ஒப்புரவாகிறார்கள்‌. 
பாவம்‌ செய்தவர்கள்‌, கூட்டாக மனம்‌ 
வருந்தவேண்டும்‌, கூட்டாக 
தகரக்‌ வலப்‌ கர்த்தரிடத்தில்‌ 

ண்டும்‌. 


கூட்டாக மன்னிப்பு கேட்க 





ழ்‌ [பப்ப 
யாய 
கர்த்தர்‌ யோபுவின்‌ 


சிறையிருப்பை மாற்றினார்‌ 
யோபு 42 : 10 


யோபு 420. போடு தன்‌ 
சிநேகிதருக்காக வேண்டுதல்‌ 
செய்தபோது, கர்த்தர்‌ அவன்‌ 
சிறையிருப்பை மாற்றினார்‌. யோபுக்கு 
முன்‌ இருந்த எல்லாவற்றைப்பார்க்கிலும்‌ 
இரண்டத்தனையாய்க்‌ கர்த்தர்‌ 
அவனுக்குத்‌ தத்தருளினார்‌. 
அப்போஸ்தலர்‌ 

யோபுவைப்பற்றிச்‌ சொல்லும்போது 
“யோபின்‌ பொறுபையைக்குறித்து 
கேள்விப்பட்டிருக்கிறீர்கள்‌” (யாக்‌ 541) 
று சொல்லுகிறார்‌. அதோடு, 
“கர்த்தருடைய செயலின்‌ முடிவையும்‌ 
கண்டிருக்கிறீர்கள்‌" என்றும்‌ யாக்கோபு 
சொல்லுகிறார்‌. கர்த்தரே 
சகலவற்றையும்‌ ஆரம்பிக்கிறவர்‌. அவரே 
சகலவற்றையும்‌ முடித்து வைக்கிறவர்‌. 
அவரே ஆரம்பமாகவும்‌, முடிவாகவும்‌ 
இருக்கிறவர்‌. கர்த்தரே ஆதியும்‌ 
மாகவும்‌, ஈவும்‌ 

ஓ ப கலம்‌ இருக்கிறவர்‌ Sf 


யோபுவின்‌ _ சரித்திரப்புஸ்தகத்தில்‌, 
அவருடைய பொறுமையைக்‌ குறித்து 
அதிகமாய்‌ வாசிக்கிறோம்‌. ஆரம்பத்திலே 
அவருக்கு வியாதியும்‌ வேதனையும்‌. 
நெருக்கங்களும்‌ வந்தபோதிலும்‌, யோபு 
கர்த்தருடைய சமுகத்தில்‌ நீடிய 
பொறுமையோடு காத்திருக்கிறார்‌. முடிவில்‌, 
கர்த்தர்‌ யோபுவின்‌ வியாதியையும்‌, 
வேதனையையும்‌ நீக்கிப்போடுகிறார்‌. 
யோபுவின்‌ பொறுமை நமக்கு 
எடுத்துக்காட்டாக எழுதப்பட்டிருக்கிறது. 
நம்முடைய வாழ்க்கையில்‌ துன்பங்களும்‌, 
நெருக்கங்களும்‌ வரலாம்‌. அப்போதெல்லாம்‌ 
நாம்‌ யோபுவின்‌ முன்மாதிரியைப்‌ 
பின்பற்றி, கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
பொறுமையோடு காத்திருக்கவேண்டும்‌. 
கர்த்தருடைய சித்தத்திற்கு நம்மை 
ஒப்புக்கொடுக்கவேண்டும்‌ நம்முடைய 
காலங்கள்‌ கர்த்தருடைய கரத்தில்‌ 
பாதுகாப்பாயிருக்கிறது என்பதை 
புரிந்துகொண்டு, _கர்த்தருக்குள்‌ 
சந்தோஷமாயிருக்கவேண்டும்‌ 


யாக்கோபு 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யோபு ம்பத்தில்‌ சரீர 

ஆரேக்கயத்தோடும்‌.. ஜசுவரியத்தோடும்‌ 

இருந்தார்‌. அதன்பின்பு 

எல்லாவற்றையும்‌ 

கர்த்தரோ, 

இழந்துபோனது 

அவருக்குத்‌ திரும்பக்‌ 

ஆரம்பத்தில்‌ யோபுவுக்கு இருந்ததைவிட, 

முடிவில்‌: அவருக்கு அதிகமாய்க்‌ 

கொடுக்கிறார்‌. கர்த்தர்‌ கொடுக்கும்போது 

அவர்‌. எப்போதுமே தாராளமாய்க்‌ 

கொடுக்கிறவர்‌. கொடுப்பதினால்‌ 

கர்த்தருக்கு ஒன்றும்‌ குறைந்துபோகாது 
டய  பண்டசாலை எப்போதுமே. 


நரம்‌ வழிகிறது. 


தேவனுடைய சித்தத்தின்‌ பிரகாரமே 
யோபுவுக்கு வியாதியும்‌, வேதனையும்‌ 
உண்டாயிற்று. யோபு கர்த்தருடைய 
சிட்சையை பொறுமையோடு சகித்துக்‌ 
கொண்டதினால்‌, கர்த்தர்‌ முடிவில்‌ 
அவரை அதிகமாய்‌ ஆசீர்வதிக்கிறார்‌. 
விசுவாசிகளாகிய நமக்கு பாடுகள்‌ 
வரும்போது, யோபுவின்‌ முன்மாதிரியைப்‌ 
பின்பற்றவேண்டும்‌. நமக்கு இந்த 
உலகத்தில்‌ உபத்திரவங்கள்‌ உண்டு. 
அவற்றை பொறுமையோடு சகித்துக்‌ 
கொள்ள வேண்டும்‌. இந்தப்‌ 
பிரபஞ்சத்தில்‌ நமக்கு அநேக பாடுகள்‌ 
இருந்தாலும்‌ கர்த்தர்‌ பாலோகத்திலே 
நமக்காக அநேக ஆசீர்வாதங்களை 
சேமித்து வைத்திருக்கிறா। 

இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ நமக்கு 
துக்கமும்‌ வருத்தமும்‌ இருக்கலாம்‌. நாம்‌ 
அவற்றை இயேசுகிறிஸ்துவின்‌ 
நாமத்தினிமித்தமாய்‌ 
சகித்துக்கொள்ளப்‌ 
அப்போது 
சந்தோஷமும்‌ மேன்மையும்‌ உண்டாகும்‌. 
கர்த்தர்‌ யோபுவைச்‌ சோதித்த பின்பு 
முடிவிலே. அவரை 
ஆசீர்வதிக்கிறார்‌. 
ஆசீர்வாதங்களெல்லாம்‌, 
பரலோகத்திலே பெற்றுக்கொள்ளப்‌ 
போ ஆசீர்வாதங்களுக்கு 


கிற 
அடையாளமாயிருக்கிறது. “சோதனையைச்‌ 


சகிக்கிற மனுஷன்‌ பாக்கியவான்‌: 





jE 
TT 
அவன்‌ உத்தமனென்று விளங்கினபின்பு 
கர்த்தர்‌ தம்மிடத்தில்‌ அன்பு 
கூருகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம்‌ 
பண்ணின ஜீவகிரீடத்தைப்‌ பெறுவான்‌” 


யாக்‌ 142) என்று யாக்கோபு 
சொல்லுகிறார்‌. 


கர்த்தர்‌ இப்போது யோபுவின்மீது 
கிருபையும்‌ இரக்கமும்‌ காண்பிக்கிறார்‌. 
இதுவரையிலும்‌ யோபுவின்‌ ஜீவியம்‌ 
வியாதியும்‌ வேதனையும்‌ 
நிரம்பியதாயிருந்தது. கர்த்தர்‌ யோபுவின்‌ 
ஜீவியத்தில்‌ , ஒரு மாற்றத்தை 
உண்டுபண்ணுகிறார்‌. அவர்‌ யோபுவின்‌ 
சிறையிருப்பை மாற்றுகிறார்‌. யோபு 
இதுவரையிலும்‌ வியாதி, வேதனை, 
நெருக்கம்‌. துக்கம்‌ ஆகியவற்றினால்‌ 
சிறைப்பட்டிருந்தார்‌ அந்த 
சிறையிருப்பிலிருந்து, தன்னுடைய 
சுயபலத்தினாலும்‌, சுயமுயற்சியினாலும்‌ 
யோபுவால்‌ விடுதலை பெறமுடியவில்லை. 
கர்த்தர்‌ யோபுவுக்கு இரங்கி, அவருடைய 
சிறையிருப்பை மாற்றுகிறார்‌. இப்போது 
யோபுவின்‌ ஜீவியத்தில்‌ எல்லாம்‌ 
புததாயிரக்கிறது பழையவை 
ஒழிந்துபோயிற்று. 


யோபு 
அவருடைய 
வேதனையும்‌, 
நிரம்பியிருந்தது 
அவையெல்லாம்‌ 


வியாதியிலிருந்தபோது 
முகத்தில்‌ வருத்தமும்‌, 
துக்கமும்‌, பயமும்‌ 
இப்போது 

அவரை. விட்டு 
நீங்கிப்போயிற்று. யோபுவின்‌ முகத்தில்‌ 
இப்போது சந்தோஷமும்‌, சமாதானமும்‌, 
நம்பிக்கையும்‌ காணப்படுகிறது. கர்த்தரே 
யோபுவின்‌ சிறையிருப்பை 
மாற்றியிருக்கிறார்‌. கர்த்தர்‌ யோபுவின்‌ 
துக்கத்தை சந்தோஷமாக 
மாற்றியிருக்கிறார்‌. அவருடைய 
வியாதியை  சொஸ்தமாக்கிமிருக்கிறார்‌. 
அவருடைய பயத்தையும்‌, வேதனையையும்‌ 
நம்பிக்கையை 


யோபு கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
தன்னுடைய நிலமையை முறையிட்டார்‌. 
கர்த்தர்‌ யோபுவின்‌ ஜெபத்தைக்‌ கேட்டு, 
அவருடைய கஷ்டங்களையெல்லாம்‌ 
அவரைவிட்டு நீக்கிப்போட்டார்‌. 


சாத்தான்‌. யோபுவை தன்னுடைய 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


வலையில்‌ 
சாத்தான்‌. யோபுவை 
வைத்திருந்தான்‌. 
சோதனை சிறிதுகாலம்‌ மாத்திரமே 
இருக்கிறது. கர்த்தர்‌ யோபுவின்‌ 
சிறையிருப்பை மாற்றுகிறார்‌. கர்த்தர்‌ 
யோபுவை சாத்தானின்‌ கட்டுக்களிலிருந்து 
விடுதலை பண்ணுகிறார்‌. இப்போது யோபு 
சாத்தானுடைய பிடியிலிருந்து பூரணமாய்‌ 
)லபெற்றிருக்கிறார்‌. கர்த்தர்‌ 
வோரக்குக்‌ மொடுத்தரக்கற விடுதலை! 


யோபுவின்‌ சிறையிருப்பு அவரை 
விட்டு நீங்கிப்போயிற்று. யோபுவின்‌ 
வியாதியும்‌ வேதனையும்‌ அவளைவிட்டு 
நீங்கிப்போயிற்று. யோபுவின்‌ 
இருதயத்திலும்‌ சிந்தனையிலும்‌ 
மிகப்பெரிய மாற்றமுண்டாயிற்று. கர்த்தர்‌ 
அனுமதித்த காலம்‌ வரையிலும்‌ 
சாத்தான்‌ யோபுவை கட்டி 
வைத்திருந்தான்‌. சாத்தானுக்கு 
கொடுக்கப்பட்ட காலம்‌ 
முடிவடைந்துவிட்டது. இப்போது கர்த்தர்‌ 
யோபுவின்‌ சிறையிருப்பை மாற்றிப்‌ 
போட்டார்‌. யோபுவின்‌ வியாதியெல்லாம்‌ 
நீங்கிப்போயிற்று, அவருடைய 
மனதிலிருந்த குழப்பங்களெல்லாம்‌ நீங்கிப்‌ 
போயிற்று. யோபுவின்‌ ஆத்துமாவில்‌ 
இப்போது சந்தோஷமும்‌, சமாதானமும்‌, 
ஆறுதலும்‌ உண்டாயிருக்கிறது. 
அவருடைய இருதயத்தில்‌ காணப்பட்‌. 
பயங்களும்‌ நடுக்கங்களும்‌ அவரை விட்டு 
விலகிப்போயிற்று. அவருடைய 
பாரங்களெல்லாம்‌. விட்டு 
நீங்கிப்போயிற்று, 


யோபு தன்‌ சிநேகிதருக்காக 
வேண்டுதல்‌ செய்தபோது. கர்த்தர்‌ 
யோபுவின்‌ சிறையிருப்பை மாற்றினார்‌. 
விசுவாசிகளாகிய நமக்கு இந்த 
வசனம்‌ ஒரு போதனையாகக்‌ 
கொடுக்கப்பட்டிருக்கிறது. 
நமக்காகவும்‌ 
மற்றவர்களுக்காகவும்‌ 
மற்றவர்களுக்காக 
நம்முடைய கடமையாக ஏற்றுக்கொள்ள 
வேண்டும்‌. நம்முடைய ஜெபத்தில்‌ 
விசுவாசமும்‌ டல்‌ அன்பும்‌ 
இருக்கவேண்‌। 


சிறைப்பிடித்திருந்தான்‌. 


கட்டி 
சாத்தானுடைய 


அவரை 





ழ்‌ ளா 
யாய 


நம்முடைய கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்து நமக்கு ஜெபம்பண்ண 
கற்றுக்கொடுத்திருக்கிறார்‌. நாம்‌ 
ஜெபிக்கும்போது, “பரலோகத்திலிருக்கிற 
எங்கள்‌ பிதாவே' என்று சொல்லி 
ஜெபிக்கவேண்டும்‌. 
இரக்கமும்‌, கிருபையும்‌ 
வேண்டும்‌. நம்முடைய 
வேண்டும்‌ என்று 
கர்த்தரிடத்தில்‌ ஜெபிக்கவேண்டும்‌. 
அப்போது நம்முடைய 
ஜெபத்தைக்‌ நம்மையும்‌ 
சீர்வதிப்பார்‌, ம்முடைய 
அ்கிதாகளையும்‌ rE த 


கர்த்தர்‌ 
கேட்டு 


யோபு தன்னுடைய சிநேகிதருக்காக 
வேண்டுதல்‌ செய்தபோது. கர்த்தர்‌ 
யோபுவின்‌ சிறைமிரு//பை மாற்றினார்‌. 
அது மாத்திரமல்ல, கர்த்தர்‌ யோபுவுக்கு 
முன்னிருந்த எல்லாவற்றை! பார்க்கிலும்‌ 
இரண்டத்தனையாய்‌ போபவுக்கு 
தந்தருளினார்‌. யோபு தேவனுடைய 
மகிமைக்காகவே வியாதியையும்‌, 
வேதனையையும்‌ அனுபவிக்கிறார்‌. 
தமக்காக பாடுகளை அனுபவித்து, 
அற்றை சகித்துக்கொண்ட யோபுவை, 
கரத்‌ இரண்டத்தனையாய்‌ 
ஆசீர்வதககிறார கர்த்தருக்காக 
நஷ்டப்பட்டவர்கள்‌ ஒருவருமில்லை. 
கர்த்தர்‌ நம்முடைய நன்மையை 
விசாரிக்கிறவர்‌. நாம்‌ கர்த்தருக்காக 
இழந்ததை, கர்த்தர்‌ திரும்பவும்‌ நமக்குக்‌ 
பார்‌ 


யோபுவின்‌ சிநேகிதர்கள்‌ 
அவரிடத்தில்‌, “சுத்தமும்‌ செம்மையுமாய்‌ 
இருந்தீரேயானால்‌, அப்பொழுது அவர்‌ 
உமக்காக விழித்து நீதியுள்ள 
உம்முடைய வாசஸ்தலத்தைச்‌ 
சாங்கோபாங்கமாக்குவார்‌” (யோபு 85) 
என்று சொன்னார்கள்‌. அவர்கள்‌ இப்படி 
சொன்னபோது, கர்த்தர்‌ யோபுவின்‌ 
வாசஸ்தலத்தை ஆசீர்வதிக்கவில்லை. 
ஆகையினால்‌ யோபுவினிடத்தில்‌ சுத்தமும்‌ 
செம்மையுமில்லை என்று அவர்கள்‌ 
தீர்மானித்துவிட்டார்கள்‌. 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


மனுஷர்‌ பார்க்கிற பிரகாரமாய்‌ 
கர்த்தர்‌ பார்ப்பதில்லை. 

சிநேகிதர்கள்‌ 

ஆரோக்கியத்தையும்‌, 

ஐசுவரியத்தையும்‌ 

நியாயந்தீர்த்தார்கள்‌. 

யோபுவின்‌ இருதயத்தைப்‌ பார்த்து அவரை 
நியாயந்தீர்க்கிறார்‌. யோபுவினுடைய 
சிநேகிதர்‌ சொன்ன விவாதத்தை கர்த்தர்‌ 
அங்கீகரிக்கவில்லை. கர்த்தர்‌ தம்முடைய 
சித்தத்தின்‌ பிரகாரமாயும்‌, விருப்பத்தின்‌ 
பிரகாரமாயும்‌ யோபுவை 
இரண்டத்தனையாய்‌  ஆசீர்வதிக்கிறார்‌. 
யோபுவின்‌ போராட்டத்தில்‌ ஆரம்பம்‌ 
கஷ்டமாயிருந்தாலும்‌, முடிவு 
சந்தோஷமாயிருக்கிறது. ஆரம்பத்தில்‌ 
நஷ்டம்‌ ஏற்பட்டாலும்‌, முடிவில்‌ 
யோபவுக்‌ அநேக நன்மைகள்‌ 
உண்டாயிற்று. 


யோபுவின்‌ 
சகோதரிகளும்‌ 
யோபு 42 : 11 


சகோதரரும்‌ 


அப்பொழுது அவனுடைய எல்லாச்‌. 

சகோதரரும்‌ சகோதரிகளும்‌, முன்‌ 

அவனுக்கு அறிமுகமான அனைவரும்‌ 

அவனிடத்தில்‌ வத்து, அவன்‌ வீட்டிலே 

அவனோடே போஜனம்பண்ணி, கர்த்தர்‌ 

வரப்பண்ணின  ௪௧ல 

அவனுக்காக 

அவனுக்கு ஆறுதல்‌: 

அவரவர்‌ ஒவ்வொரு 

தங்கக்காசையும்‌, அவரவர்‌ ஒவ்வொரு 

பொன்‌ ஆபரணத்தையும்‌ அவனுக்குக்‌ 
கொடுத்தார்கள்‌ (யோபு 42:11). 


யோபவுக்கு 
அறிமுகமானவர்கள்‌ 
இருக்கிறார்கள்‌. அவருக்கு சகோதாரும்‌, 
சகோதரிகளும்‌ 
அவர்களெல்லோரும்‌. 
அன்பாகயிருக்கிறார்கள்‌. 
வந்த தீங்கினிமித்தம்‌ 
அங்கலாய்க்கிறார்கள்‌. 
ஆறுதல்‌ சொல்லுகிறார்கள்‌. 





ழ்‌ நள 
யாய 


யோபலுக்கு வந்திருக்கிற 
வியாதியையும்‌. வேதனையையும்‌, 
நெருக்கத்தையும்‌ இழப்பையும்‌ பார்த்து, 
அவர்களும்‌ 
வருத்தப்படுகிறார்கள்‌. 
துக்கத்தினால்‌ அழுகிறார்கள்‌. 
சந்தோஷப்படும்போது 
'சந்தோஷப்படுகிறார்கள்‌. 

யோபுவின்‌ மூன்று சிநேகிதர்கள்‌ 
அவருக்கு ஆறுதல்‌ சொல்ல வந்தார்கள்‌. 
ஆனால்‌ அவர்களோ அவருக்கு ஆறுதல்‌ 
சொல்லாமல்‌, அவரைத்‌ 
துக்கப்படுத்தினார்கள்‌. யோபுவின்‌ மற்ற 
சிநேகிதர்கள்‌, அந்த மூன்று 
சிநேகிதர்களைப்‌ போல யோபுவை 
துக்கப்படுத்தவில்லை. அவர்கள்‌ 
யோபுவுக்காக அங்கலாய்க்கிறார்கள்‌. 
யோபுவுக்கு ஆறுதலாயிருக்கிறார்கள்‌. 
யோபுவுக்கு உதவிசெய்கிறார்கள்‌ 


யோபுவுக்கு மெய்யாகவே உதவி 
செய்கிறவர்கள்‌ பிந்தித்தான்‌. 
வருகிறார்கள்‌. ஆனால்‌ 
யோபுவை துக்கப்படுத்துகிறவர்களோ 
எல்லோருக்கும்‌ முந்தி வந்துவிடுகிறார்கள்‌. 
யோபுவைத்‌ துக்கப்படுத்திய மூன்று 
சிநேகிதரும்‌ நற்குணமுள்ளவர்கள்‌. 
தெய்வபக்தியுள்ளவர்கள்‌. சாதுரிய 
வார்த்தைகளால்‌ விவாதம்பண்ணத்‌ 
தெரிந்தவர்கள்‌. யோபுவைப்‌ பார்ப்பதற்கு 
பிந்தி வந்த இந்த  சிநேகிதர்களோ, 
அதிக கல்வியறிவு இல்லாதவர்கள்‌. மற்ற 
மூன்று சிநேகிதரைப்போல இவர்களுக்கு 


சாதரிய வார்த்தைகளைப்‌ பயன்படுத்த 
விவாதம்பண்ணத்தெரியவில்லை. 


யோபுவுக்கு அறிமுகமான 
இவர்களெல்லோரும்‌ அதிகமாய்ப்‌ 
பேசவில்லை. ஆனாலும்‌ தங்களுடைய 
அன்பையும்‌, ஆதரவையும்‌, ஆறுதலையும்‌ 
யோபுவுக்கு பிரதியட்சமாய்‌ 
வெளிப்படுத்திக்‌ காண்பிக்கிறார்கள்‌. 

ள்‌ யோபுவின்‌ வேதனையைப்‌ 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அவரை இன்னும்‌ 
வேதனைப்படுத்தாமல்‌, அவருக்கு 
உதவிசெய்ய தீர்மானிக்கிறார்கள்‌. 
அவருக்கு ஏற்பட்டிருக்கும்‌ இழப்பை 


சரிபண்ணுவதற்காக, தங்களால்‌ முடிந்‌ 
பகவ 


அதிகமாய்‌ 


கர்த்தர்‌ யோபுவின்‌ சம்பத்தை 
ஆசீர்வதிக்கிறார்‌. அவருடைய 
முன்னிலமையிலும்‌ பின்னிலமை அதிகமாய்‌ 
ஆசீர்வதிக்கப்படுகிறது. கர்த்தர்‌ 
யோபுவின்‌ சகோதரர்‌, சகோதரிகள்‌, 
அவருக்கு அறிமுகமானவர்கள்‌ 
ஆகியோருடைய உள்ளத்திலே பேசுகிறார்‌. 
அவர்கள்‌ யோபுலிடம்‌ வந்து, அவரவர்‌ 
ஒவ்வொரு தங்கக்காசையும்‌, அவரவர்‌ 
வ்வொ பொன்‌ஆபரணத்தையும்‌ 
அதத நர்‌ ந 


அவர்கள்‌ 
அன்பளிப்புக்களை 


கொடுக்கிற 
யோபு நன்றியுள்ள 
இருதயத்தோடு ஏற்றுக்கொள்கிறார்‌. 
மற்றவர்கள்‌ தனக்கு  இலவசமாய்க்‌ 
கொடுப்பதை ஏற்றுக்கொள்வது அவமானம்‌ 
என்று யோபு நினைக்கவில்லை. 
யோபுவுக்கு அவருடைய தற்போதைய 
சூழ்நிலை நன்றாகத்‌ தெரிந்திருக்கிறது. 
ஆகையினால்‌ அவர்கள்‌ கொடுக்கிற 
அன்பளிப்புக்களை பெற்றுக்கொண்டு, 
சீரழிந்துபோன தன்னுடைய 
பொருளாதாரத்தை மறுபடியும்‌ 
சீர்படுத்துகிறார்‌. தேவன்‌ அவர்களுடைய 
உள்ளத்தில்‌ பேசியதினால்தான்‌, அவர்கள்‌ 
யோபுவுக்கு உதவி செய்கிறார்கள்‌. 
யோபுவின்‌ 
சகோதரிகளும்‌, 
அறிமுகமானவர்களும்‌, 
கொடுக்கிற தங்கக்காசுகளும்‌, 
பொன்னாபரணங்களும்‌, அவருக்கு. 
பேருதவியாயிருக்கிறது. தேவன்‌ 
யோபுவுக்கு சிநேகிதராயிருக்கிறார்‌. 
ற்‌ நம்முடைய சிநேகிதராயிருக்கும்‌ 


சிநகிறாயிருக்க 

கர்த்தர்‌ நம்முடைய 

போது, கர்த்தருடைய பிள்ளைகளும்‌ 
நம்முடைய பட்சத்திலிருப்பார்கள்‌. 


சகோதாரும்‌, 
அவருக்கு 
அவருக்குக்‌ 





ழ்‌ நவள 
யாய 


“நான்‌ உம்முடைய வசனத்திற்குக்‌ 
காத்திருக்கிற டியால்‌, உமக்குப்‌ 
பயந்தவர்கள்‌ என்னைக்‌ கண்டு 
சந்தோஷப்படுவார்கள்‌” (சங்‌ 11924), 
“உமக்குப்‌ பயந்து, உமது சாட்சிகளை 
அறிந்திருக்கிறவர்கள்‌ என்னண்டைக்குத்‌ 

ம்புவார்களாக” (யோபு 11979) என்று 
சங்கீதக்காரர்‌ சொல்லுகிறார்‌. 


யோபு செழித்திருந்த காலத்தில்‌ 
அவருக்கு அநேகர்‌ 
சிநேகிதராயிருந்தார்கள்‌. யோபு 
தரித்தரரானபோது, அவர்களில்‌ அநேகர்‌ 
அவரை விட்டு விலகிப்போய்விட்டார்கள்‌. 
யோபு நோய்வாய்ப்பட்டதினிமித்தமாக, 
அவருடைய பழைய சிநேகிதரில்‌ அநேகர்‌, 
அவருக்கு அருகாமையில்‌ வராமல்‌ 
தூரமாய்ப்போய்விட்டார்கள்‌. இப்போதோ 
கர்த்தர்‌ யோபுவை ஆசீர்வதித்திருக்கிறார்‌. 
யோபுவுக்கு முன்னிருந்த எல்லாவற்றைப்‌ 
பார்க்கிலும்‌ இரண்டத்தனையாய்‌ கர்த்தர்‌ 
அவருக்குக்‌ கொடுத்திருக்கிறார்‌. 
யோபுவை விட்டு விலகிப்போன 
அவருடைய சிநேகிதர்கள்‌, இப்போது 
யோபு ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதைப்‌ 
பார்க்கிறார்கள்‌. அவர்களெல்லோரும்‌ 
இப்போது மறுபடியுமக  மோபுவிடம்‌ 
திரும்பி வருகிறார்கள்‌. தங்களுடைய 
சிநேகத்தை யோபுவோடு புதுப்பித்துக்‌ 
கொள்கிறார்கள்‌. 


விசுவாசிகளாகிய நமக்கும்‌ 
சிநேகிதர்களாயிருப்பார்கள்‌. அவர்களில்‌ 
சிலர்‌ உண்மையுள்ளவர்களாகவும்‌ வேறு 
சிலர்‌ சூழ்நிலைக்குத்‌ தகுந்தபிரகாரம்‌ 
சிநேகிதர்களாகவும்‌ இருப்பார்கள்‌. 
இவர்களெல்லோரும்‌ காலத்திற்குத்‌ 
தகுந்தபடி தங்களுடைய சிநேகத்தை 
மாற்றிக்‌ கொள்வார்கள்‌. இப்படிப்பட்ட 
சிநேகிதர்கள்‌ நமக்கு 
உதவியாயிருக்கமாட்டார்கள்‌. 


யோபு கர்த்தரிடத்தில்‌ தன்னுடைய 
சிநேகிதருக்காக வேண்டுதல்‌ செய்தார்‌. 
யோபு பறைய  சிநேகிதர்களையும்‌ 
மறக்காமல்‌ அவர்களுக்காகவும்‌ 
வேண்டுதல்‌ செய்தா அவர்கள்‌ 
யோபுவின்‌ அன்பைப்பார்த்து, இப்போது 
யோபுவிடம்‌ திரும்பி வருகிறார்கள்‌. 


அநேகர்‌ 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஒவ்வொருவரும்‌ யோபுவுக்கு உதவி 
செய்கிறார்கள்‌. யோபுவின்‌ ஜெபம்‌ 
அநேகருடைய உள்ளத்தை 
மாற்றியிருக்கிறது கர்த்தரே 
அவர்களுடைய உள்ளத்தில்‌ 
மனமாற்றத்தை உண்டு 
பண்‌ க்கிறார்‌. யோபு ஜெபித்தார்‌. 
கர்த்தர்‌ ய நடப்பித்தார்‌. 


கர்த்தர்‌ 
ஆசீர்வதித்தார்‌ 
யோபு 42 : 12 


யோபுவை 


யோபு 4212, கர்த்தர்‌ யேபின்‌ 
முன்னிலைமையைப்‌ பார்க்கிலும்‌ அவன்‌: 
பின்னிலைமையை ஆசீர்வதித்தார்‌; 
பதினாலாயிரம்‌ ஆடுகளும்‌, ஆறாயிரம்‌ 
ஒட்டகங்களும்‌, ஆயிரம்‌ ஏர்களும்‌, 
ஆயிரம்‌ கழுதைகளும்‌ அவனுக்கு 
உண்டாயின. 


கர்த்தர்‌ யோபுவின்‌ சிறையிருப்பை 
மாற்றினார்‌ கர்த்தர்‌ யோபுவுக்கு 
முன்னிருந்த எல்லாவற்றைப்‌ பார்க்கிலும்‌ 
இரண்டத்தனையாய்‌ அவருக்குத்‌ 
திரும்பத்‌ தந்தருளினார்‌. யோபுவின்‌ 
சகோதாரும்‌, சகோதரிகளும்‌, 
முன்‌அவருக்கு அறிமுகளன அனைவரும்‌ 
யோபுவினிடத்தில்‌ வருகிறார்கள்‌. 
அவர்கள்‌ யோபுவோடு இழந்துபோன 
ஐக்கியத்தைப்‌ புதுப்பித்துக்கொள்கிறார்கள்‌. 
அவர்களெல்லோரும்‌. யோபுவின்‌ 
வீட்டிலே அவரோடுகூட போஜனம்‌ 
பண்ணுகிறார்கள்‌. யோபுவுக்கு உற்றார்‌ 
உறவினருடைய சிநேகம்‌ திரும்பவும்‌ 
கிடைக்கிறது. யோபு கஷ்டப்பட்டபோது 
இவர்களெல்லோரும்‌ யோபுவைவிட்டு 
விலகிப்போனவர்கள்‌. இப்போதோ 
கர்த்தருடைய கிருபையினால்‌ அவர்கள்‌ 
ப யோபுவோடு சிநேகம்‌ பாராட்ட 
வந்திருக்கிறா। 


யோபுவின்‌ 
உறவினரும்‌, சிநேகிதரும்‌ 
யோபுவுக்காக  அங்கலாய்க்கிறார்கள்‌. 
அவருக்கு ஆறுதல்‌ சொல்லுகிறார்கள்‌. 
அதே தங்கக்‌ 
பொன்னாபரணங்களையும்‌ 
கொடுக்கிறார்கள்‌. 


உற்றார்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


கர்த்தர்‌ யோபுவின்மேல்‌ ஏராளமான 
தீங்குகளை வரப்பண்ணினார்‌. யோபு பல 
நாட்களாக துன்பங்களையும்‌, 
வேதனைகளையும்‌ அனுபவித்தார்‌. 
இப்போதோ. யோபு அனுபவித்த 
தீங்குக்குத்தக்கதாக, கர்த்தர்‌ அவரை 
ஆறுதல்படுத்துகிறார்‌. கர்த்தரே நம்மை 
சிட்சிக்கிறவர்‌. அவரே நம்மை 
ஆதரிக்கிறவர்‌. கர்த்தரே நம்மைக்‌ 
காயப்படுத்துகிறவர்‌. அவரே நம்முடைய 
காயங்களுக்கு மருந்து கட்டுகிறவர்‌. 

கர்த்தர்‌ யோபின்‌ முன்னிலமையைப்‌ 
பார்க்கிலும்‌ அவருடைய பின்னிலமையை 
ஆசீர்வதிக்கிறார்‌ கர்த்தருடைய 
பிள்ளைகளுக்கு. அவர்களுடைய 
ஜீவியத்தின்‌ கடைசிநாட்களே மிகவும்‌ 
முக்கியமான நாட்கள்‌. அவர்கள்‌ தங்கள்‌ 
கடைசிகாலங்களில்‌ செய்கிற 
ஊழியங்களே மிகவும்‌ பிரயோஜனமுள்ள 
ஊழியங்களாயிருக்கும்‌. அவர்கள்‌ 
தங்கள்‌ வாழ்நாளில்‌ கடைசிக்காலத்தில்‌ 
பெற்றுக்கொள்கிற சந்தோஷமும்‌, 
சமாதானமும்‌, ஆறுதலும்‌ அவர்களுக்கு 
மிகுந்த  பிரயோஜனமுள்ளதாயிருக்கும்‌. 
இதுபோலவே கர்த்தர்‌ யோபுவையும்‌ 
ஆசீர்வதிக்கிறார்‌ யோபுவினுடைய 
முன்னிலமையைப்‌ பார்க்கிலும்‌, அவருடைய 
பின்னிலமையை அதிகமாய்‌ 
ஆசீர்வதிக்கிறார்‌ 


யோபு வியாதியிலும்‌ வேதனையிலும்‌ 
இருந்தாலும்‌ அவர்‌ ஒருபோதும்‌ 
கர்த்தரைவிட்டு.. விலகிப்போகவில்லை. 
காலையில்‌ உதிக்கிற சூரியன்‌, நேரம்‌ 
பிரகாசமாய்‌ ஒளி கொடுப்பது 
யோபுவும்‌ கர்த்தருக்காக 
பிரகாசிக்கிறார்‌. யோபு தன்னுடைய 
பரிபூரணத்தை நோக்கி முன்னேறிச்‌ 
செல்லுகிறார்‌. நம்முடைய ஜீவியத்தில்‌ 
எது நல்ல நாட்கள்‌ என்பது நமக்கே 
தெரியாது. ஒருவேளை நம்முடைய 
ஜீவியத்தின்‌ கடைசி நாட்களே, 
நமக்கு நல்ல நாட்களாகமிருக்கலாம்‌. 
நம்முடைய 
கர்த்தருடைய 
கர்த்தருடைய 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நம்முடைய  ஜீவியத்தின்‌ ஒவ்வொரு 
காரியங்களும்‌ நடைபெறும்‌. கர்த்தரே 
நம்மை ஆளுகை செய்கிறவர்‌. கர்த்தரே 
நம்மை  ஆட்கொள்கிறவர்‌. நாம்‌ 
கர்த்தருடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிந்து 
ஜீவிக்கும்போது, நாம்‌ கர்த்தருடைய 
நன்மைகளை, பருக்கேற்ற காலத்தில்‌ 
தன கென்ன 


யோபுவுக்கு ஆரம்பத்தில்‌ ஏழாயிரம்‌ 
ஆடுகளும்‌, மூவாயிரம்‌ ஒட்டகங்களும்‌, 
ஆயிரம்‌ ஏர்மாடுகளும்‌ ஐநூறு 
கழுதைகளும்‌ இருந்தது. கர்த்தர்‌ 
யோபுவின்‌ பின்னிலமையை 
ஆசீர்வதிக்கிறார்‌. கர்த்தர்‌ யோபுவை 
இரண்டத்தனையாய்‌ ஆசிர்வதிக்கிறார்‌. 
யோபுவுக்கு இப்போது பதினாலாயிரம்‌ 
ஆடுகளும்‌, ஆறாயிரம்‌ ஒட்டகங்களும்‌ 
ஆயிரம்‌ எர்களும்‌, ஆயிரம்‌ கழுதைகளும்‌ 
உண்டாயிற்று. 


யோபின்‌ 


குமாரத்திகளும்‌ 
யோபு 42 : 18-15 


குமாரர்களும்‌ 


யோபு 42:18. ஏழு குமாரரும்‌, மூன்று 
குமாரத்திகளும்‌ அவனுக்குப்‌ 
பிறந்தார்கள்‌. 


யோபு 42:14. மூத்த மகளுக்கு எமீமான்‌' 
என்றும்‌, இரண்டாம்‌ மகளுக்குக்‌ 
கெத்சியான்‌. என்றும்‌, மூன்றாம்‌ 
மகளுக்குக்‌ கேரேனாப்புக்‌ என்றும்‌ 
பேரிட்டான்‌. 

4௮:15. தேசத்தில்‌ எங்கும்‌ 
குமாரத்திகளைப்போல்‌ 
செனந்தரியமான பெண்கள்‌ 
காணப்படவில்லை; அவர்கள்‌ தகப்பன்‌ 
அவர்கள்‌ சகோதரரின்‌ நடுவிலே 
அவர்களுக்குச்‌ ௬தத்தரம்‌ கொடுத்தான்‌. 


யோபுவின்‌ குடும்பம்‌ மறுபடியும்‌ 
கட்டியெழுப்பப்படுகிறது. யோபுவுக்கு 
மறுபடியும்‌ குமாரரும்‌, குமாரத்திகளும்‌ 
பிறக்கிறார்கள்‌. யோபுவுக்கு பிள்ளைகள்‌ 
மூலமாக குடும்பத்தில்‌ மறுபடியும்‌ 
சந்தோஷமும்‌ ஆறுதலும்‌ உண்டாயிற்று. 


யோபு 
யோபின்‌ 





ழ்‌ நள 
யாய 


யோபுவுக்கு கஷ்டம்‌ வருவதற்கு முன்பாக, 
அவருக்கு ஏழுகுமாரரும்‌ மூன்று 
குமாரத்திகளும்‌ பிறந்தார்கள்‌. கர்த்தர்‌ 
யோபுவை த்தனையாய்‌ 
ஆசீர்வதிக்கிறார்‌. ஆனால்‌ இப்போதும்‌ 
யோபுவுக்கு. ஏழுகுமாரரும்‌, மூன்று 


ட ணக ல்‌ 


யோபுவுக்கு 
மிருகஜீவன்களின்‌ 
இரண்டு மடங்கானது. ஆனால்‌ 
அவருடைய பிள்ளைகளின்‌ 
எண்ணிக்கையோ அப்படியே இருக்கிறது. 
அது. இரண்டு  மடங்காகவில்லை. 
வேதபண்டிதர்கள்‌ இதற்கான காரணத்தை 
வியாக்கியானம்‌. பண்ணுகிறார்கள்‌. 
யோபுவுக்கு ஏற்கெனவே இருந்த 
ஏழுகுமாரரும்‌, மூன்று குமாரத்திகளும்‌ 
மரித்துப்போனார்கள்‌. அவர்கள்‌ 
காணாமல்போய்விடவில்லை. யோபுவின்‌ 
பிள்ளைகளெல்லோரும்‌, யோபுவுக்கு 
முன்னாலேயே, நித்திய இளைப்பாறுதலில்‌ 
பிரவேசிக்கப்‌ போய்விட்டார்கள்‌ 
அவர்களெல்லோரும்‌ இப்போது 
கர்த்தருடைய சமுகத்தில்‌ நித்திய 
காலமாய்‌ ஜீவிக்கிறார்கள்‌. யோபு மரித்து 
உயிர்த்தெழுந்த பின்பு, தனக்கு முன்பாக 
மரித்துப்போன தன்னுடைய 
ஏழுகுமாரரையும்‌, மூன்று 
குமாரத்திகளையும்‌ பிரத்தியட்சமாய்ப்‌ 
பார்ப்பார்‌ 


யோபுவுக்கு ஏற்கெனவே இருந்த 
பிள்ளைகளைத்‌ தவிர, இப்போது 
மறுபடியும்‌ ஏழுகுமாரும்‌ மூன்று 
குமாரத்திகளும்‌ பிறந்திருக்கிறார்கள்‌. 
இவர்கள்‌ இம்மையில்‌ 
உயிரோடிருக்கிறார்கள்‌. யோபுவின்‌ மற்ற 
பிள்ளைகள்‌ மறுமையில்‌ 
உயிரோடிருக்கிறார்கள்‌. யோபுவுக்கு 
இரண்டு சேனைத்திரள்போல பிள்ளைகள்‌ 
ஒரு கூட்டம்‌ 
மற்றொரு கூட்டம்‌ 
இந்தப்‌ பூமியிலும்‌ இருக்கிறார்கள்‌. இவை 
இரண்டையும்‌ கூட்டிப்பார்க்கும்போது. 
கர்த்தர்‌ யோபுவுக்கு இடத டபாய்‌ 
பிள்ளைகளை 
என்பது தெளிவாகயிருக்கிறது. 


இருந்த 
எண்ணிக்கை 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யோபுவுக்கு 
குமாரத்திகள்‌ 
அவர்களுடைய 
அவர்களுடைய 


இப்போது மூன்று 
பிறந்திருக்கிறார்கள்‌. 
பெயர்களும்‌, 
சவுந்தரியமும்‌ 
இங்கு விவரிக்கப்பட்டிருக்கிறது. 
இவர்களெல்லோருமே தேவனுடைய 
நன்மையைப்‌ பெற்றிருக்கிறார்கள்‌. 
யோபுவின்‌ குடும்பத்தார்‌ 
கர்த்தருடைய சீர்வாதங்களுக்கு 
சாட்சிகளாயிருக்கிறார்கள்‌. யோபுவின்‌ 
ஊராருக்கு, அவருடைய முந்திய 
நிலமையும்‌ தெரியும்‌ இப்போதுள்ள 
நிலமையும்‌ தெரியும்‌. கர்த்தர்‌ அவருடைய 
ஜீவியத்தில்‌ த்சரியப்படும்பயான ஒரு 
மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறார்‌. 


யோபு தன்னுடைய மூத்த மகளுக்கு, 
ஈஎமீமாள்‌" என்று பெயரிட்டார்‌. இந்தப்‌ 
பெயருக்கு, “அந்த நாள்‌" என்று பொருள்‌. 
யோபுவின்‌ ஜீவியத்தில்‌ வேதனையும்‌, 
இருளும்‌ நீங்கிற்று, வெளிச்சம்‌ 
உதித்திருக்கிறது. இதை நினைவுகூரும்‌ 
வண்ணமாக, யோபு தன்னுடைய 
முக்கு “நாள்‌” என்று 

படும்துயாக, எமிமான்‌' என்று 
பெ டிருக்கிறா 


யோபு தன்னுடைய இரண்டாம்‌ 
மகளுக்கு “கெத்சீயாள்‌' என்று 
பெயரிட்டார்‌. இந்தப்‌ பெயருக்கு 
“நறுமணம்‌” என்று பொருள்‌. தன்னுடைய 
மூன்றாம்‌ மகளுக்கு, “கேரானாப்பு' என்று 
பெயரிட்டார்‌. இந்தப்‌ பெயருக்கு 
“தாராளம்‌, செழிப்பு என்று பெயர்‌, 
கர்த்த்‌ யோபுவின்‌ கண்ணீரைத்‌ 
துடைத்தார்‌. க 
சந்தோஷத்தையும்‌ 

கொடுத்திருக்கிறார்‌. 


சொன்னார்‌. 

அழுகை அவரை 
ே அவருடைய 
சந்தோஷமும்‌ பிரகாசமும்‌ 





ழ்‌ நள 
யாய 


கர்த்தர்‌ 
குமாரத்திகளுக்கு 
செளந்தரியத்தைக்‌ : 
தேசத்தில்‌ எங்கும்‌ 
குமாரத்திகளைப்போல்‌ 
பெண்கள்‌ காணப்படவில்லை. யோபு 
தன்னுடைய குடும்பத்தில்‌, தன்னுடைய 
குமாருக்கும்‌ குமாரத்திகளுக்கும்‌ 
சமஉரிமையும்‌, சமஅந்தஸ்தும்‌ 
கொடுக்கிறார்‌. யோபுவின்‌ 
சம்பத்துக்களுக்கு, அவருடைய 
குமாரரைப்‌ போலவே, அவருடைய 
குமாரத்திகளும்‌ உடன்‌ 
சுதந்தரராயிருக்கிறார்கள்‌. யோபு 
தன்னுடைய குமாரத்திகளுக்கு. 
தன்னுடைய குமாரரின்‌ நடுவிலே சுதந்தரம்‌ 
கொடுத்தார்‌ 


யோபு பெடுநாளிருந்தார்‌ 
யோபு 42 : 16,17 


யோபு 42:19. 
நூற்றுநாற்பது 
உயிரோடிருந்து, 
தலைமுறையாகத்‌ 
மின்னைகளையும்‌. 
மின்ளைகளுடைய 
கண்டான்‌. 


யோபு 42:17. யோபு நெடுநானிருத்து, 
பூரண வயதுன்னவனாய்‌ மரித்தான்‌. 


இதற்குப்பின்பு யோபு 
வருஷம்‌ 
நாலு 
தன்‌. 


தன்‌ 
பின்னைகனையும்‌ 


யோபுவை 
ஆசீர்வதிக்கிறார்‌ யோபுவுக்கு சரீர 
ஆரோக்கியத்தையும்‌, நீண்ட ஆயுசையும்‌ 
கொடுத்து, கர்த்தர்‌ அவரை அதிகமாய்‌ 
ஆசீர்வதிக்கிறார்‌. யோபுவின்‌ ஜீவியத்தில்‌ 
இப்போது சந்தோஷமும்‌, சமாதானமும்‌, 
ஆறுதலும்‌ நிரம்பியிருக்கிறது. யோபு 
தன்னுடைய நான்கு தலைமுறைகளை, 
தன்னுடைய கண்களால்‌ பார்த்து 
சந்தோஷப்படுகிறார்‌. யோபுவால்‌ 
தன்னுடைய பிள்ளைகளை இப்போது. 
இரட்டிப்பான எண்ணிக்கையில்‌ பார்க்க 
முடியவில்லை. அவர்களில்‌ பாதி பேர்‌ 
பரலோகத்திலும்‌. மீதி பேர்‌ இந்த 
உலகத்திலும்‌ இருக்கிறார்கள்‌. 


கர்த்தர்‌ 


யோபு - விரிவுரை 
JOB - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


யோபுவால்‌ 
பிள்ளைகளை 
எண்ணிக்கையில்‌ 


தன்னுடைய 

இரட்டிப்பான 
இப்போது, இந்தப்‌ 
பிரபஞ்சத்தில்‌, பார்க்க முடியாமல்‌ 
போனாலும்‌, அவர்‌ தன்னுடைய 
பிள்ளைகளையும்‌, பேரப்பிள்ளைகளையும்‌, 
பிள்ளைகளின்‌  பேரப்பிள்ளைகளையும்‌ 
பர்த்து சந்தோஷப்படுகிறார்‌. இவர்கள்‌ 

ல்லோருடைய எண்ணிக்கை, 
ரத பிள்ளைகளின்‌ 
இரட்டிப்பான எண்ணிக்கையைவிட 
அதிகமாயிருக்கிறது. 

கர்த்தர்‌ யோபுவுக்கு 
இழப்புக்களையெல்லாம்‌ 
அவருக்கு 
துக்கங்களையெல்லாம்‌ 
அதற்குப்‌ பதிலாக 
கொடுக்கிறார்‌. 
இருந்தும்‌, 


உண்டான 
சரிசெய்கிறார்‌. 

உண்டான 
நீக்கிப்போட்டு, 
சந்தோஷத்தைக்‌ 
யோபுவுக்கு பிள்ளைகள்‌. 

அவர்களெல்லோரும்‌ 
ஒரேநாளில்‌ செத்துப்போனார்கள்‌. யோபு 
அவர்களெல்லோணயும்‌ ஒரே நாளில்‌ 
அடக்கம்பண்ணினார்‌. அதன்பின்பு 
இதுவரையிலும்‌ யோபு 
பிள்ளையில்லாதவராயிருந்தார்‌. ஆனால்‌ 
இப்போதோ கர்த்தர்‌ அவரைஅதிகமாய்‌ 
ஆசீர்வதித்திருக்கிறார்‌. அவருடைய வீடு 
முழுவதிலும்‌ பிள்ளைகளும்‌, 

ரப்பிள்ளைகளும்‌ நிரம்பியிருக்கிறார்கள்‌. 


வருஷம்‌ 
ட நாலு 
தன்னுடைய 


யோபு நூற்றுநாற்பது 
உயிரோடிருக்கிறார்‌. அவர்‌ 
தலைமுறையாக, 
பிள்ளைகளையும்‌, தன்னுடைய 
பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும்‌ 
பார்த்து சந்தோஷப்படுகிறார்‌. இந்தப்‌ 
பிரபஞ்சத்தில்‌ யோபு நீண்ட ஆயுசோடு 
பூரணமாய்‌ ஜீவித்திருக்கிறார்‌. யோபுவின்‌ 
ஜீவியத்தில்‌ திருப்தி உண்டாயிற்று 
இப்போது யோ 
இளைப்பாறுதலில்‌ 
ஆயத்தமாயிருக்கிறார்‌. 





ழ்‌ யனா 
யாய 


யோபு இதற்கு முன்பு வியாதியிலும்‌. 
வேதனையிலும்‌ இருந்த காலத்தில்‌ 
மரித்துப்போக வேண்டுமென்று 
விரும்பினார்‌. சீக்கிரத்தில்‌ ஸ்ரித்துப்‌ 
போனால்‌, தன்னுடைய துக்கங்களும்‌ 
சீக்கிரத்தில்‌ முடிந்துபோகும்‌ என்று 


யோபு - விரிவுரை 
108 - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இப்போதோ யோபு தன்னுடைய சரீர 
மரணத்தை பயபக்தியோடு. 
எதிர்பார்க்கிறார்‌. யோபு 
நெடுநாளிலிருந்து, பூரண வயதுள்ளவராய்‌ 
மரித்துப்போகிறார்‌. 

காலத்திலே 

சேருகிறதுபோல யோபு 

கல்லறையில்‌ சேர்ந்தார்‌ (யோபு 5:26) 





ழ்‌ பயா] 
யாய 


சங்கிதப்புஸ்தகம்‌ பரிசுத்த 
ஆவியானவருடைய உபதேசப்‌ புஸ்தகம்‌. 
இது தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்திற்கு 
நம்மை அழைத்துச்‌ செல்கிறது. நாம்‌ 
இந்த உலகக்காரியங்களிலிருந்து 
விடுதலைபெற்று, தேவனோடு 
ஐக்கியமாயிருப்பதற்கு. சங்கீதப்‌ 
புஸ்தகத்திலுள்ள ஒவ்வொரு 
வார்த்தையும்‌ நமக்கு உதவியாயிருக்கும்‌. 
நம்முடைய இருதயம்‌ தேவனுக்கு 
நேராகத்‌ திரும்பிமிருக்கவேண்டும்‌. 
நம்முடைய இருதயத்தில்‌ தேவனுடைய 
சிந்தனை நிரம்பியிருக்கவேண்டும்‌ 
தேவனுடைய சித்தமே நம்முடைய 
சித்தமாயிருக்கவேண்டும்‌. கர்த்தருக்குள்‌ 
பரிசுத்தமாய்‌ ஜீவிப்பதற்கு சங்கீதப்புஸ்தகம்‌ 
நமக்கு ஆவிக்குரிய ஆலோசனைகளைச்‌ 
சொல்லுகிறது 


தலைப்பு 


எபிரெய 
சங்கீதப்புஸ்தகத்தை 
அழைக்கிறார்கள்‌ 
“துதியின்‌ சங்கீதங்கள்‌ 
இயேசுகிறிஸ்து இந்தப்‌ புஸ்தகத்தை, 
“சங்கீதங்கள்‌” என்று அழைக்கிறார்‌ 
(லூக்‌ 2444), சங்கீதப்புஸ்தகத்தில்‌ 150 
சங்கீதங்கள்‌ உள்ளன. சங்கீதங்களை: 
தேவனுடைய சமுகத்தில்‌ நாம்‌ 
பயபக்தியாய்ப்‌ பாடவேண்டும்‌ எபிரெய 
பாஷையிலே ஒவ்வொரு சங்கீதத்தையும்‌, 
அதற்குரிய பிரத்தியேகமான இசையில்‌ 
பாடுவது வழக்கம்‌. சங்கீதங்களைப்‌ 

து நம்முடை இருதயம்‌ 
சந்தோஷத்தினால்‌ நிரப்பும்‌ 


பாஷையிலே. 
'தெகில்லிம்‌” என்று 
இந்தப்‌ பெயருக்கு 

என்று பொருள்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை OCDNENIS 


PUBLISHERS 


சங்கீதப்புஸ்தகத்திலுள்ள 
சங்கீதங்களை பாடல்களாகப்‌ பாடும்போது 
அவற்றை ஞாபகத்தில்‌ வைத்துக்கொள்வது 
எளிதாயிருக்கும்‌. நம்முடைய இருதயத்தின்‌ 
எண்ணங்களை கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
ஊற்றுவதற்கு சங்கீதப்புஸ்தகத்திலுள்ள 
ஒவ்வொரு வார்த்தையும்‌ நமக்கு 
உதவிபுரியும்‌. 


இஸ்ரவேல்‌ ஜனங்களின்‌ ஜீவியத்தில்‌ 
சங்கீதப்புஸ்தகம்‌ முக்கியமான 
இடம்பெற்றிருக்கிறது. எல்லா 
மனுஷரைப்போலவே அவர்களுக்கும்‌ 
சந்தோஷமான சபயங்களும்‌, துக்கமான 
சமயங்களும்‌ உண்டு. நம்முடைய 
ஜீவியத்தின்‌ எல்லா சூழ்நிலைகளிலும்‌ 
பா பாடல்கள்‌ 
சங்கதபக்தைகத்ில உ நற 


நாம்‌ சங்கீதங்களைப்‌ பாடி 
தேவனைத்‌ துதிக்கலாம்‌. சங்கீதங்களில்‌ 
எழுதப்பட்டிருக்கிற வசனங்கள்‌ நமக்கு 
ஆவிக்குரிய ஆலோசனைகளைச்‌ 
சொல்லுகிறது. அது தேவனுடைய 
சத்தியங்களை நமக்கு உபதேசிக்கிறது. 
சங்கீத வார்த்தைகளினால்‌ நாம்‌ 
ஒருவருக்கொருவர்‌ ஆவிக்குரிய 
புத்திமதிகளைச்‌ சொல்லிக்கொள்ளலாம்‌, 
அப்போஸ்தலர்‌ பவுல்‌ சங்கீதங்களைப்பற்றி 
கொலோசெயருக்கு எழுதின நிருபத்தில்‌ 
இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார்‌. 
“கிறிஸ்துவின்‌ 

உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும்‌ 
பரிபூரணமாக வாசமாயிருப்பதாக: 
சங்கீதங்களினாலும்‌ கீர்த்தனைகளினாலும்‌ 
ஞானப்பாட்டுகளினாலும்‌ 

ஒருவருக்கொருவர்‌ போதித்து 
புத்தி சொல்லிக்கொண்டு, உங்கள்‌ 
இருதயத்திலே 


வசனம்‌ 


கர்த்தரைப்‌ பக்தியுடன்‌ 
பாடி; வார்த்தையினாலாவது 
கிரியையினாலாவது, நீங்கள்‌ எதைச்‌ 
செய்தாலும்‌. அதையெல்லாம்‌, 
கர்த்தராகிய இயேசுவின்‌ நாமத்தினாலே 
செய்து, அவர்‌ 'னிலையாகப்‌ 
பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரியுங்கள்‌" 
(கொலோ 316,177. 





ழ்‌ நவள 
யாய 


பேதுரு இந்தப்‌ புஸ்தகத்தை, “சங்கீத 
புஸ்தகம்‌” (அப்‌ 120) என்று 
குறிப்பிடுகிறார்‌. சங்கிதப்புஸ்தகத்தில்‌ 150 
சங்கீதங்கள்‌ தொகுக்கப்பட்டிருக்கிறது. 
இந்த சங்கீதங்கள்‌ எல்லாம்‌ பரிசுத்த. 
ஆவியானவரால்‌ ஏவப்பட்டு 
எழுதப்பட்டிருக்கிறது. 
ஆசிரியர்‌ 
ஆவியானவரே 
இவை 
பாடல்கள்‌ 
ஒவ்வொரு 


பரிசுத்த 
சங்கீதப்புஸ்தகத்தின்‌ ஆசிரியர்‌. 
அனைத்தும்‌ ஆவிக்குரிய 
தத்‌ 
வார்த்தையின்‌ மூலமாக பரிசுத்த 
ஆவியானவர்‌ நமக்கு 
உபதேசம்பண்ணுகிறார்‌. அவர்‌ தம்முடைய 
பரிசத்தவான்‌௧ளை ஏவி சங்கீதங்களை 
எழுத வைத்திருக்கிறார்‌ 

சங்கீதப்புஸ்தகத்திலுள்ள 
சங்கீதங்களை தாவீது 
எழுதியிருக்கிறார்‌ இவர்‌ ஈசாயின்‌ 
குமாரன்‌. பழைய ஏற்பாட்டிலே. 
தாவீதைப்பற்றி சொல்லும்போது 
"இஸ்ரவேலின்‌ சங்கீதக்களை இன்பமாய்ப்‌ 
பாடின ஈசாயின்‌ குமாரனாகிய தாவீது' 
(சோமு 234) 
சொல்லப்பட்டிருக்கிறது 
சங்கீதங்களில்‌ 
குறிப்பிடப்படவில்லை. 
சங்கீதங்களையும்‌ 
எழுதியிருக்கிறார்‌ என்று வேதபண்டிதர்கள்‌ 
சொல்லுகிறார்கள்‌. சான்றாக, 2: 96; 105 
ஆகிய சங்கீதங்களை எழுதியவரின்‌ பெயர்‌ 
குறிப்பிடப்படவில்லை. ஆயினும்‌ அப்‌ 4:25; 
[நாளா 16; ஆகிய வசனப்பகுதிகள்‌ 
மூலமாக, இந்த சங்கீதங்களை 
தாவீதுதான்‌ எழுதினார்‌ என்பது, 
தெளிவாகத்‌ தெரியவருகிறது. 


அநேக 
ராஜா 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை OCDNENIS 


PUBLISHERS 


ஒரு சங்கீதத்தை மோசே எழுதினார்‌ 
இந்த  சங்கீதத்திற்கு 
யெ மோசேயின்‌ 
என்னும்‌ தலைப்பு 
கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு சில 
சங்கீதங்களை ஆசாப்‌ எழுதியிருக்கிறார்‌. 
“தாவீதும்‌ ஞானதிருஷ்டிக்காரனாகிய 
ஆசாபும்‌ பாடின வார்த்தைகளினால்‌ 
கர்த்தரைத்‌ துதியுங்கள்‌ என்று எசேக்கியா 
ராஜா சொன்னார்‌” (நோளா 29:30), 
இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ பாபிலோன்‌. 
சிறையிலிருப்பிலிருந்தபோது சங்‌ 137 
இயற்றப்பட்டது. பெரும்பாலன 
சங்கீதங்களை ராஜாவே 
இயற்றியிருக்கிறார்‌. 


தாவீது 


நோக்கம்‌ 


பரிசுத்த ஆவியானவர்‌ நமக்கு 
சங்கீதப்புஸ்தகத்தைக்‌ கொடுத்திருப்பதற்கு 
விசேஷித்த நோக்கம்‌ உண்டு. நம்முடைய 
ஆத்துமா உயிர்பெறவேண்டும்‌. நாம்‌ 
தேவனிடத்தில்‌ முழுமனதோடு 
அன்புகூரவேண்டும்‌. கர்த்தரே நம்முடைய 
சிருஷ்டிகர்‌. அவரே நம்மை ஆளுகை 
செய்கிறவர்‌. அவரே நம்முடைய எஜமான்‌. 
கர்த்தரே நம்மை பாதுகாத்து 
பராமரிக்கிறவர்‌ என்பதையெல்லாம்‌. 
நம்முடைய ஆத்துமா 
உணர்ந்திருக்கவேண்டும்‌. கர்த்தர்‌ 
நம்முடைய ஜீவியத்தில்‌ செய்திருக்கிற 
நன்மைகளுக்காக, நாம்‌ அவருடைய 
சமுகத்தில்‌ வந்து, அவரை நன்றியோடு 
துதிப்பதற்கு.  சங்கீதப்புஸ்தகத்திலுள்ள 
வசனங்கள்‌ நமக்கு உதவிபுரிகிறது. 


லு ஜீவியத்தின்‌ ஒவ்வொரு 
பகுதியிலும்‌ நாம்‌ கர்த்தரையே 
சார்ந்திருக்கவேண்டும்‌. நம்முடைய 
வேண்டுதல்களையும்‌ 
விண்ணப்பங்களையும்‌ நாம்‌ கர்த்தருடைய 
சமுகத்தில்‌ ஏறெடுக்கவேண்டும்‌. 
கர்த்தருடைய சமுகத்தில்‌ நாம்‌ 
பயபக்தியோடு வந்து அவரைத்‌ 
துதிக்கவேண்டும்‌. அவருக்கு ஸ்தோத்திர 
ல்‌ செலுத்தவேண்டும்‌. 





ழ்‌ [பபப 
யாய 


வேதாகமத்தில்‌ பொதுவாக 
கர்த்தருடைய சர்வவல்லமையையும்‌, சர்வ 
ஆளுகையையும்‌,  சர்வதுதிகாரத்தையும்‌ 
பற்றி எழுதப்பட்டிருக்கும்‌ ஆனால்‌ 
சங்கீதப்புஸ்தகத்திலோ, நாம்‌ கர்த்தரோடு 
எவ்வாறு ஐக்கியமாக இருக்கவேண்டும்‌ 
என்று ஆலோசனைகள்‌ 
'சொல்லப்பட்டிருக்கிறது நம்முடைய 
ஜீவியத்தில்‌ வெவ்வேறு சூழ்நிலைகள்‌ 
வரும்‌. நாம்‌ பலவிதமான அனுபவங்கள்‌ 
வழியாக கடந்துபோகிறோம்‌. நம்முடைய 
ஜீவியத்தின்‌ எல்லா சூழ்நிலைகளிலும்‌, 
நாம்‌ கர்த்தரோடு எவ்வாறு நெருங்கி 
ஜக்கியமாயிருப்பது என்று 
சங்கீதப்புஸ்தகம்‌ நமக்கு 
உபதேசம்பண்ணுகிறது. 


சங்கீதப்புஸ்தகத்திலே தேவனுடைய 
தெய்வீக சுபாவம்‌ நமக்கு 
வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்தப்‌ 
புஸ்தகத்தில்‌ மார்க்கப்பிரமாணங்களுக்கு 
அதிக முக்கியத்துவம்‌ கொடுக்கப்படாமல்‌, 
மனுஷருடைய  ஆத்துமாவுக்கு அதிக 
முக்கியத்துவம்‌ கொடுக்கப்பட்டிருக்கிறது. 
இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ பல வருஷங்களாக 
தேவனுக்கு. பலிகளையும்‌ 
காணிக்கைகளையும்‌ செலுத்தி வந்தார்கள்‌. 
ஆனால்‌ கர்த்தர்‌ பலியையும்‌ 
காணிக்கையையும்‌ விரும்பவில்லை என்று 
சங்கீதம்‌ சொல்லுகிறது (சங்‌ 40:6; 51:16). 


தேவனுடைய சமுகத்திற்கு முன்பாக 
பலிகளும்‌ காணிக்கைகளும்‌ 
ஒழிந்துபோயிற்று ஆனாலும்‌, 
தட்ப வார்த்தையும்‌, அவருடைய 
பிரமாணமும்‌ நித்திய காலமாய்‌ நிலைத்து 
நிற்கிறது. பழைய ஏற்பாட்டுக்காலத்தில்‌ 

ல்‌ ஜனங்கள்‌ கர்த்தருடைய 
பலிபீடத்திலே மிருகங்களை பலிகளாகச்‌ 
செலுத்தினார்கள்‌. புதிய 
ஏற்பாட்டுக்காலத்தில்‌ ஜீவிக்கிற 
கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம்‌, 
அவருடைய சமுகத்திற்கு முன்பாக 
ஸ்தோத்திரபலிகளை செலுத்துகிறோம்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம 


PUBLISHERS 


தேவனுக்கு பலிகளையும்‌ 
காணிக்கைகளையும்‌ செலுத்தி, நம்முடைய 
பக்தியை வெளிப்படுத்துவதற்குப்‌ பதிலாக, 
நாம்‌ கர்த்தருடைய வார்த்தைக்குக்‌ 
கீழ்ப்படிந்து பரிசுத்தமாய்‌ ஜீவிக்கவேண்டும்‌. 
நம்முடைய துதியினாலும்‌. 
ஸ்தோத்திரத்தினாலும்‌, 

வார்த்தையினாலும்‌, .. கிரியையினாலும்‌ 
கர்த்தரை மகிமைப்படுத்தவேண்டும்‌. 


சங்கீதப்புஸ்தகத்தில்‌ கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்துவைப்பற்றி தெளிவாகச்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு 
கிறிஸ்துவே நம்முடைய விசுவாசத்திற்கு 
அஸ்திபாரமாகவும்‌, நம்முடைய 
ஆவிக்குரிய ஜீவியத்திற்கு மூலைக்குத்‌ 
தலைக்கல்லாகவும்‌ இருக்கிறவர்‌. 
இயேசுகிறிஸ்துவைப்பற்றி சங்கீதப்‌ 
புஸ்தகத்திலே தீர்க்கதரிசனங்களாகவும்‌, 
அடையாளங்களாகவும்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. 
பாடுகளையும்‌, 

அவருக்கு வரும்‌ 


அவருடைய 
அதைத்‌ தொடர்ந்து 
மகிமையையும்‌, இந்த 
உலகத்தில்‌ அவர்‌ ஸ்தாபிக்கப்போகிற 
ராஜ்யத்தையும்‌ சங்கீதப்புஸ்தகம்‌ 
ன்றி முன்னறிவிக்கிறது 


பயன்பாடு 


வேதவாக்கியங்களெல்லாம்‌ 
நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திற்கு 
பிரயோஜனமுள்ளவை. வேதவாக்கியத்தின்‌ 
மூலமாகவே தேவனைப்பற்றிய 
வெளிப்பாடுகளை i 
பெற்றுக்கொள்கிறோம்‌. 


நாம்‌ 
வேதவசனங்களே 
நமக்கு தெய்வீக வெளிச்சமாயிருக்கிறது. 


நாம்‌ பரிசுத்தமாய்‌ ஜீவிக்க 
வேண்டுமென்று சங்கீதப்புஸ்தகம்‌ நமக்கு 
சொல்லுகிறது. 
அன்பாயிருப்பதற்கும்‌, 
ஐக்கியமாயிருப்பதற்கும்‌, 
பயபக்தியாயிருப்பதற்கும்‌ சங்கீதப்புஸ்தகம்‌ 
நமக்குப்‌ பிரயோஜனமாயிருக்கிறது. 





ழ்‌ நள 
யாய 


சங்கீதப்புஸ்தகம்‌ 
இயற்றப்பட்டிருக்கிறது. 
ஒவ்வொரு சங்கீதத்தையும்‌ 
ராகத்தோடு பாடுவது வழக்கம்‌. 
ராகங்களின்‌. பெயர்கள்‌ 
நமக்குத்‌ தெரிகிறது. ஆனால்‌ 
ராகத்தைப்பற்றிய விவரம்‌ நமக்கு 
சரியாகத்‌ தெரியவில்லை. சங்கீதங்கள்‌ பல 
பாஷைகளில்‌ மொழிபெயர்க்கப்‌. 
பட்டிருக்கிறது. ஒவ்வொரு பாஷைக்கும்‌, 
அதற்கென்று பிரத்தியேகமான ராகங்கள்‌ 
இருக்கும்‌. அந்தந்த பாஷைகளின்‌ 
ராகங்களுக்கேற்ற பிரகாரம்‌ சங்கீதங்களை 
பயபக்தியோடு பாடலாம்‌. சடையின்‌ 
பக்திவிருத்திக்காக சங்கீதங்களை 
பாடவேண்டும்‌. 


பாடல்களாக 
எபிரெயர்கள்‌ 

அதற்குரிய 
அந்த 
மாத்திரமே 
அந்த 


சங்கீதப்புஸ்தகம்‌ ஆவிக்குரிய 
காரியங்களின்‌ பொக்கிஷமாயிருக்கிறது. 
சங்கீதப்புஸ்தகத்திலிருந்து நாம்‌ எல்வளவு 
எடுத்தாலும்‌ அது ஒருபோதும்‌ 
குறைந்துபோவதில்லை. ஒவ்வொரு 
சங்கீதமும்‌ தெய்வீகப்பாடல்கள்‌. 
சங்கீதத்தை எத்தனை தடவை 
வேண்டுமானாலும்‌ பாடலாம்‌. சங்கீதத்தை! 
பாடுவதினால்‌ ஒருபோதும்‌ சலிப்பு 
உண்டாகாது நாம்‌ சங்கீதத்தை 
பயபக்தியாய்ப்‌ பாடும்போது நம்முடைய 
ஆத்துமா புத்துயிர்‌ பெறும்‌ 
சோர்ந்துபோயிருக்கிற ஆத்துமா உற்சாகம்‌ 
பெறும்‌ 

கிறிஸ்துவின்‌ ஊழியக்காரர்கள்‌ 
சங்கீதப்புஸ்தகத்திலுள்ள வசனங்களை 
விசுவாசிகளுக்கு வாசித்து உபதேசம்‌ 
பண்ணவேண்டும்‌. சங்கீதப்புஸ்தகத்திலே. 
ஆவிக்குரிய சத்தியங்கள்‌ ஏராளமாய்‌ 
உள்ளன. நன்மை, தீமை என்றால்‌ என்ன 
என்பது இந்தப்‌ புஸ்தகத்தில்‌ 
தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. 
கர்த்தருடைய பிள்ளைகளாகிய 
தீமையை வெறுத்து 


பற்றிக்கொள்ளவேண்டும்‌. 


நாம்‌ 
நன்மையைப்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை OODNENIS 


PUBLISHERS 


கர்த்தருடைய பரிசுத்தவான்கள்‌. 
எல்லோருமே சங்கீதங்களை வாசித்து, 
தியானிக்கவேண்டும்‌. சங்கீதங்களை 
எழுதிய ஆசிரியர்களும்‌ நம்மைப்போலவே 
பாடுள்ள மனுஷர்கள்‌. அவர்களுடைய 
ஜீவியத்தில்‌ அவர்களுக்கு பல்வேறு 
விதமான அனுபவங்கள்‌ உண்டாயிற்று, 
அவர்கள்‌ தங்கள்‌ ஜீவியத்தின்‌ வெவ்வேறு 
சூழ்நிலைகளில்‌, இந்த சங்கீதங்களை 
இயற்றியிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
எழுதின. சங்கீதங்களை நாம்‌ 
தியானிக்கும்போது நமக்கு ஆவிக்குரிய 
ஆசீர்வாதம்‌ உண்டாகும்‌. ஒரு சில 
சங்கீதங்கள்‌ நம்மை எச்சரிக்கும்‌. சில 
சங்கீதங்கள்‌ நம்மை உற்சாகப்படுத்தும்‌ 
சில சங்கீதங்கள்‌ நம்முடைய ஆவிக்குரிய 
ஜீனியத்தில்‌ னவ] வட்ட ஸ்‌ 
தேவனுக்கும்‌ மனுஷருடைய 
ஆத்துமாவுக்கும்‌ இடையிலுள்ள 
ஐக்கியத்தைப்பற்றி சங்கீதத்தில்‌ 
விவரிக்கப்பட்டிருக்கிறது. தேவனிடமிருந்து 
நாம்‌ எதை எதிர்பார்க்கலாம்‌ என்பதை 
சங்கீதத்தின்‌ மூலமாய்‌ 
அறிந்துகொள்கிறோம்‌. அதே வேளையில்‌ 
தேவன்‌ நம்மிடமிருந்து எதை 
எதிர்பார்க்கிறார்‌ என்பதையும்‌ சங்கீதம்‌ 
நமக்குத்‌ தெளிவுபடுத்துகிறது. தேவன்‌ 
தம்முடைய கிருபையினாலே நம்மை 
அங்கீகரித்து ஏற்றுக்கொள்கிறார்‌. 
கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம்‌ 
தேவனுடைய சமுகத்தில்‌ ஜெபம்பண்ண 
வரும்போது எப்படி ஜெபிப்பது என்று 
தெரியாமல்‌ தவிக்கிறோம்‌. பல சமயங்களில்‌ 
ஜெபவார்த்தைகள்‌ நம்முடைய 
வாயிலிருந்து சரளமாய்‌ வருவதில்லை. 
பரிசுத்த ஆவியானவரோ சங்கீதப்‌ 
புஸ்தகத்திலுள்ள வசனங்கள்‌ மூலமாய்‌ 


ஆவியானவர்‌ நமக்குக்‌ கற்றுத்தருகிறார்‌ 





ழ்‌ நள 
யாய 


தாவீதின்‌ சங்கீதம்‌ நம்முடைய 
இருதயத்தில்‌ த்‌ நிரம்பியிருக்கவேண்டும்‌. 
சங்கிதங்களிலுள்ள வார்த்தைகளை நாம்‌ 
மனப்பாடம்‌ செய்யவேண்டும்‌. தேவனுடைய 
கிருபையுள்ள சமுகத்திற்கு முன்பாக நாம்‌ 
நிற்கும்போது, தேவனோடு பேசுவதற்கு 
சங்கீதத்திலுள்ள வார்த்தைகள்‌ நமக்கு 
உதவிபுரியும்‌. தேவன்‌ நம்முடைய 
ஜெபங்களை அங்கீகரிக்கும்‌ வண்ணமாக 
ஜெபவார்த்தைகளைப்‌ பயன்படுத்துவதற்கு 
சங்கீ! எ வார்‌; கள்‌ மக்‌ 
வ ன்‌ உடன்‌ 


நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில்‌ 
நாம்‌ ஒவ்வொரு சங்கீதமாக வாசித்து. 
அதிலுள்ள வசனங்களை தியானிக்கலாம்‌. 
சங்கீதத்தில்‌ சொல்லப்பட்ட பிரகாரம்‌ 
கர்த்தருடைய சமுகத்தில்‌ நாம்‌ 
ஜெபம்பண்ணலாம்‌. ஒவ்வொரு 
வசனத்தையும்‌ நம்முடைய சிந்தனையில்‌ 
'தியானிக்கவேண்டும்‌. பரிசுத்த 
ஆவியானவர்‌ தம்முடைய வார்த்தைகளை, 
நாம்‌... பரிந்துகொள்வதற்கு, நமக்கு 
உதவிபுரிவார்‌. 


ஸ்தோத்திரங்களையும்‌, 
கர்த்தருக்கு ஏறெடுத்து, 
மகிமைப்படுத்தவேண்டும்‌. 
வார்த்தையும்‌, கிரியையும்‌ 
பிரியமானதாயிருக்க 

நாம்‌ ஸ்தோத்திர 
பலியிடும்போது கர்த்தரை 
மகிமைப்படுத்துகிறோம்‌. நம்முடைய 
வழியை செவ்வைப்படுத்தும்போது, தேவன்‌ 


தம்முடைய ட்சிப்பை நமக்கு 
வெளிப்படுத்துவார (சங்‌ 50:23). 


ஏற்பாட்டுக்காலத்தில்‌ 
பரிசுத்தவான்கள்‌. 
தேவனைத்‌ 


நம்முடைய 
துதிகளையும்‌ 
அவரை நாம்‌ 
நம்முடைய 
கர்த்தருக்குப்‌ 
வேண்டும்‌ 


பழைய 
கர்த்தருடைய 
சங்கீதங்களைப்பாடி 
துதித்தார்கள்‌ 
பக்திவிருத்திக்கு 
பிரயோஜனமாயிருந்தது. புதிய 
ஏற்பாட்டுக்காலத்திலே ஜீவிக்கிற 
கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு, 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம 


PUBLISHERS 


சங்கீதப்புஸ்தகம்‌ இன்னும்‌ அதிக 
ஆசீர்வாதத்தைத்‌ தருகிறது. பழைய 
ஏற்பாட்டுக்காலத்து பரிசுத்தவான்கள்‌. 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து இந்தப்‌ 
பூமியிலே மனுஷராக பிறப்பதற்கு முன்பு 
ஜீவித்தவர்கள்‌. 
சுவிசேஷத்தினால்‌ 
சொல்லப்பட்டிருக்கிற 
சத்தியங்கள்‌ 
தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. 
சங்கீதப்புஸ்தத்தில்‌ 150 சங்கீதங்கள்‌ 
உள்ளன. இந்த 150 சங்கீதங்களையும்‌ 
ஐந்து பாகங்களாகப்‌ பிரிக்கலாம்‌. 
ஒவ்வொரு பாகமும்‌ “ஆமென்‌, ஆமென்‌" 
என்றோ அல்லது “அல்லேலூயா” என்றே 
முடிவுபெறும்‌. ஐந்து பாகங்களின்‌ விவரம்‌ 
வருமாறு : 


சங்கீதம்‌ 1-41 
சங்கீதம்‌ 42-72 


1. முதலாவது பாகம்‌ : 
2, இரண்டாவது பாகம்‌ : 


3, மூன்றாவது பாகம்‌ : சங்கீதம்‌ 73-89 


4. நான்வது பாகம்‌ : சங்கீதம்‌ 90-106 


5. ஐந்தாவது பாகம்‌ : சங்கீதம்‌ 107- 150. 

சங்கீதப்புஸ்தகங்களை இந்த ஐந்து 
பிரிவுகளாகப்‌ பிரிப்பதற்குப்‌ பதிலாக, ஒரு 
சிலர்‌ வேறு விதமாகவும்‌ பிரிக்கிறார்கள்‌. 
நாம்‌ தியானம்பண்ணுவதற்கு ஏற்றபிரகாரம்‌ 
சங்கீதப்புஸ்தகங்களை ஆவியானவருடைய 
வழிநடத்துதலின்படி நமக்கு. 
பிரயோஜனமுள்ள வழியில்‌ பிரித்துக்‌ 
கொள்ளலாம்‌. ஆவியானவர்‌ 
சங்கீதங்களில்‌ சொல்லியிருக்கிற 
சத்தியங்களைப்‌ புரிந்துகொள்ளவேண்டும்‌. 
நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திற்கு 
சங்கீதப்புஸ்தகத்திலுள்ள வாக்கியங்கள்‌ 
ஆசீர்வாதமாயிருக்கவேண்டும்‌. சங்கீதம்‌ 
நம்முடைய ஆத்துமாவில்‌ 
நிரம்பியிருக்கவேண்டும்‌. அது நம்முடைய 
ஆத்துமாவோடு பேசவேண்டும்‌. நாம்‌ 
தேவனோடு பேசுவதற்கு சங்கீதத்திலுள்ள 
வார்த்தைகளை நாம்‌ பயன்படுத்தக்‌ 
கற்றுக்கொள்ள வேண்டும்‌. 





ழ்‌ நள 
ஈயா 


நன்மையானது. எது 
என்பதை இந்த சங்கீதம்‌ 
நமக்கு முன்பாக ஜீவனும்‌ 
மரணமும்‌ நியமிக்கப்பட்டிருக்கிறது. 
அதுபோலவே ஆசீர்வாதமும்‌ சாபமும்‌ 
நமக்கு முன்பாக நிற்கிறது. எது 
சரியானது என்பதை நாம்‌ 
தெரிந்தெடுக்கவேண்டும்‌. கர்த்தருக்கு 
சித்தரான பாதையில்‌ செல்லுவதே. 
சரியான பாதை. சரியான பாதையில்‌ 
செல்லும்போது நமக்கு 
சந்தோஷமுண்டாகும்‌. நாம்‌ தீமையான 
வழியில்‌ செல்லக்கூடாது. தீமையான வழி 
நமக்கு துக்கத்தையும்‌ அழிவையும்‌ 
கொடுக்கும்‌. 


இந்த சங்கீதத்தில்‌ நீதிமான்களைப்‌ 
பற்றியும்‌ துன்மார்க்கரைப்பற்றியும்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமான்கள்‌ 
பரிசுத்தமாயும்‌ ஆசீர்வாதமும்‌ 
இருப்பார்கள்‌ (சங்‌ 19-3). துன்மார்க்கர்‌ 
பாவிகளாயிருப்பார்கள்‌. அவர்களுக்கு 
துன்பம்‌ உண்டாகும்‌ (சங்‌ 1:45 
நீதிமான்கள்‌ ஆசிர்வதிக்கப்படுவதற்கும்‌ 
துன்மார்க்கர்‌ அழிந்துபோவதற்கும்‌ 
காரணம்‌ உண்டு (சங்‌ 10. 


எது 
தீமையானது 
விவரிக்கிறது. 


நீதிமான்‌ 


சங்‌ 1: 1-3 


சங்‌. 11. 

ஆலோசனையில்‌ 

பாவிகளுடைய வழியில்‌ 
பரியாசக்காரர்‌ உட்காரும்‌ இடத்தில்‌ 
உட்காராமலும்‌, 


கங்‌ 1:2. கர்த்தருடைய வேதத்தில்‌ 
பீரியமாயிருத்து, இரவும்‌ பகலும்‌ 
அவருடைய வேதத்தில்‌ 
'தியானமாயிருக்கிற மனுஷன்‌. 
பாக்கியவான்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மமம்‌ 


PUBLISHERS 


சங்‌ 1:8. அவன்‌ தீர்க்கால்களின்‌' ஓரமாய்‌ 
நடப்பட்ட, தன்‌ காலத்தில்‌ தன்‌ 
கனியைத்‌ தத்து, இலையுதிராதிருக்கிற 
மரத்தைப்போலிருப்பான்‌;. அவன்‌: 
செய்வதெல்லாம்‌ வாய்க்கும்‌. 


தூன்மார்க்கருடைய ஆலோசனை 


துன்மார்க்ககுடைய 
ஆலோசனையில்‌ நடவாமலும்‌, 
பாவிகளுடைய வழியில்‌ தில்லாமலும்‌, 
பரியாசக்காரர்‌ உட்காரும்‌ இடத்தில்‌ 
உட்காராமலும்‌, (சங்‌ 1:1) 


சங்கீதக்காரர்‌, இந்த சங்கீதத்தில்‌ 
நீதிமானின்‌ சுபாவங்களைப்பற்றிச்‌ 
சொல்லுகிறார்‌. கர்த்தர்‌ 
தமக்குரியவர்களை பேர்பேராக 
அறிந்திருக்கிறார்‌. நாமோ மனுஷரை 
அவர்களுடைய சுபாவங்களினால்‌ அறிந்து 
கொள்கிறோம்‌ நீதிமான்கள்‌ 
கர்த்தருக்குப்‌ பிரியமான வழிகளில்‌ 
நடப்பார்கள்‌. துன்மார்க்கமான வழிகளில்‌ 
நீதிமான்கள்‌ நடக்கமாட்டார்கள்‌. 


நீதிமான்கள்‌ 
ஆலோசனையில்‌ 
(சங்‌ 14). 


துன்னர்க்கருடைய 
நடக்கமாட்டார்கள்‌ 
இந்த சுபாவமே நீதிமானுடைய 
முதலாவது சுபாவமாக இங்கு 
சொல்லப்பட்டிருக்கிறது. தீமையிலிருந்து 
விலகுவதுதான்‌ ஞானத்தின்‌ ஆரம்பம்‌, 

தங்களைச்‌ சுற்றிலும்‌ துன்மார்க்கர்‌ 
இருப்பதை நீதிமான்கள்‌ காண்பார்கள்‌. 
இந்த உலகத்தில்‌ துன்மார்க்கர்‌ 
நிரம்பியிருக்கிறார்கள்‌. துன்மார்க்கரைப்‌ 
பற்றிச்‌ சொல்லும்போது, சங்கீதரக்காரர்‌ 
அவர்களுக்கு மூன்று பெயர்களைக்‌ 
கொடுக்கிறார்‌. அவையாவன: 
|. துன்மார்க்கர்‌ 2. பாவிகள்‌ 
3. பரியாசக்காரர்‌ என்பனவாகும்‌. 





ழ்‌ நள 
யாய 


துன்மார்க்கருக்கு தெய்வபயமில்லை. 
தேவனுடைய பிரமாணங்களுக்கு இவர்கள்‌ 
கீழ்ப்படிவதில்லை துன்மார்க்கர்‌ 
கர்த்தருக்கு விரோதமாக 
'கலகம்பண்ணுகிறார்கள்‌. தேவனுடைய 
பிரமாணத்திற்குக்‌ கீழ்ப்படியாமல்‌, 
மீறி ஜீவிக்கிறார்கள்‌. 
பாவிகள்‌. தேவனுடைய 
பிரமாணத்திற்கு கீழ்ப்படியாதவர்கள்‌. 
பாவம்‌ செய்கிறார்கள்‌. நாம்‌ தேவனுடைய 
சித்தத்தைச்‌ செய்யவில்லைபென்றால்‌, நாம்‌ 
பாவம்‌ செய்ய ஆரம்பித்துவிடுவோம்‌. 
பாவம்‌ செய்கிறவர்களின்‌ இருதயம்‌ 
பாவத்தினால்‌ கடினப்பட்டிருக்கும்‌ 
பாவசிந்தனையுள்ளவர்கள்‌ 
பரியாசக்காரராயிருப்பார்கள்‌. 


பரியாசக்காரர்கள்‌ 
பரியாசம்பண்ணுவார்கள்‌. 
தவிப்பார்கள்‌. 
பரிசுத்தத்தை 


பரிசுத்தமானதை 
தேவனைத்‌ 
பாவத்தை நேசிப்பார்கள்‌. 
வெறுப்பார்கள்‌. 
துன்மார்க்கர்‌ எப்போதும்‌ 
நிலையற்றவர்களாகவே இருப்பார்கள்‌ 
இவர்களுடைய ஜீவியத்தில்‌ நோக்கமோ, 
குறிக்கோளோ, இலக்கோ இருக்காது. 
இவர்களுடைய ஜீவியத்தைக்‌ குறித்து 
இவர்களுக்கு எந்தவிதமான தீர்மானமும்‌ 
இல்லை. இவர்களுக்கு முடிவும்‌ இல்லை. 
துவக்கமும்‌ இல்லை. இவர்களுடைய 
ஜீவியத்தை எந்தப்‌ பிரமாணமும்‌ ஆளுகை 
செய்வதில்லை. தங்களுடைய மாம்சத்தின்‌ 
இச்சைகளை நிறைவேற்றுவதற்காக, 
இவர்கள்‌ மாம்சப்பிரகாரமாக 
ஜீவிப்பார்கள்‌. எல்லா சோதனைகளுக்கும்‌ 
தங்களை ஒப்புக்கொடுத்து பாவம்‌ 
செய்வார்கள்‌. 


நீதிமான்கள்‌. 
பார்க்கும்போது தங்கள்‌ 
வருத்தப்படுகிறார்கள்‌. 
போல நீதிமான்கள்‌ 
துன்மார்க்கரைப்போல 
கிரியை 


துன்பார்க்கரை 
_ இருதயத்தில்‌ 


துன்மார்க்கரைப்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை OODNENIS 


PUBLISHERS 


பிள்ளைகள்‌ 
ஆலோசனையின்படி 
நடப்பதில்லை. துன்மார்க்கருடைய 
குறிக்கோள்களும்‌, கொள்கைகளும்‌ 
நீதிமான்களுடைய கொள்கைகள்‌ அல்ல. 
நீதிமான்கள்‌ தங்களுடைய வாழ்க்கைக்கு 
முன்மாதிரியாக துன்மார்க்கரை 
நோக்கிப்‌ பார்ப்பதில்லை. அவர்களுடைய 
தீய ஆலோசனையின்‌ பிரகாரம்‌ 
தின்ன! ஜிவிப்பதுமில்லை. 


கர்த்தருடைய 
துன்மார்க்கருடைய 


நீதிமான்கள்‌ பாவிகளுடைய 
வழியில்‌ நிற்கமாட்டார்கள்‌. துன்மார்க்கர்‌ 
பாவம்‌ செய்யும்போது, நீதிமான்கள்‌ பாவம்‌ 
செய்யாமல்‌, பாவங்களைத்‌ தவிர்த்து 
விடுகிறார்கள்‌. துன்மார்க்கருடைய 
வழியை நீதிமான்கள்‌ பின்பற்றுவதில்லை. 
நீதிமான்கள்‌ பரியாசக்காரர்‌ உட்காரும்‌ 
இடத்தில்‌ உட்காரமாட்டார்கள்‌. 
பரியாசக்காரரோடும்‌, அவருடைய 
சிநேகிதரோடும்‌ நீதிமான்கள்‌ 
ஐக்கியமாயிருக்கமாட்டார்கள்‌. 
பரியாசக்காரர்கள்‌ சாத்தானுடைய 
பிள்ளைகள்‌. பிசாசு இவர்களை 
ஆளுகை செய்கிறான்‌. பிசாசு தன்னுடைய 
தந்திரமான யோசனைகளை 
பரியாசக்காரர்‌ மூலமாய்‌ 
நிறைவேற்றுகிறான்‌. பரியாசக்காரர்களும்‌ 
சாத்தானுடைய ராஜ்யத்தை இந்தப்‌ 
பூமியிலே ஸ்தாபிப்பதற்கு 
பிரயாசப்படுகிறார்கள்‌. இவர்கள்‌ 
சாத்தானுடைய கருவிகள்‌. 


நீதிமான்‌ பாக்கியவான்‌ 


வேதத்தில்‌: 


பாக்கியவான்‌ (சங்‌ 1:2). 





ழ்‌ LETHE 
TT 


செய்வார்‌. 
பற்றிக்கொள்வார்‌. 
வார்த்தைக்குக்‌ கீழ்ப்படிவார்‌. 
ஆலோசனையின்‌ பிரகாரம்‌ 
நீதிமான்கள்‌ கர்த்தருடைய 
பிரியமாயிருப்பார்கள்‌. இரவும்‌ 
அவருடைய 
'தியானமாயிருப்பார்கள்‌. தேவன்‌ 
இருக்கிறார்‌ என்று விசுவாசித்து 
'சந்தோஷப்படுகிறவர்கள்‌, அவருடைய 
பரிசுத்த வேதாகமத்திற்காகவும்‌ 
'சந்தோஷப்படுவார்கள்‌. பரிசுத்த 
வேதாகமம்‌ தேவனுடைய வெளிப்பாடு. 
கர்த்தர்‌ தம்முடைய தெய்வீக சித்தத்தை 
பரிசுத்த வேதாகமத்தில்‌ 
வெளிப்படுத்தியிருக்கிறார்‌. நம்முடைய 
ஜீவியத்தில்‌ சந்தோஷம்‌ உண்டாக 
வேண்டுமென்றால்‌ கர்த்தருடைய 


வார்த்தைக்குக்‌ கீழ்ப்படிந்து அவருக்குப்‌ 
பிரியமான வழியில்‌ ப ண்டும்‌ 
நீதிமான்கள்‌ 


இரவும்‌ 
கர்த்தருடைய வேதத்தில்‌ 
தியானமாயிருக்கிறார்கள்‌. கர்த்தருடைய 
வார்த்தையைத்‌ தியானிக்கும்போது. 
அவருடைய வார்த்தைகள்‌ நம்முடைய 
ஆத்துமாவோடு பேசும்‌. தேவனுடைய 
வசனங்களை நாம்‌ ஆராய்ந்து 
பார்க்கவேண்டும்‌. தியானிக்கவேண்டும்‌. 
நம்முடைய இருதயத்தில்‌ தேவனுடைய 
சிந்தனை நிரம்பியிருக்கவேண்டும்‌. 
கர்த்தருடைய சித்தத்தை 
அறிந்துகொண்டு, அதற்கு நம்முடைய 
ஜீவியத்தை  ஒப்புக்கொடுக்கவேண்டும்‌ 
நம்முடைய ஜீவியத்தில்‌ கர்த்தருடைய 
வல்லமை கிரியை நடப்பிக்கவேண்டும்‌. 


பகலும்‌ 


வசனமே நம்முடைய ஜீவியத்தை க 
க ததத 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை OCDNENIS 


PUBLISHERS 


நீதிமான்‌ 


வாய்க்கும்‌ 


செய்வதெல்லாம்‌ 


அவன்‌ தீர்க்கால்களின்‌ ஓரமாய்‌ 
நடப்பட்ட, தன்‌ காலத்தில்‌ தன்‌ 
கனியைத்‌ தத்து, இலையுதிராதிருக்கிற 
மரத்தைப்போலிருப்பான்‌; அவன்‌ 
செய்வதெல்லாம்‌ வாய்க்கும்‌ (சங்‌ 1:3). 


வேதத்தில்‌ 


அவருடைய 
பகலும்‌ 


கர்த்தருடைய 
பிரியமாயிருக்கிறவர்களும்‌, 
வேதத்தில்‌ இரவும்‌ 
தியானமாயிருக்கிறவர்களும்‌ 
பாக்கியவான்கள்‌. கர்த்தர்‌ அவர்களை 
ஆசீர்வதிக்கிறார்‌. அவர்களுக்கு அநேக 
நன்மைகளை வாக்குத்தத்தமாகக்‌ 
கொடுக்கிறார்‌. கர்த்தருடைய வேதத்தில்‌ 
பிரியணாயிருக்கிறவர்கள்‌ பாக்கியவான்கள்‌. 
கர்த்தர்‌ நம்மை ஆசீர்வதிக்கும்போது 
நமக்குள்‌ பூரண சந்தோஷம்‌ 
நிரம்பியிருக்கும்‌. நன்மையும்‌ பரிசுத்தமும்‌ 
மாத்திரம்‌ நமக்கு பூரண சந்தோஷத்தைக்‌ 
கொடுத்துவிடாது. கர்த்தருடைய 
கற்பனைகளின்படி செய்கிறவர்களே 
பாக்கியஸ்ன்கள்‌ (வெளி 2214) 
இவர்களே பரிபூரணமான 
சந்தோஷத்தைப்‌ பெற்றுக்கொள்வார்கள்‌. 
கர்த்தருடைய கற்பனைகளின்படி செய்வதே 
மெய்யான சந்தோஷம்‌, 


நீதிமான்கள்‌ கர்த்தருடைய 
வசனத்தை தங்களுடைய ஜீவியத்திற்கு 
வழிகாட்டியாக அமைத்துக்கொள்கிறார்கள்‌. 
கர்த்தர்‌ தங்களுக்கு நியமித்து 
வைத்திருக்கிற கடமைகளை 
உண்மையாயும்‌, உத்தமமாயும்‌. 
நிறைவேற்றுகிறார்கள்‌. நீதிமான்கள்‌. 
கனிதரும்‌ விருட்சத்தைப்‌ போன்றவர்கள்‌. 
இவர்கள்‌ இலையுதியராதிருக்கிற 
மரத்தைப்‌ போன்றவர்கள்‌. இவர்கள்‌ 
நீர்க்கால்களின்‌ ஒரமாய்‌ நடப்பட்டு, தன்‌ 
காலத்தில்‌ தன்‌ கனியைத்‌ தருகிறவர்கள்‌. 





ழ்‌ நள 
யாய 


நீதிமான்களுக்கு தெய்வீக 
ஆசீர்வாதமுண்டு. தெய்வீக 
ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவர்கள்‌. 
செழித்திருப்பார்கள்‌. நீதிமான்கள்‌ 
தேவனுடைய கிருபையினால்‌. 
நடப்பட்டவர்கள்‌. நம்முடைய மாம்சசுபாவம்‌ 
காட்டு ஒலிவமரத்தின்‌ சுபாவத்தைப்‌ 
போன்றது. கர்த்தரோ நம்முடைய 
மாம்சசுபாவத்தை மாற்றுகிறார்‌. 
தம்முடைய தெய்வீக வல்லமையினாலும்‌, 
கிருபையினாலும்‌ நம்மைப்‌ புதுப்பிக்கிறார்‌. 
தம்முடைய சித்தத்தின்‌ பிரகாரமாய்‌, 
நீர்க்கால்களின்‌ ஓரமாய்‌ நம்மை 
மறுபடியும்‌ நட்டுகிறார்‌. நம்முடைய மாம்ச 
சுபாவத்தை மாற்றுகிறார்‌. காட்டு 
ஒலிவமரத்தின்‌ சுபாவத்தை 
உடையவர்களாகமிருந்த நமக்கு, தேவன்‌ 
தம்முடைய கிருபையினாலும்‌ 
வல்லமையினாலும்‌, நாட்டு ஒலிவமரத்தின்‌ 
சுபாவத்தைக்‌ கொடுக்கிறார்‌ 


நல்ல மரம்‌ தானாய்‌ வளருவதில்லை. 
கர்த்தரே நல்ல மரங்களை நாட்டுகிறார்‌ 
நீதிமான்களை கர்த்தர்‌ நாட்டியிருக்கிறார்‌. 
அவர்கள்‌ கர்த்தர்‌ தம்முடைய 
மகிமைக்கென்று நாட்டின நீதியின்‌ 
விருட்சங்கள்‌ என்னப்படுவார்கள்‌. 
(ஏசா 63) கர்த்தருடைய 
பிள்ளைகளாகிய நாம்‌ தேவனுடைய 
மகிமைக்கென்று நாட்டப்பட்டவர்கள்‌ 
கர்த்தர்‌ நமக்கு சாம்பலுக்குப்‌ 


ஒடுங்கின. 


ஆவிக்குப்‌ பதிலாக துதியின்‌ 
உடையைக்‌ கொடுத்திருக்கிறார்‌. 


தேவன்‌ தம்முடைய கிருபையினால்‌, 
நீதிமான்களை நீர்க்கால்களின்‌ ஒரமாய்‌. 
நாட்டுகிறார்‌. நீதிமான்கள்‌ தங்களுக்குத்‌ 
தேவையான ம்‌ 
வல்லமைகளையும்‌ 
நீர்க்கால்களிலிருந்து 
கொள்கிறார்கள்‌. இந்த 
கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள்‌. "கத்தர்‌ 
நமக்கு ஜீவத்தண்ணீராக இருக்கிறவர்‌. 
ஜீவத்தண்ணீரின்‌ நீரூற்றுக்கள்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை CDNENIS 


PUBLISHERS 


கர்த்தரிடமிருந்து புறப்பட்டு வருகிறது. 
நாம்‌ கர்த்தருடைய நீர்க்கால்களின்‌ 
ஓரமாய்‌. நடப்பட்டவர்களாயிருந்தால்‌, 
நாம்‌ கனிதருகிறவர்களாயிருப்போம்‌. 
கப த 
ருட்சங்களாகயிருப்போம்‌. 
நீர்க்கால்களின்‌ 
நடப்பட்டவர்கள்‌ 
ஆசீர்வாதங்களைத்‌ "தொடர்ந்து 
பெற்றுக்கொள்வார்கள்‌. கர்த்தருடைய 
இரகசியமான சமுகத்திலிருந்து, நமக்குத்‌ 
தேவையான கிருபையும்‌, இரக்கமும்‌, 
ஆசீர்வாதமும்‌ தொடர்ந்து 
வந்துகொண்டேயிருக்கும்‌. நாம்‌ 
கர்த்தருடைய கிருபையில்‌ தொடர்ந்து 
நிலைத்திருக்கும்போது தேவனுடைய 
இரக்கத்தைப்‌ பெற்றுக்கொள்வோம்‌. 
கர்த்தர்‌ நம்முடைய சிந்தையை தம்முடைய 
கிருபையினால்‌ புதுப்பிப்பார்‌. நம்முடைய 
தத்தை டப டர்‌ ல 


தேவனுடைய ஆசீர்வாதங்களைப்‌ 
பெற்றவர்கள்‌, பிறருக்கு 
ஆசீர்வாதமாயிருப்பார்கள்‌. இவர்கள்‌ தன்‌ 
காலத்தில்‌ தன்‌ கனியைத்‌ தருகிற 
விருட்சங்களைப்போல. இருப்பார்கள்‌. 
தேவனுடைய நீரூற்றிலிருந்து 
நீதிமான்களுக்கு ஆசீர்வாதம்‌ வருகிறது. 
தேவனுடைய ஆசீர்வாதம்‌ ஒருபோதும்‌ 
வற்றிப்போவதில்லை. ஆகையினால்‌ 
கனிதருகிற விருட்சங்களாகயிருக்கிற 
நீதிமான்கள்‌ ஒருபோதும்‌ பட்டுப்‌ 
போவதில்லை. இவர்கள்‌ 
இவையுதிராதிருக்கிற  விரு“சங்களைய்‌ 
ஈலிருப்பார்கள்‌. 


ஓரமாய்‌ 
கர்த்தருடைய 


ஒரு 


அதிகமாகயிருக்கும்‌. ஆனால்‌ கனிதராது. 
இப்படிப்பட்ட விருட்சங்களினால்‌ ஒரு 
பிரயோஜனமுமில்லை. கனிதராத ஜீவியம்‌ 
பிரயோஜனயில்லாத ஜீவியம்‌. ஒரு சிலர்‌ 
கனியும்‌ தரமாட்டார்கள்‌. அவர்களுடைய 
இலைகளும்‌ உதிர்ந்துபோகும்‌. இவர்கள்‌ 
நீர்க்கால்களின்‌ ஒரமாய்‌ நடப்படவில்லை. 
வறட்சி காலத்தில்‌ இவர்களுக்கு 
ஜீவத்தண்ணீரின்‌ ஆசீர்வாதம்‌ 
கிடைக்கவில்லை. 





ழ்‌ ளா 
யாய 


தேவனுடைய வார்த்தை நம்முடைய 
இருயத்தை ஆளுகை செய்யும்போது. 
நம்முடைய சிந்தையும்‌, செயலும்‌ 
பசுமையாயிருக்கும்‌. நமக்குத்‌ தேவையான 
கிருபைகளும்‌, ஆசீர்வாதங்களும்‌. 
வல்லமைகளும்‌, ஜீவனும்‌, தேவனுடைய 
பரிசுத்தமான  நீரூற்றிலிருந்து நமக்கு 
தொடர்ந்து கிடைத்துக்கொண்டிருக்கும்‌. 
நாம்‌. தேவனுடைய வேதத்தில்‌ 
நாட்டப்பட்டவர்களாகயிருக்க வேண்டும்‌. 
கர்த்தருடைய வசனங்கள்‌ நம்முடைய 
இருதயத்திற்குள்‌ தாராளமாய்ப்‌ 
பிரவேசிக்கவேண்டும்‌. வசனங்கள்‌ 
இருதயத்தில்‌ தங்கியிருக்கவேண்டும்‌. 
நம்முடைய இருதயத்தில்‌ தேவவசனம்‌ 
நிரம்பியிருக்கும்போது நமக்கு 
ஆவிக்குரிய செழிப்பு உண்டாகும்‌ 
ஆவிக்குரிய வறட்சி நம்மைவிட்டு நீங்கும்‌ 
நாம்‌ இலையுதிராமல்‌, எப்போதும்‌ இலை 
ய ப ழத்திருப்போம்‌. 


டய நாம்‌ நல்ல 
பனங்‌ க்‌ பொம்‌ 


துன்மார்க்கன்‌ 
சங்‌ 1: 4,5 


சங்‌ 14 துன்மார்க்கரோ 
அப்படியிராமல்‌, காற்றுப்‌ பறக்கடிக்கும்‌ 
பதரைப்போல்‌ இருக்கிறார்கள்‌. 


சுங்‌ 15. ஆகையால்‌ துன்மார்க்கர்‌ 
தியாயத்தீர்ப்பிலூம்‌, பாவிகள்‌ 
நீதிமான்களின்‌: சபையிலும்‌ 
'நிலைநிற்பதில்லை. 


காற்றுப்‌ பதறடிக்கும்‌ பதர்‌ 


துன்மார்க்கரோ அப்பாடிமிராமல்‌, 
காற்றுப்‌ பறக்கடிக்கும்‌ பதரைப்போல்‌ 
இருக்கிறார்கள்‌ (சண்‌ 1:4). 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மமம்‌ 


PUBLISHERS 


துன்மார்க்கனுடைய 
பற்றி சங்கீதக்காரர்‌ 
சொல்லுகிறார்‌. 


சுபாவத்தைப்‌ 
விரிவாகச்‌ 


இவர்களுடைய சுபாவம்‌ 


திராட்சக்காய்களே. 
இகர்சளி. த்திலிருந்து வெளிப்படுகிறது. 
இவர்கள்‌ நிலத்திற்கு" 
பாரமாயிருக்கிறார்கள்‌.  இவர்களினால்‌ 


யாருக்கும்‌ ந பிரயோஜனமும்‌ 
உண்டாகப்போவதில்லை ரத்‌ 


நீதிமான்கள்‌ பிரயோஜனமுள்ளவர்கள்‌. 
கனிதரும்‌ விருட்சத்திற்கு ஒப்பானவர்கள்‌. 
விலையேறப்பெற்றவர்கள்‌. துன்மார்க்கரோ 
காற்று பறக்கடிக்கும்‌  பதரைப்போல 
இருக்கிறார்கள்‌. பதருக்கு எந்தவிதமான 
பிடிமானமும்‌ இல்லை. காற்று எந்த 
திசையில்‌ அடித்தாலும்‌ அந்த திசையில்‌ 
பதர்‌ அடித்துச்‌ செல்லப்படும்‌. பதரினால்‌ 
யாருக்கும்‌ ஒரு பிரயோஜனமும்‌ 
இருக்காது. வீட்டு எஜமான்‌ தன்னுடைய 
தரையில்‌ தூசியை துடைத்து எடுத்து 
அகற்றிப்போடுவதுபோல, தன்மார்க்கரும்‌ 
நீதிமான்கள்‌. மத்தியிலிருந்து 
நீக்கப்படுவார்கள்‌. 


துன்மார்க்கருக்கு நியாயத்தீர்ப்பு 
ஆகையால்‌ துன்மார்க்கர்‌ 
தியாயத்தீர்ப்பிலும்‌, பாவிகள்‌ 
நீதிமான்களின்‌ சபையிலும்‌ 
'நிலைதிற்பதில்லை (சங்‌ 1:5). 


நியாயத்தீர்ப்பில்‌ 
இவர்கள்‌ 


காணப்படுவார்கள்‌. 


சபையிலும்‌ 


துன்மார்க்கர்‌ 
நிலைநிற்பதில்லை. 
குற்றமுள்ளவர்களாக 





ழ்‌ நள 
யாய 


துன்மார்க்கர்‌ இந்த உலகத்தில்‌ 
மாய்மாலக்காரராயிருக்கிறார்கள்‌. வேஷம்‌ 
போடுகிறார்கள்‌. பாவமான. 
காரியங்களைச்‌ தாங்கள்‌ 
நற்கிரியைகளைச்‌ செய்வதாக 
பொய்சொல்லுகிறார்கள்‌. நீதிமான்‌களுடைய 
சபையிலே துன்மார்க்கர்‌ மாய்மாலமாய்‌ 
பிரவேசித்தாலும்‌, அவர்களால்‌ அங்கு 
இதி நிற்‌ முய மனத்தை. 
இடத்தில்‌ அசுத்தத்திற்கு சம்பந்தமில்லை. 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து தம்முடைய 
பிள்ளைகள்‌ மத்தியிலே துன்மார்க்கரை 
ரதம்‌ இக்க வ 


செய்தாலும்‌ 


தூன்மார்க்கரின்‌ வழி 


சங்‌ 1:8 


சங்‌ 1:8, நீதிமான்களின்‌ 


கர்த்தர்‌ 
வழியை அறித்திருக்கிறார்‌; 
துன்மார்க்கரின்‌ வழியோ அழியும்‌. 


நீதிமான்கள்‌ 
ஆசீர்வதிக்கப்படுவதற்கும்‌, கண்பத்‌ 
அழிந்துபோவதற்கும்‌ - 


அங்கீகரிக்கிறார்‌. நீதிமான்களின்‌ வழியில்‌. 
கர்த்தர்‌ பிரியமாமிருக்கிறார்‌. கர்த்தர்‌ 
அவர்களை ஆசீர்வதிக்கிறார்‌. 
அவர்களும்‌ கர்த்தருடைய கிருபையினால்‌ 
செழிப்பாயிருக்கிறார்கள்‌. அவர்களுடைய 
முடிவும்‌ நன்மையாய்‌ முடிகிறது. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மமம்‌ 


PUBLISHERS 


துன்பார்க்கரின்‌ வழியின்மீது கர்த்தர்‌ 
கோபமாயிருக்கிறார்‌. துன்மார்க்கர்‌ 
எப்போதுமே கர்த்தருக்கு விரோதமான 
காரியங்களைச்‌ செய்கிறார்கள்‌. 
கர்த்தரோடு  யுத்தம்பண்ணுகிறவர்கள்‌. 
அழிந்துபோவார்கள்‌. துன்மார்க்கரின்‌ வழி 
அழியும்‌ துன்மார்க்கரின்‌ வழி 
அழியும்போது, அதோடு துன்மார்க்கரும்‌ 
சேர்ந்து அழிந்துபோவார்கள்‌. 


கர்த்தருடைய பிள்ளைகளாகிய 
நாம்‌ இந்த சங்கீத வசனங்களை 
தியானித்து, கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
பயபக்தியாய்‌ ஜெபம்பண்ணவேண்டும்‌. 
துன்மார்க்கருடைய காரியங்களைக்‌ 
குறித்து நாம்‌ எச்சரிப்பாயிருக்கவேண்டும்‌. 
அவர்களுடைய வழிகளில்‌ நில்லாமல்‌ 
விலகிப்போய்விட வேண்டும்‌. 
துன்மார்க்கரோடு நாம்‌ ஐக்கியம்‌ 
வைத்துக்கொள்ளக்கூடாது. 

கர்த்தருடைய பிள்ளைகளாகிய 
நாம்‌, நம்முடைய சிந்தனைகளையும்‌ 
செயல்களையும்‌ கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
ரிசுத்தம்பண்ணவேண்டும்‌. தேவனுக்குப்‌ 
பிரியமான காரியங்களை செய்வதில்‌ 
கவனமாயிருக்கவேண்டும்‌. நம்முடைய 
முழுஇருதயத்திலும்‌ பரிசுத்தம்‌ 
நிரம்பியிருக்கவேண்டும்‌. கர்த்தர்‌ 
நம்முடைய வழிகளை அறிந்திருக்கிறார்‌ 
என்னும்‌ எண்ணம்‌ நமக்குள்‌ எப்போதும்‌ 
காணப்படவேண்டும்‌. 
தேவனுடைய 
ஆசீர்வாதங்களையும்‌ 
பாக்கியவான்களாய்‌ ஜீவிப்பார்கள்‌. 





ழ்‌ நள 
யாய 


முதலாம்‌ சங்கீதத்தில்‌ நீதிமான்களின்‌ 
சுபாவத்தைப்பற்றியும்‌, துன்மார்க்கரின்‌ 
சுபாவத்தைப்பற்றியும்‌ சங்கீதக்காரர்‌ 
தெளிவாய்‌ விவரித்துச்‌ சொல்லுகிறார்‌. 
கர்த்தருடைய பிள்ளைகள்‌ எப்படி 
ஜீவிக்கவேண்டும்‌ என்று ஆலோசனை 
சொல்லியிருக்கிறார்‌. நம்முடைய 
ஆவிக்குரிய கடமைகளை எவ்வாறு 
பயபக்தியாய்‌ நிறைவேற்றவேண்டும்‌ என்று 
ஆலோசனை சொல்லியிருக்கிறார்‌. 
இரண்டாவது சங்கீதத்தில்‌, நம்முடைய 
இரட்சராகிய  இயேசுகிறிஸ்துவைப்பற்றி 
சங்கீதக்காரர்‌ விரிவாய்‌ எடுத்துச்‌ 
சொல்லுகிறார்‌ 


இந்த சங்கீதத்தில்‌ தாவீதின்‌ 
ராஜ்யத்தைப்பற்றிச்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
தாவீதின்‌ ராஜ்யம்‌ தேவனால்‌. 
ஸ்தாபிக்கப்பட்டது ஆரம்பத்தில்‌ 
தாவீதின்‌ ராஜ்யத்திற்கு ஏராளமான 
எதிர்ப்புக்கள்‌ உண்டாயிற்று. முடிவில்‌ 
தாவீதின்‌ ராஜ்யம்‌ ஜெயம்பெற்றது. 
தாவீதின்‌ ராஜ்யமானது, தாவீதின்‌ 
குமாரனாகிய மேசியாவின்‌ ராஜ்யத்திற்கு 
அடையாளம்‌, இந்த சங்கீதத்தில்‌, 
சங்கீதக்காரர்‌, மேசியாவின்‌ 


ராஜ்யத்தைக்குறித்து தீர்க்கதரிசனமாகச்‌ 
சொல்லுகிறார்‌. 


அப்போஸ்தலருடைய நடபடிகள்‌ 
புஸ்தகத்திலும்‌ எபிரெயருக்கு எழுதின 
நிருபத்திலும்‌, இயேசுகிறிஸ்துவே மேசியா 
என்று தெளிவாகச்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது 


“கர்த்தருக்கு விரோதமாகவும்‌ 
அவருடைய கிறிஸ்துவுக்கு விரோதமாகவும்‌ 
பூமியின்‌ ராஜாக்கள்‌ எழும்பி நின்று, 
அதிகாரிகள்‌ ஏகமாய்க்‌ 
கூட்டங்கூடினார்கள்‌ என்றும்‌ தேவரீர்‌ 
ம்முடைய தாசனாகிய தாவீதின்‌ 
வாக்கினால்‌ உரைத்தீரே” (அப்‌ 4:2௦ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம்மா 


PUBLISHERS 


“நீர்‌ என்னுடைய குமாரன்‌, இன்று நான்‌ 
உம்மை ஜெநிப்பித்தேன்‌ என்று இரண்டாம்‌ 
சங்கீதத்தில்‌ 

(அப்‌ 13:32). 


உம்மை த்தேன்‌ என்றும்‌; நான்‌ 
அவருக்குப்‌ பிதாவாயிருப்பேன்‌, அவர்‌ 
எனக்குக்‌ குமாரனாயிருப்பார்‌ என்றும்‌, 
அவர்‌ தூதர்களில்‌ யாருக்காவது 
எப்போதாகிலும்‌ சொன்னதுண்டா?” 
(எபி 1:5). 


சங்கீதக்காரர்‌ 
ஆலியானவரைக்‌ 
முன்னறிவிக்கிறார்‌. 
ராஜ்யத்திற்கு விரோதமாக 
எச்சரிப்புக்களைப்பற்றி 
விரிவாகச்‌ சொல்லுகிறார்‌ 
தம்முடைய ராஜ்யத்திற்கு 
எழும்புகிறவர்களை 
அதம்பண்ணிப்போடுவார்‌. 
எதிர்ப்புக்களையெல்லாம்‌. ஜெயித்து, 
கிறிஸ்துவின்‌ ராஜ்யம்‌ ஸ்தாபிக்கப்படும்‌. 
(சங்‌ 2). கிறிஸ்துவின்‌ ராஜ்யம்‌ 
நிச்சயமாகவே ஸ்தாபிக்கப்படும்‌ (சங்‌ 2:7). 


பரிசுத்த 


குறித்து 
மேசியாவின்‌ 
எழும்பும்‌ 
சங்கீதக்காரர்‌ 
(சங்‌ 24-3). 
விரோதமாக 
கர்த்தர்‌ 


(சங்‌ 24), 


கிறிஸ்துவின்‌ ராஜ்யம்‌ விஸ்தாரமாக 
விரிவாக்கப்படும்‌. (சங்‌ 289). பூமியின்‌ 
ராஜாக்களும்‌ பிரபுக்களும்‌ கிறிஸ்துவின்‌ 
ராஜ்யத்திற்குத்‌ தங்களைக்‌ 
கீழ்ப்படுத்தவேண்டும்‌. 210-12) 
கிறிஸ்துவின்‌. ராஜ்யத்திற்கு. 
கீழ்ப்படியாதவர்களுக்கு அழிவு உண்டாகும்‌. 
(சங்‌ 2-6). கிறிஸ்துவானவரே தம்முடைய 
ராஜ்யத்திற்கு தலையாகயிருக்கிறார்‌ 
(சங்‌ 27-9). ல்‌ ராஜ்யத்தில்‌ 
ப்‌ ளுக்கு தெய்வீக 


ஆலோசனைகள்‌ (சங்‌ 24042) 


(சங்‌ 


கிறிஸ்துவின்‌ 
எதிர்ப்பு 
சங்‌ 2 : 1-3 


ராஜ்யத்திற்கு. 


ஜாதிகள்கொத்தளித்து, 
ஜன! விருதாக்காரியத்தைச்‌ 
சித்திப்பானேன்‌? 





ழ்‌ நவள 
யாய 


சங்‌ 2:2. கர்த்தருக்கு விரோதமாகவும்‌, 
அவர்‌ அபிஷே.கம்பண்ணின வருக்கு. 
விரோதமாகவும்‌, பூமியின்‌ ராஜாக்கள்‌ 
எழும்பிதின்று, அதிகாரிகள்‌ ஏகமாய்‌. 
ஆலோசனையண்ணி: 


சங்‌ 2:89. அவர்கள்‌ கட்டுகளை அறுத்து, 
அவர்கள்‌ கயிறுகளை நம்மைவிட்டு 
எறிந்துபோடுவோம்‌ என்கிறார்கள்‌. 


ஜாதிகள்‌ கொந்தளித்த 


ஜாதிகன்கொத்தனித்து, ஜனங்கள்‌. 
விருதாக்காரியத்தைச்‌ சித்திப்பானேன்‌? 
(சுங்‌ 2:1) 


கிறிஸ்துவின்‌ ராஜ்யத்திற்கு 
விரோதமாக இந்தப்‌ பூரிபிலே மிகப்பெரிய 
யுத்தம்‌ உண்டாயிருக்கிறது. 
பரலோகத்திற்கும்‌ நரகத்திற்கும்‌ இடையே 
யுத்தம்‌ நடைபெறுகிறது. இந்தப்‌ பூமியே 
யுத்தம்‌ நடைபெறுகிற ஸ்தலம்‌. 


இயேசுகிறிஸ்துவுக்கும்‌, அவருடைய 
ராஜ்யத்திற்கும்‌ விரோதமாக எழும்புகிற 
பலத்த எதிர்ப்புக்களைப்பற்றி சங்கீதக்காரர்‌ 
இங்கு விவரிக்கிறார்‌. கிறிஸ்துவின்‌ 
ராஜ்யம்‌ மனுஷருக்கு ஆசீர்வாதத்தைத்‌ 
தருகிறது. தேவன்‌ கொடுக்கிற மகத்தான 
ஆசீர்வாதத்தை முழு2 லகமும்‌ 
வாஞ்சையோடு ஏற்றுக்கொள்ளும்‌ என்று 
நாம்‌ பொதுவாக எதிர்பார்ப்போம்‌ 
ஆனால்‌ இந்த உலகமோ 
இயேசுகிறிஸ்துவையும்‌ அவருடைய 
சீர்வாதங்களையும்‌ அங்கீகரித்து 
ஏற்றுக்கொள்வதற்குப்‌ பதிலாக, பலமாய்‌ 
எதிர்த்து நிற்கிறது. 


இயேசுகிறிஸ்துவின்‌ ராஜ்யத்திற்கும்‌. 
அவருடைய உபதேசத்திற்கும்‌ விரோதமாய்‌ 
பூமியின்‌ ராஜாக்களும்‌ பிரபுக்களும்‌, 
தத்துவ ஞானிகளும்‌ எழும்பி நிற்கிறார்கள்‌. 
ராஜாக்களும்‌ ராஜ்யத்தின்‌ ஜனங்களும்‌ 
பொதுவாக ஒத்துப்போகமாட்டார்கள்‌. 
அதுபோலவே தேசமும்‌ நீதிமன்றமும்‌ 
ஒற்துப்போகாது. ஆனாலும்‌ கர்த்தருக்கு 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம்மா 


PUBLISHERS 


விரோதமாக பிரிந்திருக்கிற 
இவர்களெல்லோரும்‌ ஏகமாய்‌ 
ஒன்றுகூடுகிறார்கள்‌. ராஜாக்களும்‌ 
அதிகாரிகளும்‌ கிறிஸ்துவுக்கு விரோதமாக 


ஏகமாய்‌ ஆலோசனைபண்ணுகிறார்கள்‌. 


இயேசுகிறிஸ்துவின்‌ ராஜ்யம்‌ இந்த 
உலகத்திற்குரியதல்ல. கிறிஸ்துவின்‌ 
ராஜ்யம்‌ பரலோகத்திற்குரியது. 
கிறிஸ்துவின்‌ ராஜ்யம்‌ இந்தப்‌ பூமியிலுள்ள 
ராஜாக்களுக்கோ,  அதிகாரிகளுக்கோ 
விரோதமானதுமல்ல. ஆனாலும்‌ பூமியின்‌ 
ராஜாக்களும்‌ அதிகாரிகளும்‌, 
கிறிஸ்துவின்‌ ராஜ்யத்திற்கு விரோதமாய்‌ 
றல ன்‌ 
கர்த்தர்‌ 

சிங்காசனத்தைக்‌ 
தீர்மானித்தார்‌. ஆனால்‌  சவலும்‌ 
அவனுடைய ராணுவமும்‌ தாவீதுக்கு 
விரோதமாக எழும்பினார்கள்‌. பெலிஸ்தரும்‌ 
அவர்களுடைய பிரபுக்களும்‌ தாவீதின்‌ 
ராஜ்யத்திற்கு விரோதமாக 
யுத்தம்பண்ணினார்கள்‌. அதுபோலவே 
ஏரோதுவும்‌ பிலாத்துவும்‌ இயேசு 
கிறிஸ்துவுக்கு விரோதமாய்‌ எழும்பி 
நின்றார்கள்‌. யூதரும்‌ புறஜாதியாரும்‌ 
இயேசுகிறிஸ்துவுக்கு விரோதமாகவும்‌, 
அவருடைய ஊழியத்திற்கு விரோதமாகவும்‌ 
எழும்பி நின்றார்கள்‌. 


தாவீதுக்கு 
கொடுக்க 


“கர்த்தருக்கு விரோதமாகவும்‌ 
அவருடைய கிறிஸ்துவுக்கு விரோதமாகவும்‌ 
பூமியின்‌ ராஜாக்கள்‌ எழுப்பி நின்று, 
அதிகாரிகள்‌ ஏகமாய்க்‌ 
கூட்டங்கூடினார்கள்‌ என்றும்‌ தேவரீர்‌ 
உம்முடைய தாசனாகிய தாவீதின்‌ 
வாக்கினால்‌ உரைத்தீரே” (அப்‌ 4:26). 


கர்த்தருக்கு விரோதமாக 


கர்த்தருக்கு விரோதமாகவும்‌, அவர்‌ 
பண்ணினவருக்கு 
ரதம்‌, பூமியின்‌ ராஜாக்கள்‌ 
எழும்பிதின்று, அதிகாரிகள்‌ ஏகமாய்‌ 
ஆலோசனையண்ணி: (சங்‌ 2:2) 





ழ்‌ நள 
யாய 


பூமியின்‌ ராஜாக்களும்‌, அதிகாரிகளும்‌ 
கர்த்தருக்கு விரோதமாகவும்‌, 
அவர்‌ அபிஷேகம்பண்ணினவருக்கு 
விரோதமாகவும்‌ எழும்பி நின்று ஏகமாய்‌ 
ஆலோசனை பண்ணுகிறார்கள்‌. இவர்கள்‌ 
எல்லா மார்க்கங்களுக்கும்‌ விரோதமாக 
எழும்புகிறவர்கள்‌. தேவன்‌ இல்லையென்று 
மதிகேடன்‌ சொல்லுகிறான்‌. இவர்கள்‌ 
மதிகேடராயிருக்கிறார்கள்‌. எல்லா 
மார்க்கங்களுக்கும்‌ விரோதமாக 
எழும்புவதுபோல, இவர்கள்‌ கிறிஸ்துவின்‌ 
மார்க்‌ க விரோதமாக 
எழும்பியிருக்கிறார்கள்‌. 


கர்த்தராகிய இயேசுகிறிஸ்துவே 
கிறிஸ்தவ மார்க்கத்திற்கு ஸ்தாபகர்‌ 
அவரே மேசியா அல்லது கிறிஸ்து அல்லது 
அபிஷேகம்‌. பண்ணினவர்‌ என்று 
அழைக்கப்படுகிறார்‌. தாவீது ராஜாவாக 
அபிஷேகம்‌ பண்ணப்பட்டார்‌ 
இயேசுகிறிஸ்து பிதாவாகிய தேவனால்‌. 
அபிஷேகம்பண்ணப்பட்டவர்‌ 


கர்த்தருக்கு. விரோதமாகவும்‌ 
அவர்‌ அபிஜேகம்பண்ணினவருக்கு 
விரோதமாகவும்‌ எழும்பிமிருக்கிறவர்கள்‌ 
மிகவும்‌ உக்கிரமமாய்‌ யுத்தம்‌ 
பண்ணுகிறார்கள்‌. அவர்கள்‌ 
கொந்தளிக்கிறார்கள்‌. விருதாக்‌ 
காரியங்களை சிந்திக்கிறார்கள்‌. தங்கள்‌ 
பற்களைக்‌ கழிக்கிறார்கள்‌ 
இபேசுகிறிஸ்துவின்‌. ராஜ்யம்‌ 
ஸ்தாபிக்கப்பட்டதினிமித்தமாய்‌ இவர்கள்‌. 
மிகுந்த கோபத்தோடிருக்கிறார்கள்‌. 
விரோதமாக 


தங்கள்‌ 
செயல்களினாலும்‌ 


கர்த்தருக்கு. 
யுத்தம்பண்ணுகிறவர்கள்‌ 
சிந்தனைகளினாலும்‌, 
யுத்தம்பண்ணுகிறார்கள்‌. இவர்களால்‌ 
நன்மையான காரியங்களை சிந்திக்க 
முடியவில்லை. விருதா காரியங்களைச்‌ 
சிந்திக்கிறார்கள்‌. கிறிஸ்துவின்‌ 
ராஜ்யத்திற்கு ஆதரவாகயிருக்கிற எல்லா 
காரியங்களையும்‌ இவர்கள்‌ 
அித்தப்யோ. முயற்சி செய்கிறார்கள்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மமம்‌ 


PUBLISHERS 


கர்த்தருக்கு விரோதமாக தங்களால்‌ 
தனியாக யுத்தம்பண்ண முடியாது என்று 
பூமியின்‌ ராஜாக்களுக்குத்‌ தெரியும்‌. 
ஆகையினால்‌ இவர்கள்‌ தங்களைப்போன்ற 
ராஜாக்களையும்‌ அதிகாரிகளையும்‌ 
கூட்டுச்‌ சேர்த்து, கர்த்தருக்கு விரோதமாக 
எழும்புகிறார்கள்‌. இயேசுகிறிஸ்துவின்‌ 
ராஜ்யத்தை அழித்துப்போடவேண்டுமென்று 
வர்கள்‌  தீர்மானமாயும்‌ உறுதியாயும்‌ 
க்கிறார்கள்‌. 


கர்த்தருக்கு விரோதமாக 

எழும்புகிறவர்கள்‌ ஏகமாய்‌ ஆலோசனை 

பண்ணுகிறார்கள்‌. ஒருவருக்கொருவர்‌ 

உதவிசெய்து, ஒருவரோடொருவர்‌ 

ஆலோசனை செய்து கர்த்தருக்கு 
'ரோதமாக எழும்புகிறார்கள்‌. 


இயேசுகிறிஸ்துவின்‌ ராஜ்யம்‌ 
தங்களுடைய மாம்சப்பிரகாரமான 
ஆசைகளை பூர்த்தி செய்வதற்கு உதவி 
செய்தால்‌, இவர்கள்‌ கிறிஸ்துவின்‌ 
ராஜ்யத்தை ஆதரிப்பார்கள்‌. 
கிறிஸ்துவானவர்‌ பூமியின்‌ ராஜாக்களை 
இந்த உலகத்தில்‌ ஐசுவரியவான்‌களாகவும்‌, 
பலவான்களாகவும்‌ ஆக்கினால்‌, இவர்கள்‌ 
கிறிஸ்துவை ஆதரிப்பார்கள்‌. தங்களுக்கு 
லாபம்‌ வந்தால்‌ இவர்கள்‌ கிறிஸ்துவுக்கு. 
உதவியாயிருப்பார்கள்‌. 


ஆனால்‌ கிறிஸ்துவின்‌: 
பூமிக்குரியதல்ல. 
பாலோகத்திற்குரியது 
துன்மார்க்கருக்கு துணைபோவதில்லை. 


ராஜ்பமோ 
கர்த்தர்‌ 
மனுஷருடைய மாம்சப்பிரகாரமான 
ஆசைகளை நிறைவேற்றுவது 
தேவனுடைய சித்தமுமல்ல. ஆகையினால்‌ 
பூமியின்‌ ராஜாக்களும்‌ அதிகாரிகளும்‌ 
ய்‌... ஆலோசனை பண்ணி, 
எங்கள்மேல்‌ 
எங்களுக்கு 
(லூக்‌ 2914) என்று 
தீர்மானமாய்‌ சொல்லுகிறார்கள்‌. 





ழ்‌ நள 
றிய 
கட்டுகள்‌, கயிறுகள்‌ 


அவர்கன்‌ கட்டுகளை அறுத்து, 
அவர்கள்‌ கயிறுகனை நம்மைவிட்டு. 
எறிந்துபோடுவோம்‌ என்கிறார்கள்‌. 
(சங்‌ 23). 


கர்த்தராகிய 
நமக்கு கட்டுகளையும்‌ 
நியமித்திருக்கிறார்‌. 
தம்முடைய அன்பின்‌ 
தம்முடைய 


நம்முடைய 
இயேசுகிறிஸ்து 
கயிறுகளையும்‌ 
கிறிஸ்துவானவர்‌ 
கட்டுகளினால்‌. 
பரிசுத்தவான்களை ஒன்றாய்ச்‌ சேர்த்து 
கட்டுகிறார்‌. நமக்கு நன்மையானது எது 
என்பதை கிறிஸ்துவானவரே தீர்மானம்‌ 
செய்து, 1 ஏற்றகாலத்தில்‌ 
செய்து, கொட்‌ ற்றகாலத்தி 


பூமியின்‌ ராஜாக்களோ 
கட்டுகளை அறுத்துப்‌ 
போடுவோம்‌ என்று சொல்லுகிறார்கள்‌. 
கர்த்தருடைய கயிறுகளை நம்மைவிட்டு 
எறிந்துபோடுகோம்‌. என்றும்‌ 
சொல்லுகிறார்கள்‌. பூமியின்‌ ராஜாக்கள்‌ 
தேவனுடைய சித்தத்திற்கு எதிர்த்து, 
நிற்கிறார்கள்‌. கர்த்தருடைய 
வார்த்தைக்குக்‌ கீழ்ப்படிய 
மனதில்லாதவர்களாகவும்‌ 
பொறுமையில்லாதவர்களாவும்‌ 
இருக்கிறார்கள்‌. 

கர்த்தர்‌ பூமியின்‌ ராஜாக்களை 
அவர்களுடைய மனச்சாட்சியினால்‌ கட்டி 
வைத்திருக்கிறார்‌. தம்முடைய 
பிரமாணத்தின்‌ கயிறுகளினால்‌ கர்த்தர்‌ 
ராஜாக்களையும்‌ அதிகாரிகளையும்‌ கட்டி 
வைத்திருக்கிறார்‌. ஆனால்‌ அவர்களோ 
மனச்சாட்சியின்‌ கட்டுகளையும்‌, 
பிரமாணத்தின்‌ கயிறுகளையும்‌ அறுத்து, 
எறிந்துபோடுவோம்‌ என்று 
சொல்லுகிறார்கள்‌. 


ஆனால்‌ 
தேவனுடைய 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம்மா 


ரமி 


தேவனுடைய நீதியையும்‌, 
நியாயத்தையும்‌, பரிசுத்தத்தையும்‌ 
எதிர்ப்பதற்கு பூமியின்‌ ராஜாக்களுக்கோ, 
அதிகாரிகளுக்கோ ஒரு காரணமுமில்லை. 
தேவனுடைய ராஜ்யம்‌ கிருபையுள்ளது. 
இதில்‌ நீதியும்‌ அன்பும்‌ நிரம்பியிருக்கிறது. 
தேவனுடைய ஆவிக்குரிய ராஜ்யத்தை 
ஏற்பதினால்‌ இவர்களுக்கு ஒரு 
நன்மையும்‌ உண்டாகப்போவதில்லை. 
இவர்களுக்கு நம்பிக்கையுமில்லை. 
ஜனங்கள்‌ விருதா காரியத்தைச்‌ 
சிந்திக்கிறார்கள்‌. தங்களால்‌ முடிந்த 
வரையிலும்‌ கிறிஸ்துவுக்கும்‌, அவருடைய 
சபைக்கும்‌ தீங்கு செய்கிறார்கள்‌. 
ஆனாலும்‌ கிறிஸ்துவின்‌ சபை ஜெயம்‌ 
பெறும்‌. 


எப்போதும்‌ 
க்வி கரல இருககும்‌ 


கிறிஸ்துவின்‌ ராஜ்யத்தையும்‌, இந்தப்‌ 
பூமியிலே அவர்‌ ஸ்தாபித்திருக்கிற 
சபையையும்‌ பூமியின்‌ ராஜாக்களாலும்‌ 
அதிகாரிகளாலும்‌ மேற்கொள்ள முடியாது. 
கிறிஸ்துவின்‌ சபை கற்பாறையின்மேல்‌ 
கட்டப்பட்டிருக்கிறது. பாதாளத்தின்‌ 
வாசல்களால்‌ கிறிஸ்துவின்‌ சபையை 
ஒருபோதும்‌ மேற்கொள்ள முடியாது. 


ஆண்டவர்‌ 
சண்‌ 2: 4-6 


சங்‌ 2:4. பரலோகத்தில்‌ விற்றிருக்கிறவர்‌ 
நகைப்பாம்‌; ஆண்டவர்‌ அவர்களை 
இகழுவார்‌. 


சங்‌ 25. அப்பொழுது அவர்‌ தமது 
கோபத்திலே அவர்களோடே பேசி, 
தமது உக்கிரத்திலே அவர்களைக்‌ 
கலங்கப்பண்ணுவார்‌. 


சங்‌ 26. நான்‌ 
பத்திக்‌ சீயோன்மீதில்‌ 
என்னுடைய ராஜாவை 
அபிஷேகம்பண்ணி வைத்தேன்‌ என்றார்‌. 


என்னுடைய 





ழ்‌ நவள 
யாய 
கர்த்தர்‌ நகைப்பார்‌ 


பரலோகத்தில்‌ வீற்றிருக்கிறவர்‌ 
நகைப்பார்‌; ஆண்டவர்‌ அவர்களை 
இகழுவார்‌ (சங்‌ 24). 


இயேசுகிறிஸ்துவின்‌ 

விரோதமாக எதிர்ப்புக்கள்‌ 
அதிகமாகமிருந்தாலும்‌, 

ராஜ்யம்‌ வல்லமையாக ஸ்தாபிக்கப்படும்‌. 
கிறிஸ்துவின்‌ ராஜ்யமே ஜெயம்பெறும்‌. 
எதிர்ப்புக்கள்‌ வரும்போது நாம்‌ ஒருவேளை 
சோர்ந்துபோகலாம்‌. நாம்‌ சோர்ந்துபோகிற 
வேளைகளில்‌, நாம்‌ நம்மையோ, நம்முடைய 
சூழ்நிலைகளையோ, நம்முடைய 
பலவீனங்களையோ நோக்கிப்‌ 
பார்க்கக்கூடாது. ஜெயம்கொடுக்கிற 
கர்த்தரையே நாம்‌ நோக்கிப்‌ 
பார்க்கவேண்டும்‌. தேவனுடைய சித்தம்‌ 
நிச்சயம்‌ நிறைவேறும்‌ என்னும்‌ நம்பிக்கை 
நம்முடைய சிந்தையில்‌ 


காணப்படவேண்டும்‌ 
நாம்‌ இந்தப்‌ பூரியில்‌ இருக்கும்‌ 
வரையிலும்‌ அங்கும்‌ இங்குமாக 
அலைக்கழிக்கப்படலாம்‌. சமுத்திரத்தில்‌ 
தத்தளிக்கலாம்‌. இந்தப்‌ பூமியில்‌ 
நாம்‌ நிலையில்லாமல்‌ அலைந்து 
கொண்டிருக்கலாம்‌. நம்முடைய 
கர்த்தராகிய இபேசுகிறிஸ்துவோ 
பரலோகத்திலுள்ள தம்முடைய 
நிலையான, நித்திய சிங்காசனத்தில்‌ 
வீற்றிருக்கிறார்‌. தமக்கு விரோதமாக 
இந்தப்‌ பூமியில்‌ எழும்பியவர்களை 
நியாயந்தீர்ப்பதற்காக, கிறிஸ்துவானவர்‌ 
தம்முடைய நியாயாசனத்தை 
பாலோகத்திலே ஆயத்தம்பண்ணுகிறார்‌. 


விரோதமாக 


ராஜ்யத்திற்கு 


கிறிஸ்துவுக்கு 
எழும்புகிற 
கொந்தளிக்கிறார்கள்‌. 
காரியங்களைத்‌ தங்களுடைய இருதயத்தில்‌ 
சிந்திக்கிறார்கள்‌. சத்துருக்கள்‌ ஏகமாய்‌ 
கூடி கர்த்தருக்கு விரோதமாக 
லோசனை பண்ணுகிறார்கள்‌. ஆனால்‌ 
கர்த்தரோ அவர்களைப்‌ பார்த்து 
நகைக்கிறார்‌. தங்களிடத்தில்‌ பெலன்‌: 
இல்லாதபோதிலும்‌, தாங்கள்‌ 
பெலவான்களென்று சத்துருக்கள்‌ 
வீணாய்ச்‌ சந்திக்கிறார்கள்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம 


PUBLISHERS 


கர்த்தர்‌ கலங்கப்பண்ணுவார்‌ 


அப்பொழுது அவர்‌ தமது 
கோபத்திலே அவர்களோடே பேசி, 
தமது உக்கிரத்திலே அவர்களைக்‌ 
கலங்கப்பண்ணுவார்‌ (சங்‌ 25). 


கர்த்தருக்கு விரோதமாக 
எழும்புகிறவர்கள்‌ மதியீனர்கள்‌. அவர்கள்‌ 
எத்தனை திரளாய்க்‌ கூடிவந்தாலும்‌, 
அவர்களெல்லோருமே மதியீனரின்‌. 
கூட்டத்தாராகவே இருக்கிறார்கள்‌. கர்த்தர்‌ 
மதியீனரின்‌ கூட்டத்தைப்‌ பார்த்து 
நகைக்கிறார்‌. அவர்களை இகமுகிறார்‌. 
கர்த்தர்‌ பரலோகத்தில்‌ வீற்றிருக்கிறவர்‌. 
அவருக்கு விரோதமாக எழுப்புகிற 
கள்‌, இந்தப்‌ பூமியிலே அவ, 
ர உ தோன! கிற. 


கர்த்தர்‌ தம்முடைய சத்துருக்களை 
நீதியாய்த்‌ தண்டிப்பார்‌. தம்முடைய 
சத்துருக்கள்‌ பலனற்றவர்களென்று 
கர்த்தர்‌ தீர்மானம்பண்ணினாலும்‌, கர்த்தர்‌ 
அவர்களை நீதியாய்‌ விசாரித்து, நீதியாய்‌ 
தண்டிக்கிறார்‌. சத்துருக்கள்‌ 
கர்த்தருக்கு விரோதமாக 
கொந்தளிக்கலாம்‌. ஆனால்‌ அவர்களால்‌ 
கர்த்தரை கலங்கப்பண்ண முடியாது. 
கர்த்தரே தம்முடைய கோபத்தில்‌, 
தம்முடைய. சத்துருக்களை 
கலங்கப்பண்ணுகிறவர்‌. 


கர்த்தருக்கு விரோதமாகவும்‌, 
அவருடைய ராஜ்யத்திற்கு விரோதமாகவும்‌ 
சத்துருக்கள்‌ எழும்பினாலும்‌ 
கர்த்தரானவர்‌ தம்முடைய பிரியமான 
குமாரனுக்காக இந்த ராஜ்யத்தை 
ஸ்தாபித்திருக்கிறார்‌. கிறிஸ்துவின்‌ 
ராஜ்யத்திற்கு விரோதமாக 
பேசுகிறவர்கள்மீது, கர்த்தரும்‌ தம்முடைய 
கோபத்திலே அவர்களோடு பேசுகிறார்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய உக்கிரத்திலே 
அவர்களைக்‌ கலங்கப்பண்ணுகிறார்‌. 





ழ்‌ நள 
ஈயா 


கர்த்தருக்கு விரோதமாக 
யுத்தம்பண்ணுகிறவர்கள்‌ தோல்வியடையப்‌ 
போவது நிச்சயம்‌. அவர்களுடைய 
துன்மார்க்கமான ஆலோசனைகளெல்லாம்‌ 
அவமாய்ப்போகும்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
பரிசுத்த பர்வதமாகிய சீயோன்மீதில்‌, 
தம்முடைய ராதாவை அபிஷேகம்பண்ணி 
வைத்திருக்கிறா! 


கர்த்தருடைய ராஜா 


நான்‌ என்னுடைய பரிசுத்த 
பர்வதமாகிய சியோன்மீதில்‌ 
என்னுடைய ராஜாவை அபிஷேகம்‌. 
பண்ணி வைத்தேன்‌ என்றார்‌ (சங்‌ 26). 


தேவன்‌ தம்முடைய குமாரனை, 
தம்முடைய ராஜா என்று சொல்லுவதில்‌ 
பிரியப்படுகிறார்‌. கர்த்தரே தம்முடைய 
குமாரனை ராஜாவாக அபிஷேகம்பண்ணி 
வைத்திருக்கிறார்‌. ஜாதிகளை ஆளுகை 
செய்யும்‌ அதிகாரத்தையும்‌, 
நியாயந்தீர்க்கும்‌ அதிகாரத்தையும்‌, 
பிதாவாகிய தேவன்‌ தம்முடைய 
குமாரனாகிய சுகிறிஸ்துவிடம்‌ 
பூரணமாய்‌ ஒப்புக்கொடுத்திருக்கிறார்‌. 


கர்த்தராகிய  இயேசுகிறிஸ்துவே 
பிதாவாகிய தேவனுடைய ராஜா. குமாரன்‌ 
பிதாவுக்கும்‌ பிரியமானவர்‌. பிதா 
தம்முடைய குமாரனிடத்தில்‌ 
பிரியமாயிருக்கிறார்‌. கிறிஸ்துவானவரோ 
இந்த மகிமையை தமக்குச்‌ சொந்தமாக்கிக்‌ 
கொள்ளவில்லை. பிதாவின்‌ சித்தத்தை 
நிறைவேற்றவே ன்‌ 
பிரியமாயிருக்கிறார்‌. 
ராஜரீக மகிமையை 
ஆனாலும்‌ பிதாவானவர்‌, க 


குமாரனாகிய றிஸ்துவுக்கு 
ராஜரீக மகிமையைக்‌ டே டுத்திருக்கிறார்‌. 


குமாரன்‌ 
கிறிஸ்துவானவர்‌ 
தேடிப்போகவில்லை. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம்மா 


PUBLISHERS 


பிதாவாகிய தேவன்‌, தம்முடைய 
குமாரனாகிய இயேசுகிறிஸ்துவை, 
தம்முடைய ராஜாவாக அபிஷேகம்‌ 
பண்ணி வைத்திருக்கிறார்‌. 
கிறிஸ்துவானவர்‌ இந்த ராஜரீக 
மகிமைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார்‌. 
பிதாவானவர்‌ குமாரனை ராஜாவாக 
அபிஷேகம்பண்ணி, ராஜரீக மகிமையை 
அவருக்கு உறுதிபண்ணியிருக்கிறார்‌. 
பு வ்‌ ராஜாவாய்‌ 
பிதாவாகிய 

ன்‌ ய தெய்விக தகம்‌ 


கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம்‌ 
இந்த சங்கீதப்பகுதியை வாசிக்கும்போது, 
கர்த்தரை போற்றிப்‌ புகழவேண்டும்‌. 
ராஜாவாகிய இயேசுகிறிஸ்துவை 
ஸ்தோத்திரம்‌. பண்ணவேண்டும்‌. 
குமாரனாகிய  இயேசுகிறிஸ்துவிடத்தில்‌, 
பிதாவாகிய தேவன்‌ 
சர்வ அதிகாரத்தையும்‌, சர்வவல்லமையையும்‌ 
ஒப்புக்கொடுத்திருக்கிறார்‌. பிதாவானவர்‌ 
தம்முடைய குமானுக்குக்‌ 
கொடுத்திருக்கிற, தெய்வீக 
அதிகாரத்தையும்‌ வல்லமையையும்‌, நாமும்‌ 
பக்கா கர்த்தராகிய 
பணக அதான்‌ 
நாம்‌ கர்த்தரிடத்தில்‌ 
ஜெபிக்கும்போது, “பரலோகப்‌ பிதாவே, 
உம்முடைய ராஜ்யம்‌ வருவதாக” என்று 
ஜெபிப்பதோடு, உம்முடைய 


குமாரனுடைய ராஜ்ய வருவதாக” 
என்றுக்‌ தெரிக்க பேண்டும்‌. ட. 


தேவனுடைய ராஜ்யம்‌ 
சங்‌ 2: 7-9 


சன்‌ ௮7. தீர்மானத்தின்‌ விவரம்‌ 
சொல்லுவேன்‌; கர்த்தர்‌ என்னை 
நோக்கி: தீர்‌ என்னுடைய குமாரன்‌, 
இன்று நான்‌ உம்மை ஐதிப்பித்தேன்‌. 





ழ்‌ நவள 
யாய 


சண்‌ 

அப்பொழுது 

சுதந்தரமாகவும்‌, பூமியின்‌ எல்லைகளை 
உமக்குச்‌ சொத்தமாகவும்‌ கொடுப்பேன்‌; 


சங்‌ 29. இருப்புக்கோலால்‌ அவர்களை 
நொறுக்கி, குயக்கலத்தைப்போல்‌ 
அவர்களை உடைத்தூப்போடுவீர்‌ என்று 
சொன்னார்‌. 


தீர்மானத்தின்‌ விவரம்‌ 


தீர்மானத்தின்‌. 
சொல்லுவேன்‌; கர்த்தர்‌ என்னை 
நோக்கி: நீர்‌ என்னுடைய குமாரன்‌, 
இன்று நான்‌ உம்மை ஜதிப்பித்தேன்‌. 
(சுங்‌ 27). 


விவரம்‌ 


சங்கீதக்கார்‌ இந்த வசனப்‌ 
பகுதியில்‌, கிறிஸ்துவானவர்‌ தம்முடைய 
ராஜ்யத்தைப்பற்றி சொல்லியிருக்கிற 
சத்தியங்களை எழுதியிருக்கிறார்‌. 


இயேசுகிறிஸ்துவின்‌ ராஜ்யம்‌ 
பிதாவாகிய தேவனுடைய தெய்வீக 
கட்டளையினால்‌ ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. 
பிதாவின்‌ கட்டளை நித்திய கட்டளை 
பிதாவானவர்‌ திடீரென்று 
தீர்மானம்செய்து. இயேசுகிறிஸ்துவின்‌ 
ராஜ்யத்தை ஸ்தாபிக்கவில்லை. ஒரு 
பரிசோதனை முறையில்‌, கிறிஸ்துவின்‌ 
ராஜ்யத்தை ஸ்தாபிக்கலாம்‌ என்றும்‌ 
பிதாவானவர்‌ சிந்திக்கவில்லை. 
பிதாவாகிய தேவன்‌ தம்முடைய தெய்வீக 
ஆலோசனையின்‌ பிரகாரமாகவும்‌, 
தம்முடைய தெய்வீக ஞானத்தின்‌ 
பிரகாரமாகவும்‌ தீர்மானம்‌ செய்து. 
தம்முடைய குமாரனாகிய 
இயேசுகிறிஸ்துவுக்கு ராஜ்யத்தைக்‌ 
கொடுத்திருக்கிறார்‌. இது பிதாவின்‌ 
தெய்வீக தீர்மானம்‌. இந்த தீர்மானம்‌ 
பிதாவின்‌ சிந்தையில்‌ த 
காலமிருந்தது. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை OCDNENIS 


PUBLISHERS 


பிதாவானவர்‌ 
தீர்மானத்தை 


ள்‌ லட்‌. 
எல்லா ஜனங்களுக்கும்‌ 
கட்டளையாக அறிவிக்கிறார்‌. சகல 
ஜாதிகளும்‌, சகல ஜனங்களும்‌ 
இயேசுகிறிஸ்துவைத்‌ தங்கள்‌ ராஜாவாக 
அங்கீகரிக்கவேண்டும்‌. கிறிஸ்துவின்‌ 
ராஜ்யத்திற்கு பூமியின்‌ எல்லைகள்‌. 
எங்குமுள்ள ஜனங்களும்‌ கீழ்ப்படிந்து 
ஜீவிக்கவேண்டும்‌.  பிதாவானவருடைய 
தீர்மானத்தைக்‌ கேட்டு, எல்லா 
னங்க கிறிஸ்துவுக்குக்‌ 
ழ்ப்படியவேண்டும்‌. 

பிதாவானவர்‌ தம்முடைய 
தீர்மானத்தை ஜனங்களுக்கு ஒரு 
வேண்டுகோளாகவோ, அல்லது ஒரு 
விண்ணப்பமாகவோ சொல்லாமல்‌, 
தம்முடைய தெய்வீக கட்டளையாகச்‌ 
சொல்லுகிறார்‌. தேவன்‌ 
கட்டளையிடும்போது. அவருடைய 
கட்டளைக்கு எதிர்த்து பேசவோ அல்லது 
எதிர்த்து நிற்கவோ எந்த சிருஷ்டிக்கும்‌ 
அதிகாரமில்லை. கர்த்தருடைய 
கட்டளைக்குக்‌ கீழ்ப்படியாதவர்களுக்கு 
நிச்சயம்‌ தேவனுடைய தண்டனை 
கிடைக்கும்‌. தேவன்‌ தம்முடைய 
குமாரனுக்கு ராஜ்யத்தைக்‌ 
கொடுத்திருக்கும்போது, சர்வசிருஷ்டிகளும்‌ 
அவருக்குக்‌ கீழ்ப்படியவேண்டும்‌. 
கிறிஸ்துவுக்கு கீழ்ப்டியமாட்டோம்‌ என்று 
சொல்‌ ஈதிக்கும்‌. 
வ்கி 


கிறிஸ்துவானவர்‌ தம்முடைய 
ராஜ்யத்தைப்பற்றி இந்த வசனப்பகுதியில்‌ 
விரிவாக எடுத்துச்‌ சொல்லுகிறார்‌. 
பிதாவானவர்‌ தம்முடைய குமாரனாகிய 
இயேசுகிறிஸ்துவுக்கு, இரண்டு வழிகளில்‌ 
ராஜ்யத்தை கொடுத்திருக்கிறார்‌. 
அவையாவன : 1. பிதாவானவர்‌ 
குமாரனுக்கு ராஜ்யத்தை சுதந்தரமாகக்‌ 
கொடுத்திருக்கிறார்‌. 2, பிதாவானவர்‌ 
குமாரனுக்கு ராஜ்யத்தை 
உடன்படிக்கையாக கொடுத்திருக்கிறார்‌. 





ழ்‌ [பப்ப 
யாய 


"நீர்‌ என்னுடைய குமாரன்‌, இன்று நான்‌ 
உம்மை ஜநிப்பித்தேன்‌” என்று 
சொல்லியிருக்கிறார்‌. இந்த வசனத்தை 

நிருபம்‌ எழுதின 
ஆ மேற்கோளாகச்‌ 
லிம்‌ வன எப்படியெனில்‌, நீர்‌ 
என்னுடைய குமாரன்‌, இன்று நான்‌ 
உம்மை ஜெறிப்பித்தேன்‌ என்றும்‌; நான்‌ 
அவருக்குப்‌ பிதாவாயிருப்பேன்‌, அவர்‌ 
எனக்குக்‌ குமாரனாயிருப்பார்‌ என்றும்‌ 
அவர்‌ தூதர்களில்‌ யாருக்காவது 
எப்போதாகிலும்‌ சொன்னதுண்டா?” 
பி 15) 


இயேசுகிறிஸ்து 
தேவதூதரைப்பார்க்கிலும்‌ விசேஷித்த 
நாமத்தை சுதந்தரித்துக்கொண்டார்‌ 
கிறிஸ்துவானவர்‌ தேவதூதர்களிலும்‌ 
அதிக மேன்மையுள்ளவரானார்‌. 
இயேசுகிறிஸ்து தேவனுடைய ஒரே பேறான 
குமாரன்‌. பிதாவினிடத்தில்‌ காணப்படுகிற 
அதே சுபாவம்‌, அவருடைய குமாரனாகிய 
கிறிஸ்துவிடமும்‌ காணப்படுகிறது. 
தெய்வத்துவத்தின்‌ பூரணமான சுபாவம்‌ 
இயேசுகிறிஸ்துவில்‌ வெளிப்படுகிறது. 
கிறிஸ்துவானவர்‌ தேவனுடைய 
சர்வஞானத்தையும்‌, சர்வவல்லமையையும்‌, 
பூரண பரிசுத்தத்தையும்‌ 
உடையவராயிருக்கிறார்‌. 

நாம்‌ இயேசுகிறிஸ்துவை ராஜாவாக 
ஏற்றுக்கொள்ளும்போது, அவரை 
சர்வவல்லமையுள்ள ராஜாவாக 
அங்கீகரிக்கவேண்டும்‌.  கிறிஸ்துவானவர்‌ 
தேவனுடைய ஒரே பேறான குமாரன்‌ 
என்பதை அங்கீகரித்து, அவருக்குக்‌ 
கீழ்ப்படிந்து ஜீவிக்கவேண்டும்‌. 
பிதாவானவர்‌ குமாரனில்‌ அன்பாயிருந்து 
எல்லாவற்றையும்‌ அவர்‌ கையில்‌ 
ஒப்புக்கொடுத்திருக்கிறார்‌ (யோவா 3:35). 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம 


PUBLISHERS 


இயேசுகிறிஸ்து 
குமாரன்‌. பிதாவாகிய 
எல்லா காரியங்களுக்கும்‌ 
இயேசுகிறிஸ்துவே சர்வ 
சுதந்தரராகயிருக்கிறார்‌.  பிதாவானவர்‌ 
கிறிஸ்துவின்‌ மூலமாய்‌ சகலஜாதிகளையும்‌ 
சிருஷ்டித்தார்‌. பிதாவானவர்‌ சகல 
ஜாதிகளையும்‌ தம்முடைய குமாரனாகிய 
இயேசுகிறிஸ்துவின்‌ மூலமாகவே ஆளுகை 
செய்கிறார்‌. குமாரன்‌ நித்திய 
ரனமுள்ளவராகவும்‌, த்திய 
ககக ததால்‌. 


தேவனுடைய 
தேவனுடைய 
குமாரனாகிய 


ஜாதிகளையும்‌, 
எல்லைகளையும்‌ 


என்னைக்‌ கேளும்‌, அப்பொழுது 
ஜாதிகளை உமக்குச்‌ ச௬தந்தரமாகவும்‌, 
பூமியின்‌ எல்லைகளை உம. 
சொத்தமாகவும்‌. கொடுப்பேன்‌; 
(சுங்‌ 2:8) 
இயேசுகிறிஸ்து உயிர்த்தெழுந்து 
பரலோகத்திற்கு போனபோது, 
பிதாவானவர்‌, தம்முடைய குமாரனாகிய 
இயேசுகிறிஸ்துவுக்கு ஜாதிகளை 
சுதந்தரமாகவும்‌, பூமியின்‌ எல்லைகளை 
சொந்தமாகவும்‌ 'கொடுத்திருக்கிறார்‌. 
இயேசுகிறிஸ்து பிதாவின்‌ சித்தத்தின்படி, 
இந்தப்‌ பூமியிலே மனுஷராக அவதரித்து, 
பாடுகளை அனுபவித்து, கல்வாரி 
சிலுவையிலே எரித்து, உயிர்த்தெழுந்து. 
பிதாவினிடத்தில்‌ பரமேறிப்போனார்‌. இது 
பிதாவின்‌ சித்தம்‌. இவை அனைத்தும்‌ 
பிதாவானவர்‌ தம்முடைய குமாரனோடு 
செய்து கொண்ட உடன்படிக்கை. இந்த 
உடன்படிக்கையின்‌ பிரகாரம்‌ 
பிதாவானவர்‌ தம்முடைய குமாரனுக்கு 
ராஜ்யத்தைக்‌ கொடுத்திருக்கிறார்‌. சகல 
அதிகாரங்களையும்‌ பிதாவானவர்‌ 
தம்முடைய குமாரனுக்கு, தம்முடைய 
உடன்படிக்கையின்‌ பிரகாரம்‌ 


கொடுத்திருக்கிறார்‌. 





நயம்‌ 
சிபி] 


பிதாவின்‌ உடன்படிக்கை 
வேதாகமத்தில்‌ மிகவும்‌ தெளிவாகச்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. குமாரனானவர்‌ 
பிதாவின்‌ சமுகத்தில்‌ பரிந்து பேசுகிற 
ஊழியத்தைச்‌ செய்யவேண்டும்‌. 
இயேசுகிறிஸ்து தேவனுடைய 
ராஜாலாகயிருந்தாலும்‌, அவர்‌ தேவனுடைய 
சமுகத்தில்‌ நமக்காகப்‌ பரிந்துபேசும்‌ 
ஊழியத்தைச்‌ செய்கிற 
ராஜாவாகயிருக்கிறார்‌. கிறிஸ்துவானவர்‌ 
பரிந்து பேசும்‌ ஊழியத்தைச்‌ செய்யும்போது, 
பிதாவானவர்‌ அவருக்கு ஜாதிகளை 
சுதந்தரமாகவும்‌, பூமியின்‌ எல்லைகளை 
சொந்தமாகவும்‌ கொடுக்கிறார்‌. ராஜரீக. 
மகிமையையும்‌, சர்வசிருஷ்டிகளையும்‌ 
செய்யும்‌ அதிகாரத்தையும்‌ 


கொடுக்கிறார்‌ 


பிதாவானவர்‌ தம்முடைய 
குமாரனுக்கு தம்முடைய ராஜ்யம்‌ 
முழுவதையும்‌ சுதந்தரமாகக்‌ கொடுக்கிறார்‌. 
கிறிஸ்துவின்‌ ராஜ்யத்தில்‌ 
யூதஜாதியாருக்கும்‌ இருக்கிறார்கள்‌. 
புறஜாதியாரும்‌ இருக்கிறார்கள்‌. 
இயேசுகிறிஸ்துவின்‌ சுவிசேஷத்தை 
புறஜாதியாரும்‌ கேட்டு 
இரட்சிக்கப்படுகிறார்கள்‌. புறஜாதியார்‌ 
மத்தியிலும்‌ இயேசுகிறிஸ்துவின்‌ சபை 
ஸ்தாபிக்கப்படுகிறது. கிறிஸ்துவின்‌: 
ராஜ்யம்‌ புறஜாதியார்‌ மத்தியிலும்‌ 
விரிந்து பரவியிருக்கிறது. “உலகத்தின்‌ 
ராஜ்யங்கள்‌ நம்முடை ன்‌ ப ந்தரக்கும்‌ 
பருடைய ய 
ரகப்‌ (வெளி 1175. னத்‌ 


'இருப்புக்கோல்‌ 


இருப்புக்கோலால்‌ அவர்களை: 
நொறுக்கி, குயக்கலத்தைப்போல்‌ 
அவர்களை உடைத்துப்போடுவீர்‌ என்று 
சொன்னார்‌ (சங்‌ 2:9). 


ராஜ்யத்திற்கு 
னா அனகற 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை 


பிதாவாகிய தேவன்‌ இருப்புக்கோலால்‌ 
நொறுக்கிப்‌ போடுவார்‌. 
குயக்கலத்தைப்போல அவர்களை 
உடைத்துப்போடுவார்‌. யூததேசத்தின்மீது 
இந்தத்‌ தீர்க்கதரிசன வார்த்தை 
ஏற்கெனவே ஒரளவு 
நிறைவேறியிருக்கிறது. கிறிஸ்துவுக்கும்‌, 
அவருடைய சுவிசேஷத்திற்கும்‌ யூதர்கள்‌ 
விரோதமாய்‌ எழும்பி கலகம்‌ செய்தார்கள்‌. 
ரோமப்பேரரசார்‌. யூதர்களை 
அழித்துப்போட்டார்கள்‌. 


புறஜாதி மார்க்கத்தார்‌ மத்தியிலும்‌ 
இயேசுகிறிஸ்துவின்‌ ராஜ்யம்‌ 
ஸ்தாபிக்கப்படுகிறது. இயேசுகிறிஸ்துவை 
தங்கள்‌ இரட்சகராகவும்‌, ஆண்டவராகவும்‌ 
ஏற்றுக்கொள்கிறவர்கள்‌, தங்களுடைய 
பழைய பாவசுபாவங்களையும்‌ பழைய 
விக்கிரகாராதனைகளையும்‌ விட்டு விலகி, 
ஒன்றான மெய்த்தேவனாகிய 
இயேசுகிறிஸ்துவை ஆராதிக்கிறார்கள்‌. 
புறஜாதி  மார்க்கத்தாரின்‌ வல்லமை 
அழிந்துபோயிற்று.  இயேசுகிறிஸ்துவுக்கு 
விரோதமாக எழும்பி நின்ற 
புறஜாதியாரின்‌. சிந்தனைகளும்‌ 
கிரியைகளும்‌ அழிந்துபோயிற்று, காலம்‌ 
நிறைவேறும்போது, சத்துருக்களின்‌ எல்லா 
அதிகாரங்களும்‌ ஒடுக்கப்படும்‌. 


அதன்பின்பு முடிவு உண்டாகும்‌ 
அப்பொழுது அவர்‌ சகல 
துரைத்தனத்தையும்‌ சகல அதிகாரத்தையும்‌ 
வல்லமையையும்‌ பரிகரித்து, தேவனும்‌ 


பிதாவுணயிருக்கிறவ ராஜ்யத்தை 
யோனி ரி ப்‌ 


“உம்முடைய வலது 
பாரிசத்திலிருக்கிற ஆண்டவர்‌, தமது 
கோபத்தின்‌ நாளிலே ராஜாக்களை 
வெட்டுவார்‌. அவர்‌ ஜாதிகளுக்குள்‌ 
நியாயந்தீர்ப்பார்‌; எல்லா இடங்களையும்‌ 
பிரேதங்களால்‌ நிரப்புவார்‌; 
விஸ்தாரமான தேசங்களின்மேல்‌ 
தலைவர்களாயிருக்கிறவர்களை 
நொறுக்கிப்போடுவார்‌” (சங்‌ 110:5,67. 





ழ்‌ ELHETHEN 
WEFT 


நாம்‌ இந்த வசனங்களைத்‌ 
தியானிக்கும்போதும்‌, இந்த சங்கீதத்தை 
தேவனுடைய சமுகத்தில்‌ பயபக்தியாய்‌ 
பாடும்போதும்‌, கர்த்தருடைய த்தில்‌ 
வந்து 

தேவனுடைய ஒரே பேறான குமாரனாகிய 
இயேசுகிறிஸ்துவை மகிமைப்படுத்த 
வேண்டும்‌. கிறிஸ்துவானவர்‌ தேவனுடைய 
நித்திய குமாரன்‌ என்பதையும்‌, அவரே 
நம்முடைய கர்த்தரும்‌ ராஜாவுமானவர்‌ 
என்பதையும்‌ அங்கீரித்து அவரைத்‌ 
துதிக்கவேண்டும்‌. கிறிஸ்துவானவரே 
நம்முடைய ஜீலியத்திற்கு 
எஜமானனாயிருக்கிறார்‌. தம்முடைய 
சித்தத்தின்‌ பிரகாரமாக நம்மை ஆளுகை 
செய்கிற அதிகாரம்‌ கிறிஸ்துவுக்கு உண்டு. 


தேவனுடைய வாக்குத்தத்தங்களை 
நாம்‌ தியானித்து நம்முடைய இருதயத்தில்‌. 
சமாதானத்தையும்‌ ஆறுதலையும்‌ 
பெற்றுக்கொள்ள வேண்டும்‌. 
இயேசுகிறிஸ்துவின்‌ ராஜ்யம்‌ இந்தப்‌. 
பூமியின்‌ எல்லா இடங்களிலும்‌ 
ஸ்தாபிக்கப்படும்‌. கிறிஸ்துவின்‌ ராஜ்யம்‌ 
விஸ்தரிக்கப்படும்‌. கிறிஸ்துவுக்கும்‌ 
அவருடைய ராஜ்யத்திற்கும்‌ விரோதமாக 
எத்தனை எதிர்ப்புக்கள்‌ வந்தாலும்‌. 
கிறிஸ்துவானவர்‌ எல்லா 
எதிர்ப்புக்களையும்‌ ஜெயித்து, தம்முடைய 
ராஜ்யத்தை ஜெயத்தோடு ஸ்தாபிப்பார்‌. 


எதிர்ப்பும்‌ அழைப்பும்‌ 
சங்‌ 2 : 10-12 


சங்‌ 210. இப்போதும்‌ ராஜாக்களே, 
உணர்வடையுங்கள்‌,. பூமியின்‌ 
தியாயாதியதிகனே, 
எச்சரிக்கையாயிருங்கள்‌. 


சங்‌ 2:11. 
சேவியுங்கள்‌, 
களிகூருங்கள்‌.. 


பயத்துடனே கர்த்தரைச்‌. 
'நடுக்கத்துடனே 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ODNENIS 


PUBLISHERS 


அவரை முத்தஞ்செய்யுங்கள்‌; 
கொகாக்காகத்திலே அவருடைய 
கோபம்‌ பநற்றியெரியும்‌ அவரை 
அண்டிக்கொள்ளுகிற யாவரும்‌ 
பாக்கியவான்கள்‌. 


ராஜாக்களே, 
'நியாயாதிபதிகளே 


இப்போதும்‌ 
உணர்வடையுங்கள்‌, 
தியாயாதியதிகனே, 
எச்சரிக்கையாயிருங்கன்‌ (சங்‌ 2:10). 


இயேசுகிறிஸ்துவின்‌ 
ராஜ்யத்தைப்பற்றி சுவிசேஷத்தில்‌ 
விவரிக்கப்பட்டிருக்கிறது. பூமியின்‌ 
ராஜூக்களுக்கும்‌ நியாயாதிபதிகளுக்கும்‌ 
ராஜ்யத்தைக்குறித்து 
'சனைகள்‌ 
கிறிஸ்துவின்‌ 


ராஜாக்கனே, 
பூமியின்‌ 


ப ஸ்‌ ப்பட்டிருக்கிறது 
ராஜ்யத்தைக்குறித்து 
கேள்விப்படுகிறவர்கள்‌. உணர்வடைய 
வேண்டும்‌. கிறிஸ்துவுக்கும்‌ அவருடைய 
ஆளுகைக்கும்‌ கீழ்ப்படியவேண்டும்‌. 
கிறிஸ்துவின்‌ ராஜ்யத்திற்கு எதிர்த்து 

வீணான காரியம்‌ 
ஆ பூமியின்‌ ராஜாக்கள்‌ 
ஞானமாய்ச்‌ சிந்தித்து, உணர்வடைந்து, 
கிறிஸ்துவின்‌ ஆளுகைக்குக்‌ கீழ்ப்படிய 
வேண்டும்‌. பூமியின்‌ நியாயாதிபதிகளும்‌ 
கிறிஸ்துவின்‌ ஆளுகைக்கு எதிர்த்து 
நிற்காதபடி எச்சரிக்கையாயிருக்க 
வேண்டும்‌. பயபக்தியோடு கிறிஸ்துவுக்கும்‌ 
அவருடைய சடன்‌ கீழ்ப்படிந்து 
ஜீவிக்கவேண்‌। 





ழ்‌ நள 
யாய 


தமக்கு விரோதமாக எழும்புதிற 
ராஜாக்களையும்‌  நியாயாதிபதிகளையும்‌ 
சங்காரம்பண்ணுகிற வல்லமையும்‌ 
அதிகாரமும்‌ கிறிஸ்துவுக்கு உண்டு. 
ஆனாலும்‌ மனுஷருடைய அழிவில்‌ 
இயேசுகிறிஸ்து ஒருபோதும்‌ 
பிரியப்படுகிறவால்ல, ராஜாக்களும்‌ 
நியாயாதிபதிகளும்‌ தமக்குக்‌ கீழ்ப்படிந்து, 
களிகூரவேண்டும்‌ என்றே இயேசுகிறிஸ்து 
விரும்புகிறார்‌. ராஜாக்களுக்கும்‌ 
நியாயாதிபதிகளுக்கும்‌ 
சொல்லப்பட்டிருக்கிற ஆலோசனைகளும்‌ 
எச்சரிப்புக்களும்‌ எல்லா ஜனங்களுக்கும்‌ 
பொதுவானது 


பயத்துடனும்‌, நடுக்கத்துடனும்‌ 


பயத்துடனே கர்த்தரைச்‌ 
சேவியுங்கன்‌, நடுக்கத்துடனே. 
கவிகூருங்கன்‌ (சங்‌ 2:11). 


கர்த்தருடைய சமுகத்திற்கு முன்பாக 
பயபக்தியுடன்‌ வந்து 
அவரை பயபக்தியோடு 
சேவிக்கவேண்டும்‌. கர்த்தரை 
பயபக்தியோடு ஆராதிக்கவேண்டும்‌ 
என்பதுதான்‌ ஆராதனையின்‌ நியதி. நாம்‌ 
கர்த்தருடைய சமுகத்தில்‌ களிகூரலாம்‌. 

னாலும்‌ நாம்‌ களிகூரும்போது, 
நம்மிடத்தில்‌ நடுக்கமும்‌ இருக்கவேண்டும்‌. 
நடுக்கத்துடனே களிகூருவதுதான்‌ 
மெய்யான ஆராதனை. இந்த நடுக்கம்‌ 
மாம்சப்பிரகாரமான நடுக்கமல்ல. இது 

ஆனிக்கரிய நடுக்கம்‌. இது பயபக்தியான 


கம்‌. 


நாம்‌ 
நிற்கவேண்டும்‌. 


அப்போஸ்தலர்‌ பவுல்‌ நம்முடைய 
இரட்சிப்பைப்பற்றி சொல்லும்போது. அதிக 
பயத்தோடும்‌ நடுக்கத்தோடும்‌ நம்முடைய 
இரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படவேண்டும்‌ 
என்று சொல்லுகிறார்‌. “ஆதலால்‌, 
எனக்குப்‌ பிரியமானவர்களே, நீங்கள்‌ 
எப்பொழுதும்‌ கீழ்ப்படிகிறபடியே, ர 
வம்‌ ற்‌ 


நான்‌ 
முது 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம்மா 


PUBLISHERS 


மாத்திரமல்ல நான்‌ தூரமாயிருக்கிற 
இப்பொழுதும்‌. அதிக பயத்தோடும்‌ 
நடுக்கத்தோடும்‌ உங்கள்‌ இரட்சிப்பு 


நிறைவேறப்‌. பிரயாசப்படுங்கள்‌” 
(idk 212). 


முத்தஞ்செய்யுங்கள்‌ 


குமாரன்‌ கோபங்கொன்னமாலும்‌, 
நீங்கள்‌ வழியிலே அழியாமலும்‌ 
இருக்கும்படிக்க, அவரை முத்தஞ்‌ 
செய்யுங்கள்‌; கொஞ்சக்காலத்திலே 
அவருடைய கோபம்‌ பற்றியெரியும்‌; 
அவரை அண்டிக்கொள்ளுகிற யாவரும்‌ 
பாக்கியவான்கள்‌ (சங்‌ 2:12). 


இயேசுகிறிஸ்துவை 
அவருக்குக்‌ 


கர்த்தராகிய 
நாம்‌ வரவேற்று, 
கீழ்ப்படியவேண்டும்‌. கர்த்தருக்குக்‌ 
கீழ்ப்பிவது ஒவ்வொரு விசுவாசிக்கும்‌ 
நியமிக்கப்பட்டிருக்கிற கட்டளை. நாம்‌. 
குமாரனை முத்தம்‌ செய்யவேண்டும்‌ என்று 
சங்கீதக்காரர்‌ சொல்லுகிறார்‌. 
கிறிஸ்துவானவரே தேவனுடைய ஒரே 
பேறான குமாரன்‌. பிதாவானவர்‌ 
இயேசுகிறிஸ்துவை நோக்கி, “நீர்‌ 
என்னுடைய குமாரன்‌, இன்று நான்‌ 
உம்மை ஐநிப்பித்தேன்‌' என்று 
சொல்லியிருக்கிறார்‌. பிதாவானவர்‌ 
இயேசுகிறிஸ்துவைத்‌ தம்முடைய 
குமாரனாக அறிவித்திருக்கிறார்‌. 


கிறிஸ்துவானவர்‌ தேவனுடைய 
நித்திய குமாரனாகமிருக்கிறார்‌. நித்திய 
காலத்தில்‌ குமாரன்‌ ஜநிப்பிக்கப்பட்டவர்‌. 
நாம்‌ இயேசுகிறிஸ்துவை 
ஆராதிக்கும்போது, அவரை தேவனுடைய 
நித்திய குமாரனாக அங்கீகரித்து, 
அவரை பயபக்தியோடு, 
டம்‌ “அவரை முத்தம்‌ 
செய்யுங்கள்‌” என்று நாம்‌. 
ஆராதிக்கவேண்டிய விதத்தைப்பற்றி 


இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஒரு 
அடையாள வாக்கியம்‌. 





ழ்‌ ளான 
யாய 


நாம்‌ முத்தத்தோடு 
கர்த்தரை ஆராதிக்கவேண்டும்‌. 
யூதாஸ்காரியோத்து இபேசுகிறிஸ்துவைக்‌ 
காட்டிக்கொடுப்பதற்காக முத்தம்‌ 
செய்தான்‌. நம்முடைய முத்தம்‌ வஞ்சிக்கிற 
முத்தமாகவோ, ஏமாற்றுகிற முத்தமாகவோ, 
காட்டிக்கொடுக்கிற முத்தனாகவோ 
இருக்கக்கூடாது. நம்முடைய முத்தம்‌ 
பரிசுத்த முத்தமாகவும்‌, விசுவாசிக்கிற 
முத்தமாகவும்‌, மெய்யாய்‌ ஆராதிக்கிற 
முத்தமாகவும்‌ இருக்கவேண்டும்‌ 
நம்முடைய 1 
க மக்கவேஸ்வ்தல்‌ அன்‌ 


நாம்‌ 
இயேசுகிறிஸ்துவை 
அவரோடு 


பரிசுத்த 


குமாரனாகிய 
முத்தம்செய்யும்போது, 
சிநேகத்தின்‌ 
உடன்படிக்கைக்குள்‌ பிரவேசிக்கிறோம்‌ 
இயேசுகிறிஸ்துவை நாம்‌ முத்தம்செய்யும்‌ 
போது அவர்‌ நமக்கு நேசமானவராகவும்‌ 
விலையேறப்பெற்றவராகவும்‌ இருக்கிறார்‌. 
எல்லாவற்றிற்கும்‌ மேலாக நாம்‌ 
இயேசுகிறிஸ்துவின்மீது அன்புகூர 
வேண்டும்‌. நம்முடைய அன்பு மாய்மாலம்‌ 
இல்லாததாக, கள்ளம்‌ கபடமில்லாததாக. 
பரிசுத்தமான  அன்பாயிருக்கவேண்டும்‌ 
இயேசுகிறிஸ்துவை நாம்‌ அதிகமாய்‌ 
நேசிக்கவேண்டும்‌. அவரிடத்தில்‌ 
உண்மையாய்‌ அன்புகூரவேண்டும்‌ 
பாவியாகிய ஸ்திரீ 
இயேசுகிறிஸ்துவினுடைய பாதங்களை, 
தன்‌ கண்ணீரினால்‌ நனைந்து, தன்‌ 
தலைமயிரினால்‌ துடைத்து. அவருடைய 
பாதங்களை முத்தம்செய்து, பரிமள 
தைலத்தைப்‌ பூசினாள்‌ (லூக்‌ 7:39). 
இயேசுகிறிஸ்து இந்தச்‌ சம்பவத்தைப்பற்றிச்‌ 
சொல்லும்போது, “எவனுக்கு அதிகம்‌ 
மன்னிக்கப்படுகிறதோ அவன்‌ அதிகமாய்‌ 
அன்புகூருவான்‌” என்று சொல்லுகிறார்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ODNENIS 


PUBLISHERS 


இயேசுகிறிஸ்துவை நாம்‌ முத்தம்‌ 
செய்யும்போது, அவர்‌ நம்மை அதிகமாய்‌ 
மன்னித்திருப்பதை நினைவுகூரவேண்டும்‌. 
நம்முடைய முத்தத்தில்‌ கண்ணியமும்‌, 
நேர்மையும்‌ கீழ்ப்படிதலும்‌ 
இருக்கவேண்டும்‌. இயேசுகிறிஸ்துவை 
நாம்‌ முத்தம்‌ செய்யும்போது அவருடைய 
ஆளுகைக்கு நாம்‌ கீழ்ப்படிந்து, 

டய ்‌ ம்பி 
ஏற்றுக்கொள்ளவேண்டும்‌..... ன்‌ 


இயேசுகிறிஸ்துவை 
ஏற்றுக்கொள்ளாதவர்கள்பீதும்‌, 

அவருக்குக்‌ கீழ்ப்படியாதவர்கள்மீதும்‌ 
தேவனுடைய கோபம்‌ பற்றியெரியும்‌, 
இயேசுகிறிஸ்துவை முத்தம்‌ 
செய்யவில்லையென்றால்‌ நமக்கு அழிவு 
நிச்சயம்‌ வரும்‌. இயேசுகிறிஸ்துவை 
அண்டிக்கொள்கிற யாவரும்‌ 
பாக்கியவான்கள்‌. அவருக்கு விரோதமாக 
எதிர்த்து நிற்கிறவர்கள்‌ அனைவரும்‌, 
தேவனுடைய பற்றியெரிகிற 
கோபத்தினால்‌ அழிந்துபோவார்கள்‌. 
ஆகையினால்‌, குமாரனாகிய 
இபேசுகிறிஸ்து நம்மேல்‌ 
கோபங்கொள்ளாயலும்‌, நாம்‌ வழியிலும்‌ 


யாமலும்‌ இருக்கும்படக்கு, அவரை 
முத்தம்‌ செய்யவேண்டுப 


நாம்‌ 
கீழ்ப்படியும்போது 
சந்தோஷமும்‌, 
உண்டாயிருக்கும்‌. 
பாக்கியவான்‌களாயிருப்போம்‌. 
அண்டிக்கொள்கிறவர்கள்‌, 
கோபாக்கினை 
அவருடைய கோபத்திற்குப்‌ 
பயப்படாமலிருப்பார்கள்‌. கிறிஸ்துவை 
அண்டிக்கொள்கிறவர்களுக்கு, அவரே 
பாதுகாப்பாகவும்‌. அடைக்கலமாகவும்‌ 


இருக்கிறார்‌. 


இயேசுகிறிஸ்துவுக்குக்‌ 


தெய்வீக 
சமாதானமும்‌ 


நாம்‌ 
தேவனை 
தேவனுடைய 
நாளின்போது, 


நமக்கு. 





ழ்‌ (1 சங்கீதம்‌ - விரிவுரை im 
PSALMS - COMMENTARY 


தேவனுடைய கோபம்‌ 
பற்றியெரியும்போது. அவருக்குக்‌ 
கீழ்ப்படியாதவர்களுடைய இருதயம்‌ 
நடுங்கும்‌. அவர்கள்‌ பயத்தினால்‌ 
கலங்குவார்கள்‌. கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து 
தங்களுடைய 
தலைகளை உயர்த்தி, சந்தோஷமாய்‌ 
கர்த்தரைத்‌ துதித்து ஆர்ப்பரிப்பார்கள்‌. 


நாம்‌ இந்த சங்கீத வசனங்களை 
பயபக்தியாய்ப்‌ பாடும்போது, தேவனுடைய 
அன்பையும்‌. அவருடைய கோபத்தையும்‌ 


ஜீவிக்கிறவர்களோ, 


நம்பிக்கையை நாம்‌ கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்துவின்மீது மாத்திரமே 
பூரணமாய்‌ வைத்திருக்கவேண்டும்‌. 
இயேசுகிறிஸ்துவைப்பற்றியும்‌, அவருடைய 
தெய்வீக ஆளுகையைய்பற்றியும்‌ நாம்‌ 
தியானிக்கும்போது, நம்முடைய 
இருதயத்தில்‌ சந்தோஷமும்‌ சமாதானமும்‌ 
நிரம்பும்‌ இயேசுகிறிஸ்துவின்‌ தெய்வீக 
ஆளுகையை நாம்‌ தியானித்து நம்மை 
நாமே உற்சாகப்படுத்திக்கொள்ளலாம்‌. 
தேவனுடைய சத்தியத்தினால்‌ 
கர்த்தருடைய பிள்ளைகள்‌ 
க்ப்‌ 


ாள்ளலாம்‌. 


நம்முடைய 





ழ்‌ நள 
யாய 


இரண்டாம்‌ சங்கீதத்தில்‌ தாவீதின்‌ 
ராஜ்யம்‌ மேசியாவின்‌ ராஜ்யத்திற்கு 
அடையாளமாகச்‌ சொல்ஃப்பட்டிருக்கிறது. 
மூன்றாம்‌ சங்கீதத்தில்‌ தாவீது பாடுகளை 
அனுபவிக்கிற ஒரு மனுஷனாக 
இருக்கிறார்‌. இரட்சிக்கப்பட்டவர்களுக்கு 
தேவனுடைய தெய்வீக பாதுகாப்பு உண்டு. 
கர்த்தர்‌ தம்முடைய பிள்ளைகளுக்கு 
தெய்வீக சமாதானத்தையும்‌, 
பரிசுத்தமான பாதுகாப்பையும்‌ 
கட்டளையிடுகிறார்‌. 


தாவீது 
அப்சலோழுக்குப்‌ பயந்து 
ஓடிப்போகிறார்‌. தன்னுடைய 
அரண்மனையை விட்டும்‌ தன்னுடைய 
ராஜ்யத்தின்‌ தலைநகரமாகிய எருசலேமை 
விட்டும்‌ தப்பி  ஓடிப்போய்விடுகிறார்‌ 
தாவீதின்‌ குமாரனாகிய அப்சலோம்‌, தன்‌ 
தகப்பனுக்கு விரோதமாக 
'கலகம்பண்ணுகிறான்‌. இதனால்‌ தாவீது 
பரிசுத்த நகரத்தைவிட்டு தப்பி 
ஓடிப்போகவேண்டியதாயிற்று 


இந்த சங்கீதத்தில்‌. தாவீது 
தன்னுடைய  சத்துருக்களைக்‌ குறித்து 
கர்த்தரிடத்தில்‌ முறையிடுகிறார்‌ 
(சங்‌ 312). கர்த்தருடைய 
சமுகத்தில்‌ தன்னைத்‌ 
தேற்றிக்கொள்கிறார்‌. கர்த்தர்‌ தன்னுடைய 
கேடகழும்‌, மகிமையுமாக இருப்பதாகச்‌ 
சொல்லுகிறார்‌ (சங்‌ 3:3). கர்த்தர்‌ தனக்கு 
இதுவரையிலும்‌ செய்த நன்மைகளையும்‌, 
கிருபைகளையும்‌ தாவீது 
நினைவுகூருகிறார்‌. கர்த்தர்‌ தனக்கு 
நன்மை செய்திருப்பதையும்‌, தன்னுடைய 
ஜெபத்திற்கு பதில்‌ கொடுத்திருப்பதையும்‌ 
தாவீது நினைவுகூருகிறார்‌ (சங்‌ 3:45). 


குமாரன்‌ 
தப்பி 


தன்‌ 


தாவீது 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


வீரிவுரை மாமா 


PUBLISHERS 


துக்கமும்‌ பயமும்‌ 
இவற்றிலிருந்து 


தாவீதுக்கு 
இருந்தாலும்‌ கர்த்தர்‌ ல 
தாவீதிற்கு ஜெயத்தைக்‌ கொடுக்கிறார்‌ 
(சங்‌ 33) தாவீதின்‌ 
சத்துருக்களிடமிருந்து கர்த்தர்‌ அவருக்கு 
ஜெயத்தைக்‌ கொடுக்கிறார்‌ (சங்‌ 327) 
தாவீது கர்த்தருக்கு துதி, கனம்‌, 
மகிமையை செலுத்துகிறார்‌. தேவனுடைய 
தெய்வீக ஆசீர்வாதத்திற்காக அவரைத்‌ 
ததிக்ிறார்‌ கர்த்தருடைய ஜனங்களுக்கு 
தேவனுடைய ஆசீர்வாதமும்‌, இரட்சிப்பும்‌ 


சயம்‌ உண்டு (சங்‌ 3:8 


தாவீது 
சங்‌ 8 : 1-3 


சங்‌ 84. கர்த்தாவே, என்‌ சத்துருக்கன்‌ 
எவ்வனவாய்ப்‌ பெருகியிருக்கிறார்கள்‌! 
எனக்கு விரோதமாய்‌ எழும்புகிறவர்கள்‌. 
அநேகம்‌. 


சங்‌ 32. தேவனிடத்தில்‌ அவனுக்கு 
இரட்சிப்பு இல்லையென்‌, 
ஆத்துமாவைக்‌ 

சொல்தூகிறவர்கள்‌. 
அநேகராயிருக்கிறார்கள்‌. (சேலா) 


சங்‌ 823. ஆனாலும்‌ கர்த்தாவே, நீர்‌ எண்‌ 
கமும்‌, என்‌ மகிமையும்‌, என்‌ 
தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிறீர்‌. 


சத்துருக்கள்‌ 
கர்த்தாவே, என்‌ சத்துருக்கன்‌ 
எவ்வனவாய்ப்‌ பெருகியிருக்கிறார்கன்‌! 


எனக்கு விரோதமாய்‌ எழும்புகிறவர்கள்‌. 
அநேகர்‌ (சங்‌ 3:1). 





ழ்‌ நயனா 
ஈயா 


இந்த சங்கீதத்திற்கு, “தாவீது தன்‌ 
குமாரன்‌ அப்சலோமுக்கு தப்பி 
ஓடிப்போகையில்‌ பாடின சங்கீதம்‌: என்று 
தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த 
தலைப்பே இந்த சங்கீதத்திற்கு 
நுழைவாசலைப்போல இருக்கிறது. இந்த 
தலைப்பை வாசிக்கும்போது. தாவீது 
எப்படிப்பட்ட சூழ்நிலையில்‌, இந்த 
சங்கீதத்தைப்‌ பாடினார்‌ என்பது நமக்குத்‌ 
தெரியவருகிறது. 
இயற்றியவர்கள்‌, எந்த 
சங்கீதத்தை இயற்றினார்கள்‌ என்பதைத்‌ 
தெரிந்துகொண்டால்‌, அந்த சங்கீதத்தை 
வியாக்கியானம்‌ பண்ணுவதற்கு 
எளிதாகயிருக்கும்‌. சங்கீதத்தில்‌ 
சொல்லப்பட்டிருக்கிற கருத்துக்களைப்‌ 
புரிந்துகொள்வதற்கும்‌ உதவியாயிருக்கும்‌. 


தாவீது மிகப்பெரிய 
நெருக்கத்திலிருக்கிறார்‌. அவருடைய 
இருதயத்தில்‌ அதிக பாரமும்‌, அதிக 
துக்கமும்‌ உண்டாயிற்று. தன்னுடைய 
குமாரன்‌  இப்சலோழுக்குத்‌ தப்பி 
ஒலிவமலைக்கு ஒடிப்போகிறார்‌. 
மனங்கசந்து றார்‌. தன்னுடைய 
தலையை மூடிக்கொண்டு சத்தமிட்டு 
அழுகிறார்‌ ஒலிவமலையின்மீது 
பாதரட்சைகளில்லாமல்‌, ... வெறுங்காலால்‌ 
நடந்துபோகிறார்‌. இப்படிப்பட்ட துக்கமான 
சூழ்நிலையில்‌, தாவீது இந்த ஆறுதலான 
சங்கீதத்தை இயற்றியிருக்கிறார்‌. 


தாவீது அழுதுகொண்டே 
கர்த்தருடைய சமுகத்தில்‌ ஜெபிக்கிறார்‌. 
அழுதுகொண்டே இந்த  சங்கீதத்தைப்‌ 
பாடுக்கிறார்‌. அழுதுகொண்டே கர்த்தரை 
விசுவாசிக்கிறார்‌ கீழ்ப்படியாத 
பிள்ளைகளினால்‌ பெற்றோருக்குத்‌ 
துக்கமுண்டாகும்‌. தாவீதிற்கு 
இப்படிப்பட்ட துக்கமே உண்டாயிற்று. 
தாவீதின்‌ இருதயத்தில்‌ துக்கமும்‌ 
வருத்தமும்‌ நிரம்பியிருந்தாலும்‌, அவர்‌ 
கர்த்தருக்குள்‌ த 
எப்படிப்பட்ட துக்கமும்‌, 
கர்த்தருக்குள்‌ காரியை 
தடைபண்ணவில்லை. கர்த்தரைத்‌ துதித்து 
பரிசுத்தமான பாடல்களைப்‌ பாடுவதற்கு. 

அவருடைய கண்ணீர்களும்‌, கவலைகளும்‌ 
அவருக்குத்‌ தடையாயில்லை. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை 


QOODNENS 
PUBLISHERS 


சத்‌, 
சதிஆலோசனை செய்கிறார்கள்‌. தாவீதின்‌ 


பகைஞர்கள்‌ அவரை அழித்துப்போட 
டய 


பிரச்சனைகளும்‌, ஜீவனுக்கு ஆபத்தும்‌ 
ஏற்பட்டிருந்தாலும்‌, தாவீது கர்த்தருடைய 
கிருபையை நம்புகிறார்‌. அவருடைய 
பாதுகாப்பையும்‌ பராமரிப்பையும்‌ நம்புகிறார்‌. 
தன்னைச்‌  சுற்றியிருக்கிற ஆபத்தான 
சூழ்நிலைகளை நோக்கிப்‌ பார்க்காமல்‌, 
னக்‌ வாயிருக்கிற கர்த்தரையே 
வபா. எவ 


நம்முடைய ஜீவியத்தில்‌ 
துன்பங்களும்‌ துயரங்களும்‌, பாடுகளும்‌ 
வேதனைகளும்‌, கண்ணீர்களும்‌ வரலாம்‌, 
இவையெல்லாம்‌ நம்மை கர்த்தரிடத்தில்‌ 
கிட்டிச்‌ சேருவதற்கு உதவிபரியவேண்டும்‌ 
எந்தச்‌ சூழ்நிலையில்‌ இவை, கர்த்தரை 
ATE 


தாவீது 
நன்மையையும்‌. 


எதிர்பார்க்கிறார்‌. 


சிலரிடமிருந்து 
ஆதரவையும்‌ 
ஆனால்‌ அவர்களோ 
தாவீதுக்கு நன்மை செய்வதற்குப்‌ 
பதிலாக தீமை செய்கிறார்கள்‌. 
தன்னுடைய குமாரன்‌ அப்சலோம்‌ தனக்கு 
ஆதரவாயிருப்பான்‌ என்று தாவீது 
எதிர்பார்த்தார்‌. ஆனால்‌ அப்சலோம்‌ 
தாவீதின்‌ பிராணனை வாங்க வகை 
ர்‌ தன்னுடைய 
நன்மைகளைச்‌ 
தாவீதுக்கு 


ஒரு 


செய்திருக்கிறார்‌. அவர்கள்‌ 
உதவியாயிருக்கவேண்டும்‌. ஆனால்‌ 
அவர்களோ அப்சலோமோடு 
சேர்ந்துகொண்டு தாவீதை அழிப்பதற்கு 
பின்தொடர்ந்து வருகிறார்கள்‌. 





ழ்‌ நள 
யாய 


தாவீது உரியாவை வஞ்சகமாகக்‌ 
கொன்று, அவனுடைய மனைவியைச்‌ 
சேர்த்துக்கொண்டார்‌. இது கர்த்தருடைய 
சமுகத்தில்‌ மிகப்பெரிய பாவம்‌. தான்‌ 
செய்த பாவத்திற்கு தாவீது இப்போது 
தண்டனை அனுபவிக்கிறார்‌. 
தாவீது செய்த பாவத்தினிமித்தம்‌, 
கர்த்தர்‌ அவருடைய வீட்டிலே, 
பொல்லாப்பை மேல்‌ 


வீதின்‌। 
எழும்பப்பண்ணிபிருக்கிறார்‌ (சோமு 1241) 


தாவீது கர்த்தருடைய சமுகத்திற்கு 
முன்பாக பாவம்‌ செய்திருந்தாலும்‌, அவர்‌ 
இன்னும்‌ தேவனுடைய வல்லமையையும்‌, 
நன்மையையும்‌ கிருபையையும்‌ நம்புகிறார்‌. 
கர்த்தர்‌ தன்னை கைவிடாமல்‌, தனக்கு 
உதவிபரிவார்‌ என்னும்‌ நம்பிக்கை 
தாவீதின்‌ இருதயத்தில்‌ நிரம்பியிருக்கிறது. 


கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம்‌, 
நம்முடைய பாவங்களினிமித்தம்‌ மனம்‌ 
வருந்தவேண்டும்‌. மனந்திருந்தவேண்டும்‌ 
நம்முடைய வருத்தம்‌ நம்மை கர்த்தருடைய 
சமுகத்திலிருந்து பிரித்துவிடக்கூடாது. 
பாவத்திற்கேற்ற துக்கம்‌ 
நம்மிடமிருந்தாலும்‌, நாம்‌ கர்த்தரிடத்தில்‌ 
நம்பிக்சையாயிருக்கவேண்டும்‌. நம்முடைய 
ஆத்துமாவில்‌ பாவத்தினிமித்தம்‌ துக்கம்‌ 
காணப்பட வேண்டும்‌. ஆயினும்‌ அந்த 
துக்கம்‌ கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
நாம்‌ 'சந்தோஷமாமிருப்பதற்கோ, 


தேவனிடத்தில்‌ நம்முடைய நம்பிக்கையை 
வைப்பதற்கோ தடையாகமிருக்கக்கூடாது. 
இப்போது ஒரு 
கோழையைப்போல தன்‌ குமாரன்‌ 
அப்சலோமுக்கு தப்பி ஓடிப்போகிறார்‌. 
தன்னுடைய ராஜரீக பட்டணத்தைவிட்டு 
தப்பித்து ஓடிப்போகிறார்‌. தன்னுடைய 
ராஜ்யத்திற்காக தாவீது தன்‌ குமாரன்‌ 
அப்சலோயோடு  யுத்தம்பண்ணாபலேயே 
ஓடிப்போகிறார்‌. யுத்தமும்‌ பண்ணாமல்‌, 
ஜீவனுக்குப்‌ பயந்து ஒரு கோழையைப்‌ 
போல தப்பித்து ஓடிப்போனாலும்‌. 


ம்‌. 
டட வனர வ்‌ 


தாவீது 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை CDNEYIS 


PUBLISHERS 


நிரம்பியிருக்கிறது. 
விசுவாசத்தினீமித்தமாய்‌ 
உண்மையான. 
நிரம்பியிருக்கிறது. 
தாவீது தன்னுடைய சூழ்நிலையை 
நோக்கிப்பார்க்கிறார்‌. எங்கு பார்த்தாலும்‌ 
அவருக்கு சத்துருக்கள்‌ இருக்கிறார்கள்‌. 
தாவீதின்‌ சத்துருக்கள்‌ எண்ணிக்கையில்‌ 
பெருகியிருக்கிறார்கள்‌. தாவீதைச்‌ 
சுற்றிலும்‌ சத்துருக்கள்‌ 
பாளயமிறங்கியிருக்கிறார்கள்‌. தாவீது 
சிங்காசனத்தில்‌ வீற்றிருந்து இஸ்ரவேல்‌ 
தேசத்தை ஆளுகை செய்தவர்‌ 
அவருடைய தேசத்து ஜனங்கள்‌ ராஜாமீது 
பிரியமாயிருந்தார்கள்‌. தாவீது 
அவர்களுக்கு நன்மையான 
காரியங்களைச்‌ செய்தார்‌. ஆனால்‌ 
இப்போது சூழ்நிலை மாறிப்போயிற்று, 


தாவீது இப்போது சிங்காசனத்தில்‌ 
வீற்றிருக்கவில்லை. அவருடைய 
ஜனங்களும்‌ அவரோடு  கூடயில்லை, 
தாவீது தன்‌ ராஜ்யத்தை இந்தி. பார்‌ 
தேசத்து ஜனங்கள்‌ க்கு 
விரோதமாக எழுபபியிருக்கிறாகள்‌ 
தாவீதைப்‌ பிடித்து அவரைக்‌ 
கொன்றுபோடுவதற்காக, அவரைப்‌ 
பின்தொடர்ந்து வருகிறார்கள்‌. 
இதுவரையிலும்‌ தாவீதுக்கு 
ஆதரவாயிருந்த ஜனங்கள்‌, இப்போது 
அவருக்கு சத்துருக்களாகயிருக்கிறார்கள்‌. 


ரோதமாய்‌. அநேகர்‌ 
சகர என்து ன்னர்‌ 


இந்த 
அவருக்குள்‌ 
தைரியமும்‌ 


தேவனிடத்தில்‌ 
இரட்சிப்பு இல்லை 
சொல்லுகிறார்கள்‌ 


தாவீதுக்கு 
என்றூ 


தேவனிடத்தில்‌ அவனுக்கு 
இரட்சிப்பு இல்லையென்று, 
என்‌ ஆத்துமாவைக்‌ 
குறித்துச்‌. சொல்லுகிறவர்கள்‌ 
அதேகராயிருக்கிறார்கன்‌. (சேலா) 
(சங்‌ 32). 





ழ்‌ [பப்ப 
யாய 


தாவீதைப்‌ பிடிப்பதற்கு 
பின்தொடர்ந்து வருகிறவர்கள்‌, அவருக்கு 
அவதூறான 
பேசுகிறார்கள்‌. 
தாவீதுக்கு இரட்சிப்பு 
இல்லை, க தாவீதுக்கு உதவி 
செய்யமாட்டார்‌” என்று தாவீதைப்பற்றி 
தூஷணமாய்ப்‌ பேசுகிறார்கள்‌. தாவீதுக்கு 
இப்போது துன்பமும்‌, வேதனைகளும்‌, 
பாடுகளும்‌ வந்திருக்கிறது. ஆகையினால்‌. 
தேவன்‌ தாவீதை கைளிட்டுவிட்டார்‌ 
என்றும்‌, தேவன்‌ தாவீதுக்கு உதவி 
செய்யமாட்டார்‌ என்றும்‌ ஏளனமாய்ச்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 


யோபுவுக்கு அநேக உபத்திரவங்கள்‌ 
உண்டாயிற்று, அவருடைய சிநேகிதர்கள்‌ 
யோபுவை தூஷித்தார்கள்‌. கர்த்தர்‌ 
யோபுவை  நீதியாய்த்‌ தண்டித்திருக்கிறார்‌ 
என்று அவர்மீது குற்றம்‌ சொன்னார்கள்‌. 
ஒருவருக்குத்‌ துன்பம்‌ வரும்போது, தேவன்‌ 
அவர்மீது கோபமாயிருக்கிறார்‌ என்றும்‌. 
தேவனுடைய தண்டனையே அவருடைய 
துன்பத்திற்கான காரணம்‌ என்றும்‌ 
ஜனங்கள்‌ சாதாரணமாகச்‌ 
சொல்லிவிடுவார்கள்‌. அப்படிப்பட்ப 
சூழ்நிலைதான்‌ இப்போது தாவீதுக்கும்‌ 
வந்திருக்கிறது. தாவீதின்‌ வேலைக்காரரும்‌, 
அவருடைய தேசத்து ஜனங்களும்‌ 
தாவீதை தூவிக்கிறார்கள்‌. 
தேவனிடத்தில்‌ தாவீதுக்கு இரட்சிப்பு 
இல்லையென்று சொல்லுகிறார்கள்‌. 
ாவீதுக்கு உதவி செய்‌ ப்‌ பதிலாக 
நவர எலைட்‌ வழ ப 


தேவன்‌ தாவீதை கைவிட்டுவிட்டார்‌ 
என்றும்‌. இனிமேல்‌ தேவன்‌ தாவீதுக்கு 
உதவி செய்யமாட்டார்‌ என்றும்‌ ல 
அவர்கள்‌ தாவீதை 
குற்றவாளியைப்போல பார்க்கிறார்கள்‌. ட்‌ 
துன்மார்க்கனைப்போலவும்‌. 
மாயக்காரனைப்போலவும்‌ 
தாவீதைப்‌ பார்க்கிறார்கள்‌ த்‌ 
தூவிக்கிறார்கள்‌. தாவீது தேவனிடத்தில்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை 


QOODNENS 
PUBLISHERS 


வைத்திருக்கிறார்‌. 

பேச்சு தாவீதின்‌ 

அசைப்பதுபோலிருக்கிறது. 

உதவிபெற்றுக்கொள்ள 

வேண்டுமென்று தாவீது எதிர்பார்க்கிறார்‌. 

ஆனால்‌. ஜனங்களோ, தாவீதுக்கு 

தேவனிடத்திலிருந்து உதவி கிடைக்காது 
என்று, பல்ப்‌ சொல்லுகிறார்கள்‌. 


தேவனிடத்திலிருந்து 
கிடைக்கவில்லையென்றால்‌, 
அவரால்‌ ஒன்றும்‌ செய்யமுடியாது. 
தாவீதின்‌ சத்துருக்கள்‌, அவருக்கு 
தேவனிடத்தில்‌ இரட்சிப்பு இல்லையென்று. 
அவருடைய  ஆத்துமாவைக்‌ குறித்து 
சொல்லுகிறார்கள்‌. தன்னுடைய 
சத்துருக்கள்‌ தனக்கு விரோதமாய்ப்‌ 
பேசினாலும்‌. தாவீது கர்த்தரிடத்தில்‌ 
தன்‌ இரட்சிப்பைக்‌ குறித்து 
விசுவாசமாயிருக்கிறார்‌. தாவீது கர்த்தரை 
வக்‌ றார்‌. தாவீது கரத்தை 


தாவீதுக்கு 
உதவி 


சத்துருக்கள்‌ தாவீதின்‌ ஆத்துமாவை 
நோக்கி, “பட்சியைப்போல உன்‌ மலைக்குப்‌ 
பறந்துபோ” ங்‌ 114) என்று 
சொல்லுகிறார்கள்‌. "உன்‌ தேவன்‌ எங்கே” 
என்று தாவீதின்‌ சத்துருக்கள்‌ 
நாள்தோறும்‌ அவரோடே சொல்லி, அவரை 
நிந்திக்கிறார்கள்‌. அவர்களுடைய 
வார்த்தை தாவீதின்‌ எலும்புகளை 


உருவக்குத்துகிறதுபோல இருக்கிறது 
(சங்‌ 42:10). 


தன்னுடைய சத்துருக்கள்‌ தனக்கு 
விரோதமாகப்‌ பேசுகிற வார்த்தைகளை, 
தாவீது கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
ஒப்புவிக்கிறார்‌. தேவனிடத்திலிருந்து 
தாவீதுக்கு உதவி வராது என்று 
சொல்லுகிறார்கள்‌. தாவீதுக்கு 
தேவனிடத்திலிருந்து உதவி 
வரவில்லையென்றால்‌, அவரால்‌ ஒன்றும்‌ 


செய்ய முடியாது அவர்‌ 
செயலிழந்தவராகயிருப்பார்‌ 





ழ்‌ நள 
யாய 


சத்துருக்கள்‌ தாவீதின்‌ 
ஆத்துமாவைக்‌ குறித்து, “தேவனிடத்தில்‌ 
தாவீதுக்கு இரட்சிப்பு இல்லை' என்று 
சொல்லுகிறார்கள்‌. ஆனால்‌ கர்த்தரோ 
உன்னுடைய 
சொல்லுகிறார்‌ 
தாளீது தன்னுடைய 
சூழ்நிலையை கர்த்தரிடத்தில்‌ 
தெரியப்படுத்துகிறார்‌. “நானே உன்னுடைய 
இரட்சிப்பு என்று கர்த்தர்‌ சொன்ன 
வார்த்தை தாவீதுக்கு 
றுதலாகயிருக்கிறது. ஏற்றவேளையிலே 
கர்த்தர்‌ தன்னுடைய சத்துருக்களை 
பேசவிடாமல்‌ அமைதிப்படுத்துவார்‌ என்‌! 
அ அத்தர்‌ கலக்கின ட 
தனக்கு விரோதமாக தீங்கு 
சொல்லுகிறவர்கள்‌ 
அநேகராயிருக்கிறார்கள்‌ என்று தாவீது 
கர்த்தரிடத்தில்‌ 
தேவனிடத்தில்‌ 
விண்ணப்பங்களை 
சேலா” என்னும்‌ வார்த்தையைச்‌ 
சொல்லுகிறார்‌. சேலா என்னும்‌ வார்த்தை 
ஒரு சங்கீத குறியீடு என்று 
வேதபண்டிதர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. 
தாவீதின்‌ காலத்தில்‌ சங்கீதங்களை 
உரைநடைகளைப்போல வாசிக்க 
மாட்டார்கள்‌. சங்கீதத்களை அதற்குரிய 
ராகத்தோடு பாடுவார்கள்‌. “சேலா” என்று 
சொல்லப்பட்டிருக்கிற 


சங்கீதத்தைப்‌ பாடுகிறவர்கள்‌, தாவீதின்‌ 
வார்த்தைகளை தங்களுக்கு 
கடவர்‌ ட்டி அட அ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை 


QOODNENS 
PUBLISHERS 


கேடகம்‌ 


ஆனாலும்‌ கர்த்தாவே, நீர்‌ என்‌: 
கேடகமும்‌, என்‌ மகிமையும்‌, என்‌ 
தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கி நீர்‌: 
(சங்‌ 3:3). 

தாவீதின்‌ சத்துருக்கள்‌ அவருக்கு 
விரோதமாகப்‌ பேசுகிறார்கள்‌. ஆனால்‌ 
தாவீதோ கர்த்தரையே நம்பியிருக்கிறார்‌. 
“தேவனிடத்தில்‌ தாவீதுக்கு உதவி 
இல்லை” என்று, சத்துருக்கள்‌ 
சொல்லுகிறார்கள்‌. தாவீதோ, 
முழுநிச்சயத்தோடு, “கர்த்தர்‌ என்னுடைய 
கேடகமாயிருக்கிறார்‌” என்று 
சொல்லுகிறார்‌. தாவிதைச்‌ சுற்றிலும்‌ 
சத்துருக்கள்‌ சூழ்ந்திருக்கிறார்கள்‌. கர்த்தர்‌ 
தாவீதை எல்லா திசைகளிலுமிருந்தும்‌ 
பாதுகாத்துக்கொள்கிறார்‌. கர்த்தரே 
தாவீதைப்‌ பாதுகாக்கிற 
கேடகமாகயிருக்கிறார்‌. 


தாவீது இப்போது தன்‌ குமாரன்‌ 
அப்சலோமுக்கு தப்பி ஒடிப்போகிறார்‌. 
இந்தச்‌ சூழ்நிலையிலும்‌ கர்த்தர்‌ 
தன்னுடைய மகிமையும்‌, தன்‌ தலையை 
உயர்த்துகிறவருமாயிருக்கிறார்‌ என்று 
விசுவாசத்தோடு சொல்லுகிறார்‌. 
கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு 
துன்பமும்‌, பாடுகளும்‌ வேதனைகளும்‌ 
வரும்‌. இப்படிப்பட்ட சமயங்களில்‌ நாம்‌ 
நம்முடைய சூழ்நிலைகளை நோக்கிப்‌ 
பார்த்தால்‌, சோர்ந்துபோய்விடுவோம்‌. 
நமக்கு வேதனையைக்‌ கொடுக்கும்‌ 
றற நோக்கிப்‌ பார்க்காமல்‌, 


மக்கு தரவாகயிருக்கும்‌ கர்த்தரையே 
நோக்கிப்‌ பார்க்கவேண்டும்‌. 





ழ்‌ நவள 
யாய 


கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு 
சகலமும்‌ நன்மைக்கேதுவாக நடைபெறும்‌ 
என்று நாம்‌ விசுவாசிக்கவேண்டும்‌. இந்த 
நம்பிக்கையோடு நாம்‌ சந்தோஷமாய்‌, 
நம்முடைய தலைகளை உயர்த்தி 
கர்த்தரைத்‌ துதிக்கவேண்டும்‌. கர்த்தரே 
நம்முடைய தலைகளை உயர்த்துகிறவர்‌. 
கர்த்தருக்குள்‌ நாம்‌ எப்போதும்‌ 
சந்தோஷமாயிருக்கவேண்டும்‌. நம்முடைய 
சுயமுயற்சிபினால்‌ நம்முடைய தலைகளை 
நம்மால்‌ உயர்த்த முடியாது. 
தாவீதைப்போல நாமும்‌, “கர்த்தரே 
என்னுடைய தலைகளை உயர்த்துகிறவர்‌" 
என்று விசுவாசத்தோடு சொல்லவேண்டும்‌. 
நம்முடைய இருதயத்தில்‌ இப்படிப்பட்ப 
விசுவாசமும்‌ நம்பிக்கையும்‌ 
இருக்குமென்றால்‌, நம்முடைய 
இருதயத்தில்‌ சந்தோஷமும்‌ 
நீர்பிிரக்கும கர்த்தருக்குள்‌ நாம்‌ 
நம்முடைய 


வைத்திருக்கிற விசுவாசமே 


ஈஷத்திற்கு ஆதாரம்‌ 


கர்த்தர்‌ 
சங்‌ 8: 4-8 


சங்‌ 3:4. நான்‌ கர்த்தரை நோக்கிச்‌ 
சத்தமிட்டுக்‌ கூப்பிட்டேன்‌; அவர்‌ தமது 
பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்குச்‌ 
செவிகொடுத்தார்‌. (சேலா) 


சங்‌ 95. நான்‌ படுத்து நித்திரை 
செய்தேன்‌; விழித்துக்‌ கொண்டேன்‌; 


கர்த்தர்‌ என்னைத்‌ தாங்குகிறார்‌. 


சுங்‌ 3:6. எனக்கு விரோதமாகச்‌ 
சுற்றிலும்‌ படையெடுத்து வருகிற 
பதினாயிரம்‌ பேருக்கும்‌ பயப்படேன்‌.. 


சங்‌ 3:7. கர்த்தாவே, எ; 
தேவனே, என்ணை இரட்சியும்‌. தீர்‌ 
பகைஞர்‌ எல்லாரையும்‌ தாடையிலே. 
அடித்து, துண்மார்க்கருடைய பற்களைத்‌ 
தகர்த்துப்போட்டீர்‌. 


தருளும்‌; என்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மமம்‌ 


PUBLISHERS 


சங்‌ 3:8. இரட்சிப்பு கர்த்தருடையது; 
தேவரீருடைய ஆசீர்வாதம்‌ உம்முடைய 
ஜனத்தின்மேல்‌ இருப்பதாக. சேலா. 


கர்த்தர்‌ செவிகொடுத்தார்‌ 


நான்‌ கர்த்தரை நோக்கிக்‌. 
சத்தமிட்டுக்‌ கூப்பிட்டேன்‌; அவர்‌ தமது 
பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்குச்‌ 
செவிகொடுத்தார்‌. (சேலா) (சங்‌ 8:4). 

தாவீதின்‌ சத்துருக்கள்‌ அவருக்கு 
விரோதமாக தூஷண வார்த்தைகளைப்‌ 
பேசுகிறார்கள்‌. தாவீது கர்த்தரையே 
நம்பியிருக்கிறார்‌. ஆனால்‌ தாவீதின்‌ 
சத்துருக்களோ, கர்த்தருடைய 
சமுகத்திலிருந்து தாவீதுக்கு உதவி 
வராது என்று சொல்லுகிறார்கள்‌. அவர்கள்‌ 
தாவீதை சுர்த்தரிபமிருந்து பிரித்து 
விடுவதற்கு சூழ்ச்சியாய்ப்‌ பேசுகிறார்கள்‌. 


தாவீது தனக்கு ஏற்பட்டிருக்கிற 
இக்கட்டான சூழ்நிலைகளையும்‌, தன்னைச்‌ 
சூழ்ந்திருக்கிற சத்துருக்களையும்‌ நோக்கிப்‌ 
பார்த்தால்‌, அவருடைய இருதயம்‌. 
கலங்கும்‌. இருதயத்தில்‌ சோர்வு 
உண்டாகும்‌ ஆனால்‌. தாவீதோ 
தன்னுடைய சத்துருக்களை நோக்கிப்‌ 
பார்க்காமல்‌, தனக்கு உதவி செய்கிற 
கர்த்தரை நோக்கிப்‌ பார்க்கிறார்‌. தன்னைச்‌ 
சுற்றிலும்‌ சூழ்ந்திருக்கிற பகைஞரைப்‌ 
பார்க்காமல்‌, பரலோகத்தில்‌ வீற்றிருக்கிற 
கர்த்தரை ஏறிட்டுப்பார்க்கிறார்‌. 


தாவீதின்‌ ஜீவியத்தில்‌ 

இதுவரையிலும்‌ அநேக நன்மைகளைச்‌ 

செய்திருக்கிறார்‌. அவையெல்லாம்‌ 

தாவீதுக்கு பசுமையான அனுபவங்கள்‌. 

கர்த்தர்‌ தாவீதுக்கு அதே நன்மைகளை 
லும்‌ செய்வார்‌ 

தன்னைச்‌ 

சத்துருக்களைப்பற்றி 

கர்த்தர்‌ தனக்கு இதுவரையிலும்‌ செய்த 

நன்மைகளைச்‌ சிந்தித்துப்‌ பார்க்கிறார்‌. 


சர்த்த்‌ 





ழ்‌ நயனா 
யாய 


தன்னைச்‌ சூழ்ந்திருக்கிற 
சத்துருக்கள்‌, தனக்கு இனிமேல்‌ என்ன 
செய்வார்களோ என்று. தாவீது 
பயப்படவில்லை. தாவீது அதைப்பற்றி 
சிந்திப்பதற்குப்‌ பதிலாக, கர்த்தர்‌ தனக்கு 
இனிமேல்‌ செய்யப்போகிற நன்மைகளை 
நினைத்து சந்தோஷப்படுகிறார்‌. தாவீதுக்கு 
இப்போது ஏற்பட்டிருக்கிற துக்கமான 
அனுபவம்‌ சீக்கிரத்தில்‌ முடிந்துபோகும்‌ 
தாவீதைச்‌ சுற்றிலும்‌ இப்போது எல்லாம்‌ 
இருளாயிருக்கிறது. கர்த்தரே அவருக்கு 
வெளிச்சமாகயிருக்கிறவர்‌. இப்போது 
ஏற்பட்டிருக்கிற துக்கமும்‌ இருளும்‌ 
சீக்கிரத்தில்‌ கடந்துபோகும்‌. சந்தோஷமும்‌ 
வெளிச்சமும்‌ அவருக்கு சீக்கிரத்தில்‌ 
உண்டாகும்‌. 


தாவீது அநேக துன்பங்களை 
அனுபவித்திருக்கிறார்‌. அவருடைய 
சத்துருக்கள்‌ தாவீதை வெகுமாக 
ஒடுக்கியிருக்கிறார்கள்‌ தாவீதின்‌ 
இருதயம்‌ சோர்ந்துபோயிருக்கிறது. 
மிகுந்த வேதனை யோடிருக்கிறார்‌. 
இப்படிப்பட்ட துயரமான சூழ்நிலையிலும்‌, 
கர்த்தர்‌ தனக்கு எல்லா விதத்திலும்‌ 

|மானவராகயீ கி! என்பை 
அன்த்த, ப 


தாவீதுக்கு எப்போதெல்லாம்‌ 
துன்பங்கள்‌ வருகிறதோ, அப்போதெல்லாம்‌. 
அவர்‌ தன்னுடைய துன்பங்களை 
நோக்கிப்‌ பார்ப்பதில்லை தன்னைத்‌ 
தன்பப்படுத்துகிறவர்களை நோக்கிப்‌ 
பார்ப்பதில்லை. இந்தத்‌ துன்பத்திலிருந்து 
தன்னை விடுவிக்கிற கர்த்தரை நோக்கிப்‌ 
பார்க்கிறார்‌. தனக்குத்‌ துன்பம்‌ 
பம்‌ தாவீது கர்த்தருடைய 
ல்‌ யிட்‌ 

ட ர்‌ முழங்க படியிட்டு 


தாவீதுக்கு அவருடைய சத்துருக்கள்‌ 


மூலமாய்‌ அநேக ஆபத்துக்கள்‌: 
உண்டாயிற்று, ஏராளமான துன்பங்கள்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை 


QOODNENS 
PUBLISHERS 


உண்டாயிற்று. இப்படிப்பட்ட துக்கமான 
சூழ்நிலைகளில்‌, தாவீது கர்த்தராகிய 
தேவனை நோக்கிப்‌ பார்த்து, தேவனே 
ஜீவியத்திற்கு 
எஜமானராகவும்‌ 
பயபக்தியோடு. 
இருதயத்தில்‌ பாரம்‌ 
தாவீது. தன்னுடைய 
கர்த்தருக்கு நேராகத்‌ 


மிகநதரந்தாலம்‌ 
ஃ 
இலி றார்‌. 


தாவீது தன்னுடைய 
பிரச்சனைகளையும்‌, துக்கங்களையும்‌ 
மனுஷரிடத்தில்‌ போய்‌ புலம்புவதில்லை. 
அதற்குப்‌ பதிலாக தாவீது கர்த்தரை 
நோக்கி சத்தமிட்டுக்‌ கூப்பிடுகிறார்‌ 
கர்‌ மது பரிசுத்த பர்வதத்திலி 

அ ரத்த திவ்‌ தத்திலிருந்து 


தேவன்‌ தம்முடைய பிள்ளைகளின்‌ 
ஜெபங்களுக்கு பதில்‌ கொடுக்கிறவர்‌. 
தாவீது எப்போதெல்லாம்‌ கர்த்தருடைய 
சமுகத்தில்‌ ஜெபம்பண்ணுகிறாரோ, 
அப்போதெல்லாம்‌ அவர்‌ தன்னுடைய 
ஜெபத்திற்கு பதில்‌ கொடுக்க 
ஆயத்தமாயிருப்பதை தாவீது உணர்ந்து 
அனுபவித்திருக்கிறார்‌. கர்த்தர்‌ 
பரலோகத்திலிருக்கிறார்‌. அவர்‌ தமது 
பரிசுத்த பர்வதத்திலிருக்கிறார்‌. 
உன்னதமான தேவன்‌ தம்முடைய பரிசுத்த 
பர்வதத்திலிருந்து தாவீதின்‌ 
க பதில்‌ கொடுக்கிறார்‌ 


சீயோன்‌ மலை பரிசுத்த பர்வதம்‌. 
அந்த மலையில்‌: தேவனுடைய 
உடன்படிக்கை பெட்டி இருக்கிறது. 
ஜனங்கள்‌ கர்த்தரைத்‌ தேடி, அவருடைய 
சமுகத்தில்‌ விண்ணப்பம்பண்ணும்போது, 
கர்த்தர்‌ தம்முடைய பரிசுத்த பர்வதமாகிய 
சீயோன்‌ மலையிலிருந்து, தம்முடைய 
பிள்ளைகளின்‌ பங்க 


விண்ணப்பங்களுக்கும்‌ பதில்‌ கொடுப்பது 


வழக்கம்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


பிதாவாகிய தேவன்‌, தம்முடைய 
குமாரனாகிய இயேசுகிறிஸ்துவை, பரிசுத்த 
பர்வதமாகிய சீயோன்‌ மீதில்‌, தம்முடைய 
ராஜாவாக அபிஷேகம்பண்ணி 
வைத்திருக்கிறார்‌ (சங்‌ 2:6). நம்‌ 
ஜெபங்களை நாம்‌ ன்‌ 

மாய்‌, பிதாவாகிய தேவனிடத்தில்‌ 
ஏறெடுக்கவேண்டும்‌. நாம்‌. 
இயேசுகிறிஸ்துவின்‌ மூலமாய்‌ 
ஜெபிக்கும்போது, பிதாவானவர்‌ 
நம்முடைய பங்களைக்‌ கேட்டு 
அவற்றிற்கு பதில்‌ கொடுக்கிறார்‌. 


கர்த்தர்‌ தாங்குகிறார்‌ 


நாண்‌ 
செய்தேன்‌; 
கர்த்தர்‌ 
(குங்‌ 80), 


படுத்து நித்திரை 
விழித்துக்‌ கொண்டேன்‌; 


என்னைத்‌ தாங்குகிறார்‌ 


நாம்‌ தேவனுடைய தெய்வீக 
பாதுகாப்பின்‌ கீழ்‌ இருக்கவேண்டும்‌. 
தேவனுடைய பாதுகாப்பே மெய்யான 
பாதுகாப்பு தாவீதைச்‌ சுற்றிலும்‌ 
அவருடைய சத்துருக்கள்‌ சூழ்ந்து 
நிற்கிறார்கள்‌. தாவீதுக்கு விரோதமாக 
'தூஷணமான வார்த்தைகளைப்‌ 
பேசுகிறார்கள்‌. இந்தச்‌ சூழ்நிலையில்‌ 
தாவீதோ, அமைதியாகப்‌ படுத்து 
நித்திரை செய்கிறார்‌. 


தாவீதின்‌ நித்திரைக்கு அவருடைய 
சத்துருக்கள்‌ தடையாயிருக்கவில்லை. 
தாவீது தன்னுடைய சத்துருக்களை 
நினைத்துப்‌ பார்த்தால்‌, அவருக்கு 
நித்திரை வராது. தாவீதோ மனுஷரை 
நோக்கிப்‌ பார்க்காமல்‌, கர்த்தரை நோக்கிப்‌ 
பார்த்து, தன்னை கர்த்தருடைய 
சமுகத்தில்‌ ஒப்புக்கொடுத்துவிடுகிறார்‌. 
கர்த்தர்‌ தன்னை தீங்குகளுக்கு விலக்கி 
பாதுகாப்பார்‌ என்னும்‌ நிச்சயம்‌ தாவீதின்‌ 
இருதயத்தை ஆளுகை செய்கிறது. 
அதனால்‌ அவர்‌ படுத்து நித்திரை 
செய்கிறார்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம 


ரிம்‌ 


தாவீது படுத்து நித்திரை செய்த 
பின்பு விழித்துக்கொள்கிறார்‌. போதுமான 
அளவு ஓய்வு எடுத்துக்கொள்கிறார்‌. 
இப்போது சோர்வுகள்‌ நீங்கி, உற்சாகமாய்‌ 
விழித்துக்கொள்கிறார்‌. கர்த்தர்‌ தன்னைத்‌ 
தாங்குகிறார்‌ என்னும்‌ நிச்சயம்‌ 
தாவீதின்‌ இருதயத்தில்‌ நிம்சிிருக்கிறது 


கர்த்தருடைய பிள்ளைகளாகிய 
நாமும்‌, நித்திரை செய்வதற்கு முன்பாக, 
ம்‌ கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
ஒப்புக்கொடுக்கவேண்டும்‌. கர்த்தருடைய 
இரக்கங்களுக்காக அவரை நன்றியோடு 
துதிக்கவேண்டும்‌. நித்திரை 
செய்யப்போகும்போதும்‌, நித்திரையை 
விட்டு எழுந்திருக்கும்போதும்‌. நாம்‌ 
குடும்பமாக கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
அமர்ந்திருந்து, அவருடைய 
இரக்கங்களுக்காகவும்‌, அவருடைய 
பாதுகாப்புக்க। காகவும்‌, ம்‌ பரை 
நன்றியோடு ததிக்கவேண்டும்‌ 


தாவீதைச்‌ சுற்றிலும்‌ சத்துருக்களும்‌, 
அவர்கள்‌ மூலமாய்‌ இவருடைய 
ஜீவனுக்கும்‌ ஆபத்துக்களும்‌ 
சூழ்ந்திருக்கிறது. இந்த ஆபத்துக்கள்‌ 
மத்தியில்‌ தாவீதின்‌ இருதயமும்‌ ஆவியும்‌ 
அமைதியாயிருக்கிறது. தாவீதின்‌ 
உள்ளத்தில்‌ எந்தவிதமான பயமோ, 
பதட்டமோ காணப்படவில்லை. தாவீது 
தன்னை ஜெபத்தோடும்‌, பயபக்திபோடும்‌ 
கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
ஒப்புக்கொடுத்திருக்கிறார்‌. தன்னுடைய 
பிரச்சனைகளையெல்லாம்‌ கர்த்தரை 
நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டுச்‌ 
சொல்லிவிட்டார்‌. கர்த்தர்‌ தன்னை 
பாதுகாப்பார்‌ என்னும்‌ நிச்சயம்‌ இப்போது 
தாவீதின்‌ இருதயத்தை ளுகை 
செல்வது. அவருவய இருத்‌ 

அமைதியாக அமர்ந்திருக்கிறது. தாவீது 
படுத்து நித்திரை செய்கிறார்‌. தாவீதின்‌ 
ஆத்துமாவும்‌ ஆவியும்‌. சரீரமும்‌ 
சமாதானமாய்‌, நிம்மதியாய்‌, கர்த்தருடைய 
சமுகத்தில்‌ ஒய்வு எடுக்கிறது. 





ழ்‌ நயனா 
யாய 
நான்‌ பயப்படேன்‌ 


எனக்கு விரோதமாகச்‌ க௬ற்றிலும்‌ 
படையெடுத்து வருகிற பதினாயிரம்‌ 
பேருக்கும்‌ பயப்படேன்‌ (சங்‌ 3:8). 
படுத்து நித்திரை 
இன்னும்‌ ஆபத்தில்தான்‌ 
சத்துருக்கள்‌ அவரை 
சூழ்ந்திருக்கிறார்கள்‌. ஆனால்‌ தாவீதோ 
தன்னுடைய சத்துருக்களை நோக்கிப்‌ 
பார்க்காமல்‌, கிருபையள்ள கர்த்தரை 
நம்பிக்கையோடு நோக்கிப்‌ பார்க்கிறார்‌. 
சத்துருக்கள்‌ தன்னை 
அழித்துப்போடுவார்கள்‌ என்று பயப்படாமல்‌, 
கர்த்தர்‌ தன்னை இரட்சிப்பார்‌ என்று 
தாவீது நப்பிக்கையோடிருக்கிறார்‌. 
விட்டு பயம்‌ 
நீங்கிப்போயிற்று, கர்த்தர்‌ எல்லா 
பயங்களையும்‌ அமைதிப்படுத்திவிடுகிறார்‌ 
தாவீதுக்கு விரோதமாய்‌ பதினாயிரம்பேர்‌ 
சுற்றிலும்‌ படையெடுத்து வருகிறார்கள்‌. 
ஆனால்‌  தூவீதோ அவர்களுக்குப்‌ 
பயப்படாமலிருக்கிறார்‌ தாவீதுக்கு 
விரோதமாக படையெடுத்து வருகிறவர்கள்‌ 
அந்நிய தேசத்தாராயிருந்தாலும்‌, 
தன்னுடைய சொந்த 
தேசத்தாராயிருந்தாலும்‌, தாவீது 
அவர்களுக்குப்‌ பயப்படவில்லை. 
தாவீதுக்கு விரோதமாக சத்துருக்கள்‌ 
பாளயமிறங்கியிருந்தாலும்‌ தாவீது 
அவர்களுக்குப்‌ பயப்படவில்லை. 


தாவீதை 


ச 
வத்து 
ஆசாரியர்கள்‌ 
பெட்டியை 


தாவீது தன்‌ 
அப்சலோழுக்குப்‌ 
ஒடிப்போகும்போது, 
கர்த்தருடைய உடன்படிக்கை 
சுமந்து வந்தார்கள்‌. அப்போது தாவீது 
மிகுந்த குழப்பத்திலிருந்தார்‌. இந்தப்‌ 
பிரச்சனையிலிருந்து தனக்கு விடுதலை 
கிடைக்குமா என்னும்‌ நிச்சயம்‌ 
அவரிடத்தில்‌ காணப்படவில்லை. 
சாதோக்கு தாவீதோடு கூடமிருந்தார்‌. 
தாவீது, தன்னுடைய வனின்‌ 
பாதுகாப்பைக்‌ குறித்து. நிச்ச 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்மா 


PUBLISHERS 


சந்தேகத்தோடு, 
தம்முடைய பார்வைக்கு நலமானபடி 
செய்வாராக (சோமு 15:26) என்று 
அவிசுவாசத்தோடு சொன்னார்‌. 


இப்போதோ தாவீதிடத்தில்‌ 
விசுவாசம்‌ நிரம்பியிருக்கிறது. 
கர்த்தரிடத்தில்‌ வைத்திருக்கிற நம்பிக்கை 
உறுதியாயிருக்கிறது. தாவீதின்‌ 
இருதயத்தில்‌ இப்போது அவிசுவாசமோ, 
அவநம்பிக்கையோ, பயமோ, பதட்டமோ 
காணப்படவில்லை. தனக்கு விரோதமாய்‌ 
படையெடுத்து வருகிற பதினாயிரம்‌ 
பேருக்கும்‌ தான்‌ பயப்படவில்லை என்று 
விசுவாசத்தோடு சொல்லுகிறார்‌. ஏனெனில்‌ 
கர்த்தர்‌ தாவீதை தாங்குகிறார்‌. தாவீது 
இப்போது சூழ்நிலைகளை நோக்கிப்‌ 
பார்க்காமல்‌ கர்த்தரை நோக்கிப்‌ 
பார்க்கிறார்‌. சத்துருக்கள்‌ தனக்கு என்ன 
செய்வார்கள்‌ என்பதை சிந்தித்துப்‌ 
பார்க்காமல்‌, கர்த்தர்‌ தனக்கு என்ன 
செய்யப்போகிறார்‌ என்பதை 
விசுவாசத்தோடு சிந்தித்துப்‌ பார்க்கிறார்‌. 


சாதோக்கிடம்‌ “கர்த்தர்‌ 


கர்த்தாவே எழுந்தருளும்‌ 


கர்த்தாவே, எழுந்தருளும்‌ என்‌: 
தேவனே, என்னை இரட்சியும்‌. நீர்‌ 
பகைஞர்‌ எல்லாரையும்‌ தாடையிலே. 
அடித்து, தூன்மார்க்கருடைய பற்களைத்‌: 
தகர்த்துப்போட்டீர்‌ (சங்‌ 8:7). 


தாவீது கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
விசுவாசத்தோடும்‌, உற்சாகத்தோடும்‌ 
ஜெபம்பண்ணுகிறார்‌. கர்த்தர்‌ தன்னுடைய 
இரட்சகர்‌ என்பதை தாவீது தன்‌ 
இருதயத்தின்‌ ஆழத்தில்‌ விசுவாசிக்கிறார்‌. 
ஒருபுறம்‌ விசுவாசமும்‌, மற்றொரு புறம்‌ 
ஜெபமும்‌ தாவீதின்‌ இருதயத்தில்‌ 
நிரம்பியிருக்கிறது. 'தன்னுடைய 
இரட்சகராகிய கர்த்தரிடத்தில்‌, தாவீது 
பயபக்தியோடு “கர்த்தாவே எழுந்தருளும்‌, 
என்‌ தேவனே என்னை இரட்சியும்‌” 
என்று பயபக்தியோடு ஜெபம்பண்ணுகிறார்‌. 





ழ்‌ நவள 
யாய 


தாவீதின்‌ இருதயத்தில்‌ கர்த்தர்‌ 
மீதுள்ள விசுவாசம்‌ உறுதியாயிருக்கிறது. 
அவருடைய இருதயத்தில்‌ பயத்திற்கும்‌ 
விசுவாசத்திற்கும்‌ நடைபெற்ற யுத்தத்தில்‌, 
விசுவாசம்‌. ஜெயம்பெற்றிருக்கிறது. 
சத்துருக்களுடைய அச்சுறுத்தல்களை 
தாவீது சிந்தித்துப்‌ பார்க்கவில்லை. 
அதற்குப்‌ பதிலாக கர்த்தர்‌ தன்னுடைய 
பகைஞர்‌ எல்லாரையும்‌ தாடையிலே 
அடித்து, துன்மார்க்கருடைய பற்களை 
தகர்த்துப்போட்டார்‌ என்று 
விசுவாசத்தோடு சொல்லுகிறார்‌. 


தாவீதின்‌ சத்துருக்கள்‌ இப்போது 
தாளீதோடு யுத்தம்பண்ணாமல்‌, 
கர்த்தருக்கு விரோதமாக 
யுத்தம்பண்ணுகிறார்கள்‌. தேவனுடைய 
கிருபை தாவீதைத்‌ தாங்குகிறது. 
தேவனுடைய வல்லமையோ தாவீதின்‌ 
சத்துருக்களை முறியடிக்கிறது. கர்த்தரே 
தம்முடைய பிள்ளைகளை தமது பலத்த 
கரத்தினால்‌ பாதுகாக்கிறார்‌. தமக்கு 
விரோதமாகவும்‌, தம்முடைய 
பிள்ளைகளுக்கு விரோதமாகவும்‌ 
எழும்புகிற சத்துருக்களின்‌ வல்லமைகளை 
கர்த்தர்‌ அதம்பண்ணிப்போடுகிறார்‌. 
அவர்களுடைய தாடையிலே ஆடத்து, 
அவர்களை நொறுக்கிப்போடுகிறார்‌. 
தாடையில்‌ அடிபட்டவர்களால்‌ 
பேசமுடியாது. 


தாவீதின்‌ சத்துருக்கள்‌ அவருக்கு 
விரோதமாக  தூஷணவார்த்தைகளைப்‌ 
பேசினார்கள்‌. இப்போதோ 
தாடையில்‌ அடிபட்டவர்களாக, 
பேசமுடியாமலிருக்கிறார்கள்‌. நமக்கு 
விரோதமாக பேசுகிறவர்களுடைய 
தாடைகளை கர்த்தர்‌ அடிப்பார்‌. நமக்கு 
விரோதமாக அவர்கள்‌ ஒரு வார்த்தையும்‌ 
சொல்ல முடியாதவா, ர்களுடைய 
பககக அதவ வொ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை 


QOODNENS 
PUBLISHERS 


இரட்சிப்பு கர்த்தருடையது 


இரட்சிப்பு கர்த்தருடையது; 
தேவரீருடைய ஆசீர்வாதம்‌ உம்முடைய 
ஜனத்தின்மேல்‌ இருப்பதாக. சேலா 
(சங்‌ 3:8), 


தாவீதின்‌ இருதயத்தில்‌ பயத்திற்குப்‌ 
பதிலாக தைரியமும்‌, அவநம்பிக்கைக்குப்‌ 
பதிலாக நம்பிக்கையும்‌ நிரம்பியிருக்கிறது. 
தாவீதின்‌ இருதயத்தில்‌ இரண்டுவிதமான 
சிந்தனைகள்‌ எழும்பியிருக்கிறது. 
அவையாவன: 1 இரட்சிப்பு 


கர்த்தருடையது. 2, கர்த்தர்‌ தம்முடைய 
ககன்‌ "ப ச்வதக்களார்‌ லு 


கர்த்தரிடத்தில்‌ இரட்சிக்கும்‌ 
வல்லமையிருக்கிறது. நமக்கு எப்படிப்பட்‌ 
ஆபத்து வந்தாலும்‌ கர்த்தரால்‌ நம்மை 
இரட்சிக்க முடியும்‌ அவர்‌ 
சர்வவல்லபையுள்ள தேவன்‌: 


கர்த்தருடைய ஆசீர்வாதம்‌ 
அவருடைய ஜனத்தின்மேல்‌ எப்போதும்‌ 
தங்கியிருக்கும்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
பிள்ளைகளை இரட்சிப்பதோடு, 
அவர்களை ஆசீர்வதிக்கவும்‌ செய்கிறார்‌. 
நம்மை இரப்சிப்பது கர்த்தருடைய 
வல்லமை நம்மை  ஆசிர்வதிப்பது 
அவருடைய கிருபை கர்த்தர்‌ தம்முடைய 
வார்த்தையினால்‌ நம்மை ஆசீர்வதிக்கிறார்‌. 
நாம்‌ கர்த்தருடைய ஆசீர்வாதமான 
வார்த்தையை விசுவாசித்து, 
அந்த ஆசீர்வாதங்களையெல்லாம்‌ 
சுதந்தரித்துக்கொள்ள வேண்டும்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


ஒருவேளை கர்த்தர்‌ சொன்ன 
ஆசீர்வாதங்கள்‌ நம்முடைய ஜீவியத்தில்‌ 
நமக்கு பிரத்தியட்சமாய்‌ 
தெரியாமலிருக்கலாம்‌ ஆனாலும்‌ 
கர்த்தருடைய ஆசீர்வாதமான வார்த்தை 
நம்மீது இருக்கிறது என்று நாம்‌ 
விசுவாசிக்கவேண்டும்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
வார்த்தையின்‌ பிரகாரமாக நம்மை 
நிச்சயம்‌ ஆசீர்வதித்திருக்கிறார்‌ என்று 
நம்பி அவனத கக்க 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம்மா 


PUBLISHERS 


தாவீதைச்‌ சுற்றிலும்‌ சத்துருக்கள்‌ 
சூழ்ந்திருக்கிறார்கள்‌. அவருக்கு 
விரோதமாக படையெடுத்து 
வருகிறார்கள்‌. ஆபத்து அவரை 
நெருங்கி வருகிறது. இந்த 
வேளையில்கூட, தாவீது தன்னுடைய 
சூழ்நிலைகளை நோக்கிப்‌ பார்க்காமல்‌, 
கர்த்தரையும்‌ அவருடைய கிருபையையும்‌ 
நோக்கிப்‌ பார்க்கிறார்‌. “இரட்சிப்பு 
கர்த்தருடையது” என்று விசுவாசத்தோடு 
அறிக்கை செய்கிறார்‌. “தேவரீருடைய 
ஆசீர்வாதம்‌ உம்முடைய 
ஜனத்தின்மேல்‌ இருப்பதாக” என்று 
அறிக்கை செய்து கர்த்தருடைய 
ஆசீர்வாதத்தை விசுவாசத்தோடு 
சுதந்தரித்துக்‌ கொள்கிறார்‌. 





மயம்‌ 
யய 1 


சங்கீதக்காராகிய தாவீது ஒரு 
பிரசங்கியாராகவும்‌ இருக்கிறார்‌. அவர்‌ 
இயற்றிய  சங்கீதங்களில்‌ ஆவிக்குரிய 
உபதேசம்‌ அதிகமாய்ச்‌ சொல்லப்படுகிறது. 
ஆவிக்குரிய ஜீவியத்திற்கு உதவிபுரியும்‌ 
உபதேசங்களும்‌, பக்திவிருத்திகேதுவான 
உபதேசங்களும்‌ அன்றாட ஜீவியத்திற்கு 
)வைப்படும்‌ உட ங்களும்‌ தாவி; 

க்கத்தில்‌ கள்‌ க்க ப்‌ 


தாவீது நான்காம்‌ சங்கீதத்தை 
ஜெபத்தோடு ஆரம்பிக்கிறார்‌ (சங்‌ 43). 
இந்த  ஜெபமே அவருடைய பிரசங்கச்‌ 
செய்தி போல இருக்கிறது. தாவீது 
முதலாவதாக மனுபுத்திரருக்கு 
ஆலோசனை சொல்லுகிறார்‌ 
தேவனுடைய மகிமையை 
அவமானப்‌ படுத்துகிறவர்களையும்‌, 
தங்களுடைய ஆத்துமாக்களை 
காயப்படுத்துகிறவர்களையும்‌, தாவீது 
கர்த்தருடைய நாமத்தினாலே கடிந்து 
கொள்கிறார்‌ (சங்‌ 4:2). 


கர்த்தரிடத்தில்‌ பக்தியுள்ளவருக்கு 
உண்டாகும்‌ சந்தோஷத்தை எடுத்துச்‌ 
சொல்லி, பக்தியுள்ளவர்களை 
உற்சாகப்படுத்துகிறார்‌ (சங்‌ 43) 
கர்த்தருடைய பிள்ளைகள்‌ தங்களுடைய 
வழிகளை ஆராய்ந்து பார்க்கவேண்டும்‌ 
சங்‌ 44). நாம்‌ கர்த்தர்மேல்‌ 
நம்பிக்கையாயிருக்க வேண்டும்‌. 
கர்த்தருக்கு ஊழியம்‌ செய்யவேண்டும்‌ 
(சங்‌ 45). தேவனுடைய கிருபை 
தன்னுடைய ஜீவியத்தில்‌ எப்படியெல்லாம்‌ 
கிரியை நடப்பித்தது என்பதை தாவீது 

பவ சாட்சியாகச்‌ சொல்லுகிறார்‌ 
(சங்‌ 46-8). 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ட 
1090 


மனுபுத்திரர்‌ 
சங்‌ க: 1-5 


சங்‌ கப்‌. என்‌ தீதியின்‌ தேவனே, நான்‌: 
கூப்பிடுகையில்‌ எனக்குச்‌ செவிகொடும்‌; 
நெருக்கத்தில்‌ இருத்த எனக்கு. 
விசாலமுண்டாக்கினீர்‌; எனக்கு இரங்கி, 
என்‌ விண்ணப்பத்தைக்‌ கேட்டருளும்‌. 


சுங்‌ 4:2. மனுபுத்திரரே, எதுவரைக்கும்‌ 
என்‌ மகிமையை அவமானப்படுத்தி, 
வீணானதை விரும்பி, பொய்யை 
நாடுவீர்கள்‌. (சேலா) 


சங்‌ 43. பக்தியுன்னவனைக்‌ கர்த்தர்‌ 
தமக்காகத்‌ தெரிந்துகொண்டாரென்று 
அறியுங்கள்‌; நான்‌ கர்த்தரை நோக்கிக்‌ 
கூப்பிடுகையில்‌ அவர்‌ கேட்பார்‌. 


சங்‌ 44. நீங்கள்‌ கோபங்கொண்டாலும்‌, 
பாவஞ்செய்யாதிருங்கள்‌; உங்கள்‌. 
படுக்கையிலே உங்கள்‌ இருதயத்தில்‌ 
பேசிக்கொண்டு. அமர்த்திருங்கள்‌. 
(சேலா) 


சங்‌ 45. நீதியின்‌ பலிகளைச்‌ செலுத்தி, 
கர்த்தர்மேல்‌ நம்பிக்கையாயிருங்கள்‌.. 


நீதியின்‌ தேவனே 


என்‌ நீதியின்‌ தேவனே, நான்‌ 
கூப்பிடுகையில்‌ எனக்குச்‌ செவிகொடும்‌; 
நெருக்கத்தில்‌ இருந்த எனக்கு 
விசாலமுண்டாக்கினீர்‌; எனக்கு இரங்கி, 
என்‌ விண்ணப்பத்தைக்‌ கேட்டருளும்‌ 
(சங்‌ 43). 


தாவீது நான்காம்‌. 
ராகத்தலைவனுக்கு 
தேவ ஆவியானவரால்‌ ஏவப்பட்டு 
எழுதப்பட்டிருக்கிற சங்கீதங்களை, 
நாம்‌ திருச்சபைகளில்‌ பாடுகிறோம்‌. 
சபையின்‌ பக்திவிருத்திக்காகவே பரிசுத்த 
ஆவியானவர்‌ சங்கீதப்புஸ்தகத்தை 
நமக்குக்‌ கொடுத்திருக்கிறார்‌. தாவீது 
இந்த சங்கீதத்தை இயற்றினாலும்‌, இதை 
ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கிறார்‌. 


சங்கீதத்தை 
ஒப்புலிக்கிறார்‌ 





ப்பி சங்கீதம்‌ 


யய 1 


ராஜா கர்த்தருடைய 
ஆலயத்தில்‌ கீதவாத்தியங்களை 
வாசிப்பதற்கும்‌, கர்த்தரைப்‌ பாடும்‌ 
பாட்டுக்களை பாடுவதற்கும்‌ இருநூற்று 
எண்பத்தெட்டு பேரை நியமித்தார்‌. 
அவர்களை இருபத்துநான்கு பிரிவுகளாகப்‌ 
பிரித்தார்‌. இவர்கள்‌ கர்த்தரைப்‌ 
பாடும்‌ பாட்டுக்களைக்‌ கற்றுக்கொண்டு, 
நிபுணரானவர்கள்‌. இவர்களில்‌. 
தலைவனாக இருக்கிறவரிடத்தில்‌ தாவீது 
நான்காவது சங்கீதத்தை ஒப்புவிக்கிறார்‌ 
ரிநாளா 25), 


தாவீது 


தாவீது தேவனிடத்தில்‌ பேசுகிறார்‌ 
வேண்டுதல்களையும்‌, 
ஜெபங்களையும்‌ 
தேவன்‌ பிரியமாயிருக்கிறார்‌. 
பிரதியத்தரம்‌ 

தேவன்‌ 


நம்முடைய 
விண்ணப்பங்களையும்‌ 
கேட்பதில்‌ 
நம்முடைய ஜெபங்களுக்கு 
கொடுப்பதிலும்‌ 
பிரியமாயிருக்கிறார்‌ 
சுயபக்திபினாலோ, 
புத்திமினாலோ, 
சுயதிறமைபினாலோ 
தேவனிடமிருந்து 
பெற்றுக்கொள்ள முடியாது. 
தாமே தம்முடைய கிருபையினாலும்‌, 
இரக்கத்தினாலும்‌ நம்முடைய 
ஜெபங்களுக்கு பதில்‌ கொடுக்கிறார்‌. 


தாவீது நீதியின்‌ தேவனிடத்தில்‌, 
நான்‌... கூப்பிடுகையில்‌ எனக்குச்‌ 
செவிகொடும்‌' என்று சொல்லும்போது. 
“உமது கிருபையினாலும்‌ இரக்கத்தினாலும்‌ 
எனக்குச்‌ செவிகொடும்‌' என்று 
பொருள்படுமாறு ஜெபம்பண்ணுகிறார்‌. 


தாவீது தன்னுடைய ஜெபத்தில்‌ 
இரண்டு காரியங்களை சொல்லுகிறார்‌. 
அவர்‌ கர்த்தரைப்பற்றிச்‌ 
கர்த்தரை 
தேவனாக 
நீதியுள்ளவர்‌ மாத்திரமல்ல. வல எல்லா 
நீதிகளுக்கும்‌ தாறு. 
கர்த்தரே தாவீதின்‌ நீதியான 
காண்ககுக்குப மயிரும்‌ 
ாவீதுக்‌ டய 
இருகளினால்‌ ஒன்னை செய்திகள 


நம்முடைய 

சய 
சுயபரிசுத்தத்தினாலோ, 
நம்மால்‌ 
ஒன்றும்‌ 
தேவன்‌ 


- விரிவுரை ட்ட 
PSALMS - COMMENTARY 


PUBLISHERS 


தேவன்‌ தாவீதை தம்முடைய 
கிருபையினால்‌ நீதிமானாக்கியிருக்கிறார்‌. 
கர்த்தருடைய பிள்ளைகளாகிய 
நாம்‌ விசுவாசத்தினால்‌ 
நீதிமான்களாக்கப்படுகிறோம்‌. 


தாவீது நெருக்கத்திலிருந்தபோது 
கர்த்தர்‌ அவருக்கு 
விசாலமுண்டாக்கினார்‌. அவருடைய 
இருதயத்தை பரிசுத்தமான 
சந்தோஷத்தினால்‌ நிரப்பினார்‌. தாவீதின்‌ 
ஜீவியத்தில்‌ துன்பங்கள்‌ பிகுந்திருந்தாலும்‌ 
கர்த்தர்‌ அவருக்கு சந்தோஷத்தைக்‌ 
கொடுத்தார்‌. தாவீதைச்‌ சுற்றிலும்‌ 
ஆபத்துக்கள்‌ . சூழ்ந்திருந்தாலும்‌, 
கர்த்தர்‌ அவருக்கு ஆறுதலையும்‌ 
சமாதானத்தையும்‌ £டுத்தார்‌. 
அவருடைய இருதயம்‌ 
நெருக்கத்திலிருந்தது. கர்த்தரோ 
அவருடைய ர இருதயத்தில்‌ 
விசாலமுண்டாக்கினார்‌. 


தேவன்‌  நீதியுள்ளவர்‌. அவர்‌ 
கிருபையுமுள்ளவர்‌. தாவீது கர்த்தரை 
நோக்கி, “எனக்கு இரங்கி என்‌ 
விண்ணப்பத்தைக்‌ கேட்டருளும்‌" என்று 
ஜெபம்பண்ணுகிறார்‌. தேவன்‌ நேற்றும்‌ 
இன்றும்‌ என்றும்‌ மாறாதவர்‌. 
நெருக்கத்திலிருந்த தாவீதுக்கு கர்த்தர்‌ 
ஏற்கெனவே விசாலத்தை உண்டாக்கினார்‌. 
அதே தேவன்‌ தனக்கு இனிமேலும்‌ 
உதவிசெய்வார்‌ என்று தாவீது நம்புகிறார்‌ 
அந்த நம்பிக்கையில்‌, “கர்த்தாவே, எனக்கு 
இரங்கி, என்‌ விண்ணப்பத்தைக்‌ 
கேட்டருளும்‌” என்று ஜெபம்பண்ணுகிறார்‌ 
கர்த்தருடைய கிரியை பரிபரணமானது. 


மனுபுத்திரரே 


மனுபுத்திரரே, எதுவரைக்கும்‌ என்‌ 
மகிமையை அவமானப்படுத்தி, 


வீணானதை விரும்பி, பொய்யை 
'நாடுவீர்கன்‌. (சேலா) (சங்‌ 4:2) 





யம்‌ 
யய 1 


சங்கீதத்தில்‌, 
நோக்கி 
அதன்‌ பின்பு 
பேசுகிறார்‌. 
இரசிக்க கர்கள்‌ மாத்திரமே 
கர்த்தருடைய  சுதந்தரத்தைப்‌ பெற்றுக்‌ 
கொள்வார்கள்‌.  மற்றவர்களெல்லோரும்‌ 
தேவனுடைய ராஜ்யத்திற்கு 
அந்நியராயிருப்பார்கள்‌. அவர்கள்‌. 
இஸ்ரவேலின்‌ காணியாட்சிக்குப்‌ 
புறம்பானவர்கள்‌. தாவீதின்‌ குமாரனாகிய 
இயேசுகிறிஸ்துவை, அவிசுவாசிகள்‌ 
மேசியாவாக ஏற்றுக்கொள்ளவில்லை. 
கர்த்தர்‌ தங்களை ஆளுகை செய்ய 
அவிசுவாசிகள்‌. தங்களுடைய 
ஜீவியத்தை ன்‌ அவருக்கு 
ஒப்புக்கொடுக்கவில்லை. 


தாவீது, நான்காம்‌ 


வீணானதை 
பொய்யை 
மாயையான 
போகிறார்கள்‌. 
தேவனுடைய 


னால்‌ 
வதன 


மனுபுத்திரர்‌ 
விரும்புகிறார்கள்‌. 
நாடுகிறார்கள்‌. 
காரியங்களை 
மனுபுத்திரர்‌ 


பின்பற்றிப்‌ 
எல்லோருமே 
விசேஷித்த சிருஷ்டிகள்‌. 
மனுபுத்திரரோ தங்களைத்‌ 
அவமானப்படுத்துகிறார்கள்‌. அவர்கள்‌ 
மனுபுத்திரருக்கு ஏற்ற பிரகாரம்‌ 
சிந்திப்பதுமில்லை, செயல்படுவதுபில்லை. 


தங்களை 
தங்களை 


மனுபுத்திரர்‌ 
அவமானப்படுத்துவதோடு, 
சிருஷ்டித்த சிருஷ்டிகரையும்‌ 
அவமானப்படுத்துகிறார்கள்‌. கர்த்தர்‌ 
மகிமையுள்ளவர்‌. ஆனால்‌ மனுயுத்திரரோ 
கர்த்தருடைய மகிமையை 
அவமானப்படுத்துகிறார்கள்‌. ஒரு சிலர்‌ 
தங்களுக்கு கர்த்தரைத்‌ தெரியும்‌ என்று 
சொல்லுகிறார்கள்‌. தங்களை 
கர்த்தருடைய பிள்ளைகள்‌ என்று 
அறிக்கை செய்கிறார்கள்‌ வ்‌ 
இவர்கள்‌ தங்கள்‌ கிரி 
கர்த்தரை மறுதலித்து விடுகிறார்கள்‌. 
இப்படிப்பட்டவர்கள்‌ கர்த்தருடைய பரிசுத்த 
நாமத்தை அவமானப்படுத்துகிறார்கள்‌. 
கர்த்தருடைய வார்த்தையையும்‌, 
அவருடைய பிரமாணத்தையும்‌ ஏளனம்‌ 
பண்ணுகிறார்கள்‌.  இப்படிப்பட்டவர்களே 
கர்த்தருடைய மகிமையை 
அவமானப்படுத்துகிறவர்கள்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ட 
090 


கர்த்தரை மகிமைப்படுத்தாமல்‌, 
அவரை அவமானப்படுத்துகிறவர்கள்‌, 
வீணானதை விரும்புகிறார்கள்‌. பொய்யை 
நாடுகிறார்கள்‌. இந்த உலகத்தின்மீதும்‌, 
இந்த உலகத்திலுள்ள பொருட்கள்மீதும்‌ 
இவர்கள்‌ ஆசை வைத்திருக்கிறார்கள்‌. 
உலகசிநேகம்‌ தேவனுக்கு விரோதமான 
பகை. உலகப்பிரகாரமான காரியங்களைத்‌ 
தேடுகிறவர்கள்‌, வீணானதை 
விரும்புகிறவர்கள்‌. இவர்கள்‌ பொய்யை 
நாடுகிறவர்கள்‌. இப்படிப்பட்டவர்கள்‌ 
தேவனுடைய பரிசுத்தமான மகிமையை 
அவமானப்படுத்துகிறார்கள்‌. 


பக்தியுன்ளவன்‌ 


பக்தியுன்னவனைக்‌ கர்த்தர்‌ 
தமக்காகத்‌ தெரிந்துகொண்டாரென்று 
அறியுங்கள்‌; நான்‌ கர்த்தரை நோக்கிக்‌ 
கூப்பிடுகையில்‌. அவர்‌ கேட்பார்‌ 
(சங்‌ 4:3). 


கர்த்தரிடத்தில்‌ பக்தியுள்ளவர்கள்‌. 
அவரிடத்திலிருந்து விசேஷித்த 
ஆசீர்வாதத்தைப்‌ பெற்றுக்கொள்கிறார்கள்‌. 
தேவன்‌ தம்முடைய பிள்ளைகளுக்கு 
விசேஷித்த கிருபைகளையும்‌, விசேஷித்த 
பாதுகாப்புக்களையும்‌. தருகிறார்‌. 
இயேசு கிறிஸ்துவினிடத்தில்‌ 
விசுவாசமாபிருக்கிறவர்கள்‌, இந்த 
உலகத்தாரின்‌ பார்வைக்கு சிறியவர்களாக 
இருக்கலாம்‌. ஆனால்‌ கர்த்தருடைய 
பார்வைக்கோ, அவருடைய பிள்ளைகள்‌ 
விசேஷித்த ஜனமாயிருக்கிறார்கள்‌. 


தம்மிடத்தில்‌ 

விசுவாசமுள்ளவர்களுக்கு விரோதமாக, 
யாராவது தீங்கு செய்தால்‌, கர்த்தர்‌ 
அவர்களை 'சகித்துக்கொள்வதில்லை. 
“என்னிடத்தில்‌ விசுவாசமாமிருக்கிற 
இந்தச்‌ சிறியரில்‌ ஒருவனுக்கு இடறல்‌ 
உண்டாக்குகிறவன்‌ எவனோ, அவனுடைய 
கழுத்தில்‌ ஏந்திரக்கல்லைக்‌ கட்டி, 
சமுத்திரத்தின்‌ ஆழத்திலே அவனை 

அவனுக்கு 

என்று 





யம்‌ 
யய 1 


கர்த்தரிடத்தில்‌ 
விசுவாசமாயிருக்கிறவர்களை 
தொடுகிறவர்கள்‌, கர்த்தருடைய 
கண்ணின்‌ மணியையே தொடுகிறார்கள்‌. 
ஒருவேளை, கர்த்தருடைய 
பரிசுத்தவான்களுக்கு விரோதமாக தீங்கு 
செய்கிறவர்களுக்கு உடனடியாக 
தண்டனை கிடைக்காமல்‌ இருக்கலாம்‌ 
ஆனாலும்‌ சத்துருக்கள்‌ கர்த்தருடைய 
தண்டனைக்கு தப்பிப்பதில்லை. 
கர்த்தருக்கு விரோதமாக எழும்பியிருக்கிற 
தங்களை, கர்த்தர்‌ தண்டிப்பார்‌ என்பதை, 
சத்துருக்கள்‌ ஏற்ற வேளையில்‌ 
அறிந்துகொள்வார்கள்‌. கர்த்தரும்‌ 
அவர்களுக்கு அதை வெளிப்படுத்துவார்‌. 

கர்த்தர்‌ தம்முடைய சம்பத்தைச்‌ 
சேர்க்கும்‌ நாளிலே. 
கர்த்தரை விசுவாசிக்கிறவர்கள்‌, 
அவருடையவர்களாயிருப்பார்கள்‌ என்று 
சேனைகளின்‌ கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ 
(மல்‌ 347). கர்த்தருடைய பிள்ளைகளும்‌, 
துன்மார்க்கரும்‌, சேனைகளின்‌ கர்த்தர்‌ 
சொல்லுகிற இந்தச்‌ சத்தியத்தைப்‌ 
புரிந்துகொள்ளவேண்டும்‌. கர்த்தரால்‌ 
பாதுகாக்கப்படுகிறவர்களுக்கு தீங்கு 
செய்தால்‌ தங்களுக்கு என்ன நேரிடும்‌ 
என்பதை துன்மார்க்கர்‌ உணரவேண்டும்‌. 
அதுபோலவே கர்த்தரை 
விசுவாசிக்கிறவர்களும்‌, கர்த்தரே 
தங்களுக்கு விசேஷித்த பாதுகாப்பைக்‌ 
கொடுக்கிறார்‌ என்பதை உணரவேண்டும்‌. 


பக்தியுள்ளவனை கர்த்தரே 
தமக்காகத்‌ தெரிந்துகொண்டார்‌. இதை 
பக்தியுள்ளவர்களும்‌ அறிந்துகொள்ள 
வேண்டும்‌. பக்தியில்லாதவர்களும்‌ 
அறிந்துகொள்ளவேண்டும்‌. தாவீது 
இந்தச்‌ சத்தியத்தைச்‌ சொல்லும்போது, 
“நான்‌ கர்த்தரை நோக்கிக்‌ கூப்பிடுகையில்‌ 
அவர்‌ கேட்பார்‌” என்று விசுவாசத்தோடு 
சொல்லுகிறார்‌. 


அமர்ந்‌ திருங்கள்‌ 


நீங்கள்‌ கேோபங்கொண்டானும்‌, 
பாவஞ்செய்யாதிருங்கள்‌; உங்கள்‌. 
படுக்கையிலே உங்கள்‌ இருதயத்தில்‌ 
பேசிக்கொண்டு. அமர்த்திருங்கள்‌. 
(சேலை) (சங்‌ 4:4). 


சங்கீதம்‌ - 
PSALMS - 001 


ப ழை 
MENTARY AIBISHERS 


தாவீது பாவத்திற்கு விரோதமாக 
க்‌ பாவம்‌ பயங்கரமானது 

மனுஷருடைய ஆத்துமாவை 
ித்துப்போடும்‌. ஆகையினால்‌ 
பாவத்தைக்‌ குறித்து நாம்‌ 
எச்சரிப்போடிருக்கவேண்டும்‌. “நீங்கள்‌ 
கோபங்கொண்டாலும்‌ பாவம்‌ 
செய்யாதிருங்கள்‌"' தாவீது 


சொல்லுகிறார்‌. 
வசனத்தில்‌, “கோபங்கொள்ளுதல்‌' 
என்னும்‌ வார்த்தைக்கு, 
“பக்தி வைராக்கியமாமிருத்தல்‌', 
“பயபக்தியாயிருத்தல்‌” என்று பொருள்‌. 
கர்த்தருடைய பிள்ளைகள்‌ பாவம்‌ 
செய்யாமல்‌, பயபக்தியாயிருக்கவேண்டும்‌. 
பாவம்‌ செய்யாமல்‌. 
பக்திவைராக்கியத்தோடிருக்கவேண்டும்‌. 


பிள்ளைகளிடத்தில்‌ 
உறுதியாயிருக்க 


என்று 


கர்த்தருடைய 
பக்திவைராக்கியம்‌ 
வேண்டும்‌. கர்த்தரிடத்தில்‌ நாம்‌. 
வைத்திருக்கும்‌ பக்திவைராக்கியத்தை, 
நம்முடைய இருதயத்தில்‌, நமக்கு நாமே 
சொல்லிக்கொள்ளவேண்டும்‌. நம்முடைய 
இருதயத்தோடு நாம்‌ பேசவேண்டிய 
காரியங்கள்‌ ஏராளமாய்‌ உள்ளன. 
நம்முடைய இருதயத்திற்கு நாம்‌. 
சொல்லவேண்டிய காரியங்களை கட்டாயம்‌ 
சொல்லவேண்டும்‌. எந்தச்‌ சத்தியத்தையும்‌ 
நாம்‌ நம்முடைய இருதயத்திற்கு 
சொல்லாமல்‌ மறைத்துவிடக்கூடாது 


சிந்திக்கிற மனுஷன்‌ ஞானியாகவும்‌, 
நற்குணமுள்ளவனாகவும்‌ இருப்பான்‌. 
இவன்‌  நற்காரியங்களைச்‌ சிந்தித்துக்‌ 
கொண்டிருப்பான்‌. தனிமையான 
இடத்தில்‌ அமர்ந்திருந்து, “கர்த்தருக்குப்‌ 
பிரியமானது எது" என்பதை சிந்தித்துப்‌ 
பார்ப்பான்‌.  சிந்திக்கிறவர்கள்‌ தங்கள்‌ 
படுக்கையில்‌ அமர்ந்திருந்து, தங்களுடைய 
இருதயத்தோடு பேசிக்கொண்டிருப்பார்கள்‌. 
நாம்‌ படுக்கையில்‌ நித்திரை செய்வதற்கு 
முன்பாக நம்முடைய இருதயத்தோடு 
பேசவேண்டும்‌. நம்முடைய இருதயத்தை 
ஆராய்ந்து பார்க்கவேண்டும்‌. இந்த 
நாளில்‌ நாம்‌ கர்த்தருக்குப்‌ பிரியமான 
காரியங்களைச்‌ செய்தோமா என்பதையும்‌, 





யம்‌ 
யய 1 


கர்த்தருக்கு விரோதமாக இந்த நாளிலே 
பாவம்‌ செய்தோமோ என்பதையும்‌ 


தில்‌ நாம்‌ 
பக்கொள்ளவேண்ட்‌ட 


நம்முடைய இருதயத்தில்‌. 
பேசிக்கொள்வது என்னும்‌ வாக்கியத்திற்கு. 
“நம்முடைய மனச்சாட்சியோடு பேசுவது” 
என்று பொருள்‌. ஒவ்வொரு நாளும்‌ நாம்‌ 
கர்த்தருக்குப்‌ பிரியமான காரியங்களைச்‌ 
செய்கிறோமா, அல்லது கர்த்தருக்கு 
விரோதமாக பாவம்‌ செய்கிறோமா என்பது 
நம்முடைய மனச்சாட்சிக்குத்‌ தெரியும்‌ 
நம்முடைய மனச்சாட்சி நம்மோடு 
பேசுவதற்கு நாம்‌ அனுமதிக்கவேண்டும்‌. 
நம்முடைய மனச்சாட்சியின்‌ சத்தத்திற்கு 
நாம்‌... கவனமாய்ச்‌ செவிகொடுக்க 
வேண்டும்‌. ஒருவேளை நாம்‌ கர்த்தருக்கு 
விரோதமாக பாவம்‌ செய்திருந்தால்‌, 
அந்தப்‌ பாவத்தை மூடிமறைக்காமல்‌, 
கர்த்தருடைய சமுகத்தில்‌ அறிக்கை 
செய்து மனந்திரும்பவேண்டும்‌. 

இரவில்‌ நித்திரையாயிருக்கும்போது, 
திடீரென்று விழித்துக்கொண்டால்‌.. 
அப்போதும்‌ கர்த்தரைப்பற்றியே 
தியானிக்கவேண்டும்‌. கர்த்தருடைய 
வழிகளைக்‌ குறித்து நம்முடைய 
இருதயத்தில்‌ பேசிக்கொள்ளவேண்டும்‌. 
நம்முடைய சமாதானத்திற்கு உதவிபுரிகிற 
காரியங்களை கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
தியானித்துப்‌ பார்க்கவேண்டும்‌. 
நம்முடைய இருதயம்‌ சமாதானமாயிருக்கும்‌ 
போது, நம்முடைய நித்திரையும்‌ 
சமாதானமாயிருக்கும்‌. இரவு வேளையில்‌, 
சரியான நித்திரை வராமல்‌ போகும்போது, 
தேவையில்லாத காரியங்களை சிந்தித்துப்‌ 
பார்த்து, மனதில்‌ குழப்படையக்கூடாது. 
அதற்குப்‌ பதிலாக கர்த்தருக்குப்‌ 
பிரியமான காரியங்களைச்‌ சிந்தித்துப்‌ 
பார்த்து, தேவசமாதானத்தைப்‌ 
பெற்றுக்கொள்ளவேண்டும்‌. 


கர்த்தர்‌ மேல்‌ 
நம்பிக்கையாயிருங்கள்‌ 
நீதியின்‌ பலிகளைச்‌ 
கர்த்தர்மேல்‌ 
(சுங்‌ 4:5). 


செலுத்தி, 
'நம்பிக்கையாயிருங்கள்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - 001 


AES ழை 
MENTARY ரில ௭ 


கர்த்தரிடத்தில்‌ விசுவாசம்‌ 
வைத்திருக்கிறவர்கள்‌, தங்களுடைய 
கடமைகளைக்‌ குறித்தும்‌ 
கவனத்தோடிருக்கவேண்டும்‌. கர்த்தருக்கு 
நாம்‌ நீ பலிகளைச்‌ 
செலுத்தவேண்டும்‌. நாம்‌ தீமை 
செய்யாமலும்‌ பாவம்‌ செய்யாமலும்‌, 
அவற்றை விட்டு விலகிமிருந்தால்‌ 
மாத்திரம்‌ போதாது. நாம்‌ நன்மை 
செய்யவும்‌ கற்றுக்கொள்ளவேண்டும்‌. நாம்‌ 
முதலாவதாக கர்த்தருக்கு நம்மையே 
பலியாகச்‌ செலுத்தவேண்டும்‌. இதன்‌ 
பின்பு நம்மால்‌ செலுத்தக்கூடிய 


நேர்த்தியான பலிகளை கர்த்தருக்குச்‌ 


செலுத்தவேண்டும்‌. 


இருதயம்‌ 
நேர்மையானதாகவும்‌ 
நம்முடைய 


நம்முடைய 
சுத்தமானதாகவும்‌, 
இருக்கவேண்டும்‌. 
ஆராதனையும்‌, ஸ்தோத்திரங்களும்‌, 
துதிகளும்‌, பலிகளும்‌, நம்முடைய 
பரிசுத்தமான இருதயத்திலிருந்து புறப்பட்டு 
வரவேண்டும்‌. கர்த்தரைப்பற்றி நாம்‌. 
நம்முடைய பரிசுத்தமான இருதயத்தில்‌ 
தியானம்பண்ணவேண்டும்‌, நாம்‌ 
மற்றவர்களுக்கு உதவிபுரிவதன்‌ மூலமாக, 
கர்த்தருக்கு. நீதியின்‌ பலிகளைச்‌ 
செலுத்தலாம்‌. 


கர்த்தர்மேல்‌ 
அரை 


நாம்‌ 
நம்பிக்கையாயிருக்கவேண்டும்‌. 
கனம்பண்ணவேண்டும்‌. நம்முடைய 
ஜசுவரியத்தின்மீதோ, நம்முடைய 
புயபலத்தின்மீதோ நம்பிக்கை வைக்காமல்‌, 
கர்த்தர்மேல்‌ மாத்திரமே நம்பிக்கை 
வைக்கவேண்டும்‌. கர்த்தருடைய 
பாதுகாப்பையும்‌ அவருடைய தெய்வீக 
பராமரிப்பையும்‌ நாம்‌ நம்பவேண்டும்‌. 
நம்முடைய சுயுத்தியின்மேல்‌ நாம்‌ 
சார்ந்திருக்கக்கூடாது கர்த்தருடைய 
கிருபையில்‌ மாத்‌ நாம்‌ 
நம்பிக்கையாயிருக்கவேண்டும்‌. நம்முடைய 
சுயநீதி போதுமானது என்று 
நினைக்கக்கூடாது. நம்முடைய சுயநீதியை 
ஸ்தாபிக்கவும்‌  முயற்சிபண்ணக்கூடாது. 
நாம்‌ விசுவாசத்தினால்தான்‌ 
நீதிமான்களாக்கப்படுகிறோம்‌. 





மயம்‌ 
யய 1 


கர்த்தாவே 
சங்‌ 4 : 6-8 


சுங்‌ 48. எங்களுக்கு நன்மை 
காண்மிப்பவன்‌ யார்‌ என்று. 
சொல்லுகிறவர்கள்‌ அநேகர்‌; கர்த்தாவே, 
உம்முடைய முகத்தின்‌  ஒனியை 
எங்கள்மேல்‌ பிரகாசிக்கப்பண்ணும்‌. 


சங்‌ 447. அவர்களுக்குத்‌ தானியமும்‌ 
திராட்சுரசமும்‌ பெருகியிருக்கிற 
காலத்தின்‌ சந்தோஷத்தைப்பார்க்கிலும்‌, 
அதிக சந்தோஷத்தை: என்‌: 
இருதயத்தில்‌ தந்தீர்‌. 


சங்‌ 48. சுமாதானத்தோடே. 
படுத்துக்கொண்டு நித்திரைசெய்வேன்‌; 
கர்த்தாவே, நீர்‌ ஒருவரே என்னை 
சுகமாய்த்‌ தங்கப்பண்ணுகிறீர்‌. 


பிரகாசிக்கப்பண்ணும்‌ 


எங்களுக்கு 
காண்பிப்பவன்‌' யார்‌ 
சொல்லுகிறவர்கன்‌ அநேகர்‌; கர்த்தாவே, 
உம்முடைய முகத்தின்‌ ஒளியை 
எங்கள்மேல்‌: பிரகாசிக்கப்பண்ணும்‌. 
(சங்‌ 4:8), 


உலகப்பிரகாரமான ஜனங்கள்‌ 
புத்திமீனராயிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
எண்ணிக்கையில்‌ அநேகராயிருக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌, “கர்த்தரை நப்புகிறவர்களுக்கு 
நன்மை காண்பிப்பவன்‌ யார்‌” என்று 
சொல்லுகிறார்கள்‌. கர்த்தருடைய 
பிள்ளைகளுக்கு யாரும்‌ நன்மை 
செய்யமாட்டார்கள்‌ என்றும்‌, கர்த்தருடைய 
பிள்ளைகள்‌ நன்மையைக்‌ காண்பதற்கு 
யாரும்‌ உதவிசெய்யபாட்டார்கள்‌ என்றும்‌ 
உலகப்பிரகாரமான ஜனங்கள்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ட்ட 
090 


உலகப்பிரகாரமான ஜனங்களுக்கு, 
“நன்மை என்பது “உலகப்பிரகாரமான 
ஆசீர்வாதம்‌” ஆகும்‌. தானியமும்‌ 
திராட்சரசமும்‌ பெருகியிருந்தால்‌ அதுவே 
நன்மையென்று உலகத்தார்‌ 
சொல்லுகிறார்கள்‌. இந்த உலகத்தில்‌ 
தங்களுக்கு ஐசுவரியம்‌ மிகுந்திருந்தால்‌ 
அதுவே பெரிய நன்மை 
என்று உலகப்பிரகாரமான ஜனங்கள்‌ 

தாங்கள்‌ 
பெற்றுக்கொண்டால்‌ 


சிந்திக்கிறார்கள்‌. 


சொல்லுகிறார்கள்‌. 


உலகப்பிரகாரமான ஜனங்கள்‌ 
தங்கள்‌ கண்களால்‌ பார்ப்பதை மாத்திரமே 
நன்மையென்று சொல்லுவார்கள்‌. 
கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாமோ, 
நம்முடைய கண்கள்‌ காணாததை நாம்‌ 
விசுவாசிக்கிறோம்‌. இவற்றை மாம்சத்தின்‌ 
கண்களால்‌ காணமுடியாது. 
விசுவாசக்கண்களால்‌ மாத்திரமே இந்த 
நன்மைகளைக்‌ காணமுடியும்‌. கர்த்தர்‌ 
நமக்கு நியமித்திருக்கிற நன்மைகளைக்‌ 
காண்பதற்கு. நம்முடைய மனக்கண்கள்‌ 
பிரகாசமுள்ளதாயிருக்கவேண்டும்‌. 


அநித்திய 
காணப்படாதவைகளோ 
நித்தியமானவைகள்‌ (2கொரி 418) 
தேவனை ஒருவரும்‌ ஒருபோதும்‌ 
கண்டதில்லை. நாம்‌ காணாத தேவனை 
விசுவாசத்தோடு ஆராதனை செய்கிறோம்‌. 
நம்முடைய கண்களினால்‌ நம்மால்‌ 
தேவனை பிரத்தியட்சமாக 
காணமுடியாவிட்டாலும்‌, தேவன்‌ 
இருக்கிறார்‌ என்று விசுவாசித்து அவரை 
ஆராதிக்கிறோம்‌. அதுபோலவே 
வேதாகமத்தில்‌ சொல்லியிருக்கிற 
நன்மைகளை, நம்முடைய கண்களால்‌ 
வணக்கப்‌ அவற்றை 
விசுவாசத்தே கண்டு. கர்த்தரைத்‌ 
துதிக்க! 


காணப்படுகிறவைகள்‌ 
மானவைகள்‌. 





மயம்‌ 
யய 1 


நம்முடைய சரீரத்தின்‌ கண்கள்‌ 
குறைவுள்ளது. நம்முடைய கண்களால்‌ 
ஒரளவு மாத்திரமே பார்க்க முடியும்‌ 
ஆனால்‌ நம்முடைய விசுவாசக்கண்களோ 
அதிக பலமுள்ளது. சரீரத்தின்‌ 
கண்களால்‌ காணமுடியாததைக்கூட, 
விசுவாசத்தின்‌ கண்களால்‌ காணமுடியும்‌. 
நம்முடைய மனக்கண்கள்‌ 
பிரகாசமுள்ளதாயிருக்கும்போது, கர்த்தர்‌ 
நமக்கு வாக்குப்பண்ணியிருக்கிற எல்லா 
நன்மைகளையும்‌, நம்மால்‌ தெளிவாகப்‌ 
பார்க்கமுடியும்‌. 


உலகப்பிரகாரமான ஜனங்கள்‌ 
புறம்பான நன்மைகளை விரும்புகிறார்கள்‌. 
அவர்கள்‌ தற்காலத்தில்‌ தங்களுக்குத்‌ 
தேவைப்படும்‌ நன்மைகளை மாத்திரமே 
நோக்கிப்‌ பார்க்கிறார்கள்‌.  புசிப்பதற்கு 
நல்ல போஜனமும்‌, பருகுவதற்கு நல்ல 
திராட்சரசமும்‌ தங்களுக்குக்‌ கிடைத்தால்‌ 
அதுவே மேலான நன்மை என்று 
சொல்லுகிறார்கள்‌. 


உலகப்பிரகாரமான 


ஜனங்கள்‌ 
தங்களுக்கு அதிக ஐகூரியம்‌ வேண்டும்‌, 


அதிகமான சொத்துக்கள்‌ வேண்டும்‌. 
தொழில்‌ நன்றாக நடக்கவேண்டும்‌ 
என்று சொல்லுகிறார்கள்‌. இதுதான்‌ 
உலகப்பிரகாரமான ஜனங்களுக்கு 
நன்மையாகத்‌ தெரிகிறது. 
இவையெல்லாம்‌ நமக்கு வேண்டியதுதான்‌. 
ஆனாலும்‌ நம்முடைய இருதயம்‌ 
சுத்தமாயிராவிட்டால்‌, நம்முடைய 
இருதயத்தில்‌ கர்த்தர்‌ வாசம்‌ 
பண்ணாவிட்டால்‌, உலகப்பிரகாரமான 
ஆசீர்வாதங்கள்‌ எதுவும்‌ நமக்கு நன்மை 
தராது. 


நம்முடைய இருதயத்தில்‌: 
பரிசுத்தமும்‌, சிந்தையில்‌ பயபக்தியும்‌ 
இருந்தால்தான்‌, உலகப்பிரகாரமான 
ஆசீர்வாதங்களை நம்மால்‌ பரிசுத்தமாய்‌. 
அனுபவிக்க முடியும்‌. நம்முடைய நம்பிக்கை 
உலகப்பிரகாரமான பொருட்கள்மீது 
இருக்கக்கூடாது. நாம்‌ கர்த்தர்மீது 
மாத்திரமே நம்பிக்கை வைக்கவேண்டும்‌. 
ஒரு, மனுஷனுக்கு எவ்வளவு 
ஆஸ்தியிருந்தாலும்‌ அது அவனுக்கு 
கள்ல ஆ ஆஸ்தியை அனுபவிக்க ஜீவன்‌. 

வேண்டும்‌. கர்த்தரே நமக்கு ஜீவனைத்‌ 
தருகிறவர்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - 001 


AEN ட்‌. 
MENTARY ரில ௭ 


தாவீது கர்த்தரிடத்தில்‌ பயபக்தியாய்‌ 
ERAS Mie கத்தான்‌ 
த்தின்‌ ஒளியை 
பிரகாசிக்கப்பண்ணும்‌" 
என்று கர்த்தரிடத்தில்‌ ஜெபம்பண்ணுகிறார்‌. 
தாவீது தம்முடைய குமாரன்‌ 
அப்சலோமுக்குத்‌ தப்பி ஓடிப்போகிறார்‌. 
ஒரு காலத்தில்‌ தாவீது அவருடைய 
அரண்மனையின்‌ சிங்காசனத்தில்‌ 
வீற்றிருந்தவர்‌. அவரைச்‌ சுற்றிலும்‌ 
எப்போதும்‌ ஏராளமானோர்‌ இருப்பார்கள்‌. 
ஆனால்‌ இப்போதோ தாவீதோடு ஒருசிலர்‌ 
மாத்திரம்‌ இருக்கிறார்கள்‌. தாவீது 
கர்த்தரிடத்தில்‌ விண்ணப்பம்‌ 
பண்ணும்போது. தன்னோடு 
கூடமிருக்கிற சொற்பாண்ணிகையிவுள்‌ள 
ஜனங்களுக்காகவும்‌ விண்ணப்பம்‌ 
பண்ணுகிறார்‌. 


தாவீது இந்த விண்ணப்பத்தை. 
ஏறெடுக்கும்போது, அவரோடு. 
கூடமிருக்கிற ஜனங்களும்‌, அவருடைய 
ஜெபத்தின்‌ வார்த்தைகளை 
அங்கீகரிக்கிறார்கள்‌. கர்த்தருடைய 
கிருபையும்‌, சிலாக்கியமும்‌, அநுக்கிரகமும்‌ 
தங்களுக்குத்‌ தேவையென்று தாவீதும்‌, 
அவரோடு கூடமிருக்கிற ஜனங்களும்‌ 
கர்த்தரிடத்தில்‌ விண்ணப்பம்‌ 
பண்ணுகிறார்கள்‌. இவர்களுக்கு 
ஜீவனைப்பார்க்கிலும்‌, கர்த்தருடைய 
முகத்தின்‌ஒளி' தங்கள்மேல்‌ 
பிரகாசமாயிருக்கவேண்டும்‌. என்பதே 
முக்கியமானதாய்‌ தெரிகிறது. 
உலகப்பிரகாரமான ஆசீர்வாதங்களைவிட, 
இவர்கள்‌ கர்த்தருடைய பிரகாசத்தை 
அதிகமாய்‌ விரும்புகிறார்கள்‌. 


நான்காம்‌ சங்கீதத்தில்‌, 7,8 ஆகிய 
இரண்டு வசனங்களிலும்‌ தாவீது 
தன்னுடைய காரியத்தைப்பற்றி 
கர்த்தரிடத்தில்‌ விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 
6-ஆவது 'வசனத்திலோ தாவீது 
மற்றவர்களையும்‌ தன்னோடு சேர்த்து, 
“கர்த்தாவே, உம்முடைய முகத்தின்‌ 
ஒளியை எங்கள்மேல்‌ பிரசாசிக்கப்‌ 
பண்ணும்‌” என்று விண்ணப்பம்‌ 


பண்ணுகிறார்‌. 





மயம்‌ 
யய 1 


நம்முடைய கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்து நமக்கும்‌ இப்படித்தான்‌. 
ஜெபம்பண்ணக்‌ குற்றுக்கொடுத்திருக்கிறார்‌. 


கர்த்தருடைய 
ப டடாகான சனல்‌ தேவனுடைய 
கிருபாசனத்திற்கு முன்பாக, “எங்கள்‌ 
பிதாவே” என்று 'பயபத்தியாய்‌ 
ஜெப்பண்ணுகிறாகள்‌ இந்த 
ஜெபத்தின்‌ மூலம்‌ கர்த்தருடைய 
பரிசுத்தவான்‌௧ளெல்லோரும்‌ ஒன்றாய்க்‌ 
கூட்டிச்‌ சேர்த்து இணைக்கப்படுகிறார்கள்‌. 
கர்த்தருடைய ரிசுத்தவான்களுக்கு, 
அவருடைய கிருபையும்‌ பாதுகாப்பும்‌ 
பராமரிப்புமே பிரதான 
நன்மையாயிருக்கிறது 


நாம்‌ கர்த்தரிடத்தில்‌ 
சுயதேவைகளுக்காக 
பண்ணும்போது, 
தேவைகளையும்‌ 
அவர்களுக்காக ஜெபப்பண்ணவேண்டும்‌ 
கர்த்தருடைய கிருபை ஒருபோதும்‌ 
குறைந்துபோவதில்லை. அவருடைய 
கிருபை நமக்கும்‌ சர்வசிருஷ்டிக்கும்‌ 
போதுமானதாயிருக்கிறது. மற்றவர்களுக்கு 
தேவனுடைய கிருபை வேண்டும்‌ என்று 
நாம்‌ ஜெபம்பண்ணும்போது. கர்த்தர்‌ 
நமக்குக்‌ கொடுக்கிற 


நம்முடைய 
விண்ணப்பம்‌ 
மற்றவர்களுடைய 

நினைவுகூர்ந்து 


மற்றவர்களுக்காக 
ஜெபிப்பதினால்‌, 
கொடுக்கும்‌ கிருபையும்‌ 
குறைந்துபோவதில்லை. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ட 
PUELSHERS 


சுகமாய்த்‌ தங்கப்பண்ணுகிறீர்‌ 


அவர்களுக்குத்‌ தானியமும்‌. 
'திராட்சரசமும்‌ பெருகியிருக்கிற 
காலத்தின்‌ சத்தோஷத்தைப்பார்க்கிலும்‌, 
அதிக சந்தோஷத்தை என்‌ 
இருதயத்தில்‌ தந்தீர்‌. 
சமாதானத்தோடே படுத்துக்கொண்டு, 
நித்திரைசெய்வேன்‌; கர்த்தாவே, தீர்‌ 
ஒருவரே என்னை சுகமாய்த்‌ 
'தங்கப்பண்ணுகிறீர்‌ (சங்‌ 4:7,8). 

கர்த்தர்‌ நமக்கு அநேக 
ஆசீர்வாதங்களைக்‌ கொடுக்கிறார்‌. அவர்‌ 
நம்முடைய இருதயத்தில்‌ கொடுக்கும்‌ 
சந்தோஷமே நமக்கு மெய்யான 
ஆசீர்வாதம்‌. நம்முடைய ஜீவியத்தில்‌ 
நமக்கு பல சம்பவங்கள்‌ நடைபெறும்‌ 
அந்த சம்பவங்களில்‌ பல நமக்குச்‌ 
சந்தோஷத்தைக்‌ கொடுக்கும்‌. தானியமும்‌ 
திராட்சரசமும்‌ பெருகியிருக்கிற காலத்தில்‌ 
கர்த்தரை நம்புகிறவர்களுக்கும்‌, அவரை 
நம்பாதவர்களுக்கும்‌ சந்தோஷமுண்டாகும்‌. 
கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இது 
மெய்யான சந்தோஷமல்ல 
உலகப்பிரகாரமான ஜனங்களுக்கு இந்த 
சந்தோஷத்தைத்‌ தவிர வேறு சந்தோஷம்‌ 
எதுவுமில்லை. 


கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு. 
உலகப்பிரகாரமான ஆசீர்வாதங்களினால்‌. 
உண்டாகும்‌ சந்தோஷத்தைத்‌ தவிர, அதிக 
சந்தோஷத்தை அவர்‌ நம்முடைய 
இருதயத்தில்‌ தருகிறார்‌. இந்த 
சந்தோஷத்தைப்‌ பார்க்கிலும்‌ 
சந்தோஷமல்ல. இது உள்ளான 
சந்தோஷம்‌. இந்த சந்தோஷம்‌ 
சூழ்நிலைகளுக்கேற்ற பிரகாரம்‌ கூடுவதோ 
குறைவதோ இல்லை. கர்த்தர்‌ 
நம்முடைய இருதயத்தில்‌ கொடுக்கிற 
சந்தோஷத்திற்கும்‌, நம்முடைய 
தழ்நிலைகளுக்கும எவ்வித தொடர்பும்‌ 





மயம்‌ 
யய 1 


தன்னுடைய இருதயத்தில்‌ கர்த்தர்‌ 
அதிக Rn தந்திருக்கிறார்‌ 
என்று தாவீது விசுவாசிக்கிறார்‌. 
தாவீது இப்போது தன்னுடைய மகன்‌ 
அப்சலோமுக்குத்‌ தப்பி ஓடுகிறார்‌. 
சந்தோஷப்படும்டியான சூழ்நிலை 
தாவீதின்‌ ஜீவியத்தில்‌ இப்போது 
உண்டாகவில்லை. ஆனாலும்‌ கர்த்தர்‌ 
தன்னுடைய இருதயத்தில்‌ தருகிற 
சந்தோஷத்தினால்‌ தாவீது 
நிரம்பியிருக்கிறார்‌.  “சமாதானத்தோடே 
படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன்‌" 
என்று பிரச்சனைகளுக்கு நடுவிலும்‌ 
கர்த்தரை விசுவாசத்தோடு குதிக்கிறார்‌. 
தாவீதுக்கு 


கர்த்தரே 
பாதுகாப்பாகயிருக்கிறவர்‌. 
தாவீது 
நித்திரையைப்பற்றிச்‌ 
இரண்டுவிதமான நித்திரைகளை இங்கு 


தன்னுடைய 
சொல்லும்போது. 


குறிப்பிடுகிறார்‌. ஒன்று தற்காலிக 
தூக்கம்‌. மற்றொன்று மரணம்‌ என்கிற 
நித்திய நித்திரை. தான்‌ சரீரப்பிரகாரமாக 
சற்றுநேரம்‌ நித்திரை செய்தாலும்‌, 
அல்லது கர்த்தருடைய சித்தத்தின்‌ 
பிரகாரம்‌. நித்திய நித்திரையாகிய 
மரணமடைந்தாலும்‌, தான்‌ 
சமாதானத்தோடே படுத்துக்கொண்டு 
நித்திரை செய்வதாக தாவீது 
விசுவாசத்தோடு அறிக்கை செய்கிறார்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை 1 
PUELSHERS 


தேவாலயத்திலே சிமியோன்‌, 
குழந்தையாகயிருந்த இயேசுவை தன்‌ 
கைகளில்‌ ஏந்திக்கொண்டு, தேவனை 
ஸ்தோத்திரிக்கிறார்‌. “ஆண்டவரே, 
உமது வார்த்தையின்படி, உமது 
அடியேனை, இப்பொழுது 
சமாதானத்தோபே போகவிடுகிறீர்‌” 
(லூக்‌ 2:29) என்று விசுவாசத்தோடு 
அறிக்கை செய்கிறார்‌. 


தேவன்‌ தம்முடைய நித்திய 
இளைப்பாறுதலில்‌, தன்னையும்‌ 
பிரவேசிக்கச்‌ செய்வார்‌ என்று தாவீது 
நம்புகிறார்‌. கர்த்தர்‌ தாமே பரலோகத்தில்‌ 
தன்னுடைய ஆத்துமாவை அங்கீகரித்து 
ஏற்றுக்கொள்வார்‌ என்று தாளீது 
விசுவாசிக்கிறார்‌. தாவீதின்‌ விசுவாசம்‌ 
உறுதியானது. தன்னுடைய எல்லா 
பிரச்சனைகளையும்‌, தன்னைச்‌ 
சுற்றியிருக்கிற எல்லா ஆபத்துக்களையும்‌ 
தாவீது ர்க்‌ சமுகத்தில்‌ 
ஒப்புக்கொடுத்து விடுகிறார்‌. கர்த்தர்‌ 
தமக்குப்‌ பிரியமான காரியத்தை 
செய்வாராக என்று சொல்லி. 
கர்த்தரிடத்தில்‌ நம்பிக்கையாயிருக்கிறார்‌. 
சமாதானத்தோடே படுத்துக்கொண்டு 
நித்திரை செய்கிறார்‌. கர்த்தர்தாமே 
தன்னை சுகமாய்த்‌ தங்கப்பண்ணுகிறார்‌ 
என்று சொல்லி கர்த்தரை குதித்துப்‌ 
பாடுகிறார்‌. 





ப்பி சங்கீதம்‌ 


யய 1 


ஐந்தாம்‌ சங்கீதம்‌ ஒரு ஜெபசங்கீதம்‌. 
தாவீது மிகுந்த நெருக்கத்திலிருக்கும்‌ 
போது கர்த்தரிடத்தில்‌ விண்ணப்பம்‌ 
பண்ணுகிறார்‌. சத்துருக்கள்‌ தாவீதை 
சூழ்ந்துகொண்டு அவரை 
நெருக்குகிறார்கள்‌. தாவீதோ தன்னுடைய 
நிலமையை கர்த்தரிடத்தில்‌ பயபக்தியோடு 
எடுத்துச்சொல்லுகிறார்‌. 


கர்த்தரோடு 
கர்த்தரிடத்தில்‌ 
பண்ணுவதாக 
கர்த்தர்‌ 
பதில்‌ 


தாவீதின்‌ ஆத்துமா 
பேசுகிறது. தாவீது 
விண்ணப்பம்‌ 
வாக்குப்பண்ணுகிறார்‌. 
தன்னுடைய ஜெபத்தைக்‌ கேட்டு, 
கொடுப்பார்‌ என்று தாவீது 
விசுவாசத்தோடு அறிக்கை செய்கிறார்‌ 
(சங்‌ 54-3). தாவீது தேவனுக்கு துதி, 
கனம்‌, மகிமையை செலுத்துகிறார்‌ 
தேவனுடைய  பரிசுத்தத்தில்‌ தாவீது 
ஆறுதலயிருக்கிறார்‌ (சங்‌ 5:4-6). 

தாவீது கர்த்தருடைய 
ஆலயத்திற்குள்‌ பிரவேசித்து, அவரைப்‌ 
பணிந்து கொள்வதாகவும்‌ 
வாக்குப்பண்ணுகிறார்‌ (சங்‌ 5:7). தாவீது 
தனக்காக ஜெபம்பண்ணுகிறார்‌. கர்த்தர்‌ 
தாமே தன்னுடைய வ 
செல்வைப்படுத்த வேண்டுமென்று 
விண்ணப்பம்‌ பண்ணுகிறார்‌ (சங்‌ 5:8). 
தாவீது தன்னுடைய சத்துருக்களுக்காக 
ஜெபிக்கிறார்‌. கர்த்தர்‌ தாமே தன்னுடைய 
சத்துருக்களை 
தாவீது 
விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 
தாவீது. ப கர்த்தரை 
யாவருக்காகவும்‌ 
கர்த்தர்‌ தாமே 
சந்தோஷத்தைக்‌ கொடுத்து, அவர்களை 
பாதுகாப்பாக காத்துக்கொள்ள 
வேண்டுமென்று தாவீது 
விண்ணப்பம்பண்ணுகிறார்‌ (சங்‌ 54112) 


(சங்‌ 


- விரிவுரை ட்ட 
PSALMS - COMMENTARY 


PUBLISHERS 


தாவீதின்‌ ஜெயம்‌ 
சண்‌ 5 : 1-6 


சங்‌ 5. கர்த்தாவே, என்‌ 
வார்த்தைகளுக்குச்‌ செவிகொடும்‌, என்‌ 
தியானத்தைக்‌ கவனியும்‌. 


சங்‌ 5 
விண்ணப்பம்‌ 
ராஜாவே, 
வேண்டுதலின்‌ 
கேட்டருளும்‌. 
சங்‌ 5:3. கர்த்தாவே, காலையிலே என்‌ 
சத்தத்தைக்‌ கேட்டருளுவீர்‌; காலையிலே 
உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி, 
காத்திருப்பேன்‌. 


சங்‌ ௬௧4. நீர்‌ துன்மார்க்கத்தில்‌ 
பிரியப்படுகிற தேவன்‌ அல்ல; தீமை 
உம்மிடத்தில்‌ சேர்வதில்லை. 


நான்‌ உம்மிடத்தில்‌ 
பண்ணுவேன்‌; எண்‌: 
என்‌ தேவனே, என்‌: 


சத்தத்தைக்‌ 


சங்‌ 55. உம்முடைய 
கண்‌: முன்பாக. 
நிலைதிற்கமாட்டார்கன்‌; அக்கிரமக்காரர்‌ 
யாவரையும்‌ வெனுக்கி நீர்‌. 


வீம்புக்காரர்‌ 


சுங்‌ 58. பொய்பேசுகிறவர்களை 
அழிப்பீர்‌ இரத்தப்பிரியனையும்‌ 
சூதூன்ன மனுஷனையும்‌ கர்த்தர்‌ 
அருவருக்கிறார்‌. 


கர்த்தாவே 


கர்த்தாவே, 
ந்தை அவக மெல்கம்‌ எல்‌: 
கவனியும்‌. நாண்‌ 
விண்ணப்பம்‌ 
ராஜாவே, என்‌ 
வேண்டுதலின்‌ 
சத்தத்தைக்‌ கேட்டருளும்‌ (சங்‌ 5:1,2). 





மயம்‌ 
யய 1 


தாவீது! கர்த்தரிடத்தில்‌ 
ஜெபம்பண்ணுகிறார்‌. தேவன்‌ நம்முடைய 
ஜெபத்தைக்‌ கேட்கிறவர்‌. மனுஷர்‌ 
கர்த்தருடைய 


கூப்பிடுகிறவர்களின்‌ சத்தத்தை கர்த்தர்‌ 
கேட்கிறார்‌. கர்த்தர்‌ நேற்றும்‌ இன்றும்‌ 
என்றும்‌ மாறாதவர்‌. அவர்‌ எப்போதும்‌ 
பிள்ளைகளின்‌ ஜெபத்திற்கு 
கொடுக்கிறவர்‌. தாவீது 
விண்ணப்பம்‌ 


பண்ணும்போது, “கர்த்தாவே (சங்‌ 59,3) 


என்று கர்த்தரை நோக்கிக்‌ கூப்பிடுகிறார்‌. 
வக மொழியில்‌ 


கர்த்தர்‌ என்னும்‌ 
பெகோவா" என்னும்‌ 
பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. 

நித்திய காலமாயிருக்கிறவர்‌. 

அவர்‌ பிற்கு போதுமானவர்‌. 


நாம்‌ கர்த்தரிடத்தில்‌ 
ஜெபம்பண்ணும்போது அவரை, “என்‌ 
ராஜாவே என்‌ தேவனே” என்று 
அறிக்கை செய்யவேண்டும்‌. கர்த்தர்‌ 
நம்முடைய  ராஜாவாகவும்‌, நம்முடைய 
தேவனாகவும்‌ இருக்கிறார்‌. நாம்‌ கர்த்தரை 
ஆராதிப்பதற்கு கடமைப்பட்டவர்கள்‌. 
நம்முடைய ராஜாவிடத்தில்‌, நம்முடைய 
விசுவாசத்தை உண்மையோடு அறிக்கை 
செய்யவேண்டும்‌. நம்முடைய 
ராஜாவாகிய கர்த்தரே நமக்குப்‌ 
பாதுகாப்பாகயிருக்கிறார்‌. 

நாம்‌ நோக்கிப்‌ 
பார்க்கும்போது, நம்முடைய 
ராஜாவாகவும்‌. நம்முடைய 
தேவனாகவும்‌ நோக்கிப்‌ பார்க்கவேண்டும்‌. 
கர்த்தரிடத்தில்‌ நாம்‌ 
விண்ணப்பம்பண்ணும்போது. அவரே 
நம்முடைய ராஜா என்றும்‌ நம்முடைய 
தேவனென்றும்‌ விசுவாசிக்கவேண்டும்‌. 


கர்த்தரை 
அவரை 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை 1 
PUEUSHERS 


தாவீதின்‌: ஜெபத்தை 
வாசிக்கும்போது, நம்முடைய விசுவாசம்‌ 
விருத்தியடையும்‌. தேவனிடத்தில்‌ நாம்‌ 
வைத்திருக்கிற நம்பிக்கை  உறுதியாய்ப்‌ 
பெலப்படும்‌. நாமும்‌ தாவீதைப்போல 
கர்த்தரிடத்தில்‌ விசுவாசத்தோடு 
ஜெபம்பண்ணவேண்டும்‌. தாவீது 
கர்த்தரிடத்தில்‌, “கர்த்தாவே, என்‌ 
வார்த்தைகளுக்குச்‌ செவிகொடும்‌" 
என்று ஜெபம்பண்ணுகிறார்‌. மனுஷர்‌ 
ஒருவேளை நம்முடைய வார்த்தைகளுக்கு 
செவிகொடுக்காமல்‌ போகலாம்‌. 
அவர்களால்‌ நம்முடைய 
வார்த்தைகளுக்குச்‌ செவிகொடுக்க 
முடியாமலும்‌ போகலாம்‌. 


நம்முடைய சிநேகிதர்கள்‌ நம்முடைய 
வார்த்தைகளைக்‌ கேட்க முடியாதபடிக்கு. 
தூ£இடங்களில்‌ இருக்கலாம்‌. ஆனால்‌. 
நம்முடைய கர்த்தராகிய தேவனோ 
நம்முடைய வார்த்தைக்குச்‌ 
செவிகொடுக்கிறார்‌. கர்த்தர்‌ 
பெரியவராகவும்‌, மகத்துவமுள்ளவராகவும்‌, 
பரலோகத்திலிருக்கிறவராசவும்‌ 
இருந்தாலும்‌. அவர்‌ நம்முடைய 
வார்க்கும்‌ றின டுக்‌ 


தாவீது கர்த்தரிடத்தில்‌, “என்‌ 
தியானத்தைக்‌ கவனியும்‌' என்று 
ஜெபம்பண்ணுகிறார்‌. தாளீதின்‌ ஜெம்‌ 
வெறும்‌ வார்த்தைகளல்ல. இது 
அவருடைய தியானம்‌. தியானமும்‌ 
ஜெபமும்‌ நம்மிடத்தில்‌ இணைந்து 
காணப்படவேண்டும்‌. “என்‌: கன்மலையும்‌ 
என்‌ மீட்பருமாகிய கர்த்தாவே என்‌ 
வாயின்‌ வார்த்தைகளும்‌, என்‌ 
இருதயத்தின்‌ தியானமும்‌, உமது 
சமுகத்தில்‌ பிரீதியாயிருப்பதாக" 
(சங்‌ 1944) என்று சங்கீதக்காரர்‌ 
பாடுகிறார்‌. 


காலையிலே காத்திருப்பேன்‌ 


கர்த்தாவே, காலையிலே என்‌: 
சத்தத்தைக்‌ கேட்டருளூவீர்‌; காலையிலே. 
உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி, 
காத்திருப்பேன்‌ (சங்‌ 5:3). 





நயனா 
றியா 
கர்த்தரிடத்தில்‌ நான்கு 

வாக்குப்பண்ணுகிறார்‌ 


தாவீது 
காரியங்களை 


ஜெபம்பண்ண 
வேண்டும்‌ என்னும்‌ எண்ணம்‌ தாவீதின்‌ 
மனச்சாட்சியில்‌ நிரம்பியிருக்கிறது. கர்த்தர்‌ 
நம்முடைய ஜெபத்தைக்‌ கேட்பார்‌ என்னும்‌ 
நிச்சயம்‌ நம்மிடத்தில்‌ காணப்படவேண்டும்‌. 
நம்முடைய ஜீவியம்‌ 
ஜெபஜீவிபமாயிருக்கவேண்டும்‌. ஜெபமே 
நமக்கு ஜெயம்‌. நாம்‌ எல்லா 
வேளைகளிலும்‌, எல்லா சூழ்நிலைகளிலும்‌ 
ஜெபம்பண்ணவேண்டும்‌. நாம்‌ 
உயர்ந்திருந்தாலும்‌, தாழ்ந்திருந்தாலும்‌ 
கர்த்தரிடத்தில்‌ ஜெபம்பண்ணவேண்டும்‌. 
நாம்‌ உயிரோடிருந்தாலும்‌ மரித்துப்‌ 
போவதானாலும்‌ ஜெபம்பண்ணவேண்டும்‌. 


காலையிலே. 
ஜெபம்பண்ணுவதாக 
வாக்குப்பண்ணுகிறார்‌. அதிகாலை ஜெபம்‌ 
நம்முடைய ஆத்துமாவுக்கு அதிக 
ஆசீர்வாதத்தைக்‌ கொடுக்கும்‌ 
காலையில்‌ ஜெபம்பண்ணுவதை நம்முடைய 
அன்றா। கடவையாக்கிக்‌. 
கொள்ளவேண்டும்‌. காலையிலே நித்திரை 
தெளிந்து விழித்திருக்கும்போது, 
நம்முடைய பசுமையாயிருக்கும்‌. 
சோர்வுகள்‌ நீங்கி நாம்‌ 
உற்சாகமாயிருப்போம்‌. இதுவே 
ஜெபம்பண்ணுவதற்கு ஏற்றவேளை. தூக்க 
கலக்கமில்லாமல்‌, விழித்திருந்து 
ஜெபர்பண்ணவேண்டும்‌. நாம்‌ ஒவ்வொரு 
நாளையும்‌ நாம்‌ ரம்பிப்பதற்கு 
முன்பாகவே, 

ஆரம்பித்துவிடவேண்டும்‌. 


தாவீது 
கர்த்தரிடத்தில்‌ 


மனது 


ஒவ்வொரு 
நாளும்‌ நாம்‌ பல வேலைகளைச்‌ செய்து 
சோர்ந்துபோய்விடுவோம்‌. இந்த ட்ப 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ட்ட 
PUELSHERS 


தாவீது காலையிலே கர்த்தருடைய 
சமுகத்திற்கு நேரே வந்து ஜெபம்‌ 
பண்ணுவதற்கு வ்‌ அ த்க்‌ 
நாமும்‌ ஜெபத்தில்‌: கர்த்தருடைய 
சமுகத்திற்கு நேரே வரவேண்டும்‌. 
நம்முடைய இருதயம்‌ கர்த்தரே நோக்கிப்‌ 
பார்க்கவேண்டும்‌ அம்பு எஙய்கிறவர்‌ 
குறிபார்ப்பதுபோல. நாமும்‌ ஜெபத்தில்‌ 
கர்த்தரையே நோக்கிப்‌ பார்க்கவேண்டும்‌. 
நம்முடைய மனதை அலைபாய விடாமல்‌, 
கர்த்தருடைய சமுகத்தில்‌ ஒருமனப்பட்டு, 
அவரை நோக்கிப்‌ பார்த்து 
விண்ணப்பம்பண்ணவேண்டும்‌. நம்முடைய 
ஆவி, ஆத்தும; சரீரம்‌ மூன்றுமே 
கர்த்தரிடத்தில்‌ ஜெபிக்க 
ஆயத்தமாயிருக்கவேண்டும்‌. 


நாம்‌ கர்த்தரிடத்தில்‌ ஜெபிக்கும்போது 
ம்‌ நாமம்‌ ஸரிசுத்தப்படுவதாக” 
சொல்லி கர்த்தரைத்‌ 
துதிக்கவேண்டும்‌. துதி பெருகும்போது 
கிருபையும்‌ பெருகும்‌. நாம்‌ கர்த்தரை 
மகிமைப்படுத்தும்போது, கர்த்தர்‌ 
தம்முடைய கிருபையை நமக்குக்‌ 
காண்பிப்பார்‌. இயேசுகிறிஸ்து பிதாவை 
மகிமைப்படுத்தினார்‌ அப்பொழுது 
“மகிமைப்படுத்தினேன்‌, இன்னமும்‌ 
மகிமைப்படுத்துவேன்‌” என்கிற சத்தம்‌ 
வானத்திலிருந்து உண்டாயிற்று 
(யோவா 12:28. 


கர்த்தரிடத்தில்‌ 
ஜெபம்பண்ணும்போது, அவருடைய 
சமுகத்தில்‌ பொறுமையோடு 
காத்திருக்கிறார்‌. தன்னுடைய ஜெபத்திற்கு 
கர்த்தர்‌ சமாதானமான பதிலைத்‌ 
தருவார்‌ என்று நீடியபொறுமைபோடு 
காத்திருக்கிறார்‌. ஆபகூக்‌ கர்த்தருடைய 
சமுகத்தில்‌ அவருடைய வார்த்தையைக்‌ 
கேட்பதற்காக, கர்த்தரைக்‌ கவனித்துப்‌ 
பார்க்கிறார்‌. “நான்‌ என்‌ காவலிலே 
த அரணிலே நிலைகொண்டிருந்து, 

எனக்கு என்ன 
கலகலப்‌ அவர்‌ என்னைக்‌ 
கண்டிக்கும்போது நான்‌ என்ன உத்தரவு 
சொல்லுவேனென்றும்‌ கவனித்துப்‌ 
பார்ப்பேன்‌ என்றேன்‌” (ஆப 2). கர்த்தர்‌ 
விளம்புவதைக்‌ கேட்பேன்‌ என்று 
சங்கீதக்காரரும்‌. சொல்லுகிறார்‌. 
(சங்‌ 85:8). 


தாவீது 





மயம்‌ 
யய 1 


கர்த்தர்‌ நம்முடைய ஜெபத்திற்கு 
சாதகமான பதிலைக்‌ கொடுக்கும்போது. 
நாம்‌ கர்த்தரை நன்றியோடு 
துதிக்கவேண்டும்‌. கர்த்தருடைய 
சமுகத்திலிருந்து நமக்கு உடடினயாக 
பதில்‌ கிடைக்கவில்லையென்றால்‌ நாம்‌ 
பொறுமையோடு காத்திருக்க 
வேண்டும்‌ சோர்ந்துபோகாமல்‌ 
ஜெபம்பண்ணவேண்டும்‌. விழித்திருந்து 
ஜெபிக்கவேண்டும்‌. காத்திருந்து 
ஜெபிக்கவேண்டும்‌. 


கர்த்தர்‌ அருவருக்கிறார்‌ 


நீர்‌ துன்மார்க்கத்தில்‌. 
யிரியப்படுகிற தேவன்‌ அல்ல; தீமை 
உம்மிடத்தில்‌ சேர்வதில்லை. 
வீம்புக்காரர்‌ உம்முடைய கண்களுக்கு. 
முன்பாக 'திலைநிற்கமாட்டார்கள்‌; 
அக்கிரமக்காரர்‌ 


இரத்தப்பிரியனையும்‌ 
மனுஷனையும்‌ கர்த்தர்‌ 
அருவருக்கிறார்‌ (சங்‌ 5:4-6). 


தேவன்‌ பாவத்தை வெறுக்கிறவர்‌ 
தாவீது தேவனுடைய இந்த சுபாவத்தை 
நன்றாக அறிந்திருக்கிறார்‌. நம்முடைய 
தேவன்‌ கிருபையும்‌ இரக்கமும்‌ மிகுந்தவர்‌. 
அவர்‌ பரிசுத்தர்‌. கர்த்தர்‌ நம்முடைய 
ஜெபங்களுக்கு பதில்கொடுக்க எப்போதும்‌ 
யத்தமாயிருக்கிறார்‌ ஆனாலும்‌, 
நம்முடைய இருதயத்தில்‌ அக்கிரம சிந்தை 
கொண்டிருந்தோமானால்‌, ஆண்டவர்‌ 
செவிகொடுக்கபாட்டார்‌ 


தமக 
(சங்‌ 66418). 


கர்த்தர்‌ துன்பார்க்கத்தில்‌ 
பிரியப்படுகிற தேவன்‌ அல்ல. ஒரு சிலர்‌ 
பாவத்தில்‌ பிரியப்படுகிறார்கள்‌. அவர்கள்‌ 
பாவத்தை சந்தோஷமாய்ச்‌ செய்கிறார்கள்‌. 
பாவத்தில்‌ ஜீவிக்கிறவர்கள்‌ 
தன்மார்ககத்தில்‌ ஜிவிக்கிறார்கள்‌. கர்த்தர்‌ 
அவர்களிடத்தில்‌ பதில்லை. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ட்ட 
090 


கர்த்தர்‌ யாரை வெறுக்கிறாரோ, 
அவர்களை அவர்‌ அழித்துப்போடுவார்‌. 
தாவீது இங்கு இரண்டுவிதமான 
பாவிகளைப்‌ பற்றிச்‌ சொல்லுகிறார்‌. 
அவர்களின்‌ விவாம்‌ வருமாறு: 
1. பொய்பேசுகிறவன்‌ 2. இரத்தப்பிரியனும்‌ 
சூதுள்ள மனுஷனும்‌. இவர்கள்‌ அழிவுக்கு 
நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள்‌. 

மதியீனர்கள்‌ 
பேசுவதில்லை. 


உண்மை 
அவர்கள்‌ பொய்பேசி 
மற்றவர்களை வஞ்சிக்கிறார்கள்‌. 
இவர்களும்‌ வஜ்சிக்கப்படுகிறார்கள்‌. 
இரத்தப்பிரியன்‌ மிகவும்‌ கொடூரமானவன்‌. 
இவனிடத்தில்‌ சகோதர அன்பு 
இருக்காது. கர்த்தர்‌ தாம்‌ சிருஷ்டித்த 
மனுஷரை நேசிக்கிறார்‌. நாம்‌ 
இரட்சிக்கப்பட  வேண்டுமென்பதற்காக, 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து தம்முடைய 
ஜீவனையே கல்வாரி சிலுவையில்‌ 
பாவநிவாரணபலியாக ஒய்புக்கொடுத்தார்‌. 
ஆனால்‌ இரத்தப்பிரியர்கள்‌. 
இயேசுகிறிஸ்துவின்‌ சுபாவத்திற்கு 
விரோதமான மனப்பாங்கோடிருக்கிறார்கள்‌. 
தேவன்‌ கிருபையும்‌ இரக்கமுமுள்ளவர்‌. 
இரத்தப்பிரியரோ சூதும்‌ வஞ்சனையும்‌ 
உள்ளவர்கள்‌. 
வீம்புக்காரர்‌ கர்த்தருடைய 
கண்களுக்கு முன்பாக நிலை 
நிற்கமாட்டார்கள்‌. தீமை ஒருபோதும்‌ 
கர்த்தரிடத்தில்‌ சேர்வதில்லை. கிருபையும்‌ 
இரக்கழுமுள்ள கர்த்தர்‌ அக்கிரமக்காரர்‌ 
யாவரையும்‌ வெறுக்கிறார்‌. கிருபையும்‌. 
இரக்கமும்‌ கர்த்தருக்குப்‌ பிரியமானது. 
மனுஷருடைய இரத்தத்தைச்‌ சிந்தும்‌ 
சுபாவம்‌ கர்த்தருக்கு அருவருப்பானது. 


நானோ 
சங்5:7,8 


சன்‌ 5:7. நானோ உமது மிகுத்த 
கிருபையினாலே உமது ஆலயத்துக்குள்‌. 
மிரவேசித்து, உமது பரிசுத்த சத்திதிக்கு. 
நேரே பயயக்தியுடன்‌ பணிந்து 





ப்ய்பி சங்கீதம்‌ 


யய 1 


சுங்‌ 58. கர்த்தாவே, 
சுத்துருக்களினிமித்தம்‌ என்னை 
உம்முடைய  தீதியிலே நடத்தி, 
எனக்குமுன்பாக உம்முடைய வழியைச்‌. 
செவ்வைப்படுத்தும்‌. 


தாவீது 


தன்னைப்பற்றியும்‌, 
தன்னுடைய 'சத்துருக்களைப்பற்றியும்‌. 
தேவனுடைய எல்லா பிள்ளைகளைப்‌ 
பற்றியும்‌ இங்கு விவரமாக சொல்லுகிறார்‌. 

ர்கள்‌ ஒவ்வொருவருக்காகவும்‌ தாவீது 
கர்த்தரிடத்தில்‌ விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 

தாவீது கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
நெருக்கமாயிருக்க வேண்டுமென்று 
விரும்புகிறார்‌. கர்த்தருடைய பரிசுத்த 
சந்நிதிக்கு நேரே பயபக்தியுடன்‌ 
பணிந்துகொள்வேன்‌ என்று 
தீர்மானம்பண்ணுகிறார்‌. தாவீது கர்த்தரை 
ஆராதிக்கிறார்‌. அவரைத்‌ துதித்து, 
கனப்படுத்துகிறார்‌. கர்த்தருக்குரிய 
மகிமையை தாவீது பயபக்தியோடு 
அவருக்குச்‌ செலுத்துகிறார்‌. 


தாவீது கர்த்தரை 
இடங்களிலும்‌ 


தனிப்பப்‌. 
ஆராதிக்கிறார்‌. 
எல்லோருக்கும்‌ முன்பாக பொதுவான 
இடங்களிலும்‌ ஆராதிக்கிறார்‌. தாவீது 
கர்த்தருடைய ஆலயத்திற்குள்‌ பிரவேசித்து 
அவரைப்‌ பணிந்துகொள்கிறார்‌. 
கர்த்தருக்கு அவருடைய ஆலயமே 
வாசஸ்தலம்‌. கர்த்தருடைய வாசஸ்தலத்தில்‌ 
பரிசுத்தவான்‌௧ளெல்லோரும்‌ கூடிவந்து 
கர்த்தரைத்‌ துதித்து ஆராதனை 
செய்வார்கள்‌. தாவீது அவர்களோடு 
சேர்ந்து கர்த்தரைத்‌ துதித்து, 
பயபக்தியோடு பணிந்துகொள்ள 
விருப்பமுள்ளவராயிருக்கிறார்‌. 


தாவீது கர்த்தருடைய ஆயத்தில்‌ 


தனிமையிலும்‌ ஜெபம்பண்ணுவது வழக்கம்‌ 
(சங்‌ 51,2). தாவீது தனிப்பட்ட முறையில்‌ 


தனியாக ஜெபம்பண்ணினாலும்‌, 
பரிசுத்தவான்களோடு 
கர்த்தருடைய ஆலயத்திற்குள்‌ பிரவேசித்து, 
அவருடைய பரிசுத்த சந்நிதிக்கு நேரே 
பணிந்துகொள்ளவும்‌ 


ந 


- விரிவுரை ட 
PSALMS - COMMENTARY 


PUBLISHERS 


தாவீது கர்த்தரை ஆராதிக்கும்போது 
பயபக்தியோடு ஆரப்‌ 
பணிந்துகொள்கிறார்‌. கர்த்தர்‌ பரிசுத்தர்‌. 
தாவீது கர்த்தருடைய சமுகத்திற்கு 
முன்பாக பயபக்தியோடு வருகிறார்‌. 
தாவீது கர்த்தருடைய பரிசுத்த சந்நிதிக்கு 


்‌ இடைவெளியைத்‌ தாவீது 
அறிந்துவைத்திருக்கிறார்‌. 


நாம்‌ கர்த்தருடைய பரிசுத்த 
சந்நிதிக்கு முன்பாக வரும்போது 
பயபக்தியோடு வரவேண்டும்‌. கர்த்தருடைய 
கிருபாசனத்தை கிட்டிச்சேருகிற 
சிலாக்கியம்‌ நமக்கு 
கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம்‌ 
கர்த்தருடைய கிருபாசனத்திற்கு முன்பாக 
தைரியமாய்‌ வரும்‌ சிலாக்கியத்தைப்‌ 
பெற்றிருக்கிறோம்‌. கர்த்தருடைய 
சந்நிதியில்‌ நாம்‌ தைரியமாய்‌ வந்தாலும்‌, 
நாம்‌ பயபக்தியோடும்‌ வரவேண்டும்‌. 


தாவீது கர்த்தரை மாத்திரமே 
ஆராதிக்கிறார்‌. கர்த்தரை ஆராதிப்பதில்‌ 
தாவீது பிரியப்படுகிறார்‌. கர்த்தருடைய 
பரிசுத்த சந்நிதிக்கு நேரே பயபக்தியுடன்‌ 
பணிந்துகொள்வது தாவீதுக்கு 
இன்பமாயிருக்கிறது. நம்முடைய 
விசுவாசத்திற்கு தேவனுடைய இரக்கமே 
அஸ்திபாரமாயிருக்கிறது. நம்முடைய 
சந்தோஷத்திற்கும்‌ தேவனுடைய 
கிருபையும்‌ இரக்கமுமே அஸ்திபாரம்‌. நாம்‌ 
கர்த்தருடைய சித்தத்தின்‌ பிரகாரம்‌, 
அவருக்குப்‌ பிரியமான காரியங்களைச்‌ 
செய்யும்போது, நம்முடைய இருதயத்தில்‌ 
சந்தோஷம்‌ நிரம்பி வழியும்‌ 


தாவீது கர்த்தருடைய பரிசுத்த 
சந்நிதியில்‌ தனக்காக விண்ணப்பம்‌ 
பண்ணுகிறார்‌. தேவனுடைய கிருபை 
தன்னை வழிநடத்தவேண்டுமென்று 
தாவீது ஜெபம்பண்ணுகிறார்‌. கர்த்தர்‌ 
தாமே தனக்கு முன்பாக, தம்முடைய 
வழியை செவ்வைப்படுத்துமாறு 
விண்ணப்பம்‌ பண்ணுகிறார்‌. கர்த்தர்‌ 
நீதியுள்ளவர்‌. அவரால்‌ மாத்திரமே நம்மை 
தம்முடைய நீதியில்‌ நடத்த முடியும்‌. 





மயம்‌ 
யய 1 


தாவீதுக்கு சத்துருக்கள்‌ 
ஏராளமானோர்‌ இருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
தாவீதைப்‌ பிடித்து துன்பப்படுத்துவதற்கு 
வகைதேடிக்‌ கொண்டிருக்கிறார்கள்‌. 
தன்னுடைய சத்துருக்களினிபித்தம்‌, 
கர்த்தர்‌ தன்னை, தம்முடைய நீதியிலே 
நடத்துமாறு, ன தாவீது 
விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 

“என்‌ சத்துருக்களினிமித்தம்‌ 
என்னை உம்முடைய நீதியிலே நடத்தி” 
என்னும்‌ வாக்கியம்‌, எபிரெய பாஷையிலே, 
“என்னை குவனிக்கிறவர்களினிமித்தம்‌, 
என்னை உம்முடைய நீதியிலே நடத்தி” 
என்று பொருள்படுமாறு 
எழுதப்பட்டிருக்கிறது தாவீதை 
கவனிக்கிறவர்கள்‌, அவருடைய நடையை 
நிறுத்திவிடவும்‌, அவரை அழிக்கவும்‌ வகை 
தேடிக்கொண்டிருக்கிறார்கள்‌. அவருக்குத்‌ 


தீங்குசெய்வதற்காகவே சத்துருக்கள்‌ 
தாவீதைக்‌ கவனிக்கிறார்கள்‌. 


சத்துருக்கள்‌ 
சங்‌ 5 : 9,10 


சுங்‌ 5:9. அவர்கள்‌ வாயில்‌ உண்மை 
ல, அவர்கள்‌ உள்ளம்‌. 
கேடுபாடுள்ளது; அவர்கள்‌ தொண்டை 
திறக்கப்பட்ட பிரேதக்குழி; தங்கள்‌. 
நாவினால்‌ இச்சகம்‌ பேசுகிறார்கன்‌.. 


சுங்‌ 5:00. தேவனே, அவர்களைக்‌: 
குற்றவானிகளாகத்‌ தீரும்‌; அவர்கள்‌ 
தங்கள்‌. 

விழும்படி. 

அவர்கள்‌: 

திரட்சியினிமித்தம்‌ 

தள்ளிவிடும்‌ உமக்கு விரோதமாய்க்‌ 
கலகம்பண்ணினர்களே.. 


தாவீது தன்னுடைய 
சத்துருக்களைப்பற்றி கர்த்தரிடத்தில்‌ 
ஒப்புவிக்கிறார்‌. அவர்களுக்கு விரோதமாக 
கி கர்த்தர்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை I= 
PUELSHERS 


இரத்தப்பிரியராயும்‌ சூதுள்ள மனுஷராயும்‌ 
இருக்கிறார்கள்‌. இதுவே அவர்களுடைய 
துன்மார்க்கமான சுபாவம்‌. அவர்களுடைய 
வாயில்‌ உண்மையில்லை. அவர்கள்‌ 
பொய்பேசுகிறார்கள்‌. அவர்களுடைய 
வார்த்தையை நம்ப முடியாது. அவர்கள்‌ 
பிறரை வஞ்சிக்கிறார்கள்‌. 


இரத்தப்பிரியரும்‌ சூதுள்ள மனுஷரும்‌ 
துன்மார்க்கராயிருக்கிறார்கள்‌. தங்கள்‌ 
பாவத்தினிமித்தமாய்‌ இவர்கள்‌ 
அழிக்கப்படவேண்டியவர்கள்‌. இவர்கள்‌ 
அழிவுக்குப்‌ பாத்திரமானவர்கள்‌. தேவன்‌ 
ர்களை குற்றவாளிகள்‌ என்று, 
நீதியாய்‌ நியாயந்தீர்க்குமாறு தாவீது 
கர்த்தருடைய சமுகத்திலே. 
விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 


தாவீதின்‌ 
துன்மார்க்கமாய்‌. 
பண்ணுகிறார்கள்‌. 


சத்துருக்கள்‌ 
ஆலோசனை 
அவர்களிடத்தில்‌ 
மீறுதல்களும்‌ 
அவர்களுடைய 
திரட்சியாயிருக்கிறது. 
கர்த்தர்‌ அவர்களை 
தள்ளிவிடுமாறு தாவீது 
விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. இவர்கள்‌ 
தங்கள்‌ ன்மார்க்கத்தினிமித்தமாய்‌ 
அழிவுக்கு ஆயத்தமாயிருக்கிறார்கள்‌. 


பாவங்க 
நிரம்பியிருக்கிறது. 
துரோகங்கள்‌ 
இதினிமித்தமாக 


தாவீதின்‌ சத்துருக்கள்‌ கர்த்தருக்கு 
விரோதமாக கலகம்பண்ணினார்கள்‌ 
என்று. தாவீது கர்த்தரிடத்தில்‌ 
விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. இந்த 
துன்மார்க்கர்கள்‌ தாளீதுக்கு 
மாத்திரம்‌ சத்துருக்களாக 
இருந்திருப்பார்களென்றால்‌, தாவீது 
ஒருவேளை மனமிரங்கி அவர்களை 
மன்னித்திருப்பார்‌. ஆனால்‌ அவர்களோ 
கர்த்தருக்கு விரோதமாகக்‌ 
கலகம்பண்ணுகிறார்கள்‌. கர்த்தருடைய 
மகிமைக்கும்‌. அவருடைய 
மகத்துவத்திற்கும்‌, அவருடைய 
ராஜ்தத்தற்கும்‌ விரோதனய்‌ அவர்கள்‌ 
கலகம்பண்ணுகிறா! 





மயம்‌ 
யய 1 


தாவீதின்‌ சத்துருக்கள்‌ தேவனுடைய 
ஆளுகைக்கு 
கலகம்பண்ணுகிறார்கள்‌. 
அக்கிரமத்திலிருந்தும்‌, 
சூதுகளிலிருந்தும்‌. 
இவர்கள்‌ மனந்திரும்புவதில்லை. இவர்கள்‌ 
தேவனுக்கு. மகிமையைச்‌ 
செலுத்துவதில்லை. ஆகையினால்‌ 
தேவன்‌ அவர்களை குற்றவாளிகளாகத்‌ 
தீர்க்குமாறு தாவீது தேவனிடத்தில்‌: 
'விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. தன்னுடைய 
சத்துருக்களின்‌ அழிவை தாவீது 
நோக்கிப்‌ பார்க்கிறார்‌. 


தன்னுடைய சத்துருக்களை 
பழிவாங்கவேண்டுமென்பது தாவீதின்‌ 
விருப்பமல்ல. தாவீதின்‌ இருதயத்தில்‌ 
பழிவாங்கும்‌ சுபாவமோ, பழிவாங்கும்‌ 
ஆவிபோ இல்லை. தாவீது 
தீர்க்கதரிசன ஆவியினால்‌. இந்த 
வாக்கியத்தைப்‌ பேசுகிறார்‌. கர்த்தருக்கு 
விரோதமாக கலகம்பண்ணுகிறவர்கள்‌ 
நிச்சயமாகவே அழிந்துபோவார்கள்‌. 
அவர்கள்‌ தங்கள்‌ துன்மார்க்கமான 
லோசனைகளாலேயே விழுந்து 
விடுவார்கள்‌. கர்த்தருடைய நீதியான 
நியாயத்தீர்ப்புக்கு முன்பாக துன்மார்க்கர்‌ 
ஒருபோதும்‌ தப்பிப்பதில்லை. 
துன்மார்க்கருக்கு அழிவு 
நியமிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அழிவு 
அவர்களுக்கு நிச்சயம்‌ வரும்‌ 


நீதிமான்‌ 
சங்க : 1112 


கங்‌ 501. உம்மை நம்புகிறவர்கள்‌ 
யாவரும்‌ சத்தோஷித்து, எத்நாளும்‌: 
கெம்பீரிப்பார்கணாக; நீர்‌ அவர்களைக்‌: 
காப்பாற்றுவீர்‌ உம்முடைய od 
நேசிக்கிறவர்கள்‌. 

கனிகூருவார்கனாக. 


சுங்‌ 5:12. கர்த்தாவே, நீர்‌ தீதிமானை 
ஆசீர்வதித்து, காருணியம்‌ என்னுங்‌ 
கேடகத்தினால்‌ அவனைச்‌. 


ழ்த்துகொள்ளூவீர்‌.. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை 1 
PUELSHERS 


தாவீது தேவனுடைய 
ஜனங்களைப்பற்றி இங்கு சொல்லுகிறார்‌. 
அவர்களுக்காக ஜெபம்பண்ணுகிறார்‌. 
கர்த்தர்‌ அவர்களை ஆசீர்வதித்தார்‌ 
என்று தாவீது பூரண நிச்சயத்தோடு 
அறிவிக்கிறார்‌. கர்த்தர்‌ நீதிமானை 
ஆசீர்வதிப்பார்‌. காருணியம்‌ என்னும்‌ 
கேடகத்தினால்‌ கர்த்தர்‌ நீதிமானை 
சூழ்ந்துகொள்வார்‌. ஏனெனில்‌ அவர்கள்‌ 
கர்த்தரை நம்புகிறார்கள்‌. 


நீதிமான்கள்‌ 
வல்லமையை 
தங்களுக்கு 
நீதிமான்கள்‌ 
நிச்சயத்தோடிருக்கிறார்கள்‌. நீதிமான்கள்‌ 
கர்த்தருடைய வார்த்தையை நப்புகிறார்கள்‌. 
தங்களுக்கு கர்த்தருடைய 
பாதுகாப்பு கிடைக்குமென்று 
நிச்சயத்தோடிருக்கிறார்கள்‌ குயினால்‌ 
அவர்கள்‌ “எந்நாளும்‌ கெம்பீரிப்பார்களாக" 
என்று தாவீது கர்த்தருடைய 
சமுகத்திலே விண்ணப்பம்பண்ணுகிறார்‌ 


நீதிமான்கள்‌. கர்த்தரிடத்தில்‌ 
களிகூருவார்கள்‌. கர்த்தருக்குள்‌ அவர்கள்‌ 
எப்போதும்‌. சந்தோஷமாயிருப்பார்கள்‌. 
அவர்களுடைய இருதயம்‌ 
சந்தோஷத்தினால்‌ நிரம்பியிருக்கும்‌. 
கர்த்தரே அவர்களுடைய சந்தோஷத்திற்கு 
காரணராயிருக்கிறார்‌. கர்த்தர்‌ 
கொடுக்கிற சந்தோஷம்‌ நிறைவானது. 
அது பூரணமானது. அந்த 
சந்தோஷத்தை நம்முடைய 
வார்த்தைகளினால்‌ விவரிக்க முடியாது. 


கர்த்தருடைய 
நம்புகிறார்கள்‌. 
போதுமானவர்‌ 


நாம்‌ கர்த்தருடைய சமுகத்தில்‌ 

ஜெபிக்கும்போது அவருடைய 

பரிசுத்தவான்களுக்காகவும்‌ ஜெபம்பண்ண 

வேண்டும்‌. நம்மைப்போலவே அவர்களும்‌ 

தேவனுடைய வாக்குத்தத்தங்களுக்கு 

சுதந்தரவாளிகளா யிருக்கிறார்கள்‌. 

ஆசீர்வாதங்களில்‌ 

பங்கு உண்டு, 

உண்மையாய்‌ 

நேசிக்கிற அனைவருக்கும்‌ தேவகிருபை 
பூரணமாய்‌ உண்டா கும்‌. 





மயம்‌ 
யய 1 


தம்முடைய 
காப்பாற்றுகிறார்‌. 
பாதுகாப்பில்‌ 
பரிசுத்தவான்கள்‌. 
கர்த்தர்‌ 

கர்த்தர்‌ 
கேடகத்தை 


கர்த்தர்‌ 
ரிசுத்தவான்‌௧ளைக்‌ 
கர்த்தருடைய 
அவருடைய 
பாதுகாப்பாயிருக்கிறார்கள்‌. 
நீதிமானை ஆசீர்வதிக்கிறார்‌. 
காருணியம்‌ என்னும்‌ 
நீதிமானுக்கு அணிவிக்கிறார்‌. 

யுத்தவீரர்கள்‌ யுத்தம்பண்ணும்போது 
கேடகத்தைப்‌ பயன்படுத்துகிறார்கள்‌. 
தங்களுக்கு - ஆபத்து எந்த 
திசையிலிருந்து வருகிறதோ அந்த 
திசைக்கு நேராக கேடகத்தைத்‌ திருப்பி 
தங்களை  பாதுகாத்துக்கொள்கிறார்கள்‌. 
கேடகம்‌ ஒரு நேரத்தில்‌, ஒரு திசையில்‌ 
மாத்திரமே நம்மை பாதுகாக்கும்‌ 

கர்த்தரோ தம்முடைய 
பரிசுத்தவான்களுக்கு காருணியம்‌ 
என்னும்‌ கேடகத்தைக்‌ கொடுக்கிறார்‌. 
கர்த்தருடைய காருணியம்‌ நம்மை எல்லா 
திசைகளிலிருந்தும்‌ பாதுகாக்கும்‌. 
கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு 
அவருடைய  காருணியமே பாதுகாப்பு 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை | 
PUEUSHERS 


பிள்ளைகளுக்கு 
சிலாக்கியங்களையும்‌ 
இதுவே கர்த்தர்‌ 


கர்த்தர்‌ தம்முடைய 
கிருபைகளையும்‌, 
கொடுக்கிறார்‌. 


தம்முடைய பிள்ளைகளுக்குக்‌ கொடுக்கிற 
ஆசீர்வாதமும்‌ பாதுகாப்பும்‌ ஆகும்‌. 


பிள்ளைகளாகிய 
நமக்கு தேவனுடைய காருணியமே 
மெய்யான பாதுகாப்பு. தேவன்‌ நம்மை 
பாதுகாக்கும்போது எந்தத்‌ தீங்கும்‌ நம்மை 
அணுகுவதில்லை. நாம்‌ தேவனுடைய 
தெய்வீக பாதுகாப்பிலிருக்கும்போது, 
நமக்கு மெய்யாகவே பூரணமான 
பாதுகாப்ப உண்டாயிருக்கும்‌. சத்துரு 
நம்மைத்‌ தொடமுடியாது. நம்மைத்‌ 
தொடுகிறவர்கள்‌ கர்த்தருடைய 
கண்மணியைத்‌ தொடுகிறார்கள்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய பிள்ளைகளை காருணியம்‌ 
என்னும்‌ கேடகத்தினால்‌ பாதுகாப்பது, 
நமக்குக்‌ கிடைத்திருக்கிற விசேஷித்த 
சிலாக்கியம்‌. 


கர்த்தருடைய 





மயம்‌ 


யய 1 


கர்த்தருடைய 
ஒருவேளை தங்கள்‌ 
ஏதாவது ஒரு 
விழுந்துவிடலாம்‌. 
விழுந்தவர்கள்‌ 
நிரந்தரமாய்‌ தங்கிவிடக்கூடாது. 
த பள்ளத்திலிருந்து ர்‌ 


சக்கிலி வேண்டுவென்று கருத்தாய்‌ 
ஜெபம்பண்ணவேண்டும்‌. அப்போது கர்த்தர்‌ 
தம்முடைய கிருபையினாலும்‌ 
இரக்கத்தினாலும்‌ நம்முடை 

ஆத்துமாவை பாவத்தின்‌ குழிமிகிரந்து 
தூக்கிவிடுவார்‌. நம்முடைய ஆத்துமா 
அழிந்துபோகாதபடி அதைப்‌ புதுப்பிப்பார்‌ 
நம்முடைய ஆத்துமாவைத்‌ தேற்றுவார்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய நாமத்தினிமித்தம்‌ 
நம்மை நீதியின்‌ பாதையில்‌ நடத்துகிறார்‌. 


தாளீதுக்கு பல சமயங்களில்‌ மரண 
ஆபத்து உண்டாயிற்று. பல சமயங்களில்‌ 
அவர்‌ நெருக்கப்பட்டார்‌ ஆனாலும்‌ 
கர்த்தர்‌ தன்னோடே கூடயிருக்கிறார்‌ 
என்னும்‌ நம்பிக்கை தாவீதின்‌ உள்ளத்தில்‌ 
உறுதியாயிருந்தது இந்த 
விசுவாசத்தோடு, “நான்‌ மரண 
இருளின்‌ பள்ளத்தாக்கிலே நடந்தாலும்‌ 
பொல்லாப்புக்குப்‌ பயப்படேன்‌” என்று 
சொல்லுகிறார்‌. மரண ஆபத்து வந்தாலும்‌ 
கர்த்தரே தாவீதுக்குப்‌ 
பாதுகாப்பாயிருக்கிறார்‌ எப்படிப்பட்‌। 
ஆபத்துக்கள்‌ வழியாய்‌ தாவீது கடந்து 
செல்லவேண்டியதிருந்தாலும்‌, கர்த்தர்‌ 
அவரோடு கூடமிருக்கிறார்‌. ஆபத்துக்கள்‌ 

இருளின்‌ 


மத்தியிலும்‌, மாண 
பள்ளத்தாக்குகள்‌ மத்தியிலும்‌ தாவீது 
பதட்டமில்லாமல்‌, பயமில்லாமல்‌, 
அமைதலாயிருக்கிறார்‌. 


“மரண இருள்‌” என்பது மெய்யான 
மரணமல்ல. இது ஒரு நீழல்‌ நிழல்‌ ஒரு 
மாயை நிழல்‌ பிரத்தியட்சமான. 
உருவமல்ல. நாம்‌ பல சமயங்களில்‌ 
மரணத்தைப்‌ பார்த்து பயப்படுவதற்குப்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 





விரிவுரை ட 
PUELSHERS 


ஆனால்‌ பாம்பின்‌ நிழல்‌ நம்மை ஒன்றும்‌ 

செய்யாது. நாம்‌ பாம்பின்‌ நிழலைப்‌ 

பார்த்து பயப்படுகிறோம்‌. பாம்பின்‌ நிழல்‌ 

யாருக்கும்‌ ஒரு தீங்கும்‌ செய்யாது. 
நிழல்‌ 


பட்டயத்தின்‌ யாரையும்‌ 
சங்காரம்பண்ணாது. 

தாவீது மரண இருளின்‌ 
பள்ளத்தாக்கிலே நடந்தாலும்‌ 
பொல்லாப்புக்கு.. பயப்படாமலிருக்கிறார்‌. 


இந்தப்‌ பள்ளத்தாக்கு ஆழமானது, இருள்‌ 
சூழ்ந்தது, அடர்ந்த வனப்பகுதியைப்போல்‌ 
இருக்கிறது. ஆனாலும்‌ பள்ளத்தாக்கில்‌ 
கனிவிருட்சங்கள்‌ அதிகமாயிருக்கும்‌. 
நம்முடைய போஜனத்திற்குத்‌ தேவையான 


கனிகளெல்லாம்‌ பள்ளத்தாக்கிலே 
கிடைக்கும்‌. கர்த்தருடைய 
பரிசுத்தவான்களுக்கு. மரணத்தின்‌ 
பள்ளத்தாக்கு. மெய்யாகவே 
ஆசீர்வாதமான பள்ளத்தாக்குதான்‌. 
மரணபள்ளத்தாக்கில்தான்‌ கர்த்தருடைய 


பிள்ளைகளுக்கு மெய்யான ஆறுதல்‌ 
உண்டு. 

நாம்‌ பள்ளத்தாக்கிலே நிரந்தரமாகத்‌ 
தங்கப்போவதில்லை. _ பள்ளத்தாக்கிலே 
நடக்கிறோம்‌. பள்ளத்தாக்கின்‌ வழியாக 
நடந்து போகிறோம்‌. நாம்‌ மரணஇருளின்‌: 
பள்ளத்தாக்கில்‌ நடந்தாலும்‌, நாம்‌ 
காணாமல்‌ போய்விடமாட்டோம்‌. 
நம்முடைய கர்த்தர்‌ நம்மோடு 
கூடமிருக்கிறார்‌. பள்ளத்தாக்கின்‌ 
மறுபக்கத்தில்‌ பர்வதம்‌ இருக்கிறது. 
கர்த்தருடைய பிரசன்னம்‌ நம்மை 
பர்வதத்திற்கு வழிநடத்திச்‌ செல்லும்‌. 
பர்வதத்தில்‌ வெளிச்சம்‌ இருக்கும்‌. 

நாம்‌ மரண இருளின்‌ பள்ளத்தாக்கில்‌ 
நடந்தாலும்‌, நமக்கு அங்கு ஒரு 
பொல்லாப்பும்‌ இருக்காது. கர்த்தருடைய 
பிள்ளைகளை பொல்லாப்பு 
அணுகுவதில்லை. தேவனுடைய 
அன்பைவிட்டு மரணத்தினால்‌ நம்மைப்‌ 
பிரிக்க முடியாது. மரணம்‌. 
சரீரத்தைக்‌ கொல்லும்‌. மரணத்தினால்‌ 
ஆத்துமாவைத்‌ கொ முது. 





ழ்‌ நள 
யாய 


எரேமியாவைப்போல தாவீதும்‌ ஒரு 
6-ஆவது சங்கீதம்‌ 

புலம்பல்களில்‌ ஒன்றாகும்‌. தாவீது மிகுந்த 
உபத்திரவத்திலிருந்தபோது இந்த 
சங்கீதத்தை இயற்றினார்‌. அவருக்கு 
வெளியிலிருந்தும்‌ நெருக்கமுண்டாயிற்று. 
உள்ளேயிருந்தும்‌ அவருக்கு 
நெருக்கமுண்டாயிற்று. 


நாம்‌ நெருக்கத்திலிருக்கும்போதும்‌, 
வியாதியிலிருக்கும்‌ 
துன்பத்திலிருக்கும்போதும்‌ 
சங்கீதத்தைப்‌ பாடவேண்டும்‌. 
மூலமாய்‌ நம்முடைய ஆத்துமாவுக்கு 
இளைப்பாறுதல்‌ கிடைக்கும்‌. நம்முடைய 
சரீரத்திற்கு ஆரோக்கியமுண்டாகும்‌ 


தாவீது இந்த சங்கீதத்தின்‌ 
ஆரம்பத்தில்‌ கர்த்தரிடத்தில்‌ 
முறையிடுகிறார்‌. இந்த சங்கீதத்தின்‌ 
முடிவிலோ கர்த்தரை துதித்துப்‌ பாடி 
முடிக்கிறார்‌. தாவீது மிகுந்த 
நெருக்கத்திலிருந்தபோது. அவர்‌ 
கர்த்தரிடத்தில்‌ மூன்று காரியங்களை 
முறையிடுகிறார்‌. அவையாவன : 1 
சரீரத்தின்‌ வியாதி 2. ஆத்துமாவின்‌ 
வியாகுலம்‌ 3. சத்துருக்களின்‌ தூஷண 
வார்த்தைகள்‌ 


தாவீது கர்த்தரிடத்தில்‌ தன்னுடைய 
இருதயத்தின்‌ பாரத்தையெல்லாம்‌ 
ஊற்றுகிறார்‌. கர்த்தர்‌ தன்மீது 
கோபமாயிருப்பதை அங்கீகரித்து, தன்னை 
கழந்துகொள்ள. வேண்டாமென்றும்‌. 
தன்னைத்‌ தண்டிக்க வேண்டாமென்றும்‌ 
தயவாய்‌ விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மமம்‌ 


PUBLISHERS 


கர்த்தர்‌ தன்மேல்‌ இரக்கம்‌ 
காண்பிக்குமாறு கெஞ்சி மன்றாடுகிறார்‌. 
கர்த்தருடைய கிருபையும்‌, உதவியும்‌, 
ஒத்தாசையும்‌ தனக்கு தேவைப்படுவதாக 


ண்ணப்பம்பண்ணுகிறார்‌ (சங்‌ 6-7). 


கர்த்தர்‌ தன்னுடைய 
விண்ணப்பத்தைக்‌ கேட்பார்‌ என்றும்‌, 
தன்னுடைய ஜெபத்தை ஏற்றுக்கொள்வார்‌ 
என்றும்‌ தாவீது நிச்சயமாய்‌ நம்புகிறார்‌. 
கர்த்தர்‌ தன்னுடைய சத்தத்தைக்‌ 
கேட்பார்‌ என்று தாவீது தனக்குத்தானே 
ஆறுதல்‌ சொல்லிக்கொள்கிறார்‌ 
(சங்‌ 68-0). இந்த சங்கீதம்‌ யோபுவின்‌ 
சரித்திரப்புஸ்தகத்தைப்போல இருக்கிறது. 


குணமாக்கும்‌ கர்த்தாவே 
சங்‌ 6 :1-7 


சங்‌ 6. 
கோபத்திலே. 
கொள்ளாதேயும்‌, 
உக்கிரத்திலே 

தண்டியாதேயும்‌. 


சங்‌ 6:2. என்மேல்‌ இரக்கமாயிரும்‌ 
கர்த்தாவே, நான்‌ பெலனற்றுப்‌. 
போனேன்‌; என்னைக்‌ குணமாக்கும்‌. 
கர்த்தாவே, என்‌ எலும்புகள்‌ 
நடுங்குகிறது. 

சுங்‌ 83. என்‌ ஆத்துமா மிகவும்‌ 


வியாகுலப்படுகிறது; கர்த்தாவே, 
எதுவரைக்கும்‌ இரங்காதிருப்பீர்‌. 


கர்த்தாவே, 
என்னைக்‌. 


உம்முடைய 
கடிந்து 
உம்முடைய 
என்னைத்‌ 


சங்‌ 6:4. திரும்பும்‌ கர்த்தாவே, என்‌ 
ஆத்துமாவை விடுவியும்‌; 
உம்முடைய கிருபையினிமித்தம்‌ 
என்னை இரட்சியும்‌. 


சன்‌ 85. மரணத்தில்‌ உம்மை 

'தினைவுகூர்வதில்லை, பாதாளத்தில்‌ 

உம்மைத்‌ துதிப்பவன்‌ யார்‌? 

சன்‌ 6:8. என்‌ பெருமூச்சினால்‌ 

இனைத்தூப்‌ போனேன்‌; இராமுழுவதும்‌ 

என்‌ கண்ணீரால்‌ என்‌ படுக்கையை 
ஈரமாக்கி, என்‌ கட்டிலை 





ழ்‌ நயனா 
யாய 


கங்‌ 82.  துயரத்தினால்‌ என்‌ 
கண்கள்‌ குழிவிழுத்துபோயிற்று, எண்‌: 
சத்துருக்கள்‌ அனைவர்திமித்தமும்‌ 
மங்கிப்போயிற்று. 


கர்த்தாவே, 
கோபத்திலே 


உம்முடைய 


கர்த்தாவே, 
கோயத்திலே 
கொள்வாதேயும்‌, 
உக்கிரத்திலே 
தண்டியாதேயும்‌ (சங்‌ 6:1). 


தாவீது மிகுந்த வருத்தத்திலும்‌, 
நெருக்கத்திலும்‌ இருக்கிறார்‌. தாவீதின்‌ 
சரீரத்திலும்‌, ஆத்துமாவிலும்‌ வேதனையும்‌ 
வியாகுலமும்‌ உண்டாயிற்று இந்த 
சூழ்நிலையில்‌ தாவீது 
தன்னுடைய வேண்டுதல்களையும்‌ 
விண்ணப்பங்களையும்‌ கர்த்தருடைய 
சமுகத்தில்‌ ஏறெடுக்கிறார்‌. தேவனுடைய 
கோபமே மனுஷருக்கு ஏற்படக்கூடிய 
மிகப்பெரிய தீங்கு ஒருபோதும்‌ 


தேவனுடைய கோபத்திற்கு 
ஆளாகிவிடக்கூடாது. 


என்னைக்‌ 


நாம்‌ 


தாவீது தன்மீது தேவனுடைய 
கோபம்‌ வந்திருப்பதை புரிந்துகொள்கிறார்‌. 
தன்னுடைய ஜெபத்தில்‌ தேவனுடைய 
கோபத்தை சொல்லி ஜெிக்கிறார்‌. 
“கர்த்தாவே, உம்முடைய கோபத்திலே 
என்னைக்‌ கடிந்துகொள்ளாதேயும்‌" என்று 
தயவாய்‌ விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 
கர்த்தருடைய கோபத்திற்கு தான்‌ 
பாத்திரவானாயிருப்பதை தாவீது 
அங்கீகரிக்கிறார்‌. ஆனாலும்‌ தன்னுடைய 
ஜெபத்தில்‌, “உம்முடைய உக்கிரத்திலே 
என்னைத்‌ "என்று 


தண்டியாதேயும்‌ 
படட எனப மன அயன்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை OODNENIS 


PUBLISHERS 


கர்த்தர்‌ தன்னைத்‌ தண்டித்தாலும்‌ 
அவர்‌ தன்மீது அன்பாயிருக்கவேண்டும்‌ 
என்று தாவீது எதிர்பார்க்கிறார்‌. தாவீது 
தேவனுடைய தண்டனையை 
தாங்கிக்கொள்வார்‌. அதே வேளையில்‌ 
தேவன்‌ தம்முடைய பிரகாசத்தை 
தன்னுடைய முகத்தில்‌ 
விளங்கப்பண்ணவேண்டும்‌ என்று 
எதிர்பார்க்கிறார்‌. தேவன்‌ தாமே தன்னைத்‌ 
தண்டிக்கும்போது, கர்த்தருடைய 
ஆவியானவர்‌ தேவனுடைய அன்பையும்‌, 
PD இரக்கத்தையும்‌ தனக்குக்‌ 


தன்னை 
ஆதிக்கண்டுென்ற தாவீது 
ரும்புகிறார்‌. 


என்மேல்‌ இரக்கமாயிரும்‌ 


என்மேல்‌ 
கர்த்தாவே, 
பெலனற்றுப்போனேன்‌; 
குணமாக்கும்‌ கர்த்தாவே, 
எலும்புகள்‌ நடுங்குகிறது. (சங்‌ 6:2). 


தாவீது மிகுந்த 

நெருக்கத்திலிருக்கிறார்‌. அவருடைய 

ஆவி பாடுகளினாலும்‌, துன்பங்களினாலும்‌, 

நெருக்கத்தினாலும்‌ உடைந்துபோயிற்று. 

அவருடைய ஆவி  நொறுங்கிப்போயிற்று. 

மனத்தாழ்மையிலிருக்கிறார்‌. 

தேவனுடைய சமுகத்திற்கு 

தன்னை முற்றிலுமாகத்‌ 

தாவீது ஜெபத்தில்‌ 

மனத்தாழ்மையான 

பேசுகிறார்‌. 

த்துமா, நொறுங்குண்ட 
கிறது. 


இரக்கமாயிரும்‌ 
நான்‌ 


என்னைக்‌. 
என்‌ 


நொறுங்குண்ட . 
வார்த்தைகளைப்‌ 





ழ்‌ நயனா 
யாய 


தாவீது தன்னுடைய நெருக்கத்திலே, 
தன்னுடைய இருதயத்தின்‌ 
வேதனைகளையெல்லாம்‌ கர்த்தருடைய 
சமுகத்திலே ஊற்றுகிறார்‌. தன்னுடைய 
துன்பங்களையும்‌, துயரங்களையும்‌, 
பாடுகளையும்‌, கண்ணீர்களையும்‌ 
கர்த்தருடைய சமுகத்தில்‌ முறையிடுகிறார்‌. 
ஒரு குழந்தை அதிகமான பாடுகளை 
தமிள்‌ தனக்கு ஆறுதல்‌ 
உண்டாக, தன்னுடைய 
தவன்‌ அற அன்‌ போகும்‌. அந்தக்‌ 
குழந்தைக்கு உண்மையான ஆறுதலும்‌ 
சமாதானமும்‌, அதனுடைய தகப்பனைத்‌ 
தவிர வேறு யாரிடமிருந்தும்‌ கிடைக்காது. 


கர்த்தரே தாவீதுக்கு 
பரமதகப்பனாகயிருக்கிறார்‌. தான்‌ 
'நெருக்கத்திலிருக்கும்போது தன்னுடைய 
வேதனையை மற்ற  மனுஷரிடத்தில்‌. 
முறையிடாமல்‌, தன்னுடைய 
பரலோகப்பிதாவாகிய கர்த்தரிடத்தில்‌ 
முறையிடுகிறார்‌. தாவீதுக்கு சரீரத்தில்‌ 
வேதனையும்‌ வியாதியும்‌ உண்டாயிற்று. 
அவர்‌ சரீரத்தில்‌ பெலனற்றுப்போனார்‌ 
அவருடைய எலும்புகள்‌ நடுங்குகிறது. 

யோபுவைப்போல தாவீதுக்கும்‌ 
எலும்புகளிலும்‌ மாம்சத்திலும்‌ வேதனை 
உண்டாயிற்று. தான்‌ பெலனற்றுப போனதை 
தாவீது கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
அங்கீகரிக்கிறார்‌. தன்னுடைய 
வேதனையின்‌ மத்தியில்‌ தாவீது கர்த்தரை 
நோக்கி, “என்னைக்‌ குணமாக்கும்‌ 
கர்த்தாவே' என்று பணிவாய்‌. 
விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. தாவீது இந்த 
விண்ணப்பத்தைக்‌ கர்த்தருடைய 
சமுகத்தில்‌ ஏறெடுக்கும்போது, அவருடைய 
எலும்புகள்‌ நடுங்குகிறது. 


என்‌ ஆத்துமா 
வியாகுலப்படுகிறது. 


என்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம்மா 


PUBLISHERS 


தாவீதின்‌ சாரத்தில்‌ வியாதி 
உண்டாயிற்று. அது புறம்பான சரீரத்தில்‌ 
ஏற்பட்டிருக்கிற வேதனை. அந்த 
வேதனையோடு தாவீதின்‌ ஆத்துமாவும்‌ 
மிகவும்‌ வியாகுலப்படுகிறது. தாவீதுக்கு 
உள்ளேயும்‌ வேதனை, புறம்பேயும்‌ 
வேதனை. தன்னுடைய எலுப்புகள்‌. 
தப்த அன்த்த பக்த 
யாகுலப்ட வீ குந்‌ 
தனா பலகலை! ப! ட்‌ 


எந்த மனுஷனாலும்‌ ஒரளவுக்கு 
மாத்திரமே வேதனைகளைத்‌ தாங்க 
முடியும்‌. சரீரத்தில்‌ ஏதாவது ஒரு வியாதி, 
சிறிது காலம்‌ மாத்திரம்‌ வந்தால்‌, 
மனுஷன்‌ ஒரு வேளை 
அதைத்‌ தாங்கிக்கொள்வான்‌. எல்லா 
பிரச்சனைகளும்‌ ஒரே வேளையில்‌ வந்தால்‌ 
அந்த பாரத்தை மனுஷனால்‌ 
தாங்கமுடியாது. தாவீதுக்கோ 
அப்படிப்பட்ட மிகுந்த பிரச்சனையும்‌, 
பாரமும்‌ உண்டாயிற்று, அவருடைய 
சரீரத்தில்‌ வியாதி உண்டாயிருக்கிறது. 
அதே வேளையில்‌ அவருடைய 
ஆத்துமாவும்‌ வியாகுலப்படுகிறது. 
இரண்டு பிரச்சனைகளும்‌ ஒரே நேரத்தில்‌ 
வந்திருப்பததினால்‌, தாவீதால்‌ அதைத்‌ 
தாங்கிக்கொள்ள முடியவில்லை. 
கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
ஆத்துமபாரத்தோடும்‌, மிகுந்த 
கண்ணீரோடும்‌. தாவீது 
விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 


தாவீது 

வேதனைகளுக்கு மத்தியில்‌, 
எதுவரைக்கும்‌ இரங்காதிருப்பீர்‌ 
கேட்கிறார்‌. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய 
நமக்கு, கர்த்தரே நம்முடைய 
பரமவைத்தியர்‌. நம்முடைய சரீரத்திற்கும்‌, 
ஆத்துமாவிற்கும்‌, கர்த்தரே 
பரிகாரியாகமிருக்கிறார்‌. நமக்கு சரீர 
வியாதிகளும்‌ ஆத்தும வியாகுலமும்‌ 
உண்டாகும்போது, நாம்‌ ஜீவனுள்ள 
தேவனாகிய கர்த்தரிடத்தில்‌ மாத்திரமே 
போகவேண்டும்‌. கர்த்தருடைய 
பிள்ளைகள்‌, கர்த்தரிடத்தில்‌ போகாமல்‌, 
அசீரியரிடத்திலோ, புறஜாதி தெய்வமாகிய 
எக்ரோனிடத்திலோ போகக்கூடாது. 





ழ்‌ நள 
யாய 


என்னை இரட்சியும்‌ 


திரும்பும்‌ கர்த்தாவே, என்‌: 
ஆத்துமாவை விடுவியும்‌; உம்முடைய 
கிருபையினிமித்தம்‌ என்னை 
இரட்சியும்‌ (சங்‌ 6:4). 


நம்முடைய ஆத்துமாவில்‌ அமைதியும்‌ 
ஆறுதலும்‌ நிரம்பியிருக்கும்போது, 
சரீரத்தில்‌ நமக்கு உண்டாயிருக்கிற 
வியாதியை நம்மால்‌ தாங்கிக்கொள்ள 
முடியும்‌. ஒரே நேரத்தில்‌ இரண்டு 
பிரச்சனைகளும்‌ சேர்ந்து வந்தால்‌. 
நம்மால்‌ அதைத்‌ தாங்கிக்கொள்ள 
முடியாது. தாவீதுக்கு ஒரே நேரத்தில்‌, 
சரீர வியாதியும்‌ ஆத்தும வியாகுலமும்‌ 
வந்திருக்கிறது. கர்த்தர்‌ தனக்கு நன்மை 
செய்வார்‌ என்று தாவீது நம்புகிறார்‌. தான்‌ 
இழந்துபோன சரீர ஆரோக்கியத்தை 
கு 


ர்த்தர்‌ தனக்கு திரும்பக்‌ கொடுப்பார்‌ 
என்று தாவீது விசுவாசிக்கிறார்‌ 


இப்போது 

தம்முடைய 
தன்னிடத்தில்‌ 
என்று தாவீது 
இப்போது தன்னை 
கடிந்துகொள்கிற கர்த்தர்‌, இனிமேல்‌ 
தனக்கு கிருபையும்‌ இரக்கமும்‌ 
காண்பிப்பார்‌ என்று தாவீது நம்புகிறார்‌. 
இந்த நம்பிக்கையோடு தாவீது 
கர்த்தரிடத்தில்‌ விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 
“திரும்பும்‌ கர்த்தாவே! என்று தாவீது 
கண்ணீரோடு ஜெபிக்கிறார்‌. 


தன்மீது 
கோபமாகமிருக்கிற கர்த்தர்‌ 
கோபத்தை மாற்றி, 
சிநேகமாயிருப்பார்‌ 
எதிர்பார்க்கிறார்‌ 


தேவன்‌ தனக்கு இரக்கம்‌ 
காண்பிக்கவேண்டுமென்று தாவீது 
விண்ணப்பம்‌ பண்ணுகிறார்‌. கர்த்தர்‌ 
தன்னை கிருபையோடும்‌ 
மனதுருக்கத்தோடும்‌ நோக்கிப்‌ 
பார்க்கவேண்டுமென்று தாவீது 
கண்ணீரோடு விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 
கர்த்தர்‌ தன்னுடைய பாவங்களை 
மன்னிக்கவேண்டும்‌ என்று i 
மன்றாடுகிறார்‌. உம்மு 

கிருபையினிபித்தம்‌ என்னை இடம்‌” 
என்‌; ;ன்னுடைய ம 
இ புக்காக விண்ணப்பம்‌ ண்ணின்ள்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மமம்‌ 


PUBLISHERS 


தேவன்‌ சர்வவல்மையுள்ளவர்‌. 
அவர்‌ தம்முடைய வல்லமையினால்‌ 
தன்னை குணமாக்குவார்‌ (சங்‌ 6:2), 
தன்னை இரட்சிப்பார்‌ (சங்‌ 6:4) என்று 
தாவீது விசுவாசத்தோடு ஜெபிக்கிறார்‌. 
இப்போது தன்மீது கோபமாகயிருக்கிற 
கர்த்தர்‌, தன்னிடத்தில்‌ சமாதானத்தோடு 
திரும்பி வரவேண்டுமென்று தாவீது 
பயபக்தியாய்‌ விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 
“திரும்பும்‌ கர்த்தாவே உம்முடைய 
கிருபையினால்‌ என்னை மறுபடியும்‌ 
ஏற்றுக்கொள்ளும்‌, உம்முடைய கண்களில்‌ 
எனக்குத்‌ தயவு கிடைக்கவேண்டும்‌, 
என்னோடு ஒப்புரவாகும்‌' என்று தாவீது 
கர்த்தருடைய பப இரக்கத்தி்காக கெஞ்சி 
மன்றா( 


தன்னுடைய சரீரத்திற்கு எப்படிப்பட்ட 
வியாதி வந்தாலும்‌, தன்னுடைய ஆத்துமா 
இரட்சிக்கப்பபவேண்டுபென்று தாவீது 
விரும்புகிறார்‌. ஆகையினால்‌ தாவீது 
கர்த்தரிடத்தில்‌ ஜெபம்பண்ணும்போது, 
“கர்த்தாவே, என்‌ ஆத்துணவை விடுலியும்‌, 
உம்முடைய கிருபையினிமித்தம்‌ என்னை 
ரட்சியும்‌" . என்று பயபத்தியாய்‌ 
ண்ணம்பண்ணுகிறார்‌. 


மரணத்தில்‌ 
'நினைவுகூர்வதில்லை. 


மரணத்தில்‌ உம்மை 
நினைவுகூர்வதில்லை, பாதானத்தில்‌ 
உம்மைத்‌ தூதிப்பவன்‌ யார்‌? (சங்‌ 6:5) 


தன்னுடைய 
வார்த்தைகளினால்‌ 
அசைக்கவேண்டுமென்பது தாவீதின்‌ 
நோக்கமல்ல. தாவீது தன்னுடைய 
இருதயத்தின்‌ பாரமான வார்த்தைகளினால்‌ 
தன்னையே அசைக்கிறார்‌. தாவீதின்‌ 
இருதயம்‌ ஏற்கெனவே நொறுங்கி 
உடைந்துபோயிற்று. அவர்‌ மிகுந்த 
துன்பத்திலும்‌ நெருக்கத்திலும்‌ இருக்கிறார்‌. 
தனக்கு ஏற்பட்டிருக்கிற ல 
சூழ்நிலைகளை கர்த்தருடைய பட மதத்தில்‌ 


|ண்ணப்பமாக 


சாதுரிய 
கர்த்தரை 





ழ்‌ நவள 
யாய 


கிருபைக்காகவும்‌, 
கெஞ்சி 


கர்த்தருடைய 
இரக்கத்திற்காகவும்‌ 
மன்றாடுகிறார்‌. 


தாவீது 
நெருக்கங்களையும்‌, 
கஷ்டங்களையும்‌ 
விண்ணப்பம்‌ 


தன்னுடைய 
பாடுகளையும்‌, 
கர்த்தரிடத்தில்‌ 
பண்ணினாலும்‌, 
தேவனுடைய மகிமையையும்‌ 
நினைவுகூருகிறார்‌. மனுஷர்‌ 
மரித்துப்போன பின்பு அவர்கள்‌ கர்த்தரை 
நினைவுகூரமாட்டார்கள்‌. பாவிகள்‌ 
பாதாளத்திற்குப்‌ போனபின்பு அவர்கள்‌ 
கர்த்தரைத்‌ துதிக்கமாட்டார்கள்‌. தாவீதோ 
வியாதியின்‌ மத்தியிலும்‌ ஆத்தும 
வியாகுலத்தின்‌ மத்தியிலும்‌ கர்த்தரைத்‌ 
குதிக்கிறார்‌ அவரை 
மகிமைப்படுத்துகிறார்‌. 


பற்றி 


பெருமூச்சினால்‌, துயரத்தினால்‌ 


என்‌ பெருமூச்சினால்‌ இளைத்துப்‌: 
போனேன்‌; இராமுழுவதும்‌ என்‌ 
கண்ணீரால்‌ என்‌ படுக்கையை மிகவும்‌ 
ஈரமாக்கி, என்‌ கட்டிலை நனைக்கிறேன்‌. 
துயரத்தினால்‌ என்‌ கண்கன்‌ 
குழிவிழுத்துபோயிற்று, என்‌ 
சத்துருக்கன்‌ அனைவர்நிமித்தமும்‌. 
மங்கிப்போயிற்று (சங்‌ 6:6,7). 


தன்னுடைய  சரீரவியாதியினாலும்‌, 
தன்னுடைய ஆத்தும வியாகுலத்தினாலும்‌, 
தனக்கு என்னென்ன கஷ்டங்களெல்லாம்‌ 
உண்டாயிருக்கிறது என்பதை தாவீது 
இங்கு எடுத்துச்‌ சொல்லுகிறார்‌. சரீர 
வியாதியும்‌ ஆத்தும வியாகுலமும்‌ 
தாவீதை மிகவும்‌ நெருக்குகிறது. 


விடமாட்டார்‌. தாவீது 
வேதனைகளைத்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம்மா 


PUBLISHERS 


எத்தனை வியாதிகள்‌ வந்தாலும்‌ அதைத்‌ 
தாக்கொள்வார்‌. ஆனால்‌ இப்போதோ 
சரீர வியாதியோடு, அவருடைய 
ஆத்துமாவும்‌ வியாகுலப்படுகிறது. அவர்‌ 
செய்த பபப அவரை வருத்துகிறது. 
அவரு மனச்சாட்சி அவரைக்‌ 
குற்றப்படுத்தகிறது. 


தன்னுடைய ஆத்தும 
வியாகுலத்தினிமித்தம்‌ தாவீது தனிமையில்‌ 
அழுகிறார்‌. தன்னுடைய படுக்கையிலும்‌ 
அழுகிறார்‌. இராமுழுவதும்‌ தன்னுடைய 
கண்ணீரால்‌ தன்னுடைய படுக்கையை 
மிகவும்‌ ஈரமாக்குகிறார்‌. தன்னுடைய 
கண்ணீரினால்‌ கட்டிலை நனைக்கிறார்‌. 
இவ்வளவு கண்ணீர்‌ விட்டு 
அழுதபின்பும்‌ அவருடைய த்துமா 
ஆறுதவடையவில்லை... அது இன்னும்‌ 
'யாகுலத்தோடிருக்கிறது. 


உண்மையாய்‌ மனந்திரும்புகிறவர்கள்‌. 
கர்த்தருடைய சமுகத்தில்‌ கண்ணீர்விட்டு 
அழுவார்கள்‌. தாவீது தான்‌ 
செய்த பாவத்திற்காக உண்மையாகவே 
மனம்வருந்தி அழுகிறார்‌. தாவீதின்‌ 
துக்கத்திற்கும்‌, அழுகைக்கும்‌ 
புலம்பலுக்கும்‌ வேறு யாரும்‌ 
சொல்லவேண்டியதில்லை. அவருடைய 
கண்களே அவருடைய வியாகுலத்திற்குச்‌ 
சாட்சிசொல்லும்‌. 


இயேசுகிறிஸ்துவை 

மூன்றுமுறை மறுதலித்தார்‌. 
இயேசுகிறிஸ்து பேதுருவை 
நோக்கிப்பார்த்தார்‌. இயேசுகிறிஸ்து 
தனக்குச்‌ சொன்ன வார்த்தையை பேதுரு 
நினைவுகூர்ந்து மனங்கசந்து அழுதார்‌. 
பேதுருவின்‌ அழுகைக்கும்‌, கண்ணீருக்கும்‌ 
அவருடைய கண்களே சாட்சி. தாவீது 
கர்த்தருடைய சமுகத்தில்‌ அழும்போது 
பெருமூச்சு விடுகிறார்‌. இதனால்‌ 
அவருடைய சரீரமும்‌  ஆத்துமாவும்‌ 
இளைத்துப்போயிற்று. 


பேதுரு 
அப்போது 





மயம்‌ 
யய 1 


தாவீது மிகுந்த துயரத்திலிருக்கிறார்‌. 
அந்தத்‌ துயரத்தினால்‌ அவருடைய 
கண்கள்‌ குழிவிழுந்துபோயிற்று. தாவீது 
தன்னுடைய சத்துருக்களை நினைத்து 
துயரப்படுகிறார்‌. மனங்கசந்து அழுகிறார்‌. 
தாவீதுக்கு பாடுகளும்‌ நெருக்கங்களும்‌ 
உண்டானபோது, அவருடைய சத்துருக்கள்‌ 
அவருடைய வேதனையைப்‌ பார்த்து. 
'சந்தோஷப்படுகிறார்கள்‌. தாவீது 
கண்ணீர்விடும்போது, அவருடைய 
கண்ணீருக்கு தப்பிதமாய்‌ 
நிற்றல்‌ 


கர்த்தர்‌ தாவீதை தண்டிக்கிறார்‌ 
என்றும்‌. தாவீது ஒரு துன்மார்க்கன்‌ 
என்றும்‌ தாவீதுக்கு கர்த்தருடைய 
கண்களில்‌ கிருபை கிடைக்காது என்றும்‌ 
தாவீதின்‌ சத்துருக்கள்‌ அவரைப்‌ பார்த்து 
ஏஎனம்பண்ணுகிறார்கள்‌ இதனால்‌ 
தன்னுடைய சத்துருக்கள்‌ அனைவர்‌ 
நிமித்தமும்‌ தாவீதின்‌ கண்கள்‌ 
மங்கிப்போயிற்று. தாவீது துயரப்படும்போது 
அவருடைய சத்துருக்கள்‌ அவருக்கு 
ஆறுதலான வார்த்தைகளைப்‌ 


பேசுவதற்குப்‌ பதிலாக... தூஷண 
வார்த்தைகளைப்‌ பேசுகிறார்கள்‌. 


ஜெபத்தை ஏற்றுக்கொள்வார்‌ 
சங்‌ 6: 8-10 


சுங்‌ 6:8. அக்கிரமக்காரரே, நீங்கள்‌ 
எல்லாரும்‌ என்னைவிட்டு 
அகன்றுபோங்கன்‌; கர்த்தர்‌ என்‌ 


அழுகையின்‌ சத்தத்தைக்‌ கேட்டார்‌. 


சுங்‌ 6:9. கர்த்தர்‌ என்‌ விண்ணப்பத்தைக்‌. 
கேட்டார்‌; கர்த்தர்‌ என்‌ ஜெபத்தை 
ஏற்றுக்கொள்ளுவார்‌. 


சுங்‌ 6:10. என்‌ பகைஞர்‌ எல்லாரும்‌. 
வெட்கி மிகவும்‌ கலங்கிப்போவார்கள்‌; 
அவர்கள்‌ மின்னாகத்‌ திரும்பிச்‌ 
சுடிதியிலே வெட்கப்படுவார்கள்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ட 
PUELSHERS 


அக்கிரமக்காரரே 


அக்கிரமக்காரரே, நீங்கள்‌. 
எல்லாரும்‌ என்னைவிட்டு அகன்று 
போங்கள்‌; கர்த்தர்‌ என்‌ அழுகையின்‌ 
சத்தத்தைக்‌ கேட்டார்‌ (சுங்‌ 6:8). 

தாவீதின்‌ இருதயத்தில்‌ திடீரென்று 
பெரிய மாற்றமுண்டாயிற்று. 
இதுவரையிலும்‌ பெருமூச்சுவிட்டவர்‌, 
கண்ணீர்விட்டு அழுதவர்‌ இப்போது 
அந்தத்‌ துன்பங்களெல்லாம்‌ தன்னைவிட்டு 
நீங்கிப்போனதுபோல விசுவாசத்தோடு 
பேசுகிறார்‌. கர்த்தர்‌ தன்னுடைய 
அழுகையின்‌ சத்தத்தைக்‌ கேட்டார்‌ என்று 
சொல்லி, தன்னுடைய அழுகையை 
நிறுத்தி, கர்த்தரை சந்தோஷமாக 
நோக்கிப்‌ பார்க்கிறார்‌. சமாதானமான 
வார்த்தைகளைப்‌ பேசுகிறார்‌. 


துன்மார்க்கருக்கும்‌ தனக்குமுள்ள 
வித்தியாசத்தை தாவீது அறிந்து 
வைத்திருக்கிறார்‌. துன்மார்க்கர்‌ கர்த்தரை 
நம்புவதில்லை. தாவீதோ கர்த்தர்பேரில்‌ 
பூரண நம்பிக்கை வைத்திருக்கிறார்‌. 
துன்மார்க்கர்‌ தாவீதுக்கு விரோதமாக 
தூஷணமான வார்த்தைகளைப்‌ 
பேசுகிறார்கள்‌. தாவீதை ஏளனம்‌. 
பண்ணுகிறார்கள்‌. அவர்களுடைய 
தூஷண வார்த்தைகளிலிருந்து தாவீது 
தன்னை விலக்கிப்‌ பாதுகாத்துக்‌ 
கொள்கிறார்‌. 


இதுவரையிலும்‌ 
சமுகத்தில்‌ கண்ணீரோடும்‌, 
பயபக்தியோடும்‌  விண்ணப்பம்பண்ணின 
தாவீது, இப்போது தன்னுடைய 
சத்துருக்களோடு பேசுகிறார்‌. 
'அக்கிரமக்காரரே, நீங்களெல்லாரும்‌ 
என்னை விட்டு அகன்றுபோங்கள்‌" 
என்று உறுதியான வார்த்தைகளைச்‌ 
சொல்லுகிறார்‌. தாவீதின்‌ சத்துருக்கள்‌ 
அக்கிரமச்‌ செய்கைக்காரர்கள்‌. அவர்கள்‌ 
தங்களுடைய 

வார்த்தைகளினால்‌ 

தூஷித்தார்கள்‌. 

வேதனையையும்‌ 

கொடுத்தார்கள்‌. அவர்கள்‌ தாவீதிடம்‌, 
“உன்‌ தேவன்‌ எங்கே" என்று எளனமாய்க்‌ 
கேட்டார்கள்‌. 


கர்த்தருடைய 





ழ்‌ நவள 
யாய 


நெருக்கத்திலிருந்தாலும்‌, 
கர்த்தர்மீது நம்பிக்கை 
வைத்திருக்கிறார்‌. தாவீதுக்கு சரீர 
வியாதியும்‌ ஆத்தும வியாகுலமும்‌ 
வந்ததைப்‌ பார்த்து, 
சத்துருக்கள்‌ 
ஏளனம்பண்ணினார்கள்‌ 
ஏளனப்பேச்சுக்களைப்‌ 
சத்துருக்களுக்கு தாவீது இப்போது பதில்‌ 
சொல்லுகிறார்‌. 


தாவீதின்‌ 
தேவன்‌ 
பூரண 

ட கர்த்தர்‌ 
சத்தத்தைக்‌ 


கர்த்தர்‌ இப்போது 
ஆவியைத்‌ தேற்றுகிறார்‌. 
சீக்கிரத்தில்‌ தாவீதுக்கு 
விடுதலையைக்‌ கொடுப்பார்‌. 
தாவீதின்‌ அழுகையின்‌ 
கேட்டிருக்கிறார்‌. கர்த்தர்‌ தன்னுடைய 
காரியங்களை கிருபையாய்ப்‌ 
பார்த்துக்கொள்வார்‌ என்று சொல்லி. 
சத்துருக்கள்‌ தன்னைவிட்டு அகன்று 
போய்விடுமாறு, தாவீது அவர்களிடத்தில்‌ 
சொல்லுகிறார்‌ 


தாவீது இனிமேலும்‌ தன்னுடைய 
சத்துருக்களின்‌ ஏளனப்பேச்சுக்களைக்‌ 
கேட்பதற்கு ஆயத்தமாமில்லை. தாவீது 
இனிமேல்‌ தன்னுடைய சத்துருக்களுக்குச்‌ 
செவிகொடுக்கமாட்டார்‌. "தேவனைத்‌ 
தூஷித்து, ஜீவனைவிடும்‌' என்று 
யோபுவின்‌ சத்துருக்கள்‌ அவரைத்‌ 
'தூஷித்ததுபோல, தாவீதின்‌ சத்துருக்களும்‌ 
அவரைத்‌ தூஷித்தார்கள்‌.  தாவீதோ 
தன்னுடைய சத்துருக்களின்‌ பேச்சைக்‌ 
கேட்டு, கர்த்தரைத்‌ ப்‌ 
பதிலாக, கர்த்தரைத்‌ 
ஜீவனை விடுவதற்குப்‌ 
கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
ஜீவிக்கிறார்‌. 


கர்த்தர்‌ நம்முடைய 
பெரிய காரியங்களை 

செய்திருக்கிறார்‌ கர்த்தர்‌ 
செய்த நன்மைகளையெல்லம்‌ நாம்‌ 
பயபக்தியோடு நினைவுகூரவேண்டும்‌. 
கர்த்தரைத்‌ துதிக்கவேண்டும்‌ அவர்‌ 
செய்த நன்மைகளை நினைத்து அவரை 
நன்றியோடு போற்றிப்‌ புகழவேண்டும்‌. 


ஜீவியத்தில்‌ 
ஏராளமாய்‌ 
நமக்காக 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம 


PUBLISHERS 


அவருடைய வாக்குத்தத்தங்களை 
நினைவுகூர்ந்து கர்த்தரை 
விசுவாசத்தோடு மகிமைப்படுத்தவேண்டும்‌. 
பரிசுத்தமாய்‌ எவக்ககேண்டும்‌ 


கர்த்தர்‌ என்‌ விண்ணப்பத்தைக்‌ 
கேட்டார்‌ 


கர்த்தர்‌ என்‌ விண்ணப்பத்தைக்‌ 
கேட்டார்‌; கர்த்தர்‌ என்‌ ஜெபத்தை 
ஏற்றுக்கொள்ளுவார்‌ (சங்‌ 6:9). 


கர்த்தர்‌ இப்போது தாவீதின்மேல்‌ 
கோபமாயிருக்கிறார்‌. தாவீதின்‌ சரீரத்தில்‌ 
வியாதி உண்டாயிருக்கிறது. அவருடைய 
எலும்புகள்‌ நடுங்குகிறது. அவருடைய 
ஆத்துமா மிகவும்‌ வியாகுலப்படுகிறது. 
தாவீது மிகவும்‌ நெருக்கப்படுகிறார்‌. 
தன்னுடைய நெருக்கத்தின்‌ மத்தியிலும்‌ 
தாவீது கர்த்தரை நம்புகிறார்‌. தமது 
கிருபையை கர்த்தர்‌ தனக்குக்‌ கொடுப்பார்‌ 
என்று விசுவாசிக்கிறார்‌ தற்போது 
தனக்கு ஏற்பட்டிருக்கிற குழ்நிலைகளுக்கு 
முக்கியத்துவம்‌ கொடுக்காமல்‌, 


கர்த்தருடைய கிருபைக்கு முக்கியத்துவம்‌ 
கொடுத்து அவனரத்‌ ததிக்கிறார்‌ 


தாவீது கர்த்தரிடத்தில்‌ 
விண்ணப்பம்பண்ணுகிறார்‌ கர்த்தர்‌ 
தன்னுடைய விண்ணப்பத்தைக்‌ 
கேட்கிறார்‌ என்றும்‌, அவர்‌ தன்னுடைய 
ஜெபத்தை ஏற்றுக்கொள்வார்‌ என்றும்‌ 
தாவீது நம்புகிறார்‌. தாவீது 
பேசிக்கொண்டிருக்கும்போதே, தான்‌ 
பேசுவதை தேவன்‌ கேட்கிறார்‌ என்று 
நிச்சயமாய்‌ ந்புகிறார்‌. “கர்த்தர்‌ என்‌ 
அழுகையின்‌ சத்தத்தைக்‌  கேட்டார்‌' 
(சங்‌ 68), “கர்த்தர்‌ என்‌ 
விண்ணப்பத்தைக்‌ கேட்டார்‌" (சங்‌ 62) 
என்று தாவீது விசுவாசத்தோடு 
அறிக்கை செய்கிறார்‌. கர்த்தர்‌ 
தன்னுடைய விண்ணப்பத்தைக்‌ 
Ee ஆர்‌ தன்னுடைய 

ஏற்றுக்கொள்வார்‌ என்‌) 


ர்‌ தங்க கடும க்ளா 





ழ்‌ நவள 
யாய 


என்‌ பகைஞர்‌ 


என்‌ பகைஞர்‌ எல்லாரும்‌ வெட்கி. 
மிகவும்‌ கலங்கிப்போவார்கன்‌; அவர்கள்‌: 
பின்னாகத்‌ திரும்பிச்‌ சடிதியிலே. 
வெட்கப்படுவார்கள்‌. (சங்‌ 6:10). 


தன்னுடைய பகைஞர்‌ எல்லோருக்கும்‌ 
அழிவு வருமென்று தாவீது 
முன்னறிவிக்கிறார்‌. அதே வேளையில்‌ 
அவர்‌ தன்னுடைய சத்துருக்களுக்காகவும்‌ 
தேவனுடைய 
'விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 
வசனத்தை தாவீதின்‌ விண்ணப்பமாக 
வியாக்கியானம்பண்ண வேண்டுமென்று 
வேதபண்டிதர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌ 
தன்னுடைய பகைஞர்கள்‌ 
மனந்திரும்பவேண்டுபென்று தாவீது 
கருத்தாய்‌ ஜெபம்பண்ணுகிறார்‌ 


அவர்கள்‌ தாவீதுக்குச்‌ 
செய்த அநியாயத்தினிமித்தமாகவும்‌, 
அக்கிரமத்தினிமித்தமாகவும்‌, வெட்கப்பட 
வேண்டும்‌. அவர்கள்‌ மனம்‌ 
கலங்கவேண்டும்‌. தாவீதுக்கு விரோதமாக 
தாங்கள்‌ செய்த தீங்குகளை நினைத்து 


பரிசுத்தமடையவேண்டும்‌. 
தாவீது தன்னுடைய சத்துருக்களுக்காக. 
ஏறெடுக்கிற சுருக்கமான ஜெபம்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ODNENIS 


PUBLISHERS 


தன்னுடைய 
மனந்‌ 
அவர்களுக்கு 
தாவீது 


சத்துருக்கள்‌ 
திரும்பவில்லையென்றால்‌, 
அழிவு வருமென்று 
முன்னறிவிக்கிறார்‌. 
தன்னுடைய பகைஞர்கள்‌ 
மனந்‌ திரும்பவில்லையென்றால்‌, 
அவர்களெல்லாரும்‌ வெட்கி, மிகவும்‌ 
கலங்கிப்போவார்கள்‌. அவர்கள்‌ நீதியாய்த்‌ 
தண்டிக்கப்படுவார்கள்‌. அவர்கள்‌ 
வெட்கமடைவதும்‌, கலங்குவதும்‌ 
அவர்களுடைய பாவத்தினிபித்தம்‌ 
அவர்க! கொடுக்கப்படும்‌ நீதியான 
தண்டனையாக இருக்கும்‌. 


பெலனற்றுப்போனபோது 
சத்துருக்கள்‌ 
சந்தோஷப்பட்டார்கள்‌. தாவீதின்‌ 
எலும்புகள்‌ நடுங்கியபோதும்‌, அவருடைய 
ஆத்துமா வியாகுலப்பட்டபோதும்‌ 
அவருடைய சத்துருக்கள்‌ 
களிகூர்ந்தார்கள்‌. நீதிமானுக்கு தீங்கு 
நினைத்தார்கள்‌. இப்போது அவர்கள்‌ 
ரித்‌; வஞ்சகவலையில்‌ 
விழுந்துவிட்டார்கள்‌. 


தாவீது 
அவருடைய 


தீங்கு வரும்‌ 
வெட்கப்படுத்தினவர்கள்‌. 
வெட்கப்பட்டுப்போகிறார்கள்‌. 
கலங்கப்பண்ணியவர்கள்‌ 
கலங்கிப்போகிறார்கள்‌. 
ஏளனம்பண்ணியவர்களும்‌, 


த்தவர்க। பின்னாகத்‌ 
தத க்ப்‌! 





ழ்‌ நள 
யாய 


தாவீதின்‌ சத்துருக்கள்‌ அவரை 
அநீதியாய்த்‌ துன்பப்படுத்துகிறார்கள்‌. 
அவர்‌ ஒரு தீங்கும்‌ செய்யவில்லை. 
ஆனாலும்‌ அவர்மீது குற்றம்‌ 
சொல்லுகிறார்கள்‌. இப்படிப்பட்ட 
சூழ்நிலையில்‌ தாவீது தேவனாகிய 
கர்த்தரையே நம்பியிருக்கிறார்‌. தன்னை 
தப்புவிக்குமாறு கர்த்தரிடத்தில்‌ 
விண்ணப்பம்பண்ணுகிறார்‌ (சங்‌ 742). 
தான்‌ குற்றமற்றவர்‌ என்பதை தாவீது 
கர்த்தருக்குத்‌ தெரியப்படுத்துகிறார்‌ 
(சங்‌ 7:35). தனக்கு விரோதமாக 
எழும்பியிருக்கிற சத்துருக்களை தேவன்‌ 
நீதியாய்‌ நியாயந்தீர்க்கவேண்டுமென்று 
தாவீது ஜெபம்பண்ணுகிறார்‌ (சங்‌ 7:6-9). 
கர்த்தர்‌ தனக்கு உதவிசெய்வார்‌ 
என்றும்‌ தன்னுடைய சத்துருக்களை 
நியாயம்‌ விசாரிப்பார்‌ என்றும்‌ 
தாவீது நம்பிக்கையோடிருக்கிறார்‌ 
(சங்‌ 740-16). கர்த்தர்‌ தன்னை 
தன்னுடைய சத்துருக்களின்‌ 
கைகளிலிருந்து தப்புவிப்பார்‌ என்றும்‌, 
அப்போது தான்‌ அரை 
மகிமைப்படுத்துவதாகவும்‌ தாவீது 
வாக்குப்பண்ணுகிறார்‌ (சங்‌ 7:17). 


சிகாயோன்‌ 


(பென்யமீனியனாகிய கூஷ்‌ 
என்பவனுடைய வார்த்தைகளினிமித்தம்‌ 
தாவீது கர்த்தரை நோக்கிப்பாடிண 
சிகாயோன்‌ என்னும்‌ சங்கீதம்‌) 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம 


PUBLISHERS 


சிகாயோன்‌ என்பது, ஒரு 
சங்கீதத்தின்‌ பெயர்‌. சிகாயோன்‌ என்னும்‌ 
பெயர்‌ இந்த சங்கீதத்திலும்‌. “ஆபகூக்‌ 
தீர்க்கதரிசி சிகாயோனில்‌ பாடின 
விண்ணப்பம்‌" என்று ஆபகூக்‌ 31-ஆவது 
வசனத்திலும்‌ மாத்திரமே 
பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. சிகாயோன்‌ 
என்னும்‌ வார்த்தைக்கு அலைந்து 
திரியும்போது பாடுகிற சங்கீதம்‌ என்றும்‌ 
பொருள்‌ சொல்லலாம்‌. சிகாயோன்‌ 
சங்கீதத்திலுள்ள வசனங்களும்‌ 
வார்த்தைகளும்‌ வித்தியாசமாகயிருக்கும்‌. 
இவை அனைத்தையும்‌ ஒன்றாகத்‌ 
தொகுத்து சிகாயோன்‌ சங்கீதத்தைப்‌ 
பாடுவது வழக்கம்‌. சிகாயோன்‌ சங்கீதம்‌ 
மனதிற்கு இனிமையும்‌, பாடுவதற்கு 
சந்தோஷமுமான பாடலாகும்‌. 


தாவீது இந்த சிகாயோன்‌ 
சங்கீதத்தைப்‌ இயற்றி, அவரே இந்த 
சங்கீதத்தைப்‌ பாடுகிறார்‌. தாவீது மிகுந்த 
பயபக்தியோடு கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
இந்த சங்கீதத்தை தன்னுடைய 
விண்ணப்பமாக பாடுகிறார்‌. 
பென்யமீனியனாகிய கூஷ்‌ என்பவன்‌ 
தாவீதை குற்றப்படுத்துகிறான்‌. இவன்‌ 
சவுலின்‌ கோத்திரத்தைச்‌ சேர்ந்தவன்‌. 
சவலுக்கு உறவுக்காரன்‌. கூஷ்‌ தாவீதை 
தன்னுடைய  சத்துருவாகப்‌ பாவித்து 
அவர்மீது குற்றம்‌ சுமத்துகிறான்‌. 
தாவீதுக்கும்‌ சவலுக்கும்‌ பகை 
உண்டாக்கி, தாவீதின்மீது ஆதரமில்லாத 
கற்றச்சாட்டுக்களைச்‌ சொல்லுகிறான்‌. 

பென்யமீனியனாகிய கூஷ்‌ 
தாவீதை குற்றப்படுத்தினாலும்‌, தன்னைத்‌ 
துன்பப்படுத்துகிறவர்களெல்லாருக்கும்‌ 
கர்த்தர்‌ தன்னை விலக்கி இரட்சிப்பார்‌ 
என்று தாவீது வக்க 





ழ்‌ நள 
யாய 


சத்துருக்கள்‌ தன்மீது குற்றம்‌ 
சொன்னாலும்‌ தாவீதின்‌ 
ஆவி கலங்கிப்போகவில்லை. 
சோர்ந்துபோகவுபில்லை தன்மீது 
சத்துருக்கள்‌ பழிசொல்லும்போது, தாவீது 
மனங்கலங்காமல்‌, தன்னுடைய 
இசைக்கருவியைப்‌ பயன்படுத்தி 
கர்த்தரைத்‌ துதித்துப்‌ பாடுகிறார்‌. துன்பம்‌ 
வரும்போது சங்கீதம்‌ பாடுவது தாவீதின்‌ 


சுபாவம்‌. 


கர்த்தருடைய பிள்ளைகளாகிய 
நமக்கும்‌ மற்றவர்கள்‌ தீங்கு செய்யலாம்‌. 
நம்முடைய மனம்‌ வேதனைப்படுமாறு 
நம்மிடம்‌ பேசலாம்‌. இப்படிப்பட்ட 
சூழ்நிலைகளில்‌ நாம்‌ மனம்‌ 
வருத்தப்படுவதற்குப்‌ பதிலாக, அல்லது 
அவர்கள்மீது கோபப்படுவதற்குப்‌ பதிலாக, 
கர்த்தரிடத்தில்‌ பயபக்தியாய்‌ பாட 
இட்ட பப்‌ பிறர்மீது 
கோபங்கொள்வ பதிலாக, 
கர்த்தரைப்‌ பறித்த தியானிக்கவேண்டும்‌. 


தாவிதின்‌ விண்ணப்பம்‌ 
சங்‌ 7 : 1-9 


சங்‌ 7:1. என்‌ தேவனாகிய கர்த்தாவே, 
உம்மை நம்பியிருக்கிறேன்‌; என்னைத்‌ 
துன்பப்படுத்துகிறவர்கன்‌ எல்லாருக்கும்‌ 
என்னை விலக்கி இரட்சியும்‌. 


சுங்‌ 7:2. சத்துரு சிங்கம்போல்‌ என்‌ 
ஆத்துமாவைப்‌ பிடித்துக்‌ 
கொண்டுபோய்‌, விடுவிக்கிறவன்‌ 
இல்லாமையால்‌, அதைப்‌ பீறாதபடிக்கு. 
என்னைத்‌ த்புவியும்‌. 

சங்‌ 7:3. என்‌ தேவனாகிய கர்த்தாவே, 


நான்‌ இதைச்‌ செய்ததும்‌, எண்‌: 
கைகளில்‌ தியாயக்கேடிருக்கிறதும்‌, 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


வீரிவுரை மாமா 


PUBLISHERS 


சன்‌ 7:4. என்னோடே. 
சுமாதானமாயிருத்தவனுக்கு நான்‌ 
தீமைசெய்ததும்‌, காரணமில்லாமல்‌ 
எனக்குச்‌ சத்துருவானவன்‌ நான்‌ 
கொள்ளையிட்டதும்‌ உண்டானால்‌, 


சங்‌ 7:5. பகைஞன்‌ என்‌ ஆத்துமாவைத்‌ 
தொடர்த்தூபிடித்து, என்‌ பிராணனைத்‌ 
தரையிலே தன்னி மிதித்து, எண்‌: 
மகிமையைத்‌ தூவிலே 
தாழ்த்தக்கடவன்‌. (சேலா) 


சங்‌ 7:6. கர்த்தாவே, நீர்‌ உம்முடைய 
கோபத்தில்‌ எழுந்திருந்து, 
என்‌ சத்துருக்களுடைய 
மூர்க்கங்களினிமித்தம்‌. உம்மை. 
உயர்த்தி, எனக்காக. 
விழித்துக்கொள்ளும்‌; நியாயத்தீர்ப்யை 
தியமித்திருக்கிறீரே. 


சுங்‌ 7:7. ஜனக்கூட்டம்‌ உம்மைச்‌ 
சூழ்ந்து கொள்ளும்‌; அவர்களுக்காகத்‌ 
திரும்பவும்‌ உன்ன தத்திற்கு 
எழுந்தருளும்‌. 


சங்‌ 74. கர்த்தர்‌ ஜனங்களுக்கு 
நியாயஞ்செய்வார்‌ கர்த்தாவே, என்‌: 
நீதியின்படியும்‌ என்னிலுன்ன 
உண்மையின்படியும்‌ எனக்கு 
தியாயஞ்செய்யும்‌. 
சங்‌ 79. துன்மார்க்கனுடைய 
பொல்லாங்கை. ஒழியப்பண்ணும்‌; 
நீதிமானை ஸ்திரப்படுத்துவீராக; 
தீதியுன்னவராயிருக்கிற தேவரீர்‌ 
இருதயங்கணையும்‌ 
உள்ளித்திரியங்களையும்‌ 
சோதித்தறிகிறவம்‌. 


உம்மை நம்பியிருக்கிறேன்‌ 


என்‌ தேவனாகிய கர்த்தாவே, 
உம்மை நம்பியிருக்கிறேன்‌; என்னைத்‌ 
துன்பப்படுத்துகிறவர்கள்‌ எல்லாருக்கும்‌ 
என்னை விலக்கி இரட்சியும்‌ (சண்‌ 7:1). 





ழ்‌ நவள 
யாய 


தாவீது தன்னை கர்த்தருடைய 
பாதுகாப்புக்கு. ஒப்புக்கொடுக்கிறார்‌. 
வீது கர்த்தரிடத்தில்‌ பயபக்தியோடு, 
“என்னை இரட்சியும்‌, என்னை தப்புவியும்‌' 
என்று விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 
தாவீதைத்‌ துன்பப்படுத்துகிறவர்கள்‌ 
பலமுள்ளவர்களாகவும்‌ 

அக்கிரமக்காரராகவும்‌ இருக்கிறார்கள்‌ 
தன்னைத்‌ துன்பப்படுத்துகிறவர்கள்‌ 
எல்லோருக்கும்‌ தன்னை விலக்கி 
இரட்சிக்குமாறு தாவீது கர்த்தரிடத்தில்‌ 
ண்டிக்கொள்கிறார்‌. 


கர்த்தரிடத்தில்‌ 
தனக்கும்‌ 


தாவீது 

விண்ணப்பம்பண்ணும்போது. 
தேவனுக்கும்‌ இடையிலுள்ள 
உறவைப்பற்றிச்‌ சொல்லுகிறார்‌. தாவீது 
கர்த்தரை “என்‌ தேவனாகிய கர்த்தாவே” 
என்று சொல்லி அழைக்கிறார்‌. கர்த்தர்‌ 
தாவீதின்‌ தேவனாகயிருபபதினால்‌, 
தாவீதுக்குத்‌ துன்பம்‌ வரும்போது, அவர்‌ 
வேறு யாரிடத்திலும்‌ போய்‌ 
விண்ணப்பம்பண்ணாமல்‌, தன்னுடைய 
தேவனாகிய கர்த்தரிடத்தில்‌ மாத்திரமே 
வந்து விண்ணப்பம்பண்ணுகிறார்‌ 


தேவனிடத்தில்‌ 
நம்பிக்கையாயிருக்கிறார்‌. “கர்த்தாவே 
என்னை இரட்சியும்‌ நான்‌ உம்மை 
நம்பிமிருக்கிறேன்‌” என்று தன்னுடைய 
விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறார்‌. 
தாவீது தன்னுடைய மாம்ச பலத்தையோ, 
தன்னுடைய சுயவல்லமையையோ, 
தன்னுடைய சுயபுத்தியையோ நம்பவில்லை. 
டய வனாகிய கர்த்தரை 
சத்தாமே நங்யிருக்கிறா்‌ ட 


தாவீது 


என்னைத்‌ தப்புவியும்‌ 


சிங்கம்போல்‌ எண்‌: 
ஆத்தூமாவைப்‌ பிடித்துக்‌ 
கொண்டுபோய்‌, விடுவிக்கிறவன்‌ 
இல்லாமையால்‌, அதைப்‌ பீறாதயடிக்கு 
என்னைத்‌ தப்புவியும்‌ (சங்‌ 7:2). 


சத்துரு: 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம்மா 


PUBLISHERS 


தாவீதைத்‌ துன்பப்படுத்துகிறவர்கள்‌ 

அநேகராயிருக்கிறார்கள்‌. 

தாவீதுக்கு விரோதமாகத்‌ 

செய்கிறார்கள்‌. 

வார்த்தைகளைப்‌ 

அவர்கள்‌  நிமித்தமாய்‌ 

ஆபத்து உண்டாயிருக்கிறது. 

தாவீதை இரட்சிக்கவில்லையென்றால்‌, 

தாவீதின்‌ சத்துருக்கள்‌ அரை 

விழுங்கிப்போடுவார்கள்‌. தாவீதின்‌ 

சத்துருக்கள்‌ சிங்கம்போல்‌ அவருடைய 
த்துமாவை பிடித்துக்கொண்டு 
ப்போட மனதாயிருக்கிறார்கள்‌. 


தாவீதின்‌ சத்துருக்கள்‌ அவருடைய 
ஆத்துமாவைப்‌ பிடித்துக்கொண்டு 
போனால்‌, அவரைத்‌ தப்புலிப்பதற்கு 
மனுஷர்‌ ஒருவருமில்லை, தாவீதை 
விடுவிக்கிறவர்கள்‌ ஒருவரும்‌ 
இல்லாமையால்‌, சத்துருக்கள்‌ தங்கள்‌ 
இஷ்டம்போல தாவீதின்‌ ஆத்துமாவைப்‌ 
பிடித்துக்கொண்டுமோய்‌, அதைப்‌ 
பீறிப்போடுவார்கள்‌. அவ்வாறு அவர்கள்‌ 
தன்னை பீறிப்போடாதபடிக்கு, தன்னைத்‌ 
தப்புவிக்கும்படி, தாவீது கர்த்தரிடத்தில்‌ 
i தள 


ஏற்பட்டிருக்கிற 
அவரை 
ஒருவருமில்லை. 
அநேகராயிருக்கிறார்கள்‌. 
'தனிமையாயிருக்கிறார்‌. 


தாவீதுக்கு 
ஆபத்துக்களிலிரு்து 
டுவிப்பதற்கு 
சத்துருக்கள்‌ 
தாவீதோ 
ஆனாலும்‌ கர்த்தரோ 
கூடயிருக்கிறார்‌. கர்த்தர்‌ 
கூடமிருக்கும்போது. தனக்கு விரோதமாக 
யாரும்‌ எந்தத்‌ தீங்கும்‌ செய்யமுடியாது 

கர்த்தரையே 





ழ்‌ நள 
யாய 


சத்துருக்களின்‌ கைகளிலிருந்து 
தன்னை விடுவிக்கிறவன்‌ ஒருவனும்‌ 
இல்லையென்றும்‌, தனக்கு மனுஷருடைய 
ஆதரவு இல்லையென்றும்‌ தாவீது 
அறிக்கை செய்கிறார்‌. கர்த்தர்‌ தாமே 
தமது கிருபையினாலும்‌, இரக்கத்தினாலும்‌, 
சத்துருக்களின்‌ கைகளிலிருந்தும்‌, 
அவர்கள்‌ தன்னை  பீறாதபடிக்கும்‌. 
தன்னுடைய ஆத்துமாவை தப்புவிக்கும்படி 
தாவீது பணிவாய்‌ 
விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய ஊழியக்காரரின்‌ நன்மைகளை 
விசாரிக்கிறவர்‌. அவர்களை பாதுகாத்து 
பராமரிக்கிறவர்‌. தாவீது கர்த்தரைப்பற்றி 
அறிந்திரு/பதினால்‌, அவர்‌ மனுஷரை 
நம்புவதற்கு பதிலாக, கர்த்தரையே 
நம்புகிறார்‌. தன்னை தப்புவிக்கும்படி 
மனுஷரிடத்தில்‌ விண்ணப்பம்‌ 
பண்ணுவதற்கும்‌ பதிலாக, கர்த்தரிடத்தில்‌ 
விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 


என்‌ 
நியாயக்கேடிருக்கிறதூ 
உண்டானால்‌. 


கைகளில்‌ 


என்‌ தேவனாகிய கர்த்தாவே, 
இதைச்‌ 


'தியாயக்கேடிருக்கிறதும்‌, 
சுமாதானமாயிருத்‌ தவனுக்கு 
'தீமைசெய்ததும்‌, காரணமில்லாமல்‌ 
எனக்குச்‌ சத்துருவானவன்‌ நான்‌ 
கொன்னையிட்டதும்‌ உண்டானால்‌, 
பகைஞன்‌ என்‌ ஆத்துமாவைத்‌ 
தொடர்த்தூபிடித்தூ, என்‌ பிராணனைத்‌ 
தரையிலே தன்னி க 
என்‌ மகிமையைத்‌ 
தாழ்த்தக்கடவன்‌. (சேலா) (சுங்‌ 7:3-5) 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம்மா 


PUBLISHERS 


தன்னிடத்தில்‌ ஒரு தப்பிதமும்‌ 
இல்லையென்றும்‌, தான்‌ குற்றமற்றவன்‌ 
என்றும்‌ தாவீது கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
அறிக்கை செய்கிறார்‌. பென்யமீனியனாகிய 
கூஷ்‌ என்பவன்‌: தாவீதைக்‌ 
குற்றப்படுத்துகிறான்‌. ஆனால்‌ தாவீதோ 
தன்னிடத்தில்‌ ஒரு குற்றமும்‌ 
இல்லையென்று கர்த்தரிடத்தில்‌ அறிக்கை 
செய்கிறார்‌. மனுஷன்‌ முகத்தைப்‌ 
பார்க்கிறான்‌. கர்த்தரோ நம்முடைய 
இருதயத்தைப்‌ பார்க்கிறார்‌. கர்த்தர்‌ 
தாவீதின்‌ இருதயத்தை ஆராய்ந்து 
அறிந்திருக்கிறார்‌. தாவீதிடத்தில்‌ 
குற்றமில்லை கர்த்தருக்கும்‌ 
தெரியும்‌. 

தன்னுடைய நியாயத்தை எடுத்துச்‌ 
சொல்லுவதற்கு இந்தப்‌ பூமியிலே 
தாவீதுக்கு ஒரு நீதிமன்றமும்‌ இல்லை. 
பரலோகத்தின்‌ நீதிமன்றமே தாவீதின்‌ 
நீதிமன்றம்‌ கர்த்தராகிய தேவனே 
தாவீதுக்கு நீதியுள்ள 
நியாயாதிபதியாயிருக்கிறார்‌. தன்னுடைய 
நியாயாதிபதியைத்‌ 
தேவனாகிய சத்‌ 
பயபக்தியோடு அழைக்கிறார்‌. 


என்பது 


விரோதமாக 
அவர்மீது 
சவுலின்‌ 


தாவீதுக்கு 
அவருடைய சத்துருக்கள்‌ 
குற்றம்‌ சொல்லுகிறார்கள்‌. 
ராஜ்யபாரத்திற்கு விரோதமாக தாவீது, 
சதிஆலோசனை பண்ணினார்‌ என்றும்‌, 
லன்‌ ஜீவனுக்கு விரோதமாக தாவீது 
தீங்கு செய்தார்‌ என்றும்‌ அவர்மீது குற்றம்‌ 
சொல்லுகிறார்கள்‌. தன்மீது சொல்லப்படும்‌. 
குற்றச்சாட்டுக்களை தாவீது 
மறுக்கிறார்‌. தாவீதின்‌ 
சத்துருக்களெல்லாம்‌, எந்தவிதமான 
காரணமுமில்லாமல்‌ அவருக்கு 
சத்துருக்களாகியிருக்கிறார்கள்‌. 





ப்பி சங்கீதம்‌ - 
ராபா 
தாவீது சவுலின்‌ ஜீவனுக்கு 
விரோதமாக எந்தத்‌ தீங்கும்‌ 
செய்யவில்லை. சவலைக்‌ 
கொன்றுபோடுவதற்கு தாவீது திட்டம்‌ 
பண்ணவுபில்லை சவுலைக்‌ 


கொன்றுபோடுவதற்கு தாவீதுக்கு நல்ல 
வாய்ப்பு கிடைத்தது. ஆனாலும்‌ தாவீது 


அந்த வாய்ப்புக்களைப்‌ பயன்படுத்தி, 
தாவீதைக்‌ கொன்றுபோட 
முயற்சிபண்ணவில்லை. 


ஒரு சமயம்‌ தாவீது என்கேதியின்‌ 
வனாந்தரத்தில்‌ இருந்தார்‌. இது 
சவுலுக்கு அறிவிக்கப்பட்டது. சவுல்‌ 
தன்னுடைய மனுஷரோடு தாவீதை 
தேடிப்போனார்‌. சவுல்‌ அங்குள்ள ஒரு 
கெபியிலிருந்தபோது. தாவீதின்‌ மனுஷர்‌ 
சவுலைக்‌ கொன்றுபோடுமாறு தாவீதுக்கு 
ஆலோசனை சொன்னார்கள்‌: ஆனால்‌ 
தாவீதோ சவுலைக்‌ கொன்றுபோடாமல்‌, 
சவுலுடைய சால்லையின்‌ தொங்கலை 
மெல்ல [த்துக்கொண்டு வந்தார்‌ 
இதினிமித்தம்‌ தாவீதின்‌ மனது 
அவருக்குள்‌ அடத்துக்கொண்டிருந்தது. 
கர்த்தர்‌ அபிஷேகம்பண்ணின தன்னுடைய 
ஆண்டவர்மேல்‌, கையைப்‌. 
போடும்படியான இப்படிப்பட்ட காரியத்தை 
தான்‌ செய்யாதடிக்கு, கர்த்தர்‌ தன்னை 
காப்பாராக என்று 
விண்ணப்பம்பண்ணினார்‌ (சாமு 241-6). 


மற்றொரு சமயத்தில்‌ தாவீது 
எஷிமோனுக்கு எதிரான ஆகிலாமேட்டில்‌ 
ஒளிந்துகொண்டிருந்தார்‌. இந்தச்‌ செய்தி 
சவலுக்கு அறிவிக்கப்பட்டது. சவுல்‌ 
தன்னோடு மூவாயிரம்பேரைக்‌ 
கூட்டிக்கொண்டு, தாவீதைத்‌ தேடும்படி 
எழுந்துபோனார்‌. சவுல்‌ ஆகிலாமேட்டிலே 


பாளயமிறங்கினார்‌. ஜனங்கள்‌ சவுலைச்‌ 
சுற்றிலும்‌ பாளயமி! ந்தார்கள்‌. 
சவுலோ இரதங்கள்‌ இருக்கிற ப்பன்‌ 
படுத்துக்கொண்டிருந்தார்‌. 
க்கு அவருடைய ஈட்டி நிலத்தில்‌ 
அந்த இடத்திற்கு 
ர மண்டப இராத்திரியிலே 
வந்தார்கள்‌. 


PSALMS - COMMENTARY 





PUBLISHERS 


விரிவுரை ட 


தாவீதை எஈட்டியினால்‌ ஒரே 
குத்தாக நிலத்தில்‌ உருவக்குத்தட்டுமா 
என்று அபிசாய்‌ தாவீதிடத்தில்‌ கேட்டான்‌. 
தாவீது அபிசாயைப்‌ பார்த்து, அறைக்‌ 
கொல்லாதே, 





அபிஷேகம்பண்ணுவித்தவர்‌ மேல்‌ க 
கையைப்போட்டு குற்றமில்லாமல்‌ 
போகிறவன்‌ யார்‌” என்று சொன்னார்‌. 
இதன்பின்பு தாவீது சவுலைக்‌ 
கொல்லாமல்‌, சவுலின்‌ தலையாட்டிலிருந்த 
ஈட்டியையும்‌ தண்ணீர்‌ செம்பையும்‌. 


எடுத்துக்கொண்டு, அந்த இடத்தைவிட்டு 
பப்ப டுப்போனார்‌ சாமு 264-14). 


தாவீதின்‌ கைகளில்‌ நியாயக்கேடு 
இல்லை. தாவீது சவுலைக்‌ 
கொன்றுபோடுவதற்கு ஒரு முயற்சியும்‌ 
எடுக்கவில்லை. தன்னோடு 
சமாதானமாயிருந்த எவனுக்கும்‌ தாவீது 
ஒரு தீங்கும்‌ செய்யவில்லை. தாளீதின்‌ 
சத்துருக்கள்‌ காரணமில்லாமல்‌ அவருக்குச்‌ 
சத்துருவானார்கள்‌. ஆனாலும்‌ தாவீதோ 

கொள்ளையிடவுமில்லை. 





தீங்குகளை தான்‌ 
செய்திருந்தால்‌, கர்த்தர்‌ தனக்கு 
தண்டனை கொடுக்கட்டும்‌ என்று 
தாவீது கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
விண்ப்பம்பண்ணுகிறார்‌. 

தான்‌ தீங்கு செய்திருந்தால்‌ 
பகைஞன்‌ தன்னுடைய ஆத்துமாவைத்‌ 
தொடர்ந்து பிடிக்கட்டும்‌ என்றும்‌, 
தன்னுடைய பிராணனை தரையிலே தள்ளி 
மிதிக்கட்டும்‌ என்றும்‌ தன்னுடைய 
மகிமையை தூளிலே தாழ்த்தட்டும்‌ 


என்றும்‌ தாவீது கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
தயவாய்‌ விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 
தான்‌ நியாயக்கேடு செய்திருந்தால்‌, 
தன்னுடைய சரீரத்தை 
அடக்கம்பண்ணும்போது, ர 
நற்பெயரும்‌. 

அடக்கம்பண்ணப்படட்டும்‌ என்று தாவீது 
தன்னுடைய நியாயத்தை எடுத்துச்‌ 
சொல்லுகிறார்‌. கர்த்தர்‌ நீதிமான்களின்‌. 
விண்ணப்பத்தைக்‌ கேட்கிறவர்‌. 
செம்மையான இருதயமுள்ளவர்களை 
கர்த்தர்‌ இரட்சிக்கிறார்‌. கர்த்தர்‌ 
நீதிமானை ஸ்திரப்படுத்துகிறார்‌. 
துன்மார்க்கனுடைய  பொல்லாங்கையோ 
கர்த்தர்‌ ஒழியப்பண்ணுகிறார்‌. 





மயம்‌ 
யய 1 


என்‌ சத்துருக்கன்‌ 


த்‌ 
மூர்க்கங்கவினிமித்தம்‌ 

உயர்த்தி, 

விழித்துக்கொள்ளும்‌; தியாயத்தீர்ப்பை 
தியமித்திருக்கி நீரே. ஜனக்கூட்டம்‌ 
உம்மைச்‌ சூழ்ந்து: கொள்ளும்‌; 
அவர்களுக்காகத்‌ திரும்பவும்‌ 
உன்னதத்திற்கு எழுந்தருளும்‌ 
(சங்‌ 76,7). 


தாவீதின்‌ இருதயமும்‌ அவருடைய 
மனச்சாட்சியும்‌ கர்த்தருடைய சமுகத்திற்கு 
முன்பாக சுத்தமாயிருக்கிறது. தாவீது ஒரு 
பொல்லாங்கும்‌ செய்யவில்லை. 
அவருடைய கைகளில்‌ நியாயக்கேடு 
எதுவுமில்லை. தாவீதுக்கு விரோதமாக 
சத்துருக்கள்‌ அநேகர்‌ 
எழும்பியிருக்கிறார்கள்‌. கர்த்தர்‌ 
அவர்களுக்கு விரோதமாக 
எழும்பவேண்டுமென்று தாவீது 
பணிவோடு  விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 
தாவீதின்‌ விண்ணப்பம்‌ ஒவ்வொன்றும்‌ 
பக்தியுள்ளதாயும்‌, நியாயமுள்ளதாயும்‌ 
இருக்கிறது. 
தன்னுடைய சத்துருக்களுக்கு 
விரோதமாக கர்த்தர்‌ தம்முடைய 
கோபத்தை வெளிப்படுத்தவேண்டும்‌ 
என்பது தாவீதின்‌ விண்ணப்பமாகும்‌. 
தாவீதின்‌ சத்துருக்கள்‌ நியாயமில்லாமல்‌, 
அநீதியாய்‌, அவருக்கு விரோதமாக 
எழும்பியிருக்கிறார்கள்‌. அநீதியாய்‌. 
அவர்மீது கோபப்படுகிறார்கள்‌. 
சத்துருக்கள்‌ அநீதி செய்தாலும்‌, கர்த்தர்‌ 
நீதியாய்‌ அவர்கள்மீது கோபப்படுமாறு. 
தாவீது விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 
கர்த்தர்‌ நீதிமானை ஸ்திரப்படுத்துகிறவர்‌ 
என்பதையும்‌, செம்மையான 
இருதயமுள்ளவர்களை கர்த்தர்‌ 
சிக்கிறவர்‌ என்‌! ம்‌ வீ 
தரக்‌ பரந்து வன்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ட்ட 
090 


தன்னுடைய சத்துருக்களுக்கு 
விரோதமாக கர்த்தர்‌ தம்முடைய 
க்கக்‌ எழுந்திருக்கவேண்டும்‌ என்று 
தாவீது பணிவோடு 
விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. தாவீதின்‌ 
சத்துருக்கள்‌ அவரை மூர்க்கமாக 
எதிர்க்கிறார்கள்‌. அவர்களுடைய 
மூர்க்கங்களின்‌ நிமித்தம்‌ கர்த்தர்‌ தம்மை 
உயர்த்தி, தனக்காக 
விழித்துக்கொள்ளுமாறு தாவீது 
விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. நியாயசனத்தில்‌ 
அரரந்திருக்கிற கர்த்தர்‌ தாவீதின்‌ 
சத்துருக்களுக்கு விரோதமாக 
கோபத்திலே எழுந்திருந்து, நீதியிலே 
தம்மை ஒயர்த்தவேண்டும்‌ என்பதே 
தாவீதின்‌ விண்ணப்பம்‌. 


கர்த்தர்‌ தம்முடைய சத்துருக்களுக்கு 
நியாயத்தீர்ப்பை நியமித்திருக்கிறார்‌. அவர்‌ 
நீதிமான்களின்‌ நியாயத்தை கவனித்துக்‌ 
கேட்கிறார்‌. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய 
நமக்கு மனுஷர்‌ அநீதி செய்தாலும்‌, 
தேவன்‌ நமக்கு நீதிசெய்வார்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய சத்துருக்களுக்கு 
நியமித்திருக்கிற நியாயத்தீர்ப்பை 
வெளிப்படுத்துவார்‌. தாவீதின்‌ 
விண்ணப்பத்தையும்‌, வழக்கையும்‌ 
பரலோகம்‌ ஏற்றுக்கொள்கிறது. கர்த்தர்‌ 
தாவீதின்‌. வழக்கையும்‌ நீதியையும்‌ 
அறிந்திருக்கிறார்‌. 


எனக்கு நியாயஞ்செய்யும்‌ 


கர்த்தர்‌ 
'தியாயஞ்செய்வார்‌; 
'தீதியின்படியும்‌ 
உண்மையின்படியும்‌ 
'தியாயஞ்செய்யும்‌ (சங்‌ 7:8). 


ஜனங்களுக்கு 
கர்த்தாவே, எண்‌: 
என்னிலுன்ன 
எனக்கு 





மயம்‌ 


யய 1 


தாவீது கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
மறுபடியும்‌. விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 
தாவீதினிடத்தில்‌ நீதியும்‌ உண்மையும்‌ 
இருக்கிறது. அதன்‌ பிரகாரம்‌ தனக்கு 
நியாயம்‌ செய்யுமாறு தாவீது 
கர்த்தரிடத்தில்‌ விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 
கர்த்தரே சர்வசிருஷ்டிகளுக்கும்‌ 
நியாயாதிபதியாயிருக்கிறவர்‌. அவரே 
ஜனங்களுக்கு நியாயம்‌ செய்கிறவர்‌. 
நியாயாசனம்‌ கர்த்தருடையது. கர்த்தர்‌ 
தம்முடைய வார்த்தையின்‌ பிரகாரமாக 
ஜனங்களுக்கு நியாயம்‌ செய்வார்‌. 
கர்த்தர்‌ நம்முடைய நீதியின்படியும்‌. 
உண்மையின்படியும்‌ நமக்கு நியாயம்‌ 
செய்வார்‌. 


கர்த்தர்‌ ஜனங்களுக்கு நீதியாய்‌ 
நியாயம்‌ செய்யும்போது, அது அவருடைய 
நாமத்திற்கு மகிமையாயிருக்கும்‌ 
தாவீதின்‌ நீதியின்படியும்‌, 
அவரிடத்திலுள்ள  உண்மையின்புடியும்‌. 
கர்த்தர்‌ தாவீதுக்கு. நியாயம்‌ 
செய்யும்போது, கர்த்தருடைய நாமம்‌ 
மகிமைப்படும்‌. கர்த்தரையே நம்பியிருக்கிற 
பிள்ளைகளுக்கு இந்த சம்பவம்‌ 
சந்தோஷத்தையும்‌, சமாதானத்தையும்‌ 
கொடுக்கும்‌. விசுவாசிகளின்‌ பக்தி 
விருத்தியடையும்‌. ஜனக்கூட்டம்‌ கர்த்தரை 
சூழ்ந்துகொள்ளும்‌ (சங்‌ 7:7). கர்த்தர்‌ 
தம்முடைய பிள்ளைகளுக்காக நியாயம்‌ 
செய்யும்போது, பரிசுத்தவான்கள்‌ மிகுந்த. 
சந்தோஷப்படுவார்கள்‌. 


கர்த்தர்‌ தம்முடைய 
பிள்ளைகளுக்காக திரும்பவும்‌ 
உன்னதத்திற்கு எழுந்தருளி, 
அவர்களுக்கு நியாயம்‌ 
செய்யவேண்டுமென்று தாவீது 
விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய நியாயாசனத்தில்‌ நியாயம்‌ 
செய்யும்போது, அவரை சூழ்ந்திருக்கிற 
பரிசுத்தவான்கள்‌, கர்த்தரைத்‌ 
குதிப்பார்கள்‌. ஸ்தோத்திரம்‌ செய்து 
அவரை மகிமைப்படுத்துவார்கள்‌. 


கர்த்தருடைய நியாயாசனத்தைச்‌ சுற்றிலும்‌ 
துதியும்‌ மகிமையும்‌ உண்டாயிருக்கும்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 





விரிவுரை ட்ட 
PUELSHERS 


நீதிமானை ஸ்திரப்படுத்துவீராக 


துன்மார்க்கனுடைய பொல்லாங்கை 


ஒழியப்பண்ணும்‌; தீதிமானை 
ஸ்திரப்படுத்துவீராக; தீதியுள்ன 
வராயிருக்கிற தேவரீர்‌ 
இருதயங்களையும்‌ உள்ளித்திரியங்‌ 
களையும்‌ சோதித்தறிகிறவர்‌ (சங்‌ 7:9). 

பாவிகள்‌ மனந்திரும்ப 
வேண்டுமென்றும்‌, நீதிமான்கள்‌. 
ஸ்திரப்படவேண்டுமென்றும்‌ தாவீது 
பொதுவாக ஜெபிக்கிறார்‌. தன்னுடைய 
சத்துருக்கள்‌ மாத்திரமல்ல, எல்லா 
துன்மார்க்கருடைய பொல்லாங்கும்‌. 
ஒழிந்துபோகவேண்டும்‌. என்பதே 
தாவீதின்‌ ஜெபம்‌. இந்த உலகத்தில்‌ 
பாவங்களும்‌ துன்மார்க்கங்களும்‌ 
ஒழியவேண்டும்‌. நீதிமான்கள்‌ 
ஸ்திரப்படவேண்டும்‌. தாவீது ஏறெடுக்கிற 
இந்த ஜெபம்‌ நம்முடைய ஜெபமாகவும்‌ 

ருக்கவேண்டும்‌. 
தாவீது தன்னுடைய ஜெபத்தில்‌ 


இரண்டு காரியங்களைக்‌ குறிப்பிடுகிறார்‌ 


அவையாவன: 1 பொல்லாங்கு. 
ஒழியவேண்டும்‌. 2 நீதிமான்‌ 
ஸ்திரப்படவேண்டும்‌. நம்முடைய 
ஜீவியத்திலும்‌. மற்றவர்களுடைய 
ஜீவியத்திலும்‌ பொல்லாங்கு 
ஒழிந்துபோகவேண்டும்‌. 

தீமையையும்‌, 





பொல்லாங்கையும்‌ அருவருக்கிறார்‌. கர்த்தர்‌ 
அருவருக்கிற பொல்லாங்கு நம்பிபு த்தில்‌ 
காணப்படக்கூடாது. மற்றவர்களிடத்திலும்‌ 
அந்தப்‌ பொல்லாங்கு காணப்படக்கூடாது. 
இந்தப்‌ பூமியிலே பொல்லாங்கு 
ஒழிந்துபோகவேண்டுமென்று நாமும்‌ 
கருத்தாய்‌ ஜெபம்பண்ணவேண்டும்‌. 





மயம்‌ 


யய 1 


கர்த்தருடைய நியாயாசனத்தில்‌ நீதி 
நிலைத்திருக்கும்‌ தேவனே நீதியுள்ள 
நியாயாதிபதி. அவர்‌ பாவியின்மேல்‌ சினம்‌ 


கொண்டாலும்‌, நீதிமான்மேல்‌ 
பிரியப்படுகிறார்‌. கர்த்தர்‌ நீதிமானை 
ஸ்திரப்படுத்துகிறார்‌. பொல்லாங்கு 


நீதியாய்‌ மாறவேண்டும்‌. தீமை நன்மையாய்‌ 
மாறவேண்டும்‌. நன்மையாகயிருப்பது, 
இன்னும்‌ நன்மையாய்‌ 
மாறவேண்டும்‌. அசுத்தமாயிருக்கிறவர்கள்‌. 
சுத்தமாக வேண்டும்‌. 
சுத்தமாயிருக்கிறவர்கள்‌ பரிசுத்தமாக: 
வேண்டும்‌. நீதி செய்கிறவர்கள்‌ இன்னும்‌ 
அதிக நீதி செய்யவேண்டும்‌. 


நம்முடைய தேவனாகிய 
நீதியுள்ளவராயிருக்கிறார்‌ 
நம்முடைய 
உள்ளிந்திரியங்களையும்‌ சோதித்தறிகிறவர்‌. 
கர்த்தர்‌ நம்மை சோதித்தறிய 
ஒப்புக்கொடுக்கவேண்டும்‌. நம்மிடத்தில்‌ 
பொல்லாங்கு காணப்படுபென்றால்‌, நாம்‌ 
மனந்திரும்பவேண்டும்‌. நம்பிடத்திலுள்ள 
பொல்லாங்கு ஒழிந்துபோகவேண்டுமென்று 
ஜெபம்பண்ணவேண்டும்‌. நம்மிடத்தில்‌ நீதி 
காணப்படுபென்றால்‌, நம்முடைய நீதி 
இன்னும்‌ அதிகரிக்கவேண்டுமென்று நாம்‌ 
ஜெபம்பண்ணவேண்டும்‌. 


கர்த்தர்‌ 


பாவியின்‌ அழிவு 
சங்‌ 7 : 10-16 


சுங்‌ 710. செம்மையான 
இருதயமுன்னவர்கனை  இரட்சிக்கிற 


தேவனிடத்தில்‌ என்‌ கேடகம்‌ 
இருக்கிறது. 

சங்‌ ய. தேவன்‌ தீதியுன்ன 
நியாயாதியதி; அவர்‌ நான்தோனும்‌ 
பாவியின்மேல்‌ சினங்கொன்ளுகிற 
தேவன்‌. 

சங்‌ 7:12. அவன்‌ மனத்திரும்பாவிட்டால்‌ 
அவர்‌ தம்முடைய பட்டயத்தைக்‌ 
கருக்காக்குவார்‌; அவர்‌ தம்முடைய 
வில்லை "நாணேற்றி, அதை 


ஆயத்தப்படுத்தியிருக்கிறார்‌.. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 








விரிவுரை ட்ட 
PUELSHERS 


சங்‌ 7:18. அவனுக்கு மரணாயுதங்கனை 
ஆயத்தம்பண்ணினார்‌; தம்முடைய 
அம்புகளை அக்கினி அம்புகளாக்கினார்‌. 


சங்‌ 7:14. இதே, அவன்‌ 
அக்கிரமத்தைப்‌ பெறக்‌ கர்ப்ப 
வேதனைப்படுகிறான்‌; தீவினையைக்‌ 
கர்ப்பத்தரித்து, பொய்யைப்‌ 
பெறுகிறான்‌. 


சங்‌ 745. குழியை வெட்டி, அதை 
ஆழமாக்கினான்‌; தான்‌ வெட்டின. 
குழியில்தானே விழுந்தான்‌. 


சங்‌. 7:16. அவன்‌ தீவினை அவன்‌ 
சிரசின்‌ மேல்‌ திரும்பவும்‌, அவன்‌ 
கொடுமை அவன்‌ உச்சத்தலையின்மேல்‌ 
இறங்கும்‌. 


செம்மையான 
இருதயமுன்னவர்கள்‌' 

செம்மையான 
இருதயமுன்னவர்கனை  இரட்சிக்கிற 
தேவனிடத்தில்‌ என்‌ கேடகம்‌ 
இருக்கிறது (சங்‌ 7:10). 

தாவீது தன்னுடைய நியாயத்தை 
ஜெபத்தின்‌ மூலமாக கர்த்தரிடத்தில்‌ 
எடுத்துச்‌ சொல்லுகிறார்‌. தேவனுடைய 
வார்த்தையில்‌ விசுவாசம்‌ வைத்து, 
தேவனே நீதியுள்ள நியாயாதிபதி என்று 
அறிக்கை செய்கிறார்‌. கர்த்தர்‌ 
நீதிமானுக்கு பாதுகாப்பையும்‌ 
சந்தோஷத்தையும்‌ வாக்குப்‌ 
பண்ணியிருக்கிறார்‌. அதே வேளையில்‌ 
அவர்‌ துன்மார்க்கருக்கும்‌, 


அலிசுவாசிகளுக்கும்‌ அழிவை நியமித்து 
வைத்திருக்கிறார்‌ 





ப்பி சங்கீதம்‌ 
ரபா 

தேவனே தாவீதுக்கு 
இரட்சகராகவும்‌, அவரைப்‌ 
பாதுகாக்கிறவராகவும்‌ இருக்கிறார்‌. 
கர்த்தருடைய பிள்ளைகள்‌ 
ஒடுக்கப்படும்போது, கர்த்தர்‌ தாமே 
அவர்களுக்கு பாதுகாப்பாகவும்‌ 
அரணாகவும்‌ இருக்கிறார்‌. “தேவனிடத்தில்‌. 
என்‌ கேடகம்‌ இருக்கிறது” என்னும்‌ 
வார்த்தைக்கு “தேவனே என்னுடைய 

ப்பு” என்றும்‌, "தேவனிடத்தில்‌ என்‌ 





பாதுகாப்பு இருக்கிறது” என்றும்‌ பொருள்‌ 


சொல்லலாம்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
பிள்ளைகள்‌ எல்லோருக்கும்‌ தம்முடைய 
தெய்வீக பாதுகாப்பை 
நிச்சயப்படுத்துகிறார்‌. 

கர்த்தரே தனக்கு 


பாதுகாப்பாகயிருக்கிறார்‌ என்னும்‌ நிச்சயம்‌ 
தாவீதின்‌ இருதயத்தில்‌ நிரம்பியிருக்கிறது. 


தாவீது இரண்டு காரியங்களை 
தன்னுடைய மனதில்‌ நிச்சயித்திருக்கிறார்‌ 
அவையாவன: 1, செம்மையான 
இருதயமுள்ளவர்களுக்கு. கர்த்தர்‌ 
கொடுக்கிற ஆசீர்வாதம்‌. 2. தேவன்‌ 
நீதியின்மேல்‌ பிரியப்படுகிறவர்‌ 
செம்மையான இருதயமுள்ளவர்களை 
தேவன்‌ இரட்சிக்கிறார்‌ தம்முடைய 


பரலோக ராஜ்யத்திற்கு தேவன்‌ தம்முடைய 


பிள்ளைகளை பாதுகாப்பாக 
வைத்திருக்கிறார்‌. தம்முடைய 
பிள்ளைகளுக்கு இம்மையில்‌ 
இக்கட்டுக்களும்‌ பிரச்சனைகளும்‌ 
வந்தாலும்‌ தேவனே அவர்களுக்கு 
பாதுகாப்பாகயிருந்து, அவர்களை 


தீங்குகளிலிருந்து இரட்சிக்கிறார்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மையான 


ஈவுகளைத்‌ தருகிறார்‌. 


தேவன்‌ நீதியுள்ள 
நியாயாதிபதி 

தேவன்‌ நீதியுள்ள 
நியாயாதிபதி; அவர்‌ நான்தோறும்‌ 
பாவியின்மேல்‌ சினங்கொள்ளுகிற 


தேவன்‌ (சங்‌ 7:11). 


PSALMS - COMMENTARY 





- விரிவுரை ட்ட 


PUBLISHERS 


தேவனே நீதியுள்ள நியாயாதிபதி. 
நீதியின்மேல்‌. பசிதாகமுள்ளவர்கள்‌ 
பாக்கியவான்கள்‌. தேவன்‌ நீதியின்மேல்‌ 
பிரியமாயிருக்கிறார்‌. அவர்‌ நீதியான 
காரியங்களை நடப்பிக்கிறார்‌. 
நீதிமான்களைப்‌ பாதுகாக்கிறார்‌. 
அவர்களை ஆசீர்வதிக்கிறார்‌. 


நியாயாதிபதியாகிய 
நீதியான காரியங்களைச்‌ 

அது மாத்திரமல்ல 
நீதியான காரியங்களைச்‌ 
செய்யுமாறு அவர்களை ஆளுகை 
செய்கிறார்‌. தம்முடைய பிள்ளைகளை 
நீதிக்கு நேராக வழிநடத்துகிறார்‌. அவர்‌ 
நீதியுள்ள நியாயாதிபதியாகமிரு/பதினால்‌, 


மனுபத்திரரும்‌ 


பாவியின்மேல்‌ அவர்‌ 
பிரியமாயிராப்பதில்லை. வன்‌ 
பாவியின்மேல்‌ சினங்கொள்கிறார்‌. 
தேவன்‌ தற்காலிகமாக பாவியின்மேல்‌ 
சினம்‌ கொள்வதில்லை. அவர்‌ 
நாள்தோறும்‌ பாவிமின்மேல்‌ சினம்‌ 
கொள்கிறார்‌. பாலிகளைத்‌ தண்டிக்கிறார்‌. 
அவர்களுடைய 

அக்கிரமங்களினிமித்தமும்‌, எல்லா 
பாவங்களினியித்தமும்‌ கர்த்தர்‌ 


அவர்களைத்‌ தண்டிக்கிறார்‌. 
பாவி மனந்திரும்பாவிட்டால்‌ 


அவன்‌ மனத்திரும்பாவிட்டால்‌ 


பட்டயத்தைக்‌ 


அதை 
ஆயத்தப்படுத்‌ தியருக்கீறார்‌ அவனுக்கு 
மரணாயுதங்களை ஆயத்தம்‌ 
பண்ணினார்‌; தம்முடைய அம்புகளை 
அக்கினி. அம்புகளாக்கினார்‌. 
(சங்‌ 7:12,19). 
தன்னுடைய சத்துருக்களுக்கு 
நிச்சயமாகவே அழிவு வருமென்று தாவீது 
முழுநிச்சயத்தோடிருக்கிறார்‌. தாவீதின்‌ 
சத்துருக்களில்‌ அநேகர்‌ 
மனந்திரும்பவுமில்லை. அவர்கள்‌ 
தேவனை மகிமைப்படுத்தவுமில்லை. 
கையினால்‌ அவர்களுக்கு அழிவு 
நிச்சயம்‌ வரும்‌. 





ப்பி சங்கீதம்‌ 


யய 1 


தங்களுக்கு அழிவு வரக்கூடாது 
என்றால்‌ பாவிகள்‌ மனந்திரும்பவேண்டும்‌. 


அவர்கள்‌ தாவீதுக்கு சத்துருக்களாக 
இருக்கக்கூடாது. அவர்கள்‌ தாவீதை 
நெருக்குவதை விட்டுவிடவேண்டும்‌. 


தாவீது தன்னுடைய சத்துருக்களுக்கு 
பயப்படவில்லை. அவர்கள்‌ 


செழித்திருக்கும்போது தாவீது அவர்களை 


நினைத்து வே டவுில்லை. 
தாவீதின்‌ சத்துருக்கள்‌ சில சமயங்களில்‌. 
வெற்றி பெற்றவர்கள்போல 


இருக்கிறார்கள்‌. ஆனால்‌ அவர்களுக்கு 
வெற்றி நிரந்தரமல்ல. 

தேவன்‌ பாவியின்மேல்‌ நாள்தோறும்‌ 
சினம்கொள்கிறார்‌. பாவிகள்‌ தங்கள்‌ 
பாவத்தில்‌ சந்தோஷப்படும்போது தேவன்‌ 
அவர்கள்மீது கோபப்படுகிறார்‌. பாவிகள்‌ 
செழித்திருப்பது தேவனுக்குப்‌ பிரியமான 
காரியமல்ல. அவிசுவாசிகள்‌ வாழ்க்கையில்‌. 


வளமாயிருக்கும்போது, அவர்கள்‌ 
தேவனைத்‌ துதிப்பதில்லை. துணிகரமாகப்‌ 
பாவம்‌ செய்கிறார்கள்‌. 


பாவிகளுக்கு 
நியமிக்கப்பட்டிருக்கிறது 
பாவங்களிலிருந்து 
தங்களுக்கு. 
அழிவிலிருந்து 


அழிவு 
பாவிகள்‌ தங்கள்‌ 
மனந்திரும்பினால்‌. 
நியமிக்கப்பட்டிருக்கிற 
தப்பித்துக்கொள்ளலாம்‌ 


அவர்கள்‌ மனந்திரும்பாவிட்டாலோ, 
தேவனுடைய கோபம்‌ அவர்கள்மீது வரும்‌. 
பாவிகள்‌ தங்களுடைய தீமையான 
வழிகளை விட்டு மனந்திரும்பவேண்டும்‌. 
தேவனுடைய பிள்ளைகளுக்கு 
சத்துருவாமிருப்பதை நிறுத்திக்கொள்ள 
வேண்டும்‌ 





- விரிவுரை ட்ட 
PSALMS - COMMENTARY 


PUBLISHERS 


பாவிகள்‌ பாவத்திலே 
தொடர்ந்து நிலைத்திருப்பார்களென்றால்‌, 
அவர்களுக்கு வரும்‌. பாவிகள்‌ 
மனந்திரும்பினால்‌, தேவன்‌. 
அவர்களை மன்னிப்பதற்கு 
கிருபை நிறைந்தரவராகயிருக்கிறார்‌. 
இரட்சிக்கக்கூடாதபடிக்கு கர்த்தருடைய 


கரம்‌ ஒருபோதும்‌ குறுகிப்போவதில்லை. 
தேவன்‌ பாவத்தை வெறுக்கிறார்‌. 
பாவிகளையோ நேசிக்கிறார்‌. அவர்கள்‌ 
தங்கள்‌ பாவத்திலிருந்து 
மனந்திருப்பும்போது. தேவன்‌ தம்முடைய 

£ல்‌ அவர்களை இரட்சிக்கிறார்‌. 


பாவிகள்மீது தேவனுடைய கோபம்‌ 
வரும்‌ என்று தாவீது சொல்லுகிறார்‌. 
ஆனாலும்‌ தேவனுடைய கோபத்தைப்பற்றிச்‌ 
சொல்லும்போது, தாவீது தேவனுடைய 
இரக்கத்தைப்பற்றியும்‌ சொல்லுகிறார்‌. 
பாவிகளை அழிப்பதற்கு கர்த்தர்‌ 
தம்முடைய பட்டயத்தை கருக்காக்குகிறார்‌. 
அவர்களுக்கு மரண ஆயுதங்களை 
ஆயத்தம்பண்ணுகிறார்‌. பாவிகளை 

அழிப்பதற்கு தேவன்‌ ஆயத்தமாயிருக்கிற 
வேளையில்‌, அவர்கள்‌ 
மனந்திரும்புவதற்கும்‌. ஒரு வாய்ப்பு 
கொடுக்கிறார்‌. பாவிகள்‌ ஊனந்திரும்பினால்‌ 


அவர்களுக்கு இரட்சிப்பு உண்டு. 
மனந்திரும்பாவிட்டால்‌ அவர்களுக்கு 
அழிவு உண்டு. மனந்திரும்பாத 
பாவிகளுக்கு வரப்போகிற 
அழிவைக்குறித்து தாவீது எச்சரித்துச்‌ 
சொல்லுகிறார்‌. 

பாவிகள்‌ மனந்திரும்புவதற்கு' 


இன்னும்‌ சமயம்‌ கொடுக்கப்பட்டிருக்கிறது. 
பாவிகள்‌ இந்த வாய்ப்பை பயன்படுத்தி, 


மனந்திரும்பி, தங்களுக்கு 
நியமிக்கப்பட்டிருக்கிற அழிவிலிருந்து 
தப்பித்துக்கொள்ளலாம்‌.  “தாமதிக்கிறார்‌ 
என்று சிலர்‌ எண்ணுகிறபடி, கர்த்தர்‌ 
தமது வாக்குத்தத்தத்தைக்குறித்துத்‌ 
தாமதமா! ஒருவரும்‌ 


கெட்டுப்போகாமல்‌ எல்லாரும்‌ மனந்திரும்ப 
காடு விரும்பி, நம்மேல்‌ 

,பொறுபையள்‌ளவராபிருக்கிறார்‌ 
ந்து 3: 





யம்‌ 
யய 1 


மனந்திரும்பாத பாவிகளுக்கு 
விரோதமாக தேவன்‌ தம்முடைய வில்லை. 
நாணேற்றுகிறார்‌. அவர்கள்மீது 
தேவனுடைய கோபம்‌ அதிகமாயிருக்கும்‌ 
மனந்திரும்பாத பாவிகளுக்கு தேவன்‌ 
மரண ஆயுதங்களை 
'யத்தம்பண்ணுகிறார்‌. பாவிகளுக்கு 
விரோதமாக தேவன்‌ தம்முடைய வில்லை 
நாணோற்றும்போது, தம்முடைய அம்புகளை 
அக்கினி அம்புகளாக்குகிறார்‌. 
மனந்திரும்பாத பாவிகள்‌ தேவனுடைய 
நீதியான நியாயத்தீர்ப்பிலிருந்து 
ஒருபோதும்‌ தப்பிப்பதில்லை. தேவனுடைய 
நியாயத்தீர்ப்பு நிச்சயமாகவே பாவிகள்மீது 
வரும்‌, தேவன்‌ நியமித்து வைத்திருக்கும்‌ 
விலிருந்து மனந்திரும்பாத பாவிகள்‌ 
ந்த்‌ தவர்‌ 


தான்‌ வெட்டின குழியில்‌ தானே 
விழுந்தான்‌ 


இதே, அவன்‌ அக்கிரமத்தைப்‌ 
பெறக்‌ கர்ப்பவேதனைப்படுகிறான்‌; 
தீவினையைக்‌ கர்ப்பத்தரித்து, 
பொய்யைப்‌ பெறுகிறான்‌. குழியை: 
வெட்டி, அதை ஆழமாக்கினான்‌; தான்‌. 
வெட்டின குழியில்தானே விழுந்தான்‌. 
அவன்‌ தீவினை அவன்‌ சிரசின்‌ மேல்‌ 
திரும்பவும்‌, அவன்‌ கொடுமை அவன்‌ 
உச்சுந்தலையின்மேல்‌ இறங்கும்‌ 
(சங்‌ 7:14-16). 


பாவிகள்‌ மற்றவர்களுக்குத்‌ தீங்கு 
செய்கிறார்கள்‌. மற்றவர்களுக்குக்‌ 
கண்ணியை வைக்கிறார்கள்‌. மற்றவர்களை 
விழவைப்பதற்காக குழியை வெட்கிறார்கள்‌. 
அதை ஆழாக்குகிறார்கள்‌. ஆனாலும்‌ 
பாவிகளோ தாங்கள்‌ வெட்டின குழிகளில்‌ 
தாங்களே விழுந்துவிடுவார்கள்‌. 
மற்றவர்களை அழிக்க முயற்சி 
செய்கிறவர்கள்‌ தாங்களே 
அழிந்துபோவார்கள்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ட 
PUELSHERS 


பாவிகளின்‌ 
எப்போதுமே துன்பார்க்கம்‌. 
அக்கிரம 

அக்கிரமத்தைப்‌ 
கர்ப்பவேதனைப்படுகிறார்கள்‌. அவர்கள்‌ 
தீவினையை கர்ப்பந்தரித்து பொய்யைப்‌ 
பெறுகிறார்கள்‌. தங்களுடைய சாதுரிய 
ஞானத்தினால்‌ மற்றவர்களை 
வஞ்சிப்பதற்கு சதிஆலோசனை 
செய்கிறார்கள்‌. ஆனால்‌ முடிவில்‌ 
பாவிகளே வஞ்சிக்கப்படுகிறார்கள்‌. 
தங்களுடைய  சதிஆலோசனைகளினால்‌ 
தாங்களே அழிந்துபோகிறார்கள்‌. 


பாவிகளின்‌ இருதயத்தில்‌ அக்கிரம 
சிந்தை நிரம்பியிருக்கிறது. தங்களுடைய 
சதிதிட்டத்தை நிறைவேற்றுவதற்கு 
அவர்கள்‌ பலமாய்ச்‌ சிந்தித்து, 
திட்டமிடுகிறார்கள்‌ தேவனுடைய 
ஜனத்திற்கு விரோதமாக தங்களுடைய 
சுயபுத்தியினால்‌ திட்டமிட்டு 
செயல்படுகிறார்கள்‌. சதிபண்ணுகிறார்கள்‌. 
தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக 
அக்கிரமம்‌ செய்வதற்கு கர்ப்ப 
வேதனைப்படுகிறார்கள்‌. 


சிந்தனையில்‌ 
க இருக்கும்‌. 
சிந்தையுள்ளவர்கள்‌ 

பெற 


பாவிகள்‌ அக்கிரமம்‌ செய்வதற்கு 
கர்ப்ப வேதனைப்படுகிறார்கள்‌. ஆனால்‌ 
அவர்கள்‌ எதிர்பார்க்கிற பிரகாரம்‌, 
அவர்களால்‌ அக்கிரமத்தைப்‌ பெற்றெடுக்க 
முடியவில்லை. அக்கிரமத்திற்குப்‌ பதிலாக 
பொய்யைப்‌ பெற்றெடுக்கிறார்கள்‌. 
அக்கிரமத்தை பெற்றெடுக்க 
நினைத்தவர்கள்‌ ஏமாந்து போகிறார்கள்‌. 
அவர்களுடைய அக்கிரம சிந்தனை 
அவர்களையே வஞ்சித்துவிடுகிறது. 
அவர்களுடைய வலதுகரத்தில்‌ பொய்‌ 
வாசம்பண்ணுகிறது. அவர்களிடத்தில்‌ 

ல. 


உண்டை 





யம்‌ 
யய 1 


துன்மார்க்கர்‌ 
பிள்ளைகளை 
அவர்களுக்கு விரோதமாக 
வெட்டினார்கள்‌. அதை ஆழமாக்கினார்கள்‌. 
அவர்கள்‌ வெட்டின குழியில்‌ கர்த்தருடைய 
பிள்ளைகள்‌ யாரும்‌ விழவில்லை. கர்த்தர்‌ 
தம்முடைய பிள்ளைகளை சத்துருக்களின்‌ 
சதிஆலோசனைகளிலிருந்து விலக்கி 
பாதுகாத்துக்கொள்கிறார்‌. துன்மார்க்கரோ 
தாங்கள்‌ வெட்டின குழிகளில்‌, தாங்களே 
விழுந்துவிடுகிறார்கள்‌. அவர்களுக்கு 
உதவிசெய்வார்‌ ஒருவருமில்லை. இதனால்‌. 
துன்மார்க்கர்‌ தாங்கள்‌ வெட்டின குழியில்‌ 
விழுந்து. அழிந்துபோகிறார்கள்‌. 


அவர்களுடைய தீவினை 
அவர்களுடைய சிரசின்‌ மேல்திரும்புகிறது. 
அவர்களுடைய கொடுமை, அவர்களுடைய 
உச்சந்தலையின்மேல்‌ இறங்குகிறது. குழி 
வெட்டுகிறவர்கள்‌ கடினமாக 
உழைத்தால்தான்‌ ஆழமாகக்‌ குழிவெட்ட 
முடியும்‌. துன்மார்க்கர்‌ கர்த்தருடைய 
பிள்ளைகளுக்கு விரோதமாக கடினமாக 
உழைக்கிறார்கள்‌. கடினமாக முயற்சி 
செய்கிறார்கள்‌. தங்களுடைய 
தீய ஆலோசனைகளை நிறைவேற்றுவதற்கு 
மிகவும்‌ பிரயாசப்படுகிறார்கள்‌. ஆனால்‌ 
முடிவில்‌ அவர்களே அவர்களுடைய 
சதிஆலோசனைகளில்‌ விழுந்து 
அழிந்துபோகிறார்கள்‌. 


பாவிகளுக்கு அழிவு 
நியமிக்கப்பட்டிருக்கிறது. பாவிகள்‌ 
தங்களுக்கு அழிவை 
ஆயத்தம்பண்ணுகிறார்கள்‌. அதே 
வேளையில்‌ பாவிகள்‌ அழிவுக்கு 
தங்களை ஆயத்தம்பண்ணுகிறார்கள்‌. 
பாவிகள்‌ இரண்டுவிதமான 
ஆயத்தங்களை செய்வதினால்‌, 
அவர்களுக்கு தப்பிக்க முடியாதபடி, 


இரட்டிப்பான அழிவு உண்டாகிறது. 
கீர்த்தனம்பண்ணுவேன்‌ 


நான்‌ கர்த்தரை அவருடைய 
தீதியின்படி துதித்து, உன்னதமான 
கர்த்தருடைய நாமத்தைக்‌ கீர்த்தனம்‌. 
பண்ணுவேன்‌ (சுண்‌ 7:17). 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 






















PUBLISHERS 


விரிவுரை ட்ட 





கப்பட்ட இ 
கர்த்தரிடத்தில்‌ 

ஜெபம்பண்ணினார்‌. 
நம்பியிருக்கிறார்‌. ்‌ 
துன்பப்படுத்துகிறவர்கள்‌. 
தன்னை விலக்கி இரட்சிக்குமாறு 
கர்த்தரிடத்தில்‌ விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 
சத்துரு தன்னுடைய ஆத்துமாவை 
பீறாதபடிக்கு தன்னைத்‌ தப்புவிக்குமாறு 






அவர்‌ 


















தாவீது கர்த்தரிடத்தில்‌  பயபக்தியாய்‌ 
வேண்டிக்கொள்கிறார்‌. தன்னிடத்தில்‌ ஒரு 
தீங்கும்‌ இல்லை என்று கர்த்தருடைய 
சமுகத்தில்‌ அறிக்கை பண்ணுகிறார்‌. 
கர்த்தர்‌ நீதிமானை ஸ்திரப்படுத்துவார்‌ 
என்றும்‌, செம்மையான 
இருதயமுள்ளவர்களை. கர்த்தர்‌ 
இரட்சிக்கிறார்‌ என்றும்‌, மனந்திரும்பாத 
பாவிகளை கர்த்தர்‌ அழித்துப்போடுவார்‌ 





என்றும்‌ தாவீது அறிக்கை செய்கிறார்‌ 


தாவீது ஜெபம்பண்ணும்போதே 
கர்த்தரைத்‌ துதிக்கிறார்‌. கர்த்தரைத்‌ 
துதிக்கிற துதி பெருகும்போது, அவருடைய 
கிருபையும்‌ பெருகும்‌. தாவீது கர்த்தரை 
அவருடைய  நீதியின்படி _துதிக்கிறார்‌. 
தேவனே நீதியுள்ள நியாயாதிபதி. கர்த்தர்‌ 
உன்னதபானவர்‌. கர்த்தருடைய 
உன்னதமான நாமத்தை தாளீது 
கீர்த்தனம்பண்ணுகிறார்‌. அவருடைய 
நாமத்தை துதித்து ஸ்தோத்திரம்‌ 
பண்ணுகிறார்‌. கர்த்தர்‌ ஒருவரே 
தாவீதுக்கு உதவி செய்கிறவர்‌. கர்த்தர்‌ 
ஒருவரையே தாவீது ஆராதிக்கிறார்‌. 
































மயம்‌ 


யய 1 





எட்டாவது சங்கீதம்‌ தேவனுடைய 
மகிமையையும்‌ அவருடைய 
மகத்துவத்தையும்‌ தியானித்துப்‌ பாடுகிற 
சங்கீதமாகும்‌. இந்த சங்கீதத்தின்‌ 
துவக்கத்திலும்‌ முடிவிலும்‌ தேவனுடைய 
நாமத்தின்‌ மகிமையைப்‌ 
பற்றியும்‌ மகத்துவத்தைப்பற்றியும்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது தேவனுடைய 
மகிமைக்கு. ஆதரமாக, தேவன்‌ 
மனுஷருக்குச்‌ செய்கிற நன்மையை 
சங்கீதக்கார்‌ விரிவாக எடுத்துச்‌ 
சொல்லுகிறார்‌. தேவனுடைய நன்மையே 
அவருடைய மகிமை தேவன்‌ எல்லா 


மகிமைக்கும்‌ பாத்திரராயிருக்கிறார்‌. நாம்‌ 
தேவனை ஏன்‌ மகிமைப்படுத்தவேண்டும்‌ 
என்பதற்கான காரணங்களை 
சங்கீதக்காரர்‌ இங்கு விரிவாக எடுத்துச்‌ 
சொல்லுகிறார்‌ 


தேவன்‌ தாமே தம்மையும்‌, தம்முடைய 
மகத்துவமான நாமத்தையும்‌ நமக்கு 
வெளிப்படுத்தியிருக்கிறார்‌ (சங்‌ 84. 
தேவன்‌ தம்முடைய மகிமையை 
வெளிப்படுத்துவதற்கு. மிகவும்‌ 
பலவீனமான குழந்தைகளையும்‌ 
பாலகரையும்‌ பயன்படுத்துகிறார்‌ (சங்‌ 8:2). 
வானத்திலுள்ள 
நட்சத்திரங்களையும்‌, 
வானமண்டலங்களிலுள்ள 
சிருஷ்டிகளையும்‌ தேவன்‌ 
பயனுள்ளவையாக 

(சங்‌ 8:3-4). 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 





விரிவுரை ட்ட 
090 


இந்தப்‌ பூமிமிலள்ள 
சர்வசிருஷ்டிகளையும்‌. 

செய்யக்கூடிய அதிகாரத்தை தேவன்‌ 
மனுஷருக்குக்‌ கொடுத்திருக்கிறார்‌ 


இதனால்‌ மனுஷன்‌ தேவதூதரிலும்‌ சற்று 
சிறியவனாயிருக்கிறான்‌ (சங்‌ 8:5-8). இந்த 





சங்கீதம்‌, புதிய ஏற்பாட்டிலே, 
இயேசுகிறிஸ்துவை வெளிப்படுத்தும்‌ 
சங்கீதமாக எழுதப்பட்டிருக்கிறது. 
கிறிஸ்துவானவர்‌ நமக்குக்‌ 
கொடுத்திருக்கிற நம்முடைய 
மீட்பைப்பற்றியும்‌ இந்த சங்கீதத்தில்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. மனுபுத்திரர்‌ 


தங்களுடைய இரட்சகருக்குக்‌ கொடுக்கிற 
துதிகளையும்‌. கனத்தையும்‌, மகிமையையும்‌ 
பற்றி இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. 


கிறிஸ்துவானவர்‌ தம்முடைய 
பிள்ளைகளை கணப்படுத்துகிறார்‌. 
இயேசுகிறிஸ்து மனுஷராக 


அவதாந்தோது அவர்‌ தேவதூதரிலும்‌ 
சிறியவராக்கப்பட்டார்‌ 
இயேசுகிறிஸ்து பிதாவுடைய ஒரே பேறான 
குமாரனாகமிருந்து, அவர்‌ தம்மையே 
மனுஷனாகத்‌ தாழ்த்தினார்‌. பிதாவுக்கு. 
முன்பாக இயேசுகிறிஸ்து தம்மைத்‌ 
தாழ்த்தினாலும்‌, பிதாவானவர்‌ தம்முடைய 
குமாரனாகிய இயேசுகிறிஸ்துவை 
உயர்த்தினார்‌. அவருக்கு மகிமையையும்‌ 
கனத்தையும்‌ உண்டுபண்ணினார்‌ 
(மத்‌ 11:16; ஸி 2:6-8: 1கொரி 15:27). 


ஆண்டவராகிய கர்த்தர்‌ 


சண்‌ 8: 1,2 
சுங்‌ 80. எங்கள்‌ ஆண்டவராகிய 
கர்த்தாவே, உம்முடைய 
நாமம்‌ பூமியெங்கும்‌ எவ்வளவு. 
மேன்மையுன்னதாயிருக்கிறது! 
உம்முடைய மகத்துவத்தை. 
வானங்களுக்கு மேலாக வைத்தீர்‌. 

சங்‌ 82. பகைஞனையும்‌ 
பழிகாரணனையும்‌ அடக்கிப்போட, 
தேவரீர்‌ உம்முடைய 
சத்துருக்கவினிமித்தம்‌ குழுத்தைகள்‌. 


பாலகர்‌ வாயினால்‌ பெலன்‌ உண்டு. 
பண்ணினீர்‌. 





யம்‌ 


யய 1 


கர்த்தருடைய நாமம்‌ 


எங்கள்‌ ஆண்டவராகிய 
கர்த்தாவே, உம்முடைய நாமம்‌. 
பூமியெங்கும்‌ எவ்வனவு 
மேன்மையுன்ன தாயிருக்கிறது! 
உம்முடைய மகத்துவத்தை 
வானங்களுக்கு மேலாக. வைத்தீர்‌ 
(சுங்‌ 8:1). 
சங்கீதக்காரர்‌ தேவனுடைய 
நாமத்திற்கு கொடுக்க வேண்டிய 
மகிமையை இந்த சங்கீதத்தின்‌ 
ஆரம்பத்திலேயே கொடுத்துவிடுகிறார்‌. 
தாவீது தேவனுடைய மகிமையையும்‌. 
மகத்துவத்தையும்‌ பார்த்து 
ஆச்சரியப்படுகிறார்‌ தேவனுடைய 


சமுகத்திற்கு முன்பாக தாவீது தன்னைத்‌ 


தாழ்த்துகிறார்‌. தேவனுடைய சமுகத்தில்‌ 
வரும்போது “எங்கள்‌ ஆண்டவராகிய 
கர்த்தாவே" என்று கர்த்தரை 
பயபக்தியோடு அழைக்கிறார்‌. கர்த்தர்‌ 


ஆண்டவராகயிருக்கிறார்‌. 
அவருடைய பிள்ளைகளுக்கும்‌ 
ஆண்டவராகமிருக்கிறார்‌. நாம்‌ தேவனை 
ஆண்டவராக விசுவாசிப்போபென்றால்‌, 
அவரை நம்முடைய ஆண்டவராக 
அங்கீகரிக்கவேண்டும்‌. கிறிஸ்துவானவர்‌ 
நம்முடைய ஜீலியத்திற்கும்‌ சந்தைக்கும்‌, 
செயலுக்கும்‌ ஆண்டவராயிருக்கவேண்டும்‌. 


தாவீதுக்கும்‌ 


தாவீது கர்த்தரைத்‌ 
துதிக்கும்போது “உம்முடைய நாமம்‌ 
பூமியெங்கும்‌ எவ்வளவு 
மேன்மையுள்ளதாயிருக்கிறது என்று 
சொல்லி ச்சரியப்படுகிறார்‌ 


தேவனுடைய மகிமை இந்த உலகத்தில்‌ 
பிரகாசமாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. 


இந்த உலகத்தில்‌ 
சர்வவல்லமையை அறிவிக்கிறது. 

கர்த்தர்‌ நித்தியமானவர்‌. அவர்‌ 
எக்காலத்திலும்‌ இருக்கிறவர்‌. தேவனுடைய 
கிரியைகள்‌, அவருடைய மகிமையை சர்வ 


உலகத்திற்கும்‌ அறிவிக்கிற 
தனம்‌ மகிமையை ட்டு 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 





விரிவுரை ட்ட 
PUELSHERS 


வாயின்‌ வார்த்தையினாலோ அல்லது 
மனுஷருடைய ப மூலமாகவோ 


பூரணமாய்‌ க்க முடியாது. 
தேவனுடைய க நாம்‌ 
சொல்லும்போதே, அவருடைய நாமம்‌ 


மகிமைப்படும்‌. தேவனுடைய நாமத்தை 
நாம்‌ கேட்கும்போதும்‌ அவருடைய 
நாமத்தை நாம்‌ அறிவிக்கும்போதும்‌, நாம்‌ 
கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம்‌. 


தேவனுடைய மகத்துவம்‌ 
பிரகாசமானது. தேவன்‌ தாமே தம்முடைய 
மகத்துவத்தை வானங்களுக்கு மேலாக 
வைத்திருக்கிறார்‌. அவருடைய நாமம்‌ 
பூமியெங்கும்‌ க 
மேன்பையுள்ளதாமிருக்கிறது. வானத்திலும்‌ 
மியிலும்‌ கர்த்தருடைய நாமமே 
மன்மையுள்ள நாமம்‌. 


இந்த உலகத்தில்‌ நேர்த்தியாக 
சிருஷ்டிக்கப்பட்டவர்கள்‌ அநேகர்‌ 
இருக்கிறார்கள்‌ அவர்களில்‌ 


அழகுள்ளவர்களும்‌, பிரகாசமுள்ளவர்களும்‌ 


ஏராளம்‌ போர்‌ இருக்கிறார்கள்‌ 
இவர்களுடைய அழகையும்‌, 
மகத்துவத்தையும்‌, மேன்மையையும்ளிப 
கர்த்தர்‌ மிகவும்‌ அழகானவர்‌. அவரே 
அதிக மகத்துவமும்‌. அதிக 
மேன்மையுமுள்ளவர்‌. தேவனே நித்திய 


மகிமையில்‌, நித்திய மகத்துவமுமுள்ளவர்‌. 
அவரே நித்தியமாய்‌ பிரகாசிக்கக்கூடியவர்‌. 


இந்த பூமியில்‌ வாசம்பண்ணுகிற 
மனுஷர்களாகிய நாம்‌ தேவனுடைய 
மகத்துவமான நாமத்தை நம்முடைய 


காதுகளால்‌ கேட்டு, நம்முடைய வாயினால்‌ 
அவரைத்‌ துதிக்கிறோம்‌. 
வானங்களிலுள்ள தேவதூதர்கள்‌ 
கர்த்தருடைய மகிமையைப்‌ பார்த்து 
அவரை குதிக்கிறார்கள்‌. ஆனாலும்‌ 
நம்முடைய கர்த்தரோ, மனுஷரும்‌ 
தேவதூதரும்‌ துதிப்பதைப்‌ பார்க்கிலும்‌ 
அதிகமான துதிகளுக்குப்‌ பாத்திரர்‌. நாம்‌ 
தேவனுடைய மகத்துவத்தைப்பற்றி 
சொல்லுவதைப்‌ பார்க்கிலும்‌ அவர்‌ அதிக 
மகத்துவமுள்ளவர்‌. 





மயம்‌ 


யய 1 


பிதாவாகிய தேவன்‌ தம்முடைய 
குமாரனாகிய இயேசுகிறிஸ்துவை, 
தம்முடைய வலதுபாரிசத்திற்கு 
உயர்த்தியிருக்கிறார்‌. குமாரனானவர்‌ 
பிதாவின்‌ மகிமைப்‌ 
பிரகாசமாகயிருக்கிறார்‌. பிதாவின்‌ 
ஆள்தத்துவத்தை கிறிஸ்துவானவர்‌ தம்‌ 
மூலமாக வெளிப்படுத்தியிருக்கிறார்‌. 
ஆகையினால்‌ இயேசுகிறிஸ்துவின்‌ 
மகத்துவம்‌ வானங்களுக்கு மேலாக 
உயர்த்தப்பட்டிருக்கிறது. இந்த 
உலகத்திலுள்ள எல்லா 
அதிகாரங்களுக்கும்‌, வல்மைகளுக்கும்‌ 
மேலாக கிறிஸ்துவின்‌ நாமம்‌ 


உயர்த்தப்பட்டிருக்கிறது. 
குழந்தைகள்‌, பாலகர்‌ 


பகைஞனையும்‌ பழிகாரனையும்‌ 
அடக்கிப்போட, தேவரீர்‌ உம்முடைய 
சுத்துருக்கனினிமித்தம்‌ குழுத்தைகள்‌ 
பாலகர்‌ வாயினால்‌ பெலன்‌ உண்டு 
பண்ணினீர்‌ (சங்‌ 84). 


தேவன்‌ தம்முடைய மகிமையையும்‌, 
மகத்துவத்தையும்‌, தம்முடைய 
சிருஷ்டிகளில்‌ மிகவும்‌ 
பலவீனமாயிருக்கிறவர்கள்‌ மூலமாக 
அறிவிக்கிறார்‌. குர்த்தரானவர்‌ 


குழந்தைகள்‌, பாலகர்‌ வாயினால்‌ பெலன்‌ 
உண்டுபண்ணினார்‌ கர்த்தரானவர்‌ 
குழந்தைகளுடைய வாயினாலும்‌, 
பாலகருடைய  வாயினாலும்‌ துதி 
உண்டாகும்படி செய்தார்‌ (மத்‌ 2146), 
இவர்கள்‌ தேவனுடைய மகிமையையும்‌ 
மகத்துவத்தையும்‌ துதித்துப்‌ பாடுகிறார்கள்‌. 


சிறுபிள்ளைகள்‌ இந்த உலகத்தில்‌. 


பிறக்கும்போது தேவன்‌ அவர்களை 
அற்புதமாகப்‌ பாதுகாத்துப்‌ 
பராமரிக்கிறார்‌.  மனுஷராகயிருந்தாலும்‌. 


மிருகங்களாகயிருந்தாலும்‌ அவை இந்தப்‌ 
பூமியிலே பிறக்கும்போது, அவற்றிற்கு 
தேவனுடைய விசேஷித்த உதனியும்‌, 
பாதுகாப்பும்‌, பராமரிப்பும்‌ தேவைப்படுகிறது. 


சிறுபிள்ளைகளினால்‌ தங்களுக்குத்‌ 
தாங்களே உதவி செய்து கொள்ள 
முடியாது. இதனால்‌ இயற்கையாகவே 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 





விரிவுரை ட்ட 
PUELSHERS 


அவர்களுக்கு விசேஷித்த பாதுகாப்பும்‌ 
பராமரிப்பும்‌ தேவைப்படுகிறது. இயற்கை 
அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறது. 
இயற்கை சிறுபிள்ளைகளை விசேஷித்த 
வழியில்‌ பராமரிக்கிறது. தேவன்‌ தாமே 
சிறுபிள்ளைகளுக்கு தம்முடைய தெய்வீக 
பாதுகாப்பையும்‌ பராமரிப்பையும்‌ 
கொடுக்கிறார்‌. 


எல்லா பிள்ளைகளும்‌, எல்லா 


பாலகரும்‌ தேவனுடைய நன்மைகளையும்‌, 
உதவிகளையும்‌ பெற்றிருக்கிறார்கள்‌. 


இதற்காக அவைகள்‌ தேவனை 
தங்கள்‌ இருதயத்திலிருந்து நன்றியோடு 
துதிக்கிறது. இதன்‌ 
மூலமாய்‌ தேவனுடைய நாமம்‌ 
மகிமைப்படுத்தப்படுகிறது. தேவனுடைய 
நாமத்தின்‌ மகத்துவத்தை 
றுபிள்ளைகளும்‌, பாலகரும்‌ 
அறிவிக்கிறார்கள்‌. 
தேவன்‌ சர்வசிருஷ்டிகளையும்‌ 


சிருஷ்டித்து. அவற்றைப்‌ பராணிக்கிறார்‌ 
தேவனுடைய ராஜ்யம்‌ பராமரிப்பின்‌ 
ராஜ்யமாகும்‌. தேவன்‌ பிள்ளைகளுக்கும்‌. 
பாலகருக்கும்‌ விசேஷித்த பராஸளிப்பை 
குட்டளையிடுகிறார்‌. அவர்கள்‌ 
வாயிலிருந்து துதி உண்டுபண்ணுகிறார்‌ 
இந்த துதிகள்‌ மூலமாய்‌ தேவனுடைய 
நாமம்‌ மகிமைப்படுத்தப்படுகிறது. 


தேவனுடைய ராஜ்யம்‌ கிருபையின்‌ 
ராஜ்யமாகும்‌. தேவன்‌ கிருபை மிகுந்தவர்‌. 
ஆதித்திருச்சபையிலே அப்போஸ்தலர்கள்‌ 
படிப்பறியாதவர்‌ களாகவும்‌, 


பேதமையுள்ளவர்களாவும்‌ இருந்தார்கள்‌ 
(அப்‌ 33), கர்த்தரோ படிப்பிலும்‌ 
ஞானத்திலும்‌ குறைவுள்ள தம்முடைய 


சீஷர்களை, இந்தப்‌ பூமியிலே தம்முடைய 


ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதற்காக 
பயன்படுத்தினார்‌. உலகத்தாரின்‌. 
பார்வைக்கு இவர்கள்‌ பிள்ளைகளைப்‌ 
போலவும்‌, பாலகரைப்போலவும்‌ 
இருந்தார்கள்‌. கர்த்தரோ இவர்களை 


மகி விப 
பட்டய மயை அறிவிப்பதற்காக 





மயம்‌ 
யய 1 


அப்போஸ்தலரின்‌ பிரசங்கம்‌ 
உலகத்து ஜனங்களுக்கு பைத்தியமாய்த்‌ 
தோன்றிற்று. 
சுயஞானத்தினாலே 
அறிந்துகொள்ள 
பைத்தியமாய்த்‌ 
அப்போஸ்தலருடைய - 


பிரியமாயிற்று 
பைத்தியமாய்த்‌ 
பிரசங்கத்தினால்‌ 
சாத்தானுடைய ராஜ்யத்தை 
நீக்கிப்போட்டார்‌. இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 
எரிகோ கோட்டையைச்‌ சுற்றி நின்று 
எக்காளம்‌ ஊதினார்கள்‌. 
கோட்டைக்குள்ளிருந்த ஜனங்களுக்கு 
எக்காள சத்தம்‌ பைத்தியமாய்த்‌ 
தோன்றிற்று. ஆனால்‌ அந்த எக்காள 
சத்தமோ . எரிகோ கோட்டையை 
நொறுக்கிப்போட்டது. 


இயேசுகிறிஸ்துவின்‌ சுவிசேஷம்‌ 
கர்த்தருடைய பலத்த கரமாகவும்‌ 
அவருடைய வல்லமையின்‌ கோலாகவும்‌ 
இருக்கிறது. தம்முடைய மகிமையை 
வெளிப்படுத்துவதற்கு கர்த்தர்‌ அரசியல்‌ 
தலைவர்களையோ,  அதிகாரிகளையோ, 
தத்துவ மேதைகளையோ 
பயன்படுத்தவில்லை. சமுதாயத்தில்‌ 
மிகவும்‌ சாதாரணமான நிலமையிலிருந்த 
மீனவர்களையே கிறிஸ்துவானவர்‌ 
தெரிந்துகொண்டார்‌. அவர்கள்‌ மூலமாய்‌ 
தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார்‌. 


பிரதான ஆசாரியரும்‌, 
வேதபாரகரும்‌ இயேசுகிறிஸ்துவைத்‌ 
தேவனுடைய குமாரனாக 
ஏற்றுக்கொள்ளவில்லை. பிள்ளைகளோ 
“தாவீதின்‌ குமாரனுக்கு ஓசன்னா” என்று 
சொல்லி ஆர்ப்பரித்தார்கள்‌. 

தமார்க்கத்துத்‌ தலைவர்கள்‌ 
கேவ்குமாளாகிம்‌ இயேசுகிறிஸ்துவைத்‌ 
[திக்கவில்லை. ஆனால்‌ 


வனோ தம்முடைய கிருபையினால்‌, 


கர்த்தரானவர்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ட்ட 
1190 


சிறுபிள்ளைகளின்‌ மூலமாய்‌, 
துதிகளை உண்டுபண்ணுகிறார்‌. “அவர்‌ 
யாருக்கு அறிவைப்‌ போதிர்பார்‌? 
யாருக்கு உபதேசத்தை உணர்த்துவார்‌? 


பால்மறந்தவர்களுக்கும்‌, 
மறக்கப்‌ பண்ணப்பட்டவர்க 


தமக்கு 


(ஏசா 28:9) என்று ஏசாயா சொல்லுகிறார்‌. 


சமயங்களில்‌, 
வல்லமையை, 
மிகவும்‌ 
கருதப்படுகிற 
மூலமாகவும்‌ 
இந்த 


கர்த்தரானவர்‌ சில 
தம்முடைய தெய்வீக 
சபையிலே 
சாதாரணமானவர்களாக 
விசுவாசிகள்‌ 
வெளிப்படுத்துகிறார்‌. 
விசுவாசிகளை சபைார்‌ 
பலவீனமானவர்கள்‌ என்றும்‌, 
பிரயோஜனமில்லாத பாத்திரங்கள்‌ என்றும்‌ 
நினைத்திருக்கலாம்‌. மனுஷன்‌ முகத்தைப்‌ 
பார்க்கிறான்‌. கர்த்தரோ மனுஷனுடைய 
இருதயதைப்‌ பார்க்கிறார்‌. குர்த்தரானவர்‌ 
தம்முடைய சித்தத்தின்‌ பிரகாரமாக 
பலவீனராக எண்ணப்பட்டவர்களை 
பலப்படுத்துகிறார்‌. பைத்தியமாக 
எண்ணப்பட்டவர்களை தம்முடைய 
தெய்வீக ஞானத்தினால்‌ நிரப்புகிறார்‌ 
கர்த்தரே நம்மை பயன்படுத்துகிறவர்‌ 


மனுஷனுடைய சிலாக்கியம்‌ 
சங்‌ 8 : 3-8 


சங்‌ 82. 
கிரியையாகிய 
வானங்களையும்‌, நீர்‌ ஸ்தாபித்த 
சந்திரனையும்‌ நட்சத்திரங்கனையும்‌ 
நான்‌ பார்க்கும்போது, 


சங்‌ 8:4. மனுஷனை நீர்‌ 
'தினைக்கிறதற்கும்‌, மனுஷகுமாரணை தீர்‌ 
விசாரிக்கிறதற்கும்‌ அவன்‌ எம்மாத்திரம்‌ 
என்கிறேன்‌. 


விரல்களின்‌ 
உம்முடைய 


உமது 


சங்‌ 85. தீர்‌ அவனை தேவதூதரிலும்‌ 
சற்று சிறியவனாக்கினீர்‌;. 
மகிமையினாலும்‌ கனத்தினாலும்‌ 
அவனை முடிகட்டினிர்‌. 





மயம்‌ 


யய 1 


சங்‌ 84 உம்முடைய கரத்தின்‌ 
கிரியைகளின்மேல்‌ நீர்‌ அவனுக்கு 
ஆளுகை தந்து, சகலத்தையும்‌: 
அவனுடைய பாதங்களுக்குக்‌ 
கீழ்ப்படுத்தினீர்‌. 

சங்‌ 8:7. ஆடுமாடுகனெல்லாவற்றையும்‌ 
காட்டுமிருகங்களையும்‌, 

சங்‌ 8:8. ஆகாயத்துப்‌ பறவைகளையும்‌, 
சமுத்திரத்து மச்சங்களையும்‌, 
கடல்களில்‌ சஞ்சரிக்கிறவைகனையும்‌ 
அவனுடைய பாதங்களுக்குக்‌ 
கீழ்ப்படுத்தினீர்‌. 

தேவனுடைய விரல்களின்‌ 
கிரியை 


உமது விரல்களின்‌ கிரியையாகிய 


உம்முடைய வானங்களையும்‌, நீர்‌ 
ஸ்தாபித்த சந்திரனையும்‌: 
நட்சத்திரங்கனையும்‌ நான்‌ 


பார்க்கும்போது, (சங்‌ 8:8) 


தாவீது தேவனுடைய மகத்துவத்தை 
மேன்மைப்படுத்திக்கொண்டே போகிறார்‌ 


அவர்‌ மனுஷருக்குக்‌ கொடுத்திருக்கிற 
மகிமையை நினைத்து கர்த்தரைத்‌ 
துதிக்கிறார்‌. இயேசுகிறிஸ்து மனுஷராக 
அவதரித்தார்‌. இதனால்‌ தேவனுடைய 
சமுகத்தில்‌ மனுஷருக்கு விசேஷித்த 
மேன்மை உண்டாயிருக்கிறது. 
கிறிஸ்துவானவர்‌ இந்தப்‌ பூமியிலே 
ஜீவித்த காலத்தில்‌, அவரிடத்தில்‌ 


தெய்வத்துவமும்‌, மனுஷத்துவமும்‌ சேர்ந்து 
காணப்பட்டது. 





தேவன்‌ தம்முடைய தெய்வீக 
கிருபையை நமக்குக்‌ காண்பிக்கிறார்‌. 
நம்முடைய துதிகள்‌ மூலமாகவும்‌, 
ஸ்தோத்திரங்கள்‌ மூலமாகவும்‌ 
தேவனுடைய தெய்வீக மகிமையை நாம்‌ 
போற்றிப்‌ புகழவேண்டும்‌. தாவீது 
தேவனுடைய பலத்த கிரியைகளை 
தியானித்துப்‌ பார்த்து கர்த்தரைத்‌ 
துதிக்கிறார்‌. கர்த்தர்‌ மனுஷனுக்கு 
ஏராளமான சிலாக்கியங்களைக்‌ 


கொடுத்திருக்கிறார்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 





விரிவுரை ட்ட 
090 


கர்த்தரானவர்‌ வானங்களையும்‌, 
வானத்திலே சந்திரனையும்‌ 
நட்சத்திரங்களையும்‌ சிருஷ்டித்திருக்கிறார்‌. 


இவை தேவனுடைய விரல்களின்‌ 
கிரியைகளாகும்‌. வானத்திலுள்ள 
சந்திரனையும்‌ நட்சத்திரங்களையும்‌ 


நம்முடைய கண்களால்‌ பார்ப்பது, 


நமக்குக்‌ கொடுத்திருக்கிற மிகப்பெரிய 
சிலாக்கியம்‌. தேவனுடைய சிருஷ்டிப்பு 
மகத்துவமானது. அவருடைய 
மகத்துவத்தை நம்முடைய கண்களால்‌ 


ம்‌ சிலாக்கியத்தை மனுஷராகிய நாம்‌ 
பெற்றிருக்கிறோம்‌. 


தாவீது வானத்தையும்‌, வானத்திலே 
தேவன்‌ சிருஷ்டித்துள்ள சிருஷ்டிகளையும்‌. 


நோக்கிப்‌ பார்க்கிறார்‌. வானத்து 
சிருஷ்டிகளில்‌ சந்திரனையும்‌ 
நட்சத்திரங்களையும்‌ மாத்திரம்‌ தாவீது 





எடுத்துக்காட்டாகச்‌ சொல்லுகிறார்‌, நாம்‌ 
வானத்தைப்‌ பார்க்கும்போது, 
வானத்திலே. சந்திரனையும்‌ 
நட்சத்திரங்களையும்‌ சாதாரணமாகப்‌ 
பார்ப்போம்‌. அவற்றை பார்க்கும்போது 
அதைப்‌ பற்றித்‌ தியானிக்கவேண்டும்‌. 
அவை தேவனுடைய விரல்களின்‌ கிரியை 
என்பதை அறிந்துகொள்ளவேண்டும்‌. 


தேவனுடைய மகத்துவங்களை 
நம்மால்‌ பார்க்க மாத்திரமே முடியும்‌ 
இதுவும்‌ தேவன்‌ நமக்குக்‌ 
கொடுத்திருக்கிற மிகப்பெரிய சிலாக்கியம்‌. 
தேவன்‌ இந்தப்‌ பூரியிலே ஏராளமான 
ஜீவராசிகளை சிருஷ்டித்திருக்கிறார்‌. 
எல்லா ஜீவராசிகளிலும்‌ மனுஷன்‌ 
மேன்மையுள்ளவனாயிருக்கிறான்‌. 
கர்த்தானவர்‌ மிருகங்களையெல்லாம்‌ 
கீழே தரையைப்‌ பார்க்கும்‌ வண்ணமாக 
சிருஷ்டித்திருக்கிறார்‌. நம்மையோ 
வானத்தையும்‌, பிக்‌ 
அண்ணார்ந்து, ஏறிட்டுப்‌ பார்க்கும்‌ 
வண்ணமாக சிருஷ்டித்திருக்கிறார்‌. 
பரலோகத்திலுள்ள சந்திரனையும்‌ 
நட்சத்திரங்களையும்‌ நாம்‌ ஏறிட்டுப்‌ 


பார்ப்பது நமக்குக்‌ கிடைத்திருக்கிற 
சிலாக்கியம்‌ 





மயம்‌ 
யய 1 


வானங்கள்‌  கர்த்தருடையவைகள்‌ 
(சங்‌ 11546) இவையெல்லாம்‌ 
தேவனுடைய விரல்களின்‌ கிரியைகள்‌. 
தேவனே இவற்றை சிருஷ்டித்தார்‌. 
எல்விரத சிரமமுமில்லாமல்‌ தேவன்‌ 
தம்முடைய வார்த்தையினாலே. 
சர்வலோகத்தையும்‌ சிருஷ்டித்தார்‌. ன்‌ 
வானத்தை விரிவாக 
வைத்திருக்கிறார்‌. 
விரிப்பதற்கு தேவன்‌ தம்முடைய கரத்தை 
விரிக்க வேண்டிய அவசியம்‌ எதுவும்‌ 
உண்டாகவில்லை. தம்முடைய வாயின்‌ 
வார்த்தையினாலே கர்த்தர்‌ வானத்தை 
விரித்தார்‌. தேவனுடைய வார்த்தையினால்‌ 
வானங்களும்‌, வானத்திலுள்ள சந்திரனும்‌ 
நட்சத்திரங்களும்‌ சிருஷ்டிக்கப்பட்டாலும்‌. 
இந்த சிருஷ்டிகளெல்லாமே தேவனுடைய 
விரல்களின்‌ கிரியையாயிருக்கிறது. 


வானங்களிலுள்ள 
நட்சத்திரங்களும்‌ 
வல்லமையையும்‌ 
வெளிப்படுத்துகிறது. 
ஜோதிகளின்‌ 
அவரே 
அவருடைய 
பிரகாசத்தோடும்‌ 
சந்திரனுடைய 
நட்சத்திரங்களுடைய 
குறைவுள்ளவை. மங்கலாகயிருப்பவை. 
மனுஷராகிய நாம்‌. கர்த்தரைத்‌. 
துதிக்கவேண்டுமென்பதற்காகவே, அவர்‌ 
வானங்களிலே சந்திரனையும்‌ 
நட்சத்திரங்களையும்‌ சிருஷ்டித்திருக்கிறார்‌. 

தேவன்‌ வானங்களிலே 
சந்திரனையும்‌ நட்சத்திரங்களையும்‌ 
சிருஷ்டித்தது மாத்திரமல்ல, அவற்றை 
ஸ்தாபிக்கவும்‌ செய்திருக்கிறார்‌. 
வானமண்டலத்திலுள்ள ஒவ்வொரு 
நட்சத்திரத்தையும்‌ ஸ்தாபித்து, அவற்றிற்கு 
த்தல்‌ நியமித்திருக்கிறார்‌. தேவன்‌ 

எ 


சந்திரனும்‌ 
தேவனுடைய 
மகத்துவத்தையும்‌ 
தேவனே 
பிதாவாயிருக்கிறவர்‌. 
பரிபூரண வெளிச்சமுள்ளவர்‌. 
வெளிச்சத்தோடும்‌, 
ஒப்பிடும்போது, 
வெளிச்சமும்‌, 
வெளிச்சமும்‌ 


வேறு 
மாத்த 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ட்ட 
090 


தேவனுடைய சித்தத்தின்‌ பிரகாரமாக 
சந்திரனும்‌, சூரியனும்‌, வானத்திலுள்ள 
எல்லா நட்சத்திரங்களும்‌ இயங்குகிறது. 
இவையெல்லாம்‌ தேவன்‌ ஸ்தாபித்து. 
இவை ஸ்தாபிக்கப்பட்ட காலத்திலிருந்து, 
இன்று வரையிலும்‌ எந்தவித 
மாற்றமுமில்லாமல்‌, ஒரே சீராக இயங்கி 
வருகிறது. 


வானமண்டலங்களிலே தேவனுடைய 
மகிமை பிரகாசமாக 
வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இவற்றை 
நம்முடைய கண்களால்‌ காணும்‌ 
சிலாக்கியத்தை நாம்‌ பெற்றிருக்கிறோம்‌. 
சந்திரனையும்‌ நட்சத்திரங்களையும்‌ 
சிருஷ்டித்த தேவன்‌, நம்மையும்‌ நினைத்து, 
நம்மை விசாரிக்கிறார்‌. மனுஷர்‌ இந்தப்‌ 
பூமியிலே சாதாரண 
சிருஞ்சளாகமிுந்தாலு்‌ தேவனுடைய 
பார்வைம்‌ ம்‌ 


விசேஷித்தவர்களாயிருக்கிறோம்‌. 


பூமியிலுள்ள மனுஷருக்கு 
பிரயோஜனம்‌ உண்டாவதற்காக, தேவன்‌ 
வானத்திலே. சந்திரனையும்‌ 
நட்சத்திரங்களையும்‌ சிருஷ்டித்திருக்கிறார்‌. 
நம்முடைய பிரயோஜனமே கர்த்தருக்கு 
முக்கியம்‌. நமக்கு அதிக பிரயோஜனம்‌. 
உண்டாகும்‌ விதத்திலே தேவன்‌ 
வானங்களையும்‌, சந்திரனையும்‌, 
நட்சத்திரங்களையும்‌ சிருஷ்டித்து, 
அவற்றை ஸ்தாபித்திருக்கிறார்‌. 
சந்திரனும்‌ திடம்‌ மிகவும்‌ 
பெரியவைகளாகயிருந்தாலும்‌. சாதாரண 
சிருஷ்டிகளாகிய நமக்காக, நம்முடைய 
பிரயோஜனத்திற்காக, கர்த்தர்‌ அவற்றை 
சிருஷ்டித்து, ஸ்தாபித்து, இயக்குகிறார்‌. 
மனுஷன்‌ எம்மாத்திரம்‌ 

மனுஷனை தீர்‌ தினைக்கிறதற்கும்‌, 
த்‌ தீர்‌ விகாரிக்கிறதற்கும்‌ 


எம்மாத்திரம்‌ என்கிறேன்‌: 
(சங்‌ கோகல்‌ 





மயம்‌ 
யய 1 


தாவீது வானங்களையும்‌, 
வானத்திலுள்ள சந்திரனையும்‌. 
நட்சத்திரங்களையும்‌ பார்க்கிறார்‌. 
வேளையில்‌ அவர்‌ 

மனுஷரையும்‌ நோக்கிப்‌ 

மனுஷர்‌ பாவிகளாகவும்‌, பலவீனராகவும்‌ 
இருக்கிறார்கள்‌. பரிதபிக்கப்படத்‌ 
தக்கவர்களாக இருக்கிறார்கள்‌. 
ஞாபகமறதி உள்ளவர்களாகவும்‌. 
தங்களுடைய கடமைகளை 
சரியாக நிறைவேற்றாதவர்களாகவும்‌ 
இருக்கிறார்கள்‌. ஆனால்‌ கர்த்தரோ 
மனுஷரை நினைத்துப்‌ பார்க்கிறார்‌. 
மனுபுத்திரரை விசாரிக்கிறார்‌. தம்முடைய 
விரல்களின்‌ கிரியையாக வானங்களையும்‌. 
சந்திரனையும்‌, நட்சத்திரங்களையும்‌ 
சிருஷ்டித்து ஸ்தாபித்த தேவன்‌, சாதாரண 
மனுஷராகிய நம்மையும்‌ 
நினைவு கூருகிறார்‌. 


சந்திரனும்‌ 
மனுஷருக்கு 
களாயிருக்க 
தேவன்‌ 


நட்சத்திரங்களும்‌ 
பிரயோஜனமுள்ளவை 
வேண்டுமென்று 
சித்தமுள்ளவராயிருக்கிறார்‌ 
மனுஷருடைய காரியங்களை தேவன்‌ 
விசாரிக்கிறார்‌ மனுஷருக்கு 
உதவிபுரிவதற்காகவே தேவன்‌ தம்முடைய 
விரல்களினால்‌ சர்வசிருஷ்டிகளையும்‌ 
சிருஷ்டித்திருக்கிறார்‌ தேவன்‌ 
காண்பிக்கிற இவ்வளவு பெரிதான 
சிலாக்கியத்தையும்‌, மேன்பையையும்‌ 
பெற்றுக்கொள்வதற்கு. மனுஷன்‌ 
பாத்திரமானவனல்ல. 
தேவன்‌ மனுஷன்மேல்‌ 
பிரியமாயிருக்கிறார்‌. சிநேகிதர்கள்‌ 
ஒருவரையொருவர்‌ நினைத்துப்‌ பார்த்து 
விசாரிப்பதுபோல கர்த்தர்‌ நம்மை நினைவு 
கூர்ந்து, நம்முடைய நலம்‌ விசாரிக்கிறார்‌ 
கர்த்தருக்கு நாம்‌ சிநேகிதராயிருக்கிறோம்‌. 
நம்முடைய நன்மையில்‌ தேவன்‌ 
பிரியப்படுகிறார்‌. நம்மோடு 
ஜக்கியமாகயிருப்பதற்கு தேவன்‌ 
விரும்புகிறார்‌. து பேசுவதற்கும்‌, 
ாம்‌ அவரோடு தேவன்‌ 
வன்‌ அர 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை 


ட 
PUELSHERS 


தேவனுடைய கிருபை மனுஷனுக்குக்‌ 
கிடைத்திருக்கிற மிகப்பெரிய சிலாக்கியம்‌. 
தாவீது தேவனுடைய அன்பை 
நினைவுகூர்ந்து, “கர்த்தாவே, மனுஷரை 
நீர்‌ நினைக்கிறதற்கும்‌, மனுஷகுமாரனை 
நீர்‌ விசாரிக்கிறதற்கும்‌. 
எம்மாத்திரம்‌” என்று கேட்கிறார்‌. 


மனுஷன்‌ தேவதூதரிலும்‌ சற்று 
சிறியவன்‌ 


தீர்‌ அவனை தேவதூதரிலும்‌ சற்று 
சிறியவனாக்கினீர்‌ மகிமையினாலும்‌ 
கனத்தினாலும்‌ அவனை முடிசூட்டினிர்‌. 
(சங்‌ 8. 


மனுஷன்‌ புழுவாயிருக்கிறான்‌. 
அவன்‌ பூச்சியாயிருக்கிறான்‌ (யோபு 25:6). 
இதுவே மனுஷனுடைய நிலமை. 
ஆனாலும்‌ தேவன்‌ மனுஷரை 
நினைவுகூ.ருகிறார்‌. மனுஷரை அன்பாய்‌ 
விசாரிக்கிறார்‌. அவர்‌ மனுஷர்மீது 
பிரியமாயிருக்கிறார்‌. தம்முடைய 
கிருபையையும்‌ இரக்கத்தையும்‌ மனுஷர்மீது 
காண்பிக்கிறார்‌. இந்தப்‌ பூமியிலுள்ள. 
சர்வசிருஷ்டிகளிலும்‌  மனுஷசிருஷ்டியே 
மேன்மையானது. மனுஷனே தேவனுடைய 
விசேஷித்த சிலாக்கியத்திற்கும்‌, 
பராமரிப்புக்கும்‌ பாத்திரவானாயிருக்கிறான்‌. 


தேவன்‌ மனுஷனை ஒரு விசேஷித்த 
மேன்மையோடு சிருஷ்டித்திருக்கிறார்‌. 
இந்தப்‌ பூமியிலேயே ப 
சிருஷ்டிகள்‌ ஏராளம்‌ உண்டு. 

சிருஷ்டிகள்‌ எல்லாவற்றிலும்‌ ட. 
உயர்ந்தவன்‌. கர்த்தர்‌ வானங்களிலே 
தேவதூதரை சிருஷ்டித்திருக்கிறார்‌. 
மனுஷன்‌ பூமியிலே இருந்தாலும்‌ 
கர்த்தரோ நபர்‌ பிரியம்‌ வைத்து, 
மனுஷரை வானங்களிலள்ள 
தேவதூதரிலும்‌ சற்று 
கிறியவனாக்கிபிருக்கிறார்‌. 





ப்பி சங்கீதம்‌ 


யய 1 


மனுஷன்‌ தேவதூதரிலும்‌ சற்று 
சிறியவன்தான்‌. மனுஷனுடைய சரீரம்‌ 
இந்தப்‌ பூமியோடு ஜக்கியமாயிருக்கிறது. 
விலங்குகளின்‌ சரீரங்களைப்போல 
மனுஷருடைய சரீரமும்‌ இந்தப்‌ பூமியிலே 
அழிந்துபோகும்‌. ஆனாலும்‌ 
மனுஷனுக்குள்‌ இருக்கிற ஆத்துமா 
கர்த்தருடைய பார்வையில்‌ 
விலையேறப்பெற்றது மனுஷனுடைய 
சரீரம்‌ மாம்சப்பிரகாரமானது. 
மனுஷனுடைய ஆவியோ ஆவிக்குரியது. 
மனுஷசரிரம்‌ அழிந்துபோகும்‌. 
மனுவு டய ஆவியோ ந்துபோகா; 
பப டட வத்தல்‌ 


இந்த சுபாவங்களினால்‌ மனுஷன்‌ 
வானங்களிலள்ள தேவதூதர்களுக்கு 
அருகாமையிலிருக்கிறான்‌. 
தேவதூதர்களுக்கு அடுத்தபடியாக, 
நிலமையைப்‌ 


மனுஷன்‌ உயர்ந்த 
பெற்றிருக்கிறான்‌. தேவதூதரைவிட 
மனுஷன்‌ சிறியவனாகயிருந்தாலும்‌, 
மனுஷன்‌ மிகவும்‌ கீழான நிலமையில்‌ 
இல்லை. தேவதூதரைவிட மனுஷன்‌ சற்று 
மாத்திரமே தாழ்ந்தவனாயிருக்கிறான்‌. 


நம்முடைய 

மண்பாண்டத்தைப்போல. 
நம்முடைய ஆத்துமாவோ 
மண்பாண்டத்தைப்போன்ற சரீரத்தில்‌ 
வாசம்பண்ணுகிறது. இந்த மண்பாண்டம்‌ 
எப்போது வேண்டுமானாலும்‌ 
உடைந்துபோகும்‌. கர்த்தருடைய 
பிள்ளைகளாகிய நாமோ மறுமையையும்‌, 
மரித்தோரிலிருந்து எழுந்திருக்குதலையும்‌ 
அடைய பாத்திரராக எண்ணப்படுகிறோம்‌. 
நாம்‌ உமிர்த்தெழுதலின்‌ பிள்ளைகள்‌. 
உயிர்த்தெழுந்த பின்பு நமக்கு 
மரணமில்லை. நாம்‌ நித்திய ஜீவனைப்‌ 
பெற்றுக்கொள்வோம்‌. ஆகையினால்‌. 
தேவனுக்குப்‌ பிள்ளைகளாயிருக்கிற 
நாம்‌. தேவதூதருக்கு 
ஒப்பானவர்களுமாயிருப்போம்‌ (லூக்‌ 
20:36), நாம்‌ உயிர்த்தெழுந்த பின்பு 
தேவதூதரிலும்‌  சிறியவர்களாயிராமல்‌, 
அவர்களுக்கு ஒப்பானவர்களாயிருப்பது 
மக்குக்‌ கிடை கி பெரிய 
கவட னம்‌ 


சரீரம்‌ 
இருக்கிறது. 





- விரிவுரை ட்ட 
PSALMS - COMMENTARY 


PUBLISHERS 


மகிமையினாலும்‌ 
கனத்தினாலும்‌ மனுஷனை 
முடிசூட்டியிருக்கிறார்‌. மனுஷனிடத்தில்‌ 
சுயாதீனம்‌ இருக்கிறது. சிந்திக்கும்‌ மனது 
இருக்கிறது. 
கிடைத்திருக்கிற மகிமை. 
மகிமையினாலும்‌ கனத்தினாலும்‌ கர்த்தர்‌ 
நம்மை முடிசூட்டியிருக்கிறார்‌. நம்முடைய 
கிரீடத்தை நாம்‌ அசுத்தப்படுத்தக்‌ கூடாது. 
கர்த்தர்‌ நமக்குக்‌ கொடுத்திருக்கிற 
மகிமையையும்‌ கனத்தையும்‌ தேவனுடைய 
சித்தத்திற்கு விரோதமாக சிந்தித்து, 
மாசுபடுத்திவிடக்கூடாது. 


கர்த்தர்‌ 


மனுஷனுடைய பாதங்களுக்குக்‌ 
கீழ்ப்படுத்தினீர்‌ 
உம்முடைய 
கிரியைகனின்மேல்‌ தீர்‌ 
ஆளுகை. தந்து, 


கரத்தின்‌ 
அவனுக்கு 
சகலத்தையும்‌. 
அவனுடை: பாதங்களூக்குக்‌ 
மேப்பதெதீனீர்‌ (சங்‌ 86). 


தேவன்‌ 
மகிமையினாலும்‌ 
முடிசூட்டியிருக்கிறார்‌. மனுஷன்‌ இதை 
நினைவுகூர்ந்து, கர்த்தரை 
ஆராதிக்கவேண்டும்‌. கர்த்தர்‌ மனுஷனுக்கு 


மனுஷனை 
கனத்தினாலும்‌ 


தம்முடைய கரத்தின்‌ கிரியைகளின்மேல்‌ 
ஆளுகையைத்‌ தந்திருக்கிறார்‌. 
சகலத்தையும்‌ மனுஷனுடைய 
பாதங்களுக்குக்‌  கீழ்ப்படுத்தியிருக்கிறார்‌. 
கர்த்தர்‌ இந்தப்‌ பூமியிலுள்ள 
சர்வசிருஷ்டிகளையும்‌ மனுஷனுடைய 


பிரயோஜனத்திற்காக சிருஷ்டித்திருக்கிறார்‌. 
அந்த சிருஷ்டிகளின்‌ உழைப்பினாலும்‌, 
அவற்றின்‌ ஜீவியத்தினாலும்‌, அவற்றின்‌ 
உற்பத்திகளினாலும்‌ மனுஷருக்குப்‌ 
பிரயோஜனம்‌ உண்டாயிருக்கிறது. கர்த்தர்‌ 
இந்த சிருஷ்டிகள்‌ அனைத்தையும்‌ 
is காத்தில்‌ 
ஒப்புக்கொடுத்திருக்கிறார்‌. இவற்றை 
த்ர பாதங்களுக்குக்‌ 
கீழ்ப்படுத்தியிருக்கிறார்‌. நாம்‌ இவற்றை 
தேவனுடைய நாமமகிமைக்காகவும்‌, 
நம்முடைய. பிரயோஜனத்திற்காகவும்‌ 
ஆளுகை செய்யவேண்டும்‌. 





மயம்‌ 
யய 1 


ஆடுமாடுகள்‌ 


ஆடுமாடுகளெல்லாவற்றையும்‌ 
காட்டுமிருகங்களையும்‌, ஆகாயத்துப்‌ 
பறவைகளையும்‌, சமுத்திரத்து 
மச்சங்களையும்‌, கடல்களில்‌ 
சஞ்சரிக்கிறவைகனையும்‌ அவனுடைய 
பாதங்களுக்குக்‌ கீழப்படுத்தினீர்‌ 
(சங்‌ 87,8). 

கர்த்தர்‌ மனுஷனுடைய 
பாதங்களுக்குக்‌ கீழ்ப்படுத்தின 
பூமியிலுள்ள சிருஷ்டிகள்‌ சிலவற்றை 
தாவீது இங்கு குறிப்பிடுகிறார்‌. கர்த்தர்‌ 
ஆடுமாடுகளை மனுஷனுக்குக்‌ 
கொடுத்திருக்கிறார்‌. மனுஷன்‌ இவற்றைப்‌ 
பராமரித்து போஷிக்கவேண்டும்‌. 
இவற்றின்‌ மூலமாய்‌ மனுஷருக்கு: 
ஆகாரமும்‌ உதவியும்‌ கிடைக்கும்‌. 
ஆழம்களோடு காட்டுமிருகங்களையும்‌ 


மனுஷனுக்குக்‌ 
கொடுத்திரக்கிறார்‌ 


தரையிலுள்ள மிருகங்களைத்‌ தவிர 
சமுத்திரத்து மச்சங்களையும்‌ கடல்களில்‌ 
சஞ்சரிக்கிறவைகளையும்‌ தேவன்‌ 
மனுஷனுடைய பாதங்களுக்குக்‌ 
கீழ்ப்படுத்தியிருக்கிறார்‌. ஆகாயத்துப்‌ 
பறவைகள்‌ மனுஷருடைய கைகளுக்கு 
எட்டாத உயரத்திலிருக்கிறது. தேவனோ 
ஆகாயத்துப்‌ பறவைகளையும்‌ 
மனுஷனுக்குக்‌ கொடுத்திருக்கிறார்‌. 
மனுஷன்‌ பூமியிலே ஜீவித்தாலும்‌ 
பறவைகள்‌ ஆகாயத்திலும்‌. மச்சங்கள்‌. 
சமுத்திரத்திலும்‌ இருந்தாலும்‌, இவை 
அனைத்தையும்‌ கர்த்தர்‌ மனுஷனுடைய 
பாதங்களுக்குக்‌ கீழ்ப்படுத்தியிருக்கிறார்‌. 


பூமியிலுள்ள மிருகங்களில்‌ பல 
மனுஷனைவிட பலமுள்ளவை. 
மனுஷனைவிட வேகமாக ஒடக்கூடியவை. 
ஆனாலும்‌ இவற்றை எவ்வாறு அடக்கி, 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை | 
PUEUSHERS 


பழக்கி, தன்னுடைய பிரயோஜனத்திற்காக 
பயன்படுத்துவது என்பது மனுஷனுக்குத்‌ 
தெரிந்திருக்கிறது. கர்த்தர்‌ இவற்றை 
மனுஷனுடைய பாதங்களுக்குக்‌ 
கீழ்ப்படுத்தினபடியினால்‌, ஆடுமாடுகளும்‌, 
மிருகங்களும்‌, பறவைகளும்‌, மச்சங்களும்‌ 
மனுஷனுக்குக்‌ கீழ்ப்படிகிறது. 

தேவன்‌ தம்முடைய 
மனுஷனுடைய பாதங்களுக்கு 
கீழ்ப்படுத்தியிருக்கிறார்‌ என்று தாவீது 
தேவனுடைய சமுகத்தில்‌ பயபக்தியாய்‌ 
அறிக்கை செய்கிறார்‌. இந்த வாக்கியத்தில்‌ 
மனுஷன்‌ என்னும்‌ வார்த்தை கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்துவை விசேஷித்த வழியில்‌ 
குறிக்கிறது. 


எபிரெயருக்கு நிருபம்‌ 

ஆசிரியர்‌ இந்த சத்தியத்தை 
தெளிவபடுத்தியிருக்கறார்‌ வானத்திலும்‌ 
பூமியிலும்‌ இயேசுகிறிஸ்துவுக்கு 
சர்வஆளுகை உள்ளது. இயேசுகிறிஸ்து 
தேவகுமாரனாகயிருந்தாலும்‌, அவர்‌ இந்தப்‌ 
பூமியிலே மனுஷகுமாரனாகவும்‌ 
இருந்தார்‌. எபிரெயருக்கு நிருபம்‌ எழுதின 
ஆசிரியர்‌ இந்தச்‌ சத்தியத்தை இவ்வாறு 
எழுதுகிறார்‌. 


'ஒரு 
சாட்சியாக: 


நினைக்கிறதற்கும்‌, 


சிருஷ்டிகளை 


எழுதின 


இடத்திலே 


ஒருவன்‌ 
மனுஷனை நீர்‌ 

மனுஷனுடைய 
குமாரனை நீர்‌ விசாரிக்கிறதற்கும்‌ அவன்‌ 


அவனை தேவதூதரிலும்‌ 
சிறியவனாக்கினீர்‌; 
மகிமையினாலும்‌ கனத்தினாலும்‌ 
அவனுக்கு முடிசூட்டி, உம்முடைய 
கரத்தின்‌ கிரியைகளின்மேல்‌ அவனை 
அதிகாரியாக வைத்து, சகலத்தையும்‌. 
அவனுடைய பாதங்களுக்குக்‌ 
கீழ்ப்படுத்தினீர்‌ என்று சொன்னான்‌. 
சகலத்தையும்‌ அவனுக்குக்‌. 
கீழ்ப்படுத்தினார்‌ என்கிற விஷயத்தில்‌, 
அவர்‌ அவனுக்குக்‌ கீழ்ப்படுத்தாத பொருள்‌ 
ஒன்றுமில்லை: அப்படியிருந்தும்‌, இன்னும்‌ 
அவ; சக பட்டிருக்கக்‌ 
ன்‌ பாரி சத்த பரம 


எம்மாத்திரம்‌? 
சற்றுச்‌ 





ப்பி சங்கீதம்‌ 


யய 1 


தேவன்‌ நம்மை நினைக்கிறார்‌. 
அவர்‌ நம்மை விசாரிக்கிறார்‌. 
தேவனுடைய கிருபைக்கும்‌ இரக்கத்திற்கும்‌ 
அபாத்திராகிய நம்மீது அவர்‌ 
அன்பாயிருப்பது நமக்குக்‌ கிடைத்திருக்கிற 
மிகப்பெரிய சிலாக்கியம்‌. கர்த்தருடைய 
அன்பை. நாம்‌ நினைவுகூர்ந்து 
அவருடைய பரிசுத்த சமுகத்தில்‌ நம்மைத்‌ 
தாழ்த்தி, அவருடைய கிருபைக்காக 
அவரை நன்றியோடு துதிக்கவேண்டும்‌. 
நாம்‌ நம்மைத்‌ தாழ்த்தவேண்டும்‌. 
கர்த்தரை உயர்த்தவேண்டும்‌. 


இயேசுகிறிஸ்து மனுஷனுடைய 
மாம்சத்தை தம்மீது ஏற்றுக்கொண்டார்‌. 
தேவகுமாரனாகயிருக்கிற இயேசுகிறிஸ்து 
மனுஷகுமாரனாக அவதரித்து தம்மையே 
தாழ்த்தினார்‌ 
தெய்வத்துவமுள்ளவர்‌ 
மனுஷத்துவமுள்ளவரானார்‌. 


இயேசுகிறிஸ்து சர்வசிருஷ்டிகர்‌ 
அவரே தேவதூதரையும்‌ சிருஷ்டித்தவர்‌ 
ஆயினும்‌ கிறிஸ்துவானவர்‌ தம்மை 
மனுஷகுமாரனாக தாழ்த்தியிருக்கிறார்‌. 
பிதாவானவர்‌ தம்முடைய குமாரனாகிய 
இயேசுகிறிஸ்துவை தேவதூதரிலும்‌ சற்று 
சிறியவரக்கினார்‌. இந்த சத்தியத்தை 


எபிரெயருக்கு நிருபம்‌ எழுதின ஆசிரி 
இவ்வாறு விவரிக்கிறார்‌. 


“தேவனுடைய கிருபையினால்‌. 
ஒவ்வொருவருக்காகவும்‌. மரணத்தை 
ருசிபார்க்கும்படிக்கு தேவதூதரிலும்‌ சற்றுச்‌ 
சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு 
மரணத்தை உத்தரித்ததினிமித்தம்‌ 
மகிமையினாலும்‌ கனத்தினாலும்‌ 
முடிசூட்டப்பட்டதைக்‌ காண்கிறோம்‌. 


ஏனென்றால்‌ தமக்காகவும்‌ தம்மாவேயும்‌ 
சகலத்தையும்‌ உண்டாக்கினவர்‌, அநேகம்‌ 
பிள்ளைகளை மகிமையில்‌ கொண்டு வந்து 
சேர்க்கையில்‌ அவர்களுடைய இரட்சிப்பின்‌ 
அதிபதியை உபத்திரவங்களினாலே 
ணப்‌ த்துகி! 
வருக்கு அம்‌ கறட 





- விரிவுரை ட 
PSALMS - COMMENTARY 


PUBLISHERS 


இயேசுகிறிஸ்து சிறிதுகாலம்‌ 
மாத்திரமே தேவதூதரிலும்‌ சற்று 
சிறியவராக்கப்பட்டார்‌. அவர்‌ சிறிதுகாலம்‌ 
மாத்திரமே மனுஷரூபம்‌ 
எடுத்துக்கொண்டார்‌.  கிறிஸ்துவானவர்‌ 
சிறிதுகாலம்‌ மாத்திரமே தம்மைத்‌ 
தாழ்த்தினார்‌. சிலுவையின்‌ 


மரணபரியந்தம்‌ தம்மைத்‌ தாழ்த்தினார்‌. 


அதன்பின்பு பிதாவானவர்‌ தம்முடைய 
குமாரனாகிய இயேசுகிறிஸ்துவை 
உயர்த்தினார்‌. இப்போது நம்முடைய 


கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து பிதாவின்‌ 


வலதுபாரிசத்தில்‌ அமர்ந்திருந்து, நமக்காக 
பரிந்து பேசிக்கொண்டிருக்கிறார்‌. 


கிறிஸ்துவானவர்‌ சர்வசிருஷ்டிக்கும்‌ 
ண்டவரயிருக்குமாறு உயர்த்தப்‌ 
பட்டிருக்கிறார்‌. இயேசுகிறிஸ்து தம்மைத்‌ 
தாழ்த்தியதினால்‌ பிதாவானவர்‌ அவரை 
உயர்த்தியிருக்கிறார்‌. மகிமையினாலும்‌ 
கனத்தினாலும்‌ அவரை 
முடிகுப்டயிருக்கிறார்‌. இந்த உலகம்‌ 
சிருஷ்டிக்கப்படுவதற்கு முன்பாக 
குமாரனிடமிருநத அதே மகிமை, 
இப்போதும்‌ அவரிடம்‌ 
பூரணபாயிருக்கிறது. இயேசுகிறிஸ்து 
காலத்திலும்‌, 

விட்டு 


மனுஷனாக அவதரித்த 
அவருடைய மகிமை அரை 
நீங்கிப்போகவில்லை. கிறிஸ்துவானவர்‌ 
எப்போதும்‌ மகிமையும்‌ மகத்துவமுமுள்ளவர்‌ 
பிதாவானவர்‌ சகலத்தையும்‌ 
இயேசுகிறிஸ்துவினுடைய பாதங்களுக்குக்‌ 
கீழ்ப்படுத்தினார்‌. இபேசுகிறிஸ்து 
மாம்சத்தில்‌ இருந்த நாட்களிலும்‌, சகலமும்‌ 
அவருடைய பாதங்களுக்குக்‌ 
கீழ்பபடுத்தபபட்ருந்தது. தம்முடைய 
கரத்தின்‌ கிரி 


மனுஷகுமாரனாக 
வெளிப்படுத்தியிருக்கிறார்‌. 
எடுத்துக்காட்டாக ஒரு 
வேதாகமத்தில்‌ 


கடலையும்‌ தம்முடைய 
வார்த்தையினால்‌ அதட்டினார்‌. உடனே 
அவை அமைதியாயிற்று. காற்றும்‌ கடலும்‌ 
இயேசுகிறிஸ்துவின்‌ பாதங்களுக்குக்‌ 
கீழ்ப்படுத்தப்பட்டிருக்கிறது. 





மயம்‌ 
யய 1 


கர்த்தருடைய நாமம்‌ 


மேன்மையுள்ன தாயிருக்கிறதூ 


எங்கள்‌. ஆண்டவராகிய 
கர்த்தாவே உம்முடைய நாமம்‌. 
பூமியெங்கும்‌ எவ்வளவு. 


மேன்மையுள்ளதாயிருக்கிறது (சங்‌ 8:9). 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ட்டா 
10090 


தாவீது இந்த சங்கீதத்தில்‌ 
கர்த்தருடைய நாமத்தை 
மகிமைப்படுத்துகிறார்‌. இந்த சங்கீதத்தின்‌ 
ஆரம்பத்தில்‌ தாவீது பாடினது போலவே, 
இந்த. சங்கீதத்தின்‌ முடிவிலும்‌, 
"எங்கள்‌ ஆண்டவராகிய கர்த்தாவே, 
உம்முடைய நாமம்‌ பூமியெங்கும்‌ எவ்வளவு 
மேன்பையுள்ளதாயிருக்கிறது” என்று பாடி 
முடிக்கிறார்‌. மெய்யாகவே கர்த்தருடைய 
நாமம்‌ மேன்மையுள்ளது. அவருடைய 
நாமம்‌ மகத்துவமுள்ளது. 





யம்‌ 
பூய 


கர்த்தர்‌ தன்னுடைய நியாயத்தையும்‌, 
தன்னுடைய வழக்கையும்‌ தீர்த்து 
வைத்ததற்காக தாளீது கர்த்தரை 
நன்றியோடு துதிக்கிறார்‌. தன்னுடைய 
தேசத்திற்கு விரோதமாக எழும்பி வந்த 
சத்துருக்கள்மீது கர்த்தர்‌ தாவீதுக்கு 
வெற்றியைக்‌ கொடுத்திருக்கிறார்‌. 
அதற்காகவும்‌ தாவீது கர்த்தரைத்‌ 
துதித்துப்‌ பாடுகிறார்‌ (சங்‌ 99-௦ 
தன்னோடு சேர்ந்து மற்றவர்களும்‌ 
கர்த்தரை துதித்துப்‌ பாட வருமாறு. 
தாவீது அழைக்கிறார்‌ (சங்‌ 94112) 
கர்த்தரை துதிப்பதற்கு அவர்‌ தனக்கு 
இன்னும்‌ அநேக  வாய்ப்புக்களைக்‌ 
கொடுக்கவேண்டுமாறு தாவீது 
பயபக்தியோடு ஜெபம்பண்ணுகிறார்‌ 
(சங்‌ 9131479,20). கர்த்தர்‌ பூச்சக்கரத்தை. 
நீதியாய்‌ நியாயந்தீர்த்து சகல 
ஜனங்களுக்கும்‌ செம்மையாய்‌ நீதி 
செய்யப்போவதற்காக தாவீது கர்த்தரைத்‌ 
துதிக்கிறார்‌ (சங்‌ 978) 


கர்த்தரே 
அவர்கள்‌ 


சிறுமைப்பட்டவர்களுக்கு 
அடைக்கலமானவர்‌. 
நெருக்கப்படுகிற காலங்களில்‌ கர்த்தரே 
அவர்களுக்கு தஞ்சமாகயிருக்கிறவர்‌ 
(சங்‌ 957078). கர்த்தர்‌ தம்முடைய 
சத்துருக்களையும்‌, தாவீதின்‌ 
சத்துருக்களையும்‌  அழித்துப்போடுவார்‌ 
(சங்‌ 91547). 


முத்ல்பேன்‌ 


ன்‌ சங்கீதத்திற்கு 
முத்‌ என்னும்‌ தயைப்பு 
கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதன்‌ சரியான 
அர்த்தத்தை வேதபண்டிதர்கள்‌ ஆராய்ச்சி 
செய்து வருகிறார்கள்‌. முத்லபேன்‌ என்பது 
ஒருவருடைய மரணத்தின்போது 
பாடப்படும்‌ சோககீதம்‌ ன்று ஒரு 
சிலர்‌ பொருள்‌ சொல்லுகிறார்கள்‌. 


ஒன்பதாவது 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ர 
PUBLISHERS 


ஒருவேளை தாவீது இந்த சங்கீதத்தை 
கோலியாத்தின்‌ மரணத்தின்போதோ 
அல்லது நாபால்‌ அல்லது அப்சலோம்‌ 
ஆகியோரின்‌ மரணத்தின்போதோ 
பாடியிருக்கவேண்டும்‌ என்பது ஒரு 
சிலருடைய கருத்து. 


முத்லபேன்‌ என்பது ஒரு 
வாத்தியத்தின்‌ பெயர்‌. இந்த சங்கீதத்தை 
முத்லபேன்‌ என்னும்‌ வாத்தியத்தில்‌ 
வாசிக்கவேண்டும்‌. தாவீது இந்த 
சங்கீதத்தை தன்னுடைய சத்துருக்களுக்கு 
விரோதமாக பாடுகிறார்‌. பெலிஸ்தியரும்‌, 
இஸ்ரவேல்‌ தேசத்தை சூழ்ந்திருக்கிற 
அயல்தேசத்தாரும்‌ தாவீதிற்கு 
சத்துருக்களாக இருக்கிறார்கள்‌ 
(சோமு 5:8). 


கர்த்தர்‌ துதிகளுக்குப்‌ பாத்திரர்‌ 
சண்‌ 9 : 1-4 


சங்‌ 94. கர்த்தாவே என்‌ முழு 
இருதயத்தோடும்‌ உம்மைத்‌ துதிப்பேன்‌; 
உம்முடைய அதிசயங்களை யெல்லாம்‌ 
விவரிப்பேன்‌.. 


சங்‌ 9௨ 
கவிகூருவேன்‌; 
உமது நாமத்தைக்‌ 
பண்ணுவேன்‌. 


உம்மில்‌ மகிழ்ந்து 
உன்னதமான வரே, 
கீர்த்தனம்‌ 


சங்‌ 9:3. என்‌ சத்துருக்கன்‌ பின்னாகத்‌ 
திரும்பும்போது, உமது சமுகத்தில்‌ 
அவர்கள்‌ இடறுண்டு 
அழித்துபோவார்கள்‌. 


சங்‌ 9:4. நீர்‌ என்‌ நியாயத்தையும்‌ என்‌ 
வழக்கையும்‌ தீர்த்து, நீதியுன்னவர்‌ 
'தியாயாதியதியாய்‌ சிங்காசனத்தின்‌' 
மேல்‌ வீற்றிருக்கிறீர்‌. 


உம்மைத்‌ துதிப்பேன்‌ 


கர்த்தாவே, என்‌: முழு 
இருதயத்தோடும்‌ உம்மைத்‌ துதிப்பேன்‌; 
உம்முடைய அதிசயங்கனையெல்லாம்‌ 
விவரிப்பேன்‌. உம்மில்‌ மகிழ்ந்து 
கனிகூருவேன்‌; உன்னதமான வரே, 
உமது நாமத்தைக்‌ கீர்த்தனம்‌ 
பண்ணுவேன்‌ (சங்‌ 9:1,2). 





மயம்‌ 
யய 1 


தேவனுடைய இரக்கங்களுக்காகவும்‌. 
அவர்‌ தனக்கு செய்திருக்கிற ஏராளமான 
நன்மைகளுக்காகவும்‌, அவருடைய 
தெய்வீக ஆளுகைகளுக்காகவும்‌ தாவீது, 
கர்த்தரை நன்றியோடு துதித்துப்‌ 
பாடுகிறார்‌ (சங்‌ 91,2). நம்முடைய 
ஜீவியத்தில்‌ பரிசுத்தமான சந்தோஷம்‌ 
நிரம்பியிருக்கவேண்டும்‌. நம்முடைய 
சந்தோஷம்‌ பரிசுத்தமாமிருக்கும்போது, 
நம்முடைய ஜீவியம்‌ நன்றியுள்ள 
துதிகளினால்‌ நிரம்பியிருக்கும்‌. நமக்குள்‌ 
நன்றியுள்ள துதிகள்‌ 
நிரம்பியிருக்கும்போது, அது நம்முடைய 
இருதயத்திலிருந்து பரிசுத்தமான 
சந்தோஷமாக வெளிப்படும்‌ தாவீது 
கர்த்தரைத்‌ துதிக்கும்போது "உம்மில்‌ 
மகிழ்ந்து களிகூருவேன்‌” என்று 
சொல்லுகிறார்‌. 


தாவீது கர்த்தருடைய 
அதிசயங்களையெல்லாம்‌ விவரிப்பதாகச்‌ 
சொல்லுகிறார்‌. மேலும்‌. அவர்‌ கர்த்தரை 
உன்னதமானவர்‌ என்று அழைத்து, 
அவருடைய நாமத்தை 
கீர்த்தனம்பண்ணுவதாகவும்‌ சொல்லுகிறார்‌. 
மீட்பரின்‌ வெற்றி, அவரால்‌ 
மீட்கப்பட்டவர்களின்‌. வெற்றியாகவும்‌ 
இருக்கும்‌. 

வெளிப்படுத்தின விசேஷத்தில்‌ 
ஜெயம்‌ பெற்றவர்களின்‌ சங்கீத 

்்‌ இடம்பெற்றுள்ளது. 


த்வ்துவாகு' டி அவர்கள்மேல்‌ 
குற்றஞ்சாட்டுகிறவன்‌ தாழத்‌ 
'தள்ளப்பட்டுப்போனான்‌” (வெளி 12:10). 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை i 
PUELSHERS 


“அவர்கள்‌ தேவனுடைய 
ஊழியக்காரனாகிய மோசேயின்‌ 
பாட்டையும்‌ ஆட்டுக்குட்டியானவருடைய 
பாட்டையும்‌ பாடி: சர்வவல்லமையுள்ள 
தேவனாகிய கர்த்தாவே, 
தேவரீருடைய கிரியைகள்‌ 
மகத்துவமும்‌  ஆச்சரியமுமானவைகள்‌; 
பரிசுத்தவான்‌களின்‌' ராஜாவே, 
தேவரீருடைய வழிகள்‌ நீதியும்‌ 
சத்தியமுமானவைகள்‌. கர்த்தாவே, யார்‌ 
உமக்குப்‌ பயப்படாமலும்‌, உமது நாமத்தை 
மகிமைப்படுத்தாமலும்‌ இருக்கலாம்‌” 
தேவரீர்‌ ஒருவரே பரிசுத்தர்‌, எல்லா 
ஜாதிகளும்‌ வந்து உமக்கு 
முன்பாகத்‌ தொழுதுகொள்வார்கள்‌ ; 
உம்முடைய நீதியான செயல்கள்‌ 
வெளியரங்கமாயின என்றார்கள்‌" 
(வெளி 15:34). “மேலும்‌, நமது 
தேவனுடைய ஊழியக்காரரே, அவருக்குப்‌ 
பயப்படுகிற சிறியோரும்‌ 
பெரியோருமானவர்களே, நீங்கள்‌ யாவரும்‌ 
அவரைத்‌ துதியுங்கள்‌ என்று ஒரு சத்தம்‌ 
சிங்காசனத்திலிருந்து பிறந்தது" 
(வெளி 19:3). 


என்‌ சத்துருக்கள்‌ 


என்‌ சத்துருக்கள்‌ பின்னாகத்‌ 
திரும்பும்போது, உமது 
அவர்கள்‌ 
அழித்துபோவார்கள்‌ (சங்‌ 9:3). 


தாவீதின்‌ சத்துருக்கள்‌ அவரைவிட 
பெலசாலிகளாகவும்‌, உருவத்தில்‌ 
பெரியவர்களாகவும்‌ இருக்கிறார்கள்‌. 
தாவீது தன்னுடைய சுயமுயற்சியினால்‌ 
அவர்களோடு யுத்தம்பண்ண முடியாது. 
தாவீதால்‌ அவர்களுக்கு விரோதமாக 
எதிர்த்து நிற்கக்கூட முடியாது. தாவீது 
கர்த்தரையே நம்பியிருக்கிறார்‌. கர்த்தர்‌ 
சர்வவல்லயையுள்ளவர்‌ தேவனுடைய 
சர்வவல்லமையை நினைவுகூர்ந்து தாவீது 
கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறார்‌. 





மயம்‌ 
யய 1 


கர்த்தர்‌ தாவீதின்‌ சத்துருக்களை 
பின்னிட்டுப்‌ போகச்செய்துவிட்டார்‌. 
அவர்கள்‌ தாவீதோடு யுத்தம்பண்ண 
முடியாமல்‌, தோற்று ஓடிப்போகிறார்கள்‌. 
அவர்கள்‌ தாவீதோடு தான்‌ யுத்தம்பண்ண 
வந்தார்கள்‌. ஆனால்‌, அவர்களோ 
தேவனோடு யுத்தம்‌ பண்ண 
வேண்டியதாயிற்று. அவர்களால்‌. 
பலன்‌ விரோதமாக எதிர்த்து 
யவில்லை. தோற்று 

ப்‌ பாகிறார்கள்‌. 


அவர்கள்‌ தோற்று பின்னாகத்‌. 
திரும்பிப்போனாலும்‌, அவர்களுக்கு அழிவு 
நியமிக்கப்பட்டிருக்கிறது தோற்று, 
ஒடிப்போகிற சத்துருக்கள்‌ கீழே விழுந்து 
அழிந்துபோவார்கள்‌. சத்துருக்களால்‌. 
எதிர்த்து. நின்று யுத்தம்பண்ணவும்‌ 
முடியவில்லை. தோற்று ஓடிப்போகவும்‌ 
முடியவில்லை. தங்களை 
எப்படியாவது காப்பாற்றிக்கொள்ள 
வேண்டுபென்பதற்காக, தாவீதின்‌ 
சத்துருக்கள்‌ அவரிடமிருந்து தோற்று 
ஓடிப்போகிறார்கள்‌. கர்த்தரே அவர்களை 
பின்னாகத்‌ திருப்புகிறார்‌ 


கர்த்தருடைய பிள்ளைகளைப்‌ 
பாதுகாப்பதற்கு. தேவனுடைய 
பிரச்சன்னமும்‌, அவருடைய வல்லமையின்‌ 
மகிமையும்‌ போதுமானதாயிருக்கிறது. அதே 
வல்லமை கர்த்தருடைய பிள்ளைகளின்‌ 
சத்துருக்களை அழிப்பதற்கும்‌, நிர்மூலம்‌ 
பண்ணுவதற்கும்‌ போதுமானதாயிருக்கிறது. 
தாவீதின்‌ சத்துருக்கள்‌ கர்த்தருடைய 
சமுகத்தில்‌ இடறுண்டு 
அழிந்துபோகிறார்கள்‌. 


இந்த சத்திய வசனம்‌ நம்முடைய 
கர்த்தராகிய 
ஜீவியகாலத்தில்‌ 
இயேசுகிறிஸ்து 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ட்ட 
PUELSHERS 


பரிசேயர்‌ என்பவர்களால்‌ அனுப்பப்பட்ட 
ஊழியக்காரர்களையும்‌ கூட்டிக்கொண்டு. 
அந்தத்‌ தோட்டத்திற்கு வருகிறான்‌. 
அவர்களோ பந்தங்களோடும்‌. 
தீவட்டிகளோடும்‌. ஆயுதங்களோடும்‌ 
அவ்விடத்திற்கு வருகிறார்கள்‌. 
இயேசுகிறிஸ்து தமக்கு நேரிடப்போகிற 
எல்லாவற்றையும்‌ அறிந்து, 
எதிர்கொண்டுபோய்‌, அவர்களை நோக்கி, 
“யாரைத்‌ தேடுகிறீர்கள்‌" என்கிறார்‌. 
அவருக்கு அவர்கள்‌ பிரதியுத்தரமாக, 
“நசரேயனாகிய இயேசுவைத்‌ தேடுகிறோம்‌" 
என்கிறார்கள்‌. அதற்கு இயேசு “நான்‌. 
தான்‌" என்று அவர்களுக்குச்‌ சொல்கிறார்‌. 
அவர்‌ அல்வாறு சொன்னவுடனே, 
அவரைப்‌ பிடிக்க வந்தவர்கள்‌ எல்லோரும்‌. 
பின்னிட்டுத்‌ தரையிலே விழுந்து 
விடுகிறார்கள்‌ (யோவா 18:1-6). 


நீதியுன்ன நியாயாதிபதி 


நீர்‌ என்‌ நியாயத்தையும்‌ என்‌ 
வழக்கையும்‌ தீர்த்து, தீதியுன்னவர்‌ 
தியாயாதியதியாய்‌ சிங்காசனத்தின்‌ 
மேல்‌ வீற்றிருக்கிறீர்‌ (சங்‌ 9:4). 

கர்த்தர்‌ நீதியுள்ள 
நியாயாபதியாயிருப்பதற்காக தாவீது 
அவரை நன்றியோடு துதிக்கிறார்‌. கர்த்தர்‌ 
தாமே தாவீதின்‌ நியாயத்தையும்‌, 
அவருடைய வழக்கையும்‌ தீர்த்து 
வைத்திருக்கிறார்‌. கர்த்தர்‌ நீதியுள்ளவர்‌. 
அவர்‌ நீதியுள்ள நியாயாதிபதியாய்‌ 
தம்முடைய சிங்காசனத்தின்மேல்‌ 
வீற்றிருக்கிறார்‌. அவர்‌ தாவீதின்‌ 
நியாயத்தை நீதியாய்‌ விசாரிக்கிறார்‌. 
அவருக்கு நீதியாய்த்‌ தீர்ப்பு சொல்லுகிறார்‌. 
கர்த்தருடைய நீதியான 
நியாயத்தீர்ப்புக்காக தாவீது கர்த்தரை 
நன்றியோடு துதிக்கிறார்‌. 





மயம்‌ 
யய 1 


துன்மார்க்கரும்‌ சத்துருக்களும்‌ 
சங்9:5,6 


சங்‌ 9:5. ஜாதிகளைக்‌ கடித்துகொண்டு, 
தூண்மார்க்கரை அழித்து, அவர்கள்‌ 
நாமத்தை என்றென்றைக்கும்‌ 
இல்லாதபடி, குலைத்துப்போட்டீர்‌. 


சங்‌ 9:6. 


என்றென்றைக்கும்‌ 
பட்டார்கள்‌; அவர்கள்‌ பட்டணங்களை 


திர்மூலமாக்கினீரு அவர்கள்‌ பேரும்‌ 
அவர்களோடே, கூட ஒழித்துபோயிற்று. 


துன்மார்க்கர்‌ 


ஜாதிகளைக்‌ 
துன்மார்க்கரை 
நாமத்தை: 
இல்லாதபடி, 
(சுங்‌ 9:5). 


பரலோகத்தின்‌ தேவன்‌ 
சர்வ வல்லமையுள்ளவர்‌. வானத்திலும்‌. 
பூமியிலும்‌, பூமியின்‌ கீழும்‌ அவருக்கு சர்வ 
அதிகாரமுள்ளது. பாதாளத்தின்‌ அந்தகார 
வல்லமைகள்‌ எல்லாவற்றையும்‌ கர்த்தர்‌ 
தம்முடைய சர்வவல்லபையினால்‌ 
நெயிந்ிர்கிறார கர்த்தருடைய 
ற்காக அவரை 
யாடு துதிக்கிறார்‌. 


கர்த்தர்‌ புறஜாதியாரை 
கடிந்துகொள்கிறார்‌. அவர்கள்‌ கர்த்தருக்கு 
விரோதமாக தூஷண வார்த்தைகளை 
பேசுகிறார்கள்‌. கர்த்தரோ அவர்கள்மீது 
பிரியப்படவில்லை. இதனால்‌ கர்த்தர்‌ 
அவர்களை கடிந்துகொள்கிறார்‌. கர்த்தர்‌ 
புறஜாதியாரைக்‌  கடிந்துகொள்வதினால்‌. 
தேவன்‌ அவர்களிடத்தில்‌ 
பிரியமாயில்லை என்பது 
உறுதிபண்ணப்படுகிறது. கர்த்தர்‌ 
துன்மார்க்கரை அழித்துப்போடுகிறார்‌. 
அவர்களை பாதாளத்தில்‌ தள்ளிவிடுகிறார்‌ 


என்றென்றைக்கும்‌ 
குலைத்துப்போட்டீர்‌ 


தாவீது 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ட்ட 
90% 


புறஜாதியாரும்‌. துன்மார்க்கரும்‌ 
தங்களுக்கு வல்லமையிருப்பதாகவும்‌, 
தங்களுடைய நாமம்‌ உயர்ந்தது என்றும்‌ 
பெருமைப்பட்டார்கள்‌. ஆனால்‌ கர்த்தரோ 
துன்மார்க்ரை  அழித்துப்போடுகிறார்‌. 
அவர்களுடைய நாமத்தை 
என்றென்றைக்கும்‌ இல்லாதபடி 
குலைத்துப்போடுகிறார்‌. அவர்களுக்கு 
நித்திய அழிவு உண்டாயிற்று. 


சத்துருக்கன்‌ 


என்றென்றைக்கும்‌. 
பாழாக்கப்பட்டார்கள்‌; அவர்கள்‌: 
பட்டணங்கனை திர்மூலமாக்கினிர்‌; 
அவர்கள்‌ பேரும்‌ அவர்கனோடே, கூட, 
ஒழிந்துபோயிற்று (சங்‌ 9:6). 

தாவீதின்‌ சத்துருக்கள்‌ அவருக்கு. 
விரோதமாக எழும்பி வந்திருக்கிறார்கள்‌. 
கர்த்தரோ தாவீதின்‌ சத்துருக்களுக்கு 
விரோதமாக எழும்பி அவர்களோடு 
யுத்தம்பண்ணுகிறார்‌. தேவனுடைய 
சர்வவல்லமையினால்‌. தாவீதின்‌ 
சத்துருக்கள்‌ என்றென்றைக்கும்‌ 
பாழாக்கப்பட்டார்கள்‌. அவர்களுக்கு 
நித்திய அழிவு உண்டாயிற்று, 
கர்த்தர்‌ அவர்களுடைய 
பட்டணங்களை நிர்மூலமாக்கினார்‌. 


தாவீதின்‌ சத்துருக்கள்‌ இஸ்ரவேல்‌ 
தேசத்தை அழிப்பதற்காக வந்தார்கள்‌. 
இஸ்ரவேலருடைய பட்டணங்களை 
நிர்மூலமாக்கிப்போட வேண்டுமென்று 
தங்கள்‌ இருதயத்தில்‌ யோசனை 
செய்தார்கள்‌. ஆனால்‌ கர்த்தரோ 
ாவீதின்‌ களுடைய 
நடனங்களை. மம்‌ பபர்‌ 


சத்துருக்கள்‌ 





மயம்‌ 
யய 1 


தாவீதின்‌ சத்துருக்கள்‌ இஸ்ரவேல்‌ 
தேசத்தின்‌ பட்டணங்களை நிர்மூலமாக்கி, 
இஸ்ரவேல்‌ தேசத்தை 
அழிக்கவேண்டுமென்று யோசனை 
செய்தார்கள்‌. ஆனால்‌ கர்த்தரோ 
தாவீதின்‌ சத்துருக்களுடைய 
பட்டணங்களை நிர்மூலமாக்கினார்‌. அந்தப்‌ 
பட்டணங்களோடு சத்துருக்களும்‌ 
அழிந்துபோனார்கள்‌. அவர்களுடைய 
பேரும்‌ அவர்களோடேகூட ஒழிந்து 
போயிற்று 


கர்த்தர்‌ நீதியுண்ணவர்‌ 
சங்‌ 9 : 7,8 


சுங்‌ 97. கர்த்தரோ என்றென்றைக்கும்‌ 
இருப்பார்‌; தம்முடைய சிங்காசனத்தை 
தியாயத்தீர்ப்புக்கு ஆயத்தம்‌ 
பண்ணினார்‌. 


கங்‌ 9:8. அவர்‌ பூச்சக்கரத்தை நீதியாய்‌ 
தியாயத்தீர்த்து, ௪கல ஜனங்களுக்கும்‌ 
செம்மையாய்‌ நீதிசெய்வார்‌. 


கர்த்தரோ 
இருப்பார்‌ 


கர்த்தரோ என்றென்றைக்கும்‌. 
இருப்பார்‌; தம்முடைய சிங்காசனத்தை 
தியாயத்தீர்ப்புக்கு ஆயத்தம்‌ 
பண்ணினார்‌ (சங்‌ 9:7). 


என்றென்றைக்கும்‌ 


தாவீது கர்த்தருக்குள்‌ 
தன்னைத்தானே தேற்றிக்கொள்கிறார்‌. 
கர்த்தருடைய 


நாமத்தில்‌ தாவீது 
தனக்கும்‌, 


தன்னோடு 
கூடமிருக்கிறவர்களுக்கும்‌ ஆறுதலான 
வார்த்தைகளைச்‌ சொல்லுகிறார்‌. 
தேவனைப்பற்றிய நினைவுகளினால்‌ 
தாவீது தனக்குத்தானே 
சந்தோஷமாயிருக்கிறார்‌. கர்த்தர்‌ 
நித்தியமானவர்‌. அவர்‌ என்றென்றைக்கும்‌ 
இருக்கிறவர்‌. இந்தப்‌ பிரபஞ்சத்திலுள்ள. 
எதுவும்‌ நிலைத்து நிற்பதில்லை. 
எல்லாவற்றிற்கும்‌ அழிவு 
நியமிக்கப்பட்டிருக்கிறது. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ட்ட 
090 


கட்டப்பட்டிருக்கிற 
பட்டணங்களும்‌ 

சகலமும்‌ சீரழிந்துபோகும்‌ 
மகிமை 

அதன்‌ 


வலுவாக 
கோட்டைகளும்‌. 
நிர்மூலமாகும்‌. 
பெரிய தேசங்களெல்லாம்‌ 
குறைந்து மங்கிப்போகும்‌. 
நினைவுகூட ஜனங்கள்‌ மத்தியிலே 
இருக்காது. ஆனால்‌ நம்முடைய 
கர்த்தரோ என்றென்றைக்கும்‌ இருக்கிறார்‌. 
அவர்‌ நித்தியமானவர்‌. ஐசுவரியம்‌ 
ஒழிந்துபோகும்‌. மனுஷருடைய பேரும்‌, 
புகழும்‌ அழிந்துபோகும்‌. கர்த்தரோ 
நிலைத்திருப்பார்‌. 


கர்த்தருடைய 
நீதியாயிருக்கும்‌. 
நியாயாதிபதி. கர்த்தர்‌ தாவீதின்‌ 
நியாயத்தையும்‌, அவருடைய வழக்கையும்‌ 
தீர்த்து வைக்கிறவர்‌. கர்த்தர்‌ 
நீதியுள்ள நியாயாதிபதியாய்‌ 
சிங்காசனத்தின்மேல்‌ வீற்றிருக்கிறார்‌ 
தம்முடைய சிங்காசனத்தை கர்த்தர்‌ 
நியாயத்தீர்ப்புக்கு ஆயத்தம்பண்ணுகிறார்‌. 
கர்த்தருடைய லோசனைக்கு 
விரோதமாக யாரும்‌ எதிர்த்து 
பேசமுடியாது. அவர்‌ சர்வஞானமுள்ளவர்‌. 
தேவன்‌ தம்முடைய சிங்காசனத்தை, 
தம்முடைய சர்வஞானத்தினாலும்‌, 
நீதியினாலும்‌, நியாயத்தினாலும்‌ 
நியாயத்தீர்ப்புக்கு ஆயத்தம்பண்ணுகிறார்‌ 


ஆளுகை 


அவர்‌ நீதியுள்ள 


நியாயந்தீர்த்து நீதி செய்வார்‌ 


அவர்‌ பூச்சக்கரத்தை நீதியாய்‌. 
தியாயத்தீர்த்து, ௪கல ஜனங்களுக்கும்‌ 
செம்மையாய்‌ நீதிசெய்வார்‌ (சங்‌ 9:8). 


நீதியுள்ள நியாயாதிபதி, 
அவருடைய ஆளுகையிலும்‌, 
நியாயத்தீர்ப்பிலும்‌ நீதி நிரம்பியிருக்கும்‌. 
கர்த்தருடைய பேச்சும்‌ செயலும்‌ 
நீதியுள்ளதாயிருக்கும்‌. அவர்‌ 
பூச்சக்கரத்தை நீதியாய்‌ நியாயந்தீர்ப்பார்‌ 
பூமியிலுள்ள எல்லா மனுஷரையும்‌ கர்த்தர்‌ 
நீதியாய்‌ நியாயம்‌ விசாரிப்பார்‌. இந்தப்‌ 
பூமியிலுள்ள எல்லா வழக்குகளும்‌ 
கர்த்தருடைய நியாயத்தீர்ப்புக்குத்‌ 
தப்பிப்பதில்லை. 


சர்த்த்‌ 





மயம்‌ 
யய 1 


நீதியுள்ள நியாயாதிபதியாகிய 
கர்த்தர்‌ சகல ஜனங்களுக்கும்‌ 
செம்மையாய்‌ நீதி செய்வார்‌. தேவனுடைய 
தீர்ப்புக்கு விரோதமாக யாராலும்‌ 
எதிர்த்துப்‌ பேச முடியாது. அவருடைய 
நியாயாசனத்திற்கு முன்பாக யாராலும்‌ 
எதிர்த்து நிற்கவும்‌ முடியாது. துன்மார்க்கர்‌ 
கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பிலிருந்து 
ஒருபோதும்‌ தப்பிப்பதில்லை. அவர்‌ 
தம்முடைய நீதியினால்‌ ஜாதிகளைக்‌ 
கடிந்துகொண்டு, துன்மார்க்கரை 
அழித்துப்போடுவார்‌. கர்த்தர்‌ சகல 
ஜனங்களுக்கும்‌ செம்மையாய்‌ நீதி 
செய்வார்‌. கர்த்தருடைய நீதியில்‌ ஒரு 
மாசும்‌ இராது. கர்த்தருடைய நீதி 
பரிசுத்தமானது. அது பரிபூரண 
நீதியானது. 


சிறுமைப்பட்டவர்கள்‌ 
சங்‌ 9 : 9,10 


சங்‌ 
கர்த்தர்‌ 
நெருக்கப்படுகிற 
தஞ்சமானவர்‌. 


சங்‌ 910. கர்த்தாவே, 
உம்மைத்‌ தேடுகிறவர்களை நீர்‌ 
கைவிடுகிறதில்லை; ஆதலால்‌, உமதூ 
நாமத்தை அறிந்தவர்கள்‌ உம்மை 
நம்பியிருப்பார்கன்‌.. 


99... சிறுமைப்பட்டவனுக்குக்‌. 
அடைக்கலமானவர்‌; 


காலங்களில்‌ அவரே 


அடைக்கலமானவர்‌, 
'தஞ்சமானவர்‌ 


சிறுமைப்பட்டவனுக்குக்‌ கர்த்தர்‌ 
அடைக்கலமானவர்‌; தெருக்கப்படுகிற 
காலங்களில்‌ அவரே தஞ்சமானவர்‌. 
(சங்‌ 959) . 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


வீரிவுரை ட்ட 
090 


கர்த்தர்‌ தம்முடைய பிள்ளைகளுக்கு 
விசேஷித்த. சிலாக்கியங்களைக்‌ 
கொடுக்கிறார்‌. தம்முடைய ஜனத்திற்கு 
கர்த்தர்‌ விசேஷித்த பாதுகாப்பையும்‌ 
பராமரிப்பையும்‌ கொடுக்கிறார்‌. இது 
கர்த்தருடைய பிள்ளைகளுக்குக்‌ 
கிடைத்திருக்கிற மேன்மையான 
சிலாக்கியம்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
கிருபையினாலும்‌, இரக்கத்தினாலும்‌ 
நம்மைப்‌ பாதுகாக்கிறார்‌. 


சிறுமைப்பட்டவர்களுக்கு கர்த்தரே 
அடைக்கலமானவர்‌. கர்த்தருடைய 
அடைக்கலம்‌ உயர்ந்த இடத்திலிருக்கிறது. 
கர்த்தருடைய அடைக்கலம்‌ பலமுள்ளது. 
கர்த்தரிடத்தில்‌ அடைக்கலமாக 
வந்திருக்கிற நம்மை சத்துருவால்‌ 
ஒன்றும்‌ செய்யமுடியாது 


கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம்‌, 
சத்துருக்களால்‌ நெருக்கப்படுகிற 
காலங்களில்‌, கர்த்தரே நமக்கு 
தஞ்சமானவர்‌. கர்த்தரை 
அடைக்கலமாகவும்‌. தஞ்சமாகவும்‌ 
பெற்றிருக்கிற ஜனங்கள்‌ பாக்கியவான்கள்‌. 
கர்த்தரே நமக்கு அடைக்கலமாயிருக்கிறார்‌ 
என்றும்‌. அவரே நமக்கு தஞ்சமானவர்‌ 
என்றும்‌ நம்முடைய சிந்தையில்‌ 
நினைவுகூரவேண்டும்‌. இந்த சிந்தையே 
நமது இருதயத்தில்‌ சந்தோஷத்தையும்‌, 
சமாதானத்தையும்‌ கொடுக்கும்‌. நமக்கு. 
கர்த்தருடைய பாதுகாப்பு உண்டு. 


நீர்‌ கைவிடுகிறதில்லை 


கர்த்தாவே, 
'தேடுகிறவர்களை 
கைவிடுகிறதில்லை; ஆதலால்‌, 
நாமத்தை அறித்தவர்கள்‌. 
நம்பியிருப்பார்கள்‌ (சங்‌ 9:10). 





மயம்‌ 
யய 1 


கர்த்தருடைய நாமத்தை 
அறிந்தவர்கள்‌ அவரை நம்பியிருப்பார்கள்‌. 
அவரிடத்தில்‌ பூரண. விசுவாசம்‌ 
கைத்திருப்பார்கள்‌ தாவீது 
கர்த்தருடைய நாமத்தை வ அரை 
நம்பிமிருக்கிறார்‌. போலவே 
தன்னோடு பருக 
கர்த்தருடைய நாமத்தை அறிந்து, அவரை 
நம்பியிருக்கவேண்டுபென்று விரும்புகிறார்‌. 
கர்த்தரைத்‌ தேடுகிறவர்கள்‌ 
கண்டடைவார்கள்‌ தம்மிடத்தில்‌ 
வருகிறவர்களை கர்த்தர்‌ ஒருபோதும்‌ 
புறம்பே தள்ளுவதில்லை. 


கர்த்தரை அதிகமாய்‌ நம்புகிறவர்கள்‌, 
அவரை அதிகமாய்‌ அறிந்துகொள்வார்கள்‌. 
கர்த்தர்‌ நல்லவர்‌ என்பதை 
௬ுசிபார்க்கவேண்டுமென்றால்‌ நாம்‌ 
அவரை நம்பவேண்டும்‌. அவரிடத்தில்‌ 
விசுவாசத்தோடு வரவேண்டும்‌. கர்த்தர்‌ 
சர்வகஞானமுள்ளவர்‌ என்பதை அறிந்து, 
நாம்‌ இவரிடத்தில்‌ நம்பிக்கை 
வைக்கவேண்டும்‌. அவருடைய தரிசனம்‌ 
நமக்குக்‌ கிடைக்கிறதில்லை என்று நாம்‌ 
சொன்னாலும்‌, அவருக்கு. 
காத்துக்கொண்டிருக்கவேண்டும்‌. நம்மால்‌ 
கர்த்தரை பிரத்தியட்சமாகப்‌ பார்க்க. 
முடியாவிட்டாலும்‌, கர்த்தர்மீது நம்முடைய 
நம்பிக்கை உறுதியாயிருக்கவேண்டும்‌ 
(யோபு 3514) 

கர்த்தர்‌ சர்வவல்லமையுள்ளவர்‌. நாம்‌ 
நம்புவதற்கு இந்த உலகத்தில்‌ ஒன்றுமே 
இல்லை. கர்த்தர்‌ மாத்திரமே நம்முடைய 
நம்பிக்கைக்குப்‌ பாத்திரர்‌. இந்த உலகம்‌ 
நமக்கு உதவிசெய்யாவிட்டாலும்‌, கர்த்தர்‌ 
நமக்கு உதனிய 
விரோதமாக 


ஆனாலும்‌ நாம்‌ நம்பியிருக்கிற கர்த்தரோ 


அவரை 
னாயிகுக்கிறது 


கர்த்தருடைய 
நம்புகிறவர்களுக்கு 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ட்ட 
PUELSHERS 


“எங்கள்‌ தேவனே, அவர்களை நீர்‌ 
நியாயந்தீர்க்கமாட்டீரோ? எங்களுக்கு 
விரோதமாக வந்த இந்த ஏராளமான 
கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்குப்‌ 
பெலனில்லை; நாங்கள்‌ செய்யவேண்டியது 
இன்னதென்று எங்களுக்குத்‌ 
தெரியவில்லை: ஆகையால்‌ எங்கள்‌ 
கண்கள்‌. உம்மையே நோக்கிக்‌ 
கொண்டிருக்கிறது” (2நாளா 20:12), 

நாம்‌ கர்த்தருடைய மாறாத 
கிருபைகளை  அறிந்திருக்கவேண்டும்‌. 
அவர்‌ தம்மை நம்புகிறவர்களுக்குச்‌ 
செய்கிற நன்மைகளையும்‌ புரிந்துகொள்ள 
வேண்டும்‌. அப்படிப்பட்டவர்கள்‌, கர்த்தர்‌ 
தங்களை கொன்றுபோட்டாலும்‌, அவர்மீது 
நம்பிக்கை வைத்திருப்பார்கள்‌. கர்த்தர்‌ 
தன்னைக்‌ கொன்றுபோட்டாலும்‌ அவர்மீது 
நம்பிக்கையாயிருப்பேன்‌ என்று யோபு 
சொல்லுகிறார்‌ (யோபு 13.15). 


கர்த்தர்‌ சத்தியமுள்ளவர்‌. அவருடைய 
சத்தியத்திற்கு விரோதமாக யாராலும்‌. 
எதிர்த்து பேசமுடியாது. கர்த்தர்‌ 
உண்மையுள்ளவர்‌. இந்தச்‌ சத்தியத்தைப்‌ 
புரிந்துவைத்திருக்கிறவர்கள்‌, அவருடைய 
வாக்குத்தத்தமான வார்த்தைகளில்‌ 
சந்தோஷப்படுவார்கள்‌. கர்த்தருடைய 
வாக்குத்தத்தங்களை நம்பி, தங்களுடைய 
ஜீவியங்களில்‌ அவை நிறைவேறுவதற்காக 
அமைதியாய்‌ காத்திருப்பார்கள்‌. 

கர்த்தர்‌ ஆவிகளின்‌ 
பிதாவாயிருக்கிறார்‌. அவரே நம்முடைய 
நித்திய பிதா. இந்தச்‌ சத்தியத்தை 
அறிந்திருக்கிறவர்கள்‌. தங்களுடைய 
ஆத்துமாக்களை கர்த்தருடைய கரத்தில்‌ 
ஒப்புக்கொடுப்பார்கள்‌. கர்த்தர்‌ 
தங்களுடைய ஆத்துமாக்களை முற்றும்‌ 
முடிய காத்து வழிநடத்துவார்‌ 
என்று விசுவாசத்தோடிருப்பார்கள்‌. 
இவர்களுடைய ஜீவியத்தில்‌ கலக்கபோ, 
தயக்கமோ, நிலையற்ற தன்மையோ 
இருக்காது. இவர்கள்‌ கர்த்தரிடத்தில்‌ 
டல்‌ சமாதானமாயும்‌ 

இருப்பார்கள்‌. 





மயம்‌ 
யய 1 


துன்மார்க்கருக்கு. 
ஜெபம்‌ 
சங்‌ 9 : 11-20 


விரோதமான 


சங்‌ 9:11. சீயோனில்‌ வாசமாயிருக்கிற 
கர்த்தரைக்‌ கீர்த்தனம்பண்ணி, அவர்‌ 
செய்கைகளை  ஜனங்களுக்குன்னே. 
அறிவியுங்கள்‌. 


சுங்‌ 9:02. இரத்தப்பழிகனைக்குதித்து 
அவர்‌ விசாரணை செய்யும்போது, 
அவைகளை நினைக்கிறார்‌; சிறுமைப்‌ 
பட்டவர்களுடைய கூப்பீடுதலை 
மறவார்‌. 


சுங்‌ 9:18. மரணவாசல்களிலிருந்து 
என்னைத்‌ தாக்கிவிடுகிற கர்த்தாவே, 
நான்‌ உம்முடைய துதிகனையெல்லாம்‌ 
சீயோன்‌ குமாரத்தியின்‌ வாசல்களில்‌ 
விவரித்து, உம்முடைய இரட்சிப்பினால்‌ 
களிகூரும்படிக்கு, 


சுங்‌ 9:14. தேவரீர்‌ எனக்கு இரங்கி, 
என்னைப்‌ பகைக்கிறவர்களால்‌ எனக்கு. 
வரும்‌ துன்பத்தை நோக்கிப்பாரும்‌.. 


சுங்‌ 9:15. ஜாதிகள்‌ தாங்கன்‌ வெட்டின 
குழியிலே தாங்களே விழுந்தார்கள்‌; 
அவர்கள்‌ மறைவாய்‌ வைத்த வலையில்‌ 
அவர்களுடைய காலே 
அகப்பட்டுக்கொண்டது. 


சுங்‌ 918. கர்த்தர்‌ தாம்‌ செய்த 
நியாயத்தினால்‌ அறியப்படுகிறார்‌; 
துன்மார்க்கன்‌. கைகளின்‌. 
செய்கையிலே சிக்கிக்கொண்டான்‌. 


கங்‌ 907. துண்மார்க்கரும்‌, தேவனை 
மறக்கிற எல்லா ஜாதிகளும்‌, நரகத்திலே 
தன்னப்படுவார்கள்‌.. 
சங்‌ 918. எனியவன்‌ 
என்றைக்கும்‌ மறக்கப்படுவதில்லை; 
சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை 
ஒருபோதும்‌ கெட்டுப்போவதில்லை.. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை 1 
PUEUSHERS 


எழுத்தருளும்‌ கர்த்தாவே, 

பெலன்கொள்ளாதபடி. 

ஜாதிகள்‌: 

சமுகத்தில்‌: 
தியாயத்தீர்க்கப்படக்கடவர்கள்‌. 


சண்‌ 9:20. 
மனுஷரென்று. 
அவர்களுக்குப்‌ 
கர்த்தாவே. (சேலா) 


ஜாதிகள்‌. தங்களை 
அறியும்படிக்கு, 
பயமுண்டாக்கும்‌, 


சீயோனில்‌ 
கர்த்தர்‌ 


வாசமாயிருக்கிற 


சீயோனில்‌ வாசமாயிருக்கிற 
கர்த்தரைக்‌ கீர்த்தனம்பண்ணி, அவர்‌ 
செய்கைகனை ஜனங்களுக்குன்னே. 
அறிவியுங்கள்‌. 
குறித்து 
செய்யும்போது, 
தினைக்கிறார்‌; 
பட்டவர்களுடைய 
மறவார்‌ (சங்‌ 901,19). 


இதுவரையிலும்‌ தானாக தனிமையில்‌ 
கர்த்தரைத்‌ துதித்து வந்த தாவீது, 
இப்போது தன்னைப்போலவே 
மற்றவர்களும்‌ கர்த்தரைத்‌ துதிக்க 
வருமாறு அழைக்கிறார்‌. கர்த்தர்‌ 
சீயோனில்‌ வாசமாயிருக்கிறார்‌. நாம்‌ 
அவரைக்‌ கீர்த்தனம்பண்ணவேண்டும்‌. 
அவருக்கு சங்கீதப்பாடல்களையும்‌ 
கீர்த்தனைகளையும்‌ பாடவேண்டும்‌. 
தேவனுடைய விசேஷித்த மகிமை 
பரலோகத்தில்‌ வாசமாயிருக்கிறது. 
அதுபோலவே கர்த்தருடைய விசேஷித்த 
கிருபை அவருடைய சபையில்‌ 
வாசமாயிருக்கிறது. பூமியிலுள்ள சபையை 


விளக்குவதற்கு சீயோன்‌ இங்கு 
அடையாளமாகச்‌ சொல்வப்பட்டிருக்கிறது. 


கர்த்தருடைய பிள்ளைகள்‌ 
அவருடைய செய்கைகளை 
ஜனங்களுக்குள்ளே அறிவிக்கவேண்டும்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய பிள்ளைகளுக்கு 
நன்மை ய்கிறார்‌. தம்முடைய 





மயம்‌ 
யய 1 


பிள்ளைகளுக்கு 

எழும்புகிறவர்களையோ 
அழித்துப்போடுகிறார்‌. 

நீதியான நியாயத்தீர்ப்பு மனுஷர்மீது வரும்‌. 
அவர்‌ புறஜாதியாரை கடிந்துகொண்டு, 
துன்மார்க்கரை அழித்துப்போடுகிறார்‌. 


பெலிஸ்தியர்கள்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனங்களுக்கு விரோதமாக எழும்பி 
வந்தார்கள்‌. இஸ்ரவேலின்‌ இரத்தப்பழி 
பெலிஸ்தியர்மேல்‌ 
பெலிஸ்தியரைப்போலவே 
தேசத்தைச்‌ சுற்றிலுமிருந்த புறஜாதியாரும்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனங்களுக்கு விரோதமாக 
எழும்பி வந்தார்கள்‌. அவர்களும்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரின்‌ இரத்தத்தைச்‌ 
சிந்தினார்கள்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
பிள்ளைகளுக்கு விரோதமாக இரத்தம்‌ 
சிந்தின, சத்துருக்களின்‌ இரத்தப்‌ 
பழிகளைக்‌ குறித்து விசாரணை 
செய்தார்‌ 


பிள்ளைகளின்‌ 
குறித்து கர்த்தர்‌ 
செய்யும்போது. அவர்‌ 
இரத்தப்‌ 
நினைவு கூருகிறார்‌. 
கூப்பிடுதலைக்‌ 
கர்த்தர்‌ ஒருபோதும்‌ மறக்கமாட்டார்‌ 
சத்துருக்கள்‌ இஸ்ரவேல்‌ ஜனத்தார்மீது 
தேவையில்லாமல்‌ யுத்தம்பண்ணினார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ தப்பித்துப்போக 
வகையில்லாதபடி அவர்களைக்‌ 
கொன்றுபோட்டார்கள்‌. இஸ்ரவேல்‌ 
ஜனங்களின்‌ இரத்தத்தைச்‌ சிந்தினார்கள்‌. 
கர்த்தருடைய ள்ளைகள்‌ 
சிறுமைப்படுத்தப்‌ பட்டார்கள்‌. 
சிறுமைப்படுத்தப்பட்ட தேவஜனம்‌ கர்த்தரை 
நோக்கிக்‌ கூப்பிட்டார்கள்‌. கர்த்தர்‌ 
அவர்களுடைய கூப்பிடுதலை மறவாமல்‌ 
நினைவில்‌ வைத்திருக்கிறார்‌. 
அவர்களுக்கு விரோதமாக இரத்தம்‌ 
சிந்தினவர்களின்‌ இரத்தப்பழிகளைக்‌ 
குறித்து கர்த்தர்‌ நீதியாய்‌ நியாயம்‌ 
செய்கிறார்‌. 


தம்முடைய 
சத்துருக்களைக்‌ 
விசாரணை 
சத்துருக்களுடைய 
பழிகளையும்‌ 
சிறுமைப்பட்டவர்களுடைய 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ட 
090 


மரணவாசல்களிலிருந்து நம்மை 
தூக்கிவிடுகிற கர்த்தர்‌ 


மரணவாசல்கவிலிருத்து என்னைத்‌ 
தாக்கிவிடுகிற கர்த்தாவே நான்‌: 
உம்முடைய துதிகனையெல்லாம்‌ 
சீயோன்‌ குமாரத்தியின்‌ வாசல்களில்‌: 
விவரித்து, உம்முடைய இரட்சிப்பினால்‌ 
கனிகூரும்படிக்கு, தேவரீர்‌ எனக்கு 
இரங்கி, என்னைப்‌ பகைக்கிறவர்கனால்‌ 
எனக்கு வரும்‌ துன்பத்தை 
தோக்கிப்பாரும்‌ (சங்‌ 918,14). 


கர்த்தர்‌ தனக்கு இதுவரையிலும்‌ 
காண்பித்த இரக்கங்களையும்‌ 
கிருபைகளையும்‌ தாவீது இப்போது 
நினைவுகூர்ந்து னைக்‌ குதிக்கிறார்‌. 
கர்த்தர்‌ தாவீதை 
இக்கட்டுக்களிலிருந்து 
காத்துக்கொண்டார்‌. தன்னை 
இதுவரையிலும்‌ காப்பாற்றிய கர்த்தர்‌, 
இனிமேலும்‌ தன்னைக்‌ காப்பாற்றி, 
தனக்கு உதவிபுரிவார்‌ என்று தாவீது 
கர்த்தரை நம்புகிறார்‌. 


கர்த்தர்‌ தாவீதின்‌ சத்துருக்களை 
அவருடைய பாதத்திற்குக்‌ 
கீழாக்கிப்போட்டுவிட்டார்‌. ஆனாலும்‌ 
இப்படிப்பட்ட வெற்றியை தாவீது இன்னும்‌ 
அனுபவிக்கவில்லை. கர்த்தருடைய 
வாக்குத்தத்தம்‌ தன்னுடைய ஜீவியத்தில்‌ 
நிறைவேறுவதற்காக தாவீது 
பொறுமையோடு காத்திருக்கிறார்‌. 


தாவீதுக்கு அவருடைய 
பகைஞர்களால்‌ துன்பம்‌ வந்திருக்கிறது. 
அந்தத்‌ துன்பங்களையெல்லாம்‌ கர்த்தர்‌ 
நோக்கிப்‌ பார்க்கவேண்டுமென்று தாவீது 
பயபக்தியோடு விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 
தேவரீர்‌ எனக்கு இரங்கும்‌” என்று 
கெஞ்சி மன்றாடுகிறார்‌. தாவீதின்‌ 
ஜீவியத்தில்‌ இப்போது சந்தோஷமில்லை. 
அவர்‌ எல்லா பக்கங்களிலிருந்தும்‌ 
நெருக்கப்படுகிறார்‌. 


விடுவித்துக்‌ 





மயம்‌ 
யய 1 


கர்த்தரிடத்தில்‌ 
செய்யுமளவுக்கு 
நன்மையான காரியம்‌ 
தாவீது இதுவரையிலும்‌ 
மேன்மையான காரியம்‌ 

நிறைவேற்றவில்லை 
நன்மை இல்லாதபோது 
கர்த்தருடைய இரக்கத்தை நம்புகிறார்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய பெரிதான 
கிருபையினாலும்‌, இரக்கத்தினாலும்‌, 
தம்மைப்‌ பகைக்கிறவர்களால்‌, தனக்கு 
வந்திருக்கும்‌ துன்பங்களிலிருந்து, தன்னை 
இரட்சிக்குமாறு விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 


அறிக்கை 
தாவீதிடத்தில்‌ 
எதுவுமில்லை. 
கர்த்தருக்காக 
எதையும்‌ 
தன்னிடத்தில்‌ 
தாவீது 


தாவீது கர்த்தரிடத்தில்‌, தன்னுடைய 
துன்பத்தை நோக்கிப்‌ பார்க்குமாறு 
'விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. கர்த்தர்‌ தமக்கு 
பிரியமானபடி செய்யட்டும்‌ என்று 
தாவீது அமைதியாகக்‌ காத்திருக்கிறார்‌. 
கர்த்தர்‌ தாவீதுக்கு இதுவரையிலும்‌ 
அநேக நன்மைகளைச்‌ செய்திருக்கிறார்‌ 
மரண வாசல்களிலிருந்து கர்த்தர்‌ 
தாவீதை தூக்கிவிட்டிருக்கிறார்‌. 
இப்படிப்பட்ட நன்மைகளை தனக்கு செய்த 
கர்த்தர்‌ இனிமேலும்‌ நன்மை செய்வார்‌ 
என்று தாவீது கர்த்தரிடத்தில்‌ 
நம்பிக்கை வைத்திருக்கிறார்‌ 
கர்த்தருடைய நன்மையும்‌ கிருபையும்‌, 
இரக்கமும்‌ தனக்குத்‌ தொடர்ந்து 
கிடைக்குமென்று விசுவாசிக்கிறார்‌. 


தம்முடைய 


கர்த்தர்‌ 
பிள்ளைகளெல்லோரையும்‌ 
வாசல்களிலிருந்து 
நம்முடைய 
சுயமுயற்சிமினால்‌ 
மரணவாசல்களிலிருந்து நம்மால்‌ எழும்பி 
வரமுடியாது. பல சமயங்களில்‌ நாம்‌ கீழே 
விழுந்து மரணவாசல்கள்‌ வரைக்கும்‌ 
போய்விடுகிறோம்‌. தேவனோ தமது, 
கிருபையினால்‌ நம்மை 
மரணவாசல்களிலிருந்து தூக்கிவிடுகிறார்‌. 
நாம்‌ பாவம்‌ செய்து பாவத்தில்‌ 
மரித்துவிடுகிறோம்‌. கர்த்தரோ நம்முடைய 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ட்ட 
PUELSHERS 


கர்த்தருடைய பிள்ளைகளாகிய 
நமக்கு எவ்வளவு பெரிய ஆபத்துக்கள்‌ 
வந்தாலும்‌, நமக்கு உதவி செய்கிற 
ஆண்டவர்‌ நம்மோடு கூடயிருக்கிறார்‌. 
இந்த நம்பிக்கையே விசுவாசிகளாகிய 
நமக்கு புதுபெலனைத்‌ தருகிறது. தன்னை 
மரணவாசல்களிலிருந்து தூக்கிவிடுகிற 
கர்த்தரை தாவீது நன்றியோடு. 
துதிக்கிறார்‌. கர்த்தருடைய 
துதிகளையெல்லாம்‌. சீயோன்‌ 
குமாரத்தியின்‌ வாசல்களில்‌ விவரித்துச்‌ 
சொல்லுகிறார்‌. கர்த்தருடைய 
இரட்சிப்பினால்‌ தாவீது களிகூருகிறார்‌. 
தாவீதுக்கு சத்துருக்களோடு இப்போது 
யுத்தம்‌ வந்திருக்கிறது. கர்த்தர்‌ 
தாவீதுக்கு ஜெயத்தைக்‌ கட்டளையிடுவார்‌. 
யுத்தத்தில்‌ ஜெயம்‌  பூரணப்படும்போது 
தாவீது கர்த்தரை இன்னும்‌ அதிகமாய்த்‌ 
துதிப்பார்‌. 


கர்த்தர்‌ தாம்‌ செய்த 
'தியாபாத்திணால்‌ 


அறியப்படுகிறார்‌. 


ஜாதிகள்‌ தாங்கள்‌ வெட்டின 
குழியிலே தாங்களே விழுந்தார்கள்‌; 
அவர்கள்‌ மறைவாய்‌ வைத்த 
வலையில்‌ அவர்களுடைய காலே 
அகப்பட்டுக்கொண்டது. கர்த்தர்‌ 
தாம்‌ செய்த. நியாயத்தினால்‌ 
அறியப்படுகிறார்‌; துன்மார்க்கன்‌ தன்‌ 
கைகளின்‌ செய்கையிலே 
சிக்கிக்கொண்டான்‌. துன்மார்க்கரும்‌, 
தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும்‌, 
நரகத்திலே 'தன்னப்படுவார்கள்‌ 
(சங்‌ 915-17). 
துன்மார்க்கருக்கு அழிவு வரும்‌ 
என்பதை தாவீது விசுவாசத்தினால்‌ 
கண்டு, அவர்களுடைய அழிவை 
முன்னறிவிக்கிறார்‌. துன்மார்க்கருக்கு 
இந்த உலகத்திலும்‌, இனிமேல்‌ வரப்போகிற 
அழிவு வரும்‌. 
தம்முடைய நீதியான 
துன்மார்க்கருக்குக்‌ 
அவர்கள்‌ 
தண்டனையை 


தேவனுடையநீதியான 
துன்மார்க்கரின்‌ 


பெற்றுக்கொள்வார்கள்‌. 





மயம்‌ 
யய 1 


மீறுதல்களும்‌, துன்மார்க்கமும்‌ 
பூரணமாகும்‌. அப்போது அவர்கள்‌. 
தாங்கள்‌ வெட்டின குழிகளில்‌ தாங்களே 
விழுந்துவிடுவார்கள்‌. துன்மார்க்கன்‌. 
குழியை வெட்டி அதை அறாக்குறோன்‌. 
தான்‌ வெட்டின குழி। தானே 
விழுந்துவிடுகிறான்‌. அவன்‌ தீவினை 
அவன்‌ சிரசின்மேல்‌ திரும்பும்‌ அவன்‌ 
கொடுமை ன்‌ உச்சந்தலையின்மேல்‌ 
இறங்கும்‌ (சங்‌ 71516). 

குடிகாரர்கள்‌ தங்களைத்‌ தாங்களே 
கொன்றுபோடுகிறார்கள்‌. குடித்து 
வெறிக்கிறவர்கள்‌ தங்கள்‌ 
ஆரோக்கியத்தைக்‌ கெடுத்துப்‌ 
போடுகிறார்கள்‌. கெட்ட குமாரர்களும்‌, 
ஊதாறிப்பிள்ளைகளும்‌ தங்களைத்‌: 
தாங்களே பிச்சைக்காரர்களாக்கிக்‌ 
கொள்கிறார்கள்‌. சோம்பேறிகளுக்கு 
சரியாக போஜனம்‌ கிடைப்பதில்லை. 
அவர்கள்‌ பட்டினியாயிருப பதற்கு 
அவர்களே காரணம்‌. பிறருக்கு தீங்கு 
செய்ய நினைக்கிறவர்கள்‌, தங்களுக்குத்‌ 
தாங்க்‌ வதய தவணக க 


புறறாதி ஜனங்கள்‌ தாவீதுக்கு 
விரோதமாக குழிவெட்டினார்கள்‌. 
அவர்கள்‌ வெட்டின குழிகளில்‌ அவர்களே 
விழுந்துவிடுகிறார்கள்‌. தாவீதின்‌ 
சத்துருக்கள்‌ அவருக்கு மறைவாய்‌ 
வலை வைத்தார்கள்‌. அந்த வலையில்‌ 


அவர்களுடைய கால்களே அகப்பட்டுக்‌ 
கொண்டது 


தேவன்‌ துன்மார்க்கரை நீதியாய்த்‌ 
தண்டிக்கிறார்‌. துன்மார்க்கர்மீது. 
தேவனுடைய நியாயத்தீர்ப்பு 
வெளிப்படுகிறது. தேவனுடைய நியாயத்‌ 
தீர்ப்புக்களில்‌ 

பரலோகத்திலிருந்து 

துன்மார்க்கர்மீதும்‌ 

எல்லா. ஜாதிகள்மீதும்‌ 

கோபம்‌ வந்திறங்கும்‌. 

எல்லோரும்‌ நகரத்திலே தள்ளப்படுவார்கள்‌. 
சிறைச்சாலையில்‌ கைதிகள்‌ 
தள்ளப்படுவதுபோல துன்மார்க்கர்‌ 
எல்லோரும்‌, அவர்களோடு சேர்ந்து 
தேவனை மறக்கிற எல்லா ஜாதிக 
நரகத்திலே சனப்டுகர்கள்‌, ப 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ட்ட 
PUELSHERS 


கர்த்தர்‌ நீதியுள்ள நியாயாதிபதி, 
கர்த்தர்‌ நீதியாய்‌ நியாயத்தீர்ப்பு செய்கிறார்‌. 
கர்த்தர்‌ தாம்‌ செய்த நியாயத்தினால்‌, 
நீதியுள்ள நியாயாதிபதி என்று 
அறியப்படுகிறார்‌. துன்மார்க்கரோ 
கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு 
விரோதமாக கைகளினால்‌. 
துன்மார்க்கமான செய்கைகளைச்‌ 
செய்கிறார்கள்‌. பாவிகள்‌ கர்த்தருடைய 
பிள்ளைகளுக்கு விரோதமாகத்‌ தீங்கு 
செய்கிறார்கள்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
பிள்ளைகளைப்‌ பாதுகாக்கிறார்‌. 
துன்மார்க்கர்‌ தங்கள்‌ கைகளின்‌ 
செய்கையிலே சிக்கி அழிந்துபோகிறார்கள்‌. 


ங்க 


துன்மார்க்கன்‌ தீங்கு செய்தாலும்‌, 
கர்த்தர்‌ தன்னை தண்டிக்கமாட்டார்‌ என்று 
இறுமாப்பாயிருக்கிறான்‌. தன்னுடைய 
துன்மார்க்கத்தையும்‌, தான்‌ செய்த 
தீங்குகளையும்‌ கர்த்தர்‌ மறந்துவிடுவார்‌ 
என்று ஆணவமாயிருக்கிறான்‌. 
இதனிமித்தமாகவே  துன்மார்க்கருடைய 
துன்மார்க்கம்‌ அதிகரிக்கிறது. 
துன்மார்க்கர்‌ தேவனை மறந்து 
விடுகிறார்கள்‌ கர்த்தரோ 
துன்மார்க்கரையும்‌ அவர்களுடைய 
துன்மார்க்கத்தையும்‌ ஒருபோதும்‌ 
மறப்பதில்லை. அவர்களை நீதியாய்‌ 
நியாயந்தீர்த்து. 


நரகத்திலே 
தள்ளிவிடுகிறார்‌. 


சிறுமைப்‌ 
நம்பிக்கை 


பட்டவர்களுடைய 


எளியவன்‌ என்றைக்கும்‌ 
மறக்கப்‌ படுவதில்லை; 
சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை 
ஒருபோதும்‌ கெட்டுப்போவதில்லை 
(சங்‌ 8:18). 


கர்த்தருடைய 
தங்களுடைய 
பொறுமையோடு 
வேண்டுமென்று தாவீது 
வார்த்தைகளைச்‌ சொல்லுகிறார்‌ 
ஒருவேளை நம்முடைய  இரட்சிப்பில்‌ 
காலதாமதம்‌ உண்டாகலாம்‌. நம்முடைய 
ஆபத்து வேளைகளில்‌ நமக்கு 
தேவனிடமிருந்து உடனே உதவி வந்தால்‌ 


பிள்ளைகள்‌ 


உற்சாகமான 





மயம்‌ 
யய 1 


கர்த்த்‌ நம்மை 
மறந்துவிடுவதில்லை. 
என்றைக்கும்‌ 
கர்த்தரை 
ஒருபோதும்‌ 
கர்த்தருடைய 
பொறுமையோடு 
பழகிக்கொள்ளவேண்டும்‌. 
நமக்குத்‌ துன்பம்‌ வந்தாலும்‌ 
நம்முடைய துன்பங்களிலிருந்து நம்மை 
மீட்டு இரட்சிப்பார்‌. ஆரம்பத்தில்‌ நமக்கு 
கஷ்டங்களும்‌, கண்ணீர்களும்‌, 
வேதனைகளும்‌ இருந்தாலும்‌, முடிவு 
நமக்கு ஆ ந்தம்‌ சந்தோஷமாயும்‌. 

கும்‌. 


மகிமையாயு! 
கர்த்தர்‌ தம்முடைய பிள்ளைகளை 
ஒருபோதும்‌ மறந்துபோவதில்லை என்னும்‌ 
சத்தியம்‌ நம்முடைய இருதயத்தில்‌ 
உறுதியாய்‌ பதிந்திருக்கவேண்டும்‌. 
நம்முடைய விசுவாசத்தை இந்தச்‌ 
சத்தியத்தின்மீது கட்டியெழுப்பவேண்டும்‌. 
கர்த்தர்‌ நமக்குக்‌ கொடுத்திருக்கிற 
வாக்குத்தத்தம்‌ நிச்சயம்‌ நிறைவேறும்‌. 
சில சமயங்களில்‌ நாம்‌ 
சிறுமைப்பட்டவர்கள்போல காணப்படலாம்‌ 
ஆனாலும்‌. சிறுமைப்பட்டவர்களுடைய 
நம்பிக்கை 
கெட்டுப்போவதில்லை. 
வாக்குத்தத்தங்களை 
ஒருபோதும்‌ ஏமாந்து போவதில்லை. 


மறக்கப்படுவதில்லை. 
நம்புகிற பிள்ளைகள்‌ 
அவசரப்படக்கூடாது. 


எழுந்தருளும்‌ கர்த்தாவே 


பெ 
க்‌ 


தருளும்‌ கர்த்தாவே, மனுஷன்‌ 

கான்னாதபாடி. செய்யம்‌; 
உம்முடைய 

தியாயந்தீர்க்கப்படக்‌ 


சமுகத்தில்‌ 
கடவர்கள்‌. 
ஜாதிகள்‌ தங்களை மனுஷரென்று. 
அறியும்படிக்கு, அவர்களுக்குப்‌ 
பயமுண்டாக்கும்‌, கர்த்தாவே. (சேலா) 
(சங்‌ 9:19,20) 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ட 
PUELSHERS 


தாவீது தன்னுடைய 
ஜெபத்தை: நிறைவு செய்கிறார்‌. 
பெருமைப்படுகிறவர்களை தாழ்த்துமாறும்‌, 
துன்மார்க்கருடைய வல்லமையை 
முறித்துப்போடுமாறும்‌, அவர்களுடைய 
சதிஆலோசனைகளை  அதம்பண்ணிப்‌ 
போடுமாறும்‌ தாவீது கர்த்தருடைய 
சமுகத்தில்‌ பயபக்தியோடு விண்ணப்பம்‌ 
பண்ணுகிறார்‌. கர்த்தருடைய சபையில்‌ 
துன்மார்க்கர்‌ பெலன்‌ கொள்ளக்கூடாது. 
கர்த்தரே அவர்களை தம்முடைய 
சமுகத்தில்‌ நியாயந்தீர்க்கவேண்டும்‌. 

தாவீது கர்த்தரிடத்தில்‌ 
“எழுந்தருளும்‌ கர்த்தாவே” என்று 
விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்த 
வேண்டும்‌. அவர்‌ தம்முடைய நீதியான 
நியாயாசனத்தில்‌ நீதியுள்ள 
நியாயாதிபதியாய்‌ அமர்ந்து நியாயத்தீர்ப்பு 
செய்யவேண்டும்‌. இருதயத்தில்‌ 
பெருமையுள்ளவர்களை கர்த்தர்‌ 
பெலன்கொள்ளாதபடி செய்யவேண்டும்‌. 
கர்த்தருடைய நாமத்திற்கு விரோதமாக 
எழும்புகிற சத்துருக்களை கர்த்தர்தாமே 
அழித்துப்போடவேண்டும்‌. கர்த்தருடைய 
யோசனைகளுக்கும்‌, அவருடைய 
பிள்ளைகளுக்கும்‌ விரோதமாக 
எழும்புகிறவர்களை கர்த்தர்‌ 
நியாயந்தீர்க்கவேண்டும்‌ என்று தாவீது 
விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 


தாவீது கர்த்தரிடத்தில்‌, 
பெலன்கொள்ளாதபடி செய்யும்‌' என்று 
விண்ணப்பம்பண்ணுகிறார்‌ கர்த்தர்‌ 
தம்முடைய சுயவல்லமையைப்‌ பயன்படுத்தி 
துன்மார்க்கரை அழித்துப்போடலாம்‌ 
துன்மார்க்கரை அழிப்பதற்கு கர்த்தருக்கு 
யாருடைய உதவியும்‌ ஒத்தாசையும்‌ 
தேவைப்படுவதில்லை. கர்த்தர்‌ 
சர்வவல்லயையுள்ளவர்‌. அவர்‌ 
நித்தியமானவர்‌. மனுஷனோ 
பலவீனமுள்ளவன்‌. ஸரித்துப்‌ 
போகக்கூடியவன்‌. குறைவுள்ள மனுஷன்‌ 
சர்வவல்லமையுள்ள. தேவனுக்கும்‌ 
அவருடைய ராஜ்யத்திற்கும்‌ விரோதமாக 
எழும்பக்கூடாது. 


“மனுஷன்‌ 





மயம்‌ 
யய 1 


புறஜாதி ஜனங்கள்‌ தங்களுடைய 
பலவீனங்களை மறந்துவிடுகிறார்கள்‌. 
அவர்கள்‌ சாதாரண மனுஷர்கள்தான்‌. 
ஆனால்‌ சத்துருக்களோ தாங்கள்‌ 
மனுஷர்‌ என்பதை மறந்துவிட்டு, 
தங்களை  மேன்மைப்படுத்துகிறார்கள்‌. 
தங்களைப்பற்றி எண்ணுவதற்கு மிஞ்சி 
எண்ணுகிறார்கள்‌. சிருஷ்டிக்கப்பட்ட 
சிருஷ்டிகள்‌ சிருஷ்டிகரைவிட 
மேன்மையானவர்களல்ல.  சிருஷ்டிகளின்‌ 
வல்லமை அவர்களை உண்டாக்கின 
சர்வவல்லயையுள்ள தேவனுடைய 
வல்லமையைவிட மேலான வல்லமை அல்ல. 
அவர்கள்‌ அறிந்துகொள்ள 


இதை 
வேண்டும்‌. 


இந்த உலகத்தில்‌ சமாதானமும்‌ 
நன்மையும்‌ உண்டாகவேண்டுபென்றால்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ட்ட 
PUEUSHERS 


தேவன்‌ மாத்திரமே நித்தியமானவர்‌. 
நாம்‌ அழிந்துபோகக்கூடியவர்கள்‌. 
தேவனுக்கு முன்பாக அமைதியாக 
நிற்கவேண்டியவர்கள்‌. நாம்‌ தேவனுக்குப்‌ 
பயப்படவேண்டியவர்கள்‌. நாம்‌ தேவனுக்கு 
முன்பாக பயபக்தியாய்‌ 
நிற்கவில்லையென்றால்‌ தேவன்‌ நமக்கு 
பயழுண்டாக்குவார்‌. நாம்‌ நம்மை 
சாதாரண  மனுஷர்தான்‌.. என்று 
அறிந்துகொள்ளவில்லையென்றால்‌, தேவன்‌ 
தம்முடைய தெய்வீக வல்லமையினால்‌ 
நம்முடைய உண்மை நிலமையை நாம்‌ 
யச்செய்வார்‌. 





மயம்‌ 


யய 1 





செப்துவஜிந்த்‌ பதிப்பில்‌ ஒன்பதாவது 
சங்கீதமும்‌, பத்தாவது சங்கீதமும்‌ சேர்த்து 
ஒரே சங்கீதமாக தொகுக்கப்பட்டிருக்கிறது. 








எபிரெய பாஷையிலுள்ள சங்கீத 
புஸ்தகத்தில்‌, ஒன்பதாவது சங்கீதமும்‌, 
பத்தாவது சங்கீதமும்‌ தனித்தனி 
சங்கீதமாக தொகுக்கப்பட்டிருக்கிறது. 
இவ்விரண்டு சங்கீதங்களின்‌ இசை 
மும்‌, கருத்துக்களும்‌ 
வெவ்வேறானவை பத 

தாவீது துன்மார்க்கருடைய 
துர்க்குணத்தை கர்த்தரிடத்தில்‌ 
முறையிடுகிறார்‌. கர்த்தரோ 
துன்மார்க்கருக்கு விரோதமாக 
உடனடியாக எழும்பி வராமல்‌ 
தாமத்தப்படுத்துகிறார்‌ என்று தாவீது 
வருத்தத்தோடு ஜெபம்பண்ணுகிறார்‌ 
(சங்‌ 104-1). கர்த்தர்‌ தம்முடைய 
பிள்ளைகளை விடுவிப்பதற்காக 
துன்மார்க்கருக்கு விரோதமாய்‌ எழும்பி 
வருமாறு தாவீது, கர்த்தருடைய 
சமுகத்தில்‌ விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 


கர்த்தர்‌ ஏற்றவேளையில்‌ தம்முடைய 
ஜனங்களை இரட்சிக்க வருவார்‌ என்று 
தாவீது விசுவாசித்து 
ஆறுதஷடைந்திருக்கிறார்‌. 


துன்மார்க்கனுடைய சுபாவம்‌. 
சங்‌ 10 : 1-6 


கங்‌ 10:1. கர்த்தாவே, ஏன்‌ தூரத்தில்‌ 
திற்கிறீர்‌? ஆயத்து நேரிடுகிற. 
சமயங்களில்‌ நீர்‌ ஏன்‌ 
மறைத்திருக்கிதீர்‌? 


சங்‌ 102. துன்மார்க்கன்‌ தன்‌ 
பெருமையினால்‌ சிறுமைப்பட்டவனைக்‌ 
கடூரமாய்த்‌ துன்பப்படுத்துகிறான்‌; 
அவர்கள்‌ தினைத்த சதிமோசங்களில்‌ 
அவர்களே அகப்படுவார்கள்‌.. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 





விரிவுரை ட 
90% 


சங்‌ 10:3. துன்மார்க்கன்‌ தன்‌ உன்னம்‌. 
இச்சித்ததைப்‌ பெற்றதினால்‌ பெருமை 
பாராட்டி, பொருளை அபகரித்தூத்‌ 
தன்னைத்தான்‌ போற்றி, கர்த்தரை 
அசட்டையண்ணுகிறான்‌. 


சங்‌ 10:4. துன்மார்க்கன்‌ தன்‌ 
கர்வத்தினால்‌ தேவனைத்‌ தேடான்‌; 
அவன்‌ தினைவுகளெல்லாம்‌ தேவன்‌ 
இல்லையென்‌ பதே. 


சங்‌ 105, அவன்‌ வழிகள்‌ 
எப்போதும்‌ கேடு்னவைகன்‌; 
உம்முடைய தியாயத்தீர்ப்புகள்‌ அவன்‌: 
பார்வைக்கு எட்டாமல்‌ மிகவும்‌ 
உயரமாயிருக்கிறது; தன்‌ 
எதிரானிகனெல்லார்மேலும்‌ சீறுகிறான்‌. 


சங்‌ 10:6. நான்‌ அசைக்கப்படுவதில்லை, 
தலைமுறை தலைமுறைதோறும்‌ தீங்கு 
என்னை அணுகுவதில்லையென்று தன்‌ 


இருதயத்தில்‌ சொல்லி. 
க்கொள்ளுகிறான்‌. 
கர்த்தாவே, ஏன்‌ தூரத்தில்‌ 
நிற்கிதீர்‌ 

கர்த்தாவே, ஏன்‌ தூரத்தில்‌ 
திற்கிறீர்‌? க்கு நேரிடுகிற 
சமயங்களில்‌ ஏன்‌ 
மறைந்திருக்கிறீர்‌? (சங்‌ 10) 

தாவீது எல்லா சூழ்நிலைகளிலும்‌ 
கர்த்தரையே நம்பியிருக்கிறார்‌ 
கர்த்தருடைய கிருபையை எதிர்பார்த்து 
ஜீவிக்கிறார்‌. தனக்குத்‌ துன்பங்கள்‌ 
வரும்போது கர்த்தருடைய சமுகம்‌ 
தன்னோடு  கூடமிருந்து தன்னைப்‌ 


பாதுகாக்கும்‌ என்று விசுவாசிக்கிறார்‌. 
ஆனாலும்‌ தனக்கு ஆபத்தான சில 
வேளைகளில்‌ கர்த்தர்‌ தன்னோடு 


கூடயிராமல்‌ தன்னைவிட்டு தூரத்தில்‌ 
நிற்பதாக வருத்தப்படுகிறார்‌. தேவனுடைய 
கிருபையுள்ள பிரசன்னம்‌ தன்னை விட்டு 
தூரமாய்‌ அகன்றுபோனதுபோல தாவீது 
வருத்தப்படுகிறார்‌. 





யம்‌ 


யய 1 


தாவீது தன்னுடைய வருத்தத்தில்‌ 
“கர்த்தாவே, ஏன்‌ தூரத்தில்‌ நிற்கிறீர்‌” 
என்று "கேட்கிறார்‌. தன்னைக்‌ குறித்து 
கர்த்தருக்கு. கரிசனையில்லாததுபோல 
தன்‌ இருதயத்தில்‌ வேதனைப்படுகிறார்‌. 
சத்துருக்கள்‌ தேவனுடைய நாமத்திற்கு 
விரோதமாகவும்‌, அவருடைய 
ஜனங்களுக்கு விரோதமாகவும்‌ தீங்கு 
செய்கிறார்கள்‌. ஆனால்‌ கர்த்தரோ 
தம்முடைய ஜனங்களை பாதுகாப்பதற்கு 
உடனே வராமல்‌, தூரத்தில்‌ நிற்பதாக 
தாவீது வருத்தப்படுகிறார்‌ மேலும்‌ 
தனக்கு ஆபத்து நேரிடுகிற சமயங்களில்‌ 
கர்த்தர்‌ தன்னை பாதுகாக்க வராமல்‌, 
அவர்‌ மறைந்திருக்கிறார்‌ என்று தாவீது 
வருத்தப்படுகிறார்‌. 


தேவன்‌ ஒருபோதும்‌ தம்முடைய 
பிள்ளைகளை கைவிடுகிறவரல்ல. 
ஆபத்து காலத்தில்‌ நமக்கு 
உதவிபுரியாமல்‌ அவர்‌ நம்மைவிட்டு 
தூரத்தில்‌ நிற்கிறவருமல்ல, 
நமக்கு உதவிபுரியவராமல்‌ 
மறைந்திருக்கிறவருமல்ல. நாம்‌ 
எப்போதுமே வெளிப்பிரகாரமான 
தோற்றத்தை வைத்து 
நியாயந்தீர்க்கிறோம்‌. நம்முடைய 
அவிசுவாசத்தினால்‌ நாமே 


தேவனைவிட்டு விலகிப்போய்விடுகிறோம்‌ 
இதைப்‌ புரிந்துகொள்ளாமல்‌ தேவன்‌ 
நம்மைவிட்டு தூரத்தில்‌ நிற்பதாகவும்‌, 
அவர்‌ நமக்கு மறைந்திருப்பதாகவும்‌ 
அவருடைய சமுகத்தில்‌ முறையிடுகிறோம்‌. 
நம்முடைய அவிசுவாசம்‌ நம்மை 
தேவனிடமிருந்து பிரித்துவிடுகிறது. 
தேவன்‌ நமக்கு அருகில்‌ வந்தாலும்‌, நாமே 
நம்முடைய விசுவாசத்தினால்‌ அவரை 


விட்டு 'தூரவிலகிப்போய்க்‌ 
கொண்டிருக்கிறோம்‌. 
துன்மார்க்கன்‌ 

துன்மார்க்கன்‌ தன்‌ 
பெருமையினால்‌ சிறுமைப்பட்டவனைக்‌. 
கடூரமாய்த்‌ துன்பப்படுத்துகிறான்‌; 
அவர்கள்‌ தினைத்த சதிமோசங்களில்‌ 
அவர்களே அகப்படுவார்கள்‌. 


(சுங்‌ 102. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 





விரிவுரை ட்ட 
PUELSHERS 


துன்மார்க்கன்‌ சிறுமைப்‌ 
பட்டவனுக்குத்‌ தீங்கு செய்கிறான்‌. 
தன்னுடைய இருதயத்தில்‌ துன்மார்க்கன்‌ 
பெருமைப்படுகிறான்‌. அவன்‌ 
சிறுமைப்பட்டவனை. கடூரமாய்த்‌ 
துன்பப்படுத்துகிறான்‌. கர்த்தர்‌ 
துன்மார்க்கனுடைய  துர்க்கிரியைகளை 
பார்த்துக்கொண்டிருக்கிறார்‌. தாவீதும்‌ 
அவனுடைய துன்மார்க்கத்தை கவனித்து 
மனதில்‌ வேதனைப்படுகிறார்‌. அவர்கள்‌ 
சிறுமைப்பட்டவர்களை கடுரமாய்த்‌ 
துன்பப்படுத்துவதைப்‌ பார்த்து தாவீது 
ஆச்சரியப்படுகிறார்‌. துன்மார்க்கருடைய 
துர்க்கிரியைகளையெல்லாம்‌ தாவீது 


பரலோகப்‌ பிதாவினிடத்தில்‌ ஒப்புவிக்கிறார்‌. 


நாம்‌ துன்மார்க்கருக்கு விரோதமாக 
தீங்கு செய்யக்கூடாது. அவர்களுடைய 
துன்மார்க்க குணங்களையும்‌ 
அவர்களிடத்தில்‌ சொல்லக்கூடாது. 
துன்மார்க்கரைக்‌ கண்டிப்பதினால்‌, 
நமக்கு நன்மை உண்டாவதற்குப்‌ பதிலாக 


தீமையே உண்டாகும்‌, நாம்‌ 
துன்மார்க்கருடைய _ துர்க்குணங்களைக்‌ 
குறித்து பேசவேண்டுபென்றால்‌, 
அவற்றைக்‌ குறித்து துன்மார்க்கரிடத்தில்‌ 
பேசாமல்‌, அதைக்‌ கர்த்தரிடத்தில்‌ 
சொல்லவேண்டும்‌ துன்மார்க்கரின்‌ 


தீயசுபாவங்களை கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
பணிவோடு விண்ணப்பம்பண்ணவேண்டும்‌. 
துன்மார்க்கனை நம்முடைய 
சுயமுயற்சிமினால்‌ திருத்த முடியாது. 
அவர்களை கர்த்தருடைய கரத்தில்‌ 
ஒப்புக்கொடுக்கும்போது, கர்த்தரானவர்‌ 
தம்முடைய சர்வவல்லமையினால்‌ 
அவர்களைத்‌ திருத்துவார்‌. கர்த்தரால்‌ 
மாத்திரமே செய்யக்கூடிய காரியங்களை, 
நம்மாலும்‌ செய்ய முடியும்‌ என்று 
நினைத்து முயற்சி பண்ணக்கூடாது 





ப்பி சங்கீதம்‌ 


யய 1 


தாவீது துன்மார்க்கனைப்பற்றி. 
கர்த்தரிடத்தில்‌ விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 
“துன்மார்க்கன்‌ தன்‌ பெருமையினால்‌ 


சிறுபைப்பட்டவனை கடூரமாய்த்‌ 
ல்‌ என்று 
மு தாவீது 
ல விரோதமாக இரண்டு 
காரியங்களைச்‌ சொல்லுகிறார்‌. 
அவையாவன : 1. பெருமை 2. 
துன்பப்படுத்துதல்‌. 

'இன்மார்க்னுடைய இருதயத்தில்‌. 
பெருமையிருப்பதினால்தான்‌ அவன்‌ 


சிறுபைப்பட்டவனை துன்பப்படுத்துகிறான்‌. 
இருதயத்தின்‌ பெருமையே அவனுடைய 
துர்க்குணத்திற்கு காரணம்‌. தேசத்தின்‌ 
தலைவர்களும்‌, சபையின்‌ தலைவர்களும்‌ 
மனத்தாழ்மையோடிருக்க வேண்டும்‌. 
அவர்களிடத்தில்‌ பெருமை 
காணப்படும்போது, அவர்கள்‌ ஜனங்களை 
அன்பாய்‌ ஆளுகை செய்வதற்குப்‌ பதிலாக, 
கடரமாய்‌ ஆளுகை செய்வார்கள்‌. 
அவர்களுடைய ஆளுகை கொடுங்கோல்‌ 
ஆட்சியாகயிருக்கும்‌ 


தாவீது கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
துன்மார்க்கனைப்பற்றி முறையிடும்போது, 
கர்த்தருடைய சமுகத்தில்‌ ஒரு சிறிய 
ஜெபத்தையும்‌ ஏறெடுக்கிறார்‌. 
“துன்மார்க்கர்‌ நினைத்த சதிமோசங்களில்‌ 
அவர்களே அகப்படுவார்கள்‌' என்று. 
சொல்லுகிறார்‌. இருதயத்தில்‌ 
பெருமையுள்ளவர்கள்‌ அழிந்துபோவார்கள்‌ 
அவர்கள்‌ பிறருக்கு நன்மையான 
காரியங்களை செய்ய நினைப்பதற்குப்‌ 
பதிலாக, சதிமோசங்களை நினைப்பார்கள்‌. 
அவர்கள்‌ நினைத்த சதிமோசங்கள்‌. 
அவர்களுக்கே தீங்காக லபிக்கும்‌. 





- விரிவுரை ட்ட 
PSALMS - COMMENTARY 


PUBLISHERS 


கர்த்தரை அசட்டை 
பண்ணுகிறான்‌. 
துன்மார்க்கன்‌ தன்‌ உள்ளம்‌. 


இச்சித்ததைப்‌ பெற்றதினால்‌ பெருமை 
பாராட்டி, பொருளை அயகரித்துத்‌ 
தன்னைத்தான்‌ போற்றி, கர்த்தரை 
அசட்டைபண்ணுகிறான்‌ (சங்‌ 10:3). 


துன்மார்க்கன்‌ தன்னுடைய 
சுயவல்லமையிலும்‌, சுயபுத்தியிலும்‌ 
சுயபராக்கிரமத்திலும்‌ பெருபைப்படுகிறான்‌. 
தன்னுடைய சுயமுயற்சியினால்‌ தனக்கு 





ஜெயழுண்டாயிற்று என்று 
ஆணவபாயிருக்கிறான்‌. தன்னுடைய 
உள்ளம்‌ இச்சித்ததை அவள்‌ 
பெற்றுக்கொண்டதினால்‌ அவனுடைய 
பெருபைப்படுகிறது 

தேவனை 

ய்் பதிலாக 


தன்னையே 
தன்னால்‌ எல்லாம்‌ செய்யமுடியும்‌ என்று 
ஆணவபாயிருக்கிறான்‌. 


மகிமைப்படுத்துகிறான்‌. 


துன்மார்க்கனுடைய 
பரிசுத்தவான்களின்‌. 
வித்தியாசமாயிருக்கிறது. 
பரிசுத்தவான்கள்‌ கர்த்தருக்குப்‌ பயந்து 
அவரை குதிக்கிறார்கள்‌. துன்மார்க்கனோ 
தேவனுடைய நியாயத்தீர்ப்புக்கு 
விரோதமாக எதிர்த்து நிற்கிறான்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய நீதியினால்‌ எல்லோரையும்‌ 
நியாயந்தீர்ப்பார்‌. துன்மார்க்கனுடைய 
இருதய பெருமையினிமித்தம்‌ கர்த்தர்‌ 
அவனை நீதியாய்த்‌ தண்டிப்பார்‌. 


சுபாவமும்‌ 
சுபாவமும்‌ 


துன்மார்க்கனுடைய உள்ளம்‌ பல 
காரியங்களை  இச்சிக்கிறது. தான்‌ 
இச்சித்த காரியத்தை அவன்‌ பெற்றவுடன்‌ 
அவனுடைய இருதயம்‌ பெருமைப்படுகிறது. 
அவன்‌ தன்னைத்தானே பெருமை 
பாராட்டுகிறான்‌. 
உலகப்பிரகாரமான காரியங்கள்மீது 
ஆசை வைக்கிறான்‌. உலக சிநேகம்‌ 
தேவனுக்கு. விரோதமான பகை. 
துன்மார்க்கனுக்கோ உலக காரியங்கள்‌. 
தான்‌ தேவனைவிட பெரிதாகத்‌ 
தெரிகிறது. 


துன்மார்க்கன்‌ 





நயா சங்கீதம்‌ - 
ராரா 

துன்மார்க்கனுக்கு உலகர்‌ 
பிரகாரமான ஆசர்வாதமே 
முக்கியமானதாகத்‌ தெரிகிறது. இதற்காக 
அவன்‌. பணத்தை சம்பாதிக்கிறான்‌. 
முடிவில்‌ அந்தப்‌ பணமே அவனுக்கு 
விக்கிரகமாக மாறிவிடுகிறது. 
துன்மார்க்கன்‌ தன்னுடைய உலக 


ஐசுவரியங்களை சிநேகித்து, அவற்றோடு 
ஜக்கியமாயிருக்கிறான்‌. கர்த்தரைவிட்டு 
விலகிப்போய்விடுகிறான்‌ கர்த்தரோடு 
அவனுக்கு அன்புமில்லை, 
ஐக்கியமுமில்லை. கர்த்தரோ, அவனுக்கு 
தம்முடைய ஆசீர்வாதங்களுக்கு 
பங்குமில்லை, பாத்தியமுரில்லை என்று 
சொல்லி, அவனைத்‌ தண்டித்துவிடுகிறார்‌. 


கர்த்தர்‌ துன்மார்க்கனை தம்முடைய 


சத்துருவாகப்‌ பாவிக்கிறார்‌. இருதயத்தில்‌ 
பெருமையுள்ளவன்‌ தன்னைத்தானே 
பெருமை பாராட்டுகிறான்‌. தன்னுடைய 
சயமுயற்சியையும்‌, சுயபுத்தியையும்‌, 
சுயபராக்கிரமத்தையும்‌ பெருமையோடு 
நினைத்துப்‌ பார்க்கிறான்‌. 
“கனம்பொருந்தியவனாயிருக்கிற மனுஷன்‌ 
நிலைத்திருக்கிறதில்லை: அழிந்துபோகும்‌ 
மிருகங்களுக்கு ஒப்பாயிருக்கிறான்‌ 
இதுதான்‌ அவர்கள்‌ வழி, இதுதான்‌ 


அவர்கள்‌ பைத்தியம்‌; ஆகிலும்‌ அவர்கள்‌ 


சந்ததியார்‌ அவர்கள்‌ சொல்லை 
மெச்சிக்கொள்ளுகிறார்கள்‌" (சேன 
(சங்‌ 4912/13). 

துன்மார்க்கன்‌ பொருளை 
அபகரித்துக்‌ கொள்கிறான்‌. 
தன்னைத்தானே போற்றுகிறான்‌. 
கர்த்தரை அசட்டைபண்ணுகிறான்‌. 
இவனுக்கு  சுயபலமும்‌, சுயமுயற்சியும்‌, 
சுய்பராக்கிரமமும்‌ முக்கியமானதாய்த்‌ 
தெரிகிறது. கர்த்தருடைய கிருபையும்‌. 
அவருடைய க்கமும்‌ தனக்குத்‌ 
தேவையில்லை என்று நினைத்து, 
கர்த்தரை அசட்டைபண்ணுகிறான்‌. 
துன்மார்க்கன்‌ தேவனைத்‌ 
தேடான்‌ 

துன்மார்க்கன்‌ தண்‌ கர்வத்தினால்‌ 
தேவனைத்‌ தேடான்‌; அவன்‌ 
'தினைவுகளெல்லாம்‌ தேவன்‌ 


இல்லையென்பதே (சங்‌ 10:4). 


PSALMS - COMMENTARY 





PUBLISHERS 


விரிவுரை ட 


துன்மார்க்கன்‌ தன்னுடைய இருதய 


பெருமையினால்‌. "கர்த்தரை 
அசட்டைபண்ணுகிறான்‌. கர்த்தருடைய 
ஆனை னை புறக்கணித்து 
வர்க்‌ அவனுடைய நினைவுகளில்‌ 
இல்லை. அவனுடைய 


கைகளில்‌ தேவன்‌ இல்லை. கர்த்தர்‌ 


துன்மார்க்கனுடைய உள்ளத்தில்‌ 
வாசம்பண்ணுவதில்லை. துன்மார்க்கன்‌ 
தன்‌ கர்வத்தினால்‌ தேவனைத்‌ 
தேடுவதில்லை. அவனுடைய 
நினைவுகளெல்லாம்‌, “தேவன்‌ இல்லை” 
என்பதாயிருக்கிறது. 

மனுஷனுடைய இருதயத்தில்‌ பெருமை 
வரும்போது, அவன்‌ கர்த்தரை, 
அசட்டைபண்ணிவிடுவான்‌. தன்‌ 
பெருமையினால்‌ சிறுமைப்பட்டவனைத்‌ 
துன்பப்படுத்துவான்‌. பிறருக்கு 
விரோதமாக சதிமோசங்களை 
நினைப்பான்‌. பிறருடைய பொருளை 
அபகரித்துக்‌ கொள்ளுவான்‌. 
தன்னைத்தானே போற்றி 
தன்னைப்‌ பெருபைப்படுத்துவான்‌. 
துன்மார்க்கனுடைய தீயசுபாவங்களுக்கு 
அவனுடைய உள்ளத்தின்‌ பெருமையே 
முக்கிய காரணம்‌ 

மனுஷர்‌ தேவனைத்‌ 
தேடவில்லையென்றால்‌ அதற்கு ஒரே 
காரணம்தான்‌ உண்டு. தங்களுக்கு 


தேவன்‌ தேவையில்லையென்று இவர்கள்‌ 
தீர்மானிக்கிறார்கள்‌. தங்களுடைய 
சரீரமுயற்சியும்‌, சுயபுத்தியும்‌, 
சுயபராக்கிரமமும்‌. போதுமென்று 
நினைக்கிறார்கள்‌. இவர்களுடைய 
இருதயத்தின்‌ பெருமையினால்‌ தேவன்‌ 
இவர்களுக்கு முக்கியமானவராகத்‌ 
தெரியவில்லை. தேவன்‌ தங்களுக்குத்‌ 
தேவை இல்லையென்று நினைக்கிறார்கள்‌. 
தேவனுடைய கட்டளைகளுக்கும்‌, 
அவருடைய நியாயத்தீர்ப்புக்களுக்கும்‌ 
முக்கியத்துவம்‌ கொடுக்காமல்‌ அவற்றை 
அசட்டைபண்ணுகிறார்கள்‌. 





மயம்‌ 
யய 1 


துன்மார்க்கனுடைய வழிகள்‌ 


தியாயத்தீர்ப்புகள்‌ அவன்‌ பார்வைக்கு 
எட்டாமல்‌ மிகவும்‌ உயரமாயிருக்கிறது; 
தன்‌ எதிரானிகளெல்லார்மேதூம்‌ 
சீறுகிறான்‌ (சங்‌ 10:5). 


'துன்மார்க்கனுடைய வப 
எப்போதும்‌ கேடுள்ளவைகளாயிருக்கிறது. 
துன்மார்க்கரிடத்தில்‌ தேவனுடைய 
நியாயத்தீர்ப்பைப்பற்றிச்‌ சொன்னாலும்‌, 
அவர்கள்‌ தேவனுடைய வார்த்தைக்குக்‌. 
கீழ்ப்படிவதில்லை. தேவன்‌ இல்லையென்று 
தங்கள்‌ இருதயத்தில்‌ 
கொண்டிருக்கிறார்கள்‌. 
துன்மார்க்கமான பாதையில்‌ சென்றால்‌ 
கர்த்தருடைய தண்டனை அவர்கள்மீது 
வரும்‌ என்று அவர்களுக்கு எச்சரித்து 
சொன்னாலும்‌, அவர்கள்‌ எச்சரிப்பின்‌ 
வார்த்தைக்குச்‌  செவிகொடுப்பதில்லை. 
அவர்களுடைய வழிகள்‌ எப்போதும்‌ 
கேடுள்ளவைகளாயிருக்கிறது. 


தேவனுடைய 
உண்மையிருப்பதாக 
ஒருபோதும்‌ ஒத்துக்கொள்வதில்லை. 
தேவனுடைய நியாயத்தீர்பபுக்கள்‌ 
துன்மார்க்கனுடைய பார்வைக்கு எட்டாமல்‌ 
மிகவும்‌ உயரமாயிருக்கிறது. அவனால்‌ 
தேவனை தரிசிக்கவும்‌ முடியவில்லை. 
அவனால்‌ தேவனுடைய 
நியாயத்தீர்ப்பைப்பற்றி சிந்தித்துப்‌ 
பார்க்கவும்‌ முடியவில்லை. அவனுடைய 
மனக்கண்கள்‌ தேவனுடைய காரியங்களை 
காணக்கூடாதபடி மங்கிப்போயிருக்கிறது. 


வார்த்தையில்‌ 
துன்மார்க்கன்‌ 


தேவனுடைய நியாயதீர்ப்பைப்பற்றியும்‌, 
துன்மார்க்கருக்கு தேவன்‌ 
கொடுக்கப்போகிற 


தண்டனைகளைப்‌ 
பற்றியும்‌ தன்னிடத்தில்‌  எச்சரித்துச்‌ 
சொல்லுகிற எல்லோரையும்‌ துன்மார்க்கன்‌. 
எதிராளிகளாகப்‌ பாவிக்கிறான்‌. தனக்கு 
நல்ல ஆலோசனைகள்‌ சொன்ன 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ட்‌ 
PUEUSHERS 


எல்லோர்மீதும்‌ சீறுகிறான்‌. அவர்கள்மீது 
கோபப்படுகிறான்‌. இவனுடைய பார்வைக்கு. 
நன்மை தீமையாகத்‌ தெரிகிறது. நல்ல 
ஆலோசனை துர்‌ஆலோசனையாகத்‌ 
தெரிகிறது. நல்லோர்‌ தீயோராகத்‌ 
தெரிகிறார்கள்‌. சிநேகிதர்கள்‌ 
எதிராளிகளாகத்‌ தெரிகிறார்கள்‌. 
இவனுடைய வழிகளும்‌, சிந்தனைகளும்‌, 
செயல்களும்‌ எப்போதும்‌ 
கேடுள்ளவைகளாகவே. இருக்கிறது. 
தேவனுடைய நியாயத்தீர்ப்பைப்பற்றி 
இவன்‌ சிந்திப்பதுில்லை. தேவனுக்கு. 
பன்‌ பயப்படுவதுரில்லை. 


துன்மார்க்கன்‌ 
இருதயத்தில்‌ 


கொள்கிறான்‌ 


தன்‌ 
சொல்லிக்‌ 


நான்‌ அசைக்கப்படுவதில்லை, 
தலைமுறை தலைமுறைதோறும்‌ தீங்கு 
என்னை அணுகுவதில்லையென்று தன்‌ 
இருதயத்தில்‌ சொல்லிக்கொள்ளுகிறான்‌. 
(சங்‌ 10:6). 


துன்மார்க்கன்‌ தற்காலத்தில்‌ 
அநுபவித்து வரும்‌ வசதிகளும்‌, ஆடம்பர 
வாழ்க்கையும்‌ நித்தியமானது என்று 
நினைக்கிறான்‌. 'தான்‌ 
அசைக்கப்படுவதில்லை' என்று 
துன்மார்க்கன்‌ தன்‌ இருதயத்தில்‌ 
சொல்லிக்கொள்கிறான்‌. தன்னை ஒரு 
தீங்கும்‌ அணுகுவதில்லையென்று தன்‌ 
இருதயத்தில்‌ சொல்லிக்கொண்டு 
இறுமாப்பாயிருக்கிறான்‌. தனக்கு 
மாத்திரமல்ல: தலைமுறை 
தலைமுறைதோறும்‌ தன்னை 
அணுகாது என்று 
ஆணவத்தோடிருக்கிறான்‌.  ஐசுவரியமும்‌ 
சம்பத்துக்களும்‌ தனக்கு நிலைத்திருக்கும்‌ 
என்பது இவனுடைய பெருமையான 
சிந்தனை. 


தீங்கு 





மயம்‌ 
INTERNATIOHAL 


துன்மார்க்கன்‌ தன்‌ 
தனக்குப்‌ பிடித்தான 
சொல்லி, தனக்குத்தானே 
சந்தோஷப்படுகிறான்‌. இவனிடத்தில்‌ 
ஐசுவரியம்‌ ஏராளமாக குவிந்திருக்கிறது. 
இவை தனக்கும்‌ தன்னுடைய 
சந்ததியாருக்கும்‌ தாராளமாய்ப்‌ போதும்‌ 
என்று ஆணவத்தேரிருக்கிறான்‌. 
வறுமை, பசி, பஞ்சம்‌, பட்டினி, 
தீங்கு ஆகிய எதுவும்‌ 
தலைமுறை தலைமுறைதோறும்‌ தன்னை 
அணுகுவதில்லையென்று தன்‌ 
இருதயத்தில்‌ சொல்லிக்கொள்கிறான்‌. 


பாபிலோன்‌ செழித்திருந்தபோது 
இப்படித்தான்‌ பெருமையாய்ப்‌ பேசிற்று. 
“என்றென்றைக்கும்‌ நாயகியாயிருப்பேன்‌' 
(ஏசா 477) என்று தன்னைப்பற்றி 
பெருமையோடு சொல்லிற்று. இந்த 
வாக்கியத்திற்கு “நான்‌ எந்நாளும்‌ 
குமரியாயிருப்பேன்‌" என்று பொருள்‌. 
பாபிலோன்‌ தேசம்‌ தன்னுடைய அழகிலும்‌, 
ஆடம்பரத்திலும்‌ இறுமாப்பாயிருந்து 
இதுபோல ஆணவமாய்ப்‌ பேசிற்று. “நான்‌ 
ராஜஸ்திரீயாய்‌ வீற்றிருக்கிறேன்‌. நான்‌ 
கைம்பெண்ணல்ல, நான்‌ துக்கத்தைக்‌ 
காண்பதில்லை (வெளி 18:7) என்று. 
பாபிலோன்‌ தேசம்‌ தன்‌ இருதயத்திலே. 
பெருமையாய்‌ எண்ணிற்று. பாபிலோன்‌ 
தேசம்‌ தன்னை மகிமைப்படுத்தி 
செல்வச்செருக்காய்‌ வாழ்ந்தது 
எவ்வளவோ அவ்வளவாய்‌ வாதையும்‌ 
துக்கமும்‌ அந்த தேசத்திற்குக்‌ 
கொடுக்கப்பட்டது 


இருதயத்தில்‌ 
வார்த்தைகளைச்‌ 


நியாயத்தீர்ப்பை 
பாபிலோன்‌ தேசம்‌ 
இருதயத்தின்‌ 
அதந்தையினாலும்‌ 


தேவனுடைய 
புரிந்துகொள்ளாமல்‌, 
தன்னுடைய 
பெருமையினாலும்‌ 
தனக்குத்தானே பெருமையாய்ப்‌ பேசிற்று. 


அதுபோலவே துன்மார்க்கனும்‌ 
அசைக்கப்படுவதில்லை, 
கவ்‌ வ்‌ 


இருக தந வக்க கே பத்க்‌ 


நான்‌ 
தலைமுறை 

என்னை 
தன்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை 


இவர்களுடைய ஆசையுமே 
இவர்களுடைய காரணம்‌. 
தங்கள்‌ இருதயத்தின்‌ பெருமையினால்‌ 
இவர்கள்‌ தேவனுக்கும்‌ அவருடைய 
ஆலோசனைகளுக்கும்‌ எதிர்த்து 
நிற்கிறார்கள்‌. கீழ்ப்படிதல்‌ என்னும்‌. 
வார்த்தைக்கு இவர்களுடைய ஜீவியத்தில்‌ 
இடமில்லாமல்‌ போயிற்று. தங்களுடைய 
இருதயத்தை நற்குணத்தினால்‌ 
நிரப்புவதற்கு) பதிலாக துர்க்குணத்தினால்‌ 
நிரப்புகிறார்கள்‌. பிறருக்கு உதவி 
செய்வதற்குப்‌ பதிலாக, பிறருக்குத்‌ தீங்கு 
செய்கிறார்கள்‌ சிறுமைப்பட்டவனுக்கு 
உதவி செய்வதற்குப்‌ பதிலாக, அவனை 
கடூரமாய்த்‌ துன்பப்படுத்துகிறார்கள்‌. 


துன்மார்க்கனுடைய வஞ்சகம்‌ 
சன்‌ 10 : 7-11 


சங்‌ 10:7. அவன்வாய்‌ சபிப்பினாதூம்‌ 
கபடத்தினாலும்‌ கொடுமையினாலும்‌. 
திறைத்திருக்கிறது; அவன்‌ நாவின்கீழ்‌ 
தீவினையும்‌ அக்கிரமமும்‌ உண்டு. 


சங்‌ 10:8. 
ஒளிப்பிடங்களிலே. 
மறைவிடங்களிலே. 
கொல்லுகிறான்‌; 
பீடிக்க 


கிராமங்களின்‌: 
பதிவிருந்து, 
குற்றமற்றவனைக்‌ 
திக்கற்றவர்கனைப்‌ 
அவன்‌ கண்கள்‌. 
நேரக்கிக்கொண்டிருக்கிறது. 


சங்‌. 105. தன்கெயியிலிருக்கிற 
சிங்கத்தைப்யோல்‌ மறைவில்‌ 
யதிவிருக்கிறான்‌; ஏழையைப்‌ பிடிக்க 
யதிவிருந்து, ஏழையைத்‌ தன்‌: 
வலைக்குன்‌ இழுத்துப்‌ 
மீடித்துக்கொள்ளுகிறான்‌. 


சன்‌ 10:10. திக்கற்றவர்கன்‌ தன்‌ 
பலவான்கன்‌ கையில்‌ விழும்படி அவன்‌ 
யதுங்கிக்கிடக்கிறான்‌. 





மயம்‌ 


யய 1 


சங்‌ 101. தேவன்‌ அதை மறத்தார்‌ 
என்றும்‌, அவர்‌ தம்முடைய முகத்தை 


மறைத்து, ஒருக்காலும்‌ அதைக்‌ 
காணமாட்டார்‌ என்னும்‌, தன்‌ 
இருதயத்திலே சொல்லி. 
க்கொள்ளுகிறான்‌. 
துன்மார்க்கனுடைய வாய்‌ 
அவன்வாய்‌ சபிப்பினாலும்‌. 


குபடத்தினாலும்‌ கொடுமையினாலும்‌. 


திழைந்திருக்கிறது; அவன்‌ நாவின்கீழ்‌ 
தீவினையும்‌ அக்கிரமமும்‌ உண்டு. 
கிராமங்களின்‌ ஒளிப்பிடங்கனிலே 
யதிவிருந்து, மறைவிடங்களிலே. 
குற்றமற்றவனைக்‌  கொல்லுகிறான்‌;. 
திக்கற்றவர்கனைப்‌ பீடிக்க அவன்‌ 
கண்கள்‌ நோக்கிக்கொண்டிருக்கிறது. 
(சங்‌ 10:78). 


துன்மார்க்கர்‌ கொடுமையானவர்கள்‌ 
குசப்பானவர்கள்‌. அவர்களுடைய வாய்‌ 


சபிப்பினாலும்‌ கபடத்தினாலும்‌ 
நிறைந்திருக்கிறது துன்மார்க்கர்‌ 
ஒருபோதும்‌ உண்மை பேசுவதில்லை. 
துன்மார்க்கனுடைய நாவின்கீழ்‌ 
தீவினையும்‌ அக்கிரமமும்‌ 


நிரம்பியிருக்கிறது. இவர்கள்‌ வஞ்சகமான 
எண்ணபமுள்ளவர்கள்‌. 


துன்மார்க்கர்‌ குற்றமற்றவனைக்‌ 
கொல்லுவதற்காக ஒளிப்பிடங்களிலே 
பதிவிருக்கிறார்கள்‌. மறைவான 
இடங்களிலே குற்றமற்றவனைக்‌ 
கொல்லுகிறார்கள்‌. ஏசாவைப்போல. 
தந்திரமுள்ள வேட்டைக்காரனா 
யிருக்கிறார்கள்‌. இவர்கள்‌ 
ஒளிப்பிடங்களிலே பதிவிருப்பதற்கு 
காரணமுண்டு. தங்களுடைய 
துர்ச்செய்கைகளை நினைத்து 
வெட்கப்பட்டு, குற்றமற்றறனை 
மறைவிடங்களில்‌ கொல்வதில்லை. 
தேவனுடைய நியாயத்தீர்ப்பு தங்கள்மீது 
வருமோ என்று பயந்து இவர்கள்‌ 


ஒளிப்பிடங்களிலே புதிவிருபபதில்லை. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 





விரிவுரை ட்ட 
090 


குற்றமற்றவன்‌ தப்பித்து 
ஓடிப்போய்விடக்கூடாது என்பதற்காகவே 
துன்மார்க்கன்‌ ஒளிப்பிடங்களிலே 
பதிவிருக்கிறான்‌. துன்மார்க்கன்‌ 
தன்னுடைய துர்க்குணம்‌ 


வெளிப்பட்டுவிடுமோ என்று ஒருபோதும்‌ 


கவலைப்படுவதில்லை. தன்னுடைய 
துர்க்குணத்தில்‌ இவன்‌ 
பெருமைப்படுகிறான்‌. இவனிடத்தில்‌ 
வஞ்சகம்‌ நிரம்பியிருக்கிறது இவன்‌ 
தேவனுக்கும்‌. பயப்படுவதில்லை. 
மனுஷனுக்கும்‌ பயப்படுவதில்லை. 
தன்னுடைய துர்ச்செய்கைகளை தேவன்‌ 
நினைவுகூரமாட்டார்‌ என்றும்‌, அவற்றை 
மறந்துவிடுவார்‌ என்றும்‌ இறுமாப்பாய்‌ 
சிந்திக்கிறான்‌. 

துன்மார்க்கனுடைய கண்கள்‌ 
திக்கற்றவர்களைப்‌ பிடிக்க 
நோக்கிக்கொண்டிருக்கிறது. அவர்களைப்‌ 
பிடிப்பதற்காகவே துன்மார்க்கன்‌. 
கிராமங்களின்‌ ஒளிப்பிடங்களிலே 
பதிவிருக்கிறான்‌. தனக்கு எக்‌ 
அந்த இடத்தில்‌ 
குற்றமற்றவனைக்‌ கொன்றுபோடுகிறான்‌. 
குற்றமற்றவனுக்குத்‌ தன்னுடைய 
சதிசெயல்‌ தெரிந்துவிட்டால்‌ அவன்‌ 
தப்பித்துவிடுவான்‌. என்று 
நினைத்துத்தான்‌. சதிகாரன்‌ 
ஒளிப்பிடங்களிலே. பதிவிருக்கிறான்‌. 
மறைவிடங்களிலே மறைவாய்க்‌ 
கண்ணிவைக்கிறாள்‌. 


ஏழைகளையும்‌ குற்றமற்றவர்களையும்‌ 


பாதுகாக்க பண்டியவர்கள்‌ 
அவர்களை ஒடுக்கக்கூடாது. 
அவர்களை கொன்றுபோடக்கூடாது. 
பாதுகாக்க வேண்டியவர்களே 
அழிக்கிறவர்களாக இருந்தால்‌ 


தேவனுடைய கோபம்‌ அவர்கள்மீது வரும்‌ 


ஆனால்‌ துன்மார்க்கரோ தேவனுடைய 
கோபத்தைப்பற்றியோ, அவருடைய 
நியாயத்தீர்ப்பைப்பற்றியோ சிறிதும்‌ 
சந்திக்கப்‌ பார்ப்பதில்லை. இவர்களுக்கு 


ங்களுடைய சுயசந்தோஷமே 
முக்கியமானதாயிருக்கிறது தங்களுடைய 





யம்‌ 


யய 1 


ஆசைகளை நிறைவேற்றுவதற்கு இவர்கள்‌ 
எதையும்‌ செய்வதற்குத்‌ 
'துணிந்திருக்கிறார்கள்‌. நீதி, நியாயம்‌. 
நேர்மை ஆகிய எதைப்பற்றியும்‌ இவர்கள்‌ 
கவலைப்படுவதில்லை. 


துன்மார்க்கன்‌ 
கிடக்கிறான்‌ 


பதுங்கிக்‌ 


தன்கெயியிலிருக்கிற சிங்கத்தைப்‌ 
போல்‌ மறைவில்‌ பதிவிருக்கிறான்‌; 
ஏழையைப்‌: பீடிக்க பதிவிருத்து, 
ஏழையைத்‌ தன்‌ வலைக்குன்‌ இழுத்துப்‌ 
பிடித்துக்‌ 
திக்கற்றவர்கள்‌ 
கையில்‌ விழும்படி. அவன்‌ 
பதுங்கிக்கிடக்கிறான்‌. தேவன்‌ அதை 
மறந்தார்‌ என்றும்‌, அவர்‌ தம்முடைய 
முகத்தை மறைத்து, ஒருக்காலும்‌ அதைக்‌ 
காணமாட்டார்‌ என்றும்‌, தன்‌ 
இருதயத்திலே சொல்லிக்‌ 
கொள்ளுகிறான்‌ (சங்‌ 10:9-11). 


துன்மார்க்கன்‌ தன்‌ கெழியிலிருக்கிற 


சிங்கத்தைப்போல மறைவில்‌ 
பதிவிருக்கிறான்‌. ஏழையைப்‌ பிடிப்பதற்கு 
பதிவிருக்கிறான்‌. ஏழையை தன்‌ 
வை இழுத்துப்‌ 
பிடித்துக்கொள்கிறான்‌. ஏபை 

தங்களுடைய அதிகாரத்திற்குள்ளும்‌, 
ஆளுகைக்குள்ளும்‌ சிறைப்பிடிக்கிறான்‌ 
துன்மார்க்கன்‌ ஏபை ன்பப்படுத்தி 
அவனைக்‌ கொன்றும்‌ போடுகிறான்‌. 


துன்மார்க்கர்‌ உயிருள்ள ஜீவன்களை 


வேட்டையாடுகிறார்கள்‌ ஏழைகளுக்கு 
உதவி செய்ய கர்த்தரைத்‌ தவிர 
வேறு ஒருவருடில்‌ 

தேவனுடைய பிள்ளைகளில்‌ 
அநேகர்‌ தரித்திரராயிருக்கிறார்கள்‌. 
உலகப்பிரகாரமான அதிகாரமும்‌ 
செல்வாக்கும்‌ அற்றவர்களாக 
இருக்கிறார்கள்‌. 'துன்மார்க்கனோ 
கர்த்தருடைய பிள்ளைகளை பதிவிருந்து 
பிடித்துக்கொள்கிறான்‌. கர்த்தருடைய 


பிள்ளைகள்மீது தன்னுடைய வலையை 
வீசுகிறான்‌. தன்னுடைய வலைக்குள்‌ 
வி ஏழைகளை இழுத்துப்‌ 
த கொள்ளற்க ல்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 





விரிவுரை ட 
090 


துன்மார்க்கன்‌ 
சுயஆதாயத்திற்காக கர்த்தருடைய 
பிள்ளைகளைத்‌ துன்பப்படுத்துகிறான்‌. 
கர்த்தருடைய பிள்ளைகள்‌ தேவசாயலாக 
இருக்கிறார்கள்‌. துன்மார்க்கன்‌. 
தேவனுக்கும்‌, வரப 
சாயலாகயிருக்கிற பரிசுத்தவான்‌களுக்கும்‌ 
விரோதியாயிருக்கிறான்‌. கர்த்தருடைய 
பிள்ளைகளை தன்னுடைய 
சத்துருவைப்போல பாவிக்கிறான்‌. ஒரு 
குற்றமும்‌ செய்யாத பரிசுத்தவான்‌களை 
பபப மறைவில்‌ பதிவிருந்து தன்‌ 


லைக்குள்‌. பிடித்து 
இழுத்துக்கொள்கிறான்‌. 


கெபிக்குள்‌ இருக்கிற சிங்கம்‌ இரத்த 
வெறியோடிருக்கும்‌. தன்னுடைய 
வெறியைத்‌ தீர்த்துக்கொள்வதற்காக அது 
மறைவிலே பதிவிருக்கும்‌. பலவீனமான 
ஒரு. மிருகத்தைப்பிடித்து சிங்கம்‌ 
தன்னுடைய இரத்த வெறியைத்‌ 
தீர்த்துக்கொள்ளும்‌. தன்னுடைய 
இரையைப்‌ பிடிப்பதற்குத்தான்‌ சிங்கம்‌ 
மறைவிலே பதிவிருக்கிறது 
அதுபோலத்தான்‌. துன்மார்க்கரும்‌ 
ஏழைகளைப்‌ பிடிப்பதற்காகத்தான்‌. 
தங்களைத்‌ தாழ்த்துகிறார்கள்‌. 
மாய்மாலமாக போடுகிறார்கள்‌. 
எப்படியாவது ஏழைகளைப்‌ 
பிடித்துக்கொள்ள  வேண்டுமென்பதுதான்‌ 
அவர்களுடைய ஆசை. ஏழைகள்‌ 
தங்களுக்கு அருகாமையில்‌ 
வரவேண்டுமென்பதற்காக துன்மார்க்கர்‌ 
மறைவிடங்களில்‌ பதிவிருக்கிறார்கள்‌. 

ஏழைகள்‌ திக்கற்றவர்‌ 
களாயிருக்கிறார்கள்‌. துன்மார்க்கரோ 
பலவான்களாயிருக்கிறார்கள்‌. 
திக்கற்றவர்கள்‌ தங்கள்‌ கையில்‌ விழும்படி 
துன்மார்க்கர்‌ பதுங்கிக்கிடக்கிறார்கள்‌. 
இவர்கள்‌ தேவனுக்குப்‌ பயந்தோ, அல்லது 
திக்கற்றவர்களுக்குப்‌ பயந்தோ பதுங்கிக்‌ 


தன்னுடைய 


வேஷம்‌ 


கிடக்கவில்லை. தங்களுடைய ஆசையை 
நிறைவேற்றுவதற்காகவே ர்கள்‌ 
பதுங்குகிறார்கள்‌. 





மயம்‌ 
யய 1 


கபடத்தினாலும்‌ கொடுமையினாலும்‌ 
நிறைந்திருக்கிற துன்பார்க்கர்‌, 
தங்களுடைய ஆசையை 
நிறைவேற்றுவதற்காக, எதையும்‌ 
செய்வதற்குத்‌ துணிந்திருப்பார்கள்‌. 
இவர்களுடைய ஆலோசனைகளெல்லாமே 
துர்‌ஆலோசனைகளாகவே இருக்கும்‌. 
இவர்களுடைய வழிகளெல்லாமே. 
கேடுள்ளவைகளாகவே இருக்கும்‌. 
தங்களுடைய துர்‌ஆலோசனைகளை 
நிறைவேற்றுவதற்கு துன்மார்க்கர்‌ 
எதையும்‌ செய்வதற்குத்‌ 
துணிந்தவர்களாயிருப்பார்கள்‌. 

துன்மார்க்கரிடத்தில்‌ தேவனைப்‌ 
பற்றிய நினைவு எதுவுமில்லை. 
தங்களுடைய துர்ச்செய்கைகளை தேவன்‌ 
நினைவில்‌ வைத்திருப்பார்‌ என்றும்‌ 
இவர்கள்‌ நம்புவதில்லை. தேவன்‌ 
தங்களுடைய துன்மார்க்கமான 
கிரியைகளை மறந்தார்‌ என்றும்‌, 
தம்முடைய முகத்தை 
ஒருக்காலும்‌ அதை 
என்றும்‌ துன்மார்க்கன்‌. தன்‌ 
இருதயத்தில்‌  சொல்லிக்கொள்கிறான்‌. 
துன்மார்க்கனுடைய உள்ளத்தில்‌ 
தெய்வபயம்‌ இருக்குமென்றால்‌ அவன்‌ 
'துணிகரமாகத்‌ தீங்கு செய்யமாட்டான்‌ 


துன்மார்க்கன்‌ திக்கற்றவர்களுக்கு 
தீங்கு செய்யும்‌ முன்பாக, ன்‌ 
தன்னுடைய இருதயத்திலிருந்து 
தெய்வபயத்தை 
தேவனைப்பற்றும்‌ 
அகற்றிப்போடுகிறான்‌. 
நியாயத்தீர்ப்பைப்‌ 
சிந்தனைகளையெல்லாம்‌ னு; 
இருதயத்திலிருந்து அழித்துப்போடுகிறான்‌. 
'தெய்வபயம்‌ இல்லாதவர்களால்‌ மாத்திரமே 
பிறருக்குத்‌ துணிகரமாய்த்‌ தீங்கு செய்ய 
முடியும்‌ தேவன்‌ இல்லையென்று 
சொல்லுகிறவர்கள்‌ மாத்திரமே 
தேவனுடைய பிரமாணத்திற்கு விரோதமாய்‌ 
துணிக 


ரமாய்‌ எழும்பி நிற்பார்கள்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ட 
பண்டு 


“தேவன்‌ தன்னுடைய 
துர்க்கிரியகளை மறந்தார்‌” என்று 
துன்மார்க்கன்‌ தன்னுடைய இருதயத்தில்‌ 
சொல்லிக்கொண்டு, மேலும்‌ மேலும்‌ 
துர்க்கிரியைகளை நடப்பிக்கிறான்‌. 
குற்றமற்றவர்களை மறைவிடங்களிலே. 
கொல்லுகிறான்‌. ஏழைகளுக்கு 
விரோதமாக கிராமங்களின்‌ 
ஒளிப்பிடங்களிலே பதிவிருக்கிறான்‌. 
ஏழையைத்‌ தன்‌ வலைக்குள்‌. 
இழுத்து பிடித்துக்கொள்கிறான்‌. 
தன்னுடைய வஞ்சகமான 
எண்ணத்தினால்‌, தன்னுடைய மாம்சத்தின்‌ 
இச்சைகளை நிறைவேற்றுகிறான்‌. 


தாவீதின்‌ ஜெபம்‌ 
சங்‌ 10 : 12-18 


பவப்‌ கர்த்தாவே, எழுந்தருளும்‌; 


; உம்முடைய கையை 
உயர்த்தும்‌; ஏழைகளை மறவாதேயும்‌. 


சங்‌ 10:18. துன்மார்க்கன்‌ தேவனை 
அசட்டைபண்ணி: நீர்‌ கேட்டு 
விசாரிப்பதில்லை என்று தன்‌: 
இருதயத்தில்‌ சொல்லி. 
க்கொள்வானேன்‌?. 


சங்‌ 1084. அதைப்பார்த்திருக்கிறீரே! 
உபத்திரவத்தையும்‌, குரோதத்தையும்‌ 
குவனித்திருக்கிறீரே; நீர்‌ பதிலனிப்பீர்‌, 
ஏழையானவன்‌ தன்னை உமக்கு. 
ஒப்புவிக்கிறான்‌; திக்கற்ற 
யின்னைகளுக்குச்‌ சகாயர்‌ நீரே. 


சங்‌ 10:15. துன்மார்க்கனும்‌ 
பொல்லாதவனு மாயிருக்கிறவனுடைய 
புயத்தை முறித்துவிடும்‌ அவனுடைய 
ஆகாமியம்‌ காணாமற்போகுமட்டும்‌ 
அதைத்தேடிவிசாரியும்‌. 


சங்‌ 10:16. கர்த்தர்‌ சதாகாலங்களுக்கும்‌. 
ராஜாவாயிருக்கிறார்‌; புறஜாதியார்‌ 
அவருடைய தேசத்திலிருந்து: 
அழித்துபோவார்கள்‌.. 





மயம்‌ 
யய 1 


சங்‌ 10:07. 

பட்டவர்களுடைய 

கேட்டிருக்கிறீர்‌; அவர்கள்‌ இருதயத்தை 
ஸ்திரப்படுத்தூவீர்‌. 


சங்‌ 10:18. மண்ணான மனுஷன்‌ இனிப்‌ 
பலவத்தஞ்செய்யத்‌ தொடராதபடிக்கு, 
தேவரீர்‌ திக்கற்ற பின்னைகளுக்கும்‌. 
ஒடுக்கப்பட்டவர்களுக்கும்‌ தீதிசெய்ய 
உம்முடைய செவிகளைச்‌. 
சாய்த்துக்கேட்டருளுவீர்‌. 


கர்த்தாவே எழுந்தருளும்‌ 


கர்த்தாவே, எழுந்தருளும்‌; 
தேவனே, உம்முடைய கையை 
உயர்த்தும்‌ ஏழைகளை மறவாதேயும்‌ 
(சங்‌ 10:12). 


துன்பார்க்கருக்கு, 
ஏழைகளை 
விரோதமாகவும்‌ 


தாவீது 
விரோதமாகவும்‌, 
ஒடுக்குகிறவர்களுக்கு 
தேவனிடத்தில்‌ முறையிடுகிறார்‌. 
அவர்களுடைய தீயகிரியைகளையெல்லாம்‌ 
தாவீது தேவனிடத்திலே ஒப்புவிக்கிறார்‌. 
கர்த்தர்‌ தாமே துன்மார்க்கருடைய 
சை ஏழைகளைத்‌ 
தப்புவிக்‌। கர்த்தரிடத்தில்‌ 
பயபக்‌; னு 'ஜெபம்பண்ணுகிறார்‌. 


துன்மார்க்கர்‌ 
ஆணவமுமுள்ளவர்கள்‌ 
யாருடைய 


சுயபெருமையும்‌ 
அவர்கள்‌ 
ஆலோசனைக்கும்‌ 
கீழ்ப்படியமாட்டார்கள்‌. துன்மார்க்கரை 
ஒடுக்குவதும்‌ மனுஷருக்கு இயலாத 
காரியம்‌. தேவன்‌ து தம்முடைய 
தெய்வீக வல்லமையினால்‌ வெளிப்பட்டு, 
துன்மார்க்கரை _ ஒடுக்கவேண்டுமென்று 
தாவீது விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 
“கர்த்தாவே எழுந்தருளும்‌, தேவனே, 
உம்முடைய கையை உயர்த்தும்‌” என்று 
சளி தல்‌ பயபக்தியாய்‌ 
ிண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ட்ட 
090 


தேவன்‌ தம்முடைய பரிசுத்த 
பிரசன்னதை  வெளிப்படுத்தவேண்டும்‌. 
இந்தப்‌ பூமியில்‌ தமக்குரிய 
அதிகாரத்தையும்‌, ஆளுகையையும்‌ கர்த்தர்‌ 
உறுதிபண்ணவேண்டும்‌. 
இதுவரையிலும்‌ இந்தப்‌ 
நடைபெறும்‌ அக்கிரமங்களை 
காணாதவர்போல, தம்முடைய 
மறைத்துக்கொள்வதுபோல 
தோன்றுகிறது. கர்த்தர்‌ இனிமேலும்‌ 
தம்முடைய முகத்தை மறைக்காமல்‌ 
எழுந்தருளவேண்டும்‌ என்றும்‌, தம்முடைய 
வல்லமையுள்ள... கையை பறைக்காமல்‌ 
அதை உயர்த்தவேண்டும்‌ என்றும்‌ 
தாவீது விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 


ஜெபத்தில்‌, 


தேவன்‌ 

பூமியில்‌ 
கண்டும்‌ 
முகத்தை 
தாவீதுக்குத்‌ 


தாவீது தன்னுடைய 
“ஏழைகளை மறவாதேயும்‌' என்று 
சொல்லுகிறார்‌. ஏழைகள்‌ இன்னும்‌ 
அதிகமாக  ஏழைகளாக்கப்படுகிறார்கள்‌. 
அவர்களை வாழ்க்கையில்‌ முன்னேற 
விடாமல்‌ அவர்களை ஒடுக்கிறவர்கள்‌ 
தடைபண்ணுகிறார்கள்‌. தரித்திரர்‌ 
இன்னும்‌ அதிக 
தரித்திரராக்கப்படுகிறார்கள்‌. ஏழைகள்‌ 
பொருளாதார ரீதியாக எளிமையாக 
இருக்கிறபோது, அவர்கள்‌ ஆவியிலும்‌ 
எளியையுள்ளவர்களாயிருக்கிறார்கள்‌. 
ஆவியில்‌ எளிமையுள்ளவர்கள்‌ 
பாக்கியவான்கள்‌. 


துன்மார்க்கன்‌ 


துன்மார்க்கன்‌ 
அசட்டைபண்ணி: நீர்‌ 
விசாரிப்பதில்லை என்று 
இருதயத்தில்‌ 
கொள்வானேன்‌?. 


தேவனை 
கேட்டு 
தன்‌ 
சொல்லிக்‌ 
(சங்‌ 10:18) 





மயம்‌ 


யய 1 


துன்மார்க்கன்‌. தன்னுடைய 
இருதயத்திலே பொல்லாத சிந்தனையுடைய 
வனாயிருக்கிறான்‌. அவன்‌ தேவனுக்கு 


விரோதமாகவும்‌, எளியவர்களுக்கு 
விரோதமாகவும்‌ சிந்திக்கிறான்‌. 
துன்மார்க்கன்‌ தேவனை 
அசட்டைபண்ணுகிறான்‌. கர்த்தர்‌ 


ஏழைகளின்‌ நியாயத்தை கேட்டு 
விசாரிப்பதில்லை என்று தன்‌ 
இருதயத்தில்‌ சொல்லிக்கொள்கிறான்‌. 
தான்‌ ஏழைகளுக்கு எவ்வளவு தீங்கு 
செய்தாலும்‌ கர்த்தர்‌ தன்னை 
ன்‌ ஈர்‌ என்று துன்மார்க்கன்‌ 
இருதயத்தில்‌ 
இறா வாவி க்றான்‌ 


மறந்துவிட்டார்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 


கர்த்தர்‌ தங்களை 
என்று ஏழைகளும்‌ 
துன்மார்க்கரும்‌ இதுபோலவே 
சொல்லுகிறார்கள்‌. இவர்கள்‌ இருவருமே 
தப்பிதமாகச்‌ சொல்லுகிறார்கள்‌. தேவன்‌ 
ஒருபோதும்‌ ஒருவரையும்‌ மறக்கிறவரல்ல. 
அவர்‌ ஏழைகளையும்‌ நீதியாய்‌ நியாயம்‌ 
விசாரிக்கிறவர்‌ 'துன்மார்க்கனையும்‌ 
நீதியாய்‌ விசாரித்து அவனை 
நிச்சயமாகவே தண்டிப்பார்‌. ஜனங்கள்‌ 
தங்கள்‌ இருதயங்களில்‌ தப்பிதமான 
செய்திகளை சொல்லும்போது, “கர்த்தர்‌ 
எழுந்தருளவேண்டும்‌' என்று தாவீது 
'விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 


தன்னுடைய ஜெபத்திற்கு கர்த்தர்‌ 
பதில்‌ கொடுப்பார்‌ என்று தாவீது 
முழுநிச்சயத்தோடு நம்புகிறார்‌. 
துன்மார்க்கன்‌. துர்க்கிரியைகளைச்‌ 
செய்தாலும்‌, தன்னுடைய 


தீயசெயல்களுக்கு அவன்‌ கர்த்தரையே 
குற்றப்படுத்துகிறான்‌. தான்‌ என்ன 
செய்தாலும்‌, எவ்வளவு தீமை செய்தாலும்‌ 
கர்த்தர்‌ தன்னை கேட்டு 
விசாரிக்கமாட்டார்‌ என்று தன்னுடைய 
இருதயத்தில்‌ அகம்பாவத்தோடிருக்கிறான்‌. 


தன்னுடைய தூர்ச்செய்கைக்கு தான்‌ 
தேவனுடைய சமுகத்தில்‌ கணக்கு 
ஒப்புவிக்கவேண்டும்‌ என்னும்‌ எண்ணம்‌ 
துன்மார்க்கனுடைய இருதயத்தில்‌. 
சிறிதுமில்லை. தேவன்‌ நீதியள்ளவர்‌ 
என்பதையும்‌ அவர்‌ நீதியாய்‌ நியாயம்‌ 
விசாரிக்கிறவர்‌ என்பதையும்‌ 


துன்மார்க்கன்‌ யோசித்துப்‌ பார்ப்பதில்லை. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 





விரிவுரை ட 
PUELSHERS 


துன்மார்க்கன்‌ தன்‌ இருதயத்தில்‌ 
ஆணவத்தோடிருக்கும்போது, கர்த்தர்‌ 
அவனுடைய புயத்தை முறித்துவிடுமாறு 
தாவீது விண்ணப்பம்பண்ணுகிறார்‌ 
தேவன்‌ ஏழைகளின்‌ நீதியை கேட்டு 
விசாரிப்பதில்லையென்றும்‌, தன்னுடைய 
துன்மார்க்கமான (கைகளை 
அவர்‌ நியாயந்தீர்ப்பதில்லையென்றும்‌ 
துன்மார்க்கன்‌. தன்‌ 
சொல்லிக்கொள்கிறான்‌. 
சரியாக அறிந்துகொள்ளவில்லை. தேவன்‌ 
இதுவரையிலும்‌ அவனுக்கு நியாயத்தீர்ப்பு 
செய்யவில்லை. அதனால்‌ அவனுடைய 
இருதயம்‌ இறுமாப்புள்ளதாயிருக்கிறது. 


கர்த்தர்‌ தம்முடைய நீதியான 
கரத்தை உயர்த்தும்போது, கர்த்தர்‌ நீதிபரர்‌ 
என்றும்‌. அவர்‌ ஏழைகளை மறப்பதில்லை. 
என்றும்‌ அவர்‌ துன்மார்க்கனை நீதியாய்‌ 
நியாயம்‌ விசாரித்து, அவனுடைய 
புயத்தை முறித்துப்போடுகிறவர்‌ என்றும்‌ 
புரிந்துகொள்கிறான்‌. நீதியை சரிகட்டுகிற 
நாள்‌ இன்னும்‌ வரவில்லை. என்பதினால்‌ 
துன்மார்க்கன்‌ ஆணவத்தோடிருக்கிறான்‌. 


கர்த்தருடைய நீதியான நியாயத்தீர்ப்பு 
நாள்‌ வரப்போகிறது. அவர்‌ நீதியை 
சரிகட்டுகிற நாள்‌ வரப்போகிறது. 
அப்போது தேவனே நீதியான நியாயாதிபதி 
என்பதை துன்மார்க்கன்‌ 
புரிந்துகொள்வான்‌. 
ஏழையானவன்‌ 

அதைப்‌ பார்த்திருக்கிறீரே! 


உயத்திரவத்தையும்‌, குரோதத்தையும்‌ 
கவனித்திருக்கிதீரே; தீர்‌ பதிலனிப்பீர்‌, 


ஏழையானவன்‌ தன்னை உமக்கு. 
ஒப்புவிக்கிறான்‌; திக்கற்ற. 
பின்னைகளுக்குச்‌ சகாயர்‌: நீரே 
(சங்‌ 10:14). 

தாவீது கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
ஏழையானவனுக்கும்‌, திக்கற்ற 
பிள்ளைகளுக்கும்‌ ணப்பம்‌ 
பண்ணுகிறார்‌. இவர்கள்‌ கர்த்தரையே 
நம்பியிருக்கிறார்கள்‌. கர்த்தரிடத்தில்‌ 
தங்களை ஒப்புக்கொடுத்து, அவருடைய 
கிருபையையும்‌, பாதுகாப்பையும்‌, 
பராமரிப்பையும்‌. சார்ந்திருக்கிறார்கள்‌. 





மயம்‌ 


யய 1 


ஏழைகள்‌ தங்களை கர்த்தருக்கு 
ஒப்புக்கொடுக்கிறார்கள்‌. தாவீதும்‌ 
ன்னை கர்த்தரிடத்தில்‌ 
ஒப்புக்கொடுக்கிறார்‌. 
கர்த்தருக்குத்‌ தங்களை 


ஒப்புவிக்கிறவர்கள்‌ அவருக்கு கட்டளை 
கொடுக்கபாட்டார்கள்‌. தங்களுக்கு 
இன்னென்ன காரியங்களெல்லாம்‌ செய்து 


முடிக்கவேண்டுமென்று கர்த்தருக்கு 
ஆணையிடமாட்டார்கள்‌. அதற்குப்‌ பதிலாக 
இவர்கள்‌ தங்களைக்‌ கர்த்தருக்கு 
ஒப்புக்கொடுத்து, தங்களுடைய 
ஜீவியத்தில்‌ கர்த்தருடைய சித்தம்‌ 
நிறைவேற காத்திருப்பார்கள்‌. 
தங்களுடைய சுயஞானத்தைவிட 
தேவனுடைய தெய்வீக ஞானமே 
மேன்மையானது என்பதை இவர்கள்‌ 
புரிந்து வைத்திருக்கிறார்கள்‌. 
ஆகையினால்‌ இவர்களுக்கு 
தங்களுடைய சுயனிருப்பத்தையும்‌. 
சுயசித்தத்தையும்விட தேவனுடைய 
விருப்பமும்‌. அவருடைய சித்தமுமே 
மிகவும்‌ முக்கியமானதாயிருக்கிறது. 
ஏழையானவன்‌ தன்னை 
கர்த்தரிடத்தில்‌ ஒப்புவித்திருக்கிற 
படியினால்‌, கர்த்தர்‌ அவனைப்‌ 
பாதுகாப்பாராக என்று தாவீது 
ஜெபம்பண்ணுகிறார்‌ திக்கற்ற 
பிள்ளைகளுக்கு கர்த்தரே 
சகாயராகயிருக்கிறார்‌. கர்த்தரே 
அவர்களுக்கு ஆறுதல்‌ கொடுப்பராகவும்‌, 
ஆதரவு கொடுப்பவராகவும்‌ இருக்கிறார்‌. 


ஏழைகளுக்கும்‌ திக்கற்ற பிள்ளைகளுக்கும்‌ 
கர்த்தரைத்‌ தவிர வேறு யாரும்‌ உதவி 
செய்யப்போவதில்லை. 

கர்த்தர்‌ துன்மார்க்கனுடைய 
தீயசெயல்களை அறிந்திருக்கிறார்‌. அவன்‌ 
தம்மை அசட்டைபண்ணுவதையும்‌ தேவன்‌ 
புரிந்துவைத்திருக்கிறார்‌. தேவன்‌: 
தன்னுடைய துர்க்குணத்தை கேட்டு 
விசாரிப்பதில்லை என்று துன்மார்க்கன்‌ 
தன்‌ இருதயத்தில்‌ சொல்லிக்கொள்வதை 
கர்த்தரும்‌ கேட்கிறார்‌. துன்மார்க்கன்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 





விரிவுரை ட்ட 
090 


யாருக்கும்‌ தெரியாமல்‌ தனக்குத்தானே 
பேசிக்கொள்கிறான்‌. கர்த்தருக்குத்‌ 
தெரியாமல்‌ யாரும்‌ எதுவும்‌ 
சொல்லமுடியாது. தேவனுக்கு மறைவான 
இரகசியம்‌ எதுவுமில்லை. ஆகையினால்‌ 
அவர்‌ துன்மார்க்கனுடைய எல்லா 
துர்ச்செயல்களையும்‌ பார்த்திருக்கிறார்‌ 
அவன்‌ ஏழைகளுக்கும்‌ திக்கற்ற 
பிள்ளைகளுக்கும்‌ செய்கிற 
உபத்திரவத்தையும்‌ குரோதத்தையும்‌ 
கர்த்தர்‌ கவனித்திருக்கிறார்‌. 


கர்த்தரானவர்‌ 
நீதியாய்‌ நியாயம்‌ 
எழுந்தருளியிருக்கிறார்‌. ஏழைகளை 
மறவாமல்‌, துன்பார்க்கனுக்கு. 
விரோதமாக, கர்த்தர்‌ தம்முடைய நீதியான 
கையை  உயர்த்தியிருக்கிறார்‌. அவர்‌ 
துன்மார்க்கனுக்கு நீதியாய்‌ பதிலளிப்பார்‌ 


தன்மார்க்கனை 
விசாரிப்பதற்காக 


துன்மார்க்கனும்‌ 
பொல்லாதவனும்‌ 


துன்மார்க்கனும்‌ 
பொல்லாதவனுமாயிருக்கிறவனுடைய 
புயத்தை முறித்துவிடும்‌ அவனுடைய 
ஆகாமியம்‌ காணாமற்போகுமட்டும்‌ 
அதைத்தேடிவிசாரியும்‌ (சங்‌ 10:15). 

கர்த்தருடைய சத்துருக்கள்‌ 
எல்லோருமே. துன்மார்க்கராகவும்‌ 
பொல்லாதவராகவும்‌ இருக்கிறார்கள்‌. 
இவர்கள்‌ தேவனுக்கு விரோதமாகவும்‌, 
அவருடைய பரிசுத்தவான்‌ களுக்கு 
விரோதமாகவும்‌  எழும்பியிருக்கிறார்கள்‌. 
துன்மார்க்கன்‌ தன்‌ இருதயத்தில்‌ 
பொல்லாத சிந்தனை கொண்டு 
ஆணவமாயிருக்கிறான்‌. ஏழைகளுக்கும்‌ 
திக்கற்ற பிள்ளைகளுக்கும்‌ விரோதமாக 
தன்னுடைய புயத்தை உயர்த்துகிறான்‌. 
கர்த்தர்‌ அவனுடைய  புயத்தை 
முறித்துவிடுமாறு தாவீது கர்த்தரிடத்தில்‌ 
ஜெபம்பண்ணுகிறார்‌. 





யம்‌ 


யய 1 


தன்னுடைய அநியாயத்தைக்‌ கர்த்தர்‌ 
கேட்டு. விசாரிப்பதில்லை என்று 
துன்மார்க்கன்‌ தன்‌ இருதயத்தில்‌ 
சொல்லிக்கொள்கிறான்‌. “அவனுடைய 
அகாமியம்‌ காணாமற்போகுமட்டும்‌ 
அதைத்‌ தேடி விசாரியும்‌” என்று தாவீது 
கர்த்தரிடத்தில்‌ விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 
கர்த்தர்‌ துன்மார்க்கனையும்‌, 
பொல்லாதவனையும்‌ நீதியாய்‌ 
விசாரிக்கும்போது, அவனுக்கு நீதியாய்த்‌ 
தண்டனை கொடுக்கும்போது அவனுடைய 
ஆணவம்‌ காணாமற்போகும்‌. அவனுடைய 
அகம்பாவம்‌ ஒழிந்துபோகும்‌. அவனுடைய 
இருதயத்தின்‌ பெருமை அழிந்துபோகும்‌. 


கர்த்தர்‌ துன்பார்க்களையும்‌ 
பொல்லாங்கனையும்‌ தண்டிக்கும்போது. 
அவர்களால்‌  மறுடியும்‌ எழும்பி 
நிற்கமுடியாது. துன்மார்க்கருக்கு 


விரோதமாக தேவனுடைய கோபாக்கினை 
பற்றியெறியும்‌. கர்த்தர்‌ துன்மார்க்கனை 
விசாரிக்கும்போது, அவனால்‌ கர்த்தருக்கு 


மறைவாக ஒழிந்துகொள்ள முடியாது. 
தன்னுடைய துர்க்குணங்களை 
கர்த்தருக்குத்‌ தெரியாமல்‌ 
மூடிமறைக்கவும்‌ முடியாது. 
கர்த்தர்‌ துன்மார்க்கனுடைய 
தீயகிரியைகளெல்லாவற்றையும்‌ தேடி 
விசாரிப்பார்‌ 

தாவீது கர்த்தரிடத்தில்‌, 
“துன்மார்க்கனும்‌ பொல்லாதவனாயி 


ருக்கிறவனுடைய புயத்தை முறித்தவிடும்‌' 
என்று விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. இந்த 
வாக்கியத்திற்கு அவனுடைய பலத்தையும்‌, 
அவனுடைய வல்லமையையும்‌ 
அவனைவிட்டு நீக்கிப்போடும்‌ என்பது 
பொருளாகும்‌. மாயக்காரன்‌ 
ஆளாதபடிக்கும்‌, ஜனங்கள்‌ அவனுடைய 
கண்ணிகளில்‌ சிக்கிக்கொள்ளாதபடிக்கும்‌, 
கர்த்தர்‌ துன்மார்க்கனை அடிக்கிறார்‌ 
(யோபு 34:30). 


புறஜாதியார்‌ 

கர்த்தர்‌ சுதாகாலங்களுக்கும்‌ 
சாஜாவாயிருக்கிறார்‌; புறஜாதியார்‌ 
அவருடைய தேசத்திலிருந்து 


அழித்துபோவார்கள்‌ (சங்‌ 10:16). 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 





விரிவுரை ட 
PUELSHERS 


கர்த்தர்‌ தம்முடைய பிள்ளைகளோடு 


வைத்திருக்கிற ஐக்கியத்தை 
நினைவுகூர்ந்து தாவீது 
சந்தோஷப்படுகிறார்‌. “கர்த்தர்‌ 
சதாகாலங்களுக்கும்‌ ராஜாவாயிருக்கிறார்‌" 
என்று தாவீது கர்த்தருடைய 
ராஜரீகத்தை அறிக்கை செய்கிறார்‌. 


கர்த்தர்‌ ராஜாதி ராஜாவாகவும்‌ கர்த்தாதி 
கர்த்தாவாகவும்‌ இருக்கிறார்‌. ராஜாவாகிய 
கர்த்தருக்கு தங்களுடைய துதிகளையும்‌ 
ஸ்தோத்திரங்களையும்‌ ஏறெடுக்கிறவர்கள்‌, 
அவருடைய ராஜ்யத்தில்‌ ஆசீர்வாதம்‌ 
பெற்றுக்கொள்வார்கள்‌. அவர்களுடைய 
ராஜாவாகிய கர்த்தரே அவர்களுக்கு. 
அடைக்கலமாகயிருபபார்‌. கர்த்தர்‌ 
சர்வவல்லமையுள்ள ராஜா. அவருக்கு 
விரோதமாக எந்த அந்தகார சக்தியாலும்‌ 
எதிர்த்து நிற்கமுடியாது. 


கர்த்தர்‌ சர்வவல்லமையுள்ளவராகவும்‌ 





நல்லவராகவும்‌ இருக்கிறார்‌. திக்கற்ற 
பிள்ளைகளுக்கு அவர்‌ 
சகாயராயிருக்கிறார்‌. ஏழைகளுக்கும்‌ 
திக்கற்ற பிள்ளைகளுக்கும்‌ கர்த்தரைத்‌ 
தவிர வேறு யாரும்‌ உதவிபுரிய 
முன்வரமாட்டார்கள்‌. இவர்களுக்குத்‌ தீங்கு 
செய்ய அநேகர்‌ எழும்பி வருவார்கள்‌. 
கர்த்தர்‌ மாத்திரமே இவர்களுக்கு 
உதவிபுரிவதற்காக எழும்பி வருவார்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய 
பிள்ளைகளுக்கு உதவிபுரிய 
எப்போதுமே ஆயத்தமாயிருக்கிறார்‌. 
தம்முடைய பிள்ளைகளின்‌. 
ஜெபங்களுக்கும்‌ வேண்டுதல்களுக்கும்‌, 
விண்ணப்பங்களுக்கும்‌. பதில்‌ 
கொடுப்பதற்காக கர்த்தர்‌ ஆவனாய்க்‌ 
காத்துக்கொண்டிருக்கிறார்‌. ப 
பிள்ளைகளை பாதுகாப்பதற்காக கர்‌ 
எப்போதுமே ஆயத்தமாயிருக்கிறா்‌ 
கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு 
அவருடைய பாதுகாப்பு உண்டு. 
புறஜாதியாரோ கர்த்தருடைய 


தேசத்திலிருந்து அழிந்துபோவார்கள்‌. 





மயம்‌ 


யய 1 


இஸ்ரவேல்‌ தேசத்தார்‌ கானான்‌ 
தேசத்தை  சுதந்தரித்தார்கள்‌. கானான்‌ 


தேசத்திலுள்ள எல்லா சத்துருக்களையும்‌ 
அவர்கள்‌ சங்காரம்பண்ணவில்லை. 


கானானியரில்‌ ஒரு சிலரை உயிரோடு, 
விட்டுவிட்டார்கள்‌. இந்தக்‌ கானானியர்‌ 
இஸ்ரவேலருடைய கண்களில்‌ 
முட்களாகவும்‌ அவர்களுடைய 
விலாக்களில்‌ குறடுகளாகவும்‌ 
நீண்டகாலமாகயிருந்து அவர்களைத்‌ 
துன்பப்படுத்தினார்கள்‌. தேவன்‌ தம்முடைய 


கிருபையினால்‌ இஸ்ரவேலின்‌ 
சத்துருக்களை அதம்பண்ணினார்‌. அதே 
தேவன்‌ இக்காலத்திலும்‌ தம்முடைய 
பிள்ளைகளுக்கு உதவிபுரிவார்‌. 
இஸ்ரவேலை ஒடுக்கிறவர்களுக்கு 
விரோதமாக கர்த்தர்‌ எழும்புவார்‌ 
தம்முடைய சபையாரை 
இன்பப்படுத்துகிறர்களின்‌ புயத்தை 
கர்த்தர்‌ முறித்துப்போடுவார்‌ 
அவர்களுடைய ஆகாமியம்‌ 
காணாமற்போகுமட்டும்‌ அதைத்‌ தேடி 
விசாரிப்பார்‌. புறஜாதியார்‌ கர்த்தருடைய 


தேசத்திலிருந்து அழிந்துபோவார்கள்‌. 


சிறுமைப்பட்டவர்கள்‌ 
கர்த்தாவே, சிறுமைப்‌ 
பட்டவர்களுடைய வேண்டுதலைக்‌ 


கேட்டிருக்கிறீர்‌, அவர்கள்‌ இருதயத்தை. 
ஸ்திரப்படுத்துவீர்‌ (சங்‌ 10:17). 


கர்த்தர்‌ நம்முடைய ஜெபங்களுக்கு 
பதில்‌ கொடுக்கிற தேவன்‌. தாவீது 
கர்த்தரிடத்தில்‌ ஜெபிக்கும்போது, 
“கர்த்தாவே, _. சிறுமைப்பட்டவர்களுடைய 
வேண்டுதலைக்‌ கேட்டிருக்கிறீர்‌” 
என்று சொல்லுகிறார்‌. 
'சிறுமைப்பட்டவர்கள்‌ கர்த்தரிடத்தில்‌ 


வேண்டிக்கொள்கிற ஜெபம்‌ ஒருபோதும்‌ 


வீணாய்ப்போவதில்லை. தேவன்‌ 
சிறுபைப்பட்டவர்களின்‌ ஜெபத்தைக்‌ 
கேட்காமல்‌ அவர்களை ஒருபோதும்‌ 


புறக்கணிப்பதில்லை. அவர்கள்‌ கர்த்தரை 
வீணாய்த்‌ தேடுவதுபில்‌ 
கர்த்தரிடத்தில்‌ 
ஜெபம்பண்ணுவதுபில்லை. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 





விரிவுரை ட்ட 
090 


இஸ்ரவேல்‌ ஜனங்களுடைய 
முற்பிதாக்களுக்கு கர்த்தர்‌ அநேக 
அற்புதங்களை நடப்பித்தார்‌. 
அவர்களுக்கு விசேஷித்த 
கிருபைகளையும்‌, சிலாக்கியங்களையும்‌, 
ஆசீர்வாதங்களையும்‌ கொடுத்தார்‌. 


கர்த்தரானவர்‌ மறுபடியும்‌ அதே போன்ற 


நன்மைகளை தங்களுக்கும்‌ 
தரவேண்டுமென்று தாவீது 
விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. கர்த்தர்‌ 
நேற்றும்‌ இன்றும்‌ என்றும்‌ மாறாதவர்‌. 
அவருடைய கிருபைகளும்‌, 
வாக்குத்தத்தங்களும்‌, வல்லமைகளும்‌. 
ஒருபோதும்‌ மாறுவதில்லை. கர்த்தர்‌ 
தம்முடைய பிள்ளைகளிடத்தில்‌ 
வைத்திருக்கிற அன்பும்‌ ஐக்கியமும்‌ 
மாறுவதில்லை. தேவன்‌ தம்முடைய 
கிருபையை வெளிப்படுத்துவதும்‌ 


ஒருபோதும்‌ மாறுவதில்லை. 


கர்த்தர்‌ தம்முடைய பிள்ளைகளுக்கு 
இதுவரையிலும்‌ நன்மை செய்திருக்கிறார்‌. 
அவர்‌ இதுவரையிலும்‌ 
சிறுமைப்பட்டவர்களுடைய வேண்டுதலைக்‌ 
கேட்டிருக்கிறார்‌. இனிமேலும்‌ கேட்பார்‌ 
என்று தாவீது விசுவாசிக்கிறார்‌. தேவன்‌ 
எப்போதுமே நம்முடைய ஜெபத்தைக்‌ 
கேட்டு, அதற்குப்‌ பதில்‌ கொடுக்கிறவர்‌. 
அவர்‌ நம்முடைய இருதயங்களை 
ஏவுகிறவர்‌. நம்மை ஜெபம்பண்ணுவதற்கு 
ஆயத்தம்பண்ணுகிறவர்‌. நம்முடைய 
இருதயத்தில்‌ பரிசுத்தமான 
வாஞ்சைகளைக்‌ கொடுத்து, அவற்றை 
ஜெபத்தில்‌ ஏறெடுக்குமாறு நம்மை 
வழிநடத்துகிறவர்‌. நம்முடைய 
விசுவாசத்தை வர்த்திக்கப்பண்ணுகிறவர்‌. 
விசுவாசத்தைப்‌ பெலப்படுத்துகிறவர்‌. 





மயம்‌ 


யய 1 





நாம்‌ கர்த்தரிடத்தில்‌ ஜெபிக்கும்போது 
நம்முடைய சிந்தனைகளை சிதறவிடாமல்‌ 
அவர்‌ அவற்றை ஒரு நிலைப்படுத்துகிறார்‌. 
கர்த்தரிடத்தில்‌ ஜெபித்தால்‌ அவர்‌ 
நம்முடைய ஜெபத்தைக்‌ கேட்டு, அதற்குப்‌ 
பதில்‌ கொடுப்பார்‌ என்னும்‌ விசுவாசத்தை 
கர்த்தரே நம்முடைய இருதயத்திற்குக்‌ 
கொடுக்கிறார்‌. கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
நாம்‌... வாஞ்சையோடு ஜெபிப்பதற்கு 
அவரே நம்மை 
கர்த்தருடைய கிருபை 
நம்மால்‌ ஜெபிக்கவே முடியாது. 


நம்மோடு கூடமில்லையென்றால்‌ நாம்‌ 
ஒன்றுமேயில்லை. 
கர்த்தர்‌ சிறுமைய்பட்டவர்களுடைய 


வேண்டுதலைக்கேட்டு அவர்களுடைய 
இருதயத்தை ஸ்திரப்படுத்துகிறார்‌. தாவீது 
சிறுமைப்பட்டவர்களுக்காக கர்த்தருடைய 


சமுகத்தில்‌ விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 
திக்கற்ற பிள்ளைகளுக்கு கர்த்தரே 
சகாயராயிருக்கிறார்‌. அவர்களுடைய 
ஆறுதலை கர்த்தர்‌ புதுப்பிக்கிறார்‌ 
சிறுமைப்பட்டவர்களும்‌, திக்கற்றவர்களும்‌ 
இழந்துபோனவற்றை கர்த்தர்‌ 


அவர்களுக்குத்‌ திரும்பக்‌ கொடுக்கிறார்‌ 
தளர்ந்துபோன முழங்கால்களை மறுபடியும்‌ 


நிறுத்துகிறார்‌. உடைந்துபோன 
இருதயத்தைப்‌ பெலப்படுத்துகிறார்‌. 
சோர்ந்துபோன விசுவாசத்தை 


வர்த்திக்கப்பண்ணுகிறார்‌. 

கர்த்தர்‌ தம்முடைய பிள்ளைகளோடு 
கூடயிருந்து அவர்களுடைய இருதயத்தை 
ஸ்திரப்படுத்துகிறார்‌. துன்மார்க்கர்‌ 
சிறுமைப்பட்டவர்களுக்கும்‌, ஏழைகளுக்கும்‌, 
திக்கற்றவர்களுக்கும்‌ விரோதமாக எழும்பி 


வருகிறார்கள்‌. இருதயத்தில்‌ 
ஆணவத்தோடு ஏழைகளை 
ஒடுக்குகிறார்கள்‌. கர்த்தரோ 
துன்மார்க்கருடைய புயத்தை முறித்து 
ஏழைகளை பாதுகாக்கிறார்‌. 
திக்கற்றவர்களுக்கு சகாயம்செய்து 
அவர்களுடைய இருதயத்தை 
ஸ்திரப்படுத்துகிறார்‌. துன்மார்க்கருடைய 
தர்க்குணத்திற்கு a உண்டுபண்ணி 
அவர்களை அழித்து 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ட்ட 
PUELSHERS 


மண்ணான மனுஷன்‌ 


மண்ணான மனுஷன்‌ இனிப்‌: 
பலவத்தஞ்செய்யத்‌ தொடராதபடிக்கு, 


தேவரீர்‌ திக்கற்ற பின்னைகளுக்கும்‌ 
ஓடுக்கப்பட்டவர்களுக்கும்‌ தீதிசெய்ய 
உம்முடைய செவிகளைச்‌ 


சாய்த்துக்கேட்டருளூவீர்‌ (சங்‌ 10:18). 

சங்கீதக்காரர்‌ இதுவரையிலும்‌ 
துன்மார்க்கனைப்பற்றிச்‌ சொன்னபோது, 
அவனை பலமுள்ளவனைப்போல பேசினார்‌. 





துன்மார்க்கன்‌ தன்‌ பெருமையினால்‌ 
சிறுமைப்பட்டவனை கடூரமாய்த்‌ 
துன்பப்படுத்துகிறான்‌ என்று சொன்னார்‌. 
துன்மார்க்கன்‌. தன்‌ உள்ளம்‌ 
இச்சித்ததைப்‌ பெற்று பெருமை 
பாராட்டுகிறான்‌ என்றும்‌, தான்‌ 
இச்சித்த்‌ பொருளை ஆபசரித்து, 
தன்னைத்தான்‌ போற்றி, கர்த்தரை 
அசட்டைபண்ணுகிறான்‌ என்றும்‌ 
சொன்னார்‌. 

துன்மார்க்கன்‌. கர்வமுள்ளவன்‌. 
என்றும்‌. அவன்‌ தேவனைத்‌ 
தேடுவதில்லை என்றும்‌, அவனுடைய 
வழிகள்‌ எப்போதும்‌ 
கேடுள்ளவைகளாயிருக்கிறது என்றும்‌, 


அவன்‌ தன்‌ எதிராளிகள்‌ எல்லார்மேலும்‌. 


சீறுகிறான்‌ என்றும்‌ தாவீது 
துன்மார்க்கனைப்பற்றிச்‌ சொன்னார்‌ 
தான்‌ அசைக்கப்படுவதில்லை என்று 
துன்மார்க்கன்‌... தன்‌ இருதயத்தில்‌ 
சொல்லிக்கொள்கிறான்‌ என்றும்‌, 
அவனுடைய வாய்‌ சபிப்பினாலும்‌. 
கபடத்தினாலும்‌, கொடுமையினாலும்‌ 
நிறைந்திருக்கிறது என்றும்‌ தாவீது 


அவனைப்பற்றி வர்ணித்தார்‌. 





மயம்‌ 
யய 1 


துன்மார்க்கன்‌ ஒளிப்பிடங்களிலே 
பதிவிருந்து மறைவிடங்களிலே. 
குற்றமற்றவனைக்‌ கொல்லுகிறான்‌. 
என்றும்‌, திக்கற்றவர்களைப்பிடிக்க அவன்‌ 
கண்கள்‌ நோக்கிக்கொண்டிருக்கிறது 
என்றும்‌, தன்‌ கெபியிலிருக்கிற 
சிங்கத்தைப்போல மறைவில்‌ 
பதிவிருக்கிறான்‌ என்றும்‌, 
தல்‌ பதிவிருந்து, ஏழையைத்‌ 
வலைக்குள்‌ இழுத்துப்‌ 
படித்துக்கொள்கிறான்‌ என்றும்‌ 
துன்மார்க்கனுடைய தீயசுபாவங்களைப்பற்றி 
தாவீது இதுவரையிலும்‌ 
சொல்லிக்கொண்டு வந்தார்‌. இப்போதோ 
துன்மார்க்கனுடைய உண்மையான 
நிலமையையும்‌, அவனுடைய உண்மையான 
பலவீனத்தையும்‌ தாவீது விவரிக்கிறார்‌. 


மண்ணான 
மண்ணிலிருந்து உண்டாக்கப்பட்டவன்‌ 
மண்பாண்டத்தைப்போல பலவீனமானவன்‌. 
இவன்‌ ஏழைகளைப்‌ பிடித்து 
கொன்றுபோட்டாலும்‌ இவனும்‌ 
சாகவேண்டியவன்‌. இவன்‌ புல்லுக்கு 
ஒப்பாயிருக்கிறான்‌ (சங்‌ 5142). 
துன்மார்க்கன்‌ ஏழைகளையும்‌, திக்கற்ற 
பிள்ளைகளையும்‌ ஒடுக்கினாலும்‌, 
அவனும்‌ பலவீனனாகவும்‌, ரித்துப்‌ 
போகவேண்டியவனாகவும்‌ இருக்கிறான்‌. 


துன்மார்க்கன்‌. ஒரு 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ட்ட 
PUELSHERS 


பிள்ளைகளைப்‌ 
கர்த்தரோ 
நித்தியமானவர்‌. 
பரலோகத்தின்‌ 
விரோதமாக 


தம்முடைய 

பாதுகாக்கிற. 
சர்வவல்லபையுள்ளவர்‌. 
நம்மைப்‌ பாதுகாக்கிறவர்‌ 
கர்த்தர்‌. நமக்கு 
எழும்பியிருக்கிற துன்மார்க்கனோ 
மண்ணான மனுஷன்‌. தாவீது 
துன்மார்க்கனுடைய உண்மையான 
நிலமையை கர்த்தரிடத்தில்‌ எடுத்துச்‌ 
சொல்லி, அவன்‌ இனி ஏழைகள்மீதும்‌, 
திக்கற்ற பிள்ளைகள்மீதும்‌, 
சிறுமைப்பட்டவர்கள்மீதும்‌ பலவந்தம்‌ 
செய்ய தொடராதபடிக்கு கர்த்தர்‌ 
அவனை  தடைபண்ணிப்போடவேண்டும்‌ 
என்று ஜெபம்பண்ணுகிறார்‌. மேலும்‌, 
தேவரீர்‌ திக்கற்ற பிள்ளைகளுக்கும்‌. 
ஒடுக்கப்பட்டவர்களுக்கும்‌. நீதிசெய்ய 
தம்முடைய செவிகளை சாய்த்து 
கேட்டருளுமாறு தாவீது 
விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 





ழ்‌ நவள 
யாய 


மிகுந்த 
தேவன்மீது, 
நம்பிக்கையை 
தாவீதுக்கு 


தாவீது 
போராட்டத்திலிருக்கிறார்‌. 
தான்‌ வைத்திருக்கிற 
விட்டுவிடும்‌ அளவுக்கு. 
சோதனை உண்டாயிற்று இந்தச்‌ 
சோதனையில்‌ தாவீது ஜெயம்‌ 
பெறுகிறார்‌. கர்த்தரை விசுவாசத்தோடு 
உறுதியாகப்‌ பற்றிக்கொள்கிறார்‌. சவுல்‌ 
தாவீதுக்கு விரோதமாக எழுப்பியபோது, 
தாவீது இந்த சங்கீதத்தை எழுதியிருக்க 
வேண்டுமென்று வேதபண்டிதர்கள்‌ 
சொல்லுகிறார்கள்‌. தாவீதை 
கொல்லுவதற்காக சவுல்‌ அவர்மீது 
பட்டயத்தை எறிந்தார்‌. அப்போது தாவீதின்‌ 
சிநேகிதர்கள்‌, தன்னுடைய தேசத்தைவிட்டு 
தப்பித்து ஓடிப்போகுமாறு அவருக்கு 
ஆலோசனை சொன்னார்கள்‌. 


ஆனால்‌ தாவீதோ அவர்களுடைய 
வார்த்தையின்‌ பிரகாரம்‌ தன்னுடைய 
ஜீவனைக்‌ காப்பாற்றிக்கொள்ள 
தேசத்தைவிட்டு ஓடிப்போகவில்லை. அவர்‌ 
கர்த்தரை நம்பியிருக்கிறார்‌. கர்த்தர்‌ 
தன்னுடைய அஸ்திபாரத்தைக்‌ காத்துக்‌ 
கொள்வார்‌ என்று தாவீது 
விசுவாசிக்கிறார்‌ 


ஏற்பட்டிருக்கிற 

தாவீது கர்த்தரிடத்தில்‌ 
தான்‌ கர்த்தரை 
விசுவாசத்தோடு 

[சங்‌ 114-3). 
போகுமாறு 
ஆலோசனை 
தாவீது 
சொல்லுகிறார்‌. 
பராமிப்பும்‌ 


தனக்கு. 
பிரச்சனையை 
அறிவிக்கிறார்‌ 
நம்பியிருப்பதாக 
சொல்லுகிறார்‌ 
தேசத்தைவிட்டு 
தனக்கு. 
சொல்லுகிறவர்களுக்கு 
பிரதியுத்தரம்‌ 
கர்த்தருடைய பாதுகாப்பும்‌ 
தனக்கு இருப்பதாக தாவீது 
விசுவாசத்தோடு அறிக்கை செய்கிறார்‌ 
(சங்‌ 114). கர்த்தர்‌ நீதியுள்ளவர்‌. அவர்‌ 
நீதியின்மேல்‌ பிரியப்படுகிறவர்‌. நீதிமானை 
சோதித்தறிகிறவர்‌. துன்னர்க்கனை 


அழித்துப்போகிறவர்‌ (சங்‌ 11:5-7. 


ஓடிப்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம்மா 


PUBLISHERS 


தாவீதுக்கு வந்த 
பிரச்சனையைப்போல. கர்த்தருடைய 
பிள்ளைகளாகிய நமக்கும்‌ பிரச்சனைகள்‌ 
வரலாம்‌ நமக்கு விரோதமாகவும்‌, 
கர்த்தருடைய சபைக்கு விரோதமாகவும்‌ 
சத்துருக்கள்‌ எழும்பி தூஷணமான 
வார்த்தைகளைப்‌ பேசலாம்‌. கர்த்தர்‌ 
நம்மை கைவிட்டுவிட்டார்‌ என்று சொல்லி, 
சத்துருக்கள்‌ நம்முடைய விசுவாசத்தை 
பலவீனம்‌ பண்ணலாம்‌. இப்படிப்பட்ட சூழ்‌ 
நிலைகளில்‌ பதினோராவது சங்கீதத்தை 
தியானிப்பது நமக்கு ஆறுதலாகவும்‌, 
பிரயோஜனமாகவும்‌ இருக்கும்‌. 


தாவீதின்‌ நம்பிக்கை 
சங்‌ 11: 1-8 


சங்‌ பம நான்‌ கர்த்தரை 
நம்பியிருக்கிறேன்‌; பின்னை ஏண்‌ 
நீங்கள்‌ என்‌ ஆத்துமாவை நோக்கி: 
பட்சியைப்போல உன்‌ மலைக்குப்‌ 
பறந்துபோ என்று சொல்லுகிறீர்கள்‌. 


சங்‌ 11:2. இதே, துன்மார்க்கர்‌ வில்லை 
வளைத்து, செம்மையான இருதயத்தார்‌ 
மேல்‌ அந்தகாரத்தில்‌ எய்யும்படி 

தங்கள்‌ அம்புகளை நாணிலே. 
'தொடுக்கிறார்கள்‌.. 


சங்‌ 119. அஸ்தியாரங்களும்‌ நிர்‌ 


முலமாகிறதே, நீதிமான்‌ 
என்னசெய்வான்‌? 


கர்த்தரை நம்பியிருக்கிறேன்‌ 


நான்‌ கத (பணால்‌ 
பின்னை எண்‌: 
ஆத்துமாவை தகவல்‌ திப்ப 
உன்‌ மலைக்குப்‌ பறந்துபோ என்று 
சொல்லுகிறீர்கள்‌ (சங்‌ 11:1). 

தேவனே தன்னுடைய 
நம்பிக்கையென்று தாவீது 
தீர்மானித்திருக்கிறார்‌. அவர்‌ தன்னுடைய 
தீர்மானத்தில்‌ உறுதியாயிருக்கிறார்‌. தான்‌ 
கர்த்தரையே நம்பியிருப்பதாக 
விசுவாசத்தோடு அறிக்கை செய்கிறார்‌. 
தாவீதின்‌ விசுவாசத்திற்கு சோதனை 
வந்திருக்கிறது. சூழ்நிலைகளும்‌, 
அவருக்குச்‌ சொல்லப்பட்ட 
தூஷணவார்த்தைகளும்‌, அவருடைய 
விசுவாசத்தை பலவீனப்படுத்திற்று 
ஆனாலும்‌ தாவீது தன்‌ விசுவாசத்தில்‌ 
சோர்ந்து க்‌ தான்‌ 


கந்தனே ம்பியிருப்பதாக 
வம்பு கக மனா 





ழ்‌ நவள 
ஈயா 


தாளீதின்‌ தீர்மானம்‌ உறுதியானது. 
அவர்‌ ஜீவனோடிருந்தாலும்‌, ரித்துப்போக 
வேண்டியதாயிருந்தாலும்‌ தான்‌ 
கர்த்தரையே நம்பியிருபபதாக தாவீது 
அறிக்கை செய்கிறார்‌. தாவீதின்‌. 
அறிக்கை விசுவாசம்‌ 
நிரம்பியதாயிருக்கிறது. ஆனால்‌ அவரைச்‌ 
சுற்றிலும்‌ நடைபெறுகிற சம்பவங்களும்‌, 
குழ்நிலைகளு ளும்‌ அவருடைய 
சுவாசத்திற்கு விரோதமாயிருக்கிறது. 


தாவீதின்‌ சிநேகிதர்கள்‌ அவருடைய 
ஆத்துமாவை நோக்கி, “பட்சியைப்போல 
உன்‌ மலைக்குப்‌ பறந்துபோ” என்று 
சொல்லுகிறார்கள்‌. தன்னுடைய உயிரைக்‌ 
காப்பாற்றிக்கொள்வதற்கு தாவீது 
தன்னுடைய தேசத்தைவிட்டு ஓடிப்போக 
வேண்டுமென்று சொல்லுகிறார்கள்‌. 
சவுலின்‌ கைக்கு எட்டாத தூரத்திற்கு 
பாதுகாப்பாக ஓடிப்போய்விடுமாறு. 
அவருக்கு ஆலோசனை 
சொல்லுகிறார்கள்‌. னால்‌ தாவீதோ 
கர்த்தரையே நம்பியிருக்கிறார்‌. கர்த்தர்‌ 
தன்னைப்‌ பாதுகாத்தாலும்‌, தன்னுடைய 
சத்துருக்களின்‌ கையில்‌ தன்னுடைய 
ஜீவனை ஒப்புக்கொடுத்தாலும்‌ தாவீது 
கர்த்தரை மாத்திரமே நம்பிமிருக்கிறார்‌ 


தன்னுடைய சத்துருக்களுக்கு! பந்து 
ஓடிப்போக தாவீதிற்கு மனமில்லை. 
பட்சியைப்போல உன்‌ மலைக்குப்‌ 
பறந்துபோ” என்று ஆலோசனை 
சொல்லுகிறவர்கள்‌ தாவீதின்‌ பிராண 
சிநேகிதர்கள்‌. அவர்கள்‌ தாவீதின்‌ 
நன்மையை விரும்புகிறவர்கள்‌. சவுல்‌ 
தாவீதுக்கு விரோதமாக 
எழும்பிமிருக்கிறான்‌. தாவீதின்மீது 
உக்கிரகோபத்தோடிருக்கிறான்‌. தாவீதை 
எப்படியாவது கொன்றுபோட 
வேண்டுமென்று சவுல்‌ 
தீர்மானமாயிருக்கிறான்‌. சவுலின்‌ 
கைக்குத்‌ தப்பிக்கவேண்டுமென்றால்‌. 
தாவீது தன்னுடைய தேசத்தைவிட்டு, 
வேகமாக ஓடிப்போய்விடவேண்டும்‌. ஒரு 
பட்சி தன்‌ மலைக்குப்‌ பறந்துபோவதுபோல, 
தாவீது சவுலைலிட்டு தனக்குப்‌ 
பாதுகாப்பான இடத்திற்கு 
ஓடிப்போய்விடவேண்டும்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மம்ம 


PUBLISHERS 


துன்மார்க்கர்‌ வில்லை 


வளைக்கிறார்கள்‌. 


இதேர, துன்மார்க்கர்‌. வில்லை. 
வளைத்து, செம்மையான இருதயத்தார்‌ 
மேல்‌ அத்தகாரத்தில்‌  எய்யும்படி, 
தங்கள்‌ அம்புகளை நாணிலே 
தொடுக்கிறார்கன்‌ (சங்‌ 11:9). 


சவுலின்‌ அரண்மனையில்‌ 
தாவீதுக்குப்‌ பாதுகாப்பு இல்லை. தாவீது 
அந்த அரண்மனையில்‌ தங்கியிருந்தால்‌, 
சவுல்‌ அவரைக்‌ கொன்றுபோடுவான்‌. 
சவுல்‌ துன்மார்க்கனாயிருக்கிறான்‌. 
தாவீதுக்கு விரோதமாக தன்‌ வில்லை 
வளைக்கிறான்‌. கூவலும்‌, அவனுடைய 
வீரர்களும்‌ தாவீதைக்‌ 
கொன்றுபோடுலதற்கு வகை 
தேடுகிறார்கள்‌. தாவீது செம்மையான 
இருதயமுள்ளவர்‌. துன்மார்க்கனாகிய 
சவுலோ, செம்மையான இருதயமுள்ள 
தாவீதின்மேல்‌ எய்யும்படி, தன்னுடைய 
அம்புகளை பட்டர்‌ தொடுக்கிறான்‌. 
இதனால்‌ தாவி சவுலின்‌ 
அரண்மனையில்‌ ப இல்லை, 


நீதிமான்‌ என்ன செய்வான்‌ 


அஸ்திபாரங்களும்‌ 
மூலமாகிறதே, 
என்னசெய்வான்‌? (சங்‌ 11:8) 


த்தின்‌ 


தாவீது சவுலின்‌ அரண்மனையில்‌ 
இருப்பதினால்‌ யாருக்கும்‌ ஒரு 
பிரயோஜனமுமில்லை. இதுவரையிலும்‌ 
தாவீது சுவுலுக்கு உதவியாயிருந்தார்‌. 
இப்போதோ தாவீது சவலுக்கு 
வேண்டாதவராகவும்‌, சத்துருவாகவும்‌ 
இருக்கிறார்‌. இஸ்ரவேலின்‌ ராஜாவாகிய 
சவுல்‌ இப்போது 
துன்மார்க்கனாயிருக்கிறான்‌. அவனுடைய 
அஸ்திபாரங்கள்‌ நிர்மூலமாகிறது. சவுலால்‌ 
நீதியாயும்‌ செம்மையாயும்‌ ஆட்சிபுரிய 
முடியவில்லை. 





ழ்‌ நள 
யாய 


தேசத்தில்‌ 
நடைபெறவேண்டும்‌. 
நீதிக்கும்‌ நேர்மைக்கும்‌ அங்கு மதிப்பு 
இருக்கும்‌. ஆட்சிபுரிகிறவர்கள்‌ துன்‌ 
மார்க்கராயிருந்தூல்‌ தேசத்தில்‌ தீங்கு 
நிரம்பியிருக்கும்‌ நியாயத்திற்கு அங்கு 
மதிப்பு இருக்காது.  துன்மார்க்கருடைய 
ஆட்சியில்‌ செம்மையான ஆளுகை 
இருக்காது. தேசத்தை ஆகுகிறர்கள்‌ 
துன்மார்க்கராயிருக்கும்‌ போது, 
நீதிமான்களால்‌ அவர்களை எதிர்த்து 
ஒன்றும்‌ செய்யமுடியாது. கர்த்தர்‌ தாமே 
துன்மார்க்கரை நியாயம்‌ விசாரிக்க 
வேண்டும்‌. கர்த்தரே தம்முடைய நீதியை 
தேசத்திலே நிலை நிறுத்தவேண்டும்‌. 


பூமியானது அதின்‌ எல்லாக்‌ 
குடிகளோடும்‌ கரைந்துபோகிறது: அதின்‌ 
தூண்களை நான்‌ நிலைநிறுத்துகிறேன்‌. 
(சேலா) (சங்‌ 753) “அறியாமலும்‌ 
உணராமலும்‌ இருக்கிறார்கள்‌, அந்த 
காரத்திலே நடக்கிறார்கள்‌; தேசத்தின்‌ 
அஸ்திபாரங்களெல்லாம்‌ அசைகிறது 
(சங்‌ 82:5). 


நீதியான ஆட்சி 
அப்போதுதான்‌. 


தாவீதின்‌ சத்துருக்கள்‌ அவருக்கு 
விரோதமாக எழும்பியிருக்கிறார்கள்‌. 
தாளீதோ தன்னுடைய சத்துருக்களுக்கு! 
பயப்படாமல்‌ கர்த்தரை நம்பியிருக்கிறார்‌. 
தன்னுடைய ஜீவனுக்கு ஆபத்து இருக்கிற 
வேளையில்‌ தாவீது தன்னுடைய 
சத்துருக்களின்‌  ஆலோசனைகளுக்குச்‌ 
செவிகொடுக்கவில்லை. தாவீதின்‌ 
சிநேகிதர்கள்கூட அவருக்கு விசுவாச 
வார்த்தைகளைச்‌ சொல்லுவதற்குப்‌ 
பதிலாக, அவிசுவாச வார்த்தைகளைச்‌ 
சொல்லுகிறார்கள்‌ பட்சியைப்போல உன்‌ 
மலைக்குப்‌ பறந்துபோ” என்று தாவீதிடம்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 


கர்த்தரே தான்‌ நநம்பியிருக்கிற 
பர்வதம்‌ என்று தாவீது சொல்லுகிறார்‌. 
தேவன்‌ தாவீதுக்கு மலையைப்போல 
பாதுகாப்பாகமிருக்கிறார்‌ தாவீதின்‌ 
சத்துருக்கள்‌ அவருடைய வார்த்தையை 
அவருக்கு விரோதமாகத்‌ திருப்புகிறார்கள்‌. 
“கர்த்தர்‌ உன்னுடைய மலை என்று 
சொன்னாயே, அந்த கர்த்தரிடத்தில்‌ நீ 
ஓடிப்போ, அங்கு உனக்கு பாதுகாப்பு 
கிடைக்கிறதா என்று தேடி ஓடிப்போ” 
என்று தாவீதின்‌ சத்துருக்கள்‌ 
அவரிடத்தில்‌ அவிகுவாசமான 
வார்த்தைகளைச்‌ சொல்லுகிறார்கள்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை 


QOODNENS 
PUBLISHERS 


தாவீது தன்னுடைய சத்துருக்களின்‌ 
துன்மார்க்கமான. வார்த்தைகளை 
அறிந்திருக்கிறார்‌. தன்னுடைய 
சத்துருக்களின்‌ வார்த்தைகளைத்‌ 
தியானிப்பதற்குப்‌ பதிலாக, தாவீது 
கர்த்தருடைய பாதுகாப்பையும்‌, 
பராமரிப்பையும்‌, நன்மையையும்‌ பற்றி 
தியானிக்கிறார்‌. 


தாவீது 

விண்ணப்பத்தை 
ஏறெடுக்கிறார்‌. தேவனே, என்‌ 
விண்ணப்பத்தில்‌ என்‌ சத்தத்தைக்‌ 
கேட்டருளும்‌: சத்துருவால்‌ வரும்‌ பயத்தை 
நீக்கி, என்‌ பிராணனைக்‌ காத்தருளும்‌. 
துன்மார்க்கர்‌ செய்யும்‌ இரகசிய 
ஆலோசனைக்கும்‌. அக்கிரமக்காரருடைய 
கலகத்துக்கும்‌ என்னை விலக்கி 
மறைத்தருளும்‌. அவர்கள்‌ தங்கள்‌ நாவைப்‌ 
பட்டயத்தைப்போல்‌ கூர்மையாக்கி, 
மறைவுகளில்‌ உத்தமன்மேல்‌ எய்யும்‌ 
பொருட்டுக்‌ கசப்பான வாத்தைகளாகிய 
தங்கள்‌ அம்புகளை நாணேற்றுகிறார்கள்‌; 
சுற்றும்‌ பயமின்றிச்‌ சடிதியில்‌ அவன்மேல்‌ 
எய்கிறார்கள்‌. அவர்கள்‌ பொல்லாத 
காரியத்தில்‌ தங்களை 
உறுதிப்படுத்திக்கொண்டு, மறைவான 
கண்ணிகளை வைக்க ஆலோசனை 
பண்ணி, களைக்‌ காண்பவன்‌ யார்‌ 
என்கிறார்கள்‌" (சங்‌ 643-5). 


தன்னுடைய 
கர்த்தரிடத்தில்‌ 


நியாயக்கேடுகளை 
தந்திரமான யோசனை 
பிரயத்தனம்‌. 


அவர்கள்‌ 
ஆய்ந்துதேடி, 
நிறைவேற்றும்படி 
பண்ணுகிறார்கள்‌; அவர்களில்‌ 
ஒவ்வொருவனுடைய உட்கருத்தும்‌ 
இருதயமும்‌ ஆழமாயிருக்கிறது. ஆனாலும்‌ 
தேவன்‌ அவர்கள்மேல்‌ அம்புகளை 
எய்வார்‌, சடிதியாய்‌ அவர்கள்‌ 
காயப்படுவார்கள்‌. அவர்கள்‌ தள்ளப்பட்டு, 
கீழே விழும்படி அவர்கள்‌ நாவுகளே 
அவர்களைக்‌ கெடுக்கும்‌; அவர்களைக்‌ 
காண்கிற யாவரும்‌  ஓடிப்போவார்கள்‌. 
எல்லா மனுஷரும்‌ பயந்து, தேவனுடைய 
செயலை அறிவித்து, அவர்‌ கிரியையை 
உணர்ந்துகொள்வார்கள்‌. நீதிமான்‌ 
கர்த்தருக்குள்‌ மகிழ்ந்து, அவரை 
நம்புவான்‌; செம்மையான 
இருதயமுள்ளவர்கள்‌ யாவரும்‌ 
ீமன்மைபாராட்டுவார்கள்‌” (சங்‌ 64-10). 





ட்ட 
நாறிய 
துன்மார்க்கருடைய 
வார்த்தைகளே 
அம்புகளாகயிருக்கிறது. 
தங்கள்‌ வார்த்தையினால்‌ 
விசுவாசத்தை 
விடுகிறார்கள்‌. 
வைத்திருக்கிற 
சத்துருக்கள்‌ தங்கள்‌ 
தாக்குகிறார்கள்‌. 
விசுவாசத்தை அழித்துப்போட 
செய்கிறார்கள்‌. தாவீது 
சத்துருக்கள்‌ மூலமாகவும்‌. சிநேகிதர்‌ 
மூலமாகவும்‌ தனக்கு வந்திருக்கிற 
சோதனைகளுக்கு எதிர்த்து நிற்கிறார்‌. 
தாளீது கர்த்தரை நம்பியிருக்கிறார்‌ 
நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திற்கு 
கர்த்தரைப்பற்றும்‌ விசுவாசமே ஆதாரம்‌. 
விசுவாசமில்லாமல்‌ நம்மால்‌ 
கர்த்தருக்குப்‌ பிரியமாயிருக்க முடியாது. 
நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம்‌ 
விசுவாசத்தினால்‌ கட்டி 
எழுப்பப்ப_ வேண்டும்‌ 


கசப்பான 
அவர்களுடைய 
துன்மார்க்கர்‌ 
நம்முடைய 
சோர்வடையச்‌ செய்து 
கர்த்தர்மீது நாம்‌ 
நம்பிக்கையை 
வார்த்தையினால்‌ 
நம்முடைய 
முயற்சி 
தன்னுடைய 


கர்த்தரின்‌ குணாதிசயம்‌ 
சங்‌ 11: 4-7 


கங்‌ 11:4, கர்த்தர்‌ தம்முடைய பரிசுத்த 
ஆலயத்தில்‌ இருக்கிறார்‌; கர்த்தருடைய 
சிங்காசனம்‌ பரலோகத்தில்‌ இருக்கிறது; 
அவருடைய கண்கள்‌ மனுபுத்திரரைப்‌ 
பார்க்கிறது; அவருடைய இமைகள்‌ 
அவர்களைச்‌ சோதித்தறிகிறது. 


சுங்‌ 115, கர்த்தர்‌ 


தர்‌ நீதிமானைச்‌. 
சோதித்தறிகிறார்‌; துன்மார்க்கனையும்‌ 


கொடுமையில்‌ பிமியமுன்னவனையும்‌ 
அவருடைய உன்னம்‌ வெறுக்கிறது. 


சுங்‌ 116. துன்மார்க்கர்மேல்‌ 
கண்ணிகளை வருஷிக்கப்பண்ணுவார்‌; 
அக்கினியும்‌ கந்தகமும்‌ கடுங்கோடைக்‌ 
கொந்தளிப்பும்‌ அவர்கள்‌ குடிக்கும்‌ 
பாத்திரத்தின்‌ பங்கு. 

சுங்‌ 11:7. கர்த்தர்‌ தீதியுன்னவர்‌, 


நீதியின்‌ மேல்‌ பிரியப்படுவார்‌; 
அவருடைய முகம்சொம்மையானவனை 


நோக்கியிருக்கிறது.. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம்மா 


PUBLISHERS 


கர்த்தர்‌ தம்முடைய பரிசுத்த 


ஆலயத்தில்‌ இருக்கிறார்‌ 


கர்த்தர்‌ தம்முடைய பரிசுத்த 
ஆலயத்தில்‌ இருக்கிறார்‌ கர்த்தருடைய 
சிங்காசனம்‌ பரலோகத்தில்‌ இருக்கிறது; 
அவருடைய கண்கள்‌ மனுபுத்திரரைப்‌ 
பார்க்கிறது; அவருடைய இமைகள்‌: 
அவர்களைச்‌ சோதித்தறிகிறது 
(சங்‌ 11:4). 


மரத்தை மெதுவாக 
அசைக்கும்பேது அதன்‌ வேர்கள்‌ 
பெலப்படும்‌ அது ஆழமாகவும்‌, 
வேகமாகவும்‌ வளரும்‌. மரத்தை மெதுவாக 
அசைப்பதினால்‌, அதன்‌ வேர்‌ 
பகுதியிலுள்ள தரை மென்மையாகி, 
மரத்தின்‌ வேர்கள்‌ வேகமாய்‌ வளருவதற்கு 

வி மரத்தை மெதுவாக 


கே 
ிழ்திுவதில்கை $i 


ஒரு 


மரம்‌ 


தாவீதின்‌ சத்துருக்கள்‌ அவருடைய 
விசுவாசத்தை மெதுவாக அசைத்துப்‌ 
பார்க்கிறார்கள்‌. இது மரத்தை மெதுவாக 
அசைப்பதுபோல இருக்கிறது. தாவீது 
கர்த்தர்மீது வைத்திருக்கிற விசுவாசத்தை 
விட்டுவிட்டு ஓடிப்போகவேண்டுமென்பது 
அவருடைய சத்துருக்களின்‌ விருப்பம்‌, 
இதற்காக அவருடைய விசுவாசத்தை 
அசைக்கும்‌ வார்த்தைகளைச்‌ 
சொல்லுகிறார்கள்‌. சத்துருக்கள்‌ தனக்கு 
விரோதமாக தூஷணமான 
வார்த்தைகளைச்‌ சொல்லும்போது, தாவீது 
கர்த்தரை இறுகப்‌ பற்றிக்கொள்கிறார்‌. 
கர்த்தரை உறுதியாக நம்புகிறார்‌, 
த்துருக்களின்‌ தூஷண வார்த்தையினால்‌ 


தாவீதின்‌ விசுவாசம்‌ வலுவடைகிறது. 





ழ்‌ ளான 
யாய 


இந்தப்‌ 
துன்மார்க்கர்‌ அநேகர்‌ 
களாயிருக்கிறார்கள்‌. 
துன்மார்க்கமாக 
உலகப்பிரகாரமாக 
இல்லாமல்‌ 
பெற்று 
இதைப்பார்க்கும்போது நீதிமான்களுடைய 
விசுவாசம்‌ சோதிக்கப்படுகிறது. சில 
சமயங்களில்‌ துன்மார்க்கருடைய ஐசுவரிய 
ஜீவியத்தைப்‌ பார்க்கும்போது 
பக்தியுள்ளவர்களின்‌' விசுவாசம்‌ 
குறைந்துபோகிறது. தேவனை 
சேவிப்பதினால்‌ தங்களுக்கு ஒரு 
ஆசீர்வாதமும்‌ இல்லையென்று 
நினைக்குமளவுக்கு. நீதிமான்கள்‌ 
விசுவாசத்தில்‌ சோர்ந்துபோகிறார்கள்‌. 
நம்முடைய உள்ளத்தில்‌  இப்படிப்பப்‌ 
அவிசுவாசமான சிந்தனைகள்‌ 
இடம்பெறாதபடி மிகவும்‌ 
எச்சரிக்கையாயிருக்க வேண்டும்‌. நாம்‌ 
உலகப்பிரகாரமான ஜனங்களை நோக்கிப்‌ 
பார்க்காமல்‌, கர்த்தரையே நோக்கிப்‌ 
பார்க்கவேண்டும்‌. 


நம்முடைய கர்த்தர்‌ பரலோகத்தில்‌ 
இருக்கிறார்‌. அவர்‌ தம்முடைய பரிசுத்த 
ஆலயத்தில்‌ இருக்கிறார்‌. ஒருவேளை 
நம்முடைய மாம்சப்பிரகாரமான 
கண்களினால்‌ கர்த்தரை பிரத்தியட்சமாக 
பார்க்க முடியாமல்‌ போகலாம்‌. ஆனாலும்‌ 
தேவன்‌ நம்முடைய கர்த்தராகவே 
இருக்கிறார்‌. நாம்‌ அவருடைய 
பிள்ளைகளாகவே இருக்கிறோம்‌. 
கர்த்தருடைய சபையே அவருக்கு பரிசுத்த 
ஆலயம்‌. தேவன்‌ தம்முடைய 
ஜனங்களோடு உடன்படிக்கை. 
செய்திருக்கிறார்‌. அவர்களோடு 
க்கியமாயிருக்கிறார்‌ 


தேவன்‌ இந்த உலகம்‌ முழுவதையும்‌ 
ஆளுகை செய்கிறார்‌. தேவனுக்கு 
பரிசுத்த ஆலயமும்‌ இருக்கிறது. 
பரலோகத்தில்‌ அவருக்கு ஒரு 
சிங்காசனமும்‌ இருக்கிறது. 
பூமியை ஆளும்‌ 
பண்ணுகிறார்‌ 
கர்த்தருடைய 
பரலோகத்திலிருப்பதையும்‌, 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம்மா 


PUBLISHERS 


சிங்காசனத்தின்மேல்‌ அவர்‌ வீற்றிருந்து, 
உலகத்தை. நீதியாய்‌ ஆளுகை 
செய்வதையும்‌ நாம்‌ விசுவாசத்தோடு 
காணவேண்டும்‌. கர்த்தருடைய 
சிங்காசனம்‌ நீதியுள்ளது. அது 


மகிமையுள்ளது. தேவனுடைய சிங்காசனம்‌ 
கிரு.ஈசனம்‌. அது நியாயாசனம்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய நியாயசனத்தில்‌ அமர்ந்திருந்து 
்டிகளையும்‌ நீதியாய்‌ 

ர்‌. 


சர்வ, நியாயம்‌ 
விசாரிக்‌, 

கர்த்தர்‌ தம்முடைய கிருபாசனத்தில்‌ 
அமர்ந்திருக்கிறார்‌. அவருடைய 
இரக்கத்தையும்‌, கிருபையையும்‌ 
பெற்றுக்கொள்வதற்கு. அவருடைய 
கிரு. ஈசனத்தண்டையில்‌  தைரியமாய்க்‌ 
கிட்டிச்சேரும்‌ சிலாக்கியத்தை நாம்‌ 
பெற்றிருக்கிறோம்‌. கர்த்தர்‌ சிங்காசனத்தில்‌ 
வீற்றிருப்பதினால்‌. நம்முடைய 
சத்துருக்களுக்கு நாம்‌ பயப்படவேண்டிய 
அவசியம்‌ எதுவுமில்லை. சத்துருக்களின்‌ 
பெருமைகளையும்‌, அவர்களுடைய 
வல்லமைகளையும்‌ நினைத்து நாம்‌ 
சோர்வடைந்து. போகவேண்டியதில்லை. 
சிங்காசனத்தில்‌ அமர்ந்திருக்கிற கர்த்தர்‌ 
நமக்கு விரோதமாக தீங்கு 
செய்கிறவர்களை தம்முடைய நீதியினால்‌ 
தண்டிப்பார்‌. கர்த்தருடைய தண்டனைக்கு 
துன்மார்க்கரால்‌ தப்பிக்க முடியாது. 


கண்கள்‌ 
மனுஷன்‌ 


கர்த்தருடைய 

மனுபத்திரரைப்‌ பார்க்கிறது 
முகத்தைப்‌ பார்க்கிறான்‌. கர்த்தர்‌ 
நம்முடைய இருதயத்தைப்‌ பார்க்கிறார்‌. 
கர்த்தர்‌ மனுபுத்திரரைப்‌ பார்க்கும்போது, 
மனுஷருடைய உண்மையான சுபாவங்களை 
ஆராய்ந்து பார்க்கிறார்‌. கர்த்தருடைய 
கண்கள்‌ மனுபுத்திரரை ஊடுருவிப்‌ 
பார்க்கிறது. மனுபத்திரர்‌ பேசுவது, 
செய்வது. சிந்திப்பது, திட்டமிடுவது 
எல்லாமே கர்த்தருக்குத்‌ தெரியும்‌. கர்த்தர்‌ 
நம்மை நோக்கிப்‌ பார்க்கும்போது, 
கர்த்தருடைய பார்வையிலிருந்து நம்மால்‌ 
எதையும்‌ மறைக்க முடியாது. கர்த்தருக்கு 
மறைவானது ஒன்றுமில்லை. 





ழ்‌ BELMETHEY 
TT 


நீதிமானும்‌ துன்மார்க்கனும்‌ 


கர்த்தர்‌ 'நீதிமானைச்‌ 
சோதித்தறிகிறார்‌; தூன்மார்க்களையும்‌ 
கொடுமையில்‌ 'பிரியமுன்னவனையும்‌ 
அவருடைய உன்ணம்‌ வெறுக்கிறது. 
துன்மார்க்கர்மேல்‌ கண்ணிகளை 
வருஷிக்கப்பண்ணுவார்‌; அக்கினியும்‌ 
கந்தகமும்‌ கடுங்கோடைக்‌ 
கொந்தளிப்பும்‌ அவர்கள்‌ குடிக்கும்‌ 
பாத்திரத்தின்‌ பங்கு (சங்‌ 11:5,8). 

துன்மார்க்கர்‌ பரிசுத்தவான்களை 
ஒடுக்குகிறார்கள்‌. இதனால்‌ தங்களுக்கு 
நன்மை உண்டாகும்‌ என்று 
நினைக்கிறார்கள்‌. ஆனால்‌ அவர்களுக்கு 
நன்மைக்குப்‌ பதிலாக தீமையே 
உண்டாகும்‌. தாங்கள்‌ துன்பப்படும்போது 
நீதிமான்கள்‌ சோர்ந்து போய்விடக்கூடாது. 
கர்த்தர்‌ நம்முடைய நன்மைக்காகவே 
நம்மைச்‌ சோதிக்கிறார்‌ கர்த்தர்‌ 
நீதிமானை  சோதித்தறிகிறார்‌. நமக்கு 
நன்மை உண்டாகும்படியாகவே கர்த்தர்‌ 
நம்மைச்‌ சோதிக்கிறார்‌ 


உன்னுடைய பின்நாட்களில்‌ உனக்கு 
நன்மை செய்யும்பொருட்டு, உன்னைச்‌ 
சிறுமைப்படுத்தி, உன்னைச்‌ சோதித்து. 
கொள்ளிவாய்ச்‌ சர்ப்பங்களும்‌ தேள்களும்‌, 
தண்ணீரில்லாத வறட்சியுமுள்ள 
பயங்கரமான பெரிய வனாந்தரவழியாய்‌ 
உன்னை அழைத்துவந்தவரும்‌, உனக்காகப்‌ 
பாறையான கன்மலையிலிருந்து தண்ணீர்‌ 
புறப்படப்பண்ணினவரும்‌, உன்‌ 
பிதாக்கள்‌ அறியாத மன்னாளினால்‌. 
வனாந்தரத்திலே உன்னைப்‌ போஷித்து, 
வந்தவருமான உன்‌ 
தேவனாகிய கர்த்தரை நீ மறவாமலும்‌, 
என்‌ சாமார்த்தியமும்‌ என்‌ ப்‌ ன்‌ 
இந்த ஐசுவரியத்ை 
சம்பாதித்தது என்று நீ உன்‌ இருதயத்தில்‌ 
சொல்லிக்கொள்ளாமலும்‌ இருக்க 
எச்சரிக்கையாயிருந்து உன்‌ தேவனாகிய 
கர்த்தரை நினைப்பாயாக; அவரே உன்‌ 
பிதாக்களுக்கு  ஆணையிட்டுக்கொடுத்த 
தம்முடைய உடன்படிக்கையை 
உறுதிப்படுத்தும்படி, இந்நாளில்‌ உனக்கு 
உண்டாயிருக்கிறதுபோல, ஐசுஷியத்தைச்‌ 
சம்பாதிக்கிறதற்கான பெலனை உனக்குக்‌ 
கொடுக்கிறவர்‌” (உபா 815-18). 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம 


PUBLISHERS 


நீதிமானை இன்பப்‌ 
படுத்துகிறவர்களும்‌, ஒடுக்குகிறவர்களும்‌ 
சிறிதுகாலம்‌ செழித்திரு்பதுபோல 
தெரியும்‌. இப்போது அவர்கள்‌ சுகமாக 
வாழ்ந்தாலும்‌ முடிவில்‌ அவர்கள்‌ 
நிச்சயமாய்‌ அழிந்துபோவார்கள்‌. 
தேவனுடைய கோபம்‌ அவர்கள்மீது 
எப்போதும்‌ இருக்கும்‌. துன்மார்க்கனையும்‌ 
கொடுமையில்‌. பிரியமுள்ளவனையும்‌ 
கர்த்தருடைய உள்ளம்‌ வெறுக்கிறது. 


துன்மார்க்கர்‌ செழித்திருப்பதினால்‌ 
கர்த்தர்‌ அவர்களுடைய துன்மார்க்கத்தை 
அங்கீகரிக்கிறார்‌ என்று வியாக்கியானம்‌ 
பண்ணக்கூடாது. துன்மார்க்கர்‌ சுகமாய்‌ 
வாழும்போது கர்த்தர்‌ அவர்கள்மீது 
பிரியமாயிருக்கிறார்‌ என்றும்‌ நாம்‌ முடிவு 
செய்துவிடக்கூடாது. துன்மார்க்கருடைய 
ஐசுவரியமும்‌ சம்பத்தும்‌ அவர்களுக்கு 
அழிவைத்தரும்‌. 
கர்த்தர்‌ தாம்‌ 
எல்லாவற்றின்மீதும்‌ 
தாம்‌ உண்டாக்கின 
கர்த்தர்‌ நேசிக்கிறார்‌. 
உண்டாக்கினவற்றை. 
வெறுப்பதில்லை. 
துன்மார்க்கனோ 
சம்பத்தையும்‌ 
பயன்படுத்துகிறான்‌. 
துன்மார்க்கனையும்‌, 
தகவரியத்தையும்‌ 
வெறுக்கிறார்‌. 


சிருஷ்டித்த 
பிரியமாயிருக்கிறார்‌ 
எல்லாவற்றையும்‌ 
கர்த்தர்‌ தாம்‌ 
ஒருபோதும்‌ 
ஆனால்‌ 
ஐசுவரியத்தையும்‌ 
தவறான வழியில்‌ 
இதனால்‌ கர்த்தர்‌ 
அவனுடைய 
சம்பத்தையும்‌ 
கர்த்தர்‌ துன்மார்க்கர்மேல்‌ 
கண்ணிகளை  வருஷிக்கப்பண்ணுவார்‌. 
துன்மார்க்கன்‌. தன்னுடைய 
சுயபிரயாசத்தினாலும்‌. சுயமுயற்சியினாலும்‌ 
கர்த்தருடைய தண்டனையிலிருந்து 
தப்பிக்க முடியாது. அவன்‌ தப்பிக்க 
முயற்சி செய்வான்‌ என்பது கர்த்தருக்குத்‌ 
தெரியும்‌. ஆகையினால்‌ கர்த்தர்‌ 
அவன்மேல்‌ கண்ணிகளை 
வருஷிக்கப்பண்ணுகிறார்‌. 





ழ்‌ ளான 
யாய 


துன்மார்க்கருக்கு சடுதியில்‌ அழிவு 
வரும்‌. அவர்கள்‌ எதிர்பாராத வேளையில்‌ 
அவர்களுக்கு தீங்கு உண்டாகும்‌. 
திடீரென்று மழை வருவதுபோல, 
கர்த்தருடைய கோபம்‌ துன்மார்க்கர்மீது 
திடீரென்று வரும்‌. திடர்‌ 
மழையைப்பார்த்து நாம்‌ 
ஆச்சரியப்படுவதுபோல தன்மீது வரும்‌ 
திடீர்‌ தண்டனையைப்‌ பார்த்து 
துன்மார்க்கனும்‌ ஆச்சரியப்படுவான்‌. 
என்ன செய்வது என்று தெரியாமல்‌ 
கலங்கிப்போவான்‌. 


துன்மார்க்கர்மீது 
கண்ணிகளைப்போல வரும்‌ இவை 
துன்மார்க்கரை இறுகப்பற்றிக்கொள்ளும்‌ 
தீங்குகள்‌ அவர்களை சிறைப்பிடிக்கும்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய நீதியை சரிக்கட்டும்‌ 
நாள்‌ வரையிலும்‌ துன்மார்க்கர்‌ 
தேவனுடைய தண்டனையில்‌ சிக்கி 
பாடநுபவிப்பார்கள்‌. 


அக்கினி, கந்தகம்‌, குடுங்கோடை 
கொந்தளிப்பு ஆகியவை துன்மார்க்கர்மீது 
வரும்‌. சோதோம்‌, கொமோரா ஆகிய 
பட்டணங்கள்‌ அக்கினியினாலும்‌ 
கந்தகத்தினாலும்‌ அழிக்கப்பட்டது. 
பட்டணம்‌ அக்கினியில்‌ எரிந்துபோயிற்று. 
துன்மார்க்கர்மீதும்‌ இப்படிப்பட்ட பேரழிவு 
வரும்‌. சோதோம்‌ கொமோரா முற்றிலுமாய்‌ 
அழிந்துபோனதுபோல, துன்மார்க்கரும்‌ 
முற்றிலுமாய்‌ அழிந்துபோவார்கள்‌. 
அக்கினியும்‌, கந்தகமும்‌, கடுங்கோடை 
கொந்தளிப்பும்‌ பர்கள்‌ குடிக்கும்‌ 
பாத்திரத்தின்‌ பங்காயிருக்கும்‌ 


தீங்குகள்‌ 


துன்மார்க்கர்‌ நீதிமானின்‌ 
இரத்தத்தைக்‌  குடிக்கவேண்டுமென்று, 
பிரியப்பட்டார்கள்‌. தன்‌ கெபியிலிருக்கிற 
சிங்கத்தைப்போல மறைவில்‌ 
பதிவிருந்தார்கள்‌. கர்த்தரோ 
அவர்களுக்கு நீதிமான்களின்‌ 
இரத்தத்தை குடிக்க கொடுப்பதற்குப்‌ 
பதிலாக, அக்கினி, கந்தகம்‌, கடுங்கோடை 
கொந்தளிப்பு ஆகியவற்றை 
அவர்களுக்குக்‌ குடிக்க கொடுப்பார்‌ 
இதுவே அவர்கள்‌ குடிக்கும்‌ பாத்திரத்தின்‌ 
பங்காயிருக்கும்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை CONES 


PUBLISHERS 
கர்த்தர்‌ நீதியுன்னவர்‌ 


கர்த்தர்‌ தீதியுன்னவர்‌, நீதியின்‌: 
மேல்‌ பிரியப்படுவார்‌; அவருடைய முகம்‌ 
செம்மையானவனை நோக்கியிருக்கிறது 
(சங்‌ 11:7). 


கர்த்தருடைய பிள்ளைகள்‌ சில 
சமயங்களில்‌ தாழ்ந்திருப்பதுபோல தெரியும்‌. 
நீதிமான்கள்‌ சமுதாயத்தில்‌ 
ஏழைகளாகவும்‌, சாதாரண 
ஜனங்களாகவும்‌ இருக்கலாம்‌. ஆனாலும்‌ 
கர்த்தர்‌ நீதிமான்கள்மேல்‌ 
பிரியமாயிருக்கிறார்‌. அவர்களை 
தம்முடைய சொந்த 
ஜனமாக அங்கீகரிக்கிறார்‌. 
அவர்களுக்குத்‌ தம்முடைய 
கிருபைகளையும்‌,  சிலாக்கியங்களையும்‌, 
ஆசீர்வாதங்களையும்‌ கொடுக்கிறார்‌. 


கர்த்தர்‌ நீதிமான்கள்மேல்‌ 
பிரியமாயிருப்பதினால்‌, அவர்களை ஒடுக்கி 
துன்பப்படுத்துகிறவர்கள்‌ மீது 
கோபமாயிருக்கிறார்‌. கர்த்தருடைய 
பிள்ளைகளைத்‌ தொடுகிறவர்கள்‌ 
அவருடைய கண்ணின்‌ மணியைத்‌ 
தொடுகிறார்கள்‌. கர்த்தரே தம்முடைய 
பிள்ளைகளுக்கு பாதுகாப்பாயிருக்கிறார்‌. 
கர்த்தர்‌ நீதிமான்களை  கிருபையாய்‌ 
நோக்கிப்‌ பார்க்கிறார்‌. கர்த்தருடைய 
செம்மையானவனை 


முகம்‌ 
நோக்கிமிருக்கிறது 


தன்னுடைய 
நோக்கிப்‌ 
தம்முடைய 
பார்க்கிறார்‌. 
கடமைகளை 


தந்தை 
குமாரனை 


அன்புள்ள 
பிரியமான 
பார்ப்பதுபோல கர்த்தர்‌ 
பிள்ளைகளை நோக்கிப்‌ 
பிள்ளைகள்‌ தங்களுடைய 
நேர்த்தியாய்ச்‌ செய்யும்போது, 
அவர்களுடைய தந்தை அவர்கள்மீது 
பிரியப்படுவதுபோல, கர்த்தரும்‌ நீதியாய்க்‌ 
கிரியை செய்கிறவர்கள்மீது 
பிரியப்படுகிறார்‌. கர்த்தர்‌ நீதியுள்ளவர்‌. 
அவர்‌ நீதியின்மேல்‌ பிரியப்படுகிறவர்‌. 
கர்த்தருடைய பிள்ளைகள்‌ நீதிமான்கள்‌. 
அவர்கள்‌ கர்த்தருடைய வெளிச்சத்தில்‌ 
நடக்கிறார்கள்‌. 





சங்கீதம்‌ 


ழ்‌ நள 
யாய 


சவுல்‌ ராஜா இஸ்ரவேல்‌ தேசத்தை 
ஆட்சி புரிந்தபோது, தாவீது இந்த 
சங்கீதத்தை எழுதியிருக்கலாமென்று, 
வேதபண்டிதர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. 
தேசத்தில்‌ பொதுவாகவே ஜனங்கள்‌ 
மத்தியில்‌ கர்த்தர்மீது வைத்திருக்கும்‌ 
பத்தி குறைந்துபோயிற்று. தேசத்தில்‌ 
விசுவாசக்குறைவு காணப்படுகிறது. 
தாவீது இந்தப்‌ பிரச்சனைகளையெல்லாம்‌ 
கர்த்தரிடத்தில்‌ முறைபிடுகிறார்‌ 
தாவீதுக்கு விரோதமாக அவருடைய 
சத்துருக்கள்‌ எழும்பியிருக்கிறார்கள்‌. ஒரு 
சிலர்‌ தாவீதுக்கு சிநேகிதர்‌ என்று 
சொல்லிக்கொள்கிறார்கள்‌. ஆனால்‌ 
அவர்களும்‌ தாவீதுக்கு நன்மை 
செய்வதற்குப்‌ பதிலாக தீமையே 
செய்கிறார்கள்‌. 


கர்த்தர்தாமே தனக்கு 
உதவிபுரியவேண்டுபென்று தாவீது 
தேவனிடத்தில்‌ விண்ணப்பம்பண்ணுகிறார்‌ 
தாவீதால்‌ ஒரு மனுஷனையும்‌ 
நம்பமுடியவில்லை. அவர்களிடத்தில்‌ 
உண்மையில்லை (சங்‌ 124,2). தாவீதின்‌ 
சத்துருக்கள்‌ அவரை பயமுறுத்துகிறார்கள்‌ 
அவர்கள்‌ இருதயத்தில்‌ பெருமையான 
சிந்தனை நிரம்பியிருக்கிறது. அப்படிப்பட்ட 
துன்மார்க்கருக்கு அழிவு வருமென்று 
தாவீது முன்னறிவிக்கிறார்‌ (சங்‌ 12:34. 


மனுபுத்திரரில்‌ 
சண்டாளர்‌ உயர்ந்திருக்கிறார்கள்‌. 
கையினால்‌ துன்மார்க்கர்‌ 
சுற்றித்திரிகிறார்கள்‌ (சங்‌ 12:8). கர்த்தர்‌ 
தாமே தன்னையும்‌ தம்முடைய 
ஜனங்களையும்‌, தம்முடைய 
நாமத்தினிமித்தம்‌ பாதுகாக்கவேண்டுமாறு 
தாவீது விண்ணப்பம்பண்ணுகிறார்‌ 
(சங்‌ 12:57). கர்த்தர்‌ தம்முடைய 
பிள்ளைகளுக்கு நல்ல வார்த்தைகளை 
வாக்குப்பண்ணியிருக்கிறார்‌ (சங்‌ 12:12). 


தற்பொழுது 


- விரிவுரை 
PSALMS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இரட்சியும்‌ கர்த்தாவே 
சங்‌ 12:1 


சுங்‌ 121. இரட்சியும்‌ கர்த்தாவே, 
பக்தியுன்னவன்‌. அற்றுப்போகிறான்‌; 
உண்மையுன்னவர்கள்‌ மனுபுத்திரரில்‌ 
குழைத்திருக்கிறார்கன்‌.. 


கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு 
துன்பமான வேளைகள்‌ வந்தாலும்‌, 
நம்முடைய இருதயத்தில்‌ நன்மையான 
சிந்தனைகள்‌ நிரம்பியிருக்கவேண்டும்‌. 
தாவீதுக்கு துன்பமான நேரம்‌ வந்த 
போது, அவர்‌ இருதயத்தில்‌ நன்மையான 
காரியங்களை சிந்தித்து பன்னிரண்டாவது 
சங்கீதத்தைப்‌ பாடுகிறார்‌. 

மனுஷர்‌ பல காரியங்களுக்காக 
வருத்தப்படுகிறார்கள்‌. தங்களுக்கு நேரம்‌ 
சரியில்லை என்றும்‌, தங்களுக்கு கெப்‌. 
நேரம்‌ வந்திருப்பதாகவும்‌ சொல்லி வத்தப்‌ 
படுகிறார்கள்‌. கர்த்தர்‌ எல்லோருக்குமே 
நல்ல காலத்தைத்தான்‌ கொடுத்திருக்கிறார்‌. 
மனுஷர்‌ தங்களுடைய காலத்தை 
தங்களுடைய மனதின்‌ எண்ணத்தின்படி 
வியாக்கியானம்‌ பண்ணுகிறார்கள்‌. ஒரு 
சிலருக்கு பணம்‌ குறைந்துவிட்டால்‌ 
மிகவும்‌ வதேதப்‌ படுகிறார்கள்‌. 
தங்களுக்கு துன்பநேரம்‌ வந்திருப்பதாக 
சொல்லுகிறார்கள்‌. இதுபோலவே 
வியாபாரத்தில்‌ நஷ்டம்‌, யுத்தங்களினால்‌ 
அழிவு, இயற்கை சீற்றத்தினால்‌ பேரழிவு 
ஆகியவை உண்டாகும்போது, மனுஷர்‌ 
தங்களுக்கு துக்கமான காலம்‌ 
வந்திருப்பதாகச்‌ சொல்லுகிறார்கள்‌. 


அப்போஸ்தலர்‌ பவுல்‌ 
தீமோத்தேயுவுக்கு எழுதின இரண்டாவது 
நிருபத்தில்‌, “கடைசி நாட்களில்‌ கொடிய 
காலங்கள்‌ வருமென்று அறிவாயாக! 
(2தீமோ 34) என்று எழுதுகிறார்‌. கொடிய 
காலம்‌ ஐசுவரியத்தின்‌ குறைவினாலோ, 
டப்பா நஷ்டத்தினானோ, தொழில்‌ 
வீழ்ச்சியினா! இயற்கை 
த்திக்‌ வரப்போவதில்லை. 
மனுஷரிடத்தில்‌ பக்தி குறைந்தால்‌ 
கொடிய காலம்‌ வரும்‌. மனுஷருடைய 
இருதயத்தில்‌ உண்மை குறைந்தால்‌ 
கொடிய காலம்‌ வரும்‌. இப்படிப்பட்ட 
கொடிய காலம்‌ தற்போது வந்திருப்பதாக 
தாவீது கர்த்தரிடத்தில்‌ முறையிடுகிறார்‌. 





ழ்‌ நவள 
ஈயா 


தேசத்திலே 
அற்றுப்போகும்‌ 
உண்மையுள்ளவர்கள்‌. 
குறைந்திருக்கும்போதும்‌ 
மெய்யாகவே கொடிய காலமாகத்தான்‌. 
இருக்கும்‌. தாவீது பக்தியையும்‌ 
உண்மையையும்‌ இங்கு இணைத்துச்‌ 
சொல்லுகிறார்‌ பக்தியுள்ளவர்கள்‌ 
உண்மையுள்ளவர்‌ களாயிருப்பார்கள்‌. 
ஒருவரிடத்தில்‌ உண்மையில்லையென்றால்‌ 
அவரிடத்தில்‌ மெய்யான பக்தியிருக்காது. 
இருதயத்தில்‌ சுத்தமில்லாமல்‌ கர்த்தரை 
பரிசுத்தமாய்‌ ஆராதிக்க முடியாது. 

தேவ பக்தியுள்ளவர்கள்‌ உண்மை 
யுள்ளவர்களாகத்தான்‌. இருப்பார்கள்‌. 
இவர்களுடைய வார்த்தைகளை நாம்‌ 
நம்பலாம்‌. தாங்கள்‌ செய்வதை 
சொல்லுவார்கள்‌. தாங்கள்‌ சொல்லுவதை 
செய்வார்கள்‌. இவர்களுடைய வாயின்‌ 
வார்த்தைக்கும்‌ கைகளின்‌ 
கிரியைகளுக்கும்‌ முரண்பாடு இருக்காது. 
இவர்களுடைய மனச்சாட்சி 
சுத்தமாயிருக்கும்‌. தேவனுக்கு 
முன்பாகவும்‌ மனுஷருக்கு முன்பாகவும்‌ 
பக்தியுள்ளவர்கள்‌ சுத்தமனச்சாட்சியோடு 
இருப்பார்கள்‌. 


தாவீதின்‌ காலத்தில்‌ பக்தியுள்ள 
வர்களும்‌, உண்மையுள்ளவர்களும்‌ 
மனுபத்திரரில்‌ குறைந்திருக்கிறார்கள்‌. 
ஒரு காலத்தில்‌ 
இவர்கள்‌  எராளமானோராயிருந்தார்கள்‌. 
அவர்களெல்லாம்‌ மரித்துப்போய்‌ 
விட்டார்கள்‌. அல்லது கர்த்தரைவிட்டுப்‌ 
பின்வாங்கிப்போய்விட்டார்கள்‌. இப்போது 
மனுஷர்‌ மத்தியிலே தெய்வபக்தியுரில்லை. 
உண்மையுமில்லை. இதற்கு முன்பு 
இரத்தத்போல இப்போது மனுஷர்‌ 


ரில்‌ பயபக்தி காணப்படவில்ை 


தாவீதின்‌ காலத்தில்‌ இருந்ததுபோல, 
நம்முடைய காலத்திலும்‌ பக்தியுள்ளவர்கள்‌ 
அற்றுப்போகிறார்கள்‌. உண்மையுள்ளவர்கள்‌. 
நம்‌ மத்தியில்‌ குறைந்திருக்கிறார்கள்‌. 
இது கொடியகாலமென்று நாம்‌ 
பயப்படக்கூடாது. மனுஷரைப்‌ 
பார்த்து நம்முடைய விசுவாசத்தில்‌. 


பக்தியுள்ளவர்கள்‌ 
போதும்‌, 
பனுபத்திரரில்‌ 


காலம்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை 


QOODNENS 
PUBLISHERS 


சோர்ந்துபோய்விடக்கூடாது. 
விசுவாசத்தில்‌. 


நம்முடைய 
சோர்வடையச்‌ செய்யும்‌ 
காரியங்களை சிந்தித்துப்‌ பார்த்து, 
நம்முடைய விசுவாசத்தைப்‌ பலவீனப்‌. 
படுத்தக்கூடாது. கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
ஆறுதலான காரியங்களைச்‌ சிந்திக்க 
வேண்டும்‌. நம்முடைய பக்திவிருத்திக்கு 
ஏதுவான காரியங்களையும்‌, நம்முடைய 
விசுவாசத்தை வர்த்திக்கப்பண்ணக்கூடிய 
காரியங்களையும்‌ நாம்‌ சிந்திக்கவேண்டும்‌. 


மனுஷர்‌ மனுபுத்திரரில்‌ 
உண்மையுள்ளவர்கள்‌ குறைந்து 
போய்விட்டால்‌, அதை நினைத்து நமக்கு 
நாமே வருத்தப்படக்கூடாது. நாம்‌ 
வருத்தப்படுவதினால்‌ நமக்கு ஒரு 
பிரயோஜனமும்‌ உண்டாகப்போவதில்லை. 
நம்முடைய மனதின்‌ வருத்தங்களையும்‌, 
வேதனைகளையும்‌, துக்கங்களையும்‌ 
கர்த்தருடைய சமுகத்தில்‌ ஒப்புக்கொடுக்க 
வேண்டும்‌. தாவீதின்‌ காலத்தில்‌ 
பத்தியுள்ளவன்‌ அற்றுப்போனபோது, அவர்‌ 
கர்த்தரிடத்தில்‌ முறையிடுகிறார்‌. 
இரட்சியும்‌ கர்த்தாவே, பக்தியுள்ளவன்‌ 
அற்றுப்போகிறான்‌. உண்பையுள்ளவர்கள்‌ 
மனுபத்திரரில்‌  குறைந்திருக்கிறார்கள்‌" 
என்று பயபக்தியோடு 
விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. தன்னுடைய 
இருதயத்தின்‌ பாரத்தையும்‌ வருத்தத்தையும்‌ 


தாவீது 4 கர்த்தருக்குத்‌ 
தெரியப்படுத்துகிறார்‌. 


பொய்‌ பேசுகிறார்கள்‌. 
சங்‌ 12:2 


சங்‌ 122, அவரவர்‌ தங்கள்‌ 
தோழிரோடே  பொய்பேசுகிறார்கன்‌; 
இச்சக உதடுகளால்‌ இருமனதாய்ப்‌ 
பேசுகிறார்கள்‌. 


, மனுஷருடைய இருதயத்தில்‌ 
உண்மையான அன்பும்‌ உண்மையான 
சிநேகழுமில்லை. அவரவர்‌ தங்கள்‌ 
தோழருக்கு தீங்கு நினைக்கிறார்கள்‌. 
தங்கள்‌ தோழரோடு பொய்பேசுகிறார்கள்‌. 
பிறரை வஞ்சிக்கிறார்கள்‌. பிறருக்கு 
விரோதமாக துர்க்கிரியைகளை 
நடப்பிக்கிறார்கள்‌. 





ழ்‌ நவள 
யாய 


மனுஷர்‌ துன்மார்க்கமாய்‌ 
ஜீவித்தாலும்‌, துர்க்கிரியைகளை 
நடப்பித்தாலும்‌, தங்களுடைய 
துர்ச்செய்கைகள்‌ வெளியே தெரியாதவாறு, 
அவற்றை மூடி மறைத்துவிடுகிறார்கள்‌. 
தங்களுடைய உண்மையான சுபாவம்‌ 
வெளிப்பட்டுவிடாதவாறு மாய்மாலம்‌ 
பண்ணுகிறார்கள்‌. மற்றவர்களை 
தங்களுடைய சிநேகிதர்கள்‌ என்றும்‌, 
தோழர்கள்‌ என்றும்‌ வாயினால்‌ 
சொல்லுகிறார்கள்‌. ஆனால்‌ தங்கள்‌ 
தோழரோடு. 'பொய்பேசுகிறார்கள்‌. 
வெளிப்பார்வைக்கு சிநேகிதரைப்போல 
நடிக்கிறார்கள்‌. அவர்களுடைய 
உள்ளத்திலோ வஞ்சிக்கிற 
வஞ்சகராகயிருக்கிறார்கள்‌ 


அவரவர்‌ தங்கள்‌ தோழரோடே 
இச்சக உதடுகளால்‌ இருமனதாய்‌ 
பேசுகிறார்கள்‌. இவர்கள்‌ சிநேகிதரை 
முத்தமும்‌ செய்வார்கள்‌. அவர்களைக்‌ 
கொன்றும்‌ போடுவார்கள்‌. இவர்களால்‌ 
இவ்விரண்டு காரியங்களையும்‌ செய்ய 
முடியும்‌. இவர்களுடைய இருதயத்தில்‌ 
உண்மையில்லை. ஒருவருக்கு முத்தமிட்டு 
தங்களுடைய நட்பை 
வெளிப்படுத்துகிறார்கள்‌. அதே நபரைக்‌ 
கொன்றுபோட்டு தங்கள்‌ இருதயத்தில்‌ 
நிரம்பியிருக்கிற விரோதத்தை 
வெளிப்படுத்துகிறார்கள்‌. இது 
சாத்தானின்‌ துர்க்குணம்‌ 
உண்மையில்லை. 
பொய்க்குத்‌ 
மனுபுத்திரை 


சாத்தானிடத்தில்‌ 
அவன்‌ பொய்யனும்‌ 
தகப்பனுமாயிருக்கிறான்‌. 
அழித்துப்போடுவதற்கு சாத்தான்‌. 
சதிபண்ணுகிறான்‌. துன்மார்க்கர்‌ 
எல்லோருமே சாத்தானுடைய பிள்ளைகள்‌. 
இவர்களும்‌ சாத்தானைப்போலவே தங்கள்‌ 
தோழரோடே பொய்பேசுகிறார்கள்‌. தங்கள்‌ 
இச்சக உதடுகளால்‌ இருமனதாய்‌ 
பேசுகிறார்கள்‌. இவர்களுடைய பேச்சு 
நயமாயிருக்கிறது. சாதுரிய 
வார்த்தைகளைப்‌ பயன்படுத்துகிறார்கள்‌. 
ஆனால்‌ இவர்களுடைய இருதயமோ 
கசப்பான சிந்தனையினால்‌ 
நிரம்பியிருக்கிறது. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம்மா 


PUBLISHERS 


மனுஷர்‌ மத்தியிலே ஜனங்கள்‌ 
ஒருவருக்கொருவர்‌ உண்மை 
பேசவேண்டும்‌. இருமனதாய்‌ பேசாமல்‌ 
ஒருமனதாய்‌ பேசவேண்டும்‌. மனுஷருடைய 
சிந்தனையும்‌ செயலும்‌ ஒத்துப்போக 
வேண்டும்‌. மனுஷர்‌ ஒருவருக்கொருவர்‌ 
தங்கள்‌ தோழரோடு பொய்பேசும்‌ காலமே 
கொடியகாலமாகும்‌. மனுஷர்‌ ஒருமனதாய்‌ 
பேசாமல்‌, தங்கள்‌ இச்சக உதடுகளால்‌ 
இருமனதாய்‌ பேசும்‌ காலமே 
கொடியகாலம்‌. தாவீதின்‌ காலத்தில்‌ 

ப்பட்ட துன்மார்க்கர்‌ 


ப்ப 
ம்பியிருக்கிறார்கள்‌. 


கர்த்தர்‌ அறுத்துப்போடுவார்‌ 
சங்‌ 12:3 


சுங்‌ 12. இச்சுகம்பேசுகிற எல்லா 
உதடுகளையும்‌, பெருமைகளைப்‌ 
பேசுகிற நாவையும்‌ கர்த்தர்‌ 
அற்றுப்போடுவார்‌. 


தாழ்மையுள்ளவனுக்கு 
கொடுக்கிறார்‌. 
எதிர்த்து, 
துன்மார்க்கரையும்‌, 
கர்த்தர்‌ நீதியாய்‌ 
அவர்களுடைய 


கர்த்தர்‌ 
கிருபை 
பெருமையுள்ளவனுக்கோ 
நிற்கிறார்‌. 
பெருமைக்காரரையும்‌ 
நியாயம்‌ விசாரிப்பார்‌. 
தூர்ச்செய்கைக்கு தக்கதாக கர்த்தர்‌ 
அவர்களை நீதியாய்த்‌ தண்டிப்பார்‌ 
இருமனதாய்‌ பேசுகிறவர்களை மனுஷரால்‌. 
கண்டுபிடிக்க முடியாது. அவர்கள்‌ 
தங்களைத்‌ தாழ்த்துவது போல 
நடிப்பார்கள்‌. ஆனால்‌ அவர்களுடைய 
இருதயத்தில்‌ பெருமையிருக்கும்‌. அவர்கள்‌ 
தங்களுடைய வார்த்தையில்‌ 
தாழ்மையுள்ளவர்களாயிருப்‌ பார்கள்‌. 
தங்கள்‌ செய்கையிலோ அவர்கள்‌ 
பெருமையுள்ளவர்களாய்‌ காணப்படுவார்கள்‌. 


மனுஷரால்‌ முகத்தை மாத்திரமே 
பார்க்க முடியும்‌. கர்த்தரோ மனுஷருடைய 
இருதயத்தைப்‌ பார்க்கிறவர்‌. நம்முடைய 
இருதயங்களை ஆராய்ந்து அறிகிறவர்‌. 
மனுஷரால்‌ மற்றவர்களுடைய பேச்சுக்களை 
மாத்திரமே கேட்கமுடியும்‌. கர்த்தரோ 
அவர்களுடைய இருதய சிந்தனைகளை 
ஆராய்ந்து அறிந்திருக்கிறார்‌. ௪ கர்த்தருக்கு 
மறைவான காரியம்‌ ஒன்றுமி 





ழ்‌ நயனா 
யாய 


துன்மார்க்கனுடைய உதடுகள்‌ 
இச்சகம்‌ பேசுகிறது. அவர்களுடைய நாவு 
பெருமைகளைப்‌ பேசுகிறது. இவர்கள்‌ 


தேவனுக்கு விரோதமாகவும்‌. தேவனுடைய 
ஜனத்திற்கு விரோதமாகவும்‌ இச்சகம்‌ பேசி 
கர்த்தருக்கு 


தீங்கு செய்கிறார்கள்‌. 
முன்பாக துன்மார்க்கர்‌ தங்களைத்‌ 
தாழ்த்துவதற்குப்‌ பதிலாக, பெருமையான 
காரியங்களைப்‌ பேசி பெருமைப்‌ 
படுகிறார்கள்‌. கர்த்தர்‌ நீதியுள்ளவர்‌. 
நீதியாய்‌ நியாயம்‌ விசாரிக்கிறவர்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய நீதியினால்‌ இச்சகம்‌ பேசுகிற 
எல்லா உதடுகளையும்‌ அறுத்துப்போடுவார்‌. 
பெருமைகளை பேசுகிற எல்லா நாவையும்‌ 
கர்த்தர்‌ நிச்சயமாகவே 
அறுத்துப்போடுவார்‌. 


இந்த வசனம்‌ தாவீது 
கர்த்தரிடத்தில்‌ ஏறெடுக்கிற ஜெபத்தின்‌ 
வார்த்தைகள்‌ என்று வேதபண்டிதர்களில்‌. 
சிலர்‌ வியாக்கியானம்‌ சொல்லுகிறார்கள்‌. 
கர்த்தாவே இச்சகம்‌ பேசுகிற 
உதடுகளையும்‌, பெருமைகளை பேசுகிற 
நாவையும்‌ அறுத்துப்போடுவீராக” என்று 
தாவீது கர்த்தரிடத்தில்‌ ஜெபம்‌ 
பண்ணுவதாக இந்த வசனத்தி! 

வ வியாக்கியானம்‌ சொல்லுகிறான்ள்‌ க்‌ 


யார்‌ எங்களூக்கு ஆண்டவன்‌ 
சங்‌ 12:4 


சுங்‌ 12:4. அவர்கள்‌: எங்கன்‌ நாவுகனால்‌ 
மேற்கொள்ளூவோம்‌, எங்கள்‌ உதடுகள்‌ 
எங்களுடையது; யார்‌ 

ஆண்டவன்‌ என்று சொல்லுகிறார்கள்‌. 


காலமோ 
காலமாயிருக்கிறது. 
பெருமை யுள்ளவர்களும்‌ 
அகந்தையுள்ளவர்களும்‌ கர்த்தருக்கு 
விரோதமாகப்‌ பேசுகிறார்கள்‌. அவர்கள்‌ 
கர்த்தரையும்‌ அவருடைய கிருபையையும்‌ 
நம்புவதற்குப்‌ பதிலாக தங்கள்‌ நாவுகளை 
நம்புகிறார்கள்‌. தங்கள்‌ நாவுகளால்‌. 
மேற்கொள்வோம்‌ என்றும்‌ 
சொல்லுகிறார்கள்‌ தங்கள்‌ வாயின்‌ 
வார்த்தைகளினால்‌ எதையும்‌ சாதிக்க 
முடியுமென்று இறுமாப்பாயிருக்கிறார்கள்‌. 


கொடிய 


இருதயத்தில்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம்மா 


PUBLISHERS 


தேவனுடைய நீதியோ, 
உண்மையோ 
முக்கியமானதாயில்லை. இவர்களுக்கு 
தங்களுடைய நாவின்‌ வார்த்தைகளே 
முக்கியமானதாயிருக்கிறது. 


இவர்களுக்கு 
நியாயமோ, 


துன்மார்க்கர்‌ பெருமையான 
வார்த்தைகளைப்‌ பேசுகிறார்கள்‌. “எங்கள்‌ 
உதடுகள்‌ எங்களுடையது என்று 
சொல்லுகிறார்கள்‌. தங்கள்‌ உதடுகள்‌ 
தங்களுடையது என்று சொல்லிவிட்டு, 
“யார்‌ எங்களுக்கு ஆண்டவன்‌” என்றும்‌ 
பெருமையோடும்‌ ஆணவத்தோடும்‌. 
கேட்கிறார்கள்‌. தங்களுடைய உதடுகளை 
கட்டுப்படுத்தும்‌ அதிகாரமோ அல்லது. 
அதை ஆளுகை செய்யும்‌ அதிகாரமோ 
யாருக்கும்‌ இல்லை என்பது 
இவர்களுடைய ஆணவமான சிந்தனை. 
தாங்கள்‌ விரும்பியதை பேச தங்களுக்கு 
அதிகாரமுண்டு என்று துன்மார்க்கர்‌ 
சொல்லுகிறார்கள்‌ தங்களுடைய 
உதடுகளின்‌ வார்த்தைகளைக்‌ குறித்து 
யாரிடத்திலும்‌ கணக்கு ஒப்புவிக்க 
வேண்டியதில்லை என்று ஆணவமாய்ப்‌ 
பேசுகிறார்கள்‌. 

துன்மார்க்கர்‌ “எங்கள்‌ 
எங்களுடையது” என்று சொல்லுவது 
சரியான வார்த்தையல்ல. இந்த 
வார்த்தையில்‌ உண்மையில்லை. கர்த்தரே 
நம்மை  சிருஷ்டித்தவர்‌. கர்த்தரே 
மனுஷனுடைய வாயையும்‌, உதடுகளையும்‌ 
சிருஷ்டித்தவர்‌. மனுஷனுடைய ஆவி 
கர்த்தருடைய கரத்திலிருக்கிறது. 
கர்த்தரே நம்முடைய சரிரங்களில்‌ 
ஜீவசுவாசத்தை ஊதி, நம்மை 
ஜீவஆத்துமாக்களாக வைத்திருக்கிறார்‌. 
நம்முடைய ஜீவன்‌ நம்மைவிட்டுப்‌ 
போய்விட்டால்‌, நம்முடைய உதடுகளால்‌ 
ஒரு வார்த்தையும்‌ பேசமுடியாது. கர்த்தர்‌ 
கொடுக்கிற ஜீவனைக்‌ கொண்டும்‌, 
பலத்தைக்‌ கொண்டுமே நம்முடைய 
உதடுகள்‌ பேசுகிறது. 


உதடுகள்‌ 





ழ்‌ நள 
யாய 


நம்முடைய உதடுகள்‌ நம்முடைய 
சரீரத்திலிருந்தாலும்‌ கர்த்தரே நம்முடைய 
உதடுகளுக்கு எஜமானராகவும்‌ 
ஆண்டவராகவும்‌ இருக்கிறார்‌. நம்முடைய 
உதடுகள்‌ மாத்திரமல்ல, நம்முடைய 
முழுசரீரத்திற்கும்‌ நம்முடைய ஆவிக்கும்‌, 
நம்முடைய ஆத்துமாவுக்கும்‌ கர்த்தரே 
எஜமான்‌. அவரே நம்முடைய ஆண்டவர்‌. 

இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ எகிப்து, 
தேசத்திலே  இடிமைகளாயிருந்தார்கள்‌. 
கர்த்தர்‌ மோசேயை அனுப்பி தம்முடைய 
ஜனங்களை விடுவித்து வருமாறு. 
சொன்னார்‌ எகிப்து தேசத்தின்‌ 
ராஜாவாகிய பார்வோனோ தன்‌ 
இருதயத்தில்‌ பெருமையோடிருந்தான்‌. 
மிகுந்த ஆணவத்தோடு பேசினான்‌. 
நான்‌ இஸ்ரவேலைப்‌ போகவிட கர்த்தரின்‌ 
வார்த்தையைக்‌ கேட்கிறதற்கு அவர்‌ யார்‌? 
நான்‌ கர்த்தரை அறியேன்‌” (யாத்‌ 5:5) 
ன்று சொல்லிவிட்டான்‌. பார்வோன்‌. 
கர்த்தரை அறியாவிட்டாலும்‌ கர்த்தர்‌ 
அவனை அறிந்திருக்கிறார்‌. கர்த்தருக்கு. 
விரோதமாக ணவமாகப்‌ பேசின 
பார்வோன்‌ அழிந்துபோனான்‌. 


கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ 
சங்‌ 12:5 


சுங்‌ 125. ஏழைகள்‌ பாழாக்கப்‌ 
பட்டதினிமித்தமும்‌, எனியவர்கன்‌' 
விடும்பெருமூச்சினிமித்தமும்‌, நான்‌ 
இப்பொழுது எழுத்து, அவன்மேல்‌ 
கீறுகிறவர்களுக்கு அவனைக்‌ காத்துச்‌ 
சுகமாயிருக்கப்பண்ணுவேன்‌ என்னு 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


ஏழைகள்‌ பாழாக்கப்படுகிற காலமும்‌ 
எளியவர்கள்‌ பெருமூச்சு விடுகிற காலமும்‌ 
கொடியகாலங்களாகும்‌, 
பாழாக்குகிறவர்கள்‌ 


இறுமாப்பாய்‌ 
தங்களைக்‌ கேட்பதற்கு 
என்றும்‌ தங்கள்மீது 
அதிகாரமில்லை என்றும்‌ 
சிந்திக்கிறார்கள்‌. 
பாழாக்கப்படும்போது 


வ்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம்மா 


PUBLISHERS 


பாழாக்குகிறவர்களுக்கு விரோதமாக 
அவர்களால்‌ பேசமுடியாமல்‌ போகலாம்‌. 
எளியவர்கள்‌. ஒடுக்கப்படும்போது 
அவர்களால்‌ எதிர்த்து நிற்க முடியாமல்‌ 
பெருமூச்சுவிடலாம்‌. இவர்களுக்கு உதவி 
செய்ய யாருமில்லை. என்று 
வெர்களை ஒடுக்கிறவர்கள்‌ 
னக்கிறார்கள்‌. 


கர்த்தர்‌ எல்லாவற்றையும்‌ 
கவனித்துக்கொண்டிருக்கிறார்‌. அவர்‌ 
ஏழைகளையும்‌ எளியவர்களையும்‌ 
கவனித்துப்‌ பார்க்கிறார்‌. 
அவர்களை பாழாக்குகிறவர்களையும்‌ 
ஒடுக்குகிறவர்களையும்‌ நோக்கிப்‌ 
பார்க்கிறார்‌. எளியவர்கள்‌ விடும்‌ 
பெருமூச்சை. கர்த்தர்‌ தம்முடைய 
காதுகளால்‌ கேட்கிறார்‌. 

கர்த்தர்‌ எப்போதும்‌ 
அமைதியாயிருப்பதில்லை. ஏழைகள்‌ 
பாழாக்கப்படுவதையும்‌, எளியவர்கள்‌ 
ஒடுக்கப்படுவதையும்‌ கர்த்தர்‌ எப்போதும்‌ 
சகித்துக்கொண்டிருப்பதில்லை. தம்முடைய 
தெய்வீக சித்தத்தின்‌ பிரகாரம்‌ 
ஏற்றவேளையிலே கர்த்தர்‌ ஏழைகளையும்‌ 
எளியவர்களையும்‌ பாதுகாப்பார்‌ 
அவர்களை ஒடுக்கிறவர்களின்‌ 
கைகளிலிருந்து கர்த்தர்‌ அவர்களை 
மீட்டு இரட்சிப்பார்‌ கர்த்தர்‌ 
ஏழைகளையும்‌ எளியவர்களையும்‌ 
பாதுகாத்து, ;ர்களை சுகமாய்‌ 
இருக்கப்பண்ணுவார்‌. 


ஒடுக்குகிறவர்களும்‌ தன்மார்க்கரும்‌ 
ஏழைகளுக்கு விரோதமாகவும்‌. 
எளியவர்களுக்கு விரோதமாகவும்‌ 
சீறுகிறார்கள்‌. கர்த்தரோ 
சீறுகிறவர்களுக்கு விரோதமாக எழும்பி 
நிற்கிறார்‌. துன்மார்க்கன்‌ தங்களுடைய 
இருதயத்தின்‌ பெருமையினால்‌ 
ஏழைகளைத்‌ துன்பப்படுத்துகிறான்‌. "யார்‌ 
எங்களுக்கு ஆண்டவன்‌”. என்று 
ஆணவமாய்‌ கேள்வி கேட்கிறான்‌. 
கர்த்தர்‌ அவனுடைய கேள்விக்கு பதில்‌ 
கொடுக்க எழும்பிவருகிறார்‌. 





ழ்‌ நள 
யாய 


யார்‌ எங்களுக்கு ஆண்டவன்‌" 
என்று கேட்ட துன்மார்க்கனுக்கு, கர்த்தர்‌ 
ம்மை காண்பிக்கும்‌ வேளை 
வந்திருக்கிறது. கர்த்தர்‌ தம்முடைய 
சுபாவத்தை அவர்களுக்குக்‌ 
காண்பிக்கிறார்‌. கர்த்தரே அவர்களுக்கு 
ஆண்டவர்‌. துன்மார்க்கர்‌ இந்தச்‌ 
சத்தியத்தை! புரிந்துகொள்வதற்கு பெரிய 
ரயம்‌ செலுத்தவேண்டியதாயிருக்கும்‌. 


பூமியிலே துன்மார்க்கமும்‌ அநீதியும்‌ 
நிரம்பியிருக்கும்போது கர்த்தர்‌ அவற்றிற்கு 
விரோதமாக எழும்பி வருகிறார்‌. ஏழைகள்‌ 
பாழாக்கப்பட்டு, எளியவர்கள்‌ பெருமூச்சு 
விடும்போது கர்த்தர்‌ தம்முடைய நீதியை 
சரிகட்டுவதற்கு எழும்பி வருகிறார்‌. 
திக்கற்றவர்கள்‌ துன்பப்படுத்தப்படும்போது 
கர்த்தர்‌ அவர்களுக்கு உதவிபரிய 
எழும்பிவருகிறார்‌. மனுஷர்‌ மத்தியிலே. 
பத்தியுள்ளவர்கள்‌  குறைந்துபோனாலும்‌. 
தம்மிடத்தில்‌ பயபக்தியாமிருக்கிறவர்களை 
இரட்சிப்பதற்காகவும்‌, அவர்களைப்‌ 
பாதுகாப்பதற்காகவும்‌ கர்த்தர்‌ எழும்பி 
வருகிறார்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
பிள்ளைகளை பாதுகாத்து, அவர்களை 
சுகமாய்‌ இருக்கப்பண்ணுவதற்காக 
எழும்பி வருகிறார்‌ 


இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ எகிப்து 
தேசத்திலே அடிபைப்பட்டிருந்தார்கள்‌. பல. 
வருஷங்களாக இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 
தாழ்த்தப்பட்டிருந்தார்கள்‌. எகிப்து 
தேசத்தின்‌ ராஜாவாகிய பார்வோனோ 
உயர்த்தப்பட்டவனாயிருந்தான்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய ஜனங்களை மீட்பதற்காக 
அவர்கள்‌ மத்தியிலே வந்தார்‌. எகிப்தியர்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்மீது சீறினார்கள்‌. 
கர்த்தரோ அவர்கள்‌ கைகளிலிருந்து 
தம்முடைய ஜனத்தை விடுவித்து 
பாதுகாத்து, அவர்களை சுகமாய்‌ 
இருக்கப்பண்ணினார்‌. 


கர்த்தருடைய 
பிள்ளைகள்மீது 


கிருபை அவருடைய 

பூரணமாய்த்‌ 
தங்கியிருக்கும்‌. கர்த்தர்‌ நம்மை 
சத்துருக்களின்‌ கைகளிலிருந்து 
பாதுகாப்பதோடு நிறுத்திக்கொள்வதில்லை. 


அவர்‌ நம்மை சுகமாய்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம 


ரிம்‌ 


இருக்கவும்பண்ணுகிறார்‌. நாம்‌ 
இழந்துபோன சீரை திரும்பவும்‌ தருகிறார்‌. 
நாம்‌ இழந்துபோன ஜீவனையும்‌, 
ஆசீர்வாதத்தையும்‌ கர்த்தர்‌ நமக்குத்‌ 
திரும்பக்‌ கொடுக்கிறார்‌. நமக்கு 
கர்த்தருடைய பாதுகாப்பு கிடைக்கும்போது 
அவருடைய ஆசீர்வாதமும்‌ சேர்ந்து 
கிடைக்கிறது. கர்த்தர்‌ நம்மை 
ரட்சிக்கும்போது, அவர்‌ நம்மை சுகமாய்‌ 
ருக்கவும்‌ பண்ணுகிறார்‌. 


சங்கீதக்காரர்‌ 
பிள்ளைகளுக்கு ஏற்பட்ட கஷ்டங்களையும்‌, 
கர்த்தர்‌ தங்களை காத்து சுகமாய்‌ 
இருக்கப்பண்ணினதையும்‌ இல்வாறு 
பாடுகிறார்‌. 


தேவனே, எங்களைச்‌ சோதித்தீர்‌; 
வெள்ளியைப்‌ புடமிடுகிறதுபோல 
எங்களைப்‌ புடமிட்டீர்‌. எங்களை வலையில்‌ 
அகப்படுத்தி, எங்கள்‌ இடுப்புகளின்மேல்‌ 
வருத்தமான பாரத்தை ஏற்றினர்‌. 
மனுஷரை எங்கள்‌ தலையின்மேல்‌ 
ஏறிப்போகப்பண்ணினீர்‌; தீயையும்‌ 
தண்ணீரையும்‌ கடந்துவந்தோம்‌: 
செழிப்பான இடத்தில்‌ எங்களைக்‌ 
கொண்டுவந்து. விட்டீர்‌” 
(சங்‌ 661012 


கர்த்தருடைய 


கர்த்தருடைய பிள்ளைகள்‌ பாடுகளை 
அனுபவிப்பதினால்‌, அவர்களுக்கு ஒரு 
இழப்பும்‌ வரப்போவதில்லை. பாடுகளினால்‌ 
இழப்பு வராது. கர்த்தரால்‌ செழிப்பு வரும்‌. 
இதுவே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு 
வாக்குப்பண்ணப்பட்டிருக்கிற மிகப்பெரிய 
ஆசீர்வாதம்‌. 


கர்த்தருடைய சொற்கள்‌ 
சங்‌ 12 : 6 


சங்‌ 12:6. கர்த்தருடைய சொற்கள்‌ 
மண்குகையில்‌ ஏழுதரம்‌ உருக்கி, 
புடமிடப்பட்ட வெள்னிக்கொப்பான 
சுத்த சொற்களாயிருக்கிறது. 





ழ்‌ நவள 
யாய 


மனுஷன்‌ பொய்‌ 
கர்த்தர்‌ உண்மையை மாத்திரமே 
பேசுகிறார்‌. மனுஷன்‌ பொய்யனாக 
இருந்தாலும்‌ தேவன்‌ உண்மையுள்ளவராக 
இருக்கிறார்‌. கர்த்தருடைய சொற்கள்‌ 
சுத்த சொற்களாயிருக்கிறது. 
கர்த்தருடைய வார்த்தைகள்‌ 
உண்மையான வையாயும்‌, 
சுத்தமானவையாயும்‌ இருக்கிறது. மண்‌ 
குகையில்‌ உருக்கி புடமிடப்பட்ட சுத்த 
வெள்ளியைப்போல, கர்த்தருடைய 
சொற்களும்‌ சுத்த சொற்களாயிருக்கிறது. 
தாவீது கர்த்தருடைய சுத்த 
சொற்களைப்பற்றிச்‌ சொல்லும்போது, 
மண்குகைளில்‌  ஏழுதரம்‌ உருக்கி 
புடமிடப்பட்ட  வெள்ளிக்கொப்பான சுத்த 
சொற்கள்‌ என்று சொல்லுகிறார்‌. 


பேசினாலும்‌ 


கர்த்தாவே... விலக்கிக்‌ 
காத்துக்கொள்வீர்‌ 


சங்‌ 12:7 


சங்‌ 127. கர்த்தாவே, நீர்‌ அவர்களைக்‌: 
காப்பற்றி, அவர்களை என்றைக்கும்‌. 
இந்தச்‌. சந்ததிக்கு விலக்கிக்‌ 
காத்துக்கொள்ளுவீர்‌. 


கர்த்தர்‌ தமக்காகத்‌ தெரிந்து 
கொண்ட மீதமுள்ள தம்முடைய ஜனங்களை 
காப்பாற்றுகிறார்‌ கர்த்தருடைய 
பிள்ளைகளுக்கு எவ்வளவு மோசமான 
வேளைகள்‌ வந்தாலும்‌, கர்த்தர்‌ 
அவர்களுக்கு பாதுகாப்‌ பாகமிருக்கிறார்‌ 
துன்மார்க்கருடைய சந்ததி எவ்வளவு 
பெரிதாகயிருந்தாலும்‌ கர்த்தர்‌ தம்முடைய 
பிள்ளைகளை அந்தப்‌ பொல்லாத 
சந்ததிக்கு விலக்கிக்‌ காத்துக்கொள்கிறார்‌. 


கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு 
அவருடைய பாதுகாப்பு என்றென்றைக்கு 
முள்ளது. கர்த்தர்‌ தம்முடைய பிள்ளைகளை 
என்றென்றைக்கும்‌ காத்துக்கொள்கிறார்‌. 
மனுபத்திரரில்‌ உண்மையுள்ளவர்கள்‌. 
குறைந்திருந்தாலும்‌,  பக்தியுள்ளவர்கள்‌ 
அற்றுப்போனாலும்‌ கர்த்தர்‌ தம்முடைய 
பிள்ளைகளை அறிந்து வைத்திருக்கிறார்‌. 
கர்த்தருடைய பிள்ளைகள்‌ எல்லா 
சூழ்நிலையிலும்‌ கர்த்தரிடத்தில்‌ 
பக்தியுள்ளவர்களாயிருப்பார்கள்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம்மா 


மிள 
பக்தி யில்லாதவர்கள்‌ 
உண்மையில்லாத வர்களாக 
இருந்தாலும்‌, பக்தியுள்ளவர்கள்‌. 
உண்மையுள்ளவர்களாயிருப்‌ பார்கள்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய பிள்ளைகளைப்‌ 
பெலப்படுத்துகிறார்‌. அவர்களுடைய 
விசுவாசத்தை வர்த்திக்கப்பண்ணுகிறார்‌. 
அவர்களுக்கு நன்மையான ஈவுகளைக்‌ 
கொடுக்கிறார்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
பார்‌ 


ஆசீர்வதிக்கிறார்‌. 
ர்களும்‌ மற்றவர்களுக்கு 
அதிகத்‌ 


சண்டாளர்‌ 
சங்‌ 12:8 


சுங்‌ 12:8. மனுபுத்திரரில்‌ சண்டாளர்‌ 
உயர்த்திருக்கும்போது, துண்மார்க்கர்‌ 
எங்கும்‌ சுற்றித்திரிவார்கன்‌. 


தேசத்தில்‌ துன்மார்க்கம்‌ 
பெருகியிருக்கும்போது. சண்டாளர்‌ 
ஆட்சிபரிய வந்துவிடுகிறார்கள்‌. 
மனுபத்திரரில்‌ சண்டாளர்‌ உயர்ந்திருப்பது 
மிகவும்‌ கொடிய காலமாகமிருக்கும்‌, 
சண்ட டன்‌ ஆட்சியில்‌ 
நல்லவர்கு பாதுகாப்பு இருக்காது. 
ரகளை நு தி கி வார்‌ 


ஜனங்களை ஆட்சி புரிகிறவர்களே 
சண்டாளர்களாக இருக்கும்போது, அந்த 
ஆட்சியில்‌ நீதிக்கும்‌, நியாயத்திற்கும்‌ 
இடம்‌ இருக்காது. அவர்கள்‌ யாருக்கும்‌ 
நம்பிக்கைக்குப்‌ பாத்திரவான்‌௧ளாக 
இருக்கமாட்டார்கள்‌. தங்களுக்கு மேலாக 
எந்த அதிகாரமுமில்லை. என்று 
இறுமாப்பாயிருந்து துன்மார்க்கமான 
கிரியைகளை நடப்பிப்பார்கள்‌. 
சண்டாளருடைய ஆட்சி துன்மார்க்கருக்கு 
ஆட்சியாகயிருக்கும்‌. 
செய்யும்போது 
புலம்புவார்கள்‌. 
சமாதானம்‌ இருக்காது 
நல்லவர்களுக்கு பாதுகாப்பு இருக்காது. 
சண்டாளருடைய ட்சியில்‌ 
ஜனங்களுக்கு நன்மையும்‌ 
உண்டாகாது. 


ஒரு 





ழ்‌ நள 
யாய 


ஒரு விடாய்த்த ஆத்துமா 
தேவனுடைய சமுகத்தில்‌ அவருடைய 
இரக்கத்திற்காக கெஞ்சுவதுபோல 
பதிமூன்றாவது சங்கீதம்‌ 
க ட்டிருக்கிறது. இந்த 
சங்கீதத்தை எப்பொழுது, எந்த 
சூழ்நிலையில்‌ எழுதினார்‌ என்பது 
தெரியவில்லை. தாவீதின்‌ ஆத்துமா 
மிகுந்த வியாகுலத்திலிருக்கிறது. 


அப்போது தேனு ய 


அவர்‌ 
இக்கால ன்‌ ஜே 
மிகுந்த வருத்தத்தோடு 


காரியங்களை தேவனுடைய 
முறையிடுகிறார்‌. தேவன்‌ 
உடனே உதவிசெய்ய வராமல்‌ 
மறைந்துவிட்டார்‌ என்றும்‌. 
முகத்தை தனக்கு. 
என்றும்‌ தாவீது 
சமுகத்தில்‌ 


தாவீது 


தாவீது 
தன்னுடைய 
சமுகத்தில்‌ 
தனக்கு 
தன்னை 
தம்முடைய 
மறைக்கிறார்‌ 
தேவனுடைய 
விண்ணப்பம்பண்ணுகிறார்‌ கர்த்தர்‌ 
தன்னுடைய ஜெபத்திற்கு உடனே பதில்‌ 
கொடுக்காமல்‌, காலதாமதம்‌ பண்ணுகிறார்‌ 
என்று தாவீது கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
மிகுந்த அனால்‌ முறையிடுகிறார்‌ 
(சங்‌ 1312. 


தன்னை நோக்கிப்‌ பார்க்குமாறும்‌, 
தனக்குச்‌ செவிகொடுக்குணறும்‌, 
தன்னுடைய வழக்கை விசாரிக்குமாறும்‌, 
தனக்கு ஆறுதல்‌ கொடுக்குமாறும்‌ தாவீது 
கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
மனஉருக்கத்தோடு ஜெபம்பண்ணுகிறார்‌ 
(சங்‌ 13:34). கர்த்தர்‌ தன்னுடைய 
ஜெபத்திற்கு பதில்‌ கொடுப்பார்‌ என்று 
தாவீது முழுநிச்சயத்தோடு 
நம்பியிருக்கிறார்‌. கர்த்தர்‌ தனக்கு 
சமாதானம்‌ கொடுப்பார்‌ என்றும்‌. 
இதனால்‌ தன்னுடைய இருதயம்‌ 
இரட்சிப்பினால்‌ களிகூரும்‌ என்றும்‌ 
தாவீது மகிழ்ச்சியோடு சொல்லுகிறார்‌. 
கர்த்தர்‌ தனக்கு நன்மை செய்தபடியால்‌ 
தான்‌ அவரை பாடுவதாக தாவீது 
அறிக்கை செய்கிறார்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மம்ம 


PUBLISHERS 


எதுவரைக்கும்‌ 
மறந்திருப்பீர்‌ 
சன்‌ 18:1 


சங்‌ 194. கர்த்தாவே, எதுவரைக்கும்‌ 
என்னை மறத்திருப்பீர்‌, எதுவரைக்கும்‌ 
முகத்தை எனக்கு. 


மிகுந்த 
நெருக்கத்திலிருக்கிறார்‌. அவருடைய 
இருதயம்‌ வியாகுலப்படுகிறது. 
அவருடைய  ஆளியும்‌  ஆத்துமாவும்‌ 
சோர்ந்துபோயிற்று. தன்னுடைய 
நெருக்கமான சூழ்நிலையில்‌ தாவீது, 
தன்னுடைய ஆத்துமாவை கர்த்தருடைய 
சமுகத்திற்கு முன்பாக ஊற்றுகிறார்‌. 


நம்முடைய ஆத்துமா 
நெருக்கத்திலும்‌, வியாகுலத்திலும்‌ 
இருக்கும்போது, நம்முடைய 
பிரச்சனைகளை நமக்குள்ளே அடக்கி 
வைத்துக்கொள்ளக்கூடாது. அவற்றை 
கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
ஊற்றிவிடவேண்டும்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
கிருபாசனத்தில்‌ வீற்றிருக்கிறார்‌ 
கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம்‌ 
தேவனுடைய  கிருபாசனத்தண்டையிலே 
தைரியமாகக்‌ கிட்டிச்‌ சேரும்‌ 
சிலாக்கியத்தைப்‌ பெற்றிருக்கிறோம்‌. 
கர்த்தருடைய சமுகத்தில்‌ நமக்கு 
ஆறுதலும்‌ தேறுதலும்‌ உண்டு. 
பிள்ளைகள்‌ 
கர்த்தர்தாமே 
கர்த்தர்‌ 


பாதுகாத்து, 
சுகமாய்‌ 


கர்த்தருடைய 

ஒடுக்கப்படும்போது 
விடுவிக்கிறார்‌. 

தம்முடைய பிள்ளைகளைப்‌ 
அவர்களை 
இருக்கப்பண்ணுகிறார்‌. கர்த்தருடைய 
சமுகத்தில்‌ நமக்கு சமாதானமும்‌ 
ஆசீர்வாதமும்‌ நியமிக்கப்பட்டிருக்கிறது. 
ஆகையினால்‌ நம்முடைய இருதயத்தின்‌ 
வேதனைகளை நமக்குள்ளே அடக்கி 
வைத்திருக்காமல்‌, அவற்றை 
தேவனுடைய சமுகத்தில்‌ அறிக்கை 
செய்யவேண்டும்‌. 





ழ்‌ நவள 
ஈயா 


தேவனுடைய 
தண்டையிலே 
விசுவாசத்தினால்‌, 
சேருகிற _ 
பெற்றிருக்கிறோம்‌. 
கிருபாசனத்திற்கு 
பேசுகி] 


கிருபாசனத்‌ 
நம்முடைய 
தைரியமாய்க்‌ கிட்டிச்‌ 
சிலாக்கியத்தைப்‌ 
கர்த்தருடைய 
முன்பாக நமக்கு 
சிலாக்கியம்‌ 
கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய 
இருதயத்தின்‌ நினைவுகளை கர்த்தருடைய 
சமுகத்தில்‌ நாம்‌ தாராளமாய்ப்‌ பேசலாம்‌ 
நம்முடைய மனதின்‌ வருத்தங்களையும்‌, 
ஆத்துமாவின்‌ வியாகுலத்தையும்‌ 
க்‌ டய கிருபாசனத்தி பாக 
ர்ச்‌ கசத பெ 


கர்த்தர்‌ தன்னை மறந்துவிட்டாரோ 
என்று தாவீது நினைக்கிறார்‌. கர்த்தரை 
சந்தேகப்படக்கூடாது. அவர்‌ ஒருபோதும்‌ 
தம்முடைய பிள்ளைகளை 
றந்துவிடுகிறவால்ல. கர்த்தருடைய 
சர்வஞானத்தையும்‌. அவருடைய 
நன்மையையும்‌, அவருடைய 
உண்மையையும்‌ நாம்‌ சந்தேகப்படக்கூடாது. 


கர்த்தருடைய 
உபத்திரவம்‌ 


ஆனாலும்‌ 

பிள்ளைகளுக்கு மிகுந்த 
வரும்போது அவர்கள்‌ கர்த்தருடைய 
கிருபை தங்களுக்கு மறுக்கப்பட்டதோ 
என்று சந்தேகப்படுகிறார்கள்‌. நம்முடைய 
உபத்திரவங்களிலும்‌, கட்டுகளிலும்‌, 
வேதனைகளிலும்‌ நாம்‌ கர்த்தரை 
கருத்தாய்த்‌ தேடவேண்டும்‌. தேவனுடைய 
கிருபையையும்‌ இரக்கத்தையும்‌ 
வாஞ்சிக்கவேண்டும்‌. கர்த்தர்‌ தன்னை 
மறந்துவிட்டாரோ என்று தாவீது 
சந்தேகப்படுகிறார்‌. அவர்‌ தம்முடைய 
முகத்தை தனக்கு மறைத்துவிட்டாரோ 
என்று தாவீது வருத்தப்படுகிறார்‌. இது 
அவர்‌ அறியாமையினால்‌ செய்கிற பாவம்‌ 
நாம்‌ அறியாமல்‌ செய்த தப்பிதங்களை 
நம்முடைய. கர்த்தர்‌ கிருபையாக 
மன்னிப்பார்‌. 


தேவனைப்பற்றியும்‌. 
இரக்கத்தைப்பற்றியும்‌, அவருடைய 
கிருபையைப்பற்றியும்‌ நாம்‌ 
சந்தேகப்படக்கூடாது. நமக்குள்‌ சந்தேகம்‌ 
இருக்குமென்றால்‌, நாம்‌ பாவம்‌ 
செய்கிறவர்களாயிருப்போம்‌. கர்த்தருடைய 
சமுகத்தில்‌ நாம்‌ செய்த பாவங்களை 


அவருடைய 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம்மா 


PUBLISHERS 


அறிக்கை செய்யவேண்டும்‌. 
தம்முடைய கிருபையினால்‌ 
மன்னிப்பார்‌. 


கர்த்தர்‌ 
நம்மை 


கர்த்தர்‌ நம்மை நினைவுகூருகிறார்‌ 
என்றும்‌. அவர்‌ நம்மை மறக்கவில்லை 
என்றும்‌ அவர்‌ தம்முடைய முகத்தை 
நமக்கு மறைக்கவில்லை என்றும்‌ நாம்‌ 
கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
விசுவாசத்தோடு அறிக்கை 
செய்யவேண்டும்‌. நம்முடைய இருதயத்தில்‌ 
சந்தேகத்தை  வளரவிட்டுவிடக்கூடாது. 
நம்முடைய உள்ளத்தில்‌ அலிசுவாசம்‌ 
தோல்வியடைய வேண்டும்‌, விசுவாசம்‌ 
நம்மை ஆளுகை செய்யவேண்டும்‌. 


எதுவரைக்கும்‌ என்‌ 
ஆத்துமாவில்‌ ஆலோசனை 
பண்ணிக்கொண்டிருப்பேன்‌ 

சங்‌ 18:2 


சங்‌ 182. என்‌ இருதயத்திலே 
சஞ்சலத்தை நித்தம்‌ நித்தம்‌ வைத்து, 
எதுவரைக்கும்‌ என்‌  ஆத்துமாவில்‌ 
ஆலோசனை பண்ணிக்‌ 
கொண்டிருப்பேன்‌? எதுவரைக்கும்‌ என்‌ 
சத்துரு தன்னை 
உயர்த்துவான்‌? 

தாவீது தன்னுடைய சஞ்சலத்தை 
நித்தமும்‌ அவருடைய இருதயத்தில்‌ 
வைத்திருக்கிறார்‌. அவருடைய 
ஆத்துமாவில்‌ அவருடைய சஞ்சலத்தைப்‌ 
பற்றி எப்போதும்‌ ஆலோசனை 
பண்ணிக்கொண்டிருக்கிறார்‌. தாவீதின்‌ 
இருதயத்தில்‌ சந்தோஷமில்லை. துக்கம்‌ 
மாத்திரமே இருக்கிறது. தாவீதுக்கு 
மெய்யான சிநேகிதர்‌ ஒருவருமில்லை. 
தன்னுடைய சஞ்சலத்தை மற்றவரிடம்‌ 
பகிர்ந்துகொள்வதற்கு தாவீதுக்கு 
நம்பிக்கையான சிநேகிதர்‌ 
யாருமில்லை. 

தாவீது துக்கத்தின்‌ அப்பத்தைப்‌ 
புசிக்கிறார்‌. கர்த்தருடைய 
பரிசுத்தவான்கள்‌ அநேகருக்கு துக்கத்தின்‌ 
அப்பமே அன்றாட அப்பமாகயிருக்கிறது. 
அவர்கள்‌ அநுதினமும்‌ துக்கத்தின்‌ 
அப்பத்தைப்‌ புசித்து வேதனைகளை 
அனுபவிக்கிறார்கள்‌. 


மெய்‌ 





ழ்‌ நள 
ஈயா 


நம்முடைய கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்துவும்‌ பாடுகளை 
அனுபவிக்கிற... மனுஷராகமிருந்தார்‌. 
அவருடைய சத்துருக்கள்‌ அவருக்கு 
வேதனையை அதிகரிக்கச்‌ செய்தார்கள்‌. 
தாவீதும்‌ வேதனைகளை அனுபவித்து 
இருதயத்திலே சஞ்சலப்படுகிறார்‌. இந்த 
சஞ்சலம்‌ தனக்கு எதுவரைக்கும்‌ 
இருக்குமென்று தாவீதுக்குத்‌ 
தெரியவில்லை. தன்னுடைய துக்கநாட்கள்‌ 
எப்போது முடியமென்பதை தாவீது 
அறியாதிருக்கிறார்‌. தன்னுடைய துக்கம்‌ 
நித்திய துக்கமாமிருக்குமோ என்று. 
தாவீது தன்‌ ற்‌ 
வேதனைப்படுகிறார்‌. 
என்‌ இருதயத்திலே 
வைத்து, எதுவரைக்கும்‌ 
ஆத்துமாவிலே 
பண்ணிக்கொண்டிருப்பேன்‌" 
கர்த்தரிடத்தில்‌ கேட்கிறார்‌ 


மனதிற்குள்‌ 
இந்த வேதனையில்‌ 
சஞ்சலத்தை 


தாவீதுக்கு வந்திருப்பது பொதுவான 
சோதனை. சோதனை காலம்‌ 
அதிகரிக்கும்போது அது நித்திய 
சோதனையாக மாறிவிடுமோ என்னும்‌ 
பயம்‌ பொதுவாகவே எல்லோருக்கும்‌ 
உண்டாகும்‌. அப்படிப்பட்ட பயமே 
தாவீதுக்கு வந்திருக்கிறது. தாவீதுக்கு 
உதவி செய்ய யாருமில்லை. ஆகையினால்‌ 
அவருடைய துக்கம்‌ இப்போது அவருடைய 
இருதயத்திலே சஞ்சலமாக மாறிவிட்டது. 
தாவீதுக்கு சந்தோஷமுமில்லை. 
நம்பிக்கையுமில்லை. 


சஞ்சலப்படும்போது, 
சத்துருக்கள்‌ 
தாவீது 


தாவீது 
அவருடைய 
சந்தோஷமாயிருக்கிறார்கள்‌. 
பலளீனமாயிருக்கும்‌ போது 
அவருடைய சத்துருக்கள்‌ 
பெலமுள்ளவர்களாயிருக்கிறார்கள்‌. தாவீது 
தாழ்ந்திருக்கும்போது 
சத்துருக்கள்‌ அவர்மேல்‌ 
உயர்த்துகிறார்கள்‌. 
தனக்கு இப்படிப்பட்ட 
வேதனையும்‌, நெருக்கமும்‌ 
என்று தெரியாமல்‌, 
நிலமையை தாவீது 
விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 


கர்த்தரிடத்தில்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம்மா 


PUBLISHERS 


கர்த்தாவே, 
செவிகொடுத்தருளும்‌ 
சங்‌ 18 : 8-5 


எனக்குச்‌: 


சங்‌ 183. என்‌ தேவனாகிய கர்த்தாவே, 
தீர்‌ நோக்கிப்பார்த்து, எனக்குக்‌ செவி 
கொடுத்தருளும்‌ நான்‌ மரணதித்திரை 
அடையாதபடிக்கு என்‌ கண்களைத்‌ 
தெவிவாக்கும்‌. 


சங்‌ 18:4. அவனை மேற்கொண்டேன்‌. 
என்று என்‌ பகைஞன்‌ சொல்லாத 
நடிக்கும்‌, நான்‌ தன்னாடுகிறதினால்‌ 
என்‌ சத்துருக்கன்‌ களிகூராதபடிக்கும்‌ 
இப்படிச்‌ செய்தருளும்‌. 


195. நான்‌ உம்முடைய 

மேல்‌ 
நம்பிக்கையாயிருக்கிறேன்‌; உம்முடைய 
இரட்சிப்பினால்‌. என்‌ இருதயம்‌ 


கவிகூரும்‌. 


தாவீதின்‌ சஞ்சலம்‌ அதிகரிக்கிறது. 
அவர்‌ கர்த்தரிடத்தில்‌ முறையிடுகிற 
வார்த்தைகள்‌ ஜெபவார்த்தைகளாக 
மாறுகிறது. நாம்‌ கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
எப்போதும்‌ முறையிடுகிறவர்களாக 
இருக்கக்கூடாது. நமக்கு எவ்வளவு, 
சஞ்சலம்‌ வந்தாலும்‌, எவ்வளவு வேதனை 
வந்தாலும்‌ அவற்றை தேவனுடைய 
சமுகத்தில்‌ ஒருதரம்‌ சொல்லிவிட்டு, 
அதன்பின்பு கர்த்தருடைய கிருபைக்காக 
நாம்‌ ஜெபத்தோடு காத்திருக்கவேண்டும்‌. 
நமக்குத்‌ துன்பம்‌ வரும்போது, நாம்‌ 
முழங்காலில்‌ ஜெபிப்பதற்கு அது நமக்கு 
உதவிபுரியவேண்டும்‌. 

கர்த்தர்‌ தன்னை நோக்கிப்‌ பார்க்க 
வேண்டுமென்றும்‌. அவர்‌ தன்னுடைய 
விண்ணப்பத்திற்குச்‌ செவிகொடுக்க 
வேண்டுமென்றும்‌ அவர்‌ தன்னுடைய 
கண்களைத்‌ தெளிவாக்கவேண்டுமென்றும்‌ 
தாவீது கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. நம்முடைய 
கண்கள்‌ தெளிவடையவேண்டுமென்றால்‌ 
நம்முடைய விசுவாசம்‌ 
வலுவடையவேண்டும்‌. விசுவாசமே 
நம்முடைய ஆத்துமாவின்‌ கண்‌. 
நம்முடைய மனக்கண்கள்‌ எப்போதும்‌ 
பிரகாசமுள்ளதாயிருக்கவேண்டும்‌. 





ழ்‌ நள 
யாய 


நம்முடைய மனக்கண்கள்‌ 
தெளிவாகயிருந்தால்தான்‌ நம்மால்‌ 
பரலோகத்திற்கு நேராக நம்முடைய 
கண்களை ஏறெடுக்க முடியும்‌. நம்முடைய 
பிரகாசமான மனக்கண்களினால்‌. 
நம்முடைய ஆத்துமாவை ஊடுருவிப்‌ 
பார்க்க முடியும்‌. நம்முடைய 
மாம்சப்பிரகாரமான கண்களினால்‌, 
நம்முடைய பிரச்சனைகளையும்‌, நம்முடைய 
சூழ்நிலைகளையும்‌ மாத்திரமே பார்க்க 
முடியும்‌. பிரச்சனைகளைத்‌ தாண்டி, 
சூழ்நிலைகளைத்‌ தாண்டி, நம்முடைய 
மாம்சத்தின்‌ கண்களால்‌ ஏறிட்டுப்‌ பார்க்க 
முடியாது. நம்முடைய மனக்கண்கள்‌ 
தெளிவாகயிருக்கும்போது, நாம்‌ 
துன்பத்திலிருந்தாலும்‌, நமக்கு 
நியமிக்கப்பட்டிருக்கிற சந்தோஷத்தையும்‌, 
ஆறுதலையும்‌ நம்மால்‌ விசுவாசத்தோடு 
பார்க்க முடியும்‌ 


தன்னுடைய கண்களை 
தெளிவாக்கவில்லையென்றால்‌, 
மரணநித்திரை அடைந்துவிடுவதாக 
தாவீது சொல்லுகிறார்‌. நம்முடைய 
மனக்கண்கள்‌ பிரகாசமுள்ளதாக 
இல்லையென்றால்‌ நாம்‌  ஆலிக்குரிய 
ரீதியாக ஸரித்துப்போலோம்‌. ஆவிக்குரிய 
மரணம்‌ நித்திய மரணமாயிருக்கும்‌ இது 
மரண நித்திரை என்றும்‌ 
அழைக்கப்படுகிறது. 


கர்த்தர்‌ 
தான்‌ 


தாவீதுக்கு அநேக பிரச்சனைகள்‌ 
வந்திருக்கிறது. இந்த வேதனைகளைத்‌ 
தாங்கிக்கொண்டு அவரால்‌ இந்தப்‌. 
பிரபஞ்சத்தில்‌ ஜீவிக்க முடியவில்லை. 
தன்னுடைய இருதயத்திலே தாவீது 
நித்தம்‌ நித்தம்‌. சஞ்சலத்தை 
வைத்திருக்கிறார்‌. அது பற்றி தன்னுடைய 
ஆத்துமாவில்‌ அனுதினமும்‌ ஆலோசனை 
பண்ணி ர்த்தி. 
தாவீதின்‌ சோர்வு 
சத்துருக்களுக்கு மகிழச்சியாமிருக்கிறது. 


தாவீது தள்ளாடும்போது அவருடைய 
சத்துருக்கள்‌ களிகூருகிறார்கள்‌. தாவீது 
விழுந்துவிடும்போது. 

த்தால்‌ கக கனு ம 
மேற்கொண்டேன்‌” என்று ஆணவமாய்ச்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம்மா 


PUBLISHERS 


சொல்லுகிறார்கள்‌. தாவீதும்‌ தாவீதின்‌ 
தேவனும்‌ பெலமிரந்துவிட்டார்கள்‌ என்று 
பகைஞர்‌ ஏளனமாகப்‌ பேசுகிறார்கள்‌. 
கர்த்தருடைய நாமம்‌ 
தூஷிக்கப்படக்கூடாது. சத்துருக்கள்‌. 
களிகூரக்கூடாது. 

பக்தியுள்ளவர்கள்‌ 
சந்தோஷப்படுவார்கள்‌. 
பாவத்திலும்‌ 
சந்தோஷப்படுவார்கள்‌. 
தோற்றுப்போனால்‌ 
சத்துருக்கள்‌ 


நீதியில்‌ 
துன்மார்க்கரோ 
அக்கிரமத்திலும்‌ 
தாவீது 
அவருடைய 
களிகூருவார்கள்‌. 
தன்னுடைய சத்துருக்கள்‌ 
களிகூராதபடிக்கு கர்த்தர்‌ தன்னுடைய 
நடைகளை ஸ்திரப்படுத்தவேண்டும்‌ என்று 
தாவீது விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 


பகைஞர்‌ தன்னை மேற்கொள்ளக்கூடாது 
மரண 
அடையக்கூடாது. என்றும்‌ 
£ண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 


என்றும்‌ தான்‌ 


நித்திரை 
தாவீது 


கிருபையின்மேல்‌ 
'நம்பிக்கையாயிருக்கிறேன்‌' 
சங்‌ 18:5 
185, நான்‌. உம்முடைய 
மேல்‌ 
நம்பிக்கையாமிருக்கிறேன்‌; உம்முடைய 
இரட்சிப்பினால்‌ என்‌ இருதயம்‌ 
களிகூரும்‌. 
தாவீதின்‌ ஜெபவார்த்தைகள்‌ 
அதிசீக்கிரத்திலே துதியின்‌ 
வார்த்தைகளாக மாறுகிறது. தாவீதின்‌ 
இருதயம்‌ கர்த்தருடைய இரட்சிப்பினால்‌ 
களிகூருகிறது. கர்த்தர்‌ தனக்கு செய்த 
நன்மைகளை நினைத்து தாவீது அவரை 
புகழ்ந்து பாடுகிறார்‌. பதிமூன்றாவது 
சங்கீதத்தின்‌ ஆரம்பத்தில்‌ தாவீது 
கர்த்தரிடத்தில்‌ வருத்தத்தோடு 
முறையிடுகிறார்‌. எதுவரைக்கும்‌ 
என்னை மறந்திருப்பீர்‌, எதுவரைக்கும்‌. 
உம்முடைய முகத்தை எனக்கு மறைப்பீர்‌ 
என்று ஆரம்பத்திலே தாவீது 


கர்த்தருடைய சமுகத்தில்‌ வருத்தத்தோடு 
கேட்டார்‌. 





ழ்‌ நவள 
யாய 


இந்த சங்கீதத்தின்‌ ஆரம்பத்தில்‌ 
தாவீது தன்னுடைய ஆவியிலே சோர்ந்து 
போயிருந்தார்‌. தாவீதின்‌ ஆத்துமா 
வியாகுலத்தோடு  முறிந்துபோயிருந்தது. 


தன்னுடைய துக்கத்திலே அவர்‌ மூழ்கி 


கர்த்தருக்குள்‌ சந்தோஷமாயிருக்கிறார்‌. 
அவருடைய இருதயம்‌ களிகூருகிறது. 


தன்னுடைய ஆவியிலே 
வியாகுலத்தோடு கீழே விழுந்து கிடந்த 
தாவீது, இப்போது உற்சாகமாய்‌ எழும்பி 
நிற்கிறார்‌. இதுவரையிலும்‌ தாவீதின்‌ 
இருதயத்தில்‌ சஞ்சலம்‌ நிரம்பியிருந்தது. 
இப்போதோ கர்த்தரைத்‌ துதிக்கும்‌ 
துதிகள்‌ நிரம்பியிருக்கிறது. இதுவே 
விசுவாசத்தின்‌ வல்லமை இதுவே 
ஜெபத்தின்‌ வல்லமை. விசுவாசமும்‌ 
ஜெபமும்‌ ம்மை வனுடைய 
ள்‌ கிட்‌ 1 ம்‌ டன்‌ 


தனக்கு துன்பம்‌ வந்த 
வேளைகளிளெல்லாம்‌. தாவீது 
கர்த்தருடைய கிருபையின்மேல்‌ 
நம்பிக்கையாயிருந்தார்‌. தாவீது 
கர்த்தரை நம்பி ஒருபோதும்‌ ஏன்ரந்து 
போகவில்லை. கர்த்தர்‌ தம்முடைய 
முகத்தை சில சமயங்களில்‌ 
மறைப்பதுபோல தாவீதுக்குத்‌ தெரிந்தது. 
மெய்யாகவே கர்த்தர்‌ தம்முடைய 
முகத்தை தாவீதுக்கு மறைக்கவில்லை. 
தாளீதின்‌ துக்கம்தான்‌ அவருடைய 
கண்களை மறைத்துவிட்டது. அவருடைய 
கண்கள்‌ வியாகுலத்தினால்‌ 
தெளிவாயிராதபடி மரண 
நித்திரையிலிருந்தது. 


வியாகுலத்திலிருந்தபோது, 
பல்வேறு பிரச்சனைகள்‌: 

வெளியிலிருந்து 
5 நெருக்கிற்று. 
தாளீதுக்குள்ளே அவருடைய 
இருதயத்தை நிரப்பிற்று. இப்படிப்பட்ட 
நெருக்கமான சூழ்நிலையில்கூட தாவீது 
கர்த்தருடைய கிருபையின்மேல்‌ 
நம்பிக்கையாயிருந்தார்‌. கர்த்தர்மேல்‌ நாம்‌ 


தாவீது 
அவருக்கு 
உண்டாயிற்று. 
யுத்தங்கள்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம்மா 


PUBLISHERS 


வைத்திருக்கும்‌ நம்பிக்கையே 
ஆத்துமாவிற்கு 


நம்முடைய 
நங்கூரமாயிருக்கிறது 
நாம்‌ ஆவிக்குரிய புயல்காற்றில்‌ 
சிக்கிக்கொள்ளும்போது கர்த்தருடைய 
கிருபையும்‌, அவருடைய கிருபையின்மேல்‌ 
நாம்‌ வைத்திருக்கும்‌ நம்பிக்கையுமே 
நமக்கு நங்கூரமாயிருக்கும்‌ நாம்‌ 
அங்கும்‌ இங்கும்‌ 
நிலையில்லாமல்‌ அலைபாயாதபடி, 
நம்முடைய விசுவாசம்‌ நம்மை ஒரு 
நிலைப்படுத்தும்‌. 


ஆவிக்குரிய புயல்காற்று நம்மீது 
வீசும்போது நாம்‌ ஒருவேளை அங்கும்‌. 
இங்கும்‌ தள்ளாட வேண்டியது வரலாம்‌. 
போராட்டமான சூழ்நிலையாக 
இருந்தாலும்‌ நாம்‌ கர்த்தருடைய 
கிருபைமின்மேல்‌  நம்பிக்கையாமிருக்க 
வேண்டும்‌. கர்த்தரை விசுவாசத்தோடு 
பற்றிக்கொள்ளவேண்டும்‌. நாம்‌ 
கர்த்தரைப்பற்றிக்கொள்ளும்‌ போது, 
ஒருபோதும்‌ கீழே விழமாட்டோம்‌. கர்த்தர்‌ 
ம்முடைய பலத்த கரத்தினால்‌ நம்மைத்‌ 
தாங்கிப்‌ படித்திருப்பார்‌. 


நான்‌ உம்முடைய கிருபையின்மேல்‌ 
நம்பிக்கையாயிருக்கிறேன்‌' என்னும்‌ 
வாக்கியத்திற்கு “நான்‌ இன்னும்‌ 
உம்முடைய கிருபையின்மேலும்‌ 
இரக்கத்தின்மேலும்‌ நம்பிக்கை 
வைத்திருப்பேன்‌" என்று தாவீது 
பாடுவதாக வேதபண்டிதர்களில்‌ சிலர்‌ 
வியாக்கியானம்‌ சொல்லுகிறார்கள்‌. 
தேவனுடைய கிருபையின்மேல்‌ தாவீது 
நம்பிக்கை வைத்திருக்கிறார்‌. இந்த 
நம்பிக்கை அவருடைய இருதயத்தை 
தேவனுடைய இரட்சிப்பின்‌ 
சந்தோஷத்தினால்‌ நிரப்புகிறது. 
இரட்சிப்பின்‌ சந்தோஷமும்‌ சமாதானமும்‌ 
தாவீதின்‌ இருதயத்திலிருந்து நிரம்பி 
வழிகிறது. 





ழ்‌ ளன 
யாய 


பரிசுத்த ஆவியின்‌ பலத்தினாலே 
உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு, 
நம்பிக்கையின்‌ தேவன்‌ விசுவாசத்தினால்‌ 
உண்டாகும்‌ எல்லாவித 
சந்தோஷத்தினாலும்‌ சமாதானத்தினாலும்‌ 
உங்களை நிரப்புவாராக” (ரோம 1513). 
அவரை நீங்கள்‌ காணாமலிருந்தும்‌ 
அவரிடத்தில்‌ அன்புகூருகிறீர்கள்‌; 
இப்பொழுது அவரைத்‌ தரிசியாமலிருந்தும்‌ 
அவரிடத்தில்‌ விசுவாசம்‌ வைத்து, சொல்லி 
முடியாததும்‌ மகிமையால்‌ 
நிறைந்ததுமாயிருக்கிற சந்தோஷ 
முள்ளவர்களாய்க்‌ களிகூர்ந்து, உங்கள்‌ 
விசுவாசத்தின்‌ பலனாகிய 

மட்‌ ந்‌ கிறீர்கள்‌” (பேது ததி 


கர்த்தரைப்‌ பாடுவேன்‌ 
சங்‌ 13 : 6 


சுங்‌ 156. கர்த்தர்‌ 
நன்மைசெய்தபடியால்‌ 
பாடுவேன்‌. 


தாவீதின்‌ இருதயத்தில்‌ இரட்சிப்பின்‌ 
சந்தோஷம்‌ நிரம்பி வழிகிறது. கர்த்தர்‌ 
தனக்குச்‌ செய்த நன்மைகளை தாவீது 
நினைவுகூருகிறார்‌. தாவீது நன்றியுள்ள 
இருதயத்தோடு, கர்த்தர்‌ தனக்குச்‌ செய்த 
நன்மைகளையெல்லாம்‌ நினைவுகூர்ந்து. 
அவரை நன்றியோடு துதித்துப்‌ 
பாடுகிறார்‌. தாவீது தன்னுடைய பழைய 
சமாதானத்தையும்‌, சந்தோஷத்தையும்‌ 


எனக்கு. 
அவரைப்‌. 


திரும்பப்‌ 
ஆனாலும்‌ 


னும்‌ 
பற்றுக்கொள்ளவில்லை. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை CONES 


PUBLISHERS 


கர்த்தர்‌ தனக்குச்‌ செய்த நன்மைகளை 
தாவீது நினைவுகூர்ந்து அவரைத்‌ 
துதித்துப்‌ பாடுகிறார்‌. பழைய 
மேன்மையும்‌, பழைய மகிமையும்‌ தனக்கு 
திரும்பக்‌ கிடைத்தாலும்‌. திரும்பக்‌ 
கிடைக்காமல்‌. தான்‌ 
யரித்துப்பகவேண்டியது வந்தாலும்‌, 
தாவீது ராத்‌ துதித்துப்‌ பாப 
ஆயந்தாாயிருக்கிறா 


தாவீது இப்போது 
நெருக்கத்திலிருக்கிறார்‌. அவருடைய 
இருதயத்தில்‌ சஞ்சலம்‌ 5 ாப்பகிரு்கறது 
அவர்‌ தற்போதுள்ள நெருக்கத்தை 
நோக்கிப்‌ பார்க்காமல்‌, கர்த்தர்‌ தனக்கு 
இதுவரையிலும்‌ செய்த நன்மைகளை 
நோக்கிப்‌ பார்க்கிறார்‌. கர்த்தர்‌ நன்மை 
செய்தபடியால்‌ தாவீதின்‌ இருதயம்‌ 
சந்தோஷத்தினால்‌ நிரப்பியிருக்கிறது. 


தனக்கு 
என்றும்‌, 
தமக்குச்‌ 


கர்த்தர்‌ இதுவரையிலும்‌ 
நன்மை செய்திருக்கிறார்‌ 
இனிமேலும்‌ அவர்‌. 
சித்தமானதை தனக்குச்‌ செய்யட்டும்‌. 
என்றும்‌ தாவீது கர்த்தருடைய 
கிருபையின்மேல்‌ நம்பிக்கையாயிருக்கிறார்‌. 
கர்த்தர்‌ இதுவரையிலும்‌ தனக்குச்‌ செய்த 
நன்மைகளை இனிமேலும்‌ செய்வார்‌ 
என்று தாவீது நம்பிக்கையோடு 
கர்த்தரைத்‌ துதித்துப்‌ பாடுகிறார்‌. 
கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு முடிவு 
நன்மையாய்‌ முடியும்‌ கர்த்தரை 
நம்புகிறவர்கள்‌ சம்பூரணமான 
ஆசீர்வாதத்தோடு தங்கள்‌ ஜீவிய 
ஓட்டத்தை ஓடி முடிப்பார்கள்‌. 





ழ்‌ நவள 
யாய 


தாவீது பதிநான்காவது சங்கீதத்தை 
எந்த சந்தர்ப்பத்தில்‌ எழுதினார்‌ என்று 
தெளிவாகத்‌ தெரியவில்லை. சவுல்‌ 

துன்புறுத்தியபோது, அவர்‌ 


எழுதிமிருக்கவேண்டும்‌ 
சொல்லுகிறார்கள்‌. வேறு 
அப்சலோம்‌ தாவீதுக்கு விரோதமாக 
கலகம்பண்ணியபோது, அவர்‌ இந்த 
சங்கீதத்தை எழுதியிருக்கவேண்டுமென்று 
சொல்லுகிறார்கள்‌. இவை இரண்டுமே 
யூகங்கள்தான்‌. மெய்யாகவே இந்த 
சங்கீதத்தை தாவீது எப்போது 
எழுதினார்‌ என்பது ஆதாரபூர்வமாக 
தெரியவில்லை. 


அப்போஸ்த 

பதிநான்காவது சங்கீதத்திலிருந்து 
சில வசனங்களை 
நிருபத்திலே 
காண்பித்திருக்கிறார்‌ 
யூதர்‌, கிரேக்கர்‌ 
பாவத்திற்குட்பட்டவர்கள்‌ 
சொல்லுகிறார்‌ (ரோம 3:9) 
யாவரும்‌ தேவனுடைய 

க்கினைத்தீர்ப்புக்கு ஏதுவானவர்கள்‌ 

ராம 319). மனுஷன்‌ தன்னுடைய நல்ல 
கபாடத்திலரு்த தீயசுபாவத்திற்கு 
மாறிவிடுகிறான்‌. மனுஷனுடைய 
துர்க்குணமே அவனுடைய பாவத்திற்கு 
பிரதான காரணம்‌. 


பவுல்‌ 
ஒரு 
தன்னுடைய 
மேற்கோளாக. 
(ரோம 30-18). 
யாவரும்‌ 
என்று பவுல்‌ 
உலகத்தார்‌ 


தன்னுடைய சத்துருக்கள்‌ 
தனக்கு ஏற்பட்டிருக்கிற 
ஆபத்தையும்‌ 


, நெருக்கத்தையும்‌, 
பற்றி 
சங்கீதத்திலிருந்து 


மூன்றாவது 

பதிநான்காவது 
சங்கீதம்‌ வரையிலும்‌ எழுதியிருக்கிறார்‌. 
எட்டாவது சங்கீதத்தின்‌ செய்தி மாத்திரம்‌ 
சற்று வித்தியாசமாயிருக்கிறது. மற்ற 
சங்கீதங்களெல்லாவற்றிலும்‌ தாவீதின்‌ 
சத்துருக்கள்‌ அவரைத்‌ தூஷித்ததையும்‌, 
அவரைத்‌... துன்பப்படுத்தியதையும்‌ 
ஒடுக்கியதையும்‌, நெருக்கியதையும்‌ 
விரிவாகச்‌ சொல்லுகிறார்‌. 


தாவீது 
மூலமாய்‌ 
துன்பத்தையும்‌, 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மம்ம 


PUBLISHERS 


இதுவரையிலும்‌ 
சத்துருக்கள்‌ மூலமாய்‌ தனக்கு 
உண்டான பிரச்சனைகளைப்பற்றி 
சொன்ன தாவீது, இந்த சங்கீதத்தில்‌ 
அந்தப்‌ பிரச்சனைகளின்‌ மூல 
காரணத்தைப்பற்றிச்‌ சொல்லுகிறார்‌. 
அவர்களுடைய சுபாவம்‌ 
கேடுள்ளதாயிருக்கிறது. ஆகையினால்‌ 
அவர்கள்‌ கேடானதை சிந்தித்து, 
கேடானதை செய்கிறார்கள்‌. தாவீதின்‌ 
சத்துருக்கள்‌ மாத்திரமல்ல, மனுபுத்திரர்‌ 
எல்லோருமே ஏகமாய்க்‌ 
கெட்டுப்போயிருக்கிறார்கள்‌. 


தன்னுடைய 


துன்மார்க்கமான இந்த உலகத்திற்கு 
விரோதமாக தாவீது கர்த்தரிடத்தில்‌ 
முறையிடுகிறார்‌. மனுஷருடைய 
அருவருப்பான கிரியைகளைப்பற்றி தாவீது 
கர்த்தரிடத்தில்‌ சொல்லுகிறார்‌ (சங்‌ 14:1). 
தாவீது மனுஷர்மீது தான்‌ சொல்லுகிற 
குற்றச்சாட்டிற்கு ஆதாரமும்‌ 
கொடுக்கிறார்‌ (சங்‌ 14:2,3) 
அக்கிரமக்காரருக்கு அறிவு இல்லை. 
பிறரைத்‌ 'துன்பப்படுத்துகிறவர்கள்‌. 
துன்மார்க்கராயிருக்கிறார்கள்‌. ஏழை 
எளியவர்களின்‌ ஆலோசனைகளை 
அவர்கள்‌ அலட்சியம்‌ பண்ணுகிறார்கள்‌ 
(சங்‌ 144-6) இஸ்ரவேலின்‌ 
இரட்சிப்புக்காக தாவீது விசுவாசத்தோடு 
ஜெபம்பண்ணுகிறார்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
ஜனத்தின்‌ துத்‌ திருப்புவார்‌ 
என்று தாவீது விசுவாசத்தோடும்‌ 
சந்தோஷத்தோடும்‌ சொல்லுகிறார்‌ 
(சங்‌ 147). 


மனுபுத்திரரின்‌ பாவம்‌ 
சங்‌ 14 : 1-3 


சண்‌ 141. தேவன்‌ இல்லை என்று 
மதிகெட்டவன்‌ தன்‌ இருதயத்தில்‌ 
சொல்லிக்கொள்ளுகிறான்‌. அவர்கள்‌ 
தங்களைக்‌ கெடுத்து, அருவருப்பான 
கிரியைகளைச்‌ செய்துவருகிறார்கள்‌; 
நன்மைசெய்கிறவன்‌ ஒருவனும்‌ இல்லை. 


தேவனைத்‌ தேடுகிற 
உணர்வுன்னவன்‌ உண்டோ என்று 
பார்க்க, கர்த்தர்‌ பரலோகத்திலிருத்து 
மனுபுத்திரரைக்‌ கண்ணோக்கினார்‌. 


சவ்‌ 142. 





ழ்‌ நவள 
யாய 


சங்‌ 143. எல்லாரும்‌ வழிவிலகி, 
ஏகமாய்க்‌ கெட்டுப்போனார்கன்‌; 
நன்மைசெய்கிறவன்‌. இல்லை, 
ஒருவனாகிலும்‌ இல்லை. 


தேவன்‌ இல்லை 
மதிகெட்டவன்‌ 


என்று 
தன்‌ 


இருதயத்தில்‌ சொல்லுகிறான்‌ 


தேவன்‌: இல்லை என்று 
மதிகெட்டவன்‌ தன்‌ இருதயத்தில்‌ 
சொல்லிக்‌ கொள்ளுகிறான்‌. அவர்கள்‌ 
தங்களைக்‌ கெடுத்து, அருவருப்பான 
கிரியைகளைச்‌ செய்துவருகிறார்கன்‌; 
நன்மைசெய்கிறவன்‌ ஒருவனும்‌ இல்லை 
(சுங்‌ 141). 


பாவம்‌ மனுக்குலத்திலே. ஒரு 
நோயைப்போல. வந்திருக்கிறது. 
சாதாரணமாகமிருந்த நோய்‌ இப்போது 
கொள்ளைநோயாக மனுக்குலம்‌ 
முழுவதற்கும்‌ பரவியிருக்கிறது. இதனால்‌. 
மனுபுத்திரர்‌ தங்களைக்‌. 
கெடுத்துக்கொள்கிறார்கள்‌. மனுஷரின்‌ 
பாவத்தினால்‌ இரண்டு தீயவிளைவுகள்‌ 
உண்டாகிறது. அவையாவன : 
1, மனுஷர்‌ அருவருப்பான கிரியைகளைச்‌ 
செய்து தேவனுடைய மகிமையை 
அவமானப்படுத்துகிறார்கள்‌. 2. தேவன்‌ 
ல்லையென்‌। ங்கள்‌ ்‌ 

சசால்லி மதிகெட்ட க்ளக்‌ 


பாவிகளெல்லோருமே மதி 
கெட்டவர்கள்‌. இவர்களிடத்தில்‌ 
தெய்வபயபில்லை. இவர்கள்‌ துணிகரமாக 
“தேவன்‌ இல்லை' என்று தங்கள்‌ 
இருதயத்தில்‌ சொல்லிக்கொள்கிறார்கள்‌. 
தங்களை நாஸ்திகர்கள்‌ என்று 
சொல்லிக்கொள்வதில்‌ இவர்கள்‌ பெருமைப்‌ 
படுகிறார்கள்‌. எல்லா பாவத்திற்கும்‌ 
நாஸ்திகமும்‌ ஒரு காரணம்‌. 
இவர்களுடைய இருதயத்தில்‌ தேவனைப்‌ 
பற்றிய சிந்தனையே இல்லை. தேவன்‌ 
இல்லையென்பதுதான்‌ இவர்களுடைய 
நம்பிக்கை. கர்த்தருக்குப்‌ பயப்படுதலே 
ஞானத்தின்‌ ஆரம்பம்‌. இவர்களோ 
தேவன்‌. ந வறு தங்கள்‌ 


நதயத்தில சொல்லி 
ம்‌ க டயகளாஙிகுக்கறார்கள்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம 


ரிம்‌ 


கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம்‌ 
இந்த உலகத்து ஜனங்களை நோக்கிப்‌ 
பார்த்து மிகவும்‌ ஆச்சரியப்படுகிறோம்‌. 
நம்முடைய சந்ததியாரில்‌ அநேகர்‌ 
நாஸ்திகராயிருப்பதைப்‌ பார்த்து, நாஸ்திகம்‌ 
அதிகமாய்‌ வளர்ந்து விட்டது என்று 
சொல்லுகிறோம்‌. நம்முடைய காலத்தில்‌ 
மாத்திரமல்ல, தாவீதின்‌ காலத்திலும்‌. 
நாஸ்திகமும்‌, அருவருப்பான கிரியைகளும்‌ 
அதிகமாயிருந்தது. முந்தின நாட்கள்‌ 


எவ்விதத்திலும்‌ நம்முடைய நாட்களைவிட 
மேன்மையான நாட்களாயில்லை. 


தேவன்‌ இல்லையென்று 
தன்னுடைய இருதயத்தில்‌ 
சொல்லிக்கொள்கிறவன்‌ ஒரு நாஸ்திகன்‌. 
தேவன்‌ ஒருவர்‌ இருக்கிறாரா என்னும்‌ 
நிச்சயம்‌ இவனுக்கு இல்லை. தனக்கு 
நிச்சயமாக தெரியவில்லை என்பதற்காக, 
தேவன்‌ இல்லை என்றே க்‌ 
சொல்லிவிடுகிறான்‌. தன. 
தெரியாததை சொற்குளொள்வதகக்‌ 
நாஸ்திகன்‌ முயற்சி பண்ணுவதில்லை. 
தனக்குத்‌ தெரியாதது இந்த உலகத்தில்‌ 
இல்லை என்று ந்‌ ரய்‌ நினைத்து, 
தேவன்‌ இல்லை என்று தன்‌ 
இருதாத கெ க கலன்‌ 


நாஸ்திகன்‌ மதிகெட்டவன்‌. 
இவனிடத்தில்‌ மெய்யான ஞானமில்லை. 
இவனுடைய ர டிற்கு சான்றுகளும்‌ 
உள்ளது. தேவன்‌ இல்லையென்று 
சொல்லுகிறவன்‌ பரிசுத்தமாய்‌ 
ஜீவிப்பதில்லை. அவன்‌ தன்னையே 
கெடுத்துக்கொள்கிறான்‌. அருவருப்பான 
கிரியகளை செய்து வருகிறான்‌. 
யாருக்கும்‌ நன்மை செய்யாமல்‌ 
எல்லோருக்கும்‌ தீங்குசெய்கிறான்‌. 
தன்னை விசாரிப்பதற்கு தேவன்‌ 
இல்லை” என்னும்‌ சிந்தனைதான்‌ 
இவனுடைய  பாவத்திற்குக்‌ காரணம்‌. 
துணிகாமாய்ப்‌ பாவம்‌ செய்வதற்கு இவன்‌ 
நாஸ்திகத்தை தனக்கு கேடகமாக 
பயன்படுத்துகிறான்‌. தேவன்‌ 
இல்லையென்று சொல்லுகிற நாஸ்திக 
சிந்தனையே எல்லா மதிகேடுகளுக்கும்‌, 
அருவருப்பான கிரியைகளுக்கும்‌ காரணம்‌. 





ழ்‌ நவள 
யாய 


மனுஷன்‌ பாவம்‌ 
தன்னுடைய நல்ல சுபாவத்தையே 
கெடுத்துப்போடுகிறான்‌. கர்த்தர்‌ 
மனுஷனை நல்லவனாகத்தான்‌ உண்டு 
பண்ணினார்‌. ஆனால்‌ மனுஷனோ பாவம்‌ 
செய்து தன்னைத்தானே கெடுத்துப்‌ 
போட்டிருக்கிறான்‌. கர்த்தர்‌ மனுஷனை 
தேவசாயலாக சிருஷ்டித்தார்‌. 
மனுஷனுடைய பாவத்தினால்‌, 
மனுஷனிடத்தில்‌ காணப்பட்ட தேவசாயல்‌ 
மங்கிப்போயிற்று. மனுஷனுடைய 
நற்குணம்‌ சீரழிந்துபோயிற்று. பாவி 
;ன்னைத்தானே கெடுத்‌ பரப்பான 
வைகைச்‌ செய்கிறான்‌ அடம்‌ 


செய்து 


பாவிகள்‌ தேவனை சேவிப்பதில்லை. 
அவர்கள்‌ தேவனுக்கு ஊழியம்‌ 
செய்வதில்லை. தங்களுடைய பேச்சினாலும்‌. 
கிரியைகளினாலும்‌ அவர்கள்‌ தேவனை 
மகிமைப்படுத்துவதுமில்லை. மனுபுத்திரர்‌ 
எல்லோரும்‌ வழிவிலி ஏகமாய்க்‌ 
கெட்டுப்போய்விட்டார்கள்‌. பாவிகள்‌ 
தங்களுக்கும்‌ நன்மை செய்வதில்லை. 
பிறருக்கும்‌ நன்மை செய்வதில்லை. 
பாவிகளால்‌ அவர்களுக்கும்‌ எந்தப்‌ 
பிரயோஜனமுமில்லை. மற்றவர்களுக்கும்‌ 
ந்தப்‌ பிரயோஜனமுமில்லை. 
மெய்யான அன்பு 
இல்லை. நற்குணம்‌ இல்லை. ஆவியின்‌ 
கனி இல்லை. தெய்வபயம்‌ இல்லை. 
பயபக்தியும்‌ இல்லை. பாவிகளிடத்தில்‌ 
வீண்பெருமையும்‌, ஆணவமும்‌, 
அகந்தையும்‌ துர்க்குணமும்‌ தேவன்‌ 
இல்லை என்று சொல்லுகிற நாஸ்திக 
குணமுமே இருக்கிறது 


எந்தப்‌ 
பாவிகளிடத்தில்‌ 


பாவிகளின்‌ கிரியைகள்‌ அவர்களையும்‌ 
பாதிக்கிறது. மற்றவர்களையும்‌ பாதிக்கிறது. 
தங்களுடைய பாவத்தினால்‌ அவர்கள்‌. 
தங்களையும்‌  கெடுத்துப்போடுகிறார்கள்‌. 
மற்றவர்களையும்‌ கெடுத்துப்‌ 
போடுகிறார்கள்‌. பாவிகள்‌ அருவருப்பான. 
கிரியைகளைச்‌ செய்துவருகிறார்கள்‌. 
பாவத்தின்‌ கிரியைகள்‌ எல்லாமே 
அருவருப்பானவை. இவர்கள்‌ 
தங்களுடைய இருதயத்தில்‌, “தேவன்‌ 
இல்லை” ன்‌ சொல்லிக்‌ 
கொள்வதினால்‌, ல்லாமல்‌ 
துணிகரமாய்ப்‌ பாவம்‌ செய்கிறார்கள்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மமம்‌ 


PUBLISHERS 


ஒரு சிலர்‌ தங்களுக்கு தேவனைத்‌ 
தெரியும்‌ என்று சொல்லுகிறார்கள்‌. 
ஆனாலும்‌ இவர்கள்‌ தங்கள்‌ 
கிரியைகளினால்‌ தேவனை 
மறுதலித்துவிடுகிறார்கள்‌. அருவருப்பான 
கிரியைகளைச்‌ செய்து, தங்கள்‌ 


இவர்களிடத்தில்‌ நன்மையான கிரியை 
எதுவும்‌ காணப்படுவதில்லை. பாவிகளில்‌ 
நன்மை செய்கிறவன்‌ ஒருவனுமில்லை. 


அப்போஸ்தலர்‌ பவுல்‌ தீத்துவுக்கு 
எழுதின நிருபத்தில்‌ இப்படிப்‌ 
பட்டவர்களைப்பற்றி இவ்வாறு 
சொல்லுகிறார்‌. “அவர்கள்‌ தேவனை 
அறிந்திருக்கிறோமென்று அறிக்கை 
பண்ணுகிறார்கள்‌, கிரியைகளினாலோ 
அவரை  மறுதலிக்கிறார்கள்‌! அவர்கள்‌ 
அருவருக்கப்‌ படத்தக்கவர்களும்‌, 
கீழ்ப்படியாதவர்களும்‌, எந்த நற்கிரியையுஞ்‌ 
ம ஆகாதவர்களுமாயிருக்கிறார்கள்‌" 
(தீத்‌ 1:16), 


கர்த்தர்‌ மனுபுத்திரரை 


கண்ணோக்கினார்‌ 


தேவனைத்‌ தேடுகிற 
உணர்வுன்னவன்‌ உண்டோ என்று 
பார்க்க, கர்த்தர்‌ பரலோகத்திலிருந்து 
மனுபுத்திரரைக்‌ கண்ணோக்கினார்‌. 
(சுங்‌ 14:29). 


துன்மார்க்கருடைய பாவமும்‌, 
மதிகேடும்‌, அருவருப்பான கிரியைகளும்‌ 
உலகமெங்குமுள்ள மனுஷர்மீது ஒரு 
கொள்ளை நோயைப்போல 
பரவியிருக்கிறது. இந்த நோய்‌ 
உலகத்தின்‌ எல்லா பாகங்களிலுமுள்ள. 
எல்லா... பாஷைக்காரர்மிதும்‌, எல்லா 
ஜாதிகள்மீதும்‌ எல்லா இனத்தார்மீதும்‌. 
பரவியிருக்கிறது. இவர்களுடைய 
பாவத்திற்கு தேவன்‌ தாமே 
சாட்சியாயிருக்கிறார்‌. 





ழ்‌ நள 
யாய 


மனுஷனிடத்தில்‌ தேவனைத்‌ தேடுகிற 
உணர்வு காணப்படவேண்டும்‌. அவனே 
புக்தியுள்ளவன்‌. மற்றவர்கள்‌ தங்கள்‌ 
இருதயத்தில்‌ “தேவன்‌ இல்லை" என்று 
சொல்லிக்கொள்கிற மதிகேடர்கள்‌. 
தேவன்‌ பரலோகத்திலிருந்து இந்தப்‌ 
பூமியை பார்க்கிறார்‌. பூமியிலுள்ள 
மனுபுத்திரர்‌ எல்லோரையும்‌ கண்ணோக்கி 
பார்க்கிறார்‌. பூமியிலுள்ள மனுஷர்‌ 
மத்தியிலே தேவனைத்‌ தேடுகிற 
உணர்வுள்ளவன்‌. 
இருக்கிறானா 
பார்க்கிறார்‌. 
ஒருவனையும்‌ 
முடியவில்லை. 
உணர்வு 
இல்லை. 


ஒருவனாகிலும்‌ 


என்று 
அப்படிப்பட்‌ 

தேவனால்‌. 

தேவனைத்‌ தேடுகிற 
ஒருவனிடத்திலும்‌ 


வன்‌. 


மனுஷர்‌ தங்களுக்கு நியமிக்கப்ப்‌ 
கடமைகளைச்‌ செய்கிறார்களா, அவர்கள்‌ 
தேவனைத்‌ தேடிப்பார்க்கிறார்களா, 
தேவனுக்கு முன்பாக தங்களைத்‌ 
தாழ்த்துகிறார்களா, அவர்களுடைய 
இருதயங்களில்‌ கர்த்தருக்கு] பயப்படுகிற 
பயம்‌ இருக்கிறதா என்பதையெல்லாம்‌ 
பார்ப்பதற்காக கர்த்தர்‌ மனுஷனை 
நோக்கிப்‌ பார்க்கிறார்‌. ஆனால்‌ கர்த்தரால்‌ 
இந்தப்‌ பூமியிலே நன்மை செய்கிற 
மனுஷன்‌ ஒருவனையும்‌ பார்க்க 
முடியவில்லை. எல்லாரும்‌ 
வழிவிலகிப்போயிருக்கிறார்கள்‌. எல்லாரும்‌ 
ஏகமாய்க்‌  கெட்டுப்போயிருக்கிறார்கள்‌ 
நன்மை செய்கிறவன்‌ ஒருவனுமில்லை. 


எல்லாரும்‌ கெட்டுப்போனார்கள்‌ 


எல்லாரும்‌ வழிவிலகி, ஏகமாய்க்‌ 
கெட்டுப்போனார்கள்‌;; 
நன்மைசெய்கிறவண்‌. 
ஒருவனாகிலும்‌ இல்லை (சுண்‌ 14:3). 

கர்த்தர்‌ பரலோகத்திலிருந்து 
பூமியிலுள்ள மனுபுத்திரை கண்ணோக்கி 
பார்க்கிறார்‌ தேவனைத்‌ தேடுகிற 
உணர்வுள்ள மனுஷன்‌  ஒருவனாகிலும்‌ 
இருக்கிறானா என்று இந்தப்‌ பூமி 
முழுவதும்‌ தேடிப்பார்க்கிறார்‌. அவரால்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம 


PUBLISHERS 


ஒருவனையும்‌ பார்க்க 
இந்தப்‌ பூமியிலே 
உணர்வுள்ளவன்‌. EY! 
கர்த்தருடைய பார்வையில்‌ எல்லோரும்‌ 
'போனவர்களாகவும்‌, 
கெட்டுப்போனவர்களாகவும்‌ 


காணப்படுகிறார்கள்‌. 


இந்தப்‌ பூமியிலே ஒரு குறிப்பிட்ட 
பகுதியில்‌ மாத்திரம்‌ ஜனங்கள்‌ 
பாவிகளாகயிருக்கிறார்கள்‌ என்று 
தீர்மானம்‌ பண்ண முடியவில்லை. இந்த 
உலகத்திலுள்ள எல்லோருமே கர்த்தருடைய 
பார்வையில்‌ பாவிகளாயிருக்கிறார்கள்‌. 
எல்லா. பாஷைக்காரரும்‌, எல்லா 
தேசத்தாரும்‌, எல்லா ஜாதியாரும்‌, எல்லா 
இனத்தாரும்‌ கர்த்தருடைய பார்வையில்‌ 
பாவிகளாயிருக்கிறார்கள்‌. பூமியிலுள்ள 
எல்லா மனுஷரும்‌ 
வழிவிலகிப்போய்‌ ஏகமாய்க்‌ 
கெட்டுப்போயிருக்கிறார்கள்‌. 


தேவனுடைய 
மத்தியிலே 
போதுதான்‌ 
இரட்சிக்கப்படுவார்கள்‌. தேவன்‌ 
மத்தியிலே பலத்த 
செய்யும்போதுதான்‌. 
மனந்திரும்புவார்கள்‌. 
இருதயத்தில்‌ மாற்றமுண்டாகும்‌. 
அருவருப்பான கிரியைகளைச்‌ 
செய்கிறவர்கள்‌ நற்கிரியைகளைச்‌ செய்ய 
ஆரம்பிப்பார்கள்‌. தேவன்‌ கிரியை 
நடப்பிக்கும்போதுதான்‌, “தேவன்‌ இல்லை' 
என்று தங்கள்‌ இருதயத்தில்‌ 
சொல்லிக்கொள்கிறவர்கள்‌, “தேவன்‌ 
இருக்கிறார்‌” என்று தங்கள்‌ 
இருதயத்திலும்‌ சொல்லுவார்கள்‌, 
ஜனங்கள்‌ மத்தியிலே 
வெளிப்படையாகவும்‌ அறிக்கை 
செய்வார்கள்‌. 


மனுஷர்‌ 
வெளிப்படும்‌ 
அவர்கள்‌ 
மனுஷர்‌ 
கிரியைகளை 
அவர்கள்‌ 
அவர்களுடைய 


கிருபை 


வல்லமையாய்‌ 





ழ்‌ நள 
யாய 


தேவன்‌ இந்த உலகத்தை 
சிருஷ்டித்தபோது, தாம்‌ உண்டாக்கின 
எல்லாவற்றையும்‌ பார்த்தார்‌. அது மிகவும்‌ 
நன்றாயிருந்தது (ஆதி 13. சில 
காலத்திற்குப்‌ பின்பு தேவன்‌ மறுபடியும்‌ 
மனுஷனுடைய கிரியைகளைப்‌ பார்த்தார்‌. 
மனுஷனுடைய அக்கிரமம்‌ அப்போது 
பூமியிலே பெருகியிருந்தது. தாம்‌ 
பூமியிலே மனுஷனை 
உண்டாக்கினதற்காக கர்த்தர்‌ 
மனஸ்தாபப்பட்டார்‌ அது அவர்‌ 
இருதயத்திற்கு விசனமாயிருந்தது 
(ஆதி 63) கர்த்தர்‌ தம்முடைய 
சாயலாகத்தான்‌ மனுஷனை சிருஷ்டித்தார்‌. 
மனுஷனோ தன்னுடைய பாவத்தினால்‌ 
தன்னையே கெடுத்துப்போட்டான்‌. 
தன்னை உண்டாக்கின கர்த்தரையே 
மனஸ்தாப்ப்ப வைத்துவிட்டான்‌ 
தேவனுடைய இருதயத்தை 
விசனப்படுத்திவிட்டான்‌. 


கர்த்தருடைய ஜனம்‌ 
சங்‌ 14 : 4-7 


சங்‌ 1424. அக்கிரமக்காரரில்‌ 
ஒருவனுக்கும்‌ அறிவுஇல்லையோ? 
அப்பத்தைப்‌ பட்சிக்கிறதுபோல, என்‌ 
ஜனத்தைப்‌ பட்சிக்கிறார்கனே; அவர்கள்‌ 
கர்த்தரைத்‌ தொழுது. 
கொள்ளுகிறதில்லை. 


சங்‌ 145. அங்கே அவர்கன்‌ மிகவும்‌ 
பயந்தார்கள்‌; தேவன்‌ நீதிமானுடைய 
௪ந்ததியோடே இருக்கிறாரே. 


சங்‌ 14:68. சிறுமைப்பட்டவனுக்குக்‌ 
கர்த்தர்‌ அடைக்கலமாயிருக்கிறார்‌ என்று 
சொல்லி, நீங்கள்‌ அவனுடைய 
ஆலோசனையை 
அலட்சியம்பண்ணினீர்கள்‌.. 


கங்‌ 1447. சீயோனிலிருந்து 
இஸ்ரவேலுக்கு இரட்சிப்பு வருவதாக; 
கர்த்தர்‌ தம்முடைய ஜனத்தின்‌ 
சிறையிருப்யைத்‌ 

யாக்கோபுக்குக்‌ 

இஸ்ரவேலுக்கு 


உண்டாகும்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை 


QOODNENS 
PUBLISHERS 


அக்கிரமக்காரரில்‌ ஒருவனுக்கும்‌ 
அறிவு இல்லை 


அக்கிரமக்காரரில்‌ 
அதிவுஇல்லையோ? அப்பத்தைப்‌ 
பட்சிக்கிறதுபோல, என்‌ ஜணத்தைப்‌ 
பட்சிக்கிறார்கணே; அவர்கள்‌ கர்த்தரைத்‌ 
தொழுது கொள்ளுகிறதில்லை. 
(சங்‌ 14:4). 


ஒருவனுக்கும்‌. 


துன்மார்க்கர்‌ பாவமான வழியில்‌: 
செல்லுகிறார்கள்‌. பாவமான வழி 
அவர்களுடைய ஜீவியத்திற்கும்‌. 
ஆத்துமாவிற்கும்‌ ஆபத்தான வழியாகவும்‌ 
இருக்கிறது. தங்களுடைய 
துன்மார்க்கமான வழியே தங்களுக்கு 
பாதுகாப்பானது என்று அவர்கள்‌ 
நினைக்கலாம்‌. ஆனால்‌ அவர்களுடைய 
எண்ணம்‌ தப்பிதமானது அவர்கள்‌ 
பாதுகாப்பு என்று சொல்வதுதான்‌ 
அவர்களுக்கு ஆற்த்தாக 
முடியும்‌ 

துன்மார்க்கர்‌ 
செல்லும்போது, தங்களுடைய 
துன்மார்க்தத்தையோ தங்கள்‌ 
மதிகேட்டையோ, தங்கள்‌ ஆபத்தையோ 
அவர்கள்‌ நோக்கிப்‌ பார்ப்பதில்லை. 
தங்களுடைய துன்மார்க்கமான வழியில்‌ 
தங்களுக்கு ஆபத்து இருக்கிறது 
என்னும்‌ உணர்வுகூட அவர்களிடத்தில்‌ 
இல்லை. 


பாவவழியில்‌ 


துன்மார்க்கமான 
நடப்பிக்கிறார்கள்‌ 
பாவகிரியைகளில்‌ 

இருளை. 


அக்கிரமக்காரர்‌ 
கிரியைகளை 
தங்களுடைய 
சந்தோஷப்படுகிறார்கள்‌. 
தன்னுடைய கடமையை நநேர்த்தியாய்ச்‌ 
செய்வதுபோல, அக்கிரமக்காரன்‌ 
துன்மார்க்கமான கிரியை நேர்த்தியாய்ச்‌ 
செய்கிறான்‌. பாவத்திற்குப்‌ பலன்‌ உண்டு. 
பாவத்தின்‌ சம்பளம்‌ மரணம்‌ 
பாவிகளுக்கு ஆத்தும மரணம்‌ 
சம்பளமாகக்‌ கொடுக்கப்படும்‌. 





ழ்‌ நள 
யாய 


அக்கிரமக்காரர்‌ தேவனுடைய 
ஜனங்களை பட்சிக்கிறார்கள்‌. 
அப்பத்தைப்‌ பட்சிக்கிறதுபோல அவர்கள்‌ 
தேவனுடைய ஜனங்களை பட்சிக்கிறார்கள்‌. 
அப்பத்தை பசி வெறியோடு 
பட்சிப்பதுபோல அவர்கள்‌ தேவனுடைய 
ஜனங்களை வெறியோடு பட்சிக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ தேவனையும்‌. அவருடைய 
ஜனங்களையும்‌ விரோதிப்பதுதான்‌ 
அவர்கள்‌ பட்சிப்பதற்கு மெய்யான 
காரணம்‌. அக்கிரமக்காரர்‌ தேவனுக்கும்‌, 
தேவனுடைய ஜனங்களுக்கும்‌ 
சத்துருக்களாயிருக்‌ கிறார்கள்‌. 
அக்கிரமமான கிரியைகளைச்‌ செய்வது, 
அக்கிரமக்காரருக்கு. அப்பம்‌ 
புசிப்பதுபோலவும்‌, திராட்சரசம்‌ 
பானம்பண்ணுவதுபோலவும்‌ இருக்கிறது. 
அக்கிரம செய்கையே அக்கிரமக்காரரின்‌ 
போஜனம்‌. தன்மார்க்கமான கிரியைகளே 
அவர்களுடைய பானம்‌. 


அக்கிரமக்காரர்‌ 
தொழுதுகொள்கிறதில்லை. 
இல்லையென்றால்‌ 
ஜெபிக்காதவர்களிடத்தில்‌ நன்மையான 
காரியங்களை எதிர்பார்க்க முடியாது. 
நாம்‌ நன்மை செய்யவேண்டுமென்றால்‌, 
ஒவ்வொரு நாளும்‌ நாம்‌ கர்த்தரைத்‌ 
தொழுதுகொள்ள வேண்டும்‌. துதி 
பெருகும்போது தேவனுடைய கிருபை 
நமக்குள்‌ பெருகும்‌. அக்கிரமக்காரரோ 
கர்த்தரைத்‌ தொழுதுகொள்ளாததினால்‌, 
அவர்களுக்கு தேவனுடைய கிருபை 
கொடுக்கப்படுவதில்லை. 


அக்கிரமக்காரர்‌ 
ஆலோசனையை 
பண்ணுகிறார்கள்‌. 
ஒடுக்கப்பட்டவர்களுக்கும்‌ 
அடைக்கலமாயிருக்கிறார்‌. 
பிள்ளைகள்‌ அவரையே 
நம்பியிருக்கிறார்கள்‌ சங்‌ 14) 
துன்மார்க்கரோ. கர்த்தருடைய 
பிள்ளைகளைத்‌ தூவிக்கிறார்கள்‌. 
நீதிமான்களின்‌ ஆலோசனைகளை 
அக்கிரமக்காரர்‌ அலட்சியம்‌ 
பண்ணுகிறார்கள்‌. தங்களுடைய 
அக்கிரமமான  துர்‌ஆலோசனைகளில்‌ 
பிரியப்படுகிறார்கள்‌. 


கர்த்தரைத்‌. 
ஜெபம்‌ 
ஜெயமில்லை. 


ஏழைகளுடைய 
அலட்சியம்‌ 
ஏழைகளுக்கும்‌ 
கர்த்தரே 
கர்த்தருடைய 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ தம்முடைய ஜனத்தின்‌ 
சிறையிருப்பைத்‌ திருப்புவார்‌ 


அங்கே அவர்கள்‌ மிகவும்‌ 
பயத்தார்கன்‌; தேவன்‌ தீதிமானுடைய 
சுத்ததியோடே. இருக்கிறாரே. 
சிறுமைப்பட்டவனுக்குக்‌ கர்த்தர்‌ 
அடைக்கலமாயிருக்கிறார்‌ என்று 
அவனுடைய 
அலட்சியம்‌ 
3 சியோனிலிருத்து 
'இஸ்ரவேலுக்கு இரட்சிப்பு வருவதாக; 
கர்த்தர்‌ தம்முடைய ஜனத்தின்‌: 
சிறையிருப்பைத்‌ திருப்பும்போது, 
யாக்கோபுக்குக்‌ களிப்பும்‌, 
இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும்‌ 
உண்டாகும்‌ (சங்‌ 14:5-7). 


அக்கிரமக்காரில்‌ ஒருவனுக்கும்‌ 
அறிவு இல்லை. அவர்கள்‌ துணிகரமாய்ப்‌ 
பாவம்‌ செய்கிறார்கள்‌. பாவம்‌ 
செய்யும்போது சந்தோஷப்படுகிறார்கள்‌. 
அதே வேளையில்‌ அவர்கள்‌ மிகவும்‌ 
பயப்படுகிறார்கள்‌. சிலர்‌ அக்கிரமமான 
காரியங்களை செய்துவிட்டு துன்மார்க்கர்‌ 
பெருமைப்படுவதும்‌ உண்டு. அதே 
வேளையில்‌ தங்கள்‌ அக்கிரம 
கிரியைகளை நினைத்து அவர்கள்‌ 
பயப்படுவதும்‌ உண்டு. அவர்கள்‌ 
ஆசையாய்‌ நிறைவேற்றிய பாவங்களே 
அவர்களுக்கு ஆபத்தாய்‌ வந்துவிடுகிறது. 
சந்தோஷத்தோடு பாவம்‌ செய்தவர்கள்‌ 
இப்போது தங்கள்‌ பாவத்தின்‌ 
விளைவுகளை நினைத்து பயந்து 
நடுங்குகிறார்கள்‌. பட்டயத்தை 
எடுக்கிறவன்‌ பட்டயத்தினால்‌ 
அழிந்துபோவான்‌. 


கர்த்தர்‌ நீதிமானுடைய சந்ததியோடே 
இருக்கிறார்‌. இதுவே தேவனுடைய 
பிள்ளைகளுக்கு மிகப்பெரிய ஆறுதல்‌, 
சிறுபைப்பட்டவனுக்கு கர்த்தர்‌ 
அடைக்கலமாயிருக்கிறார்‌. அப்சலோம்‌ 
தாவீதைத்‌ தூரத்திவிடுகிறான்‌. தாவீதின்‌ 
சத்துருக்கள்‌. அவரைப்‌ பிடிப்பதற்கு 
துரத்தி வருகிறார்கள்‌. தாவீது 
தன்னுடைய ஆபத்தான வேளையிலும்‌ 
கர்த்தர்‌ தன்னோடு  கூடயிருக்கிறார்‌ 
என்று ஆறுதலாகயிருக்கிறார்‌. கர்த்தரே 
தனக்கு அடைக்கலமானவர்‌ என்று 
நம்பிக்கையோடிருக்கிறார்‌. அப்சலோமுக்கு 
பயந்து ஓடிப்போகும்போது கர்த்தர்‌ 


தன்னுடைய சிறையிருப்பைத்‌ திருப்புவார்‌ 
ன்‌ தாவீது கையோடு. 





ழ்‌ நயன 
யாய 


தாவீதின்‌ இருதயத்தில்‌ 
கர்த்தரைப்பற்றிய சிந்ததையே 
நிரம்பியிருக்கிறது. அவர்‌ கர்த்தருடைய 
கிருபையையும்‌, நீதியையும்‌, இரக்கத்தையும்‌ 
எப்போதும்‌ சிந்தித்துக்கொண்டிருக்கிறார்‌. 
இந்த... சங்கீதத்தின்‌ ஆரம்பத்தில்‌ 
மனுபத்திரரின்‌ அருவருப்பான 
கிரியைகளை நினைத்து தாவீது 
கர்த்தருடைய சமுகத்தில்‌ கவலையோடு 
வேண்டுதல்‌ செய்கிறார்‌. எல்லோரும்‌ 
வழிவிலகி ஏகமாய்க்‌ 
கெட்டுப்போயிருக்கிறார்கள்‌ என்பதை 
கர்த்தர்‌ பார்ப்பதுபோலவே தாவீதும்‌ 
பார்க்கிறார்‌. 


கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து 
மூலமாய்‌ மனுக்குலத்திற்கு இரட்சிப்பு 
வரப்போகிறது. காலம்‌ நிறைவேறும்போது 
சீயோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு இரட்சிப்பு 
வரும்‌. கர்த்தர்‌ தம்முடைய ஜனத்தின்‌ 
சிறையிருப்பைத்‌ திருப்புவார்‌. மனுஷருடைய 
பாவங்களிலிருந்து அவர்களுக்கு 
இரட்சிப்பு உண்டாகும்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை CONES 


PUBLISHERS 


கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து உலக 
இரட்சகராக இருக்கிறார்‌. தம்மிடத்தில்‌ 
வருகிற யாரையும்‌ இயேசுகிறிஸ்து 
புறம்பே தள்ளுவதில்லை. வருத்தப்பட்டு 
சுமக்கிற எல்லோரையும்‌ 
தம்மிடத்தில்‌ வருமாறு 

கிறார்‌. 

i அழைக்கிறா 
இயேசுகிறிஸ்துவை விசுவாசத்தோடு 
பற்றிக்கொள்கிறவர்களுக்கு ஆத்தும 
இரட்சிப்பு உண்டு. மனுஷர்‌ தங்கள்‌ 
பாவங்களிலிருந்து மனந்திரும்பி 


9ரட்சிக்கப்படும்போ; ர்க 
ம்‌ டர த ர 


ஜனத்தின்‌: 
திருப்பும்போது 
களிப்பும்‌ இஸ்ரவேலுக்கு 
உண்டாகும்‌. 
இட்சிக்கப்‌ 


கர்த்தர்‌ 


தம்முடைய 


இஸ்ரவேலரெல்லாரும்‌ 
படுவார்கள்‌. மீட்கிறவர்‌ சீயோனிலிருந்து 
வந்து, அவபக்தியை யாக்கோபை விட்டு 
விலக்குவார்‌. கர்த்தர்‌ அவர்களுடைய 
பாவங்களை நீக்குவார்‌ (ரோம 11:26,27). 





ழ்‌ நள 
யாய 


பதினைந்தாவது சங்கீதம்‌ 
பரலோகத்திற்குப்‌ போகும்‌ வழியைக்‌ 
காண்பிக்கிறது. இந்த சங்கீதத்தில்‌ 
நமக்குப்‌ பிரயோஜனமுள்ள சத்தியங்கள்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. நாம்‌ 
சந்தோஷமாகயிருக்க வேண்டுமென்றால்‌ 
நமக்குள்‌ பரிசுத்தம்‌ இருக்கவேண்டும்‌. 
நாம்‌ உண்மையுள்ளவர்களாகவும்‌, 
கண்ணியமுள்ளவர்களாகவும்‌ இருந்தால்‌ 
eg நமக்கு மெய்யான சந்தோஷம்‌ 

நடைக்கும்‌. 


நம்முடைய 
இயேசுகிறிஸ்துவே 


நமக்கு 


கர்த்தராகிய 
நமக்கு மெய்யான 
வழியாக இருக்கிறார்‌. பிதாவினிடத்தில்‌ 
போவதற்கு குமாரனாகிய 
இயேசுகிறிஸ்துவைத்‌ தவிர நமக்கு வேறு 
வழி எதுவும்‌ நியமிக்கப்படவில்லை. 
நமக்கு இயேசுகிறிஸ்து மாத்திரமே 
வழியாக இருக்கவேண்டும்‌. நாம்‌ 
அவருக்குள்‌. நடக்கவேண்டும்‌. 
அவருடைய உபதேசங்களைக்‌ 
கைக்கொண்டு, அவருடைய 

ச்சுவ। ளப்‌ பின்பற்றிச்‌ 
செல்லவேண்டும்‌. டக 


ஒருவன்‌ இயேசுகிறிஸ்துவிடம்‌ வந்து, 
அவரை நோக்கி “நல்ல போதகரே நித்திய 
ஜீவனை அடைவதற்கு நான்‌ எந்த 
நன்மையைச்‌ செய்யவேண்டும்‌” என்று 
கேட்டான்‌. இயேசுகிறிஸ்து அனக்கு 
பிரதியுத்தரமாக, நீ 
பிரவேசிக்க வருஙினால்‌ 
கற்பனைகளைக்‌ கைக்கொள்‌” என்று 
சொன்னார்‌ (மத்‌ 191617). 
இயேசுகிறிஸ்துவின்‌ உபதேசம்‌ என்றும்‌ 
மாறாத நித்திய சத்தியமாயிருக்கிறது. 

க இந்த rd 
ரம்பிக்‌ யக்‌ 
கேட்டு ஆரம்பிக்கிறார்‌ சவி). தானது 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை CDNENIS 


PUBLISHERS 


கேட்கிற கேள்வியை நாமும்‌ நமக்குள்‌ 
கேட்டுக்கொள்ளவேண்டும்‌. கர்த்தர்‌ 
நியமித்திருக்கிற பாதையில்‌ i 
நடக்கிறோமா என்பதை 
பார்க்கவேண்டும்‌. 
கேள்விக்‌ இந்‌ சங்கீதத்தில்‌ ரே 
பதிலும்‌ றார்‌ க பதம்‌ 
இந்த சங்கீதத்தில்‌ 
சொல்லப்பட்டிருக்கிற குணாதிசயங்களை 
உடையவர்கள்‌ கர்த்தரால்‌ ஆசீர்வதிக்கப்‌ 
பட்டிருப்பார்கள்‌. அவர்களுக்கு 
தேவனுடைய சமாதானமும்‌, சந்தோஷமும்‌, 
பாதுகாப்பும்‌ உண்டாயிருக்கும்‌. தாவீது 
இந்த சங்கீதத்தில்‌ சொல்லியிருக்கிற 
ஆலோசனைகளின்‌ பிரகாரமாக நாமும்‌ 
பயபக்தியோடு நடக்கவேண்டும்‌. 


பரிசுத்த பர்வதம்‌ 
சண்‌ 15:1 


சங்‌ 15:1. கர்த்தாவே, யார்‌ உம்முடைய 
கூடாரத்தில்‌ தங்குவான்‌? யார்‌ 
உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில்‌ 
வாசம்பண்ணுவான்‌? 

கர்த்தருடைய பிள்ளைகள்‌ சீயோனில்‌ 
வாசம்பண்ணுவார்கள்‌. இவர்களுடைய 
சுபாவம்‌ எப்படிப்பட்டதாயிருக்க வேண்டும்‌ 
என்று தாவீது விவரமாகச்‌ 
சொல்லுகிறார்‌. சீயோனின்‌ 
பிரஜைகளைப்பற்றிச்‌ சொல்லும்போது, 
"கர்த்தாவே யார்‌ உம்முடைய கூடாரத்தில்‌ 


தங்குவான்‌” என்று தாவீது ஒரு 
கேள்வி கேட்கிறார்‌. பரலோகத்திற்கு. 


யாரெல்லாம்‌ போவார்கள்‌ என்று அறிந்து 
கொள்ள தாவீது பிரியப்படுகிறார்‌. 


கர்த்தர்‌ தம்முடையவர்களை 
பேர்பேராக அறிந்திருக்கிறார்‌. நம்முடைய 
பெயர்‌ பிரஸ்தாபத்தைச்‌ சொல்லி நம்மால்‌ 
பரலோகத்திற்குப்‌ போகமுடியாது. மனுஷன்‌ 
பெயரைப்‌ பார்க்கிறான்‌. கர்த்தரோ 
நம்முடைய இருதயத்தையும்‌, நம்முடைய 
குணாதிசயங்களையும்‌ பார்க்கிறார்‌. 
கர்த்தர்‌ எதிர்பார்க்கிற குணாதிசயங்கள்‌ 
நம்பிடத்தில்‌ இருந்தால்‌ மாத்திரமே, 
நம்மால்‌ பரலோகத்திற்கு! போகமுடியும்‌. 





ழ்‌ நவள 
யாய 


கர்த்தருடைய பிள்ளைகளாகிய 
நமக்கு பரலோகராஜ்யத்தில்‌ பிரவேசிப்பது, 
நமக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய 
சிலாக்கியம்‌. கர்த்தருக்குரியவர்கள்‌ 
பரலோகத்தில்‌ பிரவேசிப்பார்கள்‌. 
கர்த்தருடைய பிள்ளைகள்‌ தேவனுடைய 
விசேஷித்த ஆசீர்வாதங்களைச்‌ 
சுதந்தரித்துக்‌ கொள்வார்கள்‌. 
கர்த்தருடைய பிள்ளைகள்‌ மாத்திரமே 
அவருடனேகூட நித்திய இளைப்பாறுதலில்‌ 
பிரவேசிப்பார்கள்‌. அவர்கள்‌ மாத்திரமே 
தேவனுடைய நித்திய ஆசீர்வாதங்களைப்‌ 
பெற்றுக்கொள்வார்கள்‌. 


தேவன்‌ தம்முடைய பிள்ளைகளுக்கு 
விசேஷித்த ஆசீர்வாதங்களை வாக்குப்‌ 
பண்ணியிருக்கிறார்‌. நாம்‌ கர்த்தருடைய 
சமுகத்தில்‌ வந்து நம்மை ஆராய்ந்து 
பார்க்கவேண்டும்‌. நம்மிடத்தில்‌. 
தேவனுக்குப்‌ பிரியமான சிந்தனைகள்‌ 
இருக்கிறதா, நாம்‌ தேவனுக்குப்‌ பிரியமான 
கிரியைகளை நடப்பிக்கிறோமா 
என்பதையெல்லாம்‌ நமக்கு நாமே 
ஆராய்ந்து பார்க்கவேண்டும்‌. தேவனுடைய 
கூடாரத்தில்‌ தங்குவதற்கு நாம்‌ 
எப்படியிருக்கவேண்டும்‌ என்பதையும்‌, நாம்‌ 
எப்படி நடந்துகொள்ளவேண்டும்‌ 
என்பதையும்‌ கர்த்தருடைய சமுகத்தில்‌. 
வந்து நமக்கு நாமே கேள்வி 
கேட்டுக்கொள்ளவேண்டும்‌. நம்முடைய 
கேள்வியை கர்த்தரிடத்திலும்‌ கேட்கலாம்‌ 


தலைவன்‌ ஒருவன்‌ 
இயேசுகிறிஸ்துவிடம்‌ வந்து “நல்ல 
போதகரே, நித்தியஜீவனைச்‌ 
சுதந்தரித்துக்கொள்வதற்கு நான்‌ என்ன 
செய்யவேண்டும்‌ என்று கேட்டான்‌ 
அதற்கு இயேசு: நீ என்னை நல்லவன்‌ 
என்று சொல்வானேன்‌? தேவன்‌ ஒருவர்‌ 
தவிர நல்லவன்‌ ஒருவனும்‌ இல்லையே. 
விபசாரஞ்‌ செய்யாதிருப்பாயாக. கொலை 
செய்யாதிருப்பாயாக, களவு 
செய்யாதிருப்பாயாக, பொய்ச்சாட்சி 
சொல்லாதிருப்பாயாக, உன்‌ தகப்பனையும்‌ 
உன்‌ தாயையும்‌ கனம்பண்ணுவாயாக 
என்கிற கற்பனைகளை நீ 
அறிந்திருக்கிறாயே என்றார்‌ 
(லூக்‌ 1818-20). 


ஒரு சமயம்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை 


QOODNENS 
PUBLISHERS 


பவுலும்‌ சீலாவும்‌ சிறையில்‌ 
அடைக்கப்பட்டிருந்தார்கள்‌. தேவனுடைய 
வல்லமையினால்‌ சிறைச்சாலையின்‌ 
அஸ்திபாரங்கள்‌ அதிர்ந்தது. 
சிறைச்சாலையின்‌ கதவுகளெல்லாம்‌ 
திறவுண்டது. பவுல்‌ சீலா ஆகியோரின்‌ 
கட்டுக்கள்‌ கழன்றுபோயிற்று. 
சிறைச்சாலைக்காரன்‌. இதைக்கண்டு 
அதிர்ச்சியடைந்தான்‌. அவன்‌ பவுலிடமும்‌. 
சீலாவிடமும்‌, 'ஆண்டவமாரே, 
இரட்சிக்கப்படுவதற்கு நான்‌ என்ன செய்ய 
வேண்டும்‌” என்று கேட்டான்‌. அதற்கு 
அவர்கள்‌, கர்த்தராகிய இயேசு 
கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும்‌ 
உன்‌ வீட்டாரும்‌ இரட்சிக்கப்படுவீர்கள்‌” 
என்று சொன்னார்கள்‌ (அப்‌ 16:30,31). 


கர்த்தாவே, யார்‌ உம்முடைய 
கூடாரத்தில்‌ தங்குவான்‌" என்னும்‌ 
கேள்வியை தாவீது கர்த்தரிடத்திலேயே 
கேட்கிறார்‌. “கூடாரம்‌” என்னும்‌ வார்த்தை 
பழைய ஏற்பாட்டில்‌ அதிகமாய்ப்‌ 
பயன்படுத்தப்பட்டிருக்கிற வார்த்தை, 
கர்த்தருடைய கூடாரம்‌. என்பது 
அவருடைய வாசஸ்தலத்தைக்‌ குறிக்கிறது. 
மோசேயின்‌ காலத்தில்‌ கர்த்தருக்கு 
கூடாரம்‌ ஸ்தாபிக்கப்பட்டது. கூடாரம்‌ 
மிகவும்‌ எளிமையானது. இஸ்ரவேல்‌ 
ஜனங்கள்‌ வனாந்தரத்தில்‌ பிரயாணம்‌. 
பண்ணியபோது, கூடாரத்தை தங்களோடு. 
எளிதில்‌ எடுத்துச்‌ செல்லும்‌ விதமாக, 
அதை மிகவும்‌ எளிமையாகப்‌ போட்டார்கள்‌. 
பழைய ஏற்பாட்டில்‌ “கர்த்தருடைய 
கூடாரம்‌” என்னும்‌ வார்த்தை, புதிய 
ஏற்பாட்டில்‌, “கர்த்தருடைய சபை என்று 
அழைக்கப்படுகிறது. 

கர்த்தர்‌ தம்முடைய 
வாசம்பண்ணுகிறார்‌. 
வல்லமையை அங்கு விசேஷித்த 
பிரகாரமாக வெளிப்படுத்துகிறார்‌. 
தேவனுடைய மகிமையின்‌ பிரசன்னம்‌. 
அவருடைய கூடாரத்தில்‌ தங்கியிருக்கிறது. 
கர்த்தர்‌ தம்முடைய ஜனங்களை 
தம்முடைய கூடாரத்தில்‌ சந்திக்கிறார்‌. 
கர்த்தருடைய கூடாரம்‌ சாட்சியின்‌ 
கூடாரம்‌ என்றும்‌ அழைக்கப்படுகிறது. 
இந்தக்‌ கூடாரம்‌ கர்த்தருடைய 
பிள்ளைகள்‌ கூடிவந்து அவரை 
ஆராதிக்கிற கூடாரம்‌. 


கூடாரத்தில்‌ 
தம்முடைய 





ழ்‌ நள 
யாய 


தாவீது கர்த்தரிடத்தில்‌ மேலும்‌ ஒரு 
கேள்வியை கேட்கிறார்‌. “யார்‌ உம்முடைய 
பரிசுத்த பர்வதத்தில்‌ வாசம்பண்ணுவான்‌” 
என்று தாவீது கேட்கிறார்‌. பரிசுத்த 
பர்வதம்‌ என்பது கர்த்தருடைய சபையைக்‌ 
குறிக்கிற வார்த்தை. கர்த்தருடைய சபை 
சீயோன்‌ மலையோடு ஒப்பிட்டுச்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. சாலொமோன்‌. 
ராஜா சீயோன்‌ மலைமீது கர்த்தருடைய 
ஆலயத்தைக்‌ கட்டினார்‌. 


கர்த்தருடைய பரிசுத்த பர்வதத்தில்‌ 
யாரெல்லாம்‌ வாசம்பண்ணுவார்கள்‌ 
என்பதை அறிந்துகொள்ள தாவீது 
ஆவலாயிருக்கிறார்‌. பரிசுத்த பர்வதம்‌ 
கர்த்தர்‌ வாசம்பண்ணுகிற பரிசுத்த ஸ்தலம்‌. 
அந்த ஸ்தலத்தில்‌ அவரோடுகூட, 
அவருடைய  பரிசுத்தவான்‌சுளெல்லாரும்‌ 
வாசம்பண்ணுவார்கள்‌. நாமும்‌ 
கர்த்தரோடும்‌, அவருடைய 
பிள்ளைகளோடும்‌ ஐக்கியமாயிருக்க 
வேண்டும்‌. கர்த்தருடைய பரிசுத்த 
பர்வதத்தில்‌ வாசம்பண்ண 
வேண்டுமென்னும்‌ வாஞ்சை நமக்குள்‌ 
இருக்கவேண்டும்‌ ட கப்ப: 


உத்தமன்‌ 
சுங்‌ 15: 2 


சுங்‌ 15:2. உத்தமனாய்‌ நடந்து, நீதியை 
நடப்பித்து, மனதாரச்‌ சத்தியத்தைப்‌ 
பேசுகிறவன்‌ தானே. 


தாவீது கர்த்தருடைய 
இரண்டு கேள்விகளைக்‌ 
பரிசுத்த ஆவியானவரின்‌ 
அதற்குரிய பதிலையும்‌ 
கர்த்தருடைய 
தங்குகிறவர்கள்‌ 
சுபாவமுள்ளவர்‌ 
வேண்டுமென்று விவரமாய்ச்‌ 
சொல்லுகிறார்‌. பரிசுத்த பர்வதத்தில்‌ 
வாசம்பண்ணுகிறவர்கள்‌ உத்தமர்களாய்‌. 
நடந்துகொள்ள வேண்டும்‌ 
அவர்கள்‌  உண்மையுள்ளவர்களாகவும்‌, 
கண்ணியமுள்ளவர்களாகவும்‌ இருக்க 
வேண்டும்‌. 


சமுகத்தில்‌ 
கேட்டுவிட்டு, 
ஏவுதலினால்‌ 
சொல்லுகிறார்‌. 

கூடாரத்தில்‌ 
எப்படிப்பட்ட 
களாயிருக்க 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை 


QOODNENS 
PUBLISHERS 


“ஆபிராம்‌  தொண்ணூற்றென்பது 
வயதானபோது கர்த்தர்‌ ஆபிராமுக்குத்‌ 
தரிசனமாகி: நான்‌ சர்வல்லமையுள்ள 
தேவன்‌: நீ எனக்கு முன்பாக நடந்து 
கொண்டு உத்தமனாயிரு. நான்‌ 
உனக்கும்‌ எனக்கும்‌ நடுவாக என்‌ 
உடன்படிக்கையை ஏற்படுத்தி, உன்னை 
மிகவும்‌ திரளாய்ப்‌ பெருகப்‌ பண்ணுவேன்‌ 
என்றார்‌” (ஆதி 1712). கர்த்தர்‌ 
ஆபிரகாமுக்குச்‌ சொன்ன வார்த்தையை 
நமக்கும்‌ சொல்லுகிறார்‌. நாமும்‌ 
கர்த்தருக்கு முன்பாக நடக்கவேண்டும்‌. 
உத்தமர்களாயிருக்க வேண்டும்‌. 
ஆதியாகமம்‌ புஸ்தகத்தில்‌ 
பயன்படுத்தப்பட்டிருக்கிற எபிரெய 
வார்த்தையே சங்‌. 15:2-ஆவது 
வசனத்திலும்‌ பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. 


நாம்‌ கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
உத்தமர்களாயிருக்கும்போது தேவன்‌ 
நமக்கு எல்லாவற்றிற்கும்‌ 
போதுமானவராயிருப்பார்‌. கர்த்தருடைய 
பரிபூரணமான ஆசீர்வாதம்‌ நம்மீது 
தங்கியிருக்கும்‌. உத்தமர்களின்‌ பேச்சுக்கும்‌. 
செயலுக்கும்‌ வித்தியாசம்‌ இருக்காது, 
அவர்கள்‌ செய்வதை மாத்திரம்‌ 
சொல்லுவார்கள்‌. சொல்லுவதை 
நிச்சயமாய்ச்‌ செய்வார்கள்‌. 
அவர்களுடைய இருதயம்‌ 
சுத்தமாயிருக்கும்‌. அவர்களுடைய 
இருதயத்தில்‌ தேவனைப்பற்றும்‌ விசுவாசம்‌ 
நிரம்பிமிருக்கும்‌. அவர்கள்‌ கர்த்தரை 
தங்கள்‌ தேவனாகவும்‌ ஆண்டவராகவும்‌ 


அங்கீகரித்திருப்பார்கள்‌. 


உத்தமர்கள்‌ நீதியை நடப்பிப்பார்கள்‌. 
எல்லா காரியங்களிலும்‌ இவர்கள்‌ 
உண்மையுள்ளவர்களாய்‌. நடந்து 
கொள்வார்கள்‌. இவர்களுடைய சரீரம்‌ 
ஒருவேளை பலவீனமாயிருக்கலாம்‌. 
இவர்களுடைய கண்கள்‌ சரீர 
பலவீனத்தினால்‌ பார்வை குறைந்து 
காணப்படலாம்‌. ஆனாலும்‌ இவர்களுடைய 
பார்வையில்‌ தெளிவு இருக்கும்‌. இவர்கள்‌ 
அங்கும்‌ இங்கும்‌ நோக்கிப்‌ பார்க்காமல்‌, 
கர்த்தரை மாத்திரமே நோக்கிப்‌ 
பார்ப்பார்கள்‌. கர்த்தரே இவர்களுடைய 
இலக்கு... இவர்களுடைய சிந்தையில்‌ 
கபடம்‌ இருக்காது. 





ழ்‌ நள 
ஈயா 


நாத்தான்வேல்‌ இயேசுகிறிஸ்துவிடம்‌ 
வந்தார்‌ இயேசுகிறிஸ்து 
நாத்தான்வேலைப்‌ பார்த்து, “இதோ 
கபடற்ற உத்தம இஸ்ரவேலன்‌” என்று 
சொன்னார்‌ (யோவா 1:47). நாம்‌ 
கர்த்தருடைய சமுகத்தில்‌ வரும்போது, 
கர்த்தர்‌ நம்மையும்‌ பார்த்து இப்படிப்பட்ட 
நல்வார்த்தையைச்‌ சொல்லவேண்டும்‌. 
மனுஷர்‌ நம்மை புகழ்ந்து பேசுவதைவிட, 
கர்த்தர்‌ குறித்து சொல்லுகிற 
நற்சாட்சியே மேன்மையானது. 


அப்போஸ்தலர்‌ பவுல்‌ 
கொரிந்தியருக்கு எழுதின இரண்டாவது 
நிருபத்தில்‌, தங்களிடத்தில்‌ காணப்படுகிற 
நற்குணத்தைப்பற்றி இவ்வாறு 
எழுதியிருக்கிறார்‌ மாம்சத்திற்கேற்ற 
ஞானத்தோடே நடவாமல்‌, தேவனுடைய 
கிருபையினால்‌ நாங்கள்‌ உலகத்திலேயும்‌, 
விசேஷமாக உங்களிடத்திலேயும்‌, 
கபடமில்லாமல்‌ திவ்விய உண்மையோ 
நடந்தோமென்று, எங்கள்‌ மனது 
எங்களுக்குச்‌ சொல்லுஞ்‌ சாட்சியே எங்கள்‌ 
புகழ்ச்சியாயிருக்கிறது' (2கொரி 112 
கபடமில்லாமல்‌ திவ்விய உண்மையோடு 
நடப்பதே விசுவாசிகளாகிய நம்மிடத்தில்‌ 
காணப்பட வேண்டிய நற்குணம்‌. 


உத்தமர்கள்‌ நீதியை நடப்பிப்பார்கள்‌. 
தங்களுடைய பேச்சுக்களிலும்‌ 
கிரியைகளிலும்‌ உண்பையுள்ள 
வர்களாயும்‌. கண்ணியமுள்ளவர்களாயும்‌, 
நீதியுள்ளவர்களாயும்‌ இருப்பார்கள்‌. 
நீதியை நடப்பிக்கிறவர்கள்‌ பொய்‌ 
பேசமாட்டார்கள்‌. பொய்பேசுவதினால்‌ 
தங்களுக்கு வரும்‌ ஆதாயத்தை 
நீதிமான்கள்‌ வெறுத்துவிடுவார்கள்‌. 
உண்மை எவ்வம்‌ தங்களுக்கு 


தீங்கு !ந்தாலு அதைப்‌ 
பொறுபைப்போடு சக்ததுக்கொள்வார்கள்‌ 


சத்தியத்தைப்‌ பேசவேண்டுமென்று 
உத்தமர்களை யாரும்‌ கட்டாயப்படுத்த 
வேண்டியதில்லை. அவர்கள்‌ மனதார 
சத்தியத்தைப்‌ பேசுவார்கள்‌. இவர்கள்‌ 
கர்த்தருடைய கூடாரத்தில்‌ 
தங்குகிறவர்கள்‌. அவருடைய பரிசுத்த 
பர்வதத்தில்‌ வாசம்பண்ணுகிற 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம்மா 


PUBLISHERS 


சிலாக்கியத்தைப்‌ 
இவர்கள்‌ 
நினைக்கவும்‌ 
செய்யவும்‌ 


பெற்றிருக்கிறவர்கள்‌. 
மற்றவர்களுக்கு தீங்கு 
மாட்டார்கள்‌. தீங்கு 
மாட்டார்கள்‌. நீதியை 
நடப்பிப்பதிலும்‌ சத்தியத்தைப்‌ 
பேசுவதிலும்‌ மாறுபாடில்லாமல்‌ 
நிலைத்திருப்பார்கள்‌. தங்களுக்கு நஷ்டம்‌ 
வந்தாலும்‌, தீங்கு நேரிட்டாலும்‌, இவர்கள்‌ 
நீதியை நடப்பிப்பதிலிருந்து பின்வாங்கிப்‌ 
போய்விடமாட்டார்கள்‌. 


நாவினால்‌ புறங்கூறுவது 
சங்‌ 15:3 


சங்‌ 15:3. அவன்‌ தன்‌ நாவினால்‌ 
புறங்கூறாமலும்‌, தன்‌ தோழனுக்குத்‌ 
தீங்குசெய்யாமலும்‌, தன்‌ அயலான்‌ மேல்‌ 
சொல்லப்படும்‌ நிந்தையான பேச்சை. 
எடுக்காமலும்‌ இருக்கிறான்‌. 

நடக்கிறவர்களால்‌ 
மற்றவர்களுக்கு ஒரு தீங்கும்‌. 
உண்டாகாது. உத்தமர்கள்‌ தங்களுடைய 
தோழருக்கும்‌ அயலாருக்கும்‌ தங்களால்‌ 
முடிந்த நன்மைகளை மாத்திரமே 
செய்வார்கள்‌. தங்களுடைய தோழருக்கு 
தீங்கு செய்துவிடாதவாறு மிகவும்‌ 
கவனத்தோடிருப்பார்கள்‌. தங்களுடைய 
தோழரையும்‌ அயலாரையும்‌ மதித்து, 
அவர்களோடு மரியாதையோடு 
நடந்துகொள்வார்கள்‌. தங்களுடைய 


அயலாருடைய நற்பெயருக்கு களங்கம்‌ 
உண்டுபண்ணபாட்டார்கள்‌. 


உத்தமனாய்‌ 


உத்தமர்கள்‌ 
முடிந்தவரையிலும்‌ பிறருக்கு உபகாரம்‌ 
செய்வார்கள்‌. இவர்கள்‌ ஒருபோதும்‌ 
யாருக்கும்‌ உபத்திரவம்‌ செய்யமாட்டார்கள்‌. 
இவர்களுடைய அயலாரைப்பற்றி 
மற்றவர்கள்‌ ஒருவேளை  நிந்தையான 
பேச்சுக்களைப்‌ பேசலாம்‌. அப்படிப்பட்ட 
பேச்சுக்களை இவர்கள்‌ செவிகொடுத்து 
கேட்கமாட்டார்கள்‌. தங்களுடைய 
அயலாரைப்பற்றி இவர்களும்‌ அவதூறாகப்‌ 
பேசமாட்டார்கள்‌. மற்றவர்கள்‌ 


அவதூறப்பேசினாலும்‌ அதை இவர்கள்‌ 
கவனித்துக்‌ கேட்கவுமாட்டார்கள்‌. 


தங்களால்‌ 





ழ்‌ நள 
யாய 


ஒருவேளை இவர்களுடைய 
அயலாரைப்பற்றி இவர்களிடத்தில்‌ 
யாராவது நிந்தையான பேச்சுக்களைச்‌. 
சொன்னால்‌, அதை எல்லோரிடமும்‌ 
சொல்லி, அந்த நிந்தையான பேச்சை 
பெரிதுபடுத்தமாட்டார்கள்‌. மற்றவர்களைப்‌ 
பற்றி சொல்லப்படும்‌ நிந்தையான பேச்சை 
இவர்கள்‌ தங்களுக்குள்‌ அடக்கி வைத்துக்‌ 
கொள்வார்கள்‌. மற்றவர்களைப்பற்றிய 
பேச்சுக்களெல்லாம்‌ இவர்கள்‌ 
மரிக்கும்போது, அவர்களோடுகூ. 
அடக்கம்பண்ணப்படும்‌ அன்பு திரளான 
பாவங்களை மூடும்‌. உத்தமர்களுடைய 
அன்பு ஏராளமான பாவங்களை மூடிவிடும்‌. 


ஆணையிடுவது 
சங்‌ 15:4 


சங்‌ 154. 
பார்வைக்குத்‌ 
கர்த்தருக்குப்‌ 
கனம்பண்ணுகிறான்‌; 
தனக்கு நஷ்டம்‌ 
தவறாதிருக்கிறான்‌. 
இந்த உலகத்து 
மனுஷருடைய அந்தஸ்து, ஐசுவரியம்‌, 
செல்வாக்கு ஆகியவற்றைப்‌ பார்த்து. 
அவர்களைக்‌ சனம்பண்ணுகிறார்கள்‌. 
வெளித்தோற்றமே உலகத்து ஜனங்களுக்கு 
மிகவும்‌ முக்கியம்‌. கர்த்தருடைய 
பிள்ளைகள்‌ உலகப்பிரகாரமான 
ஜனங்களைப்போல பிறரைப்‌ பார்ப்பதில்லை. 
உலகத்து ஜனங்கள்‌ மனுஷருடைய 
பக்தியையும்‌ விசுவாசத்தையும்‌ 
பார்க்கமாட்டார்கள்‌. அவர்களுடைய 
பணத்தையும்‌ பதவியையும்‌ மாத்திரம்‌ 
பார்ப்பார்கள்‌. கர்த்தருடைய 
பிள்ளைகளோ ஜனங்களுடைய 
விசுவாசத்தையும்‌ பக்தியையும்‌ பார்த்து, 
கர்த்தருக்குப்‌ பயந்தவர்களைக்‌ 
கனம்பண்ணுகிறார்கள்‌ 


ஆகாதவன்‌ அவன்‌: 
தீழ்ப்பானவன்‌; 
பயத்தவர்கனையோ 
ஆணையிட்டதில்‌ 
வந்தாலும்‌. 


ஜனங்கள்‌ 


பிள்ளைகள்‌ 
ஏழைகளாகமிருக்கலாம்‌. 
சமுதாயத்தில்‌ சாதாரண 
அந்தஸ்துள்ளவர்களாக இருக்கலாம்‌. 
உலகப்பிரகாரமான ஜனங்கள்‌ இவர்களை 
மதிக்காமல்‌ அசட்டை பண்ணலாம்‌. 


கர்த்தருடைய 
ஒருவேளை 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை 


QOODNENS 
PUBLISHERS 


உலகப்பிரகாரமான 
ஜனங்களைப்போல மனுஷரை 
நியாயந்தீர்ப்பதில்லை. ஒருவரிடத்தில்‌ 
கர்த்தருக்குப்‌ பயப்படுகிற பயம்‌ 
இருக்கும்போது, அவர்‌ 
ஏழையாகயிருந்தாலும்‌, நீதிமான்‌ 
அவரை கனம்பண்ணுவார்‌. கர்த்தருக்கு! 
பயந்தவர்களை நீதிமான்கள்‌ எங்கும்‌ 
பார்த்தாலும்‌ அவர்களைக்‌ 
கனப்படுத்துவார்கள்‌. 


உத்தமர்களோ 


நீதிமான்களுக்கு மனுஷருடைய 
ஜசுவரியமும்‌, பதவியும்‌, அதிகாரமும்‌, 
செல்வாக்கும்‌ முக்கியமானதாய்‌ தெரியாது. 
இவையெல்லாம்‌ உலகப்பிரகாரமான 
ஜனங்களுக்கு முக்கியம்‌. நீதிமான்களோ 
உலகப்பிரகாமான ஜனங்களைப்போல 
நடந்துகொள்ளாமல்‌, நீதிக்குப்பயந்து, 
கர்த்தருக்கு பிரியமாய்‌ 
நடந்துகொள்கிறார்கள்‌. நீதி, நியாயம்‌, 
பயபக்தி, விசுவாசம்‌ ஆகியவை எங்கு 
காணப்பட்டாலும்‌, ர்கள்‌ 
க கரி டம்‌ 


உலகப்பிரகாரமான 
மனுஷருடைய உதவிகளையும்‌, 
ஒத்தாசைகளையும்‌. அதிகமாய்‌ 
எதிர்பார்க்கிறார்கள்‌. தங்களுக்கு உதவி 
செய்கிறவர்களை கனம்‌ பண்ணுகிறார்கள்‌. 
உதவிசெய்யாதவர்களையோ, தங்களுக்கு 
ஆகாதவர்கள்‌ என்று தீர்மானம்‌ செய்து, 
அவர்களை உதாசினம்‌ பண்ணுகிறார்கள்‌. 
நீதிமான்களோ மனுஷருடைய உதவிகளை 
எதிர்பார்க்காமல்‌, கர்த்தருடைய 
உதவிகளையும்‌. அவருடைய 

பகளையும்‌, இரக்கங்களையும்‌ 

ர்பார்க்கிறார்கள்‌. 


ஜனங்கள்‌ 


நீதிமான்களின்‌ 
பட்சபாதம்‌ இருக்காது. 
எல்லோர்மீதும்‌ ஒரே சீராய்‌ 
அன்புகூருவார்கள்‌. ஆனாலும்‌ 
கர்த்தருடைய கூடாரத்தில்‌ தங்குவதற்கு 
ஆகாதரவர்களாயிருக்கிற வர்களும்‌, 
அவருடைய பரிசுத்த பர்வதத்தில்‌ வாசம்‌ 
பண்ணுவதற்கு ஆகாதரவர்களாயிருக்‌ 
கிறவர்களும்‌, நீதிமான்களின்‌ பார்வைக்கு 
தீழ்ப்பானவர்களாயிருப்பார்கள்‌. 


இருதயத்தில்‌ 
அவர்கள்‌ 





ழ்‌ நள 
ஈயா 


நீதிமான்களின்‌ இருதயமும்‌. 
மனச்சாட்சியும்‌ சுத்தமுள்ளதாயிருக்கும்‌. 
ஒரு காரியத்தை செய்வதாக இவர்கள்‌ 
வாக்குப்பண்ணினால்‌, அதை நிச்சயம்‌ 
நிறைவேற்றுவார்கள்‌. தாங்கள்‌ 
ஆணையிட்டதில்‌ தங்களுக்கு நஷ்டம்‌ 
வந்தாலும்‌, அந்த ஆணையை 
நிறைவேற்றுவதில்‌ உண்மையுள்ளவர்‌ 
களாயிருப்பார்கள்‌. நீதிமான்கள்‌ லாபம்‌ 
குருதி ஆணையிடுதல்‌ இல்லை. நஷ்டம்‌ 
வரும்போது ஆணையைவிட்டு 


விலகிப்போய்விடுவதில்லை.. 


நீதிமான்கள்‌ 
இவர்களுக்கு 


வாக்குமாறாதவர்கள்‌. 

உலகப்பிரகாரமான 
ஐகூரியங்களோ, சம்பத்துக்களோ 
முக்கியமானதல்ல, தங்களுடைய 
வார்த்தைபில்‌உண்பையுள்ளவர்களாமிருக்க 
வேண்டும்‌. தங்களுடைய ஆணையில்‌ 
தவறாதவர்களாயிருக்க வேண்டும்‌ 
என்பதே இவர்களுக்கு முக்கியம்‌ 
இப்படிப்பட்டவர்களே கர்த்தருடைய 
கூடாரத்தில்‌ தங்குவார்கள்‌. இப்படிப்பப்‌ 
நல்ல சுபாவங்களை உடையவர்கள்‌ 


மாத்திரமே கர்த்தருடைய பரிசுத்த. 
பர்வதத்தில்‌ வாசம்பண்ணுவார்கள்‌ 


அசைக்கப்படுவதில்லை 
சங்‌ 15:5 


சங்‌ 15:5. தன்‌ பணத்தை வட்டிக்குக்‌ 
கொடாமலும்‌, குற்றமில்லாதவனுக்கு. 
விரோதமாய்ப்‌ பரிதானம்‌ வாங்காமலும்‌ 
இருக்கிறான்‌. 
செய்கிறவன்‌ 


இப்படிச்‌ 
என்றென்றைக்கும்‌. 
அசைக்கப்படு வதில்லை. 


உத்தமன்‌ தப்பிதமான வழியில்‌ 
பொருள்‌ சேர்க்கமாட்டான்‌. அநியாயமான 
காரியங்களைச்‌ செய்து அவன்‌ 
தன்னுடைய ஐக்ரியத்தை சேர்க்க 
மாட்டான்‌. அவனுடைய பேச்சிலும்‌ 
ஒழுக்கம்‌ இருக்கும்‌. அவனுடைய 
செயலிலும்‌, தொழிலிலும்‌. வியாபாரத்திலும்‌ 
ஒழுக்கம்‌ இருக்கும்‌ நீதிமான்‌ நீதியும்‌, 
நேர்மையும்‌, கண்ணியமுமுள்ளவன்‌. அவன்‌ 
தன்னுடைய பணத்தை வட்டிக்குக்‌ 
கொடுக்கமாட்டான்‌. மற்றவர்களுடைய 
உழைப்பில்‌ இவன்‌ சுகமாய்‌ 
ஜீவிக்கமாட்டான்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம்மா 


PUBLISHERS 


நீதிமான்‌ பிறரிடம்‌ கடன்வாங்கினால்‌, 
தான்‌ வாங்கி கடனை ஏமாற்றாமல்‌, 
ப்பி செலுத்திலிடுவான்‌. 
மற்றவர்களுக்கு 
கடன்கொடுத்தால்‌ அவர்களிடத்தில்‌ 
அநியாய வட்டி வாங்கமாட்டான்‌. நீதிமான்‌ 
தன்னுடைய வீடுகளில்‌ வாடகைக்கு 
குடியிருப்போரை தேவையில்லாமல்‌ 
துன்பப்படுத்தமாட்டான்‌. ஒருவேளை 
நீதிமான்‌ பிறருடைய வீட்டில்‌ வாடகைக்கு 
குடியிருக்க வேண்டியது வருமென்றால்‌, 
ன்‌... வீட்டின்‌ சொந்தக்கார 
ககன்‌ ட 


கர்த்தருடைய கூடாரத்தில்‌ 
தங்குகிறவர்களும்‌, தேவனுடைய பரிசுத்த 
பர்வதத்தில்‌ வாசம்பண்ணுகிறவர்களும்‌ 
சீயோனுக்கு சொந்தக்காரர்கள்‌. இவர்கள்‌ 
சீயோனின்‌ பிரஜைகள்‌. இவர்கள்‌ 
தங்களால்‌ முடிந்தவரையிலும்‌ பிறருக்கு 
உதவி செய்வார்கள்‌. வட்டி 
வாங்காமலேயே மற்றவர்களுக்கு 
மனப்பூர்வமாய்க்‌ கடன்கொடுப்பார்கள்‌. 
தன்னிடத்தில்‌ கடன்பட்டவர்களிடம்‌ 
கடினமாய்‌ நடந்துகொள்ள 
மாட்டார்கள்‌. - ஏழைகள்மீது இரக்கம்‌ 
காண்பிப்பார்கள்‌. 

நீதிமான்‌ குற்றமில்லாதவனுக்கு 
விரோதமாய்‌ பரிதானம்‌ வாங்கமாட்டான்‌. 
கர்த்தருடைய பிள்ளைகள்‌ உத்தியோகம்‌ 
பார்க்கும்போது கர்த்தருக்குச்‌ சாட்சியாக 
பணிபுரியவேண்டும்‌. சுய ஆதாயத்திற்காக 
லஞ்சம்‌ வாங்கக்கூடாது. 
குற்றமில்லாதவனுக்கு விரோதமாக 
எந்தக்‌ காரியத்தையும்‌ செய்யக்கூடாது. 
பரிதானம்‌ வாங்கிக்கொண்டு பிறருக்குத்‌ 
தீங்கு செய்துவிடக்கூடாது. உத்தமன்‌ 
நீதியை நடப்பிக்கவேண்டும்‌. சத்தியத்தை 
மனதார பேசவேண்டும்‌. சத்தியத்திற்கு 
மனப்பூர்வமாய்க்‌ கீழ்ப்படியவேண்டும்‌. 
பணத்திற்கு ஆசைப்பட்டு சாட்சியை 
இழந்துவிடக்கூடாது. 





ழ்‌ நயனா 
யாய 


சீயோனில்‌ குடிமிருக்கிறவர்கள்‌. 
சீயோன்‌ மலையைப்போல 
உறுதியாயிருப்பார்கள்‌. சீயோன்‌ மலை 
ஒருபோதும்‌ 'அசைக்கப்படுவதில்லை. 
கர்த்தருடைய கூடாரத்தில்‌ 
தங்குகிறவர்களும்‌, அவருடைய பரிசுத்த 
ட வலிகள்‌ கர அனர்‌ 
எ்றென்றைக்ும்‌ அக்கா ுவத்க்ை 


கர்த்தருடைய சபையில்‌ 
மெய்யான விசுவாசிகளாயிருக்கிறவர்கள்‌ 
பாக்கியவான்‌௧ள்‌. சபை என்றென்றும்‌ 
அசைக்கப்படாததுபோல விசுவாசிகளும்‌ 
என்றென்றும்‌ அசைக்கப்படாதவர்‌. 
களாயிருப்பார்கள்‌. பாதாளத்தின்‌ 
வாசல்கள்‌ சபையை மேற்கொள்வதில்லை. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம 


ரிம்‌ 


சபை இயேசுகிறிஸ்துவாகிய 


அஸ்திபாரத்தின்‌ கட்டியெழுப்பப்‌ 
பட்டிருக்கிறது. சபையை எந்த 
அந்தரகார சக்தியாலும்‌ அசைக்கமுடியாது. 
அதுபோலவே நம்முடைய விசுவாசத்திற்கும்‌. 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து 
அஸ்திபாரமாயிருக்கும்போது, நம்மையும்‌ 
யாராலும்‌ அசைக்கமுடியாது. 


பிள்ளைகள்‌ 
உண்மையுள்ள 


கர்த்தருடைய 
நீதியுள்ளவர்களாகவும்‌, 
வர்களாகவும்‌, 
புக்கா 
செய்யாதவர்களாகவும்‌ 
இருக்கவேண்டும்‌. இப்படிப்பட்டவர்கள்‌ 
என்றென்றைக்கும்‌ அசைக்கப்படுவதில்லை 
என்று சொல்லி தாவீது இந்த 
சங்கீதத்தை நிறைவுசெய்கிறார்‌. 





ழ்‌ நள 
யாய 


பதினாறாவது சங்கீதத்தில்‌ 
தாவீதைப்பற்றியும்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 

வேளையில்‌, இந்த சங்கீதத்தில்‌. 
தாவீதைவிட இயேசுகிறிஸ்துவைப்பற்றியும்‌ 
அதிகமாய்ச்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
இந்த சங்கீதத்தின்‌ ஆரம்பத்தில்‌ தியான 
வார்த்தைகள்‌ பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. 
இந்த வார்த்தைகள்‌ தாவீதின்‌ 
வார்த்தைகள்‌ என்று சொல்லுவதைவிட, 
இவை நம்முடைய கர்த்தராகிய 
இபேசகிறிஸ்துவைப்ப்ிய வார்த்தைகள்‌ 
என்று சொல்லுவது பொருத்தமாயிருக்கும்‌. 


இந்த சங்கீதத்தின்‌ முடிவில்‌ 
உயிர்த்தெழுதலின்‌ நிச்சயத்தைப்பற்றிச்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு 
கிறிஸ்துவே ஸரித்தோரின்‌ முதற்பாக 
உ மர்தேரந்கர்‌ இந்த வாக்கியம்‌ 
தாவீை குறிக்காமல்‌ 
இயேசுகிறிஸ்துவையே குறிக்கிறது. 


அப்போஸ்தலர்‌ 
இயேசுகிறிஸ்துவின்‌ உயிர்த்தெழுதலைப்‌ 
பற்றி இவ்வாறு சொல்லியிருக்கிறார்‌. 
“தேவன்‌ அவருடைய மரண உபாதிகளின்‌ 
கட்டை அலிழ்த்து, அரை எழுப்பினார்‌: 
அவர்‌ மரணத்தினால்‌ கட்டப்பட்டிருக்கக்‌ 
கூடாதிருந்தது” (அப்‌ 2:24). 


பேதுரு 


அப்போஸ்தலர்‌ பவலும்‌ 
இயேசுகிறிஸ்துவின்‌ உமிர்த்தெழுதவை்‌ 
பற்றி இவ்வாறு சொல்லுகிறார்‌. “அன்றியும்‌, 
உம்முடைய பரிசுத்தர்‌ அழிவைக்‌ 
காணவொட்டர்‌ என்று வேறொரு 
சங்கீதத்தில்‌ சொல்லியிருக்கிறது. தாவீது 
தன்‌ காலத்திலே. தேவனுடைய 
சித்தத்தின்படி அவருக்கு ஊழியஞ்செய்த 
 நித்திரையடைந்து, தன்‌ 
சேர்க்கப்பட்டு, 

தேவனால்‌ 

வக்‌ 


காணவில்லை” (அப்‌ 13:35-37). 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்மா 


PUBLISHERS 


கர்த்தருடைய பிள்ளைகள்‌ 
எல்லோருமே அவரிடத்தில்‌ நம்பிக்கை 
வைத்திருக்கிறார்கள்‌.  கர்த்தரைப்பற்றும்‌. 
தங்களுடைய விசுவாசத்தை அறிக்கை 
செய்கிறார்கள்‌. தாவீதும்‌ கர்த்தருடைய 
மற்ற பிள்ளைகளைப்போல தன்னுடைய 
விசுவாசத்தை அறிக்கை செய்கிறார்‌. 
(சங்‌ 164). தாவீது கர்த்தரை தன்னுடைய 
ஆண்டவராக அங்கீகரித்திருக்கிறார்‌ 
(சங்‌ 16:2). கர்த்தருடைய பிள்ளைகள்மீது 
தாவீது அன்பாயிருக்கிறார்‌. தன்னுடைய 
இருதயத்தில்‌ கர்த்தரை மெய்யாய்‌ 
ஆராதிக்க வேண்மென்று 
வாஞ்சையோடிருக்கிறார்‌. 


புதிய ஏற்பாட்டிலே கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்து மனுஷகுமாரனாக தம்மை 
வெளிப்படுத்தியிருக்கிறார்‌. பழைய 
ஏற்பாட்டிலோ இயேசுகிறிஸ்துவுக்கு 
தாவீதே முன்னடையாளமாக இருக்கிறார்‌. 
தாவீது தன்னைப்பற்றிச்‌ சொல்லும்போது, 
அவர்‌ இயேசுகிறிஸ்துவின்‌ வாக்கியத்தைச்‌ 
சொல்லுகிறார்‌. தாவீது சொல்லுகிற 
வாக்கியங்கள்‌ அவரையும்‌ குறிக்கிறது. 
அதே வேளையில்‌ அந்த வாக்கியங்கள்‌ 
த்தாகிய இயேசுகிறிஸ்துவையும்‌ 
க்கிறது. 


அப்போஸ்தலர்‌ பேதுரு தாவீதின்‌ 
வாக்கியத்தை பெந்தெகொஸ்தே நாளில்‌ 
இவ்வாறு மேற்கோளாகச்‌ சொல்லுகிறார்‌. 
தேவன்‌ அவருடைய மரண உபாதிகளின்‌ 
கட்டை அவிழ்த்து, அவரை எழுப்பினார்‌; 
அவர்‌ மரணத்தினால்‌ கட்டப்பட்டிருக்கக்‌ 
கூடாதிருந்தது. அவரைக்குறித்துத்‌ 
தாவீது: கர்த்தரை எப்பொழுதும்‌ 
எனக்குமுன்பாக நிறுத்தி நோக்கிக்‌ 
கொண்டிருக்கிறேன்‌: நான்‌ அசைக்கப்‌ 
படாதபடி அவர்‌ என்‌ வலதுபாரிசத்திலே. 
இருக்கிறார்‌; அதினாலே என்‌ இருதயம்‌ 
மகிழ்ந்தது. என்‌ நாவு களிகூர்ந்து, என்‌ 


பாதாளத்தில்‌ விடர்‌. 

அழிவைக்‌ 

ஜீவமார்க்கங்களை 
தெரியப்படுத்தினீர்‌; 
சந்நிதானத்திலே 
சந்தோஷத்தினால்‌ 
சொல்லுகிறான்‌” (அப்‌ 2:24-28). 





ழ்‌ நவள 
ஈயா 


கர்த்தராகிய  இயேசுகிறிஸ்துவே 
உலகஇரட்சகர்‌. அவரே மனுஷருடைய 
ஆத்தும மீட்பர்‌. மீட்பரின்‌ ஊழியத்திலும்‌ 
பாடுகளிலும்‌ பிதாவாகிய தேவனுடைய 
பிரசன்னம்‌ அவரோடு கூடமிருக்கிறது 
(சங்‌, 168) இயேசுகிறிஸ்து 
மரித்தோரிலிருந்து முதற்பலனாக 
உயிர்த்தெழுந்து மகிமையடைந்‌ 
திருக்கிறார்‌. பிதாவின்‌ வலதுபாரிசத்தில்‌ 
இயேசுகிறிஸ்துவுக்கு நித்திய பேரின்பம்‌ 
உண்டு (சங்‌ 169-11). 


தாவீதின்‌ ஜெபம்‌ 
சங்‌ 16 : 1-7 


சுங்‌ 160. தேவனே, 
காப்பாற்றும்‌, 
நம்பியிருக்கிறேன்‌. 


என்னைக்‌. 
உம்மை 


சங்‌ 16:2. என்‌ நெஞ்சமே, நீ கத்த 
நோக்கி: தேவரீர்‌ 
ஆண்டவராயிருக்கிறீர்‌, என்‌ பொண்‌ 
உமக்கு வேண்டியதாயிராமல்‌; 


சங்‌ 16:8. பூமியிலுன்ன 
பரிசுத்தவான்களுக்கும்‌, நாண்‌ என்‌ 
முழுப்‌ பிரியத்தையும்‌ க 
மகாத்துமாக்களுக்கும்‌, 
வேண்டியதாயிருக்கிறது. 
சொன்னாய்‌. 


ல 


கங்‌ 16:4. அந்நியதேவணை நாடிப்‌ 
யின்பற்றுகிறவர்களூக்கு வேதனைகள்‌ 
பெருகும்‌; அவர்கள்‌ செலுத்துகிற 
இரத்த பாணபலிகளை 
செலுத்தமாட்டேன்‌, 

நாமங்களை என்‌: 
உச்சரிக்கவுமாட்டேன்‌.. 


சங்‌ 16:5. கர்த்தர்‌ என்‌ ௬தந்தரமும்‌ என்‌: 
பாத்திரத்தின்‌ பங்குமானவர்‌; என்‌ 
சுதந்தரத்தை தேவரீர்‌ காப்பாற்றுகிறீர்‌. 


சுங்‌ 16:8. நேர்த்தியான இடங்களில்‌ 
எனக்குப்‌ பங்கு கிடைத்தது; ஆம்‌, 
சிறப்பான சுதந்தரம்‌ எனக்கு உண்டு. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


வீரிவுரை COODNENS 


PUBLISHERS 


சுங்‌ 16:7. எனக்கு ஆலோசனை தந்த. 
கர்த்தரைத்‌ துதிப்பேன்‌; 
இராக்காலங்களிலும்‌ என்‌ 
உள்ளித்திரியங்கள்‌ என்னை 
உணர்த்தும்‌. 


தேவனே 


தேவனே, என்னைக்‌ காப்பாற்றும்‌, 
உம்மை நம்பியிருக்கிறேன்‌ (சுங்‌ 16:1). 


பதினாறாவது சங்கீதத்தில்‌ மிக்தாம்‌ 
என்று தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 
மிக்தாம்‌ என்னும்‌ வார்த்தை 
பொற்பணதிக்கீதம்‌ என்றும்‌ 
அழைக்கப்படுகிறது. பொற்பணதிக்கீதம்‌ 
என்னும்‌ வார்த்தைக்கு பசும்பொன்னைப்‌ 
போன்ற  சுத்தகீதம்‌ என்றும்‌, சொக்க 
தங்கத்தைப்போன்று விலையேறப்பெற்ற 
கீதம்‌ என்றும்‌ பொருள்‌ சொல்லலாம்‌. இந்த 
சங்கீதம்‌ பசும்பொன்னைப்போல அதிக 
மதிப்புள்ளது. 


பதினாறாவது, சங்கீதம்‌ 
இயேசுகிறிஸ்துவைப்‌ பற்றியும்‌, அவருடைய 
உயிர்த்தெழுதலைப்பற்றியும்‌ சொல்வதினால்‌ 
இது மிகவும்‌ முக்கியமான சங்கீதமாகும்‌, 
பழைய ஏற்பாட்டிலே இயேசுகிறிஸ்துவைப்‌ 
பற்றிய சத்தியம்‌ ப்பட்‌ ஒரு 
பொக்கிஷம்போல புதைந்திருக்கிறது. 


தாவீது தன்னுடைய 
சத்துருக்களுக்கு தப்பித்து ஓடுகிறார்‌. 
்‌ தேவனுடைய பாதுகாப்பு 
கர்த்தரிடத்தில்‌ 

“தேவனே 
என்று 
டுகிறார்‌. 
மரணங்களிலிருந்தும்‌. 
தன்னுடைய 
தன்னைக்‌ 
கர்த்தரிடத்தில்‌ 


விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 
என்னைக்‌ காப்பாற்றும்‌ 
கர்த்தரிடத்தில்‌ 
தன்னுடைய 
விசேஷமாக. 
பாவங்களிலிருந்தும்‌ 
காப்பாறுமாறு தாவீது 
விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. தாவீதுக்கு 
பல சமயங்களில்‌ மாண ஆபத்து 
ம... பல வேளைகளில்‌ அவர்‌ 
வத்தில்‌. விழுந்துவிடக்கூடிய 
குழ்நிவையில்‌ இருந்தார்‌. 





ழ்‌ நவள 
யாய 


தாவீது 
நம்பிமிருக்கிறார்‌. 
முழுஆத்துமாவும்‌. 


விண்ணப்பம்பண்ணினார்‌. பிதாவானவர்‌ 
தம்மை விடுவிப்பார்‌ என்று 
இயேசுகிறிஸ்துவும்‌ பிதாவினிட த்தில்‌ 
நம்பிக்கை வைத்திருந்தார்‌. 


தேவரீர்‌ 


என்‌: வ்‌ ட்‌ தத 
நோக்கி: 
சத்யம்‌ அன்‌ ன த்து, 
உமக்கு. வேண்டிய தாயிராமல்‌; 
(சுங்‌ 16:2) 


தாவீது கர்த்தரை “தேவரீர்‌” என்று 


தேவரீர்‌ 
வார்த்தை 


அழைக்கிறார்‌. 
எபிரெய 
என்பதாகும்‌. 
பெயருக்கு “ஆண்டவர்‌” என்று பொருள்‌ 
சொல்லலாம்‌, “பாதுகாக்கிறவர்‌” என்றும்‌ 
பொருள்‌ சொல்லலாம்‌. கர்த்தரே தாவீதை 
பாதுகாக்கிறவர்‌. பருடைய 
இருதயத்தைப்‌ பெலப்படுத்துகிறவா. 

தாவீது கர்த்தரை நோக்கி, “தேவரீர்‌, 
என்‌ ஆண்டவராயிருக்கிறீர்‌' என்று 
சொல்லுகிறார்‌. தாவீது கர்த்தருக்குத்‌ 
தன்னைப்‌ பரிழரணமாக 
ஒப்புக்கொடுக்கிறார்‌. கர்த்தரை 
தன்னுடைய இருதயத்தில்‌ தேவனாகவும்‌, 
ஆண்டவராகவும்‌ அங்கிகரிக்கிறார்‌ 
தாவீதின்‌ நெஞ்சம்‌ கர்த்தரைத்‌ 
தன்னுடைய னாகவும்‌ 
ண்டவராகவும்‌ அங்கீகரிக்கிறது. 
கர்த்தரே தன்னைப்‌ பாதுகாக்கிறவர்‌ 
என்று தாவீது நிச்சயமாய்‌ நம்புகிறார்‌. 
இந்த நம்பிக்கையோடு. தாவீது 
கர்த்தரிடத்தில்‌. “தேவனே, என்னைக்‌ 
காப்பாற்றும்‌ உம்மை நம்பியிருக்கிறேன்‌” 
என்று விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 


என்னும்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மமம்‌ 


PUELSHERS 
மகாத்தூமாக்கள்‌ 


பூமியிதுன்ன. 
வான்களுக்கும்‌, நான்‌: 
ரிய த்தையும்‌ 
மகாத்தூமாக்களுக்கும்‌, 
வேண்டி யதாயிருக்கிறது 
சொன்னாய்‌ (சங்‌ 16:3). 


பரிசுத்த 

என்‌ முழுப்‌ 
வைத்திருக்கிற 
அது 

என்று 


தாவீது கர்த்தருடைய 
பரிசுத்தவான்௧ளுக்கு நன்மை செய்து 
தேவனைக்‌ கனப்படுத்துகிறார்‌. 
கர்த்தருடைய பரிசுத்தவான்களை 
மகாத்துமாக்கள்‌ என்று அழைக்கிறார்‌. 
பூமியிலுள்ள பரிசுத்தவான்‌களுக்கு நன்மை 
செய்வது தாவீதுக்குப்‌ பிரியமாயிருக்கிறது. 
பரிசுத்தவான்‌களுக்குச்‌ செய்கிற 
ஊழியமானது  கர்த்தருக்குச்‌ செய்கிற 
ஊழியத்திற்கு ஒப்பாயிருக்கிறது 


செல்வம்‌. 
என்று 


தன்னுடைய 
வேண்டியதில்லை 
தன்னுடைய 

செய்திருக்கிறார்‌. 
கர்த்தருக்கு 

போனாலும்‌ அது 
பரிசுத்தவான்களுக்கு 
யிருக்கிறது. கர்த்தர்‌ நம்முடைய 
தேவனாக இருக்கும்போது நாம்‌ 
அவருடைய நாமத்தினிமித்தம்‌, அவருடைய 
பரிசுத்தவான்களுக்கு உதவிபரியவேண்டும்‌. 
இந்தப்‌ பூமியிலுள்ள பரிசுத்தவான்‌களின்‌ 


நன்மைகளை நம்மால்‌ முடிந்த வரையிலும்‌ 
னிக்கு 1 


கர்த்தருக்கு, 
தாவீது 
மனதிலே தீர்மானம்‌ 
அந்த செல்வம்‌ 
வேண்டியதில்லாமல்‌ 
பூமியிலுள்ள 
வேண்டியதா 


தம்முடைய பிள்ளைகளுக்குச்‌ 
செய்கிற உதவி, தமக்கே செய்யப்படுகிற 
ஊழியம்‌ என்று கர்த்தரும்‌ 
அங்கீகரிக்கிறார்‌. பூமியிலுள்ள பரிசுத்த 
வான்களுக்கு ஆதரவும்‌ உதவிகளும்‌ 
தேவைப்படுகிறது. கர்த்தருடைய 
பிள்ளைகள்‌ அவர்களை ஆதரிக்க 
வேண்டும்‌. தங்களால்‌ முடிந்த எல்லா 
உதவிகளையும்‌ அவர்களுக்குச்‌ செய்ய 
வேண்டும்‌. பூமியிலுள்ள பரிசுத்தவான்கள்‌. 
தேவனுடைய கிருபையினால்‌ தங்கள்‌ 
இருதயத்தில்‌ புதிதாக்கப்பட்டவர்கள்‌. 
தேவனுடைய நாமத்தை 
மகிமைப்படுத்துவதற்காக அவர்கள்‌ 
தங்களை அர்ப்பணித்திருக்கிறார்கள்‌. 





ழ்‌ நவள 
யாய 


கர்த்தராகிய 
பூமியிலுள்ள 
பிரியமாயிருக்கிறார்‌. 
நன்மைகளை 


காணப்பட்டாலும்‌. 
காணப்பட்டாலும்‌ 

அவர்கள்மீது 

அவர்களை ஆசீர்வதிக்கிறார்‌. “அவர்களும்‌ 
சத்தியத்தினாலே பரிசுத்த 
மாக்கப்பட்டவர்களாகும்‌ படி, 
அவர்களுக்காக நான்‌ என்னைத்தானே 
பரிசுத்தமாக்குகிறேன்‌” என்று 
இயேசுகிறிஸ்து பிதாவினிடத்தில்‌ 

பண்டிக்கொள்கிறார்‌ (யோவா 1719) 


தாவீது பூமியிலுள்ள 
பரிசுத்தவான்கள்மீது தன்னுடைய 
முழுப்பிரியத்தையும்‌ வைத்திருக்கிறார்‌. 
ஆகையினால்‌ அவர்‌ பரிசுத்தவான்களை 
மகாத்துமாக்கள்‌ என்று அழைக்கிறார்‌ 
தன்னுடைய. செல்வம்‌ கர்த்தருக்கு 
வேண்டியதாயிராமல்‌, மகாத்துமாக்களுக்கு 
வேண்டியதாயிருக்கிறது என்று தாவீது 


கர்த்தருடைய சு )க்கை 
பத்த முகத்தில்‌ அறி 


அந்நிய தேவன்‌ 


அந்தியதேவனை நாடிப்‌ 
யின்பற்றுகிறவர்களூக்கு வேதனைகள்‌ 
பெருகும்‌; அவர்கள்‌ செலுத்துகிற 
இரத்த. பானபலிகனை நான்‌ 
செலுத்தமாட்டேன்‌, அவர்கள்‌ 
நாமங்களை என்‌  உதடுகளினால்‌. 
உச்சரிக்கவுமாட்டேன்‌ (சங்‌ 16:4). 


அந்நிய தேவனை 
ப அந்நிய தேவனை 
ஆராதிப்பவர்களோடு. தாவீது 
ஐக்கியமாகவும்‌ இருக்கமாட்டார்‌. 
அவர்களுடைய ஆராதனையை தாவீது 
அங்கீகரியாமல்‌ க்கணித்‌ ர்‌ 
அந்நிய தேவனை 
பின்பற்றுகிறவர்களுக்கு 


என்று சொல்லி அவர்க 
வை 


முன்னறிவிக்கிறார்‌. 


தாவீது 
ஆராதிப்பதில்லை. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மமம்‌ 


PUBLISHERS 


அவர்கள்மீது தேவனுடைய நீதியான 
நியாயத்தீர்ப்பு வரும்‌. அந்நிய தேவனை 
நாடி... பின்பற்றுகிறவர்கள்‌. ஒன்றான 
மெய்த்தேவனை மறுதலித்துவிடுகிறார்கள்‌. 


விக்கிரகாராதனைக்காரர்‌ 
கிருபையைப்‌ பெற்றுக்‌ 
கொள்ளமாட்டார்கள்‌. அவர்களுடைய 
ஜீவியத்தில்‌ கிருபைகள்‌ பெருகுவதற்குப்‌ 
பதிலாக வேதனைகள்‌ பெருகும்‌, 
விக்கிரகாராதனைக்கார்‌ தேவனைத்‌ 
தேடியும்‌ கண்டுபிடிக்கமாட்டார்கள்‌. 
அவர்களுடைய இருதயம்‌ 
பெருமையாயிருக்கும்‌. அவர்கள்‌ 
விரக்தியில்‌ அந்நிய தேவனை 
நாடிப்போவார்கள்‌. அவை 

'கயில்லாவிட்டாலும்‌, அதை 


என்று நம்பி, அதைப்‌ 
பின்பற்றுவார்கள்‌. 


தேவனுடைய 


அந்நிய தேவனைப்‌ 
பின்பற்றுகிறவர்கள்‌ செலுத்துகிற இரத்த 
பானபாலிகளை தாவீது செலுத்தமாட்டார்‌. 
அவர்கள்‌  ஆராதிக்கிற தெய்வமும்‌ 
உண்மையானவையல்ல. அவர்கள்‌ 
செலுத்துகிற இரத்தபானபலியும்‌ 
பரிசுத்தமானதல்ல. 

தேவனுடைய 
இரத்தமானது 


பலிபீடத்தில்‌, 
பாவநிவாரணபலியாக 
செலுத்தப்படுகிறது. இரத்தத்தைப்‌ 
புசிப்பது தேவனுடைய பிரமாணத்தில்‌ 
தடைபண்ணப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய 
பிள்ளைகள்‌ இரத்தத்தைப்‌ புசிக்கக்கூடாது. 
ஆகையினால்தான்‌. கர்த்தருக்கு 
திராட்சரசத்தை பானபலியாக செலுத்த 
வேண்டுபென்று மோசேயின்‌. 
பிரமாணத்தில்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 


அந்‌] தெய்வங்கள்‌ 
பிசாசுகளாகவும்‌, பிசாசின்‌ 
கிரியைகளாகவும்‌ இருக்கிறது. அவற்றை 
ஆராதிக்குமாறு பிசாசு ஜனங்களை 
வஞ்சித்துவிடுகிறான்‌. அவர்களுடைய 
மனக்கண்களை மங்கச்‌ செய்து 
விடுகிறான்‌. அந்நிய தெய்வங்களுக்கு 
இரத்தபானபலிகளை செலுத்தி, அவற்றை 
புசிக்குமாறு வழிநடத்துகிறான்‌. 





[EL 
TT 
பிசாசின்‌ உபதேசத்தில்‌ உண்மையில்லை. 
அவன்‌ ஜனங்களை வஞ்சிக்கிறவன்‌. 
தன்னுடைய தந்திரமான வார்த்தையினால்‌, 
ஜனங்களை வஞ்சித்து. வரல்‌ அந்நிய 


கோபாக்கினையும்‌, 
நியாயத்தீர்ப்பும்‌ அவர்கள்மீது, வ்‌ 
சங்‌ 16:4-ஆவது வசனம்‌ 
இயேசுகிறிஸ்துவையும்‌ குறிப்பதாக 
வேதபண்டிதர்கள்‌ வியாக்கியானம்‌ 
சொல்லுகிறார்கள்‌. இயேசுகிறிஸ்து 
உலகத்தின்‌ பாவத்தை நீக்கிப்போடுவதற்கு 
தம்முடைய இரத்தத்தையே பாவநிவாரண 
பலியாக செலுத்தினார்‌. மனுஷருடைய 
பாவங்களை போக்குவதற்கு 
இபேசுகிறிஸ்துவின்‌ இரத்தம்‌ 
முழுக்கிரயமாகச்‌ செலுத்தப்பட்டது. 
இயேசுகிறிஸ்து நம்முடைய பாவங்களை 
நீக்குவதற்கு காளை, ர்‌ க்கா 
ஆகியவற்றின்‌ ந்தாமல்‌, 


தம்முடைய றவதநத சி ந்தார்‌ 


மோசேயின்‌ 
மனுஷருடைய 


பிரமாணத்தின்படி 
பாவநிவாரணத்திற்கு 
சுத்தமிருகங்களின்‌ இரத்தத்தை 
பாவநிவாரண பலியாக செலுத்தினால்‌. 
போதுமானது. ஆனால்‌ அந்த 
இரத்தத்தினால்‌ மனுஷரை பாவங்களற 
கழுவமுடியவில்லை. அவை மனுஷருடைய 
பாவத்தை நீக்குவதற்கு 
பெலனற்றதாயிருந்தது. இயேசுகிறிஸ்துவோ 
ஒரு பாவமும்‌ இல்லாதவராகயிருந்தாலும்‌, 
நம்மை மீட்பதற்காக, அவர்‌ பாவமானார்‌. 
நம்முடைய பாவங்களை நீக்கும்‌ 
பாவநிவாரண பலியாக, அவர்‌ 
மிருகங்களின்‌ இரத்தத்தைச்‌ சிந்தாமல்‌, 
தம்முடைய சுயஇரத்தத்தையே சிந்தி, 
மனுக்குலத்திற்கு. பாவநிவாரணத்தை 
உண்டுபண்ணினார்‌ 


கர்த்தர்‌ 

கர்த்தர்‌ என்‌ ௬தந்தரமும்‌ எண்‌: 
பாத்திரத்தின்‌ பங்குமாணவர்‌; என்‌ 
௬தந்தரத்தை தேவரீர்‌ காப்பாற்றுகிறீர்‌: 
(சங்‌ 16:5). 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை CDNENIS 


PUBLISHERS 


தாளீதுக்கு கர்த்தரே 
எல்லாமுமாகயிருக்கிறார்‌ கர்த்தரே 
தன்னுடைய சந்தோஷம்‌ என்றும்‌, அவரே 
தன்னுடைய ஆசிர்வாதத்தின்‌ 
பங்காகயிருக்கிறார்‌ என்றும்‌ தாவீது 
அறிக்கை செய்கிறார்‌. கர்த்தர்‌ தனக்குக்‌ 
கொடுத்திருக்கிற பங்கு மிகவும்‌ 
விசேஷமானது என்று சொல்லி கர்த்தரைத்‌ 
கிறார்‌. தாவீ; நேர்த்தியான 
இடங்களில்‌ பங்கு கட ததிருக்கிறல.. 


கர்த்தர்‌ தாவீதின்‌ சுதந்தரத்தைக்‌ 
காப்பாற்றுகிறார்‌. தனக்கு சிறப்பான 
சுதந்தரம்‌ உண்டு என்று தாவீது 
கர்த்தருடைய சமுகத்தில்‌ அறிக்கை 
செய்கிறார்‌. தாவீதுக்கு பரலோகமே 
சுதந்தரம்‌. பரலோகத்திலே நாம்‌ 
அனுபவிக்கப்‌ போகிற நித்திய 
இளைப்பாறுதலே நமக்கு மெய்யான 
ஆசீர்வாதம்‌. அதுவே நம்முடைய நித்திய 
நன்மை நாம்‌ இந்த உலகத்தில்‌ 
ஜீவிக்கிற காலம்‌ வரையிலும்‌ 
பரதேசிகளாயிருக்கிறோம்‌. இந்தப்‌ 
பிரபஞ்சமும்‌ இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ நாம்‌ 
ஜீவிப்பதும்‌, நமக்கு நித்தியமானதல்ல, 
பரலோகமே நமக்கு நித்திய சுதந்தரம்‌. 
நாம்‌ பரலோகத்திற்கச்‌ செல்லும்‌ 
பாதையில்‌, இந்தப்‌ பிரபஞ்சம்‌ வழியில்‌ 
வந்திருக்கிறது நாம்‌ இதைக்‌ கடந்துதான்‌ 


கம்‌ போகப்போகிறோம்‌. 


கர்த்தர்‌ தன்னுடைய சுதந்தரத்தைக்‌ 
காப்பாற்றுவார்‌ என்று தாவீது 
நம்பிக்கையோடிருக்கிறார்‌. தன்னைக்‌ 
கரம்பிடித்து ஹிநடத்துகிறவர்‌ 
உண்மையுள்ளவர்‌ என்றும்‌ அவர்‌ முற்றும்‌ 
முடிய வழிநடத்துவதற்கு 
வல்லமையுள்ளவர்‌ என்றும்‌ தாவீது 
கர்த்தரிடத்தில்‌ விசுவாசம்‌. 
வைத்திருக்கிறார்‌. கர்த்தர்‌ தாவீதுக்கு 
மேலான ஆசீர்வாதங்களை வாக்குப்‌ 
பண்ணியிருக்கிறார்‌. வாக்குப்‌ 
பண்ணினவர்‌ உண்மையுள்ளவர்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய கிருபையினால்‌ 
தாவீதுக்கு தம்முடைய 
வாக்குத்தத்தங்களெல்லாவற்றையும்‌ 

நிறைவேற்றுவார்‌. கர்த்தரே தாவீதுக்கு 
சுதந்தரமாகவும்‌, அவருடைய பாத்திரத்தின்‌ 
பங்குமானவருமாகயிருக்கிறார்‌. 





ழ்‌ நள 
யாய 


நேர்த்தியான இடங்கள்‌ 


நேர்த்தியான இடங்களில்‌. 
எனக்குப்‌ பங்கு கிடைத்தது; ஆம்‌, 
சிறப்பான ௬தந்தரம்‌ எனக்கு உண்டு 
(சங்‌ 16:6). 


தாவீதுக்கு நேர்த்தியான இடங்களில்‌ 
பங்கு கிடைத்திருக்கிறது. கரத்‌ 
பிள்ளைகளுக்கு 

பங்காகயிருக்கிறார்‌. கர்த்தரே நம்முடைய 
பாத்திரத்தின்‌ பங்கு. நம்முடைய 
பாத்திரத்தின்‌ பங்கைப்‌ பெற்ற பிறகு, 
நாம்‌ வேண்டிக்கொள்வதற்கு 
வேறொன்றும்‌ இல்லை, நம்முடைய 
ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல்‌ 
வேண்டும்‌. நாம்‌ பரலோகத்தில்‌ 
பிரவேசிப்பது தான்‌ கர்த்தர்‌ நமக்குக்‌ 
'கொடுக்கப்போகிற சிறப்பான சுதந்தரம்‌. 


நாம்‌ பரலோகத்திற்குப்‌ போகும்போது, 
அங்கு தேவனுடைய சமுகத்தில்‌, நித்திய 
இளைப்பாறுதலுக்குள்‌  பிரவேசிப்போம்‌. 
அப்போது நம்முடைய ஆத்துமாவைப்‌ 
பார்த்து, என்‌ த்துமாவே 
உன்னுடைய இளைப்பாறுதலில்‌ பிரவேசி” 
என்று சொல்லவேண்டும்‌. கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்து நம்மிடம்‌ இந்த 
வார்த்தையைச்‌ சொல்லுவதே, நமக்கு 
மேலான ஆசீர்வாதம்‌. அதுவே நம்முடைய 
சுதந்தரத்தின்‌ பங்கு. 

கர்த்தர்‌ தம்முடைய பிள்ளைகளுக்கு 
நேர்த்தியான இடங்களில்‌ பங்கு 
கொடுக்கிறார்‌. இந்த இடம்‌ வெளிச்சமான 
இடம்‌. இங்கு கர்த்தரே ஒளியாகவும்‌, 
வெளிச்சமாகவும்‌ இருக்கிறார்‌. இந்த 
இடத்திலுள்ள , பள்ளத்தாக்குகள்‌ 
தரிசனத்தின்‌ பள்ளத்தாக்குகளாகும்‌. 
கர்த்தர்‌ நம்முடைய  மனக்கண்களை 
பிரகாசமுள்ளதாக மாற்றுகிறார்‌. 
பள்ளத்தாக்கின்‌ ஆசீர்வாதங்களை நமக்கு 
பிரத்தியட்சமாய்க்‌ காண்பிக்கிறார்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை OODNENIS 


PUBLISHERS 


கர்த்தர்‌ நமக்குக்‌ கொடுத்திருக்கிற 

நேர்த்தியான இடத்தில்‌, அவர்‌ நமக்குத்‌ 
தம்மை பிரத்தியட்சமாய்‌ 
வெளிப்படுத்துகிறார்‌. அவர்‌ நம்மை 
அறிந்திருக்கிறார்‌. நாமும்‌ அவரை அங்கு 
அறிந்திருப்போம்‌. தாவீது பரலோகத்தின்‌ 

சீர்வாதங்களைத்‌ தியானித்துப்‌ பார்த்து. 
சர்த்தியான இடங்களில்‌ எனக்கு பங்கு 
கிடைத்தது" 
மேலும்‌ தனக்கு 
உண்டு என்றும்‌ 
அறிக்கை செய்கிறார்‌. 
இம்மானுவேலின்‌ 
பிரவேசிப்பதோடு, அவருடைய அன்புக்கும்‌ 
பாத்திரவான்‌களாயிருப்போம்‌. 


என்று சொல்லுகிறார்‌. 
சிறப்பான சுதந்தரம்‌ 
விசுவாசத்தோடு 


கர்த்தரைத்‌ துதிப்பேன்‌ 


எனக்கு. ஆலோசனை தந்த. 
கர்த்தரைத்‌ துதிப்பேன்‌; 
இராக்காலங்களிலும்‌ என்‌ 
உள்ளித்திரியங்கள்‌ 
உணர்த்தும்‌ (சங்‌ 16:7). 


என்னை 


கர்த்தர்‌ தாவீதுக்கு ஆலோசனை 
தந்திருக்கிறார்‌. தனக்கு ஆலோசனை 
தந்த கர்த்தரை தாவீது நன்றியோடு 
துதிக்கிறார்‌. கர்த்தர்‌ தாவீதுக்கு 
நேர்த்தியான இடங்களில்‌ பங்கு 
கொடுத்திருக்கிறார்‌. அவருக்கு சிறப்பான 
சுதந்தரத்தையும்‌ கொடுத்திருக்கிறார்‌. 
ர்த்‌ தாவீதின்‌  சுதந்தரமாகவும்‌, 

பாத்திரத்தின்‌  பங்காகவும்‌ 


இருக்கிறார்‌. தாவீதின்‌ சந்‌ திற்கு 
ள்‌ 


நாம்‌ கர்த்தருடைய 
சந்தோஷமாயிருக்கும்போது, ... அந்த 
சந்தோஷத்திற்காக கர்த்தரைத்‌ 
துதிக்கவேண்டும்‌. கர்த்தர்‌ கொடுக்கிற 
சந்தோஷமே மெய்யான சந்தோஷம்‌, 


சமுகத்தில்‌ 
அந்த 





ழ்‌ நள 
ஈயா 


தேவன்‌ தம்முடைய 
வார்த்தையினாலும்‌, ஆவியினாலும்‌ 
தாவீதுக்கு ஆலோசனை தருகிறார்‌. 
கர்த்தர்‌ தாவீதை ஆளுகை செய்கிறார்‌. 
தாவீது இராக்காலங்களில்‌ அமைதியாக 
படுத்திருக்கும்போது, அவருடைய 
எண்ணங்களெல்லாம்‌ கர்த்தருடைய 
ஆலோசனையைப்பற்றித்‌ தியானித்துக்‌ 
கொண்டிருக்கும்‌. இராக்காலங்களில்‌. 
தாவீதின்‌ உள்ளிந்திரியங்கள்‌ அவரை 
உணர்த்தும்‌. இராக்காலத்திலே தாவீது 
தன்னுடைய அன்றாட 
வேலைகளையெல்லாம்‌ முடித்துவிட்டு, 
தேவனுடைய சமுகத்தில்‌ தனியாக, 
அமைதியாக அமர்ந்திருப்பர்‌. அப்போது 
தாவீதின்‌ மனச்சாட்சி அவரோடு பேசும்‌. 
அது அவரை உணர்த்தும்‌. 


கர்த்தரே நம்மை ஆராய்ந்து 
பார்க்கிறவர்‌. நம்மைச்‌ சோதித்தறிகிறவர்‌ 
எரேமியா தீர்க்கதரிசி கர்த்தரின்‌ இந்தக்‌ 
குணாதிசயத்தை இவ்வாறு 
சொல்லுகிறார்‌. "கர்த்தராகிய நானே 
ஒவ்வொருவனுக்கும்‌, அவனவன்‌. 
வழிகளுக்கும்‌ செய்கைகளின்‌ 
பலன்களுக்கும்‌ தக்கதைக்‌ கொடுக்கும்‌ 
படிக்கும்‌, இருதயத்தை ஆராய்கிறவரும்‌ 
உள்ளிந்திரியங்களைச்‌ சோதிக்கிறவருமா 
யிருக்கிறேன்‌” (எரே 1740. 

கர்த்தரே நமக்கு நேர்த்தியான 
இடங்களில்‌ பங்குகொடுக்கிறவர்‌. அவரே 
நமக்கு சிறப்பான சுதந்தரத்தை வாய்க்கப்‌ 
பண்ணுகிறவர்‌. இது 
ஆசீர்வாதம்‌. அவர்‌ 
கிருபையினால்‌ நமக்கு 
ஆசீர்வாதங்களைக்‌ கொடுக்கிறார்‌. 
ஆசீர்வாதங்களைப்‌ 
கொண்டிருக்கிற நாம்‌, கர்த்தரைத்‌ துதிக்க 
வேண்டும்‌. அவருடைய கிருபைகளையும்‌. 
இரக்கங்களையும்‌ நினைவுகூர்ந்து, 
அவரை நன்றியோடு ஸ்தோத்திரம்பண்ண 
வேண்டும்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்மா 


PUBLISHERS 


கர்த்தருடைய கரங்களிலிருந்து 
ஆசீர்வாதங்களைப்‌ பெற்றிருக்கிற நாக்கு, 
அவர்‌ சில  பொறுப்புக்களையும்‌ 
கொடுக்கிறார்‌. நேர்த்தியான இல்‌ 


கர்த்தருடைய 
கரத்திலிருந்து சிறப்பான சுதந்தரத்தைப்‌ 
பெற்றுக்கொண்டிருக்கிற நாம்‌, அந்த 
சுதந்தரத்திற்குப்‌ பாத்திரவான்‌களாகவும்‌ 
ன்ப 


நாம்‌ இராக்காலத்திலே 
கர்த்தருடைய சமுகத்தில்‌ அமர்ந்திருக்கும்‌ 
போது, கர்த்தர்‌ நம்மிடத்திலிருந்து 
எதிர்பார்க்கிற காரியங்களைத்‌ 
தியானித்துப்‌ பார்க்கவேண்டும்‌ 
கர்த்தருடைய சித்தம்‌ நம்முடைய 
தீலியத்தில்‌ நிறைவேற நம்மை ஒய்ப்‌ 
'காடுக்கவேண்டும்‌. 


இந்த சங்கீதத்தில்‌ 
சொல்லுகிற எல்லா 
இயேசுகிறிஸ்துவுக்கும்‌ பொருந்துவதாக 
யிருக்கிறது. பிதாவாகிய தேவனிடத்தில்‌ 
குமாரனாகிய இயேசுகிறிஸ்துவுக்கு 
சுதந்தரம்‌ கிடைத்திருக்கிறது. 
கிறிஸ்துவானவர்‌ பிதாவாகிய 
தேவனுடைய பங்காகவும்‌ இருக்கிறார்‌. 
இயேசுகிறிஸ்துவின்‌ சுதந்தரம்‌ மிகவும்‌ 
சிறப்பானது. கர்த்தர்‌ தம்முடைய பங்கில்‌ 
பிரியப்படுகிறார்‌. கிறிஸ்துவுக்கு பிதாவின்‌ 
வலதுபாரிசத்தில்‌ அமர்ந்திருக்கிற மகிமை 
கிடைத்திருக்கிறது. 


தாவீது இந்த சங்கீதத்தைப்‌ பாடி 
கர்த்தரைத்‌ துதிப்பதுபோல, நாமும்‌ 
துதிக்கலாம்‌. தாவீதின்‌ வார்த்தைகளை 
நமக்கும்‌ சொந்தமாக்கிக்கொள்ளலாம்‌. 
நாம்‌ கர்த்தரை நம்முடைய தேவனாகவும்‌ 
ஆண்டவராகவும்‌ தெரிந்து கொண்டோம்‌. 
கர்த்தரும்‌ நம்மை தம்முடைய 
பிள்ளைகளாக  அங்கீகரித்திருக்கிறார்‌. 
அவரே நம்முடைய சுதந்தரமும்‌, 
நம்முடைய பாத்திரத்தின்‌ பங்குமானவர்‌. 
கர்த்தருடைய சமுகத்தில்‌ நாம்‌ 
பரிசுத்தமான திருப்தியோடு, அவர்‌ செய்த 


தாவீது 
வார்த்தைகளும்‌ 





ழ்‌ நயனா 
யாய 
ஜீவமார்க்கம்‌ 
சங்‌ 16 : 8-11 


சுங்‌ 16:8. கர்த்தரை கால்‌ 
எனக்கு முன்பாக வைத்திருக்கி 

அவர்‌ என்‌ வலதுபாரிசத்தில்‌ இருக்கற 
படியால்‌ நான்‌ அசைக்கப்படுவதில்லை. 


சுங்‌ 16:9. ஆகையால்‌ என்‌ இருதயம்‌ 
பூரித்தது, என்‌ மகிமை கனிகூர்ந்தது; 
என்‌ மாம்சமும்‌ நம்பிக்கையோடே 
தங்கியிருக்கும்‌. 


சங்‌ 16:10. 
பாதானத்தில்‌ 
பரிசுத்தவானை 
காணவொட்டிர்‌. 


சங்‌ 16:11, ஜீவமார்க்கத்தை எனக்குத்‌ 
தெரியப்படுத்துவீர்‌; உம்முடைய 
சமுகத்தில்‌ பரிபூரண ஆனந்தமும்‌, 
உம்முடைய வலதூபாரிசத்தில்‌ நித்திய 
பேரின்பமும்‌ உண்டு. 


என்‌ ஆத்துமாவைப்‌ 
விடீர்‌ உம்முடைய 
அழிவைக்‌ 


அப்போஸ்தலர்‌ பேதுரு தன்னுடைய 
முதலாவது பிரசங்கச்‌ செய்தியில்‌, இந்த 
வசனங்கள்‌ எல்லாவற்றையும்‌ 
மேற்கோளாகச்‌ சொல்லுகிறார்‌. இந்த 
சம்பவம்‌ பெந்தெகொஸ்தேநாளில்‌ 
பரிசுத்த ஆவியானவரின்‌ அருள்மாரி 
ஊற்றப்பட்‌। பிறகு நடைபெற்றது. 
தன்னுடைய பிரசங்கத்தில்‌ பேதுரு 
தாவீதைப்பற்றிச்‌ சொல்லுகிறார்‌. தாவீது 
கிறிஸ்துவைப்பற்றியும்‌, விசேஷமாக. 
கிறிஸ்துவின்‌ உயிர்த்தெழுதலைப்பற்றியும்‌ 
சொல்லுவதாக பேதுரு 
தெளிவுபடுத்துகிறார்‌ (அப்‌ 2:25-28). 


தாவிதின்‌ தீர்க்கதரிசனம்‌ 


அவரைக்‌ குறித்துத்‌ 

கர்த்தரை எப்பொழுதும்‌ 

முன்பாக நிுத்தி 
கொண்டிருக்கிறேன்‌; 
அசைக்கப்படாதபடி. அவர்‌ 
வலதுபாரிசத்திலே இருக்கிறார்‌; 
அதினாலே என்‌ இருதயம்‌ மகிழ்த்தது, 
என்‌ நாவு கனிகூர்ந்தது, என்‌ மாம்சமும்‌ 
'நம்பிக்கையோடே தங்கியிருக்கும்‌; என்‌ 
ஆத்துமாவைப்‌ பாதானத்தில்‌ விடீர்‌, 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை 


QOODNENS 
PUBLISHERS 


பரிசுத்தர்‌ அழிவைக்‌ 
'ஜீவமார்க்கங்களை 
எனக்குத்‌ தெரியப்படுத்தினீர்‌; 
உம்முடைய சத்திதானத்திலே 
என்னைச்‌ சத்தோஷத்தினால்‌ திரப்புவீர்‌ 
என்று சொல்லுகிறான்‌ (அப்‌ 2:25-28). 


இயேசு கிறிஸ்துவின்‌ 
உயிர்த்தெழுதலை பேதுரு நிச்சயப்படுத்திப்‌ 
பிரசங்கம்பண்ணுகிறார்‌. அவர்‌ மறுபடியும்‌ 
உயிரோடு எழும்பின சம்பவம்‌ மெய்யானது 
என்பதை பேதுரு உறுதிபண்ணுகிறான்‌. 
தேவன்‌ இயேசுவை உயிரோடு எழுப்பினார்‌. 
அதற்கு சீஷர்களாகிய தாங்களெல்லோரும்‌ 
சாட்சிகளாகயிருப்பதாக அறிவிக்கிறார்‌. 
சீஷர்களைப்‌ பரிசுத்த வியானவர்‌ 
நிரப்பினார்‌. அவர்கள்‌ னுடைய 
வல்லமையைப்‌ பெற்றுக்கொண்டார்கள்‌. 
இயேசுகிறிஸ்துவுக்காக உண்மையோடும்‌, 
தைரியத்தோடும்‌ சாட்சி சொல்லுவதற்குத்‌ 
தேவையான வல்லமையை பரிசுத்த 
ஆவியானவரிடத்திலிருந்து சீஷர்கள்‌ 
பெற்றுக்கொள்கிறார்கள்‌. 


இயேசு கிறிஸ்துவின்‌ 
உயிர்த்தெழுதலைப்‌ பற்றிப்‌ பேசும்போது, 
தாவீது சொன்ன வசனங்களைப்‌ பேதுரு 
இங்கு மேற்கோளாகக்‌ குறிப்பிடுகிறார்‌ 
இயேசுகிறிஸ்துவை மரணத்தினாலோ 
அல்லது அவருடைய கல்லறையினாலோ 
கட்ட முடியவில்லை. அவர்‌ மரணத்தினால்‌ 
கட்டப்பட்டிருக்க கூடாதிருந்தது. 


சுகிறிஸ்து உயிர்‌; பற்றி 
ப கவ எம்‌ 


பிதாவாகிய தேவனும்‌ குமாரனாகிய 
இயேசுகிறிஸ்துவும்‌ ஆவிக்குரிய 
ஐக்கியத்திலிருக்கிறார்கள்‌. "கர்த்தரை 
எப்பொழுதும்‌ எனக்கு முன்பாக நிறுத்தி 
நோக்கிக்கொண்டிருக்கிறேன்‌' என்று 
இயேசுகிறிஸ்து பிதாவிடம்‌ சொல்லுவதாக 
தாவீது சொன்ன வசனத்திற்கு 
வேதபண்டிதர்கள்‌ வியாக்கியானம்‌ 
சொல்லுகிறார்கள்‌. இயேசுகிறிஸ்து 
எப்போதுமே. தம்முடைய பிதாவின்‌ 
மகிமையை தமக்கு முன்பாக நிறுத்தி 
நோக்கிக்கொண்டிருக்கிறார்‌. தம்முடைய 
மரணம்‌ பிதாவாகிய தேவனை 
மகிமைப்படுத்தும்‌ என்று இயேசுகிறிஸ்து 
நிச்சயத்தோடிருக்கிறார்‌. 


உம்முடைய 
காணவொட்டீர்‌; 





ழ்‌ யய] 
ஈயா 


தாம்‌ பாடுகளை அனுபவிக்கிற 
வேளையிலும்‌, வேதனைகள்‌ வழியாக 
கடந்து செல்லும்‌ வேளைகளிலும்‌, கல்வாரி 
மரித்துக்கொண்டிருந்த 

பிதாவானவர்‌ தம்மோடு 
இயேசுகிறிஸ்து 

அறிவிக்கிறார்‌. “நான்‌ ஆசைக்கப்படாதபடி 
அவர்‌ என்‌ வலது பாரிசத்திலே 
இருக்கிறார்‌" என்று இயேசுகிறிஸ்து 
பிதாவைப்பற்றிக்‌ குறிப்பிடுகிறார்‌. தேவன்‌ 
நம்முடைய வலதுபாரிசத்திலிருக்கிறபோது. 
நாமும்‌ ஒருபோதும்‌ அசைக்கப்படுவதில்லை. 


இயேசுகிறிஸ்து தம்முடைய 
ஊழியத்தையும்‌, பாடுகளையும்‌. 
மரணத்தையும்‌ குறித்துப்‌ பிதாவிடத்தில்‌ 
சந்தோஷமாகச்‌ சாட்சிகொடுக்கிறார்‌. 
"நான்‌ அசைக்கப்படாதபடி அவர்‌ என்‌ 
வலதுபாரிசத்திலே இருக்கிறார்‌ அதினாலே 
என்‌ இருதயம்‌ மகிழ்ந்தது. 
என்‌ நாவு களிகூர்ந்து” என்று 
இயேசுகிறிஸ்து தம்முடைய சந்தோஷத்தை 
வெளிப்படுத்துகிறார்‌. பிதாவின்‌ சித்தத்தை 
நிறைவேற்றுவது குமாரனாகிய 
இயேசுகிறிஸ்துவுக்கு மிகுந்த 
சந்தோஷத்தைக்‌ கொடுக்கிறது. பாடுகள்‌ 
வழியாகச்‌ சென்றபோதும்‌. கல்வாரி 
சிலுவையில்‌ வேதனைகளை 
அனுபவித்தபோதும்‌, பிதாவின்‌ சித்தமே 
இயேசுகிறிஸ்துவின்‌ 

நிரம்பியிருந்தது ஆலை 
இயேசுகிறிஸ்து முடிவு.ரியந்தம்‌ 

சந்தோ முடைய ஊழிய 
கந்தன்‌ தாடு தம்முடைய ஊழியத்தை 


இயேசுகிறிஸ்துவின்‌ பாடுகளும்‌ 
மரணமும்‌ அவருக்குச்‌ சந்தோஷமாயிற்று. 
தம்முடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்தும்‌ 
வண்ணமாக மாம்சமும்‌ 
நம்ரிக்கையோடே தங்கியிருக்கும்‌ என்று 
இயேசுகிறிஸ்து விசுவாசத்தோடு 
சொல்லுகிறார்‌. இதைத்‌ தொடர்ந்து “என்‌: 
விடர்‌, 

பரிசுத்தர்‌ 

ப்‌ 


படட ன்‌ நய்பிக்கையோடு 
சொல்லுகிறார்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம்மா 


PUBLISHERS 


சரீரமும்‌ ஆத்துமாவும்‌ நித்தியமாகப்‌ 
பிரந்தருபபதில்லை. இபேசுகிறிஸ்துவத்கு 
கல்வாரி சிலுவையில்‌ 
சரீரமரணமுண்டாயிற்று. 

தம்முடைய ஆத்துமாவைப்‌ பாதாளத்தில்‌ 
விடமாட்டாரென்று சுகிறிஸ்து 
மிகுந்த நம்பிக்கையோடு சொல்லுகிறார்‌. 


பிதாவானவர்‌ 


கல்வாரி சிலுவையில்‌ ஸ்ரித்துப்போன 
இயேசுகிறிஸ்துவின்‌ சரீரம்‌ கல்லறையில்‌ 
அடக்கம்பண்ணப்படுகிறது. அது அங்கு 
சிறிது காலத்திற்கு மாத்திரமே இருக்கும்‌. 
மரித்துப்போனவர்களின்‌ சரீரம்‌ 
கெட்டுப்போகும்‌. அழிந்துபோகும்‌. ஆனால்‌ 
இயேசுகிறிஸ்துவோ தம்முடைய 
சரீரத்தைப்பற்றிச்‌ சொல்லும்போது, 
“உம்முடைய பரிசுத்தர்‌ அழிவைக்‌ 
காணவொட்டர்‌” என்று குறிப்பிடுகிறார்‌. 
இயேசுகிறிஸ்துவின்‌ _ சரீரம்‌ மரிக்கும்‌, 
ஆனால்‌ அந்தச்‌ சரீரம்‌ கெட்டுப்போகாது. 
அழிந்துபோகாது. 


இயேசுகிறிஸ்து நித்தியமானவர்‌. 
அவருடைய மரணமும்‌ பாடுகளும்‌, அவர்‌ 
ஆசீர்வதிக்கப்பட்ட உயிர்த்தெழுந்த 
சரீரத்தைப்‌ பெற்றுக்கொள்வதற்கு 9 
வாசலைப்போலயிற்று. 
மார்க்கங்களை எனககத 
தெரியப்படுத்தினீர்‌” என்று இயேசுகிறிஸ்து 
பிதாவிடத்தில்‌ தம்முடைய 
மரணத்தைப்பற்றி விசுவாசத்தோடு 
சொல்லுகிறார்‌. இபேசுகிறிஸ்துவின்‌ 
மரணத்தின்‌ மூலமாகவும்‌, உயிர்த்தெழுதல்‌ 
மூலமாகவும்‌, 
உமிர்த்தெழுதலின்‌ 
வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. 


கல்வாரி சிலுவையில்‌ இயேசுகிறிஸ்து 
அனுபவித்த பாடுகளும்‌ வேதனைகளும்‌ 
“உம்முடைய 





ழ்‌ யய] 
யாய 


கல்வாரியை  சகித்துக்கொண்டதினால்‌ 
க்‌ ம்க்‌ 


செடுக்கபட்ருக்கிறது 
சந்தோஷத்தினால்‌ 

நிரப்பப்படுகிறார்‌. 

பிதாவாகிய தேவனுடைய வலதுபாரிசத்தில்‌. 
எப்போதும்‌ கூடவே இருப்பார்‌. பிதாவோடு 
ஐக்கியமாகயிருப்பதே குமாரனாகிய 
இயேசுகிறிஸ்துவுக்கு நிறைவான 
சந்தோஷமாகும்‌ 
கிறிஸ்துவினுடையவர்களாகிய 
நாமெல்லோருமே 
சந்தோஷத்தில்‌ 
அவருடைய 
நிரப்பப்படுவோம்‌. 
நித்திய சந்தோஷமாகயிருக்கும்‌ 


கர்த்தருடைய 
பிரவேசிப்போம்‌. 
சந்தோஷத்தினால்‌ 
சந்தோஷம்‌ 


இயேசுகிறிஸ்துவின்‌ பாடுகளும்‌ 
சந்தோஷமும்‌ 


கர்த்தரை எப்பொழுதும்‌ எனக்கு. 
முன்பாக வைத்திருக்கிறேன்‌; அவர்‌ என்‌ 
வலதுபாரிசத்தில்‌ இருக்கிறபடியால்‌ 
நான்‌ அசைக்கப்படுவதில்லை. 
ஆகையால்‌ என்‌ இருதயம்‌ பூரித்தது, 
என்‌ மகிமை கணிகூர்ந்தது; என்‌ 
மாம்சமும்‌ நம்பிக்கையோடே. 
தங்கியிருக்கும்‌ (சங்‌ 16:8,9). 


தாவீது கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
தன்னுடைய பக்தியை வெளிப்படுத்துகிறார்‌. 
கர்த்தரை நன்றியோடு துதித்துப்‌ 
பாடுகிறார்‌. பரலோகத்திற்கு நேராக 
தாவீது தன்னுடைய ஜெபவார்த்தைகளை 
ஏறெடுக்கிறார்‌. அப்போது பரிசுத்த 
ஆவியானவர்‌ அவர்மீது தீர்க்கதரிசன 
வரத்தை அருளுகிறார்‌. அப்போது தாவீது 
தன்னைப்பற்றி சொல்லுவதற்கு! பதிலாக, 

வின்‌. மகிமையை 


ஏற்பாட்டுக்காலத்தில்‌ 
தான்தின்‌. தீர்க்கதரிசன வார்த்தைகள்‌ 
புரிந்துகொள்வதற்கு கடினமாயிருந்தது. 
அது ஒரு மறைபொருளான 
போலவே இருந்தது. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ODNENIS 


PUBLISHERS 


தீர்க்கதரிசன 
இயேசுகிறிஸ்துவைப்‌ 
முன்னறிவிக்கப்பட்ட சத்தியமாகும்‌. புதிய 
ஏற்பாட்டு வசனங்களின்‌ பிரகாரம்‌ 
தாவீதின்‌ தீர்க்கதரிசனத்திற்கு விளக்கம்‌ 
கொடுக்கும்போது, தாவீது சொன்ன 
மறைபொருள்‌ தெளிவாய்‌ விளங்குகிறது. 


தாவீது இந்த 
இயேசுகிறிஸ்துவைக்‌ 
சொல்லுகிறார்‌. 
ஏற்பாட்டுக்காலத்தில்‌. தீர்க்கதரிசன 
ஊழியம்‌ செய்த தீர்க்கதரிசிகளைப்‌ 
போலவே, தாவீதும்‌ ஒரு தீர்க்கதரிசியாக 
இந்த வசனங்களைச்‌ சொல்லுகிறார்‌. 
“தங்களிலுள்ள கிறிஸ்துவின்‌ 
ஆவியானவர்‌ கிறிஸ்துவுக்கு உண்டாகும்‌ 
பாடுகளையும்‌, அவைகளுக்குப்‌ பின்வரும்‌ 
மகிமைகளையும்‌ முன்னறிவித்தபோது, 
இன்னகாலத்தைக்‌ குறித்தாரென்பதையும்‌, 
அந்தக்‌ காலத்தின்‌ விசேஷம்‌ 
இன்னதென்பதையும்‌ ஆராய்ந்தார்கள்‌" 
(பேது 141). இந்த சத்தியமே இந்தத்‌ 
தீர்ககதரிசனத்தில்‌  சொல்கப்பட்டுக்கிற 
முக்கியமான செய்தியாகும்‌. 


இயேசுகிறிஸ்து 
அனுபவித்து 

கிறிஸ்துவின்‌ சரீரம்‌ 
அந்த சரீரம்‌ 
மூன்று நாட்கு 
மரணவல்லபை 


வார்த்தைகள்‌ 
பற்றி 


வசனங்களை 
குறித்தே 
பழைய 


பாடுகளை 
மரிக்கவேண்டும்‌. 
மரித்துப்போகும்‌. 
அடக்கம்பண்ணப்படும்‌. 
கிறிஸ்துவின்‌ சரீரம்‌ 
கீழிருக்கும்‌. 
இயேசுகிறிஸ்து பாடுகளை 
ம்‌, ஸரிக்கும்போதும்‌ 

வல்லமை 
அவரோடு கூடமிருந்தது. “எல்லாம்‌ 
முடிந்தது” என்று இயேசுகிறிஸ்து 
தம்முடைய வார்த்தையைச்‌ சொல்லும்‌ 
வரையிலும்‌ அவருக்கு மரணம்‌ 
உண்டாகவில்லை. இயேசுகிறிஸ்து 
தேவகுமாரன்‌. அவரை மனுபுத்திரரால்‌ 
கொல்லமுடியாது. ஆகையினால்‌ 
கிறிஸ்துவானவரே, “எல்லாம்‌ முடிந்தது” 
என்று சொல்லி தம்முடைய ஜீவனை 
ப்புக்கொடுக்கிறார்‌. அப்போதுதான்‌. 
சுகிறிஸ்துவுக்கு மரணமுண்டாயிற்று. 





ழ்‌ யய] 
யாய 


இயேசுகிறிஸ்து மரிக்கும்போது 
அவருடைய இருதயம்‌ சந்தோஷத்தினால்‌ 
நிரம்பிற்று. பிதாவின்‌ சித்தத்திற்குப்‌. 
பூரணமாய்க்‌ கீழ்ப்படிந்த. திருந்தி 
இயேசுகிறிஸ்துவுக்கு உண்டாயிற்று 
கிறிஸ்துவானவர்‌ பாடுகளை 
அனுபவித்தார்‌. பிதாவானவர்‌ அவரை 
மகிமைப்படுத்தினார்‌ இயேசுகிறிஸ்து 
பாடுகளை அனுபவித்தபோது அவருடைய 
சரீரத்தில்‌ வேதனை உண்டாயிற்று. 
அவருடைய இருதயத்திலோ சந்தோஷம்‌ 
உண்டாயிற்‌ சசுகிறிஸ்துவில்‌ 
ர்‌ நின 2 


பிதாவின்‌ றிற்று. 

இயேசுகிறிஸ்து சிலுவையில்‌ 
மரிக்கும்போது அவருடைய இருதயம்‌ 
பூரித்தது அவருடைய மகிமை 
களிகூர்ந்து. கிறிஸ்துவின்‌ மகிமை 
களிகூர்ந்து என்னும்‌ வாக்கியத்தை. 
பேதுரு 'கிறிஸ்துவின்‌ நாவு, 
களிகூர்ந்து” என்று சொல்லுகிறார்‌ 
“மகிமை” என்னும்‌ வார்த்தையை பேதுரு 
“நாவு” என்று சொல்லுகிறார்‌ 


இயேசுகிறிஸ்துவின்‌ இருதயம்‌ 
பூரித்ததற்கும்‌. அவருடைய மகிமை 
களிகூர்ந்ததற்கும்‌ மூன்று காரணங்கள்‌ 
உண்டு. அவையாவன : 


|. இயேசுகிறிஸ்து தம்முடைய 
பிதாவின்‌  சித்தத்திற்கும்‌ அவருடைய 
மகிமைக்கும்‌ தம்முடைய கிரியைகளின்‌ 
மூலமாக முக்கியத்துவம்‌ கொடுக்கிறார்‌. 
ஆகையினால்‌ “கர்த்தரை எப்பொழுதும்‌ 
எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன்‌” 
(சங்‌ 168) என்று சொல்லுகிறார்‌. 


2. இயேசுகிறிஸ்து பாடுகளை 
அனுபவிக்கும்போது பிதாவின்‌ பிரசன்னம்‌ 
அவரோடு  கூடயிருக்கும்‌ என்னும்‌ 
நிச்சயத்தைப்‌ க்ப்‌ 
ஆகையினால்‌, 
வலதுபாரிசத்தில்‌  இ்கபவால்‌ நான்‌ 


அசைக்கப்படுவதில்லை” (சங்‌ 168) என்று 
சொல்லுகிறார்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்மா 


PUBLISHERS 


இயேசுகிறிஸ்துவுக்கு உதவி தேவைப்படும்‌ 
தூரத்தில்‌ 
ச்‌ குமாரனுக்கு. 
உதவிபுரிவதற்காக க்கு 
அருகாமையிலிருக்கிறார்‌. 


3. இயேசுகிறிஸ்துவின்‌ பாடுகள்‌ 
அவருக்கு சந்தோஷத்தையும்‌ 
மகிமையையும்‌ தருகிறது. தாம்‌ 
அனுபவிக்கிற பாடுகளின்‌ மூலமாய்‌ 
கிறிஸ்துவானவர்‌ தாம்‌ அடையப்போகிற 
மகிமையை நோக்கிப்‌ பார்க்கிறார்‌. 
இயேசுகிறிஸ்து தமக்கு முன்வைத்திருந்த 
சந்தோஷத்தின்‌ பொருட்டு, 
அவமானத்தை எண்ணாமல்‌, சிலுவையைச்‌ 
சகித்து, தேவனுடைய சிங்காசனத்தில்‌ 
வலதுபாரிசத்தில்‌ வீற்றிருக்கிறார்‌ 
(எபி 122). இயேசுகிறிஸ்துவின்‌ தாபா 
ஸ்தலம்‌ மகிமையாயிருக்கும்‌ (ஏசா 11:10). 
இயேசுகிறிஸ்துவின்‌ மாம்சம்‌ 
நம்பிக்கையோடே தங்கியிருக்கும்‌. 
இயேசுகிறிஸ்து சிலுவையில்‌ 
பாடுகளை அனுபவித்து மரித்தபோது, 
அவருடைய இருதயம்‌ பூரித்தது 
அவருடைய மகிமை களிகூர்ந்தது 
(சங்‌ 16). “இப்பொழுது மனுஷகுமாரன்‌ 
மகிமைப்படுகிறார்‌. தேவனும்‌ அவரில்‌ 
மகிமைப்படுகிறார்‌. தேவன்‌ அவரில்‌, 
மகிமைப்பட்டிருந்தால்‌, தேவன்‌ அவரைத்‌ 
தம்மில்‌ மகிமைப்படுத்துவார்‌. சீக்கிரமாய்‌ 

பரை மகிமைப்படுத்துவார்‌” 

பாவா 13:31,32). 


இயேசுகிறிஸ்துவின்‌ 
உயிர்த்தெழுதல்‌ 


என்‌ ஆத்துமாவைப்‌ பாதாளத்தில்‌ 
பரிபூரண ஆனந்தமும்‌, 


உம்முடைய வலதுபாரிசத்தில்‌ நித்திய 
பேரின்பமும்‌ உண்டு (சங்‌ 16:10,11). 





ழ்‌ மயான 
யாய 


கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து 
பாடுகளை அனுபவிக்கவேண்டும்‌ 
என்பதும்‌, மரிக்கவேண்டும்‌ என்பதும்‌ 
பிதாவின்‌ சித்தமாயிற்று. இயேசுகிறிஸ்து 
சிலுவையில்‌ மரித்தாலும்‌, அவர்‌ 
மகிமையோடு உயிர்த்தெழுந்தார்‌. 
அவருடைய மணத்தைத்‌. தொடர்ந்து 
அவருடைய உயிர்த்தெழுதலும்‌ 
உண்டாயிற்று. இதுவே கிறிஸ்துவின்‌ 
மகிமை 


இயேசுகிறிஸ்து அநேக பாடுகளை 
அனுபவித்தார்‌. இந்தப்‌ பாடுகளுக்குப்‌ 
பதிலீடாக பிதாவானவர்‌ அவருக்கு 
அநேக சந்தோஷங்களை 
ஏற்படுத்தியிருக்கிறார்‌. “ஜீவமார்க்கத்தை 
எனக்குத்‌ தெரியப்படுத்துவீர்‌” என்பதே 
பிதாவினிடத்தில்‌ கிறிஸ்துவானவர்‌ 
ஏறெடுக்கிற விண்ணப்பமாகும்‌. 
இயேசுகிறிஸ்து பள்ளத்தாக்கின்‌ வழியாக 
குடந்து சென்றாலும்‌, அவரைச்‌ சுற்றிலும்‌ 
காரிருள்‌ குழநதிரந்தாலும்‌ பிதாவானவர்‌ 
தம்மை வழிநடத்துவார்‌ என்னும்‌ நம்பிக்கை 

இயேசுகிறிஸைதுவீடம்‌ இருந்தது. 


கிறிஸ்துவானவர்‌ 
நம்பிக்கையோடு “என்‌ ஆத்துமாவை 
பாதாளத்தில்‌ விடர்‌, உம்முடைய 
பரிசுத்தவானை அழிவைக்‌ காணவொட்டீர்‌” 
என்று பிதாவினிடத்தில்‌ விண்ணப்பம்‌ 
பண்ணுகிறார்‌. இயேசுகிறிஸ்து 
சிலுவையில்‌ மரிகும்போதும்‌ அவரிடத்தில்‌ 
இந்த நம்பிக்கை பூரணமாயிருந்தது. 
இதே நம்பிக்கையோடு, இயேசுகிறிஸ்து 
கல்வாரி சிலுவையில்‌. “பிதாவே, 
உம்முடைய கரங்களில்‌ என்‌ ஆவியை 
ஒப்புவிக்கிறேன்‌” என்று ஜெபித்து 
தம்முடைய ஜீவனை ஒப்புக்கொடுத்தார்‌. 
சற்று நேரத்திற்கு முன்பு, “பிதாவே 
என்னை  மகிமைப்படுத்தும்‌” என்று 
ஜெபித்த இயேசுகிறிஸ்து இப்போது 
தம்முடைய ஜீவனையே 
ஒப்புக்கொடுக்கிறார்‌ 


அந்த 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம 


ரிம்‌ 


இயேசுகிறிஸ்துவே தம்முடைய 
சரீரமாகிய சபைக்குத்‌ 
தலையாகயிருக்கிறார்‌. சங்‌ 16:10,11-ஆகிய 
வசனங்கள்‌ சபையைக்‌ 


குறிக்கிற வார்த்தைகள்‌. 

ஆவியானவர்‌ 

வழிநடத்துகிறார்‌. அவர்‌ நம்முடைய 

ஆத்துமாவை பாதாளத்தில்‌ விடமாட்டார்‌. 

நம்முடைய அழிவை நாம்‌ காண்பதற்கு 
பசுகிறிஸ்து அனுமதி 


'காடுக்கபாட்டார்‌. 


கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம்‌, 
இந்த சங்கீதத்தை பயபக்தியோடு 
பாடும்போது, முதலாவதாக கர்த்தரைத்‌ 
துதிக்கிறோம்‌. அதன்பின்பு நமக்கு 
பத்திவிருத்தி உண்டாகும்‌ 
வார்த்தைகளைத்‌ தியானிக்கிறோம்‌. 
சோர்ந்துபோயிருக்கிற. நம்முடைய 
ஆத்துமாக்களை கர்த்தருடைய 
வார்த்தையினால்‌ உற்சாகப்படுத்துகிறோம்‌. 
விசுவாசிகள்‌ ஒருவருக்கொருவர்‌ 
ஆதரவாயிருந்து, ஒருவருடைய பாரத்தை 
மதல Ser வ்‌ வலிக்காம 
பக்‌; ஏதுவான, வி 1 

க்கக்‌ பனு கய 


ஆலோசனைகளைச்‌ றாம்‌. 


இயேசுகிறிஸ்து மரித்தபோது, 
தம்முடைய ஜீவனையும்‌, சரீரத்தையும்‌ 
சந்தோஷமாக மரணத்திற்கு ஒப்புக்‌ 
கொடுத்தார்‌. கிறிஸ்துவின்‌ 
அவருடைய சரீரத்தை 
பிரிந்துபோன சம்பவம்‌ 

மிகுந்த ஆனந்தமாயும்‌, பேரின்பமாயும்‌ 
இருந்தது. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய 
நாமும்‌, ஸரிக்கும்போது சந்தோஷமாய்‌ 
மரிக்க வேண்டும்‌. கர்த்தருடைய 
சமுகத்தில்‌ நம்முடைய  மாம்சமும்‌ 
மகிமையோடு தங்கியிருக்கும்‌ (சங்‌ 169) 
என்று விசுவாசத்தோடு அறிக்கை செய்ய 
வேண்டும்‌. நாம்‌ மரித்தாலும்‌, மறுபடியும்‌ 
சந்தோஷமாய்‌ உயிர்த்தெழுவோம்‌ என்னும்‌ 
நம்பிக்கை நமக்கு உண்டு. ஆகையினால்‌ 
மரணம்‌ நமக்கு துக்கமான சம்பவுமல்ல 


அது ஆனந்தமும்‌, பேரின்பமும்‌ நிறைந்த 
சம்பவம்‌. 





சங்கீதம்‌ - விரிவுரை 
PSALMS - COMMENTARY 


நம்முடைய கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்து, தம்மை மரணத்திற்கு 
ஒப்புக்கொடுத்தபோது "உம்முடைய 
சமுகத்தில்‌ பரிபூரண ஆனந்தமும்‌, 
உம்முடைய வலதுபாரிசத்தில்‌ நித்திய 
பேரின்பமும்‌ உண்டு” என்று சொல்லி 
ஜெபித்தார்‌. நாமும்‌ ஸ்ரிக்கும்போது, 
கர்த்தருடைய சமுகத்தில்‌ நமக்கு 
நித்திய சந்தோஷமும்‌, நித்திய 
இளைப்பாறுதலும்‌ வாக்குப்‌ 
பண்ணப்பட்டிருக்கிறது இந்த 
வாக்குத்தத்தத்தை விசுவாசத்தோடு 
பற்றிக்கொள்ளவேண்டும்‌. இந்த 
நம்பிக்கையோடு நம்முடைய சரீர 
மரணத்தை சந்தோஷமாய்‌ 
ஏற்றுக்கொள்ளவேண்டும்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


மிகுந்த 
அவருடைய 
மிகப்பெரிய 
நெருங்கி 


தாவீது 

நெருக்கத்திலிருக்கிறார்‌. - 
சத்துருக்கள்‌ மூலமாய்‌ 
ஆபத்துக்கள்‌ அவரை 
வந்துகொண்டிருக்கிறது. தாவீது 
இப்படிப்பட்ட சமயத்தில்‌ இந்த 
சங்கீதத்தைப்‌ பாடுகிறார்‌. இந்த சங்கீதம்‌ 
கர்த்தருடைய சமுகத்தில்‌ தாவீது 
ஜெபம்பண்ணுகிற சங்கீதமாகும்‌. கர்த்தரே 
தனக்கு அடைக்கலமானவர்‌ என்பதை 
விசுவாசி ரவி; ருடைய 
புத்தம்‌. அன்த தடுக்‌. 


கர்த்தர்‌ தன்னுடைய நியாயத்தையும்‌, 
கூப்பிடுதலையும்‌ கேட்டறிய 
வேண்டுமென்று தாவீது பயபக்தியோடு 
விண்ணப்பம்பண்ணுகிறார்‌ (சங்‌ 174-4). 
கர்த்தர்‌ தம்முடைய வழிகளில்‌ 
தன்னுடைய நடைகளை 
ஸ்திரப்படுத்துமாறும்‌, தன்னுடைய 
சத்துருக்களிடமிருந்து தன்னை 
இரட்சிக்குமாறும்‌ தாவீது ஜெலிக்கிறார்‌ 
(சங்‌ 17:5-8). 

தாவீது கர்த்தரிடத்தில்‌ தன்னுடைய 
சத்துருக்களின்‌ சுபாவங்களைப்பற்றி 
முறையிடுகிறார்‌ அவர்களிடமிருந்து 
கர்த்தர்‌ தன்னை பாதுகாக்‌ 
வேண்டுபென்று விண்ணப்பம்‌ 
பண்ணுகிறார்‌ (சங்‌ 179-12). தாவீது 
கர்த்தருடைய முகத்தைத்‌ தரிசிப்பதாக 
விசுவாசித்து தன்னுடைய இருதயத்தில்‌ 


ஆறுதலும்‌ சந்தோஷமும்‌ பெற்றிருக்கிறார்‌ 
(சங்‌ 1745). 


தாவீதின்‌ ஜெபம்‌ 
௪௬ 17 : 1-7 


கங்‌ 174. கர்த்தாவே, நியாயத்தைக்‌ 
கேட்டருளும்‌, என்‌  கூப்பிடுதலைக்‌ 
கவனியும்‌; கபடமில்லாத 
உதடுகவினின்று பிறக்கும்‌ என்‌ 
விண்ணப்பத்திற்குச்‌ செவிகொடும்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை (மய) 


PUBLISHERS 


சங்‌ 17:2. உம்முடைய சத்திதியிலிருத்து 
என்‌ நியாயம்‌ வெளிப்படுவதாக; 
உம்முடைய கண்கள்‌ 
தியாயமானவைகளை நோக்குவதாக. 

என்‌ இருதயத்தைப்‌ 


இராக்காலத்தில்‌ அதை: 
என்னைப்‌ 


சங்‌ 17:3. 
பரிசோதித்து, 
விசாரித்து, 
புடமிட்டுப்பார்த்தும்‌ ஒன்றும்‌ 
காணாதிருக்கிறீர்‌, என்‌: வாய்‌ 
மீறாதபடிக்குத்‌ தீர்மானம்பண்ணினேன்‌.. 


சங்‌ 17:4. மனுஷரின்‌ செய்கைகளைக்‌ 
குறித்து, நான்‌ உம்முடைய உதடுகளின்‌ 
வாக்கினாலே. துஷ்டனுடைய 
பாதைகளுக்கு விலக்கமாய்‌ என்னைக்‌ 
காத்துக்கொள்ளுகிறேன்‌. 


சங்‌ 175. என்‌ காலடிகள்‌ 
வழுவாதபடிக்கு, என்‌ நடைகளை உமது 
வழிகளில்‌ ஸ்திரப்படுத்தும்‌. 


சங்‌ 17:6. தேவனே, நான்‌ உம்மை 
நோக்கிக்‌ கெஞ்சுகிறேன்‌, எனக்‌! 
செவிகொடுக்கிறீர்‌; என்னிடத்தில்‌ 
உம்முடைய செவியைச்‌ சாய்த்து, என்‌ 
வார்த்தையைக்‌ கேட்டருளும்‌. 


சுங்‌ 17:7. உம்மை நம்புகிறவர்கனை 
அவர்களுக்கு விரோதமாய்‌ 
எழும்புகிறவர்களினின்று உமது 
வலதுகரத்தினால்‌ தப்புவித்து 
இரட்சிக்கிறவரே! உம்முடைய 
அதிசயமான கிருபையை 
வினங்கப்பண்ணும்‌. 


என்‌ விண்ணப்பத்திற்குச்‌ 
செவிகொடும்‌ 


கர்த்தாவே, 
கேட்டருளும்‌, என்‌: 
கவனியும்‌; 
உதடுகளினின்று 
'விண்ணப்பத்திற்குச்‌. 
(சங்‌ 17:1). 


நியாயத்தைக்‌ 
கூப்பிடுதலைக்‌ 
கபடமில்லாத 
பிறக்கும்‌ எண்‌: 
செவிகொடும்‌ 





ழ்‌ யய 
யாய 


பதினேழாவது சங்கீதம்‌ ஒரு 
'ஜெபகீதமாகும்‌. கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
அவரைத்‌ அதிப்பதற்கும்‌. ஒரு காலமுண்டு. 
அவரிடத்தில்‌ ஜெபிப்பதற்கும்‌ ஒரு 
காலமுண்டு. சவுல்‌ தாவீதைத்‌ 
துன்பப்படுத்துகிறார்‌. தாவீது அதிகமாய்‌ 
நெருக்கப்பட்டிருக்கிறார்‌. இப்படிப்பட்ட 
சூழ்நிலையில்‌ தாவீது கர்த்தரிடத்தில்‌ 
விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. “கர்த்தாவே 
என்‌ நியாயத்தை கேட்டருளும்‌, என்‌ 
கூப்பிடுதலை கவனியும்‌” என்‌! 
க்ப்‌ வ்ன்னுர்‌ ௮ 


தாவீதினிடத்தில்‌ ஒரு அநியாயமும்‌ 
இல்லை. கர்த்தர்‌ தம்முடைய 
நியாயசனத்தில்‌ அமர்ந்து, நீதியாய்‌ 
விசாரிக்கும்போது, தன்னிடத்தில்‌ ஒரு 
அநியாயமும்‌ இராது என்பதில்‌ தாவீது 
உறுதியாயிருக்கிறார்‌. ஆகையினால்தான்‌, 
விசுவாசத்தோடு, “கர்த்தாவே என்‌ 
நியாயத்தைக்‌ கேட்டருளும்‌" என்று ஜெயம்‌ 
பண்ணுகிறார்‌. 

கர்த்தர்‌ நியாயசனத்தில்‌ 
அமர்ந்திருக்கும்‌ போது தம்முடைய 
நீதியினால்‌ நம்மை நியாயம்‌ விசாரிப்பார்‌. 
அவர்‌ தம்முடைய கிருபாசனத்தில்‌ 
அமர்ந்திருக்கும்போது, நமக்கு தம்முடைய 
கிருபையையும்‌, இரக்கத்தையும்‌ 
காண்பித்து உதவி செய்வார்‌. கர்த்தர்‌ 
நியாயசனத்தில்‌  அமர்ந்திருக்கும்போது. 
தாவீதைப்போல நாமும்‌ “கர்த்தாவே என்‌ 
நியாயத்தைக்‌ கேட்டருளும்‌” என்று 
விண்ணப்பம்பண்ணலாம்‌. கர்த்தர்‌ 
தர்பை கிருரசனத்தில்‌ 
அமர்ந்திருக்கும்‌ போது, “என்‌ 
கூப்பிடுதலைக்‌  கவனியும்‌' என்று 
ம்‌... கவ்வ. 

க்கத்திற்காகவும்‌ அவரிடத்தில்‌ 

பம்பண்ணலாம்‌. 


தாவீது கர்த்தரிடத்தில்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ODNENIS 


PUBLISHERS 


“என்னிடத்தில்‌ உம்முடைய செலியைச்‌ 


என்‌ வார்த்தையைக்‌ 
(சங்‌ 175) என்‌ 


டத்தில்‌ விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 


தாவீது கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
பயபக்தியோடு விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 
அவருடைய ஜெபத்தில்‌ 
உண்மையிருக்கிறது. அவர்‌ மாய்மாலமான 
வார்த்தைகள்‌ எதையும்‌ 
பயன்படுத்தவில்லை. தாவீது தன்னுடைய 
வார்த்தைகளினால்‌ கர்த்தரிடத்தில்‌ பொய்‌ 
சொல்லவில்லை. கர்த்தரை வஞ்சிக்க 
முயற்சி செய்யவுமில்லை. தன்னுடைய 
உதடுகள்‌ கபடமில்லாத உதடுகள்‌ என்று 
தாவீது அறிக்கை செய்கிறார்‌. கபடமுள்ள 

பங்கு கர்த்தருடைய 
சத்தி ல பதில்‌ வராது. பன்‌ 

கர்த்தர்‌ தன்னுடைய 
விண்ணப்பத்திற்குச்‌ செவிகொடுக்குமாறு 
தாவீது வேண்டிக்கொள்கிறார்‌. தாவீதைப்‌ 
போலவே நமக்கும்‌ நெருக்கங்களும்‌, 
பாடுகளும்‌, வேதனைகளும்‌ வரலாம்‌. 
இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில்‌ நம்முடைய 
ஜெபசக்கரம்‌ சுழன்றுகொண்டிருக்க 
வேண்டும்‌. நமக்கு துன்பங்களும்‌, 
வேதனைகளும்‌ வரும்போது, நாம்‌ 
கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
ஜெபிக்கிறவர்களாக இருக்கவேண்டும்‌. 
துன்பங்களையும்‌, பாடுகளையும்‌, நமக்கு 
விரோதமான சூழ்நிலைகளையும்‌ பார்த்து 
நாம்‌ பயந்துவிடக்கூடாது. 


கர்த்தருடைய கிருபாசனத்‌ 
்‌ ல்‌ தைரியமாய்க்‌ கிட்டச்‌ 
சிலாக்கியத்தை நூம்‌ 

ம்‌. இது கர்த்தருடைய 
கிடைத்திருக்கிற 

சிலாக்கியம்‌. நாம்‌ 

கிரு ாசனத்தண்டையில்‌ 
விசுவாசத்தோடும்‌, தைரியமாயும்‌ கிட்டிச்‌ 
சேரவேண்டும்‌. தாவீது கர்த்தரை 
நம்புகிறார்‌. கர்த்தரிடத்தில்‌ உறுதியான 
விசுவாசம்‌ வைத்திருக்கிறார்‌. அவருடைய 
விசுவாசமே அவரை உற்சாகப்படுத்துகிறது. 





ழ்‌ நவள 
யாய 


கர்த்தர்‌ தன்னுடைய விண்ணப்பத்தைக்‌. 
கேட்பார்‌ என்று தாவீது 
முழுநிச்சயத்தோடிருக்கிறார்‌. “தேவனே 
நான்‌ உம்மை நோக்கி கெஞ்சுகிறேன்‌, 
எனக்குச்‌ செவிகொடுக்கிறீர்‌” (சங்‌ 17:6) 


என்று விசுவாசத்தோடு சொல்லுகிறார்‌. 


ஜெபிக்கும்போது, நாம்‌ 
கர்த்தரை நோக்கி கெஞ்சுகிறோம்‌. 
கர்த்தருடைய கிருபையும்‌ இரக்கமும்‌ 
நமக்கு வேண்டுமென்று அவருடைய 
சமுகத்தில்‌ விண்ணப்பம்பண்ணுகிறோம்‌ 
நம்முடைய வேண்டுதல்களுக்கும்‌ 
விண்ணப்பங்களுக்கும்‌ கர்த்தர்‌ 
செவிகொடுக்கிறார்‌ என்னும்‌ விசுவாசம்‌ 
நமக்குள்‌ நிரம்பியிருக்கவேண்டும்‌ 
விசுவாசமில்லாமல்‌ தேவனுக்குப்‌ 
பிரியமாயிருப்பது காரியம்‌ 
விசுவாசமில்லாத ஜெபம்‌ 
பிரயோஜனமற்றது. 


நாமும்‌ 


கூடாத 


என்‌ நியாயம்‌ வெளிப்படுவதாக. 


உம்முடைய சத்நிதியிலிருத்து என்‌ 
நியாயம்‌ ' வெளி! ; 
உம்முடைய 

'நியாயமானவைகளை 

(சங்‌ 172. 


தாவீது தன்னுடைய விண்ணப்பத்தை 
பரலோகத்திலுள்ள நீதிமன்றத்திற்கு 
நேராக  அபயமிடுவதுபோல ஏறெடுகிறார்‌. 
தனக்கும்‌ சவுலுக்கும்‌ இடையே 
ஏற்பட்டிருக்கிற வழக்குகளை கர்த்தர்தாமே 
விசாரித்து தீர்த்து வைக்குமாறு 
விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 
சவுலின்‌ 
அறிந்திருக்கிறார்‌. 
இருதயத்தையும்‌ அறிந்திருக்கிறார்‌ 
கர்த்தருடைய கண்கள்‌ எப்போதும்‌ 
நியாயமாவைகளை நோக்கிப்‌ பார்க்கும்‌. 


சவுலிடத்தில்‌ நியாயமில்லை. அவன்‌ 
நீதியாய்‌ கிரியை நடப்பிக்கவில்லை. 
அவன்‌ கர்த்தருடைய 
வார்த்தைக்குச்‌ செவிகொடுக்கவுமாட்டான்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்மா 


PUBLISHERS 


அவனிடத்தில்‌ நீதியான காரியங்களைச்‌ 
சொன்னாலும்‌ அவன்‌ அதை கேட்க 
விரும்பாமல்‌ தன்னுடைய செவிகளை 
அடைத்துக்‌ கொள்வான்‌. தன்னுடைய 
சுயசித்தத்தையும்‌, சுமலிருப்பத்தையும்‌, 
சுயஆசைகளையும்‌ நிறைவேற்றுவதற்கே 
சவுல்‌ பிரயாசப்படுகிறான்‌. ஆனால்‌ 
தாவீதோ கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
உண்மையுள்ள வராயிருக்கிறார்‌. 

ஆகையினால்‌ விசுவாசத்தோடு, 
“உம்முடைய சந்நிதியிலிருந்து என்‌ 
நியாயம்‌ வெளிப்படுவதாக” என்று 
விண்ணப்பம்பண்ணுகிறார்‌ 


மனுஷர்‌ தாவீதை துன்மார்க்கன்‌. 
என்று நியாயம்‌ தீர்த்திருக்கிறார்கள்‌. 
தாவீது தன்னுடைய சத்துருக்களின்‌ 
விசாரணையில்‌ தீங்கு 
செய்கிறவராகயிருக்கிறார்‌. னால்‌ 
தன்னிடத்தில்‌ ஒரு குற்றமும்‌ 
இல்லையென்பது தாவீதுக்குத்‌ தெரியும்‌, 
தன்னுடைய நியாயத்தை மனுஷரிடத்தில்‌ 
எடுத்துச்‌ சொன்னார்‌. அவர்கள்‌ 
மத்தியிலே தாவீதின்‌ நியாயம்‌ 
வெளிப்படவில்லை. அவர்கள்‌ தாளீதுக்‌। 
செவிகொடுக்க றக்கவ்டுகிற கள்‌ ட்‌ 


தாவீதின்‌ நியாயம்‌ மனுஷர்‌ 
மத்தியிலே வெளிப்படாதபோது, கர்த்தர்‌ 
தன்னுடைய நியாயத்தைக்‌ கேட்பார்‌ என்று 
விசுவாசித்து, “கர்த்தாவே உம்முடைய 
சந்நிதியிலிருந்து என்‌ நியாயம்‌ 
வெளிப்படுவதாக” என்று விண்ணப்பம்‌ 
பண்ணுகிறார்‌. கர்த்தர்‌ இப்போது 
நியாயசனத்தில்‌ அமர்ந்திருக்காமல்‌, 
கிருபாசனத்தில்‌ அமர்ந்திருக்கிறார்‌. அவர்‌ 
எந்த ஆசனத்தில்‌ அமர்ந்திருந்தாலும்‌, 
அவருடைய கண்கள்‌ நியாயமானவைகளை 
நோக்கிப்‌ பார்க்கும்‌. கர்த்தருடைய 
சமுகத்தில்‌ பட்சபாதம்‌ எதுவுமில்லை. நாம்‌ 
தேவனோடு கிருபையின்‌ 
உடன்படிக்கையில்‌ இணைக்கப்‌ 
ட்டிருக்கிறோம்‌. கிருபையும்‌ 


பட்டிருக்‌, கர்த்தர்‌ 
நீதியுமுள்ளவர்‌. 





ழ்‌ நள 
யாய 


எண்‌: இருதயத்தை 
பரிசோதித்துப்‌ பாரும்‌ 


இருதயத்தைப்‌: 
மதகு பகல்‌ அதை 
என்னைப்‌ 


நீர்‌ 
பரிசோதித்து, 
விசாரித்து, 
புடமிட்டுப்பார்த்தும்‌ ஒன்றும்‌ 
காணாதிருக்கிறீர்‌; என்‌ வாய்‌ 
மீறாதபடிக்குத்‌ தீர்மாணம்பண்ணினேன்‌. 
(சங்‌ 17:3). 


கர்த்தர்‌ தாவீதின்‌ இருதயத்தை 
பரிசோதித்துப்‌ பார்த்திருக்கிறார்‌. மனுஷன்‌ 
முகத்தைப்‌ பார்க்கிறான்‌. கர்த்தரோ 
பருக ய கத்தை! பார்க்கிறார்‌. 

டய த்தை ஆராய்ந்து. 
மி தப்‌ பக்கனார்‌ 


கர்த்தர்‌ தன்னுடைய 
ஏற்கெனவே 
பார்த்திருக்கிறார்‌ என்று 
நம்புகிறார்‌. தன்னுடைய 
கபடம்‌ எதுவுமில்லை என்று 
மனச்சாட்சி உறுதியாய்‌ நய்புகிறது. 
கர்த்தர்‌ நம்முடைய  ஆத்துமாவில்‌ 
நம்முடைய மனச்சாட்சிக்கு முக்கியத்துவம்‌ 
கொடுக்கிறார்‌. நம்முடைய மனச்சாட்சி 
தேவனுடைய சார்பாக ம்யு ய 
இருதயத்தில்‌ சோம்‌ ஒன 


மனுஷருடைய 


இருதயத்தை 
பரிசோதித்துப்‌ 
தாவீது 
இருதயத்தில்‌: 
தாவீதின்‌ 


ஆலி கர்த்தருடைய 
விளக்காயிருக்கிறது. கர்த்தர்‌ இந்த 
விளக்கின்‌ வெளிச்சத்தில்‌ ஒவ்வொரு 
மனுஷனையும்‌ பரிசோதித்துப்‌ பார்க்கிறார்‌. 
இராக்காலத்திலே கர்த்தர்‌ நம்முடைய 
இருதயத்தை விசாரிக்கிறார்‌. தாவீது 
படுக்கையிலிருக்கும்போதுகூட கர்த்தர்‌ 
அவருடைய இருதயத்தோடு பேசினார்‌. 
கர்த்தருடைய ஆவியானவர்‌ ஒவ்வொரு 
சூழ்நிலையிலும்‌ தாவீதைச்‌ சோதித்துப்‌ 


பார்த்தார்‌. 


சவுலைக்‌ சொல்லுவதற்கு தாவீதுக்கு 
ஒன்றுக்கும்‌ மேற்பட்ட வாய்ப்புக்கள்‌ 
உண்டாயிற்று. ஆனால்‌ தாவிதோ 
அந்த வாய்ப்புக்களை தனக்குச்‌ 
சாதகமாக பயன்படுத்தி 


சவுலைக்‌ கொன்று போடவில்லை. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ODNENIS 


PUBLISHERS 


கர்த்தர்‌ அபிஷேகம்‌ பண்ணின மனுஷனை 
தான்‌ தொடக்கூடாது என்று தாவீது 
தன்னுடைய க்‌ 
நிச்சயம்பண்ணியிருந்தார்‌. 

நிச்சயத்தில்‌ தாவீது உறுதியயிருந்தா்‌ 
சவுலைக்‌ கொல்லுவதற்கு கர்த்தர்‌ 
தாவீதுக்கு நல்ல  வாய்ப்புக்களைக்‌ 
கொடுத்தார்‌. அந்த வாய்ப்புக்கள்‌ மூலமாக 
கர்த்தர்‌ 

பரிசோதனை செய்தார்‌. 

தன்னுடைய வாய்‌ மீறாதபடிக்கு தீர்மானம்‌ 
பண்ணினார்‌. எல்லா பாவங்களுக்கும்‌, 
எல்லா மீறுதல்களுக்கும்‌ தாவீது தன்னை 
விலக்கிக்‌ காத்துக்கொண்டார்‌. கர்த்தரை 
விசுவாசித்து தன்னுடைய தீர்மானத்தில்‌ 
உறுதியாய்‌ நிலைத்திருந்தார்‌. 


கர்த்தர்‌ தாவீதை இராக்காலத்திலே 
பரிசோதித்துப்‌ பார்த்தார்‌ அவரைப்‌ 
புபமிட்டுப்‌ பார்த்தார்‌ தாவீதின்‌ 
இருதயத்தை எப்படி பரிசோதித்துப்‌ 
பார்த்தாலும்‌ அந்த இருதயத்தில்‌ கபடம்‌ 
ஒன்றுமில்லை கர்த்தர்‌ தன்னை 
புபமிட்டுப்‌ பார்த்தும்‌ தன்னிடத்தில்‌ 
கர்த்தருக்கு விரோதமான காரியம்‌ 
ஒன்றுமில்லை என்று தாவீது 
நிச்சயத்தோடு சொல்லுகிறார்‌. “என்னைப்‌ 
புபமிட்டுப்‌ பார்த்தும்‌ ஒன்றும்‌ 
காணாதிர 


வாதத்‌. தத 


தாவீது 
நம்புகிறார்‌. 
தனக்கு 
நம்புகிறார்‌. 
கிருபையினால்‌. 
தீர்மானத்தில்‌ 


கர்த்தருடைய கிருபையை 
அவருடைய கிருபையினால்‌ 
உண்டாயிருக்கிற பலத்தை 
கர்த்தர்‌ தம்முடைய 
தான்‌ எடுத்திருக்கிற 
உறுதியாய்‌ நிற்பதற்கு. 
உதவிசெய்வார்‌ என்பதே தாவீதின்‌ 
விசுவாசம்‌. அந்த விசுவாசத்தோடு தன்‌ 
வாய்‌ மீறாதபடிக்கு வாக்குப்பண்ணுகிறார்‌. 
பாவமான கிரியைகளிலிருந்தும்‌, 
பாவமான வார்த்தைகளிலிருந்தும்‌ தாவீது 
மிகுந்த கவனமாய்‌ விலகி ஜீவிக்கிறார்‌. 
தன்னிடத்தில்‌ இப்படிப்பட்ட i 
இருப்பதினால்‌, 
சந்நிதியிலிருந்து 
வெளிப்படுவதாக” 
விசுவாசத்தோடு 
பண்ணுகிறார்‌. 


என்‌ 





ழ்‌ நள 
யாய 
மனுஷரின்‌ செய்கைகள்‌ 


மனுஷரின்‌ செய்கைகளைக்‌. 
குறித்து, நான்‌ உம்முடைய உதடுகளின்‌: 
வாக்கினாலே துஷ்டனுடைய 
பாதைகளுக்கு விலக்கமாய்‌ என்னைக்‌. 
காத்துக்‌ கொள்ளுகிறேன்‌ (சங்‌ 17:4). 


மனுஷருடைய அன்றாட ஜீவியம்‌, 
அவர்களுடைய சிந்தனைகள்‌, செய்கைகள்‌ 
ஆகியவற்றைப்‌ பற்றி தாவீது 
தேவனிடத்திலே விண்ணப்பம்‌ 
பண்ணுகிறார்‌. தாவீது. கர்த்தருடைய 
வார்த்தையினால்‌, துஷ்டனுடைய 
பாதைகளுக்குத்‌ தன்னை விலக்கிக்‌ 
காத்துக்கொள்கிறார்‌. தாவீது ஒருபோதும்‌ 
சவுலை  அழிக்கிறவரல்ல, தாவீது 
சொல்லுகிற இந்த வாக்கியத்தை ஒரு 
சிலர்‌ சவுலோடு மாத்திரம்‌ தொடர்புபடுத்தி 
வியாக்கியானம்‌ செய்கிறார்கள்‌. வேறு 
சிலரோ இந்த வாக்கியத்தை பொதுவான 
வியாக்கியானமாகச்‌ சொல்லுகிறார்கள்‌ 
தாவீது எல்லாவிதமான 
தன்னை விலக்கி 


தீயகாரியங்களுக்கும்‌ 
காத்துக்கொள்கிறார்‌ 


சவுல்‌ தேவனால்‌ அபிஷேகம்‌ 
பண்ணப்பட்டவர்‌. சவுலைக்‌ கொல்லுவது 
தனக்குத்‌ தகாத செயல்‌ என்று தாவீது 
தீர்மானம்‌ செய்திருக்கிறார்‌. சவுலைக்‌ 
கொல்வது மாத்திரமல்ல, வேறு எந்த 
துர்ச்செய்கைகளையும்‌ செய்யக்கூடாது 
என்றும்‌ தாவீது தீர்மானம்‌ 
செய்திருக்கிறார்‌ தாவீது மாத்திரம்‌ 
துஷ்டனுடைய பாதைகளுக்கு 
விலகிச்சென்றால்‌ போதுமானதல்ல. 
தாவீதோடு கூடயிருக்கிறவர்களும்‌ 
கர்த்தருடைய அடிச்சுவடுகளைப்‌ பின்பற்ற 
வேண்டும்‌. அவர்களும்‌ துஷ்டனுடைய 
பாதைகளுக்குத்‌ தங்களை விலக்கிக்‌ 
காத்துக்கொள்ள வேண்டும்‌. தனக்குக்‌ கீழ்‌ 
உள்ளவர்களை செம்மையான பாதையில்‌ 
வழிநடத்துவது தாவீதின்‌ கடமை. 
தாவீதும்‌ செம்மையான வழியில்‌ 
நடக்கவேண்டும்‌. அவர்‌ தன்னுடைய 
ஜனங்களையும்‌ செம்மையான வழியில்‌ 


வழிகடத்துவேண்டும்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ODNENIS 


PUBLISHERS 


தன்னுடைய 

கர்த்தருடைய 
நினைவுகூருகிறார்‌. 
கர்த்தருடைய உதடுகளின்‌ வாக்கு 
நீதியானது. செம்மையானது. 
கர்த்தருடைய வார்த்தை நித்தியமானது. 
அது சத்தியமானது. தாவீது தான்‌ 
செல்லும்‌ பாதையில்‌ கர்த்தருடைய 
வார்த்தையைத்‌ தியானித்துப்‌ பார்க்கிறார்‌. 
தன்னுடைய நடைகளை தேவனுடைய 
வார்த்தையினால்‌ நியாயந்தீர்க்கிறார்‌. 
தாவீது துஷ்டனுடைய பாதைகளுக்கு 
நேராக நடக்கும்போது கர்த்தருடைய 
வார்த்தை அவரை எச்சரிக்கிறது. தாவீது 
தேவனுடைய வார்த்தைக்கு உடனே 
கீழ்ப்படிந்து, 'துஷ்டனுடைய 


பாதைகளுக்குத்‌ தன்னை விலக்கிக்‌ 
காத்துக்‌ வரல 


என்‌ காலடிகள்‌ 


தாவீது 
நடைகளிலெல்லாம்‌ 
வார்த்தையை 


என்‌ காலடிகள்‌ வழுவாதபடிக்கு, 
என்‌ நடைகளை உமது வழிகளில்‌ 
ஸ்திரப்படுத்தும்‌ (சங்‌ 17:5). 


கர்த்தர்‌ தாவீதின்‌ ஜீலியத்திலே 
நன்மைகளைச்‌ செய்திருக்கிறார்‌. கர்த்தர்‌ 
தனக்குள்‌ செய்த நற்கிரியைகளை, தான்‌ 
பரிசுத்தமாய்‌ அனுபவிக்கவேண்டுமென்று, 
தாவீது தேவனிடத்தில்‌ 
விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. கர்த்தருடைய 
நன்மைக்கு தாவீது பாத்திரவானாய்‌ 
நடந்துகொள்ள வேண்டும்‌. கர்த்தர்‌ 
தாவீதினிடத்தில்‌ நற்கிரியைகளைச்‌ 
செய்யும்‌ போது, தாவீது 
கர்த்தருக்கு உண்மையுள்ளவராக, 
நற்சாட்சியுள்ளவராக  ஜீவிக்கவேண்டும்‌. 
ாவீதின்‌ ஜீவி மின்‌ கனிகள்‌ 
நளி வண்டும்‌. அனி 


சுயமுயற்சியினால்‌ 
நம்மால்‌ நன்மை செய்ய முடியாது 
நம்முடைய சுயபலத்தினால்‌ நம்மால்‌ 
ஆவியின்‌ கனிகளை வெளிப்படுத்த 
முடியாது. ஆலியின்‌ களி தேவனால்‌ 
உண்டாகும்‌. தேவன்‌ தாமே தம்முடைய 


கிருபையினால்‌. 
கனிகளை. 


நம்முடைய 





ழ்‌ நவள 
யாய 


ஆவியின்‌ வரங்களும்‌, ஆவியின்‌ 
கனிகளும்‌ தேவனுடைய ஈவு, பிதாவாகிய 
தேவன்‌ தம்முடைய பிள்ளைகளுக்கு 
தம்முடைய கிருபையையும்‌, தெய்வீக 
சமாதான, ம்‌ தம்முடைய ஈவாகக்‌ 
ண்ண. அர்‌ 


தன்னுடைய 

தேவனுடைய கிருபைகள்‌ 
நடப்பிக்க வேண்டுமென்று 
'ஜெபம்பண்ணுகிறார்‌. தன்னுடைய 
நடைகளை தேவன்‌ தாமே தம்முடைய 
வழிகளில்‌ ஸ்திரப்படுத்த வேண்டுமென்பதே 
தாவீதின்‌ விண்ணப்பம்‌. தன்னுடைய 
காஷஷிகள்‌ வழுவாதபடிக்கு தேவன்‌ தாமே 
தன்னை ஸ்திரப்படுத்திக்‌ காத்துக்கொள்ள 
வேண்டுமென்று தாவீது விண்ணப்பம்‌ 
பண்ணுகிறார்‌. 


தாவீது தேவனுடைய கிருபையினால்‌, 
தன்னை துஷ்டனுடைய பாதைகளுக்கு 
விலக்கமாய்க்‌ காத்துக்கொண்டார்‌. 
இப்போது அதே தேவகிருபையினால்‌, 
அவர்‌ தன்னுடைய நடைகளை, 
அவருடைய வழிகளில்‌ ஸ்திரப்படுத்த. 
வேண்டும்‌ என்று தாவீது 
ஜெபம்பண்ணுகிறார்‌ நம்முடைய 
நடைகளைத்‌ துஷ்டனுடைய 
பாதைகளுக்கு நாம்‌ விலக்கிக்‌ 
காத்துக்கொள்ளும்‌ போது, கர்த்தர்‌ 
நம்முடைய நடைகளை, தமது வழிகளில்‌. 
ஸ்திரப்படுத்துவார்‌. 


ஜீவியத்தில்‌ 
கிரியை 
தாவீது 


நான்‌ உம்மை 
கெஞ்சுகிறேன்‌ 


நோக்கி 


தேவனே, நான்‌ உம்மை நோக்கிக்‌. 
கெஞ்சுகிறேன்‌, எனக்குச்‌. 
செவிகொடுக்கிறீர்‌; என்னிடத்தில்‌ 
உம்முடைய செவியைச்‌ சாய்த்து, என்‌ 
வார்த்தையைக்‌ கேட்டருளும்‌. 
(சங்‌ 17:8). 


ப்‌ தேவனுடைய பண்பாக 
பயபக்தியாய்‌ விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 
"கர்த்தாவே, நியாயத்தைக்‌ கேட்டருளும்‌, 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை CDNENIS 


PUBLISHERS 


என்‌ கூப்பிடுதலைக்‌ கூவனியும்‌' என்று 
ஜெபம்பண்ணுகிறார்‌. தாவீதின்‌ 
வார்த்தைகள்‌ வெறும்‌ வார்த்தைகளல்ல. 
இவையெல்லாம்‌. தாவீது தேவனை 
நோக்கி கெஞ்சுகிற. பம வப்‌ 
தாவீது மிகுந்த பயபக்தியோடும்‌, மி 
பணிவோ! னை? ப்‌ 
வனப்‌ கல்‌ ண்ட்‌ 


தாவீது இதற்கு முன்பு 
கர்த்தரிடத்தில்‌ விண்ணப்பம்பண்ணிய 
போது, “கபடமில்லாத உதடுகளினின்று 
பிறக்கும்‌ என்‌  விண்ணப்பத்திற்கு. 
செவிகொடும்‌' (சங்‌ 174) என்று 
ஜெபம்பண்ணினார்‌. இப்போது 
விசுவாசத்தோடு “கர்த்தர்‌ எனக்குச்‌ 
செவிகொடுக்கிறார்‌' என்று மிகுந்த 
நம்பிக்கையோடு சொல்லுகிறார்‌. கர்த்தர்‌ 
தாமே தம்முடைய செனியை 
தன்னிடத்தில்‌ சாய்த்து. தன்னுடைய 
பம்‌ கேட்டருள வேண்டும்‌. 
என்பதே தாவீது கர்த்தருடைய 


சமுகத்தில்‌ கெஞ்சி ஏறெடுக்கிற 
£ண்ணப்பமாகும்‌. 


கர்த்தருடைய வலதுகரம்‌ 


உம்மை 
அவர்களுக்கு 
எழும்புகிறவர்களினின்று. 
வலதுகரத்தினால்‌ 
இரட்சிக்கிறவரே! உம்முடைய 
அதிசயமான கிருபையை 
வினங்கப்பண்ணும்‌ (சங்‌ 17:7). 


நம்புகிறவர்களை. 
விரோதமாய்‌ 
உமது 
தப்புவித்து 


தேவனுடைய கிருபை தன்னிடத்தில்‌ 
பிரத்தியட்சமாய்‌ வெளிப்படவேண்டுமென்று 
தாவீது விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. தம்மை 
நம்புகிறவர்களை கர்த்தர்‌ தம்முடைய 
வலக்கரத்தினால்‌. தப்புவித்து 
இரட்சிக்கிறார்‌. கர்த்தருடைய வலதுகரம்‌ 
என்பது அவருடைய சர்வவல்லமையைக்‌ 
குறிக்கிற வார்த்தை. தம்முடைய 
பிள்ளைகளை 
கர்த்தருக்கு. ப 
ஒத்தாசையும்‌ தேவையில்லை. 





ழ்‌ நள 
யாய 


கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு. 
விரோதமாய்‌ ஒரு சிலர்‌ எழும்பி வரலாம்‌ 
கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு 
சத்துருக்கள்‌ அநேகராயிருப்பார்கள்‌. 
அவர்களுக்கு விரோதமாய்‌ 
எழும்புகிறவர்களினின்று கர்த்தர்‌ 
அவர்களை தப்பிவித்து இரட்‌ சிக்கிறார்‌. 
கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு 
சத்துருக்கள்‌ தா பக்‌ 
ஆனாலும்‌ அவர்களுக்கு 
உண்மையான சிநேகிதர்‌ ரண்‌ 
நம்முடைய சத்துருக்கள்‌ எத்தனை 
பேராகயிருந்தாலும்‌. அத்தனை பேரையும்‌ 
நம்முடைய மெய்யான  நண்பராகிய 
இயேசுகிறிஸ்து சுவனித்துக்கொள்வார்‌ 

ரர்களிபரி! பை புவ 
ர்‌ ருந்து நம்மைத்‌ தப்புவித்து 


பிள்ளைகளை 
கர்த்தர்‌ தம்முடைய 
'பயன்படுத்துகிறார்‌ 
பிள்ளைகளுக்கு 
இருக்கிறவர்கள்‌ 
விரோதமாகக்‌ 
கலகம்பண்ணுகிறார்கள்‌. கர்த்தருடைய 
வலதுகரத்திற்கு விரோதமாக அவர்கள்‌ 
முரட்டாட்டம்‌ பண்ணுகிறார்கள்‌. 
கர்த்தருடைய வலதுகரத்திற்கு முன்பாக 
அவர்களால்‌ எதிர்த்து நிற்கமுடியாது. 


கர்த்தர்‌ தம்முடைய அதிசயமான 
கிருபையை விளங்கப்பண்ணுமாறு தாவீது 
ஜெபம்பண்ணுகிறார்‌. சத்துருக்களுக்கு 
தம்முடைய வலதுகரத்தின்‌ 
வல்லமையையும்‌, தனக்கு தம்முடைய 
அதிசயமான கிருபையையும்‌ கர்த்தர்‌ 
விளங்கப்பண்ணவேண்டும்‌ என்பது 
தாவீதின்‌ ஜெபவார்த்தைகள்‌. தம்மை 
நம்புகிறவர்களுக்கு கர்த்தர்‌ அதிசயமான 
கிருபைகளை விளங்கப்பண்ணுகிறார்‌. 
அந்தக்‌ கிருபைகளைத்‌ தான்‌ பெற்றுக்‌ 
கொள்ள முடியாதவாறு. கர்த்தர்‌ தன்னை 
விலக்கித்‌ தள்ளிவிடாதிருக்குமாறு தாவீது 
பயபக்தியோடு ஜெபம்பண்ணுகிறார்‌. 
தம்மை நம்புகிறவர்களுக்கு கர்த்தர்‌ 
கொடுக்கிற பொதுவான கிருபைகளையும்‌. 


தம்முடைய 
இரட்சிப்பதற்கு 
வலதுகரத்தைப்‌ 
கர்த்தருடைய 
சத்துருக்களாக 
கர்த்தருக்கு 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மாமா 


PUBLISHERS 


பொதுவான சிலாக்கியங்களையும்‌ கர்த்தர்‌ 
தனக்கும்‌ கொடுத்து தன்னை 
ஆசீர்வதிக்குமாறு தாவீது தேவனுடைய 
சமுகத்தில்‌ விண்ணப்பம்‌ பண்ணுகிறார்‌. 


தாவீதின்‌ சத்துருக்கள்‌ 
சங்‌ 17 : 8-15 


சங்‌ 178.  கண்மணியைப்போல 
என்னைக்‌ காத்தருளும்‌. 


சங்‌ 175. என்னை ஒடுக்குகிற 
துன்மார்க்கருக்கும்‌, என்னைச்‌. குழந்த 
கொள்ளுகிற 

பிராணப்பகைஞருக்கும்‌. தவக்‌ 
உம்முடைய செட்டைகளின்‌ நிழலிலே. 
என்னைக்‌ காப்பாற்றும்‌. 

சங்‌ 1710. 
நிணந்துன்னியிருக்கிறார்கள்‌, 
வாயினால்‌ வீம்பு பேசுகிறார்கள்‌. 


அவர்கள்‌: 
தங்கள்‌. 


சுங்‌ 1711. நாங்கள்‌ செல்லும்‌ 
பாதைகளில்‌ இப்பொழுது எங்களை 
'வளைந்தூகொண்டார்கள்‌; எங்களைத்‌ 
தரையிலே தன்ளும்படி அவர்கள்‌. 
கண்கள்‌. எங்களை: நோக்கிக்‌. 
கொண்டிருக்கிறது. 


சங்‌ 17:12. பீறுகிறதற்கு ஆவலுன்ன 
சிங்கத்துக்கும்‌, மறைவிடங்களில்‌ 


பதிவிருக்கிற பால சிங்கத்துக்கும்‌ 
ஓப்பாயிருக்கிறார்கள்‌.. 


சங்‌. 1718. கர்த்தாவே நீர்‌ 
எழுந்திருந்து, அவனுக்கு எதிரிட்டு, 
அவனை மடங்கடியும்‌; கர்த்தாவே, எண்‌: 
ஆத்தூமாவைத்‌  தூன்மார்க்கனுடைய 
கைக்கு உம்முடைய பட்டயத்தினால்‌ 
தப்புவியும்‌. 


மனுஷருடைய கைக்கும்‌, 

தங்கள்‌. பங்கைப்‌ 

பெற்றிருக்கிற உலகமக்களின்‌ கைக்கும்‌. 

உம்முடைய கரத்தினால்‌ என்னைத்‌ 

தப்புவியும்‌; அவர்கள்‌ வயிற்றை உமது 

திரவியத்தினால்‌ திரப்புகிறீர்‌ 

அவர்கள்‌ புத்திரபாக்கியத்தினால்‌ 

திருப்தியடைந்து, தங்களுக்கு மீதியான 

பொருளைத்‌ தங்கள்‌ குழத்தைகளுக்கு. 
வைக்கிறார்கள்‌. 





ழ்‌ நள 
ஈயா 


சங்‌ 17:15. நானோ தீதியில்‌ உம்முடைய 
முகத்தைத்‌ தரிசிப்பேன்‌; நான்‌ விழிக்கும்‌ 
d சுாயலால்‌. 


என்னைக்‌ காத்தருளும்‌. 


கண்மணியைப்போல என்னைக்‌ 
காத்தருளும்‌ (சங்‌ 17:8). 


தாவீது கர்த்தரிடத்தில்‌ ஏறெடுக்கிற 
ஜெபம்‌, குமாரனாகிய கிறிஸ்து பிதாவாகிய 
தேவனிடத்தில்‌ ஏறெடுக்கும்‌ ஜெபத்திற்கு 
முன்னறிவிப்பாக இருக்கிறது. 
இயேசுகிறிஸ்து இந்தப்‌ பூமியிலே 
மனிதனாக அவதரித்து பல. 
துன்பங்களை சகித்துக்‌ கொண்டார்‌. பல 
பாடுகளையும்‌, வேதனைகளையும்‌, 
உபத்திரவங்களையும்‌ சந்தித்து, அவற்றின்‌ 
நடுவாக கடந்து வந்தார்‌. பிதாவாகிய 
தேவன்‌ தம்மை கண்மணியைப்போல 
காத்தருளுமறு கிறிஸ்துவானவர்‌ 
விண்ணப்பம்பண்ணுவதுபோல, தாவீதும்‌ 
விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 

தாவீதுக்கு பல பாடுகளும்‌, 
நெருக்கங்களும்‌, வேதனைகளும்‌ 
உண்டாயிற்று. தாவீதோ தன்னுடைய 
சத்துருக்களை நினைத்துப்‌ பயப்படாமல்‌, 
தன்னுடைய ஆத்துமாவை கர்த்தரிடத்தில்‌ 
ஒப்புக்கொடுக்கிறார்‌. தாவீதைப்போலவே 
விசுவாசிகளாகிய நாமும்‌, நம்முடைய 
ஆத்துமாக்களை கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
ஒப்புக்கொடுக்கவேண்டும்‌. கர்த்தர்‌ தாமே 
நம்மை தம்முடைய கண்மணியைப்போல 
காத்தருள வேண்டுமென்று நாம்‌ 
ஜெபம்பண்ணவேண்டும்‌. கர்த்தர்‌ நம்மை 
தம்முடைய பாலோகராஜ்யத்திற்குள்‌ 
பிரவேசிக்கச்‌ 
கர்த்தருக்குள்‌ 
வே 


தாவீதுக்கு. 
அநேகராயிருக்கிறார்கள்‌. 
தேவனுடைய பாதுகாப்பும்‌ 
தேவைப்படுகிறது. சத்துருக்கள்‌ தன்னை. 
க ாள்ள முடியாதவாறு. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம 


PUBLISHERS 


தேவன்‌ தாமே தன்னை றைத்துக்‌ 
கொள்ள வேண்டுமென்று தாவீது 
விண்ணப்பம்‌ பண்ணுகிறார்‌. கர்த்தர்‌ 
தாவீதை பறைக்கும்போது அவர்‌ 
தேவனுடைய மறைவிலிருந்து வெளியே 
வரமாட்டார்‌. தாவீதுக்கு விரோதமாக 
எழும்பி வந்தவர்களால்‌ இனிமேல்‌ 
தாவீதை பார்க்க முடியாது. அவரை 


பாகப்‌ பாதுகாக்கும்‌ கர்த்தரை 
மாத்திரமே பார்க்க முடியும்‌ 


அவர்களால்‌ இனிமேல்‌ தாவீதுக்கு 
விரோதமாக  தீங்குசெய்ய முடியாது. 
கர்த்தர்‌ தாமே தாவீதை பாதுகாக்கிறார்‌. 
ஆகையினால்‌ தாவீதின்‌ சத்துருக்கள்‌ 
இனிமேல்‌ கர்த்தருக்கு விரோதமாக 
மாத்திரமே எழும்பி வரவேண்டும்‌. 
அவர்கள்‌ யுத்தம்‌ செய்யவேண்டுமானால்‌. 
அவர்கள்‌ சா்த்தரோதோன்‌ யுத்தம்பண்ண 
வேண்டும்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
பிள்ளைகளுக்காக யுத்தம்பண்ணுவார்‌. 
யுத்தம்‌ கர்த்தருடையது. நாம்‌ தேவனுடைய 
சமுகத்தில்‌ மறைந்திருந்து, அவர்‌ 
செய்கிற அதிசயமான பலத்த 
கிரியைகளை பிரத்தியட்சமாய்க்‌ 
காண்போம்‌ 
கர்த்த்‌ தாமே தன்னுடைய 
ஆத்துமாவையும்‌ காத்தருள 
வேண்டுமென்று தாவீது விண்ணப்பம்‌ 
பண்ணுகிறார்‌. கர்த்தர்‌ தன்னுடைய 
சரீரத்தை மரணத்திலிருந்து பாதுகாத்துக்‌ 
கொள்வது மாத்திரம்‌ தாவீதுக்கு! 
போதுமானதாயில்லை. கர்த்தர்‌ 
தன்னுடைய ஆத்துமாவையும்‌ அழிவுக்கு 
விலக்கிக்‌ காத்துக்கொள்ள வேண்டும்‌. 
பாவங்களுக்கு விலக்கிக்‌ காத்துக்‌ 
கொள்ள வேண்டும்‌. பாவம்‌ செய்யாத 
ஆத்துமா பிழைக்கும்‌. பரிசுத்த 
வியானவர்‌ நம்மை பாவங்களிலிருந்து 
விலக்கிக்‌ காத்து வழிநடத்துவார்‌. நமக்கு 
சரீரத்தின்‌ பாதுகாப்பு தேவைப்படுவது 
போல, நமக்கு ஆத்துமாவின்‌ பாதுகாப்பும்‌ 
தேவைப்படுகிறது. 





ழ்‌ நவள 
யாய 


கர்த்தர்‌ தம்முடைய பிள்ளைகளை 
கண்மணியைப்போல  காத்தருளுகிறார்‌. 
இயற்கையாகவே கண்மணி கண்ணைப்‌ 
பாதுகாக்கும்‌. கர்த்தர்‌ கண்ணுக்கு 
கண்மணியை பாதுகாப்பான அரண்போல 
சிருஷ்டித்திருக்கிறார்‌. ஒருவருடைய 
கண்ணை நாம்‌ தொட முயற்சிபண்ணும்‌ 
வல்‌ கண்மணி உடனே கண்ணை 
பாதுகாத்துக்கொள்ளும்‌. 
ப ்போல்வே சத்துருக்கள்‌ நம்மை 
தொடமுயற்சி பண்ணும்போது, கர்த்தர்‌ 
நம்மை தம்முடைய வல்லமையினாலும்‌, 
பலத்த கரத்தினாலும்‌ மூடிபாதுகாத்துக்‌ 
கொள்கிறார்‌. 


நீதிமொழிகள்‌ புஸ்தகத்திலே, “என்‌ 
கட்டளைகளையும்‌ என்‌ போதகத்தையும்‌ 
உன்‌ கண்மணியைப்போல்‌ காத்துக்கொள்‌. 
அப்பொழுது பிழைப்பாய்‌” என்று 
எழுதப்பட்டிருக்கிறது (நீதி நம்மைப்‌ 
பாதுகாப்பது தேவனுடைய சித்தம்‌. இதை 
நாம்‌ நம்பவேண்டும்‌. தேவன்‌ நம்மை 
பாதுகாப்பார்‌ என்று விசுவாசிக்கவேண்டும்‌. 


கர்த்தர்‌ தம்முடைய பிள்ளைகளை 
எவ்வாறு பாதுகாக்கிறார்‌ என்று சகரியா 
தீர்க்கதரிசனமாகச்‌ சொல்லியிருக்கிறார்‌ 
“பிற்பாடு  மகிமையுண்டாகும்‌ என்று 
சேனைகளின்‌ கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ 
உங்களைக்‌ கொள்ளையிட. 
ஜாதிகளிடத்துக்கு என்னை அனுப்பினார்‌; 
உங்களைத்‌ தொடுகிறவன்‌ அவருடைய 
கண்மணியைத்‌ தொடுகிறான்‌” (சக 2:8). 


நாம்‌ 
விசேஷமானவர்கள்‌. 
தம்முடைய 
பாதுகாப்புக்களினாலும்‌, 
பராமரிப்புக்களினாலும்‌, ஆதரிக்கிறார்‌. 
கர்த்தருடைய பாதுகாப்பு நமக்குக்‌ 
கிடைத்திருப்பது, நமக்குக்‌ கிடைத்திருக்கிற 
மெய்யான சிலாக்கியம்‌. கர்த்தருடைய 
சமுகத்தில்‌ நாம்‌ ஜெபத்தோடு த 
கர்த்தர்‌ நம்மை 
கண்மணியைப்போல டு 
ம க்‌ அவரை நன்றியோடு 
துதிக்கவே 


கர்த்தருக்கு 
கர்த்தர்‌ நம்மை 


விசேஷித்த 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மமம்‌ 


PUBLISHERS 


செட்டைகளின்‌' 


கர்த்தருடைய 
நிழல்‌ 


என்னை ஒடுக்குகிற 
'துன்மார்க்கருக்கும்‌, என்னைச்‌: கழித்து 
கொள்ளுகிற 

பக்கலில்‌! பயிலு 
உம்முடைய செட்டைகளின்‌ நிழலிலே 
என்னைக்‌ காப்பாற்றும்‌ (சங்‌ 17:8). 


ஒரு கோழி தன்னுடைய குஞ்சுகளை, 
தன்னுடைய செட்டைகளின்‌ கீழ்‌ மறைவாக 
அடைத்துக்‌ காத்துக்‌ கொள்ளும்‌. 
கோழிகுஞ்சுகளுக்கு செட்டைகளின்‌ 
மறைவு பாதுகாப்பாகவும்‌, இதமாகவும்‌ 
இருக்கும்‌. அதுபோலவே கர்த்தர்‌ 
தன்னை தம்முடைய செட்டைகளின்‌ 
நிழலிலே காப்பா, ற்றுமாறு தாவீது 
£ண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 


புதிய ஏற்பாட்டுக்காலத்திலே. 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்துவும்‌ இந்த 
உவமையை தம்முடைய வார்த்தையில்‌ 
பயன்படுத்தியிருக்கிறார்‌. எருசலேமே. 
தீர்க்கதரிசிகளைக்‌ 
உன்னிடத்தில்‌ 
அனுப்பப்பட்டவர்களைக்‌ கல்லெறிகிறவளே! 
கோழி தன்‌ குஞ்சுகளைத்‌ தன்‌ 
சிறகுகளின்‌ கீழே கூட்டிச்‌ சேர்த்துக்‌ 
கொள்ளும்‌ வண்ணமாக நூன்‌ 
எத்தனைதரமோ உன்‌ பிள்ளைகளைக்‌ 
கூட்டிச்‌ சேர்த்துக்கொள்ள 
மனதாயிருந்தேன்‌; உங்களுக்கோ 
மனதில்லாமற்போயிற்று' (மத்‌ 23:37. 


கர்த்தருடைய செட்டைகளின்‌ நிழல்‌ 
என்னும்‌ வாக்கியம்‌. அவருடைய 
கிருபாசனத்தையும்‌ குறிக்கலாம்‌. 
கேளூபீன்கள்‌ தங்கள்‌ செட்டைகளினால்‌ 
கிரு ஈசனத்தை மூடிற்று. செப்டைகளின்‌ 
மறைவு நிழல்‌ என்பது, கேரூபீன்களின்‌ 
செட்டைகளினால்‌ மூடி மறைக்கப்பட்டு 
நிழலாயிருக்கிற உடன்படிக்கை பெட்டியின்‌ 
கிருபாசனத்தைக்‌ குறிக்கலாம்‌ என்று 
வேதபண்டிதர்கள்‌. வியாக்கியானம்‌ 
சொல்லுகிறார்கள்‌. தேவனுடைய 
கிருபாசனத்தண்டையிலே அவருடைய 


பிள்ளைகளுக்கு கிருபையும்‌ இரக்கமும்‌ 
உண்டு. 





ழ்‌ நயனா 
யாய 


தேவன்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
தம்முடைய விசேஷித்த கிருபைகளை 
வெளிப்படுத்தியிருக்கிறார்‌. இஸ்ரவேல்‌ 
ஜனத்தார்‌ தேவனுடைய 
உடன்படிக்கையின்‌ ஜனமாக 
யிருக்கிறார்கள்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
உடன்படிக்கையில்‌ உண்மையுள்ளவர்‌. 
தம்முடைய உடன்படிக்கையின்‌ பிரகாரம்‌ 
அவர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரை எல்லா 
சத்துருக்களுக்கும்‌ விலக்கி 
பாதுகாத்துக்கொள்கிறார்‌. அப்படிப்பட்ட 
பாதுகாப்பு தனக்கும்‌ வேண்டும்‌ என்று 
தாவீது தேவனுடைய சமுகத்தில்‌ 
விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 


தாவீதை 
ஒடுக்குகிறார்கள்‌. 
பிராணப்பகைஞர்‌. அவரை சூழ்ந்து 
கொள்கிறார்கள்‌ இவர்களிடமிருந்து 
தாவீதுக்கு! பாதுகாப்பு தேவைப்படுகிறது. 
கர்த்தர்‌ தாமே தாவீதை அவருடைய 
சத்துருக்களின்‌ கண்களில்‌ 
தென்படாதவாறு மறைவாக பாதுகாக்க 
வேண்டும்‌. தாவீதுக்கு 
உலகப்பிரகாரமான பாதுகாப்பு 
போதுமானதல்ல மனுஷருடைய 
பாதுகாப்பு அவருக்கு வீணாய்ப்போயிற்று 
தான்‌ நெருக்குப்படுகிற வேளையில்‌ 
தாவீது மனுஷரை நம்பாமல்‌, தேவனை 
நம்புகிறார்‌. தேவனுடைய பாதுகாப்பை 
நம்புகிறார்‌. கர்த்தருடைய செட்டைகளின்‌ 
நிழலில்‌ தனக்குப்‌ பூரண பாதுகாப்பு 
உண்டு என்று நம்பி, கர்த்தரிடத்தில்‌ 
உம்முடைய செட்டைகளின்‌ நிழலிலே 
என்னைக்‌ காப்பாற்றும்‌” 
கெஞ்சுகிறார்‌. 


துன்மார்க்கர்‌ 
அவருடைய 


என்று 


நிணந்துன்னியிருக்கி றார்கள்‌ 


அவர்கள்‌. திணத்துன்னி. 
யிருக்கிறார்கள்‌, தங்கன்‌ வாயினால்‌ 
வீம்பு பேசுகிறார்கள்‌ (சங்‌ 17:10). 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மய 


PUBLISHERS 


தாவீதின்‌ பகைஞர்கள்‌ மிகவும்‌. 
கொடியவர்கள்‌. அவர்கள்‌ தாவீதுக்கு 
பிராணப்பகைஞராயிருக்கிறார்கள்‌. 

ர்கள்‌ கொடிய துன்மார்க்கர்கள்‌. 
தாவீதின்‌ சரிரத்திற்கும்‌ பிராணனுக்கும்‌ 
அவர்கள்‌ பகைஞர்கள்‌. இந்த 
வார்த்தைக்கு அவர்கள்‌ தாவீதின்‌ 
த்துமாவுக்கு பகைஞர்கள்‌ என்பது 
பாருளாகும்‌. 


தாவீதின்‌ 
நிணந்துன்னியிருக்கிறார்கள்‌. 
அவர்களுடைய சரீரம்‌ முழுவதும்‌ கொழுப்பு 
நிரம்பியிருக்கிறது. அவர்களுடைய 
கொழுப்பு அவர்களுடைய சரீரத்தில்‌ 
அங்கும்‌ இங்குமாக துன்னியிருக்கிறது 
அவர்களுடைய சரீரம்‌ கொழுப்பினால்‌ 
ட்டிருக்கிறது. அவர்கள்‌ தங்களைத்‌ 
தழுவிக்கொள்கிறார்கள்‌. 
வேறு யாரும்‌ தழுவ 


டியாதபடிக்கு அவர்கள்‌ சரீரம்‌ கனத்துப்‌ 
பெருத்திருக்‌ கிறார்கள்‌ 


சத்தருக்கள்‌ 


தாவீதின்‌ 
நிணந்துன்னி 


சத்துருக்கள்‌ 
தங்களைத்‌ தாங்களே 
தழுவிக்‌ கொள்கிறார்கள்‌ 
தங்களுடைய சுயபெருமையினாலும்‌, 
சுயவல்லமையினாலும்‌, சுயசெழும்பினாலும்‌ 
அவர்கள்‌ தங்களைத்‌ தாங்களே 
பெருமைப்படுத்துகிறார்கள்‌. தேவனை 
அர்ப்பமாய்‌ நினைக்கிறார்கள்‌. 
தேவனுக்குக்‌ கொடுக்கவேண்டிய 
கனத்தையும்‌ மகிமையையும்‌ 
கொடுக்காமல்‌, தங்களைத்‌ தாங்களே 
பெருமை பாராட்டிக்கொள்கிறார்கள்‌. 


அவர்களுடைய வாய்‌ தேவனைத்‌ 
துதிக்கவில்லை. மனுஷரை மதிக்கவில்லை. 
அவர்கள்‌ தங்கள்‌ வாயினால்‌ வீம்பு 
பேசுகிறார்கள்‌. அவர்களுடைய சரீரம்‌ 
நிணந்துன்னியிருப்பது போல, 
அவர்களுடைய நாவும்‌ நிணத்தினால்‌ 
அதாவது கொழுப்பினால்‌ 
தடித்திருக்கிறது. 





ழ்‌ நவள 
ஈயா 


என்னும்‌ சங்கீதக்காரர்‌ 
தன்னுடைய போதக சசங்கீதத்திலே. 
இவர்கள்‌ மீது வரும்‌ தேவனுடைய 
நியாயத்தீர்ப்பைப்பற்றி இவ்வாறு 
எழுதியிருக்கிறார்‌. “இனிப்‌ பிறக்கும்‌ 
பிள்ளைகளாகிய பின்சந்ததியார்‌ அதை 
அறிந்துகொண்டு, அவர்கள்‌ எழும்பித்‌ 
தங்கள்‌ பிள்ளைகளுக்கு அவைகளைச்‌ 
சொல்லும்படிக்கும்‌: தேவன்மேல்‌ அவர்கள்‌ 
தங்கள்‌ நம்பிக்கையை வைத்து, 
தேவனுடைய செயல்களை மறவாமல்‌, 
அவர்‌ கற்பனைகளைக்‌ கைக்கொள்ளும்‌ 
படக்கும்‌, இருதயத்தைச்‌ 
செல்வைப்படுத்தாமலும்‌. தேவனை 
உறுதியாய்ப்‌ பற்றிக்கொள்ளாமலும்‌ இருந்த 
முட்டாட்டமும்‌ கலகமுமுள்ள சந்ததியாகிய 
தங்கள்‌ பிதாக்களுக்கு 


ஒப்பாகாதபடிக்கும்‌, 
கட்டளையிட்டார்‌' 


ஆள்‌ 


(சங்‌ 780-8). 


யோபுவின்‌ சரித்திரப்புஸ்தகத்தில்‌ 
தேமானியனாகிய எலிபாஸ்‌ என்பவரும்‌ 
துன்மார்க்கரைப்பற்றிச்‌ சொல்லும்போது 
“அவன்‌ முகத்தை ப்‌ 
ொந்திரதக்கி 

£ந்திவிட்டிருக்கிறது” 

சொல்லுகிறார்‌ (யோபு 15:27). 


எங்களை 
கொண்டார்கள்‌ 


வனைந்து 


நாங்கள்‌ செல்லும்‌ பாதைகளில்‌ 
இப்பொழுது எங்களை வனைந்து 
கொண்டார்கள்‌; எங்களைத்‌ தரையிலே. 
தன்ளும்படி அவர்கள்‌ கண்கள்‌ 
எங்களை நோக்கிக்கொண்டிருக்கிறது 
(சங்‌ 17:11). 


தாவீதின்‌ சத்துருக்கள்‌ அவரையும்‌. 

கூடயிருக்கிறவர்களையும்‌ 

நோக்கிப்‌ பார்த்துக்‌ 
கொண்டிருக்கிறார்கள்‌. அவர்களுக்கு 
எப்போது தீங்கு செய்யலாம்‌ 
என்றும்‌ அவர்களை எப்போது 
அழிக்கலாம்‌ என்றும்‌ அவர்களை 
ன்மார்க்கமான பார்வையினால்‌ 
நக்கிக்‌ கொண்டிருக்கிறார்கள்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை CONES 


PUBLISHERS 


அவர்கள்‌ ஒருபோதும்‌ தேவனை நோக்கிப்‌ 


தாவீது செல்லும்‌ பாதைகள்‌ 
எல்லாவற்றையும்‌ அவருடைய சத்துருக்கள்‌ 
அறிந்திருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ செல்லும்‌ 
பாதையில்‌ சத்துருக்கள்‌ அவர்களை 
வளைந்துகொண்டார்கள்‌. சத்துருக்கள்‌ 
தாவீதுக்கு விரோதமாக சதிஆலோசனை 
செய்திருக்கிறார்கள்‌. கண்ணிகளை: 
வைத்திருக்கிறார்கள்‌. தாவீதும்‌ அவரோடு 
கூடமிருக்கிறவர்களும்‌ சத்துருக்களின்‌ 
ஆலோசனைகளுக்கும்‌, 
தப்பிவிடாபடிக்கு 
வளைந்து 
கொண்டிருக்கிறார்கள்‌. அவர்களைக்‌ 
கொன்று, அவர்களுடைய சரீரங்களை 
எப்படியும்‌ தரையில்‌ தள்ளிவிடவேண்டும்‌ 
என்பதே அவர்களுடைய தீயநோக்கம்‌, 
இதற்காகவே அவர்களுடைய கண்கள்‌, 
கொலைவெறியோடு, தாவீதையும்‌ 
அவரோடு கூடயிருக்கிறவர்களையும்‌ 
நோக்கிக்கொண்டிருக்கிறது. 


பீறுகிற சிங்கம்‌ 


பீறுகிறதற்கு. ஆவலுள்ன 
சிங்கத்துக்கும்‌, மறைவிடங்களில்‌ 
பதிவிருக்கிற பால்‌ சிங்கத்துக்கும்‌ 
ஒப்பாயிருக்கிறார்கன்‌ (சங்‌ 17:12). 


தன்னுடைய 
பற்றி பொதுவாகச்‌ 
சவுலே அவருக்கு. 
பிரதான. சத்துருவாகயிருக்கிறார்‌. 
சவுலிடத்தில்‌ மனிதாபிமானம்‌. 
சிறிதுமில்லை. அவர்‌ ஒரு மிருகத்தைப்‌ 
போல இரத்த வெறிபிடித்தவராக 
அலைகிறார்‌. தாவீது சஷலைப்பற்றிச்‌ 
சொல்லும்போது, அவர்‌ பீறுகிறதற்கு 
றார்‌ சிங்கத்திற்கு ஒப்பாயிருப்பதாக 


தாவீது 
சத்துருக்களைப்‌ 
சொன்னாலும்‌, 





ழ்‌ நவள 
யாய 


சிங்கத்தை யாரும்‌ வீட்டில்‌ 
வளர்க்கமாட்டார்கள்‌. அது தன்னுடைய 
இரையை தானே பார்த்துக்கொள்ள 
வேண்டும்‌. அதற்காக சிங்கம்‌ 
மறைவிடங்களில்‌ பதிவிருக்கும்‌. தனக்கு 
எப்போது இரை கிடைக்கும்‌ என்று 
ஆவலாய்க்‌ காத்துக்கொண்டிருக்கும்‌ 
தன்னுடைய இரை தனக்கு அருகாமையில்‌ 
வந்தவுடன்‌ உடனே அந்த இரையின்மீது 
பாய்‌ ப்‌ பீறிப்போடும்‌. ற்காக 
பாவங்கள்‌ மறைவிடங்களில்‌ தினித்து 


சவலும்‌ ஒரு சிங்கத்தைப்போலவும்‌, 
ஒரு பாலசிங்கத்தைப்போலவும்‌ தாவீதைப்‌ 
பீறுவதற்கு ஆவலுள்ளவராயிருக்கிறார்‌. 
தாவீதைப்‌ பிடிப்பதற்கு மறைவிடங்களில்‌ 
பதிவிருக்கிறார்‌. சிங்கம்‌ வரையாடுகளை 
கன்மலையிலே தேடுவதுபோல சவுல்‌ 
இஸ்ரவேல்‌ அனைத்திலும்‌ தெரிந்து 
கொள்ளப்பட்ட மூவாயிரம்‌ பேரைக்‌ 
கூட்டிக்கொண்டு, தாவீதையும்‌, அவர்‌ 
மனுஷரையும்‌ வரையாடுகளுள்ள 
கன்மலைகளின்மேல்‌ தேடப்போனார்‌ 
சாமு 24:2). 


சிங்கமும்‌, பாலசிங்கமும்‌ தன்னுடைய 
இரையை வனாந்தரத்திலே தேடிப்போகும்‌ 
அதுபோலவே சவுல்‌, சீப்‌ வனாந்தரத்திலே, 
தாவீதைத்‌ தேடும்படி எழுந்து, 
இஸ்ரவேலிலே  தெரிந்துகொள்ளப்பட்‌. 
மூவாயிரம்‌ பேரோடுங்கூட சீப்‌ 
வனாந்தரத்திற்கு புறப்பட்டுப்‌ போனார்‌ 
சாமு 262). சிங்கங்கள்‌ தங்களுடைய 
இரைகளைப்‌ பிடிப்பதற்கு எப்படி 
பதிவிருக்குமோ, பீறுகிறதற்கு எப்படி 
ஆவனாயிருக்குமோ, அப்படியே தாவீதின்‌ 
சத்துருக்களும்‌ அவரைப்‌ பிடிப்பதற்கு 
பதிவிருக்கிறார்கள்‌. அவரைப்‌ பீறுவதற்கு 
ஆவலுள்ளவர்களாயிருக்கிறார்கள்‌. 


என்‌ ஆத்துமாவை தப்புவியும்‌ 
கர்த்தாவே, தீர்‌ எழுந்திருத்து, 
எதிரிட்டு, அவனை 
கர்த்தாவே, என்‌ 
துன்மார்க்கனுடைய 
டய பட்டயத்தினால்‌. 

தப்புவியும்‌ (சங்‌ 17:13). 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை 


QOODNENS 
PUBLISHERS 


சிங்கம்போல 
கர்த்தரே 
தேவனுடைய 
வல்லமையை 
கர்த்தருடைய 
பிசாசானவனுடைய 
வல்லமையை அதமாக்கிப்போடும்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய பிள்ளைகளுக்கு 
எதிராக எழும்பி வரும்‌ சத்துருக்களின்‌ 
அதிகாரத்தை அவமாக்கிப்போடுவார்‌. 
சத்துருக்கள்‌ நமக்கு முன்பாக 
பெலனற்றுப்போவார்கள்‌. அவர்கள்‌ 
நமக்கு விரோதமாக பதிவிருந்தாலும்‌, 
நம்மைப்‌ பீறிப்போடுவதற்கு அவர்கள்‌ 
ஆவலபிருந்தலும்‌ அவர்களுடைய 
ப்பம்‌ நிறைவேறாது கர்த்தர்‌ 
அவர்களுடைய விருப்பத்தை 
நிறைவேற்றாத. டி தடைபண்ணிப்‌ 


டுவார்‌. 


சத்துரு 
சுற்றித்திரிந்தாலும்‌ 
சர்வவல்லமையுள்ளவர்‌. 
வல்லமை  சத்துருவின்‌. 
முறியடிக்கும்‌ 
சர்வவல்லமை 


தாவீது கர்த்தரிடத்தில்‌, “கர்த்தாவே 
நீர்‌ எழுந்திரும்‌" என்று 
விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. தாவீதுக்கு 
விரோதமாக சவுல்‌ எழும்பி வந்திருக்கிறார்‌. 
சவுலைக்‌ கொல்லுவதற்கு தாவீதுக்கு 
மனமில்லை. தன்னுடைய நீதியை 
தாவீது கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
ஒப்புவிக்கிறார்‌. தன்னுடைய நிலமையை 
கர்த்தரிடத்தில்‌ சொல்லுகிறார்‌. தாவீது 
தன்னுடைய பாதுகாப்புக்கு கர்த்தரையே 
நம்பியிருக்கிறார்‌. 

தாவீது கர்த்தரிடத்தில்‌, “கர்த்தாவே, 
என்‌ சத்துருவுக்கு எதிரிட்டு, அவனை 
மடங்கடியும்‌' என்று விண்ணப்பம்‌. 
பண்ணுகிறார்‌. கர்த்தருடைய காத்தில்‌ 
பட்டயமுள்ளது. அது கர்த்தருடைய 
பட்டயம்‌. கர்த்தர்‌ தம்முடைய பட்டயத்தை 
தமக்குச்‌ சித்தான பிரகாரமாக 
பயன்படுத்துவார்‌. கர்த்தருடைய 
சித்தமில்லாமல்‌ அவருடைய பட்டயம்‌ 
இயங்காது. கர்த்தர்‌ தம்முடைய 
பட்டயத்தினால்‌, தாம்‌ நினைத்த 
காரியத்தை செய்து முடித்த பிறகு, 

த்‌ திரும்பவும்‌ தம்முடைய உரையில்‌ 
விடுவ எர 





ழ்‌ நள 
யாய 


தாவீதின்‌ சத்துரு 
துன்மார்க்கனாயிருக்கிறான்‌. அவன்‌ 
தாவீதின்‌ ஆத்துமாவை கொல்லுவதற்கு 
வகைதேடிக்கொண்டிருக்கிறான்‌. தாவீது 
தன்னுடைய சரீரத்தையும்‌. தன்னுடைய 
ஆத்துமாவையும்‌ கர்த்தருடைய பலத்த 
கரத்திற்குள்‌ ஒப்புக்கொடுத்திருக்கிறார்‌. 
அவருடைய கரத்தில்‌ பட்டயம்‌ இருக்கிறது. 
தாவீது  கர்த்தரையும்‌ கர்த்தருடைய 
கரத்திலுள்ள பட்டயத்தையும்‌ நோக்கிப்‌ 
பார்த்து, 'கர்த்தாவே என்‌ 
ஆத்துமாவைத்‌ துன்னர்க்கனுடைய 
கைக்கு உம்முடைய  பட்டயத்தினால்‌ 
தப்புவியும்‌” என்று பணிவோடு 
விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 


தாவீதின்‌ சத்துருவாகிய 
சவுலிடத்திலும்‌ பட்டயம்‌ இருக்கிறது. 
கர்த்தருடைய பட்டயத்திற்கு விரோதமாக 
சவுலின்‌ பட்டயத்தினால்‌ யுத்தம்பண்ண 
முடியாது. கர்த்தர்‌ தம்முடைய சித்தத்தின்‌ 
பிரகாரம்‌ தம்முடைய பட்டயத்தைப்‌ 
பயன்படுத்துவார்‌. கர்த்தர்‌ தாமே தனக்கு 
ஆதரவாக, தன்னைப்‌ பாதுகாப்பதற்காக, 
தம்முடைய பட்டயத்தினால்‌, தன்னுடைய 
ஆத்துமாவைத்‌ துன்பார்க்கனுடைய 
கைக்கு  தப்புவிக்குமறு தாவீது 
விண்ணப்பபம்பண்ணுகிறார்‌ கர்த்தர்‌ 
தம்முடைய பட்டயத்தினால்‌ தம்முடைய 
பிள்ளைகளைப்‌ பாதுகாக்கிறார்‌. 
தம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக 
யுத்தம்பண்ணுகிற சத்துருக்களோடு 
கர்த்தர்‌ தம்முடைய பட்டயத்தினால்‌ 
யுத்தம்பண்ணுகிறார்‌. 


உலகமக்கள்‌ 


மனுஷருடைய 
இம்மையில்‌ தங்கள்‌: 


கைக்கும்‌, 
பங்கைப்‌: 
பெற்றிருக்கிற உலகமக்கனின்‌ கைக்கும்‌ 


உம்முடைய கரத்தினால்‌ என்னைத்‌ 
தப்புவியும்‌; அவர்கள்‌ வயிற்றை உமது 
திரவியத்தினால்‌ திரப்புகிதீக்‌; 
அவர்கள்‌ புத்திரபாக்கியத்தினால்‌ 
திருப்தியடைந்து, தங்களுக்கு மீதியான 
பொருளைத்‌ தங்கள்‌ குழத்தைகளுக்கு 
வைக்கிறார்கள்‌ (சங்‌ 17:14). 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம 


PUBLISHERS 


தாவீதின்‌ 


உலகப்பிரகாரமாக. 


சத்துருக்கள்‌ 
ஐசுவரியவான்‌௧ளா 
யிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ இந்த 
உலகத்தின்‌: சம்பத்துக்களினால்‌ 
செழித்திருக்கிறார்கள்‌. இவர்கள்‌ உலக 
மக்கள்‌. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய 
நாமோ பரலோகத்தின்‌ மக்கள்‌. உலக 
மக்களை இந்த உலகத்தின்‌ ஆனி 
ஆளுகை செய்கிறது. இவர்கள்‌ இந்த 
உலகத்தின்மீது சிநேகம்‌ 
வைத்‌ க்கிறார்கள்‌. உலக கம்‌ 
து விரோதமான பகை, சத்‌ 


உலகமக்கள்‌ தங்கள்‌ உலக 
ஐசுவரியத்தை நேசிக்கிறார்கள்‌. 
உலகப்பிரகாரமான சந்தோஷங்களில்‌ 
பிரியப்படுகிறார்கள்‌. அவர்கள்‌ இம்மையில்‌ 
தங்கள்‌ பங்கைப்‌ பெற்றிருக்கிறார்கள்‌. 
இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ அவர்களுக்கு 
அசையும்‌ சொத்துக்களும்‌ அசையா 
சொத்துக்களும்‌ ஏராளமாயிருக்கிறது. 
அவர்களுடைய வயிற்றை கர்த்தர்‌ 
தம்முடைய திரவியத்தினால்‌ நிரப்புகிறார்‌ 
இந்த உலகத்தின்‌ ஐசுவரியங்களே இங்கு 
“திரவியம்‌ என்று அழைக்கப்படுகிறது 
உலக மக்கு நன்‌ ஐசுவரியம்‌ 
மாத்திரமே தரவியமாகத்‌ தெரிகிறது 


மனுஷருடைய ஆத்துபாவுக்கு உலக 
ஐசுவரியம்‌ தேவையற்றது. தேவன்‌ 
கொடுக்கிற நித்திய ஆசீர்வாதமும்‌, 
நித்திய  ஜீவனுமே நம்முடைய 
ஆத்துமாவுக்கு விலையேறப்பெற்ற 
ஐசுவரியம்‌. நித்திய ஜீவனுக்கு 
பிரயோஜனப்படாத உலக 
ஐகுவரியங்களெல்லாம்‌ குப்பையைப்போல 
ஒன்றுக்கும்‌ உதவாது. வயிற்றுக்குப்‌ 
போஜனமும்‌ போஜனத்திற்கு வயிறும்‌. 
ஏற்கும்‌ ஆனாலும்‌ தேவன்‌ 
இதையும்‌ அதையும்‌ அழியப்பண்ணுவார்‌ 
கொரி 6137. 


உலகமக்களுக்கு தங்கள்‌ 
ஆத்துமாவைக்‌ குறித்து அக்கரையோ 
கவலையோ இல்லை. அவர்கள்‌ தங்கள்‌ 
வயிற்றைக்‌ குறித்தே கவலைப்‌ 
படுகிறார்கள்‌. தங்களுடைய வயிற்றை 
உலகத்தின்‌ ஐசுவரியத்தினால்‌ நிரப்ப 
வேண்டுமென்று பிரயாசப்படுகிறார்கள்‌. 





ழ்‌ நள 
யாய 


அவர்கள்‌ தங்கள்‌ ஆத்துமாவைக்‌ குறித்து 
சிறிதும்‌ கவலைப்படுவதில்லை. ஆத்துமா 
தாகத்தோடு இருந்தாலும்‌, 
தாகத்தைத்‌ 
உலகமக்கள்‌ 
எடுப்பதில்லை. 
திரவியத்தினால்‌ நிரப்ப முடியாது. அதை 
கர்த்தருடைய வார்த்தையினால்‌ மாத்திரமே 
நிரப்ப முடியும்‌. 

உலகமக்களுக்கு ஏராளமான 
உற்றார்‌ உறவினர்கள்‌ இருக்கிறார்கள்‌. 
அவர்களுடைய குடும்பத்தில்‌ அநேக 
அங்கத்தினர்களும்‌ இருக்கிறார்கள்‌. 
தங்கள்‌ குடும்பத்திலுள்ளவர்கள்‌ 
எல்லோருக்கும்‌ அவர்கள்‌ சொத்துக்களைச்‌ 
சேமித்து வைக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
புத்திர பாக்கியத்தினால்‌ 
திருப்தியடைந்திருக்கிறார்கள்‌. 
உலகமக்களுக்கு ஏராளமான பிள்ளைகள்‌ 
உண்டு, உலகமக்கள்‌ தங்கள்‌ வயிற்றை 
உலகத்தின்‌ ஐசுவரியத்தினால்‌ 
நிரப்புகிறார்கள்‌. இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ 
ஆடம்பரமாய்‌ ஜீலிக்கிறார்கள்‌. பணத்தை 
சம்பாதிப்பதற்காக கடினமாய்‌ 
உழைக்கிறார்கள்‌. இந்த உலகத்தில்‌ 
தங்களுக்கு தேவையானது 
எல்லாவற்றையும்‌ தங்கள்‌ 
ஐசுவரியத்தினால்‌ றக ன 
இதனால்‌ இவர்களுக்கு 
மாம்சப்பிரகாரமான திருப்தி மாத்திரமே 
உண்டாகிறது. 


உலகமக்கள்‌ 
திரவியத்தினால்‌ 
தங்களுக்கு 
தங்களுடைய குழந்தைகளுக்கு சேமித்து 
வைக்கிறார்கள்‌. தங்களுடைய 
பிள்ளைகளுக்கும்‌, பேரப்பிள்ளைகளுக்கும்‌. 
பெளத்திரர்களுக்கும்‌ சொத்துக்களை 
சேகரித்து வைக்கிறார்கள்‌. தாங்கள்‌ 
மரித்த பிறகு தங்களுடைய மீதியான 
சொத்துக்கள்‌ அவர்களுக்குத்‌ திரளாய்க்‌ 
கிடைக்கவேண்டுமென்று ஆசைப்பட்டு, 
இம்மையிலே தங்கள்‌ ஐசுவரியத்தை 
அதிகமாய்‌ சேகரிக்கிறார்கள்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ODNENIS 


PUBLISHERS 


இதுவே உலகமக்கள்‌ இம்மையில்‌ 
பெற்றிருக்கிற பங்கு. ர்‌ 
மறுமையில்‌ 
பாத்தியமுமில்லை. 
தங்கள்‌ வயிற்றை 
ஜசுவரியத்தினால்‌ 
தங்களுடைய ஆத்துமாக்களைக்‌ 
குறித்தோ குவவையில்லாமல்‌ 
ஜீவித்தார்கள்‌. இவர்களுடைய 
நித்திய ஜீவனைப்‌ 
கொள்ளவில்லை. இதனால்‌ ரல்‌ 
நித்திய ப்பர்‌ ம 


ஏனெனில்‌ இவர்கள்‌ 
மாத்திரமே உலக 
நிரப்பினார்கள்‌. 


நானோ, உமது சாயலால்‌ 


'திருப்தியாவேன்‌ 
நானோ நீதியில்‌ உம்முடைய 
தரிசிப்பேன்‌; நான்‌ 
உமது சாயலால்‌. 
திருப்தியாவேன்‌ (சங்‌ 17:15). 


தாவீதிடத்தில்‌ உலகஜசுவரியம்‌ 
இல்லை. அவருக்கு இம்மையிலே பங்கு 
இல்லை. தாவீது தன்னுடைய 
சந்தோஷத்திற்கு உலகத்தின்‌ 
ஐகுவரியத்தை சார்ந்திருக்கவில்லை. 
உலகமக்கள்‌ இம்மையில்‌ தங்கள்‌ பங்கைப்‌ 
பெற்றிருக்கிறார்கள்‌. தாவீதிடமோ இவை 
அதிகமாயில்லை. தாவீதுக்கு உலக 
ஐசுவரியம்‌ மிகவும்‌ குறைவாகயிருக்கிறது. 
உலக ஐசுவரியம்‌ மிகுந்தவர்கள்‌ தாவீதை 
அற்பமாக நினைத்து அவரை 
விரோதிக்கிறார்கள்‌. அவர்கள்‌ தாவீதுக்கு 
சத்துருக்களாக இருக்கிறார்கள்‌. தாவீதை 
நெருக்கி ஒடுக்குகிறார்கள்‌. 
ல ம்‌ ன கு கர்த்தர்‌ தாமே 
விக்குமாறு வீ: 

பணிவோடு ஜெபங்ண்ணுகிறார்‌ க 


உலகமக்கள்‌ 
ஐகுவரியத்தினால்‌ 


உலகத்தின்‌ 
தங்கள்‌ வயிற்றை 
நிரப்புகிறார்கள்‌. அவர்களுடைய 
ஆத்துமா இரட்சிக்கப்படவில்லை. 
அவர்கள்‌ நித்திய ஜீவனைப்‌ பெற்றுக்‌ 
கொள்ளமாட்டார்கள்‌. ர்கள்‌. நித்திய 
மரணத்திற்குள்‌ ரரவேசிப்பார்கள்‌. 





சங்கீதம்‌ - 


விரிவுரை 


PSALMS - COMMENTARY 


மறுமையிலோ _ அவர்களுக்கு 
இல்லாமற்போயிற்று, 


தாவீது இம்மையிலே தன்னுடைய 
பங்கை... பெற்றுக்‌ கொள்ளவில்லை. 
தாவீதின்‌ ஆத்துமா 
இரட்சிக்கப்பட்டிருக்கிறது. தாவீது 
மரிக்கும்போது, அவர்‌ நித்திய ஜீவனைப்‌ 
பெற்றுக்கொள்வார்‌. 
தாவீதின்‌ 
நிலைத்து 
மரித்துப்போவார்‌. அது அவருக்கு ஒரு 
நித்திரையைப்போல இருக்கும்‌. 
பருடைய சரீரம்‌ மரிக்கும்போ 
இவருடைய ஆத்துள உயிர்த்தெழும்‌... 


தாவீது உயிர்த்தெழும்போது, அவர்‌ 
மூன்றுவிதமான ஆசீர்வாதங்களை 
எதிர்பார்க்கிறார்‌. அவையாவன : 


1. தாவீது உயிர்த்தெழுந்தவுடன்‌ 
தேவனையும்‌ அவருடைய மகிமையையும்‌ 


தரிசிப்பார்‌. “நானோ நீதியில்‌ உம்முடைய 
முகத்தைத்‌ தரிசிப்பேன்‌” ர்‌ 
விசுவாசத்தோடு சொல்லுகிறார்‌. 

இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ 

பார்க்கிற வண்ணமாக 

மங்கலாகப்‌ பார்க்கிறோம்‌. 


உயிர்த்தெழுந்த 


கர்த்தருடைய முகத்தை நேருக்கு. 
நேராகத்‌ தரிசிப்போம்‌. அவருடைய மகிமை 
பிரகாசத்‌லை நம்முடைய கண்களால்‌ 
பிரத்திய சன்கப்‌ பரப்‌ 


2. தாவீது உயிர்த்தெழும்போது 
அவர்‌ தேவனுடைய மகிமைக்கு ஒப்பான 
மகிமையைப்‌ பெற்றுக்கொள்வார்‌. 
தேவனுடைய சாயலுக்கு ஒப்பான 
சாயலையும்‌ பெற்றுக்கொள்வார்‌. 
நம்முடைய கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து 
பிரசன்னமாகும்போது நாம்‌ அவருடைய 
சாயலுக்கு ஒப்பாகமிருப்போம்‌. அவர்‌ 


க வண்ணமாகவே நாம்‌ அவரைத்‌ 
சிப்போம்‌. 


3. தாவீது கர்த்தருடைய முகத்தைத்‌ 
தரிசிப்பதினாலும்‌, தான்‌ தேவனுடைய 
சாயலைப்‌ பெற்றிருப்பதினாலும்‌ 
திருப்தியோடிருப்பார்‌. இந்தத்‌ திருப்தி 
பூரணமாயிருக்கும்‌. தாவீது தன்னுடைய 
பூரண திருப்தியைப்பற்றிச்‌ சொல்லும்போது, 
நான்‌ விழிக்கும்போது உமது சாயலால்‌. 
திருப்தியாவேன்‌” என்று சொல்லுகிறார்‌. 
தாவீதுக்கு உலக ஐசுவரியத்தினால்‌ 
திருப்தி உண்டாகவில்லை. தன்னுடைய 
பலத்தினாலோ,  பராக்கிரமத்தினாலோ, 
சுயபுத்திமினாலோ,  சுயபக்தியினாலோ 
தாவீதுக்கு திருப்தி உண்டாகவில்லை. 
ஆனால்‌ அவர்‌ ஒயிர்த்தெழுப்போது, 
கர்த்தருடைய முகத்தைத்‌ தரிசிப்பதினால்‌ 
அவர்‌ திருப்தியடைவார்‌. இந்த திருப்தி 
பூரண திருப்தியாயிருக்குமென்று தாவீது 
நம்பிக்கையோடு சொல்லுகிறார்‌. 





ழ்‌ நள 
யாய 


2சாமுவேல்‌ புஸ்தகத்தில்‌ தாவீதின்‌ 
சரித்திரம்‌ எழுதப்பட்டிருக்கிறது. 
பதினெட்டாவது சங்கீதத்திலுள்ள 
வசனங்கள்‌ சோமு 22-ஆவது 
அதிகாரத்திலும்‌ எழுதப்பட்டிருக்கிறது. 
இந்த சங்கீதம்‌ எழுதப்படுவதற்கு முன்பே 
சோமு 22 ஆவது அதிகாரம்‌ 
எழுதப்பட்டது. தாவீது அதன்பின்பு அந்த 
வசனங்களிலுள்ள சில வார்த்தைகளை 
ஓரளவு புதுப்பித்து இந்த சங்கீதத்தை 
எழுதியிருக்கிறார்‌ சபையில்‌ இந்த 
சங்கீதத்தை பாடுவதற்கு ஏற்ற 
பிரகாரமாக தாவீது இதைத்‌ திருத்தி 
அமைத்திருக்கிறார்‌. 


கர்த்தர்‌ தாவீதுக்கு ஏராளமான 
வெற்றிகளைக்‌ கொடுத்திருக்கிறார்‌ 
அவருடைய சத்துருக்களின்‌ 
கைகளிலிருந்து கர்த்தர்‌ பல சமயங்களில்‌ 
தாவீதை விடுவித்து இரட்சித்திருக்கிறார்‌. 
கர்த்தருடைய பெரிதான  கிருபைக்கும்‌, 
இரக்கத்திற்கும்‌, இரட்சிப்புக்கும்‌ நன்றி 
சொல்லும்‌ வண்ணமாக தாவீது இந்த 
சங்கீதத்தை இயற்றியிருக்கிறார்‌. 


இந்த சங்கீதத்தில்‌ 
பயன்படுத்தப்பட்டுள்ள ஒவ்வொரு 
வார்த்தையும்‌ நம்முடைய பக்திவிருத்திக்கு 
உதவிபரியும்‌ அவை நம்முடைய 
விசுவாசத்தை வர்த்திக்கப்பண்ணும்‌. 
இந்த சங்கீதத்தின்‌ வார்த்தைகளும்‌ 
கருத்துக்களும்‌ தெளிவாக இருக்கிறது. 
ஒவ்வொரு வார்த்தையும்‌ நேர்த்தியாக 
பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. எபிரெய 
பாஷையில்‌ எழுதப்பட்டுள்ள இந்த 
சங்கீதத்தில்‌ இசை நயம்‌ அதிகமாய்‌ 
இருப்பதாக எபிரெய 
வேதபண்டிதர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. 
இசை நும்‌ பக்தியும்‌... இந்த 
சங்கீதத்தில்‌ இணைந்திருக்கிறது. இசை 
நயத்தைவிட பயபக்தியும்‌ கர்த்தரைத்‌ 
திக்கும்‌ ஸ்தோத்திர வார்த்தைகளும்‌ 
ந்த சங்கீதத்தில்‌ அதிகமாய்‌ உள்ளன. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மமம்‌ 


PUBLISHERS 


கர்த்தருடைய பிள்ளைகளிடத்தில்‌ 
பரிசுத்த விசுவாசமும்‌, மெய்யான அன்பும்‌, 
கர்த்தருக்குள்‌ சந்தோஷமும்‌, கர்த்தரைத்‌ 
துதிக்கிற துதியும்‌, கர்த்தரை நம்புகிற 
விசுவாசமும்‌ காணப்படவேண்டும்‌. 
இவையெல்லாம்‌ நமக்குள்‌ 
ஜீவனுள்ளவையாயிருக்க வேண்டும்‌. 
அப்போதுதான்‌ நம்முடைய ஆவிக்குரிய 
ஜீவியம்‌ அனலுள்ளதாயும்‌, 
உற்சாகமானதாயும்‌ ம்‌. நமக்‌ 
கற்றவானதாயும்‌ இருககும்‌. நக்கு 
தாவீது கர்த்தருக்குள்‌ 
சந்தோஷமாயிருக்கிறார்‌. கர்த்தரில்‌ அன்பு 
கூருகிறார்‌ (சங்‌ 184-3). கர்த்தர்‌ 
தனக்குக்‌ கொடுத்த விடுதலைகளுக்காக 
தாவீது கர்த்தரை துதித்துப்‌ பாடுகிறார்‌ 
(சங்‌ 184-19) கர்த்தர்‌ தாவீதின்‌ 
நீதிக்குத்‌ தக்கதாக அவருக்குப்‌ 
ல்‌ 18:20-28), 
தனக்குக்‌ படைத்த எல்லா 
வெற்றிகளுக்கும்‌ ன்‌ கர்த்தரை 
மகிமைப்படுத்துகிறார்‌ (சங்‌ 1929-42) 
கர்த்தர்‌ தனக்கும்‌, தம்முடைய 
பிள்ளைகளுக்கும்‌ இன்னும்‌ என்னென்ன 
நன்மைகளையெல்லாம்‌ செய்வார்‌ 
என்பதை தாவீது நினைவுகூர்ந்து 
தன்னுடைய இருதயத்தில்‌ 
உற்சாகமாயிருக்கிறார்‌ (சங்‌ 1843-50) 


பதினெட்டாம்‌ சங்கீதம்‌ தாவீதின்‌ 
சங்கீதம்‌. தாவீது கர்த்தருடைய தாசன்‌. 
இந்த சங்கீதத்தின்‌ மூலமாய்‌ தாவீது 
கர்த்தரோடு பேசுகிறார்‌. கர்த்தர்‌ தாவீதை 
அவருடைய எல்லா சத்துருக்களின்‌ 
கைக்கும்‌, சவுலின்‌ கைக்கும்‌ நீங்கலாக்கி 
விடுவித்தார்‌. கர்த்தர்‌ தன்னை 
விடுவித்த அந்த நாளிலே தாவீது இந்த 
சங்கீதத்தைப்‌ பாடியிருக்கிறார்‌. 


(சங்‌ 


கர்த்தாவே 
அன்புகூருவேன்‌ 
சங்‌ 18:12 


உம்மில்‌ 


சங்‌ 18:1. என்‌ பெல்னாகிய கர்த்தாவே, 
உம்மில்‌ அன்புகூருவேன்‌. 





ழ்‌ நள 
யாய 


கங்‌ 18:2. கர்த்தர்‌ என்‌ கன்மலையும்‌, 
என்‌ கோட்டையும்‌, என்‌ இரட்சகரும்‌, 
என்‌ தேவனும்‌, நான்‌ நம்பியிருக்கிற 
என்‌ துருகமும்‌, என்‌ கேடகமும்‌, என்‌: 
இரட்சணியக்‌ கொம்பும்‌, என்‌ உயர்த்த 
அடைக்கலமுமாயிருக்கிறார்‌. 


சோமு 22-ஆவது அதிகாரத்தில்‌ 
சங்கீதம்‌ ஏற்கெனவே 
சாமுவேல்‌. 
இந்த சங்கீதம்‌ 
இராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்டதாக 
சொல்லப்படவில்லை. ங்கீதப்‌ 
புஸ்தகத்திலே இந்த 
தலைப்பில்‌ “இரா 
ஒப்புவிக்கப்பட்ட 
எழுதப்பட்டிருக்கிறது. 
தேவாலயத்தில்‌ பாடவேண்டிய 
சங்கீதமாகும்‌. நாம்‌ இதை இக்காலத்தில்‌ 
திருச்சபைகளிலும்‌ பயபக்தியோடு பாடலாம்‌ 


இந்த சங்கீதத்தில்‌ தாவீது 
தன்னைப்பற்றிச்‌ சொல்லும்போது, 
“கர்த்தருடைய தாசனாகிய தாவீது” என்று 
சொல்லுகிறார்‌. மோசே கர்த்தருடைய 
தாசனாக இருந்ததுபோல. தாவீதும்‌ 
கர்த்தருடைய தாசனாயிருக்கிறார்‌ 
தாவீது தன்னை இஸ்ரவேலின்‌ ராஜா 
என்று சொல்லிக்கொள்வதைவிட, 
தன்னை கர்த்தருடைய தாசன்‌ என்று 
சொல்லிக்கொள்வதிலேயே பிரியப்படுகிறார்‌. 
கர்த்தருடைய தாசனாகயிருப்பதே 
தாவீதுக்கு மேன்மையும்‌. மகிமையும்‌ 
ஆகும்‌. நமக்கு அதுதான்‌ மேன்மை 


116-ஆவது சங்கீதத்தில்‌ தாவீது 
தன்னைப்பற்றிச்‌ சொல்லும்‌ போது, 
"கர்த்தாவே, நான்‌ உமது அடியேன்‌; நான்‌ 
உமது ம்‌ 
உமது 


இந்த சங்கீதம்‌ 


சந்தோஷமாயிருக்கிறார்‌. 


உம்மில்‌ அன்புகூருவேன்‌” 
என்று கர்த்தரைத்‌ துதித்துப்‌ பாடுகிறார்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மமம்‌ 


PUBLISHERS 


கர்த்தரே 
பெலனாயிருக்கிறவர்‌. 
கர்த்தாவே, உம்மில்‌ 
என்று தாவீது 
கர்த்தரிடத்தில்‌ அவர்‌ 

அன்பும்‌ விசுவாசமும்‌, 

பரிபூரணமாய்‌ வெளிப்படுகிறது. நாம்‌ 
த்தில்‌ அன்புகூரும்போது, அவர்‌ 
யமாயிருப்பார்‌. 


தாவீது கர்த்தரில்‌ அன்புகூருகிறார்‌. 
தம்மிடத்தில்‌ அன்புகூருகிற தாவீதின்மீது 
கர்த்தர்‌ மிகவும்‌ பிரியமாயிருக்கிறார்‌ 
அவர்‌ தாவீதை நினைத்து மிகுந்த 
சந்தோஷப்படுகிறார்‌. தாவீது இந்த 
சங்கீதத்தை ஆரம்பிக்கும்போதே, "என்‌ 
பெலனாகிய கர்த்தாவே உம்மில்‌ 
அன்புகூ.ருவேன்‌” என்னும்‌ 
வார்த்தைகளால்‌ ஆரம்பித்து, கர்த்தர்மீது 
ான்‌ வத்‌; பையும்‌, 
த்‌ த்துக்‌ 1 


இந்த சங்கீதத்தில்‌ 
கர்த்தரைப்‌ போற்றிப்‌ புகழுகிறார்‌ 
அவருடைய  சுபாவங்களையும்‌ அவர்‌ 
தனக்குக்‌ காண்பிக்கிற நன்மைகளையும்‌, 
உதவிகளையும்‌ நன்றியோடு சொல்லி 
கர்த்தரைத்‌ துதிக்கிறார்‌ கர்த்தர்‌ 
தாவீதுக்கு. அவருடைய கன்மலையாகவும்‌, 
அவருடைய கோட்டையாகவும்‌ இருக்கிறார்‌. 
தாவீதுக்கு ஆபத்து வந்தபோதெல்லாம்‌. 


கர்த்தரே அவருடைய 
இரட்சகராகயிருந்திருக்கிறார்‌. 


கர்த்தரே தாவீதுக்குத்‌ தேவன்‌. 
தாவீது கர்த்தரையே நம்பியிருக்கிறார்‌. 
தாவீதுக்கு நெருக்கங்களும்‌, பாடுகளும்‌, 
உபத்திரவங்களும்‌ வந்தபோது கர்த்தர்‌ 
தாவீதின்‌ துருகமாகவும்‌, அவருடைய 
கேடகமாகவும்‌, அவருடைய இரட்சணியக்‌ 
கொம்பாகவும்‌ இருந்திருக்கிறார்‌. 
தாவீதுக்கு கர்த்தரே பட்‌ 
அவர்‌ தாவீதுக்கு 
அடைக்கலமாயிருக்கிறார்‌ கர்த்தரிடத்தில்‌ 
தாவீது அடைக்கலம்‌ பெற்றிருப்பதினால்‌, 
சத்துருக்ளால்‌ தாவீதைத்‌ 
தொடமுடியவில்லை. தாவீதை 
தொடுகிறவர்கள்‌ கர்த்தருடைய 
கண்மணியை தொடுகிறார்கள்‌. 


தாவீதுக்குப்‌ 
“என்‌ பெலனாகிய 


ஒருவரிட 
நபம து 


தாவீது 





ழ்‌ ளன 
யாய 


தாவீதோடு 
கர்த்தரோடு 
கர்த்தரே 

எல்லாமுமாகயிருக்கிறார்‌. 


யத்தம்பண்ணுகிறவர்கள்‌ 
யுத்தம்பண்ணுகிறார்கள்‌. 
தாவீதுக்கு 


துதிக்குப்‌ பாத்திரராகிய கர்த்தர்‌ 
சன்‌ 18: 9-6 


சுங்‌ 18:8. தூதிக்குப்‌ பாத்திரராகிய 
கர்த்தரை நோக்கிக்‌ கூப்பிடு 
அதனால்‌. என்‌. சத்துருக்களுக்கு, 
'தீங்கலாகி இரட்சிக்கப்படுவேன்‌. 


சுங்‌ 18:4. மரணக்கட்டுகள்‌ என்னைச்‌. 
குற்றிக்கொண்டது; துர்ச்சனப்பிரவாகம்‌ 
என்னைப்‌ பயப்படுத்தினது. 


குங்‌ 18:5. பாதானக்கட்டுகன்‌ என்னைச்‌. 
சூழ்ந்துகொண்டது; மரணக்கண்ணிகன்‌. 
என்மேல்‌ விழுந்தது. 
கங்‌ 186. எனக்கு உண்டான 
நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கிக்‌ 
கூப்பிட்டு, என்‌ தேவனை நோக்கி 
அபயமிட்டேன்‌; தமது 
ஆலயத்திலிருந்து என்‌ சத்தத்தைக்‌ 
கேட்டார்‌, என்‌ கூப்பிடுதல்‌ அவர்‌ 
சந்நிதியில்‌ போய்‌, அவர்‌ செவிகளில்‌ 
ஏறிற்று. 

கர்த்தர்‌ தாவீதை அவருடைய எல்லா 
ஆபத்துக்களுக்கும்‌ விலக்கி காத்துக்‌ 
கொண்டார்‌ கர்த்தருடைய 
கிருபையினால்‌. தாவீது, 
ஆபத்துக்களிலிருந்து இரட்சிக்கப்‌ 
பட்டிருக்கிறார்‌. இப்போது அவர்‌, 
கர்த்தருடைய சமுகத்திற்கு வந்து, கர்த்தர்‌ 
தனக்குச்‌ செய்த உதவிகளையெல்லாம்‌ 
நன்றியோடு நினைவுகூருகிறார்‌. கர்த்தர்‌ 
நமக்குச்‌ செய்த நன்மைகளையெல்லாம்‌ 
நாம்‌ நன்றியோடு நினைவுகூரவேண்டும்‌. 
கர்த்தர்‌ செய்த உதவிகளை நாம்‌ 
மறந்துவிடுவோமென்றால்‌, நம்முடைய 
ஆவிக்குரிய ஜீவியத்தில்‌ நம்மால்‌ வளர்ச்சி 
பெறமுடியாது. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மமம்‌ 


PUBLISHERS 


இயேசுகிறிஸ்து ஒரு சமயம்‌ பத்து 
குஷ்டரோகிகளை சுத்தமாக்கினார்‌. 
அவர்களில்‌. ஒருவன்‌ மாத்திரமே 
இயேசுகிறிஸ்துவிடம்‌ நன்றி சொல்ல 
வந்தான்‌. சுத்தமான மற்ற ஒன்பதுபேரும்‌ 
இயேசுகிறிஸ்துவிடம்‌ நன்றி சொல்ல 
வரவில்லை. இயேசுகிறிஸ்துவோ தன்னிடம்‌ 
நன்றிசொல்ல வந்தவனிடம்‌, 
“சுத்தமானவர்கள்‌ பத்துபேர்‌ அல்லவா, மீதி 
ஒன்பது பேர்‌ எங்கே” என்று கேட்டார்‌. 
கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம்‌ அந்த 
ஒன்பதுபேரில்‌ ஒருவராக இருக்கக்கூடாது. 

கர்த்தர்‌ 
ஆபத்துக்களிலிருந்து 
நம்முடைய 


நம்மை பல 
விடுவிக்கிறார்‌ 
பத்துக்களும்‌, 
பிரச்சனைகளும்‌ ரெரிதாகயிருக்கும்போது 
கர்த்தருடைய உதனியும்‌ நமக்கு 
அதிகமாய்த்‌ தேவைப்படுகிறது. நாம்‌ 
அதிகமாய்‌ கஷ்டப்படும்‌ போது, 
கர்த்தருடைய கிருபையையும்‌ 
இரக்கத்தையும்‌ அதிகமாய்‌ எதிர்பார்ப்போம்‌. 
கர்த்தர்‌ நம்மை பெரிய 
ஆபத்துக்களிலிருந்தும்‌, பெரிய 
பிரச்சனைகளிலிருந்தும்‌, பெரிய 
நெருக்கங்களிலிருந்தும்‌ விடுவிக்கும்போது, 
கர்த்தருக்கு நாம்‌ சொல்லுகிற நன்றியும்‌ 
பெரியதாயிருக்கவேண்டும்‌. நம்முடைய 
ஸ்தோத்திரங்களும்‌ 
ப்‌ ன BS 
தாவீது தனக்கு வந்த 
ஆபத்துக்களையெல்லாம்‌ நினைத்துப்‌ 
பார்க்கிறார்‌. சத்துருக்கள்‌ தாவீதைச்‌ 
சூழ்ந்து வளைந்துகொண்டார்கள்‌. 
தன்னுடைய சுயபலத்தினால்‌ தன்னால்‌ 
தப்பிக்க முடியாத சூழ்நிலையில்‌, கர்த்தர்‌ 
தாமே தம்முடைய கிருபையினாலும்‌ 
இரக்கத்தினாலும்‌, தன்னை தன்னுடைய 
சத்துருக்களுக்கு விலக்கி இரட்சித்ததை 
தாவீது நன்றியுள்ள இருதயத்தோடு 
நினைவுகூருகிறார்‌. 





ழ்‌ நள 
ஈயா 


தாவீது கர்த்தரை நோக்கி 
ஜெபிக்கும்போது, “துதிக்குப்‌ பாத்திரராகிய 
கர்த்தாவே” என்று சொல்லுகிறார்‌. 
நம்முடைய எல்லா துதிகளுக்கும்‌, 
ஸ்தோத்திரங்களுக்கும்‌ கர்த்தர்‌ 
மாத்திரமே பாத்திரராயிருக்கிறார்‌. 
நம்முடைய ஜெபங்களையும்‌, 
'வேண்டுதல்களையும்‌, 
விண்ணப்பங்களையும்‌ துதிக்குப்‌ 
பாத்திரராகிய கர்த்தரிடத்தில்‌ மாத்திரமே 
ஏறெடுக்கவேண்டும்‌. அவர்‌ நம்முடைய 
துதிக்கும்‌, பாத்திரராயிருப்பதினால்‌, அவர்‌ 
செய்த நன்மைகளையும்‌ அவருடைய 
கிருபைகளையும்‌, அவருடைய 
இரக்கங்களையும்‌ நன்றியோடு நினைத்து, 
அவரைத்‌ துதிக்கவேண்டும்‌. 

கர்த்தர்‌ தாவீதின்‌ சத்துருக்களுக்கு 
நீங்கலாக்கி அவரை  இரட்சித்தார்‌ 
இதற்காக தாவீது கர்த்தரைத்‌ துதிக்கிறார்‌. 
கர்த்தரை நோக்கிக்‌ கூப்பிடுகிறார்‌ 
கர்த்தரைத்‌ துதிக்கும்போது தனக்கு 
இனிமேலும்‌ அவருடைய உதவியும்‌, 
ஒத்தாசையும்‌, இரட்சிப்பும்‌ கிடைக்கும்‌ 
என்று தாவீது எதிர்பார்க்கிறார்‌ 
தன்னுடைய எதிர்பார்ப்பைப்பற்றி தாவீது 
சொல்லும்போது, “துதிக்கும்‌ பாத்திரராகிய 
கர்த்தரை நோக்கிக்‌ கூப்பிடுவேன்‌, 
அதனால்‌ என்‌ சத்துருக்களுக்கு 
நீங்கலாகி _ இரட்சிக்கப்படுவேன்‌” என்று 
விசுவாசத்தோடு சொல்லுகிறார்‌. 


ஏற்கெனவே பல 
ஆபத்துக்கள்‌ வந்தது. அவருடைய 
சத்துருக்கள்‌ மூலமாய்‌ அவருக்கு 
அநேக சதிமோசங்கள்‌ உண்டாயிற்று, 
அவருக்கு விரோதமாக கண்ணிகள்‌ 
வைக்கப்பட்டிருந்தது இவை 
யெல்லாவற்றிலிருந்தும்‌ கர்த்தர்‌ தாவீதை 
மீட்டு இரட்சித்திருக்கிறார்‌. கர்த்தர்‌ 
தனக்குச்செய்த உதவிகளையெல்லாம்‌ 
தாவீது நன்றியோடும்‌, 
ஸ்தோத்திரத்தோடும்‌ கர்த்தருடைய 
சமுகத்தில்‌ விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 


தாவீதுக்கு 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ODNENIS 


PUBLISHERS 


மரணக்கட்டுக்கள்‌' 
சுற்றிக்கொண்டது.  துர்ச்சனப்பிரவாகம்‌ 
அவரைப்‌ பயப்படுத்திற்று. 
பாதாளக்கட்டுக்கள்‌ தாவீதைச்‌ சூழ்ந்து 
கொண்டது. மரணக்கண்ணிகள்‌ 
அவர்மேல்‌ விழுந்தது. தாவீதின்‌ 
சத்துருக்கள்‌ பேலியாளின்‌ 
ஜனமாயிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
லப்பிரவாகத்தைப்போல  தாவீதின்மீது 
விழவருகிறார்கள்‌ 


தாவீதுக்கு அதிகமான நெருக்கம்‌ 
உண்டாயிற்று. அவருடைய சுயபலத்தினால்‌ 
இந்த  நெருக்கத்திலிருந்து அவரால்‌ 
தப்பிக்க முடியாது. தூர்ச்சனப்பிரவாகம்‌ 
தாவீதை பயப்படுத்திற்று, இப்படிப்பட்ட 
இக்கட்டான சூழ்நிலையில்‌ தாவீது 
கர்த்தரையே நப்பியிருக்கிறார்‌. கர்த்தரை 
நோக்கி அபயமிட்டால்‌ அவர்‌ தன்னுடைய 
விண்ணப்பத்தைக்‌ கேட்டு தனக்கு 
விபுரிவார்‌ என்‌; வீ; 
வசவாசிக்கறோர்‌ ய்‌ தக 


தாவீதைச்‌ 


கர்த்தர்‌ தம்முடைய பிள்ளைகளின்‌ 
ஜெபங்களைக்‌ கேட்கிறவர்‌. 
நம்முடைய வேண்டுதல்களுக்கும்‌, 
விண்ணப்பங்களுக்கும்‌ ஏற்ற வேளையிலே 
பதில்கொடுக்கிறவர்‌. தாவீதைப்போல 
நம்முடைய வாழ்க்கையிலும்‌ பல 
நெருக்கங்களும்‌, ஆபத்துக்களும்‌, 
உண்டாகலாம்‌. இப்படிப்பட்ட 
சூழ்நிலைகளில்‌ நாம்‌ கலக்கமடையாமல்‌, 
கர்த்தரை நோக்கி விசுவாசத்தோடு 
கூப்பிடவேண்டும்‌. கர்த்தர்‌ நம்முடைய 
விண்ணப்பத்தைக்‌ கேட்பார்‌. நாம்‌ 
கூப்பிடுவது அவருடைய சந்நிதியில்‌ 
போய்‌, அவருடைய செவிகளில்‌ ஏறும்‌ 
என்று நம்பவேண்டும்‌. 
கர்த்தர்‌ நம்முடைய 
விண்ணப்பத்தைக்‌ கேட்டு, நமக்கு 
உதவிசெய்யும்போது, நாம்‌ கர்த்தருடைய 
சமுகத்தில்‌ அவரை நன்றியோடு துதிக்க 
வேண்டும்‌. கர்த்தருடைய கரத்திலிருந்து 
நன்மைகளைப்‌ பெற்றுக்கொண்ட நமக்கு, 
கடமை 
டைல்‌ ட 


துதிகளுக்குப்‌ பத்தா விரக்கறார்‌ 





ழ்‌ நவள 
யாய 


தாவீதுக்கு நெருக்கமுண்டானபோது 
அவர்‌ கர்த்தரை நோக்கிக்‌ கூப்பிட்டார்‌. 
தன்னுடைய ஆபத்துக்களையும்‌, 
பிரச்சனைகளையும்‌, சத்துருக்களையும்‌ 
பற்றி தாவீது தேவனை நோக்கி 
அபயமிட்டார்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
ஆலயத்திலிருக்கிறார்‌. தாவீது 
சத்துருக்கள்‌ மத்தியில்‌ ஆபத்திலிருக்கிறார்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய ஆலயத்திலிருந்தாலும்‌ 
தாவீதின்‌ அபயசத்தத்தைக்‌ கேட்டார்‌. 
தாவீது கூப்பிடுவது கர்த்தருடைய 
சந்நிதியில்‌ போய்‌, அவருடைய 
செவிகளில்‌  ஏறிற்று, தாவீது 
தன்னுடைய இருதயத்திலிருந்து 
அபயமிடுகிறார்‌. 


கர்த்தருடைய பிள்ளைகள்‌ 
பாரத்தோடு ஜெபிக்கும்போது, கர்த்தர்‌ 
அவர்களுடைய விண்ணப்பங்களை 
கவனித்துக்‌ கேட்டு, அவர்களுக்கு 
உதவிசெய்கிறார்‌. கர்த்தர்‌ தனக்குச்‌ 
செய்த நன்மைகளையெல்லாம்‌ நினைத்து 
தாவீது கர்த்தரை நன்றியோடு 
துதிக்கிறார்‌. கர்த்தரைப்பற்றிச்‌ சொல்லும்‌ 


போது “துதிக்குப்‌ பாத்திரராகிய கர்த்தர்‌” 
என்று அறிக்கை செய்கிறார்‌ 


பூமி அசைந்து அதிர்ந்தது 
சங்‌ 18 : 7-12 


சங்‌ 18:7. அப்பொழுது பூமி அசைத்து 
அதிர்ந்தது, அவர்‌ கோபங்‌. 
கொண்ட படியால்‌ பர்வதங்களின்‌ 
அஸ்திபாரங்கன்‌ குலுங்கி அசைந்தது. 


சங்‌ 18:8. அவர்‌ நாசியிலிருத்து புகை 
எழும்பிற்று, அவர்‌ வாயிலிருந்து 
பட்சிக்கிற அக்கினி புறப்பட்டது; 
அதனால்‌ தழல்‌ மூண்டது. 

கங்‌ 18:9. வானங்களைத்‌ தாழ்த்தி 
இறங்கினார்‌; அவர்‌ பாதங்களின்கீழ்‌ 
காரிருள்‌ இருத்தது. 

கங்‌ 18:10. கேருபீன்மேல்‌ ஏறி 
வேகமாய்ச்‌. சென்றார்‌; காற்றின்‌ 
செட்டைகளைக்‌ கொண்டு பறந்தார்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மமம்‌ 


PUBLISHERS 


சுங்‌ 1811.) இருளைத்‌ 
மறைவிடமாக்கினார்‌; 
புனல்களையும்‌, 
கார்மேகங்கனையும்‌ 
சூழுக்கூடாரமாக்கினார்‌. 


சங்‌ 1842. அவருடைய சந்திதிப்‌ 
பிரகாச த்திணால்‌ அவருடைய மேகங்கள்‌. 
பறந்து விலகிற்று, கல்மழையும்‌ 
நெருப்புத்தழலும்‌ விழுந்தது. 

கர்த்தர்‌ தம்முடைய 
பிள்ளைகளின்‌ வேண்டுதல்களையும்‌, 
விண்ணப்பங்களையும்‌ கேட்டு 

ர்களுக்கு அற்புதமாய்‌ 
பதில்கொடுக்கிறார்‌. கர்த்தருடைய 
பிள்ளைகள்‌ ஆபத்துக்களில்‌ 
சிக்கியிருக்கும்‌ போது கர்த்தர்‌ பலத்த 
கிரியைகளைச்‌ செய்து அவர்களை 
ஆபத்துக்களிலிருந்து மீட்டு 
இரட்சிக்கிறார்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
பிள்ளைகளை இரட்சிக்கும்‌ கிருபை 
பெரியது. தம்முடைய பிள்ளைகளை 
மீட்டு இரட்சிப்பதற்காக கர்த்தர்‌ செய்கிற 
கிரியைகளும்‌ பெரியது. 


உண்டான 
நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கிக்‌ 
கூப்பிட்டார்‌. கர்த்தர்‌ தன்னுடைய 
விண்ணப்பத்தைக்கேட்டு, தன்னை எப்படி 
இரட்சித்தார்‌ என்று தாவீது இங்கு 
தெளிவுபடுத்துகிறார்‌. தாவீது தேவனை 
நோக்கி  அபயமிட்டார்‌. தாவீதின்‌ 
கூப்பிடுதல்‌ கர்த்தருடைய செவிகளில்‌ 
ஏறிற்று. உடனே பூமி அசைந்து 
அதிர்ந்தது. தாவீதின்‌ சத்துருக்கள்மீது 


கர்த்தருக்கு கோபமுண்டாயிற்று. 
இதனால்‌ பர்வதங்களின்‌ 


அஸ்திபாரங்களும்‌ குலுங்கி அசைந்தது. 


தாவீது தனக்கு 


கர்த்தருடைய பிள்ளைகளை 
நெருக்குகிறவர்கள்‌ கர்த்தரையே 
நெருக்குகிறார்கள்‌. நமக்கு விரோதமாக 
யுத்தம்பண்ணுகிறவர்கள்‌ கர்த்தருக்கு 
விரோதமாக யுத்தம்பண்ணுகிறார்கள்‌. 
நம்மைத்‌ தொடுகிறவர்கள்‌ நம்முடைய 
கர்த்தருடைய கண்மணியையே 
தொடுகிறார்கள்‌. இதனால்‌ நம்மை 
நெருக்குகிறவர்கள்‌ மீது, 





ழ்‌ நவள 
யாய 


நம்மைத்‌ துன்பப்படுத்துகிறவர்கள்மீது. 
நம்மை ஒடுக்குகிறவர்கள்மீது கர்த்தர்‌ 
கோபப்படுகிறார்‌. கர்த்தர்‌ கோபங்‌ 
கொள்ளும்‌ போது பர்வதங்களின்‌ 
அஸ்திபாரம்‌ குலுங்கி அசையும்‌. 

கர்த்தர்‌ தம்முடைய பிள்ளைகளை 
அவர்களுடைய நெருக்கத்திலிருந்து மீட்க 


அவர்‌ தம்முடைய 
'சர்வவல்லமையோடும்‌ 


கர்த்தருடைய பார்வையில்‌ நம்முடைய 
நெருக்கங்களும்‌, துன்பங்களும்‌ மிகவும்‌ 
சாதாரணம்‌. ஆனாலும்‌ கர்த்தரோ 
நம்மை மீட்க வரும்போது. சாதாரண 
வல்லமையோடு வருவதில்லை. அவர்‌ 
எப்போதுமே சர்வவல்லமையுள்ளவர்‌. அவர்‌ 
தம்முடைய சர்வவல்லமையோடு வருகிறார்‌. 
அவர்‌ வரும்போது பர்வதங்களின்‌ 
அஸ்திபாரங்களும்‌ குலுங்கி அசையும்‌ 
சீனாய்‌ மலை தேவனுடைய 
பிரசன்னத்தினால்‌ குலுங்கி அசைந்தது. 
போல, அவர்‌ தம்முடைய பிள்ளைகளை 
மீட்க வரும்போதும்‌ பர்வதங்களின்‌ 
அஸ்திபாரங்கள்‌ குலுங்கி அசையும்‌ 


பிள்ளைகளை 
மீதும்‌ 


கர்த்தர்‌ தம்முடைய 
நெருக்குகிறவர்கள்‌ 
துன்பப்படுத்துகிறவர்கள்‌ மீதும்‌ 
ஒடுக்குகிறவர்கள்மீதும்‌ கோபப்படுகிறார்‌. 
கர்த்தர்‌ அன்புள்ளவர்‌. அதே வேளையில்‌ 
தம்முடைய பிள்ளைகளை 
இன்பப்படத்துகிறவர்கள்‌ மீது கர்த்தர்‌ 
ாபப்படுகிறவர்‌. 


கோபப்படும்போது 
அவருடைய நாசியிலிருந்து புகை 
எழும்பும்‌. அவர்‌ வாயிலிருந்து பட்சிக்கிற 
அக்கினி புறப்படும்‌ அதனால்‌ தழல்‌ 
மூளும்‌. தம்முடைய பிள்ளைகளுக்கு 
சத்துருவாக  எழும்பியிருக்கிறவர்களை: 
அதம்பண்ணுகிற வரையிலும்‌ கர்த்தருடைய 
கோபம்‌. தணியாது. 


கர்த்தர்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை 


QOODNENS 
PUBLISHERS 


நமக்கு நெருக்கமுண்டாகும்போது, 
நாம்‌ கர்த்தரை நோக்கிக்‌ கூப்பிடுகையில்‌, 
நம்முடைய கூப்பிடுதல்‌ 
செவிகளில்‌. உடனடியாக 
சேர்ந்துவிடும்‌. கர்த்தர்‌ 
விடுவிக்க காலதாமதமில்லாமல்‌ உடனே 
வந்துவிடுவார்‌. தம்முடைய 
பிள்ளைகளின்‌ விண்ணப்பங்களுக்கும்‌, 
வேண்தல்களுக்கும்‌ பதில்‌ கொடுப்பதற்கு 
கர்த்தர்‌ எப்போதும்‌ ஆயத்தமாயிருக்கிறார்‌. 
கர்த்தருடைய பிள்ளைகள்‌ கவல்‌ 
சிக்கியிருக்கும்போது, 
மீட்பதற்காக கர்த்தர்‌ ணாத வரல்‌ 


தன்னுடைய ஆபத்துக்களிலிருந்து, 
தன்னை மீட்பதற்காக கர்த்தர்‌ எவ்வளவு 
விரைவாக வந்தார்‌ என்பதை தாவீது 
இங்கு விரிவாக சொல்லுகிறார்‌. “கர்த்தர்‌ 
வானங்களைத்‌ தாழ்த்தி இறங்கினார்‌. 
அவர்‌ பாதங்களின்கீழ்‌ காரிருள்‌ இருந்தது. 
கேருபீன்மேல்‌ வேகமாய்ச்‌ சென்றார்‌ 
காற்றின்‌ செட்டைகளைக்‌ கொண்டு 
த்த (சங்‌ 18570), 


கர்த்தர்‌ நமக்கு உதவிசெய்ய 
வேகமாய்‌ வருவார்‌. அவர்‌ வரும்போது 
அவரைத்‌ தடைபண்ண யாராலும்‌ 
முடியாது. கர்த்தர்‌ நம்மை 
ஆபத்துக்களிலிருந்து மீட்டு 
இரட்சிப்பதற்காக பறந்து வருவார்‌ 
கர்த்தர்‌ தம்முடைய பிள்ளைகளின்‌ 
நன்மைகளை விசாரிக்கிறவர்‌. 
விசுவாசிகளின்‌ உரிமைகளை 
ஸ்திரப்படுத்துவதற்கும்‌, அவர்களுக்கு 
உண்டாயிருக்கிற  நெருக்கங்களிலிருந்து 
ர்‌ விடுவிப்பதற்கும்‌ கர்த்தர்‌ 
கர்த்தர்‌ பறந்து 
, அரை எந்த 
தடை பண்ண 
முடியாது. கர்த்தரே சர்வவல்லமையுள்ளவர்‌. 
கர்த்தர்‌ தன்னுடைய 
நெருக்கத்திலிருந்து தன்னை மீட்பதற்கு 
வரும்போது, அவர்‌ வானங்களைத்‌ 
தாழ்த்தி இறங்கினார்‌ என்று தாவீது 
எழுதுகிறார்‌. தாவீதை அவருடைய 
ஆபத்துக்களிலிருந்து மீட்டு 
ட்சிப்பதற்கு 
வதூதரை 





ழ்‌ நள 
யாய 


அவரே வானத்திலிருந்து பூமிக்கு இறங்கி 
வருகிறார்‌. தாவீதுக்குச்‌ செய்த உதவியை 
கர்த்தர்‌ நமக்கும்‌ செய்வார்‌. கர்த்தருடைய 
பிள்ளைகளாகிய நாம்‌ நெருக்கப்படும்‌ 
போது, தாவீதைப்போல நாமும்‌ 
கர்த்தரை நோக்கிக்‌ கூப்பிடவேண்டும்‌. 
அப்போது கர்த்தர்‌ நம்முடைய 
விண்ணப்பத்தையும்‌ கேட்டு, நமக்கு 
உதவிபுரிவதற்காக, வானங்களைத்‌ 
தாழ்த்தி இறங்கி வருவார்‌. 


தம்முடைய பிள்ளைகள்‌ துன்பப்படும்‌ 
போது கர்த்தரும்‌ துன்பப்படுகிறார்‌. நாம்‌ 
வருத்தப்படும்போது நம்முடைய தேவனும்‌ 
வருத்தப்படுகிறார்‌. நாம்‌ அழும்போது 
நம்முடைய தேவனும்‌ நமக்காக அழுகிறார்‌. 
நாம்‌ சந்தோஷப்படும்போது நம்முடைய 
கர்த்தரும்‌ நம்மோடுகூ. 
சந்தோஷப்படுகிறார்‌. 

கர்த்தர்‌ இ தமக்கு 
மறைவிடமாக்கினார்‌ இஸ்ரவேலின்‌ 
தேவனும்‌ இரட்சகருமாகிய கர்த்தர்‌ 
மெய்யாகவே தம்மை மறைத்துக்‌ 
கொண்டிருக்கிற தேவனாயிருக்கிறார்‌ 
(ஏசா 455), கர்த்தர்‌ தம்மை மறைத்துக்‌ 
கொண்டாலும்‌, தம்முடைய பிள்ளைகளை 
விடுவிப்பதற்காக அவர்களுக்கு 
இருளிலிருந்து வெளிச்சத்தைக்‌ 
கொடுக்கிறார்‌ 

கர்த்தரே 
வெளிச்சமாகயிருக்கிறவர்‌. கர்த்தருடைய 
அடிச்சுவடுகளை நாம்‌ பின்பற்றிச்‌ 
செல்லும்போது, நாம்‌ இருளில்‌ நடவாமல்‌. 
வெளிச்சத்தில்‌ நடக்கிறோம்‌. ஆனால்‌ 
கர்த்தரோ தமக்கு 
மறைவிடமாக்கினார்‌. கருப்புனல்களையும்‌. 
ஆகாயத்து கார்மேகங்களையும்‌ தம்மைச்‌ 
சூழ கூடாரமாக்கினார்‌. இதனால்‌ 
கர்த்தருடைய மகிமையை நம்மால்‌ 
பிரத்தியட்சமாய்க்‌ காணமுடியவில்லை. 
நம்மை  இரட்சிப்பதற்கும்‌, நமக்கு 
உதவிபுரிவதற்கும்‌ கர்த்தர்‌ எப்படி வருவார்‌ 
என்பதை நம்மால்‌ ஈய்த்‌ 
தீர்மானிக்க முடியவில்லை. 


நமக்கு. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ODNENIS 


PUBLISHERS 


கர்த்தருடைய கிரியைகளெல்லாமே 
நாம்‌  அறியமுடியாதபடிக்கு நமக்கு 
இரகசியமாயிருக்கிறது. அவர்‌ தம்முடைய 
இரக்கத்தையும்‌ கிருபையையும்‌ நமக்குக்‌ 
காண்பிக்கிறார்‌. ஆனால்‌ அவற்றை 
எப்படி காண்பிக்கிறார்‌ என்பதை நம்மால்‌ 
புரிந்துகொள்ள முடியவில்லை. 
தேவனுடைய திட்டங்களெல்லாம்‌ நமக்குப்‌ 
புரியாத இரகசியமாயிருக்கிறது. அவர்‌ 
தம்மை நம்புகிற பிள்ளைகளுக்கு 
நன்மையை மாத்திரம்‌ செய்கிறவர்‌. அவர்‌ 
ம்மை மறைத்துக்கொண்டாலும்‌, அவரே 
ணப கவை 2 
இஸ்ரவேலின்‌ தேவன்‌ இருளைத்‌ 
தமக்கு மறைவிடமாக்கினாலும்‌ அவரே 
இஸ்ரவேலின்‌ தேவன்‌. அவருடைய 
இரட்சிக்கும்‌ கிரியைகளை நம்மால்‌ 
பிரத்தியட்சமாய்க்‌ காணமுடியாமல்‌ 
போனாலும்‌ அவரே நம்முடைய இரட்சகர்‌. 
கர்த்தர்‌ மகிமைப்‌ பிரகாசமாகயிருக்கிறார்‌. 
அவருடைய சந்நிதி பிரகாசத்தினால்‌ 
அவருடைய மேகங்கள்‌ பறந்து விலகிற்று. 
அவர்‌ காற்றில்‌ செட்டைகளைக்‌ 
கொண்டு பறக்கிறார்‌. கர்த்தருக்கு இருள்‌ 
மறைவிடமாகமிருந்தாலும்‌, _ ஆசாயத்து 
கார்மேகங்கள்‌ அவரைச்‌ சூழுகிற 
கூடாரமாகயிருந்தாலும்‌, அவருடைய 
சந்நிதி பிரகாசத்தில்‌ அனைத்தும்‌ 
வெளிச்சமாயிருக்கிறது. அந்த மகிமைப்‌ 
பிரகாசத்தினால்‌ அவருடைய மேகங்கள்‌ 
பறந்து விலகிற்று, 
கர்த்தர்‌ தம்முடைய பிள்ளைகளைப்‌ 
பாதுகாக்கிறவர்‌ அவர்களுடைய 
நன்மையை விசாரிக்கிறவர்‌. கர்த்தருடைய 
பிள்ளைகளுக்கு விரோதமாக சத்துருக்கள்‌ 
எழும்பும்போது, கர்த்தர்‌ அந்த 
சத்துருக்களை கண்டும்‌ காணாதவர்போல 
இருந்துவிடமாட்டார்‌. தம்முடைய 
பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பி 
வருகிறவர்களை, கர்த்தர்‌ தமக்கு 
விரோதமாக எழும்பி வருகிறவர்களாகப்‌ 
பாவிக்கிறார்‌. ம்‌ பிள்ளைகளைத்‌ 
தம்முடைய 
தொடுகிறவர்களாக 
கர்த்தர்‌ 
கோபங்கொள்கிறார்‌. 
கோபங்கொள்ளும்‌ போது, 





ழ்‌ நள 
யாய 


அவருடைய சத்துருக்கள்மீது கல்ழையும்‌ 
நெருப்புத்தழலும்‌ விழும்‌. சத்துருக்களால்‌: 
ஜெயம்பெற முடியாது. அவர்கள்‌ 
கர்த்தருடைய கோபத்தினால்‌ 
சங்காரமாவார்கள்‌. கர்த்தருடைய 
பிள்ளைகளுக்கு அவர்களுடைய 
சத்துருக்களி. மிருந்து பரிபூரண விடுதலை 
டக்கும்‌. 


கர்த்தரோ 
ஆதரவாயிருந்தார்‌ 
சங்‌ 18 : 18-18 


எனக்கு. 


சங்‌ 18:18. கர்த்தர்‌ வானங்களிலே. 
குமுறினார்‌, உன்னதமானவர்‌ தமது 
சுத்தத்தைத்‌ தொனிக்கப்பண்ணினார்‌; 
கல்மழையும்‌ நெருப்புத்தழலூம்‌ 
விழுந்தது. 


சுங்‌ 18:14. தம்முடைய அம்புகளை 
எய்து, அவர்களைச்‌ சிதறடித்தார்‌; 
மின்னல்கனைப்‌ பிரயோகித்து, 
அவர்களைக்‌ கலங்கப்பண்ணினார்‌. 


சுங்‌ 1815. அப்பொழுது கர்த்தாவே, 
உம்முடைய கண்டி.தத்தினாலும்‌ 
உம்முடைய நாசியின்‌ 
சுவாசக்காற்றினாலும்‌ தண்ணீர்களின்‌ 
மதகுகள்‌ திறவுண்டு, பூதலத்தின்‌ 
அஸ்தியாரங்கள்‌ காணப்பட்டது. 


சங்‌ 1816. 
கைநீட்டி, 


உயரத்திலிருந்து அவர்‌ 
பிடித்‌ 


என்னைப்‌ 
ஜலப்பிரவாகத்திலிருக்கிற 
தூக்கிவிட்டார்‌. 


சங்‌ 1817. 
பலவான்‌ கனாயிருந்த 
சத்துருவுக்கும்‌ 
பகைக்கிறவர்களுக்கும்‌ 
விடுவித்தார்‌. 


சங்‌ 18:18. என்‌ ஆபத்துநானில்‌ எனக்கு 
எதிரிட்டு வந்தார்கள்‌; கர்த்தரோ 
எனக்கு ஆதரவாயிருத்தார்‌.. 


என்னிலும்‌ 
என்‌ 


தம்முடைய பிள்ளைகளுக்கு பெரிய 
ஆபத்துக்கள்‌ நேரிடும்போது. கர்த்தர்‌ 


புத்த கிரியைகளை நடர்பித்து தம்முடைய 
பிள்ளைகளை மீட்டுக்‌ ர்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மாமா 


PUBLISHERS 


நம்முடைய வாழ்க்கையில்‌ மிகப்பெரிய 
ஏற்படும்போது, கர்த்தர்‌ 

நம்மை மீட்டுக்கொள்வார்‌. 

அவருடைய பலத்த 

ம்‌, மகிமையும்‌ பிரத்தியட்சமாய்‌ 


நெருக்கங்கள்‌ 

கர்த்தர்‌ 

விடுவிப்பதற்காக 

மதகுகளைத்‌ திறந்தார்‌. 

பூதலத்தின்‌ அஸ்திபாரங்கள்‌ காணப்படும்‌ 

மட்டாகவும்‌ கர்த்தர்‌ தண்ணீர்களின்‌ 

மதகுகளைத்‌ திறந்துவிட்டார்‌. கர்த்தர்‌ 

தாவீதை அவருடைய 

ஆபத்துக்களிலிருந்து விடுவித்தபோது, 

பூமியின்‌ அஸ்திபாரங்கள்‌ 
ரத்தியட்சமாய்க்‌ காணப்பட்டது. 


தாவீதுக்கு நெருக்கமுண்டானபோது 
ஜலப்பிரவாகத்தில்‌ சிக்கிக்‌ 
போல தவித்துக்‌ 
அவருடைய 


அவர்‌ 
கொண்டது 
கொண்டிருந்தார்‌. 
சுயபலத்தினால்‌. அவரால்‌ 
துர்ச்சனப்பிரவாகத்திலிருந்து தப்பிக்க 
முடியவில்லை. ஜலப்பிரவாகம்‌ தாவீதை 
மூழ்கச்‌ செய்தது. ஆனால்‌ கர்த்தரோ 
தாவீதை கிருபையோடு நோக்கிப்‌ 
பார்த்தார்‌. கர்த்தர்‌ வானத்திலிருந்தாலும்‌, 
உயரத்திலிருந்து தம்முடைய 
கையைநீட்டி,  ஜவப்பிரவாகத்திலிருந்த 
தாவீதை தூக்கிவிட்டார்‌. தாவீது 
மரணத்தோடு போராடிக்கொண்டிருந்தார்‌. 
கர்த்தர்‌ அந்தப்‌ போராட்டத்தில்‌ 
தாவீதுக்கு ஜெயத்தைக்‌ கொடுத்து, 
மரணத்தின்‌ பிடியிலிருந்து அவரை மீட்டு 
தார்‌. 


மோசே என்னும்‌ பெயருக்கு 
“தண்ணீரிலிருந்து எடுக்கப்பட்டவர்‌” என்று 
பொருள்‌. மோசே சிறுபிள்ளையாகமிருந்த 
போது அவருடைய தாயார்‌ அவரை ஒரு 
பேழையில்‌ வைத்து நைல்‌ 
அனுப்பிவிட்டான்‌. கர்த்தரோ 
பாதுகாத்தார்‌. அவனை 
ஜலப்பிரவாகத்திலிருந்து பிரத்தியட்சமாய்த்‌ 
தூக்கிவிட்டார்‌. மோசேக்‌ 
நெருக்கத்தைப்‌ போல 
நெருக்கமுண்டாயிற்று 

ஜலப்பிரவாகத்தில்‌ தொல்லைகள்‌ 





EL 
TT 
ஜலப்பிரவாகம்‌ என்னும்‌ வார்த்தை 
தாவீதின்‌ ஜீவியத்தில்‌ ஏர்‌ 
அடையாளமாகச்‌ சொர்லப்பட்டிருக்கிறது. 
தாவீது ஐலப்பிரவாகத்தில்‌ சிக்கிக்‌ 
கொள்ளாமல்‌ துர்ச்சனப்பிரவாகத்தில்‌ 
சிக்கிக்‌ கொண்டார்‌. தாவீதின்‌ 
சத்துருக்கள்‌ அவரை வெள்ளம்போல 
சூழ்ந்துகொண்டார்கள்‌. 


தாவீதுக்கு நெருக்கமுண்டானபோது, 
அவர்‌ கர்த்தரை நோக்கிக்‌ கூப்பிட்டார்‌. 
கர்த்தர்‌ தாவீதின்‌ கூப்பிடுதலைக்‌ கேட்டு, 
அவருக்கு உதவிசெய்ய சித்தங்‌ 
கொண்டார்‌. கர்த்தர்‌ வானங்களிலே 
குமுறினார்‌. உன்னதமானவர்‌ தமது 
சத்தத்தை தொனிக்கப்பண்ணினார்‌. 
தாவீதுக்கு விரோதமாக 
எழும்பியிருக்கிறவர்கள்‌ _ கர்த்தருக்கும்‌ 
சத்துருக்களாயிருக்கிறார்கள்‌. தாவீதை 
நெருக்குகிறவர்கள்‌ கர்த்தரையும்‌ 
நெருக்குகிறார்கள்‌. தாவீதோடு 
யுத்தம்பண்ணுகிறவர்கள்‌  கரத்தரோடும்‌ 
யுத்தம்பண்ணுகிறார்கள்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய சத்துருக்களோடு 
யுத்தம்பண்ணும்போது, கல்பழையும்‌ 
நெருப்புத்தழலும்‌ அவர்கள்மேல்‌ விழும்‌ 


கர்த்தர்‌ தம்முடைய 
தாவீதின்‌ சத்தருக்கள்மீது 
கர்த்தருடைய குறி 
தப்புவதில்லை. கர்த்தர்‌ 
அம்புகளை எய்து 
சத்துருக்களை சிதறவிட்டார்‌. 
மீது மின்னல்களை பிரயோகித்தார்‌. 
தாவீதின்‌ சத்துருக்கள்‌ மின்னல்களைப்‌ 
பார்த்து கலங்கினார்கள்‌. தங்கள்மீது 
வந்திருக்கிற வாதைகளை நினைத்து, 
பயமடைந்தார்கள்‌. 


அம்புகளை 
எய்தார்‌. 


கிருபையும்‌ நீடிய 
மிகுந்த அன்புமுள்ளவர்‌. 


கர்த்தர்‌ 
பொறுமையும்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம்மா 


PUBLISHERS 


கர்த்தர்‌ தம்முடைய பிள்ளைகளிடத்தில்‌ 
அன்பை காண்பிக்கிறார்‌. தம்‌ 


சத்துருக்களிடத்திலோ 
கண்டிதத்தைக்‌ காண்பிக்கிறார்‌. 


கண்டிதத்தினாலும்‌, 
நாசியின்‌ 
தண்ணீர்களின்‌ 
பூதலத்தின்‌ 
காணப்பட்டது. 
நாசியின்‌ சுவாசக்காற்று, 
கோபத்தினால்‌ புகையாக 
அது புயல்காற்றைப்போல 
கர்த்தருடைய நாசியின்‌ 
யாராலும்‌ எதிர்த்து 
நிற்கழுடியாது. அவருடைய 
சுவாசக்காற்று தண்ணீர்களின்மேல்‌ 
பட்டபோது, மதகுகள்‌ திறவுண்டதுபோல, 
தண்ணீர்‌ பாய்ந்து ஓடிற்று. பூமியிலுள்ள 
சகலமும்‌ அவருடைய நாசியின்‌ 
சுவாசக்காற்றினால்‌ அடித்துச்‌. 
செல்லப்பட்டது. அப்போது பூமியின்‌ 
அஸ்திபாரம்‌ முதலாய்‌ சகலமும்‌ 
பிரத்தியட்சமாய்‌ எல்லோருக்கும்‌ 
காணப்பட்டது. 


கர்த்தருடைய 
அவருடைய 
சுவாசக்காற்றினாலும்‌ 


கர்த்தருடைய 
அவருடைய 
எழும்பிற்று. 
வீசிற்று. 
சுவாசக்காற்றை 


தாவீது ஜலப்பிரவாகத்தில்‌ சிக்கிக்‌ 
கொண்டது தன்னுடைய 
சத்துருக்களின்‌ ல்‌ சிக்கிக்‌ 
கொண்டார்‌. அவர்கள்‌ தாவீதைப்‌ 
பிடிப்பதற்கு விரைந்து வந்தார்கள்‌. 
அவருடைய ஆபத்து நாளில்‌ அவருக்கு 
எதிரிட்டு வந்தார்கள்‌. தாவீதுக்கு மிகுந்த 
நெருக்கமுண்டாயிற்று. இந்‌ 
நெருக்கத்தின்‌ மத்தியிலும்‌ 

தாவீதை கைவிடவில்லை. 

பிரவாகம்‌ தாளீதைச்‌ சூழ்ந்துகொண்ட 
போதிலும்‌, கர்த்தருடைய பிரசன்னம்‌ 
அவரோடு  கூடமிருந்தது. தாவீது 
ஜலப்பிரவாகத்தில்‌  மூழ்கிவிபாதவாறு, 
கர்த்தர்‌ தம்முடைய பலத்த கையை 
நீட்டி, தாவீதைப்‌ பிடித்து, 
துர்ச்சனப்பிரவாகத்திலிருந்து தூக்கி 
விட்டார்‌. தாவீது ஜலப்பிரவாகத்தில்‌ 


கர்த்தருடைய ல்‌ 
தாவீதுக்கு இரட்சிப்பு உண்டாயிற்று. 





ழ்‌ நயனா 
யாய 


பிள்ளைகளுக்கு 
நெருக்கங்களும்‌ 
வரும்போது ஏற்றவேளையிலே, 
அவர்களைக்‌ காப்பாற்றுகிறார்‌. 
அவர்களை ஆபத்துக்களிலிருந்து மீட்டு 
இரட்சிக்கிறார்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
பிள்ளைகளை ஒருபோதும்‌ கைவிடுகிற 
தேவனல்ல. நமக்கு உண்டான 
நெருக்கத்திலே நாம்‌ கர்த்தரை நோக்கிக்‌ 
கூப்பிடும்போது, கர்த்தர்‌ மெய்யாகவே 
நம்முடைய அபயக்கூரலைக்‌ கேட்பார்‌. 
நமக்கு நேரிட்டிருக்கிற 
ஆபத்துக்களிலிருந்து நம்மை மீட்டு 
இரட்சிப்பதற்காக அவர்‌ விரைந்து 
வருவார்‌. நம்மை மீட்பதற்கு கர்த்தர்‌ 
தம்முடைய பலத்‌ கரத்தைப்‌ 
பயன்படுத்துவார்‌. 


தாவீதின்‌ சத்துருக்கள்‌ அவரை விட 
பலவான்களாயிருந்தார்கள்‌. அவர்கள்‌ 
பலத்த சத்துருக்கள்‌. அவர்கள்‌ எல்லா 
வேளைகளிலும்‌ தாவீதைப்‌ பகைத்தார்கள்‌. 
தாவீதால்‌, தன்னுடைய சுயபலத்தினால்‌. 
அவர்களை மேற்கொள்ள முடியவில்லை. 
கர்த்தரோ தாவீதுக்கு உதவிபரிய 
முன்வந்தார்‌. தாவீதின்‌ ஜெபத்தைக்‌ 
த்தர ப 
சத்துருக்கள்‌ 
அதிகபலவான்களாயிருந்தாலும்‌. 
அவர்களால்‌ கர்த்தருக்கு விரோதமாக 
எதிர்த்து நிற்கமுடியாது. அவர்கள்‌ 
தாவீதைப்‌ பொறுத்தவரையில்‌ 
அதிகபலவான்கள்‌. கர்த்தருக்கு முன்பாக 
அவர்கள்‌ பலவீனர்கள்‌. கர்த்தர்‌ நம்மோடு 
கூடயிருக்கும்போது நாமும்‌ இந்தப்‌ 
பூமியிலே பலவான்களாயிருப்போம்‌ 
கர்‌ ம்மோடு கூடயில்லையென்றால்‌, 
ந்‌ ல்க 1 


தம்முடைய 
துன்பங்களும்‌ 
கர்த்தர்‌ 


தாவீதுக்கு விரோதமாக 

சத்துருக்கள்‌ எதிரிட்டு 

அவர்கள்‌ தாவீதை 
பலவான்களாயிருந்தார்கள்‌. 

அவர்களை 

நிற்கமுடியவில்லை. தாவீதுக்கு ஆதரவாக 
யாருமில்லை. தாவீது எல்லா 
திசையிலிருந்தும்‌ நெருக்கப்பட்டார்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ODNENIS 


PUBLISHERS 


தனக்கு உண்டான நெருக்கத்திலே அவர்‌ 
கர்த்தரை நோக்கிக்‌ கூப்பிட்டார்‌. 
தேவனை நோக்கி அபயமிட்டார்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய பரிசுத்த ஆவத்திலிருந்து 
தாவீதின்‌ கூப்பிடுதலைக்‌ கேட்டார்‌. பலத்த 
சத்துருக்கள்‌ தாவீதை சூழ்ந்திருந்தாலும்‌ 
கர்த்தர்‌ தாவீதுக்கு ஆதரவாயிருந்தார்‌. 

னால்‌ சத்துருக்களால்‌ தாவீதை 


மேற்கொள்ள முடியாமற்போயிற்று 


என்னைத்‌ தப்புவித்தார்‌ 
சண்‌ 18:19 


சங்‌ 1809. அவர்‌ விசாலமான 
இடத்திலே என்னைக்‌ கொண்டுவந்து, 
என்மேல்‌ பிரியமாயிருந்தபடியால்‌, 
என்னைத்‌ தப்புவித்தார்‌. 
கர்த்தர்‌ 

ஆபத்துக்களிலிருந்தும்‌ சத்துருக்களி. 
மிருந்தும்‌ விடுவிக்கிறவர்‌. அவர்‌ நம்மை 
விடுவிக்கிறவர்‌ மாத்திரமல்ல அவரே 
நமக்கு ஆதரவாயிருக்கிறவர்‌ 
கர்த்தருடைய விடுதலையின்‌ கனியாக 
நமக்கு அவருடைய ஆதரவு கிடைக்கிறது. 
கர்த்தர்‌ நம்மை விடுவிக்கும்போது அவரே 
நமக்கு ஆதரவாயிருக்கவேண்டும்‌. 
கர்த்தருடைய ஆதரவு இல்லாமல்‌ நம்மால்‌ 
ஒன்றும்‌ செய்யமுடியாது 


நம்மை 


தாவீதை அவருடைய 
விடுவித்தார்‌ 


கர்த்தர்‌ 
சத்துருக்களிடமிருந்து 
அதன்பின்பு கர்த்தர்‌ தாவீதுக்கு 
ஆதரவாயிருந்து, அரை விசாலமான 
இடத்திலே கொண்டு வந்தார்‌. தாவீதின்‌ 
சத்துருக்கள்‌ அவரை நெருக்கினார்கள்‌. 
அப்போது தாவீதால்‌ எங்கும்‌ 
போகமுடியவில்லை. ்‌ 
சரீரத்தைக்கூட 
முடியவில்லை. 
நெருக்கத்திலிருந்தவரை 
விசாலமான இடத்திலே 
வந்திருக்கிறார்‌. இந்த இடத்தில்‌ ட்ட 
அசையமுயயும்‌ கர்த்தரைத்‌ த 
பாட கர்த்தருடைய சமுகத்‌ 
EY 





ழ்‌ நயனா 
யாய 


கர்த்தர்‌ தாவீதின்‌ மேல்‌ 
பிரியமாயிருக்கிறார்‌. கர்த்தர்‌ தாவீதை 
விடுவிப்பதற்கு அவருடைய பிரியம்தான்‌. 
காரணம்‌. தாவீதின்‌ பரிசுத்தத்தைப்‌ 
பார்த்தோ அல்லது அவருடைய பத்தியைப்‌ 
பார்த்தோ கர்த்தர்‌ அவரை 
விடுவிக்கவில்லை. கர்த்தர்‌ தானீதின்மேல்‌ 
பிரியமாயிருந்தபடியால்‌ கர்த்தர்‌ அவரை 
அவருடைய எல்லா சத்துருக்களுக்கும்‌ 
நீங்கலாக்கி தப்புித்தார்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய கிருபையினால்‌ தாவீதுக்கு 
இந்த நன்மையைச்‌ செய்தார்‌. 

விசுவாசிகளாகிய நாம்‌ இந்த 
சங்கீதத்தைப்‌ பாடும்போது, இந்த 
சங்கீதத்திலுள்ள வார்த்தைகளை, 
தாவீதின்‌ குமாரனாகிய 
இயேசுகிறிஸ்துவோடும்‌ தொடர்புபடுத்தி 
தியானிக்கவேண்டும்‌ மரணமும்‌ 
வருத்தமும்‌, பாடுகளும்‌ இயேசுகிறிஸ்துவை 
சூழ்ந்துகொண்டது. கிறிஸ்துவானவர்‌ 
தம்முடைய நெருக்கத்திலே. 
பிதாவினிடத்தில்‌ ஜெபம்பண்ணினார்‌. 
எபிரெயருக்கு நிருபம்‌ எழுதின ஆசிரியர்‌ 
இபபோகிறிலதுவின்‌ ஜெபத்தைப்பற்றி 

(வாறு சொல்லுகிறார்‌ 


“அவர்‌ மாம்சத்திலிருந்த நாட்களில்‌, 
தம்மை மரணத்தினின்று இரட்சிக்க 
வல்லமையுள்ளவரை நோக்கி, பலத்த 
சத்தத்தோடும்‌ கண்ணீரோடும்‌ 
விண்ணப்பம்பண்ணி, வேண்டுதல்செய்து, 
தமக்கு உண்டான பயபக்தியினிமித்தம்‌ 
கேட்கப்பட்டு, அவர்‌ குமாரனாயிருந்தும்‌ 
பட்டபாடுகளினாலே கீழ்ப்படிதலைக்‌ 
கற்றுக்கொண்டு, தாம்‌ பூரணரானபின்பு, 
தமக்குக்‌ கீழ்ப்படிகிற யாவரும்‌ நித்திய 
இரட்சிப்பை அடைவதற்குக்‌ காரணராகி, 
மெல்கிசேதேக்கின்‌ முறைமையின்படியான 
பிரதான ஆசாரியர்‌ என்று தேவனாலே 
நாமம்‌ தரிக்கப்பட்டார்‌” (எபி 57-10). 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை CDNEYIS 


PUBLISHERS 


அவருடைய சுவாசக்காற்றினால்‌ 
பூதலத்தின்‌ அஸ்திபாரங்கள்‌ காணப்பட்டது. 
இயேசுகிறிஸ்து கல்லறையிலே அடக்கம்‌ 
பண்ணப்பட்டார்‌. இயேசுகிறிஸ்து 
உயிர்த்தெழுந்தபோது, நெருக்கத்திலிருந்த 
அவரை பிதாவானவர்‌ விசாலமான 
இடத்திலே கொண்டுவந்தார்‌. பிதாவானவர்‌ 
குமாரன்மேல்‌ பிரியமாயிருந்தபடியால்‌, 

பரைத்‌ தப்புவித்‌ பரை விசாலமான 
இடத்திலே கொண்டு வந்தார்‌ 


கர்த்தர்‌ எனக்குப்‌ பதிலளித்தார்‌ 
சண்‌ 18 : 20-24 


சங்‌ 18:20. 
தீதிக்குத்தக்கதாக 
பதிலளித்தார்‌; என்‌ 


சுத்தத்திற்குத்தக்கதாக 
சரிக்கட்டினார்‌. 


சங்‌ 18:21. கர்த்தருடைய வழி. 
கைக்கொண்டுவந்தேன்‌; 


'நியாயங்கனையெல்லாம்‌. 
முன்பாக நிறுத்தினேன்‌; 
பிரமாணங்களை. 
தன்னிப்போடவில்லை. 


அவருடைய 
நான்‌ 


சங்‌ 18:23. அவர்‌ முன்பாக ந 
மனவுண்மையாயிரு ந்து, 
துர்க்குணத்துக்கு என்னை த்க்‌ 
காத்துக்கொண்டேன்‌. 


சங்‌ 18:24. ஆகையால்‌ கர்த்தர்‌ என்‌ 


கண்களுக்கு 
கைகளின்‌: 
எனக்குப்‌ 


தாவீதின்‌ மனச்சாட்சி கர்த்தருக்கு 
முன்பாக ல்‌ 
ஆகையினால்‌ கர்த்தர்‌ 
AL பதிலளித்தார்‌ ப்‌ 
தாவீது 'சந்தோஷப்படுகிறார்‌. 





ழ்‌ நள 
யாய 


தாவீதின்‌ கைகள்‌ சுத்தமாயிருக்கிறது. 
கர்த்தர்‌ தன்னுடைய கைகளின்‌ 
சுத்தத்திற்குத்‌ தக்கதாக தனக்குச்‌ 
சரிக்கட்டினார்‌ என்று தாவீது 
கர்த்தருடைய சமுகத்தில்‌ களிகூருகிறார்‌. 
தாவீது மாம்சத்திற்கேற்ற ஞானத்தோடு 


பேசவில்லை. தேவனுடைய சமுகத்தில்‌ 
பயபத்தியாயும்‌ உண்மையாயும்‌ பேசுகிறார்‌. 


பவுல்‌ தன்னுடைய 
ஊழியத்தைப்பற்றி கொரிந்தியருக்கு 
முதின இரண்டாம்‌ நிருபத்தில்‌ 
தாவீதைப்போலவே 
பாம்சத்திற்‌ கேற்ற 
ஞானத்தோடே நடவாமல்‌, தேவனுடைய 
கிருபையினால்‌ நாங்கள்‌ உலகத்திலேயும்‌, 
விசேஷமாக உங்களிடத்திலேயும்‌ 
குபடமில்லாமல்‌ திவ்விய உண்மையோடே 
நடந்தோமென்று, எங்கள்‌ மனது 
எங்கு சொல்லுக்‌ சாட்சியே எங்கள்‌ 
ழ்ச்சியாமிருக்கிறது' 2கொரி 113) 


கர்த்தர்‌ தாவீதை அவருடைய 
சத்துருக்களிடமிருந்து மீட்டு 
இரட்சித்தார்‌. தாவீது நெருக்கப்பட்டபோது 
கர்த்தர்‌ அவருக்கு உதவிபுரிந்தார்‌. 
தாவீதுக்கு உதவி தேவைப்படும்போது, 
கர்த்தர்‌ தம்முடைய கிருபையையும்‌ 
இரக்கத்தையும்‌ அவருக்குக்‌ காண்பித்து 
உதவிசெய்தார்‌. தாவீதின்‌ நீதிக்கும்‌. 
அவருடைய கைகள்‌ சுத்தமாயிருப்பதற்கும்‌ 
இவையெல்லாம்‌ சாட்சிகளாயிருக்கிறது. 
தான்‌ மீட்கப்பட்டதைக்‌ குறித்து தாவீது 
மிகுந்த ஆறுதலடைந்திருக்கிறார்‌. 


கர்த்தர்‌ தாமே தம்முடைய பலத்த 
கரத்தினால்‌ தாவீதை விடுவித்தார்‌. 
தாவீதுக்கு விரோதமாக சத்துருக்கள்‌ 
பொய்யாய்‌ குற்றம்‌ சொன்னார்கள்‌. 
சத்துருக்களின்‌ எல்‌ குற்றச்‌ 
சாட்டுக்களுக்கும்‌ கர்த்தர்‌ தாவீதை 
விலக்கிக்‌ காத்துக்கொண்டார்‌. 
தாவீதிடத்தில்‌ பாவமோ, அநியாயமோ, 
அக்கிரமமோ இல்லையென்பதை கர்த்தர்‌ 
உறுதிபண்ணினார்‌. 


அப்போஸ்தலர்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மமம்‌ 


PUBLISHERS 


கர்த்தர்‌ தனக்குச்‌ செய்த 
உதவிகளை தாவீது நன்றியோடு 
நினைவுகூருகிறார்‌. கர்த்தர்‌ தன்னுடைய 
நீதிக்குத்‌ தக்கதாக தனக்குப்‌ 
பதிலளித்தார்‌ என்று தாவீது அறிக்கை 
பண்ணுகிறார்‌. இதே வாக்கியத்தை 
தாவீது மறுபடியும்‌ சொல்லுகிறார்‌ 
(சங்‌ 18:24). 


தாவீது கர்த்தருடைய வழிகளைக்‌ 
கைக்கொண்டு வந்தார்‌. அவர்‌ எந்த 
சூழ்நிலையிலும்‌ கர்த்தரை விட்டு 
விலகிப்போய்விடவில்லை. கர்த்தரே 
தனக்கு போதுமானவர்‌ என்று நினைத்து, 
கர்த்தருடைய சமுகத்தில்‌ அவருடைய 
இரக்கத்திற்காகக்‌ காத்திருந்தார்‌. தாவீது 
கர்த்தருக்கு ஒருபோதும்‌ துரோகம்‌ 
பண்ணினதில்லை. தேவனுக்குத்‌ 
துரோகம்பண்ணாதவர்கள்‌  மனுஷருக்கும்‌ 
துரோகம்பண்ணபாட்டார்கள்‌. 


தாவீது கர்த்தருடைய 
நியாயங்களையெல்லாம்‌ தனக்கு முன்பாக 
நிறுத்திப்‌ பார்த்தார்‌. தன்னுடைய 
பேச்சுக்களையும்‌, செய்கைகளையும்‌ 
தேவனுடைய நீதியை முன்வைத்து, 
நியாயந்தீர்த்துக்‌. கொண்டார்‌. 
கர்த்தருடைய பிரமாணங்களை தாவீது 
ஒருபோதும்‌ தள்ளிப்போடவில்லை. தாவீது 
தன்னுடைய சுத்தமனச்சாட்சியை 
நினைத்து சந்தோஷப்படுகிறார்‌. 

கர்த்தர்‌ தம்முடைய பிள்ளைகள்‌. 
ஒவ்வொருவருக்கும்‌ ஒரு ஒட்டத்தை 
நியமித்திருக்கிறார்‌. நாம்‌ கர்த்தரையே 
நோக்கிப்‌ பார்த்து, நமக்கு முன்பாக 
நியமிக்கப்பட்டிருக்கிற ஒட்டத்தில்‌ 
விசுவாசத்தோடு ஓடவேண்டும்‌. 
ஒருவேளை நம்முடைய ஓட்டத்தில்‌ நாம்‌ 
தவறி விழுந்துவிடலாம்‌. நாம்‌ வேகமாக 
ஒடாமல்‌ ஒருவேளை மெதுவாக ஓடலாம்‌. 
கில சமயங்களில்‌ நம்முடைய நடைகள்‌ 
ஸ்திரமில்லாமல்‌ போகலாம்‌. 





ழ்‌ நவள 
யாய 


நம்மிடத்தில்‌ தப்பிதம்‌ இருக்கும்போது 
அதை கர்த்தருடைய சமுகத்தில்‌ அறிக்கை 
செய்யவேண்டும்‌. நாம்‌ மனந்திரும்பி 
கர்த்தரிடத்தில்‌ வரும்போது அவர்‌ நம்மை 
அன்போடு ஏற்றுக்கொள்வார்‌. நாம்‌ 
செய்த தவறுகளையெல்லாம்‌ திருத்திக்‌ 
கொண்டு, மறுபடியும்‌ சீராக ஓடுவதற்கு 
ஒப்புக்கொடுக்கவேண்டும்‌. கர்த்தர்‌ 
நமக்கு நியமித்திருக்கிறு கடமைகளை 
நேர்த்தியாய்ச்‌ செய்யவேண்டும்‌. 
நம்முடைய தப்பிதங்களுக்கு மனந்திரும்பி, 
நாம்‌ மறுபடியும்‌ சீராய்‌ ஓடும்போது. 
கர்‌; டய ப மெய்யாகவே 
தனன பம்‌ அடக்‌ 

கர்த்தர்‌ நமக்கு நியமித்த 
ஓட்டத்தில்‌ நாம்‌ பின்வாங்கிப்‌ 
போய்விட்டோமென்று நாம்‌ வருத்தப்ப 
வேண்டியதில்லை. கர்த்தருக்கு நம்முடைய 
பலமும்‌, பலவீனமும்‌ நன்றாய்த்‌ தெரியும்‌. 
நாம்‌ கர்த்தருடைய சமுகத்தைவிட்டு 
துணிகரமாக விலகிப்போய்விடக்கூடாது. 
நாம்‌ அறியாமல்‌ செய்த தப்பிதங்களை 
கர்த்தர்‌ மெய்யாகவே மன்னிப்பார்‌ 
நம்முடைய ஒட்டத்தில்‌ பலவீனத்தினால்‌ 
நாம்‌ கீழே விழுந்தாலும்‌, தேவனுடைய 

பமினால்‌ நாம்‌ மறுபடியும்‌ எழும்பி 
நின்று ஓடவேண்டும்‌. 


கர்த்தர்‌ நமக்கு நியமித்திருக்கிற 
ஓட்டத்தை நாம்‌ எப்படி வேண்டுமானாலும்‌ 
ஒழிக்கொள்ளலாம்‌ என்று கர்த்தர்‌ 
யாருக்கும்‌ அனுமதி கொடுக்கவில்லை. 
அவர்‌  மனுத்திரருக்கு தம்முடைய 
நியாயத்தை  வெளிப்படுத்தியிருக்கிறார்‌. 
தம்முடைய பிரமாணங்களை நமக்குச்‌ 
சொல்லியிருக்கிறார்‌. ்‌ 
நியாயங்களை நமக்கு 
நிறுத்திக்கொள்ளவேண்டும்‌. தேவனுடைய 
பிரமாணங்களை நாம்‌ தள்ளிப்போடாமல்‌ 
அவற்றைக்‌ கைக்கொள்ள வேண்டும்‌. 


தாவீது கர்த்தருக்கு முன்பாக 
மனஉண்மையாயிருந்தார்‌ 
மனுஷருக்கும்‌ உண்டாகிற 

னம்‌ தாவீதுக்கும்‌ 
ஆனாலும்‌ தாவீது துர்க்குணத்திற்குத்‌ 
தன்னை விலக்கிக்‌ காத்துக்கொண்டார்‌. 


தாவீதிடத்தில்‌ அநீதி காணப்படவில்லை. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மமம்‌ 


PUBLISHERS 


நீதி காணப்பட்டது. 
அசுத்தமாகயில்லை. 
சுத்தமாயிருந்தது. 
தன்னுடைய 

கைகளின்‌. 

தனக்குப்‌ பலனளித்தார்‌ என்று தாவீது 
விசுவாசத்தோடு சொல்லுகிறார்‌. கர்த்தர்‌ 
தாவீதை அவருடைய சத்துருக்களின்‌ 
மீட்டு இரட்சித்தார்‌ 
அளித்த 


தாவீதின்‌ கைகள்‌ 


கைகளிலிருந்து 
இதுவே 
பவன்‌. 


கர்த்தர்‌ தாவீதுக்கு 


கர்த்தர்‌ தயவுன்ளன வனுக்கு. 
தயவுன்னவராகமிருக்கி றார்‌ 
சங்‌ 18:25,26 


சங்‌ 18:25, தயவுள்ளவனுக்கு நீர்‌ 
தயவுன்னவராகவும்‌, உத்தமனுக்கு தீர்‌ 
உத்தமராகவும்‌, 


சங்‌ 1828. புனிதனுக்கு நீர்‌ 
புனிதராகவும்‌, மாறுபாடுன்னவனுக்கு 
நீர்‌ மாதுபடுகிறவராகவும்‌ தோன்றுவர்‌. 


நாம்‌ கர்த்தரை ஆராதிக்கிறோம்‌. 
நாம்‌ ஆராதிக்கிறவர்‌ இன்னாரென்பதை 
நாம்‌ அறிந்திருக்க வேண்டும்‌. 
அப்போதுதான்‌. நம்முடைய 
ஆராதனையில்‌ ஆளியும்‌ ஜீவனும்‌ 
இருக்கும்‌. கர்த்தர்‌ நம்மிடமிருந்து என்ன 
எதிர்பார்க்கிறார்‌ என்பதை நாம்‌ 
அறிந்துகொள்ள வேண்டும்‌. 
அதேவேளையில்‌ நாம்‌ கர்த்தரிடமிருந்து 
எதை எதிர்பார்க்கலாம்‌ என்பதையும்‌ நாம்‌ 
அறிந்து வைத்திருக்க வேண்டும்‌. 
கர்த்தருடைய ஆளுகையையும்‌, 
அவருடைய நீதியையும்‌, அவருடைய 
நியாயத்தீர்ப்பையும்‌ நாம்‌ 
அறிந்தவர்களாகயிருக்க வேண்டும்‌. 


தாவீது கர்த்தருடைய சுபாவத்தைத்‌ 
தெளிவாகச்‌ சொல்லுகிறார்‌. 
அவர்‌ தயவுள்ளவனுக்கு தயவுள்ளவராக 
யிருக்கிறார்‌. அவர்‌ உத்தமனுக்கு 
உத்தமராகயிருக்கிறார்‌. மேலும்‌ அவர்‌ 
புனிதனுக்கு a புனிதராகவும்‌, 
மாறுபாடுள்ளவனுக்கு மாறுபடுகிறவ 
ராகவும்‌ தோன்றுவார்‌ (சங்‌ 18:25,26). 





ழ்‌ நவள 
யாய 


நம்முடைய கர்த்தராகிய இயேசுகிறிஸ்துவும்‌ 
இந்த சத்தியத்தை தம்முடைய 
மலைப்பிரசங்கத்தில்‌ இவ்வாறு போதகம்‌ 
பண்ணியிருக்கிறார்‌. “இரக்கமுள்ளவர்கள்‌ 
பாக்கியவான்கள்‌. அவர்கள்‌ இரக்கம்‌ 
பெறுவார்கள்‌” (மத்‌ 5:77. 


நாம்‌ கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
உத்தமனாகயிருப்போபென்றால்‌, கர்த்தரும்‌ 
நமக்கு  உத்தமராகயிருப்பார்‌. நாம்‌ 
பிறருக்கு தயவுள்ளவர்களாக இருக்கும்‌ 
போது, கர்த்தரும்‌. நமக்கு 
தயவுள்ளவராகயிருபபார்‌. நாம்‌ 
நம்மிடத்தில்‌  அன்புகூருவது போல 
பிறரிடத்திலும்‌ அன்புகூர வேண்டும்‌ 
என்பதுதான்‌ இயேசுகிறிஸ்துவின்‌ 
உபதேசம்‌, பிறர்‌ நமக்கு என்ன 
செய்யவேண்டும்‌ என்று விரும்புகிறோமோ, 
அதை அவர்களுக்கு நாமும்‌ செய்ய 
வேண்டும்‌. நாம்‌ மனுஷர்மீது இரக்கம்‌ 
காண்பிக்கவேண்டும்‌ அப்போது 
கர்த்தரும்‌ நம்மீது இரக்கம்‌ காண்பிப்பார்‌ 
கர்த்தருக்கும்‌ 


நரக்கமுள்ளவர்க। 
ம ச்ம்‌ mA 


கர்த்தர்‌ சிறுமைப்பட்ட. 
ஜனத்தை இரட்சிப்பார்‌ 
சங்‌ 18 : 27,28 


சுங்‌ 18:27. தேவரீர்‌ சிறுமைப்பட்ட 
ஜனத்தை இரட்சிப்பீர்‌; மேட்டிமையான 
கண்களைத்‌ தாழ்த்துவீர்‌. 


சுங்‌ 18:28. தேவரீர்‌ என்‌ வினக்கை. 
ஏற்றுவீர்‌; என்‌ தேவனாகிய கர்த்தர்‌ என்‌ 
'இருளை வெளிச்‌சமாக்குவார்‌ 


கர்த்தர்‌ மனத்தாழ்பையுள்ளவர்களுக்கு 
இரக்கம்‌ காண்பிப்பார்‌. அவர்‌ 
சிறுமைப்பட்ட ஜனத்தை இரட்சிப்பார்‌ 
சத்துருக்கள்‌ நமக்கு விரோதமாகத்‌ தீங்கு 
செய்தாலும்‌, 
பொறுமையோடு 
வேண்டும்‌. நமக்கு விரோதமாகத்‌ தூஷண 
வார்த்தைகளையும்‌ சாபவார்த்தைகளையும்‌ 
மற்றவர்கள்‌ பேசினாலும்‌, நாம்‌ நீடிய 
பொறுமைபோடிருந்து அவர்களை 
பமெறுையோகர்து 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மமம்‌ 


PUBLISHERS 


நம்மிடத்தில்‌ பெருமை இருக்கக்‌ 
கூடாது. கர்த்தர்‌ மேட்டிமையான 
கண்களைத்‌ தாழ்த்துவார்‌. இருதயத்தில்‌ 
மேட்டிமையுள்ளவன்‌ தன்னைப்பற்றி 
உயர்வாக நினைப்பான்‌. அவன்‌ 
தன்னுடைய சுயஆசைகளையும்‌ 
சுயவிருப்பங்களையும்‌ நிறைவேற்ற 
வேண்டுபென்று பேராசைப்படுவான்‌. 
இருதயத்தில்‌ பெருமையுள்ளவர்கள்‌ 
தங்களுக்கு பெரிய காரியங்கள்‌ 
வேண்டுபென்று சைப்படுவார்கள்‌. 
இவர்களுக்கு தாங்கள்‌ மாத்திரமே 
உயர்ந்தவர்களாகத்‌ தெரிவார்கள்‌. 
இவர்களுடைய பார்வைக்கு 
மற்றவர்கள்‌ தாழ்ந்தவர்களாயிருப்பார்கள்‌. 
ஏழைகளையும்‌, பக்தியுள்ளவர்களையும்‌ 
இவர்கள்‌ மதிக்கமாட்டார்கள்‌. ஆனால்‌ 
கர்த்தரோ சிறுமைப்பட்ட ஜனத்தை 
இரட்சிப்பார்‌, மேட்டிமையான கண்களைத்‌ 
தாழ்த்துவார்‌. 


தாவீது கர்த்தருடைய 
தன்னுடைய ஆத்துமாவை 
உற்சாகப்படுத்துகிறார்‌. கர்த்தர்‌ 
தன்னுடைய விளக்கை ஏற்றுவார்‌ என்று 
விசுவாசத்தோடு சொல்லுகிறார்‌. தாவீதின்‌ 
இருதயம்‌ வருத்தத்தோடிருக்கும்போது 
கர்த்தர்‌ அவருடை இருதயத்தை 
தேற்றுவார்‌. தாவீதின்‌ இருதயம்‌ 
சோர்ந்துபோயிருக்கும்‌ போது, கர்த்தர்‌ 
அவருடைய இருதயத்தை 
உற்சாகப்படுத்தி உயிர்ப்பிப்பார்‌. கர்த்தர்‌ 
தாவீதை குயின்‌ பள்ளத்தாக்கில்‌ 
நிரந்தரமாக தங்கவைக்கமாட்டார்‌. 


சமுகத்தில்‌ 


கர்த்தர்‌ தனக்கு நியமித்திருக்கிற 
கடமைகளை செய்வதற்கு தாவீதுக்கு 
வெளிச்சம்‌ வேண்டும்‌. கர்த்தருக்கு 
ஊழியம்‌ செய்ய தாவீதுக்கு வாய்ப்புக்கள்‌ 
வேண்டும்‌. மனுஷர்‌ மத்தியிலே 
தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க 
கர்த்தர்‌ தாமே அநுகூலமான கதவுகளைத்‌ 
திறக்கவேண்டும்‌. ஆனால்‌ தாவீதோ 
இப்போது சத்‌ த்தியில்‌ 


என்று 


து முடிப்‌ 
தாவீது விசுவாசிக்கிறார்‌. தேவரீர்‌ தாமே, 





ழ்‌ நவள 
யாய 


தன்னுடைய விளக்கை ஏற்றுவார்‌ என்றும்‌, 
தேவனாகிய கர்த்தர்‌ தன்னுடைய 
இருளை வெளிச்சமாக்குவார்‌ என்றும்‌ 
தாவீது விசுவாசத்தோடு சொல்லுகிறார்‌. 


கர்த்தர்‌ தாவிதுக்குச்‌ செய்த 
நன்மைகள்‌ 
சுண்‌ 12 : 29-40 


சுங்‌ 18:29, உம்மாலே நான்‌ ஒரு 
சேனைக்குன்‌ பாய்த்துபோவேன்‌; என்‌ 
தேவனாலே ஒரு மதிலைத்‌: 
தாண்டுவேன்‌. 


சுங்‌ 18:30. 
உத்தமமானது; 
புடமிடப்பட்டது; 
அனைவருக்கும்‌. 
கேடகமாயிருக்கிறார்‌. 


தேவனுடைய வழி. 
கர்த்தருடைய வசனம்‌ 
தம்மை நம்புகிற 

அவர்‌ 


சங்‌ 18:31. கர்த்தரையல்லாமல்‌ தேவன்‌ 
யார்‌? நம்முடைய தேவனையன்றிக்‌ 
கன்மலையும்‌ யார்‌? 


சுங்‌ 18:92. என்னைப்‌ பலத்தால்‌. 
இடைகட்டி, என்‌ வழியைச்‌. 
செவ்வைப்படுத்துகிறவர்‌ தேவனே. 


சங்‌ 18:38. அவர்‌ என்‌ கால்களை 
மான்களுடைய கால்களைப்போலாக்கி, 
என்னுடைய உயர்தலங்களில்‌ என்னை 
நிறுத்துகிறார்‌. 


சுங்‌ 18:84. வெண்கல வில்லும்‌ என்‌ 
பூயங்களால்‌  வணையும்படி, என்‌ 
க்களை, யுத்தத்திற்குப்‌ 
பழக்குவிக்கிறார்‌. 


சங்‌ 18:35. உம்முடைய இரட்சிப்பின்‌ 
கேடகத்தையும்‌ எனக்குத்‌ தந்தீர்‌ 
உம்முடைய வலதுகரம்‌ என்னைத்‌ 
தாங்குகிறது; உம்முடைய காருணியம்‌. 


என்னைப்‌ பெரியவனாக்கும்‌. 


சங்‌ 18:38. என்‌ கால்கள்‌. 
வழுவாதபடிக்கு தான்‌ நடக்கிற வழியை 
அகலமாக்கினி! 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


வீரிவுரை மாமா 


PUBLISHERS 


சுங்‌ 18:37. என்‌ சத்துருக்கனைப்‌ 
நின்தொடர்த்து, அவர்களைப்‌ 
பிடிப்பேன்‌; அவர்களை திர்மூலமாக்கும்‌ 
வரைக்கும்‌ திரும்யேன்‌. 


சங்‌ 18:38. அவர்கள்‌: 
எழுத்திருக்கமாட்டாத படிக்கு, எண்‌: 
பாதங்களின்‌ கீழ்‌ விழத்தக்கதாக 
அவர்களை வெட்டினேன்‌. 


சங்‌ 18:99. யுத்தத்திற்கு நீர்‌ என்னைப்‌ 
பலத்தால்‌ இடைகட்டி) என்மேல்‌ 
எழும்பினவர்களை என்‌ கீழ்‌ 
மடங்கப்பண்ணினீர்‌. 


சங்‌ 18:40. நான்‌ என்‌ பகைஞரைச்‌. 


இருதயத்தோடு கர்த்தர்‌ தனக்குச்‌ செய்த 
நன்மைகள்‌ ஒவ்வொன்றையும்‌ நினைத்துப்‌ 
பார்க்கிறார்‌. கர்த்தர்‌ தாவீதுக்கு பெரிய 
காரியங்களைச்‌ செய்திருக்கிறார்‌. நாம்‌ 
கர்த்தருடைய சமுகத்தில்‌ அவரைத்‌ 
துதிப்பதற்காக வரும்போது, அவர்‌ 
நமக்குக்‌ காண்பித்த இரக்கங்களையும்‌, 
கிருபைகளையும்‌ நன்றியுள்ள 
இருதயத்தோடு நினைவுகூரவேண்டும்‌. 
கர்த்தருடைய சமுகத்தில்‌ ஜெபிக்கும்போது 
மாத்திரம்‌ என்று இல்லாமல்‌, எப்போதுமே 
நம்முடைய இருதயம்‌ கர்த்தருக்கு 
நன்றியுள்ளதாயிருக்கவேண்டும்‌. 

தாவீது தம்முடைய ஜீவியத்தில்‌ 
பல்வேறு அனுபவங்களைப்‌ 
பெற்றிருக்கிறார்‌. அவருடைய ஜீவியத்தில்‌ 
உயர்வும்‌ உண்டாயிற்று. தாழ்வும்‌ 
உண்டாயிற்று. அவர்‌ அரண்மனையிலும்‌ 
இருந்தார்‌. மலைகளிலும்‌ ஒழிந்திருந்தார்‌. 
அவர்‌ சத்துருக்களின்‌ பயமில்லாமலும்‌. 
இருந்தார்‌. பலவேளைகளில்‌ சத்துருக்கள்‌ 
அவரை நெருக்கியதினால்‌ ஜீவன்‌ தப்பிக்க 
ஓடி ஒழியவும்‌ செய்தார்‌. தாவீது எந்தச்‌ 
சூழ்நிலையில்‌ இருந்தாலும்‌ கர்த்தருடைய 
சமுகம்‌ அவரோடு கூடவே இருந்தது. 





ழ்‌ நள 
யாய 


அவர்‌ ஆபத்துக்களில்‌ சிக்கியிருந்தபோது 
கர்த்தருடைய பலத்த கரம்‌ அவரை மீட்டு 
இரட்சித்தது. தனக்கு ஏற்பட்ட 


வ்வொ பவங்களையும்‌ தாவி 
பரவ அவடன சொல்லுகிறார்‌. ஸ்‌ 


1. கர்த்தர்‌ தாவீதுக்கு எல்லா 
வேலைகளையும்‌ செய்வதற்கு திறமையைக்‌ 
கொடுத்திருக்கிறார்‌. கர்த்தரே தாவீதுக்கு 
சிரியர்‌. வெண்கல வில்லை 
அவருடைய புயங்களால்‌ வளையும்படி, 
கர்த்தர்‌ தாவீதின்‌ கைகளை யுத்தத்துக்குப்‌ 
பழக்குவிக்கிறார்‌. கர்த்தரே யுத்தம்‌ 
பண்ணுகிறவர்‌. ஆனாலும்‌ அவர்‌ 
தாவீதுக்கும்‌ யுத்தத்தில்‌ பயிற்சி 
கொடுக்கிறார்‌. தாவீது தன்னுடைய 
இளமைப்பருவத்தில்‌ யுத்தவீரனாக பயிற்சி 
பெறவில்லை. தாவீது 
சிறுபிள்ளையாயிருக்கும்‌ போது ஈசாய்‌ 
அவருக்கு யுத்தப்பமிற்சி கொடுக்காமல்‌ 
அவரை வரையாடுகளை மேய்க்க 
அனுப்பிவிட்டார்‌. தாவீதின்‌ 
சகோதரர்களோ பெலிஸ்தியருக்கு 
எதிரான யுத்தத்தில்‌ போர்வீரர்களாக 
பங்குபெற்றார்கள்‌. 


இளம்பிராயத்திலிருந்தபோது. 
கர்த்தர்‌ அவருக்கு இசையிலும்‌, 
பாடல்களை  இயற்றுவதிலும்‌ அதிக 
ஞானத்தைக்‌ கொடுத்தார்‌. தாவீதுக்கு 
எல்லாவிதமான... இசைக்கருவிகளையும்‌ 
இசைக்கத்‌ தெரியும்‌. கர்த்தரைத்‌ துதித்து 
ராகத்தோடு பாடத்தெரியும்‌. தாவீது சிறு 
பையனாகமிருந்தபோது மிகவும்‌ 
எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தார்‌. 
அப்போது அவருக்கு சத்துருக்கள்‌ என்று 
யாருமில்லை. ஆடுகளை பிடிக்க வருகிற 
நாய்களும்‌, சிங்கங்களும்தான்‌ 

தாவீதுக்கு சத்துரு. இந்த மிருகங்கள்‌ 
தவிர, தாவீதுக்கு வேறு எந்த 
மனுஷரோடும்‌ _யுத்தம்பண்ண வேண்டிய 
அவசியம்‌ இல்லை. ஆனாலும்‌ கர்த்தர்‌ 
தாவீதுக்கு வெண்கல வில்லை. 
அவருடைய புயங்களினால்‌ வளைக்கும்‌ 
பயிற்சியைக்‌ கொடுத்தார்‌. அவருடைய 
கரங்களை யுத்தத்திற்குப்‌ பழக்கினார்‌. 


தாவீது 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மமம்‌ 


PUBLISHERS 


கர்த்தர்‌ 

யுத்தப்பயிற்சியைக்‌ 

“உம்மாலே நான்‌ 

பாய்ந்துபோவேன்‌” 

தேவனாலே ஒரு ர்‌ தூண்டுவேன்‌" 
என்றும்‌ விசுவாசத்தோடு சொல்லுகிறார்‌. 
தன்னுடைய சுயவல்லமையினால்‌ தாவீதால்‌ 
இந்தக்‌ காரியங்களைச்‌ செய்யமுடியாது. 
கர்த்தர்‌ அவரோடு கூடயிருபபதினால்‌, 
இந்தக்‌ காரியங்களை தன்னால்‌ செய்ய 
முடியுமென்று தாவீது விசுவாசிக்கிறார்‌. 


தேவனுடைய வழி 
கர்த்தருடைய வசனம்‌ புடமிடப்பட்டது. 
யுத்தம்பண்ணுகிறவர்களுக்கு கேடகம்‌ 
வேண்டும்‌. கேடகமே யுத்தவீரர்களை 
பாதுகாக்கிற ஆயுதம்‌. பட்டயத்தினால்‌ 
மற்றவர்களை அழிக்க முடியும்‌, 
தங்களைக்‌ காத்துக்‌ கொள்ள 
வேண்டுமென்றால்‌ யுத்தவீரர்களுக்கு நல்ல 
கேடகம்‌ வேண்டும்‌. கர்த்தரே தாவீதுக்கு 
கேடகமாயிருக்கிறார்‌. கர்த்தரைமீறி 
யாராலும்‌ தாவீதை தொடமுடியாது. 
கர்த்தர்‌ தாவீதுக்கு மாத்திரமல்ல, தம்மை 
நம்புகிற அனைவருக்கும்‌ 
கேடகமாயிருக்கிறார்‌. 


உத்தமமானது. 


தாவீது கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
அநேக நன்மைகளைப்‌ பெற்றிருக்கிறார்‌. 
கர்த்தர்‌ தம்மை அவருக்கு பிரத்தியட்சமாய்‌ 
வெளிப்படுத்தியிருக்கிறார்‌. ஆகையினால்‌ 
தாவீது கர்த்தரைப்பற்றிச்‌ சொல்லும்போது, 
“கர்த்தரையல்லாமல்‌ தேவன்‌ யார்‌? 
நம்முடைய தேவனையன்றி கன்மவையும்‌ 
யார்‌?" என்று கேட்கிறார்‌. மெய்யாகவே 
கர்த்தரையல்லாமல்‌ வேறு தெய்வம்‌ 
ஒன்றுமில்லை. கர்த்தர்‌ மாத்திரமே ஒரே 
மெய்த்தேவன்‌. அவர்‌ மாத்திரமே. 
கன்மலை. கர்த்தர்‌ மாத்திரமே 
ஜீவனுள்ளவர்‌. 

கர்த்தர்‌ தாவீதை பலத்தால்‌ 
இடைகட்டுகிறார்‌. பலமில்லாதவர்களால்‌ 
யுத்தம்பண்ண தது யுத்தம்பண்ண 
சரீர மனதிடமும்‌ 
வேண்டும்‌. TA இல்லாதவர்கள்‌ 
கோழைகளாகயிருப்பார்கள்‌. தாவீது 
தன்னுடைய  சுயபலத்தினால்‌ யுத்தம்‌ 
பண்ணவில்லை. கர்த்தரே தாவீதை 
தம்முடைய பலத்தால்‌ இடைகட்டுகிறார்‌. 





EL 
நாறிய 
தாவீது கீழே விழப்போகிற வேளையில்‌, 
கர்த்தருடைய பலம்‌ அவரை கீழே 
விழுந்துவிடாமல்‌ தாங்கும்‌. கர்த்தர்‌ 
தாவீதின்‌ வழியை செல்வைப்படுத்துகிறார்‌. 
கர்த்தர்‌ தாவீதின்‌ கால்களை 
மான்களுடைய கால்களைப்‌. 
போலாக்குகிறார்‌. தாவீதின்‌. 
உயர்தலங்களில்‌ அரை 
நிறுத்துகிறார்‌ 

2. யுத்தம்பண்ணுவதற்கு சரீரபலம்‌ 
வேண்டும்‌. யுத்தம்பண்ணும்போது சரீர 
களைப்பு உண்டாகும்‌. மனமும்‌ சோர்ந்து 
போகும்‌. நம்முடைய பலம்‌ புதுப்பிக்கப்பட 
வேண்டும்‌. கர்த்தர்‌ தாவீதுக்கு சரீர 
பலத்தைக்‌ கொடுக்கிறார்‌. தாவீது 
யுத்தம்பண்ணும்போது, அவர்‌ சரீரத்தில்‌ 
சோர்ந்துபோய்விடாமல்‌ இருப்பதற்காக, 
அவரைப்‌ பலத்தால்‌ இடைகட்டுகிறார்‌. 
கர்த்தர்‌. தாவீதுக்கு. மிகுதியான 
பலத்தைக்‌ கொடுத்திருக்கிறார்‌. 
அவருடைய புயங்கள்‌ 
பலமுள்ளதாயிருக்கிறது. தாவீது 
தன்னுடைய புயங்களினால்‌ வெண்கல. 
வில்லையும்‌ வளைக்கிறார்‌ இது 
அவருடைய சுயபலமல்ல. கர்த்தர்‌ 
அவருக்குக்‌ கொடுத்திருக்கிற பலம்‌. 
கர்த்தர்‌ தாவீதை பலத்தால்‌ 
இடைக்கட்டியிருப்பதினால்‌, தாவீது 
தன்னுடைய புயங்களினால்‌ வெண்கல 
வில்லை வளைக்க முடிகிறது. 


கர்த்தர்‌ 


கர்த்தர்‌ தம்முடைய பிள்ளைகள்‌ 
ஒவ்வொருவரையும்‌ குறித்து ஒரு 
நோக்கமும்‌ ஒரு திட்டமும்‌ 
வைத்திருக்கிறார்‌. நாம்‌ கர்த்தருடைய 
வார்த்தைக்குக்‌ கீழ்ப்படிந்து. அவருடைய 
திட்டத்திற்கு நம்மை ஒப்புக்கொடுக்கும்‌ 
போது, கர்த்தர்‌ நமக்கு விசேஷித்த 
பயிற்சிகளைக்‌ கொடுக்கிறார்‌. கர்த்தர்‌ 
நமக்குக்‌ கொடுத்திருக்கிற ஊழியத்தை 
நேர்த்தியாய்ச்‌ செய்வதற்கு பயிற்சி 
கொடுக்கிறார்‌. கர்த்தர்‌ தாவீதின்‌ 
கைகளை யுத்தத்திற்கு பழக்குவித்தது 
போல, தம்முடைய பிள்ளைகள்‌ 
ஒவ்வொருவரையும்‌, அவர்களுக்கு 
நியமிக்கப்பட்டிருக்கிற ஊழியத்தைச்‌ 
செய்வதற்கு. அவர்களுடைய கைகளையும்‌ 
பழக்குவிக்கிறார்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை 


QOODNENS 
PUBLISHERS 


2] யுத்தவீரர்கள்‌ விரைவாக 
ஓடவேண்டும்‌. தங்களுடைய 
சத்துருக்களைப்‌ பார்த்து தோற்றுப்போய்‌ 
விரைவாக பின்வாங்கி ஒடிவிடக்கூடாது. 
விரோதிகளை நோக்கி யுத்தவீரர்கள்‌ 
வேகமாய்‌ முன்னேறிச்‌ செல்லவேண்டும்‌. 
கர்த்தர்‌ தாவீதின்‌ கால்களை 
மான்களுடைய கால்களைப்‌ 
போலாக்குகிறார்‌. மான்கள்‌ மலைகளில்‌. 
வேகமாய்‌ ஒடும்‌. அவற்றின்‌ கால்கள்‌ 
உருவத்தில்‌ சிறியதாயிருந்தாலும்‌, அதிக 
பெலமுள்ளவை. அவை எளிதில்‌ 
சோர்வடைவதில்லை. கர்த்தர்‌ தாவீதின்‌ 
கால்களை மான்களைப்போல விரைந்து 
ஓடும்‌ கால்களாக்கிமிருக்கிறார்‌. 

யுத்தம்பண்ணுகிறவர்கள்‌ விரைந்து 
ஓடும்போது இடறி விழுந்துவிடக்கூடாது. 
நாம்‌ செம்மையான வழிகளில்‌ 
ஓடவேண்டும்‌. கர்த்தரே தாவீதின்‌ 
வழியை செல்வைப்படுத்துகிறார்‌. 
நம்முடைய நடைகளை 
விசாலமுள்ளதாக்குகிறார்‌. தாவீது, 
யுத்தத்திலே சத்துருக்களை நோக்கி 
ஓடும்போது, அவர்‌ மான்களைப்போல 
விரைந்து ஓடுகிறார்‌. அவருடைய கால்கள்‌ 
இடறி கீழே விழுந்துவிடாதவாறு, கர்த்தர்‌ 
தாவீதை பலத்தால்‌ இடைகட்டுகிறார்‌. 
வேகமாக ஓடும்போது கீழே விழுந்தால்‌ 
காயம்‌ பலமாயிருக்கும்‌. 


கர்த்தர்‌ தாவீதுக்கு மிகுந்த 
தைரியத்தைக்‌ கொடுத்திருக்கிறார்‌. தாவீது 
கோலியாத்தோடு யுத்தம்பண்ணினார்‌. 
அது ஒருதனி மனுஷனோடு நடைபெற்ற 
யுத்தம்‌. அந்த யுத்தத்தில்‌ தாவீதுக்கு 
ஜெயமுண்டாயிற்று. தாவீதின்‌ சத்துரு ஒரு 
தனிமனுஷனாகயிருந்தாலும்‌, ஒரு 
சேனையாகயிருந்தாலும்‌ அவர்‌ எதற்கும்‌ 
பயப்படுவதில்லை. கர்த்தர்‌ அவரை 
தைரியப்படுத்தியிருக்கிறார்‌. எதிரிகளின்‌ 
சேனைகளைப்‌ பார்த்து தாவீது பயந்து 
பின்னிட்டு ஓடப்போய்விடமாட்டார்‌. 
கர்த்தருடைய கிருபையினாலும்‌ அவர்‌ 
தன்னை தம்முடைய பலத்தால்‌ 
இடை ருயதனும்‌ வு ஒரு 
சேனைக்குள்‌ பாய்ந்து 





ழ்‌ நள 
யாய 


யுத்தம்பண்ணுகிறவர்களுக்கு பல 
தடைகள்‌ இருக்கும்‌ எதிரிகள்‌ 
மதில்களுக்குப்‌ பின்பாக  ஒழிந்திருந்து 
ர்கள்‌ அவர்களோடு 
வேண்டுமென்றால்‌. 
தூண்டவேண்டும்‌. 
கனக்‌ தாண்டுவது நம்முடைய 
சுயவல்லமையினால்‌ கடினமான காரியம்‌. 
தாவீதோ தேவனாலே தான்‌ ஒரு 
மதிலையும்‌ தாண்டுவதாக அறிக்கை 
தாவீது யத்தத்திலே 
செல்வதற்கு சேனையோ, 
மதிலோ தடையாகயில்லை. தேவனுடைய 
கிருபையும்‌, அவருடைய அநுக்கிரகமும்‌ 
தாவீதுக்குக்‌ கிடைத்திருக்கிறது. 
ஆகையினால்‌ தாவீது சத்துருக்களுக்கு 
மேலாக தன்னுடைய உயர்தலங்களில்‌ 
நிற்கிறார்‌ ர தன்னை 
உயர்தலங்களில்‌ 
சாட்சியாக அறிவிக்‌ 


இறந்ததாக தாவீது 


5. கர்த்தர்‌ தாவீதை பாதுகாக்கிறார்‌. 
தாவீதுக்கு மிகுந்த நெருக்கங்களும்‌, 
ஆபத்துக்களும்‌ வந்தாலும்‌ கர்த்தரே 
அவருக்குப்‌ பாதுகாப்பாக இருக்கிறவர்‌. 
கர்த்தர்‌ தாவீதுக்கு எந்தத்‌ தீங்கும்‌ 
வந்துவிடாதவாறு. அவரை பத்திரமான 
இடத்தில்‌ பாதுகாக்கிறார்‌. கர்த்தர்‌ 
தாவீதுக்கு தம்முடைய இரட்சிப்பின்‌ 
கேடகத்தைத்‌ தந்திருக்கிறார்‌. இந்த 
கேடகத்தினால்‌ அவர்‌ தாவீதின்‌ எல்லா 
பக்கங்களிலும்‌ அவரைப்‌ பாதுகாக்கிறார்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய கேடகத்தினால்‌ 
தாவீதைச்‌ சுற்றிலும்‌ வேலி 
அமைத்திருக்கிறார்‌. 


ஜனங்களின்‌ சண்டைகளுக்கு 
கர்த்தர்‌ தாவீதை தப்பிக்கிறார்‌. 
தாவீதுக்கு விரோதமாக சத்துருக்கள்‌ 
ஏராளமானோர்‌ வரும்போது கர்த்தருடைய 
வலதுகரம்‌ அவரைத்‌ தாங்குகிறது. 
கர்த்தர்‌ தம்முடைய காருணியத்தினால்‌ 
தாவீதை பெரியவனாக்குகிறார்‌. தாவீது 
ஆடுகளை மேய்க்கிற சாதாரண 
மேய்ப்பனாகயிருந்தார்‌. வரையாடுகளின்‌' 
பின்னாகச்‌ சென்ற தாவீதை, கர்த்தர்‌ 


கர்த்தருடைய  காருணியமே தாவீதை 
பெரியவனாக்கிற்று, 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ODNENIS 


PUBLISHERS 


தாவீதுக்கு விரோதமாக 
சத்துருக்கள்‌ யுத்தம்பண்ண வந்தபோது, 
கர்த்தரே தாவீதை அவருடைய 
சத்துருக்களுக்கு விலக்கி விடுவிக்கிறார்‌. 
தாவீதுக்கு விரோதமாய்‌ எழும்புகிறவர்கள்‌ 
மேல்‌ கர்த்தர்‌ அவரை 
கொடுமையான மனுஷனுக்கு 
தாவீதைத்‌ தப்புவிக்கிறார்‌ (சங்‌. 18:48) 
தாவீது இந்த வசனத்தில்‌ 
கொடுமையான மனுஷன்‌ என்று சவலைப்‌ 
பற்றிச்‌ சொல்லுகிறார்‌. சவுல்‌ தாவீதைக்‌ 
கொல்லுவதற்காக அவரை நோக்கி 
ஒன்றுக்கும்‌ மேற்பட்ட தடவைகளில்‌ 
தன்னுடைய ஈட்டியை எய்தார்‌. கர்த்தரோ 
தாவீதை கொடுமையான சவுஜுக்குத்‌ 
தப்புவித்தார்‌. 


6. தாவீது செழித்திருக்கவேண்டும்‌ 
என்பது தேவனுடைய திட்டம்‌. தாவீதின்‌ 
வழிகள்‌  செல்வையாயிருக்கவேண்டும்‌ 
என்பது கர்த்தருடைய விருப்பம்‌. இதற்காக 
கர்த்தர்‌ தம்முடைய வலதுகரத்தினால்‌ 
தாவீதைத்‌ தாங்குகிறார்‌. தாவீதின்‌ 
வழிகளை செவ்வைப்படுத்துகிறார்‌. 


7. கர்த்தரால்‌ கைவிடப்பட்டவர்கள்‌. 
சீக்கிரத்தில்‌ அழிந்துபோவார்கள்‌. 
கர்த்தருக்கு விரோதமாக யுத்தம்‌ 
பண்ணுகிறவர்கள்‌ சங்காரமாவார்கள்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய சத்துருக்களை காற்று 
நுகத்திலே பறக்கிற தூளாக இரத்தப்‌ 
போடுவார்‌. கர்த்தர்‌ தனக்குக்‌ 
கொடுத்திருக்கிற பலத்தினால்‌ தாவீது 
தன்னுடைய சத்துருக்களை 
தெருக்களிலுள்ள சேற்றைப்போல 
எரிந்துபோடுவார்‌. 


தாவீது 

பழிவாங்குவதில்லை. 

யார்மீதும்‌ கோபமோ 
விரோதமோ இல்லை. 
தாவீதுக்கு விரோதமாக எழும்பி 
வருகிறார்கள்‌. தாவீது நீதியுள்ளவர்‌. 
ஆனாலும்‌ மற்றவர்கள்‌ தாவீதை தங்கள்‌ 
சத்துருவாகப்‌ பாவிக்கிறார்கள்‌. அவரை 
நெருக்குகிறார்கள்‌ அவரைக்‌ கொலை 
செய்வதற்கு துர்‌ஆலோசனைபண்ணி, 


யாரையும்‌ 
தாவீதுக்கு. 
மத 
சத்துருக்கள்‌ 





[EL 
TT 
அவருக்கு மறைவாக கண்ணிகளை 
வைக்கிறார்கள்‌ தாவீது தன்‌ 
சத்துருக்களை  பழிவாங்காவிட்டாலும்‌ 
கர்த்தர்‌ தாவீதுக்காக, தாவீதின்‌ 
சத்துருக்களை பழிக்குப்‌ பழிவாங்குகிறார்‌. 
தாவீதுக்கு விரோதமாய்‌ 
எழும்புகிறவர்கள்மேல்‌ கர்த்தர்‌ அவரை 
உயர்த்துகிறார்‌ 


ப தாவீது 
வரையாடுகளின்‌ 


ஆரம்பத்திலே. 
பின்னாகச்‌ சென்று 
ஆடுகளை  மேய்த்துக்கொண்டிருந்தார்‌. 
கர்த்தரோ அவரை சிங்காசனத்தில்‌ 
அமரச்செய்தார்‌. தாவீதின்‌ 
சத்துருக்களிடமிருந்து கர்த்தர்‌ அவரை 
விடுவித்ததோடு, அவரை உயர்த்தவும்‌ 
செய்திருக்கிறார்‌. கர்த்தருடைய 
காருணியம்‌ தாவீதை பெரியவனாக்கிற்று. 
காருணியம்‌ என்னும்‌ வார்த்தைக்கு. 
கிருபை என்றும்‌, போதகம்‌ என்றும்‌ 
கட்டுப்பாடு என்றும்‌ பொருள்‌ சொல்லலாம்‌. 


தாவீது நெருக்கத்திலிருந்தபோது 
அவர்‌. சுர்த்தரிடமிருந்து தனக்குப்‌ 
பிரயோஜனமான நல்ல உபதேசங்களைக்‌ 
கற்றுக்‌ கொண்டார்‌ தாவீதுக்கு 
பல்வேறுவிதமான அனுபவங்கள்‌ 
உண்டாயிற்று, கர்த்தர்‌ அந்த 
அனுபவங்கள்‌ மூலமாய்‌ தாவீதுக்கு பல 
பாடங்களைக்‌ கற்றுக்கொடுத்தார்‌. 
கர்த்தர்‌ கற்றுக்கொடுத்த 
பாடங்களெல்லாம்‌ தாவீதின்‌ ஜீவியத்திற்கு 
மிகவும்‌ பிரயோஜனமுள்ளதாயிருக்கிறது. 
அவர்‌ சிங்காசனத்தில்‌ வீற்றிருந்து 
ட்சிசெய்யும்போது கர்த்தர்‌ அவரை 
ஏற்கெனவே பழக்குவித்ததினால்‌, அவரால்‌ 
கண்ணியமாக ஆட்சிபுரிய முடிந்தது. 
சத்துருக்களோடு, தைரியமாய்‌ 
யுத்தம்பண்ண முடிந்தது. தாவீது தன்னை 
கர்த்தருடைய சமுகத்தில்‌ அதிகமாய்த்‌ 
தாழ்த்தினார்‌. தாவீது தன்னைத்‌ 
தாழ்த்த தாழ்த்த, தேவனுடைய கிருபை 
அவருக்கு அதிகம்‌ அதிகமாய்‌ பெருகிற்று. 
நாம்‌ கர்த்தருடைய சமுகத்தில்‌ நம்மைத்‌ 
தாழ்த்தும்போது, அர்‌ நம்மை 
உயர்த்துவார்‌. நாம்‌ கர்த்தரைத்‌ 
துதிக்கும்போது நமக்கு அவருடைய 
கிருபை பெருகும்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ தாவீதுக்கு பல 
சந்தர்ப்பங்களில்‌ உதவி செய்திருக்கிறார்‌. 
கர்த்தருடைய உதவி தாவீதுக்குக்‌ 
கிடைக்கவில்லையென்றால்‌, அவரால்‌. 
சத்துருக்களோடு யுத்தம்பண்ண முடியாது. 
அவருடைய கால்கள்‌ வலுவிழந்து போகும்‌. 
தடுமாறி விழுந்துவிடுவார்‌ 
நெருக்களன வழியில்‌ 
வேண்டியதாயிற்று. கர்த்தரோ தாவீது 
நடக்கிற வழியை அகலமாக்கினார்‌. 

டய கால்கள்‌ வழுவாதபடிக்கு 
கர்த்தர்‌ காத்துக்கொண்டார்‌. 


தாவீது 
பிடிப்பதற்காக 
பின்தொடர்ந்து போகிறார்‌. கர்த்தர்‌ 
தாவீதின்‌ கால்களை மான்களுடைய 
கால்களைப்‌ போலாக்கினதினால்‌ 
அவர்களை வேகமாகப்‌ பின்தொடர்ந்து 
ஓடுகிறார்‌. சத்துருக்களை நிர்மூலமாக்க 
வேண்டுமென்பது தாவீதின்‌ தீர்மானம்‌. 
அவர்களை நிர்மூலமாக்கும்‌ வரைக்கும்‌ 
தான்‌ பின்னிட்டுத்‌ திரும்பப்‌ 
போவதில்லையென்று தாவீது 
கர்த்தருடைய சமுகத்தில்‌ அறிக்கை 
செய்கிறார்‌. 


சத்துருக்களைப்‌ 
அவர்களைப்‌ 


தன்னுடைய சத்துருக்கள்‌ 
எழுந்திருக்கமாட்டாதபடிக்கு தாவீது 
அவர்களை வெட்டிப்போட்டார்‌. அவர்களோ 
தாவீதின்‌ பாதங்களின்‌ கீழ்‌ 
விழுந்தார்கள்‌. இதற்கு முன்பு தாவீதுக்கு 
யுத்தம்பண்ணி பழக்கமில்லை. யுத்தம்‌ 
பண்ண பலமுமில்லை. கர்த்தரே தாவீதை 
யுத்தத்திற்கு தம்முடைய பலத்தால்‌ 
ப்‌ கர்த்தரே 
கைகளை யுத்தத்திற்கு 
மக்குளித்திரக்கிறார. 
சத்துருக்கள்‌ 
ஏராளமாய்‌ எழும்பினார்கள்‌. 
இதுவரையிலும்‌ 
மேய்க்கத்தான்‌ 


தாவீதின்மேல்‌ 
தாவீதுக்கு 
ஏராளமான ஆடுகளை 
தெரியும்‌. ஆடுகளை 
மடக்கத்தெரியும்‌ தாவீதுக்கு மனுஷரை 
மடக்கி க்கமில்லை. கர்த்தர்‌ 
தாவீதுக்கு உதவி செய்கிறார்‌. அவர்‌ 
தாவீதுக்காக யுத்தம்பண்ணுகிறார்‌. 





EL 
ETT 
தாவீதின்மேல்‌ எழும்பினவர்களை கர்த்தர்‌ 
அவருக்குக்‌ கீழ்‌ மடங்கப்பண்ணுகிறார்‌. 
கர்த்தருடைய உதவியினாலும்‌, 


a CA தாவீதுக்கு யுத்தத்தில்‌ 
பற்றி உண்டாயிற்று 


தாவீது தன்னுடைய சத்துருக்களைப்‌ 
பிடிப்பதற்கு பின்தொடர்ந்து விரைவாக 
ஓடுகிறார்‌. அவர்களைப்‌ பிடிப்பதற்கு 
கர்த்தரும்‌ தாவீதுக்கு உதவிசெய்கிறார்‌. 
தாவீதினுடைய சத்துருக்களின்‌ பிடரியை 
கர்த்தர்‌ அவருக்கு ஒப்புக்கொடுத்தார்‌. 
பிடரியைப்‌ பிடிக்கும்போது சத்துருக்களால்‌. 
திமிர முடியாது. மீறமுடியாது. அந்தப்‌ 
பிடியிலிருந்து தப்பிக்கவும்‌ முடியாது. 
தாவீது தன்னுடைய சத்துருக்களின்‌ 
பிடரியைப்‌ பிடித்து, அந்தப்‌ பகைஞரை 
எளிதாகச்‌ சங்கரித்துவிடுகிறார்‌. இதுவும்‌ 
கர்த்தருடைய கிருபையினாலும்‌, 
உதவியினாலும்‌ தாவீதுக்கு சாதகமாய்‌ 
நடைபெற்றது. கர்த்தர்‌ தனக்குச்‌ செய்த 
நன்மைகளையெல்லாம்‌ நினைவுகூர்ந்து 
தாவீது அவரை நன்றியோடு துதிக்கிறார்‌. 


தாவீதின்‌ ஸ்தோத்திர ஜெபம்‌ 
சங்‌ 18 : 41-50 


சங்‌ 18:41. அவர்கள்‌ கூப்பிடுகிறார்கள்‌, 
அவர்களை இரட்சிப்பார்‌ 
ஒருவருமில்லை; கர்த்தரை நோக்கிக்‌ 
கூப்பிடுகிறார்கள்‌, அவர்களுக்கு அவர்‌ 
உத்தரவு கொடுக்கிறதில்லை. 


சங்‌ 18:42, நான்‌ அவர்களைக்‌: 
காற்றுமுகத்திலே பறக்கிற தானாக 
இடித்து, தெருக்களிலுன்ன சேற்றைப்‌ 
போல்‌ அவர்களை எறிந்துபோடுகிறேன்‌.. 


சுங்‌ 18:43. ஜனங்களின்‌ 
சண்டைகளுக்கு. நீர்‌ என்னைத்‌ 
தப்புவித்து, ஜாதிகளுக்கு என்னைத்‌: 
தலவைவைனாக்குகிறீர்‌ நான்‌ அறியாத 
ஜனங்கள்‌ என்னைச்‌ சேவிக்கிறார்கள்‌.. 


சுங்‌ 18:44. அவர்கள்‌ என்‌ சத்தத்தைக்‌ 
கேட்டவுடனே. எனக்குக்‌. 
கீழ்ப்படிகிறார்கள்‌; அத்தியரும்‌ எனக்கு. 
இச்சகம்‌ பேசி அடங்குகிறார்கள்‌.. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


வீரிவுரை மாமா 


PUBLISHERS 


சங்‌ 18:45. அத்தியர்‌ முனைவிழுத்து 
போய்‌, தங்கள்‌ அரண்களிலிருந்து 
தத்தனிப்பாய்ப்‌ புறப்படுகிறார்கள்‌. 

சங்‌ 18:48. கர்த்தர்‌ ஜீவனுன்னவர்‌; என்‌ 
கன்மலையானவர்‌ துதிக்கப்படுவாராக; 
என்‌: இரட்சிப்பின்‌ தேவன்‌: 
உயர்த்திருப்பாராக. 


சங்‌ 18:47. அவர்‌ எனக்காகப்‌ பழிக்குப்‌ 
பழிவாங்கி, ஜனங்களை எனக்குக்‌ 
கீழ்ப்படுத்துகிற தேவனானவர்‌. 


சங்‌ 18:48. அவரே என்‌ 
சத்துருக்களுக்கு என்னை விலக்கி 
விடுவிக்கிறவர்‌; எனக்கு விரோதமாய்‌ 
எழும்புகிறவர்கள்மேல்‌ என்னை நீர்‌ 
உயர்த்தி, கொடுமையான மனுஷனுக்கு 
என்னைத்‌ தப்புவிக்கிறீர்‌. 


சங்‌ 18:48. இதினிமித்தம்‌ கர்த்தாவே, 
ஜாதிகளுக்குன்னே உம்மைத்‌ துதித்து, 
உம்முடைய நாமத்திற்குச்‌ சங்கீதம்‌ 
பாடுவேன்‌. 


சங்‌ 1850. 
ராஜாவுக்கு. 


தாம்‌ ஏற்படுத்தின 
மகத்தான இரட்சிப்பை 
அனித்து, தாம்‌ அபிஷேகம்பண்ணின 
தாவீதுக்கும்‌ அவன்‌ சந்ததிக்கும்‌. 
சதாகாலமும்‌ கிருபை செய்கிறார்‌. 


கர்த்தரை 
பயபக்தியோடும்‌ 


தேவனுடைய 
அவருடைய 


தாவீது 

மனத்தாழ்மையோடும்‌ 

நோக்கிப்‌ பார்க்கிறார்‌. 
தெய்வீக மகிமையையும்‌, 
பரிபூரணத்தையும்‌ நினைவுகூர்ந்து 
தாவீது கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார்‌. 
கர்த்தர்‌ ஜீவனுள்ளவர்‌. என்‌ 
கன்மலையானவர்‌  துதிக்கப்படுவாராக, 
என்‌ இரட்சிப்பின்‌ தேவன்‌ 
உயர்ந்திருப்பாராக” (சங்‌ 18:46) என்று 
சொல்லி கர்த்தரைத்‌ குதிக்கிறார்‌. தாவீது 
கர்த்தரை அறிந்திருக்கிறார்‌. அவருடைய 
சுபாவங்களையும்‌ குணாதிசயங்களையும்‌ 
அறிந்து தாவீது அவரை 
மகிமைப்படுத்துகிறார்‌. தாவீது கர்த்தரை 
மகிமைப்பத்துகிற விவரம்‌ வருமாறு: 





ழ்‌ நவள 
யாய 


ஜீவனில்லாத விக்கிரகங்கள்‌. அவை 
மரித்த நிலமையிலுள்ளன. ற்‌ 
வாயிருந்தாலும்‌ பேசாது. 

இருந்தாலும்‌ கேட்காது. 

தேவனோ ஜீவனுள்ளவர்‌. 

காலமாய்‌ ஜீவிக்கிறவர்‌. 
நம்புகிறவர்களைப்‌ 
இரட்சிக்கிறவர்‌. 
இருக்கிற 
அவரை 
ஜீவனுள்ளவர்களாக 
கர்த்தரே தம்முடைய 
i இரக்கி றார்‌. 


புறஜாதியார்‌ தங்கள்‌ தெய்வங்களிடம்‌ 
உதவி கேட்டு கூப்பிடுகிறார்கள்‌. ஆனால்‌ 
அவர்களை இரட்சிப்பார்‌ ஒருவருமில்லை. 
அவர்களுடைய தெய்வங்களுக்கு 
செவிகள்‌ இருந்தாலும்‌, அவற்றால்‌ கேட்க 
முடியாது. தங்களுடைய தெய்வங்கள்‌ 
பதில்‌ கொடுக்காததினால்‌, புறஜாதியார்‌ 
கர்த்தரை நோக்கியும்‌ கூப்பிடுகிறார்கள்‌. 
கர்த்தரோ அவர்களுக்கு உத்தரவு 
கொடுக்கிறதில்லை. கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாரோடு உடன்படிக்கை 
செய்திருக்கிறார்‌. புறஜாதியார்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கு சத்துருக்களாகயிருக்கிற 
படிமினால்‌, அவர்கள்‌ கர்த்தருக்கும்‌ 
சத்துருக்களாகயிருக்கிறார்கள்‌. 

இதனிமித்தமாகவே புறஜாதியார்‌ கர்த்தரை 
நோக்கிக்‌ கூப்பிட்டும்‌ கர்த்தர்‌ 


அவர்க உத்தரவு 
(ஸ்பா ம்‌ கிறார்‌ (சங்‌ 18:41). 


கர்த்தர்‌ ஜீவனுள்ளவராக 
டியினால்‌ 
விசுவாசிக்கிறவர்களும்‌ 
இருக்கிறார்கள்‌. 
பிள்ளைகளுக்கு 


கர்த்தருடைய 
அவர்களை 


புறதாதியாருக்கு 

உதவி கிடைக்கவில்லை. 
இரட்சிப்பதற்கு யாருமில்லை. 
ஆகையினால்‌ தாவீது அவர்கள்மீது 
யத்தம்ண்ணி, அவர்களை எளிதாக 
ஜெயித்துவிடுகிறார்‌. அவர்களை காற்று 

பறக்கிற தூளாக இடித்து, 

லுள்ள. சேற்றைப்போல்‌ 
கட எரிந்துவிடுகிறார்‌ (சங்‌ 18:42). 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை CDNENIS 


PUBLISHERS 


சத்துருக்களால்‌ தாவீதை ஜெயிக்க 
முடியவில்லை. கர்த்தர்‌ தாவீதுக்கு 
கேடகமாயிருக்கிறார்‌. அவர்‌ தாவீதை 
தம்முடைய பெலத்தால்‌ 
இடைகட்டியிருக்கிறார்‌. இதனிமித்தமாய்‌ 

கர்த்தருடைய பெலத்தினால்‌ 


'ளிதாக சங்காரம்‌ 


2. தேவன்‌ உத்தமர்‌ இந்த 
வார்த்தைக்கு அவர்‌ பரிபூரணமுள்ளவர்‌ 
என்றும்‌ பொருள்‌ சொல்லலாம்‌. கர்த்தர்‌ 
தமக்குத்‌ தாமே உத்தமராக இருக்கிறார்‌. 
அவருடைய வழியும்‌ உத்தமமானது 
(சங்‌ 18:30) கர்த்தர்‌ எதை 


ஆரம்பித்தாரோ அதை குட்ட முரப்பதற்கு 
புள்ளவர்‌. 


உண்மையுள்ளவர்‌. 
புபமிடப்பட்டது. 
வார்த்தையை 
அவரைக்‌ 
நம்புகிற 
கர்த்தர்‌ 


3. கர்த்தர்‌ 
கர்த்தருடைய வசனம்‌ 
தாவீது கர்த்தருடைய 
நம்பினார்‌. கர்த்தர்‌ 
கைவிடவில்லை. தம்மை 
அனைவருக்கும்‌ 
கேடகமாயிருக்கிறார்‌ சங்‌ 18:30) 
பலவேளைகளில்‌ நாம்‌ கர்த்தருக்கு 
உண்மையில்லாதவர்களாயிருக்கிறோம்‌. 
ஆனாலும்‌ நம்முடைய கர்த்தர்‌ தம்முடைய 
கிருபையினால்‌ நமக்கு 
உண்மையுள்ளவராகவே இருக்கிறார்‌. 


கர்த்தர்‌ தாவீதுக்கு அநேக 
வாக்குத்தத்தங்களைக்கொடுத்திருக்கிறார்‌ 
வாக்குத்தங்களையெல்லாம்‌ 

கர்த்தர்‌ 

கர்த்தருடைய 

வர்கத்தின்‌ இயேசு 
கிறிஸ்துவிற்குள்‌ ஆம்‌ என்றும்‌, ஆமென்‌ 
என்றும்‌ இருக்கிறது. கர்த்தர்‌ தம்முடைய 
வார்த்தையின்‌ பிரகாரமாக தம்முடைய 
பிள்ளைகளை பாதுகாத்து பராமரிக்கிறார்‌. 
தாவீது தன்னுடைய ஜீவியத்தில்‌ 





ழ்‌ நள 
யாய 


4. கர்த்தர்‌ தம்முடைய 
பிள்ளைகளைப்‌ பாதுகாக்கிறவர்‌. கர்த்தரே 
நம்முடைய இரட்சிப்பின்‌ 
கர்த்தருடைய 


ட்ப 


“என்‌ இரட்சிப்பின்‌ தேவன்‌ 
3 ப்பாராக” (சங்‌ 18:46) என்று 
கர்த்தரைத்‌ துதித்துப்‌ பாடுகிறார்‌. 


கர்த்தர்‌ தாவீதை மாத்திரம்‌ 
இரட்சிப்பார்‌ என்றோ, அவர்‌ தாவீதுக்கு 
மாத்திரம்‌ இரட்சிப்பின்‌ தேவனாயிருப்பார்‌ 
என்றோ நாம்‌ வியாக்கியானம்‌ பண்ணக்‌ 
கூடாது. கர்த்தர்‌ தம்மை நம்புகிற 
அனைவருக்கும்‌ கேடகமாயிருக்கிறார்‌. 
அவர்கள்‌ அனைவருக்கும்‌ இரட்சிப்பின்‌ 
தேவனாயிருக்கிறார்‌. கர்த்தர்‌ தம்மை 
நம்புகிற அனைவருக்கும்‌ 
அடைக்கலமாகவும்‌, பாதுகாப்பாகவும்‌ 
இருக்கிறார்‌. கர்த்தரால்‌ தம்முடைய 
பிள்ளைகள்‌ அனைவரையும்‌ பாதுகாக்க 
முடியும்‌. நம்மைப்‌ பாதுகாப்பதற்கு கர்த்தர்‌ 
எப்போதுமே ஆயத்தமாயிருக்கிறார்‌. 
நம்மைப்‌ பாதுகாத்து பராமரிப்பது 
தேவனுக்குப்‌ பிரியமானது. இதுவே 
தேவனுக்குச்‌ சித்தமுமானது 


தாவீது கர்த்தரை நம்பிக்கையோடு 
நோக்கிப்‌ பார்க்கிறார்‌. தனக்கு 
இதுவரையிலும்‌ நன்மை செய்த கர்த்தர்‌, 
இனிமேலும்‌ நன்மை செய்வார்‌ என்று 
கர்த்தரை விசுவாசிக்கிறார்‌. ஜனங்களின்‌ 
சண்டைகளுக்கு கர்த்தர்‌ தன்னைத்‌ 
தப்பிவித்து, ஜாதிகளுக்குத்‌ தன்னைத்‌ 
தலைவனாக்குவார்‌ என்றும்‌, தான்‌ 
அறியாத ஜனங்கள்‌ ன்னைச்‌ 
சேவிப்பார்கள்‌ ன்‌ 
கர்த்தருடைய 
விசுவாசத்தோடு 
(சங்‌ 1843). 


தாவீதின்‌ சத்துருக்கள்‌ அவருக்கு 
முற்றிலுமாய்‌ அடங்கிப்போவார்கள்‌. 
தாவீதின்‌ ராஜ்யம்‌ விஸ்தாரமாகும்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை (ய்ய 


PUBLISHERS 


தாவீதுக்கு அறிமுகமான 
ஜனங்களும்‌, அறிமுகமில்லாத ஜனங்களும்‌ 
தாவீதைச்‌ சேவிப்பார்கள்‌. அவர்‌ 
கர்த்தரை நம்பியிருக்கிறடியினால்‌ 
செழிக்கிறார்‌. கர்த்தருடைய 
வாக்குத்தத்தம்‌ தாவீதின்‌ ஜீவியத்தில்‌ 
நிறைவேறியிருக்கிறது. இதனால்‌ அவர்‌ 
உயர்ந்திருக்கிறார்‌. பருடைய 
சத்துருக்கள்‌ தாழ்ந்திருக்கிறார்கள்‌. ... 


தாவீதின்‌ சத்துருக்கள்‌ அவருடைய 
சத்தத்தைக்‌ கேட்டவுடனே அவருக்குக்‌ 
கீழ்ப்படிகிறார்கள்‌. அந்நியர்‌ அவருக்கு 
விரோதமாக இதுவரையிலும்‌ இச்சகம்‌ 
பேசினார்கள்‌. இப்போதோ அவர்கள்‌ 
தாவீதுக்கு அடங்கிவிடுகிறார்கள்‌. 
அந்நியர்கள்‌ முனைவிழுந்துபோய்‌ தங்கள்‌ 
அரண்களிலிருந்து தத்தளிப்பாய்ப்‌ 
புறப்படுகிறார்கள்‌ (சங்‌ 1844,45). 


கர்த்தர்‌ தாவீதின்‌ சத்துருக்களை, 
தாவீதினிமித்தமாய்‌ பழிக்குப்‌ 
பழிவாங்குகிறார்‌. தாவீதின்‌ 
சத்துருக்களை அவருக்குக்‌ 
கீழ்ப்படுத்துகிறார்‌. சத்துருக்கள்‌ மூலமாய்‌ 
தாவீதுக்கு ஏராளமான நெருக்கங்கள்‌ 
உண்டாயிற்று. ஆபத்துக்களும்‌ 
உண்டாயிற்று. கர்த்தரே தாவீதை 
அவருடைய சத்துருக்களுக்கு விலக்கி 
விடுவிக்கிறார்‌. சவுல்‌ கொடுமையான 
மனுஷனாயிருக்கிறார்‌. தாவீதைக்‌ 
கொல்லுவதற்கு பல சமயங்களில்‌ முயற்சி 
செய்தார்‌. கர்த்தரோ கொடுமையான 
மனுஷனாகிய சவுலுக்கு தாவீதைத்‌ 
தப்புவித்தார்‌. தாவீதுக்கு விரோதமாய்‌ 
எழும்புகிறவர்கள்மேல்‌ கர்த்தர்‌ அவரை 
உயர்த்தினார்‌ (சங்‌ 18:48). 


தாவீது கர்த்தரைத்‌ துதித்துப்‌ 
பாடுகிறார்‌. கர்த்தருடைய நாமத்திற்கு 
சங்கீதம்‌ பாடுகிறார்‌. கர்த்தர்‌ தனக்கும்‌ 
தன்னுடைய சந்ததிக்கும்‌ சதாகாலமும்‌ 
கிருபை செய்தததை நினைத்து தாவீது 
கர்த்தரைத்‌ துதித்து படட 
நாமத்திற்கு சங்கீதம்‌ பாடுகிறார்‌ 
(சங்‌ 18:49), 





i சங்கீதம்‌ - விரிவுரை i ர 
INTEANATIORAL PSALMS - COMMENTARY PUBLISHERS 


தாவீதின்‌ வித்து மேசியாவில்‌ 
நித்தியகாலமாய்த்‌ தொடருகிறது. தாவீது 
்‌ தீர்க்கதரிசனமாக 
தாம்‌ ஏற்படுத்தின 


தத்‌ 
முன்னறிவிக்கிறார்‌ 
ராஜாவுக்கு இரட்சிப்பை அளித்து, தாம்‌ 


அபிஷேகம்பண்ணின தாவீதுக்கும்‌, 


அவன்‌ சந்ததிக்கும்‌ சதாகாலமும்‌ கிருபை 
செய்கிறார்‌" என்று தாவீது தீர்க்கதரிசனம்‌. 
சொல்லுகிறார்‌. கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்துவே பிதாவினால்‌ 
அபிஷேகம்பண்ணப்பட்டவர்‌. பிதாவானவர்‌ 
தாம்‌ அபிஷேகம்பண்ணின குமாரனாகிய 
இபேசுகிறிஸ்துவுக்கு சதாகாலமும்‌ கிருபை 
செய்கிறார்‌ (சங்‌ 18:50). 





ழ்‌ நள 
யாய 


கர்த்தர்‌ தம்முடைய பிள்ளைகளுக்கு 
உபதேசிப்பதற்காகவும்‌ அவர்களுடைய 
பத்திவிருத்திக்காகவும்‌ இரண்டு 
ஆகமங்களைக்‌ கொடுத்திருக்கிறார்‌. 
அவையாவன : 1. சிருஷ்டிகளின்‌ ஆகமம்‌ 
2 வேதவாக்கியங்களின்‌ ஆகமம்‌. 
பத்தொன்பதாவது சங்கீதத்தில்‌ 
தேவனுடைய இவ்விரண்டு ஆகமங்களின்‌ 
செய்திகளும்‌ எழுதப்பட ருக்கிறது இந்த 
சங்கீதத்தைத்‌ தியா ம்டே 
தேவனுடைய ச்‌ ற்‌ 
அவற்றின்‌ மூலமாய்‌ தேவனுடைய மகிமை 
வெளிப்படுவது பற்றியும்‌, தேவனுடைய 
வாக்கியங்களைப்‌ பற்றியும்‌ நாம்‌ 
தெளிவாக அறிந்துகொள்ளலாம்‌. 


கர்த்தரே சர்வசிருஷ்டிகர்‌. அவரே 
சிருஷ்டி கர்த்தர்‌. எல்லா 
சிருஷ்டிகளுக்கும்‌ கர்த்தரே 
தலையாகமிருக்கிறார்‌. தேவன்‌ தம்முடைய 
சிருஷ்டிப்பின்‌ வல்லமையினால்‌ 
சர்வத்தையும்‌ சிருஷ்டித்தார்‌. 
சிருஷ்டிகளின்‌ ஆகமத்தில்‌ தேவனுடைய 
சர்வவல்லமை எழுதப்பட்டிருக்கிறது. 
(சங்‌ 194-6) இந்த சங்கீதத்தின்‌ 
இரண்டாவது பகுதி வேதவாக்கியங்களின்‌ 
ஆகுமமாகும்‌ நம்மைக்‌ குறித்தும்‌, 
நம்முடைய கடமைகளைக்‌ குறித்தும்‌ 
தேவனுடைய சித்தம்‌ என்ன என்பதை 
அறிந்துகொள்வதற்கு இந்த ஆகமம்‌ 
உதவிபுரிகிறது. தேவனுடைய வார்த்தை 
மேன்மையானது. அது 
சர்வவல்லபையுள்ளது (சங்‌ 19741). 
கர்த்தர்‌ நமக்குக்‌ கொடுத்திருக்கிற 
கடமைகளில்‌ நாம்‌ முன்னேறிச்‌ செல்ல 
வேண்டும்‌. நம்முடைய ஊழியங்களை 
ம்‌ செய்து நிறைவேற்ற 
வேண்டும்‌ (சங்‌ 19:12-1 ரல, 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம 


PUBLISHERS 


சிருஷ்டிகளின்‌ ஆகமம்‌ 
சங்‌ 19 : 1-6 


சுங்‌ 191. வானங்கள்‌ தேவனுடைய 
மகிமையை வெளிப்படுத்துகிறது, 
ஆகாயவிரிவு அவருடைய கரங்களின்‌ 
கிரியையை அறிவிக்கிறது. 


சங்‌ 192. 
வார்த்தைகளைப்‌: 
இரவுக்கு 
தெரிவிக்கிறது. 


சங்‌ 19:3. அவைகளுக்குப்‌ பேச்குமில்லை, 
வார்த்தையுமில்லை, அவைகளின்‌ சத்தம்‌ 
கேட்கப்படுவதுமில்லை. 


இரவு 


சங்‌ 19:4. ஆகிலும்‌ அவைகளின்‌ சத்தம்‌ 
பூமியெங்கும்‌, அவைகளின்‌ வசனங்கள்‌ 
பூச்சக்கரத்துக்‌ கடைசிவரைக்கும்‌ 
செல்லுகிறது; அவைகளில்‌ சூரியனுக்கு 
ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார்‌. 


சங்‌ 19:5, அது தன்‌ மணவறையிலிருந்து 
புறப்படுகிற மணவானனைப்போலி. 
குத்து, பராக்கிரமசாலியைப்போல்‌ தன்‌: 
பாதையில்‌ ஓட மகிழ்ச்சியாயிருக்கிறது. 


சங்‌ 19:6. அது வானங்களின்‌ ஒரு 
முனையிலிருந்து புறப்பட்டு, 
அவைகளின்‌. மறுமுனைவரைக்கும்‌ 
சுற்றியோடுகிறது; அதின்‌ காந்திக்கு, 
மறைவானது ஒன்றுமில்லை. 


வானங்கள்‌, ஆகாயவிரிவு 


வானங்கள்‌. தேவனுடைய 
மகிமையை வெளிப்படுத்துகிறது, 
ஆகாயவிரிவு அவருடைய கரங்களின்‌. 
கிரியையை அறிவிக்கிறது (சங்‌ 19:1). 

நாம்‌ இந்தப்‌ பிரபஞ்சத்திலே 
ஒவ்வொரு நாளும்‌ ஏராளமான 
காரியங்களைப்‌ பார்க்கிறோம்‌. நம்முடைய 
கண்களினால்‌ அவற்றை பிரத்தியட்சமாய்க்‌ 
காண்கிறோம்‌. நம்மைப்போலவே தாவீதும்‌ 
இந்தப்‌ "பூமியிலுள்ள சிருஷ்டிகளையும்‌, 





ழ்‌ நவள 
யாய 


வானத்திலுள்ள நட்சத்திரங்களையும்‌ 
நோக்கிப்‌ பார்க்கிறார்‌. பிரத்தியட்சமாய்த்‌ 
தெரிகிற அவற்றை தாவீது பார்க்கும்‌ 
போது, தேவனுடைய அதரிசனமான 
காரியங்களையும்‌ பார்க்கிறார்‌. 
உலகத்திலுள்ள சிருஷ்டிகள்‌ மூலமாய்‌ 
தேவனுடைய மகிமை வெளிப்படுகிறது. 
வானம்‌ நமக்கு பிரத்தியட்சமாய்த்‌ 
தெரிகிறது வானத்தைப்‌ 
பார்க்கும்போது, அதை மாத்திரம்‌ 
பார்க்காமல்‌, அதை தம்முடைய 
வல்லமையினால்‌ சிர டைய 
பவர்கட்‌ 


நாம்‌ 


கர்த்தர்‌ எல்லாவற்றையும்‌ ஒழுங்கும்‌ 
கிரமழுமாக சிருஷ்டித்திருக்கிறார்‌. தேவன்‌ 
ஒவ்வொன்றையும்‌ சிருஷ்டித்து அது 
நல்லது என்று கண்டார்‌. தேவனுடைய 
சிருஷ்டிகள்‌ எல்லமே அழகள்ளது. 
இவையெல்லாம்‌ தேவனுடைய மகிமையை 
வெளிப்படுத்துகிறது. நாம்‌ சிருஷ்டிகளைப்‌ 
பார்க்கும்போது, அவற்றின்‌ மூலமாய்‌ 
தேவனுடைய வல்லமையையும்‌ பார்க்க 
பழகிக்கொள்ள வேண்டும்‌. 


“தேவன்‌ இல்லை” 
நாஸ்திகர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌ 
காண்கிற எதையும்‌ 
சிருஷ்டிக்கவில்லை என்பது 
நாஸ்திகருடைய விவாதம்‌ எல்லாம்‌ 
தானாய்த்‌ தோன்றிற்று என்று இவர்கள்‌ 
சொல்லுகிறார்கள்‌. இவர்களுடைய 
கற்பனை மாயையாயிருக்கிறது. இவர்கள்‌ 
மாயையான க்கிரகங்களை 
ஆராதிக்கிறார்கள்‌. விக்கிரகங்கள்‌ 
மனுஷருடைய கிரியைகள்‌. இவர்கள்‌ 
எல்லாவற்றையும்‌ தங்கள்‌ 
சரீரப்பிரகாரமான கண்களால்‌ பார்க்க 
வேண்டும்‌ என்று எதிர்பார்க்கிறார்கள்‌. 
கண்களால்‌ பார்ப்பதை மாத்திரமே 
இவர்கள்‌ நப்புவார்கள்‌ கண்களால்‌ 

ம்‌ இவர்கள்‌ எல்லாவற்றையும்‌ 
அதைக்‌ குறித்தும்‌ 


என்று 
நாம்‌ 
யாரும்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம்மா 


PUBLISHERS 


தேவனுடைய மகிமையை நம்முடைய 
மனக்கண்களால்‌ மாத்திரமே 
பார்க்கமுடியும்‌. நம்முடைய மனக்கண்கள்‌ 
பிரகாசமாயிருக்கவேண்டும்‌. நாஸ்திகரின்‌ 
மனக்கண்கள்‌ மங்கிப்போயிருக்கிறது. 
அதனால்‌ தேவனுடைய மகிமையை 
அவர்களால்‌ காணமுடியவில்லை. 
வானங்கள்‌ தேவனுடைய மகிமையை 
வெளிப்படுத்துகிறது. ஆகாயவிரிவு 
அவருடைய கரங்களின்‌ கிரியையை 
அறிவிக்கிறது. நாஸ்திகர்களுக்கோ 
வானங்களும்‌, ஆகாயவிரிவும்‌ மாத்திரமே 
தெரிகிறது. வனுடைய மதியையும்‌, 
அவருடைய கரங்களின்‌ கிரியையும்‌ 
அவர்களுக்குத்‌ தெரியவில்லை. 


வெளிச்சத்தினால்‌ 
தேவனுடைய மகிமையைக்‌ 
நம்முடைய கர்த்தரே 
பிதாவாகயிருக்கிறவர்‌. 
அவரால்‌ மாத்திரமே இந்த உலகத்திற்கு 
வெளிச்சத்தைக்‌ கொடுக்க முடியும்‌, 
கர்த்தரே நமக்கு ஒளியாகயிருக்கிறார்‌. 
அவரே. நமக்கு வெளிச்சமாகவும்‌ 
இருக்கிறார்‌. அவரை நோக்கிப்‌ பார்க்கும்‌ 
போதுதான்‌ அவருடைய மகிமையையும்‌, 
வல்லமையையும்‌, நம்முடைய 
மனக்கண்களால்‌ பார்க்கமுடியும்‌ 


தேவன்‌ 
சொல்லுகிறவர்கள்‌ 
மனக்கண்களை 
பார்க்கிறார்கள்‌. 
மூடிக்கொண்டு 
இருளாகத்தான்‌ 
அவர்களுடைய 
தெரியாது. 
மகிமையை 


வானங்களின்‌ 
நாம்‌ 
காணலாம்‌, 


ஜோதிகளின்‌ 


இல்லை” என்று 
தங்களுடைய 
மூடிக்கொண்டு 
கண்ணை 
எல்லாம்‌. 
இருக்கும்‌. 
கண்களுக்கு ஒன்றும்‌ 
இவர்கள்‌ தேவனுடைய 
காணவேண்டுமென்றால்‌ 
அவர்களுக்கு கர்த்தர்‌ கொடுக்கிற 
வெளிச்சம்‌ தேவை. இருளின்‌ பிள்ளைகள்‌ 
இருளில்தான்‌ நடப்பார்கள்‌. கர்த்தரை 
விசுவாசிக்கிறவர்களோ வெளிச்சத்தின்‌ 
பிள்ளைகள்‌. அவர்கள்‌ தேவனுடைய 
வெளிச்சத்தில்‌ நடப்பார்கள்‌. அவர்கள்‌ 
மாத்திரமே தேவனுடைய மகிமையை 
பிரத்தியட்சமாய்த்‌ தரிசிப்பார்கள்‌. 


பார்த்தால்‌ 





ழ்‌ நவள 
யாய 


கர்த்தர்‌ தாமே 
சிருஷ்டித்திருக்கிறார்‌. 
தேவனுடைய 
வெளிப்படுத்துகிறது. தேவனுடைய 
சிருஷ்டிகள்‌ நமக்குப்‌ 
பிரயோஜனமுள்ளவையாயிருக்கிறது. இவை 
நமக்கு  உதவிபுரிகிறது. சேவை 
செய்கிறது. இவையெல்லாவற்றையும்விட, 
தேவனுடைய சிருஷ்டிகள்‌ அவருடைய 
மகிமையை வெளிப்படுத்துகிறது. தேவன்‌ 
ஆகாயவிரிவின்‌ மூலமாய்‌ தம்முடைய 
கரங்களின்‌ கிரியையை நமக்கு 
அறிவிக்கிறார்‌. 


சர்வசிருஷ்டிகளும்‌ சிருஷ்டிகருடைய 
கரங்களின்‌ கிரியைகளை நமக்குச்‌ 
சொல்லுகிறது. அவற்றின்‌ 
இயக்கங்களெல்லாம்‌ தேவனுடைய 
மகிமையை நமக்கு வெளிப்படுத்துகிறது. 
சிருஷ்டிகள்‌ எதுவும்‌ தானாய்‌ 
தோன்றவில்லை, இவையெல்லாமே 
தேவனால்‌ உண்டாக்கப்பட்டவை. 
சர்வசிருஷ்டிக்கும்‌ ஒரு ஆரம்பம்‌ உண்டு. 
தேவன்‌ இவற்றை சிருஷ்டித்த நாளே, 
இவற்றின்‌ ஆரம்ப நாள்‌. சிருஷ்டிகள்‌ 
எதுவும்‌ தங்களைத்‌ தாங்களே 
உண்டாக்கிக்கொள்ள முடியாது. 


சர்வத்தையும்‌ 
இவையெல்லாமே 
மகிமையை 


ஒரு அணு எதேச்சையாக வெடித்து 
எல்லம்‌ உண்டாயிற்று என்னும்‌ 
கொள்கையையும்‌ ஏற்றுக்கொள்ள 
முடியாது. இது தனக்குத்தானே 
முரண்பாடுள்ளது.  நாஸ்திகர்கள்‌ இந்தக்‌ 
கொள்கையை தங்களுக்குச்‌ சாதகமாகச்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 

உண்மையிருப்பதற்கு வாய்ப்பில்லை. 
தேவனுடைய கிருபையினால்தான்‌ சகலமும்‌ 
சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறதே தவிர, எதுவும்‌ 
தானாக உண்டாகிவிடவில்லை. 
சிருஷ்டிகர்‌ சிருஷ்டியாமல்‌ ஒரு சிருஷ்டியும்‌ 
இல்லை. ஆகையினால்தான்‌ கர்த்தரே 
சர்வசிருஷ்டிகளுக்கும்‌ சிருஷ்டி 
கர்த்தாவாக இருக்கிறார்‌. 


எந்த ஒரு பொருளும்‌ ப்‌ 
உண்டாகவில்லையென்றால்‌, 
உண்டாக்கியவர்‌ ஒருவர்‌ இருக்கவேண்டும்‌. 
அவருக்கு ஒவ்வொன்றையும்‌ நேர்த்தியாக 
உண்டாக்குவதற்குத்‌ தேவையான 
ஞானம்‌ இருக்க வேண்டும்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மமம்‌ 


PUBLISHERS 


ம இருக்க வேண்டும்‌. இப்படிப்பட்ட 

எந்த 
தேவனே 
அவரே 
அவரே 


ஞானமும்‌,  வல்லமைமையும்‌ 
சிருஷ்டிகளிடத்திலும்‌ இல்லை. 
சர்வஞானமுள்ளவர்‌. 
சர்வவல்லமையுமுள்ளவர்‌. 
நித்தியயானவர்‌. அவரே சர்வத்தையும்‌ 
நேர்த்தியாய்‌ சிருஷ்டித்திருக்கிறவர்‌. 
தாவீது இதையெல்லாம்‌ தியானித்துப்‌ 
ரத்‌ “வானங்கள்‌ தேவனுடைய 
வெளிப்படுத்துகிறது. 
ஆகாயவிரிவு அவருடைய கரங்களின்‌. 
கிரியையை விக்கிறது” என்று 
பயபக்தியோடு துக்க 


கர்த்தர்‌ ஒவ்வொரு சிருஷ்டியையும்‌, 
தம்முடைய தெய்வீக சித்தத்தின்‌ 
பிரகாரமாய்‌, நேர்த்தியாய்‌ 
சிருஷ்டித்திருக்கிறார்‌. ஒவ்வொரு 
சிருஷ்டியிலும்‌ தேவனுடைய கரங்களின்‌ 
கிரியை வெளிப்படுகிறது. வானம்‌ 
பிரகாசமாகயிருக்கிறது. இந்தப்‌ 
பிரகாசத்தைப்‌ பார்க்கும்போது 
தேவனுடைய பிரகாசம்‌ 
வெளிப்படுகிறது. தேவன்‌ 
ஒளியாயிருக்கிறார்‌. இதனால்‌ அவருடைய 
சிருஷ்டிகளும்‌ ஒளியைக்‌ கொடுக்கிறது. 
ஆகாயவிரிவு பரந்து விரிந்திருக்கிறது. 
அதன்‌ விஸ்தாரத்தை மனுஷருடைய 
ஞானத்தினால்‌ அளக்க முடியாது. 
ஆகாயவிரிவிலுள்ள சகலவற்றையும்‌ 
கர்த்தர்‌ சிருஷ்டித்திருக்கிறார்‌. இது 
அவருடைய சர்வஞானத்தையும்‌, 
அளவிடயு ட சர்வவல்லமையையும்‌ 
வெளிப்ப 


தேவன்‌ 


மகிமைப்‌ 


ஒவ்வொன்றையும்‌ 
சிருஷ்டித்து, அவற்றை தம்முடைய 
தெய்வீக சித்தத்தின்‌ பிரகாரமாய்‌ 
ஆளுகை செய்கிறார்‌. ஒவ்வொரு 
சிருஷ்டியும்‌ தேவனுடைய கட்டளையின்‌ 
பிரகாரம்‌ இயங்குகிறது. வானத்திலுள்ள 
சந்திரனும்‌, சூரியனும்‌, நட்சத்திரங்களும்‌ 
தேவனுடைய சித்தத்தின்‌ பிரகாரமாய்‌ 
இயங்குகிறது. உலகம்‌ முழுவதற்கும்‌ 
இவை பிரயோஜனமுள்ளதாயிருக்கிறது. 
இதற்காகவே தேவன்‌ ற்றை. 
சிருஷ்டித்திருக்கிறார்‌. தாம்‌ சிருஷ்டித்த 
ஒவ்வொன்றையும்‌ தேவன்‌ தம்முடைய 
கிருபையினால்‌. பராமரிக்கிறார்‌. 





ழ்‌ யய] 
யாய 


வானங்கள்‌ தேவனுடைய மகிமையை 
வெளிப்படுத்துவது போல, அவருடைய 
தெய்வீக பராமிப்பையும்‌ 
தட்ட இவையெல்லாமே 

தருடைய சர்வவல்லமையை 


வெளிப்படுத்துகிற 
பகலுக்குப்‌ பகல்‌ 


பகலுக்குப்‌ பகல்‌ வார்த்தைகளைப்‌ 
பொழிகிறது, இரவுக்கு இரவு அறிவைத்‌ 
தெரிவிக்கிறது. (சங்‌ 19:2). 


வானங்களும்‌, ஆகாயவிரிவும்‌ 
தேவனுடைய அற்புதமான சிருஷ்டிப்பு 
வானங்களில்‌ ஏராளமான நட்சத்திரங்கள்‌ 
உள்ளன. சந்திரனும்‌ சூரியனும்‌ 
ஆகாயவிரிவில்‌ உள்ளது. 
இவையெல்லாமே தேவனுடைய 
அற்புதமான இவற்றை 
நம்முடைய கண்களினால்‌ 
பிரத்தியட்சமாய்க்‌ காணும்‌ சிலாக்கியத்தை 
கர்த்தர்‌ நமக்குக்‌ கொடுத்திருக்கிறார்‌. 
மனுஷன்‌ 
மேலானவன்‌. 
மிருகங்களைவி 
சிலாக்கியங்களைக்‌ கொடுத்திருக்கிறார்‌. 
மனுஷனுடைய சரீரத்தின்‌ அமைப்பு, 
மிருகங்களுடைய சரீர அமைப்புகளைவிட 
மேன்மையானது. மிருகங்கள்‌ எப்போதுமே 
தரையைப்‌ பார்த்துக்கொண்டே நடக்கும்‌ 
கீழே பார்த்துக்‌ கொண்டு நடப்பதுதான்‌. 
அவற்றின்‌ சுபாவம்‌. மனுஷனோ 
வானத்தை நோக்கிப்‌ பார்க்கக்கூடியவன்‌. 
மனுஷனுடைய ஆவி வானங்களிலுள்ள 
தேவனை நோக்கிப்‌ பார்க்கவேண்டும்‌ 
நம்முடைய இருதயத்தின்‌ நினைவுகளும்‌ 
கர்த்தரை நோக்கிப்‌ 
கர்த்தரைப்‌ பற்றித்‌ 


சிருஷ்டிகள்‌ 


மிருகங்களைவிட 
கர்த்தர்‌ மனுஷனுக்கு 
விசேஷித்த 


ஒவ்வொரு நாளும்‌ பகலும்‌ இரவும்‌ 
தொடர்ந்து வந்துகொண்டே இருக்கிறது. 
மாறுவதில்லை. 

இரவும்‌, 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை OCDNENIS 


PUBLISHERS 


இரவுக்குப்‌ பின்பு பகலும்‌ தொடர்ச்சியாக, 
எவ்வித மாற்றமுமில்லல்‌ வந்து 
கொண்டே இருக்கும்‌. பகலுக்குப்‌ பகலும்‌, 
இரவுக்கு இரவும்‌ தேவனுடைய 
மகிமையைப்பற்றிப்‌ பேசுகிறது. தேவன்‌ 
தாமே வெளிச்சத்தையும்‌ இரவையும்‌ 
வெவ்வேறாகப்‌ பிரித்தார்‌. 

பகலுக்கு பகல்‌ 

வார்த்தைகளைப்‌ பொழிகிறது. இரவுக்கு 
ரவு தேவனுடைய தெய்வீக அறிவைத்‌ 
டட அதது 


பூமியிலே பகலும்‌ இரவும்‌ 
உண்டாவதினால்‌ தேவனுடைய நாமம்‌ 
மகிமைப்படுகிறது. அது மாத்திரமல்ல, 
இந்த மாற்றத்தின்‌ மூலமாய்‌ நமக்கு 
அநேக ஆசீர்வாதங்களும்‌ உண்டாகிறது. 
பகலும்‌ இரவும்‌ மாறி மாறி வருவதினால்‌ 
நமக்கு ஏராளமான அனுகூலங்கள்‌ 
உண்டு. பகலிலே. வெளிச்சம்‌ 
இருப்பதினால்‌ நம்முடைய இன்றா। 
வேலைகளை வெளிச்சத்திலே செய்ய 
முடிகிறது. பகலின்‌ வெளிச்சம்‌ நமக்கு 
மிகுந்த அனுகூலமாயிருக்கிறது. இரவிலே 
இருள்‌ இருப்பதும்‌ நமக்கு நன்மையாகவே 
இருக்கிறது. இரவு வேளையிலே 
நம்முடைய சரீரம்‌ ஒய்வெடுப்பதற்கு இது 
அனுகூலமாயிருக்கிறது. 


ஒவ்வொரு நாள்‌ பகலும்‌, ஒவ்வொரு 
நாள்‌ இரவும்‌ தேவனுடைய நன்மையைப்‌ 
பற்றிப்‌ பேசுகிறது. தேவனைப்பற்றிச்‌ 
சாட்சியாய்‌ அறிவிக்கிறது. பகலும்‌ இரவும்‌ 
தன்னுடைய சாட்சியை அறிவித்த பின்பு, 
இன்னும்‌ அறிவிக்க வேண்டிய சாட்சியை 
அடுத்த நாளுக்கு ஒப்புக்கொடுத்துவிட்டு 
கடந்துபோய்விடுகிறது. அடுத்த நாளிலும்‌ 
இது போன்ற சம்பமே தொடர்ந்து 
நடைபெறுகிறது. இது தேவனுடைய 
மாறாத கிருபை அவருடைய மாறாத 
திட்டம்‌ தேவனுடைய தெய்வீக 
திட்டத்தின்‌ படியாய்‌, பகலும்‌ இரவும்‌, 
தொடர்ச்சியாய்‌, எந்தவித 
மாற்றமுமில்லாமல்‌, மாறி மாறி 
வந்துகொண்டே இருக்கிறது. 





EL 
நாறிய 
பகலிலே சூரியன்‌ வெளிச்சத்தைத்‌ 
தருகிறது. சூரியவெளிச்சம்‌ தேவனுடைய 
மகிமையை விசேஷித்த வழியில்‌ 
வெளிப்படுத்துகிறது. சூரியவெளிச்சம்‌ 
பூமியிலுள்ள எல்லா ஜீவராசிகளுக்கும்‌ 
பிரயோஜனமுள்ளதாயிருக்கிறது. 
வானத்திலுள்ள நட்சத்திரங்களெல்லாமே 
பூமியிலுள்ள ஜீவராசிகளுக்குப்‌ 
பிரயோஜனமுள்ளவை. நமக்கு சந்திரனும்‌ 
சூரியனும்‌ இல்லையென்றால்‌ மிகவும்‌ 
கஷ்டமாயிருக்கும்‌. இந்தப்‌ பூமிக்கு சூரிய 
வெளிச்சம்‌ கிடைக்கவில்லையென்றால்‌. 
இந்தப்‌ பூமியிலுள்ள அனைத்தும்‌ 
குப்பையாகவும்‌, இந்தப்‌ 
வனாந்தரமாகவும்‌ இருக்‌ 


பூமி முழுவதும்‌ 
கும்‌ 


சூரியன்‌ 


அவைகளுக்குப்‌ பேச்சுமில்லை, 
வார்த்தையுமில்லை, அவைகளின்‌ சத்தம்‌. 
கேட்கப்படுவதுமில்லை.. ஆகிலும்‌. 
அவைகளின்‌ சுத்தம்‌ பூமியெங்கும்‌, 
அவைகளின்‌ வசனங்கள்‌. 
பூச்சக்கரத்துக்‌ கடைசிவரைக்கும்‌ 
செல்லுகிறது; அவைகளில்‌ சூரியனுக்கு, 
ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார்‌. 
(சங்‌ 1984). 


சந்திரனும்‌ சூரியனும்‌ கர்த்தர்‌ 
நியமித்த பிரகாரம்‌, எந்தவிதமான 
மாற்றமுமில்லாமல்‌, சுற்றி ஓடுவதினால்‌, 
நமக்கு. காலத்தையும்‌ நேரத்தையும்‌ 
நிர்ணயம்‌ பண்ண முடிகிறது. காலையில்‌ 
எத்தனை மணிக்கு சூரியன்‌ உதிக்கும்‌ 
என்பதை நம்மால்‌ கணக்கிட முடிகிறது. 
மாலை வேளை எப்பொழுது வரும்‌ என்று 
நம்மால்‌ சொல்ல முடிகிறது. நாம்‌ பகலில்‌ 
செய்ய வேண்டிய வேலைகளை பகலிலும்‌, 
இரவில்‌ செய்ய வேண்டிய வேலைகளை 
இரவிலும்‌ செய்து முடிக்கிறோம்‌. 
காலத்தையும்‌, நேரத்தையும்‌, நாம்‌ 
நிர்ணயம்பண்ணுகிறோம்‌. 


ஆகாயவிரிவிலுள்ள சூரியனும்‌ 
சந்திரனும்‌ தேவனுடைய மகிமையை 
முழுஉலகத்திற்கும்‌ வெளிப்படுத்துகிறது. 
சந்திரனுக்கும்‌ சூரியனுக்கும்‌ பேச்சுபில்லை, 
வார்த்தையுமில்லை, அலைகளின்‌ 


சத்தம்‌ கேட்கப்படுவதுபில்லை. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை CDNENIS 


PUBLISHERS 


ஆகிலும்‌ அவைகளின்‌ சத்தம்‌ 
பூமியெங்கும்‌ செல்லுகிறது. அவைகளின்‌ 
வசனங்கள்‌ பூச்சக்காத்துக்‌ 
கடைசிவரைக்கும்‌ செல்லுகிறது 
சூரியனும்‌ சந்திரனும்‌ தாங்கள்‌ சுற்றி 
ஓடும்‌ பாதைகளிலெல்லாம்‌, தேவனுடைய 
மகிமையை வெளிப்படுத்திக்‌ கொண்டே 
ஓடுகிறது. அவை தேவனுடைய 
சுபாவத்தை முழு உலகத்திற்கும்‌ 
அறிவிக்கிறது. அவற்றிற்கு பேச்சு 

விட்டாலும்‌, அவை சொல்லும்‌ 

ய்தியை முழுஉலகமும்‌ நா கேட்கிறது, 


சந்திரனும்‌ சூரியனும்‌ தேவனுடைய 
மகிமையை பிரசங்கம்‌ பண்ணுகிற 
ஊழியக்காரர்களைப்‌ போல இருக்கிறது. 
இவை தேவனுடைய கரங்களின்‌ 
அற்புதமான கிரியைகளை அறிவிக்கிறது. 
இவற்றால்‌ பேசமுடியாது. ஆனாலும்‌ இவை 
சர்வசிருஷ்டிகளும்‌ புரிந்துகொள்ளும்‌ 
விதத்தில்‌ தேவனுடைய மகிமையை 
அறிவிக்கிறது. முழுஉலகத்திற்கும்‌ 
அறிவிக்கிறது. இவற்றின்‌ காந்திக்கு 
மறைவானது ஒன்றுமில்லை. 


மணவாளன்‌ 


அது தன்‌ மணவறழையிலிருந்து 
புறப்படுகிற 'மணவானனைப்‌ 
போலிருந்து, பராக்கிரமசாலியைய்போல்‌ 
தன்‌ பாதையில்‌. ஓட 
மகிழ்ச்சியாயிருக்கிறது (சங்‌ 19:5). 
சூரியன்‌ மிகவும்‌ பிரகாசமான ஒளியைக்‌ 
கொடுக்கிறது. அது தன்‌ 
மணவறையிலிருந்து புறப்படுகிற 
மணவாளனைப்‌ போலிருக்கிறது. 
மணவாளன்‌ எல்லாவிதமான 
அலங்காரங்களினாலும்‌ அலங்கரிக்கப்‌ 
பட்டிருப்பார்‌. ர்ப்பதற்‌ 
அழகாயிருப்பார்‌. 
வஸ்திரங்களைத்‌ 
ஆபரணங்களையெல்லாம்‌ அணிந்திருப்பார்‌ 
அவரும்‌ அழகாயிருப்பார்‌. அவருடைய 
அழகினால்‌ 
வர்களும்‌ 
மணவாளன்‌ நிரித்தமாய்‌ 
கூடயிருக்கிற எல்லோருக்கும்‌ மிகுந்த 
சந்தோஷம்‌ உண்டாயிருக்கும்‌. 





ழ்‌ நள 
யாய 


மணவாளன்‌ மிகுந்த 
மகிழ்ச்சியோடிருப்பார்‌. மகிழ்ச்சியாகவே 
நடப்பார்‌. பராக்கிரமசாலி தன்‌ பாதையில்‌ 
மகிழ்ச்சியாய்‌ ஓடுவார்‌. சூரியனும்‌ தனக்கு 
நியமிக்கப்பட்ட பாதையில்‌ மகிழ்ச்சியாய்‌ 
ஓடுகிற பராமக்கிரமசாலியைப்‌ 
போலிருக்கிறது. சூரியன்‌ மனுஷருக்கு 
அநேக நன்மைகளைக்‌ கொடுக்கிறது. 
அது வானங்களின்‌ ஒரு முனையிலிருந்து. 
மறுமுனை வரைக்கும்‌ சுற்றி ஒடுகிறது. 


சூரியனுடைய காந்தி 


அது வானங்களின்‌ ஒரு 
முனையிலிருந்து புறப்பட்டு, 
அவைகளின்‌ மறுமுனைவரைக்கும்‌ 
சுற்றியோடுகிறது; அதின்‌ காந்திக்கு. 
மறைவானது ஒன்றுமில்லை (சங்‌ 19:6). 


தேவன்‌ வானங்களிலே சூரியனுக்கு 
ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்திருக்கிறார்‌. 
வானங்களிலுள்ள நட்சத்திரங்கள்‌ 
வானமண்டலங்களின்‌  லோகாதிபதிகள்‌: 
என்று அழைக்கப்படுகிறது. இவை 
வானத்திலே தங்குவதற்காக, இவற்றிற்கு 
கூடாரம்‌ அமைக்கப்பட்டிருக்கிறது. 
யுத்தவீரர்கள்‌ பாளையங்களிலே. 
கூடாரங்களில்‌ தங்குவது வழக்கம்‌ 
இவர்கள்‌ தங்களுக்கு நியமிக்கப்பட்‌. 
கடமைகளை நிறைவேற்றிவிட்டு, சிறிது 
நேரம்‌ கூடாரங்களில்‌ இளைப்பாறுவார்கள்‌. 
அதுபோலவே சூரியனும்‌ தன்னுடைய 
கடமையை முடித்துவிட்டு, ஆகாயவிரிவில்‌ 
தன்னுடைய கூடாரத்தில்‌ தங்கியிருக்கும்‌ 
ம்‌ சூரியனுக்கு இந்தக்‌ கூடாரத்தை 
ஸ்தாபித்திருக்கிறார்‌. 


சூரியனும்‌ சந்திரனும்‌ இயங்காமல்‌ 
சும்மாமிருப்பதற்காக சிருஷ்டிக்கப்பட 
வில்லை. அது கர்த்தருடைய சித்தத்தின்‌ 
பிரகாரம்‌ _ புறப்பட்டுப்போக வேண்டும்‌ 
தனக்கு நியமிக்கப்பட்ட பாதையில்‌ அது 
ஓடிக்கொண்டே இருக்கவேண்டும்‌. அது 
வானங்களின்‌ ஒரு முனையிலிருந்து 
பட்‌ பனை வரை: சு 
பன்‌ ரக்கா! வேண்டும்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


வீரிவுரை மாமா 


PUBLISHERS 


தனக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தை சுற்றி 
முடித்து, மறுபடியும்‌ சுற்றி ஓடவேண்டும்‌. 
அது எந்த இடத்திலிருந்து புறப்பட்டதோ 
அந்த நல்‌ திரும்பியும்‌ வரும்‌. 
கர்த்தர்‌ அவற்றின்‌ வேகத்தையும்‌, 
பாதையையும்‌ நியமித்திருக்கிறார்‌. கர்த்தர்‌ 
நியமித்திருக்கிற காரியங்களிலிருந்‌ 
அவை ஒருபோதும்‌ பிசகுவதில்லை. பப்‌ 


வேதவாக்கியங்களின்‌ ஆகமம்‌ 
சங்‌ 19: 7-14 


சுங்‌ 195. கர்த்தருடைய 
குறைவற்றதும்‌, ஆத்துமாவை 
உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது; 
கர்த்தருடைய காட்சி 
சத்தியமும்‌, பேதையை 
ஞானியாக்குகிறதுமாயிருக்கிறது. 


சங்‌ 19:8. கர்த்தருடைய நியாயங்கள்‌ 
செம்மையும்‌, இருதயத்தைச்‌. 
சந்தோஷிப்பிக்கிறதுமாயிருக்கிறது; 
கர்த்தருடைய கற்பனை 
தூய்மையும்‌, கண்களைத்‌ 
தெனிவிக்கிறதுமாயிருக்கி றது. 


சங்‌ 190, கர்த்தருக்குப்‌ பயப்படுகிற 
பயம்‌ சுத்தமும்‌, என்றைக்கும்‌ 
'நிலைக்கிறதுமாயிருக்கி றது; 
கர்த்தருடைய நியாயங்கள்‌ 
உண்மையும்‌, அவைகள்‌ அணைத்தும்‌ 
தீதியுமாயிருக்கிறது. 


சங்‌ 19:10. அவைகள்‌ பொன்னிலூம்‌, 

மிகுத்த பசும்பொன்னிலும்‌ 
விரும்பப்படத்தக்கதும்‌, தேனிலும்‌ 
தேன்கூட்டிலிருந்து ஒழுகும்‌ 
தெனிதேனிலும்‌ மதுரமுன்னதுமாய்‌ 
இருக்கிறது. 


சங்‌ 19:11. அன்றியும்‌ அவைகளால்‌ 
உமது அடியேன்‌ எச்சரிக்கப்படுகிறேன்‌; 
அவைகளைக்‌ கைக்கொள்ளுகிற தினால்‌ 
மிகுத்த பலன்‌ உண்டு. 


சங்‌ 1902௨ தன்‌ பிழைகளை 
உணருகிறவன்‌ யார்‌? மறைவான 
குற்றங்களுக்கு என்னை தீங்கலாக்கும்‌. 





ழ்‌ [பப்ப 
யாய 


சங்‌ 19:18. துணிகரமான பாவங்களுக்கு. 
உமது அடியேனை விலக்கிக்காரும்‌, 
அவைகன்‌ என்னை ஆண்டுகொன்ன 
ஓட்டாதிரும்‌ அப்பொழுது நான்‌ 
உத்தமனாகி, பெரும்பாதகத்துக்கு. 
'தீங்கலாயிருப்பேன்‌.. 


சுங்‌ 18:14. என்‌ கண்மலையும்‌ எண்‌: 
மீட்பருமாகிய கர்த்தாவே, என்‌ வாயின்‌ 
வார்த்தைகளும்‌, எண்‌ இருதயத்தின்‌ 
தியானமும்‌, உமது சமுகத்தில்‌ 
பீரீதியாயிருப்பதாக. 


கர்த்தருடைய வேதம்‌ 


கர்த்தருடைய வேதம்‌ 
குறைவற்றதும்‌, ஆத்துமாவை 
உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது; 
கர்த்தருடைய காட்சி சத்தியமும்‌, 
பேதையை ஞானியாக்குகிறதுன்ா 
யிருக்கிறது. கர்த்தருடைய 
நியாயங்கள்‌ செம்மையும்‌, 
இருதயத்தைச்‌ சத்தோலிப்பிக்கிறது 
மாயிருக்கிறது; கர்த்தருடைய கற்பனை 
தூய்மையும்‌, கண்களைத்‌ 
தெளிவிக்கிறதுமாயிருக்கி றது. 
கர்த்தருக்குப்‌ பயப்படுகிற பயம்‌. 
சுத்தமும்‌, என்றைக்கும்‌. 
'திலைக்கிறதூமாயிருக்கிறது;. 
கர்த்தருடைய நியாயங்கள்‌ 
உண்மையும்‌, அவைகள்‌ அனைத்தும்‌ 
தீதியுமாயிருக்கிறது (சங்‌ 19:7-9). 
கர்த்தர்‌ மனுஷருக்குச்‌ செய்கிற 
நன்மையில்‌ அவருடைய மகிமை 
வெளிப்படுகிறது தேவனுடைய 
சிருஷ்டிப்பின்‌ கிரியையில்‌ அவருடைய 
க தெரிகிறது. 
அவருடைய 
அவருடைய 
பற்றியும்‌ நாம்‌ அறிந்து 
கொள்வதற்கு கர்த்தருடைய வேதத்தைத்‌ 
தியானிக்கவேண்டும்‌. 


நம்முடைய கர்த்தராகிய தேவன்‌ 
நமக்குச்‌ சில கடமைகளை 
நியமித்திருக்கிறார்‌. நாம்‌ தேவனிடமிருந்து 
என்னென்ன காரியங்களை 
எதிர்பார்க்கலாம்‌ என்பதையும்‌, 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்மா 


PUBLISHERS 


அவர்‌ நம்மிடமிருந்து என்னென்ன 
காரியங்களையெல்லாம்‌ எதிர்பார்க்கிறார்‌ 
என்பதையும்‌ டய வேதத்தின்‌ 
மூலமாகவே நாம்‌ அறிந்துகொள்ள முடியும்‌. 


பகலும்‌ இரவும்‌ நமக்குப்‌ 
பிரயோஜனமாயுள்ளது. நம்முடைய 
சுவாசத்திற்குக்‌ காற்று தேவை. நாம்‌ 
இந்தப்‌ பூமியில்‌ ஆரோக்கியமாய்‌ 
ஜீவிப்பதற்கு சூரியவெளிச்சம்‌ தேவை. 
இவையெல்லாவற்றையும்விட நம்முடைய 
ஆத்துமா ஜீவனோடிருப்பதற்கு நமக்கு 
கர்த்தருடைய வேதம்‌ 
கர்த்தருடைய வேதம்‌ 
இல்லையென்றால்‌, நம்மால்‌ 
பந்தயம்‌ தெரிந்துகொள்ள 

டய கர்த்தரைப்‌ 

ந்துகொள்ள முடியாது. 


நம்மைப்‌ 
முடியாது, 
பற்றியும்‌ 


வேதத்தைப்பற்றி 
தாவீது இங்கு விவரித்துச்‌ 
சொல்லுகிறார்‌. தேவனுடைய 
வார்த்தையின்‌ தன்மை, அதனால்‌ நமக்கு 
உண்டாயிருக்கிற பிரயோஜனம்‌ 
ஆகியவற்றையெல்லாம்‌ தாவீது விரிவாக 
எடுத்துச்‌ சொல்லுகிறார்‌ தாவீது 
வேதவசனத்தைப்பற்றிச்‌ சொல்லும்போது, 
கர்த்தருடைய வேதம்‌, கர்த்தருடைய 
சாட்சி, கர்த்தருடைய நியாயங்கள்‌, 
கர்த்தருடைய கற்பனை' ஆகிய 
வார்த்தைகளைப்‌ பயன்படுத்துகிறார்‌. 
இந்த வார்த்தைகள்‌ ஒவ்வொன்றிலும்‌ 
கர்த்தர்‌ அதாவது “யெகோவா” என்னும்‌ 
பெயரை தாவீது பயன்படுத்துகிறார்‌ 


கர்த்தருடைய 


தேவனுடைய வெளிப்பாடு முழுவதும்‌ 
அவருடைய வேதத்தில்‌ 
எழுதப்பட்டிருக்கிறது. தாவீது 
தேவனுடைய வேதத்திற்கு ஆறுவிதமான 
பெயர்களைச்‌ சொல்லுகிறார்‌. தேவனுடைய 
வார்த்தை வெளிப்படுத்துகிற 
சத்தியங்களை, இந்தப்‌ பெயர்களே 
நமக்குத்‌ தெளிவுபடுத்தும்‌. கர்த்தருடைய 
வேதத்திற்கு தாவீது சொல்லுகிற 
ஆறுபெயர்களின்‌ விவரம்‌ வருமாறு : 





ழ்‌ நவள 
யாய 


1. கர்த்தருடைய வேதம்‌ குறைவற்றது. 
கர்த்தருடைய வேதத்தில்‌ ப்‌ 


நன்மைகளினாலும்‌ 
கர்த்தர்‌ தம்முடைய வார்த்தைகளை எந்த 
நோக்கத்திற்காகக்‌ கொடுத்திருக்கிறாரோ, 
அந்த நோக்கத்தை ப ee 

ாஸ்தலர்‌ பவுல்‌ வாக்‌ ப்‌ 
பற்றி ப்‌ சொல்லுகிறார்‌. ப்‌ 


“வேதவாக்கியங்களெல்லாம்‌ தேவ 
ஆலியினால்‌ அருளப்பட்டிருக்கிறது. 
தேவனுடைய மனுஷன்‌ தேறினவனாகவும்‌ 
எந்த நற்கிரியையுஞ்‌ செய்யத்‌ 
தகுதியுள்ளவனாகவும்‌ இருக்கும்படியாக, 
அவைகள்‌ உபதேசத்துக்கும்‌ கடிந்து 
கொள்ளுதலுக்கும்‌.  சீர்திருத்தலுக்கும்‌. 
நீதியைப்‌ படி்பிக்குதலுக்கும்‌ 


பிரயோஜனமுள்ளவைகளாயிருக்கிறது” 
தக்கா! 


கர்த்தருடைய வேதம்‌ 
குறைவற்றதாயிருக்கிறது. ஆகையினால்‌ 
இது பரிபூரணமுள்ளது. இதோடு 
எதையும்‌ கூட்டவும்‌ வேண்டியதில்லை. 
குறைக்கவும்‌ வேண்டியதில்லை. 
கர்த்தருடைய ஆத்துமாவை 
உயிர்ப்பிக்கிறது. தேவனை விட்டுப்‌ 
பிரிந்து விலகிப்போயிருக்கிற நம்மை 
கர்த்தருடைய வேதம்‌  மறுட்டியும்‌ 
தேவனிடத்திற்கு கொண்டு வருகிறது. 
கர்த்தருடைய வேதத்தைத்‌ தியானித்து, 
நாம்‌ கர்த்தரோடு ஜக்கியமாயிருக்க 
வேண்டும்‌. இது நம்முடைய கடமை. 


வேதம்‌ 


2 கர்த்தருடைய சாட்சி 
சத்தியமாயிருக்கிறது. கர்த்தருடைய 
வார்த்தையே நம்முடைய ஜிவியத்திற்கு 
ஆதாரம்‌. வேதவாக்கியத்தின்‌ மூலமாகவே 
நமக்கு. மெய்யான நம்பிக்கை 
உண்டாயிருக்கிறது. மெய்யான. 
சமாதானத்தையும்‌, மெய்யான. 
ஆறுதலையும்‌ நாம்‌ வேதவாக்கியத்தின்‌ 
மூலமாக மாத்திரமே பெற்றுக்கொள்ள 
முடியும்‌. வேதவாக்கியம்‌ கொடுக்கிற 
நம்பிக்கை நித்தியமானது. கர்த்தருடைய 
வேதம்‌ பேதையை ஞானியாக்குகிறது. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ODNENIS 


PUBLISHERS 


நமக்கு உலகப்பிரகாரமான ஞானம்‌ 

குறைவாகயிருந்தாலும்‌, ஆவிக்குரிய 

ஞானம்‌ நமக்குத்‌ தேவைப்படுகிறது. 

ஆவியில்‌ எளியையுள்ளவர்கள்‌ 

பாக்கியவான்கள்‌. நாம்‌ உலகக்‌ 

காரியங்களில்‌ பேதைகளாகயிருக்கலாம்‌. 

கர்த்தருடைய வேதமோ நம்மை 

காரியங்களில்‌ 

நம்முடைய 

, குறித்தும்‌, நித்திய 

தரு ய வேதம்‌ 
நமக்கு உப 


தாழ்மையுள்ளவர்கள்‌ 
எளிபையுள்ளவர்களாகவும்‌ இருப்பார்கள்‌. 
அவர்கள்‌ தங்களுடைய குறைகளை 
அறிந்து  அங்கீகரிப்பார்கள்‌. ஆலியில்‌ 
எளிபையுள்ளவர்களிடத்தில்‌ கற்றுக்‌ 
கொள்ளுகிற ஆவியும்‌ இருக்கும்‌, 
கற்றுக்கொள்ளும்‌ ஆர்வமும்‌ இருக்கும்‌. 
தேவனுடைய வார்த்தையினால்‌ இவர்கள்‌ 
ஞானிகளாவார்கள்‌ "கர்த்தர்‌ 
த்‌ நியாயத்திலே 


சா எவர்களுக்கு 
தமது வழியைப்‌ போதிக்கிறார்‌” (சங்‌ 222] 


3. கர்த்தருடைய நியாயங்கள்‌ 
செம்பையாயிருக்கிறது. தேவனுடைய 
நித்திய நியாயத்தை கர்த்தருடைய வேதம்‌ 
அங்கீகரிக்கிறது. கர்த்தருடைய வேதம்‌ 
நன்மை தீமை இன்னதென்று 
மனுஷருக்கு தெளிவுபடுத்திக்‌ 
காண்பிக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள்‌ 
செம்மையானதாயிருப்பதினால்‌, அவை 
நம்முடைய இருதயத்தை 
ந்தோஷிப்பிக்கிறது. 

கர்த்தருடைய 
இயேசுகிறிஸ்துவின்‌ 
இயேசுகிறிஸ்து 
சித்தத்திற்குக்‌ 
சந்தோஷமாயிருந்தார்‌. 
பிதாவின்‌ சித்தத்திற்கு 
பூரணமாய்‌ ஒப்புக்கொடுத்து 
மரணபரியந்தம்‌ கீழ்ப்படிந்தார்‌ 
இவசித்தையின்‌ ஒவ்வொரு 

படித 
சந்தோஷமும்‌, பரிபூரணமும்‌ வெளிப்பட்டது. 


நியாயங்கள்‌ 
காத்திலிருந்தது. 
தேவனுடைய 

_ கீழ்ப்படிந்து 
கிறிஸ்துவானவர்‌ 
தம்மைப்‌ 





ழ்‌ நள 
ஈயா 


கர்த்தருடைய வேதம்‌ நம்முடைய 
இருதயங்களில்‌ எழுதப்படவேண்டும்‌. 
அப்போதுதான்‌ நமக்கு மெய்யான 
சந்தோஷம்‌ உண்டாகும்‌ நம்முடைய 
சந்தோஷம்‌ நித்திய சந்தோஷமாய்‌ 
நிலைத்திருக்கும்‌. நம்முடைய மனது. 
குழப்பமில்லாமல்‌ தெளிவாயிருக்கும்‌. 
நம்முடைய சிந்தையை கர்த்தருடைய 
வேதம்‌ ளுகை செய்யும்போது, நாம்‌ 
தெளிந்த சிந்தையுள்ளவர்களாயிருப்போம்‌. 
நம்முடைய சிந்தையை கர்த்தருடைய 
வேதம்‌ புதுப்பிக்கும்‌. 


4. கர்த்தருடைய 
தூய்மையாயிருக்கிறது. 
ஆவியானவர்‌ நம்முடைய 
தெளிவாக்குகிறார்‌. 
மனக்கண்களை 
பிரகாசமுள்ளதாக்குகிறார்‌. நம்முடைய 
மனக்கண்கள்‌ மங்கலாயிருக்கும்போது 
நம்மால்‌ ஆவிக்குரிய காரியங்களைத்‌ 
தெளிவாய்ப்‌ பார்க்க முடியாது. நம்முடைய 
பார்வை சுத்தமாயிருந்தால்தான்‌, 
நம்மிடத்திலுள்ள அசுத்தத்தையும்‌, 
பாவத்தையும்‌ அது நமக்கு உணர்த்தும்‌. 
செம்மையான வழியில்‌ நாம்‌ நடப்பதற்கு 
கர்த்தருடைய வேதம்‌ நம்மை வழிநடத்தும்‌ 
நம்முடைய மனக்கண்கள்‌ 
தெளிவாயில்லையென்றால்‌. நம்முடைய 
ஆவிக்குரிய ஜீவியத்தில்‌ நம்மால்‌ சீராய்‌ 
நடக்க முடியாது. 


கற்பனை 
பரிசுத்த 
கண்களைத்‌ 
நம்முடைய 
ஆவியானவரே 


5. கர்த்தருக்குப்‌ பயப்படுகிற பயம்‌ 
சுத்தமுள்ளது. இந்த பயமே என்றைக்கும்‌ 
நிலைத்திருக்கும்‌. கர்த்தருக்குப்‌ பயப்படுகிற 
பயம்‌ நம்முடைய பாதைகளைச்‌ 
சுத்திகரிக்கும்‌. “வாலிபன்‌ தன்‌ வழியை 
எதினால்‌ சுத்தம்பண்ணுவான்‌? உமது 
வசனத்தின்படி தன்னை த்துக்‌ 
கொள்கிறதினால்தானே” 
சங்கீதக்காரர்‌ 
(சங்‌ 1199), 

பழைய 
சடங்காச்சார பிரமாணம்‌ நித்தியமானதல்ல. 

நிலைத்து நிற்கவில்லை. 
கர்த்தருக்குப்‌ பயப்படுகிற பயமோ 
என்றென்றைக்கும்‌  நிலைத்திருக்கிறது. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மமம்‌ 


PUBLISHERS 


நன்மை தீமை என்னும்‌ பிரமாணம்‌ 
ஒருபோதும்‌ மாறிப்போவதில்லை. இந்தப்‌ 
பிரமாணத்தை காலத்தினால்‌ மாற்ற 
முடியாது. பழைய ஏற்பாட்டுக்காலத்தில்‌ 
நன்மையாகவும்‌ தீமையாகவும்‌ இருந்தது. 
புதிய ஏற்பாட்டுக்காலத்திலும்‌ 
நன்மையாகவும்‌ தீமையாகவுமே 


இருக்கிறது. 


6. கர்த்தருடைய 
உண்மையாயிருக்கிறது. 
அனைத்தும்‌ நீதியாமிருக்கிறது 
கர்த்தருடைய நியாயங்களை பிரிக்க 
முடியாது. அவையெல்லாமே கர்த்தருடைய 
வேதத்தில்‌ ஒரே கோர்வையாக 
இணைக்கப்பட்டிருக்கிறது. ஆகையினால்‌ 
கர்த்தருடைய வேதம்‌ தேனிலும்‌ 
மதுரமாயிருக்கிறது என்று தாவீது 
சொல்லுகிறார்‌. 


நியாயங்கள்‌ 
அவைகள்‌ 


தெனிதேனிலும்‌ மதுரமுளன்ள து. 


அவைகள்‌ பொளன்னிலூம்‌, மிகுந்த. 
பசும்‌. 
விரும்பப்படத்தக்கதும்‌, 
தேன்கூட்டிலிருந்து. 
தெனிதேனிலும்‌ மதுரமுன்னதுமாய்‌ 
இருக்கிறது. அன்றியும்‌ அவைகளால்‌ 
உமது அடியேன்‌ எச்சரிக்கப்படுகிறேன்‌;; 
அவைகளைக்‌ கைக்கொள்ளுகிறதினால்‌ 
மிகுந்த பலன்‌ உண்டு. (சங்‌ 19:10,11). 


கர்த்தருடைய வேதம்‌ திக 
மதிப்புள்ளது. தாவீதுக்கு தேவனுடைய 
வார்த்தையினால்‌ அதிக பிரயோஜனம்‌ 
உண்டாயிருக்கிறது. இதனால்‌ தனக்கு 
இன்னும்‌ அதிகமான ஆசிர்வாதம்‌ 
உண்டாகும்‌ என்று தாவீது 
விசுவாசிக்கிறார்‌. இந்த உலகத்தில்‌ 
ஏராளமான ஐசுவரியங்கள்‌ உண்டு. 
பொன்‌, பசும்பொன்‌ ஆகியவை எல்லோரும்‌ 
விரும்புகிற ஐசுவரியங்களாகும்‌. 
ஆனாலும்‌ கர்த்தருடைய வேதம்‌ 
பொன்னிலும்‌, மிகுந்த பசும்பொன்னிலும்‌ 
விரும்பப்படத்தக்கது என்று தாவீது 
அறிக்கை செய்கிறார்‌. இந்த உலகத்தின்‌ 
எல்லா சம்பத்துக்களுக்கும்‌ முன்பாக 
வனுடைய கற்பனைகளே அதிகமாய்‌ 
டப க்க 





ழ்‌ நவள 
யாய 


பொன்‌ இந்தப்‌ பூழிக்குரியது. இது 
உலகப்பிரகாரமான ஐசுவரியம்‌. 
தேவனுடைய கிருபையோ 
பரலோகத்திற்குரியது. இது ஆவிக்குரிய 
ஐசுவரியம்‌. இதுவே உண்மையான 
ஐசுவரியம்‌. இந்த ஐசுவரியமே நிலைத்து 
நிற்கும்‌. பொன்‌ சரீரத்திற்கு மாத்திரமே 
பிரயோஜனமாயிருக்கும்‌. 
நித்தியகாலமாய்‌ 


பயன்படுத்தினால்‌ 
போகும்‌. ஒரு காலம்‌ 
மாத்திரமே பொன்னை சரீரத்திற்குப்‌ 
பயன்படுத்த முடியும்‌. கிருபையோ 
ஆத்துமாவை நித்தியகாலமாய்‌ 
அலங்கரிக்கிறது தேவகிருபை 
நித்திய 


(த்துமாவு 
ர வ 


தேவனுடைய வார்த்தையை நாம்‌ 
விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்ளவேண்டும்‌. 
இது நம்முடை ஆத்துமாவுக்கு 
மதுரமானது. இந்தப்‌ பூமியில்‌ தேனும்‌, 
தேன்கூட்டிலிருந்து ஒழுகும்‌ தெளிதேனும்‌ 
மதுரமுள்ளதாகும்‌. கர்த்தருடைய 
வேதமோ இவற்றைவிட அதிக 
மதுரமுள்ளது. தேனைப்‌ பருகும்போது 
அது நாவுக்கு ருசியாயிருக்கும்‌ அது 
மாம்சப்பிரகாரமாக நமக்கு சிறிது நேரம்‌ 
சந்தோஷமாயிருக்கும்‌. மாம்சத்தின்‌ 
சந்தோஷம்‌ நம்மை ஏமாற்றும்‌. இந்த 
சந்தோஷம்‌ ஒருபோதும்‌ நிலைத்து 
நிற்பதில்லை. இது சீக்கிரத்தில்‌ 
அழிந்துபோகும்‌ மாம்ச சந்தோஷம்‌ 
நமக்கு பூரண திருப்தியை தராது. 


கர்த்தருடைய வேதமோ நமக்கு 
மெய்யான சந்தோஷத்தைத்தரும்‌. இந்த 


விக்குரிய 
பிரபோ யுள்ளது 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம 


PUBLISHERS 


தேனை அதிகமாகப்‌ பருகினால்‌ 
நம்முடைய சரீர ஆரோக்கியத்திற்கு 
கேடுண்டாகும்‌. அளவுக்கு மிஞ்சினால்‌ 
அமிர்தமும்‌ நஞ்சாகிவிடும்‌. ஒரு 
குறிப்பிட்ட அளவுக்குமேல்‌ தேனைப்‌ 
பருகமுடியாது. அது திகட்டிப்போகும்‌. 
கர்த்தருடைய வேதத்தையோ 
அளவில்லாமல்‌ பருகலாம்‌. அது 
ஒருபோதும்‌ திகட்டாது. கர்த்தருடைய 
வார்த்தையை அதிகமாய்த்‌ 
தியானிப்பதினால்‌ நமக்கு ஒரு கேடும்‌ 
உண்டாகாது. கர்த்தருடைய 
வேதத்தினால்‌ நம்முடைய ஆத்துமாவுக்கு 
ன்மை மாத்திரமே உண்டாகுமேயல்லாமல்‌ 
தரு போதும்‌ செடுன்டாக்கெலதில்லை 


தேவனுடைய வார்த்தை 
மனுபுத்திரருக்கு எச்சரிப்பாகச்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. நாம்‌ நிறைவேற்ற 
வேண்டி கபமைகளைக்‌ குறித்து 
கர்த்தருடைய வார்த்தை நமக்கு 
எச்சரித்து புத்திசொல்லும்‌. நாம்‌ 
செய்யக்கூடாத காரியங்களையும்‌ 
தேவனுடைய வார்த்தை நம்மை 
எச்சரிக்கும்‌. நாம்‌ விட்டு விலசுவேண்டிய 
காரியங்கள்‌, நாம்‌ ஒதுக்க வேண்டிய 
காரியங்கள்‌ ஆகியவற்றையெல்லாம்‌ 
கர்த்தருடைய வேதம்‌ நமக்கு 
எச்சரிப்பாய்ச்‌ சொல்லுகிறது. 


கர்த்தருடைய வார்த்தைகளைக்‌ 
கைக்கொள்ளுகிறதினால்‌ நமக்கு மிகுந்த 
பலனுண்டு. வார்த்தைகளை கைக்கொண்ட 
பின்பு மாத்திரம்‌ அல்ல, அவற்றைக்‌ 
கைக்கொள்ளும்போதே, நாம்‌ 
கீழ்ப்படிதலுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற 
ஆசீர்வாதங்களைப்‌ பெற்றுக்கொள்வோம்‌. 
கர்த்தருடைய வார்த்தைக்கும்‌, அவருடைய 
கற்பனைகளுக்கும்‌ கீழ்ப்படிவதே நமக்கு 
மிகுந்த ஆசீர்வாதம்‌ கீழ்ப்படிதலின்‌ 
பிள்ளைகள்‌ கர்த்தரால்‌ 


ஆசீர்வதிக்கப்படுவார்கள்‌. 
மறைவான குற்றங்கள்‌ 


தன்‌ பிழைகளை உணருகிறவன்‌ 
மார்‌? மறைவான குற்றங்களுக்கு 
என்னை தீங்கலாக்கும்‌ (சங்‌ 19:12). 





ழ்‌ நள 
ஈயா 


தாவீது தன்னுடைய பாவங்களை 
கர்த்தருடைய சமுகத்தில்‌ பயபக்தியோடு 
அறிக்கை செய்கிறார்‌. தன்னுடைய 
பாவங்களுக்காக மனந்திருப்புகிறார்‌. 
நியாயப்பிரமாணத்தினால்‌ பாவத்தைப்‌ 
பற்றிய அறிவு வருகிறது. தேவனுடைய 
பிரமாணத்தின்‌ மூலமாய்‌, தான்‌ செய்தது 
தவறா அல்லது சரியா என்பதை தாவீது 
அறிந்து கொள்கிறார்‌. தேவனுடைய 
பிரமாணத்தின்‌ மூலமாகவே எது பாவம்‌ 
என்பதையும்‌ எது பாவமல்லாதது 
என்பதையும்‌ நம்மால்‌ கற்றுக்கொள்ள 
முடியும்‌. 


தேவனுடைய கற்பனைகளை மீறுவது 
எல்லாமே பாவம்தான்‌. தேவன்‌ நமக்கு 
நியமித்திருக்கிற கடமைகளை 
செய்யாதிருப்பதும்‌ பாவம்தான்‌. தேவன்‌ 
நமக்குத்‌ தடைபண்ணியிருக்கிற 
காரியங்களை செய்வதும்‌ பாவம்‌ தான்‌ 
நம்முடைய பாவங்களைப்பற்றி நாம்‌ 
அறிந்திரு/பதைவிட, தேவன்‌ நம்மைப்பற்றி 
நன்றாகவே அறிந்திருக்கிறார்‌. அவருக்கு 
மறைவான இரகசியம்‌ எதுவுமில்லை. 
அவர்‌ நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து 
அறிகிறார்‌. தாவீது இதை உணர்ந்து, 
"தன்‌ பிழைகளை உணருகிறவன்‌ யார்‌? 
மறைவான குற்றங்களுக்கு என்னை 
நீங்கலாக்கும்‌' என்று பயபக்தியாய்‌ 
விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 


பாவத்திற்கு 
சமுகத்தில்‌ 
தன்னுடைய 
தாவீதால்‌ 
அவருடைய 


தாவீது தன்னுடைய 
விரோதமாக கர்த்தருடைய 
விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 
மீறுதல்கள்‌ எல்லாவற்றையும்‌ 
சொல்லமுடியவில்லை. 
பிழைகள்‌ அதிகமயிருக்கிறது. 
அவருடைய  பிழைகளில்‌ அநேகவற்றை 
தாவீது இன்னும்‌ உணராதிருக்கிறார்‌. 
தாவீதின்‌ குற்றங்கள்‌ பல இரகசிய 
பாவமாயிருக்கிறது 


தாவீது செய்த பாவங்கள்‌ இந்த 
உலகத்திற்கு க்கலாம்‌ 
ஆனால்‌ 

ஒன்றுமில்லை. 
உணர்ந்து “மறைவான குற்றங்களுக்கு 


கர்த்தருக்கு 
தாவீது 


என்னை நீங்கலாக்கும்‌" என்று 
பணிவோடு விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மமம்‌ 


PUBLISHERS 


பல சமயங்களில்‌ நம்மிடத்திலுள்ள 
பிழைகளும்‌ குற்றங்களும்‌ நமக்கே 
தெரியாமல்‌ இருக்கலாம்‌. ஒருவேளை 
ற்‌ உணராதிருக்கலாம்‌. 
எல்லாவற்றையும்‌ 
கர்த்தருடைய 
நம்முடைய 
சுயபரிகத்தத்தையோ,  சுயபுத்தியையோ, 
சுயகிரியையோ சார்ந்திராமல்‌, அவருடைய 
கிருபையை மாத்திரமே நாம்‌ சார்ந்திருக்க 
வேண்டும்‌. மனத்தாழ்மையோடிருக்க 
வேண்டும்‌. ள்னைத்‌ 
தாழ்த்துகிறவனுக்கு 
கொடுக்கிறார்‌. 
பெருமையுள்ளவனையோ 
வெறுக்கிறார்‌ 


துணிகரமான பாவங்கள்‌ 


துணிகரமான பாவங்களுக்கு. 
உமது அடியேனை விலக்கிக்காரும்‌, 
அவைகள்‌ என்னை ஆண்டுகொள்ள 
ஓட்டாதிரும்‌ அப்பொ நான்‌ 
உத்தமனாகி, பெரும்பாதகத்துக்கு. 
நீங்கலாயிருப்பேன்‌ (சங்‌ 19:13). 


தாவீது கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
தன்னுடைய மறைவான குற்றங்களுக்காக 
முதலில்‌ ஜெபம்பண்ணுகிறார்‌. தன்னுடைய 
மறைவான பாவங்கள்‌ முதலாவதாக 
மன்னிக்கப்படவேண்டுமென்பது தாவீதின்‌ 
ஜெபம்‌. தாளீதினிடத்தில்‌ மறைவான 


குற்றங்களும்‌ உள்ளது. துணிகரமான 
பாவங்களும்‌ உள்ளது. 


சுயமுயற்சியினால்‌ 
பாவங்களுக்கு நம்மை 
விலக்கிக்‌ காத்துக்கொள்ள 
முடியாது. கர்த்தருடைய கிருபையும்‌ 
அநுக்கிரகமும்‌ இருந்தால்‌ மாத்திரமே, 
துணிகரமான பாவங்க ந்து நம்மால்‌ 
விலகியிருக்க முடியும்‌. தாவீது இதை 
உணர்ந்தவராக, “துணிகரமான 
பாவங்களுக்கு உமது அடியேனை 
விலக்கிக்‌ காரும்‌' என்று 
விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 


நம்முடைய 
துணிகரமான 
நாமே 





ழ்‌ நள 
யாய 


தாவீதை துணிகரமான 

விலக்கிக்‌ காத்துக்கொள்ளும்போது, 
தாவீது பெரும்பாதகத்திற்கு 
நீங்கலாயிருப்பார்‌. அவர்‌ 
உத்தமனாயிருப்பார்‌ 


அறியாமையினால்‌ 
பாவத்திற்காக, 
பிப்‌ பாவநிவிர்த்தி 
அவனுக்கு மன்னிக்கப்படும்‌ 
கணிசாமாகப பாவம்‌ செய்தவனோ 
கர்த்தரை நிந்திக்கிறான்‌. துணிகரமாகச்‌ 
செய்த பாவத்திற்கு பாவநிவிர்த்தியில்லை. 
'துணிகாமாகப்‌ பாவம்‌ செய்தவனுடைய 
அக்கிரமம்‌ அவன்மேலிருக்கும்‌ 
எண்ணாகமம்‌ புஸ்தகத்தில்‌ துணிகரமான 


பாவத்டை பற்றி இவ்வாறு 
பப 


செய்த 
கர்த்தருடைய 
செய்யும்போது, 


அறியாமையினால்‌ 
செய்தவனுக்காக ஆசாரியன்‌ 
பாவநிவிர்த்தி செய்யும்படி கர்த்தருடைய 
சந்நிதியில்‌ பாவநிவிர்த்தி செய்யக்கடவன்‌; 
அப்பொழுது அவனுக்கு மன்னிக்கப்படும்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரராகிய உங்களில்‌ 
பிறந்தவனுக்கும்‌ உங்களுக்குள்ளே தங்கும்‌ 
அந்நியனுக்கும்‌, அறியாமையினால்‌ 
பாவஞ்செய்தவளிபித்தம்‌, ஒரே பிரமாணம்‌ 


பாவஞ்‌ 


'துணிகரமாய்‌ யாதொன்றைச்‌ செய்தால்‌, 
அவன்‌ கர்த்தரை தால்‌ இன அந்த 
ஆத்துமா தன்‌ ல ஈதபடிக்கு 
அறுப்புண்டுபோக வேண்டும்‌. அவன்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ODNENIS 


PUBLISHERS 


கர்த்தரின்‌ வார்த்தையை அசட்டைபண்ணி, 


(எண்‌ 15:28-31). 


பிரீதியாயிருப்பதாக 


என்‌ கன்மலையும்‌ என்‌: 
மீட்பருமாகிய கர்த்தாவே, என்‌ வாயின்‌ 
வார்த்தைகளும்‌, என்‌ இருதயத்தின்‌ 
தியானமும்‌, உமது சமுகத்தில்‌ 
பீரீதியாயிருப்பதாக (சங்‌ 19:14). 


கர்த்தர்‌ தம்முடைய பெரிதான 
கிருபையினால்‌ தன்னை அங்கீகரிக்குமாறு 
தாவீது தேவனுடைய சமுகத்தில்‌ 
பணிவோடு  விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 
கர்த்தர்‌ தாமே தன்னுடைய வாயின்‌ 
வார்த்தைகளையும்‌, தன்னுடைய 
இருதயத்தின்‌ தியானத்தையும்‌ 
அங்கீகரிக்க வேண்டுமென்றும்‌, அவை 
கர்த்தருடைய சமுகத்தில்‌ பிரீதியாயிருக்க 
வேண்டுமென்றும்‌ தாவீது விண்ணப்பம்‌ 
பண்ணுகிறார்‌. தாவீது தன்னுடைய 
இருதயத்தின்‌ தியானத்தை கர்த்தருடைய 
சமுகத்தில்‌ சமர்ப்பிக்கிறார்‌. 


சித்தமான 
மாத்திரமே நாம்‌ 
நம்முடைய வாயின்‌: 
வார்த்தைகளை கர்த்தர்‌ அங்கீகரிக்க 
வேண்டும்‌. நம்முடைய இருதயத்தின்‌ 
சிந்தனைகளையும்‌ கர்த்தர்‌ 
ஏற்றுக்கொள்ளவேண்டும்‌. கர்த்தருடைய 
சிந்தையே நம்முடைய இருதயத்திலும்‌ 
நிரம்பியிருக்கவேண்டும்‌.  கர்த்தருக்குச்‌ 
சித்தமானதை மாத்திரமே நாம்‌ 
சிந்திக்கவேண்டும்‌. கர்த்தர்‌ நம்மை 
ஆசீர்வதிக்கவேண்டுமென்றால்‌ அவர்‌ 
நம்மை ஏற்றுக்கொள்ளவேண்டும்‌. 
நம்முடைய வாயின்‌ வார்த்தைகளையும்‌, 
ய சிந்தனைகளையும்‌ கர்த்தர்‌ 
வம்‌ டட ர 


கர்த்தருக்குச்‌ 
வார்த்தைகளை 
பேசவேண்டும்‌. 





ழ்‌ யனா 
யாய 


நாம்‌ கர்த்தருக்குப்‌ 
பிரியமானவர்களாயும்‌ இருக்கவேண்டும்‌. 
அவருக்கு! பிரயோஜனமுள்ளவர்களாயும்‌ 
இருக்கவேண்டும்‌. நாம்‌ கர்த்தருக்காக 
எவ்வளவு ஊழியம்‌ செய்தாலும்‌, 
அந்த ஊழியங்களை கர்த்தர்‌ 
அங்கீகரிக்க வேண்டும்‌. கர்த்தர்‌ 
அங்கீகரியாத காரியங்களை நாம்‌ 
எவ்வளவு தான்‌ செய்தாலும்‌ 


அதனால்‌ ஒரு பிரயோஜனமுமில்லை. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை OODNENIS 


PUBLISHERS 


தாவீது இந்த சத்தியத்தை 
உணர்ந்தவராக, “கர்த்தாவே, என்‌ வாயின்‌ 
வார்த்தைகளும்‌, என்‌ இருதயத்தின்‌ 
தியானமும்‌. உமது சமுகத்தில்‌ 
பிரீதியாயிருப்பதாக? என்று பயபக்தியாய்‌ 
ஜெபம்பண்ணுகிறார்‌. 





ழ்‌ நள 
யாய 


இருபதாவது 
'ஜெபசங்கீதமாகும்‌, 
இராஜாவுக்காக கர்த்தரிடத்தில்‌ 
ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ இராஜாவுக்காக தேவனிடத்தில்‌ 
விண்ணப்பம்‌ பண்ணுகிறார்கள்‌. 
(சங்‌ 204-4) கர்த்தருடைய 
இரட்சிப்பினால்‌. ஜனங்கள்‌ 
மகிழ்ச்சியாயிருக்கிறார்கள்‌. கர்த்தருடைய 
ஜனங்களுக்கு ஜெயம்‌ கிடைக்குமென்றும்‌ 
(சங்‌ 203), கர்த்தர்‌ தாமே தாம்‌ 
அபிஷேகம்பண்ணினவரை இரட்சிக்கிறார்‌. 
என்றும்‌ (சங்‌ 20%) விசுவாசித்து. 
ஜனங்கள்‌ கர்த்தரைத்‌ துதிக்கிறார்கள்‌. 
ஜனங்களுக்காகவும்‌  இராஜாவுக்காகவும்‌ 
பொதுவான ஜெபம்‌ ஏறெடுக்கப்படுகிறது. 
(சங்‌ 20.7,8. ஜனங்களுக்காக விசேஷித்த 
ஜெபம்‌ எறெடுக்கப்படுகிறது. (சங்‌ 209). 


சங்கீதம்‌ ஒரு 


தாவீது 


தாவிதுக்காக ஜெபம்‌ 
சங்‌ 20 : 1-5 


சுங்‌ 20:1. ஆபத்துநானிலே கர்த்தர்‌ 
உமது ஜெபத்தைக்‌ கேட்பாராக; 
யாக்கோபின்‌ தேவனுடைய நாமம்‌ 
உமக்கு உயர்த்த அடைக்கலமாவதாக. 


கங்‌ 20:2. அவர்‌ பரிசுத்த. 
ஸ்தலத்திலிருத்து உலகு. 
ஒத்தாகையனுப்பி,  சீயோனிலிருந்து 


உம்மை ஆதரிப்பாராக. 


சங்‌ 209. நீர்‌ 
காணிக்கைகளையெல்லாம்‌ 
நினைத்து, உமது 
தகனபலியைய்‌ 
ஏற்றுக்கொன்வாராக. (சேலா) 


செலுத்தும்‌ 
அவர்‌ 


சர்வாங்க 
பிரியமாய்‌ 


கங்‌ 0:4. அவர்‌ உமத 
மனவிருப்பத்தின்படி. உமக்குத்‌ 
தந்தருணி, உமது ஆலோசனைகளை 
பெல்லாம்‌ திறைவேற்றுவாராக.. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மாமா 


PUBLISHERS 


சங்‌ 0:5. 
இரட்சிப்பினால்‌ 
தேவனுடைய 
கொடியேற்றுவோம்‌; 
'வேண்டுதல்களையெல்லாம்‌. 
'திறைவேற்றுவாராக. 


நாங்கள்‌ உமதூ 
மகிழ்ந்து, எங்கள்‌ 
நாமத்திலே. 
உமது 
கர்த்தர்‌ 


கர்த்தர்‌ தாவீதின்‌ ஜெபத்தை 
கேட்பாராக 


ஆயத்துநானிலே கர்த்தர்‌ உமது 
ஜெபத்தைக்‌ கேட்பாராக; யாக்கோபின்‌: 
தேவனுடைய நாமம்‌ உமக்கு உயர்த்த 
அடைக்கலமாவதாக (சங்‌ 20:1). 


இருபதாவது 
“தாவீதின்‌ ஜெபம்‌" 
கொடுக்கப்பட்டிருக்கிறது. 
மெய்யாகவே 
ஏறெடுக்கப்படும்‌ 
நமக்காகவும்‌ ஜெரிக்கவேண்டும்‌. 
மற்றவர்களுக்காகவும்‌ ஜெபிக்கவேண்டும்‌. 
நம்முடைய சிநேகிதர்களுக்காக நாம்‌ 
ஜெபிக்கும்போது, கர்த்தரிடத்தில்‌ 
என்னென்ன காரியங்களுக்கெல்லாம்‌. 
விண்ணப்பம்பண்ணலாம்‌ என்பதை இந்த 
சங்கீதத்தின்‌ மூலமாய்‌ நாம்‌ அறிந்து 
கொள்ளலாம்‌ பவுல்‌ தனக்காக 
ஜெபிக்குமாறு தன்னுடைய 
சிநேகிதரிடத்தில்‌ கருத்தாய்‌ வேண்டிக்‌ 
கொண்டார்‌. 


சங்கீதத்திற்கு 
என்று தலைப்பு 


ஜனங்கள்‌ தாவீது இராஜாவுக்காக 
கர்த்தரிடத்தில்‌ விண்ணப்பம்‌ 
பண்ணுகிறார்கள்‌. “ஆபத்து நாளிலே 
கர்த்தர்‌ உமது (தாவீதின்‌! ஜெபத்தைக்‌ 
கேட்பாராக” என்று ங்கள்‌ 
ஜெபம்பண்ணுகிறார்கள்‌. 
(தாவீதின்‌! வேண்டுதல்களையெல்லம்‌ 
கர்த்தர்‌ நிறைவேற்றுவாராக” (சங்‌ 20:5) 
என்றும்‌ ஜனங்கள்‌ விண்ணப்பம்‌ 
பண்ணுகிறார்கள்‌. தாவீது மிகுந்த 
ஆபத்திலிருக்கிறார்‌. அவருக்கு 
பலவிதமான ஏமாற்றங்கள்‌ உண்டாயிற்று, 
தாவீதின்‌ சத்துருக்கள்‌ அவரை 
அதிகமாய்‌ நெருக்குகிறார்கள்‌. தாவீது 
தன்னுடைய சரீரத்திலும்‌, ஆவியிலும்‌ 
சோர்ந்து போய்விட்டார்‌. 





ழ்‌ நள 
யாய 


தாவீது இஸ்ரவேல்‌ தேசத்திற்கு 
இராஜாவாயிருக்கிறார்‌. சிங்காசனத்தில்‌ 
அமர்ந்திருந்து ஜனங்களை 
ஆட்சிபுரிகிறார்‌. அவருடைய தலையில்‌ 
கிரீடம்‌ சூட்டப்பட்டிருக்கிறது. தாவீதின்‌ 
இருதயத்தில்‌ கிருபையும்‌ அன்பும்‌ 
நிரம்பியிருக்கிறது. ஆனாலும்‌ அவருக்கும்‌ 
ஆபத்து வந்திருக்கிறது. நம்முடைய 
நற்குணங்களுக்கும்‌, நமக்கு ஆபத்து 
வருவதற்கும்‌ சம்பந்தமில்லை. தாவீதுக்கு 
ஆபத்து வந்ததுபோல, கர்த்தருடைய 
பிள்ளைகள்‌ யாருக்கு வேண்டுமானாலும்‌ 
ஆபத்து வரலாம்‌. 


வரும்போது 
ஜெபம்பண்ண 
நம்முடைய சிநேகிதர்களுக்கு 
வரும்போது, நாம்‌ அதைக்‌ 
கண்டும்‌ காணாதவர்போல இருக்கக்‌ 
கூடாது நாம்‌ அவர்களுக்காகவும்‌ 
ஜெபம்பண்ணவேண்டும்‌. அவர்களுடைய 
ஜெபத்தை கர்த்தர்‌ கேட்கமாட்டார்‌ என்று 
நாம்‌ நினைக்கக்கூடாது. அவர்களோடு 
நாமும்‌ சேர்ந்து அவர்களுக்காக 
ஜெபம்பண்ணும்போது. அவர்களுக்கு 
கர்த்தருடைய கிருபை அதிகமாய்க்‌ 
கிடைக்‌ ரம்‌ ரையொருவர்‌ 
ஜெபத்தில்‌ ங்கள்‌ ட்‌ டன்‌ 


ஜனங்கள்‌ கர்த்தரைப்பற்றிச்‌ 
சொல்லும்‌ போது, அவரை “யாக்கோபின்‌ 
தேவன்‌' என்று சொல்லுகிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனங்களுக்கு யாக்கோபு 
முற்பிதாவாகயிருக்கிறார்‌. யாக்கோபின்‌ 
தேவனே இவர்களுடைய தேவன்‌. 
ஆகையினால்‌ ஜனங்கள்‌ ஜெபம்பண்ணும்‌ 
பொது, “யாக்கோபின்‌ தேவனுடைய நாமம்‌ 
உமக்கு (தாவீதுக்கு) உயர்ந்த 
அடைக்கலமாவதாக” என்று சொல்லி 
ஜெபிக்கிறார்கள்‌. கர்த்தர்‌ யாக்கோபுக்கு 
அடைக்கலமாமிருந்தார்‌. அதுபோலவே 
அவர்‌ தாவீதுக்கும்‌ அடைக்கலமாயிருக்க 
வேண்டுமென்று ஜனங்கள்‌ 
விண்ணப்பம்பண்ணுகிறார்கள்‌. 


நமக்கு ஆபத்துக்கள்‌ 
நாம்‌ கர்த்தரிடத்தில்‌ 
வேண்டும்‌ 
ஆபத்து 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம 


PUBLISHERS 


கர்த்தர்‌ சீயோனிலிருந்து 
தாவீதை ஆதரிப்பாராக 


அவர்‌ பரிசுத்த ஸ்தலத்திலிருத்து 
ஒத்தாசையனுப்பி, 


கொள்வாராக. (சேலா) 
மனவிருப்பத்தின்படி. கு; 
phage, உமது ஆலோசனைகளை 

திறைவேற்றுவாராக. 
(சங்‌ ப 


சீயோன்‌ கர்த்தருடைய வாசஸ்தலம்‌, 
அதுவே அவருடைய பரிசுத்த ஸ்தலம்‌. 
கர்த்தருடைய வாசஸ்தலத்திலிருந்து 
கிருபைகளும்‌ இரக்கங்களும்‌ புறப்பட்டு 
வரும்‌ தேவனுடைய இரக்கம்‌ 
இன்பமாயிருக்கும்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
பரிசுத்தவான்‌களுக்கு, தம்முடைய பரிசுத்த 
ஸ்தலத்திலிருந்து ஒத்தாசை அனுப்புகிறார்‌. 
கர்த்தரே தம்முடைய பிள்ளைகளை 
ஆதரிக்கிறார்‌. “சீயோன்‌” என்னும்‌ 
வார்த்தை கர்த்தருடைய சபையையும்‌ 
குறிக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு 
அவருடைய சபையில்‌ ஆறுதலும்‌, 
ஆசீர்வாதமும்‌, உதவியும்‌ ஒத்தாசையும்‌, 
ஆதரவும்‌ உண்டு. 


தாவீது பப்பட்‌ ய ஆஃயத்திலே 
அவருக்கு ககளைச்‌ 
செலுத்துகிறார்‌. சர்வாங்கதகன 
பலிகளையும்‌ செலுத்துகிறார்‌. தாவீது 
செலுத்துகிற காணிக்கைகளையெல்லாம்‌ 
கர்த்தர்‌ நினைவுகூரவேண்டும்‌. அவர்‌ 
செலுத்துகிற. சர்வாங்கதகனபலியை 
கர்த்தர்‌ பிரியமாய்‌ ஏற்றுக்கொள்ள 
வேண்டும்‌ என்று ஜனங்கள்‌ தாவீதுக்காக 
விண்ணப்பம்பண்ணுகிறார்கள்‌. தாவீது 
சமுகத்தில்‌ பலிகளைச்‌ 

தன்னுடைய 

விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறார்‌. கர்த்தர்‌ 
தாவீதின்‌ விண்ணப்பத்திற்குச்‌ 
செவிகொடுத்து அவருக்கு ஜெயத்தைத்‌ 
தரவேண்டுமென்று ஜனங்கள்‌. 


ரர வர எ 





ழ்‌ நள 
யாய 


கர்த்தர்‌ நம்முடைய ஜெபத்திற்குப்‌ 
பதில்‌ கொடுக்கும்போது, அவர்‌ நம்முடைய 
காணிக்கைகளையும்‌, சர்வாங்க 
தகனபலிகளையும்‌ பிரியமாய்‌ ஏற்றுக்‌ 
கொண்டார்‌ என்பதை நாம்‌ அறிந்து 
கொள்கிறோம்‌. நம்முடைய சர்வாங்கதகன 
பலிகளை கர்த்தர்‌ பிரியமாய்‌ ஏற்றுக்‌ 
'கொள்ளவேண்டுமென்றால்‌, அவர்‌ தாமே 
வானத்திலிருந்து தம்முடைய பரிசுத்த 
அக்கினியை அனுப்ப வேண்டும்‌. 
நம்முடைய பலியின்மீது தேவனுடைய 
அக்கினி வந்து இறங்கும்போதுதான்‌, அது 
தேவனுக்கு சுகந்த வாசனையுள்ள 
பலியாகமிருக்கும்‌. சுகந்தவாசனை 
தேவனுக்கு! பிரியமானது. 


கர்த்தர்‌ நம்முடைய துதிகளையும்‌ 
ஸ்தோத்திர பலிகளையும்‌ அங்கீசரிக்கிறார்‌. 
இவை ஆளிக்குரிய பலிகள்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய ஆலிமினால்‌ நம்முடைய 
ஆத்துமாவை உயிர்ப்பிக்கும்போது, நாம்‌ 
ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிறோம்‌. 
கர்த்தருடைய ஆலியானவர்‌ நம்முடைய 
ஆத்துமாவிலே விசுவாசத்தையும்‌. 
தேவ அன்பையும்‌ கொடுக்கிறார்‌ 
நமக்குள்ளே மெய்யான தேவபக்தியும்‌. 
தேவஅன்பும்‌ இருக்கும்‌ போது நம்முடைய 
இருதயம்‌ நமக்குள்ளே கொளுந்துவிட்டு 
எரியும்‌. கர்த்தர்‌ நம்முடைய ஸ்தோத்திர 
பலிகளை அங்கீகரித்திருக்கிறார்‌ 
என்பதற்கு இதுவே அடையாளம்‌ 


கர்த்தர்‌ தாவீதினுடைய 

மனவிருபபத்தின்படியெல்லாம்‌ அவருக்குத்‌ 

தந்தருளவேண்டுமென்று ஜனங்கள்‌ 

ஜெபம்பண்ணுகிறார்கள்‌. தாவீது 

கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்ற 

மனுஷன்‌. தேவனுடைய சிந்தனையே 

தாவீதின்‌ இருதயத்திலும்‌ இருக்கிறது. 

கர்த்தருடைய 

விரோதமாக 

கர்த்தருடைய 

விருப்பம்‌. 

ஜனங்களுக்கும்‌ தாவீதின்‌ இருதயத்தைப்‌ 

பற்றித்‌ தெரியும்‌ ஆகையினால்‌ அவர்கள்‌ 

விசுவாசத்தோடு “கர்த்தர்‌ தாவீதின்‌ 

மனவிருப்பத்தின்படி அவருக்குத்‌ 

தந்தருளுவாராக' என்று 
ஜெபம்பண்ணுகிறார்கள்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை OCDNENIS 


PUBLISHERS 


தாவீது கர்த்தருக்குப்‌ பிரியமான 
காரியங்களை மாத்திரமே சிந்திப்பார்‌. 
அதை மாத்திரமே செய்வார்‌. தேவனுக்கு 
விரோதமான திட்டம்‌ எதுவும்‌ தாவீதின்‌ 
இருதயத்தில்‌ இல்லை. கர்த்தரைத்‌ 
துதிக்கிற துதியும்‌, அவருடைய சித்தத்தின்‌ 
பிரகாரமாக கிரியை நடப்பிக்கவேண்டும்‌. 
என்னும்‌ வாஞ்சையுமே தாவீதின்‌ 
இருதயத்தில்‌ நிரம்பியிருக்கிறது. தாவீது 
எப்போதும்‌ கர்த்தருக்கு எப்படி பிரியமாய்‌ 
நடப்பது என்பது பற்றியும்‌, கர்த்தருடைய 
சித்தத்தை எப்படி நிறைவேற்றுவது என்பது 
பற்றியுமே ஆலோசனை செய்து 
கொண்டிருப்பார்‌. ஜனங்களுக்கு 
தாவீதின்‌ ஆலோசனை நன்றாகத்‌ 
தெரியும்‌ ஆகையினால்‌ அவர்கள்‌. 
கர்த்தரிடத்தில்‌ தாவீதுக்காக 
விண்ணப்பம்பண்ணும்போது, “கர்த்தர்‌ 
தாவீதின்‌ வேண்டுதல்களையெல்லாம்‌ 
நிறைவேற்றுவாரா” என்று 
விசுவாசத்தோடு விண்ணப்பம்‌ 
பண்ணுகிறார்கள்‌. 


தேவனுடைய 
கொடியேற்றுவோம்‌ 


நாமத்திலே 


நாங்கள்‌ உமது இரட்சிப்பினால்‌ 
மகிழ்ந்து, எங்கள்‌ தேவனுடைய 
நாமத்திலே கொடியேற்துவோம்‌; உமது 
'வேண்டுதல்களையெல்லாம்‌. கர்த்தர்‌ 
திறைவேற்றுவாராக (சங்‌ 20:5). 


தாவீது தன்னுடைய ஜனங்களுக்கு 
இராஜாவாகயிருக்கிறார்‌. 
இராஜாவின்மேல்‌ 
பிரியமாயிருக்கிறா்கள்‌ 'இதனிமித்தமாய்‌ 
அவர்கள்‌ தங்களுக்காக ஜெபம்பண்ணும்‌ 
போது, தங்களுடைய இராஜாவுக்காகவும்‌ 
கர்த்தரிடத்தில்‌ 'விண்ணப்பம்‌ 
பண்ணுகிறார்கள்‌. கர்த்தர்‌ தங்களுடைய 
விண்ணப்பத்தைக்‌ கேட்டு, தாவீது 
இராஜாவுக்கு சமாதானத்தையும்‌ 
இரட்சிப்பையும்‌ கொடுப்பார்‌ என்று 
விசுவாசிக்கிறார்கள்‌. விசுவாசித்து 
சந்தோஷப்படுகிறார்கள்‌. “நாங்கள்‌ 
தாவீதின்‌ இரட்சிப்பினால்‌. 
ச்சியடைகிறோம்‌” என்று 
சந்தோஷமாய்ச்‌ சொல்லுகிறார்கள்‌. 


கனி 





ழ்‌ நள 
யாய 


கர்த்தர்‌ 
இரட்சித்திருக்கிறார்‌. 
அவருடைய 
ஜனங்களெல்லோரும்‌. 
படுகிறார்கள்‌ 
சமாதானத்தையும்‌, 
கட்டளையிட்டிருக்கிறார்‌. 
ஜனங்களுக்கு 
சந்தோஷமுண்டாயிற்று 
தேவனுடைய 
கொடியே! பாம்‌' என்‌! 
பவர்‌ சென்‌, 


தாவீதை 
இதனால்‌. 
ராஜ்யத்தின்‌ 
சந்தோஷப்‌ 
தாவீதுக்கு 
செழிப்பையும்‌ 
இதனிமித்தமாய்‌ 
மிகுந்த 

“எங்கள்‌ 
நாமத்திலே. 


ஜனங்கள்‌ 
றார்கள்‌. 


கர்த்தர்‌ 


ஜனங்கள்‌ 
ஜெபம்பண்ணுவது 
ஜெபம்‌ என்று 
வியாக்கியானம்‌ 


தாவீதுக்காக 

தீர்க்கதரிசன 
வேதபண்டிதர்கள்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 
அவர்கள்‌ தாவீதின்‌ குமாரனாகிய 
இபேசுகிறிஸ்துவுக்காக ஜெபிக்கிறார்கள்‌ 
இயேசுகிறிஸ்துவில்‌ நம்முடைய ஜெபங்கள்‌ 
எல்லாம்‌ கேட்கப்படுகிறது. 
கிறிஸ்துவானவரே நம்முடைய 
ஜெபங்களுக்கு பதில்‌ கொடுக்கிறார்‌ 
அவரே நம்முடைய மீட்பின்‌ கிரயத்தைச்‌ 
செவுத்தியிருக்கிறார்‌. நம்முடைய ஆத்தும 
மீட்புக்காக நிறைவேற்ற வேண்டிய எல்லா 
கிரியைகளையும்‌ அவர்‌ செய்து 
முடித்திருக்கிறார்‌. நம்முடைய கர்த்தராகிய 
)யேசுகிறிஸ்‌, மக்காக அந்தகாரத்தின்‌ 
த தசாக்ககோடு தனன கன்‌ 


இயேசுகிறிஸ்து இந்தப்‌ பூமியிலே 
மிகுந்த பாடுகளையும்‌ வேதனைகளையும்‌ 
அனுபவித்தார்‌. அவருடைய ஆத்துமா 
மிகுந்த துக்கப்பட்டது. வேதனையினால்‌ 
ட்டது. “அவர்‌ மாம்சத்திலிருந்த 
தம்மை  மரணத்தினின்று 
இரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி. 
பலத்த சத்தத்தோடும்‌ கண்ணீரோடும்‌ 
விண்ணப்பம்பண்ணி, வேண்டுதல்செய்து, 
தமக்கு உண்டான பயபக்தியினிமித்தம்‌ 
கேட்கப்பட்டார்‌” (ஸி 52). கர்த்தர்‌ 
தம்முடைய பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து 
அவருக்கு ஒத்தாசை அனுப்பினார்‌. இந்த 
வாக்கியம்‌ தாவீதையும்‌, 
இயேசுகிறிஸ்துவையும்‌ குறிக்கும்‌ என்று 
வேதபண்டிதர்கள்‌ வியாக்கியானம்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 


ஒரு 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம 


PUBLISHERS 


தாவீதின்‌ ஜெபம்‌ 
சங்‌ 20 : 6-9 


சங்‌ 20:6. 
அமிஷேகம்பண்ணின 
இரட்சிக்கிறார்‌ என்பதை கடவுள்‌ 
அறித்திருக்கிறேன்‌; தமது வலதுகரம்‌ 
செய்யும்‌ இரட்சிப்பின்‌ வல்லமைகளைக்‌ 
காண்பித்து, தமது பரிசுத்த ஜெபத்தைக்‌ 
கேட்பார்‌. 


கர்த்தர்‌ ல்‌ 


சங்‌ 20:7. சிலர்‌ இரதங்களைக்‌ 
குறித்தும்‌, சிலர்‌ குதிரைகளைக்குறித்தும்‌ 
மேன்மை பாராட்டுகிறார்கன்‌;. 
நாங்களோ எங்கள்‌ தேவனாகிய 
கர்த்தருடைய நாமத்தைக்‌ குறித்தே 
மேன்மைபாராட்டுவோம்‌. 


சங்‌ 20:8, அவர்கள்‌. 
தார்கள்‌; நாங்களோ 


திமிர்த்து நிற்கிறோம்‌. 


சங்‌ 20:9. கர்த்தாவே, இரட்சியும்‌; 
நாங்கள்‌ கூப்பிடுகிற நாளிலே ராஜா 
எங்களுக்குச்‌ செவிகொடுப்பாராக. 


முறித்து 
எழுத்து 


கர்த்தர்‌ ஜெபத்தைக்‌ கேட்பார்‌ 


கர்த்தர்‌ தாம்‌ அபிஷேகம்பண்ணின 
வரை இரட்சிக்கிறார்‌. என்பதை: 
இப்பொழுது அறிந்திருக்கிறேன்‌; தமது 
வலதுகரம்‌ செய்யும்‌ இரட்சிப்பின்‌ 
வல்லமைகனைக்‌ காண்பித்து, தமது 
பரிசுத்த ஜெபத்தைக்‌. கேட்பார்‌ 
(சங்‌ 20:8). 


தனக்காக தன்னுடைய ஜனங்களும்‌ 
ஜெபிக்கவேண்டுமென்று தாவீது 
விரும்புகிறார்‌. கர்த்தர்‌ தன்னுடைய 
ஜெபத்தைக்‌ கேட்பதுபோல, தன்னுடைய 
தேசத்து ஜனங்களின்‌ ஜெபத்தையும்‌ 
கேட்டு பதில்‌ கொடுப்பார்‌ என்று தாவீது 
விசுவாசிக்கிறார்‌. கர்த்தருடைய பரிசுத்த 
வான்கள்‌ நமக்காக ஜெபம்பண்ணும்‌ 
போது, நமக்கு தேவனுடைய கிருபையும்‌ 
இரக்கமும்‌ அதிகமாய்க்‌ கிடைக்கும்‌. 
தாவீது இதை உணர்ந்து, “கர்த்தர்‌ தாம்‌ 
அபிஷேகம்பண்ணினவரை இரட்சிக்கிறார்‌ 
என்பதை இப்பொ ந 
என்று விசுவாசத்தோடு 





ழ்‌ நயனா 
யாய 


யாக்கோபின்‌ 

இஸ்ரவேல்‌ 

யாக்கோபின்‌ 
சந்ததியாராயிருக்கிறார்கள்‌. யாக்கோபின்‌ 
தேவனுடைய நாமம்‌ தாவீதுக்கு உயர்ந்த 
அடைக்கலமாயிருக்கிறது. யாக்கோபின்‌ 
சந்ததியார்‌ தனக்காக ம்‌ 
போது, யாக்கோபின்‌ 
அவர்களுடைய ஜெபத்தைக்‌ 
தனக்கு தம்முடைய 
ஸ்தலத்திலிருந்து ஒத்தாசை 
என்றும்‌ சீயோனிலிருந்து 


தரிப்பார்‌ என்றும்‌ 
காசல 


கர்த்தர்‌ 
ஸ்தலத்திலிருந்து 
வேண்டுதல்களையும்‌, 
பங்களையும்‌ கேட்பார்‌ அவர்‌ 
சீயோனிலிருந்து தம்மிடத்தில்‌ வேண்டிக்‌ 
கொள்கிறவர்களை ரிப்பார்‌ 
கர்த்தருடைய சபையே, இந்த அந்‌ 
“பரிசுத்த ஸ்தலம்‌” 
சொல்லப்பட்டிருக்கிறது 
மெய்யான பரிசுத்த 
அடையாளமான 
செய்யப்பட்டதாயிருக்கிற 
ஸ்தலத்திலே 


தம்முடைய 
நம்முடைய 
விண்ணப்‌ 


“அந்திய ப 


ஸ்தலத்துக்கு 
கையினால்‌. 


பரிசுத்த. 
கிறிஸ்துவானவர்‌ 
பிரவேசியாமல்‌, பரலோகத்திலேதானே 
இல்‌ நமக்காக தேவனுடைய 
சமுகத்தில்‌ பிரத்தியட்சமாகும்படி 
பிரவேசித்திருக்கிறார்‌” (எபி 9:24). 


கர்த்தர்‌ தமது வலதுகரத்தினால்‌ 

சிப்பின்‌ வல்லமைகளைச்‌ செய்கிறார்‌. 
கர்த்தர்‌ நம்முடைய ஜெபங்களைக்‌ கேட்கும்‌ 
போது இரட்சிப்பின்‌ வல்லமைகளைக்‌ 
காண்பிக்கும்‌ அவருடைய வலது கரம்‌ 
அவரோடு கூடவே இருக்கிறது. கர்த்தர்‌ 
நம்மை ஒரு நிருபத்தினாலோ அல்லது 
வாயின்‌ வார்த்தையினாவோ 
இரட்சிக்காமல்‌ தம்முடைய 
வலதுகரத்தினால்‌ நம்மை இரட்சிக்கிறார்‌. 
கர்த்தர்‌ தாமே தம்முடைய 
வலதுகரத்தினால்‌ இரட்சிப்பின்‌ 
வல்லமைகளைச்‌ நம்மை 
மீட்டுக்கொள்கிறார்‌. 


செய்து 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மமம்‌ 


PUBLISHERS 


கர்த்தர்‌ தம்முடைய வலதுகரத்தினால்‌. 
செய்கிற இரட்சிப்பின்‌ வல்லமைகளை 
நமக்குக்‌ காண்பிக்கிறார்‌. கர்த்தர்‌ 
தனக்காக செய்த பலத்த கிரியைகளை 
தாவீது தன்‌ செவிகளினால்‌ 
கேள்விப்படுகிறார்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
பரிசுத்த வானத்திலிருந்து தாவீதின்‌ 
ஜெபத்தைக்‌ கேட்கிறார்‌. அவருக்குப்‌ 
பதில்‌ கொடுக்கிறார்‌. தம்முடைய 
வலதுகரம்‌ செய்யும்‌ இரட்சிப்பின்‌ 
வல்லமைகளை தேவன்‌  தாவீதுக்குக்‌ 
காண்பிக்கிறார்‌. 


தேவனாகிய 
நாமம்‌ 


கர்த்தருடைய 


சிலர்‌ இரதங்களைக்குறித்தும்‌, 
சிலர்‌ குதிரைகளைக்குறித்தும்‌ மேன்மை 
பாராட்டுகிறார்கன்‌; நாங்களோ எங்கள்‌ 
தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தைக்‌ 
மேன்மைபாராட்டுவோம்‌. 
முறித்து விழுந்தார்கள்‌; 
எழுத்து இிமிர்த்து 

நிற்கிறோம்‌ (சங்‌ 20:7,8). 


கர்த்தருடைய பிள்ளைகள்‌ 
கர்த்தருக்குள்‌ சந்தோஷமாயிருப்பார்கள்‌. 
கர்த்தர்‌ தங்களோடு ஐக்கியமாயிருப்பதை 
நினைத்து அரை நன்றியோடு 
துதிப்பார்கள்‌. கர்த்தர்‌ தாமே தம்முடைய 
பிள்ளைகளுக்கு தம்மைப்பற்றி 
வெளிப்படுத்தியிருக்கிறார்‌. இது 
கர்த்தருடைய பிள்ளைகளுக்குக்‌ 
கிடைத்திருக்கிற மிகப்பெரிய சிலாக்கியம்‌. 
கர்த்தர்‌ நமக்கு தம்முடைய தெய்வீக 
வல்லமையை  வெளிப்படுத்தியிருக்கிறார்‌. 
தம்முடைய கிருபையையும்‌, இரக்கத்தையும்‌ 
கர்த்தர்‌ தாமே நமக்குக்‌ காண்பிக்கிறார்‌. 
நாம்‌ ஆராதிக்கிற தேவன்‌ 
இன்னாரென்பதை நாம்‌ 
அறிந்திருக்கிறோம்‌. ஆகையினால்‌ நாம்‌ 
கர்த்தரை மாத்திரமே நம்பி படல்‌ 
நம்முடைய முழுநம்பிக்கையையும்‌ 
வைத்திருக்கிறோம்‌. 





ழ்‌ நள 
யாய 


இந்தப்‌ பிரபஞ்சத்தின்‌ ஜனங்கள்‌ 
உலகப்பிரகாரமான காரியங்களில்‌ 
நம்பிக்கை வைக்கிறார்கள்‌. 
உலகக்காரியங்களைக்‌ குறித்து மேன்மை 
பாராட்டுகிறார்கள்‌. இவர்களுக்கு 
கர்த்தருடைய  கிருபையைவிட உலக 
ஐசுவரியங்களே பெரியதாய்‌ தெரிகிறது. 
கர்த்தரே தம்முடைய பிள்ளைகளைப்‌ 
பாதுகாக்கிறவர்‌. உலகப்பிரகாரமான 
ஜனங்களோ இரதங்களும்‌, குதிரைகளும்‌ 
தங்களைப்‌ பாதுகாக்கும்‌ என்று வீணாய்‌ 
நம்புகிறார்கள்‌. 


சிலர்‌ இரதங்களைக்‌ குறித்தும்‌, சிலர்‌ 
குதிரைகளைக்‌ குறித்தும்‌ மேன்மை 
பாராட்டுகிறார்கள்‌. தங்களுக்கு திரளான 
எண்ணிக்கையில்‌ இரதங்களும்‌, 
குதிரைகளும்‌ இருந்தால்‌, யுத்தத்திலே 
நிச்சயமாய்‌ வெற்றி பெறலாம்‌ என்று 
நினைக்கிறார்கள்‌. இவர்கள்‌ கர்த்தரை 
நம்பாமல்‌ தங்கள்‌ இரதங்களையும்‌ 
குதிரைகளையும்‌ நம்புகிறார்கள்‌. 


பிள்ளைகளுக்கு 

விக்குரிய யுத்தம்‌ 
நியமிக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தரே 
நமக்காக யுத்தம்பண்ணவேண்டும்‌. நாம்‌ 
யுத்தம்ண்ணும்‌ போது நமக்கு 
கர்த்தருடைய உதவிகளும்‌, 
ஒத்தாசைகளும்‌, கிருபைகளும்‌, 
இரக்கங்களும்‌ தேவை. கர்த்தரே 
நம்முடைய பெண்‌. நாம்‌ கர்த்தரை 
மாத்திரமே நம்பவேண்டும்‌. 
உலகப்பிரகாரமான ஜனங்கள்‌ 
இரதங்களையும்‌ குதிரைகளையும்‌ 
நம்புவதுபோல, நாம்‌ உலகப்பிரகாரமான 
காரியங்களில்‌ நம்பிக்கை வைக்கக்கூடாது. 


இஸ்ரவேல்‌ ஜனத்தாரை குதிரைகள்‌ 
இரட்சிக்கவில்லை. இரதங்களும்‌ 
இரட்சிக்கவில்லை. தேவனுடைய விரலே 
அவர்களை இரட்சித்து. தேவன்‌ 
தம்முடைய  ஜனங்களுக்காக பலத்த 
காரியங்களைச்‌ செய்தார்‌. அவர்களுக்காக 
யுத்தம்பண்ணினார்‌. யத்தம்‌ 
கர்த்தருடையது ஜெயமும்‌ 
கர்த்தருடையது இஸ்ரவேல்‌ 
புத்திரரிடத்தில்‌ இரதங்களும்‌ 
குதிரைகளும்‌ இல்லாதிருந்தும்‌, 


கர்த்தருடைய 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை 


QOODNENS 
PUBLISHERS 


பார்வோனிடமிருந்து 
பார்வோன்‌ தன்னுடைய 
குதிரைகளையும்‌ 
நம்பினான்‌. இஸ்ரவேல்‌ ஜனங்களோ 
கர்த்தரையும்‌, அவர்‌ தமது 
வலதுகரத்தினால்‌ நடப்பிக்கிற இரட்சிப்பின்‌ 
வல்லமைகளையும்‌ நம்பினார்கள்‌. 


அவர்கள்‌ 
தப்பித்தார்கள்‌. 
இரதங்களையும்‌ 


கர்த்தருடைய பிள்ளைகள்‌, கர்த்தர்‌ 
தங்களுக்காக செய்கிற 
பெரிய காரியங்களையெல்லாம்‌ 
அறிந்திருக்கிறார்கள்‌. ஆகையினால்‌ 
அவர்கள்‌ இரதங்களையும்‌ 
குதிரைகளையும்‌ குறித்து மென்மை 
பாராட்டாமல்‌, தங்கள்‌ தேவனாகிய 
கர்த்தரைக்‌ குறித்தே மேன்மை 
பாராட்டுகிறார்கள்‌. 

பார்வோனும்‌ அவனுடைய 
இரதவீரர்களும்‌ இஸ்ரவேல்‌ ஜனங்களை 
துரத்திச்‌ சென்றார்கள்‌. தங்களுடைய 
குதிரைகளின்‌ பலமும்‌, இரதங்களின்‌ 
வேகமும்‌ தங்களுக்கு ஜெயம்‌ தரும்‌ என்று 
எதிர்பார்த்தார்கள்‌. அவர்கள்‌ நம்பின 
இரதங்களும்‌ குதிரைகளும்‌ அவர்களை 
இரட்சிக்க முடியவில்லை. செங்கடலிலே 
அவர்களும்‌, அவர்களோடு சேர்ந்து 
அவர்களுடைய குதிரைகளும்‌ 
இரதங்களும்‌ முழுகி அழிந்துபோனார்கள்‌. 
கர்த்தரோ தம்முடைய பலத்த கரத்தினால்‌ 
தம்முடைய பிள்ளைகளை 
பார்வோனிடபிருந்து இரட்சித்தார்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ இதை நினைவு 
கூர்ந்து, “நாங்களோ எங்கள்‌ தேவனாகிய 
கர்த்தருடைய க்‌ குறித்தே 
மேன்மை i என்று 
பயபக்தியாய்ச்‌ சொல்லுகிறார்கள்‌. 


விரோதமாக 
யுத்தம்பண்ணினார்கள்‌. 


தாவீதுக்கு 
சத்துருக்கள்‌. 
சோபாவின்‌ இராஜா அநேகக்‌ 
குதிரைகளோடும்‌. இரதங்களோடும்‌ 
தாவீதோடு யுத்தம்பண்ண வந்தான்‌. 
“ரேகோபின்‌ குமாரனாகிய ஆதாதேசர்‌ 
என்னும்‌ சோபாவின்‌ ராஜா ஜபிராத்து 
நதியண்டையில்‌ இருக்கிற சீமையைத்‌ 
டத்‌ ( 


கொள்ளப்‌ 
அவனையும்‌ 





ழ்‌ நயன 
யாய 


அவனுக்கு இருந்த இராணுத்தில்‌ 
ஆயிரத்து எழுநூறு குதிரைவீரரையும்‌, 
இருபதினாயிரம்‌ காலாட்களையும்‌ பிடித்து, 
இரதங்களில்‌ நூறு இரதங்களை வைத்துக்‌ 
கொண்டு, மற்றவைகளை யெல்லாம்‌ 
துண்டாடிப்போட்டான்‌” (சோமு 8:3,4). 


குதிரைகளையும்‌ 
பாராட்டியவர்கள்‌ 
தேவனாகிய 
குறித்து 
இஸ்ரவேல்‌ 
நிமிர்ந்து, 
தம்மை 
ஒருபோதும்‌ 


இரதங்களையும்‌ 
குறித்து மேன்மை 
முறிந்துவிழுந்தார்கள்‌. 
கர்த்தருடைய நாமத்தைக்‌ 
மேன்மை பாராட்டிய 
ஜனங்களோ எழுந்து 
நிற்கிறார்கள்‌ கர்த்தர்‌ 
நம்புகிறவர்களை 
கைவிடமாட்டார்‌. அவர்களுடைய கால்கள்‌ 
தள்ளாடாதவாறு அவர்களை 
பாதுகாப்பார்‌. அவர்கள்‌ முறிந்து கீழே 
விழுந்துவிடாதவாறு கர்த்தர்‌ 
அவர்களுக்காக யுத்தம்பண்ணுவார்‌. 
கர்த்தருடைய பிள்ளைகள்‌ கீழே 
விழுந்தாலும்‌, தேவனுடைய 
உதவியினாலும்‌ ஒத்தாசையினாலும்‌. 
மறுபடியும்‌ எழுந்து நிமிர்ந்து நிற்பார்கள்‌. 
சத்துருக்களோ கீழே விழும்போது 
முறிந்து விழுவார்கள்‌. அவர்களால்‌ 
மறுபடியும்‌ எழும்ப முடியாது 


கர்த்தாவே இரட்சியும்‌ 


கர்த்தாவே, இரட்சியும்‌; நாங்கள்‌. 
கூப்பிடுகிற நாவிலே ராஜா 
எங்களுக்குச்‌. செவிகொடுப்பாராக. 
(சங்‌ 20:9). 


இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ தாவீது 
இராஜாவுக்காக . ஜெ.ப்பண்ணும்போது. 
தங்கள்‌ ஜெபத்தை, “ஓசன்னா” என்று 
சொல்லி முடிக்கிறார்கள்‌. ஒசன்னா 


என்னும்‌ வார்த்தைக்‌ “கர்த்தாவே 
ட ன 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம 


PUBLISHERS 


கர்த்தர்‌ தாவீதை இரட்சிக்கும்போது 
அவரும்‌ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்‌, அவர்‌ 
மூலமாய்‌. இஸ்ரவேல்‌ ஜனங்களும்‌ 
ஆசீர்வதிக்கப்படுவார்கள்‌. கர்த்தர்‌ 
தாவீது இராஜாவுக்கு வயுத்தத்திலே 
ஜெயத்தைக்‌ கட்டளையிடும்போது, அது 
அவருக்கும்‌ ஜெயமாயிருக்கும்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனங்களுக்கும்‌ ஜெயமாயிருக்கும்‌. 


இராஜாவாகிய 
தாவீதினிடத்தில்‌ நீதிக்காவும்‌ 
நியாயத்திற்காகவும்‌, இரக்கத்திற்காகவும்‌ 
விண்ணப்பம்பண்ணுகிறார்கள்‌. கர்த்தர்‌ 
தாவீதை ஆசிர்வதித்து, அவருடைய 
சிங்காசனத்திலே அவரை நிலைத்திருக்கச்‌ 
செய்யும்போது, ஜனங்களெல்லோரும்‌ 
தங்களுடைய தேவைகளை, வழக்குகளை 
இராஜாவினிடத்தில்‌ சொல்லுவார்கள்‌. 
அப்போது, "நாங்கள்‌ கூப்பிடுகிற நாளிலே 
இராஜா எங்களுக்கு செவிகொடுப்பாராக" 
என்று இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 
கர்த்தா த்தில்‌ விண்ணப்பம்‌ 
பண்ணுகிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ 
நாமும்‌ நம்முடைய 
தலைவர்களுக்காக ஜெபம்பண்ண 
வேண்டும்‌. அதிகாரிகளுக்காக ஜெபம்‌ 
பண்ண வேண்டும்‌.  நீதிபதிகளுக்காக 
ஜெபம்பண்ணவேண்டும்‌. அவர்கள்‌ 
நீதியாய்‌ ஆளுகை செய்யவேண்டும்‌. 
என்றும்‌, நீதியான தீர்ப்புக்களைச்‌ சொல்ல 
வேண்டுமென்றும்‌ நாம்‌ அவர்களுக்காக 
விண்ணப்பம்பண்ணவேண்டும்‌. கர்த்தரே 
அவர்களை அதிகாரத்தில்‌ 
அமரச்செய்திருக்கிறார்‌. அதிகாரிகள்‌ 
தங்களுக்குக்‌ கொடுக்கப்பட்டிருக்கிற 
அதிகாரத்தை துஷ்பிரயோகம்பண்ணி 
விடக்கூடாது. அவர்கள்‌ நீதியாயும்‌ 
நேர்மையாயும்‌, 
இரக்ககுணத்தோடும்‌. 
நேயத்தோடும்‌ ஜனங்களை ஆளுகை 
செய்யவேண்டும்‌. 


ஜனங்கள்‌ 


ஜனங்கணைப்போலவே 
தேசத்தின்‌: 





ழ்‌ நள 
யாய 


இருபதாவது சங்கீதத்தில்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனங்கள்‌ தாவீது இராஜாவுக்காக 
கர்த்தரிடத்திலே ஜெபம்பண்ணுகிறார்கள்‌. 
கர்த்தர்‌ தாமே இராஜாவைப்‌ பாதுகாத்து 
அவரை ஆசீர்வதிக்க வேண்டுமென்று 
விண்ணப்பம்பண்ணுகிறார்கள்‌. கர்த்தர்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனத்தாரின்‌ 
வேண்டுதல்களையும்‌ விண்ணப்‌ 
பங்களையும்‌ கேட்டு தாவீது இராஜாவை 
ஆசீர்வதித்திருக்கிறார்‌. யுத்தத்திலே 
அவருக்கு ஜெயத்தைக்‌ 
கொடுத்திருக்கிறார்‌. கர்த்தர்‌ கொடுத்த 
கிருபைகளுக்காக, ஜனங்கள்‌ இருபத்து 
ஒன்றாவது சங்கீதத்தில்‌, அவருக்கு 
ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறார்கள்‌. 


தாவீது பெற்றிருக்கிற 
ஜெயங்களுக்காக ஜனங்கள்‌ அவருக்கு 
வாழ்த்துதல்‌ சொல்லுகிறார்கள்‌. கர்த்தர்‌ 
தாவீதைக்‌ சுனப்படுத்தியிருக்கிறார்‌ 
தாவீதுக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம்‌ 
அதிகமாய்க்‌ 'கிடைத்திருக்கிறது 
சங்‌ 214-6). தாவீதின்‌ ராஜ்யத்திற்கு 
விரோதமாய்‌ எழும்பியிருக்கிற 
சத்துருக்களை கர்த்தர்‌ தம்முடைய 
மகத்துவமான வல்லமையினால்‌ 
முற்றிலுமாக அழித்துப்போட்டார்‌. 


சத்துருக்களுக்கு பூரண 
சங்காரமுண்டாயிற்று (சங்‌ 212 13) 


தாவீதுக்கு. 
ஆசீர்வாதம்‌ 
சங்‌ 21 : 1-6 


கர்த்தருடைய 


சுங்‌ ஐ. கர்த்தாவே, 
வல்லமையிலே 
மகிழ்ச்சியாயிருக்கிறார்‌; 
இரட்சிப்பில்‌ 
கவிகூருகிறார்‌! 


உம்முடைய 
ராஜா 
உம்முடைய 


எவ்வனவாய்க்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்மா 


PUBLISHERS 


சண்‌ 22. அவருடைய 
மனவிருப்பத்தின்படி தீர்‌ அவருக்குத்‌ 
தந்தருனி, அவருடைய உதடுகளின்‌ 
விண்ணப்பத்தைத்‌ தன்னாதிருக்கிறீர்‌. 
(சேகர) 


சுங்‌ 218. உத்தம ஆசீர்வாதங்கனோடு, 
எதிர்கொண்டுவத்து, 


அவர்‌ உம்மிடத்தில்‌ 
நீர்‌ அவருக்கு. 
தீர்க்காயுசை 


சங்‌ ௮:௮. உமது இரட்சிப்பினால்‌ அவர்‌ 
மகிமை பெரிதாயிருக்கிறது; 
மேன்மையையும்‌. மகத்துவத்தையும்‌ 


அவருக்கு அருவினீர்‌. 


சங்‌ 26. அவரை 
ஆசீர்வாதங்களூன்ன வராக்குகிறீர்‌; 
அவரை உம்முடைய சமுகத்தின்‌: 
மகிழ்ச்சியினால்‌ பூரிப்பாக்குகி நீர்‌. 


நித்திய 


கர்த்தருடைய வல்லமை 


உம்முடைய 

ராஜா 

மகிழ்ச்சியாயிருக்கிறார்‌ உம்முடைய 

இரட்சிப்பில்‌ எவ்வனவாய்க்‌ 
கவிகூருகிறார்‌! (சங்‌ 21:1) 


தாவீது கர்த்தருடைய வல்லமையில்‌ 
மகிழ்ச்சியாயிருக்கிறார்‌. அவருடைய 
இரட்சிப்பிலே களிகூருகிறார்‌. தாவீதுக்கு 
தன்னுடைய சொந்த பலத்திலோ அல்லது 
அவருடைய சொந்த பராமக்கிரமத்திலோ 
மகிழ்ச்சியில்லை. அவர்‌ தன்னுடைய 
சேனையின்‌ திரட்சிமிலோ அல்லது 
அவர்களுடைய வலிமையிலோ 
களிகூரவில்லை. தன்னுடைய சேனையின்‌ 
பலத்தினால்‌ தனக்கு ஜெயமுண்டாகும்‌ 
என்னும்‌ நம்பிக்கைகூட தாவீதுக்கு 


இல்லை. 





ழ்‌ ளான 
யாய 


தாவீது 
வல்லபையைச்‌ 
சத்துருக்கள்மீது யுத்தம்பண்ணுகிறார்‌. 
கர்த்தர்‌ தாவீதுக்கு சத்துருக்கள்மீது 
ஜெபத்தைக்‌ கொடுக்கிறார்‌. யுத்தங்களிலே. 
வெற்றி பெற்றாலும்‌ தாவீது தன்னுடைய 
சுயவல்லமையில்‌ மகிழ்ச்சியாய்‌ 
சந்தோஷப்படவில்லை. அதற்குப்‌ பதிலாக 
அவர்‌ கர்த்தருடைய வல்லமையில்‌ 
மகிழ்ச்சியாயிருக்கிறார்‌ தன்னோடு 
சேர்ந்து, தன்னுடைய 
சேனையிலுள்ளவர்களும்‌ கர்த்தருடைய 
வல்லமையில்‌. மகிழச்சியாயிருக்குமாறு 
அவர்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறார்‌. 


கர்த்தருடைய 
சார்ந்திருந்து 


கர்த்தருக்குள்‌ 
போது 
கூடமிருக்கிற 
சேனையிலுள்ளவர்களும்‌ 
வேண்டும்‌. 
கொடுத்த 
அவரைத்‌ 
கர்த்தரை 


தாவீது 
சந்தோஷமாயிருக்கும்‌ 
அவரோடு. 
அவருடைய 
'சந்தோஷமாயிருக்க 
யுத்தங்களிலே 
ஜெயங்களுக்காக 
துதிக்கவேண்டும்‌. 
மகிமைப்படுத்தவேண்டும்‌. 


கர்த்தர்‌ 


கர்த்தர்‌ தாவீதுக்கு யுத்தங்களிலே 
வெற்றியைக்‌ கொடுத்திருக்கிறார்‌. 
இதனால்‌ இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 
'சந்தோஷமாயிருக்கிறார்கள்‌. தாவீதும்‌ 
'சந்தோஷமாயிருக்கிறார்‌ யத்தத்திலே 
வெற்றி பெற்றதற்காக ஜனங்கள்‌ தாவீதை 
வாழ்த்துகிறார்கள்‌. “கர்த்தாவே உம்முடைய 
வல்லமையிலே இராஜா எங்களைப்‌ 
போலவே மகிழ்ச்சியாயிருக்கிறார்‌” என்று 
சொல்லுகிறார்கள்‌ இராஜாவின்‌ 
சந்தோஷத்திற்கு. கர்த்தருடைய 
வல்லமையே காரணம்‌. அதற்காக 
ஜனங்கள்‌ கர்த்தரைத்‌ துதிக்கிறார்கள்‌. 


இராஜா கர்த்தருடைய இரட்சிப்பிலே 
அதிகமாய்க்‌ களிகூருகிறார்‌. யுத்தம்‌ 
கர்த்தருடையது. யுத்தத்திலே ஜெயமும்‌ 
கர்த்தருடையது. அதுபோலவே இரட்சிப்பும்‌ 
கர்த்தருடையது. இராஜா கர்த்தருடைய 
இ£ட்சிப்பிலே களிகூருவதற்காக ஜனங்கள்‌ 
கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரம்‌ 
பண்ணுகிறார்கள்‌. கர்த்தரைக்‌ 
கனம்பண்ணுகிறார்கள்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம்மா 


PUBLISHERS 


விண்ணப்பத்தைத்‌ 
தன்னாதிருக்கிறீர்‌ 


அவருடைய மனவிருப்பத்‌தின்பாடி, 
தீர்‌ அவருக்குத்‌ தத்தருனி, அவருடைய 
உதடுகளி; விண்ணப்பத்தைத்‌ 
தன்னாதிருக்கிறீம்‌ (சேல) 
(சங்‌ 21:2) 


கர்த்தர்‌ தம்முடைய பிள்ளைகளின்‌ 
விண்ணப்பங்களுக்குச்‌ செவிகொடுத்து 
அவர்களை ஆசிர்வதிக்கிறார்‌. பல. 
சமயங்களில்‌ நாம்‌ ஜெபிப்பதற்கு 
முன்பாகவே கர்த்தர்‌ நம்மை ஆசீர்வதித்து 
விடுகிறார்‌. கர்த்தருடைய 
ஆசீர்வாதங்களை நாம்‌ பெற்றுக்‌ 
கொள்வதற்கு ஆயத்தப்படுவதற்கு 
முன்பாகவே அவர்‌ நம்மை 
ஆசீர்வதிக்கிறார்‌. ஆனால்‌ நமக்கோ 


கர்த்தருடைய ஆசீர்வாதத்தைக்‌ குறித்து 
சந்தேகம்‌ 


வந்துவிடுகிறது. கர்த்தர்‌ 
'விண்ணப்பத்திற்குப்‌ 
பதில்கொடுப்பாரா என்று 
சந்தேகப்படுகிறோம்‌. கர்த்தரோ 
தம்முடைய பிள்ளைகளின்‌. 
விண்ணப்பத்தைத்‌ தள்ளாதவர்‌. 


கர்த்தர்‌ தாளீதினுடைய 
மனவிருப்பத்தின்படி அவருக்குத்‌ 
தந்தருளியிருக்கிறார்‌. கர்த்தர்‌ 
அவருடைய உதடுகளின்‌ விண்ணப்பத்தை 
தள்ளாதிருக்கிறார்‌. கர்த்தருடைய 
ஆசீர்வாதம்‌ தாவீதுக்கு தாமதமில்லாமல்‌ 
உடனடியாக கிடைக்கிறது. அவருடைய 
மனவிருப்பத்தின்படியெல்லாம்‌ கர்த்தர்‌ 
அவரை ஆசிர்வதிக்கிறார்‌. கர்த்தரிடத்தில்‌ 
ஜெபம்பண்ணிய உடனே நமக்கு 
சீர்வாதம்‌ கிடைத்துவிட்டால்‌ நம்முடைய 
இருதயத்தில்‌ பல்கர்‌ கதா 


பொற்கிரீடம்‌ தரிப்பிக்கிறீச்‌ 


உத்தம ஆசீர்வாதங்கனோடு நீர்‌ 
அவருக்கு எதிர்கொண்டுவந்து, அவர்‌ 
சிரசில்‌ பொற்கீரிடம்‌ தரிப்பிக்கிறீர்‌. 
அவர்‌ உம்மிடத்தில்‌ ஆயுசைக்கேட்டார்‌; 
தீர்‌ அவருக்கு என்றென்றைக்குமுன்ன 
தீர்க்காயுசை அனித்தீர்‌ (சங்‌ 21:3,4). 





ழ்‌ நள 
யாய 


கர்த்தர்‌ தாவீதின்‌ 
பொற்கிரீடம்‌ தரிப்பிக்கிறார்‌. 
சத்துருக்களோ 
கிரீடத்தை 
வகைதேடுகிறார்கள்‌. 
சிங்காசனத்தையே 


சிரசில்‌ 
அவருடைய 
அவருடைய சிரசிலிருந்து 
எடுத்துப்போட 
தாவீதின்‌ 
நீக்கிப்போடுவதற்கு. 
சத்துருக்கள்‌ சதிஆலோசனை 
பண்ணுகிறார்கள்‌. ஆனால்‌ கர்த்தரோ 
தாவீதுக்கு பொற்கிரீடம்‌ தரிப்பித்து, 
அவருடைய ராஜ்யத்தைக்‌ 
காத்துக்கொள்கிறார்‌. 


தாவீதினுடைய 
மனவிருப்பத்தின்படி அவருக்குத்‌ 
தந்தருளுகிறார்‌. தாவீது கர்த்தருடைய 
சமுகத்தில்‌ விண்ணப்பர்பண்ணும்போது. 
கர்த்தர்‌ தாமே உத்தம 
ஆசீர்வாதங்களோடு அவருக்கு 
எதிர்கொண்டு வருகிறார்‌. அவருடைய 
உதடுகளின்‌ விண்ணப்பத்தைக்‌ கர்த்தர்‌ 
ஒருபோதும்‌. தள்ளுவதில்லை. தாவீது 
கர்த்தரிடத்தில்‌ ஆயுசைக்‌ கேட்பார்‌ 
கர்த்தரோ அவருக்கு ஆயுசைக்‌ 
கொடுத்ததோடு, என்றென்றைக்குமுள்ள 
தீர்க்காயுசையும்‌ அவருக்கு அளித்தார்‌ 


தாவீது இந்தப்‌ பூமியிலே எத்தனை 
வருஷம்‌ ஜீவனோடு இருக்கப்போவதாக 
எதிர்பார்த்தாரோ, அதைவிட அதிகமான 
வருஷங்களை அவருடைய ஜீவனுக்குக்‌ 
கூட்டிக்கொடுத்தார்‌. தாவீதின்‌ 
சரீரப்பிரகாரமான ஆயுசும்‌ அதிகம்‌. அது 
மாத்திரமல்ல தாவீதின்‌ ராஜ்யம்‌ 
நித்தியகாலமாய்‌ அழியாமல்‌ நிலைத்து 
நிற்கும்‌. கர்த்தர்‌ அவருக்கு 
நத வ ப்ளு தீர்க்காயசை 
அளித்திருக்கிறார்‌. 


தாவீது யுத்தத்திற்குப்‌ போனபோது. 
சத்துருக்கள்‌ மூலமாய்‌ அவருடைய 
ஜீவனுக்கு ஆபத்து உண்டாயிற்று. தாவீது 
கர்த்தருடைய சமுகத்தில்‌, “தன்னுடைய 
ஜீவனைப்‌. பாதுகாத்து தனக்கு 
தீர்க்காயுசைத்‌ தரவேண்டும்‌” என்று 
விண்ணப்பம்பண்ணினார்‌. கர்த்தரோ 
அவருக்கு தீர்க்காயுசைக்‌ கொடுத்து. 
அவரைப்‌ பரிபூரணமாய்‌ 
ஆசீர்வதித்திருக்கிறார்‌. தாவீதின்‌ ராஜ்யம்‌ 


கர்த்தர்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம்மா 


PUBLISHERS 


மேசியாவின்‌ ராஜ்யத்திலே தொடர்ந்து 
வருகிறது. மேசியா தாவீதின்‌ குமாரனாக 
இந்தப்‌ பூமியிலே அவதரித்தார்‌. இதனால்‌ 
தாவீதின்‌ ராஜ்யம்‌ அழிந்துபோகாத நித்திய 
மகிமையுள்ளதாயிருக்கிறது. 


மேன்மையும்‌ மகத்துவமும்‌ 


உமது இரட்சிப்பினால்‌ அவர்‌ 
மகிமை பெரிதாயிருக்கிறது; 
மேன்மையையும்‌ மகத்துவத்தையும்‌ 
அவருக்கு அருவினீர்‌ (சங்‌ 215). 


கர்த்தர்‌ தாவீதுக்கு தம்முடைய 
இரட்சிப்பைத்‌ தந்திருக்கிறார்‌. 
கர்த்தருடைய இரட்சிப்பினால்‌ தாவீதின்‌ 
மகிமை  பெரிதாயிருக்கிறது. தாவீது 
இஸ்ரவேல்‌ தேசத்தை ஆட்சிபுரிந்த 
காலத்தில்‌, புறஜாதி இராஜாக்கள்‌ 
அண்டை தேசங்களை ஆட்சிபரிந்தார்கள்‌. 
அவர்களுடைய மகிமையைவிட தாவீதின்‌ 
மகிமை பெரிதாயிருந்தது. தாவீதுக்கு 
கர்த்தருடைய இரட்சிப்பு 
கிடைத்திருக்கிறது. தாவீது 
ர்த்தரால்‌ கர்த்தருக்காக 


காத்த! 
இரட்சிக்கப்பட்டிருக்கிறார்‌. 


பிரபஞ்சத்திலே 
குணமுள்ளவர்களையும்‌, 
செய்கிறவர்களையும்‌ 
ஜனங்கள்‌ புகழுகிறார்கள்‌. அவர்களுடைய 
புகழ்ச்சிக்கு கர்த்தர்‌ அவர்களுக்குக்‌ 
கொடுத்திருக்கும்‌ இரட்சிப்பே காரணம்‌. 
நம்முடைய நற்கிரியைகளில்‌ கர்த்தருடைய 
இரட்சிப்பு வெளிப்படுகிறது. நம்முடைய 
இரட்சிப்பினால்‌ கர்த்தர்‌ 
மகிமைப்படுகிறார்‌. 
கர்த்தர்‌ தாவீதுக்கு 
இரட்சிப்பைக்‌. கொடுத்திருக்கிறார்‌. 
இதனால்‌ தாவீதுக்கு கர்த்தருடைய 
ஆசீர்வாதமுண்டாயிற்று. தாவீதின்‌ 
மூலமாய்‌ எராளமான ஜனங்கள்‌ 
ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள்‌. கர்த்தருடைய 
ஆசீர்வாதம்‌ தாவீதின்‌ வழியாக 
அவருடைய சந்ததியாருக்கு கடந்து 
வருகிறது 


தம்முடைய 





ழ்‌ நவள 
யாய 


கர்த்தர்‌ தாவீதினுடைய மன 
விருப்பத்தின்படி அவருக்குத்‌ 
தந்தருளியிருக்கிறார்‌. அவருடைய 
உதடுகளின்‌ விண்ணப்பத்தை கர்த்தர்‌ 
தள்ளவில்லை. கர்த்தர்‌ அவருக்கு. 
என்றென்றைக்குமுள்ள தீர்க்காயுசை 
அளித்திருக்கிறார்‌. கர்த்தர்‌ தாவீதுக்கு 
தம்முடைய இரட்சிப்பைக்‌ 
கொடுத்திருக்கிறார்‌ தாவீது 
கர்த்தருடைய இரட்சிப்பிலே அதிகமாய்க்‌ 
களிகூருகிறார்‌. கர்த்தருடைய 
இரட்சிப்பினால்‌ தாவீதின்‌ மகிமை 
பெரிதாயிருக்கிறது. கர்த்தர்‌ தாவீதுக்கு 
மேன்மையையும்‌ மகத்துவத்தையும்‌ 
அருளியிருக்கிறார்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்போது, 
தாவீதைப்போல பூரண 
ஆசீர்வாதங்களினால்‌ நிரப்புகிறார்‌ 
கர்த்தர்‌ நம்மை இரட்சிக்கும்போது 
நம்முடைய மகிமையும்‌ பெரிதாயிருக்கும்‌ 


நித்திய ஆசீர்வாதங்‌ 


களூன்னவராக்குகிறீர்‌ 


அவரை 
ஆசீர்வாதங்களூன்ன. 
அவரை உம்முடைய 
மகிழ்ச்சியினால்‌ 

(சங்‌ 21:6). 


நித்திய 
வராக்குகிதீர்‌ 
சமுகத்தின்‌ 
பூரிப்பாக்குகி தீர்‌ 


கர்த்தர்‌ தாவீதை நித்திய 
ஆசீர்வாதங்களுள்ள வராக்குகிறார்‌ 
என்னும்‌ வாக்கியத்திற்கு, “கர்த்தர்‌ 
தாளீதை  உலகமெங்குமுள்ள எல்லா 
ஜனங்களுக்கும்‌ நித்திய ஆசீர்வாதத்தை 
உடையவராக ஆக்குகிறார்‌" என்று 
வேதபண்டிதர்கள்‌ வியாக்கியானம்‌ 
சொல்லுகிறார்கள்‌ தாவீது 
முழுஉலகத்திற்கும்‌ நித்திய 
ஆசீர்வாதமுள்ளராயிருக்கிறார்‌. பூமியின்‌ 
குடிகளெல்லாம்‌ தாவீதினால்‌. 
ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள்‌. இனிமேலும்‌ 
ஆசீர்வதிக்கப்படுவார்கள்‌. ஏனென்றால்‌ 
தாவீதின்‌ ஆசீர்வாதம்‌ நித்திய 
ஆசீர்வாதமாயிருக்கிறது 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம்மா 


PUBLISHERS 


கர்த்தர்‌ தாவீதை 
ஆசீர்வாதங்களுள்ளவராக்‌ குகிறார்‌” 
என்பது ஒரு தீர்க்கதரிசன வாக்கியம்‌. 
இந்தத்‌ தீர்க்கதரிசனம்‌ இயேசுகிறிஸ்துவில்‌ 
நிறைவேறிற்று, தாவீதின்‌ காலத்தில்‌ 
அவர்‌ மூலமாய்‌ இஸ்ரவேல்‌ தேசத்தாருக்கு 
ஆசீர்வாதமுண்டாயிற்று. தாவீதின்‌ 
சந்ததியில்‌ வந்த  இயேசுகிறிஸ்துவின்‌ 
மூலமாய்‌ முழுஉலகத்திற்கு ஆசீர்வாதம்‌ 
வந்திருக்கிறது. இயேசுகிறிஸ்து 
உலக இரட்சகராகயிருக்கிறார்‌. 
இயேசுகிறிஸ்துவின்‌ ஆசீர்வாதம்‌ நித்திய 
ஆசீர்வாதம்‌. கிறிஸ்துவானவர்‌ தம்மை 
விசுவாசிக்கிறவர்களுக்கு நித்திய 
நக்‌ தா்‌ கர்த்தர்‌ 
டய சமுகத்தின்‌ 
மகிற்ச்சவினால்‌. ட்ட 


நித்திய 


தாவிதின்‌ சத்துருக்கன்மேல்‌ 
கர்த்தருடைய கோபம்‌ 
சங்‌ 21 : 7-13 


சங்‌ 27. ராஜா கர்த்தர்‌ 
மேல்‌ நம்பிக்கையாயிருக்கிறார்‌; 
உன்னதமானவருடைய தயவினால்‌. 


அசைக்கப்படாதிருப்பார்‌. 


208. உமது கை 
சுத்துருக்கணெல்லாரையும்‌ 
உமது வலதுகரம்‌ 
பகைக்கிறவர்கலைக்‌ 


உமது கோபத்தின்‌ 
அவர்களை அக்கினிச்‌ 
சூனையாக்கிப்‌ போடுவீர்‌; கர்த்தர்‌ தமது 
கோபத்திலே அவர்களை அழிப்பார்‌; 
அக்கினி அவர்களைப்‌ பட்சிக்கும்‌. 


சங்‌ 210. அவர்கள்‌ கனியை 
பூமியிலிராதபடி தீர்‌ அழித்து, அவர்கள்‌ 
சந்ததியை: மனு புத்திரரிலிராதபடி. 
ஓழியப்பண்ணுவீர்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


சங்‌ 
விரோதமாய்ப்‌ 
'தினைத்தார்கள்‌;. 
எத்தனம்பண்ணினார்கள்‌; 
வாய்க்கமாற்போயிற்று. 


சுங்‌ 21:19. கர்த்தாவே, உம்முடைய 
யபலத்திலே நீர்‌ 

அப்பொழுது 

வல்லமையைப்‌ 

பண்ணுவோம்‌. 


ராஜா கர்த்தர்மேல்‌ 


நம்பிக்கையாயிருக்கிறார்‌ 


ராஜா கர்த்தர்‌ 
மேல்‌ நம்பிக்கையாயிருக்கிறார்‌; 
உன்னதமானவருடைய தயவினால்‌ 
அசைக்கப்படாதிருப்பார்‌ (சங்‌ 21:7). 


தாவீது ராஜாவுக்கும்‌ 
தேசத்தாருக்கும்‌ அநேக 
செய்திருக்கிறார்‌ 
பிள்ளைகள்‌, கர்த்தர்‌ 
செய்த 
நினைவுகூர்ந்து, 


கர்த்தர்‌ 
இஸ்ரவேல்‌ 
நன்மைகளைச்‌ 
கர்த்தருடைய 
தங்களுக்குச்‌ 
நன்மைகளையெல்லாம்‌. 
சந்தோஷத்தோடும்‌ நன்றியோடும்‌ 
அவரைத்‌ துதிக்கவேண்டும்‌. 
சங்கீதக்காரர்‌ தன்னுடைய ஜனங்களிடம்‌ 
கர்த்தர்‌ செய்த நன்மைகளுக்காக 
அவரைத்‌ துதிக்குமாறு சொல்லுகிறார்‌ 
கர்த்தர்‌ இனிமேல்‌ தங்களுக்குச்‌ 
செய்யப்போகிற நன்மைகளை 
விசுவாசத்தோடும்‌ ஜெபத்தோடும்‌ 
நோக்கிப்‌ பார்க்குமாறும்‌ ஆலோசனை 
சொல்லுகிறார்‌. 


ராஜா கர்த்தருடைய 

மகிழ்ச்சியாயிருக்கிறார்‌. 
கர்த்தர்‌ ராஜா மேல்‌ 
நம்பிக்கையாயிருக்கிறார்‌. இதனிமித்தமாய்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ கர்த்தருக்கு நன்றி 
சொல்லவேண்டும்‌. ராஜா கர்த்தர்மேல்‌ 
நம்பிக்கையாயிருக்கும்போது. அவருடைய 
ஆளுகை நீதியுள்ளதாயிருக்கும்‌. அவர்‌ 
ஜனங்கள்மேல்‌  கரிசனையோடிருப்பார்‌. 
வழக்குகளை நீதியாய்‌ விசாரிப்பார்‌. 
ஜனங்களும்‌ பக்தியுள்ள ராஜாவின்‌. 
காலத்தில்‌ உற்சாகமாயிருப்பார்கள்‌. 


தாவீது 
வல்லமையில்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ODNENIS 


PUBLISHERS 


கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்துவே ராஜாதி 
ராஜாவாகயிருக்கிறார்‌. ராஜா 
பிதாவின்மேல்‌ நப்பிக்கையாயிருக்கிறார்‌. 
பிதாவின்‌ வல்லமையிலே நம்முடைய 
ராஜாவாகிய இயேசுகிறிஸ்து 
மகிழ்ச்சியாயிருக்கிறார்‌. இயேசு 
கிறிஸ்துவின்‌ நம்பிக்கையும்‌ சந்தோஷமுமே 
நம்முடைய எல்லா சந்தோஷத்திற்கும்‌, 
நம்பிக்கைக்கும்‌ ஆதரமாயிருக்கிறது. 


நம்முடைய 
நமக்கு 


தாவீதின்‌ ராஜ்யம்‌ அழிந்துபோகாமல்‌ 
நிலைத்திருக்குமென்று ஜனங்கள்‌ 
உறுதியாய்‌ நம்புகிறார்கள்‌. 
உன்னதமானவருடைய தயவு 
தாவீதுக்குக்‌ கிடைத்திருக்கிறது. 
கர்த்தருடைய தயவினால்‌ தாவீது 
அசைக்கப்படாதிருப்பார்‌. தன்னுடைய 
சுயவல்லமையினாலோ அல்லது 
சுயபராக்கிரமத்தினாலோ தாவீதால்‌ 
நிலைத்து நிற்கமுடியாது. கர்த்தருடைய 
தயவு இருந்தால்‌ மாத்திரமே தாவீதினால்‌ 
நிலைத்து. நிற்க முடியும்‌. 
உன்னதமானவருடைய தயவே தாவீதை 
நிலைத்து நிற்கச்‌ செய்கிறது. தாவீது 
சத்துருக்கள்‌ நிமித்தமும்‌ அவர்கள்‌ 
மூலமாய்‌ வந்த ப்‌ நிமித்தமும்‌ 
அசைக்கப்படாதிருக்கிர 


கர்த்தருடைய வலதுகரம்‌ 


உமது கை உமது சத்துருக்க 
வெல்லாரையும்‌ எட்டிப்பிடிக்கும்‌; உமது 
வலதுகரம்‌ உம்மைப்‌ 
பகைக்கிறவர்கனைக்‌ கண்டுபிடிக்கும்‌. 
உமது கோபத்தின்‌ காலத்திலே 
அவர்களை அக்கினிச்‌ சனையாக்கிப்‌ 
போடுவீர்‌; கர்த்தர்‌ தமது கோபத்திலே 
அவர்களை அழிப்பார்‌; அக்கினி 
அவர்களைப்‌ பட்சிக்கும்‌. அவர்கள்‌ 
கனியை பூமியிலிராதபடி. நீர்‌ அழித்து, 
அவர்கன்‌ சந்ததியை மனுபுத்திரரிலி. 
ராதபடி ஒழியப்பண்ணுவீர்‌. அவர்கள்‌: 
உமக்கு விரோதமாய்ப்‌ பொல்லாங்கு 
நினைத்தார்கள்‌; தீவினையை 
எத்தனம்பண்ணினார்கள்‌; ஒன்றும்‌. 
வாய்க்கமாற்போயிற்று. அவர்களை 
இலக்காக வைத்து, உம்முடைய 
அம்புகளை நாணேற்றி, அவர்கள்‌ 
முகத்திற்கு நேரே விடுகிறீர்‌ 
(சவ்‌ 21:8-19). 





ழ்‌ நள 
யாய 


தாவீதின்‌ 
விரோதமாக 
சத்துருக்கள்‌ 
இவர்களெல்லோரும்‌ 
என்று இஸ்ரவேல்‌. 
ஜனங்கள்‌. கர்த்தருக்குள்‌ 
முழுநம்பிக்கையாயிருக்கிறார்கள்‌. கர்த்தர்‌ 
இதுவரையிலும்‌ தாவீதுக்கு ஜெயத்தைக்‌ 
கட்டளையிட்டிருக்கிறார்‌. தாவீதின்‌ 
கரங்களுடைய கிரியைகளை கர்த்தர்‌ 
ஆசீர்வதித்திருக்கிறார்‌. கர்த்தரே 
தாவீதின்‌ கரங்களை யுத்தத்திற்குப்‌ 
பழக்குவித்தவர்‌. கர்த்தருடைய 
கிருபையும்‌, அவருடைய அநுக்கிரகமும்‌ 
தாவீதோடு எப்போதும்‌ கூடமிருக்கிறது. 
தாவீதுக்கு இதுவரையிலும்‌ உதவி செய்த 
கர்த்தர்‌ இனிமேலும்‌ உதவிசெய்வார்‌. 
தாவீதை அவருடைய 
சத்துருக்களிடமிருந்து இதுவரையிலும்‌ 
பாதுகாத்த கர்த்தர்‌ இனிமேலும்‌ 
பாதுகாப்பார்‌. 


ராஜ்யத்திற்கு 

அநேக 
எழும்பியிருக்கிறார்கள்‌. 
அழிந்துபோவார்கள்‌. 


கர்த்தர்‌ தாளீதை தமக்குப்‌ 
பிரியமானவராகக்‌ கண்டார்‌. அவரைத்‌ 
தமக்குச்‌ சொந்தமானவராகத்‌ 
தெரிந்துகொண்டார்‌ தாவீதை 
தம்மிடமாகச்‌ சேர்த்துக்கொண்டார்‌ 
இதனால்‌ தாவீதின்‌ சத்துருக்கள்‌ 
அவர்மேல்‌ கோபமாயிருக்கிறார்கள்‌. 
இயேசுகிறிஸ்துவின்‌ காலத்திலும்‌ யூதர்கள்‌ 
அவருக்கு விரோதமாயிருந்தார்கள்‌. 
அவர்கள்‌ ஒளியைப்‌ பகைத்ததினால்‌ 
இயேசுகிறிஸ்துவையும்‌  பகைத்தார்கள்‌ 
சத்துருக்கள்‌ இயேசுகிறிஸ்துவைப்‌ 
பகைப்பதற்கு நியாயமான காரணம்‌ 
எதுவுமில்லை. சத்துருக்கள்‌ தாவீதைப்‌ 
பகைத்தாலும்‌, அவர்கள்‌ 
இயேசுகிறிஸ்துவைப்‌ பகைத்தாலும்‌. 
அவர்கள்‌ தேவனையே பகைக்கிறார்கள்‌. 


“என்னைப்‌ பகைக்கிறவன்‌ என்‌ 
பிதாவையும்‌ பகைக்கிறான்‌. 
வேறொருவரும்‌ செய்யாத கிரியைகளை 
நான்‌ அவர்களுக்குள்ளே 
செய்யாதிருந்தேனானால்‌, அவர்களுக்குப்‌ 
பாவமிராது: இப்பொழுது அவர்கள்‌ 
என்னையும்‌ என்‌ பிதாவையும்‌ கண்டும்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை 


QOODNENS 
PUBLISHERS 


பகைத்துமிருக்கிறார்கள்‌.முகாந்தரமில்லாமல்‌ 
என்னைப்‌ பகைத்தார்கள்‌ என்று 
அவர்களுடைய வேதத்தில்‌ எழுதியிருக்கிற 
வாக்கியம்‌ றவேறும்‌.டிக்கு 
இப்படியாயிற்று” (யோவா 15:23-25). 


தாவீதிற்கு விரோதமாய்‌ 
எழும்பியிருக்கிற சத்துருக்கள்‌ தங்களை 
சத்துருக்கள்‌ என்று பிரத்தியட்சமாய்க்‌ 
காண்பிப்பதில்லை. அவர்கள்‌ 
நல்லவர்கள்போல. பாசாங்கு 
பண்ணுகிறார்கள்‌. மாய்மாலமாய்‌ 
ஜீவிக்கிறார்கள்‌. தாவீதிடத்தில்‌ 
சிநேகிதர்களைப்போல வருகிறார்கள்‌. 
ஆனால்‌ ரர்களுடைய உள்ளத்திலோ 
கட்டும்‌ தடப்‌ கித்‌ 
சத்துருக்களிடத்தில்‌  நீதியில்லை. 
அவர்கள்‌ நீதியைவிட்டு வெகுதூரம்‌ 
விலகிப்போய்விட்டார்கள்‌. அவர்கள்‌ 
மறைவிடங்களில்‌ ஒளிந்திருந்து தாவீதுக்கு 
விரோதமாக சதிஆலோசனை 
பண்ணுகிறார்கள்‌. தாவீதைப்‌ பிடிப்பதற்கு 
மறைவான இடங்களில்‌ கண்ணிகளை 
வைக்கிறார்கள்‌. தங்களை யாராலும்‌ 
கண்டுபிடிக்க முடியாது என்று 
ஆணவமாய்‌ நினைக்கிறார்கள்‌. 
ஆனாலும்‌ கர்த்தருக்கு மறைவாக 
அவர்களால்‌ எங்கும்‌ ஒளிந்து கொள்ள 
முடியாது. கர்த்தருடைய கை அவருடைய 
சத்துருக்கள்‌ எல்லோரையும்‌ எட்டிப்‌ 
பிடிக்கும்‌. அவருடைய வலதுகரம்‌ 
தாவீதையும்‌, கர்த்தரையும்‌ 
பகைக்கிறவர்களை கண்டுபிடிக்கும்‌ 
(சங்‌ 21:8). 


கர்த்தர்‌ தாவீதின்‌ சத்துருக்கள்‌ 
மீது கோபமாயிருக்கிறார்‌. 
தாவீதுக்கு சத்துருக்களாயிருக்கிறவர்கள்‌ 
கர்த்தருக்கும்‌ சத்துருக்களாயிருக்‌ 
கிறார்கள்‌. கர்த்தர்‌ அவர்கள்மீது 
கோபப்படுகிறார்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
கோபத்தின்‌ காலத்திலே, தம்முடைய 
சத்துருக்களை அக்கினி சூளையாக்கிப்‌ 
போடுகிறார்‌. தமது கோபத்திலே கர்த்தர்‌ 
அவர்களை அழிக்கிறார்‌. 
அக்கினி அவர்களை பட்சித்துப்போடும்‌. 
சங்‌ 219). 





ழ்‌ நயன 
யாய 


கர்த்தர்‌ தம்முடைய சத்துருக்களை 
அழிக்கும்போது, அவர்களுடைய கனியும்‌ 
அழிந்துபோகும்‌, அவர்களுடைய சந்ததியும்‌ 
அழிந்துபோகும்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
சத்துருக்களை அழிக்கும்போது. 
அவர்களுடைய கனியை 
பூமியிலிராதபடிக்கு அழித்துப்போடுவார்‌. 
அவர்களுடைய சந்ததியை 
மனுபுத்திரரிலிராதபடி ஒழியப்பண்ணுவார்‌. 


(சங்‌ 2131). 


சத்துருக்கள்‌ தாவீதுக்கு 
விரோதமாய்‌ பொல்லாங்கு நினைத்தார்கள்‌. 
அவருக்கு தீவினை செய்ய 
எத்தனம்பண்ணினார்கள்‌. ஆனால்‌ 
ஒன்றும்‌ வாய்க்கால்‌ போயிற்று. 
சத்துருக்கள்‌ தாவீதுக்கு விரோதமாக 
மாத்திரமே யுத்தம்பண்ண வேண்டுமென்று 
எத்தனம்பண்ணினார்கள்‌. னால்‌ 
அவர்களுக்கோ கர்த்தரோடு 
யுத்தம்பண்ண வேண்டியதாயிற்று. 
தாவீதைப்‌ பகைத்தவர்களுக்கு இப்போது 
தேவனையும்‌ பகைக்க வேண்டியதாயிற்று. 
ராஜ்யபாரத்திலிருந்து தாவீதை தள்ளிப்‌ 
போடவேண்டுமென்று சதிஆலோசனை 
பண்ணியவர்களுக்கு, இப்போது 
கர்த்தருடைய சிங்காசனத்திற்கு 
விரோதமாக சதிஆலோசனை பண்ண 
வேண்டியதாயிற்று. இவர்களுடைய 
பொல்லாங்குகளும்‌, தீவினைகளும்‌ 
ஒன்றும்‌ வாய்க்கால்‌ போயிற்று 
(சங்‌ 2141. 

கர்த்தருடைய கோபத்திற்கு 
அவருடைய சத்துருக்கள்‌ 
இலக்காகயிருக்கிறார்கள்‌ கர்த்தர்‌ 
தம்முடைய வில்லிலே நாணேற்றும்போது, 
அவருடைய , சத்துருக்களே அவருக்கு 
இலக்கு. கர்த்தர்‌ தம்முடைய அம்புகளை 
நாணேற்றி, தம்முடைய சத்துருக்களுக்கு 
நேரே விடுகிறார்‌. அவருடைய அம்புக்கு 
யாரும்‌ தப்பிக்க முடியாது. கர்த்தருடைய 
குறி ஒருபோதும்‌ தப்பிப்பதில்லை. கர்த்தர்‌ 
நாணேற்றி அம்புகளை விடும்போது அவை. 
பிசகுவதுமில்லை (சங்‌ 2142. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம்மா 


PUBLISHERS 


கர்த்தருடைய 
வல்லமையும்‌ 


பலமும்‌ 


கர்த்தாவே, உம்முடைய பலத்திலே 


(சங்‌ 21:18). 

தாவீது கர்த்தருடைய பலத்திலும்‌ 
வல்லமையிலும்‌ நம்பிக்கையாயிருக்கிறார்‌. 
கர்த்தர்‌ தாம்‌ அபிஷேகம்‌ 
பண்ணினவருக்காக எழும்பி வருவார்‌ 
தாவீது தன்னுடைய பலத்திலும்‌, 
தன்னுடைய வல்லமையிலும்‌ நம்பிக்கை 
வைக்காமல்‌, கர்த்தருடைய பலத்திலும்‌ 
வல்லமையிலும்‌ நம்பிக்கை 
வைத்திருக்கிறார்‌. நம்முடைய தேவன்‌ 
சேனைகளின்‌ கர்த்தராயிருக்கிறார்‌. அவர்‌ 
விகளின்‌ பிதாவாகயிருக்கிறார்‌. அவர்‌ 
நம்முடைய பலவீனத்திலே தம்முடைய 
பலத்தினால்‌ நம்மை இடைக்கட்டுகிறார்‌ 
தாவீதுக்கு கர்த்தருடைய பலம்‌ 
கிடைத்திருக்கிறது. அவர்‌ 
சோர்ந்துபோயிருக்கிற வேளைகளில்‌ 
கர்த்தர்‌. தாமே அவரை 
உற்சாகப்படுத்துகிறார்‌. 


தாவீது கர்த்தருடைய பெலத்தையும்‌ 
வல்லமையும்‌ நினைவுகூர்ந்து, 
“கர்த்தாவே உம்முடைய பலத்திலே நீர்‌ 
எழுந்தருளும்‌” என்று 
விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. கர்‌ 
எழுந்தருளும்போது தாவீதின்‌ சத்துருக்கள்‌ 
எல்லோரும்‌ முறிந்துவிழுவார்கள்‌. 
தாவீதுக்கு ஜெயமுண்டாகும்‌. அப்போது 
தாவீதும்‌ இஸ்ரவேல்‌ ஜனங்களும்‌ 
கர்த்தருடைய வல்லமையைப்‌ பாடி 
கீர்த்தனம்பண்ணுவார்கள்‌. 





ழ்‌ நள 
யாய 


கிறிஸ்துவின்‌ ஆவியானவர்‌ 
தீர்க்கதரிசிகளிடத்தில்‌ வாசம்பண்ணுகிறார்‌. 
பரிசுத்த ஆவியானவர்‌ ஏவுகிற பிரகாரமாக 
தீர்க்கதரிசிகள்‌ கர்த்தருடைய 
வார்த்தைகளை  முன்னறிவிக்கிறார்கள்‌. 
பழைய  ஏற்பாட்டிலே கர்த்தருடைய 
பரிசுத்தவான்கள்‌ இயேசுகிறிஸ்துவைப்பற்றி 
அநேக சத்தியங்களை 
முன்னறிவித்திருக்கிறார்கள்‌. இயேசு 
கிறிஸ்துவைப்பற்றிய  தீர்க்கதரிசனங்கள்‌ 
இருபத்து இரண்டாவது சங்கீதத்தில்‌ 
அதிகமாய்‌ முன்னறிவிக்கப்பட்டிருக்கிறது. 
இந்த சங்கீதத்தில்‌ இயேசுகிறிஸ்துவின்‌ 
பாடுகளும்‌, இதன்‌ பின்பு அவர்‌ 
பெற்றுக்கொண்ட மகிமையும்‌ 
தீர்க்கதரிசனமாய்ச்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 


தங்களிலுள்ள கிறிஸ்துவின்‌ 
ஆவியானவர்‌ கிறிஸ்துவுக்கு உண்டாகும்‌ 
பாடுகளையும்‌, அவைகளுக்குப்‌ பின்வரும்‌ 
மகிமைகளையும்‌ முன்னறிவித்தபோது, 
இன்னகாலத்தைக்‌ குறித்தாரென்பதையும்‌, 
அந்தக்‌ காலத்தின்‌ விசேஷம்‌ 
இன்னதென்பதையும்‌ ஆராய்ந்தார்கள்‌' 
பிபேது 1111. 


தாவீது இருபத்திரண்டாவது 
சங்கீதத்தில்‌ தன்னைப்பற்றியோ அல்லது 
வேறு மனுஷரைப்பற்றியோ ஒன்றும்‌ 
சொல்லவில்லை. அவர்‌ கர்த்தராகிய 
இயேசு கிறிஸ்துவைப்பற்றியே 
தீர்க்கதரிசனமாகச்‌ சொல்லுகிறார்‌. தாது 
இயேசுகிறிஸ்துவைக்குறித்து 
சங்கீதத்தில்‌ சொல்லக 


டல்‌ புதிய 
ற்பாட்டிலே இயேசுகிறிஸ்துவின்‌ 


ஜீவியத்தில்‌ பிரத்தியட்சமாய்‌ சம்பவித்தது. 


இயேசுகிறிஸ்துவின்‌ தாழ்மை 
(சங்‌ 221-2). தாவீது கர்த்தரிடத்தில்‌ 
முறையிடுகிறார்‌. அவர்‌ முறையிடும்போது 
அவருடைய வார்த்தையில்‌ ஆறுதலும்‌ 
நிரம்பியிருக்கிறது (சங்‌ 2212). தாவீது 
தனக்கு மறுபடியும்‌ ஆறுதலான 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம 


PUBLISHERS 


வார்த்தைகளைச்‌ சொல்லுகிறார்‌ 
(சங்‌ 22:35) தாவீது மறுபடியும்‌ 
கர்த்தரிடத்தில்‌ முறையிடுகிறார்‌ (சங்‌ 
22% ச அர்‌ பயர்‌ தன்னை 
ஆறு வார்த்தைகளினால்‌ 
தேற்றிக்கொள்கிறார்‌ (சங்‌ 22910) 


தாவீது கர்த்தரிடத்தில்‌ ஜெபத்தோடு 
முறையிடுகிறார்‌ தன்னுடைய 
சத்துருக்களின்‌ சதிஆலோசனைகளைப்‌ 
பற்றியும்‌, அவர்களுடைய 
பெலத்தைப்பற்றியும்‌ தாவீது கர்த்தரிடத்தில்‌ 
சொல்லுகிறார்‌ (சங்‌ 2212131618). 
தாவீதின்‌ சரீரம்‌ பலவீனமாயிற்று 
(சங்‌ 214157), கர்த்தர்‌ தன்னைவிட்டு 
தூரமாயிருக்கக்கூடாது என்று தாவீது 
விண்ணப்பம்பண்ணுகிறார்‌ (சங்‌ 2221/9. 
கர்த்தர்தாமே i 
9ரட்சிக்கவேண்டுமென்று 
'ஐபிக்கிறார்‌ (சங்‌ 2219-21) 


தாவீது கர்த்தரைத்‌ துதிக்கிறார்‌. 
அவரை மகிமைப்படுத்துகிறார்‌ (சங்‌ 
22:22-25). கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு 
இரட்சிப்பும்‌ சந்தோஷமும்‌ (சங்‌ 22:26-29), 
தாவீதின்‌ ராஜ்யம்‌ நிலைத்திருக்கும்‌ 
[சங்‌ 22:30,31 


தாவீதின்‌ முறையீடு 
சங்‌ 22 : 1-10 


சங்‌ 22:1. என்‌ தேவனே, என்‌ தேவனே, 
ஏன்‌ என்னைக்‌ கைவிட்டீர்‌? எனக்கு, 
உதவி செய்யாமலும்‌, நாண்‌ கதறிக்‌ 
சொல்லும்‌ வார்த்தைகளைக்‌ 
கேனாமலும்‌ ஏன்‌ தூரமாயிருக்கி நீர்‌? 


சங்‌ 22:2. என்‌ தேவனே, நான்‌ பகலிலே. 
கூப்பிடுகிறேன்‌, உத்தரவுகொடிர்‌; 
இரவிலே கூப்பிடுகிறேன்‌, எனக்கு 
அமைதலில்லை. 


சங்‌ 22:9. இஸ்ரவேலின்‌ துதிகளுக்குள்‌ 
வாசமாயிருக்கிற தேவரீரே பரிசுத்தர்‌. 


சங்‌. 225. எங்கள்‌ பிதாக்கள்‌ 
உம்மிடத்தில்‌ நம்பிக்கைவைத்தார்கன்‌; 
"நம்பின அவர்களை தீர்‌ விடுவித்தீர்‌. 





ழ்‌ நவள 
யாய 


சங்‌ 22:5, உம்மை நோக்கிக்‌ கூப்பிட்டுத்‌ 
'தப்பினார்கன்‌; உம்மை தம்பி. 
வெட்கப்பட்டுப்போகாதிருந்தார்கன்‌. 
சுங்‌ 2௨8. 


நானோ 
மனுஷனல்ல; 

தித்திக்கப்பட்டும்‌, 
அவமதிக்கப்பட்டும்‌ இருக்கிறேன்‌. 


சங்‌ 227. என்னைப்‌ 
பார்க்கிறவர்கனெல்லாரும்‌ என்னைப்‌: 
பரியாசம்பண்ணி, உதட்டைப்‌ பிதுக்கி, 
தலையைத்‌ துலக்கி: 


298. 
மக்கத்து நங்க: 
இவனை விடுவிக்கட்டும்‌; இவன்மேல்‌ 
பீரியமாயிருக்கிறாரே இப்பொழுது. 
இவனை மீட்டுவிடட்டும்‌ என்கிறார்கள்‌. 


கர்த்தர்மேல்‌ 
அவர்‌ 


கங்‌ 22:9. நீரே என்னைக்‌ கர்ப்பத்திலி 
ருந்து எடுத்தவர்‌; என்‌ தாயின்‌ 
முலைப்பாலை நான்‌ உண்கையில்‌ 
என்னை உம்முடைய பேரில்‌ 
நம்பிக்கையாயிருக்கப்பண்ணினீர்‌. 


சங்‌ 2210. கர்ப்பத்திலிருந்து 
வெளிப்பட்டபோதே உமது சார்பில்‌ 
விழுந்தேன்‌ நான்‌ என்‌ தாயின்‌ 
வயிற்றில்‌ இருந்தது முதல்‌ நீர்‌ என்‌ 
தேவனாயிருக்கிறீர்‌. 


என்‌ தேவனே, 
கைவிட்டீர்‌ 


ஏன்‌ என்னைக்‌ 


என்‌ தேவனே, என்‌ தேவனே, ஏன்‌: 
என்னைக்‌ கைவிட்டீர்‌? எனக்கு ௨, 
செய்யாமலும்‌, நான்‌ கதறிச்‌ சொல்லும்‌ 
வார்த்தைகளைக்‌ கேனாமலும்‌ ஏன்‌ 
தூரமாயிருக்கி நீர்‌? என்‌ தேவனே, நான்‌ 
பகலிலே கூப்பிடுகிறேன்‌, 
உத்தரவுகொடிர்‌; இரவிலே 
கூப்பிடுகிறேன்‌, எணக்கு அமைதலில்லை 
(சங்‌ 212. 


கர்த்தருடைய சமுகம்‌ நம்மோடு 
எப்போதும்‌ கூடவே இருக்கவேண்டும்‌. 
இதுவே நமக்கு மெய்யான ஆசீர்வாதம்‌. 
கர்த்தருடைய சமுகம்‌ நம்மைவிட்டு 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மம்ம 


PUBLISHERS 


விலகிப்போய்விட்டால்‌ நமக்கு துக்கமும்‌ 
வருத்தமும்‌ அதிகரிக்கும்‌. தாவீது 
கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
விண்ணப்பம்பண்ணுகிறார்‌ ஆனால்‌ 
கர்த்தரோ. தன்னைவிட்டு 
தூரமாயிருப்பதுபோல அவருக்குள்‌ ஓர்‌ 
உணர்வு உண்டாயிற்று. கர்த்தர்‌ 
தன்னை கைவிட்டுவிட்டாரோ என்று 
தாவீது வருத்தப்படுகிறார்‌. 


தாவீது கர்த்தரிடத்தில்‌, “என்‌ 
தேவனே, என்‌ தேவனே, ஏன்‌ என்னைக்‌ 
கைவிட்டீர்‌” என்று கேட்கிறார்‌. இந்த 
வார்த்தையை தாவீது கேட்பதுபோல 
கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாமும்‌ 
கேட்கலாம்‌. கர்த்தர்‌ நம்முடைய 
ஜெபத்திற்கு பதில்கொடுக்காதபோது. 
கர்த்தருடைய சமுகம்‌ நம்மைவிட்டு 
விலகிச்‌ செல்லும்போது, நாமும்‌ 


கவிதை போல) நர ப்‌ 


கர்த்தர்‌ தன்னை கைவிட்டுவிட்டார்‌ 
என்றும்‌, தன்னுடைய வார்த்தைகளைக்‌ 
கேளாமல்‌ அவர்‌ தூரயிருக்கிறார்‌ என்றும்‌ 
தாவீது சொன்னாலும்‌, திரும்பத்‌ திரும்ப 
என்‌ தேவனே, என்‌ தேவனே” என்று 
கர்த்தரை அழைக்கிறார்‌. கர்த்தர்‌ 
தாவீதோடு கூடயிருந்தாலும்‌ அவரைக்‌ 
கைவிட்டுவிட்டாலும்‌, கர்த்தரே தாவீதுக்கு 
தேவனாயிருக்கிறார்‌ இந்த ஐக்கியத்தில்‌ 
எந்த மாற்றமும்‌ உண்டாகவில்லை. 


தாவீது கர்த்தருடைய சமுகத்தில்‌, 
'என்‌ தேவனே” என்று இரவும்‌ பகலும்‌ 
கதறுகிறார்‌. தன்னுடைய 
ஜெபவார்த்தைகளை சாதாரணமாகச்‌ 
சொல்லாமல்‌  கதறிச்‌ சொல்லுகிறார்‌. 
கர்த்தர்‌ தன்னிடத்திலே தமது 
கிருபையினால்‌. திரும்பி வா 
வேண்டுமென்று விண்ணப்பம்‌ 
பண்ணுகிறார்‌. கர்த்தருடைய சமுகம்‌ 
நம்மைவிட்டு விலகிப்போய்விட்டால்‌ அது 
நமக்கு மிகுந்த துக்கமாயிருக்கும்‌ 
கர்த்தருடைய பரிசுத்தவான்களுக்கு 
இதுவே மிகுந்த வேதனையை 
கொடுக்கும்‌. ஆவிக்குரிய வறட்சி 
கர்த்தருடைய பிள்ளைகளால்‌ தாங்கிக்‌ 
கொள்ள முடியாத துக்கமாயிருக்கும்‌. 





ழ்‌ நள 
யாய 


ஒரு சிலர்‌ நுகம்‌ சமுகத்தில்‌, 
“என்‌ தேவனே, நான்‌ ஏன்‌ 
வியாதியாயிருக்கிறேன்‌”, அல்லது “என்‌ 
தேவனே நான்‌ ஏன்‌. 
வறுமையிலிருக்கிறேன்‌” என்று 
விண்ணப்பம்பண்ணுகிறார்கள்‌. இவர்கள்‌ 
ஆவிக்குரிய காரியத்திற்கு முக்கியத்துவம்‌ 
கொடுக்காமல்‌, உலகப்பிரகாரமான 
காரியத்திற்கு முக்கியத்துவம்‌ 
கொடுக்கிறார்கள்‌. இவர்களுக்கு 
கர்த்தருடைய பிரசன்னத்தைவிட 
தங்களுடைய ஆரோக்கியமும்‌ 
பொருளாதார சீர்வாதங்களும்‌ 
ர சம்வாத ர 


சரீர 


தாவீதோ 
தன்னுடைய 
காரியங்களுக்காக 
மன்றாடவில்லை, 
ஆரோக்கியத்திற்காக 

கர்த்தரிடத்தில்‌ தன்னுடைய 
வார்த்தைகளை கதறிச்‌ சொல்லவில்லை. 
தாவீதுக்கு உலகப்பிரகாரமான 
காரியத்தைவிட, ஆவிக்குரிய காரியமே 
முக்கியமானதாயிருக்கிறது. ஆகையினால்‌, 
“என்‌ தேவனே, என்‌ தேவனே, ஏன்‌ 
என்னைக்‌ கைவிப்பர்‌ என்று 
விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 


கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
மாம்சப்பிரகாரமான 


தாவீதின்‌ வார்த்தைகள்‌ அவருடைய 
இருதயத்தின்‌ ஆழத்திலிருந்து புறப்பட்டு 
வருகிறது. கர்த்தருடைய கிருபையும்‌, 
அவருடைய  பிரசன்னமும்‌ நம்மோடு 
கூடயிருந்தால்தான்‌ நமக்கு மெய்யான 
சந்தோஷம்‌ இருக்கும்‌. நம்முடைய 
விசுவாசம்‌ உறுதிப்பட வேண்டுமென்றால்‌, 
கர்த்தருடைய சமுகம்‌ நம்மோடு 
கூடயிருக்கிறது என்னும்‌ உறுதி நமக்குள்‌ 
இருக்கவேண்டும்‌. கர்த்தருடைய 
பிரசன்னத்தை நாம்‌ விசுவாசத்தோடு 
ஏற்றுக்கொள்ளவேண்டும்‌. 
என்னைக்‌ 
கொன்று போட்டாலும்‌, 
அவர்மேல்‌ நம்பிக்கையாயிருப்பேன்‌” 
(யோபு 1345) என்று யோபு பயபக்தியோடு 
சொல்லுகிறார்‌ கர்த்தருடைய 
பிள்ளைகளாகிய நாமும்‌ யோபுவைப்போல 


“கர்த்தர்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம்மா 


PUBLISHERS 


கர்த்தரைப்பற்றிக்கொள்ள வேண்டும்‌. 
எல்லா... சூழ்நிலைகளிலும்‌ கர்த்தரே 
நம்முடைய ஆண்டவராகவும்‌, 
தேவனாகவும்‌ இருக்கவேண்டும்‌ 
நம்முடைய வாழ்க்கையில்‌ 
ஆசீர்வாதங்களும்‌ செழிப்பும்‌ இருந்தாலும்‌, 
ஒருவேளை வறுமையும்‌ கஷ்டமும்‌ 
இருந்தாலும்‌, நாம்‌ 
கர்த்தர்மேல்‌ எப்போதும்‌ 
நம்பிக்கையாயிருக்கவேண்டும்‌. 


தாவீது பகலிலும்‌ இரவிலும்‌ 
கர்த்தரிடத்தில்‌ ஜெபம்பண்ணுகிறார்‌. 
ஆனால்‌ அவருக்கு கர்த்தரிடமிருந்து ஒரு 
பதிலும்‌ வரவில்லை. அவர்‌ ன்‌ 
சொல்லும்‌ வார்த்தைகளை 

கேளாமல்‌ தூரமாயிருப்பதுபோல வ்‌ 
தாவீது வேதனைப்படுகிறார்‌. இதனால்‌ 
அவருடைய த்துமாவில்‌ 
அமைதியில்லாமற்போயிற்று. “என்‌ தேவனே 
நான்‌ பகலிலே கூப்பிடுகிறேன்‌, உத்தரவு, 
கொடீர்‌' என்று வருத்தத்தோடு 
சொல்லுகிறார்‌. பகலில்‌ உத்தரவு 
கொடுக்காத தேவன்‌, ஒருவேளை இரவில்‌ 
உத்தரவு கொடுப்பார்‌ என்று எதிர்பார்த்து, 
தாவீது கர்த்தரை இரவ 
கூப்பிடுகிறார்‌. அப்போதும்‌ கர்த்தர்‌ 
அவருக்கு உத்தரவு 
கொடுக்கவில்லை. இதனால்‌ தாவீதுக்கு 
அமைதலில்லை. 


இவ்விரண்டு 
கர்த்தராகிய 


வசனங்களையும்‌ 
இயேசுகிறிஸ்துவோடு 
தொடர்புபடுத்தியும்‌ வியாக்கியானம்‌ 
பண்ணலாம்‌. முதலாவது வசனம்‌. 
கர்த்தரிடத்தில்‌ முறையிடுகிற குல்‌ 
இயேசுகிறிஸ்து 'லுவையிலே 
அறையப்பட்டபோது, அவர்‌ தம்முடைய 
ஆத்துமாவை தேவனுடைய சமுகத்திலே 
ஊற்றினார்‌. “ஒன்பதாம்மணி நேரத்தில்‌ 
இயேசு: ஏலி! ஏலீ! லாமா சபக்தானி, 
என்று மிகுந்த. சத்தமிட்டுக்‌ 
கூப்பிட்டார்‌; அதற்கு என்‌ தேவனே! என்‌ 
தேவனே! 
கைவிட்டீர்‌ 
(மத்‌ 27:46). 





ழ்‌ [பப்ப 
யாய 


இயேசுகிறிஸ்து 
பிதாவினிடத்தில்‌ 
பண்ணினார்‌. 
சிலுவையில்‌ 
வேளை 
இரவிலும்‌ 


பகலிலே 
விண்ணப்பம்‌ 
கிறிஸ்துவானவர்‌ 
தொங்க பொண்டதத 
பகல்வேளையாகும்‌. 
பிதாவினிடத்தில்‌ 
விண்ணப்பம்பண்ணினார்‌. கெத்சமனே 
தோட்டத்தில்‌ இயேசுகிறிஸ்து இரவு 
வேளையிலே வியாகுலத்தோடு 
ஜெபம்பண்ணினார்‌. இயேசுகிறிஸ்து ஒரு 
பாவமும்‌ செய்யவில்லை. ஒரு பாவமும்‌ 
அறியாத அவர்‌, நமக்காக பாவமானார்‌. 


பாவத்திற்கு 
தேவனுடைய 
இயேசுகிறிஸ்து 
பாவமானபடியினால்‌ கர்த்தர்‌ அவரை 
நொறுக்க சித்தமானார்‌. ஏசாயா 
தீர்க்கதரிசி இயேசுகிறிஸ்துவின்‌ 
பாடுகளை இவ்வாறு தீர்க்கதரிசனமாக. 
முன்னறிவித்துச்‌ சொல்லியிருக்கிறார்‌ 


துன்மார்க்கரோடே அவருடைய 
பிரதேக்குழியை நியமித்தார்கள்‌; ஆனாலும்‌ 
அவர்‌ மரித்தபோது ஐசுஷியவானோடே 
இருந்தார்‌; அவர்‌ கொடுமை 
செய்யவில்லை: அவர்‌ வாயில்‌ வஞ்சனை 
இருந்ததுமில்லை. கர்த்தரோ அவரை 
நொறுக்கச்சித்தமாகி: அவரைப்‌ 
பாடுகளுக்குட்படுத்தினார்‌: அவருடைய 
ஆத்துமா தன்னைக்‌ குற்றநிவாரணபலி 
யாக ஒப்புக்கொடுக்கும்போது, அவர்‌ தமது 
சந்ததியைக்‌ கண்டு, நீடித்தநாளாயிருப்பார்‌, 
கர்த்தருக்குச்‌  சித்தமானது அவர்‌ 
கையினால்‌ வாய்க்கும்‌. அவர்‌ தமது 
ஆத்தும வருத்தத்தின்‌ பலனைக்‌ கண்டு 
திருப்தியாவார்‌; என்‌ தாசானாகிய நீதிபரர்‌ 
தம்மைப்பற்றும்‌ அறிவினால்‌ அநேகரை 
நீதிமான்களாக்குவார்‌; அவர்களுடைய 
அக்கிரமங்களைத்‌ தாமே  சுன்ந்து 
கொள்வார்‌. அவர்‌ தம்முடைய 
ஆத்துமாவை மரணத்திலூற்றி, 
அக்கிரமக்காரரில்‌ ஒருவராக 
எண்ணப்பட்டு, அநேகருடைய பாவத்தைத்‌ 
தாமே சுமந்து, அக்கிரமக்காரருக்காக 
வேண்டிக்கொண்டதினிமித்தம்‌ அநேகரை 
அவருக்குப்‌ பங்காகக்‌ கொடுப்பேன்‌; 
பலவான்களை அவர்‌ தமக்குக்‌ 
கொள்ளையாகப்‌ பங்கிட்டுக்கொள்வார்‌” 
(ஏசா 53-12). 


விரோதமாய்‌ 
வந்தது. 
நமக்காக 


கோபம்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை 


COODNENS 
PUBLISHERS 


தேவரீரே பரிகத்தர்‌ 


இஸ்ரவேலின்‌: துதிகளுக்குள்‌. 
வாசமாயிருக்கிற தேவரீரே பரிசுத்தர்‌. 
எங்கள்‌ பிதாக்கள்‌ உம்மிடத்தில்‌ 
'தம்பிக்கைவைத்தார்கன்‌; நம்பின 
அவர்களை தீர்‌ விடுவித்தீர்‌. உம்மை 
நோக்கிக்‌ கூப்பிட்டுத்‌ தப்பினார்கன்‌; 
உம்மை நம்பி வெட்கப்பட்டுப்‌ 
போகாதிருத்தார்கள்‌ (சங்‌ 29:8-5). 


கர்த்தர்‌ பரிசுத்தர்‌. அவர்‌ நீதியும்‌ 
உண்மையுமுள்ளவர்‌. எக்காலத்திலும்‌ அவர்‌ 
தம்முடைய சுபாவத்தை மாற்றிக்‌ 
கொள்வதில்லை. தேவனுடைய நீதியும்‌, 
அவருடைய நியாயமும்‌ மாறாதவை. 
தாவீது கர்த்தரிடத்திலே “என்‌ தேவனே 
ஏன்‌ க 
கேட்டாலும்‌, 
சொல்லுகிறார்‌. கர்த்தர்‌ ந்ரவேலின்‌ 
துதிகளுக்குள்‌ வாசமாயிருக்கிறவர்‌. 


கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு 
பாடுகளும்‌, நெருக்கங்களும்‌, 
உபத்திரவங்களும்‌ உண்டாகலாம்‌. 
அவர்கள்‌ கர்த்தரை நோக்கி ஜெபம்‌ 
பண்ணும்போது, கர்த்தருடைய 
சமுகத்திலிருந்து அவர்களுக்கு 
உடனடியாக உத்தரவு கிடைக்காமலும்‌ 
போகலாம்‌. இந்த சூழ்நிலையிலும்‌ கர்த்தர்‌ 
தம்முடைய பிள்ளைகளிடத்தில்‌ 
மெய்யாகவே அன்புகூருகிறார்‌ 
கர்த்தருடைய அன்பு மெய்யானது. அது 
மாறாதது. கர்த்தர்‌ தம்முடைய 
பிள்ளைகளோடு உடன்படிக்கை செய்து, 
அவர்‌ தம்முடைய உடன்படிக்கையில்‌ 
உண்மையுள்ளவராயிருக்கிறார்‌. 


கர்த்தர்‌ தம்முடைய பிள்ளைகளைத்‌ 
துன்பப்படுத்துகிறவர்களைப்‌ பார்த்தும்‌ 
பார்க்காததுபோல்‌  இருந்துவிடமாட்டார்‌. 
ஆபகூக்‌ தீர்க்கதரிசி கர்த்தருடைய 
குணாதிசயத்தை இவ்வாறு சொல்லுகிறார்‌. 
“தீமையைப்‌ பார்க்கமாட்டாத சுத்தக்‌ 
கண்ணனே, அநியாயத்தை நோக்கிக்‌ 
கொண்டிருக்கமாட்டீரே; பின்னை 
துரோகிகளை நீர்‌ நோக்கிக்‌ 
கொண்டிருக்கிறதென்ன? துன்மார்க்கன்‌ 
தன்னைப்‌ பார்க்கிலும்‌ 
விழுங்கும்போது 
மெளனமாயிருக்கிறதென்ன?” (ஆப 1:13). 





ழ்‌ நள 
ஈயா 


கர்த்தர்‌ 
துதிகளுக்குள்ளே 


இஸ்ரவேலின்‌. 
வாசமாயிருக்கிறார்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய மகிமையையும்‌, 
இரக்கத்தையும்‌, கிருபையையும்‌ 
வெளிப்படுத்துவதில்‌ மிகவும்‌ சந்தோஷம்‌ 
படுகிறார்‌. கர்த்தருடைய பரிசுத்த 
ஸ்தலத்திலே, அவருடைய விசேஷித்த 
பிரசன்னம்‌ அவருடைய பிள்ளைகள்‌. 
மத்தியில்‌ வெளிப்படுகிறது. அங்கு 
கர்த்தருடைய பரிசுத்தவான்கள்‌ கர்த்தரை 
துதித்து, ஸ்தோத்திரம்பண்ணுகிறார்கள்‌. 
கர்த்தர்‌ துதிகளின்‌ மத்தியிலே 
ல்‌ 


நாம்‌ கர்த்தரைத்‌ துதிக்கும்போது, 
கர்த்தர்‌ நம்முடைய துதிகளையும்‌ 
ஸ்தோத்திரங்களையும்‌ சந்தோஷமாய்‌ 
அங்கீகரிக்கிறார்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
கூடாரத்திலே தம்முடைய பிள்ளைகளை 
சந்திக்கிறார்‌. கர்த்தருடைய 
பிள்ளைகளும்‌ அவருடைய கூடாரத்திற்கு 
வந்து, அவரை பயபக்தியோடு 
துதிக்கிறார்கள்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
பரிசுத்த ஸ்தலத்திலே நித்தியமாய்‌ 
வாசம்பண்ணுகிறார்‌ நம்முடைய 
விண்ணப்‌ பங்களையும்‌, 
வேண்டுதல்களையும்‌ கேட்டு, 
தாமதமில்லாமல்‌ உத்தரவு 
கொடுக்கிறார்‌ 


நமக்கு 


சில சமயங்களில்‌ கர்த்தர்‌ தம்முடைய 
பிள்ளைகளின்‌ ஜெபத்திற்கு உடனடியாக 
பதில்‌ கொடுக்காததுபோல தெரியும்‌. நாம்‌ 
கதறிச்‌ சொல்லும்‌ வார்த்தைகளை அவர்‌ 
கேளாமல்‌ தூரத்திலிருப்பதுபோல நமக்குள்‌ 
சில எண்ணங்கள்‌ உண்டாகும்‌. கர்த்தர்‌ 
நம்முடைய விண்ணப்பங்களுக்கு 
தம்முடைய செவியை அடைத்துக்‌ 
கொண்டது போல தெரியும்‌. ஆனாலும்‌ 
அவர்‌ நம்முடைய துதிகளுக்குள்ளே 
வாசமாயிருக்கப்‌ பிரியப்படுகிறார்‌. கர்த்தர்‌ 
பிள்ளைகளின்‌ ஜெபத்திற்கு 

உத்தரவு கொடுத்தாலும்‌, 

த்தரவை தாமதப்படுத்தினாலும்‌, கர்த்தர்‌ 
வாசமாயிருக்கிற 


கர்த்தர்‌ ஏற்றவேளையில்‌ தம்முடைய 
பிள்ளைகளின்‌ ஜெபங்களுக்கு உத்தரவு, 
கொடுப்பார்‌. அந்த வேளையே 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம 


PUBLISHERS 


கர்த்தருக்கு சித்தரான வேளையாகவும்‌, 
இருக்கும்‌ 


பிரியமான 
தாவீது 


வேளையாகவும்‌ 


வருத்தத்தோடு கேட்டாலும்‌, 

இஸ்ரவேலின்‌ துதிகளுக்குள்‌ 

க்கிறவர்‌ என்றும்‌, 

தேவரீரே பரிசுத்தர்‌ என்றும்‌ பயபக்தியோடு 
சொல்லுகிறார்‌. 


தாவீது கர்த்தரிடத்தில்‌ நம்பிக்கை 
வைத்திருக்கிறார்‌. கர்த்தரை நன்றியோடு 
துதிக்கிறார்‌. தனக்கு முன்னால்‌ இருந்த 
முற்பிதாக்கள்‌ கர்த்தரிடத்தில்‌ நம்பிக்கை 
வைத்ததையும்‌, நம்பின அவர்களை 
கர்த்தர்‌ விடுவித்ததையும்‌ தாவீது 
நினைவு ருகிறார்‌. முன்னோர்களின்‌ 
ஆவிக்குரிய அனுபவம்‌ தாவீதின்‌ 
இருதயத்திற்கு ஆறுதலாயிருக்கிறது. 
அவர்கள்‌ விசுவாசத்தினாலும்‌, 
ஜெபத்தினாலும்‌ கர்த்தரிடத்திலிருந்து 
ஆசீர்வாதங்களைப்‌ பெற்றுக்‌ 
கொண்டார்கள்‌. அவர்கள்‌ கர்த்தரிடத்தில்‌ 
நம்பிக்கை வைத்தபடியினால்‌, கர்த்தர்‌ 
அவர்களை வெட்கப்படுத்தாமல்‌, ஏற்ற 
வேளையிலே அவர்களுடைய 


சத்துக்களின்‌ கைகளிலிருந்து 


இஸ்ரவேலின்‌ பிதாக்கள்‌ 
கர்த்தரிடத்தில்‌ நம்பிக்கை வைத்ததுபோல, 
தாவீதும்‌ கர்த்தரிடத்தில்‌ நம்பிக்கை 
வைத்திருக்கிறார்‌. தம்மை நம்பின 
அவர்களை கர்த்தர்‌ விடுவித்ததுபோல, 
தன்னையும்‌ விடுவிப்பார்‌ என்று தாவீது 
கர்த்தருக்குள்‌ விசுவாசத்தோடிருக்கிறார்‌. 
முற்பிதாக்கள்‌ கர்த்தரை நோக்கிக்‌ 
கூப்பிட்டு தப்பினார்கள்‌. கர்த்தரே 
அவர்களை விடுவித்தார்‌. அவர்கள்‌ 
கர்த்தரை நம்பி வெட்கப்பட்டுப்‌ 
போகாதிருந்தார்கள்‌. அவர்களைப்போலவே 
தாவீது இப்போது கர்த்தரை நோக்கிக்‌ 
கூப்பிடுகிறார்‌. கர்த்தர்‌ தன்னை 
விடுவிப்பார்‌ என்று தாவீது நம்புகிறார்‌. 
தான்‌ கர்த்தரை நம்பி 
வெட்கப்பட்டுப்‌ போவதில்லை என்று, 
விசுவாசத்தோடு அறிக்கை செய்கிறார்‌. 





ழ்‌ நவள 
ஈயா 





மனுஷரால்‌ நிந்தனை 


நானோ ஒரு புழு, மனுஷனல்ல; 
மனுஷரால்‌ தித்திக்கப்பட்டும்‌, 
ஜனங்களால்‌. 
இருக்கிறேன்‌. 
பார்க்கிறவர்கனெல்லாரும்‌ என்னைப்‌: 
பரியாசம்பண்ணி, உதட்டைப்‌ பிதுக்கி, 
தலையைத்‌ தூதூக்கி: கர்த்தர்மேல்‌: 
நம்பிக்கையாயிருத்தானே, அவர்‌ 


பிரியமாயிருக்கிறாரே, ழுது 
இவனை மீட்டுவிடட்டும்‌ என்கிறார்கள்‌ 
(சுங்‌ 226-8). 


தாவீது கர்த்தரிடத்தில்‌ மறுடியுமாக 


முறையிடுகிறார்‌. ஆரம்பத்தில்‌ தேவன்‌ 
தன்னை கைவிட்டுவிட்டதாகவும்‌, 
தன்னுடைய வார்த்தைகளை அவர்‌ 
கேளாமலிருப்பதாகவும்‌ தாவீது 
முறையிட்டார்‌. இப்போதோ மனுஷர்‌ 
மூலமாய்‌ தனக்கு வரும்‌ நிந்தைகளையும்‌, 
அவமானங்களையும்‌ கர்த்தரிடத்தில்‌ 


முறையிடுகிறார்‌. மனுஷர்‌ மூலமாய்‌ நமக்கு 
நிந்தைகள்‌ வந்தாலும்‌, கர்த்தர்‌ நம்மை 
கைவிட்டுவிடுவதுதான்‌ நமக்கு அதைவி। 
மிகப்பெரிய துக்கமாயிருக்கும்‌ 


தாவீதின்‌ ஆத்துமா கிருபை 
நிறைந்தது. மற்றவர்கள்மீது அவருடைய 
ஆத்துமா எப்போதும்‌ 
கரிசனையேடிருக்கும்‌ ஆனால்‌ 


மனுஷர்கள்‌ தாவீதை நிந்திக்கிறார்கள்‌. 


தாவீதின்‌ மென்மையான ஆத்துமா 
அவர்களுடைய நிந்தனையினால்‌ 
வேதனைப்படுகிறது. மனுஷர்‌ சாதாரண 
புழுவைப்போல இருக்கிறார்கள்‌. தாவீதின்‌ 
சத்துருக்களோ அவரை மனுஷராகப்‌ 
பாவிக்காமல்‌, ஒரு புழுவாகப்‌ 





பாளிக்கிறார்கள்‌. 


தாவீதின்‌ சத்துருக்கள்‌ அவரை 
நிந்திக்கிறார்கள்‌. அவரை துஷ்டன்‌. 
என்று சொல்லுகிறார்கள்‌. 
இயேசுகிறிஸ்துவையும்‌ சத்துருக்கள்‌ 
நிந்தித்தார்கள்‌. அவர்‌ ஒய்வநாளை 
ஆசரிக்காதவர்‌ என்றும்‌, மதுபானப்பிரியர்‌ 
என்றும்‌, கள்ளத்தீர்க்கதரிசி என்றும்‌, 
இராயனுக்கு விரோதியானவர்‌ என்றும்‌, 
பிசாசுகளின்‌. தலைவன்‌ என்றும்‌ 
தூஷணபாய்க்‌ குற்றம்‌ சொன்னார்கள்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம 
PUEUSHEAS 

மனுஷர்‌ இயேசுகிறிஸ்துவை 
ஆகாதவர்‌ என்று தள்ளிவிட்டார்கள்‌. 
கிறிஸ்துவானவர்‌ தமக்கு 
சொந்தமானவர்கள்‌ மத்தியிலே. 
வந்தார்‌. ஆனால்‌ அவர்களோ இயேசு 
கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை. 
யூதர்கள்‌. இயேசுகிறிஸ்துவின்மீது 
தூஷணமான வார்த்தைகளைச்‌ 
சொன்னார்கள்‌. அவரை அவமதித்தார்கள்‌. 
நிந்தித்தார்கள்‌. இயேசுகிறிஸ்து ஒரு 
சாதாரண மனுஷர்‌ என்று நினைத்து, 
அவருடைய வார்த்தைக்குச்‌ 
செவிகொடுக்க மறுத்துவிட்டார்கள்‌. 


அவர்‌ சாதாரண தச்சருடைய குடும்பத்தில்‌ 
பிறந்தவர்‌ என்பதினால்‌ அவருடைய 
சொந்த ஊராரே அவரை விசுவாசியாமல்‌. 
அசட்டை பண்ணினார்கள்‌. 


இயேசு கிறிஸ்துவின்‌ 
சீஷர்களெல்லோரும்‌ சமுதாயத்தில்‌ 
சாதாரண அந்தஸ்துள்ளவர்கள்‌ தான்‌. 
அவர்களில்‌. ஐசுவரியவான்கள்‌. 
யாருமில்லை. பெரிய 
அதிகாரத்திலுள்ளவர்கள்‌. யாரும்‌ 
இயேசுவைப்‌ பின்பற்றவில்லை. 
யூதமார்க்கத்தின்‌ தலைவர்களாகயிருந்த 
பரிசேயரும்‌, சதுசேயரும்‌. 
இயேசுகிறிஸ்துவின்‌ உபதேசத்திற்குர்‌ 
செவிகொடுக்கவில்லை. அவரோடு 
எப்போதும்‌ தர்க்கம்பண்ணிக்கொண்டே 
இருந்தார்கள்‌. சாதாரண பாமர 
னங்களே இயேசுகிறிஸ்துவைப்‌ 
பின்பற்றினார்கள்‌. 

இயேசு கிறிஸ்துவைப்‌ 
பார்க்கிறவர்களெல்லோரும்‌ அவரை 
பரியாசம்‌ பண்ணினார்கள்‌. அவர்‌ 
மற்றவர்களை வஞ்சிக்கிறார்‌ என்றும்‌, 
தம்மைத்தாமே _ வஞ்சித்துக்கொள்கிறார்‌ 
என்றும்‌ அவர்மீது குற்றம்‌ சொன்னார்கள்‌. 
இயேசுகிறிஸ்து சிலுவையிலே 


தொங்கிக்கொண்டிருந்த போது, அவரைப்‌ 
பார்த்தவர்கள்‌. பரியாசம்‌ பண்ணி, 
“உதட்டை பிதுக்கி தலையைத்‌ துலுக்கி, 


கர்த்தர்மேல்‌ நம்பிக்கையாமிருந்தானே, 
அவர்‌ இவனை விடுவிக்கட்டும்‌; 
இவன்மேல்‌ பிரியமாயிருக்கிறாரே, 


இப்பொழுது இவனை மிட்டுவிடட்டும்‌' 
என்று சொன்னார்கள்‌. கிறிஸ்துவானவர்‌ 
பிதாவினிடத்தில்‌ நம்பிக்கை 


ந்தார்‌. ஜனங்களோ அவருடைய 
ஙி பான்ஸ்‌ னன்ன 





ழ்‌ நயனா 
யாய 


தாவீதும்‌ கர்த்தரிடத்தில்‌ 
நம்பிக்கையாயிருக்கிறார்‌. அவரைப்‌ 
பார்க்கிறவர்களெல்லோரும்‌, அவர்‌ 
கர்த்தரிடத்தில்‌ நம்பிக்கை வைத்திருப்பதன்‌ 
நிமித்தமாய்‌, அவரைப்‌ 
பரியாசம்பண்ணுகிறார்கள்‌. தாவீது 
பரிசுத்த ஆவியானவரால்‌ இந்த 
வாக்கியங்களை தீர்க்கதரிசனமாகச்‌ 
சொல்லுகிறார்‌ இவையெல்லாம்‌ 
இயேசுகிறிஸ்துவின்‌ ஜீவியத்தில்‌ 
பிரத்தியட்சமாய்‌ நிறைவேறிற்று. 
“கர்த்தர்மேல்‌ நம்பிக்கையாயிருந்தானே. 
அவர்‌ இவனை விடுவிக்கட்டும்‌' என்று 
பரியாசக்காரர்கள்‌ தாவீதைப்‌ பார்த்து 
சொன்னார்கள்‌. இயேசுகிறிஸ்துவைப்‌ 
பார்த்தவர்களும்‌, இதே வார்த்தைகளைச்‌ 
சொல்லி, அவரைப்‌. 
பரியாசம்பண்ணினார்கள்‌. 


நீர்‌ என்‌ தேவனாயிருக்கிறீர்‌ 


நீரே என்னைக்‌ கர்ப்பத்திலிருந்து 
எடுத்தவர்‌; என்‌ தாயின்‌ முலைப்பாலை 
நான்‌ உண்கையில்‌ என்னை உம்முடைய 
பேரில்‌ நம்பிக்கையாயிருக்கப்‌ 
பண்ணினிர்‌. கர்ப்பத்திலிருந்து 
த உமது சார்பில்‌ 
அழகன்‌ என்‌ தாயின்‌ 

றில்‌. த்‌, முதல்‌ தீர்‌ என்‌ 
தேவனாயிருக்கிறீர்‌ (சங்‌ 22:9,10). 


மனுஷர்‌ தாவீதுக்கு விரோதமாய்‌ 
கிரியை செய்கிறார்கள்‌. அவரை பரியாசம்‌ 
பண்ணுகிறார்கள்‌. தாளீதைக்குறித்து 
ஏளனமாகப்‌ பேசுகிறார்கள்‌. ஆனால்‌ 
கர்த்தரோ தன்னை கர்ப்பத்திலிருந்து 
எடுத்திருக்கிறார்‌ என்று சொல்லி தாவீது 
தன்னுடைய இருதயத்தில்‌ மிகுந்த ஆறுதல்‌ 
அடைந்திருக்கிறார்‌. _ தாவீதைப்போலவே. 
கர்த்தருடைய பிள்ளைகளெல்லோரும்‌ 
இந்த சத்தியத்தை நினைவுகூர்ந்து 
தங்களுக்குள்‌  ஆறுதலடையவேண்டும்‌. 
சர்த்து க்குள்‌ சந்தோஷமாயிருக்க 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மய 


PUBLISHERS 


கர்த்தர்‌ நம்முடைய முற்பிதாக்களின்‌ 
தேவன்‌ மாத்திரமல்ல அவர்‌ நம்மை 
கர்ப்பத்திலிருந்து எடுத்த தேவனாகவும்‌ 
இருக்கிறார்‌. நாம்‌ நம்முடைய தாயின்‌ 
கர்ப்பத்தில்‌ உருவாவதற்கு முன்பாகவே 
கர்த்தர்‌ நம்மைத்‌ தெரிந்தெடுத்திருக்கிறார்‌. 
நம்மை பாதுகாத்து பராமரித்து 
வந்திருக்கிறார்‌. நம்முடைய சிறுபிள்ளைப்‌ 
பிராயத்திலே நம்மை கர்த்தர்‌ பேரில்‌ 
நம்பிக்கையாயிருக்கப்‌ பண்ணியிருக்கிறார்‌. 
நாம்‌ சிறுபிள்ளையாக இருக்கும்போதே 
நம்மைத்‌ தெரிந்தெடுத்தவர்‌, நம்மை 
ஒருபோதும்‌ தள்ளிவிடமாட்டார்‌. 


நம்முடைய தாயின்‌ கர்ப்பத்தில்‌ நாம்‌ 
பிறந்தபோது, நம்மால்‌ மற்றவர்களுக்கு 
எந்த உதவியும்‌ செய்ய முடியாது. நாம்‌ 
ஒன்றுக்கும்‌ பிரயோஜனமில்லாதவர்களாக 
இருந்திருப்போம்‌. அப்படிப்பட்ட நம்மை, 
கர்த்தர்‌, நம்முடைய தாயின்‌ 
கர்ப்பத்திலிருந்து. எடுத்து, நம்மை 
ஆதரித்திருக்கிறார்‌. கர்த்தருக்கு 
ஊழியம்‌ செய்யும்‌ வண்ணமாக நம்மை 
வளர்த்திருக்கிறார்‌. நாம்‌ சிறுபிள்ளையாக, 
தாயின்‌ மடியிலிருந்த 
கர்த்தர்‌ 
ம்மை 
நம்பிக்கையாயிருக்கப்பண்ணியிருக்கிறார்‌. 
கர்த்தர்‌ நம்மை நம்முடைய 
தாயின்‌ கர்ப்பத்திலிருந்து 
எடுத்திருக்கவில்லையென்றால்‌, நாம்‌ 
அங்கேயே ஸுரித்துப்போமிருந்திரு/போம்‌. 
நாம்‌ சிறுபிள்ளையாகயிருக்கும்போதே, 
கர்த்தர்‌ பேரில்‌ நம்மை 
நம்பிக்கையாயிருக்கப்‌ பண்ணியிரா 
விட்டால்‌, கர்த்தரைப்பற்றும்‌ விசுவாசம்‌ 
நமக்குள்‌ வந்திருக்காது. நாம்‌ பிறந்த 
காலத்திலிருந்து நமக்கு பல 
ஆபத்துக்கள்‌ வந்திருக்கலாம்‌. 
அவையெல்லாவற்றிலிருந்தும்‌ கர்த்தர்‌ 
நம்மை பாதுகாத்து பராமரித்து 
வந்திருக்கிறார்‌. தாவீது தன்னுடைய 
பிறப்பின்‌ நாளை நினைவுகூர்ந்து 
கர்த்தரைத்‌ துதிக்கிறார்‌. கர்த்தர்‌ தனக்கு 
ஆரம்பத்திலிருந்து செய்த 
நன்மைகளையெல்லாம்‌ நினைத்துப்‌ 
பார்த்து, கர்த்தரைப்பற்றும்‌ விசுவாசத்தில்‌ 
வளர்ச்சி பெறுகிறார்‌. 





ழ்‌ நள 
யாய 


சிறுபிள்ளைகளுக்கு அவர்களுடைய 
தாயின்‌ பாலை பருகிய காலம்‌ மிகவும்‌ 
ஆசீர்வாதமான காலமாகும்‌ இதுவே 
சிறுபிள்ளைகள்‌ 
கர்ப்பத்திலிருந்த 
காலமாக கருதப்படுகிறது. சிறுபிள்ளைகள்‌ 
தங்களுக்குத்‌ தேவையான சத்தான 
அனைத்து ஆகாரத்தையும்‌ தங்களுடைய 
தாயின்‌ பாலிலிருந்து 
பெற்றுக்கொள்கிறார்கள்‌. தாய்மார்கள்‌ 
தங்கள்‌ பிள்ளைகளை ஒருபோதும்‌ பட்டினி 
போடமாட்டார்கள்‌. 


சிறுபிள்ளைகள்‌ தங்கள்‌ தாயின்‌ 
கர்ப்பத்தில்‌ பாதுகாக்கப்படுவதும்‌ சரீர 
வளர்ச்சி பெறுவதும்‌ கர்த்தருடைய 
பெரிதான அற்புதம்‌. சிறுபிள்ளைகளை 
ஏந்திக்கொள்ள படியும்‌ பாலுண்ண 
ஸ்தனங்களும்‌ கர்த்தருடைய 
கிருபையினால்‌ உண்டாயிருக்கிறது. யோபு 
இதை நினைவுகூர்ந்து "நான்‌ இருந்த 
கர்ப்பத்தின்‌ வாசலை 
அடைக்காமலும்‌, என்‌ கண்கள்‌ காண்கிற 
வருத்தத்தை மறைத்துவிடாமலும்‌ 
இருந்ததே கர்ப்பத்தில்தானே 
அழியாபலும்‌, கர்ப்பத்திலிருந்து, 
புறப்படுகிறபோதே சாகாமலும்‌ 
போனதென்ன?" 31112) என்று 
சொல்லுகிறார்‌. 


நான்‌ 
(யோபு 


தன்னுடைய தாயின்‌ 
கர்ப்பத்திலிருந்து வெளிப்பட்டபோதே 
கர்த்தருடைய சார்பில்‌ விழுந்தேன்‌ என்று 
தாளீது சொல்லுகிறார்‌. யூதர்கள்‌ 
தங்களுடைய ஆண்பிள்ளைகளுக்கு 
எட்டாவது நாளில்‌ 
விருத்தசேதனம்பண்ணுவது 
இந்த வாக்கியம்‌ 
குறிப்பதாக 


வழக்கம்‌. 
விருத்தசேதனத்தைக்‌ 

வேதபண்டிதர்கள்‌ 
வியாக்கியானம்‌ சொல்லுகிறார்கள்‌. 
பிள்ளைக்கு விருத்தசேதனம்பண்ணும்‌ 
போது பெற்றோர்‌ அந்தப்‌ பிள்ளையை 
கர்த்தரிடத்தில்‌ ஒப்புக்கொடுக்கிறார்கள்‌. 
விருத்தசேதனம்‌ பண்ணப்பட்ட பிள்ளைக்கு 
கர்த்தரே உடன்படிக்கையின்‌ 
தேவனாகயிருக்கிறார்‌. விருத்தசேதனம்‌ 
உடன்படிக்கையின்‌ முத்திரையாயிருக்கிறது. 
விருத்தசேதனம்‌ பெற்ற பிள்ளைகள்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம 


PUBLISHERS 


கர்த்தரைப்பற்றும்‌ விசுவாசத்தில்‌ 
உற்சாகமாய்‌ வளர்ச்சி பெறுவார்கள்‌ என்று 
பெற்றோர்‌ நம்புகிறார்கள்‌. 

கர்த்தருடைய பிள்ளைகளாகிய 
நமக்கு அவர்‌ ஆரம்ப முதலே அநேக 
நன்மைகளைச்‌ செய்திருக்கிறார்‌. நம்மை 
நீண்டகாலமாக இடைவெளியில்லாமல்‌. 
பாதுகாத்து பராமரித்து வந்திருக்கிறார்‌. 
நம்முடைய கர்த்தர்‌ நம்மைப்‌ பட்டினி 
போடாமல்‌ தாயைப்போல நமக்குப்‌ 
போஜனம்‌ கொடுத்து வந்திருக்கிறார்‌ 
தாவீது கர்த்தருடைய நன்மைகளை 
நினைவுகூர்ந்து, என்‌ 


நீர்‌ 
தேவனாயிருக்கிறீர்‌” என்று சொல்லுகிறார்‌. 


நம்முடைய தேவனாகிய 
நம்மைப்‌ போஷித்துப்‌ 
நமக்கு நன்மையான ஈவுகளைக்‌ 
கொடுக்கிறார்‌. நாம்‌ கர்த்தருடைய 
நன்மைகளை பெற்றுக்கொள்ளுமாறு 
நம்மை கவனித்துக்கொண்டேயிருக்கிறார்‌. 
கர்த்தரே நம்மை கர்ப்பத்திலிருந்து 
எடுத்தவர்‌. தாவீது இந்த சத்தியத்தை 
நினைவுகூர்ந்து, “நான்‌ என்‌ தாயின்‌ 
வயிற்றிலிருந்து முதல்‌ நீர்‌ என்‌ 
தேவனாயிருக்கிறீர்‌" என்று சொல்லுகிறார்‌. 
தாவீது இந்த உலகத்தில்‌ பிறந்த 
நாளிலிருந்து இந்த நாள்‌ வரையிலும்‌ 
கர்த்தரே தாவீதின்‌: 
தேவனாகமிருக்கிறார்‌ என்பது இந்த 
வாக்கியத்தின்‌ அர்த்தமாகும்‌. 


கர்த்தர்‌ 
பராமிக்கிறார்‌ 


தாவீது சொல்லுகிற இந்த வாக்கியம்‌ 
நம்முடைய கர்த்தராகிய இயேசு 
கிறிஸ்துவுக்கும்‌ பொருந்துவதாயிருக்கிறது. 
தேவகுமாரனாகிய இயேசுகிறிஸ்து இந்த 
உலகத்திலே மனுஷனாக அவதரித்தார்‌. 
அவருடைய பிறப்பின்போது அவருக்கு 
தெய்வீக பராமரிப்பு தேவைப்பட்டது. 
இயேசுகிறிஸ்து கன்னிகையின்‌ வயிற்றில்‌ 
உற்பத்தியான நேரம்‌ முதல்‌, பிதாவின்‌ 
பாதுகாப்பும்‌ பராமரிப்பும்‌ அவருக்கு 
தொடர்ந்து கிடைத்தது. கிறிஸ்துவுக்கு 
விசேஷித்த பராமரிப்பு தேவைப்பட்டது. 
இயேசுகிறிஸ்து பிறக்கும்போது அவருக்கு 
சத்திரத்தில்‌ இடமில்லை. அவர்‌ 
மாட்டுத்தொழுவத்தில்‌ பிறந்தாலும்‌ 
தேவனுடைய விசேஷித்த பராமரிப்பு 
அவருக்கு அங்கும்‌ கிடைத்தது. 





ழ்‌ நவள 
யாய 


கிறிஸ்துவானவர்‌ 
பிள்ளையாகயிருக்கும்போது 
ராஜாவின்‌ ம்‌ 
ஜீவனுக்கு ஆபத்‌ உண்டாயிற்று. 
இதனால்‌ இயேச்கிறிஸ்துவின்‌ பெற்றோர்‌. 
அவரைத்‌ தூக்கிக்கொண்டு எகிப்து 
தேசத்திற்கு ஓடிப்போனார்கள்‌. 
தேவனுடைய விசேஷித்த ருபையே 
அந்தக்‌ காலத்தில்‌ இயேசுகிறிஸ்துவைப்‌ 
பாதுகாத்து பராமரித்து வழிநடத்திற்று. 


கிறிஸ்தூவின்‌ பாடுகள்‌ 
சங்‌ 22 : 11-21 


சங்‌ ஐ, என்னைவிட்டுத்‌ 
தூரமாகாதேயும்‌ ஆபத்து 
கிட்டியிருக்கிறது, சகாயரும்‌ இல்லை. 


சங்‌ 22:12, அநேகம்‌ காளைகள்‌ என்னை 
சூழ்த்திருக்கிறது; பாகான்‌ தேசத்துப்‌ 
பலத்த. எருதுகள்‌ என்னை 
வனைந்துகொண்டது. 


சுங்‌ 22129. பீறி கெர்ச்சிக்கிற 
சிங்கத்தைப்போல்‌, என்மேல்‌ தங்கள்‌ 
வாயைத்‌ திறக்கிறார்கன்‌. 


சுங்‌ 22:14. தண்ணீரைப்போல. 
ஊற்றுண்டேன்‌; என்‌ எலும்புகனெல்லாம்‌. 
கட்டுவிட்டது, என்‌ இருதயம்‌ 
மெழுகுபோலாகி, என்‌ குடல்கவின்‌ 
நடுவே உருகிற்று. 


சங்‌ 22:15. என்‌ பெலன்‌ ஓட்டைப்போல்‌ 
காய்ந்தது; என்‌ நாவு மேல்வாயோடே 
ஒட்டிக்கொண்டது; என்னை 
மரணத்தூனிலே போடுகி தீர்‌. 


சுங்‌ 2216. கண்‌ என்னைச்‌: 
சூழ்த்திருக்கிறது; பொல்லாதவர்களின்‌. 
கூட்டம்‌ என்னை வனைத்துகொண்டது; 
என்‌ கைகளையும்‌ என்‌ கால்களையும்‌. 
உருவக்‌ குத்தினார்கள்‌. 


சுங்‌ 22:17. என்‌ எலும்புகனையெல்லாம்‌ 
நாண்‌ எண்ணலாம்‌; அவர்கள்‌ என்னை 
நோக்கிப்‌ பார்த்துக்‌ 
கொண்டிருக்கிறார்கள்‌.. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை 


QOODNENS 
PUBLISHERS 


சீட்டுப்போடுகிறார்கன்‌. 


சங்‌ 22:19. ஆனாலும்‌ கர்த்தாவே, தீர்‌ 
எனக்குத்‌ தூரமாகாதேயும்‌; என்‌ 
பெலனே, எனக்குச்‌ சகாயம்பண்ணத்‌ 
தீவிரித்துக்கொள்ளும்‌. 


சங்‌ 2220. என்‌ ஆத்துமாவைப்‌ 
யபட்டயத்திற்கும்‌, எனக்கு. 
அருமையானதை. நாய்களின்‌ 
துஷ்டத்தனத்திற்கும்‌ தப்புவியும்‌. 


சுங்‌ 2221. என்னைச்‌ சிங்கத்தின்‌ 
வாயிலிருந்து. இரட்சியும்‌; நான்‌ 
காண்டாமிருகத்தின்‌' கொம்புகளில்‌ 
இருக்கும்போது எனக்குச்‌. 
செவிகொடுத்தருவினீர்‌. 


ஆபத்து கிட்டியிருக்கிறது 


என்னைவிட்டுத்‌ தூரமாகாதேயும்‌ 
ஆபத்து கிட்டியிருக்கிறது, சகாயரும்‌ 
இல்லை (சங்‌ 22:11). 


இயேசுகிறிஸ்துவின்‌ பாடுகளை 
தாவீது இங்கு தீர்க்கதரிசனமாகச்‌ 
சொல்லுகிறார்‌. தாவீதுக்கும்‌ பல 
சமயங்களில்‌ பிரச்சனைகளும்‌ 
ஆபத்துக்களும்‌ உண்டாயிற்று. 
சத்துருக்கள்‌. அவரை எல்லா 
திசைகளிலிருந்தும்‌  நெருக்கினார்கள்‌. 
ஆனாலும்‌ தாவீது இந்த வசனப்பகுதியில்‌ 
சொல்லுகிற பாடுகளில்‌ பல அவருக்கு 
உண்டாகவில்லை. இவையெல்லாம்‌. 
இயேசுகிறிஸ்து இந்தப்‌ பூமியிலே 
மனுஷராக அவதரித்தபோது அவருக்கு 
உண்டான பாடுகளாகும்‌. 
கிறிஸ்துவானவர்‌ தேவ 
குமாரனாகமிருந்தாலும்‌, தம்மையே 
தாழ்த்தி, இந்தப்‌ பூமியிலே 
மனுஷகுமாரனாக அவதரித்தார்‌. 





ழ்‌ நள 
யாய 


இயேசு கிறிஸ்துவுக்கு 
உபத்திரவங்களும்‌ பாடுகளும்‌ வந்தபோது. 
அவருடைய சீஷர்களும்‌ அவரை விட்டு 
ஓடிப்போய்விட்டார்கள்‌. அவருக்கு 
உதவிசெய்ய ஒரு சகாயரும்‌ இல்லை. 
ஆபத்து ஆரை கிட்டி வந்தது. 
இயேசுகிறிஸ்துவுக்காக அவருடைய 
சீஷர்கள்‌ அவரோடு கூடயிருந்து 
விழித்திருந்து ஜெபிக்கவில்லை. திராட்சரச 
ஆலையை ஒருவராகவே மிதிப்பதுபோல, 
இயேசுகிறிஸ்து எல்லா பாடுகளையும்‌ 
தம்மீது ஏற்றுக்கொண்டார்‌. 


பாசான்‌ 
எருதுகள்‌! 


தேசத்து பலத்த 


அநேகம்‌ காளைகள்‌ என்னை 


சூழ்த்திருக்கிறது; பாகான்‌ தேசத்துப்‌ 
பலத்த. எருதுகள்‌. என்னை 
வனைந்துகொண்டது. பிறி கெர்ச்சிக்கிற. 
சிங்கத்தைப்போல்‌, என்மேல்‌ தங்கள்‌ 
வாயைத்‌ திறக்கிறார்கள்‌ (சங்‌ 22:12,18). 


இயேசுகிறிஸ்துவைச்‌ சுற்றிலும்‌ 
சத்துருக்கள்‌ சூழ்ந்திருக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ கிறிஸ்துவைப்‌ 
பரியாசம்பண்ணுகிறார்கள்‌. கிறிஸ்து 
தனியாகயிருக்கிறார்‌. அவருடைய 
சத்துருக்களோ திரள்‌ 
கூட்டமாயிருக்கிறார்கள்‌. அவர்களிடத்தில்‌ 
உலகப்பிரகாரமான பெலன்‌ இருக்கிறது. 
தாளீது அவர்களுடைய  பெலத்தை 
பாசான்‌ தேசத்து பலத்த எருதுகளுக்கு 
ஒப்பிட்டுச்‌ சொல்லுகிறார்‌. பிரதான 
ஆசாரியரும்‌ ஜனத்தின்‌ மூப்பரும்‌, 
வேதபாரகரும்‌ “பரிசேயரும்‌ இயேசு 
கிறிஸ்துவைத்‌ துன்பப்படுத்தினார்கள்‌. 
இவர்கள்‌  பாசான்‌ தேசத்து பலத்த 
எருதுகளைப்போல இயேசுகிறிஸ்துவை 
வளைந்துகொண்டார்கள்‌. அநேகம்‌ 
காளைகள்‌ இயேசுகிறிஸ்துவை 
சூழ்ந்துகொள்வதுபோல, இவர்கள்‌ 
இயேசுவை சூழ்ந்துகொண்டார்கள்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம்மா 


PUBLISHERS 


இயேசுகிறிஸ்துவை சூழ்ந்திருக்கிற 
சத்துருக்களில்‌ சிலர்‌ நாய்களைப்‌ 
போன்ற சுபாவமுள்ளவர்கள்‌. 
அவர்கள்‌ பொல்லாதவர்களின்‌ 
கூட்டத்தாராயிருக்கிறார்கள்‌. நாய்கள்‌ 
வெறியோடிருப்பதுபோல பிரதான 
ஆசாரியரும்‌, ஜனத்தின்‌ மூப்பரும்‌ பன்‌ 
கிறிஸ்துவைக்‌ 
பண்ண வேண்டுமென்று ல்‌ 
வெறியோடிருந்தார்கள்‌. கிறிஸ்துவுக்கு 
விரோதமாக இவர்கள்‌ சதிஆலோசனை 
பண்ணினார்கள்‌. பொல்லாதவர்களின்‌ 
கூட்டத்தார்‌ கிறிஸ்துவுக்கு விரோதமாக 
பொல்லாத சிந்தனையுடையவர்களாய்‌ 
இருந்தார்கள்‌. 


யூதருடைய ஆலோசனைச்‌ 
சங்கத்திற்கு பிரதான ஆசாரியரே 
தலைவராகயிருக்கிறார்‌. ஜனத்தின்‌ 
மூப்பர்கள்‌ ஆலோசனைச்‌ 
சங்கத்தில்‌ அங்கத்தினராயிருக்கிறார்கள்‌. 
அவர்களிடத்தில்‌ நீதியுமில்லை, 
நியாயமுமில்லை, உண்மையுரில்லை. 
நீதிக்கு மதிப்புக்கொடுக்காத பிரதான 
ஆசாரியன்‌, நியாயாசனத்தில்‌ உட்கார்ந்து 
இயேசுகிறிஸ்துவை நியாயம்‌ 
விசாரிக்கிறான்‌. ஆலோசனைச்சங்கத்தார்‌ 
வழக்கை விசாரணை செய்வதற்குப்‌ 
பதிலாக, இயேசுகிறிஸ்துவை எவ்வாறு 
கொலைசெய்வது என்று சதிஆலோசனை 
பண்ணுகிறார்கள்‌. பொல்லாதவர்களின்‌ 
கூட்டம்‌ இயேசுகிறிஸ்துவைப்‌ 
வளைந்துகொண்டது 


இயேசுகிறிஸ்து 
சங்கத்திற்கு முன்பாக 
அவர்களோ பீறி 
சிங்கத்தைப்போல, இயேசுவின்மேல்‌ 
தங்கள்‌ வாயைத்‌ திறக்கிறார்கள்‌. 
இயேசுகிறிஸ்துவை விழுங்கிவிடுவதுபோல 
தங்கள்‌ வாயை விரிவாய்த்‌ திறக்கிறார்கள்‌ 
இயேசுகிறிஸ்துவோ அவர்களுக்கு 
முன்பாக அடிக்கப்படுகிற 

ஆட்டுக்குட்டியைப்போல. தம்முடைய 
வாயைத்‌ திறவாதிருக்கிறார்‌. 


ஆலோசனைச்‌ 
நிற்கிறார்‌. 
கெர்ச்சிக்கிற 





1 
INTERNATICHAL 
தண்ணீரைப்போல்‌ 
ஊற்றுண்டேன்‌ 
தண்ணீரைப்போல ஊற்றுண்டேன்‌; 
என்‌ எலூம்புகனெல்லாம்‌ கட்டுவிட்டது, 
என்‌ இருதயம்‌ மெழுகுபோலாகி, என்‌ 
குடல்கனின்‌ நடுவே உருகிற்று. என்‌ 
பெலன்‌ ஓட்டைப்போல்‌ காய்த்தது; என்‌ 
நாவு மேல்வாயோடே. ஓட்டிக்‌ 
கொண்டது; என்னை மரணத்தூனிலே 
போடுகிறீர்‌ (சங்‌ 221,15). 


இயேசுகிறிஸ்துவை 
அறைகிறார்கள்‌. 

வேதனையோடு 

தொங்கிக்கொண்டிருக்கிறார்‌. அவருக்கு 
மரணவேதனை உண்டாயிற்று. 
இயேசுகிறிஸ்துவிடம்‌ ஒரு பாவமுமில்லை. 
ஆனாலும்‌ நம்முடைய பாவத்தினிமித்தமாய்‌ 
அவர்‌ நமக்காகப்‌ பாவமானார்‌. 
பாவநிவாரண பலியாக அவர்‌ கல்வாரி 
சிலுவையிலே தம்மையே ஜீவபலியாக 
ஒப்புக்கொடுத்தார்‌. தம்முடைய சொந்த 
இரத்தத்தை நம்மை மீட்கும்‌ மீட்பின்‌ 
கிரயமாகச்‌ செலுத்தினார்‌. அப்போது 
அவர்‌ தண்ணீரைப்போல ஊற்றுண்டார்‌ 
அவருடைய பெலன்‌ ஓட்டைப்போல 


காய்ந்த வருடைய நாவு மேல்‌ 
வாட்‌ ஒப க்லண்டது 


பிதாவானவர்‌ 
குமாரனாகிய இயேசுகிறிஸ்துவை 
மரணத்தூளிலே போட்டிருக்கிறார்‌. 
தம்முடைய சரீரத்தை கல்லறையில்‌ ஒப்புக்‌ 
கொடுக்க இயேசுகிறிஸ்து 
ஆயத்தமாயிருக்கிறார்‌. தேவனுடைய 
தெய்வீக நீதியை நிறைவேற்ற 
கிறிஸ்துவின்‌ இரத்தமும்‌ அவருடைய 
மரணமும்‌ தேவைப்படுகிறது. இது 
பிதாவின்‌ சித்தம்‌. பாவத்தின்‌ சம்பளம்‌ 
மரணம்‌. பாவம்‌ செய்த நாம்‌ நம்முடைய 
பாவங்களுக்காக ிக்கவேண்டும்‌ 
ஆனால்‌ நம்முடைய இரட்சகராகிய இயேசு 
கிறிஸ்துவோ, நம்முடைய பாவங்களிலிருந்து 
நம்மை இரட்சிப்பதற்காக, தம்முடைய 
சொந்த... இரத்தத்தையே மீட்பின்‌ 
கிரயமாகச்‌ செலுத்தினார்‌. 


சிலுவையிலே 


கிறிஸ்துவானவர்‌ 
சிலுவையிலே 


தம்முடைய 


ஏதேன்‌ தோட்டத்திலே ஆதாம்‌ பாவம்‌ 
செய்தார்‌. அவருடைய பாவத்திற்கு 
ல்‌ அ வனக்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை 


QOODNENS 
PUBLISHERS 


அவர்‌ மண்ணுக்குத்‌ திரும்பவேண்டும்‌ 
என்பது தேவனுடைய ஆக்கினைத்‌ 
தீர்ப்பு கிறிஸ்துவானவர்‌ 
தேவகுமாரனாகயிருந்தாலும்‌ பிதாவின்‌ 
சித்தத்திற்கு தம்மை ஒப்புக்கொடுத்து 
இந்தப்‌ பூமியிலே மனுஷராக அவதரித்தார்‌. 
எல்லா காரியங்களிலும்‌ பிதாவுக்குக்‌ 
கீழ்ப்படிந்தார்‌ கிறிஸ்துவானவர்‌ 
தம்முடைய மரணபரியந்தம்‌ தம்மைத்‌ 
தாழ்த்தினார்‌. கல்வாரி சிலுவையிலே 
நம்மை மீட்பதற்காக தம்முடைய ஜீவனை 
ஒப்புக்கொடுத்தார்‌. 


உடையின்பேரில்‌ 
சிட்டுப்போடுகி றார்கள்‌ 


நாய்கள்‌ என்னைச்‌. 
சூழ்த்திருக்கிறது; பொல்லாதவர்களின்‌ 
கூட்டம்‌ என்னை வளைந்துகொண்ட து; 
என்‌ கைகளையும்‌ என்‌ கால்களையும்‌ 
உருவக்‌ குத்தினார்கள்‌. என்‌ 
எலும்புகனையெல்லாம்‌ நான்‌ 
எண்ணலாம்‌; அவர்கள்‌ என்னை 
நோக்கிப்‌ பார்த்துக்‌ 
கொண்டிருக்கிறார்கள்‌. என்‌ 
வஸ்திரங்களைத்‌ தங்களுக்குள்ளே 
பங்கிட்டு, என்‌ உடையின்‌ பேரில்‌ 
சீட்டுப்போடுகிறார்கள்‌ (சங்‌ 22:16-18). 


இயேசுகிறிஸ்துவின்‌ சிலுவை 
மரணத்தை தாவீது தீர்க்கதரிசனமாகச்‌ 
சொல்லுகிறார்‌. தாவீது சொல்லுகிற இந்த 
சம்பவம்‌ யூதருக்கு புதுமையானது. 
யூதருடைய முறைமையின்‌ பிரகாரம்‌ 
யாருக்கும்‌ இதுபோல மரணதண்டனை 
கொடுப்பதில்லை. “என்‌ 
கைகளையும்‌ என்‌ கால்களையும்‌ 
உருவக்குத்தினார்கள்‌” என்று தாவீது 
சொல்லுகிறார்‌. இது இயேசுகிறிஸ்துவின்‌ 
சிலுவை மரணத்தைக்‌ குறிக்கிற 
வாக்கியம்‌. தாவீதின்‌ காலத்தில்‌ 
ஒருவருடைய கைகளையும்‌ கால்களையும்‌ 
உருவக்குத்தி கொல்லும்‌ வழக்கம்‌ 
இல்லாதிருந்தபோதிலும்‌, பரிசுத்த 
ஆவியானவரின்‌ ஏவுதலினால்‌, தாவீது 
இயேசுகிறிஸ்துவின்‌ சிலுவை மரணத்தை 
தீர்க்கதரிசனமாகச்‌ சொல்லுகிறார்‌. 
இயேசுகிறிஸ்துவின்‌ கைகளையும்‌ 
கால்களையும்‌ சிலுவை மரத்திலே 
ஆணிகளால்‌ அறைந்தார்கள்‌. 





ழ்‌ நள 
ஈயா 


பாவத்தின்‌ விளைவினால்‌. 
நிர்வாணமும்‌ அவமானமும்‌ உண்டாயிற்று. 
ஆதாமும்‌ ஏவாளும்‌ பாவம்‌ செய்தபோது 

நிர்வாணிகளாயிருப்பதை. 
அறிந்துகொண்டார்கள்‌. இது பாவத்தின்‌ 
விளைவினால்‌ உண்டான சாபம்‌. 


நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையிலே. 
மரித்த நம்முடைய கர்த்தராகிய இயேசு 
கிறிஸ்துவின்‌ வஸ்திரங்களையும்‌, 
அவரிடமிருந்து உறிந்துகொண்டார்கள்‌. 
இயேசுகிறிஸ்து சிலுவையில்‌ அறையப்பட்ட 
போது, அவருடைய வஸ்திரங்களை 
போர்ச்சேவகர்கள்‌ தங்களுக்குள்ளே 
பங்கிட்டார்கள்‌. பருடைய 


உடையின்பேரில்‌ சீட்டுப்போட்ட ன 


கிறிஸ்துவானவர்‌ நமக்கு நீதியின்‌ 
வஸ்திரத்தைக்‌ கொடுப்பதற்காக, அவர்‌ 
நம்முடைய நிர்வாணத்தின்‌ அவமானத்தைத்‌ 
தம்மீது ஏற்றுக்கொண்டார்‌. இயேசு 
கிறிஸ்துவின்‌ வஸ்திரங்களை போர்ச்‌ 
சேவகர்கள்‌ தங்களுக்குள்ளே பங்கிட்டு 
எடுத்துக்கொண்ட பின்பு அவர்‌ 
சிலுவையிலே நிர்வாணமாய்த்‌ 
தொங்குகிறார்‌. தாவீது இந்த சம்பவத்தை 
தீர்க்கதரிசனமாகச்‌ சொல்லும்போது “என்‌ 
எலும்புகளையெல்லாம்‌ நான்‌ எண்ணலாம்‌" 
என்று சொல்லுகிறார்‌. இயேசுகிறிஸ்துவின்‌ 
சரீரத்திலிருந்து வஸ்திரம்‌ குழட்டப்பட்‌. 
பின்பு, அவருடைய சரீரத்தின்‌ 
எலும்புகளெல்லாம்‌ எல்லோருக்கும்‌ 
தெரிகிறது. அவருடைய சரீரம்‌ எலுப்பும்‌ 
தோலுமாக இருக்கிறது. அவருடைய 
சரீரத்தின்‌ எலுப்புகளையெல்லம்‌ 


ம்‌ அளவிற்கு அவருடைய சரீரம்‌ 
தாலிக்கு 


இயேசுகிறிஸ்து சிலுவையில்‌ 
தொங்கிக்‌ கொண்டிருக்கும்போது, 
அவ்வழியாகப்‌ போவோரும்‌ வருவோரும்‌ 
அவரைப்‌ பார்த்துக்கொண்டிருக்கிறார்கள்‌. 
இயேசுகிறிஸ்துவின்‌ எலும்புகளெல்லாம்‌ 
எண்ணும்படியாக இருப்பதைப்‌ பார்த்து 
அவர்கள்‌ ஆச்சரியப்படுகிறார்கள்‌. 
இப்படிப்பட்ட மெல்லிய சரீரத்தைப்‌ பார்த்து 
அவர்கள்‌ பரிதாபப்படவேண்டும்‌. ஆனால்‌ 
அவர்களோ இயேசுகிறிஸ்துவின்‌ 
சரீரத்தையும்‌, எண்ணக்கூடிய 
அவருடைய எலும்புகளையும்‌ ஒரு 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம 


PUBLISHERS 


காட்சிப்பொருளாகப்‌ பார்க்கிறார்கள்‌. 
இயேசுகிறிஸ்துவை. ஒரு வேரக்கைப்‌ 
:ர௬ளாக நினைக்கிறார்கள்‌. 
போர்ச்சேவகர்கள்‌ 
கிறிஸ்துவின்‌. 


இயேசு 
வஸ்திரங்களைத்‌ 
தங்களுக்குள்ளே பங்கிட்டுக்‌ 
கொள்கிறார்கள்‌. அவருடைய உடை 
தையலில்லாமல்‌ ஒரே வஸ்திரமாயிருக்கிறது. 
அதை சேவகர்கள்‌ தங்களுக்குள்ளே. 
கிழித்துப்‌ பங்கிட்டுக்கொள்ளாமல்‌, 
அவருடைய உடையின்‌ பேரில்‌ சீட்டுப்‌ 
போடுகிறார்கள்‌. தாவீது இந்த 
சம்பவத்தை தீர்க்கதரிசனமாகச்‌ 
சொன்னாலும்‌, இயேசுகிறிஸ்து 
சிலுவையில்‌ அறையப்பட்டபோது இந்த 
சம்பவம்‌ பிரத்தியட்சமாய்‌ நிறைவேறிற்று 


போர்ச்சேவகர்‌ 
சிலுவையில்‌ அறைந்தபின்பு, அவருடைய 
வஸ்திரங்களை எடுத்து, ஒவ்வொரு 
சேவகனுக்கு ஒவ்வொரு பங்காக நாலு 
பங்காக்கினார்கள்‌: அங்கியையும்‌ 
எடுத்தார்கள்‌, அந்த அங்கி, தையலி 
ல்லாமல்‌ மேலே தொடங்கி முழுவதும்‌ 
நெய்யப்பட்டதாயிருந்தது. அவர்கள்‌: இதை 
நாம்‌ கிழியாமல்‌, யாருக்கு வருமோ என்று 
இதைக்குறித்துச்‌ சீட்டுப்போடுவோம்‌ என்று 
ஒருவரோடொருவர்‌ பேசிக்கொண்டார்கள்‌. 
என்‌ வஸ்திரங்களைத்‌ தங்களுக்குள்ளே 
பங்கிட்டு, என்‌ உடையின்மேல்‌ 
சீட்டுப்போட்டார்கள்‌. என்கிற 
வேதவாக்கியம்‌  நிறைவேறத்தக்கதாகப்‌ 
போர்ச்சேவகர்‌ இப்படிச்‌ செய்தார்கள்‌” 
(யோவா 19:23,24). 


இயேசுவைச்‌ 


கிறிஸ்துவின்‌ ஜெபம்‌ 


ஆனாலும்‌ கர்த்தாவே, நீர்‌ 
எனக்குத்‌. தூரமாகாதேயும்‌; என்‌ 
பெலனே, எனக்குச்‌ ச௪காயம்பண்ணத்‌ 
தீவிரித்துக்கொள்ளும்‌. என்‌ 
ஆத்துமாவைப்‌ பட்டயத்திற்கும்‌, 
எனக்கு அருமையானதை நாய்களின்‌ 
துஷ்டத்தனத்திற்கும்‌ தப்புவியும்‌. 
என்னைச்‌ சிங்கத்தின்‌ வாயிலிருந்த 
இரட்சியும்‌; நான்‌ காண்டாமிருகத்தின்‌ 
கொம்புகளில்‌ இருக்கும்போது எனக்குச்‌. 
செவிகொடுத்தருனினீர்‌ (சங்‌ 22:19-21). 





ழ்‌ நவள 
ஈயா 


இயேசுகிறிஸ்து தம்முடைய 
வியாகுலத்தில்‌, பிதாவினிடத்தில்‌ ஜெபம்‌ 
பண்ணுகிறார்‌. “பிதாவே இந்தப்‌ பாத்திரம்‌ 
என்னை விட்டு நீங்கக்கூடுமானால்‌, 
இதை நீங்கும்படி செய்யும்‌” என்று 
விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 
கிறிஸ்துவின்‌ 
முன்னடையாளமாக, 
கர்த்தரிடத்தில்‌ 
தாவீது ததன்‌. சொல்லும்‌ 
போது, என்‌ பெலனே” என்னும்‌ 
வார்த்தையைப்‌ பயன்படுத்துகிறார்‌. தாவீது 
ஏற்கெனவே கர்த்தரிடத்தில்‌, “என்னை 
விட்டு தூரமாகாதேயும்‌' (சங்‌ 2241) 
என்று விண்ணப்பம்பண்ணீனார்‌. 
இப்போது மறுடியுமாக, “கர்த்தாவே நீர்‌ 
எனக்கு. ரமாகாதேயும்‌' (சங்‌ 22:19) 
என்று விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 


வேதனைகளையும்‌, 
பாடுகளையும்‌, நெருக்கங்களையும்‌ 
அனுபவிக்கும்போது, இதுவரையிலும்‌ 
அவரோடு கூடமிருந்தவர்கள்‌, இப்போது 
அவரைவிட்டு தூரமாய்‌ விலகிப்போய்‌ 
விட்டார்கள்‌. யார்‌ தன்னைவிட்டு 
விலகிப்போனாலும்‌, கர்த்தர்‌ தன்னைவிட்டு 
விலகிப்போய்விடக்கூடாது என்று தாவீது 
கருத்தாய்‌ விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 
"அவர்‌. மாம்சத்திலிரந்த நாட்களில்‌, 
தம்மை மரணத்தினின்று இரட்சிக்க 
வல்லமையுள்ளவரை நோக்கி, பலத்த 
சத்தத்தோடும்‌ கண்ணீரோடும்‌ 
விண்ணப்பம்பண்ணி, வேண்டுதல்செய்து, 
தமக்கு உண்டான பயபக்தியினிமித்தம்‌ 
கேட்கப்பட்டார்‌ (எபி 57). தமக்கு 
நியமிக்கப்பட்ட பாடுகள்‌ வழியாக கடந்து 
செல்வதற்கு பிதாவானவர்‌ தாமே தம்மைப்‌ 
பெலப்படுத்தவேண்டும்‌ 

இயேசுகிறிஸ்து ஜெபித்தார்‌, 
கர்த்தரிடத்தில்‌, “என்‌ பெலனே, எனக்கு 
சகாயம்பண்ண தீவிரித்துக்கொள்ளும்‌” 
என்று விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 
கர்த்தர்‌ தாமே தனக்கு உதவிபுரிய 
விரைந்து வருமாறு தாவீது 
ஜெபம்பண்ணுகிறார்‌. 


தாவீது 


சங்கீதக்காரர்‌ தன்னுடைய 
ஆத்துமாவைப்பற்றிச்‌ சொல்லும்போது 
“அருமையானது” என்னும்‌ வார்த்தையைப்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை OCDNENIS 


PUBLISHERS 


பயன்படுத்துகிறார்‌. “என்‌ ஆத்துமாவை 
பட்டயத்திற்கும்‌, எனக்கு அருமையானதை 
நாய்களின்‌ துஷ்டத்தனத்திற்கும்‌ 
தப்புவியும்‌' என்று தாவீது கர்த்தரிடத்தில்‌ 
விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. தாவீதின்‌ 
ஆத்துமா அவருக்கு 
அருமையானதாயிருக்கிறது. தாவீதுக்கு 
ஒரே ஒரு ஆத்துமா மாத்திரமே 
இருக்கிறது. அந்த ஆத்துமாவை அவர்‌ 
காத்துக்கொள்ளவேண்டும்‌. தன்னுடைய 
ஆத்துமாவைக்‌ காத்துக்கொள்ளாமல்‌ 
அசட்டையாயிருந்துவிட்டால்‌ 

தாவீதுக்கு 
அவமானமாயிருக்கும்‌. 


அது 
மிகப்பெரிய 


தாவீது தன்னை பட்டயத்திற்கு 
விலக்கிக்‌ காத்துக்கொள்ளுமாறு 
விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. இந்த" பட்டயம்‌ 
மனுஷருடைய  பட்டயம்ல. இது 
கர்த்தருடைய பட்டயம்‌. பாலத்திற்கு 
விரோதமாக கர்த்தருடைய பட்டயம்‌ 
கொழுந்துவிட்டு எரியும்‌ தேவனுடைய 
தெய்வீக கோபாக்கினைக்கு 
அடையாளமாக இந்தப்‌ பட்டயம்‌ 
சொல்லப்படுகிறது. தன்னுடைய 
ஆத்துமாவை கர்த்தர்‌ தாமே, தம்முடைய 
கோபாக்கினைக்கு தப்புவித்து, 
காத்தருளுளறு தாவீது விண்ணப்பம்‌ 
பண்ணுகிறார்‌. தாவீதுக்கு தேவனுடைய 
அன்பு தேவைப்படுகிறது. அவர்மீது 
கோபப்படுவதற்கு ஏராளமான சத்துருக்கள்‌ 
இருக்கிறார்கள்‌. கர்த்தருடைய 
கோபாக்கினை தனக்கு வேண்டாம்‌. 
என்று தாவீது விண்ணப்பம்பண்ணுகிறார்‌ 


தாவீது 

இழந்தாலும்‌, 
இழக்கக்கூடாது 
தீர்மானமாயிருக்கிறார்‌. ஆகையினால்‌ 
தன்னுடைய ஆத்துமாவை நாய்களின்‌ 
துஷ்டத்தனத்திற்கு தப்புவிக்குமாறு 
விண்ணப்பம்‌ பண்ணுகிறார்‌. 
“அருமையானது” வார்த்தை 
ஆத்துமாவைக்‌ குறிக்கிறது. 
“நாய்களின்‌ துஷ்டத்தனம்‌' என்பது 
பிசாசின்‌ கிரியைகளைக்‌ குறிக்கிறது. 
பழைய பாம்பாகிய சாத்தானை தாவீது 
“நாய்‌” என்று சொல்லுகிறார்‌. சாத்தான்‌. 
பழைய சத்துரு. 


தன்னுடைய 
தேவனுடைய 


ஜீவனை 
அன்பை 
என்று 


என்னும்‌ 





ழ்‌ நவள 
யாய 


தாவீதுக்கு ஏராளமான ஆபத்துக்கள்‌ 
உண்டாயிருக்கிறது பயங்கரமான 
ஆபத்துக்களிலிருந்து கர்த்தர்‌ தாமே 
தன்னைப்‌ பாதுகாத்தருளுமறு தாவீது 
விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. “நான்‌ 
காண்டாமிருகத்தின்‌ கொம்புகளிலிருக்கும்‌ 
போது எனக்கு செவிகொடுத்தருளினீர்‌" 
என்று சொல்லுகிறார்‌. காண்டாமிருகத்தின்‌ 
கொம்புகளில்‌ சிக்கிக்கொண்டால்‌ அது 
நம்மைப்‌ பீறிப்போடும்‌. நம்முடைய 
சுயவலிமையினால்‌ நம்மால்‌ 
காண்டாமிருகத்திற்கு எதிர்த்து 
நிற்கமுடியாது. கர்த்தருடைய கிருபையும்‌ 
அநுக்கிரகமும்‌ நமக்குத்‌ தேவை. கர்த்தர்‌ 
தாமே தம்முடைய சர்வவல்லமையினால்‌ 
நம்மை காண்டாமிருகத்தின்‌ 
கொம்புகளிலிருந்து தப்பிக்கச்‌ 
செய்யவேண்டும்‌. 


கர்த்தர்‌ தாமே தன்னை சிங்கத்தின்‌ 
வாயிலிருந்து இரட்சிக்குமாறு தாவீது 
விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. சிங்கத்தின்‌ 
வாயில்‌ நாம்‌ சிக்கிக்கொண்டால்‌ அது 
நம்மைப்‌ பீறிப்போடும்‌. நம்முடைய சரீரம்‌ 
அழிந்துபோகும்‌ இயேசுகிறிஸ்து 
பிதாவினிடத்தில்‌ ஏறெடுத்த ஜெபத்திற்கு 
பிதாவானவர்‌ உத்தரவு கொடுக்கிறார்‌ 
இயேசுகிறிஸ்துவின்‌ சரீரம்‌ 
அழிவைக்காணாதிருக்குமாறு செய்கிறார்‌. 
கிறிஸ்துவானவர்‌ கல்வாரி சிலுவையிலே. 
மரித்தார்‌ கல்லறையில்‌ 
அடக்கம்பண்ணப்பட்டார்‌ மூன்றாம்‌ 
நாளிலே பிதாவானவர்‌ கிறிஸ்துவின்‌ 
சரீரத்தை உயிரோடு எழும்பச்‌ செய்தார்‌. 


இயேசுகிறிஸ்து சிலுவையில்‌ 
மரித்துக்கொண்டிருக்கும்‌ போது 
பிதாவானவர்‌ அவருடைய ஜீவனைக்‌ 
காப்பாற்றவில்லை. 
சிலுவையில்‌ 
சித்தமாயிற்று. 
சிலுவையின்‌ பாடுகளை அனுபவிப்பதற்கு 
பிதாவானவர்‌ அனுமதி கொடுத்தார்‌. 
இயேசுகிறிஸ்து சிலுவையின்‌ 
மரணபரியந்தம்‌ தம்மைத்‌ தாழ்த்தியதினால்‌ 
பிதாவானவர்‌ அவரை உயர்த்தினார்‌. 
மூன்றாம்‌ நாளிலே அவரை உயிரோடு 
எழுப்பினார்‌. இதுவே பிதாவானவர்‌ 
இயேசுகிறிஸ்துவுக்குக்‌ காண்பித்த 


மரிப்பது 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை 


QOODNENS 
PUBLISHERS 


மிகப்பெரிய கிருபை இயேசுகிறிஸ்துவின்‌ 
உயிர்த்தெழுதலினால்‌ அவரை நம்புகிற 
நாமும்‌ உயிரோடு எழுந்திருப்போம்‌ 
என்னும்‌ நம்பிக்கை நமக்கு 
உண்டாயிருக்கிறது. இதுவே 
விசுவாசிகளின்‌ சிலாக்கியம்‌. 


கிறிஸ்துவின்‌ ஜெயம்‌ 
சங்‌ 22 : 22-81 


சங்‌ 2922. உம்முடைய நாமத்தை என்‌: 
சகோதரருக்கு அறிவித்து, சயைநடுவில்‌ 
உம்மைத்‌ துதிப்பேன்‌. 


சங்‌ 22:25. 
பயப்படுகிறவர்கனே, 
துதியுங்கள்‌; 
சந்ததியாரே, 
அவரைக்‌ 

இண்ரவேலின்‌. 
எல்லாரும்‌ 

பயபக்தியாயிருங்கள்‌.. 


கர்த்தருக்குப்‌ 
அவரைத்‌ 
யாக்கோபின்‌ 
நீங்கன்‌ எல்லாரும்‌ 
கனம்பண்ணுங்கள்‌;; 
வம்சத்தாரே, நீங்கள்‌. 
அவர்பேரில்‌ 


2224. உயத்திரஹ்ப்‌ 
உயத்திரவத்தை 

அற்பமாயெண்ணாமதூம்‌. 
அருவருக்காமலும்‌, தம்முடைய முகத்தை 
அவனுக்கு மறைக்காமலுமிருந்து, தம்மை 
நோக்கி அவன்‌ கூப்பிடுகையில்‌ 
அவனைக்‌ கேட்டருவினார்‌. 


சங்‌ 2225. மகா சபையிலே நான்‌ 
உம்மைத்‌ தூதிப்பேன்‌; அவருக்குப்‌ 
பயப்படுகிறவர்களூக்கு முன்பாக எண்‌: 
பொருத்தனைகளைச்‌ செலுத்துவேன்‌. 


சுங்‌ 22:28. சாத்தகுணமுள்னவர்கள்‌ 
புசித்துத்‌ திருப்தியடைவார்கள்‌; 
கர்த்தரைத்‌ தேடுகிறவர்கள்‌ அவரைத்‌ 
துதிப்பார்கன்‌; உங்கள்‌ இருதயம்‌ 
என்றென்றைக்கும்‌ வாழும்‌. 

சங்‌ 22:27. பூமியின்‌ எல்லைகளெல்லாம்‌. 
தினைவுகூர்த்து. கர்த்தரிடத்தில்‌ 
திரும்பும்‌; ஜாதிகளுடைய 
சுத்ததிகனெல்லாம்‌ உமது சமுகத்தில்‌ 
 தொழுதுகொள்ளும்‌. 

சங்‌ 22:28. ராஜ்யம்‌ கர்த்தருடையது; 
அவர்‌ ஜாதிகளை ஆளுகிறவர்‌. 





ழ்‌ நள 
யாய 


சுங்‌ 22:29. பூமியின்‌ செல்வவான்கள்‌ 
யாவரும்‌ புசித்துப்‌ 
கொள்வார்கள்‌; 

இறங்குகிறவர்கன்‌ யாவரும்‌ அவருக்கு, 
முன்பாக வணங்குவார்கள்‌; ஒருவனும்‌ 
தன்‌ ஆத்துமா அழியாதபடி அதைக்‌ 
காக்கக்கூடாதே. 


சுங்‌ 2290. ஒரு சந்ததி அவரைச்‌. 
சேவிக்கும்‌; தலைமுறை தலைமுறையாக 
அது ஆண்டவருடைய சந்ததி. 
என்னப்படும்‌. 


சுங்‌ 22:31. அவர்கன்‌ வந்து: அவரே 
இவைகளைச்‌ செய்தார்‌ என்று 
பிறக்கப்போகிற ஜன! 
அவருடைய நீதியை அறிவிப்பார்கள்‌. 


சபை நடுவில்‌ 
துதிப்பேன்‌ 


உம்மைத்‌ 


உம்முடைய நாமத்தை எண்‌: 
சகோதரருக்கு அறிவித்து, சபைநடுவில்‌: 
உம்மைத்‌ துதிப்பேன்‌ (சங்‌ 22:22). 


இந்த சங்கீதத்தின்‌ ஆரம்பத்தில்‌, 
தாவீது “என்‌ தேவனே, என்‌ தேவனே, 
ஏன்‌ என்னைக்‌ கைவிட்டீர்‌" (சங்‌ 221) 
என்று  முறையிடுகிறார்‌. இந்த 
சங்கீதத்தின்‌ முடிவிலே தாவீது 
கர்த்தரைத்‌ துதித்துப்‌ பாடுகிறார்‌. 
உ பல்‌ ய நாமத்தை என்‌ சகோதூருக்கு 
அறிவித்து சபை நடுவில்‌ உம்மைத்‌ 
துதிப்பேன்‌ சொல்லுகிறார்‌. 
தாவீதின்‌ இந்த வார்த்தைகள்‌ 
இபேசுகிறிஸ்துவின்‌ வார்த்தைகளாக 
தீர்க்கதரிசனமாய்ச்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
இயேசுகிறிஸ்துவும்‌ 
அனுபவித்தார்‌. 
சிறந்தார்‌. 


சிலுவையிலே 


எபிரெயருக்கு நிருபம்‌ எழுதின 
ஆசரியர்‌ இந்தச்‌ சத்தியத்தை இவ்வாறு 
சொல்லுகிறார்‌. “எப்படியெனில்‌, பரிசுத்தஞ்‌ 
செய்கிறவரும்‌ பரிசுத்தஞ்‌: 
செய்யப்படுகிறவர்களுமாகிய யாவரும்‌ 
ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள்‌:: 
இதினிமித்தம்‌ அவர்களைச்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம்மா 


PUBLISHERS 


சகோதரரென்று சொல்ல அவுர்‌ 
வெட்கப்படாமல்‌: உம்முடைய நாமத்தை 
என்‌ சகோதரருக்கு அறிவித்து, 
சபை நடுவில்‌ உம்மைத்‌ துதித்துப்‌ 
பாடுவேன்‌ என்றும்‌: நான்‌ அவரிடத்தில்‌ 
நம்பிக்கையாயிருப்பேன்‌. என்றும்‌; 
இதோ, நானும்‌, தேவன்‌ 
எனக்குக்‌ கொடுத்த பிள்ளைகளும்‌. 
என்றும்‌ சொல்லியிருக்கிறார்‌” 
(எபி 22173) 


இயேசுகிறிஸ்து, 
அனுபவித்தார்‌. 
சிலுவையிலே 
தம்முடைய 
இயேசுகிறிஸ்து 
வருத்தப்படவில்லை. 
சித்தத்திற்கு 


பாடுகளை 
ஆனாலும்‌ அவர்‌ 
வெற்றி சிறந்தார்‌. 
பாடுகளினிமித்தமாய்‌ 
ஒரு போதும்‌ 
அவர்‌ பிதாவின்‌ 
தம்மைப்‌ பூரணமாய்‌ 
ஒப்புக்கொடுத்தார்‌. இயேசுகிறிஸ்து 
சிலுவையிலே  மரணபரியந்தம்‌ தம்மைக்‌ 
கீழ்ப்படுத்தினார்‌. இதனால்‌ பிதாவானவர்‌ 
கிறிஸ்துவை உயர்த்தினார்‌. 
இயேசுகிறிஸ்து பாடுகளை 
அனுபவித்து வெற்றி 
பெற்றதினால்‌, அவருடைய 
இருதயம்‌ சந்தோஷத்தினால்‌ 
ட கை 


கிறிஸ்து 
சந்தோஷத்திற்கு சில 
உண்டு. அவையாவன : 
இயேசுகிறிஸ்துவுக்கு இந்தப்‌ 
ஒரு சபை 
கர்த்தருடைய 
பயப்படுகிறவர்கள்‌ அவரை 
துதிக்கிறார்கள்‌. அவரை 
மகிமைப்படுத்துகிறார்கள்‌ 3 
சாந்தகுணமுள்ள ஆத்துமாக்களெல்லாம்‌ 
கர்த்தருக்குள்‌  திருப்தியடைந்திருக்கும்‌ 
அவை கர்த்தருக்குள்‌ 
சந்தோஷமாயிருக்கும்‌. 
இயேசுகிறிஸ்துவின்‌ சபை டா 
மத்தியிலே ஸ்தாபிக்கப்படும்‌. இதன்‌ 
எல்லைகள்‌ பூமியின்‌ எல்லா பக்கங்களிலும்‌ 
பாவி விரிந்திருக்கும்‌. 5 
கிறிஸ்துவின்‌ சபை தலைமுறை 
தலைமுறையாக நிலைத்திருக்கும்‌. 


வானவருடைய 
காரணங்கள்‌ 


1. 
பூமியிலே 
உண்டாயிருக்கிறது. 2. 


சபையில்‌ அவருக்குப்‌ 





ழ்‌ நயனா 
யாய 


இயேசுகிறிஸ்து சிலுவையிலே 
பாடுகளை அனுபவித்ததினால்‌, அவருக்கு 
இந்தப்‌  பூமிலே ரு பை 
உண்டாயிருக்கும்‌. கிறிஸ்துவானவர்‌ 
தம்முடைய சந்ததியைக்‌ கண்டு நீடித்த 
நாளாயிருப்பார்‌ என்று ஏசாயா 
தீர்க்கதரிசனமாய்ச்‌ சொல்லுகிறார்‌. 
கர்த்தரோ அவரை நொறுக்கச்சித்தமாகி: 
அவரைப்‌ பாடுகளுக்குட்படுத்தினார்‌; 
அவருடைய ஆத்துமா தன்னைக்‌ 
குற்றநிவாரண பலியாக 
ஒப்புக்கொடுக்கும்போது, அவர்‌ தமது 
சந்ததியைக்‌ கண்டு, நீடித்தநாளாயிருப்பார்‌, 
சித்தமானது 
வாய்க்கும்‌” 

[ஏசா 53:10). 


தாவீது கர்த்தருடைய நாமத்தை 
தன்னுடைய சகோதரருக்கு அறிவிப்பார்‌ 
அவர்‌ சபை நடுவிலே கர்த்தரைத்‌ 
துதிப்பார்‌. இயேசுகிறிஸ்துவின்‌ சுவிசேஷம்‌ 
மனுஷர்‌ மத்தியிலே தெளிவாகப்‌ 
பிரசங்கிக்கப்படுகிறது. கிறிஸ்துவின்‌ 
சுவிசேஷம்‌ மாசில்லாத சுத்த சுவிசேஷம்‌. 
கிறிஸ்துவின்‌ சுவிசேஷம்‌ தேவனுடைய 
நாமத்தை அறிவிக்கிறது. கிறிஸ்துவின்‌ 
சுவிசேஷம்‌ ஜனங்களை அவரிடத்தில்‌ 
அழைக்கிறது. இயேசுகிறிஸ்துவின்‌ 
மூலமாய்‌ ஜனங்களுக்கு தேவனைக்‌ 
கண்டடையும்‌ சிலாக்கியம்‌ 
கிடைத்திருக்கிறது 


இயேசுகிறிஸ்துவின்‌ சுவிசேஷத்தை 
ஏற்று அவரிடத்தில்‌ வருகிறவர்கள்‌ 
அவரோடு நெருங்கிய 
ஐக்கியத்திலிருப்பார்கள்‌. கிறிஸ்துவானவர்‌ 
தம்மைப்‌ பின்பற்றுகிறவர்களை 
“சகோதரரே என்று அழைக்கிறார்‌. நாம்‌ 
கிறிஸ்துவுக்கு சிநேகிதராகவும்‌ 
சகோதரராகவும்‌ இருப்பது 
கிடைத்திருக்கிற பெரிய 
தேவனுடைய குடும்பத்தில்‌: ்‌ 
நம்மையும்‌ அங்கீகரித்திருக்கிறார்‌. 
இதுவரையிலும்‌ யூதர்கள்‌ 
மாத்திரமே கர்த்தருடைய வாக்குத்‌ 
தத்தத்தின்‌  பிள்ளைகளாயிருந்தார்கள்‌. 
அவர்கள்‌ மாத்திரமே தேவனுக்கு உடன்‌ 
சுதந்திரராயிருந்தார்கள்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை 


QOODNENS 
PUBLISHERS 


இயேசுகிறிஸ்துவின்‌ 


புறஜாதியாரும்‌ 
பிரவேசிக்கும்‌. 


மூலமாய்‌ 
தேவனுடைய சமுகத்தில்‌ 
சிலாக்கியத்தைப்‌ 
பெற்றிருக்கிறார்கள்‌. பழைய 
ஏற்பாட்டுக்காலத்தில்‌ யூதர்களுக்கு 
மாத்திரம்‌ கிடைத்த ஆசீர்வாதம்‌, புதிய 
ஏற்பாட்டுக்‌ காலத்தில்‌, இயேசுகிறிஸ்துவின்‌ 
மூலமாய்‌ எல்லா ஜாதியாருக்கும்‌ 
பொதுவானதாயிற்று. இயேசுகிறிஸ்து 
உலகஜாரட்சகர்‌. கிறிஸ்துவின்‌ சரீரத்தில்‌ 
யூதரும்‌ புறஜாதியாரும்‌. அங்கம்‌ 
வகிக்கிறார்கள்‌. இயேசுகிறிஸ்து 
தம்முடைய பிள்ளைகளை சகோதர்‌ 
என்று சொல்ல வெட்கப்படுவதில்லை. 


கிறிஸ்துவானவர்‌ தம்முடைய 
சகோதரர்‌ எல்லோரையும்‌ ஒரே பரிசுத்த 
சபையாக கூட்டிச்‌ சேர்க்கிறார்‌. இந்த 
சபையை வேதபண்டிதர்கள்‌ “உலக சடை” 
என்றும்‌, “பொதுவான சபை” என்றும்‌ 
சொல்லுகிறார்கள்‌. இந்தப்‌ பூமியிலே 
சபை பிரிவுகள்‌ இருக்கலாம்‌. ஏராளமான 
ஊழிய ஸ்தாபனங்கள்‌ இருக்கலாம்‌. 
சபைகளுக்கு வெவ்வேறு பெயர்கள்‌ 
இருக்கலாம்‌. இயேசுகிறிஸ்துவே எல்லா 
சபைகளுக்கும்‌ 'தலையாயிருக்கிறார்‌. 
அவர்‌ தம்முடைய பரிசுத்தவான்கள்‌. 
எல்லோரையும்‌ உலக சபையாக கூட்டிச்‌ 
சேர்க்கிறார்‌. 


இயேசுகிறிஸ்து யூதஜனங்களுக்காக 
மாத்திரமல்ல, சிதறியிருக்கிற தேவனுடைய 
பிள்ளைகளை ஒன்றாகச்‌ 
சேர்க்கிறதற்காகவும்‌ மரித்தார்‌ 
(யோவா 11:52) காலங்கள்‌ 
நிறைவேறும்போது விளங்கும்‌. 
நியமித்தின்படி, பரலோகத்திலிருக்‌ 
கிறவைகளும்‌, பூலோகத்திலிருக்‌ 
கிறவைகளுமாகிய சகலமும்‌ 
கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்படும்‌ 
(எபே 140) நாம்‌ இந்தப்‌ பூமியிலே 
வெவ்வேறு சபைகளில்‌ 
அங்கத்தினர்களாக இருந்தாலும்‌, 
இயேசுகிறிஸ்துவின்‌ மகாபெரிய பிரதான 
சபையிலும்‌ அங்கத்தினர்களாக 
இருக்கிறோம்‌. ஸ்தல சபைகளிலிருக்கிற 
நாம்‌ இயேசுகிறிஸ்துவின்‌ உலக 
சபையிலும்‌ அங்கத்தினராயிருக்கிறோம்‌. 





ழ்‌ நவள 
மயா 


கர்த்தருடைய பிள்ளைகள்‌ 
எல்லோரும்‌ யாக்கோபின்‌ சந்ததியாராயும்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனமாயும்‌ இருக்கிறார்கள்‌. 
இவர்கள்‌ யூதர்களாகவும்‌ இருக்கலாம்‌. 
புறஜாதியாராகவும்‌ இருக்கலாம்‌. 
இவர்களெல்லோருக்கும்‌ ஆபிரகாமின்‌ 
சீர்வாதத்தில்‌ பங்கு உண்டு. 
விசுவாசமார்க்கத்தார்‌ எவர்களோ 
அவர்களே ஆபிரகாமின்‌ 
பிள்ளைகளாயிருக்கிறார்கள்‌ (கலா 341. 
இயேசுகிறிஸ்துவின்‌  பிரமாணத்தின்படி 
நடந்துவருகிறவர்கள்‌ எவர்களோ 
அவர்களுக்கும்‌, தேவனுடைய 
இஸ்ரவேலருக்கும்‌ சமாதானமும்‌ 
இரக்கமும்‌ உண்டாயிருக்கும்‌ (கலா 6:16). 
பவுல்‌ சுவிசேஷ சபையை, “தேவனுடைய 
இஸ்ரவேலர்‌” என்று சொல்லுகிறார்‌ 


கர்த்தருக்குப்‌ 
பயப்படுகிறவர்கள்‌ 


கர்த்தருக்குப்‌ பயப்படுகி றவர்களே, 
அவரைத்‌ துதியுங்கள்‌; யாக்கோபின்‌ 
சுந்ததியாரே, நீங்கள்‌ எல்லாரும்‌. 
அவரைக்‌ கணம்பண்ணுங்கன்‌; 
இஸ்ரவேலின்‌ வம்சத்தாரே, நீங்கள்‌ 
எல்லாரும்‌ அவர்பேரில்‌ 
பயயக்தியாமிருங்கள்‌. உயத்திரவப்‌ 
பட்டவனுடைய உயத்திரவத்தை 
அவர்‌ அற்பமாயெண்ணாமலும்‌ 
அருவருக்காமதூம்‌, தம்முடைய முகத்தை 
அவனுக்கு மறைக்காமதுமிருத்து, தம்மை 
நோக்கி அவன்‌ கூப்பிடுகையில்‌: 
அவனைக்‌ கேட்டருவினார்‌. மகா 
சபையிலே நான்‌ உம்மைத்‌ துதிப்பேன்‌; 
அவருக்குப்‌ பயப்படுகிறவர்களுக்கு 
முன்பாக என்‌ பொருத்தனைகளைச்‌ 
செலுத்துவேன்‌ (சங்‌ 2228-25. 


கர்த்தருடைய சபையார்‌ கர்த்தரை 
அதிகமாய்க்‌ கனப்படுத்தவேண்டும்‌. 
அவரை மகிமைப்படுத்தவேண்டும்‌. “மகா 
சபையிலே நான்‌ உம்மைத்‌ துதிப்பேன்‌ 
என்று தாளீது சொல்லுகிறார்‌. 
கர்த்தருக்குப்‌ பயப்படுகிறவர்கள்‌ 
அவருடைய சபையிலே கூடிவருகிறார்கள்‌. 
கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலத்திலே 
அவர்கள்‌ தேவனை 
மகிமைப்படுத்துகிறார்கள்‌. சபையிலே 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை 


QOODNENS 
PUBLISHERS 


கூடிவந்திருக்கிற 
முன்பாக தாவீது 
பொருத்தனைகளை 
வாக்குப்பண்ணுகிறார்‌. 

கர்த்தருக்குப்‌  பயப்படுகிறவர்கள்‌. 
சபையிலே அவரைத்‌ துதிக்கவேண்டும்‌. 
விசுவாசிகளெல்லோரும்‌ யாக்கோபின்‌ 
சந்ததியாராயும்‌, இஸ்ரவேல்‌ வம்சத்தாராயும்‌ 
இருக்கிறார்கள்‌. இவர்களெல்லாரும்‌ 
கர்த்தரைக்‌ கனம்பண்ணவேண்டும்‌. 
கர்த்தர்‌ பயபக்தியாயிருக்க 
வேண்டும்‌. 


பரிசுத்தவான்களுக்கு 
தன்னுடைய 
செலுத்துவாக 


பேரில்‌ 


கர்த்தரைத்‌ துதியுங்கள்‌, அவர்‌ 
நல்லவர்‌; அவர்‌ கிருபை என்றுமுள்ளது. 
அவர்‌ கிருபை என்றுமுள்ளதென்று. 
இஸ்ரவேல்‌ சொல்வதாக. அவர்‌ கிருபை 
என்றுமுள்ளதென்று. ஆரோனின்‌ 
குடும்பத்தார்‌ சொல்வார்களாக. அவர்‌ 
கிருபை என்றுமுள்ளதென்று, கர்த்தருக்குப்‌ 
பயப்படுகிறவர்கள்‌ சொல்வார்களாக” 
(சங்‌ 1181-4) 


இஸ்ரவேல்‌ குடும்பத்தாரே, 
கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள்‌; ஆரோன்‌ 
குடும்பத்தாரே, கர்த்தரை 
ஸ்தோத்திரியுங்கள்‌. லேவி குடும்பத்தாரே, 
கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள்‌, 
கர்த்தருக்குப்‌ பயந்தவர்களே, கர்த்தரை 
ஸ்தோத்திரியுங்கள்‌. எருசலேயில்‌ 
வாசம்பண்ணுகிற கர்த்தருக்கு சீயோனிலி 
ருந்து ஸ்தோத்திரமுண்டாவதாக. 

ல்‌ யா” (சங்‌ 13519-21). 

கர்த்தர்‌ உபத்திரவப்பட்டவனுடைய 
உபத்திரவத்தை அற்பமாய்‌ எண்ண 
மாட்டார்‌. அவனை அருவருக்கவும்‌ 
மாட்டார்‌. தம்முடைய முகத்தை 
அவனுக்கு மறைக்கவும்‌ மாட்டார்‌. தம்மை 
நோக்கி அவன்‌ கூப்பிடுகையில்‌, 
அவனுடைய வேண்டுதலைக்‌ கேட்டருளி, 
அவனுக்குக்‌ கிருபையாய்‌ உத்தரவு 
கொடுப்பார்‌. கிறிஸ்துவானவரே 
நம்முடைய ஆத்தும மீட்பராயிருக்கிறார்‌. 
மீட்பரிலும்‌, அவருடைய ஊழியத்திலும்‌ 
தேவனுடைய நாமம்‌ மகிமைப்படுகிறது. 
நாம்‌ கர்த்தருடைய மீட்பின்‌ கிரியையை 
நினைவுகூர்ந்து அவரை நன்றியோடு 
துதிக்கவேண்டும்‌. மகா சபையிலே நாம்‌ 
கர்த்தரைத்‌ துதிக்கவேண்டும்‌. 





ழ்‌ நள 
யாய 
சாந்தகுணமுன்னவர்கள்‌ 


காத்தகுணமுன்னவர்கள்‌ புசித்தூத்‌ 
திருப்தியடைவார்கன்‌;. கர்த்தரைத்‌ 
தேடுகிறவர்கள்‌ அவரைத்‌ துதிப்பார்கன்‌; 
உங்கள்‌ இருதயம்‌ என்றென்றைக்கும்‌ 
வாழும்‌ (சுங்‌ 22:26). 

சாந்த குணமுள்ளவர்கள்‌ 
பாக்கியவான்கள்‌. அவர்கள்‌ புசித்து 
திருப்தியடைவார்கள்‌. அவர்களுடைய 
ஆத்துமாக்கள்‌ தாழ்மையும்‌ கிருபையும்‌ 
நிரம்பியதாயிருக்கும்‌. அவர்கள்‌ 
கர்த்தருக்குள்‌ திருப்தியடைவார்கள்‌. 
சந்தோஷமாயிருப்பார்கள்‌. கர்த்தருடைய 
சமுகத்தில்‌ அதிகமாய்‌ ஜெபிக்கிறவர்கள்‌, 
அவரை அதிகமாய்த்‌ துதிக்கவும்‌ 
செய்வார்கள்‌. கர்த்தரைத்‌ தேடுகிறவர்கள்‌ 
அவரைத்‌ துதிப்பார்கள்‌. 
இயேசுகிறிஸ்துவின்‌ மூலமாய்‌ நாம்‌ 
கர்த்தரைத்‌ தேடும்போது, நிச்சயமாகவே. 
அவரைக்‌ கண்டடைவோம்‌. இந்த 
நம்பிக்கையோடு கர்த்தரைத்‌ 
தேடுகிறவர்களெல்லோரும்‌ அவரைத்‌ 
துதிக்கவேண்டும்‌. 


கர்த்தரிடத்தில்‌ 
அற்பணிக்கப்பட்டுள்ள ஆத்துமாக்கள்‌ 
அவரில்‌ சந்தோஷமாயிருக்கும்‌. கர்த்தர்‌ 
நமக்குக்‌ கொடுக்கிற சந்தோஷம்‌ நித்திய 
சந்தோஷமாயிருக்கும்‌. நம்முடைய 
த்தும்‌ கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
எப்போதும்‌ களிகூரும்‌. கர்த்தரைத்‌ 
துதிக்கிறவர்களின்‌ இருதயம்‌ 
என்றென்றைக்கும்‌ வாழும்‌. 
பூமியின்‌ எல்லைகள்‌ 

பூமியின்‌ எல்லைகளெல்லாம்‌. 
திளைவுகூர்த்து கர்த்தரிடத்தில்‌ 
திரும்பும்‌; ஜாதிகளுடைய 


சுந்ததிகவெல்லாம்‌ உமது சமுகத்தில்‌ 
தொழுதுகொள்ளும்‌ (சங்‌ 22:27). 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம 


PUBLISHERS 


இயேசுகிறிஸ்துவின்‌ சபை இந்தப்‌ 
பூமியிலே. ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. 
மனுஷர்‌ மத்தியிலே தேவனுடைய 
ராஜ்யம்‌ ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. 
தேவனுடைய ராஜ்யத்தின்‌ எல்லைகள்‌ 
இந்தப்‌ பூமியின்‌ எல்லா திசைகளிலும்‌ 
பரவி விரிந்திருக்கும்‌. தேவனுடைய 
ராஜ்யத்தின்‌ எல்லைகளாக, பூமியின்‌ 
எல்லைகளே, எல்லைகளாக 
நியமிக்கப்பட்டிருக்கிறது. நீண்டகாலமாக 
யூதர்கள்‌ மாத்திரமே தேவனுடைய 
ஜனமாயிருந்தார்கள்‌. அவர்கள்‌ 
மாத்திரமே கர்த்தரைத்‌ தேடி அவரைத்‌ 
தேவனுடைய 
உலகமெங்கும்‌ 


துதித்தார்கள்‌. இப்போதோ 
ஜனங்கள்‌. 
பரவியிருக்கிறார்கள்‌. 


எல்லா 
எல்லா... ஜாதியார்‌ 
மத்தியிலும்‌, எல்லா... பாஷைச்காரர்‌ 
மத்தியிலும்‌ ஸ்தாபிக்கப்பட்டிுக்கிறது 
இவர்களெல்லோருமே கர்த்தருடைய 
ஜனங்கள்‌. இவர்கள்‌ 

தேடுகிறார்கள்‌. 

துதிக்கிறார்கள்‌. இதுவரையிலும்‌ யூதர்கள்‌ 
மாத்திரமே தேவனுடைய ஐனமாகயிருந்த 
நிலமையில்‌ மாற்றமுண்டாயிற்று 
இப்போது புறஜாதியாரும்‌ தேவனுடைய 
ஜனமாக அவருடைய சபையிலே சேர்த்துக்‌ 
கொள்ளப்படுகிறார்கள்‌. யூதரையும்‌ 
புறஜாதியாரையும்‌ இரண்டாகப்‌ பிரித்த 
நடுச்சுவர்‌ 'தகர்க்கப்பட்டுவிட்டது. 
தேவனுடைய பரிசுத்த சமுகத்தில்‌ 
பப்போது ரப்போலவே, 
க்‌ பிரவேசிக்கலாம்‌. 


உலகமெங்குமுள்ள 
ஜாதியாரும்‌ கர்த்தரிடத்தில்‌ 
திரும்புவார்கள்‌... என்றும்‌, அவர்கள்‌ 
கர்த்தரைத்‌ துதிப்பார்கள்‌ என்றும்‌ தாவீது 
தீர்க்கதரிசனமாகச்‌ சொல்லுகிறார்‌. 
பூமியின்‌ எல்லைகளெல்லாம்‌ 
நினைவுகூர்ந்து கர்த்தரிடத்தில்‌ திரும்பும்‌: 
திகம்‌ சந்ததிகளெல்லாம்‌ உமது 
தொழுதுகொள்ளும்‌' 
க இரட்சிப்பின்‌ அனுபவத்தில்‌ 
நாம்‌ முதலாவதாக கர்த்தரிடத்தில்‌ 
திரும்பவேண்டும்‌ இதுவே மெய்யான 
மனமாற்றத்திற்கு ஆரம்பம்‌ 


கர்த்தகுடைய சபை 


தேசங்களிலும்‌. 


எல்லா 





ழ்‌ நயனா 
யாய 


நாம்‌ இரட்சிக்கப்படுவதற்கு, 
முதலாவதாக நாம்‌ நம்முடைய 
ன்‌ ஆராய்ந்து பார்க்கவேண்டும்‌. 
அதன்பின்‌! கர்த்தரிடத்தில்‌ 
திருப்பவேண்டும்‌. கெட்ட குமாரன்‌ 
முதலாவது தன்னுடைய நிலமையை 
ஆராய்ந்து பார்த்தான்‌. அவனுக்குப்‌ புத்தி 
தெளிந்தது. அதன்பின்புதான்‌ அவன்‌ 
தன்னுடைய தகப்பனிடத்திற்கு வந்தான்‌. 
நாம்‌ இரட்சிக்கப்படவேண்டுமென்றால்‌. 
முதலாவதாக நம்முடைய இருதயத்தை 

ராய்ந்து பார்க்கவேண்டும்‌. நம்முடைய 
புத்திதெளிந்து நாம்‌ கர்த்தரிடத்தில்‌ 
திரும்பவேண்டும்‌. 


தம்மிடத்தில்‌ வருகிறவர்களை 
கர்த்தர்‌ புறம்பே தள்ளிவிடமாட்டார்‌. நாம்‌ 
கர்த்தரிடத்தில்‌ மனந்திரும்பி வரும்போது, 
அவர்‌ நம்மை தம்முடைய சமுகத்தில்‌ 
ஏற்றுக்கொள்வார்‌ நம்மோடு 
ஐக்கியமாயிருப்பார்‌ கர்த்தருடைய 
சபையிலே நம்மைச்‌ சேர்த்துக்கொள்வார்‌. 
சபையிலே மற்ற பரிசுத்தவான்‌௧ளோடு 
சேர்ந்து நாமும்‌ கர்த்தரைத்‌ துதிக்கலாம்‌ 

'சூரியன்‌ உதிக்கிற திசை தொடங்கி, 
அது அஸ்தமிக்கிற திசைவரைக்கும்‌, என்‌ 
நாமம்‌ ஜாதிகளுக்குள்ளே 
மகத்துவமாயிருக்கும்‌; எல்லா 
இடங்களிலும்‌ என்‌ நாமத்துக்குத்‌ தூபமும்‌ 
சுத்தமான காணிக்கையும்‌ செலுத்தப்படும்‌: 
என்‌ நாமம்‌ ஜாதிகளுக்குள்ளே 
மகத்துவமாயிருக்கும்‌ என்று சேனைகளின்‌ 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌" (மல்‌ 1:1). “நான்‌ 
படைக்கப்போகிற புதிய வானமும்‌ புதிய 
பூமியும்‌ எனக்கு முன்பாக நிற்பதுபோல, 
உங்கள்‌ சந்ததியும்‌, உங்கள்‌ நாமமும்‌ 
நிற்குமென்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
அப்பொழுது மாதந்தோறும்‌, 
ஒய்வநாள்தோறும்‌, மாம்சமான யாவரும்‌ 
எனக்கு முன்பாகத்‌ 
தொழுதுகொள்வார்களென்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌” (ஏசா 66:22,23). 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை CONES 


PUBLISHERS 


ராஜ்யம்‌ கர்த்தருடையது 
ராஜ்யம்‌ கர்த்தருடையது; அவர்‌ 
ஜாதிகளை ஆளுகிறவர்‌ (சங்‌ 22:28), 


தேவனுடைய 
கர்த்தருடையது. 


ராஜ்யம்‌ 
கர்த்தரே ஜாதிகளை 
ஆளுகிறவர்‌. தேவனுடைய பராமரிப்பும்‌, 
ஆளுகையும்‌ ஜாதிகளை நீதியாய்‌ 
ஆளுகை செய்யும்‌. கர்த்தருடைய ராஜ்யம்‌ 
கிருபையின்‌ ராஜ்யமாகும்‌. கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்துவே 
மனுஷருக்கும்‌ ந்‌ 
மத்தியஸ்தராயிருக்கிறார்‌. பிதாவாகிய 
தேவன்‌, தம்முடைய குமாரனாகிய 
இயேசுகிறிஸ்துவுக்கு ஜாதிகளை ஆளுகை 
செய்கி! கொரத்தைக்‌ 
கொடுத்திருக்கிறார்‌. த 


கிறிஸ்துவானவரே 
தலையாகயிருக்கிறார்‌. 
ஜசுவரியவான்களும்‌, 
இருப்பார்கள்‌. 

அடிமைகளும்‌ 

சமுதாயத்திலே உயர்ந்த 
அந்தஸ்துள்ளவர்களும்‌ இருப்பார்கள்‌. 
தாழ்ந்த அந்தஸ்துள்ளவர்களும்‌ 
இருப்பார்கள்‌ இவர்களெல்லோருமே 
கர்த்தருடைய சபையிலே இயேசு 
கிறிஸ்துவில்‌ ஜக்கியமாயிருக்கிறார்கள்‌. 
சபையிலுள்ள எல்லா 
பரிசுத்தவான்களுக்கும்‌ கர்த்தரே 
மிக்கார்‌ பூம 


சபைக்குத்‌ 
சபையிலே 
தரித்திரரும்‌ 
எஜமான்களும்‌ 
இருப்பார்கள்‌. 


பூமியின்‌ செல்வவான்கள்‌' 


பூமியின்‌ செல்வவான்கள்‌ 
யாவரும்‌ புசித்துப்‌ 
ஙணித்துகொள்வார்கள்‌; புழுதியில்‌ 
'இறங்குகிறவர்கள்‌ யாவரும்‌ அவருக்கு 
முன்பாக வணங்குவார்கள்‌; ஒருவனும்‌ 
தன்‌ ஆத்துமா அழியாதபடி அதைக்‌ 
காக்கக்கூடாதே (சங்‌ 22:29). 





ழ்‌ நள 
யாய 


தரித்திருக்கும்‌ 
அறிவிக்கப்படுகிறது. 
செல்வவான்‌௧ள்‌ யாவரும்‌ 
பணிந்துகொள்வார்கள்‌. 
இறங்குகிறவர்கள்‌ யாவரும்‌ கர்த்தருக்கு 
முன்பாக வணங்குவார்கள்‌. “அவர்‌ 
சிறியவனைப்‌ புழுதியிலிருந்து, 
தூக்கிவிடுகிறார்‌; எளியவனைக்‌ 
குப்பையிலிருந்து உயர்த்துகிறார்‌” 
(சங்‌ 1137). புழுதியில்‌ இறங்குகிறவர்கள்‌ 
மரிக்கும்‌ தருவாயிலிருக்கிறார்கள்‌. 
அவர்களுடைய சரீரமும்‌ ஆத்துமவும்‌ 
பிரியும்‌ காலம்‌ மிகவும்‌ சமீபமாயிற்று. 
அவர்களால்‌ தங்கள்‌ ஆத்துமாவை. 
அழியா; ளி காத்துக்கொள்ள 
முடியவில்‌ 


தாவீது இதைப்பற்றிச்‌ 
சொல்லும்போது, “ஒருவனும்‌ தன்‌ 
ஆத்துமா அழியாதபடி அதைக்‌ 
காக்கக்கூடாதே” என்று சொல்லுகிறார்‌ 
நம்முடைய சரீரத்திலிருந்து ஆவி 
பிரிந்துபோவதே நம்முடைய சரீரமரணம்‌, 
அதன்பின்பு நம்முடைய சரீரத்தை 
புழுதியில்‌ இறக்குவார்கள்‌. நாம்‌ புழுதியில்‌ 
இறங்குவதற்கு முன்பாக, நம்முடைய 
சரீரம்‌ ஸரித்துப்போவதற்கு முன்பாக, நாம்‌ 


கர்த்தரைத்‌ துதிக்கவேண்டும்‌. அவருக்கு 
முன்பாக வணங்கவேண்டும்‌ 


“சகல ராஜாக்களும்‌ அவரைப்‌ 
பணிந்துகொள்வார்கள்‌; சகல ஜாதிகளும்‌ 
அவரைச்‌ சேவிப்பார்கள்‌. கூப்பிடுகிற 
எளியவனையும்‌, உதவியற்ற 
சிறுமையானவனையும்‌ அவர்‌ விடுவிப்பார்‌. 
பலனீனனுக்கும்‌ எளியவனுக்கும்‌ அவர்‌ 
இரங்கி, எளியவர்களின்‌ ஆத்துமாக்களை 
இரட்சிப்பார்‌” (சங்‌ 727143). கர்த்தரை 
ராஜாக்களும்‌ பணிந்துகொள்வார்கள்‌. 
எளியவர்களும்‌ பணிந்துகொள்வார்கள்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை (ய்ய 


PUBLISHERS 


நம்முடைய ஆத்துமா அழியாதபடி 
அதை நம்மால்‌ காத்துக்கொள்ள முடியாது. 
நம்மால்‌ முடியாத காரியத்தை 
கர்த்தரிடத்தில்‌ ஒப்புக்கொடுக்க வேண்டும்‌. 
கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
விசுவாசத்தோடும்‌ கீழ்ப்படிதலோடும்‌ வந்து, 
நம்முடைய ஆத்துமாவை கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்துவிடம்‌ ஒப்புக்கொடுக்க 
வேண்டும்‌. அவரே ஆத்துமா இரட்சகர்‌. 
அவரால்‌ மாத்திரமே நம்முடைய 
த்துமவை இரட்சிக்க முடியும்‌, 
நம்முடைய ஆத்துமாவுக்கு அவரால்‌ 
மாத்திரமே நித்திய ஜீவனைக்‌ கொடுக்க 
முடியும்‌. 


ஒரு சந்ததி அவரை சேவிக்கும்‌ 


ஒரு சந்ததி அவரைச்‌ சேவிக்கும்‌; 
தலைமுறை தலைமுறையாக அது 
ஆண்டவருடைய சந்ததி என்னப்படும்‌. 
அவர்கள்‌ வத்து: அவரே இவைகளைச்‌. 
செய்தார்‌ என்று பிறக்கப்போகிற 
ஜனா அவருடைய நீதியை 
அறிவிப்பார்கள்‌ (சங்‌ 22:30,31). 


கிறிஸ்துவின்‌ சபை 
மத்தியிலே தேவனுடைய 
ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது 

சபையானது எல்லா காலங்களின்‌ 
வழியாகவும்‌ கடந்து வரும்‌. சபை 
அழிந்துபோகாது. ஒரு சந்ததி அவரைச்‌ 
சேவிக்கும்‌. கர்த்தருக்கு மீதமானவர்கள்‌ 
எல்லா ஜாதியார்‌ மத்தியிலும்‌, 
எல்லா காலங்களிலும்‌ கர்த்தரால்‌ 
பாதுகாக்கப்படுவார்கள்‌. அந்த சந்ததி 
தலைமுறை தலைமுறையாக 
ஆண்டவருடைய சந்ததி என்று 
அழைக்கப்படும்‌ 


மனுஷர்‌ 
ராஜ்யமாக 
கிறிஸ்துவின்‌ 


கர்த்தர்‌ நேற்றும்‌, இன்றும்‌, என்றும்‌ 
மாறாதவர்‌. நம்முடைய முற்பிதாக்களுக்கு 
கர்த்தர்‌ எப்படி கிருபை காண்பித்தாரோ, 
அப்டியே நமக்கும்‌ காண்பிப்பார்‌. 
அப்படியே நம்முடைய சந்ததியாருக்கும்‌ 
காண்பிப்பார்‌. 





ழ்‌ நள 
யாய 


ஆண்டவருடைய சந்ததி என்று 
அழைக்கப்படுகிறவர்கள்‌ அவர்களுடைய 
காலத்தில்‌ வருவார்கள்‌. கர்த்தர்‌ 
தங்கள்‌ முன்னோருக்குக்‌ காண்பித்த 
கிருபைகளைப்பற்றி அவர்களுக்கு தெரியும்‌ 
கர்த்தர்‌ தங்களுக்கும்‌ கிருபை 
காண்பிப்பார்‌ என்று அவர்கள்‌ கர்த்தர்‌ 


மேல்‌ நம்பிக்கை வைத்திருப்பார்கள்‌. 
“கர்த்தரே இவைகளைச்‌ செய்தார்‌" என்று 
இனிமேல்‌ பிறக்கப்போகிற ஜனங்களுக்கு 
கர்த்தருடைய நீதியை அறிவிப்பார்கள்‌. 
இவர்கள்‌ மூலமாய்‌ கிறிஸ்துவின்‌ 
சுவிசேஷம்‌ ஒவ்வொரு சந்ததியாக 
கடந்துவரும்‌, இவர்கள்‌ 
தங்கள்‌ காலத்திலுள்ள 
ஆத்துமாக்களின்‌ நன்மைகளுக்காகவும்‌, 
ஆசீர்வாதங்களுக்காகவும்‌ ஊழியம்‌ 
செய்வார்கள்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம 


PUBLISHERS 


நாம்‌ இந்த சங்கீதத்தைப்‌ 
பாடும்போது இயேசுகிறிஸ்துவின்‌ 
நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம்‌. 
அவருக்குள்‌ மகிழ்ந்து களிகூருகிறோம்‌. 
கர்த்தருடைய பரிசுத்தவான்கள்‌. 
இயேசுகிறிஸ்துவைத்‌ துதிப்பதையும்‌, 
கனம்பண்ணுவதையும்‌ பார்த்து நமக்கு 
மிகுந்த சந்தோஷம்‌ உண்டாகும்‌. 
பூமியிலும்‌ வானத்திலும்‌ கர்த்தரைத்‌ 
துதிக்கிற பரிசுத்தவான்களின்‌ கூட்டம்‌ 
இருக்கும்‌. கர்த்தர்‌ நம்மையும்‌ அந்தக்‌ 
கூட்டத்தில்‌ ஒருவராகச்‌ சேர்த்திருப்பது 
நமக்குக்‌ கிடைத்திருக்கிற பெரிய 
சிலாக்கியம்‌. 





மயம்‌ 
INTERNATIQMAL 


கர்த்தருடைய பரிசுத்தவான்கள்‌ 
எல்லோரும்‌ இருபத்து மூன்றாவது. 
சங்கீதத்தை சந்தோஷமாய்ப்‌ 
பாடுகிறார்கள்‌. ஆத்தும திருப்தியோடும்‌, 
இருதயத்தில்‌ 
கர்த்தருடைய பிள்ளைகள்‌ 
நீண்டகாலமாய்‌ 
தாவீது 


சங்கீதத்தை 
வருகிறார்கள்‌ 

ஐக்கியத்தைப்பற்றிச்‌ 

கர்த்தர்‌ அவருடைய 


கர்த்தருக்குமுள்ள 
சொல்லுகிறார்‌ 
மேய்ப்பராமிருக்கிறார்‌ (சங்‌ 231 

தனக்குச்‌ செய்த 
காரியங்களையெல்லாம்‌ 
இங்கு ஒவ்வொன்றாகச்‌ 
ஒரு மேய்ப்பர்‌ தன்‌ 
ஆடுகளை பேய்ப்பதுபோல, கர்த்தர்‌ 
தாவீதை பாதுகாத்து பராமரிக்கிறார்‌ 
(சங்‌. 23.235). கர்த்தர்‌ தாவீதின்‌ 
மேய்ப்பராமிருப்பதினால்‌ அவர்‌ 
தாழ்ச்சியடையமாட்டார்‌ அவர்‌ 
பொல்லாப்புக்கு பயப்படமாட்டார்‌. 
(சங்‌ 234) கர்த்தர்‌ தாவீதை 
ஒருபோதும்‌ கைவிடமாட்டார்‌ 
கர்த்தருடைய கிருபையும்‌ இரக்கமும்‌ 
அவருக்கு எப்போதும்‌ கிடைக்கும்‌. தன்‌ 
ஜீவனுள்ள நாளெல்லாம்‌ நன்மையும்‌ 
கிருபையும்‌ தன்னைத்‌ தொடரும்‌ என்‌! 
தானது சொ்துக்ளா வ்‌ ல்‌ 


கர்த்தர்‌ 
நன்மையான 
தாவீது 
சொல்லுகிறார்‌ 


நல்ல மேய்ப்பன்‌ 
ஆடுகளுக்காக 
கொடுக்கிறார்‌. 


தன்னுடைய 
தன்‌ ஜீவனையும்‌ 
காடுக்கிறார்‌.  இருபத்திரண்டாவது 
சங்கீதத்தில்‌ தன்னுடைய ஆடுகளுக்காக 
ஜீவனைக்‌ கொடுத்த இயேசுகிறிஸ்துவைப்‌ 


பற்றி விவரிக்கப்பட்டிருக்கிறது. 
சங்கீதத்திலோ 
தன்னுடைய 


பராமரிப்பது ந சொல்லப்பட்டிருக்‌ து 


இந்த 
நல்ல மேய்ப்பன்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ட்ட 
PUELSHERS 


கர்த்தர்‌ 
மேய்ப்பராயிருக்கிறார்‌ 
சங்‌ 28:1 

சங்‌ 2811. கர்த்தர்‌ 
மேய்ப்பராயிருக்கிறார்‌; 
தாழ்ச்சியடையேன்‌. 


என்‌ 
நன்‌ 


தாவீதுக்கு கர்த்தரே அவருடைய 
மேய்ப்பராயிருக்கிறார்‌. ஆகையினால்‌ 
அவருக்குத்‌ தேவையான நன்மை எதுவும்‌ 
குறைவுபடாது. அவருக்குத்‌ தாழ்ச்சி 
உண்டாகாது. ஒரு காலத்தில்‌ தாவீதும்‌ 
டுகளை மேய்க்கிற மேய்ப்பராக 
ருந்தவர்தான்‌. 


தம்முடைய தாசனாகிய 
தாவீதைத்‌ தெரிந்துகொண்டு, ஆட்டுத்‌ 
தொழுவங்களிலிருந்து அவனை எடுத்தார்‌. 
கறவலாடுகளின்‌ பின்னாகத்‌ திரிந்த 
அவனை, தம்முடைய  ஜனமாகிய 
யாக்கோபையும்‌ தம்முடைய சுதந்தரமாகிய 
இஸ்ரவேலையும்‌ மேய்ப்பதற்காக, 
அழைத்துக்கொண்டு வந்தார்‌. இவன்‌: 
அவர்களைத்‌ தன்‌ இருதயத்தின்‌ 
உண்மையின்படியே மேய்த்து தன்‌ 
கைகளின்‌ திறமையினால்‌ அவர்களை 
நடத்தினான்‌” (சங்‌ 7870-72). 


தாவீதுக்கு ஆடுகளை மேய்க்கும்‌ 
அனுபவம்‌ உண்டு. ஒரு மேய்ப்பன்‌ தன்‌ 
ஆடுகளை எப்படியெல்லாம்‌ சரிசனையோடு. 
மேய்க்க வேண்டுமென்பது தாவீதுக்கு 
நன்றாய்த்‌ தெரியும்‌. ஆடுகள்‌ தங்கள்‌ 
மேய்ப்பனிடமிருந்து எதையெல்லாம்‌ 
எதிர்பார்க்கும்‌ என்பதும்‌ தாவீதுக்கு 
நன்றாகத்‌ தெரியும்‌ மேய்ப்பன்‌ தன்‌ 
ஆடுகளைப்‌ பாதுகாக்கவேண்டும்‌. ஒரு 
சமயம்‌ தாவீது தன்னுடைய 
ஆட்டுக்குட்டிகளில்‌ ஒன்றை 
காப்பாற்றுவதற்காக அவர்‌ தன்னுடைய 
ஜீவனையே பணயம்‌ வைத்தார்‌. 





மயம்‌ 
யய 1 


கர்த்தர்‌ தம்முடைய ஜனங்களுக்கு 
மேய்ப்பராயிருக்கிறார்‌. மேய்ப்பர்‌ 
தன்னுடைய ஆடுகளை பாதுகாத்து 
பராமரிப்பதுபோல கர்த்தர்‌ தம்முடைய 
பிள்ளைகளை பாதுகாத்து பராபரிக்கிறார்‌. 
இயேசுகிறிஸ்து தமக்கும்‌ தம்மைப்‌ 
பின்பற்றுகிறவர்களுக்கும்‌ இடையேயுள்ள 
சொல்லும்‌ “நானே 
(யோவா 1041) என்று 

சொல்லுகிறார்‌. 


நல்ல 
ஆடுகளைத்‌ 
வழிநடத்துகிறார்‌. 
புறமுமாகப்‌ 


மேய்ப்பர்‌ தம்முடைய 

தொழுவத்திற்குள்‌ 

அவற்றை உள்ளும்‌ 
போஷித்துப்‌ பராபரிக்கிறார்‌. 
ஆடுகள்‌. தங்கள்‌ மேய்ப்பனுடைய 
சத்தத்தைக்‌ கேட்டு அவருக்குப்‌ பின்‌ 
செல்லும்‌. தாவீதுக்கு கர்த்தரே 
மேய்ப்பராயிருக்கிறார்‌ ஆகையினால்‌ 
நான்‌ தாழ்ச்சியடையேன்‌” என்று 
விசுவாசத்தோடு உறுதியாகச்‌ 
சொல்லுகிறார்‌. தன்னுடைய 
தேவைகளையெல்லாம்‌ கர்த்தர்‌ சந்திப்பார்‌ 


தனக்கு எப்போது, எது 
தேவைப்படுகிறதோ, அதை கர்த்தர்‌ 
தனக்குக்‌ கொடுப்பார்‌ என்று தாவீது 
சொல்லுகிறார்‌ 


தாவீதுக்கு விருப்பமானதை 
கர்த்தர்‌ கொடுக்கவில்லையென்றால்‌, 
அதைப்‌ பெற்றுக்கொள்வதற்கு தாவீது 
தகுதியானவரல்ல, அல்லது, தாவீது 
விரும்புவது அவருக்கு நல்லதல்ல. 
அல்லது கர்த்தர்‌ தாவீதுக்கு அதை 
தமக்குச்‌ சித்தான வேளையிலே 
கொடுப்பார்‌ என்பதே பொருளாகும்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய பிள்ளைகளை 
பாதுகாத்து பராமரிக்கிறவர்‌. கர்த்தர்‌ 
நமக்கு நன்மையான ஈவுகளை 
பாத்திரமே கொடுப்பார்‌. ஒருவேளை 
நன்மையானது எது என்று நமக்குத்‌ 
தெரியாமலிருக்கலாம்‌. கர்த்தர்‌ மாத்திரமே 
எல்லாவற்றையும்‌ அறிந்திருக்கிறவர்‌. 

அவரே சர்வஞானமுள்ளவா. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை 1 
PUELSHERS 


புல்லுன்ன இடங்கள்‌ 
சண்‌ 28: 2-4 


சங்‌ 28:2. அவர்‌ என்னைப்‌ புல்லுன்ன 
இடங்களில்‌. மேய்த்து, அமர்த்த. 
தண்ணீர்கள்‌ அண்டையில்‌ என்னைக்‌ 
கொண்டுபோய்‌ விடுகிறார்‌. 


சங்‌ 28:3, அவர்‌ என்‌ ஆத்துமாவைத்‌ 
தேற்றி, தம்முடைய நாமத்தினிமித்தம்‌ 
என்னை நீதியின்‌ பாதைகளில்‌ 
நடத்துகிறார்‌. 


சுங்‌ 28:4. நான்‌ மரண இருளின்‌ 
பன்னத்தாக்கிலே. நடந்தாலும்‌ 
பொல்லாப்புக்குப்‌ பயப்படேன்‌; தேவரீர்‌ 
என்னோடே கூட இருக்கிறீர்‌ உமது 
கோலும்‌ உமது தடியும்‌ என்னைத்‌ 
தேற்றும்‌. 

கர்த்தர்‌ தாவீதுக்கு நல்ல 
மேய்ப்பராசுயிருக்கிறார்‌. ஆகையினால்‌ 
தாவீது ஒன்றுக்கும்‌ பயப்ப. 
வேண்டியதில்லை. கர்த்தர்‌ தாவீதின்‌ 
மேய்ப்பராயிருக்கும்போது அவரை 
ஆபத்துக்களோ, நாசமோசங்களோ 
அணுகாது. கர்த்தர்‌ தாவீதைப்‌ 
பாதுகாத்துக்கொள்வார்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய பரிசுத்தவான்களை புல்லுள்ள 
இடங்களில்‌ மேய்க்கிறார்‌. நாமெல்லோருமே 
கர்த்தருடைய மேய்ச்சலிலுள்ள ஆடுகள்‌. 


கர்த்தர்‌ 
மேய்ப்பராயிருப்பதினால்‌ 
விசேஷித்த ஆசீர்வாதங்கள்‌ உண்டு. 
அவையாவன : 1. கர்த்தர்‌ 
நம்மை புல்லுள்ள இடங்களில்‌ வத்‌ 
3 கர்த்தர்‌ நம்மை 

தண்ணீர்களண்டையில்‌ கொண்டுபோய்‌ 
விடுகிறார்‌. 3. கர்த்தர்‌ நம்முடைய 
ஆத்துமாவைத்‌ தேற்றுகிறார்‌. 


நம்முடைய 
நமக்கு 





மயம்‌ 


யய 1 


தேவனுடைய நல்ல கரத்திலிருந்து 
நாம்‌ அநேக நன்மைகளைப்‌ 
பெற்றுக்கொள்கிறோம்‌.. நம்முடைய 
பிதாவாகிய நமக்கு 
அன்றன்றுள்ள அப்பங்களைக்‌ கொடுத்து 
நம்மைப்‌ போலிக்கிறார்‌. நம்முடைய 
ஜீவியத்திற்குத்‌ தேவையான எல்லா 
ஆசீர்வாதங்களையும்‌, ஆறுதல்களையும்‌. 
பாதுகாப்புக்களையும்‌. பராமரிப்புக்களையும்‌ 
நாம்‌ _கர்த்தரிடத்திலிருந்து 
பெற்றுக்கொள்கிறோம்‌. 
புல்லுள்ள 
அவன்‌ 

தன்னுடைய 
சுற்றி அலைவான்‌. 
புசிக்க 


துன்மார்க்கனுக்கு 
இடங்கள்‌ நியமிக்கப்படவில்லை. 
வறண்ட நிலத்திலே 
போஜனத்திற்காக 

வனாந்தரத்திலே அவனுக்கு 
போஜனமும்‌ கிடைக்காது, 
தாகத்தைத்‌ தணிக்க தண்ணீரும்‌ 
கிடைக்காது. துன்மார்க்கருக்கு அமர்ந்த 
தண்ணீர்களும்‌ நியமிக்கப்படவில்லை. 


துன்மார்க்கன்‌ தன்னுடைய 
மாம்சத்தின்‌ இச்சைகளை நிறைவேற்ற 
விரும்புகிறான்‌ பேராசைப்படுகிறான்‌. 
தனக்கு எல்லாம்‌ அதிகமாய்‌ 
வேண்டுமென்று ஆசைப்படுகிறான்‌. 
கர்த்தர்‌ அவனுக்கு புல்ள்ள 
இடங்களைக்‌ கொடுக்காமல்‌ வறண்ட 
நிலங்களையும்‌, பாழாய்ப்போன 
வனாந்தரங்களையும்‌ திரளாய்க்‌ 


கொடுக்கிறார்‌. இதனால்‌ அவனுக்கு ஒரு 
பிரயோஜனமுமில்லை. 


கர்த்தர்‌ தம்முடைய பிள்ளைகளை 
கரம்பிடித்து வழிநடத்துகிறார்‌. புல்லுள்ள 


இடங்கள்‌ எங்கே இருக்கிறது என்பது 
கர்த்தருக்குத்‌ தெரியும்‌. நாம்‌ கர்த்தருடைய 


கரங்களிலிருந்து "நன்மைகளைப்‌ 
பெற்றுக்கொள்கிறோம்‌. நாம்‌ அனுதினமும்‌ 
தேவனுடைய நன்மைகளை 
௬ுசிபார்க்கிறோம்‌. நமக்கு 
உலகப்பிரகாரமான சம்பத்தும்‌, ஐசுவரியமும்‌ 
கொஞ்சமாயிருக்கலாம்‌. ஆனாலும்‌ 


கர்த்தர்‌ நமக்குக்‌ கொடுக்கிற புல்லுள்ள 
இடங்கள்‌ திரளாயிருக்கும்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 





விரிவுரை ட்ட 
PUELSHERS 


“துன்மார்க்கருக்குள்ள செல்வத்‌ 
திரட்சியைப்பார்க்கிலும்‌ நீதிமானுக்குள்ள. 


கொஞ்சமே நல்லது” (சங்‌ 3746) 
"சஞ்சலத்தோடு கூடிய 
அதிகப்பொருளிலும்‌, கர்த்தரைப்‌ பற்றும்‌ 
பயத்தோடு கூடிய கொஞ்சப்பொருளே 
உத்தமம்‌. பகையோடிருக்கும்‌ கொழுத்த 
எருதின்‌ கறியைப்பார்க்கிலும்‌ 
சிநேகத்தோ ்‌ இலைக்கறியே 
நல்லது" (நீதி 156,17). 

கர்த்தர்‌ தம்முடைய 
பரிசுத்தவான்‌௧ளை: ஓய்வாக 
அமர்ந்திருக்கச்‌ செய்கிறார்‌. தம்முடைய 
பிள்ளைகளுக்கு மன அமைதியையும்‌, 
போதுமென்னும்‌ திருப்தியையும்‌ 
கொடுக்கிறார்‌. கர்த்தருடைய 
பிள்ளைகளுக்கு உலகப்பிரகாரமான 
ஆசீர்வாதத்தின்‌ பங்கு 
குறைவாயிருந்தாலும்‌ அவர்கள்‌ 
அதில்‌ திருப்தியோடிருப்பார்கள்‌. 


உலகப்பிரகாரமான காரியமாயிருந்தாலும்‌, 


ஆவிக்குரிய காரியமாயிருந்தாலும்‌ 
கர்த்தருடைய பரிசுத்தவான்கள்‌. 
குழப்பமில்லாமல்‌. தெளிந்த 
சிந்தனை போடிருப்பார்கள்‌. 
பரிசுத்தவான்‌களின்‌. ஆத்துமாக்கள்‌ 
கர்த்தருடைய சமுகத்தில்‌ சமாதானமாய்‌ 
தங்கியிருக்கும்‌. பதட்டப்படாமல்‌ 
தெளிவாய்‌ நடப்பார்கள்‌. அவர்கள்‌ 
மேய்கிற இடங்கள்‌ எல்லாமே புல்லுள்ள 
இடங்களாயிருக்கும்‌. 

நல்ல மேய்ப்பர்‌ தம்முடைய 
ஆடுகளை நன்றாக வழிநடத்துகிறார்‌. 
அவர்‌ தம்முடைய ஆடுகளுக்கு 
முன்னாகப்‌ போகிறார்‌ ஆடுகள்‌ 
அவருடைய சத்தத்தைக்‌ கேட்டு 


அவருக்குப்‌ பின்னாகச்‌ செல்லும்‌. நல்ல 
மேய்ப்பர்‌ தம்முடைய ஆடுகளை புல்லுள்ள 
அதள்‌ மேய்த்த பின்பு அவற்றை 
தண்ணீர்களண்டையில்‌ 
கொண்டுமேய்‌ விடுகிறார்‌. கர்த்தருடைய 
நன்மைகளைப்‌ புசிக்கிறவர்கள்‌, 
அவருடைய வழிநடத்துதலைப்‌ பின்பற்ற 
வேண்டும்‌. கர்த்தருடைய 
ஆசீர்வாதங்களைப்‌ பெற்றுக்‌ 
கொள்கிறவர்கள்‌. அவருடைய 
வார்த்தைக்குக்‌ கீழ்ப்படியவேண்டும்‌. 





யம்‌ 


யய 1 


கர்த்தரே நம்முடைய கண்களை 
வழிநடத்துகிறார்‌. ம்‌ 
வழிநடத்துகிறார்‌. ம்‌ 
இருதயத்தை வழிநடத்துகிறார்‌. 
தம்முடைய அன்புக்கு 
வழிநடத்துகிறார்‌. கர்த்தர்‌ 
பிள்ளைகளுக்கு 
க 

ர்‌ புத்துணர்ச்சியையும்‌, 
நோக்கத்‌ கொடுக்கிறார்‌. 

கர்த்தர்‌ நம்மை 
'தண்ணீர்களண்டையில்‌ 
போய்விடுகிறார்‌. 
'தண்ணீர்களண்டையிலோ, 
நீண்டகாலமாக கெட்டிக்‌ கிடக்கும்‌ 
தண்ணீர்களண்டையிலோ, கொந்தளிக்கும்‌ 
கடலிலோ, பிரவாகித்து வரும்‌ 
வெள்ளத்திலோ கர்த்தர்‌ நம்மை 
கொண்டு போய்‌ விடுவதில்லை. கர்த்தர்‌ 
தம்முடைய ஊழியக்காரர்களின்‌ 
நன்மைகளை விசாரிக்கிறர்‌ அவர்‌ 
நம்மை அமர்ந்த தண்ணீர்களண்டையில்‌ 
மாத்திரமே கொண்டுபோய்விடுகிறார்‌. 

அமர்ந்த தண்ணீர்‌ சத்தமில்லாமல்‌ 
ஓடுகிற நீரோடையாகயிருக்கும்‌. 
நம்முடைய ஆவி கர்த்தருக்கு 
நேராக புறப்பட்டு ஓடவேண்டும்‌ 
நாம்‌ ஆராவாரயில்லாமல்‌, 
அமைதியாகயிருந்தாலும்‌, நம்முடைய 
ஆவியின்‌ ஒட்டம்‌ கர்த்தரை நோக்கியே 
இருக்கவேண்டும்‌. நாம்‌ ன ட 
செய்கிற காரியங்களை மிகுந்த 
ஆரவாரத்தோடு செய்யவேண்டும்‌ என்னும்‌ 


அவசியமில்லை. நாம்‌ கர்த்தருடைய 
ஊழியத்தை அமர்ந்த 
தண்ணீர்களைப்போல, அமைதியாகவும்‌ 
செய்யலாம்‌ நாம்‌ அமைதியாகச்‌ 
செய்தாலும்‌ அதை உறுதியாகச்‌ 
செய்யவேண்டும்‌. அமர்ந்த தண்ணீர்‌ 
எப்போதும்‌ முன்னோக்கி 
ஒடிக்கொண்டேபிருக்கும்‌. 

ஒருபோதும்‌ பின்னோக்கி ஓடாது. 
அதுபோலவே கர்த்தருடைய 
ஊழியக்காரர்களாகிய நாமும்‌ கர்த்தரை 
நோக்கியே முன்னேறிச்‌ 
செல்லவேண்டுமேயல்லாமல்‌, கர்த்தரை 


விட்டு பின்வாங்கிப்போய்விடக்கூடாது. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 





விரிவுரை ட்ட 
PUELSHERS 


கர்த்தர்‌ தம்முடைய பிள்ளைகளை 





நீதியின்‌ பாதைகளில்‌ நடத்துகிறார்‌. 
கர்த்தர்‌ நமக்கு நியமித்திருக்கிற 
ஒட்டத்திலே நம்மை ஒடச்செய்கிறார்‌. 
கர்த்தர்‌ நம்மிடத்தில்‌ பொறுப்பாய்‌ 
ஒப்புக்கொடுத்திருக்கிற ஊழியத்தை 
நிறைவேற்றுவதற்கு நம்மை. 
வழிநடத்துகிறார்‌. தம்முடைய 
வார்த்தையினாலே கர்த்தர்‌ நமக்கு 
உபதேசிக்கிறார்‌. தம்முடைய 
பராமரிப்பினாலும்‌ நம்முடைய 
மனச்சாட்சியினாலும்‌ அவர்‌ நம்மை 
வழிநடத்துகிறார்‌. கர்த்தருடைய 
ஊழியத்தை நாம்‌ நேர்த்தியாய்ச்‌ 
செய்யும்போது நமக்கு மெய்யான 
சந்தோஷம்‌ உண்டாகும்‌. ஊழியத்தின்‌ 
பாதையே நமக்கு சந்தோஷமான 
பாதை. கர்த்தர்‌ நம்மை 
வழிநடத்தவில்லையென்றால்‌ நம்மால்‌ 
ஊழியத்தின்‌ பாதையில்‌ கடந்து செல்ல 
முடியாது. கர்த்தர்‌ தாமே நம்மை 
ஊழியத்திற்கும்‌ வழிநடத்தவேண்டும்‌. 
ஊழியத்திலும்‌ வழிநடத்தவேண்டும்‌. 
கர்த்தர்‌ நம்முடைய ஆத்துமாவைத்‌ 
தேற்றுகிறார்‌. நம்முடைய ஆத்துமாவுக்கு 
எப்படிப்பட்ட வேதனைகள்‌ வந்தாலும்‌ 
கர்த்தரே நமக்கு ஆறுதலாகவும்‌, 
தேறுதலாகவும்‌ இருக்கிறார்‌. தாவீது 
கர்த்தருக்கு விரோதமாக பாவம்‌ 
செய்தார்‌. அப்போது அவருடைய 


இருதயம்‌ முறிந்துபோயிற்று. தன்னுடைய 
பாவத்தை தாவீது மூடிமறைக்க முயற்சி 
செய்தார்‌. ஆனால்‌ கர்த்தரோ தாளீதை 
விடவில்லை. கர்த்தர்‌ நாத்தான்‌ என்னும்‌ 


தீர்க்கதரிசியை தாவீதினிடத்தில்‌ 
அனுப்பினார்‌. நாத்தான்‌ பரிசுத்த 
ஆனியினால்‌ ஏவப்பட்டு “நீயே அந்த 
மனுஷன்‌” என்று தாவீது ராஜாவிடம்‌ 
தைரியமாய்ச்‌ சொன்னார்‌. தாவீது 
மனந்திரும்பினார்‌. கர்த்தர்‌ அவருடைய 
ஆத்துமாவை அழிந்துபோகாதபடி 
பாதுகாத்துக்கொண்டார்‌. அவருடைய 


ஆத்துமாவைத்‌ தேற்றினார்‌. 





மயம்‌ 
யய 1 


பிள்ளைகள்‌ 
பலவீனத்தினால்‌ 
பாவத்தில்‌ 
பாவத்தில்‌ 
அந்தப்‌ பாவத்தில்‌ 
நிரந்தரமாய்‌ தங்கிவிடக்கூடாது. 
பாவத்தின்‌ பள்ளத்திலிருந்து கர்த்தர்‌ 
தாமே தன்னைத்‌ 
தூக்கிவிடவேண்டுமென்று கருத்தாய்‌ 
ஜெபம்பண்ணவேண்டும்‌. அப்போது கர்த்தர்‌ 
தம்முடைய கிருபையினாலும்‌ 
இரக்கத்தினாலும்‌ நம்முடைய 
ஆத்துமாவை பாவத்தின்‌ குழியிலிருந்து 
தூக்கிவிடுவார்‌. நம்முடைய ஆத்துமா 
அழிந்துபோகாதபடி அதைப்‌ புதுப்பிப்பார்‌ 
நம்முடைய ஆத்துமாவைத்‌ தேற்றுவார்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய நாமத்தினிமித்தம்‌ 
நம்மை நீதியின்‌ பாதையில்‌ நடத்துகிறார்‌. 


கர்த்தருடைய 
ஒருவேளை தங்கள்‌ 
ஏதாவது ஒரு 
விழுந்துவிடலாம்‌. 
விழுந்தவர்கள்‌ 


தாவீதுக்கு பல சமயங்களில்‌ மரண 
ஆபத்து உண்டாயிற்று. பல சமயங்களில்‌ 
அவர்‌ நெருக்கப்பட்டார்‌ ஆனாலும்‌ 
கர்த்தர்‌ தன்னோடே கூடயிருக்கிறார்‌ 
என்னும்‌ நம்பிக்கை தாவீதின்‌ உள்ளத்தில்‌ 
உறுதியாயிருந்தது இந்த 
விசுவாசத்தோடு, “நூன்‌ மரண 
இருளின்‌ பள்ளத்தாக்கில்‌ நடந்தாலும்‌ 
பொல்லாப்புக்குப்‌ பயப்படேன்‌" என்று 
சொல்லுகிறார்‌. மரண ஆபத்து வந்தாலும்‌ 
கர்த்தரே தாளீதுக்குப்‌ 
பாதுகாப்பாயிருக்கிறார்‌ எப்படிப்பட்ட 
ஆபத்துக்கள்‌ வழியாய்‌ தாவீது கடந்து 
செல்லவேண்டியதிருந்தாலும்‌, கர்த்தர்‌ 
அவரோடு கூடயிருக்கிறார்‌. ஆபத்துக்கள்‌ 
மத்தியிலும்‌, மரண 
பள்ளத்தாக்குகள்‌ மத்தியிலும்‌ 
பதட்டமில்லாமல்‌, 
அமைதலாயிருக்கிறார்‌. 


தாவீது 
ல்லாமல்‌, 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ட்ட 
090 


“மரண இருள்‌” என்பது மெய்யான 
மரணமல்ல. இது ஒரு நிழல்‌, நிழல்‌ ஒரு 
மாயை. நிழல்‌ பிரத்தியட்சமான 
உருவமல்ல. நாம்‌ பல சமயங்களில்‌ 
மரணத்தைப்‌ பார்த்து பயப்படுவதற்குப்‌ 
பதிலாக, மரண இருளைப்‌ பார்த்து 
பயப்படுகிறோம்‌. மரண 
தீமையில்லை. பாம்பு விஷமுள்ளது. 
ஆனால்‌ பாம்பின்‌ நிழல்‌ நம்மை ஒன்றும்‌ 
செய்யாது. நாம்‌ பாம்பின்‌ நிழலைப்‌ 
பார்த்து பயப்படுகிறோம்‌. பாம்பின்‌ நிழல்‌ 
யாருக்கும்‌ ஒரு தீங்கும்‌ செய்யாது. 


பட்டயத்தின்‌ நிழல்‌ யாரையும்‌ 
சங்காரம்பண்ணாது. 


மரண இருளின்‌ 
பள்ளத்தாக்கிலே நடந்தாலும்‌ 
பொல்லாப்புக்கு  பயப்பபாமலிருக்கிறார்‌. 
இந்தப்‌ பள்ளத்தாக்கு ஆழமானது, இருள்‌ 
சூழ்ந்தது, அடர்ந்த வனப்பகுதியைப்போல்‌ 
இருக்கிறது. ஆனாலும்‌ பள்ளத்தாக்கில்‌ 
கனிவிருட்சங்கள்‌ அதிகமாயிருக்கும்‌. 
நம்முடைய போஜனத்திற்குத்‌ தேவையான 
கனிகளெல்லாம்‌. பள்ளத்தாக்கிலே 
கிடைக்கும்‌. கர்த்தருடைய 
பரிசுத்தவான்‌களுக்கு, மரணத்தின்‌ 
பள்ளத்தாக்கு மெய்யாகவே 
ஆசீர்வாதமான பள்ளத்தாக்குதான்‌. 
மரணபள்ளத்தாக்கில்தான்‌ கர்த்தருடைய 
பிள்ளைகளுக்கு மெய்யான ஆறுதல்‌ 
உண்டு. 


தாவீது 


நாம்‌ பள்ளத்தாக்கிலே நிரந்தரமாகத்‌ 
தங்கப்போவதில்லை. பள்ளத்தாக்கிலே 
நடக்கிறோம்‌. பள்ளத்தாக்கின்‌ வழியாக 
நடந்து போகிறோம்‌. நாம்‌ மரணஇருளின்‌ 
பள்ளத்தாக்கில்‌ நடந்தாலும்‌, நாம்‌ 
காணாமல்‌ போய்விடமாட்டோம்‌. 
நம்முடைய நம்மோடு 
கூடயிருக்கிறார்‌. பள்ளத்தாக்கின்‌ 
மறுபக்கத்தில்‌ பர்வதம்‌ இருக்கிறது. 
கர்த்தருடைய பிரசன்னம்‌ நம்மை 

செல்லும்‌. 
பர்வதத்தின்‌ வெளிச்சம்‌ இருக்கம்‌ 


கர்த்தர்‌ 





மயம்‌ 


யய 1 


நாம்‌ மரணஇருளின்‌ பள்ளத்தாக்கில்‌. 
நடந்தாலும்‌, நமக்கு அங்கு ஒரு 
பொல்லாப்பும்‌ இருக்காது. கர்த்தருடைய 
பிள்ளைகளை ஈல்லாப்பு: 
அணுகுவதில்லை. தேவனுடைய 
அன்பைவிட்டு மரணத்தினால்‌ நம்மைப்‌ 
பிரிக்க முடியாது. மரணம்‌ சரீரத்தைக்‌ 
கொல்லும்‌. மரணத்தினால்‌ 
ஆத்துமாவைத்‌ தொடமுடியாது. நல்ல 

ரப்பர்‌ நம்மை எல்லா 
பள்ளத்தாக்குகளின்‌ வழியாகவும்‌ 
வழிநடத்துகிறார்‌. நம்மை அவர்‌ எந்த 
பள்ளத்தாக்கின்‌ வழியாக நடத்தினாலும்‌ 
அவரும்‌ டு கூடவருகிறார்‌. அவரே 
நமக்கு முன்பாகச்‌ சென்று 
வழிநட ற்ற ரர நம்முடை ய மேய்ப்பரின்‌ 


பிரசன்னமே நமக்கு மெய்யான ஆறுதல்‌. 
தான்‌ மரண இருளின்‌ 
பள்ளத்தாக்கில்‌ நடந்தாலும்‌ 


பொல்லாப்புக்குப்‌ பயப்படுவதில்லை என்று 
தாவீது விசுவாசத்தோடு சொல்லுகிறார்‌ 
தேவரீர்‌ என்னோடே கூடயிருக்கிறீர்‌” 
என்பதே தாவீதின்‌ விசுவாச வார்த்தை. 
கர்த்தருடைய வார்த்தையும்‌, அவருடைய 
ஆவியும்‌ அவருடைய பிள்ளைகளுக்கு 
ஆறுதலயிருக்கும்‌. கர்த்தருடைய கோலும்‌ 
அவருடைய தடியும்‌ நம்மைத்‌ தேற்றும்‌ 


ஏற்பாட்டுக்காலத்திலே 
எண்ணும்போது. அவற்றை 
, கோலின்கீழ்‌ 


பழைய 
ஆடுகளை. 
மேய்ப்பர்கள்‌ 
வழிநடத்துவார்கள்‌. 
ஆடுமாடுகளில்‌ 
ஆகிறதெல்லாம்‌ 
பரிசுத்தமானது 
நாய்களும்‌ 
பிடிப்பதற்காக 
தங்கள்‌ 
அச்சுறுத்துகிற 
துரத்துவார்கள்‌. 






சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 





விரிவுரை ட்ட 
090 


நம்முடைய மேய்ப்பருடைய கையில்‌ 
நமக்கு ஆதரவான கோல்‌ இருக்கிறது. 


சத்துருவுக்கு விரோதமான தடியும்‌ 
அவருடைய கையில்‌ இருக்கிறது. 
மேய்ப்பர்கள்‌ தங்கள்‌ கோலினால்‌ 
விருட்சங்களிலுள்ள இலைகளைப்‌ பறித்து 
ஆடுகளுக்குப்‌ போஜனமாய்க்‌ 
கொடுப்பார்கள்‌. மேய்ப்பருடைய 


கையிலுள்ள கோல்‌ நம்மை தண்டிக்கும்‌ 
கோல்‌ அல்ல. அது நம்மைப்‌ போவிக்கும்‌ 
கோல்‌. அது நமக்கு ஆதரவான கோல்‌. 


கர்த்தருடைய கரத்திலுள்ள. 
தடியைப்பார்த்து அவருடைய 
பிள்ளைகள்‌ பயப்படவேண்டியதில்லை, 
சத்துருக்களுக்கே தடி 


நியமிக்கப்பட்டிருக்கிறது. 


என்‌ பாத்திரம்‌ நிரம்பி வழிகிறது. 
சங்‌ 28 : 5,6 


சங்‌ 295, என்‌ சத்துருக்களுக்கு, 
முன்பாக தீர்‌ எனக்கு ஒரு பத்தியை 
ஆயத்தப்படுத்தி, என்‌ தலையை 
எண்ணெயால்‌ அபிஷேகம்பண்ணுகிறீர்‌; 
என்‌ பாத்திரம்‌ நிரம்பி வழிகிறது. 


சங்‌ 28:6. என்‌ ஜீவனுன்ன நானெல்லாம்‌ 


நன்மையும்‌ கிருபையும்‌ என்னைத்‌ 
தொடரும்‌ நான்‌ கர்த்தருடைய 
வீட்டிலே நீடித்த. நாட்களாய்‌ 
திலைத்திருப்பேன்‌. 


தாவீது கர்த்தருடைய கரத்திலிருந்து 
அநேக நன்மைகளைப்‌ பெற்றிருக்கிறார்‌. 


கர்த்தர்‌ தனக்குக்‌ காண்பிக்கிற 
கிருபைகளையும்‌ இரக்கங்களையும்‌ 
நினைவுகூர்ந்து, தாவீது கர்த்தரைத்‌ 
துதிக்கிறார்‌. கர்த்தர்‌ தாவீதுக்கு ஒரு 
பந்தியை ஆய்தக்‌ 
வைத்திருக்கிறார்‌. தாவீதின்‌ 
சரீரத்திற்கும்‌, அவருடைய 
ஆத்துமாவுக்கும்‌ தேவையான எல்லா 
நன்மைகளையும்‌ கர்த்தர்‌ அவருக்கு 
தாராளமாய்க்‌ கொடுத்திருக்கிறார்‌. 
தாவீதுக்கு அவ்வப்போது 
தேவைப்படுகிற நன்மைகளையும்‌, 





ப்பி சங்கீதம்‌ 
ராரா 
அவருடைய நித்திய காலத்திற்குத்‌ 
தேவையான தெய்வீக 


ஆசீர்வாதங்களையும்‌ கர்த்தர்‌ அவருக்குக்‌ 
கொடுத்து அவரை அதிமாய்‌ 
ஆசீர்வதித்திருக்கிறார்‌. 


கர்த்தர்‌ தாவீதுக்கு அவருடைய 
சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை 
ஆயத்தப்படுத்தியிருக்கிறார்‌. அந்தப்‌ 
பந்தியிலே தேவையான போஜனமெல்லாம்‌ 
நிரம்பியிருக்கிறது. மேஜை விரிக்கப்பட்டு, 


புசிப்பதற்கு. ஆயத்தமயிருக்கிறது. 
மேஜையிலுள்ள பாத்திரங்களெல்லாம்‌ 
நிரம்பி வழிகிறது. அவருடைய பசியை 
ஆற்றுவதற்கு போஜனமும்‌, தாகத்தைத்‌ 
தணிப்பதற்கு பானமும்‌ பந்தியிலே 
வைக்கப்பட்டிருக்கிறது. பாத்திரம்‌ நிரம்பி 
வழிவதினால்‌, அது தாவீதுக்கும்‌ 
போதுமானதாமிருக்கும்‌,  அவரோடுகூட 
பந்தியில்‌ அமரும்‌ அவருடைய 
சிநேகிதருக்கும்‌ போதுமானதாயிருக்கும்‌ 
கர்த்தர்‌ தாவீதின்‌ தலையை 
எண்ணெயால்‌  அபிஷேகம்பண்ணுகிறார்‌ 


கர்த்தர்‌ தாவீதின்‌ மேய்ப்பராயிருக்கிறார்‌ 
ஆகையினால்‌ தாவீது தாழ்ச்சியடைய 
மாட்டார்‌. தாழ்ச்சியைப்பற்றிப்‌ பேசின 
தாவீது, இப்போது நிரம்பி வழிகிற 
ஆசீர்வாதத்தைப்பற்றிப்‌ பேசுகிறார்‌. “என்‌ 
ஜீவனுள்ள நாளெல்லாம்‌ நன்மையும்‌ 
கிருபையும்‌ என்னைத்‌ தொடரும்‌" என்று 
விசுவாசத்தோடு சொல்லுகிறார்‌. 


தாவீதின்‌ நம்பிக்கை 
அதிகரித்திருக்கிறது அவருடைய 
விசுவாசம்‌ வலுவடைந்திருக்கிறது. அவர்‌ 
கர்த்தரை நம்பினார்‌. கர்த்தர்‌ அவரைக்‌ 
கைவிடவில்லை. கர்த்தர்‌ அவருடைய 
ஆத்துமாவைத்‌ தேற்றுகிறார்‌. அவரை 
நீதியின்‌ பாதைகளில்‌ நடத்துகிறார்‌. 
தாவீது பொல்லாப்புக்குப்‌ 
பயப்படாமலிருக்கிறார்‌. 


PSALMS - COMMENTARY 





- விரிவுரை ந 


PUBLISHERS 


இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 
வனாந்தரத்தின்‌ வழியாகப்‌ பிரயாணம்‌ 
செய்தார்கள்‌. அவர்களுக்கு 
தாகமுண்டாயிற்று. கர்த்தர்‌ 


கன்மலையைப்‌ பிளந்து அவர்களுக்கு 
நீரூற்றைக்‌ கொடுத்தார்‌. வனாந்தரத்திலே 
இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ தாகத்தைத்‌ 
தீர்த்தார்‌. அவர்கள்‌ வனாந்தரத்தில்‌ 
பிரயாணம்‌ செய்த வருஷங்களெல்லாம்‌ 
கர்த்தர்‌ அவர்களை மன்னாவினால்‌ 
போஷித்தார்‌. கர்த்தருடைய நன்மையும்‌ 
கிருபைகளும்‌ அவர்களைத்‌ தொடர்ந்தது. 
அவர்கள்‌ கானான்‌ தேசத்திற்கு 
போய்ச்சேரும்‌ வரையிலும்‌ கர்த்தர்‌ 
அவர்களை பட்டினி. போடாமல்‌. 
அனுதினமும்‌ போவித்தார்‌. தாவீது 
கர்த்தருடைய கிருபையை நினைவுகூர்ந்து, 


தனக்கும்‌ அப்படிப்பட்‌. கிருபை 
கைக்குண்டு விாசக்கறார்‌ 


கர்த்தர்‌ தம்முடைய பிள்ளைகளின்‌ 
கரத்தைப்‌ பற்றிக்கொண்டு அவர்களை 
முற்றும்‌ முடிய வழிநடத்துகிறார்‌. 
நம்முடைய ஜீவனுள்ள நாளெல்லாம்‌ 
கர்த்தருடைய நன்மையும்‌ கிருபையும்‌ 
நம்மைத்‌ தொடரும்‌. நாம்‌ இந்தப்‌ பூமியில்‌ 
ஜீவிக்கிற நாளெல்லாம்‌ கர்த்தருடைய 
ஆசீர்வாதம்‌ நமக்குக்‌ கிடைக்கும்‌. நாம்‌ 
இந்தப்‌ பூமியில்‌ ஜீவிக்கும்போது 
மாத்திரமல்ல, பரலோகத்திலே 
கர்த்தரோடு. நித்திய 
காலமாயிருக்கும்போதும்‌, அவருடைய 
நன்மையும்‌ கிருபையும்‌ நம்மைத்‌ தொடரும்‌ 


தாவீது பரலோகத்தை, 
“கர்த்தருடைய வீடு" என்று சொல்லுகிறார்‌ 
நான்‌ கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த 


நாளாய்‌ நிலைத்திருப்பேன்‌” என்று 
தாவீது. விசுவாசத்தோடு அறிக்கை 
செய்கிறார்‌. பரலோகத்திலே நம்முடைய 





பிதாவின்‌ வீடு இருக்கிறது. அங்கு 
தம்முடைய பிள்ளைகள்‌ எல்லோருக்கும்‌ 
கர்த்தர்‌ வாசஸ்தலங்களை 
ஆயத்தம்பண்ணி வைத்திருக்கிறார்‌. 
பரலோகத்திலுள்ள நம்முடைய 
வாசஸ்தலங்களில்‌ நாம்‌ நித்திய 
காலமாய்த்‌ தங்கியிருப்போம்‌. கர்த்தரோடு 
கூடமிருப்போம்‌. இதுவே கர்த்தருடைய 
பிள்ளைகளுக்குக்‌ கொடுக்கப்படும்‌ 


மிகப்பெரிய சிலாக்கியம்‌. 





மயம்‌ 
யய 1 


இருபத்து நான்காவது சங்கீதம்‌ 
இயேசுகிறிஸ்துவின்‌  ராஜ்யத்தைப்பற்றி 
விரிவாகச்‌ சொல்லுகிறது. இயேசுகிறிஸ்து 
இந்தப்‌ பூமியிலே தம்முடைய ராஜ்யத்தை 
ஸ்தாபித்திருக்கிறார்‌ (சங்‌ 243,2) 
இயேசுகிறிஸ்துவின்‌ ராஜ்யம்‌ அவருடைய 
கிருபையின்‌ ராஜ்யமாகும்‌ அவர்‌ 
தம்முடைய கிருபையினால்‌ தம்முடைய 
சபையை செய்கிறார்‌ (சங்‌24:3,. 
இயேசுகிறிஸ்துவின்‌ ராஜ்யத்திற்குச்‌ 
சொந்தமானவர்களும்‌ அவர்களுடைய 
சுபாவங்களும்‌ (சந்‌24:4-6) தேவனுடைய 
ராஜ்யத்தில்‌ ராஜாவாய்‌ ளுகை 
செய்‌ க்‌ (சங்‌ 247-10), ப 


கிறிஸ்துவின்‌ ராஜ்யம்‌ 
சங்‌ 24 : 1,2 


சங்‌ 2441, 
உலகமும்‌ 


பூமியும்‌ அதின்‌ நிறைவும்‌, 
அதிலுள்ள குடிகளும்‌. 
கர்த்தருடையது. 


சங்‌ 24:9. அவரே அதைக்‌ கடல்களுக்கு. 
மேலாக அண்தியாரப்படுத்தி, அதை 
நதிகளுக்கு மேலாக ஸ்தாபித்தார்‌. 


பூமியும்‌ அதின்‌ நிறைவும்‌ 


பூமியும்‌ அதின்‌ 
உலகமும்‌ அதிலுன்ன 
கர்த்தருடையது (சங்‌ 2441). 


நிறைவும்‌, 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ட்ட 
090 


வானம்‌ கர்த்தருக்குச்‌ சிங்காசனம்‌. 
வானம்‌ மாத்திரமே கர்த்தருடையது என்று 
நாம்‌ நினைக்கக்கூடாது. கர்த்தர்‌ 
வானத்தைக்‌ குறித்து மாத்திரமே 
கரிசனையோடிருக்கிறார்‌ என்றும்‌ 
சொல்லக்கூடாது. பூமியும்‌ 
கர்த்தருடையதுதான்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
சிருஷ்‌ எதையும்‌ அற்பமாய்‌ 
அவர்‌ 
£றையும்‌ சிருஷ்டித்து 
அவையெல்லாம்‌ நல்லது என்று கண்டார்‌. 
கர்த்தருடைய சிருஷ்டிகளெல்லாமே 
அவருடைய மகிமையை 
வெளிப்படுத்துகிறது. கர்த்தர்‌ தம்முடைய 
சர்வசிருஷ்டிகளிலும்‌ பிரியமாயிருக்கிறார்‌. 
எல்லாவற்றின்மீதும்‌ அக்கறையோடும்‌ 
கரிசனையோடும்‌ இருக்கிறார்‌. 


கர்த்தருக்கு பூரியைக்‌ குறித்தும்‌ 
அக்கரை உண்டு. பூமி கர்த்தருடையது. 
இது கர்த்தருடைய சம்பத்து. கர்த்தர்‌ 
பூமியை மனுபுத்திரருக்கு குடியிருக்கக்‌ 
கொடுத்திருக்கிறார்‌. கர்த்தரே 
இந்தப்‌ பூமியின்‌ சொந்தக்காரர்‌. 
மனுபுத்திரர்களெல்லாம்‌ இந்தப்‌ பூமியிலே 
கொஞ்சக்காலம்‌ ஜீவிக்கிறார்கள்‌. இதில்‌ 
பயிர்செய்து, அறுவடை செய்து, அதன்‌ 
பலனைப்‌ புசிக்கிறார்கள்‌. 


ப அரம்‌ 
இந்தப்‌ பூமியிலுள்ள 

கனிமவளங்கள்‌, 
காடுகளிலுள்ள 
பர்வதங்களிலுள்ள 
கால்நடைகள்‌, நம்முடைய நிலங்கள்‌, 
வீடுகள்‌ எல்லாமே கர்த்தருடையதுதான்‌. 
மனுஷன்‌ கையிட்டுச்‌ செய்கிற 
பிரயாசத்தின்‌ கிரியைகள்‌, 
தொழிற்சாலைகள்‌, இந்தப்‌ பூியிலுள்ள 
அசையும்‌. சொத்துக்கள்‌, அசையா 
சொத்துக்கள்‌ எல்லாம்‌ கர்த்தருடையது. 


பூமியும்‌ 
கர்த்தருடையது. 
சுரங்கங்கள்‌, 
விருட்சத்தின்‌ கனிகள்‌, 
மிருகங்கள்‌, 





நயா சங்கீதம்‌ 


INTERNATIOMAL 





தேவனுடைய கிருபையின்‌ 
ராஜ்யத்தில்‌ பூமியின்‌ சொத்துக்களெல்லாம்‌ 
வெறுமையும்‌ மாயையுமயிருக்கிறது. 
உலகப்பிரகாரமான காரியங்கள்‌ நம்முடைய 
சரீரத்திற்கு பிரயோஜனமாயிருக்கலாம்‌ 
ஆனால்‌ இவற்றினால்‌ நம்முடைய 
ஆத்துமாவுக்கு ஒரு பிரயோஜனமுபில்லை. 
இந்தப்‌ தேவனுடைய 
ஐசுவரியங்களினால்‌  நிரம்பியிருக்கிறது. 
சமுகத்திரத்திலுள்ள மச்சங்களுக்கும்‌ 
கர்த்தரே சொந்தக்காரர்‌. 


பூமி தேவனுடைய 
நிறைவாயிருக்கிறது. 
நிறைவும்‌ 
உலகமும்‌ 
கர்த்தருடையது. 
கர்த்தருடைய 
சந்தோஷப்பட்டு, களிகூருகிறார்கள்‌ 
(நீதி 8:31), நாம்‌ நமக்குரியவர்களல்ல. 
நம்முடைய சரீரமும்‌ நம்முடைய 
ஆத்துமாவும்‌ நமக்குரியவையல்ல. 
நாமெல்லோரும்‌ கர்த்தருக்குரியவர்கள்‌. 
கர்த்தரே நம்முடைய எஜமானனாகவும்‌, 
நம்மீது சொந்தக்காரராகவும்‌ இருக்கிறார்‌. 


கிருபையினால்‌ 
பூமியும்‌ அதின்‌ 
கர்த்தருடையதாயிருப்பதுபோல, 
அதிலுள்ள குடிகளும்‌ 

மனுபுத்திரர்‌ 
பூவுலகத்தில்‌: 


பூமியின்‌ அஸ்திபாரம்‌ 


அவரே அதைக்‌ கடல்களுக்கு 
மேலாக அண்திபாரப்படுத்தி, அதை 
நதிகளுக்கு மேலாக ஸ்தாபித்தார்‌ 
(சங்‌ 24). 


பூமி கர்த்தருடையது. அவரே இந்தப்‌ 
பூமியை கடல்களுக்கு மேலாக 
அஸ்திபாரப்படுத்தியிருக்கிறார்‌. இதை 
நதிகளுக்கு மேலாக ஸ்தாபித்திருக்கிறார்‌. 
இந்தப்‌ பூமியை மனுஷர்‌ பயன்படுத்தும்‌ 


வண்ணமாக உண்டாக்கி, 


யனுபுத்திரருக்கு இதை ஆசிர்வதித்துக்‌ 


'கொடுத்திருக்கிறார்‌. ஒன்றுமில்லாத 
வெறுமையிலிருந்து கர்த்தர்‌ 
இந்தப்‌ பூமியை உண்டாக்கினார்‌. இந்தப்‌ 
பூமியின்‌ வடிவம்‌ கர்த்தருடைய 


திட்டத்தின்படி உண்டாக்கப்பட்டிருக்கிறது. 


- விரிவுரை ட்ட 
PSALMS - COMMENTARY 


PUBLISHERS 


கர்த்தர்‌  தம்முபைய நித்திய 
ஆலோசனைகளில்‌, தம்முடைய தெய்வீக 
சிந்தையின்‌ பிரகாரமாக சிந்தித்து, இந்தப்‌ 
வடிவத்தில்‌ 


இந்தப்‌ பூமியை 
சிருஷ்டித்தபோது அதை நதிகளுக்கு 
மேலாக ஸ்தாபித்தார்‌. இதனால்‌ பூமி 
அழிந்துபோகாமல்‌ நிலைத்திருக்கிறது. 
இந்தப்‌ பூமியிலே மனுஷருடைய பல 
சந்ததியார்‌ கடந்துபோயிருக்கிறார்கள்‌. 
இந்தப்‌ பூமியில்‌ இப்போது பலர்‌ 
உயிரோடு ஜீவிக்கிறார்கள்‌. ஒரு சந்ததி 
கடந்துபோகும்போது, மற்றொரு சந்ததி 
இந்தப்‌ பூமியில்‌ வந்து 
குடியேறுகிறது. மனுஷர்‌ 
கடந்துபோனாலும்‌. பூமி கடந்துபோகாமல்‌ 
நிலையாய்‌ ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது 
இதுவும்‌ கர்த்தருடைய கிரியை. கர்த்தரே 
இந்தப்‌ பூரியை நதிகளுக்கு மேலாக 
ஸ்தாபித்திருக்கிறவர்‌. 


ஒரு சந்ததி போகிறது, மறு சந்ததி 
வருகிறது: பூரியோ என்றைக்கும்‌ 
நிலைத்திருக்கிறது” (பிர 1:4). “உம்முடைய 
உண்மை தலைமுறை தலைமுறையாக 
இருக்கும்‌; பூமியை உறுதிப்படுத்தினீர்‌, 
அது நிலைத்திருக்கிறது' (சங்‌ 11990), 


கர்த்தர்‌ 


கர்த்தருடைய பர்வதம்‌ 


சங்‌ 24 : 83-6 

சுங்‌ 243. யார்‌ கர்த்தருடைய 
பர்வதத்தில்‌ ஏறுவான்‌? யார்‌ 
அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில்‌ 
நிலைத்திருப்பான்‌? 

சங்‌ 244. கைகளில்‌ 
சுத்தமுன்னவனும்‌ இருதயத்தில்‌ 
மாசில்லாதவனுமாயிருந்து, தன்‌ 
ஆத்துமாவை மாயைக்கு. 
ஒப்புக்கொடாமலும்‌, கபடாய்‌ 
ஆணையிடாமலும்‌ இருக்கிறவனே.. 

சன்‌ 245. அவன்‌ 





ஆசீர்வாதத்தையும்‌, தன்‌ இரா 
தேவனால்‌ நீதியையும்‌ பெறுவான்‌. 





மயம்‌ 


யய 1 


சங்‌ 24:6. இதுவே அவரைத்‌ தேடி 
விசாரித்து, அவருடைய சமுகத்தை 
நாடுகிற யாக்கோபு என்னும்‌ சந்ததி. 
(சேலா) 


பரிசுத்த ஸ்தலம்‌ 


யார்‌ கர்த்தருடைய பர்வதத்தில்‌ 
ஏறுவான்‌? யார்‌ அவருடைய பரிசுத்த 


ஸ்தலத்தில்‌ திலைத்திருப்பான்‌?' 
(சுங்‌ 2448) 


தாவீது பூமியைக்‌ குறித்தும்‌ அதன்‌ 
நிறைவைக்‌ குறித்தும்‌ தியானம்‌ 
பண்ணுகிறார்‌. அவருடைய தியானம்‌ 
இந்தப்‌ பூமியிலிருந்து பரலோகத்திற்கு 
கடந்து செல்கிறது. பரலோகத்திலுள்ள 
மிகப்பெரிய காரியங்களையெல்லாம்‌ அவர்‌ 
தியானிக்கிறார்‌ இந்தப்‌ பூமி 
கடல்களுக்குமேல்‌ அஸ்திபாரம்‌ 
போடப்பட்டிருக்கிறது. இது நதிகளுக்கு 
மேலாக ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. 
பரலோகத்திற்கு கடல்கள்‌ அஸ்திபாரமல்ல. 
பரலோகம்‌ நதிகளுக்குமேல்‌ 
ஸ்தாபிக்கப்படவில்லை. 


இந்தப்‌ பூமி கர்த்தருடைய பாதபடி 
நாம்‌ இந்தப்‌ பூமியில்‌ சிறிதுகாலம்‌ 
சஞ்சரிக்கிறோம்‌. நம்முடைய ஜீவியகாலம்‌ 
முடிந்தபின்பு நாம்‌ இந்தப்‌ பூரியைவிட்டு 
கடந்துபோய்விடுவோம்‌. அதன்பின்பு, 
யார்‌ கர்த்தருடைய பர்வதத்தில்‌ 
ஏறுவான்‌” என்று தாவீது தியானித்துப்‌ 
பார்க்கிறார்‌. மனுஷரெல்லோருமே 
மரித்துப்போவார்கள்‌. மரித்த பின்பு 
யாரெல்லாம்‌ பரலோகத்திற்குப்‌ போவார்கள்‌. 
என்பதுதான்‌ தாவீதின்‌ தியானம்‌. இந்தப்‌ 
பூமியில்‌ ஜீவனோடிருந்த காலங்களில்‌ 
தேவனோடு ஐக்கியிருந்தவர்களும்‌, 
அவருடைய பரிசுத்த உடன்படிக்கைகளை 
கைக்கொண்டவர்களும்‌ மாத்திரமே 
பரலோகத்திற்கு: போவார்கள்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 





விரிவுரை ட்ட 
90% 


நம்முடைய ஆத்துமாவுக்கு. 
நம்மைப்பற்றி நன்றாகத்‌ தெரியும்‌. 
நம்முடைய மனச்சாட்சி நம்முடைய 
ஆத்துமாவோடு எப்போதும்‌ 
பேசிக்கொண்டிருக்கும்‌. நம்முடைய சரீரம்‌ 
அறிந்துபோகும்‌. ஆத்துமாவோ 
நித்தியயானது... இந்த! பூரியும்‌ அதின்‌ 
நிறைவும்‌ கர்த்தருடையது. கர்த்தர்‌ 
நமக்கு பூமியின்‌ ஆசீர்வாதங்களை 
அனுபவிப்பதற்காக  கொடுத்திருக்கிறார்‌. 
ஆனாலும்‌ நாம்‌ இந்தப்‌ பூமியில்‌ 
ஜீவனோடிருக்கும்‌ காலமெல்லாம்‌, 
உலகப்பிரகாரமான நன்மைகளினால்‌, 
நம்முடைய  ஆத்துமாவுக்கு ஒரு 
பிரயோஜனமுபில்லை. நம்முடைய 
ஆத்துமா பூமியிலிருந்தாலும்‌, 
அது அமைதியில்லாமல்‌ தத்தளித்துக்‌ 
கொண்டுதான்‌ இருக்கும்‌. ஆத்துமா 
மிக்குரிய காரியங்களினால்‌ 
நை யாமலிருக்கும்‌ 


கர்த்தர்‌ தம்முடைய 
பர்வதத்தில்‌ வாசம்பண்ணுகிறார்‌. 





பரிசுத்த 
நாம்‌ 


மரித்த பின்பு கர்த்தருடைய பர்வதத்தில்‌ 
ஏறவேண்டும்‌. கர்த்தருடைய சமுகத்திற்கு 
யாரெல்லாம்‌ ஏறிப்போவார்கள்‌ என்று 


தாவீது தியானித்துப்‌ பார்க்கிறார்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய பர்வதத்தில்‌, 
வாசம்பண்ணுகிறார்‌. அங்கு அவருடைய 
ரிசுத்தவான்‌௧ள்‌ வாசம்பண்ணுவார்கள்‌. 
நாம்‌ கர்த்தருடைய பர்வதத்தில்‌ 
ஏறிப்போனால்‌, அங்கு கர்த்தரோடு கூ. 


வாசம்பண்ணுவோம்‌. அவருடைய 
பரிசுத்தவான்களோடு சேர்ந்து 
கர்த்தரைத்‌ துதிப்போம்‌. நாம்‌ கர்த்தருடைய 
பரிசுத்த ஸ்தலத்தில்‌ அவரோடுகூட 
நித்திய காலமாய்‌ நிலைத்திருப்போம்‌. 
அங்கு நமக்கு பரிபூரண சந்தோஷம்‌ 
உண்டாயிருக்கும்‌. 


கைகளில்‌ ௬த்தமுன்னவன்‌' 


கைகளில்‌ சுத்தமுன்னவனும்‌ 
இருதயத்தில்‌ மாசில்லா தவனு. 
மாயிருத்து, தன்‌ ஆத்துமாவை 
வக்கு ஒப்புக்கொடாமலும்‌, 
ஆணையிடாமலும்‌ 


ந ரகர்தனன. (சங்‌ 24:4), 





மயம்‌ 
யய 1 


கர்த்தருடைய பர்வதத்தில்‌ யார்‌ 
ஏறுவான்‌ என்றும்‌ அவருடைய பரிசுத்த. 
ஸ்தலத்தில்‌ யார்‌ நிலைத்திருப்பான்‌ 
என்றும்‌ தாவீது கேள்வி கேட்டுவிட்டு 
அதற்குப்‌ பதிலும்‌ சொல்லுகிறார்‌. தாவீதின்‌ 
கேள்விக்கு பரிசுத்த ஆனியானவரே 
அவருக்கு பிரதியுத்தரம்‌ கொடுக்கிறார்‌. 
கர்த்தருடைய பிள்ளைகள்‌ அவருடைய 
பர்வதத்தில்‌ ஏறுவார்கள்‌. நாம்‌ 
கர்த்தருக்கு. விசேஷித்த 
ஜாதியாயிருக்கிறோம்‌. கர்த்தருடைய 
கிருபையிலும்‌ மகிமையிலும்‌ நாம்‌ 
அவரோடு ஜக்கியமாயிருக்கிறோம்‌. 
இந்தப்‌ பூமியில்‌ நாம்‌ வாழும்‌ 
காலமெல்லாம்‌ பாவத்தைவிட்டு 
விலகி ஜீவிக்க வேண்டும்‌. கர்த்தருடைய 
பர்வதத்தில்‌ ஏறுகிறவர்களின்‌ சுபாவம்‌ 
எப்படியிருக்கவேண்டுமென்று தாவீது 
சொல்லுகிறார்‌ 


அவர்களுடைய 
சுத்தமாயிருக்கவேண்டும்‌. நம்முடைய 
கைகளை உயர்த்தி கர்த்தரிடத்தில்‌. 
ஜெபம்பண்ணும்போது நம்முடைய கைகள்‌ 
பரிசுத்தமாயிருக்கவேண்டும்‌. நம்முடைய 
கைகளில்‌ அநீதியோ, பாவத்தின்‌ 
கறைகளோ காணப்படக்கூடாது. 
மனுஷருக்கு விரோதமாகவும்‌, தேவனுக்கு 
விரோதமாகவும்‌ நம்முடைய கைகள்‌ பாவம்‌ 
செய்திருக்கக்கூடாது கைகளில்‌. 
சுத்தமுள்ளவர்கள்‌ மாத்திரமே 
கர்த்தருடைய பர்வதத்தில்‌ ஏறுவார்கள்‌ 
அவர்கள்‌ மாத்‌ கர்த்தருடைய 
பரிசுத்த ஸ்தலத்தில்‌ நிலைத்திருப்பார்கள்‌. 

பரிசுத்தவான்களின்‌. 
மனச்சாட்சியும்‌ 
கர்த்தருடைய 
வெளியும்‌ 
அவர்களுடைய 
இருக்கக்கூடாது. 


இருதயமுள்ளவர்கள்‌ 
கர்த்தருடைய பர்வதத்தில்‌ ஏறுவார்கள்‌ 


கைகள்‌ 


உள்ளான 
சுத்தமாயிருக்கும்‌. 


பிள்ளைகள்‌ உள்‌( 
பரிசுத்தமாயிருக்கவேண்டும்‌. 
இருதயத்தில்‌ மா 
த்திரமே 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ட்ட 
1190 


நம்முடைய இருதயம்‌ 
உண்மையுள்ளதாயும்‌ நேர்மையுள்ளதாயும்‌ 

நம்முடைய 

விசுவாசத்தில்‌. 

சுத்தப்படுத்தவேண்டும்‌. நம்முடைய 
இருதயம்‌ தேவனுடைய  சித்தத்திற்கும்‌. 
அவருடைய சாயலுக்கும்‌ 
ஒத்ததாயிருக்கவேண்டும்‌. “இருதயத்தில்‌ 
சுத்தமுள்ளவர்கள்‌ பாக்கியவான்க 
அவர்கள்‌ தேவனைத்‌ தரிசிப்பார்கள்‌” 
(மத்‌ 5:8) என்று இயேசு சொல்லுகிறார்‌. 


பிள்ளைகள்‌ 
மாயைக்கு 
மாட்டார்கள்‌. 
காரியங்கள்மீது 
உலகசிநேகம்‌ 
விரோதமான பகை, 
ஆகையினால்‌ இவர்கள்‌ உலகத்தின்‌ 
ஆசாபாசங்களுக்கு விலகியே 
ஜீவிப்பபார்கள்‌. உலகத்தின்மீதும்‌, 
உலகத்தின்‌ காரியங்கள்மீதும்‌ இவர்கள்‌ 
ஆசை. வையாமல்‌  தேவன்மிதும்‌, 
யு ய வார்த்தையின்மீதும்‌ இவர்கள்‌ 
பிரியமாயிருப்பார்கள்‌. தேவனோடும்‌. 
மனுஷரோடும்‌ உண்மையாய்‌ 
நடந்துகொள்வார்கள்‌. கண்ணியமாய்‌ 
ஜீவிப்பார்கள்‌. தங்கள்‌ ஆத்துமாவை 
மாயைக்கு ஒப்புக்கொடுக்கமாட்டார்கள்‌. 
கபடாய்‌ ஆணையிடமாட்டார்கள்‌. 
இப்படிப்பட்டவர்கள்‌. மாத்திரமே 
கர்த்தருடைய பர்வதத்தில்‌ ஏறுவார்கள்‌. 
ர்கள்‌ மாத்திரமே அவருடைய பரிசுத்த 
ஸ்தலத்தில்‌ நிலைத்திருப்பார்கள்‌. 


கர்த்தருடைய 
தங்களுடைய 

ஒப்புக்கொடுக்க 
உலகப்பிரகாரமான 


ஆத்துமாவை 


இரட்சிப்பின்‌ தேவன்‌ 


அவன்‌ கர்த்தரால்‌ 
ஆசீர்வாதத்தையும்‌, தன்‌ இரட்சிப்பின்‌ 
தேவனால்‌ நீதியையும்‌ பெறுவான்‌. 
இதுவே அவரைத்‌ தேடி விசாரித்து, 
அவருடைய சமுகத்தை நாடுகிற 
யாக்கோபு என்னும்‌ சந்ததி. (சேலா. 
(சங்‌ 24:5,8) 





மயம்‌ 
யய 1 


பிள்ளைகள்‌. 


ஜெபம்‌ 
பிள்ளைகளாகயிருப்பார்கள்‌. 


கர்த்தருடைய 
அவரிடத்தில்‌ 
பண்ணுகிற. 


விசாரிப்பார்கள்‌. 
மீதமானவர்கள்‌ ஒவ்வொரு காலத்திலும்‌, 
ஒவ்வொரு சந்ததியிலும்‌ இருக்கிறார்கள்‌. 
கர்த்தர்‌ தமக்காக இவர்களைப்‌ 
பாதுகாத்து பராமரித்து வருகிறார்‌. “ஒரு 
சந்ததி அவரைச்‌ சேவிக்கும்‌ தலைமுறை 
றயாக ஆண்டவருடைய 
சந்ததி என்னப்படும்‌” (சங்‌ 22:3) 


நாம்‌ ஏறவேண்டியது கர்த்தருடைய 
பர்வதம்‌. பர்வதத்தின்‌ பாதை கீழ்நோக்கிப்‌ 
போகாது. எப்போதும்‌ 
மேல்நோக்கியே போகும்‌. பர்வதத்திற்கு 
நாம்‌. ஏறித்தான்‌ 
போகவேண்டுமேயல்லாமல்‌ இறங்கிப்‌ 
போகமுடியாது. பரலோகத்தின்‌ பாதை 
ஏறுகிற பாதை. அது இறங்குகிற 
பாதையல்ல. பாதை செங்குத்தான 
உயரமாகமிருக்கும்போது. நம்முடைய 
முழுப்பிரயாசத்தையும்‌ பயன்படுத்தி. 
பர்வதத்தின்மேல்‌ ஏறவேண்டும்‌. நம்முடைய 
முழுசரீரபலத்தையும்‌ பஸ்ன்படுத்தும்‌ 
போதுதான்‌ நம்மால்‌ பர்வதத்தின்மீது 
ஏறமுடியும்‌. 


கர்த்தரை தேடுகிறவர்களும்‌ ஏனோ 
தானோவென்று அக்கரை 
தேடினால்‌ அவரைக்‌ கண்டுபிடிக்க 
கர்த்தரைக்‌ கருத்தாய்த்‌ 
ம்‌ அவரைத்‌ தேடி 
அவருடைய 
சமுகத்தை நாடவேண்டும்‌. கர்த்தரைக்‌ 
கருத்தாய்‌ தேடுகிறவர்கள்‌ மாத்திரமே 
அவரைக்‌ கண்டுபிடிப்பார்கள்‌. அவர்கள்‌ 
கர்த்தரோடும்‌, கர்த்தரோடு கூடயிருக்கிற 
அவருடைய பரிசுத்தவான்களோடும்‌ 
சேர்ந்து ஐக்கியமாயிருப்பார்கள்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை 1 
PUELSHERS 


பழைய ஏற்பாட்டுக்காலத்திலே 
யாக்கோபு கர்த்தருடைய சமுகத்தைத்‌ 
தேடினார்‌. இதனால்‌ யாக்கோபு என்னும்‌ 
பெயர்‌ இஸ்ரவேல்‌ என்று மாற்றப்பட்டது. 
, தேவனோடு போராடி ஜெயம்‌ 
தேவனைத்‌ தேடி 
கண்டுபிடித்தார்‌. அப்போஸ்தலர்‌ பவுல்‌ 
இரட்சிக்கப்பட்டவுடன்‌ சீஷருடனே 
சேர்ந்துகொள்ளப்‌ பார்த்தார்‌ (அப்‌ 9:26), 
யாக்கோபின்‌ சந்ததியார்‌ கர்த்தரைத்‌ 
தேடி விசாரித்து, அவருடைய சமுகத்தை 
நாடுவார்கள்‌. அவர்கள்‌ கர்த்தருக்கு 
உண்மையுள்ள வர்களாயிருப்பார்கள்‌. 
நித்திய சந்தோஷத்தைப்‌ 
பெற்றுக்கொள்வார்கள்‌. 
தேடுகிறவர்களுக்கு 
என்னென்ன  ஆசிர்வாதங்களெல்லாம்‌ 
வருமென்று தாவீது சொல்லுகிறார்‌ 
'அவன்‌ கர்த்தரால்‌ ஆசீர்வாதத்தையும்‌ 
தன்‌ இரட்சிப்பின்‌ தேவனால்‌ நீதியையும்‌ 
பெறுவான்‌". கர்த்தரை 
விசுவாசிக்கிறவர்கள்‌  நீதிமான்களாக்கப்‌ 
படுவார்கள்‌. பரிசுத்தப்படுத்தப்படுவார்கள்‌. 
இவையெல்லாம்‌ கர்த்தரைத்‌ 
தேடுகிறவர்களுக்கு கொடுக்கப்படும்‌ 
ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள்‌. கர்த்தரைத்‌ 
தேடும்போது நமக்கு பூமிக்குரிய 
ஆசீர்வாதங்கள்‌ கிடைப்பதற்குப்‌ பதிலாக 
பரலோகத்தின்‌. மேன்மையான 
ஆசீர்வாதங்கள்‌ கிடைக்கும்‌. 


“நீதியின்மேல்‌ பசிதாகமுள்ளவர்கள்‌ 
பாக்கியவான்கள்‌ அவர்கள்‌ 
திருப்தியடைவார்கள்‌" (மத்‌ 5:6) என்‌ 
இயேசு சொல்லுகிறார்‌. 
தேடுகிறவர்கள்‌ இரட்சிப்பின்‌ ணன்‌ 
நீதியைப்‌ பெறுவார்கள்‌. இவர்கள்‌ 
இரட்சிக்கப்படுவார்கள்‌. தேவன்தாமே 
இவர்களுக்கு இரட்சிப்பின்‌ 
தேவனாயிருப்பார்‌. இரட்சிக்கப்‌ 
படாதவர்களுக்கு கர்த்தர்‌ 
நீதியுள்ள நியாயாதிபதியாயிருப்பார்‌. 
சிக்கப்‌. கிர மக்கோ ர்‌ 
இடத்‌ ம குன்‌ அவ்‌ 


கர்த்தரைத்‌. 





மயம்‌ 
யய 1 


மகிமையின்‌ ராஜா 
சங்‌ 24: 7-10 


சுங்‌ 247. வாசல்கனே உங்கள்‌ 
தலைகளை உயர்த்துங்கள்‌; அநாதி 
கதவுகனே, உயருங்கள்‌; மகிமையின்‌ 
ராஜா உட்பிரவேசிப்பார்‌. 


சங்‌ 24:8, யார்‌ இத்த மகிமையின்‌ 
ராஜா? அவர்‌ வல்லமையும்‌ 
பராக்கிரமுமுன்ன கர்த்தர்‌ அவர்‌ 

பராக்கிரமுமுன்ன 


அநாதிகதவுகனே, 
மகிமையின்‌ ராஜா உட்பிரவேசிப்பார்‌. 


அவர்‌ 
அவரே 


சங்‌ 24:10. யார்‌ இத்த ன்‌ 
சேனைகளின்‌ 


ராஜா? 
கர்த்தரானவர்‌ 
ராஜா. (சேலா) 


மகிமையின்‌ 


தாளீது ராஜா மகிமையின்‌ 
ராஜாவைப்பற்றி இங்கு சொல்லுகிறார்‌. 
அவர்‌ வல்லயையும்‌ பராமக்கிரமமுமுள்ள 
கர்த்தர்‌. அவர்‌ சேனைகளின்‌ கர்த்தர்‌ 
“மகிமையின்‌ ராஜா உட்பிரவேசிப்பார்‌" 
என்று தாவீது பயபக்தியாய்ச்‌ 
சொல்லுகிறார்‌. வாக்கியத்திற்கு 
வேதபண்டிதர்கள்‌ மூன்றுவிதமாய்‌ 
வியாக்கியானம்‌ சொல்லுகிறார்கள்‌. 
அவையாவன : 1. ஆசரிப்புக்கூடாரத்திலும்‌. 
தேவனுடைய ஆலயத்திலும்‌ மகாபரிசுத்த 
ஸ்தலத்திற்குள்‌ கர்த்தர்‌ உட்பிரவேசிப்பார்‌. 
2 கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து 
உயிர்த்தெழுந்து, பரமேறிப்போனபோது 
பரலோகத்திற்குள்‌. பிரவேசிப்பார்‌. 
3... இயேசுகிறிஸ்து நம்முடைய 
இருதயத்திற்குள்‌ பிரவேசிப்பார்‌. 


இந்த 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை | 
PUEUSHERS 


இஸ்ரவேல்‌ 
வனாந்தரத்திலே. 
பண்ணினார்கள்‌. வனாந்தரப்‌ 
பிரயாணத்தின்போது அவர்கள்‌ 
கர்த்தருக்கு ஒரு ஆசரிப்புக்கூடாரத்தை 
ஸ்தாபித்தார்கள்‌. ஆசரிப்புக்கூடாரத்தின்‌. 
நடுவில்‌ தேவனுடைய பிரசன்னமனது 
மகாபரிகத்த ஸ்தலத்தில்‌ 
இறங்கிற்று. அந்த 
தேவனுடைய உடன்படிக்கை 
வைக்கப்பட்டிருந்தது. 


தாவீது ராஜா 
உடன்படிக்கை பெட்டிக்கு ஒரு 
ஆசரிப்புக்கூடாரத்தைப்‌ போட்டார்‌ 
சாலொமோன்‌ ராஜா கர்த்தருக்கு ஒரு 
தேவாலயம்‌ கட்டினார்‌. தாவீது ராஜா 
தேவாலயம்‌ கட்டுவதற்குத்‌ தேவையான 
பொருட்களையெல்லாம்‌ சேகரித்தார்‌. 
தேவாலயம்‌ சூட்டப்பட்டு, பிரதிஷ்டை 
பண்ணப்படும்‌ என்று தாவீது உறுதியான 
நம்பிக்கை வைத்திருந்தார்‌. தாவீது 
தேவாலயத்திற்கு கட்டுமான 
பொருட்களைச்‌ சேகரித்ததுபோல, 
தேவாலயம்‌ பிரதிஷ்டைபண்ணப்படும்போது, 
அவரைத்‌ துதித்துப்‌ பாடுவதற்காக, ஒரு 
துதிப்பாடலையும்‌ இயற்றினார்‌. 


தேவாலயத்திலுள்ள கதவுகள்‌ 

“அநாதி கதவுகள்‌” என்று 

அழைக்கப்படுகிறது. ஆசரிப்புக்கூடாரத்தின்‌ 
கதவுகளைவிட தேவாலயத்தின்‌ கதவுகள்‌ 
நீடித்து So 
ஆசரிப்புக்கூடாரத்தின்‌ 
திரைச்சீலைகளால்‌ 
திரைச்சீலையைவிட 
கதவுகள்‌ உறுதியானவை. 


ஜனங்கள்‌ 
பிரயாணம்‌ 


கர்த்தருடைய 





மயம்‌ 
யய 1 


கர்த்தர்‌ தம்முடைய வார்த்தையை 
மகிமைப்படுத்துகிறார்‌. 

நியமங்களைக்‌ 

நம்மோடு உடன்படிக்கை 

கர்த்தர்‌ தம்முடைய உடன்படிக்கையில்‌ 
உண்மையுள்ளவர்‌. கர்த்தருடைய 
ஆலயத்தில்‌ அவர்‌ மகிமையோடு 
பிரவேசிக்கும்போது. ர்த்‌ 
பிள்ளைகளாகிய 

மனமகிழ்ச்சியாய்‌ வரவேற்கவேண்டும்‌. 
தேவாலயத்தின்‌ வாசல்களும்‌, கதவுகளும்‌ 
கர்த்தருக்குத்‌ திறந்திருக்கவேண்டும்‌ 
தாவீது நினைவுகூர்ந்து 
தேவாலயத்தின்‌, “வாசல்களே உங்கள்‌ 
தலைகளை உயர்த்துங்கள்‌. அநாதி 
கதவுகளே உயருங்கள்‌. மகிமையின்‌ 
ராஜா உட்பிரவேசிப்பார்‌” என்று 
சொல்லுகிறார்‌ 


மகிமையின்‌ ராஜா என்னும்‌ பெயர்‌ 
இயேசுகிறிஸ்துவுக்கும்‌ பொருந்தும்‌ 
தேவாலயத்திலுள்ள உடன்படிக்கை 
பெட்டியும்‌, கிருபாசனமும்‌ கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்துவுக்கு அடையாளம்‌ 
இயேசுகிறிஸ்து பூமியிலே 
மனுஷராக அவதரித்து சிலுவையிலே 
தம்முடைய ஜீவனை நமக்காக 
ஒப்புக்கொடுத்தார்‌. இயேசுகிறிஸ்துவின்‌' 
சரீரத்தை கல்லறையில்‌ 
அடக்கம்பண்ணினார்கள்‌ அவர்‌ 
மூன்றாம்நாளில்‌ உயிர்த்தெழுந்தார்‌. 
நாற்பது நாட்களுக்குப்‌ பிறகு 
வானத்திற்குப்‌ பரமேறிப்போனார்‌. 


இந்தப்‌ 


கதவுகள்‌ அவருக்குத்‌ திறந்திருந்தது. 
பரலோகத்தின்‌ வாசல்களும்‌ கதவுகளும்‌ 
நித்தியமான து. அவை, “அநாதி 
கதவுகள்‌" என்று அழைக்கப்படுகிறது. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ட்ட 
090 


பாவம்‌ 
மனுஷருக்கு 
கதவுகள்‌ 
இயேசுகிறிஸ்துவோ, 
பாவங்களிலிருந்து நம்மை 
தம்முடைய சொந்த இரத்தத்தையே 
மீட்பின்‌ கிரயமாகச்‌ செலுத்தினார்‌. 
இயேசுகிறிஸ்துவின்‌ திருஇரத்தத்தினால்‌ 
நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரமும்‌, 
பாவமன்னிப்பும்‌ உண்டாயிற்று. 
இயேசுகிறிஸ்து தம்முடைய 
இரத்தத்தையே கிரயமாகச்‌ செலுத்தி, 
நாமும்‌ பரலோகத்தில்‌ பிரவேசிப்பதற்கு, 

கத்தின்‌ கதவுகளைத்‌ திறந்தார்‌. 


“கிறிஸ்துவானவர்‌ வரப்போகிற 
நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியராய்‌ 
வெளிப்பட்டு. ம்‌. 
செய்யப்பட்டதாகிய இந்தச்‌ 
பத்தல கூடாரத்தின்‌ வழியாக 
அல்ல, பெரிதும்‌ உத்தமமுமான 
கூடாரத்தின்‌ வழியாகவும்‌, 
வெள்ளாட்டுக்கடா, இளங்காளை 
இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, 
தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும்‌ 
ஒரேதரம்‌ மகா பரிசுத்த ஸ்தலத்திலே 


பிரவேசித்து. நித்திய மீட்பை 
உண்டுபண்ணினார்‌” (எபி 94112). 


செய்த 

பரலோகத்தின்‌ 
அடைக்கப்பட்டிருக்கும்‌. 
நம்முடைய 
மீட்பதற்காக, 


பரலோகத்தின்‌ கதவுகளை திறக்கும்‌ 
திறவுகோல்களும்‌ அதைத்‌ திறக்கும்‌ 
வப்‌ இயேசுகிறிஸ்துவுக்கு உண்டு. 
தமக்காக மாத்திரமே 

மானோகத்தில்‌ பிரவேசியாமல்‌, தம்முடைய 
பிள்ளைகளுக்காகவும்‌ அங்கு 
நமக்கு 
இருக்கிற 
முன்பாக 
தம்மை 
விசுவாசிக்கிற எல்லா விசுவாசிகளும்‌. 
பரலோகத்தில்‌ பிரவேசிப்பதற்கு, 


இறந்து 0 கொரிந்து ர்‌ ட்டா 


பாலோகத்திற்குள்‌ பிரவேசித்தார்‌ 





யம்‌ 
யய 1 


தாவீது ராஜா இந்த சத்தியத்தைத்‌ 
தியானித்துப்‌ பார்த்து. பரலோகத்தின்‌, 
“வாசல்களே உங்கள்‌ 
உயர்த்துங்கள்‌, 
உயருங்கள்‌, 
உட்பிரவேசிப்பார்‌' என்று பயபக்தியோடு 
பாடுகிறார்‌. 


இந்த வாக்கியத்தை, இயேசுகிறிஸ்து 
'ஆத்துமாவுக்குள்‌ 
சொல்லி, 


நம்முடைய 
பிரவேசிப்பதாகவும்‌ 
வியாக்கியானம்‌ 
தேவனுடைய 
இயேசுகிறிஸ்து 
வார்த்தையினாலும்‌ 
நம்முடைய 
பிரவேசிக்கிறார்‌ 
நமக்குள்‌ வாசமாயிருப்பது 
தேவாலயத்திலே உடன்படிக்கை பெட்டி 
வாசமாயிருப்பதற்கு ஒப்புமையாயிருக்கிறது. 
கர்த்தருடைய வார்த்தை நம்மைச்‌ 
சுத்தப்படுத்துகிறது. 


“இதோ, வாசற்டியிலே நின்று 
தட்டுகிறேன்‌; ஒருவன்‌ என்‌ சத்தத்தைக்‌ 
கேட்டு, வ்‌ திறந்தால்‌, அவனிடத்தில்‌ 
நான்‌ ரரவேசித்து, அவனோடே 
யன்‌ துல்‌ அவனும்‌ 
என்னோடே போஜனம்பண்ணுவான்‌" 
(வெளி 3:20) என்று நம்முடைய 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து நம்மோடு 
சொல்லுகிறார்‌. நம்முடைய இருதயத்தின்‌ 
வாசல்களையும்‌ கதவுகளையும்‌ நம்முடைய 
கர்த்தருக்குத்‌ த்‌ 
நம்முடைய இயேசுகிறிஸ்து 
ஒரு வரந்தினரைப்போல வந்துபோக 
வரவில்லை. நமக்குள்‌. 
வாசம்பண்ணுவதற்காக வருகிறார்‌. 


பண்ணலாம்‌. நாம்‌ 
ஆலயங்களாயிருக்கிறோம்‌ 
தம்முடைய 

ஆலியினாலும்‌ 
ஆத்துமாவுக்குள்‌ 
இயேசுகிறிஸ்து 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை 1 
PUELSHERS 


நம்முடைய இருதயத்தின்‌ சொந்தக்காரர்‌ 
இயேசுகிறிஸ்துதான்‌. 

சொந்தமான நம்முடைய 
கிறிஸ்துவானவர்‌ 

சொந்தமாக்கிக்‌ கொள்ள வருகிறார்‌. 


நாம்‌ இயேசுகிறிஸ்துவை நம்முடைய 
இருதயத்தில்‌ ஏற்றுக்கொள்ளவேண்டும்‌. 
நம்முடைய இருதயத்தை அவருக்கு 
அற்பணிக்கவேண்டும்‌. நம்முடைய 
இருதயம்‌ இயேசுவுக்குச்‌ சொந்தமானது. 
இதுவே சுனிசேஷத்தின்‌ அழைப்பு 
இயேசுகிறிஸ்து மகிமையின்‌ 
ராஜாவாகயிருக்கிறார்‌. அவர்‌ நம்முடைய 
இருதயத்திற்குள்‌ உட்பிரவேசிப்பதற்கு, 
நம்முடைய வாசல்களின்‌ தலைகளை 
உயர்த்தவேண்டும்‌. கதவுகளை 
உயரமாயும்‌ விரிவாயும்‌ திறக்க வேண்டும்‌. 
கர்த்தரை நமக்குள்‌ வரவேற்கவேண்டும்‌. 

நம்முடைய கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்து மகிமையின்‌ ராஜா. அவர்‌ 
வல்லமையும்‌ பராமக்கிரமமுமுள்ள கர்த்தர்‌. 
அவர்‌ யுத்தத்தில்‌  பராமக்கிரமமுமுள்ள 
கர்த்தர்‌. அவர்‌ சேனைகளின்‌ கர்த்தர்‌. 
மகிமையின்‌ ராஜா நம்முடைய 
ஆத்துமாவில்‌ பிரவேசித்து, நம்முடைய 
ஆத்துமாவை தமக்குச்‌ சொந்தமாக 
பெற்றுக்கொள்வது, நமக்குக்‌ 
கிடைத்திருக்கிற பெரிய சிலாக்கியம்‌, 
கர்த்தர்‌ நம்மை ஆளுகை செய்யும்போது 
நமக்கு மெய்யான ஆசீர்வாதம்‌ 
உண்டாகும்‌. நம்முடைய ஆத்துமாவிலும்‌, 
நம்முடைய ஆலயத்திலும்‌ கர்த்தரே 
மகிமையின்‌ ராஜாவாயிருந்து ஆளுகை 
செய்யவேண்டும்‌. 





மயம்‌ 
யய 1 


இருபத்தைந்தாவது சங்கீதம்‌ 
கர்த்தரிடத்தில்‌ 


முழுவதும்‌ தாவீது 
பயபக்தியான 


ஏறெடுக்கிற 
விண்ணப்பங்கள்‌ இடம்பெற்றிருக்கிறது. 
தாவீது கர்த்தரையும்‌ அவருடைய 
கிருபைகளையும்‌, இரக்கங்களையும்‌ 
நம்பியிருக்கிறார்‌. கர்த்தருடைய 
வாக்குத்தத்தத்களை விசுவாசத்தோடு 
நம்பி ஜீவிக்கிறார்‌ தாவீது 
மிகுந்த பயபக்தியோடு 
தன்னுடைய வேண்டுதல்களையும்‌ 
விண்ணப்பங்களையும்‌ கர்த்தரிடத்தில்‌ 
ஏறெடுக்கிறார்‌. 

தாவீது கர்த்தரிடத்தில்‌ தன்னுடைய 
ஆத்துமாவை உயர்த்துகிறார்‌. அவருடைய 
கண்கள்‌ எப்போதும்‌ கர்த்தரை நோக்கிக்‌ 
கொண்டிருக்கிறது (சங்‌ 254,15). இந்த 
சங்கீதத்திலிருந்து நாம்‌ பல 
சத்தியங்களைக்‌ கற்றுக்கொள்ளலாம்‌. 
நம்முடைய பாவங்கள்‌ 
மன்னிக்கப்படுவதற்காக நாம்‌ 
கர்த்தரிடத்தில்‌ ஜெபம்பண்ணவேண்டும்‌ 
(சங்‌ 256718) கர்த்தர்‌ தாமே 
தம்முடைய பாதைகளை நமக்குப்‌ 
போதித்தருளுமாறு ம்‌ 


நம்மை நீங்கலாக்கி 
254778) நாம்‌ 
கர்த்தர்‌ தாமே 
நம்முடைய சத்துருக்களிடமிருந்து 
நம்மைக்‌ காப்பாற்றி விடுவிக்க 
வேண்டுமென்றும்‌ (சங்‌ 5:20,21) 
தேவனுடைய சபையின்‌ இரட்சிப்புக்காகவும்‌ 
(சங்‌ 25:22) நாம்‌ கர்த்தரிடத்தில்‌ 
விண்ணப்பம்‌ 


இடுக்கண்களுக்கு 
விடுமாறும்‌ (சங்‌ 
ஜெரிக்கவேண்டும்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை I= 
PUELSHERS 


நம்முடைய ஜெபத்தில்‌ நாம்‌ கேட்க 
வேண்டிய காரியங்களைப்பற்றியும்‌ இந்த 


சங்கீதத்தின்‌ 
கற்றுக்கொள்ளலாம்‌. 


கர்த்தரிடத்தில்‌ 
அறிக்கை 


மூலமாய்‌ நாம்‌ 
நாம்‌. 
நம்பிக்கையாயிருப்பதை 
செய்யவேண்டும்‌ 
3 நம்முடைய 
மூலமாய்‌ நமக்கு வரும்‌ 
வியாகுலங்களையும்‌, இடுக்கண்களையும்‌, 
உக்கிர பகைகளையும்‌  கர்த்தரிப த்தில்‌ 
எடுத்துச்‌ சொல்லவேண்டும்‌ (சங்‌! 251719), 
நம்முடைய உத்தமத்தையும்‌ நேர்மையையும்‌ 
நாம்‌. அறிக்கை பண்ணவேண்டும்‌. 
(சங்‌ 25:21), 


நாம்‌ 

ஜெபிக்கும்போது, 
வாக்குத்தத்தங்களையும்‌ நினைவு 
கூரவேண்டும்‌. கர்த்தர்‌ பாவிகளுக்கு. 
வழியைத்‌ தெரிவிக்கிறார்‌ (சங்‌ 25,8,12) 
கர்த்தருடைய உடன்படிக்கையினால்‌ 
நமக்கு ஆசீர்வாதம்‌ உண்டு (சங்‌ 2590). 
தேவனோடு ஐத்கியமாயிருப்பதினால்‌ 
நம்முடைய ஆத்துமா நன்மையில்‌ தங்கும்‌ 
(சங்‌ 25134). 


கர்த்தரிடத்தில்‌ 
அவருடைய 


கர்த்தாவே 
சண்‌ 25 : 1-7 


சங்‌ 25:1. கர்த்தாவே, உம்மிடத்தில்‌ என்‌ 
ஆத்துமாவை உயர்த்துகிறேன்‌.. 


சங்‌ 252. என்‌ தேவனே, உம்மை 
நம்பியிருக்கிறேன்‌,, நான்‌ 
வெட்கப்பட்டுப்போகாதபடி செய்யும்‌; 
என்‌ சத்துருக்கன்‌. என்னை 
மேற்கொண்டு மகிழவிடாதேயும்‌. 


சன்‌ 23. உம்மை நோக்கிக்‌ 
காத்திருக்கிற ஒருவரும்‌ வெட்கப்பட்டுப்‌ 
போகாதபடி. செய்யும்‌; 
முகாத்தரமில்லாமல்‌ துரோகம்‌ 
பண்ணுகிறவர்கனே  வெட்கப்பட்டுப்‌. 
போவார்களாக. 





மயம்‌ 
யய 1 


சங்‌ 25:4. கர்த்தாவே, உம்முடைய 
வழிகளை எனக்குத்‌ தெரிவியும்‌; 
உம்முடைய பாதைகளை எனக்குப்‌ 


போதித்தருளும்‌. 


சங்‌ 25:5. உம்முடையசத்தியத்திலே. 
என்னை நடத்தி, என்னைப்‌. 
போதித்தருளும்‌; தீரே என்‌ 
இரட்சிப்பின்‌ தேவன்‌, உம்மை நோக்கி 
நான்முழுதும்‌ காத்திருக்கிறேன்‌. 


சங்‌ 25:6, கர்த்தாவே, உம்முடைய 
இரக்கங்கனையும்‌ உம்முடைய 
காருணியங்களையும்‌ தினைத்தருளும்‌, 
அவைகள்‌. அநாதிகாலமுதல்‌ 
இருக்கிறதே. 


கங்‌ 5:7. என்‌:  இனவயதின்‌ 
பாவங்களையும்‌, என்‌ மீறுதல்களையும்‌ 
'தினையாதிரும்‌; கர்த்தாவே, 
உம்முடைய தயவினிமித்தம்‌ என்னை 
உமது கிருபையின்படியே 
நினைத்தருளும்‌. 


என்‌ 
உயர்த்துகிறேன்‌ 


ஆத்துமாவை 


கர்த்தாவே, உம்மிடத்தில்‌ என்‌ 
ஆத்துமாவை உயர்த்துகிறேன்‌. 
(சங்‌ 251). 


தாவீது கர்த்தரைச்‌ சார்ந்து 
ஜீவிக்கிறார்‌. கர்த்தரிடத்தில்‌ தான்‌ 
வைத்திருக்கிற அன்பை பயபக்தியோடு 
எடுத்துச்‌ சொல்லுகிறார்‌. தாவீது 
தன்னுடைய சங்கீதங்களில்‌, கர்த்தரைப்‌ 
போற்றிப்‌ புதழ்ந்து, சங்கீதத்தை 
ஆரம்பிப்பது வழக்கம்‌. தன்னுடைய 
திதியினால்‌ கர்த்தர்‌ 
மகிழச்சியாபிருக்கவேண்டும்‌ என்பது 
தாவீதின்‌ நோக்கமல்ல. கர்த்தரைத்‌ 
துதிக்கும்போது தாவீதின்‌ இருதயம்‌ 
சந்தோஷத்தினால்‌ நிரம்புகிறது. 
அவருடைய புத்துயிர்‌ 


ஆத்துமா 
பெறுகிறது. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ட்ட 
பண்டி 


தாவீது கர்த்தர்மீது வைத்திருக்கிற 
பக்தியை தன்னுடைய வார்த்தைகளினால்‌ 
இவ்வாறு வெளிப்படுத்துகிறார்‌. 
“கர்த்தாவே, உம்மிடத்தில்‌ என்‌ 
ஆத்துமாவை உயர்த்துகிறேன்‌” என்று 
சொல்லுகிறார்‌. நாம்‌ 
ஆராதிக்கும்போது, 
ஆத்துமாவை 
உயர்த்தவேண்டும்‌. 
ஆத்துமாவை 


கர்த்தரை 


கர்த்தரிடத்தில்‌ 
உயர்த்துவதுதான்‌ ஜெபம்‌. பழைய 
ஏற்பாட்டுக்காலத்தில்‌ “கர்த்தரிடத்தில்‌ 
ஜெபிப்போம்‌" என்று சொல்லுவதற்குப்‌ 
பதிலாக, “கர்த்தரிடத்தில்‌ நம்முடைய 
ஆத்துமாவை உயர்த்துவோம்‌” என்று 
சொல்லுவது வழக்கம்‌, 


உம்மை நம்பியிருக்கிறேன்‌' 


வெட்கப்பட்டுப்போகாதபடி செய்யும்‌; 
என்‌: சத்துருக்கள்‌. என்னை 
மேற்கொண்டு. மகிழவிடாதேயும்‌. 
உம்மை நோக்கிக்‌ காத்திருக்கிற 
ஒருவரும்‌ வெட்கப்பட்டுப்‌ போகாதபடி. 
செய்யும்‌; முகாந்தரமில்லாமல்‌ துரோகம்‌ 
பண்ணுகிறவர்கனே  வெட்கப்பட்டுப்‌ 
போவார்கவாக. (சங்‌ 25:2,3). 


தாவீது கர்த்தரை நம்பி 
சார்ந்திருப்பதையும்‌ அவர்‌ பயபக்தியாய்‌ 
அறிக்கை செய்கிறார்‌. “என்‌ தேவனே, 
உம்மை நம்பியிருக்கிறேன்‌”" என்று 
விசுவாசத்தோடு சொல்லுகிறார்‌. தாவீது 
இந்த வார்த்தைகளைச்‌ சொல்லும்போது 
அவருடைய மனச்சாட்சி அவருடைய 
வார்த்தைக்கு சாட்சியாயிருக்கிறது 
தாவீது தன்னிடத்திலோ அல்லது வேறு 
எந்த சிருஷ்டிகளிடத்திலோ னம்‌ 
வைக்காமல்‌, ர்‌ கர்த்தரை மா; 
நண்பர்கள. 





யம்‌ 


யய 1 


தாவீது கர்த்தரை நம்பியிருப்பதை 
சந்தோஷமாய்‌ அறிக்கை பண்ணுகிறார்‌. 
“நான்‌ வெட்கப்பட்டுப்போகாதபடி செய்யும்‌” 
என்று தாவீது கர்த்தரிடத்தில்‌ 
சொல்லுகிறார்‌. தாவீது கர்த்தரையே 
நம்பியிருப்பதினால்‌, அவர்‌ ஏமாற்றமடைந்து 
விடக்கூடாது. தாவீதை 
நெருக்கங்களும்‌ ஆபத்துக்களும்‌ 
சூழ்ந்திருக்கிறது. இந்த சூழ்நிலையில்‌ 
அவர்‌ கர்த்தரையே நம்பியிருக்கும்போது, 
கர்த்தர்‌ அவரை வெட்கப்பட்டுப்‌. 
போகாதபடி செய்யவேண்டும்‌ என்பதே 
தாவீதின்‌ விண்ணப்பம்‌. 


தாவீதின்‌ சத்துருக்கள்‌ அவரை 


மேற்கொள்வதற்கு முயற்சி 
பண்ணுகிறார்கள்‌. தாவீது, 
தோல்வியடைந்தால்‌ அவர்கள்‌ 
'சந்தோஷப்படுவார்கள்‌. தாவீது, 
கர்த்தரை நம்பியிருக்கிறார்‌. அவர்களோ 
தங்களுடைய சுயபலத்தை 


நம்பியிருக்கிறார்கள்‌. இந்த சூழ்நிலையில்‌, 
“என்‌ சத்துருக்கள்‌ என்னை மேற்கொண்டு 
மகிழவிடாதேயும்‌' என்று தாவீது 
ஜெபம்பண்ணுகிறார்‌. தான்‌ 
கர்த்தரிடத்தில்‌ ஒப்புக்கொடுத்ததை அவர்‌ 
காத்துக்கொள்ளவேண்டும்‌ என்பதுதான்‌ 
தாவீதின்‌ விண்ணப்பம்‌. தாவீது 
தன்னையே கர்த்தரிடத்தில்‌ 
ஒப்புக்கொடுத்திருக்கிறார்‌ 

கர்த்தரை நோக்கி காத்திருக்கிற 
ஒருவரும்‌ வெட்கப்பட்டு போகாதபடி 
செய்யும்‌ என்று தாவீது ஜெபிக்கிறார்‌. 
முகாந்தரமில்லாமல்‌ துரோகம்‌ 
பண்ணுகிறவர்களே வெட்கப்பட்டுப்‌ 


சோதனை 
அதிகரிக்கும்போது, பாவத்தில்‌ விழுந்த 
அவனால்‌ அதிலிருந்து எழும்பி 
வரமுடியாது. துணிகரமாகப்‌ பாவம்‌ 
செய்கிறவர்கள்‌ பாவம்‌ செய்வதை 
தங்கள்‌ சுபாவமாக்கிக்‌ கொள்வார்கள்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 





விரிவுரை 1 
PUELSHERS 


பாவம்‌ செய்ய வேண்டுமென்பதற்காக 
பாவம்‌ செய்வார்கள்‌. இவர்கள்‌ பாவம்‌. 
செய்வதற்கு ஒரு காரணமும்‌ இருக்காது. 


இப்படிப்பட்டவர்கள்‌  முகாந்தரமில்லாமல்‌ 
மற்றவர்களுக்குத்‌ துரோகம்‌ 
பண்ணுவார்கள்‌. 


உம்முடைய வழிகளை எனக்குத்‌ 
தெரிவியும்‌ 


கர்த்தாவே, உம்முடைய வழிகளை 
எனக்குத்‌ தெரிவியும்‌ உம்முடைய 
பாதைகளை எனக்குப்‌ போதித்தருளும்‌. 
உம்முடையசத்தியத்திலே. என்னை: 
நடத்தி, என்னைப்‌ போதித்தருளும்‌; 
நீரே என்‌ இரட்சிப்பின்‌ தேவன்‌, உம்மை 
நோக்கி நாள்முழுதும்‌ காத்திருக்கிறேன்‌. 
(சங்‌ 25:45), 


தாவீது கர்த்தருடைய வழிகளையும்‌, 


அவருடைய பாதைகளையும்‌ 
அறிந்துகொள்ள விரும்புகிறார்‌. கர்த்தர்‌ 
தாவீதுக்கு சில கடமைகளை 
கொடுத்திருக்கிறார்‌. கர்த்தர்‌ 
கொடுத்திருக்கிற வேலைகளை தாவீது 
நேர்த்தியாய்ச்‌ செய்யவேண்டும்‌. 


கர்த்தருடைய வழியில்‌ மாத்திரமே தாவீது 
நடக்கவேண்டும்‌. பாதை மாறி 
போய்விடக்கூடாது. இதற்காக, “கர்த்தாவே 
உம்முடைய வழிகளை எனக்குத்‌ 
தெரிவியும்‌, உம்முடைய பாதைகளை 
எனக்குப்‌ போதித்தருளும்‌' என்று தாவீது 
பயபக்தியாய்‌ விண்ணப்பம்பண்ணுகிறார்‌ 


தாவீதுக்கு கர்த்தருடைய போதனை 


தேவைப்படுகிறது. “கர்த்தாவே எனக்குப்‌ 
போதித்தருளும்‌' என்று தாவீது 
மறுபடியும்‌ மறுபடியுமாக 
ஜெபம்பண்ணுகிறார்‌. தாவீதுக்கு 
சாதரிய வார்த்தைகளிலோ, 
உலகஞானத்திலோ போதனை 
தேவைப்படவில்லை. கர்த்தருடைய 
வழிகளைப்பற்றியு்‌, அவருடைய 
பாதைகளைப்பற்றியும்‌, அவருடைய 
சத்தியத்தைப்பறறியம்‌ நான்நுக்கு 
கர்த்தரிடமிருந்து போதனை 


தேவைப்படுகிறது. 





மயம்‌ 
யய 1 


கர்த்தருடைய பாதைகளெல்லாம்‌. 
கிருபையும்‌ சத்தியமுமானவை (சங்‌ 2510). 
கர்த்தர்‌ தம்முடைய வழிகளிலும்‌, 
பாதைகளிலும்‌ தாவீதினிடத்தில்‌. 
வந்திருக்கிறார்‌. கர்த்தர்‌ எப்போதுமே 
தம்முடைய பாதையில்தான்‌ நடப்பார்‌. அதே 
பாதையில்‌ தாவீதும்‌ நடக்கவேண்டுமென்று 
பிரியப்படுகிறார்‌. கர்த்தரால்‌ மாத்திரமே 
தம்முடைய ளை தாவீதுக்கு 
தெரிவிக்க முடியும்‌. அவரால்‌ மாத்திரமே 
அவருடைய பாதைகளை தாவீதுக்குப்‌ 
போதித்தருள முடியும்‌ 


பல. வேளைகளிலே நாம்‌ எந்த 
வழியில்‌ போகவேண்டுபென்று அறியாமல்‌ 
'திகைத்துக்கொண்டிருப்போம்‌. நம்மால்‌ 
எளிதில்‌ தீர்மானம்‌. எடுக்க முடியாது. 
நமக்குள்‌ தெளிந்த சிந்தனையும்‌ 
இருக்காது. மனக்குழப்பத்திலிருப்போம்‌. 
நம்முடைய உள்ளத்தில்‌ இப்படிப்பட்ப 
சந்தேகம்‌ வருர்போது, நாமும்‌ 
தாவீதைப்போல கர்த்தரிடத்தில்‌, 
உம்முடைய எனக்குத்‌ 
தெரிவியும்‌, பாதைகளை 
எனக்குப்‌ என்று 


வழிகளை 
உம்முடைய 
போதித்தருளும்‌” 


விண்ணப்பர்பண்ணவேண்டும்‌ 


தாவீது கர்த்தரிடத்தில்‌, “நீரே என்‌ 
இரட்சிப்பின்‌ தேவன்‌" என்று 
சொல்லுகிறார்‌. கர்த்தர்‌ நம்மை 
இரட்சிக்குர்போது, அவர்‌ நமக்குத்‌ 
தம்முடைய சத்தியத்தைப்‌ போதிப்பார்‌, 
தம்முடைய வழியிலே நம்மை நடத்துவார்‌ 
நமக்கு இரட்சிப்பைக்‌ கொடுக்கிற தேவன்‌ 
நமக்குப்‌ போதனையையும்‌ கொடுக்கிறார்‌. 


தாவீது கர்த்தரை நோக்கி நாள்‌ 
முழுவதும்‌ காத்திருக்கிறார்‌. வேலையாள்‌. 
தன்‌ எஜமானுக்காக நாள்‌ முழுவதும்‌ 
காத்திருபபதுபோல, தாவீது கர்த்தருக்காக. 
நாள்‌ முழுவதும்‌ காத்திருக்கிறார்‌. 
கர்த்தருடைய த்திற்காகக்‌ 
காத்திருக்கிறார்‌. அவருடைய 
வழிநடத்துதலுக்காகக்‌ காத்திருக்கிறார்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ட்ட 
0090 


இரக்கங்களையும்‌ 
காருணியங்களையும்‌ 


த்‌ ண்பன்‌ தினைத்தருளும்‌, 
அநாதிகாலமுதல்‌ 
இருகக்ததே (சங்‌ 25:6). 


தாவீது 
சுயபக்தியையோ, 
நம்பவில்லை. கர்த்தருடைய அளவில்லாத 
இரக்கங்களையும்‌, அவருடைய 
காருணியங்களையும்‌ நம்புகிறார்‌. கர்த்தர்‌ 
கிருபையும்‌ இரக்கமுமுள்ளவர்‌. அவர்‌ 
நம்மை நோக்கிப்‌ பார்க்கும்போது, 
நம்முடைய  சுயபக்தியையோ அல்லது 
சுயவல்லமையையோ நாம்‌ அவருக்குக்‌ 
காண்பிக்கக்கூடாது. கர்த்தர்‌ தம்முடைய 
இரக்கங்களையும்‌  காருணியங்களையும்‌ 
நினைத்தரு அவரிடத்தில்‌ 
பணிவாய்‌ விண்ணப்பம்பண்ணவேண்டும்‌. 


தன்னுடைய 
சுயபுத்தியையோ 


நம்மை 
இரக்கங்களினாலும்‌, 
காருணியங்களினாலும்‌ மாத்திரமே 
ஆசீர்வதிக்கிறார்‌. அவைகள்‌ அநாதி 
காலம்‌ முதல்‌ இருக்கிறது. கர்த்தர்‌ 
ஒருபோதும்‌ மாறாதவர்‌. அவர்‌ தம்முடைய 
இரக்கங்களையும்‌, காருணியங்களையும்‌ 
நினைவுகூர்ந்து, அவர்‌ நமக்கு 
தம்முடைய வழிகளைத்‌ 
தெரிவிக்கவேண்டும்‌. தம்முடைய 
பாதைகளை நமக்குப்‌ போதிக்கவேண்டும்‌. 
தம்முடைய  சத்தியத்திலே நம்மை 
நடத்தவேண்டுமென்று கர்த்தரிடத்தில்‌ 
பணிவாய்‌ விண்ணப்பம்பண்ணவேண்டும்‌. 
கர்த்தர்‌ கிருபையும்‌, 
இரக்கமும்‌, காருணியமும்‌ 
உள்ளவராயிருப்பதினால்தான்‌, அக்‌ 
கிருபாசனத்தண்டையிலே 
தைரியமாய்க்‌ கிடடிச்சேருகிற 
சிலாக்கியத்தைப்‌ பெற்றிருக்கிறோம்‌. 


கர்த்தர்‌ 
தம்முடைய 





பி சங்கீதம்‌ - 

ராரா 
உமது கிருபையின்படியே 
நினைத்தருளும்‌ 

என்‌ இனவயதின்‌ 

பாவங்களையும்‌, என்‌ மீறுதல்கனையும்‌ 
தினையாதிரும்‌; கர்த்தாவே, 
உம்முடைய தயவினிமித்தம்‌ என்னை. 
உமது கிருபையின்படியே 


நினைத்தருளும்‌ (சங்‌ 25:7). 


தாவீதின்‌ ஜீவியத்தில்‌ பாவங்களும்‌ 
மீறுதல்களும்‌ நிரம்பியிருக்கிறது. கர்த்தர்‌ 


தயவுள்ளவர்‌. அவர்‌ கிருபையுள்ளவர்‌. 
கர்த்தர்‌ தன்னைப்‌ பார்க்கும்போது. 
தன்னுடைய இளவயதின்‌ பாவங்களையும்‌, 
மீறுதல்களையும்‌ நினையாதிருக்க 
வேண்டுமென்று தாவீது 
விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. கர்த்தர்‌ 
தன்னுடைய பாவங்களையும்‌ 
மீறுதல்களையும்‌ நினைப்பதற்கு: பதிலாக, 
தம்முடைய தயவையும்‌ கிருபையையும்‌ 
நினைத்தருள வேண்டுமென்று 
விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 

கர்த்தர்‌ நம்முடைய பாலத்தைப்‌ 
பார்த்தால்‌, நம்முடைய பாவத்திற்குரிய 
தண்டனையைக்‌ கொடுப்பார்‌. பாவத்தின்‌ 
சம்பளம்‌ மரணம்‌. கர்த்தர்‌ நீதியான 
நியாயாதிபதி, நம்முடைய கர்த்தர்‌ தயவும்‌ 
மனஉருக்கமும்‌ நீடிய சாந்தமும்‌, 
கிருபையுமுள்ளவர்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
தயவையும்‌ கிருபையையும்‌ நினைத்துப்‌ 
பார்த்துப்பார்த்தால்‌, நம்முடைய 
பாவங்களையும்‌ மீறுதல்களையும்‌ 
மன்னித்துவிடுவார்‌. 

கர்த்தருடைய இரக்கம்‌ நூயக்குச்‌ 


சாதமாகப்‌ பேசும்‌. நம்முடைய பாவமோ 
நமக்கு விரோதமாகப்‌ பேசும்‌. கர்த்தர்‌ 
நம்முடைய பாவங்களை மன்னிக்கும்போது, 
அவர்‌ அவற்றை மன்னித்து 
மறந்துவிடுகிறார்‌. கர்த்தர்‌ நம்முடைய 
பாவங்களை மன்னிக்கும்போது அதை 
அவர்‌ முழுவதுமாய்‌ மன்னித்துவிடுகிறார்‌. 
நம்முடைய பாவங்களை மன்னித்து 
அவற்றை மரந்தும்விடுகிறார்‌. நமக்கு 
கர்த்தருடைய கிருபையினால்‌ பூரணமாய்‌ 
பாவமன்னிப்பு உண்டாகிறது. 


PSALMS - COMMENTARY 





PUBLISHERS 


விரிவுரை ட்ட 


கர்த்தர்‌ 

சங்‌ 25: 8-14 

சங்‌ 25:8. கர்த்தர்‌ நல்லவரும்‌. 
உத்தமருமாயிருக்கிறாம்‌ன ஆகையால்‌ 
பாவிகளுக்கு வழியைத்‌ தெரிவிக்கிறார்‌. 
சுங்‌ 25:9. சாத்தகுணமுன்னவர்களை 
தியாயத்திலே நடத்தி, 
சாத்தகுணமுன்னவர்களுக்குத்‌ தமது 
வழியைப்‌ போதிக்கிறார்‌. 

சங்‌ 2610. கர்த்தருடைய 
உடன்படிக்கையையும்‌ அவருடைய 
சாட்சிகளையும்‌ கைக்‌ 
கொள்ளுகிறவர்களுக்கு, அவருடைய 
யாதைகளெல்லாம்‌. கிருபையும்‌ 
சுத்தியமுமானவைகன்‌. 


சங்‌ 25:11. கர்த்தாவே, என்‌ அக்கிரமம்‌ 
பெரிது; உம்முடைய நாமத்தினிமித்தம்‌ 
அதை மன்னித்தருளும்‌. 


சங்‌ 25:12. கர்த்தருக்குப்‌ பயப்படுகிற 
மனுஷன்‌ எவனோ அவனுக்குத்‌ தாம்‌ 
தெரிந்துகொள்ளும்‌ வழியைப்‌ 
போதிப்பார்‌. 


சங்‌ 25:18. அவன்‌ ஆத்துமா நன்மையில்‌ 
தங்கும்‌ அவன்‌ சந்ததி பூமியைச்‌ 
சுதந்தரித்துக்கொள்ளும்‌. 


சங்‌ 25:14. கர்த்தருடைய இரகசியம்‌ 
அவருக்குப்‌. பயந்தவர்கனிடத்தில்‌ 
இருக்கிறது; அவர்களுக்குத்‌ தம்முடைய 
உடன்படிக்கையைத்‌ 
தெரியப்படுத்துவார்‌. 





மயம்‌ 


யய 1 


கர்த்தருடைய 
உடன்படிக்கையைக்‌ 
கைக்கொள்கிறவர்கள்‌ 


கர்த்தர்‌ நல்லவரும்‌. 
உத்தமருமாயிருக்கிறாற்‌. ஆகையால்‌ 
பாவிகளுக்கு வழியைத்‌ தெரிவிக்கிறார்‌. 
சாத்த குணமுன்னவர்களை 
தியாயத்திலே நடத்தி, சாத்த 
குணமுன்‌ னவர்களுக்குத்‌ தமது. 
வழியைப்‌ போதிக்கிறார்‌. 
கர்த்தருடைய  உடன்படிக்கையையும்‌ 
அவருடைய சாட்சிகளையும்‌ கைக்‌ 
கொள்ளுகிறவர்களுக்கு, 
பாதைகனெல்லாம்‌ கிரு 
சுத்தியமுமானவைகள்‌ (சங்‌ 25:8-10). 
தேவனுடைய வாக்குத்தத்தங்களும்‌ 
தாவீதின்‌ ஜெபங்களும்‌ இந்த 
வசனப்பகுதியில்‌ ்‌ 


கலந்து 
சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீதின்‌ 
விண்ணப்பங்களில்‌ சில இந்த சங்கீதத்தில்‌ 
ஏற்கெனவே சொல்லப்பட்டிருக்கிறது. 
அவருடைய மற்ற விண்ணப்பங்கள்‌ இந்த 
சங்கீதத்தின்‌ பின்பகுதியில்‌ வரும்‌. இந்த 
சங்கீதத்தின்‌ நடுப்பகுதியில்‌ தாவீது 
கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களைத்‌ 
தியானிக்கிறார்‌. கர்த்தருடைய 
வாக்குத்தத்தங்களே நம்முடைய 
ஜெபத்திற்கு வலுவான அஸ்திபாரம்‌. நாம்‌ 
எதற்காக ஜெபிக்கவேண்டுமென்று 
கர்த்தருடைய வாக்குத்தத்தம்‌ நம்மைப்‌ 
போதிக்கும்‌. கர்த்தருடைய 
வாக்குத்தத்தத்தின்‌ பிரகாரம்‌ 
ஜெபிக்கும்போது, நாம்‌ 
ஜெபம்பண்ணும்போதே கர்த்தருடைய 
உத்தரவு த்க்‌ கிடைக்கும்‌. அவருடைய 
வாக்குத்தத்தத்தின்‌ பிரகாரம்‌ 
இப்படித்தான்‌. இருக்கும்‌ என்னும்‌ நிச்சயம்‌ 
நமக்குள்‌ உண்டாகும்‌. 


ஆகையினால்‌ நாம்‌ கர்த்தரிடத்தில்‌ 


ஜெபிக்கும்போது, அவருடைய 
வாக்குத்தத்தங்களின்‌ பிரகாரமாய்‌ 
ஜெபிக்கக்‌ கற்றுக்கொள்ளவேண்டும்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய வாக்குத்தத்தத்தில்‌ 
உண்மையுள்ளவர்‌. நம்முடைய 
ஜெபத்திற்கு கர்த்தர்‌ தம்முடைய 


வாக்குத்தத்தத்தை ஆராதமாக வைத்து 
உத்தரவு கொடுப்பார்‌. க 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 





விரிவுரை ட 
90% 


கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தின்‌ 
பிரகாரமாய்‌ நாம்‌ ஜெபிக்கும்போது, 
நம்முடைய ஜெபத்திற்கு பதில்‌ கிடைக்கும்‌ 
என்னும்‌ நிச்சயம்‌ நமக்குள்‌ 
உண்டாகும்‌. கர்த்தருடைய 
வாக்குத்தத்தம்‌ நிறைவேறும்‌, கர்த்தர்‌ 
நல்லவரும்‌  உத்தமருமாயிருக்கிறார்‌. 
ஆகையினால்‌ பாவிகளுக்கு வழியைத்‌ 
தெரிவிக்கிறார்‌. அவர்‌ 


சாந்தகுணமுள்ளவர்களை நியாயத்திலே 
நடத்துகிறார்‌. அவர்களுக்குத்‌ தமது 
வழியைப்‌ போதிக்கிறார்‌. 

கர்த்தர்‌ தம்முடைய 
வாக்குத்தத்தத்தில்‌ உண்பையுள்ளவர்‌. 
கர்த்தர்‌ நல்லவரும்‌ 
உத்தமருமாயிருக்கிறார்‌. அவர்‌ பரிபூரணர்‌. 





கர்த்தர்‌ வாக்குமாறாதவர்‌. கர்த்தருடைய 
வாக்குத்தத்தத்தை நாம்‌ 
தியானிக்கும்போது, அவருடைய 
சுபாவங்களையும்‌ நாம்‌ தியானித்துப்‌ 
பார்க்கவேண்டும்‌. கர்த்தருடைய 
சுபாவத்தினிமித்தமாய்‌, அவருடைய 
வாக்‌ தத்தங்களெல்லாம்‌ 
நிறைவேறுகிறது. 

கர்த்தர்‌ நல்லவரும்‌ 


உத்தமருமாயிருப்பதினால்‌, நாம்‌ அவரை 
பரிபூரணமாய்‌ நம்பலாம்‌. அவர்‌ தம்முடைய 
வார்த்தையில்‌ உண்பையுள்ளவரயிருபபார்‌. 
கர்த்தருடைய வார்த்தைகளெல்லாம்‌ 
அவரைப்போலவே நன்மை 
நிரம்பியதாயிருக்கும்‌. அவர்‌ பாவிகளுக்கு 


வழியைத்‌ தெரிவிக்கிறார்‌. கர்த்தருடைய 
வழிகளெல்லாம்‌. அவருடைய 
சுபாவத்தோடு ஒத்துப்போகும்‌. கர்த்தர்‌ 
பரிபூரணராயிருப்பதுபோல, அவருடைய 
வழிகளும்‌ பரிபூரணமாயிருக்கும்‌. 
கர்த்தருடைய பாதைகளெல்லாம்‌. 
கிருபையும்‌ சத்தியமுமானவைகள்‌. 
அவருடைய வாக்குத்தத்தங்களெல்லாம்‌, 
அவருடைய வழிகளைப்போலவே, 


கிருபையும்‌ சத்தியமுமானவைகள்‌. கர்த்தர்‌ 
சாந்தகுணமுள்ளவர்களை _ நியாயத்தில்‌ 
நடத்துகிறார்‌. சாந்தகுணமுள்ளவர்களுக்கு 
தம்முடைய வழியைப்‌ போதிக்கிறார்‌. இது 


கர்த்தருடைய சுபாவம்‌. 





பயி சங்கீதம்‌ - 
ராரா 
நாம்‌ பாவிகளாகயிருந்தாலும்‌ 
கர்த்தருடைய உடன்படிக்கையையும்‌, 
அவருடைய சாட்சிகளையும்‌ 


கைக்கொள்கிறவர்களாயிருக்க வேண்டும்‌. 
நம்முடைய மாம்சத்தில்‌ பலவீனங்கள்‌ 
இருக்கலாம்‌. நம்முடைய சுபாவத்தில்‌ 
குறைபாடுகள்‌ இருக்கலாம்‌. நம்முடைய 
பலவீனத்தினால்‌ சில வேளைகளில்‌ நாம்‌ 


கர்த்தருடைய உடன்படிக்கையை 
மீறிவிடலாம்‌. ஆனாலும்‌ நாம்‌ 
கர்த்தருடைய சமுகத்தில்‌ உண்மையான 
மனந்திரும்புதலோடு, வரவேண்டும்‌. 
கர்த்தரை விசுவாசத்தோடு 
பற்றிக்கொள்ளவேண்டும்‌. கர்த்தருடைய 
உடன்படிக்கையையும்‌, அவருடைய 
சாட்சிகளையும்‌ உண்மையாய்க்‌ 
கைக்கொள்ளவேண்டும்‌. கர்த்தருக்குப்‌ 
பயப்படுகிற பயம்‌ நம்மிடத்தில்‌. 
இருக்கவேண்டும்‌. 


கர்த்தர்‌ சாந்தகுணமுள்ளவர்களுக்கு 
தமது வழியைப்‌ போதிக்கிறார்‌. கர்த்தர்‌ 
தாக்கு! பயப்படுகிற மனுஷன்‌ எவனோ 
னுக்கு தாம்‌ தெரிந்துகொள்ளும்‌ 
வழியை! போதிக்கிறார்‌. அவர்களுக்கு 
தம்முடைய உடன்படிக்கையைத்‌ 
தெரியப்படுத்துகிறார்‌. நாம்‌ கர்த்தரை 
ஆராதிக்கும்போது கர்த்தருடைய 
மகத்துவமான சமுகத்திற்கு முன்பாக 
பயபக்தியோடு நிற்கவேண்டும்‌. அவருடைய 
அதிகாரத்திற்கும்‌ ஆளுகைக்கும்‌ நம்மை 
ஒப்புக்கொடுக்கவேண்டும்‌. கர்த்தருடைய 
வார்‌ க்‌ சந்தோஷமாய்க்‌ 
கந்தல்‌ ண்ட்‌ று 


தாவீது கர்த்தருடைய 
வாக்குத்தத்தத்தைத்‌ தியானிக்கும்போது, 


தன்னுடைய விண்ணப்பத்தையும்‌ 
ஏறெடுக்கிறார்‌. உம்முடைய 
நாமத்தினிமித்தம்‌ என்‌ அக்கிரமத்தை 
மன்னித்தருளும்‌" (சங்‌ 2541) என்று 
விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. நாம்‌ 
கர்த்தருடைய உடன்படிக்கையையும்‌, 
அவருடைய சாட்சிகளையும்‌ 
கைக்கொள்ளும்போது, கர்த்தருடைய 
ஆசீர்வாதங்களைப்‌ பெற்றுக்கொள்வோம்‌. 
நமக்கு. கர்த்தருடைய 
பாதைகளெல்லாம்‌ கிருபையும்‌ 


சத்தியமுமானவைகளாயிருக்கும்‌ 


PSALMS - COMMENTARY 





PUBLISHERS 


விரிவுரை ட 


அக்கிரமத்தை மன்னித்தருளும்‌ 


கர்த்தாவே, என்‌ அக்கிரமம்‌. 
பெரிது; உம்முடைய நாமத்தினிமித்தம்‌ 
அதை மன்னித்தருளும்‌ (சங்‌ 25:11). 


தன்னுடைய அக்கிரமத்தை 
மன்னித்தருளுமாறு தாவீது 
கர்த்தரிடத்தில்‌ விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 
கர்த்தரிடத்தில்‌ இதுபற்றிச்‌ 
சொல்லும்போது, “உமது ப்‌ 
அதை  மன்னித்தருளு! என்று 
சொல்லுகிறார்‌. தாவீதின்‌ அக்கிரமம்‌ 
பெரிதாயிருக்கிறது. கர்த்தருடைய 
கிருபையும்‌ தயவும்‌ மிகவும்‌ பெரியது. 
கர்த்தர்‌ தம்முடைய இரக்கத்தையும்‌, 
கிருபையையும்‌ நமக்குக்‌ 
காண்பிக்கவில்லையென்றால்‌, நமக்கு 
பாவமன்னிப்பு இல்லை. நம்முடைய 
பாவங்களை மன்னிப்பதற்கு கர்த்தருடைய 
இரட்சிக்கும்‌ கிருபையே நமக்குப்‌ 
போதுமானதாயிருக்கிறது இரட்சிப்பு 
கர்த்தருடையது. 


வழியைப்‌ போதிப்பார்‌ 


கர்த்தருக்குப்‌ பயப்படுகிற 
ன்‌ எவனோ அவனுக்குத்‌ தாம்‌ 
தெரிந்துகொள்ளும்‌ வழியைப்‌ 


போதிப்பார்‌ (சங்‌ 25:19), 


கர்த்தருக்குப்‌ பயப்படுகிறவர்களுக்கு 
அக்க, சீர்வாதங்கள்‌ உண்டு. கர்த்தர்‌ 
நம்‌ ஈருவருக்கும்‌ ஒரு வழியைத்‌ 


தெரிந்துகொண்டு, அந்த வழியையே 
நமக்கு நியமிக்கிறார்‌. பல சமயங்களில்‌ 
நம்முடைய வழி எது என்பது நமக்குத்‌ 
தெரியாதிருக்கிறது. நாம்‌ கர்த்தருக்குப்‌ 
பயப்படும்போது, கர்த்தர்‌ நமக்குத்‌ 
தெரிந்துகொண்ட வழியை, போதிப்பார்‌ 
கர்த்தர்‌ நமக்கு நியமித்திருக்கிற 
ஊழியத்தின்‌ பாதையை நமக்குத்‌ 
தெளிவுபடுத்துவார்‌. நம்முடைய 
கடமைகளை நாம்‌ செம்மையாய்ச்‌ 
செய்வதற்கு கர்த்தர்‌ தாமே நமக்குப்‌ 
போதிப்பார்‌. 





மயம்‌ 
யய 1 


, தாவீது கர்த்தரிடத்தில்‌, 5 
உம்முடைய வழிகளை எனக்குத்‌ 
தெரிவியும்‌,_ உம்முடைய பாதைகளை 
எனக்குப்‌ போதித்தருளும்‌ உம்முடைய 
சத்தியத்திலே என்னை நடத்தி என்னைப்‌ 
போதிந்தருளும்‌” (சங்‌ 25:4,5) 
என்று பயபக்தியோடு ஜெபம்பண்ணினார்‌. 
கர்த்தர்‌ தனக்குப்‌ போதிக்க 
வேண்டுமென்று ஜெபம்பண்ணினாலும்‌, 
அவர்‌ யாருக்குப்‌ போதிப்பார்‌ என்றும்‌ 
தாவீது சொல்லுகிறார்‌. கர்த்தருக்குப்‌ 
பயப்படுகிற மனுஷனுக்கு மாத்திரமே, 
கர்த்தர்‌ தம்முடைய வழிகளையும்‌ 
பாதைகளையும்‌ பொதிப்பார்‌. 


“கர்த்தாவே 


வாக்குத்தத்தங்கள்‌ 

இருதயத்தில்‌ 
நிரம்பியிருக்கவேண்டும்‌. அவருடைய 
வார்த்தைகளை நாம்‌ மறந்துவிடாதவாறு 
எப்போதும்‌ நினைவுகூரவேண்டும்‌. கர்த்தர்‌ 
யாருக்கெல்லாம்‌ தம்முடைய வழியைப்‌ 
போதிக்கிறார்‌ என்று தாவீது இந்த 
சங்கீதத்தில்‌ வரிசையாகச்‌ சொல்லுகிறார்‌. 
அவற்‌ விவரம்‌ வருமாறு : 


1, “கர்த்தர்‌ பாவிகளுக்கு வழியைத்‌ 
தெரிவிக்கிறார்‌! (சங்‌ 25:8). அவர்கள்‌ 
பாவிகளாகயிருப்பதினால்‌ அவர்களுக்கு 
உபதேசம்‌ தேவைப்படுகிறது. பாவிகள்‌ 
உபதேசத்தை _விரும்பவேண்டும்‌ 
கர்த்தருடைய வார்த்தைக்கு கவனாய்ச்‌ 
செவிகொடுக்கவேண்டும்‌. அப்போதுதான்‌ 
கர்த்தரிடத்தில்‌ 

வழியை, 


கர்த்தருடைய 
நம்முடைய 


ம்முடைய மனச்சாட்சியில்‌ தெய்வீக 
என்த எரிக்கும்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ட்ட 
090 


2. “கர்த்தர்‌ 
சாந்தகுணமுள்ளவர்களுக்கு தமது 
வழியைப்‌ போதிக்கிறார்‌”. 
சாந்தகுணமுள்ளவர்கள்‌ தங்களுடைய 
சுயஞானத்திலோ, சுயபுத்திபிலோ, 
சுயவல்லமையிலோ நம்பிக்கை வைக்க 
மாட்டார்கள்‌. சாந்தகுணமுள்ளவர்கள்‌ 
கர்த்தரிடத்தில்‌ மாத்திரமே நம்பிக்கை 
வைத்திருப்பார்கள்‌. கர்த்தர்‌ தங்களுக்குப்‌ 
போதிக்கவேண்டுமென்று ஆவலாய்க்‌ 
காத்துக்‌ கொண்டிருப்பார்கள்‌. 
இவர்களுடைய ஜீவியத்தில்‌ உண்மையும்‌ 
விசுவாசமும்‌ இருக்கும்‌. தேவனுடைய 
வழிநடத்துதலை பின்பற்றவேண்டுமென்று 
சாந்தகுணமுள்ளவர்கள்‌ தீர்மானம்‌ 
செய்திருப்பார்கள்‌. இவர்களுடைய 
பேச்சிலும்‌, கிரியையிலும்‌, நடத்தையிலும்‌ 
கண்ணியம்‌ இருக்கும்‌. கர்த்தர்‌ 
சாந்தகுணமுள்ளவர்களை நியாயத்திலே. 
நடத்துகிறார்‌. தேவனுடைய 
எழுதப்பட்டுள்ள வார்த்தையே அவருடைய 
நீதியும்‌ நியாயமுமாயிருக்கிறது. 
சாந்தகுணமுள்ளவர்களின்‌ ஜீவியத்தை 
கர்த்தருடைய வார்த்தை ஆளுகை 
செய்யும்‌. 


3. “தமக்குப்‌ பயப்படுகிற மனுஷன்‌ 


எவனோ அவனுக்கு 
தெரிந்துகொள்ளும்‌ 

போதிப்பார்‌” (சங்‌ 2512). கர்த்தர்‌ நமக்குத்‌ 
தெரிந்துகொள்ளும்‌ வழியும்‌, நல்ல 
மனுஷர்கள்‌ தங்களுடைய ஜீவியத்திற்குத்‌ 


பிரியமானதை மாத்திரமே செய்வார்கள்‌. 
கர்த்தருக்குப்‌ பயப்படுகிறவர்களின்‌ 
நினைவுகளும்‌, கர்த்தருடைய 
போதனைகளும்‌ ஒருபோதும்‌ 
முரண்படுவதில்லை. 





மயம்‌ 
யய 1 


ஆத்துமா நன்மையில்‌ தங்கும்‌ 


அவன்‌ ஆத்துமா நன்மையில்‌: 
தங்கும்‌ அவன்‌ சந்ததி பூமியைச்‌ 
சுதத்தரித்துக்கொள்ளும்‌ (சங்‌ 2513). 


கர்த்தருக்குப்‌ பயப்படுகிறவர்களுக்கு 
அநேக நன்மைகள்‌ உண்டாயிருக்கும்‌ 
அவர்கள்‌ ஆத்துமா நன்மையில்‌ தங்கும்‌ 
அவர்களுடைய சந்ததியார்‌ பூமியை 
சுதந்தரித்துக்கொள்வார்கள்‌ கர்த்தர்‌ 
தங்களுக்கு! போதிக்கவேண்டுமென்று 
இவர்கள்‌ விரும்புகிறார்கள்‌. கர்த்தருடைய 
போதனையைக்‌ கேட்க இவர்கள்‌ திறந்த 
இருதயத்தோடு ,, காத்துக்‌ 
கொண்டிருக்கிறார்கள்‌. கர்த்தருடைய 
உபதேசத்திற்குக்‌ கீழ்ப்படிகிறார்கள்‌. 
கர்த்தருடைய வார்த்தைக்குக்‌ கீழ்ப்படிந்து 
பயபக்தியாய்‌ ஜீவிக்கிறார்கள்‌. இதனால்‌ 
இவர்களுடைய வாழ்க்கை குழப்பமில்லாமல்‌ 
அமைதியாய்‌ இருக்கிறது. இவர்கள்‌ 
தங்கள்‌ ஜீவியத்தில்‌ தெய்வீக 


நுதலும்‌, தெய்வீக சமாதானமும்‌ பெற்று 
'விக்கிறார்கள்‌. 


பயப்படுகிறவர்கள்‌ 
கர்த்தர்‌ இவர்களை 
இந்த உலகத்தில்‌ 


துமாவை 
நிரப்புகிறார்‌. நாம்‌ 


கர்த்தருக்குப்‌ 
பாக்கியவான்கள்‌. 
ஆசீர்வதிக்கிறார்‌ 
இவர்களுடைய 
நன்மையினால்‌ 
கர்த்தருக்குப்‌ பயந்து ஜீவிக்கும்போது, 
நாமும்‌, நம்முடைய  சந்ததியாரும்‌ 
ஆசீர்வதிக்கப்படுகிறோம்‌. நம்முடைய 
சந்ததியார்‌ பூரியை சுதந்தரித்துக்‌ 
கொள்வார்கள்‌. நாம்‌ 
கர்த்தரிடத்தில்‌ வேண்டிக்‌ 
கொள்கிற வேண்டுதல்களுக்கும்‌ 
விண்ணப்பங்களுக்கும்‌, கர்த்தர்‌ 
செவிகொடுத்து, நம்மையும்‌ 
ஆசீர்வதிக்கிறார்‌, நம்முடைய 
சந்ததியையும்‌ ஆசீர்வதிக்கிறார்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ட்ட 
PUEUSHERS 


கர்த்தருடைய பிள்ளைகள்‌ 
பூமியைவிட்டு 
தங்களுடைய சந்ததியாருக்கு 
ஆசீர்வாதங்களை 
செல்கிறார்கள்‌. 
பிள்ளைகளுக்கு 
ஐசுவரியங்களையும்‌, 
சம்பத்துக்களையும்‌ 
முடியாமல்‌ போனாலும்‌, 


இந்தப்‌ 
கடந்துசெல்லும்போது, 
தெய்வீக 
விட்டுச்‌ 
நம்முடைய 
நம்மால்‌ 
சொத்துக்களையும்‌, 
சம்பாதித்து வைக்க 
அவர்களுக்கு 
ஆவிக்குரிய சீர்வாதங்களை 
சம்பாதித்து வைக்கவேண்‌। 


கர்த்தருடைய இரகசியம்‌ 


கர்த்தருடைய இரகசியம்‌ 

பயத்தவர்கவிடத்தில்‌ 

அவர்களுக்குத்‌ 

உடன்படிக்கையைத்‌ 
தெரியப்படுத்துவார்‌ (சங்‌ 20:14). 


பயந்து 
கர்த்தர்‌ 


தமக்குப்‌ 
ஜீவிக்கிறவர்களோடு 
ஜக்கியமாயிருக்கிறார்‌. கர்த்தருடைய 
இரகசியம்‌ அவர்களிடத்தில்‌ இருக்கிறது. 
அவர்கள்‌ கர்த்தருடைய வார்த்தையைப்‌ 
புரிந்துகொள்வார்கள்‌. கர்த்தர்‌ தமக்குப்‌ 
பயந்தவர்களுக்கு தம்முடைய 
உடன்படிக்கையை  தெரியப்படுத்துகிறார்‌. 
அவருடைய  சித்தத்தின்ப செய்ய 
மனதுள்ளவன்‌ எவனோ, அவன்‌ இந்த 
உபதேசம்‌ தேவனால்‌ 
உண்டாயிருக்கிறதோ, நான்‌ சுயமாய்ப்‌ 
பேசுகிறேனோ என்று அறிந்துகொள்வான்‌' 
(யோவா 747) என்று இயேசு 
சொல்லுகிறார்‌ 
தேவனே 
சங்‌ 25 : 15-22 


சங்‌ 25:15. என்‌ கண்கள்‌ எப்போதும்‌ 
கர்த்தரை நோக்கிக்கொண்டிருக்கிறது; 
அவரே என்‌ கால்கணை வலைக்கு 
நீங்கலாக்கிவிடுவார்‌. 


சங்‌ 25:18. என்மேல்‌ நோக்கமாகி, 
எனக்கு இரங்கும்‌; நான்‌ தனித்தவனும்‌ 
சிறுமைப்படுகிறவனுமாயிருக்கிறேன்‌. 





மயம்‌ 


யய 1 


கங்‌ 507. என்‌ இருதயத்தின்‌ 
வியாகுலங்கள்‌: பெருகியிருக்கிறது; 
என்‌ இடுக்கண்களுக்கு என்னை 
'நீங்கலாக்கிவிடும்‌. 

சுங்‌ 25:18. என்‌ துன்பத்தையும்‌ என்‌: 
வருத்தத்தையும்‌ பார்த்து, என்‌ 
பாவங்களையெல்லாம்‌ மன்னித்தருளும்‌. 


சங்‌ 25:18, என்‌ சத்துருக்களைப்‌ பாரும்‌; 
பெருகி 


அவர்கள்‌: மிருந்து, 
உக்கிரபகையாய்‌ என்னைக்‌: 
பகைக்கிறார்கன்‌. 

சுங்‌ 250. என்‌ ஆத்துமாவைக்‌ 


காப்பாற்றி எண்ணை விடுவியும்‌; நான்‌. 
வெட்கப்பட்டுப்போகாதபடி செய்யும்‌; 
உம்மை நம்பியிருக்கிறேன்‌. 


சுங்‌ 2521. உத்தமும்‌ நேர்மையும்‌ 
என்னைக்‌ காக்கக்கடவது; நான்‌ 


உமக்குக்‌ காத்திருக்கிறேன்‌. 


சுங்‌ 25:22. தேவனே, இஸ்ரவேலை 
அவனுடைய எல்லா இக்கட்டுகளுக்கும்‌ 
நீங்கலாக்கி மீட்டுவிடும்‌. 


கர்த்தரை நோக்கிக்‌. 


கொண்டிருக்கிறது. 
என்‌. கண்கள்‌ எப்போதும்‌ 
கர்த்தரை நோக்கிக்கொண்டிருக்கிறது; 
அவரே என்‌ காகிகளை வலைக்கு 
நீங்கலாக்கிவிடுவார்‌ (சங்‌ 25:15). 


நம்பி 
எத்தனை 
கர்த்தரே 
என்று 
நோக்கிப்‌ 


கர்த்தரை 
ஜெபிக்கிறார்‌. தனக்கு 
பதத, அத்னத... 
தனக்கு ஆதரவாகயிருக்கிறவர்‌. 
விசுவாசித்து, அவரையே 


தாவீது 


பார்க்கிறார்‌. “என்‌ கண்கள்‌ எப்போதும்‌ 
கர்த்தரை நோக்கிக்‌ கொண்டிருக்கிறது” 
என்று தாவீது விசுவாசத்தோடு 
சொல்லுகிறார்‌. நம்முடைய கண்களும்‌ 
கர்த்தரையே நோக்கிக்‌ 
கொண்டிருக்கவேண்டும்‌ நம்முடைய 
கால்களுக்கு சத்துருக்கள்‌ அநேக 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 





விரிவுரை ட்ட 
PUELSHERS 


கண்ணிகளை வைத்திருக்கலாம்‌. நம்மைப்‌ 
பிடிப்பதற்கு. சத்துரு வலைகளை 
விரித்திருக்கலாம்‌. நம்முடைய கண்கள்‌ 
கண்ணிகளையும்‌, வலைகளையும்‌ 
நோக்கிப்‌ பார்ப்பதற்குப்‌ பதிலாக, 
கர்த்தரையே நோக்கிப்‌ பார்க்கவேண்டும்‌. 
நாம்‌ 
பார்க்கும்போது, 


கர்த்தரை நோக்கிப்‌ 
நம்முடைய கால்கள்‌ 
சத்துருவின்‌ வலைகளில்‌ சிக்காது. 
“கர்த்தரே என்‌ கால்களை வலைக்கு 
நீங்கலாக்கிவிடுவார்‌” என்று தாவீது 
சொல்லுகிறார்‌. தம்மை நம்புகிறர்களை 
கர்த்தர்‌ ஒருபோதும்‌ கைவிடுகிறவால்ல. 
தம்மை நோக்கிப்‌ பார்த்து, தம்மிடத்தில்‌ 
விண்ணப்பம்பண்ணுகிறவர்களை கர்த்தர்‌ 


ஆபத்துக்களிலிருந்து மீட்டு 
இரட்சித்துக்கொள்கிறார்‌. கர்த்தரே 
நம்முடைய பாதுகாப்பு நம்முடைய 
பாதுகாப்பை நாமே தேடாமல்‌, 
கர்த்தரிடத்தில்‌ நம்மை 
ஒப்புக்கொடுக்கும்போது, கர்த்தர்‌ நம்மை 
தம்முடைய தெய்வீக 
வல்லமையினாலும்‌, வலதுகரத்தினாலும்‌ 
பாதுகாத்துக்கொள்வார்‌. 

தான்‌ கர்த்தரையே நம்பியிருப்பதை 
தாவீது மறுபடியுமாகச்‌ சொல்லுகிறார்‌. 


'என்‌ ஆத்துமாவைக்‌ காப்பாற்றி என்னை 
விடுவியும்‌ நாம்‌ 
வெட்கப்பட்டுப்போகாதபடி செய்யும்‌, 
உம்மை நம்பியிருக்கிறேன்‌" (சங்‌ 25:20) 
உத்தமமும்‌ நேர்மையும்‌ என்னைக்‌ 
காக்கக்கடவது. நான்‌ உமக்குக்‌ 
காத்திருக்கிறேன்‌” (சங்‌ 25:21) என்று 
தாவீது தன்னுடைய விசுவாசத்தைக்‌ 
கர்த்தரிடத்தில்‌ அறிக்கை செய்கிறார்‌ 


தனித்தவனும்‌ சிறுமைப்‌ 
பட்டவனுமாயிருக்கிறேன்‌' 


என்மேல்‌ நோக்கமாகி, எனக்கு 
இரங்கும்‌; நான்‌ தனித்தவனும்‌ 
சிறுமைப்படுகிறவனுமாயிருக்கிறேன்‌ 
(சங்‌ 25:16). 





யம்‌ 


யய 1 


வெட்கப்பட்டுப்போகாதபடி செய்யும்‌, 
சத்துருக்கள்‌ என்னை மேற்கொண்டு 
மகிழவிடாதேயும்‌' (சங்‌ 25:2) என்று 
கர்த்தரைத்‌ துதித்துப்‌ பாடினார்‌. 
கர்த்தருடைய வாக்குத்தத்தம்‌ தாவீதின்‌: 
ஆத்துமாவுக்கு உற்சாகத்தைத்‌ தருகிறது. 
தாவீது கர்த்தருடைய வார்த்தைகளைத்‌ 
தியானிக்கிறார்‌. இந்த சங்கீதத்தை 
ஆரம்பிக்கும்போது. “என்‌ தேவனே, 
உம்மை நம்பியிருக்கிறேன்‌” 
(சங்‌ 25:2) என்று சொன்னவர்‌, 
இதை. முடிக்கும்போதும்‌ உம்மை 
நம்பியிருக்கிறேன்‌” (சங்‌ 25:20) என்று 
பாடி முடிக்கிறார்‌ 


தாவீது இப்போது மிகுந்த 
நெருக்கத்திலிருக்கிறார்‌. அவருடைய 
ஜீவனுக்கு ஆபத்துக்கள்‌ உண்டாயிற்று. 
அவருடைய கால்களுக்கு. நேராக 
வலைகள்‌ விரிக்கப்பட்டிருக்கிறது. அவரைச்‌ 
சுற்றிலும்‌ கண்ணிகள்‌ 
வைக்கப்பட்டிருக்கிறது. 

சூழ்நிலையில்‌ தாவீதின்‌ கண்கள்‌ 
கர்த்தரையே எப்போதும்‌ 
நோக்கிக்‌ கொண்டிருக்கிறது. 
தாவீது தனித்தவராகயிருக்கிறார்‌. 
சிறுமைப்பட்டவராகமிருக்கிறார்‌. தாவீதின்‌ 
ஊழியக்காரராலும்‌,  போர்வீரர்களாலும்‌ 
அவருக்கு உதனிபுரிய முடியவில்லை. 
தாவீது அவர்களை நம்பவும்‌ இல்லை. 


மனுஷரை நநம்புவதற்குப்‌ 
கர்த்தரையே நம்பியிருக்கிறார்‌. 
நம்புகிறர்களை கர்த்தர்‌ 
போகவிடமாட்டார்‌. நாம்‌ 
நம்பும்போது, நம்முடைய 


தாவீது 
பதிலாக, 
தம்மை 
வெட்கப்பட்டு 


சிறிய வியாகுலமாக 
ஆரம்பித்தது, இப்போது 

பெருகியிருக்கிறது. தாவீதுக்கு 
இடுக்கண்கள்‌ உண்டாயிற்று. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 





விரிவுரை ட்ட 
PUELSHERS 


இருதயத்தில்‌ சமாதானமும்‌, சந்தோஷமும்‌ 
பெருகுவதற்குப்‌ பதிலாக வியாகுலங்கள்‌ 
பெருகிற்று. தாவீது தன்னுடைய 
பரிதாபமான நிலமையை மனுஷரிடத்திலே 
சொல்லி புலம்புவதற்குப்‌ 
அன்‌ ்‌ 

விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 


என்‌ பாவங்களையெல்லாம்‌. 
மன்னித்தருளும்‌ 


இருதயத்தின்‌ 
கன த்‌ பெருகியிருக்கிறது; என்‌ 
இடுக்கண்களுக்கு என்னை 
நீங்கலாக்கிவிடும்‌. என்‌ துன்பத்தையும்‌ 
என்‌ வருத்தத்தையும்‌ பார்த்து, என்‌ 
பாவங்களையெல்லாம்‌ மன்னித்தருளும்‌ 
(சங்‌ 251718). 


கர்த்தரிடத்தில்‌ 
ஜெபம்பண்ணுகிறார்‌ 
பாவங்களையெல்லாம்‌ 
மன்னித்தருளும்‌' என்று விண்ணப்பம்‌ 
பண்ணுகிறார்‌. பாவத்தின்‌ சம்பளம்‌ 
மரணமாயிருப்பதினால்‌, தேவன்‌ தம்முடைய 
கிருபையினால்‌. தன்னுடைய 
பாவங்களையெல்லாம்‌ மன்னித்தருளுமாறு 


தாவீது 
பாவமன்னிப்புக்காக 
“என்‌ 


தாவீது விண்ணப்பம்பண்ணுகிறார்‌ 
மனுஷருக்கு பாவத்தினால்‌ சாபமும்‌, 
சாபத்தினால்‌ மரணமும்‌ உண்டாகிறது. 
பாவம்‌ செய்த ஆத்துமா வியாகுவப்படும்‌. 
ஆத்துமாவில்‌ ண்கள்‌ 
அதிகரிக்கும்‌. பாவம்‌ செய்தோருக்கு 
துன்பங்களும்‌ வருத்தங்களும்‌ 
மிகுதியாயிருக்கும்‌. 

தாவீது கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
தான்‌ செய்த பாவங்களையெல்லாம்‌ 
ஒப்புக்கொண்டு, கர்த்தருடைய 
சமுகத்தில்‌ அவற்றை அறிக்கை 
செய்கிறார்‌. கர்த்தர்தாமே தம்முடைய 
கிருபையினால்‌, தன்னுடைய 
துன்பத்தையும்‌, வருத்தத்தையும்‌ பார்த்து, 
தன்னுடைய பாவங்களையெல்லாம்‌ 
மன்னித்தருளுமாறு வேண்டுதல்‌ 


செய்கிறார்‌ 





மயம்‌ 


யய 1 


கர்த்தரிடத்தில்‌ 


விண்ணப்பம்‌ 


தாவீது 
பாவமன்னிப்புக்காக 
பண்ணும்போது, தன்னுடைய 
பாவங்களையெல்லாம்‌ மன்னித்தருளுமாறு 
விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. தாவீதின்‌ 
பாவங்களெல்லாம்‌ பூரணமாய்‌ 
மன்னிக்கப்படவேண்டும்‌. அப்போதுதான்‌ 
அவருடைய துன்பமும்‌ வருத்தமும்‌ 
அவரை விட்டு நீங்கும்‌. தாவீது இப்போது 
'நெருக்கத்திலும்‌, ண்களிலும்‌ 
இருக்கிறார்‌. இவையெல்லாம்‌ தாவீதின்‌ 
பாவத்தினால்‌ அவருக்கு ஏற்பட்ட 
விளைவுகள்‌. கர்த்தர்‌ தாமே 
தன்னுடைய பாவங்களையெல்லாம்‌ 
மன்னித்தருளுமாறும்‌, தன்னுடைய 
இடுக்கண்களுக்கு தன்னை 
நீங்கலாக்கி விடுமாறும்‌ தாவீது 
கர்த்தரிடத்தில்‌ விண்ணப்பம்பண்ணுகிறார்‌ 


தாவீதுக்கு அநேக பிரச்சனைகளும்‌, 
நெருக்கங்களும்‌  உண்டாயிருக்கிறது. 
இவற்றிலிருந்து விடுபடுவதற்கு அவருக்கு 
எந்த வழியும்‌ திறக்கப்படவில்லை. 
தாவீதின்‌ கண்கள்‌ விடுதலையின்‌ 
வழியை பார்க்க முடியாமல்‌ தவிக்கிறது. 


இப்படிப்பட்ட சூழ்நிவைில்‌ தாவீதின்‌ 
கண்கள்‌ இப்போது கர்த்தரையே 
நோக்கிக்கொண்டிருக்கிறது கர்த்தர்‌ 
தாமே, தான்‌ தப்பிப்பதற்கு ஒரு புதிய 
வழியை திறந்து கொடுக்குமாறு, தாவீது 
கர்த்தரை நோக்கிப்‌ பார்க்கிறார்‌, 
கர்த்தருடைய இரக்கத்திற்காக 
கெஞ்சுகிறார்‌. “என்‌ மேல்‌ நோக்கமாகி, 
எனக்கு ங்கும்‌” என்று 


விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 


நாம்‌ இந்த உலகத்தில்‌ எவ்வளவு 
பெரியவர்களாகயிருந்தாலும்‌ நமக்கும்‌ 
கர்த்தருடைய தயவு தேவைப்படுகிறது. 
கர்த்தருடைய கிருபையும்‌ இரக்கமும்‌ 
நம்மிடத்தில்‌ இல்லையென்றால்‌ நாம்‌ 
ஒன்றுமில்லை. நமக்கு பணபலம்‌ 
இருந்தாலும்‌, பதவிபலம்‌ இருந்தாலும்‌ 
ஆள்பலம்‌ இருந்தாலும்‌ கர்த்தருடைய 
கிருபையும்‌ இரக்கமுமே நமக்கு மெய்யான 
பலம்‌. தாவீது இதை உணர்ந்தவர்‌, 
“எனக்கு ங்கும்‌” என்று 
விண்ணப்பம்பண்ணுகிறார்‌.  தாவீதோடு 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 





விரிவுரை ட்ட 
090 


வேஸையாட்களும்‌, யுத்தவீரர்களும்‌. 
இருந்தாலும்‌ அவர்கள்‌ தாவீதுக்கு 

பெலமாய்த்‌ தெரியவில்லை. ஆகையினால்‌, 
“நான்‌ தனித்தவனும்‌ 
சிறுமைப்பட்டவனுமாயிருக்கிறேன்‌” என்று 
சொல்லி, கர்த்தர்‌ தாமே தன்னை 
நோக்கிப்‌ பார்க்குமாறும்‌, தனக்கு 
இரங்குமாறும்‌ விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 





சத்துருக்கன்‌ 


என்‌ 
அவர்கள்‌ 


சத்துருக்களைப்‌ பாரும்‌; 

பெருகியிருந்து,. 
உக்கிரபகையாய்‌. என்னைக்‌ 
பகைக்கிறார்கன்‌. என்‌ ஆத்துமாவைக்‌ 
காப்பாற்றி என்னை விடுவியும்‌; நான்‌: 
வெட்கப்பட்டுப்போகாதபடி செய்யும்‌; 
உம்மை நம்பியிருக்கிறேன்‌. 
(சங்‌ 25:19,20). 


தாவீதை 
தாவீது 


க 
சூழ்ந்திருக்கிறார்கள்‌. 
சத்துருக்களையும்‌ பார்க்கிறார்‌ 
கர்த்தரையும்‌ பார்க்கிறார்‌. தான்‌ 
சத்துருக்களை பார்ப்பதினால்‌ தனக்கு ஒரு 
பிரயோஜனமும்‌ உண்டாகாது என்பது 
தாவீதுக்கு நன்றாகத்‌ தெரியும்‌ 
தன்னுடைய சத்துருக்களை தான்‌ 
பார்ப்பதற்குப்‌ பதிலாக, கர்த்தர்‌ தாமே 
அவர்களைப்‌ பார்க்கவேண்டுமென்று 
தாவீது விருப்புகிறார்‌ “என்‌ 
சத்துருக்களைப்‌ பாரும்‌” என்று தாவீது 
கர்த்தரிடத்தில்‌ விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 


தாவீது கர்த்தரிடத்தில்‌ தன்னையும்‌ 


பார்க்குமாறு சொல்லுகிறார்‌. 
சத்துருக்களையும்‌ பார்க்குமாறு 
சொல்லுகிறார்‌. “என்மேல்‌ 
நோக்கமாகி எனக்கு. 
இரங்கும்‌, நான்‌ தனித்தவனும்‌ சிறுமைப்‌ 
படுகிறவனுமாயிருக்கிறேன்‌” என்று 
தாவீது கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
தன்னைத்‌ தாழ்த்துகிறார்‌. தன்னுடைய 


சத்துருக்களைப்பற்றிச்‌ சொல்லும்போதோ, 
“என்‌ சத்துருக்களைப்‌ பாரும்‌ அவர்கள்‌ 
பெருகியிருந்து உக்கிர பகையாய்‌ 


என்னைப்‌ பகைக்கிறார்கள்‌” என்று 
விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 





மயம்‌ 
யய 1 


உம்மை 
நம்பியிருக்கிறேன்‌, நான்‌ 
வெட்கப்பட்டுப்போகாதபடி செய்யும்‌” 
(சங்‌. 25.2) என்று இந்த சங்கீதத்தின்‌ 
ஆரம்பத்தில்‌ தாவீது ஏற்கெனவே 
ன்னர்‌ அதே வார்த்தைகளை இந்த 
சங்கீதத்தின்‌ முடிவிலும்‌ நான்‌ 
வெட்கப்பட்டுப்போகாதபடி செய்யும்‌, உம்மை 
நம்பியிருக்கிறேன்‌” என்று சொல்லி இந்த 
சங்கீதத்தை முடிக்கிறார்‌. தாவீது 
கர்த்தரிடத்தில்‌ ஒன்றை மாத்திரமே 
கேட்கிறார்‌. தன்னுடைய சரீரத்தைவிட 
தாவீதுக்கு அவருடைய ஆத்துமாவே 
முக்கியமானதாயிருக்கிறது. ஆகையினால்‌, 
"என்‌. ஆத்துமாவைக்‌ காப்பாற்றி 
என்னை... விடுவியும்‌' என்று 
விண்ணப்பம்பண்ணுகிறார்‌ 


“என்‌ தேவனே, 


உமக்குக்‌ காத்திருக்கிறேன்‌: 


உத்தமும்‌ நேர்மையும்‌ என்னைக்‌ 
காக்கக்கடவது; நான்‌ உமக்குக்‌ 
காத்திருக்கிறேன்‌ (சங்‌ 25:21). 


தாவீது தேவனுக்கு விரோதமாகவும்‌. 
மனுஷருக்கு விரோதமாகவும்‌ பாவம்‌ 
செய்திருக்கிறார்‌ கர்த்தருடைய 
சமுகத்திற்கு முன்பாக தாவீது ஒரு 
பாவியாகவே நிற்கிறார்‌. கர்த்தர்‌ தாமே 
தன்னுடைய துன்பத்தையும்‌, 
வருத்தத்தையும்‌ பார்த்து தன்னுடைய 
பாவங்களையெல்லாம்‌ மன்னித்தருளுமாறு 
தாவீது கர்த்தரிடத்தில்‌ 
விண்ணப்பம்பண்ணினார்‌. இப்போதோ 
தன்னுடைய உத்தமத்தையும்‌, 
நேர்பையையும்‌ கர்த்தரிடத்தில்‌ சாட்சியாய்‌ 
அறிவிக்கிறார்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை 


ப 
PUELSHERS 


தாவீது தேவனுக்கு முன்பாக 
குற்றமுள்ளவராயிருக்கிறார்‌. தன்னுடைய 
பாவங்களை அங்கீகரிக்கிறார்‌. ஆனாலும்‌ 
தன்னுடைய சத்துருக்களைப்‌ 
பொறுத்தளவில்‌ தான்‌ அவர்களுக்கு 
தீங்கு செய்யவில்லை என்றும்‌, தான்‌ 
அவர்களுக்கு அநியாயம்‌ செய்யவில்லை 
என்றும்‌ தாவீது கர்த்தரிடத்தில்‌ 
சாட்சியாய்‌ அறிவிக்கிறார்‌. தன்னுடைய 
சத்துருக்களுக்கு முன்பாக தாவீது 
உத்தமமும்‌ நேர்மையும்‌ உள்ளவர்‌. 
சத்துருக்கள்‌ தாவீதை உக்கிர பகையாய்ப்‌ 
பகைக்கிறார்கள்‌. தாவீதோ அவர்களுக்கு 
ஒரு தீங்கும்‌ செய்யவில்லை. கர்த்தர்‌ 
தன்னுடைய உத்தமத்தையும்‌, 
நேர்மையையும்‌ அறிந்திருக்கிறார்‌ என்று 
தாவீது சாட்சியாய்ச்‌ சொல்லுகிறார்‌. 
“உத்தமமும்‌ நேர்மையும்‌ என்னைக்‌ 
காக்கக்கடவது” என்று தாவீது 

விசுவாசத்தோடு சொல்லுகிறார்‌. 
ஜீவியத்தில்‌ நமக்குப்‌ 
போராட்டங்களும்‌, 
வரலாம்‌. 


நம்முடைய 
பிரச்சனைகளும்‌, 
ஆபத்துக்களும்‌ 
இவையெல்லாவற்றிற்கு மத்தியிலும்‌ 
நாம்‌ உத்தமமானவர்களாயும்‌. 
நேர்மையுள்ளவர்களாயும்‌ நடந்து 
கொள்ளவேண்டும்‌. நம்முடைய 
ஆபத்துக்களிலிருந்து நம்முடைய 
உத்தமமும்‌, நேர்மையும்‌ நம்மைப்‌ 
பாதுகாக்கும்‌ 


இஸ்ரவேலை மீட்டுவிடும்‌ 
தேவனே, இஸ்ரவேலை 


அவனுடைய எல்லா இக்கட்டுகளுக்கும்‌ 
நீங்கலாக்கி மீட்டுவிடும்‌ (சங்‌ 25:22). 





மயம்‌ 
யய 1 


"இஸ்ரவேல்‌" என்னும்‌ வார்த்தை 
கர்த்தருடைய சபையைக்‌ குறிக்கும்‌ 
வார்த்தையாகும்‌. தாவீது நெருக்கத்திலும்‌, 
ஆபத்திலும்‌, இடுக்கண்களிலும்‌, 
இக்கட்டுக்களிலும்‌ இருந்தாலும்‌ அவர்‌ 
கர்த்தருடைய பிள்ளைகளையும்‌ 
மறக்கவில்லை. நமக்கு ஆபத்துக்கள்‌ 
வந்தாலும்‌, நாம்‌ நமக்காக ஜெபிப்பதோடு, 
மற்ற விசுவாசிகளுக்காகவும்‌ 
ஜெபிக்கவேண்டும்‌. கர்த்தர்‌ தாமே 
தம்முடைய பிள்ளைகளெல்லோரையும்‌, 
அவர்களுடைய 


எல்லா 

இக்கட்டுக்களுக்கும்‌ 
ப முத்‌ 
'ணவேண்டும்‌. 


பண்‌ 


நீங்கலாக்கி 
ங்க 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ட்ட 
90% 


தாவீதின்‌ இக்கட்டுக்கள்‌ 

அவருடைய 
வியாகுலங்களும்‌ 
தான்‌ கர்த்தரை 
நம்பிமிரு/பதினால்‌ அவர்‌ தன்னை 
வெட்கப்பட்டுப்போகாதபடி செய்வார்‌ என்று 
தாவீது நம்புகிறார்‌. தனக்கு உதவி 
செய்கிற சுர்த்த்‌, கர்த்தருடைய 
சபையாருக்கும்‌ உதவிசெய்ய 
வேண்டுமென்று தாவீது விண்ணப்பம்‌ 
பண்ணுகிறார்‌. இஸ்ரவேலுக்கு 
இக்கட்டுக்கள்‌ வரக்கூடாது. கர்த்தர்‌ 
தாமே இஸ்ரவேலை, அவர்களுடைய 
எல்லா இக்கட்டுக்களுக்கும்‌ நீங்கலாக்கி 
மீட்டுவிடுவாராக என்று தாவீது 
ஜெபிப்பதுபோல, நாமும்‌ ஜெபிக்கவேண்டும்‌. 





ழ்‌ நவள 
யாய 


தாவீது தன்னுடைய 
மனச்சாட்சியினால்‌ தன்னைச்‌ சோதித்துப்‌ 
பார்க்கிறார்‌. கர்த்தரும்‌ தன்னைச்‌ 
சோதித்துப்‌ பார்க்குமாறு விண்ணப்பம்‌ 
பண்ணுகிறார்‌. தாவீது தன்னுடைய 
உத்தமத்திலே நடக்கிறார்‌ (சங்‌ 26௮.2). 
தன்னுடைய உத்தமத்திற்கு 
ஆதாரங்களையும்‌ சொல்லுகிறார்‌. 
கர்த்தருடைய கிருபை தாவீதின்‌ 
கண்களுக்கு முன்பாக இருக்கிறது 
(சங்‌ 26:3), தாவீது பொல்லாதவர்களின்‌ 
கூட்டத்தைப்‌ பகைக்கிறார்‌ (சங்‌ 264.5). 
தாவீது தேவனுடைய பிரமாணங்களின்‌ 
மீது வாஞ்சையாயிருக்கிறார்‌ (சங்‌ 26:6-8) 


தாவீது தன்னுடைய உத்தமத்தைப்‌ 
பற்றி சாட்சியாகச்‌ சொல்லிவிட்டு, 
தனக்காக கர்த்தரிடத்தில்‌ விண்ணப்பமும்‌ 
பண்ணுகிறார்‌ பாவிகளுக்கும்‌ 
இரத்தப்பிரியருக்கும்‌ அழிவு வரும்‌ 
(சங்‌ 26:90), தாவீதுக்கு கர்த்தருடைய 
இரக்கம்‌ தேவைப்படுகிறது (சங்‌ 264112). 


தாவீதின்‌ உத்தமம்‌ 
சங்‌ 28 : 1-5 


சங்‌ 26:1. கர்த்தாவே, என்னை நியாயம்‌: 
விசாரியும்‌, நான்‌ என்‌ உத்தமத்திலே 
நடக்கிறேன்‌; நான்‌. கர்த்தரை 
நம்பியிருக்கிறேன்‌, ஆகையால்‌ நாண்‌ 
தன்னாடுவதில்லை. 


சுங்‌ 262. 
பரீட்சித்து, 
சோதித்துப்பாரும்‌; 
உன்னித்திரியங்கனையும்‌ 
இருதயத்தையும்‌ புடமிட்டுப்பாரும்‌. 


கர்த்தாவே, என்னைப்‌: 
என்னைச்‌. 
என்‌ 
என்‌ 


சுங்‌ 28:8. உம்முடைய கிருயை என்‌ 
கண்களுக்கு முன்பாக இருக்கிறது; 
உம்முடைய சத்தியத்திலே நடத்து 
கொள்ளுகிறேன்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


வீரிவுரை மாமா 


PUBLISHERS 


சங்‌ 264.  வீணரோடே நான்‌ 
உட்காரவில்லை, வஞ்சகரிடத்தில்‌ நான்‌ 
சேருவதில்லை, 


சங்‌ 295, பொல்லாதவர்களின்‌ 
கூட்டத்தைப்‌ பகைக்கிறேன்‌; 
துன்மார்க்கரோடே உட்காரேன்‌. 


நான்‌ என்‌ 
நடக்கிறேன்‌ 


உத்தமத்திலே 


கர்த்தாவே, என்னை நியாயம்‌ 
விசாரியும்‌, நான்‌ என்‌ உத்தமத்திலே 


தன்னாடுவதில்லை (சங்‌ 28:1). 


சவுல்‌ தாவீதைத்‌ 
துன்பப்படுத்துகிறார்‌. தாவீதைக்‌ கொன்று 
போடுவதற்கு சவுல்‌ முயற்சி செய்கிறார்‌. 
இப்படிப்பட்ட நெருக்கமான காலத்தில்‌ 
தாவீது இந்த சங்கீதத்தை எழுதியிருக்க 
வேண்டும்‌ சவுல்‌ 
இரத்தப்பிரியராகமிருக்கிறார்‌. அவர்‌ 
தாவீதின்மீது வீண்பழியை சுமத்துகிறார்‌ 
உண்மையில்லாத  குற்றச்சாட்டுக்களைச்‌ 
சொல்லுகிறார்‌. தாவீதுக்கு அவருடைய 
சத்துருக்கள்‌ மூலமாய்‌ நிந்தையும்‌ 
வேதனையும்‌ வந்திருக்கிறது. பழைய 
ஏற்பாட்டுக்‌ காலத்தில்‌ தாவீது 
கிறிஸ்துவுக்கு அடையாளமாகயிருக்கிறார்‌. 
இயேசுகிறிஸ்துவுக்கும்‌ மனுஷர்‌ மூலமாய்‌ 
நிந்தைகளும்‌, வேதனைகளும்‌, 
உபத்திரவங்களும்‌ உண்டாயிற்று, 


தாவீது நெருக்கப்பட்டாலும்‌, அவர்‌ 
தன்னுடைய உத்தமத்திலே நடக்கிறார்‌. 
கர்த்தருடைய சமுகத்தில்‌ தன்னுடைய 
உத்தமத்தைச்‌ சாட்சியாகச்‌ சொல்லுகிறார்‌. 
தாவீதின்‌ வார்த்தைகளும்‌ கிரியைகளும்‌ 
ஒத்துப்போகிறது. அவை ஒன்றுக்கொன்று 
தொடர்புள்ளதாகயிருக்கிறது. தாவீதின்‌ 
சத்துருக்களோ தாறுமாறாகப்‌ 
பேசுகிறார்கள்‌. தங்கள்‌ பேச்சுக்கும்‌ 
செயலுக்கும்‌ சம்பந்தமில்லாமல்‌ 
ஜீவிக்கிறார்கள்‌. 





ழ்‌ நவள 
ஈயா 


கர்த்தர்‌ நீதியுள்ள நியாயாதிபதி 
தாவீதினிடத்தில்‌ ஒரு அநீதியும்‌ இல்லை. 
அவர்‌ தன்னுடைய உத்தமத்திலே 
நடக்கிறார்‌. தாவீது தன்னுடைய 
த்தமத்தை நோக்கிப்‌ பார்த்து, 
“கர்த்தாவே, என்னை நியாயம்‌ 
விசாரியும்‌' என்று விசுவாசத்தோடு 
சொல்லுகிறார்‌. கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
தனக்கு நீதி கிடைக்கும்‌ என்று தாவீது 
எதிபார்க்கிறார்‌. 


தாவீது கர்த்தரை நம்பியிருக்கிறார்‌. 
ஆகையினால்‌ அவர்‌ தள்ளாடுவதில்லை. 
கர்த்தரை நம்புகிறவர்கள்‌ ஒருபோதும்‌ 
தள்ளாடமாட்டார்கள்‌. கர்த்தர்‌ தம்மை 
நம்புகிறவர்களின்‌ நடைகளை 
ஸ்திரப்படுத்துவார்‌ அவர்களுடைய 
கால்களை தள்ளாடவிடமாட்டார்‌. 
கர்த்தரை விசுவாசிக்கிறவர்கள்‌ 
தங்களுடைய விசுவாசத்திலிருந்து, 
பின்வாங்கிப்‌ போய்விடக்கூடாது. 
கர்‌ ரப்‌. பற்றும்‌ விசுவாசத்தில்‌ 
உறுதியாய்‌ நிலத்திரக்கவேண்டும்‌.... 
தன்னிடத்தில்‌ தப்பிதம்‌ 
இருக்குமென்றால்‌, கர்த்தர்‌ தன்னை 
நீதியாய்‌ விசாரித்து. தமக்குச்‌ சித்தமான 
படி தனக்குத்‌ தண்டனை கொடுக்கட்டும்‌ 
என்று தாவீது தன்னைக்‌ கர்த்தரிடத்தில்‌ 
ஒப்புக்கொடுக்கிறார்‌. “கர்த்தாவே என்னை 
நியாயம்‌ விசாரியும்‌” என்று நீதியுள்ள 
நியாயாதிபதியாகிய கர்த்தரிடத்தில்‌ 
சொல்லுகிறார்‌. தாவீதின்‌ சத்துருக்கள்‌ 
அவருக்கு விரோதமாய்த்‌ தூஷணமான 
குற்றச்சாட்டுக்களைச்‌ சொல்லுகிறார்கள்‌. 
கர்த்தர்‌ தாமே தனக்கும்‌, தன்னுடைய 
சத்துருக்களுக்கும்‌ இடையே 
நியாயம்‌ விசாரிக்கட்டும்‌ என்று 
கர்த்தருடைய 
விசாரணைக்காக நிற்கிறார்‌. 


தாவீது தன்னைத்தானே நியாயம்‌ 
விசாரித்துக்‌ கொள்ள முடியாது. 
தாவீதுக்கு விரோதமாக சத்துருக்கள்‌ 
குற்றச்‌ சாட்டுக்களைச்‌ 
சொல்லியிருக்கிறார்கள்‌. தாவீதினிடத்தில்‌ 
ஒரு குற்றமுமில்லை. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மமம்‌ 


PUBLISHERS 


அவர்‌ தன்னுடைய உத்தமத்தில்‌ 
நடக்கிறார்‌. ஆனாலும்‌ மனுஷருடைய நீதி 
தேவனுக்கு முன்பாக நிலைத்து நிற்காது. 


கர்த்தர்‌ தம்முடைய கிருபையினாலும்‌ 
இரக்கத்தினாலும்‌ நம்மை நியாயம்‌ 
விசாரிக்கவேண்டும்‌. கர்த்தர்‌ நம்முடைய 
பாவங்களை மன்னிக்கவேண்டும்‌. 
கர்த்தரிடமிருந்து நாம்‌ பாவமன்னிப்பைப்‌ 
பெற்றுக்‌ கொள்ளவில்லையென்றால்‌, 
நம்முடைய பாவங்கள்‌ 
மன்னிக்கப்படுவதற்கு வேறு உபாயம்‌ 
எதுவுமில்லை. நம்முடைய பாவங்களை 
நாமே மன்னித்துக்கொண்டு, நம்மை நாமே 
நீதிமான்கள்‌ என்று. சொல்லிக்‌ 
கொள்வோமென்றால்‌, நாம்‌ 
மாய்மாலக்காரர்களாயிருப்போம்‌. 


கர்த்தருடைய சமுகத்தில்‌ நம்முடைய 
உண்மையையும்‌, உத்தமத்தையும்‌ 
சாட்சியாக எடுத்துச்‌ சொல்லலாம்‌. 
நம்முடைய உத்தமத்திற்கு நம்முடைய 
மனச்சாட்சி சாட்சி சொல்லவேண்டும்‌. 
கர்த்தரும்‌ நம்முடைய உத்தமத்திற்கு 
சாட்சி சொல்லுவார்‌ என்னும்‌ நம்பிக்கை 
நமக்குள்‌ இருக்க வேண்டும்‌. 
அப்போதுதான்‌ தாவீதைப்போல, நம்மாலும்‌, 
“கர்த்தாவே என்னை நியாயம்‌ விசாரியும்‌, 
நான்‌ என்‌ உத்தமத்திலே நடக்கிறேன்‌” 
என்று விசுவாசத்தோடு சொல்ல முடியும்‌. 


நம்முடைய மனச்சாட்சியே நம்மைக்‌ 
குற்றப்படுத்தும்‌ போது, கர்த்தருக்கு 
முன்பாக நம்மைக்‌ குறித்து வீணாக 
பெருமை பாராட்டக்‌ கூடாது. 
பெருமையுள்ளவனுக்கு கர்த்தர்‌ எதிர்த்து 
நிற்கிறார்‌. தாழ்மையுள்ளவனுக்கோ கிருபை 
கொடுக்கிறார்‌. நம்மிடத்தில்‌ பாவம்‌ 
உண்டு என்று நம்முடைய மனச்சாட்சி 
சொல்லும்போது, கர்த்தருக்கு முன்பாக 
நம்முடைய பாவங்களை ஒப்புக்கொள்ள 
வேண்டும்‌. மனந்திரும்ப வேண்டும்‌ 
நம்முடைய பாவங்களை தயவாய்‌ 
மன்னிக்குமாறு கர்த்தரிடத்தில்‌ 
விண்ணப்பம்பண்ணவேண்டும்‌. நம்முடைய 
பாவங்களை  மன்னிப்பதற்கு கர்த்தர்‌ 
கிருபை நிரம்பியவர்‌. 





ழ்‌ நள 
யாய 


என்னைப்‌ 
சோதித்துப்பாரும்‌ 


பரீட்சித்துச்‌ 


கர்த்தாவே, என்னைப்‌ பரீட்சித்து, 
என்னைச்‌ சோரதித்தூப்பாரும்‌; எண்‌: 
உள்வித்திரியங்களையும்‌ என்‌ 
இருதயத்தையும்‌ புடமிட்டுப்பாரும்‌ 
(சங்‌ 28:2). 


பொன்னை புடமிட்டு சோதித்துப்‌ 
பார்ப்பதுபோல, கர்த்தர்‌ தன்னையும்‌ 
சோதித்துப்பார்க்கட்டும்‌ என்று தாவீது 
தன்னை கர்த்தரிடத்தில்‌ ஒப்புக்‌ 
கொடுக்கிறார்‌. “கர்த்தாவே என்னைப்‌ 
பரீட்சித்து என்னைச்‌ சோதித்துப்பாரும்‌" 
என்று விசுவாசத்தோடு சொல்லுகிறார்‌. 
தங்கத்தை உருக்கிப்‌ புடமிடும்போதுதான்‌. 
அது. சொக்கத்தங்கமா இல்லையா 
என்பது தெரியவரும்‌. தாவீது தன்னுடைய 

மத்திலே நடக்கிறார்‌. அவர்‌ 


ச்‌ நம்பியிருக்கிறார்‌ 


தன்னுடைய  உத்தமத்தைப்பற்றி 
தாவீது கர்த்தருக்கு முன்பாக சாட்சி 
சொல்லுகிறார்‌. கர்த்தர்‌ தாமே தாவீதை 
நியாயம்‌ விசாரிக்கவேண்டும்‌. கர்த்தர்‌ 
தாமே அவரை பரீட்சித்து, சோதித்துப்‌ 
பார்க்க வேண்டும்‌. அப்போதுதான்‌ 
தாவீதின்‌ உண்மையான சுபாவம்‌ 
தெரியவரும்‌. தாவீது கர்த்தரிடத்தில்‌. 
பயபக்தியாயிருக்கிறார்‌. தன்னைப்பற்றி 
தாவீதுக்குத்‌ தெரிந்திருக்கிறது. 
ஆகையினால்‌ விசுவாசத்தோடு, 
"கர்த்தாவே, என்‌ உள்ளிந்திரியங்களையும்‌, 
என்‌ இருதயத்தையும்‌ புடமிட்டுப்‌ பாரும்‌” 
என்று சொல்லுகிறார்‌ மனுஷன்‌ 
முகத்தைப்‌ பார்க்கிறான்‌. கர்த்தரோ 
நம்முடைய இருதயத்தைப்‌ பார்க்கிறார்‌. 
கர்த்தருடைய கண்கள்‌ நம்முடைய 
இருதயத்தை ஊடுருவிப்‌ பார்க்கும்‌ 
இருதயத்தின்‌ சிந்தனைகளையெல்லாம்‌ 
கர்த்தருடைய கண்கள்‌ பரீட்சித்து, 
சோதித்துப்‌ பார்க்கும்‌. கர்த்தருக்கு 
மறைவான இரகசியம்‌ எதுவுமில்லை. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மமம்‌ 


PUBLISHERS 


உம்முடைய சுத்தியத்திலே 
நடந்துகொள்கிறேன்‌ 


சத்தியத்திலே நடத்து 
கொள்ளுகிறேன்‌ (சங்‌ 26:3). 
தாவீது போற்றிப்‌ 
புகழுகிறார்‌. கர்த்தர்மீது. 
பிரியமாயிருக்கிறார்‌. கர்த்தருடைய 
கிருபைக்கு தாவீது அதிக மதிப்பு 
கொடுக்கிறார்‌. கர்த்தருடைய கிருபை 
தாவீதின்‌ கண்களுக்கு முன்பாக 
எப்போதும்‌ இருக்கிறது. தேவனுடைய 
வார்த்தை தாவீதின்‌ ஜீவியத்தை 
ஆளுகை செய்கிறது தாவீது 
கர்த்தருடைய  சத்தியத்திலே நடந்து 
கொள்கிறார்‌. கர்த்தருடைய பிரமாணமே 
சத்தியம்‌. கர்த்தருடைய பிரமாணம்‌ 
தாவீதை வழிநடத்துகிறது தாவீது 
கர்த்தருடைய அரச்குவடுகளைப்‌ 
பின்பற்றிச்‌ செல்லுகிறார்‌. தான்‌ 
கர்த்தருக்கு முன்பாக தன்னுடைய 
உத்தமத்திலே நடப்பதை, கர்த்தர்‌ தாமே 
பரீட்சித்து. சோதித்துப்‌ பார்க்குமாறு 
சொல்லுகிறார்‌. 


கர்த்தரைப்‌ 


பொல்லாதவர்களின்‌ கூட்டம்‌ 


'விணரோடே நான்‌ உட்காரவில்லை, 
வஞ்சகரிடத்தில்‌ நான்‌ சேருவதில்லை. 
பொல்லாதவர்களின்‌ கூட்டத்தைப்‌ 
பகைக்கிறேன்‌; துன்மார்க்கரோடே. 
உட்காரேன்‌ (சங்‌ 26:4,5). 


இருளின்‌ அந்தகார கிரியைகளோடு 
தாவீதுக்கு பங்குமில்லை, 
பாத்தியமுமில்லை. அந்தகார 
கிரியைக்காரரோடு தாவீதுக்கு 
ஜக்கியமுமில்லை.  பொல்லாதவர்களின்‌ 
கூட்டத்தில்‌ சேர்ந்துவிடாதவாறு தாவீது 
விலகியே இருக்கிறார்‌. வஞ்சகரிடத்தில்‌ 
தாவீது சேருவதில்லை. வீணரோடும்‌, 
துன்மார்க்கரோடும்‌. தாவீது 
உட்காருவதில்லை. அவர்‌ தன்னுடைய 
உத்தமத்திலே நடக்கிறார்‌. தன்னுடைய 
உத்தமத்தைக்‌ காத்துக்கொள்கிறார்‌. 





ழ்‌ நவள 
ஈயா 


வஞ்சகரும்‌, 
துன்மார்க்கரும்‌, 
கர்த்தருடைய 
விரோதமாக 
வைத்திருப்பார்கள்‌. 
தங்களுடைய 


வீணரும்‌, 
பொல்லாதவர்களும்‌ 
பிள்ளைகளுக்கு 
கண்ணிகளை 
அவர்கள்‌ 
துன்மார்க்கமான 
சுபாவங்களை மறைத்து நல்லவர்களைப்‌ 
போல நடிப்பார்கள்‌. அவர்களுடைய 
வார்த்தையில்‌ இனிமையிருக்கும்‌. ஆனால்‌ 
அவர்களுடைய சுபாவத்திலே விஷம்‌ 
இருக்கும்‌. 


தாவீது 
கூட்டத்தைப்‌ 
அவர்களுடைய வஞ்சக 
தாவீது நம்புவதுமில்லை. 
சமயங்களில்‌ 

கூட்டத்தைவிட்டு 


பொல்லாதவர்களின்‌ 
பகைக்கிறார்‌. 
பேச்சுக்களை 
ஒரு சில 
பொல்லாதவர்களின்‌ 
விலகுவது நமக்குக்‌ 
கடினமாயிருக்கலாம்‌. சிறிதுகாலம்‌ 
அவர்களை விட்டு  விலகமுடியாமல்‌ 
இருந்தாலும்‌ அவர்களோடு நிரந்தரமாக 
தங்கிவிடக்‌ கூடாது. அவர்களுடைய 
பாவங்களுக்கு நாம்‌ பங்காளிகளாகிவிடக்‌ 
கூடாது. 


கர்த்தருடைய பிள்ளைகளாகிய 
நமக்கு நல்லவர்களின்‌ கூட்டமே தேவை. 
நல்லவர்களோடு சேரும்போது, 
அவர்களுடைய நற்குணம்‌ நமக்கும்‌ 
கடந்துவரும்‌. தீயோரோடு சேரும்போது 
அவர்களுடைய தீயகுணம்‌ நம்மையும்‌ 
பாதிக்கும்‌. நாம்‌ ஆவிக்குரிய ஜீவியத்தில்‌ 
வளர்ந்து முன்னேற வேண்டியவர்கள்‌. 
நம்முடைய பரிசுத்தத்தில்‌ நாம்‌ வளர்ச்சி 
பெறவேண்டும்‌. நம்முடைய 
பரிசுத்தத்திற்கும்‌ பொல்லாதவர்களின்‌ 
கூட்டத்திற்கும்‌ ஒத்து வராது. அவர்கள்‌ 
ன்‌ பிள்ளைகள்‌. அந்தகார 
|யைகளை நடப்பிக்கிறவர்கள்‌. 


நாமோ வெளிச்சத்தின்‌ பிள்ளைகள்‌. 
இருளுக்கும்‌ ஒளிக்கும்‌ சம்பந்தமில்லை. 
துன்மார்க்கர்‌ துன்மார்க்கரோடு 
சேரும்போது, அவர்கள்‌ துணிகரமாகப்‌ 
பாவம்‌ செய்வார்கள்‌. அப்படிப்பட்ட 
கூட்டத்தை, தாவீதைப்போல நூறும்‌ 
பகைத்து, வெளியேறி வரவேண்டும்‌. 


துன்மார்க்கரோடு உட்காரக்‌ கூடாது. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மாமா 


PUBLISHERS 


வீணரோடும்‌ 
வஞ்சகரிடத்தில்‌ 
கர்த்தருடைய பிள்ளைகளாகிய 
நல்லரோடு ஐக்கியம்‌ தேவை. 


உட்காரக்கூடாது. 
நாம்‌ சேரவும்‌ கூடாது. 
நமக்கு. 


தாவீதின்‌ சாட்சி 
சங்‌ 26: 6-12 


சங்‌ 26:6. கர்த்தாவே, நான்‌ தூதிமின்‌: 
சுத்தத்தை தொனிக்கப்பண்ணி, 
உம்முடைய அதிசயங்கனையெல்லாம்‌ 
விவரிப்பதற்காக, 


சங்‌ 28:7. நான்‌ குற்றமில்லாமையிலே. 
என்‌ கைகளைக்‌ கழுவி, உம்முடைய 
பீடத்தைச்‌ சுற்றிவருகிறேன்‌. 


சங்‌ 288. கர்த்தாவே உமது 
ஆலயமாகிய வாசஸ்தலத்தையும்‌, 
உமது மகிமை தங்கிய ஸ்தானத்தையும்‌ 
வாஞ்சிக்கிறேன்‌. 
சங்‌ 265. 
யாவிகளோடும்‌, 


இரத்தப்பிரியரோடுங்‌ 
வாரிக்கொள்ளாதேயும்‌. 


என்‌ ஆத்துமாவைப்‌ 
என்‌ ஜீவனை 
கூட 


சங்‌ 2840. அவர்கள்‌ கைகளிலே 
தீவினையிருக்கிறது; அவர்கள்‌ வலதுகை 
யரிதானங்களால்‌ நிறைந்திருக்கிறது. 


சங்‌ 26:11. நானோ என்‌ உத்தமத்திலே 
நடப்பேன்‌; என்னை மீட்டுக்கொண்டு. 
என்‌ மேல்‌ இரக்கமாயிரும்‌. 


சங்‌ 28:12. என்‌ கால்‌ செம்மையான 
இடத்திலே நிற்கிறது; சபைகளிலே 
நான்‌ கர்த்தரைத்‌ துதிப்பேன்‌. 


குற்றமில்லாமையிலே 
கைகளைக்‌ கழுவுகிறேன்‌. 


கர்த்தாவே, நான்‌ துதியின்‌ 
சத்தத்தை தொளிக்கப்பண்ணி, 
உம்முடைய அதிசயங்கனையெல்லாம்‌ 
விவரிப்பதற்காக, நான்‌ 
குற்றமில்லாமையிலே என்‌ கைகளைக்‌ 
கழுவி, உம்முடைய படத்தைச்‌. 
சுற்றிவருகிறேன்‌ (சங்‌ 26:6,7) 





ழ்‌ நள 
யாய 


தாவீது தன்னுடைய உத்தமத்தைக்‌ 
குறித்து கர்த்தரிடத்தில்‌ இன்னும்‌ 
அதிகமாய்‌ முறையிடுகிறார்‌. அதற்கான 
ஆதாரங்களையும்‌ 
சொல்லுகிறார்‌. 
பிரமாணத்தின்‌ மீது 
பிரியமாயிருக்கிறார்‌. 
உண்மையானது. அது 


பரிசுத்த நியமங்களுக்கு தன்னை 
ஆயத்தம்பண்ணுவதில்‌ தாவீது மிகுந்த 
கவனத்தோடிருக்கிறார்‌. பரை 

ஏற்பாட்டில்‌ சொல்லப்பட்டிருக்கிற 
சுத்திகரிப்பு முறைமைகளை தாவீது 
நிறைவாக கடைபிடிக்கிறார்‌. தாவீது 
குற்றமில்லாமையிலே தன்னுடைய 
கைகளை கழுவுகிறார்‌. கர்த்தரை 
ஆராதிக்கும்‌ போது, நம்மைச்‌ 
சுத்திகரித்துக்கொள்ள வேண்டும்‌ 
அப்போதுதான்‌ நம்முடைய 
ஆராதனையை கர்த்தர்‌ அங்கீகரிப்பார்‌ 


கர்த்தரை ஆராதிக்கிறவர்களிடத்தில்‌ 
மாய்மாலம்‌ இருக்கக்கூடாது. அவர்கள்‌ 
மற்றவர்களுக்குத்‌ தீங்கு செய்யக்கூடாது. 
நாம்‌ நன்மை செய்தால்‌ மாத்திரம்‌ 
போதாது. தீமை செய்யாமலும்‌ இருக்க 
வேண்டும்‌. தாவீது தன்னுடைய 
உத்தமத்தைப்‌ பற்றிச்‌ சொல்லும்போது. 
தன்னுடைய கையை குற்றமில்லாமையில்‌. 
கழுவுவதாகச்‌ சொல்லுகிறார்‌. 
அவரிடத்தில்‌ மாய்மாலமும்‌ இல்லை. 
குற்றமுமில்லை. 
சுத்திகரிப்பு 
கைகளைக்‌ கழுவும்‌ 
பழைய ஏற்பாட்டில்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது 
செய்யப்பட்டவனுக்கு 
பட்டணத்தின்‌ 
பள்ளத்தாக்கிலே 
கிடாரியின்மேல்‌ 
கழுவவேண்டும்‌ 
ஏற்பாட்டில்‌ 
கழுவினால்‌ 


நம்முடைய 
புதித்தாக்க 


நாம்‌ 


முறைமையில்‌ 
பிரமாணம்‌ 


இவ்வாறு 


தலை வெட்டப்பட்ட 

தங்கள்‌ கைகளை 

(உபா 21:6). புதிய 

நம்முடைய கைகளை 

மாத்திரம்‌ போதாது. 

மந்திர தன பம 
வேண்டும்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை CDNENIS 


PUBLISHERS 


i இருதயம்‌ 
கடு ய்‌ வேண்‌ | 


தாவீது கர்த்தருடைய பலிபீடத்தைப்‌ 
பற்றியும்‌ சொல்லுகிறார்‌. தான்‌ 
கர்த்தருடைய பலிடீடத்தைச்‌ சுற்றி 
வருவதாகச்‌ சொல்லுகிறார்‌. பலிபீடத்தைச்‌ 
சுற்றி வருவது ஆசாரியரின்‌ ஊழியம்‌ 
ஆசாரியர்கள்‌ பலிகளை செலுத்தும்‌ 
போது, அவர்கள்‌ பலிபீடத்தைச்‌ 
சுற்றிவருவார்கள்‌. பலிசெலுத்துவதற்காக 
மிருகங்களை கொண்டு வருகிறவர்கள்‌, 
பலிபீடத்திற்கு அருகில்‌ வராமல்‌, சற்று 
தூரத்திலிருந்து கர்த்தரை பயபக்தியோடு 
குதிப்பார்கள்‌. அப்போது ஆசாரியர்கள்‌ 
டத்தைச்‌ சுற்‌ 


ட 
இது கர்த்தர்‌ நியரித்திருக்கிற 
ஊழிய முறைமை. 


ஆசாரிப்புக்‌ 
கூடாரத்திலும்‌ தேவாலயத்திலும்‌ 
மோசேயின்‌ பிரமாணத்தின்படி இதுபோல 
ஆராதனை செய்வது வழக்கம்‌. தாவீது 
பழைய ஏற்பாட்டு பிரமாணத்தை 
சரியாகக்‌  கபைபிடிக்கிறார்‌. ஒரு 
சாரியரைப்போல தானும்‌ பலிபீடத்தைச்‌ 
சுற்றிவருவதாகச்‌ சொல்லுகிறார்‌. 


தாவீது கர்த்தருடைய 
குற்றமில்லாமையில்‌ தன்னுடைய 
கைகளை கழுவி, கர்த்தருடைய 
பலிபீடத்தைச்‌ சுற்றிவருவதற்கு ஒரு 
ஆவிக்குரிய நோக்கமுண்டு, அவர்‌ 
கர்த்தரைத்‌ துதிக்கும்‌ துதியின்‌ 
சத்தத்தைத்‌ தொனிக்கப்பண்ணுகிறார்‌. 
இதை பரிசுத்தமாக தொனிக்க 
வேண்டுமென்பதற்காக தாவீது தன்னைச்‌ 
சுத்திகரிக்கிறார்‌. தன்னுடைய 
கர்த்தர்‌ 
வேண்டுபென்பதற்காக 
குற்றரில்லாமையிலே 
கைகளைக்‌  கழுவுகிறார்‌ 
கர்த்தரைத்‌ துதித்து. 
அதிசயங்களையெல்லாம்‌ விவரிக்கிறார்‌. 
கர்த்தருடைய அதிசயங்களை விவரித்துச்‌ 
சொல்லும்போது, அவர்‌ பலிபீடத்தைச்‌ 
சுற்றிவந்து, ்‌ தேவனை 
மகிமைப்படுத்துகிறார்‌. 


சமுகத்தில்‌ 





ழ்‌ நயனா 
யாய 

உமது 
வாஞ்சிக்கிறேன்‌ 


ஆலயத்தை 


கர்த்தாவே, உமது ஆலயமாகிய 
வாசஸ்தலத்தையும்‌, உமது மகிமை 
தங்கிய ஸ்தானத்தையும்‌ 
வாஞ்சிக்கிறேன்‌ (சங்‌ 26:8). 


கர்த்தரை மகிமைப்படுத்தவேண்டும்‌ 
என்பதே தாவீதின்‌ விருப்பம்‌. இதற்காகவே 
அவர்‌ தேவனுடைய 
பிரமாணங்களையெல்லாம்‌ கடைபிடித்து 
வருகிறார்‌ தாவீது கர்த்தரை 
சந்தோஷமாய்‌ ஆராதிக்கிறார்‌. 
ஆராதனையில்‌ தாவீது, 
பிரியமாயிருக்கிறார்‌ தேவாலயம்‌ 
கர்த்தருடைய வாசஸ்தலம்‌. அந்த 
ஸ்தானத்தில்‌ கர்த்தருடைய மகிமை 
வந்து தங்கியிருக்கிறது. தாவீது 
கர்த்தருடைய ஆலயமாகிய 
வாசஸ்தலத்தையும்‌ அவருடைய மகிமை 
தங்கி ஸ்தானத்தையும்‌ வாஞ்சிக்கிறார்‌. 


கர்த்தருடைய ஆசரிப்புக்‌ கூடாரத்தில்‌ 
அவருடைய ஷேக்கைனா மகிமை வந்து 
தங்கியிருக்கிறது. கர்த்தர்‌ தம்முடைய 
லயத்தில்‌ தங்கியிருந்து மனுஷர்‌ 
மத்தியில்‌ வாசம்பண்ணுகிறார்‌. 
தேவாலயமே தம்முடைய வாசஸ்தலம்‌ 
என்பதை கர்த்தர்‌ தம்முடைய 
பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்திக்‌ 
காண்பிக்கிறார்‌. கர்த்தரை ஆராதிக்க 
வருகிறவர்கள்‌ அவருடைய ஆலயமாகிய 
வாசஸ்தலத்திற்கு வந்து அவரை 
ஆராதிக்கலாம்‌. கர்த்தருடைய 
ஆலயத்தில்‌ அவருடைய மகிமை 
தங்கியிருக்கிறது. 


என்‌ 
பாவிகனோடு 
வாரிக்கொள்ளாதேயும்‌ 


ஆத்தூமாவைப்‌ 


என்‌: ஆத்துமாவைப்‌ 
பாவிகனோடும்‌, என்‌ 
'இரத்தப்பிரியரோடுங்‌ கூட 
வாரிக்கொன்னாதேயும்‌. அவர்கள்‌. 
கைகளிலே. தீவினையிருக்கிறது; 
அவர்கள்‌ வலதுகை பரிதானங்களால்‌. 
திறைத்திருக்கிறது (சங்‌ 28:9,10).. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ODNENIS 


PUBLISHERS 


தாவீது தன்னுடைய உத்தமத்தை 
கர்த்தரிடத்தில்‌ தெரியப்படுத்துகிறார்‌ 
தன்னுடைய உத்தமத்திற்கு சாட்சி 
ஆராதங்களையும்‌ சொல்லுகிறார்‌. 
தாவீதைச்‌ சுற்றிலும்‌ துன்மார்க்கரும்‌, 
இரத்தப்பிரியரும்‌, பாவிகளும்‌ 
நிரம்பியிருக்கிறார்கள்‌. ர்கள்‌ 
தாவீதின்‌ ஜீவனை பிடிக்க தீவிரமாய்‌ 
விரைந்து வருகிறார்கள்‌. தாவீதோ 
கர்த்தரையே நம்பியிருக்கிறார்‌. 
தன்னிடத்தில்‌ ஒரு குற்றமும்‌ 
இல்லையென்றும்‌, தான்‌ உத்தமன்‌ என்றும்‌ 
தாவீது கர்த்தரிடத்தில்‌ தயவாய்‌ 
விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 


தாவீது தன்னுடைய உத்தமத்தைப்‌ 
பற்றிச்‌ சொன்ன பின்பு தன்னுடைய 
ஜீவன்‌ துன்மார்க்கரோடு அழிந்துபோகக்‌ 
கூடாது என்று ஜெபம்பண்ணுகிறார்‌ 
துன்மார்க்கருக்கு அழிவு உண்டாகும்‌, 
பாவிகளும்‌, இரத்தப்பிரியரும்‌ 
கர்த்தருடைய கோபாக்கினையினால்‌ 
சங்காரம்பண்ணப்படுவார்கள்‌. கர்த்தர்‌ 
அவர்களுடைய ஜீவனை 
வாரிக்கொள்ளுவார்‌. அவர்களுடைய 
ஜீவன்களோடு, தன்னுடைய ஜீவன்‌ 
வாரிக்கொள்ளப்படாமலிருக்க வேண்டும்‌ 
என்று தாவீது கர்த்தரிடத்தில்‌ 
விண்ணப்பம்பண்ணுகிறார்‌ 


துன்மார்க்கர்‌ பாவிகளாயும்‌ 
இரத்தப்பிரியராயும்‌ இருக்கிறார்கள்‌. ஒரு 
பாவமும்‌ செய்யாத ஜனங்களுடைய 
இரத்தத்தின்மீது வெறிகொண்டு, 
அவர்களுக்கு மறைவாக கண்ணிகளை 
வைக்கிறார்கள்‌. அவர்களைப்‌ 
பிடிப்பதற்காக பதிவிருக்கிறார்கள்‌. 


பாவிகளின்‌ கைகளிலே எப்போதும்‌ 
தீவினை இருக்கிறது. அவர்களுடைய 
வது கை பரிதானங்களால்‌ 
நிறைந்திருக்கிறது. எல்லா 
காரியங்களையும்‌ தங்களுடைய 
தன்மார்க்கத்தினால்‌ சாதித்துவிடலாம்‌ 
என்று நினைக்கிறார்கள்‌. அவர்களுக்கு 
தேவன்மீது பக்திமில்லை, நீதியைச்‌ 
செய்யவேண்டும்‌ என்னும்‌ ஆர்வமும்‌ 
ல்‌ தங்களைத்‌ தாங்களே 

கொள்கிறார்கள்‌. 


இல்லை. 
நியாயந்தீர்த்துக்‌ 





ழ்‌ நள 
யாய 


அவர்களுடைய நியாயத்தீர்ப்பில்‌ நீதி 
எதுவுமில்லை. அவர்கள்‌ அநீதி 
செய்தாலும்‌, தங்களை நீதிமான்கள்‌ என்‌; 
கா்‌ Fe 
துன்மார்க்கர்‌ பரிதானம்‌. 
வாங்குகிறார்கள்‌. பரிதானம்‌ வாங்குகிற 
நீதிபதிகளிடத்தில்‌ நியாயத்தை எதிர்பார்க்க 
முடியாது. இவர்கள்‌ நீதியையும்‌ 
நியாயத்தையும்‌ பணத்திற்கு விற்றுப்‌ 
போடுவார்கள்‌. உலகப்பிரகாரமான 
சொத்துக்களையும்‌ சம்பத்துக்களையும்‌ 
அடையவேண்டுமென்பதே இவர்களுடைய 
பேராசை. ஒரு மனுஷன்‌ உலகமுழுவதையும்‌ 
தனக்குச்‌ சொந்தமாக்கிக்‌ கொண்டாலும்‌, 
அவன்‌ தன்‌ ஜீவனை இரந்துபோனால்‌ 
அவனுக்கு பெரிய நஷ்டமுண்டாகும்‌. 


ஆத்தும மிகப்பெரிய 
நஷ்டம்‌ துன்மார்க்கரோ 
உலகப்பிரகாரமான லாபத்தைப்‌ 
பெறுவதற்காக தங்கள்‌ ஆத்துமாவை 
நஷ்டப்படுத்துகிறார்கள்‌. இவர்களுக்கு 
அழிவு நியபிக்கப்பட்டிருக்கிறது. இவர்கள்‌ 
அழியும்போது தானும்‌ அழிந்துபோகக்‌ 
கூடாது என்று தாளீது கர்த்தரிடத்தில்‌ 
விண்ணப்பம்பண்ணுகிறார்‌ 


நஷ்டமே 


நானோ என்‌ 


நடப்பேன்‌ 


உத்தமத்திலே 


நானோ என்‌ உத்தமத்திலே 
நடப்பேன்‌; என்னை மீட்டுக்கொண்டு. 
என்‌ மேல்‌ இரக்கமாயிரும்‌. எண்‌ கால்‌ 
செம்மையான இடத்திலே திற்கிறது; 
சுபைகளிலே நாண்‌ கர்த்தரைத்‌. 
துதிப்பேன்‌ (கங்‌ 261119). 


தாவீது தன்னுடைய உத்தமத்தைப்‌ 
பற்றி கர்த்தரிடத்தில்‌ பணிவான 
நம்பிக்கையோடு எடுத்துச்‌ சொல்லுகிறார்‌. 
அதே சமயத்தில்‌ தாவீது 
தன்னை கர்த்தருடைய கிருபைக்கும்‌ 
ஒப்புக்‌ கொடுக்கிறார்‌. மற்றவர்கள்‌ 
எப்படி நடந்தாலும்‌, தான்‌ 
தன்னுடைய உத்தமத்திலே 
நடப்பாக பண்ணுகிறார்‌. 
மற்றவர்கள்‌ செய்யலாம்‌, 


வாக்கும்‌ 
பாவம்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை 


QOODNENS 
PUBLISHERS 


அவர்கள்‌ இரத்தப்பிரியராயிருக்கலாம்‌. 
அவர்கள்‌ தாவீதுக்கு தீங்கு செய்யலாம்‌. 
மற்றவர்கள்‌ எப்படி ஜீவியத்தாலும்‌, தான்‌ 
கர்த்தருடைய சமுகத்திலே தன்னுடைய 
உத்தமத்திலே நடப்பதாக தாவீது 
வனை, 


நம்முடைய சுயமுயற்சியினால்‌, 
சுயபக்தியினால்‌, சுயபுத்தியினால்‌ நம்மால்‌ 
நம்முடைய உத்தமத்தில்‌ நடக்கழுடியாது. 
தேவனுடைய கிருபையும்‌ அநுக்கிரகழும்‌ 
நமக்கு இருந்தால்‌ மாத்திரமே நம்மால்‌ 
நம்முடைய உத்தமத்தில்‌ நடக்க முடியும்‌. 
கர்த்தரே நம்மை நம்முடைய உத்தமத்தில்‌ 
நடக்கச்‌ செய்கிறவர்‌. கர்த்தரே நம்மை 
கரம்பிடித்து வழிநடத்துகிறவர்‌. 
தன்னுடைய உத்தமத்தில்‌ நடப்பதற்கு, 
தனக்கு கர்த்தருடைய கிருபையும்‌ 
இரக்கமும்‌ ட. வேண்டும்‌ தாளீது 
கர்த்தரிடத்தில்‌ விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 


தாவீதின்‌ 
பிடிப்பதற்காக 
அவர்களெல்லோரும்‌ 
அவர்கள்‌ 
அவர்களுடைய 
கர்த்தர்‌ தாமே 


சத்துருக்கள்‌ அவரைப்‌ 
சூழ்ந்திருக்கிறார்கள்‌ 
துன்மார்க்கர்கள்‌. 
இரத்தப்பிரியர்கள்‌. 
கொடிய கைகளிலிருந்து 
தன்னை மீட்டுக்கொள்ள 
வேண்டும்‌ என்று தாவீது பணிவாய்‌ 
விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. தான்‌ 
உயிரோடிருந்தாலும்‌, ஸரித்துப்போனாலும்‌ 
கர்த்தர்‌ தன்மேல்‌ இரக்கமாயிருக்க 
வேண்டும்‌ என்றும்‌ தாவீது தன்‌ 
£'வனைக்‌ குறித்து கர்த்தரிடத்தில்‌ 
பம்பண்ணுகிறார்‌. 


தாவீதின்‌ நடைகள்‌ தள்ளாடாமல்‌ 
உறுதியாயிருக்கிறது. அவருடைய கால்கள்‌ 
செம்மையான இடத்திலே நிற்கிறது. 
தன்னுடைய நடை உறுதியாயிருப்பதைப்‌ 
பார்த்து தாவீது தனக்குத்தானே 
சந்தோஷப்படுகிறார்‌. அவருடைய 
கால்கள்‌ செம்மையான 
இடத்திலிருப்பதினால்‌, அவர்‌ ஒருபோதும்‌ 
இடறி கீழே விழுந்துவிடமாட்பார்‌ 
சத்துருக்கள்‌ க்‌ 
துரத்திவருவதினால்‌, 
எருசலேமைவிட்டு, 
காத்துக்கொள்ள... 
ஓடிக்கொண்டிருக்கிறார்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


கர்த்தருடைய தேவாலயம்‌ 
எருசவேபிலிருக்கிறது.  தாவீதோ 
இப்போது வனாந்தாத்திலும்‌ காடுகளிலும்‌ 
ஒழிந்துகொண்டிருக்கிறார்‌. கர்த்தருடைய 
சபையிலே, அவருடைய பரிசுத்த 
வாசஸ்தலத்திலே, தாவீதினால்‌ இப்போது 
கர்த்தரைத்‌ துதிக்க முடியாது. ஆனாலும்‌ 
கர்த்தர்‌ தன்னுடைய சத்துருக்களின்‌ 
கைகளிலிருந்து தன்னை மீட்டு, தன்னை 
மறுபடியும்‌ எருசலேமுக்கு அழைத்துச்‌ 
செல்வார்‌ என்‌ தாவீது 
விசுவாசத்தோடிருக்கிறார்‌. 


தாவீது இப்போது வனாந்தரத்திலும்‌, 
காடுகளிலும்‌ ஒழிந்திருந்தாலும்‌ அவர்‌ 
கர்த்தருடைய 
வாசஸ்தலத்தையும்‌. 
தங்கிய ஸ்தானத்தையும்‌ வாஞ்சிக்கிறார்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம 


மீ 


கர்த்தருடைய ரிசுத்தவான்‌௧ளோடு. 
சேர்ந்து, கர்த்தருடைய சபைகளிலே, 
அவருடைய பித்த சத்த ஆத்திலே தான்‌ 
கர்த்தரைத்‌ துதிக்கப்போவதாக தாவீது 
விச்வாசத்தோடு சொல்லுகிறார்‌. 
கர்த்த்‌ தாவீதை 
தேவாலயத்திற்கு மறுபடியும்‌ அழைத்து 
வருவார்‌. கர்த்தரைத்‌ துதிக்கிற 
ஜனங்களோடு தாவீது மறுபடியும்‌ கூட்டிச்‌ 
சேர்க்கப்படுவார்‌ 'தேவாலயத்திலே. 
கர்த்தரைத்‌ துதித்து மகிமைப்படுத்தும்‌ 
கிருபை தனக்கு மறுபடியும்‌ கிடைக்கும்‌ 
என்பது தாவீதின்‌ விசுவாசம்‌. தாவீது, 
கர்த்தரை நம்பியிருக்கிறார்‌ தம்மை. 
நம்பியிருக்கிற பிள்ளைகளை கர்த்தர்‌ 
ஒருபோதும்‌ வெட்கமடைய செய்யமாட்டார்‌. 


தம்முடைய 





ழ்‌ நவள 
யாய 


தாவீது தன்னுடைய சிங்காசனத்தில்‌ 
மறுபடியும்‌ அமர்ந்த பின்பு அவர்‌ இந்த 
சங்கீதத்தை எழுதியிருக்கவேண்டுமென்று 
வேதபண்டிதர்களில்‌ ஒரு சிலர்‌ 
சொல்லுகிறார்கள்‌. ஆனாலும்‌ தாவீது 
தன்னுடைய துன்பங்களுக்கு மத்தியில்‌. 
சிக்கி நெருக்கப்பட்டபோது, அவர்‌ இந்த 
சங்கீதத்தை எழுதியிருக்கலாம்‌ என்றும்‌ 
ஒரு சிலர்‌ சொல்லுகிறார்கள்‌. தாவீது 
வயது முதிர்ந்து. விடாய்த்துப்போனபோது 
அவர்‌ இந்த சங்கீதத்தை எழுதினார்‌ 
என்பதுதான்‌ யூதருடைய பாரம்பரிய 
நம்பிக்கை 

பெலிஸ்தர்‌ இஸ்ரவேலின்மேல்‌ 
யுத்தம்‌ செய்தார்கள்‌. தாவீதும்‌. அவர்‌ 
சேவகரும்‌ பெலிஸ்தரோடு யுத்தம்‌ 
பண்ணினார்கள்‌. தாவீது விடாய்த்துப்‌ 
போனார்‌. அப்போது. இஸ்பிபேனோப்‌. 
என்னும்‌ இராட்சத புத்திரரில்‌ ஒருவன்‌ 
தாவீதை  வெட்டவேண்டும்‌ என்று 
இருந்தான்‌. அப்போது செருயாவின்‌ 
குமாரனாகிய அபிசாய்‌, தாவீதுக்கு 
உதவியாக வந்து,  இராட்சதனாகிய 
அந்தப்‌ பெலிஸ்தனை வெட்டிக்‌ கொன்று 
போட்டான்‌ (சோமு 2115-17). கர்த்தர்‌ 
தன்னை இந்த இக்கட்டிலிருந்து 
விலக்கிக்‌ காத்தபோது, தாவீது இந்த 
சங்கீதத்தை தியிருக்கலாம்‌ என்று 
யூதர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌ 


தாவீது இந்த சங்கீதத்தை, மேலே 
சொல்லப்பட்ட எந்த சூழ்நிலையிலும்‌ 
எழுதவில்லை என்றும்‌ ஒரு சிலர்‌ 
சொல்லுகிறார்கள்‌. தாவீதின்‌ ஆத்தும 
எல்லா வேளைகளிலும்‌ கர்த்தரை 
இ கன்‌ துதிக்கிறது. தாவீது 

போதுமே கர்த்தர்‌ மீது 
பப்ச்தியாமிருக்கிறா்‌ தாவீதுக்குத்‌ 
இன்பங்கள்‌ வந்தபோது கர்த்தர்தாமே 
தாவீதை அவருடைய சத்துருக்களின்‌ 
கைகளிலிருந்து மீட்டு இரட்சிக்கிறார்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


வீரிவுரை மாமா 


PUBLISHERS 


கர்த்தர்‌ தனக்குச்‌ செய்த நன்மைகளை 
நினைவுகூர்ந்து தாவீது இந்த சங்கீதத்தை 
எழுதியிருக்கிறா 
தாவீது கர்த்தரிடத்தில்‌ 
விசுவாசத்தோடிருக்கிறார்‌. இதனால்‌ 
அவருக்குள்‌ தைரியமும்‌ பரிசுத்தமும்‌ 
(சங்‌ 274-3). தாவீது 
ஐக்கியமாயிருக்கிறார்‌. 
கூடிய  ஐக்கியத்தினால்‌ 
அநேக நன்மைகளை 
(சங்‌. 274-6). 
தேவனுடைய கிருபைக்காக, அவருடைய 
அநுக்கிரகத்திற்காக தாவீது 
விண்ணப்பம்‌ பண்ணுகிறார்‌ 
(சங்‌ 2779M12). தாவீது 
கர்த்தரிடத்திலிருந்து எதிர்பார்க்கும்‌ 
காரியங்களை ஜெபத்திலே சொல்லுகிறார்‌. 
மற்றவர்களையும்‌ கர்த்தரிடத்தில்‌ 
விசுவாசம்‌ வைக்குமாறு 
உற்சாகப்படுத்துகிறார்‌ (சங்‌ 2710/1314), 


தாவிதின்‌ விசுவாசம்‌ 
சங்‌ 27 : 1-6 


சங்‌ 274. கர்த்தர்‌ என்‌ வெளிச்சமும்‌ 
என்‌ இரட்சிப்புமானவர்‌, யாருக்குப்‌ 
பயப்படுவேன்‌? கர்த்தர்‌ என்‌ ஜீவனின்‌: 
பெலனானவர்‌, யாருக்கு அஞ்சுவேன்‌? 


சங்‌ 27:2. என்‌ சத்துருக்களும்‌ என்‌ 
பகைஞருமாகிய பொல்லாதவர்கள்‌ எண்‌: 
மாம்சத்தைப்‌ பாட்சிக் என்னை 
நெருக்குகையில்‌ அவர்களே 
இடறிவிழுந்தார்கள்‌. 


சங்‌ 27:3. எனக்கு விரோதமாக ஒரு 
பானயமிறங்கினாலும்‌, என்‌ இருதயம்‌ 
பயப்படாது; என்மேல்‌ யுத்தம்‌ 
எழும்பினாலும்‌, இதிலே நான்‌ 
'நம்பிக்கையாயிருப்பேன்‌.. 


சங்‌ 27:4. கர்த்தரிடத்தில்‌ ஒன்றை நான்‌ 
கேட்டேன்‌, அதையே நாடுவேன்‌; நான்‌: 
கர்த்தருடைய மகிமையைப்‌ பார்க்கும்‌ 
படியாகவும்‌, அவருடைய ஆலயத்தில்‌. 
ஆராய்ச்சி செய்யும்படியாகவும்‌, நாண்‌ 
எண்‌: ஜீவனுன்ன நானெல்லாம்‌ 
கர்த்தருடைய ஆலயத்தில்‌ 
தங்கியிருப்பதையே நாடுவேன்‌. 





ழ்‌ நள 
யாய 


சுங்‌ 27:5. தீங்குநானில்‌ அவர்‌ என்னைத்‌ 
தம்முடைய கூடாரத்தில்‌ மறைத்து, 
என்னைத்‌ தமது கூடார மறைவிலே 
ஒனித்து வைத்து, என்னைக்‌: 
கன்மலையின்மேல்‌ உயர்த்துவார்‌. 


சுங்‌ 27:6, இப்பொழுது என்‌ தலை 
என்னைச்‌ சுற்றிலும்‌ இருக்கிற என்‌: 
சத்துருக்களுக்கு மேலாக. 
உயர்த்தப்படும்‌; அதினிமித்தம்‌. 
அவருடைய கூடாரத்திலே நான்‌ 
ஆனத்த பலிகனையிட்டு, கர்த்தரைப்‌ 
பாடி, அவரைக்‌ கீர்த்தனம்பண்ணுவேன்‌. 


கர்த்தர்‌ என்‌ வெளிச்சமும்‌ என்‌ 
'இரட்சிப்புமானவர்‌ 


கர்த்தர்‌ என்‌ வெளிச்சமும்‌ என்‌ 
இரட்சிப்புமானவர்‌, யா! 
பயப்படுவேன்‌? கர்த்தர்‌ என்‌ ஜீவனின்‌ 
பெலனானவர்‌, யாருக்கு அஞ்சுவேன்‌? 
(சங்‌ 27:1) 


தாளீது கர்த்தரிடத்தில்‌ ஜீவனுள்ள 
விசுவாசம்‌ வைத்திருக்கிறார்‌. 
கர்த்தருக்குள்‌ தாவீதுக்கு ஜெயம்‌ 
கிடைத்திருக்கிறது. தாவீது கர்த்தருடைய 
பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்துகிறார்‌. 
கர்த்தரே தாவீதுக்கு 
வெளிச்சமாயிருக்கிறார்‌. இஸ்ரவேல்‌ 
ஜனங்கள்‌ தாவீதை “இஸ்ரவேலின்‌ 
விளக்கு' (சோமு 2147) 
என்று அழைக்கிறார்கள்‌. அவர்‌ 
மெய்யாகவே இஸ்ரவேல்‌ ஜனங்களுக்கு 
எரிந்து பிரகாசிக்கிற விளக்காகவே 
இருக்கிறார்‌. 


ஆனாலும்‌ தாவீது 
ல்‌ தன்னை; த்‌ 


கர்த்தருடைய 
தாழ்த்துகிறார்‌. 
வெளிச்சத்தைக்‌ 
தனக்குத்‌ 
ச்சமாயிருப்பதில்லை. 
வெளிச்சத்தை 
வாங்கி அது வெளிச்சம்‌ கொடுக்கிறது. 
அதுபோல தாவீதுக்கு அவரிடத்தில்‌ 
வெளிச்சம்‌ இல்லை. கர்த்தருடைய 
வெளிச்சத்தை தாவீது பெற்றுக்‌ 
கொண்டு, அவர்‌ இஸ்ரவேலுக்கு 
வெளிச்சமாயிருக்கிறார்‌. கர்த்தருடைய 
வெளிச்சம்‌ தாவீதின்‌ மேல்‌ விழுகிறது. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மமம்‌ 


PUBLISHERS 


அந்த வெளிச்சம்‌ தாவீதின்‌ மூலமாய்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனத்தாருக்கு பிரதிபலிக்கிறது. 


தாவீதுக்கு 
இரட்சிப்புமானவராகயிருக்கிறார்‌. 
கர்த்தரில்‌ 
பாதுகாப்பாகயிருக்கிறார்‌. கர்த்தரே 
தாவீதை இரட்சித்திருக்கிறார்‌. தாவீதின்‌ 
ஜீவனுக்கு கர்த்தரே பெலனானவர்‌. 
தாவீது பல சமயங்களில்‌ யுத்தங்களில்‌ 
ஈடுபட்டிருந்தார்‌. அவருடைய ஜீவனுக்கு 
ஆபத்து உண்டாயிற்று. ்‌ 
சமயங்களில்‌ 
நெருக்கப்பட்டார்‌. ்‌ 
சூழ்நிலைகளிலும்‌ கர்த்தரே தாவீதினுடைய 
ஜீவனின்‌ பெலனானவர்‌. தாவீதின்‌ 
ஜீவன்‌ பலவீனமானது. இந்த 
பலவீனத்தில்‌ கர்த்தருடைய பெலன்‌ 
இன்‌ க்கட்‌ ர ற 


தாவீதுக்கு 
அநேகராயிருக்கிறார்கள்‌ 
தாவீதுக்கு விரோதமாக 
வைத்திருக்கிறார்கள்‌ 
நெருக்குகிறார்கள்‌. ஆனாலும்‌ தாவீது 
அவர்களுக்கு அஞ்சாமலிருக்கிறார்‌, 
தாவீது தன்னுடைய சத்துருக்களுக்குப்‌ 
பயப்படவில்லை. கர்த்தர்‌ தாவீரோடு 
கூடமிருப்பதினால்‌, அவருக்கு விரோதமாக 
யாராலும்‌ எதிர்த்து நிற்கமுடியாது. 
தாவீதுக்குக்‌ கிடைத்த வெற்றி, அவர்‌ 
கர்த்தருக்குள்‌ வைத்திருந்த 
விசுவாசத்தினால்‌ கிடைத்த வெற்றியாகும்‌. 
தாவீதுக்கு 
அநேகராயிருந்தாலும்‌, 
விசுவாசத்தோடு “யாருக்குப்‌ பயப்படுவேன்‌' 
என்றும்‌, “யாருக்கு வேன்‌” என்றும்‌ 
யமாய்ச்‌ சொல்லுகிறார்‌. 


கர்த்தரே 


தாவீது 


தாவீதின்‌ சத்துருக்கள்‌ 
சுத்துருக்களும்‌ என்‌ 
பஜ்திவ்தின்‌ பொல்லாதவர்கள்‌ எண்‌: 
மாம்சத்தைப்‌ பாட்சிக்க என்னை 
க்‌ அக்‌ 


விரோதமாக ஒரு பணாவவிதன்‌ கனாலல்‌ 
என்‌ இருதயம்‌ பயப்படாது; என்மேல்‌ 
யுத்தம்‌ எழும்பினாலும்‌, இதிலே நான்‌ 
நம்பிக்கையாயிருப்பேன்‌ (சங்‌ 27:23). 





ழ்‌ நள 
யாய 


தாவீதுக்கு விரோதமாக அவருடைய 
சத்துருக்கள்‌ வருகிறார்கள்‌. அவர்கள்‌ 
பொல்லாதவர்கள்‌. தாவீதின்‌ பகைஞர்கள்‌ 
அவருடைய  மாம்சத்தைப்‌ பட்சிக்க 
அவரை  நெருக்குகிறார்கள்‌. ஆனால்‌ 
அவர்களால்‌ தாவீதை ஒன்றும்‌ செய்ய 
முடியவில்லை. ர்கள்‌ 
பொல்லாதவர்களாயிருந்தாலும்‌, 
நெருங்கும்போ, ர்கள்‌ 
earn எர 

தாவீது தன்னுடைய சத்துருக்களை 
ஒன்றும்‌ செய்யவில்லை. ஆனால்‌ 
அவர்களோ இடறி விழுந்துவிடுகிறார்கள்‌. 
அவர்களுடைய பெலன்‌ அவர்களைவிட்டு 
நீங்கிப்போயிற்று, அவர்கள்‌ 
'பெலவீனமடைந்தார்கள்‌. தங்கள்‌ 
சுயபலத்தை நம்பி அவர்கள்‌ தாவீதை 
நெருக்கினார்கள்‌. ஆனால்‌ தங்கள்‌ 
தீயயோசனைகளை அவர்களால்‌ 
தொடர்ந்து நிறைவேற்ற முடியவில்லை. 
தாவீதுக்கு விரோதமான தங்கள்‌ 
சதிஆலோசனைகளில்‌ அவர்களால்‌ 
தொடர்ந்து முன்னேறிச்‌ செல்ல 
முடியவில்லை. 


தாவீதுக்கு விரோதமாக எழும்பி 
வந்திருக்கிற சத்துருக்களின்‌ 
எண்ணிக்கை அதிகம்‌. அவர்கள்‌ ஒரு 
சேனையைப்‌ போல. திரளான 
எண்ணிக்கையிலிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
தாவீதுக்கு விரோதமாக ஒரு 
பாளையமிறங்கி இருக்கிறார்கள்‌. ஒரு 
மனுஷக்கு விரோதமாக ஒரு பாளையம்‌ 
வந்திருக்கிறது. ஆனாலும்‌ தாவீதின்‌. 
இருதயமோ சத்துருக்களின்‌ திரளான 
எண்ணிக்கையைப்‌ பார்த்து 
பயப்படவில்லை. 


நம்முடைய சத்துருக்கள்‌ நமக்கு 
விரோதமாக திரளான எண்ணிக்கையில்‌ 
வரலாம்‌. அவர்கள்‌ ஒரு சேனையைப்போல 
இருக்கலாம்‌. நம்முடைய கர்த்தர்‌ 
சேனைகளின்‌ கர்த்தர்‌. சேனைகளின்‌ 
கர்த்தர்‌ நம்மோடு கூடயிருக்கும்‌ போது, 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மமம்‌ 


PUBLISHERS 


சத்துருக்களின்‌ சேனையினால்‌ நம்மை 
ஒன்றும்‌ செய்யமுடியாது. சேனைகளின்‌ 
கர்த்தர்‌ நம்மைப்‌ பாதுகாப்பார்‌. 


தனக்கு விரோதமாக சத்துருக்கள்‌ 
ஒரு பாளையயிறங்கியிருப்பதை தாவீது 
பார்க்கிறார்‌. ஆனால்‌ அவருடைய 
இருதயம்‌ அவர்களைப்‌ பார்த்து 
பயப்படவில்லை. தாவீது கர்த்தரை 
நோக்கிப்‌ பார்க்கிறார்‌. சேனைகளின்‌ 
கர்த்தராகிய கர்த்தரிடத்தில்‌ தாவீது 
நம்பிக்கை வைத்திருக்கிறார்‌. தாவீதின்‌ 
சத்துருக்கள்‌ அவர்மீது 
யுத்தம்பண்ணினாலும்‌, தாவீது 
இந்த யுத்தத்தில்‌.  கர்த்தர்மேலே 
நம்பிக்கையாயிருக்கிறார்‌. கர்த்தர்‌ 
தன்னை தம்முடைய கூடாரத்தில்‌ 
மறைத்துக்கொள்வார்‌ என்றும்‌. அவர்‌ 
தாமே தன்னை தமது கூடார மறைவிலே 
ஒளித்து வைத்துக்கொள்வார்‌ என்றும்‌ 
தாவீது விசுவாசத்தோடு சொல்லுகிறார்‌. 
கர்த்தர்‌ தன்னைப்‌ பாதுகாப்பது 
மாத்திரமல்ல, அவர்‌ தன்னை 
கன்மலையின்மேல்‌ உயர்த்துவார்‌ என்றும்‌ 
தாவீது விசுவாசத்தோடு அறிக்கை 
செய்கிறார்‌ (சங்‌ 27:5). 


கர்த்தருடைய 
தங்கியிருப்பது 


ஆலயத்தில்‌ 


கர்த்தரிடத்தில்‌ ஒன்றை நான்‌ 
கேட்டேன்‌, அதையே நாடுவேன்‌; நான்‌ 
கர்த்தருடைய மகிமையைப்‌ 
பார்க்கும்படி.யாகவும்‌, அவருடைய 
ஆலயத்தில்‌ ஆராய்ச்சி செய்யும்‌ 
படியாகவும்‌, நான்‌ என்‌ ஜீவனுன்ன 
"நானெல்லாம்‌ கர்த்தருடைய ஆலயத்தில்‌ 
தங்கியிருப்பதையே நாடுவேன்‌. 
(சங்‌ 27:4). 


தாவீது கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
பயபக்தியாய்‌ ஜெபம்பண்ணுகிறார்‌. 
கர்த்தரிடத்தில்‌ தாவீது விசுவாசத்தோடு. 
ரன்‌ ர்‌ தாவீதின்‌ 
உண்மையிருக்கிறது. விசுவாசம்‌ 
இருவது பயபக்தியும்‌ இருக்கிறது 





ழ்‌ நவள 
யாய 


தாவீது கர்த்தரோடு எப்போதும்‌ 
த்க வேண்டும்‌ என்று 
தாவீதின்‌ இருதயத்தில்‌ 
விருப்பம்‌ மாத்திரமே 
தன்‌ ஜீவனுள்ள 

ல்லாம்‌ தாவீது கர்த்தருடைய 
ஆலயத்தில்‌ தங்கியிருப்பதை நாடுகிறார்‌. 
கர்த்தருடைய ஆலயத்தின்‌ பிரகாரங்களில்‌ 
ஆசாரியர்கள்‌ தங்கியிருப்பார்கள்‌. 
தாவீதுக்கோ தங்குவதற்கு. பெரிய 
அரண்மனை உண்டு. ஆனாலும்‌ 
அரண்மனையில்‌ தங்குவதைவிட, 

டய லய 

பிய சான்று தடு 
கர்த்தருடைய பிள்ளைகளெல்லோருமே 
அவருடைய ஆலயத்தில்‌ தங்கியிருப்பதை 
நாடவேண்டும்‌. நாம்‌ தங்கியிருபபதற்கு 
கர்த்தருடைய ஆலயத்தைத்‌ தவிர வேறு 
இடம்‌ எதுவுமில்லை. கர்த்தருடைய 
ஆலயத்தில்‌ மாத்திரமே அவருடைய 
மகிமையைப்‌ பார்க்க முடியும்‌. அவருடைய 
ஆலயத்தில்‌ மாத்திரமே அவருடைய 
வசனங்களை ஆராய்ச்சி செய்ய முடியும்‌ 
கர்த்தருடைய ஆலயத்தில்‌ மாத்திரமே 
நாம்‌ மற்ற பரிகத்தவான்‌௧ளோடு சேர்ந்து 
கர்த்தரை நன்றியோடு துதிக்க முடியும்‌ 
நம்முடைய நித்திய ஜீவனுக்காக நாம்‌ 
கர்த்தருடைய ஆலயத்தில்‌ அவரைத்‌ 
துதிக்கவேண்டும்‌. நம்முடைய வாழ்நாளில்‌ 
நமக்கு அநேக அலுவல்கள்‌ இருந்தாலும்‌. 
கர்த்தருடைய ஆலயத்தில்‌ தங்கியிருந்து, 


அவரை திப்ப பிரதான 
திவ விருகவேல்டு 


தாவீது தன்‌ ஜீவனுள்ள 
நாளெல்லாம்‌ கர்த்தருடைய ஆத்தில்‌ 
தங்கியிருப்பதை விரும்பி, இதை! 
விண்ணப்பமாக ஏறெடுக்கிறா்‌. 
“கர்த்தரிடத்தில்‌ ஒன்றை நான்‌ கேட்டேன்‌, 
அதையே நாடுவேன்‌” என்று தாவீது 
பயபக்தியாய்ச்‌ சொல்லுகிறார்‌. தன்‌ 
ஜீவனுள்ள நாளெல்லாம்‌ கர்த்தருடைய 
ஆலயத்தில்‌ தங்கியிருக்கவேண்டும்‌ 
என்னும்‌ ஒன்றை மாத்திரமே தாவீது 
கர்த்தரிடத்தில்‌ கேட்கிறார்‌. இதையே 
அவர்‌ நாடுகிறார்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை CDNENIS 


PUBLISHERS 
நாமும்‌ 


கர்த்தரிடத்தில்‌ ஏதாவது 


கேட்கவேண்டுமென்றால்‌, 


என்பதையே கேட்கவேண்டும்‌. தாவீதின்‌ 
இருதயத்தில்‌ வேறு வாஞ்சை 
எதுவுமில்லை. தாஸ கர்த்தருடைய 
ஆலயத்தில்‌ ங்கியிருக்கும்போது, 
கர்த்தருடைய ப்‌ பார்க்கும்‌ 
சிலாக்கியம்‌ அவருக்குக்‌ கிடைக்கும்‌. 


தாவீதுக்கு கர்த்தருடைய 
மகிமையைப்பற்றி ஏற்கெனவே ஒரளவு 
தெரியும்‌ கர்த்தருடைய பரிசுத்தமே 
அவருடைய மகிமை கர்த்தருடைய 
பராக்கிரமத்தின்‌ நாளிலே அவருடைய 
ஜனங்கள்‌ மனப்பூர்வமும்‌ பரிசுத்த 
அலங்காரமும்‌ உள்ளவர்களாயிருப்பார்கள்‌ 
(சங்‌ 110:3). கர்த்தருடைய காருணியமே 
அவருடைய செளந்தரியம்‌. கர்த்தருடைய 
காருணியம்‌ எத்தனை பெரியது என்றும்‌, 
அவருடைய  செளந்தரியம்‌ எத்தனை 
பெரியது. என்றும்‌ சகரியா 
தீர்க்கதரிசனமாகச்‌ சொல்லுகிறார்‌ 
(சக 917). கர்த்தருடைய சுபாவங்கள்‌ 
எல்லாம்‌ ஒன்று சேர்ந்து அவருடைய 
மகிமையை வெளிப்படுத்துகிறது. 
கர்த்தருடைய பரிசுத்த ஆலயத்தில்‌ நாம்‌ 
தங்கியிருக்கும்போது, அவருடைய 
பூரண... சுபாவத்தின்‌ செளந்தரியத்தை 
நம்மால்‌ பார்க்க முடியும்‌. 


கர்த்தர்‌ தாவீதை தமது கூடார 
மறைவிலே ஒளித்து வைப்பார்‌ 


தீங்குநானில்‌ அவர்‌ என்னைத்‌ 
தம்முடைய கூடாரத்தில்‌ மறைத்து, 
என்னைத்‌ தமது கூடார மறைவிலே 
ஒளித்து வைத்து, என்னைக்‌ 
கன்மலையின்மேல்‌ உயர்த்துவார்‌. 
இப்பொழுது என்‌ தலை என்னைச்‌. 
சுற்றிலும்‌ இருக்கிற என்‌: 
சத்துருக்களுக்கு மேலாக 
உயர்த்தப்படும்‌; அதினிமித்தம்‌ 
அவருடைய  கூடாரத்திலே நான்‌ 
ஆனந்த பலிகளையிட்டு, கர்த்தரைப்‌ 
பாடி, அவரைக்‌ கீர்த்தனம்பண்ணுவேன்‌ 
(சங்‌ 27:5,8). 





ழ்‌ நவள 
யாய 


நாம்‌ கர்த்தருடைய ஆயத்தில்‌ 
தங்கியிருக்கும்போது நமக்கு தேவனுடைய 
தெய்வீக பாதுகாப்பு கிடைக்கும்‌. 
தாவீதுக்கு சத்துருக்கள்‌ 
அநேகராயிருந்தார்கள்‌. அவருக்கு 
தீங்கு நாட்கள்‌ ஏராளமாய்‌ உண்டாயிற்று, 
ஆனாலும்‌ தாவீதை எந்தத்‌ தீங்கும்‌ 
அணுகவில்லை. தாவீது கர்த்தருடைய 
ஆலயத்தில்‌ "தங்கியிருக்கிறார்‌. 
கர்த்தருடைய ஆலயம்‌ அவருடைய 
பரிசுத்த கூடாரம்‌. கர்த்தர்‌ தம்மை நம்பி, 
தம்முடைய ஆலயத்தில்‌ தங்கியிருக்கிற 
பிள்ளைகளை, தம்முடைய கூடாரத்தில்‌ 
மறைத்து வைக்கிறார்‌. தம்முடைய கூடார 
மறைவிலே இவர்களை ஒளித்து 
வைக்கிறார்‌. 


யோவாஸ்‌ 
வந்த ஒரு 


தாவீதின்‌ சந்ததியில்‌ 
ராஜா. அவர்‌ 
ஆறுவருஷகாலமாக 'தேவாலயத்திலே. 
ஒளித்து, வைக்கப்பட்டார்‌ 
சத்துருக்களால்‌ யோவாசை கண்டுபிடிக்க 
முடியவில்லை. கர்த்தர்‌ தாமே 
யோவாசை தம்முடைய கூடார மறைவிலே 
ஒளித்து வைத்துக்கொண்டார்‌ 
சந்துருக்களிபமிரந்தும்‌. அவர்களுடைய 
பொல்லாத பட்டயங்களிலிருந்தும்‌ கர்த்தர்‌ 
யோவாசை பாதுகாத்தார்‌. அவருடைய 
ஜீவனைப்‌ பாதுகாத்ததோடு, கர்த்தர்‌ 
யோவாசை . சிங்காசனத்திலும்‌ அமரச்‌ 
செய்தார்‌ (2இராஜா 11:3) 


நெகேயியாவுக்கும்‌ 
ஆலயமே 
இடமாகயிருந்தது. 
குமாரனாகிய 

செமயா தன்‌ 
அடைக்கப்பட்டிருக்கும்‌ 
நான்‌ அவனிடத்தில்‌ 
அப்பொழுது அவன்‌: நாம்‌ இருவருமாய்‌ 
தேவனுடைய வீடாகிய ஆலயத்துக்குள்ளே. 
போய்‌, தேவாலயத்தின்‌ கதவுகளைப்‌ 
பூட்டுவோம்‌ வாரும்‌: உம்மைக்‌ 
கொன்றுபோட வருவார்கள்‌, இரவிலே. 
உம்மைக்‌ கொன்றுபோட வருவார்கள்‌ 
என்றான்‌” (நெகே 610). 


தேவனுடைய 
பாதுகாப்பான 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ODNENIS 


PUBLISHERS 


கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு 
அவருடைய ஆலயத்தில்‌ தங்கியிருப்பதே 
மெய்யான பாதுகாப்பு, ஆலயத்தின்‌ 
சுவர்கள்‌ நம்மைப்‌ பாதுகாக்காது 
செங்கல்களால்‌. கட்டப்பட்ட சுவர்கள்‌ 
நம்மைப்‌ பாதுகாக்கும்‌ அரண்களல்ல. 
ஆலயத்தின்‌ கட்டிடத்தைவிட, ஆலயத்தில்‌ 
வாசம்பண்ணுகிற கர்த்தரே நம்மைப்‌ 
பாதுகாக்கிறவர்‌. நாம்‌ கர்த்தருடைய 
ஆலயத்தில்‌ தங்கும்போது அவரோடு 
எப்போதும்‌ ஐக்கியமாயிருக்கவேண்டும்‌ 
என்பதை நாடவேண்டும்‌. கர்த்தரோடு 
கூடயிருப்பதுதான்‌ நமக்குப்‌ பாதுகாப்பு 
அதுவே நமக்கு மெய்யான ஆறுதல்‌. 


தாவீது கர்த்தருடைய ஆலயத்தில்‌ 
தங்கியிருப்பதை விரும்புகிறார்‌. தீங்கு 
நாளிலே கர்த்தர்‌ தன்னை தமது கூடார 
மறைவிலே ஒளித்து வைத்துக்கொள்வார்‌ 
என்று விசுவாசத்தோடு சொல்லுகிறார்‌. 
கர்த்தர்‌ தாவீதை அவருடைய 
சத்துருக்களின்‌ கைகளிலிருந்து 
பாதுகாப்பதோடு, அவர்‌ தாவீதின்‌ 
தலையை, அவரைச்‌ சுற்றிலுமிருக்கிற 
அவருடைய சத்துருக்களுக்கு மேலாகவும்‌ 
உயர்த்தவும்‌ செய்வார்‌. இதனிமித்தமாய்‌ 
தாவீது கர்த்தருடைய கூடாரத்திலே 
ஆனந்த பலிகளைச்‌ செலுத்துவார்‌. 
கர்த்தரைப்‌ பாடுவார்‌. அவரைக்‌ 
கீர்த்தனம்பண்ணுவார்‌. கர்த்தருடைய 
சமுகத்தில்‌ அடைக்கலமாய்‌ வந்திருக்கிற 
னங்கள்‌ கர்த்தரைப்‌ பாடி அவரைக்‌ 
ர்த்தனம்பண்ணுவார்கள்‌. 


தாவீதின்‌ ஜெபம்‌ 
சங்‌ 27: 7-14 


சங்‌ 27:7. கர்த்தாவே, நான்‌ கூப்பிடுகிற 
சுத்தத்தை நீர்‌ கேட்டு, எனக்கு இரங்கி, 
எனக்கு உத்தரவு அருளிச்செய்யும்‌. 


சன்‌ 27:8. என்‌ முகத்தைத்‌ தேடுங்கள்‌ 
என்று சொன்னீரே, உம்முடைய 
முகத்தையே தேடுவேன்‌ கர்த்தாவே, 
என்று என்‌ இருதயம்‌ உம்மிடத்தில்‌ 
சொல்லிற்று. 





ழ்‌ நள 
யாய 


சுங்‌ 27:9. உமது முகத்தை எனக்கு. 
மறையாதேயும்‌; தீர்‌ கோபத்துடன்‌ 
உமது அடியேனை 
விலக்கிப்போடாதேயும்‌; நீரே எனக்குச்‌ 
சுகாயர்‌ என்‌ இரட்சிப்பின்‌ தேவனே, 
என்னை நெகிழவிடாமலும்‌ என்னைக்‌: 
கைவிடாமதூம்‌ இரும்‌. 


சங்‌ 27:10. என்‌ தகப்பனும்‌ என்‌ தாயும்‌ 
என்னைக்‌ கைவிட்டாலும்‌, கர்த்தர்‌. 
என்னைச்‌ சேர்த்துக்கொள்ளுவார்‌. 


சங்‌ 27:11. கர்த்தாவே, உமது வழியை 
எனக்குப்‌ போதித்து, என்‌ 
எதிராவிகளினிமித்தம்‌ செவ்வையான 
பாதையில்‌ என்னை நடத்தும்‌. 


சத்துருக்களின்‌. 
என்னை 


ஒப்புக்கொடாதேயும்‌; பொய்ச்‌. 
சாட்சிகளும்‌ ஆக்கிரமித்துச்‌ 
'சீறுகிறவர்களும்‌ எனக்கு விரோதமாய்‌ 
எழும்பியிருக்கிறார்கள்‌. 


சங்‌ 2712. 
இஷ்டத்துக்கு 


எண்‌: 


சுங்‌ 2748. நானே, ஜீவனுன்னோர்‌ 
தேசத்திலே கர்த்தருடைய நன்மையைக்‌ 
காண்பேன்‌ 


விசுவாசியாதிருத்தால்‌ 
போயிருப்பேன்‌. 


சங்‌ 27:14. கர்த்தருக்குக்‌ காத்திரு; அவர்‌ 
உன்‌ இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார்‌; 
திடமனதாயிருந்து, கர்த்தருக்கே 
காத்திரு. 


எனக்கு 
செய்யும்‌ 


உத்தரவு அருளிச்‌ 


கர்த்தாவே, நாண்‌ கூப்பிடுகிற 
சுத்தத்தை நீர்‌ கேட்டு, எனக்கு இரங்கி, 
எனக்கு உத்தரவு அருளிச்செய்யும்‌ 
(சங்‌ 27:7). 


தாவீது கர்த்தரிடத்தில்‌ ஏராளமான 
விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறார்‌. 
இப்போது தாவீது கர்த்தருடைய 
ஆலயத்தில்‌ தங்கியிருக்கவில்லை. அவர்‌ 
எங்கேயிருந்தாலும்‌, தன்னுடைய 
ஜெபத்தினால்‌, டைய 
கிருபாசனத்தண்டையிலே கிட்டிச்‌ சேருகிற 
வழியை கண்டுபிடித்திருக்கிறார்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மாமா 


PUBLISHERS 


தான்‌ கூப்பிடுகிற சத்தத்தை கர்த்தர்‌ 
கேட்கவேண்டுமென்று, தனக்கு இரங்க 
வேண்டுமென்றும்‌ தனக்கு உத்தரவு 
அருளிச்‌ செய்யவேண்டுமென்றும்‌, தாவீது 
தான்‌ இருந்த இடத்திலிருந்தே 
ஜெபம்பண்ணுகிறார்‌. தாவீதின்‌ கூப்பிடுதல்‌ 
அவருடைய இருதயத்திலிருந்து 
கூப்பிடுகிற சத்தமாகவும்‌ இருக்கிறது. 
அதே வேளையில்‌ அது, அவர்‌ தன்‌ 
வாயினால்‌ கூப்பிடுகிற சத்தமாகவும்‌ 
இருக்கிறது. 


நம்முடைய ஜெபங்களும்‌ 
உண்மையுள்ளதாயும்‌, விசுவாசமுள்ளதாயும்‌ 
இருக்க வேண்டும்‌. நம்முடைய 
இருதயத்தின்‌ ஆழத்திலிருந்தும்‌ 
ஜெபம்பண்ண வேண்டும்‌. நம்முடைய 
வாயின்‌ வார்த்தைகளினாலும்‌ 
ஜெபம்பண்ண வேண்டும்‌. நாம்‌ 
விசுவாசத்தோடு ஜெபிக்கும்போது, கர்த்தர்‌ 
தம்முடைய கிருபையினால்‌ நாம்‌ 
கூப்பிடுகிற சத்தத்தைக்‌ கேட்டு, நமக்கு 
இரங்கி, நம்முடைய விண்ணப்பத்திற்குப்‌ 
பதில்கொடுப்பார்‌. ஜெபத்திற்குப்‌ பதில்‌ 
கொடுப்பது கர்த்தருடைய கிருபை. 


தாவீது தன்னுடைய ஜெபத்தில்‌: 
உறுதியாயத்‌ தரித்திருக்கிறார்‌ 
அவருடைய சிந்தனைகளெல்லாமே. 
கர்த்தருடைய கிருபையைப்பற்றியதாக 
இருக்கிறது. விசுவாசத்தோடு ஜெபித்தால்‌, 
கர்த்தர்‌ தம்முடைய கிருபையினால்‌ 
இரங்கி, தனக்குப்‌ பதில்‌ கொடுப்பார்‌ 
என்னும்‌ விசுவாசம்‌ தாவீதின்‌ 
இருதயத்தில்‌ உறுதியாய்ப்‌ பதிந்திருக்கிறது. 
தாவீது கர்த்தருடைய கிருபாசனத்‌ 
தண்டையில்‌ வந்து, தன்னுடைய 
pole இருதயத்தின்‌ 

தனையினாலும்‌ ஜெபங்களை 
ஏறெடுக்கிறார 


உம்முடைய 
தேடுவேன்‌ 


முகத்தையே 


என்‌ முகத்தைத்‌ தேடுங்கள்‌ என்று 
சொன்னீரே, உம்முடைய முகத்தையே 
தேடுவேன்‌ கர்த்தாவே, என்று என்‌: 
இருதயம்‌ உம்மிடத்தில்‌ சொல்லிற்று 
(சங்‌ 27:8). 





ழ்‌ நள 
யாய 


“என்‌ முகத்தைத்‌ தேடுங்கள்‌" என்று 
கர்த்தர்‌ தாவீதுக்குச்‌ சொல்லியிருக்கிறார்‌. 
கர்த்தருடைய உபதேசம்‌ தாவீதின்‌ 
இருதயத்தில்‌ ஆழமாய்ப்‌ பதிந்திருக்கிறது. 
கர்த்தருடைய வார்த்தைக்கு தாவீது 
கீழ்ப்படிகிறார்‌. அவருடைய இருதயமும்‌ 
கீழ்ப்படிகிறது. தாவீதின்‌ இருதயத்தில்‌ 
கர்த்தர்‌ சொன்ன வார்த்தை 
நிரம்பியிருக்கிறது கர்த்தருடைய 
வார்த்தையை தாவீது தன்னுடைய 


உம்முடைய முகத்தையே தேடுவேன்‌ 
கர்த்தாவே” என்று தாவீதின்‌ இருதயம்‌ 
கர்த்தரிடத்தில்‌ சொல்லிற்று. “என்‌ 
முகத்தைத்‌ தேடுங்கள்‌” என்று கர்த்தர்‌ 
தாவீதுக்குச்‌ சொன்னார்‌. கர்த்தருடைய 
வார்த்தைக்கு தாவீதின்‌ இருதயம்‌ 
கீழ்ப்படிகிறது. கர்த்தருடைய வார்த்தையை 
தாவீதின்‌ இருதயம்‌ தியானிக்கிறது. 
கர்த்தருடைய சமுகத்திலே, “உம்முடைய 
முகத்தையே தேடுவேன்‌ கர்த்தாவே' 
என்று தாவீதின்‌ யம்‌ பயபக்தியாய்‌ 
தரமனித்திருக்கிறத்‌ ப்‌ 


“நீர்‌ உமது கையைத்‌ திறந்து, சகல 
பிராணிகளின்‌ வாஞ்சையையும்‌ 
திருப்தியாக்குகிறீர்‌ 

தாவீது தன்னுடைய 
பாடுகிறார்‌. கர்த்தருடைய 
தேடவேண்டும்‌ என்பதே 
வாஞ்சை. கர்த்தருடைய 
தன்மேல்‌ பிரகாசிப்பதே 
வாஞ்சை (சங்‌ 4:67). 
முகத்தின்‌ ஒளி தாவீதின்மேல்‌ 
ரரகாசிக்கும்போது, டய யம்‌ 
அதிக சந்தோஷத்தினால்‌ ரால்‌ நரம்பியிருக பண்ட 


உமது முகத்தை 
மறையாதேயும்‌ 


கர்த்தருடைய 


எனக்கு. 


உமது முகத்தை 
மறையாதேயும்‌; தீர்‌ கோபத்துடன்‌ 
உமது அடியேனை 
விலக்கிப்போடாதேயும்‌; தீரே எனக்குச்‌ 
சகாயர்‌ என்‌ இரட்சிப்பின்‌ தேவனே, 


எனக்கு. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை OCDNENIS 


PUBLISHERS 


என்னை நெகிழவிடாமதூம்‌ என்னைக்‌ 
கைவிடாமலூம்‌ இரும்‌. என்‌ தகப்பனும்‌ 
என்‌ தாயும்‌ என்னைக்‌ கைவிட்டாலும்‌, 
கர்த்தர்‌ என்னைச்‌. சேர்த்துக்‌ 
கொள்ளுவார்‌ (சங்‌ 27:9,10). 


தாவீது கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
தன்னுடைய உத்தமத்தைப்பற்றிப்‌ 
பேசினாலும்‌, கர்த்தருக்கு விரோதமாக 
தான்‌ செய்த பாவங்களையும்‌ அவர்‌ 
நினைவு கூருகிறார்‌. தன்னுடைய 
பாவத்தினிமித்தம்‌ தேவனுடைய 
கோபத்திற்கும்‌ சாபத்திற்கும்‌ தான்‌ 
பாத்திரவானாயிருப்பதை தாவீது 
அங்கீகரிக்கிறார்‌. ஆனாலும்‌ கர்த்தர்‌ 
தன்னை தம்முடைய கிருபையினால்‌ 
திருத்துமாறு தாவீது மிகுந்த பணிவோடு 
விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 


கர்த்தருடைய முகத்தைத்‌ தேடுவதே 
தாவீதுக்கு) பிரியமானது. இதுவே 
அவருடைய இருதயத்தின்‌ வாஞ்சை. 
தாவீதினுடைய பாவத்தினிமித்தம்‌ கர்த்தர்‌ 
தம்முடைய முகத்தை தாவீதுக்கு மறைக்க 
வாய்ப்புள்ளது. தாவீது தன்னுடைய 
பாவத்தை உணர்ந்து, “உமது முகத்தை 
எனக்கு மறையாதேயும்‌' என்று 
பணிவோடு  விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 
மேலும்‌, “நீர்‌ கோபத்துடன்‌ உமது 
அடியேனை விலக்கிப்போடாதேயும்‌" 
என்றும்‌ தாவீது கர்‌; டய ௪ ரில்‌ 
ட. அது 


கர்த்தருடைய கிருபை தாவீதுக்குத்‌ 

கர்த்தரே தாவீதுக்கு! 

க்கிறார்‌. கர்த்தர்‌ தாவீதுக்கு 

கர்த்தர்‌ தம்முடைய 

தாவீதை விலக்கிப்‌ 

, தாவீது 

உதலியற்றவராகயிருப்பார்‌. கர்த்தருடைய 

சமுகமே அவருக்கு ஒத்தாசை வருகிற 

பர்வதம்‌. கர்த்தர்‌ தம்முடைய முகத்தை 

தனக்கு மறைந்துவிட்டால்‌, தன்னுடைய 

நிலமை பரிதாபமா கும்‌ என்பதை 
தாவீது உணர்ந்திருக்க. 





ழ்‌ நள 
யாய 


தாவீது கர்த்தரைப்பற்றிச்‌ சொல்லும்‌ 
போது, “நீரே எனக்குச்‌ சகாயர்‌” என்று 
சொல்லுகிறார்‌. தாவீது கர்த்தரை, “என்‌ 
இரட்சிப்பின்‌ தேவனே” என்று அழைத்து, 
தன்னுடைய பாவங்களையெல்லாம்‌ 
மன்னித்து, தன்னை இரட்சிக்குமாறு 
பணிவோடு விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 
கர்த்தருடைய சகாயம்‌ தாவீதுக்குக்‌ 
கிடைக்கவில்லையென்றால்‌ அவருக்கு 
ஒரு ஆதரவும்‌ இல்லை. ஒரு தேறுதலும்‌ 
இல்லை கையினால்‌ தாவீது 
இரட்சிப்புக்காக 

“என்‌ 

என்னை 


தன்னுடைய 
கெஞ்சி 
இரட்சிப்பின்‌ 
நெகிழவிடாமலும்‌, என்னைக்‌ 
கைவிடாமலும்‌ இரும்‌” என்று மிகுந்த 
பணிவோடு விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 


ஆத்தும 
மன்றாடுகிறார்‌. 
தேவனே, 


தாவீது கர்த்தரையே 
நம்பியிருக்கிறார்‌. அவரையே சார்ந்து 
ஜீவிக்கிறார்‌. தன்னுடைய தகப்பனும்‌. 
தன்னுடைய தாயும்‌ தன்னைக்‌ 
கைவிட்டாலும்‌, கர்த்தர்‌ தன்னைக்‌ 
கைவிடாமல்‌, தம்மிடமாகச்‌ சேர்த்துக்‌ 
கொள்வார்‌... என்னும்‌ நம்பிக்கை 
தாவீதினிடத்தில்‌ அதிகமாயிருக்கிறது. 
இந்த உலகத்தில்‌ தாவீதுக்கு நெருகிய 
சிநேகிதர்கள்‌ அநேகர்‌ இருக்கிறார்கள்‌. 
அவர்களிடமிருந்து தாவீதுக்கு சில 
உதவிகளும்‌, ஒத்தாசைகளும்‌ வரும்‌ 


ஆனாலும்‌ எல்லா சூழ்நிலைகளிலும்‌ 


அவர்களால்‌ 
செய்யமுடியாது. 
விட்டு தூரமாய்‌ 
ஒருவேளை 


தாவீதுக்கு உதவி 
அவர்கள்‌ தாவீதை 
விலகிப்போய்விடலாம்‌ 
அவர்கள்‌ மரித்துப்‌ 
போய்விடலாம்‌. ஒருவேளை தாவீதுக்கு 
உதவிசெய்யும்‌ திராணி அவர்களுக்கு 
இல்லாமற்போகலாம்‌. ஒருவேளை 
அவர்கள்‌ தாவீதை மறந்துவிடலாம்‌. 
ஒருவேளை அவர்கள்‌ தாவீதின்மீது 
வைத்திருக்கிற அன்பு குறைந்துபோகலாம்‌ 
அவர்கள்‌ ட்டம்‌ நேசிப்பதற்குப்‌ பதிலாக: 
தாவீதின்மீது கோபமாயிருக்கலாம்‌ 


இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில்‌ தாவீது 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மமம்‌ 


ரிம்‌ 


ஆனாலும்‌ தாளீது கர்த்தரை நம்புகிறார்‌. 
கர்த்தர்‌ தனக்கு உதவிசெய்வார்‌ என்று 
விசுவாசிக்கிறார்‌. இந்த விசுவாசத்தோடு, 
“என்‌ தகப்பனும்‌ என்‌ தாயும்‌ என்னைக்‌ 
கைவிட்டாலும்‌, கர்த்தர்‌ என்னைச்‌ 
சேர்த்துக்‌ கொள்வார்‌” என்‌, 

முழுநம்பிக்கையோடு சொல்லுகிறார்‌. 


கர்த்தாவே உமது வழியை 
எனக்குப்‌ போதித்தருளும்‌ 


உமது 
போதித்து, 
எதிராளிகளினிமித்தம்‌ செவ்வையான 
பாதையில்‌ என்னை நடத்தும்‌. என்‌ 
இஷ்டத்துக்கு 
ஒப்புக்கொடாதேயும்‌; 
பொய்ச்சாட்சிகளூம்‌ ஆக்கிரமித்துக்‌ 
சீறுகிறவர்களும்‌ எனக்கு விரோதமாய்‌ 
எழும்பியிருக்கிறார்கள்‌ (சங்‌ 27:11,12). 


தாவீது கர்த்தருடைய 
அடிச்சுவடுகளைப்‌ பின்பற்றி வர 
விரும்புகிறார்‌. தாவீதுக்கு கர்த்தருடைய 
வழி தெரிந்திருக்க வேண்டும்‌. 
அப்போதுதான்‌ தாவீதால்‌ கர்த்தரைப்‌ 
பின்பற்றிச்‌ செல்லமுடியும்‌. தன்னுடைய 
சுயபுத்தியினால்‌, சுயமுயற்சியினால்‌ 
கர்த்தருடைய வழியை தாளீதால்‌ 
புரிந்துகொள்ள முடியாது. கர்த்தர்‌ தாமே 
தனக்கு தம்முடைய வழியை 
போதித்தருளவேண்டுபென்று தாவீது 
கர்த்தரிடத்தில்‌ விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 

தன்னுடைய 
நடக்கும்போது, 


தாவீது 
சுயமுயற்சியினால்‌ 
ஒருவேளை அவர்‌ தவறான பாதையில்‌ 
போய்விடுவார்‌. ஒருவேளை அவர்‌ 
செல்வையான பாதையில்‌ நடந்தாலும்‌ 
அவருக்குள்‌ ஒரு நிச்சயம்‌ இருக்காது, 
தான்‌ நடக்கிற பாதை செவ்வையான 
பாதையா அல்லது தவறான பாதையா 
என்னும்‌ நிச்சயம்‌ இல்லாமல்‌ 
குழப்பத்தில்‌ நடப்பார்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
வழியை தாவீதுக்குப்‌ போதித்தால்‌, 
கர்த்தருடைய  செல்வையான வழியை 
தா இணங்கு கொள்வார்‌. ல்‌ 





ழ்‌ நள 
யாய 


தாவீதின்‌ எதிராளிகள்‌ அவரைப்‌ 
பின்தொடர்ந்து வருகிறார்கள்‌. எல்லா 
பக்கங்களிலும்‌ அவர்கள்‌ தாவீதை 
சூழ்ந்திருக்கிறார்கள்‌. தன்னுடைய 
எதிராளிகளினிமித்தம்‌ கர்த்தர்‌ 
செவ்வையான 

தாவீது விண்ணப்பம்‌ 


தன்னை 
நடத்துமாறு 
பண்ணுகிறார்‌. 


தாவீது தன்னை கர்த்தருடைய 
கரத்தில்‌ ஒப்புக்கொடுத்திருக்கிறார்‌. 
கர்த்தர்‌ தன்னைப்‌ பாதுகாத்துக்கொள்வார்‌ 
என்னும்‌ நிச்சயம்‌ தாவீதுக்கு உண்டு. 
தன்னுடைய சத்துருக்களின்‌ இஷ்டத்திற்கு 
கர்த்தர்‌ தன்னை ஒப்புக்கொடுத்துவிடக்‌. 
கூடாது என்று தாவீது ஜெபிக்கிறார்‌. 
அவர்கள்‌ தாவீதின்‌ ஜீவனை 
வேட்டையாட வந்திருக்கிறார்கள்‌. 
அவர்களிடமிருந்து தன்னைப்‌ பாதுகாக்க 
தாவீதுக்கு அரண்‌ எதுவுமில்லை. 
கர்த்தர்‌ தாமே தாவீதுக்குப்‌ 
பாதுகாப்பாயிருக்கிறார்‌. கர்த்தருடைய 
பாதுகாப்பே பெய்யான பாதுகாப்பு 
கர்த்தர்‌ தாவீதைக்‌ கைவிட்டுவிட்டால்‌, 
தாவீதின்‌ சத்துருக்கள்‌ தங்கள்‌ 
படத்திற்கு தாவீதைக்‌ 
ாடுபைப்படுத்துவார்கள்‌. 


தாவீதுக்கு விரோதமாய்‌ 
வந்திருக்கிறவர்கள்‌ துன்மார்க்கர்கள்‌ 
அவர்கள்‌ பொய்ச்சாட்சிகள்‌. அவர்கள்‌ 
ஆக்கிரமித்து சீறுகிறவர்கள்‌. 
இப்படிப்பட்டவர்கள்‌ தாவீதுக்கு 
விரோதமாய்‌ எழும்பியிருக்கிறார்கள்‌. 
தாவீதின்‌. இரத்தத்தின்மீது அவர்கள்‌ 
'வெறியாயிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
தாவீதுக்கு விரோதமாய்ப்‌ பொய்ச்சாட்சி 
ல தாவீதின்‌ நற்பெயருக்கு 
உண்டுபண்ணுகிறார்கள்‌. 
சீறுகிறவர்கள்‌ 
இரத்த வெறியராயும்‌ 
இப்படிப்பட்ட 
துன்மார்க்கர்களே தாவீதுக்கு விரோதமாய்‌ 
எழும்பியிருக்கிறார்கள்‌. அவர்களே 
தாவீதின்‌ சத்துருக்கள்‌. அந்த 
சத்துருக்களின்‌ இஷ்டத்திற்குக்‌ கர்த்தர்‌ 
தன்னை  ஒப்புக்கொடுத்துவிடாதவாறு. 
ப்‌ கு டய ௪ 
படம்‌ பண்ட கா்‌? மதத்து 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மமம்‌ 


PUBLISHERS 


ஜீவனுன்னோர்‌ தேசம்‌ 


"நானே, ஜீவனுன்னோர்‌ 
தேசத்திலே கர்த்ுடைய நன்மையைக்‌ 
காண்பேன்‌ என்று 
விசுவாசியாதிருத்தால்‌ கெட்டுப்‌ 
போயிருப்பேன்‌ (சங்‌ 27:18), 


தாவீது ஜீவனுள்ளோர்‌ 
கர்த்தருடைய 
காணப்போவதாக விசுவாசிக்கிறார்‌. 
விசுவாசமே தாவீதைப்‌ பலப்படுத்துகிறது. 
இந்த விசுவாசம்‌ தாவீதுக்கு 
இல்லையென்றால்‌ அவர்‌ எப்போதோ 
கெட்டுப்போயிருப்பார்‌. சத்துருக்கள்‌ 
தாவீதை நெருக்கி ஒடுக்கும்போது. 
தாவீதுக்குள்‌ இந்த விசுவாசமே 
நிரம்பியிருக்கிறது. இந்த விசுவாசம்‌ 
தாவீதுக்குள்‌ இல்லையென்றால்‌, 
சத்துருக்கள்‌ அவரை சூழ்ந்து நெருக்கும்‌ 
போது, தாவீது பலவீனமடைந்து கீழே 
விழுந்திருப்பார்‌. 


தேசத்திலே 
வய 


இந்த 


கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம்‌ 
தரிசித்து நடவாமல்‌ விசுவாசித்து 
நடக்கிறோம்‌. கர்த்தருடைய 
நன்மைகளை விசுவாசித்து நடக்கிற நாம்‌, 
கர்த்தருக்கு ஏற்றவேளையிலே 
அவருடைய நன்மைகளைத்‌ தரிசித்து 
நடப்போம்‌ கர்த்தர்‌ தம்முடைய 
நன்மைகளை நமக்கு ஆசீர்வாதமாகவும்‌, 
ஆறுதலாகவும்‌ தருகிறார்‌. 
ஜீவனுள்ளோருடைய தேசத்தைக்‌ 
காண்போம்‌ என்பதே நம்முடைய 
விசுவாசம்‌ அந்தத்‌ தேசத்திலே. 
கர்த்தருடைய நன்மையை நாம்‌ 
காணப்போகிறோம்‌. சர்வசிருஷ்டிகளும்‌ 
இந்த நாளைக்‌ காண்பதற்காக ஏங்கி 
தலித்துக்கொண்டிருக்கிறது. பாலோகமே 
ஜீவனுள்ளோருடைய தேசம்‌. 
இந்தப்‌ பூமி மரித்துப்‌ 
போகிறவர்களின்‌ தேசம்‌. இந்தப்‌ 
பூமியிலுள்ளவர்களெல்லோருமே மரித்துப்‌ 
போவார்கள்‌. பரலோகத்திலுள்ளவர்களோ 
நித்திய ஜீவனைப்பெற்று நித்தியகாலமாய்‌ 
இந்தப்‌ பூமியில்‌ நாம்‌ 
காலம்‌ வரையிலும்‌ 
பாடுகளும்‌, வேதனைகளும்‌, 





ழ்‌ LETHE 
WEFT 


உண்டு. 
நாம்‌ மேற்கொள்ள 
ஜீலனுள்ளோருடைய 
விசுவாசிக்கவேண்டும்‌. 
கர்த்தருடைய நன்மையை நாம்‌ 
காண்போம்‌ என்னும்‌ விசுவாசம்‌ நமக்குள்‌ 
உறுதியாயிருக்கவேண்டும்‌. அப்போதுதான்‌ 
இந்தப்‌ பிரபஞ்சத்தின்‌ பாடுகளை நம்மால்‌ 
சகித்துக்கொள்ள முடியும்‌, இந்தப்‌ 
பூமியிலுள்ள சோதனைகளை நம்மால்‌ 
ரற்கொள்ள முடியும்‌. 


கர்த்தருக்குக்‌ காத்திரு 
கர்த்தருக்குக்‌ காத்திரு; அவர்‌ 
உன்‌ இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார்‌; 


திடமனதாயிருந்து, கர்த்தருக்கே 
காத்திரு (சங்‌ 27:14). 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மமம்‌ 


PUBLISHERS 


“கர்த்தர்‌ உன்‌ 


இருதயத்தை 

இதுவே தாவீது 

உபதேசம்‌. இந்த 

“கர்த்தர்‌ உன்‌ ஆவியை 

முறிந்துபோகாமல்‌ காத்துக்கொள்வார்‌' 
என்று பொருள்‌ சொல்லலாம்‌. 


கர்த்தர்‌ நம்மை ஸ்திரப்படுத்தி 
பலப்படுத்தும்போது, அந்தப்‌ பலத்தினால்‌ 
நாம்‌ கர்த்தருக்குக்‌ காத்திருக்கவேண்டும்‌ 
விசுவாசத்தோடும்‌, 
கர்த்தருக்குக்‌ 
கர்த்தருடைய 
ஒப்புக்கொடுத்து, “உம்முடைய 
ஆகக்கடவது” என்று பயபக்தியோடும்‌, 
மனத்தாழ்மையோடும்‌,  விசுவாசத்தோடும்‌. 
சொல்லி, கர்த்தருக்கே காத்திருக்க 
வேண்டும்‌. 


கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்கள்‌. 
புதுபலனைப்‌ பெற்றுக்கொள்வார்கள்‌. 


அவர்கள்‌ திடமனதாயிருப்பார்கள்‌. 
ஆகையினால்‌ நாம்‌ செய்கிற எல்லா 
வேலையிலும்‌ அவசரப்படாமல்‌, 
கர்த்தருக்கே காத்திருக்கவேண்டும்‌. 
கர்த்தருக்குக்‌ காத்திருப்பதை நாம்‌ 
நேசிக்கவேண்டும்‌. ஸ்திரப்பட்ட 

இருதயத்தோடும்‌, திடமனதோடும்‌ நாம்‌ 
கர்த்தருக்கே காத்திருக்கவேண்டும்‌. 





ழ்‌ நவள 
யாய 


இருபத்தெட்டாவது சங்கீதத்தின்‌ 
முதல்பகுதி, தாவீது கர்த்தரிடத்தில்‌ 
ஏறெடுக்கிற ஜெபவிண்ணப்பமாகும்‌ 
(சங்‌ 281-3). கர்த்தர்‌ தாமே 
தன்னுடைய சத்துருக்களுக்கு 
சரிக்குச்சரிகட்டுமாறு தாவீது 
விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. (சங்‌ 28:45) 
இந்த சங்கீதத்தின்‌ இரண்டாவது பகுதி, 
தாவீது கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
அவரைத்‌ துதித்து, ஸ்தோத்திரம்‌ 
பண்ணுவதாகும்‌ (சங்‌ 28%-8) 
கர்த்தருடைய பிள்ளைகள்‌ எல்லோருக்கும்‌ 
தேவஆசீர்வாதம்‌ வருமென்று தாவீது 
தீர்க்கதரிசனமாய்ச்‌ சொல்லுகிறார்‌ 
(சங்‌ 289) 


தாவீதின்‌ ஜெபம்‌ 
சங்‌ 28 : 1-5 
சுங்‌ 28:1. என்‌ கன்மலையாகிய 
கர்த்தாவே, உம்மை நோக்கிக்‌ 
கூப்பிடுகிறேன்‌; நீர்‌ கேனாதவர்யோல 
மவுனமாயிராதேயும்‌; தீர்‌ 
மவுனமாயிருந்தால்‌ நான்‌ குழியில்‌ 
இறங்குகிறவர்களூக்கு ஒப்பாவேன்‌. 


சுங்‌ 28:2. நான்‌ உம்மை நோக்கிச்‌ 
சத்தமிட்டு, உம்முடைய பரிசுத்த 
சுத்நிதிக்கு நேராகக்‌ கையெடுக்கையில்‌, 
என்‌ விண்ணப்பங்களின்‌ சத்தத்தைக்‌ 
கேட்டருளும்‌. 


சுங்‌ 28:3. அயலானுக்குச்‌ சமாதான 
வாழ்த்தூதலைச்‌ சொல்லியும்‌, தங்கள்‌ 
இருதயங்களில்‌ பபொல்லாப்பை 
வைத்திருக்கிற துன்மார்க்கரோடும்‌ 
அக்கிரமக்காரரோடும்‌. என்னை 
வாரிக்கொன்னாதேயும்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மாமா 


PUBLISHERS 


சங்‌ 28:4. 
கிரியைகளுக்கும்‌ அவர்களுடைய 
நடத்தைகளின்‌ பொல்லாங்குக்கும்‌ 

க்‌ அவர்களுக்குச்‌ செய்யும்‌; 

கைகளின்‌: 
அவர்களுக்கு. 
அவர்களுக்குச்‌ சரிக்குச்‌ 


அவர்களுடைய 


செய்கைக்குத்தக்கதாக 
அவியும்‌, 
சரிக்கட்டும்‌. 


சங்‌ 28:5. அவர்கள்‌ 
செய்கைகளையும்‌ 
கிரியைகளையும்‌ கவனியாதபடியால்‌, 
அவர்களை இடித்துப்போடுவார்‌, 
அவர்களைக்கட்டமாட்டார்‌. 


கர்த்தருடைய 
அவர்‌ கரத்தின்‌ 


என்‌ கன்மலையாகிய கர்த்தாவே 


என்‌ கன்மலையாகிய கர்த்தாவே, 
உம்மை நோக்கிக்‌ கூப்பிடுகிறேன்‌; நீர்‌ 
கேனாதவர்யோல்‌ மவுனமாயிராதேயும்‌; 
தீர்‌ மவுனமாயிருத்தால்‌ நான்‌ குழியில்‌ 
இழறங்குகிறவர்களுக்கு. ஒப்பாவேன்‌. 
நான்‌ உம்மை நோக்கிச்‌ சத்தமிட்டு, 
உம்முடைய பரிசுத்த சந்நிதிக்கு 
நேராகக்‌ கையெயடுக்கையில்‌, என்‌: 
விண்ணப்பங்களின்‌ சத்தத்தைக்‌. 
கேட்டருளும்‌ (சங்‌ 28:1,2). 


தாவீது இப்போது மிகுந்த 
நெருக்கத்திலிருக்கிறார்‌. சத்துருக்கள்‌ 
மூலமாய்‌ அவருடைய ஜீவனுக்கு ஆபத்து 
உண்டாயிற்று. தாவீது தன்னுடைய 
இக்கட்டான சூழ்நிலையில்‌ கர்த்தரை 
நோக்கிக்‌ கூப்பிடுகிறார்‌. கர்த்தர்‌ தாமே 
தம்முடைய கிருபையினால்‌, தன்னுடைய 
விண்ணப்பங்களுக்கு செவிகொடுத்து, 
அவற்றிற்கு _ பதில்‌ கொடுக்கவேண்டும்‌. 
என்றும்‌ தாவீது ஜெபம்பண்ணுகிறார்‌. 


கர்த்தரைப்பற்றிச்‌ 
“என்‌ கன்மலையாகிய 
இந்த 


தாவீது 
சொல்லும்போது, 
கர்த்தாவே” என்று சொல்லுகிறார்‌ 
வாக்கியம்‌ தேவனுடைய வல்லமையைக்‌ 
குறிப்பிடுகிறது. தாவீது கர்த்தருடைய 
சர்வவல்லமையில்‌ நம்பிக்கை 
வைத்திருக்கிறார்‌. தாவீது வல்லமையள்ள 
கர்த்தரை நோக்கிக்‌ கூப்பிடுகிறார்‌. 





ழ்‌ நவள 
யாய 


இப்போது 
நெருக்கத்திலிருக்கிறார்‌. 
மூழ்கிவிடுவதுபோல 


தாவீது 

மிகுந்த 
ஜலப்பிரவாகத்தில்‌ 
மிகுந்த ஆபத்திலிருக்கிறார்‌. கர்த்தர்‌ 
தாவீதைக்‌ காப்பாற்றினால்‌ மாத்திரமே 
அவருடைய ஜீவன்‌ பிழைக்கும்‌. 
இல்லையென்றால்‌ தாவீதுக்கு 
அவருடைய சத்துருக்கள்‌. மூலமாய்‌ 
மரணம்‌ நிச்சயம்‌ உண்டாகும்‌. 


தாவீது கர்த்தரிடத்தில்‌ 
விண்ணப்பம்பண்ணும்போது, “நீர்‌ 
கேளாதவர்போல  மெளனமாயிராதேயும்‌” 
என்றும்‌ சொல்லுகிறார்‌. தாவீதுக்கு 
கர்த்தருடைய கிருபையும்‌ அநுக்கிரகமும்‌ 
தேவை கர்த்தர்‌ தாவீதின்‌ 
விண்ணப்பத்திற்குச்‌ செவிகொடுத்து, 
அவரைப்‌ பாதுகாக்கவேண்டும்‌. கர்த்தர்‌ 
மெளனமாயிருந்தால்‌, தாவீது குழியில்‌ 
இறங்குகிறவர்களுக்கு ஒப்பாயிருபபார்‌ 
இந்த வாக்கியம்‌ ஸரித்துப்போனவர்களைக்‌ 
குறிக்கிற; மரித்துப்போனவர்களை 
குழியில்‌ இறக்குவார்கள்‌. 


கர்த்தரே 

சிநேகிதராகயிருக்கிறார்‌. 

தாவீதின்‌ நம்பிக்கை. கர்த்தர்‌ மாத்திரமே 
தாவீதுக்கு உதவி செய்யக்கூடியவர்‌. 
கர்த்தர்‌ தாவீதின்‌ விண்ணப்பத்திற்குச்‌ 
செவிகொடுக்காமல்‌ மெளனமாயிருந்தால்‌, 
தாவீதுக்கு உதவிசெய்ய வேறு 
ஒருவருமில்லை. தாவீதின்‌ நம்பிக்கையும்‌, 
அவருடைய பாதுகாப்பும்‌ அவரும்‌ 
அழிந்துபோவார்கள்‌ தாவீதுக்கு 
கர்த்தருடைய உதவி தேவைப்படுகிறது. 
இதற்காக அவர்‌ கர்த்தருடைய பரிசுத்த 
சந்நிதிக்கு நேராக கையெடுக்கிறார்‌. 
தன்னுடைய கரங்களை விரித்து 
கர்த்தரிடத்தில்‌ விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 
கர்த்தருடைய பரிசுத்த சந்நிதியிலிருந்து 
தாவீதுக்கு பதில்‌ கிடைக்கும்‌ 


கர்த்தருடைய பரிசுத்த சந்நிதி 
என்பது. ஆசரிப்புத்ூடாரத்திலும்‌, 
தேவாலயத்திலுமுள்ள  மகாபரிகத்த 
ஸ்தலத்தைக்‌ குறிக்கும்‌. 
தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியும்‌ 
கிருபாசனமும்‌ வைக்கப்பட்டிருக்கிறது. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ODNENIS 


PUBLISHERS 


கர்த்தராகிய தேவன்‌ மகாபரிசுத்த 
ஸ்தலத்திலே, ள்‌ நடுவிலே 
வாசம்பண்ணுகிறார்‌. 

தம்முடைய பிள்ளைகளோடு எ பம்‌ 


“மோசே தேவனோடே பேசும்படி 
ஆசரிப்புக்கூடாரத்திற்குள்‌ பிரவேசிக்கும்‌ 
போது, தன்னோடே பேசுகிறவரின்‌ சத்தம்‌ 
சாட்சிப்‌ பெட்டியின்மேலுள்ள. 
கிருபாசனமான இரண்டு கேருபீன்களின்‌ 
நடுவிலிருந்துண்டாகக்‌ கேட்பான்‌; அங்கே. 


இருந்து அவனோடே பேசுவார்‌” 
(எண 7:89). 


கர்த்தருடைய பரிசுத்த சந்நிதி 
இயேசுகிறிஸ்துவுக்கு அடையாளம்‌. புதிய 
ஏற்பாட்டுக்காலத்து  விசுவாசிகளாகிய 
நாம்‌, நம்முடைய கைகளையும்‌ 
கண்களையும்‌ இயேசுகிறிஸ்துவை நோக்கி 
ஏறெடுக்க வேண்டும்‌. நமக்கு 
தேவனிடத்திலிருந்து வரும்‌ எல்லா 
நன்மைகளும்‌ இபேசுகிறிஸ்துவின்‌. 
மூலமாகவே வருகிறது 


தாவீது கர்த்தரை நோக்கி 
சத்தமிட்டு கூப்பிடுகிறார்‌. அவர்‌ 
கர்த்தருடைய சமுகத்திற்கு முன்பாக 
மெளனமாயிருக்கவில்லை. தன்னுடைய 
பிரச்சனைகளை மனுஷரிடத்திலே போய்‌ 
சொல்லுவதற்கு] பதிலாக, கர்த்தருடைய 
சமுகத்திற்கு வந்து, கர்த்தருடைய பரிசுத்த 
சந்நிதிக்கு நேராக, தன்னுடைய கைகளை 
ஏறெடுக்கிறார்‌. கர்த்தர்‌ தாமே 
தன்னுடைய விண்ணப்பங்களின்‌ 
சத்தத்தைக்‌ கேட்டருளுமாறு தாவீது 
பயபக்தியாய்‌ ஜெபம்பண்ணுகிறார்‌. 


என்னை வாரிக்கொள்ளாதேயும்‌ 


அயலானுக்குச்‌. சமாதான 
வாழ்த்துதலைச்‌ சொல்லியும்‌, தங்கள்‌: 
ல பொல்லாப்யை 
 துன்மார்க்கரோடும்‌ 
என்னை 

வாரிக்கொள்னாதேயும்‌ (சங்‌ 28:3). 





ழ்‌ நயனா 
யாய 


பாவிகளுக்கும்‌ துன்பார்க்கருக்கும்‌ 
அழிவு நியமிக்கப்பட்டிருக்கிறது. தாவீது 
கர்த்தருடைய பரிசுத்த சந்நிதிக்கு நேராக 
நிற்கிறார்‌. தாவீதுக்கு துன்மார்க்கரோடு 
பங்குமில்லை பாத்தியமுமில்லை. கர்த்தர்‌ 
துன்மார்க்கரையும்‌ அக்கிரமக்காரரையும்‌ 
வாரிக்கொள்வார்‌. அவர்களுடைய 
மாக்களை அழிவுக்‌! 
னி க்‌ ல்‌ 
'துன்மார்க்கர்கள்‌ 
அயலானுக்கு சமாதான 
வாழ்த்துதல்களைச்‌ சொல்லுகிறார்கள்‌ 
இவர்களுடைய வார்த்தை சமாதானமாயும்‌, 
இனிமையாயும்‌ இருக்கும்‌. ஆனால்‌ 
ந ய இருதயங்களிலோ 
பொல்லாப்பு நிரம்பியிருக்கும்‌ 
வார்த்தையினால்‌ வாழ்த்துவார்கள்‌. 
தங்கள்‌ இருதயத்தினாலும்‌, 
கிரியையினாலும்‌ சபிப்பார்கள்‌. தாவீதின்‌ 
இருதயத்தில்‌ பொல்லாப்பு இல்லை. அவர்‌ 


கர்‌; பாக தன்னுடைய 
கத்தி நடக்கிறார்‌ 


தங்கள்‌ 


கர்த்தர்‌ துன்பார்க்கரையும்‌ 
அக்கிரமக்காரரையும்‌ வாரிக்கொள்ளும்‌ 
போது, தன்னை அவர்களோடு சேர்த்து 
வாரிக்கொள்ளவேண்டாமென்று தாவீது 
பணிவாய்‌ விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 
துன்மார்க்கருக்கு அழிவு வரும்போது 
கர்த்தர்‌ தன்னை அந்த அழிவிலிருந்து 
விலக்கிக்‌ காத்துக்கொள்ள வேண்டும்‌ 
என்பதே தாவீதின்‌ கண்ணம்‌ 

துன்மார்க்கர்‌ வஞ்சகத்தினால்‌ 
நிரம்பியிருக்கிறார்கள்‌. சாதுரிய 
வார்த்தைகளைப்‌ பேசுகிறார்கள்‌. 
தாவீதுக்கு ஆதரவாக இருப்பதுபோல 
நடிக்கிறார்கள்‌. ஆனால்‌ அவர்களுடைய 
பேச்சும்‌ கிரியைகளும்‌ தாவீதுக்கு 
விரோதமாகவே இருக்கிறது. தாவீது 
தன்னைப்‌ பாதுகாத்துக்‌ கொள்ள, 
தன்னுடைய சத்துருக்களுக்குப்‌ 
பொல்லாப்பு எதையும்‌ செய்யவில்லை. அவர்‌ 
உத்தமர்‌. உத்தமமாய்‌ சிந்திக்கிறவர்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம 


PUBLISHERS 


உத்தமமாய்‌ கிரியை 
சத்துருக்கள்‌ தனக்கு 
பொல்லாப்பு அ 


வதன நர்‌ ன்‌ 


செய்கிறவர்‌. 
விரோதமாய்ப்‌ 


தாவீதோ 
- செய்யாமல்‌, 


சரிக்குச்‌: சரிகட்டும்‌ 


அவர்களுடைய கிரியைகளுக்கும்‌ 
அவர்களுடைய நடத்தைகளின்‌. 
பொல்லாங்குக்கும்‌ தக்கதாக. 
அவர்களுக்குச்‌ செய்யும்‌; அவர்கள்‌ 
கைகளின்‌ செய்கைக்குத்தக்கதாக 
அவர்களுக்கு அனியும்‌, அவர்களுக்குச்‌. 
சரிக்குச்‌ சரிக்கட்டும்‌ (சங்‌ 28:4). 


கர்த்தர்‌ நீதியும்‌ நியாயமுமுள்ளவர்‌. 
அவரே நீதியுள்ள நியாயாதிபதி. அவர்‌ 
துன்மார்க்கரை நீதியாய்‌ விசாரித்து, 
அவர்களுடைய துர்க்குணத்திற்குத்தக்க 
பிரகாரம்‌. அவர்களுக்கு நீதியான 
ஆக்கினைத்தீர்ப்பு கொடுப்பார்‌ 
துன்மார்க்கருடைய கிரியைகள்‌ 
பொல்லாங்கு நிரம்பியதாயிருக்கிறது 
கர்த்தர்‌ தாமே துன்மார்க்கருடைய 
கிரியைகளுக்கும்‌, அவர்களுடைய 
நடத்தைகளின்‌ பொல்லாங்குக்கும்‌ 
தக்கதாய்‌, அவர்களுக்கு ஆக்கினைத்‌ 
தீர்ப்பு கொடுக்க வேண்டுமென்று தாவீது 
கர்த்தரிடத்தில்‌ விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 


கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பைப்பற்றிச்‌ 
சொல்லும்போது, கர்த்த்‌ தாமே 
துன்மார்க்கருடைய கைகளின்‌ 
செய்கைக்குத்தக்ககாக அவர்களுக்கு 
தண்டனை கொடுக்கவேண்டும்‌ என்றும்‌, 
அவர்களுடைய நடத்தைகளின்‌ 
பொல்லாங்குக்குத்தக்கதாக, கர்த்தர்‌ 
அவர்களுக்கு சரிக்குச்‌ சரிகட்டவேண்டும்‌ 
என்றும்‌ தாவீது 
விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. தாவீதின்‌ 
விண்ணப்பத்தில்‌ பழிவாங்கும்‌ நோக்கம்‌ 
எதுவுமில்லை. கர்த்தர்‌ தம்முடைய நீதியை 
நிறைவேற்‌ டும்‌ என்றே தாவீது 


விண்ணப்பம்பண்ணுகிறா 





ழ்‌ நள 
யாய 


நம்முடைய சத்துருக்களுக்காகவும்‌ 
நாம்‌ ஜெபிக்க வேண்டும்‌. நம்மை 
சபிக்கிறவர்களையும்‌ நாம்‌ ஆசீர்வதிக்க 
வேண்டும்‌. சத்துருக்களுக்காக ஜெபிப்பது 
நம்முடைய கடமை. நம்முடைய 
சத்துருக்களை நாமே பழிவாங்க 
வேண்டுமென்று விரும்பக்‌ கூடாது. 
அவர்களை கர்த்தருடைய நீதியான 
நியாயத்தீர்ப்பக்கு  ஒப்புக்கொடுத்துவிட 
வேண்டும்‌. கர்த்தர்‌ தம்முடைய நீதியை 


மார்க்கர்மீது நிச்சயமாய்‌. 
ந்த்‌ 

'துன்மார்க்கர்கள்‌ 
துன்மார்க்கத்திலிருந்து 
கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
அவர்களுக்கு பாவமன்னிப்பு உண்டு. 
தாங்கள்‌ செய்த தப்பிதங்களுக்கு 
அவர்கள்‌ மனம்வருந்தாமல்‌, துணிகரமாய்த்‌ 
துன்மார்க்கம்‌ செய்து, பாவம்‌ செய்தால்‌ 
தேவன்‌ அவர்களை நீதியாய்‌ விசாரிப்பார்‌ 
அவர்களுக்கு நீதியான தண்டனை 
கொடுப்பார்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
நியாயத்தீர்ப்பு நாளிலே 
துன்மார்க்கருக்குத்தக்க தண்டனையைக்‌ 
கொடுப்பார்‌. துன்மார்க்கருடைய 


துர்க்கிரியைகளுக்குத்தக்க பிரகாரம்‌. 
கர்த்தர்‌ அவர்களை சரிக்குச்‌ சரிகட்டுவார்‌. 


தங்களுடைய 
மனந்திரும்பி 
வந்தால்‌ 


துன்மார்க்கரின்‌ அழிவைக்‌ குறித்து 
தாளீது இங்கு தீர்க்கதரிசனமாகச்‌ 
சொல்லுகிறார்‌. கர்த்தர்‌ 
துன்மார்க்கருடைய  கிரியைகளுக்கும்‌. 
அவர்களுடைய நடத்தைகளின்‌ 
பொல்லாங்குக்கும்‌ தக்கதாக 
அவர்களுக்குச்‌ என்றும்‌. 
துன்மார்க்கருடைய கைகளின்‌ 
செய்கைக்குத்தக்கதாக அவர்களுக்கு 
அளிப்பார்‌ என்றும்‌, துன்மார்க்கருக்கு 
கர்த்தர்‌ சரிக்குச்‌ சரிகட்டுவார்‌ என்றும்‌ 
தாவீது தீர்க்கதரிசனமாய்ச்‌ சொல்லுகிறார்‌. 


செய்வார்‌ 


அவர்களை இடி.த்துப்போடுவார்‌ 


அவர்கள்‌: 
செய்கைகளையும்‌ 
கிரியைகளையும்‌ கவணியாதபடியால்‌, 
அவர்களை இடித்துப்போடுவார்‌, 


அவர்களைக்கட்டமாட்டார்‌ (சங்‌ 28:5). 


கர்த்தருடைய 
அவர்‌ கரத்தின்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை 


QOODNENS 
PUBLISHERS 


துன்மார்க்கர்‌ கர்த்தருடைய 
செய்கைகளையும்‌, அவருடைய கரத்தின்‌ 
கிரியைகளையும்‌ கவனியாதிருக்கிறார்கள்‌. 
கர்த்தருடைய வல்லமையை பார்க்கக்‌ 
கூடாது என்று தீர்மானித்து, தங்களுடைய 
கண்களை தாங்களே 
மூடிக்கொள்கிறார்கள்‌. இப்படிப்பட்ட 
துன்மார்க்கருக்கு அழிவு நிச்சயம்‌ வரும்‌ 
என்‌; தாவீது தீர்க்கதரிசனமாய்ச்‌ 
சொல்லுகிறார்‌. 
பலத்த 
தம்முடைய 


கர்த்தர்‌ தம்முடைய 
செய்கைகளின்‌ மூலமாயும்‌, 
கரத்தின்‌ கிரியைகளின்‌ மூலமாயும்‌, 
தம்முடைய தெய்வீக வல்லமையை 
மனுஷர்‌ மத்தியிலே வெளிப்படுத்துகிறார்‌. 
தம்முடைய பிள்ளைகளுக்கு தம்முடைய 
தெய்வீக சுபாவத்தை, தம்முடைய 
கிரியைகளின்‌ மூலமாய்‌ 
வெளிப்படுத்துகிறார்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
பிள்ளைகளோடு, தம்முடைய கிரியைகளின்‌ 
மூலமாய்ப்‌ பேசுகிறார்‌. 


துன்பார்க்கரை 
துன்மார்க்கர்‌ 


அழிவைச்‌ 


கர்த்தர்‌ 
அழித்துப்போடுவார்‌. 
இம்மையிலும்‌ மறுமையிலும்‌ 
சந்திப்பார்கள்‌ கர்த்தர்‌ அவர்களை 
இடித்துப்போடுவார்‌. அவர்களைக்‌ 
கட்டமாட்டார்‌. அவர்களாலும்‌ தங்களைக்‌ 
கட்டிக்கொள்ள முடியாது. துன்மார்க்கர்‌ 
கர்த்தருடைய செய்கைகளையும்‌, 
அவருடைய கிரியைகளையும்‌ கவனியாமல்‌, 
துணிகரமாய்த்‌ துன்மார்க்கம்‌ 
பண்ணுகிறார்கள்‌. தேவனுடைய 
மகத்துவத்தை அசட்டைபண்ணுகிறார்கள்‌. 
கர்த்தருடைய சர்வவல்லமையைப்‌ 
புரிந்துகொள்ள முடியாமலிருக்கிறார்கள்‌. 
கர்த்தருடைய கரத்தின்‌ கிரியைகள்‌ 
அவருடைய மகிமையை 
வெளிப்படுத்துகிறது. காணக்கூடாத 
இரகசியங்கள்‌ கர்த்தருடைய கரத்தின்‌ 
கிரியைகளினால்‌ க்குப்‌ 
பிரத்தியட்சமாய்த்‌ 
துன்மார்க்கரோ சரீரப்பிரகாரமான 

ஆலிக்குரிய 

இதனால்‌ 

அவர்களுக்கு சரீர அழிவும்‌ ஆவிக்குரிய 
அழிவும்‌ உண்டாகிறது. 





ழ்‌ நயனா 
ஈயா 


தாவீதின்‌ தூதி 
சங்‌ 28 : 6-9 


சங்‌ 28:8. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்‌; 
அவர்‌ என்‌ விண்ணப்ப 


சத்தத்தைக்‌ கேட்டார்‌. 


சங்‌ 28:7. கர்த்தர்‌ என்‌ பெலனும்‌ என்‌: 
கேடகமுமாயிருக்கிறார்‌ என்‌ இருதயம்‌ 
அவரை நம்பியிருந்தது; நான்‌ சகாயம்‌ 
பெற்றேன்‌; ஆகையால்‌ என்‌ இருதயம்‌ 
கவிகூருகிறது; என்‌ பாட்டினால்‌. 
அவரைத்‌ துதிப்பேன்‌. 


சுங்‌ 28:8. கர்த்தர்‌ அவர்களுடைய 
பெலன்‌; அவரே தாம்‌ அபிஷேகம்‌ 
பண்ணினவனுக்கு. அரணான 
அடைக்கலமானவர்‌. 


கங்‌ 28:9. தேவரீர்‌ உமது ஜனத்தை 
இரட்சித்து, உமது சுதந்தரத்தை: 
ஆசீர்வதியும்‌; அவர்களைப்‌ போஷித்து, 
அவர்களை என்றென்றைக்கும்‌ 


உயர்த்தியருளும்‌. 


என்‌ விண்ணப்பங்களின்‌ 
சத்தத்தைக்‌ கேட்டார்‌ 


கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்‌; அவர்‌ 
என்‌ விண்ணப்பங்களின்‌ சத்தத்தைக்‌ 


கேட்டார்‌ (சங்‌ 28:6). 


கர்த்தருக்கு 
செலுத்துகிறார்‌. 
கர்த்தரிடத்தில்‌ 
தன்னுடைய 
சத்தத்தைக்‌ 
விசுவாசத்தோடு 
அதே விசுவாசத்தோடு 
ஸ்தோத்திரங்களையும்‌ 
விசுவாசத்தோடு 
அதே 


தாவீது 
ஸ்தோத்திரங்களைச்‌ 
தாவீது விசுவாசத்தோடு 
ஜெபிக்கிறார்‌. கர்த்தர்‌ 
விண்ணப்பங்களின்‌ 
கேட்டதாக 
சொல்லுகிறார்‌ 
கர்த்தருக்கு 
ஏறெடுக்கிறார்‌. 
ஜெபம்பண்ணுகிறவர்கள்‌, 
விசுவாசத்தோடு கர்த்தருக்குள்‌ 
சந்தோஷமாய்க்‌ களிகூரவும்வேண்டும்‌. 
பட கல்‌ துதியினால்‌ 
அணிந்துகொள்ளவேண்டும்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம 


PUBLISHERS 


கர்த்தர்‌ என்‌ பெலனும்‌ என்‌ 
கேடகமுமாயிருக்கிறார்‌ 


கர்த்தர்‌ என்‌ பெலனும்‌ என்‌ 
கேடகமுமாயிருக்கிறார்‌; என்‌ இருதயம்‌ 
அவரை நம்பியிருத்தது; நான்‌ சகாயம்‌ 
பெற்றேன்‌; ஆகையால்‌ என்‌ இருதயம்‌ 
களிகூருகிறது; என்‌ பாட்டினால்‌ 
அவரைத்‌ துதிப்பேன்‌ (சங்‌ 28:7). 


தாவீது கர்த்தரிடத்தில்‌ நம்பிக்கை 
வைத்திருக்கிறார்‌. தன்னுடைய 
விசுவாசத்தை அவர்‌ தனக்குத்தானே 
உற்சாகப்படுத்திக்கொள்கிறார்‌. கர்த்தர்‌ 
தன்னைக்‌ குறித்து ஒரு திட்டமும்‌ 
தீர்மானமும்‌ வைத்திருக்கிறார்‌ என்பது 
தாவீதுக்குத்‌ தெரியும்‌. கர்த்தருடைய 
சித்தத்தின்‌ பிரகாரமே நமக்கு சகலமும்‌ 
நடைபெறும்‌. இதை நினைத்து நாம்‌ 
எப்போ சந்தோஷமமிருக்க 
வேண்‌ 


பிள்ளைகள்‌ 
பயப்படக்கூடாது 


கர்த்தருடைய 
சூழ்நிலைகளைப்பார்த்து, 
மனம்கலங்கக்கூடாது. நம்முடைய 
ஜீவியத்தில்‌ கர்த்தருடைய சித்தமே 
நிறைவேறும்‌ என்று விசுவாசித்து, 
அதற்காக கர்த்தரைத்‌ துதிக்கவேண்டும்‌. 
நாம்‌ எதைச்‌ செய்தாலும்‌ துதிக்க 
ஆரம்பிக்கவேண்டும்‌. கர்த்தரை 
நம்புகிறவர்களுக்கு நன்மையும்‌ 
குறைவுபடாது. 


தாவீதின்‌ இருதயம்‌ கர்த்தரை 
நம்பிமிருந்தது. அவர்‌ கர்த்தரிடத்தில்‌ 
சகாயம்‌ பெற்றார்‌. தாவீது கர்த்தருடைய 
வல்லமையிலும்‌,  வாக்குத்தத்தத்திலும்‌ 
நம்பிக்கை வைத்திருந்தார்‌. தாவீதின்‌ 
நம்பிக்கை வீணாய்ப்‌ போய்விடவில்லை. 
தம்மை நம்புகிறவர்களை கர்த்தர்‌ 
கைவிடமாட்டார்‌. அவர்களுக்கு ஏற்ற 
வேளையிலே சகாயம்பண்ணுவார்‌. தாவீது 


கர்த்தரிடத்திலிருந்து சகாயம்‌ 
பெற்றிருக்கிறார்‌ 


ஒரு 





EL 
நாறிய 

கர்த்தருடைய உதவிகள்‌ எல்லாமே 
அவருக்குச்‌. சித்தமான வேளையில்‌ 
நமக்குக்‌ கிடைக்கும்‌ கர்த்தருடைய 
உதவியை நாம்‌ விசுவாசிக்கவேண்டும்‌. 
விசுவாசத்தோடு காத்திருக்கவேண்டும்‌. 
கர்த்தருடைய உதவி நமக்கு நிச்சயம்‌ 
கிடைக்குமென்று விசுவாசித்து, நாம்‌ 
அவரைத்‌ துதிக்க ஆரம்பிக்கவேண்டும்‌ 
கர்த்தருக்காகக்‌ காத்திருக்கும்போது, 
நம்முடைய வாயிலிருந்து 
ஸ்தோத்திரபலிகள்‌ ஏறெடுக்கப்ப. 
வேண்டும்‌. 

தாவீது கர்த்தரிடத்தில்‌ உதவி 
பெற்றிருக்கிறார்‌. இதனால்‌ அவருடைய 
இருதயம்‌ களிகூருகிறது. தன்னுடைய 
பாட்டினால்‌ தாவீது கர்த்தரைத்‌ 
துதிக்கிறார்‌ கர்த்தருக்காகக்‌ 
காத்திருபபதைப்‌ பற்றி தாவீது இவ்வாறு 
பாடுகிறார்‌. "நானோ, ஜீவனுள்ளோர்‌ 
தேசத்திலே கர்த்தருடைய நன்மையைக்‌ 
காண்பேன்‌ என்று விசுவாசியாதிருந்தால்‌. 
கெட்டுப்போயிருப்பேன்‌. கர்த்தருக்குக்‌ 
காத்திரு: அவர்‌ உன்‌ இருதயத்தை 
ஸ்திரப்படுத்துவார்‌:  திடமனதாயிருந்து. 
கர்த்தருக்கே காத்திரு” (சங்‌ 2711314). 


கர்த்தர்‌ அவர்களுடைய பெலன்‌ 


கர்த்தர்‌ அவர்களுடைய பெலன்‌; 
அவரே தாம்‌ அபிஷேகம்‌ 
பண்ணினவனுக்கு. அரணான 
அடைக்கலமானவர்‌ (சங்‌ 28:8). 


கர்த்தரிடத்தில்‌ பக்தியுள்ளவர்களுக்கும்‌. 
விசுவாசமுள்ளவர்களுக்கும்‌, தேவனுடைய 
உதவிகளும்‌ ஒத்தாசைகளும்‌, 
இயேசுகிறிஸ்துவின்‌ மூலமாய்‌ வரும்‌, 
கர்த்தருடைய பிள்ளைகளெல்லோருக்கும்‌ 
ன்‌ 

கர்த்தர்‌ தாவீதுக்கு 

நம்புகிற 

அவர்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ODNENIS 


PUBLISHERS 


நம்முடைய 
விசுவாசிகள்‌ 
சொல்லி தங்களை 
வேண்டும்‌. 
மற்றவர்களுக்கு 
நமக்கும்‌ 
இயேசுகிறிஸ்து 
தேவனாயிரு/பது 
ம்முடைய தேவனாயும்‌ 
இயேசுகிறிஸ்துவுக்குள்‌ 
விசுவாசிகளெல்லோருக்கும்‌. 
ஐக்கியமுண்டாயிருக்கிறது. 
அப்போஸ்தலர்‌ 
விசுவாசிகளுக்கு 
ஐக்கியத்தைப்பற்றி 
எழுதின முதலாம்‌. நிருபத்தில்‌ 
இவ்வாறு சொல்லுகிறார்‌. “கொரிந்துவிலே 
கிறிஸ்து இயேசுவுக்குள்‌ பரிசுத்த 
மாக்கப்பட்டவர்களாயும்‌, பரிசுத்த 
வான்களாகும்‌ படி 
அழைக்கப்‌ பட்டவர்களாயுமிருக்கிற 
தேவனுடைய சபைக்கும்‌ எங்களுக்கும்‌ 
தங்களுக்கும்‌ ஆண்டவராயிருக்கிற 
நம்முடைய கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்துவின்‌ நாமத்தை எங்கும்‌ 
தொழுதுகொள்ளுகி! அனைவருக்கும்‌ 
எழுதுகிறதாவது' கொரி 1:2). 


கர்த்தர்‌ 
பெலனாயிருப்பதை 
ஒருவருக்கொருவர்‌ 


உற்சாகப்படுத்திக்கொள்ள 
கர்த்தர்‌ 
பெலனாயிருப்பதுபோல 


பவுல்‌ 
இடையேயுள்ள 
கொரிந்தியருக்கு 


அவர்களை என்றென்றைக்கும்‌ 
உயர்த்தியருளும்‌ 


தேவரீர்‌ உமது ஜனத்தை: 
இரட்சித்து, உமது கதந்தரத்தை. 
ஆசீர்வதியும்‌; அவர்களைப்‌ போஷித்து, 
அவர்களை என்றென்றைக்கும்‌. 
உயர்த்தியருளும்‌ (சங்‌ 28:9). 


தாவீது இந்த சங்கீதத்தின்‌ 
ஆர்த்்‌ கர்த்தரிடத்தில்‌ தன்னுடைய 
£ண்ணப்பங்களை ஏறெடுக்கிறார்‌. இதன்‌ 
பின்பு கர்த்தர்‌ தன்னுடைய 
வேண்டுதல்களுக்குப்‌  பதில்கொடுப்பார்‌ 
என்று விசுவாசித்து அவரைத்‌ 
துதிக்கிறார்‌. இந்த சங்கீதத்தின்‌ கடைசிப்‌ 
ல்‌ தாவீது 
பிள்ளைகளுக்காக 
கர்‌ டய சிக்கப்பட்ட மே 
ர ப டட அ 





ழ்‌ நவள 
யாய 


தாவீது 
ஜெபிக்கிறார்‌. 
சொல்லும்போது, 
என்று சொல்லாமல்‌, 
என்று த்‌ 
தமது ஜனத்‌ 
வேண்டுமென்பது தாவீதின்‌ விண்ணப்பம்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரர்கள்‌ கர்த்தருடைய 
ணம கர்த்தர்‌ தாமே 
தம்முடைய சுதந்தரத்தை ஆசீர்வதிக்க 
வேண்டுமென்று தாவீது 
விண்ணப்பம்பண்ணுகிறார்‌ 


தாவீது இஸ்ரவேல்‌ ஜனங்களுக்காக 


கர்த்தரிடத்தில்‌ நான்கு காரியங்களை 
'விண்ணப்பம்பண்ணுகிறார்‌ அவையாவன: 


தாமே தம்முடைய 
அவர்களுடைய 
விலக்கி, மீட்டு 


ட கர்த்தர்‌ 
பிள்ளைகளை 
சத்துருக்களிடமிருந்து 
இரட்சிக்கவேண்டும்‌. 


2, கர்த்தர்‌ தாமே தம்முடைய 
பிள்ளைகளை எல்லா நன்மைகளினாலும்‌ 
ஆசீர்வதிக்கவேண்டும்‌. 

3 கர்த்தர்‌ தாமே தம்முடைய 
பிள்ளைகளைப்‌ போஷிக்கவேண்டும்‌ 


தாமே தம்முடைய 
என்றென்றைக்கும்‌ 


4, கர்த்தர்‌ 
பிள்ளைகளை 


உயர்த்தவேண்டும்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம்மா 


PUBLISHERS 


இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ கர்த்தருடைய 
பிள்ளைகளாகயிருந்தாலும்‌, அவர்களுக்‌ 
சுயஆலோசனைகளும்‌, 
சுயதிட்டங்களும்‌ 
கர்த்தர்‌ 
இவையெல்லாவற்றையும்‌ ஆளுகை செய்து, 
தமக்குச்‌ சித்தனானவற்றை 
இஸ்ரவேலர்‌ 
நடப்பிக்கவேண்டும்‌. கர்த்தர்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ சிந்தனைகளையும்‌, 
கிரியைகளையும்‌ ஆளுகை செய்ய 
வேண்டும்‌. 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரைப்‌ 
போஷித்து, அவர்களை ஆளுகை 
செய்யவேண்டும்‌. அவர்களை ஆளுகை 
செய்ய ராஜாக்களையும்‌, 
ஆசாரியர்களையும்‌ கர்த்தர்‌ தாமே 
நியமனம்பண்ணவேண்டும்‌. இஸ்ரவேலை 
ஆளுகை செய்கிறவர்களும்‌ 
ஞானத்தோடும்‌, பக்தியோடும்‌ 
ஜனங்களை ஆளுகை செய்யவேண்டும்‌. 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
அவர்களுடைய எல்லா 
இக்கட்டுக்களுக்கும்‌, ஆபத்துக்களுக்கும்‌, 
விலக்கி, மீட்டு, இரட்சித்து அவர்களை 
உயர்த்தவேண்டும்‌. தாவீதின்‌ 
காலத்திலிருந்த இஸ்ரவேலர்களுக்கு 
மாத்திரமல்ல இனிமேல்‌ வரப்போகிற 
காலத்தில்‌ இருக்கப்போகிற 
இஸ்ரவேலருக்காகவும்‌ தாவீது 

கர்த்தர்‌ 


உயர்த்தவேண்டும்‌ என்பதே தாவீதின்‌ 
ஜெபம்‌ கர்த்தர்‌ அவர்களை: 
முடவபரியந்தம்‌ உயர்த்தவேண்டும்‌ என்பதே 
தாவீதின்‌ விண்ணப்பம்‌. 


புத்திரரை 





ழ்‌ நவள 
யாய 


தாவீது இருபத்தொன்பதாவது 
சங்கீதத்தை ஒரு விசேஷித்த 
சூழ்நிலையில்‌ எழுதுகிறார்‌. அவர்‌ இந்த 
சங்கீதத்தை எழுதும்போது, இடி, மின்னல்‌, 
மழை, புயல்காற்று ஆகியவை 
உண்டாயிற்று தாவீது எட்டாவது 
சங்கீதத்தை சந்திரனின்‌ வெளிச்சத்தில்‌ 
எழுதினார்‌. பத்தொன்பதாவது 
சங்கீதத்தை அதிகாலை வேளையில்‌ 
சூரிய வெளிச்சத்தில்‌ எழுதினார்‌. 


இந்த உலகத்திலுள்ள 
பலவான்களின்‌ புத்திரர்கள்‌ எல்லோரும்‌ 
கர்த்தரைத்‌ துதிக்கவேண்டுபென்று 
தாவீது சொல்லுகிறார்‌ (சங்‌ 294.2. 
கர்த்தர்‌ நமது துதிகளுக்குப்‌ 
பாத்திரராயிருக்கிறார்‌ கர்த்தருடைய 
நன்மைகளை நினைத்து நாம்‌ அவரைத்‌ 
துதிக்கவேண்டும்‌. இடி... மின்னல்‌, 
பெருமழை ஆகியவற்றில்‌ கர்த்தருடைய 
வல்லமை வெளிப்படுகிறது (சங்‌ 29:3-9) 
கர்த்தர்‌ இந்த உலகத்தின்மீது 
சர்வஆளுகை உடையவர்‌ (சங்‌ 2940). 
கர்த்தர்‌ தமது சபைக்கு விசேஷித்த 
சிலாக்கியங்களைக்‌ கொடுக்கிறார்‌. 
(சங்‌ 29/11), 


கர்த்தருக்கு மகிமையைச்‌: 
செலுத்துங்கள்‌ 

௪௬ 29 : 12 

சங்‌ 29:1. பலவான்களின்‌ புத்திரரே, 
கர்த்தருக்கு மகிமையையும்‌ 
வல்லமையையும்‌ செலுத்துங்கள்‌; 
கர்த்தருக்கே அதைச்‌ செலுத்துங்கள்‌. 


சங்‌ 29:2. கர்த்தருடைய 
நாமத்திற்குரிய மகிமையை அவருக்குச்‌ 
செலுத்துங்கள்‌; பரிகத்த 
அலங்காரத்துடனே கர்த்தரைத்‌ 
தொழுதுகொள்ளுங்கள்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மமம்‌ 


ரிம்‌ 


கர்த்தருக்கே 
செலுத்துங்கள்‌ 


அதைச்‌. 


பலவான்‌ களின்‌ 
கர்த்தருக்கு. மகிமையையும்‌ 
வல்லமையையும்‌ செலுத்துங்கள்‌; 
கர்த்தருக்கே அதைச்‌ செலுத்துங்கள்‌. 
(சங்‌ 28:1). 


பூமியிலுள்ள 
எல்லோரும்‌ கர்த்தருக்கு மகிமையைச்‌ 
செலுத்தவேண்டும்‌. வானத்தில்‌ இடி 
ஓசை கேட்கிறது. ஒவ்வொரு முறை இடி 
ஒசை. கேட்கும்போதெல்லாம்‌, அது 
கர்த்தரை மகிமைப்படுத்துவதாக தாவீது 
வியாக்கியானம்‌. பண்ணுகிறார்‌. 
பலவான்களும்‌ பலவான்களின்‌ புத்திரரும்‌ 
பிரபுக்களும்‌ கர்த்தருக்கு மகிமையைச்‌ 
செலுத்தவேண்டும்‌. 


பலவான்களின்‌ புத்திரரிடத்தில்‌ 
பெலமும்‌ வல்லமையும்‌ உண்டு. இவர்கள்‌ 
கர்த்தருக்கு மகிமையைச்‌ செலுத்த 
வேண்டுமென்று. தாவீது மறுபடியும்‌ 
மறுபடியும்‌ சொல்லுகிறார்‌. கர்த்தருடைய 
மகிமையை பலவான்களின்‌ புத்திரர்‌ 
அங்கீகரிக்கவேண்டும்‌. கர்த்தர்‌ நம்மை 

செய்கிறவர்‌. என்ப 
தாக்க [ரது வென்ன கேப்‌ 


புத்திரரே, 


பலவான்கள்‌. 


நம்முடைய கர்த்தருக்கு முதலாவதாக 
நம்மையே ஒப்புக்கொடுக்கவேண்டும்‌. 
நம்முடைய ஜீவியத்தில்‌ நாம்‌ கர்த்தருக்கு 
முதல்‌ இடம்‌ கொடுக்கவேண்டும்‌. 
கர்த்தருக்கு நம்மை  ஒப்புக்கொடுத்த 
பின்பு, நம்முடைய  ஊழியங்களை 
அவருக்கு அர்பணிக்கவேண்டும்‌. 
கர்த்தருடைய மகிமையையும்‌ 
வல்லமையையும்‌ நாம்‌ அங்கீகரிக்க 
வேண்டும்‌. கர்த்தர்‌ நம்மிடத்தில்‌ 
பெலனையும்‌ வல்லமையையும்‌ ஒப்புக்‌ 
கடல்‌ அம்‌ அதினிமித்தமாய்‌ 


பலவான்களின்‌ 
நத்திராமிருக்கிறோம்‌. 





ழ்‌ நள 
யாய 


கர்த்தர்‌ நமக்குக்‌ கொடுத்திருக்கிற 
பெலனையும்‌ வல்லமையையும்‌ 
கர்த்தருடைய மகிமைக்காகவும்‌, 
அவருடைய ஊழியத்திற்காகவும்‌ 
பயன்படுத்த வேண்டும்‌. கர்த்தருக்கு 
நம்முடைய கிரீடங்களைக்‌ கொடுக்க 
வேண்டும்‌. நம்முடைய சிரசிலுள்ள 
கிரீடங்களைக்‌ கழற்றி, அவற்றை 
கர்த்தருடைய  பாதபடியில்‌ சமர்ப்பிக்க. 
வேண்டும்‌. நம்முடைய 
செங்கோல்களையும்‌ பட்டங்களையும்‌. 
'திறவுகோல்களையும்‌ கர்த்தருடைய 
கரங்களில்‌  ஒப்புக்கொடுக்கவேண்டும்‌. 
நாம்‌ இவற்றையெல்லாம்‌ நம்முடைய 
சுயஆதாயத்திற்காகப்‌ பயன்படுத்தக்‌ 
கூடாது. கர்த்தருடைய நாமம்‌ 
மகிமைப்படுவதற்காகவே நாம்‌ இவற்றைப்‌ 
பயன்படுத்தவேண்டும்‌. 


தாவீது பலவான்களின்‌ புத்திரர்‌ 
எல்லோருக்கும்‌ இந்த ஆலோசனையைப்‌ 
பொதுவாகச்‌ சொல்லுகிறார்‌ 
பலவான்களின்‌ புத்திரரே கர்த்தருக்கு 
மகிமையையும்‌ வல்லமையையும்‌ 
செலுத்துங்கள்‌" தாவீது 
சொல்லிவிட்டு, மறுடியுணக, 
“கர்த்தருக்கே ச்‌ செலுத்துங்கள்‌” 
என்று திரும்பவும்‌ சொல்லுகிறார்‌. 


என்று 


நாம்‌ கர்த்தரை ஆராதிக்கவேண்டும்‌. 
இதுவே சுவிசேஷத்தின்‌ மொத்த சாரம்‌. 
"பின்பு, வேறொரு தூதன்‌ வானத்தின்‌ 
மத்தியிலே பறக்கக்கண்டேன்‌; அவன்‌ 
பூமியில்‌ வாசம்பண்ணுகிற சகல 
ஜாதிகளுக்கும்‌.  கோத்திரத்தாருக்கும்‌, 
பாஷைக்காரருக்கும்‌. ஜனக்கூட்டத்‌ 
தாருக்கும்‌ அறிவிக்கத்தக்கதாக நித்திய 
சுவிசேஷத்தை உடையவனாயிருந்து 
மிகுந்த சத்தமிட்டு: தேவனுக்குப்‌ பயந்து, 
அவரை  மகிமைப்படுத்துங்கள்‌: அவர்‌ 
நியாயத்தீர்ப்புக்கொடுக்கும்‌ வேளைவந்தது; 
வானத்தையும்‌ பூமியையும்‌ 
சமுத்திரத்தையும்‌ நீரூற்றுகளையும்‌ 
உண்டாக்கின வரையே தொழுது 
கொள்ளுங்கள்‌ என்று கூறினான்‌” 
(வெளி 14:6,7). 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்மா 


PUBLISHERS 


கர்த்தர்‌ நம்முடைய துதிகளுக்கும்‌ 
ஆராதனைகளுக்கும்‌ பாத்திரரா 
யிருக்கிறார்‌. கர்த்தரைத்‌ துதித்து 


ராதிப்பது நம்முடைய கடமை. இதுவே 
இருக னகர இது 


கர்த்தருடைய நாமத்திற்குரிய 
மகிமை 


கர்த்தருடைய தாமத்திற்குரிய 
மகிமையை அவருக்குச்‌ செலுத்துங்கள்‌; 
பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரைத்‌ 
தொழுதுகொள்ளுங்கள்‌ (சங்‌ 29:2). 


கர்த்தர்‌ மகிமையுள்ளவர்‌. அவருடைய 
நாமம்‌ பரிசுத்தமானது. கர்த்தருடைய 
நாமத்திற்குரிய மகிமையை நாம்‌ 
அவருக்குச்‌ செலுத்தவேண்டும்‌. இதுவே 
மெய்யான ஆராதனை. பரிசுத்த 
அலங்காரத்துடனே நாம்‌ கர்த்தரைத்‌ 
தொழுதுகொள்ள வேண்டும்‌. இதுவே 
மெய்யான ஆவிக்குரிய ஆதாரம்‌. 
கர்த்தருடைய சமுகத்திற்கு முன்பாக நாம்‌ 
பயபக்தியோடு வந்து நின்று அவரை 
மத்து னும்‌, நடுக்கத்துடனும்‌ ஆராதிக்க 
ம 


வேண்டுப்‌ 


கர்த்தர்‌ நம்மீது அன்பாயிருக்கிறார்‌. 
அவர்‌ நம்மை நேசிக்கிறார்‌. நம்முடைய 
ஆராதனையில்‌ கர்த்தர்‌ 
பிரியணாயிருக்கிறார்‌. நாம்‌ கர்த்தருடைய 
சமுகத்திற்கு முன்பாக 
நிற்கும்போது, அவருடைய 
அலங்காரத்தை நோக்கிப்‌ 
வேண்டும்‌. பரிசுத்தத்தில்‌ ஒரு அழகு 
இருக்கிறது. கர்த்தரை நாம்‌ எப்படித்தான்‌. 
ஆராதித்தாலும்‌, பரிசுத்த 
அலங்காரத்துடனே கர்த்தரைத்‌ தொழுது 
கொள்வது மாத்திரமே கர்த்தருக்குப்‌ 
பிரியமான ஆராதனை. 


நாமத்தில்‌ 
கர்த்தருடைய 


கர்த்தர்‌ தம்முடைய 
பரிகத்தராயிருக்கிறார்‌. டைய 
நாமம்‌ உயர்ந்தது கர்த்தர்‌ 
என்னும்‌ நாமத்திற்கு “நான்‌ 
நானாகயிருக்கிறேன்‌” என்று பொருள்‌. 





ழ்‌ நவள 
யாய 


தாவீது இந்த சங்கீதத்தில்‌ 
என்னும்‌ நாமத்தை பதினெட்டு 
தடவை சொல்லுகிறார்‌. கர்த்தருடைய 
நாமம்‌ பரிசுத்தாாயிருபபதினால்‌, தாவீது 


நா கூத்‌ திருச்‌ 
லகான்‌ ப்‌ 


கர்த்தர்‌ 


கர்த்தருடைய சத்தம்‌ 
சந்‌ 29 : 3-9 


சங்‌ 2, கர்த்தருடைய சுத்தம்‌ 
தண்ணீர்கவின்மேல்‌ தொனிக்கிறது; 
மகிமையுன்ன தேவன்‌ முழங்குகிறார்‌; 
கர்த்தர்‌ திரனான தண்ணீர்கனின்மேல்‌ 
இருக்கிறார்‌. 


சுங்‌ 294. கர்த்தருடைய சுத்தம்‌ 
வல்லமையுன்னது; கர்த்தருடைய சத்தம்‌ 
மகத்துவமுன்னது 


சுங்‌ 295. கர்த்தருடைய சத்தம்‌ 
கேதுருமரங்களை முறிக்கிறது; கர்த்தர்‌ 
லீபணோனின்‌ கேதுருமரங்களை 
முறிக்கிறார்‌. 


சங்‌ 29:6. 
கன்றுக்குட்டிகளைப்‌ போலவும்‌, 
லீபணோனையும்‌ சீரியோனையும்‌. 
காண்டாமிருகக்‌ குட்டிகளைப்போலவும்‌ 
துன்னப்பண்ணுகிறார்‌. 


அவைகளைக்‌ 


சுங்‌ 297. கர்த்தருடைய சுத்தம்‌ 
அக்கினி ஜுவாலைகளைப்‌ பினக்கும்‌. 


சுங்‌ 2:8. கர்த்தநுடைய சுத்தம்‌ 
வனாந்தரத்தை அதிரப்பண்ணும்‌; 
கர்த்தர்‌ காதேஸ்‌ வனாந்தரத்தை 
அதிரப்பண்ணுகிறார்‌. 


சங்‌ 299. கர்த்தருடைய சுத்தம்‌ 
பெண்மான்௧னை எனும்படி செய்து, 
காடுகளை வெளியாக்கும்‌; அவருடைய 
ஆலயத்திலுன்ன யாவரும்‌ அவருடைய 
மகிமையைப்‌ பிரஸ்தாபிக்கிறார்கள்‌.. 


கர்த்தர்‌ எல்லாவற்றிற்கும்‌ மேலாக 
சர்வஆளுகையுள்ளவர்‌. தாவீது இந்த 
ங்கீதத்தில்‌ தேவனுடைய சர்வ 


கர்த்தருடைய மகியையும்‌ 
அவருடைய வல்லமையும்‌ வெளிப்படுகிறது. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை CDNENIS 


PUBLISHERS 


இயற்கையில்‌ நடைபெறும்‌ 
சம்பவங்களும்‌ 
மகத்துவத்தை 
காண்பிக்கிறது. 
மகிமையினால்‌ இடி 
உண்டாகிறது. 


ஒவ்வொரு 
கர்த்தருடைய 
வெளிப்படுத்திக்‌ 
கர்த்தருடைய 
முழக்கம்‌ 


நாம்‌ இடி முழக்கத்தை நம்முடைய 
செவிகளினால்‌ கேட்கும்போது நாம்‌ 
கர்த்தருடைய மகத்துவத்தையே 
கேட்கிறோம்‌. கர்த்தருடைய சத்தம்‌ 
தண்ணீர்களின்மேல்‌ தொனிக்கிறது. 
வானத்தில்‌ இடிமுழக்கம்‌ கேட்கும்போது, 
மகிமையுள்ள தேவன்‌ முழங்குகிறார்‌. 
கர்த்தர்‌ ளான  தண்ணீர்களின்மேல்‌ 


றார்‌ (சங்‌ 29:3) 


சத்தம்‌ 
அவருடைய சத்தம்‌ 
கர்த்தருடைய சத்தம்‌ 

முறிக்கிறது 
கேதுரு மரங்கள்‌ 
வலுவானவை. அவற்றை முறிப்பது 
மிகவும்‌ கடினம்‌. கர்த்தருடைய சத்தமோ 
லீபனோனின்‌... கேதுரு... மரங்களையும்‌ 
முறித்துவிடுகிறது (சங்‌ 29:4,5). 


லீபனோனில்‌ ஏராளமான கேதுரு 
மரங்கள்‌ இருக்கும்‌. அங்கு வீசுகிற பலத்த 
புயல்காற்று கேதுரு மரங்களை வேரோடு 
கீழே சாய்த்துவிடும்‌. புயல்காற்றினால்‌ 
லீபனோனும்‌ சீரியோனும்‌ காண்டாமிருகக்‌ 
குட்டிகள்‌ போல துள்ளுகிறது. 
கர்த்தருடைய சத்தம்‌ வனாந்தரத்தை 
அதிரப்பண்ணுகிறது. கர்த்தர்‌ காதேஸ்‌ 
வனாந்தரத்தை அதிரப்பண்ணுகிறார்‌. 
மரங்கள்‌ பெருங்காற்றினால்‌ அசைந்து 
முறிந்து விழுகிறது பூமியதிர்ச்சியினால்‌ 
பூமி அசைகிறது. 


கர்த்தருடைய 
வல்லமையுள்ளது. 
மகத்துவழுள்ளது. 
கேதுருமரங்களை 
லீபனோனின்‌ 


விரோதமாக 
"யுத்தம்பண்ணினார்கள்‌. 


முறிந்து 
இந்த சங்கீதத்தில்‌ 
இயற்கையின்‌ 


தாவீதுக்கு 
சத்துருக்கள்‌ 
அவர்களெல்லோரும்‌ 
விழுந்தார்கள்‌. 
சொல்லப்பட்டிருக்கிற 
காரியங்கள்‌, தாவீதோடு 
யத்தம்பண்ணின சத்துருக்களைக்‌ 
குறிக்குமென்று வேதபண்டிதர்களில்‌ சிலர்‌ 
வியாக்கியானம்‌ சொல்லுகிறார்கள்‌. 





ழ்‌ நவள 
ஈயா 


சீரியர்கள்‌ தாவீதுக்கு சத்துருக்கள்‌. 
இவர்கள்‌ லீபனோனின்‌ வனாந்தாத்திற்கு 
அருகாமையில்‌ தாவீதுக்கு விரோதமாய்‌ 
பாளையபிறங்கியிருந்தார்கள்‌. 
எமோரியர்களுக்கு எர்மோன்‌ பர்வதமே 
எல்லை. மோவாபியரும்‌ அம்மோனியரும்‌ 
காதேஸ்‌ வனாந்தர£ ாவீது்‌ 
வல வாகிப்‌ ர 

கர்த்தருடைய சத்தம்‌ அக்கினி 
ஜுவாலைகளைப்‌ பிளக்கும்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய சத்தத்தினால்‌ மின்னல்களை 
அனுப்பினார்‌. இடி முழக்கம்‌ 
உண்டாயிற்று. வனாந்தரத்தில்‌ 
கர்த்தருடைய Bo சை 
கேட்கிறது. காதேஸ்‌ 
வனாந்தாத்தை அதிரபண்ணுகிறது 


கர்த்தருடைய சத்தம்‌ 
காரியங்களைச்‌ செய்கிறது. 
பெண்மான்களை எனும்படி செய்து, 
காடுகளை வெளியாக்குகிறது. 
பெண்மான்கள்‌ இயற்கையாகவே தங்கள்‌ 
குட்டிகளை ஈனும்‌. அவை கர்த்தருடைய 
சத்தத்தைக்‌ கேட்கும்போது, அந்த 
அதிர்ச்சியில்‌ தங்கள்‌ குட்டிகளை 
எளிதாக ஈன்றுவிடும்‌. கர்த்தருடைய 
சத்தத்தைக்‌ கேட்டு  வனாந்தாமும்‌, 
வனாந்தரத்திலுள்ள மிருகங்களும்‌ 
நடுங்குகிறது. தங்களை குகைகளிலும்‌ 
பள்ளங்களிலும்‌ ஒளித்துக்கொள்கிறது. 


கர்த்தருடைய ஆலயத்திலுள்ள 
யாவரும்‌ அவருடைய மகிமையை 
பிரஸ்தாபிக்கிறார்கள்‌. கர்த்தருடைய 
ஆலயத்தில்‌ அவருடைய ஷேக்கைனா 
மகிமை வானத்திலிருந்து இறங்கி வந்து 
கர்த்தருடைய 
நம்மால்‌ 
சும்மாயிருக்க முடியாது. நாம்‌ கர்த்தருக்கு 
மகிமையையும்‌ வல்லமையையும்‌ 
செலுத்துவோம்‌. பரிசுத்த 
அலங்காரத்துடனே கர்த்தரைத்‌ தொழுது 
கொள்ளுவோம்‌. அவருடைய மகிமையை 
பிரஸ்தாபம்பண்ணுவோம்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை OODNENIS 


PUBLISHERS 


கர்த்தர்‌ 
வீற்றிருக்கிறார்‌ 
சங்‌ 29 : 10 


சங்‌ 29:10. கர்த்தர்‌ ஜலப்பிரவாகத்தின்‌' 
மேல்‌ உட்கார்த்திருக்கிறார்‌; கர்த்தர்‌ 
ராஜாவாக 


முுக்குலத்தார்‌ 
ராஜாவாகயிருக்கிறார்‌ 
என்றென்றைக்கும்‌ ராஜாவாக 
உட்கார்ந்திருக்கிறார்‌. கர்த்தரே நம்மை 
ஆளுகை செய்கிறவர்‌ என்பதை 
அங்கீகரித்து, நாம்‌ கர்த்தரைத்‌ துதிஉப்‌ 
வேண்டும்‌. கர்த்தர்‌ ஜவ்பிரவாகத்தின்‌ 
மேல்‌ உட்கார்ந்திருக்கிறார்‌. அவர்‌ 
என்றென்றைக்கும்‌ ராஜாவாக 
வீற்றிருக்கிறார்‌ ம்‌ 


இந்தப்‌ பூமியிலே ஏராளமான 
பிரச்சனைகள்‌ இருக்கிறது. இயற்கையின்‌ 
சீற்றங்கள்‌ உண்டாகிறது. தேசங்களுக்கு 
மத்தியிலே யுத்தங்கள்‌ உண்டாகிறது. 
ராஜ்யங்கள்‌ அழிந்துபோகிறது. ராஜாக்கள்‌ 
தங்களுடைய சிங்காசனத்தை இழந்து 
போகிறார்கள்‌. இவையெல்லாம்‌ இந்தப்‌ 
பூமியிலே நடந்துகொண்டிருந்தாலும்‌, 
கர்த்தரோ என்றென்றைக்கும்‌ ராஜாவாக 
வீற்றிருக்கிறார்‌. 
கர்த்தருடைய 
நித்தியமானது 
ஆலோசனை. 


ஆலோசனை 
தெய்வீக 
காலத்தினால்‌ 
கர்த்தருடைய ஆளுகை முடிந்து 
போவதில்லை. கர்த்தர்‌ சகலவற்றையும்‌ 
ஆளுகை செய்கிறவர்‌. அவர்‌ சர்வ 
ள்ளவர்‌. அவர்‌ சதாகாலமும்‌ 

ர்‌. அதனால்‌ அவர்‌ 

ராஜாவாக 

கர்த்தருடைய ராஜ்யம்‌ 

மகிமையில்‌ 


அது 


கர்த்தருடைய 
ஆலோசனைகளும்‌ 
கர்த்தருடைய 

அவருடைய 


திட்டமிடப்பட்டிருக்கிறது. 
எக்காலத்திற்குமுரியது. 
ராஜ்யம்‌ நித்தியமானது. 

ஆளுகையும்‌ நித்தியமானது. 





ழ்‌ நயன 
யாய 


கர்த்தருடைய ஜனம்‌ 
சங்‌ 29: 11 


சங்‌ 29:11. கர்த்தர்‌ தமது ஜனத்திற்குப்‌ 
பெலன்கொடுப்பார்‌; கர்த்தர்‌ தமது 
ஒனத்திற்குச்‌ சமாதானம்‌ அருளி, 
அவர்களை ஆசீர்வதிப்பார்‌. 


ஆளுகை கிருபை 
அவருடைய ராஜ்யம்‌ 
ராஜ்யம்‌. கர்த்தருடைய 
அவருடைய மகிமை 
வெளிப்படுகிறது. 
ஆலயத்தில்‌ அவருடைய 
அவரை பரிசுத்த 
தொழுது 


கர்த்தருடைய 
நிறைந்தது. 
கிருபையின்‌ 
ராஜ்யத்தில்‌ 
பிரகாசமாய்‌ 
கர்த்தருடைய 
ஜனங்கள்‌ 
அலங்காரத்துடனே 
கொள்வதற்காக வருகிறார்கள்‌. அங்கு 
அவர்கள்‌ கர்த்தரைத்‌ தேடுகிறார்கள்‌. 
கர்த்தரைத்‌ தேடுகிறவர்கள்‌ அவரை 
கண்டடைகிறார்கள்‌. கர்த்தருடைய 
சிந்தையையும்‌, அவருடைய சித்தத்தையும்‌, 
அவருடைய சனையையும்‌ 
அவருடைய ஜனங்கள்‌ அவருடைய 
ஆலயத்திலே கண்டுகொள்கிறார்கள்‌. 
தின்றான்‌! 
வ்வொருவ। ருடைய மகிமையைப்‌. 
பற்றி மாத்திரமே பேசுகிறார்கள்‌ 

தாவீது 
மகிமையைப்பற்றி 
“கர்த்தாவே 
கிரியைகளெல்லாம்‌ உம்மைத்‌ 


ராஜா கர்த்தருடைய 
சொல்லும்‌ போது, 


கறிக்‌ கும்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ODNENIS 


PUBLISHERS 


உம்முடைய பரிசுத்தவான்கள்‌ உம்மை 
ஸ்தோத்திரிப்பார்கள்‌” (சங்‌ 14510) என்று 
சொல்லுகிறார்‌. கர்த்தருடைய கிரியைகள்‌ 
அவரைத்‌ துதித்தாலும்‌. அவருடைய 
பரிசுத்தவான்கள்‌ மாத்திரமே அவரை 
ஸ்தோத்திரிப்பார்கள்‌. அவருடைய 
கரத்தின்‌ கிரியைகளில்‌ வெளிப்படுகிற 
மகிமையை அவருடைய பரிசுத்தவான்கள்‌ 
மாத்திரமே ஸ்தோத்திரத்தோடு. 
சொல்லுவார்கள்‌. 


கர்த்தர்‌ தம்முடைய ஜனத்திற்குப 
பெலன்கொடுப்பார்‌. கர்த்தருடைய 
பிள்ளைகளுக்கு விரோதமாக எழுப்பி 
வரும்‌ சத்துருக்களிடமிருந்து கர்த்தர்‌ 
அவர்களைப்‌ பாதுகாத்துக்கொள்வார்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய பிள்ளைகளைச்‌ 
சுற்றிலும்‌ அரணாகயிருப்பார்‌. கர்த்தருடைய 
பிள்ளைகள்‌ நற்கிரியைகளைச்‌ 
செய்வதற்கு அவர்களை ஆசீர்வதிப்பார்‌. 


கர்த்தர்‌ தமது ஜனத்திற்கு. 
சமாதானம்‌ அருளி அவர்களை 
ஆசீர்வதிப்பார்‌. சமாதானமே மெய்யான 
ஆசீர்வாதம்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
பிள்ளைகளுக்கு சமாதானத்தைத்‌ 
திட்டமிட்டிருக்கிறார்‌. அவர்‌ நமக்கு 
தம்முடைய சமாதானத்தையே 
கொடுக்கிறார்‌. கர்த்தர்‌ கொடுக்கிற 
சமாதானமும்‌, சந்தோஷமும்‌ 
தரவ னது.. தறம. அதியர்‌ 
கர்த்தருக்குள்‌  சமாதானமாயிருப்பதே 
மெய்யான ஆசீர்வாதம்‌. 





ழ்‌ நள 
யாய 


தாவீதுக்கு பல நெருக்கங்களும்‌, 
அவருடைய ஜீவனுக்கு பல 
ஆபத்துக்களும்‌ உண்டாயிற்று. தாவீது 
கர்த்தரை நோக்கிக்‌ கூப்பிட்டார்‌. கர்த்தர்‌ 
தாவீதை எல்லா இக்கட்டுக்களுக்கும்‌ 
விலக்கி மீட்டுக்கொண்டார்‌. இப்படிப்பட்ட 
சந்தர்ப்பத்தில்‌ தாவீது முப்பதாவது 
சங்கீதத்தை கர்த்தரைத்‌ துதிக்கும்‌ 
ஸ்தோத்திர சங்கீதமாக பாடுகிறார்‌. 
தாவீது கேதுரு மரத்தினால்‌ தனக்கு 
ஒரு மாளிகையைக்‌ கட்டியிருக்கிறார்‌. 
இந்த மாளிகையை தாவீது 
கர்த்தருடைய சமுகத்தில்‌ கிரகப்பிரதிஷ்டை 
பண்ணியபோது, இந்த சங்கீதத்தை 
இயற்றிப்‌ பாடுகிறார்‌. 


கர்த்தர்‌ தன்னை தம்முடைய 
கிருபையினால்‌ மீட்டுக்கொண்ட எல்லா 
சம்பவங்களுக்காகவும்‌ தாவீது கர்த்தரைத்‌ 
துதிக்கிறார்‌ (சங்‌ 304-3). கர்த்தருடைய 
பரிசுத்தவான்களெல்லோரும்‌ கர்த்தரைக்‌ 
கீர்த்தனம்பண்ணுமாறு தாவீது 
ஆலோசனை சொல்லுகிறார்‌ 
(சங்‌ 30:45) தாவீது சுகமாய்‌ 
வாழ்ந்திருந்தபோது தான்‌ சலம்‌ 
அசைக்கப்படுவதில்லையென்‌, 
சொன்னார்‌. ப ய தயவே 
அவரைத்‌ திடமாய்‌ நிற்கப்பண்ணிற்று (சங்‌ 
3067), தாவீதுக்கு துன்பங்கள்‌ 
வந்தபோது, அவர்‌ கர்த்தரிடத்தில்‌ 
ஏறெடுத்த ஜெபங்களை நினைவு கூருகிறார்‌ 
(சங்‌ 30:8-10). கர்த்தர்‌ தாவீதின்‌ 
புலம்பலை ஆனந்‌ களிப்பாக 
மாற்றியிருக்கிறார்‌. கர்த்தரை 
என்றென்றைக்கும்‌ துதிப்பதாக 
வாக்குப்பண்ணுகிறார்‌ (சங்‌ 301127. 
யூதர்கள்‌ 


வீட்டைக்‌ 


அதை 
பிரதிஷ்டை 


ந்த 
தாவீது 


புதிய 
போது 
சமுகத்தில்‌ 
வழக்கம்‌ 


தங்களுக்காக 
கட்டும்‌ 

கர்த்தருடைய 

பண்ணுவது 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம்மா 


PUBLISHERS 


மோசேயின்‌ பிரமாணத்தில்‌ புது வீட்டைக்‌ 
கட்டி, அதை பிரதிஷ்டைபண்ணுவது பற்றி 
சொல்லப்பட்டிருக்கிறது. 

ஜனங்களை 

நொக்கி: புதுவீட்டைக்‌ கட்டி, அதைப்‌ 
பிரதிஷ்டை பண்ணாதிருக்கிறவன்‌. 
எவனோ, அவன்‌ தன்‌ வீட்டுக்குத்‌ 
திரும்பிப்போகக்கடவன்‌; அவன்‌ 
யுத்தத்திலே செத்தால்‌ வேறொருவன்‌ 
ப்‌ பிரதிஷ்டை 


அத 
பண்ணவேண்டியதாகும்‌" (உபா 20:5). 


தாவீது தனக்கு ஒரு வீட்டைக்‌ 
கட்டினார்‌. தீருவின்‌ ராஜாவாகிய ஈராம்‌, 
தாவீதுக்கு வீடுகட்ட  உதவிசெய்தார்‌. 
அவர்‌ தன்னுடைய ஸ்தானாபதிகளையும்‌, 
கேதுரு மரங்களையும்‌, தச்சரையும்‌, 
கல்தச்சரையும்‌ தாவீதினிடத்தில்‌ 
அனுப்பினார்‌. அவர்கள்‌ தாவீதுக்கு ஒரு 
வீட்டைக்‌ கட்டினார்கள்‌ (சோமு 511) 
தாவீது இந்த வீட்டிற்குள்‌ பிரவேசித்த 
போது, அதை கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
பிரதிஷ்டைபண்ணினார்‌. கிரகப்பிரவேசம்‌ 


நடைபெற்றபோது தாவீது இந்த 
சங்கீதத்தைப்‌ பாடினார்‌. 


கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம்‌, 
கர்த்தருடைய கிருபையினால்‌ ந்‌ 
ஒரு வீட்டைக்‌ கட்டலாம்‌. 
வீட்டிற்குள்‌ முதன்முதலாக பிரவேசிக்கும்‌ 
போது நாம்‌ அதை கர்த்தருடைய 
சமுகத்தில்‌ அவருக்கு பிரதிஷ்டைபண்ண 
ன்டும்‌. கர்த்தருடைய பிள்ளைகளின்‌ 
ஆசிிப்புத்கூடாரம்போல்‌ 
கர்த்தர்‌ நமக்குக்‌ 
கொடுத்திருக்கிற வீட்டில்‌ கர்த்தருடைய 
பரிசுத்தமான பிரசன்னம்‌ தங்கியிருக்க 
வேண்டும்‌. அவருடைய ஆசீர்வாதம்‌ 
நிரம்பியிருக்கவேண்டும்‌.  கர்த்தர்தாமே 
நம்மையும்‌, நம்முடைய குடும்பத்தாரையும்‌, 
நம்முடைய 
காரியங்களையும்‌ 
என்று நாம்‌ ஜெபிக்கவேண்டும்‌. கர்த்தரே 
நம்முடைய குடும்பத்திற்குத்‌ 
தலைவராயிருக்க வேண்டும்‌. நாம்‌ 
அவருடைய ஆலோசனைகளைக்‌ கேட்டு, 
அவற்றிற்கு கீழ்ப்படிந்து பயபக்தியாய்‌ 
ஜீவிக்கவேண்டும்‌. 





ழ்‌ நவள 
யாய 


தாவீதின்‌ ஜெபமும்‌ தூதியும்‌ 
சங்‌ 30 : 1-5 


சங்‌ 80:1. கர்த்தாவே, என்‌ சத்துருக்கள்‌ 
என்னை மேற்கொண்டு. 


மகிழுவொட்டாமல்‌, தீர்‌ என்னை 
கைதூக்கி எடுத்தபடியினால்‌, நான்‌ 
உம்மைப்‌ போற்றுவேன்‌. 


சங்‌ 30:2. என்‌ தேவனாகிய கர்த்தாவே, 
உம்மை நோக்கிக்‌ கூப்பிட்டேன்‌, 
என்னை நீர்‌ குணமாக்கினீர்‌. 


சுங்‌ 809. கர்த்தாவே, தீர்‌ என்‌ 
ஆத்துமாவைப்‌  பாதானத்திலிருத்த 
ஏறப்பண்ணி, நான்‌ குழியில்‌ 
இறங்காதபடி என்னை உயிரோடே. 
காத்தீர்‌. 


சுங்‌ 30:4 
பரிசுத்தவான்‌௧னே, அவரைக்‌ 
கீர்த்தனம்பண்ணி, அவருடைய 
பரிசுத்தத்தின்‌ நினைவு கூருதலைக்‌ 
கொண்டாடுங்கள்‌. 


கர்த்தருடைய 


சுங்‌ 30:5. அவருடைய கோபம்‌ ஒரு 
நிமிஷம்‌, அவருடைய தயவோ நீடிய 
வாழ்வு சாயங்காலத்தில்‌ ௮, 
தங்கும்‌, விடியற்காலத்திலே 
களிப்புண்டாகும்‌. 


நான்‌ உம்மைப்‌ போற்றுவேன்‌ 


கர்த்தாவே, என்‌ சத்துருக்கள்‌ 
என்னை மேற்கொண்டு 
மகிழுவொட்டாமல்‌, நீர்‌ என்னை 
கைதூக்கி எடுத்தபடியினால்‌, நான்‌ 
உம்மைப்‌ போற்றுவேன்‌. எண்‌: 
தேவனாகிய கர்த்தாவே, உம்மை 
நோக்கிக்‌ கூப்பிட்டேன்‌, என்னை நீர்‌ 
குணமாக்கினீர்‌. கர்த்தாவே, தீர்‌ எண்‌: 
ஆத்துமாவைப்‌ பாதானத்திலிருத்து 
ஏறப்பண்ணி, நான்‌ 
இறங்காதபடி. 

காத்தீர்‌ (சங்‌ 30:1-9). 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


வீரிவுரை ம்மா 


PUBLISHERS 


தாவீதை அவருடைய சத்துருக்கள்‌ 
சூழ்ந்து கொண்டார்கள்‌. தாவீதுக்கு 
ஆபத்துக்களும்‌ தெருக்கந்களும்‌ 
உண்டாயிற்று. தன்னுடைய கஷ்டமான 
சூழ்நிலையில்‌ தாவீது கர்த்தரை 
நோக்கிக்‌ கூப்பிட்டார்‌. சத்துருக்களால்‌ 
தாவீதை மேற்கொள்ள முடியவில்லை. 
கர்த்தர்‌ தாவீதைப்‌ பாதுகாத்தார்‌. 
சத்துருக்களின்‌ ஆபத்திலிருந்து, கர்த்தர்‌ 
தாமே தாவீதை கைதாக்கியெடுத்தார்‌. 
கர்த்தர்‌ செய்த உதவிகளை 
நினைவுகூர்ந்து தாவீது கர்த்தரைப்‌ 
போற்றுகிறார்‌. 


தாவீது கர்த்தருடைய நாமத்தை 
உயர்த்துகிறார்‌. கர்த்தருடைய நாமமே 
துதிகளுக்குப்‌ பாத்திரமானது. அவருடைய 
நாமமே சர்வவல்லமையுள்ளது 
கர்த்தருடைய நாமம்‌ மாத்திரமே எல்லா 
நாமங்களுக்கும்‌ மேலான உயர்ந்த நாமம்‌, 
தாவீது கர்த்தருடைய நாமத்தைப்‌ 
போற்றுகிறார்‌ 


தாவீதுக்கு ஆபத்து உண்டானபோது, 
அவர்‌ கர்த்தரை நோக்கிக்‌ கூப்பிட்டார்‌. 
கர்த்தர்‌ தாவீதின்‌ விண்ணப்பத்தைக்‌ 
கேட்டு, அவரை  ஆபத்துக்களிலிருந்து 
மீட்டு இரட்சித்தார்‌. கர்த்தர்‌ தாவீதின்‌ 
கூப்பிடுதலைக்‌ கேட்டதோடு. 
நின்றுவிடவில்லை. கர்த்தர்‌ தாவீதைக்‌ 
குணமாக்கவும்‌ செய்தார்‌. தாவீதின்‌ சரீரம்‌ 
சத்துருக்களின்‌ நிமித்தமாய்‌ 
பலவீனமடைந்தது. சரீரத்தில்‌ நடுக்க 
முண்டாயிற்று. அவருடைய மனதில்‌ 
குழப்பமுண்டாயிற்று. அவருடைய 
காரியங்களெல்லாம்‌ நோய்வாய்ப்பட்டுத்‌ 
'திடனற்றுப்போயிற்று. 


தாவீது தேவனாகிய கர்த்தரை 
நோக்கிக்‌ கூப்பிட்டபோது, கர்த்தர்‌ தாமே 
தாவீதைக்‌ குணமாக்கினார்‌. அவருடைய 
சிந்தையின்‌ குழப்பம்‌ நீங்கிற்று. தெளிவு 
உண்டாயிற்று. 

பலவீனம்‌ நீங்கிற்று, 

தம்முடைய 2 

இடைக்கட்டிக்‌ காத்துக்கொண்டார்‌. 
தாவீதைக்‌ குணப்படுத்தினார்‌. 





ழ்‌ நவள 
யாய 


மிகுந்த ஆபத்து 
தாவீது தன்னுடைய 
எல்லைக்கே போய்விட்டார்‌. 
ஆத்துமா பாதாளத்தில்‌ 
சூழ்நிலை உண்டாயிற்று. 
குழியில்‌ இறங்கும்‌ 

இப்படிப்பட்ட 

கர்த்தர்‌ 


தாவீதுக்கு 
உண்டாயிற்று. 
மரணத்தின்‌. 
அவருடைய 
இறங்கும்‌ ர 
அவருடைய சரீரம்‌ 
நிலை வந்துவிட்டது 
ஆபத்தான சூழ்நிலையில்‌ 
தாவீதைப்‌ பாதுகாத்தார்‌. தாவீதின்‌ 
ஆத்துமாவை கர்த்தர்‌ தாமே 
பாதாளத்திலிருந்து ஏறப்பண்ணினார்‌. 
தாவீது குழியில்‌ இறங்காதபடி கர்த்தர்‌ 
அவரை உமிரோடே காத்தார்‌. 
கர்த்தருடைய கிருபையினால்‌ தாவீதுக்கு 
மரணம்‌ உண்டாகவில்லை. மரித்துப்போக 
வேண்டிய வயில்‌ கர்த்தர்‌ அவரை 
மணத்தில்‌ ட க்க அ 


கர்த்தர்‌ நம்முடைய மரண 
ஆபத்துக்களிலிருந்து மீட்டுக்கொள்ளும்‌ 
போது, நாமும்‌ தாவீதைப்போல. 
கர்த்தரைப்‌ போற்றவேண்டும்‌. நம்முடைய 
ஜீவன்‌ கர்த்தர்‌ நமக்கு கிருபையாகக்‌ 
கொடுத்தது என்பதை நினைவுகூர 
வேண்டும்‌. இதன்பின்பு நம்முடைய 
ஜீவியத்தை நமக்காக ஜீவிக்காமல்‌. 
கர்த்தருக்காக ஜீவிக்கவேண்டும்‌. 
கர்த்தருடைய நாமத்தை  மகிமைப்படுத்த 
வேண்டும்‌. கர்த்தர்‌ நமக்குக்‌ கொடுக்கிற 
ஊழியங்களை உண்பையாயும்‌. 
உத்தமமாயும்‌ நிறைவேற்றவேண்டும்‌. 
கர்த்தருடைய அடிச்சுவடுகளைப்‌ பின்பற்றி, 
கோக்க. விகலாசத்றோடு, முன்னேறிச்‌ 
கோக்‌ 'சுவாசத்தோ। ச்‌ 
செல்லவேண்டும்‌ 


கர்த்தருடைய பரிசுத்தவான்கள்‌ 


கர்த்தருடைய பரிகத்தவான்‌௧னே, 
அவரைக்‌ கீர்த்தன ம்பண்ணி, 
அவருடைய பரிகத்தத்தின்‌ தினைவு 
கூருதலைக்‌ கொண்டாடுங்கள்‌. 
(சங்‌ 30:4). 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மமம்‌ 


PUBLISHERS 


போற்றுகிறார்‌. 
கர்த்தரைக்‌ 
தன்னோடு 
பரிசுத்த 
கர்த்தரைக்‌ 
அவர்களையும்‌ 
கர்த்தருடைய 
அவருடைய 


தாவீது கர்த்தரைப்‌ 
அவரைத்‌ குதிக்கிறார்‌. 
கீர்த்தனம்பண்ணுகிறார்‌ 
சேர்ந்து கர்த்தருடைய 
வான்களெல்லோரும்‌ 
கீர்த்தனம்பண்ணுமாறு. 
அமைக்கிறார்‌. 
பரிசுத்தவான்களெல்லோரும்‌. 
பரிசுத்தத்தின்‌ நினைவுகூருதலைக்‌ 
கொண்டாடவேண்டும்‌. கர்த்தருடைய 
பரிசுத்த நாமத்தைத்‌ துதிக்கவேண்டும்‌. 
கர்த்தருடைய பரிசுத்தம்‌ நமக்கும்‌, 
நம்முடைய சந்ததியாருக்கும்‌ ஒரு நினைவு 
கூருதலாகயிருக்க வேண்டும்‌. கர்த்தரைத்‌ 
துதிக்கும்போது, அவருடைய பரிசுத்தத்தை 
நினைவுகூர்ந்து, அவரை யத்தின்‌ 
ஆழத்திலிருந்து துதிக்கவேண்‌। 


கர்த்தருடைய பரிசுத்தத்தை, 
நினைவுகூர்ந்து நாம்‌ மகிழ்ந்து களிகூர 
வேண்டும்‌. கர்த்தருடைய பரிசுத்தத்தின்‌ 
நினைவுசூ.ருதலை கொண்டாடுகிறவர்கள்‌, 
அதை மனமகிழ்ச்சியோடு கொண்டா. 
வேண்டும்‌. கர்த்தருடைய பரிசுத்தத்தின்‌ 
நினைவு. ௯ூருதலை 
கொண்டாடுகிறவர்கள்‌, கர்த்தருடைய 
மிசுத்தத்திற்கும்‌ பங்காளிகளாகமிருக்க 
வேண்டும்‌. நம்மிடத்தில்‌ கர்த்தருடைய 
பரிசுத்தம்‌ காணப்ப வேண்டும்‌. 
நம்மிடத்தில்‌ பரிசுத்தமில்லாமல்‌, 
கர்த்தருடைய பரிசுத்தத்தின்‌ நினைவு 
கூருதலை, நம்மால்‌ உண்மையான 
இருதயத்தோடு கொண்டாட முடியாது. 
இருதயத்தில்‌ பரிசுத்தமில்லாமல்‌ 
கர்த்தருடைய பரிசுத்தத்தின்‌ நினைவு 
கூருதலை கொண்டாடுகிறவர்கள்‌ 
மாய்மாலம்‌ பண்ணுகிறவர்களாகவே 


இருப்பார்கள்‌. 
கர்த்தருடைய கோபம்‌ 


அவருடைய கோபம்‌ ஒரு நிமிஷம்‌, 
அவருடைய தயவோ நீடிய வாழ்ஷ 
சாயங்காலத்தில்‌ அழுகை தங்கும்‌, 
விடியற்காலத்திலே களிப்புண்டாகும்‌. 
(சங்‌ 30:5). 





ழ்‌ நவள 
யாய 


மனுஷர்‌ எல்லோருமே தேவனுக்கு 
விரோதமாக பாவம்‌ செய்திருக்கிறார்கள்‌. 
எல்லோரும்‌ பாவம்‌ செய்து ஏகமாய்க்‌ 
கெட்டுப்போயிருக்கிறார்கள்‌. பாவிகளாகிய 
நாம்‌ தேவனுடைய கோபாக்கினைக்கு 
பாத்திரவான்‌களாயிருக்கிறோம்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய நீதியின்‌ பிரகாரம்‌ 
நம்மை தாராளமாய்த்‌ தண்டிக்கலாம்‌ 
கர்த்தருடைய கோபம்‌ நம்மை பட்சித்துப்‌ 
போடுவதற்கும்‌ வாய்ப்புள்ளது. கர்த்தர்‌ 
நம்மிடத்தில்‌ கோபமாயிருக்கும்போது, அது 
அவருடைய நீதியாகவே இருக்கும்‌ 
நீதியுள்ள கர்த்தர்‌ நம்மீது, 
இரக்கமுள்ளவராகவும்‌ இருக்கிறார்‌. 
ஆகையினால்‌ அவருடைய கோபம்‌ 
நிலைத்திராமல்‌ ஒரு நிமிஷம்‌ மாத்திரமே 
இருக்கிறது. கர்த்தருடைய தயவே நமக்கு 
டிய வாழ்வு. 


நம்முடைய துக்கமும்‌ 
சாயங்காலத்தில்‌ தங்கும்‌ 
போன்றது 
நிச்சயமாகவே 
விடியற்காலத்திலே 
இரவில்‌ இருள்‌ 
கொள்ளலாம்‌. 
பகற்பொழுது 
பகற்பொழுதில்‌ 
வெளிச்சமுண்டாயிருக்கும்‌. 
சாயங்காலமாகவே 


சாயங்காலத்திற்கு!்‌ 
நிச்சயமாய்‌ வரும்‌. 


இதுபோலவே 

பிள்ளைகளாகிய 

நிரந்தரமாக 
ப்போ, 


கண்ணீரும்‌ 
அழுகையைப்‌. 
சாயங்காலத்திற்குப்‌ பின்பு 
விடியற்காலம்‌ வரும்‌ 

களிப்புண்டாகும்‌. 
நம்மை சூழ்ந்து 
இரவுக்குப்‌ பின்பு 
வரப்போகிறது. 

நமக்கு 
எப்போதுமே 
இருந்துவிடாது. 


பின்பு விடியற்காலம்‌ 


கர்த்தருடைய 
நமக்கு அழுகை 
நியமிக்கப்படவில்லை. நாம்‌ 

து அழுகையின்‌ 
காலத்திலிருக்கலாம்‌. இது நமக்கு 
நிரந்தரமான காலமல்ல. கர்த்தர்‌ நமக்கு 
களிப்பான காலத்தையும்‌ வைத்திருக்கிறார்‌. 
அழுகிற நாம்‌ இனிமேல்‌ கர்த்தருக்குள்‌ 
மனமகிழ்ச்சியாயிருப்போம்‌. கர்த்தருடைய 
கோபம்‌ ஒரு நிமிஷம்‌ நம்மீது தங்கலாம்‌. 
கர்த்தர்‌ ஒருபோதும்‌ நம்மீது நித்தியமாய்‌ 
கோபப்படுகிறவரல்ல. அவர்‌ தம்முடைய 
தயவை நமக்குக்‌ காண்பிப்பார்‌. 
கர்த்தருடைய தயவினால்‌ நமக்கு நீடிய 
வாழ்வு உண்டாகும்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மமம்‌ 


PUBLISHERS 


கர்த்தர்‌ நம்மோடு 
கிருபையினால்‌. உடன்படிக்கை 
செய்திருக்கிறார்‌. விடியற்காலத்தின்‌ 
உடன்படிக்கையைப்‌ போல, கர்த்தருடைய 
உடன்படிக்கையும்‌ மாறாத 
உடன்படிக்கையாயிருக்கும்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய தயவை நமக்குக்‌ 
காண்பிக்கும்போது நமக்கு நீடிய வாழ்வு 
உண்டாயிருக்கும்‌. நம்முடைய வாழ்வு 
முழுவதும்‌ சகலவிதமான நன்மையினால்‌. 
நிரம்பியிருக்கும்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
தயவினால்‌ நம்முடைய ஆத்துமாவுக்கு 
ஜீவனைக்‌ கொடுக்கிறார்‌. இதுவே 
நம்முடைய ஆவிக்குரிய ஜீவன்‌. இதுவே 
நமக்கு நீடிய வாழ்வு. இதையே நாம்‌ 
நித்திய ஜீவன்‌ என்று அழைக்கிறோம்‌. 


கர்த்தர்‌ தம்முடைய தயனினால்‌ நமக்‌ 
இதம்‌ நவன கொடுங்கள்‌. 100 


தாவிதின்‌ அனுபவங்கள்‌ 
சங்‌ 30 : 6-10 


தம்முடைய 


சங்‌ 30:6. நான்‌ ஒருக்காலும்‌ 
அசைக்கப்படுவதில்லையென்று, என்‌: 
வாழ்விலே சொன்னேன்‌. 


சுங்‌ 30:7. கர்த்தாவே உம்முடைய 
தயவினால்‌ நீர்‌ என்‌ பர்வதத்தைத்‌ 
திடமாய்‌. நிற்கப்பண்ணியிருந்தீர்‌; 
உமது முகத்தை நீர்‌ மறைத்துக்‌ 
கொண்ட போதோ நான்‌ 
கலங்கின வனானேன்‌.. 


சங்‌ 8908. நான்‌ குழியில்‌ 
இறங்குகையில்‌ என்‌ இரத்தத்தால்‌ 
என்ன லாபமுண்டு? புழுதி உம்மைத்‌ 
துதித்து, உமது சத்தியத்தை. 
அறிவிக்குமோ? 
சங்‌ 805. நீர்‌ எனக்குக்‌ 
என்மேல்‌ 
கர்த்தாவே, நீர்‌ 


கர்த்தாவே, 


உம்மை 





ழ்‌ நவள 
யாய 


தாவிதின்‌ வாழ்வு 


நான்‌ ஒருக்காலும்‌ 
அசைக்கப்படுவதில்லையென்று, என்‌ 
வாழ்விலே சொன்னேன்‌. கர்த்தாவே, 
உம்முடைய தயவினால்‌ தீர்‌ எண்‌ 
பர்வதத்தைத்‌ திடமாய்‌. 
நிற்கப்பண்ணியிருத்தீர்‌; உமது 
முகத்தை தீர்‌ மறைத்துக்‌ கொண்ட 
போதோ நான்‌ கலங்கின வனானேன்‌ 
(சங்‌ 80:8,7). 


தாவீதின்‌ ஜீவியத்தில்‌ அவருக்கு 
பல்வேறுவிதமான அனுபவங்கள்‌ 
உண்டாயிற்று, யாவன 
1, தாவீதின்‌ சுகவாழ்வு 2. தாவீதுக்கு 
ஆபத்துக்களும்‌ தாழ்வுகளும்‌ 3. கர்த்தர்‌ 
தாவீதின்‌ வாழ்வில்‌ கொடுத்த 
ஆசீர்வாதம்‌. தன்னுடைய 
அனுபவங்களெல்லாவற்றிலும்‌, தன்னுடைய 
இருதயம்‌ கர்த்தருக்கு முன்பாக 
எப்படியிருந்தது என்பதை தாவீது இங்கு 
விவரமாகச்‌ சொல்லுகிறார்‌ 


சுகமாய்‌ வாழ்ந்திருந்தார்‌. 
சரீரத்தில்‌ பூரண 
ஆரோக்கியம்‌ உண்டாயிருந்தது. 
தாவீதின்‌ சத்துருக்கள்‌ யாரும்‌ அவரை 
நெருங்காதபடி, கர்த்தர்‌ தாமே தாவீதுக்கு 
சமாதானத்தையும்‌, ஓய்வையும்‌ 
கொடுத்திருந்தார்‌. தாவீது சுகமாய்‌ 
வாழ்ந்திருந்தார்‌. இப்படிப்பட்ட 
சுகவாழ்வின்‌ காலத்தில்‌, தான்‌ 
ஒருக்காலும்‌ அசைக்கப்படுவதில்லை என்று 
தாவீது நம்பிக்கையோடு சொன்னார்‌. 
தனக்கு ஒரு ஆபத்தும்‌ வராது என்று 
தாவீது நினைத்தார்‌. தாவீது தன்னுடைய 
சுகவாழ்‌ ஒரு பர்வதத்தைப்போல 
திடமாய்‌ நிற்கும்‌ என்று நினைத்தார்‌. 


வாழ்ந்திருந்த 


தாவீது 
அவருடைய 


தாவீது சுகமாய்‌ 
போது, “நான்‌ 
அசைக்கப்படுவதில்லை" 
சொன்னார்‌. கர்த்தர்‌ தாமே தம்முடைய 
தயவினால்‌, தன்னுடைய பர்வதத்தைத்‌ 
திடமாய்‌ நிற்கப்பண்ணிமிருந்ததாக தாவீது 
விசுவாசத்தோடு சொன்னார்‌. தாவீது 
இந்தப்‌ பிரபஞ்சத்தின்‌ வாழ்க்கையை 
மாத்திரமே நோக்கிப்‌ பார்த்தார்‌. இந்தப்‌ 
பிரபஞ்சம்‌ நமக்கு நித்தியமானதல்ல. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மமம்‌ 


PUBLISHERS 


நாம்‌ பரலோகத்தின்‌ பிள்ளைகள்‌. நாம்‌ 
இந்தப்‌ பூமியில்‌ கொஞ்சகாலம்‌ 
மாத்திரமே ஜீவிப்போம்‌. அதன்பின்பு 
பரலோகத்திலே கர்த்தருடைய 
இளைப்பாறுதலில்‌ பிரவேசிப்போம்‌. 
கர்த்‌ டய பிள்ளைகளிடத்தில்‌ ந்‌ 
நம்பிக்க க றுதியாயிகுக்கண்டும்‌... 

தாவீது இந்தப்‌ பூமியில்‌ சுகமாய்‌ 
வாழ்ந்திருந்தபோது அவர்‌ பரலோகத்தை 
நோக்கிப்‌ பார்க்கவில்லை. இந்தப்‌ 
பிரபஞ்சத்தின்‌ வாழ்க்கையே அவருக்கு 
பர்வதத்தைப்போல இருந்தது. இந்தப்‌ 
பிரபஞ்சத்தில்‌ அவர்‌ உலகப்பிரகாரமான 
ஆசீர்வாதங்கள்‌ அனைத்தையும்‌ 
பெற்றிருந்ததினால்‌, கர்த்தர்‌ தம்முடைய 
தயவினால்‌, தன்னுடைய பர்வதத்தை 
திடமாய்‌ நிற்கப்பண்ணிமிருந்ததாகச்‌ 
சொல்லுகிறார்‌. பர்வதம்‌ உயரமானதுதான்‌. 
சமவெளியைவி பர்வதம்‌ 
உயர்வாகவேயிருக்கும்‌. இந்தப்‌ பூமியில்‌ 
சாதாரண ஜனங்களைவிட, தாவீது ஒரு 
பர்வதத்தைப்போல  உயரமாயிருக்கிறார்‌. 
பர்வதம்‌ ஒருபோதும்‌ பரலோகமாகாது. 
பர்வதத்தின்‌ உயரத்தையும்‌ பரலோகத்தின்‌ 
உயரத்தையும்‌ நாம்‌ ஒப்பிட்டுப்‌ பார்க்க 
முடியாது. பர்வதமே நமக்குப்‌ 
போதுமென்று நாம்‌ நினைக்கக்‌ கூடாது. 
பரலோகம்தான்‌ நம்முடைய ராஜ்யம்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய தயவினால்‌ நம்மை 
பரலோகத்திற்கு அழைத்துச்‌ செல்ல 
வேண்டும்‌ என்றே நாம்‌ ஜெபம்பண்ண 
வேண்டும்‌. 


தாளீது சிறிதுகாலம்‌ தன்னுடைய 
சுகவாழ்வையும்‌. தன்னுடைய 
பர்வதத்தையும்‌ நம்பினார்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய தயவினால்‌ தம்மை 
ஆசீர்வதித்திருப்பதாகச்‌ சொன்னார்‌ 
கர்த்தரோ தம்முடைய முகத்தை 
சிறிதுகாலம்‌ தாவீதுக்கு மறைத்துக்‌ 
கொண்டார்‌. அப்போது தாவீதின்‌ 
இருதயம்‌ கலங்கிற்று. அவர்‌ நம்பிய 
பர்வதம்‌ அசைந்தது. தனக்கு தாழ்வு 
வந்தபோது, தாவீது தன்னுடைய 
கண்களை ஏறிட்டு, பர்வதத்தைப்‌ 
பார்ப்பதற்குப்‌ பதிலாக, பரலோகத்தை 
நோக்கிப்‌ பார்த்தார்‌. 





ழ்‌ நவள 
யாய 


நாம்‌ இந்தப்‌ 


பூமியில்‌ ஐசுவரியவான்‌௧ளாகயிருந்தாலும்‌. 
கரித்திரராயிருந்தாலும்‌ 
வாசஸ்தலமாகிய 

நோக்கிப்‌ 
i 


கர்த்தருடைய 
பரலோகத்தையே 
பார்க்கவேண்டும்‌. கர்த்தர்‌ 
முகத்தை நமக்கு 
கர்த்தருடைய பரிசுத்த. 
நம்மோடு எப்போதும்‌ 
கூடயிருக்கவேண்டும்‌. 


தாவீதின்‌ தாழ்வு 


நான்‌ குழியில்‌ இறங்குகையில்‌ 
என்‌ இரத்தத்தால்‌ என்ன லாபமுண்டு? 

உம்மைத்‌ துதித்த, உமது 
சத்தியத்தை அறிவிக்குமோ? 
கர்த்தாவே, நீர்‌ எனக்குச்‌ செவி 
கொடுத்து என்மேல்‌ இரக்கமாயிரும்‌; 
கர்த்தாவே, நீர்‌ எனக்குச்‌ சகாயராயிரும்‌ 
என்று சொல்லி; கர்த்தாவே, உம்மை 
நோக்கிக்‌ கூப்பிட்டேன்‌; கர்த்தரை 
நோக்கிக்கெஞ்சினேன்‌ (சங்‌ 80:8-10). 


தாவீது சுகமாய்‌ வாழ்ந்திருந்தபோது. 
அவருக்குத்‌ திடீரென்று ஆபத்து, 
உண்டாயிற்று. சுகமாய்‌ வாழ்ந்தவர்‌ 
தாழ்ந்துபோனார்‌ அசைக்கப்படாத 
பர்வதத்தில்‌ திடனாய்‌ நின்றவர்‌ இப்போது 
அசைகிறார்‌, தள்ளாடுகிறார்‌. தனக்கு 
ஆபத்து வந்தவேளையிலே தாவீது 
கர்த்தரை நோக்கிக்‌ கூப்பிடுகிறார்‌. 
தன்னுடைய ஆபத்திலிருந்து கர்த்தர்‌ 
தாமே. தன்னை சமீட்டுக்கொள்ள 
வேண்டுமென்று தாவீது ஜெபிக்கிறார்‌. 
தாவீதுக்கு இப்போது கர்த்தருடைய 
ற்‌ தேவைப்படுகிறது. 
தன்னுடைய 


சகாயராயிருக்க 
விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 


தாவீது சுகமாய்‌ வாழ்ந்திருந்தபோது, 
தான்‌ ஒருக்காலும்‌ அசைக்கப்படுவதில்லை 
யென்று சொன்னார்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய முகத்தை தாவீதுக்கு 
மறைத்துக்‌ கொண்ட போதோ, 
அவருடைய உள்ளம்‌ 


கலங்கிற்று. அவருடைய சரீரமும்‌, 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மமம்‌ 


PUBLISHERS 


அவருடைய ஆவியும்‌, 
ஆத்துமாவும்‌ கலங்கிற்று. 


அவருடைய 


கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு 
அவருடைய பரிசுத்த பிரசன்னமே மிகுந்த 
ஆறுதல்‌. இதுவே கர்த்தருடைய 
பிள்ளைகளுக்கு மெய்யான ஆசீர்வாதம்‌, 
கர்த்தர்‌ தம்முடைய முகத்தை நமக்கு 
மறைத்துக்‌ கொள்ளும்‌ போது, தாவீதைப்‌ 
போல நாமும்‌ கலங்குவோம்‌. நம்முடைய 
வாழ்க்கையில்‌ நமக்கு பல பிரச்சனைகள்‌ 
வரலாம்‌. அவையெல்லாம்‌ நமக்கு. 
கலக்கத்தைக்‌ கொடுக்கும்‌. 
பிரச்சனைகளினால்‌ வரும்‌ 
கலக்கங்களைவிட, கர்த்தர்‌ தம்முடைய 
முகத்தை நமக்கு மறைத்துக்கொள்ளும்‌ 
நமக்கு வரும்‌ கலக்கம்‌ மிகவும்‌ 
யி்‌ 


சூரியன்‌ அஸ்தமிக்கும்போது, இந்தப்‌ 
பூமியில்‌ இரவு தானாக வந்துவிடும்‌. 
இரவில்‌ சந்திரனும்‌ நட்சத்திரங்களும்‌ 
இருக்கும்‌. அவை இருந்தாலும்‌, 
அவற்றினால்‌ ஒரு பகல்‌ பொழுதை 
உண்டுபண்ணமுடியாது. பகல்‌ பொழுதை 
உண்டுபண்ணுவதற்கு சூரியவெளிச்சம்‌ 
தேவை. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய 
நம்முடைய ஆத்துமாலில்‌ சந்தோஷமும்‌, 
சமாதானமும்‌ வேண்டுமானால்‌, நீதியின்‌ 
சூரியனாகிய, கர்த்தருடைய பிரசன்னம்‌ 
தேவை. கர்த்தர்‌ தம்முடைய முகத்தை 
நமக்கு மறைக்கக்கூடாது என்று நாம்‌ 
கர்த்தரிடத்தில்‌ பணியாய்‌ விண்ணப்பம்‌ 
பண்ண வேண்டும்‌. 


தம்முடைய முகத்தை 
தாவீதுக்கு மறைத்துக்கொண்டபோது, 
தாவீதின்‌ பர்வதம்‌. அசைந்தது. 
இதுவரையிலும்‌ தன்னுடைய பர்வதம்‌. 
திடனாய்‌ நிற்பதாக தாவீது நினைத்தார்‌. 
தாவீது நம்பிய பர்வதம்‌ இப்போது 
அசைகிறது. அது நடுங்குகிறது. 
குலுங்குகிறது. தன்னுடைய பர்வதம்‌ 
அசைந்த படியினால்‌, இதுவரையிலும்‌ 
பர்வதத்தையே பார்த்துக்கொண்டிருந்த 
தாவீது, இப்போது தன்னுடைய கண்களை 
பர்வதத்திற்கு மேலாக ஏறிட்டுப்‌ 
பார்க்கிறார்‌. இதுவரையிலும்‌ 
பர்வதத்தையே பார்த்தவர்‌. இப்போது 
பரலோகத்தை நோக்கிப்‌ பார்க்கிறார்‌. 


கர்த்தர்‌ 





ழ்‌ நள 
யாய 


நமக்கு கஷ்டங்களும்‌, துன்பங்களும்‌, 
வேதனைகளும்‌ வரும்போது நாம்‌ 
கர்த்தரிடத்தில்‌ விண்ணப்பம்பண்ண 
வேண்டும்‌. ஜெபம்பண்ணவேண்டும்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய முகத்தை தாவீதுக்கு 
மறைத்தபோது, அவர்‌ கர்த்தரிடத்தில்‌ 
ஜெபம்பண்ண ஆரம்பித்துவிடுகிறார்‌. 
இதுவரையிலும்‌ தன்னுடைய 
சுகவாழ்வில்‌, தான்‌ ஒருக்காலும்‌ 
அசைக்கப்படுவதில்லை என்று தாவீது 
சொன்னார்‌. இப்போது தாவீது 
அசைக்கப்பட்டிருக்கிறார்‌. அவருடைய 
பர்வதம்‌ அசைகிறது. அந்தப்‌ 
பர்வதத்தோடு சேர்ந்து தாவீதும்‌ 
அசைகிறார்‌. 


தாவீதின்‌ சுகவாழ்வு முடிந்து 
போயிற்று, அவருடைய வாழ்வில்‌ தாழ்வு 
உண்டாயிற்று. தான்‌ 
அசைக்கப்படுவதில்லை. என்று 
சொன்னவர்‌, இப்போது குழியில்‌ 
இறங்குகிறவரைப்‌ போல இருக்கிறார்‌. 
தான்‌ குழியில்‌ இறங்குகையில்‌ 
தன்னுடைய இரத்தத்தினால்‌ என்ன லாபம்‌ 
உண்டு என்று யோசித்துப்‌ பார்க்கிறார்‌. 
நாம்‌ உயிரோடிருக்கும்போதே 
கர்த்தருக்கு! பிரியமானவர்களாயும்‌, 
பிரயோஜனமுள்ளவர்களாயும்‌ இருக்க 
வேண்டும்‌. நாம்‌ ஸரித்தபின்பு நம்மால்‌ 
கர்த்தருக்கு ஊழியம்‌ செய்ய முடியாது. 

தான்‌ ஸரிப்ன்‌ மூலமாய்‌, 
கர்த்தருக்கு ஊழியம்‌ செய்ய 
முடியுமென்றால்‌, பவுல்‌ தன்னுடைய 
மரணத்தை சந்தோஷமாய்‌ ஏற்றுக்‌ 
கொள்கிறார்‌. பவுல்‌. பிலிப்பியருக்கு 
எழுதின நிருபத்தில்‌ இதைப்பற்றி எழுதும்‌ 
போது, “உங்கள்‌ விசுவாசமாகிய 
பலியின்மேலும்‌.. ஊழியத்தின்‌ மேலும்‌, 
நான்‌ வார்க்கப்பட்டுப்போனாலும்‌, நான்‌ 
மகிழ்ந்து, உங்கள்‌ அனைவரோடுங்கூட 
சந்தோஷப்படுவேன்‌" (பிலி 2:7) என்று 
எழுதுகிறார்‌. தான்‌ ஜீவனோடிருந்தாலும்‌, 
மரித்துப்போனாலும்‌. கர்த்தருக்குப்‌ 
பிரயோஜனமுள்ளவராக ஜீவிக்கவேண்டும்‌. 
மரித்துப்போகவேண்டும்‌ என்பதே பவுலின்‌ 
விருப்பம்‌, 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம 


PUBLISHERS 


ஜீவனை 
தான்‌ 


தாவீது தன்னுடைய 
நினைத்துப்‌ பார்க்கிறார்‌. 
மரித்துப்போனால்‌ அதனால்‌ ஒரு 
பிரயோஜனமுமில்லை என்பதை தாவீது 
அறிந்திருக்கிறார்‌. தாவீது வியாதிப்பட்டு 
மரித்துப்போனால்‌ அதனால்‌ யாருக்கும்‌ 
ஒரு ப்‌ கர்த்தருக்காக 
ஊழியம்‌ செய்து 

போனால்‌, அதுவே 
பிரயோஜனமாயிருக்கும்‌. 

தன்னுடைய மரணத்தை நினைவுகூர்ந்து, 
“நான்‌ குழியில்‌ இறங்குகையில்‌ என்‌ 
இரத்தத்தால்‌ என்ன லாபம்‌ உண்டு” 
என்று கேட்கிறார்‌. 


தாவீது மரிக்கும்போது அவருடைய 
சரீரம்‌ மண்ணுக்குள்‌ போகும்‌. அது 
மண்ணாய்ப்போகும்‌. தன்னுடைய 
மரணத்தை. தாவீது நினைவுகூர்ந்து, 
புழுதி உம்மைத்‌ துதித்து உமது 
சத்தியத்தை அறிவிக்குமோ என்று 
கேட்கிறார்‌. நாம்‌ மரிக்கும்போது 
நம்முடைய ஆனி  பரலோகத்திற்குப்‌ 
போகும்‌ நம்முடைய ஆளி 
பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறது அது 
பரலோகத்தில்‌ போய்‌ கர்த்தரைத்‌ 
துதித்துக்‌ கொண்டிருக்கும்‌. நாம்‌ 
மரிக்கும்‌ போது நம்முடைய சரீரமோ 
மண்ணுக்குள்‌ போகும்‌. அது அங்கு 
புழுதியாகிவிடும்‌. அந்தப்‌ புழுதியினால்‌ 
கர்த்தரைத்‌ துதிக்க முடியாது. 
கர்த்தருடைய சத்தியத்தை அறிவிக்கவும்‌ 
முடியாது. 


தாவீது தன்னுடைய உண்மையான 
நிலமையை இப்போது நோக்கிப்‌ 
பார்க்கிறார்‌. தனக்கு வாழ்வு வந்தபோது, 
தான்‌ ஒருக்காலும்‌ அசைக்கப்படுவதில்லை 
என்று சொன்னார்‌. தனக்கு தாழ்வு 
வந்தபோதோ, ஆர்‌ கர்த்தரை நோக்கிக்‌ 
கூப்பிடுகிறார்‌. ;தாவே, நீர்‌ எனக்குச்‌ 
செவிகொடுத்து என்மேல்‌ இரக்கமாயிரும்‌: 
கர்த்தாவே, நீர்‌ எனக்குச்‌ சகாயராமிரும்‌ 
என்று சொல்லி: கர்த்தாவே, உம்மை 
நோக்கிக்‌ கூப்பிட்டேன்‌; கர்த்தரை 
நோக்கிக்கெஞ்சினேன்‌” என்று தாவீது, 
ஜெரிக்கிறார்‌. கர்த்தர்‌ நம்முடைய 
தாழ்விலும்‌ நம்மை நினைக்கிறவர்‌. 





ழ்‌ நள 
யாய 


புலம்பலை ஆனந்தக்‌ களிப்பாக 
மாறப்பண்ணினீர்‌ 
சங்‌ 30 : 11,12 


சங்‌ 80:11. என்‌ புலம்பலை ஆனந்தக்‌. 
கனிப்பாக மாறப்பண்ணினீர்‌; எண்‌: 
மகிமை அமர்த்திராமல்‌ உம்மைக்‌ 
கீர்த்தனம்‌ பண்ணும்படியாக நீர்‌ எண்‌: 
இரட்டைக்களைந்தூ போட்டு, 
மகிழ்ச்சியென்னும்‌ கட்டினால்‌ என்னை 
இடைகட்டினீர்‌. 


சுங்‌ 3012. என்‌ தேவனாகிய 
கர்த்தாவே, உம்மை என்றென்றைக்கும்‌ 
துதிப்பேன்‌. 


தாவீது தான்‌ நெருக்கப்பட்டபோது 
கர்த்தரை நோக்கிக்‌ கூப்பிடுகிறார்‌. 
அவரை. நோக்கிக்‌ கெஞ்சுகிறார்‌. 
கர்த்தரிடத்தில்‌ புலம்புகிறார்‌. கர்த்தர்‌ 
தாவீதின்‌ விண்ணப்பத்தைக்கேட்டு, 
அவரை அவருடைய சத்துருக்களிடமிருந்து 
மீட்டுக்கொள்கிறார்‌. தாவீதின்‌ புலம்பலை. 
ஆனந்தக்‌ களிப்பாக மாறப்பண்ணுகிறார்‌. 
தாவீதுக்குத்‌ துன்பமும்‌ நெருக்கமும்‌ 
உண்டானபோது, அவர்‌ 
கர்த்தருடைய 

துக்கமாயிருக்கிறார்‌. 

அவருடைய இரட்டைக்‌ களைந்துபோட்டு, 
மகிழ்ச்சி என்னும்‌ கட்டினால்‌ அவரை 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம 


PUBLISHERS 


நோக்கிப்‌ 
கர்த்தர்‌ அவருடைய 
விண்ணப்பத்திற்குச்‌ செவிகொடுத்து 
அவரை ஆசீர்வதிக்கிறார்‌. அவருடைய 
புலம்பல்‌ ஆனந்தக்‌ களிப்பாய்‌ மாறிற்று. 
தாவீது கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
நடனமாடி ததிக்கிறார்‌. தாவீது 
கர்த்தரையே நம்பியிருக்கிறார்‌. கர்த்தர்‌ 
மறுபடியுமாய்‌ தம்முடைய முகத்தை 
தாவீதுக்குக்‌ காண்பிக்கிறார்‌. இதுவே 
தாவீதுக்கு மாபெரும்‌ சந்தோஷமாயிற்று 
தாவீது கர்த்தரிடத்தில்‌, “என்‌ 
தேவனாகிய கர்த்தாவே உம்மை 
என்றென்றைக்கும்‌ துதிப்பேன்‌” என்று 
சொல்லுகிறார்‌. 

தாவீது உலகப்பிரகாரமான. 
ஆசீர்வாதத்தை ஒரு காலத்தில்‌ நம்பினார்‌. 
தன்னை யாரும்‌ எப்போதும்‌ 
அசைக்கமுடியாது. என்றும்‌ சொன்னார்‌. 
ஆனால்‌ அவருடைய வாழ்வு அசைந்தது. 
அதோடு சேர்ந்து அவரும்‌ அசைந்தார்‌. 
அப்போது தாவீது கர்த்தரை நோக்கிப்‌ 
பார்த்தார்‌. கர்த்தரைத்‌ தேடுகிறவர்கள்‌ 
அவரைக்‌  கண்டுபிடிப்பார்கள்‌. அவரை 
நோக்கிப்‌ பார்க்கிறவர்கள்‌ அவரைத்‌ 
தரிசிப்பார்கள்‌. கர்த்தரைத்‌ 
தரிசிக்கிறவர்கள்‌ அவரை என்றென்றும்‌ 
துதிப்பார்கள்‌. இந்த உலகப்பிரகாரமான 
ஆசீர்வாதங்களைவிட, கர்த்தருடைய 
பிரசன்னமே மெய்யான ஆசீர்வாதம்‌ 
என்பதைப்‌ புரிந்துகொண்டு கர்த்தரைப்‌ 
பயபக்தியோடு துதித்துப்பாடுவார்கள்‌. 


கர்த்தரை 





யம்‌ 
யய 1 


தாவீதுக்கு சவுலின்‌ 
துன்பமும்‌ நெருக்கமும்‌ 
தாவீதின்‌ ஜீவனுக்கு ஆபத்தும்‌ 
உண்டாயிற்று. இப்படிப்பட்ட சூழ்நிலையில்‌ 
தாவீது முப்பத்தொன்றாவது சங்கீதத்தை 
எழுதியிருக்கிறார்‌. தாவீது கேகிலா 
பட்டணத்திலிருந்தபோது அவருடைய 
ஜீவனுக்கு மரணம்‌ மிகவும்‌ 
நெருக்கமாயிருந்தது. கர்த்தர்‌ தாமே 
தாவீதை தமது கிருபையினால்‌ 
பாதுகாத்தார்‌ சாமு 23:13). 


மூலமாய்‌ 
உண்டாயிற்று. 


மாயோன்‌ வனாந்தரத்தில்‌ சவுல்‌ 
தாவீதுக்கு மிகவும்‌ நெருக்கமாய்‌ 
வந்துவிட்டார்‌. பர்வதத்தின்‌ ஒரு பக்கத்தில்‌ 
தாவீதும்‌, மற்றொரு பக்கத்தில்‌ சவலும்‌ 
இருந்தார்கள்‌. இந்த ஆபத்தான 
சூழ்நிலையிலும்‌ கர்த்தர்‌ தாவீதின்‌ 
ஜீவனைப்‌ பாதுகாத்தார்‌. என்கேதி 
வனாந்தரத்திலுள்ள குகையிலும்‌ கர்த்தர்‌ 
தாவீதைப்‌ பாதுகாத்துக்கொண்டார்‌. 


சங்கீதத்தில்‌ 
துதிகளும்‌, 
அறிக்கைகளும்‌ 

தாவீது 
நம்பிக்கையாயிருக்கிறார்‌. 
கர்த்தருக்குள்‌  சந்தோஷமாயிருக்கிறார்‌. 
தன்னுடைய இக்கட்டுக்களிலிருந்தும்‌, 
ஆபத்துக்களிலிருந்தும்‌ கர்த்தர்‌ தாமே 
வு பாதுகாக்கவேண்டுமென்று 


விசுவாசத்தோடு 
வ்‌ (சங்‌ 314-8) 


முப்பத்தொன்றாவது 
தாவீதின்‌ ஜெபங்களும்‌ 
விசுவாச 

நிரம்பியிருக்கிறது. 
கர்த்தரிட _த்தில்‌ 


தனக்கு ஏற்பட்டிருக்கிற 
நெருக்கத்தையும்‌ ஆபத்தையும்‌ தாவீது 
கர்த்தரிடத்தில்‌ அறிக்கை செய்கிறார்‌. 
தாவீது 
பிரச்சனைகளை 

பட்டாலும்‌ 
தண 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ட்ட 
090 


தன்னுடைய சத்துருக்களுக்கு 
விரோதமாய்க்‌ கர்த்தர்‌ தம்முடைய 
கிருபையினால்‌ எழும்பி வருவார்‌ என்று 
தாவீது விசுவாசத்தோடிருக்கிறார்‌. 
தாவீதின்‌ ஜெபத்தில்‌ அவருடைய 
விசுவாசமும்‌ நிரம்பியிருக்கிறது 
(சங்‌ 319-18). 


இந்த சங்கீதத்தின்‌ முடிவில்‌ தாவீது 
கர்த்தரைத்‌ துதிக்கிறார்‌. கர்த்தரை 
மகிமைப்படுத்துகிறார்‌. கர்த்தருடைய 
பரிசுத்தவான்‌௧ளெல்லோரும்‌ தன்னைப்‌ 
போல கர்த்தர்மீது நம்பிக்கை 
வைக்கவேண்டும்‌ என்றும்‌, கர்த்தரைத்‌ 
துதிக்கவேண்டும்‌ என்றும்‌ அவர்களை 
உற்சாகப்படுத்துகிறார்‌ (சங்‌ 3119-24), 


தாவீதின்‌ விசுவாசமும்‌ ஜெபமும்‌ 
சங்‌ 81: 1-8 


சங்‌ 811. கர்த்தாவே உம்மை 
நம்பியிருக்கிறேன்‌; நான்‌ ஒருக்காலும்‌ 
வெட்கமடையாதபடி செய்யும்‌ உமது 
நீதியினிமித்தம்‌ என்னை விடுவியும்‌. 


சவ்‌ 312. செவியை 
எனக்குச்சாய்த்து, சீக்கிரமாய்‌ 
என்னைத்‌ தப்புவியும்‌; நீர்‌ எனக்குப்‌ 
பலத்த துருகமும்‌, எனக்கு 
அடைக்கலமான அரணுமாயிரும்‌. 


உமது 


சுங்‌ 31:3. என்‌ கன்மலையும்‌ என்‌ 
கோட்டையும்‌ தீரே; உமது 
நாமத்தினிமித்தம்‌ எனக்கு வழிகாட்டி, 
என்னை நடத்தியருளும்‌. 


சங்‌ 31:4. அவர்கள்‌ எனக்கு மறைவாய்‌ 
வைத்த வலைக்கு. என்னை 
தீங்கலாக்கிவிடும்‌; தேவரீரே எனக்கு 
அரண்‌. 


சங்‌ 81:5. உமது கையில்‌ என்‌ ஆவியை 
ஓப்புவிக்கிறேன்‌;  சத்தியபரனாகிய 
கர்த்தாவே, நீர்‌ என்னை 
மீட்டுக்கொண்டீர்‌. 





மயம்‌ 
யய 1 


சங்‌ 31:8. வீண்மாயைகனைப்‌. 
பற்றிக்கொன்ளுூகிறவர்கனை நான்‌ 
வெறுத்து, கர்த்தரையே 
நம்பியிருக்கிறேன்‌. 


சங்‌ 317. உமது கிருபையிலே 
களிகூர்ந்து ம: வன்‌; தீர்‌ எண்‌: 
உயத்திரவத்தைப்பார்த்து, என்‌ ஆத்தும 
வியாகுலங்களை அதித்திருக்கிதீர்‌. 


சங்‌ 81:8. சத்துருவின்‌ கையில்‌ என்னை 
ஒப்புக்கொடாமல்‌, என்‌ பாதங்களை 
விசாலத்திலே நிறுத்தினீர்‌. 


கர்த்தாவே, 
நம்பியிருக்கிறேன்‌ 


கர்த்தாவே, உம்மை 
நம்பியிருக்கிறேன்‌; நான்‌ ஒருக்காலும்‌ 
வெட்கமடையாதபடி செய்யும்‌; உமது 
நீதியினிமித்தம்‌ என்னை விடுவியும்‌ 
(சங்‌ 811). 


நெருக்கத்திலிருந்தாலும்‌ 
தன்னை விடுவிப்பார்‌ 
விசுவாசிக்கிறார்‌. 
வேண்டுதல்களையும்‌, 
கர்த்தருடைய 


தாவீது 
கர்த்தர்‌ 
என்று 
தன்னுடைய 
விண்ணப்பங்களையும்‌ 
சமுகத்தில்‌ விசுவாசத்தோடு 
ஏறெடுக்கிறார்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
இரக்கத்தினால்‌ மாத்திரமல்ல, தம்முடைய 
நீதியினாலும்‌ தன்னை விடுவிக்குமாறு 
தாவீது விண்ணப்பம்‌ 
பண்ணுகிறார்‌. கர்த்தர்‌ நீதியுள்ள 
நியாயாதிபதியாயிருக்கிறார்‌ அவரே 
நீதியும்‌ நியாயமுமுள்ளவர்‌. 


தாவீதின்‌ சத்துருக்கள்‌ 
அநியாயக்காரராயிருக்கிறார்கள்‌ 
அவர்களிடத்தில்‌ நீதியுமில்லை. 
நியாயமுமில்லை துன்மார்க்கமான 
அவர்கள்‌ எந்தவிதமான 
முகாந்தரமுமில்லாமல்‌. தாவீதைத்‌ 
துன்பப்படுத்துகிறார்கள்‌. நீதியுள்ள 
நியாயாதிபதியாகிய தாமே, 
தனக்கும்‌ ருக்‌ தன்னைத்‌ 
ர்ச்‌ வவட நடுவில்‌ 
ஈயாதிபதியாயிருந்து தம்முடைய 
நீதியை ஸ்தாபிக்கவேண்டுமென்றும்‌, 


கர்த்தர்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ட 
PUELSHERS 


தம்முடைய  நீதியினால்‌ தன்னை 
சத்துருக்களின்‌ கையிலிருந்து 
விடுவிக்கவேண்டும்‌ என்றும்‌ தாவீது 
விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 


தாவீதுக்கு விடுதலை உடனே 
தேவைப்படுகிறது. விடுதலையில்‌ 
காலதாமதம்‌ ஏற்பட்டல்‌ தாவீது 
தன்னுடைய விசுவாசத்தில்‌ சோர்ந்து 
போய்விடுவார்‌. அவர்‌ நீண்டகாலமாக 
கர்த்தரை விசுவாசத்தோடு 
நம்பியிருக்கிறார்‌. கர்த்தரை நம்புகிறவர்கள்‌ 
ஒருபோதும்‌ வெட்கப்பட்டுப்‌ 
போகமாட்டார்கள்‌. தம்மை 
நம்புகிறவர்களை கர்த்தர்‌ ஒருக்காலும்‌ 
வெட்கமுடையும்படி செய்யமாட்டார்‌. தாவீது 
கர்த்தரை நம்பியிருக்கிறபடியினால்‌, அவர்‌ 
தன்னையும்‌ வெட்கமடையாதபடி செய்வார்‌ 
என்று முழுநம்பிக்கையோடிருக்கிறார்‌. 


கர்த்தரிடத்தில்‌ 
தான்‌ 


தாவீது 

ஜெபம்பண்ணும்போது, 
கர்த்தரிடத்தில்‌ நம்பிக்கை 
வைத்திருப்பதையும்‌, தான்‌ கர்த்தருக்குக்‌ 
கீழ்ப்படிந்திருப்பதையும்‌ சொல்லி, அவர்‌ 
கர்த்தரைத்‌ துதிக்கிறார்‌. தாவீது 
தன்னிடத்தில்‌ நம்பிக்கையாயில்லை, அவர்‌ 
தன்னுடைய சுயபலத்திலோ, 
சுயபராக்கிரமத்திலோ, தன்னுடைய 
சுயபுத்திமிலோ நம்பிக்கை வைக்கவில்லை. 
தாவீது வேறு எந்த சிருஷ்டியையும்‌ 
நம்பவில்லை. அவர்‌ கர்த்தரை மாத்திரமே 
நம்பியிருக்கிறார்‌. 


கர்த்தரை மாத்திரமே நப்பியிருக்கிற 
தன்னை, கர்த்தர்‌ ஒருக்காலும்‌ 
வெட்கமடையாதபடி செய்யவேண்டும்‌ 
என்பதே தாவீதின்‌ விண்ணப்பம்‌. 
கர்த்தருடைய வாக்குத்தத்தம்‌ தன்னுடைய 
ஜீவியத்தில்‌ நிறைவேறவேண்டுமென்று 
தாவீது எதிர்பார்க்கிறார்‌. வாக்குத்தத்தம்‌ 
நிறைவேறவில்லையென்றால்‌ தாவீது 
தன்னுடைய ஆத்துமாவில்‌ 
சோர்ந்துபோய்விடுவார்‌ தாவீதுக்கு 
ஏமாற்றமுண்டாகும்‌. தாவீது ஜனங்கள்‌ 
மத்தியில்‌ வெட்கப்பட்டுப்போவார்‌. 
இப்படிப்பட்ட அவமானங்கள்‌ எதுவும்‌ 
தனக்கு வராதவாறு, கர்த்தர்‌ தாமே 





மயம்‌ 
யய 1 


தம்முடைய நீதியினிமித்தம்‌, தன்னுடைய 
சத்துருக்களின்‌ கையிலிருந்து, தன்னை 
விடுவிக்குமாறு, தாவீது கர்த்தரிடத்தில்‌ 
பயபத்தியாய்‌ விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 


நீர்‌ எனக்கு அடைக்கலமான 
அரணாயிரும்‌ 


உமது 
எனக்குச்சாய்த்து, 

என்னைத்‌ தப்புவியும்‌; நீர்‌ எனக்குப்‌ 
பலத்த துருகமும்‌, 
அடைக்கலமான 

(சங்‌ 8119). 


கர்த்தர்‌ தாவீதோடு உடன்படிக்கை 
செய்திருக்கிறார்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
உடன்படிக்கையில்‌ உண்பையுள்ளவர்‌ 
தாவீதும்‌ கர்த்தரை விசுவாசிக்கிறார்‌. 
கர்த்தரே தாவீதுக்கு பலத்த 
திருகமாகயிருக்கிறார்‌. கர்த்தர்‌ 
கற்பாறையைப்போல வலிமையுள்ளவர்‌. 
கற்பாறை சீக்கிரத்தில்‌ தேய்ந்துபோகாது. 
அது அழிந்தும்போகாது. கர்த்தர்‌ 
தம்முடைய வாக்குத்தத்தத்தில்‌ 
கற்பாறையைப்போல உறுதியாயிரு பார்‌. 

கர்த்தரே 
பெலனாயிருக்கவேண்டும்‌. நம்முடைய 
சுயயலத்தை நாம்‌ சார்ந்திராமல்‌, 
கர்த்தருடைய பலத்தை மாத்திரமே நாம்‌ 
நம்பி சார்ந்திருக்கவேண்டும்‌. நாம்‌ 
கர்த்தரை நம்பும்போது அவர்‌ நம்மைப்‌ 
பெலப்படுத்துவார்‌. நம்முடைய 
பலவீனத்தில்‌ கர்த்தருடைய பெலன்‌ 
நம்மைப்‌ பூரணமாய்‌ இடைக்கட்டித்தாங்கும்‌. 
கர்த்தர்‌ நமக்கும்‌ பெலன்கொடுப்பார்‌. 
தம்முடைய பெலனை நமக்காகவும்‌ 
வெளிப்படுத்துவார்‌. 


நமக்குப்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ட 
PUELSHERS 


கர்த்தரையே 
கர்த்தரிடத்தில்‌ 
வேண்டுதல்களையும்‌ 
ஏறெடுக்கிறார்‌. 
தம்முடைய செவியை 
சீக்கிரமாய்த்‌ 

தாவீது 


தாவீது 
நம்பியிருக்கிறார்‌. 
தன்னுடைய 
விண்ணப்பங்களையும்‌ 
கர்த்தர்‌ தாமே 
தனக்குச்‌ சாய்த்து, 
தன்னைத்‌ தப்புவிக்குமாறு 
பயபக்தியாய்‌ விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 
தாவீதுக்கு மரண ஆபத்து மிகவும்‌ 
அருகாமையில்‌ வந்திருக்கிறது. சிறிது 
காலதாமதம்‌ ஏற்பட்டாலும்‌ தாவீதின்‌ 
ஜீவனுக்கு மரணம்‌ நேரிடும்‌. 


கர்த்தர்‌ தம்முடைய கிருபையினால்‌, 
தமக்கு ஏற்ற வேளையில்‌ தம்முடைய 
பிள்ளைகளுக்கு உதவி செய்வார்‌. 
தாவீதோ மிகவும்‌ அதிகமான 
நெருக்கத்திலிருப்பதினால்‌, கர்த்தர்‌ 
சீக்கிரமாய்‌ தன்னைத்‌ தப்புவிக்குமாறு 
கர்த்தரை அவசரப்படுத்துகிறார்‌. கர்த்தர்‌ 
நீதியுள்ளவர்‌. நியாயாதிபதி தன்னுடைய 
நீதியை காலதாமதமில்லாமல்‌ 
நிறைவேற்றவேண்டும்‌.  காலதாமதமாய்‌ 
நிறைவேற்றப்படும்‌ நீதி 
'பெலனற்றதாயிருக்கும்‌. 

கர்த்தரே 


அடைக்கலமான 


தாவீதுக்கு 
அரணாயிருக்கிறார்‌ 
கர்த்தரிடத்தில்‌ நாம்‌ அடைக்கலமாய்‌ 
வரும்போது, அவரே நமக்கு 
அரணாகயிருந்து நம்மைப்‌ பாதுகாக்கிறார்‌ 
சத்துருக்கள்‌ கர்த்தரை மீறி நம்மைத்‌ 
தொடமுடியாது. தாவீது கர்த்தருடைய 
பாதுகாப்பையும்‌, அடைக்கலத்தையும்‌ 
உணர்ந்தவராக, நீர்‌ எனக்கு 
அடைக்கலமான  அரணாயிரும்‌” என்று 
விண்ணப்பம்பண்ணுகிறார்‌ 


என்‌ கன்மலையும்‌ 
கோட்டையும்‌ நீரே 


நாமத்தினிமித்தம்‌ எனக்கு வழிகாட்டி, 
என்னை நடத்தியருளும்‌ (சங்‌ 81:8). 





மயம்‌ 
யய 1 


கன்மலையும்‌ கோட்டையும்‌ 
உறுதியானது. அவை அசைவதுமில்லை. 
அசைக்கப்படுவதுபில்லை. இயற்கையாகவே 


கன்மலை பூமியில்‌ உறுதியாய்‌ 
ஸ்தாபிக்கப்பட்டிருக்கும்‌. கன்மலை. 


இயற்கையான பாதுகாப்பு. கோட்டை 
செயற்கையான பாதுகாப்பு இவை 
இரண்டுமே நம்மைப்‌ பாதுகாக்கப்‌ 
பலனுள்ளவை. தாவீது உலகப்பிரகாரமான 
கன்மலையையோ, கோட்டையையோ 
நம்பவில்லை. அவர்‌ கர்த்தரை மாத்திரம்‌ 
நம்புகிறார்‌. கர்த்தரே தன்னுடைய 
கன்மலையும்‌, தன்னுடைய 
கோட்டையுமாயிருக்கிறார்‌ என்று 
விசுவாசத்தோடு அறிக்கை செய்கிறார்‌. 


நம்முடைய ஆவிக்குரிய 
பிரயாணத்தில்‌ நமக்கு வழிகாட்டி தேவை. 
நமக்குப்‌ பாதை சரியாகத்‌ தெரிந்தால்தான்‌ 
நம்முடைய இலக்கை நோக்கி நம்மால்‌ 
முன்னேறிச்‌ செல்லமுடியும்‌ பாதை 
தவறிப்போய்விட்டால்‌ இலக்கை 
அடையமுடியாது. தாவீதுக்கு கர்த்தரே 
வழிகாட்டியாகமிருக்கிறார்‌. கர்த்தரே 
தாவீதை வழிநடத்துகிறார்‌ கர்த்தர்‌ 
தம்முடைய நாமத்தினிமித்தம்‌, தனக்கு 
வழிகாட்டி, தன்னை நடத்தியருள 
வேண்டுமென்று தாவீது பயபக்தியாய்‌ 
விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 


கர்த்தர்‌ நம்மை வழிநடத்தும்போது. 
அவருடைய ட மக்‌ சடன்‌ 


கீழ்ப்படியவேண்டும்‌. 

அடிச்சுவடுகளைப்‌ பின்பற்றவேண்டும்‌. 
கர்த்தருடைய வழிநடத்துதல்‌ நமக்கு 
வேண்டுமென்று விசுவாசத்தோடு 
ஜெபர்பண்ணவேண்டும்‌. கர்த்தர்‌ தாமே 
நம்முடைய கரத்தைப்‌ பற்றிக்கொண்டு, 
நம்மை வழிநடத்தும்போது, நமக்குப்‌ 
பாதுகாப்பு உண்டு. கர்த்தருடைய 
வழிகடத்துதலினால்‌ நாம்‌. பாதை 
மாறாமல்‌, நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற 
இலக்கை, சென்றடையலாம்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை 1 
PUELSHERS 


தேவரீரே எனக்கு அரண்‌ 


அவர்கள்‌ எனக்கு மறைவாய்‌ 
வைத்த வலைக்கு. என்னை 
தீங்கலாக்கிவிடும்‌; தேவரீரே எனக்கு 
அரண்‌ (சங்‌ 31:4). 


தாவீதுக்கு விரோதமாய்‌ 
அவருடைய சத்துருக்கள்‌ வலைகளை 
வைத்திருக்கிறார்கள்‌. அந்த வலைகளில்‌ 
தாவீது சிக்கிக்கொள்வதற்கு 
வாய்ப்புள்ளது. தாவீது எவ்வளவுதான்‌. 
கவனமாய்‌ நடந்தாலும்‌, சத்துருக்களின்‌. 
வலையில்‌ சிக்கிக்கொள்ள வாய்ப்புள்ளது. 
ஆகையினால்‌ தாவீது தன்னுடைய 
சுயபலனை நம்பவில்லை. கர்த்தரை 
மாத்திரமே நம்புகிறார்‌. தன்னுடைய 
சத்துருக்கள்‌, தனக்கு மறைவாய்‌ 
வைத்த வலைக்கு, தன்னை 
நீங்கலாக்கிவிடுமாறு. தாவீது 
கர்த்தரிடத்தில்‌ விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 
தாவீது சத்துருக்களின்‌ வலையில்‌ 
சிக்கிக்கொண்டாலும்‌, கர்த்தர்‌ தம்முடைய 
வல்லமையினால்‌, தாவீதை அவர்‌ 
சிக்கிக்கொண்ட வலையிலிருந்து 
பத்திரமாகத்‌ தூக்கி மீட்டுவிடுவார்‌. 


தாவீது எப்போதுமே கர்த்தருடைய 
சித்தத்திற்குத்‌ தன்னை ஒப்புக்‌ 
கொடுக்கிறவர்‌. எல்லா சூழ்நிலைகளிலும்‌ 
கர்த்தருடைய சித்தம்‌ ஆகக்கடவது 
என்று தாவீது ஆவிக்குரிய 
அ பார்‌ சத்துருக்களின்‌ 
வலையில்‌ சிக்கிக்கொள்வது 
கர்த்தருடைய  சித்தமாகயிருக்குமானால்‌, 
அது நிறைவேறட்டும்‌ என்று நீடிய 
பொறுமையோடிருப்பார்‌. 





ப்பி சங்கீதம்‌ - 
ராரா 
ஆனால்‌, இப்போதோ. தானீது 
தன்னுடைய ஜீவனுக்காக 
விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. தன்னுடைய 


சத்துருக்கள்‌ தனக்கு மறைவாய்‌ வைத்த 
வலைக்குத்‌ தன்னை நீங்கலாக்கிவிடுமாறு. 
ஜெபம்பண்ணுகிறார்‌. தன்னுடைய 
ஆவியைக்‌ கர்த்தரிடத்தில்‌ 
ஒப்புக்கொடுக்கிறார்‌. நம்முடைய ஆவி 
கர்த்தருடைய கரத்திலிருக்கும்போது. 
அது பாதுகாப்பாயிருக்கும்‌. கர்த்தருடைய 
பிள்ளைகளாகிய நாமும்‌ நம்முடைய 
ஆவியையும்‌ சரீரத்தையும்‌ கர்த்தருடைய 


கரத்தில்‌ ஒப்புக்கொடுக்கவேண்டும்‌. 
தாவீது கர்த்தரிடத்தில்‌ தன்னுடைய 
வியை ஒப்புக்கொடுக்கும்போது, 
'தேவரீரே எனக்கு அரண்‌” என்று 
சொல்லுகிறார்‌. கர்த்தரே தாவீதுக்குப்‌ 
பாதுகாப்பாமிருக்கிறார்‌. தம்மை நப்புகிற 
பிள்ளைகள்‌ எல்லோருக்கும்‌, தமக்குக்‌ 


கீழ்ப்படிகிற பிள்ளைகள்‌ எல்லோருக்கும்‌ 
கர்த்தரே அரணாகமிருக்கிறார்‌. கர்த்தரே 
நமக்கும்‌ பாதுகாப்பாகயிருக்கிறவர்‌. 
கர்த்தர்‌ நமக்கு அரணாயிருக்கும்போது 
தீங்கு நம்மை அணுகாது 


உமது கையில்‌ எண்‌ ஆவியை 
ஒப்புவிக்கிறேன்‌ 


உமது கையில்‌ என்‌ ஆவியை 
ஒப்புவிக்கிறேன்‌; சுத்தியபரனாகிய 
கர்த்தாவே, நீர்‌ என்னை 
மீட்டுக்கொண்டீர்‌ (சங்‌ 31:5). 

தாவீது இப்போது மிகுந்த 
நெருக்கத்திலிருக்கிறார்‌. அவருடைய 
ஜீவனுக்கு ஆபத்து உண்டாயிருக்கிறது. 
மரணம்‌ அவரை நெருங்கி வந்திருக்கிறது. 
மரணத்தின்‌ வாசலில்‌ தாவீது நிற்கிறார்‌ 
இப்படிப்பட்ட சூழ்நிலையில்‌, “உமது கையில்‌ 
என்‌ வியை ஒப்புவிக்கிறேன்‌” 
என்று கர்த்தரிடத்தில்‌ விசுவாசத்தோடு 
சொல்லுகிறார்‌. தன்னுடைய ஜீவனுக்கு 
ஆபத்து வந்தாலும்‌, தாவீது தன்னுடைய 
ஆவியைக்‌ குறித்தும்‌ ஆத்துமாவைக்‌. 
குறித்தும்‌ ்‌ _ மிகுந்த 
கரிசனையோடிருக்கிறார்‌. தன்னுடைய 
சரீரத்தைவி,, தன்னுடைய ஆவியும்‌ 

|மாவுமே கியமானது என்‌! 
அளத்தல்‌ ன்‌ டு 


PSALMS - COMMENTARY 





PUBLISHERS 


விரிவுரை ட 


நம்முடைய சரீரத்திற்கு பல 
வேதனைகளும்‌, தீங்குகளும்‌ 
உண்டாகலாம்‌. சரீரத்திற்கு பாடுகளும்‌ 
உபத்திரவங்களும்‌ வரலாம்‌. சரீரம்‌. 
கஷ்டப்படும்போது நம்முடைய 
ஆத்துமாவைக்குறித்து நாம்‌ மிகுந்த 
கரிசனையோடிருக்க ண்டும்‌. 


உலகப்பிரகாரமான காரியங்களினால்‌ நாம்‌ 
நெருக்கப்படும்போது, நம்முடைய 
ஆத்துமாவைக்குறித்து நாம்‌ 
கவலைப்படவேண்டியதில்லை என்று ஒரு 
சிலர்‌ தவறாக உபதேசம்பண்ணுகிறார்கள்‌. 


கர்த்தரோ நம்முடைய ஆத்துமாவுக்கு 
நாம்‌ அதிக முக்கியத்துவம்‌ 
கொடுக்கவேண்டுபென்று உபதேசம்‌ 
செய்கிறார்‌. 

நாம்‌ இந்த உலகம்‌ முழுவதையும்‌ 
ஆதாயப்படுத்திக்‌ கொண்டாலும்‌. 
நம்முடைய ஆத்துமாவை 


நஷ்டப்படுத்தினால்‌, நமக்கு பேரிழப்பு 
உண்டாகும்‌. நம்முடைய பொறுமையினால்‌ 
நம்முடைய ஆத்துமாக்களைக்‌ 
காத்துக்கொள்ளவேண்டும்‌ (லூக்‌ 21:19), 
தன்னுடைய ஆவியையும்‌ ஆத்துமாவையும்‌ 
எப்படி காத்துக்கொள்வது என்று தாவீது 


யோசித்துப்‌ பார்க்கிறார்‌. தன்னுடைய 
ஆவியை கர்த்தருடைய கையில்‌ 
ஒப்புவிப்பதே, தன்னுடைய  ஆலிக்கும்‌, 


ஆத்துமாவுக்கும்‌ பாதுகாப்பானது என்பதை 
தாவீது உணர்ந்துகொள்கிறார்‌. 


கர்த்தர்‌  சத்தியபரராயிருக்கிறார்‌. 
அவர்‌ நீதிபரராகவும்‌ இருக்கிறார்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய நீதிமினால்‌, தாவீதின்‌ 
சத்துருக்களிடமிருந்து அரை 
விடுவித்திருக்கிறார்‌. சத்தியபரராகிய 
கர்த்தர்‌, தாவீதின்‌ சத்துருக்களி. மிருந்து 

ருடைய ஆத்துமாவையும்‌, யயும்‌ 
கொன்றன 


வீண்மாயைகனைப்‌ 
கொள்கிறவர்கள்‌ 


பற்றிக்‌ 


வீண்‌ மாயைகனைப்‌ 
பத்திக்கொள்ளுகிறவர்களை நாண்‌ 
வெறுத்து, கர்த்தரையே 
'நம்பியிருக்கிறேன்‌ (சங்‌ 81:8). 





மயம்‌ 
யய 1 


மனுபுத்திரரில்‌ ஒரு சிலர்‌ தங்கள்‌ 


மாயையானது. 
நம்புகிறவர்கள்‌ 

பற்றிக்‌ கொள்கிறவர்கள்‌. 
இவர்கள்‌ விக்கிரகாராதனைக்காரர்கள்‌. 
விக்கிரகங்கள்‌ தங்களுக்கு 
உதவிசெய்யும்‌ என்று நம்புகிறார்கள்‌. 
ஆனால்‌ விக்கிரகங்கள்‌ மாயையானவை. 
அவற்றிற்கு ஜீவன்‌ இல்லை. 
பெலனில்லை. அவற்றால்‌ ஒரு உதவியும்‌ 
செய்யமுடியாது 


விக்கிரகாராதனைக்காரர்கள்‌ 
சொல்லுகிறவர்களை 
அவர்கள்‌ தங்கள்‌ 
பொய்யாய்ப்‌ 
வீண்மாயையைப்‌ 
விக்கிரங்களையும்‌, 
சொல்லுகிறவர்களையும்‌ நம்பி அவர்களைப்‌ 
பின்பற்றுகிறார்கள்‌. 


குறி 
நம்புகிறார்கள்‌. 
கற்பனைகளை 
பேசுகிறவர்கள்‌ 
பற்றிக்கொள்கிறவர்கள்‌. 

குறி 


தாவீது வீண்மாயைகளைப்‌. 
பற்றிக்கொள்கிறவர்களை வெறுக்கிறார்‌. 
அவர்களைப்‌ பின்பற்ற மறுக்கிறார்‌. தாவீது 
கர்த்தரை மாத்திரமே நம்பியிருக்கிறார்‌. 
கர்த்தர்‌ மாத்திரமே ஜீவனுள்ள தேவன்‌. 
தம்மை நம்புகிறவர்களுக்கு அவர்‌ 
பெலன்‌ கொடுப்பார்‌. தம்முடைய 
பிள்ளைகளுக்கு கர்த்தரே 
பெலனாயிருப்பார்‌ 


உமது கிருபையிலே கனிகூர்த்தூ 
மகிழுவேன்‌ 


உமது பாயிலே களிகூர்ந்து 
மகிழுவேன்‌; தீர்‌ என்‌ உபத்திரஹ்த்தைய்‌. 
பார்த்து, என்‌ ஆத்தும வியாகுலங்களை 
அறித்திருக்கிறீர்‌ (சங்‌ 817). 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ட்‌ 
090 


தாவீது கர்த்தரிடத்தில்‌ நம்பிக்கை 


நம்பிக்கை அவருக்கு ஆறுதலாகவும்‌, 
சந்தோஷமாகவும்‌ இருக்கிறது 
இதனிமித்தமாய்‌ தாவீது கர்த்தருடைய 
கிருபையில்‌ களிகூர்ந்து மகிழுகிறார்‌. 


கர்த்தருக்கு மறைவானது 
ஒன்றுமில்லை. மனுஷன்‌ முகத்தைப்‌ 
பார்த்தாலும்‌ கர்த்தர்‌ நம்முடைய 
இருதயத்தைப்‌ பார்க்கிறார்‌. அவர்‌ 
தாவீதின்‌ உபத்திரவத்தைப்‌ பார்க்கிறார்‌. 
அவருடைய ஆத்தும வியாகுலங்களை 
அறிந்திருக்கிறார்‌. தாவீது கர்த்தருடைய 
சமுகத்தில்‌ தன்னுடைய 
உபத்திரவத்தையும்‌, ஆத்தும 
வியாகுலங்களையும்‌ சொல்லுவதற்கு 
முன்பாகவே, கர்த்தர்‌ அவற்றை 
அறிந்திருக்கிறார்‌. கர்த்தருடைய 
சமுகத்தில்‌ நாம்‌ 
ஜெபிப்பதற்கு முன்பாகவே, 
நம்முடைய வேண்டுதல்களையும்‌, 
விண்ணப்பங்களையும்‌ நாம்‌ ஏறெடுப்பதற்கு. 
முன்பாகவே, கர்த்தர்‌ அவற்றை 
அறிந்திருக்கிறார்‌. நாம்‌ 
வேண்டிக்கொள்வதற்கும்‌. அதிகமாய்‌ 
நமக்கு உத்தரவு கொடுக்கிறார்‌. 


சத்துருவின்‌ கையில்‌ என்னை 
ஓப்புக்கொடாமலிருக்கிறீர்‌ 
சத்துருவின்‌ கையில்‌ என்னை 


ஒப்புக்கொடாமல்‌, என்‌ பாதங்களை 
விசாலத்திலே நிறுத்தினீர்‌ (சங்‌ 81:8). 





மயம்‌ 


யய 1 


தாவீதுக்கு அவருடைய 
வாழ்க்கையில்‌ பலவிதமான அனுபவங்கள்‌ 


உண்டாயிற்று. தன்னுடைய ஜீவியகாலம்‌ 
முழுவதிலும்‌ தாவீது கர்த்தரையே 
நம்பியிருக்கிறார்‌. கர்த்தரை 
நம்பியிருப்பதினால்‌ தாவீது 


வெட்கப்பட்டுப்போய்விடவில்லை. கர்த்தர்‌ 
தாவீதைப்பற்றி நன்றாய்‌ அறிந்திருக்கிறார்‌. 
தாவீதின்‌ உபத்திரவங்களை கர்த்தர்‌ 
பார்க்கிறார்‌. அவருடைய ஆத்தும 
வியாகுலங்களை கர்த்தர்‌ 
அறிந்திருக்கிறார்‌. தாவீதை 
அவருடைய ஆபத்துக்களிலிருந்தும்‌ 
நெருக்கங்களிலிருந்தும்‌ எப்படி, எப்போது 
விடுவிக்கவேண்டும்‌ என்பது கர்த்தருக்குத்‌ 


தெரியும்‌. கர்த்தர்‌ தம்மை நம்புகிற 
பிள்ளைகளை ஒருபோதும்‌ 
கைவிடமாட்டார்‌ 

சத்துருக்கள்‌ தாவீதை 
சூழ்ந்துகொண்டிருக்கிறார்கள்‌. தாவீதைப்‌ 
பிடித்து அவருடைய ஜீவனைக்‌ 
கொன்றுபோடவேண்டுமென்று, அவரை 
நெருங்கி வருகிறார்கள்‌. கர்த்தரோ 
தாவீதுக்கு அடை ன 
அரணாயிருக்கிறார்‌ லத்த 
துருகமாமிருக்கிறார்‌. இதனால்‌ தாவீதின்‌ 
சத்துருக்களால்‌ அவரைப்‌ பிடிக்க 
முடியவில்லை. கர்த்தர்‌ தாவீதை 
அவருடைய சத்துருக்களின்‌ கையில்‌ 
ஒப்புக்கொடுக்கவில்லை. கர்த்தருடைய 
பிள்ளைகளை, கர்த்தர்‌ ஒப்புக்கொடுத்தால்‌ 


மாத்திரமே, சத்துருவால்‌ நம்மைப்‌ பிடிக்க 
முடியும்‌. கர்த்தருடைய அனுமதியில்லாமல்‌, 
சத்துருவால்‌ நம்மைத்‌ தொடமுடியாது. 


தாவீதின்‌ சத்துருக்கள்‌ அவரை 
நெருக்குகிறார்கள்‌. அசையமுடியாதபடி 
ஒடுக்குகிறார்கள்‌. ஆனால்‌ கர்த்தரோ 
தாவீதை, சத்துருக்களின்‌ கைகளிலிருந்து 
பாதுகாத்துக்கொள்கிறார்‌. தாவீதின்‌ 
நெருக்கத்திலிருந்து அவருக்கு பெரிய 
விடுதலையைக்‌ கொடுக்கிறார்‌. தாவீதின்‌ 
பாதங்களை விசாலத்தில்‌ நிறுத்துகிறார்‌. 
இதனால்‌ தாவீது சுதந்தரமாயும்‌, 
சுயாதீனமாயும்‌ கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
நடப்பதற்கு. அவருக்கு கிருபை 
கிடைத்திருக்கிறது. அவருடைய பாதங்கள்‌ 
நெருக்கத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு 
விசாலத்தில்‌ நிறுத்தப்பட்டிருக்கிறது. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 





விரிவுரை ட்ட 
PUELSHERS 
தாவீது பாதுகாப்பான இடத்திற்கு 
இடமாற்றம்‌ செய்யப்பட்டிருக்கிறார்‌. 
இதுவும்‌ கர்த்தருடைய கிருபையே. 
கர்த்தருடைய கிருபையை 
நம்புகிறவர்க அவர்‌ 
அரணாகயிருக்கிறார்‌ 
தாவீதின்‌ நெருக்கம்‌ 
சவ்‌ 31 : 9-18 
சங்‌ 31:9. எனக்கு இரங்கும்‌ கர்த்தாவே, 
நான்‌ நெருக்கப்படுகிறேன்‌; 
துக்கத்தினால்‌ என்‌ கண்ணும்‌ என்‌: 
ஆத்தூமாவும்‌ என்‌ வயிறுங்கூடக்‌ 
கருகிப்போயிற்று. 
சங்‌ 81:10. என்‌ பிராணன்‌ 
சஞ்சகத்தினாதும்‌, என்‌ வருஷங்கள்‌ 
தவிப்பினாலும்‌ கழிந்து போயிற்று; என்‌ 
அக்கிரமத்தினாலே. என்‌ பெலன்‌ 
குறைந்து, என்‌ எலும்புகள்‌: 
உலர்ந்துபோயிற்று. 
சங்‌ 91:11. என்‌ சத்துருக்களாகிய யாவர்‌ 
நிமித்தமும்‌, நான்‌ என்‌ 
ன்‌ இித்தையும்‌, 
அறிமுகமானவர்களுக்கு 
அதுக்க பிபுங்ககன்‌ வீதியிலே. 


என்னைக்‌ கண்டவர்கள்‌ எனக்கு விலகி 
ஓடிப்போனார்கள்‌. 


சங்‌ 8142. செத்தவனைப்போல. 
எல்லாராலும்‌ முழுவதும்‌ 
மறக்கப்பட்டேன்‌; உடைந்த 
பாத்திரத்தைப்போலானேன்‌. 

சங்‌ 8109. அநேகர்‌ சொல்லும்‌ 
அவதூறைக்கேட்டேன்‌; எனக்கு 
விரோதமாக அவர்கள்‌ ஏகமாய்‌ 
ஆலோசனையண்ணுகிறதினால்‌ திகில்‌ 
என்னைச்‌ சூழ்த்துகொண்டது; என்‌ 


பிராணனை வாங்கத்தேடுகிறார்கள்‌; 


சங்‌ 31:14. நானே, கர்த்தாவே, உம்மை 


தம்பியிருக்கிறேன்‌; நீரே என்‌ தேவன்‌: 
என்று சொன்னேன்‌. 


சங்‌ 8115. எண்‌: 
கரத்திலிருக்கிறது;. 
ட்‌ 
தூன்பப்படுத்துகிறவர்களின்‌ 
என்னைத்‌ தப்புவியும்‌. 


காலங்கள்‌ உமது 
என்‌ சத்ருக்களின்‌ 
என்னைத்‌ 
கைக்கும்‌ 





ப்பி சங்கீதம்‌ 


யய 1 


சுங்‌ 3116. தீர்‌ உமது முகத்தை 
உமது ஊழியக்காரன்மேல்‌ 
பிரகாசிக்கப்பண்ணி, உமது 


கிருபையினாலே என்னை இரட்சியும்‌. 


சுங்‌ 8107. கர்த்தாவே உம்மை 
நோக்கிக்‌ கூப்பிட்டேன்‌; நான்‌ 
வெட்கப்பட்டுப்போகாதபடி செய்யும்‌; 
துன்மார்க்கர்‌ வெட்கப்பட்டுப்‌ 
பாதானத்தில்‌ மவனமாயிருக்கட்டும்‌. 


சங்‌ 91:18. நீதிமானுக்கு விரோதமாய்ப்‌ 
பெருமையோடும்‌ இகழ்ச்சியோடும்‌ 
கடினமாய்ப்‌ பேசுகிற பொய்‌ உதடுகள்‌: 
கட்டப்பட்டுப்போவதாக. 


கர்த்தாவே, 
நெருக்கப்படுகிறேன்‌ 


நான்‌ 


எனக்கு இரங்கும்‌ கர்த்தாவே, 
நான்‌ நெருக்கப்படுகிறேன்‌; 
துக்கத்தினால்‌ எண்‌ கண்ணும்‌ எண்‌: 
ஆத்துமாவும்‌ என்‌  வயிறுங்கூடக்‌ 
கருகிப்போயிற்று. எண்‌ பிராணன்‌ 
சுஞ்சலத்தினாலும்‌, என்‌ வருஷங்கள்‌ 
தவிப்பினாலும்‌ கழிந்து போயிற்று; என்‌: 
அக்கிரமத்தினாலே என்‌ பெலன்‌ 
குறைந்து, என்‌ எலும்புகள்‌: 
உலர்ந்துபோயிற்று.. எண்‌: 
சுத்துருக்களாகிய யாவர்‌ நிமித்தமும்‌, 
நான்‌ என்‌ அயலாருக்கு நித்தையும்‌, 
எனக்கு. அறிமுகமானவர்களுக்கு 
அருக்களிப்புமானேன்‌; வீதியிலே. 
என்னைக்‌ கண்டவர்கள்‌ எனக்கு விலகி 
ஓடிப்போனார்கள்‌. செத்தவனைப்போல்‌ 
எல்லாராலும்‌ முழுவதும்‌ 
மறக்கப்பட்டேன்‌; உடைத்த 
பாத்திரத்தைப்போலானேன்‌. அநேகர்‌ 
சொல்லூம்‌ அவதூறைக்கேட்டேன்‌; 
எனக்கு விரோதமாக அவர்கள்‌ ஏகமாய்‌ 
ஆலோசனைபண்ணுகிறதினால்‌ திகில்‌ 
என்னைச்‌ சூழ்ந்துகொண்டது; என்‌: 
பிராணனை வாங்கத்தேடுகிறார்கன்‌; 
(சங்‌ 81:9-18). 


- விரிவுரை | 
PSALMS - COMMENTARY 


PUBLISHERS 


தாவீது இதுவரையிலும்‌ தேவனுடைய 
நீதியைப்பற்றி பேசினார்‌. “உமது 
நீதியினிமித்தம்‌ என்னை விடுவியும்‌” 
(சங்‌ 314) என்று தாவீது கர்த்தரிடத்தில்‌ 
விண்ணப்பம்பண்ணினார்‌. இப்போதோ 
கர்த்தருடைய கிருபைக்காகவும்‌ 
இரக்கத்திற்காகவும்‌ தாவீது கெஞ்சி 
மன்றாடுகிறார்‌. தாவீது மிகுந்த 
நெருக்கத்திலிருக்கிறா்‌. எல்லா 
பக்கத்திலிருந்தும்‌ அவருக்கு ஆபத்து 
உண்டாயிற்று. தன்னுடைய சுயபலத்தினால்‌ 
இந்த ஆபத்துக்களிலிருந்து தன்னால்‌ 
தப்பிக்க முடியாது என்பது தாவீதுக்கு 
நன்றாகத்‌ தெரியும்‌. தேவனுடைய 
கிருபையும்‌ இரக்கமும்‌. தனக்கு 
இருந்தால்‌ மாத்திரமே தன்னுடைய 
சத்துருக்களிடமிருந்து தாவீதால்‌ தப்பிக்க 
முடியும்‌ 


தாவீது கர்த்தரிடத்தில்‌ 
விண்ணப்பம்பண்ண ஆரம்பிக்கும்போது, 
எனக்கு இரங்கும்‌ கர்த்தாவே 
நான்‌  நெருக்கப்படுகிறேன்‌” என்று 
கர்த்தருடைய சமுகத்தில்‌ கதறி 
அழுகிறார்‌ (சங்‌ 319). அவருடைய 
உபத்திரவங்கள்‌ அவரை வருத்தப்பட 
வைக்கிறது. துக்கத்தினால்‌ அவர்‌ 
வருத்தங்களின்‌  மனுஷனாகயிருக்கிறார்‌. 
தாவீது தன்னுடைய ஜீவியத்தில்‌ 
இதுவரையிலும்‌ இந்த அளவுக்கு 
சோர்ந்துபோயிருந்ததில்லை. பயப்படுவதும்‌, 
வருத்தப்படுவதும்‌ தாவீதின்‌ சுபாவமல்ல. 
ஆனால்‌ இங்கோ தனக்கு மிகுந்த 
நெருக்கமும்‌, ஆபத்தும்‌ 
எத்ட்டிட பதினால்‌ தாவீதின்‌ இருதயம்‌ 

றது. 





ப்பி சங்கீதம்‌ 


யய 1 





தாவீது சங்கீதங்களை 
எழுதுவதில்‌ வல்லவர்‌. எல்லாவிதமான 
இசைக்கருவிகளையும்‌ அவர்‌ நேர்த்தியாக 


இசைப்பார்‌. அவர்‌ ஆடுகளை மேய்க்கிற 
சிறுவனாகயிருந்‌; அவரிடத்தில்‌ 
துணிச்சலும்‌ வீரமும்‌ இருந்தது. 
ஆடுகளை பீறிப்போட வந்த 
ஒநாய்களோடும்‌ சிங்கங்களோடும்‌ தாவீது 
யுத்தம்‌ செய்திருக்கிறார்‌. ராட்சதனாகிய 
கோலியாத்தை தாவீது 
ஜெயித்திருக்கிறார்‌. தாவீது தன்னுடைய 
இருதயத்தில்‌ எப்போதுமே மிகுந்த 
சந்தோஷத்தோடிருப்பார்‌. ஆரம்ப 


நாட்களில்‌ அவருக்கு துக்கம்‌ என்றால்‌ 
என்ன என்றே தெரியாது. 


ஆனால்‌ இப்போதோ தாவீது 
மிகுந்த துக்கத்தோடு கர்த்தரிடத்தில்‌ 
'விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. அவருடைய 
கண்களில்‌ கண்ணீர்‌ நிரம்பியிருக்கிறது. 
கர்த்தருடைய சமுகத்திற்கு முன்பாக 
பெருமூச்சுவிட்டு. அழுகிறார்‌. 
"துக்கத்தினால்‌ என்‌ கண்ணும்‌, என்‌ 
ஆத்துமாவும்‌ என்‌ வயிறுங்கூ 
குருகிப்போயிற்று என்று தாவீது 
கர்த்தருடைய சமுகத்தில்‌ அழுது 
புலம்புகிறார்‌. அவருடைய இருதயத்திலும்‌ 
சிந்தையிலும்‌ வருத்தமுண்டாயிற்று. இந்த 
வருத்தம்‌ அவருடைய சரீரத்தையும்‌ 
பாதித்திருக்கிறது. 


தன்னுடைய அக்கிரமத்தினால்‌ தன்‌ 

குறைந்து, தன்னுடைய 
எலும்புகளும்‌ உலர்ந்துபோயிற்று என்று 
தாவீது கர்த்தரிடத்தில்‌ சொல்லுகிறார்‌ 


(சங்‌ 3140). தாவீதின்‌ சிநேகிதர்கள்‌ 
அவரிடத்தில்‌ அன்புகூரவில்லை. 
தாவீதின்‌ வேதனையைப்‌ பார்த்து 
அவர்கள்‌ ஆறுதல்‌ சொல்லவும்‌ 
வரவில்லை. அவர்கள்‌ ஆறுதல்‌ 
சொல்லாமல்‌ அவரைக்‌ குறித்து 
ஏளனமாய்ப்‌ பேசுகிறார்கள்‌. தாவீதின்‌ 
பாடுகளுக்கு அவருடைய அக்கிரமமே 
காரணம்‌ என்று தாவீதைக்‌ 
குற்றப்படுத்துகிறார்கள்‌. இதனால்‌. 


தாவீதின்‌ பிராணன்‌ சஞ்சலத்தினாலும்‌ 
அவருடைய வருஷங்கள்‌ த ஈலும்‌ 
கழிந்துபோயிற்று 


- விரிவுரை ட்ட 
PSALMS - COMMENTARY 


PUBLISHERS 


தாவீதின்‌ சிநேகிதர்கள்‌ தாவீதை 
பார்க்கும்போது அவரைவிட்டு விலகி 


ஓடிப்போய்விடுகிறார்கள்‌ (சங்‌ 3141. 
தாவீது தன்னுடைய சிநேகிதர்களுக்கு 
முன்பாகவும்‌, சத்துருக்களுக்கு 
முன்பாகவும்‌ பரிதாபமாக நிற்கிறார்‌. 
தன்னுடைய அயலாருக்கு 
அவர்‌ நிந்தையாகவும்‌, 
தனக்கு அறிமுகமானவர்களுக்கு 
அருக்களிப்புமாயிருக்கிறார்‌. வீதியிலே 


தாவீதைக்‌ கண்டவர்கள்‌ அவருக்கு விலகி 
ஒடிப்போய்விடுகிறார்கள்‌. தாவீதுக்கு 
ஆறுதல்‌ சொல்ல மெய்யான சிநேகிதர்‌ 
ஒருவருமில்லை. 


தாவீது செத்தவனைப்போல 
எல்லாராலும்‌ முழுவதும்‌ 
மறக்கப்பட்டிருக்கிறார்‌ (சங்‌ 312) 
தாவீதைப்‌ பார்க்கிறவர்களெல்லோரும்‌, 


அவரை ஒரு உடைந்த பாத்திரத்தைப்போல 
பார்க்கிறார்கள்‌. இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ 
நம்முடைய சிநேகிதர்களும்‌ 
இப்படித்தான்‌ இருப்பார்கள்‌. 
சிநேகிதர்களை நம்புவதற்குப்‌ பதிலாக 
நாம்‌ கர்த்தரையே நம்பவேண்டும்‌. நமக்கு 
ஆபத்துக்கள்‌ வரும்போது நம்முடைய 
சிநேகிதர்கள்‌ நமக்கு உதனிபுரிய 
வரவேண்டும்‌. அவர்கள்‌ நமக்கு. 
ஆறுதலாயிருக்கவேண்டும்‌. 
ஆனால்‌ நமக்கு பாடுகளும்‌, 
பிரச்சனைகளும்‌, வேதனைகளும்‌, 
உபத்திரவங்களும்‌ வரும்போது அவர்களோ 
நம்மை விட்டு விலகி ஓடிப்போய்‌ 
விடுகிறார்கள்‌. நமக்கு விரோதமாக 
தூஷண வார்த்தைகளைப்‌ பேசுகிறார்கள்‌. 


நாம்‌ தாழ்ந்திருக்கும்போது, 
நம்முடைய சத்துருக்களுக்கு மாத்திரமல்ல, 
நம்முடைய அபலாருக்கும்‌ நாம்‌ 
பணத்‌ அவ்ன்‌ நமக்கு 
மானவர்களுக்குக்கூட நாம்‌ 
அருக்களிய மயி போம்‌ 





யம்‌ 
யய 1 


தாவீதுக்கு விரோதமாக 
அவதூறு சொல்லுகிறார்கள்‌. 
எல்லாவற்றையும்‌ 


அநேகர்‌ 
அந்த 
தாவீது 
கேட்கிறார்‌ 
தாவீதுக்கு விரோதமாக 
ஏகமாய்‌ சதிஆலோசனை 
ர்‌ அவர்களுடைய 


தாவிதக்கும்‌ 
தெரியவருகிறது. இதனால்‌ ல 
அவரைச்‌ சூழ்ந்து 
சத்துருக்கள்‌ தாவீதின்‌ பிராணனை 
வாங்கத்‌ தேடுகிறார்கள்‌. தாவீதின்மீது 
கல்லெறிய எல்லோரும்‌ தங்கள்‌ கைகளில்‌ 
கல்லையெடுத்திருக்கிறார்கள்‌. இதனால்‌ 
தாவீதுக்கு எல்லா பக்கத்திலிருந்தும்‌ 
பயம்‌ சூழ்ந்துகொள்கிறது. 


திகில்‌ 
கொள்கிறது. 


கர்த்தாவே 
நம்பியிருக்கிறேன்‌' 


நானே, கர்த்தாவே, உம்மை 
நம்பியிருக்கிறேன்‌; நீரே என்‌ தேவன்‌ 
என்று சொன்னேன்‌. எண்‌ காலங்கன்‌ 
உமது. கரத்திலிருக்கிறது;. எண்‌: 
சத்துருக்களின்‌ கைக்கும்‌ என்னைத்‌ 
துன்பப்படுத்துகிறவர்களின்‌ கைக்கும்‌. 
என்னைத்‌ தப்புவியும்‌ (சங்‌ 31:14,15). 


தாவீதை 
இக்கட்டுக்களும்‌, திகில்களும்‌ 
சூழ்ந்திருந்தாலும்‌, இவை எல்லாவற்றிற்கும்‌ 
மத்தியில்‌ தாவீது கர்த்தரிடத்தில்‌ 
நம்பிக்கையாயிருக்கிறார்‌. தன்னைச்‌ 
சுற்றியிருக்கிற ஆபத்தான 
சூழ்நிலைகளைப்‌ பார்க்காமல்‌ தாவீது 
கர்த்தரையே நோக்கிப்‌ பார்க்கிறார்‌. 
சத்துருக்களின்‌ சதிஆலோசனைகள்‌ 
மூலமாய்‌ தனக்கு ஆபத்து வரும்‌ என்று 
நம்பாமல்‌, இந்த ஆபத்துக்களிலிருந்து 
தன்னை விடுவிக்கிற கர்த்தரையே 
தாவீது நம்பியிருக்கிறார்‌. ஆபத்துக்களில்‌ 
அமிழ்ந்து போகாதவாறு கர்த்தர்‌ 
தாவீதை சாம்பிடித்து தூக்கிவிடுவார்‌. 


உபத்திரவங்களும்‌, 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ர 
090 


தாவீதின்‌ சத்துருக்கள்‌ அவருக்கு 
விரோதமாக சதிஆலோசனை 
செய்கிறார்கள்‌. மனுஷர்‌ மத்தியிலே 
தாவீதுக்கு இருந்த நற்பெயரை அவர்கள்‌ 
கெடுத்துப்போட்டார்கள்‌. தாவீது 
சமுதாயத்தில்‌ உயர்ந்த அந்தஸ்து 
எல்லாவற்றையும்‌ இழந்துவிட்டார்‌. 
சத்துருக்கள்‌ 
அபகரித்துக்‌ 
உலகப்பிரகாரமான 
காரியங்களை மாத்திரமே சத்துருக்களால்‌ 
அபகரிக்க முடிந்தது. தாவீது 
கர்த்தரிடத்தில்‌ சமாதானமாகவும்‌. 
ஆறுதலாகவும்‌ இருக்கிறார்‌. இந்த 
தெய்வீக சமாதானத்தையும்‌ ஆறுதலையும்‌ 
தாவீதின்‌ சத்துருக்களால்‌ 
அவரிடத்திலிருந்து அபகரித்துக்கொள்ள 
முடியவி 


தாவீது கர்த்தரையே 
நம்பிமிருக்கிறார்‌. இந்த 
நம்பிக்கையினிமித்தய்‌, அவருக்கு 
ஆறுதல்‌ உண்டாயிருக்கிறது. தாவீதின்‌ 
சத்துருக்களினால்‌ அவருடைய 
நம்பிக்கையை அசைக்க முடியவில்லை, 
கர்த்தரை நம்புகிற நம்பிக்கையிலிருந்து, 
அவர்களால்‌ தாவீதை பிரிக்க 
முடியவில்லை. தாவீது விசுவாசத்தினால்‌ 
கர்த்தரோடு ஐக்கியமாயிருக்கிறார்‌. “நீரே 

ள்‌" என்று விசுவாசத்தோடு 


கர்த்தரை தன்னுடைய 
தெரிந்துகொண்டார்‌ 
தாவீதை தம்முடைய 
, அங்கிரத்திருக்கிறார்‌ 
கர்த்தருக்குரியவர்‌. 
இதனால்‌ தாவீது விசுவாசத்தோடு, “என்‌ 
காலங்கள்‌ உமது கரத்திலிருக்கிறது” 
என்று கர்த்தரிடத்தில்‌ சொல்லுகிறார்‌. 
தாவீதைப்போல நமக்கும்‌, கர்த்தரே 
நம்முடைய  தேவனாகயிருக்கவேண்டும்‌. 
நம்முடைய காலங்கள்‌ கர்த்தருடைய 
ச ன்‌ 
வனை கர்‌ டய சமுகத்‌ 
ஒப்பக்கொடுக்கவேண்டும்‌. 





மயம்‌ 
யய 1 


நம்முடைய காலங்கள்‌ கர்த்தருடைய 
கரத்திலிருக்கும்போது, அவரால்‌ நமக்கு 
உதவிபுரிய முடியும்‌. கர்த்தர்‌ நம்முடைய 
தேவனாகயிருக்கும்போது, அவரால்‌. 
நம்மைப்‌ பாதுகாக்க முடியும்‌. நமக்கு 
உதவிசெய்வதற்கு நம்முடைய தேவன்‌ 
இருக்கும்போது, நாம்‌ 
கவலைப்படவேண்டிய அவசியம்‌ 
எதுவுமில்லை. எல்லாவற்றையும்‌ கர்த்தர்‌ 
பார்த்துக்கொள்வார்‌ என்று நாம்‌ 
அவருடைய சமுகத்தில்‌ அமைதியும்‌ 
ஆறுதலும்‌ பெற்றுக்கொள்ளலாம்‌. 


தாவீது தன்னுடைய 
கர்த்தருடைய 
ஒப்புக்கொடுத்திருக்கிறார்‌ தாவீது 
கர்த்தரைத்‌ தன்னுடைய தேவனாக 
நம்புகிறார்‌. அந்த நம்பிக்கையோடு, “என்‌ 
சத்துருக்களின்‌ கைக்கும்‌, என்னைத்‌ 
துன்பப்படுத்துகிறவர்களின்‌ கைக்கும்‌ 
என்னைத்‌ தப்புளியும்‌ என்று பணிவோடு 
விண்ணப்பம்பண்ணுகிறார்‌ கர்த்தர்‌ 
தாவீதின்‌ ஜெபத்தைக்‌ கேட்பார்‌ 
அவருடைய ஜெபத்திற்கு பதில்‌ 
கொடுப்பார்‌. தாவீதின்‌ சத்துருக்களின்‌ 
கையிலிருந்து கர்த்தர்‌ அவரைத்‌ 
தப்புவிக்கச்‌ செய்வார்‌. 


காலங்களை 
கரத்தில்‌ 


கர்த்தருடைய ஊழியக்காரர்‌ 


நீர்‌ உமது முகத்தை க 
ஊழியக்காரன்மேல்‌ 
பண்ணி, உமது 
என்னை 
உம்மை நோக்கிக்‌ கூப்பிட்டேன்‌; 
நான்‌ வெட்கப்பட்டுப்போகாதபடி. 
செய்யும்‌; துன்மார்க்கர்‌ வொட்கப்பட்டுப்‌ 
பாதானத்தில்‌ மவுனமாயிருக்கட்டும்‌. 
நீதிமானுக்கு. விரோதமாய்ப்‌ 
பெருமையோடும்‌. இகழ்ச்சியோடும்‌. 
கடினமாய்ப்‌ பேசுகிற பொய்‌ உதடுகள்‌ 
கட்டப்பட்டுப்போவதாக (சண்‌ 81:16-18). 


சங்கீதம்‌ - 
PSALMS - 001 


REST = 
MENTARY AIBISHRS 


தாவீது கர்த்தரையே நம்பி, 
அவருடைய சமுகத்தில்‌ விசுவாசத்தோடு 
தன்னுடைய வேண்டுதல்களையும்‌ 
விண்ணப்பங்களையும்‌ ஏறெடுக்கிறார்‌. 
நம்முடைய காலங்கள்‌ எல்லாம்‌ 
கர்த்தருடைய கரத்திலிருக்கிறது 
இந்த வாக்கியத்திற்கு "நம்முடைய 
வாய்ப்புக்களெல்லாம்‌ கர்த்தருடைய 
கரத்திலிருக்கிறது என்று 
வேதபண்டிதர்களில்‌ சிலர்‌ வியாக்கியானம்‌ 
பண்ணுகிறார்கள்‌. 


நம்முடைய காலங்கள்‌ கர்த்தருடைய 
கரத்திலிருபபதினால்‌, நம்முடைய 
ஆபத்துக்களிலிருந்து நம்மை மீட்பதற்கு 
சரியான காலம்‌ எது என்பது 
கர்த்தருக்குத்‌ தெரியும்‌. நாம்‌. 
கர்த்தருடைய காலத்திற்காக 
பொறுமையோடு  காத்திருக்கவேண்டும்‌. 
நம்முடைய காலங்களை நம்முடைய 
கரத்தில்‌ எடுத்துக்கொண்டு, நமக்கு 
இஷ்டமான பிரகாரம்‌ அவற்றைப்‌ 
பயன்படுத்தக்கூடாது. கர்த்தருடைய 
சித்தத்திற்கு நம்மை ஒப்புக்கொடுத்து, 
கர்த்தருடைய சித்தம்‌ நம்மில்‌ 
நிறைவேற நாம்‌ விசுவாசத்தோடு 
காத்திருக்கவேண்டும்‌. 

தாவீது என்கேதி வனாந்தரத்தில்‌ 
இருந்தார்‌. அப்போது சவுல்‌ தாவீதைத்‌ 
தேடி அங்குபோனார்‌. சவுல்‌ ஒரு 
கெபியிலிருந்தபோது. தாவீதும்‌ அவருடைய 
மனுஷரும்‌ அந்த கெபியின்‌ பக்கங்களில்‌ 
உட்கார்ந்திருந்தார்கள்‌. அப்போது 
தாவீதின்‌ மனுஷர்‌, தாவீதை நோக்கி 
“இதோ நான்‌ உன்‌ சத்துருவை உன்‌ 
கையில்‌ ஒப்புக்கொடுப்பேன்‌, உன்‌ 
பார்வைக்கு நலமானபடி அவனுக்குச்‌ 
செய்வாயாக என்று கர்த்தர்‌ உன்னோடே 
சொன்ன நாள்‌ இது தானே” என்றார்கள்‌. 
(சாமு 241-5). 





மயம்‌ 
யய 1 


தாவீதோ தன்னுடைய மனுஷர்‌ 
சொன்னபடி செயல்பட மறுத்துவிட்டார்‌. 
இது கர்த்தருடைய நாளல்ல என்பது 
தாவீதுக்குத்‌ தெரியும்‌ "கர்த்தர்‌ 
அபிஷேகம்பண்ணின என்‌ ஆண்டவன்‌ 
மேல்‌ என்‌ கையைப்‌ போடும்படியான 
இப்படிப்பட்ட காரியத்தை நூன்‌ 
செய்யாதடிடிக்கு கர்த்தர்‌ என்னைக்‌ 
காப்பாராக, அவர்‌ கர்த்தரால்‌ 
அபிஷேகம்பண்ணப்பட்டவர்‌” சாமு 24:6) 
என்று தாவீது தன்னுடைய மனுஷருக்கு 
பிரத்தியுத்தரம்‌ சொன்னார்‌. 


இப்போது 

அது 
தாவீது 

பாவமும்‌ 


சவுலைக்‌ 
தாவீதுக்குப்‌ 
தன்மீது 
இல்லாமல்‌ 
விரும்புகிறார்‌ 
கர்த்தருடைய 


தாவீது 
கொன்றால்‌ 

பாவமாகயிருக்கும்‌. 
எந்தவிதமான 

தப்பித்துக்கொள்ள 
தாவீதின்‌ காலங்கள்‌ 
கரத்திலிருக்கிறது. தாவீது அந்த 
காலத்திற்காக காத்திருக்கிறார்‌. 
கர்த்தருடைய காலமே நல்லகாலம்‌. நாம்‌ 
எதை செய்தாலும்‌ கர்த்தருக்குச்‌ 
சித்தமான காத்தில்‌,  கர்த்தருக்குச்‌ 
சித்தமான காரியங்களைச்‌ 
செய்யவேண்டும்‌. 


தாவீதுக்கு கர்த்தருடைய இரட்சிப்பு 
தேவைப்படுகிறது. கர்த்தர்‌ தம்முடைய 
கிருபையினால்‌ நம்மை இரட்சிக்கிறவர்‌. 
தாவீது தன்னுடைய இாட்சிப்புக்காக 
ஜெபிக்கும்போது, “நீர்‌ உமது 
முகத்தை உமது  ஊழியக்காரன்மேல்‌ 
பிரகாசிப்பண்ணி உமது கிருபையினாலே 
என்னை இரட்சியும்‌! என்று 
'விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 


கர்த்தரை நோக்கிக்‌ 


கர்த்தரை நம்புகிற 
ஒருபோதும்‌ வெட்கப்பட்டுப்‌ 


தாவீது 
கூப்பிடுகிறார்‌. 
பிள்ளைகள்‌ 
போகமாட்டார்கள்‌. 
துன்மார்க்கரே வெட்கப்பட்‌ 
“துன்மார்க்கர்‌ வெட்கப்பட்டு பாதாளத்தில்‌ 


மெளனமாயிருக்கட்டும்‌” என்று தாவீது 
கர்த்தரிடத்தில்‌ வேண்டிக்கொள்கிறார்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ட்ட 
PUELSHERS 


துன்மார்க்கர்‌ தாவீதுக்கு 
விரோதமாய்த்‌ தூஷண வார்த்தைகளைப்‌ 
பேசுகிறார்கள்‌. அவர்கள்‌ தாவீதுக்கு 
விரோதமாக பெருமையோடும்‌ 
இகழ்ச்சியோடும்‌ கடினமாய்ப்‌ 
பேசுகிறார்கள்‌. அவர்களுடைய உதடுகள்‌ 
பொய்‌ உதடுகள்‌. தாவீதால்‌ 
அவர்களுடைய உதடுகளை அடக்க 
முடியவில்லை. அதை இவரால்‌ 
கட்டிப்போட முடியவில்லை. கர்த்தரால்‌ 
கூடாத காரியம்‌ ஒன்றுமில்லை என்பது 
தாவீதுக்குத்‌ தெரியும்‌. தனக்கு 
விரோதமாய்த்‌ துன்மார்க்கர்‌ தூஷண 
வார்த்தைகளைப்‌ பேசும்போது அந்த 
வார்த்தைகளில்‌ சிறிதும்‌ உண்மையில்லை 
என்பது தாளீதுக்குத்‌ தெரியும்‌. 


தாவீது தனக்கு 
பேசுகிறவர்களுக்காக 
ஜெபிக்கிறார்‌. 
பெருமையோடும்‌ 
கடினமாய்ப்‌ பேசுகிற 
குட்டப்பட்டுப்போவதாக” ன்று 
கர்த்தருடைய சமுகத்தில்‌ சொல்லுகிறார்‌ 
பொய்‌ பேசுவதினால்‌ ஒருபாவமும்‌ 
இல்லையென்று ஒரு சிலர்‌ 
நினைக்கிறார்கள்‌. இதனால்‌ அவர்கள்‌ 
துணிகரமாய்ப்‌ பொய்பேசி, துணிகரமான 
பாவத்தைச்‌ செய்கிறார்கள்‌. 


விரோதமாகப்‌ 
கர்த்தரிடத்தில்‌ 
'நீதிமானுக்கு விரோதமாய்‌ 
இகழ்ச்சியோடும்‌ 
பொ்உதடுகள்‌ 


பொய்‌ பேசுகிறவர்களின்‌ உதடுகள்‌ 
ஒருபோதும்‌ சும்னாயிரு/ பதில்லை. 
அவர்கள்‌ நல்லோரைக்‌ குறித்தும்‌, 
தீயோரைக்‌ குறித்தும்‌ பொய்யான 
வார்த்தைகளைப்‌ பேசுவார்கள்‌ 
நீதிமானுக்கு விரோதமான _ கயான 
வார்த்தைகளைப்‌ பேசுவார்கள்‌ 
அவர்களுடைய வார்த்தையில்‌ 
உண்மையிருக்காது. அவர்கள்‌ பேசுவதை 
எல்லோரும்‌ கேட்பார்கள்‌. நீதிமானும்‌ 
கள அத்தம்‌ கோடா 





மயம்‌ 
யய 1 


நீதிமானால்‌ பொய்‌ 
பேசுகிறவர்களுக்கு. எதிர்த்து நிற்க 
முடியாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில்‌, 
கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம்‌, 
நமக்கு விரோதமாய்ப்‌ பொய்‌ 
பேசுகிறவர்களை, தாவீதைப்போல 
கர்த்தருடைய சமுகத்தில்‌ ஒப்புக்‌. 
கொடுத்துவிடவேண்டும்‌. “அவர்களுடைய 
'பொய்‌உதடுகள்‌ கட்டப்பட்டுப்போவதாக” 
என்று ஜெபம்பண்ணவேண்டும்‌. 


கர்த்தருக்குப்‌ பயந்தவர்கள்‌ 
சங்‌ 81 : 19-24, 


சங்‌ 81:19. உமக்குப்‌ 
நாயந்தவர்களுக்கும்‌, மனுபுத்திரருக்கு. 
முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும்‌, 
நீர்‌ உண்டு பண்ணிவைத்திருக்கிற. 
உம்முடைய நன்மை எவ்வளவு. 
பெரிதாயிருக்கிறது! 


சங்‌ 31:20. மனுஷருடைய 
அகங்காரத்துக்கு அவர்களை உமது 
சமுகத்தின்‌ மறைவிலே மறைத்து, 
நாவுகளின்‌ சண்டைக்கு அவர்களை 
விலக்கி, உமது கூடார த்திலே. 
ஒளித்துவைத்துக்‌ காப்பாற்றுகிறீர்‌. 


குங்‌ 81:21. கர்த்தர்‌ அரணான நகரத்தில்‌ 
எனக்குத்‌ தமது. கிருபையை. 
அதிசயமாய்‌ வினங்கப்பண்ணின 
படியால்‌, அவருக்கு ஸ்தோத்திரம்‌. 


சங்‌ 81:22. உம்முடைய கண்களுக்கு. 
முன்பாக இராதபடிக்கு வெட்டுண்டேன்‌ 
என்று நான்‌ என்‌ மனக்கலக்கத்திலே 
சொன்னேன்‌; ஆனாலும்‌ நாண்‌ 
உம்மைநோக்கிக்‌ கூப்பிட்டபோது, என்‌ 
விண்ணப்பங்களின்‌. சத்தத்தைக்‌. 
கேட்டீர்‌. 


சங்‌ 81:28. 
பரிசுத்தவான்‌௧னே, நீங்கனெல்லாரும்‌ 
அவரில்‌ அன்புகூருங்கன்‌; 
உண்மையானவனைக்‌ கர்த்தர்‌ தற்காது, 
இடும்புசெய்கிறவனுக்குப்‌ பூரணமாய்ப்‌ 
பதிலளிப்பார்‌. 


கர்த்தருடைய 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ட்ட 
PUELSHERS 


சங்‌ 31:24. கர்த்தருக்குக்‌ 
காத்திருக்கிறவர்கனே, நீங்கனெல்லாரும்‌ 
திடமனதாயிருங்கன்‌, அவர்‌ உங்கள்‌: 
இருதயத்தை ஸ்திரப்படுத்தூவார்‌. 

கர்த்தர்‌ 


ஒளித்து வைத்து 


காப்பாற்றுகிறார்‌ 


உமக்குப்‌. பயந்தவர்களுக்கும்‌, 
மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை 
தம்புகிறவர்களுக்கும்‌, தீர்‌ உண்டு 
பண்ணிவைத்திருக்கிற உம்முடைய 
நன்மை எவ்வனவு பெரிதாயிருக்கிறது! 
மனுஷருடைய அகங்காரத்துக்கு 
அவர்களை, உமது சமுகத்தின்‌. 
மறைவிலே மறைத்து, நாவுகளின்‌ 
சண்டைக்கு அவர்களை விலக்கி, உமது 
கூடாரத்திலே ஒனித்துவைத்துக்‌. 
காப்பாற்றுகிறீர்‌ (சங்‌ 81:19,20). 


கர்த்தர்‌ தம்முடைய பிள்ளைகளுக்கு 
நன்மை செய்கிறார்‌. கர்த்தருடைய 
நன்மையை தாவீது இங்கு விரிவாகச்‌ 
சொல்லுகிறார்‌. கர்த்தர்‌ எல்லோருக்கும்‌. 
நல்லவர்‌. அவர்‌. நல்லரென்பதை 
எல்லோரும்‌ ருசித்துப்‌ பார்க்கலாம்‌. 
ஆனாலும்‌ அவர்‌. இஸ்ரவேலுக்கு 
விசேஷித்த பிரகாரமாக 
நல்லவராயிருக்கிறார்‌. தமக்குப்‌ 
பயந்தவர்களுக்கும்‌, மனுபுத்திரருக்கு 
முன்பாக தம்மை நம்புகிறவர்களுக்கும்‌ 
கர்த்தர்‌ அநேக நன்மைகளை 
உண்டுபண்ணி வைத்திருக்கிறார்‌. 
கர்த்தருடைய நன்மைகளெல்லாம்‌ 
பெரிதாயிருக்கிறது. கர்த்தருடைய 
கிருபையை விசுவாசித்து, 
சார்ந்திருக்கிறவர்களுக்கு 
சமாதானமும்‌, தெய்வீக 
உண்டாகும்‌ 


நன்மையும்‌ 





யம்‌ 
யய 1 


கர்த்தருடைய 
சொல்லும்போது, 


தாவீது 

நன்மையைப்பற்றிச்‌ 
கர்த்தர்‌ தம்முடைய பிள்ளைகளுக்கு 
பெரிதான நன்மைகளை உண்டுபண்ணி 
வைத்திருப்பதாகச்‌ சொல்லுகிறார்‌. கர்த்தர்‌ 
நமக்கு நன்மைகளைச்‌ சேமித்து 
வைத்திருக்கிறார்‌. நமக்காக நன்மை 
சேமிக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய 
நன்மையை நாம்‌. அனுபவிக்கும்‌ 
வண்ணமாக, கர்த்தர்‌ நம்முடைய 
கரங்களிலும்‌ நன்மைகளைக்‌ 
கொடுக்கிறார்‌. கர்த்தரை 
நம்புகிறவர்களுக்கு, அவருடைய 
வாக்குத்தத்தின்‌ நன்மைகள்‌ 
உண்டாகும்‌. 


பிரகாரம்‌, 


கர்த்தர்‌ தம்முடைய பிள்ளைகளுக்கு 
நித்திய உடன்படிக்கையை 
செய்திருக்கிறார்‌. இதன்‌ பிரகாரமாய்‌ 
அவர்‌ நமக்கு நித்திய 
ஆசீர்வாதங்களையும்‌, நித்திய 
பொக்கிஷங்களையும்‌ உண்டுபண்ணி 
வைத்திருக்கிறார்‌. அற்றை நாம்‌ 
விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்ள 
வேண்டும்‌. கர்த்தருக்குப்‌ 
பயந்தவர்களுக்கும்‌, அவரை 
நம்புகிறவர்களுக்கும்‌ மாத்திரமே 
அவருடைய நன்மை கிடைக்கும்‌. 


நன்மை 
அது 

தப்பிதமேயல்லாமல்‌, அது 

ஒருபோதும்‌ கர்த்தருடைய தப்பிதமாகாது. 

ஏனெனில்‌ கர்த்தர்‌ நமக்கு தம்முடைய 

பெரிதான நன்மைகளை உண்டுபண்ணி 

வைத்திருக்கிறார்‌. நாம்‌ தான்‌ அந்த 

நன்மையை, 

கர்த்தரை 

வேண்டும்‌ 


நமக்கு கர்த்தருடைய 
கிடைக்கவில்லையென்றால்‌, 
நம்முடைய 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை 1 
PUEUSHERS 


கர்த்தர்‌ தம்முடைய பிள்ளைகளை 
விசேஷித்த பிரகாரமாகப்‌ பாதுகாக்கிறார்‌. 
கர்த்தர்‌ நம்மை 

கூடாரத்திலே ்‌ 
காப்பாற்றுகிறார்‌. 
பரிசுத்தவான்‌௧ளெல்லோருமே, 

ஒளித்து வைக்கப்பட்டருக்கிறார்கள்‌. 
மனுஷருடைய அகங்காரத்திற்கு கர்த்தர்‌ 
நம்மை தமது சமுகத்தின்‌ மறைவிலே 
மறைத்து வைத்திருக்கிறார்‌. 
துன்மார்க்கருடைய நாவுகளின்‌ 
சண்டைக்கு கர்த்தர்‌ நம்மை விலக்கிப்‌ 
பாதுகாக்கிறார்‌. 


கர்த்தர்‌ தமது கூடாரத்திலே நம்மை 
ஒளித்து வைத்துக்‌ காப்பாற்றுகிறார்‌ 
நமக்கு விரோதமாய்‌ எத்தனை 
சத்துருக்கள்‌ வந்தாலும்‌, அவர்களால்‌ 
நம்மை கண்டுபிடிக்க முடியாது. 
ஏனெனில்‌ நாம்‌ கர்த்தருடைய 
கூடாரத்திலே ஒளித்து 
வைக்கப்பட்டிருக்கிறோம்‌. நம்மைக்‌ 
காப்பாற்றுவதற்காகவே கர்த்தர்‌ நம்மை 
தம்முடைய கூடாரத்திலே ஒளித்து 
வைத்திருக்கிறார்‌ 

கர்த்தர்‌ நம்மைக்‌ காப்பாற்றுவதற்கு 
பல்வேறுவிதமான உபாயங்களை 
கையாளுகிறார்‌ கர்த்தருடைய 
கிரியைகளெல்லாமே அவரை 
நம்புகிறவர்களுக்கு நன்மையாக இருக்கும்‌ 
கர்த்தருடைய கூடார 
மறைவில்‌ தங்கியிருக்கிறவர்கள்‌. 
பாதுகாப்பாயிருப்பார்கள்‌. கர்த்தருடைய 
செட்டைகளின்‌  மறைவிலிருப்பதுதான்‌ 
நமக்குப்‌ பாதுகாப்பு. 





மயம்‌ 
யய 1 





பழைய ஏற்பாட்டுக்காலத்தில்‌ 
பாருக்கு என்னும்‌ சம்பிரதிக்கும்‌, எரேமியா 


தீர்க்கதரிசிக்கும்‌ மனுஷர்‌ மூலமாய்‌ 
ஆபத்து உண்டாயிற்று. கர்த்தர்‌ 
அவர்களுடைய  சத்துருக்களிடமிருந்து, 
அவர்களை மறைத்துக்கொண்டார்‌. 
“பாருக்கு. என்னும்‌ சம்பிரதியையும்‌ 
எரேமியா தீர்க்கதரிசியையும்‌ 
பிடிக்கும்படிக்கு, ராஜா அம்மெலேகின்‌ 
குமாரனாகிய யெரமெயேலுக்கும்‌, 
அஸ்ரியேலின்‌ குமாரனாகிய 
செராயாவுக்கும்‌, அப்தெயேலின்‌ 
குமாரனாகிய செலேரியாவுக்கும்‌ 
கட்டளைகொடுத்தான்‌; ஆனாலும்‌ கர்த்தர்‌ 
அவர்களை மறைத்தார்‌” (எரே 36:26) 
கர்த்தர்‌ தமது கிருயையை 
அதிசயமாய்‌ விளங்கப்‌. 
பண்ணுகிறார்‌ 

கர்த்தர்‌ அரணான நகரத்தில்‌ 
எனக்குத்‌ தமது பயை 
அதிசயமாய்‌ 'வினங்கப்பண்ணின 
படியால்‌, அவருக்கு ஸ்தோத்திரம்‌. 
உம்முடைய கண்களுக்கு முன்பாக 
இராதபடிக்கு வெட்டுண்டேன்‌ என்று 
நான்‌ என்‌ மனக்கலக்கத்திலே 
சொன்னேன்‌; ஆனாலும்‌ நான்‌: 


உம்மைநோக்கிக்‌ கூப்பிட்டபோது, என்‌ 


விண்ணப்பங்களின்‌ சத்தத்தைக்‌. 
கேட்டீர்‌ (சங்‌ 81:21,22). 

தாளீது கர்த்தருடைய 
நன்மைக்காக அவரை நன்றியோடு 
துதிக்கிறார்‌. கர்த்தர்‌ தமது கிருபையை 
தனக்கு அதிசயமாய்‌ விளங்கப்‌ 


பண்ணினபடியால்‌ தாவீது கர்த்தருக்கு 
ஸ்தோத்திரங்களை, .. ஏறெடுக்கிறார்‌ 
தாவீது கர்த்தரிடத்திலிருந்து இவ்வளவு 
பெரிதான நன்மையை எதிர்பார்க்கவில்லை. 


தாவீது எதிர்பார்த்ததைவிட கர்த்தர்‌ 
அவருக்கு பெரிதான நன்மையைக்‌ 
கொடுக்கிறார்‌. தாவீது அதை 
நன்மையென்று சொல்லாமல்‌, அதை 
“கர்த்தருடைய கிருபை்‌ என்று 


சொல்லுகிறார்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


PUBLISHERS 


விரிவுரை ட்ட 


தாவீது, வனாந்தரத்திலே, 
தன்னுடைய ஜீவனுக்கும்‌ பயந்து ஓடி 
ஒளிந்துகொண்டிருக்கிறார்‌. ஆனால்‌ 
கர்த்தரோ தாவீதுக்கு அரணான 
நகரத்தில்‌, தம்முடைய கிருபையை 
அவருக்கு விளங்கப்பண்ணுகிறார்‌. அது 
தாவீதுக்கு அதிசயமாயிருக்கிறது 
கர்த்தருடைய கிரியைகளெல்லாமே 
அற்புதங்களும்‌ அதிசயமுமானது. கர்த்தர்‌ 
தமது கிருபையை தனக்கு அதிசயமாய்‌ 
விளங்கப்பண்ணினார்‌ என்று அங்கீரித்து, 


தாவீது கர்த்தரை நன்றியோடு. 
துதிக்கிறார்‌. 

கர்த்தர்‌ நமக்கு விசேஷித்த 
கிருபைகளையும்‌, உதவிகளையும்‌ 
செய்யும்போது, நாம்‌ அவற்றிற்காக 
கர்த்தரை விசேஷித்த பிரகாரமாய்த்‌ 
துதிக்கவேண்டும்‌. தாவீதுக்கு 


பிரச்சனைகள்‌ அதிகரித்தபோது அவருக்கு 
மனக்கலக்கமுண்டாயிற்று, மிகுந்த 
பயமுண்டாயிற்று. மனுஷரால்‌ உண்டாகும்‌ 
பயத்தைவிட, கர்த்தர்‌ நக்கு 
உண்டுபண்ணி வைத்திருக்கிற நன்மை 
மிகவும்‌ பெரியது கர்த்தருடைய 
நன்மையே வல்லமையுள்ளது. 


மணக்கலக்கமுண்டான 
விசுவாசத்திலே. 
விசுவாச 


தாவீதுக்கு 
போது, அவர்‌ 
சோர்ந்துபோய்விட்டார்‌. 
வார்த்தைகளைச்‌ சொல்லுவுதற்குப்‌ 
பதிலாக, அவிசுவாச வார்த்தைகளைச்‌ 
சொல்ல ஆரம்பித்துவிட்டார்‌. “உம்முடைய 
கண்களுக்கு முன்பாக வெட்டுண்டேன்‌' 
என்று கூட சொல்லிவிட்டார்‌. தாவீது 
இதை அவருடைய மனக்கலக்கத்திலே 
சொன்னார்‌. தாவீதின்‌ விசுவாசம்‌ அவரை 
விட்டு நீங்கிப்போய்விட்டது. ஆனாலும்‌ 
கர்த்தருடைய கிருபை தாவீதை விட்டு 
விலகவில்லை. தாவீது தன்னுடைய 
விசுவாசத்தில்‌ தோல்வியடைந்துவிட்டார்‌. 


கர்த்தரோ தம்முடைய வாக்குத்தத்தில்‌ 
உண்மையுள்ள வராயிருக்கிறார்‌. 











பபப சங்கீதம்‌ - விரிவுரை பட்ட 
INTERNATIONAL PSALMS - COMMENTARY PUBLISHERS 
தாவீது தன்னுடைய தாவீது சகல 
மனக்கலக்கத்தில்‌, அவிசுவாச | பரிசுத்தவான்களுக்கும்‌ ஆவிக்குரிய 
வார்த்தைகளைச்‌ சொன்னாலும்‌, கர்த்தர்‌ | ஆலோசனைகளைச்‌ சொல்லுகிறார்‌. 
அவர்மீது இன்னும்‌ அன்பாகவே | “கர்த்தருடைய பரிசுத்தவான்‌௧ளே, 
இருக்கிறார்‌. தாவீது கர்த்தரை | நீங்களெல்லாரும்‌ அவரில்‌ 
நோக்கிக்‌ கூப்பிடுகிறார்‌. கர்த்தர்‌ | அன்புகூருங்கள்‌" என்பதே தாவீதின்‌ 
அவருடைய விண்ணப்பங்களின்‌ | ஆலோசனை. கர்த்தரிடத்தில்‌ 
சத்தத்தைக்‌ கேட்கிறார்‌. | அன்புகூருவதுதான்‌ அவருடைய 
மனக்கலக்கத்திலே. தாவீதைப்போல | பரிசுத்தவான்‌௧ளின்‌ மெய்யான சுபாவம்‌. 
நாமும்‌, அவிசுவாச வார்த்தைகளைப்‌ | கர்த்தரில்‌ அன்புகூராதவர்கள்‌ அவருடைய 
பேசினாலும்‌, கர்த்தரைவிட்டு | பரிசுத்தவான்‌களாயிருக்கமாட்டார்கள்‌. 
விலகிப்போய்விடக்கூடாது. கர்த்தரை 


நோக்கிக்‌ கூப்பிடவேண்டும்‌. தம்மை 
நோக்கிக்‌ கூப்பிடுகிறவர்களுக்கு 
கர்த்தருடைய கிருபை பெரிதாயிருக்கும்‌ 
கர்த்தர்‌ தமது கிருபையை நமக்கு 
அதிசயமாய்‌ விளங்கப்பண்ணுவார்‌. 

நாம்‌ கர்த்தரை விட்டு 
விலகிப்போய்விட்டாலும்‌, கர்த்தர்‌ நம்மை 
கைவிடாமல்‌ பாதுகாப்பார்‌. நாம்‌ கீழே 


விழுந்தாலும்‌, கர்த்தருடைய கிருபையினால்‌ 


எழும்பி நிற்போம்‌, கர்த்தர்‌ நம்மீது 
கிருபையும்‌ அன்புமுள்ளவர்‌. நாம்‌ 
பாவிகளாகயிருக்கையிலேயே கர்த்தர்‌ 

பை நமக்கு 


தமது அன்பை 
விளங்கப்பண்ணியிருக்கிறார்‌ 

கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம்‌ 
அவிசுவாசத்திலும்‌ மனக்கலக்கத்திலும்‌ 
தகாத வார்த்தைகளைப்‌ பேசிவிடக்கூடாது. 


விசுவாசத்தை விட்டுவிடக்கூடாது. 
கர்த்தரை நோக்கிக்‌ கூப்பிடவேண்டும்‌ 
கர்த்தர்‌ மெய்யாகவே நம்முடைய 


விண்ணப்பங்களைக்‌ கேட்டு அவற்றிற்குப்‌ 
பதில்கொடுப்பார்‌ 


கர்த்தருடைய 
பரிசுத்தவான்‌௧ளே 


கர்த்தருடைய பவடத்தனா்‌ கன. 
'நீங்கனெல்லாரும்‌ 
அன்புகூருங்கள்‌;. வ்ண்ககைல்‌ 
கர்த்தர்‌ தற்காது, இடும்பு 
செய்கிறவனுக்குப்‌ பூரணமாய்ப்‌ 
பதிலளிப்பார்‌. கர்த்தருக்குக்‌. 
காத்திருக்கிறவர்களே, நீங்களெல்லாரும்‌ 
'திடமனதாயிருங்கன்‌, அவர்‌ உங்கள்‌ 
இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார்‌ 
(சங்‌ 81:2824). 


தாவீது கர்த்தருடைய 
ரிசுத்தவான்களுக்கு. இந்த 
ஆலோசனையைச்‌ சொல்லுகிறார்‌. நாம்‌ 
கர்த்தரிடத்தில்‌ இதுவரையிலும்‌ எவ்வளவு 


அன்புகூருகிறோமோ, அதைவிட இன்னும்‌ 
அதிகமாய்‌ அன்புகூரவேண்டும்‌. 
நம்முடைய அன்பை வார்த்தையினாலும்‌. 


கிரியையினாலும்‌ வெளிப்படுத்தவேண்டும்‌ 


கர்த்தரிட த்தில்‌ நாம்‌ அன்புகூருவதற்கு 
சாட்சிகளாய்‌ ஜீவிக்கவேண்டும்‌. 


கர்த்தர்‌ தம்முடைய பிள்ளைகளுக்கு 


நல்லவராகவே இருக்கிறார்‌. 
உண்மையானவனை கர்த்தர்‌ தற்காத்துக்‌ 
கொள்கிறார்‌. அவனைப்‌ பாதுகாக்கிறார்‌. 


தம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக 
இடும்பு செய்கிறவர்களுக்கு, கர்த்தர்‌ 
தாமே பூரணமாய்ப்‌ பதிலளிப்பார்‌ 
கர்த்தருடைய பரிசுத்தவான்௧ளெல்லோரும்‌ 
திடமனதாயிருக்குமாறு தாவீது 
ஆலோசனை சொல்லுகிறார்‌. ஏனெனில்‌ 
கர்த்தர்‌ தாமே நம்முடைய இருதயத்தை 
ஸ்திரப்படுத்துவார்‌. 





நயம சங்கீதம்‌ - விரிவுரை ட்ட 
ரிய PSALMS - COMMENTARY PUBLISHERS 


நாம்‌ கர்த்தருக்குக்‌ | கொண்டிருக்கிறோம்‌. கர்த்தருக்குக்‌ 
காத்திருக்கிறவர்கள்‌. கர்த்தர்‌ தமது | காத்திருக்கிறவர்களாகிய நாம்‌ 
கிருபையை நமக்கு அதிசமாய்‌ | சோர்ந்து போய்விடக்கூடாது. 
விளங்கப்பண்ணவேண்டுமென்று நாம்‌ | திடமனதாயிருக்கவேண்டும்‌ கர்த்தர்‌ 
காத்துக்கொண்டிருக்கிறோம்‌. கர்த்தர்‌ | நம்முடைய இருதயத்தை 
நமக்கு உண்டுபண்ணி வைத்திருக்கிற | ஸ்திரப்படுத்துவார்‌ என்று 
அவருடைய பெரிதான நன்மையைப்‌ | விகுவாசிக்கவேண்டும்‌ கர்த்தரை 
பெற்றுக்கொள்வதற்காகக்‌ காத்துக்‌ | நம்புகிறவர்களுக்கு ஒரு நன்மையும்‌ 
ம்‌. கர்த்தர்‌ நம்மை | குறைவுமாது. 


ப்ர ட இளித்து 
வைத்து காப்பாற்றும்படியாக நாம்‌ காத்துக்‌ 





யப! சங்கீதம்‌ 


யய 1 


சங்கீதத்தில்‌ 
பற்றி 
அல்லது 
எதுவும்‌ 
னாலும்‌ 
இந்த 


முப்பத்திரண்டாவது 
இயேசுகிறிஸ்துவைப்‌ 
வெளிப்படையாகவோ 
நேரடியாகவோ 
சொல்லப்படவில்லை. ஆ 
இயேசுகிறிஸ்துவின்‌ சுவிசேஷம்‌ 
சங்கீதத்தில்‌ விரிவாகச்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. மனுஷருடைய 
பாவமன்னிப்பில்‌ சுவிசேஷத்தின்‌ கிருபை 
முக்கிய இடம்‌ பெற்றிருக்கிறது 
(சங்‌ 3212. தேவன்‌ தம்முடைய 
பிள்ளைகளை பாதுகாக்கிறார்‌ (சங்‌ 3277) 
வழிநடத்துகிறார்‌ (சங்‌ 32:5). 


பாவிகளாகிய நாம்‌ நம்முடைய 
பாவங்களை கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
அறிக்கை செய்யவேண்டும்‌ (சங்‌ 32:3-5). 
கர்த்தரிடத்தில்‌ ஜெபம்பண்ணவேண்டும்‌ 
(சங்‌ 326). நம்மை தீங்குகளுக்கு 
விலக்கிக்‌ காத்துக்கொள்ள வேண்டும்‌ 
(சங்‌ 32970). நாம்‌ கர்த்தருக்குள்‌ 
மகிழ்ந்து களிகூரவேண்டும்‌ (சங்‌ 3241). 
ஆசரிப்புக்கூடாரத்தில்‌, பாவநிவாரண 
நாளின்போது, தாவீது டந்த. சங்கீதத்தைப்‌ 
பாடியிருக்க வேண்டுமென்று 
வேதபண்டிதர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. 


பாவமன்னிப்பு 
௪ங்‌ 32 : 1-6 


சுங்‌ 921. எவனுடைய மீறுதல்‌ 
மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய 
பாவம்‌  முடப்பட்டதோ, அவன்‌ 
பாக்கியவான்‌. 


சங்‌ 32:2. எவனுடைய அக்கிரமத்தைக்‌ 
கர்த்தர்‌ எண்ணாதிருக்கிறாரோ, 
எவனுடைய ஆவியில்‌ 
கபடமில்லாதிருக்கிறதோ, 
பாக்கியவான்‌. 


அவன்‌ 


- விரிவுரை ர 
PSALMS - COMMENTARY 


PUBLISHERS 


சங்‌ 32:8. நான்‌ அடக்கிவைத்தமட்டும்‌, 
நித்தம்‌ என்‌ கதறுதலினாலே என்‌ 
எலும்புகள்‌ உலர்த்துபோயிற்று. 


சங்‌ 32:4. இரவும்‌ பகலும்‌ என்மேல்‌ 
உம்முடைய கை பாரமாயிருத்ததினால்‌, 
என்‌ சாரம்‌ உஷ்ணகால வறட்சியோல 
வறண்டுபோயிற்று. (சேலா) 


சங்‌ 925. நான்‌ என்‌ அக்கிரமத்தை 

என்‌ பாவத்தை உமக்கு 

என்‌ மீறுதல்கனைக்‌ 

அறிக்கையிடுவேன்‌ 

என்றேன்‌; தேவரீர்‌ என்‌ பாவத்தின்‌ 
தோஷத்தை மன்னித்தீர்‌. (சேலா) 


சங்‌ 926. 
சகாயங்கிடைக்குங்‌ காலத்தில்‌ 
பக்தியுன்னவனெவனும்‌ உம்மை 
நோக்கி விண்ணப்பஞ்செய்வான்‌; 
அப்பொழுது மிகுத்த ஜலப்பிரவாகம்‌ 
வந்தாலும்‌ அது அவனை அணுகாது. 


இதற்காகச்‌. 


பாவங்கள்‌ மன்னிக்கப்பட்டவன்‌' 
பாக்கியவான்‌ 


எவனுடைய 
மன்னிக்கப்பட்டதோ, 
பாவம்‌  மூடப்பட்டதேர, 
பாக்கியவான்‌. 
அக்கிரமத்தைக்‌ கர்த்தர்‌ 
எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய 
ஆவியில்‌ கபடமில்லாதிருக்கிறதோ, 
அவன்‌ பாக்கியவான்‌ (சங்‌ 32:1,9). 


மீறுதல்‌ 
எவனுடைய 
அவன்‌ 
எவனுடைய 


சங்கீதத்திற்கு 
தலைப்பு 


முப்பத்திரண்டாவது 


மஸ்கீல்‌ என்னும்‌ 
கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது இந்த 
சங்கீதத்தைப்‌ பாட வேண்டிய ராகம்‌, 
மஸ்கீல்‌ என்பது ஒரு இசையின்‌ பெயர்‌. 
முப்பத்திரண்டாவது சங்கீதத்தை மஸ்கீல்‌ 
என்னும்‌ ராகத்தில்‌ பாடவேண்டும்‌ என்று 
ஒரு சிலர்‌ சொல்லுகிறார்கள்‌. வேறு 
சிலரோ இந்த சங்கீதத்திற்கு “தாவீதின்‌ 
போதக சங்கீதம்‌” என்று தலைப்பு பெயர்‌ 
கொடுக்கிறார்கள்‌. கர்த்தருடைய 
பிள்ளைகளுக்கு 

உபதேசம்‌ தேவைப்படுகிறது. 
ஆசீர்வாதத்தைய பெற்றுக்கொள்வதற்கு 
நமக்கு ஆவிக்குரிய போதகம்‌ தேவை. 





ப்பி சங்கீதம்‌ 


யய 1 


நம்முடைய பேச்சும்‌, கிரியைகளும்‌ நமக்கு 
சந்தோஷத்தைக்‌ கொடுக்கவேண்டும்‌ 
நம்முடைய சந்தோஷம்‌ கர்த்தர்‌ 
அங்கீகரிக்கிற சந்தோஷமாயிருக்க 
வேண்டும்‌ 


கர்த்தருடைய கிருபையினால்தான்‌ 
நமக்கு மெய்யான சந்தோஷம்‌ 
கிடைக்கிறது. ஆவிக்குரிய சந்தோஷமே 
மெய்யான சந்தோஷம்‌ இதுவே 
நிலைத்து நிற்கும்‌. உலகப்பிரகாரமான 
ஆஸ்திகளினாலோ, சொத்துக்களினாலோ, 
ஜச்வரியங்களினாலோ வரக்கூடிய 
சந்தோஷம்‌ நிலைத்திரு/ பதில்லை. நமக்கு 
ஆலிக்குரிய சந்தோஷம்‌ 


வேண்டுமென்றால்‌, நாம்‌ 


ஆரிக்குரிய 
உபதேசத்தைப்‌ பெற்றுக்கொள்ளவேண்டும்‌. 


இந்த சங்கீதத்தின்‌ 
“எவனுடைய மீறுதல்‌ 

அவன்‌ 
என்று சொல்லுகிறார்‌ 
நம்முடைய பாவம்‌ மன்னிக்கப்படுவதே 
நம்முடைய சந்தோஷத்திற்கு ஆதாரம்‌ 
நம்முடைய பாவங்கள்‌ மன்னிக்கப்படுவது 
கர்த்தர்‌ நமக்குக்‌ கொடுத்திருக்கிற 
பெரிய சிலாக்கியம்‌ பாவங்கள்‌ 
மன்னிக்கப்படுவதிலிருந்துதான்‌. மற்ற 
ஆசீர்வாதங்களெல்லாம்‌ கடந்து வருகிறது. 
எல்லா ஆசீர்வாதங்களுக்கும்‌, நம்முடைய 
பாவங்கள்‌ மன்னிக்கப்படுவதே 
அடிப்படையானது 


தாவீது 
ஆரம்பத்தில்‌ 
மன்னிக்கப்பட்டதோ 
பாக்கியவான்‌” 


நியாயப்பிரமாணத்தை மீறுவது 
பாவம்‌. நாம்‌ மனந்திருந்தி, நம்முடைய 
பாவங்களை கர்த்தரிடத்தில்‌ அறிக்கை 
செய்யும்போது, கர்த்தர்‌ நம்முடைய 
பாவங்களை மன்னிக்கிறார்‌ பாவம்‌ 
செய்கிறவர்களுக்குத்‌ தண்டனை உண்டு. 
பாவத்தின்‌ சம்பளம்‌ மரணம்‌. கர்த்தரோ 
நம்முடைய பாவத்தினிமித்தமாய்‌, நாக்குத்‌ 
தண்டனை கொடுக்காமல்‌, நம்முடைய 
பாவங்களை தம்முடைய கிருபையினால்‌ 
மன்னித்துவிடுகிறார்‌ நமக்கு 
வரவேண்டிய தண்டனைகளை நமக்கு 
ர னற தககி விடுக்கா 


- விரிவுரை ர 
PSALMS - COMMENTARY 


PUBLISHERS 


பாவம்‌ ஒரு பாரமான சுமை. கர்த்தர்‌ 


நம்முடைய பாவங்களை பன்னிக்கும்போது, 
நம்மீது பாரமாக சுமத்தப்பட்டிருக்கும்‌. 
பாவத்தின்‌ சுமையை கர்த்தர்‌ நம்மை 
விட்டு நீக்கிப்போடுகிறார்‌. நம்முடைய 
பாவங்கள்‌ மன்னிக்கப்படும்போது, 
நம்முடைய பாரம்‌ நீங்கி, நம்முடைய சுமை 
இலகுவாயிருக்கும்‌. பாரமான பாவசுமை 
நம்மை விட்டு நீங்கிப்போகும்‌. 

தாவீது பாக்கியவானைப்பற்றிச்‌ 
சொல்லும்போது, “எவனுடைய பாவம்‌ 
மூடப்பட்டதோ அவன்‌ பாக்கியவான்‌” 
என்று சொல்லுகிறார்‌. பாவத்தை மூடுவது 
என்னும்‌ வார்த்தைக்கு “நிர்வாணத்தை 
மூடுவது என்று பொருள்‌. நாம்‌ 
நிர்வாணியாயிருக்கும்போது நமக்கு 
வெட்கமும்‌ அவனமானமும்‌ உண்டாகும்‌. 
நம்முடைய நிர்வாணம்‌ மூடப்படும்போது. 
அந்த வெட்கமும்‌ அவமானமும்‌ 
நம்மைவிட்டு நீங்கிப்போகும்‌. 


நிர்வாணமாகிய 

தோன்றாதபடிக்கு, நாம்‌ 
உடுத்திக்‌ கொள்வதற்கு 
வெண்வஸ்திரங்களை கர்த்தரிடத்தில்‌ 
வாங்கிக்கொள்ளவேண்டும்‌ (வெளி 3:8). 
நம்முடைய பாவங்கள்‌ 
மன்னிக்கப்படும்போது, அந்தப்‌ பாவம்‌ 
கிறிஸ்துவினுடைய நீதியின்‌ 
வஸ்திரத்தினால்‌ மூடப்படுகிறது. 
இனிமேல்‌ நம்முடைய பாவம்‌ யாருக்கும்‌ 
பிரத்தியட்சமாய்த்‌ தெரியாது 
கிறிஸ்துவினுடைய நீதியின்‌ வஸ்திரம்‌ 
மாத்திரமே பிரத்தியட்சமாய்த்‌ தெரியும்‌. 

கர்த்தர்‌ நம்முடைய பாவங்களை 
மன்னிக்கும்போது, அவர்‌ நம்முடைய 
அக்கிரமத்தை எண்ணாதிருக்கிறார்‌. 
நம்முடைய மீறுதல்களுக்கும்‌, 
பாவங்களுக்கும்‌ தக்கதாய்‌ கர்த்தர்‌ 
நமக்கு தண்டனை கொடுக்காமல்‌, 
அந்தத்‌ தண்டனையை நீக்கிப்போடுகிறார்‌. 
நம்முடைய அக்கிரமத்தை கர்த்தர்‌ 
எண்ணாதிருக்கிறார்‌. இதனால்‌ 
ல்க நீதி நமக்குள்‌. 
வருகிறது. நாம்‌ 
தேவனுடைய நீதிய 


நம்முடைய 
அவலட்சணம்‌ 





ப்ய்பி சங்கீதம்‌ 


யய 1 


கர்த்தர்‌ நம்முடைய அக்கிரமத்திற்குத்‌ 
தக்கதாய்‌ நமக்கு தண்டனை 
கொடுக்காமல்‌, நம்மைக்‌ கிருபையாய்‌ 
மன்னிக்கிறார்‌. கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்து நம்முடைய 
மீறுதல்களையும்‌, பாவங்களையும்‌, 
அக்கிரமங்களையும்‌ தம்மீது 
ஏற்றுக்கொண்டார்‌. அவர்‌ நமக்காகப்‌ 
பாவமானார்‌. தாவீது இந்த 
சத்தியத்தைப்பற்றிச்‌ சொல்லும்போது, 
“எவனுடைய அக்கிரமத்தை ரத்‌ 
எண்ணாதிருக்கிறாரோ 
பாக்கியவான்‌” என்று சொல்லுகிறார்‌. 

பாவங்கள்‌ மன்னிக்கப்பட்டவர்கள்‌. 
பரிசுத்தமாய்‌ ஜீனிக்கவேண்டும்‌. மறுபடியும்‌ 
பாவம்‌ செய்ய திரும்பிப்‌ போய்விடக்கூடாது. 
நம்முடைய ஆவியில்‌ கபடம்‌ 
இருக்கக்கூடாது இந்த உலகத்தில்‌ 
கபடம்‌ இல்லாமல்‌ இருக்காது. எல்லோரும்‌ 
பாவம்‌ செய்து ஏகணாய்க்‌ 
கெட்டுப்போயிருக்கிறோம்‌. நம்முடைய 
பாவங்கள்‌ மன்னிக்கப்பட்டபோது 
நம்முடைய ஆவியில்‌ கபடமில்லாமல்‌. 
ஜீவிக்க வேண்டுமென்று. 
தீர்மானம்பண்ணவேண்டும்‌. “எவனுடைய 
ஆவியில்‌ கப்டமில்லாதிருக்கிறதோ அவன்‌ 
பாக்கியவான்‌' என்று தாவீது 
சொல்லுகிறார்‌ 


நாம்‌ விசுவாசத்தினால்‌ 
இரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்‌. கர்த்தருடைய 
சமுகத்திற்கு முன்பாக, நம்முடைய 
பாவங்களைக்‌ குறித்து மனம்வருந்தி, 


தம்முடைய சாயலாக சிருஷ்டித்திருக்கிறார்‌. 


நாம்‌ பாவம்‌ செய்தபோது நம்முடைய 
தேவசாயல்‌ மங்கிப்போயிற்று. நம்முடைய 
பாவங்களும்‌ மீறுதல்களும்‌ மன்னிக்கப்பட்ட 
பின்போ, நம்முடைய தேவசாயலை 
கர்த்தர்‌ புதுப்பிக்கிறார்‌. புதுப்பிக்கப்பட்ட 
நம்முடைய கபடம்‌ 
இருக்கக்கூடாது 


- விரிவுரை | 
PSALMS - COMMENTARY 


PUBLISHERS 


எலும்புகள்‌ உலர்ந்து போயிற்று 


நான்‌ அடக்கிவைத்தமட்டும்‌, 
நித்தம்‌ என்‌ கதறுதலினாலே என்‌: 
எலும்புகள்‌ உலர்த்துபோயிற்று. இரவும்‌ 
பகலும்‌ என்மேல்‌ உம்முடைய கை 
பாரமாமிருத்ததினால்‌, என்‌ காரம்‌ 
உஷ்ணகால. வறட்சிபோல 
வறண்டுபோயிற்று. (சேலா) 
(சங்‌ 82:54) 


பரிசுத்த ஆவியானவர்‌ 
பாவங்களைக்‌ குறித்து நம்மிடத்தில்‌ 
உணர்த்தும்போது, நாம்‌ அவற்றை 
கர்த்தருடைய சமுகத்தில்‌ அறிக்கை 
செய்து, அவற்றை விட்டு விலகி 
வந்துவிடலேண்டும்‌. பாவத்தை அடக்கி 
வைக்கிறவன்‌ வாழ்வடையமாட்டான்‌, அதை 
அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனோ 
தேவனுடைய இரக்கத்தைப்‌ 
பெற்றுக்கொள்வான்‌. 


நம்முடைய 


தாவீது சில காலம்‌ தன்னுடைய 
பாவத்தை தனக்குள்‌ அடக்கி 
வைத்திருந்தார்‌. அவர்‌ அதை அடக்கி 
வைத்த மட்டும்‌, நித்தம்‌ தனக்குள்ளே 
கதறினார்‌. இதனால்‌ அவருடைய 
எலும்புகள்‌ உலர்ந்துபோயிற்று. பரிசுத்த 
ஆவியானவர்‌ நம்முடைய பாவங்களைக்‌ 
குறித்து உணார்த்தும்போது நாம்‌ 
அமைதியாயிருக்கக்கூடாது. நம்முடைய 
பாவங்களை அறிக்கை செய்து 
விட்டுவிடாமல்‌, அவற்றை நமக்குள்‌. 
அடக்கி வைத்துக்கொண்டிருக்கக்கூடாது 

பாவம்‌ தீமையானது. அது 
பயங்கரமானது. நம்முடைய ஆத்துமாவை 
அழிவுக்கு. நேராக இழுத்துச்‌ 
செல்லக்கூடியது. 
பாவங்களை செய்வார்கள்‌. 
தங்களுடைய பாவங்களைக்‌ 
உணர்வடையமாட்டார்கள்‌. 
சிந்தைகளையும்‌, செயல்களையும்‌ வேறு 
ஏதாவது திசையில்‌ திருப்பி, அதில்‌ 
கவனம்‌ செலுத்துவார்கள்‌. தங்களுடைய 
பாவத்தைக்‌ குறித்து மனம்வருந்தி, 





ப்பி சங்கீதம்‌ 


யய 1 


மனந்திருந்தி, கர்த்தருடைய 
இப்படிப்பட்டவர்கள்‌ 
கேட்கமாட்டார்கள்‌. 


இவர்களுடைய சுபாவமாக 


கொடூரமான பாவங்களை துணிகரமாய்ச்‌ 
செய்துவிடுவார்கள்‌. 


கர்த்தருடைய சமுகத்தில்‌ நம்முடைய 
பாவங்களை அறிக்கை செய்யும்போது, 
அவர்‌ அவற்றை மன்னிப்பதற்கு கிருபை 
நிறைந்தவராகயிருக்கிறார்‌. நாம்‌ 
இரட்சிக்கப்படுவதற்கு இதுவே தேவன்‌ 
நியமித்திருக்கும்‌ திட்டம்‌. தேவனுடைய 
திட்டத்திற்கு விரோதமாய்‌ சிந்திக்கும்‌ 
போதும்‌, செயல்படும்போதும்‌ நம்முடைய 
ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல்‌ 
கிடைக்காது. அது அமைதியில்லாமல்‌ 
கதறும்‌. இதனால்‌ நம்முடைய 
எலும்புகளெல்லாம்‌ உலர்ந்துபோகும்‌. 

நாம்‌ பாவத்தை அறிக்கை செய்து 
விட்டுவிடாமல்‌, நமக்குள்ளே அடக்கி 
வைத்திருந்தால்‌ தேவனுடைய நீதியின்‌ 
கரம்‌ நம்மேல்‌ இரவும்‌ பகலும்‌ பாரமாய்‌ 
அமர்ந்திருக்கும்‌. தாவீது சிறிதுகாலம்‌ 
தன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்து 
விட்டுவிடாமல்‌ தனக்குள்ளே அடக்கி 
வைத்திருந்தார்‌ தேவனுடைய கை 
அவர்மேல்‌ பாரமாயிருந்தது. இதனால்‌ 
அவருடைய சாரம்‌ உஷ்ணகால 
வறட்சிபோல வறண்டுபேயிற்று. 
அவருடைய எலும்புகள்‌ உலர்ந்துபோயிற்று. 
அவருடைய சரீரமும்‌, சரீரத்தின்‌ எல்லா 
அவயவங்களும்‌ வறண்டுபோயிற்று. 


என்‌ பாவத்தை 
அறிவித்தேன்‌ 


கர்த்தருக்கு 


நான்‌ என்‌ அக்கிரமத்தை 
மறைக்காமல்‌, என்‌ பாவத்தை உமக்கு. 
அறிவித்தேன்‌; ள்‌ 
கர்த்தருக்கு அறி. 
என்றேண்‌; தேவரீர்‌ எண்‌ பாவத்திண்‌ 
தோஷத்தை மன்னித்தீர்‌. (சேலா) 
இதற்காகச்‌ சுகாயங்கிடைக்குங்‌. 
காலத்தில்‌ பக்தியுள்னவனெவனும்‌ 
உம்மை நோக்கி விண்ணப்பஞ்‌ 
செய்வான்‌; அப்பொழுது மிகுந்த 
ஜலப்பிரவாகம்‌ வத்தாலும்‌ அது அவனை 
அணுகாது (சுங்‌ 25,6). 


- விரிவுரை ட 
PSALMS - COMMENTARY 


PUBLISHERS 


நம்முடைய மனச்சாட்சியில்‌ 
சமாதானம்‌ உண்டாவதற்கு ஒரே ஒரு வழி 
மத்திரமே உள்ளது. நம்முடைய 
அக்கிரமத்தை மறைக்காமல்‌, நம்முடைய 
பாவங்களை கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
அறிக்கை செய்யவேண்டும்‌. இதுவே 
நம்முடைய மனச்சாட்சியில்‌ சமாதானம்‌ 
பெறுவதற்கு மெய்யான வழி. நம்முடைய 
பாவங்களை அறிக்கை செய்யும்போது 
கர்த்தர்‌ அவற்றை மன்னிக்கிறார்‌. நம்மை 
நீதிமான்களாக அறிவிக்கிறார்‌. 


தாவீது தன்னுடைய அக்கிரமத்தை 
மறைக்காமல்‌ தன்னுடைய பாவத்தை 
கர்த்தருக்கு அறிவித்தார்‌. தன்னுடைய 
மீறுதல்களை கர்த்தருக்கு 
அறிக்கையிட்டார்‌. அப்போது கர்த்தர்‌ 
தாவீதினுடைய பாவத்தின்‌ தோஷத்தை 
மன்னித்தார்‌. 


நாம்‌ 
நம்முடைய 
சமுகத்தில்‌ 


உண்மையாக மனந்திரும்பி, 
பாவங்களை கர்த்தருடைய 
அறிக்கை செய்யும்போது, 
கர்த்தர்‌ நம்முடைய பாவங்களை 
மன்னிப்பதற்கு பத்தமாயிருக்கிறார்‌ 
தாவீது இதைப்பற்றிச்‌ சொல்லும்போது, 
“என்‌. மீறுதக்களை கர்த்தருக்கு 
அறிக்கைமிடுவேன்‌ என்றேன்‌, தேவரீர்‌ 
என்‌ பாவத்தின்‌ தோஷத்தை மன்னித்தீர்‌” 
என்று சொல்லுகிறார்‌. தன்னுடைய 
பாவங்கள்‌ மன்னிக்கப்பட்டது என்னும்‌ 
ஆறுதல்‌ அவருடைய மனச்சாட்சியில்‌ 
உண்டாயிற்று. தாவீதின்‌ பாவங்கள்‌ 
மன்னிக்கப்பட்டபோது அவருடைய 
மனச்சாட்சியில்‌ சணதானமும்‌, 
இளைப்பாறுதலும்‌ உண்டாயிற்று. 


கெட்ட குமாரன்‌ மனந்திரும்பி 
தன்னுடைய தகப்பனிடத்திற்குத்‌ திரும்பி 
வந்தான்‌. அவன்‌ தூரத்தில்‌ வரும்போதே 
அவனுடைய தகப்பன்‌ அவனைப்‌ பார்த்து, 
ஓடிச்சென்று கட்டியணைத்து அவனை 
முத்தமிட்டான்‌. தன்‌ மகனுடைய 
பாவங்களை தகப்பன்‌ மன்னித்துவிட்டான்‌ 
என்பதற்கு அவன்‌ முத்தமிட்டது ஒரு 
அடையாளம்‌. கெட்ட 
பாவமன்னிப்பு அவனுடைய 
முத்தத்தினால்‌ _ முத்திரையிடப்பட்டு 
உறுதிபண்ணப்பட்டது. 





ப்பி சங்கீதம்‌ 


யய 1 


நம்முடைய பாவங்களை 

நம்மை நீதிமான்களாக. 
அறிவிக்கிறார்‌. இதற்காக சகாயம்‌ 
கிடைக்கும்‌ காலத்தில்‌ பக்தியுள்ளவன்‌ 
எவனும்‌ கர்த்தரை நோக்கி விண்ணப்பம்‌ 
செய்வான்‌ என்று தாவீது சொல்லுகிறார்‌. 
பக்தியுள்ளவர்களெல்லோருமே ஜெபிக்கிற 
ஜனமாயிருக்கிறார்கள்‌. பவுல்‌. 
மனந்திரும்பி இரட்சிக்கப்பட்டபோது, 
உடனே அவர்‌ ஜெபம்பண்ணினார்‌. கர்த்தர்‌ 
அனனியாவுக்கு சவுவைப்பற்றி 
சொன்னபோது, நீ எழுந்து சவுல்‌ 
என்னும்‌ பெயருள்ள ஒருவனைத்‌ தேடு. 
அவன்‌ இப்பொழுது ஜெபம்பண்ணுகிறான்‌" 
(அப்‌ 941) என்று சொன்னார்‌ 


கர்த்தர்‌ 
மன்னிக்கிறார்‌. 


கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம்‌ 
கர்த்தரை நோக்கி ஜெபர்பண்ணவேண்டும்‌. 
நாம்‌ தாராளமாய்‌ ஜெபர்பண்ணவேண்டும்‌. 
கர்த்தரிடத்தில்‌ ஜெபம்பண்ணுவதினால்‌ 
நமக்கு மிகுந்த ஆசீர்வாதம்‌ 
உண்டு.  ஜெபம்பண்ணுகிறவர்களுக்கு. 
கர்த்தருடைய பாதுகாப்பும்‌ பராமரிப்பும்‌ 
கிடைக்கும்‌. மிகுந்த ஜலப்பிரவாகம்‌ 
வந்தாலும்‌, கர்த்தரிடத்தில்‌ 
ஜெபம்பண்ணுகிற பிள்ளைகளை, அந்த 
ஜலப்பிரவாகம்‌ அணுகாது கர்த்தர்‌ 
நமக்கு அரணாகமிருப்பார்‌ அவரே 
நம்மைப்‌ பாதுகாக்கிறவர்‌. 


கர்த்தருடைய கிருபை 
சங்‌ 32 : 7-11 


சங்‌ 327. நீர்‌ எனக்கு. 
'மறைவிடமாயிருக்கிறீர்‌ என்னை நீர்‌ 
இக்கட்டுக்கு விலக்கிக்காத்து, 
இரட்சணியப்‌ பாடல்கள்‌ என்னைச்‌ 
சூழ்ந்துகொள்ளும்படி. செய்வீர்‌. 
(சேலா) 


சுங்‌ 328. நான்‌ உனக்குப்‌ போதித்து, நீ 
நடக்கவேண்டிய வழியை 
உனக்குக்காட்டுவேன்‌; உன்மேல்‌ என்‌ 
கண்ணை வைத்து, உனக்கு 
ஆலோசனை சொல்லுவேன்‌... 


- விரிவுரை | 
PSALMS - COMMENTARY 


PUBLISHERS 


கடிவானத்தினாலும்‌ 
கட்டப்பட்டாலொழிய, உன்‌ கிட்டக்‌ 
சேராத புத்தியில்லாக்‌ குதிரையைப்‌ 
போலவும்‌ கோவேறு கழுதையைப்‌: 
போலவும்‌ இருக்கவேண்டாம்‌. 


சங்‌ 8210. துன்மார்க்கனுக்கு அநேக 
வேதனை களூண்டு; கர்த்தரை 
தம்பியிருக்கிறவனையோ கிருபை 
சூழ்த்துகொவ்ளும்‌. 


சங்‌ 92:11. தீதிமான்கனே, கர்த்தருக்குள்‌ 
முகிழ்த்து கவிகூருங்கன்‌; செம்மையான 
இருதயமுன்னவர்களே, நீங்கள்‌. 
எல்லாரும்‌ ஆனத்தமுழக்கமிடுங்கன்‌. 


கர்த்தர்‌ 
மறைவிடமாயிருக்கிறார்‌ 


நமக்கு 


த வாலிதுகளிரில்‌ சகட த்‌ 


இக்கட்டுக்கு. விலக்கிக்காத்து, 
இரட்சணியப்‌ பாடல்கள்‌ என்னைச்‌. 
சூழ்ந்துகொள்ளும்படி. செய்வீர்‌. 
(சேலா) (சங்‌ 32:7) 


தாவீது கர்த்தரோடு பேசுகிறார்‌. 
கர்த்தரிடத்தில்‌ தான்‌ வைத்திருக்கிற 
நம்பிக்சையை தாவீது அறிக்கை 
செய்கிறார்‌. கர்த்தரிடமிருந்து தான்‌ 
எதிர்பார்ப்பதையும்‌ தாவீது சொல்லுகிறார்‌. 
நீர்‌ எனக்கு மறைவிடமாமிருக்கிறிர்‌ 
என்பதே தாவீது கர்த்தரிடத்தில்‌ 
சொல்லுகிற விசுவாச வார்த்தையாகும்‌. 
விசுவாசத்தினாலே 

நெருங்கிச்‌ 


தாவீது 
கர்த்தரிடத்தில்‌ 
சேர்ந்திருக்கிறார்‌. தாவீது 
கர்த்தரோடிருக்கும்போது இந்த 
உலகத்தின்‌ பாடுகளெல்லாம்‌ அவருக்குப்‌ 
பெரிதாய்த்‌ தெரியவில்லை. எந்தத்‌ தீங்கும்‌. 
தன்னை அணுகாதவாறு அவை தன்னை 
விட்டு, விலகியே இருப்பதை தாவீது 
அறிந்துகொள்கிறார்‌. ஏனெனில்‌ கர்த்தர்‌ 
தாவீதை இக்கட்டுக்கு விலக்கிக்‌ 
காத்துக்கொள்கிறார்‌. இந்த உலகத்தில்‌ 
தாவீதுக்கு அநேக நெருக்கங்களும்‌, 
அநேக இக்கட்டுக்களும்‌ உள்ளது. 





மயம்‌ 
யய 1 


ஆனால்‌ இவை எதுவும்‌ தாவீதை 
நெருங்க முடியவில்லை. கர்த்தர்‌ 
தாவீதுக்கு மறைவிடமாயிருக்கிறார்‌. 


தாவீது கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
தன்னை அடக்கி வைத்திருந்தார்‌ 
(சங்‌ 32:3) அப்போது எந்தத்‌ தீங்கும்‌ 
தாவீதை அணுகாதவாறு கர்த்தர்‌ தாமே 
அவரைப்‌ பாதுகாத்துக்கொண்டார்‌. கர்த்தர்‌ 
நம்முடைய பாவங்களை மன்னித்துவிட்டு, 
நம்மை அப்படியே விட்டுவிடமாட்டார்‌. 
கர்த்தருடைய பாதுகாப்பு நமக்கு 
இல்லையென்றால்‌, நாம்‌ மறுபடியும்‌ 
பாவச்சேற்றிலே விழுந்துவிடுவோம்‌. 


நம்முடைய பாவங்களை கர்த்தர்‌ 
மன்னிக்குப்போது, நாம்‌ நம்மை 
கர்த்தருடைய சமுகத்தில்‌ ஒப்புக்கொடுக்க 
வேண்டும்‌. நமக்கு பாவமன்னிப்பின்‌ 
சந்தோஷமும்‌, சமாதானமும்‌ 
கிடைக்கும்போது, நம்மை கர்த்தருடைய 
கிருபைக்கு  ஒபபுக்கொடுக்கவேண்டும்‌. 
கர்த்தருடைய கிருபை நம்மைப்‌ 
பாதுகாக்கும்‌. கர்த்தர்‌ தாமே தம்முடைய 
கிருபையினால்‌ நமக்கு 
மறைவிடமாயிருப்பார்‌. நம்மை இக்கட்டுக்கு 
விலக்கிக்‌ காப்பார்‌. நாம்‌ மறுபடியும்‌ 
பாவத்தில்‌ விழுந்துவிபாதவாறு நம்மை 
கரம்பிடித்து வழிநடத்துவார்‌ 


கர்த்தர்‌ நம்முடைய 
தமது கிருபையினால்‌ 
நம்மை இக்கட்டுக்கு 
காத்துக்கொள்கிறார்‌ 
இரட்சணியப்பாடல்கள்‌ நம்மைச்‌ 
சூழ்ந்துகொள்ளும்படியும்‌ செய்கிறார்‌. 
பத்தியுள்ளவர்களெல்லோரும்‌ கர்த்தருடைய 
சமுகத்திலே  இரட்சணியப்பாடல்களைப்‌ 
பாடவேண்டும்‌. தன்னுடைய ஆத்தும 
இரட்சிப்புக்காக தாவீது கர்த்தரைத்‌ 
துதிப்பதுபோல, நாமும்‌ துதிக்கவேண்டும்‌ 
சங்கீதங்களினாலும்‌, கீர்த்தனைகளினாலும்‌ 
கர்த்தரைத்‌ துதித்துப்‌ பாடவேண்டும்‌. 


பாவங்களை 
மன்னிக்கிறார்‌. 
விலக்கிக்‌ 
அத்தோடு 


நான்‌ உனக்குப்‌ போதிப்பேன்‌ 


நான்‌ உனக்குப்‌ 
தீ நடக்கவேண்டிய 

உனக்குக்காட்டுவேன்‌; உன்மேல்‌ எண்‌: 
கண்ணை வைத்து, உனக்கு. 
ஆலோசனை சொல்லுவேன்‌ (சங்‌ 32:8). 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ட 
PUELSHERS 


தாவீது இபத. மா 
பேசுகிறார்‌. தாவீதை 
இட்சிததிருக்கிறர்‌. ன மாத்திரம்‌ 
இரட்சிக்கப்பட்டால்‌ போதுமென்று 
தாவீது சுயதிருப்தியோடிருப்பதில்லை. 
இயேசுகிறிஸ்து சீமோன்‌ பேதுருவிடம்‌, “நீ 
குணப்பட்ட பின்பு உன்‌ சகோதரரை 
ஸ்திரப்படுத்து” (லூக்‌ 22:32) என்று 
சொன்னார்‌. தாவீது குணப்பட்டிருக்கிறார்‌. 
இப்போது தன்னுடைய சகோதரரை 
ஸ்திரப்படுத்துகிறார்‌. 


தாவீது இப்போது மற்ற 
சகோதரருக்கும்‌ போதிக்கிறார்‌. அவர்கள்‌ 
நடக்கவேண்டிய வழியை அவர்களுக்குக்‌ 
காண்பிக்கிறார்‌. சாலொமோன்‌ ராஜா 
கர்த்தரிடத்தில்‌ பக்தியாயிருந்தார்‌. 
கர்த்தரைத்‌ துதித்தார்‌. அவரை 
ஆராதித்தார்‌. அவர்‌ கர்த்தருடைய 
வார்த்தையைப்‌ பிரசங்கிக்கிற 
பிரசங்கியாராகவும்‌ ஊழியம்‌ செய்தார்‌. 
சாலொமோன்‌ தன்னுடைய 
வாக்கியங்களைப்பற்றிச்‌ சொல்லும்போது, 
“தாவீதின்‌ குமாரனும்‌ எருசவேபின்‌ 
ராஜாவுமாகிய பிரசங்கியின்‌ 
வாக்கியங்கள்‌" (பிர 14) என்று 
சொல்லுகிறார்‌. 


தாவீது தன்னுடைய சகோதாருக்கு 
ஆலோசனை சொல்லும்போது, “உன்மேல்‌ 
என்‌ கண்ணை வைத்து, உனக்கு 
ஆலோசனை சொல்லுவேன்‌" என்று 
சொல்லுகிறார்‌. வேதபண்டிதர்களில்‌ சிலர்‌, 
இந்த வசனத்திற்கு வியாக்கியானம்‌. 
சொல்லும்போது, இவை கர்த்தர்‌ 
சொல்லுகிற வார்த்தைகள்‌ என்று 
சொல்லுகிறார்கள்‌. கர்த்தர்‌ நமக்குப்‌ 
போதிப்பார்‌ என்றும்‌, நாம்‌ நடக்கவேண்டிய 
வழியை நமக்குக்‌ காண்பிப்பார்‌ என்றும்‌, 
நம்மேல்‌ தம்முடைய கண்ணை வைத்து 
நமக்கு ஆலோசனை சொல்லுவார்‌ 
என்றும்‌ வசனத்திற்கு. 
வியாக்கியானம்‌ சொல்லுகிறார்கள்‌. 





ப்ய்பி சங்கீதம்‌ 


யய 1 


ஆனாலும்‌ இந்த வார்த்தைகள்‌ 
தாவீதின்‌ வார்த்தைகள்தான்‌. என்று 
வியாக்கியானம்‌ சொல்லுவோரும்‌ அநேகர்‌ 
இருக்கிறார்கள்‌. தாவீதின்‌ உபதேசத்தைக்‌ 
கேட்பதற்காக அவரிடத்தில்‌ அநேகர்‌ 
கூடிவருகிறார்கள்‌. அவருடைய 
பிள்ளைகளும்‌, அவருடைய குடும்பத்தாரும்‌ 
தாவீதின்‌ போதகத்தைக்‌ கேட்பதற்காக 
வருகிறார்கள்‌. அவருடைய பாதபடியில்‌ 
அமர்ந்து அவருடைய உபதேசத்தைக்‌ 
கேட்கிறார்கள்‌. அவர்களுக்கு “உன்மேல்‌ 
என்‌ கண்ணை வைத்து உனக்கு 
லோசனை சொல்லுவேன்‌" என்‌! 
ரது தண i 


தாவீதின்‌ ஜீவியத்தில்‌ அவருக்கு 
ஏராளமான அனுபவங்கள்‌ உண்டாயிற்று. 
அவர்‌ பல சமயங்களில்‌ வாழ்ந்திருந்தார்‌ 
சில... சமயங்களில்‌ தா்ந்திருந்தார்‌ 
அரண்மனையிலும்‌ வாழ்ந்தார்‌ 
காடுகளிலும்‌ அலைந்து திரிந்தார்‌. 
தாவீது தன்னுடைய 
அனுபவங்களையெல்லாம்‌, தன்னிடத்தில்‌ 
வருகிறவர்களுக்கு உபதேசமாகச்‌ 
சொல்லுகிறார்‌ தன்னுடைய 
வார்த்தைகளை அவர்கள்‌ 
செவிகொடுத்துக்‌ கேட்டாலும்‌, கேட்காமல்‌ 
போனாலும்‌, வீ; ர்க ப்‌ 
சோ பத்தான்‌ கக்கின. னு, 


ஆவிக்குரிய 
வழிநடத்துகிறவர்கள்‌, 
போதகத்தைக்‌ கேட்கிறவர்களை 
கண்காணிக்கவேண்டும்‌. அவர்கள்மேல்‌ 
தங்கள்‌ கண்களை வைத்து அவர்களுக்கு 
ஆலோசனை சொல்லவேண்டும்‌. 


ஆவிக்குரிய உபதேசியார்கள்‌ 
காணாப்‌ இருக்கவேண்டும்‌. 


காரியங்களில்‌ 
தங்களுடைய 


புத்தியில்லாத குதிரை 


வாரியனாலும்‌ கடிவானத்தினாலும்‌. 
வாய்‌ கட்டப்பட்டாலொழிய, உன்‌ 
கிட்டச்‌ சேராத 
குதிரையைப்போலவும்‌ 


கழுதையைப்‌ 
இருக்கவேண்டாம்‌ (சங்‌ 82:9). 


- விரிவுரை | 
PSALMS - COMMENTARY 


PUBLISHERS 


பாவிகளுக்கு எச்சரிப்பின்‌ வார்த்தை 
இங்கு சொல்லுப்பட்டிருக்கிறது. பாவிகள்‌ 
தாறுமாறாக ஜீவிக்கக்கூடாது. தங்களை 
யாரும்‌ ஆளுகை செய்ய முடியாதபடி, 
எல்லா காரியங்களிலும்‌ கட்டுப்படாமல்‌ மீறி 
நடக்கக்கூடாது. குதிரையை வாரினாலும்‌ 
கடிவாளத்தினாலும்‌ வாய்‌ கட்டவேண்டும்‌. 
இல்லையென்றால்‌ அது நமக்கு 
கீழ்ப்டியாது. அதை நாம்‌ எப்படித்தான்‌ 
வளர்த்தாலும்‌ அது புத்தியில்லாத 
குதிரையைப்போலவும்‌, கோவேறு 
கழுதையைப்போலவும்‌ இருக்கும்‌. பாவிகள்‌ 
இப்படிப்பட்ட குதிரைகளைப்போலவும்‌, 
கோவேறு கழுதைகளைப்போலவும்‌ 
யாருக்கும்‌ அடங்காமல்‌ இருக்கவேண்டாம்‌ 
என்று தாவீது உபதேசம்‌ பண்ணுகிறார்‌. 


கர்த்தர்‌ தம்முடைய கிருபையினாலும்‌ 
இரக்கத்தினாலும்‌ நமக்குப்‌ புத்தியைக்‌ 
கொடுத்திருக்கிறார்‌. நாம்‌ 
புத்தியுள்ளவர்களாயிருப்பது நமக்குக்‌ 
கிடைத்திருக்கிற பெரிய சிலாக்கியம்‌. 
இதுவே நமக்கு மெய்யான சந்தோஷம்‌. 
நமக்கு மேலான அதிகாரத்திலுள்ளவர்கள்‌ 
நம்மை ஆளுகை செய்வதற்கு, நம்மைக்‌ 
கீழ்ப்படுத்துகிறோம்‌. தேசத்தின்‌ சப்‌. 
திட்டங்களுக்கு கர்த்தருடைய 
பிள்ளைகள்‌ கீழ்ப்படிந்து நடப்பார்கள்‌. 
நாம்‌ எதை பேசினாலும்‌, எதை 
செய்தாலும்‌ நிதானமாயும்‌, ஞானமாயும்‌ 
செய்வோம்‌. கர்த்தருடைய கிருபை நம்மை 
ஆளுகை செய்வதினால்‌, நமக்கு வாரும்‌ 
கடிவாளமும்‌ தேவையில்லை. தேவனுடைய 
கிருபையே நமக்குப்‌ போதும்‌. 
கர்த்தருக்குக்‌ கீழ்ப்படிந்து 
ஜீவிக்கிறவர்கள்‌ பொல்லாங்குகளுக்கும்‌, 
தண்டனைகளுக்கும்‌ தப்பித்துக்‌ 
கொள்வார்கள்‌. 


கர்த்தரை நம்பியிருக்கிறவன்‌' 


'துன்மார்க்கனுக்கு. 
 வேதனைகளுூண்டு; 
நம்பியிருக்கிறவனையோ கிருபை 
சூழ்த்துகொள்ளும்‌. நீதிமான்௧னே, 
கர்த்தருக்குன்‌ மகிழ்த்து கவிகூருங்கன்‌; 
செம்மையான இருதயமுன்னவர்கனே, 
எல்லாரும்‌ ஆனந்த 
முழக்கமிடுங்கன்‌ (சங்‌ 32:10,11). 


அநேக 
கர்த்தரை 





மயம்‌ 
யய 1 


தாவீது பாவிகளுக்கு எச்சரிப்பின்‌ 
வார்த்தைகளைச்‌ சொல்லுகிறார்‌. 
துன்மார்க்கருக்கு அநேக வேதனைகள்‌ 
உண்டு. பாவத்தின்‌ சம்பளம்‌ மரணம்‌ 
சந்தோஷமாய்ப்‌ பாவம்‌ செய்கிறவர்கள்‌, 
பாவத்தின்‌ தண்டனையை வருத்தத்தோடு 
அனுபவிப்பார்கள்‌. தன்னுடைய 
பிள்ளைகளுக்கு வருத்தமும்‌, 
வேதனைகளும்‌ வரக்கூடாது 
என்பதற்காகவே, தாவீது அவர்களுக்கு 
எச்சரிப்பின்‌ வார்த்தைகளைச்‌ 
சொல்லுகிறார்‌ 

அநேக 
கர்த்தரை 
கிருபை 


துன்மார்க்கனுக்கு 
வேதனைகள்‌ உண்டு. 
நம்பியிருக்கிறவனையோ 
சூழ்ந்துகொள்ளும்‌. இது கர்த்தருடைய 
பரிசுத்தவான்களுக்கு ஆறுதலான 
வார்த்தை நாம்‌ கர்த்தரை நம்பி 
ஜீவிக்கும்போது, கர்த்தர்‌ நம்பைய்‌ 
பாதுகாப்பார்‌. நம்மைப்‌ பராமரிப்பார்‌. நாம்‌ 
கர்த்தரை நம்பி, அவரோடு நெருங்கிய 
ஐக்கியத்தில்‌ ஜீவிக்கும்போது. 
கர்த்தருடைய கிருபை நம்மைச்‌ 
சூழ்ந்துகொள்ளும்‌. கர்த்தருடைய கிருபை 
நம்மை எல்லா பக்கத்திலும்‌ 
சூழ்ந்துகொள்ளும்‌. சத்துரு நம்மை 
எந்தப்‌ பக்கத்திலிருந்தும்‌ அணுகமுடியாது. 
எல்லா பக்கத்திலும்‌ கர்த்தர்‌ நமக்கு 
அரணாயிருப்பார்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ட்ட 
090 


கர்த்தரை நம்பியிருக்கிற 


நீதிமான்களுக்கு தாவீது ட கல்பம்‌ 
வார்த்தைகளைச்‌ ஈல்லுகிறார்‌. 
“நீதிமான்களே கர்த்தருக்குள்‌ மகிழ்ந்து 
களிகூருங்கள்‌' என்று நீதிமான்களுக்கு 
லோசனை சொல்லுகிறார்‌. மேலும்‌ 
ம்மையான இருதயமுள்ளவர்களே 
நீங்களெல்லாரும்‌ ஆனந்த 
முழக்கமிடுங்கள்‌” என்று செம்மையான 
இருதயமுள்ளவர்களுக்கும்‌ ஆலோசனை 
சொல்லுகிறார்‌. இதுவே தாளீதின்‌ 
போதனை. இதுவே தாவீது நமக்குக்‌ 


காட்டுகிற வழி. இதுவே தாவீது நம்மேல்‌ 
கண்ணை வைத்து நமக்குச்‌ சொல்லுகிற 
ஆலோசனை, தாவீதின்‌ ஆலோசனையைக்‌ 


கேட்டு நாம்‌ 
le யாம கம, 
சூழ்ந்துகொள்ளும்‌. 


நம்பும்போது, 
நம்மையும்‌ 


கர்த்தரை 
கிருபை 





மயம்‌ 
யய 1 


முப்பத்துமூன்றாவது சங்கீதம்‌ 
திதியின்‌ சங்கீதமாகும்‌ 
நீதிமான்களெல்லோரும்‌ கர்த்தரைத்‌ 
துதிக்குமாறு சங்கீதக்காரர்‌ 
சொல்லுகிறார்‌ (சங்‌ 334-3). எந்தெந்த 
காரியங்களுக்கெல்லாம்‌ நாம்‌ கர்த்தரைத்‌ 
துதிக்கவேண்டுமென்று சங்கீதக்காரர்‌ 
வரிசைப்படுத்துகிறார்‌. கர்த்தருடைய எல்லா 
கிரியைகளுக்காகவும்‌ நாம்‌ அவரைத்‌ 
துதிக்கவேண்டும்‌ (சங்‌ 334-5). 
சிருஷ்டிப்பின்‌ கிரியையில்‌ தேவனுடைய 
வல்லமை  வெளிப்படுவதற்காக நாம்‌ 
கர்த்தரைத்‌ துதிக்கவேண்டும்‌ 
(சங்‌ 3360-9). 
தம்முடைய தெய்வீக 
இந்த உலகத்தை 
செய்கிறார்‌ 
கர்த்தர்‌ தாமே 
இதற்காகவும்‌ 
துதிக்கவேண்டும்‌ 
கர்த்தர்‌ தம்முடைய 
விசேஷித்த 
விசேஷித்த 


கர்த்தர்‌ 
ஆளுகையினால்‌ 


ஆளுகை, 
சர்வசிருஷ்டிகளையும்‌ 
போவித்துப்‌ பராமரிக்கிறார்‌ 


நாம்‌ கர்த்தரைத்‌ 
(சங்‌ 3340, 13-17). 
ஜனத்திற்கு 
சிலாக்கியங்களையும்‌, 
ஆசீர்வாதங்களையும்‌ கொடுக்கிறார்‌. 
இதற்காகவும்‌ நாப கர்த்தரைத்‌ 
இதிக்கவேண்டும்‌. (சங்‌ 331218-22 


கர்த்தரைத்‌ துதியுங்கள்‌ 
சங்‌ 88 : 1-11 


சங்‌ 3801. தீதிமான்கனே, கர்த்தருக்குள்‌. 
கனிகூருங்கள்‌; துதிசெய்வது 
செம்மையானவர்களுக்குத்‌ தகும்‌. 


சங்‌ 382. 
கர்த்தரைத்துதித்து, 
வீணையினாலும்‌ 

கீர்த்தனம்பண்ணுங்கள்‌. 


சுரமண்டலத்தினால்‌. 
பத்து நரம்பு 
அவரைக்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ட்ட 
PUEUSHERS 


சங்‌ 38:3. அவருக்குப்‌ புதுப்பாட்டைப்‌ 
பாடுங்கள்‌; ஆனநத்தசத்தத்தோடே, 
வாத்தியங்களை நேர்த்தியாய்‌. 
வாசியுங்கள்‌. 

சங்‌ 33:4. 
வார்த்தை 

அவருடைய 
சத்தியமுமாயிருக்கிறது. 


சங்‌ 399, அவர்‌ நீதியிதும்‌ 
தியாயத்திலும்‌ பிரியப்படுகிறார்‌; பூமி 
கர்த்தருடைய காருணியத்தினால்‌ 
திறைந்திருக்கிறது. 


சங்‌ 33:8. கர்த்தருடைய 
வார்த்தையினால்‌ வானங்களும்‌, 
அவருடைய வாயின்‌ சுவாசத்தினால்‌ 
அவைகளின்‌ சர்வசேனையும்‌ 
உண்டாக்கப்பட்டது. 


சண்‌ ககர, அவர்‌ சழுந்திர ஜகஸ்களைக்‌ 
சேர்த்து, ஆழமான 
பொக்கிஷவைப்பாக 


சங்‌ 83:8. பூமியெல்லாம்‌ கர்த்தருக்குப்‌ 
பயப்படுவதாக; உலகத்திலுன்ன 
குடிகளெல்லாம்‌ அவருக்கு. 
அஞ்சியிருப்பதாக. 


சங்‌ 88:9. அவர்‌ சொல்ல ஆகும்‌, அவர்‌ 
கட்டனையிட திற்கும்‌. 


சவ்‌ 3310. கர்த்தர்‌ 
ஆலோசனையை 
ஜனங்களுடைய 
அவமாக்குகிறார்‌. 


சங்‌ 89:11. கர்த்தருடைய ஆலோசனை 
நித்தியகாலமாகவும்‌, அவருடைய 
இருதயத்தின்‌ நினைவுகள்‌ தலைமுறை 
தலைமுறையாகவும்‌ நிற்கும்‌. 


ஜாதிகளின்‌: 
விருதாவாக்கி, 
நினைவுகளை 





ப்பி சங்கீதம்‌ 


யய 1 


கர்த்தருக்குள்‌ கனிகூருங்கள்‌ 


நீதிமான்களே, 
கவிகூருங்கன்‌; 
செம்மையானவர்களுக்குத்‌ 
சுரமண்டலத்தினால்‌ கர்த்தரைத்‌. 
துதித்து, பத்து நரம்பு வணையினாலும்‌ 
அவரைக்‌ கீர்த்தனம்பண்ணுங்கள்‌.. 
அவருக்குப்‌ புதூப்பாட்டைப்‌ பாடுங்கள்‌; 
ஆனத்தசத்தத்தோடே வாத்தியங்களை 
நேர்த்தியாய்‌ வாசியுங்கள்‌. 
(சங்‌ 881-9). 

கர்த்தரைத்‌ துதிக்கவேண்டும்‌ 
என்னும்‌ வாஞ்சை சங்கீதக்காரருடைய 
இருதயத்தில்‌ நிரம்பியிருக்கிறது. நாம்‌ 
கர்த்தருக்குள்‌ களிகூரவேண்டும்‌. இது 
பரிசுத்த சந்தோஷம்‌. நம்முடைய 
துதிகளுக்கு பரிசுத்த சந்தோஷமே 
இருதயமாகவும்‌ ஆத்துமாவாகவும்‌ 
இருக்கிறது. இதனால்‌ தாவீது, 


“நீதிமான்களே கர்த்தருக்குள்‌ 
களிகூருங்கள்‌" என்று சொல்லுக்‌ 


முப்பத்திரண்டாவது சங்கீதத்தின்‌ 
ஸ்‌, "நீதிமான்களே கர்த்தருக்குள்‌ 
ர்‌ சங்‌ 3231) 






நிறைவு செய்தார்‌. இப்போதோ முப்பத்து 
மூன்றாவது சங்கீதத்தை, 

வாக்கியத்தினால்‌ ஆரம்பிக்கிறார்‌. 
நன்றியுள்ள இருதயத்தோடு கர்த்தரைத்‌ 
துதிப்பதே பரிசுத்தமான சந்தோஷம்‌ 
கர்த்தரைத்‌ துதிப்பதே கர்த்தருக்குள்‌ 
களிகூருவது. துதி செய்வது 
செம்பையானவர்களுக்கு தகும்‌ 


நாம்‌ கர்த்தரைத்‌ துதிக்கும்போது 
அவருடைய நாமத்திற்கு நாம்‌ செலுத்த 
வேண்டிய மகிமையைச்‌ 
செலுத்தவேண்டும்‌. கர்த்தருடைய நாமம்‌ 
மகிமையுள்ளது. நாம்‌ கர்த்தரைத்‌ 
துதிக்கும்போது, 


கூர்ந்து, அவரை. 


நன்றியோடு 
துதிக்கவேண்டும்‌. கர்த்தருடைய 


ய்வீக 





- வீரிவுரை ட்ட 
PSALMS - COMMENTARY 


PUBLISHERS 


திட்டங்களையும்‌, கிரியைகளையும்‌ 
எண்ணிப்பார்த்து அவரைத்‌ 
துதிக்கவேண்டும்‌. கர்த்தருடைய 
சமுகத்தில்‌ நாம்‌ பாடல்களைப்‌ பாடி 
ஆராதிக்கும்போது, அந்தப்‌ 
பாடல்களெல்லாம்‌ கர்த்தரைத்‌ 


தித்து மகிமைப்படுத்துகிற பாடல்களாக 
இ ண்டும்‌ 


கர்த்தருக்குப்‌ புதுப்பாட்டைப்‌ 
பாடுங்கள்‌ என்று சங்கீதக்காரர்‌ 
சொல்லுகிறார்‌. நம்மிடத்திலுள்ள புதிய 
பாடல்களைப்‌ பாடி கர்த்தரை 


ஆராதிக்கும்போது, நம்முடைய ஆராதனை 


மிகுந்த சந்தோஷமாயிருக்கும்‌. பழைய 
பாடல்களையும்‌ மறந்துவிட 
வேண்டியதில்லை. கர்த்தருக்கு பழைய 
பாடல்களையும்‌ பாடலாம்‌. பழைய 


பாடல்களோடு நம்முடைய ஆராதனையை 
நிறுத்திவிடக்கூடாது. ஆராதனைக்கு 
புதிய பாட ட்டு தேவை. நாம்‌ ஆனந்த 
சத்தத்தோபே வாத்தியங்களை 
நேர்த்தியாய்‌ வாசிக்கவேண்டும்‌. 


நாம்‌ கர்த்தரைத்‌ துதிக்கும்போது 
அரை ஆனந்த சத்தத்தோட 
துதிக்கவேண்டும்‌. மெதுவாக 
முனங்கக்கூடாது. வாத்தியங்களை 
நேர்த்தியாக வாசித்து கர்த்தரைத்‌ 
துதிக்கவேண்டும்‌. நம்முடைய துதி 
நம்முடைய தலையிலிருந்தும்‌ வரவேண்டும்‌, 
நம்முடைய இருதயத்திலிருந்தும்‌ 
வரவேண்டும்‌. தெளிந்த 
சிந்தனையுள்ளவர்களால்‌ மாத்திரமே 
தெளிவான வார்த்தைகளைப்‌ பேசமுடியும்‌. 
ஞானமுள்ளவர்களால்‌ மாத்திரமே 
ஞானமுள்ள வார்த்தைகளைப்‌ பேச 
முடியும்‌... இவர்களால்‌ மாத்திரமே 
வாத்தியங்களை நேர்த்தியாய்‌ வாசிக்க 
முடியும்‌. 


ஞானத்தோடு 
நாம்‌ ஆனந்த 
கர்த்தரைத்‌ துதிக்கிற 
்‌ நம்முடைய 
ஆழத்திலிருந்து புறப்பட்டு 
டும்‌. நம்முடைய சிந்தையும்‌ 


கர்த்தரைத்‌ துதிக்கிற 
நிரம்பியிருக்கவேண்டும்‌. 


கர்த்தரை 





பி சங்கீதம்‌ 


யய 1 


நீதிமான்களெல்லோரும்‌ 
களிகூரவேண்டும்‌. 
நம்முடைய கடமை. 
செம்மையானவர்களுக்குத்‌ 
சங்கீதக்காரர்‌ சொல்லுகிறார்‌. 


கர்த்தருக்குள்‌ 
கர்த்தரைத்‌ துதிப்பது. 
துதி செய்வது 
தகும்‌ என்று 


கர்த்தருடைய வார்த்தை 


கர்த்தருடைய ந: பின்னா்‌ 
அவருடைய 
தமக அதுகள்‌ ers TT 


நம்முடைய சுயபுத்திபினாலோ,. 
சுயஞானத்தினாலோ கர்த்தரை அறிந்து 
கொள்ள முடியாது. கர்த்தர்‌ தாமே 
நமக்குத்‌ தம்மை வெளிப்படுத்தவேண்டும்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய கிருபையினால்‌ தம்மை 
நமக்கு இரண்டு வழிகளில்‌ 
வெளிப்படுத்துகிறார்‌ அவையாவன: 
| கர்த்தருடைய வார்த்தைகள்‌ 
2. கர்த்தருடைய செய்கைகள்‌ 


கர்த்தருடைய வார்த்தை 
உத்தமமானது. தேவனுடைய தெய்வீக 
வெளிப்பாடுகளெல்லாமே கர்த்தருடைய 
வார்த்தையாகும்‌. கர்த்தருடைய 
வார்த்தை வேதாகமத்தில்‌ 
எழுதப்பட்டிருக்கிறது.  பூர்வகாலங்களில்‌ 
பங்குபங்காகவும்‌ வகைவகையாகவும்‌ 
தீர்க்கதரிசிகள்‌ மூலமாய்‌ 
பிதாக்களுக்கு திருவுளம்‌ 
இந்தக்‌ கடைசிநாட்களில்‌ 
மூலமாய்‌ நமக்குத்‌ திருவுளம்‌ பற்றினார்‌ 
(எபி 14,2). 


கர்த்தருடைய செய்கையெல்லாம்‌ 
சத்தியமாயிருக்கிறது. கர்த்தர்‌ நேற்றும்‌ 
இன்றும்‌ என்றும்‌ மாறாதவர்‌. அவருடைய 


நித்திய சிந்தையில்‌, தெய்வீக திட்டம்‌ 
வைத்திருந்தார்‌. தேவனுடைய திட்டம்‌ 
காலத்தினால்‌ மாறுவதில்லை. 
சூழ்நிலைகளால்‌ அவருடைய திட்டத்தை 
மாற்றமுடியாது தேவனுடைய 
செய்கைகளும்‌, அவருடைய தெய்வீக 
திட்டங்களும்‌ ஒன்றுபோல்‌ இருக்கும்‌. 
இவை ற்கும்‌ ஒருபோதும்‌ 





- விரிவுரை ட்ட 
PSALMS - COMMENTARY 


PUBLISHERS 


தேவன்‌ தம்முடைய கிரியைகளினால்‌ 
தம்மை நமக்கு வெளிப்படுத்துகிறார்‌. 
அவர்‌ நீதியுள்ளவர்‌, அவர்‌ 


சத்தியமுள்ளவர்‌, அவர்‌ உண்பையுள்ளவர்‌ 
என்பதை அவருடைய செய்கையின்‌ 
மூலமாய்‌ நாம்‌ அறிந்துகொள்ளலாம்‌. 


கர்த்தருடைய காருணியம்‌ 


அவர்‌ தீதியிலும்‌ தியாயத்திலும்‌ 
யிரியப்படுகிறார்‌; பூமி கர்த்தருடைய 
காருணியத்தினால்‌ நிறைந்திருக்கிறது 
(சங்‌ 895), 


கர்த்தர்‌ நீதியிலும்‌ நியாயத்திலும்‌ 
பிரியப்படுகிறார்‌. கர்த்தருடைய நன்மை 
ஒருபோதும்‌ குறைந்துபோவதில்லை. இந்தப்‌ 
பூமி கர்த்தருடைய காருணியத்தினால்‌ 
நிறைந்திருக்கிறது. கர்த்தர்‌ நம்மீது 
கிருபையும்‌ இரக்கமும்‌ காண்பிக்கிறார்‌ 
என்பதற்கு அவருடைய நிறைவான 
காருணியம்‌ அத்தாட்சியாயிருக்கிறது. 


பூமியில்‌ நிரம்பியிருக்கிற 
காருணியமெல்லாம்‌ பரலோகத்திலிருந்து 
வந்தது. கர்த்தர்‌ தாமே தம்முடைய 
வார்த்தையினால்‌. இந்தப்‌ பூமியிலுள்ள 
சர்வசிருஷ்டிகளையும்‌. சிருஷ்டித்தார்‌ 
தாவரங்களையும்‌ விருட்சங்களையும்‌ 
சிருஷ்டித்தார்‌. ஒவ்வொரு விருட்சமும்‌ 
தேவனுடைய தெய்வீக திட்டத்தின்‌ 
பிரகாரம்‌. தன்‌ தன்‌ கனியைத்‌ தருகிறது. 
தாவர வகைகளெல்லாம்‌ மனுஷருக்கும்‌, 
மிருகங்களுக்கும்‌ ஆகாரமாயிருக்கிறது. 


இந்தப்‌ பூமியிலுள்ள எல்லா 
தேசங்களுக்கும்‌ கர்த்தர்‌ பொதுவான 
ஆசீர்வாதங்களைக்‌ கொடுத்திருக்கிறார்‌ 
அவர்களுக்குப்‌ பொதுவான நன்மைகளை 
வாய்க்கப்பண்ணியிருக்கிறார்‌. பூமியிலுள்ள 


சர்வசிருஷ்டிகளும்‌ கர்த்தருடைய 
நன்மையைப்‌ பெற்று திருப்தியடைந்து 
சந்தோஷமாயிருக்கிறது. பூமி 
கர்த்தருடைய காருணியத்தினால்‌ 


நிறைந்திருப்பதினால்தான்‌ நமக்கு ஒரு 
நன்மையும்‌ குறைவுபடாமலிருக்கிறது. 





PUBLISHERS 


ப்பி சங்கீதம்‌ - விரிவுரை ட 
INTEANATIRAL PSALMS - COMMENTARY 






வானங்களும்‌ அவைகளின்‌ 
சர்வசேனைகளும்‌ 

















குளிரும்‌, கோடைகாலத்தில்‌ வெயிலும்‌ 
இருக்கும்‌ எல்லா காலங்களுக்கும்‌ 
தேவையான காருணியங்களை கர்த்தர்‌ 
தமது கிருபையினால்‌ கொடுத்திருக்கிறார்‌. 
நாம்‌ சுவாசிக்கிற காற்று கர்த்தர்‌ 
கொடுத்தது. நாம்‌ குடிக்கிற 
தண்ணீர்‌ கர்த்தர்‌ கொடுத்தது. நாம்‌ 
புசிக்கிற ஆகார்‌ கர்த்தர்‌ கொடுத்தது. 
நாம்‌ இந்தப்‌ பூமியிலே காண்கிற எல்லாம்‌ 
கர்த்தர்‌ சிருஷ்டித்தது. 


















கர்த்தருடைய வார்த்தையினால்‌ 
வானங்களும்‌, அவருடைய வாயின்‌ 
சுவாசத்தினால்‌ அவைகளின்‌ 
சுர்வசேனையும்‌ உண்டாக்கப்பட்டது. 
அவர்‌ சமுத்திர ஜலங்களைக்‌ 
குவியலாகச்‌ சேர்த்து, ஆழமான 
ஜலங்களைப்‌: பொக்கிஷவைப்பாக 
வைக்கிறார்‌. பூமியெல்லாம்‌ 
கர்த்தருக்குப்‌ பயப்படுவதாக; 
உலகத்திலுன்ன குடிகளெல்லாம்‌ 
அவருக்கு அஞ்சியிருப்பதாக அவர்‌ 
சொல்ல ஆகும்‌, அவர்‌ கட்டளையிட 
நிற்கும்‌ (சங்‌ 89:6-6). 































கர்த்தருடைய 
பு ;த்தினால்‌ நிறைந்திருப்பதினால்‌. 
நாம்‌ கர்த்தரைத்‌ துதிக்கவேண்டும்‌. 

















































நம்முடைய இருதயம்‌ கர்த்தரைத்‌ கர்த்த்‌ தாமே தம்முடைய 
துதிக்கும்‌ துதியினால்‌ டைன்‌ சர்வவல்லையினால்‌ வானத்தையும்‌, 
(ண்டும்‌. ஆனாலும்‌, தேவனுடைய | படியையும்‌ அவற்றிலுள்ள யாவையும்‌ 
காருணியத்தைப்‌ பெற்றுக்கொண்ட | சிருஷ்டித்தார்‌ களர்‌ 
மனுஷ்ரோ ர்கள்‌ தி ர்திகிப்பதில்‌ | கர்த்தருடைய சிருஷ்டிப்பைப்பற்றிச்‌ 
குறைவ பலத்‌ சொல்லும்போது, கர்த்தருடைய 
கர்த்தருடைய காருணியங்களை | வார்த்தையினால்‌ வானங்களும்‌, 
ஏராளமான ஜனங்கள்‌ அனுபலிக்கிறார்கள்‌ அகல்‌, பட்டப்‌ எ கணப்‌ 
ரதம்‌ நட தர்‌ மகக கபடு என்று 









கர்த்தரைத்‌ துதிக்கிறார்கள்‌. கர்த்தர்‌ 
மகிமையுள்ளவர்‌. நாம்‌ கர்த்தருடைய 
மகிமையை நோக்கிப்‌ பார்த்து அவரைத்‌ 
துதிக்கவேண்டும்‌. பூமியில்‌ 
நிறைந்திருக்கிற கர்த்தருடைய 
காருணியங்களை நினைவுகூர்ந்து 
கர்த்தரை மகிமைப்படுத்தவேண்டும்‌. 
கர்த்தருக்குச்‌ சாட்சியாக ஜீவிக்க 









சொல்லுகிறார்‌. நாம்‌ கர்த்தரை 
விசுவாசிக்கிறோம்‌. அவர்‌ சர்வவல்லவர்‌ 
என்று விசுவாசித்து அவரைத்‌ 
துதிக்கிறோம்‌. கர்த்தரே 
சர்வசிருஷ்டிகளையும்‌ உண்டாக்கினவர்‌ 


என்று விசுவாசித்து, நாம்‌ அவரை 
மகிமைப்படுத்துகிறோம்‌. 





























வேண்டும்‌. நம்முடைய கர்த்தர்‌ ர்வசிருல்‌ 
ட முடை த்தர்‌ சர்வசிருஷ்டிகளையும்‌ 
இனியத்த்‌ கர்த்தரை மகிமைப்படுத்த | தம்முடைய வார்த்தையினாலும்‌, தம்முடைய 
வாயின்‌ சுவாசத்தினாலும்‌ 

உண்டாக்கினார்‌. இவற்றை 

உண்டாக்குவது கர்த்தருக்கு. 

எளிதாயிருந்தது. இயேசுகிறிஸ்துவே 

வார்த்தையாகயிருக்கிறார்‌. பரிசுத்த 

ஆவியானவர்‌ தேவனுடைய 


சுவாசமாயிருக்கிறார்‌. பிதாவாகிய தேவன்‌ 
இந்த உலகத்தை உண்டாக்கி, அதை 
தம்முடைய குமாரன்‌ மூலமாகவும்‌, பரிசுத்த 
ஆவியானவர்‌ மூலமாகவும்‌ ஆளுகை 
செய்து, இரட்சக்கிறார.. 





மயம்‌ 


சங்கீதம்‌ - 


விரிவுரை 


PSALMS - COMMENTARY 


கர்த்தர்‌ சொல்ல ஆகும்‌. அவர்‌ 
கட்டளையிட ர்‌ 

வார்த்தை 

பேசுகிறார்‌. 

இதுவே போதுமானது. 

இந்த உலகத்திற்கு 

தேவையில்லை. 

வார்த்தையும்‌, அவருடைய கட்டளையும்‌ 
சர்வலோகத்தையும்‌ சிருஷ்டிக்கிறது. 
சர்வசிருஷ்டிகளையும்‌ ஆளுகை செய்கிறது. 
சகலமும்‌ அவர்‌ சொல்ல ஆகும்‌. சகலமும்‌ 
அவர்‌ சொல்ல நிற்கும்‌. 


மனுஷருக்கு பேசுவதும்‌ செய்வதும்‌ 
இரண்டு வெவ்வேறு காரியங்கள்‌. நாம்‌ 
பேசுவதை செய்ய முயற்சி செய்கிறோம்‌. 
பல சமயங்களில்‌ நம்முடைய செயல்களில்‌ 
தோற்றுப்போகிறோம்‌. நம்முடைய பேச்சும்‌ 
செய்கையும்‌ ஒத்துப்போகாமல்‌ 
வேறுபட டிருக்கிறது கர்த்தருக்கோ, 
அவருடைய பேச்சும்‌ செய்கையும்‌ 
வெவ்வேறாகமிராமல்‌, ஒன்றாகவே 
இருக்கிறது. அவர்‌ சொல்லுகிறார்‌. அவர்‌ 
சொன்னது நடைபெறுகிறது. 
கட்டளையிடுகிறார்‌ 
கட்டளையிடுவது 
இதுவே தேவனுடைய சர்வவல்லமை. 


தாம்‌ 
நேர்த்தியாய்ச்‌ 


கர்த்தர்‌ 
செய்வதெல்லாவற்றையும்‌ 
செய்து முடிக்கிறார்‌. கர்த்தருக்கு ஒரு 
நோக்கமுண்டு, தம்முடைய நோக்கத்தில்‌ 
அவர்‌ ஒருபோதும்‌ மாறுவதில்லை. கர்த்தர்‌ 
தம்முடைய சித்தத்திலும்‌ எண்ணத்திலும்‌, 
கிரியையிலும்‌, நேற்றும்‌ இன்றும்‌ என்றும்‌ 
மாறாதவராயிருக்கிறார்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய வார்த்தையில்‌ உறுதியாய்‌ 
நிலைத்திருக்கிறார்‌. அவர்‌ நேரத்திற்கு 
நேரம்‌ வித்தியாசமாய்ப்‌ பேசுவதில்லை. 
மனுஷருக்கு மனுஷர்‌ அவர்‌ 
மாறுபாடாய்ச்‌ சொல்லுவதுரில்லை. 
கர்த்தர்‌ கட்டளையிடும்போது, அவருடைய 
கட்டளை நிறைவேறுகிறது. கர்த்தருடைய 
வார்த்தையின்‌ பிரகாரமாய்‌ சகலமும்‌ 

ங்குகிறது. அவருடைய கட்டளையின்‌. 
ஈசாய்‌ 2 சகலமும்‌ நிலைத்திருக்கிறது. 


கர்த்தராகிய 
சர்வசிருஷ்டிகர்‌. 
உண்டாக்கியவர்‌. 
கர்த்தருடைய  சிருஷ்டிகளில்‌ ஒரு 
சிலவற்றை இங்கு சொல்லுகிறார்‌. 
வானங்களையும்‌, அவைகளின்‌ 
சர்வசேனைகளையும்‌ கர்த்தர்‌ 
உண்டாக்கினார்‌. நாம்‌ ஆகாயத்திலே 
வானத்தை 'பிரத்தியட்சமாய்க்‌ 
காண்கிறோம்‌. அந்த வானத்தில்‌ 
சூரியன்‌, சந்திரன்‌, நட்சத்திரங்கள்‌ 
ஆகியவற்றையும்‌ பார்க்கிறோம்‌. இவை 
உன்னதமும்‌ உயரமுமான 
தேவதூதர்களும்‌, 
சர்வசேனைகளும்‌ 
இருக்கிறார்கள்‌. கர்த்தர்‌ தாமே தம்முடைய 
வாயின்‌ சுவாசத்தினால்‌ இவற்றை 
உண்டாக்கினார்‌. 


சகலத்தையும்‌ 
சங்கீதக்காரர்‌ 


அவரே 


சமுத்திர ஜலங்களையும்‌, 
அவற்றின்‌ 'பொக்கிஷங்களையும்‌ 
உண்டாக்கினார்‌. அவர்‌ சமுத்திர 
ஜலங்களை குவியலாகச்‌ சேர்த்தார்‌. 
ஆழமான ஜலங்களை பொக்கிஷவைப்பாக 
வைக்கிறார்‌. ஆரம்பத்தில்‌ பூமி முழுவதும்‌ 
தண்ணீரால்‌ மூடப்பட்டிருந்தது. அப்போது 
கர்த்தர்‌ சமுத்திர ஜலங்களை 
குவியலாகச்‌ சேர்த்தார்‌. கர்த்தருடைய 
வார்த்தையினால்‌ ஜலம்‌ ஓரிடத்தில்‌ 
சேர்ந்தது. வெட்டாந்தரை காணப்பட்டது. 
கர்த்தர்‌ வெட்டாந்தரைக்குப்‌ பூமியென்றும்‌, 
சேர்ந்த ஜலத்திற்கு சமுத்திரம்‌ என்றும்‌ 
பேரிட்டார்‌ (ஆதி 1:90). 


கர்த்தர்‌ 


கர்த்தர்‌ வானத்தையும்‌, பூியையும்‌ 
சிருஷ்டித்ததற்கு 
நோக்கமுண்டு. 


கர்த்தருடைய சிருஷ்டிப்பின்‌ திட்டம்‌. நாம்‌ 
கர்த்தருடைய திட்டத்தையும்‌ சித்தத்தையும்‌ 
பரித்துகொண்டு. கர்த்தரை பயபக்தியாய்த்‌ 
துதிக்கவேண்டும்‌. 





மயம்‌ 
யய 1 


துதிப்பது பற்றி 
ஐந்தாவது சங்கீதத்தில்‌ 
இவ்வாறு சொல்லுகிறார்‌. 
கெம்பீரபாய்ப்‌ பாடி, 
இரட்சணியக்‌ கன்மலையைச்‌ 

பண்ணக்கடவோம்‌. 
துதித்தலுடனே அவர்‌ 
முன்பாக வந்து, 
அவரை ஆர்ப்பரித்துப்‌ 

கர்த்தரே மகா 
தேவனும்‌, எல்லா தேவர்களுக்கும்‌ 
மகாராஜனுமாயிருக்கிறார்‌. பூமியின்‌ 
மங்கள்‌ அவர்‌ கையில்‌ இருக்கிறது: 
பர்வதங்களின்‌ உயரங்களும்‌ 
அவருடையவைகள்‌. சமுத்திரம்‌ 
அவருடையது, அவரே அதை 
உண்டாக்கினார்‌: வெட்டாந்தரையையும்‌ 
அவருடைய கரம்‌ உருவாக்கிற்று. நம்மை 
உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக 


நாம்‌ பணிந்து குனிந்து 
முரங்காந்டியிடக்க வோம்‌ வாருங்கள்‌ 


கர்‌; 'த்தரைத்‌ 
தொன்னூற்று 
சங்கீதக்காரர்‌ 
“கர்த்தரைக்‌ 
நம்முடைய 


பாடக்கடவோம்‌. 


கர்த்தருடைய ஆலோசனை 


கர்த்தர்‌ 
ஆலோசனையை 
ஜனங்களுடைய 
அவமாக்குகிறார்‌. கர்த்தருடைய 
ஆலோசனை நித்தியகாலமாகவும்‌, 
அவருடைய இருதயத்தின்‌ நினைவுகள்‌ 
தலைமுறை தலைமுறையாகவும்‌ திற்கும்‌ 
(சங்‌ 83:10,1). 


ஜாதிகளின்‌ 
விருதாவாக்கி, 
நினைவுகளை 


சங்கீதக்காரர்‌ தேவனுடைய 
சர்வஆளுகையில்‌ திருப்தியோடும்‌ 
சந்தோஷத்தோடும்‌ இருக்கிறார்‌. தேவன்‌. 
தம்முடைய சிங்காசனத்தில்‌ வீற்றிருந்து. 
சர்வலோகத்தையும்‌ ஆளுகை செய்கிறார்‌. 
கர்த்தருடைய சமுகத்தில்‌ நாம்‌ 
விசுவாசத்தோடு. வரவேண்டும்‌. 
கர்த்தரைத்‌ தரிசிப்பதற்கு நம்முடைய 
மனக்கண்கள்‌ பிரகாசமுள்ளதாயிருக்க 
வேண்டும்‌. கர்த்தருக்கு முன்பாக நாம்‌ 
பணிவோடு இருக்‌ ண்டும்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ட்ட 
PUELSHERS 


நம்முடைய  ஆலோசனைகளிலும்‌, 
நினைவுகளிலும்‌ நாம்‌ 
பெருமைப்படக்கூடாது. கர்த்தர்‌ ஜாதிகளின்‌ 
ஆலோசனையை விருதாவாக்குகிறார்‌. 
அவர்‌ ஜனங்களுடைய நினைவுகளை 
அவமாக்குகிறார்‌. தாவீதுக்கு 
விரோதமாக அவருடைய சத்துருக்கள்‌ 
சதிஆலோசனை பண்ணினார்கள்‌. 
கர்த்தரோ அவர்களுடைய ஆலோசனை 
களையெல்லாம்‌ விருதாவாக்கிப்போட்டார்‌. 
அவர்களுடைய நினைவுகளை 
அவமாக்கிப்போட்டார்‌. அவர்களுடைய 
ஆலோசனைகளும்‌ நினைவுகளும்‌ 
ஒன்றுமில்லாமற்போயிற்று. 

கர்த்தருடைய 
நித்தியயானது. அது நித்தியகாலமாக 
நிலைத்துநிற்கும்‌. கர்த்தருடைய 
இருதயத்தின்‌ நினைவுகள்‌ தலைமுறை 
தலைமுறையாக நிற்கும்‌. இந்த உலக 
வரலாற்றில்‌ பல... சம்பவங்கள்‌ 
நடைபெற்றிருக்கின்றன. நாகரீகங்கள்‌ 
மாறியிருக்கின்றன. இராஜ்யங்களும்‌ 
ராஜாக்களும்‌ மாறிப்போனார்கள்‌. 
இவையெல்லாவற்றிற்கும்‌ 
கர்த்தருடைய 
நித்தியகாலமாய்‌ நிலைத்து நிற்கிறது. 


உலக வரலாற்றின்‌ ஒவ்வொரு 
காலத்திலும்‌ தேவனுடைய நித்திய 
ஆலோசனை வெளிப்படுகிறது. 
அவருடைய இருதயத்தின்‌ நினைவுகள்‌ 
நிறைவேறுகிறது. ஒவ்வொரு காலத்திலும்‌, 
ஒவ்வொரு சம்பவங்களிலும்‌ கர்த்தருடைய 
சித்தமே நிறைவேறுகிறது. கர்த்தருடைய 
ஆலோசனை நித்தியமானது. அது 
சர்வவல்லபையுள்ளது. வரலாற்றுக்‌ 
காலத்தில்‌ கர்த்தருடைய ஆலோசனை 
மங்கிப்போவதில்லை. கர்த்தருடைய 
இருதயத்தின்‌ நினைவுகள்‌ தலைமுறை 
தலைமுறையாக நிலைத்து நிற்கும்‌. 


ஆலோசனை 





மயம்‌ 


யய 1 


கர்த்தருடைய ஜனம்‌. 
சங்‌ 88 : 12-22 


சுங்‌ 33:12. கர்த்தரைத்‌ தங்களுக்குத்‌ 
தெய்வமாகக்கொண்ட, ஜாதியும்‌, அவர்‌ 


தமக்குச்‌ ௬தந்தரமாகத்‌ தெரித்து 
கொண்ட ஜனமும்‌ பாக்கியமுன்னது. 


சங்‌ 98:18. கர்த்தர்‌ வானத்திலிருத்து 
நோக்கிப்பார்த்து, எல்லா 


மனுபுத்திரரையும்‌ காண்கிறார்‌. 


சுங்‌ 3304. தாம்‌ வாசமாயிருக்கிற 
ஸ்தானத்திலிருத்து பூமியின்‌ 
குடிகள்‌ எல்லார்மேலும்‌ 
கண்ணோக்கமாயிருக்கிறார்‌. 

சங்‌ 3815. அவர்களுடைய 
இருதயங்கனையெல்லாம்‌ அவர்‌ 
உருவாக்கி, அவர்கள்‌ 
செய்கைகனையெல்லாம்‌ 
கவனித்திருக்கிறார்‌. 

சுங்‌ 38306. எந்த ராஜாவும்‌ தன்‌ 
சேனையின்‌ மிகுதியால்‌. 


இரட்சிக்கப்படான்‌; சவுரியவானும்‌ தன்‌ 
பலத்தின்‌ மிகுதியால்‌ தப்பான்‌. 


சங்‌ 38:17. இரட்சிக்கிறதற்குக்‌ குதிரை 
விருதா; அது தன்‌ மிகுத்த வீரியத்தால்‌ 
தப்புவியாது. 


சுங்‌ 33:18. தமக்குப்‌ பயந்து, தமத 
கிருயைக்குக்‌ காத்திருக்கிறவர்கவின்‌ 
ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி 
விடுவிக்கவும்‌. 


சுங்‌ 33:19. பஞ்சத்தில்‌ அவர்களை 
உயிரோடே காக்கவும்‌, கர்த்தருடைய 
கண்‌ அவர்கன்மேல்‌ 
நோக்கமாயிருக்கிறது.. 


சுங்‌ 38:20. நம்முடைய ஆத்துமா 
கர்த்தருக்குக்‌ காத்திருக்கிறது; அவரே 


நமக்குத்‌ துணையும்‌ நமக்குக்‌ 
கேடகமுமானவர்‌. 
சுங்‌ 38௮. அவருடைய பரிசுத்த 


நாமத்தை நாம்‌ நம்பியிருக்கிறபடியால்‌, 
தம்முடைய இருதயம்‌ அவருக்குள்‌. 
களிகூரும்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 





விரிவுரை ட்ட 
PUELSHERS 


சவ்‌ 33:2௨ கர்த்தாவே, நாங்கள்‌ 
உம்மை நம்பியிருக்கிறபடியே உமது 
கிருபை எங்கள்மேல்‌ இருப்பதாக. 


பாக்கியமுன்ன ஜாதியும்‌ 
ஜனமும்‌ 

கர்த்தரைத்‌ தங்களுக்குத்‌ 
'தெய்வமாகக்கொண்ட. ஜாதியும்‌, 
அவர்‌ தமக்குச்‌. சுதந்தரமாகத்‌ 
தெரித்துகொண்ட. ஜனமும்‌ 
பாக்கியமுன்னது (சங்‌ 98:12). 

தேவனுடைய விசேஷித்த 
கிருபைக்காக நாம்‌ அவரை 
மகிமைப்படுத்தவேண்டும்‌. அவருக்குத்‌ 
துதிகளையும்‌ ஸ்தோத்திரங்களையும்‌ 
சொல்லவேண்டும்‌. கர்த்தரைத்‌ தங்களுக்கு 
தெய்வமாக கொண்ட ஜாதி 
பாக்கியமுள்ளது. இந்த ஜாதியார்‌ 
தங்களுடைய ஞானத்தினால்‌, 
கர்த்தரைத்‌ தங்களுக்கு தெய்வமாகத்‌ 
தெரிந்தெடுத்திருக்கிறார்கள்‌. கர்த்தர்‌ 


இவர்களை ஆசீர்வதிக்கிறார்‌ 
நாம்‌ கர்த்தரை நமக்கு தெய்வமாகத்‌ 


தெரிந்துகொள்ளும்போது, அவர்‌ 
நம்மை தமக்குச்‌ சுதந்தரமாகத்‌ 
தெரிந்துகொள்கிறார்‌. கர்த்தருடைய 
சுதந்தாத்திற்கு நாம்‌ 
பாத்திரவான்களாயிருக்கிறோம்‌. கர்த்தர்‌ 
நம்மைத்‌ தமக்குச்‌ சுதந்தரமாகத்‌ 
தெரிந்துகொண்டபடியினால்‌, அவர்‌ 
நம்மைப்‌ பாதுகாக்கிறார்‌. நம்மைப்‌ 
பராமரிக்கிறார்‌. நம்மைத்‌ தம்முடைய 
நன்மைகளினால்‌ நிரப்புகிறார்‌. நமக்கு 
விசேஷித்த சிலாக்கியங்களையும்‌, 
விசேஷித்த ஆசீர்வாதங்களையும்‌ 
கொடுக்கிறார்‌. கர்த்தர்‌ நமக்குத்‌ 
தம்முடைய கிருபைகளையும்‌ 
இரக்கங்களையும்‌ வெளிப்படுத்துகிறார்‌. 
கர்த்தரை நம்பியிருக்கிறவர்களை 


அவருடைய கிருபை சூழ்ந்துகொள்ளும்‌. 





மயம்‌ 
யய 1 


நம்மை தமக்குச்‌ 
சுதந்தரமாகத்‌ தெரிந்துகொள்ளும்போது, 
தம்முடைய சுதந்தரத்திற்கு 

பங்குள்ளவர்களாயிருப்பதற்கு, 

நம்மைத்‌ தகுதிப்படுத்துகிறார்‌. 
கர்த்தருடைய பிள்ளைகளாகமிரு!்பதற்கு. 
முன்பாக, நாம்‌ புத்தியில்லாத. 
குதிரையைப்போலவும்‌, கோவேறு 
கழுதையைப்போலவும்‌,  கீழ்ப்படியாமலும்‌, 
முரட்டாட்டமாயும்‌ ஜீவித்திருந்தோம்‌ 
(சங்‌ 32:9). நம்முடைய கர்த்தரோ 
நம்மீது திருபையுள்ளவராக நமக்கு 
இரங்கி, நம்மைத்‌ தம்முடைய 
சித்தத்திற்குக்‌ கீழ்ப்படிய பழக்குவிக்கிறார்‌. 
தம்மை நம்புவதற்கு கர்த்தர்‌ தாமே 
நமக்குக்‌ கிருபை கொடுக்கிறார்‌. 
தம்முடைய கிருபையை நம்மை 
சூழ்ந்துகொள்ளச்‌ செய்கிறார்‌ 


கர்த்தர்‌ 


கர்த்தர்‌ 
கண்ணோக்கமாயிருக்கிறார்‌ 


கர்த்தர்‌ 
நோக்கிப்பார்த்து, 


வானத்திலிருந்து 
எல்லா 
மனுபுத்திரரையும்‌ காண்கிறார்‌. தாம்‌ 


வாசமாயிருக்கிற ஸ்தானத்திலிருந்த 
குடிகள்‌ எல்லார்‌ 
கண்ணோக்கமாயிருக்கிறார்‌ 


(சங்‌ 888,14). 


கர்த்தர்‌ மனுபத்திரர்‌ எல்லோருக்குமே 
பொதுவான கிருபைகளைக்‌ கொடுக்கிறார்‌. 
அவர்‌ வானத்திலிருந்து நோக்கிப்‌ 
பார்க்கிறார்‌. எல்லா மனுபத்திரரையும்‌ 
காண்கிறார்‌. கர்த்தரைத்‌ தங்களுக்கு 
தெய்வனகக்‌ கொண்ட ஜாதியையும்‌ 
காண்கிறார்‌. மற்றவர்களையும்‌ 
காண்கிறார்‌. பார்க்கும்போது 
நம்முடைய முகத்தை மாத்திரம்‌ 
பார்ப்பதில்லை. அவர்‌ மனுஷருடைய 
இருதயங்களையும்‌ நோக்கிப்‌ பார்க்கிறார்‌. 
நம்முடைய இருதயத்தின்‌ நினைவுகள்‌, 
ஆத்துமாவின்‌ பாரங்கள்‌ எல்லாவற்றையும்‌ 
அவர்‌ காண்கிறார்‌. கர்த்தருக்கு 
மறைவானது ஒன்றுமேயில்லை. 


கர்த்தர்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ட்ட 
090 


ஒரு சில காரியங்கள்‌ நமக்கு 
மாத்திரமே தெரிந்த இரகசியம்‌ என்றும்‌, 
இது வேறு யாருக்கும்‌ தெரியாது என்றும்‌ 
நாம்‌ நினைத்திருப்போம்‌. னாலும்‌ 
கர்த்தருக்குத்‌ தெரியாத இரகசியம்‌ என்று 
அவர்‌ சர்வத்தையும்‌ 
அவர்‌ சர்வஞானமுள்ளவர்‌. 
நம்மைப்பற்றி க்குத்‌ 
தெரிந்திருப்பதைவிட, 
கர்த்தருக்குத்தான்‌ 
அதிகமாய்த்‌ தெரியும்‌. நம்முடைய 
தலையிலுள்ள ரோமங்களைக்கூட அவர்‌ 
எண்ணி வைத்திருக்கிறார்‌. 


கர்த்தர்‌ மனுபுத்திரரைக்‌ 
காணும்போது, அவர்களை பொதுவாகப்‌ 
பார்ப்பதோடு, தனித்தனி மனிதராகவும்‌ 
பார்க்கிறார்‌. தொலைநோக்கு கருவியில்‌ 
ஒரு பொருளை கூர்ந்து பார்ப்பதுபோல, 
கர்த்தர்‌ நம்‌ ஒவ்வொருவரையும்‌ கூர்ந்து 
பார்க்கிறார்‌. கர்த்தர்‌ வானத்திலிருக்கிறார்‌. 
பரலோகமே அவர்‌ வாசமாமிருக்கிற 
ஸ்தானம்‌. நாம்‌. பூழியிலிருக்கிறோம்‌. 
வானத்திற்கும்‌ பூமிக்கும்‌ தூரம்‌ 
அதிகமாயிருந்தாலும்‌, கர்த்தருக்கு தூரம்‌ 
தடையாகயில்லை. தாம்‌ வாசமாயிருக்கிற 
ஸ்தானத்திலிருந்து பூமியின்‌ குடிகள்‌ 
எல்லார்பே கர்த்தர்‌ 
ரக ளப வாய்‌ 


கர்த்தர்‌ இருதயங்களை 


உருவாக்குகிறார்‌. 


அவர்களுடைய இருதயங்களை 
யெல்லாம்‌ அவர்‌ உருவாக்கி, 
அவர்கள்‌. செய்கைகனையெல்லாம்‌ 
கவனித்திருக்கிறார்‌ (சங்‌ 8315). 





ப்பி சங்கீதம்‌ 


யய 1 





கர்த்தர்‌ ஒவ்வொரு 
மனுஷனுக்குள்ளும்‌ அவனுடைய ஆவியை 
உருவாக்கி வைத்திருக்கிறார்‌. இதனால்‌ 
கர்த்தர்‌ “ஆவிகளின்‌ பிதா” என்று 
அழைக்கப்படுகிறார்‌. நம்மை உருவாக்கிய 


தேவனுக்கு, நம்மை எப்படி ஆளுகை 
செய்வது என்பது தெரியும்‌. நம்முடைய 
உள்ளிந்திரியங்கள்‌ எல்லாவற்றையும்‌ 
நம்மை உருவாக்கிய தேவன்‌ அறிந்து 

வைத்திருக்கிறார்‌. ஒரு இயந்திரத்தை 
உண்டுபண்ணியவருக்கு, அந்த 
இயந்திரத்திலுள்ள எல்லா 


கருவிகளைப்பற்றியும்‌ நன்றாகத்‌ தெரியும்‌. 
அவை எவ்வாறு இயங்குகிறது என்பதும்‌ 
தெரியும்‌ அந்த இயந்திரம்‌ 
பழுதடையும்போது எப்படி 
பழுதுபார்ப்பது என்பதும்‌ அவருக்குத்‌ 
தெரியும்‌ கர்த்தர்‌ நம்முடைய 
இருதயங்களையெல்லாம்‌ உருவாக்கி 
வைத்திருக்கிறார்‌. அவருக்கு நம்முடைய 
இருதயங்களின்‌ நினைவுகளெல்லாம்‌ 
தெரியும்‌ 


தாவீது 
விவரிப்பதற்காக 


ஒரு 
இவ்வாறு 
என்‌ 


கைக்கொண்டிருக்கிறீர்‌; 
கர்ப்பத்தில்‌ என்னைக்‌ 
நான்‌ பிரமிக்கத்தக்க 
உண்டாக்கப்பட்டபடியால்‌, 
துதிப்பேன்‌; உமது கிரியைகள்‌ 
அதிசயமானவைகள்‌, அது என்‌ 
ஆத்துமாவுக்கு நன்றாய்த்‌ தெரியும்‌. நான்‌ 
ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்டு, 
பூமியின்‌ தாழ்விடங்களிலே விசித்திர 
விநோதமாய்‌ உருவாக்கப்பட்டபோது, என்‌ 
எலும்புகள்‌ உமக்கு. 
மறைவாயிருக்கவில்லை. என்‌ கருவை 
உம்முடைய கண்கள்‌ கண்டது; என்‌ 
அவயங்களில்‌ ஒன்றாகிலும்‌ 
இல்லாதபோதே அவைகள்‌ அனைத்தும்‌, 
அவைகள்‌ உருவேற்படும்‌ நாட்களும்‌, 
உமது புஸ்தகத்தில்‌ எழுதியிருந்தது” 
(சங்‌ 13913-16). 


அதை 


இந்த சத்தியத்தை: 
அவர்‌ தன்னையே 

எடுத்துக்காட்டாக 
சொல்லுகிறார்‌. “நீர்‌ 
உள்ளத்திரியங்களைக்‌ 
என்‌ தாயின்‌ 
காப்பாற்றினர்‌. 
அதிசயமாய்‌ 


உம்மைத்‌ 


- விரிவுரை ட்ட 
PSALMS - COMMENTARY 


PUBLISHERS 


உருவத்தில்‌ ரோல்‌ பதில்லை 
அவற்றின்‌ வடிவமும்‌ ஒன்றுபோல்‌ 
இருக்காது. அவையெல்லாம்‌. 
வித்தியாசமாயிருந்தாலும்‌, அவை 
ஒவ்வொன்றும்‌ தன்னுடைய பணியை 
சிறப்பாகச்‌ செய்யும்‌. ஒரு 
இயந்திரத்திலள்ள எல்லா பகுதிகளும்‌ 
சீராக இயங்கினால்தான்‌, அந்த 
இயந்திரம்‌ பயனுள்ளதாக செயல்படும்‌. 
இல்லையென்றால்‌ அது பழுதடைந்துள்ள 
இயந்திரம்தான்‌. பழுதை நீக்கினால்தான்‌ 
அது மறுபடியும்‌ சீராக செயல்படும்‌. 


இயந்திரத்தை உருவாக்கினவருக்குத்தான்‌ 
அதன்‌ பழுதை நீக்கத்‌ தெரியும்‌. 


மனுஷருடைய இருதயங்களை 
கர்த்தரே உருவாக்கியிருக்கிறார்‌. 
மனுஷருடைய சரீரத்தில்‌ வெவ்வேறு 
அவயவங்கள்‌ உண்டு. கர்த்தரே 
இவையெல்லாவற்றையும்‌ சிருஷ்டித்தவர்‌. 
நம்முடைய அவயவங்கள்‌ தோற்றத்தில்‌ 
வித்தியாமாயிருக்கலாம்‌. அளவில்‌ 
வித்தியாசமாயிருக்கலாம்‌. அவை 
ஒவ்வொன்றும்‌ ஒவ்வொரு விதமான 
வேலையைச்‌ செய்யலாம்‌. எல்லா 
அவயவங்களும்‌ மொத்தமாகச்‌ சேர்ந்து 
தேவனுக்குச்‌ சித்தமானதைச்‌ 
செய்யவேண்டும்‌. தம்முடைய சித்தத்தை 
நிறைவேற்றுவதற்காகவே தேவன்‌ நம்மை 
சிருஷ்டித்திருக்கிறார்‌. 
இரட்சிக்கிறதற்கு. குதிரை 
விருதா 

எத்த ராஜாவும்‌ தன்‌ சேனையின்‌ 
மிகுதியால்‌ இரட்சிக்கப்படான்‌; 
சுவுரியவானும்‌ தன்‌ பலத்தின்‌ 
மிகுதியால்‌ தப்பான்‌.. 
இரட்சிக்கிறதற்குக்‌ குதிரை விருத 
அது தன்‌ மிகுந்த வீரியத்தால்‌. 


தப்புவியாது (சங்‌ 33:16,17). 





மயம்‌ 


யய 1 


சர்வசிருஷ்டியும்‌ தேவனையே 
சார்ந்திருக்கிறது. தேவனில்லாமல்‌ அவை 
ஒன்றுமில்லை. தேவனுடைய உதவியும்‌ 
ஒத்தாசையும்‌ இல்லாமல்‌ நம்மால்‌ ஒன்றும்‌ 
செய்யமுடியாது. தேவனே நமக்கு! பலன்‌. 
அவரே நமக்கு ஜீவன்‌. அவரே நம்மை 
இெக்குக்வர்‌ நாம்‌ அவருடைய 
தின்‌ பிரகாரமாய்‌ இயங்குகிறோம்‌ 
Hn நம்மை ஆளுகை செய்கிறவர்‌. 


சேனையிலே 
போர்வீரர்கள்‌ 
இவர்களெல்லோருக்கும்‌ உலகப்‌ 
பிரகாரமான பெலன்‌ உண்டு. 
ஆனாலும்‌ தேவனில்லாமல்‌ இவர்களுக்கு 
ஒரு பெலனுமில்லை. எந்த ராஜாவும்‌ 
தன்‌ சேனையின்‌ மிகுதியால்‌ 
இரட்சிக்கப்படமாட்டார்‌. கர்த்தரே நம்மை 
இரட்சிக்கிறவர்‌. கர்த்தரே சேனைக்குப்‌ 
பலன்‌ கொடுக்கிறவர்‌. சேனையின்‌ மிகுதி 
நம்மைப்‌ பாதுகாக்காது. கர்த்தருடைய 
கிருபையே நம்மைப்‌ பாதுகாக்கும்‌. 


சேனையின்‌ மிகுதி நமக்குப்‌ 
பாதுகாப்பு என்று நினைத்து, நம்முடைய 
நம்பிக்கையை சேனையின்மீது, 
வைக்கக்கூடாது நம்முடைய 
நம்பிக்கையை நாம்‌ கர்த்தர்மீது மாத்திரமே 
வைக்கவேண்டும்‌. கர்த்தருடைய 
பாதுகாப்பே நமக்கு மெய்யான பாதுகாப்பு 
ஒருவன்‌ இராட்சதனாயிருந்தாலும்‌, கர்த்தர்‌ 
இங்வால்‌ அவனுக்கு ஒரு பெலனும்‌ 


ஏராளமான 
இருப்பார்கள்‌. 


கோலியாத்‌ 


இராட்சதனாகயிருந்தான்‌. அவனுடைய 
பலத்தினால்‌ அவனால்‌ தப்பிக்க 
முடியவில்லை. சஷரியவான்‌ எவனும்‌ தன்‌ 
பலத்தின்‌ மிகுதியால்‌ தப்பிப்பதில்லை. 
கோலியாத்‌ விழுவதற்கு ஒரு நாள்‌ வந்தது. 
அந்த நாளில்‌ அவன்‌ விழுந்துவிட்டான்‌. 
மரித்துப்போனான்‌. நம்முடைய 
சுயபலத்தின்மேல்‌ நாம்‌ ஒருபோதும்‌ 
நம்பிக்கை வைக்கக்கூடாது. நம்முடைய 
நம்பிக்கையை நாம்‌ கர்த்திடத்தில்‌ 
மாத்திரமே வைக்கவேண்‌। 

நக்கு யிருக்க க 


ஒரு 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 





விரிவுரை ட்ட 
90% 


குதிரை வீரியமுள்ளது. ஆனாலும்‌ 
ரயின்‌ 


வீரியத்தினால்‌ இரட்சிக்கப்படுவதில்லை. 
இரட்சிக்கிறதற்கு குதிரை 
விருதாவாகவே இருக்கிறது. 
பிரயோஜனமற்றதாயிருக்கிறது. குதிரை 
தன்‌ மிகுந்த வீரியத்தால்‌ யாரையும்‌ 
தப்புவியாது. இஸ்ரவேலின்‌ ராஜாக்கள்‌ 
தங்களுடைய பாதுகாப்புக்கு குதிரைகளை 
நம்பினார்கள்‌. கர்த்தரே நமக்கு 
மெய்யான பாதுகாப்பு நம்முடைய 
பாதுகாப்புக்கு நாம்‌ கர்த்தரை மாத்திரமே 
நம்பவேண்டும்‌. 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ தேசத்து 
ராஜாவின்‌ குணாதிசயத்தைப்பற்றிச்‌ 
சொல்லுகிறார்‌. “அவன்‌ அநேக 
குதிரைகளை சம்பாதியாமலும்‌, 
அநேக குதிரைகளை தனக்குச்‌ 


சம்பாதிக்கும்படிக்கு ஜனங்களைத்‌ திரும்ப 


எகிப்திற்குப்‌ போகப்பண்ணாயலும்‌ 
இருக்கக்கடவன்‌' (உபா 1746) 
என்று சொல்லுகிறார்‌. குதிரையின்மீது 


நம்பிக்கை வைக்கிறவர்கள்‌ கர்த்தர்மீது 
நம்பிக்கை வைக்கமாட்டார்கள்‌. தாவீது 


சீரியருடைய குதிரைகளையெல்லாம்‌ 
துண்டாடிப்போட்டார்‌ சோமு 84), 
கர்த்தரோ இந்த உலகத்திலுள்ள 
எல்லா குதிரைகளும்‌ இரட்சிப்பதற்கு 
விருதா என்று சொல்லுகிறார்‌. 
யுத்தாளிலே குதிரை நம்மைத்‌ 
தப்புவியாது. கர்த்தரே நம்மைத்‌ 
தப்புவிக்கிறவர்‌. 


கர்த்தருடைய கண்‌ 


தமக்குப்‌ பயந்து, தமது 
கிருபைக்குக்‌ காத்திருக்கிறவர்களின்‌ 
ஆத்துமாக்கனை மரணத்திற்கு விலக்கி 
விடுவிக்கவும்‌. பஞ்சத்தில்‌ அவர்களை 
NE காக்கவும்‌, கர்த்தருடைய 
அவர்கள்மேல்‌: 
சக்த: நம்முடைய 
ஆத்துமா கர்த்தருக்குக்‌ காத்திருக்கிறது; 
அவரே நமக்குத்‌ துணையும்‌ நமக்குக்‌ 
கேடகமுமானவர்‌ (சங்‌ 89:18-20). 





யம்‌ 


யய 1 


கண்‌ மனுயுத்திரர்‌ 
நோக்கிப்‌ 
மனுஷர்‌ 
ப்ளு 


கர்த்தருடைய 
எல்லோரையும்‌ 
பார்த்துக்கொண்டிருக்கிறது. 
மத்தியிலே கர்த்தருக்குப்‌ 
அவருடைய 
காத்திருக்கிறவர்கள்‌ கர்த்தருக்கு. 
விசேஷித்தவர்கள்‌. கர்த்தர்‌ அவர்கள்மீது 
கிருபையாய்‌ நோக்கிப்‌ பார்க்கிறார்‌. 
அவர்களுடைய த்துமாக்களை 
மரணத்திற்கு விலக்கி விடுவிக்க 
வேண்டுமென்று கர்த்தருடைய கண்‌ 
அவர்கள்மேல்‌ நோக்கமாயிருக்கிறது. 


ஒரு சிலர்‌ தங்கள்‌ 
சேனைகளையும்‌, 
குதிரைகளையும்‌ 
அவர்களோ 
அவர்கள்‌ நம்பிய 
இரதங்களாலும்‌, சேனைகளாலும்‌ 
அவர்களைப்‌ பாதுகாக்க முடியாது. 
ஏமாற்றமடைவார்கள்‌. 


பாதுகாப்புக்கு 
இரதங்களையும்‌, 

நம்புகிறார்கள்‌. 
முறிந்துவிழுவார்கள்‌. 
குதிரைகளாலும்‌. 


கர்த்தருடைய பிள்ளைகளோ 
தேவனுடைய  பாதுகாப்பிலிருக்கிறார்கள்‌. 
கர்த்தருக்கு) பயந்தவர்கள்‌ எப்போதும்‌ 
பாதுகாப்பாயிருப்பார்கள்‌. ஏனெனில்‌ 
கர்த்தர்‌ தாமே இவர்களுடைய 
த்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி 
விடுவிக்கிறார்‌ அவர்களுடைய 
ஆத்துமாக்களைப்‌ பாதுகாக்கிறார்‌ 


மனுபுத்திரர்‌ எல்லோருக்குமே மரணம்‌ 


வரும்‌. இது சரீர மரணம்‌. ஒரு தரம்‌ 
மரிப்பதும்‌ பின்பு நியாயத்தீர்ப்படைவதும்‌ 
மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. 
கர்த்தர்‌ நமக்கு சரீர மரணத்தை 
நியமித்திருக்கிறார்‌. ஆனாலும்‌ கர்த்தர்‌ 
நம்மை ஆவிக்குரிய நித்திய 
மரணத்திலிருந்து பாதுகாக்கிறார்‌. 


நம்முடைய ஆத்துமாக்களை மரணத்திற்கு 
விலக்கி விடுவிக்கிறார்‌ 


கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு 
எவ்வளவு ஆபத்துக்கள்‌ வந்தாலும்‌, 
எவ்வளவு நெருக்கப்பட்டாலும்‌ 
அவர்களுடைய ஆத்துமா கர்த்தரையே 
துதிக்கும்‌. நம்முடைய ஆத்துமா 
இந்தப்‌ பிரபஞ்சத்திலும்‌ கர்த்தரைத்‌ 

கும்‌. நாம்‌ போகப்போகிற 


து இனிமேல்‌ 
பரலோகத்திலும்‌ கர்த்தரைத்‌ துதிக்கும்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 





விரிவுரை ட்ட 


PUBLISHERS 

கர்த்தர்‌ நம்மை பஞ்சத்தில்‌ 
உமிரோடே காக்கிறார்‌. நமக்கு 
ஆதரவாகயிருக்கிற வாசல்கள்‌ சில 
சமயங்களில்‌ அடைக்கப்படலாம்‌. 
நமக்குக்‌ கிடைக்கிற உதவிகள்‌ 
நம்முடைய கண்களுக்கு 


பிரத்தியட்சமாய்த்‌ தெரியாமலிருக்கலாம்‌. 
நமக்கு அநுகூலமான வாசல்கள்‌ அநேகம்‌ 
அடைக்கப்பட்டாலும்‌, கர்த்தரே நமக்கு 
மெய்யான வாசலாயிருக்கிறார்‌. அவரே 
நமக்கு அநுகூலமானவர்‌. அவருடைய 
அநுகூலம்‌ நமக்குப்‌ போதுமானது. 
நம்முடைய தேவைகளைச்‌ சந்திப்பதற்கு 
அவர்‌ உண்மையுள்ளவராயிருக்கிறார்‌. 


தேசத்திலே 


உண்டாகலாம்‌. 


பொதுவான பஞ்சம்‌ 
ஜனங்கள்‌ பசியினாலும்‌ 
பட்டினியினாலும்‌ பரிதபிக்கும்போது, 
கர்த்தரோ தமக்குப்‌ பயந்து தமது 
கிருபைக்குக்‌ காத்திருக்கிறவர்களை, 
பஞ்சத்திலே உயிரோடே 
காப்பாற்றுகிறார்கள்‌. இதற்காக 
அவருடைய கண்‌ நம்மேல்‌ 
நோக்கபாயிருக்கிறது. கர்த்தருடைய 
பராமரிப்பு நமக்குப்‌ போதுமானதாயிருக்கும்‌. 
பஞ்சத்திலும்‌ கர்த்தர்‌ நம்மைப்‌ போலிப்பார்‌. 


சிங்கக்குட்டிகள்‌ தாழ்ச்சியடைந்து 
பட்டினியாயிருக்கும்‌. கர்த்தரை 
நம்புகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும்‌ 
குறைவுடாது 


கர்த்தருடைய கிருபை நம்மேல்‌ 
இருப்பதாக 


தம்முடைய ஆத்துமா 
கர்த்தருக்குக்‌ காத்திருக்கிறது; அவரே 
நமக்குத்‌ துணையும்‌ நமக்குக்‌. 


கேடகமுமானவர்‌. அவருடைய பரிசுத்த 
நாமத்தை நாம்‌ நம்பியிருக்கிறபாடியால்‌, 
தம்முடைய இருதயம்‌ அவருக்குள்‌ 
கனிகூரும்‌. கர்த்தாவே நாங்கள்‌ 
உம்மை நம்பியிருக்கிறபடியே உமது 
கிருபை எங்கள்மேல்‌ இருப்பதாக 
(சங்‌ 8920-22. 





மயம்‌ 
யய 1 


நம்முடைய ஆத்துமா கர்த்தருக்குக்‌ 
காத்திருக்கவேண்டும்‌. நாம்‌ கர்த்தரையே 
நம்பி ஜீவிக்கவேண்டும்‌. கர்த்தருடைய 
கிருபையிலும்‌ இரக்கத்திலும்‌ நாம்‌ 
நம்பிக்கை வைக்கவேண்டும்‌. 
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை நாம்‌ 
நம்பவேண்டும்‌. கர்த்தருக்குள்‌ 
நம்முடைய இருதயம்‌ களிகூரவேண்டும்‌. 
கர்த்தரே நமக்குத்‌ துணையும்‌ நமக்கு 
கேடகமுமாயிருக்கிறார்‌ இதை 
நினைவுகூர்ந்து நம்முடைய இருதயம்‌ 
கர்த்தருக்குள்‌ களிகூரவேண்டும்‌. 

கர்த்தரை நம்புகிறவர்கள்‌ ஒருபோதும்‌ 
சோர்ந்துபோய்விடுவதில்லை. தம்மை 
நம்புகிறவர்களை கர்த்தர்‌ ஒருபோதும்‌ 
'வெட்கமடையச்செய்யமாட்டார்‌. கர்த்தரை 
நம்பும்போது அவரே நமக்கு துணையும்‌, 
கேட கமுமாயிருக்கிறார்‌ என்று 
நினைவுகூர்ந்து, நம்முடைய ஆத்துமாவில்‌ 
உற்சாகமடையவேண்டும்‌. நமக்குள்‌ 
காணப்படுகிற சோர்வுகளையெல்லாம்‌ 
நம்மை விட்டு நீக்கிப்போடவேண்டும்‌. 
ம்முடைய யம்‌ கர்‌ 
ல்‌ ம 'த்தருக்குள்‌ 


தாவீது முப்பத்து மூன்றாவது 
சங்கீதத்தின்‌ முடிவுரையாக, கர்த்தரிடத்தில்‌ 


மெய்யான ஆசீர்வாதம்‌ 


கிருபை நமக்குக்‌ 
விசுவாசத்தோடு 


நிறிக்வேண்டும்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ட்‌ 
PUELSHERS 


கிருபையை 

சுயமுயற்சியினாலோ, 
சுயபுத்தியினாலோ, சுயபக்தியினாலோ 
பெற்றுக்கொள்ள முடியாது. நாம்‌ 
கர்த்தரை நம்பும்போது, அவருடைய 
கிருபை நம்மேல்‌ இருக்கும்‌. தாவீது 
கர்த்தருடைய 'கிருபையைப்பற்றிச்‌ 
சொல்லும்போது, “கர்த்தாவே நாங்கள்‌ 
உம்மை நம்பியிருக்கிறபடியே' என்னும்‌ 
டது சொல்லி, “உமது கிருபை 

ள்மேல்‌ இருப்பதாக”? என்று 
சொல்லுகிறார்‌ 

கர்த்தருடைய வார்த்தைகளெல்லாம்‌ 
வேதாமகத்திலே  எழுதப்பட்டிருக்கிறது. 
தம்முடைய வார்த்தையில்‌ கர்த்தர்‌ நமக்கு 
அநேக வாக்குத்தத்தங்களைச்‌ 
சொல்லியிருக்கிறார்‌. கர்த்தருடைய 
ஆவியானவர்‌ நமக்குள்ளே 
வாசம்பண்ணுகிறார்‌. அவரே நம்முடைய 
இருதயத்தில்‌ கர்த்தரை நம்புகிற 
விசுவாசத்தைக்‌, கொடுக்கிறார்‌ 
நம்முடைய 
ஆவியானவர்‌ 
உண்டாயிற்று. 
கிருபையினாலே நம்முடைய 
கர்த்தருக்குள்‌ நிலைத்திருக்கிறது 
கர்த்தரை நம்பும்போது, கர்த்தருடைய 
கிருபை நம்மேல்‌ இருக்கும்‌ கர்த்தர்‌ 
தம்முடைய வார்த்தையின்‌ பிரகாரபாய்‌, 
தம்முடைய கிருபையினாலே நம்மை 
ர்வதிப்பார்‌. 


கர்த்தருடைய 
நம்முடைய 


நம்பிக்கை 
மூலமாய்‌ 





யம்‌ 
யய 1 


தாவீது முப்பத்து நான்காவது 
சங்கீதத்தை ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில்‌ 
க்கிறார்‌. தாவீது அபிமெலேக்கு 
முன்பாக வேஷம்‌ மாறினபோது அவனால்‌ 
தூரத்திவிடப்படுகையில்‌ பாடின சங்கீதம்‌ 
என்று இந்த. சங்கீதத்திற்கு 
தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 
தாவீது கர்த்தருடைய நன்மையை 
அனுபவித்திருக்கிறார்‌. தாவீதைப்‌ 
போலவே 


கர்த்தரிடத்தில்‌ 
பயபக்தியாயிருக்கிறவர்கள்‌ எல்லோரும்‌, 
கர்த்தர்‌ நல்லவர்‌ என்பதை ருசித்துப்‌ 
பார்த்திருக்கிறார்கள்‌. தாவீது இதற்காக 
கர்த்தரைத்‌ துதிக்கிறார்‌ (சங்‌ 341-6). 


பரிசுத்தவான்‌ 
கர்த்தருக்குப்‌ 
தாவீது 


கர்த்தருடைய 
களெல்லோரும்‌ 
பயந்திருக்கவேண்டுமென்று. 
ஆலோசனை சொல்லி, அவர்களை 
உற்சாகப்படுத்துகிறார்‌ (சங்‌ 34.710). 
தாவீது நம்மெல்லோருக்கும்‌ நல்ல 
ஆலோசனைகளைச்‌ சொல்லுகிறார்‌. நாம்‌ 
மனுஷருக்கு முன்பாகவும்‌ தேவனுக்கு 
முன்பாகவும்‌ உண்மையுள்ளவர்களாய்‌ 
நடந்துகொள்ளவேண்டும்‌. நமக்கு 
நியமிக்கப்பட்டிருக்கிற கடமைகளை நாம்‌ 
நேர்த்தியாய்ச்‌ செய்து முடிக்கவேண்டும்‌ 
(சங்‌ 344144). நன்மையும்‌ தீமையும்‌ 
நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. 
ஆசீர்வாதமும்‌ சாபமும்‌ நமக்கு முன்பாக 
இருக்கிறது. கர்த்தருடைய 
பிள்ளைகளுக்கு தேவனுடைய தெய்வீக 
பாதுகாப்பு உண்டு (சங்‌ 3415-22). 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ட்ட 
090 


தாவீது தன்‌ ஜீவனைக்‌ 
காப்பாற்றிக்கொள்ள, சவலுக்குப்‌ பயந்து, 
தன்‌ தேசத்தை விட்டு a ம்‌ 


பாதுகாப்பான இடம்‌ 
இஸ்ரவேல்‌ 

அருகாமையிலுள்ள 

தேசத்திற்கு தாவீது ஒடிப்போகிறார்‌. 
காத்தின்‌ ராஜாவாகிய  ஆகீசிடத்தில்‌ 
போனார்‌. கீசின்‌ மறுபெயர்‌ 


ஆ 
அபிமெலேக்கு என்பதாகும்‌. 


ஆகசின்‌ 
அடையாளம்‌ 
தாவீதைப்பற்றிய 
அவர்க! தெரிந்திருந்தது. 
ஆகீசின்‌ ஊழியக்காரர்‌ சொன்ன 
வார்த்தைகளையெல்லாம்‌ தாவீது தன்‌ 
மனதிலே வைத்துக்கொண்டு, காத்தின்‌ 
ராஜாவாகிய  ஆகீசிற்கு மிகவும்‌ 
பயப்பட்டார்‌. அவர்கள்‌ கண்களுக்கு 
முன்பாக தாவீது தன்‌ முகநாடியை 
வேறுபடுத்தினார்‌. அவர்களிடத்தில்‌ 
தாவீது தன்னை பித்தங்கொண்டவன்‌. 
போல காண்பித்தார்‌. வாசற்கதவுகளிலே 
தன்னைக்‌ கீறிக்கொண்டார்‌. தன்‌ 
வாயிலிருந்து நுரையை தன்‌ தாடியில்‌ 
விழப்பண்ணிக்கொண்டிருந்தார்‌. தாவீது 
ஆகீஸ்‌ என்னும்‌ அபிமெலேக்குக்கு 
முன்பாக வேஷம்‌ மாறினவராக தன்னைக்‌ 
காண்பித்தார்‌. ஆகீஸ்‌ தாவீதை 
தன்னிடத்திலிருந்து தூத்திவிட்டார்‌ 
[சாமு 2110-13). 


ஊழியக்காரர்‌ தாவீதை, 
கண்டுகொண்டார்கள்‌. 
செய்திகள்‌ 


தாவீது யார்‌ என்பது ஆகீசிற்குத்‌ 
தெரிந்தால்‌, ஆகீஸ்‌ தாவீதின்மேல்‌ 
கோபப்படுவார்‌. அவருக்குத்‌ தண்டனை 
கொடுப்பார்‌. ஆகையினால்‌ தாவீது 
தன்னை வெளிப்படுத்திக்‌ 
காண்பிக்காமல்‌, தன்னை ஒரு 
பட்டப்‌ பிடித்தவன்போல 
காண்பித்துக்கொண்டார்‌. கீசின்‌ 
இவை க்‌ ன்றன 
ன்றால்‌ ஸ்‌ தா 

கடுமையான க கெ ட்கிறுயா க்கு 





மயம்‌ 
யய 1 


|. தாவீதின்‌ ஜீவனுக்கு ஆபத்து 
ஏற்பட்டிருந்த வேளையிலும்‌, கர்த்தர்மேல்‌ 
அவர்‌ வைத்திருந்த விசுவாசம்‌ 
உறுதியாயிருந்தது. தாவீது கர்த்தரை 
நம்பி, கர்த்தரைத்‌ துதித்து இந்த 


சங்கீதத்தை 
நான்காவது 


விசேஷங்கள்‌ 
பாஷையில்‌ இருபத்திரண்டு எழுத்துக்கள்‌ 
உள்ளன. இந்த சங்கீதத்தில்‌ 
இருபத்திரண்டு வசனங்கள்‌ உள்ளன 
ஒவ்வொரு வசனமும்‌ எபிரெய 
எழுத்துக்களின்‌ அகர வரிசைப்‌ பிரகாரம்‌ 
எழுதப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு 
வசனத்தின்‌ முதல்‌ எழுத்தும்‌, எபிரெய 
எழுத்துக்களின்‌ அகா வரிசைப்‌ பிரகாரம்‌ 
எழுதப்பட்டிருப்பது இந்த சங்கீதத்தின்‌ 
விசேஷித்த அம்சமாகும்‌ 


கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்‌ 
சங்‌ 34 : 1-6 


சுங்‌ 3௧ 

எக்காலத்திலும்‌ 
அவர்‌ துதி 
வாயிலிருக்கும்‌. 


கர்த்தை 
கோத திடியன்‌; 
எப்போதும்‌ எண்‌: 


சங்‌ 342. 
ஆத்துமா 
சிறுமைப்பட்டவர்கள்‌ 
மகிழுவார்கள்‌. 


கர்த்தருக்குன்‌ என்‌ 
'மேன்மைபாராட்டும்‌; 
அதைக்கேட்டு 


சங்‌ 34:3, என்னோட, கூடக்‌ கர்த்தரை 
மகிமைப்படுத்துங்கன்‌; நாம்‌ ஒருமித்த 
அவர்‌ நாமத்தை உயர்த்துவோமாக. 


சங்‌ 84:4. நான்‌ கர்த்தரைத்‌ தேடினேன்‌, 
அவர்‌ எனக்குச்‌ செவிகொடுத்து, 
என்னுடைய எல்லாப்‌ பயத்துக்கும்‌ 
என்னை தீங்கலாக்கிவிட்டார்‌. 
சங்‌ ஆம்‌. அவர்கள்‌ 
அவரை நோக்கிப்பார்த்தூப்‌ 
யிரகாசமடைத்தார்கன்‌;. அவர்கள்‌ 
முகங்கள்‌ வெட்கப்படவில்லை. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ட்ட 
PUELSHERS 


சங்‌ 84:6. இத்த ஏழை கூப்பிட்டான்‌; 
கர்த்தர்‌ கேட்டு, அவனை அவண்‌ 
இடுக்கண்களூக்கெல்லாம்‌ தீங்கலாக்கி 
இரட்சித்தார்‌. 


கர்த்தரை எக்காலத்திலும்‌ 
ஸ்தோத்திரிப்பேன்‌ 


கர்த்தரை நான்‌ எக்காலத்திலும்‌ 
ஸ்தோத்திரிப்பேன்‌; அவர்‌ துதி 
எப்போதும்‌ என்‌ வாயிலிருக்கும்‌. 
கர்த்தருக்குள்‌. என்‌: 
ஆத்துமா மேன்மைபாராட்டும்‌; 
சிறுமைப்பட்டவர்கள்‌ அதைக்கேட்டு 
மகிழுவார்கள்‌ (சங்‌ 84:1,2). 


தாவீது 

ஸ்தோத்திரிக்கிறார்‌. 
ஸ்தோத்திரிப்பதில்‌ தாவீது 
பிரியமாயிருக்கிறார்‌. கர்த்தரை 
ஸ்தோத்திரிக்க வேண்டுமென்று தாவீது 
தன்னைத்தானே உற்சாகப்படுத்திக்‌ 
கொள்கிறார்‌. கர்த்தரை நான்‌ 
எக்காலத்திலும்‌ ஸ்தோத்திரிப்பேன்‌” என்று 
தாவீது சொல்லுகிறார்‌ எல்லா 
சூழ்நிலைகளிலும்‌. எல்லா 
வேளைகளிலும்‌, எல்லா சந்தர்ப்பங்களிலும்‌ 
தாவீது கர்த்தரைத்‌ துதிக்கிறார்‌ 
கர்த்தரைத்‌ துதிக்கிற துதி எப்போதும்‌ 
தாவீதின்‌ வாயிலிருக்கிறது தாவீது 
கர்த்தரை தன்‌ இருதயத்தின்‌ 
ஆழத்திலிருந்து ஸ்தோத்திரம்‌ 
பண்ணுகிறார்‌. 


கர்த்தரை 
கர்த்தரை 


கர்த்தருக்குள்‌ 
கர்த்தருக்கும்‌ 


தாவீதின்‌ ஆத்துமா 
மேன்மை பாராட்டுகிறது. 
தாவீதுக்கும்‌ நெருங்கிய 
ஐக்கியமுண்டாயிருக்கிறது. தாவீது 
கர்த்தரிடத்தில்‌ பிரியமாயிருக்கிறார்‌ 
கர்த்தர்‌ 
விசாரிக்கிறார்‌. 
கர்த்தரிடத்தில்‌ 
ஒப்புக்கொடுத்திருக்கிறார்‌. 
தேவையான எல்லாவற்றையும்‌. 
கர்த்தரிடமிருந்து எதிர்பார்க்கிறார்‌. 





யம்‌ 


யய 1 





தான்‌ எக்காலத்திலும்‌ கர்த்தரை 
ஸ்தோத்திரய்துமோல..... மற்றவர்களும்‌ 
கர்த்தரை ஸ்தோத்திரிக்கவேண்டுமென்று 





அவர்களை அழைக்கிறார்‌. அவர்கள்‌ 
ன்னோடுகூட கை 
ஸ்தோத்திரிப்பார்கள்‌ என்று 
தாவீது எதிர்பார்க்கிறார்‌. 
கர்த்தர்‌ தாவீதை 
அவருடைய ்‌ ஆபத்தக்களிலிரந்து 
விடுவித்திருக்கிறார்‌. தாவீது 
கர்த்தருக்கு நன்றியுள்ளவராகயிருக்கிறார்‌. 
கர்த்தருக்குள்‌ சந்தோஷமாயிருக்கிறார்‌. 
சிறுமைப்பட்டவர்கள்‌ இவை. 
எல்லாவற்றையும்‌ கேட்டு 
மகிழ்ச்சியடைவார்கள்‌. 
கர்த்தருடைய நாமத்தை 
உயர்த்தூவோமாக 

என்னோட கூடக்‌ கர்த்தரை 


மகிமைப்படுத்துங்கன்‌; நாம்‌ ஒருமித்து 
அவர்‌ நாமத்தை உயர்த்துவோமாக. 
(சுங்‌ 84:3). 


கர்த்தர்‌ எந்த அளவில்‌ 
இருக்கிறாரோ அந்த அளவுக்கு 
மாத்திரமே அவரை உயர்த்த முடியும்‌. 
அவர்‌ பெரியவர்‌. கர்த்தருடைய 
மேன்மைக்கும்‌ மகத்துவத்திற்கும்‌ அளவு 
எதுவுமில்லை. அவர்‌ சர்வனியாபசர்‌. 
ஆகையினால்‌ நாம்‌ கர்த்தரைத்‌ 
துதிக்கும்போது, - அளவில்லாத 
வார்த்தைகளினால்‌ அவரைத்‌ 
துதிக்கவேண்டும்‌. கர்த்தரை அதிகம்‌ 
அதிகமாய்‌ மகிமைப்படுத்தவேண்டும்‌. 
கர்த்தருடைய நாமத்தை 
உயர்த்தவேண்டும்‌. நாம்‌ கர்த்தரை 
உயர்த்தும்போது, கர்த்தர்‌ நம்முடைய 
துதிகளி! ஸ்தோத்திர பலிகளிலும்‌ 
பிரியப க்கிறார்‌. 





நாம்‌ கர்த்தரை தனிமையிலும்‌ 
துதிக்கவேண்டும்‌. மற்ற விசுவாசிகளோடு 
சேர்ந்தும்‌ துதிக்கவேண்டும்‌ தாவீது 
இதைப்பற்றிச்‌ சொல்லும்போது, “நாம்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ட்ட 
PUELSHERS 


நான்‌ கர்த்தரைத்‌ தேடினேன்‌. 


நான்‌ கர்த்தரைத்‌ தேடினேன்‌, 
அவர்‌ எனக்குச்‌ செவிகொடுத்து, 
என்னுடைய எல்லாப்‌ பயத்துக்கும்‌ 
என்னை தீங்கலாக்கிவிட்டார்‌ 
(சங்‌ 844), 

கர்த்தர்‌ நம்முடைய 
ஜெபத்தைக்கேட்டு அதற்குப்‌ பதில்‌ 
கொடுக்கிறவர்‌. தாவீது கர்த்தரைத்‌ 
தேடினார்‌. கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
விண்ணப்பம்பண்ணினார்‌. கர்த்தர்‌ 
தாவீதுக்குச்‌ செவிசொடுத்தார்‌. 
தாவீதுக்கு ஆபத்துக்களும்‌, 


நெருக்கங்களும்‌ உண்டானபோது, அவர்‌ 
கர்த்தருடைய உதவிக்காக அவரைத்‌ 
தேடினார்‌. தனக்கு உதளிபரியுமாறு 
தாவீது கர்த்தரிடத்தில்‌ கெஞ்சி 
விண்ணப்பம்பண்ணினார்‌. கர்த்தர்‌ 
தாவீதின்‌ விண்ணப்பத்திற்குச்‌ 
செலிகொடுத்தார்‌. தாவீதின்‌ ஜெபத்திற்கு 
கர்த்தர்‌ உடனடியாக  பிரதியுத்தரம்‌. 
கொடுத்தார்‌. கர்த்தர்‌ தாவீதை 
அவருடைய எல்லா. பயத்திற்கும்‌ 
நீங்கலாக்கிவிட்டார்‌ 


தனக்கு மரணம்‌ வந்துவிடுமோ 
என்னும்‌ பயம்‌ தாவீதினிடத்திலிருந்தது. 
மரணபயத்தினால்‌ அவருடைய இருதயம்‌ 
சோர்வடைந்தது. மனம்‌ கலக்கபடைந்தது. 
இதனால்‌ உண்டாகும்‌ எல்லா பயத்திற்கும்‌ 
கர்த்தர்‌ தாவீதை நீங்கலாக்கி 
இரட்சித்தார்‌ 

கர்த்தருடைய பிள்ளைகளாகிய 
நமக்கு கர்த்தர்‌ அநேக நன்மைகளைச்‌ 
செய்கிறார்‌. கர்த்தருடைய பராமரிப்பு 
முதலில்‌ நமக்காக கிரியை செய்யும்‌. 
இதன்‌ பின்பு கர்த்தருடைய கிருபை 
நமக்குள்‌ கிரியை நடப்பிக்கும்‌. 
கர்த்தருடைய கிருபை நமக்குக்‌ 
கிடைக்கும்போது நம்மிடத்திலுள்ள. 
பயங்களெல்லாம்‌ நம்மை விட்டு 
நீங்கிப்போகும்‌. நம்முடைய ஆவியில்‌ 
தெளிவு உண்டாகும்‌. குழப்பம்‌ நம்மை 
விட்டு நீங்கிவிடும்‌. நம்முடைய ஆவியிலும்‌ 
ஆத்துமாவிலும்‌ அமைதி உண்டாகும்‌. 





மயம்‌ 
யய 1 


கர்த்தரை நோக்கிப்‌ 
ிரகாசமடைந்தார்கள்‌ 


பார்த்தூ 


அவர்கள்‌ அவரை நோக்கிப்‌ 
பார்த்துப்‌ பிரகாசமடைத்தார்கள்‌; 
அவர்கள்‌ முகங்கள்‌ வெட்கப்படவில்லை. 
(சுங்‌ 84:5). 


தாவீதைப்போல 
பரிசுத்தவான்கள்‌ 
விசுவாசத்திலும்‌ ஜெபத்திலும்‌ நோக்கிப்‌ 
பார்த்தார்கள்‌. அப்போது அவர்கள்‌ 
பிரகாசமடைந்தார்கள்‌. கர்த்தரை நோக்கிப்‌ 
பார்க்கும்போது அவர்களுடைய ஆத்துமா 
புதுப்பிக்கப்பட்டது. அவர்களுடைய 
ஆவிக்கும்‌ ஆத்துமாவுக்கும்‌ ஆறுதல்‌ 
உண்டாயிற்று, 


இன்னும்‌ அநேக 


கர்த்தரை 


அன்னாள்‌ கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
ஜெபித்தாள்‌. அன்னாள்‌ கர்த்தருடைய 
சமுகத்தில்‌, “உம்முடைய அரயாளுக்கு 
உம்முடைய கண்களிலே தயவு 
கிடைக்கக்கடவது' என்று சொல்லி 
ஜெபித்தாள்‌. பின்பு அந்த ஸ்திரீ 
புறப்பட்டுப்போய்‌ போஜனம்‌ 
செய்தாள்‌. அப்புறம்‌ அவள்‌ 
துக்கமுகமாயிருக்கவில்லை (சாமு 148) 


கர்த்தரை நோக்கிப்‌ 
பார்க்கிறவர்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதம்‌ 
கிடைக்கும்‌. நம்முடைய ஜீவியத்தில்‌ நாம்‌ 
மனுஷரையோ, நம்முடைய 
சூழ்நிலைகளையோ, நம்முடைய 
பிரச்சனைகளையோ நோக்கிப்‌ 
பார்ப்பதற்குப்‌ பதிலாக, கர்த்தரை நோக்கிப்‌ 
பார்ப்பதே நமக்கு நல்லது. கர்த்தரை 
நோக்கிப்‌ பார்க்கிறவர்களின்‌ ஆவிக்குரிய 
ஜீவியம்‌ ஜெயமுள்ளதாயிருக்கும்‌. 
கர்த்தரை நோக்கிப்‌ பார்க்கிறவர்களின்‌. 
முகங்கள்‌ ஒருபோதும்‌ 
வெட்கப்படுவதில்லை. கர்த்தரை நோக்கிப்‌ 
பார்க்கிற பரிசுத்தவான்கள்‌. 
பிரகாசமடைகிறார்கள்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ட்ட 
090 


இந்த ஏழை கூப்பிட்டான்‌ 


இத்த ஏழை கூப்பிட்டான்‌; கர்த்தர்‌ 
கேட்டு, அவனை அவன்‌ 
இடுக்கண்களூக்கெல்லாம்‌ நீங்கலாக்கி 
இரட்சித்தார்‌ (சங்‌ 84:6). 


தாவீது தனிமனிதனாகயிருக்கிறார்‌. 
தாவீதைச்‌ சுற்றிலும்‌ சத்துருக்கள்‌ 
அநேகராயிருக்கிறார்கள்‌. தாவீதோடு 
கர்த்தர்‌ கூடமிருக்கிறார்‌. தாவீது 
கர்த்தரை நோக்கிக்‌ கூப்பிடுகிறார்‌. 
தாவீதுக்கு உதவி செய்ய ஒருவருபில்லை, 
இப்போது. அவர்‌ தன்‌ 
காப்பாற்றிக்கொள்ள 
ஒளிந்துகொண்டிருக்கிறார்‌. 

சூழ்நிலையில்‌ தான்‌ கர்த்தரை நோக்கிக்‌ 
கூப்பிடுவதை, “இந்த ஏழை கூப்பிட்டான்‌” 
என்று சொல்லுகிறார்‌. 


தாவீது கர்த்தரை 
கூப்பிடும்போது. கர்த்தர்‌ 
கூப்பிடுதலைக்‌ கேட்கிறார்‌. 
அவருடைய  இடுக்கண்களுக்கெல்லாம்‌ 
நீங்கலாக்கி இரட்சிக்கிறார்‌. தாவீதுக்கு 
வனாந்தரத்திலே மரியாதையுரில்லை 
மகிமையுமில்லை. அவர்‌ ஒரு சாதாரண 
நபராகயிருக்கிறார்‌. ஏழையாகமிருக்கிறார்‌. 
ஆனாலும்‌ தேவனுடைய 
கிருபாசனத்தண்டையிலே கிட்டிச்‌ சேருகிற 
சிலாக்கியம்‌ தாளீதுக்கும்‌ 
கிடைத்திருக்கிறது. 

நம்முடைய சுயபக்திமினாலோ, சுய 
புத்திமினாலோ, சுயபராக்கிரமத்தினாலோ 
நம்மால்‌ கர்த்தருடைய சமுகத்திலே 
கிட்டச்‌ சேரமுடியாது. கர்த்தருடைய 
கிருபையே நம்மை அவருடைய 
சமுகத்திற்கு முன்பாக தகுதிப்படுத்துகிறது. 
நாம்‌. கர்த்தருடைய 
கிருபாசனத்தண்டையில்‌ கிட்டிச்‌ சேருவது 
நம்முடைய தகுதியினால்‌ அல்ல. இது 
தேவனுடைய கிருபையினால்‌ மாத்திரமே 
ஆயிற்று. 


நோக்கிக்‌ 
அவருடைய 
தாவீதை 





பி சங்கீதம்‌ - 
ராரா 
தாவீது கர்த்தரை நோக்கிக்‌ 
கூப்பிடும்போது, கர்த்தர்‌ தாவீதின்‌ 


கூப்பிடுதலைக்‌ கேட்கிறார்‌. அவருடைய 


விண்ணப்பங்க கர்த்தர்‌ 
செவிகொடுத்து கேட்கிறார்‌. கர்த்தர்‌ 
தாவீதின்‌ பிரச்சனையை அறிந்திருக்கிறார்‌. 
அவருக்கு வந்திருக்கிற 
இடுக்கண்களையெல்லாம்‌ கர்த்தர்‌ 
அறிந்திருக்கிறார்‌. கர்த்தர்‌ தாவீதின்‌ 
கூப்பிடுதலைக்‌ கேட்டு, அவரை 
அவருடைய  இடுக்கண்களுக்கெல்லாம்‌ 
நீங்கலாக்கி இரட்சிக்கிறார்‌. தாவீதின்‌ 
ஜெபத்திற்கு கர்த்தர்‌ சாதகமான 
பதிலைக்‌ கொடுக்கிறார்‌. கர்த்தருடைய 
சமுகத்தில்‌ தாவீதுக்கு தேவகிருபை 
கிடைத்திருக்கிறது தேவனுடைய 
இரக்கமும்‌ அநுக்கிரகமும்‌ தாவீதுக்குக்‌ 
கிடைத்திருக்கிறது 

கர்த்தருடைய 
பரிசுத்தவான்‌௧ளே 

சங்‌ 84: 7-10 

சுங்‌ 847. கர்த்ருடைய தாதன்‌ 
அவருக்குப்‌ பயத்தவர்களைச்‌ சூழப்‌ 
பானயமிறங்கி அவர்களை: 
விடுவிக்கிறார்‌. 


சுங்‌ 84:8. கர்த்தர்‌ நல்லவர்‌ என்பதை 


ருசித்தூப்பாருங்கள்‌; அவர்மேல்‌. 
நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன்‌ 
பாக்கியவான்‌. 

கங்‌ 34:9. கர்த்தருடைய 
பரிசுத்தவான்‌௧னே, அவருக்குப்‌ 
பயந்திருங்கன்‌; அவருக்குப்‌ 
பயந்தவர்களுக்குக்‌ குறைவில்லை. 

சங்‌ 8410. சி டிகள்‌ 


தாழ்ச்சியடைந்து பட்டினியாயிருக்கும்‌; 
கர்த்தரைத்‌ தேடுகிறவர்களுக்கோ ஒரு 
'நன்மையுங்‌ குறைவுபடாது. 


PSALMS - COMMENTARY 





PUBLISHERS 


விரிவுரை ட்ட 


கர்த்தர்‌ நல்லவர்‌ 


கர்த்தருடைய தூதன்‌ அவருக்குப்‌ 
பயத்தவர்களைச்‌ சூழப்‌ பானயமிறங்கி 
அவர்களை விடுவிக்கிறார்‌. கர்த்தர்‌ 
நல்லவர்‌ என்பதை ருசித்துப்பாருங்கள்‌; 
அவர்மேல்‌ நம்பிக்கையாயிருக்கிற 
மனுஷன்‌ பாக்கியவான்‌. கர்த்தருடைய 


பரிசுத்தவான்‌௧னே, அவருக்குப்‌ 
பயத்திருங்கண்‌; அவருக்குப்‌ 
பயத்தவர்களுக்குக்‌. குறைவில்லை 
(சங்‌ 34:7-9). 

கர்த்தருடைய தூதனானவர்‌ 
கர்த்தருக்குப்‌ பயந்தவர்களை, 
பாதுகாக்கிறார்‌. அவர்களை சூழ 
பாளையமிறங்குகிறார்‌. அவர்களுடைய 
சத்துருக்களிடமிருந்து அவர்களை 
விடுவிக்கிறார்‌. நாம்‌ கர்த்தருடைய 
சமுகத்தில்‌ அவரைத்‌ துதிக்கும்போது, 


சத்துருக்களிடமிருந்து 
நினைத்தும்‌ அவரைத்‌ 


அவர்‌ நம்மை 
விடுவிப்பதை 
துதிக்கவேண்டும்‌ 

கர்த்தர்‌ நல்லவர்‌. அவர்‌ நல்லவர்‌ 
என்பதை எல்லோரும்‌ ருசித்துப்‌ பார்க்க 
முடியும்‌. கர்த்தர்‌ கிருபை மிகுந்தவர்‌. 
தம்முடைய தெய்வீக பராஸிிப்பினால்‌ 
சர்வசிருஷ்டிகளையும்‌. போவித்து, 
பாதுகாத்து, பராணித்து வழிநடத்துகிறார்‌. 
தாவீது இதை உணர்ந்தவராக, “கர்த்தர்‌ 
நல்லவர்‌ என்பதை ருசித்துப்‌ பாருங்கள்‌ 
என்று எல்லோருக்கும்‌ சொல்லுகிறார்‌ 
கர்த்தர்‌ மேல்‌ நம்பிக்கையாயிருக்கிற 
மனுஷன்‌ பாக்கியவான்‌. 


பரிசுத்தவான்‌. 
கர்த்தருக்குப்‌ பயந்து 
கர்த்தருக்குப்‌ 
குறைவும்‌ 


கர்த்தருடைய 
களெல்லோரும்‌ 
ஜீவிக்கவேண்டும்‌. 
பயந்தவர்களுக்கு ஒரு 
இல்லை. கர்த்தருக்குப்‌ பயப்படுதல்‌ 
என்னும்‌ வார்த்தைக்கு, கர்த்தரை 
பயபக்தியோடு துதித்து ஆராதனை 
செய்தல்‌ என்பது பொருளாகும்‌. நாம்‌ 
கர்த்தருக்குப்‌ பயந்து அவருடைய 
சமுகத்தைவிட்டு ஓடி ஒளிந்துவிடக்கூடாது. 
ட 


டும்‌ 
தடட 





மயம்‌ 
யய 1 


வனத்‌ 
கர்த்தருக்குப்‌ 
நன்மையும்‌ 


கர்த்தருக்குப்‌ பயந்து 
தேடவேண்டும்‌. 
பயந்தவர்களுக்கு 
குறைவுபடாது 


ஒரு 


ஒரு நன்மையும்‌ குறைவுபடாது 


சிங்கக்குட்டிகன்‌ தாழ்ச்சியடைந்து. 
பட்டினியாயிருக்கும்‌;, கர்த்தரைத்‌ 
தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையுண்‌. 
குறைவுபடாது (சங்‌ 84:10). 


நாம்‌ கர்த்தருக்குப்‌ பயந்து அவரைத்‌ 
தேடவேண்டுமென்று தாவீது நமக்கு 
ஆலோசனை சொல்லுகிறார்‌. 
கர்த்தருக்குப்‌ பயந்தவர்களுக்கு ஒரு 
குறைவுபில்லை என்று தாவீது நாக்கு 
கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தைச்‌ 
சொல்லுகிறார்‌. நாம்‌ கர்த்தருக்குப்‌ 
பயப்படும்போது தேவனுடைய கிருபை 
நமக்குப்‌ போதுமான அளவு கிடைக்கும்‌ 
நம்முடைய ஜீவியத்தில்‌ ஆவிக்குரிய 
திருப்தி உண்டாகும்‌ 

அப்போஸ்தலர்‌ பவுலின்‌ சரீரத்தில்‌ 
ஒரு முள்‌ இருந்தது. அது தன்னைவிட்டு 
நீங்கும்படி பவுல்‌ மூன்றுதரம்‌ 
கர்த்தரிடத்தில்‌ வேண்டிக்கொண்டார்‌. 
கர்த்தர்‌ பவுலிடம்‌, “என்‌ கிருபை உனக்குப்‌ 
போதும்‌,  பலவீனத்திலே என்‌ பலம்‌ 
பூரணமாய்‌ விளங்கும்‌" என்று சொன்னார்‌ 
(2கொரி 129). சங்கீதக்காரர்‌ 
கர்த்தருடைய கிருபையைப்பற்றிச்‌ 
சொல்லும்போது, “தேவனாகிய கர்த்தர்‌ 
சூரியனும்‌ கேடகமுமானவர்‌. கர்த்தர்‌ 
கிருபையையும்‌ மகிமையையும்‌ அருளுவார்‌. 
உத்தமமாய்‌ நடக்கிறவர்களுக்கு 
நன்மையை வழங்காதிரார்‌' (சங்‌ 8441) 
என்று சொல்லுகிறார்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ட்‌ 
090 


கர்த்தருடைய கிருபை நம்முடைய 
ஆவிக்குரிய ஜீவியத்திற்கும்‌ போதுமானது. 
நம்முடைய உலகப்பிரகாரமான 
ஜீவியத்திற்கும்‌ போதுமானது. நாம்‌ 
இப்பிரபஞ்சத்தில்‌ ஜீவிக்கும்‌ வரையிலும்‌ 
நமக்கு சசிரப்பிரகாரமான தேவைகள்‌ 
உண்டு. இவையெல்லாவற்றையும்‌ 
கர்த்தர்‌ தம்முடைய கிருபையினால்‌ 
நமக்குக்‌ கொடுக்கிறார்‌. நம்முடைய 
சரீரத்திற்குத்‌ தேவையான எல்லா 
நன்மைகளையும்‌ நாம்‌ கர்த்தரிடத்திலிருந்து 
பெற்றுக்கொள்கிறோம்‌. 

கர்த்தரே 
பிதாவாகயிருக்கிறார்‌. 
தன்னுடைய பிள்ளைக 
ஈவுகளைக்‌ கொடுப்பார்‌ 
ஆவிக்குரிய பிதாவாகிய 
நமக்கு நன்மையான 
கொடுப்பது அதிக நிச்சயம்‌. 
நம்மைப்‌ போஷிப்பார்‌. 
ஆகாரம்‌ கொடுப்பார்‌. பருகுவதற்கு 
தண்ணீர்‌ கொடுத்து நம்முடைய 
தாகத்தைத்‌ தீர்த்து வைப்பார்‌. நம்மை 
குறைவில்லாமல்‌ பார்த்துக்கொள்வார்‌. 


நம்முடைய 
தகப்பன்‌ 
நல்ல 
நம்முடைய 
கர்த்தரோ 
ஈவுகளைக்‌ 
கர்த்தர்‌ 
கர்த்தர்‌ நமக்கு 


காட்டிலுள்ள சிங்கக்குட்டிகள்கூட 
தாழ்ச்சியடைந்து பட்டினியாயிருக்கும்‌. 
கர்த்தரைத்‌ தேடுகிறவர்களுக்கோ ஒரு 
நன்மையும்‌ குறைவுபடாது. இது நமக்கு 
ஆறுதலான வார்த்தை. தேவன்‌ தம்முடைய 
தெய்வீக ஞானத்தினால்‌ நம்முடைய 
தேவைகள்‌. அனைத்தையும்‌ 
அறிந்திருக்கிறார்‌. நமக்கு நன்மையானது 
எது என்று கர்த்தருக்குத்‌ தெரியும்‌. 
வக்‌ நமக்கு நன்மையான ஈவுகளைக்‌ 

கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிறார்‌. 





மயம்‌ 


யய 1 


சில சமயங்களில்‌ நாம்‌ 
கர்த்தரிடத்தில்‌ கேட்பதை அவர்‌ நமக்குக்‌ 
கொடுக்கணாட்டார்‌. இதனால்‌ அவர்‌ 
நம்மீது அன்பாயில்லை என்பது 
பொருளல்ல. நாம்‌ கேட்பது நமக்குத்‌ 
தேவையானதல்ல என்று கர்த்தர்‌ 
தம்முடைய ஞானத்தினால்‌ 
தீர்மானிக்கிறார்‌. நாம்‌ கர்த்தருடைய 
சமுகத்தில்‌ ஒன்றைக்‌ கேட்கும்போது, 
கர்த்தர்‌ நமக்கு அதைக்‌ 
கொடுக்கவில்லையென்றால்‌, அந்தக்‌ 
காரியம்‌ நம்மிடத்தில்‌ இல்லாவிட்டாலும்‌ 
நமக்குள்‌ பூரண திருப்தி 
உண்டாயிருக்கும்‌. கர்த்தர்‌ நமக்கு 
எதைக்‌ கொடுத்திருக்கிறாரோ அதில்‌ 
திருப்தியடையவேண்டும்‌.  கர்த்தருக்குச்‌ 
சித்தரில்லாத காரியத்தின்மீது நாம்‌ 
ஆசைப்படக்கூடாது கர்த்தருக்குப்‌ 
பிரியமில்லாத நமக்கு 
நன்மையாயிராது. 


மோசே கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
ஜெபம்பண்ணினார்‌. கர்த்தரோ மோசே 
கேட்டதை அவருக்குக்‌ கொடுக்கவில்லை. 


காரியம்‌ 


“அக்காலத்திலே நான்‌ 
நோக்கி: கர்த்தராகிய ஆண்டவரே, நீர்‌ 
உமது அடியேனுக்கு உமது 
மகத்துவத்தையும்‌ உமது வல்லமையுள்ள 
கரத்தையும்‌ காண்பிக்கத்‌ தொடங்கினர்‌: 
வானத்திலும்‌ பூமியிலும்‌ உம்முடைய 
கிரியைகளுக்கும்‌ உம்முடைய 
வல்லமைகளுக்கும்‌ ஒப்பாகச்‌ செய்யத்தக்க 
தேவன்‌ யார்‌? நான்‌ கடந்துபோய்‌ 
யோர்தானுக்கு அப்புறத்திலுள்ள அந்த 
நல்ல தேசத்தையும்‌ அந்த நல்ல 
மலையையும்‌, லீபனோனையும்‌ பார்க்கும்படி 
உத்தரவு கொடுத்தருளும்‌ என்று 
வேண்டிக்கொண்டேன்‌. கர்த்தரோ உங்கள்‌ 
நிமித்தம்‌ என்மேல்‌ கோபங்கொண்டு, 
எனக்குச்‌ செவிகொடாமல்‌, என்னை 
நோக்கி: போதும்‌ இனி இந்தக்‌ 
காரியத்தைக்குறித்து என்னோடே 
பேசவேண்டாம்‌. ன்‌ 


கர்த்தரை 


யோர்தானை நீ கடந்துபோவதில்லை. நீ 
யோசுவாவுக்குக்‌ கட்டளை கொடுத்து, 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 





விரிவுரை ட 
PUELSHERS 


அவனைத்‌ திபப்படுத்திப்‌ பலப்படுத்து; 
அவன்‌ இந்த ஜனங்களுக்கு முன்பாகக்‌ 
கடந்துபோய்‌, அவனே நீ ்‌ 
தேசத்தை அவர்களுக்குப்‌ 
கொடுப்பான்‌ என்றார்‌” (உபா 3:23-28). 


அப்போஸ்தலர்‌ பவுல்‌ கர்த்தருக்காக 


நேர்த்தியாய்‌ ஊழியம்‌ செய்தார்‌. 
அவருடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில்‌ 
அவருக்குப்‌ பல. அனுபவங்கள்‌ 
உண்டாயிற்று. சரீரப்பிரகாரமாக அவர்‌ 
பல. சமயங்களில்‌ நிறைவான 
ஆசீர்வாதத்தோடு இருந்தார்‌. சில 
சமயங்களில்‌ பவுலுக்குக்‌ 
குறைச்சலுண்டாயிற்று. பவுல்‌ எந்த 
நிலமையிலிருந்தாலும்‌ மனரம்மியமாய்‌ 


இருக்கக்கற்றுக்கொண்டார்‌. 
பவுல்‌ இயேசுகிறிஸ்துவின்‌ சமுகத்தில்‌ 


எப்போதும்‌ திருப்தியோடிருக்கிறார்‌. 
“எல்லாம்‌ எனக்குக்‌ கிடைத்தது, 
பரிபூரணமும்‌ உண்டாயிருக்கிறது: 
உங்களால்‌ அனுப்பப்பட்டவைகளைச்‌ 


சுகந்தவாசனையும்‌ தேவனுக்கு பிரியமான 
உகந்த பலியுமாக எப்பாப்பிரோதீத்துவின்‌ 
கையில்‌ வரப்பற்றிக்கொண்டபடியால்‌ நான்‌ 
திருப்தியடைந்திருக்கிறேன்‌” (பிலி 418) 
என்று பவுல்‌ பிலிப்பியருக்கு எழுதுகிறார்‌ 


தாவிதின்‌ போதனை 
சங்‌ 84 : 11-14 

சங்‌ கய. பின்னைகனே, வந்து 
எனக்குச்‌. செவிகொடுங்கள்‌; 
கர்த்தருக்குப்‌ பயப்படுதலை 
உங்களுக்குப்‌ போதிப்பேன்‌. 


சங்‌ 84:12. நன்மையைக்‌ காணும்படி, 
ஜீவனை விரும்பி, நீடித்த நாட்களை 
அபேட்சிக்கிற மனுஷன்‌ யார்‌? 


சன்‌ 8345. உன்‌ நாவைப்‌ 
பொல்லாப்புக்கும்‌, உன்‌ உதடுகளைக்‌ 
கபட்டுவசனிப்புக்கும்‌ விலக்கிக்‌. 
காத்துக்கொள்‌.. 

சன்‌ 8444. தீமையை விட்டு விலகி, 
நன்மை செய்‌ சமாதானத்தைத்‌ தேடி, 
அதைத்தொடர்த்துகொள்‌.. 








மயம்‌ 
யய 1 


பிள்னைகளே 


பின்னைகனே, 
செவிகொடுங்கள்‌; 
பயப்‌ ல்‌ 
போதிப்பேன்‌ (சங்‌ 84:11). 


முப்பத்து நான்காவது சங்கீதத்தின்‌ 
பின்பகுதியில்‌ தாவீது 
சிறுபிள்ளைகளுக்குப்‌ போதகம்‌ 
பண்ணுகிறார்‌. தாவீது இந்த சங்கீதத்தை 
எழுதியபோது. அவர்‌ பெலிஸ்தருடைய 
தேசத்தில்‌ இருக்கிறார்‌. இந்த 
சூழ்நிலையில்‌ தாவீதின்‌ பிள்ளைகள்‌ 
அவரோடு கூடமிருக்கிறார்களா என்பது 
தெளிவாகத்‌ தெரியவில்லை. தாவீதோடு 
அவருடைய ஊழியக்காரர்கள்‌ 
கூடமிருக்கிறார்கள்‌. தாவீது ஒருவேளை 
தன்னுடைய ஊழியக்காரர்களின்‌ 
பிள்ளைகளுக்கு, இந்த உபதேசத்தைச்‌ 
சொல்லியிருக்க வேண்டுமென்று 
வேதபண்டிதர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌ 
தாவீது அவர்களெல்லோரையும்‌ 
பொதுவாக “பிள்ளைகளே? என்று 
அழைக்கிறார்‌. 


சிறுபிள்ளைகள்‌ 
விளையாட்டுக்களை விட்டுவிட்டு. 
தங்களிடத்திலுள்ள விளையாட்டுப்‌ 
பொருட்களையெல்லாம்‌ ஓரமாக ஒதுக்கி 
வைத்துவிட்டு, அவர்கள்‌ தாவீதினிடத்தில்‌ 
வரவேண்டும்‌. தாவீதின்‌ உபதேசத்திற்குச்‌ 
செவிகொடுக்கவேண்டும்‌. “பிள்ளைகளே 
வந்து எனக்குச்‌ செவிகொடுங்கள்‌” 
என்று தாவீது சொல்லுகிறார்‌. தாவீது 
அவர்களுக்குச்‌ சொல்லுவதை பிள்ளைகள்‌ 
கவனமாய்க்‌ கேட்கவேண்டும்‌. கேட்டால்‌ 
மாத்திரம்‌ போதாது, தாங்கள்‌ கேட்ட 
உபதேசத்திற்கு அவர்கள்‌ கீழ்ப்படியவும்‌ 
வேண்டும்‌ 


தங்களுடைய 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை == 
PUELSHERS 


பயப்படுதவைப்பற்றி 
பிள்ளைகளுக்கு 
உபதேசம்பண்ணுகிறார்‌. கர்த்தருக்குப்‌ 
பயப்படுவதே ஞானத்தின்‌ ஆரம்பம்‌. 
சிறுபிள்ளைகளுக்கு உலகப்பிரகாரமான 
ஞானத்தைவிட, தேவனுடைய ஞானம்‌ 
தேவைப்படுகிறது 
பயப்படும்போது அவர்கள்‌ 
பிரமாணத்திற்குக்‌ 
கீழ்ப்படிவார்கள்‌. சிறுபிராயத்திலேயே 
அவர்கள்‌ கர்த்தரைத்‌ துதிக்க 
குற்றுக்கொள்வார்கள்‌. 


கர்த்தருக்குப்‌ 
தாவீது 


கர்த்தருடைய 


மனுஷனுடைய விருப்பம்‌ 


நன்மையைக்‌ காணும்படி, ஜீவனை 
விரும்பி, நீடித்த நாட்களை: 
அபேட்சிக்கிற மனுஷன்‌ யார்‌? உண்‌: 
நாவைப்‌ பொளல்லாப்புக்கும்‌, உன்‌ 
உதடுகளைக்‌ கபட்டுவசனிப்புக்கும்‌ 
விலக்கிக்‌ காத்துக்கொன்‌. தீமையை 
விட்டு விலகி, நன்மை செய்‌; 
சமாதானத்தைத்‌ தேடி, அதைத்‌ 
தொடர்த்துகொள்‌ (சங்‌ 84:12-14). 


எல்லா 
சந்தோஷமாயிருக்க 
விரும்புகிறார்கள்‌. நன்மையைக்‌ 
காணவேண்டுமென்றும்‌. நீடித்த 
நாட்களாய்‌ ஜீவிக்க வேண்டுமென்றும்‌ 
விரும்புகிறார்கள்‌. இதுவே மனுஷருடைய 
அபேட்சை. இதுவே மனுஷருடைய 
இருதயத்தின்‌ விருப்பம்‌ இந்தப்‌ 
பிரபஞ்சத்திலும்‌. நாம்‌ 
போகப்போகிற பரலோகத்திலும்‌ 
சந்தோஷமாயிருப்பதற்கு ஒரே ஒரு வழி 
மாத்திரமே இ இருக்கிறது. 


மனுஷரும்‌ 
வேண்டுமென்று 





மயம்‌ 


யய 1 


தாவீது அந்த வழியை 
பிள்ளைகளுக்குப்‌ போதிக்கிறார்‌. 
அவையாவன : 1. நம்முடைய நாவை 
பொல்லாப்புக்கு விலக்கிக்‌ 
காத்துக்கொள்ளவேண்டும்‌. 2. நம்முடைய 
உதடுகளை  கபட்டு வசனப்புக்கு 


விலக்கிக்‌ காத்துக்கொள்ளவேண்டும்‌. 3. 
தீமையை விட்டும்‌, தீயகிரியைகளை 
விட்டும்‌, துன்மார்க்கரைவிட்டும்‌ விலகி 
ஜீவிக்கவேண்டும்‌. 4 நன்மை 
செய்யவேண்டும்‌. 5. சமாதானத்தைத்‌ தேடி, 
அதைத்‌ தொடர்ந்துகொள்ளவேண்டும்‌. 


நம்முடைய நாவை நாம்‌ ஆளுகை 


செய்யவேண்டும்‌. கடிவாளம்‌ போட்டு 
நம்முடைய நாவை அடக்கவேண்டும்‌. 
நம்முடைய பேச்சுக்களில்‌ எப்போதுமே 
கவனமும்‌, தெளிவும்‌ இருக்க 
வேண்டும்‌. தாறுணறாகப்‌ பேசிவிடக்‌ 
கூடாது. குழப்பத்தோடு பேசக்கூடாது. 


நம்முடைய பேச்சு தேவனுடைய நாமத்தைத்‌ 
தூஷித்துவிடக்கூடாது. நம்முடைய 
பேச்சின்‌ மூலமாய்‌ பிறருக்கு நன்மை 
மாத்திரமே உண்டாகவேண்டும்‌. நம்முடைய 
நாவை. பொல்லாப்புக்கு விலக்கிக்‌ 
காத்துக்கொள்ளும்போது நமக்கு 
சந்தோஷம்‌ உண்டாகும்‌. 
நாம்‌ இருமனமுள்ளவர்களா 
யிருக்கக்கூடாது. தெளிவாகப்‌ 
பேசவேண்டும்‌. உள்ளதை உள்ளது 
என்றும்‌, இல்லாததை இல்லாதது என்றும்‌ 
தெளிவாகச்‌ சொல்லவேண்டும்‌. இரு 
நாக்கோடு பேசக்கூடாது. நம்முடைய 
உதடுகளை கபட்டு வசனப்புக்கு 
விலக்கிக்‌  காத்துக்கொள்ளவேண்டும்‌ 
ப்போதுதான்‌ நம்முடைய ஜீவியத்தில்‌ 
ச ற வ ர்வ னா. 
நம்முடைய செய்கைகளைக்‌ 
குறித்தும்‌ நாம்‌ மிகுந்த 
கவனமாயிருக்கவேண்டும்‌. தீமையை 
விட்டு விலகவேண்டும்‌. தீயகாரியங்கள்‌ 
எதையும்‌ நாம்‌ செய்யக்கூடாது. 
தீயகாரியங்களை  செய்கிறவர்களோடு 
நாம்‌ ஐக்கியம்‌ வைத்திருக்கக்கூடாது. 
நல்லோரோடு பழகவேண்டும்‌. 
அப்போதுதான்‌ நம்முடைய ஜீவியத்தில்‌ 
சந்தோஷம்‌ உ கும்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 





விரிவுரை ட்‌ 
PUELSHERS 


இந்த உலகத்தில்‌ நாம்‌ தீமை 
செய்யாமல்‌ இருந்தால்‌ மாத்திரம்‌ போதாது. 
நன்மையும்‌ செய்யவேண்டும்‌. பிறருக்கு 
உபகாரம்‌ செய்யவேண்டும்‌. யாருக்கும்‌ 
உபத்திரவம்‌ பண்ணிவிடக்கூடாது. 
நம்முடைய பேச்சு எல்லோருக்கும்‌ 
பிரயோஜனமுள்ளதாயிருக்க வேண்டும்‌. 
ஒரு “உன்னதமான நோக்கத்தோடு 
ஜீவிக்கவேண்டும்‌. வாழ்க்கையில்‌ 
எந்தவித குறிக்கோளும்‌ இல்லாமல்‌, 
ஏனோதானோவென்று, நிலையில்லாமல்‌ 
ஜீவிக்கக்கூடாது. அப்போதுதான்‌ 
நம்முடைய ஜீவியத்தில்‌ சந்தோஷம்‌ 
உண்டாயிருக்கும்‌. 

நாம்‌ சமாதானத்தைத்‌ தேடி அதைத்‌ 
தொடர்ந்து கொள்ளவேண்டும்‌. எல்லா 
மனுஷரோடும்‌ சமாதானமாயிருக்கும்படி 
நாடவேண்டும்‌. சமாதானத்தைப்‌ 
பெற்றுக்கொள்வதற்காக, நம்மை நாமே 
வெறுக்க வேண்டியது வரலாம்‌. நம்முடைய 
சுயவிருப்பங்களையும்‌, சுயஆசைகளையும்‌ 
வெறுக்க வேண்டியது வரலாம்‌. பல 
காரியங்களை தியாகமாய்‌ 
விடவேண்டியதும்‌ வரலாம்‌. நாம்‌ எதைச்‌ 


செய்தாலும்‌ சமாதானத்தைத்‌ தேடி, 
அதைத்‌ தொடர்ந்துகொள்ளும்போது, 
நம்முடைய ஜீனியத்தில்‌ சந்தோஷம்‌ 
உண்டாயிருக்கும்‌. 


நன்மையும்‌ தீமையும்‌ 
சங 84 : 15-22 


சுங்‌ 34:15. கர்த்தருடைய கண்கள்‌ 
நீதிமான்கன்மேல்‌ நோக்கமாயிருக்கிறது;. 
அவருடைய செவிகள்‌ அவர்கள்‌ 
கூப்பிடுதலுக்குத்‌ திறத்திருக்கிறது. 


சங்‌ 84:16. தீமைசெய்கிறவர்களுடைய 


பேரைப்‌ பூமியில்‌ இராமல்‌ 
அற்றுப்போகப்பண்ண, கர்த்தருடைய 
முகம்‌ அவர்களுக்கு 
விரோதமாயிருக்கிறது. 

சன்‌ 3417. நீதிமான்கள்‌. 
கூப்பிடும்போது கர்த்தர்‌ கேட்டு, 
அவர்களை அவர்களுடைய 
எல்லா உயத்திரவங்களுக்கும்‌. 
தீங்கலாக்கிவிடுகிறார்‌. 





மயம்‌ 
யய 1 


சங்‌ 3418. நொறுங்குண்ட 
இருதயமுன்னவர்களுக்குக்‌ ட 
சமிபமாயிருந்து, 

ஆவியுன்னவர்கணை இரட்சிக்கிறார்‌. 


சுங்‌ 9419.  தீதிமானுக்கு வரும்‌ 
துன்பங்கள்‌ அநேகமாயிருக்கும்‌, கர்த்தர்‌ 
அவைகனெல்லாவற்றிலூம்‌ தின்று 
அவனை விடுவிப்பார்‌. 


சங்‌ 94:20. அவனுடைய எலும்புகளை: 
யெல்லாம்‌ காப்பாற்றுகிறார்‌. 
அவைகளில்‌ ஒன்றும்‌ 
முறிக்கப்படுவதில்லை. 


சங்‌ 3401 
துன்மார்க்கனைக்‌. கொல்லும்‌; 
தீதிமானைப்‌ பகைக்கிறவர்கன்‌ 
குற்றவானிகளாவார்கள்‌. 


தீமை 


சுங்‌ 342௨ கர்த்தர்‌ தமது 
ஊழியக்காரன்‌. ஆத்துமாவை 
மீட்டுக்கொள்ளுகிறாரு அவரை நம்புகிற 
ஒருவன்மேலும்‌ குற்றஞ்சுமராது.. 


நீதிமான்‌ 


கர்த்தருடைய கண்கள்‌ 
நீதிமான்‌ ௧ன்மேல்‌ நோக்கமாயிருக்கிறது; 
அவருடைய செவிகள்‌ அவர்கள்‌ 


கூப்பிடுதலுக்குத்‌. திறந்திருக்கிறது. 
(சுங்‌ 84:15). 

நீதிமான்களெல்லோருக்கும்‌ 
தேவனுடைய விசேஷித்த கிருபையும்‌. 
விசேஷித்த ஆசீர்வாதமும்‌, விசேஷித்த. 
அநுக்கிரகழும்‌ விசேஷித்த பாதுகாப்பும்‌ 
உண்டாயிருக்கும்‌. கர்த்தருடைய கண்கள்‌ 
நீதிமான்கள்‌ மேல்‌ நோக்கமாயிருக்கிறது. 
கர்த்தர்‌ நீதிமான்களை 
பாதையிலே 
அவர்களுக்கு 
வந்துவிடாதவாறு 
பாதுகாக்கிறார்‌. 


பத்துக்க 
தத்கல்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ட்ட 
090 


நீதிமான்கள்‌ கர்த்தருடைய 
சமுகத்தில்‌ தங்கள்‌ வேண்டுதல்களையும்‌, 
விண்ணப்பங்களையும்‌ ஏறெடுக்கும்போது, 
கர்த்தருடைய செவிகள்‌ அவர்கள்‌ 
கூப்பிடுதலுக்குத்‌ திறந்திருக்கிறது. கர்த்தர்‌ 
நீதிமான்களோடு ஜக்கியமாயிருக்கிறார்‌. 
பெற்றோர்‌ தங்கள்‌ பிள்ளைகளோடு 
எப்போதும்‌ கூடவே 
இருக்கவேண்டுமென்று விரும்புவார்கள்‌. 
தங்களுடைய பிள்ளைகள்‌ தங்கள்‌ கண்‌ 
பார்வையிலேயே  இருக்கவேண்டுமென்று 
ஆசைப்படுவார்கள்‌. கர்த்தர்‌ நம்மீதும்‌ 
பிரியமயிருக்கிறார்‌.  ஆகையினால்தான்‌. 
கர்த்தருடைய கண்கள்‌ நம்மேல்‌ எப்போதும்‌ 
நோக்கமாயிருக்கிறது. 


தீமை செய்கிறவர்கள்‌ 


தீமை செய்கிறவர்களுடைய 
பேரைப்‌ பூமியில்‌ இராமல்‌ 
அற்றுப்போகப்பண்ண, கர்த்தருடைய 


முகம்‌ அவர்களுக்கு 
விரோதமாயிருக்கிறது (சங்‌ 84:16). 


நமக்கு முன்பாக மரணமும்‌ ஜீவனும்‌ 
வைக்கப்பட்டிருக்கிறது. நன்மையும்‌ 
தீமையும்‌ வைக்கப்பட்டிருக்கிறது 
ஆசீர்வாதமும்‌ சாபமும்‌ 
வைக்கப்பட்டிருக்கிறது. இவையெல்லாம்‌ 
நமக்கு முன்பாக இருக்கும்போது நாம்‌ 
எதைத்‌ தேர்ந்தெடுக்கவேண்டும்‌ என்று 
நமக்குத்‌ தெரிந்திருக்கவேண்டும்‌. நாம்‌ 
ஜீவனையே தெரிந்தெடுத்து, கர்த்தருக்கு 

பாக சந்தோஷமாயும்‌, சமாதானமாயும்‌ 
இலின்வேண்டம்‌ 


"உங்களுக்கு  நன்மையுண்டாகும்‌ 
என்று நீதிமான்களுக்குச்‌ சொல்லுங்கள்‌; 
அவர்கள்‌ தங்கள்‌ கிரியைகளின்‌ பலனை 
அநுபனிப்பார்கள்‌. துன்பார்க்கனுக்கு 
ஐயோ! அவனுக்குக்‌ கேடு உண்டாகும்‌: 
அவன்‌ கைகளின்‌ பலன்‌ அவனுக்குக்‌ 
கிடைக்கும்‌” (ஏசா 3101). 





மயம்‌ 


யய 1 


தீமை செய்கிறவர்களுக்கு சாபம்‌ 
சாபம்‌ அவர்களோடு எப்போதும்‌ 
கர்த்தர்‌ 
சல்‌ 
பூமியிலிராமல்‌ அற்றுர்போகப்பண்ணுவார்‌. 
இதன்‌ நிமித்தளய்‌ கர்த்தருடைய முகம்‌ 


அவர்களுக்கு எப்போதும்‌ 
விரோதமாயிருக்கிறது தீமை 
செய்கிறவர்கள்‌ தங்களுடைய சொந்த 
வழிகளில்‌ தங்களைத்‌ 


தாங்களே ஆசீர்வதித்துக்கொள்ளலாம்‌. 
உலகப்பிரகாரமான நன்மைகள்‌ 
அவர்களிடத்தில்‌ ஒரளவு காணப்படலாம்‌ 
ஆனாலும்‌ அவர்களுடைய பெயர்‌ 
பூமியிலிராமல்‌ அற்றுப்போகும்‌. தீமை 
துன்மார்க்கனைக்‌ கொல்லும்‌ (சங்‌ 34:21) 
துன்மார்க்கரின்‌ மரணம்‌ 
பரிதாபமாயிருக்கும்‌ அவர்களுக்கு 
கொடிய மரணமுண்டாகும்‌. அவர்கள்‌ 
வாழ்ந்திருந்து ஸரித்தாலும்‌, தாழ்ந்து போய்‌ 
மரித்தாலும்‌ அவர்களுடைய மரணம்‌ 
துர்மாணமாகவே இருக்கும்‌. அவர்கள்‌ 
மரித்துப்போன பின்பு அவர்களுடைய 
பெயர்‌ பூமியில்‌ நிலைத்திராமல்‌ 
அற்றுப்போகும்‌ அவர்களுடைய 
மரணத்திற்கு அவர்களுடைய தீமையே 
காரணம்‌. அவர்களுடைய தீமை 
அவர்களைக்‌ கொன்றுபோடுகிறது. 


அநேக துன்பங்கள்‌ 
அந்தத்‌ துன்பங்கள்‌ 
செய்யாது. கர்த்தர்‌ 


நின்று 


நீதிமானுக்கும்‌ 
வரும்‌. ஆனால்‌ 
நீதிமானை ஒன்றும்‌ 
அவைகளெல்லாவற்றிலும்‌ 
நீதிமானை விடுவிப்பார்‌. 


துன்பார்க்கனுக்கு கொஞ்சம்‌ தன்பம்‌ 
வந்தாலும்‌ அவனுடைய தீமை அவனைக்‌ 
கொன்றுபோடும்‌. கர்த்தர்‌ அவனைப்‌ 
பாதுகாக்கமாட்டார்‌. கர்த்தருடைய முகம்‌ 
தன்மார்க்கனுக்கு விரோதமாயிருக்கிறது. 
சிறிய துன்பம்‌ வந்தால்கூட 
துன்மார்க்கனால்‌ தாங்கிக்கொள்ள 
முடியாது. பாவத்தின்‌ சம்பளம்‌ மரணம்‌. 
டய பாவமே னக்‌ 
ல்க அ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 





விரிவுரை ட்‌ 
PUELSHERS 


துன்மார்க்கனுக்கு வரும்‌ 
துன்பத்தில்‌ சாபம்‌ உள்ளது. 
அதனால்தான்‌ துன்மார்க்கனுக்கு அழிவு 
உண்டாகிறது. நீதிமானுக்கு வரும்‌ 
துன்பங்களிலோ கர்த்தருடைய 
ஆசீர்வாதமுள்ளது. இந்தத்‌ துன்பங்கள்‌ 
நீதிமானுக்கு ஒன்றும்‌ செய்யாது. 
நீதிமானுக்கு வரும்‌ துன்பங்கள்‌, 
அவருக்குத்‌ தீங்கு செய்வதற்குப்‌ பதிலாக, 
நன்மை செய்யும்‌. நமக்குத்‌ துன்பம்‌ 
வந்தாலும்‌, வராவிட்டாலும்‌, கர்த்தருடைய 
கண்கள்‌ நம்மேல்‌ நோக்கமாயிருக்கிறது. 
கர்த்தருடைய செவிகள்‌ நம்முடைய 
கூப்பிடுதலுக்குத்‌ திறந்திருக்கிறது 
நமக்கு வரும்‌ எல்லா துன்பங்களிலிருந்தும்‌ 
கர்த்தர்‌ நம்மை விடுவிப்பார்‌. நம்முடைய 
எலும்புகளையெல்லாம்‌. கர்த்தர்‌ 
காப்பாற்றுகிறார்‌. 


கர்த்தர்‌ ௪மீபமாயிருக்கிறார்‌ 


நீதிமான்கள்‌ கூப்பிடும்போது 
கர்த்தர்‌ கேட்டு, அவர்களை 
அவர்களுடைய எல்லா 
உயத்திரவங்களுக்கும்‌ நீங்கலாக்கி. 
விடுகிறார்‌. நொறுங்குண்ட 
இருதயமுன்னவர்களுக்குக்‌ கர்த்தர்‌ 
சும்பமாயிருந்து, நருங்குண்ட 
ஆவியுன்னவர்களை இரட்சிக்கிறார்‌ 
(சங்‌ 341718). 


நீதிமான்கள்‌ கர்த்தரை நோக்கிக்‌ 
கூப்பிடுகிறார்கள்‌. தங்களுக்கு எவ்வளவு 
பிரச்சனைகள்‌ வந்தாலும்‌, நீதிமான்கள்‌. 
தங்களுடைய பிரச்சனைகளை மனுஷரிடம்‌. 
சொல்லி புலம்பமாட்பார்கள்‌. கர்த்தரிடம்‌ 
மாத்திரமே முறையிடுவார்கள்‌. கர்த்தரோ 
நீதிமான்கள்‌ தம்மைக்‌ கூப்பிடும்போது, 
அவர்களுடைய கூப்பிடுதலைக்‌ கேட்கிறார்‌. 
ஒரு சிறு குழந்தை அழும்போது, அந்தக்‌ 
குழந்தையின்‌ தாய்‌ அழுகை 
சத்தத்தைக்கேட்டு, அந்த அழுகையை 


அமர்த்துவதற்கு என்ன 
செய்யவேண்டுமோ அதைச்‌ செய்வாள்‌. 
தாயின்‌ கவனமெல்லாம்‌ தன்னுடைய 


குழந்தையின்மீதே இருக்கும்‌. பிள்ளையைப்‌ 
பெற்ற தாய்க்கு மாத்திரமே தன்னுடைய 
பின்மீது பாசம்‌ இருக்கும்‌. 





யம்‌ 


யய 1 





மற்றவர்கள்‌ அந்தப்‌ பிள்ளையை 
கவனிக்கமாட்டார்கள்‌. அந்தப்‌ பிள்ளை 
அழும்போது அதற்கு என்ன 
செய்யவேண்டுமோ அதைச்‌ செய்ய 
முன்வரமாட்டார்கள்‌. 

கர்த்தரை நோக்கி நாம்‌ 
கூப்பிடும்போது, கர்த்தர்‌ நம்முடைய 
கூப்பிடுதலைக்‌ கேட்டு, நம்முடைய 
எல்லா உபத்திரவங்களுக்கும்‌ நம்மை 
நீங்கலாக்கிவிடுகிறார்‌. நம்முடைய 
கூப்பிடுதலைக்‌ கேட்பது மாத்திரமல்ல, நாம்‌ 
எதற்காக  கூப்பிடுகிறோமோ, அதை 


நமக்கு நிறைவேற்றி தருகிறார்‌. நாம்‌ 
உபத்திரவப்படும்போது கர்த்தரை நோக்கிக்‌ 
கூப்பிட்டால்‌, கர்த்தர்‌ நம்முடைய எல்லா 


2 பத்திரவங்களுக்கம்‌ நம்மை 
நீங்கிலாக்கி விடுகிறார்‌. 

கர்த்தர்‌ நொறுங்குண்ட 
இருதயமுள்ளவர்களுக்கு 
சமீபமாயிருக்கிறார்‌. நருங்குண்ட 
ஆவியுள்ளவர்களை இரட்சிக்கிறார்‌ 
கர்த்தர்‌ நமக்கு ஆலோசனை 
சொல்லுவதற்காகவும்‌, நம்மை 
வழிநடத்துவதற்காகவும்‌, நம்மைப்‌ 
பாதுகாப்பதற்காகவும்‌, நமக்கு நன்மை 
செய்வதற்காகவும்‌ நமக்கு 
சமீபமாயிருக்கிறார்‌ அவர்‌ நல்ல 
நோக்கத்தோடு நமக்கு 
அருகாயையிலிருக்கிறார்‌. நம்முடைய 
எலும்புகளையெல்லாம்‌ காப்பாற்ற 
வேண்டுபென்பதற்காக கர்த்தர்‌ நமக்கு 
சமீபமாயிருக்கிறார்‌. நம்மை 
இரட்சிப்பதற்காக கர்த்தர்‌ நமக்கு 
சமிபமாயிருக்கிறார்‌. 





நீதிமானுடைய எலும்புக்‌ 


நீதிமானுக்கு வரும்‌ துன்பங்கள்‌ 
அநேகமாயிருக்கும்‌, கர்த்தர்‌ 
அவைகனெல்லாவற்றிலூம்‌ நின்று 
அவனை விடுவிப்பார்‌. 
அவனுடைய  எஜும்புகனையெல்லாம்‌ 
காப்பாற்றுகிறார்‌; அவைகளில்‌ ஒன்றும்‌. 
முறிக்கப்படு வதில்லை (சங்‌ 84:19,20). 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ட்ட 
90% 


கர்த்தர்‌ நீதிமானுடைய 
எலும்புகளையெல்லாம்‌ காப்பாற்றுகிறார்‌ 
அவைகளில்‌ ஒன்றும்‌ 


முறிக்கப்படுவதில்லை. கர்த்தர்‌ நம்முடைய 


ஆத்துமாவை மாத்திரமல்ல, நம்முடைய 
சரீரத்தையும்‌ காப்பாற்றுகிறார்‌. நம்முடைய 
பொதுவான சரீரத்தை மாத்திரமல்ல, 
நம்முடைய சரீரத்திலுள்ள ஒவ்வொரு 


அவயவத்தையும்‌, ஒவ்வொரு எலும்பையும்‌ 
காப்பாற்றுகிறார்‌. நம்முடைய எலும்புகள்‌ 
முறிக்கப்படுவதற்கு கர்த்தர்‌ அனுமதி 
கொடுப்பதில்லை. நம்முடைய இருதயம்‌ 
நொறுங்குண்டாயிருக்கும்போது நம்முடைய 
எலும்புகள்‌ முறிக்கப்படாமலிருக்கும்‌. 





தாவீது கர்த்தருடைய அன்பை 
ருசித்துப்பார்த்திருக்கிறார்‌. தாவீதின்‌ 
இருதயம்‌ நொறுங்குண்ட இருதயம்‌, 
தாவீது கர்த்தரிடத்தில்‌ 
விண்ணப்பம்பண்ணும்போது, நான்‌ 
சந்தோஷமும்‌ மகிழ்ச்சியும்‌ கேட்கும்படி 
செய்யும்‌. அப்பொழுது நீர்‌ நொறுக்கின 
எலும்புகள்‌ களிகூரும்‌' (சங்‌ 58), 


“தேவனுக்கேற்கும்‌ பலிகள்‌ நொறுங்குண்ட 
ஆவிதான்‌. தேவனே, நொறுங்குண்டதும்‌ 
நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர்‌ 
புறக்கணியீர்‌” (சங்‌ 51177. 


வரும்‌ துன்பங்கள்‌ 
தாவீதுக்கு அநேக 
உண்டாயிற்று. “கர்த்தாவே 
தாவீதையும்‌ அவனுடைய சகல 
உபத்திரவத்தையும்‌ நினைத்தருளும்‌” 
(சங்‌ 1324) என்று தாவீது கர்த்தருடைய 


நீதிமானுக்கு 
அநேகமாயிருக்கும்‌. 
துன்பங்கள்‌. 


சமுகத்தில்‌ விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 
நீதிமான்கள்‌ கூப்பிடும்போது கர்த்தர்‌ 
ம்‌ அவர்களை அவர்களுடைய 

உபத்திரவங்களுக்கும்‌ 
நீங்கலாக்கிலிடுகிறார்‌ நீதிமானுக்கு 
வரும்‌ துன்பங்கள்‌ அநேகமாயிருந்தாலும்‌ 
கர்த்தர்‌ அவைகள்‌ எல்லாவற்றிலும்‌ 


நின்று அவனை விடுவிப்பார்‌. 





மயம்‌ 
யய 1 


நீதிமானுடைய 
நருங்குண்டாதாயிருக்கும்‌. 
வியள்ளவர்களை 
இரட்சிக்கிறார்‌ 
துன்பங்கள்‌ வரலாம்‌. 
நீதிமானை 
நீதிமான்களுக்கு 


, ஆவி 
கடுக்கன்‌ 
கர்த்தர்‌ 
நீதிமான்களுக்கு 
அந்தத்‌ துன்பங்கள்‌ 
அழித்துப்போடாது. 
உபத்திரவங்களும்‌, 
பாடுகளும்‌, வேதனைகளும்‌. 
நெருக்கங்களும்‌ வரலாம்‌. ஆனாலும்‌ 
இவை எதுவும்‌ நீதிமானை அழித்துவிடாது. 


தீமை 
கொல்லும்‌ 


துன்மார்க்கனைக்‌ 


"தீமை துன்மார்க்களைக்‌ கொல்லும்‌; 
தீதிமானைய்‌ ஙகைக்கிறவர்கள்‌. 
குற்றவானிகளாவார்கள்‌. கர்த்தர்‌ தமது 
ஊமழியக்காரரின்‌ ஆத்துமாவை 
மீட்டுக்கொள்ளுகிறார்‌; அவரை நம்புகிற. 
ஒருவன்மேதும்‌: குற்றஞ்சுமராது. 
(சங்‌ 84:21,2ஓ), 


துன்மார்க்கனுக்கு 
பாதுகாப்பு இல்லை. 
செய்கிறவர்களுடைய 
பூழியிலிராமல்‌ அற்றுப்போகப்பண்ணுகிறார்‌. 
கர்த்தருடைய முகம்‌ அவர்களுக்கு 
விரோதமாமிருக்கிறது துன்மார்க்கர்‌ 
கர்த்தரை நம்புவதில்லை. அவர்கள்‌ 
கர்த்தரை நோக்கிக்‌ கூப்பிடுவதுமில்லை. 
அவர்களுடைய இருதயமும்‌ 
கடினமுள்ளதாயிருக்கிறது. இதனால்‌ 
கர்த்தருடைய சமுகத்தில்‌ அவர்களுக்கு 
கிருபை கிடைப்பதில்லை. 


கர்த்தருடைய 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ட்ட 
090 


துன்மார்க்கர்‌ துணிகரமாய்ப்‌ பாவம்‌ 
செய்கிறார்கள்‌. பாவத்தின்‌ சம்பளம்‌ 
மரணம்‌. அவர்கள்‌ செய்கிற தீமையான 
பாவங்களே அவர்களைக்‌ 
கொன்றுபோடும்‌. துன்மார்க்கர்‌ 
நீதிமானைப்‌ பகைக்கிறார்கள்‌. இவர்கள்‌ 
நீதிக்குச்‌ சத்துருக்களாயிருக்கிறார்கள்‌. 
தேவனுடைய நீதியான நியாயத்தீர்ப்பின்படி, 
நீதிமானைப்‌ பகைக்கிறவர்கள்‌ 
குற்றவாளிகளாவார்கள்‌. 


கர்த்தர்‌ தமது ஊழியக்காரரின்‌ 
ஆத்துமாவை மீட்டுக்கொள்கிறார்‌. கர்த்தர்‌ 
அவர்களுக்குப்‌ பாதுகாப்பாகயிருக்கிறார்‌. 
கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்கு 
துன்பங்கள்‌ அநேகம்‌ வந்தாலும்‌, கர்த்தர்‌ 
அவைகளெல்லாவற்றிலும்‌ ன்று 
இவர்களை விடுவிப்பார்‌. கர்த்தரை 
நம்புகிற ஒருவன்மேலும்‌ குற்றம்‌ சுமராது 
துன்மார்க்கர்‌. கர்த்தரை நம்பாமல்‌ 
போனபியினால்‌ அவர்கள்மேல்‌ குற்றம்‌ 


சுமரும்‌ அவர்கள்‌ கர்த்தருக்கு முன்பாக 
குற்றவாளிகளாவார்கள்‌. 





யம்‌ 


யய 1 





கர்த்தராகிய தேவனே வானத்திலும்‌ 
பூமியிலும்‌ நீதியுள்ள 
நியாயாதிபதியாயிருக்கிறார்‌. தாவீதின்‌ 
சத்துருக்களுக்கு விரோதமாகவும்‌, 
அவரை துன்பப்படுத்துகிறவர்களுக்கு. 
விரோதமாகவும்‌ கர்த்தர்‌ நீதியான தீர்ப்பு 


கொடுப்பார்‌ சவுலும்‌ அவருடைய 
ஊழியக்காரரும்‌ தாவீதைத்‌ 
தன்பப்படுத்துகிறார்கள்‌ தாவீதின்‌ 
ஜீவனைக்‌ கொன்றுபோட சதி 
ஆலோசனைகளை யோசிக்கிறார்கள்‌ 
தாவீதுக்கு சவுலோடு மிகுந்த 


போராட்டம்‌ உண்டாயிற்று. 


'சவலும்‌ அவருடைய ஊழியக்காரரும்‌ 


தனக்குச்‌ செய்த எல்லா 
அநியாயங்களைப்பற்றியும்‌ தாவீது 
கர்த்தரிடத்தில்‌ முறையிடுகிறார்‌ 
தாவீதினிடத்தில்‌ ஒரு குற்றமுமில்லை. 
அவர்‌ யாருக்கும்‌ எந்தத்‌ 
தீங்கும்‌ செய்யவில்லை (சங்‌ 35779), 
தாவீது அவர்களுக்கு நன்மையை 
மாத்திரமே செய்திருக்கிறார்‌. அவர்களோ 


தாவீதுக்கு நன்மை செய்வதற்கு பதிலாக 





தீமை செய்கிறார்கள்‌ (சங்‌ 

கர்த்தர்‌ தாமே தன்னைப்‌ பாதுகாத்து 
சத்துருக்களின்‌. ஆபத்துக்களிலிருந்து 
தன்னை தப்புவிக்குமாறு தாவீது 


கர்த்தரிடத்தில்‌ விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 
தன்னைத்‌ துன்பப்படுத்துகிறவர்களுக்கு. 
அழிவு வருமென்று தாவீது 
தீர்க்கதரிசனமாய்ச்‌ சொல்லுகிறார்‌ 
(சங்‌ 35:4-6,8). தான்‌ இன்னும்‌ அநேக 
நன்மையான காரியங்களையும்‌. 
நன்மையான நாட்களையும்‌ 
காணப்போவதாக தாவீது 
தனக்குத்தானே  வாக்குப்பண்ணுகிறார்‌ 
(சங்‌ 35910). தாவீது கர்த்தருடைய 
சமுகத்திலே துதிகளோடும்‌. 
ஸ்தோத்திரங்களோடும்‌  வருவேனென்று 
வாக்குப்பண்ணுகிறார்‌ (சங்‌ 358,28). 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 





விரிவுரை ட்‌ 
090 


தாவீதின்‌ முறையீடு 


சங்‌ 35 : 1-10 

சுங்‌ 850. கர்த்தாவே நீர்‌ என்‌ 
வழக்கானிகனோடே. வழக்காடி, 
என்னோடு யுத்தம்‌ 
பண்ணுகிறவர்கனோடே. யுத்தம்‌ 
பண்ணும்‌. 

சங்‌ 995. நீர்‌ கேடகத்தையும்‌ 
பரிசையையும்‌ பிடித்து, எனக்கு 
ஒத்தாசையாக எழுத்துநில்லும்‌. 

சங்‌ 358, என்னைத்‌ 


துன்பப்படுத்துகிறவர்கனோடு எதிர்த்த 
தின்று, ஈட்டியையோங்கி அவர்களை: 
மறித்து: நான்‌ உன்‌ இரட்சிப்பு என்று 
என்‌ ஆத்துமாவுக்குச்‌ சொல்லும்‌. 


சங்‌ 354. என்‌ பிராணனை 
வாங்கத்தேடுகிறவர்கள்‌ வெட்கப்பட்டுக்‌ 
கலங்குவார்கனாக; எனக்குத்‌ 
தீங்குசெய்ய நினைக்கிறவர்கள்‌. 
நாணமடைவார்களாக. 


சங்‌ 855. அவர்கள்‌ காற்றுமுகத்தில்‌ 
பறக்கும்‌ பதரைப்போலாவார்களாக; 
கர்த்தருடைய தாதன்‌ அவர்களைத்‌ 
துரத்துவானாக. 


சங்‌ 35:6. அவர்களுடைய வழி இருளும்‌ 
சலுக்கதுமாயிருப்பதாக; கர்த்தருடைய 


தூதன்‌ அவர்களைப்‌ 
பின்தொடருவானாக: 

சங்‌ 35:7. முகாத்தரமில்லாமல்‌ 
எனக்காகத்‌ தங்கள்‌ வலையைக்‌ 
குழியில்‌ ஒனித்து வைத்தார்கள்‌; 
முகாத்தரமில்லாமல்‌ என்‌ 
ஆத்துமாவுக்குப்‌ படுகுழி 
வெட்டினார்கள்‌. 


சங்‌ 35:8. அவன்‌ நினையாத அழிவு 
அவனுக்கு வரவும்‌, அவன்‌ மறைவாய்‌ 
வைத்த வலை அவனையே 
பீடிக்கவுங்கடவது; அவனே அந்தக்‌ 
குழியில்‌ விழுத்து அழிவானாக. 





பி சங்கீதம்‌ 


யய 1 


சங்‌ 35:9. என்‌ ஆத்துமா கர்த்தரில்‌ 
களிகூர்ந்து, அவருடைய இரட்சிப்பில்‌ 
மகிழ்த்திருக்கும்‌. 


சுங்‌ 9510. சிறுமைப்பட்டவனை 
அவனிலும்‌ பலவானுடைய கைக்கும்‌, 
சிறுமையும்‌ எனிமையுமானவனைக்‌ 
கொள்ளையிடுகிறவனுடைய கைக்கும்‌ 
தப்புவிக்கிற உமக்கொப்பானவர்‌ யார்‌ 
கர்த்தாவே, என்று. என்‌ 
எலும்புகனெல்லாம்‌ சொல்லும்‌. 


என்‌ 
வழக்காடும்‌ 


வழக்கானிகளோடே. 


கர்த்தாவே, நீர்‌ 
வழக்கானிகளோடே. 
என்னோடு 
பண்ணுகிறவர்கனோடே, 
பண்ணும்‌ (சங்‌ 954). 


எண்‌: 
வழக்காடி, 
யுத்தம்‌ 
யுத்தம்‌ 


தாவீது தன்னுடைய 
பிரச்சனைகளையெல்லாம்‌ கர்த்தரிடத்தில்‌ 
முறையிடுகிறார்‌. தாவீதின்‌ சத்துருக்கள்‌ 
அவருடைய ஜீவனைக்‌ கொன்றுபோட 
அவரைப்‌ பின்தொடர்ந்து வருகிறார்கள்‌. 
தாவீது மன அமைதியில்லாமல்‌, 
ஓய்வில்லாமல்‌, பல இடங்களுக்கும்‌ ஓடி 
ஒளிந்துகொண்டிருக்கிறார்‌. தாவீதின்‌ 
சத்துருக்கள்‌ அவரை நெருக்குகிறார்கள்‌. 
அவர்கள்‌ தாவீதின்‌ பிராணனை வாங்கத்‌ 
தேடுகிறார்கள்‌. சவலும்‌, சவுலின்‌ 
வேலையாட்களும்‌ தாவீதுக்கு எப்போதுமே 
சத்துருக்களாக இருக்கிறார்கள்‌. 
அவர்களுக்கு தாவீதின்‌ பிராணன்‌ 
வேண்டும்‌. தாவீதின்‌ இரத்தத்தினால்‌ 
மாத்திரமே அவர்கள்‌ திருப்தியடைவார்கள்‌. 
இரத்தபபிரியான அவர்கள்‌ துணிகரமாய்ப்‌ 
பாவம்‌ செய்கிறார்கள்‌. 


- விரிவுரை ட்ட 
PSALMS - COMMENTARY 


PUBLISHERS 


கர்த்தர்‌ தனக்கு நீதி 
செய்யவேண்டுமென்று தாவீது 
அவரிடத்தில்‌ விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 
தாவீதின்‌ சத்துருக்கள்‌ அவரோடு 
வழக்காடுகிறார்கள்‌. அவரோடு 
யுத்தம்பண்ணுகிறார்கள்‌. இந்த யுத்தத்தில்‌ 
தாவீதும்‌, அவருடைய சத்துருக்களும்‌ 
நீதியாய்‌ விசாரிக்கப்பட்டு, அவர்களுக்கு 
நீதியான தீர்ப்பு கொடுக்கப்படவேண்டும்‌. 


தாவீதுக்கு இஸ்ரவேல்‌ 
தேசத்திலுள்ள ஒரு நபரோடு வழக்கு 
இருந்தால்‌, அவர்‌ அந்த வழக்கை 
ராஜாவிடம்‌ போய்‌ சொல்லலாம்‌. பவுல்‌ 
தன்னுடைய வழக்கை  இராயனுக்கு 
முன்பாக விசாரிக்கவேண்டுமென்று. 
அபயமிட்டார்‌. இங்கோ  தாளீதுக்கும்‌ 
ராஜாவுக்கும்‌ இடையே வழக்கு 
உண்டாயிருக்கிறது நியாயந்தீர்க்க 
வேண்டிய சவுல்‌ ராஜாவே தாவீதுக்கு 
விரோதமாய்‌ மோசம்பண்ணுகிறார்‌ 
தாவீதுக்கு ராஜாவின்‌ சமுகத்தில்‌ நீதி 
கிடைக்காது. ஆகையினால்‌ தாவீது 
தன்னுடைய வழக்குகளை கர்த்தருடைய 
சமுகத்தில்‌ முறையிடுகிறார்‌. 


கர்த்தர்‌ ராஜாதி 
கர்த்தாதி கர்த்தவாகவும்‌ இருக்கிறார்‌. 
இந்தப்‌ பூமியிலுள்ள எல்லா 
ராஜாக்களின்மீதும்‌, கர்த்தரே நீதியுள்ள 
நியாயதிபதியாயிருக்கிறார்‌. தாவீது இதை 
நினைவுகூர்ந்து, “கர்த்தாவே நீர்‌ என்‌ 
வழக்காளிகளோடே வழக்காடும்‌” என்று 
விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 


ராஜாவாகவும்‌, 


கர்த்தர்‌ தனக்காக வழக்காடினால்‌ 


போதாது என்றும்‌, அவர்‌ 

யுத்தம்பண்ணவேண்டும்‌. 
தாவீது விண்ணப்பம்‌ 
ர்‌. “என்னோடே யுத்தம்‌ 


ஈவ்‌; 
கேடிக்கொல்கிறா்‌ 





மயம்‌ 
யய 1 


நான்‌ உன்‌ இரட்சிப்பு 


நீர்‌ கேடகத்தையும்‌ பரிசையையும்‌ 
பிடித்து, எனக்கு. ஒத்தாசையாக 
எழுத்துதில்லும்‌. என்னைத்‌ 
துன்பப்படுத்துகிறவர்கனோடு எதிர்த்து 
நின்று, சட்டியையோங்கி அவர்களை 
மறித்து: நான்‌ உன்‌ இரட்சிப்பு என்று 


என்‌ ஆத்துமாவுக்குச்‌. சொல்லும்‌. 
(சங்‌ 8522. 

தேவன்‌ நம்முடைய 
சிநேகிதராயிருக்கும்‌ போது, 
நம்முடைய சத்துருக்கள்‌ 
எப்படிப்பட்டவர்களாகயிருந்தாலும்‌ நாம்‌ 
குவலைப்படவேண்டியதில்லை. இந்த 
உலகத்தில்‌ இருக்கிறவனிலும்‌ நமக்குள்‌ 
இருக்கிற நம்முடைய கர்த்தர்‌ பெரியவர்‌. 
தாவீதின்‌ சத்துருக்கள்‌ அவரோடு 
யுத்தம்பண்ணுகிறார்கள்‌ இந்த யுத்தத்தில்‌ 
தாவீதுக்கு கர்த்தருடைய உதவியும்‌ 
ஒத்தாசையும்‌ தேவைப்படுகிறது. 


“நீர்‌ கேடகத்தையும்‌ பரிசையையும்‌ பிடித்து, 
எனக்கு ஒத்தாசையாக எழுந்து நில்லும்‌” 
என்று தாவீது கர்த்தரிடத்தில்‌ 
சொல்லுகிறார்‌. இந்த வாக்கியத்திற்கு 
எனக்காக யுத்தம்பண்ணும்‌' என்பதே 
பவ என்னோடு யுத்தம்‌ 


கிறவர்களோடு யுத்தம்பண்ணும்‌” 

ஜல்‌ தாவீதின்‌: விண்ணம்‌ 
தம்முடைய 
தம்மை 
தாவீது 
தன்னுடைய 


கர்த்தர்‌ 
சர்வவல்லமையினால்‌ 
வெளிப்படுத்தவேண்டுமென்று 
விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 

வக்கில்‌ தேவனுடைய நீதியும்‌ 
அவருடைய மற்ற எல்லா 
குணாதிசயங்களும்‌ வெளிப்படவேண்டும்‌ 
என்பதே தாவீதின்‌ விருப்பம்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய நாம மகிமைக்காகவும்‌ தம்மை 


வெளிப்படுத்திக்‌ காண்பிக்கவேண்டும்‌. 
தம்முடைய பிள்ளைகளின்‌ 
பிரயோஜனத்திற்காகவும்‌ தம்மை 
வெளிப்படுத்தவேண்டும்‌. என்பதே 
தாவீதின்‌ விருப்பம்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 





PUBLISHERS 


விரிவுரை ட்ட 


கர்த்தர்‌ தாவீதுக்கு யுத்தத்தில்‌ 
உதவி செய்யும்போது தாவீதின்‌ 
சத்துருக்களினால்‌ தாவீதை நெருங்க 
முடியாது. கர்த்தர்‌ கேடகத்தையும்‌ 
பரிசையையும்‌ பிடித்து தாவீதுக்கு. 
ஒத்தாசையாக எழுந்து நிற்கும்போது, 
தாவீதின்‌ சத்துருக்களெல்லோரும்‌ 
பெலனற்றுப்போவார்கள்‌. அவர்களால்‌ 
தாவீதின்‌ பிராணனை எடுத்துக்கொள்ள. 
முடியாது. அவர்கள்‌ தாவீதுக்கு 
விரோதமாக யோசித்த 
சதிஆலோசனைகளெல்லாம்‌ பெணற்றுப்‌ 
போகும்‌ 

கர்த்தரே நம்முடைய 
இரட்சகராயிருக்கிறார்‌. அவர்‌ நம்முடைய 
ஆத்துமாவிடம்‌, “நான்‌ உன்‌ இரட்சிப்பு” 


என்று சொல்லுவதே நமக்கு மிகப்பெரிய 
ஆசிர்வாதம்‌. இந்த உலகத்தில்‌ நம்மை 
பலர்‌ துன்பப்படுத்தலாம்‌. அவர்களை 
எதிர்த்து நிற்பதற்கு நமக்குப்‌ 
பெலனில்லாமல்‌. இருக்கலாம்‌. 
நாம்‌ திராணியற்றர்களாகக்கூ. 
போய்விடலாம்‌. நமக்குப்‌ பெலமில்லா 
விட்டாலும்‌, நமக்கு ஒத்தாசை செய்கிற 
கர்த்தரிடத்தில்‌ பெலம்‌ உண்டு. அவர்‌ 
சர்வவல்லபையுள்ளவர்‌. நம்மைத்‌ 
துன்பப்படுத்துகிறவர்களோடு கர்த்தர்‌ 
எதிர்த்து நிற்பார்‌. தம்முடைய ஈட்டியை 
ஓங்கி அவர்களை மரிப்பார்‌. நம்முடைய 
ஆத்துமாவிடம்‌, “நன்‌ உன்‌ இரட்சிப்பு 
என்று சொல்லுவார்‌. 





நம்முடைய சத்துருக்கள்‌ நமக்கு. 
விரோதமாக அநேக தூஷண 
வார்த்தைகளைச்‌ சொல்லுவார்கள்‌. 
அவர்களுடைய வார்த்தைகளை நாம்‌. 
செவிகொடுத்துக்‌ கேட்டால்‌ நம்முடைய 
ஆவியிலே சோர்ந்துபோவோம்‌. 
ஆகையினால்‌ கர்த்தருடைய 
பிள்ளைகளாகிய நாம்‌ சத்துருக்களின்‌ 
பேச்சுக்களுக்குச்‌ செவிகொடுப்பதற்குப்‌ 
பதிலாக, கர்த்தர்‌ நமக்குச்‌ சொல்லுவதை 
செவிகொடுத்துக்‌ கேட்கவேண்டும்‌. 
கர்த்தருடைய வார்த்தை நம்மை 
இரட்சிக்‌ அவருடைய வார்த்தை 
நம்மைப்‌ பெலப்படுத்தும்‌. 





மயம்‌ 
யய 1 


என்‌ பிராணனை வாங்கத்‌ 


தேடுகிறவர்கள்‌ 


என்‌: பிராணனை 
வாங்கத்தேடுகிறவர்கன்‌ வெட்கப்பட்டுக்‌ 
கலங்குவார்கனாக; 

தீங்குசெய்ய 

நாணமடைவார்கனாக.. 

காற்றுமுகத்தில்‌ பறக்கும்‌. 
போலாவார்கனாக; கர்த்தருடைய 
தூதன்‌ அவர்களைத்‌ துரத்துவானாக. 
அவர்களுடைய வழி இருளும்‌ 
சறுக்கலுமாயிருப்பதாக; கர்த்தருடைய 
தூதன்‌ அவர்களைப்‌: 
யின்தொடருவானாக (சங்‌ 85:4-6). 


தன்னுடைய 
பழிவாங்கவேண்டுமென்பது 
விருப்பமல்ல, 


சத்துருக்களை 
தாவீதின்‌ 
பழிவாங்குதல்‌ 
கர்த்தருக்குரியது. தாவீது தன்னுடைய 
சத்துருக்களை கர்த்தருடைய கரத்தில்‌ 
ஒப்புவித்திருக்கிறார்‌. அவர்கள்‌ தாவீதின்‌: 
பிராணனை வாங்கத்‌ தேடுகிறார்கள்‌. 
அவர்களுடைய துன்மார்க்கத்தினியித்தம்‌ 
அவர்கள்‌ அழிந்துபோகவேண்டுமென்பதே 
தாவீதின்‌ ஜெபம்‌. தாவீது அவர்களைப்‌ 
பழிவாங்கவில்லை. ஆனாலும்‌ கர்த்தர்‌ 
அவர்களுக்கு நீதியான தீர்ப்பைக்‌ 
கொடுக்கவேண்டுமென்று தாவீது 
விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 


தாவீதின்‌ பிராணனை வாங்கத்‌ 
தேடுகிறவர்கள்‌. வெட்கப்பட்டு 
கலங்குவார்களாக என்பதும்‌, அவருக்குத்‌ 
தீங்கு செய்ய நினைக்கிறவர்கள்‌ 
நாணமடைவார்களாக என்பதும்‌ தாவீதின்‌ 
ஜெபமாயிருக்கிறது. கர்த்தர்‌ அவர்களோடு 
யுத்தம்பண்ணவேண்டும்‌. அவர்கள்‌ 
தாவீதை நெருங்கி வராமல்‌ 

ப்போய்விடவேண்டும்‌. அவர்கள்‌ 
சந்தோஷத்தோடு, திரும்பிப்போகக்கூடாது. 
அவர்கள்‌ வெட்கப்பட்டும்‌. கலங்கியும்‌, 
நாணமடைந்தும்‌ பின்வாங்கிப்‌ 
போகவேண்டும்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ட்ட 
090 


தாவீது தன்னுடைய சத்துருக்களின்‌ 
மனந்திரும்புதலுக்காகவும்‌ விண்ணப்பம்‌ 
பண்ணுகிறார்‌. நம்முடைய 
பாவங்களுக்காக வெட்கப்பட்டு 
கலங்கவேண்டும்‌. நம்முடைய 
மீறுதல்களுக்காகவும்‌, நம்முடைய 
அக்கிமங்களுக்காகவும்‌. நாம்‌ 
நாணமடையவேண்டும்‌. நம்முடைய 
துன்மார்க்கமான காரியங்கள்‌ 
எல்லாவற்றையும்‌ விட்டு விலகி, 
கர்த்தரிடத்தில்‌ மனந்திரும்பி வரவேண்டும்‌. 
கர்த்தரை பயபக்தியோடு துதிக்கவேண்டும்‌. 


நாம்‌ 


தாவீது தன்னுடைய 
சத்துருக்களுக்காக கர்த்தருடைய 
சமுகத்தில்‌ விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 
“அவர்கள்‌ காற்று முகத்தில்‌ பறக்கும்‌ 
புதரைப்போலாவார்களாக. கர்த்தருடைய 
தூதன்‌ அவர்களைத்‌ துரத்துவானாக" 
என்று விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. காற்று 
முகத்தில்‌ பறக்கிற பதரினால்‌, காற்றை 
எதிர்த்து போராட முடியாது. காற்று 
எந்தத்‌ திசையில்‌ அடிக்கிறதோ, அந்தத்‌ 
திசையில்‌ பதரும்‌ அடித்துச்‌ செல்லப்படும்‌. 


தாவீதின்‌ சத்துருக்களினால்‌ 
தேவனுடைய நீதிக்கு எதிர்த்து 
நிற்கமுடியாது. தேவன்‌ தம்முடைய 
நீதியான நியாயத்தீர்ப்பை அவர்களுக்குக்‌ 
கொடுக்கும்போது, அவர்களுக்குத்‌ 
தண்டனை கிடைக்கும்‌. அழிவு வரும்‌, 
கர்த்தருடைய தூதன்‌ தாவீதின்‌: 
சத்துருக்களைத்‌ துரத்துவான்‌. 
கர்த்தருடைய தூதன்‌ பலமுள்ளவன்‌. 
பலத்த காற்றைப்போன்றவன்‌. தாவீதின்‌ 
சத்துருக்களோ  பதரைப்போன்றவர்கள்‌. 
பதரால்‌ பலத்த காற்றிற்கு எதிர்த்து 
நிற்கமுடியாது. தாவீதின்‌ 
சத்துருக்களினால்‌ கர்த்தருடைய 
தூதனுக்கு எதிர்த்து நிற்கமுடியாது. 





யம்‌ 
யய 1 


கர்த்தருடைய சமுகத்தில்‌ 

சத்துருக்களுக்காக 
தொடர்ந்து ஜெபம்பண்ணுகிறார்‌. 
“அவர்களுடைய வழி இருளும்‌ 
சறுக்கலுமாயிருப்பதாக. கர்த்தருடைய 
தூதன்‌ அவர்களைப்‌ பின்தொடருவானாக” 
என்று சொல்லுகிறார்‌. தாவீதின்‌ 
சத்துருக்கள்‌, தோற்று ஓடிப்போகும்போது, 
அவர்களுக்குள்‌ கலக்கமும்‌ பயமும்‌ 
உண்டாயிருக்கும்‌. 
செம்மையான வழி 


போகிற வழி 
naire 


அவர்களால்‌ அந்த வழியில்‌ 
மெதுவாகவும்‌ போகமுடியாது. ஏனெனில்‌ 
கர்த்தருடைய தூதன்‌ அவர்களைப்‌ 
பிடிப்பதற்கு பின்தொடர்ந்து வருகிறான்‌. 
தாவீதின்‌ சத்துருக்கள்‌ தாவீதைப்‌ 
பிடிப்பதற்காக அவரைப்‌ பின்தொடர்ந்து 
வந்தார்கள்‌. கர்த்தரோ தாவீதை 
அவருடைய சத்துருக்களிடமிருந்து 
காப்பாற்றுகிறார்‌ அவருடைய 
சத்துருக்களைப்‌ பிடிப்பதற்கு கர்த்தர்‌ 
தம்முடைய தூதனை அனுப்புகிறார்‌. 
கர்த்தருடைய தூதன்‌ தாவீதின்‌ 
சத்துருக்களைப்‌ பிடிக்க அவர்களைப்‌ 
பின்தொடருகிறான்‌. 


அவன்‌ மறைவாய்‌ வைத்த வலை 


தாவீது 
தன்னுடைய 


அவர்களுக்கு 
இருக்காது. அவர்கள்‌ 
இருளும்‌ 


முகாத்தரமில்லாமல்‌ எனக்காகத்‌ 
தங்கள்‌ வலையைக்‌ குழியில்‌ ஒளித்து 
வைத்தார்கள்‌; முகாத்தரமில்லாமல்‌ என்‌ 
ஆத்துமாவுக்குப்‌ படுகுழி. 
வெட்டினார்கள்‌. அவன்‌ தினையாத 
அழிவு அவனுக்கு வரவும்‌, அவன்‌ 
மறைவாய்‌ வைத்த வலை அவனையே 
பீடிக்கவுங்கடவது; அவனே அத்தக்‌ 
குழியில்‌ விழுந்து அழிவானாக 
(சங்‌ 35:7,8). 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ட்‌ 
090 


தாவீதின்‌ சத்துருக்கள்‌ மிகப்பெரிய 
துன்மார்க்கராயிருக்கிறார்கள்‌. தாவீதுக்கு 
விரோதமாய்‌ லோசனை 
பண்ணுகிறார்கள்‌. தாவீதைப்‌ பிடிப்பதற்கு 
மறைவாக கண்ணிகளை வைக்கிறார்கள்‌. 
தாவீது ஒரு குற்றமும்‌ செய்யவில்லை. 
அவர்கள்‌ தாவீதைப்‌ பிடிப்பதற்கு ஒரு 
முகாந்தரமுமில்லை. ஆனாலும்‌ அவர்கள்‌ 
எந்தவித முகாந்தரமுமில்லாமல்‌, 
தாவீதுக்காக தங்கள்‌ வலையை 
குழியில்‌ ஒளித்து வைக்கிறார்கள்‌. 
முகாந்தரமில்லாமல்‌ தாவீதின்‌ 
ஆத்துமாவுக்கு படுகுழிவெட்டுகிறார்கள்‌. 


சத்துருக்கள்‌ தாவீதுக்கு மறைவாக 
குழியிலே வலையை ஒளித்து வைத்தாலும்‌, 
கர்த்தருக்கு மறைவாக எதையும்‌ ஒளித்து 
வைக்க முடியாது சத்துருக்கள்‌ 
இறுமாப்போடிருக்கிறார்கள்‌. தங்களுக்கு 
அழிவு வராது என்று தங்கள்‌ சுயபலத்தை 
நம்புகிறார்கள்‌. சவுல்‌ அவர்களுக்குத்‌ 
தலைவனாயிருக்கிறான்‌. சவுல்‌ நினையாத 
அழிவு அவருக்கு வரவேண்டுபென்றும்‌, 
சவுல்‌ மறைவாய்‌ வைத்த வலை அவரையே 
பிடிக்கக்கடவது என்றும்‌, சவுலே அந்தக்‌ 
குழியில்‌ விழுந்து அழிவாராக என்றும்‌ 
தாவீது கர்த்தரிடத்தில்‌ 
விண்ணப்பம்பண்ணுகிறார்‌ 


உமக்கொப்பானவர்‌ யார்‌ 


என்‌: ஆத்துமா கர்த்தரில்‌ 
களிகூர்த்து, அவருடைய இரட்சிப்பில்‌ 
மகிழ்ந்திருக்கும்‌. சிறுமைப்பட்டவனை 
அவனிலும்‌ பலவானுடைய கைக்கும்‌, 
சிறுமையும்‌ எனிமையுமானவனைக்‌ 
 கொள்னையிடுகிறவனுடைய கைக்கும்‌. 
தப்புவிக்கிற உமக்கொப்பானவர்‌ யார்‌ 
கர்த்தாவே, என்று என்‌ 
எலும்புகனெல்லாம்‌ சொல்லும்‌ 
(சங்‌ 35:9,10). 





ப்பம்‌ சங்கீதம்‌ - 
TT 
க தன்னை கர்த்தருடைய 
கரத்திலே ஒப்புக்‌ 
கொடுத்திரக்கிறார்‌ அள்‌ தன்னை 
சத்துருக்கள்‌ வரும்‌ 
க கத வலு என்று 
தாவீது கர்த்தருக்குள்‌ 
நம்பிக்கையாயிருக்கிறார்‌. தாவீதுக்கு 
தன்னுடைய நம்பிக்கையில்‌ ஒரு 
சந்தேகமுமில்லை. இதனால்‌ தாவீதின்‌ 
ஆத்துமா. சர்த்தரில்‌ களிகூர்ந்து 


அவருடைய இரட்சிப்பில்‌ மகிழ்ந்திருக்கிறது. 
தாளீதின்‌ மகிழ்ச்சிக்கு அவருடைய 


சுயபலமோ, சுயபராமக்கிரமமோ 
காரணமல்ல. தாவீது தன்னுடைய 
பாதுகாப்பை நினைத்து, 
சந்தோஷப்படவில்லை. அவருடைய 
ஆத்துமா கர்த்தரில்‌ களிகூருகிறது. 
கர்த்தருடைய இரட்சிப்பில்‌ 
மகிழ்ந்திருக்கிறது தாவீதின்‌ 
சந்தோஷத்திற்கு. கர்த்தரே 
ஆதரமாயிருக்கிறார்‌ தாவீது 
கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தில்‌ 
மகிழ்ச்சியாயிருக்கிறார்‌ கர்த்தர்‌ 
தம்முடைய வாக்குத்தத்தத்தின்‌ 
பிரகாரமாய்‌, தாவீதை இரட்சிப்பார்‌. 

தனால்‌. தாவீது கர்த்தருடைய 


இரட்சிப்பில்‌ சந்தோஷமாயிருக்கிறார்‌ 


சிறுமைப்பட்டவனை அவனிலும்‌ 
பலவானுடைய கைக்கும்‌. 
சிறுமையும்‌ எளிமையுமானவனை 
கொள்ளையிடுகிறவனுடைய கைக்கும்‌ 
கர்த்தர்‌ தப்புவிக்கிறார்‌. இந்த 
விஷயங்களில்‌ கர்த்தருக்கொப்பானவர்‌ 
ஒருவருமில்லை. இந்த வாக்கியத்தை 


தாவீதின்‌ எலும்புகளெல்லாம்‌ சாட்சியாகச்‌ 
சொல்லுகிறது தாவீதின்‌ ஆவியும்‌. 


ஆத்துமாவும்‌ இருதயமும்‌, இந்த 
வாக்கியத்தை சாட்சியாகச்‌ சொல்லுகிறது. 


தாவீதின்‌ நற்குணம்‌ 
சங்‌ 85: 11-16 


சுங்‌ 85:11. கொடுமையான சாட்சிகள்‌ 
எழும்பி, நான்‌ அறியாததை 
என்னிடத்தில்‌ கேட்கிறார்கள்‌. 


PSALMS - COMMENTARY 





PUBLISHERS 


விரிவுரை ட்ட 


சங்‌ 35:12. நான்‌ செய்த நன்மைக்குப்‌ 
பதிலாகத்‌ தீமைசெய்கிறார்கன்‌; என்‌ 


ஆத்துமா திக்கற்றுப்போகப்‌ 
பார்க்கிறார்கள்‌. 
சன்‌ 35:18. அவர்கள்‌: 


வியாதியாயிருத்தபோது இரட்டு என்‌: 
லப்டப்‌ நான்‌ உபவாசத்தால்‌ 

ஆத்துமாவை 
உயத்திரம்படுததினேன்ட என்‌ ஜெபமும்‌ 
என்‌ மடியிலே திரும்பவந்தது. 


சங்‌ 9514. நான்‌ அவனை எண்‌: 
சிநேகிதனாகவும்‌ சகோதரனாகவும்‌. 
பாவித்து நடத்துகொண்டேன்‌; 


தாய்க்காகத்‌ துக்கிக்கிறவனைப்போல்‌ 
துக்கவஸ்திரம்‌ தரித்துத்‌ தலைகவிழ்ந்து 
நடந்தேன்‌. 


சங்‌ 35:05, ஆனாலும்‌ என: 

ஆபத்துண்டானயோது அவர்கள்‌ 
சந்தோஷப்பட்டுக்‌: கூட்டங்‌ 
கூடினார்கள்‌; நீசரும்‌ நாண்‌. 
அதியாதவர்களும்‌ எனக்கு, 


விரோதமாய்க்‌ கூட்டங்கூடி, ஓயாமல்‌ 
என்னை நித்தித்தார்கள்‌. 


சங்‌ 35:16. அப்பத்திற்காக 
இச்சுகம்பேசுகிற பரியாசக்காரரோடே, 
சேர்ந்துகொண்டு, என்பேரில்‌ 
யற்கடிக்கிறார்கன்‌. 


கொடுமையான சாட்சிகள்‌ 


கொடுமையான சாட்சிகள்‌ 

ம்பி, நான்‌ அறியாததை 
என்னிடத்தில்‌ கேட்கிறார்கள்‌. 
(சங்‌ 8510). 

தாவீதின்‌ சத்துருக்களிடத்தில்‌ 
இரண்டு தீயசுபாவங்கள்‌ உள்ளன. 
அவையாவன : 1. அநியாயம்‌ 2. நன்றி 
மறப்பது. சவுல்‌ தாவீதுக்கு விரோதமாய்‌ 
சதிஆலோசனை பண்ணுகிறார்‌. 
தாவீதின்மீது தேசத்துரோக குற்றம்‌ 
சுமத்தி, அவரை தேசத்திலிருந்து 
தூத்திவிட வேண்டுமென்பதுதான்‌ 


சவுலின்‌ தீயஎண்ணம்‌. இதற்காக சவுல்‌ 
தாவீதுக்கு விரோதமாய்‌ கொடுமையான 
சாட்சிகளை எழுப்புகிறார்‌. அந்தச்‌ 
சாட்சிகளும்‌ தாவீது அறியாததை 
அவரிடத்தில்‌ கேட்கிறார்கள்‌. 





ப்பி சங்கீதம்‌ - 
ராரா 
கொடுமையான சாட்சிகள்‌ 
பொய்சொல்லுவதற்கு அஞ்சமாட்டார்கள்‌ 
பணத்திற்காக எத்தனை பொய்‌ 
வேண்டுமானாலும்‌ சொல்லுவார்கள்‌. 
பணத்தை வாங்கிக்கொண்டு எதன்மீதும்‌ 
யார்மீதும்‌ சத்தியம்பண்ணுவார்கள்‌. 


தாவீதுக்கு விரோதமாய்‌ பொய்ச்சாட்சிகள்‌ 


எழுது, தாவீதின்‌ குமாரனாகிய 
சசுகிறிஸ்துவுக்கு. விரோதமாய்‌ 
& ஈய்ச்சாட்சிகள்‌ எழும்பியதற்கு 


அடையாளமாயிருக்கிறது 


“பிரதான ஆசாரியரும்‌ மூப்பரும்‌ 
சங்கத்தார்‌ யாவரும்‌ இயேசுவைக்‌ கொலை 
செய்யும்படி அவருக்கு விரோதமாய்ப்‌ 
பொய்ச்சாட்சி தேடினார்கள்‌: ஒருவரும்‌ 
அகப்படவில்லை: அநேகர்‌ வந்து 
பொய்ச்சாட்சி சொல்லியும்‌ அவர்கள்‌ சாட்சி 
ஒல்வவில்லை; கடைசியிலே இரண்டு 
பொய்ச்சாட்சிகள்‌ வந்து: தேவனுடைய 
ஆலயத்தை இடத்துப்போடவும்‌. மூன்று 
நாளைக்குள்ளே அதைக்‌ கட்டவும்‌ 
என்னாலே கும்‌ என்று இவன்‌ 
சொன்னான்‌ என்றார்கள்‌. அப்பொழுது, 
பிரதான ஆசாரியன்‌ எழுந்திருந்து. 
அவரை நோக்கி: இவர்கள்‌ உனக்கு 
விரோதமாய்ச்‌ சாட்சிசொல்லுகிறதைக்‌ 
குறித்து நீ ஒன்றும்‌ சொல்லுகிறதில்லையா 
என்றான்‌” (மத்‌ 2659-62). 





நன்மைக்குப்‌ பதிலாக தீமை 


செய்கிறார்கள்‌ 


நான்‌ செய்த நன்மைக்குப்‌ 
பதிலாகத்‌ தீமைசெய்கிறார்கள்‌; என்‌ 
ஆத்துமா திக்கற்றுப்போகப்‌. 
பார்க்கிறார்கள்‌ (சங்‌ 95:12). 


தாவீதின்‌ சத்துருக்கள்‌ நன்றி 
மறந்தவர்களாகயிருக்கிறார்கள்‌. தாவீது 
அவர்களுக்கு அநேக நன்மைகளைச்‌ 
செய்திருக்கிறார்‌. ஆனால்‌ அவர்களோ 
தாவீதுக்கு நன்மை செய்யாமல்‌ தீமை 
செய்கிறார்கள்‌. ஒருவனைப்பற்றி 





மறந்தவன்‌” என்று சொல்லலாம்‌ 
துன்மார்க்கருடைய சுபாவம்‌ 
நன்மைக்குப்‌ பதிலாக தீமை செய்வார்கள்‌. 


இது 
அவர்கள்‌ 


PSALMS - COMMENTARY 





PUBLISHERS 


விரிவுரை ட 


தாவீது இஸ்ரவேல்‌ தேசத்திற்கு 
நன்மை செய்திருக்கிறார்‌. கோலியாத்தைக்‌ 
கொன்று, யூதர்களை பெலிஸ்தரிடபிருந்து 
பாதுகாத்தார்‌. இதனியித்தமாய்‌ 
இஸ்ரவேல்‌ தேசத்தாரெல்லோரும்‌. 
தாவீதுக்கு நன்மை செய்யவேண்டும்‌. 
தாவீது தேசத்திற்கு நன்மை 
செய்ததுபோல, ஒரு சில 
தனியனுஷர்களுக்கும்‌ நன்மை 
செய்திருக்கிறார்‌. அவர்கள்கூட 
தாவீதுக்கு நன்மை செய்யாமல்‌, தீமை 
செய்கிறார்கள்‌. தாவீதுக்கு அவர்கள்‌ 
சிநேகிதராயிருப்பதற்குப்‌ பதிலாக, 
சத்துருக்களாயிருக்கிறார்கள்‌. 

தாவீது சவலுக்கும்‌ அநேக 
நன்மைகளைச்‌ செய்திருக்கிறார்‌. சவுலோ 
நன்றி மறந்தவராக, தாவீதுக்கு 
நன்மைசெய்யாமல்‌ தீமை செய்கிறார்‌. 
சவுல்‌ தன்னுடைய வேலையாட்களையும்‌ 
தாவீதுக்கு தீமை செய்யுமாறு 
வழிநடத்துகிறார்‌. இதனால்‌ தாவீதுக்கு 
எப்பக்கத்திலும்‌ உதவி 
கிடைக்கவில்லை. தாவீதின்‌ சத்துருக்கள்‌ 
அவருடைய ஆத்துமாவை திக்கற்றுப்‌ 
போகப்பார்க்கிறார்கள்‌. தாவீதுக்கு உதவி 
செய்ய ஒருவருமில்லை. அவர்‌ 
திக்கற்றப்பிள்ளையைபோல இருக்கிறார்‌ 


சிநேகிதனாகவும்‌ 
சகோதரனாகவும்‌ 


அவர்கள்‌ வியாதியாயிருத்தபோது. 
இரட்டு என்‌ உடுப்பாயிருந்தது; நான்‌ 
உபவாசத்தால்‌ என்‌ ஆத்துமாவை 


உயத்திரப்படுத்தினேன்‌; என்‌ ஜெபமும்‌ 
என்‌ மடியிலே திரும்பவந்தது. நான்‌ 


அவனை என்‌ சிநேகிதனாகவும்‌ 
சகோதரனாகவும்‌ பாவித்து 
நடத்துகொண்டேன்‌; தாய்க்காகத்‌ 


துக்கிக்கிறவனைப்போல்‌ துக்கவண்திரம்‌ 
தரித்துத்‌ தலைகவிழ்ந்து நடந்தேன்‌. 
(சங்‌ 82814). 





யம்‌ 
சியாம்‌ 


தாவீது எல்லோருக்கும்‌ நன்மை 
செய்தார்‌. இப்போது தாவீதுக்கு 
சத்துருக்களாகயிருக்கிறவர்கள்‌, ஒரு 
காலத்தில்‌. அவருக்கு 
சிநேகிதராயிருந்தார்கள்‌. அவர்கள்‌ 
வியாதியாயிருந்தபோது தாவீது 
அவர்களுக்காக ஜெபித்தார்‌. 
அவர்களோடு அன்பாகப்‌ பேசி பழகினார்‌. 
அவர்களுக்கு உபத்திவரங்கள்‌ வந்தபோது 
தாவீது அவர்களுக்கு ஆதவாயிருந்தார்‌. 
தாவீதின்‌ சத்துருக்கள்‌ அவருக்கு 
சிநேகிதராயிருந்தபோது அவர்களில்‌ சிலர்‌ 
வியாதியாயிருந்தார்கள்‌. அப்போது 
தாவீது அவர்களுக்காக கர்த்தருடைய 
த்தில்‌ விசேஷித்த ஜெபங்களை 
அவர்களுக்காக 

இரட்டு அவருடைய 
உபவாசத்தால்‌ தாவீது. 
ஆத்துமாவை 
கர்த்தர்‌ 


ஜெபிக்கும்போது 
உடுப்பாயிருந்தது. 
தன்னுடைய 
உபத்திரவப்படுத்தினார்‌. 
தாவீதின்‌ ஜெபத்தைக்கேட்டு, 
அவர்களுடைய வியாதிகளை 
குணமாக்கினார்‌. தாவீதின்‌ ஜெபம்‌ அவர்‌ 
மடியிலே திரும்ப வந்தது கர்த்தர்‌ 
அவருடைய ஜெபத்திற்குப்‌ 
பதில்கொடுத்தார்‌ 
தாவீது 
போஜனத்தையும்‌, 
அவர்களுக்காக  வருத்திக்கொண்டார்‌. 
ராஜவஸ்திரம்‌ தரிப்பதற்கு பதிலாக 
இரட்டுடுத்திக்‌ கொண்டார்‌. 
சாலைபிலே சுவையான 
புசிப்பதற்குப்‌ பதிலாக, தாவீது உபவாசித்து 
தன்னுடைய துமாவை 
உபத்திரவப்படுத்தினார்‌. தாவீது 
அவர்களுடைய சரீரப்பிரகாரமான. 
வேதனைகளுக்காகவும்‌ ஜெபித்தார்‌. 
தாவீது அவர்களுடைய 
பாவங்களுக்காகவும்‌ கர்‌ டய 
சரகர்‌ வின்னர்ஸ்‌ 


தன்னுடைய 
வஸ்திரத்தையும்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை 


தாவீது அவர்களுக்காக 
ஜெபம்பண்ணும்போது, தன்னுடைய 
சரீரத்தை வருத்தி உபவாசம்பண்ணுகிறார்‌. 
தாவீதுக்கு 'போஜனத்தின்மீது 
விருப்பமில்லை. போஜனம்பண்ணுவதற்கு. 
அவருக்கு நேரமுமில்லை. 
வியாதியாயிருந்தவர்களை கர்த்தர்‌ 
சொஸ்தமாக்க வேண்டுமென்பதே 
தாவீதின்‌ விருப்பமாயிருந்தது. 
தன்னுடைய சுயகாரியங்களுக்காக தாவீது 
நேரத்தை: செலவிடாமல்‌, 
வியாதியாயிருப்பவர்களுக்காக ஜெபம்‌ 
பண்ணுவதில்‌. தன்னுடைய 
நேரத்தை செலவு செய்தார்‌. இதனால்‌ 
அவருடைய ஜெபம்‌ அவருடைய மடியில்‌ 
திரும்ப வந்தது. 


தாவீது தன்னுடைய 
சிநேகிதனாகவும்‌, சகோதரனாகவும்‌ 
பாவித்து நடந்துகொண்டார்‌. சவலுக்கு 
வியாதி வந்தபோது தாவீது துக்க 
வஸ்திரம்‌ தரித்து தலைகவிழ்ந்து நடந்தார்‌. 
ஒரு குமாரன்‌ தன்‌ தாய்க்காக 
துக்கிப்பதுபோல, தாவீது சவுலுக்காக 
தக்கித்தார்‌ 


சவுலை 


நீசரும்‌ நான்‌ அறியாதவர்களும்‌ 


ஆனாலும்‌. 
ஆயத்துண்டான போது 
அவர்கள்‌ சந்தோஷப்பட்டுக்‌. 
கூட்டங்கூடினார்கள்‌; நீசரும்‌ நான்‌ 
அறியாதவர்களும்‌ எனக்கு 
விரோதமாய்க்‌ கூட்டங்கூடி, ஓயாமல்‌ 
என்னை நிந்தித்தார்கள்‌. 
அப்பத்திற்காக. இச்சகம்பேசுகிற 
பரியாசக்காரரோடே சேர்ந்துகொண்டு. 
என்பேரில்‌ மற்கடிக்கிறார்கள்‌. 
(சங்‌ 851516). 


எனக்கு. 





மயம்‌ 


யய 1 


தாவீது தன்னுடைய சிநேகிதருக்காக 
அநேக நன்மைகளைச்‌ செய்திருக்கிறார்‌. 
ஆனால்‌ அவர்களோ தாவீதுக்கு நன்மை 
செய்வதற்குப்‌ பதிலாக தீமை 
செய்கிறார்கள்‌. நன்றி 
மறந்தவர்களாகயிருக்கிறார்கள்‌. தாவீதுக்கு 
ஆபத்து உண்டானபோது அவர்கள்‌ 
சந்தோஷப்பட்டு  கூட்டங்கூடுகிறார்கள்‌. 
அவர்கள்‌ நீசராகயிருக்கிறார்கள்‌. 
தாவீதுக்கு அறிமுகமில்லாத ஜனங்கள்கூட 
அவருக்கு 'விரோதமாய்‌ 
கூட்டங்கூடுகிறார்கள்‌. நீசரும்‌ தாவீது 
அறியாதவர்களும்‌, அவருக்கு 
விரோதமாய்க்‌ கூட்டங்கூடி அவரை 
யாமல்‌ நிந்திக்கிறார்கள்‌. தாவீதின்‌ 
யரில்‌ பற்கடிக்கிறார்கள்‌. 


பரியாசக்காரர்கள்‌. 
இச்சகம்‌ பேசுவார்கள்‌. 
சத்துருக்கள்‌ 
சேர்ந்துகொண்டு 
பற்கடிக்கிறார்கள்‌. 
நிந்திக்கிறார்கள்‌. 
எப்போதுமே 
இருப்பார்கள்‌. 
வார்த்தையிலும்‌ 
உண்மையிருக்காது. 
மத்தியிலே தாவீது 
பொருளைப்போல 
குடிகாரர்கள்‌ 


அப்பத்திற்காக 
தாவீதின்‌ 
அவர்களோடு 
தாவீதின்‌ பெயரில்‌ 
தாவீதை 
ரியாசக்காரர்‌ 
மாய்மாலக்காரராய்‌ 
அவர்களுடைய 
செய்கையிலும்‌ 
அவர்களுக்கு 
ஒரு வேடிக்கை 
இருக்கிறார்‌. 
குடித்துவிட்டு 
கும்மாளம்போடுவதுபோல, அவர்கள்‌ 
தாவீதுக்கு விரோதமாய்க்‌ கூட்டங்கூடி 
அவரை ஓயாமல்‌ நிந்திக்கிறார்கள்‌. 


தாவீதைப்போல கர்த்தருடைய 
பிள்ளைகள்‌ அநேகருக்கு இப்படிப்பட்ட 
பிரச்சனைகள்‌ வரும்‌. நாம்‌ ஒரு 
சிலருக்காக ஜெபம்பண்ணிமிருப்போம்‌ 
கர்த்தரும்‌ நம்முடைய ஜெபத்தைக்கேட்டு 
அவர்களை 
அவர்கள்‌ 
நன்றியுள்ளவர்களாயிருக்க 
ஆனால்‌ அவர்களோ நன்றி மறந்து, 
நமக்குத்‌ தீங்கு செய்வார்கள்‌. நம்மை 
ந ட 
சந்தோ ர்கள்‌ 
தாரக 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 





விரிவுரை ட்ட 
090 


நமக்கு விரோதமாய்த்‌ தூஷண 
வார்த்தைகளைப்‌ பேசுவார்கள்‌, புதிய 
ஏற்பாட்டுக்காலத்தில்‌ அப்போஸ்தலர்கள்‌ 
இந்த உலகத்திற்கு ஒரு வேடிக்கைப்‌ 


பொருளைப்போல இருந்தார்கள்‌. 
ஆனாலும்‌ கர்த்தர்‌ தம்முடைய 
பிள்ளைகளை கைவிட்டுவிடவில்லை. 
கர்த்தர்‌ தம்முடைய ஊழியக்காரரின்‌ 


சுகத்தை விரும்புகிறவர்‌. 


தாவீதின்‌ விண்ணப்பம்‌ 
சங்‌ 95 : 17-28 


சங்‌ 85:17. ஆண்டவரே, எதுவரைக்கும்‌ 
இதைப்‌ பார்த்துக்கொண்டிருப்பீர்‌? எண்‌: 


ஆத்துமாவை அழிவுக்கும்‌, 
எனக்கு. அருமையானதைச்‌. 
சிங்கக்குட்டிகளுக்கும்‌ தப்புவியும்‌. 

சங்‌ 9008. மகா சபையிலே 
உம்மைத்‌ துதிப்பேன்‌, திரளான 
ஜனங்களுக்குன்னே உம்மைப்‌ 
புகழுவேன்‌. 

சங்‌ 95:19. வீணாய்‌ எனக்‌! 


சத்துருக்கனானவர்கன்‌ என்னிமித்தம்‌. 


சந்தோஷியாமலும்‌, முகாந்தரமில்லாமல்‌ 
என்னைப்‌  பகைக்கிறவர்கள்‌ கண்‌ 
சிமிட்டாமலும்‌ இருப்பார்களாக.. 


சங்‌ 35:20, அவர்கள்‌ சமாதானமாய்ப்‌ 


பேசாமல்‌, தேசத்திலே. 
அமைதலாமிருக்கிறவர்களுக்கு. 
விரோதமாய்‌ வஞ்சகமான 


காரியங்களைக்‌ கருதுகிறார்கள்‌. 


சங்‌ 8521. எனக்கு விரோதமாகத்‌ 
தங்கன்‌ வாயை விரிவாயத்‌ திறந்து, ஆ 
ஆ, ஆ ஆ, எங்கள்‌ கண்‌ கண்டது 
என்கிறார்கள்‌. 


சங்‌ 85:22. கர்த்தாவே, நீர்‌ இதைக்‌ 
கண்டீர்‌, 'மவுனமாயிராதேயும்‌; 


ஆண்டவரே, எனக்குத்‌ தூரமாகாதேயும்‌. 








மயம்‌ 
யய 1 


சங்‌ 9554. என்‌ தேவனாகிய 
கர்த்தாவே, உம்முடைய தீதியின்படி. 
என்னை தியாயம்‌ எிசாரியும்‌, 
என்னைக்குறித்து அவர்களை: 


மகிழவொட்டாதிரும்‌ 


சுங்‌ 85:25, அவர்கள்‌ தங்கள்‌ 
இருதயத்திலே ஆ ஆ, இதுவே 
நாங்கள்‌. விரும்பினது. 
சொல்லாதபடிக்கும்‌, 
விழுங்கிவிட்டோம்‌. 

பேசாதபடிக்கும்‌ செய்யும்‌. 


சுங்‌ 9526. எனக்கு. 

ஆயத்துக்காகச்‌ சந்தோஷிக்கிறவர்கள்‌ 
ஏகமாய்‌ வெட்கி நாணி, எனக்கு. 
விரோதமாய்ப்‌ பெருமை 
பாராட்டுகிறவர்கள்‌ வெட்கத்தாலும்‌ 
'இலச்சையாலும்‌ மூடப்படக்கடவர்கள்‌. 


சுங்‌ 95:27. என்‌: நீதிவினங்க. 
விரும்புகிறவர்கன்‌' கெம்பீரித்து. 
மகிழ்ந்து, தமது ஊழியக்காரனுடைய 
சுகத்தை விரும்புகிற கர்த்தருக்கு. 
மகிமை உண்டாவதாக. என்று 
எப்போதும்‌ சொல்லக்கடவர்கள்‌. 


சுங்‌ 35:28, என்‌ நாவு உமது 
நீதியையும்‌, நான்முழுவதும்‌ உமது 
துதியையும்‌ ல்லி. 
க்கொண்டிருக்கும்‌. 


ஆண்டவரே 


ஆண்டவரே, 
இதைப்‌ 
என்‌ 
எனக்கு. 
சிங்கக்குட்டிகளுக்கும்‌. 
(சங்‌ 35:17). 


எதுவரைக்கும்‌ 
பார்த்துக்கொண்டிருப்பீர்‌?' 
ஆத்துமாவை அழிவுக்கும்‌, 
அருமையானதைச்‌ 

தப்புவியும்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை | 
PUELSHERS 


தாவீது கர்த்தரிடத்தில்‌ பாரத்தோடு 
ஜெபம்பண்ணுகிறார்‌. கர்த்தர்‌ தாமே 
தம்முடைய கிருபையை தனக்கும்‌, 
தன்னுடைய சிநேகிதருக்கும்‌ வெளிப்படுத்த 
வேண்டுமென்றும்‌, தனக்காக கர்த்தர்‌ 
தாமே கிரியை நடப்பிக்க 
வேண்டுமென்றும்‌ தாவீது விண்ணப்பம்‌ 
பண்ணுகிறார்‌. கர்த்தர்‌ இனிமேலும்‌ 
கிரியை நபப்பிக்காமல்‌, தனக்கு 
ஏற்பட்டிருக்கிற உபத்திரவங்களையெல்லாம்‌ 
சும்மா பார்த்துக்‌ கொண்டிருக்கக்கூடாது 
என்பதுதான்‌ தாவீதின்‌ விண்ணப்பம்‌. 


ஆண்டவரே, எதுவரைக்கும்‌ இதைப்‌ 
பார்த்துக்கொண்டிருப்ப்‌ என்‌ 
ஆத்துமாவை அழிவுக்கு தப்புவியும்‌” 
என்று விண்ணப்பம்பண்ணுகிறார்‌ 
சத்துருக்கள்‌ தாவீதின்‌ ஆத்துமாவுக்கு 
விரோதமாய்‌ சதிஆலோசனை 
செய்கிறார்கள்‌. தனக்கு 
அருமையானதை  சிங்கக்குட்டிகளுக்கு. 
தப்புவியும்‌ என்று தாவீது சொல்லுகிறார்‌. 
தாவீதுக்கு அவருடைய ஆத்துமாவே 
அருமையானது. சாத்தான்‌ கெர்ச்சிக்கிற 
சிங்கம்போல சுற்றித்திரிகிறான்‌. தாவீதின்‌ 
சத்துருக்கள்‌ சாத்தானுடைய 
பிள்ளைகளாய்‌ இருக்கிறார்கள்‌. 
சிங்கக்குட்டிகளைப்போல. தீங்கு 
செய்கிறார்கள்‌. 


தாவீது தன்னுடைய ஆத்துமாவை 
இறந்துபோக ஆயத்தமாயில்லை. ஆத்தும 


இழப்பு பேரிழப்பாகமிருக்கும்‌ என்பது 
தாவீதுக்குத்‌ தெரியும்‌. தாவீது தன்னுடைய 
ஆத்துமாவைக்‌ கவனியாமல்‌, அதை 
அசட்டை செய்து விட்டுவிடுவாரென்றால்‌, 
அதுவே அவருக்கு பெருத்த 
அவமானமாயிருக்கும்‌. ஆகையினால்‌ 
தாவீது தன்னுடைய ஆத்துமாவை 
மிகுந்த கவனத்தோடு பாதுகாத்து, 
பராமரிக்கவேண்டும்‌ என்று விரும்புகிறார்‌. 





மயம்‌ 
யய 1 


தாவீதின்‌ ஆத்துமாவுக்கு ஆபத்து 
வந்திருக்கிறது கர்த்தர்‌ தாமே 
தாவீதின்‌ ஆத்துமாவை அழிவுக்குத்‌ 
தப்புவிக்கவேண்டும்‌. தாவீது யாருக்கும்‌ 
ஒரு தீங்கும்‌ செய்ததில்லை அவர்‌ 
குற்றமற்றவர்‌. கர்த்தர்‌ தாவீதை நீதியாய்‌ 
விசாரிக்கும்போது, அவரிடத்தில்‌ ஒரு 
குற்றமும்‌ இல்லையென்பது எல்லோருக்கும்‌ 
தெளிவாய்த்‌ தெரியும்‌. அப்போது தாவீதின்‌ 
சத்துருக்கள்‌, தங்களுடைய சதி 
ஆலோசனைகளினிமித்தம்‌ வெட்கப்பட்டுப்‌ 
போவார்கள்‌. 

தாவீதின்‌ ஆத்துமா அழிந்து 
போகவேண்டுமென்பதே அவருடைய 
சத்துருக்களின்‌ விருப்பம்‌. அதற்காகவே 
அவர்கள்‌ அநேக சதிஆலோசனைகளைச்‌ 
செய்கிறார்கள்‌. தாவீதின்‌ ஆத்துமாவை 
அழிப்பதற்காக அவருக்கு மறைவாய்‌ 
வலைகளை விரிக்கிறார்கள்‌. 
இவையெல்லாவற்றிற்கும்‌. கர்த்தர்‌ 
தாவீதைத்‌ தப்புவிக்கும்போது, அவருடைய 
சத்துருக்களுக்கு மிகுந்த ஏமாற்றமும்‌ 
அவமானமும்‌ உண்டாகும்‌ 


தாவீதின்‌ 

மனந்திரும்பவேண்டும்‌. 

தங்களுக்கு இதுவரையிலும்‌ செய்திருக்கிற 
அநேக நன்மைகளை அவர்கள்‌ 
நினைத்துப்‌ பார்க்கவேண்டும்‌. 
இனிமேலாவது தாவீதுக்கு தீமை 
செய்யாமல்‌ நன்மை செய்யவேண்டும்‌. 
அவர்கள்‌  மனந்திரும்பவில்லையென்றால்‌ 
அவர்களுக்கு நித்திய துக்கமும்‌ நித்திய 


இருதயத்தை ஆராய்ந்து பார்த்து. அதைச்‌ 


சுத்திகரிக்கவேண்டும்‌. நம்முடைய 
இருதயம்‌ பரிசுத்த ஆவியானவரால்‌. 
புதுப்பிக்கப்படவேண்டும்‌. நம்முடைய 
(விக்குரிய ஜீவியத்தில்‌ நாம்‌ ஒவ்வொ 
பட்ட சன்‌ பெறவேண்டும்‌ ்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை 1 
PUELSHERS 


மகா சபையிலே 
துதிப்பேன்‌ 


உம்மைத்‌ 


மகா சுபையிலே 
துதிப்பேன்‌, 
ஜனங்களுக்குன்னே. 
புகழுவேன்‌ (சங்‌ 85:18). 

கர்த்தர்‌ தன்னுடைய ஜெஃத்திற்கு 
பதில்கொடுப்பார்‌ என்று தாவீது 
விசுவாசிக்கிறார்‌. ஜெபத்தினால்‌ நமக்கு 
ஜெயழுண்டாகும்‌. துதி பெருகும்போது 
கிருபை பெருகும்‌. கர்த்தருடைய 
சமுகத்தில்‌ நாம்‌ பயபக்தியாய்‌ 
ஜெபப்பண்ணும்போது, கர்த்தர்‌ தம்முடைய 
கிருபையையும்‌ இரக்கத்தையும்‌ நமக்குக்‌ 
காண்பிப்பார்‌. கர்த்தர்‌ கொடுக்கிற 
ஆசீர்வாதங்களுக்காக நாம்‌ அவரை 
நன்றியோடு துதிக்கவேண்டும்‌. கர்த்தர்‌ 
நமக்குச்‌ செய்த நன்மைகளை நினைத்து 
நாம்‌ அவருக்கு ஸ்தோத்திரபலிகளை 
ஏறெடுக்கவேண்டும்‌. 


"மகாசபையிலே உம்மைத்‌ துதிப்பேன்‌. 
திரளான ஜனங்களுக்குள்ளே உம்மைப்‌ 
புகழுவேன்‌' என்று தாவீது சொல்லுகிறார்‌. 
கர்த்தர்‌ தாமே தாவீதின்‌ ஆத்துளாவை 
அழிவுக்கும்‌, அவருக்கு அருமையானதை 
சிங்கக்குட்டிகளுக்கும்‌ தப்புவித்திருக்கிறார்‌. 
ஆகையினால்‌ கர்த்தரே தாவீதின்‌ 
துதிகளுக்குப்‌ பாத்திரராயிருக்கிறார்‌. 
தாவீதின்‌ நாவு கர்த்தருடைய 
நீதியைப்பற்றிப்‌ பேசுகிறது. கர்த்தர்‌ 
தம்முடைய நீதியின்டியே நியாயம்‌ 
விசாரிக்கிறவர்‌. தாவீதின்‌ ஜீவியத்தில்‌ 
கர்த்தருடைய நீதியும்‌ கிருபையும்‌, 
இரக்கமும்‌ வெளிப்பட்டிருக்கிறது. 
இதனிமித்தமாய்‌ தாவீது கர்த்தரை 
மகா சபையிலே. துதிப்பதாக 
வாக்குப்பண்ணுகிறார்‌. திரளான 
ஜனங்களுக்குள்ளே கர்த்தரைப்‌ புகழுவேன்‌. 
என்றும்‌ தாவீது சொல்லுகிறார்‌. 


உம்மைத்‌ 
'திரவான 
உம்மைப்‌ 





யம்‌ 


யய 1 


வீணாய்‌ எனக்கு. 
ச௪த்துருக்களானவர்கள்‌ 

வீணாய்‌ எனக்குச்‌. 
சுத்துருக்கனானவர்கள்‌ என்னிமித்தம்‌. 


சுந்தோஷியாமலூம்‌, முகாத்தரமில்லாமல்‌ 


என்னைப்‌ பகைக்கிறவர்கன்‌. கண்‌ 
சிமிட்டாமலும்‌ இருப்பார்கனாக. 
அவர்கள்‌. சுமாதானமாய்ப்‌ 
பேசாமல்‌, தேசத்திலே. 
அமைதலாயிருக்கிறவர்களுக்கு 

விரோதமாய்‌ வஞ்சகமான 


காரியங்களைக்‌ கருதுகிறார்கள்‌. எனக்கு. 
விரோதமாகத்‌ தங்கள்‌ வாயை 
விரிவாய்த்‌ திறந்து, ஆ ஆ, ஆ ஆ 
எங்கள்‌ கண்‌ கண்டது என்கிறார்கள்‌. 
(சுங்‌ 3519-1). 


தாவீதுக்கு இப்போது 
சத்துருக்களாயிருக்கிறவர்கள்‌ 

எந்தவிதமான முகாந்தரமுமில்லாமல்‌. 
அவருக்குச்‌ சத்துருக்களாயிருக்கிறார்கள்‌. 
தாவீதுக்கு வீணாய்‌ 
சத்துருக்களானவர்கள்‌, அவருக்கு 


வந்திருக்கிற ஆபத்துக்களை நினைத்து 
சந்தோஷப்படுகிறார்கள்‌. அவர்கள்‌ 
முகாந்தரமில்லாமல்‌ தாவீதைப்‌ 
பகைக்கிறார்கள்‌. தாவீது தன்னுடைய 
சத்துருக்களைப்பற்றி கர்த்தரிடத்தில்‌ 
ஒப்புவிக்கிறார்‌. அவர்கள்‌ தாவீதைப்‌ 
பசைப்பதற்கு ஒரு முகாந்தரமுபில்லை. 
நியாயமாகப்‌ பார்த்தால்‌ அவர்கள்‌ 
தாவீதை சிநேகிக்கவேண்டும்‌. அவருக்கு 
நன்மை செய்யவேண்டும்‌. ஏனெனில்‌ 
தாவீது அவர்களுக்கு நன்மை 
செய்திருக்கிறார்‌. அவர்களோ நன்றி 
மறந்துவிட்டார்கள்‌. அவர்கள்‌ தாவீதுக்கு 


நன்மை செய்வதற்குப்‌ பதிலாக தீமை 
செய்கிறார்கள்‌. 

தாவீது தன்னுடைய 
சத்துருக்களைப்பற்றி கர்த்தரிடத்தில்‌ 
விண்ணப்பப்பண்ணும்போது, “வீணாய்‌ 
எனக்கு சத்துருக்களானவர்கள்‌ 
என்னியித்தம்‌ 'சந்தோஷியாமலும்‌, 
முகாந்தரமில்லாமல்‌ என்னைப்‌ 
பகைக்கிறவர்கள்‌ கண்சிமிட்டாமலும்‌ 


இருப்பார்களாக” என்று சொல்லுகிறார்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 





விரிவுரை ட்ட 
090 


தாவீதின்‌ சத்துருக்கள்‌ அவரை 
முகாந்தரமில்லாமல்‌ பகைத்ததுபோல, 
இயேசுகிறிஸ்துவின்‌ சத்துருக்களும்‌ 
அவரை முகாந்தரமில்லாமல்‌ 
பகைத்தார்கள்‌. இயேசுகிறிஸ்து தாமே 
இந்த வாக்கியத்தை மேற்கோளாகச்‌ 
சொல்லுகிறார்‌. “முகாந்தரமில்லாமல்‌ 
என்னைப்‌ பகைத்தார்கள்‌ என்று 
அவர்களுடைய வேதத்தில்‌ எழுதியிருக்கிற 
வாக்கியம்‌ நிறைவேறும்படிக்கு 
இப்பயாயிற்ற (யோவா 15:25) என்று 

பசு சொல்லுகிறார்‌. 

தாவீதின்‌ சத்துருக்கள்‌ 
சமாதானமாய்‌ பேசுவதில்லை. அவர்கள்‌ 
தாவீதைச்‌ சந்திக்கும்போது நலம்‌ 
விசாரிக்கமாட்டார்கள்‌. பொதுவான 
நற்குணம்கூட அவர்களிடத்தில்‌ 
காணப்படவில்லை. தாவீதைப்‌ 
பார்க்கும்போது அவர்கள்‌ 
பகைவுணர்வோடு பார்க்கிறார்கள்‌. 
முகாந்தரமில்லாமல்‌ அவரைப்‌ 
பகைக்கிறவர்கள்‌, தாவீதுக்கு 


விரோதமாகவே பேசுகிறார்கள்‌. 


யோசேப்பின்‌ 
அவனோடே பட்சமாய்ப்‌ 
அவனைப்‌ பகைத்தார்கள்‌ 
பகை வரும்போது அங்கு 


சகோதரர்கள்‌ 
பேசாமல்‌ 
(ஆதி 372). 
சமாதானம்‌ 


இருக்காது. தாவீதின்‌ சத்துருக்களுக்கு 
இருதயத்திலும்‌ பகை இருக்கிறது. 
அவர்களுடைய நாவிலும்‌ பகை 
இருக்கிறது. ஆகையினால்‌ அவர்கள்‌ 
சமாதானமாய்ப்‌ பேசாமல்‌ பகையாய்ப்‌ 
பேசுகிறார்கள்‌. அவர்கள்‌ தாவீதுக்கு 
விரோதமாய்‌ மாத்திரமல்ல, தேசத்திலே 
அமைதலாயிருக்கிறவர்கள்‌ எல்லோருக்கும்‌. 
விரோதமாய்‌ வஞ்சகமான 
காரியங்களைக்‌ கருதுகிறார்கள்‌. 


தேசத்திலே  அமைதலாயிருக்கிறவர்கள்‌ 
தாவீதின்‌ சிநேகிதராயிருக்கிறார்கள்‌. 
முகாந்தரமில்லாமல்‌ தாவீதைப்‌ 
பகைத்து, அவருக்கு 
வீணாய்ச்‌ சத்துருக்களானவர்கள்‌, 
சிநேகிதருக்கும்‌ 
சந்திச்னாிருக்கிறா்கள்‌ ட. 





மயம்‌ 
யய 1 


சத்துருக்களின்‌ இருதயம்‌ 
நன்மையான காரியங்களைச்‌ சிந்திக்காது. 
அவர்கள்‌ நல்லவர்களுக்கு விரோதமாய்‌ 
வஞ்சமான காரியங்களையே 
சிந்திப்பார்கள்‌. ஜனங்கள்‌ 
அமைதலாயிருந்தால்‌ 
சத்துருக்களுக்கு 
ஜனங்களுக்கு அமைதி வரும்போது 
தாவீதுக்கும்‌ அமைதி வரும்‌. தாவீதின்‌ 
பண்டு கெடுப்பதற்காக, அவருடைய 
ஜனங்களுடைய 

மந்‌ கெடுத்துப்போடுகிறார்கள்‌. 


தாவீதின்‌ சத்துருக்கள்‌ தாவீதுக்கு 
விரோதமாய்‌ தங்கள்‌ வாயை விரிவாய்த்‌ 
திறந்து, தூஷண வார்த்தைகளைப்‌ 
பேசுகிறார்கள்‌. தாவீதுக்குத்‌ தீங்கு 
வருவதை தங்கள்‌ கண்கள்‌ கண்டது 
என்று துணிகரமாய்ப்‌ 
பொய்சொல்லுகிறார்கள்‌. தங்களுடைய 
இருதயம்‌ விரும்புவதை வார்த்தைகளாகச்‌ 
சொல்லிவிடுகிறார்கள்‌. தங்களுடைய 
இருதயத்தின்‌ விருப்பம்‌ நிறைவேறுமா 
அல்லது நிறைவேறாதா என்பது 
பற்றியெல்லாம்‌ அவர்களுக்குக்‌ 
கவலையில்லை. தாவீதைப்‌. பார்த்தவுடன்‌ 
அவருடைய சத்துருக்கள்‌ அவரை 
சபித்துவிடுகிறார்கள்‌. 


அது 
பிடிக்காது. 


நீதியின்படி. 
என்னை நியாயம்‌ விசாரியும்‌ 


உம்முடைய 


கர்த்தாவே, நீர்‌ இதைக்‌ கண்டீர்‌, 
மவுன மாயிராதேயும்‌; ஆண்டவரே, 
எனக்குத்‌ தூரமாகாதேயும்‌.. என்‌ 
தேவனே, என்‌ ஆண்டவரே, எனக்கு. 
தியாயஞ்செய்யவும்‌ என்‌ வழக்கைத்‌ 
தீர்க்கவும்‌. விழித்துக்கொண்டு 
எழுந்தருளும்‌. என்‌ தேவனாகிய 
கர்த்தாவே, உம்முடைய தீதியின்படி 
என்னை நியாயம்‌  விசாரியாம்‌, 
என்னைக்குறித்து. அவர்களை 
மகிழவொட்டாதிரும்‌ (சங்‌ 85:22-24). 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ட்ட 
PUELSHERS 


தாவீது 

சத்துருக்களுக்கு 
தேவனிடத்தில்‌ முறையிடுகிறார்‌ 
தாவீதின்‌ சத்துருக்கள்‌ அவருக்கு 
விரோதமாய்‌ தீங்கு பேசுகிறார்கள்‌. தீங்கு 
செய்கிறார்கள்‌. தாவீதின்‌ இருதயத்தில்‌ 
அவர்களை பழிவாங்கும்‌ எண்ணம்‌ 
எதுவுமில்லை. பழிவாங்குதல்‌ 
கர்த்தருக்குரியது. ஆகையினால்‌ தாவீது 
தன்னுடைய வழக்கை கர்த்தரிடத்தில்‌ 
ஒப்புக்கொடுத்துவிடுகிறார்‌. 


தனக்கு விரோதமாக தன்னுடைய 
சத்துருக்கள்‌ வஞ்சகமான காரியங்களை 
நினைப்பதையும்‌, தூஷணமான 
வார்த்தைகளைப்‌ பேசுவதையும்‌ கர்த்தர்‌ 
பார்த்திருக்கிறார்‌. அவர்கள்‌ தாவீதுக்கு 
வீணாய்‌ சத்துருக்களானதையும்‌, 
முகாந்தரமில்லாமல்‌ அவர்கள்‌ தாவீதைப்‌ 
பகைப்பதையும்‌ கர்த்தர்‌ பார்த்திருக்கிறார்‌. 
தாவீது கர்த்தரிடத்தில்‌ 
முறையிடுகிறார்‌. “கர்த்தாவே நீர்‌ இதைக்‌ 
கண்டீர்‌, மவுனமாயிராதேயும்‌, ஆண்டவரே 
எனக்குத்‌ தூரமாகாதேயும்‌” என்று தாவீது 
கர்த்தரிடத்தில்‌ தன்னுடைய வழக்கை 
ஒப்புவிக்கிறார்‌. 
கர்த்தர்‌ 
அவருக்கு 
ஒன்றுமில்லை. 
காண்கிறவர்‌. 
பார்த்தாலும்‌, 
இருதயங்களை 
அறிந்திருக்கிறார்‌. 


தன்னுடைய 
விரோதமாய்‌ 


சர்வஞானமுள்ளவர்‌. 
மறைவான காரியம்‌ 
அவர்‌ சகலவற்றையும்‌ 
மனுஷன்‌ முகத்தைப்‌ 
கர்த்தர்‌ நம்முடைய 
ஆராய்ந்து 
மனுஷர்‌ தனக்குத்‌ 
தீங்கு செய்தாலும்‌ கர்த்தர்‌ தனக்கு 
நன்மை செய்வார்‌ என்று தாவீது 
விசுவாசிக்கிறார்‌. தனக்கு நியாயம்‌ செய்ய 
கர்த்தரால்‌ மாத்திரமே முடியும்‌ என்பது 
தாவீதுக்குத்‌ தெரியும்‌ தாவீது இதை 
கர்த்தரிடத்திலே இவ்வாறு சொல்லுகிறார்‌. 
"என்‌ தேவனே, என்‌ ஆண்டவரே, எனக்கு 
நியாயம்‌ செய்யவும்‌, என்‌ 
வழக்கைத்‌ தீர்க்கவும்‌ விழித்துக்கொண்டு. 
எழுந்தருளும்‌" என்று சொல்லுகிறார்‌. 





மயம்‌ 
யய 1 


தாவீதுக்கு நீதியான நியாயத்தீர்ப்பு 
தேவைப்படுகிறது. தாவீதால்‌ 
மனுஷரிடத்தில்‌ நீதியைப்‌ 
பார்க்கமுடியவில்லை. அவர்கள்‌ 
முகாந்தரமில்லாமல்‌ தாவீதைப்‌ 
பகைக்கிறார்கள்‌. தன்னுடைய 
பகைஞரிடமிருந்து தனக்கு நீதியான 
நியாயத்தீர்ப்பு கிடைக்காது 
என்பது தாவீதுக்குத்‌ தெரியும்‌. கர்த்தர்‌ 
மாத்திரமே நீதியுள்ள 
நியாயாதிபதியாயிருக்கிறார்‌ கர்த்தரே 
தன்னுடைய வழக்கை விசாரித்து, தனக்கு 
நீதியான தீர்ப்பு கொடுக்கவேண்டுமென்று, 
தாவீது தன்னுடைய வழக்கை 
கர்த்தரிடத்தில்‌ ஒப்புக்கொடுக்கிறார்‌. “என்‌ 
தேவனாகிய கர்த்தாவே உம்முடைய 
நீதியின்படி என்னை விசாரியும்‌, என்னைக்‌ 
குறித்த அவர்களை மகிழவொட்டாதிரும்‌ 
தாவீது கர்த்தரிடத்தில்‌ 


ன்று 
சொத்துகள்‌ 


கர்த்தர்‌ நீதியுள்ளவ்‌. அவர்‌ 
வழக்குகளை நியாயமாய்‌ விசாரிக்கிறவர்‌. 
நீதியும்‌ நியாயமும்‌ கர்த்தருடைய சுபாவம்‌ 
கர்த்தருடைய ஆளுகை எப்போதுமே 
நீதியுள்ளதாயிருக்கும்‌. அவருடைய தீர்ப்பு 
நியாயமுள்ளதா ம்‌ அவரே 
ராஜாக்களுக்கும்‌, தேசங்களுக்கும்‌. 
மனுபுத்திரருக்கும்‌ நீதியுள்ள 
நியாயாதிபதியாயிருக்கிறார்‌. கர்த்தருடைய 
பிள்ளைகளாகிய நாமும்‌ இந்தப்‌ 
பிரபஞ்சத்திலே மனுஷர்‌ மத்தியிலே, 
தேவந்தி வெளிப்பட வேண்டுமென்று 
விண்ணப்பம்பண்ணவேண்டும்‌. தேவந்தி 
நம்மை ஆளுகை செய்யவேண்டுமென்று 
கர்த்தரிடத்தில்‌ அறிக்கை செய்யவேண்டும்‌ 
அப்போதுதான்‌ மனுஷர்‌ மத்தியிலே பகை 
நீங்கும்‌. சமாதானம்‌ பெருகும்‌. அமைதி 


உண்டாகும்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ட்ட 
090 


சத்துருக்களின்‌ இருதயம்‌ 


அவர்கள்‌ தங்கள்‌ இருதயத்திலே: 
ஆ ஆ, இதுவே நாங்கள்‌. 
விரும்பினது என்று சொல்லாதபடிக்கும்‌, 
அவனை விழுங்கிவிட்டோம்‌ என்று 
பேசாதபடிக்கும்‌ செய்யும்‌. எனக்கு 
நேரிட்ட ஆயத்துக்காகக்‌ 
சுத்தோஷிக்கிறவர்கன்‌ ஏகமாய்‌ வெட்கி 
"நாணி, எனக்கு விரோதமாய்ப்‌ பெருமை 
பாராட்டுகிறவர்கள்‌ வெட்கத்தாலும்‌ 

யாலும்‌ மூடப்படக்கடவர்கள்‌. 
(சங்‌ 85:25,26). 


தாவீதுக்கு இப்போது ஆபத்து 
நேரிட்டிருக்கிறது. சவுல்‌ தாவீதை 
நெருக்குகிறார்‌. தாவீதுக்கு  நேரிப்‌. 
பத்துக்காக அவருடைய சத்துருக்கள்‌ 
சந்தோஷப்படுகிறார்கள்‌. தாவீதுக்கு 
விரோதமாய்‌ பெருமை பாராட்டுகிறார்கள்‌. 
தாவீதுக்கு ஆபத்து நேரிடவேண்டுமென்று 
தாங்கள்‌ விரும்புவதாகச்‌ 
சொல்லுகிறார்கள்‌. தாவீதை 
விழுங்கிவிட்டோமென்று கூ 
ஆணவமாய்ச்‌ சொல்லுகிறார்கள்‌. 
வெளிப்படையான வார்த்தைகளினால்‌ 
அவர்கள்‌ இப்படி சொல்லாவிட்டாலும்‌, 


தங்களுடைய இருதயத்திலே அவர்கள்‌ 
இப வ்சிக்கொ றோன்‌ 


சத்துருக்களின்‌ பேச்சு தாவீதுக்கு 
வேதனையைத்‌ தருகிறது. தாவீது 
ஏற்கெனவே ஆபத்திலிருக்கிறார்‌. 
அவருக்கு ர பேசுவதற்கு 
ஒருவர்‌ கூடயில்லை. இந்த சூழ்நிலையில்‌ 
கர்த்தர்‌ தனக்கு 
ஆதவாபிருகக வன டுமென்று. தாவீது 
ண்ணப்பம்பண்ணுகிறார்‌ “அவர்கள்‌ 
இருதயத்திலே ஆ ஆ, 

நாங்கள்‌ விரும்பினது 
சொல்லாதடிடக்கும்‌, அவனை 
ரங்கிவிட்டோம்‌. என்று பேசாதட்டிக்கும்‌ 
செய்யும்‌” என்பதே தாவீதின்‌ ஜெபம்‌. 





மயம்‌ 


யய 1 


தாவீதுக்கு நேரிட்ட ஆபத்துக்காக 


சந்தோவிக்கிறவர்கள்‌ வெட்கி 
நாணவேண்டும்‌. என்று தாவீது 
எதிர்பார்க்கிறார்‌. கர்த்தர்‌ தாவீதை 


ஆபத்துக்களிலிருந்து பாதுகாக்கும்போது, 
அவர்களுக்கு மெய்யாகவே வெட்கமும்‌ 
நாணமும்‌ உண்டாகும்‌. தாவீதுக்கு 
விரோதமாய்ப்‌ பெருமை பாராட்டுகிறவர்கள்‌ 
வெட்கத்தாலும்‌ இலட்சையாலும்‌ 
மூடப்படுவார்கள்‌. தன்னுடைய சத்துருக்கள்‌ 
அழிந்துபோகவேண்டுமென்று தாவீது 
விண்ணப்பம்‌ பண்ணவில்லை. 
அவர்களுக்கு வெட்கமும்‌ நாணமும்‌, 
இலச்சையும்‌ உண்டாகவேண்டுமென்று 
மென்மையான வார்த்தைகளினால்‌ தாவீது 
ஜெபம்பண்ணுகிறூர்‌ தாவீதின்‌ 
சத்துருக்கள்‌ கடின இருதயமுள்ளவர்கள்‌. 
தாவீதின்‌ இருதயமோ 
மென்மையானது அவருடைய 
இருதயம்‌ நொறுங்குண்டதும்‌, 
நருங்குண்டது மாயிருக்கிறது. 
பழிவாங்குதல்‌ கர்த்தருக்குரியது என்று 
விசுவாசித்து தாவீது தன்னுடைய 
சத்துருக்களெல்லோரையும்‌ கர்த்தரிடத்தில்‌ 
ஒப்புக்கொடுத்துவிடுகிறார்‌ 


கர்த்தர்‌ தமது 
ஊழியக்காரனுடைய சுகத்தை 
விரும்புகிறார்‌ 

என்‌ நீதிவினங்க. 
விரும்புகிறவர்கள்‌ கெம்பீரித்து 
மகிழ்ந்து, தமது ஊழியக்காரனுடைய 
சுகத்தை விரும்புகிற கர்த்தருக்கு. 
மகிமை உண்டாவதாக என்று 


எப்போதும்‌ சொல்லக்கடவர்கள்‌. என்‌ 
நாவு உமது நீதியையும்‌, நான்முழுவதும்‌ 
உமது துதியையும்‌ சொல்லிக்‌. 
கொண்டிருக்கும்‌ (சங்‌ 35:27,28). 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 





விரிவுரை ட்ட 
PUELSHERS 


தேசத்திலே அநேகர்‌ 
வீணாய்‌ சத்துருக்களானாலும்‌, 
தாவீதை முகாந்தரமில்லாமல்‌ 
பகைத்தாலும்‌. தாவீதின்‌ நன்மையை 
விரும்புகிற ஒரு சிலரும்‌ தேசத்திலே 
இருக்கிறார்கள்‌. சத்துருக்கள்‌ தாவீதுக்கு 
விரோதமாய்‌ சதிஆலோசனை 
பண்ணினாலும்‌, தூஷண 
வார்த்தைகளைப்‌ பேசினாலும்‌, 
தாவீதின்‌ நீதி விளங்கவேண்டுமென்று 
விரும்புகிறவர்களும்‌ தேசத்திலே 
இருக்கத்தான்‌ செய்கிறார்கள்‌, தாவீது 
அவர்களுக்காக கர்த்தரிடத்தில்‌ 
விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 


தாவீதுக்கு 
அவர்கள்‌ 


தன்னுடைய நீதி 
விளங்கவேண்டுமென்று விரும்புகிறவர்கள்‌ 
கெம்பீரித்து மகிழவேண்டும்‌ என்பதே 
தாவீதின்‌ ஜெபம்‌. கர்த்தர்‌ 
ஊழியக்காரருடைய 
விரும்புகிறார்‌. 
உண்டாவதாக என்று நீதிமான்கள்‌. 
சொல்லவேண்டும்‌. தாவீதின்‌ நீதி 
விளங்கவேண்டுமென்று விரும்புகிறவர்கள்‌. 
இதுபோல. எப்போதும்‌ சொல்லி 
தேவனைத்‌ துதிக்கவேண்டும்‌. தாவீது 
கர்த்தரைத்‌ துதிப்பதுபோல, அவருடைய 
சிநேகிதர்களும்‌ கர்த்தரைத்‌ 
துதிக்கவேண்டும்‌ என்பதே அவருடைய 
விருப்பம்‌ 

துதி பெருகும்போது கிருபை 
பெருகும்‌. தாவீதின்‌ நாவு கர்த்தருடைய 
நீதியையும்‌ அவருடைய துதியையும்‌ நாள்‌ 
முழுவதும்‌  சொல்லிக்கொண்டிருக்கும்‌. 
இதனால்‌ தேவகிருபை தாவீதின்மீது 
நாள்‌ முழுவதும்‌ இரங்கி வரும்‌. தாவீது 
கர்த்தரை மகா சபையிலே குதிக்கிறார்‌. 
திரளான ஜனங்களுக்குள்ளே அவரைப்‌ 
புகழுகிறார்‌. கர்த்தர்‌ தாமே தம்முடைய 
நீதியின்படி தாவீதை நியாயம்‌ 
விசாரித்திருக்கிறார்‌.  இதனிமித்தமாய்‌ 
தாவீதின்‌ நாவு கர்த்தருடைய நீதியை 
நாள்முழுவதும்‌ சொல்லிக்‌ 
கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய நீதி 
எல்லா காலங்களிலும்‌ விளங்கும்‌. கர்த்தர்‌ 
நீதியுள்ளவர்‌ என்பதை எல்லா 
ஜாதியாரும்‌ ருசித்துப்‌ பார்ப்பார்கள்‌. 


கர்த்தருக்கு 








ழ்‌ நயனா 
யாய 


தாவீது 
சங்கீதத்தில்‌ 
துரோகத்தையும்‌, 
அக்கிரமத்தையும்‌ 
சொல்லுகிறார்‌ (சங்‌ 361-4). 
தாவீது இதன்பின்பு தேவனுடைய 
நன்மையையும்‌ அவருடைய இரக்கத்தையும்‌ 
பற்றிச்‌ சொல்லுகிறார்‌. தேவன்‌ 
பொதுவாக சர்வசிருஷ்டிகளின்மீதும்‌ 
இரக்கமுள்ளவராகமிருக்கிறார்‌. 
சர்வசிருஷ்டிகளையும்‌ போஷித்துப்‌ 
பராமரிக்கிறார்‌ (சங்‌ 30:56) 
கர்த்தர்‌ தம்முடைய பிள்ளைகளுக்கு 
விசேஷித்த ஆசீர்வாதங்களையும்‌, 
விசேஷித்த சிலாக்கியங்களையும்‌ 
கொடுக்கிறார்‌ (சங்‌ 367-9). 


முப்பத்துஆறாவது. 
பாவத்தையும்‌, 
துன்னர்க்கத்தையும்‌ 
பற்றிச்‌ 


தேவன்‌ நல்லவராகவும்‌, கிருபை 
மிகுந்தவராகவும்‌ 


இருப்பதினால்‌, 
அவருடைய 


பரிசுத்தவான்‌௧ளெல்லோருக்காகவும்‌ 
தாவீது உற்சாகமாய்‌ ஜெபம்பண்ணுகிறார்‌ 
(சங்‌ 3640), கர்த்தர்‌ தாமே தன்னைப்‌ 
பாதுகாத்துக்கொள்ளுமாறும்‌ (சங்‌ 3641), 
சத்துருக்களின்மீது தனக்கு 
ஜெயங்கிடைக்கவேண்டுமென்றும்‌ (சங்‌ 
30.12). தாவீது பயபக்தியோடு 
ஜெபம்பண்ணுகிறார்‌ 


நாம்‌ முப்பத்து ஆறாவது சங்கீதத்தை 
கர்த்தருடைய சமுகத்தில்‌ பயபக்தியாய்ப்‌ 
பாடும்போது, நம்முடைய இருதயம்‌ 
பாவத்தை வெறுத்து அதை ஒதுக்கித்‌ 
தள்ளிவிடும்‌. நமக்குள்‌ பாவத்தின்மீது 
வெறுப்பு உண்டாகும்‌. தேவனுடைய 
கிருபையிலும்‌, இரக்கத்திலும்‌, அன்பிலும்‌ 
நமக்கு! பிரியமுண்டாகும்‌. கர்த்தருடைய 
கிருபையில்‌ நாம்‌ திருப்தியடைந்திருப்போம்‌. 
கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம்‌ இந்த 


சங்கீதத்தின்‌ வாத்தியங்களை அர்த்தம்‌ 
ரத று எ கணட 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மாயா 


PUBLISHERS 


அக்கிரமம்‌ 
சங்‌ 36 : 1-4 


சங்‌ 38:1. துன்மார்க்கனுடைய 
துரோகப்பேச்‌க என்‌ உன்னத்திற்குத்‌ 


தன்‌: 
அருவருப்பானதென்று 
காணப்படுமனவும்‌, தன்‌ 
பார்வைக்கேற்றபடி. தனக்குத்தானே 
இச்சகம்‌ பேசுகிறான்‌. 


சங்‌ 88:3. அவன்‌ வாயின்‌ வார்த்தைகள்‌ 
அக்கிரமமும்‌ வஞ்சகமுமுன்னது; 
புத்தியாய்‌ நடத்துகொள் வதையும்‌ 
நன்மை செய்வதையும்‌ விட்டுவிட்டான்‌. 


சங்‌ 96:4. அவன்‌ தன்‌ படுக்கையின்மேல்‌ 
அக்கிரமத்தை யோசித்து, நல்லதல்லாத 
வழியிலே நிலைத்து, பொல்லாப்யை 
வெறுக்காதிருக்கிறான்‌. 
துன்மார்க்னுடைய  துரோகப்‌ 
பேச்சு 


துன்மார்க்னுடைய துரோகப்‌ 
பேச்சு என்‌ உன்னத்திற்குத்‌ தெரியும்‌; 
அவன்‌ கண்களுக்குமுன்‌ தெய்வபயம்‌ 
இல்லை (சங்‌ 36:1). 


இந்த சங்கீதத்தின்‌ தலைப்பில்‌, 
தாவீதைப்பற்றிச்‌ சொல்லும்போது, 
கர்த்தருடைய தாசனாகிய தாவீது” என்று 
சொல்லப்பட்டிருக்கிறது. பதினெட்டாவது 
சங்கீதத்திலும்‌, முப்பத்து ஆறாவது 
சங்கீதத்திலும்‌ மாத்திரமே, தாவீது, 
“கர்த்தருடைய தாசன்‌” என்று 
அழைக்கப்படுகிறார்‌. மற்ற சங்கீதங்களில்‌ 
தாவீதுக்கு இந்த பட்டம்‌ 
கொடுக்கப்படவில்லை. இதற்கான 


காரு நமக்கு சரியாகத்‌ 
தெரியவில்லை 





ழ்‌ நவள 
யாய 


தாவீது மெய்யாகவே கர்த்தருடைய 
தாசன்‌ தான்‌. தாவீது மாத்திரமல்ல 
கர்த்தருடைய  பிள்ளைகளெல்லோருமே, 
கர்த்தருடைய தாசராகவே இருக்கிறோம்‌. 
தாவீது ஒரு ராஜாவாகவும்‌ ஒரு 
தீர்க்கதரிசியாகவும்‌ இருக்கிறார்‌. அதே 
சமயத்தில்‌ அவர்‌ கர்த்தருடைய 
தாசனாகவும்‌ இருக்கிறார்‌. த்‌ 
தாசராக 


ப 
கிபைத்திராககிற மிகப்‌ பெரிய சீணக்கியம்‌. 


தாவீது இந்த சங்கீதத்தின்‌ 
ஆரம்பத்தில்‌ துன்மார்க்கத்தின்‌ தீய 
சுபாவத்தைப்பற்றி விவரிக்கிறார்‌. 
பாவத்திற்கான காரணங்கள்‌, பாவத்தின்‌ 
பல்வேறு நிறங்கள்‌, பாவத்தின்‌ வேர்கள்‌, 

ன்‌ கிளைகள்‌ ஆகியவற்றைப்ப 
ட எவை அமான்‌ 


இருதயத்தில்‌ கசப்பு உணர்வு 
இருக்கும்போது, அது துன்மார்க்கமான 
காரியங்களைச்‌ சிந்திக்கும்‌. துன்மார்க்க 
சிந்தனை துன்மார்க்கமான கிரியைகளை 
வெளிப்படுத்தும்‌ நமக்குள்ளிருக்கும்‌ 
கசப்பான உணர்வுகளே எல்லா 
பாவங்களுக்கும்‌ வேராகயிருக்கிறது. 
இதுவே பாவங்களுக்கு 
ஆதாரம்‌. துன்மார்க்கத்திலிருந்துதான்‌ 
துன்மார்க்கம்‌ உண்டாகிறது. 
தாவீது துன்மார்க்கனுடைய 
துன்மார்க்கத்தைப்பற்றி இங்கு 
விவரிக்கிறார்‌ 

துன்மார்க்கன்‌ துரோகப்பேச்சைப்‌ 
பேசுகிறான்‌. அவனுடைய கண்களுக்கு 
முன்பாக தெய்வ பயமில்லை. தெய்வ 
பயமுள்ளவர்கள்‌ தேவனுடைய 
பிரமாணத்திற்கு கீழ்ப்படிந்து ட்‌ 
தேவன்‌ நம்மோடு செய்திருக்கும்‌ 
உடன்படிக்கைக்கு மதிப்பு கொடுத்து. 
அந்த உடன்படிக்கையை மீறமாட்டார்கள்‌. 
துன்மார்க்கனுக்கோ  தெய்வபயமில்லை. 
ஆகையினால்‌ அவன்‌ தன்னுடைய 
இருதயத்தில்‌ துரோகப்பேச்சுக்களைப்‌ 
பேசுகிறான்‌. தேவனுடைய 
பிரமாணத்திற்கு கீழ்ப்படியாமல்‌, அதற்கு 
மீறி ஜீவிக்கிறான்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை OCDNENIS 


PUBLISHERS 


துன்மார்க்கன்‌. 
பேச்சிலும்‌ கிரியையிலும்‌ 
மகிமைப்படுத்தாமல்‌, அவருக்கு 
நிற்கிறான்‌. இவனுக்கு 
தேவகோபாக்கினை 
கர்த்தர்‌ 


தன்னுடைய 
கர்த்தரை 
எதிர்த்து 


துன்மார்க்கரை 
விசாரித்‌ ர்களை 
தண்டித்துவிவொர்‌. 


தனக்குத்தானே 
பேசுகிறான்‌ 


அவன்‌, தன்‌ அக்கிரமம்‌ 
அருவருப்பானதென்று. காணப்படு 
மனவும்‌, தன்‌ பார்வைக்கேற்றபடி. 
தனக்குத்தானே இச்சகம்‌ பேசுகிறான்‌ 
(சங்‌ 36:2). 
துன்மார்க்கன்‌ தன்‌ பார்வைக்‌ 
கேற்றபடி, தனக்குத்தானே இச்சகம்‌ 
பேசுகிறான்‌. தான்‌ பாவம்‌ செய்தாலும்‌ 
தனக்குத்‌ தண்டனை எதுவும்‌ கிடைக்காது 
என்று இறுமாப்பமாய்‌ ஜீவிக்கிறான்‌. 
துன்மார்க்கன்‌ பாவம்‌ செய்யும்போது தான்‌ 
ஞானமாய்‌ செயல்படுவதாகவும்‌, இதனால்‌ 
தனக்கு நன்மை உண்டாகும்‌ என்றும்‌ 
தனக்குள்ளே யோசிக்கிறான்‌. 
தன்னுடைய துன்மார்க்கத்தினால்‌ தனக்கு 
திவ வரும்‌ என்பது அவனுக்குத்‌ 


£ரியவில்லை. 


இதனால்‌ அவன்‌ அநியாயத்திற்கும்‌ 
நியாயத்திற்கும்‌ வித்தியாசம்‌ தெரியாமல்‌ 
கிரியை நடப்பிக்கிறான்‌. இப்படிப்பட்ட 
துன்மார்க்கன்‌ நன்மையை தீமையென்று 
சொல்லுகிறான்‌. தீமையை நன்மையென்று 
சொல்லுகிறான்‌. தன்னுடைய மனம்‌ 
விரும்புகிறதெல்லாவற்றையும்‌ செய்ய 
தனக்கு உரிமை இருக்கிறது என்று 
தனக்குத்தானே சொல்லிக்கொள்கிறான்‌. 
துன்மார்க்கன்‌ உரிமை என்னும்‌ 
பெயரினால்‌ கர்த்தருடைய 
பிரமாணத்தை மீறி பாவம்‌ செய்கிறான்‌. 





ழ்‌ நள 
யாய 


தன்னுடைய பார்வைகேற்றுடி 
தனக்குத்தானே இச்சகம்‌ பேசுகிற 
துன்மார்க்கன்‌. கர்த்தருடைய 
பிள்ளைகளையும்‌ 

தான்‌ 

அது அவனுக்கு 

இவனுக்கு 

வித்தியாசம்‌ தெரியாது. கர்த்தருடைய 
நாள்‌ ஒன்று வரப்போகிறது. அந்த நாளில்‌ 
கர்த்த்‌ தாமே துன்மார்க்கருடைய 
துன்மார்க்கங்களை யெல்லாம்‌ 
வெளிப்படுத்துவார்‌. அந்த நாளில்‌ 
துன்மார்க்கனுக்கு தன்னுடைய அக்கிரமம்‌ 
அருவருப்பானது. என்று காணப்படும்‌ 
அதுவரையிலும்‌ அவன்‌ துன்மார்க்கமான 
காரியங்களையே செய்வான்‌. இச்சகமான 
வார்த்தைகளையே பேசுவான்‌. பாவத்தில்‌ 
ஜீவிப்பான்‌. கர்த்தர்‌ அவனுடைய 
அக்கிரமத்தின்‌ அருவருப்பை 
உணர்த்தும்போது, துன்மார்க்கன்‌ 
பரிதபிப்பான்‌. 


பொல்லாப்பை 
வெறுக்காதிருக்கிறான்‌ 


அவன்‌ வாயின்‌ 
அக்கிரமமும்‌ வ னது; 
புத்தியாய்‌ 'நடத்துகொன்வதையும்‌ 
நன்மை செய்வதையும்‌ விட்டுவிட்டான்‌. 
அவன்‌ தன்‌ படுக்கையின்மேல்‌ 
அக்கிரமத்தை யோசித்து, நல்தைல்லாத 
வழ்யலே நிலைத்து, 
பொல்லாப்பை வெறுக்காதிருக்கிறான்‌ 
(சங்‌ 36:34). 


வார்த்தைகள்‌ 


துன்மார்க்கன்‌. பாவத்தில்‌ 
நிலைத்திருக்கும்போது, அவனுடைய 
துன்மார்க்கமும்‌ துரோகமும்‌ ஆழமாக 
வேர்விட்டு வளரும்‌. ந்து 
துன்மார்க்கமான கிளைகள்‌ அநேகம்‌ 
வளரும்‌. துன்மார்க்கன்‌ கர்த்தரை 
வஞ்சிக்கிறான்‌. அவனுடைய வாயின்‌ 
வார்த்தைகள்‌ அத்கிரமமும்‌ 
வஞ்சகமுமுள்ளது. பாவத்தை 
ஆசையாய்ச்‌ செய்கிறான்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை 


QOODNENS 
PUBLISHERS 


தன்னுடைய சுயஞானத்தினால்‌ 
தன்னுடைய பாவத்தை மூடி மறைக்க 
முயற்சி பண்ணுகிறான்‌. தன்னுடைய 
பாவத்தை மறைக்கிறவன்‌ வாழ்வடைய 
மாட்டான்‌. அதை. கர்த்தரிடத்தில்‌ 
அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனோ 
தேவனுடைய _. இரக்கத்தைப்‌ 
பெற்றுக்கொள்வான்‌. 

துன்மார்க்கன்‌ மாய்மாலமாய்‌ 
ஜீவிக்கிறான்‌. தான்‌ கொடியவனாக 
யிருந்தாலும்‌, தன்னை நல்லவன்‌ போல்‌ 
காண்பித்துக்கொள்கிறான்‌. அவனுடைய 
சிந்தனைகளும்‌ செயல்களும்‌ 
அக்கிரமத்தினால்‌. நிரம்பிபிருக்கிறது 
அவன்‌ புத்தியாய்‌ நடந்துகொள்வதையும்‌, 
நன்மை செய்வதையும்‌ விட்டுவிடுகிறான்‌. 
நன்மை செய்யவேண்டும்‌ என்னும்‌ 
விருப்பம்‌ அவனிடத்தில்‌ இல்லை. புத்தியாய்‌ 
நடந்துகொள்ளவேண்டும்‌. என்னும்‌ 
ஆர்வமும்‌ அவனிடத்தில்‌ இல்லை. அவன்‌ 
தன்‌ சுயபுத்தியை நம்புகிறான்‌. சுயபுத்தியை 
நம்புகிறவர்கள்‌ சீரழிந்துபோவார்கள்‌. 


ஜீவியத்தில்‌ 
இடமில்லாமல்‌ 


துன்மார்க்கனுடைய 
நன்மைக்கும்‌ நீதிக்கும்‌ 
போயிற்று. கர்த்தர்‌ தன்னுடைய 
பாவத்தைக்‌ குறித்து தன்னிடத்தில்‌ 
உணர்த்தும்போது, அவன்‌ தன்னுடைய 
இருதயத்தைக்‌ கடினப்படுத்துகிறான்‌. 
கர்த்தருக்குச்‌ செவிகொடுக்க 
மறுத்துவிடுகிறான்‌. ஆரம்பத்தில்‌ 
நன்றாகத்தான்‌ இருந்தான்‌. ஆனால்‌ 
அவனுடைய முடிவோ  மோசமாயிற்று. 


அவனுடைய சுயபுத்தியினால்‌ அவனுக்கு 
ஒரு பிரயோஜனமும்‌ உண்டாகவில்லை. 


துன்மார்க்கன்‌ 
படுக்கையின்மேல்‌ அக்கிரமத்தை 
யோசிக்கிறான்‌. நல்லதல்லாத வழியிலே 
நிலைத்து நிற்கிறான்‌. நன்மை செய்வதை 
விட்டுவிடுகிறவர்கள்‌ தீமை செய்ய 
ஆரம்பித்துவிடுவார்கள்‌. அவர்கள்‌ 
தங்களுக்கும்‌ தீமை செய்வார்கள்‌. 
பிறருக்கும்‌ தீமை செய்வார்கள்‌. 
மற்றவர்களுக்கு நன்மை செய்யவேண்டும்‌ 
என்னும்‌ யோசனை அவர்களிடத்தில்‌ 
இல்லை. 


தன்‌ 





ழ்‌ நவள 
யாய 


துன்மார்க்கன்‌ நன்மையைப்பற்றிக்‌ 
கொள்ளாமலிருக்கிறான்‌. பொல்லாப்பை 
'வெறுக்காதிருக்கிறான்‌. பொல்லாப்பில்‌ 
பிரியப்படுகிறான்‌. மற்றவர்கள்‌ 
கஷ்டப்படும்போது துன்மார்க்கன்‌ 
அவர்களுடைய கஷ்டத்தை நினைத்து 
சந்தோஷப்படுகிறான்‌. தன்னைப்போலவே 

துன்மார்க்கராயிருப்பது 


ர்களும்‌ 
ன்பு HT 


கர்த்தருடைய நன்மை 
சங்‌ 36 : 5-9 


சங்‌ 965. கர்த்தாவே, உமது கிருயை 
வானங்களில்‌ விளங்குகிறது; உமது 
சத்தியம்‌ மேகமண்டலங்கள்‌ பரியந்தம்‌. 
எட்டுகிறது. 
சுங்‌ 36:6. உமது நீதி மகத்தான 
பர்வதங்கள்‌. போலவும்‌, உமது 
நியாயங்கள்‌ மகா ஆழமாகவும்‌ 
இருக்கிறது; கர்த்தாவே, மனுஷரையும்‌ 
மிருகங்களையும்‌ காப்பாற்றுகிறீர்‌. 


சுங்‌ 36:7. தேவனே, உம்முடைய 
கிருபை எவ்வளவு அருமையானது! 
அதினால்‌ மனுபுத்திரர்‌ உமது 
செட்டைகளின்‌ ழலிலே 
வந்தடைகிறார்கள்‌. 


சுங்‌ 36:8. உமது ஆலயத்திலுன்ன 
சம்பூரணத்தினால்‌ திருப்தியடைவர்கள்‌; 
உமது பேரின்ப நதியினால்‌ அவர்கள்‌ 
தாகத்தைத்‌ தீர்க்கிறீர்‌. 


சுங்‌ 36:9. ஜீவஊற்று உம்மிடத்தில்‌ 
இருக்கிறது; உம்முடைய வெளிச்‌ 
குத்திலே வெளிச்சம்‌ காண்கிறோம்‌. 


கர்த்தருடைய கிருபை 


கர்த்தாவே, உமது கிருயை 
வானங்களில்‌ விளங்குகிறது; உமது 
கூத்தியம்‌ மேகமண்டலங்கள்‌ பரியந்தம்‌ 
எட்டுகிறது. உமது நீதி மகத்தான 
பர்வதங்கள்‌. போலவும்‌, உமது 
நியாயங்கள்‌ மகா ஆழமாகவும்‌ 
இருக்கிறது; கர்த்தாவே, மனுஷரையும்‌ 
மிருகங்களையும்‌ காப்பாற்றுகிறீர்‌ 
(சங்‌ 36:5,8). 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மாமா 


PUBLISHERS 


தாவீது இதுவரையிலும்‌ 
துன்மார்க்கருடைய துரோகப்‌ 
பேச்சுக்களையும்‌, இச்சகப்பேச்சுக்களையும்‌ 
பார்த்துக்கொண்டிருந்தார்‌. இதனால்‌ 
தாவீதின்‌ இருதயத்தில்‌ கலக்க 
முண்டாயிற்று. இப்போது தேவனுடைய 
கிருபையையும்‌ நன்மையையும்‌ நோக்கிப்‌ 
பார்த்து தன்னுடைய இருதயத்தில்‌ 
ஆறுதஷடைந்திருக்கிறா। 


தாவீது தேவனுடைய கிருபையைப்‌ 
பற்றித்‌ தியானிக்கிறார்‌. தேவனுடைய 
கிருபை பரிபூரணமானது. அவருடைய 
கிருபை வானங்களில்‌ விளங்குகிறது. 
இந்த உலகத்தில்‌ அநியாயமும்‌, 
அக்கிரமமும்‌ பெருகியிருந்தாலும்‌, இந்தப்‌ 
பாவங்களுக்கு கர்த்தர்‌ காரணமல்ல. 
மனுஷருடைய பாவத்திற்கு நாம்‌ கர்த்தரை 
குற்றம்‌ சொல்லக்கூடாது. கர்த்தருடைய 
ஆளுகை நீதியும்‌ நியாயமும்‌ நிறைந்தது. 
ஆகையினால்‌. இந்த உலகத்தில்‌ 
காணப்படும்‌ அநியாயத்திற்கு, 
கர்த்தருடைய நீதியான ஆளுகையைக்‌ 
குற்றம்‌ சொல்லக்கூடாது 


நாம்‌ மனுஷரையே 
பார்த்துக்கொண்டிருந்தால்‌, அவர்களுடைய 
துன்மார்க்கங்களும்‌, துரோகங்களும்‌, 
பாவங்களும்‌ மாத்திரமே நமக்குத்‌ தெரியும்‌. 
கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம்‌. 
மனுஷரை நோக்கிப்‌ பார்க்காமல்‌ 
கர்த்தரையே நோக்கிப்‌ பார்க்கவேண்டும்‌. 
கர்த்தருடைய குணாதிசயங்களை நாம்‌ 
தியானிக்கவேண்டும்‌. மனுபுத்திரர்‌ 
பாவிகளாகயிருந்தாலும்‌, கர்த்தர்‌ 
அவர்களை உடனே தண்டித்து அழித்துப்‌ 
போடாமல்‌, நீடிய. பொறுமையுள்ள 
வராயிருப்பதை நாம்‌ 
நினைவுகூ ரவேண்டும்‌. கர்த்தருடைய 
பொறுமைக்காக நாம்‌ கர்த்தரைத்‌ 
துதிக்கவேண்டும்‌. 


மனுஷர்‌ தங்களுடைய 
பேச்சுக்களினாலும்‌. செய்கைகளினாலும்‌ 
கர்த்தரை வருத்தப்படுத்துகிறார்கள்‌. 
அவருக்கு கோபம்‌ 
உண்டுபண்ணுகிறார்கள்‌. ஆனால்‌ 
கர்த்தரோ கோபப்படாமல்‌ 
மிகுந்த பொறுமையோடிருக்கிறார்‌. 





ழ்‌ நவள 
யாய 


தம்முடைய நித்திய கிருபையை 
மனுக்குலத்திற்குக்‌ காண்பிக்கிறார்‌. 
ஜனங்கள்‌. பாவிகளாகயிருந்தாலும்‌ 
அவர்களுக்கு மழையை அனுப்புகிறார்‌. 
ஜனங்களுக்கு சூரியவெளிச்சத்தையும்‌, 
நல்ல காற்றையும்‌ கொடுத்து 
மனுக்‌ எல்லோரையும்‌ 
சேத்து! பயிக்கிறா்‌ 


கர்த்தருடைய 
மேகமண்டலம்‌ பரியந்தம்‌ 
கர்த்தர்‌ நீதியும்‌, நியாயமும்‌ 
அவரே சத்தியபரர்‌. 
சத்தியத்திற்கு அளவே 
மனுஷன்‌ தன்னுடைய 
சுபாவத்தில்‌ மாறலாம்‌. ஆனால்‌ தேவனோ 
நேற்றும்‌ இன்றும்‌ என்றும்‌ 
மாறாதவராயிருக்கிறார்‌ தம்முடைய 
சத்தியத்தில்‌ நிலைத்திருக்கிறார்‌. 
அவருடைய சத்தியம்‌ மேகமண்டலங்கள்‌ 
பரியந்தம்‌ உயரமாயிருக்கிறது. இந்தப்‌ 
பிரபஞ்சத்தில்‌ அநேக மாற்றங்கள்‌ 
உண்டாகலாம்‌. தேவனுடைய சத்தியமோ 
மாறாமல்‌, மேகமண்டலங்களை விட 
உயரமாய்‌ எழும்பி நிற்கிறது 

கர்த்தர்‌ நீதியும்‌, 
நியாயங்களுமுள்ளவர்‌. தேவனுடைய நீதி 
மகத்தான பர்வதங்கள்‌ போல இருக்கிறது. 
அவருடைய நியாயங்கள்‌ மகா 
ஆழமாகவும்‌ இருக்கிறது. பர்வதத்தை 
அசைக்க மூவரது 


சத்தியம்‌ 
எட்டுகிறது 


சத்தியமுமுள்ளவர்‌ 
தேவனுடைய 
இல்லை. 


மகத்தான பர்வதங்கள்‌ போல நிலைத்து 
நிற்கும்‌. 


தேவனுடைய ஞானத்தை நம்மால்‌ 
புரிந்துகொள்ள 
சர்வஞானமுள்ளவர்‌. 
தெய்வீக திட்டங்களையும்‌ 
அறிந்துகொள்ள முடியாது. 
தம்முடைய அநாதிகாலத்தில்‌, 
அநாதியான தீர்மானங்களை 
எடுத்திருக்கிறார்‌. கர்த்தருடைய நித்திய 
தீர்மானங்கள்‌, அவருடைய நித்திய 
ஆலோசனையின்‌ பிரகாரம்‌, அவருடைய 


நித்திய காலத்தில்‌ ஒவ்வொன்றாய்‌ 
நடைபெறுகிறது. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மமம்‌ 


PUBLISHERS 


தேவனுடைய நியாயங்களை நம்மால்‌ 
புரிந்துகொள்ள முடியாது. அதன்‌ 
ஆழத்தை நம்மால்‌ தொடமுடியாது. 
தேவனுடைய  ஆழங்கள்‌, நம்மால்‌ 
எட்டிப்பிடிக்க முடியாத மகா ஆழமான 
இடத்திலிருக்கிறது. நம்முடைய 
சுயபுத்தியினாலோ, சுயஅறிவினாலோ 
தேவனுடைய நியாயங்களை 
அளவிடமுடியாது. அதை 
அறிந்துகொள்ளவும்‌ முடியாது. நம்முடைய 
ஞானம்‌ குறைவுள்ளது. தேவனுடைய 
ஞானம்‌ நிறைவுள்ளது அவரே 
னா ன 

கர்த்தர்‌ பூரியிலுள்ள. 
மனுஷரையும்‌ மிருகங்களையும்‌ 
காப்பாற்றுகிறார்‌. கர்த்தருடைய கிருபை 
வானங்களில்‌ விளங்குவதுபோல, இந்தப்‌ 
பூமியிலும்‌ விளங்குகிறது. கர்த்தருடைய 
கிருபையினால்‌ வானத்திலிருந்து இந்தப்‌ 
பூமியில்‌ மழை பெய்கிறது. 
வானத்திலிருந்து இந்தப்‌ பூரிக்கு சூரிய 
வெளிச்சம்‌ கிடைக்கிறது. கர்த்தர்‌ தமது 
கிருபையினால்‌ வானத்தின்‌ 
ஆசீர்வாதங்களை இந்தப்‌ பூமிக்குக்‌ 
கொடுக்கிறார்‌. இந்தப்‌ பூரிமிலுள்ள 
தாவர வர்க்கங்கள்‌ கர்த்தருடைய 
கிருபையினால்‌ முளைத்து வளருகிறது. 
இவை மனுஷருக்கும்‌ மிருகங்களுக்கும்‌ 
போஜனமாயிருக்கிறது. கர்த்தர்‌ தாமே 
தம்முடைய கிருபையினால்‌ மனுஷரையும்‌ 
மிருகங்களையும்‌ பொவித்துக்‌ 
காப்பாற்றுகிறார்‌. 


தேவன்‌ நம்மைப்‌ போஷிப்பது 
அவருடைய தெய்வீக பராஸிப்பு, கர்த்தர்‌ 
நம்மை தீங்குகளிலிருந்து காப்பாற்றுகிறார்‌. 
நம்மைப்‌ பாதுகாப்பது மாத்திரமல்ல, 
நமக்குத்‌ தேவையான நன்மைகளையும்‌. 
கொடுத்து நம்மைப்‌ போகஷிக்கிறார்‌. 
நம்முடைய ஜீவயஆதாரம்‌ கர்த்தருடைய 
கரத்திலிருக்கிறது. கர்த்தருடைய 
கரம்‌ கிருபையுள்ளது. அவர்‌ 
தம்முடைய கிருபை நிரம்பிய கரத்தினால்‌ 
நம்மைப்‌ போஷித்து காப்பாற்றுகிறார்‌. 


இந்தப்‌ 





ழ்‌ நள 
றிய 
பேரின்ப நதி. 


தேவனே, உம்முடைய கிருபை 
எவ்வனவு அருமையானது! அதினால்‌ 
மனுபுத்திரர்‌ உமது செட்டைகளின்‌ 
நிழலிலே வந்தடைகிறார்கள்‌. உமது 
ஆலயத்திலுன்ன சும்பூரணத்தினால்‌ 
திருப்தியடைவர்கள்‌; உமது பேரின்ப 
நதியினால்‌ அவர்கள்‌ தாகத்தைத்‌ 
தீர்க்கிறீர்‌ (சங்‌ 86:78). 


தம்முடைய 
விசேஷித்த 
விசேஷித்த 
கொடுக்கிறார்‌. 


கர்த்தர்‌ 
பரிசுத்தவான்‌௧ளுக்கு 
கிருபைகளையும்‌, 
சிலாக்கியங்களையும்‌ 
கர்த்தருடைய பரிசுத்தவான்கள்‌ 
அவருடைய செட்டைகளின்‌ நிழலிலே. 
வந்தடைகிறார்கள்‌. கர்த்தருடைய கிருபை 
அவருடைய பரிசுத்தவான்களுக்கு மிகவும்‌ 
அருமையானது. அவர்கள்‌ கர்த்தருடைய 
ஆலயத்திலுள்ள சம்பரணத்தினால்‌ 
திருப்தியடைவார்கள்‌. அவர்களுடைய 
தேவைகளெல்லாம்‌ சந்திக்கப்படும்‌. 
அவர்களுடைய தாகங்கள்‌ தீர்க்கப்படும்‌ 
கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு 
நன்மையும்‌ குறைவுபடாது. 


கர்த்தர்‌ தம்முடைய பிள்ளைகளுக்குப்‌ 
போதுமானவராயிருக்கிறார்‌. இதனால்‌. 
கர்த்தரிடத்தில்‌ நமக்குப்‌ பூரண திருப்தி 
உண்டாகிறது. நாம்‌ கர்த்தருடைய 
ஆலயத்திலுள்ள. சம்பூரணத்தினால்‌ 
திருப்தியடைகிறோம்‌. நம்முடைய 
ஆத்துமாவுக்குத்‌ தேவையான ஆவிக்குரிய 
போஜனம்‌, கர்த்தருடைய ஆலயத்திலே. 
திருப்தியாய்க்‌ கிடைக்கிறது. 


நம்முடைய ஆத்துமா கர்த்தருடைய 


நன்மையினால்‌ எவ்வளவுதான்‌. 
நிரம்பியிருந்தாலும்‌, கர்த்தருடைய கிருபை 
தனக்கு இன்னும்‌ வேண்டும்‌ என்றுதான்‌. 
நம்முடைய ஆத்துமா சொல்லும்‌. 
கர்த்தருடைய கிருபையை இன்னும்‌ 
பெற்றுக்கொள்ள 
நம்முடைய ஆத்துமா 
வாஞ்சையோடு காத்திருக்கும்‌. தேவனை 
பரிபூரணமாகப்‌ பெற்றுக்கொள்ள 
வேண்டுமென்பதே நம்முடைய 
ஆத்துமாவின்‌ வாஞ்சை: 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மமம்‌ 


PUBLISHERS 


அப்போஸ்தலர்‌ பவுல்‌ கர்த்தருடைய 
சமுகத்தில்‌ தனக்கு உண்டாயிருக்கிற 
திருப்தியைக்‌ குறித்து பிலிப்பியருக்கு 
எழுதின நிருபத்தில்‌ “எல்லாம்‌ எனக்குக்‌ 
கிடைத்தது. பரிபூரணமும்‌. 
உண்டாயிருக்கிறது. நான்‌ 
திருப்தியடைந்திருக்கிறேன்‌” (பிலி 418) 
என்று எழுதுகிறார்‌. 


பிள்ளைகளின்‌ 
இது 


கர்த்தருடைய 
சந்தோஷம்‌ நிலைத்திருக்கும்‌ 
கர்த்தர்‌ கொடுக்கிற சந்தோஷம்‌. இதுவே 
மெய்யான சந்தோஷம்‌ இந்த சந்தோஷம்‌ 
சூழ்நிலைகளினால்‌ மாறுவதில்லை. கர்த்தர்‌ 
தமது பேரின்ப நதியினால்‌, தம்முடைய 
பிள்ளைகளின்‌ தாகத்தைத்‌ தீர்க்கிறார்‌. 
தேவன்‌ கொடுக்கிற சந்தோஷம்‌ 
மெய்யாகவே தெய்வீகமானது. கர்த்தர்‌ 
தம்முடைய சந்தோஷத்தையே நமக்குக்‌ 
கொடுக்கிறா! 

கர்த்தர்‌ 
சந்தோஷம்‌ 
ஆரம்பமாகிறது. 
மையமாகக்‌ 
கர்த்தருடைய 
நிறைவடைகிறது. 
முடிவு பெறுகிறது. 
கொடுக்கிற சந்தோஷம்‌ ஒரு 
நதியைப்போல நம்மிடத்தில்‌ கடந்து 
வருகிறது. இது கர்த்தருடைய பேரின்ப 
நதி. இந்த நதியில்‌ எப்போதுமே 
சந்தோஷம்‌ நிரம்பி வப 


கர்த்தருடைய பேரின்ப நதி 


ஒருபோதும்‌ வறண்டு போவதில்லை, 


அது நித்திய ச நதி. க தனனா 
பேரின்ப 


ஓடாமல்‌. தேங்கிக்‌ தில்‌! 
எப்போதும்‌ ஒடிக்கொண்டேயிருக்கும்‌, தய 
வந்துகொண்டேயிருக்கும்‌. 
பேரின்ப நதியில்‌, 
வ ளும்‌. பதம்‌ 
சந்தோஷங்களும்‌, புதிய ஆசீர்வாதங்களும்‌ 
நமக்கு வந்துகொண்டேயிருக்கும்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய பேரின்ப நதியினால்‌ நம்முடைய 

தாகத்தைத்‌ தீர்க்கிறார்‌. 


கொடுக்கிற 
கர்த்தருக்குள்‌ 

அது கர்த்தரையே 

கொண்டிருக்கிறது 
சந்தோஷம்‌ அவருக்குள்‌ 
அது கர்த்தருக்குள்‌ 
கர்த்தர்‌ நமக்குக்‌ 


நமக்குக்‌ 





ழ்‌ நள 
யாய 


நம்முடைய மாம்சப்பிரகாரமான 
சந்தோஷங்கள்‌ ஓடாமல்‌ தேங்கிக்‌ 
கிடக்கும்‌ தண்ணீரைப்போன்றது. இதில்‌ 
பசுமையும்‌ இருக்காது. புதுமையும்‌ 
இருக்காது. இது நம்முடைய தாகத்தையும்‌ 
தீர்க்காது. கர்த்தருடைய சமுகத்தில்‌ வந்து 
புறப்பட்டு வருகிற நதி பளிங்கைப்போல. 
தெளிவான தண்ணீருள்ளதாயிருக்கும்‌. 
அது ஜீவத்தண்ணீருள்ள சுத்தமான நதி. 
தேவனும்‌ ஆட்டுக்குட்டியானவரும்‌ 
இருக்கிற சிங்காசனத்திலிருந்து, 
கர்த்தருடைய பேரின்ப நதி புறப்பட்டு 
றது (வெளி 221) 


உம்மிடத்தில்‌ 
இரு உம்முடைய 
வெளிச்சத்திலே வெளிச்சம்‌ 


காண்கிறோம்‌ (சுங்‌ 36:9), 


கர்த்தருடைய பேரின்ப நதி 
கர்த்தரிடத்திலிருந்துதான்‌ புறப்பட்டு 
வருகிறது ஜீவனற்றிலிருந்து, 
ஜீவத்தண்ணீர்‌ புறப்பட்டு வருகிறது. 
ஜீவத்தண்ணீர்‌ பேரின்ப நதியாக பாய்ந்து 
ஓடிவந்து... நம்முடைய தாகத்தைத்‌ 
தீர்க்கிறது. இந்த ஜீவனற்று 
குர்த்தரிடத்திலிருக்கிறது. கர்த்தர்‌ தாமே 
தம்முடைய பிள்ளைகளெல்லோருக்கும்‌ 
ஜீவஊற்றாகவும்‌.  ஜீவத்தண்ணீராகவும்‌. 
பேரின்ப நதியாகவும்‌ இருக்கிறார்‌. 
கர்த்தருடைய சமுகத்திலிருந்து புறப்பட்டு 
வரும்‌ பேரின்ப நதியில்‌ நமக்கு 
தேவனுடைய சந்தோஷங்களும்‌, 
ஆசீர்வாதங்களும்‌ புறப்பட்டு வருகிறது. 


கர்த்தர்‌ வெளிச்சமாயிருக்கிறார்‌ 
அவர்‌ ஒளியாமிருக்கிறார்‌. அவருடைய 
வெளிச்சத்திலே நாம்‌ வெளிச்சம்‌ 
காண்கிறோம்‌. கர்த்தருடைய வெளிச்சம்‌ 


சந்தோஷத்தையும்‌, 
பெற்றுக்கொள்கிறோம்‌. 
வெளிச்சம்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை OCDNENIS 


PUBLISHERS 


இந்த வெளிச்சத்தில்‌ குறைவோ அல்லது 
மங்கிய பகுதியோ எதுவுமில்லை. இதுவே 
பூரண. வெளிக்‌. கர்த்தருடைய 
வெளிச்‌. நாம்‌ 


சத்தில்‌ மாத்திரமே, 
கர்த்தராகிய வெளிச்சத்தைக்‌ காணமுடியும்‌. 


தம்மை தம்முடைய 
நமக்கு வெளிப்படுத்திக்‌ 
காண்பிக்கிறார்‌. அவருடைய 
வெளிச்சத்தில்தான்‌ நம்மால்‌ அவரை 
காணமுடியும்‌. கர்த்தரைப்‌ பார்க்கும்போது 
அவருடைய பரிபூரணமான கிருபையை 
நாம்‌ பார்க்கலாம்‌. அவருடைய பேரின்ப 
நதியின்‌ மூலமாய்க்‌ கிடைக்கும்‌. 
சந்தோஷத்தினால்‌ நாம்‌ 
திருப்தியடையலாம்‌. கர்த்தருடைய 
பேரின்ப நதி நம்முடைய ஆவிக்குரிய 
தாகம்‌ எல்லாவற்றையும்‌ தீர்த்து வைக்கும்‌. 


கர்த்தருடைய வெளிச்சம்‌ அவருடைய 
வேதவாக்கியத்தில்‌ பிரகாரசமாய்‌ 
வம்‌ டிருக்கிறது. இயேசு 
கிறிஸ்து சமுகத்தில்‌ நம்மால்‌ 
க ய வெளிச்சத்தை காணமுடியும்‌. 
இயேசுகிறிஸ்துவே இந்த உலகத்திற்கு 
வெளிச்சமாயிருக்கிறார்‌. இயேசுகிறிஸ்து 
என்னும்‌ வெளிச்சத்தில்‌ மாத்திரமே 
நம்மால்‌ வெளிச்சமாமிருக்கிற தேவனை 
காணமுடியும்‌. மற்ற  வெளிச்சங்க 
ளெல்லாம்‌ தேவனை காண்பதற்குப்‌ 
போதுமானதாயிராது. அவை குறைவுள்ள 
வெளிச்சங்கள்‌. கிறிஸ்து மாத்திரமே 
நிறைவானவர்‌. அவர்‌ மாத்திரமே 
நிறைவான  வெளிச்சமாயும்‌ ஒளியாயும்‌ 
இருக்கிறவர்‌. 


கர்த்தருடைய வெளிச்சத்தில்‌ நம்மால்‌ 
சகல சத்தியத்தையும்‌ காணமுடியும்‌, 
கர்த்தருடைய வெளிச்சம்‌ நமக்கு எல்லா 
சத்தியத்தையும்‌ வெளிப்படுத்திக்‌ 
காண்பிக்கிறது. நாம்‌ கர்த்தரோடு 
ஐக்கியமாயிருப்பதினாலும்‌. கர்த்தருடைய 
கிருபை நமக்குக்‌ கொடுக்கப்பட்டிருப்‌ 
பதினாலும்‌, கர்த்தர்‌ நம்மை தம்முடைய 
நன்மைகளினால்‌ நிரப்புகிறார்‌. நாம்‌ 
கர்த்தரிடத்தில்‌ பயபக்தியாயிருந்து, 
அவரை நன்றியுள்ள இருதயத்தோடு 
அ டணதல்‌ ந்‌ 
நமக்கு மாய்க்‌ கிடைக்கும்‌, து, 
பெருகும்‌ போது கிருபையும்‌ பெருகும்‌. 


கர்த்தர்‌ 
கிருபையினால்‌ 





ழ்‌ நவள 
யாய 


கர்த்தர்‌ தம்முடைய கிருபையை 
நமக்குப்‌ பூரணமாய்‌ வெளிப்படுத்திக்‌ 
காண்பிக்கும்போது. கர்த்தருடைய 
சமுகத்திலே நமக்கு சம்பூரணமான 
திருப்தியுண்டாகும்‌. இது கர்த்தருடைய 
ஆலயத்தின்‌ சம்பூரணமான திருப்தி. இது 
கர்த்தருடைய பேரின்ப நதியினால்‌ 
உண்டாகும்‌ சந்தோஷம்‌ இது 
ஜீவனற்றிலிருந்து நமக்குக்‌ கிடைக்கிற 
சமாதானம்‌. கர்த்தருடைய மெய்யான 
சந்தோஷம்‌ நமக்குக்‌ கிடைக்கும்போது 
நம்முடைய ஆவிக்குரிய தாகமெல்லாம்‌ 
தீர்க்கப்படும்‌. 


தாவீதின்‌ ஜெபம்‌ 
சங்‌ 36 : 10-12 


சங்‌ 36:10. உம்மை அறித்தவர்கன்மேல்‌ 
உமது கிருபையையும்‌, செம்மையான 
இருதயமுன்னவர்கள்மேல்‌ உமது 
நீதியையும்‌ பாராட்டி யருளும்‌. 

சுங்‌ 3601. பெருமைக்காரரின்‌ கால்‌ 
என்மேல்‌ வராமலும்‌, துன்மார்க்ககுடைய 
கை என்னைப்‌ பறக்கடியாமலும்‌ 
இருப்பதாக. 


சுங்‌ 3602. அதோ அக்கிரமக்காரர்‌ 
விழுந்தார்கள்‌; எழுந்திருக்கமாட்டாமல்‌ 
தன்ளுண்டுபோனார்கள்‌. 


உம்மை அறிந்தவர்கள்‌ மேல்‌ 


உம்மை அறித்தவர்கன்மேல்‌ உமது 
கிருபையையும்‌, செம்மையான இருதய 
முன்னவர்கன்மேல்‌ உமது நீதியையும்‌. 
பாராட்டியருளும்‌ (சங்‌ 36:10). 


சமுகத்தில்‌ 
அவர்‌ 
ிசுத்தவான்௧ளுக்காக 
ஜெபம்பண்ணுகிறார்‌. 
அவர்களுக்குக்‌ 
க்‌ 


தாவீது கர்த்தருடைய 
விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 
கர்த்தருடைய 
பரிந்துபேசி 
கர்த்தருடைய கிருபை 
கிடைக்கவேண்டுமென்று 
கொள்கிறார்‌. தாவீது கர்த்தருடைய 
பரிசுத்தவான்களுக்காக ஜெபித்த பின்பு. 
அவர்‌ தனக்காகவும்‌ ஜெபம்பண்ணுகிறார்‌. 
துன்மார்க்கருடைய கைகளிலிருந்து 
கர்த்தர்‌ தாமே தன்னைப்‌ பாதுகாத்தருள 

வேண்டுமென்று தாவீது விண்ணப்பம்‌ 
பண்ணுகிறார்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தருடைய பரிசுத்தவான்‌. 
களைப்பற்றி தாவீது சொல்லும்போது 
அவர்கள்‌ கர்த்தரை அறிந்தவர்கள்‌. 
என்றும்‌ அவர்கள்‌ செம்மையான 
இருதயமுள்ளவர்கள்‌ என்றும்‌ 
சொல்லுகிறார்‌. இவர்கள்‌ கர்த்தரை 
உண்மையாய்‌ விசுவாசிப்பார்கள்‌. 
அவர்களுடைய ஜீவியத்தில்‌ மாய்மாலம்‌ 
இருக்காது. கர்த்தருடைய 
பரிசுத்தவான்கள்‌ கர்த்தருக்குப்‌ 
பிரியமானவர்களாயும்‌, பிரயோஜன 
மானவர்களாயும்‌ இருப்பார்கள்‌. இவர்கள்‌ 
தேவனுக்கும்‌ மனுஷருக்கும்‌ உண்மை 
யுள்ளவர்களாய்‌ ஜீவிப்பார்கள்‌. இவர்கள்‌ 
தேவனிடத்திலும்‌  பக்தியாயிருப்பார்கள்‌. 
மனுஷரிடத்திலும்‌ அன்புகூருவார்கள்‌. 
இவர்கள்‌ மாய்மாலமில்லாமல்‌ 
ஜீவிப்பதினால்‌, இவர்களுடைய பேச்சுக்கும்‌ 
செய்கைக்கும்‌ முரண்பாடு எதுவும்‌. 
இருக்காது. 

கர்த்தரை 
கர்த்தர்‌ தமது 
காண்பிக்கவேண்டுமென்று தாவீது 
விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. கர்த்தர்‌ 
நல்லவர்‌ என்பதை அவர்கள்‌ ருசித்துப்‌ 
பார்க்கவேண்டும்‌. அவர்கள்‌ கர்த்தருடைய 
நன்மைகளை குறைவில்லாமல்‌, 
நிறைவாய்ப்‌ பெற்றுக்கொள்ளவேண்டும்‌. 
கர்த்தருடைய பரிசுத்தவான்கள்‌ 
செம்மையான இருதயமுள்ளவர்கள்‌. 
கர்த்தர்‌ தமது நீதியை அவர்களுக்கு 
பாராட்டியருளவேண்டுமென்று தாவீது 
விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. தேவனுடைய 
கிருபை இவர்களுடைய ஜீவியத்தில்‌ 
கிரியை நடப்பிக்கவேண்டும்‌. கர்த்தருடைய 
கிரியையெல்லாமே நீதியுள்ள தாயிருக்கிறது. 


அறிந்தவர்கள்மேல்‌ 
கிருபையைக்‌ 


அக்கிரமக்காரர்‌ 


பெருமைக்காரரின்‌ கால்‌ என்மேல்‌ 
வராமலும்‌, தூன்மார்க்கருடைய கை 
என்னைப்‌: பறக்கடியாமலும்‌ 
இருப்பதாக. அதே அக்கிரமக்காரர்‌ 
விழுத்தார்கள்‌; எழுத்திருக்கமாட்டாமல்‌ 
தள்ளுண்டுபோனார்கன்‌ (சங்‌ 36:11,12). 





ழ்‌ யனா 
யாய 


தாவீது கர்த்தருடைய பரிசுத்த 
வான்களுக்காக ஜெபித்த பின்பு, அவர்‌ 
தனக்காகவும்‌ கர்த்தருடைய சமுகத்தில்‌ 


கர்த்தர்‌ தாமே தம்முடைய கிருபையினால்‌ 
தன்னைக்‌ காத்துக்கொள்ள 
வேண்டுமென்று வேண்டிக்‌ கொள்கிறார்‌. 
கர்த்தர்‌ தனக்கு கிருபையையும்‌, 
ஆறுதலையும்‌, சந்தோஷத்தையும்‌, 
சமாதானத்தையும்‌ தரவேண்டுமென்பதே 
தாவீதின்‌ விண்ணப்பம்‌ 
பெருமைக்காரரின்‌ கால்‌ தன்மேல்‌ 
வரக்கூடாது என்றும்‌, துன்மார்க்கருடைய 
கை னை பறக்கடிக்கக்கூடா; 
ரதன ஜெிக்கிறா. ட்‌ 
துன்மார்க்கர்‌ 
கால்களினால்‌ 


தங்களுடைய 
மிதித்து 
நசுக்கிவிடக்கூடாது. துன்மார்க்கருடைய 


தாவீதை 


கை வஞ்சகம்‌ நிறைந்ததாமிருக்கிறது. 
அவர்களுக்கு கர்த்தரிடத்தில்‌ பயமில்லை. 
அவர்கள்‌ கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு 
சத்துருக்களாயிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
தங்கள்‌ கைகளினால்‌ ர்த்‌ 
பரிசுத்தவான்‌௧ளுக்கு 

செய்கிறார்கள்‌. 

கை தன்னைத்‌ 

என்றும்‌ தனக்கு. 

கை எந்தத்‌ 

செய்யக்கூடாது என்றும்‌ 
விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. துன்மார்க்கர்‌ 
தனக்கு நேராக தங்களுடைய 
கைகளை நீட்டக்கூடாது என்பதே 


தாவீதின்‌ ஜம்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம 


PUBLISHERS 


துன்மார்க்கர்‌ தாவீதின்மேல்‌ தங்கள்‌ 
கைகளை நீட்டி குற்றம்‌ சுமத்தக்கூடாது. 
தாவீது கர்த்தரிடத்தில்‌ விசுஹ்ரசமா 
யிருக்கிறார்‌. துன்மார்க்கர்‌ தாவீதின்‌ 
விசுவாசத்தை அசைத்து விடக்கூடாது. 
துன்மார்க்கர்‌ தாவீதுக்கு பல 
சோதனைகளையும்‌, போராட்டங்களையும்‌ 
கொண்டு வந்து, தாவீதின்‌ 
விசுவாசத்தையும்‌, சந்தோஷத்தையும்‌, 
சமாதானத்தையும்‌ நிலைகுலைய 
செய்துவிடக்கூடாது. துன்மார்க்கர்‌ 
மூலமாய்‌ தனக்கு எந்தத்‌ தீங்கும்‌ 
வரக்கூடாது என்று தாவீது கர்த்தருடைய 
சமுகத்தில்‌ பயபக்தியாய்‌ விண்ணப்பம்‌ 
பண்ணுகிறார்‌. 


கர்த்தர்‌ தாவீதுக்கு தம்முடைய 
கிருபையைக்‌ காண்பிக்கிறார்‌. தாவீதை 
தம்முடைய வல்லமையினால்‌ 
பாதுகாத்துக்கொள்கிறார்‌. இதனால்‌ 
தாவீதுக்கு விரோதமாய்‌ வந்த 
அக்கிரமக்காரர்‌ விழுந்துவிடுகிறார்கள்‌. 
அவர்கள்‌ எழுந்திருக்கமாட்டாமல்‌ 
தள்ளுண்டு போனார்கள்‌. தன்னுடைய 
யுத்தம்‌ கர்த்தருடையது என்றும்‌, 
கர்த்தர்‌ தனக்காக யுத்தம்‌ பண்ணுவார்‌ 
என்றும்‌ தாவீது  விசுவாசிக்கிறார்‌. 
இந்த யுத்தத்தில்‌ கர்த்தரே ஜெயிப்பார்‌ 
என்றும்‌ அக்கிரமக்காரர்‌ மறுபடியும்‌ 
எழுந்திருக்க மாட்டாமல்‌ தோற்றுப்போய்‌ 
விழுந்துவிடுவார்கள்‌ என்றும்‌ 
"விசுவாசத்தோடு அறிக்கை 





ழ்‌ நள 
யாய 


முப்பத்து ஏழாவது சங்கீதம்‌ ஒரு 
போதக சங்கிதமாகும்‌. இதில்‌ நம்முடைய 
ஆத்துமாவுக்குப்‌ பிரயோஜனமான 
பிரசங்கச்‌ செய்திகள்‌ இடம்பெற்றிருக்கிறது. 
கர்த்தருடைய உபதேசத்தை நமக்குப்‌ 
போதிப்பதற்காகவே இந்த சங்கீதம்‌ 
எழுதப்பட்டிருக்கிறது. இது நமக்கு 
உபதேசமாகவே  சொல்லப்பட்டிருக்கிறது. 
இது மஸ்கீல்‌ என்னும்‌ சங்கீதமாகும்‌ 
இதற்கு போதக சங்கீதம்‌ என்று பொருள்‌ 


தேவனுடைய பராமரிப்பு என்னும்‌ 
ஆகமத்தில்‌ அநேக அத்தியாயங்கள்‌ 
உண்டு. ஒவ்வொரு அத்தியாயமும்‌ 
புரிந்துகொள்வதற்கு மிகவும்‌ கடினமா 
யிருக்கும்‌. தேவன்‌ பட்சபாதமில்லாதவர்‌ 
ஆனாலும்‌ இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ 
துன்மார்க்கர்‌ செழித்திருக்கிறார்கள்‌. 
நீதிமான்களோ அநேக துன்பங்களையும்‌ 
பாடுகளையும்‌ அனுபவிக்கிறார்கள்‌. 
சங்கீதக்காரர்‌ தேவனுடைய பராமரிப்பின்‌ 


ரகசியத்தை ந்த சங்கீதத்தில்‌ 
வால்‌ பதிக்க 


கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம்‌ 
பொல்லாதவர்களைக்‌ குறித்து 
எரிச்சலடையக்கூடாது. துன்மார்க்கர்‌ 
தங்களுடைய துன்பார்க்கமான வழிகளில்‌ 


செழித்திருக்கும்போது அவர்கள்மேல்‌ நாம்‌ 
எரிச்சடையக்கூடாது (சங்‌ 3717.8). 


பொல்லாதவர்களைக்‌ குறித்து நாம்‌ 
ஏன்‌ எரிச்சலடையக்கூடாது என்பதற்கான 
காரணங்களையும்‌ சங்கீதக்காரர்‌ 
விரிவாக எடுத்துச்‌ சொல்லுகிறார்‌. 
துன்மார்க்கன்‌ நீதிமானுக்கு விரோதமாய்த்‌ 
தீங்கு நினைக்கிறான்‌. துன்மார்க்கன்‌ 
கடன்‌ வாங்கி செலுத்தாமல்‌ போகிறான்‌. 
மேலும்‌ துன்மார்க்கன்‌ நீதிமான்மேல்‌ 
கண்வைத்து அவனைக்‌ கொல்ல. 
'வகைதேடுகிறான்‌ (சங்‌ 371214,21,32). 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம 


PUBLISHERS 


நீதிமான்‌ இரங்கிக்‌ கொடுக்கிறான்‌. 
நீதிமனுடைய வாய்‌ ஞானத்தை 
உரைக்கும்‌ அவனுடைய நாவு 
நியாயத்தைப்‌ பேசும்‌. ஆனாலும்‌ 
துன்மார்க்கன்‌ நீதிமானுக்கு விரோதமாய்த்‌ 


தீங்கு நினைக்கிறான்‌. 
(சங்‌ 37:21,26,30,31). 


- துன்மார்க்கருக்கு அழிவு சீக்கிரம்‌ 
(சங்‌ 37:29,0,20,35,36,38). 
நீதிமானைத்‌ தாங்குகிறார்‌. 

துன்மார்க்கனுடைய தீயஆலோசனை 

அழித்துப்போடும்‌ 


முள்ளவர்கள்‌ பூமியைச்‌ சுதந்தரிப்பார்கள்‌. 
அவர்கள்‌ மிகுந்த சமாதானத்தினால்‌ 
மனமகிழ்ச்சியாயிருப்பார்கள்‌. கர்த்தர்‌ 
சாந்தகுணமுள்ளவர்களுக்கு. அநேக 
ஆசீர்வாதங்களை பத்திருக்கிறார்‌ 
(சங்‌ 3711161819,22 25282 29,37). 


நாம்‌ துன்மார்க்கரைப்பார்த்து 
எரிச்சலடையாமல்‌, அவர்கள்மேல்‌ 
பொறாமை கொள்ளாமல்‌, தீமையை விட்டு 
விலகி நன்மை செய்யவேண்டும்‌, 
அப்போது நாம்‌ என்றென்றைக்கும்‌ 
நிலைத்திருப்போம்‌. நாம்‌ கர்த்தருக்குக்‌ 
காத்திருந்து அவருடைய 
வழியைக்‌ கைக்கொள்ள வேண்டும்‌. 
(சங்‌ 37:3627,34). 


பொல்லாதவர்களும்‌ நாமும்‌ 
சங்‌ 87 : 1-8 


பொல்லாதவர்களைக்‌. 

எரிச்சலடையாதே; 

செய்கிறவர்கன்மேல்‌ 
பொறாமைகொன்னாதே. 


சன்‌ 37:2. அவர்கள்‌ புல்லைப்போல்‌. 
சீக்கிரமாய்‌ அறுப்புண்டு, 
பசும்பூண்டைப்போல்‌ 
வாடிப்போவார்கள்‌. 


சங்‌ 87:3. கர்த்தரை நம்பி நன்மைசெய் 
தேசத்தில்‌ குடியிருந்து சத்தியத்தை: 
மேய்த்துகொன்‌.. 





ழ்‌ நள 
ஈயா 


சங்‌ 87:4. 
மனமகிழ்ச்சியாமிரு; அவர்‌ உன்‌ 
இருதயத்தின்‌ வேண்டுதல்களை 
உனக்கு அருன்செய்வார்‌. 


கர்த்தரிடத்தில்‌ 


சண்‌ 875, உண்‌ வழியைக்‌ கர்த்தருக்கு 
ஒப்புவித்து, அவர்மேல்‌ 
நம்பிக்கையாயிரு; அவரே காரியத்தை 
வாய்க்கப்பண்ணுவார்‌. 


சங்‌ 376. உன்‌ நீதியை 
வெளிச்சத்தைப்‌ போலவும்‌, உன்‌ 
நியாயத்தைப்‌ பட்டப்பகலைப்போலவும்‌ 
வினங்கப்பண்ணுவார்‌. 


பொல்லாதவர்கள்‌! 


பொல்லாதவர்களைக்‌: 
எரிச்சலடையாதே;. 'நியாயக்கேடு 
செய்கிறவர்கள்‌ மேல்‌. பொறாமை 
கொன்னாதே. அவர்கள்‌ புல்லைப்போல்‌ 
சீக்கிரமாய்‌ அறுப்புண்டு, 
பசும்ழூண்டைப்போல்‌ வாடிப்‌ 
போவார்கள்‌ (சங்‌ 9742). 


குறித்து 


கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம்‌ 
பொல்லாதவர்களுடைய செழிப்பையும்‌, 
அவர்களுடைய உயர்ந்த வாழ்க்கை 
தரத்தையும்‌ குறித்து எரிச்சலடையக்‌ 
கூடாது. இது கர்த்தருடைய 
பிள்ளைகளுக்கு எச்சரிப்பாக 
சொல்லப்பட்டிருக்கிறது. “பொல்லாத 
வர்களைக்‌ குறித்து எரிச்சலடையாதே, 
நியாயக்கேடு செய்கிறவர்கள்மேல்‌ 
பொறாமை கொள்ளாதே”. 

தாவீது இந்த 

'லாவதாக 
சொல்லிக்கொள்கிறார்‌ 
பிரசங்கிக்கிறவருடைய லட்சணம்‌. 
பிரசங்கியார்‌ மற்றவர்களுக்குப்‌ 
பிரசங்கிப்பதற்கு முன்பாக, தன்னுடைய 
பிரசங்கத்தை 
பிரசங்கிக்கவேண்டும்‌. 
தன்னுடைய 
உணர்த்தப்பட 


வாக்கியத்தை 
தனக்குத்தானே 
இதுதான்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம்மா 


PUBLISHERS 


பரிசுத்தமாக்கப்பட வேண்டும்‌. இப்படி 
பிரசங்கம்பண்ணினால்தான்‌ நம்முடைய 
பிரசங்கம்‌ ஜீவனுள்ள தாயிருக்கும்‌. 
நம்முடைய பிரசங்கம்‌ நமக்குப்‌ 
பிரயோஜனமுள்ளதாயிருந்தால்தான்‌, அது 
மற்றவர்களுக்கும்‌ பிரயோஜனமுள்ள 
தாயிருக்கும்‌. 


நாம்‌ இந்தப்‌ பிரபஞ்சத்தை நோக்கிப்‌ 
பார்க்கும்போது, இதில்‌ பொல்லாதவர்களும்‌ 
நியாயக்கேடு செய்கிறவர்களும்‌ அநேகர்‌ 
இருப்பதை பார்க்க முடியும்‌. அவர்கள்‌ 
உலகப்பிரகாரமாக செழித்திருக்கிறார்கள்‌. 
எல்லா... வசதிகளோடும்‌ ஆடம்பரமாய்‌ 
ஜீவிக்கிறார்கள்‌. அவர்களுடைய 
வசதியைப்‌ பார்க்கும்போது, நாம்‌ நம்மையும்‌ 
நோக்கிப்‌ பார்க்கிறோம்‌. நாம்‌ 
கர்த்தருடைய பிள்ளைகளாகயிருந்தாலும்‌ 
நமக்கு அவர்களைப்போன்ற 
வசதியிருப்பதில்லை. நாம்‌ நீதியைச்‌ 
செய்தாலும்‌ நமக்கு உலகப்பிரகாரமான 
ஆசீர்வாதம்‌ குறைவாகவே இருக்கிறது 


நாம்‌ 
நியாயக்கேடு 
பார்க்கும்போது அவர்களைக்‌ 
எரிச்சலடைகிறோம்‌. அவர்கள்மேல்‌ 
பொறாமைப்படுகிறோம்‌. எரிச்சலும்‌ 
பொறாமையும்‌ நமக்கு வருகிற சோதனை: 
சில சமயங்களில்‌ நூம்‌ 
இவர்களைப்பார்த்து நம்முடைய 
தேவன்மேலேயே  எரிச்சலடைகிறோம்‌. 
தேவன்‌ தம்முடைய பிள்ளைகள்மேல்‌ 
அன்பாயில்லையென்றும்‌, அவர்‌ தம்முடைய 
பிள்ளைகளை ஆசிர்வதிக்க 
வில்லையென்றும்‌ கர்த்தர்மேல்‌ குறை 
சொல்லுகிறோம்‌. 


பொல்லாதவர்களையும்‌, 
செய்கிறவர்களையும்‌ 
குறித்து 


கர்த்தருடைய சபையார்‌ 
நிலமையில்‌ வாழ்வதும்‌, 
வர்களும்‌ நியாயக்கேடு செய்கிறவர்களும்‌ 
செழிப்பாய்‌ வாழ்வதும்‌ கர்த்தருடைய 
சித்தம்‌ என்று நினைத்து நமக்கு நாமே 
வேதனைப்படுகிறோம்‌. துன்மார்க்கரைய்‌ 
போல நமக்கு வசதியான 
வாழ்க்கையில்லையே என்றும்‌, 
ஆடம்பரமாக வாழாவிட்டாலும்‌ அடிப்படை 
தேவைகள்கூட நமக்குச்‌ சந்திக்கப்பட 
வில்லையே என்றும்‌ நினைத்து 
கர்த்தர்மேல்‌ எரிச்சல்படுகிறோம்‌. 





ழ்‌ நள 
யாய 


'துன்மார்க்கரும்‌ நியாயக்கேடு 
செய்கிறவர்களும்‌ அநீதியான வழிகளில்‌ 
தங்கள்‌ ஐசுவரியங்களை 
குவித்து வைக்கிறார்கள்‌. 
அவர்களைத்‌ தண்டிப்பதில்லை. 
ஐகுவரியவான்‌௧ள்‌ ஆவதற்கு 
அனுமதிக்கிறார்‌. 
எந்தவிதமான தடை 
சுதந்தரமாய்‌ நியாயக்கேடு செய்கிறார்கள்‌. 
தாங்கள்‌ இச்சித்ததையெல்லாம்‌ 
பெற்றுக்‌ கொள்கிறார்கள்‌. 
துன்மார்க்கருடைய செழிப்பான 
'வியத்தைப்‌ பார்க்கும்போது நாம்‌ 

ர்ந்துபோகிே 


கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம்‌ 
நீதியான காரியங்களை மாத்திரமே 
செய்கிறோம்‌. நியாயக்கேடு செய்யும்போது 
நம்முடைய மனச்சாட்சி நம்மை 
எச்சரிக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை 
நியாயக்கேடு செய்யாமல்‌ நம்மைத்‌ 
தடுத்து நிறுத்துகிறது. ஆனாலும்‌ 
பொல்லாதவர்களைக்‌ குறித்து நாம்‌ 
எரிச்சலடையக்கூடாது என்றும்‌, 
நியாயக்கேடு செய்கிறவர்கள்‌ மேல்‌ 
பொறாமை கொள்ளக்கூடாது... என்றும 
ங்கீதக்காரர்‌ நமக்குப்‌ போதிக்கிறார்‌. 


நாம்‌ இந்தப்‌ பிரபஞ்சத்திலுள்ள 
பொல்லாதவர்களையும்‌, துன்மார்க்கரையும்‌. 
நியாயக்கேடு செய்கிறவர்களையும்‌ 
பார்ப்பதற்குப்‌ பதிலாக, கர்த்தருடைய 
சமுகத்தில்‌ நம்மை விசுவாச 
கண்களோடு பார்க்கவேண்டும்‌. நம்மை 
நாமே விசுவாசத்தோடு பார்க்கும்‌ 
போதுதான்‌ கர்த்தர்‌ நமக்கு வைத்திருக்கிற 
மெய்யான ஆசீர்வாதத்தை நம்மால்‌ 
பார்க்க முடியும்‌. அப்போது ம்‌ 
பொல்லாதவர்களைக்‌ 
எரிச்சலடையமாட்டோம்‌. 
செய்கிறவர்கள்மேல்‌ 

கொள்ளமாட்டோம்‌. 


புல்லைப்போல்‌ 
அறுப்புண்டு போவார்கள்‌. 
நியாயக்கேடு செய்கிறவர்கள்‌. 
பசும்பூண்டைப்போல்‌  வாடிப்போவார்கள்‌. 
துன்மார்க்கருக்கு அழிவு சீக்கிரம்‌ வரும்‌ 


பொல்லாதவர்கள்‌ 
சீக்கிரமாய்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - 001 


விரிவுரை 
MENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சங்காரம்‌ அவர்கள்‌ வாசற்படியில்‌ 
காத்திருக்கிறது நியாயக்கேடு 
செய்கிறவர்களுக்கு நீதியான தண்டனை 
கிடைக்கும்‌ 

பொல்லாதவர்களும்‌, நியாயக்கேடு 
செய்கிறவர்களும்‌ இப்போது ஒருவேளை: 
னாம்‌ கட்க வல்‌ 
ஆடம்பரமாய்‌ செலவு பண்ணலாம்‌. 
ஆனாலும்‌ அவர்களுடைய சுகவாழ்வு 
சீக்கிரமாய்‌ 'அறுப்புண்டுபோகிற 
புல்லைப்போலத்தான்‌ இருக்கிறது. 
அவர்கள்‌ சீக்கிரமாய்‌ வாடிப்போகிற 
பசும்பூண்டைப்‌ போலத்தான்‌. 
கறார்‌ பன்‌ 


துன்மார்க்கர்‌ உலகப்பிரகாரமாக 
ஆடம்பரமாயிருக்கலாம்‌. இந்த ஆடம்பர 
மெல்லாம்‌ சீக்கிரத்தில்‌ அழிந்து போகும்‌, 
சீக்கிரத்தில்‌ உலர்ந்துபோகும்‌. அது 
சீக்கிரத்தில்‌ வாடிப்போகும்‌. அவர்களுடைய 
ஆடம்பரம்‌ நிலைப்பதில்லை. அவர்கள்‌ 
தங்கள்‌ பாவத்தின்‌ பலனை அறுப்பார்கள்‌. 
நியாயக்கேடு செய்து ஐசுவரியம்‌ 
சம்பாதித்தவர்கள்‌ நிலைத்து நிற்க 
மாட்டார்கள்‌. அவர்களுடைய ஐசுவரியமும்‌ 

ர்களை விட்‌ சீக்கிரத்தில்‌ 
நங்கப்போய்விடும்‌ ட்ட 


கர்த்தரை நம்பி நன்மை செய்‌ 


கர்த்தரை நம்பி நண்மைசெய்டி 
தேசத்தில்‌ குடியிருந்து சத்தியத்தை 
மேய்த்துகொன்‌ (சுங்‌ 87:8). 
நாம்‌ கர்த்தரிடத்தில்‌ நம்பிக்கை 
வைத்து ஜீவிக்கவேண்டும்‌. நம்முடைய 
ஜீவியம்‌ விசுவாச ஜீவியமாக 
இருக்கவேண்டும்‌. நாம்‌ கர்த்தரை நம்பி 
பொல்லாதவர்களைக்‌ 
எரிச்சலடையமாட்டோம்‌. 
செய்கிறவர்கள்மேல்‌ 
கொள்ளமாட்டோம்‌. நாம்‌ 
உலகப்பிரகாரமாக செழிப்பாயிரா 
விட்டாலும்‌, நம்முடைய ஆத்துமா 
கர்த்தருக்குள்‌ செழிப்பாயிருக்கும்‌. 
ஆத்துமா சேழித்திருக்கும்‌ 
நமக்கு துன்மார்க்கர்‌ மேல்‌ 
பொறாமையிருக்காது. கர்த்தரை நம்பி 
ஜீவிக்கிறவர்கள்‌ மற்றவர்களைப்‌ பார்த்து 
கலங்கமாட்டார்கள்‌. 





ழ்‌ நள 
யாய 


சங்கீதக்காரர்‌ கர்த்தருடைய 
பிள்ளைகளுக்கு மூன்று முக்கியமான 
ஆலோசனைகளைச்‌ சொல்லுகிறார்‌. 
அவையாவன : 1. நாம்‌ கர்த்தரை 
நம்பி நன்மை செய்யவேண்டும்‌. 
2 நாம்‌ கர்த்தாடத்தல்‌ 
மனமகிழ்ச்சியாயிருக்கவேண்டும்‌. 
நம்முடைய வழியை கத 
ண்டும்‌ 


கர்த்தர்‌ நமக்குக்‌ கொடுத்திருக்கிற 
கடமைகளை நாம்‌ நேர்த்தியாய்ச்‌ 
செய்யவேண்டும்‌. நம்முடைய 
ஊழியப்பாதையில்‌ நாம்‌ கர்த்தரை நம்பி 
முன்னேறிச்‌ செல்லவேண்டும்‌. கர்த்தரை 
நம்புகிறவர்களுக்கு இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ 
ஆறுதலும்‌, சமாதானமும்‌ இருக்கும்‌. நாம்‌ 
கர்த்தரை நம்பி நன்மை செய்யவேண்டும்‌. 
கர்த்தரை நம்பிவிட்டு, நாம்‌ எப்படி 
வேண்டுமானாலும்‌ ஜீவிக்கலாம்‌ என்று 
கர்த்தர்‌ நமக்கு அனுமதி 
கொடுக்கவில்லை. கர்த்தரை 
நம்புகிறவர்கள்‌ தீமை செய்யக்கூடாது. 

ர்கள்‌ கர்த்தரை நம்பி நன்மையை 
நதிப்‌ EE எட 


நாம்‌ கர்த்தரை நம்பி நன்மை 
செய்யும்போது, கர்த்தர்‌ நமக்கு இந்த 
உலகத்தில்‌ அநேக ஆசீர்வாதங்களை 
வைத்திருக்கிறார்‌ கர்த்தர்‌ நம்மைப்‌ 
போஷிப்பார்‌. நம்மைப்‌ பாதுகாத்து 
பராமரிப்பார்‌ நாம்‌ தேசத்தில்‌ 
குடியிருந்து சத்தியத்தை 
மேய்ந்துகொள்வோம்‌. இந்த தேசத்திலே 
நமக்கு குடியிருக்கும்‌ ஸ்தலம்‌ இருக்கும்‌ 
நாம்‌ எந்தவிதமான குழப்பமுமில்லாமல்‌ 
அமைதியாக குடியிருப்போம்‌. நம்முடைய 
ஜீவியத்திற்குத்‌ தேவையான 
பராமரிப்புக்களை கர்த்தர்‌ 
பார்த்துக்கொள்வார்‌. மெய்யாகவே 
கர்த்தர்‌ நம்மைப்‌ போஷிப்பார்‌. 


என்பது 
விசுவாசத்தினால்‌ 

கர்த்தரை நம்பி நன்மை செய்யும்போ; 
நமக்கு நல்ல ஜீவியம்‌ கிடைக்கும்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ODNEYIS 


PUBLISHERS 
நல்ல 


போஜனம்‌ கிடைக்கும்‌. 


கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள்‌ நமக்குச்‌ 
சித்திக்கும்‌. 


கர்த்தரிடத்தில்‌ 
மனமகிழ்ச்சியாயிரு 
கர்த்தரிடத்தில்‌ மனமகிழ்ச்சி 
யாயிரு; அவர்‌ உன்‌ இருதயத்தின்‌ 
வேண்டுதல்களை உனக்கு 
அருள்செய்வார்‌ (சங்‌ 87:4). 


கர்த்தரே நம்முடைய 
இருதயத்தின்‌ சந்தோஷத்திற்கு காரண 
கர்த்தாவாயிருக்கிறார்‌. நாம்‌ 
கர்த்தரிடத்தில்‌ மகிழச்சியாமிரக்க 
வேண்டும்‌. அவர்‌ நம்முடைய 
இருதயத்தின்‌ வேண்டுதல்களை நமக்கு 
அருள்‌ செய்வார்‌. நாம்‌ கர்த்தரை நம்பி 
நன்மை செய்து கர்த்தரிடத்தில்‌ 
மனமகிழ்ச்சியாயிருக்கவேண்டும்‌. நாம்‌ 
நன்மை செய்யும்போது, மனமகிழ்ச்சி 
நம்மைப்‌ பின்தொடரும்‌. 


கர்த்தரை நம்பி நன்மை 
செய்யவேண்டும்‌ என்பது ஒவ்வொரு 
விசுவாசியின்‌ கடமை. இது நமக்குக்‌ 
கிடைத்திருக்கிற சிலாக்கியம்‌. கர்த்தரை 
நம்பி நன்மை செய்யும்போது அவர்‌ 
நம்முடைய இருதயத்தின்‌ 
வேண்டுதல்களை நமக்கு அருள்‌ 
செய்கிறார்‌. அப்போது நாம்‌ கர்த்தரிடத்தில்‌ 
மனமகிழ்ச்சியாயிருப்போம்‌. கர்த்தரிடத்தில்‌ 
மனமகிழ்ச்சியாயிருப்பது நமக்குக்‌ 
கிடைத்திருக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம்‌. 


கர்த்தரை நம்பி நன்மை 
செய்கிறவர்களுக்கு, கர்த்தரிடத்தில்‌ மன 
மகிழ்ச்சியாயிருக்கிறவர்களுக்கு கர்த்தர்‌ 
ஒரு உன்னதமான வாக்குத்தத்தத்தைக்‌ 
கொடுக்கிறார்‌. கர்த்தர்‌ நம்முடைய 
இருதயத்தின்‌ வேண்டுதல்களை நமக்கு 
அருள்‌ செய்வார்‌ என்பதே கர்த்தருடைய 
வாக்குத்தத்தம்‌. கர்த்தர்‌ நம்முடைய 
மாம்சப்பிரகாரமான ஆசைகளையெல்லாம்‌. 
நிறைவேற்றுவதாக நமக்கு வாக்குப்‌ 
பண்ணவில்லை. கர்த்தர்‌ நம்முடைய 
இருதயத்தின்‌ வேண்டுதல்களையும்‌, 
நம்முடைய  ஆத்துமாவின்‌ வாஞ்சை 
களையும்‌ நமக்கு அருள்‌ செய்வார்‌. 





ழ்‌ யனா 
யாய 


நீதிமானுடைய இருதயம்‌ 
செம்மையானது. நீதிமானுடைய இருதயம்‌ 
கர்த்தரிடத்தில்‌ துன்மார்க்கமான. 
காரியங்களை வேண்டிக்கொள்ளாது. 
நீதிமானுடைய இருதயம்‌ கர்த்தரை 
நேசிக்கவேண்டும்‌ என்றும்‌, கர்த்தருக்காக 
ஜீவிக்கவேண்டும்‌ என்றும்‌ கர்த்தரை 
அறிந்துகொள்ளவேண்டும்‌ என்றும்‌, 
கர்த்தரைப்‌ பிரியப்படுத்த வேண்டும்‌ 
என்றும்‌ கர்த்தருக்குள்‌ மனமகிழ்ச்சி 
யாயிருக்கவேண்டும்‌ என்றும்‌ வேண்டுதல்‌ 
செய்யும்‌. கர்த்தர்‌ இப்படிப்பட்ட 
வேண்டுதலை  நீதிமானுக்கு அருள்‌ 
செய்வார்‌ 


உன்‌ 
ஓப்புவி 


வழியை கர்த்தருக்கு. 


உன்‌ வழியைக்‌ 
ஒப்புவித்து, அவர்மேல்‌ 
யாயிரு; அவரே 

வாய்க்கப்பண்ணுவார்‌. உன்‌ நீதியை: 
வெளிச்சத்தைப்‌ போலவும்‌, 
உன்‌ நியாயத்தைப்‌ பாட்டப்பகலைப்‌ 
போலவும்‌ வினங்கப்பண்ணுவார்‌ 
(சங்‌ 87:5,9). 


கர்த்தருக்கு. 
நம்பிக்கை. 


காரியத்தை 


கர்த்தரை நம்முடைய ஜீவியத்திற்கு 
வழிகாட்டியாக ஏற்றுக்கொள்ளவேண்டும்‌. 
அவருடைய வழிநடத்துதலுக்கு நம்மை 
முழுவதுமாய்‌ ஒப்புக்கொடுக்கவேண்டும்‌ 
அப்போது கர்த்தர்‌ நமக்கு காரியத்தை 
வாய்க்கப்பண்ணுவார்‌ நம்முடைய 
வாழ்க்கையில்‌ காரியங்கள்‌ 
குழப்பமாகயிருக்கலாம்‌. நம்முடைய 
வழிகள்‌ கரடுமுடாகயிருக்கலாம்‌. 
நடப்பதற்கு கடினமான 
வழிகளாகயிருக்கலாம்‌. சில சமயங்களில்‌ 
நம்முடைய வழி கோணலாகமிருக்கலாம்‌ 


சில 


குழப்பமான பாதைகளை சீராக்குவார்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம 


PUBLISHERS 


கர்த்தர்‌ நமக்குக்‌ கொடுத்திருக்கிற 
கடமை மிகவும்‌ எளிது. நாம்‌ 
கர்த்தருடைய வார்த்தைக்கு சரியாகக்‌ 
கீழ்ப்படிந்தால்‌, சகலமும்‌ நமக்கு 
ஸ்‌ வரவால்‌ கர்த்தருக்கு நம்முடைய 
'க்கவேண்டும்‌. இந்த 
"கர்த்தர்மேல்‌ நம்பிக்கை 
என்றும்‌ 

வியாக்கியானம்‌ சொல்லலாம்‌. 


“உன்‌ செய்கைகளை கர்த்தருக்கு 
ஒப்புவி. அப்பொழுது உன்‌ யோசனைகள்‌ 
உறுதிப்படும்‌" (நீதி 16:3). “கர்த்தர்மேல்‌ 
உன்‌ பாரத்தை வைத்துவிடு, அவர்‌ 
உன்னை ஆதரிப்பார்‌. நீதிமானை 
ஒருபோதும்‌ தள்ளாடவொட்டார்‌” 
(சங்‌ 55:22), அவர்‌ உங்களை 
விசாரிக்கிறவரானபடியால்‌ உங்கள்‌ 
கவலைகளையெல்லாம்‌ அவர்மேல்‌ 
வைத்துவிடுங்கள்‌" (பேது 5:7). 


“உங்களுடைய வழியை கர்த்தருக்குத்‌ 
தெரியப்படுத்துங்கள்‌” என்று செப்துவஜிந்த்‌ 
பதிப்பில்‌ இந்த வாக்கியம்‌ 
எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய 
ஜெபத்தில்‌, நம்முடைய வழிகளை 
கர்த்தருக்கு அறிவிக்கவேண்டும்‌. 
நம்முடைய கவலைகளையெல்லாம்‌ 
கர்த்தருடைய சமுகத்தில்‌ ஒப்புக்‌ 
கொடுத்துவிடவேண்டும்‌. கர்த்தர்‌ நமக்கு 
நன்மையான காரியங்களைச்‌ செய்வார்‌ 
என்று கர்த்தரிடத்தில்‌ நம்பிக்கையா 
மிருக்கவேண்டும்‌. கர்த்தர்‌ நம்முடைய 
ஜீவியத்தில்‌ நாங்கு எதைச்‌ செய்தாலும்‌ 
நாம்‌ திருப்தியடையவேண்டும்‌. 


நாம்‌ 

அடிச்சுவடுகளைப்‌ 
கர்த்தர்‌ நமக்குக்‌ 
பராமரிப்புக்களை: 
பெற்றுக்கொள்ளவேண்டும்‌. 
கட்டாயப்படுத்தக்கூடாது. கர்த்தர்‌ 
அனந்த ஞானமுள்ளவர்‌. கர்த்தருக்கு 
நாம்‌ கட்டளையிடக்கூடாது. கர்த்தருடைய 
சர்வஞானத்திற்கு நாம்‌. ப 
வேண்டுமேயல்லாமல்‌, 


கர்த்தருக்கு ஒருபோதும்‌ 
சொல்லக்கூடாது. 


கர்த்தருடைய 
பின்பற்றவேண்டும்‌. 
கொடுக்கிற 
நன்றியோடு 
கர்த்தரைக்‌ 





ழ்‌ நள 
யாய 


நம்முடைய வழியை கர்த்தருக்கு 
ஒப்புவித்து அவர்மேல்‌ நம்பிக்கையா 
மிருக்கும்போது, கர்த்தர்‌ நம்முடைய 
காரியத்தை வாய்க்கப்பண்ணுவார்‌. இது 
கர்த்தருடைய க்குத்தத்தம்‌ 
கர்த்தரிடத்தில்‌ நம்மு 
ஒப்புவித்து, அவர்மேல்‌ 
யிருக்கும்போது, கர்த்தர்‌ தாமே நமக்கு 
சமாதானத்தைத்‌ தருவார்‌. நம்முடைய 
ஜீவியத்திலிருந்து பயத்தை நீக்குவார்‌. 
நம்முடைய ஜீவியத்தின்‌ நோக்கத்தை 
நமக்குத்‌ தெளிவுபடுத்துவார்‌. நம்முடைய 
இருதயத்தில்‌ திருப்தியை 
உண்டுபண்ணுவார்‌. 

கர்த்தர்‌ நம்முடைய நீதியை 
வெளிச்சத்தைப்போலவும்‌, நம்முடைய 
நியாயத்தை பட்டப்பகலைய்போலவும்‌ 
விளங்கப்பண்ணுவார்‌. நாம்‌ உலகத்தார்‌ 
மத்தியில்‌ நீதிமான்களாகக்‌ 
காணப்படுவோம்‌. நாம்‌ கண்ணிய 
மானவர்களாகவும்‌, உண்மையுள்ளவர்‌ 
களாகவும்‌, கனமுள்ளவர்களாகவும்‌ 
உலகத்தார்‌ மத்தியிலே விளங்குவோம்‌ 
கர்த்தர்‌ நம்மை  உயர்த்துவதினால்‌, 
உலகத்து ஜனங்கள்‌ நம்முடைய 
உயர்வையும்‌ மேன்மையையும்‌ 
அங்கீகரிப்பார்கள்‌. 

நம்முடைய நல்மனச்சாட்சியை நாம்‌ 
காத்துக்கொள்ளவேண்டும்‌. நம்முடைய 
காரியங்களையெல்லாம்‌ கர்த்தரிடத்தில்‌ 
ஒப்புக்கொடுத்து, அவரே அவற்றை 
பார்த்துக்கொள்வார்‌ என்று அவர்மேல்‌. 
நம்பிக்கையாயிருக்கவேண்டும்‌. அப்போது 
கர்த்தர்‌ மெய்யாகவே ம்முடைய 
நற்பெயரை: காத்துக்கொள்வார்‌ 


கர்த்தருக்கு காத்திரு 


கர்த்தரை நேக்கி 
அவருக்குக்‌ காத்திரு; 
யுன்னவன்மேலும்‌ 
செய்கிற மனுஷன்மேலும்‌ 
எரிச்சலாகாதே.. கோபத்தை 
நெகிழ்ந்து, உக்கிரத்தை விட்டுவிடு; 
பொல்லாப்புச்செய்ய ஏதுவான எரிச்சல்‌ 
உனக்கு வேண்டாம்‌ (சங்‌ 87:7,8). 


அமர்த்து, 
காரியசித்த 
தீவினைகளைச்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம்‌ 
அவரை நம்பி ஜீவிக்கவேண்டும்‌. 
கர்த்தரை நம்புகிற சுபாவம்‌ மாத்திரமே 
நம்மிடத்தில்‌ நிரம்பியிருக்கவேண்டும்‌. 
தாவீது நமக்கு இது குறித்து 
“கர்த்தரை நோக்கி அமர்ந்து, அவருக்குக்‌ 
காத்திரு” என்று ஆலோசனை 
சொல்லுகிறார்‌. கர்த்தர்‌ செய்கிற 
எல்லா காரியங்களையும்‌ நாம்‌ 
அறிந்திருக்கவேண்டும்‌. கர்த்தர்‌ நமக்காக 
செய்கிற எல்லா காரியங்களிலும்‌ நாம்‌ 
பரிபூரண திருப்தியோடிருக்கவேண்டும்‌. 


கர்த்தரை நம்புகிற பிள்ளைகளுக்கு 
சகலமும்‌ நன்மைக்கேதுவாகவே 
நடைபெறும்‌. பல சமயங்களில்‌ அது 
எப்படி நமக்கு நன்மையாக நடைபெறும்‌ 
என்று நமக்குத்‌ தெரியாமலிருக்கலாம்‌. 
நமக்கு எப்படிப்பட்ட நன்மை நடைபெறும்‌ 
என்பதுகூ. தெரியாமல்‌ போகலாம்‌. 
ஆனாலும்‌ நம்முடைய கர்த்தர்‌ நமக்காக 
நன்மையானவைகளை மாத்திரமே 
செய்வார்‌. கர்த்தருடைய நன்மையான 
கிரியைகளுக்காக நாம்‌ அவரை நோக்கி 
அமர்ந்து, அவருடைய கிருபை 
நிரம்பிய செய்கைகளுக்காகக்‌ 
காத்திருக்கவேண்டும்‌. 

கர்த்தருக்குக்‌ காத்திரு” என்னும்‌ 
வாக்கியத்திற்கு “ஒன்றும்‌ செய்யாமல்‌ 
சும்மா சோம்பேறியாகயிரு' என்பது 
பொருளல்ல. இந்த வாக்கியத்திற்கு 
“கர்த்தருடைய சமுகத்தில்‌ பயபக்தியோடு 
காத்திருப்பது” என்பதே பொருளாகும்‌. 
நாம்‌ கர்த்தருக்குக்‌ கீழ்ப்படிந்து 
பம்ப்‌ ல்‌ 
என்னும்‌ வார்த்தைக்கு, “கீழ்ப்படித। 
அமைதியாயிரு” என்பதே பொருள்‌. 

இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ நாம்‌ பல்வேறு 
காரியங்களைப்‌ பார்க்கிறோம்‌. 
அவற்றையெல்லாம்‌ பார்த்து நமக்குள்‌ 
எரிச்சல்‌ வந்துவிடக்கூடாது. நமக்கு 
தாழ்வு மனப்பான்மையும்‌ 
வந்துவிடக்கூடாது. காரியசித்தி 
உள்ளவன்மேலும்‌, தீவினைகளைச்‌ 
செய்கிற மனுஷர்‌ மேலும்‌ நாம்‌ 
எரிச்சலாகக்கூடாது. 





ழ்‌ நவள 
யாய 


அவர்கள்‌ துன்மார்க்கராயிருந்தாலும்‌ 
உலகப்பிரகாரமான ஐசுவரியங்களை 
அதிகமாய்ச்‌ சேர்த்து வைக்கிறார்கள்‌. 
இந்த உலகத்தில்‌ அவர்கள்‌ 
பெரியவர்களாயிருக்கிறார்கள்‌. இந்த 
உலகத்தில்‌ இருக்கிறவனிலும்‌, 
மக்குள்ளிருக்கிற டய 
த்‌ இயேசுகிறிஸ்து வொய்‌ 

துன்மார்க்கர்கள்‌ இந்த உலகத்தில்‌ 
உயரும்போது நாம்‌ அவர்கள்மீது 
கோபப்படக்கூடாது அவர்களுக்கு 
பொல்லாப்பு செய்யவேண்டும்‌ என்னும்‌ 
நினைப்பு நமக்குள்‌ வரக்கூடாது. 
அவர்கள்மீது எரிச்சல்‌ படக்கூடாது. நாம்‌ 
கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை 
விட்டுவிடவேண்டும்‌. பொல்லாப்பு 
செய்ய ஏதுவான எரிச்சல்‌ 
நமக்குள்‌ காணப்படக்கூடாது. 
அவர்களுடைய  சுகவாழ்வைப்‌ பார்த்து 
நாம்‌ பொறாமைப்படக்கூடாது. 
அவர்களைப்போல நாமும்‌ செழிப்பாய்‌ 
வாழவேண்டும்‌ என்று விரும்பி, 
இன்மார்க்கரன்‌ தீயவழிகளை பின்பற்றச்‌ 
ன்றுவிடக்கூடாது 


துன்மார்க்கருக்கு எந்தவித 
கட்டுப்பாடுமில்லை. அவர்கள்‌ கர்த்தருடைய 
பிரமாணத்திற்குக்‌ கீழ்ப்படிவதில்லை. 
கர்த்தர்‌ அவர்களை ஆளுகை 
செய்வதுபில்லை. ஆகையினால்‌ அவர்கள்‌ 
தங்கள்‌ மனம்‌ விரும்பிய பிரகாரம்‌ 


துன்மார்க்கமாய்‌ 
அழிவு 
நியாயத்தீர்ப்பு 


அவர்களுக்கு 
பட்டிருக்கிறது. க்‌. த 
நாளின்போது அவர்களுக்கு நித்திய 
வேதனை உண்டாகும்‌. கர்த்தருடைய 
பிள்ளைகளோ துன்பார்க்கரைப்‌ 
பார்த்து பொறாமைப்பபாமல்‌, கர்த்தரைப்‌ 
பார்த்து 'சந்தோஷப்படவேண்டும்‌. 
கர்த்தருக்குள்‌ மனமகிழ்ச்சியாயிருக்க 
வேண்டும்‌. இந்த உலகத்தில்‌ நாம்‌ 
கர்த்தருடைய பிள்ளைகளாகமிருப்பது. 
நம்முடைய சிலாக்கியம்‌ என்று நாம்‌ 
கருதவேண்டும்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம 


PUBLISHERS 


கர்த்தருக்குக்‌ 
காத்திருக்கிறவர்கள்‌ 
சவ்‌ 97 :9-11 


சங்‌ 37:9. பொல்லாதவர்கள்‌. 
அறுப்புண்டு போவார்கள்‌; கர்த்தருக்குக்‌ 
காத்திருக்கிறவர்னோ பூமியைச்‌ 
சுதந்தரித்துக்கொள்வார்கள்‌.. 


சங்‌ 8740. 
கொஞ்சநேரந்தான்‌, அப்போது. 
துன்மார்க்கன்‌. இரான்‌; அவன்‌ 
ஸ்தானத்தை உற்று விசாரித்தாயானால்‌ 
அவன்‌ இல்லை, 


சங்‌ 87401. சாத்தகுணமுன்னவர்கள்‌. 
பூமியைச்‌. சுதந்தரித்து, மிகுத்த 
சுமாதானத்தினால்‌ மனமகிழ்ச்சி 
யாயிருப்பார்கன்‌. 


இன்னுங்‌. 


துன்மார்க்கமான. ஜனங்களின்‌ 
ஐசுவரியமான வாழ்க்கையைக்‌ குறித்து, 
கர்த்தருடைய பிள்ளைகள்‌ பொறாமைப்ப 
வேண்டிய அவசியம்‌ எதுவுமில்லை. 
பொல்லாதவர்கள்‌ அறுப்புண்டு 
போவார்கள்‌. அவர்களுக்கு தீங்கு 
சடுதியாய்‌ வரும்‌. அவர்கள்‌ ஐசுவரியத்தில்‌ 
செழித்திருந்தாலும்‌ தேவனுடைய 
நீதியான தீர்ப்ப அவர்களைத்‌ 
தண்டிக்கும்‌ 

கர்த்தருடைய 
அவருக்குக்‌ காத்திருக்கிறார்கள்‌. 
பரிசுத்தவான்கள்‌ இந்த உலகத்தில்‌ 
ஜீவிக்கும்போதே கர்த்தர்‌ அவர்களை 
அதிகமாய்‌ ஆசீர்வதிக்கிறார்‌. 
துன்பார்க்கருக்குக்‌ கிடைக்கக்கூடிய 
நன்மைகளைவிட, கர்த்தருக்குக்‌ 
காத்திருக்கிறவர்களுக்கு 
நன்மைகள்‌ கிடைக்கும்‌. இந்தப்‌ பஸில்‌ 
மெய்யாகவே கர்த்தருடைய 
பிள்ளைகள்தான்‌  செழித்திருப்பார்கள்‌. 
கர்த்தருக்குக்‌ காத்திருக்கிறவர்கள்‌ 
பூமியைச்‌ சுதந்தரித்துக்கொள்வார்கள்‌. 


பிள்ளைகள்‌ 





ழ்‌ ளான 
யாய 


கர்த்தரைப்‌ பற்றும்‌ 
கொஞ்சப்பொருளே 
பகையோடிருக்கும்‌ கொழுத்த 
கறியைப்பார்க்கிலும்‌ 


"சஞ்சலத்தோடு கூடிய 
பொருளிலும்‌, 
பயத்தோடு கூடிய 


உத்தமம்‌. 


எ 
சிநேகத்தோடிருக்கும்‌ 
நல்லது” (நீதி ரி 
சிந்தித்துக்கொள்வது 
ஞானம்‌. மூடர்களுடைய 
மூடத்தனம்‌” (நீதி 14:8). 
நடக்கிற திரியா 
ஐசுவரியவானாயிருந்தாலும்‌, 
நடக்கிற தரித்திரன்‌ அவனிலும்‌ 
(நீதி 28:6). 


வஞ்சனையோ 
“இரு வழிகளில்‌ 
வரக்காரன்‌. 
நேர்மையாய்‌ 
வாசி” 


கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு 
கர்த்தருடைய கரத்திலிருந்து நன்மை 
வருகிறது. கர்த்தருடைய கரம்‌ நல்ல கரம்‌. 
அது தம்முடைய பிள்ளைகளுக்கு 
விசேஷித்த நன்மைகளைக்‌ கொடுக்கிற 
கரம்‌. கர்த்தர்‌ இந்த உலகத்திலுள்ள 
எல்லா ஜீவராசிகளுக்கும்‌ பொதுவான 
நன்மைகளைக்‌ கொடுக்கிறார்‌. கர்த்தர்‌, 
தம்முடைய பிள்ளைகளுக்கோ, 
பொதுவான நன்மைகளோடு, விசேஷித்த 
நன்மைகளையும்‌ கொடுக்கிறார்‌. 


கர்த்தருக்காகக்‌ காத்திருக்கிறவர்கள்‌ 
எல்லா காரியத்திலும்‌ கர்த்தரை 
சார்ந்திருப்பார்கள்‌. தங்களுடைய 
தேவைகளையெல்லாம்‌ கர்த்தர்‌ தாமே 
சந்திப்பார்‌ என்று விசுவாசித்து. 
அவரையே எதிர்பார்த்துக்‌ காத்திருப்‌ 
பார்கள்‌. இவர்கள்‌ கர்த்தருக்குக்‌ 
கீழ்ப்படிந்து ஜீவிப்பார்கள்‌. இப்படிப்‌ 
பட்டவர்களே பூரியைச்‌ சுதந்தரித்துக்‌ 
கொள்வார்கள்‌. கர்த்தருடைய பிள்ளை 
்‌ இம்மையிலும்‌ ஆசீர்வாதம்‌ 
மறுமையிலும்‌ ஆசிர்வாதம்‌ 
நாம்‌ இம்மையில்‌ பெற்றிருக்கிற 
ஆசீர்வாதம்‌, மறுமையில்‌ பெறப்போகிற 
ஆசீர்வாதத்திற்கு அச்சாரமாயிருக்கிறது. 


“சாந்த 
பாக்கியவான்கள்‌. அவர்கள்‌ 
சுதந்தரித்துக்கொள்வார்கள்‌" 
என்று இயேசுகிறிஸ்து 
மலைப்பிரசங்கத்தில்‌ 
செய்திருக்கிறார்‌ 
சுவிசேஷத்தின்‌ 


குணமுள்ளவர்கள்‌ 


ப்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம்மா 


PUBLISHERS 


மனத்தாழ்மையுள்ளவர்களுக்கு கர்த்தர்‌ 
ஆசிர்வாதந்தைக்‌ 
சாந்தகுணமுள்ளவர்கள்‌ 

சுதந்தரித்து, 

சமாதானத்தினால்‌ 

வ ச்வாயிருயார்கள்‌ (சங்‌ 3741), 


நம்முடைய கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்து நமக்கு சமாதானத்தை 
வைத்துப்போவதாகச்‌ சொல்லியிருக்கிறார்‌. 
அவர்‌ தம்முடைய சமாதானத்தையே 
நமக்குக்‌ கொடுக்கிறார்‌. உலகம்‌ 
கொடுக்கிற பிரகாரம்‌ அவர்‌ நமக்கு 
கொடுக்கிறதில்லை (யோவா 14:27), 
கர்த்தர்‌ கொடுக்கிற சமாதானத்தை இந்த 
உலகத்தார்‌ கொடுக்க முடியாது. 
சாந்தகுணமுள்ளவர்கள்‌ கர்த்தர்‌ 
கொடுக்கிற சமாதான; ப்பெற்‌ 

மகிழ்ச்போயிருப் சான்‌ இகம்‌ 


பொல்லாதவர்கள்‌ அறுப்புண்டு 
போவார்கள்‌. அவர்களுடைய ஐசுவரிய 
வாழ்வு நிலைக்காது. கொஞ்சகாலம்‌ 
மாத்திரம்‌ அவர்கள்‌ ஆடட்பரமாய்‌ 
ஜீவிப்பார்கள்‌. அதன்பின்பு 
அவர்களுடைய ஆடம்பரமும்‌ இருக்காது. 
அவர்களும்‌ இருக்கமாட்டார்கள்‌. 
தாவீது பொல்லாதவர்களைப்பற்றிச்‌ 
சொல்லும்போது, “இன்னும்‌ கொஞ்ச 
நேரம்தான்‌. அப்போது துன்மார்க்கன்‌ 
இரான்‌. அவன்‌ ஸ்தானத்தை உற்று 
விசாரித்தாயானால்‌ அவனில்லை” 
(சங்‌ 3740) என்று சொல்லுகிறார்‌. 
ஆகையினால்‌. கர்த்தருடைய 
பிள்ளைகளாகிய நாம்‌ துன்மார்க்கருக்கு 
விரோதமாய்‌ எரிச்சலடைய வேண்டிய 


துன்மார்க்கன்‌ 
சன்‌ 87 : 12-17 


சங்‌ 37:12. துன்மார்க்கன்‌ தீதிமானுக்கு 
'விரோதமாய்த்‌ தீங்கு நினைத்து, அவன்‌ 
பேரில்‌ பற்கடிக்கிறான்‌.. 

சன்‌ 37:18. ஆண்டவர்‌ அவனைப்‌ 
பார்த்து நகைக்கிறார்‌; அவனுடைய 
நான்‌ வருகிறதென்று காண்கிறார்‌. 





ழ்‌ நள 
யாய 


சுங்‌ 8744. சிறுமையும்‌ எனிமையு 
மானவனை மடிவிக்கவும்‌, செம்மை: 
மார்க்கத்தாரை விழப்‌ பண்ணவும்‌, 
துன்மார்க்கர்‌ பட்டயத்தை உருவி, 
தங்கள்‌ வில்லை நாணேற்றுகிறார்கன்‌. 


ஆனாலும்‌ அவர்கள்‌ 
பட்டயம்‌ அவர்ளுடைய 
இருதயத்திற்குன்‌ உருவிப்போம்‌; 
அவர்கள்‌ வில்லூகள்‌ முறியும்‌. 


சங்‌ 87:16. அநேக துன்மார்க்கருக்குன்ன 
செல்வத்திரட்சியைப்‌ பார்க்கிலும்‌, 


தீதிமானுக்குன்ன கொஞ்சமே நல்லது. 


சங்‌ 8717. துன்மார்க்கருடைய 
புயங்கன்‌ முறியும்‌; தீதிமான்களையோ 
கர்த்தர்‌ தாங்குகிறார்‌. 
துன்மார்க்கன்‌ நீதிமானுக்கு 
விரோதமாய்த்‌ தீங்கு நினைக்கிறான்‌. 
அவனுடைய தர்ச்சிந்தனை நீதிமானைப்‌ 
பாதிக்காது. துன்மார்க்கன்‌ தான்‌ விரித்த 
வலையில்‌ தானே விழுந்துவிடுவான்‌. 
துன்மார்க்கர்‌ இருதயத்தில்‌ பெருமை 
யோடிருக்கிறார்கள்‌ நீதிமானுக்கு 
விரோமாய்த்‌ தீங்கு நினைக்கிறார்கள்‌. 
அவனுக்கு விரோதமாய்‌ பற்கடிக்கிறார்கள்‌. 
கர்த்தரோ துன்மார்க்கருடைய 
தீயநினைவுகளையும்‌, தீயசெய்கைகளையும்‌ 
அவமாக்கிப்போடுவார்‌. கர்த்தருடைய 
பிள்ளைகளுக்குத்‌ தீங்கு செய்ய 
துன்மார்க்கருக்கு அனுமதியுமில்லை. 
அவர்களுக்குப்‌ பெலமுமில்லை. 
இந்தப்‌ பூமியில்‌ ஐசுவரியவானாய்‌ 
வாழுகிற துன்மார்க்கன்‌, இது 
தன்னுடைய நாள்‌” என்று நினைக்கிறான்‌. 
இது தனக்கு சாதகமான காலம்‌ என்று 
யோசிக்கிறான்‌. தன்னுடைய நாளில்‌ 
தனக்கு நன்மை கிடைப்பதாக 
தனக்குத்தானே பெருமைப்படுகிறான்‌. 
ஆண்டவரோ துன்மார்க்கனைப்‌ பார்த்து 
நகைக்கிறார்‌. கர்த்தர்‌ அவனுக்கு 
நியமித்திருக்கிற நாள்‌ வரப்போகிறது. 
அந்த நாளை துன்மார்க்கனால்‌ பார்க்க 
அது அவனுக்கு அழிவின்‌ 
அவன்மீது அழிவு சடுதியாய்‌ 
கர்த்தர்‌ அவனுடைய நாளைக்‌ 
அவர்‌ அந்த நாளை 


சங்‌ 8715. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ தம்முடைய நாளில்‌ 
துன்மார்க்கனுக்கு நீதியான நியாயத்தீர்ப்பு 
கொடுப்பார்‌. கர்த்தருடைய நாளே 
துன்மார்க்கனுடைய நாளாக நியமிக்கப்‌ 
பட்டிருக்கிறது. இந்த நாளைத்‌ தவிர 
துன்மார்க்கனுக்கு வேறு விசேஷித்த நாள்‌ 
எதுவுமில்லை. 
துன்மார்க்கன்‌ 
அழித்துப்போட முயற்சி செய்கிறான்‌. 
செம்பையும்‌ எளிமையுமானவனை 
தன்னுடைய பட்டயத்தை உருவி, மடிவிக்க 
முயற்சி செய்கிறான்‌. செம்மை 
மார்க்கத்தாரை விழப்பண்ண வலையை 
விரிக்கிறான்‌. துன்மார்க்கர்‌ 
நீதிமான்களுக்கு நேராக தங்கள்‌ 
வில்லை நாணேற்றுகிறார்கள்‌. 
கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு 
விரோதமாக துன்மார்க்கர்‌ யுத்தத்திற்கு 
ஆயத்தம்பண்ணுகிறார்கள்‌. கர்த்தருடைய 
பிள்ளைகளோ சிறுமையும்‌ எளிமையுமான 
வர்களாயிருக்கிறார்கள்‌. 


நீதிமானை 


நீதிமான்கள்‌ குற்றமில்லாத செம்மை 
மார்க்கத்தார்‌. இவர்களுடைய பேச்சிலும்‌ 
செய்கையிலும்‌ உண்மையிருக்கும்‌, 
முரண்பாடு காணப்படாது. துன்மார்க்கரி 
டத்திலோ உண்பையிருக்காது. 
அவர்களுடைய பேச்சுக்கும்‌ செய்கைக்கும்‌ 
சம்பந்தம்‌ எதுவும்‌ இருக்காது. 
துன்மார்க்கர்‌ தங்கள்‌ இருதயத்தின்‌ 
பெருமையினால்‌ செம்மையான 
பார்க்கத்தார்மீது யுத்தம்பண்ணுகிறார்கள்‌ 
அவர்களுக்கு நேராக தங்கள்‌ 
பட்டயத்தை உருவி, தங்கள்‌ வில்லை 
நாணேற்றுகிறார்கள்‌. அவர்கள்‌ 
கர்த்தருடைய பிள்ளைகளோடு யுத்தம்‌. 
பண்ணுவதாக நினைக்கிறார்கள்‌. 
ஆனால்‌ மெய்யாகவே அவர்கள்‌ 
கர்த்தரோடுதான்‌ யுத்தம்பண்ணுகிறார்கள்‌. 
துன்மார்க்கரால்‌ கர்த்தரோடு 
யுத்தம்பண்ணி ஜெயிக்க முடியாது 


துன்மார்க்கர்‌ நீதிமான்களுக்குக்‌ 
நேராக பட்டயத்தை உருவுகிறார்கள்‌. 
அவர்கள்‌ உருவிய பட்டயம்‌ அவர்களுடைய 
இருதயத்திற்குள்‌ உருவிப்போகும்‌. 
்‌ பட்டயம்‌ 
அழித்துப்போடும்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


அவர்கள்‌ 
வில்லை. 


நீதிமான்களுக்கு நேராக 

நாணேற்றுகிறார்கள்‌. 
அவர்களுடைய வில்லுகள்‌ முறிந்து 
போகும்‌ அவர்களுடைய 
பட்டயத்தினாலேயே அவர்களுக்கு அழிவு 
உண்டாகும்‌. 


துன்மார்க்கர்‌ இந்தப்‌ பூமியில்‌: 
சடுதியாய்‌ அழிந்துபோகாமல்‌, சம்பிரமமாய்‌ 
ஜீவித்தாலும்‌, அவர்களால்‌ கர்த்தருடைய 
பிள்ளைகளுக்கு விரோதமாய்‌ ஒன்றும்‌ 
செய்யமுடியாது. நமக்கு முன்பாக அவர்கள்‌ 
பெலமிழந்து காணப்படுவார்கள்‌. முறிந்த 
வில்லை கைகளில்‌ பிடித்திருப்பார்கள்‌. 
முறிந்த வில்‌ யுத்தத்திற்கு உதவாது. 
துன்மார்க்கருடைய துர்‌ஆலோசனை 
அவமாய்ப்போகும்‌ அவர்களுடைய 
துன்மார்க்கமான ஆலோசனை 
கர்த்தருடைய பிள்ளைகளை 
சேதப்படுத்தாது தங்களுடைய 
எல்லையைத்‌ தாண்டி துன்மார்க்கரால்‌ 
ஒன்றும்‌ செய்யமுடியாது. கர்த்தருக்கு 
விரோதமாக அவர்கள்‌ 
யுத்தம்பண்ணினால்‌ அவர்களுக்கு அழிவு 
நிச்சயம்‌ வரும்‌. கர்த்தருக்கு விரோதமாக 
அவர்கள்‌ பட்டயத்தை எடுத்தால்‌. அந்தப்‌ 
பட்டயம்‌ ர்களுடைய 
இருதபத்தற்கள்ளேயே உருவ்ப்போகும்‌. 

துன்மார்க்கரிடத்தில்‌ செஷ்திரட்சி 
யிருக்கலாம்‌. நீதிமானுடைய ஐசுவரியம்‌ 
குறைவாகயிருக்கலாம்‌. அநேக 
துன்மார்க்கருக்குள்ள செல்வதிரட்சியைப்‌ 
பார்க்கிலும்‌, நீதிமானுக்குள்ள கொஞ்சமே 
நல்லது. துன்மார்க்கர்‌ நீதிமான்களுக்கு 
விரோதமாய்‌ யுத்தம்பண்ணும்போது, 
துன்மார்க்கருடைய புயங்கள்‌ முறியும்‌. 
கர்த்தர்‌ நீதிமான்களைத்‌ தாங்குகிறார்‌. 
துன்மார்க்கன்‌. நீதிமானுக்கு 
விரோதமாய்த்‌ தீங்கு நினைக்கிறான்‌. 
ஆனாலும்‌ அவனுடைய  தீயநினைவை 
அவனால்‌ செயல்படுத்த முடியாது. 
ஆண்டவர்‌ அவனைப்‌ பார்த்து 
நகைக்கிறார்‌. கர்த்தருடைய நாளில்‌ 
அவனை நீதியாய்‌ நியாயந்தீர்க்கிறார்‌. 
கர்த்தருடைய நாள்‌ துன்மார்க்கனுக்கு 
அழிவின்‌ நாளாக நியமிக்கப்பட்டிருக்கிறது. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை 


QOODNENS 
PUBLISHERS 


உத்தமர்கள்‌ 
சண்‌ 37 : 18-20 


சங்‌ 37:18. உத்தமர்களின்‌ நாட்களைக்‌ 
கர்த்தர்‌ அறிந்திருக்கிறாரு அவர்கள்‌. 
சதத்தரம்‌ என்றென்றைக்கும்‌ இருக்கும்‌. 


சன்‌ 37:19. 
காலத்திலே 
போகாதிருத்து, 
திருப்தியடைவார்கன்‌. 


அவர்கள்‌ ஆற்த்துக்‌ 
- கப்பட்டுப்‌ 


பஞ்சகாலத்திலே. 


சங்‌ 37:90. துண்மார்க்கரோ 
அழித்துபோவார்கன்‌, கர்த்தருடைய 
சத்துருக்கன்‌ ஆட்டுக்குட்டிகளின்‌ 
திணத்தைப்போல்‌ புகைந்துபோவாகள்‌,, 
அவர்கள்‌ புகையாய்ப்‌ புகைந்து 
போவார்கள்‌. 

கர்த்தர்‌ உத்தமர்களின்‌ நாட்களை 
அறிந்திருக்கிறார்‌. உத்தமர்கள்‌ செய்கிற 
எல்லா. காரியங்களையும்‌ கர்த்தர்‌ 
விசேஷமாய்‌ கவனிக்கிறார்‌. அவர்களுக்கு 
என்னனென்ன காரியங்களெல்லாம்‌ 
நடைபெறும்‌ என்பது 
தெரியும்‌. கர்த்தருக்கு 
இரகசியம்‌ ஒன்றுமில்லை. 
பிள்ளைகளாகிய 
அவருடைய சத்தமில்லாமல்‌ 
நடைபெறாது. 


கர்த்தரக்கு்‌ 
மறைவான 
கர்த்தருடைய 
நமக்கு 
ஒன்றும்‌ 


நாம்‌ 
ஊழியங்களை 


கர்த்தருக்காகச்‌ செய்கிற 
அவர்‌ கவனித்துப்‌ 
பார்க்கிறார்‌ நாம்‌ ஒவ்வொரு 
நாளும்‌ செய்கிற ஊழியங்களை 
கர்த்தர்‌ தம்முடைய ஞாபகபுஸ்தகத்தில்‌: 
எழுதி வைத்து, அதற்கேற்ற பலன்களை 
நமக்குக்‌. கொடுக்கிறார்‌. நாம்‌ 
கர்த்தருக்காகச்‌ செய்கிற ஊழியம்‌ 
எதுவும்‌ வீணாய்ப்‌ போகவில்லை. 
நம்முடைய ஒவ்வொரு ர்‌ 
ஊழியத்திற்கும்‌ கர்த்தர்‌ 
பிரதிபலன்களைக்‌ 
நீதிமான்களுடைய 
என்றென்றைக்கும்‌ இருக்கும்‌. 





ழ்‌ உள 
யாய 


நீதிமான்கள்‌ 
எத்தனை நாட்கள்‌ ஜீவித்தாலும்‌, 
அவர்கள்‌ கர்த்தருக்குப்‌ பிரியமானவர்‌. 
களாகவும்‌, பிரயோஜனமானவர்களாகவும்‌ 
ஜீவிப்பார்கள்‌. கர்த்தர்‌ நம்முடைய 
நாட்களையெல்லாம்‌ எண்ணி 
கணக்கிடுகிறார்‌. நாம்‌ செய்கிற 
நன்மையான காரியங்களையும்‌ 
கர்த்தர்‌ எண்ணி தொகையேற்றுகிறார்‌. 
நாம்‌ ஒல்வொரு நாளும்‌ செய்கிற 
நன்மைக்குகேற்ற ஆசீர்வாதங்களை, 
நம்முடைய கர்த்‌ 

அன்றன்றைக்குக்‌ கொடு 


இந்தப்‌ பூரியில்‌ 


ர்‌ நமக்கு 
டுத்துவிடுகிறார்‌. 


கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு 
பரலோகத்தில்‌  சுதந்தரமுண்டு. நாம்‌ 
இந்தப்‌ பூழிக்குரியவர்களல்ல. நாம்‌ 
பரலோகத்திற்குரியவர்கள்‌. நாம்‌ 
பரலோகத்திலே தேவனுடைய நித்திய 
இளைப்பாறுதலில்‌ பிரவேசிப்போம்‌. 
ம்‌ த்‌ தேவனுடைய 
தத்தி _. சுதந்தரத்தைப்‌ 
பெற்றுக்கொள்வோம்‌. கர்த்தர்‌ நமக்குக்‌ 
கொடுக்கிற சுதந்தரம்‌ நம்மோடு 
என்றென்றைக்கும்‌ இருக்கும்‌. இந்தப்‌ 
பூமிக்குரிய சுதந்தரம்‌ அழிந்துபோகும்‌. 
அது அநித்தியமானது. கர்த்தர்‌ 
தம்முடைய பிள்ளைகளாகிய நமக்கோ 
என்றென்றைக்கும்‌ நிலைத்திருக்கும்‌ 
நித்திய சுதந்தாத்தைத்‌ தருகிறார்‌. 
உத்தமர்கள்‌ 
காலத்திலே 
போகாதிருப்பார்கள்‌. 
பஞ்சகாலத்திலும்‌ 
துன்மார்க்கரோ 
அழிந்துபோவார்கள்‌. 
கர்த்தருக்குச்‌ 
ருக்கிறார்கள்‌. 
குட்டிகளின்‌ 
புகைந்துபோவார்கள்‌. 


ஆபத்து 
வெட்கப்பட்டுப்‌ 
அவர்கள்‌ 
திருப்தியடைவார்கள்‌. 
ஆபத்து காலத்தில்‌ 
துன்மார்க்கர்‌ 
சத்துருக்களாயி 


புகைந்துபோவார்கள்‌. 
ர்‌ பஞ்சகாலத்திலும்‌ 
திய தது ஜீவிப்பார்கள்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்மா 


PUBLISHERS 


துன்மார்க்கனும்‌ நீதிமானும்‌ 
சங்‌ 87 : 21-88 


சங்‌ 87:21. துன்மார்க்கன்‌ கடன்‌ வாங்கிச்‌ 
செலுத்தாமற்போகிறா: 'நீதிமானோ 
இரங்கிக்கொடுக்கிறான்‌. 
சங்‌ 37:22. 
ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்‌ 
சுதந்தரித்துக்‌ கொள்ளுவார்கள்‌; 
அவரால்‌ சுயிக்கப்பட்டவர்களோ 
அனுப்புண்டுபோவார்கள்‌. 


சங்‌ 97:23. 


அவரால்‌ 
பூமியைச்‌ 


நல்ல மனுஷனுடைய 
நடைகள்‌ கர்த்தரால்‌ உறுதிப்படும்‌, 
அவனுடைய  வழியின்மேல்‌ அவர்‌ 
பிரியமாயிருக்கிறார்‌. 

சங்‌ 37:24. அவன்‌ விழுந்தாலும்‌ 
தன்ளூண்டு போவதில்லை; கர்த்தர்‌ 
தமது. கையினால்‌ அவனைத்‌ 


தாங்குகிறார்‌. 


சங்‌ 37:25. 
இனைஞனாயிருத்தேன்‌, முதிர்‌ 
வயதுன்னவனுமானேன்‌; ஆனாலும்‌ 
நீதிமான்‌ கைவிடப்பட்டதையும்‌, அவன்‌: 
சந்ததி. அப்பத்துக்கு. இரந்து 
திரிகிறதையும்‌ நான்‌ காணவில்லை. 


நாண்‌ 


சங்‌ 9726. அவன்‌ இரங்கிக்‌ கடன்‌ 
கொடுக்கிறான்‌, அவன்‌ சந்ததி. 
ஆசீர்வதிக்கப்படும்‌. 


சங்‌ 87:27. தீமையை விட்டு விலகி, 
நன்மைசெய்‌ர; என்றென்றைக்கும்‌ 
நிலைத்திருப்பாய்‌. 


சங்‌ 37:28. கர்த்தர்‌ நியாயத்தை: 
விரும்புகிறவர்‌; அவர்‌ தமது 
பரிசுத்தவான்‌௧னைக்‌ கைவிடுவதில்லை; 
அவர்கள்‌ என்றைக்கும்‌ 
காக்கப்படுவார்கள்‌; தூன்மார்க்கருடைய 
சத்ததியோ அறுப்புண்டுபோம்‌. 


சங்‌ 8729. நீதிமான்கள்‌ பூமியைச்‌ 
சுதத்தரித்துக்கொண்டு, என்றைக்கும்‌ 
அதிலே வாசமாயிருப்பார்கள்‌. 


சங்‌ 8750. தீதிமானுடைய வாய்‌ 
ஞானத்தை உரைத்து, அவனுடைய 
நாவு நியாயத்தைப்‌ பேசும்‌. 





ழ்‌ நள 
யாய 


சுங்‌ 9751. அவனுடைய தேவன்‌ 
அருனியவேதம்‌ அவன்‌ இருதயத்தில்‌ 
இருக்கிறது; அவன்‌ நடைகளில்‌ ஒன்றும்‌ 
பிசகுவதில்லை. 


சங்‌ 87:32. துன்மார்க்கன்‌ தீதிமான்மேல்‌ 
கண்வைத்து, அவனைக்‌ கொல்ல. 
வகைதேடுகிறான்‌. 


சங்‌ 97:58. கர்த்தரோ அவனை இவன்‌ 
கையில்‌ விடுவதில்லை; அவன்‌ நியாயம்‌. 
விசாரிக்கப்படுகையில்‌, அவனை 
ஆக்கினைக்குள்ளாகத்‌ தீர்ப்பதுமில்லை.. 


நீதிமான்‌ 


தூன்மார்க்கன்‌. கடன்வாங்கிச்‌ 
செலுத்தாமற்போகிறான்‌; தீதிமானோ 
இரங்கிக்கொடுக்கிறான்‌ (சங்‌ 87:21). 


இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ 
சந்தோஷமாய்‌ ஜீவிக்கவேண்டுமென்றால்‌. 
கர்த்தரை நம்பி அவருக்குக்‌ 
காத்திருக்கவேண்டும்‌ கர்த்தருக்குப்‌ 
பிரியமான பிள்ளைகளாக ஜீவிக்க 
வேண்டும்‌. அவருக்குப்‌ பிரயோஜன 
முள்ளவர்களாகவும்‌ இருக்கவேண்டும்‌. 
நம்முடைய சந்தோஷத்திற்கு கர்த்தர்‌ 
ஒரு சில வழிகளை நியமித்து 
வைத்திருக்கிறார்‌. அந்த வழிகளில்‌: 
சென்றால்‌ மாத்திரமே நமக்கு சந்தோஷம்‌ 
உண்டு. தாவீது நம்முடைய 
சந்தோஷத்திற்‌ சில 
தத்‌ தா்‌ 


நாம்‌ 


நாம்‌ பிறருடைய 
வஞ்சிக்கக்கூடாது. 
அபகரிக்கக்கூடாது. அவரவர்களுடைய 
பொருள்களை அவரவர்களுக்கு 
கொடுத்துவிடவேண்டும்‌. பிறருக்குரியதை 
நாம்‌ வைத்துக்கொண்டால்‌ நமக்கு 
சந்தோஷயிருக்காது துன்மார்க்கன்‌ 
கடன்வாங்கி செலுத்தாமல்‌ போகிறான்‌. 
நாம்‌ சந்தோஷமாக இருக்க 
வேண்டுமென்றால்‌, நாம்‌ பிறர்‌ பொருளை 
இச்சியாதிருக்க வேண்டுமென்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 


பொருளை 
பிறர்‌ பொருளை 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மமம்‌ 


PUBLISHERS 


நாம்‌ 
நடந்துகொள்ளவேண்டும்‌. 


பொருட்களை நமக்குச்‌ சொந்தமாக்கிக்‌ 
கொள்ளக்கூடாது. 


நீதிமான்‌ இரங்கிக்‌ கொடுக்கிறான்‌. 
நாம்‌ பிறருக்கு உதவிபுரிய எப்போதும்‌ 
ஆயத்தமாயிருக்கவேண்டும்‌. பிறருக்கு 
உதவி தேவைப்படும்போது நம்மால்‌ செய்ய 
முடிகிற உதவிகளை மனப்பூர்வமாயும்‌, 
தாராளமாயும்‌ செய்யவேண்டும்‌. கர்த்தர்‌ 
நமக்கு அநேக நன்மைகளைச்‌ 
செய்திருக்கிறார்‌. நமக்கு நல்ல. 
ஈவுகளைக்‌ சொடுத்திருக்கிறார்‌. 
கர்த்தருடைய கரத்திலிருந்து 
நன்மைகளைப்‌ பெற்றிருக்கிற நாம்‌, 
பிறருக்கும்‌ நன்மை செய்யவேண்டும்‌. 
நம்மைப்போல பிறரையும்‌ நேசித்து 
அவர்களுக்கு உதவிபுரியவேண்டும்‌. 


நீதிமானுடைய இருதயத்தில்‌ 
கர்த்தருடைய சுபாவம்‌ நிரம்பியிருக்கும்‌. 
கர்த்தர்‌ இரக்கமும்‌ மனதுருக்கமுமுள்ளவர்‌. 
நீதிமானும்‌ இரக்க குணமுள்ள 
வனாயிருப்பான்‌. அவன்‌ இரங்கிக்‌ 
கொடுப்பான்‌. மற்றவர்களுடைய 
துன்பத்தைப்‌ பார்த்து பரிதாபப்படுவான்‌. 
சில சமயங்களில்‌ மற்றவர்களுக்குக்‌ 
கடன்கொடுப்பது, நாம்‌ அவர்களுக்குச்‌ 
செய்கிற பேருதவியாக இருக்கும்‌. 
நம்மிடத்தில்‌ கடன்‌ கேட்கிறவர்களுக்கு 
முகங்கோணக்கூடாது. நம்மால்‌ முடிந்த 
வரையிலும்‌ பிறருக்கு உபகாரம்‌ 
செய்யவேண்டும்‌. யாருக்கும்‌ உபத்திரவம்‌ 
செய்துவிடக்கூடாது. 

நாம்‌ தீமையைவிட்டு விலகி 
வரவேண்டும்‌. நன்மை செய்யவேண்டும்‌ 
அப்போதுதான்‌ நாம்‌ என்றென்றைக்கும்‌ 
கர்த்தருக்குள்‌ 


கர்த்தருடைய 
நல்‌ ன க வேண்டம்‌ 





ழ்‌ ளா 
யய 


விசுவாசத்தை வர்த்திக்கப்பண்ணக்கூடிய 
வார்த்தைகளையும்‌, பக்திவிருத்திக்கு 
உதவி செய்யக்கூடிய வார்த்தைகளையும்‌ 
பேசவேண்டும்‌. நம்‌ ய்‌ 
ஞானத்தை 

நம்முடைய நாவு 

பேசவேண்டும்‌. இது 

சுபாவம்‌. நம்முடைய பேச்சு 
மகிமைப்படுத்தவேண்டும்‌. 
களுடைய 
நன்மைக்குகேதுவான. 
பேசவேண்டும்‌. 


இருதயத்தின்‌ நிறைவினால்‌ வாய்‌ 
பேசும்‌. நம்முடைய இருதயத்தில்‌ 
தேவனுடைய ஞானம்‌ 
நிரம்பியிருக்கும்போது, நம்முடைய வாயும்‌ 
ஞானத்தைப்‌ பேசும்‌. நம்முடைய 
இருதயத்தில்‌ நியாயம்‌ 
நிரம்பியிருக்கும்போது நம்முடைய நாவு 
நியாயத்தை) பேசும்‌. நாம்‌ பேசுகிற 
ஒவ்வொரு வார்த்தையும்‌ பிறருடைய 
ஆவிக்குரிய ஜீலியத்தின்‌ வளர்ச்சிக்கு 
உதவிபுரிய வேண்டும்‌. 


காரியங்களைப்‌ 


நாம்‌ 
அவருடைய 
கீழ்ப்படியவேண்டும்‌. 
சித்தத்திற்கு மீறி 
நாம்‌ அவருடைய விருப்பத்திற்கு 
மீறி கிரியை நடப்பிக்கக்கூடாது. 
நம்முடைய சுயசித்தத்தைத்‌ தேவனுடைய 
சித்தத்திற்குக்‌ கீழ்ப்படுத்த வேண்டும்‌. 
தேவன்‌ அருளிய வேதம்‌ நம்முடைய 
இருதயத்தில்‌ இருக்கவேண்டும்‌. 
அப்போது நம்முடைய நடைகளில்‌ 
ஒன்றும்‌ பிசகுவதில்லை. 


வார்த்தைக்கும்‌ 
,. சித்தத்திற்கும்‌ 
நாம்‌ கர்த்தருடைய 
சிந்திக்கக்கூடாது, 


தேவனுடைய 


நம்முடைய இருதயத்தில்‌ 
தேவனுடைய பிரமாணம்‌ இருக்கவேண்டும்‌. 
நம்முடைய இருதயத்தில்‌ தேவனுடைய 
வார்த்தையில்லையென்றால்‌. நம்முடைய 
ஜீவியம்‌ மாய்மாலமாயிருக்கும்‌. தேவன்‌ 
அருளிய வேதம்‌ நம்முடைய இருதயத்தில்‌ 
இருந்தால்தான்‌, கர்த்தருடைய வார்த்தை 
நம்மை ஆளுகை செய்யும்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம்மா 


PUBLISHERS 


நாம்‌ கர்த்தருடைய பிள்ளைகள்‌ 
என்று சொல்லிக்கொண்டு, நம்முடைய 
இருதயத்தில்‌ கர்த்தர்‌ அருளிய வேதம்‌ 
இல்லையென்றால்‌, நாம்‌ 
மாய்மாலக்காரராகவே இருப்போம்‌. 


ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்‌ 


அவரால்‌ ஆசிீர்வதிக்கப்‌ 
பட்டவர்கள்‌ பூமியைச்‌ சுதந்தரித்துக்‌ 
கொள்ளுவார்கள்‌; அவரால்‌ 
சுபிக்கப்பட்டவர்களோ அறுப்புண்டு. 
போவார்கள்‌ (சங்‌ 37:22). 

கர்த்தர்‌ 
ஜீவிக்கிறவர்களை 
கர்த்தரால்‌ 
பூமியைச்‌ சுதந்தரித்துக்கொள்வார்கள்‌. 
கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அவருடைய 
சந்தோஷமும்‌, சமாதானமும்‌, ஆறுதலும்‌ 
கிடைக்கும்‌ கர்த்தருடைய 
பரிசுத்தவான்கள்‌ எல்லா சூழ்நிலைகளிலும்‌ 
சந்தோஷமாயும்‌, மன ஆறுதலாயும்‌ 
இருப்பார்கள்‌. அவர்களுக்கு 
வாழ்ந்திருக்கவும்‌ தெரியும்‌. 
தாழ்ந்திருக்கவும்‌ தெரியும்‌. அவர்கள்‌ 
எல்லா சூழ்நிலையிலும்‌ 
மனரம்மியமாயிருக்க கற்றுக்‌ 
கொண்டிருக்கிறார்கள்‌. 


தமக்குக்‌ 


கர்த்தருடைய ஆசீர்வாதம்‌ 
கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு செழிப்பைத்‌ 
தரும்‌. பாதுகாப்பைத்‌ தரும்‌. 
சந்தோஷத்தையும்‌... சமாதானத்தையும்‌ 
தரும்‌. நீதிமான்கள்‌ கர்த்தரால்‌ 
ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்‌. இவர்கள்‌ 
பூமியைச்‌  சுதந்தரித்துக்கொள்வார்கள்‌. 
இவர்கள்‌ ர்‌ 
ஆசீர்வாதங்களுக்கு 

பார்கள்‌. நீதிமான்கள்‌ 
சுதந்தரித்துக்கொண்டு, என்றென்றைக்கும்‌ 
அதிலே வாசமாயிருப்பார்கள்‌. கர்த்தருடைய 
பிள்ளைகளுக்கு கானான்‌ தேசத்தின்‌ 
ஆசீர்வாதம்‌ 
நிலங்களின்‌ 
ரிசுத்தவான்களுக்கு 
கிடைக்கும்‌. 


ஆசீர்வாதமாய்‌ 





ழ்‌ ளான 
யாய 


கர்த்தரால்‌ ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்‌. 
பூமியைச்‌ சுதந்தரித்துக்கொண்டு, அதிலே 
என்றென்றைக்கும்‌ வாசமாயிருக்கும்போது, 
கர்த்தரால்‌ சபிக்கப்பட்டவர்களோ. 
அறுப்புண்டு போவார்கள்‌. அவர்கள்‌ 
நிை கமாட்டார்கள்‌. சீக்கிரத்தில்‌ 
ம பகவான்‌ 


நல்ல்‌ மனுஷனுடைய நடைகள்‌ 


நல்ல மனுஷனுடைய நடைகள்‌ 
கர்த்தரால்‌ உறுதிப்படும்‌, அவனுடைய 
வழியின்மேல்‌ அவர்‌ 
பிரியமாயிருக்கிறார்‌. அவள்‌ 
விழுந்தாலும்‌ தன்ளுண்டு போவதில்லை; 
கர்த்தர்‌ தமது கையினால்‌ அவனைத்‌: 
தாங்குகிறார்‌ (சங்‌ 87:28,25). 
கர்த்தர்‌ நம்முடைய செய்கைகளை 

வழிநடத்துகிறார்‌. நல்ல மனுஷருடைய 
நடைகள்‌ கர்த்தரால்‌ உறுதிப்படும்‌ 
அவனுடைய  வழியின்மேல்‌ கர்த்தர்‌ 
பிரியணயிருக்கிறார்‌. நல்ல மனுஷனுடைய 
செய்கைகளெல்லாம்‌ கர்த்தரை 
மகிமைப்படுத்தும்‌. நாம்‌ ஒவ்வொரு அடி 
எடுத்து வைக்கும்போதும்‌, ர்‌ 
நமக்கு தம்முடைய 

லோசனையைச்‌ சொல்லுகிறார்‌. 
நம்முடைய மனச்‌ சாட்சியின்‌ மூலமாய்‌ 
நம்மோடு பேசுகிறார்‌ 
வழியில்‌ நடக்கவேண்டுமென்றும்‌, 
வழியில்‌ நடக்கக்கூடாது. 
கர்த்தர்‌ நமக்கு 
சொல்லுகிறார்‌. 


கர்த்தர்‌ தூரத்திலிருந்து நமக்கு 
ஆலோசனை சொல்லமாட்டார்‌. நாம்‌ 
ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும்போதும்‌, 
அவர்‌ நம்மோடு கூட நடந்து 
ஆலோசனை சொல்லுவார்‌. 
பிள்ளை நடக்கப்பழகும்போது. 
பிள்ளையின்‌ 
பிள்ளையின்‌ 
நடக்க 


கால்களைப்‌ 

சொல்லிக்கொடுப்பார்கள்‌. 
சிறுபிள்ளையோ தன்‌ பெற்றோரைப்‌ 
பிடித்துக்கொண்டு நடக்கப்‌ பழகும்‌. 
அது தன்‌ பெற்றோரை சார்ந்திருக்கும்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ODNENIS 


PUBLISHERS 


எங்கெல்லாம்‌. 
போகிறாரோ, 
அந்த சிறு பிள்ளையும்‌ 


பெற்றோர்‌ தன்னை 
கூட்டிக்கொண்டு 
அங்கெல்லாம்‌. 


மெதுவாக நடந்துபோகும்‌. அதுபோலவே 
கர்த்தர்‌ 

கருன்‌ 
யிருக்கிறார்‌ 


நம்மை கரம்பிடித்து, 

நம்முடைய நடைகளை 
உறுதிப்‌ நம்முடைய 
நடையின்‌! 


பாவத்தின்‌ 
அழிவின்‌ 


நாம்‌ நடக்கும்போது 
பள்ளத்திலோ அல்லது 
பள்ளத்திலோ விழுந்து விடுவதற்கு 
வாய்ப்புள்ளது. நாம்‌ கால்‌ தடுமாறி 
பிரச்சனைகளுக்குள்‌ சிக்கிக்கொள்வோம்‌. 
கர்த்தரோ நம்முடைய நடைகளை 
உறுதிப்படுத்துகிறார்‌. நம்மோடுகூ. 
பாதுகாப்பாக வருகிறார்‌. நாம்‌ 
விழுந்தாலும்‌ தள்ளுண்டு போவதில்லை. 
தமது கையினால்‌ நம்மைத்‌ தாங்குகிறார்‌. 
நாம்‌ பாவத்தில்‌ விழுந்துவிட்டாலும்‌ கர்த்தர்‌ 
ம்மை பாவத்தின்‌ பள்ள; 

க்கி வெளியே எடுக்கிற பட்ட 


நல்ல மனுஷன்‌ கீழே விழுந்தாலும்‌ 
தள்ளுண்டுபோவதில்லை. அவன்‌ ஒரு 
தப்பிதத்தைச்‌ செய்யும்போது, அந்தத்‌ 
தப்பிதம்‌ தன்னை மேற்கொள்ளவிடாமல்‌ 
கவனமாயிறாப்பான்‌. ஆனாலும்‌ 
கர்த்தருடைய கிருபை நமக்கு வரும்போது, 
நாம்‌ பாவத்தில்‌ விழுந்ததை நினைத்து 
மனம்‌ வருத்தப்படுவோம்‌. மனம்‌ 
திருந்துவோம்‌. இதினிமித்தமாய்‌ 
பாவத்தைக்‌ குறித்த வெறுப்பு நமக்குள்‌ 
உண்டாகும்‌. ட்‌ பள்ளத்தில்‌ 


முழுவதுமாக டாதவாறு கர்த்தர்‌ 
தல த அகல்‌ 


பாவத்தில்‌ விழுகிறவர்கள்‌ 
தேவனுடைய இரட்சிப்பின்‌ சந்தோஷத்தை 
இழந்துபோவார்கள்‌. அவர்கள்‌ 
மனந்திரும்பி இரட்சிக்கப்பட்டால்‌ 
அவர்களுக்கு இரட்சிப்பின்‌ சந்தோஷம்‌ 
மறுபடியும்‌ கிடைக்கும்‌. கர்த்தர்‌ தாமே 
பாவத்தின்‌ பள்ளத்தில்‌ விழுந்துவிடாதவாறு 
நம்மைத்‌ தமது கையினால்‌ தாங்குகிறார்‌. 
பரிசுத்த ஆவியானவர்‌ நம்மைத்‌ 
தாங்குகிறார்‌. பலப்படுத்துகிறார்‌. காயம்‌ 
கட்டுகிறார்‌. குணப்படுத்துகிறார்‌. 





ழ்‌ நவள 
யாய 


நல்ல மனுஷன்‌ கீழே விழுந்தாலும்‌ 
மறுபடியும்‌ எழுந்திருப்பான்‌. ஒரு மரத்தின்‌: 
இலைகள்‌ உதிர்ந்துபோனாலும்‌. 
வசந்தகாலம்‌ வரும்போது அந்த மரத்தின்‌ 
இலைகள்‌ மறுபடியும்‌ தளிர்க்கும்‌. 
அதுபோலவே நல்ல மனுஷன்‌ விழுந்தாலும்‌ 
தள்ளுண்டுபோவதில்லை. கர்த்தர்‌ 
அவனுடைய நடைகளை 
உறுதிப்படுத்துவார்‌. அவனுடைய 
நடைகளின்மேல்‌ பிரியமாமிருந்து, அவன்‌ 
நடக்க வேண்டிய வழியை அவனுக்குக்‌ 
காண்பிப்பார்‌ 
நீதிமானுடைய சந்ததி 
ஆசிர்வதிக்கப்படும்‌ 


நான்‌ இணைஞனாயிரு த்தேன்‌, 
முதிர்வயதுன்னவனுமானேன்‌; ஆனாலும்‌ 
நீதிமான்‌ கைவிடப்‌ பட்டதையும்‌, அவன்‌. 
சந்ததி அப்பத்துக்கு இரத்து 
திரிகிறதையும்‌ நான்‌ காணவில்லை. 
அவன்‌ இரங்கிக்‌ கடன்‌ 
கொடுக்கிறான்‌, அவன்‌. சந்ததி. 
ஆசிர்வதிக்கப்படும்‌ (சங்‌ 37:25,28). 


பிள்ளைகளின்‌ 
அடிப்படைத்‌ தேவைகள்‌ 
சந்திக்கப்படவேண்டும்‌. நம்முடைய 
ஜீவியத்திற்கு ஆதாரமாயிருப்பவைகளை 
கர்த்தர்‌ தாமே தம்முடைய 
கிருபையினால்‌ நமக்குக்‌ கொடுத்து. 
நம்மைப்‌ போஷித்துப்‌ பராஸரிக்க வேண்டும்‌ 
தாவீது இளைஞனாகவும்‌ இருந்தார்‌. 
இப்போது முதிர்வயதுள்ளவரும்‌ 
ஆனார்‌. தாவீதின்‌ ஜீவியத்தில்‌ பல. 
மாற்றங்கள்‌ உண்டாயிற்று. அவர்‌ 
தன்னுடைய ஜீவியகாலத்தில்‌ அநேகரை 
கவனித்துப்‌ பார்த்திருக்கிறார்‌. எல்லா 
ஜனங்களையும்‌ பார்த்து, முடிவாக, 
“நீதிமான்‌ கைவிடப்பட்டதையும்‌ அவன்‌ 
சந்ததி அப்பத்திற்கு 

திரிகிறதையும்‌ நான்‌ 

என்று சொல்லுகிறார்‌. 


கர்த்தருடைய 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மமம்‌ 


PUBLISHERS 


கர்த்தருடைய  பரிசுத்தவான்௧ளில்‌ 
ஒரு சிலர்‌ மிகவும்‌ வறுமையான 
நிலமையிலிருக்கிறார்கள்‌. நாம்‌ 
செல்வந்தராகயில்லையென்றாலும்‌, கர்த்தர்‌ 
நம்மைப்‌ போஷித்துப்‌ பராமரிக்கிறார்‌. 
நம்முடைய அடிப்படைத்‌ தேவைகளை 
கிருபையாகச்‌ சந்தித்து நம்மை 
ஆதரிக்கிறார்‌. கர்த்தருடைய பிள்ளைகள்‌ 
கொடிய தரித்திரத்திலிருந்தாலும்‌, 
அவர்களும்‌ கர்த்தருக்குள்‌ சந்தோஷமா 
யிருப்பார்கள்‌. அவர்களுடைய 
இருதயத்தின்‌. சந்தோஷத்திற்கும்‌, 
அவர்களுடைய பொருளாதார நிலைக்கும்‌ 
சம்பந்தம்‌ இருக்காது 
பரி! பான்க( டய சந்தோஷம்‌ 
ச மிருந்தே வருகிறது. ப்‌ 
துன்மார்க்கன்‌. தன்னுடைய 
துன்மார்க்கத்தினால்‌ தரித்திரனாகிறான்‌. 
அவன்‌ தகாத வழிகளில்‌ ஐசுவரியத்தை 
சம்பாதித்தாலும்‌ அந்த ஐசுவரியம்‌ 
அவனுக்கு நிலைப்பதில்லை. i 
துன்மார்க்கத்தினால்‌ 
ஐசுவரியத்தை. துன்மார்க்கத்தினால்‌ 
செலவு செய்து தரித்திரனாகிவிடுகிறான்‌. 
கர்த்தருடைய பிள்ளைகளோ கர்த்தரால்‌ 
ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள்‌. கர்த்தர்‌ 
கொடுக்கிற ஆசீர்வாதம்‌ அவர்களிடத்தில்‌ 
தங்கியிருக்கும்‌. நீதிமான்‌ 
மாத்திரமல்ல, அவனுடைய சந்ததியும்‌ 
சீர்வதிக்கப்படும்‌. நீதிமான்‌ நித்தம்‌ 
இரங்கி கடன்‌ கொடுக்கிறான்‌. 


கர்த்தருடைய பிள்ளைகள்‌ பிறருக்கு 
இரங்கி உதவி செய்வதினாலோ, கடன்‌ 
கொடுப்பதினாலோ அவர்கள்‌ 
தரித்திரராவதில்லை. ஏழைகளுக்கு இரங்கி 
கொடுப்பதினால்‌. நமக்கு 
குறைந்துபோவதில்லை. நம்மால்‌ நித்தமும்‌ 
இரங்கி கடன்கொடுக்க முடியும்‌. நாம்‌ 
ஏழைகளுக்கு இரங்கி உதவிசெய்யும்போது, 
கர்த்தர்‌ நம்மைக்‌ கைவிடமாட்டார்‌ 
நம்முடைய சந்ததி அப்பத்திற்கு 
இரந்து திரியாது. பிச்சையெடுக்காது. 
நம்முடைய சந்ததி 
ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும்‌. 





ழ்‌ ளா 
யாய 


கர்த்தர்‌ 
விரும்புகிறவர்‌ 


தீமையை விட்டு விலகி, 
நன்மைசெய்ர; என்றென்றைக்கும்‌ 
திலைத்திருப்பாய்‌. கர்த்தர்‌ தியாயத்தை 
விரும்புகிறவர்‌; அவர்‌ தமது. 
பரிசுத்தவான்௧களைக்‌ கைவிடுவதில்லை; 
அவர்கள்‌: என்றைக்கும்‌ 
காக்கப்படுவார்கள்‌; துன்மார்க்கருடைய 
சுத்ததியோ அறுப்புண்டுபோம்‌. 
நீதிமான்கள்‌. பூமியைச்‌: 
ர்க்‌ ல என்றைக்கும்‌ 
வாசமாயிருப்பார்கன்‌. 
Fo வாய்‌ ஞானத்தை 
உரைத்து, அவனுடைய நாவு 
நியாயத்தைப்‌ பேசும்‌. அவனுடைய 
தேவன்‌ அருவியவேதம்‌ அவன்‌ 
இருதயத்தில்‌ இருக்கிறது; அவன்‌ 
நடைகளில்‌ ஒன்றும்‌ பிசகுவதில்லை. 
துன்மார்க்கன்‌ 'நீதிமான்மேல்‌. 
கண்வைத்து, அவனைக்‌ கொல்ல. 
வகைதேடுகிறான்‌. கர்த்தரோ அவனை 
இவன்‌ கையில்‌ விடுவதில்லை; அவன்‌ 
நியாயம்‌ விசாரிக்கப்படுகையில்‌, 
அவனை ஆக்கினைக்குன்னாகத்‌ 
தீர்ப்பதுமிலலை (சங்‌ 3727-39). 


நியாயத்தை 


தம்முடைய 
ஒருபோதும்‌ 
தம்முடைய பெரிதான 
அவர்‌ நம்மை எல்லா 
வேதனைகளுக்கும்‌. 
நெருக்கங்களுக்கும்‌. நீங்கலாக்கி 
விடுவிப்பார்‌. நமக்கு நெருக்கங்களும்‌ 
வேதனைகளும்‌ வரும்போது, அவற்றிலும்‌ 
கர்த்தர்‌ நம்மைப்‌ பாதுகாப்பார்‌. நாம்‌ 
தீமையைவிட்டு விலகி நன்மை 
செய்யவேண்டும்‌ என்று கர்த்தர்‌ 
எதிர்பார்க்கிறார்‌. அப்போது நாம்‌ 
என்றென்றைக்கும்‌ நிலைத்திருப்போம்‌. 


கர்த்தர்‌ 
பரிசுத்தவான்களை 
கைவிடமாட்டார்‌ 
கிருபையினால்‌ 
துன்பங்களுக்கும்‌, 


கர்த்தர்‌ நியாயத்தை விரும்புகிறவர்‌. 
நாம்‌ இந்தப்‌ 'சமாதானமய்‌ 
வாசம்பண்ணுவோம்‌. இந்தப்‌ 
பிரபஞ்சத்தைவிட்டு நாம்‌ கடந்து 
செல்லும்போது, நமக்கு பரலோகத்திலே 
நித்திய வாசஸ்தலம்‌ 
ஆயத்தம்‌ பண்ணப்பட்டிருக்கிறது. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம்மா 


PUBLISHERS 


இப்பிரபஞ்சத்தின்‌ 
பரலோகத்தின்‌ 
ஆசீர்வாதமுள்ளதாம்‌ 
நமக்கு ம்‌ 


உண்டா 


க ஜீவியத்தைவிட, 
யம்‌ 


லோகத்திலே நாம்‌ 


த்‌ நிலைத்திருபபோம்‌ 


கர்த்தர்‌ தம்முடைய 
பரிசுத்தவான்களை கைவிடமாட்டார்‌. அவர்‌ 
நம்மை என்றென்றைக்கும்‌. 
காத்துக்கொள்வார்‌. நமக்கு 
கர்த்தருடைய சமுகத்தில்‌ நித்திய 
பாதுகாப்பு உண்டு. நித்திய பேரின்பம்‌ 
உண்டு. நித்திய சந்தோஷமும்‌, 
நித்திய சமாதானமும்‌ உண்டு. இந்தப்‌ 
பூமிக்குரிய காரியங்கள்‌ எதுவும்‌ 
நித்தியமானதல்ல. பரலோகத்தின்‌ 
காரியங்களே நித்தியமானது. 


கர்த்தர்‌ துன்பார்க்கரை சபிக்கிறார்‌ 
கர்த்தரால்‌ சபிக்கப்பட்டவர்கள்‌ 
அறுப்புண்டு போவார்கள்‌. துன்மார்க்கர்‌ 
மாத்திரமல்ல, அவர்களுடைய சந்ததியும்‌ 
அறுப்புண்டுபோகும்‌. நீதிமான்கள்‌ 
பூமியைச்‌ சுதந்தரித்துக்கொண்டு, அதிலே. 
என்றென்றைக்கும்‌ வாசமாயிருப்பார்கள்‌. 
இந்தப்‌ பூமி கர்த்தர்‌ நமக்குக்‌ 
கொடுத்திருக்கிற தேசம்‌. நாம்‌ இதிலே 
நம்முடைய ஜீவியகாலம்‌ முழுவதிலும்‌ 
வாசமாயிருப்பதற்காக, கர்த்தர்‌ இந்தப்‌ 
பூமியை நியமித்திருக்கிறார்‌. 


நாம்‌ இந்தப்‌ 

என்றென்றைக்கும்‌, நித்திய 
வாசமாயிருப்பதில்லை. இந்தப்‌ பூரியும்‌, 
இந்தப்‌ பூமியில்‌ நம்முடைய ஜீவியமும்‌ 
அநித்தியமானவை. நமக்கு நித்தியமான 
ஜீவியம்‌ பரலோகத்தில்‌ உண்டு. நாம்‌. 
பரலோகத்திலே என்றென்றைக்கும்‌ 
வாசமாயிருப்போம்‌. பரலோகமே 
நம்முடைய நகரம்‌. கர்த்தர்‌ நமக்கு. 
அஸ்திபாரமுள்ள பரலோகத்தை 
சுதந்தரமாகக்‌ கொடுத்திருக்கிறார்‌. 
கர்த்தருடைய சுதந்தரத்திற்குப்‌ 
பாத்திரவான்‌களாகிய நாம்‌, பரலோகத்திலே 
என்றென்றைக்கும்‌ வாசமாயிருப்போம்‌. 
அங்கு நீதி வாசமாயிருக்கும்‌ 


பூரியிலே 
காலமாய்‌ 





ழ்‌ நயனா 
யாய 


நீதிமானுடைய வாய்‌ ஞானத்தை 
உரைக்கும்‌. அவனுடைய நாவு 
நியாயத்தைப்பேசும்‌. தேவன்‌ அருளிய 
வேதம்‌ அவன்‌ இருதயத்திலிருக்கும்‌. 
அவன்‌ நடைகளில்‌ ஒன்றும்‌ 
பிசகுவதில்லை. கர்த்தர்‌ நீதிமானை 
ஆசீர்வதிக்கிறார்‌. துன்மார்க்கனோ 
நீதிமானுடைய ஆசீர்வாதத்தை 
அங்கீகரிக்க மறுக்கிறான்‌. அவன்மீது 
பொறாமைப்படுகிறான்‌. நீதிமான்‌ மேல்‌ 
கண்வைத்து, அவனைக்‌ கொல்ல 
வகைதேடுகிறான்‌. துன்மார்க்கன்‌ 
துன்மார்க்கமான  சிந்தனையுடையவன்‌. 
அவன்‌  துன்மார்க்கமான செய்கைகளை 
நடப்பிக்கிறவன்‌. கர்த்தருடைய 
பிள்ளைகளுக்கு விரோதமாக அவன்‌ 
தீங்கு செய்ய வகைதேடனாலும்‌, 
அது அவனுக்கு வாய்க்காது. கர்த்தர்‌ 
தமக்குப்‌ பயந்து ஜீவிக்கிற 
பரிசுத்தவான்களை பாதுகாக்கிறார்‌ 


கர்த்தர்‌ தம்முடைய பிள்ளைகளைத்‌ 
துன்மார்க்கனுடைய கையில்‌ 
ஒப்புக்கொடுக்கமாட்டார்‌. கர்த்தருடைய 
நியாயத்தீர்ப்பு நாளின்போது நீதிமானும்‌ 
துன்பார்க்கனும்‌ நியாயந்‌ 
தீர்க்கப்படுவார்கள்‌. கர்த்தர்‌ 
துன்மார்க்கனை  ஆக்கினைக்குள்ளாகத்‌. 
தீர்ப்பார்‌. கர்த்தர்‌ நீதிமானையோ 
ஆக்கினைக்குள்ளாகத்‌ தீர்க்கமாட்டார்‌. 
கர்த்தர்‌ நீதிமானுக்கு பரலோகத்திலே 
நித்திய இளைப்பாறுதலைக்‌ 
கட்டளையிடுவார்‌. 


துன்மார்க்கனுடைய 


நீதிமானுடைய முடிவும்‌ 
சங்‌ 87 : 34-40 


முடிவும்‌ 


கங்‌ 37:34. ந கர்த்தருக்குக்‌ 
காத்திருந்து, அவருடைய வழியைக்‌ 
கைக்கொள்‌; அப்பொழுது நீ பூமியைச்‌. 
சதந்தரித்துக்கொள்வதற்கு. அவர்‌ 
உன்னை உயர்த்துவார்‌; தூண்மார்க்கர்‌. 
அறுப்புண்டுபோவதை நீ காண்பாம்‌5;. 


சங்‌ 37:95. கொடிய பலவத்தனான ஒரு 
துன்மார்க்கனைக்‌ கண்டேன்‌ அவன்‌ 
தனக்கேற்ற நிலத்தில்‌ முத்தின எர 
பச்சைமரத்தைய்‌ 
தழைத்தவனாயிருத்தான்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை CDNENIS 


PUBLISHERS 


சங்‌ 87:38. ஆனாலும்‌ அவன்‌ ஒழிந்து 
போனான்‌; பாருங்கள்‌, அவன்‌ இல்லை; 
அவனைத்‌ தேடினேன்‌, அவன்‌ 
காணப்படவில்லை; 

சங்‌ 9757. நீ உத்தமனை நோக்கி, 
செம்மையானவனையப்‌ பார்த்திரு; அந்த 
மனுஷனுடைய முடிவு சமாதானம்‌. 


சங்‌ 37:38. அக்கிரமாக்காரர்‌ 
ஏகமாய்‌ அழிக்கப்படுவார்கன்‌;. 
அறுப்புண்டுபோவதே துன்மார்க்கரின்‌ 


முடிவு. 


சங்‌ 9725. 

இரட்சிப்பு 

இக்கட்டுக்காலத்தில்‌ அவரே அவர்கள்‌ 
அடைக்கலம்‌. 


சங்‌ 87:40. கர்த்தர்‌ அவர்களுக்கு உதவி. 
செய்து, அவர்களை விடுவிப்பார்‌; 
அவர்கள்‌ அவரை நம்பியிருக்கிற 
படியால்‌, அவர்களைத்‌: 
துன்மார்க்கருடைய கைக்குத்‌ 
தப்புவித்து இரட்சிப்பார்‌. 


கர்த்தருடைய 
கைக்கொள்‌ 


வழியைக்‌ 


தீ கர்த்தருக்குக்‌ காத்திருந்து, 
அவருடைய வழியைக்‌ கைக்கொள்‌; 
அப்பொழுது. தீ பூமியைச்‌. 
சுதந்தரித்துக்கொன்வதற்கு. அவர்‌ 
உன்னை உயர்த்துவார்‌; துன்மார்க்கர்‌ 
அறுப்புண்டுபோவதை: காண்பாய்‌. 
(சங்‌ 37:34) 


முப்பத்து ஏழாவது சங்கீதம்‌ 
தாவீதின்‌: போதக  சங்கீதமாகும்‌. 
தன்னுடைய போதகத்தின்‌ முடிவுரையாக 
தாவீது துன்மார்க்கனுடைய 
முடிவைப்பற்றியும்‌. நீதிமானுடைய 
முடிவைப்பற்றியும்‌ விரிவாகச்‌ 
சொல்லுகிறார்‌. கர்த்தருடைய 
நீதிமான்களுக்கு ஒரு கடமை 
நியமிக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள்‌ 
கர்த்தருக்குக்‌ காத்திருந்து அவருடைய 
வழியைக்‌ கைக்கொள்ளவேண்டும்‌. 





ழ்‌ நவள 
யாய 


“கர்த்தருடைய 
கைக்கொள்ளவேண்டும்‌" என்னும்‌ 
தீர்மானம்‌ நம்முடைய மனச்சாட்சியில்‌ 
உறுதிப்ப வேண்டும்‌ நம்முடைய வழியை 
கர்த்தரிடத்தில்‌ ஒப்புக்கொடுக்கவேண்டும்‌. 
அப்போதுதான்‌ நம்மால்‌ சந்தோஷமாய்‌ 
கர்த்தருக்குக்‌ காத்திருக்க முடியும்‌. 


வழியை 


நம்முடைய கர்த்தராகிய தேவன்‌ 
தம்முடைய வேலையாட்களுக்கு நல்ல 
எஜமானாகயிருக்கிறார்‌. தம்முடைய 
திராட்சத்தோட்டத்தில்‌ வேலை 
செய்கிறவர்களுக்கும்‌, தம்முடைய பந்தியில்‌ 
காத்திருந்து பணிவிடை செய்கிற 
வேலைக்காரருக்கும்‌ நீதியான பலனைக்‌ 
கொடுப்பார்‌. கர்த்தருக்காகக்‌ 
காத்திருக்கிறவர்கள்‌ வெட்கப்பட்டுப்‌. 
போகமாட்டார்கள்‌. கர்த்தர்‌ தமக்காகக்‌ 
காத்திருக்கிறவர்களை உயர்த்துவார்‌ 
அப்போது அவர்கள்‌ பூமியைச்‌ 
சுதந்தரித்துக்‌ கொள்வார்கள்‌. 
கர்த்தருடைய பரிசுத்தவான்கள்‌ பூமியைச்‌ 
சுதந்தரித்துக்‌ கொள்வதற்காகவே 
உயர்த்தப்‌ படுகிறார்கள்‌. தாங்கள்‌ 
உஸ்ர்த்தப்படும்‌ போது. தாங்கள்‌ 
பூமியைச்‌  சுதந்தரித்துக்கொள்ளும்போது, 
துன்மார்க்கர்‌ அறுப்புண்டு போவதையும்‌ 
காண்பார்கள்‌. 


துன்மார்க்கன்‌ 


கொடிய பல்வந்தனான ஒரு 
துன்மார்க்கனைக்‌ கண்டேன்‌ அவன்‌ 
தனக்கேற்ற நிலத்தில்‌ முனைத்திருக்கிற 
பச்சைமரத்தைய்போல்‌ தழைத்தவனா 
யிருந்தான்‌. ஆணாலும்‌ அவன்‌ ஒழிந்து 
ல்‌ இல்லை; 


பார்த்திரு; அத்த மனுஷனுடைய முடிவு 

அக்கிரமாக்காரர்‌ 

அழிக்கப்படுவார்கள்‌;; 

அறுப்புண்டு போவதே துன்மார்க்கரின்‌ 
(சங்‌ 8735-38). 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை 


QOODNENS 
PUBLISHERS 


நீதிமானுக்கு இரட்சிப்பு உண்டு. 
துன்மார்க்னுக்கு அழிவு உண்டு. 
நீதிமான்‌ பூமியைச்‌ சுதந்தரித்துக்‌ 
கொள்வான்‌. துன்மார்க்கனோ 
ஒழிந்துபோவான்‌. துன்மார்க்கன்‌. 
சிறிதுகாலம்‌ செழிப்பாக இருப்பதுபோல 
சுகமாய்‌ வாழ்வான்‌. ஆனாலும்‌ 
அவனுடைய செழிப்பு நிலைத்திருக்காது. 
அவன்‌ சிறிதுகாலம்‌ தனக்கேற்ற நிலத்தில்‌ 
முளைத்திருக்கிற பச்சை மரத்தைப்போல 
தழைத்தவனாயிருப்பான்‌. ஆனாலும்‌ 
அவன்‌ சீக்கிரத்தில்‌ வாடிப்போன 
மரத்தைப்போல பட்டுப்போவான்‌. 
துன்மார்க்கன்‌ ஒழிந்துபோவான்‌. 
இருக்கமாட்டான்‌. 
தேடினாலும்‌, அவனைக்‌ 
முடியாது. 


அக்கிரமக்கார்‌ ஏகமாய்‌ 
அழிக்கப்படுவார்கள்‌. அறுப்புண்டு 
போவதே துன்மார்க்கரின்‌ முடிவு. இது 
கர்த்தருடைய நீதியான தீர்ப்பு. இந்தத்‌ 
தீர்ப்பில்‌ மாற்றம்‌ எதுவுமில்லை, 
இப்பிரபஞ்சத்தில்‌ துன்மார்க்கர்‌ 
இங்குமாக ஒரு 
அழிந்துபோகிறார்கள்‌. அக்கிரமக்காரர்கள்‌ 
ஏகமாய்‌ அழிக்கப்படுவார்கள்‌ என்பதற்கு 
இப்போது இவர்களுடைய அழிவு 
அச்சாரபாயிருக்கிறது. தேவன்‌ 
அக்கிரமக்காரரை ஜனங்கள்‌ 
வேறுபீரிக்கிறார்‌ 


மத்தியிலிருந்து வேர ர்‌ 
அவர்களை அழித்துப்போடுகிறார்‌. 
அவர்கள்‌ நமக்கு எச்சரிப்பாக 
அழிக்கப்படுகிறார்கள்‌. 

கர்த்தருடைய 
நாளின்போது 
எல்லோருக்கும்‌ 


கண்டுபிடிக்க 


நியாயத்தீர்ப்பு 
அக்கிரமக்காரர்‌ 
ஆக்கினைத்தீர்ப்பு 
கொடுக்கப்படும்‌. அப்போது 
அக்கிரமக்காரர்‌ ஏகமாய்‌ 
அழிக்கப்படுவார்கள்‌. இப்போது அங்கு 
ஒருவருமாக 
அக்கிரமக்கார்‌ 
கர்த்தருடைய 
நாளின்போதோ, 
ம்‌ ஏகமாய்‌ 





ழ்‌ நள 
யாய 


தாவீது கொடிய பலவந்தனான ஒரு 
'துன்மார்க்கனைக்‌ காண்கிறார்‌. அவன்‌ 
தனக்கேற்ற நிலத்தில்‌ முளைத்திருக்கிற 
பச்சை மரத்தைப்போல 
வவர ஆனாலும்‌ 


துன்மார்க்கனை 
காணமுடியவில்லை. 
அக்கிரமக்காரர்‌ 
பிரபஞ்சத்தில்‌ 
செழித்திருப்பார்கள்‌. 
பார்த்து 
அவர்கள்மீது 


கொஞ்சகாலம்‌ 
நாம்‌ அவர்களைப்‌ 
எரிச்சலடையக்கூடாது. 
'பொறாமைப்படக்கூடாது. 


நாம்‌ அவர்களைப்‌ பார்ப்பதற்குப்‌ பதிலாக 
பார்க்கவேண்டும்‌. 
நோக்கிப்‌ 
இவர்களுடைய 
துன்மார்க்கனுடைய 
அழிவு அறுப்பண்டு 
கவ வப ழான்‌ 


உத்தமனை நோக்கிப்‌ 
செம்பையானவனை 
பார்க்கவேண்டும்‌ 
சமாதானம்‌. 


முடிவு 
முடிவு 
போவதே 


நீதிமான்கள்‌ 


தீதிமான்களுடைய இரட்சிப்பு 
கர்த்தரால்‌ வரும்‌; இக்கட்டுக்காலத்தில்‌ 
அவரே அவர்கன்‌ அடைக்கலம்‌. கர்த்தர்‌ 
அவர்களுக்கு உதவி செய்து, 
அவர்களை விடுவிப்பார்‌; அவர்கள்‌ 
அவரை நம்பியிருக்கிறபடி.யால்‌, 
அவர்களைத்‌. துன்மார்க்கருடைய 
கைக்குத்‌ தப்புவித்து இரட்சிப்பார்‌ 
(சங்‌ 87:89,40). 


நீதிமானை 
ஆசீர்வதிக்கிறார்‌. கர்த்தருக்குக்‌ 
காத்திருந்து, அவருடைய வழியைக்‌ 
காத்துக்கொள்கிற நீதிமான்கள்‌ பூமியைச்‌ 
சுதந்தரித்துக்கொள்வார்கள்‌. 
நீதிமான்களை உயர்த்துவார்‌. 
நீதிமான்களை பரலோகத்திற்கு 
வழிநடத்திச்‌ செல்லுவார்‌. பரலோகத்திலே 
பரிசுத்தவான்‌களுக்கு மெய்யான 
மேன்மையும்‌, மெய்யான மகியையும்‌, 
மெய்யான ஆசீர்வாதமும்‌ உண்டு. 


கர்த்தர்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை OODNENIS 


PUBLISHERS 


பரலோகம்‌ புதிய 
எருசலேமாகயிருக்கிறது. பரிசுத்தவான்கள்‌ 
புதிய எருசலேமின்‌ ஆசீர்வாதத்தைப்‌ 
பெற்றுக்கொள்வார்கள்‌. தேசத்தின்‌ 
வாக்குத்தத்தங்களைச்‌ சுதந்தரித்துக்‌ 
கொள்வார்கள்‌. கானான்‌ தேசம்‌ புதிய 
எருசலேமாகிய பரலோகத்திற்கு 
அடையாளமாகச்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
கர்த்தர்‌ நீதிமானை அவனுடைய 
எல்லா  ஆபத்துக்களுக்கும்‌ மேலாக 
உயர்த்துவார்‌. ஆகையினால்‌ நாம்‌ 
எல்லோரும்‌ உத்தமனையும்‌ 
செம்மையானவனையும்‌ நோக்கிப்‌ 


பார்த்திருக்கவேண்டும்‌. 


கர்த்தர்‌ உத்தமனுடைய ஜீவியத்தில்‌ 
என்னென்ன ஆசீர்வாதங்களைக்‌ 
கொடுக்கிறார்‌ என்று கவனித்துப்‌ 
பார்க்கவேண்டும்‌. செம்மையானவன்‌ 
பெற்றுக்கொள்கிற நன்மைகளையெல்லாம்‌ 
நாம்‌ கவனித்துப்‌ பார்க்கவேண்டும்‌. 
இவர்களுடைய முடிவு 
சமாதானமாயிருப்பதை நாம்‌ 
கண்டுகொள்ளலாம்‌. நீதிமான்களுடைய 
இரட்சிப்பு கர்த்தரால்‌ வரும்‌, 
இக்கட்டுக்காலத்தில்‌ கர்த்தரே அவர்கள்‌ 
அடைக்கலம்‌. 


இரட்சிப்பு கர்த்தருடையது. கர்த்தர்‌ 
நீதிமான்களுக்கு உதவிசெய்து, 
அவர்களை இக்கட்டுக்காலத்தில்‌ 
விடுவிப்பார்‌. நீதிமான்கள்‌ கர்த்தரை 
நம்பியிருக்கிறார்கள்‌. ஆகையினால்‌. 
கர்த்தர்‌ அவர்களைத்‌ துன்மார்க்கருடைய 
கைக்குத்‌ தப்புவித்து, 
இரட்சிப்பார்‌. நீதிமான்கள்‌. 
கர்த்தரை நம்பியிருக்கிறடியினால்‌, 
அவர்கள்‌ பாதுகாக்கப்படுகிறார்கள்‌. 
அவர்கள்‌  ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள்‌. 
துன்மார்க்கருடைய கைக்கு 
தப்புவிக்கப்படுகிறார்கள்‌. அவர்கள்‌ 
இரட்சிக்கப்படுகிறார்கள்‌. 





ழ்‌ நவள 
யாய 


வெள்ளப்பிரவாகத்தில்‌ 
மனுஷனைப்போல 

தாவீதால்‌ இதற்குமேல்‌ 

அர்‌ எதிர்த்து நிற்கமுடியவில்லை. 


அதிகரித்திருப்பதினால்‌, 

சுமையை அவரால்‌ தாங்கமுடியவில்லை. 
தாவீதின்‌ அக்கிரம சுமை அவரை 
அழுத்துகிறது. 


தாவீதின்‌ 
அவருடைய 

நாற்றமெடுக்கிறது 
காயமுண்டாகும்போது ந்தக்‌ 
காயத்திற்கு மருந்து போடவேண்டும்‌. 
காயத்தைக்‌ கவனித்து காயம்‌ 
கட்டவேண்டும்‌. காயத்தை கவனிக்காமல்‌ 
அப்படியே விட்டுவிடுவது மதிகேடு, 
தாவீது அநேக  அக்கிரமங்களைச்‌ 
செய்திருக்கிறார்‌. அவர்‌ அநேக 
பாவங்களுக்குச்‌ சொந்தக்காரர்‌ 
தாவீது தன்னுடைய பாவங்களையெல்லாம்‌ 
கர்த்தருடைய சமுகத்தில்‌ அறிக்கை 
செய்து விட்டுவிடவேண்டும்‌. ஆனால்‌ 
அவரோ தன்னுடைய மதிகேட்டினிமித்தம்‌. 
தன்னுடைய பாவங்களை கவனியாமல்‌ 
விட்டுவிட்டார்‌ இதனிமித்தமாய்‌. 
க்‌ புண்ணாயிற்று. இப்போது 

அழுகி | க்கி! 
லு தன்‌ மத ணட 


மதிகேட்ினிமிததம 
புண்கள்‌ 


நம்முடைய பாவம்‌ நமக்கு 
காயமுண்டாக்கும்‌ 

மனைவிகளைப்‌ 

சில்லாளே, 

கேளுங்கள்‌: 

என்‌ சத்தத்துக்கு செவி கொடுங்கள்‌; 
எனக்குக்‌ காயமுண்டாக ஒரு 
மனுஷனைக்‌ கொன்றேன்‌; எனக்குத்‌ 
தழும்புண்டாக ஒரு வாலிபனைக்‌ கொலை 


செய்தேன்‌" (ஆதி 4:23) என்றார்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம்மா 


PUBLISHERS 


நம்முடைய பாவங்கள்‌ ஆரம்பத்தில்‌ 
நம்முடைய சரீரத்தில்‌ காயமுண்டாக்காது. 
அது நம்முடைய ஆத்துமாவில்‌ 
காயழுண்டாக்கும்‌. ஆத்தும காயம்‌ சரீர 
காயமாக மாறும்‌. நம்முடைய 
ஆத்துமாவிலும்‌ சரீரத்திலும்‌ தாங்க 
முடியாத வேதனைகளைக்‌ கொடுக்கும்‌. 
முடிவில்‌ பாவத்தினால்‌ உண்டான 
காயமும்‌, வேதனையும்‌ நம்மைக்‌ 
கொன்றுபோடும்‌. நம்முடைய சரீரத்தில்‌ 
சிறிய புண்ணாகயிருந்தாலும்‌ அதை 
உடனே கவனிக்கவேண்டும்‌. அதை 
கவனிக்கத்‌ தவறிவிட்டால்‌, அந்தச்‌ சிறிய 
புண்‌ பெரிதாக மாறி, நம்முடைய 
ஜீவனுக்கு ஆபத்து உண்டாக்கிவிடும்‌ 


நம்முடைய பாவமும்‌ ஒரு வேளை 
சிறிய பாவமாகயிருக்கலாம்‌. பாவும்‌ 
சிறிதாயிருந்தாலும்‌ அதை உடனே 
கவனிக்கவேண்டும்‌. கர்த்தரிடத்தில்‌ அதை 
உடனே அறிக்கை செய்து விட்டுவி. 
வேண்டும்‌. பாவத்தைக்‌ கவனிக்காமல்‌ 
லத்‌ ரல்‌, அது வளர்ந்து பெரிதாகும்‌. 
நம்முடைய த்துமாவை 
இழித்தப்போடும்‌ சிறிய புண்‌ பெரிதாகி 
அழுகி நாற்றமெடுக்கும்‌. மனந்திரும்பாத 
பாவங்கள்‌ நம்முடைய ஆத்துமாவுக்கு 
ஆபத்தானவை. 


நாள்முழுதும்‌ 
திரிகிறேன்‌ 


துக்கப்பட்டுத்‌ 


வேதனைப்பட்டு. 
ஒடுக்கி; நான்முழுவதும்‌ துக்கப்‌ 
பட்டுத்திரிகிறேன்‌. என்‌ குடல்கள்‌ 
எரிபந்தமாய்‌. எரிகிறது; என்‌ 
மாம்சத்தில்‌ ஆரோக்கியம்‌ இல்லை. 
நான்‌ பெலனற்றுப்போய்‌, மிகவும்‌ 
நொறுக்கப்பட்டேன்‌; என்‌ 
இருதயத்தின்‌ கொந்தளிப்பினால்‌ 
கதறுகிறேன்‌ (சங்‌ 38:6-8). 

தாவீது தன்னுடைய 
பாவத்தினிபித்தம்‌ வேதனைப்படுகிறார்‌. 
துக்கப்படுகிறார்‌. தன்னுடைய 
வருத்தத்தையும்‌ வேதனையையும்‌ கர்த்தரி 
டத்தில்‌ முறையிடுகிறார்‌. அவருடைய 
இருதயம்‌ கதறுகிறது. தாவீது 
தன்னுடைய பரிதாபமான நிலமையை 
கர்த்தருக்கு முன்பாக முறையிடுகிறார்‌. 





ழ்‌ நள 
ஈயா 


தாவீது தான்‌ செய்த 
பாவங்களுக்காக மனம்வருந்தி இந்த 
சங்கீதத்தைப்‌ பாடுகிறார்‌. தாவீது அநேக 
பாவங்களைச்‌ செய்திருக்கிறார்‌. 
இதனால்‌ அவருடைய இருதயம்‌ 
துக்கத்தினால்‌ நிறைந்திருக்கிறது. 
தன்னுடைய பரிதாபமான நிலமையை 
தாவீது கர்த்தரிடத்தில்‌ அறிக்கை 
செய்கிறார்‌. தாவீதின்‌ துக்கத்திற்கு 
அவருடைய பாவங்களே காரணம்‌. 
தாவீதுக்கு பாவத்தினால்‌ சாபமும்‌ 
சாபத்தினால்‌ வியாதியும்‌ வந்திருக்கிறது. 
இதனால்‌ தாவீது தன்னுடைய 
ஆத்துமாவிலும்‌ சரீரத்திலும்‌ மிகுந்த 
வேதனைப்படுகிறார்‌. தாவீது தன்னுடைய 
துக்கத்தை. கர்த்தரிடத்தில்‌ 
முறையிடுகிறார்‌. 


கர்த்தர்‌ தம்முடைய கோபத்தினால்‌ 
தன்னை கரந்துகொள்வதாக தாவீது 
கர்த்தரிடத்தில்‌ முறையிடுகிறார்‌. தாவீது 
தேவனுக்கு விரோதமாகப்‌ பாவம்‌ 
செய்திருக்கிறார்‌. தாவீதின்‌ பாவத்தினால்‌ 
வன்‌ அவர்மீது உக்கிர 
கோபத்தோடிருக்கிறார்‌ (சங்‌ 


சரீரத்திலே வியாதி 
385-10). ன்‌ 


தாவீதுக்கு 
உண்டாயிற்று (சங்‌ 
சிநேகிதர்கள்‌ அரை 
விலகுகிறார்கள்‌ (சங்‌ 

தாவீதின்‌ சத்துருக்கள்‌ 

துன்பப்‌ படுத்துகிறார்கள்‌. 
காயப்படுத்துகிறார்கள்‌. தாவீது 
அவர்களுக்கு நன்மைதான்‌ 
செய்திருக்கிறார்‌. ஆனாலும்‌ அவர்கள்‌ 
தாவீதுக்கு சத்துருக்களாயிருக்கிறார்கள்‌. 
தாவீது தன்னுடைய பாவத்தை 
கர்த்தரிடத்தில்‌ மறைக்காமல்‌. 
அறிக்கையிடுகிறார்‌ (சங்‌ 3812-20). 
தேவனுடைய பிரசன்னமும்‌, உதவியும்‌ 
தனக்குத்‌ தேவைப்படுவதாக தாவீது 
கர்த்தரிடத்தில்‌ ஜெபம்பண்ணுகிறார்‌ 
(சங்‌ 38:21,22). 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம்மா 


PUBLISHERS 


கர்த்தருடைய 
தாவிதின்‌ பாவமும்‌ 
சங்‌ 38 : 1-11 


கோபமும்‌ 


சங்‌ 88:1. கர்த்தாவே, 
கோபத்தில்‌ 
கடித்துகொள்ளாதேயும்‌; 
உக்கிரத்தில்‌ 
தண்டியாதேயும்‌. 


சங்‌ 982. உம்முடைய அம்புகள்‌ 
எனக்குன்னே தைத்திருக்கிறது; உமது 
கை என்னை இருத்துகிறது. 


சங்‌ 38:3. உமது கோபத்தினால்‌ என்‌ 
மாம்சத்தில்‌ ஆரோக்கியமில்லை; எண்‌: 
பாவத்தினால்‌ எண்‌: எலும்புகளில்‌ 
'சவுக்கியமில்லை. 


உம்முடைய 
என்னைக்‌ 
உம்முடைய 
என்னைத்‌ 


என்‌ அக்கிரமங்கள்‌ என்‌ 
மேலாகப்பெருகிற்று, 
பாரச்சுமையைப்போல்‌ 

என்னால்‌ தாங்கக்கூடாத பாரமாயிற்று. 


சங்‌ 38:5. என்‌ மதிகேட்டினிமித்தம்‌ 
என்புண்கள்‌ அழுகி நாற்றமெடுத்தது. 


வேதனைப்பட்டு 
நாள்முழுவதும்‌. 
துக்கப்பட்டுத்திரிகிறேன்‌. 


சங்‌ 38:7. என்‌ குடல்கள்‌ எரிபத்தமாய்‌ 
எரிகிறது; என்‌ மாம்சத்தில்‌ 
ஆரோக்கியம்‌ இல்லை. 


சங்‌ 38:8. நான்‌ பெலனற்றுப்போய்‌, 
மிகவும்‌ நொறுக்கப்பட்டேன்‌; என்‌: 
இருதயத்தின்‌ கொந்தளிப்பினால்‌ 
கதறுகிறேன்‌. 


சங்‌ 38:9. ஆண்டவரே, என்‌ 
ஏங்கலெல்லாம்‌ உமக்கு முன்பாக 
இருக்கிறது; என்‌ தவிப்பு உமக்கு 
மறைவாயிருக்கவில்லை. 


சங்‌ 8840. என்‌ உன்னம்‌ குழம்பி 
அலைகிறது; என்‌ பெலன்‌ என்னைவிட்டு 
விலகி, என்‌ கண்களின்‌ ஒனி முதலாய்‌ 
இல்லாமற்போயிற்று.. 





ழ்‌ நள 
ஈயா 


சுங்‌ 88:01. என்‌ சிநேகிதரும்‌ என்‌ 
தோழரும்‌ என்‌ வாதையைக்‌ கண்டு. 
விலகுகிறார்கன்‌; என்‌ இனத்தாரும்‌ 
தூரத்திலே நிற்கிறார்கள்‌. 


கர்த்தருடைய கோபம்‌ 


கர்த்தாவே, உம்முடைய 
கோபத்தில்‌ என்னைக்‌ 
கடித்துகொள்னாதேயும்‌; உம்முடைய 
உக்கிரத்தில்‌ என்னைத்‌ தண்டியாதேயும்‌ 
(சுங்‌ 88:1). 


முப்பத்தெட்டாவது சங்கீதத்திற்கு 
“நினைவுகூருதலின்‌ சங்கீதம்‌” என்னும்‌ 
தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த 
சங்கீதமும்‌, எழுபதாவது சங்கீதமும்‌ 
நினைவுகூருதலின்‌ சங்கீதங்களாகும்‌ 
தாவீது தன்னுடைய ஆத்துனலிலம்‌ 
சரீரத்திலும்‌ மிகுந்த 'தனைகளை 
அனுபவித்தபோது இந்த சங்கீதத்தைப்‌ 
பாடுகிறார்‌. 


தன்மீது தேவனுடைய கோபம்‌ 
வந்திருப்பதாக தாவீது நினைக்கிறார்‌. 
கர்த்தர்‌ தன்மீது 
பிரியமாகமில்லையென்றும்‌, அவர்‌ 
தன்மீது உக்கிர கோபத்தோடிருக்கிறார்‌ 
என்றும்‌ தாவீது கர்த்தரிடத்தில்‌ 
அறிக்கை செய்கிறார்‌. "கர்த்தாவே 
உம்முடைய கோபத்தில்‌ என்னை 
கழந்துகொள்ளாதேயும்‌' என்று தாளீது 
கர்த்தரிடத்தில்‌ கெஞ்சி மன்றாடுகிறார்‌. 

கர்த்தர்‌ தம்முடைய பிள்ளைகளை 
கடிந்துகொள்கிறார்‌. நம்மைத்‌ 
திருத்துகிறார்‌. தம்முடைய சித்தத்தின்‌ 
பிரகாரமாய்‌ நம்மை உருவாக்குகிறார்‌. 
இவையெல்லாவற்றையும்‌ கர்த்தர்‌ 
தம்முடைய கோபத்தினால்‌ செய்வதில்லை. 
அவர்‌ நம்மீது பிரியமாயிருக்கிறபடியினால்‌. 
நம்மைச்‌ சிட்சிக்கிறார்‌. கர்த்தர்‌ நம்மைச்‌ 
சிட்சிக்கும்போது 
வருத்தமும்‌ 
தேவனுடைய 
என்று சொல்லக்கூடாது. 
Cree இல்லை. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம 


ரமி 


நாம்‌ தேவனுக்கு விரோதமாகப்‌ 
பாவம்செய்யும்போது கர்த்தர்‌ நம்மீது 
பிரியமாயிருக்கமாட்டார்‌. அப்போது அவர்‌ 
தம்முடைய கோபத்திலே நம்மைக்‌ 
கடிந்துகொள்வார்‌. சர்த்தருடை ய 
கோபத்திற்கு தப்பிக்க 
வேண்டுமென்றால்‌, கர்த்தருடைய 
சமுகத்தில்‌ நம்முடைய பாவங்களுக்காக 
மனம்‌ வருந்தி, மனம்‌ திருந்தி, நம்முடைய 
பாவங்களை கை செய்து 
விட்டுவிடவேண்டும்‌. 


நாம்‌ 


கர்த்தர்‌ தம்முடைய கோபத்தினால்‌ 
நம்மைக்‌ கடிந்துகொள்ளும்போது, நமக்கு 
வேதனை உண்டாகும்‌. நம்முடைய 
வேதனை  நீங்கவேண்டும்‌ என்று 
ஜெபிப்பதற்குப்‌ பதிலாக, கர்த்தருடைய 
அன்பு நமக்குக்‌ கிடைக்கவேண்டுமென்று 
ஜெபிக்கவேண்டும்‌. தேவ அன்பு 
வெளிப்படும்போது அவருடைய கோபம்‌ 
மறைந்துபோகும்‌. தேவகோபம்‌ 
மறைந்துபோகும்போது நம்முடைய 
வேதனைகளும்‌ மறைந்துபோகும்‌. 


தாவீது கர்த்தருடைய கோபத்தைப்‌ 
பார்த்து, “உம்முடைய உக்கிரத்தில்‌ 
என்னைத்‌ தண்டியாதேயும்‌” என்று 
விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. கர்த்தருடைய 
தண்டனையை தாவீதால்‌ தாங்கிக்கொள்ள 
முடியவில்லை. தாவீது ஏற்கெனவே 
அநேக பாடுகளையும்‌, அநேக 
துன்பங்களையும்‌ அனுபவிக்கிறார்‌. 
இவற்றோடு கர்த்தருடைய தண்டனையும்‌ 
சேர்ந்து வந்தால்‌, தாவீதின்‌ நிலமை 
மிகவும்‌ பரிதாபமாயிருக்கும்‌ 
கையினால்‌ தாவீது கர்த்தருடைய 
க்கத்திற்காக கெஞ்சி மன்றாடுகிறார்‌. 


கர்த்தருடைய அம்புகள்‌ 


உம்முடைய அம்புகள்‌ 
எனக்குன்னே தைத்திருக்கிறது; உமது 
கை என்னை இருத்துகிறது (சங்‌ 38:2). 





ழ்‌ நள 
யாய 


தாவீதின்‌ ஆத்துமா மிகுந்த 
வியாகுலத்திலிருக்கிறது. தேவன்‌ தன்மீது 
கோபமாயிருப்பதினால்‌ தாவீது அழுது 
புலம்புகிறார்‌. கர்த்தருடைய  அப்புகள்‌ 
தனக்குள்ளே தைத்திருக்கிறது என்று 
புலம்புகிறார்‌. தேவனுடைய கோபாக்கினை 
தன்மீது வந்திருப்பதாக நினைத்து தாவீது 
மிகுந்த வேதனைப்படுகிறார்‌. கர்த்தருடைய 
கோபத்தினால்‌ தாவீதின்‌ மாம்சத்தில்‌ 
ஆரோக்கியமில்லை. தாவீதின்‌ 
பாவத்தினால்‌ அவருடைய எலும்புகளில்‌ 
சவுக்கியமில்லை. 


கர்த்தருடைய கோபம்‌ தாவீதின்‌ 
மனதை வேதனைப்படுத்துகிறது. மனது 
வேதனைப்படும்போது. அது அவருடைய 
சரீர ஆரோக்கியத்தையும்‌ 
பாதித்துவிடுகிறது. தாவீதின்‌ இருதயம்‌ 
கலங்குகிறது. தாவீது தைரியமுள்ள 
யுத்தவீரர்‌, அவர்‌ இஸ்ரவேல்‌ தேசத்தின்‌ 
ராஜா. ஆனாலும்‌ கர்த்தர்‌ 
கோபப்படும்போது தாவீதின்‌ இருதயம்‌ 
கலங்குகிறது. அவருடைய மாம்சத்தில்‌ 
ஆரோக்கியம்‌ குறைந்துபோகிறது. கர்த்தர்‌ 
கோபப்படும்போது தாவீது 
பெலனற்றுப்போகிறார்‌. மிகவும்‌ 
நொறுக்கப்படுகிறார்‌ தன்னுடைய 
இருதயத்தின்‌ கொந்தளிப்பினால்‌ 
கதறுகிறார்‌ இஸ்ரவேலின்‌ 
இனிமையான சங்கீதக்காரர்‌, கர்த்தரை 
சந்தோஷமாய்த்‌ துதித்துப்‌ பாடுவதற்குப்‌ 


[ க, ன்‌! டய பத்தின்‌ 
ன டர னள உர 


'தாவிதின்‌ அக்கிரமங்கள்‌. 


உமது கோபத்தினால்‌ எண்‌: 
மாம்சத்தில்‌ ஆரோக்கியாமில்லை; எண்‌: 
பாவத்தினால்‌ 
சுவுக்கியமில்லை. 
என்‌ தலைக்கு மேலாகப்பெருகிற்று, 
அவைகள்‌. பாரச்‌ சுமையைப்யபோல்‌. 
என்னால்‌ தாங்கக்கூடாத பாரமாயிற்று. 
என்‌ மதிகேட்டினிமித்தம்‌ என்புண்கள்‌ 
அழுகி நாற்றமெடுத்தது (சங்‌ 38:3-5). 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம 


PUBLISHERS 


தாவீது தன்னுடைய பாவத்தை 
மறைக்கவில்லை. தன்னுடைய எல்லா 
பிரச்சனைகளுக்கும்‌ தன்னுடைய பாவமே 
காரணம்‌ என்பதை தாவீது 
அங்கீகரிக்கிறார்‌. தாவீதின்‌ 
அக்கிரமங்கள்‌ அவருடைய தலைக்கு 
மேலாக பெருகிற்று. அவைகள்‌ 
பாரச்சுமையைப்போல. அவருடைய 
தலையின்மேல்‌ வைக்கப்பட்டிருக்கிறது. 
அது. தாவீதால்‌ தாங்கக்கூடாத 
பாரமாயிற்று, 


தாவீதின்‌ அக்கிரமத்தினால்‌ கர்த்தர்‌ 
அவர்மீது கோபமாயிருக்கிறார்‌. 
கர்த்தருடைய கோபத்தினால்‌ தாவீதின்‌ 
மாம்சத்தில்‌ ஆரோக்கியமில்லை. 
தான்‌ ஆரோக்கியமில்லாமல்‌ 
நோய்லாய்ப்பட்டிருப்பதற்கு கர்த்தருடைய 
கோபமே காரணமென்று, தாவீது 
சொல்லுகிறார்‌. கர்த்தருடைய கோபம்‌ 
தாவீதின்‌ சரீரத்தில்‌ நெருப்பைப்போல 
பற்றியெரிகிறது. கர்த்தர்‌ உக்கிர 
கோபத்திலிருப்பதினால்‌, தாவீதின்‌ 
இருதயத்திற்குள்‌ நெருப்பு உக்கிரமமாகப்‌ 
பற்றியெரிகிறது. இதனால்‌ அவருடைய 
எலும்புகளிலும்‌ சவுக்கியமில்லை. 


கர்த்தருடைய  கோபத்தைப்பற்றி 
தாவீது கர்த்தரிடத்தில்‌ முறையிட்டாலும்‌, 
தன்னுடைய பாவத்தையும்‌ அவர்‌ 
மறைக்காமல்‌ அற்கீகரிக்கிறார்‌ 
தன்னுடைய பாவத்தினால்‌ தன்‌ 
எலும்புகளில்‌ சவுக்கியமில்லை என்று 
சொல்லுகிறார்‌. தன்னுடைய வியாதிக்கு 
தன்னுடைய பாவமே காரணம்‌ என்று 
தாவீது அங்கீகரிக்கிறார்‌. 


கர்த்தர்‌ தனக்கு நியாயமாகத்‌ 
தண்டனை கொடுத்திருக்கிறார்‌ என்றும்‌, 
தன்னுடைய பாவத்தினிமித்தம்‌ தான்‌ 
அந்தத்‌ தண்டனைக்கு பாத்திர 
வானாயிருப்பதையும்‌ தாவீது 
அங்கீகரிக்கிறார்‌. தாவீதின்‌ 
அக்கிரமங்கள்‌ அவருடைய தலைக்கு 
மேலாகப்‌ பெருகிற்று. அது 
பாரச்சுமையைப்போல இருப்பதினால்‌, அது 
அவரால்‌ தாங்கக்கூடாத பாரமாயிற்று 





சங்கீதம்‌ - 


விரிவுரை 


PSALMS - COMMENTARY 


தாவீது வெள்ளப்பிரவாகத்தில்‌ 
மூழ்கி தத்தளிக்கிற மனுஷனைப்போல 
இருக்கிறார்‌. தாவீதால்‌ இதற்கு மேல்‌ 
வெள்ளத்தை எதிர்த்து நிற்கமுடியவில்லை. 
அவர்‌ வெள்ளத்தில்‌ மூழ்கிப்போய்விடும்‌ 


அதிகரித்திருப்புதினால்‌, அந்த சுமையை 
அவரால்‌ தாங்கமுடியவில்லை. தாவீதின்‌ 
இக்கிரம சுமை அவரை அழுத்துகிறது. 


தாவீதின்‌ மதிகேட்டினிமித்தம்‌ 
அவருடைய புண்கள்‌ அழுகி 
நாற்றமெடுக்கிறது. சரீரத்தில்‌ 
காயமுண்டாகும்போது உடனே அந்தக்‌ 
காயத்திற்கு மருந்து போடவேண்டும்‌. 
காயத்தைக்‌ கவனித்து, காயம்‌ 
கட்டவேண்டும்‌. காயத்தை கவனிக்காமல்‌ 
அப்படியே விட்டுவிடுவது மதிகேடு, 
தாவீது அநேக  அக்கிரமங்களைச்‌ 
செய்திருக்கிறார்‌. அவர்‌ அநேக 
பாவங்களுக்குச்‌ சொந்தக்காரர்‌ 
தாவீது தன்னுடைய பாவங்களையெல்லாம்‌ 
கர்த்தருடைய சமுகத்தில்‌ அறிக்கை 
செய்து விட்டுவிடவேண்டும்‌. ஆனால்‌ 
அவரோ தன்னுடைய மதிகேட்டினிித்தம்‌ 
தன்னுடைய பாவங்களை கவனியாமல்‌ 
விட்டுவிட்டார்‌ இதனிமித்தமாய்‌. 
கண புண்ணாயிற்று, இப்போது அது 
நாற்‌! க்கி! 
சகன்‌ ப க னம்‌ றது. இதற்கு 


பாவம்‌ 
“லாமேக்கு 


நமக்கு. 
தன்‌ 


நம்முடைய 


என்‌ சத்தத்துக்கு செவி 
எனக்குக்‌ காயமுண்டாக ஒரு மனுஷனைக்‌ 
கொன்றேன்‌; எனக்குத்‌ தழும்புண்டாக 
ஒரு வாலிபனைக்‌ கொலை செய்தேன்‌” 
(ஆதி 4:23) என்றார்‌. 


தாய பலங்கள்‌ பத்திய 
நம்முடைய சரீரத்தில்‌ காயமுண்டாக்காது. 
அது நம்முடைய ஆத்துமாவில்‌ 
காயமுண்டாக்கும்‌. ஆத்தும காயம்‌ சரீர 
காயமாக மாறும்‌. நம்முடைய 


ஆத்துமாவிலும்‌ சரீரத்திலும்‌ தாங்க 
முடியாத வேதனைகளைக்‌ கொடுக்கும்‌. 
முடிவில்‌ பாவத்தினால்‌ உண்டான 
காயமும்‌, வேதனையும்‌ நம்மைக்‌ 
கொன்றுபோடும்‌. நம்முடைய சரீரத்தில்‌ 
சிறிய புண்ணாகயிருந்தாலும்‌ அதை 
உடனே கவனிக்கவேண்டும்‌. அதை 
கவனிக்கத்‌ தவறிவிட்டால்‌, அந்தச்‌ சிறிய 
புண்‌. பெரிதாக மாறி, நம்மு 

ஜீவனுக்கு ஆபத்து உண்டாக்கிலி। 


நம்முடைய பாவமும்‌ ஒரு வேளை 
சிறிய பாவமாகமிருக்கலாம்‌. பாவும்‌ 
சிறிதாயிருந்தாலும்‌ அதை உடனே 
கவனிக்கவேண்டும்‌. கர்த்தரிடத்தில்‌ அதை 
உடனே அறிக்கை செய்து 
விட்டுவிடவேண்டும்‌. பாவத்தைக்‌ 
கவனிக்காமல்‌ விட்டுவிட்டால்‌, அது 
வளர்ந்து பெரிதாகும்‌. அது நம்முடைய 
ஆத்துமாவை அழித்துப்போடும்‌. சிறிய 
புண்‌ பெரிதாகி அழுகி நாற்றமெடுக்கும்‌. 
மனந்திரும்பாத பாவங்கள்‌ நம்முடைய 
ஆத்துமாவுக்கு ஆபத்தானவை, 


நாள்முழுதும்‌ துக்கப்பட்டுத்‌ 


திரிகிறேன்‌ 


நான்‌ 
ஒடுங்கினேன்‌; 
துக்கப்பட்டுத்திரிகிறேன்‌.. 
குடல்கன்‌ எரிபத்தமாய்‌ எரிகிறது; என்‌: 
மாம்சத்தில்‌ ஆரோக்கியம்‌ இல்லை. 
நான்‌  பெலனற்றுப்போய்‌, மிகவும்‌ 
நொறுக்கப்பட்டேன்‌; என்‌ 
இருதயத்தின்‌ கொந்தளிப்பினால்‌ 
கதறுகிறேன்‌ (சங்‌ 38:6-8). 


வேதனைப்பட்டு 
நாள்முழுவதும்‌ 
என்‌ 





ழ்‌ நள 
யாய 


தாவீதின்‌ பாவத்தினிபித்தமாய்‌. 
அவருடைய மனது வேதனைப்படுகிறது. 
அவருடைய மனச்சாட்சி துக்கப்படுகிறது. 
அவருடைய ஆவியில்‌ அமைதியில்லை. 
சமாதானமில்லை. அவருடைய ஆலி 
காயப்பட்டிருக்கிறது அந்தக்‌ 
காயத்தையும்‌, காயத்தின்‌ வேதனையையும்‌ 
அவரால்‌ தாங்கமுடியவில்லை. தாவீது 
தன்னுடைய பாவத்தினிமித்தம்‌ 
வேதனைப்பட்டு டுங்கியிருக்கிறார்‌. 
நாள்முழுதும்‌ துக்கப்‌ டத்‌ திரிகிறார்‌ 


தாவீதின்‌ பாவத்தினிமித்தம்‌ 
அவருடைய குடல்கள்‌ எரிபந்தமாய்‌ 
எரிகிறது. அவருடைய மாம்சத்தில்‌ 
ஆரோக்கியமில்லை. பாவத்தினிமித்தமாய்‌ 
தாவீது வியாதிப்படுக்கையிலிருக்கிறார்‌. 
அவருடைய சரீரத்தில்‌ பெலனில்லை. 
மிகுந்த பெலலீனத்திலிருக்கிறார்‌. 
அவருக்கு குடல்‌ வியாதி வந்திருக்கலாம்‌ 
குடல்களில்‌ கொப்புளங்கள்‌ 
உண்டாயிருக்கலாம்‌. எசேக்கியா 
ராஜாவுக்கு. வந்த ஸியாதிபோல 
தாவீதுக்கும்‌ வியாதி வந்திருக்கிறது. 
னால்‌ வீதின்‌ மாம்சத்தில்‌ 
இரக்கம்‌ இவாகற்போயிற்று ட்ப 


யோபு தாவீதைப்போல 


வியாதியாயிருந்தார்‌ அவருடைய 
மாம்சத்திலும்‌ ஆரோக்கியமில்லை. 
அவருடைய சரீரம்‌ முழுவதும்‌ புண்களும்‌, 
பருக்களும்‌ உண்டாயிற்று. யோபுவுக்கு 
தாங்கிக்கொள்ள முடியாத சவுக்கு 
சரீர வேதனையிருந்தது. அப்படிப்பட்ட 
வேதனையை. இப்போது தாவீதும்‌ 
அனுபவிக்கிறார்‌. 


தாவீது பெலனற்றுப்போய்‌ மிகவும்‌ 
நொறுக்கப்படுகிறார்‌. அவருடைய 
இருதயத்தின்‌ கொந்தளிப்பினால்‌ 
கதறுகிறார்‌. தாவீது சிறந்த போர்வீரர்‌. 
எதற்கும்‌ கலங்கணட்டார்‌. ஆனால்‌ 
கர்த்தர்‌ அவர்மீது கோபப்படும்போது, 
கர்த்தருடைய கோபத்தை தாவீதால்‌. 
தாங்கிக்கொள்ள முடியவில்லை. 
'பெலனற்றுப்போய்விடுகிறார்‌. அவருடைய 
இருதயம்‌ கொந்தளிக்கிறது. வேதனை 
தாங்க முடியாமல்‌ தாவீது கதறுகிறார்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம்மா 


PUBLISHERS 


தாவீதின்‌ ஏண்கலும்‌ தவிப்பும்‌ 


ஆண்டவரே, என்‌ ஏங்கலெல்லாம்‌. 
உமக்கு முன்பாக இருக்கிறது; எண்‌: 
தவிப்பு உமக்கு மறைவாயிருக்கவில்லை. 
(சங்‌ 38:9). 


தாவீது மிகுந்த வேதனையிலும்‌ 
துக்கத்திலும்‌ இருக்கிறார்‌. இவற்றிற்கு 
மத்தியில்‌, தாவீது கர்த்தருடைய 
சமுகத்தில்‌ தன்னைத்தானே 
தேற்றிக்கொள்கிறார்‌. ஆறுதலான 
வார்த்தைகளைச்‌ சொல்லிக்கொள்கிறார்‌. 
கர்த்தர்‌ தாமே தம்முடைய 
கிருபையினால்‌ தன்னுடைய 
வேதனைகளையும்‌, துக்கங்களையும்‌ 
நீக்கிப்போடுவார்‌ என்று விசுவாசிக்கிறார்‌. 


என்‌ ஏங்கலெல்லாம்‌ 
இருக்கிறது” 
கர்த்தரிடத்தில்‌ 


“ஆண்டவரே 
உமக்கு முன்பாக 
என்று தாவீது 
முறையிடுகிறார்‌. தாவீதின்‌ தவிப்பு 
கர்த்தருக்கு மறைவாயிருக்கவில்லை, 
அவர்‌ எல்லாவற்றையும்‌ அறிந்திருக்கிறார்‌. 
தாவீதின்‌ 
தெரியும்‌. 
கொடுக்கவேண்டும்‌ 
கர்த்தருக்குத்‌ தெரியும்‌. 
வேதனையும்‌, துக்கமும்‌ 
தெரியும்‌ வேதனையும்‌ 
அதிகரிப்பதினால்‌ தாவீது 
சமுகத்தில்‌ 
கர்த்தருடைய 
நச்‌ 

றுதலுக்காக 


காத்திருக்கிறார்‌ 


கர்த்தருக்குத்‌ 
துக்கமும்‌ 
கர்த்தருடைய 
ஏங்குகிறார்‌. 
ஆசீர்வாதத்திற்காக 
அவருடைய 
ஏக்கத்தோடு 


என்‌ பெலன்‌ என்னை விட்டு 
விலகிற்று 


என்‌ உள்ளம்‌ குழம்பி அலைகிறது; 
என்‌ பெலன்‌ என்னைவிட்டு விலகி, என்‌ 
கண்களின்‌ ஒனி முதலாய்‌ 
இல்லாமற்போயிற்று (சங்‌ 38:10). 





ழ்‌ நள 
யாய 


வியாதி வரும்போது எவ்வளவு 
பெலனுள்ள சரிரமாகயிருந்தாலும்‌ 
பெலனீனப்பட்டு விடும்‌. 

வி எவ்வளவு 
உற்சாகமாகவும்‌, 
இருந்தாலும்‌ வியாதி 
நம்முடைய ஆவி 
தன்னுடைய சரீர வியாதிக்கு தேவனுடைய 
கோபமே காரணம்‌ என்று தாவீது 
நம்புகிறார்‌. தேவனுடைய கோபத்திற்கு 
தன்னுடைய பாவமே காரணம்‌ என்றும்‌ 


தாவீது அறிந்திருக்கிறார்‌. 


கர்த்தருடைய கோபத்தை தாவீதால்‌ 
தாங்க முடியவில்லை. இதனால்‌ 
அவருடைய உள்ளம்‌ குழம்பி அலைகிறது. 
அவருடைய பெலன்‌ அவரை விட்டு 
விலகிற்று. அவருடைய கண்களின்‌ 
ஒளிமுதலாய்‌ இல்லாமற்போயிற்று. 
பார்வையில்‌ தெளிவில்லை. அவருடைய 
இருதயம்‌ சரியாகச்‌ செயல்படவில்லை. 
தாவீதின்‌ திடமான இருதயம்‌ இப்போது 
த கரைந்துபோயிற்று. 


ாவீது தன்னுடைய இருதயத்தின்‌ 
கொர்களியினால்‌ கதறுகிறார்‌ 


தாவீதின்‌ சிநேகிதரும்‌ தோழரும்‌ 


என்‌ சிநேகிதரும்‌ என்‌ தோழரும்‌ 
வாதையைக்‌ கண்டு 


என்‌ 
விலகுகிறார்கள்‌; 
தூரத்திலே 
(சங்‌ 38:11). 


என்‌ இனத்தாரும்‌ 
நிற்கிறார்கள்‌. 


தாவீது சுகமாய்‌ வாழ்ந்தபோது 
அவருக்கு . அநேக சிநேகிதர்கள்‌ 
இருந்தார்கள்‌. அவருடைய சந்தோஷத்தில்‌ 
பங்குபெற்றார்கள்‌. இப்போதோ தாவீது 
நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்‌. தன்னுடைய 
சரிரத்தில்‌ வேதனைப்பட்டு துக்கப்படுகிறார்‌. 
அவருடைய சிநேகிதர்‌ இப்போது 
தாளிதோடு கூடயில்லை. அவர்கள்‌ 
தாவீதுக்கு ஆறுதலான வார்த்தைகளைச்‌ 
சொல்ல வரவில்லை. அவருடைய 
சிநேகிதரும்‌ தோழரும்‌ அவருடைய 
வாதையைக்‌ கண்டு 
விலகிப்போய்விடுகிறார்கள்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம 


PUBLISHERS 


தாவீதுக்கு இனத்தார்‌ அநேகர்‌ 
இருக்கிறார்கள்‌. தாவீது 
ராஜாவாக அபிஷேகம்பண்ணப்பட்டபோது, 
அவர்களெல்லோரும்‌ மிகுந்த சந்தோஷ 
மடைந்து தாவீதோடு சேர்ந்து 
கொண்டார்கள்‌. இப்போது தாவீது 
வேதனைப்பட்டு துக்கப்படும்போது, 
அவருடைய இனத்தாரும்‌ அவருக்கு 
அருகில்‌ நிற்காமல்‌ தூரத்தில்‌ 
நிற்கிறார்கள்‌. தாவீதுக்கு உதவிசெய்ய 
ஒருவருமில்லை. தாவீதுக்கு சிநேகிதரும்‌, 
தோழரும்‌, இனத்தாரும்‌ இருந்தாலும்‌, 
அவர்‌ ஒருவருமில்லாத ஆதரவற்றவரைப்‌ 
போல கதறுகிறார்‌. 


தாவீதின்‌ சத்துருக்கள்‌ 
சுங்‌ 98 : 12-22 


சங்‌ 3802. என்‌ பிராணனை 
வாங்கத்தேடுகிறவர்கள்‌. எனக்குக்‌. 
கண்ணிகளை வைக்கிறார்கள்‌; எனக்குப்‌ 
பொல்லாங்கு. தேடுகிறவர்கள்‌. 
'கேடானவைகளைப்‌. பேசி, 
நான்முழுவதும்‌ வஞ்சனைகளை 
"யோசிக்கிறார்கள்‌. 


சுங்‌ 3808. நானோ 
போலக்‌. கேளாதவனாகவும்‌, 
ஊமையனைப்‌ போல 
வாய்திறவாதவனாகவும்‌ இருக்கிறேன்‌. 


செவிடனைப்‌ 


சுங்‌ 88:14. காதுகேளாதவனும்‌, 
வாயில்‌ மறு 
இல்லாதவனுமாயிருக்கிற 
போலானேன்‌. 


தன்‌ 
உத்தரவுகள்‌: 
மனுஷனைப்‌. 


கர்த்தாவே, உமக்குக்‌ 
என்‌ தேவனாகிய 


தீர்‌ மறுஉத்தரவு 


சன்‌ 38:16. அவர்கள்‌ என்னிமித்தம்‌ 
சுத்தோஷப்படாதபடிக்கு. இப்படிச்‌. 
சொன்னேன்‌; என்‌ கால்‌ தவறும்போது 
என்மேல்‌ பெருமைபாராட்டுவார்களே.. 


சங்‌ 9827. நான்‌ தடுமாறி விழ 
ஏதுவாயிருக்கிறேன்‌; என்‌ துக்கம்‌ 
எப்பொழுதும்‌ முன்பாக 
இருக்கிறது. 





ழ்‌ நயனா 
யாய 


சுங்‌ 88:18. என்‌ அக்கிரமத்தை நான்‌ 
அறிக்கையிட்டு, என்‌ பாவத்தினிமித்தம்‌ 
விசாரப்படுகிறேன்‌.. 


சங்‌ 38:19. 
வாழ்த்து 
முகாத்தரமில்லாமல்‌. 

பகைக்கிறவர்கன்‌ பெருகியிருக்கி றார்கள்‌. 


சுங்‌ 38:90, நான்‌ நன்மையைப்‌ 
பின்பற்றுகிறபடியால்‌, நன்மைக்குத்‌ 
தீமை செய்கிறவர்கள்‌ என்னை 
விரோதிக்கிறார்கள்‌. 


சுங்‌ 9821. கர்த்தாவே, 
கைவிடாதேயும்‌; என்‌ 
எனக்குத்‌ தூரமாயிராதேயும்‌. 


என்‌: 


என்னைக்‌. 
தேவனே, 


சுங்‌ 8822. 
ஆண்டவரே, 
சுகாயஞ்செய்யத்‌ தீவிரியும்‌. 


தாவீதின்‌ பிராணனை 
வாங்க த்தேடுகி றவர்கள்‌' 


என்‌ இரமட்சிப்பாகிய 
எனக்குச்‌. 


என்‌ பிராணனை வாங்கத்தேடுகிற 
வர்கள்‌ எனக்குக்‌ கண்ணிகளை 
வைக்கிறார்கள்‌; எனக்குப்‌ பொல்லாங்கு. 
தேடுகிறவர்கள்‌ கேடானவைகளைப்‌ 
பேசி, நாள்முழுவதும்‌ வஞ்சனைகளை 
யோசிக்கிறார்கள்‌ (சங்‌ 88:12). 


தாவீது தன்னுடைய சத்துருக்களின்‌ 
துன்மார்க்கமான யோசனைகளைப்பற்றியும்‌ 
அவர்களுடைய பெலனைப்பற்றியும்‌ 
கர்த்தரிடத்தில்‌ முறையிடுகிறார்‌. தாவீது 
சரீரப்பிரகாரமாய்‌ மிகவும்‌ 
பலளீனத்தோடிருக்கிறார்‌. அவருடைய 
இருதயமும்‌ கொந்தளிக்கிறது. 
அவருடைய உள்ளம்‌ குழம்‌ அலைகிறது. 
அவருடைய பெலன்‌ அவரைவிட்டு 
விலகிப்போயிற்று. இந்த சந்தர்ப்பத்தை 
தாவீதின்‌ சத்துருக்கள்‌ தங்களுக்கு 
சாதகமாகப்‌ பயன்படுத்திக்கொள்ள 
நினைக்கிறார்கள்‌. 

தாவீதின்‌ சத்துருக்கள்‌ அவருடைய 
பிராணணை வாங்கத்‌ தேடுகிறார்கள்‌. 
அவரைப்‌ பிடிப்பதற்கு கண்ணிகளை 
வைக்கிறார்கள்‌. தாவீதுக்கு 
பொல்லாங்கு உண்டாகவேண்டுமென்று 
அவர்கள்‌ விரும்புகிறார்கள்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை 


QOODNENS 
PUBLISHERS 


அவர்கள்‌ தாவீதைப்பற்றி 
கேடானலவைகளைப்‌ பேசுகிறார்கள்‌. 
தாவீதுக்கு விரோதமாக நாள்முழுதும்‌ 
வஞ்சனைகளை யோசிக்கிறார்கள்‌. 
தாவீது தன்னுடைய சத்துருக்களைப்பற்றி 
கர்த்தரிடத்தில்‌ (இன்னும்‌ அநேக 
காரியங்களை முறைம்‌ 


ஆனால்‌ தாவீதோ கர்த்தருடைய 
சமுகத்தில்‌ மிகவும்‌ பயபக்தியாய்‌ 
நின்றுகொண்டிருக்கிறார்‌. ன்‌ 
சத்துருக்களைப்பாரும்‌' (சங்‌ 25:19) என்று 
பணிவாய்‌ விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 
தாவீதின்‌ சத்துருக்கள்‌ 
பெருகியிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ உக்கிர 
பகையாய்‌ தாவீதைப்‌ பகைக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ கொஞ்சநேரம்கூட 
சும்மாயிருக்கமாட்டார்கள்‌. அவர்கள்‌ 
ாள்முழுவதும்‌ தாவி; விரோதமாக 
களை போகி பாகள்‌ எ 


தாவீதின்‌ 
அவருடைய 


கால்‌ தவறும்போது 
சத்துருக்கள்‌ அவர்மேல்‌ 
பெருமை பாராட்டுகிறார்கள்‌. தாவீதின்‌ 
கால்‌ எப்போது தவறும்‌ என்று 
கவனித்துக்‌ கொண்டிருக்கிறார்கள்‌. 
தாவீது ஏதாவது தப்பிதம்‌ செய்தால்‌ 
அல்லது. அவர்‌ தவறான பாதையில்‌ 
நடந்தால்‌, உடனே அவர்கள்‌ தாவீதைக்‌ 
குற்றப்படுத்துகிறார்கள்‌. தாவீது சிறிய 
தவறு செய்தால்கூட அதை அவருக்கு 
விரோதமாக பெரிதுபடுத்தி விடுவார்கள்‌. 
தாவீதின்‌ கால்‌ தவறும்போது அவருடைய 
சத்துருக்கள்‌ சந்தோஷப்படுகிறார்கள்‌. 
தாவீதின்‌ சத்துருக்கள்‌ வாழ்ந்து 
பலத்திருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ தாவீதை 
முகாந்தரமில்லாமல்‌ பகைக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ எண்ணிக்கையிலும்‌ 
பல்ப்‌ அவர்களிடத்தில்‌ 
ல. அவர்கள்‌ நன்மைக்குப்‌ 
ந தீமை செய்கிறார்கள்‌. 
அவர்களிடத்தில்‌ அநியாயம்‌ மாத்திரமே 
இருக்கிறது. தாவீது அவர்களுக்கு 
ஒருபோதும்‌ தீமை செய்ததில்லை. 
அவர்களுக்கு நன்மையே செய்திருக்கிறார்‌. 
ஆனால்‌ அவர்களோ நன்மைக்குத்‌ தீமை 
செய்கிறார்கள்‌. 





ழ்‌ நவள 
யாய 


தாவீது எல்லோரையும்‌ நேசிக்கிறார்‌. 
எல்லோரோடும்‌. சிநேகமாயிருக்கிறார்‌. 
ஆனால்‌ அவர்களோ  சிநேகத்திற்குப்‌ 
பதிலாக தாவீதை. 
விரோதிக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
முகாந்தரமில்லாமல்‌ தாவீதோடே 
போர்செய்கிறார்கள்‌ (சங்‌ 104:3,4). தாவீது 
நன்மையைப்‌ பின்பற்றுகிறார்‌. 
அவருடைய த்துருக்‌ 
பிடிக்கவில்லை. 


தாவீதை விரோதிக்கிறார்கள்‌. 


தாவீது 
ஜீவிக்கிறார்‌. 


கர்த்தருக்குப்‌ பயந்து 

கர்த்தரிடத்தில்‌ 
பய்பக்தியாயிருக்கிறார்‌ தாவீது 
தன்னுடைய சத்துருக்களுக்கும்‌ நன்மை 
செய்கிறார்‌. அவர்‌ நன்மையைப்‌ 
பின்பற்றுகிறார்‌ அ இனபித்தமாகவும்‌ 
தாவீதின்‌ சத்துருக்கள்‌ அவரைப்‌ 
பகைக்கிறார்கள்‌. அவர்களுடைய 
பகைக்கு முகாந்தரம்‌ எதுவுமில்லை. 
அவர்கள்‌ கர்த்தரைப்‌ பகைக்கிறார்கள்‌. 
ஆகையினால்‌ கர்த்தருடைய தாசனாகிய 
தாவீதையும்‌ பகைக்கிறார்கள்‌. தாவீது 
தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்‌ 
பட்டிருக்கிறார்‌. இது அவருடைய 
சத்துருக்களுக்கு! பிடிக்கவில்லை. 
இதனிமித்தமாகவே அவர்கள்‌ தாவீதைப்‌ 
பகைக்கிறார்கள்‌. 


செவிடனைப்போலவும்‌ 
ஊமையனைப்போலவும்‌. 


நானோ செவிடனைப்போலக்‌ 
'கேளாதவனாகவும்‌, ஊமையனைப்போல. 
வாய்திறவாதவனாகவும்‌ இருக்கிறேன்‌. 
காதூகேளாதவனும்‌, 

மறு 

இல்லாதவனுமாயிருக்கிற. 

போலானேன்‌. 

உமக்குக்‌ 

தேவனாகிய 

மறுஉத்தரவு 

(சங்‌ 88:18-15). 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ODNENIS 


PUBLISHERS 


தாவீதுக்கு அவருடைய சத்துருக்கள்‌ 
மூலமாய்‌ அநேக 
பிரச்சனைகளும்‌, 
நெருக்கங்களும்‌ 
இவையெல்லாவற்றிற்கும்‌ மத்தியிலும்‌ 
தாவீது கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
சமாதானமாயிருக்கிறார்‌. கர்த்தருக்காக 
காத்திருக்கிறார்‌. தேவனாகிய 
ண்டவர்‌ தன்னுடைய 
ண்ணப்த்தற்கு மறுஉத்தரவு 
கொடுப்பார்‌ தாவீது 
விசுவாசத்தோடு காற்திருக்கிறார்‌ 


தாவீதின்‌ சத்துருக்கள்‌ அவரைக்‌ 
காயப்படுத்துகிறார்கள்‌. அவருடைய 
மனதைப்‌ புண்படுத்துகிறார்கள்‌. 
அவருக்கு அநியாயம்‌ செய்கிறார்கள்‌. 
இவையெல்லாவற்றிற்கு மத்தியிலும்‌ 
தாவீது தன்னுடைய சமாதானத்தைக்‌ 
காத்துக்கொள்கிறார்‌. கர்த்தரிடத்தில்‌ 
பயபக்தியாயிருக்கிறார்‌ தாவீதின்‌ 
சத்துருக்களால்‌ அவரை கர்த்தரிடமிருந்து 
பிரிக்க முடியவில்லை. தாவீது 
கர்த்தருக்காகக்‌ காத்திருக்கிறடியினால்‌, 
அவரை மெய்யாகவே யாரும்‌ 
காயப்படுத்த முடியாது. 


தாவீதுக்கு 
அவருடைய 
கேடானவைகளைப்‌ 
அவருக்கு விரோதமாக 
வஞ்சனைகளை 
ஆனால்‌ தாளீதோ 
கேளாதவராகவும்‌.  ஊமையனைப்போல 
வாய்‌ திறவாதவராகவும்‌ இருக்கிறார்‌. 
தாவீது தன்னுடைய சத்துருக்களைப்போல, 
அவர்களிடத்தில்‌ பதிலுக்குப்‌ பதில்‌ 
கேடானவைகளைப்‌ 
அவர்களுக்கு 
ஊமையனைப்போல 
அவர்கள்‌ தனக்கு விரோதமாகப்‌ 
பேசினாலும்‌, அவர்களுடைய 
வார்த்தைகளைக்‌ கேட்காத 
செவிடனைப்போல இருக்கிறார்‌. 


உண்டாயிற்று. 


விரோதமாக 
சத்துருக்கள்‌ 
பேசுகிறார்கள்‌. 
நாள்முழுவதும்‌ 
யோசிக்கிறார்கள்‌. 
செவிடனைப்போல 





ழ்‌ நள 
யாய 


தாவீது தன்னுடைய கோபத்தையும்‌. 
வேகத்தையும்‌, வருத்தத்தையும்‌, 
வேதனையையும்‌ கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
அடக்கிக்கொள்கிறார்‌. பதிலுக்குப்‌ பதில்‌ 
செய்வது தாவீதின்‌ சுபாவமல்ல. 
தாவீதிடத்தில்‌ பழிவாங்கும்‌ 
குணமுயில்லை. பழிவாங்குதல்‌ 
கர்த்தருக்குரியது என்று விசுவாசித்து. 
தாவீது தன்னுடைய சத்துருக்களின்‌ 
காரியங்களையெல்லாம்‌ கர்த்தரிடத்தில்‌ 
ஒப்புவித்து விடுகிறார்‌. 


தாவீது 
அடையாளமாக 
இயேசுகிறிஸ்து 
அறையப்பட்டபோது, அவர்‌ அநேக 
பாடுகளை. அனுபவித்தார்‌. “அவர்‌ 
நெருக்கப்பட்டும்‌ ஒடுக்கப்பட்டும்‌ இருந்தார்‌, 
ஆனாலும்‌ தம்முடைய வாயை அவர்‌ 
திறக்கவில்லை; அடிக்கப்படும்படி 
கொண்டுபோகப்படுகிற ஒரு ஆட்டுக்‌ 
குட்டியைப்போலவும்‌, தன்னை 
மயிர்கத்தரிக்கிறவனுக்கு முன்பாகச்‌ 
சந்தி ஈதிருக்கிற  ஆட்டைப்போலவும்‌. 
தம்முடைய வாயைத்‌ 
க்கள்‌ | (ஏசா 53:7). 


தாவீதும்‌, நம்முடைய 
இயேசுகிறிஸ்துவும்‌ நமக்கு 
முன்‌ மாதிரிகளாகயிருக்கிறார்கள்‌. 
சத்துருக்கள்‌ நமக்கு விரோதமாக தீங்கு 
செய்யும்போது, நாம்‌ அவர்களுக்கு 
தீங்கு செய்யக்கூடாது. பழிவாங்குதல்‌. 
கர்த்தருக்குரியது என்று விசுவாசித்து 
நம்முடைய பிரச்சனைகளையெல்லாம்‌ 
கர்த்தரிடத்தில்‌ ஒப்புவித்துவிடவேண்டும்‌ 
தாவீது தன்னுடைய பிரச்சனைகளை 


கர்த்தரிடத்தில்‌ ஒப்புக்கொடுத்து, 
ண்டவருடைய சமுகத்தில்‌ 
ஈடு ஜெபிக்கிறார்‌. 


இயேசுகிறிஸ்துவக்கு 
இருக்கிறார்‌. 
சிலுவையில்‌ 


கர்த்தராகிய 


சுவாசத்‌! 


தாவீதின்‌ சத்துருக்கள்‌ 


அவருக்கு 
விரோதமாகக்‌ 


டானவைகளைப்‌ 
பேசும்போது, அவர்‌ காதுகேளாதவர்‌ 
போலிருந்தார்‌. தன்‌ வாயில்‌ 
மறுஉத்தரவுகள்‌ இல்லாதவனுமாயிருக்கிற 
மனுஷனைப்போலானார்‌. தாவீதின்‌ 
சிநேகிதர்கள்‌ இப்படிப்பட்ட சூழ்நிவையில்‌ 
அவரோடு கூடமிருக்கவேண்டும்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம்மா 


PUBLISHERS 


தாவீதுக்கு விரோதமாக 
சத்துருக்கள்‌ கேடானவைகளைப்‌ 
பேசும்போது, தாவீதின்‌ சிநேகிதர்கள்‌ 
அவர்களுடைய கேடான பேச்சுக்களுக்கு 
சாட்சியாயிருக்கவேண்டும்‌. ஆனால்‌ 
அவர்களோ தாவீதின்‌ வாதையைக்‌ 
கண்டு விலகுகிறார்கள்‌. அவருடைய 
இனத்தாரும்‌ தூரத்திலே நிற்கிறார்கள்‌. 


தாவீதின்‌ சிநேகிதரும்‌ தோழரும்‌ 
அவரை விட்டு விலகிப்போனாலும்‌, கர்த்தர்‌ 
அவரை விட்டு விலகிப்போகவில்லை. 
கர்த்தரே நமக்கு மெய்யான 
சிநேகிதராகவும்‌, மெய்யான தோழராகவும்‌ 
இருக்கிறார்‌. நாம்‌ கர்த்தரை நப்பும்போது 
கர்த்தர்‌ நம்மைக்‌ கைவிடமாட்டார்‌. 
நம்மைவிட்டு விலகிப்போகமாட்டார்‌ 
கர்த்தரை நம்புகிறவர்கள்‌ ஒருபோதும்‌ 
வெட்கப்பட்டுப்போகமாட்டார்கள்‌. தாளீது 
கர்த்தருக்காகக்‌ காத்திருக்கிறார்‌. கர்த்தர்‌ 
மெய்யாகவே தாவீதுக்கு மறுஉத்தரவு 
கொடுப்பார்‌. 


ருடைய 


முகாந்தரமில்லாமல்‌ 
பகைக்கிறவர்கள்‌ 


தாவீதைப்‌ 


அவர்கள்‌ என்னிமித்தம்‌ 
சுத்தோஷப்படாதபடிக்கு இப்படிச்‌. 
சொன்னேன்‌; என்‌ கால்‌ தவறும்போது 
என்மேல்‌ பெருமைபாராட்டுவார்களே. 
நான்‌ தடுமாறி 
ஏதூவாயிருக்கிறேன்‌; 


ந: 
பாவத்தினிமித்தம்‌ விசாரப்படுகிறேன்‌. 
என்‌ சத்துருக்கன்‌ 
பலத்திருக்கிறார்கன்‌; 


வாழ்த்து 
முகாத்தரமில்லாமல்‌ 


விரோதிக்கிறார்கன்‌ (சங்‌ 38:16-20). 





ழ்‌ நள 
யாய 


தாவீது 
தன்னுடைய 
முறையிட்டாலும்‌. 
அக்கிரமங்களையும்‌ 
கர்த்தருடைய சமுகத்தில்‌ மறைக்காமல்‌ 
அறிக்கை செய்கிறார்‌. தன்னுடைய 
பாவங்களை அங்கீகரிக்கிறார்‌. தன்னுடைய 
பாவங்களுக்காக தாவீது மனம்‌ 
வருத்தப்படுகிறார்‌. “நான்‌ தடுமாறி விழ 
ஏதுவாம்‌ க்கி என்‌! 
தத்‌ ற 


கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
சத்துருக்களைப்பற்றி 
அவர்‌ தன்னுடைய 
பாவங்களையும்‌ 


ஆசாபு என்னும்‌ சங்கீதக்காரர்‌ 
தன்னைப்பற்றிச்‌ சொல்லும்போது, “என்‌ 
கால்கள்‌ தள்ளாடுதலுக்கும்‌ என்‌ அடிகள்‌ 
சறுக்குதலுக்கும்‌ சற்றே தப்பிற்று” (சங்‌ 
73:2) என்று சொல்லுகிறார்‌. தாவீதின்‌ 
நிலமையும்‌. ஆசாபின்‌ நிலமையும்‌ 
ஒன்றுபோல்‌ இருக்கிறது. தாவீதின்‌ கால்‌ 
தவறும்போது, அவருடைய சத்துருக்கள்‌ 
அவர்மேல்‌ பெருமைப்‌ பாராட்டுகிறார்கள்‌. 
அவர்கள்‌ தாவீதினிமித்தம்‌ 
'சந்தோஷப்படுகிறார்கள்‌. தாவீதின்‌ கால்‌ 
தவறும்போது அவருடைய 


சத்துருக்களுக்கு சந்தோஷம்‌ 
உண்டாகிறது. 


தாவீது தடுமாறி விழ 
ஏதுவாயிருக்கிறார்‌. அவருடைய துக்கம்‌ 
எப்பொழுதும்‌ அவர்‌ முன்பாக இருக்கிறது. 
தாவீது தன்னுடைய அக்கிரமத்தை 
கர்த்தருடைய சமுகத்திற்கு முன்பாக 
அறிக்கையிடுகிறார்‌. தன்னுடைய 
பாவத்தினிமித்தம்‌ தாவீது 
விசாரப்படுகிறார்‌. துன்மார்க்கர்‌ வாழ்ந்து 
ர. தர்‌ நவ்‌ 
பார்க்கும்போது அவர்‌ தடுமா) ம 
ஏதுவாயிருக்கிறார்‌. 
க... 
நல்லவர்களுக்கு அநேக 
அநேக வேதனைகளும்‌ வருகிறது. 
அவர்களுக்கு முன்பாக எப்போதுமே 
துன்பம்‌ இருக்கிறது. அவர்கள்‌ எந்த 
சூழ்நிலையிலும்‌ தடுமாறி விழ 
ஏதுவாயிருக்கிறார்கள்‌. கர்த்தருடைய 
பரிசுத்தவான்கள்‌. தங்களுக்கு முன்பாக 
இருக்கும்‌ துக்கத்தைப்‌ பார்க்காமல்‌, 
கர்த்தரைப்‌ பார்க்கிறார்கள்‌. 


பிரபஞ்சத்தில்‌ 
பாடுகளும்‌, 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ தம்முடைய பரிசுத்தவான்‌௧களை 


தாவீது தன்னுடைய சத்துருக்களின்‌ 
பவழக்‌ குறித்து கர்த்தரிடத்தில்‌ 

முறையிடலாம்‌. ஆனால்‌ தாவீதும்‌ பாவம்‌ 
க்கப்‌ மற்றவர்களுடைய 
பாவத்தைப்பற்றி கர்த்தரிடத்தில்‌ 
முறையிடுவதற்குப்‌ பதிலாக, தாவீது 
தன்னுடைய அக்கிரமத்தை கர்த்தருடைய 
சமுகத்தில்‌ அறிக்கையிடுகிறார்‌. 
தன்னுடைய பாவத்தினிமித்தம்‌ தாவீது 
விசாரப்படுகிறார்‌. பாவத்தை 
மறைக்கிறவன்‌. வாழ்வடையமாட்டான்‌. 
என்பது, தாவீதுக்குத்‌ தெரியும்‌. 
ஆகையினால்‌ அவர்‌. தன்னுடைய 
பாவங்களை மறைக்காமல்‌ அவற்றை 
கர்த்தரிடத்தில்‌ அறிக்கை 
செய்கிறார்‌. கர்த்தருடை ய இரக்கத்தைப்‌ 
பெற்றுக்கொள்கிறார்‌. 


தாவீதின்‌ சத்துருக்கள்‌ வாழ்ந்து 
பலத்திருக்கிறார்கள்‌. முகாந்தரமில்லாமல்‌ 
அவரைப்‌ பகைக்கிறவர்கள்‌ 
பெருகியிருக்கிறார்கள்‌. தாவீது 
நன்மையைப்‌ பின்பற்றுகிறார்‌. இதனால்‌ 
நன்மைக்குத்‌ தீமை செய்கிறவர்கள்‌ 
தாவீதை விரோதிக்கிறார்கள்‌. சத்துருக்கள்‌ 
வாழ்ந்து பலத்திருப்பதைப்‌ பார்க்கும்போது 
தாவீது தேவனுடைய சமுகத்திற்கு 
முன்பாக அமைதியாயிருக்கிறார்‌. தாவீது 
அவர்களுடைய சசலாழ்வைக்‌ குறித்த 
கர்த்தரிடத்தில்‌ முறையிடவில்லை. 
தன்னுடைய பாலத்தினிமித்தமாய்‌ தனக்கு 

தண்டனையைக்‌ 


தாவீது 
விசுவாசிக்கிறார்‌. 


கர்த்தாவே 
கைவிடாதேயும்‌ 


கர்த்தாவே, 
கைவிடாதேயும்‌; என்‌ தேவனே, 
எனக்குத்‌ தூரமாயிராதேயும்‌. என்‌ 
இரட்சிப்பாகிய ஆண்டவரே, எனக்குச்‌ 
சுகாயஞ்செய்யத்‌ தீவிரியும்‌ 
(சங்‌ 38:21,ஐ. 


என்னைக்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


தாவீது கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
பணிவோடு ஜெபம்பண்ணி இந்த 
சங்கீதத்தை நிறைவு செய்கிறார்‌. 
தாவீதுக்கு கர்த்தருடைய பிரசன்னம்‌ 
தேவைப்படுகிறது. கர்த்தர்‌ தன்னைக்‌ 
கைவிட்டுவிடக்கூடாது என்பதும்‌, அவர்‌ 
தனக்குத்‌ தூரமாயிருக்கக்கூடாது 
என்பதும்‌ தாவீதின்‌ உருக்கமான 
சிநேகிதரும்‌ 

தன்னை விட்டு 
விலகிப்போனாலும்‌, கர்த்தர்‌ தன்னைவிட்டு 
விலகிப்போகக்கூடாது என்று தாவீது 
விண்ணப்பம்‌ பண்ணுகிறார்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை 


QOODNENS 
PUBLISHERS 


தன்னுடைய பாவத்தினிமித்தம்‌ 
தன்னைக்‌ கைவிடவும்‌ 
தூரமாயிருக்கவும்‌ வாய்ப்பு இருந்தாலும்‌ 
கர்த்தர்‌ தம்முடைய கிருபையினால்‌ 
தனக்கு இரங்கவேண்டுமென்று தாவீது 
விண்ணப்பம்பண்ணுகிறார்‌ 


கர்த்தரே தாவீதின்‌ 
இரட்சிப்பாயிருக்கிறார்‌. தனக்கு சகாயம்‌ 
ய்ய வகு விங்கறு னது 
கர்த்தரிடத்தில்‌ ஜெபம்பண்ணுகிறார்‌. 


கர்த்தர்‌ 
தனக்குத்‌ 





ழ்‌ நள 
யாய 


தாவீது முப்பத்து ஒன்பதாவது 
சங்கீதத்தை எழுதும்போது மிகுந்த 
'நெருக்கத்திலிருக்கிறார்‌. தாவீதின்‌ ஆவி 
கலங்கியிருக்கிறது தாவீதைப்‌ 
போலவே கலக்கத்திலிருக்கிறவர்களுக்கு 
ஆறுதலான லோசனை சொல்லும்‌ 
பிரகாரமாக ந்த சங்கீதத்தின்‌ 
வாக்கியங்கள்‌ அமைந்திருக்கிறது. நாம்‌ 
கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
அமைதியாகக்‌ காத்திருக்கவேண்டும்‌ 
றுதஷடைந்திருக்க வேண்டும்‌. நாம்‌ 
மற்றவர்கள்மீது எரிச்சல்டவோ, 
பொறூமைப்படவோ கூடாது 


தாவீதின்‌ இருதயத்தில்‌ கலக்கம்‌ 
உண்டாயிருக்கிறது. தாவீது தேவனுடைய 
கிருபையினால்‌ துன்மார்க்கருக்கு முன்பாக 
தன்னுடைய நாவைக்‌ காத்துக்கொள்கிறார்‌ 
அவருக்குள்‌ மிகுந்த போராட்டம்‌ 
உண்டாயிருக்கிறது. அவர்‌ கர்த்தரை 
தியானித்து கர்த்தரிடத்தில்‌ 
விண்ணப்பம்பண்ணுகிறார்‌ (சங்‌ 391-3. 


மனுஷன்‌. இந்தப்‌ பூமியிலே 
நிலையற்றவனாயிருக்கிறான்‌ மனுஷனுடைய 
ஆயுசு காலம்‌ கர்த்தருடைய பார்வைக்கு 
இல்லாததுபோலிருக்கிறது மனுஷன்‌ 
மாயையாகவும்‌ வேஷமாகவும்‌ திரிகிறான்‌. 
தன்னுடைய ஜீவியத்தைப்பற்றி கர்த்தர்‌ 
தனக்குப்‌ போதிக்கவேண்டு 
மென்று தாவீது கர்த்தரிடத்தில்‌ 
ஜெபம்பண்ணுகிறார்‌ (சங்‌ 3934-6. 

கர்த்தர்‌ தாமே 
பாவங்களை மன்னிக்குமாறு 
கர்த்தரிடத்தில்‌ 
'விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 
நெருக்கங்களை தன்னைவிட்டு 
நீக்கிப்போடுமாறும்‌. கர்த்தர்‌ 
தாமே தன்னிடத்தில்‌ பொறுமையா 
யிருக்குமாறும்‌ டட. தாவீது 
கர்த்தரிடத்தில்‌ விண்ணப்பம்பண்ணுகிறார்‌ 
[சங்‌ 397-13). 


தன்னுடைய 

தாவீது 
பயபக்தியாய்‌ 
தன்னுடைய 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


வீரிவுரை OODNENS 


PUBLISHERS 


தாவீதின்‌ தீர்மானம்‌ 
சங்‌ 39 : 1-3 


சங்‌ 90. எண்‌ 
பாவஞ்செய்யாதபடிக்கு நாண்‌ எண்‌: 
வழிகளைக்‌ காத்து, துன்மார்க்கன்‌ 
எனக்கு முன்பாக இருக்குமட்டும்‌ எண்‌: 
வாயைக்‌: கடிவானத்தால்‌ 
அடக்கிவைப்பபேன்‌ என்றேன்‌. 


நாவினால்‌ 


சங்‌ 392, நான்‌ 
ஊமையனாயிருந்தேன்‌, 
'நலமானதையும்‌ பேசாமல்‌ 
அமர்த்திருத்தேன்‌; ஆனாலும்‌ என்‌ 
துக்கம்‌ அதிகரித்தது; 


சங்‌ 39:3. என்‌ இருதயம்‌ எனக்குள்ளே 
அனல்கொண்டது; நாண்‌ 
தியானிக்கையில்‌ அக்கினி மூண்டது; 
அப்பொ என்‌ நாவினால்‌ 
விண்ணப்பம்‌ செய்தேன்‌. 


மவுனமாயி, 


நான்‌ என்‌ வழிகளைக்‌ 
காத்துக்கொண்டேன்‌. 
என்‌ நாவினால்‌. 
பாவஞ்செய்யாதபடிக்கு நான்‌ எண்‌ 
வழிகளைக்‌ காத்து, துன்மார்க்கன்‌ 
எனக்கு முன்பாக இருக்குமட்டும்‌ என்‌ 
கடிவானத்தால்‌ 
என்றேன்‌: 


தாவீதின்‌ ஜீனியத்தில்‌ மிகுந்த 
நெருக்கம்‌ உண்டாயிருக்கிறது. 
அவருடைய இருதயம்‌ கலங்குகிறது. 
தாவீது கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
தன்னுடைய இருதயத்தின்‌. 
வேதனைகளையும்‌, பிரச்சனைகளையும்‌ 
ஒப்புவிக்கிறார்‌. தாவீது கர்த்தரோடு 
உடன்படிக்கை செய்திருக்கிறார்‌. இப்போது 

ர்‌ அந்த உடன்படிக்கைகளையெல்லாம்‌ 


அவ ல 
நினைவுகூருகிறார்‌. 





ழ்‌ நள 
யாய 


சோதனைகள்‌ வரலாம்‌. அப்போதெல்லாம்‌, 
நாம்‌ கர்த்தரோடு செய்துகொண்ட 
உடன்படிக்கைகளையும்‌ பொருத்தனை 
களையும்‌ நினைவுகூரவேண்டும்‌. ஒரு 
குறிப்பிட்ட பாவத்திற்கு விரோதமாக, நாம்‌ 
கர்த்தருடைய ப்பட்ட 
கொண்ட 

நினைவுகூரும்போது, அந்த்‌ 
நாம்‌... விழுந்துவிடாதவாறு 
£விப்போம்‌. கவனமாயும்‌ 
ருப்போம்‌. 


எச்சரிப்பாயும்‌ 


தன்னுடைய நடைகள்‌ எப்படியிருக்க 
வேண்டுமென்று தாவீது ஏற்கெனவே 
தீர்மானம்‌ செய்திருக்கிறார்‌. தாவீது 
தன்னுடைய வழிகளை காத்துக்கொள்ள 
வேண்டுமென்று தீர்மானம்‌ 
செய்திருக்கிறார்‌. தாவீதைப்போலவே. 
நாமும்‌ நம்முடைய வழிகளைக்‌ காத்துக்‌ 
கொள்ளவேண்டுமென்று தீர்மானம்‌ 
எடுக்கவேண்டும்‌ நம்முடைய 
ஜீவியக்காலம்‌ முழுவதும்‌ நாம்‌ இந்தத்‌ 
தீர்மானத்தை நினைவுகூரவேண்டும்‌. 
அப்போது நம்முடைய வழிகள்‌ 
சுத்தமாயிருக்கும்‌ நம்முடைய கால்கள்‌ 
தள்ளாடாதவாறு, நம்முடைய நடைகள்‌ 
ஸ்திரப்படும்‌ 


தாவீது தன்னுடைய நாவின்‌ 
வார்த்தைகளைக்‌ குறித்தும்‌ கர்த்தருடைய 


சமுகத்திலே தீர்மானம்‌ செய்திருக்கிறார்‌. 
நாவை அடக்கி, வீண்வார்த்தைகளைப்‌ 


பேசக்கூடாது. என்றும்‌ நாவினால்‌ 
பாவம்‌ செய்யக்கூடாது என்றும்‌ 
தாவீது தீர்மானம்‌ செய்திருக்கிறார்‌. 
இது நடைமுறையில்‌ மிகவும்‌ 
கடினமான தீர்மானம்‌ நம்முடைய 
சிந்தனையில்‌ பாவம்‌ இருக்கக்கூடாது 
என்றுகூட நாம்‌ தீர்மானம்‌ 
செய்துவிடலாம்‌. ஆனாலும்‌ நாம்‌ 
நாவினால்‌ பாவம்‌ செய்யக்கூடாது என்று 
தீர்மானம்‌ செய்து. அந்தத்‌ தீர்மானத்தில்‌ 
உண்மையாயிருப்பது மிகவும்‌ கடினம்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மமம்‌ 


ரமி 


்‌ இருதயத்தில்‌ 
தீயசிந்தனை நிரம்பியிருக்கும்போது, 
நம்முடைய நாவின்‌ வார்த்தைகளும்‌ 
தீயதாகவே இருக்கும்‌. இருதயத்தின்‌ 
நிறைவினால்‌ வாய்‌ 
இருதயத்திலுள்ள ரதன. 
நம்முடைய நாவு பேசிவிடாதவாறு, 
நம்முடைய கரத்தினால்‌ நம்முடைய 
வாயைப்‌. பொத்திக்கொள்ளவேண்டும்‌. 
நாவை அடக்கவேண்டும்‌. நம்முடைய 
இருதயத்தின்‌ நினைவை, நம்முடைய நாவு 
பேசிவிடாதவாறு, அதைத்‌ தடைபண்ண 
வேண்டும்‌ 


நம்முடைய 


தாவீது தன்னுடைய வாயை 
கடிவாளத்தூல்‌ அடக்கி வைக்கிறார்‌. 
குதிரைக்கு கடிவாளம்‌ போட்டு அதை 
அடக்குவதுபோல, தாவீது தன்னுடைய 
நாவுக்கு கடிவாளம்‌ போடுகிறார்‌. 
இல்லையென்றால்‌ தாவீதின்‌ நாவு 
அவருக்கு அடங்காது. துன்மார்க்கர்‌ 
தாவீதுக்கு விரோதமாகத்‌ தூஷண 
வார்த்தைகளைப்‌ பேசுகிறார்கள்‌. 
அப்போது தாவீது அவர்களுக்கு 
தீயவார்த்தைகளை பிரதியுத்தரமாக 
பேசாமல்‌, தன்னுடைய வாயை 
கடிவாளத்தால்‌ அடக்கி வைக்கிறார்‌. 


சுபாவங்களைக்குறித்து, 
கவனமாகவும்‌ எச்சரிப்பாகவும்‌ 
இருப்பதுதான்‌ “கடிவாளமிடுதல்‌'. 
நம்முடைய சுபாவத்தைக்‌ குறித்து நாம்‌ 
கவனமாயிருக்கும்போது. நம்முடைய 
சிந்தைக்கு நாம்‌ கடிவாளம்‌ போட்டு 
அடக்கி வைக்கிறோம்‌. கடிவாளம்‌ 
நம்முடைய கரத்திலிருக்கவேண்டும்‌. 
நம்முடைய செய்கைகளைக்‌ குறித்து 
கவனமும்‌ எச்சரிப்பாயும்‌ இருக்கும்போது, 
கடிவாளம்‌ நம்முடைய கரத்‌; கும்‌. 


நம்முடைய 


பல சமயங்களில்‌ நம்முடைய நாவு 
நமக்குக்‌ கீழ்ப்படியாமல்‌ தனக்கு 
இஷ்டமானதைப்‌ பேசிவிடும்‌. நமக்கு 
விரோதமாக சிலர்‌ தூஷண 
வார்த்தைகளைப்‌ பேசும்போது நம்முடைய 
நாவு சும்மாயிருக்காது. உடனே 
பதிலுக்குப்‌ பதில்‌ ஏதாவது 
பேசிவிடும்‌. வார்த்தைகள்‌ கூடுதலாகவும்‌ 
குறைவாகவும்‌ இருக்கலாம்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


வார்த்தை அதிகரிக்கும்போது பாவமும்‌ 
அதிகரிக்கும்‌. ஆகையினால்‌ நம்முடைய 
நாவினால்‌ பாவம்‌ செய்யாதபடிக்கு, நாம்‌ 
நம்முடைய வழிகளைக்‌ 
காத்துக்கொள்ளவேண்டும்‌. துன்மார்க்கர்‌ 
நமக்கு முன்பாக இருக்குமட்டும்‌. 
ம்முடைய வாயை கடிவாளத்தால்‌ 
ந கல கவு ப்‌ 


தாவீது துன்மார்க்கருடைய 
கூட்டத்திலிருக்கும்போது, அவர்களுடைய 
துன்மார்க்கமான பேச்சைக்‌ கேட்பதற்கும்‌, 
அவர்களோடு தன்மார்க்கமான 
காரியங்களை பேசுவதற்கும்‌ 
வாய்ப்பிருந்தது இப்படிப்பட்ட 
சந்தர்ப்பங்களில்‌ மனுஷருக்கு 
விரோதமாகவும்‌, தேவனுக்கு 
விரோதமாகவும்‌ தூஷணமான 
வார்த்தைகளைப்‌ பேசிவிடுவதற்கு வாய்ப்பு 
இருந்தது. ஆனாலும்‌, தாவீது இந்த 
சந்தர்ப்பங்களில்‌ தன்னுடைய வாயை 
கடிவாளத்தால்‌ அடக்கி வைக்கிறார்‌. 


தாவீது 


நான்‌ மவுனமாகி 
ஊமையனாயிருந்தேன்‌ 


நான்‌ மவுனமாமி, ஊமையனா 
யிருந்தேன்‌, நலமானதையும்‌ பேசாமல்‌ 
அமர்ந்திருந்தேன்‌; ஆனாலும்‌ என்‌: 
துக்கம்‌ அதிகரித்தது (சங்‌ 39:2). 


தன்னுடைய நாவினால்‌ பாவம்‌ 
செய்யாதபடிக்கு. தன்னுடைய வாயை 
5 அடக்கை வைக்கவேண்டு 
மென்பது, தாவீது கர்த்தருடைய 
வதா ஏறெடுத்திருக்கிற தீர்மானம்‌. 
தாவீது தன்னுடைய தீர்மானத்தில்‌ 
உண்மையுள்ளவராயிருக்கிறார்‌. _ இதனி 
ய்‌ அவர்‌ பல சந்தர்ப்பங்களில்‌ 
ஊமையானாயிருக்கிறார்‌. 
காரியங்களைக்‌ கூட 


பேசாமல்‌ அமைதியாக அமர்ந்திருக்கிறார்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம்மா 


PUBLISHERS 


நாம்‌ நல்ல காரியங்களை பேசாமல்‌ 
அமைதியாயிருக்கக்கூடாது. நாம்‌ 
நற்செய்தியை அறிவிக்கவேண்டியவர்கள்‌. 
தாவீது பலவீனமாயிருக்கிறார்‌. 
அவருடைய நாவையும்‌, வாயையும்‌, 
சிந்தையையும்‌ அவரால்‌ கட்டுப்படுத்த 
முடியவில்லை. எதையாவது பேசி 
தனக்கு குழப்பம்‌ வந்துவிடுமோ என்று 
பயப்படுகிறார்‌. இதற்காக ஒன்றும்‌ 
பேசாமல்‌ அமைதியாயிருக்கிறார்‌. நாம்‌ 
தீமையைப்‌ பேசக்கூடாது அதே 
வேளையில்‌ நன்மையைப்‌ பேசவேண்டும்‌. 
தாவீது நலமானதையும்‌ பேசாமல்‌ 
மதியாயிருப்பதினால்‌ ருடைய 
க்கம்‌ அதினிககறது. ரி 


நம்முடைய வார்த்தைகளில்‌ 
நிதானம்‌ இருக்கவேண்டும்‌. அவசரப்பட்டு 
எதையும்‌ பேசிவிடக்கூடாது. யோசித்துப்‌ 
பேசவேண்டும்‌. நம்முடைய வார்த்தைகள்‌ 
பக்திலிருத்திக்கு ஏதுவானதாகவும்‌, 
விசுவாசத்தை வர்த்திக்கப்பண்ணக்‌ 
கூடியதாகவும்‌ ்‌ 


நாவினால்‌ 
விண்ணப்பம்செய்தேன்‌' 


என்‌ இருதயம்‌ எனக்குள்ளே 
அனல்கொண்டது; நான்‌ 
தியானிக்கையில்‌ அக்கினி மூண்டது; 
நாவினால்‌ 

செய்தேன்‌ 


ஒன்றும்‌ பேசாமல்‌ 

ஊமையனாயிருக்கும்போது 

இருதயம்‌ தீவிரமாய்ச்‌ 

சிந்திக்கிறது. நாமும்‌ நம்முடைய பேச்சைக்‌ 

குறைத்துக்கொண்டால்‌, நாம்‌ அதிகமாய்ச்‌ 
சிந்திக்கலாம்‌. 


இருதயம்‌ அவருக்குள்‌ அனல்கொள்கிறது. 
அவர்‌ தியானிக்கையில்‌ அவருக்குள்‌ 
அக்கினி மூள்கிறது. 





ழ்‌ [பப்ப 
யாய 


தாவீதால்‌ தன்னுடைய வாயை 
கடிவாளத்தால்‌ அடக்க முடிகிறது. 
னாலும்‌ அவருடைய இருதயத்தின்‌: 
சிந்தனையையும்‌, தியானத்தையும்‌ அவரால்‌ 
அடக்க முடியவில்லை... நம்முடைய 
இருதயத்தில்‌ 
துன்மார்க்கமான 
இருக்கும்போது, ப. உடனே 
வார்த்தைகளால்‌ வெளிப்படுத்திவிடக்‌ 
கூடாது. தீமையான வார்த்தைகளினால்‌. 
நமக்கு அதிகத்‌ துன்பம்‌ வரும்‌. 


தாவீது ஒன்றும்‌ 
மவுனமாயிருக்கிறார்‌. இதனால்‌ 
அவருடைய இருதயம்‌ அவருக்குள்ள 
அனல்கொள்கிறது. அவரால்‌ பேசாமல்‌ 
இருக்கமுடியவில்லை. தன்னுடைய வாயை 
கடிவாளத்தால்‌ அடக்கி வைத்தாலும்‌ 
அவருடைய இருதயம்‌ அவருக்குள்ள 
அனல்கொள்கிறது. அவர்‌ தியானிக்கையில்‌ 
அக்கினி மூள்கிறது. 


நம்முடைய இருதயம்‌ 
கொழுந்துவிட்டு எரியும்போது, நாம்‌ 
மனுஷரிடத்தில்‌ பேசாமல்‌ கர்த்தரிடத்தில்‌ 
மாத்திரமே பேசவேண்டும்‌. நம்முடைய 
இருதயத்தின்‌ சிந்தனைகளை 
வெளிப்படுத்தாமல்‌ நமக்குள்ளே அடக்கி 
வைத்திருந்தால்‌ அது அனல்கொள்ளும்‌ 
அது நமக்குள்‌ பற்றியெரியும்‌ 
ஆகையினால்‌ நம்முடைய இருதயத்தில்‌ 
வேதனைகளும்‌, கவலைகளும்‌, 
பிரச்சனைகளும்‌ இருக்கும்போது. 
அவற்றை நமக்குள்ளே அடக்கி 
வைப்பதற்கு) பதிலாக, அவற்றை 
த்தில்‌ சொல்லுவது நமக்கு 
நம்முடைய 

மனுஷரிடத்தில்‌ 

சொல்லாமல்‌ கர்த்தரிடத்தில்‌ ப்ட்‌ 


பேசாமல்‌. 


நாவினால்‌ பாவம்‌ 
தன்னுடைய வாயை 
அடக்கி வைக்கிறார்‌. 
மவுனமாகி ஊமையாகயிருக்கிறார்‌. 
ஒன்றும்‌ பேசாமல்‌ அமர்ந்திருக்கிறார்‌. 
அவருடைய இருதயம்‌ 
அவருக்குள்ளே அனல்கொள்கிறது. 


தாவீது 
செய்யாதபடிக்கு 
கடிவாளத்தால்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மம்ம 


PUBLISHERS 


தியானிக்கும்போது அக்கினி 
அப்பொழுது அவர்‌ 
கர்த்தரிடத்தில்‌ 


அவர்‌ 

மூழ்கிறது. 
தன்னுடைய நாவினால்‌ 
விண்ணப்பம்‌ செய்கிறார்‌. நலமானதைப்‌ 
பேசாமல்‌, தாவீதால்‌ அதிக காலம்‌ 
அமைதியாய்‌ அமர்ந்திருக்க முடியவில்லை. 
இதனால்‌ அவருடைய துக்கம்‌ 
அதிகரிக்கிறது. தாவீது மனுஷரிடத்தில்‌ 
பேசாவிட்டாலும்‌, கர்த்தரிடத்தில்‌ பேசி 
தன்னுடைய மவுனத்‌ 

விலக்கிகொள்கிறார்‌. ச, 


மனுஷருடைய ஆயுசுகாலம்‌ 
சுங்‌ 39 : 4-6 


சங்‌ 394. கர்த்தாவே நான்‌ 
எவ்வனவாய்‌ நிலையற்றவன்‌ என்று 
உணரும்படி என்‌ முடிவையும்‌, என்‌ 
நாட்களின்‌ அளவு இவ்வளவு 
என்பதையும்‌ எனக்குத்‌ தெரிவியும்‌. 


சங்‌ 89:5. இதோ, என்‌ நாட்களை நாதா 
விரற்கடையனவாக்கினிர்‌; என்‌ ஆயுசு 
உமது பார்வைக்கு  இல்லாததுயோலி. 
ருக்கிறது; எத்த மனுஷனும்‌ மாயையே 
என்பது திச்சயம்‌. (சேலா) 


சங்‌ 39:8. வேஷமாகவே மனுஷன்‌ 
திரிகிறான்‌; விருதாகவாகவே 
சஞ்சலப்படுகிறான்‌; ஆஸ்தியைச்‌ 
சேர்க்கிறான்‌, யார்‌ அதை 
'வாரிக்கொள்ளுவான்‌ என்று அறியான்‌. 


நான்‌ நிலையற்றவன்‌' 


கர்த்தாவே, நான்‌ எவ்வளவாய்‌ 
'திலையற்றவன்‌ என்று உணரும்படி. என்‌ 
முடிவையும்‌, என்‌ நாட்களின்‌ அளவு. 
இவ்வளவு என்பதையும்‌ எனக்குத்‌ 
தெரிவியும்‌ (சங்‌ 39:4). 

இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ நம்முடைய 
ஜீவியம்‌ நிலையற்றது. நம்முடைய 
ஆயுசுகாலம்‌ மிகவும்‌ குறுகியது. நாம்‌ 
எப்போதுமே நம்முடைய மரணத்திற்கு 
சமீபமாக வந்துகொண்டேயிருக்கிறோம்‌. 
தாவீது. இந்தச்‌ சத்தியத்தை 


உணர்ந்திருக்கிறார்‌. கர்த்தர்‌ 





ழ்‌ நள 
யாய 


தாமே இந்தச்‌ 
தனக்குள்‌ இன்னும்‌ அதிகமாய்‌ 
உணர்த்துமாறு தாவீது கர்த்தரிடத்தில்‌ 
விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. “கர்த்தாவே, 
நான்‌ எவ்வளவாய்‌ நிலையற்றவன்‌ என்று 
உணரும்படி என்‌ முடிவையும்‌. என்‌ 
நாட்களின்‌ அளவு இவ்வளவு என்பதையும்‌ 
எனக்குத்‌ தெரிவியும்‌” என்று 
விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 


சத்தியத்தை 
அதிகமாய்‌ 


கர்த்தரிடத்தில்‌ 
ஜெபிக்கும்போது, “கர்த்தாவே நான்‌ 
இந்தப்‌ பூமியில்‌ எவ்வளவு காலம்‌ 
ஜீவிப்பேன்‌, எப்பொழுது ஸரிப்பேன்‌ 
என்பதை எனக்குத்‌ தெரிவியும்‌' என்று 
சொல்லி ஜெபிக்கவில்லை. கர்த்தர்‌ தாமே 
தன்னுடைய முடிவை தனக்குத்‌ 
தெரிவிக்கும்படியாக தாவீது, 
ஜெபம்பண்ணுகிறார்‌. மோசே இஸ்ரவேல்‌ 
ஜனங்களிடம்‌ சொல்லும்போது “அவர்கள்‌ 
ஞானபடைந்து, இதை உணர்ந்து, தங்கள்‌ 
முடிவை சிந்தித்தக்கொண்டால்‌. 
நலமாயிருக்கும்‌' (உபா 32:29) என்று 
சொன்னார்‌. நம்முடைய முடிவை 
சந்திப்தந்கு கர்த்தர்‌ தாமே தம்முடைய 
ப்‌ ஞானத்தையும்‌ நமக்குத்‌ 


தாவீது 


தாவீது கர்த்தரிடத்தில்‌ 
விண்ணப்பம்பண்ணும்போது தன்னுடைய 
ஜீவியகாலத்தின்‌ முடிவைப்பற்றித்‌ 
தியானிப்பதற்கு தனக்கு உதவிசெய்யுமாறு 
வேண்டிக்கொள்கிறார்‌. நாம்‌ இந்தப்‌ 
பூமியிலே கொஞ்சக்காலம்‌ ஜீவிக்கிறோம்‌. 
நம்முடைய ஜீவியத்தின்‌ 
கடைசிநாட்கள்தான்‌, இந்த உலகத்தில்‌ 
இருக்கப்போகிற கடைசிநாட்கள்‌. 
இதுவே நமக்கு இறுதிக்காலம்‌. 


துன்மார்க்கன்‌ இந்தப்‌ பூரியில்‌ 
ஜீவிக்கிற காலம்‌ வரையிலும்‌ தன்னுடைய 
மாம்சத்தின்‌ இச்சைகளை 
நிறைவேற்றுகிறான்‌. உலகப்பிரகாரமான 
சந்தோஷங்களை அனுபவிக்கிறான்‌. 
அவனுடைய ஜீவியத்தின்‌ கடைசிநாட்கள்‌, 
அவனுடைய சந்தோஷங்களின்‌ 
முடிவு காலபாயிருக்கிறது. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மம்ம 


PUBLISHERS 


கர்த்தருடைய பிள்ளைகளாகிய 
நாமோ, இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ அநேகத்‌ 
துன்பங்களையும்‌, பாடுகளையும்‌ 
உபத்திரவங்களையும்‌ அனுபவிக்கிறோம்‌. 
நம்முடைய ஜீவியத்தின்‌ கடைசிநாட்கள்‌, 
நம்முடைய உபத்திரவங்களின்‌ முடிவு 
காலமாயிருக்கிறது. இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ 
நம்முடைய ஜீவன்‌ முடியும்போது 
நம்முடைய பாடுகளும்‌, கஷ்டங்களும்‌, 
வேதனைகளும்‌ முடிவடைகிறது. 


கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம்‌. 
ஒவ்வொரு நாளும்‌ நம்முடைய 
மரணநாளை, நினைவுகூரவேண்டும்‌. 
நம்முடைய  ஜீலியத்தின்‌ முடிவு 
வெகுதூரத்தில்‌ இல்லை என்னும்‌ நினைவு 
நமக்குள்‌ எப்போதும்‌ இருக்கவேண்டும்‌. 
நாம்‌ மரித்துப்போவதற்கு இன்னும்‌ அநேக 
காலமுள்ளது என்றும்‌ நம்முடைய 
ஜீவியத்தின்‌ முடிவு வெகுதூரத்திலுள்ளது 
என்றும்‌ நாம்‌ நினைக்கும்போது, நமக்குள்‌ 
பல சோதனைகள்‌ வரும்‌. நம்முடைய 
மரணத்தைச்‌ சந்திப்பதற்கு நமக்கு 
இன்னும்‌ நீண்டகால அவகாசம்‌ 
இருக்கிறது. என்று நினைத்து, 
அசட்டையாக ஜீவிப்போம்‌. நம்முடைய 
பரிகத்தத்தில்‌ க 
காண்பிக்கமாட்டோம்‌. 


நம்முடைய மரணம்‌. 

சீக்கிரத்தில்‌ வருவதற்கு வாய்‌ 
என்னும்‌ எண்ணம்‌ 

வரும்போதுதான்‌, நம்முடைய கர்த்தரை 
சந்திப்பதற்கு நாம்‌ ஆயத்தமாயிருப்போம்‌. 
பாவஅறிக்கை செய்வோம்‌. பரிசுத்தமாய்‌ 
ஜீவிப்போம்‌. நாம்‌ மரிப்பதற்கு முன்பாக 
என்னென்ன காரியங்களையெல்லாம்‌ 
செய்து முடிக்க. வேண்டுமோ 
அதையெல்லாம்‌ நேர்த்தியாக செய்து 
முடிக்க ஆரம்பித்துவிடுவோம்‌. நம்முடைய 
ஆவிக்கு ஜீவியத்தில்‌ வேகமும்‌ 
விருப்பும்‌ இருக்கும்‌. நமக்கு மரணம்‌ 
வர காலதாமதமாகும்‌ என்னும்‌ நினைவு, 
நமக்குள்ளிருந்தால்‌, நம்முடைய 
விக்குரிய ஜீவியத்தில்‌ வேகமும்‌ 


இதை உணர்ந்தவராக 
இத்திடத்தல்‌ விண்ணைப்ண்ணுகிா்‌ 





je 
TT 
எந்த மனுஷனும்‌ மாயையே 


இதோ, என்‌ நாட்கனை நாதா. 
விரற்கடையனவாக்கினீர்‌;, எண்‌ ஆயுசு 
உமது பார்வைக்கு இல்லாததுபோலி. 
ருக்கிறது; எத்த மனுஷனும்‌ மாயையே 
என்பது திச்சுயம்‌. (சேலா) (சங்‌ 39:5) 
மனுஷனுடைய ஜீவியம்‌ 
மாயையானது. வேஷமாகவே மனுஷன்‌ 
திரிகிறான்‌. விருதாவாகவே சஞ்சலப்‌ 
படுகிறான்‌. தேவையில்லாத காரியங்களுக்‌ 
கெல்லாம்‌ மனுஷன்‌ வருத்தப்படுகிறான்‌. 
தன்னுடைய ஜீவியத்தில்‌ எதற்கு கவனம்‌ 
செலுத்தவேண்டுமோ அதற்கு கவனம்‌ 
செலுத்தாமல்‌, மாயையான காரியங்களைப்‌ 
பின்பற்றிப்‌ போகிறான்‌. தாவீது 
தன்னுடைய ஜீவியத்தைப்பற்றி 
கர்த்தரிடத்தில்‌ விண்ணப்பம்‌ 
பண்ணுகிறார்‌. எந்த மனுஷனும்‌ மாயையே 
என்றும்‌. மனுஷன்‌ வேஷமாகவே 
திரிகிறான்‌ என்றும்‌, விருதாவாகவே 
சஞ்சலப்படுகிறான்‌ என்றும்‌ 
அங்கக்‌ ச்‌ 
கர்த்தர்‌ தாவீதின்‌ நாட்களை 
நாலுவிரற்கடையளவாக்கியிருக்கிறார்‌. 
தாவீதின்‌ ஆயுசுகாலம்‌ மிகவும்‌ 
சொற்பமானது. தாவீதின்‌ நாட்கள்‌ நான்கு 
விரல்களின்‌ அளவு மாத்திரமே உள்ளது. 
இந்த அளவு மிகவும்‌ சிறியது. நாம்‌ 
நம்முடைய நாட்களைப்பற்றி நினைத்துப்‌ 
பார்க்கும்போது, இந்த குறைந்த 
அளவையும்‌ நினைத்துப்‌ பார்க்கவேண்டும்‌. 
நம்முடைய ஆயுசுகாலம்‌ மிகவும்‌ குறுகியது 
என்னும்‌ எண்ணம்‌ நம்முடைய மனதில்‌ 
நீங்காமல்‌, "நிலைத்திருக்கவேண்டும்‌. 
நம்முடைய நாட்கள்‌ நாலுவிரற்கடையளவு 
மாத்திரமே உள்ளது என்பதை நம்முடைய 
மனக்கண்களால்‌ எப்போதும்‌ நோக்கிப்‌ 
பார்க்கவேண்டும்‌. 
நம்முடைய நாட்களின்‌ அளவை. 
கணக்குப்‌ பார்ப்பதற்கு நாம்‌ 
கணிதமேதைகளாயிருக்க வேண்டும்‌ 
என்னும்‌ அவசியம்‌ எதுவுமில்லை. 
நம்முடைய நாட்களின்‌ அளவைக்‌ 
கூட்டுவதற்கு நம்முடைய 
விரல்களே போதும்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை 


QOODNENS 
PUBLISHERS 


இதைக்‌ கூட்டுவதற்கு இரண்டு 
கைகள்கூட தேவையில்லை. ஒரு கைகூட 
தேவையில்லை. விரல்களின்‌ 
நுனிமாத்திரம்‌ போதுமானது. நம்முடைய 
நாட்களை மிகவும்‌ எளிதாகக்‌ 
கூட்டிவிடலாம்‌. நம்முடைய நாட்களும்‌ 
அவ்வளவு குறைவாகவே உள்ளது. 


நம்முடைய காலங்கள்‌ கர்த்தருடைய 
கரத்திலிருக்கிறது. கர்த்தர்‌ மனுஷனுக்கு 
குறைந்த ஆயுசுகாலத்தையே 
கொடுத்திருக்கிறார்‌. நம்முடைய 
ஆயுசுநாட்கள்‌ கர்த்தருடைய பார்வைக்கு 
இல்லாததுபோலவே 
தேவனுடைய நித்திய 
ஒப்பிட்டுப்‌ பார்க்கும்போது, இந்தப்‌ பூமியில்‌ 
மனுஷருடைய ஆயுசுகாலம்‌ 
ஒன்றுமேயில்லை. இது தேவனுடைய 
பார்வைக்கு இல்லாததுபோலவே 
இருக்கிறது 
இந்தப்‌ பூமியில்‌ மனுஷனுடைய 
ஆயுசுகாலம்‌ மாயையாக இருக்கிறது. 
எந்த மனுஷனும்‌ மாயையே என்பது 
நிச்சயம்‌. ஆகையினால்‌ நாம்‌ இந்தப்‌ 
பிரபஞ்சத்தில்‌ ஜீவனோடு இருக்கிற 
காலத்தில்‌, நம்முடைய நாட்களை 
பிரயோஜனப்படுத்திக்‌ கொள்ளவேண்டும்‌. 
இ பன்‌ செயல்‌. ட்‌ 


மனுஷனைப்பற்றிய ஒவ்வொரு 
காரியமும்‌ நிலையற்றதாகவே இருக்கிறது. 
ஏனெனில்‌ எந்த மனுஷனும்‌. 
மாயையாகவே இருக்கிறான்‌. 
மனுஷனுக்கு எதுவும்‌ 
நிலைத்திருப்பதில்லை. இந்தப்‌ பூமியில்‌ 
மனுஷனுடைய ஜீவனும்‌ 
நிலைத்திருப்பதில்லை. மனுஷன்‌ ரிக்க 
வேண்டியவன்‌. மனுஷன்‌ இந்தப்‌ 
பிரபஞ்சத்தில்‌ கொஞ்சகாலம்‌ 
ஜீவியத்தாலும்‌, அநேக 
காரியங்களைக்‌ குறித்து 
சஞ்சலப்படுகிறான்‌. அவனுடைய 
சஞ்சலத்தைப்‌ போக்குவதற்கு அவனால்‌ 
ஒன்றும்‌ செய்ய ஈது. அவன்‌ 
விருதாகவே சஞ்சலப்படுகிறான்‌. 


அவன்‌ 





ழ்‌ நள 
யாய 


இந்த வசனத்தின்‌ முடிவில்‌ “சேலா” 
என்னும்‌ வார்த்தை சேர்க்கப்பட்டிருக்கிறது. 
இந்த வசனத்தைப்‌ பாடி முடித்த பின்பு 


நாம்‌ சிறிதுநேரம்‌ அமைதியாயிருக்க 
வேண்டும்‌. நம்முடைய ஜீவியகாலம்‌ 


குறைவானது என்பதை நூம்‌ 


தியானிக்கவேண்டும்‌. இந்தச்‌ சத்தியத்தை 
நாம்‌ தியானித்துப்‌ பார்த்து, விருதாவாக 
நிறுத்‌; 


நம்முடைய 

இருப்பதினால்‌, 
ஜீவனைக்‌ நாம்‌ 
அக்கரையுள்ளவர்களாயிருக்கவேண்டும்‌. 


நம்முடைய 


வேஷமாகவே 
திரிகிறான்‌ 


மனுஷன்‌ 


வேஷமாகவே மனுஷன்‌ திரிகிறான்‌; 
விருதாகவாகவே சஞ்சலப்படுகிறான்‌; 
ஆஸ்தியைக்‌ சேர்க்கிறான்‌, யார்‌ அதை 
வாரிக்கொள்ளுவான்‌ என்று அறியான்‌ 
(சுங்‌ 39:0). 


எந்த மனுஷனும்‌ மாயையே என்பது 
நிச்சயம்‌. மனுஷன்‌ மாயையானவன்‌ 
என்பதை உறுதிபண்ணுவதற்கு தாவீது 
இங்கு மூன்று காரியங்களைக்‌ 
குறிப்பிடுகிறார்‌. அவையாவன: 1. மனுஷன்‌ 
வேஷமாகவே திரிகிறான்‌ 
2 மனுஷன்‌ விருதாவாகவே 


சஞ்சலப்படுகிறான்‌. 3 மனுஷன்‌ 
விருதாவாகவே பிரயாசப்படுகிறான்‌. 
இந்தப்‌ பூமியில்‌ நம்முடைய 
சந்தோஷங்களும்‌. மேன்மைகளும்‌, 
மகிமைகளும்‌ மாயையானது. மனுஷன்‌ 
வேஷமாகவே திரிகிறான்‌. தான்‌ 
'சந்தோஷப்படுவதாக நினைக்கிறான்‌. 
ஆனாலும்‌ மனுஷனுடைய சந்தோஷம்‌ 
மெய்யான சந்தோஷமல்ல. இது 
பொய்யான சந்தோஷம்‌. உலகசந்தோஷம்‌ 
என்பது மனுஷனுடைய கற்பனை. கர்த்தர்‌ 
கொடுக்கிற சந்தோஷமே மெய்யான 
சந்தோஷம்‌ மனுஷனுக்கு 
கர்த்தரைப்பற்றித்‌ தெரியவில்லையென்றால்‌. 
அவனுக்கு மெய்யான சந்தோஷரில்லை. 
ஆகையினால்‌ அவன்‌ இந்தப்பிரபஞ்சத்தில்‌ 
வேஷமாகவே திரிகிறான்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மம்ம 


PUBLISHERS 


மனுஷன்‌ தன்னுடைய ஆயுசு 
காலத்தில்‌ பல காரியங்களைக்‌ குறித்து 
கவலைப்படுகிறான்‌. கவலைப்படுவதினால்‌ 
மனுஷனுக்கு ஒரு பிரயோஜனமும்‌ 
உண்டாகப்போவதில்லை. தேவையில்லாமல்‌ 
பயப்படுகிறான்‌. அவனுடைய சஞ்சல 
மெல்லாம்‌ விருதாவாகவே இருக்கிறது. 
அவனுடைய  சஞ்சலத்திற்கு அவனே 
காரணம்‌. மனுஷன்‌ தன்னுடைய 
கவலைகளையும்‌, சஞ்சலகங்களையும்‌ 
தனக்குத்தானே உற்பத்திப்பண்ணிக்‌ 
கொள்கிறான்‌. மனுஷனுடைய 
சஞ்சலத்தினால்‌ ஒரு பிரயோஜனமும்‌ 
உண்டாகப்போவதில்லை. இருந்தாலும்‌ 
சஞ்சலப்படுகிறான்‌. என்‌ 
a பாவக எர 


பிரபஞ்சத்தில்‌ 
ஆஸ்தியை 
அதிகமாய்‌ 
கடினமாய்‌ 
காரியங்களில்‌ 
ஐசுவரியம்‌ 
மனுஷருடைய 


மனுஷன்‌ இந்தப்‌ 
ஜீவிக்கிற காலத்தில்‌ 
சேர்க்கிறான்‌. 
பிரயாசப்படுகிறான்‌. 
உழைக்கிறான்‌. பல 
கவனம்‌ செலுத்துகிறான்‌. 
சேர்க்கவேண்டுபென்பது 
குறிக்கோளாயிருக்கிறது இதற்காக 

ன்‌ எதை வேண்டுமானாலும்‌ 

ய்‌ எதை வேண்டுமானலும்‌ 
வழுக்கு! எனன 

ஒரு மனுஷனுக்கு. எவ்வளவு 
திரளான  ஆஸ்தியிருந்தாலும்‌ அது 
அவனுக்கு ஜீவனல்ல. மனுஷன்‌ 
மரிக்கும்போது அவன்‌ சேர்த்து வைத்த 
ஆஸ்தி அவனோடு கூடவரப்போவதில்லை. 
தான்‌ சேர்த்து வைத்த ஆஸ்தியை யார்‌ 
வாரிக்கொள்வான்‌ என்பதும்‌ அவனுக்குத்‌ 
தெரியாது. 

மனுஷன்‌ சேர்த்து வைத்திருக்கிற 
ஆஸ்தி தோட்டத்திலுள்ள குப்பை 
மேட்டைப்போலிருக்கிறது. குப்பை ஒரு 
இடத்தில்‌ மேடாகக்‌ 
குவிக்கப்பட்டிருக்கும்போது. அதினால்‌ 
அந்த நிலத்திற்குப்‌ பிரயோஜனமில்லை. 
சேமித்து வைக்கப்பட்டிருக்கிற குப்பையை, 
நிலத்தில்‌ பல பாகங்களிலும்‌ 
சிதறிப்போடவேண்டும்‌. அப்போதுதான்‌. 


நிலத்திற்கு 
உரமாக பிரயோஜனப்படும்‌. 





ழ்‌ BELMETHEY 
யாய 


ட்‌ குப்பை பிரயோஜனமற்றதுபோல, 


சேர்த்த வைக்கப்பட்டிருக்கிற ஆஸ்தியும்‌ 
ஈஜனமற்றது. 


தாவிதின்‌ விண்ணப்பம்‌ 
சங்‌ 89 : 7-18 


சங்‌ 89. இப்போதும்‌ ஆண்டவரே, 
நான்‌ எதற்கு எதிர்பார்த்திருக்கிறேன்‌? 
தீரே என்‌ நம்பிக்கை. 


சுங்‌ 8998. என்‌ 
எல்லாவற்றிலூமிருந்து 
விடுதலையாக்கும்‌, 
தித்தனைக்கு 
ஒப்புக்கொடாதேயும்‌. 


சங்‌ 99:9. நீரே இதைச்‌ செய்தீர்‌ என்று 
நான்‌ என்‌ வாயைத்‌  திறவாமல்‌ 
மவுன மாயிரு த்தேன்‌. 


சுங்‌ 39:10. என்னிலிருந்து உம்முடைய 
வாதையை எடுத்துப்போடும்‌ உமது 
கரத்தின்‌ அடிகளால்‌. நான்‌ 
சோர்த்துபோனேன்‌.. 


சங்‌ 89:11. அக்கிரமத்தினிமித்தம்‌ நீர்‌ 
மனுஷனைக்‌ கடித்துகொண்டு. 
தண்டிக்கிற போது, அவன்‌ வடிவைப்‌ 
பொட்டரிப்பைப்‌ போல்‌ 
அழியப்பண்ணுகிறீர்‌; நிச்சயமாக எத்த 
மனுஷனும்‌ மாயையே. (சேலா) 

சங்‌ 89:12. 


கர்த்தாவே, 
ஜெபத்தைக்கேட்டு, 
கூப்பிடுதலுக்குச்‌ செவிகொடும்‌; 
கண்ணீருக்கு மவுனமாயிராதேயும்‌; என்‌ 
பிதாக்கனெல்லாரையும்யோல 
உமக்குழுன்பாக. 
பரதேசியுமாயிருக்கிறேன்‌. 


3918. 


பொறுமையாயிரும்‌. 
நீரே என்‌ நம்பிக்கை 
இப்போதும்‌ ஆண்டவரே, நான்‌: 


எதற்கு எதிர்பார்த்திருக்கிறேன்‌? 
நீரே என்‌ நம்பிக்கை (சுங்‌ 39:7). 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மம்ம 


PUBLISHERS 


தாவீது 
தன்னையும்‌, 
ஜீவியகாலத்தையும்‌ 
பார்த்துக்கொண்டிருந்தார்‌. 
தன்னுடைய கண்களையும்‌ 
இருதயத்தையும்‌ பரலோகத்திற்கு 
நேராகத்‌ திருப்புகிறார்‌. நமக்கு இந்தப்‌ 
பூமியிலுள்ள காரியங்களில்‌ திருப்தி 
ஏற்படவில்லையென்றால்‌, கர்த்தரை 
நோக்கிப்‌ பார்க்கவேண்டும்‌. 
கர்த்தரிடத்தில்‌ மாத்திரமே நமக்குப்‌ பூரண 
திருப்தியுண்டாகும்‌. சிருஷ்டிகளிடத்தில்‌ 
நமக்கு திருப்தியுண்டாகாது 
சிருஷ்டிகரிடத்தில்‌ மாத்திரமே நமக்கு 
திருப்தியுண்டாகும்‌. நாம்‌ இந்த 
உலகத்தையும்‌, உலகத்திலுள்ள 
காரியங்களையும்‌ நோக்கிப்‌ பார்க்கும்போது 
நமக்கு ஏமாற்றமே உண்டாகும்‌. 


கர்த்தரிடத்தில்‌ 
ஐக்கியமாயிருக்கவேண்டும்‌. இந்த 
ஐக்கியம்‌ பரிசுத்தமானது. இந்த 
ஐக்கியத்தில்‌ நம்முடைய ஆத்துபாவுக்கு 
பூரண சந்தோஷமும்‌, பூரண சமாதானமும்‌, 
பூண திருப்தியும்‌ உண்டாயிருக்கும்‌. 
நமக்கு இந்த உலகத்தின்‌ 
மூலமாய்‌ ஏமாற்றம்‌ உண்டாயிருந்தாலும்‌, 
அந்த  ஏமாற்றத்தைப்‌ போக்குவதற்கு, 
நாம்‌ கர்த்தரை நோக்கிப்‌ பார்த்து 
திருப்தியடைய வேண்டும்‌. 


தாவீது கர்த்தரை 
பார்க்கிறார்‌. அவர்‌ கர்த்தரிடத்தில்‌ 
நம்பிக்கையாயிருக்கிறார்‌. அவர்‌ 
கர்த்தரை சார்ந்து ஜீவிக்கிறார்‌. இந்த 
உலகக்காரியங்களில்‌. தாவீதுக்கு 
சந்தோஷம்‌ உண்டாகவில்லை. இந்த 
உலகத்திலிருந்து தாவீது ஏராளமான 
காரியங்களை எதிர்பார்த்தார்‌. ஆனால்‌ 
அவருக்கு ஏமாற்றமே உண்டாயிற்று. 
தன்னுடைய ஏமாற்றத்தினிமித்தமாய்‌, 
ட கர்த்தரிடத்தில்‌, “இப்போதும்‌ 


டட நூன்‌ எதற்கு 
எதிர்பா ரர்த்திருக்‌ என்று 
ஏமாற்றத்தோடு. கேட்கிறார்‌ 


இதுவரையிலும்‌ 
தன்னுடைய 
நோக்கிப்‌ 
இப்போதோ 


நாம்‌ 


நோக்கிப்‌ 





ழ்‌ நள 
யாய 


உலகக்காரியங்களினால்‌ தாவீதுக்கு 
ஒரு நன்மையும்‌ உண்டாகவில்லை. இந்த 
உலகக்காரியங்களை எதிர்பார்த்து அவர்‌ 
இதுவரையிலும்‌. ஏமாற்றமே 
அடைந்திருக்கிறார்‌ கையினால்‌. 
தாவீதுக்கு இந்த உஉலகத்தின்மீது 
வெறுப்பு உண்டாயிற்று. இந்த 
உலகத்தை எதிர்பார்த்து தனக்கு ஒரு 
பிரயோஜனமும்‌ உண்டாகாது என்று 
நினைக்கிறார்‌. ஆகையினால்‌ “நான்‌ 
எதற்கு எதிர்பார்க்கிறேன்‌, எதிர்பார்த்தது. 
எனக்கு ஒன்றும்‌ கிடைக்கவில்லை" என்று 
பொருள்படும்‌ விதமாக தாவீது 
கர்த்தரிடத்தில்‌ விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 


நம்முடைய சரீர ஆரோக்கியமும்‌, 
நம்முடைய ஐசுவரியமும்‌ நித்தியமானதல்ல. 
நாம்‌ இவற்றை நம்பி ஜீனிக்கக்கூடாது. 
நம்முடைய ஐசுவரியம்‌ நமக்கு 
நிம்மதியையும்‌ ஆறுதலையும்‌ தரும்‌ என்று 
எதிர்பார்க்கக்கூடாது. இவையெல்லாம்‌ 
நம்மிடத்தில்‌ நிலைத்து நிற்காது. சரீர 
ஆரோக்கியத்தையும்‌, லகத்து 
ஜசுவரியங்களையும்‌ நம்பி ஜீனிக்கிறவர்கள்‌ 
ஏமாந்து போவார்கள்‌. அவை 
நம்மைவிட்டு நீங்கிப்போகும்போது, 
நம்முடைய நம்பிக்கையும்‌, நம்முடைய 
ந்தோஷமும்‌. நம்மை விட்டு 
நீங்கிப்போகும்‌. 


கர்த்தரிடத்தில்‌ நம்பிக்கை 
வைத்திருக்கிற மனுஷன்‌ பாக்கியவான்‌. 
கர்த்தருக்குள்‌ சந்தோஷமாயிருக்கிற 
மனுஷன்‌ பாக்கியவான்‌. அவன்‌ 
கர்த்தரிடத்தில்‌ திருப்தியாயிருப்பான்‌. 
தாவீது இதுவரையிலும்‌ உலகத்தையும்‌, 
உலகத்திலுள்ளவைகளையும்‌ சார்ந்து 
ஜீவித்தார்‌. அவருக்கு 
ஏமாற்றமுண்டாயிற்று, சோர்ந்துபோனார்‌. 


சொல்லுகிறார்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மம்ம 


PUBLISHERS 


மூடனுடைய நிந்தனை 


மீறுதல்கன்‌' 
என்னை 
மூடனுடைய 
என்னை 
ஒப்ப பதால்‌ (சங்‌ 89:8). 


தாவீது கர்த்தரிடத்தில்‌ தனக்காக 
விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. அவர்‌ 
கர்த்தர்மீது பிரியமாயிருக்கிறார்‌. 
தன்னுடைய வேண்டுதல்களையும்‌ 
விண்ணப்பங்களையும்‌. கர்த்தருடைய 
சமுகத்தில்‌ வாஞ்சையோடு சொல்லுகிறார்‌. 
தன்னுடைய பாவங்களும்‌ மீறுதல்களும்‌ 
மன்னிக்கப்படவேண்டும்‌. என்பதும்‌, 
தனக்கு நிந்தையும்‌ அவமானமும்‌ 
வரக்கூடாது. என்பதுமே  தாளீதின்‌ 
ஜெபமாகும்‌. 


தாவீது 
“என்னிலிருந்து 
எடுத்துப்போடும்‌” 
என்று ஜெபிக்கிறார்‌. இந்த ஜெபத்தை 
ஏறெடுப்பதற்கு முன்பாக, 'என்‌ 
மீறுதல்களெல்லாவற்றிலுமிருந்து என்னை 
விடுதலையாக்கும்‌' (சங்‌ 39:8) என்று 
விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. நம்முடைய 
பாவங்கள்‌ நமக்கு மன்னிக்கப்பட்டால்தான்‌ 
நமக்கு வாதையிருக்காது. பாவத்தின்‌ 
சம்பளம்‌ மரணம்‌. நம்முடைய பாவம்‌ 
மன்னிக்கப்படும்போது. நமக்கு நித்திய 
'வன்‌ உண்டா ம்‌. ம்முடைய 
னை தகி நடமா எண்‌ 


கர்த்தரிடத்தில்‌ 
உம்முடைய வாதையை 
(சங்‌ 3910) 


தன்னுடைய 
எல்லாவற்றிலுமிருந்து கர்த்தர்‌ தாமே 
தன்னை விடுதலையாக்குமாறு 
ஜெபித்துவிட்டு. “மூடனுடைய நிந்தனைக்கு 
என்னை ஒப்புக்கொடாதேயும்‌' என்று 
தாவீது ஜெபம்பண்ணுகிறார்‌. 
துன்மார்க்கர்‌ மூடராயிருக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ தங்களுடைய பேச்சிலும்‌ 
செய்கையிலும்‌ தங்களுடைய 
மூடத்தனத்தை வெளிப்படுத்துகிறார்கள்‌. 
அவர்கள்‌ தங்களைப்‌ பெரியவர்களாக 


நினைத்து, கர்த்தருடைய பிள்ளைகளை 
பரியாசம்பண்ணுகிறார்கள்‌. 


மீறுதல்கள்‌ 





ழ்‌ நள 
யாய 


பரிசுத்தவான்களுக்கு 
அவர்கள்‌ 


முன்பாக 
தங்களை பலமுள்ளவர்கள்‌ 
போலவும்‌, ஞானிகள்போலவும்‌, 
விவேகிகள்போலவும்‌ காண்பித்துக்‌ 
கொள்கிறார்கள்‌. தங்கள்‌ மூடத்தனத்தை 
மறைக்கிறார்கள்‌. அவர்கள்‌ மெய்யாகவே 
மாய்மாலம்பண்ணு கிறார்கள்‌. 
கர்த்தருக்குப்‌ பயப்படுவதே ஞானத்தின்‌ 
ஆரம்பம்‌. மூடன்‌ ரட்‌ 
பயப்படமாட்டான்‌. னிடத்தில்‌ 
ஞானமில்லை. அவன்‌ ர்த்து] 
பிள்ளைகளை நிந்திப்பதற்கு முயற்சி 
செய்கிறான்‌. கர்த்தர்‌ தாமே தன்னை 
மூடனுடைய நிந்தனைக்கு 
ஒப்புக்கொடுக்கவேண்டாமென்று தாவீது 
கர்த்தரிடத்தில்‌ பயபக்தியாய்‌ ஜெபம்‌ 
பண்ணுகிறார்‌. 


நீரே இதைச்‌ செய்தீர்‌ 


'நீரே இதைச்‌ செய்தீர்‌ என்று நான்‌ 
என்‌ வாயைத்‌ 'திறவாமல்‌. 
மவுளமாயிருந்தேன்‌ (சங்‌ 9:9). 


தாவீது கர்த்தருக்குக்‌ கீழ்ப்படிகிறார்‌ 


கர்த்தருடைய பரிசுத்த 
தன்னை 
ஒப்புக்கொடுக்கிறார்‌ 
தாவீதுக்கு வாதைகள்‌ 
தன்னுடைய 
சஞ்சலப்படுகிறார்‌ 
வேதனைப்படுகிறார்‌. இவையெல்லாம்‌ 
தன்னுடைய பாவத்தினிமித்தம்‌. கர்த்தர்‌ 
தனக்கு நீதியாகக்‌ கொடுக்கிற தண்டனை 
என்று தாவீது அங்கீகரிக்கிறார்‌. 
“நீரே. இதைச்‌ செய்தீர்‌” என்று 
கர்த்தரிடத்தில்‌ சொல்லுகிறார்‌. 


தாவீதுக்கு ஏற்பட்டிருக்கிற 
நெருக்கங்களும்‌, வேதனைகளும்‌ 
எதேச்சையாய்‌ உண்டாவில்லை. இவை 
தேவனுடைய தெய்வீக சித்தத்தின்‌ 
பிரகாரமாகவும்‌ அவருடைய தெய்வீக 
திட்டத்தின்‌ பிரகாரமாகவும்‌ தாவீதுக்கு 
உண்டாயிற்று. தனக்கு வந்திருக்கிற 
தண்டனையை தாவீது 
பணிவோடு ஏற்றுக்கொள்கிறார்‌. 


சித்தத்திற்குத்‌ 
சந்தோஷமாய்‌ 

இப்போது 
வந்திருக்கிறது. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மம்ம 


PUBLISHERS 
இந்தத்‌ தண்டனை தன்னுடைய 
பாவத்தினிமித்தம்‌ நீதியாகக்‌ 
கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று 
அங்கீகரிக்கிறார்‌. கர்த்தரே இதைச்‌ 
செய்தார்‌ என்று விசுவாசித்து, தாவீது 
தன்னுடைய வாயைத்‌ திறவாமல்‌ 
மவுனமாயிருக்கிறார்‌. 


நம்முடைய ஜீவியத்திலும்‌ அநேக 
சம்பவங்கள்‌ நடைபெறும்‌. கர்த்தருடைய 
பிள்ளைகளுக்கு அவருக்குச்‌ சித்தமான 
காரியங்கள்‌ மாத்திரமே வாய்க்கும்‌. 
கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு சகலமும்‌ 
நன்மைக்கேதுவாக நடைபெறும்‌. நாம்‌ 
கர்த்தருடைய வார்த்தையை மீறி, 
அவருக்கு கீழ்ப்படியாமல்‌ ஜீவிக்கும்போது 
தேவனுடைய கோபம்‌ நம்மீது வரும்‌, 
நமக்கு தெய்வீக தண்டனை கிடைக்கும்‌. 
நமக்கு பாடுகளும்‌ வேதனைகளும்‌, 
நெருக்கங்களும்‌ உண்டாகும்‌. 
இவையெல்லாம்‌ நம்முடைய ஜீவியத்தில்‌ 
எதில்‌ தழுவ தகிட 0 


நம்முடைய ஜீவியத்தில்‌, 
நடைபெறுகிற ஒவ்வொரு காரியத்தையும்‌ 
பார்த்து, “இது தேவனுடைய விரல்‌, இது 
தேவனுடைய கிரியை” என்று 
அங்கீகரிக்கவேண்டும்‌. கர்த்தர்‌ 
நமக்குள்ளே அநேகக்‌ கிரியைகளை 
நடப்பிக்கிறார்‌. நமக்குள்‌ தம்முடைய 
சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு, கர்த்தர்‌ 
அநேகரை தம்முடைய கருவிகளாகப்‌ 
பயன்படுத்துகிறார்‌. அவர்கள்‌ 
கருவிகள்தான்‌. கர்த்தரே 
எல்லாவற்றிற்கும்‌ காரணகர்த்தா. நமக்கு 
மற்ற மனுஷர்‌ மூலமாய்‌ காரியங்கள்‌ 
ல கர்த்தருடைய 

நாம்‌ 

“கர்த்தரிடத்தில்‌, 


உமது கரத்தின்‌ அடிகள்‌ 


என்னிலிருத்து டைய 
வாதையை எடுத்தூப்போடும்‌; உமது 
கரத்தின்‌ அடிகளால்‌ நான்‌ 
'சோர்த்துபோனேன்‌ (சங்‌ 88:10). 





ழ்‌ நள 
யாய 


தாவீதுக்கு இப்போது 
வாதைகள்‌ உண்டாயிருக்கிறது. 
வாதை கர்த்தருடைய வாதை என்று 
தாவீது சொல்லுகிறார்‌. கர்த்தர்‌ தாமே 
தம்முடைய வாதையை, தன்னிலிருந்து 
எடுத்துப்போடுமாறு தாவீது 
ஜெபம்பண்ணுகிறார்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
வாதையை எடுத்துப்போடும்போது, 
தாவீதின்‌ பாரச்சுமை நீங்கும்‌. அவருடைய 
நெருக்கங்களும்‌, வேதனைகளும்‌ 
அவரைவிட்டு நீங்கிப்போகும்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய கரத்தினால்‌ தாவீதை 
அடிக்கிறார்‌. கர்த்தர்‌ அடிக்கும்போது 
தாவீது சோர்ந்துபோகிறார்‌. தாவீது 
கர்த்தருடைய சமுகத்தில்‌ தன்னுடைய 
சோர்வைப்பற்றியும்‌ சொல்லுகிறார்‌. “உமது 
கரத்தின்‌ அடிகளால்‌ நான்‌ 
சோர்ந்துபோனேன்‌"என்று கர்த்தரிடத்தில்‌ 
முறையிடுகிறார்‌ 


தாவீதுக்கு அவருடைய சரீரத்தில்‌ 
வியாதியும்‌ வாதையும்‌ உண்டாயிற்று. 
இதனால்‌ அவருடைய ஆவி 
சோர்ந்துபோயிற்று. தாவீதின்‌ பெலன்‌ 
அவரைவிட்டு நீங்கிப்போயிற்று. தாவீதால்‌ 
வேதனையைத்‌ தாங்கிக்கொள்ள 
முடியவில்லை. இது கர்த்தர்‌ அவருக்குக்‌ 
கொடுத்திருக்கிற வாதை. இதிலிருந்து 
தாவீதால்‌ தப்பிக்க முடியவில்லை. தாவீது 
கர்த்தருடைய சமுகத்திற்கு முன்பாக 
பாவங்களைச்‌ செய்திருக்கிறார்‌. பல. 
சமயங்களில்‌ அவர்‌ கர்த்தருடைய 
சித்தத்திற்கு மீறி நடந்திருக்கிறார்‌. 
இதனால்‌ கர்த்தர்‌ தாவீதை தம்முடைய 
கரத்தினால்‌ அடிக்கிறார்‌. கர்த்தர்‌ 
அடிக்கிற அடியைத்‌ தாங்கமுடியாமல்‌: 
தாவீது சோர்ந்துபோயிருக்கிறார்‌. 
நம்முடைய பேச்சும்‌ 
செய்கைகளும்‌, நம்முடைய 
நமக்கு நன்மையையோ அல்லது. 
தீமையையோ கொடுக்கும்‌. நாம்‌ நன்மை 
செய்தால்‌ நமக்கு நன்மை உண்டு. நாம்‌ 
தீமை செய்தால்‌ நமக்குத்‌ தீமை உண்டு. 
பல சமயங்களில்‌ நாம்‌ 
உண்டுபண்ணியிருக்கிற பிரம்பினாலாயே 
நாம்‌ அடிவ றாம்‌. 
அடிப்பதற்கு நாமே 
உண்டுபண்ணுவோம்‌. 


அநேக 
இந்த 


நம்முடைய 
வழிகளும்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மம்ம 


PUBLISHERS 


இந்த வேதனைகளும்‌ 
மீறுதல்களினிமித்தமாய்‌ 


அடிகளும்‌, 
நம்முடைய 
உண்டாயிற்று. 


பாவத்தினிபித்தமாய்‌. 


வாதைகளையும்‌, 


நம்முடைய 
நமக்கு வருகிற 
வேதனைகளையும்‌ எரேமியா தீர்க்கதரிசி 
இவ்வாறு சொல்லுகிறார்‌. “என்‌ 
பாதகங்களின்‌ நுகம்‌ அவருடைய கையால்‌ 
பூட்டப்பட்டிருக்கிறது: 
பிணைக்கப்பட்டு 
சுற்றிக்கொண்டது; 
பெலனை  விழப்பண்ணினார்‌; 
க அதத்‌! ஆண்டவர்‌ 
என்னை டுக்குகிறவர்களின்‌ 
கையில்‌ ஒப்பக்கொடுதோர்‌ (புல 114), 


பொட்டரிப்பு 


அக்கிரமத்தினிமித்தம்‌ தீர்‌ 
மனுஷனைக்‌. கடித்துகொண்டு. 
தண்டிக்கிறயோது, அவன்‌ வடிவைப்‌ 
பொட்டரிப்பைப்போல்‌ அழியப்‌ 
பண்ணுகிறீர்‌; நிச்சயமாக. எந்த 
ம்‌ மாயையே. (சேலா) 

(சங்‌ 89:11). 


கர்த்தர்‌ மனுஷனுடைய 
பாவத்தினிமித்தம்‌. அவனைத்‌ 
தண்டிக்கும்போது, அவனுடைய அழகு 
அவனை. விட்டு நீங்கிப்போகிறது. 
அவனுடைய வடிவம்‌ பொட்டரிப்பைப்போல்‌. 
அழிந்துபோகிறது. “பொட்டு' 
என்னும்‌ வார்த்தை கரையானைப்போன்ற 
சிறிய பொட்டுப்பூச்சியைக்‌ குறிக்கிறது. 
'பொட்டரிப்பு” என்பது “பொட்டுப்‌ 
பூச்சியினால்‌ அரிக்கப்பட்டிருப்பது 

இந்த வாக்கியத்தில்‌ பொட்டரிப்பு 
என்பது பாவம்‌ செய்கிற 
மனுஷனைக்‌ குறிப்பதாக ஒரு 
வியாக்கியானம்‌ உண்டு. 
பொட்டுப்பூச்சியைப்போன்ற சிறிய 
பூச்சியை, நாம்‌ ஒரு விரலினால்‌ நசுக்கி 





ழ்‌ நள 
யாய 


கர்த்தர்‌ மனுஷனுடைய 
அக்கிரமத்தினிமித்தம்‌ அவனைக்‌ கடிந்து 
கொண்டு தண்டிக்கிறபோது, அவனுடைய 
வடிவம்‌ பொட்டரிப்பைப்போல்‌. 
அழிந்துபோகும்‌. மனுஷர்‌ 
'பொட்டுப்பூச்சியால்‌ அரிக்கப்படுவார்கள்‌ 
என்று தேமானியனாகிய எலிப்பாஸ்‌ 
யோபுவுக்கு பிரதியுத்தரம்‌ சொல்லுகிறார்‌ 
(யோபு 4:19). 


பொட்டரிப்பு என்பது தேவனுடைய 
தண்டனை என்றும்‌ இந்த வாக்கியத்திற்கு 
சிலர்‌ வியாக்கியானம்‌ சொல்லுகிறார்கள்‌. 
பொட்டுப்பூச்சி நம்மை அரிக்கும்போது, 
அமைதியாக, ஆரவாரயில்லாமல்‌, 
கொஞ்சம்‌ கொஞ்சமாக அரித்துவிடும்‌. 
கரையான்‌ வஸ்திரத்தை அரிக்கும்போது, 
அதைக்‌ கொஞ்சம்‌ கொஞ்சமாக 
அரித்து,  வஸ்திரத்தின்‌ அழகையே 
கெடுத்துவிடும்‌. முடிவில்‌ அந்த 
வஸ்திரமே இல்லாத அளவுக்கு, அதை 
மொத்தமாக அரித்துப்போடும்‌ 
இதுபோலவே கர்த்தருடைய தண்டனை 
நம்மீது வரும்போது நாமும்‌ 
பொட்டுப்பூச்சியால்‌. ிக்கப்பட்டதைப்‌ 
சோ த கம்‌ க்‌ 


தாவீதுக்கு அநேக 
நெருக்கங்களும்‌, வேதனைகளும்‌ 
உண்டாயிருந்தாலும்‌, அவர்‌ கர்த்தரிடத்தில்‌ 
நம்பிக்கை வைத்திருக்கிறார்‌. இப்போது 
தனக்கு பாடுகள்‌ இருந்தாலும்‌, 
கர்த்தருடைய கிருபையினால்‌ இந்தப்‌ 


நம்புகிறார்‌ 
உண்டாகும்‌ 
கர்த்தரிடத்தில்‌ 
கர்த்தர்‌ தம்முடைய 
தன்னைத்‌ தண்டித்தாலும்‌, 
இரக்கத்தினால்‌ தன்னை மறுபடியும்‌ 
மீட்டுக்கொள்வார்‌ என்று தாவீது 
விசுவாசிக்கிறார்‌. கர்த்தருடைய தண்டனை 
அவருடைய கோபத்தினால்‌ உண்டாகும்‌. 
கர்த்தருடைய ஆசீர்வாதமோ அவருடைய 
கிருபையினாலும்‌ இரக்கத்தினாலும்‌ 


உண்டாகும்‌. 


நம்பிக்கையாயிருக்கிறார்‌. 
கோபத்தினால்‌ 
தம்முடைய 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மம்ம 


PUBLISHERS 


எந்த மனுஷனாலும்‌ கர்த்தருக்கு 
விரோதமாய்‌ எதிர்த்து நிற்கழுடியாது. 
கர்த்தர்‌ தம்முடைய கோபத்தினால்‌ 
நம்மை அழிக்கும்போது, அவருடைய 
கோபத்திலிருந்து நம்மால்‌ தப்பிக்க 
முடியாது. மனுஷனுடைய பெலமும்‌, 
பாதுகாப்பும்‌, அழகும்‌, அறிவும்‌ கர்த்தருக்கு 
முன்பாக மாயையாயிருக்கிறது 
நிச்சயமாகவே எந்த மனுஷனும்‌ 
மாயையே என்‌, தாவீது 
தீர்மானமாய்ச்‌ சொல்லுகிறார்‌. 


என்‌ கண்ணீருக்கு 


மவுனமாயிராதேயும்‌ 
என்‌ ஜெபத்தைக்‌ 


கர்த்தாவே, 


என்‌: 
பிதாக்களெல்லாரையும்போல நானும்‌ 
உமக்குமுன்பாக. அந்றியனும்‌ 
பரதேசியுமாயிருக்கிறேன்‌ (சங்‌ 89:12). 


கர்த்தர்‌ மனப்பூர்வமாய்‌ யாரையும்‌ 
துன்பப்படுத்துவதில்லை. யாரையும்‌ 
வேதனைக்குட்படுத்துவதில்லை. 
மனுபுத்திரர்மீது கர்த்தர்‌ தேவையில்லாமல்‌ 
தம்முடைய வாதையை அனுப்புவதில்லை. 
கர்த்தர்‌ காரணமில்லாமல்‌: கர்த்தர்‌ 
மனுஷரை தம்முடைய கரத்தினால்‌ 
அடிக்கமாட்டார்‌. கர்த்தர்‌ பொதுவாக 
எந்த  மனுஷரையும்‌ தேவையில்லாமல்‌ 
தண்டிக்கமாட்டார்‌. உலகப்பிரகாரமான 
ஜனங்களை அவர்‌ தண்டிக்காதபோது. 
கர்த்தர்‌ தம்முடைய ஜனங்களைத்‌ 
தண்டிக்காமல்‌ அவர்கள்மீது 
அன்புகூருவது அதிக நிச்சயம்‌. 

நாம்‌ கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
கண்ணீர்‌ விட்டு அழும்போது, கர்த்தர்‌ 
நமக்கு உத்தரவு கொடுக்காமல்‌ 
மவுனமாயிருக்கணாட்டார்‌. நமக்கு 
விடுதலையைக்‌. கட்டளையிடுவார்‌. 
சமாதானத்தைக்‌ கட்டளையிடுவார்‌. 
நமக்கு ஆறுதலான வார்த்தைகளைச்‌ 
சொல்லுவார்‌. 
வாதைகளுக்கு 
கர்த்திடத்தில 





ழ்‌ BELMETHEY 
TT 


“கர்த்தாவே, என்‌ ஜெபத்தைக்‌ கேட்டு, 
என்‌ கூப்பிடுதலுக்குச்‌ செவிகொடும்‌. என்‌ 
கண்ணீருக்கு மவுனமாயிராதேயும்‌" என்று 
உருக்கமாக ஜெபிக்கிறார்‌. 


தாவீதுக்கு வாதைகளும்‌ 
வேதனைகளும்‌ உண்டானதினால்‌ அவர்‌ 
இப்போது கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
'ஜெபம்பண்ணுகிறார்‌.  ஜெபிக்கவேண்டும்‌ 
என்னும்‌ ஆர்வம்‌ அவருடைய இருதயத்தில்‌ 
உண்டாயிற்று, தாவீதுக்கு 
பாடுகளும்‌, வேதனைகளும்‌ உ: 
தினால்‌, அவர்‌ இந்தப்‌ பிரபஞ்சத்தை 
சார்ந்திருக்காமல்‌, இந்தப்‌ பிரபஞ்சத்தை 
விட்டு விலகி, கர்த்தருடைய சமுகத்திற்கு 
வருகிறார்‌. தாவீது இந்தப்‌ 
த்து வைத்திருந்த 
பாசமும்‌ ரைவிட்‌ 
நீங்கிப்போயிற்று த ம்‌ 


தாவீது இஸ்ரவேல்‌ தேசத்தின்‌ 
ராஜாவாகயிருக்கிறார்‌. சிங்காசனத்தில்‌ 
வீற்றிருக்கிறார்‌. அவருக்கு மிகுந்த 
வாதைகளும்‌, நெருக்கங்களும்‌ 
உண்டானபோது, தாவீது தன்னை ஒரு 
ராஜாவாகப்‌ பார்க்காமல்‌, தன்னை 
ஒரு அந்நியனாகவும்‌ பரதேசியாகவும்‌ 
பார்க்கிறார்‌. தாவீதின்‌ முற்பிதாக்கள்‌ 
இந்த உலகத்திலே வீடுகளும்‌, 
தேசங்களும்‌ இல்லாமல்‌ அத்நியராயும்‌. 
பாதேசிகளாயும்‌ சுற்றி அலைந்தார்கள்‌. 
தாவீது கர்த்தரிடத்தில்‌ தன்னைப்பற்றிச்‌ 
சொல்லும்போது, “நானும்‌ உமக்கு முன்பாக 
அந்நியனும்‌  பரதேசியுமாயிருக்கிறேன்‌” 
என்று சொல்லுகிறார்‌. 


கர்த்தருடைய பிள்ளைகளெல்லோருமே 
இந்த உலகத்தில்‌ பரதேசிகளாகவே 
இருக்கிறோம்‌. இந்தப்‌ பிரபஞ்சம்‌ நமக்கு 
நிலையானதல்ல. நம்முடைய நித்திய 
தேசத்தை நோக்கி நாம்‌ பிரயாணம்‌ 
மேற்கொள்கிறோம்‌. அந்தப்‌ 
பிரயாணத்தின்போது இந்தப்‌ 
பிரபஞ்சத்தின்‌ வழியாய்க்‌ 
கடந்துசெல்கிறோம்‌. பரலோகத்தில்‌. 
பிரவேசிக்கும்‌ வரையிலும்‌ நாம்‌ 
தொடர்ந்து பிரயாணம்‌ பண்ணவேண்டும்‌. 
ந்தப்‌ பிரபஞ்சத்தில்தான்‌ நாம்‌ 
யாணம்‌ செய்யவேண்டும்‌. 


நாம்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை 


QOODNENS 
PUBLISHERS 


நாம்‌ இந்தப்‌ 
அந்நியராயும்‌ 


அது வரையிலும்‌ 
பிரபஞ்சத்திற்கு 
பரதேசிகளாயும்‌ இருப்போம்‌. 
என்னிடத்தில்‌ 
பொறுமையாயிரும்‌ 


நான்‌ இனி இராமற்போகுமுன்னே, 
'தேறுதலடையும்படி. என்னிடத்தில்‌ 
பொறுமையாயிரும்‌ (சங்‌ 99:18). 


தன்னிடத்தில்‌ 
தாவீது 
கர்த்தர்‌ 


கர்த்தர்‌ 
பொறுமையாயிருக்குமாறு 
வேண்டிக்கொள்கிறார்‌. 
தாவீதின்மேல்‌ இதுவரையிலும்‌ 
பொறுமையாகத்தான்‌  இருந்திருக்கிறார்‌. 
இந்தப்‌ பொறுமையோடு, 
இன்னும்‌ கொஞ்சம்‌ 
பொறுமையாயிருக்குமாறு 
விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. தாவீதுக்கு 
வேதனைகளும்‌, வாதைகளும்‌, 
வியாதிகளும்‌ வந்திருக்கிறது. அவருடைய 
சரீரத்திலும்‌ ஆனியிலும்‌, ஆத்துமாவிலும்‌. 
சிந்தையிலும்‌ 'பெலனில்லை. 
தான்‌ தேறுதலபையும்டி, கர்த்தர்‌ 
தன்னிடத்தில்‌ பொறுபையாயிருக்குமாறு 
தாவீது விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 


தாவீது சீக்கிரத்தில்‌ 
மரிக்கப்போகிறார்‌. இதன்‌ பின்பு அவர்‌ 
இந்த உலகத்தில்‌ இருக்கமாட்டார்‌. தான்‌ 
மரிப்பதற்கு முன்பாக தன்னுடைய 
ஆவியில்‌ சமாதானமுண்டாக 
வேண்டுமென்றும்‌, தன்னுடைய சரீரத்தில்‌ 
வாதைகளும்‌ வேதனைகளும்‌ 
நீங்கவேண்டுமென்றும்‌ 
ஜெபிக்கிறார்‌. தாவீது மரித்து 
உலகத்தைவிட்டு  கடந்துபோகும்போது 
அவருடைய ஆத்துமா ஜீவணோடிருக்கும்‌. 
அவருடைய சரீரம்‌ மாத்திரமே எரிக்கும்‌. 
தாவீது மரித்த பின்பும்‌, அவருடைய 
ஆத்துமா கர்த்தரைத்‌ துதித்துப்‌ பாடும்‌. 
தான்‌ ந்த உலகத்திலே 
அந்நியனாகவும்‌, பாதேசியாகவும்‌ 
இருந்தாலும்‌ தான்‌ 
கர்த்தர்‌ 
பொறுமையாயிருக்குமாறு 
விண்ணப்பம்‌ பண்ணுகிறார்‌. 
மரிக்கும்‌ முன்பாக கர்த்தருடைய கிருபை 
தனக்கு வெளிப்படவேண்டுமென்று தாவீது 
எதிர்பார்க்கிறார்‌. 





ழ்‌ பப்ப 
யாய 


தாவீது 

பாவத்தினிமித்தமாய்‌ 

பிரச்சனைகளை சந்தித்து வந்தார்‌. 
அவருக்கு பாடுகளும்‌ நெருக்கங்களும்‌ 
வாதைகளும்‌, வேதனைகளும்‌ 
உண்டாயிற்று. கர்த்தர்‌ தாவீதின்மேல்‌ 
கோபமாயிருந்தார்‌. தாவீது கர்த்தருடைய 
சமுகத்தில்‌ தன்னுடைய மிறுதல்கள்‌ 
எல்லாவற்றிலுமிருந்தும்‌ தன்னை 
விடுதவையாக்குமாறு பணிவோடு 
விண்ணப்பம்பண்ணினார்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய கிருபையினாலே தாவீதின்‌ 
ஜெபத்தைக்‌ கேட்டு, அவருடைய 
இக்கட்டுக்களிலிருந்து அவரை விடுதலை 
பண்ணியிருக்கிறார்‌. 


தன்னுடைய 
விடுதலை 
சங்கீதத்தை 


தாவீது 
பிரச்சனைகளிலிருந்து 
பெற்றபோது, நாற்பதாவது 
எழுதியிருக்கிறார்‌. தேவனுடைய 
நன்மையினாலும்‌, அவருடைய 
வல்லமையினாலும்‌ தாவீதுக்கு அநேக 
ஆபத்துக்களிலிருந்து 
உண்டாயிற்று. கர்த்தர்‌ 
கூப்பிடுதலைக்‌ கேட்டு, 
பயங்கரமான குழியிலும்‌, உளையான 
சேற்றிலுமிருந்து தன்னை 
தூக்கியெடுத்ததற்காக தாவீது கர்த்தரை 

நன்றியோடு துதிக்கிறார்‌. கர்த்தருக்குப்‌ 
பக்‌ டைப்‌ பாடுகிறார்‌ (சங்‌ 40:1-5). 


தேவனுடைய 
சத்தியத்தையும்‌ நீதியையும்‌ பற்றிச்‌ 
சொல்லுகிறார்‌. கிறிஸ்துவின்‌ மூலமாய்‌ 
நமக்கு உண்டாயிருக்கிற மீட்பின்‌ 
கிரியையை தாவீது தெளிவுபடுத்துகிறார்‌ 
(சங்‌ 40-10). தாவீது தனக்காகவும்‌ 
தன்னுடைய சிநேகிதருக்காகவும்‌ 
கர்த்தரிடத்தில்‌ உற்சாகமாய்‌ 
ஜெபம்பண்ணுகிறார்‌. தேவனுடைய 
கிருபையும்‌ இரக்கமும்‌ தங்களுக்கு 
கிடைக்கவேண்டுமென்று தாவீது 


கர்த்தருடைய சமுகத்தில்‌ பயபக்தியாய்‌ 
விண்ணப்பம்பண்ணுகிறார்‌ (சங்‌ 4031-17. 


தாவீது 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மம்ம 


PUBLISHERS 


கர்த்தருடைய அதிசயங்களும்‌ 
யோசனைகளும்‌ 
சங்‌ 40:1-5 


சங்‌ 4011. கர்த்தருக்காகப்‌: 
பொறுமையுடன்‌ காத்திருந்தேன்‌; அவர்‌ 
என்னிடமாய்ச்‌ சாய்ந்து, என்‌ 
கூப்பிடுதலைக்‌ கேட்டார்‌. 


சுங்‌ 409. பயங்கரமான குழியிலும்‌ 
உனையான சேற்றிலுருமிரு ந்து, 
என்னைத்‌ தூக்கியெடுத்து, என்‌ 
கால்களைக்‌ கன்மலையின்மேல்‌ நிறுத்தி, 
என்‌ அடிகளை உறுதிப்படுத்தி, 


சங்‌ 40:3. நமது தேவனைத்‌ துதிக்கும்‌ 
புதூப்பாட்டை அவர்‌ என்‌ வாயிலே 
கொடுத்தார்‌; அநேகர்‌ அதைக்கண்டு, 
பயந்து, கர்த்தரை நம்புவார்கள்‌. 


சங்‌ 3094. அகங்காரிகனையும்‌ 
பொய்யைச்சார்த்திருக்கிறவர்கனையும்‌ 
நோக்காமல்‌, கர்த்தரையே தன்‌ 
நம்பிக்கையாக வைக்கிற மனுஷன்‌: 
பாக்கியவான்‌. 


சுங்‌ 40:5. என்‌ தேவனாகிய கர்த்தாவே, 
நீர்‌ எங்கள்‌  திமித்தஞ்செய்த 
உம்முடைய அதிசயங்களும்‌ 
உம்முடைய யோசனைகளும்‌ 
அதேகமாயிருக்கிறது; ஒருவரும்‌ 
அவைகளை உமக்கு விவரித்துச்சொல்லி. 
முடியாது; நான்‌ அவைகளைச்சொல்லி. 
அறிவிக்கவேண்டுமானால்‌. அவைகள்‌ 
எண்ணிக்கைக்கு மேலானவைகள்‌. 


கர்த்தருக்காக பொறுமையுடன்‌ 
காத்திருந்தேன்‌ 


கர்த்தருக்காகப்‌ பொறுமையுடன்‌. 
காத்திருந்தேன்‌; அவர்‌ என்னிடமாய்ச்‌ 
சாய்த்து, என்‌ கூப்பிடுதலைக்‌ கேட்டார்‌ 
(சங்‌ 40:1). 





ழ்‌ நள 
யாய 


தாவீது மிகுந்த 
லிருந்தார்‌. அநேக ஆபத்துக்களும்‌. 
வாதைகளும்‌ அவரை சூழ்ந்திருந்தது. 
இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்‌ 
தாவீது 
கர்த்தருடைய 
விசுவாசத்தோடு காத்திருந்தார்‌. 
தாமே தன்னுடைய 
பிரச்சனைகளிலிருந்தும்‌. 
கிருபையினால்‌ 
இரட்சிப்பார்‌ 
விசுவாசத்தோடு 
தன்னுடைய 
சொல்லும்போது, “கர்த்தருக்காக 
பொறுமையோடு காத்திருந்தேன்‌” என்று 
தாவீது சொல்லுகிறார்‌. 


நெருக்கத்தி 


கர்த்தரிடமிருந்து மாத்திரமே தனக்கு 
உதவி வரும்‌ என்பது தாவீதுக்குத்‌ 
தெரியும்‌. தாவீது வேறு யாரிடமிருந்தும்‌ 
உதவியை எதிர்பார்க்கவில்லை. 
கர்த்தருடைய கரமே தாவீதை அடித்தது. 
அந்தக்‌ கரமே தன்னை அணைக்கும்‌ 
என்று தாவீது நம்புகிறார்‌. 
ர்த்தி த்தில்‌ திரும்புவோம்‌ வாருங்கள்‌ 
நம்மைப்‌ பீறினார்‌, அவரே நம்மைக்‌ 
குணமாக்குவார்‌. நம்மை அடித்தார்‌, 
அவரே நம்முடைய காயங்களைக்‌ 
கட்டுவார்‌” (ஓசி 64) என்று ஓசியா 
தீர்க்கதரிசி கர்த்தருடைய 
அன்பைப்பற்றிச்‌ சொல்லுகிறார்‌. கர்த்தர்‌ 
நம்முடைய காயங்களைக்‌ 
கட்டவில்லையென்றால்‌, ம்முடைய 
காயங்கள்‌ ஆறுவதற்கு வாய்ப்பில்லை. 

தாவீதுக்கு உடனே விடுதலை 
வந்துவிடவில்லை. கர்த்தர்‌ தம்முடைய 
கரத்தினால்‌ தாவீதை அடித்தபோது. 
தாவீது சோர்ந்துபோய்விட்டார்‌. 
கர்த்தருடைய சமுகத்தில்‌ தன்னுடைய 
மீறுதல்களெல்லாவற்றிலுமிருந்து தன்னை 
விடுதலையாக்குமாறு தாவீது பணிவோடு 
விண்ணப்பம்பண்ணினார்‌. கர்த்தர்‌ 
தாவீதின்‌ ஜெபத்தைக்‌ கேட்டார்‌. அவர்‌ 
ஜெபம்பண்ணிய பிரகாரமாக, கர்த்தர்‌ 
தாவீதுக்கு உடனடியாக அவருடைய 
பிரச்சனைகளிலிருந்து விடுதலை 
கொடுக்கவில்லை. ஆனாலும்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மம்ம 


PUBLISHERS 


கர்த்தர்‌ தன்னை விடுவிப்பார்‌ 
என்று தாவீது நம்பினார்‌. தாவீதின்‌ 
இதயத்தில்‌ சாத்தனாக்குற்கது ஒரு 
சந்தேகமும்‌ உண்டாகவில்லை. 


தன்னுடைய நெருக்கங்களிலிருந்து 
கர்த்தர்‌ தன்னை விடுவிப்பார்‌ என்னும்‌ 
விசுவாசம்‌ தாவீதின்‌ உள்ளத்தில்‌ 
உறுதியாயிருந்தது. உடனே விடுதலை 
வராவிட்டாலும்‌. அவர்‌ விசுவாசத்தில்‌ 
சோர்ந்துபோகவில்லை. தாவீது 
கர்த்தர்மீது தொடர்ந்து விசுவாசம்‌ 
வைத்தார்‌. தன்னுடைய விடுதலைக்காக 
கர்த்தரை நம்பினார்‌. தன்னுடைய 
விடுதலைக்காக தொடர்ந்து 
ஜெபம்பண்ணினார்‌. தனக்கு விடுதலை 
வரும்‌ வரையிலும்‌ தாவீது 
விசுவாசத்‌ தொடர்ந்து 


ஜெண்ண்ணிக்கொண்டே இருந்தார்‌ 


அனுபவம்‌ 
ஏற்பட்டது. 
கல்வாரி 


தாவீதுக்கு ஏற்பப்‌. 
இயேசுகிறிஸ்துவுக்கும்‌. 
கெத்சமனே தோட்டத்திலும்‌, 
சிலுவையிலும்‌ கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்துவுக்கு மிகுந்த 
வேதனையும்‌, வியாகுலமும்‌ உண்டாயிற்று, 
வேதனை தொடர்ந்தது. அந்த வேதனை 
பயங்கரமான குழியைப்போலவும்‌, 
உளையான சேற்றைப்போலவும்‌ 
இருந்தது. இயேசுகிறிஸ்துவின்‌ ஆத்துமா 
கலங்கிற்று. அவருக்கு மிகுந்த 
வருத்தமுண்டாயிற்று. அப்போது 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து “பிதாவே 
உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்‌” 
என்று பிதாவினிடத்தில்‌ 
ஜெபம்பண்ணினார்‌. 


இயேசுகிறிஸ்துவுக்கு 
வேதனைகளும்‌, வியாகுலங்களும்‌ 
உண்டானபோதிலும்‌, பிதாவுக்கும்‌ 
கிறிஸ்துவுக்கும்‌ இடையிலுள்ள ஐக்கியம்‌ 
முறிந்துபோகவில்லை. இயேசுகிறிஸ்து 
பிதாவினிடத்தில்‌ ஜெபித்தபோது, “என்‌ 
தேவனே, என்‌ தேவனே” என்று 
சொல்லியே ஜெபித்தார்‌. குமாரனாகிய 
கிறிஸ்து, பிதாவுக்காக பொறுமையோடு 
காத்திருந்தார்‌. 


பாடுகளும்‌, 





ழ்‌ நயனா 
யாய 


தாவீது கர்த்தருக்காக 
பொறுமையுடன்‌ காத்திருந்தார்‌. 
தமக்காகக்‌ காத்திருந்த தாவீதை கர்த்தர்‌ 
வெட்கப்பட்டு போகவைத்துவிடவில்லை. 
கர்த்தர்‌ தாவீதினிடமாக சாய்ந்து, 
அவருடைய  கூப்பிடுதலைக்‌ கேட்டார்‌. 
தாவீது நெருக்கத்திலிருந்தபோதிலும்‌, 
கர்த்தருடைய நன்மையை ருசித்துப்‌ 
பார்க்கும்‌ சிலாக்கியம்‌ அவருக்கு 
உண்டாயிற்று. கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
தாவீதுக்கு ஆறுதலுண்டாயிற்று. 


கர்த்தர்‌ தன்னுடைய கூப்பிடுதலைக்‌ 
கேட்டதற்காக தாவீது கர்த்தரை 
மகிமைப்படுத்துகிறார்‌. தாவீதின்‌ 
வார்த்தைகள்‌ அவருடைய ஆத்து 
மாவுக்கும்‌, இந்த சங்கீதத்தைப்‌ பாடுகிற 
பரிசுத்தவான்கள்‌ எல்லோருடைய ஆத்து 
மாவுக்கும்‌ உற்சாகத்தைக்‌ கொடுக்கிறது. 
நாம்‌ கர்த்தருக்காக பொறுமையுடன்‌ 
காத்திருக்கும்போது, அவர்‌ நம்மிடமாக 
சாய்ந்து நம்முடைய கூப்பிடுதலைக்‌ 
கட்பார்‌ 


என்னைத்‌ தூக்கியெடுத்தார்‌ 


பயங்கரமான கு 
உளனையான சேற்றிலுருமிருந்து 
என்னைத்‌ தூக்கியெடுத்து, என்‌ 
கால்களைக்‌ கன்மலையின்மேல்‌ நிறுத்தி, 
என்‌ அடிகளை உறுதிப்படுத்தி, 
(சுங்‌ 40:2) 


பாவத்தினிமித்தமாய்‌ 
இருதயம்‌ கலங்கிற்று, 
ஆத்துமா வேதனையடைந்தது. 
பயங்கரமான குழியிலும்‌, 
சேற்றிலும்‌ சிக்கி 
தவித்துக்கொண்டிருந்தார்‌. 
காரியங்களில்‌ நாம்‌ 
சமாதானமாயிருக்கவேண்டும்‌. கர்த்த 
ருக்குக்‌ கீழ்ப்படியாமல்‌ அவருக்கு 
விரோதமாக  மூரட்பாட்டம்‌ செய்தால்‌, 
நமக்கு அமைதியும்‌ இருக்காது. 
சமாதானமும்‌ இருக்காது. நாம்‌ மிகுந்த 
குழப்பத்திலிருப்போம்‌. நாம்‌ கர்த்தருக்காக 
காத்திருக்கும்போது, இப்படிப்பட்ட 
பரிதாபமான நிலமையிலிருந்து, கர்த்தர்‌ 
தாமே தம்முடைய கிருபையினால்‌. 


நம்மை மீட்டுக்கொள்வார்‌. 


மியிதும்‌ 


தாவீதின்‌ 
அவருடைய 
அவர்‌ 
உளையான 
தவிப்பதுபோல 
ஆவிக்குரிய 
கர்த்தரோடு 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மம்ம 


PUBLISHERS 


தாவீதைப்போலவே, பாவம்‌ செய்து, 
பயங்கரமான குழியிலும்‌ உளையான 
சேற்றிலும்‌ சிக்கிக்கொண்டிருந்த 
அநேகரை கர்த்தர்‌ தூக்கியெடுத்தி 
ருக்கிறார்‌. பாவத்தின்‌ குழி பயங்கரமான 
குழி. பாவத்தின்‌ சம்பளம்‌ மரணம்‌. நாம்‌ 
பாவம்‌ செய்யும்போது மரணத்தின்‌ 
வாசலுக்கே போய்விடுகிறோம்‌. கர்த்தர்‌ 
நம்மை தம்முடைய கிருபையினால்‌ 
ட்சிக்கவில்லையென்றால்‌, நமக்கு 
ச்சயம்‌ மரணமுண்டாகும்‌. 

நாம்‌ கர்த்தரை நோக்கிக்‌ 
கூப்பிடும்போது, கர்த்தர்‌ நம்முடைய 
கூப்பிடுதல்களைக்‌ கேட்கிறார்‌. தம்முடைய 
கிருபையையும்‌ இரக்கத்தையும்‌ 
காண்பிக்கிறார்‌. நம்முடைய கால்களை 
கன்மலையின்மேல்‌ நிறுத்தி, நம்முடைய 
அடிகளை உறுதிப்படுத்துகிறார்‌. 
நம்முடைய கால்கள்‌ வழுவாமல்‌ உறுதியாய்‌ 
நிலைத்து நிற்கும்போது, கர்த்தருடைய 
பூண இரக்கமும்‌ கிருபையும்‌ 
வெளிப்படுகிறது. கர்த்தர்‌ தாமே 
தம்முடைய கிருபையினால்‌, பாதாளத்தின்‌ 
வாசலில்‌ சிக்கி தவித்துக்கொண்டிருந்த 
நம்மை தூக்கியெடுத்து, பரலோகத்தின்‌ 
வாசலில்‌ கொண்டு வந்து 
சேர்த்திருக்கிறார்‌. இனிமேல்‌ நம்மிடத்தில்‌ 
நரகத்தின்‌ பயங்கள்‌ இருக்காது. 
பரலோகத்தின்‌ சந்தோஷம்‌ மாத்திரமே 
இருக்கும்‌. 


தேவனைத்‌ 
புதுப்பாட்டு 


துதிக்கும்‌ 


நமது தேவனைத்‌ துதிக்கும்‌ 
யுதூப்பாட்டை அவர்‌ என்‌ வாயிலே 
அநேகர்‌ அதைக்கண்டு, 

த்‌ நம்புவார்கள்‌. 


கர்த்தர்‌ தாவீதை குழியிலிருந்து 
தூக்கியெடுத்து, அவருடைய கால்களை 
கன்மலையின்மேல்‌ நிறுத்தி, அவருடைய 
அடிகளை: உறுதிப்படுத்தியிருக்கிறார்‌. 
மேலும்‌ தேவனைத்‌ துதிக்கும்‌ 
புதுப்பாட்டை கர்த்தர்‌ தாமே தாவீதின்‌ 
வாயிலே. கொடுக்கிறார்‌. 





ழ்‌ நள 
யாய 


தாவீதின்‌ இருதயம்‌ கர்த்தருக்குள்‌ 
மகிழ்ந்து களிகூருகிறது. கர்த்தர்‌ 
தன்னை குழியிலிருந்து தூக்கியெடுத்து, 
கன்மலையின்மேல்‌ நிறுத்தியிருப்பதற்காக, 
தாவீது கர்த்தரை 

தயத்தோடு துதிக்கிறார்‌. கர்‌; 
துதிக்கும்‌ புதுப்பாட்டுக்களைப்‌ பா( 


பயங்கரமான குழியிலும்‌, உளையான 
சேற்றிலும்‌ சிக்கிக்கொண்டிருந்த தாவீதை, 
கர்த்தர்‌ தூக்கியெடுத்து, புதிய 
உலகத்திற்குக்‌ கொண்டுவந்திருக்கிறார்‌. 
அங்கே அவருடைய வாயில்‌ புதுப்பாட்டைக்‌ 
கொடுக்கிறார்‌. தேவனைத்‌ துதிக்கும்‌ 
புதுப்பாட்டை தாவீது பாடுகிறார்‌. 


தாவீதை(போலவே ஏராளமான 
ஜனங்கள்‌ கர்த்தரிடத்தில்‌ நம்பிக்கை 
வைத்திருக்கிறார்கள்‌. தாவீதின்‌ அனுபவம்‌ 
கர்த்தரை நம்புகிற பிள்ளைகளுக்கு. 
உற்சாகத்தைக்‌ கொடுக்கும்‌. கர்த்தர்‌ 
நம்மை கைவிடமாட்டார்‌ என்றும்‌, அவர்‌ 
நர்மையும்‌ குழியிலிருந்து தூக்கியெடுத்து. 
நம்முடைய கால்களை கன்மலையின்மேல்‌ 
நிறுத்துவார்‌ என்றும்‌ நமக்குள்‌ 
நிச்சயமான விசுவாசம்‌ உண்டாகும்‌ 
தாவீதின்‌ அனுபவத்தைப்‌ பார்த்து, அவர்‌ 
தேவனைத்‌ துதிக்கும்‌ புதுப்பாட்டை 
பாடுவதைக்‌ கேட்டு. அநேகர்‌ 
பயப்படுவார்கள்‌. அவர்களும்‌ கர்த்தரை 
நம்புவார்கள்‌. அவர்கள்‌ பயத்துடனே 
கர்த்தரை துதிப்பார்கள்‌. 


நாம்‌ கர்த்தருடைய சமுகத்தில்‌ 

வரும்போது பயபக்தியோடு வரவேண்டும்‌. 
பயபக்தியும்‌, விசுவாசமுமே நம்முடைய 
நம்பிக்கைக்கு அஸ்திபாரம்‌. நாம்‌ 
கர்த்தரிடத்தில்‌ பயபக்தியோடு வந்தாலும்‌, 
அவருடைய சமுகத்தில்‌ நாம்‌ 
தைரியமாகவும்‌, நிச்சயத்தோடும்‌ வரலாம்‌ 
கர்த்தர்‌ நமக்கும்‌ உதவிசெய்வார்‌ என்னும்‌ 
நிச்சயம்‌ நம்முடைய இருதயத்தை. 
உற்சாகப்படுத்தும்‌. கர்த்தரை நம்பும்‌ 
நம்பிக்கை நமக்குள்‌ வலுவாகமிருக்கும்‌ 
அவிசுவாசம்‌ நம்மைவிட்டு நீங்கிப்போகும்‌. 
கர்த்தர்‌ தாவீதுக்கு உதவிசெய்ததுபோல 
நமக்கும்‌ உதவிசெய்வார்‌ என்னும்‌ 
நம்பிக்கை நமக்குள்‌ உண்டாகும்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தரையே 
நம்பிக்கையாக 
மனுஷன்‌ பாக்கியவான்‌ 


தன்‌ 
வைக்கிற 


அகங்காரிகனையும்‌ பொய்யைச்‌ 
சார்த்திருக்கிறவர்கணையும்‌ நோக்காமல்‌, 
கர்த்தரையே தன்‌ நம்பிக்கையாக 
பாக்கியவான்‌. 


கர்த்தரையே தன்‌ 

வைத்திருக்கிறார்‌ 
தன்னைப்போலவே மற்றவர்களும்‌ 
கர்த்தரை நம்பவேண்டுமென்று 
ஆலோசனை சொல்லுகிறார்‌. கர்த்தரை 
தன்‌ நம்பிக்கையாக வைக்கிற மனுஷன்‌ 
பாக்கியவானாயிருப்பான்‌. இப்படிப்பட்டவன்‌ 
அகங்காரிகளையும்‌, பொய்யை 
சார்ந்திருக்கிறவர்களையும்‌ நோக்கிப்‌ 
பார்க்கமாட்டான்‌. கர்த்தரை மாத்திரமே 
நோக்கிப்‌ பார்ப்பான்‌. இவன்‌ மனுஷரை 
நம்பமாட்டான்‌. கர்த்தரை மாத்திரமே 
நம்புவான்‌. 


இந்த 
தங்களைப்‌ பற்றி, 
தங்களை நம்புமாறு 
சொல்லுகிறார்கள்‌. இவர்கள்‌ மாய்மாலக்‌ 
காரர்கள்‌. இவர்களிடத்தில்‌ உண்மை 
யில்லை. பொய்பேசுகிறார்கள்‌. 
இவர்களுடைய வார்த்தைகளை நம்பி 
இவர்களிடத்தில்‌ போனால்‌, இவர்கள்‌ 
நம்மை பாதியிலேயே கைவிட்டு 
விடுவார்கள்‌. நம்மை தேவனிடமிருந்து 
பிரிப்பதற்கு இப்படிப்பட்ட அகங்காரிகள்‌ 
சூழ்ச்சி செய்கிறார்கள்‌. சாதுரிய 
வார்த்தைகளைப்பேசி மயக்கப்‌ 
பார்க்கிறார்கள்‌. நாம்‌ இப்படிப்‌ 
பட்டவர்களைக்‌ மிகுந்‌ 
எச்போருக்கவோன் டம ஸ்‌ 


நம்முடைய நம்பிக்கை கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்துவில்‌ உறுதியாயிருக்க 
வேண்டும்‌. நாம்‌ இயேசுகிறிஸ்துவிலும்‌, 
அவருடைய நீதியிலும்‌ மாத்‌ 
நம்பிக்கை வைத்திருக்கவேண்டும்‌. 
கர்த்தரை நம்புகிறவர்கள்‌ ஒருபோதும்‌. 
வெட்கப்பட்டுப்‌ போகமாட்டார்கள்‌. 


நம்பிக்கையாக 


உலகத்தில்‌ அநேகர்‌ 


பெருமையாகப்பேசி, 
பிறரிடம்‌ 


நம்மை 





ழ்‌ நவள 
யாய 


தம்மிடத்தில்‌ நம்பி வருகிற எல்லோரையும்‌ 
நம்முடைய கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து, 
தம்முடைய கிருபையினால்‌ 
ஏற்றுக்கொண்டு, போஷித்துப்‌ பராஸணிப்பார்‌. 
பாதுகாப்பார்‌. நம்முடைய கர்த்தர்‌ நம்மை 
முற்றும்‌ முடிய கரம்பிடித்து 
வழிநடத்துவார்‌. 


எண்ணிக்கைக்கு 
மேலானவைகளன்‌ 


என்‌ தேவனாகிய கர்த்தாவே, நீர்‌ 
எங்கள்‌ திமித்தஞ்செய்த உம்முடைய 
அதிசயங்களும்‌ உம்முடைய 
யோசனைகளும்‌ அநேகமாயிருக்கிறது; 
ஒருவரும்‌ அவைகளை 
உமக்கு விவரித்துச்சொல்லிமுடியாது; 
நான்‌ அவைகளைக்‌ சொல்லி. 
அறிவிக்கவேண்டுமானால்‌ அவைகள்‌ 
எண்ணிக்கைக்கு 'மேலானவைகள்‌. 
(சுங்‌ 40:5). 


கர்த்தருடைய சமுகத்தில்‌ 

இருதயத்தோடு 
நின்றுகொண்டிருக்கிறார்‌. அவருடைய 
இருதயம்‌ கர்த்தருக்குள்‌ மகிழ்ந்து 
களிகூருகிறது. தேவன்‌ தனக்குக்‌ 
காண்பித்த கிருபைகளையும்‌, 
இரக்கங்களையும்‌ தாவீது 
ஒவ்வொன்றாகத்‌ தியானித்துப்‌ பார்க்கிறார்‌. 
கர்த்தர்‌ தாவீதுக்கு அநேக நன்மைகளைச்‌ 
செய்திருக்கிறார்‌ அவையெல்லா 
வற்றிற்காகவும்‌ து கர்த்தருக்கு 
நன்றி செலுத்துகி! ஸ்தோத்திர 
பலிகளை ஏறெடுக்கிறார்‌ 


“என்‌ தேவனாகிய கர்த்தாவே, நீர்‌ 
எங்கள்‌ நிமித்தம்‌ செய்த உம்முடைய 
அதிசயங்களும்‌, உம்முடைய 
யோசனைகளும்‌ அநேகமாயிருக்கிறது” 
என்று சொல்லி தாவீது கர்த்தரைத்‌ 
துதிக்கிறார்‌. கர்த்தர்‌ தாவீதுக்கும்‌. 
இன்னும்‌ அநேகருக்கும்‌ அநேக 
நன்மைகளைச்‌ செய்திருக்கிறார்‌. அவற்றை 
ஒருவராலும்‌ கர்த்தரிடத்தில்‌ விவரித்துச்‌ 

யாது அவைகள்‌ 
என்ணிக்கைகு கொள்‌ 


தாவீது 
நன்றியுள்ள 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மம்ம 


PUBLISHERS 


கர்த்தருடைய அதிசயங்களையும்‌, 
யோசனைகளையும்‌ மனுஷரால்‌ விவரித்துச்‌ 
சொல்லமுடியாது. கர்த்தருடைய 
காரியங்களெல்லாம்‌ அவருடைய அனந்த 
ஞானத்திலிருந்து வருகிறது. கர்த்தருடைய 
திட்டங்களெல்லாம்‌ அவருடைய அநாதி 
காலத்தில்‌, அவருடைய அநாதி 
ஞானத்தின்‌ பிரகாரமாய்‌ திட்டமிடப்‌ 
பட்டிருக்கிறது. த 

ய்கையிலும்‌ டய ப அன்பு 
செய்திடும்‌ வரலை அன்‌ 


அப்போஸ்தலர்‌ பவுல்‌ 
உலகத்தோற்றத்திற்கு முன்னே, தேவன்‌ 
நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும்‌, 
மறைக்கப்பட்டதுமாயிருந்த இரகசியமான 
தேவஞானத்தைப்‌ பேசினார்‌ (கொரி 2:7). 


கர்த்தர்‌ தம்முடைய அன்பை 
எரேமியா தீர்க்கதரிசியின்‌ மூலமாய்‌ 
இவ்வாறு வெளிப்படுத்திச்‌ சொல்லுகிறார்‌ 


“பூர்வகாலமுதல்‌ கர்த்தர்‌ எனக்குத்‌ 
தரிசனையானார்‌ என்பாய்‌; ஆம்‌ அநாதி 
சிநேகத்தால்‌ உன்னைச்‌ கித்தேன்‌; 
ஆதலால்‌ காருணியத்தால்‌ உன்னை 
இழுத்துக்கொள்ளுகி (எரே 31:3) 
“நீங்கள்‌ எதிர்பார்த்திருக்கும்‌ முடிவை. 
உங்களுக்குக்‌ கொடுக்கும்படிக்கு நான்‌ 
உங்கள்பேரில்‌ நினைத்திருக்கிற 
நினைவுகளை அறிவேன்‌ என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌: அவைகள்‌ தீமைக்கல்ல, 
சமாதானத்துக்கேதுவான நினைவுகளே” 
(எரே 29417. 


கர்த்தருடைய அன்பின்‌. 
ஆழத்தையும்‌, அகலத்தையும்‌ நீளத்தையும்‌ 
நம்மால்‌ அளவிட முடியாது. கர்த்தருடைய 
அன்பு நாம்‌ புரிந்துகொள்ள முடியாத 
இரகசியமாகவே இருக்கிறது. கர்த்தர்‌ 
தாமே நமக்கு இந்த 
இரகசியத்தை வெளிப்படுத்திக்‌ 
காண்பிக்கவேண்டும்‌. அப்போதுதான்‌ 
கர்த்தருடைய யோசனைகளையும்‌ 
அதிசயங்களையும்‌ நம்மால்‌ சரியாகப்‌ 
புரிந்துகொள்ள முடியும்‌. அதன்‌ பின்புதான்‌ 
நம்மால்‌ அதை சரியாக எிவரித்துச்‌ 
சொல்லமுடியும்‌. கர்த்தருடைய அன்புக்கு 
அளவில்லை. நாம்‌ இதுவரையிலும்‌ 
அவருடைய அன்பின்‌ ஒரு பகுதியை 





ழ்‌ நள 
யாய 


மாத்திரமே 
அவருடைய 
இன்னும்‌ 
ஏராளமாயிருக்கிறது. 
கிருபையினாலும்‌, 
சிநேகத்தினாலும்‌ 


நமக்கு 
கொண்டேயிருக்கிறார்‌. 


அனுபவித்திருக்கிறோம்‌. 
அன்பில்‌ நாம்‌ 
அனவிக்கவேண்டியது 
கர்த்தர்‌ தம்முடைய 
அநாதி 

தம்முடைய அன்பை 
வெளிப்படுத்திக்‌ 


தேவனுடைய 
சத்தியமும்‌ 
சங்‌ 40 : 6-10 


நீதியும்‌ 


சங்‌ 40:8. பலியையும்‌ 
காணிக்கையையும்‌ நீர்‌ விரும்பாமல்‌, 
என்‌ செவிகளைத்‌ திறந்தீர்‌; சர்வாங்க 
'தகனபலியையும்‌ பாவதிவாரண 
பலியையும்‌ தீர்‌ கேட்கவில்லை. 


சங்‌ 40:7. அவுக நான்‌: இதோ, 
வருகிறேன்‌, 'தகச்‌சுருவில்‌. 
என்னைக்குறித்து தைக்க 


சுங்‌ 40:8. என்‌ தேவனே, உமக்குப்‌ 
மிரியமானதைச்‌ செய்ய விரும்புகிறேன்‌; 
உமது நியாயப்பிரமாணம்‌ எண்‌: 
உன்னத்திற்குன்‌ இருக்கிறது என்னு 
சொன்னேன்‌. 


சுங்‌ 40:9. மகா சபையிலே நீதியைப்‌ 
பிரசங்கித்தேன்‌; என்‌ உதடுகளை 
மூடேன்‌, கர்த்தாவே நீர்‌ அதை அறிவீர்‌. 


சுங்‌ 40:10. உம்முடைய நீதியை நான்‌ 
என்‌ இருதயத்திற்குன்‌ மறைத்து 
வைக்கவில்லை; உமது சத்தியத்தையும்‌. 
உமது  இரட்சிப்பையும்‌ சொல்லி. 
யிருக்கிறேன்‌; உமது கிருபையையும்‌. 
உமது உண்மையையும்‌ மகா சயைக்கு. 
அறிவியாதபடிக்கு. நான்‌: 
ஒவித்துவைக்கவில்லை.. 


என்‌ செவிகளைத்‌ திறந்தீர்‌ 


பலியையும்‌ காணிக்கையையும்‌ நீர்‌ 
விரும்பாமல்‌, என்‌ செவிகளைத்‌ 
திறந்தீர்‌ சர்வாங்க த௲ணபலியையும்‌ 
பாவதிவாரணபலியையும்‌ நீம்‌ 
கேட்கவில்லை (சங்‌ 40:6). 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மம்ம 


PUBLISHERS 


தேவனுடைய அதிசயங்களையும்‌ 
யோசனைகளையும்‌ பார்த்து தாவீது 
ஆச்சரியப்படுகிறார்‌. கர்த்தர்‌ தாளீத்கும்‌ 
அவருடைய ஜனங்களுக்கும்‌ 
நன்மைகளைச்‌ செய்திருக்கிறார்‌. 
அவையெல்லாவற்றையும்‌ தாவீதால்‌ 
விவரித்துச்‌ சொல்ல முடியவில்லை. 
அவை எண்ணிகைக்கு 
மேலானவையாயிருக்கிறது. 


நாம்‌ கர்த்தருடைய நன்மைகளை 
எவ்வளவுதான்‌ விவரித்துச்‌ சொன்னாலும்‌, 
இன்னும்‌ சொல்ல வேண்டிய நன்மைகள்‌ 
ஏராளமாயிருக்கும்‌. கர்த்தருடைய 
நன்மையின்‌ அஸ்திபாரத்தை நம்மால்‌ 
ஆராய்ந்து பார்க்க முடியாது. நம்முடைய 
கர்த்தரே அதிசயங்களின்‌ 
ஊற்றாகயிருக்கிறார்‌ கிருபையும்‌ 
இரக்கமும்‌ நடைய, அன்பின்‌ 
fd புறப்பட்டு வருகிறது. 


நம்முடைய கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்துவும்‌ தம்முடைய அன்பினால்‌ 
நம்மை இரட்சித்து மீட்டுக்கொள்கிறார்‌. 
இந்த சங்கீதப்பகுதியை எபிரெயருக்கு 
நிருபம்‌ எழுதின ஆசிரியர்‌ மேற்கோளாக 
எழுதியிருக்கிறார்‌ (எபி 10:5-7). இந்த 
வாக்கியம்‌ நம்முடைய கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்துவையும்‌ அவர்‌ நமக்காகச்‌ 
செய்த நன்மைகளையும்‌ விவரித்துச்‌ 
சொல்லுகிறது. 
ஏற்பாட்டுக்காலத்தில்‌ 
பிரமாணத்தின்படி 
செலுத்தப்பட்டது. 

முற்றிலுமாக 


பழைய 
மோசேயின்‌ 
பாவநிவாரண பலி 
நம்முடைய பாவங்களை 
நீக்குவதற்கு அந்தபலி 
போதுமானதாயில்லை. நாம்‌ 
தேவனோடு சமாதானமாகயிருப்பதற்கும்‌. 
தேவனிடத்தில்‌ சந்தோஷமாயிருப்பதற்கும்‌ 
த ஏற்பாட்டுக்காலத்தில்‌ 
செலுத்தப்பட்ட  சடங்காச்சார பலி 
போதுமானதல்ல. கர்த்தருக்கோ 
சர்வாங்க த௲னபலிகளும்‌ பாவநிவாரண 
பலிகளும்‌ ருக்கு பயன வல்‌ 





ழ்‌ BELMETHEY 
WEFT 


க்‌ அத்து (எபி 83). 
ஏற்பாட்டுக்காலத்தில்‌ 
சடங்காச்சாரமான 
பாவநிவாரண பலியல்ல. தாவீது இந்த 
சங்கீதத்தை எழுதியபோது மோசேயின்‌. 
பிரமாணம்‌: 
த்‌ கர்த்தர்‌ 
காணிக்கையையும்‌ 
விரும்பவில்லையென்றும்‌, சர்வாங்க 
தகனபலியையும்‌ பாவநிவாரணபலியையும்‌ 
அவர்‌ கேட்கவில்லையென்றும்‌ தாவீது 
சொல்லுகிறார்‌ 


பழைய ஏற்பாட்டுக்காலத்தில்‌ 
பாவநிவாரண பலியாக காளை, 
வெள்ளாட்டுக்கடா ஆகியவற்றின்‌ இரத்தம்‌ 
சிந்தப்பட்டது. மனுஷருடைய பாவத்தை 
நீக்கவும்‌ மனுஷனுக்கு குற்றநிவாரணம்‌ 
உண்டாக்கவும்‌ பழைய 
ஏற்பாட்டுக்காலத்து பலிகள்‌ தேவனுடைய 
நீதிக்கு முன்பாக குறைவுள்ள 
தாயிருந்தது. மனுஷனுடைய ஜீவன்‌ 
உன்னதமானது. மனுஷனுடைய ஆத்துமா 
உயர்ந்தது. மனுஷனோடு ஒப்பிட்டுப்‌ 
பார்க்கும்போது வெள்ளாட்டுக்கடாவின்‌. 
ஜீவன்‌ மிகவும்‌ தாழ்ந்தது. 
ஆட்டைப்பார்க்கிலும்‌ .. மனுஷனானவன்‌ 
எவ்வளவோ விசேஷித்திருக்கிறான்‌. (மத்‌ 
1212). மனுஷனையும்‌ ஆட்டையும்‌ 
சரிசமமாக கணிக்க முடியாது. 
இரண்டிற்கும்‌ வித்தியாசமுண்டு. 

தேவனுடைய 
நீதியுள்ளது. அவர்‌ 
தம்முடைய நீதியின்‌ ச 
ஆ செய்கிறார்‌. மனுஷன்‌ 
விசேஷித்தவன்‌ ஆனால்‌ அவனோ 
பாவம்‌ செய்து தன்னுடைய மகிமையை 
இழந்துபோயிருக்கிறான்‌. 
இழந்துபோன மகிமையை 
பெறுவதற்கு, ஆட்டின்‌ 


தேவனுடைய நீதியின்‌ 
பிரகாரம்‌ போதுமானதாயில்லை. 


ஆளுகையில்‌ 
சகலத்தையும்‌ 
பிரகாரமாக 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மம்ம 


PUBLISHERS 


வெள்ளாட்டுக்கடாவின்‌ 

நம்முடைய பாவங்களை 

கழுவாது. 

பாவத்தின்‌: 

பாவத்தின்‌: 

வெள்ளாட்டுக்‌ கடாவின்‌ இரத்தம்‌ நம்மை 
மீட்காது. 


“அந்தக்‌ கூடாரம்‌ இக்காலத்திற்கு 
ஒப்பனையாயிருக்கிறது: 
செலுத்தப்‌ 
காணிக்கைகளும்‌ 
பலிகளும்‌ ஆராதனை செய்கிறவனுடைய 
மனச்சாட்சியைப்‌ பூரணப்படுத்தக்‌ 
கூடாதவைகளாம்‌. இவைகள்‌ சீர்திருத்தல்‌ 
உண்டாகும்‌ காலம்வரைக்கும்‌ 
நடந்தேறும்படி கட்டளையிடப்பட்ட 
போஜனபானங்களும்‌, 
ஸ்நானங்களும்‌, 
சடங்குகளுமேயல்லாமல்‌. 
(எபி 9,510. 


நியாயப்‌ 

வரப்போகிற 
பொருளாயிராமல்‌, 
நிழலாய்மாத்திரம்‌ 
இருக்கிற டியால்‌, வருஷந்தோறும்‌ 
இடைவிடாமல்‌ செலுத்தப்பட்டுவருகிற 
ஒரேவிதமான பலிகளினாலே அவைகளைச்‌ 
செலுத்த வருகிறவர்களை ஒருக்காலும்‌ 
பூரணப்படுத்தமாட்டாது. பூரணப்‌ 
படுத்துமானால்‌, ஆராதனை 
செய்கிறவர்கள்‌. ஒருதரம்‌ 
சுத்தமாக்கப்பட்டபின்பு, ன்னும்‌ 
பாவங்களுண்டென்று 
மனச்சாட்சி 
இல்லாதிருப்பதினால்‌, 
பலிகளைச்‌ 
நிறுத்தப்படுமல்லவா? 
நிறுத்தப்படாதபடியால்‌, 
உண்டென்று 
வருஷந்தோறும்‌ 
உண்டாயிருக்கிறது. 


காளை 
டத்‌ தம்‌ 


இத்‌ டய 


இப்படியிருக்க, 
பிரமாணமானது. 
நன்மைகளின்‌ 
அவைகளின்‌ 


பாவங்களை 
(எபி 104-4). 





ட்ப 
நறிய 
பழைய ஏற்பாட்டு பலிகளெல்லாம்‌ 
இயேசுகிறிஸ்துவக்கு அடையாளமாய்‌ 
நியபிக்கப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்ரல்‌ 
பிரத்தியட்சமாய்‌ வரப்போகிற 
காரியங்களுக்கு, ஏற்பாட்டில்‌ 
சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள்‌ 
நிழனாயும்‌, அடையாளணாயும்‌ இருக்கிறது. 
இனிமேல்‌ நல்ல காரியங்கள்‌ 
வரப்போகிறது என்பதற்கு பழைய 
ஏற்பாட்டுக்காரியங்கள்‌ நமக்குச்‌ 
சொல்லப்பட்ட அடையாளமாகும்‌ 


பழைய 


பழைய ஏற்பாட்டில்‌ கர்த்தருடைய 
ஜனங்கள்‌ தேவனுடைய பிரமாணத்திற்குக்‌ 
கீழ்ப்படிந்திருந்தார்கள்‌. புதிய 
ஏற்பாட்டிலோ நாம்‌ சுவிசேஷத்தில்‌ 
விசுவாசம்‌ வைத்திருக்கிறோம்‌ 
நம்முடைய இரட்சகராக கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு, 
அவரிடத்தில்‌ நம்முடைய விசுவாசத்தை 
வைக்கிறோம்‌. பழைய 
ஏற்பாட்டுக்காலத்தில்‌ இரட்சிப்பின்‌ 
சத்தியம்‌ இருந்தாலும்‌, புதிய 
ஏற்பாட்டுக்காலத்தில்தான்‌ நம்முடைய 
ஆத்துமாவுக்கு பூரண இரட்சிப்பு 
உண்டாயிருக்கிறது. 


புதிய 
இயேசுகிறிஸ்து 
கிறிஸ்துவானவர்‌ 
மகிமைப்படுத்துகிறார்‌. 
தம்முடைய கிருபையை மனுக்குலத்திற்கு 
வெளிப்படுத்துகிறார்‌. தேவனுடைய 
கிருபையை பழைய ஏற்பாட்டுக்காலத்து 
பலிகளினால்‌ 
முடியாது. கிருபை 
கொடுக்கப்படுகிறது. தேவன்‌ தம்முடைய 
அன்பினால்‌ நமக்கு தமது 
கிருபையை வெளிப்படுத்துகிறார்‌. 

நம்முடைய கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்து நமக்கும்‌, பிதாவாகிய 
தேவனுக்கும்‌ இடையே  மத்தியஸ்தராக: 
ஊழியம்‌ செய்கிறார்‌. தாவீதும்‌ 
இதைப்பற்றி முன்னறிவிக்கும்போது, 
“என்‌ செவிகளைத்‌ திறந்தீர்‌” என்று 
சொல்லுகிறார்‌. 


ஏற்பாட்டில்தான்‌ 
வருகிறார்‌. 
பிதாவை 
இயேசுகிறிஸ்து 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மம்ம 


PUBLISHERS 


“இளைப்படைந்தவனுக்கு சமயத்திற்‌ 
கேற்ற வார்த்தை சொல்ல நான்‌ 
அறியும்படிக்கு, கர்த்தராகிய ஆண்டவர்‌ 
எனக்குக்‌ கல்விமானின்‌ நாவைத்‌ 
தந்தருளினார்‌; காலைதோறும்‌ என்னை 
க ழு கற்றுக்கொள்ளு 
கிறவர்களைப்போல, நான்‌ கேட்கும்படி 
என்‌ செவியைக்‌ கவனிக்கச்செய்கிறார்‌. 
கர்த்தராகிய ஆண்டவர்‌ என்‌ செவியை 
திறந்தார்‌; நான்‌ எதிர்க்கவுமில்லை, நான்‌ 
பின்வாங்கவுமில்லை. அழக்கிறவர்களுக்கு 
என்‌ மதுவைத்‌, தாடை பிற்‌ 


பிடுங்குகிறவர்களுக்‌ 

தாடைகளையும்‌ 9 ஓப்பக்கொடுத்தேன்‌; 
அவமானத்துக்கும்‌ உமிழ்நீருக்கும்‌ என்‌ 
முகத்தை மறைக்கவில்லை" 
(ஏசா 50:4-6). 


பிதாவாகிய தேவன்‌, குமாரனாகிய 
இயேசுகிறிஸ்துவக்கு மத்தியஸ்தரின்‌ 
ஊழியத்தை ஒப்புக்கொடுத்திருக்கிறார்‌ 
"என்‌ செவிகளைத்‌ திறந்தீர்‌” என்று 
தாவீது சொல்லுகிற வாக்கியம்‌ பழைய 
ஏற்பாட்டுக்‌ காலத்திலிருந்த ஒரு 
சம்பிரதாயத்தை விவரிக்கிறது. பழைய 
ஏற்பாட்டுக்காலத்தில்‌ வேலைக்காரனுடைய 
காதை கம்பியினால்‌ குத்தும்‌ வழக்கம்‌ 
இருந்தது. 


அவன்‌ எஜமான்‌ 
நியாயாதிபதிகளிடத்தில்‌ 

கொண்டுபோய்‌, 

அருகேயாவது 

அருகேயாவது சேரப்பண்ணி, 

அவன்‌ எஜமான்‌ அவன்‌ 
கம்பிமினாலே குத்தக்கடவன்‌; 
அவன்‌ என்றைக்கும்‌ அவனிடத்திலே 
சேவித்துக்‌ கொண்டிருக்கக்கடவன்‌" 
(யாத்‌ 21:6). 


காது திறக்கப்பட்ட வேலைக்காரன்‌ 
தன்னுடைய த்தில்‌ 
என்றென்றைக்கும்‌ 

கொண்டிருப்பான்‌. அதுபோலவே தாவீது. 


கர்த்தரிடத்தில்‌ “என்‌ 
திறந்தீர்‌” என்று சொல்லி, தன்னுடைய 
எஜமானராகிய கர்த்தரிடத்தில்‌, 
என்றென்றைக்கும்‌ சேவித்‌, 
கொண்டிருப்பதாக வாக்குப்பண்ணுகிறார்‌. 


செவிகளைத்‌ 





ழ்‌ BELMETHEY 
TT 


இதோ வருகிறேன்‌ 


அப்பொ 
வருகிறேன்‌; 
என்னைக்குறித்தூ 
(சங்‌ 40:7) 


“இதோ வருகிறேன்‌" என்று 
நம்முடைய கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து 
சொல்லுகிறார்‌. மனுஷருடைய பாவத்தை 
நிவிர்த்தி பண்ணுவதற்கு பழைய 
ஏற்பாட்டு பலிகள்‌ போதுமானதாயில்லை. 
ஆனாலும்‌ மனுஷருடைய பாவங்கள்‌ 
நிவிர்த்தி செய்யப்படவேண்டும்‌. 
இதற்காக நம்முடைய கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்து, “இதோ வருகிறேன்‌” 
என்று சொல்லி, தாமாகவே. 
முன்வருகிறார்‌. உலகத்தின்‌ 
பாவத்தை சுமந்து தீர்ப்பதற்கு 
கிறிஸ்துவானவர்‌ தம்மையே 
ஒப்புக்கொடுக்கிறார்‌ 


இந்த உலகத்தில்‌ தேவனுடைய 
ராஜ்யத்தை ஸ்தாபிக்கவும்‌, தேவனை 
மகிமைப்படுத்தவும்‌ கிறிஸ்துவானவர்‌ 
வருகிறார்‌. அந்தகாரத்தின்‌ வல்லமை 
களிலிருந்து மனுக்குலத்தை விடுதலை 
செய்வதற்காக இயேசுகிறிஸ்து “இதோ 
வருகிறேன்‌” என்று சொல்லுகிறார்‌. இந்த 
ஊழியத்திற்கு கிறிஸ்துவானவர்‌ தம்மை 
மனப்பூர்வமாய்‌ ஒப்புக்கொடுக்கிறார்‌ 
மீட்பின்‌ ஊழிய செய்வதில்‌ 
கிறிஸ்துவானவர்‌ உ ந்த்‌ பாயிருக்கிறார்‌. 


“காலம்‌ நிறைவேறும்போது, இதோ 
நான்‌ வருகிறேன்‌" என்று 
கிறிஸ்து வானவர்‌ வாக்குப்பண்ணுகிறார்‌. 
இயேசு கிறிஸ்து, “இதோ வருகிறேன்‌” 

பழைய ஏற்பாட்டுக்காலத்திலுள்ள 
பரிசுத்தவான்‌௧ளுக்கும்‌ 


நான்‌: இதோ, 
புஸ்தகச்‌ச௬ருவில்‌ 
எழுதியிருக்கிறது: 


புஸ்தகசுருளில்‌ இயேசுகிறிஸ்துவைக்‌ 
குறித்து எழுதியிருக்கிறது. புஸ்தகசுருள்‌ 
என்பது னுடைய தெய்வீக 
ஆலோசனையையும்‌, தெய்வீக 


திட்டத்தையும்‌ குறிக்கும்‌ வார்த்தையாகும்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை OCDNEYIS 


PUBLISHERS 


பாவங்களை சுமந்து 
தற்க இயேசுகிறிஸ்து இந்த 
உலகத்திற்கு. வரவேண்டும்‌ என்பது, 
தேவனுடைய அநாதி காலங்களில்‌ 
திட்டமிடப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவானவர்‌ 
தம்முடைய தெய்வீக திட்டத்தின்‌ 
பிரகாரமாக, “இதோ வருகிறேன்‌” என்று 
சொல்லுகிறார்‌. 

கர்த்தர்‌ தாவீதின்‌ செவிகளைத்‌ 
திறந்தார்‌. கிறிஸ்துவானவர்‌ “இதோ 
வருகிறேன்‌” என்று சொன்னதை, தாவீது 
தன்னுடைய செவிகளினால்‌ கேட்கிறார்‌. 
புஸ்தகச்சுருளிலே மீட்பின்‌ 
உடன்படிக்கை எழுதப்பட்டிருக்கிறது. 


மனுஷருடைய 
தீர்ப்பதற்காக 


உமக்குப்‌ பிரியமானதைச்‌: 


செய்ய விரும்புகிறேன்‌ 


என்‌ தேவனே, உமக்குப்‌ 
மிரியமானதைச்‌ செய்ய விரும்புகிறேன்‌; 
உமது நியாயப்பிரமாணம்‌ எண்‌: 
உள்ளத்திற்குன்‌ இருக்கிறது என்று 
சொன்னேன்‌ (சங்‌ 40:8). 


இயேசுகிறிஸ்து இந்தப்‌ 
உலக இரட்சகராய்‌ வந்தார்‌. 
ஊழியத்தை மனப்பூர்வமாயும்‌ 
சந்தோஷமாயும்‌. ஏற்றுக்கொண்டார்‌. 
நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்காக 
கிறிஸ்துவானவர்‌ தம்மையே ஜீவபலியாக 
ஒப்புக்கொடுத்தார்‌. இயேசுகிறிஸ்து 
தம்முடைய "டத்தில்‌ 
தோற்றுப்போகவில்லை. 
சோர்ந்துபோகவில்லை. 

சித்தத்தைச்‌ செய்வதற்காகவே 
கிறிஸ்துவானவர்‌ பூமிக்கு வந்தார்‌. 


தாவீது இயேசுகிறிஸ்துவின்‌ 
வார்த்தையை இங்கு தீர்க்கதரிசனமாகச்‌ 
சொல்லுகிறார்‌. “என்‌ 

உமக்குப்‌ பிரியமானதைச்‌ 
விரும்புகிறேன்‌. உமது நியாயப்பிரமாணம்‌ 
என்‌ உள்ளத்திற்குள்‌ இருக்கிறது” 
என்பது இபேசுகிறிஸ்துவின்‌, வாக்கியம்‌. 


பூரிக்கு 
தம்முடைய 





ழ்‌ நள 

யாய 

மகா சபையிலே 
பிரசங்கித்தேன்‌ 


மகா சபையிலே 
யிரசங்கித்தேன்‌; என்‌ 
மூடேன்‌, கர்த்தாவே தீர்‌ அதை அறிவர்‌. 
உம்முடைய நீதியை நான்‌ என்‌: 
இருதயத்திற்குன்‌ மீறைத்துவைக்க. 
வில்லை; உமது சத்தியத்தையும்‌ உமது 
இரட்சிப்பையும்‌ சொல்லியிருக்கிறேன்‌; 
உமது கிருபையையும்‌ உமது 
உண்மையையும்‌ மகா சயைக்கு 
அறிவியாதபடிக்கு நான்‌ ஒளித்து 
வைக்கவில்லை (சங்‌ 40:9,10). 


சுவிசேஷம்‌ மனுபுத்திரருக்கு 
பிரசங்கிக்கப்படுகிறது. மகா சபையிலே 
தேவனுடைய நீதி பிரசங்கிக்கப்படுகிறது. 
தாவீது தேவனுடைய நீதியை 
மகாசபையிலே பிரசங்கித்தார்‌. 
இயேசுகிறிஸ்து ஆசாரியராக நமக்கு 
மீட்பைக்‌ கொண்டு வந்தார்‌. அவர்‌ 
தீர்க்கதரிசியாக மீட்பின்‌ செய்தியை 
நமக்கு அறிவித்தார்‌ அதன்பின்பு 
கிறிஸ்துவின்‌ அப்போஸ்தலர்கள்‌ 
இரட்சிப்பின்‌ செய்தியை பிரசங்கித்தார்கள்‌ 
இப்போதும்‌ பரிசுத்த ஆவியானவர்‌ 
தம்முடைய ஊழியக்காரர்‌ மூலமாய்‌ 
ரெட்சிப்பின்‌ நற்செய்தியை 
பிரசங்கித்துக்கொண்டு வருகிறார்‌. 


சுவிசேஷம்‌ முதலாவது கர்த்தர்‌ 
மூலமாய்‌ அறிவிக்கப்பட்டது. அதன்பின்பு 
இயேசுகிறிஸ்துவினிடத்தில்‌ கேட்டவர்‌ 
களாலே அது நமக்கு உறுதியாக்கப்‌ 
பட்டது (எபி 2:3). மகாசபையிலே நீதி 
பிரசங்கிக்கப்பட்டது. தேவன்‌ தம்முடைய 
வாக்குத்தத்திற்கு உண்மையுள்ள 
வராயிருக்கிறார்‌ என்னும்‌ சத்தியம்‌ 
மகாசபையிலே பிரசங்கிக்கப்‌ பட்டது. 


தேவனுடைய கிருபையும்‌ அவருடைய 
உண்மையும்‌ மகாசபைக்கு அறிவிக்கப்‌ 
பட்டிருக்கிறது. தேவன்‌ தம்முடைய 
வார்த்தையின்‌ பிரகாரமாய்‌ உண்மையுள்ள 
வராயும்‌ கிருபையுள்ளவராயும்‌ இருக்கிறார்‌. 
இந்த சத்தியம்‌ மறைத்து வைக்கப்‌ 
படவில்லை. மகாசபைக்கு அறிவியாத 
படிக்‌ இது ஒளித்து வைக்கப்படவும்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மம்ம 


PUBLISHERS 


இயேசுகிறிஸ்துவின்‌ சுவிசேஷம்‌ 
யூதருக்கும்‌ புறஜாதியாருக்கும்‌ 
பிரசங்கிக்கப்பட்டது. மகாசபை என்னும்‌ 
வாக்கியம்‌ யூதரும்‌ புறஜாதியாரும்‌ சேர்ந்த 
மகாசபையைக்‌ குறிக்கிறது. கிறிஸ்துவின்‌ 
சுவிசேஷம்‌ இலவசமாக, ஒளிவு 
மறைவில்லாமல்‌ வெளிப்படையாக, 
பூரணமாக எல்லோருக்கும்‌ பிரசங்கிக்கப்‌ 
படுகிறது. 


தாவீது இதைப்பற்றிச்‌ சொல்லும்‌ 
போது, மகாசபையிலே நீதியைப்‌ 
பிரசங்கித்தேன்‌ என்றும்‌. என்‌ 
உதடுகளை மூடேன்‌ என்றும்‌, கர்த்தர்‌ 
அதை அறிந்திருக்கிறார்‌ என்றும்‌ 
சொல்லுகிறார்‌. தாவீது கர்த்தருடைய 
நீதியை தன்னுடைய இருதயத்திற்குள்‌ 
மறைத்து வைக்கவில்லை. அவர்‌ 


கர்த்தருடைய கிருபையையும்‌ அவருடைய 
உண்மையையும்‌ 


அறிவியாதபடிக்கு 
இல்லை. 


மகாசபைக்கு 
ஒளித்து வைக்கவும்‌ 


தாவிதின்‌ ஜெபம்‌ 
சங்‌ 40 : 11-17 


சங்‌ 40:11. கர்த்தாவே நீர்‌ உம்முடைய 
இரக்கங்கனை எனக்குக்‌ கிடையாமற்‌ 
போகப்பண்ணாதேயும்‌; உமது 
உண்மையும்‌ 

என்னைக்‌. 


சுங்‌ 40:12. எண்ணிக்கைக்கு அடங்காத. 
தீமைகள்‌ என்னைச்‌ சூழ்ந்துகொண்டது, 
என்‌ அக்கிரமங்கள்‌. என்னைத்‌. 
தொடர்ந்து பிடித்தது, நான்‌ திமிர்த்து 
பார்கக கக்கிக்‌ அவைகள்‌ 
'தலைமயிரிலும்‌ அதிக 
கைதுக்கு என்‌ இருதயம்‌. 
சோர்த்துபோகிறது. 


சங்‌ 4003. கர்த்தாவே, என்னை 
விடுவித்தருளும்‌; கர்த்தாவே, எனக்குச்‌ 
சுகாயாம்‌ பண்ணத்தீவிரியும்‌. 





ழ்‌ நள 
யாய 


சங்‌ 40:14. என்‌ பிராணனை அழிக்கத்‌. 
தேடுகிறவர்கள்‌ ஏகமாய்‌ வெட்கி நாணி, 
எனக்குத்‌ தீங்குசெய்ய 
விரும்புகிறவர்கள்‌ பின்னிட்டு 
இலச்சையடைவார்களாக. 


சுங்‌ 40:15. என்பேரில்‌ ஆ ஆ! ஆ ஆ! 
என்று சொல்தூகிறவர்கள்‌, தங்கள்‌: 
வெட்கத்தின்‌ பலனையடைநத்து 
கைவிடப்படுவார்கனாக.. 


சுங்‌ 4000. உம்மைத்‌ தேடுகிற 
அனைவரும்‌ உமக்குன்‌ மகிழ்ந்து, 
சுந்தோஷப்படுவார்கனாக; உம்முடைய 
இரட்சிப்பை விரும்புகிறவர்கள்‌. 
கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக 
என்று எப்பொழுதும்‌ சொல்வார்கனாக. 


சுங்‌ 4017. நான்‌ சிறுமையும்‌ 
எளிமையுமானவன்‌, கர்த்தரோ என்மேல்‌ 
நினைவாயிருக்கிறார்‌ தேவரீர்‌ எண்‌: 
துணையும்‌. என்னை 
விடுவிக்கிறவருமாயிருக்கிறீர்‌, என்‌ 
தேவனே, தாமதியாதேயும்‌. 


கர்த்தருடைய 
உண்மையும்‌ 


கிருபையும்‌ 


கர்த்தாவே நீர்‌ 
இரக்கங்களை எனக்குக்‌. 
கிடையாமற்‌ போகப்பண்ணாதேயும்‌ 
உமது கிருபையும்‌ உமது உண்மையும்‌ 
எப்பொழுதும்‌ என்னைக்‌ காக்கக்கடவது 
(சங்‌ 40:11). 


உம்முடைய 


தாவீது இதுவரையிலும்‌ தேவனுடைய 

இரட்சிப்பின்‌ கிரியையைப்பற்றித்‌ 

தியானித்தார்‌. அதன்பின்பு 

இயேசுகிறிஸ்துவில்‌ நமக்கு 

நியமிக்கப்பட்டிருக்கிற ஆத்தும 

குறித்து. இந்த 

.... எழுதியிருக்கிறார்‌. 

இப்போது தாவீது 

னுடைய சொந்த 
ஆள்தத்துவத்தைப்பற்றி எழுதுகிறார்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மம்ம 


PUBLISHERS 


நம்‌ எல்லோருக்குமே தேவனுடைய 
இரக்கம்‌ வேண்டும்‌. தேவனுடைய 
இரக்கத்திற்காக நாம்‌ ஜெபிக்கவேண்டும்‌. 
தேவனுடைய கிருபையும்‌ அவருடைய 
உண்மையுமே நம்மை எப்போதும்‌ 
பாதுகாக்கும்‌. ஆகையினால்‌ 
கர்த்தருடைய பிள்ளைகள்‌ தங்களை 
தேவனுடைய கிருபைக்கும்‌ இரக்கத்திற்கும்‌ 
ஒப்புக்கொடுப்பது மிகவும்‌ 
அவசியமாயிருக்கிறது. 


பிதாவாகிய தேவன்‌, தமது ஒரே 
பேறான குமாரனாகிய 
இயேசுகிறிஸ்துவை நமக்குக்‌ 
கொடுக்காமல்‌, அவரை மறைத்து 
வைக்கவில்லை. நாம்‌ பாவிகளாக 
மிருக்கையிலேயே இயேசுகிறிஸ்துவை 
ப்பட்‌ கொடுத்து, பிதாவானவர்‌ 
அன்பை நாக்கு 
வெளிப்‌, த்தியிருக்கிறார்‌. கர்த்தருடைய 
இரக்கங்கள்‌ தனக்குக்‌ கிடைக்க 
வேண்டுமென்று. தாவீது 
விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. “கர்த்தாவே, 
நீர்‌ உம்முடைய இரக்கங்களை எனக்கு 
கிடையாமற்போகப்பண்ணாதேயும்‌' என்று 
கர்த்தருடைய சமுகத்தில்‌ ஜெபிக்கிறார்‌ 


இயேசுகிறிஸ்துவில்‌ 
தேவனுடைய இரக்கம்‌. 
கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய 
இரக்கங்களை நாம்‌ இயேசுகிறிஸ்துவிலும்‌ 
அவர்‌ மூலமாகவும்‌ மாத்திரமே 
பெற்றுக்கொள்ள முடியும்‌. “தம்முடைய 
சொந்தக்குமாரனென்றும்‌ பாராமல்‌ 
நம்மெல்லாருக்காகவும்‌. அவரை 
ஒப்புக்கொடுத்தவர்‌, அவரோடேகூட மற்ற 
எல்லாவற்றையும்‌ நமக்கு 
அருளாதிருப்பதெப்படி?? (ரோம 8:32) 
என்று பவுல்‌ சொல்லுகிறார்‌. தாவீதும்‌ 
கர்த்தருடைய சமுகத்தில்‌, “உமது 
கிருபையும்‌ உமது உண்மையும்‌ 
எப்பொழுதும்‌ என்னைக்‌ காக்கக்கடவது" 
என்று பயபக்தியாய்‌ விண்ணப்பம்‌ 
பண்ணுகிறார்‌. 


நமக்கு 





ழ்‌ பப்ப 
யாய 


எண்ணிக்கைக்கு 
தீமைகள்‌ 


அடங்காத 


எண்ணிக்கைக்கு அடங்காத 
தீமைகள்‌ என்னைச்‌ சூழ்ந்துகொண்டது, 
என்‌ அக்கிரமங்கள்‌ என்னைத்‌ 
தொடர்த்துபிடித்தது, நான்‌ திமிர்த்து 
பார்க்கக்கூடாதிருக்கிறது, 
என்‌ 
அதிகமாயிருக்கிறது, 
சோர்த்துபோகிறது. 
என்னை 
கர்த்தாவே, சகாயம்‌: 
பண்ணத்தீவிரியும்‌ (சங்‌ 401218). 

மனுஷர்களெல்லோரும்‌ பாவம்‌ செய்து 
ஏகமாம்க்‌ கெட்டுப்போயிருக்கிறார்கள்‌. 
பாவத்தைக்‌ குறித்த குற்றவுணர்வு 
நம்மை வருத்துகிறது. பாரத்தின்‌ 
பாவசுமையிலிருந்து இயேசுகிறிஸ்துவின்‌ 
மூலமாய்‌ நமக்கு விடுதலை. 
நியமிக்கப்பட்டிருக்கிறது. பலிகளினாலும்‌ 
காணிக்கைகளினாலும்‌ நமக்கு 
இரட்சிப்பு நியமிக்கப்படவில்லை. 
இயேசுகிறிஸ்துவின்‌ மூலமாக மாத்திரமே 
மனுக்‌! ட்சிப்ப 
கக்க ல்‌ 


தன்னுடைய 
நினைத்துப்‌ 


தாவீது 

பாவங்களையெல்லாம்‌ 
பார்க்கிறார்‌ அவருடைய 
பாவங்கள்‌ அவருக்குத்‌ தீமைகளாகத்‌ 
தெரிகிறது. அவைகள்‌ எண்ணிக்கைக்கு 
அடங்காதவைகள்‌. அவருடைய 
பாவமான தீமைகள்‌ அவரைச்‌ 
சூழ்ந்துகொண்டது. அவருடைய 
அக்கிரமங்கள்‌ அவரைத்‌ தொடர்ந்து 

தாவீது தன்னுடைய 


அவைகள்‌ 
தலையயிரிலும்‌ 

க அவையெல்லாம்‌ 

தாவீதைச்‌ குழ்த்தகொள்கிறது 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மம்ம 


PUBLISHERS 


தாவீதுக்கு முன்பாக அவருடைய 
பாவமே அவருடைய கண்களுக்குத்‌ 
தெரிகிறது. பாவத்தின்‌ பாரம்‌ 
அதிகமாயிருப்பதினால்‌ அவருடைய 
தலையை அவரால்‌ நிமிர்த்திப்‌ 
பார்க்கமுடியவில்லை. அவருடைய 
அக்கிரமங்கள்‌ அவரைத்‌ தொடர்ந்து 
படித்ததினால்‌, அவர்‌ நிமிர்ந்து பார்க்க 
முடியாமல்‌ இருக்கிறார்‌. 

தாவீதின்‌. பாவங்கள்‌ 
எண்ணிக்கைக்கு அடங்காதவைகள்‌. 
அவருடைய பாவத்தைப்பற்றிய நினைவுகள்‌ 
அவருடைய இருதயத்தில்‌ 
நிரம்பியிருக்கிறது. இதனால்‌ அவருடைய 
இருதயம்‌ சோர்ந்துபோகிறது. தாளீதுக்கு. 
நிம்மதியில்லை. ஆறுதலும்‌ சமாதானமும்‌ 
இல்லை. பாவத்தின்‌ பிடியில்‌ 
சிக்கிக்கொண்டிருக்கிறார்‌. தீமைகள்‌ 
அவரைச்‌ கு! ப்ந்தகொண்டிரக்கிறது 

ருடைய மங்கள்‌ னை 
டந்து பகு த்‌ 


தாவீது 

பாவத்தினிமித்தமாய்‌, 
மனுஷனாகயிருக்கிறார்‌. 
கட்டுக்களிலிருந்து 
சுயமுயற்சிமினால்‌ அவரால்‌ விடுதலை 
பெறமுடியவில்லை. தேவனுடைய 
உதவியையும்‌ ஒத்தாசையையும்‌ நாடுகிறார்‌. 
“கர்த்தாவே என்னை விடுவித்தருளும்‌, 
கர்த்தாவே எனக்கு சகாயம்பண்ண 
தீவிரியும்‌' என்று பயபக்தியோடு 
ஜெபம்பண்ணுகிறார்‌. 


தன்னுடைய 
பரிபதாபமான 
பாவத்தின்‌ 
அவருடைய 


நம்முடைய பாவங்கள்‌ 
சூப்‌ ழ்ந்துகொள்ளும்போது, 
அக்கிரமங்கள்‌ 


நம்மைச்‌ 
நம்முடைய 
நம்மைத்‌ தொடர்ந்து 
மிகப்பெரிய 

இது 
இது 
ஆபத்து. 
ஆத்துமாவுக்கு 


சரீரப்பிரகாரமான கம்‌ அல்ல. 





ழ்‌ நயனா 
யாய 


நம்முடைய ஆத்துமாவை பாவத்தின்‌ 
பிடியிலிருந்து விப்பதற்கு 
கர்த்தருடைய உதவி தேவைப்படுகிறது. 
கர்த்தருடைய உதவியும்‌ காலதாமத 
மில்லாமல்‌ உட! தேவைப்படுகிறது. 
தாவீது. தன்னுடைய ஆபத்தை 
உணர்ந்தவராக, கர்த்தருடைய சமுகத்தில்‌, 
“கர்த்தாவே எனக்கு சகாயம்பண்ண 
தீவிரியும்‌' என்று ஜெபம்பண்ணுகிறார்‌. 
எண்‌ பிராணனை அழிக்கத்‌ 
தேடுகிறவர்கள்‌ 


என்‌ பிராணனை அழிக்கத்‌ 
தேடுகிறவர்கள்‌ ஏகமாய்‌ வெட்கி நாணி, 
எனக்குத்‌ தீங்குசெய்ய 
விரும்புகிறவர்கள்‌ பின்னிட்டு 
'இலச்சையடைவார்களாக. 
ஆ ஆ! ஆ 
சொல்லுகிறவர்கள்‌, 
வெட்கத்தின்‌ 
கைவிடப்படுவார்கனாக (சவ்‌ 40:14,15). 


நம்முடைய ஆவிக்குரிய சத்துருக்கள்‌ 
நம்முடைய ஆத்துமாவை அழிப்பதற்கு. 
வகைதேடிக்கொண்டிருக்கிறார்கள்‌. நாம்‌ 
சத்துருக்களை நினைத்து சோர்ந்து 
போவதற்குப்‌ பதிலாக; நம்முடைய 
கர்த்தரை நினைத்து உற்சாகம்‌ 
பெறவேண்டும்‌. கர்த்தராகிய இயேசு 
கிறிஸ்து சாத்தானையும்‌, அவனுடைய 
சகல அந்தகார சக்திகளையும்‌ ஜெயித்தார்‌. 
கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு 
இயேசுகிறிஸ்துவின்‌ மூலமாய்‌ 
ஜெயங்கிடைத்திருக்கிறது. இயேசு 
கிறிஸ்துவை விசுவாசிக்கிற நாம்‌ 
சத்துருவின்மீது ஜெயம்பெற்றவர்‌ 
கள௱யிருக்கிறோம்‌. 

பிள்ளைகள்‌. 
நம்முடைய 
கரிசனை 


கர்த்தருடைய 
ஒவ்வொருவரிடத்திலும்‌, 
ஆத்துமாவைப்பற்றிய 
இருக்கவேண்டும்‌. சத்துரு 
ஆத்துமாவுக்கு 
வந்தாலும்‌, 
ஜெயித்தார்‌ 
நமக்குள்‌ 


நம்முடைய 
ரோதமாக 
கர்த்தர்‌ அவனை 

என்னும்‌ விசுவாசம்‌ 


உறுதியாயிருக்கவேண்டும்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மம்ம 


PUBLISHERS 


கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
ஜெபம்பண்ணும்போது, 


நாம்‌ 


இந்தச்‌ 


சத்தியத்தை விசுவாசித்து, பயபக்தியான 


செய்ய விரும்புகிறவர்கள்‌ 
லச்சையடைவார்களாக"' 
பிக்கவேண்டும்‌. 


பிராணனை அழிக்கத்‌. 
தேடுகிறவர்கள்‌, தங்கள்‌ 
வெட்கத்தின்‌ பலனை அடைந்து 
கைவிடப்படுவார்கள்‌. கர்த்தருடைய 
பிள்ளைகள்‌ பாவத்தின்‌ பள்ளத்திலும்‌, 
உளையான  சேற்றிலும்‌ விழுந்து 
கிடக்கும்போது, சாத்தான்‌ அவர்களைப்‌ 
பார்த்து. நகைக்கிறான்‌. பாவத்தின்‌ 
பள்ளத்திலிருந்து அவர்களால்‌ எழும்பி 
வரமுடியாது என்று அவர்களைப்‌ பார்த்து 
ஏளனம்‌ பண்ணுகிறான்‌. தனக்கு 
வெற்றி, டைத்தலிப்பது என்று 
இறுமாப்பாய்‌ நினைக்கிறான்‌. பாவ, 

விழுந்து கிடக்கிறவர்களைப்‌ தத 
“ஆ. ஆ, ஆ” என்று சொல்லி 
நகைக்கிறான்‌. 


நம்முடைய 


சாத்தானும்‌ அவனுடைய அந்தகார 
வல்லமைகளும்‌ நம்முடைய ஆத்துமாவை 
அழிக்கத்‌. தேடுகிறார்கள்‌. நாம்‌ 
பாவத்தில்‌ விழுந்துவிட்டாலும்‌, நம்முடைய 
இரட்சகராகிய இயேசுகிறிஸ்து தமது 
கிருபையினால்‌ நம்மை கரம்பிடித்து 
தூக்கிவிடுவார்‌. நாம்‌ விழுந்தாலும்‌ 
முறிந்துபோவதில்லை. நாம்‌ பறுபடியும்‌ 
எழுந்து நிற்போம்‌. எரிகிற தீயிலிருந்து 
உருவப்பட்ட கொள்ளிக்கட்டையைப்போல 
இன்னும்‌ எரிந்துகொண்டுதான்‌ 
இருப்போம்‌. நாம்‌ அணைந்துபோவதில்லை. 
நமக்கு தீங்கு செய்ய 
விரும்புகிறவர்கள்‌, தங்கள்‌ வெட்கத்தின்‌ 
பலனை அடைந்து கைவிடப்படுவார்கள்‌. 





ழ்‌ BELMETHEY 
TT 


கர்த்தரைத்‌ 
அனைவரும்‌ 


தேடுகிற 


உம்மைத்‌ தேடுகிற அனைவரும்‌ 
உமக்குள்‌ மகிழ்த்து 
சுத்தோஷப்படுவார்கனாக; உம்முடைய 
இரட்சிப்பை விரும்புகிறவர்கள்‌. 
கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக 
என்று எப்பொழுதும்‌ சொல்வார்கனாக 
(சங்‌ 40:19). 


கர்த்தரைத்‌ தேடுகிற அனைவரும்‌ 
கர்த்தருக்குள்‌ மகிழ்ந்து 
சந்தோஷப்படுவார்கள்‌. கர்த்தர்‌ 
சாத்தானின்பீது வெற்றி சிறந்தார்‌. 
இயேசுகிறிஸ்துவின்‌ மூலமாய்‌ 
சாத்தானின்மீது நமக்கும்‌ வெற்றி 
கிடைத்திருக்கிறது. கர்த்தர்‌ தமது 
கிருபையினால்‌ நம்மை இரட்சிக்கிறார்‌ 
கர்த்தரைத்‌ தேடுகிற அனைவரும்‌, இந்தச்‌ 
சத்தியத்தைத்‌ தியானித்து, கர்த்தருக்குள்‌ 
சந்தோஷப்படுலார்கள்‌. கர்த்தர்‌ நமக்குக்‌ 
கொடுக்கிற ஆத்தும இரட்சிப்பை 
வாஞ்சையோடு  ஏற்றுக்கொள்வார்கள்‌. 
கர்த்தருடைய இரட்சிப்பை 
விரும்புகிறவர்கள்‌, “கர்த்தருக்கு மகிமை 
உண்டாவதாக” என்று எப்பொழுதும்‌ 
சொல்லி, கர்த்தரைத்‌ துதிப்பார்கள்‌. 
இரட்சிப்பு கர்த்தருடையது. 


நான்‌ 
எனிமையுமானவன்‌ 


சிறுமையும்‌ 


நான்‌ சிறுமையும்‌ 
எனிமையுமானவன்‌, கர்த்தரோ என்மேல்‌ 
'நினைவாயிருக்கிறார்‌; தேவரீர்‌ என்‌ 
துணையும்‌ 


தாமதியாதேயும்‌ (சங்‌ 40:17). 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை 


தாவீது நெருக்கப்படும்போதும்‌ 
மிகுந்த. ஆழத்திலிருக்கும்போதும்‌ 
அவர்‌ கர்த்தரை! நம்பியிருந்தார்‌. 
கர்த்தருடைய இரட்சிப்பை நப்பியிருந்தார்‌. 
கர்த்தர்‌ தன்னை 
தீங்குகளுக்கும்‌. 
ஆபத்துக்களுக்கும்‌ விலக்கிக்‌ 
என்று கர்த்தர்‌ மேலேயே 
வைத்திருந்தார்‌. இந்த 
படிக்கிற நாமும்‌, கர்த்தரையே 
நம்பவேண்டும்‌. நம்முடைய 
ஆபத்துக்கள்‌, துன்பங்கள்‌, நெருக்கங்கள்‌, 
வேதனைகள்‌ எல்லாவற்றிற்கும்‌ 
மத்தியிலும்‌ நாம்‌ கர்த்தரை 
மாத்திரமே நம்பியிருக்கவேண்டும்‌. 
கர்த்தரிடத்தில்‌ ஆறுதல்‌ 
பெற்றுக்கொள்ளவேண்டும்‌. 


காப்பார்‌ 
நம்பிக்கை 
சங்கீதத்தைப்‌ 


தாவீது நம்மைப்போலவே ஒரு 
பாடுள்ள மனுஷனாயிருந்தார்‌. அவர்‌ 
தன்னைப்பற்றிச்‌ சொல்லும்போது, 
“நான்‌ சிறுமையும்‌ எளிமையுமானவன்‌" 
என்று சொல்லுகிறார்‌. ஆனாலும்‌ கர்த்தர்‌ 
தாவீதின்மேல்‌ நினைவாயிருக்கிறார்‌ 
கர்த்தரே தாவீதுக்கு துணையும்‌, 
அவரை  விடுவிக்கிறவருமாயிருக்கிறார்‌. 
நம்முடைய கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து 

பிதாவாகிய தேவனுக்கும்‌ 


ங்து 
பிதாவானவர்‌ நனம்‌. அங்கிகரிக்கிறார்‌.. 


தாவீது மிகுந்த நெருக்கத்திலும்‌ 
ஆபத்திலும்‌ க்கிறார்‌. 
இவற்றிலிருந்து கர்த்தரே தாவீதை 
விடுவிக்கிறவர்‌. கர்த்தர்‌ தாமதம்‌ 
செய்யாமல்‌, தன்னை விடுவிக்குமாறு, 
தாவீது பயபக்தியாய்‌ 
விண்ணப்பம்பண்ணுகிறார்‌ 





ழ்‌ நள 
யாய 


கர்த்தருடைய பிள்ளைகளாகிய 
நமக்கு பல சமயங்களில்‌ மனுஷர்‌ 
மூலமாய்‌. பிரச்சனைகளும்‌, 
ஆபத்துக்களும்‌, வேதனைகளும்‌ வருகிறது. 
மனுஷர்‌ நம்மீது 
அன்பாயிருப்பதற்குப்‌ பதிலாக 
கோபமாயிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ நமக்கு 
உதவிசெய்து தரவாயிருப்பதற்குப்‌ 
பதிலாக, நமக்கு விரோதமாகத்‌ தீங்கு 
நினைக்கிறார்கள்‌. இப்படிப்பட்ட 
சூழ்நிலைகளில்‌ கர்த்தருடைய கிருபையும்‌ 
சத்தியமும்‌ மாத்திரமே நமக்கு 
ஆதரவாயிருக்கும்‌. 


தாவீதின்‌ சத்துருக்கள்‌ கொடூரமான 
குணமுடையவர்களாயிருக்கிறார்கள்‌. 
ஆனாலும்‌ கர்த்தரோ தாவீதின்மேல்‌: 
மிகுந்த  கிருபையுள்ளவராயிருக்கிறார்‌. 
தாவீது இப்போது 
வியாதிப்படுக்கையிலிருக்கிறார்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய கிருபையினால்‌ தன்னைக்‌ 
குணமாக்குவார்‌ என்று தாவீது 
விசுவாசிக்கிறார்‌ தேவனுடைய 
வாக்குத்தத்தத்களை விசுவாசத்தோடு, 
பற்றிக்கொள்கிறார்‌ கர்த்தருடைய 
சமுகத்தில்‌ தாவீது ஆறுதலயிருக்கிறார்‌ 
(சங்‌ ௪14-3). தாவீது தன்னுடைய 
இருதயத்தை, ஜெபத்தில்‌, கர்த்தருக்கு 
நேராக ஏறெடுக்கிறார்‌ (சங்‌ 41:4). 


தனக்கு விரோதமாக, தன்னுடைய 
சத்துருக்களும்‌ பகைஞரும்‌ பேசுகிற 
பேச்சுகளையெல்லாம்‌. 
கர்த்தருடைய 
ஒப்புக்கொடுக்கிறார்‌ (சங்‌ 
தாவீது தன்னுடைய சத்துருக்களை 
கர்த்தரிடத்தில்‌ ஒப்புவித்து ஜெபிக்கிறார்‌ 
(சங்‌ 4140-12). தாவீது கர்த்தரை 
துதித்துப்‌ பாடுகிறார்‌ (சங்‌ 4143). 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம்மா 


PUBLISHERS 


கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம்‌ 
வியாதியாயிருக்கும்‌ போது இந்த 
சங்கீதத்தின்‌ முதல்‌ பகுதியை 
கர்த்தருடைய சமுகத்தில்‌ பாடலாம்‌. 
சத்துருக்கள்‌ நம்மைத்‌ துன்பப்படுத்தும்‌ 
போது, நாம்‌ இந்த சங்கீதத்தின்‌ 
இரண்டாவது பகுதியை பயபக்தியோடு 


பாடலாம்‌. 


சிறுமைப்பட்டவன்மேல்‌ 
சிந்தையுன்ளவன்‌ 
சங்‌ 41: 1-4 


சங்‌ கம. சிறுமைப்பட்டவன்மேல்‌ 
சித்தையுவ்னவன்‌ பாக்கியவான்‌; 
தீங்குநானில்‌ அவனை 
விடுவிப்பார்‌. 


கர்த்தர்‌ 


சங்‌ 412, 
பாதுகாத்து அவனை 
வைப்பார்‌; பூமியில்‌ அவன்‌ 
பாக்கியவானாயிருப்பான்‌; அவன்‌ 
சத்துருக்களின்‌ இஷ்டத்திற்கு நீர்‌ 
அவனை ஒப்புக்கொடீர்‌. 


அவனைப்‌ 
உயிரோடே 


கர்த்தர்‌ 


சங்‌ 413. படுக்கையின்மேல்‌ 
வியாதியாய்க்கிடக்கிற அவனைக்‌ 
கர்த்தர்‌ தாங்குவார்‌ அவனுடைய 
வியாதியிலே அவண்‌ படுக்கை 
முழுவதையும்‌ மாற்றிப்போடுவீர்‌. 


சன்‌ 414. கர்த்தாவே, என்மேல்‌ 
இரக்கமாயிரும்‌; உமக்கு விரோதமாய்ப்‌ 
பாவஞ்செய்தேன்‌, என்‌ ஆத்துமாவைக்‌ 
குணமாக்கும்‌ என்று நான்‌ சொன்னேன்‌. 


தீங்கு நானில்‌ கர்த்தர்‌ அவனை 
விடுவிப்பார்‌ 
மேல்‌ 


பாக்கியவான்‌; 
அவனை 


சிறுமைப்பட்டவன்‌ 
சிந்தையுன்னவன்‌. 
தீங்குநானில்‌: கர்த்தர்‌ 
விடுவிப்பார்‌ (சங்‌ 41:1). 





1 படட 
நாறிய 

சிறுமைப்பட்டவன்‌ மேல்‌ 
சிந்தையுள்ளவனுக்கு கர்த்தர்‌ விசேஷித்த 
ஆசீர்வாதத்தையும்‌, சந்தோஷத்தையும்‌, 
சமாதானத்தையும்‌ வாக்குப்பண்ணுகிறார்‌. 
தாவீது சிறுமைப்பட்டவன்‌ மேல்‌ 
சிந்தையுள்ளவனைப்‌ பற்றி இந்த 
வசனத்தில்‌ சொல்லுகிறார்‌. இந்த 
வாக்கியம்‌ தாவீதைப்பற்றிச்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது என்றும்‌, 
தாவீதின்மேல்‌ சிந்தையுள்ள அவருடைய 
சிநேகிதரைப்பற்றிச்‌ சொல்லப்பட்டிருக்கிறது 


என்றும்‌ வேதபண்டிதர்கள்‌ 
ர பன ன 


இப்போது 
அவர்மேல்‌ 


க்கிறார்கள்‌. 
ய்கிறார்கள்‌. 


தாவீது 
சிறுமைப்பட்டவராகயிருக்கிறார்‌ 
அவருடைய சிநேகிதர்கள்‌ 
சிந்தையுள்ளவர்களாக 
அவர்கள்‌ தாவீதுக்கு உதவி 


தாவீதின்‌ சத்துருக்கள்‌ அவருக்கு 
விரோதமாக  அநேகத்‌ தீங்குகளைச்‌ 
செய்கிறார்கள்‌. அந்தத்‌ தீங்குகள்‌ 
எல்லாவற்றையும்வி. அவருடைய 
சிநேகிதரின்‌ உதவிகள்‌ தாவீதுக்கு 
அதிகமாய்க்‌ கிடைத்திருக்கிறது. தாவீது 
தன்னுடைய  சத்துருக்களைப்‌ பற்றி 
நினைக்கும்போது, தன்மேல்‌ சிந்தையுள்ள 
தன்னுடைய சிநேகிதரைப்பற்றியும்‌ 
நினைக்கிறார்‌. அவர்கள்‌ பாக்கியவான்கள்‌. 
என்று சொல்லுகிறார்‌. கர்த்தர்‌ அவர்களை 
தீங்கு நாளில்‌ விடுவிப்பார்‌ என்று சொல்லி 
அவர்களை ஆசீர்வதிக்கிறார்‌ 
தாவீது சிறுமைப்பட்டவன்மேல்‌. 
சிந்தையுள்ளவராயிருக்கிறார்‌. யுநருக்கப்‌ 
பட்டவர்களுக்கும்‌, ஓக்கப்‌ 
பட்டவர்களுக்கும்‌ தாவீது உதவி 
செய்திருக்கிறார்‌. தரித்திருக்கும்‌, 
ஆதரவற்றவர்களுக்கும்‌ தாவீது 
ஆதரவாயிருந்து அவர்களுக்கு நியாயம்‌ 
செய்திருக்கிறார்‌ கர்த்தர்‌ தம்முடைய 
வாக்குத்தத்தின்‌ பிரகாரமாக, தன்னை 
விடுவிப்பார்‌ என்று தாவீது அதிக 
நிச்சயத்தோடிருக்கிறார்‌. தாவீது இப்போது 
வியாதிப்படுக்கையில்‌ இருக்கிறார்‌. 
கர்த்தர்‌ இந்த சூழ்நிலையில்‌ தன்னைத்‌ 
தாங்குவார்‌ என்றும்‌, 
உதவிசெய்வார்‌ என்றும்‌ 
விசுவாசத்தோடு சொல்லுகிறார்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ அவனைப்‌ பாதுகாப்பார்‌ 


கர்த்தர்‌ 
அவனை 


அவனைப்‌ பாதுகாத்து 
உயிரோடே வைப்பார்‌; 
பூமியில்‌ அவன்‌ 
பாக்கியவானாயிருப்பான்‌; அவன்‌ 
சத்துருக்களின்‌ இஷ்டத்திற்கு நீர்‌ 
அவனை ஒப்புக்கொடீர்‌ (சங்‌ 41:9). 


சிறுமைப்பட்டவன்‌ மேல்‌ 
சிந்தையுள்ளவன்‌ பாக்கியவான்‌ என்று 
தாவீது சொல்லுகிறார்‌. இந்த 
வாக்கியத்தை நமக்குச்‌ 
சொல்லப்பட்டிருக்கிற பொதுவான 
ஆலோசனையாக ஏற்றுக்கொள்ள 
வேண்டும்‌. இரக்கமுள்ளவர்கள்‌ 
பாக்கியவான்‌௧ள்‌, அவர்கள்‌ இரக்கம்‌ 
பெறுவார்கள்‌ என்று நம்முடைய 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்துவும்‌ 
உபதேசம்‌ செய்திருக்கிறார்‌. 


இரக்கம்‌ தேவை, 
தேவனுடைய உதவியும்‌ ஒத்தாசையும்‌ 
தேவை. நாம்‌ சிறுமைப்பட்டவர்கள்மேல்‌ 
சிந்தையுள்ளவர்களாயிருக்கும்‌ போது, 
கர்த்தர்‌ நம்மேல்‌ 
சிந்தையுள்ளவராயிருப்பார்‌ நாம்‌ 
தரித்திருக்கும்‌, ஒடுக்கப்பட்டவர்களுக்கும்‌ 
இரக்கம்‌ காண்பிக்கும்போது, தேவன்‌ 
நமக்கும்‌ இரக்கம்‌ காண்பிப்பார்‌. 
தரித்திரர்கள்‌ சரீரப்பிரகாரபாகவும்‌, 
தங்கள்‌ சிந்தையிலும்‌, தங்களுடைய 
பொருளாதார நிலமையிலும்‌ 
தரித்திரராயிருக்கலாம்‌. தங்கள்‌ 
ஜீவியத்தில்‌ சோர்ந்துபோமிருக்கலாம்‌ 
ம்‌ பாக( ;ரவான 
கரதத நான்‌ 


நமக்கு 


கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம்‌ 
சிறுமைப்பட்டவர்களைப்‌ பார்த்து, கண்டும்‌ 
காணாதவர்கள்‌ போல்‌ ஒதுங்கிப்‌ 
போய்விடக்‌ கூடாது அவர்கள்‌ 
மேல்‌ சிந்தையுள்ளவர்களாயிருக்க 
வேண்டும்‌. அவர்களுடைய நிலமையை 
அன்போடு விசாரிக்க வேண்டும்‌. 
அவர்களுக்கு ஆறுதலான 
வார்த்தைகளைச்‌ சொல்ல வேண்டும்‌. 

ர்களுடைய இக்கட்டான மயைப்‌ 
தத்‌ ம்‌ ன ப்ப ப 





ழ்‌ நள 
யாய 


அவர்களை நாம்‌ ஒடுக்கக்‌ கூடாது. 
அவர்களுக்கு நீதியான தீர்ப்பு கிடைக்க 
நாம்‌ பிரயாசப்படவேண்டும்‌. அவர்களுக்கு 
உதாரத்துவமாய்‌ உதவிசெய்யவேண்டும்‌. 


சிறுமைப்பட்டவன்‌ மேல்‌ 
சிந்தையுள்ளவனை கர்த்தர்‌ பாதுகாப்பார்‌. 
அவனை உயிரோடே வைப்பார்‌. அவன்‌ 
பூமியிலே பாக்கியவானாயிருப்பான்‌. 
சிறுமைப்பட்டவன்‌ மேல்‌ 
சிந்தையுள்ளவனாமிருப்பது தேவனுடைய 
நல்ல சுபாவங்களில்‌ ஒன்று. 
தேவசாயலாக  சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிற 
நம்மிடத்திலும்‌, இந்த நல்ல சுபாவம்‌ 
காணப்படவேண்டும்‌ இப்படிப்பட்ட 
நற்குணமுள்ளவர்களுக்கு தேவனுடைய 
ஆசீர்வாதம்‌ இம்மையிலும்‌ மறுமையிலும்‌ 
வாக்குர்பண்ணப்பட்டிருக்கிறது. 
சிறுமைப்பட்டவன்‌ மேல்‌ சிந்தையுள்ளவன்‌ 
பூமியிலே அவனுடைய ஜீவியகாலத்திலே. 
பாக்கியவானாயிருப்பான்‌. 
ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பான்‌. 


ஒரு சிலர்‌ 
இருதயமுள்ளவர்களாயிருப்பார்கள்‌. 
இவர்கள்‌ யாருக்கும்‌ 
காண்பிக்கமாட்டார்கள்‌. 
ஒடுக்குவார்கள்‌. 
இப்படிப்பட்டவர்களை 
பிறருக்கு உதவிசெய்யும்‌ 
இருதயமுள்ளவர்களை மாத்திரமே 
கர்த்தர்‌ இந்தப்‌ பூரியிலே ஆசீர்வதிப்பார்‌. 
இவர்களுக்கு விரோதமாக மரண 
ஆபத்துக்கள்‌ வந்தாலும்‌, கர்த்தர்‌ 
இவர்களைப்‌ பாதுகாப்பார்‌. இவர்களைப்‌ 


பூமியிலே உயிரோடே வைப்பார்‌. 


நமக்கு விரோதமாக சத்துருக்கள்‌ 
த்‌ தீங்குகளைச்‌ செய்யலாம்‌. 
“ மூலமாயும்‌, சாத்தான்‌ 


கடின 


இரக்கம்‌ 
தரித்திரரை 
கர்த்தர்‌ 
ஒடுக்குவார்‌. 


இவையெல்லாவற்றிற்கும்‌ 

கர்த்தருடைய கரம்‌ நம்மைப்‌ பாதுகாக்கும்‌. 
கர்த்தருடைய ஆசீர்வாதம்‌ நமக்குப்‌ 
'போதுமானதாயிருக்கும்‌. மனுஷர்‌ நமக்கு 
எவ்வளவுதான்‌ தீங்குசெய்தாலும்‌ அது 
நம்மைப்‌ பாதிக்காது. கர்த்தர்‌ நமக்குச்‌ 
செய்கிற நன்மை நிலைத்து நிற்கும்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மமம்‌ 


PUBLISHERS 


இந்தப்‌ பூமியில்‌ நம்முடைய 
ஆயுசுகாலம்‌. ஆசீர்வாதமாயிருக்க 
வேண்டுமென்றால்‌, நாம்‌ சிறுமைப்பட்டவன்‌ 
மேல்‌ சிந்தையுள்ளவர்களாயிருக்க 
வேண்டும்‌. தரித்திரரை விசாரிக்க 
வேண்டும்‌. அவர்களுக்குத்‌ தாராளமாய்‌ 
உதவிபுரியவேண்டும்‌. அப்போது 
கர்த்தருடைய வாக்குத்தத்தம்‌ நம்முடைய 
ஜீவியத்தில்‌ நமக்குச்‌ சித்திக்கும்‌. நாம்‌ 
பாக்கியவான்‌௧ளாயிருப்போம்‌. கர்த்தர்‌ 
நம்மைப்‌ பாதுகாப்பார்‌. தீங்குநாளில்‌ 
கர்த்தர்‌ வ விடுவிப்பார்‌. அவர்‌ நம்மை 
உயி( வைப்பார்‌. 


வியாதியிலே அவன்‌ படுக்கை 
முழுவதையும்‌ மாற்றிப்போடுவீர்‌ 


மேல்‌ 
அவனைக்‌. 


படுக்கையின்‌ 
வியாதியாய்க்கிடக்கிற 
கர்த்தர்‌ தாங்குவார்‌; அவனுடைய 
வியாதியிலே அவன்‌ படுக்கை 


தயும்‌ மாற்றிப்போடுவிர்‌. 
(சங்‌ 41:9). 


மேல்‌ 
கர்த்தர்‌ 


சிறுமையள்ளவன்‌ 
சிந்தையுள்ளவர்களை 
பலப்படுத்துவார்‌. அவர்களை 
சரீரப்பிரகாரமாகவும்‌ ஆவிக்குரிய 
பிரகாரமாகவும்‌ பலப்படுத்துவார்‌. கர்த்தர்‌ 
அவர்களைத்‌ தாங்குவார்‌. ஒருவேளை 
சிறுமைப்பட்டவன்மேல்‌  சிந்தையுள்ளவன்‌. 
வியாதிப்படுக்கையிலிருக்கலாம்‌. நீண்ட 
காலமாக அவன்‌ ஸியாதியாயிருக்கலாம்‌. 
வியாதிப்படுக்கையிலிருக்கிறவர்களுக்கு 
விசேஷித்த உதவி தேவைப்படுகிறது. 
அவர்களுடைய சரீரத்தைச்‌ சுத்தப்படுத்த 
வேண்டும்‌. அவர்கள்‌ படுத்திருக்கிற 
படுக்கையை சுத்தப்படுத்தவேண்டும்‌. 
பழைய படுக்கையை எடுத்துவிட்‌ 
கன்‌ த்‌ டு புதிய 


சிறுமைப்பட்டவன்‌ 
சிந்தையுள்ளவனுடைய 
கர்த்தர்‌ அவனுடைய 
முழுவதையும்‌ மாற்றிப்போடுகிறார்‌. அவன்‌ 
த போது கர்த்தர்‌ 
சுத்தமாக்குகிறார்‌. 





ழ்‌ நள 
யாய 


அவன்மேல்‌ ஆதரவாகயிருந்து அவனை 
கவனித்துக்‌ கொள்கிறார்‌. அவனைக்‌ 
கரிசனையோடு பராயிக்கிறார்‌. 
சிறுபிள்ளைகள்‌ வியாதியாயிருக்கும்போது. 
பிள்ளையின்‌ தாயார்‌ அதை நன்றாகக்‌ 
கவனிப்பதுபோல, கர்த்தர்‌ நம்மையும்‌ 
கவனிப்பார்‌. 


நாம்‌ வியாதியிலே இருக்கும்போது, 
நாம்‌ இதுவரையிலும்‌ படுத்திருந்த 
படுக்கை முழுவதையும்‌ கர்த்தர்‌ மாற்றிப்‌ 
போடுவார்‌. நமக்கு புதிய படுக்கையைக்‌ 
கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பார்‌. நாம்‌ 
வியாதியாயிருக்கையில்‌ புதிய படுக்கை 
நமக்கு சுகமாகமிருக்கும்‌ பழைய 
ம்‌ ல்‌ அதிகமாயிருக்கும்‌. 
புதிய சுத்தமாகவும்‌, 
டண்‌ இது புதிய படுக்கை 
நம்முடைய சரீரத்திற்கு இ றமலம 

கர்த்தர்‌ 
முழுப்படுக்கையையும்‌ 
வாக்குரபண்ணுகிறார்‌ 
தலைமுதல்‌, கால்‌ 
பயன்படுத்துகிற 
முழுவதுமாக 


நம்முடைய 
மாற்றிப்போடுவதாக 
நம்முடைய 
வரையிலும்‌, நாம்‌ 
படுக்கையை, கர்த்தர்‌ 
மாற்றிப்போடுகிறார்‌ 
நம்முடைய சரீரத்தின்‌ எல்லா 
அவயவத்தையும்‌ கர்த்தர்‌ பராமரிக்கிறார்‌. 
நம்முடைய முழுசரீரமும்‌ கர்த்தருடைய 
பாதுகாப்புக்கு. உட்படுத்தப்படுகிறது. 
கர்த்தர்‌ நம்முடைய வியாதிப்படுக்கையை 
நீக்கிப்போட்டு, நமக்கு  சுகமாதலின்‌ 
படுக்கையைக்‌ கொடுக்கிறார்‌. 


சிறுபைப்பட்டவன்‌ மேல்‌ 
சிந்தையுள்ளவனுக்கு வியாதியே வராது 
என்று கர்த்தர்‌ வாக்குப்பண்ணவில்லை. 
நமக்கு வியாதி வரும்போது நாம்‌ 
மரிக்கவே மாட்டோம்‌ என்றும்‌ 
கர்த்தர்‌ வாக்குப்பண்ணவில்லை. நாம்‌ 
வியாதியாயிருக்கும்போது கர்த்தர்‌ நம்மைத்‌ 
தாங்குவார்‌ என்றும்‌, 
வியாதியிலே நம்முடைய 
முழுவதையும்‌ மாற்றிப்போடுவார்‌ என்றுமே 
நமக்கு வாக்கு/்பண்ணுகிறார்‌. 


நாம்‌ வியாதியாயிருக்கும்போது 
கர்த்தருடைய உதவியும்‌ ஒத்தாசையும்‌, 
ஆதரவும்‌ நமக்குத்‌ தேவைப்படுகிறது. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ODNENIS 


PUBLISHERS 


நாம்‌ வியாதியிலிருந்தாலும்‌ கர்த்தருடைய 
வாக்குத்தத்தத்தை நினைத்து, நம்முடைய 
வியாதியை பொறுமையோடு சகித்துக்‌ 
கொள்ளலாம்‌. கர்த்தர்‌ நம்மைக்‌ 
குணப்படுத்துவார்‌ என்று விசுவாசித்து, 
நாம்‌ வியாதிப்படுக்கையிலிருந்தாலும்‌ 
கர்த்தருக்குள்‌ சந்தோஷமாயிருக்கலாம்‌. 
நம்முடைய சரீரம்‌ வியாதியிலே 

நம்முடைய 
கர்த்தருக்குள்‌ 


வேதனையடைந்தாலும்‌, 
ஆத்துமா 2 
சநதோஷமாயிருக்கும்‌. 


என்‌ 
குணமாக்கும்‌ 


ஆத்துமாவைக்‌ 


கர்த்தாவே, என்மேல்‌ 
இரக்கமாயிரும்‌; உமக்கு விரோதமாய்ப்‌ 
பாவஞ்செய்தேன்‌, என்‌ ஆத்துமாவைக்‌ 
குணமாக்கும்‌ என்று நான்‌ சொன்னேன்‌ 
(சங்‌ 4124). 


தாவீது இப்போது 
வியாதிப்படுக்கையிலிருக்கிறார்‌. அவருக்கு 
கர்த்தருடைய கிருபையும்‌, உதவியும்‌ 
இரக்கமும்‌ தேவைப்படுகிறது. தாவீது 
கர்த்தரிடத்தில்‌ மனஉருக்கமாய்‌ 
விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. “கர்த்தாவே, 
என்மேல்‌ இரக்கமாயிரும்‌ என்‌ 
ஆத்துமாவைக்‌ குணமாக்கும்‌” என்று 
தாவி, கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
வப்‌. எர 


பாவமே ஆத்துமாவின்‌ 
வியாதியாயிருக்கிறது. கர்த்தர்‌ தம்முடைய 
கிருபையினாலும்‌ இரக்கத்தினாலும்‌ 
நம்முடைய பாவத்தை மன்னிக்கும்போது, 
ஆத்தும வியாதி 

தேவனுடைய 

பதிக்கும்‌ கிருபையினால்‌ நம்முடைய 
ஆத்துமா சுகம்பெறுகிறது. "உமக்கு 
(ரோதமாய்‌ பாவம்‌ செய்தேன்‌” என்று 
தாவீது தன்னுடைய பாவத்தை 
இதனிமித்தமாய்‌ 


தி குணமடையவேண்டுமென்று 
தாவீது விரும்புகிறார்‌. 





ழ்‌ நள 
யாய 


தாவீதுக்கு சரீரவியாதியும்‌ 
உண்டாயிருக்கிறது. ஆத்தும வியாதியும்‌ 
உண்டாயிருக்கிறது பாவத்தினால்‌. 
சாபமும்‌, சாபத்தினால்‌ வியாதியும்‌, 
வியாதியினால்‌ மரணமும்‌ வரும்‌. 
தன்னுடைய வியாதியைக்‌ 
குணப்படுத்துவதற்கு, பரமவைத்தியராகிய 
கர்த்தரின்‌ உதவி தனக்குத்‌ 
தேவைப்படுவதை தாவீது 
உணர்ந்திருக்கிறார்‌. தன்னுடைய 
சரீரவியாதியைவிட, தன்னுடைய 
ஆத்தும வியாதி குணமடையவேண்டும்‌ 
என்று தாவீது விரும்புகிறார்‌. 
இதினிமித்தமாய்‌, “என்‌ ஆத்துமாவைக்‌ 

மாக்கும்‌ என்று கர்த்தரிடத்தில்‌ 
ஜெபிக்கிறார்‌ 


சத்துருக்களும்‌ பகைஞரும்‌ 
சங்‌ 41: 5-9 


சுங்‌ 41:5. அவன்‌ எப்பொழுது சாவான்‌, 
அவன்‌ பேர்‌ எப்பொழுது அழியும்‌? 
என்று என்‌ சத்துருக்கன்‌ எனக்கு. 
விரோதமாய்ச்‌ சொல்லுகிறார்கள்‌. 


சுங்‌ 41:6. ஒருவன்‌ என்னைப்‌ 
பார்க்கவந்தால்‌ வஞ்சனையாய்ப்‌. 
பேசுகிறான்‌; அவன்‌ தன்‌ இருதயத்தில்‌ 
அக்கிரமத்தைச்‌ சேகமித்துக்கொண்டு, 
தெருவிலே போய்‌, அதைத்‌ 
தூற்றுகிறான்‌. 


கங்‌ 41:7. என்‌ பகைஞரெல்லாரும்‌. 
என்மேல்‌ ஏகமாய்‌ முணுமுணுத்து, 
எனக்கு விரோதமாயிருத்து, எனக்குப்‌ 
பொல்லாங்கு நினைத்து, 


சுங்‌ 41:8. தீராவியாதி அவனைப்‌ 
பிடித்துக்‌ கொண்டது; படுக்கையில்‌ 
கிடக்கிற அவன்‌ இணி 
எழுத்திருப்பதில்லை என்கிறார்கள்‌. 


கங்‌ 419. என்‌ தகித்த, 
நான்‌ நம்பிணவனும்‌, எண்‌: 
புசித்தவனுமாகிய மனுஷனும்‌, என்மேல்‌ 
தன்‌ குதிகாலைத்‌ தூக்கினான்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மமம்‌ 


PUBLISHERS 


அவன்‌ எப்பொழுது சாவான்‌ 


அவன்‌ எப்பொ சாவான்‌, 
அவன்‌ பேர்‌ எப்பொழுது அழியும்‌? 
என்று என்‌ சத்துருக்கள்‌ எனக்கு 
விரோதமாய்ச்‌. சொல்லுகிறார்கள்‌ 
(சங்‌ 415), 


தாவீது இப்போது 
வியாதிப்படுக்கையிலிருக்கிறார்‌. 
அவருடைய சத்துருக்கள்‌ இந்த 
சூழ்நிலையிலும்‌ அவருக்கு விரோதமாய்த்‌ 
தூஷணமான வார்த்தைகளைப்‌ 
பேசுகிறார்கள்‌. அவருக்குத்‌ தீங்கு 
செய்கிறார்கள்‌. அவர்களுடைய 
துன்மார்க்கமான கிரியைகளை தாவீது 
கர்த்தருடைய சமுகத்தில்‌ முறையிடுகிறார்‌. 
தாவீதின்‌ சத்துருக்கள்‌ அவருக்கு 
விரோதமாய்ப்‌ பேசுகிறார்கள்‌. 
வஞ்சகமாய்ப்‌ பேசுகிறார்கள்‌. தெருவிலே 
போய்த்‌ தூற்றுகிறார்கள்‌. இதனால்‌ 
தாவீதின்‌ ஆவி துக்கப்படுகிறது. 
தாவீதின்‌ சத்துருக்கள்‌ அவருடைய 
நற்பெயருக்கு களங்கம்‌ 
உண்டுபண்ணுகிறார்கள்‌. 


தாவீது எப்பொழுது மரித்துப்போவார்‌ 
என்று அவருடைய சத்துருக்கள்‌: 
ஆவலாய்‌ எதிர்பார்த்துக்‌ 
கொண்டிருக்கிறார்கள்‌. “அவன்‌ 
எப்பொழுது சாவான்‌, அவன்‌ பேர்‌ 
எப்பொழுது அழியும்‌' என்று தாவீதின்‌: 
சத்துருக்கள்‌ அவருக்கு விரோதமாயும்‌ 
சொல்லுகிறார்கள்‌. தாவீதின்‌, நற்பெயரைக்‌ 
கண்டு அவர்கள்‌ பொறாமைப்படுகிறார்கள்‌. 


தாவீது தன்னுடைய 
நற்குணத்தினால்‌ ஜனங்கள்‌ மத்தியில்‌ 
மேன்மையடைந்திருக்கிறார்‌. அவருக்கு 
்‌ த்தியில்‌ மகிமை 
அவருடைய 


தாவீதுக்கு தத்‌ தூஷணமான 
வார்த்தைகளைப்‌ பேசுகிறார்கள்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


தாவீது செத்துப்போனால்‌ அவருடைய 
பெயரும்‌ அதோடு அழிந்துபோகும்‌ என்று 
எதிர்பார்க்கிறார்கள்‌. அவருடைய சரீரம்‌ 
மண்ணுக்குள்‌ மண்ணாகப்‌ போகும்போது, 
அவருடைய நற்பெயரும்‌ அழிந்துபோகும்‌ 
என்பது... அவர்களுடைய வஞ்சகமான 
எண்ணம்‌. 


ஆனால்‌ தாவீதின்‌ பெயரோ ஒரு 
காலத்திலும்‌ அழிந்துபோவதில்லை. 
அவருக்கு என்றென்றைக்கும்‌ அழியாத 
பெயர்‌ உண்டாயிருக்கிறது. பரிசுத்த 
வேதாகமத்திலே தாவீதைப்‌ பற்றி 
எழுதப்பட்டிருக்கிறது ப்ட்‌ 
நற்குணங்களைப்‌ பற்றிச்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வானமும்‌ 
பூமியும்‌ ந்து போனாலும்‌, 
வேதத்திலுள்ள வார்த்தைகள்‌ அழிந்து 
போகாது தாவீதைப்பற்றிச்‌ 
சொல்லப்பட்டிருக்கிற நல்ல வார்த்தைகள்‌ 
ஒருபோதும்‌ அழிந்துபோகாது. அவருடைய 
பெயரும்‌ புகழும்‌ அழிந்துபோகாமல்‌. 
எக்காலமும்‌ நி ற்கும்‌. நீதிமானின்‌ 
வன்‌ சிவக்‌ 

பார்க்க 


ஒருவன்‌ என்னைப்‌ 


வந்தால்‌ 


ஒருவன்‌ என்னைப்‌ பார்க்கவந்தால்‌ 
வஞ்சனையாய்ப்‌ பேசுகிறான்‌; அவன்‌ 
தன்‌ இருதயத்தில்‌ அக்கிரமத்தைச்‌. 
சேகரித்துக்கொண்டு, தெருவிலேபோய்‌, 
அதைத்‌ தூற்றுகிறான்‌ (௪ங்‌ 41:8). 

தாவீதின்‌ சத்துருக்கள்‌ அவருக்கு 
விரோதமாக. என்னென்ன தூஷண 
வார்த்தைகளைப்‌ பேசவேண்டுபென்று 
விரும்புகிறார்களோ அதையெல்லாம்‌ 
பேசுகிறார்கள்‌. அவருக்கு விரோதமாக 


தாவீது வியாதிப்படுக்கையிலிருக்கும்‌ 

அவருடைய சிநேகிதர்கள்‌ 

பார்க்க வருகிறார்கள்‌. 
சத்துருக்களில்‌ சிலர்‌, 

தாவீதின்‌ சிநேகிதர்‌ 
காண்பித்துக்‌ கொண்டு, 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை CDNENIS 


PUBLISHERS 


அவரைப்‌ பார்க்க வருகிறார்கள்‌. 
வியாதிப்படுக்கையிலிருக்கிறவர்களைப்‌ 

பார்த்து, அவர்களை நலம்‌ விசாரிப்பது 
நல்ல சுபாவம்‌. ஆனால்‌ தாவீதின்‌ 
சத்துருக்களோ, அவரைப்‌ பார்க்க வந்து, 
வஞ்சனையாய்ப்‌ பேசுகிறார்கள்‌. தங்களை 
தாவீதுக்கு சிநேகிதர்போல காண்பித்துக்‌ 
கொள்கிறார்கள்‌. ஆனால்‌ அவர்கள்‌ 


இருதயம்‌ ம்‌ வஞ்சகம்‌ 


நம்முடைய காலத்தில்கூட, நமக்கு 
மெய்யான சிநேகிதர்கள்‌ இல்லையென்று 
நாம்‌ வருத்தப்படுகிறோம்‌. மனுஷர்‌ 
மத்தியிலே உண்மையுள்ளவர்கள்‌ 
குறைந்து போய்விட்டார்கள்‌ என்று 
மனவேதனைப்படுகிறோம்‌. நம்முடைய 
நாட்களில்‌ மாத்திரமல்ல, தாவீதின்‌ 
நாட்களிலும்‌ இப்படிப்பட்ட நிலையே 
காணப்பட்டது. நம்முடைய காலத்தைவி. 
முந்திய காலம்‌ எந்தவிதத்திலும்‌ 
இன்றுபோல்‌ 
தான்‌ அன்றும்‌ ருந்தது. 
அன்றுபோல்தான்‌ இன்றும்‌ இருக்கிறது. 
தாவீதை பார்க்க 
தாவீதைக்‌ குறித்து வஞ்சனையாய்ப்‌ 
பேசுகிறார்கள்‌. அவர்கள்‌ தங்கள்‌ 
இருதயத்தில்‌ அக்கிரமத்தை சேகரித்துக்‌ 
கொள்கிறார்கள்‌. 'தாவீதைப்பார்த்து, 
அவரைக்‌ குறித்து எப்படியெல்லாம்‌ 
வஞ்சனையாய்ப்‌ பேசலாம்‌ என்று 
யோசனைபண்ணுகிறார்கள்‌. ஒவ்வொரு 
சூழ்நிலையையும்‌ தங்களுக்கு சாதகமாக 
பயன்படுத்திக்கொள்ள வேண்டுமென்று. 
விரும்புகிறார்கள்‌. கட்டுக்கதைகளை 
உண்டுபண்ணுகிறார்கள்‌. 
தாவீது வியாதியாகயிருந்தாலும்‌ 
கர்த்தரிடத்தில்‌ ஜெபம்பண்ணுகிறார்‌. 
தன்னைப்‌ பார்க்க வருபவர்களுக்கு நல்ல 
ஆலோசனைகளைச்‌ சொல்லுகிறார்‌ 
ஆனால்‌. அவரைப்‌ பார்க்க வருகிற 
சத்துருக்களோ, தாவீதின்‌ நல்ல 
வார்த்தைகளை தங்கள்‌ இருதயத்தில்‌ 
க்‌ கொள்வதற்குப்‌ பதிலாக, 
சேகரித்துக்‌ 
அக்கிரம 
அக்கிரமமே 


மேன்மைப்பட்டதாகயில்லை. 


வருகிறவர்கள்‌ 


சிந்தைக்காரருக்கு . 
பெரிதாகத்‌ தெரியும்‌ 





ழ்‌ நவள 
யாய 


தாவீது தை 
எனத யதாக 
குற்றப்படுத்துகிறார்கள்‌. 
'ஜெபம்பண்ணாமலும்‌, 
ஆலோசனைகளை சொல்லாமலும்‌ 
இருந்தால்‌, அவர்‌ கர்த்தரைவிட்டு 
தூரவிலகிப்போய்விட்டார்‌ என்று அவரைப்‌ 
பற்றித்‌ தூஷணாமாய்ப்‌ பேசுகிறார்கள்‌. 
தாவீது கர்த்தரை விட்டுப்‌ பின்வாங்கிப்‌ 
போய்விட்டார்‌ என்று அவரைப்பற்றி 
அவதூறு சொல்லுகிறார்கள்‌. தாவீது 
கர்த்தரை மறந்துவிட்டார்‌ என்றுகூட 
அவரைப்‌ பற்றி வஞ்சனையாய்ச்‌ 
சொல்லுகிறார்கள்‌. தங்கள்‌ மனதில்‌ 
உள்ளதை தங்களுக்குள்‌ 
பேசிக்கொள்ளாமல்‌ தெருவிலே போய்‌. 
எல்லாருக்கும்‌ முன்பாக, தங்களுடைய 
தூஷண வார்த்தைகளைத்‌ 
தூற்றுகிறார்கள்‌. தாவீதின்‌ நற்பெயருக்கு 
களங்கம்‌ உண்டுபண்ணுகிறார்கள்‌. 
தாவீதின்‌ மேன்மையையும்‌, 
மரியாதையையும்‌ கெடுத்துப்போடுவதற்‌ 
பறற சகாள்‌ை," பரப்‌ 


சொன்னாலும்‌, 
அதைக்‌ 
தாவீது 

நல்ல. 


என்மேல்‌ 
முணுமுணுக்கிறார்கள்‌ 


ஏகமாய்‌ 


என்‌ பகைஞரெல்லாரும்‌ என்மேல்‌ 
ஏகமாய்‌ முணுமுணுத்து, எனக்கு. 
விரோதமாயிரு ந்து, எனக்குப்‌ 
பொல்லாங்கு நினைத்து, தீராவியாதி 
அவனைப்‌ ிடித்துக்கொண்டது; 
படுக்கையில்‌ கிடக்கிற அவன்‌ இனி. 
எழுந்திருப்பதில்லை. என்கிறார்கள்‌. 
(சங்‌ 41:78). 


தாவீதின்‌ சத்துருக்களெல்லோரும்‌ 
அவர்மேல்‌ ஏகமாய்‌ முணுமுணுக்கிறார்கள்‌. 
தாங்கள்‌ பேசுவதை தாளீதுக்குத்‌ 
தெரியாமல்‌, மற்றவர்கள்‌ காதுகளில்‌ 
இரகசியமாகப்‌ பேசுகிறார்கள்‌. தாங்கள்‌ 
பேச நினைப்பதை வெளிப்படையாகப்‌ 
பேசுவதற்கு அவர்களுக்கே 
வெட்கமாகயிருக்கிறது ஆகையினால்‌. 
அவர்கள்‌ தானி ல்‌ ஏகமாய்‌ 
முணுமுணுக்கிறார்கள்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை OCDNENIS 


PUBLISHERS 


அப்போஸ்தலர்‌ பவுல்‌ பலவிதமான 
பாவங்களைப்பற்றி ரோமருக்கு எழுதின 
நிருபத்தில்‌ குறிப்பிடுகிறார்‌. அவற்றில்‌ 
புறங்கூறுதல்‌, அவதூறு பண்ணுதல்‌ 
(ரோம 1:29-31) ஆகிய பாவங்களும்‌ 
இடம்பெற்றிருக்கிறது. தாவீதுக்கு 
வந்திருக்கிற அடத்‌ தீராதவியாதி 
என்றும்‌ அவருடைய 
ன ரறர்ர மன. வியாதி என்றும்‌ 
ரவ த ர 


தீராதவியாதி தாவீதைப்‌ பிடித்துக்‌ 
கொண்டது. படுக்கையில்‌ கிடக்கிற 
தாவீது இனி எழுந்திருப்பதில்லை என்று 
அவர்கள்‌ தாவீதுக்கு விரோதமாய்ப்‌ 
பேசுகிறார்கள்‌. தாவீது இந்த 
வியாதியிலிருந்து ல ரது 
என்றும்‌ இந்த வியாதி அவர்‌ 
மரித்துப்போகவேண்டும்‌ என்றும்‌ அவர்கள்‌ 
வடடல நினைக்கிறார்‌. க 


தாவீதுக்கு 
பாவத்தினாலேயே 
தீராதவியாதி வந்திருக்கிறது என்று 
அவருக்கு விரோதமாய்த்‌ தூஷண 
வார்த்தைகளைப்‌ பேசுகிறார்கள்‌. 
நம்முடைய பாவம்‌ எவ்வளவு 
பெரிதாயிருந்தாலும்‌, அதற்காக நாம்‌ 
மனம்வருந்தி, கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
அதை அறிக்கை செய்து விட்டுவிடும்‌ 
போது, கர்த்தர்‌ நம்முடைய பாவங்களை 
மன்னிப்பதற்கு, நம்மை இரட்சிப்பதற்கு 
இரக்கம்‌ மிகுந்தவராகமிருக்கிறார்‌. 
ஆனால்‌ தாவீதின்‌  சத்துருக்களோ, 
தாவீதை பேலியாளின்‌ மகனாகப்‌ 
பாவித்து, அவருக்கு விரோதமாகப்‌ 
பொல்லாங்கு நினைக்கிறார்கள்‌. 


அவருடைய 
இப்படிப்பப்‌, 


என்‌ பிராண சிநேகிதன்‌ 


என்‌ மிராணசிநேகிதனும்‌, நான்‌. 
'நம்பினவனும்‌, என்‌ அப்பம்‌ 
புசித்தவனுமாகிய மனுஷனும்‌, என்மேல்‌ 
தன்‌ குதிகாலைத்‌ தூக்கினான்‌. 
(சங்‌ 41:9). 





ழ்‌ நள 
யாய 


தாவீதுக்கு அநேக சிநேகிதர்கள்‌ 
உண்டு, தாவீது அவர்களெல்லோரையும்‌ 
நம்பினார்‌. அவர்கள்‌ தாவீதின்‌ அப்பத்தை 
அவரோடு புசித்தார்கள்‌. அப்படிப்பட்ட 
சிநேகிதரில்‌ ஒருவரைப்பற்றி தாவீது இங்கு 
சொல்லுகிறார்‌. இவர்‌ ஒருவேளை 
அகித்தோப்பேலாகயிருக்கலாம்‌ என்று 
வேதபண்டிதர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. இவர்‌ 
தாவீதுக்கு நெருங்கிய சிநேகிதர்‌. தாவீது 
அகித்தோப்பேலை அதிகமாய்‌ நம்பினார்‌. 
அவர்‌ தாவீதின்‌ அப்பத்தைப்‌ புசித்தவர்‌. 


அகித்தோப்பேலோ தாவீது தனக்குச்‌ 
செய்த நன்மைகளையெல்லாம்‌ 
மறந்துவிட்டார்‌. அவருடைய அப்பத்தைப்‌ 
புசித்ததையும்‌ யோசித்துப்‌ பார்க்காமல்‌, 
அகித்தோப்பேல்‌ தாவீதின்மேல்‌ தன்‌ 
குதிகாலைத்‌ தாக்கினார்‌... தாளிதிக்கு 

விரோதமாக தன்‌ தலையை உயர்த்தினார்‌. 


மனுஷர்‌ மத்தியிலே இப்படிப்பட்ட 
பாவம்‌ அதிகமாய்க்‌ காணப்படுகிறது. 
நமக்கு விரோதமாக நம்முடைய 
நெருங்கிய சிநேகிதர்கள்‌ தீங்குசெய்யும்‌ 
போது நாம்‌ ஆச்சரியப்படக்கூடாது. 
தாவீதின்‌ ஜீவியத்திலும்‌ தாவீதின்‌ 
குமாரனாகிய இபேசுகிறிஸ்துவின்‌ 
ஜீஸியத்திலும்‌  இப்ட்பட்ட சம்பவம்‌ 
நடைபெற்றிருக்கிறது. 


யூதாஸ்காரியோத்து 
கிறிஸ்துவோடு அப்பம்‌ 
இயேசுகிறிஸ்துவும்‌ 

தோய்த்து சீமோன்‌ குமாரனாகிய 
யூதாஸ்காரியோத்திற்குக்‌ கொடுத்தார்‌. 
(யோவா 13:18,26. இயேசுகிறிஸ்துவின்‌ 
'வியத்தில்‌, தாவீது இங்கு சொல்லுகிற 
'தவாக்கியம்‌ நிறைவேறிற்று. 


கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம்‌ 
கர்த்தருடைய அப்பத்தைப்‌ புசிக்கிறோம்‌ 
நம்முடைய போஜனத்திற்கும்‌. 
பாதுகாப்புக்கும்‌ பராமரிப்புக்கும்‌ நாம்‌ 
நன்றியுள்ளவர்களாய்‌ 

கென்றும்‌. அறப்‌ 

அபபத்தைப்‌ 

நம்முடைய குதிகாலை 

ல்‌ தூக்கிவிடக்கூடாது. 
இயேசுகிறிஸ்துவுக்கு விரோதமாகப்‌ பாவம்‌ 


செய்யக்கூடாது. 


இயேசு 
புசித்தான்‌. 
துணிக்கையில்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மமம்‌ 


PUBLISHERS 


தாவீதின்‌ விண்ணப்பம்‌ 
சங்‌ 41 : 10-13 


சுங்‌ 41:10. கர்த்தாவே, நீர்‌ எனக்கு. 
இரங்கி, நான்‌ அவர்களுக்குச்‌ சரிக்கட்ட 
என்னை எழுத்திருக்கப்பண்ணும்‌. 


சன்‌ கப என்‌ சத்துரு என்மேல்‌ 
ஜெயங்கொள்ளாததினால்‌, 

என்மேல்‌ அ்வான்களிர்ரென்து 
அறிவேன்‌. 


சங்‌ 4112. தீர்‌ 
என்னைத்தாங்கி, 
உம்முடைய 

'திலைநிறுத்துவிர்‌. 


சங்‌ 41:18, இஸ்ரவேலின்‌ தேவனாகிய 
கர்த்தர்‌ அநாதியாய்‌ என்றென்றைக்கு 
முன்ன சதாகாலங்களிலும்‌ 
ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர்‌. ஆமென்‌, 
ஆமென்‌. 


என்‌ உத்தமத்திலே 
என்றென்றைக்கும்‌ 
சமுத்தில்‌ என்னை 


கர்த்தாவே, 
இரங்கும்‌ 


நீர்‌ 


எனக்கு. 


கர்த்தாவே, நீர்‌ எனக்கு இரங்கி, 
நான்‌ அவர்களுக்குச்‌ சரிக்கட்ட என்னை 


எழுத்திருக்கப்பண்ணும்‌ (சங்‌ 41:10). 


தாவீதின்‌ சிநேகிதரும்‌ 
அவருக்கு விரோதமாகத்‌ 
திரும்பியிருக்கிறார்கள்‌. தாவீது 
அவர்களுடைய துரோகத்தையும்‌ துரோகப்‌ 
பேச்சுக்களையும்‌ கவனித்துக்‌ 
கொண்டிருந்தால்‌, அவருடைய 
ஆத்துமாவில்‌  சோர்ந்துபோய்விடுவார்‌. 
சத்துருக்களின்‌ தியசுபாவங்களை 
தாவீதால்‌ சகித்துக்கொள்ளவும்‌ முடியாது. 
தாங்கிக்கொள்ளவும்‌ 
ஆகையினால்‌ தாவீது 
சூழ்நிலையில்‌, சத்துருக்களை நோக்கிப்‌ 
பார்ப்பதற்குப்‌ பதிலாக, கர்த்தரை நோக்கிப்‌ 
பார்க்கிறார்‌. கர்த்தரிடத்தில்‌, “நீர்‌ 
எனக்கு இரங்கும்‌ என்று 


விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 


பிராண 





ழ்‌ நள 
யாய 


தாவீதின்‌ சத்துருக்கள்‌ அவர்மீது 
இரக்கமாமில்லை. ஆனால்‌ கர்த்தரோ 
இரக்கமும்‌, நீடிய சாந்தமும்‌, 
மனதுருக்கமுமுள்ளவர்‌. தாவீது 
அவர்களுக்கு சரிக்கட்ட விரும்புகிறார்‌. 
ஆனால்‌ இப்போது தாவீதால்‌ 
ஒன்றும்‌ செய்ய முடியாது. 
அவர்‌ வியாதிப்படுக்கையிலிருக்கிறார்‌. 
தன்னுடைய வியாதிப்படுக்கையிலிருந்து 
கர்த்தர்‌ தன்னை எழுந்திருக்கப்‌ 
பண்ணவேண்டுமென்று விண்ணப்பம்‌. 
பண்ணுகிறார்‌. அப்போது தாவீது 
தன்னுடைய _ சத்துருக்களுக்கு 
சரிக்கட்டுவார்‌. 


தன்னுடைய 
பழிவாங்கவேண்டுமென்பது 
விருப்பமல்ல. அவர்கள்‌ 
தீமைக்குத்தக்கதாக 
அவர்களுக்கு 

விரும்பவில்லை. அவர்கள்‌ 
தீங்கு செய்திருந்தாலும்‌, 
அவர்களுக்கு நன்மை செய்ய 
விரும்புகிறார்‌ நன்மை செய்து 
அவர்களுக்கு சரிக்கட்டவேண்டுமென்பதே 
ர லத்க படம்‌ 


சத்துருக்களை 
தாவீதின்‌ 
செய்த 
தாவீது 
செய்ய 
தனக்கு 
தாவீது 


தீங்கு 


தாவீது தன்னுடைய சுபாவத்தைப்‌ 
பற்றி கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
ஏற்செனவே அறிக்கை செய்திருக்கிறார்‌ 
என்‌ தேவனாகிய கர்த்தாவே, நான்‌ 
இதைச்‌ செய்ததும்‌ என்‌ கைகளில்‌ 
நியாயக்கேடிருக்கிறதும்‌. என்னோடே 
சமாதானமாயிருந்தவனுக்கு நான்‌ தீமை 
செய்ததும்‌, காரணமில்லாமல்‌ எனக்குச்‌ 
சத்துருவானவன்‌ நான்‌ கொள்ளை 
யிட்டதும்‌ உண்டானால்‌, பகைஞன்‌ என்‌ 
ஆத்துமாவைத்‌ தொடர்ந்துபிடித்து, என்‌ 
பிராணனைத்‌ தரையிலே தள்ளி மிதித்து, 
என்‌ மகிமையைத்‌ தூளிலே 
தாழ்த்தக்கடவன்‌. (சேலா)” (சங்‌ 7:3-5) 


| தாவீது கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
தன்னுடைய  சுபாவத்தைப்‌ பற்றியும்‌ 
தன்னுடைய சத்துருக்களின்‌ சுபாவத்தைப்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மமம்‌ 


PUBLISHERS 


என்‌ ஜெபமும்‌ என்‌ மடியிலே 
திரும்பவந்தது. நான்‌ அவனை என்‌ 
சிநேகிதனாகவும்‌ சகோதரனாகவும்‌ 
பாவித்து நடந்துகொண்டேன்‌;: தாய்க்காகத்‌ 
துக்கிக்கிறவனைப்போல்‌  துக்கவஸ்திரம்‌ 
தரித்தத்‌ தலைகவிழ்ந்து நடந்தேன்‌. 
ஆனாலும்‌ எனக்கு ஆபத்துண்டான 
போது அவர்கள்‌ சந்தோஷப்பட்டுக்‌ 
கூட்டங்கூடினார்கள்‌; நீசரும்‌ நான்‌ 
அறியாதவர்களும்‌ எனக்கு விரோதமாய்க்‌ 
கூட்டங்கூடி, ஓயாமல்‌ என்னை 
நிந்தித்தார்கள்‌. அப்பத்திற்காக இச்சகம்‌ 
பேசுகிற பரியாசக்காரரோடே சேர்ந்து 

பற்கடிக்கிறார்கள்‌” 


கொண்டு என்போல்‌ 


நீர்‌ என்மேல்‌ பிரியமாயிருக்கிறீர்‌ 


சத்துரு என்மேல்‌ 
ரன்களில்‌ ர்‌ 
என்மேல்‌ பிரியமாயிக்கிறீரென்று 


அறிவேன்‌ (சங்‌ 41:11), 


தாவீது மரித்துப்போக 
வேண்டுமென்று அவருடைய சத்துருக்கள்‌ 
எதிர்பார்க்கிறார்கள்‌. வியாதிப்படுக்கையில்‌ 
கிடக்கிற தாவீது இனி 
எழுந்திருப்பதில்லை என்று அவருக்கு 
விரோதமாகப்‌ பேசுகிறார்கள்‌. ஆனால்‌ 
தாவீதோ கர்த்தருடைய கண்களில்‌ 
கிருபை பெற்றிருக்கிறார்‌. கர்த்தருடைய 
பெரிதான இரக்கத்தினாலும்‌, 
கிருபையினாலும்‌ தாவீது தன்னுடைய 
வியாதியிலிருந்து சுகம்‌ பெற்றிருக்கிறார்‌. 
கர்த்தர்‌ தாவீதின்‌ வியாதியிலே 

டய கை பதையும்‌. 
பற்ற போட்டிருக்கார்‌ கல்ல. 

தாவீது இப்போது வியாதியில்லாமல்‌ 
சுகமாயிருப்பதினால்‌ அவருடைய 
சத்துருக்கள்‌ அவர்மேல்‌ ஜெயம்கொள்ள 
முடியாமல்‌ போயிற்று. கர்த்தர்‌ தன்மேல்‌ 
பிரியணயிருக்கிறார்‌ என்பதை தாவீது 
அறிந்துகொள்கிறார்‌. கர்த்தர்‌ தாவீதைக்‌ 
குணப்படுத்தி, தம்முடைய அன்பை 
அவருக்கு வெளிப்படுத்திக்‌ 
காண்பிக்கிறார்‌. கர்த்தர்தாமே தாவீதை 
அவருடைய உத்தமத்திலே தாங்குகிறார்‌. 
தம்முடைய சமுகத்தில்‌ கர்த்தர்‌ தாவீதை 
'ன்றென்றைக்கும்‌ நிலை நிறுத்துகிறார்‌. 





ழ்‌ நள 
யாய 


நீர்‌ என்‌ உத்தமத்திலே 
என்னைத்‌ தாங்குவீர்‌ 
என்‌ உத்தமத்திலே 
என்னைத்தாங்கி, என்றென்றைக்கும்‌ 
உம்முடைய  சமுத்தில்‌ என்னை 
திலைதிறுத்துவீர்‌ (சங்‌ 41:12). 


தாவீது இப்போது வியாதி நீங்கி 
சரீர ஆரோக்கியத்தோடிருக்கிறார்‌. தாவீது 
ஜனங்களுக்கு முன்பாக உத்தமராக 
விளங்குகிறார்‌. இந்த உலகத்தில்‌: 
எவ்வளவு ரிய நல்ல 
மனுஷனாகயிருந்தாலும்‌, கர்த்தர்‌ 
அவருடைய உத்தமத்திலே அவரைத்‌: 
தாங்கினால்‌ மாத்திரமே, அவரால்‌. 
தொடர்ந்து நல்லவராகமிருக்க முடியும்‌. 
கர்த்தர்‌ நம்மைத்‌ தாங்கவில்லையென்றால்‌ 
நம்முடைய சுயபிரயாசம்‌ 
விருதாவாகலேயிருக்கும்‌ 


நாம்‌ இப்போது கர்த்தருக்குள்‌ 
நிலைத்திருக்கிறோம்‌ என்றால்‌ இது 
தேவனுடைய சுத்த கிருபை அவருடைய 
கிருபைபினாலேயே நாம்‌ இப்போது 
இருக்கிற வண்ணமாக இருக்கிறோம்‌ 
கர்த்தரிடத்தில்‌ ஜெபிக்கிறோம்‌. கர்த்தரைத்‌ 
துதித்துப்‌ பாடுகிறோம்‌. கர்த்தருடைய 
கிருபை நம்மோடு கூடயில்லையென்றால்‌, 
கர்த்தர்‌ நம்மைத்‌ தாங்கவில்லையென்றால்‌, 
நாம்‌ கீழே விழுந்துவிடுவோம்‌. கர்த்தர்‌ 
இல்லாமல்‌ நாம்‌ ஒன்றுமில்லை. நம்முடைய 
சுயபிரயாசத்தினால்‌ நாம்‌ நிற்கலாம்‌ என்று 
நினைப்பது விருதாவான காரியம்‌. 


கர்த்தர்‌ தாவீதை அவருடைய 
உத்தமத்திலே தாங்குகிறார்‌. கர்த்தர்‌ 
தாமே தாவீதை தம்முடைய சமுகத்தில்‌ 
என்றென்றைக்கும்‌ நிலை நிறுத்துகிறார்‌. 
இதனால்‌ தாவீது கர்த்தருடைய 
சமுகத்தில்‌ உத்தமனாக விளங்குகிறார்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை OODNENIS 


PUBLISHERS 


கர்த்தர்‌ 
ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர்‌ 


இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
அநாதியாய்‌ என்றென்றைக்குமுன்ன. 
சதாகாலங்களிலும்‌ ஸ்தோரத்திரிக்கப்‌ 
படத்தக்கவர்‌. ஆமென்‌, ஆமென்‌ 
(சங்‌ 4109). 


கர்த்தரைத்‌ துதிக்கும்‌ துதியோடு 
இந்த சங்கீதம்‌ நிறைவுபெறுகிறது. 
இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தருக்கு 
ஸ்தோத்திரம்‌ செலுத்தி தாவீது இந்த 
சங்கீதத்தை நிறைவுசெய்கிறார்‌. இந்த 
ஸ்தோத்திர வாக்கியம்‌ இந்த 
சங்கீதத்தின்‌ முடிவுரையாக எழுதப்பட்டதா 
என்பது சரியாகத்‌ தெரியவில்லை. 
சங்கீதப்புஸ்தகத்தின்‌ முதலாவது பகுதி 
இந்த சங்கீதத்தோடு நிறைவு பெறுகிறது. 
கர்த்தரைத்‌ துதிக்கிற துதியின்‌ வாக்கியம்‌, 
சங்கீதப்புஸ்தகத்தின்‌ முதலாவது பகுதியில்‌ 
பின்பு சேர்க்கப்பட்டிருக்கலாம்‌ என்றும்‌ 
வேதபண்டிதர்களில்‌ சிலர்‌ 
சொல்லுகிறார்கள்‌. போன்ற 
துதியின்‌ வாக்கியம்‌ 72, 89, 106 ஆகிய 
சங்கீதங்களின்‌ விலும்‌ 
சேர்க்கப்பட்டிருக்கிறது ஸ்ட்‌ 

இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தரே 
நமக்கு அல்பாவாகயிருக்கிறார்‌. அவரே 
நமக்கு ஒமெகாவாகவும்‌ இருக்கிறார்‌. 
கர்த்தரே ஒவ்வொரு நற்கிரியையையும்‌ 
துவக்குகிறவர்‌. அவரே அதை முடித்து 
வைக்கிறவர்‌. நாம்‌ ஒவ்வொரு 
காரியத்தின்‌ ஆரம்பத்திலும்‌ முடிவிலும்‌ 
கர்த்தரைத்‌ வேண்‌ 
தாவீதைப்போல 


என்றென்றைக்குமுள்ள 1 
ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர்‌. 
ஆமென்‌” என்று 

பயபக்தியோடு கவட. 





ழ்‌ நள 
யாய 


சங்கீதப்புஸ்தகத்திலுள்ள எல்லா 
சங்கீதங்களும்‌ தேவனுடைய சமுகத்திற்கு 
முன்பாக வந்து, கர்த்தரை பயபக்தியாய்த்‌ 
துதிப்பதற்கும்‌, கர்த்தரை ஆராதிப்பதற்கும்‌ 
நமக்கு. பேருதவியாயிருக்கும்‌. 
வாஞ்சையுள்ள இருதயங்களை கர்த்தர்‌ 
நிரப்புகிறார்‌ நாம்‌ கர்த்தருடைய 
சமுகத்தில்‌ பரிகத்தத்தோடும்‌. 
வாஞ்சையோடும்‌. வரும்போது நம்முடைய 
விசுவாசம்‌ பலப்படும்‌. நம்முடைய பக்தி 
அதிகரிக்கும்‌ 

நாம்‌ 
அவரை 
பயபக்தியோடும்‌ 
நம்முடைய இருதயத்தில்‌ 
துக்கமும்‌ இருக்கலாம்‌. சமாதானமும்‌ 
போராட்டமும்‌ இருக்கலாம்‌. நம்முடைய 
சூழ்நிலை எப்படிமிருந்தாலும்‌ கர்த்தருடைய 
சமுகத்தில்‌ அவரை ஆராதிக்க 
வரும்போது, தெய்வீக சமாதானம்‌ 
நம்முடைய இருதயத்தை நிரப்பும்‌. 
நம்முடைய பிரச்சனைகளிலிருந்து. ம்‌ 
வெற்றி பெற்றவர்களாக. தேவனை 
நன்றியோடு ஆராதனை செய்யலாம்‌. 


நம்முடைய ஜீவியத்தில்‌ விசுவாச 
சிந்தைக்கும்‌ மாம்ச சிந்தைக்கும்‌ 
எப்போதுமே போராட்டம்‌ உண்டு. மாம்ச 
சிந்தை எதையுமே நம்ப மறுக்கும்‌. 
எல்லாவற்றோடும்‌ போராடும்‌. அது ஒரு 
போதும்‌ சமாதானமாகயிராது. விசுவாச 
சிந்தையோ 
போராட்டங்களுக்கெல்லாம்‌ 
பதிலைத்‌ தரும்‌. துக்கத்திற்கு மத்தியிலும்‌ 
நாம்‌ சந்தோஷமாயிருப்பதற்கு உதவிபுரியும்‌. 
குழப்பங்களும்‌, பிரச்சனைகளும்‌ இல்லாமல்‌ 
ஆறுதனயும்‌, சமாதானமாயும்‌ ஜீவிப்பதற்கு 
நம்முடைய விசுவாசமே பேருதவி செய்யும்‌ 


ஆராதிக்கும்போது 
விசுவாசத்தோடும்‌, 
ஆராதிக்கிறோம்‌. 

சந்தோஷமும்‌ 


கர்த்தரை 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ODNENIS 


PUBLISHERS 


தேவனுடைய சமுகத்தில்‌ நாம்‌ 
பயபக்தியாய்‌ வரும்போது, கர்த்தரை 
நன்றியோடு துதிக்கும்போது, கர்த்தரோடு. 
ஐக்கியமாயிருக்கும்போது நம்முடைய 
விசுவாசம்‌ ஆரம்பமாகிறது. நம்முடைய 
இருதயத்தில்‌ விசுவாச சிந்தை 
பலப்படுகிறது (சங்‌ 424.2), மாம்ச 
சிந்தையோ நம்முடைய சூழ்நிலைகளில்‌ 
காணப்படும்‌ பிரச்சனைகளையும்‌, நம்மைச்‌ 
சுற்றிலும்‌ இருக்கக்கூடிய இருட்டையும்‌ 
பெரிதுபடுத்திக்‌ காண்பிக்கும்‌. கர்த்தர்‌ 
இதற்கு முன்பு நமக்கு உதவிகளும்‌ 
ஒத்தாசைகளும்‌ செய்திருந்தாலும்‌, 
நம்முடைய மாம்ச சிந்தை அதை 
மு விடும்‌. நம்மை 
னது வீடும்‌ க்கக்‌ ல்‌ 


நம்முடைய ஆத்துமாவில்‌ எவ்வளவு 
பெரிய போராட்டங்களும்‌, 
நெருக்கங்களும்‌, வேதனைகளும்‌ 
இருந்தாலும்‌ நம்முடைய விசுவாச 
சிந்தை அவையெல்லாவற்றையும்‌ 
அமைதிப்படுத்தும்‌. நம்முடைய 
ஆத்துமாவுக்கு சந்தோஷமும்‌ 
சமாதானமும்‌ உண்டாகும்‌ (சங்‌ 42:5), 
விசுவாசத்தினால்‌ நமக்கு சந்தோஷமும்‌ 
சமாதானமும்‌ ஏற்பட்டாலும்‌, நம்முடைய 
மாம்சசிந்தை அந்த சந்தோஷத்தையும்‌ 
சமாதானத்தையும்‌ நம்மை விட்டு 
நீக்கிப்போடும்‌. நமக்குள்‌ வெளிச்சம்‌ 
நீங்கி மறுபடியும்‌ இருள்‌ உண்டாகும்‌. 
சந்தோஷம்‌ நீங்கி துக்கம்‌ உண்டாகும்‌ 
(சங்‌ 42:67). 
விசுவாச சிந்தை நம்முடைய 
இருதயத்தைத்‌ தாங்குகிறது. 
கர்த்தருடைய கிருபையினால்‌ இருள்‌ நீங்கி 
நமக்கு வெளிச்சம்‌ உண்டாகும்‌ என்னும்‌ 
நம்பிக்கையை நமக்குள்‌ 
உறுதிப்படுத்துகிறது (சங்‌ 429) 
மாம்சசிந்தையோ மறுபடியும்‌ நம்மை 
த்தில்‌ சிக்க வைத்து, நம்மைப்‌ 
புலம்ப வைத்துவிடும்‌ (சங்‌ 420), 
நம்முடைய ஆத்துமாவுக்குள்‌ விசுவாச 
சிந்தைக்கும்‌ மாம்ச சந்தைக்கும்‌ 
ம்‌ உண்டானாலும்‌. முடிவில்‌ 
விசுவாச சிந்தையே வெற்றி பெறும்‌. நாம்‌ 
கர்த்தரை விசுவாசிக்கும்போது நம்முடைய 
உள்ளத்திலுள்ள குறைகளெல்லாம்‌ நீங்கும்‌. 





ழ்‌ நள 
யாய 


நாற்பத்து இரண்டாவது சங்கீதத்தின்‌ 
தலைப்பில்‌, இந்த சங்கீதத்தின்‌ 
ஆசிரியரைப்பற்றிச்‌ சொல்லப்படவில்லை. 
க தாவீது இந்த சங்கீதத்தை 

ிருக்கலாம்‌. சவுல்‌  தாவீதைத்‌ 
ன்பப்படுத்தியபோது, அல்லது அப்சலோம்‌. 
தாவீதுக்கு விரோதமாய்‌ 
கலகம்பண்ணியபோது, தாவீது இந்த 
சங்கீதத்தை எழுதியிருக்கலாம்‌. இந்த 
சூழ்நிலையில்‌ தாவீதுக்குப்‌ பிரச்சனை 
உண்டாயிற்று. அவருடைய சத்துருக்கள்‌ 
அவரை  நெருக்கினார்கள்‌. தாவீதால்‌ 
பரிசுத்த ஸ்தலத்திற்குப்‌ 
போகமுடியவில்லை. தாவீதால்‌ மற்‌ 
பரிசுத்தவான்‌௧ளோடு 
கர்த்தருடைய ஆலயத்தில்‌ 
ஆராதிக்க முடியவில்லை 
பிரச்சனையினிமித்தமாய்‌ 
நகரத்தைவிட்டே ஓடி 


ஒளிந்துகொள்ள 
வேண்டியதாயிற்று 


தாவிதின்‌ வாஞ்சையும்‌ தாகமும்‌ 
சங்‌ 42 : 1-5 


சுங்‌ 42:1. மானானது தீரோடைகளை 
வாஞ்சித்துக்‌ கதறுவதுபோல, தேவனே, 
என்‌ ஆத்துமா உம்மை 
வாஞ்சித்துக்கதறுகிறது.. 


சுங்‌ 42:2. என்‌ ஆத்துமா தேவன்மேல்‌, 
ஜீவனுள்ள தேவன்மேலேயே 
தாகமாயிருக்கிறது; நான்‌ எப்பொழுது 
தேவனுடைய  சுத்நிதியில்‌ வத்து 
நிற்பேன்‌? 


சங்‌ 42:8. உன்‌ தேவன்‌ எங்கே என்று. 
அவர்கள்‌ நான்தோறும்‌ என்னிடத்தில்‌ 
சொல்லுகிறபடியால்‌, இரவும்‌ பகலும்‌ 
என்‌ கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. 

சங்‌ 42:4. முன்னே நான்‌ பண்டிகையை 
ஆசரிக்கிற ஜனங்கனோடே கூட 
நடத்து, கூட்டத்தின்‌. களிப்பும்‌ 
துதியுமான சத்தத்தோடே 
தேவாலயத்திற்குப்‌ பேய்வருவேனே; 
இவைகனை நான்‌ நினைக்கும்போது 
என்‌ உள்ளம்‌ எனக்குன்னே உருகுகிறது. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


வீரிவுரை மாயா 


PUBLISHERS 


சங்‌ 425, என்‌ ஆத்துமாவே, தீ ஏன்‌ 


காத்திரு; 
இரட்சிப்பினிமித்தம்‌ நான்‌ 
அவரைத்‌ துதிப்பேன்‌. 


என்‌ ஆத்துமா 
வாஞ்சித்துக்‌ கதறுகிறது 


மானானது 'நீரோடைகளை 
வாஞ்சித்துக்‌ கததுவதுபோல, தேவனே, 
என்‌ ஆத்துமா உம்மை 
வாஞ்சித்துக்கதறுகிறது (சங்‌ 42:1). 


நாம்‌ தேவனிடத்தில்‌ பரிசுத்தமாய்‌ 
அன்புகூரவேண்டும்‌. பரிசுத்த அன்பே 
நம்முடைய விசுவாச ஜீலியத்திற்கு 
ஜீவனும்‌, ஆத்துமாவாகவும்‌ இருக்கிறது. 
நம்முடைய பரிசுத்தமான அன்பை 
தேவனிடத்தில்‌ பல வழிகளில்‌ 
வெளிப்படுத்தலாம்‌. அப்படிப்பட் 
வழிகளில்‌ சில இந்த வசனப்பகுதியில்‌ 
எழுதப்பட்டிருக்கிறது. 


பரிசுத்த அன்பு தாகமாயிருக்கும்‌ 
ஒரு பறவை உயரத்தில்‌ பறந்துபோகும்‌ 
போது அதன்‌ செட்டைகளுக்கு 
வேதனை உண்டாகும்‌. ஆனாலும்‌ அந்தப்‌ 
பறவைக்கு உயரப்பறக்க வேண்டும்‌ 
என்னும்‌ வாஞ்சை இருக்கும்போது, 
தன்னுடைய 'செட்டைகளின்‌ 
வேதனைகளைத்‌ தாங்கிக்கொண்டு, உயர 
உயர பறந்துகொண்டேயிருக்கும்‌. 


தேவனிடத்தில்‌ நாம்‌ வைத்திருக்கிற 
பரிசுத்த அன்புக்கும்‌ தாகழுண்டாகும்‌. 
கர்த்தர்மீது நம்முடைய அன்பு 
அதிகரிக்கும்‌ போது, உயரும்‌ 
போது, நம்முடைய தாகமும்‌ 
அதிகரிக்கும்‌. நம்முடைய ஏக்கமும்‌, 
தாகமும்‌ கர்த்தரைப்பற்றியதாகவே 
இருக்கும்‌. தாவீது கர்த்தர்மீது 
பரிசுத்த அன்பு வைத்திருக்கிறார்‌. 
கையினால்‌ அவருடைய ஆத்துமா 
காத்தரை வாஞ்சித்துக்‌ கதறுகிறது. 





ழ்‌ நவள 
யாய 


அவருடைய ஜீவியத்தில்‌ கர்த்தரைத்‌ 
தவிர வேறு யாரும்‌ உயரத்தில்‌ இல்லை. 
அவர்‌ கர்த்தருக்கே முதல்‌ இடத்தையும்‌, 
முக்கியயான இடத்தையும்‌ உயர்ந்த 
இடத்தையும்‌ கொடுத்திருக்கிறார்‌. அவர்‌ 
தன்னுடைய ஜீவியத்தில்‌ கர்த்தருக்கு 
இன்னும்‌ அதிக முக்கியத்துவம்‌ 
கொடுக்கவேண்டுமென்று தாகத்தோடும்‌, 
வாஞ்சையோடும்‌ இருக்கிறார்‌. 


தாவீதுக்கு 
பரிசுத்தமான 
தேவனுடைய 


தேவன்மீது 
அன்பு இருக்கிறது 
1 பத்ம... இன்தும்‌ 
அதிகமாய்‌ கிட்டிச்‌ சேரவேண்டுபென்று 
தாவீது விரும்புகிறார்‌. தன்னுடைய 
ஏக்கத்தையும்‌. வாஞ்சையையும்‌, தாவீது 
கர்த்தரிடத்தில்‌ சொல்லுகிறார்‌ 
என்‌ ஆத்துமா, உம்மை 
கதறுகிறது" என்று 
ன்னுடையு பை 
வே படுத்துகிற 


தாவீது இப்போது எருசலேம்‌ 
நகரத்தில்‌ இல்லை. அவருடைய 
சத்துருக்கள்‌ அவரை நெருக்குகிறார்கள்‌. 
அவருடைய ஜீவனுக்கு ஆபத்து 
உண்டாயிற்று. இதனிமித்தனய்‌ தாவீது 
எருசலேம்‌ நகரத்தைவிட்டு, யோர்தான்‌ 
தேசத்திற்கு வந்திருக்கிறார்‌. இங்கு 
சத்துருக்களுக்கு பயந்து 
ஒளிந்துகொண்டிருக்கிறார்‌. யோர்தான்‌ 
தேசம்‌ எருசலேம்‌ நகரத்திலிருந்து அதிக 
தூரத்திலுள்ளது. தாவீது இப்போது 
தேவனுடைய வீட்டிற்கு அருகாமையில்‌ 
இருக்காமல்‌, தூரத்திலுள்ள யோர்தான்‌. 
தேசத்திலிருக்கிறார்‌. தாவீதால்‌: 
'தேவனுடைய ஆலயத்திற்குப்‌ போய்‌, அங்கு 
அவரை ஆராதனை செய்ய 
முடியவில்லை. 


கர்த்தர்‌ தம்முடைய பிள்ளைகளை 
தமது சித்தத்தின்‌ பிரகாரமாய்‌ 
வழிநடத்துகிறார்‌. நமக்கு தேவனுடைய 
கிருபையும்‌ 


ஒவ்வொரு நாளும்‌ _ 


தம்முடைய கிருபையையும்‌ இரக்கத்தையும்‌ 
நமக்கு குறைவாக ப்படுத்துவார்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ODNENIS 


PUBLISHERS 


அப்போதுதான்‌ அவருடைய கிருபையின்‌ 
முக்கியத்துவம்‌ நமக்குத்‌ தெரியும்‌. 
தேவனுடைய கிருபை நமக்கு அவசியம்‌ 
வேண்டும்‌. என்பதை நாம்‌ அறிந்து 
கொள்வோம்‌. 


அதிக பசியோடிருக்கிறவர்கள்தான்‌ 
சரியாக போஜனம்பண்ணுவார்கள்‌. 
தேவனுடைய கிருபையின்‌ மீதும்‌, 
இரக்கத்தின்‌ மீதும்‌ நமக்கு தாகம்‌ 
உண்டாகும்போதுதான்‌, அவற்றின்‌. 
மதிப்பும்‌, முக்கியத்துவமும்‌ நமக்குப்‌ புரியும்‌. 
இந்தச்‌ சத்தியத்தை நமக்கு 
உணர்த்துவதற்காக, தேவன்‌ சில 
சமயங்களில்‌ தம்முடைய கிருபையையும்‌ 
இரக்கத்தையும்‌ நமக்கு அதிகமாய்‌ 
வெளிப்படுத்தாமல்‌ குறைத்துக்கொள்கிறார்‌. 


அனுபவம்‌ 
தாவீதுக்கு 
இரக்கமும்‌ 
தாவீது 
(கத்தோடும்‌. 
தாவீதின்‌ 
வாஞ்சித்துக்‌ 


தாவீதுக்கு இப்படிப்பட்ட 
உண்டாயிருக்கிறது. 
தேவனுடைய கிருபையும்‌ 
குறைந்துபோயிற்று. இதனால்‌ 
தேவன்மீது 
வாஞ்சையோடும்‌ இருக்கிறார்‌. 
ஆத்துமா தேவனை 
கதறுகிறது. 


தாவீதின்‌ தாகமும்‌ வாஞ்சையும்‌ 
மிகவும்‌ அதிகமாயிருக்கிறது. ஒரு சமயம்‌ 
தாவீதுக்கு பெத்வகேபிலுள்ள தண்ணீரின்‌ 
மேல்‌. தாகழுண்டாயிற்று. இப்போது 
தாவீதின்‌ ஆத்துமாவில்‌ ஏற்பட்டிருக்கிற 
தாகம்‌, பெத்லகேபிலுள்ள தண்ணீரின்‌ 
மேல்‌ உண்டான தாகத்தைவிட 
அதிகமானது. மானானது நீரோடைகளை 
வாஞ்சித்துக்‌ கதறுவதுபோல, தாவீதின்‌ 
ஆத்துமா தேவனை  வாஜஞ்சித்து 
கதறுகிறது. 


வனாந்தரமான வெளியில்‌, 
வெயிலின்‌ உஷ்ணம்‌ அதிகமாயிருக்கும்‌ 
போது, நிலமும்‌ 
வறட்சியாயிருக்கும்‌ 
மானானது நீரோடைகளை வாஞ்சித்துக்‌ 
கதறும்‌. தன்னுடைய தாகத்தைத்‌ 
தீர்ப்பதற்காக பரிதாபமாக கதறும்‌. 
நீரோடைக்காக ஏங்கி தவிக்கும்‌ 
தாவீதின்‌ வம அப்படிப்பட்ட 
பெரிய இருக்கிறது. 





ழ்‌ நள 
யாய 


தினிபித்‌ வீர மா 
வனை நோக்கி வசித்து கநக 
என்‌ ஆத்தூமா தேவன்மேல்‌ 
தாகமாயிருக்கிறதூ 


தாகமாயிருக்கிறது; நான்‌ எப்பொழுது 
தேவனுடைய  சத்திதியில்‌ வத்து 
நிற்பேன்‌? (சங்‌ 42:2) 


தேவனுடைய ஆலயம்‌ 
எருசவேபிலிருக்கிறது. தாவீதோ இப்போது 
யோர்தான்‌ த்திலிருக்கிறார்‌. 
தாவீதுக்கு தேவனுடைய சந்நிதியில்‌ 
வந்து நிற்கும்‌ வாய்ப்பு கிடைக்கவில்லை. 
இதற்கு முன்பு அவர்‌ தேவனுடைய 
ஆலயத்திற்குப்போய்‌, அவருடைய 
சந்நிதியில்‌ நின்று, அவரை 
பயபயக்தியாய்‌ ஆராதனை செய்தார்‌. 
இப்போது தாவீதின்‌ இருதயத்தில்‌ 
தேவாலயத்தைப்பற்றிய நினைவும்‌, 
தேவனுடைய சந்நிதியைப்பற்றிய நினைவும்‌ 
நிரம்பியிருக்கிறது. அவருடைய ஆத்துமா 
தேவன்மேல்‌ தாகமாயிருக்கிறது. 
தேவனுடைய சந்நிதியில்‌ தாவீது 
மறுபடியும்‌ வந்து நிற்கவேண்டுமென்று 
ஏங்குகிறார்‌. அதை வாஞ்சிக்கிறார்‌. 


தாவீது தேவனுடைய 
பிரமாணங்களில்‌ பிரியமாயிருக்கிறார்‌. 
தேவன்‌ இல்லாத. பிரமாணம்‌ 
உலகப்பிரகாரமான சட்டதிட்டங்களாகவே 
இருக்கும்‌. தாவீதுக்கு அப்படிப்பட்ட 
சட்டதிட்டங்களின்மேல்‌ பிரியமில்லை. 
அவர்‌ தேவனுடைய பிரமாணத்திலேயே 
பிரியமாயிருக்கிறார்‌. தாவீதின்‌ ஆத்துமா 
தேவனை வாஞ்சித்து கதறுகிறது. 
அவருடைய ஆத்துமா தேவன்மேல்‌ 
தாகயிருக்கிறது 

ஜீவனுள்ள ஆத்துமா ஜீவனுள்ள 
வாசம்பண்ணுவதையே 


எந்த இடத்திலும்‌, 
ஜீவதுள்ள ஆத்துமாவுக்கு சமாதான! 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம 


PUBLISHERS 


ஆறுதலோ, சந்தோஷமோ கிடைக்காது. 
தானது. இப்பொது 
தேசத்திலிருந்தாலும்‌, 

ஆத்துமா ஜீவனுள்ள 
தாகிமாயிருக்கிறது 

சந்நிதியில்‌. எந்து நிற்கவேண்டுமென்று, 
தாவீது வாஞ்சையோடிருக்கிறார்‌. 


தாவீது தேவனுடைய சமுகத்தில்‌ 
தன்னைத்‌ தெரியப்படுத்த விரும்புகிறார்‌. 
தன்னுடைய ஆராதணையையும்‌, 
பக்தியையும்‌ கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
ஏறெடுக்க விரும்புகிறார்‌. கர்த்தருக்குப்‌ 
பணிவிடை செய்ய விரும்புகிறார்‌. 
தேவனுக்கு முன்பாக தன்னுடைய 
உத்தமத்தை வெளிப்படுத்த விரும்புகிறார்‌. 
தேவனுக்கு ஊழியம்‌ செய்ய விருப்புகிறார்‌. 
ஒருவேலையாள்‌. தன்‌ எஜமானுக்கு. 
முன்பாக நின்று பணிவிடை செய்ய 
விரும்புவதுபோல, தாவீது தேவனுடைய 
கத்‌ நின்று, டப்‌ 
ஊழியம்‌ செய்‌; ரை ஆரா 
வேண்டுமென்று வருங்க ன 
துன்மார்க்கர்‌ 

சந்நிதியில்‌ வந்து நிற்பதற்கு 
விரும்பமாட்டார்கள்‌. மாய்மாலக்காரருக்கு 
தேவனுடைய சமுகத்தில்‌ சந்தோஷமும்‌ 
இருக்காது. சமாதானமும்‌ இருக்காது. 
தேவனிடத்தில்‌ பரிசுத்தமாய்‌ அன்பு 
கூருகிறவர்கள்‌ மாத்திரமே தேவனுடைய 
சந்நிதியில்‌ சந்தோஷமாய்‌ நிற்பார்கள்‌. 
தாவீதின்‌ ஜீவியத்தில்‌ மாய்மாலம்‌ இல்லை. 
கர்த்தருக்கு முன்பாக அவர்‌ 
உத்தமராயிருக்கிறார்‌. "ஆகையினால்‌ 
தேவனுடைய சந்நிதியில்‌ வந்து நிற்பதை 
வாஞ்சையாயும்‌. தாகத்தோடும்‌ 
விரும்புகிறார்‌. 


தேவனுடைய 


என்‌ கண்ணீரே 
உணவாயிற்று 


எனக்கு 


உன்‌ தேவன்‌ எங்கே என்று 
அவர்கள்‌ நான்தோறும்‌ என்னிடத்தில்‌ 
சொல்லுகிறபடியால்‌, இரவும்‌ பகலும்‌ 
என்‌ கண்ணீரே எனக்கு உணவாயிற்று 
(சங்‌ 42:3). 





ழ்‌ நவள 
யாய 


அது இப்போது 
தேசத்திலிருப்பதினால்‌, அவர்‌ 
தேவனுடைய சந்நிதியிலிருந்து 
பிரிந்திருக்கிறார்‌. தாவீது தேவனிடத்தில்‌ 
பரிசுத்தமாய்‌ அன்புகூருவதினால்‌, அந்த 
அன்பு அவருக்குள்‌ துக்கமாயிற்று. 
தேவனுடைய சமுகத்தைவிட்டு தான்‌ 
பிரிந்திருப்பதற்காக, தாவீது மிகுந்த 
வேதனைப்படுகிறார்‌. இரவும்‌ பகலும்‌ 
அவருடைய கண்ணீரே அவருக்கு 
உணவாயிற்று. தாவீது தன்னுடைய 
மனவிருப்பத்தின்படி தேவனுடைய 
சந்நிதியிலிருந்து விலகிப்போகவில்லை. 
தாவீது. எருசலேம்‌ நகரத்திலிருந்து 
துரத்தப்பட்டிருக்கிறார்‌. வேறு 
வழியில்லாமல்‌, அவர்‌ தேவனுடைய 
சந்நிதியிலிருந்து பிரந்தருக்கிறா்‌ 


தாவீது இஸ்ரவேல்‌ தேசத்திற்கு 
ராஜாவாக. அடிஷேகம்பண்ணப்பட்டவர்‌ 


யோர்தான்‌. 


அவர்‌ ஒரு ராஜரீகதீர்க்கதரிசி. ஆனாலும்‌ 
இப்போது அவர்‌ 
தீர்க்கதரிசியாகமிருக்கிறார்‌ 


அழுகிற 
தேவனுடைய 
ஆலயத்தில்‌ அவருக்கு, ஆறுதல்‌. 
கிடைக்கவில்லை, தாவீதால்‌ தேவனுடைய 
சந்நிதியில்‌ வந்து நிற்கமுடியவில்லை. 
இந்த பிரிவின்‌ நிமித்தமாய்‌ தாவீது 


மனங்கசந்து றார்‌. இரவும்‌ பகலும்‌ 
கண்ணீர்‌ நன்‌ 


கண்ணீரே தாவீதுக்கு 
உணவாயிற்று. தாவீதின்‌ போஜனத்தோடு 
கண்ணீரும்‌ சேர்ந்திருக்கிறது. என்று 
சொல்லாமல்‌, கண்ணீரே அவருக்கு 
உணவாயிற்று என்று 
எழுதப்பட்டிருக்கிறது தாவீது 
தன்னுடைய கண்ணீரையே புசிக்கிறார்‌. 
அதையே பானம்பண்ணுகிறார்‌. 
தன்னுடைய கண்ணீரையே விருந்தாக 
போஜனம்பண்ணுகிறார்‌. 


தாவீதின்‌ சத்துருக்கள்‌ அவருக்கு 
விரோதமாய்த்‌ தூஷண வார்த்தைகளைச்‌ 
சொல்லுகிறார்கள்‌. “உன்‌ தேவன்‌ எங்கே” 
என்று அவர்கள்‌ நாள்தோறும்‌ 
தாவீதினிடத்தில்‌ கேட்கிறார்கள்‌. 
தேவனுடைய உடன்படிக்கைப்‌ பெட்டியே 
அவருடைய பிரசன்னத்திற்கு அடையாளம்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை OCDNENIS 


PUBLISHERS 


தாவீது இப்போது கர்த்தருடைய 
உடன்படிக்கைப்‌ பெட்டிக்கு அருகிலிராமல்‌, 
தூரத்திலிருக்கிறார்‌. இதனால்‌ தாவீது 
தேவனை விட்டுப்‌ பிரிந்துபோய்விட்டார்‌ 
ட டய சத்துருக்கள்‌ 
றார்கள்‌. 
நம்மிடத்திலுள்ள 

ஒருவர்‌ 


என்‌ 
வரிடம்‌ சொல்லுக 


வேதாகமத்தை 
நம்மிடமிருந்து எடுத்துச்‌ 
சென்றுவிட்டால்‌, தேவனுடைய 
பிரசன்னம்‌ நம்மைவிட்டு 
நீங்கிப்போய்விடும்‌ என்று சொல்லமுடியாது. 
நம்முடைய ஊழியக்காரர்களைவிட்டு நாம்‌ 
பிரிந்துபோகவேண்டியது வரலாம்‌. நாம்‌ 
கூடிவந்து ஆராதிக்கிற சபையை விட்டுப்‌ 
பிரிந்துபோகக்கூடிய சூழ்நிலை 
உண்டாகலாம்‌. இவை நர்பைவிட்டுப்‌ 
போவதினால்‌. தேவனுடைய பிரசன்னமும்‌ 
நம்மைவிட்டுப்போய்விடும்‌. என்று 
சொல்லக்கூடாது. எந்தக்‌ காரியமும்‌, எந்த 
சூழ்நிலையும்‌ தேவனுடைய அன்பைவிட்டு 
நம்மைப்‌ பிரித்து விடாதவாறு, நாம்‌ 
தேவனிடத்தில்‌ ஐக்கியமாயிருக்கவேண்டும்‌. 


தேவன்‌ தாமே தம்முடைய 
கிருபையினால்‌ நமக்கு வேதாகமத்தையும்‌, 
நல்ல ஒள "மிய பக்காரர்களையும்‌, நல்ல 
சபைகளையும்‌ சொடுத்திருக்கிறார்‌. நாம்‌ 
தேவனோடு கட்டப்படுவதற்கு 
இவையெல்லாம்‌ நமக்கு 
உதவியாயிருக்கும்‌. நாம்‌ தேவனுடைய 
ஐக்கியத்தில்‌ நிலைத்திருக்கவேண்டும்‌. 
இதுவே நமக்கு முக்கியம்‌. நம்முடைய 
தேவன்‌ எங்கே இருக்கிறார்‌ என்பது 
நமக்குத்‌ தெரிந்திருக்கவேண்டும்‌. அவரை 
எங்கே காணலாம்‌ என்பதும்‌ நமக்குத்‌ 
தெரிந்திருக்கவேண்டும்‌. 

தேவனுடைய உடன்படிக்கைப்‌ பெட்டி 
எங்கே இருக்கிறது என்பது நமக்கு 
தெரியாவிட்டாலும்‌, 


எங்கே கூடியிருக்கிறார்களோ, 
அவர்கள்‌ நடுவே நம்முடைய 
இருக்கிறார்‌. பரலோகமே நாம்‌ செல்ல 
வேண்டிய இடம்‌. தேவன்‌ இருக்கும்‌ 
இடமே ட பரலோகம்‌. ்‌ 





ழ்‌ நள 
ஈயா 


தாவீது இப்போது யோர்தான்‌ 
தேசத்திலே இருக்கிறார்‌. கர்த்தருடைய 
உடன்படிக்கை பெட்டி இப்போது அவரோடு 


அவருடைய சத்துருக்கள்‌ _ 
சொல்லுகிறார்கள்‌. த 
கைவிட்டுவிட்டார்‌ 
அவருடைய 
வேதனைப்படுத்துகிறார்கள்‌. 
சொல்லுகிறவர்கள்‌ தங்களைத்‌ தாங்களே 
ஏமாற்றிக்கொள்கிறார்கள்‌. தாவீதின்‌ 
தேவன்‌ அவரோடு கூடவே இருக்கிறார்‌. 
தாவீது வனாந்தரத்தில்‌ இருந்தாலும்‌, 
அவர்‌ அரண்பனையிலிருந்தாலும்‌, 
அத்து ய சமுகம்‌ அவரோடு கூடவே 


என்று 


தாவீதின்‌ சத்துருக்கள்‌ அவருக்கு 
வேதனை உண்டாகுமாறு பேசுகிறார்கள்‌. 
நம்முடைய ஆவிக்குரிய சிநேகிதர்கள்‌ 
நம்மைவிட்டுப்‌ பிரிந்துபோய்விட்டால்‌, 
நம்முடைய கர்த்தரும்‌ நம்மை விட்டு 
விலகிப்போய்விடுவார்‌ என்று நாம்‌ 
நினைக்கக்கூடாது. நம்முடைய 
சிநேகிதர்களைவிட நமக்கு கர்த்தரே 
முக்கியம்‌. சிநேகிதரின்‌ ஐக்கியத்தைவிட, 
கர்த்தருடைய ஐக்கியமும்‌ அவருடைய 
பிரசன்னமும்‌. அவருடைய சந்நிதியுமே 
நமக்கு முக்கியம்‌. 


தேவனிடத்தில்‌ நாம்‌ வைத்திருக்கிற 
நம்பிக்கை உறுதியாயிருக்க வேண்டும்‌. 
நம்முடைய விசுவாசத்தை 
சூழ்நிலைகளோ, சத்துருக்களோ, வேறு 
எந்த வல்லமைகளோ  அசைத்துவிடக்‌ 
கூடாது. நம்முடைய விசுவாசம்‌ 
நம்மைவிட்டு விலகிப்போய்விட்டால்‌. 
நமக்குள்‌ துக்கமும்‌, வேதனையும்தான்‌. 
இருக்கும்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்மா 


PUBLISHERS 


என்‌ உள்னம்‌ 
உருகுகிறது 
முன்னே 


ஆசசரிக்கிற 
நடத்து, 


எனக்குள்ளே 


நான்‌ பண்டிகையை 
ஜனங்களோடே கூட 
கூட்டத்தின்‌ களிப்பும்‌ 
துதியுமான சுத்தத்தோடே, 
தேவாலயத்திற்குப்‌ பேரய்வருவேனே; 
இவைகளை நான்‌ தினைக்கும்போது 
என்‌ உள்ளம்‌ எனக்குன்னே உருகுகிறது 
(சங்‌ 424), 


தாவீது தன்னுடைய பூர்வநாட்களை 
நினைத்துப்‌ பார்க்கிறார்‌. அப்போது 
அவருடைய உள்ளம்‌ அவருக்குள்ளே 
உருகுகிறது. அவருடைய இருதயம்‌ 
கரைந்து போகிறது. தன்னுடைய 
பூர்வகாலத்து நினைவுகளினால்‌ தாவீதின்‌ 
இருதயம்‌  ஏக்கத்தினால்‌ உடைந்து 
போகிறது. தாவீது வருத்தத்தோடு 
தன்னுடைய ஆத்துமாவைத்‌ தனக்குள்ளே. 
ஊற்றுகிறார்‌. அதன்பின்பு தாவீது, 
தன்னுடைய வருத்தத்தை தேவனுடைய 
சமுகத்தில்‌ ஜெபசிந்தைபோடு 
ஊற்றுகிறார்‌. 


தாவீதின்‌ பூர்வகாலத்து நினைவுகள்‌ 
அவருக்கு மிகுந்த சந்தோஷத்தைக்‌ 
கொடுக்கிறது. தாவீது பூர்வநாட்களில்‌ 
பண்டிகையை ஆசரிக்கிற ஜனங்களோடே 
கூட நடப்பது வழக்கம்‌. அவர்‌ கூட்டத்தின்‌ 
களிப்பும்‌ துதியுமான சத்தத்தோடே 
தேவாலயத்திற்கு) போய்வருவார்‌. தாவீது 
இவைகளையெல்லாம்‌ நினைத்துப்‌ 
பார்க்கிறார்‌. அப்போது அவருடைய 
உள்ளம்‌ அவருக்குள்ளே உருகுகிறது. 


தாவீது இப்போது யோர்தான்‌ 
தேசத்திலே இருக்கிறார்‌. இதற்கு முன்பு 
அவர்‌ எருசலேமிலே அவருடைய 
அரண்மனையிலிருந்தார்‌. அந்த 
சந்தோஷமான நாட்களை தாவீது 
இப்போது நினைத்துப்‌ பார்க்கிறார்‌ 
தாவீது தன்னுடைய 
அரண்மனையிலிருந்து தேவாலயத்திற்கு 
அடிக்கடி போவார்‌. ஆனால்‌ இப்போதோ 
தாவீதால்‌ எங்கும்‌ போகு ல்லை. 





EL 
TT 
தாவீது எருசலேமிலே தன்னுடைய 
வீட்டிலிருந்தபோது தேவனுடைய வீடு 
ஒரு கூடாரத்தில்தான்‌ இருந்தது. சவுல்‌ 
தாவீதைத்‌  துன்பப்படுத்திய போது 
தேவனுடைய உடன்படிக்கை 
அபினதாபின்‌ வீட்டிலிருந்தது சோமு 6:3). 
அப்போது கர்த்தருக்கு தேவாலயம்‌ 
கட்டப்படவில்லை. உடன்படிக்கை பெட்டியும்‌ 
ஒரு தனிநபருடைய வீட்டில்தான்‌ 
இருந்தது. தேவனுடைய பெட்டி 


சாதாரண லும்‌. 


த்‌ அங்கும்‌ 
தேவனுடைய பிரசன்னம்‌ வெளிப்பட்டது. 


தாவீது தேவனுடைய பிரசன்னம்‌ 
வெளிப்பட்ட பரிசுத்த ஸ்தலத்தை இப்போது 
நினைத்துப்‌ பார்க்கிறார்‌. அது 
சாதாரணமான இடமாகயிருந்தாலும்‌. 
தாவீது அதை நினைத்து தனக்குள்ளே 
உருகுகிறார்‌. தேவனுடைய 
உடன்படிக்கைப்‌ பெப்டி அவருடைய 
தெய்வீக பிரசன்னத்திற்கு பரிசுத்தமான 
அடையாளம்‌. அந்தம்‌ பெட்டியிருந்த 
ஸ்தலத்திற்கு தாவீது ்‌ 
ஆசரிக்கிற ஜனங்களோடு 
நடந்துபோவது வழக்கம்‌. 
ராஜாவாகயிருந்தாலும்‌, 

ஜனங்களோடு ௯. 

கர்த்தருக்கு பண்டிகையை ஆ 


சாதாரண ஜனங்களோடு இருந்தது 
தாவீதுக்கு அவமானமாய்த்‌ 
தெரியவில்லை. அது தன்னுடைய 
கண்ணியத்திற்கு குறைவானது என்றும்‌ 
அவர்‌ நினைக்கவில்லை. பண்டிகையை 
ஆசரிப்பது தாவீதுக்கு சந்தோஷமான 
அனுபவம்‌. தான்‌ தனியாக பண்டிகையை 
ஆளியாமல்‌ அதை ஆசரிக்கிற 
ஜனங்களோடே கூட நடப்பது அ 
பேரானந்தமாக இருக்கிறது. 
சம்பவங்களையெல்லாம்‌ தாவீது இப்போது 
நினைத்துப்‌ பார்க்கிறார்‌. அதை 
நினைக்கும்போது அவருடைய உள்ளம்‌ 
அவருக்குள்ளே உருகுகிறது. 

தேவாலயத்திற்கு 
'சந்தோஷமாய்ப்போவார்‌. 
கூட்டத்தின்‌ களிப்பும்‌ 


சத்தத்தோடே 
போய்வருவார்‌. 


தாவீது 
போகும்போது 
ஜனங்களுடைய 

ப ல்‌ 
தேலாவத்திற்கம 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை OODNENIS 


PUBLISHERS 


தாவீதின்‌ இருதயத்தில்‌ சந்தோஷமும்‌ 
துதியும்‌ இருந்தது. அது மாத்திரமல்ல, 
தாவீது துதியின்‌ சத்தத்தை 
தனக்குள்ளே அடக்கி வைக்கவில்லை. 
தாவீது தன்னுடைய வாயை விரிவாய்த்‌ 

கர்‌ துதியின்‌ 
தோடே வதொத்தாயன்னுவோ 


தாவீது எதைச்‌ செய்தாலும்‌ 
வீணான காரியத்தைச்‌ செய்யமாட்டார்‌. 
அவர்‌ தேவாலயத்திற்கு பரசுத்த 
நாட்களை ஆசரிப்பதற்காகப்‌ போகிறார்‌. 
கர்த்தருடைய பண்டிகையை 
ஆசரிப்பதற்காக அவர்‌ தேவாலயத்திற்குப்‌ 
போகிறார்‌. ஜனங்களை வேடிக்கை 
பார்ப்பதற்காகவோ, பொழுது 
போக்குவதற்காகவோ தாவீது 
தேவாலயத்திற்கு) போவதில்லை. அவர்‌ 
பண்டிகையை ஆசரிப்பதற்கும்‌, கர்த்தரைத்‌ 
துதிப்பதற்குமே தேவாலயத்திற்குப்‌ 
போய்வருகிறார்‌. அந்த 
நாட்களையெல்லாம்‌ தாவீது இப்போது 
நினைவுகூருகிறார்‌. அந்த நாட்களை 
நினைக்கும்போது தாவீதின்‌ உள்ளம்‌ 
அவருக்குள்ளே உருகுகிறது 


நான்‌ இன்னும்‌ 
துதிப்பேன்‌ 


அவரைத்‌ 


என்‌ ஆத்துமாவே, 
கலங்குகிறாய்‌? ஏன்‌ 
தியங்குகிறாய்‌? தேவனை நோக்கிக்‌ 
காத்திரு; அவர்‌ சமுகத்து, 
இரட்சிப்பினிமித்தம்‌ நாண்‌ 
அவரைத்‌ துதிப்பேன்‌ (சங்‌ 4255). 


தாவீது தன்னுடைய ஆத்துமாலோடு 
பேசுகிறார்‌. “என்‌ ஆத்துமாவே நீ ஏன்‌ 
கலங்குகிறாய்‌? ஏன்‌ எனக்குள்‌ 
தியங்குகிறாய்‌” என்று தாவீது 
தன்னுடைய ஆத்துமாவிடம்‌ கேட்கிறார்‌. 
தாவீதின்‌ கலக்கம்‌ மிகவும்‌ 
அதிகமாயிருக்கிறது. அவர்‌ 
கலங்குவதற்கு காரணமுண்டு. 
பூர்வநாட்களில்‌ அவர்‌ தேவாலயத்திற்கு. 
சந்தோஷமாய்ப்‌ போய்வந்தார்‌. 
கர்‌ டய 
க்‌ துதிக்க த்வா 





ழ்‌ நவள 
யாய 


பிள்ளைகளோடு 
ஆளிக்க 
தாவீது 


கர்த்தருடைய 
பண்டிகையை 
முடியவில்லையென்றும்‌ 
வருத்தப்படுகிறார்‌. 


தாவீதின்‌ கலக்கத்திற்கு காரணம்‌ 
சரியாகயிருந்தாலும்‌, 
அளவு ல்‌ 
கலக்கத்தைத்‌ தாங்கிக்கொள்ள ல்‌ 
நம்முடைய வருத்தத்திற்கன காரணம்‌ 
எதுவாகயிருந்தாலும்‌, ஒரு குறிப்பிட்‌, 
அளவுக்குமேல்‌ வருத்தப்படக்கூடாது. 
அதிகமான வருத்தம்‌ நம்முடைய 
ஆத்துமாவை சோர்வடையச்‌ செய்துவிடும்‌. 
வருத்தம்‌ நம்முடைய ஆவியை 
மேற்கொள்ளும்‌. நாம்‌ உலகத்தை 
கலக்குகிறவர்களாக இருக்கவேண்டும்‌. 
உலகத்தினால்‌ கலங்குகிறவர்களாக 
இருக்கக்கூடாது 


தன்னுடைய குவலையிலிருந்தும்‌, 
வருத்தத்திலிருந்தும்‌, கலக்கத்திலிருந்தும்‌ 
எப்படி விடுதலை பெறுவது என்று 
தாவீதுக்குத்‌ தெரியவில்லை. 
ஆகையினால்‌ தாவீது தன்னுடைய 
ஆத்துமாவிடம்‌ நேரடியாகப்‌ பேசுகிறார்‌. 
தன்னுடைய இருதயத்தோடு பேசுகிறார்‌. 
“என்‌ ஆத்துமாவே நீ ஏன்‌ கலங்குகிறாய்‌” 
என்று தாவீது தனக்குத்தானே 
சொல்லிக்‌ கொள்கிறார்‌. தாவீதின்‌ 
இருதயத்தில்‌ சமாதானமில்லை. அது 
குழப்பமடைந்திருக்கிறது. கலங்கிப்‌ 
போயிருக்கிறது. உனக்கு ஏன்‌ 
இவ்வளவு கலக்கமுண்டாயிற்று' என்று 
தாவீது தன்னுடைய இருதயத்திடம்‌ 
கேட்கிறார்‌. 


நம்முடைய ஜீவியத்திலும்‌ நமக்கு 
கலக்கம்‌ வருகிறது. அதற்கான காரணம்‌ 
என்னவென்று நம்மால்‌ கண்டுபிடிக்க 
முடிவதில்லை. பல சமயங்களில்‌ 
நம்முடைய கலக்கத்திற்கான 
காரணத்தைக்‌ கண்டுபிடிப்பதற்கு 
முன்பாகவே, ம்முடைய கலக்கம்‌ 
நம்மைவிட்டு நங்கிப்போய்விடுகிறது. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம்மா 


PUBLISHERS 


தாவீது தனக்குள்ளே தியங்குகிறார்‌. 
தன்னுடைய  ஆத்துமாவில்‌ தாவீது 
சோர்ந்து போயிருக்கிறார்‌. இந்த 
சோர்வுக்கான காரணமும்‌ அவருக்குத்‌ 
தெரியவில்லை. இதற்கு காரணம்‌ 
உண்டா என்பதுகூட அவருக்குத்‌ 
தெரியாது. நம்முடைய இருதயம்‌ 
சோர்ந்துபோயிருக்கும்போது, நம்முடைய 
ஆத்துமா உகலங்கியிருக்கும்போது, 
நம்முடைய பாரத்தையெல்லாம்‌ கர்த்தர்மேல்‌ 
வைத்துவிடவேண்டும்‌. அவர்‌ நம்மை 
தரிப்பார்‌ என்று கர்த்தருக்குள்‌ 
வி்வாசிக்க வேண்டும்‌. நம்முடைய 
பிரச்சனைகளுக்கு என்ன காரணம்‌ 
என்று நமக்குள்ளே யோசித்து கலங்கக்‌ 
கூடாது. நம்முடைய பிரச்சனைகளை 
எல்லோரிடமும்‌ சொல்லி புலம்பி ஆறுதல்‌ 
பெற முயற்சிபண்ணக்கூடாது. 


நாம்‌ சூழ்நிலையிலும்‌ 
கர்த்தருக்குள்‌ நம்பிக்கையாயிருக்க 
வேண்டும்‌. நம்முடைய விசுவாசம்‌ 
கர்த்தருக்குள்‌ உறுதியாயிருக்கவேண்டும்‌. 
நம்முடைய உடைந்த இருதயத்திற்கும்‌, 
கலங்கிய  ஆத்துமாவுக்கும்‌, நாம்‌ 
கர்த்தர்மேல்‌ வைத்திருக்கிற உறுதியான 
விசுவாசமே சரியான ஒளஷதம்‌. நமக்குள்‌ 
விசுவாசம்‌ இருக்கும்போது கலைகளும்‌ 
கலக்கங்களும்‌ நம்மைவிட்டு 
நீங்கிப்போகும்‌. 


எல்லா 


கவலைகளையும்‌, 
வருத்தங்களையும்‌ 


நம்முடைய 
கலக்கங்களையும்‌, 
நினைத்து நாம்‌ கலங்கும்போது. 
கர்த்தரிடத்தில்‌ உறுதியான விசுவாசம்‌ 
வைத்து நம்மைப்‌ பெலப்படுத்திக்கொள்ள 
நம்முடைய ஆத்துமா 
து, நம்முடைய 
அந்த கவயையிலிருந்து 
நம்மைத்‌ தூக்கி வெளியே எடுக்கும்‌. நாம்‌ 
தேவனுடைய வல்லமையையும்‌ அவருடைய 
வாக்குத்தத்தையும்‌ விசுவாசிக்கவேண்டும்‌. 
நமக்கு எவ்வளவு துன்பங்கள்‌ 
இருந்தாலும்‌ எவ்வளவு கவலைகள்‌ 
இருந்தாலும்‌, நம்முடைய உதவிக்கு நாம்‌ 
2 இறுகப்பற்றிக்கொள்ள 
வேண்டும்‌. 





ழ்‌ நவள 
யாய 


நாம்‌ 
நம்முடைய 
கர்த்தரை 
நம்முடைய 
இருக்கும்‌ 
தண்ணீருக்குள்‌ 
நம்முடைய 


கவலையில்‌ மூழ்கும்போது. 
தலை விசுவாசத்தோடு 
நோக்கிப்‌ பார்க்கவேண்டும்‌. 
தலை தண்ணீருக்கு இ 
வரையிலும்‌, 
வடபால்‌ ல்‌ 
விசுவாசமே நம்முடைய 
தலையை கர்த்தருக்கு நேராக தூக்கி 
நிறுத்துகிறது. தாவீது மிகுந்த 
கலக்கத்திலிருந்தாலும்‌, அவர்‌ 
கர்த்தரிடத்தில்‌ விசுவாசத்தோடும்‌ 
இருக்கிறார்‌. அவர்‌ தன்னுடைய 
ஆத்துமாவிடம்‌, “நீ ஏன்‌ கலங்குகிறாய்‌?, 
ஏன்‌ எனக்குள்‌ தியங்குகிறாய்‌” என்று 
கேள்வி கேட்டவர்‌, இப்போது தன்னுடைய 
ஆத்துமாவுக்கு வனை நோக்கிக்‌ 
காத்திரு” என்று கட்டளை கொடுக்கிறார்‌. 


கர்த்தருடைய 
இரட்சிப்பினிமித்தம்‌ 
குதிக்கிறார்‌ 


சமுகத்து 
தாவீது கர்த்தரைத்‌ 
நான்‌ இன்னும்‌ அவரைத்‌ 
துதிப்பேன்‌” என்று தாவீது 
விசுவாசத்தோடு சொல்லுகிறார்‌ 
கர்த்தரைத்‌ துதிக்கும்போது தேவகிருபை 
பெருகும்‌. தாவீது கர்த்தரை இன்னும்‌ 
அதிகமாய்த்‌ துதிக்கும்போது அவருடைய 
ஆத்துமாவில்‌ ஒரு மாற்றமுண்டாயிற்று. 
அவருடைய கலக்கம்‌ அவரை விட்டு 
நீங்கிப்போயிற்று அவருக்குள்ளே 
சமாதானம்‌ உண்டாயிற்று. அவருடைய 
இரத்தில்‌ க்‌ முதம்‌ துதிக்கும்‌ துதி 


ம்பிய 


தாளிதைப்போல நாமும்‌ கர்த்தருடைய 
சமுகத்து இரட்சிப்பினிமித்தம்‌ அவரைத்‌ 
துதிக்க வேண்டும்‌. கர்த்தருடைய 
கிருபைக்காக, அவருடைய 
இரக்கத்திற்காக, அவருடைய 
ஆதரவுக்காக நாம்‌ கர்த்தரைத்‌ 
துதிக்கவேண்டும்‌. கர்த்தருடைய சமுகத்து 
இரட்சிப்பினிமித்தம்‌ நம்முடைய 
இருதயத்தில்‌ ஆறுதலும்‌, தேறுதலும்‌. 
சமாதானமும்‌ உண்டாகும்‌. இது கர்த்தர்‌ 
கொடுக்கிற தெய்வீக சமாதானம்‌. 
னம்‌ ஜீவியத்தில்‌ நாம்‌ 
கலக்‌ க்கும்போ, டய 
ஆவியில்‌ நாம்‌ கோ்ந்துபோங்விட கபாது 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மமம்‌ 


PUBLISHERS 


அதற்குப்‌ பதிலாக நாம்‌ கர்த்தரைத்‌ 
துதித்துக்கொண்டேயிருக்க வேண்டும்‌. 
கர்த்தர்‌ நல்லவர்‌. அவருடைய கிருபை 
நமக்கு என்றென்றுமுள்ளது. 


தாவீதின்‌ விண்ணப்பம்‌ 
சங்‌ 42: 6-8 


சங்‌ 428. என்‌ தேவனே, என்‌ ஆத்துமா 
எனக்குன்‌ கலங்குகிறது; ஆகையால்‌ 
யோர்தான்‌ தேசத்திலும்‌ எர்மோன்‌ 
மலைகளிலும்‌. சிறுமலையிலுமிருத்து. 
உம்மை நினைக்கிறேன்‌. 


சங்‌ 427, 
இரைச்சலால்‌ 
கூப்பிடுகிறது; உமது. 
திரைகளும்‌ எல்லாம்‌ 
புரண்டுபோகிறது. 


உமது 
ஆழத்தை 


மதகுகளின்‌ 
ஆழம்‌ 
அலைகளும்‌ 
என்மேல்‌. 


சங்‌ 428, ஆகிலும்‌ கர்த்தர்‌ 
பகற்காலத்திலே தமது கிருபையைக்‌ 
கட்டனையிடுகிறார்‌ இராக்காலத்திலே. 
பாடும்பாட்டு. என்‌: 

என்‌ ஜீவனுடைய 

விண்ணப்பஞ்‌ 


எனக்குன்‌ கலங்குகிறது; ஆகையால்‌ 
யோர்தான்‌ தேசத்திலும்‌ எர்மோன்‌ 
மலைகளிலும்‌ சிறுமலையிலுமிருந்து 
உம்மை நினைக்கிறேன்‌ (சுங்‌ 42:6). 


இயற்கையில்‌ ஒவ்வொரு நாளிலும்‌ 
பகல்பொழுதும்‌ இரவு பொழுதும்‌ மாறி 
மாறி வருகிறது. அதுபோலவே 
நம்முடைய ஜீவியத்தில்‌ கலக்கமும்‌, 
ஆறுதலும்‌ மாறி மாறி வருகிறது. தாவீது 
கவலைப்படும்போது கர்த்தருடைய 
சமுகத்தில்‌ முறையிடுகிறார்‌. அதன்பின்பு 
அவர்‌ கர்த்தரைத்‌ துதிக்கிறார்‌. தாவீதின்‌ 
ஜெபத்தில்‌ முறையிடுவதும்‌, துதிப்பதும்‌ 
மாறி மாறி வருகிறது. 





ழ்‌ நவள 
யாய 


தாவீது தன்னுடைய கலங்குகிற 
கர்த்தரிடத்தில்‌ 
அதேவேளையில்‌ 


அவர்‌ கர்த்தருடைய சமுகத்திற்குப்போய்‌, 
தன்னுடைய ஆத்துமாவின்‌ நிலமையை 
கர்த்தரிடத்தில்‌ முறையிடுகிறார்‌. “என்‌ 
பகல்‌ என்‌ ஆத்துமா எனக்குள்‌ 

குகிறது” என்று கர்த்தரிடத்தில்‌ 
சொல்லு றார்‌. 


தனக்கு. பிரச்சனைகளும்‌, 
கவலைகளும்‌, கலக்கங்களும்‌ 
வரும்போதெல்லாம்‌ தாவீது கர்த்தருடைய 
an ea 
வழக்கம்‌. கர்த்தர்‌ தனக்கு ஆறுதலையும்‌ 
சமாதானத்தையும்‌ கொடுத்த 
சம்பவங்களையெல்லாம்‌ தாவீது இப்போது 
நினைத்துப்‌ பார்க்கிறார்‌. தனக்கு. 
இதுவரையிலும்‌ உதவி செய்த கர்த்தர்‌, 
இனிமேலும்‌ உதவி செய்வார்‌ என்று 
கர்த்தரைவிசுவாசத்தோடு எதிர்பார்க்கிறார்‌. 


தாவீது இப்போது கானான்‌. 
தேசத்தின்‌ எல்லையில்‌ சுற்றி அலைந்து 
கொண்டிருக்கிறார்‌. தாவீதின்‌ சத்துருக்கள்‌ 
அவரை யோர்தான்‌ தேசத்திற்குத்‌ 
தூத்திவிட்டார்கள்‌ தன்னுடைய 
சத்துருக்களிடமிருந்து தப்பித்து தாவீது 
தூரதேசத்தில்‌ வந்து ஒளிந்து 
கொண்டிருக்கிறார்‌. சில சமயம்‌ அவர்‌ 
யோர்தான்‌ தேசத்திலிருந்தார்‌. அதன்‌ 
பின்பு அவர்‌ எர்மோன்‌ மலைகளில்‌ 
தங்கியிருந்தார்‌. இதற்கு பின்பு தாவீது 
சிறுமலையிலும்‌ இருந்தார்‌. தாவீது 
எங்கிருந்தாலும்‌ அவர்‌ கர்த்தரை 
மறந்துவிடவில்லை. அவர்‌ கர்த்தரை 
எப்போதும்‌ நினைக்கிறார்‌. 
எங்கு போனாலும்‌ 
நினைவும்‌ 


தாவீது 
கர்த்தரைப்பற்றிய 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்மா 


PUBLISHERS 


கர்த்தரோடு ஐக்கியமாயிருக்கிறார்‌. 
கர்த்தருடைய சமுகத்தில்‌ தன்னுடைய 
இருதயத்தின்‌ வேதனைகளையெல்லாம்‌ 
ஊற்றுகிறார்‌. கர்த்தரிடத்தில்‌ 
விசுவாசமாயிருக்கிறார்‌. கர்த்தரை 
நன்றியுள்ள இருதயத்தோடு துதிக்கிறார்‌. 
தாவீது க்‌ 
அவருடைய சத்துருக்கள்‌ 
நெருக்கினாலும்‌, தாவீதின்‌ இயம்‌ 
கர்த்தருக்கு சமீபமாயிருக்கிறது. தாவீது 
க விலகிப்போய்விடவில்லை. 
மறந்துவிடவுமில்லை. 
தகடு ஐக்கியமாயிருக்கிறார்‌. 


ஆழத்தை ஆழம்‌ கூப்பிடுகிறது 


உமது மதகுகனின்‌ இரைச்சலால்‌ 
ஆழத்தை ஆழம்‌ கூப்பிடுகிறது; உமது. 
அலைகளும்‌ திரைகளும்‌ எல்லாம்‌ 
என்மேல்‌ புரண்டுபோகிறது (சங்‌ 42:7). 


தன்மீது 
என்னும்‌ 
உண்டாயிற்று. 
கோபப்படுவதாக 
ஆனாலும்‌ 


கர்த்தர்‌ 
பிரியமில்லாதிருக்கிறாரோ 
எண்ணம்‌ தாவீதுக்கு 
கர்த்தர்‌ தன்மீது 
தாவீது நினைக்கிறார்‌. 
ஏற்றவேளையில்‌ தேவனுடைய கிருபை 
தனக்கு மறுபடியும்‌ கிடைக்கும்‌ என்று 
விசுவா. தானது தன்னைத்தானே 
தேற்றிக்கொள்‌. 

தேவனுடைய கோபாக்கினை தனக்கு 
விரோதமாக வருவதை தாவீது 
காண்கிறார்‌. தேவனுடைய கோபம்‌ 
ஒவ்வொன்றாக தாவீதின்மேல்‌ வருகிறது. 
அது ஆழத்தை ஆழம்‌ கூப்பிடுவது 
போலிருக்கிறது. ஒவ்வொரு பிரச்சனையாக 
தொடர்ந்து வந்து கொண்டேயிருக்கிறது. 
கர்த்தருடைய மதகுகளின்‌ இரைச்சலால்‌ 
ஆழத்தை ஆழம்‌ கூப்பிடுகிறது. தாவீது 
வனுடைய கோபாக்கினையின்‌ 
பிரவாகத்தில்‌, ற்கும்‌ 
நிலமையிலிருக்கிறார்‌. 
கழுத்தளவுக்கு 
கோபாக்கினை பிரவாகித்து ஓடுகிறது. 
கர்த்தர்‌ தாமே தமது கிருபையினால்‌, 
| கோபத்தை நிறுத்தி, தாவீதுக்கு 

காண்பிக்கவேண்டும்‌. 


ரர தாவீது தேவனுடைய 
ஓ நன்‌ ப எட்டப்பன்‌ 





ழ்‌ நள 
யாய 


கர்த்தருடைய மதகுகளின்‌ இரைச்சல்‌ 
பெருவெள்ளத்து இரைச்சல்‌ 
போலிருக்கிறது. யுத்தத்தின்‌ தொனியைப்‌ 
போல அந்த இரைச்சல்‌ தொனிக்கிறது. 
நம்முடைய ஜீவியத்தில்‌ பலவிதமான 
மேடுபள்ளங்கள்‌ வரலாம்‌. பேரலைகளும்‌ 
நம்மைத்‌ தாக்கலாம்‌. தம்முடைய 
பாதையில்‌ நாம்‌ சீராக நடப்பதற்காக 
கர்த்தர்‌ இதுபோன்ற தடைகளை நமக்கு 
அனுமதிக்கிறார்‌. இவை இயற்கையான 
தடைகளல்ல. இவை தேவனுடைய 
திட்டத்தின்‌ பிரகாரம்‌ நியமிக்கப்பட்டிருக்கிற 
தெய்வீக தடைகள்‌. 


கர்த்தருடைய பரிகத்தவான்களுக்குக்‌ 
கூட பல துன்பங்கள்‌ வரலாம்‌. நமக்கும்‌ 
சோதனைகளும்‌ வேதனைகளும்‌ 
உண்டாகலாம்‌. இவை ஒன்றன்பின்‌ 
ஒன்றாக தொடர்ந்து வந்து 
கொண்டேயிருக்கலாம்‌. இவற்றைக்‌ 
குறித்து நாம்‌ அசட்டையாக 
இருக்கக்‌ கூடாது சோதனைகள்‌ 
புதுமையாகயிருக்கிறதே என்று 
ஆச்சரியத்தோடு பார்க்கக்கூடாது. 
அதைக்கண்டு திகைக்கக்கூடாது. 
நமக்கு 


இந்த 
உபத்திரவங்கள்‌ 
பரிசுத்தவான்களுக்கு 
சோதனைகள்‌ புதுமையானதல்ல. 
ஒருவேளை நமக்கு வரும்‌ தொடர்‌ 
பிரச்சனைகளைப்பற்றி நமக்கு ஒன்றும்‌ 
தெரியாமலிருக்கலாம்‌. நம்மால்‌ அதைப்‌ 
புரிந்துகொள்ள முடியாமல்‌ போகலாம்‌ 
ர்த்தருக்குத்‌ தெரியாத காரியம்‌ 
தாம்‌ என்ன 
என்பதை கர்த்தர்‌ 
ர்‌ கர்த்தர்‌ ஏற்ற 
ல சித்தத்தை 
நமக்கு ளில்‌ அப்போது 
கர்த்தருடைய சிந்தையை நாமும்‌ 
புரிந்துகொள்வோம்‌. 


இப்பிரபஞ்சத்தில்‌. 


தேவனுடைய கோபாக்கினை 
தாவீதின்மேல்‌ அலைகளைப்‌ போலவும்‌, 
திரைகளைப்‌ போலவும்‌ புரண்டு 
போகிறது தாவீது அவற்றைப்‌ 
பார்த்து ஆச்சரியப்படுகிறார்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ODNENIS 


PUBLISHERS 


மனம்‌ வேதனைப்படுகிறார்‌. அலைகள்‌ 
ஒவ்வொன்றாக, தொடர்ச்சியாக 
வருவதுபோல, தாவீதுக்கு தேவனுடைய 
கோபாக்கினை ஒன்றன்பின்‌ ஒன்றாக 
வருகிறது. கர்த்தர்‌ தாமே தம்முடைய 
கோபாக்கினையின்‌ கிரியைகள்‌ மூலமாய்‌, 
தாவீதை தமக்குச்‌ சித்தமான சரியான 
பாதையிலே வழிநடத்துகிறார்‌. 


கர்த்தர்‌ தமது 
கட்டனையிடுகிறார்‌ 


கிருபையை 


ஆகிலும்‌ கர்த்தர்‌ பகற்காலத்திலே 
தமது கிருபையைக்‌ கட்டனையிடுகிறார்‌; 
இராக்காலத்திலே அவரைப்‌ 
பாடும்பாட்டு என்‌ வாயிலிருக்கிறது; என்‌ 
ஜீவனுடைய தேவனை நோக்கி 
விண்ணப்பஞ்செய்கிறேன்‌ (சங்‌ 42:8), 


தாவீதுக்கு ஒன்றன்பின்‌ ஒன்றாக 
பிரச்சனை  வந்துகொண்டேயிருக்கிறது. 
இவையெல்லாம்‌ தேவனிடத்திலிருந்து 
வருவதை தாவீது புரிந்துகொள்கிறார்‌. 
இந்தப்‌ பிரச்சனைகளின்‌ மத்தியிலும்‌ 
கர்த்தருடைய கிருபை தனக்குக்‌ 
கிடைக்கும்‌ என்றும்‌ கர்த்தர்‌ தாமே ஏற்ற 
காலத்தில்‌ இந்தப்‌ பிரச்சனைகளிலிருந்து 
தன்னை விடுவிப்பார்‌ என்றும்‌ தாவீது 
விசுவாசத்தோடிருக்கிறார்‌. 


கர்த்தர்‌ பகற்காலத்திலே தமது 
கிருபையைக்‌ கட்டளையிடுகிறார்‌” என்று 
தாவீது விசுவாசத்தோடு சொல்லுகிறார்‌. 
புயலுக்குப்‌ பின்பு அமைதி உண்டாகும்‌. 
தேவனுடைய அலைகளும்‌ திரைகளும்‌ 
தாவீதின்மேல்‌ புரண்டு போகிறது. 
இதன்பின்பு தேவனுடைய 
தனக்குக்‌ கிடைக்கும்‌ என்று 
நம்புகிறார்‌. தாவீதின்‌ 
கர்த்தருடைய கோபாக்கினை, ஆ 
ஆழம்‌ கூப்பிடுகிறதுபோல ஒவ்வொன்றாக 
தொடர்ந்து வந்துகொண்டிருக்கிறது. 
தாவீது தேவனுடைய கோபாக்கினையின்‌ 
பிரவாகத்தில்‌ _ மூழ்கும்‌ 
நிலமையிலிருக்கிறார்‌. 





ழ்‌ நவள 
யாய 


தாவீது மிகுந்த நெருக்கத்திலும்‌, 
இக்கட்டிலும்‌ இருந்தாலும்‌ அவருடைய 
கண்கள்‌ தேவனுடைய ணப 
நோக்கிப்‌ பார்க்கிறது. 

நன்மைகளும்‌ தேவனிடத்திலிருந்தே 
நமக்கு வருகிறது. கர்த்தரே எல்லா 
ஆசீர்வாதங்களுக்கும்‌ ஊற்றின்‌. 
கண்ணாகயிருக்கிறார்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய கிருபையைக்‌ 
கட்டளையிடுகிறார்‌. கர்த்தருடைய கிருபை 
கர்த்தருக்கே சொந்தம்‌. தமக்குச்‌ 
சொந்தமானதை கட்டளையிட 
கர்த்தருக்கு உரிமை உண்டு. 


சுயபக்திமினாலோ, 
சுயகிரியைகளினாலோ தேவனுடைய 
கிருபையை சம்பாதிக்க முடியாது. 
நம்முடைய பயபக்திமினால்‌ தேவனுடைய 
கிருபையை நாம்‌ சம்பாதித்துக்‌ 
கொள்ளலாம்‌ என்று யாரும்‌ பெருமை 
பேசவும்‌ முடியாது. தேவனுடைய கிருபை 
அவருக்கு மாத்திரமே சொந்தம்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய கிருபையை, தாகச்‌ 
சித்தமான பிரகாரம்‌, 

சட்ட வ வ ளப பவன பம்‌ 


கர்த்தர்‌ தம்முடைய கிருபையை 
நமக்குக்‌ கொடுக்கும்போது, ஒரு ராஜா 
கட்டளையிடுவதுபோல, கர்த்தர்‌ தம்முடைய 
கிருபையை நமக்குத்‌ கட்டளையிடுகிறார்‌. 
தம்முடைய கிருபையின்மீது கர்த்தர்‌ 
தமது தெய்வீக ஆளுகையை 
செலுத்துகிறார்‌ கர்த்தர்‌ தமது 
கிருபையைக்‌ கட்டளையிடுவதுபோலவே, 
தமது அலைகளையும்‌ திரைகளையும்‌ 
கட்டளையிடுகிறார்‌.  அவையெல்லாமே 
கர்த்தருடைய கட்டளைகளுக்குக்‌ 
கீழ்ப்படிகிறது. 


நம்முடைய 


பகற்காலத்திலே தமது 
கட்டளையிடுகிறார்‌. 

தேவனுடைய கிருபை நமக்குக்‌ கிடைக்கும்‌ 
போது நம்முடைய  ஆத்துமாவில்‌ 
பகற்காலம்‌ உண்டாகும்‌. இதுவரையிலும்‌ 
இருளிலிருந்த. ஆத்துமா, தேவனுடைய 
கிருபையின। வெளிச்சத்திற்கு. 
வரும்‌ தேவன்‌ தம்முடைய கிருபையை 
கட்டளையிடும்‌ போது, அவருடைய 
கிருபை அவருக்குக்‌ கீழ்ப்படியும்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை 


QODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ தம்முடைய கிருபையை நமக்குக்‌ 
கட்டளையிடும்‌ போது, அதை நாம்‌ 
பயபக்தியோடு ஏற்றுக்கொள்ளவேண்டும்‌. 
தேவகிருபையை நாம்‌ வரவேற்கவண்டும்‌. 
கர்த்தருடைய கிருபைக்காக நாம்‌ 
அவருக்கு ஸ்தோத்திர பலிகளை 
ஏறெடுக்க வேண்டும்‌. கர்த்தருடைய 
கிருபையில்‌ நாம்‌ சந்தோஷமாயிருக்க 
வேண்டும்‌. 

இராக்காலத்திலே கர்த்தரைப்‌ பாடும்‌ 
பாட்டு தாவீதின்‌ வாயிலிருக்கிறது. 
தாவீது தன்‌ ஜீவனுடைய தேவனை 
நோக்கி விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 
தேவன்‌ நம்முடைய ஜீவனுக்குத்‌ 
தேவனாயிருக்கிறார்‌. நம்முடைய 
கர்த்தராகிய இபேசகறிஸ்துவ்குள்‌. நாம்‌ 
ஜீவிக்கிறோம்‌, நாம்‌ அசைகிறோம்‌. 
கர்த்தரே நமக்கு எல்லா 
ஆறுதல்களையும்‌, தேறுதல்களையும்‌ 
தருகிறவர்‌. அவரே எல்லாவற்றிற்கும்‌ 
ஆதாரமாயும்‌, ஆரம்பமாயும்‌ இருக்கிறவர்‌ 
ஆகையினால்‌ நம்முடைய ஜெபங்களையும்‌, 
வேண்டுதல்களையும்‌, விண்ணப்‌ 
பங்களையும்‌ நம்முடைய னுடைய 
தேனை கோக்க ஈெடுகக்‌ ண்டும்‌ 


என்‌ ஆத்துமாவே, 
நோக்கிக்‌ காத்திரு 
சண்‌ 42 : 9-11 


தேவனை 


சங்‌ 429. நான்‌ என்‌ கன்மலையாகிய 
தேவனை நோக்கி: ஏன்‌ என்னை 
மறந்தீர்‌? சத்துருவினால்‌ ஒடுக்கப்பட்டு, 
நான்‌ துக்கத்துடனே 
திரியவேண்டும்‌ என்று சொல்லுகிறேன்‌. 


சங்‌ 42:10. உன்‌ தேவன்‌ எங்கே என்று 
என்‌ சத்துருக்கன்‌ நாள்தோறும்‌ 
என்னோடே ல்லி, என்னை 
நித்திப்பது என்‌ எலும்புகளை 
உருவக்குத்துகிறதுபோல்‌ இருக்கிறது. 


சங்‌ 42:11. என்‌ ஆத்துமாவே, தீ ஏன்‌ 
கலங்குகிறாய்‌? ஏன்‌ எனக்குன்‌ 
தியங்குகிறாய்‌? தேவனை நோக்கிக்‌ 
காத்திரு: என்‌ முகத்திற்கு இரட்சிப்பும்‌ 
என்‌ தேவனுமாயிருக்கிறவரை நாண்‌ 
இன்னும்‌ துதிப்பேன்‌. 





ழ்‌ நவள 
ஈயா 


தாவீது கர்த்தருடைய சமுகத்திலே 
தன்‌ ஜீவனுடைய தேவனை நோக்கி 
விண்ணப்பம்‌ பண்ணுகிறார்‌. 
கர்த்தரிடத்தில்‌ 
சத்துருக்களைப்‌ 
அவர்கள்‌ நாள்தோறும்‌ 
நிந்திக்கிறார்கள்‌. 3 
சத்துருக்கள்‌ மூலமாய்‌ 
நிந்தையும்‌ கலக்கமும்‌ 
கர்த்தர்‌ தாமே தாவீதுக்கு 
சிநேகிதராயிருக்கிறார்‌. தாவீதுக்கு 
கர்த்தருக்குள்‌ ஆறுதல்‌ உண்டாயிற்று 

தாவீதின்‌ ஜீவியத்தில்‌ பல 
பாடுகளும்‌ வேதனைகளும்‌ உண்டாயிற்று. 
இவையெல்லாவற்றையும்‌ பார்த்து தாவீது 
கர்த்தரைக்‌ குற்றப்படுத்தவில்லை. 
தன்னுடைய துக்கங்களை தேவனுடைய 
சமுகத்தில்‌ அமைதியாக அழுது 
ஒப்புக்கொடுக்கிறார்‌ கண்ணீரோடு 
விண்ணப்பம்பண்ணுகிறார்‌ நமக்கு 
வேதனைகள்‌ உண்டாகும்போது நாம்‌ 
உடனே கர்த்தர்மீது கோபப்படக்கூடாது. 
நம்முடை ய கண்ணீரை கர்த்தருடைய 

ல்‌ பயபக்தியோடு 
ஊற்றவேண்டும்‌ 
தாவீது தன்னுடைய தேசத்தின்மீது 
பிரியமாயிருக்கிறார்‌. ஆனால்‌ 
அவருடைய தேசத்து ஜனங்களோ 
அவருக்குச்‌ சத்துருக்களாமிருக்கிறார்கள்‌. 
அவரை துன்பப்படுத்தி 
வேதனைப்படுத்துகிறார்கள்‌. தாவீதின்‌ 
உள்ளத்திலே குழப்பமுண்டாயிற்று. 
தன்னுடைய வேதனைக்கான காரணத்தை 
அவரால்‌ புரிந்துகொள்ள முடியவில்லை. 
தாவீது தன்னுடைய பிரச்சனையோடு 
கர்த்தருடைய சமுகத்தில்‌, “ரன்‌ என்னை 
பந்த்‌ என்று வேலின்‌ 


தாவீது 
சொல்லும்போது அவரை 
கன்மலையாகிய தேவன்‌ 
சொல்லுகிறார்‌. தாவது சத்துருவினால்‌ 
ஒடுக்கப்பட்டிருக்கிறார்‌. அவர்‌ 
துக்கத்துடனே திரிகிறார்‌.  தாவீதால்‌ 
தன்னுடைய துக்கத்தை அடக்கி வைக்க 


தேவனைப்பற்றிச்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ODNENIS 


PUBLISHERS 


நம்முடைய பிரச்சனைகளை நாம்‌ 
கர்த்தரிடத்தில்‌ முறையிடலாம்‌. இதில்‌ 
தவறு எதுவுமில்லை. ஆனாலும்‌ 
கர்த்தரைப்பற்றி முறையிடுவதற்கு நமக்கு 

அனுமதியில்லை. தாவீதின்‌ சத்துருக்கள்‌, 
தாலிதோடே : “உன்‌ தேவன்‌ எங்கே” என்று 
நாள்தோறும்‌ சொல்லுகிறார்கள்‌. 
தங்களுடைய வார்த்தையினால்‌ தாளீதை 
நிந்திக்கிறார்கள்‌. அவர்கள்‌ நிந்திப்பது 
தாவீதின்‌ எலும்புகளை உருவக்குத்துகிறது 
போல. இருக்கிறது. அவர்களுடைய 
பேச்சுக்கள்‌ தாவீதின்‌ விசுவாசத்தை 
பலவீனப்‌. | தாளி, 
தன்றுடைய ஆவியிே சோர்ந்துபோகிறார 


தாவீதுக்கு மெய்யான ஆறுதல்‌ 
கர்த்தரிடத்தில்தான்‌ இருக்கிறது. அவரே 
நம்முடைய கன்மலை. கற்பாறையின்மேல்‌ 
நம்முடைய வீட்டைக்‌ கட்டவேண்டும்‌. 
கன்மலையில்‌ நாம்‌ அடைக்கலம்‌ 
புகவேண்டும்‌. தாவீது தான்‌ 
பேசவேண்டிய கன்மவையினிடத்தில்தூன்‌ 
பேசுகிறார்‌. தன்‌ கன்மலையாகிய கர்த்தர்‌, 
தன்னுடைய விண்ணப்பத்திற்கு 
கிருபையாய்ச்‌ செவிகொடுப்பார்‌ என்‌! 
வாசிக்கிறார்‌ i a 


ஏற்கெனவே, “என்‌ 
ஆத்துமாவே, நீ ஏன்‌ கலங்குகிறாய்‌? ஏன்‌ 
எனக்குள்‌ தியங்குகிறாய்‌” (சங்‌ 42:5) 
என்று கேட்பார்‌. அதே வாக்கியத்தை 
இங்கு மறுடியும்‌ சொல்லுகிறார்‌. 
இப்போது தாவீதின்‌ விசுவாசம்‌ 
உறுதியாயிருக்கிறது. கர்த்தர்‌ தனக்கு 
ஜெயங்கொடுப்பார்‌ என்று தாவீது 
நம்புகிறார்‌. தன்னுடைய சத்துருக்கள்‌ 
யுத்தக்களத்திலிருந்து தோற்று 
ஓடிப்போவார்கள்‌ என்று கர்த்தருக்குள்‌ 
விசுவாசிக்கிறார்‌. தாவீது 
விசுவாசத்தினால்‌ வெற்றியை 
சுதந்தரித்துக்கொள்கிறார்‌. 

தாவீது பிரச்சனையின்‌ மத்தியில்‌ 
இருந்தாலும்‌ அவர்‌ நெருக்கப்பட்டாலும்‌, 
அவருடைய விசுவாசம்‌ இன்னும்‌ அவரை 
விட்டு நீங்கிப்போய்விடவில்லை. 
தாவீதின்‌ விசுவாசம்‌ 
உறுதியாயிருக்கிர பு 
பதமோல்‌ சொன்னா கரந்தை, 


தாவீது 





ழ்‌ நள 
யாய 


இப்போது தனக்குத்தானே 

உற்சாகமாய்ச்‌ சொல்லுகிறார்‌. “என்‌ 

ஆத்துமாவே நீ ஏன்‌ கலங்குகிறாய்‌? ஏன்‌ 

எனக்குள்‌. தியங்குகிறாய்‌” என்று 

சொல்லிவிட்டு, 
த்துமாவிடம்‌, “தேவனை 

ல்‌ ரு” என்று கட்டளை கொடுக்கிறார்‌. 


நாம்‌ நல்ல சிந்தனைகளை திரும்பத்‌ 
திரும்ப நினைத்துக்கொள்ள வேண்டும்‌. 
எப்போதுமே அவிசுவாசமான 
சிந்தையுடையவர்களாய்‌ இருக்கக்கூடாது. 
ஆரம்பத்தில்‌ நாம்‌ சோர்ந்துபோனாலும்‌, 
சீக்கிரத்தில்‌ சோர்வை நம்மை விட்டு 
நீக்கிப்போட வேண்டும்‌ கர்த்தரை 
நோக்கிக்‌ காத்திருக்க வேண்டும்‌. 
கர்த்தருடைய சமுகத்திலிருந்தே நமக்கு 
விடுதவையும்‌, ஆசீர்வாதமும்‌, 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்மா 


PUBLISHERS 


கிருபையும்‌ வரும்‌. நாம்‌ பாடுகளை 
அனுபவிக்கும்‌ போது, நமக்குள்‌ சோர்வு 
உண்டானால்‌, தாவீதைப்போல நாமும்‌, 
“தேவனை நோக்கிக்‌ காத்திரு" என்று 
நமக்குள்ளே சொல்லவேண்டும்‌. 
கர்த்தரே தாவீதின்‌ முகத்திற்கு 
இரட்சிப்பாயிருக்கிறார்‌. கர்த்தரே 
தாவீதின்‌ தேவனாயிருக்கிறார்‌. தான்‌ 
இன்னும்‌ கர்த்தரைத்‌ துதிப்பதாக தாவீது, 
அறிக்கை செய்கிறார்‌. தேவனுடைய 
கோபாக்கினை தன்மேல்‌ வந்தாலும்‌, 
தனக்குக்‌ கலக்கங்களும்‌ நெருக்கங்களும்‌ 
வந்தாலும்‌, இவற்றிற்கு மத்தியிலும்‌ 





ழ்‌ நவள 
யாய 


நாற்பத்து இரண்டாலது சங்கீத 
எழுதப்பட்ட சந்தர்ப்பத்திலேயே, நாற்பத்து 
மூன்றாவது சங்கீதமும்‌ எழுதப்பட்டிருக்க 
வேண்டும்‌ என்று வேதபண்டிதர்கள்‌ 
சொல்லுகிறார்கள்‌. இவ்விரண்டு 
சங்கீதங்களிலும்‌, இவற்றை எழுதியவரின்‌ 
பெயர்‌ குறிப்பிபப்படவில்லை. நாற்பத்து 
மூன்றாவது சங்கீதம்‌, நாற்பத்து 
இரண்டாவது சங்கீதத்தின்‌ இணைப்பாக 
சேர்க்கப்பட்டிருக்கலாம்‌ என்றம்‌ ஒரு 
கருத்து உள்ளது. 


நாற்பத்து இரண்டாவது சங்கீதத்தில்‌ 
சொல்லப்பட்டிருக்கிற அதே 
ஆலோசனைகள்‌ இந்த சங்கீதத்திலும்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 
சோதித்துப்‌ 


ஆலோசனைகள்‌ 
பார்க்கப்பட்டு, பயனுள்ளதாயிருப்பதினால்‌, 
இந்த சங்கீதத்திலும்‌ மறுபடியும்‌ 
சொல்லப்பட்டிருக்கலாம்‌ 

இயேசுகிறிஸ்து சில சமயங்களில்‌, 
முதல்தரமும்‌, இரண்டாந்தரமும்‌ 
மூன்றாந்தரமும்‌ அந்த வார்த்தைகளையே 
சொல்லி ஜெபம்பண்ணினார்‌ 
(மத்‌ 26:44), தாவீது தான்‌ இந்த 
சங்கீதத்தின்‌ ஆசிரியர்‌ என்று 
எல்லோரும்‌ ஏற்றுக்கொள்கிறார்கள்‌. 
தன்னுடைய சத்துருக்கள்‌ மூலமாய்‌ 
தனக்கு ஏற்பட்டிருக்கிற காயங்களை 
தாவீது கர்த்தரிடத்தில்‌ முறையிடுகிறார்‌ 
(சங்‌ 4342). தாவீது தேவனுடைய 
ஆலயத்தில்‌ மறுபடியும்‌ பிரவேசிக்க 
வேண்டுமென்று விரும்புகிறார்‌. அதற்காக 
கர்த்தரிடத்தில்‌ ஜெபிக்கிறார்‌ 
(சங்‌ 43:34). தாவீது விசுவாசத்தோடு 
தேவனை நோக்கிக்‌ காத்திருக்கிறார்‌ 
(சங்‌ 43:5). 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மமம்‌ 


PUBLISHERS 


தாவிதின்‌ சத்துருக்கள்‌ 
சண்‌ 43: 1,2 


சங்‌ 430. தேவனே, நீர்‌ என்‌ 
நியாயத்தை விசாரித்து, பக்தியில்லாத 
ஜாதியாரோடு எனக்காக வழக்காடி, 
சூதும்‌ அதியாயமுமான மனுஷனுக்கு 
என்னைத்‌ தப்புவியும்‌. 


சங்‌ 43:2. என்‌ அரணாகிய தேவன்‌ தீர்‌; 
என்னைத்‌  தன்விவிடுகிறீர்‌? 

சுத்துருவினால்‌ ஒடுக்கப்பட்டு நான்‌ ஏன்‌ 

துக்கத்துடனே திரியவேண்டும்‌? 


தேவனே, நீர்‌ என்‌ நியாயத்தை 
விசாரியும்‌ 


தேவனே, நீர்‌ என்‌ நியாயத்தை: 
விசாரித்து, பக்தியில்லாத. 
ஜாதியாரோடு எனக்காக வழக்காடி, 
சூதும்‌ அதியாயமுமான மனுஷனுக்கு 
என்னைத்‌ தப்புவியும்‌ (சங்‌ 43:1). 

கர்த்தர்‌ தாவீதுக்கு 
நியாயாதிபதியாகவும்‌, அவருடைய 
பெலனாகவும்‌, அவருக்கு 
வழிகாட்டியாகவும்‌, அவருடைய 
சந்தோஷமாகவும்‌. அவருக்கு 
நம்பிக்கையாகவும்‌ இருக்கிறார்‌. தாவீது 
தன்னுடைய வேண்டுதல்களையும்‌ 
விண்ணப்பங்களையும்‌ தேவனிடத்தில்‌ 
விசுவாசத்தோடு, ஜெபத்தில்‌ 
ஏறெடுக்கிறார்‌. 

தேவனே 
நியாயாதிபதியாயிருக்கிறார்‌. 
கர்த்தரிடத்தில்‌. “தேவனே நீர்‌ 
நியாயத்தை விசாரியும்‌' 
விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 
விரோதமாக அவருடைய சத்துருக்கள்‌ 
தீங்கு செய்திருக்கிறார்கள்‌. தாவீது 
அவர்களால்‌ பாதிக்கப்பட்டிருக்கிறார்‌. 
தாவீது தன்னுடைய சத்துருக்களைப்பற்றிச்‌ 
சொல்லும்போது அவர்கள்‌ “பக்தியில்லாத 
ஜாதியார்‌” என்று சொல்லுகிறார்‌. இந்த 
வார்த்தைக்கு “இரக்கமில்லாத ஜனங்கள்‌" 
என்று பொருள்‌. 


தாவீதுக்கு 
தாவீது 

என்‌ 
என்று 
தாவீதுக்கு 





ழ்‌ நவள 
யாய 


தாவீதின்‌ சத்துருக்களுக்கு ஒருவர்‌ 
தலைவராயிருக்கிறார்‌. அவர்‌ சூதும்‌ 
அநியாயமுமான மனுஷர்‌. அவர்‌ 
சவுலாக இருக்க வேண்டுமென்று. 
'வேதபண்டிதர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. சவுல்‌ 
தாவீதினிடத்தில்‌ அன்பாகயிருக்கவில்லை. 
தாவீதைக்‌ கொன்றுபோடவேண்டுமென்று 
சவுல்‌ பல சமயங்களில்‌ முயற்சி 
பண்ணினார்‌. தாவீது சவலுக்கு 
நன்மையே செய்தார்‌. ஆனால்‌ சவுலோ 
தாவீதுக்கு நன்மைக்குப்‌ பதிலாக 
தீமைகளைச்‌ செய்கிறார்‌. சவுலிடத்தில்‌ 
உண்மையில்லை, அன்பில்லை, 
சிநேகமுமில்லை. 


தாவீது ந்த வசனத்தில்‌ 
அப்சலோபைப்பற்றிச்‌ சொல்லியிருக்கலாம்‌ 
என்றும்‌ ஒரு சிலர்‌ சொல்லுகிறார்கள்‌ 
அப்சலோமும்‌ சவலைப்‌ போலவே 
மோசமானவர்‌ அவரும்‌ சூதும்‌ 
அநியாயமுமான மனுஷர்‌ தாவீது, 
தன்னுடைய சத்துருக்களைக்‌ குறித்தும்‌ 

;ர்களுடைய தலைவரைக்‌ குறித்தும்‌ 


கர்த்தரிடத்தில்‌ முறையிடுகிறார்‌ 
தாவீது தன்னுடைய 


பாவத்தைக்‌ 
குறித்து கர்த்தரிடத்தில்‌ விண்ணப்பம்‌ 
பண்ணும்போது. “தேவனே நீர்‌ என்‌ 
நியாயத்தை விசாரிக்க 
வேண்டாம்‌, விசாரித்தல்‌ நான்‌ 
குற்றமுள்ளவனாகமிருப்பேன்‌” என்று 
வேண்டுதல்‌ செய்திருப்பார்‌. ஆனால்‌ 
இப்போதோ தாவீது இங்கு 
தன்னுடைய பாவத்தைக்‌ குறித்து 
ஜெபம்பண்ணவில்லை. தன்னுடைய 
சத்துருக்களைக்‌ குறித்தே 
ஜெபம்பண்ணுகிறார்‌. ஆகையினால்‌, 
“தேவனே நீர்‌ என்‌ வழக்கை விசாரியும்‌” 
என்றும்‌ “பக்தியில்லாத ஜாதியாரோடு 
எனக்காக வழக்காடும்‌" என்றும்‌ “சூதும்‌ 
அநியாயமுமான மனுஷனுக்கு என்னைத்‌ 
தப்புவியும்‌' என்றும்‌ தேவனுடைய 
சமுகத்திலே விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 


தாவீது 
சத்துருக்களுக்கு 


தன்னுடைய 
ஒரு தீங்கும்‌ 
செய்ததில்லை. ஆகையினால்‌ கர்த்தர்‌ 
தாவீதை விசாரிக்கும்‌ 
போது அவரைக்‌ குற்றப்படுத்தமாட்டார்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மமம்‌ 


PUBLISHERS 


கர்த்தர்‌ தாவீதுக்காக வழக்காடுவார்‌. 
தாவீதின்‌ சத்தருக்ளுடைய சதி 
ஆலோசனைகளை பெல்லாம்‌. 
வெளிப்படுத்துவார்‌. அவர்களுடைய 
சூதையும்‌ அநியாயத்தையும்‌ நிரூபிப்பார்‌. 
கர்த்தர்‌ நம்‌ பட்சத்திலிருக்கும்போது 
நமக்கு விரோதமாக யாரும்‌ எதிர்த்து 
நிற்கமுடியாது. கர்த்தர்‌ நமக்காக 
வழக்காடும்போது நமக்கு நீதி கிடைக்கும்‌. 
கர்த்தரே நமக்கு நீதியுள்ள நியாயாதிபதி, 


என்‌ அரணாகிய தேவன்‌ நீர்‌ 


என்‌ அரணாகிய தேவன்‌ தீர்‌; ஏன்‌ 
என்னைத்‌ 'தன்ளிவிடுகிறீர்‌? 
சுத்துருவினால்‌ ஒடுக்கப்பட்டு நான்‌ ஏன்‌ 
துக்கத்துடனே 'திரியவேண்டும்‌? 
(சங்‌ 432) 


தாவீதுக்கு. 
கர்த்தர்‌ 


கர்த்தர்‌ 
பெலனாயிருக்கிறார்‌. 
தாவீதுக்குப்‌ போதுமானவர்‌. 
கர்த்தருடைய பெலன்‌ தாவீதின்‌ 
பெலவீனத்திலே இடைக்கட்டித்‌ தாங்கும்‌. 
ஆகையினால்‌ தாவீது கர்த்தரை நோக்கிப்‌ 
பார்த்து, “என்‌ அரணாகிய தேவன்‌ நீர்‌" 
என்று சொல்லுகிறார்‌. இந்த 
வாக்கியத்திற்கு “தேவனே நீரே என்‌ 
பெலன்‌” என்று பொருள்‌. தாவீது 
தன்னுடைய எல்ல பெலனையும்‌ 
கர்த்தரிடமிருந்தே பெற்றுக்கொள்கிறார்‌. 
கர்த்தருக்குள்‌ தாவீது தன்னைப்‌ 
பெலப்படுத்திக்‌ கொள்கிறார்‌. கர்த்தர்‌ 
பல சமயங்களில்‌ தாவீதைப்‌ 
பெலப்படுத்துகிறார்‌. கர்த்தர்‌ 
இல்லையென்றால்‌ தாவீது தண்ணீரைப்‌ 
போல பெலனற்றவராகவும்‌, 
உறுதியில்லாதவராகவும்‌ இருப்பார்‌. 
கர்த்தருடைய உதவியில்லாமல்‌ தாவீதால்‌ 
ஒன்றும்‌ செய்யமுடியாது. 


தாவீது கர்த்தரை, “என்‌ அரணாகிய 
தேவன்‌ நீர்‌” என்று சொல்லிவிட்டு, 
கர்த்தருடைய முகத்தில்‌ அழுது 
புலம்புகிறார்‌. கவத இருதயத்தில்‌ 
ப ஆவிக்குரிய 
ல்‌ ஆனாலும்‌ கர்த்தரே 

துக்குப்‌ 'பெலனாயிருக்கிறார்‌. 





ழ்‌ நள 
யாய 


நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில்‌ 
நமக்கு தேவனுடைய 
கிடைக்கவில்லையென்றாலும்‌, 
தேவனை விட்டு விலகிப்போய்விடக்‌. 
கூடாது. தேவனையே சேர்ந்திருக்க 
வேண்டும்‌. அப்போதுதான்‌ கர்த்தர்‌ 
தமக்குச்‌ சித்தமான வேளையில்‌, 
தம்முடைய உதவியை நமக்குக்‌ 
கொடுப்பார்‌. கர்த்தர்‌ நம்மைப்‌ 
பெலப்படுத்துவார்‌. நமக்கு ஆவிக்குரிய 
வ ஆதரவுகளும்‌ கிடைக்கும்‌. 
ம்முடைய தில்‌ விக்குரிய 
ஷம்‌ ம்‌ ப்‌ 
தாவீது கர்த்தருடைய சமுகத்தில்‌. 
நீரே என்‌ பெலன்‌” என்று சொல்லிவிட்டு, 
“ஏன்‌ என்னைத்‌ தள்ளிவிடுகிறீர்‌” என்று 
கேட்கிறார்‌ கர்த்தர்‌ ஒருபோதும்‌ 
யாரையும்‌ தள்ளுகிறவரல். தம்மை 
நம்புகிறவர்களை கர்த்தர்‌ 
கைவிடமாட்டார்‌. தாவீது ஒருவேளை 
தன்னுடைய துக்கத்தின்‌ மிகுதியினால்‌ 
இந்த வார்த்தையைச்‌ சொல்லியிருக்க 
வேண்டும்‌. நம்முடைய ஜீவியத்தில்‌ 
எவ்வளவு துன்பங்கள்‌ வந்தாலும்‌ 
எவ்வளவு வேதனைகளை நாம்‌ 
அனுபவித்தாலும்‌. நாம்‌ கர்த்தரை 
ஒருபோதும்‌ குறை சொல்லக்கூடாது. 
கர்த்தர்‌ நம்மைத்‌ தள்ளிவிடுகிற 
தேவனல்ல. நாம்‌ தான்‌ பல சமயங்களில்‌ 
கர்த்தரைத்‌ தள்ளிவிட ரை விட்‌ 
விங்கிப்பேய்விடுகிறோ்‌ ம்ம ட்‌ 


தாவீது தன்னுடைய வேதனையின்‌ 
மிகுதியினால்‌, சத்துருவினால்‌ 
ஒடுக்கப்பட்டு நான்‌ ஏன்‌ துக்கத்துடனே 
திரியவேண்டும்‌” என்று கேட்கிறார்‌. 
கர்த்தர்‌ தன்னுடைய பெலனாயிருக்கும்‌ 
போது, சத்துரு தன்னை எப்படி 
ஒடுக்கமுடியும்‌ என்று தாவீது 
கர்த்தரிடத்தில்‌ முறையிடுகிறார்‌. கர்த்தர்‌ 
தன்னைத்‌ தள்ளிவிட்டதினாலேயே, 
சத்துருவுக்கு தன்மீது ஜெயமுண்டாயிற்று 
என்று தாவீது நினைக்கிறார்‌. கர்த்தரே 
தாவீதுக்கு  பெலனானவர்‌. கர்த்தர்‌ 
தாவீதைத்‌ தள்ளிவிடும்போது, தாவீதின்‌ 
'பெலமும்‌ அவரை விட்டு நீங்கிப்போயிற்று. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம்மா 


PUBLISHERS 


இதனால்‌ சத்துரு தன்னை எளிதாக 
ஒடுக்கிவிடுகிறான்‌ என்று தாவீது 
வேதனைப்படுகிறார்‌. ஒடுக்கப்பட்ட 
தாவீது துக்கத்துடனே திரிகிறார்‌. 


டுக்கிய சத்துருவோ சந்தோஷத்துடனே 
திரிகிறான்‌. 


கர்த்தருடைய பரிசுத்த பர்வதம்‌ 
சங்‌ 43: 3,4 


சுங்‌ 43:3. உமது வெளிச்சத்தையும்‌ 
உமது சத்தியத்தையும்‌. 
அனுப்பியருளும்‌; அவைகள்‌ என்னை 
நடத்தி, உமது பரிசுத்த பர்வதத்திற்கும்‌ 
உமது வாசஸ்தலங்களுக்கும்‌ என்னைக்‌ 
 கொண்டுபோவதாக.. 


சங்‌ 484. அப்பொ 
தேவனுடைய வரவ பவறு 
எனக்கு ஆனந்த மகிழ்ச்சியாயிருக்கிற 
தேவனிடத்திற்கும்‌ பிரவேசிப்பேன்‌. 
தேவனே, என்‌ தேவனே, உம்மைச்‌: 
சுரமண்டலத்தால்‌ துதிப்பேன்‌. 


தேவனுடைய 
சத்தியமும்‌ 


வெளிச்சமும்‌, 


உமது வெளிச்சத்தையும்‌ உமது 
சத்தியத்தையும்‌ அனுப்பியருளும்‌; 
அவைகள்‌ என்னை நடத்தி, உமது. 
பரிசுத்த பர்வதத்திற்கும்‌ உமது. 
வாசஸ்‌தலங்களுக்கும்‌ என்னைக்‌ 
கொண்டுபோவதாக (சங்‌ 43:3). 

கர்த்தரே தாவீதுக்கு 
வழிகாட்டியாகயிருக்கிறார்‌. கர்த்தர்‌ 
உண்மையுள்ளவர்‌. அவர்‌ உண்மையுள்ள 
வழிகாட்டி. கர்த்தர்‌ நம்முடைய கரத்தைப்‌ 
பற்றிக்கொண்டு நம்மை வழிநடத்துவார்‌. 
கர்த்தர்‌ தாமே தன்னை 
வழிநடத்தவேண்டுமென்று தாவீது 
விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. கர்த்தர்‌ தாமே. 
தமது பரிசுத்த பர்வதத்திற்கும்‌ தமது 
வாசஸ்தலங்களுக்கும்‌ தன்னைக்‌ 
கொண்டுபோவாராக என்று தாவீது 
விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 





ழ்‌ நள 
யாய 


தாவீதுக்கு தன்னுடைய குடும்பம்‌ 
பெரிதாய்த்‌ தெரியவில்லை. குடும்ப 
ஆசீர்வாதங்களைவிட கர்த்தருடைய 
பரிசுத்த பர்வதத்திலும்‌, அவருடைய 
வாசஸ்தலங்களிலும்‌ கிடைக்கிற 
ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களே 
தாவீதுக்குப்‌ பெரிதாய்‌ தெரிகிறது. தாவீது 
தன்னுடைய அரண்மனைக்குப்‌ 
'போகவேண்டுமென்று விரும்பவில்லை. 
சிங்காசத்தில்‌ வீற்றிருந்து, 
இராஜதோரணையோடு அதிகாரம்‌ 
செலுத்த வேண்டுமென்று தாவீது 
தாகமாயிருக்கவில்லை. அவருடைய 
தாகமெல்லாம்‌ கர்த்தர்மீதும்‌, கர்த்தருடைய 
பரிசுத்த பர்வதத்தின்மீதும்‌, கர்த்தருடைய 
வது ம இருக்கிறது. 


தன்னை வழிநடத்துவதற்கு கர்த்தர்‌ 
தாமே தமது வெளிச்சத்தையும்‌ தமது 
சத்தியத்தையும்‌ அனுப்பியருளுமாறு 
தாவீது விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 
கர்த்தருடைய கிருபையின்‌ பெலனால்‌ 
நமக்கு அவருடைய வெளிச்சம்‌ 
கிடைக்கும்‌. அவருடைய 
வாக்குத்தத்தத்தின்‌ பெலனால்‌ நமக்கு 
அவருடைய சத்தியம்‌ கிடைக்கும்‌. நமக்கு 
கர்த்தருடைய கிருபையும்‌ வேண்டும்‌. 
அவருடைய வாக்குத்தத்தமும்‌ வேண்டும்‌. 
நமக்கு கர்த்தருடைய வெளிச்சமும்‌ 
வேண்டும்‌. அவருடைய சத்தியமும்‌ 
வேண்டும்‌. கர்த்தர்‌ தாமே அவற்றை 
தம்முடைய கிருபையினால்‌ நமக்கு 
அனுப்பியருளவேண்டும்‌. 

கர்த்தருடைய வெளிச்சமும்‌ 
சத்தியமும்‌ நம்மை வழிநடத்தும்‌. 
கர்த்தருடைய சித்தத்தின்‌ பிரகாரம்‌ 
அவை நம்மை வழிநடத்தும்‌. கர்த்தருடைய 
வெளிச்சம்‌ இருக்கும்போது நம்முடைய 
கால்கள்‌ இருளிலே தள்ளாடுவதில்லை. 
கர்த்தருடைய சத்தியத்தில்‌ நாம்‌ 
நடக்கும்போது. நம்முடைய கால்கள்‌ 


பாதை மாறிப்போவதுமில்லை. 
கர்த்தர்‌ 
ஆவியையும்‌, 


டும்‌. 
வெளிச்சத்திற்காகவும்‌. 


அருளுமாறு 
தேவனுடைய 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை CONES 


PUBLISHERS 


அவருடைய சத்தியத்திற்காகவும்‌ நாம்‌ 
தொடர்ந்து ஜெபிக்கவேண்டும்‌. இன்னும்‌ 
அதிகமாய்‌ ஜெபிக்க வேண்டும்‌. 
கர்த்தருடைய வெளிச்சத்தினாலும்‌ 
சத்தியத்தினாலும்‌ நமக்கு 
கிறிஸ்துவினுடைய பிரசன்னம்‌ 
கிடைத்திருக்கிறது. கிறிஸ்துவானவர்‌ 
நம்மை தேவனுடைய தெய்வத்துவத்தின்‌ 
இரகசியத்திற்கு நேராக வழிநடத்துகிறார்‌. 
கி! மே நம்மை பரலோ; 
அகில்‌ மக்கு டதா 

கிறிஸ்துவே தேவனுடைய 
வெளிச்சமாகவும்‌, அவருடைய 
சத்தியமாகவும்‌ இருக்கிறார்‌. பிதாவானவர்‌ 
தமது குமாரனாகிய இயேசுகிறிஸ்துவை 
நமக்காக இந்த உலகத்திற்கு அனுப்பி, 
நம்மீது தாம்‌ வைத்திருக்கிற 
அன்பை வெளிப்படுத்தியிருக்கிறார்‌ 
கிறிஸ்துவானவர்‌ தமது 
வெளிச்சத்தினாலும்‌  சத்தியத்தினாலும்‌. 
நம்மை தமது பரிசுத்த பர்வதத்திற்கும்‌. 
தம்முடைய வாசஸ்தலங்களுக்கும்‌ 
கொண்டு போகிறார்‌. தாவீதை 
வழிநடத்துகிற தேவன்‌ நம்மையும்‌ 
வழிநடத்துகிறார்‌. 


தேவனுடைய பீடம்‌ 


அப்பொழுது நான்‌ தேவனுடைய 
பீடத்தண்டைக்கும்‌, எனக்கு. 
மகிழ்ச்சியாயிருக்கிற 

பிரவேசிப்பேன்‌.. 


கர்த்தரே தாவீதுக்கு ஆனந்த 
மகிழ்ச்சியாயிருக்கிறார்‌. கர்த்தர்‌ தாவீதை 
தம்முடைய வாசஸ்தலங்களுக்கு கொண்டு 
போகும்‌ போது, தாவீது இழந்துபோன 
சந்தோஷத்தைத்‌ திரும்பவும்பெற்றுக்‌ 
கொள்வார்‌. தாவீது ஏங்கி தவித்த 
பூர்வகாலத்து அனுபவங்கள்‌ அவருக்கு 
மறுபடியும்‌ உண்டாகும்‌. இதனால்‌ 
தாவீதுக்கு. மிகுந்த சந்தோஷம்‌ 
உண்டாகும்‌. கர்த்தர்‌ அவருக்கு ஆனந்த 
மகிழ்ச்சியாயிருப்பார்‌. 





ழ்‌ நள 
ஈயா 


கர்த்தர்‌ தாவீதை தமது பரிசுத்த 
வாசஸ்தலங்களுக்கு கொண்டு 
போகும்போது, அங்கு தான்‌ என்ன 
'செய்யவேண்டுமென்பது தாவீதுக்கு 
நன்றாகத்‌ தெரியும்‌. “ நான்‌ தேவனுடைய 
பீடத்தண்டைக்கு பிரவேசிப்பேன்‌” என்று 
தாவீது சந்தோஷத்தோடு சொல்லுகிறார்‌. 
தேவனுடைய ஆலயத்திலே, 
தேவனிடத்தில்‌ எவ்வளவு நெருக்கமாய்க்‌ 
கிட்டச்‌ சேரமுடியுமோ, அவ்வளவு 
நெருக்கமாய்‌ கிட்டிச்‌ சேரவேண்டுமென்று 
தாவீது விருப்புகிறார்‌. இதுவே அவருக்கு 
மிகுந்த சந்தோஷம்‌. 


கர்த்தருடைய ஆலயத்திற்கு 
வருகிறவர்கள்‌, அவருடைய சமுகத்திலே 
நெருங்கிச்‌ சேரவேண்டும்‌. கர்த்தருடைய 
பிரசன்னமும்‌, அவருடைய  சமூகழுமே 
நக்கு மெய்யான சந்தோஷத்தைத்‌ தரும்‌ 
ன) 

மழச்சியாயிரக்கிறார அர்ப்‌ 
தாவீது தேவனுடைய 
பீடத்தண்டைக்கு  பிரவேசிக்கும்போது. 
தேவனிடத்திற்கும்‌ பிரவேசிக்க 
வேண்டுமென்று விரும்புகிறார்‌. தேவனே 
அவருக்கு ஆனந்த 
மகிழ்ச்சியாயிருக்கிறார்‌. தேவனிடத்தில்‌ 
பிரவேசிக்கும்போது நமக்கு வருங்கால 
ஆசீர்வாதங்களும்‌, தற்காலத்து 
ஆசீர்வாதங்களும்‌ கிடைக்கும்‌. நமக்கு 
மறுமைக்குரிய சந்தோஷங்களும்‌, 
இம்மைக்குரிய சந்தோஷங்களும்‌ 
உண்டாகும்‌. கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
வரும்போது நமக்குக்‌ கிடைக்கிற மகிழ்ச்சி 


மகிழ்ச்சியாயிருக்கிற 
என்னும்‌ வாக்கியம்‌ மூலஎபிரெய 
பாஷையிலே அதிகமாய்‌ வலியுறுத்திச்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. இது மிகவும்‌ 
முக்கியமான வார்த்தை கர்த்தரே 
நமக்கு ஆனந்த மகிழ்ச்சியாயிருக்கிறார்‌ 
என்பதை அறிந்து கொண்டு, 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை CDNENIS 


PUBLISHERS 


நம்முடைய மகிழ்ச்சிக்கு 
சமுகத்தில்‌ வரவேண்டும்‌. 
மகிழ்ச்சியையும்‌, சந்தோஷத்தையும்‌ 
உலகத்திலே தேடக்கூடாது. மாம்சத்தின்‌ 
இச்சைகளை நிறைவேற்றுவதினால்‌ 
மகிழ்ச்சி கிடைக்கும்‌ என்று எதிர்பார்த்து 
ஏமாந்துபோய்விடக்‌ கூடாது. கர்த்தரே 
சியி க்கிறார்‌ ரம்‌ 

ப்‌ ர்‌ நமக்கு, 
ஜெயங்கொடுக்கிற கர்த்தராயிருக்கிறார்‌ 


கர்த்தருடைய 


என்‌ ஆத்துமாவே, 
நோக்கிக்‌ காத்திரு 
சங்‌ 43:5 


தேவனை 


சங்‌ 435, என்‌ ஆத்துமாவே, நீ ஏண்‌ 
கலங்குகிறாய்‌? ஏன்‌ எனக்குள்‌ 
தியங்குகிறாய்‌? தேவனை நோக்கிக்‌ 
காத்திரு; என்‌ முகத்திற்கு இரட்சிப்பும்‌ 
என்‌ தேவனுமாயிருக்கிறவரை நாண்‌ 
இன்னும்‌ துதிப்பேன்‌. 


தாவீதுக்கு 


கர்த்தரே 
நம்பிக்கையாயிருக்கிறார்‌. 
நம்பிக்கை 
தோல்வியடைவதில்லை. 


வாக்கியத்திலும்‌, இதற்கு 
சங்கீதத்தில்‌ இரண்டு வாக்கியங்களிலும்‌. 
தாவீது கர்த்தரிடத்தில்‌ தன்னுடைய 
வருத்தத்தை வெளிப்படுத்துகிறார்‌. “என்‌ 
ஆத்துமாவே, நீ ஏன்‌ கலங்குகிறாய்‌? ஏன்‌ 
எனக்குள்‌ தியங்குகிறாய்‌” என்று தாவீது 
மூன்று முறை கர்த்தரிடத்தில்‌ 
முறையிட்டுவிட்டார்‌. தாவீது ஒவ்வொரு 
முறை கர்த்தரிடத்தில்‌ முறையிடும்‌ போதும்‌, 
ப்பம்‌ நோக்கிக்‌ காத்திரு” என்று 
லாகவும்‌ 
சோலர்‌ நம்‌ 


தாவீது கர்த்தரிடத்தில்‌ முறையிடும்‌ 
போது, கர்த்தர்‌ தனக்கு உதவிபுரிவார்‌ 
என்று விசுவாசிக்கிறார்‌. கர்த்தருடைய 
சமுகத்தில்‌ காத்திருக்கும்போது. 
கர்த்தருக்கு ஏற்ற வேளையில்‌, அவருடைய 
உதவியும்‌, ஒத்தாசையும்‌ நமக்குக்‌ 
கிடைக்கும்‌ என்று நம்பவேண்டும்‌. நாம்‌ 
கர்த்தரை நோக்கிக்‌ காத்திருக்கும்‌ போது, 

பதியாக 


சும்மா அனை க்‌ கூடாது. 





ழ்‌ யனா 
யய 


நாம்‌ காத்திருக்கிற வேளை 
தேவனைத்‌ துதிக்கிற வேளையாயிருக்க 
வேண்டும்‌. தாவீது தேவனை நோக்கிக்‌ 
காத்திருக்கும்போது, “என்‌ முகத்திற்கு 
இரட்சிப்பும்‌ என்‌ தேவனுமாயிருக்கிறவரை 
நூன்‌ இன ம்‌ துதிப்பேன்‌” என்று 


தாவீது கர்த்தரை நோக்கிக்‌ 
காத்திருக்கும்போது. விசுவாசத்தோடு 
த த்‌ ல்‌ 
ாவீது கர்த்தரிடத்‌; 
விச்வாசந்தோடு எதிர்பார்க்கி 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மமம்‌ 


PUBLISHERS 


தான்‌ எதிர்பார்ப்பதை கர்த்தர்‌ தனக்குக்‌ 
கொடுப்பார்‌ என்று விசுவாசித்து, தாவீது 
கர்த்தரைத்‌ துதிக்கிறார்‌. கர்த்தரை 
மகிமைப்படுத்துகிறார்‌. கர்த்தருடைய 
மகிமையில்‌ தாவீதும்‌ 
சந்தோஷமாயிருக்கிறார்‌. கர்த்தரே 
தாவீதுக்கு ஆனந்த 
மகிழ்ச்சியாயிருக்கிறார்‌. கர்த்தருடைய 
சந்தோஷத்தை தாவீது பரிபூரணமாய்‌ 
அனுபவிக்கிறார்‌. இதற்காக தாவீது 
கர்த்தரை இன்னும்‌ துதிப்பேன்‌ என்று 
சொல்லுகிறார்‌. 





ழ்‌ நள 
ஈயா 


நாற்பத்து நான்காவது சங்கீதத்தின்‌ 
ஆசிரியர்‌ யார்‌ என்பது இதில்‌ 
சொல்லப்படவில்லை. அவர்‌ எப்போது, எந்த 
ல்‌ இந்த சங்கீதத்தை 
என்பதும்‌ நமக்குத்‌ 
தெரியவில்லை. இஸ்ரவேல்‌ ஜனங்களுக்கு 
மிகப்பெரிய துன்பம்‌ வந்திருக்கிறது. ஒரு 
வேளை சத்துருக்களின்‌ தேசத்தார்‌ 
அவர்கள்மீது யத்தம்பண்ண 
வந்திருக்கலாம்‌. அல்லது இஸ்ரவேல்‌. 
தேசத்திலே வேறு ஏதாவது பெரிய 
பிரச்சனை உண்டாயிருக்கலாம்‌ 
இப்படிப்பட்ட சூழ்நிலையில்‌ ஜனங்கள்‌ 
தங்களைத்‌ தாழ்த்தி, உபவாச நாளை 
அறிவிப்பதற்காக இந்த சங்கீதம்‌ 
எழுதப்பட்டிருக்கிறது. 
இந்த சங்கீதத்தில்‌ 
தெளிவான 
சொல்லப்பட்டிருக்கிறது தேவனுடைய 
மகிமையை சபையார்‌ நன்றியுள்ள 
இருதயத்தோடு ஏற்றுக்கொள்ளவேண்டும்‌ 
தங்களுடைய முற்பிதாக்களுக்கு தேவன்‌ 
செய்த நன்மைகளையெல்லாம்‌ நினைவு 
கூர்ந்து, அவரை நன்றியோடு துதிக்க 
வேண்டும்‌. கர்த்தர்‌ அந்த நன்மைகளை 
நமக்கும்‌ செய்வார்‌ என்று 
விசுவாசிக்கவேண்டும்‌ (சங்‌ 4441-8). 


இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ இப்போது பல 
பிரச்சனைகளை அனுபவித்து 
வருகிறார்கள்‌. நெருக்கப்படுகிறார்கள்‌. 
இந்தப்‌ பிரச்சனைகளெல்லாவற்றையும்‌ 
கர்த்தருடைய சமுகத்தில்‌ பயபக்தியாய்‌ 
அறிக்கை செய்கிறார்கள்‌ (சங்‌ 449-10). 
தாங்கள்‌ நெருக்கப்பட்டாலும்‌ அவர்கள்‌ 
கர்த்தரை மறக்கவில்லை என்றும்‌ 
அவருடைய உடன்படிக்கைக்கு 
துரோகம்பண்ணவில்லை என்றும்‌ 
கர்த்தரிடத்தில்‌ க்கை 
பண்ணுகிறார்கள்‌ (சங்‌ 4427-21). 


சபைக்குத்‌. 
உபதேசம்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மாமா 


PUBLISHERS 


கர்த்தர்‌ தாமே தங்களுக்கு ஒத்தாசையாக 
எழுந்தருளவேண்டுபென்றும்‌. தம்முடைய 
கிருபையினிமித்தம்‌. தங்களை 
மீட்டுக்கொள்ள வேண்டுமென்றும்‌ 
விண்ணப்பம்‌ பண்ணுகிறார்கள்‌ 
(சங்‌ 44:22-26). 


பிதாக்களுடைய நாட்கள்‌ 
சண்‌ 44 : 1-8 


சங்‌ க்கம்‌. 
பிதாக்களுடைய 
பூர்வநாட்களில்‌ தீர்‌  நடப்பித்த 
கிரியைகளை அவர்கள்‌ எங்களுக்கு 
அறிவித்தார்கள்‌; அவைகளை எங்கள்‌ 
காதுகனால்‌ கேட்டோம்‌. 


தேவனே, எங்கள்‌ 
நாட்கனாகிய 


சுங்‌ 442. தேவரீர்‌ உம்முடைய 
கையினாலே ஜாதிகளைத்‌ துரத்தி, 
இவர்களை நாட்டி; ஜனங்களைத்‌ 
துன்பப்படுத்தி, இவர்களைப்‌ 
பரவப்பண்ணினீர்‌. 


சங்‌ கக. அவர்கள்‌ தங்கள்‌. 
பட்டயத்தால்‌ தேசத்தைக்‌. கட்டிக்‌. 
' கொன்னவில்லை; அவர்கள்‌ புயமும்‌. 
அவர்களை இரட்சிக்கவில்லை; நீர்‌ 
அவர்கன்மேல்‌ பிரியமாயிருந்த. 
படியால்‌, உம்முடைய வலதுகரமும்‌, 
உம்முடைய புயமும்‌, உம்முடைய 
முகத்தின்‌ பிரகாசமும்‌ அவர்களை 
இரட்சித்தது. 


சங்‌ 4434. தேவனே, நீர்‌ என்‌ ராஜா 
யாக்கோபுக்கு. இரட்சிப்பைக்‌ 
கட்டனையிடும்‌. 


சவ்‌ கக. 
சத்துருக்கனைக்‌ 


உம்மாலே. எங்கள்‌. 
கீழே விழத்தாக்கி, 
எங்களுக்கு. விரோதமாய்‌ 
எழும்புகிறவர்களை உம்முடைய 
நாமத்தினால்‌ மிதிப்போம்‌. 

சவ்‌ 44:8. என்‌ வில்லை நான்‌ நம்பேன்‌, 
என்‌ என்னை 


எங்கள்‌. 
எங்களை 
எங்களைப்‌: 





ழ்‌ நள 
ஈயா 


சங்‌ 4௧:8. 
மேன்மை. 
நாமத்தை: 
துதிப்போம்‌; (சேலா), 


தேவனுக்குன்‌ நித்தம்‌. 
பாராட்டுவோம்‌; உமது 
என்றென்றைக்கும்‌ 


பூர்வநாட்களில்‌ 
கிரியைகள்‌ 


நீர்‌ நடப்பித்த 


தேவனே, எங்கள்‌ பிதாக்களுடைய 
ஒன்னால வறன்‌ எவரு 
நடப்பித்த கிரியைகளை அவர்கள்‌: 
எங்களுக்கு அறிவித்தார்கள்‌; 
அவைகளை எங்கள்‌  காதுகனால்‌ 
கேட்டோம்‌ (சங்‌ க்கி). 


இஸ்ரவேல்‌ தேசம்‌ இப்போது மிகுந்த 
துன்பத்திலிருக்கிறது அதிகமாய்‌ 
நெருக்கப்பட்டிருக்கிறது. தற்போதைய 
சூழ்நிலைகள்‌ நமக்கு சோர்வைத்‌ 
தந்தாலும்‌, பூர்வநாட்களிலே கர்த்தர்‌ 
நடப்பித்த பலத்த கிரியைகளை நாம்‌ 
நினைவுகூரவேண்டும்‌. அவை நம்முடைய 
மனதிற்கு ஆறுதலைத்‌ தரும்‌. 
சோர்ந்துபோன நம்முடைய விசுவாசம்‌ 
உற்சாகம்‌ பெறும்‌ 


சங்கீதக்காரர்‌ 
ஜனத்தாருடைய தற்போதைய 
பிரச்சனையை எடுத்துச்‌ சொல்லுகிறார்‌. 
ஜனங்கள்‌ இதுவரையிலும்‌ வெற்றியின்‌ 
கிரீடத்தைத்‌ தரித்திருந்தார்கள்‌. இப்போது 
அவர்கள்மீது அடிமைத்தனத்தின்‌ நுகம்‌ 
பூட்டப்படுகிறது. இதுவரையிலும்‌ 
துன்பத்தையே அனுபவிக்காதவர்கள்‌ 
இப்போது துன்பத்தை அனுபவிக்கிறார்கள்‌ 
ஆகையினால்‌ இந்தத்‌ துன்பத்தின்‌ 
வேதனை அவர்களுக்கு மிகவும்‌ 
அதிகமாயிருக்கிறது இதுவரையிலும்‌ 
சத்துருக்கள்மீது வெற்றிபெற்றவர்கள்‌ 
இப்போது தோல்வியடைந்திருக்கிறார்கள்‌. 
இதனால்‌ இந்தத்‌ தோல்வியின்‌ பாதிப்பு 

மிகவும்‌ 


இஸ்ரவேல்‌ 


இதுவரையிலும்‌ 
கிருபைகளையும்‌, 

an வப சிலாக்கியங்களையும்‌ 
மாத்திரம்‌ அனுபவித்துவிட்டு, 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம்மா 


PUBLISHERS 


தேவனுடைய கோபத்தை நாம்‌ சந்திக்க 
நேரிடும்போது நமக்கு மிகுந்த 
வேதனையாகயிருக்கும்‌. இதுவரையிலும்‌ 
ஆசீர்வாதத்தை அனுபவித்தவர்கள்‌, அந்த 
ஆசீர்வாதம்‌ தங்களுக்கு தொடர்ந்து 
கிடைக்காமல்‌. போகும்போதும்‌, 
ஆசிர்வாதத்திற்குப்‌ பதிலாக தேவனுடைய 
தண்டனை அவர்கள்மீது வரும்போதும்‌ 
ர்களுக்கு மி 
பப்‌ எக்‌ ன 


இஸ்ரவேல்‌ 
இப்படிப்பட்ட பிரச்சனை 
இவர்கள்‌ இதுவரையிலும்‌ யுத்தத்தில்‌ 
ஜெயித்தார்கள்‌. இப்போதோ யுத்தத்தில்‌ 
தோற்றுப்‌ போயிருக்கிறார்கள்‌. 
இதுவரையிலும்‌ இஸ்ரவேல்‌ ஜனங்கள்மீது 
ஜெயகிரீடம்‌ சூட்டப்பட்டிருந்தது, 
இப்போதோ அவர்கள்மீது 
அடிமைத்தனத்தின்‌. நுகம்‌ 
பூட்டப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல்‌ 
ஜனங்களுக்கு இதுவரையிலும்‌ 
தேவனுடைய ஆசிர்வாதமும்‌. விசேஷித்த 
கிருபைகளும்‌, சிலாக்கியங்களும்‌ 
கிடைத்தது. இப்போதோ அவர்கள்மீது 
தேவனுடைய கோபாக்கினை 
திரும்பியிருக்கிறது. இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 
இதுவரையிலும்‌ தங்களை சுதந்தரமாக 
ஆளுகை செய்தார்கள்‌. இப்போதோ 
அவர்கள்‌ அந்நிய தேசத்தின்‌ 
அடிமைத்தனத்திற்குட்பட்டிருக்கிறார்கள்‌. 


அந்நியர்கள்‌ அவர்களை க 
சேர்கிறார்கள்‌. வத்‌ 


இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ இப்போது 
அடிமைத்தனத்திலிருந்தாலும்‌, கர்த்தர்‌ 
தம்முடைய கிருபையினால்‌ 
அவர்களுடைய அடிமைத்தனத்தை மீட்டு, 
அவர்களை விடுவிப்பார்‌ என்று இந்த 
சங்கீதத்தில்‌ விசுவாசத்தோடு 
சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 
வாக்கியங்கள்‌ கர்த்தரை நம்புவதற்கு 
நம்மை உற்சாகப்படுத்தும்‌ 
வார்த்தைகளாகும்‌. சங்கீதக்காரர்‌ 
கர்த்தருடைய சமுகத்தில்‌ ஜெபம்பண்ணும்‌ 
போது, ஜெபவார்த்தைகளோடு விசுவாச 
வார்த்தைகளையும்‌, எதிர்பார்ப்பின்‌ 
வார்த்தைகளையும்‌ கலந்து 
ஜெபம்பண்ணுகிறார்‌. 


ஜனங்களுக்கு 
உண்டாயிற்று. 





ழ்‌ நள 
யாய 


தேவன்‌ பூர்வநாட்களில்‌ தங்கள்‌ 
பிதாக்களுக்கு பெரிய கிரியைகளை 
நடப்பித்திருக்கிறார்‌. தம்முடைய 
பெரிதான கிருபைகளையும்‌, 
இரக்கங்களையும்‌ கர்த்தர்‌ அவர்களுக்கு 
காண்பித்திருக்கிறார்‌. சங்கீதக்காரர்‌ 
இவையெல்லாவற்றையும்‌ நினைவுகூர்ந்து, 
டு சமுகத்தில்‌ 
விசுவா। விண்ணப்பம்‌ 
பண்ணுக) 

தங்கள்‌ பிதாக்களுடைய நாட்களில்‌, 
கர்த்தர்‌ அவர்களுக்கு பெரிய 
கிரியைகளை நபப்பித்ததை நினைத்து 
இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ கர்த்தரை 
நன்றியோடு துதிக்கிறார்கள்‌. 
அவர்களுடைய முற்பிதாக்கள்‌ கர்த்தர்‌ 
தங்களுக்கு நடப்பித்த பெரிய 
கிரியைகளையும்‌, அவர்‌ தங்களுக்குக்‌ 
காண்பித்த மேலான இரக்கங்களையும்‌ 
தங்களுடைய சந்ததியாருக்கு 
அறிவித்தார்கள்‌. அவைகளை இஸ்ரவேல்‌ 
னங்கள்‌ தங்கள்‌ காதுகளால்‌ 
கட்டிருக்கிறார்கள்‌ 

தேவனுடைய அற்புதமான 
கிரியையில்‌ ஒழுங்கும்‌ கிரமமும்‌ இருக்கும்‌ 
கர்த்தருடைய கிரியைகளெல்லாம்‌ 
ஒன்றுக்கொன்று முரண்படாமல்‌ 
ஒத்திருக்கும்‌. எசேக்கியேல்‌ தீர்க்கதரிசி, 
தன்னுடைய தரிசனத்திலே “சக்கரங்களின்‌ 
நடுவே சக்கரம்‌” இருப்பதை தரிசித்தார்‌. 
அந்த சக்கரங்கள்‌ நாலுபக்கங்களிலும்‌ 
ஒடுகிறது. முன்னாகவும்‌ ஓடுகிறது. 
பின்னாகவும்‌ ஓடுகிறது அவை 
ஓடும்போது சக்கரங்கள்‌ திரும்பவும்‌ 
இல்லை. சக்கரங்கள்‌ அநேகம்‌ 
இருந்தாலும்‌ அவையெல்லாம்‌ 
ஒன்றோடொன்று இசைந்து ஒடுகிறது 
(எசே 1013). 


கர்த்தர்‌ அநேக கிரியைகளைச்‌ 
செய்கிறார்‌. அந்தக்‌ கிரியைகளெல்லாம்‌ 
ஒரே ஒரு மகாபெரிய 
கிரியையாயிருக்கிறது தேவனுடைய 
கிரியையின்‌ ஆழத்தை ஒரு 
சந்ததியாரால்‌ காணமுடியாது. ஒவ்வொரு 
சந்ததியாரும்‌ தேவனுடைய அற்புதத்தைப்‌ 
பார்த்திருக்கிறார்கள்‌. தங்கள்‌ ஜீவியத்தில்‌ 
அதை அனுபவித்திருக்கிறார்கள்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை CODNENIS 


PUBLISHERS 


அவையெல்லாவற்றையும்‌ ஒன்றுசேர்த்து 
பார்த்தால்தான்‌ தேவனுடைய அற்புதமான 
கிரியையை நம்மால்‌ புரிந்துகொள்ள 
முடியும்‌ தேவனுடைய கிரியைகள்‌ 
நகமாயிருந்தாலும்‌, 
பல்ப்‌ தொடர்புடையது. 


நம்முடைய முன்னோர்‌ நம்மிடத்தில்‌, 
கர்த்தர்‌ தங்களுக்குச்‌ செய்த நன்மைகளை 
சாட்சியாக அறிவிக்கிறார்கள்‌. நாம்‌ 
அவற்றை நம்முடைய காதுகளால்‌ 
கேட்கிறோம்‌. நம்முடைய முன்னோர்களைப்‌ 
போலவே நாமும்‌ நம்முடைய 
சந்ததியாருக்கு கர்த்தர்‌ நட்ப்பித்த 
கிரியைகளை அவர்களுடைய காதுகளில்‌ 
கேட்குமாறு சொல்லவேண்டுப 


தேவரீர்‌ 
கையினாலே 
துரத்தினீர்‌ 


உம்முடைய 
ஜாதிகளைத்‌ 


தேவரீர்‌ உம்முடைய கையினாலே 
ஜாதிகளைத்‌ துரத்தி, இவர்களை 
தாட்டி; ப்‌ துன்பப்படுத்தி, 
பரவப்பண்ணினிர்‌. 

தங்கள்‌ பட்டயத்தால்‌ 
கட்டி.க்கொன்னவில்லை; 

புயமும்‌ அவர்களை: 
இரட்சிக்கவில்லை; நீர்‌ அவர்கள்மேல்‌: 
மிரியமாவிருந்தயடியால்‌, உம்முடைய 
வலதுகரமும்‌, உம்முடைய புயமும்‌, 
உம்முடைய முகத்தின்‌ பிரகாசமும்‌ 
அவர்களை இரட்சித்தது (சங்‌ 44:29). 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ ஜனங்களை 
கானான்‌ தேசத்திற்கு அழைத்துக்‌ 
கொண்டு வந்தார்‌. அந்த தேசத்திலே 
தேவன்‌ அவர்களை அற்புதமாய்‌ 
நாட்டினார்‌. இஸ்ரவேல்‌ தேசத்தை அங்கு. 
ஸ்தாபித்தார்‌. இந்த சம்பவம்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனங்களுடைய பலத்தினாலோ, 
பராமக்கிரமத்தினாலோ நடைபெறவில்லை, 
தேவனுடைய கிருபையினாலும்‌, 
இரக்கத்தினாலும்‌, அற்புதமான 
கிரியைகளினாலுமே இது நடைபெற்றது. 
கர்த்தருடைய வலதுகரமும்‌ அவருடைய 
புயமும்‌, அவருடைய முகத்தின்‌ 
பிரகாசமும்‌ இஸ்ரவேல்‌ ஜனங்களை 
இரட்சித்தது. 





ழ்‌ நள 
யாய 


இருந்தார்கள்‌. கர்த்தர்‌ தாமே தம்முடைய 
கையினாலே அந்த ஜாதிகளையெல்லாம்‌ 
த்‌ ர்‌ கானான்‌ தேசத்திலே 
ஜனங்களை நாட்டினார்‌. 
கர்த்தர்‌ கானான்‌ தேசத்து ஜனங்களைத்‌ 
துன்பப்படுத்தினார்‌. அந்தத்‌ தேசத்தில்‌ 
தம்முடைய ஜனங்களை 
பரவப்பண்ணினார்‌. 


இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ தங்கள்‌ 
பட்டயத்தால்‌ கானான்‌ தேசத்தைக்‌ கட்டிக்‌ 
கொள்ளவில்லை. அவர்கள்‌ 
எண்ணிக்கையில்‌ அதிகமானோராக 
மிருந்தார்கள்‌.  புயபலமுள்ளவர்களாயும்‌ 
இருந்தார்கள்‌. ஆனாலும்‌ இஸ்ரவேல்‌. 
ஜனத்தாரின்‌ திரளான எண்ணிக்கையும்‌, 
அவர்களுடைய புபபலமும்‌ அவர்களை 
ட்‌ சிக்கவில்லை கானான்‌ 

த்திலிருந்த ஜாதியாரை அவர்களால்‌ 
ர்‌ தத்வம்‌ 


இஸ்ரவேல்‌ ஜனங்களுக்கு கர்த்தர்‌ 
உதவி செய்யவில்லையென்றால்‌, 
அவர்களால்‌ கானானியரைத்‌ துரத்த 
முடியாது. கானானியர்‌ இஸ்ரவேரை 
எளிதாகத்‌ துரத்தி, அவர்களை 
அவமானப்படுத்திவிடுவார்கள்‌. ஆனால்‌ 
கர்த்தரோ இஸ்ரவேல்‌ ஜனங்கள்மேல்‌ 
பிரியமாயிருந்தார்‌. தம்முடைய முகத்தின்‌ 
பிரகாசத்தினால்‌ அவர்களை இரட்சித்தார்‌ 
தம்முடைய வலதுகாத்தினாலும்‌, 
தம்முடைய புயத்தினாலும்‌ கர்த்தர்‌ தாமே 
கானானியரோடு யுத்தம்பண்ணி, 
இஸ்ரவேல்‌ ஜனங்களை இரட்சித்தார்‌. 


கர்த்தருடைய பலத்த கிரியையினால்‌ 
கானானியருக்கு அவமானம்‌ 
உண்டாயிற்று. கர்த்தர்‌ கானானியரைத்‌ 
துன்பப்படுத்தினார்‌. கானான்‌. 
தேசத்திலிருந்து அவர்களைத்‌ 
தூத்தினார்‌. அந்தத்‌ தேசத்திலே கர்த்தர்‌ 
ல்‌ ஜனங்களை நாட்டினார்‌. 
தேசத்தில்‌ தம்முடைய 
பரவப்பண்ணினார்‌. 


கானான்‌. 
ஜனங்களை 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை OCDNENIS 


PUBLISHERS 


பலத்த கிரியையினால்‌ 
மகிமையும்‌ 
உண்டாயிற்று. 
அவமானம்‌ 


கர்த்தருடைய 
இஸ்ரவேல்‌ ஜனங்களுக்கு 
மேன்மையும்‌ 
கானானியருக்கோ 
உண்டாயிற்று. 


கானான்‌ தேசம்‌ நல்ல தேசம்‌. இந்த 
நல்ல தேசத்திலே தேவன்‌ தாமே 
தம்முடைய கையினால்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனங்களை நாட்டினார்‌. ஒரு நல்ல 
தோட்டக்காரர்‌, தன்னுடைய நிலத்தில்‌ ஒரு 
மரத்தை நட்டுவதுபோல, கர்த்தர்‌ கானான்‌. 
தேசத்தில்‌ இஸ்ரவேல்‌ ஜனங்களை 
தம்முடைய கையினால்‌ நட்டினார்‌. 


கர்த்த்‌ கானான்‌ தேசத்தில்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனங்களை நட்டி, இஸ்ரவேல்‌ 
தேசத்தை ஸ்தாபித்ததுபோல, இப்போது 
இந்தப்‌ பூமியிலே தம்முடைய சபையை 
நட்டி ஸ்தாபிக்கிறார்‌. சுவிசேஷத்தின்‌ 
பிரசங்கத்தினால்‌ சபை 
ஸ்தாபிக்கப்படுகிறது. கானானியர்‌ 
கானான்‌ தேசத்திலிருந்து தூரத்தப்பட்டது 
போல, புறஜாதி மார்க்கங்களும்‌, 
அவர்களுடைய விக்கிரகங்களும்‌ இந்தப்‌ 
பூமியிலிருந்து துரத்தப்படுகிறது. 
இவையெல்லாம்‌. ஒரே வேளையில்‌ 
சம்பவிப்பதில்லை. கொஞ்சம்‌ கொஞ்சமாக 
சம்பவிக்கிறது. இயேசுகிறிஸ்துவே 
முதலாவதாக தம்முடைய சுவிசேஷத்தை 
ஜனங்களுக்கு! பிரசங்கித்தார்‌ 
அவருக்குப்‌ அவருடைய 
அப்போஸ்தலர்கள்‌ கிறிஸ்துவின்‌ 
சுவிசேஷத்தைப்‌ பிரசங்கித்தார்கள்‌. 
இப்போது கிறிஸ்துவின்‌ சுவிசேஷத்தைப்‌ 
பிரசங்கிக்கிற சிலாக்கியம்‌ நமக்குக்‌ 
கிடைத்திருக்கிறது. 


மனுஷருடைய 


பின்பு 


திட்டத்தினாலோ, 
மனுஷருடைய வல்லமையினாலோ 
கிறிஸ்துவின்‌ சபை இந்தப்‌ பூரியில்‌ 
ஸ்தாபிக்கப்படவில்லை. இந்த உலகத்தில்‌ 
பலவீனமானவர்களைக்‌ கொண்டும்‌. 
உலகத்தாரால்‌ பைத்தியமாக 
எண்ணப்பட்டவர்களைக்‌ கொண்டும்‌, 
இந்த பூமியிலே தம்முடைய சபையை 

£பிப்பது கிறிஸ்துவின்‌ சித்தமாயிற்று. 





ழ்‌ நவள 
யாய 


தம்முடைய சுவிசேஷத்தைப்‌ 
பிரசங்கிப்பதற்கு, நம்முடைய கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்து, நம்மைப்போன்ற 
சாதாரண ங்களைத்‌ 
தெரிந்தெடுத்திருக்கிறார்‌. கிறிஸ்துவின்‌ 
சபை இந்தப்‌ பூரியில்‌ தேவனுடைய 
ஞானத்தினாலும்‌...... அவருடைய 
வல்லமையினாலும்‌  ஸ்தாபிக்கப்படுகிறது. 
கிறிஸ்துவானவர்‌ தம்முடைய 
ஆவியினாலே புறப்பட்டுப்போய்‌ 
சத்துருக்களை அழிக்கிறார்‌. 
சத்துருவின்மீது வெற்றி சிறக்கிறார்‌. 
இந்தப்‌ பிரபஞ்சத்திலுள்ள அந்தகார 
சக்திகளையும்‌, அந்தகார 
வல்லமைகளையும்‌ அழித்து. தம்முடைய 
சபையை ஸ்தாபிக்கிறார்‌. 


விசுவாசிகளாகிய நமக்கு இந்தப்‌ 
பிரபஞ்சத்தில்‌ பல பிரச்சனைகள்‌ 
உண்டாகலாம்‌. நமக்கு உபத்திரவங்களும்‌, 
பாடுகளும்‌, வேதனைகளும்‌ வரலாம்‌ 
புறஜாதியார்‌ மூலமாய்‌ நம்மீது கடினமான 
நுகம்‌ சுமத்தப்பட்டிருக்கலாம்‌.  நுகத்தின்‌ 
பாரத்தைத்‌ தாங்கமுடியாமல்‌ நாம்‌ 
ஒருவேளை நம்முடைய சரீரத்திலும்‌, 
ஆத்துமாவிலும்‌, இருதயத்திலும்‌ 
அதிகமான வேதனைகளை அனுபவித்து 
வரலாம்‌. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில்‌ 
நம்முடைய கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து 
சத்துருவின்மீது வெற்றிசிறந்தவர்‌ 
என்பதை நாம்‌ தியானித்துப்‌ 
பார்க்கவேண்டும்‌. கர்த்தருடைய பலத்த 
கிரியைகளை நினைத்துப்‌ பார்ப்பதே. 
நமக்கு ஆறுதலாகவும்‌ ஆதரவாகவும்‌ 
இருக்கும்‌. 

கர்த்தர்‌ தம்முடைய பிள்ளைகளை, 
அவர்களுடைய _.. சத்துருக்களிடபிருந்து, 
அநேகந்தரம்‌ மீட்டு இரட்சித்திருக்கிறார்‌. 
கர்த்தரே அவர்களோடு யுத்தம்‌ 
பண்ணினார்‌. கர்த்தரே 
சத்துருக்களுக்கு வெட்கத்தை உண்டு 
பண்ணினார்‌. கர்த்தருடைய ஜனத்தை 
விரோதித்தவர்கள்‌ தோற்று 
ஒடிப்போனார்கள்‌. தேவஜனத்திற்கு 
முன்பாக நிற்கமுடியாமல்‌ வெட்கப்பட்டுப்‌ 
போனார்கள்‌. இஸ்ரவேல்‌ தேசத்தின்‌ 
வரலாற்றில்‌, ஏராளமான சத்துருக்கள்‌ 
அவர்களுக்கு விரோதமாக வந்தார்கள்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மமம்‌ 


PUBLISHERS 


நியாயாதிபதிகளின்‌ காலத்தில்‌ அந்நிய 
தேசத்தார்‌ அவர்களை ஒடுக்கினார்கள்‌. 
அப்போதெல்லாம்‌. கர்த்தர்‌ தாமே 
தம்முடைய ஜனங்களுக்காக யுத்தம்‌ 
செய்தார்‌. யுத்தத்திலே இஸ்ரவேல்‌ 
ஜனங்களுக்கு வெற்றியைத்‌ 
தேடிக்கொடுத்தார்‌. இந்த வெற்றி 
இஸ்ரவேல்‌ ஜனத்தாருடைய 
பட்டயத்தினாலோ, பலத்தினாலோ 
உண்டாகவில்லை. அது கர்த்தருடைய 
வலதுகாத்தினாலும்‌, அவருடைய 
புயத்தினாலும்‌ உண்டாயிற்று. கர்த்தர்‌ 
தம்முடைய முகத்தின்‌ பிரகாசத்தினால்‌ 
தம்முடைய ஜனங்களை இரட்சித்தார்‌. 
இஸ்ரவேல்‌ தேசத்தின்‌ வரலாற்றில்‌, 
அநேக சத்துருக்கள்‌ அவர்கள்மீது 
யுத்தம்பண்ணியதுபோல, தற்காலத்திலும்‌ 
கிறிஸ்துவின்‌ சடையை 
துன்பப்படுத்துகிறார்கள்‌. 
வெறுக்கிறார்கள்‌. விசுவாசிகளுக்குத்‌ 
தீங்கு செய்கிறார்கள்‌. விசுவாசிகளுக்கு 
விரோதமாக யுத்தம்பண்ணுகிறார்கள்‌. 
இந்த யுத்தத்திலும்‌ நம்முடைய கர்த்தர்‌ 
தாமே நமக்காக யுத்தம்பண்ணுவார்‌. 
நமக்கு விரோதமாக எழும்புகிறவர்களை 
கர்த்தர்‌ தாமே முறியடிப்பார்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய சத்தியத்தின்‌ வல்லமையினால்‌ 
சத்துருக்களை முறியடிப்பார்‌. 


யூதருடைய ஆலோசனைச்சங்கத்தார்‌ 
ஸ்தேவானைப்‌ பிடித்து விசாரித்தார்கள்‌. 
ஸ்தேவானோடு தர்க்கம்பண்ணினார்கள்‌. 
ஸ்தேவான்‌ பேசின ஞானத்தையும்‌ 
வியையும்‌ எதிர்த்து நிற்க அவர்களால்‌ 
அ மத்து (அப்‌ 640). 


தேவனே நீர்‌ என்‌ ராஜா 


தத்தில்‌ மிதிப்போம்‌. 
வில்லை 


நான்‌ நம்யேண்‌; 
பட்டயம்‌ என்னை இரட்சிப்பதில்லை. 





ழ்‌ நள 
யாய 


நீரே எங்கள்‌ 
எங்களை 
எங்களைப்‌ 
வெட்கப்படுத்துகிறீர்‌. 
தித்தம்‌ மேன்மை பாராட்டுவோம்‌; உமது. 
நாமத்தை என்றென்றைக்கும்‌. 
துதிப்போம்‌; (சேலா) (சங்‌ 4424-8) 
கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ ஜனங்களுடைய 
பிதாக்களுடைய நாட்களாகிய 
பூர்வநாட்களில்‌ பெரிய கிரியைகளை 
அவர்களுக்காக நடப்பித்திருக்கிறார்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ கர்த்தருடைய 
கிரியைகளையெல்லாம்‌ மறவாமல்‌ 
நினைவில்‌ வைத்திருக்கிறார்கள்‌. கர்த்தர்‌ 
செய்த நன்மைகளை தமங்களில்‌ 
எழுதி வைத்திருக்கிறார்கள்‌. இஸ்ரவேல்‌ 
ஜனங்கள்‌ தங்களுடைய கர்த்தரை 
நோக்கிப்‌ பார்க்கும்போது, அவைத்‌ 
தங்கள்‌ தேவனாகவும்‌, தங்கள்‌ 
ராஜாவாகவும்‌ பார்க்கிறார்கள்‌ 
கர்த்தருடைய சமுகத்தில்‌, “தேவனே நீர்‌ 
என்‌ ராஜா” என்று சங்கீதக்காரர்‌ 
சொல்லுகிறார்‌. 


தன்னுடைய 
தன்னுடைய 


கர்த்தர்‌ 

ராஜாவாகயிருப்பதினால்‌, 
வேண்டுதல்களையும்‌, 
முறையிடுதல்களையும்‌ அவர்‌ வேறு 
யாரிடத்திலும்‌ சொல்ல விரும்பவில்லை. 
தன்னுடைய ராஜாவாகிய தேவனைத்‌ 
தவிர, சங்கீதக்காரால்‌ தன்னுடைய 
பிரச்சனைகளை வேறு யாரிடத்திலும்‌ 
முறையிடவும்‌ முடியாது. சங்கீதக்காரர்‌ 
தன்னுடைய 'விண்ணப்பங்களையும்‌, 
வேண்டுதல்களையும்‌, 
முறையிடுதல்களையும்‌. தனக்காக 
பாத்திரம்‌ ஏறெடுக்காமல்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனத்தார்‌ எல்லாருக்காகவும்‌ 
ஏறெடுக்கிறார்‌. 


இஸ்ரவேல்‌ தேசத்தார்‌ எல்லோருமே 
இப்போது அந்நிய தேசத்தாரின்‌ 
அடிமைத்தனத்திற்குட்பட்டிருக்கிறார்கள்‌. 
புறஜாதி 
ஜனங்களை 
ஒடுக்குகிறார்கள்‌. 
கர்த்தருடைய 
விடுதலை 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ODNENIS 


PUBLISHERS 


இஸ்ரவேல்‌ புத்திர்‌ ஏற்கெனவே 
சத்துருக்களிடம்‌ தோற்றுப்போய்‌, இப்போது 
அவர்களுக்கு அடிமைகளாக 
யிருக்கிறார்கள்‌. சத்துருக்களை எதிர்த்து 
இஸ்ரவேல்‌ ஜனங்களால்‌ யுத்தம்பண்ண 
முடியவில்லை. ஜனங்களுடைய புயமும்‌ 
பட்டு அவர்களை  இரட்சிப்பதற்கு 
பலனற்றதாயிருக்கிறது. 


இப்படிப்பட்ட சூழ்நிலையில்‌ 
சங்கீதக்காரர்‌ கர்த்தருடைய உதவிக்காக 
விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. “தேவனே 
நீர்‌ என்‌ ராஜா, யாக்கோபுக்கு 
இரட்சிப்பைக்‌ கட்டளையிடும்‌" என்று 
கர்த்தரிடத்தில்‌ விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 
கர்த்தர்‌ ராஜாவாகயிருப்பதினால்‌, 
அவருக்கு கட்டளையிடும்‌ உரிமை 
இருக்கிறது. ராஜா கட்டளையிடும்போது 
எல்லோரும்‌ அவருடைய கட்டளைக்குக்‌ 
கீழ்ப்படியவேண்டும்‌. கர்த்தரே 
சர்வஅதிகாரமுள்ளவர்‌. அவரே 
சர்வவல்லபையுள்ளவர்‌. 


இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ அந்நிய 
தேசத்திலே இரமைப்பட்டிருக்கிறார்கள்‌. 
அவர்களுடைய பட்டயத்தாலும்‌, 
அவர்களுடைய புயபலத்தினாலும்‌ 
அவர்களால்‌ சத்துருக்களை ஜெயிக்க 
முடியவில்லை. ஆனாலும்‌ கர்த்தர்‌ 
தங்களுக்கு இரட்சிப்பைக்‌ கட்டளையிடும்‌. 

, ங்களுக்‌ இரட்சிப்பு 


சங்கீதக்காரர்‌ 


சங்கீதக்காரர்‌ தன்னுடைய வில்லை 
நம்பவில்லை. தன்னுடைய பட்டயம்‌. 
தன்னை இரட்சிக்காது என்பது 
சங்கீதக்காரருக்கு நன்றாகத்‌ 
தெரிந்திருக்கிறது. இதை அவர்‌ 
கர்த்தரிடத்தில்‌ “ என்‌ வில்லை நான்‌ 
ம்பேன்‌, என்‌ பட்டயம்‌ என்னை 
"என்று அறிக்கை 

இப்போது மாத்திரமல்ல, 

நம்முடைய சுயபலமோ, 
சுயவல்லமையோ நம்மை 
கர்த்தரே நம்மை. 


சத கடத்‌ 
சுயபுயத்தின்மீதும்‌, 





ழ்‌ நள 
யாய 


நாம்‌ நம்பிக்கை 
நம்முடைய 


க்கக்கூடா, 
விசா. 


நம்மை 


தங்களுக்கு 
உதவி தேவைப்படுவதாக 
கர்த்தருடைய 
அவருடைய புயமும்‌ 
தங்களுக்கு ஆதரவாகயிருக்க 
(வேண்டுமென்று சங்கீதக்காரர்‌. 
கர்த்தரிடத்தில்‌ விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 
அப்போது, “உம்மாலே எங்கள்‌ 
சத்துருக்களை கீழே விழத்தாக்கி, 
எங்களுக்கு விரோதமாய்‌ 
எழும்புகிறர்களை உம்முடைய 
நாமத்தினால்‌ மிதிப்போம்‌” என்று 
சங்கீதக்காரர்‌ கர்த்தரிடத்தில்‌ 
விசுவாசத்தோடு அறிக்கை செய்கிறார்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ தங்கள்‌ 
சுயபலத்தினால்‌ எப்படித்தான்‌ யுத்தம்‌ 
பண்ணினாலும்‌ அவர்களுக்கு யுத்தத்திலே 
ஜெயமுண்டாகாது.  யுத்தம்பண்ணுவதற்கு 
தங்களை எப்படித்தான்‌ ஆயத்தம்‌ 
பண்ணினாலும்‌ அதனால்‌ அவர்களுக்கு 
இரட்சிப்பு கிடைக்காது. கர்த்தருடைய 
முகத்தின்‌ பிரகாசம்‌ அவர்களை 
இரட்சிக்கும்‌. சங்கீதக்காரர்‌ தங்களுடைய 
பலவீனத்தையும்‌, கர்த்தருடைய 
பலத்தையும்‌ உணர்ந்தவராக, கர்த்தரையே 
தங்களுக்காக யுத்தம்பண்ணுமாறு 
சொல்லுகிறார்‌ “நீரே எங்கள்‌ 
சத்துருக்களினின்று எங்களை இரட்சித்து. 
எங்களைப்‌ பகைக்கிறவர்களை 
வெட்கப்படுத்துகிறர்‌ என்று அறிக்கை 
செய்கிறார்‌. 


இஸ்ரவேல்‌ 
கர்த்தருடைய 
கிடைக்கும்‌. 
சுயபலத்தினால்‌ 
உண்டாகாது 
பலத்தினால்‌ 
பலப்படுத்துகிறார்‌. 
ஜனங்களுக்காக _ யுத்தம்பண்ணுகிறார்‌. 
தம்முடைய ஜனங்களுக்கு வெற்றி 
கிடைக்குமென்று வாக்குப்பண்ணுகிறார்‌. 


கர்த்தருடைய 
சொல்லுகிறார்‌. 
வலதுகரமும்‌ 


ஜனங்களுக்கு 
நாமத்தினாலே வெற்றி 
அவர்களுடைய 

ஒரு பிரயோஜனமும்‌ 
கர்த்தர்‌ தம்முடைய 
தம்முடைய ஜனங்களை 
தம்முடைய 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம 


PUBLISHERS 


இஸ்ரவேல்‌ 

சத்துருக்களிடமிருந்து 
தம்முடைய ஜனத்தை 
தம்முடைய 

பகைக்கிறவர்களை 


வெட்கப்படுத்துகிறார்‌. 


இதனால்‌ இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 
தேவனுக்குள்‌ நித்தம்‌ மேன்மை 
பாராட்டுகிறார்கள்‌. கர்த்தருடைய 
நாமத்தை என்றென்றைக்கும்‌ 
துதிக்கிறார்கள்‌. கர்த்தருக்குள்‌ 
எல்லாவற்றையும்‌ செய்ய தங்களுக்கு 
பெலனுண்டு என்று விசுவாசிக்கிறார்கள்‌. 
யுத்தமும்‌ கர்த்தருடையது. இரட்சிப்பும்‌ 
கர்த்தருடையது. 


கர்த்தர்‌ 


கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம்‌, 
நம்முடைய சுயபலத்தினால்‌ சத்துருவோடு 
யுத்தம்பண்ணக்கூடாது. கர்த்தர்‌ தாமே 
நமக்காக யுத்தம்பண்ண வேண்டுமென்று 
அவருடைய சமுகத்தில்‌ நம்மை 
ஒப்புக்கொடுக்கவேண்டும்‌. கர்த்தர்‌ 
நமக்காக யுத்தம்பண்ணுவார்‌ என்றும்‌, 
நம்முடைய சத்துருக்களினின்று நம்மை 
இரட்சிப்பார்‌ என்றும்‌, நம்மை 
பகைக்கிறவர்களை வெட்கப்படுத்துவார்‌ 
என்றும்‌ விசுவாசித்து, தேவனுக்குள்‌ 
நாம்‌ மேன்மை பாராட்டவேண்டும்‌. 
தேவனுடைய நாமத்தை என்றென்றைக்கும்‌, 
எப்போதும்‌ துதிக்க வேண்டும்‌. 


தேவஜனத்தின்‌ முறையீடு 
சங்‌ 44 : 9-168 


சங்‌ 4௧:9. நீர்‌ எங்களைத்‌ தன்னிவிட்டு, 
"நாணப்பண்ணுகிறீர்‌; எங்கள்‌. 
'சேனைகளுடனே செல்லாதிருக்கிறீர்‌. 


சன்‌ 4௧30. சத்துருவுக்கு நாங்கள்‌. 
இடைந்து பின்னிட்டுத்‌ 
திரும்பிப்போகப்‌ பண்ணுகிறீர்‌; எங்கள்‌ 
பகைஞர்‌ தங்களுக்கென்று எங்களைக்‌ 
கொள்ளையிடுகிறார்கள்‌. 


11. 


எங்களைச்‌ றத களாம்‌ 





ழ்‌ நள 
யாய 


சங்‌ 44:12. தீர்‌ உம்முடைய ஜனங்களை 
இலவசமாக விற்கிறீர்‌ கிரயத்தினால்‌. 
உமக்கு லாபமில்லையே. 


சுற்றப்புறத்தாருக்குப்‌ 
சக்கந்தமுமாகவும்‌ வைக்கிறீர்‌. 


சங்‌ 44:14. நாங்கள்‌ ஜாதிகளூக்குன்னே 
பழுமொழியாயிருக்கவும்‌, ஜனங்கள்‌. 
எங்களைக்குறித்துத்‌ தலைதுலுக்கவும்‌ 
செய்கிறீர்‌. 


சங்‌ 4415. நிந்தித்துத்‌ 
தூஷிக்கிறவனுடைய சுத்தத்தினி 
மித்தமும்‌, சத்துருவினிமித்தமும்‌, 
பழிவாங்குகிறவனிமித்தமும்‌, 


சுங்‌ 4446. என்‌ இலச்சை நித்தம்‌ 
எனக்கு முன்பாக இருக்கிறது; என்‌ 
முகத்தின்‌ வெட்கம்‌ என்னை மூடுகிறது. 


நீர்‌ எங்களைத்‌ தன்ளிவிடுகிறீர்‌ 
நீர்‌ எங்களைத்‌ 


"நாணப்பண்ணுகிறீர்‌; 
சேனைகளூடனே  செல்லாதிருக்கிறீர்‌. 


(சுங்‌ கக்கி), 


தள்ளிவிட்டு, 
எங்கள்‌. 


ஜனங்கள்‌ 
துன்பத்திற்கும்‌, 

மத்தியிலே. 
முறையிடுகிறார்கள்‌. 
சத்துருக்கள்‌ பலத்தும்‌ தேவஜனங்கள்‌ 
பலவீனப்பட்டும்‌ இருக்கிறார்கள்‌. 
கர்த்தருடைய பிள்ளைகள்‌ தோற்றுப்‌ 
போயிருக்கிறார்கள்‌. சத்துருக்களோ 
அவர்களை ஜெயித்திருக்கிறார்கள்‌. 
இப்படிப்பட்ட சூழ்நிலையில்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனத்தார்‌ ம்‌ 
சோர்வடைந்தவர்களாக, 
சமுகத்திலே வந்து 
பரிதாபமான 
முறையிடுகிறார்கள்‌. 

ல்‌. ஜனத்தாரை 
ஒடுக்குகிறார்கள்‌. 


தேவனுடைய 
தங்களுடைய 
நெருக்கத்திற்கும்‌ 
கர்த்தரிடத்திலே 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை 


கர்த்தர்‌ பொதுவாக 
ஜனத்தோடு கூடயிருப்பார்‌. அவர்களுக்கு 
ஆதரவாகயிருப்பார்‌. தம்முடைய 
பகளை அவர்க! 
வெளிப்படுத்துவார்‌. ஆனால்‌ இப்போது 
கர்த்தர்‌ தங்களைத்‌ தள்ளிவிட்டு 
நாணப்பண்ணுகிறார்‌ என்று இஸ்ரவேல்‌ 
ஜனத்தார்‌ கர்த்தரிடத்திலே 
முறைய ர்கள்‌. கர்த்தர்‌ 
இஸ்ரவேலரைத்‌ தள்ளிவிட்டதினால்‌, 
பர்களுடைய சத்துருக்கள்‌ அவர்களை 
ள்ல எட 


கர்த்தர்‌ தங்களுடைய 
சேனைகளுடனே செல்லவில்லை என்றும்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ கர்த்தரிடத்தில்‌ 
முறையிடுகிறார்கள்‌. கர்த்தர்‌ தங்களுக்காக 
யுத்தம்பண்ணவில்லையென்றும்‌. கர்த்தர்‌ 
தங்களை கைவிட்டுவிட்டார்‌ என்றும்‌, 
கர்த்தர்‌ தங்களை நாணப்பண்ணுகிறார்‌ 
என்றும்‌ தங்கள்‌  தோல்விபிலே, 
வருத்தத்திலே. கர்த்தரிடத்தில்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 


தம்முடைய 


கர்த்தர்‌ ஒருபோதும்‌ தம்முடைய 
ஜனங்களை தள்ளிவிடமாட்டார்‌ 
தம்முடைய ஜனங்களை நாணப்பண்ணவும்‌ 
மாட்டார்‌ ஆனால்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாரோ, தோல்னியடைந்ததினால்‌, 
அவர்களால்‌ தெளிவாகச்‌ சிந்திக்க 
முடியவில்லை. கர்த்தர்‌ தங்களை 
தள்ளிவிட்டதே தங்களுடைய 
தோல்விக்குக்‌ காரணம்‌ என்று 
தப்பிதமாக நினைக்கிறார்கள்‌. இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாரைப்போலவே, நாமும்‌ பல 
சமயங்களில்‌, நம்முடைய தோல்விக்கு. 
கர்த்தரே காரணம்‌ என்று 
சொல்லிலிடுகிறோம்‌. நமக்கு சோதனை 
வரும்போது, கர்த்தர்‌ நம்மைத்‌ 
தள்ளிவிட்டார்‌ என்று புல்புகிறோம்‌. 
தம்மிடத்தில்‌ வருகிறவர்களை கர்த்தர்‌ 
ஒருபோதும்‌ தள்ளமாட்டார்‌ 





ழ்‌ நள 
யாய 


எங்களை பின்னிட்டுத்‌ 
திரும்பிப்போகப்பண்ணுகிறீர்‌ 


சுத்துருவுக்கு நாங்கள்‌ இடைத்து 
பின்னிட்டுத்‌ திரும்பிப்போகப்‌ 
பண்ணுகிறீர்‌ எங்கள்‌ பகைஞர்‌ 
தங்களுக்கென்று எங்களைக்‌: 
கொள்ளையிடுகிறார்கள்‌ (சுங்‌ 4440). 


இஸ்ரவேல்‌ 


அவர்களுடைய 
மிகப்பெரிய 


யுத்தக்களத்திலே 
ஜனங்களுக்கு, 
சத்துருக்களுக்கு முன்பாக 
தோல்வி உண்டாயிற்று யுத்தத்திலே 
இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ நாணமும்‌ 
வெட்கமும்‌ அடைந்திருக்கிறார்கள்‌. 
தோற்றுப்போய்‌ பின்னிட்டுத்‌ திரும்பிப்‌ 
போகிறார்கள்‌. தங்கள்‌ தோல்விக்கு 
கர்த்தரே காரணம்‌ என்று நினைத்து 
அவர்கள்‌ கர்த்தரிடத்தில்‌ வந்து, 
'சத்துருவுக்கு நாங்கள்‌ இடைந்து 
பின்னிட்டுத்‌ ரப்பிப்போகப்பண்ணுகிறீ 
என்று முறையிடுகிறார்கள்‌. 

யோசுவாவின்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌. 
தேசத்தைச்‌ சுதந்தரித்தார்கள்‌. 
கோட்டையை எளிதாகக்‌ 
கைப்பற்றினார்கள்‌. கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனங்களுக்கு யத்தத்திலே வெற்றியைக்‌ 
கட்டளையிட்டார்‌. அதன்பின்பு அவர்கள்‌ 
ஆமி பட்டணத்தின்மீது யுத்தம்‌ 
பண்ணினார்கள்‌ இந்த யுத்தத்தில்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனங்களுக்கு தோல்வி 
உண்டாயிற்று. இந்த சந்தர்ப்பத்தில்‌ 
யோசுவா கர்த்தருடைய சமுகத்தில்‌ வந்து 
“ஆ, ஆண்டவரே, இஸ்ரவேலர்‌ தங்கள்‌ 
சத்துருக்களுக்கு முதுக்கைக்‌ 
காட்டினார்கள்‌' (யோசு 7:8) என்று 
சொன்னார்‌. 


காலத்தில்‌. 
கானான்‌ 
எரிகோ 


நம்முடைய வாழ்க்கையில்‌ நமக்குத்‌ 

உண்டாகும்போது, கர்த்தரே 

தோல்வியடைச்‌ செய்துவிட்டார்‌ 

கர்த்தர்‌ நமக்கு 

கையினால்‌ 

நமக்குத்‌ தோல்னி உண்டாயிற்று என்றும்‌ 

சொல்லுகிரே டய ஆவியில்‌ 
சோதககதம்‌ ட எ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை OCDNENIS 


PUBLISHERS 


இஸ்ரவேல்‌ 
சத்துருக்களோடே 
தோற்றுப்போய்‌, 
திரும்பிப்போம்க்‌ கொண்டிருக்கிறார்கள்‌. 
அவர்களுடைய பகைஞர்கள்‌ 
தங்களுக்கென்று இஸ்ரவேல்‌ ஜனத்தாரை 
கொள்ளையிடுகிறார்கள்‌. கர்த்தரே 
தங்களைப்‌ பின்னிட்டுத்‌ திரும்பிப்போகப்‌ 
பண்ணுகிறார்‌ என்று இஸ்ரவேல்‌ 
னங்கள்‌ கர்த்தரிடத்தில்‌ 
ஈல்லுகிறார்கள்‌. 

பாபிலோனியரின்‌ நுகத்தை 
தங்களை விட்டு  எடுத்தப்போட 
வேண்டுமென்று இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
முயற்சிபண்ணினார்கள்‌. ஆனால்‌ 
அவர்களுடைய முயற்சிகள்‌ பலனற்றுப்‌ 
போயிற்று. பாபிலோனியர்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனத்தார்மிது தங்களுடைய பாரமான 
நுகத்தைச்‌ சுமத்தியிருக்கிறார்கள்‌. 


ஜனங்கள்‌ 
யுத்தம்பண்ணி, 
பின்னிட்டுத்‌ 


நீர்‌ எங்களை ஆடுகளைப்போல்‌ 
இரையாக ஒப்புக்கொடுக்கிறீர்‌ 


நீர்‌ எங்களை ஆடுகனைப்போல. 
இரையாக. ஒப்புக்கொடுத்து, 
ஜாதிகளுக்குன்னே எங்களைச்‌. 
சிதறடிக்கிறீர்‌. நீர்‌ உம்முடைய 
ஜனங்களை இலவசமாக விற்கிறீர்‌; 
கிரயத்தினால்‌ உமக்கு லாபமில்லையே. 
எங்கள்‌ அயலாருக்கு. எங்களை 
நிந்தையாகவும்‌, எங்கள்‌. 
சுற்றப்புறத்தாருக்குப்‌. பரியாசமும்‌ 
சக்கந்தமுமாகவும்‌ வைக்கிறீர்‌. 
நாங்கள்‌ ஜாதிகளுக்குள்ளே. 
பதத விதங்களில்‌ ஜனங்கள்‌ 
எங்களைக்குறித்துத்‌ தலைதுலுக்கவும்‌ 
செய்கிறீர்‌ (சங்‌ ௬4:11-14). 


இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 
சத்துருக்களுடைய  பட்டயத்தினால்‌ 
அழிந்துபோனார்கள்‌. அந்நிய தேசத்திலே 
சிறையிலிருப்பிலிருக்கிறார்கள்‌. உள்ளம்‌ 


ஆடுகளைப்‌ ல்‌ இரையாக 


கொடுக்கிற 


என்று 





ழ்‌ நள 
யாய 


பாபிலோன்‌ 
இஸ்ரவேலரைக்‌ 
ஆடுகளைக்‌ 


தேசத்தாருக்கு 
கொல்லுவதும்‌, 
கொல்லுவதும்‌ 
ஒன்றுபோலத்தான்‌ இருக்கிறது. 
ஆடுகளை  கிரயத்திற்கு வாங்கி, 
அவற்றைக்‌ கொன்றுபோடுவதுபோல. 


வேரை சிறைப்பி 
அவர்களைக்‌ கொள்‌ போடுகிறாள்‌. 2 


கர்த்தரே தங்களை 
ஜாதிகளுக்குள்ளே சிதறடிக்கிறார்‌ என்று 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தரிடத்தில்‌ 
புலம்புகிறார்கள்‌. அவர்கள்‌ தங்களைப்‌ 
பார்க்கும்போது, தாங்கள்‌ கிரயத்திற்கு 
வாங்கப்பட்டவர்களாகவும்‌, கிரயத்திற்கு 
விற்கப்பட்டவர்களாகவும்‌ தெரிகிறார்கள்‌ 
கர்த்தரே தம்முடைய ங்களை 
சத்துருக்களிடம்‌ விற்றுப்போட்டார்‌ என்றும்‌, 
தங்களை கிரயமில்லாமல்‌, 
இலவசமாக விற்றுப்போட்டார்‌ என்றும்‌ 
முறையிடுகிறார்கள்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனங்களை  கிரயத்திற்கு வாங்க 
ஒருவருமில்லை. ஆகையினால்‌ கர்த்தர்‌ 
தங்களை சத்துருக்களிடம்‌ இலவசமாகக்‌ 
கொடுத்துவிட்டார்‌ என்று 
சொல்லுகிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
தோல்வியினிமித்தம்‌ 
சொல்லக்கூடாது. 
பாவத்தினிமித்தமாகவே தங்களுக்கு 
இந்தத்‌ தோல்விகளும்‌, தீங்குகளும்‌ 
வந்திருக்கிறது என்பதைப்‌ புரிந்துகொள்ள 
வேண்டும்‌. ஆகையினால்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ தங்களுடைய தோல்வியினிமித்தம்‌ 
யாரையாவது குற்றம்‌ சொல்ல 
வேண்டுமென்றால்‌, அவர்கள்‌ தங்களையும்‌ 
தங்களுடைய பாவங்களையுமே குற்றம்‌ 
சொல்லவேண்டும்‌. ஆனால்‌ அவர்களோ 
தங்கள்‌ பாவத்தைப்பற்றிச்‌ சிந்தித்துப்‌ 
பார்க்காமல்‌, தங்களுடைய 
கஷ்டங்களுக்கு கர்த்தரே காரணம்‌ என்று 
அவர்மீது குற்றம்‌ சொல்லுகிறார்கள்‌. 
கர்த்தர்‌ 
சத்துருக்ளிடத்திலே 
விற்றுப்‌ போடுகிறார்‌ 


தங்களுடைய 
கர்த்தரை குற்றம்‌ 
தங்களுடைய 


தங்களை 
இலவசமாக 


என்றும்‌, 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மமம்‌ 


PUBLISHERS 


இதனால்‌ கர்த்தருக்கு லாபம்‌ ஒன்றும்‌ 
இல்லை என்றும்‌ சொல்லுகிறார்கள்‌. 
கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ ஜனத்தாரை, 
அவர்களுடைய சத்துருக்களிடம்‌, 
இலவசமாக விற்றுப்‌ போடுவதினால்‌, 
கர்த்தருடைய கணக்கில்‌ வரவு எதுவும்‌ 
வைக்கப்படுவதில்லை. என்பது 
அவர்களுடைய குற்றச்சாட்டு. 
கர்த்தருடைய பிள்ளைகளுக்குத்‌ துன்பம்‌ 
வரும்போது கர்த்தருடைய நாமம்‌ 
மகிமைப்படாது என்பது இந்த 
வாக்கியத்தின்‌ பொருளாகும்‌. கர்த்தருக்கு 
அவருடைய மகிமையே லாபமானது. 
கர்த்தருக்கு, நம்மால்‌, ஒருபோதும்‌ லாபம்‌ 
உண்டாகாது. 


தம்முடைய ஜனங்களை 
இலவசமாக விற்பதினால்‌, “அவர்கள்‌ 
கிரயத்தினால்‌ உமக்கு லாபமில்லையே” 
என்று சொல்லுகிறார்கள்‌. அவர்கள்‌ 
தங்களை அடிபைப்படுத்துவதினால்‌, 
கர்த்தருடைய நாமம்‌ மகிமைப்ப 
வில்லையே என்னும்‌ பொருளில்‌ 
பேசுகிறார்கள்‌. 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
அவர்களுடைய 
நிந்தையாகவும்‌, 
சுற்றுப்புறத்தாருக்கு பரியாசமும்‌, 
சக்கந்தமுமாகவும்‌ வைக்கிறார்‌ என்று 
கர்த்தரிடத்தில்‌ புலம்புகிறார்கள்‌. மேலும்‌ 
கர்த்தர்‌ தங்களை ஜாதிகளுக்குள்ளே 
பழமொழியாயிருக்கவும்‌, ஜனங்கள்‌ 
தங்களைக்‌ குறித்து தலைதுலுக்கவும்‌ 
செய்கிறார்‌ என்றும்‌ கர்த்தரிடத்தில்‌ 
மனவேதனையோடு சொல்லுகிறார்கள்‌. 


கர்த்தர்‌ 


ஜனங்களை 
அயலாருக்கு: 
அவர்களுடைய 


என்‌ முகத்தின்‌ வெட்கம்‌ 


என்னை மூடுகிறது 


தித்தித்துத்‌ தூஷிக்கிறவனுடைய 
சுத்தத்தினிமித்தமும்‌, சத்துருவினி 
மித்தமும்‌, பழிவாங்குகிறவனிமித்தமும்‌, 
என்‌ இலச்சை நித்தம்‌ எனக்கு முன்பாக. 
இருக்கிறது; என்‌ முகத்தின்‌ வெட்கம்‌ 
என்னை மூடுகிறது (சங்‌ 44:15,16). 





ழ்‌ நள 
யாய 


இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ இப்போது 
மிகுந்த அவமானத்திலிருக்கிறார்கள்‌. 
அவர்களுடைய சத்துருக்கள்‌ அவர்களை 
நிந்தித்து தூஷிக்கிறார்கள்‌. சத்துருக்கள்‌ 
அவர்களைக்‌ குறித்து 
தலைதுலுக்கிறார்கள்‌. சத்துருக்கள்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனத்தாரை 
பழிவாங்குகிறார்கள்‌. இதனால்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனத்தாருடைய இலச்சை 
நித்தம்‌ அவர்களுக்கு முன்பாக 
இருக்கிறது. தங்களுடைய இலச்சைக்கு 
கர்த்தரே காரணம்‌ என்றும்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 


புறஜாதி ஜனங்கள்‌ இஸ்ரவேலின்‌ 
காணியாட்சிக்கும்‌ புறப்பானவர்கள்‌ 
கர்த்தருடைய உடன்படிக்கைக்கு அவர்கள்‌ 
அந்நியர்கள்‌. ஆனால்‌ 

இஸ்ரவேல்‌ ஜனத்தாரின்‌ 
அவர்களுக்கு முன்பாக 
அவர்களுடைய முகத்தின்‌ 

அவர்களை மூடுகிறது. காணியாட்சிக்குப்‌ 
புறம்பானவர்கள்‌ ஆசீர்வதிக்கப்‌ 
பட்டிருக்கிறார்கள்‌. காணியாட்சியில்‌ 
ங்குள்ளவர்களோ இலச்சையோடும்‌ 
வெட்கத்தோடும்‌ இருக்கிறார்கள்‌. 


சத்துருக்கள்‌ தங்களை நிந்தித்து 
தூவிக்கும்போது, கர்த்தருடைய நாமமே 
நிந்திக்கப்படுகிறது என்றும்‌, கர்த்தருடைய 
நாமமே தூஷிக்கப்படுகிறது 
என்றும்‌. இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 
வேதனைப்படுகிறார்கள்‌. எசேக்கியா ராஜா 
தன்னுடைய துக்கத்தில்‌ ஜனங்களிடம்‌, 
“இந்த நாள்‌ நெருக்கமும்‌ கண்டிதமும்‌ 
தூஷணமும்‌ அனுபவிக்கிற நாள்‌ 
பிள்ளைபேறு நோக்கியிருக்கிறது, 
பெறவோ பெலனில்லை' என்று 
வேதனையோடு சொன்னார்‌ 
(2இராஜா 19:3). இப்போது இஸ்ரவேல்‌ 
ஜனங்களும்‌ எசேக்கியா ராஜாவைப்‌ 
போலவே கர்த்தருடைய சமுகத்தில்‌ 


தங்களுடைய வேதனைகளை 
முறையிடுகிறார்கள்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம்மா 


PUBLISHERS 


உம்மை நாங்கள்‌ மறக்கவில்லை 
சங்‌ 44 : 17-22 


சங்‌ 44417. இவையெல்லாம்‌ 
எங்கள்மேல்‌ வத்ததிருத்தும்‌, உம்மை 
நாங்கள்‌: மறக்கவும்‌ இல்லை, 
உம்முடைய உடன்படிக்கைக்குத்‌ 
துரோகம்பண்ணவும்‌ இல்லை. 


சங்‌ க்க, தீர்‌ 
வலுசர்ப்பங்களுன்ன. 
நொறுக்கி, மரண 
எங்களை மூடியிருந்தும்‌, 


எங்களை 


இடத்திலே 
இருவினாலே. 


சங்‌ ககர, எங்கள்‌ இருதயம்‌ 
பின்வாங்கவும்‌ இல்லை, எங்கள்‌ காலடி. 
உம்முடைய பாதையை விட்டு விலகவும்‌ 
இல்லை. 


சங்‌ ௧௧20, 
தேவனுடைய 

அத்தியதேவனை 
கையெடுத்திருந்தோமானால்‌, 


சுங்‌ 44:21. தேவன்‌ அதை ஆராய்ந்து, 
விசாரியாதிருப்பாரோ? இருதயத்தின்‌ 
அந்தரங்கங்களை அவர்‌ 


அறித்திருக்கிறாரே. 


சங்‌ 44:22. உமது நிமித்தம்‌ எந்நேரமும்‌. 
கொல்லப்படுகிறோம்‌ அடிக்கப்படும்‌ 
ஆடுகளைப்போல எண்ணப்படுகிறோம்‌. 


நாங்கள்‌ 
நாமத்தை 


எங்கள்‌. 


மறந்து, 
நோக்கிக்‌ 


தேவனுடைய ஜனங்கள்‌ மிகுந்த 
உபத்திரவத்திலும்‌, நெருக்கத்திலும்‌ 
இருக்கும்போது, கர்த்தருடைய சமுகத்திலே 
வந்து, தங்களுடைய விசுவாசத்தை 
உறுதிபண்ணுகிறார்கள்‌. தங்களுக்கு 
வேதனை உண்டானாலும்‌, தாங்கள்‌ 
கர்த்தரிடத்தில்‌ பயபக்தியாயிருப்பதை 
அறிக்கை செய்கிறார்கள்‌. 
வேதனைகளுக்கும்‌. நெருக்கங்களுக்கும்‌ 
மத்தியிலும்‌ இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
கர்த்தரைவிட்டு _ விலகிப்போய்விடாமல்‌, 
அவருக்குச்‌ சமிபமாய்‌ வருகிறார்கள்‌. 
கர்த்தருடைய க்‌ தங்களுக்கு 
நியமிக்கப்பட்டி கடமைகளை 
சேத்தியா செய்கிறார்கள்‌ 





ழ்‌ நவள 
யாய 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ கர்த்தரிடத்தில்‌ 
தங்களுடைய விசுவாசத்தை அறிக்கை 


வரவில்லை 
உபத்திரவங்க। 

கந்த த. 

கர்த்தர்‌ அவர்களை மறந்துவிட்டார்‌. 
அவர்களைத்‌ தள்ளிவிட்டார்‌. அவர்களை 
நாணப்பண்ணினார்‌. கர்த்தர்‌ 
அவர்களுடைய  சேனைகளோடு கூட 
வரவில்லை. கர்த்தர்‌ தங்களை 
தங்களுடைய சத்துருக்களிடத்தில்‌ 
pinelns isis Sati 


இவையெல்லாம்‌ 
வந்திருந்தும்‌, அவர்கள்‌ கர்த்தரை 
மறக்கவில்லை. அவர்களுடைய 
இருதயத்தில்‌ வேதனையும்‌ இருக்கிறது. 
விசுவாசமும்‌. இருக்கிறது அவர்களுடைய 


ரில்‌ ய்‌ 
பத மயன்‌ ட 2 


அவர்கள்மேல்‌ 


கர்த்தர்‌ தங்களை 
என்று இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 
சொன்னாலும்‌, அவர்கள்‌ கர்த்தருடைய 
சமுகத்திலே வந்து அவரை ஆராதிக்க 
தவறவில்லை. கர்த்தர்‌ தங்களை 
மறந்தாலும்‌ தாங்கள்‌ கர்த்தரை 
மறக்கவில்லை என்று இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 


மறந்துவிட்டார்‌ 


கர்த்தர்‌ தம்முடைய ஜனங்களோடு 
கூடமிருப்பதாகவும்‌, அவர்களுடைய 
சேனைகளோடு வருவதாகவும்‌, 
அவர்களுக்காக யுத்தம்பண்ணுவதாகவும்‌ 
வாக்குப்பண்ணியிருக்கிறார்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய , ஜனங்களோடு இந்தக்‌ 
காரியங்களைக்‌ குறித்து உடன்படிக்கை 
செய்திருக்கிறார்‌. ஆனால்‌ கர்த்தரோ 
தம்முடைய உடன்படிக்கையில்‌ 
உண்மையுள்ளவராகயில்லை 
உடன்படிக்கையை 

என்றும்‌ 


கர்த்தர்மீது 


இஸ்ரவேல்‌ 
குற்றம்‌ ர்கள்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை CDNENIS 


PUBLISHERS 


தாங்களோ 
உடன்படிக்கைக்குத்‌ 
பண்ணவில்லை 
சொல்லுகிறார்கள்‌. 
கர்த்தர்‌ 

உடன்படிக்கையை மீறி, 
வலுசர்ப்பங்களுள்ள 
நொறுக்கிவிட்டார்‌ 


கர்த்தருடைய 
துரோகம்‌ 


என்றும்‌ 


தம்முடைய 
தங்களை 
இடத்திலே 
என்றும்‌, மரண 
இருளினாலே தங்களை மூடிவிட்டார்‌ 
என்றும்‌ இஸ்ரவேல்‌ 
கர்த்தரிடத்தில்‌ வ; 

தங்களுக்கு இப்படிப்பட்ட 

வந்தாலும்‌, தங்களுடைய இருதயம்‌ 
கர்த்தரைவிட்டுப்‌ பின்வாங்கவில்லை. 
என்றும்‌, தங்களுடைய கால 
கர்த்தருடைய பாதையைவிட்டு 
விலகவில்லை. என்றும்‌ கர்த்தரிடத்தில்‌ 
அறிக்கை செய்கிறாள்‌ NS 


இஸ்ரவேல்‌ 
சத்துருக்கள்‌ 


ஜனத்தாருடைய 
வலுசர்ப்பங்களைப்போல 
பயங்கரமானவர்களாக இருக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ கொடூர குணமுடையவர்கள்‌. 
கர்த்தர்‌ இஸ்ரவேலரை வலுசர்ப்பங்களைப்‌ 
போல்‌ இருக்கிற சத்துருக்கள்‌ மத்தியிலே 
நொறுக்கிவிட்டார்‌. கர்த்தருடைய 
பிள்ளைகளுக்கு மரண வேதனை 
உண்டாயிற்று. மரண இருள்‌ அவர்களை 
மூடியிருக்கிறது. ஸிப்பதைத்‌ தவிர 
அவர்களுக்கு வேறு வழி எதுவும்‌ 
தெரியவில்லை. கர்த்தர்‌ தங்களைக்‌ 
கொன்றுமோட்டாலும்‌, தாங்கள்‌ கர்த்தர்மீது 
நம்பிக்கையாயிருப்பதாக அறிக்கை 
செய்கிறார்கள்‌. 


தங்களுக்கு வேதனைகள்‌ வந்தாலும்‌ 
தங்களுடைய இருதயம்‌ கர்த்தரை விட்டுப்‌ 
பின்வாங்கவில்லை என்று 
சொல்லுகிறார்கள்‌. கர்த்தரைப்பற்றிய 
நினைவுகளே அவர்களுடைய 
இருதயங்களில்‌ நிரம்பியிருக்கிறது 
சத்துருக்கள்‌ தங்களைப்‌ பிடிப்பதற்குத்‌ 
தொடர்ந்து வந்தாலும்‌, தாங்கள்‌ யுத்தத்தில்‌ 
தோற்றுபோய்‌ பின்னிட்டுத்‌ திரும்பி 
ஓடினாலும்‌. தங்களுடைய காலடி 
கர்த்தருடைய பாதையைவிட்டு 
விலகவில்லை அறிக்கை 


என்று 
செய்கிறார்கள்‌. 





ழ்‌ நவள 
யாய 


வரலாம்‌ 
நமக்கு 
நெருக்கங்கள்‌ 
இவையெல்லாவற்றிற்கும்‌ 
கர்த்தர்‌ 
ஊழியங்களை நேர்த்தியாய்ச்‌ செய்ய 
வேண்டும்‌. பாடுகளை அனுபவித்தாலும்‌, 
நாம்‌ கர்த்தருக்கு ஊழியம்‌ செய்வதை 
நிறுத்திவிடக்கூடாது. கர்த்தர்‌ நமக்கு 
நியமித்திருக்கிற பாதையில்‌ நடக்க 
வேண்டும்‌. நம்முடைய பிரச்சனைகள்‌ 
நம்மை கர்த்தருடைய பாதையிலிருந்து 
திசை திருப்பிவிடக்கூடாது. கர்த்தரே 
நமக்கு ஆறுதல்‌. கர்த்தருடைய சமுகமே 
நமக்குப்‌ பாதுகாப்பு. நாம்‌ கர்த்தரை 
கைவிடாமலிருந்தால்‌, கர்த்தரும்‌ நம்மை 
கைவிடமாட்டார்‌ 


கர்த்தர்‌ நம்மை மறந்துவிட்டார்‌ 
என்று நினைத்து, நாம்‌ தேவனுடைய 
நாமத்தை மறந்துவிடக்கூடாது. கர்த்தர்‌ 
நம்மை மறந்துவிட்டார்‌ என்று நினைப்பது 
நம்முடைய சுயகற்பனை. நாம்‌ இப்படி 
நினைக்கும்‌ போது கர்த்தருடைய 
சுபாவத்திற்கு விரோதமாக 
நினைக்கிறோம்‌. கர்த்தர்‌ நம்மை 
ஒருபோதும்‌ மறக்கமாட்டார்‌. கர்த்தர்‌ 
நம்மை மறந்துவிட்டார்‌ என்று நினைத்து. 
அந்நிய தேவனை நோக்கி 
கையெடுத்துவிடக்‌ கூடாது. அந்நிய 
தேவர்களை  ஆராதிக்கக்‌ கூடாது. 
கர்த்தரே நம்முடைய தெய்வமாகயிருக்க 
வேண்டும்‌. நம்முடைய எல்லா 
சூழ்நிலைகளிலும்‌ கர்த்தர்‌ நம்முடைய 
தேவனாகவும்‌, ஆண்டவராகவும்‌ 
இருக்கிறார்‌. 

கர்த்தர்‌ 
செய்யாவிட்டால்‌, 
நமக்கு நன்மை செய்யும்‌ 
நினைக்கக்கூடாது. இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 
மிகுந்த  நெருக்கத்திலிருந்தபோதும்‌, 
அவர்கள்‌ தங்கள்‌ தேவனுடைய நாமத்தை 
மறந்துவிடவில்லை. அவர்கள்‌ அந்நிய 
தேவனை நோக்கி கையெடுக்கவுமில்லை. 
கர்த்தரிடத்தில்‌ பயபக்தியாயிருக்கிறார்கள்‌. 
கர்த்தரை நம்புகிறார்கள்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை CONES 


PUBLISHERS 


கர்த்தர்‌ தங்களை 
விசாரிக்கட்டும்‌ என்று 
ஜனங்கள்‌ தங்களை 

ஒப்புக்கொடுக்கிறார்கள்‌. 

இருதயத்தின்‌ அந்தரங்கங்களை 
அறிந்திருக்கிறார்‌. தாங்கள்‌ தேவனுடைய 
நாமத்தை மறக்கவில்லை என்பதையும்‌, 
தாங்கள்‌ அந்நிய தேவனை நோக்கி 
கையெடுக்கவில்லை என்பதையும்‌ கர்த்தர்‌ 
அறிந்திருக்கிறார்‌ என்று இஸ்ரவேல்‌ 
ஜனங்கள்‌ நிச்சயமாய்ச்‌ சொல்லுகிறார்கள்‌. 
தேவன்‌ தங்களை ஆராய்ந்து, விசாரித்து, 
தாங்கள்‌ சொல்லுவது உண்மை 
என்பதற்கு சாட்சி சொல்லுவார்‌ என்று 
இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ அறிக்கை 
செய்கிறார்கள்‌. கர்த்தரிடத்தில்‌ 
தாங்கள்‌ விசுவாசமுள்ளவர்களாகவும்‌, 
i இருப்பதற்கு 


ர்த்தரே சாட்சி என்று 
தக்க 


இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ கர்த்தரை 
நோக்கிக்‌ கூப்பிடுகிறார்கள்‌. அவர்கள்‌ 
கர்த்தரையே நம்பியிருக்கிறார்கள்‌. 
கர்த்தரைத்‌ தவிர வேறு அந்நிய 
தெய்வங்கள்‌ எதையும்‌ அவர்கள்‌ 
ஆராதிக்கமாட்டார்கள்‌. _ இதனிமித்தமாய்‌ 
தாங்கள்‌ எந்நேரமும்‌ கொல்லப்பட்டாலும்‌, 
அடிக்கப்படும்‌ ஆடுகளைப்போல 
எண்ணப்பட்டடாலும்‌, தாங்கள்‌ 
கர்த்தருடைய நாமத்தை மறக்கவில்லை 
என்றும்‌ கர்த்தருடைய 
உடன்படிக்கைக்குத்‌ துரோகம்‌. 
பண்ணவில்லை என்றும்‌, தங்கள்‌ இருதயம்‌ 
கர்த்தரைவிட்டுப்‌ பின்வாங்கவில்லை 
என்றும்‌. தங்களுடைய காலடி 
கர்த்தருடைய பாதையைவிட்டு 
விலகவில்லை என்றும்‌. அறிக்கை 
செய்கிறார்கள்‌. தாங்கள்‌ அறிக்கை 
செய்வதை தேவனும்‌ விசாரித்து, அது 
உண்மையானது என்று அங்கிகரிப்பார்‌ 
என்றும்‌ சொல்லுகிறார்கள்‌. 


நியாயம்‌ 


இஸ்ரவேல்‌ 
கர்த்தரிடத்தில்‌ 
கர்த்தர்‌ 





ழ்‌ நவள 
யாய 


எங்களுக்கு 
எழுந்தருளும்‌ 
௪ங்‌ 4428-26. 


ஒத்தாசையாக 


சுங்‌ ௮௧:28. ஆண்டவரே, விழித்துக்‌ 
கொள்ளும்‌; ஏன்‌ தித்திரைபண்ணுகி நீர்‌? 
எழுந்தருளும்‌, எங்களை என்றைக்கும்‌. 
தன்னிவிடாதிரும்‌. 


சுங்‌ 44:24. ஏன்‌ உம்முடைய முகத்தை 
மறைத்து, எங்கன்‌ சிறுமையையும்‌ 
எங்கள்‌. நெருக்கத்தையும்‌ 
மறத்துவிடுகிறீர்‌? 


சங்‌ 4425. எங்கள்‌. ஆத்துமா 
புழுதிமட்டும்‌ தாழ்த்திருக்கிறது; எங்கள்‌: 
வயிறுதரையோடு ஒட்டியிருக்கிறது. 


சங்‌ 44:26. எங்களுக்கு ஒத்தாசையாக. 
எழுந்தருளும்‌; உம்முடைய 
கிருபையினிமித்தம்‌ எங்களை 
மீட்டுவிடும்‌. 


இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ கர்த்தரிடத்தில்‌ 
தங்களுடைய நெருக்கங்களையும்‌, 
வேதனைகளையும்‌ முறைமிடுகிறார்கள்‌. 
இந்த இக்கட்டுக்களிலிருந்து கர்த்தர்‌ 
தாமே தங்களை மீட்டுவிடுமாறு 
விண்ணப்பம்‌ பண்ணுகிறார்கள்‌. 
“ஆண்டவரே விழித்துக்கொள்ளும்‌' 
(சங்‌ 44:23) என்று கர்த்தரிடத்தில்‌. 
கேட்கிறார்கள்‌. மறுபடியுமாக 
“எங்களுக்கு ஒத்தாசையாக எழுந்தருளும்‌" 
(சங்‌ 44:26) என்றும்‌ சொல்லுகிறார்கள்‌. 


கர்த்தர்‌ தம்முடைய கிருபையினால்‌ 
தங்களை மீட்கவேண்டுமென்பதே 
புத்திரரின்‌ _ விண்ணப்பம்‌ 


தங்களுடைய இரட்சிப்பு 
சீக்கிரத்தில்‌ கிடைத்தால்‌ 
நலப கும்‌ என்று 
எதிர்பார்க்கிறார்கள்‌. இதற்காகவே 


கர்த்தரிடத்தில்‌, வ்‌ ளும்‌; 
என்று கேட்கிறார்‌: 


தங்களுக்கு 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை CDNENIS 


PUBLISHERS 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
குற்றம்‌ சொல்லவில்லை. கர்த்தர்‌ 
அவர்களைக்‌ குறித்து ஒன்றும்‌ 
முறையிடவில்லை. இஸ்ரவேல்‌ புத்திரரே 
கர்த்தரிடத்தில்‌ 

“நீர்‌ எங்களைத்‌ 
நாணப்பண்ணுகிறீர்‌, 

சேனைகளுடனே செல்லாதிருக்கிறீர்‌” 
(சங்‌ 449) என்றெல்லாம்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனத்தார்‌ கர்த்தரிடத்தில்‌ முறையிட்டுச்‌ 
சொல்கிறார்கள்‌. கர்த்தர்‌ தங்களை 
தள்ளிவிட்டார்‌ என்று சொன்னவர்கள்‌, 
இப்போது எங்களை என்றைக்கும்‌ 
தள்ளிவிடாதிரும்‌” (சங்‌ 44:23) என்று 
விண்ணப்பம்பண்ணுகிறார்கள்‌. 


புத்திரரை 


கர்த்தர்‌ நம்மை தள்ளிவிடக்கூடாது. 
நாம்‌ கர்த்தருடைய சமுகத்தில்‌ கிட்டிச்‌ 
சேரவேண்டும்‌ கர்த்தர்‌ நம்மீது 
கோபமாயிருந்தாலும்‌ நாம்‌ அவருடைய 
இரக்கத்திற்காக கெஞ்சி, அவருடைய 
சமுகத்திலே காத்திருக்கவேண்டும்‌. 
கர்த்தரைவிட்டு  விலகிப்போய்விட்டால்‌ 
நமக்குப்‌ பாதுகாப்பு இல்லை. கர்த்தர்‌ 
எதை செய்தாலும்‌, தம்முடைய 
பிள்ளைகளுக்‌ நன்மையானவைகளை 
மாத்திரமே செய்வார்‌. 


இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 
கர்த்தரிடத்தில்‌, ஏன்‌ நித்திரை 
பண்ணுகிறீர்‌” என்று கேட்கிறார்கள்‌. இது 
அடையாளமாக சொல்லக்கூடிய 
வாக்கியம்‌. இஸ்ரவேலை காக்கிற தேவன்‌ 
தூங்குவதுபில்லை. உறங்குவதுமில்லை. 
கர்த்தர்‌ தம்முடைய பிள்ளைகளுக்கு. 
நன்மை செய்யும்போதும்‌, சத்துருக்‌ 
ஒடுக்கும்போதும்‌ அவர்‌ 
ப்‌ போல 


திராட்சரசத்தால்‌ 
பராக்கிரமசாலியைப்போலவும்‌. 

தம்முடைய சத்துருக்களைப்‌ பின்புறமாக 
அடித்து, அவர்களுக்கு நித்திய நிந்தையை 
வரப்பண்ணினார்‌” (சங்‌ 78.6566). 





சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


இயேசுகிறிஸ்து ஒரு சமயம்‌ படகில்‌ 
பிரயாணம்பண்ணினார்‌. அவருடைய 
சீஷர்களும்‌ படகில்‌ இருந்தார்கள்‌. 
அப்போது படவு அலைகளினால்‌ 
மூடப்படத்தக்கதாய்‌ கடலில்‌ பெருங்காற்று 
உண்டாயிற்று. இயேசுகிறிஸ்துவோ 
நித்திரையாயிருந்தார்‌. அப்பொழுது 
அவருடைய சீஷர்கள்‌ வந்து. அவரை 
எழுப்பி, ஆண்டவரே, எங்களை 

இரட்சியும்‌, 
என்றார்கள்‌ (மத்‌ 8: 
இஸ்ரவேல்‌ ங்கள்‌ 
கர்த்தரிடத்தில்‌ “ஆண்டவரே, விழித்துக்‌ 
கொள்ளும்‌ ஏன்‌ நித்திரை பண்ணுகிறீர்‌? 
எழுந்தருளும்‌ எங்கள்‌ ஆத்துமா 
புழுதிமட்டும்‌ தாழ்ந்திருக்கிறது. எங்கள்‌ 
வயிறு தரையோடு ஒட்டிமிருக்கிறது” 
என்று விண்ணப்பம்பண்ணுகிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு துக்கமும்‌ 
வருத்தமும்‌ பயமும்‌ உண்டாயிற்று. இந்தப்‌ 
அவர்கள்‌ ஊரும்‌ 
போலானார்கள்‌. 

வயிறு 


| 4 ல்‌ தரையோடு 
ஒட்டியிருப்பதுபோலாயிற்று. 


மடிந்துபோகிறோம்‌ 
5) 


விரிவுரை ம்ம 


PUBLISHERS 


இஸ்ரவேல்‌ ஜனங்களால்‌ 
தங்களுடைய தலைகளை உயர்த்திப்‌ 
பார்க்க முடியவில்லை. சோர்ந்து 
போயிருக்கிற அவர்களுடைய யை 
அவர்களால்‌ புதுப்பிக்க முடியவில்லை. 
துக்கத்தோடிருக்கிறார்கள்‌. அவர்களுடைய 
வேதனையான அனுபவித்திலிருந்து 
அவர்களால்‌ மீண்டு வரமுடியவில்லை. 
தரையோடு தரையாக 
படுத்திருக்கிறார்கள்‌. இப்போது 
அவர்களுடைய தரையோடு. 
ஒட்டியிருக்கிறது. 


இப்படிப்பப்‌ 


வயிறு 


சூழ்நிலையில்‌, 
அவர்கள்‌ கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
வந்து, “ஏன்‌ உம்முடைய முகத்தை 
மறைத்து, எங்கள்‌ சிறுமையையும்‌, எங்கள்‌ 
நெருக்கத்தையும்‌ மறந்துவிடுகிறீர்‌” என்று 
கேட்கிறார்கள்‌. “எங்களுக்கு 
ஒத்தாசையாக எழுந்தருளும்‌. உம்முடைய 
கிருபையினிமித்தம்‌ எங்களை 
மீட்டுவிடும்‌” என்று கர்த்தரிடத்தில்‌ 
பணிவோடு விண்ணப்பம்பண்ணுகிறார்கள்‌. 
ஆரம்பத்தில்‌ கர்த்தர்‌ தங்களை 
மறந்துவிட்டார்‌ என்றும்‌, கர்த்தர்‌ 
தங்களை தள்ளிவிட்டார்‌ என்றும்‌ 
சொன்னவர்கள்‌, இப்போது கர்த்தருடைய 
இரக்கத்திற்காகவும்‌, கிருபைக்காகவும்‌ 
அவருடைய சமுகத்தில்‌ கெஞ்சி 
விண்ணப்பம்பண்ணுகிறார்கள்‌. 





ழ்‌ நள 
ஈயா 


நாற்பத்து ஐந்தாவது 
மேசியாவைப்பற்றிய 
சங்கீதமாகும்‌. 

ராஜாவாகயிருக்கிறார்‌. 
தேவனுடைய 

அதிகமாய்ச்‌ 

கிறிஸ்துவானவரே 
கர்த்தராகவும்‌ ராஜாதி ராஜவாகவும்‌ 
இருக்கிறார்‌. இயேசுகிறிஸ்து தம்முடைய 
சபைக்‌ தம்மை மணவாளராக 
வெளிப்படுத்துகிறார்‌. அதே வேளையில்‌ 
இயேசுகிறிஸ்து தம்முடைய சபையை 
ஆளுகை செய்கிற ராஜாவாகவும்‌ தம்மை 
வெளிப்படுத்திக்‌ காண்பிக்கிறார்‌. 


இந்த சங்கீதத்தில்‌ 
ராஜ்யத்தைப்‌ பற்றி விரிவாகச்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. மணவாளனுக்கும்‌ 
மணவாட்டிக்கும்‌ நடைபெறுகிற கலியாண 
சம்பந்தமான காரியங்களும்‌ இந்த 
சங்கீதத்தில்‌ விரிவாகச்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுகிறிஸ்து 
பரலோக ராஜ்யத்தைப்பற்றி ஒப்புமையாய்ச்‌ 
சொன்னபோது, “பரலோக ராஜ்யம்‌ தன்‌ 
குமாரனுக்கு கலியாணஞ்செய்த ஒரு 
ராஜாவுக்கு ஒப்பாயிருக்கிறது” (மத்‌ 22:2) 
என்றும்‌ “பரலோக ராஜ்யம்‌ தங்கள்‌ 
தீவட்டிகளைப்‌ பிடித்துக்கொண்டு 
மணவாளனுக்கு.... எதிர்கொண்டுபோக 
புறப்பட்‌, பத்து கன்னிகைகளுக்கு 
ஒப்பாயிருக்கும்‌” (மத்‌ 254) 
என்றும்‌ சொல்லியிருக்கிறார்‌. 


இந்த சங்கீதத்தின்‌ முன்னுரையில்‌, 
இந்த சங்கீதத்தின்‌ மேன்மையைப்பற்றி 
விரிவாகச்‌ சொல்லப்பட்டிருக்கிறது 
இயேசுகிறிஸ்துவே மணவாளர்‌ 
சங்‌ 459) இயேசுகிறிஸ்துவின்‌ 
ஆள்தத்துவமும்‌, அவருடைய 
சவந்தரியமும்‌ ்‌ 
விவரிக்கப்பட்டிருக்கிறது 


சங்கீதம்‌ 


சுவிசேஷங்களில்‌ 
ராஜ்யத்தைப்பற்றி 
சொல்லப்பட்டிருக்கிறது. 
கர்த்தாதி 


பரலோக 


(சங்‌ 45:2). 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை OODNENS 


PUBLISHERS 


இயேசுகிறிஸ்து தம்முடைய 
வெற்றிகளினால்‌ மகிமையடைந்திருக்கிறார்‌ 
(சங்‌ 45:3-5). இயேசுகிறிஸ்துவின்‌ ராஜ்யம்‌ 
நீதியுள்ளது (சங்‌ 45:67). 


இயேசு கிறிஸ்துவினுடைய 
அரமனையின்‌ அழகும்‌ ஜசுவரியமும்‌ 
(சங்‌ 45:89). சபை இயேசுகிறிஸ்துவின்‌ 
மணவாட்டி. மணவாட்டி தன்‌ ராஜாவைப்‌ 
பணிந்துகொள்ளவேண்டும்‌ (சங்‌ 45101). 
மணவாளனுக்கும்‌ மணவாட்டிக்கும்‌ 
கலியாணம்‌ (சங்‌ 4542-15). இந்த 
கலியாணத்‌ மாய்‌ வரும்‌ 
ஆசீர்வாதங்கள்‌ (சங்‌ 4541677). 


ராஜா 
சண்‌ 45 : 1-5 


சங்‌ 451. என்‌ இருதயம்‌ நல்ல 
விசேஷத்தினால்‌ பொங்குகிறது; நான்‌ 
ராஜாவைக்‌ குறித்துப்‌ பாடின கவியைச்‌. 
சொல்லுகிறேன்‌; என்‌ நாவு விரைவாய்‌ 
எழுதுகிறவனுடைய எழுத்தாணி. 


சங்‌ 45:2. எல்லா மனுபுத்திரரிலும்‌ நீர்‌ 
மகா ௪ 
உம்முடைய 
பொழிகிறது; 
உம்மை 
ஆசீர்வதிக்கிறார்‌. 


என்றென்றைக்கும்‌. 


சங்‌ 45:3. சவுரியவானே, உமது 
மகிமையும்‌ உமது மகத்துவமுமாகிய 
உம்முடைய பட்டயத்தை நீர்‌ 
உம்முடைய  அரையிலே கட்டிக்‌ 
கொண்டு, 
சவ்‌ 454.  சத்தியத்தினிமித்தமும்‌, 
நீதியுடன்‌ கூடிய 
சாத்தத்தினிமித்தமும்‌, உமது 
மகத்துவத்திலே ஜெயமாக ஏறிவாரும்‌; 

வலதுகரம்‌ 


அம்புகள்‌ 
அவைகள்‌ 
சத்துருக்களின்‌ 
பாயும்‌; 

கீழே 


சங்‌ 455. உம்முடைய 
கூர்மையானவைகன்‌, 
ராஜாவுடைய 
இருதயத்திற்குன்‌. 
ஜனசதனங்கன்‌ 
விழுவார்கள்‌. 


உமக்குக்‌ 





ழ்‌ நள 
யாய 
என்‌ நாவு 


என்‌ தயாம்‌ நல்ல. 
விசேஷத்தினால்‌ பொங்குகிறது; நான்‌ 
ராஜாவைக்‌ குறித்துப்‌ பாடின கவியைச்‌ 
சொல்லுகிறேன்‌; என்‌ நாவு விரைவாய்‌ 

கிறவனுடைய எழுத்தாணி! 
(சங்‌ 454). 


இந்த சங்கீதத்தின்‌ தலையில்‌ 
சோஷனீம்‌ என்னும்‌ வாத்தியத்தைப்பற்றிச்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஆறு 
நரம்புகளுள்ள வாத்தியமாகும்‌. சோஷனீம்‌ 
என்பதற்கு ரோஜா பூவைப்போன்ற 
அல்லது அல்லி மலரைப்போன்ற பூ 
என்றும்‌ ஒரு சிஸ்‌ அர்த்தம்‌ 
சொல்லுகிறார்கள்‌, சோஷனீம்‌ மலர்கள்‌ 
யூதருடைய கலியாண சடங்குகளில்‌ 
அதிகமாய்ப்‌ பயன்படுத்தப்படும்‌. இந்த 
சங்கீதம்‌ ஒரு நேசப்பாட்டாக 
எழுதப்பட்டிருக்கிறது. 


கிறிஸ்துவக்கும்‌ அவருடைய 
சபைக்கும்‌ இடையிலுள்ள பரிசுத்தமான 
நேசத்தைப்பற்றி இந்த  நேசப்பாட்டில்‌ 
கவிதை நயத்தோடு எழுதப்பட்டிருக்கிறது. 
இந்தப்‌ பாட்டு மிகவும்‌ 
பிரியமானவர்களாகிய, கன்னிகைகளின்‌ 
பாட்டாகும்‌. மணவாட்டியின்‌, கன்னிகைகள்‌ 
மணவாட்டியை மணவாளனிடம்‌ அழைத்து 
வருகிறார்கள்‌. அப்போது இந்தக்‌ 
கன்னிகைகள்‌ இந்த நேசப்பாட்டைப்‌ பாடி 
கலியாண சடங்குகளை 
மேன்பைப்படுத்துகிறார்கள்‌. 

இந்த 
சொல்லப்பட்டிருக்கிற 
நல்ல செய்திகளாகும்‌. 
இதைப்பற்றிச்‌ ்‌ 

யம்‌ 


பொங்குகிறது" 
சங்கீதக்காரர்‌ 


பாடுகிறார்‌. 


என்று சொல்லுகிறார்‌. 
ராஜாவைக்‌ குறித்துப்‌ 

கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்துவே ராஜாதி ராஜா. 
இந்த சங்கீதத்தில்‌ தேவனுடைய 
ராஜ்யத்தைப்பற்றியும்‌ அவருடைய நீதியான 
ஆளுகையைப்‌ பற்றியும்‌ 
சொல்ப்பட்டிருக்கிறது 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை 


QODNENS 
PUBLISHERS 


சங்கீதக்காரர்‌ தன்னுடைய 
இருதயத்தில்‌ இபேசுகிறிஸ்துவைப்‌ 
பற்றியும்‌, அவருடைய சபையைப்பற்றியும்‌ 
நினைத்து, இந்த சங்கீதத்தை எழுதுகிறார்‌. 
இயேசுகிறிஸ்துவைப்‌ பற்றிய 
செய்தியெல்லாமே, “நல்ல விசேஷம்‌” தான்‌. 
சங்கீதக்காரரின்‌ இருதயம்‌ இந்த நல்ல 
விசேஷத்தினால்‌. பொங்குகிறது. 
சங்கீதக்காரர்‌ தன்னுடைய நாவினால்‌ 
இயேசுகிறிஸ்துவையும்‌, அவருடைய 
சபையையும்‌ அறிக்கை செய்கிறார்‌. 
கர்த்தர்மீ, ன்‌. வைத்‌ க்கி! 
வயம்‌ வகித்‌ 1 
நாம்‌ இயேசுகிறிஸ்துவைப்பற்றியும்‌, 
தெய்வீக காரியங்களைப்பற்றியும்‌ பல 
சமயங்களில்‌ பேசுகிறோம்‌. இந்தக்‌ 
காரியங்களையெல்லாம்‌ நம்முடைய 
இருதயத்தின்‌. மத்திலிருந்து 
பேசவேண்டும்‌. இதைப்பற்றிப்‌ பேசும்போது 
நம்முடைய ஆளியிலும்‌ ஆத்துமாவிலும்‌ 
இருதயத்திலும்‌ உற்சாகமுண்டாக 
வேண்டும்‌. கிறிஸ்துவைப்பற்றிப்‌ பேசுகிற 
ஒவ்வொரு வார்த்தையும்‌ ல்‌ 


ஆவிக்குரிய 'வியத்‌ 
மதன்‌ தா பதக மண்டு 


சங்கீதக்காரர்‌, இந்த சங்கீதத்தைப்‌ 
பற்றிச்‌ சொல்லும்போது, “நான்‌ 
ராஜாவைக்குறித்துப்‌ பாடின கவியைச்‌ 
சொல்லுகிறேன்‌” என்று சொல்லுகிறார்‌ 
இவர்‌ மற்றவர்களிடமிருந்து கேப்‌. 
சம்பவங்களை இந்தக்‌ 

பாடவில்லை. ராஜாவைக்‌ 
சங்கீதக்காரர்‌ தியானம்பண்ணியிருக்கிறார்‌. 
மற்றவர்களுடைய தியானத்தை கவியாய்ப்‌ 
பாடாமல்‌, தன்னுடைய தியானத்தையே 
இந்த சங்கீதத்தில்‌. கவியாகப்‌ பாடுகிறார்‌. 


சங்கீதக்காரர்‌ தன்னுடைய நாவைப்‌ 
பற்றிச்‌ சொல்லும்போது “என்‌ நாவு 
விரைவாய்‌ எழுதுகிறவனுடைய 
எழுத்தாணி” என்று குறிப்பிடுகிறார்‌. இவர்‌ 
இந்த சங்கீதத்தின்‌ ஒவ்வொரு 
வார்த்தையையுமஎழுதும்போது, அவருடைய 
அந்த வார்த்தைகளை 
கையில்‌ எழுத்தாணி 
எழுதுவதுபோல, அவருடைய 
வ்‌ வார்த்தைகளை, 
அவருடைய நாவு பேசுகிறது. 





ழ்‌ நவள 
யாய 


வேதவாக்கியத்தை அவர்கள்‌ 

சுயமாய்‌ எழுதவில்லை. அவர்கள்‌ 
கர்த்தருடைய கரத்தில்‌ பயன்படுத்தப்பட்ட 
எழுத்தாணியைப்போலவே எழுதினார்கள்‌. 
எழுத்தாணி சுயமாய்‌ எழுதாது. 
எழுதுகிறவரின்‌ விருப்பப்படிதான்‌. எழுதும்‌. 
அதுபோலவே பரிசுத்த யானவர்‌ 
ஏவுவை மாத்திரமே. ர்க்கதரிசிகள்‌ 
வெக்க எழுதினாள்‌ பூ 


நம்முடைய நாவு பல காரியங்களைப்‌ 
பேசலாம்‌... சாதுரிய வார்த்தைகளைப்‌ 
பேசலாம்‌. வேகமாகவும்‌ விருவிருப்பாகவும்‌ 
பேசலாம்‌. நம்முடைய சுயபுத்திமினால்‌ 
நாம்‌ எவ்வளவு பேசினாலும்‌, அதனால்‌ 
ஒரு பிரயோஜனமுமில்லை. கர்த்தர்‌ தாமே 
நம்முடைய நாவை ஆளுகை செய்வதற்கு 
ஒப்புக்கொடுக்க வேண்டும்‌. அப்போது 
கர்த்தர்‌ தமக்குப்‌ பிரியானமான 
பிரகாரமாக, தமக்குச்‌ சித்தமானதை, 
நம்முடைய நாவின்‌ மூலமாய்ப்‌ பேசுவார்‌ 
நம்முடைய நாவு கர்த்தர்‌ பயன்படுத்துகிற 
எழுத்தாணியாயிருக்கும்‌. 


நீர்‌ மகா சவுந்தரியமுன்னவர்‌. 


எல்லா மனுபுத்திரரிலும்‌ தீர்‌ மகா 
சுவுந்தரியமுன்னவர்‌; 
உதடுகளில்‌ அருன்‌ 
ஆகையால்‌ தேவன்‌: 
என்றென்றைக்கும்‌ ஆசீர்வதிக்கிறார்‌. 
(சங்‌ 482. 


நாம்‌ கர்த்தருடைய மகிமையையும்‌, 
மேன்மையையும்‌, மகத்துவத்தையும்‌ பற்றிச்‌ 
சொல்லும்போது, அவரை யாரோடும்‌ 
ஒப்பிட்டுச்‌ சொல்லமுடியாது. ல்‌ 
தமக்குத்தாமே. சேவித்த 
சுபாவமுள்ளவர்‌. ரர்‌ 
சவுந்தரியமுள்ளவர்‌. சங்கீதக்காரர்‌ 
தேவனுடைய  சுவுந்தரியத்தைப்‌ பற்றிச்‌ 


எல்லா மனுபுத்திரரிலும்‌ 
று 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை CONES 


PUBLISHERS 


இந்த. 
விருந்தின்போது 
இந்த... கீதத்தில்‌ 
சவுந்தரியத்தைப்பற்றி 
சொல்லப்பட்டிருக்கிறது. 
கிறிஸ்துவே மணவாளர்‌. 
சவுந்தரியமும்‌, மேன்மையும்‌, மகத்துவமும்‌ 
இந்த சங்கீதத்தில்‌ விரிவாகச்‌ 
ால்லப்பட்டிருக்கிறது. 

சங்கீதக்காரர்‌ இந்த சங்கீதத்தில்‌ 
ராஜாவைக்‌ குறித்துப்‌ பாடுகிறார்‌. தான்‌ 
பாடும்போது, தன்னுடைய பாடலை 
ராஜாவிடம்‌ நேரடியாகப்‌ பாடுகிறார்‌. 
கிறிஸ்துவைப்பற்றி அவரிடமே. 
சொல்லுகிறார்‌. கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்துவிடத்தில்‌ பயபக்தியும்‌, 
பிரியமுமுள்ள நாம்‌, கர்த்தருடைய 
சமுகத்தில்‌ வந்து, அவருடைய 
மேன்மையையும்‌, மகத்துவத்தையும்‌, 
மகிமையையும்‌, சவுந்தரியத்தையும்‌ புகழ்ந்து 
பேசவேண்டும்‌. அவருடைய 
சுபாவங்களுக்காக அவரைத்‌ 
துதிக்கவேண்டும்‌. நாமும்‌ சங்கீதக்காரரைப்‌ 
போல,  இயேசுகிறிஸ்துவிடத்தில்‌ வந்து, 
“எல்லா மனுயுத்திரரிலும்‌ நீர்‌ மகா 


சவந்தரியமுள்ளவர்‌' என்று 
சென்ட்‌ 


இயேசுகிறிஸ்துவிடம்‌ கிருபையுள்ளது. 
அந்தக்‌ கிருபையை அவர்‌ நமக்காகவே 
வைத்திருக்கிறார்‌. சங்கீதக்காரர்‌ 
இயேசுகிறிஸ்துவின்‌ கிருபையைப்பற்றிச்‌ 
சொல்லும்போது, “உம்முடைய உதடுகளில்‌ 
அருள்பொழிகிறது” என்று சொல்லுகிறார்‌. 
இயேசுகிறிஸ்துவினுடைய 
வார்த்தையினாலும்‌, அவருடைய 
வாக்குத்தத்தத்தினாலும்‌, அவருடைய 
சுவிசேஷத்தினாலும்‌ தேவனுடைய நன்மை 
நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. 
இயேசுகிறிஸ்து தம்முடைய நல்ல 
கிரியையை நமக்குள்‌ துவக்கி, அதை 
நடத்தி வருகிறார்‌. இயேசுகிறிஸ்துவின்‌ 
நற்கிரியை அவருடைய வாயின்‌ 
வார்த்தையின்‌. மூலமாய்‌ நமக்கு 
அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 





ழ்‌ பய] 

யாய 
இயேசுகிறிஸ்துவின்‌ சுவிசேஷம்‌ 
பின்‌ சுவிசேஷபாகும்‌. 


கிறிஸ்துவின்‌ சுவிசேஷம்‌ அவருடைய 
உதடுகளில்‌ ஊற்றப்பட்டிருக்கிறது. 
கர்த்தரே தம்முடைய சுவிசேஷத்தை முதன்‌ 
முதலாய்‌ நமக்கு அறிவித்தார்‌. 
கர்த்தரிடமிருந்தே நாம்‌ அவருடைய 
சுவிசேஷத்தைப்‌  பெற்றுக்கொள்கிறோம்‌. 
இயேசுகிறிஸ்துவிடம்‌ நித்திய ஜீவனைக்‌ 
குறித்த வார்த்தைகள்‌ உண்டு. 
அவருடைய உதடுகளில்‌ 
தீர்க்கதரிசன: ஆவியானவர்‌ 
ட 


கிறிஸ்துவானவர்‌ 
தெய்வீக கிருபைக்குச்‌ சொந்தக்காரர்‌. 
தம்முடைய கிருபையை, தம்முடைய 
பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாகக்‌ 
கொடுக்கும்‌ அற்புதமான ஊழியத்தை 
கிறிஸ்துவானவர்‌ செய்து வருகிறார்‌ 
ஆகையால்‌ பிதாவானவர்‌, தம்முடைய 
குமாரனாகிய இயேசுகிறிஸ்துவை, 
என்றென்றைக்கும்‌ ஆசீர்வதிக்கிறார்‌. 
இதன்‌ மூலமாய்‌, இயேசுகிறிஸ்துவில்‌ 
பூமியிலுள்ள எல்லா தேசத்தாரும்‌ 
ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள்‌. இயேசு 
கிறிஸ்துவின்‌ ஆசீர்வாதம்‌ ர்மீ 
த்திக்‌ த்க்‌ 


தேவனுடைய 


உம்முடைய பட்டயம்‌ 


சுவுரியவானே, உமது மகிமையும்‌ 
உமது மகத்துவமுமாகிய உம்முடைய 
பட்டயத்தை நீர்‌ உம்முடைய 
அரையிலே கட்டிக்கொண்டு, 
சுத்தியத்தினிமித்தமும்‌, நீதியுடன்‌ 
கூடிய சாந்தத்தினிமித்தமும்‌, உமது 
மகத்துவத்திலே ஜெயமாக ஏறிவாரும்‌; 
உமது வலதுகரம்‌ 
பயங்கரமானவைகளை ௦ 

விளங்கப்பண்ணும்‌ (சங்‌ 45:3,4). 


கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து தம்மை 
யுத்தத்திற்கு ஆயத்தம்பண்ணுகிறார்‌. தமது 
மகிமையும்‌, 
தம்முடைய 
தம்முடைய 
கொண்டு, 
ஜெயமாக 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை 


QOODNENS 
PUBLISHERS 


தேவனுடைய வார்த்தையே ஆவியின்‌ 
பட்டயம்‌. தேவனுடைய வார்த்தையில்‌ 
அவருடைய கிருபை நிரம்பியிருக்கிறது. 
அவருடைய வாக்குத்தத்தங்களே 
அவருடைய வார்த்தையாக 
வெளிப்படுகிறது. இயேசுகிறிஸ்துவின்‌ 
வார்த்தைக்கு அவருடைய பிள்ளைகள்‌ 
மனப்பூர்வமாய்க்‌ கீழ்ப்படிகிறார்கள்‌. 
கிறிஸ்துவின்‌ சுவிசேஷத்தினால்‌. 
புறஜாதியாரும்‌ இரட்சிக்கப்படுகிறார்கள்‌. 


இயேசுகிறிஸ்து, 
புறப்பட்டுப்போகும்‌ போது, 
மகிமையோடும்‌ 
மகத்துவத்தோடும்‌ புறப்பட்டுப்போகிறார்‌. 
மிகப்பெரிய ராஜாக்கள்‌ 
யுத்தக்களத்திற்கு கம்பீரமாய்ப்‌ புறப்பட்டுப்‌ 
போவது போல, நம்முடைய கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்துவும்‌ ஜெயகம்பீரத்தோடு 
புறப்பட்டுப்‌ போகிறார்‌. அவருடைய 
மகிமையும்‌, அவருடைய மகத்துவமும்‌, 
ருடைய பட்டயமும்‌ 
அவரிடத்திலிருக்கிறது. 


இயேசுகிறிஸ்து 
சுவிசேஷத்தினால்‌ மேன்மை 
யடைந்திருக்கிறார்‌ ரரப்ரசமடைந்‌ 
திருக்கிறார்‌. ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்‌. 
பிதாவானவர்‌, கிறிஸ்துவின்‌ 
சுவிசேஷத்தினால்‌, அவர்மீது 
மகிமையையும்‌ மகத்துவத்தையும்‌ 
வைத்திருக்கிறார்‌. இயேசுகிறிஸ்துவின்‌ 
ஆள்தத்துவத்திலும்‌, அவருடைய 
சுவிசேஷத்திலும்‌ உலகப்பிரகாரமான 
மகிமையோ, மேன்மையோ, ஆடம்பரமோ, 
ஆரவாரமோ காணப்படவில்லை, 
கிறிஸ்துவின்‌ சுவிசேஷம்‌ மனுஷரை 
மயக்குகிற நூதனமான வார்த்தைகளோ 
அல்லது சாதுரியமான வார்த்தைகளோ 
அல்ல. 


இயேசுகிறிஸ்துவினிடத்தில்‌ மனுஷரை 
மயக்கும்‌ அழகோ, சவுந்தரியமோ இல்லை, 
வி்‌ இந்த 


கர்த்தராகிய 
யுத்தத்திற்குப்‌ 
தம்முடைய 


தம்முடைய 


வந்தார்‌. 

மனுஷப்பிரகாரமான 

ஆனால்‌ அவரிடத்தில்‌ ஆவிக்குரிய 
மகிமையிருக்கிறது. இயேசுகிறிஸ்து, 





ழ்‌ நள 
ஈயா 


தம்முடைய சத்துருக்களோடு யுத்தம்‌ 
பண்ண புறப்பட்டுப்போகும்போது, அவர்‌ 
உலகப்பிரகாரமான, மாம்சப்பிரகாரமான 
மகிமையோடு, மகத்துவத்தோடு புறப்பட்டுப்‌ 
போகாமல்‌, ஆவிக்குரிய மகிமையோடும்‌, 
ஆவிக்குரிய மகத்துவத்தோடும்‌ 
புறப்பட்டுப்போகிறார்‌ 


இயேசுகிறிஸ்துவின்‌ பட்டயமும்‌ 
உலகப்பிரகாரமான பட்டமல்ல. பரிசுத்த 
ஆவியானவரின்‌ வார்த்தையே 
கிறிஸ்துவானவரின்‌ பட்டயம்‌. 
இயேசுகிறிஸ்து தம்முடைய ஆவிக்குரிய 
மகிமையோடும்‌ மகத்துவத்தோடும்‌ 
புறப்பட்டு வரும்போது, நாமும்‌ அவருடைய 
சமுகத்தில்‌ வந்து, “உம்முடைய ராஜ்யம்‌ 
வருவதாக” என்று, பயபக்தியாய்ச்‌ 
சொல்லவேண்டும்‌. கிறிஸ்துவின்‌ ராஜ்யம்‌ 
உலகமுழுவதிலும்‌ ஸ்தாபிக்கப்படுவதாக 
என்றும்‌. விஸ்தாரம்பண்ணப்படுவதாக 


என்றும்‌ பயபத்தியாய்ச்‌ சொல்லவேண்டும்‌. 
இயேசுகிறிஸ்து அளிக்க 


சீர்வாதம்‌  நிரம்பியவராகயிருக்கிறார்‌. 
சத்தியத்தினிமித்தமும்‌, நீதியுடன்‌ கூடிய 
சாந்தத்தினிமித்தமும்‌ இயேசு 
கிறிஸ்துவுக்கு மகிமையும்‌ மகத்துவமும்‌ 
உண்டாயிருக்கிறது. மனுஷர்‌ மத்தியிலே. 
இந்த சுபாவங்கள்‌ காணப்படவில்லை. 
இவைபெல்லாம்‌. மறைந்துபோயிற்று. 
மனுஷர்‌ மத்தியிலே இந்த சுபாவங்கள்‌ 
காணாமல்‌ போயிற்று சத்தியமும்‌, 
நீதியுடன்‌ கூடிய சாந்தமுமுள்ள மனுஷரை 
பார்ப்பது மிகவும்‌  அரியதாயிருக்கிறது. 
இயேசுகிறிஸ்துவின்‌ . சுவிசேஷம்‌ 
சத்தியமும்‌, சாந்தமும்‌, நீதியுமுள்ளது. 
கிறிஸ்துவின்‌ சுவிசேஷத்‌ 
சத்தியத்தின்‌ வல்லமையும்‌ 
வல்லமையும்‌ கிரியை செய்கிறது. 
இயேசுகிறிஸ்துவின்‌ மார்க்கம்‌ 
அன்பின்‌ மார்க்கம்‌. நீதியின்‌ மார்க்கம்‌. 
சத்தியத்தின்‌ மார்க்கம்‌. கிறிஸ்துவின்‌ 
உமதேத்தில்‌ அன்பும்‌ சாந்தமும்‌ 
நிரம்பியிருக்கும்‌. கிறிஸ்துவின்‌ வார்த்தை 
வல்லமையுள்ளது. கிறிஸ்துவின்‌ சுவிசேஷம்‌ 
சகல அதிகாரத்தோடும்‌ 
பிரசங்கிக்கப்படுகிறது. அதே வேளையில்‌, 
கிறிஸ்துவின்‌ சுவிசேஷத்தில்‌ அவருடைய 
அன்பும்‌, சாந்தமும்‌ வெளிப்படுகிறது. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை CDNENIS 


PUBLISHERS 


அப்போஸ்தலர்‌ பவுல்‌ தான்‌ செய்கிற 
சுவிசேஷ ஊழியத்தை இவ்வாறு 
எழுதுகிறார்‌. “இந்நேரம்வரைக்கும்‌ 
பசியுள்ளவர்களும்‌, தாகமுள்ளவர்களும்‌, 
நிர்வாணிகளும்‌ குட்டுண்டவர்களும்‌, 
தங்க இடமில்லாதவர்களுமாயிருக்கிறோம்‌. 
எங்கள்‌ கைகளினால்‌ வேலைசெய்து, 
பாடுபடுகிறோம்‌; ப்‌ 
ஆசீர்வதிக்கிறோம்‌: 


இந்நாள்வரைக்கும்‌. 

குபபையைப்போலவும்‌ 

எல்லாரும்‌ துடைத்துப்போடுகிற கப்‌ 
என்க தப க து 


கர்த்தருடைய 
எப்படி ஊழியம்‌ 


ஊழியக்காரர்கள்‌ 
செய்யவேண்டுமென்று. 
அப்போஸ்தலர்‌ பவுல்‌ தீமோத்தேயவுக்கு 
எழுதின இரண்டாவது நிருபத்தில்‌ 
இவ்வாறு சொல்லுகிறார்‌. “கர்த்தருடைய 
ஊழியக்காரன்‌ சண்டை 
பண்ணுகிறவனாயிராமல்‌, எல்லாரிடத்திலும்‌ 
சாந்தமுள்ளவனும்‌. போதகசமர்த்தனும்‌, 
தீமையைச்‌ சகிக்கிறவனுமாயிருக்க 
வேண்டும்‌. எதிர்பேசுகிறவர்கள்‌. 
சத்தியத்தை  அறியும்டி தேவன்‌ 
அவர்களுக்கு மனந்திரும்புதலை 
அருளத்தக்கதாகவும்‌. பிசாசானவனுடைய 
இச்சையின்படி செய்ய அவனால்‌ 
பிடிபட்டிருக்கிற அவர்கள்‌ மறுபடியும்‌ 
மயக்கந்தெளிந்து அவன்‌ கண்ணிக்கு 
நீங்கத்தக்கதாகவும்‌, சாந்தமாய்‌ 
அவர்களுக்கு உபதேசிக்கவேண்டும்‌” 
(2தீமோ 2:24-26). 


இயேசுகிறிஸ்து 

சத்தியத்திலும்‌, சாந்தத்திலும்‌ நீதிமிலும்‌ 
வெளிப்படுகிறார்‌ இவையே 
இயேசுகிறிஸ்துவின்‌ மகியையும்‌ 


மகத்துவமும்‌ ங்கு இவற்றின்‌ 
நிமித்தமாய்‌ கிறிஸ்து ஜெயம்‌ 
பெறுகிறார்‌. தம்முடைய மகத்துவத்தில்‌ 
ஜெயமாக ஏறிவருகிறார்‌. இயேசுகிறிஸ்து 
சத்தியமுள்ளவராக இருக்கிறபடியினால்‌, 
ஜனங்கள்‌ அவரிடத்தில்‌ விசுவாசம்‌ 
வைக்கிறார்கள்‌. அவர்‌ 
சாந்தமுள்ளவராகயிருக்கிற _ ஸ்ரயினால்‌, 
ஜனங்கள்‌ அவரிடத்தில்‌ கற்றுக்கொள்ள 
வருகிறார்கள்‌. 


தம்முடைய 





ழ்‌ நள 
யாய 


இயேசுகிறிஸ்து தம்முடைய 
சுபாவத்தைப்பற்றிச்‌ சொல்லும்போது, “நான்‌. 
சாந்தமும்‌ மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன்‌" 
(மத்‌ 11:29) என்று சொல்லுகிறார்‌. 
இயேசுகிறிஸ்துவின்‌ சாந்தமும்‌, 
மனத்தாழ்மையுமே அவருடைய மகத்துவம்‌. 
அப்போஸ்தலர்‌ பவுல்‌  சபையாருக்குப்‌ 
புத்திசொல்லும்போது, அவர்‌ கிறிஸ்துவின்‌ 
சாந்தத்தையும்‌ தயவையும்‌ முன்னிட்டு 
அவர்களுக்குப்‌ புத்திசொல்லுகிறார்‌ 
12கெ 101). 


இயேசுகிறிஸ்து நீதியாய்‌ 
செய்கிறவராகயிருக்கிறார்‌. 
ஜனங்கள்‌ தங்களை 
ஒப்புக்கொடுக்கிறார்கள்‌. 
ஆளுகையை அங்கீகரித்து, 
வார்த்தைக்குக்‌ கீழ்ப்படிந்து 
இயேசுகிறிஸ்துவின்‌ 
ஜனங்கள்‌ தங்கள்‌ 
இருதயத்தில்‌ ஏற்றுக்கொண்டு, 
அவருடைய அரச்சுவடுகளைப்‌ பின்பற்றி 
ஜீவிக்கிறார்கள்‌. 


இயேசுகிறிஸ்துவின்‌ வலதுகரம்‌ 
பயங்கரமானவைகளை விளங்கப்பண்ணும்‌. 
மனுஷருடைய ஆத்துமாக்களை 
தம்மிடத்தில்‌ சேர்ப்பதற்காக: 
இயேசுகிறிஸ்து பலத்த கிரியைகளை 
நடப்பிக்கிறார்‌. அந்தக்‌ கிரியைகளில்‌ 
சில பயங்கரமானவைகளாயும்‌ 
இருக்கிறது. மனுஷருடைய 
இருதயம்‌ உடைக்கப்படுகிறது. 
மனுஷருடைய மனச்சாட்சி 
அவர்களுடைய பாவத்தினிமித்தமாய்‌ 
குற்றவுணர்வடைகிறது. பாவிகள்‌ தங்கள்‌ 
மனச்சாட்சியில்‌ குத்தப்படுகிறார்கள்‌. 


ஆளுகை 
இதினிபித்தமாய்‌ 
அவருக்கு 
அவருடைய 
அவருடைய 
ஜீனிக்கிறார்கள்‌. 
உபதேசத்தை 


கர்த்தர்‌ தம்முடைய பயங்கரமான 
கிரியைகளை மனுஷர்‌ மத்தியிலே 
நடப்பிக்கிறார்‌. இதனிமித்தமாய்‌ 
ஜனங்கள்‌ தங்கள்‌ பாவத்தைக்குறித்து 
உணர்த்தப்பட்டு, தங்கள்‌ 
பாவத்தினிமித்தமாய்‌ மனம்‌ வருந்தி, 
னந்த, ல்‌ 

சமுகத்‌; தங்களை தாழ்த்‌ 

ஒப்புக்கொடுக்கிறார்கள்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம 


PUBLISHERS 


உம்முடைய அம்புகள்‌ 


உம்முடைய 
கூர்மையானவைகள்‌, 
ராஜாவுடைய 
இருதயத்திற்குன்‌. 
ஜனசதவங்கன்‌ உமக்குக்‌ 
விழுவார்கள்‌ (சங்‌ 45:5), 


கர்த்தராகிய  இயேசுகிறிஸ்துவின்‌ 
வலதுகரம்‌ பயங்கரமானவைகளைச்‌ 
செய்யும்‌ கர்த்தருடைய  அய்புகள்‌ 
கூர்மையானவைகள்‌. அவைகள்‌ 
சத்துருக்களின்‌ இருதயத்திற்குள்‌ பாயும்‌. 
சத்துருக்கள்‌ கர்த்தருக்குத்‌ 
தங்களை கீழ்்படுத்துவதற்கும்‌, 
தங்களுடைய பாவங்களைக்‌ குறித்து 
மனம்‌ வருத்தப்படுவதற்கும்‌, கர்த்தருடைய 
கூர்மையான அம்புகள்‌ அவர்களுடைய 
இருதயத்திற்குள்‌ பாயவேண்டியது 
அவசியமாயிருக்கிறது. அவர்களுடைய 
இருதயங்கள்‌ நொறுக்கப்பட்டு, 
காயமுண்டாக்கப்படுவதும்‌ 

தேவகிக்கு ன 


மனுஷருடைய இருதயத்தில்‌ 
வேதனைகளும்‌, வருத்தங்களும்‌, 
பாரங்களும்‌ உண்டானால்தான்‌, அவர்கள்‌ 
கர்த்தரிடத்தில்‌ தங்களைத்‌ தாழ்த்தி 
வருகிறார்கள்‌. இல்லையென்றால்‌ 
அவர்களுடைய இருதயம்‌ 
பெருமையடைந்து, கடினப்பட்டுப்போகிறது. 
கடினமான இருதயத்தை உடைப்பதற்கு 


கர்த்தருடைய கூர்மையான அம்பு 
தேவைப்படுகிறது. 


கர்த்தருடைய அம்பு மனுஷருடைய 
இருதயத்திற்குள்‌ பாயும்போது, 
அவர்களுடைய இருதயம்‌ கர்த்தருக்கு 
முன்பாக உடைகிறது. கல்லான இருதயம்‌ 
தசையான இருதயமாக மாறுகிறது. 
கடினமான இருதயம்‌ மென்மையான 
இருதயமாக மாறுகிறது இதுவரையிலும்‌ 
பாவத்தைக்‌ ப்பட்ட 
இருதயம்‌ இப்போது கடிது 





ழ்‌ நயனா 
யாய 


வில்லிலிருந்து 
புறப்பட்டுப்போகும்‌ போது, 
சத்துருவின்மீது பாய்ந்து 
சத்துருவை சாய்த்து கீழே அர்ப்‌ 
கிறிஸ்துவின்‌ கூர்மையான அம்புகள்‌ 
மனுஷருடைய இருதயத்தில்‌ பாயும்போது, 
அவர்கள்‌ கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
தாழவிழுகிறார்கள்‌ கிறிஸ்துவின்‌ 
பிரமாணத்திற்கும்‌ அவருடைய 
ஆளுகைக்கும்‌ தங்களை 
கீழ்ப்படுத்துகிறார்கள்‌. இருதயத்தில்‌ அம்பு 
பாயும்போது அவர்களால்‌ முரட்டாட்டம்‌ 
பண்ண முடியாது. கீழே விழுவதைத்‌ 
தவிர வேறு வழியில்லை. 
கர்த்தருடைய வலது கரம்‌ 
பயங்கரமானவைகளைச்‌ செய்து. 
ம்முடைய க்களை 1 

நாதப்வாக்கி போகு தட்‌ 


மணவாளன்‌ 
சங்‌ 45 : 6-9 


அய்‌ 
டல்‌ 


ஒரு 


சுங்‌ 45:6. தேவனே, உமது சிங்காசனம்‌ 
என்றென்றைக்குமுன்னது, உமது 
ராஜ்யத்தின்‌ செங்கோல்‌ நீதியுன்ன 
செங்கோலாயிருக்கிறது. 


சுங்‌ 457, தீர்‌ நீதியை விரும்பி, 
அக்கிரமத்தை வெறுக்கிறீர்‌ ஆதலால்‌ 
தேவனே, உம்முடைய தேவன்‌ உமது 
தோழரைப்பார்க்கிலூம்‌ உம்மை 
ஆனத்ததைலத்தினால்‌ அபிஷேகம்‌ 
பண்ணினார்‌. 


கங்‌ 45:8. தந்தத்தினால்‌ செய்த 
அரமனைகளிலிருந்த புறப்படுகையில்‌, 
நீர்‌ மகிழும்‌ படி 
உமது வஸ்திரங்கனெல்லாம்‌ 
வென்னைப்போனம்‌ சந்தனம்‌ லவங்கம்‌ 
இவைகளின்‌ வாசனை 
பொருத்தியதாயிருக்கிறது.. 


சுங்‌ 45:9. உமது நாயகிகளுக்குன்னே 
அரசரின்‌ குமாரத்திகளுண்டு, ராஜஸ்திரீ 
ஓப்பீரின்‌ தங்கம்‌ அணித்தவனாய்‌ 
உமது வலதூபாரிசத்தில்‌ திற்கிறான்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


வீரிவுரை மாமா 


PUBLISHERS 


உம்முடைய தேவன்‌ 


தேவனே, உமது சிங்காசனம்‌ 
என்றென்றைக்குழுன்னது, உமது 
ராஜ்யத்தின்‌ செங்கோல்‌ நீதியுள்ள. 
செங்கோலாயிருக்கிறது. தீர்‌ நீதியை 
விரும்பி, அக்கிரமத்தை வெறுக்கிறீர்‌; 
ஆதலால்‌ தேவனே, உம்முடைய தேவன்‌ 
உமது தோழரைப்பார்க்கிலும்‌ உம்மை 
ஆனத்ததைலத்தினால்‌ அபிஷேகம்‌ 
பண்ணினார்‌ (சங்‌ 45:67). 


மணவாளன்‌ 
சிங்காசனத்தை 
நிரப்புகிறார்‌. 
அவருடைய 
நிரம்பியிருக்கிறது. 
தம்முடைய 


தம்முடைய 
தமது நீதியினால்‌ 
ராஜாவின்‌ அரமனை 
சவுந்தரியத்தினால்‌ 
பிதாவாகிய தேவன்‌ 
குமரனாகிய 
இயேசுகிறிஸ்துவிடம்‌ “தேவனே உமது 
சிங்காசனம்‌ என்றென்றைக்குமுள்ளது” 
என்று சொல்லுகிறார்‌. எபிரெயருக்கு 
நிருபம்‌ எழுதின ஆசிரியர்‌, 
இயேசுகிறிஸ்துவின்‌  சிங்காசனத்தைப்‌ 
பற்றிச்‌ சொல்லும்போது, “தம்முடைய 
தூதர்களை காற்றுகளாகவும்‌, தம்முடைய 
ஊழியக்காரரை அக்கினி. 
ஜுவாலைகளாகவும்‌ செய்கிறார்‌” (எபி 17) 
என்று சொல்லியிருக்கிறார்‌. 
இயேசுகிறிஸ்துவின்‌ சிங்காசனம்‌ 
தேவதூதருடைய சிங்காசனத்தைவிட 
மேன்மையானது. 


எபிரெயருக்கு நிர எழுதின 
ஆசிரியர்‌, சங்கீதக்காரருடைய 
வார்த்தைகளை இவ்வாறு மேற்கோளாகச்‌ 
சொல்லுகிறார்‌. “குமாரனை நோக்கி: 
தேவனே, உம்முடைய சிங்காசனம்‌ 
என்றென்றைக்குமுள்ளது, i 
ராஜ்யத்தின்‌ செங்கோல்‌. 
செங்கோலாயிருக்கிறது. 
விரும்பி, அக்கிரமத்தை வெறுத்திருக்கிறீர்‌; 
ஆதலால்‌, தேவனே, உம்முடைய தேவன்‌ 
உமது. தோழரைப்‌ பர்க்‌ உம்மை 


'தலத்தினால்‌ 
அக்க பண்ணினார்‌” (ஸி 1:89). 





ழ்‌ நள 
யாய 


இயேசுகிறிஸ்துவின்‌ 
என்றென்றைக்கும்‌ 
அவருடைய 
என்றென்றைக்கும்‌ இருக்கும்‌. 
இயேசுகிறிஸ்துவின்‌ ஆளுகை, இந்தப்‌ 
பூமியிலே, எல்லா காலங்களிலும்‌ நிலைத்து 
நிற்கும்‌. அப்போஸ்தலர்‌ பவுல்‌ 
கொரிந்தியருக்கு எழுதின முதலாவது 
நிருபத்தில்‌, இந்த உலகத்தின்‌. 
முடிவைப்பற்றி இவ்வாறு சொல்லுகிறார்‌. 
“அதன்பின்பு முடிவு உண்டாகும்‌: 
அப்பொழுது அவர்‌ சகல 
துரைத்தனத்தையும்‌ சகல அதிகாரத்தையும்‌ 
வல்லமையையும்‌ பரிகரித்து, தேவனும்‌ 


பிதாவுணயிருக்கிறவ। ராஜ்யத்தை 
பக்கக்‌. ரிகொரி படு 


ம்‌ 
நிலைத்திருக்கும்‌. 
சிங்காசனம்‌ 


கிறிஸ்துவானவர்‌ 
ராஜ்யத்தை 
பிதாவுமாயிருக்கிறவருக்கு 
கொடுப்பார்‌. அதன்பின்பும்‌ 
இயேசுகிறிஸ்துவின்‌ சிங்காசனம்‌ 
என்றென்றைக்கும்‌ நிலைத்து நிற்கும்‌. 
கிறிஸ்துவினுடைய ராஜ்யத்தின்‌ செங்கோல்‌ 
நீதியுள்ள செங்கோலாயிருக்கிறது. 
இயேசுகிறிஸ்து நீதியை விரும்பி, 
அக்கிரமத்தை வெறுக்கிறவர்‌. அவருடைய 
ஆளுகை நீதியுள்ளதாயிருக்கும்‌. 
கிறிஸ்துவானவர்‌ தேவனுடைய சித்தத்தின்‌ 
பிரகாரமாகவும்‌ அவருடைய நித்திய 
ஆலோசனையின்‌ பிரகாரமாகவும்‌, இந்தப்‌ 
பூமியில்‌ நீதியாய்‌ அரசாட்சி செய்வார்‌. 


இயேசு கிறிஸ்துவினுடைய 
ராஜ்யத்தின்‌ செங்கோல்‌ நீதியுள்ள 
செங்கோலாயிருப்பதினால்‌, அவருடைய 
ஆளுகை நித்திய ஆளுகையாகயிருக்கும்‌. 
அவருடைய ஆளுகையில்‌ நன்மைக்கும்‌ 
தீமைக்கும்‌ வித்தியாசமிருக்கும்‌. 
இயேசுகிறிஸ்து நீதியை விரும்பி, 
அக்கிரமத்தை வெறுக்கிறார்‌. 
ஆகையினால்‌ அவருடைய ஆளுகையில்‌ 
அக்கிரமத்திற்கு இடமிருக்காது. சகலமும்‌ 
நீதியும்‌ நியாயமுமாயிருக்கும்‌ 
இயேசுகிறிஸ்து 
மனுஷருக்கும்‌ 


மத்தியஸ்தராயிருக்கிறார்‌. 
ணை? சொல்லும்‌ 


தம்முடைய 
தேவனும்‌ 
ஒப்புக்‌ 
மீட்பராகிய 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம 


PUBLISHERS 


தம்முடைய தேவனாகச்‌ 
க்‌ , உம்முடைய 


el 

ல்லுகிறார்‌. 
தேன என்று குறிப்பிடுக! 

இயேசுகிறிஸ்து மரித்து 
உயிர்த்தெழுந்த பின்பு, மகதலேனா 
மரியாள்‌, கிறிஸ்துவைத்‌ தொடுவதற்காக 
வந்தாள்‌. அப்போது இயேசு மரியாளை 
நோக்கி, “என்னைத்‌ தொடாதே, நான்‌ 
இன்னும்‌ என்‌  பிதாவினிடத்திற்கு 
ஏறிப்போகவில்லை; நீ என்‌ 
சகோதரரிடத்திற்குப்‌ போய்‌, நான்‌ என்‌ 
பிதாவினிடத்திற்கும்‌, உங்கள்‌ 
பிதாவினிடத்திற்கும்‌, என்‌ 
தேவனிடத்திற்கும்‌ உங்கள்‌ 
தேவனிடத்திற்கும்‌ ஏறிப்போகிறேன்‌ என்று 
அவர்களுக்குச்‌ சொல்லு" என்றார்‌ 
(யோவா 2017). 

பிதாவானவர்‌ தம்முடைய 
குமாரனாகிய இயேசுகிறிஸ்துவை இந்த 
உலகத்திற்கு மனுஷராக அனுப்பினார்‌. 
குமாரனும்‌ பிதாவோடு உடன்படிக்கை 
செய்து கொண்டார்‌. இதனிமித்தமாய்‌ 
பிதாவானவர்‌ தம்முடைய குமாரனாகிய 
இயேசுகிறிஸ்துவை ந 
தைலத்தினால்‌ 
சங்கீதக்காரர்‌ 
சொல்லும்போது, “உம்முடைய 
உமது தோழரைப்பார்க்கிலும்‌ உம்மை 
ஆனந்த  தைலத்தினால்‌ அபிஷேகம்‌ 
பண்ணினார்‌" என்று சொல்லுகிறார்‌. 


இயேசுகிறிஸ்து இந்தப்‌ பூமியிலே 
நீதியைச்‌ செய்வதற்காகவும்‌, பாவத்தை 
அழிப்பதற்காகவும்‌ அநேக பாடுகளை 
அனுபவித்தார்‌. அநேக உபத்திவரங்களின்‌ 
வழியாக கடந்து சென்றார்‌. 
இயேசுகிறிஸ்துவுக்கு அநேக வேதனைகள்‌ 
உண்டாயிற்று. தம்முடைய குமாரனாகிய 


ஆனந்த 
அபிஷேகம்பண்ணினார்‌ 
இந்தச்‌ சத்தியத்தைச்‌ 


தேவன்‌ 


சகித்துக்கொண்டதினிமித்தம்‌, 
தேவன்‌, அவரை 
ன வர்வமடுத்றுகளா்‌ 





ழ்‌ நவள 
யாய 


பிதாவானவர்‌ தம்முடைய 
குமாரனுக்கு எல்லா மகிமையையும்‌, 
எல்லா சந்தோஷத்தையும்‌, எல்லா 
மேன்மையையும்‌ கொடுத்து அவரை 
உயர்த்துகிறார்‌. அப்போஸ்தலர்‌ பவுல்‌ 
பிலிப்பியருக்கு 

தாழ்மையையும்‌. 
பிதாவானவர்‌ அவரை உயர்த்தியதையும்‌ 


இவ்வாறு எழுதுகிறார்‌. 


“அவர்‌ தேவனுடைய ரூபமாயிருந்தும்‌, 
தேவனுக்குச்‌ சமமாயிருப்பதைக்‌ 
கொள்ளையாடின பொருளாக 
எண்ணாமல்‌, தம்மைத்தாமே 
வெறுமையாக்கி, அடிமையின்‌ ரூபமெடுத்து, 
மனுஷர்‌ சாயலானார்‌. அவர்‌ 
மனுஷரூபமாய்க்‌ காணப்பட்டு, 
மரணபரியந்தம்‌ அதாவது சிலுவையின்‌ 
மரணபரியந்தமும்‌ கீழ்ப்படிந்தவராகி, 
தம்மைத்தாமே தாழ்த்தினார்‌. ஆதலால்‌ 
தேவன்‌ எல்லாவற்றிற்கும்‌ மேலாக அவரை 
உயர்த்தி, இயேசுவின்‌ நாமத்தில்‌ வானோர்‌ 
பூதலத்தோர்‌ பூமியின்‌ கீழானோருடைய 
முழங்கால்‌ யாவும்‌ முடங்கும்படிக்கும்‌, 
பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக 
இயேசு கிறிஸ்து கர்த்தரென்று நாவுகள்‌ 
யாவும்‌ அறிக்கைபண்ணும்படிக்கும்‌, எல்லா 
நாமத்திற்கும்‌ மேலான நாமத்தை 
அவருக்குத்‌ தந்தருளினார்‌” (பிலி 2:6-11). 


பிதாவானவர்‌ 
இயேசுகிறிஸ்துவை, “அபிஷேகம்‌ 
பண்ணினார்‌” என்னும்‌ வாக்கியத்திற்கு. 
“அவரை அதிகாரத்தினாலும்‌, 
மகிமையினாலும்‌ நிரப்பி உயர்த்தினார்‌" 
என்பது பொருளாகும்‌. இயேசுகிறிஸ்துவே 
இந்த உலகத்திற்கு மேசியாவாக 
அனுப்பப்பட்டிருக்கிறார்‌. பிதாவானவர்‌ 
இயேசுகிறிஸ்துவை இன்ற ப்ட்‌ 
போது, மேசியாவி எல்லா 
அதிகாரங்களையும்‌, எல்லா 
மேன்மைகளையும்‌, எல்லா 
மகிமைகளையும்‌ அவருக்கு 
ஒப்புக்கொடுத்தார்‌. என்னும்‌ 
வார்த்தைக்கு அபிஷேகம்‌ 
பண்ணப்பட்டவர்‌ பொருள்‌. 


குமாரனாகிய 


மேசியா 


என்று 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ODNEYIS 


PUBLISHERS 


பிதாவானவர்‌ தாமே தம்முடைய 
குமாரனாகிய இயேசுகிறிஸ்துவை, 
ஆனந்த... தைலத்தினால்‌ அபிஷேகம்‌ 
பண்‌ க்கிறார்‌. 


தந்ததினால்‌ 
அரமனைகள்‌ 


செய்த 


தந்தத்தினால்‌. செய்த. 
அரமனைகவிலிருத்த புறப்படுகையில்‌, 
நீர்‌ மகிழும்படி, 
உமது வஸ்திரங்களெல்லாம்‌. 
'வெள்ளைப்போனம்‌ சந்தனம்‌ லவங்கம்‌ 
இவைகளின்‌ வாசனை 
பொருத்தியதாயிருக்கிறது. உமது 
நாயகிகளுக்குள்னே அரசரின்‌ 
குமாரத்திகளுண்டு, ராஜஸ்திரீ ஓப்பீரின்‌ 
தங்கம்‌ அணித்தவனாய்‌. உமது 
வலதுபாரிகத்தில்‌ நிற்கிறான்‌ 
(சங்‌ 45:8,9). 


இயேசுகிறிஸ்துவின்‌ 
மகிமையும்‌ 


ராஜ்யத்தில்‌ 
மகத்துவமும்‌ 
நிரம்பியிருக்கிறது. அதில்‌ நீதியும்‌, 
நியாயமும்‌ வாசமாயிருக்கிறது. 
இபேசுகிறிஸ்துவின்‌ வஸ்திரங்களெல்லாம்‌. 
அவர்‌ மகிழும்டியாக இருக்கிறது. 
அவருடைய வஸ்திரங்களில்‌, 
வெள்ளைப்போளம்‌, சந்தனம்‌. லவங்கம்‌ 
இவைகளின்‌ வாசனை பொருந்தி 
யிருக்கிறது. ல்‌ 
ஆடம்பரமாக இருக்க. வேண்டு 
மென்பதற்காக இயேசுகிறிஸ்துவின்‌ 
வஸ்திரங்களில்‌ இந்த வாசனை 
பொருந்தியிருக்கவில்லை. எல்லோரும்‌ 
கிறிஸ்துவின்‌ வஸ்திரத்தைப்பார்த்து 
ஆச்சரியப்ப. வேண்டுமென்பதற்காக, 
அவருக்கு மேன்மையான வஸ்திரம்‌ 
கொடுக்கப்படவில்லை. 
இயேசுகிறிஸ்துவின்‌ வஸ்திரம்‌ 
விலையுயர்ந்ததல்ல. அது ஆடம்பரமானது 
மல்ல. ஆனாலும்‌ அவருடைய 
வஸ்திரங்களெல்லாம்‌ வெள்ளைப்போளம்‌, 
சந்தனம்‌. லவங்கம்‌ இவைகளின்‌ 
வாசனை பொருந்தியிருப்பதினால்‌, 





ழ்‌ நள 
யாய 


எனவ ன பல்வ 
மகத்துவமும்‌ உடையதாயிற்று. 
பிதாவானவர்‌ தம்முடைய குமாரனை 
ஆனந்த தைலத்தினால்‌ அபிஷேகம்‌ 
பண்ணினார்‌. அந்த ஆனந்த தைலத்தின்‌ 
நறுமணத்தினால்‌, கிறிஸ்துவினுடைய 
வஸ்திரங்களெல்லாம்‌ வாசனை 
பொருந்தியதாயிருக்கிறது. 


பிதாவானவர்‌ தம்முடைய 
குமாரனை ஆனந்த தைலத்தினால்‌ 
அபிஷேகம்பண்ணும்போது, விசேஷித்த 
அபிஷேக தைலத்தை அவர்மீது 
ஊற்றுகிறார்‌. இந்தத்‌ தைலம்‌ 
பரிசுத்தமானது பிதாவானவருடைய 
சித்தத்தின்‌ பிரகாரம்‌ ஆனந்த அபிஷேக 
தைலம்‌. கூட்டிச்சேர்க்கப்பட்டிருக்கிறது. 
இப்படிப்பட்ட ஆனந்த தைலத்தை 
பொதுவான காரியங்களுக்கு யாரும்‌ 
பயன்படுத்துவதில்லை. இப்படிப்பட்ட 
விசேஷித்த தைலத்தை, தெய்வீக 
காரியங்களுக்கு மாத்திரம்‌ பயன்படுத்த 
வேண்டுமென்று கர்த்தர்‌ தாமே சித்தங்‌ 
கொண்டிருக்கிறார்‌. இந்த தைலத்தை 
எப்படி... கூட்டிச்சேர்க்க வேண்டும்‌ 
என்பதையும்‌ கர்‌ 
வெளிப்படுத்தியிருக்கிறார்‌ க்‌! 

பழைய ஏற்பாட்டுக்காலத்தில்‌, கர்த்தர்‌ 
மோசேயிடம்‌ சுத்தமான அபிஷேக 
தைலத்தை எவ்வாறு 
உண்டுபண்ணவேண்டுமென்று கட்டளை 
கொடுத்தார்‌. அதன்‌ விவரம்‌ வருமாறு: 
“மேன்மையான  சுகந்தவர்க்கங்களாகிய 
சுத்தமான வெள்ளைப்போளத்தில்‌ பரிசுத்த 
ஸ்தலத்தின்‌ சேக்கலின்பி ஐந்நூறு 
சேக்கல்‌ இடையையும்‌, சுகந்த 
கருவாப்பட்டையிலே அதில்‌ பாதியாகிய 
இருநூற்று ஐம்பது சேக்கல்‌ இடையையும்‌, 


சுகந்த வசம்பில்‌ இருநூற்று ஐம்பது 
சேக்கல்‌ யையும்‌, 


இலவங்கப்பட்டையில்‌ ஐந்நூறு சேக்கல்‌ 
இடையையும்‌, ஒலிவ எண்ணெயில்‌ ஒரு 
குடம்‌ எண்ணெயையும்‌ எடுத்து, அதனால்‌, 
பரிமள தைலக்காரன்‌ செய்வதுபோல, 
கூட்டப்பட்ட பரிமளதைலமாகிய சுத்தமான 
அபிஷேக ல ண 
பண்ணுவாயாக: க 
பதனாயிகு் கக வு: த்‌ அர்க்‌ 


வஸ்திரங்கள்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மமம்‌ 


PUBLISHERS 


பழைய ஏற்பாட்டுக்காலத்திலே, 


பிரதான ஆசாரியரை பரிசுத்த அபிஷேக 


சொல்வப்பட்டிருக்கிறது. 
நம்முடைய 
மகாபிரதான ஆரிய 
பண்ணப்பட்டிருக்‌, 
கிறிஸ்துவின்‌ தெய்வீக அபிஷேகத்தை 
விவரிப்பதற்காக, அவருடைய வஸ்திரங்க. 
ளெல்லாம்‌ வாசனை பொருந்தியதா 
யிருக்கி ன்னும்‌ வாக்கியம்‌ இங்‌ 
ப்பன்‌ ருக்கிறது ழு 
இயேசுகிறிஸ்துவின்‌ அரமனைகள்‌. 
தந்தத்தினால்‌ செய்யப்பட்டிருக்கிறது 
தந்தம்‌ விலையுயர்ந்தது. பார்ப்பதற்கு 
அழகாகவும்‌ நேர்த்தியாகவும்‌ இருக்கும்‌. 
கிறிஸ்துவானவர்‌ தந்ததினால்‌ செய்த 
தம்முடைய அரமனைகளிலிருந்து 
புறப்படுகிறார்‌. இந்த அரமனை 
மகிமையும்‌ மாட்சிமையும்‌ நிரம்பியது. 
கிறிஸ்துவானவர்‌ பரலோகத்திலே 
தம்முடைய பிள்ளைகளுக்கு 
வாசஸ்தலங்களை ஸ்தாபித்துக்‌ 
கொண்டிருக்கிறார்‌. அங்கு நம்முடைய 
வாசஸ்தலங்களெல்லாம்‌. தந்ததினால்‌ 
செய்யப்பட்ட  அரமனைகளாகயிருக்கும்‌ 
என்று வேதபண்டிதர்கள்‌ வியாக்கியானம்‌ 
சொல்லுகிறார்கள்‌. நம்முடைய பரலோக 
வாசஸ்தலங்கள்‌ மகிமையும்‌ மாட்சிமையும்‌ 
நிரம்பியதாயிருக்கும்‌. இந்த அரமனைகள்‌ 
பரிபூரணமுள்ளதாயும்‌,  நேர்த்தியானதாயும்‌. 
இருக்கும்‌. இந்த  அரமனைக்குள்‌ 
கிறிஸ்துவானவரும்‌, விசுவாசிகளும்‌ 
கடடிவந்து சற்‌ 'ஷமாயிருப்பார்கள்‌. 


கிறிஸ்துவின்‌ விசுவாசிகளில்‌ 
அரசரின்‌ குமாரத்திகளும்‌ இருப்பார்கள்‌. 
சங்கீதக்காரர்‌ இதைச்‌ சொல்லும்போது, 
“மது நாயகிகளுக்குள்ளே அரசரின்‌ 
குமாரத்திகளுண்டு” என்று சொல்லுகிறார்‌. 
மெய்யான விசுவாசிகளெல்லோருமே 
பத்திலிருந்து பிறந்தவர்கள்‌. 
நாமெல்லோருமே ராஜாதி ராஜாவினுடைய 
பிள்ளைகளாயிருக்கிறோம்‌. இந்தப்‌ 


பிரபஞ்சத்திலுள்ள சபை ராஜஸ்திரிக்கு 
ஒப்புமையாகச்‌ சொல்ஃப்பட்டிருக்கிறது. 





ழ்‌ நவள 
யாய 


ராஜா தம்முடைய  ராஜஸ்திரீயை, 
நித்திய உடன்படிக்கையினால்‌ தம்மிடத்தில்‌ 
சேர்த்துக்கொள்கிறார்‌. ராஜஸ்திரீ 
ஒப்பீரின்‌ தங்கம்‌ அணிந்தவளாய்‌ 
ராஜாவின்‌ வலது பாரிசத்தில்‌ நிற்கிறாள்‌. 
ராஜஸ்திரீ மணவாட்டியாக நிற்கிறாள்‌. 
அவள்‌ ஆட்டுக்குட்டியானவருடைய 
மணவாட்டியாக நிற்கிறாள்‌. மணவாட்டி 
சுத்தமும்‌, பிரகாசமுனன மெல்லிய 
வஸ்திரம்‌  தரித்துக்கொண்டிருக்கிறாள்‌. 
அந்த மெல்லிய வஸ்திரம்‌ 


பரிசுத்தவான்களுடைய நீதிகளே 
(வெளி 19:8), 


வெளிப்படுத்தின 
பரிசுத்தவான்களுடைய 
சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய 
பரிசுத்தத்தைப்‌ பற்றிச்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கோ ஒப்பிரின்‌ 
தங்கத்தைப்பற்றிச்‌ சொல்வப்பட்டிருக்கிறது. 
இந்தத்‌ தங்கம்‌ விலையுயர்ந்தது. 
நம்முடைய இரட்சிப்பின்‌ வஸ்திரம்‌ 
விலையுயர்ந்தது. நம்முடைய இரட்சிப்பின்‌ 
வஸ்திரம்‌ தேவகுமாரனாகிய 
இயேசுகிறிஸ்துவின்‌ விலையேறப்பெற்ற 
இரத்தத்தினால்‌ - கிரயத்திற்கு 
ஈள்ளப்பட்டிருக்கிறது 

நம்முடைய இரட்சிப்பின்‌ வஸ்திரம்‌ 
பரிசுத்தமாயிருப்பது போல, ஒப்பிரின்‌ 
தங்கத்தைப்போல விலையேறப்பெற்றதாயும்‌ 
இருக்கிறது. கர்த்தருடைய சபையார்‌, 
பரிசுத்த மணவாட்டியாக, பரிசுத்தமான 
வஸ்திரமும்‌, விலையேறப்பெற்ற 
கிறிஸ்துவின்‌ இரத்தத்தினால்‌ 
கொள்ளப்பட்டதுமான ஒப்பீரின்‌ தங்கமும்‌ 
அணிந்தவளாக, மணவாளனாகிய 
இபேகிறிஸ்துளன்‌ வலதுபாரிசத்தில்‌ 


ந்போம்‌. 


விசேஷத்தில்‌ 
நீதிகளைப்பற்றிச்‌ 


கர்த்தருடைய பிள்ளைகளாகிய 
நமக்கு உலகப்பிரகாரமான பொருள்‌ 
எதுவும்‌ விலையேறப்பெற்றது கிடையாது. 
இயேசுகிறிஸ்துவின்‌ திருஇரத்தமே நமக்கு 
'விலையேறப்பெற்றது. நம்முடைய 
இரட்சகராகிய இயேசுகிறிஸ்து. தம்முடைய 
விலையேறப்பெற்ற இரத்தத்தை, மீட்பின்‌ 
கிரயமாகச்‌ செலுத்தி. நம்மை 
மீட்டுக்கொண்டார்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை 


QOODNENS 
PUBLISHERS 


மணவாட்டி. 
சங்‌ 45 : 10-17 


சங்‌ 45:10. குமாரத்தியே கேன்‌, நீ உன்‌ 
செவியைச்‌ சாய்த்துச்‌ சிந்தித்துக்‌ 
கொள்‌; உன்‌ ஜனத்தையும்‌ உன்‌ 
தகப்பன்‌ வீட்டையும்‌ மறந்துவிடு. 


சங்‌ 451. அப்பொழுது ராஜா உன்‌ 
பீரியப்படுவார்‌, அவர்‌ உன்‌: 

ஆண்டவர்‌, ஆகையால்‌ 

யணித்துகொள்‌. 


அவரைப்‌ 


சங்‌ 46:12. தீரு குமாரத்தி காணிக்கை 
 கொண்டுவருவான்‌; ஜனங்களில்‌ 
ஜசுவரியவான் களும்‌ உன்‌ தயவை நாடி, 
வணங்குவார்கள்‌. 


சங்‌ 45:18. ராஜகுமாரத்தி உள்ளாகப்‌ 
பூரணமகிமையுள்ளவன்‌; அவன்‌ உடை, 
பொற்சரிகையாயிருக்கிறது. 


சங்‌ 4534. 
தரித்தவனாய்‌, 


அழைத்துக்‌ 
அவன்‌ 


சித்திரத்தையலாடை, 
ராஜாவினிடத்தில்‌ 
கொண்டுவரப்படுவான்‌; 
பின்னாலே செல்லும்‌ 
அவளுடைய தோழிகளாகிய 
கன்னிகைகள்‌ உம்மிடத்தில்‌ 
கூட்டி.க்கொண்டுவரப்படுவார்கள்‌. 


சங்‌ 4515, அவர்கன்‌ மகிழ்ச்சியோடும்‌ 
களிப்போடும்‌ வந்து, ராஜ 
அரமனைக்குன்‌ பிரவேசிப்பார்கள்‌. 


சவ்‌ 4518. உமது பிதாக்களுக்குப்‌ 
பதிலாக உமது குமாரர்‌ இருப்பார்கள்‌; 
அவர்களைப்‌ பூமியெங்கும்‌ 
யிரபுக்கனாக வைப்பீர்‌. 
4517. உமது நாமத்தை. 
தலைமுறைகளிலும்‌ 
யிரஸ்தாபப்படுத்துவேன்‌, இதினிமித்தம்‌ 
ஜனங்கள்‌ உம்மை 
என்ஜென்றைக்குமுன்ன கதா 
காலங்களிலும்‌ தூதிப்பார்கள்‌. 


குமாரத்தியே கேள்‌ 


குமாரத்தியே கேள்‌, தீ உன்‌ 
சாய்த்துச்‌ சிந்தித்துக்‌ 
உன்‌ ஜனத்தையும்‌ உன்‌ 
வீட்டையும்‌ மறந்துவிடு 


கொள்‌; 
தகப்பன்‌ 
(சங்‌ 45:10). 





ழ்‌ நவள 
ஈயா 


இந்த சங்கீதத்தின்‌ இரண்டாவது 
பகுதி மணவாட்டிக்கு சொல்லப்படுகிறது. 
மணவாட்டி மணவாளருடைய 
வலதுபாரிசத்தில்‌ நிற்கிறாள்‌. பிதாவாகிய 
தேவன்‌, தம்முடைய குமாரனாகிய 
இயேசுகிறிஸ்துவிடம்‌, “உமது கன்‌ 
என்றென்றைக்குமுள்ளது'' 
சொன்னார்‌. 'இயேசுகிறிஸ்துலின்‌. 
சிங்காசனம்‌ அவருடைய சபையில்‌ 
ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவின்‌ 
சபை என்றென்றைக்கும்‌ இருக்கும்‌. 


மணவாளன்‌ மணவாட்டியிடமிருந்து 
ஒரு சில காரியங்கள்‌ எதிர்பார்க்கிறார்‌. 
இயேசுகிறிஸ்துவிடம்‌ ஐக்கியமாகயிருக்கிற 
எல்லோருக்குமே ஒரு சில ஆவிக்குரிய 
கடமைகள்‌ உண்டு. கர்த்தர்‌ 
நம்மிடத்திலிருந்து சில காரியங்களை 
எதிர்பார்க்கிறார்‌. அவற்றை நம்முடைய 
செவியைச்‌ சாய்த்துக்‌ கேட்கவேண்டும்‌. 
கர்த்தர்‌ நமக்குச்‌ சொல்வதைக்‌ கேட்டு 
சிந்திக்க வேண்டும்‌. நம்முடைய 
மணவாளராகிய இயேசுகிறிஸ்து, நமக்கு 
என்னென்ன நிபந்தனைகளையெல்லம்‌ 
வடு பல் வில ர ர்‌ 

வயெல்லாவற்றையும்‌. கவனமாய்க்‌ 
கடவ அப்பட ணடும்‌ 


மணவாளன்‌ மணவாட்டியிடம்‌. “உன்‌ 
ஜனத்தையும்‌ உன்‌ தகப்பன்‌ வீட்டையும்‌ 
மறந்துவிடு' என்று சொல்லுகிறார்‌. இது 
யூதருடைய கலியாண பிரமாணத்தில்‌ 
முக்கியமான அம்சம்‌. மணவாட்டி 
மணவாளனோடு விவாக உறவில்‌ 
இணையும்போது, அவள்‌ தன்னுடைய 
ஜனத்தையும்‌, தகப்பன்‌ வீட்டையும்‌ 
மறந்துவிட்டு, தன்னுடைய 
மணவாளனோடு சேர்ந்துகொள்கிறாள்‌. 
அதுபோலவே கர்த்தரிடத்தில்‌ 
ஜக்கியமாகயிருக்கிறவர்கள்‌, தங்களுடைய 
பழைய  பாவசுபாவங்களை மறந்துவிட 
வேண்டும்‌. 

கர்த்தருடைய பிள்ளைகளில்‌ சிலர்‌ 
யூதமார்க்கத்திலிருந்தும்‌, புறஜாதி 
மார்க்கத்திலிருந்தும்‌ இரட்சிக்கப்‌ 


கலாம்‌. அவர்கள்‌ 
யசுகிறிஸ்துவை தங்களுடைய 
ட்சகராக ஏற்றுக்கொண்ட பின்பு, 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை 


QOODNENS 
PUBLISHERS 


யூதமார்க்கத்தின்‌ பழக்க த்க்‌ 
புறஜாதி மார்க்கத்தின்‌: 
வழக்கங்களையும்‌. விடவேண்டும்‌ 
அவையெல்லாம்‌ புளித்த மாவைப்‌ 
போன்றவை. அவற்றை நீக்கிப்போட 
வேண்டும்‌. நம்முடைய ஆவிக்குரிய 
ஜீவியத்தில்‌, யூதமார்க்கத்தின்‌ 
பாரம்பரியத்திற்கும்‌, புறஜாதி மார்க்கத்தின்‌ 
பாரம்பரியத்திற்கும்‌ இடங்கொடுக்கக்‌ 
கூடாது. புறஜாதி மார்க்கத்தாரின்‌ 
விக்கிரகாராதனையை நாம்‌ 
மறந்துவிடவேண்டும்‌. 


கர்த்தராகிய இயேசுகிறிஸ்துவை 
நம்முடைய இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும்‌ 
போது, நம்மை இயேசுகிறிஸ்துவிடம்‌ 
பூரணமாக அற்பணித்து விடவேண்டும்‌. 
இயேசுகிறிஸ்துவைப்‌ பின்பற்ற 
விரும்புகிறவர்‌, தன்னைத்தான்‌ வெறுத்து, 
தன்னுடைய சிலுவையை எடுத்துக்‌ 
கொண்டு. அவரைப்‌ பின்பற்றவேண்டும்‌. 
நம்முடைய தாயையோ, தகப்பனையோ, 
நம்முடைய உலகப்பிரகாரமான. 
காரியங்களையோ பின்பற்ற 
வேண்டுமென்று நினைக்கக்கூடாது 
இயேசுகிறிஸ்துவுக்குக்‌ கொடுக்க 
வேண்டிய முக்கியத்துவத்தை, 
இவர்களுக்குக்‌ கொடுத்து நம்முடைய 
ஆவிக்குரிய ஜீவியத்தை பாழாக்கிவிடக்‌ 
கூடாது. இயேசுகிறிஸ்துவைவிட, 
தன்னுடைய தாயையும்‌ தகப்பனையும்‌ 
அதிகமாய்‌ நேசிக்கிறவர்‌ கிறிஸ்துவுக்கு 
பாத்திரவானாயிருக்கமாட்டார்‌. இந்தச்‌ 
சத்தியத்தை உறுதிபண்ணும்விதமாய்‌, 
சங்கீதக்காரர்‌, “உன்‌ ஜனத்தையும்‌ உன்‌ 
தகப்பனையும்‌ மறந்துவிடு" என்று 
சொல்லுகிறார்‌. 


அவரைப்‌ பணிந்துகொள்‌ 


அப்பொழுது ராஜா உன்‌ அழகில்‌ 
நீரியப்படுவார்‌; அவர்‌ உன்‌ ஆண்டவர்‌, 
ஆகையால்‌ அவரைப்‌ பணித்துகொள்‌ 
(சங்‌ 45111). 





ழ்‌ நவள 
யாய 


நாம்‌ பரிசுத்த அலங்காரத்துடனே 
கர்த்தரைத்‌  தொழுதுகொள்ள வேண்டும்‌ 
யூதமார்க்கத்தின்‌ பழக்க வழக்கங்களும்‌, 
புறஜாதி மார்க்கத்தின்‌ பழக்க 
வழக்கங்களும்‌ நம்முடைய பரிசுத்தத்தைப்‌ 
பாழாக்கிவிடும்‌. நம்முடைய ஆவிக்குரிய 
அழகைக்‌ கெடுத்துவிடும்‌. 
இவையெல்லாவற்றையும்‌ மறந்துவிட்டு, 
நாம்‌ கர்த்தருக்கே முதலிடம்‌ கொடுக்க 
வேண்டும்‌. அப்போதுதான்‌ நம்முடைய 
ஆவிக்குரிய ஜீவியம்‌ 
பரிசுத்தமாயிருக்கும்‌. பரிசுத்த 
அலங்காரத்துடனே கர்த்தரைத்‌ 
தொழுதுகொள்ள முடியும்‌. நம்மிடத்தில்‌ 
ஆவிக்குரிய அழகு இருக்கும்‌. நம்முடைய 
ராஜாவாசிய இபேசுகிறிஸ்துவும்‌. 
நம்முடைய அழகில்‌ பிரியப்படுவார்‌ 


சபையிலும்‌, விசுவாசிகளுடைய 
ஜீலியத்திலும்‌ பரிசுத்தமான அழகு 
காணப்பட வேண்டும்‌. நாம்‌ பரிசுத்த 
அலங்காரத்துடன்‌ காணப்ப 
வேண்டுமென்று கர்த்தர்‌ விரும்புகிறார்‌ 
அதுவே கர்த்தருக்குப்‌ பிரியமானது. 
நம்மிடத்தில்‌ பழைய புளித்த மாவு எதுவும்‌ 


கக்கூடா என்று கர்த்தர்‌ 
த கி்‌ 


கர்த்தரே நம்முடைய ஆண்டவர்‌. 
ஆகையால்‌ அவரை மாத்திரமே நாம்‌ 
பணிந்துகொள்ளவேண்டும்‌. நம்முடைய 
ஜனத்தையும்‌, நம்முடைய தகப்பன்‌ 
வீட்டையும்‌ மறந்துவிட்டு, கர்த்தரை 
மாத்திரமே பணிந்துகொள்ள வேண்டும்‌. 
கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும்‌. 
கர்த்தருக்குக்‌ கீழ்ப்படிய வேண்டும்‌. 
கர்த்தரை பயபக்தியோடு ஆராதிக்க 
வேண்டும்‌. கர்த்தரிடத்தில்‌ அன்புகூர 
வேண்டும்‌ 


நாம்‌ 


நாம்‌ கர்த்தரை ஆராதிக்கும்போது 
அவரை நம்முடைய  தேவனாகவும்‌, 
ஆண்டவராகவும்‌ அங்கீகரித்து அவரைப்‌ 
பணிந்துகொள்ள வேண்டும்‌. பிதாவை 


]து தேவனுடைய சித்தம்‌. 
நம்முடைய கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து, 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மமம்‌ 


ரிம்‌ 


துதிகளுக்கும்‌ 
பாத்திரரா 


தோத்திர 
£த்திரங்களுக்கும்‌. 
யிருக்கிறார்‌. டத்‌ 


தீரு குமாரத்தி 


தீரு குமாரத்தி காணிக்கை. 
கொண்டுவருவான்‌; ஜனங்களில்‌ 
இசுவரியவான் களும்‌ உன்‌ தயவை நாடி, 
வணங்குவார்கள்‌ (சங்‌ 45:12). 

கிறிஸ்துவாகிய/ மணவாளனுக்கு, 
நாம்‌ மணவாட்டியாக 
நியமிக்கப்பட்டிருக்கிறது. நமக்குக்‌ 
கிடைத்திருக்கிற மிகப்பெரிய சிலாக்கியம்‌. 
இது நம்முடைய விசேஷித்த மேன்மை. 
இதனிமித்தமாய்‌ நமக்கு கிடைக்கிற 
ஐசுவரியங்களையும்‌, ஆசீர்வாதங்களையும்‌ 
சங்கீதக்காரர்‌ விரிவாக எடுத்துச்‌ 
சொல்லுகிறார்‌. தரு குமாரத்தி 
காணிக்கை கொண்டு வருவாள்‌” என்று 
சொல்லுகிறார்‌. 


தீரு ஜசுவரியமுள்ள பட்டணம்‌, 
எல்லாவிதமான ஐசுவரியங்களும்‌ இந்தப்‌ 
பட்டணத்தில்‌ உண்டு, தீருவின்‌ ராஜா 
இந்த உலகத்தில்‌ மிகப்பெரிய 
ஜசுவரியவானாக கருதப்படுகிறார்‌ 
ராஜாவைப்‌ போலவே அவருடைய 
குமாரத்தியும்‌ ஐக்ியமுள்ளவள்‌. 
கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு 
இப்படிப்பட்ட ஐசுவரியவதிகள்‌ 
காணிக்கைகளைக்‌ கொண்டுவருவார்கள்‌. 
அரசகுடும்பத்தைச்‌: சேர்ந்தவர்களும்‌ 
விசுவாசிகளுக்கு காணிக்கை 
கொடுப்பார்கள்‌. தரு என்பது 
உலகத்திலுள்ள ராஜகுடும்பங்களைக்‌ 
குறிக்கிற பொதுவான வார்த்தை 

பிரபஞ்சத்தில்‌ 
செல்வாக்கு 


இந்தப்‌ 

ஐசுவரியவான்கள்‌ 

மிகுந்தவர்களாகயிருப்பார்கள்‌. 
அவர்களுடைய தயவை நாடி எல்லோரும்‌ 
அவர்களை வணங்குவார்கள்‌ நாம்‌ 
கர்த்தருடைய மணவாட்டியாக 
யிருப்பதினால்‌, ஜனங்களில்‌ 
ஐசுவரியவான்களெல்லோரும்‌, நம்முடைய 
தயவை நாடி, நம்மை வணங்குவார்கள்‌. 





ழ்‌ நவள 
சமய 


அவர்களுக்கு நம்முடைய உதவிகளும்‌ 
ஒத்தாசைகளும்‌ தேவைப்படுகிறது. இது 
நம்முடைய சதல. 
சுயமகத்துவமோ நாம்‌ 
மணவாளராகிய தங்கத்துல 


)ணைக்கப்படடிருப்பதினால்‌ 
ப ந சங்கு டை 


தீருவின்‌ குமாரத்தியும்‌ ஜனங்களில்‌. 
ஐசுவரியவான்களும்‌ நம்மூலமாக 
இயேசுகிறிஸ்துவிடம்‌ வரவேண்டுமென்று 
சைப்படுவார்கள்‌. நம்மூலமாய்‌ 
இயேசுகிறிஸ்துவின்‌ சிநேகத்தைப்‌ 
பெற்றுக்கொள்ள வேண்டுமென்று, 
விரும்புவார்கள்‌. இதற்காக நமக்கு 
காணிக்கை கொண்டுவருவார்கள்‌. 

காகவே அவர்கள்‌ நம்முடைய தயவை 
ரவா ட 


ராஜகுமாரத்தி 


ராஜகுமாரத்தி உன்னாகப்‌ 
பூரணமகிமையுன்னவன்‌; அவன்‌ 


உடை பொற்சரிகையாயிருக்கிறது 
(சங்‌ 4519). 


பிள்ளைகளாகிய 
நாம்‌ கர்த்தருக்கு மணவாட்டியாக: 
நியமிக்கப்பட்டிருக்கிறோம்‌. மணவாட்டி 
யானவள்‌ ராஜகுமாரத்தியாக. 
யிருக்கிறாள்‌. எல்லோருடைய பார்வைக்கும்‌ 
நாம்‌ உயர்ந்தவர்களாகவும்‌, 
மிகவும்‌ மதிக்கப்படத்தக்கவர்களாகவும்‌, 
அதிகமாய்ப்‌ போற்றப்படத்தக்கவர்களாயும்‌ 


இருப்போம்‌. ராஜகுமாரத்தி உள்ளாக 
பூரண மகிமையுள்ளவள்‌. 


ஆவிக்குரிய மகிமையே சபையின்‌ 
மெய்யான மகிமை. இந்த மகிமையில்‌ 
எல்லா மகிமையும்‌ அடங்கியிருக்கிறது. 
ஆத்துமாவின்‌ மகிமையே சபையின்‌ 
மகிமை. நம்முடைய ஆத்துமா தேவனுடைய 
பார்வையில்‌ மகிமையுள்ளதாயிருக்க 
வேண்டும்‌. நித்திய மகிமையைப்‌ பெற்றுக்‌ 
கொள்வ டய த்துமா 
es ட... வொன்றும்‌ 


கர்த்தருடைய 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மமம்‌ 


PUBLISHERS 


உள்ளாக 
அதேவேளையில்‌ 
உடை 

உள்ளான 
மேன்மையும்‌ 


ராஜகுமாரத்தி 
பூரணமகியையுள்ளவள்‌. 
அவளுடைய 
பொற்சரிகையாயிருக்கிறது. 
மகிமையோடு, புறம்பான 
சேர்க்கப்படுகிறது. 


இரட்சிக்கப்பட்ட 
விசுவாசியும்‌, தங்கள்‌ ஜீவியத்தில்‌ 
ஆவியின்‌ கனியை வெளிப்படுத்த 
வேண்டும்‌ தேவனுடைய சாயலாக 
சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிற நம்மிடத்தில்‌ 
நற்குணங்களும்‌, நல்ல சுபாவங்களும்‌ 
காணப்படவேண்டும்‌. இந்த உலகத்தின்‌ 
பார்வைக்கு நாம்‌ நல்லவர்களாக 
இருக்கவேண்டும்‌. நற்கிரியைகளைச்‌ 
செய்யவேண்டும்‌. நம்மிடத்தில்‌ எல்லா 
நற்கிரியைகளும்‌ நிரம்பியிருக்கவேண்டும்‌. 


பசுபொன்‌ மிகுந்த கவனத்தோடு 
சுத்திகரிக்கப்படுவதுபோல. நம்முடைய 
ஆவிக்குரிய  ஜீவியமும்‌ மிகுந்த 
கவனத்தோடு சுத்திகரிக்கப்ப வேண்டும்‌ 
நம்முடைய ஆவியும்‌ ஆத்துமாவும்‌ சரீரமும்‌ 
பரிசுத்தமுள்ளதாயிருக்க வேண்டும்‌. 

ராஜகுமாரத்தியின்‌ உடை 

பொற்சரிகையாயிருக்கிறது. நம்முடைய 
இரட்சிப்பின்‌ வஸ்திரமும்‌ பரிசுத்தமாயிருக்க 
வேண்டும்‌. பரிசுத்தத்தில்‌ நாம்‌ 
அதிகக்கவனம்‌ செலுத்தவேண்டும்‌. 


ஒவ்வொரு 


தோழிகளாகிய கன்னிகைகள்‌ 


சித்திரத்தையலாடை, 
ராஜாவினிடத்தில்‌ 
கொண்டுவரப்படுவான்‌; 


கொண்டுவரப்படுவார்கள்‌. 
மகிழ்ச்சியோடும்‌ 
வந்து, ராஜ 
பிரவேசிப்பார்கள்‌. 
(சங்‌ 451415). 





ழ்‌ நவள 
ஈயா 


மணவாட்டியின்‌ 
சடங்குகள்‌ மிகவும்‌ சிறப்பாக 
நடைபெறுகிறது கலியாணத்தின்‌' 
ஒவ்வொரு பகுதியும்‌ அதிக 
கனமுள்ளதாயும்‌ மேன்மையுள்ளதாயும்‌. 
சந்தோஷமுள்ளதாயும்‌ இருக்கிறது. 
ராஜகுமாரத்தி ராஜாவினிடத்தில்‌ 
அழைத்துக்கொண்டு வரப்படுவாள்‌. ராஜா 
யாரை நியமித்திருக்கிறாரோ அவர்‌ 
மாத்திரமே ராஜாவின்‌ சமுகத்திற்கு 
Tinian ர 
கர்த்தரால்‌ 

மாத்திரமே 
கர்த்தரால்‌ 
மாத்திரமே, 


கலியாண 


முற்குறிக்கப்பட்டவர்கள்‌ 
இரட்சிக்கப்பட முடியும்‌ 
ட்சிக்கப்பட்டவர்கள்‌ 
கலியாண விருந்தில்‌ பங்கு 
பெறமுடியும்‌ பிதா தம்முடைய 
குமாரனிடத்தில்‌ யாரை ஒப்புக்‌ 
கொடுக்கிறாரோ, அவர்களை மாத்திரமே 
குமாரன்‌ ஏற்றுக்கொள்வார்‌. இவர்களைத்‌ 
தவிர வேறு யாரும்‌ ராஜாவினிடத்தில்‌ 
அழைத்துக்கொண்டு வரப்படமாட்டார்கள்‌. 
ராஜாவின்‌ அரமனைக்குள்‌ பிரவேசிக்கவும்‌ 
மாட்டார்கள்‌. 


ராஜகுமாரத்தியின்‌ தோழிகளாகிய 
கன்னிகைகள்‌, ராஜகுமாரத்தியை, 
ராஜாவினிடத்தில்‌ அழைத்துக்‌ கொண்டு 
வருவார்கள்‌. இவர்களே 
ராஜகுமாரத்திக்கு!்‌ பின்னால்‌. 
செல்லுவார்கள்‌. இவர்களும்‌ 
ராஜகுமாரத்தியோடு ராஜாவினிடத்தில்‌. 
கூட்டிக்கொண்டு வரப்படுவார்கள்‌. 
அவர்கள்‌ மகிழ்ச்சியோடும்‌ களிப்போடும்‌ 
வந்‌ ராஜஅரமனைக்குள்‌. 
பிரவேசிப்பார்கள்‌. 


பிதாக்களுக்குப்‌ பதிலாக குமாரர்‌ 


உமது பிதாக்களுக்குப்‌ பதிலாக. 
உமது குமாரர்‌ இருப்பார்கன்‌; 
அவர்களைப்‌ பூமியெங்கும்‌ 
மிரபுக்களாக வைப்பீர்‌. உமது 
நாமத்தை எல்லாத்‌ தலைமுறைகளிலும்‌ 
மிரஸ்தாபப்படுத்தூவேன்‌, இதினிமித்தம்‌ 
ஜனங்கள்‌ உம்மை 
என்றென்றைக்குமுன்ன சதா 
காலங்களிலும்‌ துதிப்பார்கன்‌ 
(சங்‌ 451617). 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மமம்‌ 


PUBLISHERS 


கலியாணம்‌ முடிந்த பிறகு 
நடைபெறும்‌ சம்பவங்களைப்பற்றி 
சங்கீதக்காரர்‌ தெளிவுபடுத்துகிறார்‌. “உமது 
பிதாக்களுக்குப்‌ பதிலாக உமது குமாரர்‌ 
இருப்பார்கள்‌” என்று சொல்லுகிறார்‌. 
பழைய ஏற்பாட்டு சபைக்குப்‌ பதிலாக புதிய 
ஏற்பாட்டு சபையிருக்கும்‌ பழையவை 


ஒழிந்துபோகும்‌. எல்லாம்‌ புதிதாகும்‌. புது 
உடன்படிக்கை ஏற்படுத்தப்படும்‌. முந்தினது 
பழவையாக்கப்படும்‌ 
நாள்பட்ட துமமிருக்கிறது 
உருவழிந்துபோகும்‌ (எபி 843). 


பழமையானதும்‌. 


முற்பிதாக்களின்‌ காலம்‌ முடிந்து 
போகும்‌. புதிய ஏற்பாட்டு சபையின்‌ காலம்‌ 
ஆரம்பமாகும்‌. அதே ஒலிவமரத்தில்‌ 
புதிய ஏற்பாட்டு சபை ஒட்டவைக்கப்படும்‌ 
புதிய ஏற்பாட்டுக்காலத்து சபையின்‌ 
விசுவாசிகள்‌ பூமியெங்கும்‌ பிரபுக்களாக 
வைக்கப்படுவார்கள்‌. 


கலியாண வைபவம்‌ நிறைவு பெற்ற 
பிறகு மணவாளனுக்கு துதியும்‌ 
ஸ்தோத்திரமும்‌, மகிமையும்‌ 
ஏறெடுக்கப்படுகிறது. சங்கீதக்காரர்‌ 
மணவாளனாகிய இயேசுகிறிஸ்துவைத்‌ 
துதிக்கிறார்‌. உமது நாமத்தை 
எல்லா தலைமுறைகளிலும்‌ 
பிரஸ்தாபப்படுத்துவேன்‌” என்று 
சொல்லுகிறார்‌. பிதாவானவர்‌ தம்முடைய 
குமாரனாகிய இயேசுகிறிஸ்துவுக்கு. 
எல்லா  நாமங்களுக்கும்‌ மேலான 
நாமத்தைக்‌ கொடுத்தார்‌ 
இயேசுகிறிஸ்துவின்‌ நாமம்‌ நித்திய 
நாமமாயிருக்கும்‌. அந்த நாமம்‌ எல்லா 
தலைமுறைகளிலும்‌ நிலைத்து நிற்கும்‌. 


இயேசுகிறிஸ்துவின்‌ 
வாக்குத்தத்தங்கள்‌ நித்திய காலத்திற்கும்‌ 


நிலைத்து 
எல்லா 


றி்்கார்களும்‌ கர்த்தரை ன்று 

குதிப்பார்கள்‌. சங்கீதக்கார்‌ இந்த 
சம்பவத்தைச்‌ சொல்லும்போது, 'ஜனங்கள்‌ 
உம்மை என்றென்றைக்குமுள்ள 
சதாகாலங்களிலும்‌ துதிப்பார்கள்‌” என்று 
சொல்லுகிறார்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


நாமம்‌ 

இருக்கும்‌: 
அவருடைய நாமம்‌ 
நிலைக்கும்‌: 
அவருக்குள்‌ 
எல்லா 


“அவருடைய 
என்றென்றைக்கும்‌ 
சூரியனுள்ளமட்டும்‌. 
சந்தான பரம்பரையாய்‌ 
மனுஷர்‌ 
ஆசீர்வதிக்கப்படுவார்கள்‌, 
ஜாதிகளும்‌ அவரைப்‌ பாக்கியமுடையவர்‌ 
என்று வாழ்த்துவார்கள்‌. இஸ்ரவேலின்‌ 
தேவனாயிருக்கிற “கர்த்தராகிய 
தேவனுக்கு ஸ்தோத்திரமுண்டாவதாக: 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


வீரிவுரை CONES 


FUEUSHERS 


அவரே அதிசயங்களைச்‌ செய்கிறவர்‌. 
அவருடைய மகிமை பொருந்திய 
நாமத்துக்கு என்றென்றைக்கும்‌ 
ஸ்தோத்திர முண்டாவதாக; பூமிமுழுவதும்‌ 
அவருடைய மகிமையால்‌ 
நிறைந்திருப்பதாக. ஆமென்‌, ஆமென்‌" 
(சங்‌ 7217-9). 





ழ்‌ நவள 
யாய 


நம்முடைய ஜீவியத்தில்‌ 
பிரச்சனைகளும்‌, போராட்டங்களும்‌, 
பயமுறுத்துதல்களும்‌  அதிகமாயிருக்கும்‌ 
போது இந்த சங்கீதம்‌ கர்த்தருடைய 
சமுகத்திலே நமக்கு ஆறுதலைத்தரும்‌ 
(சங்‌ 460-5). கர்த்தர்‌ தம்முடைய சபைக்கு 
அநேக நன்மைகளைச்‌ செய்திருக்கிறார்‌. 
தம்முடைய சபைக்கு விரோதமாக 
எழும்புகிற சத்துருக்களை கர்த்தர்தாமே 
அழித்து, சபையை பாதுகாத்து 
பராமரிக்கிறார்‌. இதற்காக கர்த்தருடைய 
பிள்ளைகளாகிய நாம்‌ அவரை 
நன்றியோடு துதிக்க வேண்டும்‌ 


(சங்‌ 460-9), 


கர்த்தர்‌ தம்முடைய நாமத்தை 
மகிமைப்படுத்தியிருக்கிறார்‌. அவருடைய 
நாமம்‌ இன்னும்‌ மகிமைப்படவேண்டும்‌ 
என்று நாம்‌ கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
விண்ணப்பம்பண்ண வேண்டும்‌ 
(சங்‌ 46101). நமக்கு ஆவிக்குரிய 
சத்துருக்கள்‌ இருக்கிறார்கள்‌. நாம்‌ இந்த 
சங்கீதத்தை நம்முடைய சத்துருக்களுக்கு 
விரோதமாய்ப்‌ பாடவேண்டும்‌ 
இயேசுகிறிஸ்துவின்‌ மூலமாய்‌ நமக்கு 
சத்துருக்கள்மீது ஜெயமுண்டு நமக்கு 
ஒரு நம்பிக்கை உண்டு. இதை 
ர்ந்து நாம்‌ கர்த்தருடைய 


முகத்தில்‌ உற்சாகமாய்‌ அவரைத்‌ 
துதிக்கவேண்டும்‌ 


இந்த உலகத்தில்‌ கிறிஸ்துவின்‌. 
ராஜ்யத்திற்கு விரோதமாய்‌ சாத்தான்‌ 
கிரியை செய்கிறான்‌. கர்த்தர்‌ அவனை 
ஜெயிப்பார்‌ நமக்கு சாத்தானின்‌ 
அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையைக்‌ 
கொடுப்பார்‌. மார்ட்டின்‌ லூதர்‌ என்பவர்‌ 
மிகப்பெரிய பக்திமான்‌. அவர்‌ துக்கமான, 
மனதை சோர்வடையச்செய்கிற 
செய்திகளைக்‌ கேட்கும்போது, நாற்பத்து 
தபல சங்கீதத்தை பாடுவது வழக்கம்‌. 
சங்கீதம்‌ நம்மை 
தவத்‌ சங்கீதமாகும்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


வீரிவுரை மாமா 


PUBLISHERS 


கர்த்தருக்குள்‌ ஜெபம்‌ 
சங்‌ 46 : 1-5 


(அலாமோத்தில்‌ வாசிக்கக்‌ கோராகின்‌ 
பூத்திரரிலுன்ன இராகத்தலைவனுக்கு 
ஒப்புவிக்கப்பட்ட பாட்டு.) 


சங்‌ 46:1. தேவன்‌ நமக்கு அடைக்கலமும்‌ 
பெலனும்‌, ஆயத்துக்காலத்தில்‌ 
அநுகூலமான துணையுமானவர்‌. 


சங்‌ 462 
நிலைமாதினாலும்‌, 
நடுச்சமுத்திரத்தில்‌ 
போனாலும்‌, 


ஆகையால்‌ பூமி 
முலைகள்‌. 


சாய்த்து 


சங்‌ 463. அதின்‌ 
கொத்தனித்துப்பொங்கி, 

பெருக்கினால்‌ 
அதிர்ந்தாலும்‌, 
(சேலா) 


லங்கள்‌ 
அதின்‌ 
பர்வதங்கள்‌ 
நாம்‌ பாயப்படேம்‌. 


சங்‌ 464. ஒரு ததியுண்டு, அதின்‌ 
தீர்க்கால்கன்‌ தேவனுடைய 
நகரத்தையும்‌, உன்னதமானவர்‌ 
வாசம்பண்ணும்‌ பரிசுத்த ஸ்தலத்தையும்‌ 


சந்தோஷிப்பிக்கும்‌. 


சுங்‌ 485. தேவன்‌ அதின்‌ நடுவில்‌ 
இருக்கிறார்‌, அது அசையாது; 
அதிகாலையிலே தேவன்‌ அதற்குச்‌. 
சகாயம்‌ பண்ணுவார்‌. 


தேவன்‌ நமக்கு அடைக்கலமும்‌ 
பெலனுமானவர்‌ 


தேவன்‌ நமக்கு அடைக்கலமும்‌ 
பெலனும்‌, ஆபத்துக்காலத்தில்‌ 
அநுகூலமான துணையுமானவர்‌ 
(சங்‌ 46:1). 


சங்கீதக்காரர்‌ தன்னுடைய சொந்த 
சாட்சியை எடுத்துக்காட்டாகச்‌ சொல்லி, 
நமக்கு உபதேசம்பண்ணுகிறார்‌. நாம்‌ 
கர்த்தருக்குள்‌ வெற்றி சிறக்கவேண்டும்‌. 
கர்த்தருடைய பிரசன்னம்‌ நம்மோடு 
கூடயிருக்கிறது. கர்த்தர்‌ நமக்காக 
யுத்தம்பண்ணுகிறார்‌. அவர்‌ நமக்காக 
பெரிய காரியங்களைச்‌ செய்கிறார்‌. 
அவற்றை நாம்‌ அனுபவிக்கும்போது, நாம்‌ 
கர்த்தருக்குள்‌ ௯ ண்டும்‌ 





ழ்‌ நள 
ஈயா 


சங்கீதக்காரர்‌ தேவனைப்பற்றிச்‌ 
சொல்லும்போது, “தேவன்‌ நமக்கு 
அடைக்கலமும்‌ பெலனுமானவர்‌” என்று 
சொல்லுகிறார்‌. நமக்கு ஆபத்து வரலாம்‌. 
நாம்‌ நெருக்கப்பட்டிருக்கலாம்‌. க 
வேதனைகளும்‌, உபத்திரவங்களும்‌ 
வரலாம்‌. இப்படிப்பட்ட ஆபத்து காலங்களில்‌ 
தேவனே நமக்கு 
துணையாயிருக்கிறார்‌. 
கர்த்தரிடத்தில்‌ மாத்திரமே 
எதிர்பார்க்க முடியும்‌ 
மாத்திரமே நாம்‌ உதவியைப்‌ பெற்றுக்‌ 
கொள்ள முடியும்‌. 


ஏசாயா 
இயேசுகிறிஸ்துவைப்‌ 
தீர்க்கதரிசனமாக 
சொல்லுகிறார்‌ 
ஒரு கல்லை 
வைக்கிறேன்‌: அது 
விலையேறப்‌ 
திடஅஸ்திபாரமுள்ளதுமான 
கல்லாயிருக்கும்‌" (ஏசா 2816) 


தீர்க்கதரிசி, 
பற்றித்‌ 
இவ்வாறு 
இதோ, அஸ்திபாரமாக 
நான்‌  சீயோனிலே 
ஸரீட்சிக்கப்பட்டதும்‌, 
பெற்றதும்‌. 
மூலைக்‌ 


கர்த்தர்‌ 
அவர்‌ சோதிக்கப்பட்டு 
கர்த்தர்‌ நமக்கு 


நம்முடைய 
பரீட்சிக்கப்பட்டவர்‌ 
நிரூபிக்கப்பட்டவர்‌ 
அடைக்கலமும்‌ பெலனுமாமிருக்கிறவர்‌ 
என்பதும்‌ ஆபத்து காலத்தில்‌, அவர்‌ 
நமக்கு அநுகூலமான துணையுமானவர்‌ 
என்பதும்‌ கர்த்தருடைய பிள்ளைகளால்‌ 
சோதித்துப்பார்த்து நிரூபிக்கப்‌ 
பட்டிருக்கிறது. கர்த்தர்‌ நல்லவர்‌ என்பதை 
£மும்‌ ருசிபார்க்கலாம்‌. பர்‌ நல்லவர்‌ 
டை சோக்கா ணா ன்‌ 


நாம்‌ பயப்படோம்‌ 


ஆகையால்‌ 
'நிலைமாறினாலும்‌, 
நடுச்சமுத்திரத்தில்‌ 
போனாலும்‌, 
கொந்தளித்துப்‌ 
பெருக்கினால்‌ 
அதிர்த்தாலும்‌, நாம்‌ 
(சேலை) (சங்‌ 46:2,3) 


அதின்‌: 
பொங்கி, 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை OCDNENIS 


PUELSHERS 
கர்த்தர்‌ 
பெலனும்‌ 


எல்லாவிதத்திலும்‌ 
ஆகையினால்‌. 


போதுமானவர்‌. 
நாம்‌ சத்துருக்களுக்கு, 
பிரச்சனைகளுக்கு பயப்படக்கூடாது. 
பயப்படாமலிருப்பது நம்முடைய கடமை. 
இது நம்முடைய சிலாக்கியம்‌. நம்முடைய 
விசுவாசம்‌ கர்த்தருக்குள்‌ 
நிலைத்திருக்கிறது என்பதற்கும்‌, 
நம்முடைய மனச்சாட்சி சுத்தமாயிருக்கிறது. 
என்பதற்கும்‌ நம்முடைய இருதயம்‌ 
கர்த்தருக்கு முன்பாக 
நேர்மையாயிருக்கிறது என்பதற்கும்‌, நாம்‌ 
ந த்‌ 


கர்த்தர்மீது ஜீவனுள்ள 

வைத்திருக்கவேண்டும்‌. 
அவருடைய வாக்குத்தத்தத்தையும்‌ 
பாமரிப்பையும்‌ நாம்‌. விசுவாசிக்க 
வேண்டும்‌. அப்போதுதான்‌ நமக்குள்‌ பயம்‌ 
இருக்காது. இயற்கையில்‌ பலவிதமான 
மாற்றங்கள்‌ உண்டானாலும்‌ நாம்‌ 
கர்த்தரையே நம்பி, எப்போதும்‌, எதற்கும்‌ 
பயப்படாதிருப்போம்‌. 


நாம்‌. 
விசுவாசம்‌ 


சங்கீதக்காரர்‌ இயற்கையில்‌ 
நடைபெறுகிற ஒரு சில அதிர்ச்சியான 
சம்பவங்களை இங்கு சொல்லுகிறார்‌. பூமி 
நிலை மாறலாம்‌, மலைகள்‌ நடு 
சமுத்திரத்தில்‌ சாய்ந்துபோகலாம்‌, 
அதின்‌ ஜலங்கள்‌ கொந்தளித்துப்‌ 
ஜலங்களின்‌ பெருக்கினால்‌ 
பர்வதங்கள்‌ அதிரலாம்‌. 
இவற்றையெல்லாம்‌. பார்க்கும்போது, 
கேட்கும்போது, நமக்குள்‌ பொதுவாக 
கலக்கமும்‌ பயமும்‌ வரும்‌. ஆனாலும்‌ 
தேவன்‌ நமக்கு அடைக்கலமும்‌, i 
அநுகூலமான 

இருப்பதினால்‌, நாம்‌ 

பயப்பட வேண்டிய அவசியம்‌ எதுவுமில்லை, 


பொங்கலாம்‌. 


இந்தப்‌ பிரபஞ்சத்திலுள்ள 
தேசங்களுக்குள்‌ குழப்பங்கள்‌ இருக்கன்‌ 
பகைகள்‌ இருக்கலாம்‌. அவை 
ஒன்றுக்கொன்று யுத்தம்பண்ண தங்களை 
ஆயத்தம்பண்ணலாம்‌. இவையெல்லாம்‌ 
சேர்ந்து கர்த்தருடைய சபைக்கு 
விரோதமாகவும்‌, கர்த்தருடைய ஜனத்திற்கு 
விரோதமாகவும்‌ எழும்பி வரலாம்‌. 





ழ்‌ நவள 
யாய 


நம்மைச்‌ சுற்றிலும்‌ இருக்கிற சூழ்நிலைகள்‌ 
எவ்வளவு ஆத்து 
நிறைந்ததாகயிருந்தாலும்‌, தம்முடைய 
கர்த்தரே நமக்கு அடைக்கலமாகவும்‌, 
'பெலனாகவும்‌ இருக்கிறார்‌. அவரே நமக்கு 
அநுகூலமான துணையாகவும்‌ இருக்கிறார்‌. 
ஆகையினால்‌ நம்முடைய சத்துருக்களைப்‌ 
பார்த்தும்‌, அவர்கள்‌  சிங்கம்போல 
கெர்ச்சிப்பதைக்‌ கேட்டும்‌, நாம்‌ 
பயந்துபோய்விடக்கூடாது. 


பரிசுத்த ஸ்தலம்‌ 


ததியுண்டு, அதின்‌ 
நீர்க்கால்கள்‌ தேவனுடைய 
நகரத்தையும்‌, உன்னதமானவர்‌ 
வாசம்பண்ணும்‌ பரிகத்த ஸ்தலத்தையும்‌ 
சந்தோஷிப்பிக்கும்‌. தேவன்‌ அதின்‌ 
நடுவில்‌ இருக்கிறார்‌, அது அசையாது; 
அதிகாலையிலே தேவன்‌ அதற்குச்‌. 
சுகாயம்பண்ணுவார்‌ (சங்‌ 46:45). 


ஒரு 


ஆபத்துக்களும்‌, 
பாடுகளும்‌. 


துன்பங்களும்‌, 
நெருக்கங்களும்‌, 
உபத்திரவங்களும்‌ நமக்கு மாத்திரம்‌ 
வருகிறது என்று நாம்‌ நினைக்கக்‌ 
கூடாது.  விசுவாசிகளெல்லோருக்குமே 
இந்த உலகத்தில்‌ உபத்திரவமுண்டு. 
தேவனுடைய நகரத்திற்கும்‌ அவருடைய 
பரிசுத்த ஸ்தலத்திற்கும்‌ விரோதமாய்‌ 
சத்துரு கிரியை செய்கிறான்‌. 
தேவனுடைய நகரத்தில்‌ 
உன்னதமானவருடைய ஆசரிப்புக்கூடாரம்‌ 
இருக்கிறது. உன்னதமானவர்‌ அந்த 
பரிசுத்த ஸ்தலத்திலே வாசம்பண்ணுகிறார்‌. 
நம்முடைய இருதயம்‌ கர்த்தருடைய 
பிரசன்னத்திற்கு முன்பாக வரும்போது 
பயபக்தியோடு நடுங்கவேண்டும்‌. 
சத்துருவைப்பார்த்து நடுங்கக்கூடாது. 
கர்த்தர்‌ தம்முடைய 
ஆறுதலையும்‌ பாதுகாப்பையும்‌ வாக்குப்‌ 
பண்ணுகிறார்‌. நம்முடைய இருதயம்‌ 
கர்த்தருடைய நகாத்தின்மீதும்‌, 
அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தின்மீதும்‌ 
சார்ந்திருக்க வேண்டும்‌. நாம்‌ 
ஆபத்துக்களை நோக்கிப்‌ பார்க்காமல்‌. 


சபைக்கு 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை CONES 


PUBLISHERS 


தீயசக்திகளை 
நம்முடைய 


நம்மை அச்சுறுத்துகிற 
நோக்கிப்‌ பார்க்காமல்‌ 
கண்களை ஏறெடுத்து, கர்த்தருடைய 
பரிசுத்த பர்வத்தையும்‌, அதில்‌ 
வாசம்பண்ணுகிற உன்னதமானவரையுமே 
நோக்கிப்‌ பார்க்கவேண்டும்‌. 


நதியின்‌ நீர்க்கால்கள்‌ தேவனுடைய 
நகரத்தையும்‌, உன்னதமானவர்‌ 
வாசம்பண்ணும்‌ பரிசுத்த ஸ்தலத்தையும்‌ 
சந்தோஷிப்பிக்கும்‌ சமுத்திரத்தின்‌. 
ஜலங்கள்‌ கொந்தளித்துப்‌ பொங்கும்போது 
கர்த்தருடைய நதி, தம்முடைய சபையை 
சந்தோஷமாக வைத்திருக்கும்‌. 
தேவனுடைய கிருபையின்‌ 
உடன்படிக்கையே கர்த்தருடைய நதி. 
கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களே 
அவருடைய நதியின்‌ நீர்க்கால்கள்‌. 
கிருபையின்‌ ஆவியானவரே  நதியாகவும்‌, 
அதன்‌ நீர்க்கால்களாகவும்‌ இருக்கிறார்‌. 


இயேசுகிறிஸ்து ஜீவத்தண்ணீருள்ள 
நதிகளைப்பற்றி இவ்வாறு உபதேசம்‌ 
பண்ணியிருக்கிறார்‌. பண்டிகையின்‌ 
கடைசிநாளாகிய பிரதான நாளிலே இயேசு 
நின்று, சத்தமிட்டு: ஒருவன்‌ 
தாகமாயிருந்தால்‌ என்னிடத்தில்‌ வந்து, 
பானம்பண்ணக்கடவன்‌. வேதவாக்கியம்‌ 
சொல்லுகிறபடி என்னிடத்தில்‌ 
விசுவாசமாயிருக்கிறவன்‌ எவனோ, அவன்‌ 
ள்ளத்திலிருந்‌ ஜீவத்தண்ணீருள்ள 
என்றார்‌. தம்மை 
விசுவாசிக்கிறவர்கள்‌.. அடையப்போகிற 
ஆனியைக்குறித்து இப்படிச்‌ சொன்னார்‌ 
யாவா 7:37-39). 
நமக்குள்‌ பரிசுத்த ஆவியானவர்‌ 
வந்து வாசம்பண்ணும்போது, நாம்‌ 
மெய்யான சந்தோஷத்தை அனுபவிப்போம்‌. 
கர்த்தருடைய நதியின்‌ நீர்க்கால்கள்‌ 
அவருடைய பரிசுத்தவான்‌களை 
சந்தோஷிப்பிக்கும்‌. கர்த்தருடைய நதியின்‌ 
நீர்க்கால்கள்‌ புறப்பட்டு வரும்போது. அது 


இவற்றிற்கு மத்தியிலும்‌ 
தேவனுடைய நகரம்‌ சந்தோஷமாயிருக்கும்‌. 





ழ்‌ நள 
யாய 


வானத்திலும்‌ பூமியிலும்‌ 
கொந்தளிப்பு உண்டானாலும்‌. 
பர்வதங்கள்‌ அதிர்ந்தாலும்‌ நம்முடைய 
கர்த்தர்‌, நமக்கு நடுவிலிருக்கிறார்‌. பூமி 
நிலை மாறினாலும்‌, மலைகள்‌ 
சமுத்திரத்தில்‌ சாய்ந்துபோனாலும்‌, அதின்‌ 
ஜலங்கள்‌ கொந்தளித்துப்‌ பொங்கினாலும்‌, 
அதின்‌ பெருக்கினால்‌ பர்வதங்கள்‌ 
அதிர்ந்தாலும்‌, நம்முடைய தேவன்‌ அதின்‌ 
நடுவிலிருக்கிறார்‌. அது அசையாது. 
தேவன்‌ அதற்கு சகாயம்பண்ணுவார்‌ 


இந்த உலகத்திற்கு 
பிரச்சனைகள்‌ வந்தாலும்‌, இந்த 
உலகத்திலிருக்கிற கர்த்தருடைய சபை 
அசைக்கப்படாது. அது அழிந்துபோகாது. 
அது எப்போதும்‌ ஜீவனுள்ளதாயிருக்கும்‌ 
இந்த உலகமே அழிந்தாலும்‌, கர்த்தருடைய 
சபை நிலைத்து நிற்கும்‌ பூமி நிலை 
மாறினாலும்‌ கர்த்தருடைய சபை 
அசையாமல்‌ நிலைத்து, நிற்கும்‌ 
நம்முடைய கர்த்தரே சபைக்குத்‌ தலைவர்‌. 
அவர்‌ தம்முடைய சபையைப்‌ 
பாதுகாத்துக்கொள்கிறார்‌ தம்முடைய 
சபைக்கு ஆபத்து காலம்‌ வரும்போது 
கர்த்தரே தம்முடைய சபைக்கு 
அடைக்கலமாகவும்‌, பெலனாகவும்‌, 
அநுகூலமான  துணையுமாசயிருக்கிறார்‌ 
கர்த்தர்‌ சகாயம்பண்ண ஏற்ற வேளையில்‌ 
வருவார்‌. தேவன்‌ அதிகாலையிலே. 
தம்முடைய சபைக்கு சகாயம்பண்ணுவார்‌. 


விசுவாசிகளாகிய நமக்கு கர்த்தரே 
அடைக்கலமாகயிருக்கிறார்‌. தம்மிடத்தில்‌. 
அடைக்கலமாக வந்திருக்கிற நமக்கு 
கர்த்தரே அநுகூலமான 
துணையாகயிருக்கிறார்‌. எல்லா 
காலங்களிலும்‌ கர்த்தரே நாக்குத்‌ துணை. 
அவரே... நமக்கு அடைக்கலம்‌. அவரே 
நமக்குப்‌ பெலன்‌. நமக்கும்‌ பிரச்சனைகள்‌ 
அதிகரித்தாலும்‌, ஆபத்துக்களும்‌ 
நெருக்கங்களும்‌ விரைந்து வந்தாலும்‌. 
நாம்‌ கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
அடைக்கலம்‌ பெற்றுக்கொள்ளவேண்டும்‌. 
கர்த்தரை துணையாகக்‌ கொண்ட ஜாதி 
பாக்கியமுள்ளது. கர்த்தர்‌ நமக்கு 
ஏற்றவேளையில்‌ சகாயம்‌ கொடுப்பார்‌. 
அவர்‌ உதவிசெய்வார்‌. 


பலவிதமான 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


வீரிவுரை மாமா 


PUBLISHERS 


ராஜா 
சங்‌ 46 : 6-1 


சங்‌ 46:6. ஜாதிகள்‌ கொந்தளித்தது, 
ராஜ்யங்கன்‌ தத்தனித்தது; அவர்‌ தமது 
சுத்தத்தை முழங்கப்பண்ணினார்‌, பூமி 
உருகிப்போயிற்று. 


சங்‌ 46:7. சேனைகளின்‌ கர்த்தர்‌ 
நம்மோடிருக்கிறார்‌; யாக்கோபின்‌ 
தேவன்‌ நமக்கு உயர்த்த 
அடைக்கலமானவர்‌. (சேலா), 


சங்‌ 46:8. பூமியிலே பாழ்க்கடிப்புகளை 
நடப்பிக்கிற கர்த்தருடைய 
செய்கைகளை வந்து பாருங்கள்‌. 


சங்‌ 409. பூமியின்‌ 
கடைமுனைமட்டும்‌ யுத்தங்களை 
ஓயப்பண்ணுகிறார்‌; வில்லை ஒடித்து, 
சட்டியை முறிக்கிறார்‌ இரதங்களை 
நெருப்பினால்‌ சட்டெரிக்கிறார்‌. 


சுங்‌ 46:10. நீங்கன்‌ அமர்ந்திருந்து, 
நானே தேவனென்று அறிந்து 
கொள்ளுங்கள்‌; ஜாதிகளுக்குன்னே 
உயர்ந்திருப்பேன்‌, பூமியிலே 
உயர்த்திருப்பேன்‌. 


அவர்‌ 


சங்‌ 4611. 
நம்மோடிருக்கிறார்‌, 
தேவன்‌ நமக்கு. 
அடைக்கலமானவர்‌. (சேலா) 


சேனைகளின்‌ கர்த்தர்‌ 
யாக்கோபின்‌: 


உயர்ந்த 


கர்த்தர்‌ தமது சத்தத்தை 


முழங்கப்பண்ணினார்‌ 


ஜாதிகள்‌ கொந்தளித்தது, 
ராஜ்யங்கன்‌ தத்தனித்தது; அவர்‌ தமது 
சத்தத்தை முழங்கப்பண்ணினார்‌, பூமி 
உருகிப்போயிற்று. சேனைகளின்‌: 
கர்த்தர்‌ நம்மோடிருக்கிறார்‌; 
யாக்கோபின்‌ தேவன்‌ நமக்கு உயர்ந்த. 
அடைக்கலமானவர்‌. (சேலா) 
(சங்‌ 46:8,7) 





ழ்‌ நள 
யாய 


நம்முடைய தேவன்‌ ராஜ்யங்களுக்கு 
ராஜாவாகவும்‌. அதே வேளையில்‌ அவர்‌ 
தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு 
ராஜாவாகவும்‌ இருக்கிறார்‌. கர்த்தருக்கு 
விரோதமாக எழுப்புகிற ஜாதிகளையும்‌, 
ராஜாக்களையும்‌ கர்த்தர்‌ 
அதம்பண்ணிப்‌ 


போடுகிறார்‌. ஜாதிகள்‌ 
போதும்‌, ராஜ்யங்கள்‌ தத்தளிக்கும்போதும்‌ 
கர்த்தர்‌ அந்தக்‌ கொந்தளிப்புக்களை 
யெல்லாம்‌ அடக்குகிறார்‌ தாவீது 
ராஜாவாக அபிஜேகம்பண்ணப்பட்டு, 
சிங்காசனத்தில்‌ வீற்றிருக்கும்‌ போது. 
ருடைய க்கள்‌ 
கொந்தளித்தார்கள்‌ ப்‌ 


தாவீது தன்னுடைய சத்துருக்களின்‌ 
கொந்தளிப்புக்களை இவ்வாறு 
சொல்லுகிறார்‌. ஜாதிகள்கொந்தளித்து 
னங்கள்‌ விருதாக்காரியத்தைச்‌ 
சிந்திப்பானேன்‌? கர்த்தருக்கு 
விரோதமாகவும்‌. அபிஷேகம்‌ 
பண்ணினவருக்கு விரோதமாகவும்‌, 
பூமியின்‌ ராஜாக்கள்‌ எழும்பிநின்று, 
அதிகாரிகள்‌ ஏகமாய்‌ ஆலோசனை 
பண்ணி: அவர்கள்‌ கட்டுகளை அறுத்து, 
அவர்கள்‌ கயிறுகளை நம்மைவிட்டு 
எறிந்து போடுவோம்‌ என்கிறார்கள்‌” 
(சங்‌ 21-3). 


தாவீதின்‌ குமாரனாகிய 
இயேசுகிறிஸ்து தம்முடைய ராஜ்யத்தை 
இந்தப்‌ பூமியில்‌ ஸ்தாபிக்கிறபோது, 
அவருடைய சத்துருக்கள்‌ 
கொந்தளிக்கிறார்கள்‌. ஜாதிகள்‌ 
கொந்தளிக்கும்‌ போது, ராஜ்யங்கள்‌ 
தத்தளிக்கும்போது, கர்த்தர்‌ தமது 
சத்தத்தை _முழங்கப்பண்ணுகிறார்‌. 
சத்துருக்கள்‌ கர்த்தருக்கு விரோதமாக 
கொந்தளித்து ஆரவாரம்பண்ணும்போது, 
கர்த்தர்‌ தம்முடைய வல்லமையுள்ள 
சத்தத்தை, அவர்களுக்கு விரோதமாக 
முழங்கப்பண்ணுகிறார்‌. தம்முடைய 
'கோபாக்கினையினால்‌ அவர்களுக்கு 
விரோதமாகப்‌ பேசுகிறார்‌. 


அவர்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மமம்‌ 


PUBLISHERS 


கர்த்தருடைய கோபம்‌ சத்துருக்கள்‌ 
மேல்‌ வரும்போது ராஜ்யங்கள்‌ 
தத்தளிக்கும்‌ அவர்களுடைய தெளிந்த 
சிந்தனை அவர்களை விட்டு 
நங்கிப்போகும்‌. அவர்களுக்குள்‌ 
குழப்பமும்‌ கலக்கமும்‌ உண்டாகும்‌. 
சத்துருக்களின்‌ ராஜ்யங்கள்‌ தத்தளிக்கும்‌. 
அந்தக்‌ கலக்கத்தில்‌ பூமி உருகிப்போகும்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய சத்தத்தை 
ட்‌ சத்துருக்களுடைய 
யம்‌ கரைந்துபோகும்‌. 


நியாயாதிபதிகளின்‌ புஸ்தகத்தில்‌ 
கர்த்தருடைய சத்தத்தைக்‌ கேட்டு பூரி 
அதிர்ந்ததையும்‌, பர்வதங்கள்‌ 
கரைந்ததையும்‌ பற்றி இவ்வாறு 
எழுதப்பட்டிருக்கிறது. 


“கர்த்தாவே, நீர்‌ சேயீரிலிருந்து 
புறப்பட்டு, ஏதோமின்‌ வெளியிலிருந்து 
நடந்துவருகையில்‌, பூமி அதிர்ந்தது. 
வானம்‌ சொரிந்தது, மேகங்களும்‌ 
தண்ணீராய்ப்‌ பொழிந்தது. கர்த்தருக்கு 
முன்பாகப்‌ பர்வதங்கள்‌ கரைந்தது: 
இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தருக்கு 
முன்பாக சீனாயும்‌ கரைந்தது" 
(நியா 54,5). 


மிகுந்த 
மகிமையோடும்‌ 
நடைபெறும்‌ 
கர்த்தராகிய 
இவ்வாறு 


மனுஷகுமாரன்‌ 
வல்லமையோடு, 
மேகத்தின்மேல்‌ வரும்போது, 
சம்பவங்களை, நம்முடைய 
இயேசுகிறிஸ்து தாமே 
சொல்லுகிறார்‌. 
'சூரியனிலும்‌ சந்திரனிலும்‌ 
நட்சத்திரங்களிலும்‌ அடையாளங்கள்‌ 
தோன்றும்‌: பூமியின்மேலுள்ள 
ஜனங்களுக்குத்‌ தத்தளிப்பும்‌ இடுக்கணும்‌ 
உண்டாகும்‌; சமுத்திரமும்‌ அலைகளும்‌ 
முழக்க। க்கும்‌ வானத்தின்‌ 
சத்துவங்கள்‌ அசைக்கப்படும்‌; ஆதலால்‌ 
பூமியின்மேல்‌ வரும்‌ ஆபத்துகளுக்குப்‌ 
பயந்து எதிர்பார்த்திருக்கிறதினால்‌ 
மனுஷருடைய இருதயம்‌ சோர்ந்துபோம்‌” 
(லூக்‌ 21:25,26). 





ழ்‌ நவள 
யாய 


பிள்ளைகளுக்கு 
தெய்வீக பாதுகாப்பு கிடைக்கும்‌ 
தேவனுடைய பிரச்சன்னமே நமக்குப்‌ 
பாதுகாப்பு. ஜாதிகள்‌ நமக்கு விரோதமாக 
கொந்தளிக்கும்‌ போது, நம்முடைய 
சேனைகளின்‌ கர்த்தர்‌ நம்மோடு 
கூடயிருப்பார்‌. நம்மைச்‌ சுற்றிலும்‌ 
இருப்பார்‌. நமக்குள்‌ இருப்பார்‌. நம்மோடு 
கூடவும்‌ இருப்பார்‌ நமக்காக 
யுத்தம்பண்ணுவார்‌. அவர்‌ ஒருபோதும்‌ 
நம்மைத்‌ கைவிடவுமாட்டார்‌. நம்மைவிட்டு 
விலகிப்போய்விடவுமாட்டார்‌. 


கர்த்தருடைய 


சத்துருக்களின்‌ சேனைகள்‌ நமக்கு 
விரோதமாக வரலாம்‌. நமக்கு விரோதமாக 
யார்‌ வந்தாலும்‌ நாம்‌ பயப்படக்கூடாது. 
ஏனெனில்‌ சேனைகளின்‌ கர்த்தர்‌ 
நம்மோடு  கூடமிருக்கிறார்‌. தேவன்‌ 
தம்முடைய உடன்படிக்கையின்‌ பிரகாரமாய்‌ 
நம்மைப்‌ பாதுகாக்கிறார்‌. அவர்‌ 
ஆபத்துக்‌ காலத்திலே நமக்கு 
அநுகூலமான துணையாகயிருக்கிறார்‌ 
அவரே நமக்கு உயர்ந்த 
அடைக்கலமானவராகவும்‌ இருக்கிறார்‌. 

சங்கீதக்காரர்‌ கர்த்தரைப்பற்றிச்‌ 
சொல்லும்போது, "யாக்கோபின்‌ தேவன்‌ 
நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர்‌” 
என்று சொல்லுகிறார்‌. இந்த 
வாக்கியத்தைச்‌ சொல்லிவிட்டு, “சேலா” 
என்னும்‌ வார்த்தையையும்‌ எழுதுகிறார்‌. 
நாம்‌ சிறிது நேரம்‌ அமைதியாயிருந்து. 
இந்தச்‌ சத்தியத்தைத்‌ தியானிக்க 
வேண்டுமென்று, சங்கீதக்காரர்‌ நமக்கு 
ஆலோசனை சொல்லுகிறார்‌. 


கர்த்தருடைய செய்கைகள்‌ 


பூமியிலே 
நடப்பிக்கிற 
செய்கைகளை 
(சங்‌ 46:8). 
கர்த்தர்‌ எப்போதுமே 
சித்தமான காரியத்தைச்‌ 
தமக்‌ 
மாத்திரமே செய்கிறவர்‌. 


பாழ்க்கடிப்புகனை 
கர்த்தருடைய 


வத்து பாருங்கள்‌ 


குப்‌ 
காரியத்தை 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம 


PUBLISHERS 


பிரியமுண்டாகும்போது 
பாழ்க்கடிப்புக்களை 
இது கர்த்தருடைய 
கர்த்தர்‌ பாழ்க்கடிப்பை. 
நடப்பிக்கும்போது, இந்தப்‌ பூமி 
பாழாய்ப்போகும்‌ சங்காரமாகிவிடும்‌. 
“பூமியிலே பாழ்க்கடிப்புக்களை நடப்பிக்கிற 
கர்த்தருடைய செய்கைகளை ந்து 
பாருங்கள்‌” என்று சங்கீதக்காரர்‌ 
ரையும்‌ அழைக்கிறார்‌. 


கர்த்தருக்குப்‌ 
அவர்‌ பூமியிலே 
நடப்பிக்கிறார்‌. 
செய்கை, 


“தேவனுடைய செய்கைகளை வந்து 
பாருங்கள்‌: அவர்‌ மனுபுத்திரரிடத்தில்‌ 
நடப்பிக்குங்‌ கிரியையில்‌ பயங்கரமானவர்‌” 
(சங்‌ 665). “கர்த்தரின்‌ செய்கைகள்‌ 
பெரியவைகளும்‌, அவைகளில்‌ 
பிரியப்படுகிற எல்லாராலும்‌ 
ஆராயப்படுகிறவைகளுமாயிருக்கிறது" 

(சங்‌ 172) என்று சங்கீதக்காரர்‌ 
கர்த்தருடைய செய்கைகளைப்பற்றி 
விவரிக்கிறார்‌ ற்‌ 


யுத்தத்தினால்‌ துன்பம்‌ உண்டாகும்‌ 
வேதனை அதிகரிக்கும்‌ தாவீது பல 
யுத்தங்களை நடத்தியிருக்கிறார்‌ 
சத்துருக்களையெல்லாம்‌ அதம்பண்ணிப்‌ 
போட்டிருக்கிறார்‌. கர்த்தர்‌ தனக்காக 
யுத்தம்பண்ணியபோது அவர்‌ நபப்பித்த 
பலத்த செய்கைகளையெல்லாம்‌ தாவீது 
தன்னுடைய கண்ணால்‌ பார்த்திருக்கிறார்‌. 
தாவீது கர்த்தருடைய சமுகத்தில்‌ வந்து, 
அவரை நோக்கி “உமது கிரியைகளில்‌ 
எவ்வளவு பயங்கரமாயிருக்கிறீர்‌' 
சங்‌ 63) என்று கேட்கிறார்‌ 


கர்த்தருடைய கிரியை சத்துருக்கள்மீது 
மெய்யாகவே பயங்கரமாயிருக்கும்‌. 


யுத்தங்களை 
ஓயப்பண்ணுகிறார்‌ 


அவர்‌ பூமியின்‌ கடைமுனைமட்டும்‌. 
யுத்தங்களை ஓயப்பண்ணுகிறார்‌; 
வில்லை ஒடித்து, ஈட்டியை முறிக்கிறார்‌; 
இரதங்கனை நெருப்பினால்‌ 
௬ட்டெரிக்கிறார்‌ (சங்‌ 46:9). 





ழ்‌ நவள 
யாய 


கர்த்தர்‌ தமக்குப்‌ பிரியமான 
வேளையில்‌. தமது சித்தத்தை 
முழங்கப்பண்ணுகிறார்‌. அப்போது 
சத்துருக்கள்‌ கொந்தளிக்கிறார்கள்‌. 
அவர்களுடைய ராஜ்யங்கள்‌ 
தத்தளிக்கிறது. யத்தம்பண்ணுகிற 
கர்த்தர்‌, தமக்குப்‌ பிரியமான வேளையில்‌ 
வில்லை ஒடிக்கிறார்‌. யுத்தங்களை 
ஒயப்பண்ணுகிறார்‌. தேசங்களுக்கு. 
இடையே நடக்கும்‌ யுத்தங்களை 
நிறுத்திவிடுகிறார்‌. வயு 
சமாதானத்தைக்‌ கட்டளையிடு 


ஜாதிகள்‌ கொந்தளித்து. ராஜ்யங்கள்‌ 
தத்தளிக்கும்போது கர்த்தர்‌ அவர்கள்மீது 
இரக்கம்‌ காண்பிக்கிறார்‌. ஜாதிகள்‌ 
ஓய்வில்லாமல்‌ ஒருவருக்கொருவர்‌ 
யுத்தம்பண்ணுகிறார்கள்‌. யுத்தம்‌ 
நீண்டகாலமாக நடைபெறுவதினால்‌, 
யுத்தம்பண்ணுகிற எல்லோருமே சோர்ந்து 
போகிறார்கள்‌. அவர்களுக்கு ஒய்வில்லை. 
தங்கள்‌ பலத்தை புதுப்பித்துக்‌ 
கொள்வதற்கும்‌ வழியில்லை. இப்படிப்பட்ட 
சூழ்நிலையில்‌ கர்த்தர்‌ தாமே, பூமியின்‌ 
கடைமுனைமட்டும்‌ யுத்தங்களை 
ஒயப்பண்ணுகிறார்‌. 


எசேக்கியேல்‌ தீர்க்கதரிசி கோகு, 
மாகோகு ஆகியோரின்‌ யுத்தங்களைப்‌ 


பற்றியும்‌, அவற்றின்‌ அழிவைப்பற்றியும்‌ 
தீர்க்கதரிசனமாகச்‌ சொல்லியிருக்கிறார்‌ 


“இஸ்ரவேல்‌ பட்டணங்களின்‌ குடிகள்‌ 
வெளியேபோய்‌, கேடகங்களும்‌ 
ஸரிசைகளும்‌, வில்லுகளும்‌ அம்புகளும்‌, 
வணைதடிகளும்‌ ஈட்டிகளுமாகிய 
ஆயுதங்களை எடுத்து எரிப்பார்கள்‌; 
எழுவருஜம்‌ அவைகளை எடுத்து 
எரிப்பார்கள்‌, அவர்கள்‌ ்‌ 
விறகுகொண்டுவராமலும்‌ 
வெட்டாமலும்‌, ஆயுதங்களை 
எரிப்பார்கள்‌ ; 
தங்களைக்‌ 
கொள்ளையிட்டு, 


ந்து 
காடுகளில்‌ 
எடுத்து 
அவர்கள்‌ 
கொள்ளையிட்டவர்களைக்‌ 
தங்களைச்‌ 

பலபட டம்‌ குறையாடுவார்கள்‌ 


என்று கர்த்த 
சொல்லுகிறார்‌ ப து 9310). 


ண்டவர்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம 


PUBLISHERS 


ஆயுதங்கள்‌ எரிக்கப்படும்போது 
யுத்தம்‌ ஒய்ந்துபோகும்‌. கர்த்தர்‌ 
யுத்தம்பண்ணுகிற ஜாதிகளுடைய வில்லை 
ஒடிக்கிறார்‌. அவர்களுடைய ஈட்டியை 
முறிக்கிறார்‌. அவர்களுடைய இரதங்களை 
நெருப்பினால்‌ சுட்டெரிக்கிறார்‌. 
அவர்களுடைய யுத்த ஆயுதங்கள்‌ 
சுட்டெரிக்கப்படுவதினால்‌, அவர்கள்‌. 
நடத்துகிற யுத்தங்களும்‌ ஒய்ந்துபோகிறது. 


கர்த்தருடைய சபைக்கு அவருடைய 
பரிபூரண பாதுகாப்பு உள்ளது. கர்த்தர்‌ 
தம்முடைய சபைக்கு நித்திய 
இளைப்பாறுதலையும்‌, நித்திய 
சமாதானத்தையும்‌ வாக்குப்‌ 
பண்ணியிருக்கிறார்‌. கர்த்தர்‌ நமக்கு 
சமாதானத்தைக்‌ கட்பளையிடும்போது, 
நமக்கு யுத்தம்பண்ணுகிற ஆயுதங்கள்‌ 
தேவைப்படாது. யுத்த ஆயுதங்கள்‌ நமக்கு 
பிரயோஜனமற்றவையாக( இருக்கும்‌. 
நீண்டகாலமாக நடைபெறுகிற 
யுத்தங்களை, கர்த்தர்‌ 
ஒயப்பண்ணுவதினால்‌, கர்த்தருடைய 
பிள்ளைகளுக்கு சமாதானமுண்டாகும்‌, 
ஆறுலுண்டாகும்‌. கர்த்தருடைய 
மகத்துவமான இந்த செய்கைக்காக, நாம்‌. 
கர்த்தரை நன்றியோடு துதிக்கவேண்டும்‌. 


நானே ஜாதிகளுக்குள்ளே 
உயர்ந்திருப்பேன்‌ 


தீங்கள்‌ அமர்ந்திருந்து, நானே 
தேவனென்று அதிந்துகொள்ளுங்கள்‌;; 
த்‌ உயர்ந்திருப்பேன்‌, 
பூமி உயர்த்திருப்பேன்‌ 
க) 


தம்முடைய 
அவர்‌ 
கர்த்தருடைய 
மகத்துவமும்‌ 
ஆச்சரியமுமானவைகள்‌. தேவரீருடைய 
வழிகள்‌ நீதியும்‌ சத்தியமுமானவைகள்‌ 
(வெளி 15:3). நம்முடைய ராஜாவாகிய 
கர்த்தருடைய த்துவமும்‌ 
ஆச்சரிய 
நம்முடைய 


நம்முடைய கர்த்தர்‌ 
ராஜாவாகயிருப்பது போல, 
பரிசுத்தவான்களுக்கும்‌ 
ராஜாவாகயிருக்கிறார்‌. 


கிரியைகள்‌ 


“ஜலியத்தில்‌ அங்கீகரித்து 





ழ்‌ நவள 
யாய 


அவரை நன்றியோடு துதிக்கலேண்டும்‌. 
நம்முடைய கர்த்தர்‌ மகத்துவமான 
கிரியைகளைச்‌ செய்கிறவர்‌, இன்னும்‌ 
விட மகத்துவமான, ஆச்சரியமான 
திரவக்‌ செய்யப்போகிறார்‌ 


கர்த்தருடைய மகத்துவமான 
கிரியைகளைப்‌ பார்த்து, அவருடைய 
சத்துருக்கள்‌ கொந்தளிக்காமல்‌ 
அமைதியாயிருக்க வேண்டும்‌. அவர்கள்‌ 
இதற்குமேல்‌ கர்த்தரையோ, கர்த்தருடைய 
பிள்ளைகளையோ, அவருடைய 
சபையையோ பயமுறுத்தக்கூடாது. 
கர்த்தரே தேவன்‌ என்பதை சத்துருக்கள்‌ 
அறிந்து கொள்ள வேண்டும்‌. 
ஜாதிகளுக்குள்ளே கர்த்தரே 
உயர்ந்திருக்கிறார்‌. பூமியிலே அவரே 
கற) வரை நம்முடைய கர்த்தர்‌ 


ருக்‌ மேலாக, அனந்த 
உ பாத்தி க்கிறார்‌ 


உயரத்திலிருக்கிற கர்த்தருக்கு 
விரோதமாய்‌ சத்துருக்கள்‌ இனிமேல்‌ 
கொந்தளிக்கக்‌ கூடாது. அவர்களுடைய 
கொந்தளிப்புக்களெல்லாம்‌ வீணானவையா 
யிருக்கும்‌. கர்த்தருக்கு விரோதமாய்‌ 
அவர்களால்‌ ஒன்றும்‌ செய்யமுடியாது. 
பரலோகத்தில்‌ வீற்றிருக்கிற கர்த்தர்‌, 
தமக்கு விரோதமாய்‌ கொந்தளிக்கிற 
சத்துருக்களைப்‌ பார்த்து நகைக்கிறார்‌. 
அவர்களிடத்தில்‌ பெலனில்லை. ஆனாலும்‌ 
தங்களிடத்தில்‌ பெலனுள்ளதுபோல 
மாய்மாலம்‌ செய்து. கர்த்தருக்கு 
விரோதயாய்க்‌ கொந்தனிக்கிறார்கள்‌. 


கர்த்தர்‌ தம்முடைய சபையில்‌ 
உயர்ந்திருக்கிறார்‌. சபையில்‌ மாத்திரமல்ல 
இந்தப்‌ பூமியிலும்‌ நம்முடைய கர்த்தரே 
உயர்ந்திருக்கிறார்‌ மனுஷர்கள்‌ 
தங்களைத்‌ தாங்களே உயர்த்துகிறார்கள்‌. 
ஜாதிகளுக்குள்ளே கர்த்தரே 
உயர்ந்திருக்கிறார்‌ என்பதை அவர்கள்‌ 
அறியாதிருக்கிறார்கள்‌. பூமியிலே. 
கர்த்தரே உயர்ந்தவர்‌ என்பதை அவர்கள்‌ 
புரியாதிருக்கிறார்கள்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மமம்‌ 


ரிம்‌ 


சர்வவல்லமையுள்ள கர்த்தரை, 
எல்லோருக்கும்‌ மேலாக உயர்ந்திருக்கிற 
கர்த்தரை நாம்‌ நன்றியோடு துதிக்க 
வேண்டும்‌. அவருடைய மகத்துவமான 
நாமத்தைப்‌ புகழவேண்டும்‌. அவரை 
இன்னும்‌ அதிகமாய்‌ உயர்த்தவேண்டும்‌. 
மனுஷர்‌ தங்களைப்பற்றி பெருமைப்படும்‌ 
போது, தங்களைத்‌ தாங்களே 
கர்த்தர்‌ அவர்களைவிட 
அதிகமாய்‌ உயருகிறார்‌. 
மேலாக, தாமே 
கர்த்தர்‌ 


உயர்த்தும்போது, 
இன்னும்‌ 
எல்லாவற்றிற்கும்‌ 
உயர்ந்தவர்‌ என்பதை, 
அவர்களுக்கு உணர்த்துகிறார்‌. 


பிள்ளைகளாகிய 
சத்துருக்கள்‌ 


கர்த்தருடைய 
நமக்கு விரோதமாக 
கொந்தளிக்கும்‌ போது, நூம்‌ 
கலங்கக்கூடாது. நாம்‌ கர்த்தருடைய 
சமுகத்திலே அமைதியாய்‌ அமர்ந்திருக்க 
வேண்டும்‌. கர்த்தரே நமக்கு 
பாதுகாப்பாகவும்‌. ஆதரவாகவும்‌ 
இருக்கிறார்‌. தேவனே நமக்கு 
அடைக்கலமும்‌, பெலனும்‌, ஆபத்துக்‌ 
காலத்தில்‌ அநுகூலமான துணையுமானவர்‌ 
என்பதை நினைவுகூர்ந்து, கர்த்தருடைய 
சமுகத்தில்‌ பதட்டப்படாமல்‌ 
ர்க ட 


நாம்‌ கர்த்தரிடத்தில்‌ ஜெபிக்கும்‌ 
போது, “பிதாவே உம்முடைய நாமத்தை 
மகிமைப்படுத்தும்‌' என்று சொல்லி 
ஜெபிக்கவேண்டும்‌. கர்த்தர்‌ நம்முடைய 
ஜெபத்தைக்கேட்டு தம்முடைய நாமத்தை 
௨ ட என்று விசுவாசிக்க 


இயேசுகிறிஸ்து பிதாவிடத்தில்‌ 
ஜெபித்தபோது, “பிதாவே, உமது நாமத்தை 
மகிமைப்படுத்தும்‌ என்றார்‌. 
மகிமைப்படுத்தினேன்‌, 
மகிமைப்படுத்துவேன்‌ 
வானத்திலிருந்து 
(யோவா 12:28). 
உயர்ந்திருப்பதற்காக 
பிள்ளைகளாகிய நாம்‌ 
நன்றியோடு துதிக்க 
அவருக்குள்‌ சந்தோஷமாயிருக்கவேண்டும்‌. 
கர்த்தருக்குள்‌ நாம்‌ வெற்றி சிறக்க 
வேண்டும்‌. 





ழ்‌ நள 
யாய 


சேனைகளின்‌ 
நம்மோடிருக்கிறார்‌ 


சேனைகளின்‌ 
நம்மோடிருக்கிறார்‌, 
தேவன்‌ நமக்கு. ந்‌; 
அடைக்கலமானவர்‌. (சேலா) (சங்‌ 46:11) 


சத்துருக்களின்‌ சேனைகள்‌ நமக்கு 
விரோதமாக வரலாம்‌. நமக்கு விரோதமாக 
யார்‌ வந்தாலும்‌ நாம்‌ பயப்படக்கூடாது. 
ஏனெனில்‌ சேனைகளின்‌ கர்த்தர்‌ 
நம்மோடு  கூடயிருக்கிறார்‌. தேவன்‌ 
தம்முடைய உடன்படிக்கையின்‌ பிரகாரமாய்‌ 
நம்மைப்‌ பாதுகாக்கிறார்‌. அவர்‌ 
ஆபத்துக்‌ காலத்திலே நமக்கு 
அநுகூலமான துணையாகயிருக்கிறார்‌. 
ரே மக்‌ உயர்‌ 
கானகன்‌ இரக்கி 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம்மா 


PUBLISHERS 


சங்கீதக்காரர்‌  கர்த்தரைப்பற்றிச்‌ 
சொல்லும்போது, “யாக்கோபின்‌ தேவன்‌ 
நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர்‌" 
என்று சொல்லுகிறார்‌. யாக்கோபின்‌. 


தேவன்‌ யாக்கோபுக்கும்‌. 
தேவனாயிருக்கிறார்‌. யாக்கோபின்‌ 
சந்ததியான 


நமக்கும்‌ 
தேவனாயிருக்கிறார்‌. ஞ்‌ 


இந்த வாக்கியத்தைச்‌ சொல்லிவிட்டு, 
“சேல” என்னும்‌ வார்த்தையையும்‌ 
எழுதுகிறார்‌. நாம்‌ சிறிது நேரம்‌ 
அமைதியாயிருந்து, இந்தச்‌ சத்தியத்தைத்‌ 
தியானிக்கவேண்டுமென்று, சங்கீதக்காரர்‌ 
நமக்கு ஆலோசனை சொல்லுகிறார்‌. 





ழ்‌ நவள 
யாய 


கர்த்தருடைய பிள்ளைகளெல்லோரும்‌ 
கர்த்தரைத்‌ துதிக்கவேண்டும்‌. நாம்‌ 
கர்த்தரைத்‌ துதிப்பதற்கு நம்மை 
உற்சாகப்படுத்தும்‌ வண்ணமாக இந்த 
சங்கீதம்‌ எழுதப்பட்டிருக்கிறது. நாம்‌ 
கர்த்தரை எப்படி துதிக்கவேண்டும்‌ என்று 
சங்கீதக்காரர்‌ விவரிக்கிறார்‌. சபையாராக 
சேர்ந்து கர்த்தரைத்‌ துதிக்கவேண்டும்‌. 
கர்த்தரை உற்சாகமாய்த்‌ துதிக்கவேண்டும்‌. 
கைகொட்டி கெம்பீரமாய்‌ ஆர்ப்பரிக்க 
வேண்டும்‌ (சங்‌ 471157). 


நாம்‌ கர்த்தரைத்‌ துதிக்கும்போது, 
எந்தெந்த காரியங்களையெல்லாம்‌ நினைவு 
கூர்ந்து, அவரைத்‌ துதிக்கவேண்டுமென்று 
சங்கீதக்காரர்‌ சொல்லுகிறார்‌. தேவனுடைய 
மகத்துவம்‌ (சங்‌ 47:2). தேவனுடைய 
சர்வஆளுகை (சங்‌ 4727-9) 
ஆகியவற்றை நினைவுகூர்ந்து கர்த்தரைத்‌ 
துதிக்கவேண்டும்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
ஜனங்களுக்காக இதுவரையிலும்‌ செய்த 
பெரிய காரியங்களும்‌, இனிமேல்‌. 
செய்யப்போகிற பெரிய காரியங்களும்‌ 
(சங்‌ 47:3-5) மகத்துவமானவை. 


கர்த்தருடைய உடன்படிக்கை. பெட்டி 

பான்‌ மலைக்குக்‌ கொண்டு 
வரப்படுகையில்‌ சங்கீதக்காரர்‌ இந்த 
சங்கீதத்தை எழுதினார்‌ என்று 
வேதபண்டிதர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. 
“கர்த்தர்‌ உயர எழுந்தருளினார்‌” என்னும்‌ 
வாக்கியம்‌. கர்த்தருடைய உடன்படிக்கை 
பெட்டி சீயோன்‌ மலைக்கு கொண்டு 
செல்லப்பட்டதைக்‌ குறிக்கும்‌ என்பது 
இவர்களுடைய கருத்து. 

இயேசுகிறிஸ்து பரலோகத்து 
சீயோனுக்கு பரமேறிப்போனார்‌. இந்தப்‌ 


பிதாவானவர்‌ 
நிறைவேற்றி! 


ஊழியத்தை 
தல்‌ பரமேறிப்போனார்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


வீரிவுரை மாமா 


PUBLISHERS 


உயர எழுந்தருளிப்போன கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்துவைப்‌ போற்றித்‌ துதிக்கும்‌ 
வண்ணமாக இந்த சங்கீதம்‌ 
எழுதப்பட்டிருக்கிறது. என்று 
வேதபண்டிதர்களில்‌ சிலர்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 


கர்த்தரைத்‌ துதியுங்கள்‌ 
சங்‌ 47 : 1-4 


(கோராகின்‌ புத்திரரிலுன்ன 
இராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட 
சங்கீதம்‌) 


சங்‌ 470, சகல ஜனங்களே, 
கைகொட்டி, தேவனுக்கு முன்பாகக்‌ 
கெம்பீரசத்தமாய்‌ ஆர்ப்பரியுங்கன்‌; 


சங்‌ 47:2. உன்னதமானவராகிய கர்த்தர்‌ 
பயங்கரமானவரும்‌, பூமியின்மீதெங்கும்‌ 
மகத்துவமான ராஜாவுமாயிருக்கிறார்‌. 


சுங்‌ 49. ஜனங்களை நமக்கு 
வசப்படுத்தி, ஜாதிகளை நம்முடைய 
பாதங்களுக்குக்‌ கீழ்ப்படுத்துவார்‌. 


சங்‌ 47:4. தமக்குப்‌ 
யாக்கோபின்‌ சிறப்பான 


பிரியமான 

தேசத்தை 
நமக்குச்‌ சுதந்தரமாகத்‌ 
தெரித்தனிப்பார்‌. (சேலா) 


கெம்பீர சத்தம்‌ 


சகல ஜனங்களே, 
தேவனுக்கு. 
கெம்பீரசத்தமாய்‌ 
(சங்‌ 47:1). 


கைகொட்டி, 
முன்பாகக்‌ 
ஆர்ப்பரியுங்கள்‌. 


சங்கீதக்காரருடைய 
கர்த்தரைப்பற்றிய நினைவுகளினால்‌ 
நிரம்பியிருக்கிறது. கர்த்தர்‌ பெரியவர்‌. 
அவர்‌ மகத்துவமானவர்‌. அவர்‌ 
பயங்கரமான காரியங்களைச்‌ செய்கிறவர்‌. 
கர்த்தருடைய பிள்ளைகளெல்லோரும்‌, 
கர்த்தர்‌ செய்கிற நன்மைகளை இளைத்து 
அவரை நன்றியோடு துதிக்கவேண்‌। 


இருதயம்‌ 





ழ்‌ நவள 
யாய 


கர்த்தரை எல்லோருமே துதிக்க 
வேண்டும்‌. சகல ஜனங்களும்‌ கர்த்தரைத்‌ 
'துதிக்கவேண்டுமென்று சங்கீதக்காரர்‌ 
சொல்லுகிறார்‌. சகல ஜனங்களில்‌, 
விசேஷமாய்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனங்களெல்லோரும்‌. கர்த்தரைத்‌ 
துதிக்கவேண்டும்‌. கர்த்தருடைய சபையில்‌ 
இரட்சிக்கப்பட்ட யூதரும்‌, இரட்சிக்கப்பட்ட 
புறஜாதியாரும்‌ கூட்டிச்‌ சேர்க்கப்‌ 
பட்டிருக்கிறார்கள்‌. இவர்களெல்லோருமே 
கர்த்தரைத்‌ துதிக்கவேண்டுமென்று. 
சங்கீதக்காரர்‌. தீர்க்கதரிசனமாய்ச்‌ 
சொல்லுகிறார்‌. 


முழங்கால்‌ யாவும்‌ கர்த்தருக்கு 
முன்பாக முடங்கும்‌. நாவு யாவும்‌ தேவனை 
அறிக்கைபண்ணும்‌. “புறஜாதிகளே, 
எல்லோரும்‌ கர்த்தரைத்‌ துதியுங்கள்‌, 
ஜனங்களை எல்லோரும்‌ அவரைப்‌ 
புகழுங்கள்‌" (ரோம 1541) 


கர்த்தரைத்‌ துதிக்கும்போது. நாம்‌ 
என்ன செய்யவேண்டும்‌ என்று 
சங்கீதக்காரர்‌ விவரமாய்ச்‌ சொல்லுகிறார்‌. 
நாம்‌ கைகொட்டி ஆர்ப்பரிக்கவேண்டும்‌. 
நாம்‌ கர்த்தரைத்‌  துதிக்கும்போது, 
நம்முடைய துதியை நமது 
இருதயத்திற்குள்‌ அடக்கி வைத்துக்‌ 
கொள்ளக்‌ கூடாது நம்முடைய 
ஸ்தோத்திர பலிகளை நமது மனதிற்குள்‌ 
பூட்ட வைத்துக்கொள்ளக்கூடாது. 
கர்த்தருக்கு முன்பாக கெம்பீர சத்தமாய்‌ 
ஆர்ப்பரிக்கவேண்டும்‌. 

நாம்‌ கெம்பீர சத்தமாய்‌ 
ஆர்ப்பரித்தால்தான்‌, கர்த்தருடைய 
செவிகளில்‌ நாம்‌ ஆர்ப்பரிப்பது கேட்கும்‌ 
என்பது பொருளல்ல. நாம்‌ ஆர்ப்பரிப்பதை 
ஜனங்கள்‌ கேட்கவேண்டும்‌. கர்த்தருடைய 
ஜனங்களும்‌ கேட்கவேண்டும்‌. புறஜாதி 
ஜனங்களும்‌ கேட்கவேண்டும்‌. நாம்‌ 
கைகொட்டி, தேவனுக்கு முன்பாக, கெம்பீர 
சத்தமாய்‌ ஆர்ப்பரிப்பதை எல்லா 
ஜனங்களும்‌ கேட்கவேண்டும்‌. அப்போது 
அவர்களும்‌, நம்மோடு 
கூடசேர்ந்து, கர்த்தரைத்‌ துதிப்பார்கள்‌. 
கர்த்தர்‌ செய்த நன்மைகளையும்‌, 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம 


PUBLISHERS 


பலத்த கிரியைகளையும்‌ நினைவுகூர்ந்து, 
சகல ஜனங்களும்‌ தேவனுக்கு முன்பாக, 
கெம்பீர சத்தமாய்‌ ஆர்ப்பரிப்பார்கள்‌. 


மகத்துவமான ராஜா 

உன்னதமானவராகிய கர்த்தர்‌ 
பயங்கரமானவரும்‌, பூமியின்மீதெங்கும்‌. 
மகத்துவமான  ராஜாவுமாயிருக்கிறார்‌ 
(சங்‌ 472), 


நாம்‌ கர்த்தரை ஆளியோடும்‌ 
துதிக்கவேண்டும்‌ கருத்தோடும்‌ துதிக்க 
வேண்டும்‌. கர்த்தர்‌ உன்னதமானவர்‌. 
அவர்‌ பயங்கரமானவர்‌, கர்த்தரே 
பூமியின்‌ மீதெங்கும்‌ மகுத்துவளன 
ராஜாவாகயிருக்கிறார்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய ஜனங்களை விசேஷித்த 
வகையில்‌ பாதுகாத்து பராணிக்கிறார்‌. 
'துவரையிலும்‌ பாதுகாத்தவர்‌ 
மலும்‌ பாதுகாப்பார்‌. 


இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ எகிப்து 
தேசத்திலே அடிமைகளாகயிருந்தார்கள்‌. 
கர்த்தர்‌ அவர்களை எகிப்திலிருந்து 
விடுதலை செய்து, கானான்‌ தேசத்திற்கு 
அழைத்துக்கொண்டு வந்து, அங்கே 
அவர்களை ஒரு தேசமாக ஸ்தாபித்தார்‌. 
இஸ்ரவேல்‌. ஜனங்கள்‌ இன்னாள்‌ 
வரையிலும்‌ கர்த்தரால்‌ 
பாதுகாக்கப்படுகிறார்கள்‌. அவர்கள்‌ 
தொடர்ந்து இஸ்ரவேல்‌ தேசமாக 
இந்தாள்‌ கந்த வரையிலும்‌ 

லத்திருக்கிறார்கள்‌. 

மேசியாவின்‌ ராஜ்யம்‌ இந்தப்‌ 
பூமியின்‌ மீதெங்கும்‌ ஸ்தாபிக்கப்படும்‌. 
யூதருடைய தேசம்‌ மாத்திரமே 
கர்த்தருடைய தேசமென்று நாம்‌ 
மட்டுப்படுத்த முடியாது. கர்த்தருடைய 
தேசம்‌ இந்த உலகம்‌ 
ஸ்தாபிக்கப்பட்டிருக்கும்‌. ராகிய 
இயேசுகிறிஸ்து புறஜாதியாரை தமக்குக்‌ 
கீழ்ப்படுத்துவார்‌. யூதரோடு, 
புறஜாதியாரும்‌  இரட்சிக்கப்படுவார்கள்‌. 





ழ்‌ யய] 
யாய 


சுதந்தரம்‌ 


ஜனங்களை நமக்கு வசப்படுத்தி, 
ஜாதிகளை நம்முடைய பாதங்களுக்குக்‌ 
கீழ்ப்படுத்தூவார்‌. தமக்குப்‌ பிரியமான 
யாக்கோபின்‌ பிட்‌ தேசத்தை 
நமக்குச்‌. ச௬ுதந்தரமாகத்‌ 
தெரித்தனிப்பார்‌. (சேலா) (சங்‌ 47:8,4) 


கர்த்தர்‌ இந்தப்‌ பூமியின்‌ ஜனங்களை 
நமக்கு வசப்படுத்துவார்‌. இந்தப்‌ பூமியின்‌ 
ஜாதிகளை நம்முடைய பாதங்களுக்குக்‌ 
கீழ்ப்படுத்துவார்‌. இந்த வாக்கியத்திற்கு 
கர்த்தர்‌ ஜனங்களை தம்முடைய 
தொழுவத்திற்கு ஆடுகளைப்‌ போல 
அழைத்து வருவார்‌. என்று பொருள்‌. 
ஆடுகளை அடித்துக்‌ கொல்லுவதற்காக 
கர்த்தர்‌ அவர்களை அழைத்து வரவில்லை. 
கர்த்தர்‌ ஆடுகளை தம்முடைய 
ப அழைத்து வந்து, அங்கு 
அவைகளைப்‌ பாதுகாத்து பராபரிக்கிறார்‌. 


கர்த்தர்‌ நமக்கு சிறப்பான 
தேசத்தைச்‌ சுதந்தரமாக தெரிந்தளிப்பார்‌. 
நம்முடைய சுதந்தரத்தை கர்த்தரே 
தேர்ந்தெடுப்பார்‌. கர்த்தர்‌ தாமே, 
இஸ்ரவேல்‌ ஜனங்களுக்கு கானான்‌ 
தேசத்தைச்‌ சுதந்தரமாகத்‌ 
தெரிந்தெடுத்தார்‌. கர்த்தர்‌ தாமே அந்த 
தேசத்திற்குள்‌ 'வேவுகாரராகச்‌ சென்று, 
அந்த தேசம்‌, தம்முடைய பிள்ளைகளுக்கு 
சுதந்தரமாகக்‌  கொடுக்கப்படவேண்டிய 
நலமான தேசம்‌ என்பதை தீர்மானித்தார்‌. 


“உன்னதமானவர்‌  ஹாதிகளுக்குச்‌ 
சுதந்தரங்களைப்‌ பங்கிட்டு, ஆதாமின்‌ 
புத்திரரை வெவ்வேறாய்ப்‌ பிரித்தகாலத்தில்‌, 


இஸ்ரவேல்‌ புத்திரருடைய 
தொகைக்குத்தக்கதாய்‌, சர்வஜனங்களின்‌ 
ப்‌ த்‌ திட்டம்பண்ணினார்‌” 


கர்த்தர்‌ கானான்‌ தேசத்தைச்‌ 
ன ட்டர்‌ தெரிந்தெடுத்து _ அந்த 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம்மா 


PUBLISHERS 


கர்த்தருடைய மகத்துவமே யாக்கோபின்‌ 
மேன்மை. கானான்‌ தேசமே யாக்கோபின்‌ 
சிறப்பான தேசம்‌. இந்த தேசமே 
கர்த்தருக்குப்‌ பிரியமான தேசம்‌. இந்த 
தேசத்தை தம்முடைய பிள்ளைகளுக்குச்‌ 
சுதந்தரமாகக்‌ கொடுக்கவேண்டுபென்று 
கர்‌ 
க்க ருக்கிறார்‌ தய 
கர்த்தர்‌ நமக்கு நன்மை 
செய்கிறவர்‌. வரங்களை  ஈவாகக்‌ 
கொடுக்கிறவர்‌. நமக்கு என்னென்ன 
நன்மைகளைக்‌ கொடுக்கவேண்டுமென்று 
கர்த்தரே தீர்மானிக்கிறார்‌. நமக்கு எதை 
சுதந்தரமாகக்‌ கொடுக்கவேண்டும்‌ என்று 
கர்த்தரே தெரிவு செய்கிறார்‌. இதுவே 
பரிசுத்தவான்களுக்கு மிகப்பெரிய 
சந்தோஷம்‌. எது நல்லது என்று நமக்கே 
தெரியாது ஆகையினால்‌ கர்த்தர்‌ 
நமக்கு நலமான தெரிந்தெடுத்து, 
நமக்குச்‌ சுதந்தரமாகக்‌ கொடுக்கிறார்‌. 


கர்த்தர்‌ நமக்கு அறியாததும்‌, 
மாசற்றதும்‌ வாடாததுமாகிய 
சுதந்தரத்தைக்‌ கொடுக்கிறார்‌. கர்த்தர்‌ 
நமக்குக்‌ கொடுக்கிற சுதந்தரத்தைப்பற்றி, 
பேதுரு தான்‌ எழுதின முதலாம்‌ நிருபத்தில்‌ 
இவ்வாறு சொல்லுகிறார்‌. “அவர்‌, 
இயேசுகிறிஸ்து மரித்தோரிலிருந்து 
எழுந்ததினாலே, அழியாததும்‌ மாசற்றதும்‌ 
வாடாததுமாகிய சுதந்தரத்திற்கேதுவாக, 
ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி, 
தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை 
மறுபடியும்‌ ஜெறிப்பித்தார்‌” (1பேது 14) 


கர்த்தருடைய பரிசுத்தவான்கள்‌. 
கர்த்தர்மீது விசுவாசம்‌ வைக்கவேண்டும்‌. 
அவருக்குக்‌ கீழ்ப்படிந்து ஜீவிக்கவேண்டும்‌. 
கிருபை நிறைந்த ஒவ்வொரு 
ஆத்துமாவும்‌ கர்த்தருக்குத்‌ தன்னை 
ஒப்புக்கொடுக்க வேண்டும்‌. நமக்கு 
வேண்டியதை நாமே தெரிந்து 
கொள்ளாமல்‌, கர்த்தர்‌ தம்முடைய 
சித்தத்தின்‌ பிரகாம்‌ நமக்கு 
வேண்டியதைத்‌. தெரிந்துகொள்ளுமாறு 
ஜெபிக்கவேண்டும்‌. 





ழ்‌ நள 
ஈயா 


சத்தம்‌ பரக்க. நபமுபைய 
சுதந்தரத்தைத்‌ தெரிந்தளிக்கவேண்டும்‌. 
நமக்கு நன்மையானது. எது என்று 
கர்த்தருக்குத்தான்‌ நன்றாகத்‌ தெரியும்‌ 
நம்முடைய சித்தம்‌ நிறைவேற 
வேண்டுமென்று விரும்புவதற்குப்‌ பதிலாக 
தேவனுடைய 

ஒப்புக்கொடுக்கவேண்டும்‌. 

பரத ன்‌ அமாம்‌. 
நம்முடைய ஜீலீ ஏற்றுக்கொண்‌( 
அங்கீகரிக்க டும்‌. Fa 


கர்த்தர்‌ மகா உன்னதமானவர்‌ 
சங்‌ 47: 5-9 


சங்‌ 476, தேவன்‌ ஆர்ப்பரிப்போடும்‌, 
கர்த்தர்‌ எக்கான சத்தத்தோடும்‌. 
உயரளழுத்தருவினார்‌. 


சுங்‌ 478. தேவனைப்‌ போற்றிப்‌ 
பாடுங்கள்‌, பாடுங்கள்‌; நம்முடைய 
ராஜாவைப்போற்றிப்‌ பாடுங்கள்‌, 
பாடுங்கள்‌. 


ங்‌ 47:7. தேவன்‌: ம்‌ 
ச 17, தே 2 கறதனாப்பள் கை 


ராஜா கருத்து 
போழ்றிப்பாடுங்கள்‌.. 


சங்‌ 47:8. தேவன்‌ ஜாதிகன்மேல்‌ 
அரசாளுகிறார்‌ தேவன்‌ தமது பரிசுத்த 
சிங்காசணத்தின்மேல்‌ வீற்றிருக்கிறார்‌. 


அவரைப்‌ 


சுங்‌ 479. ஜனங்களின்‌ பிரபுக்கள்‌ 
ஆபிரகாமின்‌ தேவனுடைய 
ஜனங்கனாகச்‌  சேர்க்கப்படுகிறார்கள்‌; 
பூமியின்‌ கேடகங்கள்‌ 
தேவனுடையவைகன்‌; அவர்‌ மகா 
உன்ன தமானவர்‌. 


தேவன்‌ உயர எழுந்தருனினார்‌ 


தேவன்‌ ஆர்ப்பரிப்போடும்‌, கர்த்தர்‌ 
எக்கான சத்தத்தோடும்‌ 
உயரஎழுத்தருளினார்‌ (சங்‌ 47:5). 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மமம்‌ 


PUBLISHERS 


ஒரு தேசத்தின்‌ ஜனங்கள்‌ தங்கள்‌ 
ராஜாவைக்‌ கனம்பண்ணவேண்டும்‌. 
கர்த்தரே நம்முடைய ராஜா. நம்முடைய 
ராஜாவாகிய கர்த்தர்‌ உயர 
எழுந்தருளுகிறார்‌. அவர்‌ 
ஆர்ப்பரிப்போடும்‌ எக்காள சத்தத்தோடும்‌ 
உயர  எழுந்தருளுகிறார்‌. சீயோன்‌. 
மலைக்கு உடன்படிக்கை பெட்டி எடுத்துச்‌ 
செல்லப்பட்டது. அப்போது இஸ்ரவேல்‌ 
ஜனங்கள்‌ கர்த்தரைத்‌ துதித்து 
ஆர்ப்பரித்தார்கள்‌. எக்காள 
சத்தமிட்டார்கள்‌. 


கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி, 
அவருடைய விசேஷித்த பிரசன்னத்திற்கு 
அடையாளமாயிருக்கிறது. கர்த்தருடைய 
பெட்டி சீயோன்‌ மலையிலே 
ஸ்தாபிக்கப்பட்டது, தேவனுடைய 
பிரசன்னம்‌. இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 
மத்தியில்‌ இறங்கி வந்து வாசம்‌ 
பண்ணுவதற்கு அடையாளமாயிருக்கிறது 
கர்த்தருடைய சித்தத்தின்‌ பிரகாரமாகவும்‌, 
அவருடைய கட்டளையின்‌ 
அவருடைய உடன்படிக்கை ட 
சீயோன்‌ மலையில்‌ ஸ்தாபிக்கப்பட்ப | 
ர்த்தர்‌ தம்முடைய தெய்வீக 
பிரகாரமாய்‌, 
ஆர்ப்பரிப்போடும்‌. எக்காள சத்தத்தோடும்‌ 
உயர எழுந்தருளினா। 


இயேசுகிறிஸ்து தம்முடைய 
ஊழியத்தை இந்தப்‌ பூமியிலே 
நிறைவேற்றிய பின்பு வானத்திற்கு உயர 
எடுத்துக்‌ கொள்ளப்பட்டார்‌ 
சீஷர்களெல்லோரும்‌ பார்த்துக்‌ 
கொண்டிருக்கையில்‌, கர்த்தராகிய 
உயர எடுத்துக்‌ 
அவர்கள்‌ கண்களுக்கு 
மறைவாக ஒரு மேகம்‌ அவரை எடுத்துக்‌ 
கொண்டது. இயேசுகிறிஸ்து 
வானத்திற்கு போகிறபோது, 
அவருடைய வானத்தை 
அண்ணார்ந்து ள்‌ பார்த்துக்‌ 
கொண்டிருந்தார்கள்‌ (அப்‌ 1:8-10). 


உயர 
சீஷர்கள்‌ 


தேவன்‌ ஆர்ப்பரிப்போடும்‌, எக்காள 
சத்தத்தோடும்‌ உயர எழுந்தருளினார்‌. 
கர்த்தர்‌ யுத்தத்‌ 'ஜெயம்பெற்ற 
ராஜாவாக ஆர்ப்பரிக்கிறார்‌. 





ழ்‌ நள 
யாய 
தேவனைப்‌ போற்றிப்‌ பாடுங்கள்‌ 


தேவனைப்‌ போற்றிப்‌ பாடுங்கள்‌, 
பாடுங்கள்‌; நம்முடைய ராஜாவைப்‌ 
போற்றிப்‌ பாடுங்கள்‌, பாடுங்கள்‌. 
(சங்‌ 47:6). 


தேசத்தின்‌ குடிமக்கள்‌ தங்கள்‌ 
ராஜாவைப்‌ போற்றிப்‌ புகழவேண்டும்‌ 
நம்முடைய தேவனே நமக்குக்‌ கர்த்தர்‌. 
அவரே நம்முடைய ராஜா. நம்முடைய 
தேவனை நாம்‌ போற்றிப்‌ பாடவேண்டும்‌ 
நம்முடைய ராஜாவை நாம்‌ 
போற்றிப்பாடவேண்டும்‌. கர்த்தரை 
ஆவிபோடும்‌ போற்றிப்பாடவேண்டும்‌. 
கருத்தோடும்‌ போற்றிப்‌ பாடவேண்டும்‌. 


போற்றிப்பாடும்‌ 
எதற்காக 


நாம்‌ கர்த்தரைப்‌ 
போது, நாம்‌ அவரை 
போற்றிப்பாடலேண்டும்‌ என்று நமக்குத்‌ 
தெரிந்திருக்கவேண்டும்‌. நாம்‌ கர்த்தரைத்‌ 
துதிக்கும்போது நாம்‌ அவரை எதற்காக 
துதிக்கிறோம்‌ என்பதும்‌ நமக்குத்‌ 
தெரிந்திருக்க வேண்டும்‌ நாம்‌ 
ஆராதிக்கிற தேவன்‌ இன்னார்‌ 
என்பதையும்‌ நாம்‌ அறிந்திருக்கவேண்டும்‌. 
நம்முடைய ஆராதனையின்‌ பொருளையும்‌ 
நாம்‌... அறிந்திருக்கவேண்டும்‌. இதுவே 
சுவிசேஷத்தின்‌ சட்டம்‌. 


பவுல்‌ நாம்‌ 
பாடுவதும்‌ 


அப்போஸ்தலர்‌ 
விண்ணப்பம்பண்ணுவதும்‌, 
எப்படியிருக்க 
கொரிந்தியருக்கு 


ஆவிபோடும்‌ 
பண்ணுவேன்‌, கருத்தோடும்‌ விண்ணப்பம்‌ 


நான்‌ 


கருத்தோடும்‌ 


பண்ணுவேன்‌; 
பாடுவேன்‌, 
(கொரி 1415). 
நாம்‌ கர்த்தரைப்‌ போற்றிப்பாடும்‌ 
போது அதன்‌ அர்த்தத்தைப்‌ புரிந்து 
கொள்ள வேண்டும்‌. மற்றவர்களும்‌ பரிந்து 
கொள்ளும்‌ வண்ணமாய்‌ நாம்‌ 
கருத்துன்‌ கர்த்தரைப்‌ போற்றிப்‌ 
பாடவேண்டும்‌. மற்றவர்களும்‌ 
கர்த்தரைத்‌ அதிப்பதற்கு ப்ட்‌ 
அவர்களுக்குப்‌ போதிக்கவேண்டும்‌. 


வியோடும்‌ 
“பாடுவேன்‌” 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ODNENIS 


PUBLISHERS 


தேவன்‌ பூமி அனைத்திற்கும்‌ 
ராஜா 


தேவன்‌ பூமியனைத்திற்கும்‌ ராஜா; 
கருத்துடனே அவரைப்‌ 
போற்றிப்பாடுங்கன்‌. தேவன்‌ 
ஜாதிகன்மேல்‌ அரசாளுகிறார்‌; தேவன்‌: 
தமது பரிசுத்த சிங்காசனத்தின்மேல்‌ 
வீற்றிருக்கிறார்‌ (சங்‌ 47:7,8). 


தேவன்‌ பரிசுத்த 
சிங்காசனத்தின்மேல்‌. வீற்றிருக்கிறார்‌. 
கர்த்தர்‌ ஜாதிகள்மேல்‌ அரசாளுகிறார்‌. 
நம்மை ஆளுகை செய்கிற கர்த்தரை நாம்‌ 
ஆராதிக்க வேண்டும்‌. கர்த்தருடைய 
ஆளுகை பரலோகத்திலே நித்திய 
காலமாய்‌ நிலைத்திருக்கும்‌. பரலோகத்தில்‌ 
நம்மை ஆளுகை செய்கிற தேவன்‌, இந்தப்‌ 
பூமியனைத்திற்கும்‌ ராஜாவாயிருக்கிறார்‌ 
தேவன்‌ 1 பூரிமிலே ஜாதிகள்மேல்‌ 
அரசா 


தேவனுடைய 
இந்தப்‌ பூமியிலே விஸ்தாரமாக 
பரவியிருக்கிறது. இஸ்ரவேலின்‌ 
காணியாட்சிக்குட்பட்டவர்களுக்கும்‌, 
புறம்பானவர்களுக்கும்‌. தேவனே 
ராஜாவாகயிருக்கிறார்‌. கர்த்தரை 
ஆராதிக்கிறவர்களுக்கும்‌, 
க்கிரகக்களை  ஆராதிக்கிற 
ஜனங்களுக்கும்‌ தேவனே 
ராஜாவாயிருக்கிறார்‌. அவரே மெய்யான 
தேவன்‌. கர்த்தரே மெய்யான தேவன்‌, 
அவரே மெய்யான ராஜா என்பதை 
ஜனங்கள்‌ அறிந்துகொண்டாலும்‌, அறிந்து 
கொள்ளாமலிருந்தாலும்‌, கர்த்தர்‌ 
மெய்யாகவே அவர்களுக்குத்‌ 
'தேவனாகவும்‌, மெய்யாகவே ர்க 
ர... OC 


தமது 


ராஜ்யம்‌ 


புறஜாதி 


கர்த்தருடைய ராஜ்யத்தில்‌ நீதியும்‌ 
நியாயமும்‌, பரிசுத்தமும்‌ நிரம்பியிருக்கிறது. 
கர்த்தருடைய சிங்காசனம்‌ பரிசுத்தமான. 
சிங்காசனம்‌. தேவன்‌ தமது பரிசுத்த 
சிங்காசனத்தின்மேல்‌ வீற்றிருக்கிறார்‌ 
கர்த்தர்‌ தம்முடைய சிங்காசனத்தின்மீது 
அமர்ந்திருந்து, தம்முடைய 
ப) உத்தரவுகளையும்‌ 
ஈடுக்கிறார்‌. கர்த்தருடைய 
இருக்காது, 


கட்டளைகளில்‌. 





ழ்‌ நவள 
யாய 


அசுத்தம்‌ 
இருக்காது. 
பரிசுத்தமுமுள்ளவர்‌. 


பட்சபாதம்‌ 


நீதியும்‌ 


இருக்காது, 
கர்த்தர்‌ 


நம்முடைய கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்துவின்‌ சிங்காசனம்‌ நித்திய 
காலமாய்‌ நிலைத்து நிற்கும்‌ அவர்‌ 
ஜாதிகளை ஆளுகை செய்கிறார்‌. கர்த்தர்‌ 
மற்றொருவருடைய ராஜ்யத்திற்கு 
ராஜாவாகயிருப்பதில்லை. வேறொரு 
ராஜ்யத்தை ஆளுகை செய்யும்‌ 
பொறுப்பு இயேசுகிறிஸ்துவுக்குக்‌ 
'கொடுக்கப்படவில்லை. கர்த்தரே 
தம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறார்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய கிருபையின்‌ 
ராஜ்யத்தை புறஜாதி உலகத்தில்‌ 
ஸ்தாபிக்கிறார்‌. இயேசுகிறிஸ்து 
தம்முடைய ராற்யத்‌; மனுஷருடைய 
இல்‌ றோர்‌ 


அக்காலத்திலே கிறிஸ்துவைச்‌ 
சேராதவர்களும்‌ இஸ்ரவேலுடைய 
காணியாட்சிக்கு புறம்பானவர்களும்‌, 
வாக்குத்தத்தத்தின்‌ உடன்படிக்கைகளுக்கு 
அத்நியரும்‌, _ நம்பிக்கையில்லாதவர்களும்‌, 
இவ்வுலகத்தில்‌ தேவனற்றவர்களுமா 
யிருந்தீர்களென்று நினைத்துக்‌ 
கொள்ளுங்கள்‌. முன்னே தூரமாயிருந்த 
நீங்கள்‌ இப்பொழுது கிறிஸ்து, 
இயேசுவுக்குள்‌ கிறிஸ்துவின்‌ 

த்தத்தினாலே சமீபமானீர்கள்‌” 
(எபே 21213). 


தேவன்‌ 
ராஜாவாகயிருக்கிறார்‌ 
கர்த்தரே ராஜா. 
அவரே ராஜா. 
ஜாதிகளும்‌ 
போற்றிப்‌ 


பூமியனைத்திற்கும்‌ 
யூதருக்கும்‌ 
புறஜாதியாருக்கும்‌ 
ஆகையினால்‌ எல்லா 
கர்த்தரை 
பாடவேண்டும்‌. 


சொல்லுகிறார்‌. 
மகா உன்னதமானவர்‌ 
ஜனங்களின்‌ யிரபுக்கன்‌ 


ஆபிரகாமின்‌ தேவனுடைய 
ஜனங்கனாகச்‌ சேர்க்கப்படுகிறார்கன்‌; 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை OCDNENIS 


PUBLISHERS 


பூமியின்‌ கேடகங்கள்‌ 
தேவனுடையவைகன்‌; அவர்‌ மகா 
உன்னதமானவர்‌ (சுங்‌ 47:9). 


ஜனங்களின்‌ பிரபுக்கள்‌ கர்த்தரைத்‌ 
குதிக்கிறார்கள்‌. பிரபுக்கள்‌ தேவனுடைய 
சேர்க்கப்படுகிறார்கள்‌. 

ஜனங்கள்‌ ஆபிரகாமின்‌ 
ஜனங்களாயிருப்பது அவர்களுடைய 
விசேஷித்த சிலாக்கியம்‌. அவர்களுக்கு 
தேவன்‌ ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபித்துக்‌ 
கொடுத்திருக்கிறார்‌. இஸ்ரவேல்‌ 
ஜனங்க பிரபுக்களை 
நியமித்திருக்கிறார்‌. அவர்கள்‌ 


பூமியின்‌ கேடகங்களாகமிருக்கிறார்கள்‌. 
ஜனங்களை நீதியாக ஆளுகை செய்கிற 
பிரபுக்களும்‌, 


நியாயாதிபதிகளும்‌ 
சத்தி கேடகங்களாக 
ல்‌ 
பூமியின்‌ 

தேலனுடையவைகள்‌. 
ஜனங்களே நியை ஆளுகை 
செய்கிறார்கள்‌. கர்த்தருடைய பிள்ளைகளே 
இந்தப்‌ பூமியை நீதியாய்‌ நியாயம்‌ 
விசாரித்து நியாயம்‌ தீர்க்கிறார்கள்‌. 
கர்த்தருடைய பிள்ளைகள்‌ தேவனுடைய 
சித்தத்தை நிறைவேற்றுகிறார்கள்‌. இதன்‌ 
மூலமாய்‌ தேவன்‌ பூழியனைத்திற்கும்‌. 
ராஜாவாயிருக்கிறார்‌. தேசத்தின்‌ 
பிரபுக்களும்‌, நியாயாதிபதிகளும்‌, 
கர்த்தருடைய பிள்ளைகளாகமிருப்பதினால்‌, 
தேசங்களில்‌ கர்த்தருடைய ஆளுகை 
நடைபெறுகிறது. 


கேடகங்கள்‌ 
தேவனுடைய 


ஜனங்களின்‌ பிரபுக்கள்‌ ஆபிரகாமின்‌: 

தேவனுடைய ஜனங்களாக 

சேர்க்கப்படுகிறார்கள்‌ என்று சங்கீதக்காரர்‌ 

சொல்லுகிறார்‌. 

வாக்கியத்திற்கு, 

கிறிஸ்துவின்‌ 

சேர்க்கப்படுகிறார்கள்‌ 

வியாக்கியானம்‌ 

கர்த்தருடைய 

ராஜாக்களும்‌, 
னங்களும்‌ 


நாளில்‌ 





ழ்‌ நள 
யாய 


பூமியின்‌ கேடகங்கள்‌ 
ஜனங்களுடைய மதிப்புக்கும்‌, 
போற்றுதலுக்கும்‌ உரியது. ரெகொயொம்‌ 
வெண்கல பரிசைகளை செய்து, அதை 
தேவாலயத்திற்குக்‌ கொண்டுபோனார்‌. 


ராஜாவாகிய ரெகொபெயாம்‌ 
வெண்கலப்‌ பரிசைகளைச்‌ செய்வித்து. 
அவைகளை ராஜாவின்‌ வாசற்படியைக்‌. 
காக்கிற சேவகருடைய தலைவரின்‌ 
கையில்‌ ஒப்பித்தான்‌. ராஜா கர்த்தருடைய 
ஆலயத்துக்குள்‌ பிரவேசிக்கும்போது, 
அரமனைச்‌ சேவகர்‌ அவைகளைப்‌ 
ப ட்ரக்‌ போய்‌, திரும்பத்‌ தங்கள்‌ 
அறையிலே. வைப்பார்கள்‌" 


(இராஜா 14:27,28). 


கர்த்தர்‌ பூமியின்‌ தேசங்களையும்‌ 
ஜாதிகளையும்‌ ராஜாவாக ஆளுகை 
செய்கிறார்‌. அவரகள்‌ தங்களுடைய 
மகிமையையும்‌ மேன்மையையும்‌, 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ODNENIS 


PUBLISHERS 


தேவனுடைய மகத்துவமான மகிமைக்கு 
முன்பாக தாழ்த்தி ஒவ்புக்கொடுக்கிறார்கள்‌. 
தேவன்‌ மகா 
த்‌ ல்‌ ஒரு ராஜா 

றாரு ராஜாவை யுத்தத்தில்‌ 
தெறிக்குது, தோற்றுப்போன ராஜா 
தன்னுடைய பட்டணத்தின்‌ 
திறவுகோல்களை, தங்களை ஜெயித்த 
ராஜாவிடம்‌ ஒப்புக்கொடுப்பது வழக்கம்‌. 
அதுபோல பூமியின்‌ ராஜாக்களும்‌, 
பிரபுக்களும்‌, தங்களுடைய 
அதிகாரத்தையும்‌, ளுகையையும்‌, 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்துவிடத்தில்‌ 
ஒப்புக்கொடுக்கிறார்கள்‌. கர்த்தர்‌ தாமே 
மகா உன்னதமானவராயிருக்கிறார்‌. அவர்‌ 
ஜாதிகள்மேல்‌ அரசாளுகிறார்‌. ஜனங்கள்‌ 
தேவனுடைய ஜனங்களாக 
சேர்க்கப்‌! ர்கள்‌. i 
க்கள்‌! தேய ற்‌ 





ழ்‌ நவள 
யாய 


நாற்பத்து எட்டாவது சங்கீதம்‌ ஒரு 
ஜெயகீதமாகும்‌. இந்த சங்கீதத்தைப்‌ 
போலவே 46-ஆவது சங்கீதமும்‌, 
7-ஆவது சங்கீதமும்‌ 
ஜெயகீதங்களாகும்‌. யோசபாத்‌ யுத்தத்திலே 
ஜெயம்பெற்றபோது (2நாளா 20) இந்த 
வ்‌ எழுதப்பட்டிருக்கவேண்டுமென்று 
சிலர்‌ சொல்லுகிறார்கள்‌. 
செனசெரிப்பின்‌. சேனை எசேக்கியா 
ராஜாவின்‌ காலத்திலே எருசலேம்‌ 
நகரத்தை  முற்றிக்கையிட்டிருந்தார்கள்‌. 
இந்த முற்றிக்கையில்‌ செனகெரிப்புக்குத்‌ 
தோல்வி உண்டாயிற்று, இந்த 
சந்தர்ப்பத்தில்‌, இந்த சங்கீதம்‌ 
எழுதப்பட்டிருக்கவேண்டும்‌ என்றும்‌ ஒரு 
சிலர்‌ சொல்லுகிறார்கள்‌. 
நகரத்தோடு 
தொடர்பு 
(சங்‌ 48,2). 
பாதுகாத்து 


கர்த்தர்‌ எருசலேம்‌ 
மிகவும்‌ நெருக்கமான 
வைத்திருக்கிறார்‌ 
தேவன்‌ எருசலேமை 
பராமரிக்கிறார்‌ (சங்‌ 48:3). எருசலேபைய்‌ 
பார்த்து சத்துருக்கள்‌ பயப்படுகிறார்கள்‌. 
பிரமித்துக்‌ கலங்குகிறார்கள்‌ (சங்‌ 48:4-7). 
எருசலேமைப்‌ பார்க்கும்போது. 
இஸ்ரவேல்‌ _ புத்திரரின்‌ சிநேகிதருக்கு 
மிகுந்த சந்தோஷம்‌ உண்டாயிற்று. தேவன்‌. 
எருசலேமுக்காக செய்ததையும்‌, 
செய்கிறதையும்‌, போவதையும்‌ 
நினைத்து அவர்கள்‌ கர்த்தரைத்‌ 
துதிக்கிறார்கள்‌ (சங்‌ 48:8). பரிசுத்த. 
நகரத்திலே. சங்கீதக்காரரும்‌, 
கர்த்தருடைய பிள்ளைகளும்‌ 
கர்த்தருடைய கிருபைகளைச்‌ சிந்தித்துக்‌. 
கொண்டிருக்கிறார்கள்‌ (சங்‌ 48:910). 


செய்யப்‌ 


எருசலேம்‌ நகரத்தின்‌ பாதுகாப்பை 

த்‌ பலப்படுத்துகிறார்‌ 
சீயோனின்‌ 

மாறாத 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


வீரிவுரை மாமா 


PUBLISHERS 


பிள்ளைகளை 
வழிநடத்துகிறார்‌ 


அவர்‌ தம்முடைய 
மரணபரியந்தம்‌ 
(சங்‌ 4814). 


தேவனுடைய நகரம்‌ 
சண்‌ 48 : 1-7 


சங்‌ 48:1. கர்த்தர்‌ பெரியவர்‌, அவர்‌ 
நமது தேவனுடைய நகரத்திலும்‌, தமது 
பரிசுத்த பர்வதத்திலும்‌ மிகவும்‌ 
துதிக்கப்படத்தக்கவர்‌. 


சங்‌ 48:2. வடதிசையிலுன்ன சீயோன்‌. 
பர்வதம்‌ வடிப்பமான ஸ்தானமும்‌ 
சர்வபூமியின்‌ மகிழ்ச்சியுமாயிருக்கிறது, 
அதுவே மகாராஜாவின்‌ நகரம்‌. 


சங்‌ 48:3. அதின்‌ அரமணைகவில்‌ 
தேவன்‌ உயர்ந்த அடைக்கலமாக 


அதியப்பட்டிருக்கிறார்‌. 
சங்‌ 484. 


இதோ, 
கூடிக்கொண்டு, 
கடந்துவந்தார்கன்‌. 


ராஜாக்கள்‌. 
ஏகமாய்க்‌ 


சங்‌ 465. அவர்கள்‌ 
கண்டபோது பிரமித்துக்‌ 
விரைந்தோடினார்கள்‌. 


அதைக்‌ 
கலங்கி. 


சங்‌ 48:6, அங்கே நடுக்கங்கொண்டு, 
பிரசவ 'வேதனைப்படுகிற 
ஸ்திரீயைப்போல வேதனைப்பட்டார்கள்‌. 


சங்‌ 48:7. கீழ்காற்றினால்‌ தர்ஷீசின்‌ 
கப்பல்களை தீர்‌ உடைக்கிறீர்‌. 


சீயோன்‌ பர்வதம்‌ 


கர்த்தர்‌ பெரியவர்‌, அவர்‌ நமது 
தேவனுடைய நகரத்திலும்‌, தமது 
பரிசுத்த பர்வதத்திலூம்‌ 
மிகவும்‌ துதிக்கப்படத்தக்கவர்‌. 
வடதிசையிலுன்ன சீயோன்‌ பர்வதம்‌ 
வடிப்பமான ஸ்தானமும்‌ ௪ர்வபூமியின்‌ 
மகிழ்ச்சியுமாயிருக்கிறது, அதுவே 
மகாராஜாவின்‌ நகரம்‌. அதின்‌ 
அரமனைகளில்‌ தேவன்‌ உய்ந்த. 
அடைக்கலமாக அறியப்பட்டிருக்கிறார்‌ 
(சங்‌ 481-3). 





ழ்‌ நயனா 
யாய 


சங்கீதக்காரர்‌ எருசலேம்‌ நகரத்தின்‌ 
மேன்மையைப்பற்றி விரிவாக எடுத்துச்‌ 
சொல்லுகிறார்‌. இந்தப்‌ பூமியில்‌ 
அநேக ஸ்தலங்கள்‌ உண்டு. 
இவையெல்லாவற்றிலும்‌ சீயோன்‌ 
பர்வதமே மிகவும்‌ மேன்மையானது. 
சீயோன்‌ பர்வதத்தில்‌ எருசலேம்‌ நகரம்‌ 
கட்டப்பட்டிருக்கிறது. இது கர்த்தருடைய 
நகரம்‌. சீயோன்‌ பர்வதம்‌ தேவனுடைய 
பரிசுத்த பர்வதம்‌. 

“கர்த்தர்‌ சீயோனைத்‌ தெரிந்து, 
கொண்டு, அது தமக்கு 
வாசஸ்தலமாகும்படி விரும்பினார்‌. இது 
என்றென்றைக்கும்‌ நான்‌ தங்கும்‌ இடம்‌, 
இதை நான்‌ விரும்பினபடியால்‌, இங்கே 
வாசம்பண்ணுவேன்‌” (சங்‌ 1323/4) 


எருசலேம்‌ நகரம்‌ மகா 
நகரம்‌. கர்த்தரே இந்தப்‌ 
ராஜாதி ராஜாவாகயிருக்கிறார்‌ 
ராஜாக்களுக்கெல்லாம்‌ நம்முடைய 
கர்த்தரே மகாராஜா. மகாராஜாவாகிய 
நம்முடைய தேவனுடைய பிரசன்னம்‌ 
எருசலேம்‌ நகரத்திலிருக்கிறது. யூதாவில்‌ 
G அறியப்பட்டிருக்கிறார்‌. 
ல தேவனுடைய நாமம்‌ 
பெரியதாயிருக்கிறது. எருசலேரில்‌ தேவன்‌ 
'பெரியவராயிருக்கிறார்‌. 


ராஜாவின்‌ 
பூமியில்‌ 
பூமியின்‌ 


எருசலேம்‌ நகரம்‌ 
பரிசுத்த பர்வதம்‌ 
அழைக்கப்படுகிறது. 
பரிசுத்தம்‌ இந்த 
இதிலுள்ள எல்லா 
எழுதப்பட்டிருக்கிறது. 
பரிசுத்தத்ததைப்பற்றி சகரியா தீர்க்கதரிசி 

தீர்க்கதரிசனமாகச்‌ 


தேவனுடைய 


குதிரைகளின்‌ 
மணிகளிலே கர்த்தருக்குப்‌ பரிசுத்தம்‌ 
என்னும்‌ விலாசம்‌ எழுதியிருக்கும்‌: 
கர்த்தருடைய ஆலயத்திலுள்ள பானைகள்‌ 
பலிபீடத்துக்கு முன்பாக இருக்கிற 
பாத்திரங்களைப்‌ லிருக்கும்‌ 
அப்பொழுது ... எருசவேிலும்‌ 
யூதாவிலுமுள்ள எல்லாப்‌ பானைகளும்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை OCDNENIS 


PUBLISHERS 


சேனைகளின்‌ கர்த்தருக்கு! 
பரிசுத்தமாயிருக்கும்‌; பலியிடுகிற யாவரும்‌ 
வந்து அவைகளில்‌ எடுத்து. அவைகளில்‌ 
சமைப்பார்கள்‌; அந்நாள்முதல்‌ 
சேனைகளுடைய கர்த்தரின்‌ ஆலயத்திலே 
யாதொரு கானானியனும்‌ இருப்பதில்லை” 


(சக 14:2021). 


தேவன்‌ எருசலேம்‌ நகரத்தினுடைய 
வீதிகளிலும்‌ அறியப்பட்டிருக்கிறார்‌ 
அங்குள்ள அரமனைகளிலும்‌ 
அறியப்பட்டிருக்கிறார்‌. எருசலேம்‌ 
நகரத்தின்‌ அரமனைகளில்‌ தேவன்‌ 

ர்‌ அடைக்கலமாக 
அறியப்பட்டிருக்கிறார்‌ சீயோன்‌ 
பர்வதத்தின்மீது தேவனுடைய ஆஸம்‌ 
கட்டப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய 
ஆலயத்தை பூமியிலுள்ள எல்லா 
ஜாதியாரும்‌ நேசிக்கிறார்கள்‌. ஆஃயத்தின்‌ 
மீது பிரியமாயிருக்கிறார்கள்‌. ஆலயத்தைப்‌ 
பார்த்து ச்ரியம்‌ கிறாள்‌ 


சீயோன்‌ 
வடதிசையிலுள்ளது 
ஸ்தானமும்‌, 
மகிழ்ச்சியுமாயிருக்கிறது. 
பர்வதத்தில்‌ 
வாசம்பண்ணுவதினால்‌ அந்தப்‌ 
பரிசுத்தமானதாயிருக்கிறது. கர்த்தர்‌ 
சீயோன்‌ பர்வதத்தில்‌ வாசம்பண்ண 
வேண்டும்‌ என்று, தம்முடைய அநாதி 
ஞானத்தினால்‌ தீர்மானம்‌ செய்திருக்கிறார்‌ 
தம்முடைய சித்தத்தின்‌ பிரகாரமாகவும்‌, 
தம்முடைய விருப்பத்தின்‌ பிரகாரமாகவும்‌, 
கர்த்தர்‌ சீயோனை வடிப்பான 


ஸ்தானமாக அலங்கரித்திருக்கிறார்‌. 


மெய்யான அழகு பரிசுத்தத்தில்தான்‌. 
இருக்கிறது. சீயோன்‌ பர்வதம்‌ 
கர்த்தருடைய பரிசுத்த பர்வதம்‌. இதுவே 
மகாராஜாவின்‌ நகரம்‌. எருசலேமுக்கு. 
வடதிசையில்‌ சீயோன்‌ பர்வதம்‌. 
அமைந்துள்ளது. மற்ற திசைகளிலிருந்து 
குளிர்ந்த காற்று எருசலேமை நோக்கி 
வீசும்போது, சீயோன்‌ பர்வதம்‌ அந்த 
குளிர்‌ காற்றிலிருந்து எருசலேம்‌ 
நகரத்திற்கு , அடைக்கலமாகயிருந்து 
அதைப்‌ பாதுகாக்கிறது. 


பர்வதம்‌ 


அது வடிப்பான 


பர்வதம்‌ 





ழ்‌ நள 
யாய 


சங்கீதக்காரர்‌ கர்த்தரைப்பற்றியும்‌. 
அவர்‌ வாசம்பண்ணுகிற தேவனுடைய 
பரிசுத்த பர்வதத்தைப்பற்றியும்‌ விரிவாகச்‌ 
சொல்லுகிறார்‌. “கர்த்தர்‌ பெரியவர்‌, அவர்‌ 
நமது தேவனுடைய நகரத்திலும்‌ தமது 
பரிசுத்த. த்திலும்‌ மிகவும்‌ 
து த்தக்கவர்‌” என்று சொல்லி 
கர்த்தரைத்‌ துதிக்கிறார்‌. 


ராஜாக்கள்‌ 


ராஜாக்கள்‌. 

ஏகமாய்க்‌ 

கடத்துவத்தார்கன்‌. அவர்கள்‌ அதைக்‌ 

கண்டபோது பிரமித்துக்‌ கலங்கி 

விரைந்தோடினார்கள்‌. அங்கே நடுக்கங்‌ 

பிரசவ வேதனைப்படுகிற 

போல 

வேதனைப்பட்டார்கன்‌. கீழ்காற்றினால்‌ 

தர்ஷீசின்‌ கப்பல்களை நீர்‌ உடைக்கிறீர்‌ 
(சுங்‌ 48:4-7). 


பூமியின்‌ ராஜாக்கள்‌ எருசலேம்‌ 
நகரத்தைப்‌ பார்த்து பயப்படுகிறார்கள்‌. 
எருசலேம்‌ நகரம்‌ வடிப்பான ஸ்தானமும்‌, 
சர்வபூரியின்‌ மகிழ்ச்சியுமாயிருப்பதினால்‌, 
அந்த நகரத்திற்கு ஏராளமான 
சத்துருக்கள்‌ இருக்கிறார்கள்‌. பூமியின்‌ 
ராஜாக்கள்‌ எருசலேம்‌ நகரத்தை 
சொந்தமாக்கிக்கொள்ள 
ஆசைப்பட்டு, அதன்‌ 
யுத்தம்பண்ணுவதற்காக 
கூடிக்கொண்டு, கடந்து வருகிறார்கள்‌. 


பூமியின்‌ ராஜாக்கள்‌ எருசலேம்‌ 
நகரத்திற்கு விரோதமாகக்‌ கூடுகிறார்கள்‌. 
தங்களுடைய சேனைகளையெல்லாம்‌ 
திரட்டி எருசலேம்‌ நகரத்திற்கு நேராக 
ஏகமாய்க்‌ கடந்துவருகிறார்கள்‌. 
நகரத்தைப்‌ பிடித்துக்கொள்ளலாம்‌ 
என்னும்‌ ஆசை அவர்களிடத்தில்‌ 
இருக்கிறது. எருசலேம்‌ நகரத்திற்கு 
தாங்கள்‌ சொந்தக்காரராகலாம்‌ 
என்று பேராசைப்படுகிறார்கள்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ODNENIS 


PUBLISHERS 


எருசலேம்‌ நகரத்தைக்‌ கைப்பற்றினால்‌ 
சர்வபூரியின்‌ மகிழ்ச்சியும்‌ தங்கள்‌ 
வசமாகும்‌ என்பது அவர்களுடைய 
பேராசை, இதனால்‌ பூமியின்‌ 
ராஜாக்களெல்லோரும்‌. எருசலேம்‌. 
நகரத்தின்மீது பேராசைப்பட்டு, அதைப்‌ 
பிடிப்பதற்காக கூடிவருகிறார்கள்‌. 


எருசலேமுக்கு நேராக அவர்கள்‌. 
ஏகமாய்‌ கடந்து வருகிறார்கள்‌. 
எருசலேமைப்‌ பார்க்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
எருசலேமைக்‌ கண்டபோது 
பிரமிக்கிறார்கள்‌. தங்கள்‌ இருதயத்தில்‌ 
கலங்குகிறார்கள்‌. எருசலேமின்‌ தோற்றமே 
அவர்களைப்‌ பிரமிக்க வைக்கிறது 
அவர்களைப்‌ பயமுறுத்துகிறது. இதற்கு 
மேல்‌ அவர்களால்‌ எருசலேமை நோக்கி 
முன்னேறி வரமுடியவில்லை. அவர்கள்‌ 

ற்றுப்போய்‌ லேமைவிட்டு, 
விணதக பின்னோக்கி ப்‌ 


இஸ்ரவேலை சபிப்பதற்காக பாலாகு 
பிலேயாமை கூலிக்கு அமர்த்தினான்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ தங்கள்‌ 
கோத்திரங்களின்‌ படியே 
பாளயமிறங்கியிருந்தார்கள்‌. யாக்கோபின்‌ 
பாளயங்களைப்‌ பார்த்து பிவேயோம்‌ 
பயப்பட்டான்‌ (எண்‌ 242), 
பிலேயாமைப்போலவே பூமியின்‌ 
ராஜாக்களும்‌ எருசலேம்‌ நகரத்தைக்‌ 
கண்டபோது, பிரமித்து கலங்கி, அந்த 
நகரத்தைவிட்டு விரைந்தோடுகிறார்கள்‌. 


எருசவேபில்‌. 

தடைபண்ணப்பட்டிருக்கிற 
எதுவுமில்லை. எருசலேம்‌ 
எல்லோரும்‌ பார்க்கலாம்‌. 
சிந்தையோடு அதைப்‌ 
எருசவேபின்மீது பொறாமைப்பட்டு 
அதைப்‌ பார்க்கக்கூடாது. 
எருசவேயின்மீது யுத்தம்பண்ணுகிறவர்கள்‌, 
அதில்‌ வாசம்பண்ணுகிற சர்த்தர்மீது 
யுத்தம்பண்ணுகிறார்கள்‌. நமக்கு 
விரோதமாக எழும்பி வருகிற 
சத்துருக்கள்‌, நமக்குள்‌ வாசம்பண்ணுகிற 
கர்த்தருக்கு விரோதமாக எழும்பி 
வருகிறார்கள்‌. 


பார்ப்பதற்கு 
இரகசியம்‌ 
நகரத்தை 
அவர்கள்‌ நல்ல 
பார்க்கவேண்டும்‌. 





ழ்‌ நள 
யாய 


பூமியின்‌ ராஜாக்கள்‌ எருசலேம்‌ 
நகரத்தைப்‌ பார்க்கும்போது, கர்த்தர்‌ அங்கு. 
வாசம்பண்ணுவதையும்‌ பார்க்கிறார்கள்‌ 
அவர்கள்‌ ஏற்கெனவே எருசலேம்‌ 
நகரத்தைப்பற்றிக்‌ கேள்விப்‌ 
பட்டிருக்கிறார்கள்‌. அது மகாராஜாவின்‌ 
நகரம்‌ என்பது அவர்களுக்குத்‌ தெரியும்‌ 
எருசலேம்‌ நகரத்திற்கு தேவனுடைய 
தெய்வீக பாதுகாப்பு உள்ளது. என்பதையும்‌ 
அவர்கள்‌ அறிந்திருக்கிறார்கள்‌. 

கர்த்தர்‌ சர்வவல்லமையுள்ளவர்‌ 
என்பதையும்‌ அவருக்கு நிகரான தெய்வம்‌ 
இந்தப்‌ பூமியிலே வேறு எந்தத்‌ தெய்வமும்‌ 

ல... என்பதையும்‌ அவர்கள்‌ 
அறிந்திருக்கிறார்கள்‌. இதனால்‌ அவர்கள்‌ 
எருசலேம்‌ நகரத்திற்கு அருகாமையில்‌. 
வந்தபோது, அவர்கள்‌ நடுக்கம்‌ 
கொள்கிறார்கள்‌. எருசலேம்‌ நகரத்தைப்‌ 
பார்த்த மாத்திரத்தில்‌ பிரசவ 
வேதனைப்படுகிற ஸ்திரீயைப்‌ போல 
வேதனைப்படுகிறார்கள்‌. ர்கள்‌ 
வெளிழந்து மெகிறாரகள்‌ ன்றி 


பூமியின்‌ ராஜாக்கள்‌ எருசலேமின்மீது 
யுத்தம்பண்ணுவதற்காக ஏகமாய்க்‌ 
கூடிக்கொண்டு, ஏகமாய்க்‌ கடந்து 
வந்திருக்கிறார்கள்‌. இன்னும்‌ யுத்தம்‌ 
ஆரம்பமாகவில்லை. அவர்கள்‌ எருசலேம்‌ 
நகரத்தை மாத்திரமே இப்போது 
பார்த்திருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ அதைக்‌ 
கண்டபோது, பிரமித்து கலங்கி, 
எருசலேமைனிட்டு, தோற்றுப்போய்‌, 
நடுக்கத்தோடே, விரைந்தோடுகிறார்கள்‌. 


பூமியின்‌ ராஜாக்களுடைய 
தோல்வியை சங்கீதக்காரர்‌ விவரிக்கும்‌ 
போது, தர்ஷீசின்‌ கப்பல்கள்‌ உடைந்து 
போவதுபோல அவர்கள்‌ உடைந்து 
போகிறார்கள்‌ என்று சொல்லுகிறார்‌. 
கப்பல்கள்‌ நடுக்கடலில்‌ போகும்போது, 
புயல்காற்று வீசும்‌. கடல்‌ கொந்தளிக்கும்‌ 
கப்பலால்‌ அதைத்‌ தாக்கு பிடிக்க முடியாது. 
அது உடைந்துபோகும்‌. 


தாமே 
அனுப்பி, 
உடைப்பது. 


தம்முடைய 
தர்வீசின்‌ 
போல, 


கர்த்தர்‌ 
கீழ்க்காற்றை 
கப்பல்களை 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


வீரிவுரை மாமா 


PUBLISHERS 


தமது பரிசுத்த பர்வதத்திற்கு விரோதமாக 
வந்த பூமியின்‌ ராஜாக்களை நிர்மூலம்‌ 
பண்ணுகிறார்‌. உடைந்துபோன கப்பலை 
மறுபடியும்‌. ஒட்டவைக்க முடியாது. 
எருசலேமுக்கு விரோதமாக ஏகமாய்‌ 
ஒருமித்து கூடிவந்த பூமியின்‌ ராஜாக்களை 
மறுபடியும்‌. ஒன்றுசேர்க்க முடியாது. 
ஏனெனில்‌ அவர்கள்‌ எருசலேபைப்‌ 
பார்த்து, நடுக்கங்கண்டு, பிரசவ 
வேதனைப்படுகிற ஸ்திரீயைப்போல 
வேதனைப்படுகிறார்கள்‌. 


தேவனுடைய பாதுகாப்பு 
சங்‌ 48: 8-14 


சங்‌ 48:8. நாம்‌ கேன்விப்பட்டபடியே 
நமது தேவனுடைய நகரமாகிய 

களுடைய கர்த்தரின்‌ நகரத்திலே 
கண்டோம்‌; தேவன்‌ அதை 
என்றென்றைக்கும்‌ ஸ்திரப்படுத்துவார்‌. 
(சேலா) 


சங்‌ 48:9, தேவனே, உமது ஆலயத்தின்‌ 
நடுவிலே, உமது. கிருபையைச்‌ 
சித்தித்துக்கொண்டிருக்கிறோம்‌. 


சங்‌ 48:10. தேவனே, உமது நாமம்‌ 
வினங்குகிறதுபோல்‌ உமது புகழ்ச்சியும்‌ 
பூமியின்‌ கடையாந்தரங்கள்‌. 
பரியந்தமும்‌ விளங்குகிறது; உமது 
வலதுகரம்‌ நீதியால்‌ நிறைந்திருக்கிறது. 


சங்‌ 48:11. 
தியாயத்தீர்ப்புகளினிமித்தம்‌ சீயோன்‌ 
பர்வதம்‌ மகிழ்வதாக, யூதாவின்‌ 
குமாரத்திகள்‌ களிகூருவார்களாக. 


டைய 


சங்‌ 48:12. சீயோனைச்‌: சற்றி உலாவி, 
அதின்‌ கொத்தனங்களை எண்ணுங்கள்‌. 


சங்‌ 48:13. பின்வரும்‌ 
நீங்கள்‌ விவரிப்பதற்காக அதின்‌ 
அலங்கத்தைக்‌ கவனித்து, அதின்‌ 
அரமனைகளை உற்றுப்பாருங்கள்‌. 


சந்ததிக்கு. 


சன்‌ 48:14. இத்த 
தேவன்‌: என்றென்றைக்குமுன்ன. 
லவன்‌ னதும்‌ நம்முடைய தேவன்‌; 
மரணபரியத்தம்‌ நம்மை நடத்துவார்‌. 





ழ்‌ நவள 

யாய 

தேவன்‌ 
என்றென்றைக்கும்‌ 
ஸ்திரப்படுத்தூவார்‌ 


நாம்‌ கேன்விப்பட்டபடியே தமது 
தேவனுடைய நகரமாகிய 
சேனைகளுடைய கர்த்தரின்‌ நகரத்திலே. 
கண்டோம்‌; தேவன்‌. அதை 
என்றென்றைக்கும்‌ ஸ்திரப்படுத்துவார்‌. 
(சேலா.) (சுங்‌ 48:8) 


கர்த்தரிடத்திலும்‌, அவருடைய 
வார்த்தையிலும்‌ நாம்‌ வைத்திருக்கிற 
விசுவாசம்‌ உறுதியாயிருக்கவேண்டும்‌. 
கர்த்தர்‌ கடந்த நாட்களிலே எருசலேம்‌ 
நகரத்திற்கு அநேக நன்மைகளைச்‌ 
செய்திருக்கிறார்‌. சத்துருக்களின்‌ 


கைகளிலிருந்து கர்த்தர்‌ தாமே தம்முடைய 
பரிசுத்த 

பாதுகாத்திருக்கிறார்‌ 
இஸ்ரவேல்‌ 


பர்வதத்தைப்‌ 
இதையெல்லாம்‌ 
ஜனங்கள்‌ 
இப்போது, 
கர்த்தர்‌ 
நன்மை 
பரிசுத்த 
தங்கள்‌ 


கேள்விப்பட்டிருக்கிறார்கள்‌. 
தங்களுடைய காலத்திலும்‌, 
எருசலேம்‌ நகரத்திற்கு 
செய்வதையும்‌ தம்முடைய 
பர்வதத்தைப்‌ பாதுகாப்பதையும்‌ 
கண்களால்‌ காண்கிறார்கள்‌. 


சங்கீதக்காரர்‌ 
சொல்லும்போது, “நாம்‌ கேள்விப்பட், 
படியே தேவனுடைய நகரமாகிய 
சேனைகளுடைய கர்த்தரின்‌ நகரத்திலே 
கண்டோம்‌" என்று சொல்லுகிறார்‌. 
தாங்கள்‌ கேள்விப்பட்டதை இப்போது 
தங்கள்‌ கண்களால்‌ பிரத்தியட்சமாய்க்‌ 
காண்கிறார்கள்‌. 


இதைப்பற்றிச்‌ 


தங்களுடைய கர்த்தர்‌ சேனைகளின்‌ 
கர்த்தர்‌ என்று அவர்கள்‌ 
கேள்விப்பட்டார்கள்‌. எருசலேம்‌ நகரம்‌ 
மகாராஜாவின்‌ நகரம்‌ என்று 
கேள்விப்பட்டார்கள்‌. எருசலேம்‌ நகரம்‌ 
தேவனுக்குப்‌ பிரியமான நகரம்‌ 
என்பதையும்‌, அவர்‌ தம்முடைய நகரத்தை 
விசேஷித்த கவனம்‌ செலுத்தி பாதுகாத்து 
பராமரிப்பார்‌ என்பதையும்‌ அவர்கள்‌ 
கேள்விப்பட்டார்கள்‌. இப்போதோ தாங்கள்‌ 
கேள்விப்பட்டதை, தங்கள்‌ கண்களால்‌. 
பிரத்தியட்சமாய்க்‌ காண்கிறார்கள்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை CDNENIS 


PUBLISHERS 


ஜனங்கள்‌ 
வல்லமையைக்‌. 


தேவனுடைய 
காண்கிறார்கள்‌. 
தேவனுடைய நன்மையைக்‌ 
காண்கிறார்கள்‌. தேவன்‌ தங்கள்மீது 
கிருபையாயிருப்பதையும்‌, தங்களைப்‌ 
பாதுகாத்து பராமரிப்பதையும்‌, தங்கள்மீது 
விசேஷித்த கவனம்‌ செலுத்துவதையும்‌ 
காண்கிறார்கள்‌. கர்த்தர்‌ தாமே எருசலேம்‌ 
சுற்றிலும்‌ அக்கினி 
அதைப்‌ 
பாதுகாக்கிறார்‌. எருசலேம்‌ 
கரத்திற்‌ லே "னுடைய 
ன்பு 


கர்த்தர்‌ தம்முடைய நகரத்தை 
ஸ்திரப்படுத்துகிறார்‌. அதுபோலவே அவர்‌ 
தம்முடைய சபையையும்‌ ஸ்திரப்படுத்துவார்‌. 
சபை உறுதியாக நிலைத்து நிற்கும்‌ 
என்று நாம்‌ நம்பவேண்டும்‌. நாம்‌ 
இதுவரையிலும்‌ கேட்டதை, நாம்‌ 
இப்போது காண்பதோடு ஒப்பிட்டுப்‌ 
பார்க்கவேண்டும்‌. "அப்போதுதான்‌ 
கர்த்தருடைய மகத்துவம்‌ நமக்குத்‌ 
தெரியவரும்‌. தேவன்‌ தம்முடைய 
பரிசுத்த நகத்தை என்றென்றைக்கும்‌ 

ப்ப பார்‌ எண்ட ம்மால்‌ 
ப ட. 


“தேவன்‌ அதை என்றென்றைக்கும்‌ 
ஸ்திரப்படுத்துவார்‌' என்னும்‌ வாக்கியம்‌ 
எருசலேம்‌ நகரத்தைப்‌ பொறுத்தவரையில்‌ 
நிறைவேறவில்லை. எருசலேம்‌ நகரம்‌ 
அழிக்கப்பட்டது. அதன்‌ மகிமை 
ஒழிந்துபோயிற்று. ஆனாலும்‌ கர்த்தருடைய 
சுவிசேஷ சபையிலே, அவருடைய பரிசுத்த 
நகரமாகிய எருசலேம்‌, என்றென்றைக்கும்‌ 
ஸ்திரமாயிருக்கிறது. கர்த்தருடைய 
சபையே அவருடைய பரிசுத்த பர்வதம்‌. 
கர்த்தருடைய சபையே அவர்‌ 
தங்கியிருக்கிற பரிசுத்த ஸ்தலம்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய பரிசுத்த 
ஸ்தலமாகிய சபையை என்றென்றைக்கும்‌ 
ஸ்திரப்படுத்துகிறார்‌. 





ழ்‌ நள 
யாய 


உமது கிருபையை சிந்தித்துக்‌ 
கொண்டிருக்கிறோம்‌ 


தேவனே, 
நடுவிலே, 
சிந்தித்துக்‌ 
(சங்‌ 48:9), 


உமது ஆலயத்தின்‌ 


மகிமையையும்‌. 
மகத்துவத்தையும்‌ 
பிள்ளைகளும்‌ 
உலகப்பிரகாரமான' 
கேள்விப்படுகிறார்கள்‌. 
பூமியின்‌ ராஜாக்களும்‌ 
கேள்விப்படுகிறார்கள்‌. கர்த்தருடைய 
பிள்ளைகள்‌ கர்த்தரைப்பற்றித்‌ தாங்கள்‌ 
இதற்கு முன்பு கேள்விப்பட்டதை, 
இப்போது தங்கள்‌ கண்களால்‌ 
காண்கிறார்கள்‌. இதுவரையிலும்‌ 
தங்களுக்கு உதவி செய்த கர்த்தர்‌, 
இனிமேலும்‌ தங்களுக்கு உதலி செய்ய 
வல்லவராமிருக்கிறார்‌ என்று. அவர்கள்‌ 
கர்த்தருக்குள்‌ விசுவாசம்‌ 
வைத்திருக்கிறார்கள்‌. 


கர்த்தருடைய 
மாட்சிமையையும்‌, 
அவருடைய 
கேள்விப்படுகிறார்கள்‌ 
ஜனங்களும்‌ 


பிள்ளைகள்‌, 
நடுவிலே, 
சிந்தித்துக்‌ 


கர்த்தருடைய 
அவருடைய ஆலயத்தின்‌ 
அவருடைய கிருபையைச்‌ 
கொண்டிருக்கிறார்கள்‌ நம்முடைய 
மனதிலே  தேவனைப்பற்றிய நல்ல. 
சிந்தனைகள்‌  நிரம்பியிருக்கவேண்டும்‌ 
தேவனுடைய கிருபையை நாம்‌ அதிகமாய்த்‌ 
தியானிக்கவேண்டும்‌. தேவனுடைய 
ஆலயத்தின்‌ நடுவிலே நாம்‌ 
எப்போதெல்லாம்‌ கூடிவருகிறோமோ, 
அப்போதெல்லாம்‌ தேவனுடைய கிருபையை 
நாம்‌ அதிகமாய்ச்‌ சிந்திக்கவேண்டும்‌. 
கர்த்தருடைய கிருபையை 
சிந்திப்பதற்குத்தான்‌ நாம்‌ தேவனுடைய 
ஆலயத்திற்கு வருகிறோம்‌ என்னும்‌ 
எண்ணம்‌ நமக்குள்‌ எப்போதும்‌ 


இருக்கவேண்டும்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம 


PUBLISHERS 


உமது 
விளங்குகிறதுபோல 


நாமம்‌ 


தேவனே, நாமம்‌ 
வனங்குகறதுோகி உமது புகழ்ச்சியும்‌ 
பூமியின்‌ கடையாத்தரங்கள்‌ 
பரியத்தமும்‌ வினங்குகிறது; உமது 
வலதுகரம்‌ நீதியால்‌ திறைத்திருக்கிறது 
(சங்‌ 48:10). 


கர்த்தர்‌ இதுவரையிலும்‌ நமக்குச்‌ 
செய்த நன்மைகளை நினைத்து நாம்‌ 
அவரை நன்றியோடு துதிக்கவேண்டும்‌. 
கர்த்தரை மகிமைப்படுத்தவேண்டும்‌. 
கர்த்தருடைய நாமம்‌ இந்தப்‌ பூரியில்‌ 
மேன்பையாய்‌ விளங்குகிறது. 
கர்த்தருடைய நாமம்‌ எருசலேமில்‌ 
மாத்திரமல்ல பூமியின்‌ கடையாந்தரங்கள்‌ 
ஸரியந்தமும்‌ மகிமையாய்‌ விளங்குகிறது 


(போல அவருடைய புகழ்ச்சியும்‌ 
ந ப ரபு அனங்க 


எங்கெல்லாம்‌ 
விளங்குகிறதோ, அங்கெல்லாம்‌ 
அவருடைய நாமத்திற்குப்‌ புகழ்ச்சியும்‌ 
உண்டாகிறது. தேவனுடைய நாமம்‌ 
இந்தப்‌ பூமி முழுவதும்‌. 
பிரஸ்தாபமாகும்போது இந்தப்‌ பூரி 
முழுவதிலுமிருந்து தேவனுடைய நாமம்‌ 
துதிக்கப்படும்‌ அவருடைய புகழ்ச்சி 
பூமியின்‌ கடையாந்தரம்‌ மட்டும்‌ 
ங்கும்‌. 

“பூமியின்‌ எல்லைகளெல்லாம்‌ 
நினைவுகூர்ந்து கர்த்தரிடத்தில்‌ திரும்பும்‌: 
ஜாதிகளுடைய சந்ததிகளெல்லாம்‌ உமது 
சமுகத்தில்‌ தொழுதுகொள்ளும்‌” 
(சங்‌ 22:27). “ஏழாம்‌ தூதன்‌ எக்காளம்‌ 
ஊதினான்‌; அப்பொழுது உலகத்தின்‌ 
ராஜ்யங்கள்‌ நம்முடைய கர்த்தருக்கும்‌, 
அவருடைய கிறிஸ்துவுக்குமுரிய 

ராஜ்யங்களாயின; அவர்‌ 

சதாகாலங்களிலும்‌ ராஜ்யபாரம்‌ 
பண்ணுவார்‌ என்னும்‌ கெம்பீர சத்தங்கள்‌ 
வானத்தில்‌ உண்டாயின” 
(வெளி 1145). 


தேவனுடைய நாமம்‌ 





EL 
நாறிய 
“சேனைகளின்‌ கர்த்தர்‌” என்பதே 
கர்த்தருடைய நாமம்‌. இது அவருடைய 
மகிமையுள்ள நாமம்‌. இந்த நாமத்தின்‌ 
பிரகாரம்‌ கர்த்தர்‌ துதிக்கப்படுகிறார்‌. 
சர்வசிருஷ்டிகளும்‌ கர்த்தரை 
“சேனைகளின்‌ கர்த்தர்‌” என்று சொல்லி 
துதிக்கிறார்கள்‌. ன 
கடையாந்தரங்கள்‌ 
கர்த்தருடைய 
ஸ்தோத்திரமும்‌ 
கர்த்தருடைய 


நிறைந்திருக்கிறது. 


பரியந்தமும்‌ 
நாமத்திற்கு துதியும்‌ 

ஏறெடுக்கப்படுகிறது. 
வலதுகரம்‌ நீதியால்‌. 


சியோன்‌ பர்வதம்‌ மகிழ்வதாக 


உம்முடைய நியாயத்‌. 
தீர்ப்புகளினிமித்தம்‌ சீயோன்‌ பர்வதம்‌ 


மகிழ்வதாக, யூதாவின்‌ குமாரத்திகன்‌ 
கவிகூருவார்கனாக (சங்‌ 48:11). 


தம்முடைய சபைக்கு 
சமாதானத்தையும்‌ 
சபையிலுள்ள 
கர்த்தர்‌ 
நன்மையான 
கர்த்தருக்குள்‌ 
கர்த்தர்‌ 


கர்த்தர்‌ 
ஆறுதலையும்‌ 
வைத்திருக்கிறார்‌ 
விசுவாசிகளெல்லோரும்‌, 
தங்களுக்காக செய்கிற, 
காரியங்களை நினைத்து 
சந்தோஷமாயிருக்கவேண்டும்‌ 
செய்கிற நன்மையினிபித்தம்‌ நமக்கு 
சமாதானமும்‌ ஆறுதலும்‌ உண்டு. 
சங்கீதக்காரர்‌ இதைப்பற்றிச்‌ சொல்லும்‌ 
போது “உம்முடைய 
நியாயத்தரயபுகளினிமத்தம சீயோன்‌ 


பர்வதம்‌ மகிழ்வதாக” என்று 
சொல்லுகிறார்‌ 


கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலத்திலே. 
ஆசாரியரும்‌ லேலியரும்‌ கர்த்தருடைய 
ஊழியத்தைச்‌ செய்கிறார்கள்‌. சீயோன்‌ 
பர்வதத்தில்‌ கர்த்தருடைய 
ஊழியக்காரர்கள்‌ நிரம்பியிருக்கிறார்கள்‌. 
கர்த்தருடைய நியாயத்தீர்ப்புகளினிமித்தம்‌, 

டய ஊழியக்காரர்கள்‌ மகிழ்ந்‌ 
கனிர்வேண்டே்‌! cd 


யூதேயா தேசத்திலே, 
சுற்றிலும்‌ கிராமங்களும்‌ 
உள்ளன. 
இவற்றை. 


என்று 


எருசமேமைச்‌ 
நகரங்களும்‌ 
சங்கீதக்காரர்‌ 
யூதாவின்‌ குமாரத்திகள்‌ 
சொல்லுகிறார்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை (ய்ய 


PUBLISHERS 


எருசலேமைச்‌ சுற்றிலுமுள்ள நகரங்களிலும்‌ 
கிராமங்களிலும்‌ வசிக்கிற ஜனங்கள்‌ 
கர்த்தருடைய தயவு ம்‌ 
கக்‌ । ட்‌ 
பண்டிகை 


யூதர்கள்‌ நாட்களிலே 


ஆடல்பாடல்களோடு கர்த்தரைத்‌ துதித்து 
சந்தோஷமாயிருப்பது 
அதுபோலவே கர்த்து 
இரட்சிப்புக்காக, 

யு 


கொடுக்கிற 
கர்த்தருடைய சு 
சந்தோஷத்தோடு களிகூரவேண்‌। 


சியோனைச்‌ சுற்றி உலாவுங்கள்‌ 


சீயோனைச்‌ சுற்றி உலாவி, அதின்‌: 
கொத்தனங்களை எண்ணுங்கள்‌. 
பின்வரும்‌ சந்ததிக்கு. நீங்கள்‌ 
விவமிப்பதற்காக, அதின்‌ அலங்கத்தைக்‌ 
கவனித்து, அதின்‌ அரமனைகளை 
உற்றுப்பாருங்கன்‌ (சங்‌ 48:12,1). 


கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம்‌, 
நம்முடைய கர்த்தாதி கர்த்தரை, தேவாதி 
தேவனை அவருடைய சபையிலே துதித்து, 
ஆராதனை செய்கிறோம்‌. கர்த்தருடைய 
சபையிலே நாம்‌ கர்த்தரைத்‌ 
துதிப்பதற்காக கூடிவருகிறோம்‌. 
விசுவாசிகளாகிய நாம்‌ கர்த்தருடைய 
சபையில்‌ நடைபெறுகிற ஒவ்வொரு. 
சம்பவங்களையும்‌ கருத்தாய்‌ கவனிக்க 
வேண்டும்‌. சபையின்‌ அழகு, அதன்‌ 
பெலன்‌, அதன்‌ பாதுகாப்பு ஆகியவற்றை 
விசுவாசத்தோடு  தியானிக்கவேண்டும்‌ 
தம்முடைய சபையின்‌ மூலமாய்‌ கர்த்தர்‌ 
நமக்கு வெளிப்படுத்துகிற காரியங்களை, 


மக்குப்‌ சந்ததியா। 
க்கத்‌ க 

சங்கீதக்காரர்‌ இதை 
ஆலோசனையாகச்‌ சொல்லும்போது, 
“சீயோனைச்‌ சுற்றி உலாவுங்கள்‌” என்று 
சொல்லுகிறார்‌. வேதபண்டிதர்கள்‌ இந்த 
வாக்கியத்திற்கு பலவிதமாய்‌ 
வியாக்கியானம்‌ சொல்லுகிறார்கள்‌. 
யுத்தத்தில்‌ வெற்றி பெறும்போது, அதைக்‌ 
கொண்டாடும்‌ வண்ணமாக, சீயோனைச்‌ 
சுற்றி வருவது வழக்கம்‌. சங்கீதக்காரர்‌ 
இங்கு குறிப்பிடுவது ஜெயபவனியைக்‌ 
குறிப்பிடும்‌ என்று ஒரு சிலர்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 





ழ்‌ நள 
யாய 


நெகேமியாவின்‌ காலத்தில்‌ பிரபுக்கள்‌ 
அலங்கத்தின்மேல்‌ துதி செய்து 
நடந்துபோனார்கள்‌. “அபொழுது நான்‌ 
யூதாவின்‌ பிரபுக்களை அலங்கத்தின்மேல்‌ 
ஏறப்பண்ணி, துதிரெய்து நடந்துபோகும்படி 


வலதுபுறபாகக்‌ குப்பைமேட்டு வாசலுக்குப்‌ 
போனார்கள்‌" (நெகே 12:31) 
அலங்கத்தின்மேல்‌ துதி செய்து 
நடந்துபோகும்போது, அவர்கள்‌ 
கர்த்தரைத்‌ துதித்துப்‌ பாடிக்கொண்டே 
போனார்கள்‌. 


கர்த்தருடைய பிள்ளைகள்‌ 
சீயோனைச்‌ சுற்றி உலாவும்போது. அதன்‌ 
கொத்தளங்களை எண்ணவேண்டும்‌. 
அதின்‌ அலங்கத்தைக்‌ கவனித்து, அதின்‌ 
அரமனைகளை உற்றுப்‌ பார்க்கவேண்டும்‌ 
சத்துருக்களின்‌ பிடியிலிருந்து கர்த்தர்‌ 
தங்களுக்குக்‌ கொடுத்த 
விடுதலைகளையெல்லாம்‌ நினைவு 
கூரவேண்டும்‌. கர்த்தர்‌ செய்த 
நன்மைகளை நினைத்துப்‌ பார்த்து 
கர்த்தரை நன்றியோடு துதிக்கவேண்டும்‌ 
எருசலேமின்‌ அலங்கத்தைக்‌ 
கவனிக்கும்போது, சத்துருக்கள்‌ 
அலங்கத்திற்கு அருகாமையில்‌ 
வ ம்‌, கர்த்தரோ பர்களை 
படத்தப்‌ நனைய ன்ற 


எருசவேின்‌ அரமனைகளை 
உற்றுப்பார்க்குர்போது அதில்‌ ஒரு 
சேதத்தையும்‌ நம்மால்‌ பார்க்க முடியாது. 
சத்துருக்கள்‌ வந்தார்கள்‌ அவர்கள்‌ 
தங்கள்‌ முழுபெலத்தோடு வந்தார்கள்‌. 
எருசவேபின்மீது யுத்தம்பண்ணினார்கள்‌. 
ஆனாலும்‌ எருசலேமின்‌ 
அரமனைகளுக்கு ஒரு சேதமும்‌ 
ஏற்படாதவாறு கர்த்தர்‌ தாமே, தம்முடைய 
பரிசுத்த நகரத்தைக்‌ காத்துக்கொண்டார்‌. 

கர்த்தர்‌ சீயோனுக்குச்‌ செய்த 
நன்மைகளையும்‌, சீயோனைப்‌ பாதுகாத்த 
சம்பவங்களையும்‌, நாம்‌ பின்வரும்‌ 
சந்ததிக்கு விவரிக்கவேண்டும்‌. 
தேவனுடைய அற்புதமான பராமரிப்பு. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை CDNENIS 


PUBLISHERS 


அவருடைய பரிசுத்த நகரத்தின்மீது 
இருந்ததை நம்முடைய சந்ததிக்கு 
விவரித்துச்‌ சொல்லவேண்டும்‌. இதற்காக 
நாம்‌ எருசலேமின்‌ அலங்க! 

த டட்லி 


எருசவேபின்‌ அலங்கத்தைக்‌ 
கவனிக்கும்போது, அதை நம்முடைய 
மாம்சப்பிரகாரமான கண்களால்‌ பார்க்கக்‌ 
கூடாது. அதை விசுவாசக்கண்களால்‌ 
பார்க்க வேண்டும்‌. நம்முடைய 
மனக்கண்களால்‌ பார்க்கவேண்டும்‌. 
சீயோனின்‌ அலங்கந்தை 
மாம்சக்கண்களால்‌ பார்க்கும்போது, மற்ற 
அலங்கங்களைப்போல இதுவும்‌ சாதாரண 
அலங்கமாகத்தான்‌ தெரியும்‌. அதை 
நம்முடைய விசுவாசக்கண்களால்‌ பார்க்கும்‌ 
போதுதான்‌, கர்த்தருடைய மகத்துவமும்‌, 
பராமரிப்பும்‌, பாதுகாப்பும்‌ நமக்குத்‌ 
தெரியவரும்‌. இ ன்‌ 


எருசலேம்‌ நகரத்தை 
பார்க்கும்‌ போது, 
அலங்கங்களெல்லாம்‌ 
போனதைத்தான்‌ பார்க்க முடியும்‌, அதின்‌ 
அரமனைகளெல்லாம்‌ பாழாய்ப்போயிற்று, 
இப்போது எருசலேமில்‌ பார்ப்பதற்கு 
ஒன்றுமேயில்லை. எல்லாம்‌ அழிந்து 
போயிற்று. ஆனாலும்‌ சங்கீதக்காரர்‌ 
சொல்லுவதுபோல, நாம்‌ எருசலேயின்‌ 
அலங்கத்தைக்‌ கவனித்து, அதின்‌ 
அரமனைகளை உற்றுப்‌ பார்க்கவேண்டும்‌. 

இயேசுகிறிஸ்துவும்‌ அவருடைய 
சீஷர்களும்‌ எருசலேழுக்குப்‌ போனார்கள்‌. 
சீஷர்கள்‌ இயேசுகிறிஸ்துவிடம்‌ 
தேவாலயத்தின்‌ கட்டிடத்தைப்பற்றிச்‌ 
சொன்னார்கள்‌. “இயேசு தேவாலயத்தை 
விட்டுப்‌ புறப்பட்டுப்போகையில்‌, அவருடைய 
சீஷர்கள்‌ தேவாலயத்தின்‌ கட்டடங்களை 
அவருக்குக்‌ காண்பிக்க அவரிடத்தில்‌ 
வந்தார்கள்‌. இயேசு அவர்களை நோக்கி: 
இவைகளையெல்லாம்‌ பார்க்கிறீர்களே, 
இவ்விடத்தில்‌ ஒரு கல்லின்மேல்‌ ஒரு 
கல்லிராதபடிக்கு எல்லாம்‌ 
இடிக்கப்பட்டுப்போகும்‌ என்று மெய்யாகவே 
உங்களுக்குச்‌ சொல்லுகிறேன்‌ என்றார்‌” 
(மத்‌ 241,27. 


இப்போது 
அதின்‌ 
இரந்து 





ழ்‌ நயனா 
யாய 


சங்கீதக்காரர்‌ இங்கு சொல்லுகிற 
வாக்கியம்‌ உலகப்பிரகாரமான 
எருசலேமைக்‌ குறிக்கவில்லை. அது 
சுவிசேஷ சபையைக்‌ குறிக்கிறது. 
இயேசுகிறிஸ்துவே தம்முடைய சபைக்கு 
அஸ்திபாரமாயிருக்கிறார்‌. அவரே 
சபையின்‌ மூலைக்கு 
'தலைக்கல்லாயிருக்கிறார்‌. தேவனுடைய 
தெய்வீக வல்லமையினால்‌, கிறிஸ்துவின்‌ 
சபை அரணாகக்‌ 
குட்டியெழுப்ப்பட்‌ ருக்கிறது தம்முடைய 
சபையைக்‌ காக்கிற கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்து தூங்குவதுமில்லை. 
உறங்குவதுரில்லை. சபையின்‌ 
அலங்கத்தைக்‌ கவனிக்கும்போதும்‌, அதின்‌ 
அரமனைகளை உற்றுப்‌ பார்க்கும்போதும்‌, 
கர்த்தர்‌ தம்முடைய சபையைப்‌ 

காத்து, பராயரிப்பதை நம்மால்‌ 
Hi ei 


சதாகாலங்களிலும்‌ நம்முடைய 
தேவன்‌ 


இந்த 
என்றென்றைக்குமுன்ன. 
சதாகாலங்களிலும்‌ நம்முடைய தேவன்‌; 
மரணபரியந்தம்‌ நம்மை நடத்துவார்‌ 
(சங்‌ 48:14). 


தேவன்‌ 


நாம்‌ கர்த்தருக்குள்‌ வெற்றி 
பெறவேண்டும்‌. கர்த்தருக்குள்‌ 
சந்தோஷமாயிருக்க வேண்டும்‌ 
தேவனுடைய நித்திய கிருபை நமக்கு 
வாக்குப்‌ பண்ணப்பட்டிருக்கிறது. 
அத்தருடைய்‌ கிருபையை. நமக்குப்‌ 
ன்வரும்‌ சந்ததிக்கு நாம்‌ விவரிக்க 
வேண்டும்‌. நம்முடைய கர்த்தராகிய 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ODNENIS 


PUBLISHERS 


சதாகாலங்களிலும்‌ 
தேவனாயிருக்கிறார்‌ 
காரியங்களைச்‌ 

நம்முடைய சந்ததியாருக்கும்‌ 
யங்களைச்‌ செய்வார்‌. 


தேவன்‌ நம்முடைய 
தேவனாயிருக்கும்‌ போது, அவர்‌ நம்மை 
வழிநடத்துகிறவராகவும்‌ இருக்கிறார்‌ 
அவர்‌ நம்மை உண்மையாய்‌ 
வழிநடத்துகிறார்‌ எப்போதும்‌ 
வழிநடத்திக்கொண்டேயிருக்கிறார்‌. அவர்‌ 
நம்மை மரணபரியந்தம்‌ நடத்துவார்‌. 
இம்மையில்‌ மாத்திரமல்ல, மறுமையிலும்‌ 
அவர்‌ நம்மை வழிநடத்துவார்‌. நாம்‌ 
இந்தப்‌ பூமியில்‌ ஜீவனோடிருக்கும்‌ 
நாள்வரைக்கும்‌ மாத்திரமல்ல, நாம்‌ 
மரித்த பின்பும்‌ அவர்‌ நம்மை 
வழிநடத்துவார்‌. 


நம்முடைய மரணத்திற்குப்‌ பின்பு, 
நமக்கு பரலோகம்‌ நியமிக்கப்பட்டிருக்கிறது. 
அதுவே நமக்கு நித்திய நகரம்‌. ஆனால்‌ 
நமக்கு பரலோகத்திற்கு எப்படி போவது 
என்று பாதை தெரியாது. நம்முடைய 
தேவன்‌, நாம்‌ மரித்த பின்பு, நம்மை 
பரலோகத்திற்கு வழிநடத்துவார்‌. 
பரலோகத்திலே மரணம்‌ இருக்காது. 
இந்தப்‌ பூமியில்‌ நாம்‌ மரிப்பதற்கு முன்பும்‌ 
நம்முடைய 
வழிநடத்துகிறார்‌. . 
நாம்‌ மரித்த பின்பும்‌, நம்முடைய தேவனே 
நம்மை வழிநடத்துவார்‌. நம்மை 
பாதுகாப்பாக பரலோகத்திற்கு அழைத்துச்‌ 
செல்வார்‌. தம்முடைய நித்திய 
இளைப்பாறுதலில்‌ பிரவேசிப்பதற்கு கர்த்தர்‌ 
தாமே நம்மை கரம்பிடித்து வழிநடத்துவார்‌. 





ழ்‌ நள 
யாய 


நாற்பத்து ஒன்பதாவது சங்கீதம்‌ ஒரு 
போதகசங்கீதமாகும்‌. இதைப்‌ போலவே 
50-ஆவது சங்கீதமும்‌ போதகசங்கீதமாக 
எழுதப்பட்டிருக்கிறது. பொதுவாக 
சங்கீதக்காரர்‌, தான்‌ இயற்றிய 
சங்கீதங்களில்‌ கர்த்தரிடத்தில்‌ ஜெபிப்பதும்‌, 
அவரைத்‌ துதிப்பதும்‌ வழக்கம்‌. ஆனால்‌ 
இந்த சங்கீதத்திலோ  சங்கீதக்காரர்‌ 
பிரசங்கம்‌ பண்ணுகிறார்‌ 
உலகப்பிரகாரமான ஜனங்கள்‌ 
மாயையான காரியங்களை நம்பி 
ஜீவிக்கிறார்கள்‌. அவையே தங்களுக்கு 
பு என்று சொல்லுகிறார்கள்‌. 
உலகக்காரியங்களைவிட்டு 

வெளியேறி வரவேண்டும்‌ (சங்‌ 491-3) 


தீங்குநாட்களில்‌, கர்த்தருடைய 
பிள்ளைகளுக்கு, கர்த்தரே ஆதரவாகவும்‌, 
பாதுகாப்பாகவும்‌ இருக்கிறார்‌ 
(சங்‌ 49315)... உலகப்பிரகாரமான 
ஜனங்கள்‌ தங்கள்‌ செல்வத்தை 
நம்புகிறார்கள்‌. தங்கள்‌ திரளான 
ஐகுவரியத்தினால்‌ பெருமை 
பாராட்டுகிறார்கள்‌. அவர்களுடைய 
ஐசுவரியம்‌ அவர்களை மீட்காது. 
நம்முடைய  ஐகுவரியத்தினால்‌ நாம்‌ 
இரட்சிக்கப்படுவதில்லை. நம்முடைய 
ஐசுவரியத்தினால்‌ நம்முடைய ஆத்துமாவை 
மீட்கும்‌ கிரயத்தைச்‌ செலுத்த முடியாது. 
[சங்‌ 49:6-9). 

ஜசுவரியவான்‌௧ளால்‌ தங்களைத்‌ 
தாங்களே மரணத்திலிருந்து காப்பாற்ற 
முடியாது (சங்‌ 490). இந்த உலகத்தின்‌. 
சந்தோஷம்‌ நிலையானதல்ல 
(சங்‌ 49112), நம்முடைய 
ஐசுவரியத்தினால்‌ நமக்கு சந்தோஷத்தைக்‌ 
கிரயத்திற்கு வாங்க முடியாது. 
(சங்‌ 491314). 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மாமா 


PUBLISHERS 


கர்த்தர்‌ தம்முடைய பிள்ளைகளை 
மீட்டுக்கொள்வார்‌. மரணத்தின்‌ 
பயத்திலிருந்து நம்மைத்‌ தப்புவிப்பார்‌ 
(சங்‌ 4015) துன்மார்க்கரின்‌ 
அச்சுறுத்துதலிலிருந்து கர்த்தர்‌ தாமே 
நம்மைப்‌ பாதுகாப்பார்‌. நம்முடைய 
பயத்தைப்‌ போக்குவார்‌ (சங்‌ 4916-20), 


ஜனங்கள்‌ 
சங்‌ 49 : 1-5 


(கோராகின்‌' புத்திரரிலுன்ன 
இராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட 
சங்கீதம்‌) 


சங்‌ 494. ஜனங்களே, 
எல்லாரும்‌ இதைக்‌ கேளுங்கள்‌. 


சங்‌ 49:2. பூமியின்‌ குடிகளே, 
சிறியோரும்‌ பெரியோரும்‌ ஜகசுவரிய 
வான்களும்‌ எனியவர்களுமாகிய 
நீங்கள்‌. எல்லாரும்‌. ஏகமாய்ச்‌. 
செவிகொடுங்கள்‌. 


நீங்கள்‌. 


சங்‌ 4939. என்‌ வாய்‌ ஞானத்தைப்‌ 
பேசும்‌; என்‌ இருதயம்‌ உணர்வைத்‌ 
தியானிக்கும்‌. 


சவ்‌ 494. என்‌ செவியை 
உவமைமொழிக்குச்‌ சாய்த்து, என்‌ 
மறையொருளைச்‌ சுரமண்டலத்தின்மேல்‌ 
வெளிப்படுத்துவேன்‌. 


சங்‌ 49:5. 
தொடருகிறவர்களுடைய 
என்னைச்‌. 

தீங்குநாட்களில்‌, 
பயப்படவேண்டி. யென்ன? 


செவிகொடுங்கள்‌. 


ஜனங்களே, நீங்கள்‌ எல்லாரும்‌. 
இதைக்‌ கேளுங்கள்‌. பூமியின்‌ குடிகணே, 
சிறியோரும்‌ பெரியோரும்‌ ஐசுவரிய 
வான்களும்‌ எனியவர்களுமாகிய 
தங்கள்‌. எல்லாரும்‌. ஏகமாய்ச்‌. 
செவிகொடுங்கள்‌. என்‌ வாய்‌ 
ஞானத்தைப்‌ பேசும்‌; என்‌ இருதயம்‌ 
உணர்வைத்‌ தியானிக்கும்‌. 
(சங்‌ 49:1-3). 





ழ்‌ நவள 
யாய 


இந்த உலகம்‌ மாயையானது. நமக்கு 
மெய்யான சந்தோஷம்‌ இந்த ட்ப 
இல்லை. உலகப்பிரகாரமான ஐகுவரிய 
நமக்கு நித்திய சந்தோஷத்தைக்‌ 
கொடுக்காது. சங்கீதக்கார்‌, இந்த 
சங்கீதத்தின்‌ முன்னுரையாக, உலகத்தின்‌ 
மாயையைப்பற்றிச்‌ சொல்லுகிறார்‌. தான்‌ 
சொல்லுவதை எல்லோரும்‌ கேட்குமாறு 
ஜனங்களை கேட்டுக்கொள்கிறார்‌. 
“ஜனங்களே, நீங்களெல்லாரும்‌ இதைக்‌ 
கேளுங்கள்‌, பூரியின்‌ குடிகளே 
நீங்களெல்லாரு! ஏகமாய்ச்‌ 
சலி” என்று சொல்லுகிறார்‌. 
சங்கீதக்காரர்‌ சொல்லுகிற இந்தச்‌ 
சத்தியம்‌ ஆவிக்குரிய ஜீவியத்தில்‌ 
வளர்ச்சி பெற்ற பக்திமான்களுக்கு 
மாத்திரம்‌ என்றோ அல்லது தேவனுடைய 
விசேஷித்த வெளிப்பாடுகளை பெற்றுக்‌ 
கொண்டு பயபக்தியோடு 
ஜீவிக்கிறவர்களுக்கு மாத்திரம்‌ என்றோ 
நினைக்கக்கூடாது. இந்த உபதேசம்‌ 
எல்லோருக்கும்‌ பொதுவானது. எல்லா 
னங்களும்‌ உபதேசத்திற்‌ 
வினொடுக்கலேன்டும்‌ ட்‌ 
நாம்‌ மரிக்கும்போது நம்முடைய 
ஐசுவரியம்‌ நமக்கு உதவி செய்யாது. 
இதை ஐசுவரியவான்‌களெல்லோரும்‌ 
அறிந்திருக்கவேண்டும்‌. தேவையில்லாமல்‌ 
உலகஜக்வரியத்திற்கு. அதிக 
முக்கியத்துவம்‌ கொடுக்கக்கூடாது. 
இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ அநேகர்‌, தாங்கள்‌ 
எப்படியாவது ஐசுஷரியவான்களாகிவிட 
வேண்டுபென்று முயற்சி 
பண்ணுகிறார்கள்‌. தரித்திரர்கள்‌ 
பட ற்லட்‌ பார்த்து 
'றாமைப்படுகிறார்கள்‌. 
சங்கீதக்காரர்‌, தான்‌ சொல்லுகிற 
உபதேசத்தை சிறியோரும்‌ பெரியோரும்‌, 
ஐசுவரியவான்களும்‌, எளியவர்களும்‌ 
கேட்கவேண்டுமென்று சொல்லுகிறார்‌. 
சங்கீதக்காரருடைய வாய்‌ ஞானத்தைப்‌ 
பேசுகிறது.  சங்கீதக்காரர்‌ சொல்லுகிற 
ஒவ்வொரு சத்தியமும்‌ ஞானமும்‌ 
அர்த்தமுமுள்ளது. அவர்‌ பேசுவது 
வீணான வார்த்தையல்ல. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம்மா 


PUBLISHERS 


சங்கீதக்காரர்‌ சொல்லுகிற 
உபதேசத்தை நாம்‌ கேட்கும்போது நமக்கும்‌ 
ஞானம்‌ உண்டாகும்‌. தெளிந்த சிந்தனை 
உண்டாகும்‌. சங்கீதக்காரருடைய இருதயம்‌ 
உணர்வை 'தியானிக்கிறது. அவர்‌ 
சத்தியத்தைத்‌ தியானித்துப்‌ ர்த்‌ 
சோதித்தறிந்து. அதன்பின்பே 
நமக்குச்‌ சொல்லுகிறார்‌. 
உபதேசம்‌ நமக்‌ 
பிரயோஜனமுள்ளதாயிருக்கும்‌. 


உவமை மொழி. 


என்‌ செவியை உவமைமொழிக்குச்‌. 
சாய்த்து, என்‌ மறையபொருனைச்‌. 
சுரமண்டலத்தின்‌' மேல்‌ 
வெனிப்படுத்துவேன்‌ (சங்‌ 49:4). 


சங்கீதக்காரர்‌ சத்தியத்தைத்‌ 
தியானிக்கிறார்‌. தன்னுடைய செவியை 
உவமை மொழிக்கு சாய்க்கிறார்‌. 
மெய்யான உபதேசத்தை, “உவமை மொழி" 
என்று சொல்லுகிறார்‌. இலக்கண 
பிரகாரமாக, இந்தச்‌ சத்தியம்‌, 
அடையாளமாய்ச்‌ சொல்லப்படவில்லை. 
ஆனாலும்‌ சங்கீதக்காரர்‌ இதை உவமை 
மொழி என்றே குறிப்பிடுகிறார்‌ 
சங்கீதக்காரர்‌ சொல்லுவது ஞானமுள்ள 
உபதேசம்‌. இந்த உபதேசத்தைக்‌ 
கேட்பதினால்‌ நமக்கு தெளிந்த புத்தி 
அநேக நன்மைகள்‌ 


தன்னுடைய 
நீதிமொழிகளின்‌ புஸ்தகத்தில்‌, தன்னுடைய 
உபதேசத்தை “உவமை மொழி” என்று 
குறிப்பிட்டிருக்கிறார்‌. சாலொமோன்‌. 
பயன்படுத்திய அதே வார்த்தையையே 
சங்கீதக்காரரும்‌ இங்கு பயன்படுத்துகிறார்‌. 
மற்றவர்களுக்கு உபதேசம்‌ 
பண்ணுகிறவர்கள்‌, முதலாவதாக அந்த 
உபதேசத்தை தங்களுக்குத்‌ தாங்களே 
போதிக்கவேண்டும்‌. அந்த உபதேத்தைக்‌ 
கற்றுக்கொண்டு, தங்களுக்கு 
பிரயோஜனமுள்ளதாக்கிக்‌ கொள்ள 
வேண்டும்‌ அதன்பின்பே அதை 
மற்றவர்களுக்குப்‌ போதிக்கவேண்டும்‌. 





ழ்‌ நள 
யாய 


சங்கீதக்காரர்‌, தன்‌ செவியை, 
தன்னுடைய உபதேசத்திற்குச்‌ சாய்க்கிறார்‌. 
அதன்பின்பு, தன்னுடைய உபதேசத்தின்‌ 
மறைபொருளை  சுரமண்டலத்தின்மேல்‌ 
'வெளிப்படுத்துகிறார்‌. தன்னால்‌ முடிந்த 
வரையிலும்‌ சங்கீதக்காரர்‌ சத்தியத்தை 
மிகவும்‌ எளிமையாகவும்‌, தெளிவாகவும்‌ 
போதிக்கிறார்‌ நமக்கு புரியும்‌ 
விதமாகவும்‌ நமக்குப்‌ 
பிரயோஜன। விதமாகவும்‌ 
நமக்கு உட 


டாகும்‌ 
ந ்பாணுகிறார்‌ 

சங்கீதக்காரர்‌ தன்னுடைய 
உபதேசத்தைப்பற்றிச்‌ சொல்லும்போது. 
“என்‌ மறைபொருளை சுரமண்டலத்தின்‌ 
மேல்‌ வெளிப்படுத்துவேன்‌” என்று 
சொல்லுகிறார்‌. சங்கீதக்காரர்‌ சொல்லுகிற 
மறைபொருள்‌ ஒரு விடுகதையைப்‌ 
போன்றதல்ல விடுகதை புரிந்து 
கொள்வதற்கு கடினமாயிருக்கும்‌. 
விடுகதையின்‌ மறைபொருளை 
கண்டுபிடிப்பது எளிதல்ல 


நாம்‌ இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ பார்க்கிற 
எல்லாமே மாயையான காரியங்கள்‌. 
இதனால்‌ நமக்கு ஒரு 
பிரயோஜனமுயில்லை. உண்மையான 
காரியங்களும்‌, பிரயோஜனமுள்ள 
காரியங்களும்‌ மறைபொருளாயிருக்கும்‌. 
அதைப்‌ பிரத்தியட்சமாய்க்‌ காணமுடியாது. 
இயேசுகிறிஸ்து ஜனங்கள்‌ மத்தியில்‌ 
உபதேசம்பண்ணியபோது, அவர்‌ 
உவமைகளாகப்‌ போதித்தார்‌. 


சிலர்‌ விடுகதையின்‌ 
புரிந்துகொள்கிறார்கள்‌. 


ஒரு 
மறைபொருளைப்‌ 
ஆனாலும்‌. 
அவர்களுடைய 
பிரயோஜனமும்‌. 
அவர்களுடைய 
கிடைப்பதில்லை. 
ஜீனியத்தில 
ஏற்படுவதில்லை. 
இருக்கிறது. 
ஞானத்தினால்‌ 


இருதயத்திற்கு நன்மை 
அவர்களுடைய 
ஒரு மாற்றமும்‌ 
அவர்களுக்கு ஞானம்‌ 
ஆனால்‌ அந்த 
அவர்களுடைய 
ஆத்துமாவுக்கு ஒரு பிரயோஜனமும்‌ 
உண்டாகவில்லை. பிரயோஜனமில்லாத. 
ஞானம்‌ நமக்கு ஒரு பயனும்‌ தராது. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மமம்‌ 


PUBLISHERS 


சங்கீதக்காரர்‌ 
சத்தியத்தை 

விரும்பவில்லை. தனக்குச்‌ 
செவிகொடுக்கிறவர்கள்‌ சத்தியத்தைப்‌ 
புரிந்துகொள்ளவேண்டுமென்றும்‌, அதைத்‌ 
தங்களுடைய இருதயங்களில்‌ 
பிரயோஜனப்படுத்திக்‌ கொள்ள 
வேண்டுபென்றும்‌ விரும்புகிறார்‌. 
இதனிமித்தமாய்‌ அவர்‌ தன்னுடைய 
மறைபொருளை  சுரமண்டலத்தின்மேல்‌ 
வெளிப்படுத்துகிற னி 


தன்னுடைய 


தன்னுடைய 
போதிக்க 


வீணாக 


உபதேசத்தைக்‌ 
கேட்கிறவர்கள்‌, அதைப்‌ பரிந்து 
கொள்வதற்கு: என்னென்ன செய்ய 
வேண்டுமோ அதையெல்லாம்‌ செய்வதற்கு 
சங்கீதக்காரர்‌ ஆயத்தமாயிருக்கிறார்‌. 
இசையோடு உபதேசம்‌ செய்கிறார்‌. 
அவர்களுடைய கவனத்தை தன்னுடைய 
சுரமண்டலத்தின்‌ மூலமாய்‌ தன்‌ பக்கத்தில்‌ 
ஈர்த்து அவர்களுக்குப்‌ போதிக்கிறார்‌. 
தன்னுடைய இசை அவர்களுக்கு 
ஞானத்தை காண்பிக்க 
வேண்டுமென்பது சங்கீதக்காரருடைய 
நோக்கமல்ல. அவர்கள்‌ தான்‌ 
சொல்லுகிற மறைபொருளைப்‌ 
புரிந்துகொள்ள வேண்டும்‌ என்பதே 
சங்கிதக்காரருடைய நோக்கம்‌. 


நான்‌ 
பயப்படவேண்டியதென்ன 


என்னைத்‌ தொடருகிறவர்களுடைய 
அக்கிரமம்‌ என்னைச்‌ சூழ்த்துகொள்ளுந்‌ 
தீங்குநாட்களில்‌, நான்‌ பயப்பட, 
வேண்டி.யதென்ன? (சுங்‌ 49:5) 


சங்கீதக்காரர்‌, 
உபதேசத்தை 
முதலாவது 
சொல்லுகிறார்‌. 
பயப்பட வேண்டியதென்ன' 
கேட்கிறார்‌. இந்த 
உலகப்பிரகாரமான மனுஷர்‌ 
பயப்படுவதுபோல, ான்‌ ஏன்‌ 
பயப்படவேண்டும்‌ என்பது பொருளாகும்‌. 


தன்னுடைய 
ஆரம்பிக்கும்போது, 
'தன்னைப்பற்றிச்‌ 
"நான்‌ 
என்று 


வாக்கியத்திற்கு 





ழ்‌ நள 
யாய 


ஏசாயா 
உலகப்பிரகாரமான 
பயத்தைப்‌ பற்றிச்‌ 
அப்படிப்பட்ட. பயம்‌ 
பிள்ளைகளிடத்தில்‌ 
என்று போதிக்கிறார்‌. 
கட்டுப்பாடு என்று 


யெல்லாம்‌ நீங்கள்‌ 


தீர்க்கதரிசி 
ஜனங்களுடைய 
சொல்லுகிறார்‌. 
கர்த்தருடைய 
காணப்படக்கூடாது 
“இந்த ஜனங்கள்‌ 
சொல்லுகிறதை 
கட்டுப்பாடு என்று 
சொல்லாமலும்‌, அவர்கள்‌ பயப்படுகிற 
பயத்தின்படி நீங்கள்‌ பயப்பபாமலும்‌, 
கலங்காமலும்‌, சேனைகளின்‌ கர்த்தரையே 
பரிசுத்தம்பண்ணுங்கள்‌: அவரே க்‌ 
யும்‌, அவரே 
அச்சமுமாயிருப்பாராக" (ஏசா 813) 


சங்கீதக்காரரை துன்மார்க்கர்‌ 
சூழ்ந்து கொள்கிறார்கள்‌. அவர்‌ 
மிகுந்த உபத்திரவத்திலிருக்கிறார்‌ 
சத்துருக்களினால்‌  நெருக்கப்படுகிறார்‌. 
அவருக்குத்‌ தீங்கு நாள்‌ உண்டாயிற்று, 
துன்மார்க்கர்‌ சங்கீதக்காரணைத்‌ 
தொடருகிறார்கள்‌. அவர்களுடைய 
அக்கிரமம்‌ அவரைச்‌ சூழ்ந்துகொள்கிறது. 
சங்கீதக்காரருக்குத்‌ தீங்கு செய்வதற்காக, 
அவர்கள்‌ அவரைத்‌ தொடர்ந்து 
வருகிறார்கள்‌. அவரைச்‌ 
சூழ்ந்துகொள்கிறார்கள்‌. 


இப்படிப்பட்ட தீங்கு நாட்களில்‌, “நான்‌ 
பயப்பட வேண்டியதென்ன” என்று 
சங்கீதக்காரர்‌ கேட்கிறார்‌. அவர்கள்‌ 
தங்கள்‌ ஐசுவரியத்தில்‌ நம்பிக்கை 
வைத்திருக்கிறார்கள்‌. அவர்களுடைய 
பெலன்‌ அவர்களுடைய 
ஐசுவரியத்திலிருக்கிறது. அவர்களுடைய 
ஐசுவரியத்தைப்‌ பார்த்தோ, அவர்களுடைய 
உலகப்பிரகாரமான பெலத்தைப்‌ பார்த்தோ 
சங்கீதக்காரர்‌ பயப்படவில்லை. 
அப்படிப்பட்ட மாயையான 
வல்லமைகளினால்‌ சங்கீதக்காரரை 
அழிக்க முடியாது 

பல சமயங்களில்‌ நம்முடைய 
கால்களின்‌ அக்கிரமம்‌ நம்மைச்‌ 
சூழ்ந்துகொள்ளும்‌. நம்முடைய கடந்த 
கால பாவங்கள்‌ நம்மைக்‌ குற்றப்படுத்தும்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மமம்‌ 


ரிம்‌ 


நம்மை வேதனைப்படுத்தும்‌. நம்முடைய 
பாவங்களெல்லம்‌ நமக்கு முன்பாக 
வரிசையாக நிற்கும்‌. இது நமக்கு தீங்கு 
நாட்களாகயிருக்கும்‌. இப்படிப்பட்ட 
சூழ்நிலையில்‌ உலகப்பிரகாரமான 
ஜனங்கள்‌, தாங்கள்‌ செய்த பாவங்களை 
நினைத்துப்‌ பயப்படுவார்கள்‌. தங்களுக்கு 
தண்டனை . கிடைக்குமே என்று 
நினைத்து நடுங்குவார்கள்‌. 


பிள்ளைகளாகிய 
சமுகத்தில்‌ 
இரக்கத்தையும்‌, 


கர்த்தருடைய 
நாமோ அவருடைய 
தேவதயவையும்‌, 

பாவமன்னிப்பையும்‌... பெற்றிருக்கிறோம்‌. 
நாம்‌ மரிப்பது நமக்கு வேதனையான 
அனுபவமல்ல. நம்முடைய சரீரத்தில்‌ நாம்‌ 
மரித்துப்போனாலும்‌, நம்முடைய ஆவியிலே 
நாம்‌ பரலோகத்திற்குப்‌ போவோம்‌ என்னும்‌ 
நம்பிக்கை நமக்கு உண்டு, நாம்‌ இந்த 
உலக ஐகுவரியத்தின்மீதும்‌. உலக 
பொருட்களின்மீதும்‌ ஆசைப்படவில்லை. 
ஆகையினால்‌ இந்த உலகத்தின்‌ 
ம வலயம்‌ விட்டுவிட்டு, 
இந்த உலதத்தைவிட்டு கடந்துபோகும்‌ 

பாது, நமக்கு வருத்தமாயிருக்காது. 


ஆனால்‌ 
ஜனங்களுக்கோ, 
முழுநம்பிக்கையும்‌, முழுசந்தோஷமும்‌, 
இந்த உலகப்பொருட்களின்மீதுதான்‌ 
இருக்கிறது. அவர்கள்‌ இந்த உலகத்தின்‌ 
மீதும்‌, இந்த உலகப்பொருட்களின்மீதும்‌ 
ஆசை வைத்திருக்கிறார்கள்‌. 
ஆகையினால்‌ அவர்களுக்கு இந்த 
உலகத்தைவிட்டுப்‌ பிரிந்துபோவது என்பது 


மிகவும்‌ துக்கமான சம்பவமாயிருக்கிறது. 


உலகப்பிரகாரமான 
அவர்களுடைய 


கர்த்தருடைய பிள்ளைகள்‌, 
உலகப்பிரகாரமான  ஜனங்களைப்போல, 
தங்கள்‌ மரணத்தை நினைத்துப்‌ 
பயப்படக்கூடாது.  சங்கீதக்காரர்‌ இதை 
நினைவுகூர்ந்து, “தீங்கு நாட்களில்‌ நான்‌ 
பயப்படவேண்டியதென்ன" என்று 
கேட்கிறார்‌. தேவன்‌ நம்மோடு 
கூடமிருக்கும்போது நாம்‌ பயப்படவேண்டிய 
அவசியமில்லை. 





ழ்‌ நள 
யாய 


நான்‌ 
பள்ளத்தாக்கிலே 
பொல்லாப்புக்குப்‌ 
என்னோடே கூட 
கோலும்‌ உமது 
தேற்றும்‌” (சங்‌, 
சங்கிதக்காரர்‌ கர்த்‌ 
வைத்து, உற்சாகமாய்ச்‌ 


மரண இருளின்‌. 
நடந்தாலும்‌ 
பயப்படேன்‌; தேவரீர்‌ 
இருக்கிறீர்‌: உமது 
தடியும்‌ என்னைத்‌ 
234) என்று 
த்தில்‌ நம்பிக்கை 
£ல்லுகிறார்‌. 


செல்வந்தர்கள்‌ 
சந்‌ 49 : 6-12 


சுங்‌ 49:6, தங்கள்‌ செல்வத்தை நம்பி 
தங்கள்‌ திரனான ஐசுவரியத்தினால்‌: 
பெருமைபாராட்டுகிற, 


சுங்‌ 49:7. ஒருவனாவது, தன்‌ 
சகோதரன்‌ அழிவைக்‌ காணாமல்‌ இனி 


என்றைக்கும்‌ உயிரோடிருக்கும்படி, 


சுங்‌ 49:89.  எவ்விதத்தினாலாவதூ 
அவளை மீட்டுக்கொள்ளவும்‌, 
அவனிமித்தம்‌ மீட்டுக்கும்பொருனை 


தேவனுக்குக்‌ கொடுக்கவுங்கூடாதே. 


சுங்‌ 499. அவர்கன்‌ ஆத்துமமீட்பு 
மிகவும்‌ அருமையாயிருக்கிறது; அது 
ஒருபோதும்‌ முடியாது. 


சுங்‌ 4900. ஞானிகளும்‌ மரித்து, 
அஞ்ஞானிகளும்‌ நிர்மூடரும்‌ ஏகமாய்‌: 
அழித்து, தங்கள்‌ ஆஸ்தியை 
மற்றவர்களுக்கு வைத்துப்போகிறதைக்‌ 
காண்கிறான்‌. 


சுங்‌ கவ, தங்கள்‌ 
நித்தியகாலமாகவும்‌, 
வாசஸ்தலங்கள்‌ தலைமுறை 
தலைமுறையாகவும்‌ இருக்குமென்பது 
அவர்கள்‌ உள்ளத்தின்‌ அபிப்பிராயம்‌; 
அவர்கள்‌ தங்கள்‌ நாமங்களைத்‌ தங்கள்‌ 
திலங்களுக்குத்‌ தரிக்கிறார்கள்‌.. 


சங்‌ 4912. ஆகிலும்‌ 
பொருத்தியவனாயிருக்கிற 
இிலைத்திருக்கிறதில்லை;. 
போகும்‌ 
ஒப்பாமிருக்கிறான்‌.. 


கனம்‌. 
மனுஷன்‌ 
அழித்து 
மிருகங்களுக்கு. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மாமா 


PUBLISHERS 


உலகப்பிரகாரமான ஜனங்கள்‌ இந்த 
உலகப்பொருட்களின்மீது நம்பிக்கை 
வைத்து ஜீவிக்கிறார்கள்‌. அவர்களுடைய 
ஆவியும்‌ வழியும்‌ இந்த உலகத்தோடு 
ஒட்டியிருக்கிறது. தாவீது தன்னுடைய 
சங்கீதத்தில்‌ இவர்களைப்பற்றி இவ்வாறு 
சொல்லுகிறார்‌. “மனுஷருடைய கைக்கும்‌, 
இம்மையில்‌ தங்கள்‌ பங்கைப்‌ பெற்றிருக்கிற 
உலகமக்களின்‌ கைக்கும்‌ உம்முடைய 
கரத்தினால்‌ என்னைத்‌ தப்பியும்‌: 

ர்கள்‌ வயிற்றை உமது 
திரவியத்தினால்‌ நிரப்புகிறீர்‌: அவர்கள்‌ 
புத்திரபாக்கியத்தினால்‌ திருப்தியடைந்து, 
தங்களுக்கு மீதியான பொருளைத்‌ தங்கள்‌ 


குழந்தைகளுக்கு வைக்கிறார்கள்‌" 
(சங்‌ 17:14). 


ஐசுவரியவான்கள்‌. 
செல்வத்தை நப்புகிறார்கள்‌. 
திரளான  ஐச்வரியத்தினால்‌ பெருமை 
பாராட்டுகிறார்கள்‌. ஒருவனுக்கு இந்த 
உலகத்தில்‌ திரளான ஆஸ்தியிருக்கலாம்‌. 
அவன்‌ தன்னுடைய ஐசுவரியத்தை நல்ல 
வழிகளில்‌ பயன்படுத்தலாம்‌. அவனுடைய 
இருதயத்தில்‌ அன்பு நிரம்பியிருக்கலாம்‌. 
அவன்‌ கர்த்தருக்குக்‌ கீழ்ப்படிந்து 
ஜீவிக்கலாம்‌. தன்னுடைய 
ஐசுவரியத்தினால்‌ என்னென்ன 
நன்மைகளையெல்லாம்‌ செய்ய முடியுமோ, 
அதையெல்லாம்‌ அவன்‌ உற்சாகமாய்ச்‌ 
செய்யலாம்‌. இவன்‌ ஐசுவரியவான்தான்‌. 
ஆனாலும்‌ இவனுடைய இருதயம்‌ 
இவனுடைய ஐகுவரியத்தில்‌ இல்லை. 
இவன்‌ திரளான  ஐக்ரரியத்தினால்‌ 
பெருமை பாராட்டவில்லை, 
ஜசுவரியவான்களில்‌ ப்படிப்பட்ட 
நற்குணமுள்ளவர்களும்‌ இருக்கிறார்கள்‌. 


ஐசுவரியவான்களில்‌ அநேகர்‌ தங்கள்‌ 
செல்வத்தை நம்பி ஜிவிக்கிறார்கள்‌. 
தங்கள்‌ திரளான  ஐசுவரியத்தினால்‌ 
பெருமை பாராட்டுகிறார்கள்‌. உலகத்தின்‌ 
மீதும்‌, உலகப்பிரகாரமான காரியங்கள்‌. 
மீதும்‌ ஆசை வைத்திருக்கிறார்கள்‌. 
இவர்களுக்கு ஜக்வரியமே 
எல்லாமுமாகயிருக்கிறது. இவர்கள்‌ 
ஜசுவரியத்தைச்‌ சார்ந்து ஜீவிக்கிறார்கள்‌. 


தங்கள்‌ 
தங்கள்‌ 





ழ்‌ நள 
யாய 


சந்தோஷத்திற்கும்‌ 
தங்கள்‌ 
நம்புகிறார்கள்‌. 


தங்களுடைய 
சமாதானத்திற்கும்‌, 
ஐசுவரியத்தையே 
ஐசுவரியமே மெய்யான ஆசீர்வாதம்‌ 
என்று நினைக்கிறார்கள்‌. இவர்கள்‌ 
பொன்னின்மேல்‌ தங்கள்‌ நம்பிக்கையை 
வைத்து, தங்கத்தைப்‌ பார்த்து, “நீ என்‌ 
தரவு" என்று சொல்லுகிறார்கள்‌ 
க உலகஜகுவரியமும்‌, 
பொன்னும்‌ இவர்களுடைய 
தெய்வமாயிற்று 


ஐசுவரியத்தின்‌ மேல்‌ 
நம்பிக்கையாயிருக்கிறவர்கள்‌ தேவனுடைய 
ராஜ்யத்தில்‌ பிரவேசிப்பது மிகவும்‌ 
அரிதாயிருக்கிறது என்று 
இயேசுகிறிஸ்துவும்‌ உபதேசம்‌ 
செய்திருக்கிறார்‌ (மாற்‌ ) 
நாம்‌ ஐசுவரியவான்களாயிருப்பது. 
தப்பல்ல. ஆனால்‌ ஐசுவரியத்தின்மேல்‌ 
நம்பிக்கையாயிருக்கக்கூடாது. 


அப்போஸ்தலர்‌ பவுல்‌ 
தீமோத்தேயுவுக்கு ஆலோசனை 
சொல்லும்‌ போது, ஐசுவரியவான்களுக்கு 
எப்படிப்பட்ட கட்டளைகளைக்‌ கொடுக்க 
வேண்டும்‌ என்று தன்னுடைய நிருபத்தில்‌ 
எழுதியிருக்கிறார்‌ 


“இவ்வுலகத்திலே ஐசுவரியமுள்ளவர்கள்‌ 
இறுமாப்பான சிந்தையுள்ளவர்களா 
யிராமலும்‌ நிலையற்ற ஐசுவரியத்தின்‌ மேல்‌. 
நம்பிக்கை வையாமலும்‌. நாம்‌ 
அனுபவிக்கிறதற்குச்‌ சகலவித 
நன்மைகளையும்‌ நமக்குச்‌ சம்பூரணமாய்க்‌ 
கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன்மேல்‌ 
நம்பிக்கை வைக்கவும்‌. நன்மைசெய்யவும்‌. 
நற்கிரியைகளில்‌ ஜசுவரியவான்களாகவும்‌, 
தாராளமாய்க்‌ கொடுக்கிறவர்களும்‌. 
உதாரகுண முள்ளவர்களுமாயிருக்கவும்‌, 
நதிப்‌. தவை பிக்கள்‌ 
வருங்காலத்திற்காகத்‌ தங்களுக்கு நல்ல 
ஆதாரத்தைப்‌ பொக்கிஷமாக வைக்கவும்‌ 
அவர்களுக்குக்‌ கட்டளையிடு” 
ரிதீமோ 647-19). 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம 


PUBLISHERS 


ஐக்வரியவான்கள்‌ தங்களைப்பற்றியும்‌ 
தங்களுடைய உலகஜசுவரியங்களைப்‌ 
பற்றியும்‌ தவறான அபிப்பிராயம்‌ 
வைத்திருக்கிறார்கள்‌. தங்கள்‌ 
நித்தியகாலமாகவும்‌, 

வாசஸ்தலங்கள்‌ 

தலைமுறையாகவும்‌ 

அவர்கள்‌ உள்ளத்தின்‌ அபிப்பிராயம்‌. 
தங்களுடைய தப்பிதமான 
அபிப்பிராயத்தினால்‌, அவர்கள்‌ தங்கள்‌ 
நாமங்களை தங்கள்‌ நிலங்களுக்கும்‌, 
தங்கள்‌ வீடுகளுக்கும்‌ தரிக்கிறார்கள்‌. 
தங்களுடைய வீடுகளும்‌, தங்களுடைய 
வாசஸ்தலங்களும்‌ தலைமுறை 
தலைமுறையாகயிருக்கும்‌ போது, 
தங்களுடைய நாமங்களும்‌ தலைமுறை 
தலைமுறையாக நிலைத்து நிற்கும்‌ என்பது 
இவர்களுடைய அபிப்பிராயம்‌. 


இந்த உலகத்து ஐசுவரியத்தின்மீது 
நம்பிக்கை வைத்திருக்கிறவர்கள்‌, 
மாயையான மேன்மையை நாடுகிறார்கள்‌. 
இந்த உலக ஐசுவரியம்‌ நிலையானதல்ல. 
உலகத்தின்‌ ஐசுவரியம்‌ அழிந்துபோகும்‌. 
ஐசுவரியவான்களின்‌. 'ஐசுவரியமும்‌ 
நிலையானதல்ல. ஐசுவரியவான்‌. 
தரித்திரனாவதற்கு வாய்ப்புள்ளது. 
அப்போது அவனுடைய வீடுகளும்‌ 
வாசஸ்தலங்களும்‌ வேறொருவனுடைய 
வசமாகும்‌. அப்போது தன்னுடைய 
நிலங்களுக்கு அவன்‌ தரித்த நாமத்தை, 
கிரயத்திற்கு ல்ல வன்‌ நிச்சயமாகவே 
வ்‌ அதில்‌ தன்னுடைய a 

ப்பான்‌. (டைய நா 
தது ன தந்துகி 


நிலையில்லாத  ஐச்வரியத்தின்மீது 
நம்பிக்கை வைக்கிறவர்களின்‌ முடிவு 
இப்படித்தான்‌ இருக்கும்‌. இந்த 
உலகத்தின்‌ ஐசுவரியங்கள்‌ அழிந்துபோகும்‌ 
என்பது தெரியாமல்‌, தங்கள்‌ வீடுகள்‌ 
நித்தியகாலமாகவும்‌, தங்கள்‌ 
வாசஸ்தலங்கள்‌ தலைமுறை 
தலைமுறையாகவும்‌ இருக்கும்‌ என்று 
அவர்கள்‌ மாயையாக நினைக்கிறார்கள்‌. 
மாயையை நம்புகிறார்கள்‌. முடிவில்‌ 
ஏமாந்துபோகிறார்கள்‌. 





ழ்‌ நவள 
ஈயா 


உலகசிநேகம்‌ 
விரோதமான பகை 
இரத்தத்தில்‌ இது ஒரு கொள்ளை 
நோயைப்‌ போல பரவியிருக்கிறது. 
தேவனுடைய கிருபை மாத்திரமே இந்த 
நோயைக்‌ குணப்படுத்தும்‌. நமக்கு. 
எவ்வளவுதான்‌ ஐசுவரியம்‌ இருந்தாலும்‌ 
அது நமக்கு ஜீவனல்ல. உலக ஐசுவரியம்‌ 
மனுஷனுடைய ஜீவனைக்‌ காப்பாற்றாது. 
இகவரியத்‌ தினால்‌ மரித்துப்போனவனை 
த்‌ ய 


சங்கீதக்காரர்‌ மனுஷருடைய 
மரணத்தையும்‌, அவர்களுடைய 
ஐசுவரியத்தின்‌ மாயையையும்‌ தெளிவாகச்‌ 
சொல்லுகிறார்‌ “ஒருவனாவது, 
தன்‌ சகோதரன்‌ அழிவைக்‌ காணாமல்‌ 
இனி என்றைக்கும்‌ உமிரோடிருக்கும்படி, 
எவ்விதத்தினாலாவது அவனை மீட்டுக்‌. 
கொள்ளவும்‌, அவனிமித்தம்‌ மீட்டுக்கும்‌ 
பொருளை தேவனுக்குக்‌ கொடுக்கவுங்‌ 
கூடாதே. அவர்கள்‌ ஆத்துமமீட்பு மிகவும்‌ 
அருமையாயிருக்கிறது: அது ஒருபோதும்‌ 
முடியாது ஞானிகளும்‌  ஸ்ரித்து, 
அஞ்ஞானிகளும்‌ நிர்மூடரும்‌ ஏகமாய்‌ 
அழிந்து, தங்கள்‌ ஆஸ்தியை 
மற்றவர்க வைத்துப்போகிறதைக்‌ 
காண்கிறான்‌” (சங்‌ 49:7 -10). 


தேவனுக்கு 
மனுஷருடைய 


செல்வந்தரின்‌ வழி 
சங்‌ 49 : 13,14 


சங்‌ 49:18. இதுதான்‌ அவர்கள்‌ வழி, 
இதுதான்‌ அவர்கன்‌  யைத்தியாம்‌; 
ஆகிலும்‌ அவர்கள்‌ சந்ததியார்‌ அவர்கள்‌ 
சொல்லை மெச்சிக்கொள்ளுகிறார்கள்‌. 
(சேலா), 


சுங்‌ 49:14. ஆட்டுமத்தையைப்போல 
பாதானத்திலே கிடத்தப்படுகிறார்கள்‌; 
மரணம்‌ அவர்கனை மேய்த்துபோடும்‌; 
செம்மையானவர்களை அதிகாலையில்‌ 
அவர்களை ஆண்டுகொள்வார்கள்‌; 
அவர்கள்‌ தங்கள்‌ வாசஸ்தலத்தில்‌ 
நிலைத்திருக்கக்‌ கூடாதபடி, 
அவர்களுடைய சூபத்தைப்‌ பாதானம்‌. 
அழிக்கும்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம்மா 


PUBLISHERS 


செல்வந்தர்கள்‌ பையத்தியமான 
வழியைப்‌ பின்பற்றுகிறார்கள்‌. தன்னுடைய 
ஐச்வரியத்தின்மேல்‌ நம்பிக்கை வைக்கிற 
மனுஷனை இயேசுகிறிஸ்துவும்‌, 
“மதிகேடனே” என்றுதான்‌ சொல்லுகிறார்‌. 
ஐசுவரியமுள்ள ஒருவன்‌ களஞ்சியங்களைப்‌ 
பெரிதாகக்கட்டி, தானியத்தையும்‌, 
பொருட்களையும்‌ அதில்‌ சேமித்து, “பின்பு: 
ஆத்துமாவே. உனக்காக அநேக 
வருஷங்களுக்கு அநேகம்‌ பொருள்கள்‌ 
சேர்த்துவைக்கப்பட்டிருக்கிறது; நீ 
இளைப்பாறி, புசித்துக்‌ குடித்து, 
பூரிப்பாயிரு என்று என்‌ ஆத்துணவோடே 
சொல்லுவேன்‌ என்று தனக்குள்ளே 
சிந்தித்துச்‌ சொல்லிக்‌ கொண்டான்‌. 
தேவனோ அவனை நோக்கி: மதிகேடனே, 
உன்‌ ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த 
இராத்திரியிலே  எடுத்துக்கொள்ளப்படும்‌, 
அப்பொழுது நீ சேகரித்தவைகள்‌ 
யாருடையதாகும்‌ என்றார்‌" 
(லூக்‌ 12:19,20). 


உலகஜசுவரியத்தின்மீது நாம்‌ 
நம்பிக்கை வைக்கக்கூடாது. ஐசுவரியம்‌ 
நம்முடைய நித்திய ஜீவனுக்கும்‌ 
பிரயோஜனமற்றது. நித்திய ஜீவனே 
மெய்யான ஐசுவரியம்‌. நம்முடைய எல்லா 
ஐசுவரியங்களைப்‌ பார்க்கிலும்‌, நம்முடைய 
நித்திய ஜீவனே அதிக மேன்பையுள்ளது. 
நம்முடைய கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து 
தம்முடைய சுயஇரத்தத்தினாலே, நம்மை 


மீட்டுக்கொண்டார்‌. 


அப்போஸ்தலர்‌ பேதுரு நம்முடைய 
ஆத்தும மீட்பின்‌ மேன்மையை இவ்வாறு 
எழுதுகிறார்‌. “உங்கள்‌ முன்னோர்களால்‌ 
பாரம்பரியமாய்‌ நீங்கள்‌ அநுளித்துவந்த 
வீணான நடத்தையினின்று அழிவுள்ள. 
வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும்‌ 
பொன்னினாலும்‌ மீட்கப்படாமல்‌, 
பணய மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய 
கிறிஸ்துவின்‌ "விலையேறப்பெற்ற. 
இரத்தத்தினாலே  மீட்கப்பட்டீர்களென்று 
அறிந்திருக்கிறீர்களே" (பேதுரு 118,19). 





ழ்‌ நவள 
யாய 


இந்த உலகத்திலுள்ள எல்லா 
ஐசுவரியத்தினாலும்‌ செய்ய முடியாததை, 
இயேசுகிறிஸ்து நமக்காக செய்திருக்கிறார்‌. 
ஆகையினால்‌ 

ஐசுவரியத்தைவிட, 

ஜீவனே நமக்கு. ன எனன அத்ன்‌ 
இருக்கவேண்டும்‌. உலகஜசுவரியத்திற்கு 
பட ந்‌ முக்கியத்துவம்‌ கொடுக்காமல்‌, 


தந்தும்‌ வணர்‌ 


நம்முடைய சகோதரரோ, நம்முடைய 
சிநேகிதரோ நமக்கு செய்ய முடியாததை, 
கிறிஸ்து நமக்காக செய்திருக்கிறார்‌. 
நம்முடைய ஐசுவரியத்தினாலோ, 
நம்முடைய சம்பத்துக்களினாலோ நம்மால்‌ 
கிரயத்திற்கு வாங்க முடியாததை, கிறிஸ்து 
தம்முடைய இரத்தத்தினால்‌ கிரயத்திற்கு 
வாங்கி, நமக்கு அதை இலவசமாகக்‌ 
கொடுத்திருக்கிறார்‌. 


சங்கீதக்கார்‌ இந்தச்‌ சத்தியத்தை 
இவ்வாறு சொல்லுகிறார்‌. “ஒருவனாவது. 
தன்‌ சகோதரன்‌ அழிவைக்‌ காணாமல்‌ 
இனி என்றைக்கும்‌ உயிரோடிருக்கும்படி, 
எவ்விதத்தினாலாவது அவனை 
மீட்டுக்கொள்ளவும்‌, அவனிமித்தம்‌ 
மீட்டுக்கும்பொருளை தேவனுக்குக்‌ 
கொடுக்கவுங்கூடாதே (சங்‌ 49:78). 


நம்முடைய ஆத்தும மீட்பு மிகவும்‌ 
அருமையாயிருக்கிறது. ஆனாலும்‌ அதை 
நம்முடைய ஐகுவரியத்தினாலோ, 
சுயகிரியகளினாலோ ஒருபோதும்‌ 
கிரயத்திற்கு வாங்க முடியாது. நம்மால்‌ 
முடியாததை, கர்த்தர்‌ தம்முடைய 
விலையேறப்பெற்ற இரத்தத்தினால்‌. 
கிரயத்திற்கு வாங்கி, அதை நமக்கு 
கொடுத்திருக்கிறார்‌. 
நாம்‌ நம்முடைய 
பெற்றோர தும்‌ சகோதரரிடத்திலும்‌ 
அன்புகூருவதைவிட, நம்முடைய 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்துவின்மீது 
அதிகமாய்‌ அன்‌. ண்டும்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ODNENIS 


PUBLISHERS 


ஒரு சில ஐசுவரியவான்கள்‌ மிகவும்‌. 
ஞானிகளாயிருப்பார்கள்‌. பெரிய 
தலைவர்களாகயிருப்பார்கள்‌. ஆனாலும்‌ 
அவர்களுக்கும்‌ மரணம்‌ சம்பவிக்கும்‌. 
மரணத்திலிருந்து யாரும்‌ தப்பிக்க 
முடியாது. அவர்களுக்கு உலகப்பிரகாரமாக 
எவ்வளவு திறமைகள்‌ இருந்தாலும்‌, 
அவர்கள்‌ எவ்வளவு பெரிய 
ஞானிகளாகயிருந்தாலும்‌, அவர்களால்‌ 
மரணத்திற்கு தப்பிக்கவே முடியாது. 
ஞானிகளும்‌ மரித்துப்போகிறார்கள்‌. 

ஞானிகளும்‌ நிர்மூடரும்‌ ஏகமாய்‌ 
சிக்கித்‌ 


ஒரு சில ஜசுவரியலான்கள்‌. 
அநேகருக்கு நன்மை செய்கிறார்கள்‌. 
அவர்களுக்கும்‌ மரணம்‌ வருகிறது. ஒரு 
சிலரோ எப்போதும்‌ பிறருக்கு தீங்கு 
நினைத்து தீமையையே செய்கிறார்கள்‌. 
அவர்களுக்கும்‌ மரணம்‌ வருகிறது. 
நற்குணமுள்ளவர்களுக்கும்‌ மரணம்‌ 
வருகிறது. துர்க்குணமுள்ளவர்களுக்கும்‌ 
மரணம்‌ வருகிறது. நல்லோருக்கும்‌ 
மரணம்‌ வருகிறது. தீயோருக்கும்‌ மரணம்‌ 
வருகிறது. நற்கிரியைகளை 
செய்கிறவர்களுக்கும்‌ மரணம்‌ வருகிறது. 
துர்க்கிரியைகளைச்‌ செய்கிறவர்களுக்கும்‌ 
மரணம்‌ வருகிறது. நியாயம்‌ 
பண்ணுகிறவர்களுக்கும்‌ மரணம்‌ 
வருகிறது அறியாயம்‌ 

நிற்க்கும்‌ மரணம்‌ 
ப்பி 


ண்‌ மரிக்கும்போது, 
அவர்களுடைய ஐசுவரியம்‌ அவர்களோடு, 
கூடப்போகாது. அவர்கள்‌ ஸரித்த பின்பு 


கனம்பொருந்தியவனாயிருக்கிற மனுஷன்‌. 
இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ 
நிலைத்திருக்கிறதில்லை. அவன்‌ 
அழிந்துபோகும்‌ மிருகங்களுக்கு 
ஒப்பாயிருக்கிறான்‌. இதுதான்‌ அவர்கள்‌ 
வழி. இதுதான்‌ அவர்கள்‌ பைத்தியம்‌, 


கிலும்‌ அவர்கள்‌ சந்ததியார்‌, அவர்கள்‌ 
சொல்லை வல்லி கள்‌ 





ழ்‌ நள 
யாய 


மனுஷன்‌ இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ 
கனம்‌ 'பொருந்தியவனாயிருந்தாலும்‌, 
அவனுடைய மேன்மை 
நிலைத்திரு/பதில்லை. அவனுடைய மகிமை 
நிழலைப்போல மறைந்துபோகும்‌ 
மரித்துப்போனால்‌ எல்லாம்‌ மறந்துபோகும்‌. 
ஞானிகள்‌ எவ்வளவு, 
நல்லவர்களாகயிருந்தாலும்‌ அவர்கள்‌ 
இந்தப்‌ பூமியில்‌  ஜீவிக்கும்போது 
எவ்வளவு நேர்மையானவர்களாகவும்‌, 
கண்ணியமுள்ளவர்களாகவும்‌ ஜீவித்தாலும்‌ 
அவர்களும்‌ இந்தப்‌ பூரியில்‌ 
நிலைத்திருக்கமாட்டார்கள்‌. அவர்களுக்கும்‌ 
மரணம்‌ வரும்‌. 


நாம்‌ 
நம்முடைய 


மரித்துப்போன பின்பு 
நிலமை எப்படியிருக்க 
வேண்டும்‌ என்று நினைத்துப்‌ 
பார்க்கவேண்டும்‌. இம்மையில்‌ நாம்‌ 
சந்தோஷமாயிருந்தாலும்‌, மறுமையிலும்‌ 
நாம்‌ சந்தோஷமாயிருக்கவேண்டும்‌ என்று 
விரும்பவேண்டும்‌. அதற்கேற்ற பிரகாரம்‌ 
இம்மையில்‌ ஜீவிக்கவேண்டும்‌. இந்தப்‌ 
பிரபஞ்சத்தில்‌ ஆடம்பரமாய்‌ ஜீவித்துவிட்டு, 
மரித்த பின்பு நரகத்தின்‌ வேதனையை 
அனுபவிப்பதினால்‌ ஒரு 
பிரயோஜனுயில்லை. மறுமையைக்‌ 
குறித்தும்‌, தங்களுடைய நித்திய 
ஜீவனைக்குறித்தும்‌ நம்பிக்கையுள்ளவர்கள்‌. 
மாத்திரமே, மரணத்திற்குப்‌ பயப்படாமல்‌, 
மரணமே. உன்‌ கூர்‌ எங்கே” என்று 
தைரியமாய்க்‌ கேட்பார்கள்‌. 

பிரபஞ்சத்தில்‌ 
அநியாயம்‌ 
ஜீவித்து 


இந்தப்‌ 
புத்தியில்லாதவர்களாய்‌ 
செய்து, 'துன்மார்க்கமாய்‌ 
மரித்துப்போனவர்களைப்‌ பார்த்து, 
“ஐசுவரியவானே உன்‌ ஐசுவரியம்‌ எங்கே, 
உன்‌ ஆடம்பரம்‌ எங்கே” என்று மரணம்‌ 
கேள்வி கேட்கும்‌ நாம்‌ ஸரித்து 
அடக்கம்பண்ணப்பட்ட பின்பு, நம்முடைய 


ஹவ்‌ பன மரணம்‌ எ ய 
பரிசுத்ததைச்‌ சேதப்படுத்தாது. நம்முடைய 
பரிசுத்தமே நமக்கு மெய்யான அழகு. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மாமா 


PUBLISHERS 


துன்மார்க்கருடைய மரணத்தை 
சங்கீதக்காரர்‌ தெளிவாகச்‌ சொல்லுகிறார்‌. 
“ஆட்டுமந்தையைப்போல பாதாளத்திலே 
கிடத்தப்படுகிறார்கள்‌: மரணம்‌ அவர்களை 
மேய்ந்துபோடும்‌:  செம்மையானவர்கள்‌. 
அதிகாலையில்‌ அவர்களை ஆண்டு 
கொள்வார்கள்‌: அவர்கள்‌ தங்கள்‌ 
வாசஸ்தலத்தில்‌ நிலைத்திருக்கக்கூடாதபடி, 

ர்களுடைய ரூபத்தைப்‌ பாதாளம்‌ 
அழிக்கும்‌” (சங்‌ 49:14). 


கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு 
ஆலோசனைகள்‌ 
சண்‌ 49 : 15-20 


சங்‌ 49:15. ஆனாலும்‌ தேவன்‌ என்‌ 
ஆத்தூமாவைப்‌ பாதானத்தின்‌' 
வல்லமைக்குத்‌ தப்புவித்து மீட்பார்‌, 
அவர்‌ என்னை ஏற்றுக்கொள்வார்‌ 
(சேலா) 


சங்‌ 49:16. ஒருவன்‌ ஐசுவரியவானாகி, 
அவன்‌ வீட்டின்‌ மகிமை பெருகும்போது, 
தீ பயப்படாதே. 


சங்‌ 4907. அவன்‌ மரிக்கும்போதூ 
ஒன்றும்‌ கொண்டுபோவதில்லை; அவன்‌: 
மகிமை அவனைப்‌ பின்பற்றிச்‌ 
செல்வதுமில்லை. 

சங்‌ 49:18. அவன்‌ உயிரோடிருக்கையில்‌ 
தன்‌ ஆத்துமாவை வாழ்த்தினாலும்‌: நீ 
உனக்கு நன்மையை நாடினாய்‌ என்று 
மனுஷர்‌ அவனைப்‌ புகழ்த்தாலூம்‌, 


சங்‌ 49:19. அவன்‌ என்றென்றைக்கும்‌. 
வெளிச்சத்தைக்‌ காணாத 
பிதாக்களின்‌ சத்ததியைச்‌ சேருவான்‌. 
சன்‌ 49:20. 
பொருத்தினவனாயிருந்தும்‌. 
அதிவில்லாத மனுஷன்‌ அழிந்துபோகும்‌ 
மிருகங்களுக்கு ஒப்பாமிருக்கிறான்‌.. 


கனம்‌ 


ஆத்துமா 

ஆனாலும்‌ தேவன்‌: என்‌ 
ஆத்துமாவைப்‌ பாதானத்தின்‌ 
வல்லமைக்குத்‌ தப்புவித்து மீட்பார்‌, 
அவர்‌ என்னை ஏற்றுக்கொள்வார்‌ 
(சேலா) (சங்‌ 49:15) 





ழ்‌ நவள 
யாய 


கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு 
தெய்வீக ஆசீர்வாதம்‌ உண்டு. அவர்கள்‌ 
தங்களுடைய சரீர மரணத்தை நினைத்து 
பயப்பட வேண்டிய தேவையில்லை. 
நம்முடைய காலங்கள்‌ கர்த்தருடைய 
கரத்திலிருக்கிறது கர்த்தர்‌ தாமே 
நம்முடைய ஆத்துமாவை பாதாளத்தின்‌. 
வல்லமைக்கு தப்புவித்து மீட்பார்‌. நம்மை 
மீட்டுக்கொண்டவர்‌, நம்மை 
முடிவுபரியந்தம்‌ வழிநடத்த வல்லவராகவும்‌ 
இருக்கிறார்‌. அவர்‌ நம்மை தம்முடைய 
நித்திய இளைப்பாறுதலில்‌ பிரவேசிக்கப்‌ 
பண்ணுவார்‌. 


தாவீது 
பிரபஞ்சத்திலிருக்கும்‌ 
மரணத்திற்குப்‌ பின்பு. 
நடைபெறப்போகிற 
சம்பவங்களை 
நினைத்துப்‌ 
அவரிடத்தில்‌ 


இந்தப்‌ 
போது, 
மறுமையில்‌ 
சந்தோஷமான 
விசுவாசத்தோடு 
பார்க்கிறார்‌ இதனால்‌ 
மரணபயம்‌ இல்லை. 
தன்னுடைய மரணத்தை சந்தோஷமாய்‌ 
எதிர்நோக்கிக்‌ காத்துக்‌ 
கொண்டிருக்கிறார்‌. நம்முடைய ஆத்துமா 
பாதாளத்தின்‌ வல்லமைக்கு மீட்கப்படும்‌. 
அது மகிமையிலே ஏற்றுக்கொள்ளப்படும்‌ 


இது கர்த்தருடைய 
பிள்ளைகளெல்லோருக்குமே ஆறுதலான 
செய்தி. விசுவாசிகள்‌ ரிக்கும்‌ 
தருவாயில்‌ இந்தச்‌ சத்தியத்தை தங்கள்‌ 
இருதயத்தில்‌ நினைவுகூர்ந்து, 
கர்த்தருக்குள்‌ சமாதானமாகவும்‌, 
சந்தோஷமாகவும்‌ இருக்கவேண்டும்‌. 
நம்முடைய தங்கள்‌ ஜீவனை சந்தப்‌ 
கரத்திலே ஒப்புவிக்க ப 


தேவன்‌ நம்முடைய ஆத்துமாவை 
பாதாளத்தின்‌ வல்லமைக்கு தப்புவிக்கும்‌ 
போது நமக்கு ஆவிக்குரிய விசேஷித்த 
ஆசீர்வாதங்கள்‌ கிடைக்கிறது. நாம்‌ 
மரிக்கும்போது நம்முடைய சரீரத்தை 
கல்லறையில்‌. அடக்கம்பண்ணுவார்கள்‌. 
கர்த்த்‌ நம்முடைய 
மீட்டுக்கொள்ளும்போது. 
நம்முடைய சரீரம்‌ 
அடக்கம்பண்ணப்படும்‌. 
ஆத்துமா மரித்துப்போன சாரநீதகிகதத 
ட்கப்பட்டிருக்கும்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ODNENIS 


PUBLISHERS 


ஆதாமின்‌ பாவத்தினிபித்தமாய்‌ 
கர்த்தர்‌ அவருக்கு தண்டனை 
கொடுத்தார்‌. பாவத்தின்‌ சம்பளம்‌ மரணம்‌. 
இந்த மரணம்‌ ஆதாமுக்கும்‌, அவருடைய 
சந்ததியார்‌ எல்லாருக்கும்‌ கடந்துவருகிறது. 
கர்த்தர்‌ ஆதாமிடம்‌, நீ 
மண்ணாயிருக்கிறாய்‌. மண்ணுச்‌ 
(ஆதி 319) 


க்குத்‌ 
என்று 


| இந்த சாபம்‌ மனுபுத்திரர்‌ 


கும்‌ பொதுவானது 
கர்த்தருடைய வார்த்தையின்‌ பிரகாரமாய்‌, 
நம்முடைய சரீரத்தின்மீது 
பாதாளத்திற்கு வல்லமையுண்டு. 
மண்ணிலிருந்து உண்டாக்கப்பட்ட நாம்‌, 
மறுபடியும்‌ மண்ணுக்குத்‌ திரும்புவோம்‌. 
ஆனாலும்‌ நம்முடைய ஆத்துமாவின்மீது 
பாதாளத்திற்கு அதிகாரம்‌ இல்‌ 

பாதாளம்‌ நம்முடைய சரீரத்தை 
ஆளுகை செய்யும்‌. நம்முடைய சரீரத்தை 
இயங்கவிடாமல்‌ முடக்கிப்போடும்‌. 
நம்முடைய சரீரத்தையே அழித்துப்போடும்‌. 
நம்முடைய ஆத்துமாவோ, மரண 
சரீரத்திலிருந்து _ பிரிந்திருக்கும்‌. 
நம்முடைய சரீரம்‌ உயிரோடிருக்கும்போது, 
நம்முடைய ஆத்துமா எப்படி இயங்கிற்றோ, 
அதுபோலவே, நாம்‌ மரித்த பின்பும்‌ 
நப டய த்துமா தாராளமாய்‌ 
பன 


நம்முடைய ஆத்துமா மரிக்காது 
அது நித்திய காலமாய்‌ ஜீவிக்கும்‌, 
நம்முடைய சரீரம்‌ ஸரித்தபின்பு நம்முடைய 
ஆத்துமா, பரலோகத்திலோ அல்லது 
நரகத்திலோ நித்திய காலமாய்‌ 
சிவனாருக்கு வெளிப்படுத்தின 


ம்முடைய ஆத்துமாவைப்‌ 
பற்றி தெளிவாகச்‌ சொல்வ மரக்கிறு 


“அவர்‌ ஐந்தாம்‌ முத்திரையை 
உடைத்தபோது,  தேவவசனத்திமித்தமும்‌ 
தாங்கள்‌ கொடுத்த சாட்சினிமித்தமும்‌ 


கொல்லப்பட்டவர்களுடைய 





ழ்‌ நவள 
ஈயா 


எதுவரைக்கும்‌ நியாயத்தீர்ப்புச்செய்யாமலும்‌ 
க்‌ இருப்பீர்‌ என்று மகா 


சு கூப்பிட்டார்கள்‌”. 
பண்ற 6910). 


நாம்‌ உயிர்த்தெழும்போது, நம்முடைய 
ஆத்துமாவும்‌ சரீரமும்‌ மறுபடியும்‌ 
ஒன்றாய்ச்‌ சேர்க்கப்படும்‌. சங்கீதக்காரர்‌ 
இந்த சத்தியத்தைச்‌ சொல்லும்போது, 
“தேவன்‌ என்‌ ஆத்துமாவை பாதாளத்தின்‌ 
வல்லமைக்குத்‌ தப்புவித்து மீட்பார்‌” என்று 
சொல்லுகி! முதலாம்‌ மரணத்தில்‌ 
பாதாளத்திற்கு ஜெயமுண்டாகாது. 

கர்த்தர்‌ தாமே நம்மை தம்மிடத்தில்‌, 
தமக்காக ஏற்றுக்கொள்வார்‌. நம்மைத்‌ 
தம்மிடமாகச்‌ சேர்த்துக்கொள்வதற்காகவே 
கர்த்தர்‌ நம்முடைய ஆத்துமாவை 
பாதாளத்தின்‌ வல்லமைக்குத்‌ தப்புவித்து 
மீட்கிறார்‌. தாவீது கர்த்தருடைய 
சமுகத்தில்‌ ஜெபிக்கும்போது. “உமது 
கையில்‌ என்‌ ஆவியை ஒப்புவிக்கிறேன்‌. 
சத்திய பரனாகிய கர்த்தாவே, நீர்‌ 
என்னை மீட்டுக்கொண்டீர்‌” (சங்‌ 
என்று பயபக்தியோடு சொல்லுகிறார்‌ 


நாம்‌ மரிக்கும்போது. நம்முடைய 
கர்த்தர்‌ தம்முடைய கிருபையினால்‌, 
நம்மை தம்மிடத்தில்‌ ஏற்றுக்கொள்வார்‌. 
தம்முடைய ராஜ்யத்தில்‌ நாம்‌ 
பிரவேசிப்பதற்கு கர்த்தர்‌ நமக்குக்‌ 
கிருபை கொடுப்பார்‌ நம்முடைய 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து தம்முடைய 
பிள்ளைகளுக்காக பரலோகத்திலே 
வாசஸ்தலங்களை ஆயத்தம்‌ 
பண்ணியிருக்கிறார்‌.  கிறிஸ்துவானவர்‌ 
இந்தச்‌ சத்தியத்தை இவ்வாறு 
விவரிக்கிறார்‌. 


“என்‌ பிதாவின்‌ 
அநேக வாசஸ்தலங்கள்‌ 
அப்படியில்லாதிருந்தால்‌, 
உங்களுக்குச்‌ சொல்லிமிருப்பேன்‌: ஒரு 
ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம்‌ 
பண்ணப்போகிறேன்‌. நான்‌ போய்‌ 
உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம்‌ 
பண்ணினபின்பு, நான்‌ இருக்கிற 
இடத்திலே நீங்களும்‌ இருக்கும்படி, நான்‌ 
மறுபடியும்‌ வந்து உங்களை என்னிடத்தில்‌. 
'சேர்த்துக்கொள்ளுவேன்‌” (யோவா 14:2,3). 


வீட்டில்‌ 
உண்டு: 
நான்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம 


PUBLISHERS 


“நான்‌ உங்களுக்குச்‌ 


சொல்லுகிறேன்‌, நீங்கள்‌ மாளும்போது 
உங்களை 
ஏற்றுக்‌ 
அநீதியான 


ங்களுக்குச்‌ 
தியான்‌ நக 1627 


நித்தியமான  வீடுகளிலே 
கொள்வாருண்டாகும்படி, 
உலகப்பொருளால்‌ 


சிநேகிதரைச்‌ 


ஓசுவரியவானாகி 
பெருகுகிறவன்‌ 


ஒருவன்‌ ஐசுவரியவானாகி, அவன்‌: 
வீட்டின்‌ மகிமை பெருகும்போது, நீ. 
பயப்படாதே. அவன்‌ மரிக்கும்போதூ 
ஒன்றும்‌ கொண்டுபோவதில்லை; அவன்‌ 
மகிமை அவனைப்‌ பின்பற்றிச்‌ 
'செல்வதுமில்லை (சங்‌ 49:16,17). 


இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ துன்மார்க்கர்‌ 
ஐசுவரியவான்களாயிருக்கிறார்கள்‌. 

அவர்கள்‌ ஆடம்பரமாய்‌ ஜீனிக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ உலகப்பிரகாரமாய்‌ 
பலமிக்கவர்களாயிருக்கிறார்கள்‌. நாம்‌ 
அவர்களைப்‌ பார்த்து பயப்படக்கூடாது. 
பாவிகள்‌ சம்பூரணமாய்‌ செழித்திருக்கும்‌. 
போது, நமக்கு வேதனையாகத்தான்‌ 
இருக்கும்‌. நாம்‌ அவர்களைப்‌ பார்த்து 
பொறாமைப்படுவோம்‌. பாவிகள்‌ இந்த 
உலகத்தில்‌ விரும்பியதையெல்லாம்‌ 
அனுபவிக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
ஜசுவரியவான்களாகும்‌. போது, 
அவர்களுடைய வீட்டின்‌ மகிமை 
பெருகுகிறது. கர்த்தருடைய 
பிள்ளைகளாகிய நாமோ ஏழைகளாகவும்‌, 
எளியவர்களாகவும்‌ க்கிறோம்‌. 
அதிகாரபில்லாதவர்களாக இ திறோக்‌ 


ஐகுவரியவான்‌௧ள்‌ சொல்லுவதை 
எல்லோரும்‌ கேட்கிறார்கள்‌. அவர்களுடைய 
வார்த்தைக்கு 

கீழ்ப்படிகிறார்கள்‌. 

உயிரோடிருக்கையில்‌ 

ஆத்துமாவை 

மனுஷரும்‌ 

பேசுகிறார்கள்‌. 

தங்களுக்கு நன்மையை நாடினார்கள்‌. 
என்று ஜனங்கள்‌ ஐசுவரியவான்‌௧ளைப்‌ 
புகழ்ந்து பேசுகிறார்கள்‌. 





ழ்‌ நவள 
யாய 


இந்த உலகத்தில்‌ அவர்கள்‌ ஐசுவரியம்‌ 
மிகுந்தவர்களாகயிருப்பதினால்‌, அவர்கள்‌ 
ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்‌ என்று 
உலகப்பிரகாரமான ஜனங்கள்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 


கர்த்தருடைய பிள்ளைகளாகிய 
நம்மை மனுஷர்‌ வாழ்த்தாமலிருக்கலாம்‌ 
நம்மைப்‌ புகழ்ந்து பேசாமலிருக்கலாம்‌ 
விசுவாசிகளாகிய நாம்‌, நம்மை நாமே 
இயேசுகிறிஸ்துவின்‌ நாமத்தினால்‌. 
வாழ்த்திக்கொள்ள வேண்டும்‌. நம்மை 
நாமே ஆசீர்வதித்துக்கொள்ளவேண்டும்‌. 
“பூமியில்‌ தன்னை ஆசீர்வதிக்கிறவன்‌ 
சத்திய தேவனுக்குள்‌ தன்னை 
ஆசீர்வதிப்பான்‌” (ஏசா 6516) 


ஏசாயா தீர்க்கதரிசி 


என்‌) 
கல்வ 


நாம்‌ கர்த்தருடைய 
பிள்ளைகளாகயிரு!பது நம்முடைய 
சிலாக்கியம்‌. இந்த  சிலாக்கியத்தை 
நினைத்து நாம்‌ சந்தோஷப்படவேண்டும்‌. 
ஜசுவரியவான்‌௧ள்‌ இந்த உலகத்தின்‌ 
ஐசுவரியத்தை நினைத்து 
சந்தோஷப்படுகிறார்கள்‌. தங்களுக்கு 
ஐசுவரியம்‌ மிகுதியாயிருப்பதினால்‌ 
தாங்கள்‌ ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்‌ என்று 
நினைக்கிறார்கள்‌. நாமோ கர்த்தருடைய 
பிள்ளைகளாகயிருக்கிற சிலாக்கியத்தைப்‌ 
பெற்றிருக்கிறோம்‌. இதுவே மெய்யான 
ஆசீர்வாதம்‌ என்று நினைத்து. 
கர்த்தருக்குள்‌ சந்தோஷமாயிருக்க 
வேண்டும்‌. 

ஜசுவரியவான்‌ மரிக்கும்போது அவன்‌ 
தன்னோடு ஒன்றும்‌ கொண்டு 
போவதில்லை. அவன்‌ மகிமை அவனை 
பின்பற்றிச்‌ செல்வதுரில்லை. கர்த்தர்‌ 
எதை சபிக்கிறாரோ அதை 
ஜகூவரியவான்‌ ஆசீர்வாதம்‌ என்று 
சொல்லுகிறான்‌. ர்த்தர்‌ 
ஜசுவரியவான்களுக்கு 
யுத்தத்தை 
ஐசுவரியவான்கள்‌. 
தாங்களே சமாதானம்‌ 
கொள்கிறார்கள்‌. 
சித்தத்திற்கும்‌ 


ந்த 


ஐசுவரிவான்‌௧ளுடைய 
சம்பந்தமில்லாமல்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மமம்‌ 


PUBLISHERS 


இந்த உலகத்தில்‌ அநேக 
ஜசுவரியங்களை சம்பாதித்திருப்பதற்காக 
ஜசுவரியவான்கள்‌ சந்தோஷப்படுகிறார்கள்‌. 
இந்த உலகத்தில்‌ தங்களை 
மேன்மைப்படுத்தி உயர்த்துகிறார்கள்‌. 
விசுவாசிகளாகிய நாமோ கர்த்தருடைய 
கிருபையினால்‌. நித்திய ஜீவனைப்‌ 
பெற்றிருக்கிறோம்‌. இதுவே 
நிலைத்திருக்கிற. ஆசீர்வாதம்‌. 
கர்த்தருடைய பிள்கைளாகிய நாம்‌, 
கர்த்தருடைய சமுகத்தில்‌, நம்முடைய 
நித்திய ஜீவனை நினைவுகூர்ந்து 
சந்தோஷப்படவேண்டும்‌. கர்த்தர்‌ நம்மை 
மேன்மைப்படுத்துகிறார்‌. அந்த மேன்மையே 
நிலைக்கும்‌. 


அறிவில்லாத மனுஷன்‌ 


அவன்‌ உயிரோடிருக்கையில்‌ தன்‌ 
ஆத்துமாவை வாழ்த்தினாதும்‌. நீ 
உனக்கு நன்மையை நாடிணாய்‌ எண்று. 
மனுஷர்‌ அவனைப்‌ புகழ்த்தாலும்‌, அவன்‌ 
என்றென்றைக்கும்‌ வெளிச்சத்தைக்‌ 
காணாத தன்‌ பிதாக்களின்‌ 
சுந்ததியைச்‌. சேருவான்‌. 
கனம்‌ பொருந்தின வனாயிரு ந்தம்‌ 
அறிவில்லாத மனுஷன்‌ அழிந்துபோகும்‌ 
களுக்கு ஒப்பாயிருக்கிறான்‌. 

(சங்‌ 4918-20). 


இந்த 
ஐசுவரியவான்‌களைப்‌ 
கர்த்தருடைய 
கலக்கமாயிருக்கிறது. 
கர்த்தர்‌ தங்களை 
என்று நினைத்து விசுவாசிகள்‌ 
சில சமயங்களில்‌ பயப்படுகிறார்கள்‌. 
நாம்‌ ஐசுஷரியவான்‌௧ளுடைய 
உலகப்பிரகாரமான ஜீலியத்தை 
மாத்திரமே பார்க்கிறோம்‌. அவர்கள்‌ இந்த 
உலகத்தில்‌ ஆடம்பரமாய்‌ ஜீவிப்பதை 
மாத்திரமே பார்க்கிறோம்‌. நாம்‌ 
அவர்களுடைய முடிவை 
கவனித்து உணரவேண்டும்‌. 
ஐசுவரியவான்‌௧ளுடைய முடிவை 
கவனித்து உணருமளவும்‌ அது 
சங்கீதக்கார। பார்வைக்கு 
விசனமாயிருந்தது (சங்‌ 7317. 


உலகத்தில்‌ 
பார்க்கும்போது 
பிள்ளைகளுக்கு 
பயமாகயிருக்கிறது. 
மறந்துவிட்டாரோ 





ழ்‌ நள 
யாய 


ஐகுவரியவான்‌ மரிக்கும்போது 
தன்னுடைய ஐக்வரியமும்‌, 
உலகப்பிரகாரமான மகிமையும்‌ தன்னோடு 
கூடவே வரும்‌ என்று நினைக்கிறான்‌. 
தான்‌ சம்பாதித்த ஐகூரியம்‌ 
எல்லாவற்றையும்‌ தன்னோடு கூட 
கொண்டு போகமுடியும்‌ என்று நினைத்து 
ஏமாந்து போகிறான்‌. அவன்‌ மரிக்கும்‌ 
போது ஒன்றும்‌ கொண்டுபோவதில்லை. 
அவன்‌ மகிமை அவனைப்‌ பின்பற்றிச்‌ 
செல்வதுபில்லை. இந்தப்‌ பூமியில்‌ 
அவன்‌ எவ்வளவு ஐசுவரியத்தை 
சேமித்து, வைத்திருந்தாலும்‌, 
இவையெல்லாவற்றையும்‌ அவன்‌ இந்தப்‌ 
பூமியில்‌ விட்டுவிட்டுத்தான்‌ 
ஈகவேண்டும்‌. 

கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம்‌ 
மரிக்கும்போது தேவனுடைய கிருபை 
நம்மோடு தங்கியிருக்கும்‌. அவருடைய 
மகிமை நம்மோடு கூடவரும்‌. நாம்‌ மரித்த 
பின்பு நம்முடைய உலகப்பிரகாரமான 
மேன்மையோ, உலக மகிமையோ நம்மோடு 
கூட வராது. கர்த்தருடைய மகிமை 
மாத்திரமே நம்மோடு கூட வரும்‌. 


ஐசுவரியவான்‌ உயிரோடிருக்கையில்‌ 
தன்னுடைய ஆத்துமாவை வாழ்த்துகிறான்‌. 
தான்‌ ஐசுவரியவானாயிரு/பதினால்‌, தான்‌ 
ஆசீர்வதிக்கப்பட்டவன்‌ என்று 
தனக்குத்தானே சொல்லிக்கொள்கிறான்‌. 
ஜசுவரியவானைப்‌ பார்த்து. மனுஷரும்‌ 
புகழுகிறார்கள்‌. ஆனாலும்‌ ஐசுவரிவான்‌ 
மரிக்கும்போது, என்றென்றைக்கும்‌ 
வெளிச்சத்தைக்‌ காணாத, 
பிதாக்களின்‌ சந்ததியைச்‌ சேருவான்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை CDNENIS 


PUBLISHERS 


ஐகூவரியவானின்‌ 
இந்த உலகத்தில்‌ 
ஜீவித்தார்கள்‌. 
உலகப்பொருட்களையும்‌. 
சம்பாதித்தார்கள்‌. அவர்கள்‌ 
பூமியில்‌ உயிரோடிருந்த 
காலத்தில்‌ கர்த்தருடைய வார்த்தைக்குச்‌ 
செவிகொடுக்கவில்லை. சகரியா 
தீர்க்கதரிசி உலகப்பிரகாரமான 
ஜனங்களுடைய பிதாக்களைப்பற்றி 
கர்‌ டய வார்த்தையைச்‌ 
சொல்லுகிறார்‌ லப்‌ 
“உங்கள்‌ 
போலிராதேயுங்கள்‌; 
தீர்க்கதரிசிகள்‌ அவர்களை நோக்கி: 
உங்கள்‌ பொல்லாத வழிகளையும்‌ உங்கள்‌ 
பொல்லாத கிரியைகளையும்‌ விட்டுத்‌ 
திரும்புங்கள்‌ என்று சேனைகளின்‌ கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌ என்று கூப்பிட்டார்கள்‌; 
ஆனாலும்‌ எனக்குச்‌ செவிகொடாமலும்‌ 
என்னைக்‌ கவனியாமலும்‌ போனார்கள்‌ 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌” 
(சக 14). 
ஐகுவரியவான்‌ இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ 
பொருந்தியவனாயிருக்கிறான்‌. 
ஆனாலும்‌ அவனிடத்தில்‌ மெய்யான 
அறிவு இல்லையென்றால்‌ அவன்‌ 
மிருகங்களுக்கு ஒப்பாகவே இருப்பான்‌. 
மிருகங்கள்‌ அழிந்து போகும்‌. 
அறிவில்லாத ஐசுவரியவானும்‌ அழிந்து 
போவான்‌. இவன்‌ மனுஷனாகயிருந்தாலும்‌, 
மிருகத்திற்கு ஒப்பாயிருப்பது, மிகவும்‌ 
பரிதாபமான காரியம்‌ அவன்‌ 
கனம்பொருந்தியவன்தான்‌. ஆனாலும்‌ 
அவன்‌ மிருகத்திற்கு ஒப்பானவனாகவே 
இருக்கிறான்‌. 


கனம்‌ 





ழ்‌ நள 
யாய 


ஐம்பதாவது சங்கீதம்‌, 
'சங்கீதத்தைப்போலவே 
சங்கீதமாகும்‌. 
ஜெபத்தைபபற்றியும்‌, 
அதிகமாய்ச்‌ 


இந்த கீதத்தில்‌ 

துதியைப்பற்றியும்‌ 
சொல்லப்படவில்லை. 
கர்த்தருடைய பிள்ளைகளில்‌ சிலர்‌ 
கர்த்தரை விட்டுப்‌ பின்வாங்கிப்‌ 
போய்விடுகிறார்கள்‌ அவர்கள்‌ 
சடங்காச்சாரங்களுக்கு முக்கியத்துவம்‌ 
கொடுக்கிறார்கள்‌ பரிசுத்தத்தை 
அசட்டைபண்ணி விடுகிறார்கள்‌. 
இப்படிப்பட்ட ஜனங்களுக்கு உபதேசிக்கும்‌ 
வண்ணமாக சங்கீதக்காரர்‌ இந்த 
சங்கீத்தை எழுதியிருக்கிறார்‌ 

யூதர்கள்‌ மார்க்கத்து 
முறைமையின்‌ பிரகாரம்‌ ஜீவிக்கிறார்கள்‌. 
சடங்காச்சாரங்களுக்கு முக்கியத்துவம்‌ 
கொடுக்கிறார்கள்‌ தங்களுடைய 
சரீரத்தை வெளிப்பிரகாரமாக 
சுத்தப்படுத்துகிறார்கள்‌. ஆனாலும்‌ 
தத்ர ய இருதயத்திற்குள்‌ பரிசுத்தம்‌ 
இல்‌ை சடங்காச்சாரங்களுக்கு 
வந்தவ கொடுக்கிறவர்கள்‌, 
ஜெபத்தையும்‌ துதியையும்‌ அசட்டை 
செய்து விடுகிறார்கள்‌. இவர்கள்‌ 
மற்றவர்களுக்கு தேவனுடைய 
நியாயப்பிரமாணத்தைப்‌ போதிக்கிறார்கள்‌. 
இவர்களோ துன்மார்க்கமாய்‌. 
ஜீவிக்கிறார்கள்‌. 


மேசியாவின்‌ ராஜ்யத்தில்‌, பழைய 
ஏற்பாட்டுக்காலத்து 


ஆவியோடும்‌ 
தொழுதுகொள்ளவேண்டும்‌. மேசியாவின்‌ 
ராஜ்யத்‌; விக்குரிய ஈதனைக்கு 
நித கொழுக்க கறத 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மமம்‌ 


PUBLISHERS 


தொழுதுகொள்ளுங்காலம்‌ 
இப்பொழுதே வந்திருக்கிறது; தம்மைத்‌ 
தொழுது கொள்ளுகிறவர்கள்‌ 
இப்படிப்பட்டவர்களாயிருக்கும்‌ 
பிதாவானவர்‌ விரும்புகிறார்‌. 
ஆவியாயிருக்கிறார்‌, த்‌ 
வழக்குகள்‌ ஆவிபோடும்‌ 
உண்மையோடும்‌ அவரை; தொழுது 
கொள்ளவேண்டும்‌” யோவா 4:23,24). 
நியாயத்தீர்ப்பு நாளின்போது, 
கர்த்தருடைய சமுகத்தில்‌, நாம்‌ 
எல்லோரும்‌, நம்முடைய கிரியைகளைக்‌ 
குறித்து கணக்கு ஒப்புவிக்குவேண்டும்‌. 
புஸ்தகத்தில்‌ எழுதப்பட்டிருக்கிற பிரகாரம்‌ 
நாம்‌ எல்லோரும்‌ நியாயந்தீர்க்கப்படுவோம்‌. 
கிறிஸ்துவானவர்‌ தாமே நம்மை நீதியாய்‌ 
நியாயம்‌ விசாரிக்கிற 
நியாயாபதியாயிருக்கிறார்‌. 


நம்முடைய தேவனாகிய கர்த்தர்‌ 
நமக்கு பிரமாணத்தைக்‌ கொடுக்கிறார்‌. 
தம்முடைய பிரமாணத்தின்பி அவரே 
நம்மை நியாயம்‌ விசாரிக்கிறார்‌ (சங்‌ 
504-6). கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள்‌, 
பலிகளை செலுத்துவதை விட்டுவிட்டு, 
கர்த்தருடைய சமுகத்தில்‌ ஜெபம்பண்ண 
வேண்டும்‌. ஸ்தோத்திர பலிகளை 
ஏறெடுக்கவேண்டும்‌ (சங்‌ 507-15 

ஒரு சிலர்‌ 
ஆராதிப்பதுபோல 
பண்ணுகிறார்கள்‌. அவர்கள்‌ கர்த்தருடைய 
கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல்‌ 
ஜீவிக்கிறார்கள்‌ (சங்‌ 5016-20) 
கர்த்தருடைய வார்த்தைக்குக்‌ 
கீழ்ப்படியாதவர்களுக்கு அழிவு வரும்‌ 
(சங்‌  50:2122. கர்த்தருடைய 
பிள்ளைகளெல்லோருக்குமே சங்கீதக்காரர்‌ 
பொதுவான எச்சரிப்புக்களைக்‌ 
கொடுக்கிறார்‌ (சங்‌ 50:23). 





ழ்‌ நவள 
ஈயா 


தேவனாகிய கர்த்தர்‌ 
சங்‌ 50 : 1-6 


(ஆசாபின்‌ சங்கீதம்‌) 


சங்‌ 50:1, வல்லமையுன்ன தேவனாகிய 
கர்த்தர்‌ வசனித்து, சூரியன்‌ உதிக்குத்‌ 
திசைதொடங்கி அது அஸ்தமிக்குந்‌ 
திசைவரைக்குமுன்ன. பூமியைக்‌ 
கூப்பிடுகிறார்‌. 


சங்‌ 502. 


சீயோனிலிருந்து 
பிரகாசிக்கிறார்‌. 


வடிவுன்ன 
தேவன்‌. 


பூரண 


சங்‌ 50:3. நம்முடைய தேவன்‌ வருவார்‌, 
மவுனமாயிரார்‌; அவருக்குமுன்‌ அக்கினி 
பட்சிக்கும்‌ அவரைச்‌ சற்றிலும்‌ மகா 
புசல்‌ கொந்தனிப்பாயிருக்கும்‌,. 


சங்‌ 50:4. அவர்‌ தம்முடைய ஜனத்தை 
தியாயத்தீர்க்க உயர இருக்கும்‌ 
வானங்களையும்‌. பூமியையும்‌ 
கூப்பிடுவார்‌. 


சங்‌ 50:5, பலியினாலே என்னோடுகூட 
உடன்படிக்கை பண்ணின என்னுடைய 
பரிசுத்தவான்‌௧ளை என்னிடத்தில்‌ 
கூட்டுங்கள்‌ என்பார்‌. 


சுங்‌ 50:6. வானங்கள்‌ அவருடைய 
நீதியை அறிவிக்கும்‌ தேவனே 
'தியாயாதியதி. (சேலா.) 


வல்லமையுள்ள 
கர்த்தர்‌ 


தேவனாகிய 


வல்லமையுள்ள தேவனாகிய 
கர்த்தர்‌ வசனித்து, சூரியன்‌ உதிக்குத்‌ 
திசைதொடங்கி அது அஸ்தமிக்குத்‌ 
'திசைவரைக்குமுன்ன பூமியைக்‌. 
கூப்பிடுகிறார்‌ (சங்‌ 50:1). 


இந்த சங்கீதத்தை 
ர்‌ இயற்றியிருக்கிறார்‌. இவர்‌ 
இந்த 


வரே 
இதற்கு ணய ப 


ஆளப்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்மா 


PUBLISHERS 


எசேக்கியாவின்‌ காலத்தில்‌ 
துதித்துப்பாடும்‌ போது, 
ஞானதிருஷ்டிக்காரனாகிய 
பாடின வார்த்தைகளினால்‌ 
கர்த்தரைத்‌ துதிப்பது 
(2நாளா 29:30). 


கர்த்தரைத்‌ 
தாவீதும்‌, 
ஆசாபும்‌ 
லேவியர்‌ 
வழக்கம்‌ 


தேவனாகிய கர்த்தர்‌ 
வல்லமையுள்ளவர்‌. அவரே ராஜாதி ராஜா. 
அவர்‌ கிருபையும்‌ இரக்கமும்‌, நீதியும்‌ 
வல்லமையுமுள்ளவர்‌. அவர்‌ பிதாவாகவும்‌, 
குமாரனாகவும்‌, பரிசுத்த 
ஆவியானவராகவும்‌ தம்மை 
வெளிப்படுத்தியிருக்கிறார்‌. தேவனே 
நியாயாதிபதி. தேவகுமாரனாகிய 
இயேசுகிறிஸ்து இந்த உலகத்திற்கு 
நியாயத்தீர்ப்பைக்‌ கொடுக்க 
வந்திருக்கிறார்‌. பரிசுத்த ஆவியானவர்‌ 
யொயத்திர்ப்பின்‌ வியாகவும்‌ 
க்கிறார்‌ மதன்‌ 


வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர்‌ 
இந்தப்‌ பூமியைக்‌ கூப்பிடுகிறார்‌. இந்தப்‌ 
பூமியானது சூரியன்‌ உதிக்கும்‌ திசை 
தொடங்கி, அது அஸ்தமிக்கும்‌ திசை 
வரைக்குமுள்ளது. தாம்‌ வசனித்துச்‌ 
சொல்லும்‌ தம்முடைய வார்த்தையைக்‌ 
கேட்பதற்காக கர்த்தர்‌ பூமியைக்‌ 
கூப்பிடுகிறார்‌. பூமியிலுள்ள 
ஜனங்களெல்லோரும்‌ ருடைய 
வார்த்ைக்குச்‌ செவிகொடுக்கவேண்டும்‌. 


சியோன்‌ 


ரண வடிவுள்ள சீயோனிலிருந்து 
க பிரகாசிக்கிறார்‌ (சங்‌ 50:2), 


நியாயத்தீர்ப்பு 
யத்தமாயிருக்கிறார்‌ 
தவன்‌ தம்முடைய 
நியாயசனத்தில்‌ , வீற்றிருக்கிறார்‌. 
நியாயத்தீர்ப்பம்‌ ஆயத்தமாயிருக்கிறது. 
தேவனாகிய கர்த்தர்‌, வனாந்தரத்திலே. 
இஸ்ரவேல்‌ ஜனங்களுக்கு தம்முடைய 
பிரமாணத்தைக்‌ கொடுத்தார்‌. 


கர்த்தர்‌ 
கொடுக்க 
நியாயாதிபதியாகிய 





ழ்‌ நள 
யாய 


“கர்த்தர்‌ சீனாயிலிருந்து எழுந்தருளி, 
சேயீரிலிருந்து அவர்களுக்கு உதயமானார்‌; 
பாரான்‌ மலையிலிருந்து பிரகாசித்து. 
பதினாயிரங்களான பரிசுத்தவான்‌களோடே 
பிரசன்னமானார்‌; அவர்களுக்காக 
அக்கினிமயமான பிரமாணம்‌ அவருடைய 
வலதுகாத்திலிருந்து புறப்பட்டது” 


(உபா 33:2). 


இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 
இப்போது மாய்மாலம்பண்ணுகிறார்கள்‌. 
அவர்களிடத்தில்‌ மெய்யான 
தேவபக்திமில்லை. கர்த்தர்‌ அவர்களை 
கடிந்துகொள்வதற்காக வந்திருக்கிறார்‌. 
யூதருடைய சடங்காச்சார முறைமைகளும்‌, 
அவர்களுடைய முன்னோர்களின்‌ 
பாரம்பரியங்களும்‌ முறைமைகளும்‌, 
அவர்களுடைய முன்னோர்களின்‌ 
பாரம்பரியங்களும்‌, இயேசு 
கிறிஸ்துவினுடைய சுவிசேஷ சடையில்‌ 
ஒழிந்துபோயிற்று. புதிய ஏற்பாட்டு 
சபையிலே, பழைய ஏற்பாட்டு 
பிரமாணத்திற்கு இடமில்லை. பழையது 
ஒழிந்துபோயிற்று. எல்லாம்‌ புதிதாயிற்று. 
தேவன்‌ நம்மத்தியிலே வந்து. புதிய 
ஏற்பாட்டு பிரமாணங்களை நீக்கிப்போட்டு, 
ம்முடைய சுவிசே। சபையை 
ஸ்தாயித்திருக்கிறார்‌ 


தேவன்‌ வரும்போது, 
வடிவுள்ள சீயோனிலிருந்து 
பிரகாசிக்கிறார்‌" 


மலையின்‌ உச்சியிலிருந்து வருகிறார்‌. 
சீயோன்‌ மலையிலிருந்துதான்‌ தேவன்‌ 
தம்முடைய பிரமாணத்தைக்‌ கொடுத்தார்‌. 
இப்போது தேவனுடைய பிரமாணத்திற்குக்‌ 


நியாயம்‌ விசாரிக்கிறார்‌. 
எப்போதும்‌ சீயோன்‌ 
வாசம்பண்ணுகிறவர்‌. 
சீயோனிலிருந்து பிரகாசிக்கிறவர்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்மா 


PUBLISHERS 


ஏற்பாட்டுக்காலத்தில்‌ 
மிருகங்களை பலிகளாகச்‌ செலுத்தி 
கர்த்தரை ஆராதனை செய்தார்கள்‌. 
மோசேயினுடைய  நியாயப்பிரமாணத்தின்‌ 
பிரகாரமாய்‌ ஆராதனை முறைமைகள்‌ 
நடைபெற்றது. புதிய ஏற்பாட்டுக்‌ 
காலத்திலே நாம்‌ கர்த்தரை ஆவியோடும்‌ 
தொழுது கொள்ள வேண்டும்‌. 
உண்மையோடும்‌ தொழுதுகொள்ள 
வேண்டும்‌. புதிய ஏற்பாட்டு சபையில்‌ 
முக்கிய 


பழைய 


விக்குரிய தனை 
இ ம்டெ றறிரக்கிறது.. 


“குடைசிநாட்களில்‌. 
ஆலயமாகிய பர்வதம்‌ 
கொடுமுடியில்‌ 
மலைகளுக்கு 
எல்லா 


கர்த்தருடைய 
பர்வதங்களின்‌ 
ஸ்தாபிக்கப்பட்டு, 
மேலாய்‌ உயர்த்தப்படும்‌: 
ஜாதிகளும்‌ அதற்கு 
ஒடிவருவார்கள்‌. திரளான ஜனங்கள்‌ 
புறப்பட்டு வந்து: நாம்‌ கர்த்தரின்‌ 
பர்வதத்துக்கும்‌ யாக்கோபின்‌ தேவனுடைய 
ஆலயத்துக்கும்‌ போவோம்‌ வாருங்கள்‌; 
அவர்‌ தமது வழிகளை நமக்குப்‌ 
போதிப்பார்‌, நாம்‌ அவர்‌ பாதைகளில்‌ 
நடப்போம்‌ என்பார்கள்‌: ஏனெனில்‌ 
சீயோனிலிருந்து வேதமும்‌, எருசலேபிலி 
ருந்து கர்த்தரின்‌ வசனமும்‌ வெளிப்படும்‌” 
(ஏசா 2:2,3). 
கடைசி நாட்களில்‌ 
கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம்‌ 
பர்வதங்களின்‌ கொடுமுடியில்‌ 
ஸ்தாபிக்கப்பட்டு, மலைகளுக்கு மேலாய்‌ 
உயர்த்தப்பட்டிருக்கும்‌, எல்லா ஜாதிகளும்‌ 
அதினிடத்திற்கு ஒடிவருவார்கள்‌. 
திரளான ஜாதிகள்‌ புறப்பட்டு வந்து: நாம்‌ 
கர்த்தரின்‌ பர்வதத்துக்கும்‌, யாக்கோபின்‌ 
தேவனுடைய ஆலயத்துக்கும்‌ போவோம்‌ 
வாருங்கள்‌; அவர்‌ (அது வழிகளை 
நாம்‌ அவர்‌ 
என்பார்கள்‌; 


“ஆனாலும்‌ 


னிலிருந்து 
லிருந்து கர்த்தரின்‌ 
வெளிப்படும்‌” (மீகா 41,2). 





ழ்‌ நள 
ஈயா 


இயேசுகிறிஸ்துவின்‌ 
முதலில்‌. எருசலேபிலிருந்து 
பிரசங்கிக்கப்பட்டது. “மனந்திரும்புதலும்‌, 
பாவமன்னிப்பும்‌ எருசலேம்‌ தொடங்கி 
சகலதேசத்தாருக்கும்‌ அவருடைய 
நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும்‌ 
வேண்டியது” 2447) என்று 
இயேசுகிறிஸ்து சொல்லிபிருக்கிறார்‌. 
சீயோனைப்பற்றிச்‌ சொல்லும்போது, “அது 
பூண வடிவுள்ளது” என்று 
விவரிக்கப்பட்டிருக்கிறது. சீயோன்‌. 
பரிசுத்த பர்வதம்‌. பரிசுத்தமே 
பரிபூரணமான அலங்காரம்‌. அதுவே 
பூரண வடிவு 


(தூக்‌ 


அக்கினி பட்சிக்கும்‌ 


நம்முடைய தேவன்‌ வருவார்‌, 
மவுனமாயிரார்‌; அவருக்குமுன்‌ அக்கினி. 
பட்சிக்கும்‌ அவரைச்‌ சுற்றிலும்‌ மகா 
புசல்‌ கொந்தனிப்பாயிருக்கும்‌, அவர்‌ 
தம்முடைய ஜனத்தை தியாயத்தீர்க்க 
உயர இருக்கும்‌ வானங்களையும்‌: 
பூமியையும்‌ கூப்பிடுவார்‌ (சங்‌ 50:3,4). 


தேவனாகிய கர்த்தர்‌ 
அவர்‌ மவுனமாயிரார்‌ 

கீழ்ப்படியாமல்‌, முரட்டாட்டமாய்‌ ஜீவிக்கும்‌ 
ஜனங்கள்மீது கர்த்தர்‌ தம்முடைய 
கோபத்தை வெளிப்படுத்துவார்‌. யூதர்கள்‌ 
சடங்காச்சார பிரமாணத்தை கடைப்பிடித்து, 
வருகிறார்கள்‌. இதன்‌ திரைச்சீலை. 
கிழிக்கப்பட்டுவிட்டது கர்த்தர்‌ 
சடங்காச்சார பிரமாணத்தின்மீது தாம்‌ 
வைத்திருந்த முத்திரையை 
நீக்கிப்போட்டார்‌ யூதருடைய 
சடங்குகளையும்‌, பழக்க 
வழக்கங்களையும்‌ கர்த்தர்‌ 
அக்கரிக்கில்லை ப்‌ 


வருவார்‌. 
கர்த்தருக்குக்‌ 


பாரம்பரிய 


கர்த்தர்‌ தம்முடைய  மகாநாளின்‌ 


கக்க இப்போது அவருடைய 
ஆக்கினைத்தீர்ப்பை செவிகொடுத்து 
கேட்க வேண்டும்‌. கர்த்தருடைய 
நியாயத்தீர்ப்புக்கு தப்பிக்க 
முடியாது. 


யாரும்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை CDNENIS 


PUBLISHERS 


கர்த்தராகிய தேவன்‌ வரும்போது 
அவருடைய வருகை மகிமை 
நிரம்பியதாகவும்‌. பயங்கரமானதாகவும்‌ 
இருக்கும்‌ அவருக்கு முன்‌ அக்கினி 
பட்சிக்கும்‌. அவருடைய நியாயத்தீர்ப்பின்‌ 
அக்கினி அவருக்கு முன்பாகச்‌ 
செல்லும்‌. சீயோனிலே 
பாவிகளாகயிருக்கிறவர்கள்‌ தங்களுடைய 
பாவத்தை நினைத்துப்‌ புலம்புவார்கள்‌. 
இதுவரையிலும்‌ ஜனங்களுக்கு தங்கள்‌ 
பாவத்தைப்பற்றி உணர்வில்லாமல்‌ 
போனாலும்‌ கர்த்தருடைய அக்கினி 
அவர்களுடைய பாவத்தை உணர்த்தும்‌. 


இயேசுகிறிஸ்து இந்த உலகத்திற்கு 
தம்முடைய சுவிசேஷ ராஜ்யத்தை 
ஸ்தாபிப்பதற்காக வந்தார்‌. 
கிறிஸ்துவானவர்‌ இதுபற்றிச்‌ சொல்லும்‌ 
போது “பூமியின்மேல்‌ அக்கினியைப்‌ போட 
வந்தேன்‌. அது இப்பொழுதே பற்றியெரிய 
வேண்டுமென்று விரும்புகிறேன்‌” 
(லூக்‌ 12:49) என்று சொன்னார்‌. 


பெந்தெகொஸ்தே நாளின்போது 
மேலறையிலே. ஒருணப்பட்டு 
ஜெபித்துக்கொண்டிருந்த விசுவாசிகள்மீது 
பரிசுத்த ஆவியானவர்‌ வந்திறங்கினார்‌ 
அப்போது அக்கினி மயமான 
நாவுகளைப்போல பிரிந்திருக்கும்‌ நாவுகள்‌ 
அவர்களுக்குக்‌ காணப்பட்டு, அவர்கள்‌ 


ஒவ்வொருவர்‌ மேலும்‌ வந்து அமர்ந்தது 
(அப்‌ 2:23. 


இயேசுகிறிஸ்து 
நியாயத்தீர்ப்பு 
எரிகிற 


தம்முடைய 

நாளின்போது ஜுவாலித்து 
அக்கினியோடு வருவார்‌. 
“தேவனை அறியாதவர்களுக்கும்‌, 
நம்முடைய கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்துவின்‌ சுவிசேஷத்திற்குக்‌ 
கீழ்ப்படியாதவர்களுக்கும்‌ நீதியுள்ள 

க்கினையைச்‌ செலுத்தும்படிக்கு 
கர்த்தராகிய இயேசு தமது வல்லமையின்‌. 
தூதரோடும்‌,  ஜுவாலித்து எரிகிற 
அக்கினியோடும்‌. வானத்திலிருந்து 
வெளிப்படும்போது அப்படியாகும்‌' 
(2தெச 1:7,8). 





ழ்‌ நயனா 
யாய 


தேவனாகிய கர்த்தர்‌ சீயோன்‌ 
மலைக்கு வந்தபோது ஆயிரம்‌ பதினாயிரம்‌ 
பரிசுத்தவான்‌௧ளோடு வந்தார்‌. இப்போது 
தேவன்‌ வரும்போது, அவருக்கு முன்‌ 
அக்கினி பட்சிக்கிறது. அவரைச்‌ சுற்றிலும்‌ 
மகாபுசல்‌ கொந்தளிப்பாயிருக்கிறது. அவர்‌ 
தம்முடைய ஜனத்தை நியாயந்தீர்க்க உயர 
இருக்கும்‌ வானங்களையும்‌ பூமியையும்‌ 
கூப்பிடுகிறார்‌. 


பரிசுத்தவான்கள்‌ 


பலியினாலே என்னோடுகூட 
உடன்படிக்கை பண்ணின என்னுடைய 
பரிசுத்தவான்களை என்னிடத்தில்‌ 
கூட்டுங்கள்‌ என்பார்‌ (சங்‌ 50:5). 


தேவனாகிய கர்த்தர்‌ 
சீயோனிலிருந்து தம்முடைய ஜனங்களை 
நியாயந்தீர்ப்பதற்காக வருகிறார்‌ 
கர்த்தருடைய பரிசுத்தவான்கள்‌ 
அவரோடே. பலிமினால்‌ உடன்படிக்கை 
பண்ணியிருக்கிறார்கள்‌. அவர்களை 
தம்மிடத்தில்‌ கூட்டிச்‌ சேர்க்குணறு கர்த்தர்‌ 
கட்டளையிடுகிறார்‌. “பரிசுத்தவான்கள்‌” 
என்னும்‌ வார்த்தைக்கு வேதபண்டிதர்கள்‌ 
இரண்டுவிதாாக வியாக்கியானம்‌ 
ால்லுகிறார்கள்‌. அவையாவன : 


1 பலிகளை 
செலுத்திவிட்டு, கர்த்தரை 
இருதயத்திலிருந்து 
செய்யாதவர்கள்‌. 2. பெயரளவுக்கு 
மாத்திரம்‌ ரிசுத்தவான்௧ளாக 
யிருக்கிறவர்கள்‌. இவர்கள்‌ இருவருமே 
மெய்யான பரிசுத்தவான்‌௧ளல்ல. இவர்கள்‌ 
மாய்மாலக்காரர்கள்‌. கர்த்தர்‌ இவர்களை 
நியாயந்தீர்ப்பதற்காக வந்திருக்கிறார்‌. 

பர்களை கூட்டிச்சேர்க்குமா! 
ப ளைபிறுகறார ச்‌ & 


மாத்திரம்‌ 
பத்க்‌ 
ஆராதனை 


அங்கீகரிக்க 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்மா 


PUBLISHERS 


புறம்பான பலிகளையும்‌, சடங்குகளையும்‌ 
த 
'லத்துவதைவிட 

கர்த்தருக்குக்‌ கிட்டவே. முக்கியம்‌ 
பலியினாலே. தம்மோடு 
உடன்படிக்கை பண்ணுவதை கர்த்தர்‌ 
தம்முடைய கிருபையினால்‌ 
அங்கீகரித்திருக்கிறார்‌. அவர்கள்‌ பலி 
சம்பந்தமான பிரமாணங்களை 
பயபக்தியோடு. நிறைவேற்றவேண்டும்‌. 
அவர்கள்‌ பலிகளையும்‌ செலுத்தவேண்டும்‌. 
கர்த்தருக்குக்‌ கீழ்ப்படிந்து பரிசுத்தமாயும்‌ 
ஜீவிக்க வேண்டும்‌. இயேசுகிறிஸ்து 
நமக்காக பிரதான பலியைச்‌ 
செலுத்தியிருக்கிறார்‌. கிறிஸ்துவின்‌ 
பலியினால்‌, பழைய ஏற்பாட்டு பலிகளும்‌, 
பிரமாணங்களும்‌ ஒழிந்துபோயிற்று. 
புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாகிய நாம்‌, 
தேவனோடு பலியினால்‌ உடன்படிக்கை 
பண்ணவில்லை. அதற்குப்‌ பதிலாக, 
நம்முடைய கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்துவின்‌ மூலமாய்‌, தேவனோடு 
உடன்படிக்கை செய்திருக்கிறோம்‌. 
கிறிஸ்துவானவர்‌ நமக்காக தம்மையே 

பயான்‌ வ்‌ 


இந்த வாக்கியத்தில்‌, 
என்று சொல்லுவது, 
எல்லோரையும்‌ 
பொதுவான 
வார்த்தையாகயிருக்கலாம்‌. இஸ்ரவேலர்‌ 
எல்லோருமே பரிசுத்தவான்கள்தான்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தருக்கு ஆசாரிய 
ராஜ்யமும்‌, பரிசுத்த 
ஜாதியுமாயிருக்கிறார்கள்‌ (யாத்‌ 1930) 
தம்முடைய கற்பனைக்குக்‌ கீழ்ப்படியாமல்‌ 
ஜீவிக்கிற எல்லோரையுமே, கர்த்தர்‌ 
நியாயந்தீர்க்க வந்திருக்கிறார்‌. 
அவர்களெல்லோரையும்‌ கூட்டிச்‌ 
சேர்க்குமாறு கட்டளையிடுகிறார்‌. 


கர்த்தர்‌ 
பரிசுத்தவான்கள்‌" 

இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 
குறிக்கிற 


தேவனே நியாயாதிபதி 


வானங்கள்‌ அவருடைய நீதியை 
அறிவிக்கும்‌, தேவனே தியாயாதியதி. 
(சேல) (சங்‌ 50:6) 





ழ்‌ நள 
யாய 


தேவனுடைய நியாயத்தீர்ப்பு 
நீதியுள்ளதாயிருக்கும்‌. அவருடைய நியாய 
விசாரணை எப்படியிருக்கும்‌ என்பதை 
சங்கீதக்காரர்‌ இங்கு முன்னறிவிக்கிறார்‌. 
வானங்கள்‌ தேவனுடைய நீதியை 
அறிவிக்கும்‌. தேவனுடைய 
நியாயவிசாரணைக்கு வானங்கள்‌ 
சாட்சியாயிருக்கும்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
ஜனத்தை நியாயந்தீர்க்க உயரயிருக்கும்‌ 
வானங்களையும்‌ பூமியையும்‌ சாட்சியாக 
அழைத்திருக்கிறார்‌. கர்த்தருடைய 
நியாயவிசாரணை நீதியானது என்பதை 
வானங்களும்‌ பூமியும்‌ சாட்சியாய்‌ 
க்கத்‌ 2 


வானங்கள்‌ தேவனுடைய மகிமையை 
வெளிப்படுத்துகிறது. ஆகாயவிரிவு 
அவருடைய கரங்களின்‌ “கிரியையை 
அறிவிக்கிறது (சங்‌ 191). கர்த்தர்‌ 
தமன ய ஜனத்தை நியாயம்‌ விசாரிக்கும்‌ 
பரலோகத்திலுள்ளவர்கள்‌ 
ர்க்‌ என்று சொல்லி கர்த்தரைத்‌ 
துதிப்பார்கள்‌. தேவனே நியாயாதிபதி. 
அவர்‌ நீதியாய்‌ நியாயம்‌ விசாரிக்கிறார்‌ 
வானங்கள்‌ தேவனுடைய ஞானத்தையும்‌, 
வல்லமையையும்‌, மகிமையையும்‌ 
இவருடைய நீதியையும்‌, நியாயத்தையும்‌ 
ப்படுத்துகிறது. 
வானங்கள்‌ தேவனுடைய மகிமையை 
வெளிப்படுத்தும்போது, அது மகா 
ஆரவாரமாய்‌ ஆர்ப்பரிக்கும்‌. அவை 
தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்தும்‌ 
போது, அங்கு வேறு சத்தங்கள்‌ எதுவும்‌ 
கேட்கப்படாது. தேவனுடைய மகிமை 
மாத்திரமே வெளிப்படுத்தப்படும்‌. தேவன்‌ 
வரும்போது அவர்‌ மவுனமாயிரார்‌. 
அவரைச்‌ சுற்றிலும்‌ அவருடைய 
மகிமையை வெளிப்படுத்தும்‌ மகாபுசல்‌ 
கொந்தளிப்பாயிருக்கும்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


வீரிவுரை மாயா 


PUBLISHERS 


கர்த்தருடைய ஜனம்‌ 
சங்‌ 50 : 7-15 


சுங்‌ 50:7. என்‌ ஜனமே, கேன்‌, நான்‌ 
பேசுவேன்‌; இஸ்ரவேலே, உனக்கு 
விரோதமாய்ச்‌ சாட்சியிடுவேன்‌; நானே 
தேவன்‌, உன்‌ தேவனாயிருக்கிறேன்‌. 


சங்‌ 50:8. உன்‌ பலிகளினிமித்தம்‌ 
உன்னைக்‌ கடிந்துகொன்னேன்‌; உன்‌ 
தகனபலிகன்‌ எப்போதும்‌ எனக்கு 
முன்பாக இருக்கிறது. 


சன்‌ 50:9. 
காளைகளையும்‌, 
தொழுவங்கவிலிருந்து: 
கடாக்கனையும்‌. நாண்‌: 
'கொள்தில்லை. 


உன்‌ வீட்டிலிருந்து 
உன்‌ 

ஆட்டுக்‌ 
வாங்கிக்‌ 


சங்‌ 50:10. 
பர்வதங்களில்‌ 
திரிகிற 
என்னுடையவைகள்‌. 


சகல காட்டுஜீவன்களும்‌, 
ஆயிரமாயிராமாய்த்‌ 
மிருகங்களும்‌ 


சங்‌ 50:11. மலைகவிலுன்ன 
பறவைகனையெயல்லாம்‌ அறிவேன்‌; 
வெளியில்‌ நடமாடுகிறவையெல்லாம்‌. 
என்னுடையவைகள்‌. 


சங்‌ 50:12. நான்‌ பசியாயிருந்தால்‌ 
உனக்குச்‌. சொல்லேன்‌; பூமியும்‌ அதின்‌ 
நிறைவும்‌ என்னுடையவைகளே. 


சங்‌ 50:18. நான்‌ எருதுகளின்‌ மாம்சம்‌ 
புசித்து, ஆட்டுக்கடாக்களின்‌ இரத்தம்‌ 
குடிப்பேனோ? 


சங்‌ 50:14. ந தேவனுக்கு 
அத்தர்‌ உன்ன தமான 

உன்பொருத்தனைகளைச்‌. 
செலுத்தி; 


சண்‌ 50:15. ஆயத்துக்காலத்தில்‌ என்னை 
நோக்கிக்‌ கூப்பிடு; நான்‌ உன்னை 
விடுவிப்பேன்‌, என்னை 
முகிமைப்படுத்துவாய்‌. 





ழ்‌ நவள 
யாய 


விரோதமாய்ச்‌ சாட்சியிடுவேன்‌; நானே 
தேவன்‌, உன்‌ தேவனாயிருக்கிறேன்‌.. 
உன்‌ பலிகளினிமித்தம்‌ 
உன்னைக்‌ கடித்துகொள்னேன்‌; உன்‌: 
எனக்கு. 
உன்‌ 


உன்‌ தொழுவங்களிலிருந்து ஆட்டுக்‌ 
கடாக்களையும்‌ நான்‌ வாங்கிக்ங்ஸ்ண்‌ 
கொள்தில்லை. சகல காட்டுஜீவன்களும்‌, 
பர்வதங்களில்‌ ஆயிரமாயிராமாய்த்‌ 
திரிகிற. மிருகங்களும்‌ 
என்னுடையவைகள்‌. மலைகளிதுன்ன 
ஙறவைகளையெயல்லாம்‌. அறிவேன்‌; 
வெளியில்‌: தக கவ்‌ 
என்னுடையவைகள்‌. 
பசியாயிரு த்தால்‌ உனக்குச்‌. ரங்கே 
பூமியும்‌ அதின்‌ 
என்னுடையவைகளே. 
எருதுகளின்‌ மாம்சம்‌. 
ஆட்டுக்கடாக்களின்‌. 
குடிப்பேனோ? (சங்‌ 50:7-18) 
யூதஜனத்தா்‌ யூதமார்க்கத்தின்‌ 
பிரமாணங்களையும்‌, தங்களுடைய 
முன்னோர்களின்‌ பாரம்பரியங்களையும்‌ 
நிறைவேற்றுகிறார்கள்‌. கர்த்தரை 
ஆராதனை செய்வதற்கு இவை மாத்திரம்‌ 
போதுமென்று நினைக்கிறார்கள்‌. 
கர்த்தரோ  இஸ்ரவேலருடைய பலியில்‌: 
பிரியப்படவில்லை. கர்த்தர்‌ தாமே 
தமக்கும்‌, இஸ்ரவேலுக்கும்‌ நடுவே 
உடன்படிக்கை செய்திருக்கிறார்‌. 


இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ கர்த்தருக்கு 
முன்பாக பலியிடுகிறார்கள்‌. 
அவர்களுடைய பலிகளினிமித்தம்‌ கர்த்தர்‌ 
அவர்களைக்‌ கடிந்துகொள்ளாதிருக்கிறார்‌. 
அவர்களுடைய தகனபலிகள்‌ எப்போதும்‌ 
கர்த்தருக்கு முன்பாக 

ல்‌ புத்திரர்‌ 
பிரமாணத்தின்‌ காலத்திலிருந்த போது, 
அவர்களுடைய பலிகளும்‌, 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை OCDNENIS 


PUBLISHERS 


கர்த்தருடைய 

ஏற்றுக்கொள்ளக்‌ 

கர்த்தர்‌ அந்த 

நினைவுகூருகிறார்‌. 

ஆனால்‌ இதோ கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 

ஜனங்க விரோதமாக 
ன ட்சியி 


கர்த்தர்‌ இஸ்ரவேலுக்கு விரோதமாய்‌ 
சாட்சியிடுவதைப்பற்றி சங்கீதக்காரர்‌ 
சொல்லும்போது, “என்‌ ஜனமே கேள்‌, 
நான்‌ பேசுகிறேன்‌, இஸ்ரவேலே, உனக்கு 
விரோதமாய்ச்‌ சாட்சியிடுவேன்‌. நானே 
தேவன்‌, உன்‌ தேவனாயிருக்கிறேன்‌” 
என்று சொல்லுகிறார்‌. தேவன்‌ 
இஸ்ரவேலரை நியாயந்தீர்க்க 
வரும்போது மவுனமாயிரார்‌. கர்த்தர்‌ 
அப்போது இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ மீ; 
க்‌்‌ ப்‌ 


இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ கர்த்தருடைய 
பலிபீடத்தில்‌ ஏராளமான பலிகளைச்‌ 
செலுத்துகிறார்கள்‌. கர்த்தர்‌ இந்தப்‌ 
பலிகளையெல்லாம்‌ பார்க்கிறார்‌ என்று 
விசுவாசிக்கிறார்கள்‌. கர்த்தருக்கு 
தங்களுடைய பலிகள்‌ போதுமானது 
என்பது இஸ்ரவேலருடைய அபிப்பிராயம்‌. 
ஆனால்‌ கர்த்தருக்கே அவர்களுடைய 
பலிகள்‌ தேவையில்லை. 

இஸ்ரவேல்‌ ஜனத்தாருடைய 
வீட்டிலிருந்து காளைகளையும்‌, 
அவர்களுடைய  தொழுவங்களிலிருந்து 
ஆட்டுக்கடாக்களையும்‌ கர்த்தர்‌ வாங்கிக்‌ 
கொள்வதில்லை. சகல ஜீவன்களும்‌, 
பர்வதங்களில்‌ ஆயிரமாயிரமாய்த்‌ திரிகிற 
மிருகங்களும்‌ கர்த்தருடையவைகள்‌. 
நம்மால்‌ கர்த்தருக்கு எதையும்‌ கொடுக்க 
முடியாது. சகலமும்‌ கர்த்தருக்கே உரியது. 
காட்டு ஜீவன்களும்‌ கர்த்தருடையது. 
நாட்டு ஜீவன்களும்‌ கர்த்தருடையது. 
மனுஷருடைய பலிகளினால்‌ கர்த்தருக்கு 
ஒரு பிரயோஜனமுமில்லை. கர்த்தரிடத்தில்‌ 
எல்லாம்‌ க்கிறது. 
தேவையானது 
மனுஷரால்‌ 
செய்யமுடியாது. 





ழ்‌ [பப்ப 
யாய 


கர்த்தர்‌ எருதுகளின்‌ மாம்சத்தைப்‌ 
புசித்து, ஆட்டுக்கடாக்களின்‌ இரத்தத்தைப்‌ 
புசிப்பதில்லை. கர்த்தருக்குப்‌ 
பசியாயிருக்கும்‌ போது, மனுஷரால்‌ 
அவருக்குப்‌ போஜனம்‌ கொடுக்க முடியாது. 
கர்த்தர்‌ மனுஷருடைய உதவியை 
ஒருபோதும்‌ எதிர்பார்ப்பதில்லை. கர்த்தர்‌ 
மலைகளிலுள்ள 
யெல்லாம்‌ 
வெளியில்‌  நடமாடுகிறவைகளெல்லாம்‌ 
கர்த்தருடையது. பூமியும்‌ அதின்‌ நிறைவும்‌ 
கர்த்தருடையது. 


கர்த்தர்‌ சம்பூரணராகயிருக்கிறார்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ கர்த்தருக்குப்‌ 
பலிகளைச்‌ செலுத்துவதினால்‌. தாங்கள்‌ 
அவருக்கு உபாயம்‌ செய்வதாக 
நினைக்கிறார்கள்‌. தங்கள்‌ பலிகளின்‌ 
மூலமாய்‌ கர்த்தரைப்‌ பிரியப்படுத்தலாம்‌ 
என்று எதிர்பார்க்கிறார்கள்‌. இஸ்ரவேல்‌ 
ஜனங்கள்‌ செலுத்தும்‌ பலிகளின்‌ மூலமாய்‌ 
கர்த்தருக்கு ஒரு பிரயோஜனமுமில்லை. 
நம்முடைய சரிரங்களில்‌ நமக்கு பசியும்‌ 
தாகமும்‌ உண்டாவதுபோல, 
ஆளியானவருக்கு பசியோ தாகமோ 
உண்டாகாது. 


நாம்‌ கர்த்தருக்கு காளைகளையும்‌ 
எருதுகளையும்‌ பலிபிடுவதற்குப்‌ பதிலாக, 
ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கவேண்டும்‌. 
பலிகளைப்‌ பார்க்கிலும்‌ கீழ்ப்படிதலே. 
கர்த்தருக்குப்‌ பிரியமானது. நாம்‌ 
கர்த்தருக்கு பலிசெலுத்துவதற்குப்‌ பதிலாக, 
அவரிடத்தில்‌ அன்புகூரவேண்டும்‌. 
நம்மிடத்தில்‌ அன்புகூருவதுபோல நாம்‌ 
பிறரிடத்திலும்‌ அன்புகூரவேண்டும்‌. 


கர்த்தரிடத்தில்‌ அன்புகூருவதே எல்லா 
ர வட பரு 


கிறிஸ்துவின்‌ சுவிசேஷம்‌ 
ஏற்பாட்டு பலிகளையெல்லாம்‌ 


சொல்லுகிறார்‌. 

மேசியாவின்‌ 

போது 

றைவ தவி வி 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை CDNENIS 


PUBLISHERS 


பழைய ஏற்பாட்டுக்காலத்திலே 
பலிகளினாலும்‌ காணிக்கைகளினாலும்‌ 
ஏறெடுக்கப்பட்ட ஆராதனைகள்‌, புதிய 
ஏற்பாட்டுக்காலத்திலே தேவைப்படாது. 
கர்த்தரை ஆராதிக்கும்‌ 
யோடும்‌ உண்மையோடும்‌. 

ாழுது கொள்ளவேண்டும்‌. 


இப்போது, தேவனுடைய சமுகத்திற்கு 
முன்பாக,  தகனபலிகள்‌ எப்போதும்‌ 
இருக்கவேண்டும்‌ என்னும்‌ அவசியமில்லை. 
கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள்‌ இப்போது 
காளைகளையும்‌ வெள்ளாட்டுக்‌ 
கடாக்களையும்‌, தேவனுடைய 
பலிபீடத்திலே தகனபலிகளாக செலுத்த 
வேண்டும்‌ என்னும்‌ கட்டாயமுமில்லை. 
கர்த்தர்‌ நம்முடைய வீட்டிலிருந்து 
காளைகளையும்‌, ரட்‌ 
தொழுவங்களிலிருந்து 


ஆட்டுக்‌ 
கடாக்களையும்‌ வாங்கிக்கொள்வதிகலை. 
ஸ்தோத்திரபலி 


தீ தேவனுக்கு ஸ்தோத்திர 
பலியிட்டு, உன்னதமானவருக்கு, 
உன்பொருத்தனை களைச்‌. செலுத்தி; 
ஆயத்துக்காலத்தில்‌ என்னை நோக்கிக்‌ 
கூப்பிடு; நான்‌ உன்னை விடுவிப்பேன்‌, 

என்னை  மகிமைப்படுத்துவாய்‌ 
(சங்‌ 50:14,15). 


ஏற்பாட்டுக்காலத்தில்‌ 
காளைகளும்‌ ஆட்டுக்கடாக்களும்‌ 
தகனபலிகளாகச்‌ செலுத்தப்பட்டது. 
அக்காலத்திலேயே, இந்தப்‌ பலிகளைவிட 
ஸ்தோத்திரபலிகளே சிறந்ததாகயிருந்தது 
நாம்‌ கர்த்தருடைய சமுகத்தில்‌ வந்து 
அவருக்கு த்திர பலிகளையும்‌. 
ஜெபபலிகளையும்‌  ஏறெடுக்கவேண்டும்‌. 
இவை எல்லாவிதமான 
தகனபலிகளைவிட மேன்மையாது. 


பழைய 


ர்‌. பழைய பிரமாணத்‌ 
ட்டு பப்ப | 





ழ்‌ நவள 
யாய 


இப்போது காளைகளையும்‌ ஆட்டுக்‌ 
கடாக்களையும்‌ நாம்‌ தகனபலிகளாகச்‌ 
செலுத்தவேண்டியதில்லை. நம்முடைய 
தேவனுக்கு A ஸ்தோத்திர பலிகளை. 

ஓத்தினால்‌ போதுமானது 

கர்த்தர்‌ நம்மிடத்தில்‌ எதிர்பார்க்கிற 
பலிகளையும்‌, காணிக்கைகளையும்‌ 
அவருக்குச்‌ செலுத்தவேண்டும்‌. கர்த்தர்‌ 
நம்மிடத்தில்‌ ஸ்தோத்திர பலிகளை 
எதிர்பார்க்கும்போது, நாம்‌ காளைகளை 
'தகனபலிகளாக செலுத்தவேண்டும்‌ என்று 
நினைக்கக்கூடாது. நாம்‌ கர்த்தருடைய 
சமுகத்தில்‌ ஸ்தோத்திர பலிகளை 
ஏறெடுக்கும்‌. போது, கர்த்தர்‌ 
நம்பிடத்திலிருந்து சில காரியங்களை 
ம்‌ ரவா கவ்‌ 


1. நம்முடைய பாவங்களை 
அங்கீகரிக்க வேண்டும்‌. கர்த்தருடைய 
சமுகத்தில்‌ நம்முடைய பாவங்களை 
மறைக்காமல்‌ அவற்றை அறிக்கை செய்து 
விட்டுவிடவேண்டும்‌. நம்முடைய 
இருதயம்‌ நொறுங்குண்டதாகவும்‌ 
நறுங்குண்டதாகவும்‌ இருக்கவேண்டும்‌. 
'தேவனுக்கேற்கும்‌ பலிகள்‌ நொறுங்குண்ட 
ஆவிதான்‌; தேவனே, நொறுங்குண்டதும்‌ 
நருங்குண்டதுமான இருதயத்தை நீர்‌ 
புறக்கணியீர்‌” (சங்‌ நம்முடைய 
பாவம்‌ நம்மைவிட்டு நீக்கப்பட 
வில்லையென்றால்‌, நாம்‌ செலுத்துகிற 
பாவநிவாரண பலியை தேவன்‌ 
அங்கீகரிக்கமாட்டார்‌. 


2 தேவன்‌ நமக்குக்‌ 
காண்பிக்கிற இரக்கங்களுக்காகவும்‌ 
கிருபைகளுக்காகவும்‌ நாம்‌ அவருக்கு 

சொல்லவேண்டும்‌. நாம்‌ 
ஒவ்வொரு நாளும்‌ அவல்‌ 
ஸ்தோத்திர பலிகளை ர எறெடுக்கவேண்‌( 
“தேவனுடைய நாமத்தைப்‌ ம்‌ 
துதித்து, அவரை ஸ்தோத்திரத்தினால்‌ 
மகிமைப்படுத்துவேன்‌. கொம்பும்‌. 
விரிகுளம்புமுள்ள காளையெருதைப்‌ 
பார்க்கிலும்‌. இதுவே கர்த்தருக்குப்‌ 
பிரியமாயிருக்கும்‌” (சங்‌ 69:30,31) 


நாம்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மமம்‌ 


PUBLISHERS 


3. நாம்‌ தேவனோடு செய்து 
கொண்ட உடன்படிக்கைக்கு 
உண்மையுள்ளவர்களாயிருக்க வேண்டும்‌. 
உன்னதமானவருக்கு நம்முடைய 
பொருத்தனைகளைச்‌ செலுத்தவேண்டும்‌. 
கர்த்தர்‌ நமக்கு நியமித்திருக்கிற 
கடமைகளை  நேர்த்தியாய்ச்‌ செய்து 
முடிக்க வேண்டும்‌. நாம்‌ 
பாவிகளாகயிருக்கையிலேயே, தேவன்‌ 
தம்முடைய ஒரே பேறான குமாரனை 
நமக்காக இந்த உலகத்திற்கு அனுப்பி, 
வன்‌ நம்மீது வை; ம்‌ பை 
பதி த்திருக்கும்‌ அன்‌! 


4. நம்முடைய 
நாம்‌ கர்த்தரை 
வேண்டும்‌ 
விசுவாசமும்‌. 
வேண்டும்‌ 
கூப்பிடும்போது 


ஆபத்துக்காலத்தில்‌ 
நோக்கிக்‌ கூப்பி, 
நம்முடைய ஜெப்தில்‌ 
பயபக்தியும்‌ இருக்க 
நாம்‌ கர்த்தரை நோக்கிக்‌ 
கர்த்தர்‌ நம்முடைய 
ஆபத்திலிருந்து நம்மை விடுவிப்பார்‌ 
நாம்‌ கர்த்தரை மகிமைப்படுத்துவோம்‌. 
ததுவே. கர்த்தர்‌ நம்மிடத்திலிருந்து. 
ர்பார்க்கிற மெய்யான ஆராதனை. 


துன்மார்க்கன்‌ 
சன்‌ 50 : 16-20 


சங்‌ 50:16. தேவன்‌ துன்மார்க்கனை 
நோக்கி: நீ என்‌ பிரமாணங்களை 
எடுத்துரைக்கவும்‌, என்‌ 
உடன்படிக்கையை உன்‌ வாயினால்‌ 
சொல்லவும்‌, உனக்கு, என்ன 
தியாயமுண்டு. 


சங்‌ 50:17. சிட்சையை தீ பகைத்து, என்‌ 
வார்த்தைகளை உனக்குப்‌ பின்னாக 


எறித்துபோடுகிறாய்‌. 


சங்‌ 50:18. தீ திருடனைக்‌ காணும்போது 
அவனே! ஒருமித்துப்போகிறாய்‌; 
விபசாரரோடும்‌ உனக்குப்‌ பங்குண்டு. 


சன்‌ 5008. உன்‌ வாயைப்‌ 
பொல்லாப்புக்குத்‌ திறக்கிறாய்‌, உன்‌ 
நாவு சற்பனையைப்பிணைக்கிறது. 





ழ்‌ நள 
யாய 


சங்‌ 50:20. தீ உட்கார்த்து உன்‌ 
சகோதரனுக்கு விரோதமாய்ப்‌ பேசி, 
உன்தாமின்‌ மகனுக்கு அவதாறு 
உண்டாக்குகிறாய்‌. 

சங்கீதக்காரர்‌ 
கர்த்தருடைய 
பேசினார்‌. கர்த்தரை 
சரியான ளை 
உபதேசம்பண்ணினார்‌. 
தக்‌ குறித்து அவனிடத்தில்‌ 

காரியங்களை எடுத்துச்‌ 

சொல்லுகிறார்‌ 


துன்மார்க்கரிடத்தில்‌ நற்குணம்‌ 
எதுவுமில்லை. ஆனாலும்‌ அவர்களும்‌ 
மார்க்கக்‌ காரியங்களில்‌ பங்கு 
பெறுகிறார்கள்‌. ஆராதனையினால்‌ 
வரக்கூடிய ஆசீர்வாதங்களையும்‌, 
மேன்மைகளையும்‌ அவர்களும்‌ பெற்றுக்‌ 
கொள்ள வேண்டுபென்று 
விரும்புகிறார்கள்‌. பரிசுத்தவான்௧ளைப்‌ 
போலவே, துன்மார்க்கரும்‌ பிரசங்கம்‌ 
பண்ணுகிறார்கள்‌ கர்த்தருடைய 
பிரமாணங்களை எடுத்துச்‌ 
சொல்லுகிறார்கள்‌. கர்த்தருடைய 
உடன்படிக்கையை தங்கள்‌ நாவினால்‌ 
அறிக்கை செய்கிறார்கள்‌. 


தேவன்‌ துன்மார்க்கனை நோக்கி: நீ 
என்‌ பிரமாணங்களை எடுத்துரைக்கவும்‌, 
என்‌ உடன்படிக்கையை உன்‌ வாயினால்‌ 
சொல்லவும்‌, உனக்கு என்ன நியாயமுண்டு 
என்று கேட்கிறார்‌. கர்த்தருடைய 
பிரமாணங்களை எடுத்துரைக்க 
துன்மார்க்கனுக்கு அனுமதியில்லை. 
இவன்‌ தன்‌ சுபாவத்தில்‌ துன்மார்க்கன்‌. 
ஆனால்‌ பக்தியுள்ளவன்போல்‌ வேஷம்‌ 
போடுகிறான்‌. மோசமான காரியங்களைச்‌ 
செய்கிறான்‌. ஈத்‌ படகை 
போலவும்‌, போலவும்‌ 
பேசுகிறான்‌. 


ஏற்பாட்டுக்காலத்தில்‌ 
சதுசேயரும்‌ இப்படிப்பட்ட 
“இருக்கிறார்கள்‌. 


புதிய 
பரிசேயரும்‌ 
துன்மார்க்கராகவே. 
ர்கள்‌ பூதமார்க்கத்துத்‌ தலைவர்கள்‌. 
மோசேயின்‌ பிரமாணத்தை ஜனங்களுக்கு 


போதிக்கிறார்கள்‌. 
இவர்களிடத்தில்‌ 


னால்‌ 
பரிகுத்தமுமிவ்லை. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை CDNENIS 


PUBLISHERS 


பக்தியுமில்லை. கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்து பல சமயங்களில்‌, 
பரிசேயரையும்‌ சதுசேயரையும்‌ கடிந்து 
சொல்லியிருக்கிறார்‌. 

கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலிகளைச்‌ 
செலுத்துவதே மெய்யான ஆராதனை. 
கர்த்தரை நாம்‌ ஆவியோடும்‌ 
தொழுதுகொள்ள வேண்டும்‌. 
உண்மையோடும்‌ தொழுதுகொள்ள 
வேண்டும்‌. இது ஆராதனை முறையில்‌ 
மிகப்பெரிய மாற்றத்தை 
உண்டுபண்ணிற்று. பழைய ஏற்பாட்டுக்‌ 
காலத்தில்‌ பலிகளும்‌ காணிக்கைகளுமே 
ஆராதனைகளாக அங்கீகரிக்கப்பட்டது 


பரிசேயரும்‌ சதுசேயரும்‌ புதிய 
ஏற்பாட்டுக்காலத்து ஆராதனை 
முறைமைக்கு எதிர்த்து நிற்கிறார்கள்‌. 
இவர்கள்‌ ஆராதனையில்‌ மாற்றத்தை 
விரும்பவில்லை. இவர்கள்‌ மோசேயின்‌ 
பிரமாணத்தின்படியே கர்த்தரை ஆராதிக்க 
வேண்டுபென்று னங்களை 
கட்டாயப்ப லக்‌ மோசேயின்‌ 
ஆசனத்தில்‌ ரரந்துகொண்டு. 
ஆராதனையைத்‌ தடை பன்ன றார்கள்‌. 


கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து 
மரிசேயரையும்‌ சதுசேயரையும்‌ 
அதிகமாய்க்‌ கடிந்து சொல்லியிருக்கிறார்‌. 


இயேசு 
சீஷர்சளையும்‌ 


பின்பு 
தம்முடைய 
வேதபாரகரும்‌ 
மோசேயினுடைய 
உட்கார்ந்திருக்கிறார்கள்‌: ஆகையால்‌. 
நீங்கள்‌ கைக்கொள்ளும்படி அவர்கள்‌ 
உங்களுக்குச்‌ சொல்லுகிறபாவையும்‌ 
கைக்கொண்டு செய்யுங்கள்‌; அவர்கள்‌ 


ஜனங்களையும்‌. 
நோக்கி: 
ஸரிசேயரும்‌ 
ஆசனத்தில்‌ 


செய்யாதிருக்க 
சுமப்பதற்கரிய பாரமான சுமைகளைக்‌ கட்டி 
மனுஷர்‌ தோள்களின்மேல்‌ 
சுமத்துகிறார்கள்‌: தாங்களோ ஒரு 
விரலினாலும்‌ அவைகளைத்‌ 
தொடமாட்டார்கள்‌. தங்கள்‌ 
கிரியைகளையெல்லாம்‌ (ட ர்‌ 


ET பரா 





ழ்‌ நவள 
யாய 


தங்கள்‌ காப்புநாடாக்களை அகலமாக்கி, 
தங்கள்‌ வஸ்திரங்களின்‌ தொங்கல்களைப்‌ 
பெரிதாக்கி, விருந்துகளில்‌ முதன்மையான 
இடங்களையும்‌, ங்களில்‌ 


பிரமாணங்களை எடுத்துரைப்பது கள்ளப்‌ 
போதகர்கள்‌ சுவிசேஷத்தைப்‌ பிரசங்கிப்பது 
போல இருக்கும்‌. அப்போஸ்தலர்‌ பவுலும்‌ 
இற்கு விரோதமாய்‌ எச்சரித்துச்‌ 


தகி 
“இப்படியிருக்க 

போதிக்கிற நீ  உனக்குத்தானே 
போதியாமலிருக்கலாமா?  களவுசெய்யக்‌ 
கூடாதென்று பிரசங்கிக்கிற நீ களவு 
செய்யலாமா? விபசாரம்‌ செய்யக்‌ 
கூடாதென்று சொல்லுகிற நீ விபசாரம்‌ 
செய்யலாமா? விக்கிரகங்களை 

நவருக்கிற கோவில்களைக்‌ 
கொள்ளைய்‌ க்‌ (ரோம 2:21,22). 


தேவபக்தியின்‌ 


மற்றவனுக்குப்‌ 


துன்மார்க்கன்‌. 
வேஷத்தைத்‌ தரித்துக்கொள்கிறான்‌. 
மனுஷர்‌ மூலமாய்‌ வரும்‌ மகிமையை 
விரும்புகிறான்‌. தேவனுடைய ஆயத்தில்‌ 
தனக்கு உயர்ந்த அந்தஸ்து 
கிடைக்கவேண்டுமென்று விரும்புகிறான்‌. 
அதே வேளையில்‌ இவன்‌ கிறிஸ்துவின்‌ 
உபதேசத்தைப்‌ பகைக்கிறான்‌. இவனுக்கு 
தேவனுடைய பிரமாணங்களை 
எடுத்துரைக்கத்‌ தெரிகிறது. ஆனாலும்‌ 
இவன்‌, கிறிஸ்துவின்‌ சுவிசேஷத்தை 
மொத்தமாக மறுதலித்து விடுவதால்‌, 
இவன்‌ க தேவனுக்குப்‌ 
பகைஞனாயிருக்கிறான்‌. 

இப்படிப்பட்ட துன்மார்க்கனைப்போல 
ஒரு சிலர்‌ இக்காலத்திலும்‌ தேவபக்தியின்‌. 
வேவஷுத்தைத்‌ 
இவர்களிடத்தில்‌ 
தேவபக்தியோ, 
பணத்திற்காக 
செய்கிறார்கள்‌. 
உபதேசம்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மமம்‌ 


PUBLISHERS 


துன்மார்க்கன்‌ சிட்சையைப்‌ பகைக்கிறான்‌. 
கர்த்தருடைய வார்த்தைகளை தனக்கும்‌ 
ப எரிந்துபோடுகிறான்‌. 


தேவனுடைய 
மற்றவர்களுக்கு 
எடுத்துரைப்பான்‌. அதை 
தனக்கு உபதேசம்பண்ணமாட்டான்‌. 
அவன்‌ உபதேசத்தைப்‌ பகைக்கிறான்‌. 
மற்றவர்கள்‌ என்னசெய்யவேண்டுபென்று 
அவர்களுக்கு புத்திசொல்ல விரும்புவான்‌. 
ஆனால்‌ தான்‌ என்ன செய்ய 
வேண்டுமென்று மற்றவர்கள்‌ தன்னிடம்‌ 
சொல்லுவதை அவன்‌ விரும்பமாட்டான்‌. 


துன்மார்க்கன்‌ மற்றவர்களுக்கு 
உபதேசம்‌ செய்து பெருமைப்படுகிறான்‌. 
இ! வன்‌ சுயபெருமைக்காக 

ர்‌ செய்கிறான்‌. ஆனால்‌ இவனுக்கு 
யாரும்‌ உபதேசம்பண்ண முடியாது. 
கர்த்தருடைய உபதேசத்தையும்‌ இவன்‌ 
ஏற்றுக்கொள்ளமாட்டான்‌. கர்த்தர்‌ 
இவனை தம்முடைய வார்த்தையினால்‌ 
சிட்சிக்கும்போது, கர்த்தருடைய 
வார்த்தையைப்‌ பகைக்கிறான்‌. இவனுக்கு 
எவ்வளவுதான்‌ உபதேசம்பண்ணினாலும்‌ 
வென்‌ கர்த்தருடைய வார்த்‌ ்‌ 
க்கு! பின்னாக ரிந்துபோ ட 


தீயவர்களோடு. 
வைத்திருக்கிறான்‌. 
பங்காளியாயிருக்கிறான்‌. 
ஒத்துப்போகிறான்‌. 
திருடனுடைய பாவமான செயலை 
தண்டிப்பதற்குப்‌ பதிலாக, அவனுடைய 
திருட்டுத்‌ தொழிலை அங்கீகரித்து, அதன்‌ 
மூலமாய்‌ தனக்கு லாபம்‌ சம்பாதிக்கிறான்‌. 
இவனுக்கு பணமே முக்கியம்‌. யார்‌ எந்தத்‌ 
இவன்‌ 


துன்மார்க்கன்‌ 
பிரமாணங்களை 
மாத்திரமே 


துன்மார்க்கன்‌ 
சவகாசம்‌ 

திருடனுக்குப்‌ 
திருடனோடு. 


பிரியமானது 
என்னதென்பது இவனுக்குத்‌ தெரியாது. 
தனக்குப்‌ பிரியமானதைப்‌ பேசுகிறான்‌. 
தனக்குப்‌ பிரியமானதையே செய்கிறான்‌. 
தனக்கு லாபம்‌ கிடைப்பதற்காக, யார்‌ 
எப்படிப்பட்ட பாவம்‌ செய்தாலும்‌, அதில்‌ 
பங்காளியாயிருக்கிறான்‌. இவனுக்கு 
விபசாரரோடும்‌ பங்கு உண்டு. 





ழ்‌ நவள 
யாய 


துன்மார்க்கன்‌ 
'பொல்லாப்புக்குத்‌ திறக்கிறான்‌. 
அவனுடைய நாவு சர்ப்பனையைப்‌ 
பிணைக்கிறது. தன்னுடைய நாவினால்‌ 
தொடர்ந்து பாவம்‌ செய்து 
கொண்டேயிருக்கிறான்‌. இதே நாவினால்‌ 
தேவனுடைய பிரமாணங்களையும்‌ 
எடுத்துரைக்கிறான்‌. இதே நாவினால்‌. 
பொல்லாப்பான காரியங்களையும்‌ 
பேசுகிறான்‌. துன்மார்க்கன்‌ தன்னுடைய 
நாவினால்‌ பரிசுத்தமான சத்தியத்தையும்‌ 
பேசுகிறான்‌. பாவமான சர்ப்பனையையும்‌ 
பிணைக்கிறான்‌. 


தன்‌ வாயை 


துன்மார்க்கன்‌ தன்‌ சகோதரனுக்கு 
விரோதமாய்ப்‌ பேசுகிறான்‌. அவனுக்கு 
அவதூறு உண்டாக்குகிறான்‌. அவனும்‌ 
தன்னுடைய தாயின்‌ மகன்‌ என்பதை 
மறந்துவிட்டு அவனுக்கு விரோதமாய்‌ 
தீங்கான காரியங்களைப்‌ பேசுகிறான்‌. 
ன்னுடைய சகோதனைப்பற்றி 
ற்வர்கள்‌்‌ ம்‌ பொல்லாப்பு கிறான்‌ 


| இதை பேசும்போது துன்மார்க்கன்‌ 
பேசுகிறான்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது 
நியாயாதிபதியின்‌ 
உட்கார்ந்து. தன்னுடைய 
துஷ்பிரயோகம்‌ 
நியாயாசனத்தில்‌ உட்கார்ந்திருக்கிறவர்கள்‌ 
நீதியாய்‌ நியாயம்‌ விசாரிக்கவேண்டும்‌. 
இவனிடத்தில்‌ நீதியுரில்லை சுத்தமுமில்லை. 
ஏமாற்றும்‌, வஞ்சகமும்தான்‌ இருக்கிறது. 
புறங்கூறுதல்‌ இருக்கிறது. 
இவன்‌ பிறரை மதிக்கமாட்டான்‌. 
பிறர்‌ தன்னை மதிக்கவேண்டுமென்று 
எதிர்பார்க்கிறான்‌. கர்த்தருடைய 
ஊழியக்காரருக்கு இருக்கவேண்டிய தகுதி 
இவனிடத்தில்‌ இல்லை. 
துணிகரமாய்‌ 
பிரமாணத்தை 
மற்றவர்களுக்கு எடுத்துரைக்கிறான்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


வீரிவுரை மாமா 


PUBLISHERS 


கர்த்தருடைய கிருயை 
சண்‌ 50 : 21-23 


சங்‌ 50:21. இவைகளை தீ செய்யும்‌ 
போது நான்‌ மவுணமாயிருந்தேன்‌; 
உன்னைப்போல்‌ நானும்‌ இருப்பேன்‌ 
என்று தினைவுகொண்டாம்‌; ஆனாலும்‌ 
நான்‌ உன்னைக்‌ கடித்துகொண்டு, 
அவைகளை என்‌ கண்களுக்கு முன்பாக 
ஒவ்வொன்றாக தினுத்துவேன்‌. 


சங்‌ 50:22. தேவனை மறக்கிறவர்களே, 
இதைச்‌  சிந்தித்துக்கொள்ளுங்கள்‌; 
இல்லாவிட்டால்‌ நான்‌ உங்களைப்‌. 


பீதிப்போடுவேன்‌, ஒருவரும்‌ உங்களை: 
விடுவிப்பதில்லை. 


சங்‌ 50:23. ஸ்தோத்திர பலியிடுகிறவன்‌ 
என்னை மகிமைப்படுத்துகிறான்‌; தன்‌ 
வழியைச்‌ செவ்வைப்படுத்துகிறவனுக்கு. 
தேவனுடைய இரட்சிப்பை 
வெனிப்படுத்துவேன்‌' என்று 
சொல்லுகிறார்‌. 


நான்‌ மவுனமாயிருந்தேன்‌ 


இவைகனை நீ செய்யும்போது 
நான்‌ மவுனமாயிருந்தேன்‌; உன்னைப்‌ 
போல்‌ நானும்‌ இருப்பேன்‌ என்று 
நினைவுகொண்டாம்‌; ஆனாலும்‌ நான்‌ 
உன்னைக்‌ கடித்து கொண்டு, 
அவைகளை என்‌ கண்களுக்கு முன்பாக 
ஒவ்வொன்றாக நிறுத்துவேன்‌. 
(சங்‌ 50:1). 


துன்மார்க்கன்‌ பாவமான 
காரியங்களைச்‌ செய்யும்போது கர்த்தர்‌ 
அவனைக்‌ கவனித்துக்கொண்டிருக்கிறார்‌. 
தன்னுடைய பாவம்‌ யாருக்கும்‌ தெரியாது 
என்று துன்மார்க்கன்‌ நினைக்கிறான்‌. 
கர்த்தருக்கு இரகசியமான காரியம்‌ 
எதுவுமில்லை. மனுஷன்‌ முகத்தைப்‌ 
பார்க்கும்‌ போது, கர்த்தர்‌ நம்முடைய 
இருதயத்தைப்‌ பார்க்கிறார்‌. 
துன்மார்க்கனுடைய _ இருதயத்தில்‌ 





ழ்‌ நள 
யாய 


தான்‌ ஒரு தப்பிதமும்‌ செய்யவில்லை 
என்று துன்மார்க்கன்‌ கர்த்தருடைய 
சமுகத்தில்‌ பொய்‌ சொல்ல முடியாது. 
அவனுடைய பாவக்கிரியைகளெல்லாம்‌ 
'வெளியரங்கமாயிருக்கிறது. மன்னிக்கப்‌ 
படுவதற்கு கடினமான பாவங்களை அவன்‌ 
செய்திருக்கிறான்‌. அவனுடைய பாவங்கள்‌ 
என்ன என்பது அவனுக்கே தெரியும்‌ 
ஏனெனில்‌ இவைகளை 
வேண்டுமென்றே துணிகரமாய்ச்‌ செய்து 
வருகிறான்‌. 

கர்த்தரே துன்மார்க்கனை நியாயம்‌ 
விசாரிக்கிற நியாயாதிபதி. கர்த்தர்‌ 
பொறுமைபோடிருக்கிறார்‌. கர்த்தருடைய 
பொறுமையை துன்மார்க்கன்‌ அசட்டை 
செய்து, மேலும்‌ மேலும்‌ பாவம்‌ 
செய்கிறான்‌. துன்மார்க்கன்‌ பாவமான 
காரியங்களைச்‌ செய்யும்போது கர்த்தர்‌ 
மவுனமாயிருக்கிறார்‌. அவன்‌ பாவமான 
வழிகளில்‌ செல்லும்போது கர்த்தர்‌ 
அவனைத்‌ தடுத்து நிறுத்தாமல்‌, 
அவனுடைய இஷ்டத்திற்கு 
விட்டுவிடுகிறார்‌. துன்மார்க்கனும்‌ 
தன்னுடைய மனம்‌ போகிற போக்கிலே 
பாவம்‌ செய்கிறான்‌. தன்னைத்‌ 
தடுப்பதற்கு யாருமில்லை என்று 
நிை எல்லா பாவங்களையும்‌ 
விரும்பி செய்கிறான்‌ 


கர்த்தர்‌ துன்பார்க்கன்மீது நீடிய 
பொறுமைபோடிருக்கிறார்‌ அவன்‌ 
மனந்திரும்ப வேண்டுமென்று 
பொறுமையோடு காத்துக்‌ 
கொண்டிருக்கிறார்‌ ஆனால்‌. 
கர்த்தருடைய 


துன்மார்க்கனோ 
பொறுமையை அசட்டைபண்ணுகிறான்‌. 
கர்த்தர்‌ தன்னைத்‌ தண்டிக்கமாட்டார்‌ 
என்று இறுமாப்பாயிருக்கிறான்‌ 

தான்‌ பாவம்‌ செய்யும்போது, கர்த்தர்‌ 
தன்னை தண்டியாமல்‌ 


மவுனமாயிருப்பதினால்‌, அவர்‌ தன்னுடைய 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்மா 


PUBLISHERS 


அந்த அளவுக்கு துன்மார்க்கனுடைய 
இருதயம்‌ டது அவனுடைய 
பாவம்‌ அதிகரிக்‌ 


கர்த்தருடைய நாள்‌ 

துன்மார்க்கனைக்‌. 
கொள்வார்‌. அவனுடைய 
காரியங்களை, அவனுடைய கண்களுக்கு 
முன்பாக ஒவ்வொன்றாக நிறுத்துவார்‌. 


வருர்போது. 
கரந்து 
பாவமான 


அவர்‌ 


நான்‌ உங்களைப்‌ 


பீதிப்போடுவேன்‌ 


தேவனை: மறக்கிறவர்கனே,. 
இதைச்‌. சிந்தித்துக்கொள்ளுங்கள்‌;. 
இல்லாவிட்டால்‌ நான்‌ உங்களைப்‌. 
பீதிப்போடுவேன்‌, ஒருவரும்‌ உங்களை: 
விடுவிப்பதில்லை (சங்‌ 50:22). 


தேவனை 
மாய்மாலக்காரருக்கு பொதுவான 
எச்சரிப்பு சொல்லப்பட்டிருக்கிறது. 
துன்மார்க்கருக்கு அழிவு வரும்‌. கர்த்தர்‌ 
துன்மார்க்கனைக்‌ கடிந்துகொள்கிறார்‌ 
தேவனை  மறக்கிறவர்கள்‌ 
சிந்தித்துக்கொள்ள 
இல்லாவிட்டால்‌ அவர்களைப்‌ 
பீறிப்போடுவார்‌ கர்த்தருடைய 
கோபத்திலிருந்து அவர்களை ஒருவராலும்‌ 
க்க முடியாது. 


மறக்கிற 


கர்த்தர்‌ 


நம்முடைய பாவங்களெல்லாம்‌. 
கர்த்தருக்கத்‌ தெரியம்‌ என்றும்‌ 
நம்முடைய பாவங்களைக்‌ குறித்து அவர்‌ 
கணக்கு வைத்திருக்கிறார்‌ என்றும்‌ நாம்‌ 
சிந்தித்துக்‌ கொள்ள வேண்டும்‌. 
தேவனுடைய பொறுமையை அசட்டை 
பண்ணினால்‌ அவருடைய கோபம்‌ 
அதிகரிக்கும்‌. கர்த்தர்‌ 
பொறுமையேடிருக்கும்‌ போது நாம்‌ 
மனந்திரும்பவேண்டும்‌. இல்லையென்றால்‌ 
கர்த்தருடைய தண்டனை நமக்கு நிச்சயம்‌ 
வரும்‌. அவர்‌ நம்மைப்‌ பீறிப்போடுவார்‌. 
ரீறிப்போட்ட சரீரத்தினால்‌ பாவம்‌ செய்ய 
முடியாது. அகவல்‌ பாவம்‌ 
செய்தவர்கள்‌, பலனை 
கண்ணீரோடு. 1 





ழ்‌ நயனா 
யாய 


ஸ்தோத்திர பலியிடுகிறவன்‌ 


ஸ்தோத்திர பலியிடுகிறவன்‌ 
என்னை மகிமைப்படுத்துகிறான்‌; தன்‌ 
வழியைக்‌ செவ்வைப்படுத்துகிறவனுக்கு. 
தேவனுடைய இரட்சிப்பை 
வெனிப்படுத்துவேன்‌. என்று 
சொல்லுகிறார்‌ (சுங்‌ 50:23). 


கர்த்தருடைய கோபாக்கினையிலிருந்து 
நாம்‌ தப்பித்துக்கொள்ள வேண்டும்‌ 
கர்த்தருக்கு விரோதமாய்‌ நாம்‌ ஒருபோதும்‌ 
பாவம்‌ செய்யக்கூடாது. நாம்‌ 
எப்போதும்‌ தேவனை மகிமைப்‌ 
படுத்துகிறவர்களாயிருக்க வேண்டும்‌ 

பலிகளை 

ஸ்தோத்திர 

கர்த்தரை 
மகிமைப்படுத்துகிறான்‌. அவன்‌ யூதனாக 
யிருந்தாலும்‌, புறஜாதியானாகயிருந்தாலும்‌, 
அவனுடைய ஆவிக்குரிய பலிகளை 
க அங்கீகரிக்கிறார்‌. ஸ்தோத்திர 


அவன்மீ; கர்த்தர்‌ 
ப்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம்மா 


ரிம்‌ 


நாம்‌ கர்த்தரைத்‌ துதிக்கவேண்டும்‌. 
நம்முடைய ண்டி கர்த்தர்மீது மாத்திரமே 
இருக்கவேண்‌( கர்த்தருடைய 
சமுகத்தில்‌ ல தூபம்‌ எரிவதுபோல, 
நாமும்‌ கர்த்தருடைய சமுகத்தில்‌ வந்து 
ஸ்தோத்திரபலிகளை ஏறெடுக்கவேண்டும்‌. 
பயபக்தியோ கர்த்தரைத்‌ 
ததிக்கவேண்டும்‌ பூனம்‌ 

நாம்‌ இதுவரையிலும்‌ எப்படிப்பப்‌. 
வழியில்‌ போய்க்கொண்டிருந்தாலும்‌, 
இனிமேல்‌ நம்முடைய வழியைச்‌ 
செவ்வைப்படுத்த வேண்டும்‌. 
கர்த்தருடைய வழியே செம்மையான வழி. 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்துவே நமக்கு 
வழியும்‌, சத்தியமும்‌ ஜீவனுமாயிருக்கிறார்‌. 
நம்முடைய வர செம்மைப்படுத்தும்‌ 
போது, கர்த்தர்‌ தம்முடைய இரட்சிப்பை 
நமக்கு வெளிப்படுத்துவார்‌. ஸ்தோத்திர 
பலியிடுவது மேன்மையானது. 
ஸ்தோத்திரம்‌ பண்ணி செம்மையாய்‌ 
ஜீவிப்பது அதைவிட மேன்மையானது. 





யம்‌ 


யய 1 





ஐம்பத்து ஒன்றாவது சங்கீதம்‌ 
மனந்திரும்சி பாவஅறிக்கை செய்கிற 
சங்கீதமாகும்‌. ஒரு பாவி 


மனந்திரும்பும்போது, அவர்‌ தன்னுடைய 


பாவங்களையெல்லாம்‌ கர்த்தருடைய 
சமுகத்தில்‌ அறிக்கை செய்து 
விட்டுவிடவேண்டும்‌. தான்‌ செய்த 
பாவங்களுக்காக மனம்‌ வருந்தவேண்டும்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய கிருபையினால்‌ 
நம்முடைய பாவங்களை மன்னிப்பார்‌ 
என்று விசுவாசித்து, அவரிடத்தில்‌ 
பயபக்தியோடு பாவமன்னிப்பு 
கோரவேண்டும்‌. 

தாவீது தன்னுடைய பாவங்களை 
அறிக்கை செய்கிறார்‌ (சங்‌ 91:3-6. 





கர்த்தர்‌ தாமே தன்னுடைய பாவங்களை 
மன்னிக்குமாறு கருத்தாய்‌ 
ஜெபம்பண்ணுகிறார்‌ (சங்‌ 514,279. 
தாவீது தன்னுடைய மணச்சாட்சியில்‌ 
சமாதானமுண்டாக வேண்டுமென்று 
ஜெபம்பண்ணுகிறார்‌ சங்‌ 5812) 
தனக்கு தேவனுடைய கிருபை 
கிடைக்கவேண்டுமென்றும்‌, 

இனிமேல்‌ பாவம்‌ செய்யக்கூடாது என்றும்‌ 
தாவீது ஜெபம்பண்ணுகிறார்‌ 
(சங்‌ 5101114). 


தேவனுடைய சமுகத்தில்‌ கிட்டிச்‌ 
சேருகிற சிலாக்கியத்தை நாம்‌ 
பெற்றிருக்கிறோம்‌ (சங்‌ 5145. 
கர்த்தர்‌ தனக்கு நன்மை 
செய்திருக்கிறார்‌. தானும்‌ மற்றவர்களின்‌ 
ஆத்துமாக்களுக்கு பிரயோஜனமுள்ள 
காரியங்களை செய்யவிருப்புகிறார்‌ 
(சங்‌ 513). தேவனுடைய நாமம்‌ 


மகிமைப்படவேண்டுமென்று விரும்புகிறார்‌. 
(சங்‌ 91161719). 





சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 





விரிவுரை ட்ட 
PUELSHERS 


தாவீது இந்த சங்கீதத்தின்‌ முடிவில்‌ 
சீயோனுக்காகவும்‌ எருசலேறுக்காகவும்‌ 
ஜெபம்பண்ணுகிறார்‌. நம்முடைய 
பாவங்களைக்‌ குறித்து நம்முடைய 
மனச்சாட்சியில்‌ குற்றவுணர்வு 
உண்டாகும்போது, நாமும்‌ கர்த்தருடைய 
சமுகத்தில்‌ பயபக்தியோடு பாவமன்னிப்பு 
கேட்கவேண்டும்‌. 


நம்முடைய கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்து நம்முடைய ஆத்தும 
இரட்சராகயிருக்கிறார்‌. அவரே நமக்கும்‌ 
பிதாவுக்கும்‌ நடுவே  மத்தியஸ்தராயும்‌ 
இருக்கிறார்‌. நம்முடைய பாவங்கள்‌ நீங்கி, 
நாம்‌ சுத்திகரிக்கப்படுவதற்கு நாக்கு 
கர்த்தருடைய கிருபை 
கர்த்தருடைய கிருபைக்காக 
விண்ணப்பம்‌ பண்ணுகிறவர்கள்‌, 
தேவசமுகத்தில்‌ இந்த சங்கீதத்தை 
பயபக்தியோடு பாடலாம்‌. 


இந்த சங்கீதம்‌ எந்த சந்தர்ப்பத்தில்‌ 


எழுதப்பட்டது என்றும்‌ இதன்‌ 
முன்னுரையில்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
பத்சேபாளிடத்தில்‌ தாவீது 
பாவத்திற்குட்ப்ட பின்பு நாத்தான்‌. 
தீர்க்கதரிசி அவனிடத்தில்‌ வந்து, அவன்‌ 
பாவத்தை உணர்த்தினபோது பாடி, 
இராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்‌। 
தாவீதின்‌ சங்கீதம்‌. 

தாவீதின்‌ பாவஅறிக்கை 

சண்‌ 51 : 1-6 

(பத்சேயாளிடத்தில்‌ தாவீது 


பாவத்திற்குட்பட்ட பின்பு நாத்தான்‌ 
தீர்க்கதரிசி அவனிடத்தில்‌ வத்து, அவன்‌: 
பாவத்தை உணர்த்தினபோது பாடி, 
'இராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட 
தாவீதின்‌ சங்கீதம்‌.) 


சங்‌ 0: தேவனே உமது 
கிருபையின்படி எனக்கு இரங்கும்‌, 
உமது மிகுந்த இரக்கங்கனின்படி. என்‌ 
நீங்க என்னைச்‌. 





யம்‌ 


யய 1 


சங்‌ 51:2. என்‌ அக்கிரமம்‌ நீங்க என்னை 
முற்றிலும்‌ கழுவி, என்‌ பாவமற 
என்னைச்‌ சத்திகரியும்‌. 


சுங்‌ 51:8. என்‌ மீறுதல்களை நான்‌ 


அறித்திருக்கிறேன்‌; என்‌ பாவம்‌. 
எப்பொழுதும்‌ எனக்கு முன்பாக 
திற்கிறது. 

சுங்‌ 51:4. தேவரீர்‌ ஒருவருக்கே 
விரோதமாக நான்‌ பாவஞ்செய்து, 
உமது கண்களுக்கு முன்பாகப்‌ 


பொல்லாங்கானதை நடப்பித்தேன்‌; தீர்‌ 
பேசும்போது உம்முடைய நீதி 
விளங்கவும்‌, நீர்‌ தியாயத்தீர்க்கும்போது 
உம்முடைய பரிசுத்தம்‌ விளங்கவும்‌. 
இதை அறிக்கையிடுகிறேன்‌. 


சங்‌ 515, இதே, நான்‌ துர்க்குணத்தில்‌ 
உருவானேன்‌; என்‌ தாய்‌ என்னைப்‌ 


பாவத்தில்‌ கர்ப்பத்தரித்தான்‌. 
சங்‌ 519. உள்ளத்தில்‌ 


இதோ, 
உண்மையிருக்க விரும்புகிறீர்‌; 
அத்தக்கரணத்தில்‌ ஞானத்தை எனக்குத்‌ 
தெரியப்படுத்துவீர்‌. 


தேவனே எனக்கு இரங்கும்‌ 


தேவனே, உமது கிருபையின்படி. 
எனக்கு இரங்கும்‌, உமது மிகுத்த 
இரக்கங்கவின்படி என்‌ மீறுதல்கன்‌ 
நீங்க எண்ணைக்‌ சுத்திகரியும்‌. என்‌ 
அக்கிரமம்‌ நீங்க என்னை முற்றிலும்‌ 


, என்‌ பாவமத என்னைச்‌ 
சுத்திகரியும்‌ (சங்‌ 51:1,2). 
தாவீது பாவம்‌ செய்து தன்னுடைய 
ஆ விக்குரிய ஜீவியத்தில்‌ 
|முந்துவிடுகிறார்‌. இந்த 
சங்கீதத்தலைப்பின்‌ மூலமாய்‌, தாவீதின்‌ 
பரிதாபமான நிலமை நமக்குத்‌ 
தெரியவருகிறது. தாவீது தன்னுடைய 
பாவங்களினிமித்தம்‌ கர்த்தருடைய 
சமுகத்தில்‌ அழுது புலம்புகிறார்‌. 
பிறனுடைய மனைவியோடு தாவீது 
விபசாரம்‌ செய்து விட்டார்‌. 


மதியீனமாகவும்‌, துன்மார்க்கமாகவும்‌ தான்‌ 
செய்த பாவத்தை நினைத்து தாவீது, 
கர்த்தருடைய சமுகத்தில்‌ அழுது 
புலம்புகிறார்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 





விரிவுரை ட 
PUELSHERS 


தாவீதின்‌ பாவம்‌ நம்‌ எல்லோருக்கும்‌ 
எச்சரிப்பாக எழுதப்பட்டிருக்கிறது. அவர்‌ 
பக்தியுள்ளவராகத்தான்‌. இருந்தார்‌. 
ஆனாலும்‌ மாம்ச பலவீனத்தினால்‌ 
பாவத்தில்‌ விழுந்துவிட்டார்‌. நாமும்‌ 
நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில்‌ 
மிகுந்த எச்சரிப்போடிருக்கவேண்டும்‌. 
தன்னை நிற்கிறவனென்று 
சொல்லிக்கொள்கிறவன்‌. எவனும்‌ 
விழுந்துவிடாதிருக்குமாறு . மிகுந்த 
எச்சரிப்போடிருக்கவேண்டும்‌. 


தாவீது பாவம்‌ செய்து அதை 
மூடிமறைத்துவிடலாம்‌ என்று நினைத்தார்‌. 
தான்‌ செய்த பாவம்‌ இரகசியமானது 
என்றும்‌ அது யாருக்கும்‌ தெரியாது 
என்றும்‌ கடின இருதயத்தோடிருந்தார்‌. 
குர்த்தருக்குத்‌ தெரியாத இரகசியம்‌ 
ஒன்றுமில்லை. கர்த்தர்‌ நாத்தான்‌ 
தீர்க்கதரிசியிடம்‌ தாவீதின்‌ பாவத்தை 
வெளிப்படுத்தினார்‌. நாத்தான்‌. 
தாவீதிடத்தில்‌ வந்து, அவர்‌ செய்த 
பாவத்தை அவருக்கு உணர்த்தினார்‌. 
தாவீதுக்கு மிகுந்த துக்கமுண்டாயிற்று. 
தான்‌ செய்த பாவத்தை நினைத்து மிகவும்‌ 
மனவேதனைப்பட்டார்‌. கர்த்தரே 
நாத்தான்‌ தீர்க்கதரிசியை அனுப்பி 
தாவீதின்‌ பாவத்தை உணர்த்தினார்‌. 


நாம்‌ பாவம்‌ செய்யும்போது 
கர்த்தருடைய ஊழியக்காரர்கள்‌ நம்மைக்‌ 
கடிந்துகொள்ளலாம்‌. நாம்‌ செய்த 
தப்பிதத்தை நமக்கு உணர்த்துவதற்காக 
அவர்கள்‌ கடினமான வார்த்தைகளைப்‌ 
பேசலாம்‌. உடனே நாம்‌ அவர்கள்மீது 
கோபப்பட்டுவிடக்கூடாது. நாம்‌ பாவம்‌ 
செய்திருந்தும்‌ நாம்‌ பாவமே 
செய்யவில்லையென்று சாதிக்கக்கூடாது. 
தன்னுடைய பாவத்தை மறைக்கிறவன்‌ 
வாழ்வடையமாட்டான்‌. அதை அறிக்கை 
செய்து விட்டுவிடுகிவனோ இரக்கம்‌ 
பெறுவான்‌. 








ப்பி சங்கீதம்‌ 


யய 1 


ஒருவர்‌ நம்மை போற்றிப்‌ புகழும்‌ 


புகழ்ச்சியான வார்த்தையைவிட நாம்‌ 
செய்த தப்பித்தை நமக்கு 
உணர்த்துவதற்காக, நம்மைக்‌ 
கடிந்துகொள்ளும்‌ வார்த்தையே நமக்கு 
அதிகப்‌ பிரயோஜனமுள்ளது. “நீதிமான்‌ 
என்னை தயவாய்க்‌ குட்டி, என்னைக்‌ 


கடிந்துகொள்ளட்டும்‌ அது என்‌ தலைக்கு 
எண்ணெயைப்போலிருக்கும்‌' (சங்‌ 141:5) 
என்று தாவீது சொல்லுகிறார்‌. 


தாவீது தன்னுடைய பாவத்தைக்‌ 
குறித்து உணர்த்தப்பட்டிருக்கிறார்‌. 
அவருடைய ஆத்துமா மிகுந்த 
வேதனையிலிருக்கிறது. அதிகமாய்த்‌ 
துக்கப்படுகிறது. இந்த சூழ்நிலையில்‌ 
தாவீது தன்னுடைய ஆத்துமாவை 
கர்த்தருடைய சமுகத்தில்‌ ஊற்றுகிறார்‌. 
தேவனுடைய கிருபைக்காகவும்‌ 
இரக்கத்திற்காகவும்‌ விண்ணப்பம்‌ 
பண்ணுகிறார்‌. 


கர்த்தருடைய சமுகத்தில்‌ வருமாறு 
பரிசுத்த வியானவரே தாவீதை 
வழிநடத்துகிறார்‌. தாவீது தேவனுடைய 
சமுகத்தில்‌ வருவது தெய்வீக 
வழிநடத்துதல்‌. பரிசுத்த ஆவியானவர்‌ 
தாவீதின்‌ இருதயத்தில்‌ கிரியை 
நடப்பிக்கிறார்‌. அவருடைய மனதில்‌ 
வருத்தத்தையும்‌, பாரத்தையும்‌ 
கொடுக்கிறார்‌. ஆவியானவரின்‌. 
ஏவுதலினால்‌ தாவீது இந்த சங்கீதத்தை 
கர்த்தருடைய சமுகத்தில்‌ பயபக்தியோடு 
பாடுகிறார்‌. 


தாவீது கர்த்தரிடத்தில்‌ 
மனத்தாழ்மையோடு  ஜெபம்பண்ணுகிறார்‌. 
நாம்‌ எப்படி ஜெபம்பண்ணவேண்டும்‌ 
என்பதைக்‌ குறித்து இயேசுகிறிஸ்து ஒரு 
உவமை சொன்னார்‌. 


“இரண்டு மனுஷர்‌ ஜெபம்பண்ணும்டடி 
தேவாலயத்துக்கு! போனார்கள்‌; ஒருவன்‌ 
பரிசேயன்‌, மற்றவன்‌ க்காரன்‌. 
பரிசேயன்‌ நின்று: தேவனே! நான்‌ 
பறிகாரர்‌, அநியாயக்காரர்‌, விபச்சாரக்காரர்‌ 

கிய ய ரப்போலவும்‌, 
அபில்‌ தான்‌ 





- விரிவுரை ட்ட 
PSALMS - COMMENTARY 


PUBLISHERS 


உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன்‌. வாரத்தில்‌ 
இரண்டுதரம்‌ உபவாசிக்கிறேன்‌: என்‌: 
சம்பாத்தியத்திலெல்லாம்‌ தசமபாகம்‌ 
செலுத்திவருகிறேன்‌ என்று, தனக்குள்ளே 
ஜெபம்பண்ணினான்‌. யக்காரன்‌ 
தூரத்திலே நின்று, தன்‌ கண்களையும்‌ 
வானத்துக்கு ஏறெடுக்கத்‌ துணியாமல்‌, 


தன்‌ மார்பிலே அடித்துக்கொண்டு: 
தேவனே! பாவியாகிய என்மேல்‌ 
கிருபையாயிரும்‌ என்றான்‌. அவனல்ல, 


இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய்த்‌ தன்‌ 
வீட்டுக்குத்‌ திரும்பிப்போனான்‌ என்று 
உங்களுக்குச்‌ சொல்லுகிறேன்‌; ஏனெனில்‌ 


தன்னை உயர்த்துகிறவனெவனும்‌ 
தாழ்த்தப்படுவான்‌, தன்னைத்‌ 
தாழ்த்துகிறவன்‌ உயர்த்தப்படுவான்‌ 


என்றார்‌” (லூக்‌ 1810-14). 


ஆயக்காரன்‌ தூரத்திலே நின்று, 
“தேவனே பாவியாகிய படப்‌ 
கிருபையாயிரும்‌" ன்று 
ஜெபம்பண்ணினான்‌. தாவீதின்‌ ஜெம்‌ 
ஆயக்காரனுடைய  ஜெபத்தைப்போலவே 
இருக்கிறது. தாவீது தேவனுடைய 
சமுகத்தில்‌ மிகவும்‌ பணிவோடு “தேவனே 





உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும்‌" 
என்று ஜெபம்பண்ணுகிறார்‌. 

தாவீது பல நன்மைகளையும்‌ 
செய்திருக்கிறார்‌. ஆனாலும்‌ அவர்‌ 
கர்த்தருடைய சமுகத்தில்‌ வந்து, 
அவருடைய இரக்கத்திற்காக 
ஜெபிக்கும்போது, தான்‌ செய்த 
நன்மைகளைப்பற்றி ஒன்றும்‌. 
சொல்லவில்லை. நாம்‌ செய்த 
நன்மைகளையும்‌, நாம்‌ செய்த 
தீமைகளையும்‌ கணக்குப்‌ பார்த்து. 
தேவனுடைய சமுகத்தில்‌ 
ஜெபம்பண்ணினால்‌, நம்மால்‌. 
தேவனுடைய இரக்கத்தைப்‌ பெறமுடியாது. 
நம்முடைய கிரியைகளினால்‌ நமக்கு 
இரட்சிப்பு இல்லை. தேவனுடைய 
கிருபையினாலும்‌ இரக்கத்தினாலும்‌ 
மாத்திரமே நமக்கு இரட்சிப்‌ 
உண்டாகிறது. 





மயம்‌ 
யய 1 


| தாவீது தன்னுடைய ஆத்தும 
இரட்சிப்புக்கு, தன்னுடைய 
நற்கிரியைகளை நம்பாமல்‌, தேவனுடைய 
கிருபையையே நம்புகிறார்‌. நாம்‌ 
தேவனுடைய இரக்கத்தையும்‌ 
கிருபையையும்‌ சார்ந்திருக்கும்போது, 
அவருடைய 'தயவைப்‌ 
பெற்றுக்கொள்ளலாம்‌. பாவமன்னிப்பைப்‌ 
பெற்றுக்கொள்ளலாம்‌. இருதயத்தில்‌ 
சமாதானம்‌ பெறலாம்‌. தாவீது 
இதை உணர்ந்தவராக, “தேவனே உமது 
கிருபையின்படி எனக்கு இரங்கும்‌” என்று 
விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 


தாவீதுக்கு தேவனுடைய இரக்கம்‌ 
தேவைப்படுகிறது. நமக்கு தேவனுடைய 
இரக்கம்‌ கிடைக்கவில்லையென்றால்‌ நாம்‌ 
நிர்மூலமாயிருப்போம்‌. நாம்‌ இன்று 
நிற்பதும்‌, நிர்மூலமாகாமலிரு/பதும்‌ 
தேவனுடைய  சுத்தக்கிருபை. நமக்கு 
உலகப்பிரகாரமான ஆசீர்வாதங்கள்‌ 
எவ்வளவு இருந்தாலும்‌, தேவனுடைய 
கிருபை நமக்கு இல்லையென்றால்‌, நமக்கு 
ன்றுமேயில்லை. நாம்‌ எல்லாம்‌. ம்‌ 
ஒன்றும்‌ இல்னறவிளாகவே இருப்போம்‌ 


கிருபை 
தேவைப்படுகிறது. கர்த்தர்‌ தாமே தமது 
மிகுந்த இரக்கங்களின்படி, தன்னுடைய 
மீறுதல்கள்‌ நீங்க தன்னைச்‌ 
சுத்திகரிக்குமாறு மிகுந்த பணிவோடு 
விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. க்‌ 
புஸ்தகத்திலிருந்து, தான்‌ 
கடன்களை, 

கேட்பதுபோல விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 
நம்முடைய கிரியைகளெல்லாவற்றையும்‌ 
கர்த்தர்‌ தம்முடைய ஞாபகபுஸ்தகத்தில்‌ 


தாவீதுக்கு தேவனுடைய 


ளும்‌, ஃகிரியைகளும்‌ 
அந்தப்‌ புஸ்தகத்தில்‌ எழுதப்பபடிருக்கும்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ட்‌ 
090 


கர்த்தர்‌ நம்முடைய மிறுதல்கள்‌ 
நீங்க, நம்மைச்‌ சுத்திகரிக்கும்போது, நாம்‌ 
செய்த பாவமான கிரியைகளையெல்லாம்‌, 
கர்த்தர்‌ தம்முடைய 
ஞாபகபுஸ்தகத்திலிருந்து அழித்துப்‌ 
போடுகிறார்‌. நம்முடைய புஸ்தகத்தைப்‌ 
பார்க்கும்போது, நாம்‌ பாவம்‌. 
செய்யாதவர்களைப்போல இருப்போம்‌. 
நாம்‌ செய்த பாவத்தைப்பற்றிய குறிப்பு 
ஒன்றும்‌ அதில்‌ இருக்காது. ஏனெனில்‌ 
கர்த்தர்‌ தாமே தமது மிகுந்த 
இரக்கங்களின்படி, நம்முடைய மீறுதல்கள்‌ 
நீங்க நம்பைச்‌ கத்திகித்திருக்கிறார்‌ 


தாவீது கர்த்தரிடத்தில்‌ 
ஜெபம்பண்ணும்போது, “என்‌ அக்கிரமம்‌ 
நீங்க என்னை முற்றிலும்‌ கழுவி, என்‌ 
பாவமற என்னை சுத்திகரியும்‌' என்று 
பணிவோடு  விண்ணரப்பம்பண்ணுகிறார்‌. 
நாத்தான்‌ தாவீதினிடத்தில்‌ வந்து, அவர்‌ 
செய்‌ பாவங்களை அவருக்குச்‌ 

அப்போது தாவீது 
நாத்தானிடத்தில்‌ “நான்‌ கர்த்தருக்கு 
விரோதமாய்‌ பாவம்‌ செய்தேன்‌” என்று 
சொல்லி, தன்னுடைய பாவத்தை அறிக்கை 
செய்தார்‌. அப்போது நாத்தான்‌ தாவீதை 
நோக்கி, “நீ சாகாதபடிக்கு கர்த்தர்‌ உன்‌ 
பாவம்‌ நீங்கச்‌ செய்தார்‌" (சோமு 1213) 
என்று சொன்னார்‌. 


தாவீதின்‌ பாவம்‌ நீங்கினாலும்‌, 
தாவீது இங்கு மறுபடியும்‌ “என்‌ அக்கிரமம்‌ 
நீங்க என்னை முற்றிலும்‌ கழுவும்‌” 
என்றும்‌ “என்‌ பாவமற என்னைச்‌ 
சுத்திகரியு என்றும்‌ 
விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. கர்த்தர்‌ 
தாவீதை மன்னித்துவிட்டார்‌. ஆனால்‌ 
தாவீதால்‌ தன்னைத்தானே 
மன்னித்துக்கொள்ள முடியவில்லை. 

அவருடைய இருதயத்தில்‌ இன்னும்‌ 
குற்றவுணர்வு இருக்கிறது. அந்த 
குற்றவுணர்வை கர்த்தரால்‌ மாத்திரமே 
நீக்கிப்போடமுடியும்‌. இதற்காகவே தாவீது 
“என்‌ பாவமற என்னைச்‌ சுத்திகரியும்‌” 
என்று விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 





மயம்‌ 


INTERNATIOMAL 


மீறூதல்கள்‌ 

என்‌... மீறுத்களை நான்‌ 
அறி, ததிருக்கிறேன்‌; என்‌ பாவம்‌ 
எப்பொழுதும்‌ எனக்கு முன்பாக 
நிற்கிறது. தேவரீர்‌ ஒருவருக்கே. 
விரோதமாக நான்‌ பாவஞ்செய்து, 
உமது கண்களுக்கு முன்பாகப்‌ 


பொல்லாங்கானதை நடப்பித்தேன்‌; தீர்‌ 
பேசும்போது உம்முடைய தீதி. 
விவங்கவும்‌, தீர்‌ தியாயத்தீர்க்கும்யோது. 
உம்முடைய பரிசுத்தம்‌ விளங்கவும்‌ 
இதை அறிக்கையிடுகிறேன்‌. இதேர, 
நான்‌ தூர்க்குணத்தில்‌ உருவானேன்‌; 
என்‌ தாய்‌ என்னைப்‌ பாவத்தில்‌ 
கர்ப்பத்தரித்தான்‌ (சங்‌ 51:8-5). 


தன்னுடைய 
பாவங்களையெல்லாம்‌ கர்த்தருடைய 
சமுகத்தில்‌ அறிக்கை செய்கிறார்‌. 
தன்னுடைய மீறுதல்கள்‌ எதையும்‌ அவர்‌ 
மறைத்து வைக்கவில்லை. 

மீறுதல்களை நான்‌ அறிந்திரக்கறேன்‌" 


தாவீது 


என்று சொல்லுகிறார்‌. கர்த்தருடைய 
சமுகத்தில்‌ தாவீது தன்னுடைய 
மீறுதல்களை அங்கீகரிக்கிறார்‌. தாவீதின்‌ 
மனச்சாட்சி அவருடைய பாவத்தினாலும்‌ 
மீறுதலினாலும்‌ பாரமுள்ளதாயிருக்கிறது. 
இந்த பாரத்தை இறக்கி 
வைக்கவேண்டுபென்றால்‌, தாவீது 
தன்னுபைய அக்கிரமத்தை மறைக்காமல்‌ 
கர்த்தரிடத்தில்‌ அறிவிக்கவேண்டும்‌. 


“இரவும்‌ பகலும்‌ என்மேல்‌ உம்முடைய 


கை பாரமாயிருந்ததினால்‌, என்‌ சாரம்‌ 
உஷ்ணகால வறட்சிபோல 
வறண்டுபோயிற்று. (சேலா) நான்‌ என்‌ 
அக்கிரமத்தை மறைக்காமல்‌, என்‌ 
பாவத்தை உமக்கு அறிவித்தேன்‌: என்‌ 
மீறுதல்களைக்‌ கர்த்தருக்கு 
அறிக்கையிடுவேன்‌ என்றேன்‌: தேவரீர்‌ 


என்‌ பாவத்தின்‌ தோஷத்தை மன்னித்தீர்‌” 
(சேலா. (சங்‌ 3225). 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 





விரிவுரை ட்ட 
90% 


நாத்தான்‌ தீர்க்கதரிசி தாவீதை 
நோக்கி, “நீயே அந்த மனுஷன்‌” 
(சோமு 12.7) என்று சொன்னார்‌. தாவீது 
தன்னுடைய அக்கிரமத்தை மறைக்காமல்‌, 
“நான்‌ கர்த்தருக்கு விரோதமாய்ப்‌ பாவம்‌ 
செய்தேன்‌” (சோமு 1213) என்று 
சொன்னார்‌. 


தாவீது தன்னுடைய அக்கிரமத்தை 


மறக்காமல்‌, அதைப்பற்றி எப்போதும்‌ 
நினைத்துக்‌ கொண்டிருக்கிறார்‌. 
அவருடைய பாவம்‌ எப்போதும்‌ அவருக்கு 
முன்பாக நிற்கிறது. தன்னுடைய 
பாவத்தினால்‌ உண்டான வருத்தமும்‌, 
கவலையும்‌, வெட்கமும்‌ தாவீதை 
சூழ்ந்துகொண்டிருக்கிறது. இவை 
தாவீதை விட்டு ஒருபோதும்‌ 
நீங்கிப்போகவில்லை. எப்பொழுதும்‌ 


அவருக்கு முன்பாக இருக்கிறது. 
தாவீது கர்த்தரிடத்தில்‌ தன்னுடைய 


பாவங்களையெல்லாம்‌ அறிக்கை 
செய்கிறார்‌ தேவரீர்‌ ஒருவருக்கே 
விரோதமாக நான்‌ பாவம்‌ செய்து, 
உமது கண்களுக்கு முன்பாக 


பொல்லாங்கானதை நடப்பித்தேன்‌” என்று 
சொல்லுகிறார்‌. தாவீது ஒரு தேசத்தின்‌ 
ராஜா. அவர்‌ அநேக நன்மைகளைச்‌ 
செய்திருக்கிறார்‌. ஆனாலும்‌ தாவீது 
இந்தப்‌ பாவத்தை செய்து மிகுந்த 
மனவேதனையிலிருக்கிறார்‌. நல்லவர்கள்‌ 
பாவம்‌ செய்யும்போது தங்களுடைய 
பாவத்தை அங்கீகரித்து, கர்த்தருக்கு 
முன்பாக அதை அறிக்கை செய்து, 
மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக 
இருக்கவேண்டும்‌. 


தாளீது தான்‌ செய்த பாவத்தை 
மறைக்காமல்‌, கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
அறிக்கை செய்கிறார்‌. தான்‌ பாவ அறிக்கை 
செய்வதைப்பற்றிச்‌ சொல்லும்போது, 
“நீர்‌ பேசும்போது உம்முடைய நீதி 
விளங்கவும்‌ நீர்‌ நியாயந்தரக்கம்போது 
உம்முடைய பரிசுத்தம்‌ விளங்கவும்‌ இதை 


அறிக்கையிடுகிறேன்‌” என்று 
சொல்லுகிறார்‌. தாவீது கர்த்தருடைய 
இரக்கத்தையும்‌, பயையும்‌ 


கிரு 
அவருடைய நீதியையும்‌ நம்புகிறார்‌. 





மயம்‌ 


யய 1 


நாம்‌ பாவம்‌ செய்திருந்தாலும்‌, 
கர்த்தர்‌ நீதியுள்ளவராயிருக்கிறார்‌. அவர்‌ 
நம்மை நீதியாய்‌ நியாயம்‌ விசாரிப்பார்‌. 
அவருடைய சமுகத்தில்‌ நம்முடைய 
பாவங்களை மறைக்காமல்‌ அறிக்கை 
செய்யவேண்டும்‌. அப்போது தேவனுடைய 
நீதியும்‌, பரிசுத்தமும்‌ விளங்கும்‌ என்று 
விசுவாசத்தோடு காத்திருக்கலாம்‌. மனுஷர்‌ 
நம்மைக்‌ குற்றப்படுத்தினாலும்‌, தேவன்‌ 
தம்முடைய கிருபையினால்‌ நம்மை 
மன்னிப்பார்‌ என்று விசுவாசிக்கவேண்டும்‌. 
இதுவே தேவனுடைய நீதி. இதுவே 
அவருடைய நியாயத்தீர்ப்பு கர்த்தர்‌ 
நம்முடைய பாவங்களை தம்முடைய 
கிருபையினால்‌ மன்னிக்கும்போது. 
அவருடைய நீதியும்‌ பரிசுத்தமும்‌ 
விளங்குகிறது. 


தாவீது தன்னுடைய 
ஜென்மாவத்தையெல்லாம்‌ கர்த்தரிடத்தில்‌ 
அறிக்கை செய்கிறார்‌. “இதோ நான்‌ 
துர்க்குணத்தில்‌ உருவானேன்‌” என்று 
சொல்லுகிறார்‌. தாவீது மற்ற இடங்களில்‌ 
தன்னுடைய சரீரம்‌ பிரமிக்கத்தக்க 
அதிசயமாய்‌ உண்டாக்கப்பட்டது 
என்றுதான்‌ சொல்லியிருக்கிறார்‌. 


“நான்‌ பிரமிக்கத்தக்க அதிசயமாய்‌ 
உண்டாக்கப்பட்டபடியால்‌, உம்மைத்‌ 
துதிப்பேன்‌; உமது கிரியைகள்‌ 
அதிசயமானவைகள்‌, அது என்‌ 
ஆத்துமாவுக்கு நன்றாய்த்‌ தெரியும்‌. நான்‌ 
ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்டு, 
பூமியின்‌ தாழ்விடங்களிலே விசித்திர 
விநோதமாய்‌ உ பகலை டபோது, 
என்‌ வ 
மறைவாயிருக்‌ ல்‌. சங்‌ 13914715. 


இங்கோ 


ஆனால்‌ 


துர்க்குணத்தில்‌ 
சொல்லுகிறார்‌. 


தான்‌ 
உருவானதாகச்‌ 
தாவீது பிரமிக்கத்தக்க 
அதிசயமாய்‌ உண்டாக்கப்பட்டபோதே, 
அவருடைய துர்க்குணமும்‌ அவரோடு 
பின்னிப்‌ பிணைந்துவிட்டது. “என்‌ தாய்‌ 
என்னை பாவத்தில்‌ கர்ப்பந்தரித்தாள்‌” 
என்று சொல்லுகிறார்‌. தாவீது 
தன்னுடைய தாயின்‌ வயிற்றிலிருக்கும்‌ 
போதே, பாவம்‌ அவரிடத்தில்‌ கலந்து 
விட்டது. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 





விரிவுரை ட்ட 
PUELSHERS 


தேவனே நம்மை உருவாக்கியவர்‌. 


தாவீதைப்போலவே. நாமும்‌ 
துர்க்குணத்தில்‌ உருவாயிருக்கிறோம்‌. 
நம்முடைய தாய்‌ நம்மை பாவத்தில்‌ 


கர்ப்பந்தரித்திருக்கிறாள்‌. கர்த்தரே நம்மை 
உண்டாக்கியவர்‌. நாம்‌ 
உண்டாக்கப்படும்போது கர்த்தருடைய கரம்‌ 
நமக்கு பாவத்தைக்‌ கொடுத்துவிட்டது. 
என்று சொல்லக்கூடாது. தேவனுடைய 
கர; போதும்‌ பாவம்‌ 
த தத்‌ த 


நாம்‌ ஒவ்வொருவரும்‌. 
தாயின்‌ வயிற்றிலிருந்து 


நம்முடைய 
பிறக்கும்போதே 


பாவசுபாவத்தோடு பிறக்கிறோம்‌. இந்த 
உலகத்திற்குள்‌ பிரவேசிக்கும்போதே 
பாவத்தன்மையோடு பிரவேசிக்கிறோம்‌. 
நம்முடைய ஜென்மரிசுத்தத்தோடு இந்தப்‌ 
பாவமும்‌ கலந்துவிடுகிறது. 
வேதபண்டிதர்கள்‌ இந்தப்‌ பாவத்தை, 


“ஜென்மாவர்‌' என்று சொல்லுகிறார்கள்‌ 
நாம்‌ தேவனுக்கு விரோதமாய்‌ மீறுவதற்கு 


முன்பாகவே, ந்த ஜென்மபாவம்‌ 
நமக்குள்ளிருக்கிறது. இதுவே நம்மை 
தேவனை விட்டுப்‌ பிரிக்கிர தேவனை 
ட்டு விலகிப்போகச்‌ செய்கிறது. 
உள்ளத்தில்‌ உண்மை 
இதோ, உன்னத்தில்‌ 
உண்மையிருக்க. விரும்புகிறீர்‌; 


அத்தக்கரணத்தில்‌ ஞானத்தை எனக்குத்‌ 
தெரியப்படுத்தூவீர்‌ (சங்‌ 51:6). 


தாவீது தேவனுடைய கிருபையை 
அங்கீகரிக்கிறார்‌. கர்த்தர்‌ நம்மீது 
இரக்கமாகவும்‌ அன்பாகவும்‌ இருக்கிறார்‌. 
நம்முடைய உள்ளத்தில்‌ உண்மையிருக்க 
வேண்டுமென்று விரும்புகிறார்‌. நம்முடைய 
பேச்சிலும்‌ செய்கையிலும்‌ நாம்‌ 
உண்மையுள்ளவர்களாயிருக்க வேண்டும்‌. 
நம்முடைய ஊழியத்தை நாம்‌ 
உண்மையாய்ச்‌ செய்யவேண்டும்‌. கர்த்தர்‌ 
நமக்குள்‌ நல்ல கிரியைகளை 
நடப்பித்திருக்கிறார்‌. அவற்றை 
நேலனுபைய நா pr மகிமைக்காக நாம்‌ 
பயன்படுத்தவேண்‌। 








பப! சங்கீதம்‌ - 
ரபா 
கர்த்தர்‌. அந்தக்கரணத்தில்‌ 
ஞானத்தை நமக்குத்‌ தெரியப்படுத்துகிறார்‌. 
அந்தக்கரணம்‌ என்பது நமக்குள்‌ 
இருக்கும்‌ மறைவான பகுதியைக்‌ 
குறிப்பிடும்‌. அப்போஸ்தலர்‌ பவுல்‌ இதை 
" மனுஷன்‌" என்று 
சொல்லுகிறார்‌. நமக்குள்‌ உண்டையும்‌ 
ஞானமும்‌ இருக்கவேண்டும்‌. இவை 


இரண்டும்‌ சேர்ந்து ஒரு மனுஷனிடத்தில்‌ 
காணப்படும்போது, அவன்‌ ஒரு நல்ல 
மனுஷனாகயிருப்பான்‌. 


கர்த்தர்‌ நமக்குள்‌ கிரியை நடப்பிக்க 
வேண்டுமென்று விரும்புகிறார்‌. கர்த்தர்‌ 
நம்மிடத்திலிருந்து எதை 
எதிர்பார்க்கிறாரோ, அதை கர்த்தர்‌ 
தாமே நமக்குள்‌ செய்து முடிக்கிறார்‌. 
கர்த்தருடைய கிரியைகளெல்லாம்‌ 
ஒழுங்கும்‌ கிரமுமுமாயிருக்கும்‌. அவர்‌ 
நம்முடைய மனதை  புதுப்பிக்கிறார்‌ 
இதனால்‌ நாம்‌ தேவனுடைய சித்தத்தை: 

)ந்துகொண்‌। ப க்‌ 
த்த 'ிக்கிறோம்‌ ப்ப 


தன்னுடைய இருதயம்‌ தேவனுக்கு 
முன்பாக சுத்தமனச்சாட்சியுள்ளதாயிருக்க 


வேண்டும்‌ என்று தாவீது, 
கருத்தோடிருக்கிறார்‌. கர்த்தருக்கு 
முன்பாக தானும்‌ தன்னுடைய 


மனந்திரும்புதலும்‌ உண்மையுள்ளதாயிருக்க 
வேண்டும்‌ என்பது தாவீதின்‌ விருப்பம்‌ 
தான்‌  உண்மையுள்ளவராயிருப்பதினால்‌, 
கர்த்தர்‌ தன்னை தம்மிடத்தில்‌ 
சேர்த்துக்கொள்வார்‌ தாவீது 
உறுதியாய்‌ நம்புகிறார்‌. 





என்று 


தன்னுடைய அந்தக்கரணத்தில்‌ 
கர்த்தர்‌ புதிய காரியங்களை நடப்பிப்பார்‌ 
என்றும்‌ புதிய சிந்தனைகளைக்‌ 
கொடுப்பார்‌ என்றும்‌, புதிய ஞானத்தை 
வெளிப்படுத்துவார்‌ என்றும்‌ தாவீது 
நம்பிக்கை போடிருக்கிறார்‌. உள்ளான 
மனுஷன்‌ புதுப்பிக்கப்படும்போது. 
நம்முடைய சிந்தையும்‌ செய்கையும்‌ 
புதிதாயிருக்கும்‌. பழையது ஒழிந்து 
போகும்‌. சகலமும்‌ புதிதாகும்‌ தாவீது 
அந்தக்கரணத்தின்‌  ஞானத்தைப்பற்றிச்‌ 
சொல்லும்போது, அது இருதயத்தில்‌ 
மறைந்திருக்கிற குணம்‌ என்று 
சொல்லுகிறார்‌. 


PSALMS - COMMENTARY 





PUBLISHERS 


விரிவுரை ட 


“அழியாத  அலங்கரிப்பாயிருக்கிற 
சாந்தமும்‌ அமைதலுமுள்ள ஆவியாகிய 
இருதயத்தில்‌ மறைந்திருக்கிற குணமே 
உங்களுக்கு அலங்காரமாயிருக்கக்கடவது; 


அதுவே தேவனுடைய பார்வையில்‌ 
விலையேறப்பெற்றது” பேது 34) 
கர்த்தர்‌ தாவீதுக்கு ஞானத்தைத்‌ 
தெரியப்படுத்துகிறார்‌. இதனால்‌ 


தேவனுடைய சித்தத்தையும்‌. அவருடைய 


திட்டத்தையும்‌ தாவீதால்‌ புரிந்துகொள்ள 
முடிகிறது. 

தாவீது ஏற்கெனவே தன்னைச்‌ 
சோதனைக்குட்படுத்தி பாவம்‌ 
செய்துவிட்டார்‌. கர்த்தர்‌ இப்போது 
அவருடைய அந்தக்கரணத்தில்‌ 
ஞானத்தைத்‌ தெரியப்படுத்தியிருப்பதினால்‌, 
தாவீது இனிமேல்‌ தன்னைச்‌ 
சோதனைக்கு  ஒப்புக்கொடுக்கமாட்டார்‌. 
பாவத்திற்கு விலகியே  ஜீவிப்பார்‌. 
கர்த்தருடைய சித்தத்திற்கும்‌, 
திட்டத்திற்கும்‌ கீழ்ப்படிந்து நடப்பார்‌. 
தாவீதின்‌ ஜெபம்‌ 
சுங்‌ 51: 7-12 


சங்‌ 51:7. நீர்‌ என்னை சசோப்பினால்‌ 
சுத்திகரியும்‌ அப்பொழுது நான்‌ 
சுத்தமாவேன்‌; என்னைக்‌ கழுவியருளும்‌, 
அப்பொழுது நான்‌ உறைந்த 
மழையிலும்‌ வெண்மையாவேன்‌. 


சவ்‌ 518. நான்‌ சந்தோஷமும்‌ 
மகிழ்ச்சியும்‌ கேட்கும்படி செய்யும்‌, 


அப்பொழுது நீர்‌ நொறுக்கின 
எலும்புகள்‌ களிகூரும்‌. 

சங்‌ 51:9. என்‌ பாவங்களைப்‌ 
பாராதபடிக்கு. உமது 
முகத்தை மறைத்து, 
என்‌ அக்கிரமங்கனை யெல்லாம்‌ 
தீக்கியருளும்‌. 


சங்‌ 51:10. தேவனே, சுத்த இருதயத்தை 
என்னிலே சிருஷ்டியும்‌, நிலைவரமான 


என்‌ உள்ளத்திலே. 





ப்பி சங்கீதம்‌ 


யய 1 


சுங்‌ 5111. உமது சமுகத்தை விட்டு 
என்னைத்‌  தன்னாமலும்‌, உமது 
பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருத்து 
எடுத்துக்கொன்னாமலும்‌ இரும்‌. 


சுங்‌ 5102. உமது இரட்சணியத்தின்‌ 
சந்தோஷத்தைத்‌ திரும்பவும்‌ எனக்குத்‌ 
தந்து, உற்சாகமான ஆவி என்னைத்‌ 
தாங்கும்படி, செய்யும்‌. 


சுத்திகரியும்‌ 
என்னை ஈசோப்பினால்‌. 


தக்கல்‌: அப்பொழுது நான்‌ 
சுத்தமாவேன்‌; என்னைக்‌ கழுவியருளும்‌, 


அப்பொழுது நான்‌ உறைந்த 
மழையிலும்‌  வெண்மையாவேன்‌ 
(சுங்‌ 51:7). 

தாவீது கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
ஜெபம்பண்ணுகிறார்‌ அநேக 
காரியங்களை விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 
நாமும்‌ தாவீதைப்போல கர்த்தருடைய 
சமுகத்தில்‌ ஜெபம்பண்ணவேண்டும்‌. 
இயேசுகிறிஸ்துவின்‌ நாமத்தினால்‌ 
ஜெரிக்கவேண்டும்‌. கர்த்தர்‌ தன்னுடைய 
பாவங்களிலிருந்து தன்னைச்‌ 
சுத்திகரிக்கவேண்டும்‌ என்பதே தாவீதின்‌ 
பிரதான ஜெபம்‌. தாவீதின்‌ பாவங்கள்‌ 
அவருடைய ஜீவியத்தில்‌ 
பாவக்கறைகளாகப்‌ படந்திருக்கிறது. 
கர்த்தர்‌ தாமே அவற்றை ஈசோப்பினால்‌ 
குத்திகரிக்கவேண்டுபென்று தாவீது 
விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 


ஈசோப்பினால்‌ சுத்திகரிப்பது என்பது 
மோசேயின்‌ பிரமாணத்தின்டி ஒருவரை 
சுத்திகரிக்கிற சுத்திகரிப்பின்‌ சடங்காகும்‌. 


குஷ்டரோகியையும்‌, சரீரத்தில்‌. 
தீட்டுள்ளவர்களையும்‌ சுத்திகரிப்பு 
ஜலத்தினாலும்‌, இரத்தத்தினாலும்‌ 
சுத்திகரிப்பது வழக்கம்‌. அவர்களைச்‌ 
சுத்திகரிப்பதற்கு ஈசோப்பைப்‌ 
பயன்படுத்துவார்கள்‌. ஈசோப்பினால்‌ 
சுத்திகரிப்படும்போது, தங்களுடைய 
அசுத்தங்கள்‌, தங்களுடைய தீட்டுகள்‌ 


தங்களைவிட்டு நீங்கிப்போகும்‌ என்பது 
அவர்களுடைய நம்பிக்கை. 





- விரிவுரை ட்ட 
PSALMS - COMMENTARY 


PUBLISHERS 


தாவீது கர்த்தருடைய 
கிருபையையும்‌, இரக்கத்தையும்‌, 
சிலாக்கியத்தையும்‌ மறுபடியும்‌ 
பெற்றுக்கொள்ள வேண்டுமென்று 
விரும்புகிறார்‌. கர்த்தரோடு. 
தனக்கிருக்கிற ஐக்கியத்தைப்‌ 
புதுப்பித்துக்கொள்ள வேண்டுமென்றும்‌ 
ஆவலயிருக்கிறார்‌. தன்னுடைய 
பாவங்கள்‌ சுத்திகரிக்கப்பட்டால்தான்‌, 
தன்னால்‌ கர்த்தருடைய சமுகத்திற்கு 
அருகாமையில்‌ வரமுடியும்‌ என்பது 


தாவீதுக்குத்‌ தெரியும்‌. 

புதிய ஏற்பாட்டுக்காலத்தில்‌ ஜீவிக்கிற 
நம்மை. இயேசுகிறிஸ்துவின்‌ இரத்தம்‌ 
சுத்திகரிக்கிறது நாம்‌ இப்போது 
ஈசோப்பினால்‌  சுத்திகரிக்கப்படுவதில்லை, 
இயேசுகிறிஸ்துவின்‌ இரத்தம்‌ நம்முடைய 


ஆத்துமாவின்மீது தெளிக்கப்படுகிறது. 
நாம்‌ அதை  விசுவாசிக்கிறோம்‌. 
நம்முடைய ஆத்துமாவில்‌ 
சுத்திகரிக்கப்படுகிறோம்‌. பழைய 
ஏற்பாட்டுக்காலத்தில்‌ ஈசோப்பினால்‌ 
சுத்திகரிப்பின்‌ ஜலம்‌ 
தெளிக்கப்பட்டதுபோல, புதிய 
ஏற்பாட்டுக்காலத்தில்‌ கிறிஸ்துவின்‌ 


இரத்தம்‌ நம்மீது தெளிக்கப்படுகிறது 


எபிரெயருக்கு நிருபம்‌ எழுதின 

ஆசிரியர்‌ இயேசுகிறிஸ்துவின்‌ 
ட்‌ “தெளிக்கப்படும்‌ இரத்தம்‌" 
(எபி 12:24) என்று 
சொல்லுகிறார்‌. இயேசுகிறிஸ்துவின்‌ 


இரத்தம்‌ நம்முடைய மனச்சாட்சிபிலுள்ள 
அசுத்தங்களையெல்லாம்‌ நீக்கி நம்மைச்‌ 


சுத்திகரிக்கும்‌. பாவத்தின்‌ 
குற்றவுணர்வுகளிலிருந்தும்‌, பழைய 
செத்த கிரியைகளிலிருந்தும்‌ 
கிறிஸ்துவின்‌ இரத்தம்‌ நம்மை 
சுத்திகரிக்கிறது. 





ப்பம்‌ சங்கீதம்‌ - 
நரியார்‌ 
பழைய ஏற்பாட்டுக்காலத்தில்‌, 
மோசேயின்‌ பிரமாணத்தின்‌ பிரகாரம்‌. 
மரித்துப்போன சரீரத்தைத்‌ 
தொட்டவர்களும்‌  தீட்டானவர்களாகக்‌ 
கருத்தப்பட்டார்கள்‌. அவர்களை 
சுத்திகரிப்பதற்கு அவர்கள்மீது 


சுத்திகரிப்பின்‌ ஜலம்‌ 

தீட்டுப்பட்டவன்‌ தேவனுடைய ணன்‌ 

பிரவேசிக்கக்கூடாது. அவன்‌ 

விலகியே இருக்கவேண்டும்‌. ப 
நம்முடைய 


ஏற்பாட்டுக்காலத்திலோ, 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து, தம்முடைய 


கிருபையினால்‌, நம்மீது தம்முடைய 
இரத்ததைத்‌ தெளித்து நம்மைச்‌ 
சுத்திகரிக்கிறார்‌ நம்முடைய 
பாவங்களையும்‌, சாபங்களையும்‌. 
பாவக்கறைகளையும்‌ நம்மைவிட்டு 
நீக்கிப்போடுகிறார்‌. இதனால்‌ நாம்‌ 
தேவனுடைய கிரு. ஈசனத்தண்டையில்‌ 
தைரியமாய்க்‌ கிட்டிச்சேருகிற 


சிலக்கியத்தைப்‌ பெற்றிருக்கிறோம்‌. 

கர்த்தர்‌ தன்னை ஈசோப்பினால்‌ 
சுத்திகரிக்கும்போது, தான்‌ சுத்தமாவதாக 
தாவீது சொல்லுகிறார்‌. கர்த்தர்‌ தன்னை 


கழுவியருளும்போது, தான்‌ உறைந்த 
மழையிலும்‌ வெண்மையாவதாக தாவீது, 
அறிக்கை செய்கிறார்‌. தாவீதுக்கு 
பாவத்தில்‌ ஜீவிக்கப்‌ பிரியமில்லை. 
சுத்திகரிக்கப்ப. வேண்டுமென்று, 
விரும்புகிறார்‌. ஞ்சையுள்ள 


வா 
ஆத்துமாவை கர்த்தர்‌ நிரப்புவார்‌. 


சந்தோஷமும்‌ மகிழ்ச்சியும்‌ 


நான்‌ சந்தோஷமும்‌ மகிழ்ச்சியும்‌ 
கேட்கும்படி, செய்யும்‌, அப்பொழுது நீர்‌ 
நொறுக்கின எலும்புகள்‌ கனிகூரும்‌. 
(சங்‌ 51:8). 


தன்னுடைய பாவங்கள்‌ 
மன்னிக்கப்படவேண்டுமென்பதே தாவீதின்‌ 
பிரதான  ஜெபமாகும்‌. தாவீது 
பாவமன்னிப்பின்‌ ஆறுதலைப்‌ 
பெற்றுக்கொள்ளவேண்டும்‌ என்று 
விரும்புகிறார்‌. தான்‌. 
சுத்திகரிக்கப்பட்டால்தான்‌. தனக்கு 
சந்தோஷமும்‌ மகிழ்ச்சியும்‌ உண்டாகும்‌ 
என்று தாவீதுக்குத்‌ தெரியும்‌ 


PSALMS - COMMENTARY 





PUBLISHERS 


விரிவுரை ட 


அதுவரையிலும்‌ தாவீதுக்கு சந்தோஷமோ, 
சமாதானமோ இல்லை. தாவீதின்‌ 
பாவங்கள்‌ அவருடைய ஆத்துமாவுக்கு 
வேதனையாயிருக்கிறது. தன்னுடைய 
பாவத்தினிமித்தமாய்‌ கர்த்தர்‌ தன்னுடைய 
எலும்புகளையெல்லாம்‌ நொறுக்கினதுபோல 
தாவீது வேதனைப்படுகிறார்‌. 





தாவீது இப்போது கர்த்தருடைய 
சமுகத்தில்‌, விசுவாசத்தோடு * 
சந்தோஷமும்‌ மகிழ்ச்சியும்‌ கேட்‌ 
செய்யும்‌” என்று விண்ணப்பம்‌ 
பண்ணுகிறார்‌. தன்னுடைய சந்தோஷமும்‌, 
சமாதானமும்‌ உறுதியாய்‌ 
நிலைத்திருக்கவேண்டும்‌. என்பதே 
தாவீதின்‌ விருப்பம்‌. 


தாவீதின்‌ பாவத்தினால்‌ அவருடைய 
இருதயம்‌ உடைந்துபோயிற்று. தன்னுடைய 
இருதயம்‌ உடைந்துபோனதை, தன்னுடைய 
எலும்புகள்‌ நொறுங்கிப்போனதாகச்‌ 
சொல்லுகிறார்‌. நம்முடைய பாவங்கள்‌ 
நொறுங்கிப்போன எலும்புகளுக்கு 
ஒப்பாயிருக்கிறது எலுப்புகள்‌ 
நொறுங்கும்போது நமக்குள்‌ வேதனை 
வரும்‌. அதுபோல நாம்‌ பாவம்‌ 
செய்யும்போது நமக்குள்‌ வேதனைகள்‌ 
பெருகும்‌. 


கர்த்தர்‌ தன்னுடைய பாவங்களை 
மன்னிக்கும்போது, தன்னுடைய 
நொறுக்கின எலும்புகள்‌ களிகூரும்‌ என்று 
தாவீது சொல்லுகிறார்‌. தாவீதுக்கு 
இப்போது சந்தோஷமும்‌ இல்லை 
மகிழ்ச்சியும்‌ இல்லை. சமாதானமும்‌ 
இல்லை. பாவத்தின்‌ 
அடிமைத்‌ தனத்திலிருக்கிறார்‌. 
காயம்பட்டவராகயிருக்கிறார்‌. கர்த்தரே 
இவரை காயப்படுத்தியிருக்கிறார்‌. 
கர்த்‌ ம்முடைய கிருபையினால்‌, 
ன்‌ காயத்தைக்‌ கட்டவும்‌ செய்வார்‌. 





யம்‌ 
யய 1 


ஆவியானவர்‌. தம்முடைய 
கோபத்தினால்‌ பாவம்‌ செய்தவர்களை 
நொறுக்குகிறார்‌. அவர்களை அடிக்கிறார்‌. 
அவர்களுக்குக்‌ காயம்‌ 
உண்டுபண்ணுகிறார்‌. அதே கர்த்தர்‌ 
தம்முடைய கிருபையினால்‌ நம்‌ 
காயங்களை 

குணப்படுத்துகிறார்‌. 

கர்த்தருடைய கிருபை தேவைப்படுகிறது. 
கர்த்தர்‌ கொடுக்கிற சந்தோஷமும்‌ 
மகிழ்ச்சியும்‌ தேவைப்படுகிறது. கர்த்தர்‌ 
தன்னுடைய எலும்புகளை 
நொறுக்கிப்போட்டாலும்‌ அந்த எலும்புகள்‌ 
மறுபடியும்‌ கர்த்தருக்குள்‌ 
களிகூரவேண்டுமென்று தாவீது 
விரும்புகிறார்‌. 


என்‌ அக்கிரமங்களையெல்லாம்‌ 
நீக்கியருளும்‌ 


என்‌ பாவங்களைப்‌ பாராதபடிக்கு. 
நீர்‌ உமது முகத்தை மறைத்து, என்‌ 
அக்கிரமங்கனையெல்லாம்‌ நீக்கியருளும்‌ 
(சங்‌ 51:9). 


தன்னுடைய பாவங்களெல்லாம்‌ 
பூரணமாய்‌ மன்னிக்கப்ப. 
வேண்டுமென்பதே தாவீதின்‌ ஜெபமாகும்‌ 
தன்னுடைய  அக்கிரமங்களையெல்லாம்‌ 
கர்த்தர்‌ தாமே நீக்கியருளுமாறு. 
தாவீது ப கருத்தாய்‌ 


சந்தோஷமும்‌ இருக்காது. 
இருக்காது. 
மன்னிக்கப்படுவதே 
சமாதானத்திற்கும்‌ 
ஆதாரம்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை | 
PUBLISHERS 


தாவீது கர்த்தரிடத்தில்‌ தன்னுடைய 
பாவமன்னிப்புக்காக விண்ணப்பம்‌ 
பண்ணும்போது. “என்‌ பாவங்களை 
பாராதடடிக்கு நீர்‌ உமது முகத்தை 
மறைத்தருளும்‌' என்று சொல்லுகிறார்‌. 
கர்த்தர்‌ தாவீதின்‌ பாவங்களைப்‌ 
பார்த்தால்‌, அதனால்‌ அவருக்கு 
தாவீதின்மீது கோபம்‌ வரும்‌. தாவீதுக்கு 
தண்டனை கொடுப்பார்‌. ஆகையினால்‌ 
கர்த்தர்‌ தன்னுடைய பாவங்களை 
பாராதபடிக்கு, தம்முடைய முகத்தை 
மறைத்துக்கொள்ள வேண்டுமென்று 
விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 

தாவீதினிடத்தில்‌ ஏராளமான 
அக்கிரமங்கள்‌ உள்ளது கர்த்தர்‌ 
இவற்றையெல்லாம்‌ பார்த்தால்‌, அவருக்கு 
தாவீதின்மேல்‌ அதிகக்கோபம்‌ வரும்‌, 
ஆகையினால்‌ கர்த்தர்‌ தாமே தன்னுடைய 
அக்கிரமங்களையெல்லாம்‌ நீக்கியருளுமாறு 
விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. கர்த்தருடைய 
ஞாபகபுஸ்தகத்திலிருந்து. தன்னுடைய 
கணக்கில்‌ எழுதப்பட்டிருக்கிற எல்லா 
அக்கிரமங்களையும்‌ நீக்கிப்போடுமாறு 
ஜெபம்பண்ணுகிறார்‌. 

உன்‌ மீறுதல்களை மேகத்தைப்‌ 
போலவும்‌, உன்‌ பாவங்களைக்‌ 


கார்மேகத்தைப்போலவும்‌ அதற்றிவிட்டேன்‌; 


என்னிடத்தில்‌ திரும்பு; உன்னை நான்‌ 
மீட்டுக்கொண்டேன்‌” (ஏசா 44:22). 


சுத்த இருதயத்தை என்னிலே 
சிருஷ்டியும்‌ 


தேவனே, சுத்த இருதயத்தை 
என்னிலே சிருஷ்டியும்‌, நிலைவரமான 
ஆவியை என்‌ உள்ளத்திலே புதூப்பியும்‌ 
(சங்‌ 51:10). 





ப்பி சங்கீதம்‌ 


யய 1 


தாவீது கர்த்தரிடத்தில்‌ அவருடைய 


சுத்திகரிக்கும்‌ கிருபைக்காக 
ஜெபம்பண்ணுகிறார்‌. தாவீதின்‌ 
இருதயத்தில்‌ அசுத்தம்‌ இருக்கிறது. 
அவருடைய இருதயம்‌ மங்களினால்‌ 
நிரம்பியிருக்கிறது. கர்த்தர்‌ தாமே 
தாவத்‌ ட கரதத. 
சுத்தப்படுத்தவேண்டும்‌. கர்த்தர்‌ 
சுத்த... இருதயத்தை  தாவீதில்‌ 
சிருஷ்டிக்கவேண்டும்‌. கர்த்தர்‌ தாவீதின்‌ 


உள்ளத்திலே நிலைவரமான ஆவியைப்‌ 
புதுப்பிக்கவேண்டும்‌. அப்போதுதான்‌ 
தாவீதுக்கு மெய்யான சந்தோஷமும்‌ 
மகிழ்ச்சியும்‌ உண்டாகும்‌ 


தாவீதின்‌ ஆவிக்குரிய ஜீவியம்‌ 
பழுதடைந்து காணப்படுகிறது. கர்த்தர்‌ 
தாமே அதிலுள்ள பழுதுகளையெல்லாம்‌ 
நீக்கிப்போடவேண்டும்‌. தாவீது 
தன்னுடைய ஆவியில்‌ 
பெலனற்றவராமிருக்கிறார்‌. கர்த்தர்‌ தாமே 
தாவீதின்‌: ணப புதுப்பித்து, அவரைப்‌ 
குக்‌ 


தாவீதின்‌ 

சீராகயில்லை. அவரால்‌ 
சிந்திக்க முடியவில்லை. 
சிந்தனையில்‌ அவரால்‌ 
நிற்கமுடியவில்லை. அவருக்குள்‌ 
மாறுபாடான இருதயமும்‌, தாறுமாறான 
சிந்தனையும்‌ நிரம்பியிருக்கிறது. 
அவருடைய சிந்தனை 
மாறிக்கொண்டேயிருக்கிறது. தனக்கு 
தெளிந்த சிந்தனை வேண்டுமென்றும்‌ 
தான்‌ கர்த்தரை உறுதியாய்ப்‌ 
பற்றிக்கொள்ளவேண்டுமென்றும்‌ தாவீது 
விரும்புகிறார்‌. இதற்காக தாவீது 
கர்த்தரிடத்தில்‌ “நிலைவரமான ஆவியை 
என்‌ உள்ளத்திலே புதுப்பியும்‌” என்று 
கேட்கிறார்‌. 


சிந்தனைகள்‌ 
தெளிவாக 
தன்னுடைய 
நிலைத்து 


கர்த்தர்‌ தாவீதை தம்முடைய 
ஆவியினால்‌ புதுப்பிக்கும்போது, அவர்‌ 
இதற்கு முன்பு செய்ததுபோல, இனிமேல்‌: 


பாவம்‌ செய்யமாட்டார்‌. அவர்‌ இதற்கு 
முன்பு கர்த்தருடைய சமுகத்தைவிட்டு 
விலகிப்போனதுபோல இனிமேல்‌ 
விலகிப்போகமாட்டார்‌. கர்த்தருக்குள்‌ 


நிலைத்திருப்பார்‌. பரிசுத்தமாய்‌ ஜீவிப்பார்‌. 








- விரிவுரை ட்ட 
PSALMS - COMMENTARY 


PUBLISHERS 


உமது பரிசுத்த ஆவியை 
என்னிடத்திலிருந்து எடுத்துக்‌ 
கொள்ளாதிரும்‌ 


உமது சமுகத்தை விட்டு என்னைத்‌ 
தன்னாமலும்‌, உமது பரிசுத்த 
ஆவியை என்னிடத்திலிருத்து எத்த 
கொன்னாமலும்‌ 

(சங்‌ 5111). 


கர்த்தருடைய கிருபை தனக்குத்‌ 
தொடர்ந்து கிடைக்கவேண்டுபென்று 
தாவீது கர்த்தரிடத்தில்‌ விண்ணப்பம்‌ 
பண்ணுகிறார்‌. கர்த்தர்‌ தனக்குள்‌ 
இன்னும்‌ அநேக நற்கிரியைகளை 
நடப்பிக்கவேண்டுமென்று விரும்புகிறார்‌. 
தாவீது கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
எப்போதும்‌ இருக்கவேண்டுபென்று 
விரும்புகிறார்‌. ஆனால்‌ இப்போதோ 
தாவீது பாவம்‌ செய்திருப்பதினால்‌ அவர்‌ 
கர்த்தருடைய 

விலகிப்போயிருக்கிறார்‌. ்‌ 
அவருடைய இருதயத்தில்‌ வேதனை 
உண்டாயிற்று, “உமது சமுகத்தைவிட்டு 
என்னைத்‌ ள்ளாமலிரும்‌' என்று 
பயபக்தியோடு விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 


கர்த்தர்‌ தாவீதை தம்முடைய 
சமுகத்தைவிட்டு தள்ளிவிட்டால்‌, 
தாவீதுக்கு கர்த்தரிடத்திலிருந்து ஒரு 
உதவியும்‌ கிடைக்காது. தாளீதால்‌ 
தன்னுடைய பிரச்சனைகளை 
கர்த்தரிடத்தில்‌ சொல்லவும்‌ முடியாது. 
கர்த்தருடைய பிள்ளைகளெல்லோரும்‌ 
அவருடைய சமுகத்தில்‌ 
நெருக்கமாயிருக்கவேண்டும்‌. நமக்குக்‌ 
கர்த்தரோடு ஐக்கியம்‌ தேவை! 
கர்த்தருடைய ஐக்கியத்தையும்‌. அவருடைய 
சமுகத்தையும்‌ நாம்‌ ஒருபோதும்‌ 
இழந்துபோகக்கூடாது. 





ப்பி சங்கீதம்‌ 


யய 1 


தாவீது கர்த்தரிடத்தில்‌, "உமது 
பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து 
எடுத்துக்கொள்ளாமலும்‌ இரும்‌” என்றும்‌ 
ஜெபம்பண்ணுகிறார்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
பரிசுத்த ஆவியை  நந்பிடத்திலிருந்து 
எடுத்துக்கொண்டால்‌, நாம்‌. 
ஒன்றுமில்லாதவர்களாய்ப்‌ போய்விடும்‌ 
நம்மால்‌ நமக்கோ 
மற்றவர்களுக்கோ ஒரு 
உண்டாகாது. நம்முடைய சரீரத்தில்‌ 
உயிருள்ளவர்களைப்போல்‌ இருந்தாலும்‌, 
நம்முடைய ஆவியில்‌ மரித்தவர்களாகவே. 
இருப்போம்‌. 


அல்லது 
பிரயோஜனமும்‌ 


கர்த்தர்‌ தம்முடைய பரிசுத்த. 
ஆவியை கலை விட்டு 
எடுத்துப்போட்டார்‌. அதன்பின்பு சவுல்‌ 
மிகவும்‌ பரிதாபமாய்‌ ஜீவித்தார்‌. 
அவருக்கு தேவனுடைய உதவியும்‌, 
ஒத்தாசையும்‌, வழிநடத்துதலும்‌ 
கிடைக்கவில்லை. கர்த்தர்‌ தம்முடைய 
ஆவியை கூலை விட்டு 


எடுத்துப்போட்டது தாவீதுக்கு நன்றாய்த்‌ 


தெரியும்‌. சவலுக்கு வந்த பிரச்சனைகள்‌ 
எல்லாவற்றையும்‌ தாவீது 
அறிந்திருக்கிறார்‌ அதுபோன்ற 
பரிதாபமான நிலமை தனக்கும்‌ 
வந்துவிடக்கூடாது என்பதற்காகவே, 
'உமது பரிசுத்த ஆவியை 
என்னிடத்திலிருந்து எடுத்துக்‌ 
கொள்ளாதிரும்‌' என்று பயபக்தியோடு 
விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 

தன்னுடைய ஜீவியத்திலிருந்து 
கர்த்தர்‌ எதை வேண்டுமானாலும்‌ 
எடுத்துக்கொள்வதற்கு தாவீது சம்மதம்‌ 
தெரிவிக்கிறார்‌. கர்த்தர்‌ விரும்பினால்‌ 
தன்னுடைய பிள்ளைகளையோ, 
ராஜ்யத்தையோ, கிரீடத்தையோ, 
தன்னுடைய ஜீவனையோ 
எடுத்துக்கொள்ள தாவீது தன்னைப்‌ 


பூரணமாய்‌ ஒப்புக்கொடுத்தார்‌. ஆனாலும்‌ 
கர்த்தர்‌ தம்முடைய பரிசுத்த ஆவியை 


தன்னிடத்திலிருந்து எடுத்துக்‌ 
கொள்ளக்கூடாது என்று கருத்தாய்‌ 
'விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 





- விரிவுரை ட்ட 
PSALMS - COMMENTARY 


PUBLISHERS 


உமது 
சந்தோஷத்தை 
எனக்குத்‌ தாரும்‌ 


இரட்சணியத்தின்‌ 
திரும்பவும்‌ 


இரட்சணியத்தின்‌ 

அத்தவைத்தைத்‌ திரும்பவும்‌ எனக்குத்‌ 
தந்து, உற்சாகமான ஆவி என்னைத்‌ 
தாங்கும்படி செய்யும்‌ (சங்‌ 51:19). 

கர்த்தர்‌ தன்னைப்‌ 
புதுப்பிக்கவேண்டுபென்று தாவீது 
விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. தாவீது பாவம்‌ 
செய்வதினால்‌ அவருடைய ஆவிக்குரிய 
சந்தோஷமும்‌, ஆறுதலும்‌, சமாதானமும்‌ 
அவரை விட்டு நீங்கிப்போயிற்று. தாவீது 
தேவனுடைய கிருபையை அதிகமாய்‌ 
விரும்புகிறார்‌. கர்த்தர்‌ தாமே தம்முடைய 
இரட்சணியத்தின்‌ சந்தோஷத்தை தனக்கு 
திரும்பவும்‌ தரவேண்டுபென்று தாவீது 
விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 

கர்த்தருடைய 
அவருடைய 
சந்தோஷமே 
கர்த்தரே 


பிள்ளைகளுக்கு 
இரட்சணியத்தின்‌ 
பெய்யான சந்தோஷம்‌, 

நம்முடைய 
இரட்சராகமிருக்கிறார்‌. அவர்‌ நமக்கு 
தம்முடைய இரட்சணியத்தையும்‌, நித்திய 
ஜீவனையும்‌ கொடுக்கிறார்‌. நாம்‌ இதை 
விசுவாசித்துப்‌  பெற்றுக்கொள்கிறோம்‌. 
இந்த விசுவாசத்தினால்‌ நாம்‌ இந்தப்‌ 
பிரபஞ்சத்தில்‌ உற்சாகமாய்‌ ஜீவிக்கிறோம்‌. 





தாவீதுக்கோ தாவீது தன்னுடைய 
ஆவியில்‌ உற்சாகமில்லை. அவருடைய 
பாவத்தினிமித்தமாய்‌  உற்சாகமில்லாமல்‌. 
சோர்ந்துபோயிருக்கிறார்‌. 

கர்த்தர்‌ தாமே தனக்கு இரட்சிப்பின்‌ 
சந்தோஷத்தைத்‌ திரும்பவும்‌ 
தரவேண்டுமென்‌| , உற்சாகமான ஆவி 
தன்னை தாங்கும்படி செய்யவேண்டும்‌. 
என்றும்‌ தாவீது 
விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. தாவீது 


தட ஆவியிலே இப்போது கீழே 
விழுந்துவிட்டார்‌. அவருடைய மகிழ்ச்சியும்‌ 


ாஷமும்‌ அரை விட்டு 
ப்‌ அவருடைய சமாதானம்‌ 
அவரை ட்டு ச ்வனிற்ற 





மயம்‌ 
யய 1 


கீழே விழுந்திருக்கிற 
தன்னுடைய சொந்த 
தாங்கமுடியவில்லை. தாவீதுக்கு 
கர்த்தருடைய உதவியும்‌ ஒத்தாசையும்‌ 
தேவைப்படுகிறது. கர்த்தருடைய உதவி 
'கிடைக்கவில்லையென்றால்‌ தாவீது 
தன்னுடைய வருத்தத்தில்‌ 
மூழ்கிப்போய்விடுவார்‌. இப்படிப்பட்ட 
சூழ்நிலையில்‌, தாவீது கர்த்தரிடத்தில்‌, 
“உற்சாகமான ஆவி என்னை தாங்கு 
செய்யும்‌" என்று விண்ணப்பம்‌ 
பண்ணுகிறார்‌. 


தாவீதால்‌ 
ஆவியினால்‌ 


தாவீதின்‌ ஊழியம்‌ 
சங்‌ 51 : 18-19 


சங்‌ 51:19. அப்பொழுது பாதகருக்கு 
உமது வழிகளை உபதேசிப்பேன்‌; 
பாவிகள்‌ உம்மிடத்தில்‌ 
மனத்திரும்புவார்கள்‌. 


சங்‌ 114. தேவனே, 
இரட்சிக்குந்தேவனே, 


என்னை 
இரத்தப்‌ 
பழிகளுக்கு என்னை தீங்லாக்கிவிடும்‌; 


அப்பொ என்‌ நாவு உம்முடைய 
நீதியைக்‌ கெம்பீரமாய்ப்பாடும்‌. 


சுங்‌ 5115. ஆண்டவரே, என்‌ 
உதடுகளைத்‌ திறந்தருளும்‌; 
அப்பொழுது என்‌ வாய்‌ உம்முடைய 
புகழை அறிவிக்கும்‌. 


சுங்‌ 5116. பலியை நீர்‌ 
விரும்புகிறதில்லை, விரும்பினால்‌ 
செலுத்துவேன்‌; தகனபலியும்‌ உமக்குப்‌ 
பிரியமான தல்ல. 


சங்‌ 5127. தேவனுக்கேற்கும்‌ பலிகள்‌: 
நொறுங்குண்ட ஆவிதான்‌; தேவனே, 
தொறுங்குண்டதும்‌ நருங்குண்டதுமான 
இருதயத்தை தீர்‌ புறக்கணியீர்‌. 

சுங்‌ 5118. 

பீரியத்தின்படி. 

எருசலேமின்‌ மதில்களைக்‌ கட்டுவீராக. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ட்ட 
90% 


சங்‌ 51:19. அப்பொழுது தகனபலியும்‌ 
சர்வாங்க தகனபலியுமாக தீதியின்‌ 
பலிகளில்‌ பிரியப்படுவீர்‌ அப்பொழுது. 
உமது பீடத்தின்மேல்‌ 
காளைகளைப்‌ பலியிடுவார்கள்‌. 


பாதகருக்கு உமது வழிகளை 
உபதேசிப்பேன்‌ 


அப்பொழுது பாதகருக்கு உமது 
வழிகளை உபதேசிப்பேன்‌; பாவிகள்‌ 
உம்மிடத்தில்‌ மனத்திரும்புவார்கள்‌. 
(சங்‌ 51:18). 


தாவீது கர்த்தரிடத்தில்‌ தன்னைச்‌ 
சுத்திகரிக்குமாறும்‌. கழுவுமாறும்‌ 
விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. தன்னுடைய 
அக்கிரமங்களையெல்லாம்‌. நீக்கியருளி, 
சுத்த இருதயத்தை தன்னிலே 
சிருஷ்டிக்குமாறும்‌. நிஷைரமான ஆவியை 
தன்‌ உள்ளத்திலே புதுப்பிக்குமாறும்‌ 
விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. அப்போது 
தாவீது கர்த்தருடைய வழிகளை 
பாதகருக்கு உபதேசிப்பதாக 
வாக்குப்பண்ணுகிறார்‌. 


தாவீதும்‌ ஒரு பாதகராகத்தான்‌. 
இருக்கிறார்‌. தன்னைப்போல பாதகருக்கு, 
தன்னுடைய அனுபவத்தின்‌ ய 
கர்த்தருடைய வழிகளை தெளிவாய்‌ 
உபதேசிக்கலாம்‌ என்று று 
எதிர்பார்க்கிறார்‌. கர்த்தருடைய 
கிருபையை  பெற்றுக்கொண்டவர்களால்‌ 
மாத்திரமே மற்றவர்களுக்கு அதை 
உபதேசிக்க முடியும்‌. தாவீது 
தன்னுடைய பாவத்திற்காக மனந்திரும்பி, 
கர்த்தருடைய கிருபையினால்‌ 
பாவமன்னிப்பைப்‌ பெற்றிருக்கிறார்‌. 
இதுவே கர்த்தருடைய 
வழியை பாதகருக்கு 
தாவீது 
தகு கி்‌ 


கர்த்தரிடத்தில்‌ 





ப்பி சங்கீதம்‌ 


யய 1 


இரட்சிக்கப்பட்டவர்கள்‌ 
உபதேசிக்கிறவர்களாகவும்‌ மாறவேண்டும்‌. 
அப்போது பாவிகள்‌ கர்த்தரிடத்தில்‌ 
மனந்திரும்புவார்கள்‌. 


என்‌ நாவு உம்முடைய நீதியை 
கெம்பீரமாய்ப்‌ பாடும்‌ 


தேவனே, என்னை இரமட்சிக்குத்‌ 
தேவனே, இரத்தப்பழிகளுக்கு என்னை 
க்க அப்பொழுது என்‌: 
உம்முடைய நீதியைக்‌ 
ப்பில்‌. ஆண்டவரே, எண்‌: 
உதடுகளைத்‌ திறந்தருளும்‌; 
அப்பொ என்‌ வாய்‌ உம்முடைய 
புகழை அறிவிக்கும்‌ (சங்‌ 511415). 


தாவீது செய்ததினால்‌ 
குற்றவுணர்வு அவரை வருத்துகிறது. 
அவருடைய இருதயம்‌ பாவத்தினால்‌. 
வேதனைப்படுகிறது. தேவனுடைய 
கிருபைக்காக தாவீது பயபக்தியாய்‌ 
விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. கர்த்தர்‌ 
தனக்கு கிருபை கொடுக்கும்போது, 
அந்தக்‌ கிருபையை தான்‌ மற்றவர்களுக்கு 
உபதேசிப்பதாக தாவீது 
வாக்குப்பண்ணுகிறார்‌ 

தாவீது கர்த்தரிட த்தில்‌ பல 
காரியங்களுக்காக 


அதிலும்‌ விசேஷமாய்‌ கர்த்தர்‌ 
இரத்தப்பழிகளுக்குத்‌ தன்னை நீங்கலாக்கி 
விடுமாறு விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 
தாவீது பத்சேபாளிடத்தில்‌ பாவம்‌ செய்து, 
அவளுடைய புருஷன்‌ உரியாவை 
யுத்தத்திலே கொன்றுபோட்டார்‌ அம்மோன்‌ 
புத்திரர்‌ யுத்தக்களத்திலே உரியாவைக்‌ 
கொல்லுவதற்கு உதவிசெய்தார்கள்‌. 
உரியாவின்‌ இரத்தப்பறி தாவீதின்மேல்‌. 
வந்திருக்கிறது. தன்னுடைய 
இரத்தப்பழியை கர்த்தர்‌ தாமே தன்னை 
விட்டு நீக்கிப்போடவேண்டுமென்று தாவீது 
'விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 


பாவம்‌ 





- விரிவுரை ட 
PSALMS - COMMENTARY 


PUBLISHERS 


கர்த்தர்‌ நம்மை இரட்சிக்கும்‌ 
கர்த்தராகயிருக்கிறார்‌. கர்த்தர்‌ 
தன்னை இரத்தப்பழிகளுக்கு 


நீங்கலாக்கிவிடும்போது. தன்னுடைய நாவு 


கர்த்தருடைய நீதியை கெம்பீரமாய்ப்‌ 
பாடும்‌ என்று வாக்குப்பண்ணுகிறார்‌. 
நம்முடைய பாவங்கள்‌ 
மன்னிக்கப்படும்போது தேவனுடைய நாமம்‌ 
மகிமைப்படுகிறது. தேவனுடைய 
மன்னிக்கும்‌ இரக்கத்திற்காகவும்‌, 
அவருடைய பாதுகாக்கும்‌ 
கிருபைக்காகவும்‌ நாம்‌ கர்த்தரை 
நன்றியோடு துதிக்கவேண்டும்‌. கர்த்தர்‌ 
தனக்குக்‌ கிருபை காண்பிக்கும்போது, 


தான்‌ கர்த்தரை மகிமைப்படுத்தப்போவதாக 
தாவீது வாக்குப்பண்ணுகிறார்‌. தாவீதுக்கு 
கர்த்தருடைய கிருபையும்‌ அவருடைய 
வாக்குத்தத்தமும்‌ தேவைப்படுகிறது 
கிருபையைப்‌  பெற்றுக்கொண்டவர்கள்‌ 
கர்த்தரைத்‌ துதிக்கவேண்டும்‌. 


நாம்‌ கர்த்தரைத்‌ துதிப்பதற்கு, 
கர்த்தர்‌ தாமே நம்முடைய உதடுகளைத்‌ 


திறந்தருளவேண்டும்‌. தாவீது பாதகருக்கு 
கர்த்தருடைய வழிகளை உபதேசிக்கப்‌ 
போவதாக வாக்குப்பண்ணுகிறார்‌. 
கர்த்தருடைய நீதியை தன்னுடைய 
நாவினால்‌ கெம்பீரமாய்ப்‌ 
பாடப்போவதாகவும்‌ சொல்லுகிறார்‌. 
இவற்றைச்‌ செய்வதற்கு தாவீதின்‌ 


உதடுகள்‌ திறக்கப்பட வேண்டும்‌. 
தாவீதின்‌ வாய்‌ கர்த்தருடைய புகழை 


அறிவிக்கவேண்டுமென்றால்‌ அவருடைய 
ட கர்த்தரைத்‌ துதிக்கும்‌ 

கர்த்ககுடைய புகழை 
இளக்கம்‌ ய்திகளும்‌ 
நரங்ிலிதக்ககேண்டும்‌ இருதயத்தின்‌ 
நிறைவினால்‌ வாய்‌ பேசும்‌. கர்த்தரே 
இருதயத்தை நிரப்புகிறவர்‌. அவரே 


நம்முடைய உதடுகளைத்‌ திறக்கிறவர்‌. 





மயம்‌ 


யய 1 


நம்முடைய பாவங்களும்‌, 
குற்றவுணர்வுகளும்‌ நம்முடைய 
உதடுகளை அடைத்துப்போடும்‌. 
கர்த்தரால்‌ மாத்திரமே அடைக்கப்பட்ட 
உதடுகளைத்‌ திறக்க முடியும்‌ 
பாவத்தினாலும்‌. குற்றவுணர்வுகளினாலும்‌ 
அடைக்கப்பட்டிருக்கிற நம்முடைய 


உதடுகளைப்‌ பார்த்து, கர்த்தர்‌ தம்முடைய 
இரட்சிக்கும்‌ கிருபையினால்‌ “எப்பத்தா” 
என்று சொல்லுகிறார்‌. எப்பத்தா என்னும்‌ 
வார்த்தைக்கு “திறக்கப்படுவாயாக” 
என்று பொருள்‌. நம்முடைய உதடுகளை 
கர்த்தர்‌ திறக்கும்போது அது திறக்கும்‌ 


கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு 
நம்முடைய உதடுகள்‌ கீழ்ப்படியும்‌. கர்த்தர்‌ 
அடைக்கப்பட்டிருந்த நம்முடைய 


உதடுகளைத்‌ திறக்கும்போது, நாம்‌ வீண்‌ 
வார்த்தைகளைப்‌ பேசி அலப்பாமல்‌. 
கர்த்தருடைய புகழை அறிவிக்கவேண்டும்‌. 
கர்த்தரைத்‌ துதிக்கவேண்டும்‌. 
அவருடைய மகிமையைப்‌ 
போற்றிப்‌ புகழவேண்டும்‌. 


தேவனே, தொறுங்குண்டதூம்‌. 
நறூங்குண்டதூமான 
இருதயத்தை நீர்‌ புறக்கணியிர்‌ 


பலியை நீர்‌ விரும்புகிறதில்லை, 
விரும்பினால்‌ செலுத்துவேன்‌; 
தகனபலியும்‌ உமக்குப்‌ பிரியாமானதல்ல. 
தேவனுக்கேற்கும்‌ பலிகள்‌ 
நொறுங்குண்ட ஆவிதான்‌; தேவனே, 
நொறுங்குண்டதும்‌ நருங்குண்டதுமான 
இருதயத்தை நீம்‌ புறக்கணியீர்‌ 
(சுங்‌ 51:16,17). 


தாவீது தன்னுடைய நொறுங்குண்ட 
ஆவியை கர்த்தருக்கு பலியாகச்‌ 
செலுத்துகிறார்‌ கர்த்தர்‌ 
நொறுங்குண்டதும்‌ நறுங்குண்டதுமான 
இருதயத்தை விரும்புகிறார்‌. பழைய 
ஏற்பாட்டுக்காலத்தில்‌, கர்த்தருடைய 
பலிபீடத்தில்‌, மிருகங்களை பாவநிவாரண 
பலிகளாகச்‌ செலுத்தினார்கள்‌. 
மனுஷருடைய பாவங்களை நிவிர்த்தி 
செய்வதற்கு. இந்தப்‌ பலிகள்‌ 
ல அப என்பது கர்த்தருக்குத்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 





விரிவுரை ட்ட 
PUELSHERS 


காளை, வெள்ளாட்டுக்கடா 
ஆகியவற்றின்‌ இரத்தம்‌ நம்முடைய 
பாவங்களை நிவிர்த்தி செய்யாது. 
ஆகையினால்‌ கர்த்தர்‌ இப்படிப்பட்ட 
பலிகளை விரும்புகிறதில்லை. ஆனாலும்‌ 
பழைய ஏற்பாட்டுக்காலத்து ஜனங்கள்‌, 
கர்த்தரிடத்தில்‌ தாங்கள்‌ வைத்திருக்கிற 
பக்தியை வெளிப்படுத்திக்‌ காண்பதற்காக, 


பலிகளையும்‌ காணிக்கைகளையும்‌ 
செலுத்தினார்கள்‌. இவற்றை செய்வதன்‌ 
மூலமாய்‌ தாங்கள்‌ 
மோசேயின்‌ வின த்க்‌? 
கீழ்ப்படிவதாகவும்‌, முன்னோர்களின்‌. 
பாரம்பரியத்தின்‌ பிரகாரம்‌ நடப்பதாகவும்‌ 


திருப்தியடைந்தார்கள்‌. 


கர்த்தர்‌ காளை, வெள்ளாட்டுக்கடா 
ஆகிய பலிகளை விரும்பவில்லை. கர்த்தர்‌ 
தகனபலியிலும்‌ பிரியமாயில்லை. 
கர்த்தருக்குப்‌ பிரியமான பலி எது என்பது 
தாவீதுக்குத்‌ தெரியும்‌. தேவனுக்கேற்கும்‌ 
பலிகள்‌ நொறுங்குண்ட ஆவிதான்‌. 
தேவன்‌ நொறுங்குண்டதும்‌ 
நறுங்குண்டதுமான இருதயத்தைப்‌ 
புறக்கணிக்கமாட்டார்‌. நாம்‌ கர்த்தருடைய 
சமுகத்தில்‌ நம்முடைய பாவங்களுக்காக 


மெய்யாகவே வருத்தப்பட்டு, 
நொறுங்குண்டதும்‌ நறுங்குண்டதுமான 
இருதயத்தோடு வரும்போது, கர்த்தர்‌ 
நம்மைப்‌ புறக்கணியாமல்‌ 
ஏற்றுக்கொள்கிறார்‌. 

நம்முடைய பாவங்களுக்காக நாம்‌ 
வருத்தப்பட வேண்டும்‌ கர்த்தருடைய 


சமுகத்திற்கு முன்பாக நம்மை பாவிகள்‌ 
நம்மைத்‌ 
நம்முடைய 
நொறுங்குண்டதும்‌ 
வேண்டும்‌. 
ஜெபிக்கிற 
வாயின்‌ 
நம்முடைய 


நருங்குண்டது 
கர்த்தரிடத்தில்‌ நாம்‌ 
வார்த்தைகள்‌ நம்முடைய 
வார்த்தைகளாயிராமல்‌, 
இருதயத்தின்‌. வார்த்தைகளாயிருக்க 
வேண்டும்‌. கர்த்தருடைய சமுகத்திற்கு. 
பாக நம்முடைய ம்‌ நம்முடைய 
பத்தினித்‌ ந்‌ பேண்டும்‌ 





மயம்‌ 
யய 1 


இபேசுகிறிஸ்துவின்‌ இரத்தமே சகல 
பாவங்களையும்‌ நீக்கி நம்மைச்‌ 
சுத்திகரிக்கும்‌. நம்முடைய பாவங்களை 
நிவிர்த்தி பண்ணுவதற்காக, நம்முடைய 
இரட்சகராகிய இயேசுகிறிஸ்து. கல்வாரி 
சிலுவையில்‌ தம்மையே பலியாக 
ஒப்புக்கொடுத்தார்‌. நம்மை மீட்கும்‌ 
கிரயமாக தம்முடைய திருஇரத்தத்தையே 
செலுத்தி நம்மை மீட்டுக்கொண்டார்‌. 
நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்கு 
இயேசுகிறிஸ்துவின்‌ பலியைத்தவிர வேறு 
எந்த பலியும்‌ நியமிக்கப்படவில்லை. 
கர்த்தர்‌ வேறு எந்த பலியையும்‌ 
ஏற்றுக்கொள்வதில்லை. கர்த்தர்‌ வேறு 
எந்தப்‌ பலியையும்‌ விரும்புகிறதில்லை. 
வேறு தகனபலிகளும்‌ கர்த்தருக்குப்‌ 
பிரியமானதல்ல. நம்முடைய 
பாவங்களுக்காக நாம்‌ 
வருத்தப்படவேண்டும்‌. தேவனுக்கு 
விரோதமாக நாம்‌ செய்த பாவங்களை 
நினைத்து நம்முடைய 
இருதயம்‌ உடைக்கப்படவேண்டும்‌. 
நொறுக்கப்படவேண்டும்‌. இதுவே தேவன்‌ 
அங்கீகரிக்கும்‌ மெய்யான பலியாகும்‌. 


சியோனுக்கு. 
பிரியத்தின்படி. 
செய்யும்‌ 


சீயோனுக்கு 

பீரியத்தின்படி, 

எருசலேமின்‌ மதில்களைக்‌ கட்டுவீராக. 
(சங்‌ 51:18). 


தாவீது கர்த்தருடைய சமுகத்தில்‌. 
சீயோனுக்காகவும்‌  எருசலேமுக்காகவும்‌ 
பரிந்து பேசுகிறார்‌. சீயோன்‌ என்பது 
கர்த்தருடைய சபையைக்‌ குறிக்கிற 
வார்த்தை “சீயோனுக்கு உமது 
பிரியத்தின்படி நன்மை செய்யும்‌" என்று 
தாவீது விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 
சீயோனிலே கர்த்தரை உண்மையாய்‌ 
ஆராதிக்கிற எல்லோரையும்‌ ஆசீர்வதியும்‌ 
என்பதே இந்த வாக்கியத்தின்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ட்ட 
PUELSHERS 


பொருளாகும்‌. சீயோனில்‌ 
ஆராதிக்கிறவர்கள்‌ 
அன்புகூருகிறவர்கள்‌. 
நாமத்தை 
தொழுதுகொள்கிறவர்கள்‌. 
புத்திரர்‌, தன்னைப்போல 
விழுந்துவிடாதவாறு, கர்த்தர்‌ 
அவர்களை பா; 

தாவீது விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 


கர்த்தரை 
கர்த்தர்மீது 
கர்த்தருடைய 
பயபக்தியோடு. 
சீயோனின்‌. 
பாவத்தில்‌ 


கர்த்தர்‌ தம்முடைய மகத்துவனான 
நாமத்தினிமித்தம்‌, தமக்கு 
பயப்படுகிறவர்களுக்கு நன்மை செய்வார்‌. 
தம்முடைய கிருபையைக்‌ காண்பிப்பார்‌. 
நம்மைப்‌ பாதுகாத்துக்கொள்வார்‌. 
ஆவிக்குரிய ஜீவியத்தில்‌. 
காயமடைந்தவர்கள்‌, தங்களைப்போல 
காயமடைந்த மற்றவர்களுக்காகவும்‌ 
ஜெபிக்கவேண்டும்‌. அவர்கள்மீதும்‌ 
இரக்கம்‌ காண்பித்து, கர்த்தருடைய 
சமுகத்தில்‌ அவர்களுக்காகவும்‌ பரிந்து 
பேசவேண்டும்‌. நாம்‌ நமக்காக எவ்வளவு 
ஜெபித்தாலும்‌, கர்த்தருடைய 
சபைக்காகவும்‌ ஜெபிக்கவேண்டும்‌. 
“உம்முடைய நாமம்‌ பரிசுத்தப்படுவதாக, 
உம்முடைய ராஜ்யம்‌ வருவதாக” 
என்று ஜெபிக்கவேண்டுமென்று, 
நம்முடைய கர்த்தர்‌ நமக்குக்‌ 
கற்றுக்கொடுத்திருக்கிறார்‌. 

தாமே  எருசவேன்‌ 
மதில்களை கட்டவேண்டுமென்று 
தாவீது விண்ணப்பம்பண்ணுகிறார்‌ 
விசுவாசிகளின்‌ ஜீவியத்தை கர்த்தர்‌ 
தாமே தம்முடைய இரத்தத்தினால்‌ 
வேலியடைத்துப்‌  பாதுகாத்துக்கொள்ள 
வேண்டும்‌. ல்கள்‌ உடைந்துபோகும்‌ 
போது எருசலேமுக்குப்‌ பாதுகாப்பு 
இருக்காது. சத்துருக்கள்‌ 
எளிதாக நகரத்திற்குள்‌. 
பிரவேசித்து, விடுவார்கள்‌. 


எருசலேபிலிருக்கிறவர்களுக்கு ஆபத்து 
உண்டாகும்‌. 


கர்த்தர்‌ 





மயம்‌ 
யய 1 


தாமே தம்முடைய 
பிள்ளைகளைப்‌ பாதுகாத்துக்‌ 
கொள்ளவேண்டும்‌. எருசலேமின்‌ 
மதில்களைக்‌ கட்டுவதுபோல, நம்முடைய 
இருதயங்களையும்‌, 

நினைவுகளையும்‌ வேலியடைத்து 
கட்டவேண்டும்‌. அப்போதுதான்‌ நமக்குள்‌ 
பாவசிந்தனை இருக்காது. பாவம்‌ 
செய்யவேண்டும்‌ என்னும்‌ விருப்பமும்‌ 
இருக்காது. நாம்‌ கர்த்தருடைய 
பாதுகாப்பிலிருக்கும்போது, கர்த்தரை 
மாத்திரமே நோக்கிப்பார்ப்போம்‌. 
அவருடைய நாமத்தை மாத்திரமே 
'துதித்துக்கொண்டிருப்போம்‌. நமக்குள்‌ 
வேறு சிந்தனை எதுவும்‌ இருக்காது. 
கர்த்தர்‌ கட்டியிருக்கிற மதில்களைத்‌ 
தாண்டி சத்துருவும்‌ நம்மிடத்தில்‌ 
வரமாட்டான்‌. 


கர்த்தர்‌ 


தாவீதினுடைய இருதயத்தின்‌ 
மதில்கள்‌ உடைந்துபோனதினால்‌ அவர்‌ 
பாவம்‌ செய்தார்‌. தன்னைப்போலவே 
இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ யாரும்‌ பாவம்‌ 
செய்துவிடக்கூடாது என்னும்‌ 
விருப்பத்தில்‌ தாவீது அவர்களுக்காகவும்‌ 
விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. “எருசலேமின்‌ 
மதில்களைக்‌ கட்டுவீராக” என்று 
கர்த்தரிடத்தில்‌ மற்றவர்களுக்காக 
விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 


பலிகளில்‌ 


நீதியின்‌ 
பிரியப்படுவீர்‌ 


அப்பொழுது தகனபலியும்‌ 
சர்வாங்க தகனபலியுமாக த்யின்பலி. 
கனில்‌ பிமியப்படுவீம்‌ அப்பொழுது 
உமது பிடத்தின்மேல்‌ காளைகளைப்‌: 
யலியிடுவார்கன்‌ (சங்‌ 51:19). 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை 1 
PUELSHERS 


கர்த்தர்‌ தம்முடைய ஜனத்தைப்‌ 
பாதுகாக்கும்போது, ர்கள்‌ 
பாவங்களைவிட்டு விலகி பரிசுத்தமாய்‌ 
ஜீவிப்பார்கள்‌. கர்த்தருடைய ஆசரிப்புக்‌ 
கூடாரத்திற்கு வந்து தகனபலிகளையும்‌ 
சர்வாங்க தகனபலிகளையும்‌ 
செலுத்துவார்கள்‌. இவையெல்லாம்‌ 
தேவனுடைய மகிமைக்காக செலுத்தப்படும்‌. 
கர்த்தர்‌ நீதியின்‌ பலிகளில்‌ 
பிரியப்படுகிறார்‌. நம்முடைய பாவங்கள்‌ 
நம்மைவிட்டு நீக்கப்படும்போது, கர்த்தர்‌ 
நம்மை நீதிமான்களாக மாற்றுகிறார்‌. 
நாம்‌ விசுவாசத்தினால்‌ 
நீதிமான்களாக்கப்படுகிறோம்‌. 


நமக்குள்‌ பாவம்‌ இருக்கும்போது 
கர்த்தர்‌ நம்முடைய காணிக்கைகளையும்‌ 
பலிகளையும்‌ அங்கீகரிக்கமாட்டார்‌. அவர்‌ 
நீதியின்‌ பலிகளில்‌ பிரியப்படுகிறவர்‌. 
கர்த்தர்‌ பரிசுத்தர்‌. அவரை ஆராதிக்கிற 
நாமும்‌ பரிசுத்தமாயிருக்க. 
வேண்டுமென்று விரும்புகிறார்‌. கர்த்தர்‌ 
தாமே தம்முடைய பிள்ளைகளின்‌ 
பாவங்களை மன்னித்து, அவர்களை 
சுத்திகரிக்கும்போது. அவர்கள்‌ 
கர்த்தருடைய சந்நிதானத்தில்‌ வந்து, 
அவருடைய பீடத்தின்மேல்‌ காளைகளை 
பலியிடுவார்கள்‌. 


கர்த்தருக்கும்‌ 
ஜனத்திற்கும்‌. இடையில்‌ ஐக்கியம்‌ 
உண்டாயிருக்கும்‌. கர்த்தருடைய 
பலிபீடத்திலே அவருடைய ஜனங்கள்‌ 
கூடிவருவார்கள்‌. தங்களைத்‌ 
தாழ்த்தி கர்த்தரை உயர்த்துவார்கள்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய பிள்ளைகளின்‌ 
ஆராதனையை அங்கீகரிப்பார்‌ 
தம்முடைய பிள்ளைகளின்‌ தாழ்மையை 
நினைவுகூர்ந்து அவர்களை உயர்த்துவார்‌. 
கர்த்தர்‌ தங்களை மறுபடியும்‌ 
அங்கீகரித்திருப்பதைப்‌ பார்த்து, 
டய ஜனங்கள்‌ கர்‌ 
க்‌ டல்‌ 


அவருடைய 





சங்கீதம்‌ - விரிவுரை 
PSALMS - COMMENTARY 


பாவம்‌ நம்மை தேவனிடத்திலிருந்து 
பிரித்துவிடும்‌. பாவம்‌ செய்தவர்கள்‌ 
தங்கள்‌ பாவத்திற்காக  மனம்வருந்தி, 
கர்த்தருடைய சமுகத்தில்‌ வந்து அவற்றை 


அறிக்கை செய்து விட்டுவிடவேண்டும்‌ 
கர்த்தர்‌ கொடுக்கிற பாவமன்னிப்பை 
விசுவாசத்தோடு, பெற்றுக்கொள்ள 
வேண்டும்‌. அப்போதுதான்‌ நமக்கும்‌ 
கர்த்தருக்கும்‌ இடையிலுள்ள ஐக்கியம்‌ 
மறுபடியும்‌ புதுப்பிக்கப்படும்‌ நாம்‌ 
கர்த்தரோடு கூடயிருந்தால்தான்‌ நமக்கு 
சந்தோஷமும்‌, சமாதானமும்‌. 
ஆசீர்வாதமும்‌ உண்டு. 





மயம்‌ 


யய 1 





ஆட 
எல்லாருடைய 
நானே” 
மிகுந்த 
தாவீது 
வந்தான்‌ 
தோவேக்கு 
இதனால்‌ 


அபியத்தாரிடம்‌ 


தாவீது 
தகப்பன்‌ எீட்டாராகிய 
மரணத்திற்கும்‌ காரணம்‌ 
பிசாமு 22:22) என்று 
வருத்தத்தோடு சொல்லுகிறார்‌. 
அபிமெலேக்கின்‌ வீட்டிற்கு 
என்று ஏதோமியனாகிய 
சவுலுக்கு அறிவித்தான்‌. 
கோபமடைந்த சவுல்‌ 
அபியத்தாரையும்‌, அவருடைய 
வீட்டாரெல்லாரையும்‌ கொன்றுபோடுகிறார்‌ 
இந்தச்‌ செய்தி தாவீதுக்குத்‌ 
தெரியவரும்போது அவர்‌ மிகுந்த 
வேதனைப்படுகிறார்‌. தாவீது துக்கத்தோடு 
இந்த சங்கீதத்தை எழுதுகிறார்‌. 


தோவேக்கு செய்த 
தீயகாரியத்திற்காக தாவீது அவரைக்‌ 
கழந்துகொள்கிறார்‌ (சங்‌ 524-4). 


தாவீது தோவேக்குக்கு தண்டனையைச்‌ 
சொல்லுகிறார்‌ (சங்‌ 52:5). நீதிமான்கள்‌ 
கர்த்தருக்குள்‌ களிகூருவார்கள்‌ என்று 
தாவீது முன்னறிவிக்கிறார்‌ (சங்‌ 525.7) 





தாவீது டய இரக்கத்தில்‌ 
ஆறுத௨டைந்திருக்கிறார்‌ (சங்‌ 502:8), 
தோவேக்கு 

சங்‌ 52 : 1-5 

(தாவீது அமிமெலேக்கின்‌ வீட்டுக்கு. 
வந்தானென்று ஏதோமியனாகிய 
தோவேக்கு வந்து சுவுலுக்கு. 
அறிவித்தயின்பு தாவிதினால்‌ 
பாடப்பட்டு இராகத்தலைவனுக்கு. 
ஒப்புவிக்கப்பட்ட  மஸ்கீஸ்‌ என்னும்‌: 
சங்கீதம்‌) 

குங்‌. 521. பலவானே, பொல்லாப்பில்‌ 
ஏன்‌ பெருமைபாராட்டுகிறாய்‌?' 
தேவனுடைய கிருபை: 


எத்நாளூமுன்னது. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ட 
90% 


சங்‌ 522. நீ கேடுகனைச்‌ செய்ய 
எத்தனம்‌ பண்ணுகிறாய்‌, கபடுசெய்யும்‌ 
உன்‌ நாவு தீட்டப்பட்ட சவரகன்‌ 
கத்தியைப்போல்‌ இருக்கிறது. 





சங்‌ 525. நன்மையைப்பார்க்கிலும்‌ 
த யதார்த்தம்‌ 
பேசுகிற, பார்க்கிலும்‌ 


ன வயல்‌ விருப்புகிறாய்‌. (சேலா) 


சங்‌ 525. கபடமுன்ன நாவே, 
சங்கரிக்கும்‌ சகல்‌ வார்த்தைகளையும்‌ நீ. 
விரும்புகிறாய்‌. 


சங்‌... 525. தேவன்‌ உன்னை 
என்றென்றைக்கும்‌. இராதபடி. 
அழித்துப்போடுவார்‌; அவர்‌ 
உன்னைப்பிடித்து, உன்‌ 
வாசஸ்தலத்திலிருந்து பிடுங்கி, நீ 


ஜீவனுன்னோர்‌ தேசத்தில்‌ இராதபடிக்கு. 
உன்னை திர்முலமாக்குவார்‌. (சேலா) 


பல்வானே 


பலவானே, பொல்லாப்பில்‌ ஏன்‌ 
பெருமைபாராட்டுகிறாய்‌? தேவனுடைய 
கிருபை எத்நாளுமுள்ளது (சங்‌ 52:1). 


ஐம்பத்து இரண்டாவது சங்கீதத்தின்‌ 
தலைப்பில்‌ சொல்லப்பட்டிருக்கிற சம்பவம்‌ 
தாவீதின்‌ ஜீவியத்தில்‌ நடைபெற்றது. 
1சாமு 22:1-23-ஆகிய வசனங்களில்‌ இந்த 
சம்பவம்‌ எழுதப்பட்டிருக்கிறது. 


தாவீது பெருமையுள்ளவர்களுக்கும்‌ 


பலவான்களுக்கும்‌ விரோதமாகப்‌ 
பேசுகிறார்‌. தோவேக்கு ஒரு 
பராமக்கிரமசாலி. இவன்‌ சவுலின்‌ 


வேலைக்காரருக்குத்‌ தலைவன்‌, சவுலின்‌ 
வீட்டுக்காரியங்களை _ விசாரிக்கிறவன்‌. 
இதனால்‌ தோவேக்கு தன்னைப்பற்றி 
பெருமையாக நினைக்கிறான்‌. சவுலின்‌ 
ராஜ்யபாரத்தில்‌ தோவேக்குக்கு அதிக 


அதிகாரமுள்ளது. தன்னுடைய 
அதிகாரத்தை இவன்‌ தீயவழியில்‌ 
பயன்படுத்துகிறான்‌. தாவீது 
இவனைப்பற்றிச்‌ சொல்லும்போது, 
“பலவானே, பொல்லாப்பில்‌ ஏன்‌ 


பெருமைபாராட்டுகிறாய்‌" என்று கேட்கிறார்‌. 





ப்பி சங்கீதம்‌ - 
ராரா 

தாவீது இந்த வாக்கியத்தைச்‌ 
சொன்னபின்பு, “தேவனுடைய கிருபை 
எந்நாளுமுள்ளது” என்றும்‌ 
சொல்லுகிறார்‌. தேவன்‌ நீடிய 


பொறுமையுள்ளவராயிருக்கிறார்‌. ஆனால்‌. 
பாவிகளோ தேவனுடைய பொறுமையை 
அசட்டைபண்ணுகிறார்கள்‌. தங்களுடைய 
பொல்லாத வழிகளிலிருந்து 
மனந்திரும்பாமல்‌, துணிகரமாய்ப்‌ பாவம்‌ 


செய்கிறார்கள்‌. தங்களுடைய 
'ன்மார்க்கமான வழிகளில்‌ 
£டர்ந்துபோய்க்கொண்டிருக்கிறார்கள்‌. 
கர்த்தர்‌ எல்லோருக்கும்‌ நன்மை 
செய்கிறார்‌ அவருடைய கிருபை 
எல்லோருக்கும்‌ எந்நாளுமுள்ளது. கர்த்தர்‌ 
நல்லவருக்கு நன்மை செய்வதுபோல, 
துன்மார்க்கருக்கும்‌ நன்மை செய்கிறார்‌. 
இதனால்‌ துன்மார்க்கர்‌ தங்களுடைய 
பாவத்தைப்பற்றிச்‌ சிந்திப்பதில்லை. 
தங்கள்‌ பாவத்தினிமித்தம்‌ மனம்‌ 
வருந்துவதில்லை.  துணிகரமாய்ப்‌ பாவம்‌ 
செய்கிறார்கள்‌. தங்கள்‌ துன்மார்க்கத்தில்‌ 
பெருமைப்படுகிறார்கள்‌. 


பாவிகள்‌ எப்போதும்‌ 
துன்மார்க்கமான காரியங்களைச்‌ 
செய்தாலும்‌, கர்த்தர்‌ அவர்களுக்கும்‌ 
நன்மை செய்கிறார்‌. கர்த்தருடைய 
சுபாவம்‌ வேறு. மனுஷருடைய சுபாவம்‌ 


வேறு. கர்த்தர்‌ தயவும்‌ நீடிய பொறுமையும்‌. 
சாந்தமுமுள்ளவர்‌. அவர்‌ நல்லோர்மீதும்‌, 
தீயோர்மீதும்‌ மழையைப்‌ 
பெய்யப்பண்ணுகிறவர்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
இரக்கத்தினால்‌ பாவிகளுக்கும்‌ நன்மை 
செய்கிறார்‌ இது அவருடைய 
மகிமையான சுபாவம்‌. 


நன்மையைப்‌ பார்க்கிலும்‌ தீமை 


நீ கேடுகளைச்‌ செய்ய எத்தனம்‌ 


பண்ணுகிறாய்‌, கபடுசெய்யும்‌ உன்‌ 
நாவு தீட்டப்பட்ட சுவரகன்‌' 
கத்தியைப்போல்‌ இருக்கிறது. 


நன்மையைப்பார்க்கிலூம்‌ தீமையையும்‌, 
யதார்த்தம்‌ பேசுகிறதைப்‌ பார்க்கிலும்‌ 
பொய்யையும்‌ விருப்புகிறாய்‌. (சேலா.) 
கபடமுன்ன நாவே, சங்கரிக்கும்‌ ௪௧௨. 
வார்த்தைகளையும்‌ தீ விரும்புகிறாய்‌ 
(சங்‌ 52:2-4). 


PSALMS - COMMENTARY 





PUBLISHERS 


விரிவுரை ட்‌ 


கர்த்தர்‌ தம்முடைய நியாயாசனத்தில்‌ 
வீற்றிருந்து எல்லா வழக்குகளையும்‌ 
நீதியாய்‌ நியாயம்‌ விசாரிக்கிறார்‌. தாவீது 


பரலோகத்தின்‌ தேவனுக்கு முன்பாக, 
தோலேக்கின்மீது குற்றம்‌ சொல்லுகிறார்‌. 


தோவேக்கு தன்னுடைய நாவினாலும்‌ 
பாவம்‌ செய்கிறான்‌. தன்னுடைய 
செய்கையினாலும்‌ பாவம்‌ செய்கிறான்‌. 


தோவேக்கின்‌ நாவு கபடு செய்கிறது. 
அவனுடைய இருதயம்‌ கபடுகளினால்‌ 
நிரம்பியிருக்கிறது. தாவீது 


தோவேக்குக்கு விரோதமாக ஒரு சில 
குற்றச்சாட்டுக்களை கர்த்தருடைய 
சமுகத்தில்‌ சொல்லுகிறார்‌. அவையாவன; 

1. தோவேக்கின்‌ நாவு கபடு 
செய்கிறது. அது தீட்டப்பட்ட சவரகன்‌ 
கத்தியைப்போல இருக்கிறது. மிகவும்‌ 
கூர்மையானது கூர்மையான ஊசி 
குத்தவதைப்போல. தோவேக்கின்‌ 
வார்த்தைக। ன்‌ மனுஷருடைய 
இருதயத்தைக்‌ | குத்தும்‌. 

2. தோவேக்கின்‌ நாவு கபடு 
செய்கிறது. அவன்‌ தன்னுடைய 
கபடமுள்ள நாவினால்‌, சங்கரிக்கும்‌ 


சகல வார்த்தைகளையும்‌ விருப்புகிறான்‌. 
கபடு பேசுவதற்கு ஆசைப்படுகிறான்‌. 
அவனுடைய தீட்டப்பட்ட கத்தி கபடான 
காரியங்களை சுறுசுறுப்பாய்ச்‌ செய்கிறது. 


தோவேக்கு  சவுலிடத்தில்‌ ஓரளவு 
உண்மை பேசினான்‌. உண்மையை 
முழுவதுமாகச்‌ சொல்லவில்லை. 
சத்தியத்தை முழுமையாய்ச்‌ சொல்லாமல்‌, 
ஓரளவு மாத்திரம்‌ சொல்லுவது 
ஆபத்தானது. 


3. தோவேக்கின்‌ நாவு கபடமுள்ள 
காரியங்களைப்‌ பேசுகிறது. அவனுடைய 


இருதயம்‌ கபடான காரியங்களைச்‌ 
சிந்திக்கிறது. அவனுடைய இருதயத்தைப்‌ 
போலவே, அவனுடைய நாவும்‌ பேசுகிறது. 





மயம்‌ 


யய 1 


4, தோவேக்கு நன்மையைப்‌ 
பார்க்கிலும்‌ தீமையை விரும்புகிறான்‌. 
உண்மையைப்‌ பார்க்கிலும்‌ பொய்யை 
விரும்புகிறான்‌. தேவனைப்‌. 
பிரியப்படுத்துவதைவிட சவலைப்‌. 
பிரியப்படுத்துவதே அவனுக்கு 
முக்கியமானதாய்த்‌ தெரிகிறது. 
சத்தியத்தைப்‌ பேசினால்தான்‌ கர்த்தர்‌ 
பிரியப்படுவார்‌.  மனுஷனோ தனக்குப்‌ 
பிரியமானதைப்‌ பேசினால்‌. 
பிரியமாயிருப்பான்‌. தோவேக்கின்‌ 


ஆவியையுடைவர்கள்‌ எந்த மனுஷருக்கும்‌ 
நன்மை செய்யமாட்டார்கள்‌. தீமையான 
காரியங்களை _ யோசித்து மனுஷருக்குத்‌ 
தீங்குகளைச்‌ செய்வார்கள்‌. 


தோவேக்கு கேடுகளைச்‌ செய்ய 
எத்தனம்பண்ணுகிறான்‌. கபடு செய்யும்‌ 
அவனுடைய நாவு தீட்டப்பட்ட சவரகன்‌ 
கத்தியைப்போல இருக்கிறது. அவன்‌ 
நன்மையைப்‌ பார்க்கிலும்‌ தீமையை 
விரும்புகிறான்‌. யதார்த்தம்‌ பேசுகிறதைப்‌ 
பார்க்கிலும்‌ பொய்யை விரும்புகிறான்‌. 
அவனுடைய நாவு கபடமுள்ள நாவு, 
தோவேக்கு சங்கரிக்கும்‌ வார்த்தைகளை 
விருப்பின்‌ மற்றவர்களை 
வா வார்த்தைகள்‌ 
பம தை பித்து 


தேவன்‌ 


தேவன்‌ உன்னை 
என்றென்றைக்கும்‌ இராதபடி. அழித்துப்‌ 
போடுவார்‌; அவர்‌ உன்னைப்பிடித்தூ, 
உன்‌ வாசஸ்தலத்திலிருந்து பிடுங்கி, தீ 
ஜீவனுள்ளோர்‌ தேசத்தில்‌ இராதபடிக்கு. 
உன்னை நிர்மூலமாக்குவார்‌. (சேலா) 
(சுங்‌ 52:5) 


தோவேக்குக்கு விரோதமாக தாவீது 
சாபமான வார்த்தைகளைச்‌ சொல்லுகிறார்‌. 
தேவனுடைய நியாயத்தீரப்பின்படி 
அவனுக்கு அழிவு வருமென்று அவனைச்‌ 


சபிக்கிறார்‌. “தேவன்‌ உன்னை 
என்றென்றைக்கும்‌ இராதபடி 
அழித்துப்போடுவார்‌” என்று தாவீது 


தோவேக்குக்குச்‌ சொல்லுகிறார்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 





விரிவுரை ட்ட 
090 


தோவேக்கு கர்த்தருடைய 
ஆசாரியர்களை அழித்துப்போட்டான்‌. 
அவர்களை சங்கரித்தான்‌. 
தோவேக்கு ஆசாரியர்களை அழித்துப்‌ 
போட்டதுபோல, தேவன்‌ தோவேக்கை 
என்றென்றைக்கும்‌ இராதபடிக்கு 
அழித்துப்போடுவார்‌ என்று தாவீது 
கோபத்தோடும்‌ வருத்தத்தோடும்‌. 
சொல்லுகிறார்‌. 

தோவேக்குக்கு தேவனுடைய 
சமுகத்தில்‌ இடமில்லை. கர்த்தர்‌ 
வாசம்பண்ணுகிற ஆசிரிப்புக்‌ 
கூடாரத்திலிருந்து தோவேக்கு 
வெளியேற்றப்பட வேண்டும்‌. கர்த்தர்‌ 
தோவேக்கை அவனுடைய 
வாசஸ்தலத்திலிருந்தும்‌, தம்முடைய 
வாசஸ்தலத்திலிருந்தும்‌ பிடுங்கி 
எரிந்துபோடுவார்‌. தோகேக்குக்கு 
கர்த்தருடைய சமுகத்தில்‌ இடமில்லை. 

அங்கு அவனுக்கு பங்குரில்லை. 
பாத்தியமுமில்லை. 


தோவேக்கு ஜீவனுள்ளோர்‌ தேசத்தில்‌ 


இருக்கமாட்டான்‌. கர்த்தர்‌ அவனை 
நிர்மூலமாக்குவார்‌. கர்த்தர்‌ நீதியுள்ளவர்‌. 
துன்மார்க்கருக்கு கர்த்தருடைய 


வாசஸ்தலத்தில்‌ இடமில்லை. தேவனுடைய 
வாசஸ்தலத்தில்‌ அநீதியான 
ஊழியக்காரர்களுக்கு ஒருபோதும்‌ 
இடமில்லை. கர்த்தர்‌ தோவேக்கை இந்த 
உலகத்தைவிட்டே நீக்கிப்போடுவார்‌. “நீ 
ஜீவனுள்ளோர்‌ தேசத்தில்‌ இராதபடிக்கு 


கர்த்தர்‌ உன்னை நிர்மூலமாக்குவார்‌ 
என்று தாவீது தோவேக்குக்குச்‌ 
சொல்லுகிறார்‌. தோவேக்கு இந்த 
தேசத்திலே... ஜனம்‌ 
பெருத்தவராயிருக்கிறார்‌. ஆனாலும்‌ 
கர்த்தர்‌ தோவேக்கை 
நிர்மூலம்பண்ணுவார்‌. 





யம்‌ 
யய 1 


நீதிமான்களும்‌ தாவீதும்‌ 
சங்‌ 52: 6-9 


சங்‌ 52:6. தீதிமான்௧ன்‌ அதைக்‌ கண்டு 
பயந்து, அவனைப்பார்த்து நகைத்து: 


சுங்‌ 527. இதோ, தேவனைத்‌ தன்‌ 
பெலனாக எண்ணாமல்‌, தன்‌ 
செல்வப்பெருக்கத்தை நம்பி, தன்‌ 
'தீவினையில்‌ பலத்துக்கொண்ட. 
மனுஷன்‌ இவன்‌ தான்‌ என்பார்கள்‌. 


சுங்‌ 528. நானோ தேவனுடைய 
ஆலயத்தில்‌ பச்சையான ஒலிவ 
மரத்தைப்‌ போலிருக்கிறேன்‌, 
தேவனுடைய கிருபையை. 
என்றென்றைக்கும்‌ நம்பியிருக்கிறேன்‌. 


சங்‌ 52:9. நீரே இதைச்‌ செய்தீர்‌ என்று 
உம்மை என்றென்றைக்கும்‌ துதித்து, 
உமது நாமத்திற்குக்‌ காத்திருப்பேன்‌; 
உம்முடைய பரிசுத்தவான்‌ களுக்கு 
முன்பாக அது நலமாயிருக்கிறது. 


நீதிமான்கள்‌ 


நீதிமான்கள்‌ அதைக்‌ கண்டு 
அவனைப்பார்த்து நகைத்து: 
தேவனைத்‌ தன்‌ யெலனாக. 
எண்ணாமல்‌, தன்‌ செல்வப்பெருக்கத்தை 
நம்பி, தன்‌ 'தீவினையில்‌. 
பலத்துக்கொண்ட மனுஷன்‌ இவன்தான்‌ 
என்பார்கள்‌ (சங்‌ 52:8,7). 
இந்த சங்கீதத்தை 
எழுதும்போது - மிகுந்த 
துக்கத்திலிருக்கிறார்‌. தாவீதின்‌: 
துக்கத்திற்கு தோவேக்குதான்‌ காரணம்‌. 
தாவீதோ தன்னுடைய துக்கத்திலும்‌ 
கர்த்தரை நோக்கிப்‌ பார்க்கிறார்‌. கர்த்தர்‌ 
நீதிமானை கைவிடமாட்டார்‌ என்று 
த. தாவீது 
(ருத்தத்தோடிருந்தாலும்‌ கர்த்தருக்குள்‌ 
வெற்றி சிறக்கிறார்‌. 


தாவீது 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ட்‌ 
PUELSHERS 


தோவேக்கை 
என்றென்றைக்கும்‌ இராதபடிக்கு 
அழித்துப்போடுவார்‌. தோவேக்கின்மீது 
தேவனுடைய நியாயத்தீர்ப்பு வரும்‌. 
தோவேக்கு அழிந்துபோவது தேவனுடைய 
நீதியை வெளிப்படுத்தும்‌. 


தோவேக்கு அழிந்துபோகும்போது 
தேவனுடைய நாமம்‌ மகிமைப்படும்‌. 
நீதிமான்கள்‌ தோவேக்கின்‌ 
அழிவைப்பார்த்துப்‌. பயப்படுவார்கள்‌. 
தேவனுடைய நீதியை பயபக்தியோடு 
நினைத்துப்‌ பார்ப்பார்கள்‌. 


தோவேக்கு அழியும்போது 
அவனுக்கு வெட்கமும்‌ அவமானமும்‌ 
உண்டாகும்‌. நீதிமான்கள்‌ தோவேக்கு 
அழியும்போது அவனைப்‌ பார்த்து 
நகைப்பார்கள்‌. நீதிமான்கள்‌ மனுஷரைப்‌ 
பார்த்து ஏளனமாய்‌ நகைப்பதில்லை, 
நீதிமான்களின்‌ நகைப்பு நீதியானது. 
பரலோகத்தில்‌ வீற்றிருக்கிற தேவன்‌ 
துன்மார்க்கரைப்‌ பார்த்து நகைப்பதுபோல, 
(சங்‌ 2:4) நீதிமான்களும்‌ தோவேக்கின்‌ 
அழிவைப்‌ பார்த்து நகைப்பார்கள்‌. 
தோவேக்கு நீதிமான்களுடைய 
நகைப்புக்குப்‌ பாத்திரவானாயிருக்கிறான்‌. 


தோலேக்கு தேவனை தன்‌ 
பெலனாக எண்ணவில்லை. அவன்‌ 
தன்னுடயை செல்பப்பெருக்கத்தை 
நம்பினான்‌. அவன்‌ கர்த்தருடைய 
கிருபையில்‌ பெலப்படாமல்‌, தன்‌ 
தீவினையில்‌ பலத்துக்கொண்டான்‌. 
இப்போது தோவேக்கின்‌ செல்வப்பெருக்கு 
அழிந்துபோயிற்று. இவன்‌ மணலின்மீது 
தன்னுடைய வீட்டைக்‌ கட்டின 
புத்தியில்லாத மனுஷனைப்போல 
இருக்கிறான்‌. 


கர்த்தர்‌ 





மயம்‌ 
யய 1 


விசுவாசிகளாகிய நமக்கு தேவனே 
பெலனாகயிருக்கிறார்‌. நாம்‌ கர்த்தரை 
நம்பி நன்மை செய்யவேண்டும்‌. நம்மை 

































நாமே வஞ்சித்துக்கொள்ளக்கூடாது. 
வனும்‌: உதவியும்‌ ஒத்தாசையம்‌ 
இல்லாமல்‌ நம்மால்‌ ஒன்றும்‌ 


செய்யமுடியாது. நம்முடைய பணத்தையோ, 
பலத்தையோ நம்பி ஜீவித்தால்‌ நமக்கு 
ஏமாற்றமுண்டாகும்‌. பணம்‌ நம்மோடு 
கூடவராது. 
தோவேக்கு தன்‌ செல்வப்பெருக்கை 
நம்பினான்‌. தன்னுடைய ஐசுவரியமே 
என்று நினைத்தான்‌. 
ஐசுவரியம்‌ 
தன்னிடத்தில்‌ தாராளமாகயிருக்கிறது 
என்று நினைத்தான்‌. ஐசுவரியத்தின்மேல்‌ 
நம்பிக்கை வைத்திருக்கிற தோவேக்கைப்‌ 
போன்றவர்களை கர்த்தர்‌ *மதிகேடனே” 
என்றுதான்‌ கூப்பிடுகிறார்‌. இவன்‌ 
ல்‌ பார்வைக்கு ஐசுஷியவான்‌ 


கர்த்தருடைய பார்வைக்கோ இவன்‌ ஒரு 
கடன்‌, 


தாவீது 


நானோ தேவனுடைய ஆலயத்தில்‌: 
பச்சையான ஒலிவமரத்தைப்போலி. 
ருக்கிறேன்‌, தேவனுடைய கிருபையை: 
என்றென்றைக்கும்‌ நம்பியிருக்கிறேன்‌. 


உமது நாமத்திற்குக்‌ காத்திருப்பேன்‌; 


உம்முடைய பரிசுத்தவான்‌ களுக்கு. 
முன்பாக அது நலமாயிருக்கிறது. 
(சங்‌ 52:89). 















தாவீது இந்த 

தன்னைப்பற்றியும்‌ 

தோவேக்கைப்‌ போன்ற பலவான்‌ 
என்றென்றைக்கும்‌ இராதபடி 
அழிந்துபோவான்‌. ஆனால்‌ தாவீதோ 
தேவனுடைய ஆலயத்தில்‌ பச்சையான 
ஒலிவமரத்தைப்போலிப்பார்‌. தேவனுடைய 
யத்தில்‌ a 


கனிதருவார்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 





விரிவுரை ட்ட 
090 





தோவேக்கு கர்த்தருடைய 
வாசஸ்தலத்திலிருந்து பிடுங்கப்படுவான்‌. 
அவன்‌ ஜீவனுள்ளோர்‌ தேசத்தில்‌ 
இராதபடிக்கு நிர்மூலமாவான்‌. தாவீதோ 
தேவனுடைய ஆலயத்தில்‌ 
வாசம்பண்ணுவார்‌. தாளீதைப்போலவே, 
விசுவாசிகளாகிய நாமும்‌ தேவனுடைய 
ஆலயத்தில்‌ பச்சையான 
ஒலிவமரத்தைப்போலிருக்க வேண்டும்‌. 
இதற்காக நூம்‌ தேவனுடைய கிருபையை 
என்றென்றைக்கும்‌ நம்பியிருக்கவேண்டும்‌. 



















விசுவாச ஜீவியம்‌ ஜீவிக்கவேண்டும்‌. 
கர்த்தர்மீதும்‌ அவருடைய 
கிருபையின்மீதும்‌ நாம்‌ பரிசுத்த 







நம்பிக்கை வைத்திருக்கவேண்டும்‌. 





தாவீது தன்னுடைய 
நம்பிக்கையைப்பற்றிச்‌ சொல்லும்போது 
“தேவனுடைய கிருபையை 
என்றென்றைக்கும்‌ நன்பியிருக்கிறேன்‌”' 
என்று சொல்லுகிறார்‌. நாம்‌ 
கர்த்தருக்கு நன்றியுள்ளவர்களாய்‌ 
ஜீவிக்கவேண்டும்‌. கர்த்தருக்குள்‌ 
பரிசுத்தமாய்‌ களிகூரவேண்டும்‌. தாவீது 
கர்த்தரைத்‌ துதித்து அவருடைய 
நாமத்திற்குக்‌ காத்திருந்தார்‌. “நீரே 
இதைச்‌ செய்தீர்‌" என்று தாவீது 
சொல்லுகிறார்‌. நாம்‌ கர்த்தருடைய 
கிரியைகளை நினைத்து அவரைத்‌ 
துதித்து. அவருடைய நாமத்திற்குக்‌ 
காத்திருக்கவேண்டும்‌. 



















தம்மை. நமக்கு 


கர்த்தர்‌ 
அப்பத்‌ நாம்‌ கர்த்தருடைய 
பயபக்தியாய்க்‌ 


சமுகத்தில்‌ 
காத்திருக்கவேண்டும்‌. மனத்தாழ்மையோடு 







பொறுமையோடு எதிர்பார்க்கவேண்டும்‌. 
எல்லாவற்றிற்கும்‌ ஒரு காலமுண்டு. 
கர்த்தருடைய காலத்திற்காகக்‌ 
காத்திருக்கிறவர்கள்‌ பாக்கியவான்கள்‌. 


அது கர்த்தருடைய பரிசுத்தவான்‌௧ளுக்கு 
முன்பாக நலமாயிருக்கிறது. கர்த்தருக்கு 
ஏற்றவேளையும்‌ அவருக்குப்‌ பிரியமான 
காரியமும்‌ நமக்கு  ஆசீர்வாதத்தைத்‌ 
தரும்‌. 










யம்‌ 


யய 1 





ஐம்பத்து மூன்றாவது சங்கீதத்திலும்‌, 


பதினான்காவது சங்கீதத்திலும்‌ பல. 
வசனங்கள்‌ ஒன்றுபோல்‌ உள்ளன. 
நம்முடைய பாவங்களை நமக்கு 
உணர்த்துவது இந்த சங்கீதங்களின்‌ 
நோக்கம்‌. கர்த்தருடைய வசனம்‌ ஒரு 
சம்மட்டியைப்போல இருக்கிறது. கல்லான 
இருதயத்தை இந்த சம்மட்டி திரும்பத்‌ 


திரும்ப அடித்து அதை நொறுக்குகிறது. 
சங்கிதக்காரர்‌ நம்முடைய 
பாவசுபாவத்தைப்பற்றிச்‌ சொல்லுகிறார்‌ 
(சங்‌ 534). கர்த்தருக்கு நம்மைப்பற்றி 











நன்றாய்த்‌ தெரிந்திருக்கிறது (சங்‌ 53:2,3) 
அக்கிரமக்காரருக்கும்‌ பாவிகளுக்கும்‌ 
பயங்கரமான காரியங்கள்‌ சம்பவிக்கும்‌ 
(சங்‌ 5345) கர்த்தருடைய 
பிள்ளைக சந்தோஷமும்‌ 
மகிழ்ச்சியும்‌ உண்டாகும்‌ (சங்‌ 53:0) 
மனுூபுத்திரரின்‌ பாவம்‌ 

சங்‌ 58 : 1-8 

(மகலாத்‌ என்னும்‌ வாத்தியத்தில்‌: 
வாசிக்கப்படும்படி. தாவிதினால்‌ 
பாடப்பட்டு இராகத்தலைவனுக்கு 
ஒப்புவிக்கப்பட்ட  மஸ்கீல்‌ என்னும்‌ 
சங்கீதம்‌.) 

சுங்‌ 581. தேவன்‌ இல்லை என்று 


மதிகேடன்‌ தன்‌ இருதயத்தில்‌ சொல்லி. 
க்கொள்ளுகிறான்‌; அவர்கன்‌ தங்களைக்‌: 
கெடுத்து, அருவருப்பான 
அக்கிரமங்களைச்‌ செய்துவருகிறார்கள்‌; 
நன்மைசெய்கிறவன்‌ ஒருவனும்‌ இல்லை. 


சுங்‌ 532, தேவனைத்‌ தேடுகிற 
உணர்வுன்னவன்‌ உண்டோ என்று 
பார்க்க. தேவன்‌ பரலோகத்திலிருந்து 
மனுபுத்திரரைக்‌ கண்ணோக்கினார்‌. 


சுங்‌ 583. அவர்கன்‌ எல்லாரும்‌. 
வழிவிலகி, ஏகமாய்க்‌ கெட்டுப்‌ 
போனார்கன்‌; நன்மை செய்கிறவன்‌ 


இல்லை, ஒருவனாகிலூம்‌ இல்லை. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 





விரிவுரை ட்ட 
90% 


பாவத்தை மறைக்க 
முடியாது. மனுஷனுடைய எல்லா 
பாவங்களும்‌ தேவனுக்கு முன்பாய்‌ 
வெளியரங்கமாயிருக்கும்‌. மனுஷனுடைய 
பாவங்களுக்கு தேவனே 
சாட்சியாயிருக்கிறார்‌. மனுஷருடைய 
இருதயங்களில்‌ காணப்படுகிற 
பாவசிந்தனைகள்‌ கர்த்தருக்கு முன்பாய்‌ 
வெளியரங்கமாயிருக்கிறது. 


மனுஷனால்‌ 


இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ பாவம்‌ 
நிரம்பியிருக்கிறது. பாவத்தினிபித்தமாய்‌ 
பூமி தீமையினால்‌ நிரம்பியிருக்கிறது. 
மனுஷர்‌ தேவனை விட்டு விலகிப்போய்‌ 
விடுகிறார்கள்‌. 


மனுஷர்‌ துன்மார்க்கமா 
யிருக்கிறார்கள்‌. மனுஷருடைய கண்களில்‌ 
தெய்வபயமில்லை. இதுவே மனுஷருடைய 
பாவத்திற்குக்‌ காரணம்‌. மனுஷன்‌ 
தேவனைப்பற்றி பயம்‌ எதுவுமில்லாமல்‌, 
துணிகரமாய்ப்‌ பாவம்‌ செய்கிறான்‌. 
தர்க்குணமுள்ள வனாயிருக்கிறான்‌. 
மனுஷனுடைய துர்க்குணம்‌ 
அ்வின்பைவாப வென்ன! | 


தேவன்‌ இல்லை 
மதிகெட்டவன்‌ 
இருதயத்தில்‌ சொல்லுகிறான்‌ 


தேவன்‌ இல்லை என்று 
மதிகெட்டவன்‌ தண்‌ இருதயத்தில்‌ 
சொல்லிக்‌ கொள்ளுகிறான்‌. அவர்கள்‌ 
தங்களைக்‌ கெடுத்து, அருவருப்பான 
கிரியைகளைச்‌ செய்துவருகிறார்கள்‌;. 
நன்மைசெய்கிறவன்‌ ஒருவனும்‌ இல்லை. 
(சங்‌ 531). 





ப்பி சங்கீதம்‌ 


யய 1 


பாவம்‌ மனுக்குலத்திலே ஒரு 
நோயைப்போல. வந்திருக்கிறது. 
சாதாரணமாகயிருந்த நோய்‌ வாது 
கொள்ளைநோயாக 
முழுவதற்கும்‌ பரவியிருக்கிறது. "னால்‌ 
மனுபுத்திரர்‌ தங்களைக்‌ 
கெடுத்துக்கொள்கிறார்கள்‌. மனுஷின்‌ 
பாவத்தினால்‌ இரண்டு தீயவிளைவுகள்‌ 
உண்டாகிறது. அவையாவன : 1. மனுஷர்‌ 
அருவருப்பான கிரியைகளைச்‌ செய்து. 
தேவனுடைய மகிமையை 
அவமானப்படுத்துகிறார்கள்‌. 2. தேவன்‌ 

யென்‌! ங்கள்‌ இருதய 

எக்கிக்‌ 


பாவிகளெல்லோருமே மதி 
கெட்டவர்கள்‌. இவர்களிடத்தில்‌ 
தெய்வபபமில்லை. இவர்கள்‌ துணிகரமாக 
“தேவன்‌ இல்லை என்று தங்கள்‌ 
இருதயத்தில்‌ சொல்லிக்கொள்கிறார்கள்‌. 
தங்களை நாஸ்திகர்கள்‌ 
சொல்லிக்கொள்வதில்‌ 

பெருமைப்படுகிறார்கள்‌. 

பாவத்திற்கும்‌ நாஸ்திகமும்‌ ஒரு காரணம்‌. 





இவர்களுடைய இருதயத்தில்‌ 
தேவனைப்பற்றிய சிந்தனையே இல்லை. 
தேவன்‌ இல்லையென்பதுதான்‌ 
இவர்களுடைய நம்பிக்கை கர்த்தருக்கு 
பயப்படுதலே 
இவர்களோ 
ங்கள்‌ ய 
ன்‌ வர்மம்‌ 
கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம்‌ 
இந்த உலகத்து ஜனங்களை 
நோக்கிப்‌ பார்த்து மிகவும்‌ 
ச்சரியப்படுகிறோம்‌. நம்முடைய 
சந்ததியாரில்‌ அநேகர்‌ 
நாஸ்திகராயிருப்பதைப்‌ பார்த்து, நாஸ்திகம்‌ 
அதிகமாய்‌ வளர்ந்து விட்டது என்று 
சொல்லுகிறோம்‌. நம்முடைய காலத்தில்‌ 
மாத்திரமல்ல, தாவீதின்‌ காலத்திலும்‌ 
நாஸ்திகமும்‌, அருவருப்பான கிரியைகளும்‌ 
அதிகமாயிருந்தது. முந்தின நாட்கள்‌ 


மேன்மையான நாட்கள! 





- விரிவுரை ட்ட 
PSALMS - COMMENTARY 


PUBLISHERS 


தேவன்‌ இல்லையென்று 
தன்னுடைய இருதயத்தில்‌ 
சொல்லிக்கொள்கிறவன்‌ ஒரு நாஸ்திகன்‌. 
தேவன்‌ ஒருவர்‌ இருக்கிறாரா என்னும்‌ 
நிச்சயம்‌ இவனுக்கு இல்லை. தனக்கு 
நிச்சயமாக தெரியவில்லை என்பதற்காக, 
தேவன்‌ இல்லை என்றே நாஸ்திகன்‌ 
சொல்லிவிடுகிறான்‌. தனக்குத்‌ 
தெரியாததை தெரிந்துகொள்வதற்கு 
நாஸ்திகன்‌ முயற்சி பண்ணுவதில்லை. 
தனக்குத்‌ தெரியாதது இந்த உலகத்தில்‌ 
இல்லை என்று மதிகேடாய்‌ நினைத்து, 


இதயத்தில்‌ சொல்லிக்கொல்கிறான்‌ லு 


நாஸ்திகன்‌ மதிகெட்டவன்‌. 
இவனிடத்தில்‌ மெய்யான கானமில்லை, 
இவனுடைய மதிகேட்டிற்கு சான்றுகளும்‌ 


உள்ளது. தேவன்‌ இல்லையென்று 
சொல்லுகிறவன்‌ பரிசுத்தமாய்‌ 
ஜீவிப்பதில்லை. அவன்‌ தன்னையே 


கெடுத்துக்கொள்கிறான்‌. அருவருப்பான 
கிரியைகளை செய்து வருகிறான்‌. 
யாருக்கும்‌ நன்மை செய்யாமல்‌ 
எல்லோருக்கும்‌ தீங்குசெய்கிறான்‌. 
தன்னை விசாரிப்பதற்கு 
இல்லை என்னும்‌ 

இவனுடைய  பாவத்திற்குக்‌ காரணம்‌, 
துணிகரமாய்ப்‌ பாவம்‌ செய்வதற்கு இவன்‌ 
நாஸ்திகத்தை தனக்கு கேட்சுமாக 
பயன்படுத்துகிறான்‌. தேவன்‌ 
இல்லையென்று சொல்லுகிற நாஸ்திக 
சிந்தனையே எல்லா மதிகேடுகளுக்கும்‌, 
அருவருப்பான கிரியைகளுக்கும்‌ காரணம்‌. 


மனுஷன்‌ பாவம்‌ செய்து 
தன்னுடைய நல்ல சுபாவத்தையே 
கெடுத்துப்போடுகிறான்‌. கர்த்தர்‌ 


நல்லவனாகத்தான்‌. 


கெடுத்துப்போட்டிருக்கிறான்‌. கர்த்தர்‌ 
மனுஷனை தேவசாயலாக சிருஷ்டித்தார்‌. 
மனுஷனுடைய பாவத்தினால்‌, 
மனுஷனிடத்தில்‌ காணப்பட்ட தேவசாயல்‌ 
மங்கிப்போயிற்று. மனுஷனுடைய 
நற்குணம்‌ சீரழிந்துபோயிற்று. பாவி 
தன்னைத்தானே கெடுத்‌ பான 
கிரியைகளைச்‌ செய்கிறான்‌: டா 





யம்‌ 


யய 1 


பாவிகள்‌ தேவனை சேவிப்பதில்லை. 
அவர்கள்‌ தேவனுக்கு ஊழியம்‌ 
செய்வதில்லை. ்‌ 
பேச்சினாலும்‌, 
அவர்கள்‌ 
மகிமைப்படுத்துவதுபில்லை. 
எல்லோரும்‌ வழிவிலகி! 
கெட்டுப்போய்விட்டார்கள்‌. 
தங்களுக்கும்‌ நன்மை செய்வதில்லை. 
பிறருக்கும்‌ நன்மை செய்வதில்லை. 
பாவிகளால்‌ அவர்களுக்கும்‌ எந்தப்‌ 
பிரயோஜனமுமில்லை. மற்றவர்களுக்கும்‌ 
எந்தப்‌ பிரயோஜனமுமில்லை. 
பாவிகளிடத்தில்‌ மெய்யான அன்பு 
இல்லை. நற்குணம்‌ இல்லை. ஆவியின்‌ 
கனி இல்லை. தெய்வபயம்‌ இல்லை. 
பயபக்தியும்‌ இல்லை. பாவிகளிடத்தில்‌ 
வீண்பெருமையும்‌, ஆணவமும்‌, 
அகந்தையும்‌... துர்க்குணமும்‌ தேவன்‌ 
இல்லை. என்று சொல்லுகிற நாஸ்திக 
குணமுமே இருக்கிறது. 





பாவிகளின்‌ கிரியைகள்‌ 
அவர்களையும்‌ பாதிக்கிறது. 
மற்றவர்களையும்‌ பாதிக்கிறது. 
தங்களுடைய பாவத்தினால்‌ அவர்கள்‌ 
தங்களையும்‌  கெடுத்துப்போடுகிறார்கள்‌. 
மற்றவர்களையும்‌ கெடுத்துப்‌ 
போடுகிறார்கள்‌. பாவிகள்‌ அருவருப்பான 
கிரியைகளைச்‌ செய்துவருகிறார்கள்‌. 
பாவத்தின்‌ கிரியைகள்‌ எல்லாமே 
அருவருப்பானவை. இவர்கள்‌ 
தங்களுடைய இருதயத்தில்‌, “தேவன்‌ 
இல்லை' என்று சொல்லிக்‌ 
கொள்வதினால்‌, வபயமில்லாமல்‌ 


துணிகரமாய்ப்‌ பாவம்‌ செய்கிறார்கள்‌. 
ஒரு சிலர்‌ தங்களுக்கு தேவனைத்‌ 


தெரியும்‌ என்று சொல்லுகிறார்கள்‌. 
ஆனாலும்‌ இவர்கள்‌ தங்கள்‌ 
கிரியைகளினால்‌ தேவனை 
மறுதலித்துவிடுகிறார்கள்‌. அருவருப்பான 
கிரியைகளைச்‌ செய்து. தங்கள்‌ 
இருதயத்தில்‌ “தேவன்‌ இல்லை” என்று 
சொல்லிக்கொள்கிறார்கள்‌ பக்தியின்‌. 
'வேஷத்தைத்‌ தரித்திருக்கிறார்கள்‌. 


இவர்களிடத்தில்‌ நன்மையான கிரியை 
எதுவும்‌ காணப்படுவதில்லை. பாவிகளில்‌ 
நன்மை செய்கிறவன்‌ ஒருவனுமில்லை. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 





விரிவுரை ட்ட 
090 


அப்போஸ்தலர்‌ பவுல்‌ தீத்துவுக்கு 
எ நிருபத்தில்‌ 
இப்படிப்பட்டவர்களைப்பற்றி இல்வாறு 
“அவர்கள்‌ 
அறிந்திருக்கிறோபென்று 
அறி: பண்ணுகிறார்கள்‌, 
கிரியைகளினாலோ அவரை மறுதலி 
க்கிறார்‌. அவர்கள்‌ அருவருக்கப்படத்‌ 
தக்கவர்களும்‌, கீழ்ப்படியாதவர்களும்‌, 
எந்த நற்கிரியையுஞ்‌ செய்ய 
ஆகாதவர்களுமாயிருக்கிறார்கள்‌'!தீத்‌:16). 





கர்த்தர்‌ மனுபுத்திரரை 
கண்ணோக்கினார்‌ 

தேவனைத்‌ தேடுகிற 
உணர்வுன்னவன்‌ உண்டோ என்று 


பார்க்க, கர்த்தர்‌ பரலோகத்திலிருந்து 


மனுபுத்திரரைக்‌ ணாக்கினார்‌ 
(சங்‌ 592. 

துன்மார்க்கருடைய பாவமும்‌, 
மதிகேடும்‌, அருவருப்பான கிரியைகளும்‌ 
உலகெங்குமுள்ள மனுஷர்மீது ஒரு 
கொள்ளை நோயைப்போல 
பரவியிருக்கிறது. இந்த நோய்‌ 
உலகத்தின்‌ எல்லா பாகங்களிலுமுள்ள 
எல்லா பாஷைக்காரர்மிதும்‌, எல்லா 
ஜாதிகள்மீதும்‌ எல்லா இனத்தார்மீதும்‌ 
பரவியிருக்கிறது. இவர்களுடைய 
பாவத்திற்கு தேவன்‌ தாமே 


சாட்சியாயிருக்கிறார்‌. 


மனுஷனிடத்தில்‌ தேவனைத்‌ தேடுகிற 
உணர்வு காணப்படவேண்டும்‌. அவனே 
பக்தியுள்ளவன்‌. மற்றவர்கள்‌ தங்கள்‌ 
இருதயத்தில்‌ “தேவன்‌ இல்லை" என்று 
சொல்லிக்கொள்கிற மதிகேடர்கள்‌. 
தேவன்‌: பரலோகத்திலிருந்து இந்தப்‌ 
பூமியை பார்க்கிறார்‌. பூமியிலுள்ள 
மனுபுத்திரர்‌ எல்லோரையும்‌ கண்ணோக்கி 
பார்க்கிறார்‌. பூமியிலுள்ள மனுஷர்‌ 
மத்தியிலே தேவனைத்‌ தேடுகிற 
உணர்வுள்ளவன்‌. ஒருவனாகிலும்‌ 
இருக்கிறானா கண்ணோக்கி 
பார்க்கிறார்‌. அப்படிப்பட்டவன்‌ 


என்று 





யம்‌ 


யய 1 


ஒருவனையும்‌ தேவனால்‌ பார்க்க 
முடியவில்லை. தேவனைத்‌ தேடுகிற 
உணர்வு ஒருவனிடத்திலும்‌ ல, 
மனுஷர்‌ தங்களுக்கு நியமிக்கப்பட்ட 
கடமைகளைச்‌ செய்கிறார்களா, அவர்கள்‌ 
தேவனைத்‌ தேடிப்பார்க்கிறார்களா, 
தேவனுக்கு முன்பாக தங்களைத்‌ 
தாழ்த்துகிறார்களா, அவர்களுடைய 
இருதயங்களில்‌ கர்த்தருக்குப்‌ பயப்படுகிற 
பயம்‌ இருக்கிறதா என்பதையெல்லாம்‌ 
பார்ப்பதற்கக கர்த்தர்‌ மனுஷனை 
நோக்கிப்‌ பார்க்கிறார்‌. ஆனால்‌ கர்த்தரால்‌. 
இந்தப்‌ பூமியிலே நன்மை செய்கிற 
மனுஷன்‌ ஒருவனையும்‌ பார்க்க 
முடியவில்லை. எல்லாரும்‌ 
வழிவிலகிப்போயிருக்கிறார்கள்‌. எல்லாரும்‌ 
ஏகமாய்க்‌  கெட்டுப்போயிருக்கிறார்கள்‌ 
நன்மை செய்கிறவன்‌ ஒருவனுமில்லை. 


எல்லாரும்‌ கெட்டுப்போனார்கள்‌. 


எல்லாரும்‌. வழிவிலகி, 
ஏகமாய்க்‌ கெட்டுப்போனார்கன்‌; 
நன்மைசெய்கிறவன்‌. இ. 
ஒருவனாகிலும்‌ இல்லை (சங்‌ 53:3). 


கர்த்தர்‌ பரலோகத்திலிருந்து 
பூமியிலுள்ள மனுபுத்திரை கண்ணோக்கி 
பார்க்கிறார்‌ தேவனைத்‌ தேடுகிற 
உணர்வுள்ள மனுஷன்‌ ஒருவனாகிலும்‌ 
இருக்கிறானா என்று இந்தப்‌ பூமி 
முழுவதும்‌ தேடிப்பார்க்கிறார்‌. அவரால்‌ 
ஒருவனையும்‌ பார்க்க முடியவில்லை. 
இந்தப்‌ பூமியிலே தேவனைத்‌ தேடுகிற 
உணர்வள்ளவன்‌ ஒருவனுபில்லை. 


கர்த்தருடைய பார்வையில்‌ எல்லோரும்‌ 
வழிவிலகிப்‌ போனவர்களாகவும்‌. 
ஏகமாய்க்‌  கெட்டுப்போனவர்களாகவும்‌ 
காணப்படுகிறார்கள்‌. 

இந்தப்‌ பூமியிலே ஒரு குறிப்பிட்ட 
பகுதியில்‌ மாத்திரம்‌ ஜனங்கள்‌: 
பாவிகளாகயிருக்கிறார்கள்‌ என்று 
தீர்மானம்‌ பண்ண யவில்லை. 
இந்த உலகத்திலுள்ள எல்லோருமே 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 





விரிவுரை ட்ட 
PUELSHERS 


கர்த்தருடைய பார்வையில்‌ 
பாவிகளாயிருக்கிறார்கள்‌. எல்லா 
பாஷைக்காரரும்‌, எல்லா தேசத்தாரும்‌, 
எல்லா ஜாதியாரும்‌, எல்லா இனத்தாரும்‌ 
கர்த்தருடைய பார்வையில்‌ 
பாவிகளாயிருக்கிறார்கள்‌. பூமியிலுள்ள 
எல்லா... மனுஷரும்‌ வழினிலகிப்போய்‌ 
ஏகமாய்க்‌ கெட்டுப்போயிருக்கிறார்கள்‌. 
தேவனுடைய கிருபை மனுஷர்‌ 
மத்தியிலே வல்லமையாய்‌ 
வெளிப்படும்போதுதான்‌ அவர்கள்‌ 


இரட்சிக்கப்படுவார்கள்‌. தேவன்‌ மனுஷர்‌ 
மத்தியிலே பலத்த கிரியைகளை 
செய்யும்போதுதான்‌. அவர்கள்‌ 
மனந்திரும்புவார்கள்‌. அவர்களுடைய 
இருதயத்தில்‌ மாற்றமுண்டாகும்‌. 
அருவருப்பான கிரியைகளைச்‌ 
செய்கிறவர்கள்‌ நற்கிரியைகளைச்‌ செய்ய 
ஆரம்பிப்பார்கள்‌. தேவன்‌ கிரியை 
ந வட்ல பயி தேவன்‌ 

தங்கள்‌ 


இருதயத்தில்‌ சொல்லிக்கொள்கிறவர்கள்‌, 
“தேவன்‌ இருக்கிறார்‌” என்று தங்கள்‌ 
இருதயத்திலும்‌ சொல்லுவார்கள்‌, 
ஜனங்கள்‌ மத்தியிலே வெளிப்படையாகவும்‌ 
அறிக்கை செய்வார்கள்‌. 


தேவன்‌ இந்த உலகத்தை 
சிருஷ்டித்தபோது, தாம்‌ உண்டாக்கின 
எல்லாவற்றையும்‌ பார்த்தார்‌. அது மிகவும்‌ 
நன்றாயிருந்து (ஆதி 1௮. சில 
காலத்திற்குப்‌ பின்பு தேவன்‌ மறுபடியும்‌ 
மனுஷனுடைய கிரியைகளைப்‌ பார்த்தார்‌. 
மனுஷனுடைய அக்கிரமம்‌ அப்போது 
பூமியிலே பெருகியிருந்தது. ம 
பூமியிலே 


உண்டாக்கினதற்காக 
மனஸ்தாபப்பட்டார்‌. 





இருதயத்திற்கு ட விச ர 
(ஆதி 65). கர்த்தர்‌ தம்முடைய 
சாயலாகத்தான்‌ மனுஷனை சிருஷ்டித்தார்‌. 
மனுஷனோ தன்னுடைய பாவத்தினால்‌ 
தன்னையே கெடுத்துப்போட்டான்‌. 
தன்னை உண்டாக்கின கர்த்தரையே 
மனஸ்தாபப்பட வைத்துவிட்டான்‌. 
(டைய இருதயத்தை 
வ த்திலிட்டான்‌ 





மயம்‌ 


யய 1 


கர்த்தருடைய ஜனம்‌. 
சங்‌ 59:4-6 


கங்‌ 585. அக்கிரமக்காரருக்கு அறிவு 
இல்லையா? அப்பத்தைப்‌ பட்சிக்கிறது. 
போல்‌ என்‌ ஒனத்தைப்‌ 
பட்சிக்கிறார்கணே; அவர்கள்‌ தேவனைத்‌ 
தொழுதுகொள்ளுகிற தில்லை. 


சுங்‌ 595. உனக்கு விரோதமாய்ப்‌ 
பானயமிறங்கினவனுடைய 
எலும்புகளை தேவன்‌: 
சிதறப்பண்ணினபடியால்‌, பாயமில்லாத 
இடத்தில்‌ மிகவும்‌ பயந்தார்கள்‌; தேவன்‌ 
அவர்களை வெறுத்தபடியினால்‌ தீ 
அவர்களை வெட்கப்படுத்தினாய்‌.. 


சங்‌ 596. சீயோனிலிருந்து 
இஸ்ரவேலுக்கு இரட்சிப்பு வருவதாக; 


தேவன்‌ தம்முடைய ஜனத்தின்‌ 
சிறையிருப்பைத்‌ திரும்பும்போது, 
யாக்கோபுக்குக்‌ களிப்பும்‌ 
இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும்‌ 
உண்டாகும்‌. 


அக்கிரமக்காரரில்‌ ஒருவனுக்கும்‌ 
அறிவு இல்லை 


அக்கிரமக்காரரில்‌ 
அறிவுஇல்லையோ? அப்பத்தைப்‌ 
பட்சிக்கிறதுயோல, என்‌ ஜனத்தைப்‌ 
பட்சிக்கிறார்கனே; அவர்கள்‌ கர்த்தரைத்‌ 
தொழுது கொள்ளுகிறதில்லை. 
(சங்‌ 53:4). 


ஒருவனுக்கும்‌. 


துன்மார்க்கர்‌ பாவமான வழியில்‌ 
செல்லுகிறார்கள்‌. பாவமான வ 
அவர்களுடைய ஜீவியத்திற்கும்‌ 
ஆத்துமாவிற்கும்‌ ஆபத்தான வழியாகவும்‌ 
இருக்கிறது. தங்களுடைய 
துன்மார்க்கமான வழியே தங்களுக்கு 
பாதுகாப்பானது என்று அவர்கள்‌ 
நினைக்கலாம்‌. ஆனால்‌ அவர்களுடைய 
எண்ணம்‌ தப்பிதமானது. அவர்கள்‌ 
பாதுகாப்பு என்று சொல்வதுதான்‌ 
அவர்களுக்கு ஆபத்தாக முடியும்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 





விரிவுரை ட்ட 
090 


துன்மார்க்கர்‌ 
செல்லும்போது, தங்களுடைய 
துன்மார்க்கத்தையோ தங்கள்‌ 
மதிகேட்டையோ, தங்கள்‌ ஆபத்தையோ 
அவர்கள்‌ நோக்கிப்‌ பார்ப்பதில்லை. 
தங்களுடைய துன்மார்க்கமான வழியில்‌ 
தங்களுக்கு ஆபத்து இருக்கிறது 
என்னும்‌ உணர்வுகூட அவர்களிடத்தில்‌ 
இல்லை. 


பாவவழியில்‌ 


அக்கிரமக்காரர்‌ 
கிரியைகளை 
தங்களுடைய 
சந்தோஷப்படுகிறார்கள்‌. 
தன்னுடைய கடமையை 
செய்வதுபோல, 
துன்மார்க்கமான கிரியை 
செய்கிறான்‌ 


துன்மார்க்கமான 
நடப்பிக்கிறார்கள்‌. 
பாவகிரியைகளில்‌ 
ஒருவன்‌ 
நேர்த்தியாய்ச்‌ 
அக்கிரமக்காரன்‌ 
நேர்த்தியாய்ச்‌ 
பாவத்திற்குப்‌ பலன்‌ உண்டு, 
பாவத்தின்‌ சம்பளம்‌ மரணம்‌. 
பாவிகளுக்கு ஆத்தும மரணம்‌ 
சம்பளமாகக்‌ கொடுக்கப்படும்‌. 


அக்கிரமக்காரர்‌ 
ஜனங்களை பட்சிக்கிறார்கள்‌. 
அப்பத்தைப்‌ பட்சிக்கிறதுபோல அவர்கள்‌ 
தேவனுடைய ஜனங்களை பட்சிக்கிறார்கள்‌. 
அப்பத்தை பசி வெறியோடு 
பட்சிப்பதுபோல அவர்கள்‌ தேவனுடைய 
ஜனங்களை வெறியோடு பட்சிக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ தேவனையும்‌ அவருடைய 
ஜனங்களையும்‌ விரோதிப்பதுதான்‌ 
அவர்கள்‌ பட்சிப்பதற்கு மெய்யான 
காரணம்‌. அக்கிரமக்காரர்‌ தேவனுக்கும்‌, 
தேவனுடைய ஜனங்களுக்கும்‌ 
சத்துருக்களாயிருக்கிறார்கள்‌. அக்கிரமனன 


தேவனுடைய 


கிரியைகளைச்‌ செய்வது, 
அக்கிரமக்காரருக்கு அப்பம்‌ 
புசிப்பதுபோலவும்‌, திராட்சரசம்‌ 
பானம்பண்ணுவதுபோலவும்‌ இருக்கிறது. 


அக்கிரம செய்கையே அக்கிரமக்காரரின்‌ 
போஜனம்‌. துன்மார்க்களான கிரியைகளே 
அவர்களுடைய பானம்‌. 





யம்‌ 
யய 1 


அக்கிரமக்கார்‌ 
தொழுதுகொள்கிறதில்லை. 
இல்லையென்றால்‌ 
ஜெபிக்காதவர்களிடத்தில்‌ நன்மையான 
காரியங்களை எதிர்பார்க்க முடியாது. 
நாம்‌ நன்மை செய்யவேண்டுபென்றால்‌, 
ஒவ்வொரு நாளும்‌ நாம்‌ கர்த்தரைத்‌ 
தொழுதுகொள்ள வேண்டும்‌. துதி 
பெருகும்போது தேவனுடைய கிருபை. 
நமக்குள்‌ பெருகும்‌ அக்கிரமக்காரரோ. 
கர்த்தரைத்‌ தொழுதுகொள்ளாததினால்‌, 
ர்க வனுடைய ப 
டுக்க ரர அ 


அக்கிரமக்காரர்‌ 
ஆலோசனையை 
பண்ணுகிறார்கள்‌. 
ஒடுக்கப்பட்டவர்களுக்கும்‌ 
அடைக்கலமாயிருக்கிறார்‌ 
பிள்ளைகள்‌ 
நம்பியிருக்கிறார்கள்‌ 
துன்மார்க்கரோ 
பிள்ளைகளைத்‌ 
நீதிமான்களின்‌. 
அக்கிரமக்காரர்‌ 
பண்ணுகிறார்கள்‌. 
அக்கிரமமான 
பிரியப்படுகிறார்கள்‌. 


ஏழைகளுடைய 
அலட்சியம்‌ 
ஏழைகளுக்கும்‌ 
கர்த்தரே 
கர்த்தருடைய 
அவரையே 

(சங்‌ 111). 
கர்த்தருடைய 
தூஷிக்கிறார்கள்‌. 
ஆலோசனைகளை 
அலட்சியம்‌ 
தங்களுடைய 

துர்‌ ஆலோசனைகளில்‌ 


உனக்கு விரோதமாய்‌ 
பாளையமிறங்கினவன்‌ 


உனக்கு 
பானயமிறங்கின. 
எலும்புகளை 
சிதறப்பண்ணினபடியால்‌, பாயமில்லாத 
இடத்தில்‌ மிகவும்‌ பாயத்தார்கன்‌; தேவன்‌ 
அவர்களை வெறுத்தபடியினால்‌ தீ 
அவர்களை வெட்கப்படுத்தினாய்‌. 
(சங்‌ 53:9), 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ர 
090 


மதிகேடன்‌ தன்னுடைய இருதயத்தில்‌ 
தீயசிந்தனை கொண்டிருக்கிறான்‌. 
நாஸ்திகர்கள்‌ தேவனில்லை என்று 
சொல்லுகிறார்கள்‌. இந்த உலகத்தில்‌ 
தேவனில்லை என்று சொல்லுகிறவர்கள்‌ 
மூடர்களாக இருக்கிறார்கள்‌. தேவனைத்‌ 
தேடாதவர்களால்‌ அவரைக்‌ கண்டுபிடிக்க 
முடியாது. மனுஷனுக்கும்‌ மிருகத்திற்கும்‌ 
மனுஷன்‌ தன்னுடைய 


கண்டுபிடிக்கவேண்டும்‌. 
ஐத்கியமாயிருக்கவேண்டும்‌. 


மனுஷன்‌ பாவம்‌ செய்து தேவ 
மகிமையற்றவனாயிருக்கிறான்‌. தேவன்‌ 
மனுஷனை உண்டாக்கினபோது அவனை 
தம்முடைய சாயலாக உண்டாக்கினார்‌. 
மனுஷனிடத்தில்‌ பிரகாசமாயிருக்க 
வேண்டிய தேவசாயல்‌ பாவத்தினால்‌ 
மங்கியிருக்கிறது. 

பாவத்தின்‌ சம்பளம்‌ மரணம்‌. பாவம்‌ 
செய்கிற மனுஷன்‌. தன்னுடைய 
மனுஷசுபாவத்தையே இரந்துவிடுகிறான்‌. 
பாவத்தினால்‌ மனுஷனுக்கு பயமும்‌ 
அவமானமும்‌ உண்டாகிறது. கர்த்தருக்கு 
விரோதமாய்‌  பாளயமிறங்கினவனுடைய 
எலும்புகளை தேவன்‌ சிதறப்பண்ணினார்‌. 
இதனால்‌ பாவிகள்‌ மிகவும்‌ 
பயப்படுகிறார்கள்‌. பயமில்லாத 
இடங்களிலும்‌ அவர்களுக்கு 
பயமுண்டாகிறது. தங்களைத்‌ துரத்துவார்‌ 
ஒருவரும்‌ இல்லாவிட்டாலும்‌, பாவிகள்‌ 
பயந்து ஒடுகிறார்கள்‌. 
கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு 
சத்துருவாயிருக்கிறவர்கள்‌ கர்த்தருக்கும்‌ 
சத்துருவாயிருக்கிறார்கள்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய சத்துருக்களின்‌ எலும்புகளை 
சிதறப்பண்ணுகிறார்‌. 





பபப சங்கீதம்‌ 


யய 1 


துன்பார்க்கருடைய 


முறித்தப்போடுகிறார்‌ 


கர்த்தர்‌ 
வல்லமையை 
அவர்களுடைய 
சிதறப்பண்ணுகிறார்‌. 
சங்சாரம்பண்ணுகிறார்‌. 
பாவிகளை 
இதனிமித்தமாய்‌ 
பிள்ளைகள்‌ 
வெட்கப்படுத்துகிறார்கள்‌. 


சியோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு 
இரட்சிப்பு வருவதாக 


சீயோனிலிருந்து  இண்ரவேலுக்கு. 
இரட்சிப்பு வருவதாக; தேவன்‌ 
தம்முடைய ஜனத்தின்‌ சிறையிருப்பைத்‌ 
திரும்பும்போது, யாக்கோபுக்குக்‌. 
கணிப்பும்‌ இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும்‌ 
உண்டாகும்‌ (சங்‌ 53:6). 


நீதிமானுடைய 
இருக்கிறார்‌. இதுவே 


கர்த்தர்‌ 
சந்ததியோபே 

தேவனுடைய பிள்ளைகளுக்கு மிகப்பெரிய 
ஆறுதல்‌. சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர்‌ 
அடைக்கலமாயிருக்கிறார்‌. சவுல்‌ தாவீதைக்‌ 


கொன்றுபோட முயற்சி 
தாவீதின்‌ சத்துருக்கள்‌ 
பிடிப்பதற்கு துத்தி 

தாவீது தன்னுடைய 
வேளையிலும்‌ கர்த்தர்‌ 
கூடயிருக்கிறார்‌ 

ஆறுதலாகயிருக்கிறார்‌. 
அடைக்கலமானவர்‌ 
நம்பிக்கையோடிருக்கிறார்‌. கூலுக்கு 
பயந்து ஓடிப்போகும்போது, கர்த்தர்‌ 
தன்னுடைய சிறையிருப்பைத்‌ திருப்புவார்‌ 
என்று தாவீது நம்ரிக்கையோடிருக்கிறார்‌. 


தாவீதின்‌ இருதயத்தில்‌. 
கர்த்தரைப்பற்றிய சிந்ததையே 
நிரம்பியிருக்கிறது. அவர்‌ கர்த்தருடைய 
கிருபையையும்‌, நீதியையும்‌ இரக்கத்தையும்‌ 
எப்போதும்‌ சிந்தித்துக்கொண்டிருக்கிறார்‌. 


செய்கிறான்‌. 
அவரைப்‌ 
வருகிறார்கள்‌ 
பத்தான 
தன்னோடு 
என்று 
கர்த்தரே தனக்கு 
என்று 


- வீரிவுரை ட்ட 
PSALMS - COMMENTARY 


PUBLISHERS 


இந்த சங்கீதத்தின்‌ ஆரம்பத்தில்‌ 
மனுபுத்திரரின்‌ அருவருப்பான 
கிரியைகளை நினைத்து தாவீது 
கர்த்தருடைய சமுகத்தில்‌ கவலையோடு 
வேண்டுதல்‌ செய்கிறார்‌. எல்லோரும்‌ 
வழிவிலகி ஏகமாய்க்‌ 
கெட்டுப்போயிருக்கிறார்கள்‌ என்பதை 
கர்த்தர்‌ பார்ப்பதுபோலவே தாவீதும்‌ 
பார்க்கிறார்‌. 

கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து, 
மூலமாய்‌... மனுக்குலத்திற்கு இரட்சிப்பு 
வரப்போகிறது. காலம்‌ நிறைவேறும்போது 
சீயோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு இரட்சிப்பு 
வரும்‌. கர்த்தர்‌ தம்முடைய ஜனத்தின்‌ 
சிறையிருப்பைத்‌ திருப்புவார்‌. மனுஷருடைய 
பாவங்களிலிருந்து அவர்களுக்கு 
இரட்சிப்பு உண்டாகும்‌. 


கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து உலக 
இரட்சகராக இருக்கிறார்‌. தம்மிடத்தில்‌ 
வருகிற யாரையும்‌ இபேசுகிறிஸ்து புறம்பே 
தள்ளுவதில்லை. வருத்தப்பட்டு பாரம்‌ 
சுமக்கிற எல்லோரையும்‌ இயேசுகிறிஸ்து 
தம்மிடத்தில்‌ வருமாறு அன்போடு 
அழைக்கிறார்‌. இயேசுகிறிஸ்துவை 
விசுவாசத்தோடு பற்றிக்‌ 
கொள்கிறவர்களுக்கு ஆத்தும இரட்சிப்பு 
உண்டு மனுஷர்‌ தங்கள்‌ 
பாவங்களிலிருந்து மனந்திரும்பி 
இரட்சிக்கப்படும்போது அவர்களுக்கு 
களிப்பும்‌ மகிழ்ச்சியும்‌ உண்டாகும்‌. 


கர்த்தர்‌ தம்முடைய 


ரும்‌. 

படுவார்கள்‌. மீட்கிறவர்‌ 

வந்து, அவபக்தியை யாக்கோபை விட்டு 

விலக்குவார்‌. கர்த்தர்‌ 

ர பாவங்களை நீக்குவார்‌. 
11:26,27). 





மயம்‌ 
யய 1 


தாவீது இந்த சங்கீதத்தை எந்த 
சூழ்நிலையில்‌ எழுதினார்‌ என்று, இதன்‌ 
தலைப்பில்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
சீப்பூரார்‌ சவுலிடத்தில்‌ வந்து, 
தாவீது தங்களிடத்தில்‌ ஒளித்துக்‌ 
கொண்டிருக்கிறார்‌ என்று 
சொல்லுகிறார்கள்‌. டப்ப 


தாவின்‌ 
இவர்கள்‌ ன க டதனை 
அடையாளமாயிருக்கிறார்கள்‌. யூதாஸ்‌ 
காரியோத்து இயேசுகிறிஸ்துவைக்‌ 
காட்டிக்கொடுத்தான்‌. யூதாவின்‌ 
மனுஷராகிய _ சீப்பூரார்‌ தாவீதைக்‌ 
காட்டிக்கொடுக்கிறார்கள்‌. தாவீது எங்கே 
ஒளிந்திருக்கிறார்‌ என்றும்‌ அவரை எப்படி 
எளிதாகப்‌ பிடிக்கலாம்‌ என்றும்‌ இவர்கள்‌ 
சவலுக்கு ஆலோசனை சொல்லுகிறார்கள்‌. 


சீப்பூரார்‌ இரண்டுமுறை 
சவுலிடத்தில்‌ வந்து, தாவீதைப்‌ பிடிப்பதற்கு 
ஆலோசனை சொல்லுகிறார்கள்‌. 


“பின்பு சீப்‌ ஊரார்‌ கிபியாவிலி 
ருக்கிற சவுலிடத்தில்‌ வந்து: தாவீது 
எங்களிடத்தில்‌ எஷிமோனுக்குத்‌ தெற்கே 
ஆகிலா என்னும்‌ மலைக்காட்டிலுள்ள 
அரணிப்பான இடங்களில்‌ 
ஒளித்துக்கொண்டிருக்கிறான்‌ அல்லவா?” 
பிசாமு 2319), 


“பின்பு சீப்னரார்‌ கிபியாவிலிருக்கிற 
எஷிமோனுக்கு எதிரான ஆகிலாமேட்டில்‌ 


ஒளித்துக்கொண்டிருக்கிறான்‌ என்றார்கள்‌” 
ரிசாமு 2௮). 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை 1 
PUELSHERS 


தாவீது தன்னுடைய 
துன்பத்தையும்‌, துயரத்தையும்‌ எடுத்துச்‌ 
சொல்லுகிறார்‌. இதன்‌ இரண்டாவது 
பகுதியில்‌ கர்த்தர்‌ தன்னை 
தன்னுடைய சத்துருக்களுக்கு 
விலக்கிக்‌ காத்துக்கொண்டதற்காக 
ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறார்‌. 
கர்த்தர்‌ தன்னை விடுவிக்கும்‌ முன்பே, 
அவர்‌ தன்னை விடுவித்துவிடுவார்‌ என்று 
விசுவாசித்து, கர்த்தரைத்‌ துதிக்கிறார்‌. 


தன்னுடைய சத்துருக்களின்‌ 
துன்மார்க்கமான யோசனைகளை தாவீது 
கர்த்தரிடத்தில்‌ பிப்‌ ர்‌ தனக்கு 
கர்த்தருடைய உதவி தேவைப்படுவதாக 
பயபக்தியோடு ஜெபம்பண்ணுகிறார்‌ 
(சங்‌ 541-3). தனக்கு தேவனுடைய 
பாதுகாப்பும்‌, தெய்வீக பராமரிப்பும்‌ ஏற்ற 
வேளையில்‌ கிடைக்குபென்றும்‌, கர்த்தர்‌ 
தன்னுடைய சத்துருக்களை 
நிர்மூலம்பண்ணுவார்‌ என்றும்‌ கர்த்தர்‌ 
தன்னை சத்துருக்களிடமிருந்து 
விடுவிப்பார்‌ என்றும்‌ தாவீது 
விசுவாசிக்கிறார்‌ (சங்‌ 54:1-7), 


தாவிதின்‌ நெருக்கம்‌ 
சன்‌ 54 : 1-8 


தங்களிடத்தில்‌ ஒளித்துக்‌ 
நான்‌ என்று சிப்புரார்‌ 
வலுக்குச்‌ சொன்னபோது, 


(தாவீது 

கொண்டிருக்கி, 
வந்து ௪. 
நெகினோத்தில்‌ வாசிக்கத்‌ தாவீது பாடி. 


இராகத்தலைவனுக்கு 
மஸ்கீல்‌ என்னும்‌ சங்கீதம்‌.) 


ஒப்புவித்த 


சங்‌ ககம. தேவனே, உமது 
நாமத்தினிமித்தம்‌ என்னை இரட்சித்து, 
உமது வல்லமையினால்‌ எனக்கு. 
'தியாயஞ்செய்யும்‌. 

சங்‌ கமி தேவனே, என்‌ 
விண்ணப்பத்தைக்‌ கேட்டு, என்‌ வாயின்‌ 
வார்த்தைகளுக்குச்‌ செவிகொடும்‌. 





மயம்‌ 


யய 1 


கங்‌ கமி, அந்நியர்‌ எனக்கு. 
விரோதமாய்‌ எழும்புகிறார்கன்‌; 
கொடியர்‌ என்‌ பிராணனை வாங்கத்‌ 
தேடுகிறார்கள்‌; தேவனைத்‌ தங்களுக்கு. 
முன்பாக நிறுத்தி  நோரக்கார்கன்‌. 
(சேலா) 


தேவனே என்னை இரட்சியும்‌ 


தேவனே, ed, நாமத்தினிமித்தம்‌ 


என்னை ரட்சித்து, உமது 
வல்லமையினால்‌ எனக்கு. 
நியாயஞ்செய்யும்‌. தேவனே, என்‌ 
விண்ணப்பத்தைக்‌ கேட்டு, என்‌ வாயின்‌ 
வார்த்தைகளுக்குச்‌. செவிகொடும்‌ 
(சுங்‌ 541.2). 

தாவீது இப்போது மிகுந்த 
நெருக்கத்திலிருக்கிறார்‌ சீப்பூரார்‌ 
தாவீதுக்கு சத்துருக்களாய்‌ 
எழும்பியிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
தாங்களாகவே சவுலிடத்திற்கு. வந்து, 
தாவீது ஒளிந்திருக்கும்‌ 
இடத்தை சொல்லுகிறார்கள்‌. தாவீதைப்‌ 
பிடிப்பதற்கு சவலுக்கு 
உதவிபுரிவதாகவும்‌ வாக்குப்‌ 
பண்ணுகிறார்கள்‌. இந்த உலகத்தில்‌ 
நல்லவர்களுக்கு பாதுகாப்பான இடம்‌ 
எதுவுமில்லை. பரலோகமே நமக்குப்‌ 
பாதுகாப்பான இடம்‌ சீப்பூரார்‌ 
துன்மார்க்கராயிருக்கிறார்கள்‌. 


தாவீது தன்னுடைய நெருக்கத்தின்‌ 


மத்தியில்‌, கர்த்தரிடத்தில்‌ விண்ணப்பம்‌ 
பண்ணுகிறார்‌. கர்த்தர்‌ தாமே 
சத்துருக்களிடமிருந்து தன்னைப்‌ 
பாதுகாக்க வேண்டுமென்றும்‌, 


அவர்களுடைய கைகளிலிருந்து தன்னை 
விடுவிக்க வேண்டுமென்றும்‌ விண்ணப்பம்‌ 
பண்ணுகிறார்‌. தேவனுடைய நாமத்தை 
நம்புவதைத்‌ தவிர தாவீதுக்கு வேறு 
பாதுகாப்பு எதுவுமில்லை. கர்த்தருடைய 
தவிர தாவீது 
வல்லமையையும்‌ 
சார்ந்திருக்கவில்லை. கர்த்தரே தாவீதுக்கு 
அடைக்கலமாகவும்‌ அவர்‌ நம்பிமிருக்கிற 
கோட்டையாகவும்‌ இருக்கிறார்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 





விரிவுரை ட்ட 
PUEUSHERS 


தாவீது தன்னுடைய 
சத்துருக்களுக்கு பயந்து, தன்னுடைய 


உயிரை காப்பாற்றிக்கொள்ள ஓடி 
ஒழிந்துகொண்டிருக்கிறார்‌. சத்துருக்கள்‌ 
அவரைத்‌ தூர்துகிறார்கள்‌. தாவீது 
ஓடுகிறார்‌. சத்துருக்கள்‌ தாவீதை 
நெருக்குகிறார்கள்‌. தாவீதோ தன்னுடைய 
நெருக்கத்தின்‌ ப மத்தியிலும்‌ 
சத்துருக்களுக்குப்‌ பயந்து ஓடுவதற்கு 
மத்தியிலும்‌, கர்த்தரை நோக்கிப்‌ 
பார்க்கிறார்‌. கர்த்தரிடத்தில்‌ 
சகாயத்திற்காக விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 

தாவீது தன்னுடைய ஆபத்தான 
சூழ்நிலைகளை நோக்கிப்‌ பார்க்காமல்‌, 


தனக்கு ஒத்தாசை வரும்‌ பரலோகத்தை 
நோக்கிப்‌ பார்க்கிறார்‌. “தேவனே, உமது 
நாமத்தினிமித்தம்‌ என்னை இரட்சியும்‌”, 
“உமது வல்லமையினால்‌ எனக்கு நியாயம்‌ 
செய்யும்‌” “தேவனே என்‌ 
விண்ணப்பத்தைக்‌ கேளும்‌, “என்‌ வாயின்‌ 
வார்த்தைகளுக்குச்‌ செவிகொடும்‌' என்று 
தாவீது கர்த்தரிடத்தில்‌ பயபக்தியாய்‌ 
விண்ணப்பம்பண்ணுகிறார்‌ 


அந்நியரும்‌ கொடியரும்‌ 


அத்தியர்‌ எனக்கு விரோதமாய்‌ 
எழும்புகிறார்கன்‌; கொடியர்‌ எண்‌ 
பிராணனை வாங்கத்‌ தேடுகிறார்கள்‌; 


தேவனைத்‌ தங்களுக்கு முன்பாக 
நிறுத்தி  நோக்கார்கள்‌. (சேலா) 


(சங்‌ 54:3) 


தாவீது கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
ஜெபம்பண்ணும்போது, தன்னுடைய 
சத்துருக்களைப்பற்றிச்‌ சொல்லுகிறார்‌. 

அந்நியராயிருக்கிறார்கள்‌. 
தங்களை இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 

சொல்லிக்கொள்வதற்கு 
அபாத்திரராயிருக்கிறார்கள்‌. பெலிஸ்தரை 
விட இவர்கள்‌ மோசமானவர்கள்‌. 
பெலிஸ்தர்‌ தாவீதுக்குச்‌ செய்த 
தீங்கைவிட சீப்பூரார்‌ 


தாவீதுக்கு அதிக 
தீங்குசெய்கிறார்கள்‌. 





மயம்‌ 
யய 1 


தாவீதின்‌ 

கொழடியராயிருக்கிறார்கள்‌. 
தாவீதின்‌ பிராணனை வாங்கத்‌ 
தேடுகிறார்கள்‌. சவுல்‌ 
கொடியராயிருக்கிறார்‌. சவுல்‌ இஸ்ரவேலின்‌ 
ராஜாவாகயிருந்தாலும்‌, தன்னுடைய 
அதிகாரத்தை தவறான வழியில்‌ 
பயன்படுத்துகிறார்‌. 
ஜனங்களை பாதுகாப்பதற்கு! 
அவர்களை  அழித்துப்போட 
செய்கிறார்‌. 


துஷ்பிரயோகம்பண்ணுகிறார்‌. 


தாவீதின்‌ 

கொடியராயிருக்கிறார்கள்‌. 
தாவீதின்‌ பிராணனை 
தேடுகிறார்கள்‌ தாவீதைப்‌ 
பகைக்கிறார்கள்‌.  அவர்களெல்லோரும்‌ 
ஒன்றுசேர்ந்து தாவீதைக்‌ கொன்றுபோட 
முயற்சிபண்ணுகிறார்கள்‌. தங்களுடைய 
எல்லா அதிகாரத்தையும்‌, ஆள்பலத்தையும்‌ 
ஒன்றுசேர்த்து. தாவீதுக்கு விரோதமாக 


TE 
றார்கள்‌ 


சத்துருக்கள்‌ 
அவர்கள்‌ 


தன்னுடைய தேசத்து 
ற்குப்‌ பதிலாக, 
முயற்சி 
அதிகார 


சத்துருக்கள்‌ 
அவர்கள்‌ 
வாங்கத்‌ 


தாவீதின்‌ சத்துருக்கள்‌ 
தெய்வபத்திமில்லாதவர்கள்‌. அவர்கள்‌ 
தேவனைத்‌ தங்களுக்கு முன்பாக நிறத்தி 
நோக்கணாட்டார்கள்‌. அவர்களுடைய 
இருதயத்தில்‌ தேவனைப்பற்றிய 
சிந்தையுமில்லை. தேவன்‌ கொடுக்கிற 
சிந்தையுமில்லை கர்த்தருடைய 
பிள்ளைகளுக்கு விரோதமாக 
யுத்தர்பண்ணும்போது, தாங்கள்‌ 
கர்த்தருக்கு விரோதமாய்‌ 
யுத்தம்பண்ணுகிறோம்‌ என்னும்‌ பயம்‌ 
அவர்களிடத்தில்‌ இல்லை. 


தாவீதின்‌ விசுவாசம்‌ 
சங 54 : 4-7 


சங்‌ 54:4. இதோ, தேவன்‌ எனக்குச்‌ 
சகாயர்‌; ஆண்டவர்‌ என்‌ ஆத்துமாவை 
ஆதரிக்கிறவர்கனோடே, இருக்கிறார்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை 1 
PUEUSHERS 


சங்‌ 545. அவர்‌ என்‌ சத்துருக்களுக்குத்‌ 
தீமைக்குத்‌ தீமையைச்‌ சரிக்கட்டுவார்‌, 
உமது சத்தியத்தினிமித்தம்‌ அவர்களை: 
திர்மூலமாக்கும்‌. 


சுங்‌ 54:6. உற்சாகத்துடன்‌ நான்‌ 
உமக்குப்‌ பலியிடுவேன்‌; கர்த்தாவே, 
உமது த்‌ துதிப்பேன்‌, அது 


சுத்துருக்கனில்‌ தீதி சுரிக்கட்டுதலைக்‌ 
கண்டது. 


தேவன்‌ எனக்குச்‌ சகாயர்‌ 


இதோ, தேவன்‌ எனக்குச்‌ சகாயர்‌; 
ஆண்டவர்‌ ஆத்துமாவை 
ரகக தவர்கள்‌ இருக்கிறார்‌ 
(சங்‌ 5434). 


தாவீது கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
விசுவாசத்தோடு  ஜெபம்பண்ணுகிறார்‌. 
கர்த்தர்‌ தன்‌ பக்கத்திலிருக்கிறார்‌ என்று 
தாவீது நிச்சயமாய்‌ நம்புகிறார்‌. “இதோ, 
தேவன்‌ எனக்குச்‌ சகாயர்‌” என்று 
விசுவாசத்தோடு சொல்லுகிறார்‌. தேவன்‌ 
நம்மோடு கூடமிருக்கும்போது யாரும்‌ 
நம்மை மேற்கொள்ளமுடியாது. மனுஷரும்‌ 
பிசாசுகளும்‌ நமக்கு விரோதமாக 
வரலாம்‌ அவர்கள்‌ நம்மை 
அழித்துப்‌ போட வேண்டுபென்று முயற்சி 
செய்யலாம்‌. கர்த்தர்‌ நம்முடைய 
சகாயராயிருக்கும்போது. நம்முடைய 
சத்துருக்களால்‌ நம்மை ஜெயிக்க 
முடியாது. 

தாவீது விசுவாசத்தோடு “ஆண்டவர்‌ 
என்‌ ஆத்துமாவை ஆதரிக்கிறவர்களோடே 
இருக்கிறார்‌” என்று சொல்லுகிறார்‌. 
“எனக்கு அநுகூலம்‌ பண்ணுகிறவர்கள்‌ 
நடுவில்‌ கர்த்தர்‌ என்‌ பட்சத்தில்‌ 


இருக்கிறா என்‌ களில்‌ 
அறக்‌ காண்பேன்‌” லார்‌! 





ப்பி சங்கீதம்‌ - 
பார்றா 
தீமைக்குத்‌ தீமையைச்‌ 
சமிக்கட்டுவார்‌ 
அவர்‌ என்‌ சத்துருக்களுக்குத்‌ 


தீமைக்குத்‌ தீமையைச்‌ சரிக்கட்டுவார்‌, 
உமது சத்தியத்தினிமித்தம்‌ அவர்களை: 
திர்மூலமாக்கும்‌ (சங்‌ 545). 


தாவீதுக்கு 
சகாயம்பண்ணுகிறார்‌. கர்த்தர்‌ 
தாவீதோடு கூடயிருக்கிறார்‌. அவர்‌ 
தாவீதுக்காக யத்தம்பண்ணுகிறார்‌. 
ஆகையினால்‌ தன்னுடைய சத்துருக்கள்‌ 
தனக்கு முன்பாக நிச்சயமாய்‌. 
விழுவார்கள்‌ என்று தாவீது 
விசுவாசத்தோடிருக்கிறார்‌. “கர்த்தர்‌ என்‌ 
சத்துருக்களுக்கு தீமைக்குத்‌ தீமையைச்‌ 
சரிக்கட்டுவார்‌” என்று தாவீது 
நிச்சயமாய்ச்‌ சொல்லுகிறார்‌. 


கர்த்தர்‌ 


தாவீதின்‌ சத்துருக்கள்‌ அவருக்கு 
விரோதமாக தீமையான காரியங்களை 
ஆலோசனை செய்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
தாவீதுக்கு அநீதியான காரியங்களைச்‌ 


செய்கிறார்கள்‌. கர்த்தர்‌ நீதியுள்ளவர்‌ 
அவர்‌ தனக்காக. யுத்தம்பண்ணுவார்‌ 
என்றும்‌, அவர்‌ நீதியைச்‌ சரிக்கட்டுவார்‌ 
என்றும்‌ தாவீது விசுவாசத்தோடு 
எதிர்பார்க்கிறார்‌ சத்துருக்கள்‌ 
யோசித்த தீங்குகள்‌, அவர்கள்‌ 
தலைமேலேயே வந்து விழும்‌ என்று 


தாவீது எதிர்பார்க்கிறார்‌. 


தாவீது தன்னுடைய சத்துருக்களை 
பழிவாங்கவில்லை. ஆனாலும்‌ கர்த்தர்‌ 
தன்னுடைய சத்துருக்களுக்குத்‌ தீமைக்குத்‌ 
தீமையைச்‌ சரிக்கட்டுவார்‌ என்று தாவீது 
நம்புகிறார்‌. சத்துருக்கள்‌ தனக்கு 
விரோதமாய்ப்‌ பேசும்போது, தாவீது 
காதுகேளாத செவிடரைப்போலவும்‌. வாய்‌ 
பேசாத ஊமையரைப்போலவும்‌ இருந்தார்‌. 
ஆனால்‌ கர்த்தர்‌ மவுனமாயிருக்க 
மாட்டார்‌. அவர்‌ தாவீதுக்காக கேட்பார்‌. 
தாளீதுக்காக பேசுவார்‌. 


PSALMS - COMMENTARY 





PUBLISHERS 


விரிவுரை ட்ட 


விசுவாசிகளாகிய நாம்‌ நம்முடைய 
சத்துருக்களைப்‌ பழிவாங்க 
வேண்டியதில்லை. பழிவாங்குதல்‌ 
கர்த்தருக்குரியது. நம்முடைய 
சத்துருக்களை கர்த்தரிடத்தில்‌ 
ஒப்புக்கொடுத்துவிடவேண்டும்‌. கர்த்தர்‌ 
தமக்குச்‌ சித்தளனதை அவர்களுக்குச்‌ 
செய்ய என்‌! க 
காத்திருகவேண்டும்‌ அ 
தாவீது தன்னுடைய 
சத்துருக்களைப்‌ பழிவாங்கவில்லை. 
னாலும்‌ அவர்‌ கர்த்தரிடத்தில்‌, “உமது 
சத்தியத்தினிமித்தம்‌. அவர்களை 
நிர்மூலமாக்கும்‌” என்று 
விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. தாவீது 


கர்த்தருக்கு கட்டளை கொடுக்கவில்லை. 
தன்னுடைய வேண்டுதலை 
விசுவாசத்தோடு ஏறெடுக்கிறார்‌ 
நம்முடைய வேண்டுதல்களையும்‌ 
விண்ணப்பங்களையும்‌ நாம்‌ கர்த்தரிடத்தில்‌ 
ஏறெடுக்கவேண்டும்‌. கர்த்தர்‌ தமக்குச்‌ 
சித்தமானதை நமக்குச்‌ செய்துகொடுப்பார்‌. 
பல. சமயங்களில்‌ நாம்‌ 
கேட்டுக்கொள்வதற்கும்‌, வேண்டிக்‌ 


கொள்வதற்கும்‌ அதிகமாய்‌ கர்த்தர்‌ நமக்கு 
நன்மை செய்வார்‌. 


கர்த்தாவே உமது நாமத்தைத்‌ 
துதிப்பேன்‌ 


உற்சாகத்துடன்‌ நான்‌ உமக்குப்‌ 


பலியிடுவேன்‌; கர்த்தாவே, உமது 
நாமத்தைத்‌ துதிப்பேன்‌, அது 
'நலமானது (சங்‌ 54:8). 

தாவீது இப்போது மிகுந்த 
நெருக்கத்திலிருக்கிறார்‌. அவருடைய 


சத்துருக்கள்‌ எல்லா பக்கத்திலும்‌ அவரை 
சூழ்ந்திருக்கிறார்கள்‌. தாவீதுக்கு மிகுந்த 


ஆபத்து உண்டாயிருக்கிறது. இந்த 
வேளையிலும்‌ கர்த்தர்‌ தன்னைப்‌ 
பாதுகாப்பார்‌ என்று தாவீது 
விசுவாசத்தோடு சொல்லுகிறார்‌. கர்த்தர்‌ 
தனக்குச்செய்யப்போகிற நன்மைகளை 
விசுவாசித்து, தாவீது கர்த்தருக்கு. 
உற்சாகத்துடன்‌ (தாக 


வாக்குப்பண்ணுகிறார்‌. 





மயம்‌ 
யய 1 


“உற்சாகத்துடன்‌ நான்‌ உமக்குப்‌ 
பலியிடுவேன்‌, கர்த்தாவே உமது 
நாமத்தைத்‌ துதிப்பேன்‌, அது நல்லது” 
என்று விசுவாசத்தோடு கர்த்தரிடத்தில்‌ 
வாக்குப்பண்ணுகிறார்‌. தாவீதின்‌ 
இருதயம்‌ நன்றியுள்ள இருதயம்‌. 
இருதயத்தின்‌ நிறைவினால்‌ அவருடைய 
வாய்‌ பேசுகிறது விசுவாசிகளாகிய 
நம்முடைய இருதயமும்‌ கர்த்தருக்கு 
நன்றியுள்ள இருதயமாயிருக்கவேண்டும்‌ 
நம்முடைய உதடுகள்‌ கர்த்தருக்கு 
ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கவேண்டும்‌. 
நாம்‌ கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தைத்‌ 
துதிக்கவேண்டும்‌. கர்த்தர்‌ நம்முடைய 
ஸ்தோத்திர பலிகளை அங்கீகரிப்பார்‌. 


என்னை விடுவித்தார்‌ 


அவர்‌ எல்லா நெருக்கத்தையும்‌ 
நீக்கி, என்னை விடுவித்தார்‌; என்‌ கண்‌ 


என்‌: சுத்துருக்கவில்‌ நீதி 
சமிக்கட்டுதலைக்‌ கண்டது (சங்‌ 54:7). 


கர்த்தர்‌ தாவீதை 
சத்துருக்களிடமிருந்து 
விடுவிக்கவில்லை. 
விசுவாசத்தோடு, 
விடுவித்ததாகச்‌ சொல்லுகிறார்‌. தாவீது 
இன்னும்‌ நெருக்கத்தில்தான்‌ இருக்கிறார்‌. 
ஆனாலும்‌ கர்த்தர்‌ எல்லா 
நெருக்கத்தையும்‌ நீக்கிவிட்டார்‌ என்று 
விசுவாசத்தோடு அறிக்கை செய்கிறார்‌. 
இதினிமித்தம்‌ “நான்‌ உமக்குப்‌ 
பலியிடுவே 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ட்ட 
PUELSHERS 


கர்த்தர்‌ தாவீதின்‌ சத்துருக்களை 
இன்னும்‌  அதம்பண்ணிப்போடவில்லை. 
னாலும்‌ தன்னுடைய கண்கள்‌, 
சத்துருக்களின்‌ நீதி சரிக்கட்டுதலைக்‌ 
கண்டதாகச்‌ சொல்லுகிறார்‌. கர்த்தர்‌ 
தனக்குக்‌ கொடுக்கப்போகிற ஜெயத்தை 
தாவீது விசுவாசக்கண்களால்‌ பார்க்கிறார்‌. 


சவுல்‌ தாவீதைப்‌ பிடிப்பதற்கு. 
தன்னுடைய வீரர்களோடு வருகிறார்‌. 
“அந்தச்‌ சமயத்தில்‌ ஒரு ஆள்‌ சவுலிடத்தில்‌ 
வந்து: நீர்‌ சீக்கிரமாய்‌ வாரும்‌; பெலிஸ்தர்‌ 
தேசத்தின்மேல்‌ படையெடுத்து 
வந்திருக்கிறார்கள்‌ என்றான்‌. அதனால்‌ 
சவுல்‌ தாவீதைப்‌ பின்தொடருகிறதை 
விட்டுத்‌ திரும்பி, பெலிஸ்தரை 
எதிர்க்குப்டி போனான்‌" சாமு 23:27,28) 
கர்த்த்‌ தம்முடைய மிகப்பெரிய 
கிருபையினால்‌ தாவீதை இவருடைய 
சத்துருக்களிடமிருந்து விடுவித்தார்‌. 


தாவீது சத்துருக்களுக்குத்‌ தப்பி 
பாதுகாப்பாக இருக்கவேண்டும்‌ என்று 
விரும்புகிறார்‌. சவுல்‌ தாவீதைப்‌ 
பிடிப்பதற்கு மிகவும்‌ அருகாமையில்‌ 
வந்தாலும்‌, அவரால்‌ தாவீதைப்‌ பிடிக்க 
யவில்லை. கர்த்தர்‌ தம்முடைய 
ள்ளைகளைப்‌ பாதுகாக்கிறார்‌. 





யம்‌ 


யய 1 





அப்சலோம்‌ தாவீதுக்கு விரோதாய்‌. 


கலகம்பண்ணுகிறார்‌. இந்த சூழ்நிலையில்‌ 
தாவீது இந்த சங்கீதத்தை: 
எழுதியிருக்கிறார்‌. தாவீது இந்த 
சங்கீதத்தில்‌ தன்னுடைய சத்துருக்களில்‌. 
ஒருவரைப்பற்றி விசேஷமாகக்‌ 
குறிப்பிடுகிறார்‌ அவர்‌ 
அகித்தோபேலாகமிருக்க வேண்டுமென்று. 
வேதபண்டிதர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. 
தாவீதின்‌ பன்‌ 
இயேசுகிறிஸ்துவின்‌ பாடுகளுக்‌ 
ஒப்பாயிருக்கிறது. அதித்தோவேலின்‌ 
சதிஆலோசனை  யூதாஸ்காரியோத்தின்‌ 
சதிஆலோசனைக்கு  ஒப்பாயிருக்கிறது. 
ஈப்பேலும்‌ ாஸ்காரியோத்தும்‌ 
நின்று கொண்டு செத்துபபோளார்கள்‌ 
தாவீது இந்த சங்கீத்தை 
எழுதும்போது அதிகமாய்‌ 
நெருக்கப்பட்டிருக்கிறார்‌. கர்த்தர்‌ தாமே 
தம்முடைய கிருபையை தனக்குக்‌ 
காண்பிக்குமாறு தாவீது விண்ணப்பம்‌ 
பண்ணுகிறார்‌. தாவீது கர்த்தருடைய 
சமுகத்தில்‌ தன்னுடைய வருத்தத்தையும்‌ 
பயத்தையும்‌ வெளிப்படுத்துகிறார்‌ 
(சங்‌ 551-8). 
கர்த்தர்‌ தாமே தன்னுடைய 
சத்துருக்களை தண்டிக்கவேண்டுபென்று 
தாவீது ஜெபம்பண்ணுகிறார்‌. 
சத்துருக்களின்‌ ல்லாத 
காரியங்களையும்‌. சதி 
ஆலோசனைகளையும்‌ தாவீது 
கர்த்தரிடத்தில்‌ சொல்லுகிறார்‌ 
(சங்‌ 55.9-1520,21). கர்த்தர்‌ 
ஏற்றவேளையில்‌ தன்னுடைய 
சத்துருக்களுக்கு விரோதமாக வருவார்‌ 
என்று சொல்லி தாவீது தன்னை 
தேற்றிக்கொள்கிறார்‌. தாவீது 
கர்த்தரிடத்தில்‌ விசுவாசம்‌ 
வைத்திருக்கிறார்‌. மற்றவர்களும்‌ 
கர்த்தரிடத்தில்‌ விசுவாசம்‌ வைக்க 


உற்சாகப்படுத்துகிறார்‌!சங்‌ 5516-19,22,23). 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 





விரிவுரை ட்ட 
090 


தாவிதின்‌ வருத்தமும்‌ பயமும்‌ 
சங்‌ 55 : 1-8 


(நிகநோத்தில்‌ வாசிக்கத்‌ தாவீது பாடி. 
இராகத்தலைவனுக்கு. ஒப்புவித்த 
மஸ்கீல்‌ என்னும்‌ சங்கீதம்‌.) 


சங்‌ 55:1, தேவனே, என்‌ ஜெபத்தைக்‌ 
கேட்டருளும்‌; என்‌ விண்ணப்பத்திற்கு 
மழைத்திராதேயும்‌. 


சங்‌ 55:2. எனக்குச்‌ செவிகொடுத்து, 
உத்தரவு அருளிச்செய்யும்‌; 
சுத்துருவினுடைய கூக்குரலி. 
னிமித்தமும்‌, துன்மார்க்கர்‌ செய்யும்‌ 
இடுக்கத்தினிமித்தமும்‌. என்‌ 
தியானத்தில்‌ முறையிடுகிறேன்‌. 


சங்‌ 55:8. அவர்கள்‌. என்மேல்‌. 
பழிசாட்டி, குரோதங்கொண்டு, 
என்னைப்‌ பகைக்கிறார்கன்‌. 


சங்‌ 584. என்‌ இருதயம்‌ எனக்குன்‌ 
வியாகுலப்படுகிறது; மரணத்திகில்‌ என்‌ 
மேல்‌ விழுந்தது. 


சங்‌ 55:5, பயமும்‌ நடுக்கமும்‌ என்னைப்‌ 


பீடித்தது; அருக்களிப்பு என்னை 
மூடிற்று.. 
சங்‌ 55:6. அப்பொழுது நான்‌: ஆ, 


எனக்குப்‌ புறாவைப்போல்‌ சிறகுகள்‌ 


இருந்தால்‌, நான்‌ பறந்துபோய்‌ 
இளைப்பாறுவேன்‌. 
சங்‌ 55:7. நாண்‌: தூரத்தில்‌ 
அலைந்து திரிந்து வனாந்தரத்தில்‌ 
தங்கியிருப்பேன்‌. (சேலா) 
சங்‌ 55:8. பெருங்காற்றுக்கும்‌ 
புசலுக்கும்‌ தப்பத்‌ தீவிரித்துக்‌ 
கொள்ளுவேன்‌ என்றேன்‌. 
என்‌ விண்ணப்பத்திற்கு 
மறைந்திராதோயும்‌ 

தேவனே, என்‌ ஜெபத்தைக்‌ 


கேட்டருளும்‌; என்‌ விண்ணப்பத்திற்கு 
மழைத்திராதேயும்‌ (சங்‌ 55:1). 





யம்‌ 
யய 1 


தாவீது கர்த்தருடைய 
ஜெபம்பண்ணுகிறார்‌. 
நமக்கு ஜெயம்‌. நம்முடைய 
எல்லா பிரச்சனைகளிலிருந்தும்‌. 
கவலைகளிலிருந்தும்‌, கண்ணீர்‌ 
களிலிருந்தும்‌ ஜெபமே நமக்கு 
விடுதலையைத்‌ தரும்‌. தாவீது 
கர்த்தரிடத்தில்‌ ஜெபிக்கும்போது, 
“தேவனே, என்‌ ஜெபத்தைக்‌ கேட்டருளும்‌" 
என்று சொல்லுகிறார்‌. 


“என்‌ 


சமுகத்தில்‌ 
ஜெபமே 


விண்ணப்பத்திற்கு 
மறைந்திராதேயும்‌' என்றும்‌ தாவீது 
தேவனிடத்தில்‌ சொல்லுகிறார்‌. நாம்‌ 
கர்த்தரிடத்தில்‌ கருத்தாய்‌ ஜெபிக்கும்போது 
கர்த்தர்‌ தம்மை நமக்கு மறைக்கமாட்டார்‌ 
நம்மிடத்தில்‌ விசுவாசமும்‌, இருதயத்தில்‌ 
உண்மையும்‌ இருக்கும்போது கர்த்தர்‌ 
நம்முடைய ஜெபத்தை நிச்சயமாய்க்‌ 
கேட்பார்‌. நாம்‌ கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
உண்மையாய்‌ ஜெபிக்கும்போது கர்த்தர்‌ 
நம்முடைய 'விண்ணப்பத்திற்கு 
மறைந்திருக்க மாட்டார்‌ என்பதே. 
நம்முடைய விசுவாசம்‌. நாம்‌ 
கர்த்தரிடத்தில்‌ விண்ணப்பம்‌ 
பண்ணும்போது, அவர்‌ தம்முடைய 
கிருபைகளையும்‌, ஆறுதல்களையும்‌, 
ஆசீர்வாதங்களையும்‌ நமக்கு 
மெய்யாகவே மறைக்கணாட்டார்‌. 


இடுக்கத்தினிமித்தம்‌ 


னிமித்தமும்‌, துன்மார்க்கர்‌ செய்யும்‌ 
இடுக்கத்தினிமித்தமும்‌ 

தியானத்தில்‌: 

அவர்கள்‌. என்‌ே 
குரோதங்கொண்டு, 

பகைக்கிறார்கன்‌ (சற்‌ 55:23). 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ட்ட 
PUELSHERS 


தாவீது கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
அழுது ஜெபம்பண்ணுகிறார்‌. 
இயேசுகிறிஸ்து இந்த உலகத்தில்‌ 
பாடுகளை அனுபவிக்கிற மனுஷனாக 
வந்தார்‌. பழைய ஏற்பாட்டுக்காலத்தில்‌ 
தாவீது இயேசுகிறிஸ்துவுக்கு 
அடையாளமாயிருக்கிறார்‌. கிறிஸ்துவைப்‌ 
போலவே தாவீதும்‌ அநேக பாடுகளை 
அனுபவித்தார்‌. துன்மார்க்கர்‌ செய்யும்‌ 
இடுக்கத்தினிமித்தம்‌ தாவீது தம்முடைய 
தியானத்தில்‌, கர்த்தரிடத்தில்‌ 
கண்ணீரோடு முறையிடுகிறார்‌. அழுது 
புலம்புகிறார்‌. தாவீதின்‌ பெருமூச்சுக்கள்‌ 
அழுகையின்‌ ஒலமாக வெளிப்படுகிறது. 
அவருடைய வியாகுலத்தை அவரால்‌ 
மறைக்க முடியவில்லை.  மரணத்திகில்‌ 
அவர்மேல்‌ விழுந்திருக்கிறது. பயமும்‌ 
நடுக்கமும்‌ அவரைப்‌ பிடித்திருக்கிறது. 
இதனிமித்தமாய்‌ தாவீது கர்த்தருடைய 
சமுகத்தில்‌ கண்ணீரோடு அழுது 
ஜெபம்பண்ணுகிறார்‌. 


தாவீதின்‌ சத்துருக்கள்‌ அவருக்கு 
விரோதமாய்க்‌ கூக்குரலிடுகிறார்கள்‌. 
அப்சலோயின்‌ கூட்டத்தார்‌ 
எண்ணிக்கையில்‌ அநேகராயிருக்கிறார்கள்‌. 
அப்சலோம்‌ தாவீதுக்கு விரோதமாய்‌ 
ஜனங்களைக்‌  கூட்டிச்சேர்த்திருக்கிறார்‌. 
அவர்கள்‌ தாவீதுக்கு விரோதமாய்க்‌ 
கூக்குரலிடுகிறார்கள்‌. தாவீதின்‌ 
அரமனையிலும்‌ எருசலேம்‌ நகரத்திலும்‌ 
அவர்கள்‌ தாவீதுக்கு விரோதமாய்க்‌ 
கூக்குரலிடுகிறார்கள்‌. 


புதிய ஏற்பாட்டுக்காலத்தில்‌ பிரதான. 
ஆசாரியரும்‌ ஜனத்தின்‌ மூப்பரும்‌, 
'கிறிஸ்துவுக்கு 

எழுப்பிவிட்டார்கள்‌. 

அவர்களும்‌ “இயேசுவை சிலுவையில்‌ 
a 





ப்பி சங்கீதம்‌ 


INTERNATIQMAL 


தாவீதின்‌ சத்துருக்கள்‌ அவர்மேல்‌ 





பழிசாட்டுகிறார்கள்‌. தாவீதின்மேல்‌. 
குரோதம்கொண்டு அவரைப்‌ 
பகைக்கிறார்கள்‌. தாவீதோ. 
கர்த்தருடைய சமுகத்தில்‌, “எனக்குச்‌ 
செவிகொடுத்து உத்தரவு 
அருளிச்செய்யும்‌' என்று பணிவாய்‌ 
விண்ணப்பம்‌ பண்ணுகிறார்‌. 
சத்துருவினுடைய கூக்குரலினிபித்தமும்‌. 
செய்யும்‌ 
தாவீது 
தன்னுடைய தியானத்தில்‌ கர்த்தரிடத்தில்‌ 
முறையிடுகிறார்‌. 
தாவீதின்‌ சத்துருக்கள்‌ அவரைப்‌ 
பகைக்கிறார்கள்‌. மற்றவர்களும்‌ 
தாவீதைப்‌ பகைக்கவேண்டுமென்பதற்காக. 
அவர்கள்‌ ஜனங்களை 
தூண்டிவிடுகிறார்கள்‌. இதைப்‌ 


பார்க்கும்போது தாவீதுக்கு 
துக்கமும்‌ மனவேதனையும்‌ உண்டாயிற்று. 
தாவீது தன்னுடைய ஜனங்களிடத்தில்‌: 
மிகவும்‌ பிரியமாயிருந்தார்‌. தாவீது என்னும்‌ 
பிரியனனவர்‌” என்று 

தாவீது தன்னுடைய 
பெயருக்கேற்ப தன்னுடைய 
ஜனங்களிடத்தில்‌. பிரியமாயிருக்கிறார்‌ 
ஆனால்‌ ஜனங்களோ தாவீதின்மேல்‌ 
பழிசாட்டி, அவர்மேல்‌ குரோதம்கொண்டு, 
அவரைப்‌ பகைக்கிறார்கள்‌. 


என்‌ இருதயம்‌ 
வியாகுலப்படுகிறது 


எனக்குள்‌ 


என்‌ இருதயம்‌ எணக்குன்‌ 
வியாகுலப்படுகிறது; மரணத்திகில்‌ என்‌ 
மேல்‌ விழுந்தது. பயமும்‌ நடுக்கமும்‌ 
என்னைப்‌ பீடித்தது; அருக்களிப்பு 
என்னை மூடிற்று (சங்‌ 55:45). 


தாவீது தனக்கு உண்டாயிருக்கிற 
நெருக்கத்திலே மிகவும்‌ நடுங்குகிறார்‌. 
அப்சலோம்‌ தாவீதுக்கு விரோதமாய்‌ 
சதிஆலோசனை பண்ணுகிறார்‌. 
ஜனங்களை பக்கமாய்ச்‌ 
சேர்த்துக்கொண்டு சம்‌ தாவி; 
ம்‌ அவண்ணானுவ்ற்‌ 





- விரிவுரை ட்ட 
PSALMS - COMMENTARY 


PUBLISHERS 


தன்னுடைய சுபாவத்தில்‌ 
இயல்பாகவே பலமுள்ளவர்‌. பல 
சமயங்களில்‌ தாவீது தன்னுடைய 
தைரியத்தை வெளிப்படுத்திமிருக்கிறார்‌ 
ஆனாலும்‌ இப்போதோ அவருடைய 
ஜீவனுக்கு ஆபத்து உண்டாயிருக்கும்‌ 
போது, அவருடைய தைரியமும்‌, பெலமும்‌ 
விட்டு நீங்கிப்போயிற்று. 
இருதயம்‌ அவருக்குள்‌ 
வியாகுலப்படுகிறது. மரணதிகில்‌ 
அவர்மேல்‌ விழுந்திருக்கிறது. 

தாவீதை பயமும்‌ நடுக்கமும்‌ 
பிடித்திருக்கிறது. அவருடைய மனதில்‌ 
பயமுண்டாயிற்று. அவருடைய 
இருதயத்தில்‌ வியாகுலம்‌ உண்டாயிற்று. 
இவை இரண்டும்‌. ஒன்றுசேர்ந்து 
தாவீதை நடுங்க வைக்கிறது. பல 
சமயங்களில்‌ தாவீது மிகுந்‌ 
தைரியசாலியாக இரு்தரக்கறார்‌. 
கர்த்தரிடத்தில்‌ விசுவாசம்‌ வைத்து 
எதற்கும்‌ பயப்படாதவராகமிருந்திருக்கிறார்‌ 
“மனுஷன்‌ எனக்கு என்ன செய்வான்‌, 
நான்‌ அறைக்கு! பயப்படேன்‌” என்று 
தாவீது சமயங்களில்‌ 
விசுவாசத்தோடு. சொல்லிமிருக்கிறார்‌ 


இப்போதோ பயமும்‌ 
நடுக்கமும்‌ அவரைப்‌  பிடித்திருக்கிறது. 
அவர்‌ மனுஷருக்குட்‌ பயப்படுகிறார்‌ 
அவருடைய இருதயம்‌ இவருக்குள்‌ 
வியாகுலப்படுகிறது. கர்த்தருடைய 
விசுவாசிகளெல்லோரும்‌. எப்போதும்‌ 
தங்கள்‌ விசுவாசத்தில்‌ உறுதியாக 
நிலைத்திருப்பார்கள்‌. என்று 
சொல்லமுடியாது. தாவீது தன்னுடைய 
விசுவாசத்தில்‌ சோர்ந்துபோனதுபோல, 
நாமும்‌ சோர்ந்துபோகவேண்டிய 
சூழ்நிலை வாலாம்‌. நாம்‌ 
நல்லவர்களாகயிருந்தாலும்‌, சில 


தாவீது 


ஆனால்‌ 





யம்‌ 


யய 1 


தாவீது தன்னுடைய சத்துருக்களின்‌ 
கூக்குரலைக்கேட்கிறார்‌. அவர்கள்‌ 
தாவீதைப்‌ பிடிக்க அவருக்கு 
அருகாமையில்‌ வந்துவிடுகிறார்கள்‌. 
தாவீது தன்னுடைய கண்களால்‌ 
தன்னுடைய சத்துருக்களை பார்க்கிறார்‌. 
சத்துருக்களைப்‌ பார்க்கும்போது 
அவருடைய விசுவாசக்கண்களின்‌ பெலன்‌ 
குறைந்துபோகிறது. அவரால்‌ கர்த்தரை 
விசுவாசத்தோடு பார்க்க முடியவில்லை. 
இதனிமித்தமாய்‌ பயமும்‌ நடுக்கமும்‌ 
அவரைப்‌ பிடித்துக்கொள்கிறது. 


புறாவைப்போல சிறகுகள்‌ 


அப்பொழுது நான்‌: ஆ, எனக்குப்‌ 
புறாவைப்போல்‌ சிறகுகள்‌ இருந்தால்‌, 
நான்‌ பறந்துபோய்‌ இனைப்பாறுவேன்‌.. 
நான்‌ தூரத்தில்‌ அலைத்து திரித்து 
வனாந்தரத்தில்‌ தங்கியிருப்பேன்‌.. 
(சேலா) பெருங்காற்றுக்கும்‌ புசலுக்கும்‌ 
தப்பத்‌ தீவிரித்துக்கொள்ளுவேன்‌. 
என்றேன்‌ (சங்‌ 56:6-8), 


கர்த்தரிடத்தில்‌ 
கர்த்தருடைய 


தாவீது 
ஜெபம்பண்ணுகிறார்‌. 
சமுகத்தில்‌ தியானம்பண்ணுகிறார்‌. 
தன்னுடைய தியானத்தில்‌ தாவீது, 
தனக்குத்தானே இந்த வாக்கியங்களை 
சொல்லி ஜெபிக்கிறார்‌ தாவீது, 
தன்னுடைய சிநேகிதரிடத்தில்‌ 
பேசுவதுபோல தனக்குத்தானே பேசுகிறார்‌. 
"எனக்கு புறாவைப்போல்‌ சிறகுகள்‌ 
இருந்தால்‌ நான்‌ பறந்துபோய்‌ 
இளைப்பாறுவேன்‌” என்று சொல்லுகிறார்‌. 


தாவீதின்‌ சத்துருக்கள்‌ இப்போது 


அவரை சூழ்ந்திருக்கிறார்கள்‌. 
அவர்களிடமிருந்து எப்படி தப்பிக்க 
வேண்டுபென்று தாளீதுக்குத்‌ 
தெரியவில்லை. பறந்துபோனால்தான்‌ 


அவர்களிடமிருந்து தப்பித்துப்‌ போகமுடியும்‌ 
இதற்காக தனக்கு சிறகுகள்‌ இருந்தால்‌ 


நலமாயிருக்கும்‌ என்று சொல்லுகிறார்‌. 
சிறகுதணைப்பறறிக்‌ சொல்லும்போது, 
சிறகுகள்‌ தனக்கு 


வேண்டுவென்று சொல்லாமல்‌, 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 





விரிவுரை ட 
PUEUSHERS 


கழுகு உயர பறந்து தூர 
இடத்திற்கு ஓடிப்போகும்‌. புறாவோ 
தாழ்வும்‌ பயறு 
இடத்திற்குத்தான்‌ போகும்‌. தாவீது 
தேவனுடைய தேசத்தைவிட்டு எங்கும்‌ 
ஓடிப்போகவிரும்பவில்லை. இப்போது 
தாவீதைப்‌ பிடிப்பதற்கு சத்துருக்கள்‌ 
வந்திருக்கிறார்கள்‌. அவர்களிடமிருந்து 
தப்பிக்க வேண்டும்‌. இதுவே தாவீதின்‌ 
விருப்பம்‌ 


கழுகு தன்னுடைய இரைகளைப்‌ 
பிடிப்பதற்காக பறந்து செல்லும்‌. தாவீது 
தன்னுடைய சத்துருக்களை இரைகளாகப்‌ 
பிடித்துக்‌ கொல்ல விரும்பவில்லை. புறா 
இரைகளைப்‌ பிடிக்க பறக்காது. 
வேடனிடமிருந்து தப்பிப்பதற்காகவே 
பறக்கும்‌ தாவீதும்‌ மற்றவர்களைக்‌ 
கொன்றுபோடுவதற்காக தான்‌ 
பறக்கவேண்டுமென்று விரும்பவில்லை. 
மற்றவர்கள்‌ தன்னை கொன்று 
போடாதபடிக்கு தப்பிப்பதற்காகவே 
தாவீது பறக்கவேண்டுமென்று 
விரும்புகிறார்‌. இதற்காகவே தனக்கு 
புறாவைப்போல்‌ சிறகுகள்‌ இருந்தால்‌ 
பறந்துபோய்‌ இளைப்பாறலாம்‌ என்று 
விரும்புகிறார்‌. 


தாவீது சத்துருக்களிடமிருந்து 
தப்பித்து தூரத்தில்‌ அலைந்து திரிந்து, 
வனாந்தரத்தில்‌ தங்கியிருக்க 
வேண்டுபென்று விரும்புகிறார்‌. 
சத்துருக்கள்‌. தாளீதின்மீது 
பெருங்காற்றை!்‌ போலவும்‌, 
புசல்காற்றைப்போலவும்‌ வருகிறார்கள்‌. 
இவர்களுக்கு தப்ப தீவிரித்துக்கொள்ள 
வேண்டுமென்று தாவீது விரும்புகிறார்‌. 
இதற்காக தாவீதுக்கு புறாவின்‌ சிறகுகள்‌ 
தேவைப்படுகிறது. தன்னுடைய ஜீவனைப்‌ 
பாதுகாக்க எருசலேம்‌ நகரத்தைவிட்டு 
ஓடிப்போக தாவீது ஆயத்தமாயிருக்கிறார்‌. 
அது வனாந்தரமான இபனகமிருந்தாலும்‌ 
தனக்குப்‌ பாதுகாப்பான 

எதுவோ, அங்கு தாவீது 
ஆயத்தமாயிருக்கிறார்‌. 


போக 





மயம்‌ 
யய 1 


தாவிதின்‌ சத்துருக்கள்‌ 
சங்‌ 55 : 9-15 


ஆண்டவரே, 
அவர்கள்‌: 


அவர்களை 
பாஷையையப்‌ 
போகப்பண்ணும்‌; 
சண்டையையும்‌ 

நகரத்திலே கண்டேன்‌; 


சுங்‌ 55:10. அவைகள்‌ இரவும்‌ பகலும்‌ 
அதின்‌ மதில்கள்மேல்‌ சுற்றித்திரிகிறது; 
அக்கிரமமும்‌ வாதையும்‌ அதின்‌ நடுவில்‌ 
இருக்கிறது; 


சங்‌ 55:11. கேடுபாடுகள்‌ அதின்‌ நடுவில்‌ 
இருக்கிற, கொடுமையும்‌ கபடும்‌ 
அதின்‌ வீதியை விட்டு 
விலகிப்போகிறதில்லை. 


சுங்‌ 5502. எண்ணை நித்தித்தவன்‌. 
சத்துரு அல்ல, அப்படியிருந்தால்‌. 
சுகிப்பேன்‌; எனக்கு விரோதமாய்ப்‌ 
பெருமை பாராட்டினவன்‌ என்‌ 
பகைஞன்‌ அல்ல, அப்படியிருந்தால்‌ 
அவனுக்கு மறைந்திருப்பேன்‌.. 


சுங்‌ 55:18. எனக்குச்‌ சமமான 
மனுஷனும்‌, என்‌ வழிகாட்டியும்‌, எண்‌ 
தோழனுமாகிய தீயே அவன்‌. 


சங்‌ 55:14. நாம்‌ ஒருமித்து, இன்பமான 
ஆலோசனையண்ணி, கூட்டத்தோடே 
தேவாலயத்துக்குப்‌ போனோம்‌. 


சங்‌ 5515. 
தொடர்ந்து 
உயிரோடே. 
இறங்குவார்கனாக; 
வாசஸ்தலங்களிலும்‌ 
உள்ளத்திலும்‌ 
இருக்கிறது. 


மரணம்‌ அவர்களைத்‌: 
பிடிப்பதாக; அவர்கள்‌ 
பாதானத்தில்‌ 
அவர்கள்‌. 
அவர்கள்‌. 
பொல்லாங்கு. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ட்ட 
090 


எருசலேம்‌ நகரம்‌ 


ஆண்டவரே, அவர்களை அழித்து, 
அவர்கள்‌ பாஷையைப்‌ பீமிந்து 
போகப்பண்ணும்‌; கொடுமையையும்‌ 
சண்டையையும்‌ நகரத்திலே கண்டேன்‌; 
அவைகள்‌ இரவும்‌ பகலும்‌ அதின்‌ 
மதில்கள்மேல்‌ சுற்றித்திரிகிறது; 
அக்கிரமமும்‌ வாதையும்‌ அதின்‌ நடுவில்‌ 
இருக்கிறது; கேடுபாடுகள்‌ அதின்‌ 
நடுவில்‌ இருக்கிறது; கொடுமையும்‌ 
கபடும்‌ அதின்‌ வீதியை விட்டு 
விலகிப்போகிறதில்லை (சங்‌ 55:9-11). 


தாவீது கர்த்தரிடத்தில்‌ தன்னுடைய 
சத்துருக்களைக்‌ குறித்து முறையிடுகிறார்‌. 
அவர்களுடைய துன்மார்க்கமான 
சதிஆலோசனை தாவீதுக்குத்‌ 
தெரியவருகிறது. இதனால்‌ தாவீது 
தன்னுடைய விசுவாசத்தில்‌ சோர்ந்து 
போய்விடவில்லை. தாவீதின்‌ விசுவாசம்‌ 
கர்த்தர்மேல்‌ உறுதியாயிருக்கிறது. 


தாவீது கர்த்தரிடத்தில்‌ தன்னுடைய 
சத்துருக்களின்‌ சுபாவங்களைப்பற்றித்‌ 
தெரியப்படுத்துகிறார்‌. அவர்கள்‌ 
துர்க்குணமுள்ளவர்கள்‌. மிகவும்‌ 
மோசமானவர்கள்‌. தாவீது தன்னுடைய 
சத்துருக்களைப்பற்றிச்‌ சொல்லும்போது. 
அவர்‌ அப்சலோமைப்பற்றிச்‌ சொல்லுவது 
போலிக்கிறது. அப்சலோம்‌ 
தீயகாரியங்களை யோசித்து, பிறருக்குத்‌ 
தீங்கு செய்கிறவன்‌. 


கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
இது 
தாவீதின்‌ நகரம்‌. ஆனால்‌ இந்த நகரம்‌ 


தாவீது 
எருசலேமைப்பற்றியும்‌ சொல்லுகிறார்‌ 


இப்போது தாவீதின்‌ கையைவிட்டு 
அப்சலோமுக்குப்‌ போயிற்று. தாவீதுக்கு 
உண்மையாயிருந்த நகரம்‌ இப்போது 
வேசியின்‌ நகரமாயிற்று. தாவீது எருசலேம்‌ 
நகரத்தை நோக்கிப்பார்க்கிறார்‌. அந்த 
நகரத்தில்‌ இரவும்‌ பகலும்‌ கொடுமையும்‌ 
சண்டையும்‌ அதின்‌ மதில்கள்‌ மேல்‌ 
சுற்றித்திரிகிறது. அக்கிரமமும்‌ வாதையும்‌ 
ன்‌ விடக்கு 





மயம்‌ 
யய 1 


கேடுபாடுகள்‌ எருசலேம்‌ நகரத்தின்‌ 
நடுவிலிருக்கிறது. கொடுமையும்‌ கடும்‌ 
வீதியை விட்டு 
விலகிப்போகவில்லை. எருசலேம்‌ 
நகரத்திலே இரவும்‌ பகலுமாக 
கொடுமையும்‌ சண்டையும்‌ நடைபெறுகிறது. 
தாவீது கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
சண்டை போடுகிறவர்களுக்காகவும்‌ 
அக்கிரமக்காரருக்காகவும்‌ ஜெபிக்கிறார்‌. 
கர்த்தர்‌ தாமே அவர்களை அழித்து, 
அவர்கள்‌ பாஷையை 
பிரிந்துபோகப்பண்ணுமாறு, அவர்களை 


கர்‌ டய சமுகத்தில்‌ 
ஒபபத்னேடுக்கிறா்‌ ந்‌ 


தாவீதை நிந்தித்தவன்‌ 


என்னை தித்தித்தவன்‌ சத்துரு 
அல்ல, அப்படியிருத்தால்‌ சகிப்பேன்‌;. 
எனக்கு. விரோதமாய்ப்‌ பெருமை. 
பாராட்டினவன்‌ எண்‌ பகைஞன்‌ அல்ல, 
அப்படியிருந்தால்‌. அவனுக்கு. 
மறைந்திருப்பேன்‌. எனக்குச்‌ சமமான 
மனுஷனும்‌, எண்‌ வழிகாட்டியும்‌, என்‌ 
தோழனுமாகிய நீயே அவன்‌. 
நாம்‌ ஒருமித்து, இன்பமான 
ஆலோசனைபண்ணி, கூட்டத்தோடே. 
தேவாலயத்துக்குப்‌ போனோம்‌ 
(சுங்‌ 5512-14). 


தனக்கு விரோதமாகத்‌ தீங்கு 
செய்கிறவன்‌ யார்‌ என்பது தாளீதுக்குத்‌ 
தெரியும்‌. அவன்‌ தாவீதுக்கு சத்துரு 
அல்ல. இவன்‌ 
சத்துருவாயிருந்திருந்தால்‌, 
ஒருவேளை அதை 
தாவீதுக்கு விரோதமாய்‌ 
பாராட்டினவன்‌ அவருக்கு பகைஞனுமல்ல. 
அப்படியிருந்தால்‌ தாவீது அவனுக்கு 
மறைந்திருப்பார்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை 1 
PUEUSHERS 


தாவீதுக்கு விரோதமாய்த்‌ தீங்கு 
செய்கிறவன்‌ அவர்மீது 
பொறாமைப்படுகிறான்‌. தாவீதைப்பற்றியும்‌, 
அவருடைய ராஜ்யத்தைப்பற்றியும்‌ 
ஜனங்களிடத்தில்‌ தவறான செய்திகளைப்‌ 
பரப்புகிறான்‌. தாவீதுக்கு விரோதமாய்‌ 
எருசலேம்‌ நகரத்தையே 
திருப்பிவிடுகிறான்‌. அந்த மனுஷன்‌ யார்‌ 
என்பதை தாவீது சொல்லுகிறார்‌. 
அவன்‌ தாவீதுக்கு சமமான மனுஷன்‌. 
அவன்‌ தாவீதுக்கு வழிகாட்டியாகவும்‌, 
தாவீதுக்குத்‌ தோழனாகவும்‌ இருக்கிறான்‌. 
தாவீது அவனைப்‌ பார்த்து, “நீயே அவன்‌” 
என்று சொல்லுகிறார்‌. 


தாவீது இங்கு அகித்தோப்பேடைப்‌ 
பற்றிச்‌ சொல்லுகிறார்‌ என்று 
வேதபண்டிதர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. 
கல்தேயருடைய வேதாகமத்தில்‌ 
அவனுடைய பெயர்‌ அகித்தோப்பேல்‌ என்று 
சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீதும்‌ 
அகித்தோப்பேலும்‌ ஒருமித்து ஆலோசனை 
பண்ணினார்கள்‌. இவர்கள்‌ இருவரும்‌ 
சேர்ந்து இன்பமான காரியங்களைப்‌ 
பேசுவது வழக்கம்‌. அதிலும்‌ விசேஷமாய்‌ 
இவர்கள்‌ இருவரும்‌ தேவாலயத்திற்கு 

காரியங்களை சந்தோஷமாய்ப்‌ 


ஜனங்கள்‌ 
தேவாலயத்திற்குப்‌ போகும்போது, தாவீதும்‌. 
அகித்தோப்பேலும்‌ ஜனக்கூட்டத்தோடே 
தேவாலயத்திற்கு) போனார்கள்‌. தாவீது 
அகித்தோப்பேலுக்கு தன்னுடைய 
வலதுகரத்தைக்‌ கொடுத்து உடன்படிக்கை 
செய்தார்‌. தேவாலயத்திற்கு 
நல்லவர்களும்‌ வருவார்கள்‌, 
அகித்தோப்பேலைப்‌ போல 
பொல்லாதவர்களும்‌ வருவார்கள்‌. 
நம்முடைய சபையிலும்‌ நல்லோரும்‌ 
தீயோரும்‌ கலந்திருப்பார்கள்‌. 
விசுவாசிகளும்‌ அவிசுவாசிகளும்‌ 
இருப்பார்கள்‌. கர்த்தருடைய சடையில்‌ 
அவிசுவாசிகள்‌ இருப்பதைப்‌ பார்த்து 
நாம்‌ ஆச்சரியப்படக்கூடாது. 





மயம்‌ 


யய 1 


நாம்‌ சபைக்கு வருகிற சிலரிடத்தில்‌ 
அதிக சிநேகமாயிருப்போம்‌. அவர்களோடு 
ஆவிக்குரிய காரியங்களைப்‌ 
பகிர்ந்துகொள்வோம்‌. அவர்களை நம்பி 
சில காரியங்களை அவர்களிடத்தில்‌. 


ஒப்புக்கொடுப்போம்‌. ஆனால்‌ 
அவர்களோ நம்முடைய நம்பிக்கைக்குப்‌ 
பாத்திரவான்‌௧ளாயிருக்க மாட்டார்கள்‌. 
நம்மை ஏணற்றிவிடுவார்கள்‌ 
அவர்களிடத்தில்‌ உண்மையும்‌ இருக்காது. 
சிநேகழும்‌ இருக்காது. நமக்கு 
ஏமாற்றமுண்டாகும்‌. மிகுந்த 
வருத்தமுண்டாகும்‌. நம்மால்‌ தாங்க 
முடியாத அளவுக்கு, நம்முடைய 
இருதயத்தில்‌ வேதனை உண்டாகும்‌. 
தாவீதுக்‌ அப்படிப்பட்ட வேதனை 
உண்டாயிற்று. 


சுத்துருவுக்கு மரணம்‌ 


மரணம்‌ அவர்களைத்‌ தொடர்ந்து, 
பிடிப்பதாக; அவர்கள்‌ உயிரோடே 
பாதானத்தில்‌ இறங்குவார்கவாக; 
அவர்கள்‌ வாசஸ்தலங்களிலும்‌ அவர்கள்‌ 
உள்ளத்திலும்‌ பொல்லாங்கு இருக்கிறது 
(சங்‌ 5519). 


தன்னுடைய 
சத்துருக்களுக்கு விரோதமாய்‌ 
கர்த்தரிடத்தில்‌ ஜெபம்பண்ணுகிறார்‌. 
பழையரஏற்பாட்டுக்காலத்தில்‌ ஜனங்கள்‌ 
கர்த்தருக்கு விரோதமாய்‌ பாபேல்‌. 
கோபுரத்தைக்‌ கட்டினார்கள்‌. கர்த்தரோ. 
அவர்களை அழித்துப்போட்டார்‌. அவர்கள்‌ 


தாவீது 


பாஷையை பிரிந்துபோகப்பண்ணினார்‌. 
கர்த்தர்‌ தாமே தனக்கு. 
விரோதமாய்‌ எழும்பியிருக்கிறவர்களை 
அழித்துப்போடுமாறு தாவீது விண்ணப்பம்‌ 
பண்ணுகிறார்‌. அவர்களுடைய 
பாஷைகளை  தாறுமாறாக்கிப்போடுமாறு 
சொல்லுகிறார்‌. அவர்கள்‌ தனக்கு 
விரோதமாய்‌ சதிஆலோசனை 
பண்ணும்போது, அவர்களுக்குள்‌ கருத்து 
ஒற்றுமை வரக்கூடாது என்றும்‌, 


தாறுமாறு உண்டாகவேண்டும்‌ என்றும்‌ 
தாவீது விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 





விரிவுரை ட்ட 
090 


கர்த்தருடைய சபைக்கு விரோதமாய்‌ 
சில சமயங்களில்‌ சத்துருக்கள்‌ 
எழும்புகிறார்கள்‌. கர்த்தர்‌ அவர்களுக்குள்‌ 
பிரிவினையை உண்டுபண்ணி 
அவர்களை அழித்துப்போடுகிறார்‌. 
விசுவாசிகள்‌ அவர்களை அழிப்பதற்குப்‌ 
ப்‌ அவர்களே தங்களுக்குள்‌ 
தங்களைத்தாங்களே 
றித்தர்போடுகிறா்கள்‌ 
தாவீது தன்னுடைய 
சத்துருக்களைப்பற்றி கர்த்தரிடத்தில்‌ 
முறையிடும்போது, “மரணம்‌ அவர்களைத்‌ 
தொடர்ந்து பிடிப்பதாக, அவர்கள்‌ 
உமிரோடே பாதாளத்தில்‌ 
இறங்குவார்களாக” என்று சொல்லுகிறார்‌. 
தாத்தானும்‌ அபிராமும்‌ 
கர்த்தருக்கு விரோதாய்க்‌ கலகம்‌ 
பண்ணினார்கள்‌. கர்த்தர்‌ அவர்களையும்‌ 
அவர்களுடைய பெண்ஜாதிகள்‌, 
பிள்ளைகள்‌, குழந்தைகள்‌ ஆகிய 
எல்லோரையும்‌ உயிரோடே பாதாளத்தில்‌ 
இறக்கி, அவர்களை அழித்துப்போட்டார்‌ 


“கர்த்தர்‌ ஒரு புதிய காரியத்தை 
நேரிடச்செய்வதால்‌, பூரி தன்‌ வாயைத்‌ 
திறந்து, இவர்கள்‌ உயிரோே 
பாதாளத்தில்‌ இறங்கத்தக்கதாக 
இவர்களையும்‌ இவர்களுக்கு உண்டான 
யாவையும்‌ விழுங்கிப்‌ போட்டதேயானால்‌, 
இந்த மனிதர்‌ கர்த்தரை அவமதித்தார்கள்‌ 
என்பதை அறிந்துகொள்வீர்கள்‌” 
(எண்‌ 16:30). 


கர்த்தர்‌ தம்முடைய சத்துருக்களை 
அழிப்பதில்‌ காலதாமதம்‌ பண்ணபாட்டார்‌. 
அவர்களை நரகத்திற்கு அனுப்பிவிடுவார்‌. 


துன்மார்க்கர்‌ எங்கு இருந்தாலும்‌. 
அவர்களுக்கு நரகத்தில்தான்‌ பங்கு 
இருக்கிறது. தம்முடைய பரிசுத்த 
ஸ்தலத்தில்‌ துன்மார்க்கர்‌ யாரும்‌. 


தங்கியிருக்காதவாறு, கர்த்தர்‌ அவர்களை 
அழித்துப்போடுகிறார்‌. தம்முடைய பரிசுத்த 
ஸ்தலத்தை சுத்திகரிக்கிறார்‌. 





மயம்‌ 


யய 1 


தாவீதின்‌ ஜெபம்‌ 
சங்‌ 55 :16-28 


சங்‌ 55:16. நானோ தேவனை நோக்கிக்‌ 


கூப்பிடுவேன்‌; கர்த்தர்‌ என்னை 
இரட்சிப்பார்‌. 
சங்‌ 55:47. அந்திசுத்தி மத்தியான 


வேளைகளிலும்‌ நான்‌ தியானம்பண்ணி. 
முறையிடுவேன்‌; அவர்‌ என்‌ சத்தத்தைக்‌ 
கேட்பார்‌. 


சுங்‌ 55:18. திரனான கூட்டமாய்க்‌ கூடி. 


என்னோடு எதிர்த்தார்கள்‌; அவரோ 
எனக்கு நேரிட்ட போரை நீக்கி, என்‌ 
ஆத்துமாவைச்‌ சமாதானத்துடன்‌ 
மீட்டுவிட்டார்‌. 

சுங்‌ 55:19. ஆதிமுதலாய்‌ வீற்றிருக்கிற 
தேவன்‌ கேட்டு, அவர்களுக்குப்‌ 
யதிலவிப்பார்‌; அவர்களுக்கு 
மாறுதல்கள்‌: நேரிடாததினால்‌, 
அவர்கள்‌ தேவனுக்குப்‌ 


பயப்பட ாமற்போகிறார்கள்‌. (சேலா) 


சுங்‌ 55:20, அவன்‌ தன்னோடே 
சமாதானமாயிருந்த வர்களுக்கு. 
விரோதமாய்‌ தன்‌ கையை நீட்டி, தண்‌. 
உடன்படிக்கையை மீதி நடந்தான்‌. 


சுங்‌ 5521. அவன்‌ வாயின்‌ 
சொற்கள்‌: வெண்ணெயைப்போல 
மெதுவானவைகன்‌, அவன்‌ இருதயமோ 
யுத்தம்‌; அவன்‌ வார்த்தைகள்‌ 
எண்ணெயிலும்‌  மிருதூவானவைகள்‌; 
ஆனாலும்‌ அவைகள்‌ உருவின 
பட்டயங்கள்‌. 


சங்‌ 55:22. கர்த்தர்மேல்‌ உன்‌ பாரத்தை 
வைத்துவிடு, அவர்‌ உன்னை 
ஆதரிப்பார்‌; தீதிமாணை ஒருபோதும்‌ 
'தன்னாடவொட்டார்‌. 


சுங்‌ 55:28, தேவனே, நீர்‌ அவர்களை 
அழிவின்‌ குழியில்‌ இறங்கப்பண்ணுவீர்‌; 
இரத்தப்பிரியரும்‌ சூதூன்ன மனுஷரும்‌ 
தங்கள்‌ ஆயுளின்‌ நாட்களில்‌. 
பாதிவரையிலாகிலும்‌ பிழைத்திருக்க 
மாட்டார்கள்‌; நானோ உம்மை 
நம்பியிருக்கிறேன்‌.. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 





விரிவுரை ட்ட 
PUELSHERS 


நானோ தேவனை நோக்கில்‌ 
கூப்பிடுவேன்‌ 

நானோ தேவனை நோக்கிக்‌ 
கூப்பிடுவேன்‌; கர்த்தர்‌ என்னை 
இரட்சிப்பார்‌. அத்திசத்தி மத்தியான. 
வேளைகளிலும்‌ நான்‌ தியானம்பண்ணி. 
முறையிடுவேன்‌; அவர்‌ என்‌ சத்தத்தைக்‌ 
கேட்பார்‌ (சங்‌ 55:16,17). 


தாவீது தேவனை நோக்கிக்‌ கூப்பி. 


வேண்டுமென்று தீர்மானமாயிருக்கிறார்‌. 
தேவனிடத்தில்‌ ஏறெடுக்கிற 


வேண்டுதல்களும்‌ விண்ணப்பங்களும்‌ 
ஒருபோதும்‌ வீணாய்ப்‌ போவதில்லை. இது 
தாவீதுக்கு நன்றாகத்‌ தெரியும்‌. 
ஆகையினால்‌ அவர்‌, “நானோ, தேவனை 
நோக்கிக்‌ கூப்பிடுவேன்‌" என்று 
உறுதியாகச்‌ சொல்லுகிறார்‌. 

தாவீதின்‌ சத்துருக்கள்‌ அவரைச்‌ 


சுற்றி நெருங்கி வருகிறார்கள்‌. அவர்கள்‌ 
தங்கள்‌ புயபலத்தை நம்பியிருக்கிறார்கள்‌. 





துன்மார்க்கமாய்‌ ஜீவிக்கிறார்கள்‌. 
அவர்களு ய துர்க்குணம்‌ 
டியிருந்தாலும்‌, தாவீது 
கர்த்தர்‌ த்தில்‌ ஜெபம்பண்ண 
வேண்டுமென்று தீர்மானமாயிருக்கிறார்‌. 
ஜெபம்பண்ணும்போது தாவீதுக்கு 
ஆறுதல்‌ உண்டாகிறது. கர்த்தர்‌ 
தாவீதின்‌ விண்ணப்பத்தைக்‌ கேட்கிறார்‌. 
கர்த்தர்‌ என்னை இரட்சிப்பார்‌' என்று 
தாவீது நிச்சயமாய்ச்‌ சொல்லுகிறார்‌. 
தாவீது கர்த்தரிடத்தில்‌ தன்னை 
ஒப்புக்கொடுக்கிறார்‌. கர்த்தருடைய 


சுபாவங்களைத்‌ தியானித்துப்‌ பார்க்கிறார்‌. 


கர்த்தரை நோக்கிக்‌ கூப்பிடுவேன்‌” 
என்னும்‌ வாக்கியத்திற்கு, “கர்த்தரிடத்தில்‌ 
தியானமாயிருப்பேன்‌' என்பது 
பொருளாகும்‌ 





ப்பி சங்கீதம்‌ - 
ரறியாமய 
தாவீது ஒவ்வொரு நாளும்‌ 
ஜெபம்பண்ணுகிறார்‌. அந்திசந்தி 
மத்தியான வேளைகளில்‌ தான்‌ 
கர்த்தரிடத்தில்‌ ஜெபம்பண்ணுவதாகச்‌ 
சொல்லுகிறார்‌. ஒவ்வோரு நாளும்‌ 


மூன்றுமுறை ஜெபம்பண்ணுகிறார்‌. அவர்‌ 
கர்த்தரிடத்தில்‌ தியானம்பண்ணி। 


தன்னுடைய வேண்டுதல்களை 


முறையிடுகிறார்‌. 


மனுஷர்‌ பொதுவாக 
நாளும்‌ மூன்றுவேளை 
பண்ணுவது வழக்கம்‌. இது 
பெலத்தைக்‌ கொடுக்கும்‌. நமக்கு 
ஆவிக்குரிய பெலன்‌ தேவை. ஜெபமே 
ஆவிக்குரிய ஆரோக்கியத்தையும்‌ 
பெலனையும்‌ தரும்‌, நம்முடைய 
ஆத்துமாவுக்கு பெலன்‌ 
வேண்டுமென்றால்‌, நாம்‌ கர்த்தருடைய 
சமுகத்தில்‌ ஒவ்வொரு நாளும்‌ 
ஜெபம்பண்ணவேண்டும்‌. குறைந்த பட்சம்‌ 
மூன்று தடவையாவது ஜெபம்பண்ண 
வேண்டும்‌. தானியேல்‌ ஒவ்வொரு நாளும்‌ 
மூன்றுமுறை ஜெபம்பண்ணுவது வழக்கம்‌ 
(தானி 610), பேதுரு மதியவேளையில்‌ 
ஜெபம்பண்ணுவது வழக்கம்‌ (அப்‌ 10:9). 


திரளான கூட்டமாய்க்‌ 
என்னோடு எதிர்த்தார்கள்‌ 


ஒவ்வொரு 
போஜனம்‌ 
சரீரத்திற்கு 


கூடி. 


ரனான  கூட்டமாய்க்‌ கூடி. 
என்னோடு எதிர்த்தார்கள்‌; அவரோ 
எனக்கு நேரிட்ட போரை நீக்கி, என்‌ 
ஆத்துமாவைச்‌. சமாதானத்துடன்‌ 
மீட்டுவிட்டார்‌. ஆதிமுதலாய்‌ 
விற்றிருக்கிற தேவன்‌ கேட்டு, 
அவர்களுக்குப்‌ பதிலளிப்பார்‌; 
அவர்களுக்கு. மாறுதல்கள்‌ 
நேரிடாததினால்‌, அவர்கள்‌ தேவனுக்குப்‌ 
பஸ்ப்படாமற்‌ 

(சேலா) அவன்‌ 
சமாதானமாயிருந்த 
விரோதமாய்‌ தன்‌ கையை நீட்டி, தன்‌. 
உடன்படிக்கையை மீறி நடந்தான்‌. 
அவண்‌. வாயின்‌ சொற்கள்‌. 
வெண்ணெயைப்‌ போல. 
மெதுவானவைகன்‌, அவன்‌ இருதயமோ 


ஆனாலும்‌ 
பட்டயங்கள்‌ (சண்‌ 55:18-21). 


PSALMS - COMMENTARY 





PUBLISHERS 


விரிவுரை ட்ட 


கர்த்தர்‌ தன்னுடைய ஜெபத்துக்கு 
ஏற்ற வேளையில்‌ பதில்‌ தருவார்‌ என்று 
தாவீது விசுவாசத்தோடிருக்கிறார்‌. கர்த்தர்‌ 
தாமே நம்முடைய ஜெபத்திற்கு 
சமாதானத்தின்‌ பதிலைத்‌ தருகிறவர்‌. 
தாவீது மிகுந்த நெருக்கத்திலிருக்கிறார்‌. 
பயமும்‌ நடுக்கமும்‌ அவரைப்‌ 
பிடித்திருக்கிறது. இந்தப்‌ பயத்திலிருந்து 
கர்த்தரால்‌ மாத்திரமே தாவீதை விடுவிக்க 
முடியும்‌... தாவீது கர்த்தரை நம்பி, 
கர்த்தருக்குள்‌ சந்தோஷமாயிருக்கிறார்‌ 

தாவீதுக்கு விரோதமாய்‌ திரளான. 
ஜனங்கள்‌ கூப்டமாய்க்‌ கூடி அவரை 
எதிர்க்கிறார்கள்‌. ஆனால்‌ கர்த்தரோ 
தனக்கு நேரப்‌. போரை 
நீக்கி, தன்னுடைய ஆத்துமாவை 
சமாதானத்துடன்‌ மீட்டுவிட்டார்‌ என்று 
தாவீது சொல்லுகிறார்‌. கர்த்தர்‌ தன்னை 
மீட்பதற்கு முன்பாகவே, “மீட்டுவிட்டார்‌” 
என்று விசுவாசத்தோடு அறிக்கை 
செய்கிறார்‌. தாவீது தன்னுடைய மீட்பில்‌ 
உறுதியாயிருக்கிறார்‌. கர்த்தர்‌ தன்னை 
மீட்பார்‌ என்று நிச்சயத்தோடிருக்கிறார்‌, 
ஆகையினால்தான்‌ தனக்கு மீட்பு 
வருவதற்கு முன்பாகவே, கர்த்தர்‌ தன்னை 


“மீட்டுவிட்டார்‌" என்று உறுதியாய்ச்‌ 
சொல்லுகிறார்‌ 
தாவீது இதுவரையிலும்‌ தன்னைச்‌ 


சுற்றிலுமிருந்த சூழ்நிலைகளை மாம்சப்‌ 
பிரகாரமான கண்களால்‌ பார்த்தார்‌. 
இதனால்‌ பயமும்‌ நடுக்கமும்‌ அவரைப்‌ 
பிடித்தது. அருக்களிப்பு அவரை மூடிற்று. 


இப்போதோ தன்னைச்‌ சுற்றிலுபிருக்கிற 
சூழ்நிலையை, விசுவாசக்கண்களால்‌ 
பார்க்கிறார்‌. எலிசா அக்கினி 
இரதங்களையும்‌ குதிரைகளையும்‌ 
பார்த்ததுபோல, கர்த்தர்‌ தனக்கு நேரிட்ட 
போரை நீக்குவதையும்‌, தன்னுடைய 
ஆத்துமாவை சமாதானத்துடன்‌ 
மீட்பதையும்‌ தாவீது விசுவாசக்‌ 


கண்களால்‌ பார்க்கிறார்‌. 





மயம்‌ 
யய 1 


“அதற்கு அவன்‌: பயப்படாதே; 
அவர்களோடிருக்கிறவர்களைப்பார்க்கிலும்‌ 
நம்மோடிருக்கிறவர்கள்‌ அதிகம்‌ என்றான்‌. 
அப்பொழுது எலிசா விண்ணப்பம்பண்ணி: 
கர்த்தாவே, இவன்‌ பார்க்கும்படி இவன்‌ 
கண்களைத்‌  திறந்தருளும்‌ என்றான்‌; 
உடனே கர்த்தர்‌ அந்த வேலைக்காரன்‌ 
கண்களைத்‌ திறந்தார்‌: இதோ, எலி 
சாவைச்சுற்றிலும்‌ அக்கினிமயமான 
குதிரைகளாலும்‌ இரதங்களாலும்‌ 
அந்தமலை நிறைந்திருக்கிறதை அவன்‌ 
கண்டான்‌” (2இராஜா 646/7), 


கர்த்தர்‌ ஆதிமுதலாய்‌ தம்முடைய 
சிங்காசனத்தில்‌ வீற்றிருக்கிறார்‌. அவர்‌ 
நம்முடைய ஜெபங்களைக்‌ கேட்கிறார்‌, 
நம்முடைய சத்துருக்களுக்கு விரோதமாய்‌ 
நாம்‌ ஜெபம்பண்ணும்போது, கர்த்தர்‌ தாமே 
ர வத்து அட்டா 
| ர்‌ சத்துருக்களை 
அழித்துப்போடுகிறார்‌ டத்‌ 


தாவீதின்‌ சத்துருக்கள்‌ திரளான 
எண்ணிக்கையுள்ளவர்களாயிருக்கிறார்கள்‌. 
அவர்களுக்கு இதுவரையிலும்‌ மாறுதல்‌ 
நேரிடவில்லை. ஆகையினால்‌ அவர்கள்‌ 
தேவனுக்கு) பயப்படாதிருக்கிறார்கள்‌. 
அவர்களுக்கு இதுவரையிலும்‌ துன்பமோ, 
வேதனையோ, ஆபத்துக்களோ வரவில்லை. 
ஆகையினால்‌ அவர்கள்‌ தேவனுடைய 
நியாயத்தீர்ப்பைப்பற்றி இதுவரையிலும்‌ 
சிந்தித்துப்‌ பார்க்கவில்லை. 

தாவீதின்‌ சத்துருக்கள்‌ ஒரு 
குறையுமில்லாமல்‌ சம்பரணமாய்‌ 
ஜீவிக்கிறார்கள்‌. அவர்கள்‌ மிகுந்த 
ஐகுவரியமுள்ளவர்களாய்‌ இருக்கிறார்கள்‌. 


பாத்திரத்திற்கு அவர்கள்‌ இதுவரையிலும்‌ 
வார்க்கப்படவில்லை. ஆகையினால்‌. 
அவர்கள்‌ தேவனுக்குப்‌ பயப்படாமல்‌ 
போகிறார்கள்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை 


ட்ட 
1090 


தாவீதின்‌ சத்துருக்கள்‌ 
உண்மையில்லாதவர்கள்‌. பல சமயங்களில்‌ 
அவர்கள்‌ மற்றவர்களோடு உடன்படிக்கை 
செய்திருக்கிறார்கள்‌. ஆனாலும்‌ அவர்கள்‌ 
தாங்கள்‌ செய்த உடன்படிக்கையை மீறி 
விடுகிறார்கள்‌. அவர்களோடு 
சமாதானமாயிருந்த வர்களுக்கு 
விரோதமாய்‌ தங்கள்‌ 
கைகளை நீட்டுகிறார்கள்‌. 
மாய்மாலக்காரராய்‌ இருக்கிறார்கள்‌. 
மற்றவர்களுக்கு தங்களை சிநேகிதர்போல 
காண்பிக்கிறார்கள்‌. ஆனாலும்‌ 
அவர்களுடைய இருதயத்திலோ 
பகையிருக்கிறது. 


தாவீதின்‌ சத்துருக்கள்‌ 
மற்றவர்களிடத்தில்‌ அன்பாய்ப்‌ 
பேசுகிறார்கள்‌. ஆனால்‌ அவர்களுடைய 
இருதயத்தில்‌ அன்பு இல்லை. 
அவர்களுடைய வாயின்‌ 
சொற்கள்‌ வெண்ணையைப்போல 
மெதுவானவைகள்‌. ஆனாலும்‌ அவர்கள்‌ 
இருதயமோ யுத்தம்‌. அவர்களுடைய 
வார்த்தைகள்‌ எண்ணெயிலும்‌ 
மிருதுவானவைகள்‌. ஆனாலும்‌ 
அவைகள்‌ உருவின 
பட்டயங்களாகயிருக்கிறது. தங்களை 
நம்பினவர்களுக்கு. அவர்கள்‌ 
துரோகம்பண்ணுகிறார்கள்‌. அவர்களுடைய 
வார்த்தைக்கும்‌. கிரியைக்கும்‌ 
சம்பந்தமில்லை. 


கர்த்தர்மேல்‌ 
வைத்துவிடு 


உன்‌ பாரத்தை 


கர்த்தர்மேல்‌ உன்‌ பாரத்தை 
வைத்துவிடு, அவர்‌ உன்னை 
ஆதரிப்பார்‌; தீதிமானை ஒருபோதும்‌ 
தன்னாடவொட்டார்‌ (சங்‌ 55:22). 





மயம்‌ 


யய 1 


கர்த்தரிடத்தில்‌ நம்பிக்கை 
வைக்கவேண்டுமென்று தாவீது 
தன்னைத்தானே உற்சாகப்படுத்திக்‌ 
கொள்கிறார்‌. மற்றவர்களையும்‌ 


உற்சாகப்படுத்துகிறார்‌. தாவீது கர்த்தரை 
நோக்கிக்‌ கூப்பிடுகிறார்‌. அவர்‌ கர்த்தரை 


நம்பியிருக்கிறார்‌. “நானோ உம்மை 
நம்பிமிருக்கிறேன்‌” (சங்‌ 55:23) என்று 
கர்த்தரிடத்தில்‌ விசுவாசத்தோடு 
சொல்லுகிறார்‌. தாவீது கர்த்தருடைய 
வல்லமையையும்‌, இரக்கத்தையும்‌, 


பாதுகாப்பையும்‌, 


நம்பியிருக்கிறார்‌. 


பராமரிப்பையும்‌ 


தாவீது ஒருபோதும்‌ தன்னுடைய 
சுயயலத்தை நம்பவில்லை... தாவீதைச்‌ 
சுற்றிலும்‌ இரத்தப்பிரியரும்‌, 


துன்மார்க்கரும்‌ இருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
தங்கள்‌ சுயபலத்தையும்‌, ஐசுவரியத்தையும்‌ 


நம்புகிறார்கள்‌. ஆனால்‌ தாவீதோ 
சத்துருக்க மத்தியிலே கர்த்தரை 
நமி எனக்க... ல 

தாவீது தன்னுடைய விசுவாச 
ஜீவியத்தை மற்றவர்களுக்கும்‌ 
ஆலோசனையாகச்‌ சொல்லுகிறார்‌. 
கர்த்தர்மேல்‌ உன்‌ பாரத்தை 
வைத்துவிடு” என்று எல்லோருக்கும்‌ 
ஆலோசனை சொல்லுகிறார்‌. நம்முடைய 
பாரங்கள்‌ எதுவாகமிருந்தாலும்‌, அதை 
கர்த்தர்மேல்‌ வைத்துவிடலாம்‌. 
"வருத்தப்பட்டு பாரம்‌ சுமக்கிறவர்களே 
எல்லோரும்‌ என்னிடத்தில்‌ வாருங்கள்‌, 
நான்‌ உங்களுக்கு இளைப்பாறுதல்‌ 
தருவேன்‌” என்று நம்முடைய 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து நமக்குச்‌ 
சொல்லுகிறார்‌. 

செப்துவஜிந்த்‌ பதிப்பில்‌, “உன்‌ 
கவலைகளையெல்லாம்‌ கர்த்தர்மேல்‌ 


வைத்துவிடு” என்று பொருள்படுமாறு 
எழுதப்பட்டிருக்கிறது. பேதுரு தன்னுடைய 


நிருபத்தில்‌ இந்த வாக்கியத்தை 
மேற்கோளாகச்‌ சொல்லுகிறார்‌. “அவர்‌ 
உங்களை விசாரிக்கிறவரானபடியால்‌ 


உங்கள்‌ கவலைகளையெல்லாம்‌ அவர்மேல்‌ 


வைத்துவிடுங்கள்‌” பேதுரு 5:7). 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 








விரிவுரை ட்ட 
PUELSHERS 


நம்முடைய கவலைகள்‌ நமக்கு 
பாரமாகவே இருக்கும்‌. “மனுஷனுடைய 

ள்ள கலை அதை 

(நீதி 12:25). நாம்‌ கர்த்தர்மீது 
நம்முடைய கவலைகளையும்‌, 
பாரங்களையும்‌ வைத்துவிடும்போது, நாம்‌ 
கர்த்தருடைய பராஸ்ரிப்பையும்‌, 


வாக்குத்தத்தத்தையும்‌ நம்புகிறோம்‌. தம்மை 
நம்புகிறவர்களை கர்த்தர்‌ ஒருபோதும்‌. 
வெட்கப்பட்டு போகவிடமாட்டார்‌. 


கர்த்தர்மேல்‌ நம்‌ பாரத்தை 
வைத்துவிடும்போது, அவர்‌ நம்மை 
ஆதரிப்பார்‌. நம்முடைய 
பிரச்சனைகளிலிருந்து நமக்கு 


உடனடியாக விடுதலை கிடைக்கும்‌ என்று 
கர்த்தர்‌ எங்கும்‌ வாக்குப்பண்ணவில்லை. 
நமக்கு பயமும்‌ நடுக்கமும்‌ கொடுக்கும்‌ 
பிரச்சனைகள்‌ ஒரு வேளை உடனே 
நம்மைவிட்டு நீங்காமலிருக்கலாம்‌. 
னாலும்‌ கர்த்தர்‌ நம்மை ஆதரிப்பார்‌. 
நம்மால்‌ தாங்கிக்கொள்ள முடிகிற 
அளவுக்கு மாத்திரமே நமக்குப்‌ 
பிரச்சனைகளை அனுமதிப்பார்‌. கர்த்தர்‌ 
நெரிந்த நாணலை முறித்துப்‌ 
போடமாட்டார்‌. மங்கியெரிகிற திரியை 
அணைத்துப்போடவுமாட்டார்‌. 





கர்த்தர்‌ நீதிமானை ஒருபோதும்‌ 


தள்ளாடவொட்டார்‌. நமக்கு எவ்வளவு 
பிரச்சனைகள்‌ வந்தாலும்‌, நாம்‌ 
கர்த்தர்மீது நம்பிக்கையாயிருக்கும்போது. 
அந்தப்‌ பிரச்சனைகளெல்லாம்‌. 
பெலனற்றுப்போகும்‌. அவை நம்மை 
அசைக்காது. நாம்‌ கர்த்தரை 
விசுவாசத்தோடு பற்றியிருபபதினால்‌, நாம்‌. 
ஒருபோதும்‌ அசைக்கப்படுவதில்லை. 
கர்த்தரைப்‌ பற்றிக்கொண்டவர்கள்‌ 
தள்ளாடமாட்டார்கள்‌. கர்த்தரே நமக்கு 
ஆறுதல்‌. அவரே நமக்குப்‌ 
அவரிடத்‌ நாம்‌ வைத்திருக்கிற 
சுவாச 


நமக்கு ஆத்தும நங்கூரம்‌. 





மயம்‌ 
யய 1 


இரத்தப்பிரியர்‌ 
மாட்டார்கள்‌ 


பிழைத்திருக்க 


இரத்தப்பிரியரும்‌ சூதூன்ன மனுஷரும்‌ 
தங்கள்‌: யுவின்‌ 
பாதிவரையிலாகிலும்‌ 


நாட்களில்‌ 
பிழைத்திருக்க. 
மாட்டார்கள்‌; நானோ உம்மை 
நம்பியிருக்கிறேன்‌ (சங்‌ 55:23). 


தாவீது 
சத்துருக்களுக்கு 
முன்னறிவிக்கிறார்‌ 
ஜெபத்தைக்‌ 
நம்முடைய 
குழியில்‌ 

இவர்கள்‌ 
மற்றவர்களுடைய 
சிந்தினார்கள்‌. கர்த்தரோ இவர்களுடைய 


தன்னுடைய 
வரும்‌ அழிவை 
கர்த்தர்‌ நம்முடைய 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ட்ட 
090 


இரத்தப்பிரியர்‌ சூதுள்ள 
மனுஷாயிருந்து பிறரை வஞ்சித்தார்கள்‌ 
மற்றவர்களுக்குத்‌ தீங்கு செய்தார்கள்‌. 
கர்த்தர்‌ இவர்களுக்கு பூரண ஆயுசைக்‌ 
கொடுக்காட்டார்‌. இவர்கள்‌ தங்கள்‌ 
ஆயுசுக்காலத்தின்‌ பாதியிலேயே 
மரித்துப்போவார்கள்‌. தாவீது 
இவர்களுடைய அழிவைப்பற்றிச்‌ 
சொல்லும்போது, "இரத்தப்பிரியரும்‌ 
சூதுள்ள மனுஷரும்‌ தங்கள்‌ ஆயுளின்‌ 
நாட்களில்‌ பாதிவரையிலாகிலும்‌ 
பிழைத்திருக்கபாட்டார்கள்‌' என்று 
சொல்லுகிறார்‌. தன்மார்க்கருக்கு மரணம்‌ 
சீக்கிரம்‌ வரும்‌ கர்த்தரை 
நம்பியிருக்கிறவர்கள்‌ பிழைப்பார்கள்‌. 





ழ்‌ நவள 
யாய 


தாவீது மிகுந்த நெருக்கத்திலும்‌ 
ஆபத்திலும்‌ இருந்தாலும்‌, அவர்‌ கர்த்தரை 
நோக்கி துதிப்பதை நிறுத்திவிடவில்லை. 
கண்ணீர்களுக்கு மத்தியிலும்‌, 
வேதனைகளுக்கு மத்தியிலும்‌ தாவீது 
தன்னுடைய இசைக்கருவிகளை 
கர்த்தருடைய சமுகத்திற்கு முன்பாக 
பயபக்தியோடு இசைத்து, கர்த்தரைத்‌ 
துதித்துப்பாடுகிறார்‌. தாவீதின்‌ 
இசைக்கருவிகள்‌ அலறிச்செடியின்மேல்‌ 
தொங்விடப்படவில்லை. அது எப்போதும்‌ 
தாவீதின்‌ கைகளிலிருக்கிறது. 


தாவீதுக்கு பயமும்‌ துக்கமும்‌ 
அதிகரிக்கும்போது, அவர்‌ கர்த்தரை 
மேலும்‌ அதிகமாய்த்‌ துதித்துப்‌ பாடுகிறார்‌ 
தாளீது இந்த சங்கீதத்தை எழுதியபோது 
மிகப்பெரிய ஆபத்திலிருந்தார்‌. தாவீது 
சவலுக்குப்‌ பயந்து தப்பி ஓடிப்போகிறார்‌. 
அவரிடமிருந்து தப்பித்தாலும்‌. தாவீதால்‌ 
பெலிஸ்தரிடமிருந்து தப்பிக்க 
முடியவில்லை. பெலிஸ்தர்‌ தாவீதை 
காத்தூரில்‌ பிடித்துக்கொள்கிறார்கள்‌. 
தன்னுடைய ஜீவனுக்கு ஆபத்து 
ஏற்பட்டிருக்கிற இந்த சூழ்நிலையில்‌ 
தாவீது இந்த சங்கீதத்தை 
எழுதியிருக்கிறார்‌. 


தன்னுடைய சத்துருக்களின்‌ 
துர்க்குணங்களை தாவீது கர்த்தரிடத்தில்‌ 
முறையிடுகிறார்‌. கர்த்தர்‌ தாமே தனக்கு 
தமது இரக்கத்தைக்‌ காண்பிக்குமாறும்‌, 
தன்னுடைய சத்துருக்களுக்கு நீதியான 
தண்டனை கொடுக்குமாறும்‌, தாவீது 
கர்த்தரிடத்தில்‌ வேண்டிக்கொள்கிறார்‌ 
(சங்‌. 564,2, 5-7). இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ 
தான்‌ ஜீவனோடிருக்கிற நாளெல்லாம்‌, 


தான்‌ கர்த்தரைத்‌ துதிக்கப்போவதாக 
வாக்குப்பண்ணுகிறார்‌ (சங்‌ 56:3,4,8-13). 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மாயா 


PUBLISHERS 


தாவிதின்‌ சத்துருக்கள்‌ 
சண்‌ 56 : 1-7 


(பெலிஸ்தர்‌ 
பிடித்தபோது 
நிக்கோகீம்‌ என்னும்‌ 
வாசிக்கும்படி. 
இராகத்தலைவனுக்கு. 
மிக்தாம்‌ என்னும்‌ சங்கீதம்‌. 


தாவீதைக்‌ காத்தூரில்‌ 


ஒப்புவித்த 


சங்‌ 56:1. தேவனே, எனக்கு இரங்கும்‌; 

ண்‌. என்னை 

ப்பார்க்கிறான்‌,  நான்தோறும்‌ 
போர்செய்து, என்னை ஒடுக்குகிறான்‌.. 
சங்‌ 562. என்‌ சத்துருக்கள்‌. 
நான்தோறும்‌ என்னை விழுங்கப்‌ 
பார்க்கிறார்கள்‌; உன்ன தமானவரே, 
எனக்கு விரோதமாய்‌ அகங்கரித்துப்‌ 
போர்‌ செய்கிறவர்கள்‌ அநேகர்‌. 


சங்‌ 56:3. நான்‌ பயப்படுகிற நானில்‌ 


முன்னிட்டு 

வார்த்தையைப்‌: 

தேவனை 

தம்பியிருக்கிறேன்‌, நான்‌ பயப்படேன்‌; 

மாம்சமானவன்‌ எனக்கு என்ன 
செய்வான்‌? 


சன்‌ 56:5, நித்தமும்‌ என்‌ 
வார்த்தைகளைப்‌ புரட்டுகிறார்கன்‌; 
எனக்குத்‌ தீங்குசெய்வதே அவர்கள்‌ 
முழு எண்ணமாயிருக்கிறது. 


சங்‌ 56:6. அவர்கள்‌ ஏகமாய்க்‌ கூடி, 
பதிவிருக்கிறார்கள்‌; என்‌ பிராணனை 
வாங்க விரும்பி, என்‌ காலடிகளைத்‌ 
தொடர்த்தூவருகிறார்கள்‌. 


சங்‌ 56:7. 


அவர்கள்‌ தங்கள்‌ 
அத்தன்‌ 


தப்புவார்களோ?. 
கோபங்கொண்டு 
ஜனங்களைக்‌ கீழே தள்ளும்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


மனுஷன்‌ 
விழுங்கப்பார்க்கி றான்‌ 

தேவனே, எனக்கு இரங்கும்‌; 
மனுஷன்‌ என்னை 
விழுங்கப்பார்க்கிறான்‌, நான்தோனும்‌ 
போர்செய்து, என்னை ஒடுக்குகிறான்‌.. 
என்‌. சத்துருக்கன்‌ நான்தோறும்‌. 
என்னை விழுங்கப்பார்க்கிறார்கன்‌; 
'உன்னதமானவரே, 
விரோதமாய்‌ அகங்கரித்துப்‌ 
செய்கிறவர்கள்‌ அநேகர்‌ (சங்‌ 56:1,2). 


தாவீது தன்னை விசுவாசத்தோடு 
கர்த்தருடைய கரத்தில்‌ ஒப்புக்ங்ஸ்ண்‌ 
கொடுக்கிறார்‌. தாவீது சவலுக்குப்‌ பயந்து 
தன்னை பெலிஸ்தருடைய கரத்தில்‌ ஒப்புக்‌ 
கொடுக்கிறார்‌. தான்‌ பெலிஸ்தரிடத்தில்‌ 
இருந்தாலும்‌, கர்த்தருடைய 
காத்திலிருப்தையே தாவீது விரும்ப 
சத்துருவின்‌ கைகளில்‌ 

கொள்வதற்கு) பதிலாக, சர்க்‌ 
கரத்தில்‌ பாதுகாப்பாக இருப்பதே 
தாவீதுக்கு சந்தோஷமாயிருக்கிறது. 


“அன்றையதினம்‌ தாவீது எழுந்து 
சவலுக்குத்‌ தப்பியோடி, காத்தின்‌ 
ராஜாவாகிய ஆகீசிடத்தில்‌ போனான்‌. 
ஆகீசின்‌ ஊழியக்காரர்‌ அவனைப்‌ 
பார்த்து: தேசத்து ராஜாவாகிய "தாவீது 
இவன்‌ அல்லவோ? சவுல்‌ கொன்றது 
ஆயிரம்‌ தாவீது கொன்றது பதினாயிரம்‌ 
என்று இவனைக்குறித்ததல்லவோ ஆடல்‌ 
பாடலோபே கொண்டாடினார்கள்‌. 
என்றார்கள்‌” (சாமு 21101). 


இந்த சங்கீதம்‌ “மிக்தாம்‌' என்னும்‌ 
சங்கீதமாகும்‌. இதற்கு “தங்க சங்கீதம்‌" 
என்று பொருள்‌. தங்கத்தைப்போன்று 
இந்த  சங்கீதத்திலுள்ள ஒவ்வொரு 
வாக்கியமும்‌ அதிக மதிப்புள்ளது. மேலும்‌ 
பல சங்கீதங்கள்‌, “மிக்தாம்‌ சங்கீதம்‌" 
என்று அழைக்கப்பட்டாலும்‌. இந்த சங்கீதம்‌ 
அவையெல்லாவற்றையும்விட மிகவும்‌ 
'சேஷித்ததாகும்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம்மா 


PUBLISHERS 


தாவீது, இந்த சங்கீதத்தை 
“யோனாத்‌ ஏலம்‌ ரிக்கோகீம்‌' என்னும்‌ 
வாத்தியத்தில்‌ _ | வாசிக்கும்படி 
எழுதியிருக்கிறார்‌. தூரஇடத்திலிருந்து ஒரு 
புறா அமைதியாகப்‌ பாடுவதுபோல இந்தப்‌ 
பாடலைப்‌ பாட வேட தாவீது தனக்கு 
புறாக்களின்‌ ளிலிருந்தால்‌ 
நலமாயிருக்கும்‌ என்று த்‌ ட்‌ 


தாவீது இப்போது சவுலுக்குப்‌ பயந்து 
தூரதேசத்தில்‌ ஒழிந்துகொண்டிருக்கிறார்‌. 
மலைகளிலும்‌, பள்ளத்தாக்குகளிலும்‌, 
வனாந்தரங்களிலும்‌ சுற்றி ஆலையும்‌ 
புறாக்கள்‌ சோககீதம்‌ பாடும்‌. அதுபோலவே 
தாளீதும்‌ வரசதேசத்திலிரந்து, 

பப்படுத்தப்பட்ட புறாவைப்போல 
ன பாடுகிற. ப 


தாவீது சோகத்திலிருந்தாலும்‌ அவர்‌ 
கர்த்தருக்கு விரோதமாய்‌ 
முறையிடவில்லை. தன்னுடைய 
இசைக்கருவிகளைக்‌ குறித்து அவர்‌ 
குறைசொல்லவுரில்லை. இசைக்கருவி 
சரியாக இல்லாததினால்‌ தாவீது 
பாடாமல்‌ அமைதியாகவும்‌ இருந்து 
விடவில்லை. தன்னிடத்திலிருக்கிற 
இசைக்கருவியைப்‌ பயன்படுத்தி. 
தன்னுடைய நெருக்கமான சூழ்நிலையில்‌, 
கர்த்தரைத்‌ துதித்துப்‌ பாடுகிறார்‌. 


தாளீது கர்த்தரிடத்தில்‌ தன்னுடைய 
சத்துருக்களின்‌ துர்க்குணத்தைப்பற்றிச்‌ 
சொல்லுகிறார்‌. தான்‌ ஏன்‌ அவர்களுக்கு 
பயப்படுவதாகவும்‌ கர்த்தரிடத்தில்‌ காரணம்‌ 
சொல்லுகிறார்‌. இந்த சூழ்நிலையில்‌ 
“தேவனே எனக்கு ” என்று 
கர்த்தரிடத்தில்‌ பணிவாய்‌ 
விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. தேவனுடைய 


பெற்றுக்கொள்ளலாம்‌. 





ழ்‌ நவள 
யாய 


தாவீதுக்கு இப்போது தேவனுடைய 
இரக்கம்‌ தேவைப்படுகிறது. கர்த்தருடைய 
தயவு தேவைப்படுகிறது. தாவீதுக்கு 
மனுஷர்‌ கண்களில்‌ தயவோ இரக்கமோ 
காணப்படவில்லை. தாவீது சவுலின்‌ 
பயங்கரமான கரங்களிலிருந்து 
தப்பித்தார்‌. ஆனால்‌ இப்போதோ 

ரி கொடிய காத்திற்குள்‌ 
சிக்கிக்கொண்டார்‌. 

தாவீது கர்த்தரிடத்தில்‌, “தேவனே. 
எனக்கு இரங்கும்‌, உம்முடைய 
இரக்கமில்லையென்றால்‌ என்னால்‌. 
ஒன்றும்‌ செய்யமுடியாது" என்று 
பணிவோடு விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 
தாவீதுக்கு விரோதமாய்‌ அகங்கரித்துப்‌ 
போர்‌ செய்கிறவர்கள்‌ அநேகர்‌. 
தங்களுடைய திரளான 
எண்ணிக்கையின்‌ மூலமாய்‌, தங்களால்‌ 
ாவீதை! பிடிக்க யும்‌ என்‌) 
சட தகைய கன்‌ 

கர்த்தரோ தாவீதின்‌ 
சத்துருக்களைவிடப்‌ பெரியவர்‌. அவர்‌ 
உன்னதமானவர்‌. சத்துருக்கள்‌ திரளாண 
எண்ணிக்கையிலிருந்தாலும்‌, கர்த்தர்‌ 
ஒருவராயிருந்து அனைவரையும்‌ 
முறியடிப்பார்‌ அவர்‌ 
சர்வவல்லயையுள்ளவர்‌ சத்துருக்கள்‌ 
தங்கள்‌ இருதயத்தில்‌ பெருமையோடும்‌, 
ஆணவத்தோடும்‌ இருக்கிறார்கள்‌. இந்தச்‌ 
சந்தர்ப்பத்தில்‌ தாவீது கர்த்தரை, 
'உன்னதமானவரே” என்று அழைக்கிறார்‌. 
உன்னதமானவர்‌ எல்லோருக்கும்‌ 
உயர்ந்தவராயிருக்கிறார்‌. சத்துருக்கள்‌ 
அநேகராயிருந்தாலும்‌ கர்த்தர்‌ 
அவர்களெல்லோரையும்விட உயர்ந்தவர்‌, 
உன்னதமானவர்‌. 


தாவீதின்‌ சத்துருக்கள்‌ 
மிருககுணமுள்ளவர்களாயிருக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ நாள்தோறும்‌ தாவீதை 
விழுங்கப்பார்க்கிறார்கள்‌. மனுஷன்‌ 
என்னை விழுங்கப்பார்க்கிறான்‌” என்று 
தாவீது கர்த்தரிடத்தில்‌ அறிக்கை 
செய்துவிட்டு, மறுபடியும்‌ “என்‌ 
சத்துருக்கள்‌ நாள்தோறும்‌ என்னை 
விழுங்கப்பார்க்கிறார்கள்‌” என்று 
சொல்லுகிறார்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மமம்‌ 


PUBLISHERS 


தாவீதின்‌ சத்துருக்கள்‌ ஏகமாய்க்‌ 
அவருக்கு விரோதமாய்‌ 

க்‌ 

எண்ணிக்கையில்‌ அநேகர்‌ 

பிடிப்பதற்கு 

தனித்தனியே நோக்கம்‌ 

அவர்களுக்குள்‌ கருத்து வேறுபாடுகள்‌ 

உண்டு. ஆனாலும்‌ அவர்கள்‌ தாவீதைப்‌ 

பிடிப்பதற்கு. தங்களுடைய கருத்து 

வேறுபாடுகளை மறந்துவிட்டு, ஒன்று 

தக ணொ ப 


ஏரோதும்‌ 
ஒருவருக்கொருவர்‌ £ 
யிருந்தார்கள்‌. இருவரும்‌ 
தாவீதின்‌ குமாரனாகிய 
இபேசுகிறிஸ்துவுக்கு விரோதமாய்‌, தங்கள்‌ 
விரோதத்தையும்‌ பகையையும்‌ மறந்து, 
ஒன்று சேர்ந்தார்கள்‌. 


தாவீதின்‌ சத்துருக்கள்‌: 
பெலம்‌ பொருந்தியவர்களாமிருக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ நாள்தோறும்‌ போர்செய்து 
தாவீதை ஒடுக்குகிறார்கள்‌. கர்த்தர்‌ 
தாவீதுக்கு உதவிசெய்யவில்லையென்றால்‌, 
தாவீதால்‌ அவர்களுக்கு எதிர்த்து 
நிற்கவும்‌ முடியாது அவர்களுக்கு 
விரோதமாய்‌ யுத்தம்பண்ணவும்‌ முடியாது. 
அவர்கள்‌ தாவீதை விழுங்கிவிடுவார்கள்‌. 


பிலாத்தும்‌ 
னதி விரோதமா 
ர்கள்‌ 


நான்‌ உம்மை நம்புவேன்‌ 


நான்‌ பயப்படுகிற நானில்‌ உம்மை 
நம்புவேன்‌. தேவனை முன்னிட்டு, 
அவருடைய வார்த்தையைப்‌ 

வன்‌; தேவனை 
ம்பியிருக்கிறேன்‌, நான்‌ பயப்படேன்‌; 
மாம்சமானவன்‌' எனக்கு. என்ன 
செய்வான்‌? நித்தமும்‌ என்‌ 
வார்த்தைகளைப்‌: புரட்டுகிறார்கள்‌; 
எனக்குத்‌ தீங்குசெய்வதே அவர்கள்‌ 
எண்ணமாயிருக்கிறது 


முழு 
(சங்‌ 56:3-5). 





ழ்‌ நள 
யாய 


தாவீது கர்த்தருக்குள்‌ தன்னைத்‌ 
திடப்படுத்துகிறார்‌. கர்த்தருடைய 
வாக்குத்தத்தங்களிலும்‌ வல்லமையிலும்‌. 
ஆதரவிலும்‌, பாதுகாப்பிலும்‌, பராமரிப்பிலும்‌ 
தாவீது தன்னைத்‌ திடப்படுத்தி 
உற்சாகமாயிருக்கிறார்‌. “நான்‌ பயப்படுகிற 
நாளில்‌ உம்மை நம்புவேன்‌” என்று. 
சொல்லுகிறார்‌. அப்போது தாவீதின்‌ 
பயம்‌ அவரை விட்டு நீங்கிப்போகும்‌. 
தனக்குள்‌ எவ்வளவு பயமும்‌, கலக்கமும்‌, 
திகிலும்‌ இருந்தாலும்‌, தாவீது 
கர்த்தரையே நம்புகிறார்‌. 

கர்த்தரை நம்புகிறவர்கள்‌ 
பயப்படவேண்டியதில்லை. தாவீது இது 
பற்றிச்‌ சொல்லும்போது "தேவனை 
ந்ிமிருக்கிற நான்‌ பயப்படேன்‌” என்று 


சங்கீதத்தின்‌ 
ணன்‌ என்னை விழுங்கப்பார்க்கிறான்‌" 
(சங்‌ 564) என்று தாவீது பயத்தோடு 
சொன்னார்‌. இப்போதோ, “நான்‌ 
தேவனை நம்பியிருக்கிறேன்‌, நான்‌ 
பயப்படேன்‌, மாம்சமானவன்‌ எனக்கு 
என்ன செய்வான்‌” தைரியமாய்ச்‌ 
சொல்லுகிறார்‌ 


கர்த்தரையே 
கர்த்தரை துதிக்க 
செய்கிறார்‌. 
a 
என்று 
தனக்காக 


தாவீது 
நம்பியிருக்கிறார்‌. 
வேண்டுமென்று தீர்மானம்‌ 
“தேவனை முன்னிட்டு 
வார்த்தையைப்‌ புகழுவேன்‌” 
சொல்லுகிறார்‌. கர்த்தர்‌ 
இதுவரையிலும்‌ செய்த கிரியைகளை 
நினைத்தும்‌ தாவீது கர்த்தரைப்‌ 
புகழுகிறார்‌. அந்தக்‌ கிரியைகளோடு, 
கர்த்தர்‌ தனக்காகப்‌ பேசிய அவருடைய 
வார்த்தைகளை நினைத்தும்‌. 
கர்த்தரைப்‌ புகழுகிறார்‌. 


“அவருடைய வார்த்தை” 
சொல்லுக்கு “அவருடைய 
என்பது 
நம்முடைய 
ஒவ்வொரு 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை (ய்ய 


PUBLISHERS 


ஒவ்வொரு நிகழ்ச்சியையும்‌ ஏற்கெனவே 
தீர்மானித்திருக்கிறார்‌. கர்த்தருடைய 
வார்த்தையின்‌ பிரகாரமாய்‌ நமக்கு 
சகலமும்‌ நடைபெறுகிறது. தாவீது இதை 
தியானித்து, “தேவனை முன்னிட்டு 
டய வார்த்தையைப்‌ புக 
ன தாங்‌! பட்டம்‌ 


நாம்‌ கர்த்தரைப்‌ புகழும்போது, 
கர்த்தர்‌ நமக்குச்‌ செய்த எல்லா 
காரியங்களையும்‌ குறித்து நாம்‌ 
புகழ்ச்சியாகப்‌ பேசுவோம்‌. நம்முடைய 
நம்பிக்கையை நாம்‌ கர்த்தரிடத்தில்‌ 
வைக்கும்போது, நமக்கு தெய்வீக 
பாதுகாப்பு உண்டு. நாமும்‌ 
தாவீதைப்போல “நூன்‌ தேவனை 
நம்பியிருக்கிறேன்‌, நான்‌ பயப்படேன்‌. 
மாம்சமானவன்‌ எனக்கு என்ன 
செய்வான்‌” என்று விசுவாசத்தோடு 
சொல்லலாம்‌. 

நம்புகிற நாம்‌ 
மனுஷருடைய புயபலத்தை நம்பக்கூடாது. 
மனுஷருடைய புயபலதைப்பார்த்து 
பயப்படவும்‌ கூடாது. திரளான ஜனங்கள்‌. 
நமக்கு விரோதமாக வந்தாலும்‌, 
தங்களுடைய பலத்த கரங்களை நமக்கு 
விரோதமாகத்‌ திருப்பினாலும்‌ நாம்‌ 
விசுவாசத்தோடு, "நான்‌ தேவனை 
நம்பியிருக்கிறேன்‌” என்று சொல்ல 
வேண்டும்‌. மேலும்‌ “மாம்சமானவனால்‌ 
எனக்கு விரோதமாய்‌ ஒன்றும்‌. 
செய்யமுடியாது” என்றும்‌ விசுவாசத்தோடு 
சொல்லவேண்டும்‌. 


கர்த்தரை 


தாவீதின்‌ சத்துருக்கள்‌ அவருடைய 
வார்த்தைகளை நித்தமும்‌ புரட்டுகிறார்கள்‌. 
தாவீதுக்குத்‌ தீங்கு செய்வதே அவர்கள்‌ 
முழுஎண்ணமாயிருக்கிறது. இதைத்‌ தவிர 
அவர்களுக்கு வேறு யோசனையுரில்லை, 
வேறு வேவையுமில்லை. தாவீதை 
விழுங்கப்பார்ப்பதும்‌ அவருக்கு தீங்கு 
செய்வதுமே அவர்களுடைய முழுநேர 
வேலையாயிற்று. 





ழ்‌ நவள 
யாய 
அவர்கள்‌ 
பதிவிருக்கிறார்கள்‌ 


ஏகமாய்க்கூடி. 


அவர்கள்‌ ஏகமாய்க்‌ கூடி, 
பதிவிருக்கிறார்கன்‌; என்‌ பிராணனை 
வாங்க விரும்பி, என்‌ காலடிகளைத்‌: 
தொடர்த்துவருகிறார்கன்‌ (சங்‌ 56:6). 


தாவீதின்‌ சத்துருக்கள்‌ 
நயவஞ்சகர்களாயிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
தாவீதுக்கு விரோதமாய்ப்‌ 
பதிவிருக்கிறார்கள்‌. தங்களை பறைத்துக்‌ 
கொள்கிறார்கள்‌. தாவீதுக்கு விரோதமாய்‌ 
தாங்கள்‌ செய்திருக்கிற 
தீயஆலோசனைகளையும்‌ மறைக்கிறார்கள்‌. 
சிங்கம்‌ தன்‌ கெபிக்குள்‌ மறைந்திருப்பது 
போல, தாவீதின்‌ சத்துருக்கள்‌ 
மறைந்திருக்கிறார்கள்‌. 


அவர்கள்‌ தாவீதின்‌ பிராணனை 
வாங்க விரும்புகிறார்கள்‌. தாவீதின்‌ 
காலடிகளைத்‌ தொடர்ந்து வருகிறார்கள்‌. 
தாவீது. பேசுவது. அவர்‌ செய்வது 
ஆகியயெல்லாவற்றையும்‌ அவர்கள்‌ 
கவனித்துக்‌ கொண்டிருக்கிறார்கள்‌. 
தாவீதுக்கு விரோதபாய்க்‌ குற்றம்‌ சொல்ல. 
வேண்டும்‌ என்பதே அவர்களுடைய 
விருப்பம்‌ தாவீதைப்பற்றிச்‌ 
சிந்திக்கிறவர்கள்‌, அவர்‌ ஜீவனோடிருக்க 
வேண்டும்‌ என்று விரும்பவில்லை. 
அவருக்குத்‌ தீங்கு செய்ய 
வேண்டுவென்றும்‌. அவருடைய ஜீவனை 

கொள்ளவேண்டுமென்றும்‌ 


துக்‌ 
ரர னா கல 


தாவீதின்‌ சத்துருக்கள்‌ அவருடைய 
வார்த்தைகளைப்‌ புரட்டுகிறார்கள்‌. 
சத்துருக்கள்‌ ஒருபோதும்‌ சோர்ந்து 
போவதில்லை. அவர்கள்‌ தாவீதின்‌ 
ஆத்துமாவுக்கு விரோதமாய்‌ எப்போதும்‌ 
கிரியை செய்துகொண்டேயிருக்கிறார்கள்‌. 
இதுவே அவர்களுடைய விருப்பம்‌ 
இதுவே அவர்களுடைய ஜீவன்‌. தாவீதின்‌ 
மரணத்தினால்‌ மாத்திரமே அவர்களுடைய 
ஆத்துமாவுக்குத்‌ திருப்தியுண்டாகும்‌. வேறு 
எந்தக்‌ காரியமும்‌ அவர்களுடைய 
ஆத்துமாவைத்‌ திருப்திப்படுத்தாது. 
தாவீதை விழுங்கிப்போடவேண்டுமென்பதே 
அவர்களுடைய பேராசை. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மமம்‌ 


PUBLISHERS 


அவர்கள்‌ 
அக்கிரமத்தினால்‌ 
தப்புவார்கணோ 


தங்கள்‌. 
தப்புவார்களோ? 
கொண்டு 
தள்ளும்‌. 


தன்னுடைய 

விரோதமாய்‌ 
தேவனுடைய ஆக்கினைத்தீர்ப்பை 
முன்னறிவிக்கிறார்‌. “அவர்கள்‌ தங்கள்‌ 
அக்கிரமத்தினால்‌ தப்புவார்களோ” என்று 
கேட்கிறார்‌. அவர்கள்‌ தப்பமாட்டார்கள்‌. 
தேவனுடைய நியாயத்தீர்ப்பிலிருந்து 
தாங்கள்‌ தப்பித்துக்கொள்ளலாம்‌ என்று 
நினைக்கிறார்கள்‌. அவர்கள்‌ தங்கள்‌ 
சுயபலத்தினாலும்‌, வஞ்சகத்தினாலும்‌ 
மனுஷருடைய கைகளுக்குத்‌ தப்பலாம்‌. 
னால்‌. இவர்களால்‌ தேவனுடைய 
நியாயத்தர்ப்புக்குத்‌ தப்பிக்க முடியாது 


நித்தமும்‌ தாவீதின்‌ 
புரட்டுகிறார்கள்‌. 
அகங்கரித்துப்‌ 
தாவீதை 
தாவீதுக்கு 


அவர்கள்‌ 

வார்த்தைகளைப்‌ 

தாவீதுக்கு விரோதமாய்‌ 
போர்செய்கிறார்கள்‌. 
ஒடுக்குகிறார்கள்‌. 

விரோதமாய்ப்‌ பதிவிருக்கிறார்கள்‌. 

இவர்கள்‌ தாவீதுக்கு விரோதமாய்‌ 

இவ்வளவு அக்கிரமங்களைச்‌ செய்தாலும்‌, 

அக்கிரமத்தினால்‌ 

பாவத்தின்‌ சம்பளம்‌ 

த்தர்‌ கொடுத்திருக்கிற 

பாவத்திற்கு விரோதமாய்‌ 

ர்த்தர்‌ கொடுக்கிற 

அக்களத்க்ப த யாரும்‌ தப்பிக்க 


கர்த்தர்‌ கோபங்கொண்டு பாவிகளை 
கீழே தள்ளுவார்‌. தாவீது இதை நினைவு 
கூர்ந்து, “தேவனே, கோபங்கொண்டு 
ஜனங்களை கீழே தள்ளும்‌” 
என்று சொல்லுகிறார்‌. தாவீது 
இங்கு ஜனங்கள்‌ என்று சொல்லுகிற 
வார்த்தை, அவருடைய சத்துருக்களைக்‌ 
குறிக்கிற வார்த்தையாகும்‌. 





EL 
TT 
பாவிகளின்‌ பாவம்‌ 
அவர்களுக்குப்‌ பாதுகாப்பைத்‌ தராது. 


அவர்களுக்கு அழிவை மாத்திரமே தரும்‌. 
அதையும்‌ நிச்சயமாய்த்‌ தரும்‌. 


ஒருபோதும்‌ 


தாவிதின்‌ விசுவாசமும்‌ ஜெபமும்‌ 
சங்‌ 56 : 8-13 


சங்‌ 56:8, என்‌ அலைச்சல்களை தேவரீர்‌ 
எண்ணியிருக்கிறீர்‌ என்‌ கண்ணீரை 
உம்முடைய துருத்தியில்‌ வையும்‌; 
அவைகள்‌ உம்முடைய கணக்கில்‌ 
அல்லவோ இருக்கிறது? 


சங்‌ 56:9, நான்‌ உம்மை நோக்கிக்‌ 
கூப்பிடும்‌ நாவில்‌ என்‌ சத்துருக்கன்‌ 
யின்னிட்டுத்‌ திரும்புவார்கள்‌; தேவன்‌ 
என்‌ பட்சத்தில்‌ இருக்கிறார்‌ என்பதை 
அறிவேன்‌. 


சங்‌ 6:10. 
அவருடைய 
பூகழுவேன்‌; 
அவருடைய 


புகழுவேன்‌. 


சங்‌ 56:11. தேவனை நம்பியிருக்கிறேன்‌, 
நான்‌ பயப்படேன்‌; மனுஷன்‌ எனக்கு. 
என்னசெய்வான்‌? 


சுங்‌ 56:12. தேவனே, நான்‌ உமக்குப்‌ 
பண்ணின பொருத்தனைகள்‌ என்‌ 
மேல்‌ இருக்கிறது; உமக்கு. 
ஸ்தோத்திரங்களைச்‌ செலுத்துவேன்‌. 


சங்‌ 56:18. நான்‌ தேவனுக்கு முன்பாக. 
ஜீவனுன்னோருடைய வெளிச்சத்திலே 
நடக்கும்படி, நீர்‌ எண்‌ ஆத்துமாவை 
மரணத்துக்கும்‌ என்‌: கால்களை 
இடறலுக்கும்‌ தப்புவியாதிருப்பீரோ?' 


தேவனை முன்னிட்டு, 
வார்த்தையைப்‌ 
கர்த்தரை முன்னிட்டு 
வார்த்தையைப்‌ 


என்‌ கண்ணீரை 
துருத்தியில்‌ வையும்‌ 


உம்முடைய 


என்‌ அலைச்சல்களை தேவரீர்‌ 
எண்ணியிருக்கிறீர்‌ எண்‌ கண்ணீரை 
உம்முடைய துருத்தியில்‌ வையும்‌; 
அவைகள்‌ உம்முடைய கணக்கில்‌ 
அல்லவோ இருக்கிறது? (சங்‌ 56:8) 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை 


QOODNENS 
PUBLISHERS 


, தாவீது மிகுந்த நெருக்கத்திலும்‌, 
பயத்திலும்‌ இருந்தாலும்‌, அவர்‌ 
கர்த்தருக்குள்‌ அநேக காரியங்களைத்‌ 
தியானித்து, தனக்குத்தானே 
ஆறுதஷடைந்திருக்கிறார்‌. கர்த்தர்‌ 
தன்னுடைய எல்லா அலைச்சல்களையும்‌, 
கவலைகளையும்‌, கண்ணிர்களையும்‌. 
தம்முடைய கணக்கில்‌ வைத்திருக்கிறார்‌. 
நம்முடைய வேண்டுதல்களையும்‌ 
விண்ணப்பங்களையும்‌ கர்த்தர்‌ ஒருபோதும்‌ 
மறந்துவிடமாட்டார்‌. பகளெல்லாம்‌ 
கர்த்தருடைய கணக்கிலிருக்கிறது. 


தாவீது இந்த சங்கீதத்தை எழுதுகிற 
இந்தக்‌ காலத்தில்‌, அவர்‌ ஒரு 
வாலிபனாகயிருக்க வேண்டுமென்று 
வேதபண்டிதர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. 
முப்பது வயதிற்குட்பட்டவராகயிருக்க 
வேண்டும்‌. ஆனாலும்‌ அவர்‌ தன்னுடைய 
ஜீவியத்தில்‌ அநேக பாடுகளை 
அனுபவித்திருக்கிறார்‌. 
துன்பங்களையும்‌, 
அட 
அவருடைய தகப்பனின்‌ 
பிரச்சனையிருந்தது. சவுலின்‌ 
அரமனையிலும்‌ பிரச்சனையிருந்தது. 
பாளயத்திலும்‌ பிரச்சனையிருந்தது. அவர்‌ 
வேடனுடைய கண்ணிக்கு தப்பித்து 
ஓடுகிற பறவையைப்போல, 
வனாந்தரத்திலே ஒவ்வொரு இடமாக 
ஓடிக்கொண்டிரு எ ருக்கறார்‌ பர்வதங்களில்‌ 
அலைந்து திரிகிறார்‌. 


நக 
வேதனைகளையும்‌ 
தாவீதுக்கு 
வீட்டிலும்‌ 


தாவீது வனாந்தரத்திலும்‌ 
பர்வதங்களிலும்‌ அலைந்து திரியும்போது, 
'என்‌ அலைச்சல்களை தேவரீர்‌ 
எண்ணியிருக்கிறீர்‌' என்று 
விசுவாசத்தோடு சொல்லுகிறார்‌. தாவீது 
எடுத்து வைக்கும்‌ ஒவ்வொரு அடியையும்‌ 
கர்த்தர்‌ அறிந்திருக்கிறார்‌. அவர்‌ இரவும்‌ 
பகலும்‌ பலவீனத்தோடும்‌, பயத்தோடும்‌ 
நடப்பதையெல்லாம்‌ கர்த்தர்‌ கவனித்துப்‌ 
பார்க்கிறார்‌. அவர்‌ வனாந்தரத்தில்‌ தன்‌ 
ஜீவனைக்‌ காப்பாற்றிக்கொள்வதற்காக 
அது தியது, 
நெருக்கத்தினாலும்‌ பயத்தினாலும்‌ 
கண்ணீர்விட்டு அழுகிறார்‌. 





ழ்‌ நள 
யாய 


கர்த்தர்‌ தாமே தன்னுடைய 
கண்ணீர்களெல்லாவற்றையும்‌ தம்முடைய 
நல்லன்‌ வைத்திருத்கவேண்டுபென்று 
ம்பி, “என்‌ கண்ணீரை உம்முடைய 
வையும்‌" என்று 

கர்த்தர்‌ தனது 

பார்த்து, அதன்‌ 

அளவைப்பார்த்து, அவர்‌ தனக்கு நன்மை 
செய்யவேண்டுமென்பதே தாவீதின்‌. 
விண்ணப்பம்‌. தன்னுடைய கண்ணீரை 
கர்த்தர்‌ தம்முடைய துருத்தியில்‌ வைப்பது 
போல, தன்னுடைய வேண்டுதல்களையும்‌ 
கர்த்தர்‌ தாமே 
ஞாபகபுஸ்தகத்தில்‌ 
வேண்டுமென்று 


விண்ணப்பங்களையும்‌ 
தம்முடைய 


எழுதிவைக்க 
விரும்புகிறார்‌. 

தாவீதின்‌ க்ஷ்டங்களெல்லாம்‌ 
கர்த்தருடைய கணக்கிலிருக்கிறது. 
கர்த்தர்‌ தம்முடைய ஞாபகபுஸ்தகத்தில்‌ 
தாவீதைப்பற்றிய எல்லா காரியங்களையும்‌ 
எழுதிவைத்திருக்கிறார்‌. கர்த்தருடைய 
காத்தில்‌ ஒரு துருத்தியும்‌, ஒரு புஸ்தகழும்‌ 
இருக்கிறது. இந்தத்‌ துருத்தியில்‌ நாம்‌ 
விடும்‌ கண்ணீர்களையெல்லாம்‌. கர்த்தர்‌ 
பிடித்து வைத்து அதை அளந்து 
பார்க்கிறார்‌. நம்முடைய பாவங்கள்‌ 
உணர்த்தப்பட்டு, நம்முடைய 
பாவமன்னிப்புக்காக நாம்‌ ஏறெடுக்கிற 
ஜெபங்களையெல்லாம்‌ கர்த்தர்‌ தம்முடைய 
ஞாபகபுஸ்தகத்தில்‌ எழுதி 
வைத்திருக்கிறார்‌. 


நம்முடைய  பாவங்களினிமித்தமாய்‌ 
அனுபவிக்கிற பாடுகள்‌ எதையும்‌ 
மறந்துவிடுவதில்லை. கர்த்தர்‌ 
நம்முடைய பாடுகளை கவனித்துப்‌ 
பார்க்கிறார்‌ அவர்‌ கிருபையும்‌ 
மனதுருக்கமுமுள்ளவர்‌. நாம்‌ 
கண்ணீரோடு கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
விண்ணப்பம்பண்ணும்போது, கர்த்தர்‌ 
தாமே நமக்கு தம்முடைய கிருபையையும்‌ 
இரக்கத்தையும்‌ காண்பிக்கிறார்‌. கர்த்தர்‌ 
துக்கப்படுகிறவர்களோடு துக்கப்படுகிறார்‌. 
வேதனைப்படுகிறவர்களோடு வேதனைப்‌ 
ர்‌. கண்ணீர்விடுகிறவர்களோடு 
நம்முடைய 

ஆத்துமாவின்‌ வியாகுலத்தை கர்த்தர்‌ 
றிந்திரக்கறார்‌ 


நாம்‌ 
கர்த்தா 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ODNENIS 


PUBLISHERS 


அப்போஸ்தலர்‌ 
தீமோத்தேயுவின்‌ கண்ணீரை ஞாபகம்‌ 
பண்ணினார்‌. “நான்‌ இரவும்‌ பகலும்‌ 
இடைவிடாமல்‌ என்‌ ஜெபங்களில்‌ உன்னை 
நினைத்து, உன்‌ கண்ணீரை 
ஞாபகம்பண்ணி, சந்தோஷத்தால்‌ 
நிறையப்படும்படிக்கு உன்னைக்‌ காண 
வாஞ்சையாயிருந்து, உன்னிலுள்ள 
மாயமற்ற விசுவாசத்தை நினைவு 
கூருகிறதினால்‌, என்‌ முன்னோர்கள்‌ 
முதற்கொண்டு தக மனச்சாட்சியோடே 


ராதித்துவரும்‌ நான்‌ 
திக்கின்‌” 122 தோமோ | 134). 


பிள்ளைகளின்‌ 

ஒருபோதும்‌ 
தாம்‌ நியமித்து 
காலத்தில்‌, கர்த்தர்‌ 

கிருபையினாலும்‌ 
இரக்கத்தினாலும்‌ நம்மை விசாரிப்பார்‌. 
கண்ணீரோடு விதைக்கிறவர்கள்‌ 
சந்தோஷத்தோடு அறுவடைசெய்வார்கள்‌. 
நம்முடைய வேதனைகளை கர்த்தருடைய 
சமுகத்தில்‌ கண்ணீர்விட்டு சொல்லும்‌ 
போது, கர்த்தர்‌ தாமே நம்முடைய 
கண்ணீரைத்‌ துடைத்து, நம்முடைய 
ஆத்துமாவுக்கு ஆறுதலைத்தருவார்‌. 
கண்ணீராக விதைக்கப்படும்‌ அது 
முத்தாக வெளிப்படும்‌. 


பவுல்‌ 


கர்த்தர்‌ தம்முடைய 
வருத்தத்தை 
மறந்துவிடமாட்டார்‌. 
வைத்திருக்கிற 
தம்முடைய 


என்‌ சத்துருக்கள்‌ பின்னிட்டுத்‌ 
திரும்புவார்கள்‌. 


நான்‌ உம்மை நோக்கிக்‌ கூப்பிடும்‌. 
நானில்‌ என்‌ சத்துருக்கன்‌ பின்னிட்டுத்‌ 
திரும்புவார்கள்‌; தேவன்‌ என்‌ பட்சத்தில்‌ 
இருக்கிறார்‌ என்பதை அறிவேன்‌ 
(சங்‌ 56:9). 


தான்‌ கர்த்தரிடத்தில்‌ ஜெபம்பண்ணும்‌ 
போது, தன்னுடைய சத்துருக்களுக்கு 
தோல்வி உண்டாகும்‌ என்று தாவீது 
எதிர்பார்க்கிறார்‌. தங்கள்‌ தோல்லிகளைப்‌ 
பார்த்து சத்துருக்கள்‌ பயப்படுவார்கள்‌. 
தாவீதோ அவர்களுடைய தோல்விகளைப்‌ 
பார்த்து தன்னுடைய இருதயத்தில்‌ 
ஆறுதல்‌ தாவீதின்‌ விசுவாசம்‌ 
உறுதிப்படும்‌. 





ழ்‌ நள 
யாய 


தாவீது கர்த்தருடைய சமுகத்தில்‌, 
விசுவாசத்தோடு, “நான்‌ உம்மை நோக்கி 
கூப்பிடும்‌. நாளில்‌ சத்துருக்கள்‌ 
பின்னிட்டுத்‌ திரும்புவார்கள்‌” என்று 
சொல்லுகிறார்‌. தாவீதுக்கு, தன்னுடைய 
சத்துருக்களை முறியடிக்க, ஜெபத்தைத்‌ 
தவிர வேறு ஆயுதம்‌ எதுவும்‌ 
தேவைப்படவில்லை. கர்த்தர்‌ தன்‌ 
பட்சத்திலிருக்கிறார்‌ என்பதை தாவீது 
அறிந்திருக்கிறார்‌. 

கர்த்தர்‌ நம்மோடு கூடமிருக்கும்‌ 
போது, அவர்‌ நம்முடைய 
வேதனைகளையும்‌, துக்கங்களையும்‌, 
ஆபத்துக்களையும்‌ அறிந்திருக்கிறார்‌. 
இவர்‌ நம்முடைய சத்துருக்களோடு 
யுத்தம்பண்ணுவார்‌. நாம்‌ அழிந்து 
போகாதபடி கர்த்தர்‌ தாமே 
நம்மைப்‌ பாதுகாப்பார்‌. தேவன்‌ நம்மோடு 
கூடயிருக்கும்போது, நமக்கு விரோதமாய்‌ 
யாரும்‌ யுத்தம்செய்து நம்மை மேற்கொள்ள 
முடியாது. 


நம்முடைய 
உலகப்பிரகாரமான 
பயன்படுத்தி நாம்‌ 
வேண்டியதில்லை. நாம்‌ 
சமுகத்திற்கு முன்பாக, முழங்காலில்‌ 
நின்று, நம்முடைய சத்துருக்களுக்கு 
விரோதமாய்‌ யுத்தம்பண்ணவேண்டும்‌. 
யுத்தம்‌ கர்த்தருடையது. கர்த்தர்‌ நமக்காக 
யுத்தம்பண்ணுவார்‌. 


சத்துருக்களோடு 
ஆயுதங்களைப்‌ 
யத்தம்பண்ண 
கர்த்தருடைய 


“எந்தச்‌ சமயத்திலும்‌ சகலவிதமான 
வேண்டுதலோடும்‌ விண்ணப்பத்தோடும்‌ 
ஆவியினாலே ஜெபம்‌ பண்ணி, அதன்‌ 
பொருட்டு மிகுந்த மனஉறுதியோடும்‌ சகல 
பரிசுத்தவான்௧ளுக்காகவும்‌ பண்ணும்‌ 
வேண்டுதலோடும்‌ விழித்துக்‌ 
கொண்டிருங்கள்‌" (எபே 68). 


தேவனை நம்பியிருக்கிறேன்‌. 


தேவனை முன்னிட்டு அவருடைய 
வார்த்தையைப்‌ புகழுவேன்‌; கர்த்தரை 
முன்னிட்டு அவருடைய ப்‌ 
புகழுவேன்‌.. தேவனை 
நம்பியிருக்கிறேன்‌, நாண்‌ பயப்படேன்‌; 
மனுஷன்‌ எனக்கு என்ணசெய்வான்‌? 
(சங்‌ 56:10,11) 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மமம்‌ 


PUBLISHERS 
கர்த்தரிடத்தில்‌ 
அவருடைய 


தாவீது 
நம்பிக்கையாயிருக்கிறார்‌. 
விசுவாசம்‌ மனுஷருடைய பயத்திலிருந்து 
அவரை விடுவிக்கிறது. தாவீது 
தன்னுடைய விசுவாசத்தினால்‌, தன்னைப்‌ 
பயமுறுத்துகிற மனுஷரை நோக்கிப்‌ 
பார்க்காமல்‌, தன்மீது அன்பாயிருக்கிற 
கர்த்தரை நோக்கிப்‌ 
கர்த்தரைத்‌ துதிக்கிறார்‌. 2 
முன்னிட்டு அவருடைய வார்த்தையைப்‌ 
புகழுவேன்‌” என்று மறுபடியுமாகச்‌ 
சொல்லுகிறார்‌. 
என்னும்‌ சொல்லுக்கு 
கர்த்தருடைய வாக்குத்தத்தம்‌ என்று 
பொருள்‌. கர்த்தரே வாக்குப்பண்ணியவர்‌. 
வாக்குப்பண்ணியவர்‌ உண்மையுள்ளவர்‌. 
தாவீது தேவனை 
அவருடைய 
வாக்குத்தத்தத்தை நம்புகிறார்‌ 
தாவீது தேவனை நர்பியிருக்கிறார்‌. 
தாவீதுக்கு வேறு யார்மீதும்‌ 
நம்பிக்கையில்லை. கர்த்தரை நம்பி 
விசுவாசத்தோடு, “நான்‌ பயப்பட 
மனுஷன்‌ எனக்கு என்ன செய்வாள்‌ 
என்று சொல்லுகிறார்‌. மனுஷனால்‌ 
தனக்கு என்ன செய்ய முடியும்‌ என்று 
தாவீதுக்குத்‌ தெரியும்‌ மனுஷன்‌ 
தாவீதை விழுங்கப்பார்க்கிறான்‌. 
தாவீதுக்கு விரோதமாய்‌ அகங்கரித்துப்‌ 
போர்‌ செய்ய வருகிறான்‌. ஆனாலும்‌ 
அவர்களால்‌ தாவீதுக்கு ஒரு சேதமும்‌ 
செய்ய முடியவில்லை. தாவீது தேவனை 
நம்பியிருப்பதினால்‌, தேவன்‌ தாவீதைப்‌ 
பாதுகாக்கிறார்‌. தாவீதைப்போலவே, 
தம்மை நம்பியிருக்கிற எல்லாரையும்‌ 
தேவன்‌ பாதுகாப்பார்‌. 


“வார்த்தை” 


நான்‌ உமக்குப்‌ பண்ணின 
பொருத்தனைகள்‌' 
என்மேலிருக்கிறது. 


தேவனே, நான்‌ உமக்குப்‌ 
பண்ணின பொருத்தனைகன்‌ என்மேல்‌ 
இருக்கிறது; உமக்கு. 
ஸ்தோத்திரங்கனைச்‌ செலுத்துவேன்‌ 
(சங்‌ 5612). 





ழ்‌ நள 
யாய 


தாவீது கர்த்தரோடு உடன்படிக்கை 
செய்திருக்கிறார்‌. அந்தப்‌ பொருத்தனை 
தாவீதின்‌ மேலிருக்கிறது. ஏற்கெனவே 
தாவீதின்மீது அநேக பாரங்கள்‌ 
சுமத்தப்பட்டிருக்கிறது. அவருடைய 
சத்துருக்கள்‌ அவருக்கு விரோதமாக 
எழும்பிமிருக்கிறார்கள்‌. அவருடைய 
ஜீவனுக்கு ஆபத்து உண்டாயிற்று. பயமும்‌ 
வியா உண்டாயிற்று. 
இவையெல்லாவற்றிற்கும்‌ மத்தியில்‌, 
தாவீது தான்‌ கர்த்தரிடத்தில்‌ பண்ணின 
பொருத்தனைகளை  நினைவுகூருகிறார்‌. 

ப்‌ பொ கள்‌ மேல்‌ 
இர்வின்‌ 


நாம்‌ கர்த்தருக்குச்‌ செய்த 
பொருத்தனைகளை மறந்துவிடக்கூடாது. 
அந்தப்‌ பொருத்தனைகள்‌ எப்போதும்‌ 
நம்முடைய இருதயத்தில்‌ இருக்கவேண்டும்‌. 
நாம்‌ ஞானஸ்நானம்‌ பெற்றுக்கொண்ட 
போது செய்த  பொருத்தனைகளை, 
கர்த்தருடைய பந்தியில்‌ பங்குபெறும்‌ போது 
நினைவுக.ரவேண்டும்‌. நம்முடைய 
ஜீவியத்தில்‌ பல்வேறுவிதமான பாடுகள்‌, 
சோதனைகள்‌, வேதனைகள்‌, வருத்தங்கள்‌, 
வியாதிகள்‌ வரும்போதெல்லாம்‌ நாம்‌ 
கர்த்தரிடத்தில்‌ பொருத்தனை 
பண்ணுகிறோம்‌. நம்முடைய 
பொருத்தனையில்‌ நாம்‌ 
உண்மையுள்ளவர்களாயிருக்க வேண்டும்‌ 
அதன்‌. பிரகாரம்‌ ஜீவிக்கவேண்டும்‌ 
பொருத்தனையை மீறுவது பாவம்‌ 


தாவீது கர்த்தருக்குப்‌ பொருத்தனை 
பண்ணி அதன்‌ பிரகாரம்‌ ஜீவிக்கிறார்‌. 
“கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்களை 
செலுத்துவது தான்‌ தாவீதின்‌ 
பொருத்தனை. தன்னுடைய ஜீவியத்தில்‌ 
எப்படிப்பட்ட சம்பவங்கள்‌ நடைபெற்றாலும்‌, 
தான்‌ கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்களை 
செலுத்துவதாக, தாவீது கர்த்தரிடத்தில்‌ 
பொருத்தனை செய்திருக்கிறார்‌. 
அந்தப்‌ பொருத்தனையின்‌ பிரகாரமாக 
தாவீது கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்களைச்‌ 
செலுத்துகிறார்‌. கர்த்தரையே 
நம்பியிருக்கிறார்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ODNENIS 


PUBLISHERS 


கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்களைச்‌ 
செலுத்துகிற வாய்ப்பு தாவீதுக்கு 
அநேகமுண்டாயிற்று. அப்போதெல்லாம்‌ 
அவர்‌ கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்களைச்‌ 
செலுத்துகிறார்‌. நாம்‌ கர்த்தருக்கு 
பொருத்தனை செய்தாலும்‌ 
செய்யாவிட்டாலும்‌ நாம்‌ கர்த்தரைத்‌ 
துதிக்கவேண்டும்‌. கர்த்தரைத்‌ துதிப்பது 
நம்முடைய கடமை. இதுவே நமக்கு 
சிலாக்கியம்‌ கர்த்தரைத்‌ துதிப்பதே 
நமக்கு மேன்மை. துதி பெருகும்போது 
கிருபை பெருகும்‌. 


நாம்‌ கர்த்தருடைய கிருபைக்காகவும்‌, 
இரக்கத்திற்காகவும்‌ அவருடைய 
சமுகத்தில்‌ ஜெபிக்கும்போது, நம்முடைய 
ஜெபத்தோடு, பொருத்தனையும்‌ 
சேர்ந்திருக்கவேண்டும்‌. நாம்‌ தேவனுடைய 
இரக்கங்களைப்‌ பெற்றுக்கொள்ளும்போது 
கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்களைச்‌ செலுத்த 
வேண்டும்‌. பயபக்தியாயும்‌, பரிசுத்தமாயும்‌ 
'விக்கவேண்டும்‌. பிறருக்கும்‌ நன்மை 
ய்யவேண்டும்‌. 


ஜீவனுள்ளோருடைய 
வெளிச்சம்‌ 


நான்‌ தேவனுக்கு முன்பாக 
ஜீவனுன்னோருடைய வெளிச்சத்திலே 
நடக்கும்படி, நீர்‌ என்‌ ஆத்துமாவை 
மரணத்துக்கும்‌ என்‌ கால்களை 
இடறலுக்கும்‌ தப்புவியாதிருப்பீரோ?' 
(சங்‌ 56:13) 


தாவீதின்‌ சத்துருக்கள்‌ அவரைப்‌ 
பிடிப்பதற்கு ஆயத்தமாயிருக்கிறார்கள்‌. 

அவருக்கு மிகவும்‌ அருகாமையில்‌ 
வந்துவிடுகிறார்கள்‌. கர்த்தரோ 
தாவீதின்‌ ஆத்துமாவை மரணத்திற்குத்‌ 
தப்புவிக்கிறார்‌. அவருடைய கால்களையும்‌ 
இடறலுக்குத்‌ தப்புவிக்கிறார்‌. தாவீது 
தேவனுக்கு முன்பாக 
ஜீவனுள்ளோருடைய வெளிச்சத்திலே 
நடக்‌ விரும்புகிறார்‌. கர்த்தர்‌ அதை 
வாய்க்கப்பண்ணுகிறார்‌. 





ழ்‌ நள 
யாய 


கர்த்தர்‌ பல வேளைகளில்‌ நம்மை 


பாவத்திற்குத்‌ தப்புவிக்கிறார்‌. பாவம்‌ 
செய்ய விரைந்தோடும்‌ நம்முடைய 
கால்களை, தடைபண்ணுகிறார்‌. 
பாவத்தின்‌ சம்பளம்‌ மரணம்‌. ஆனாலும்‌ 
நாம்‌ செய்த பாவத்தினிமித்தமாய்‌, நமக்குத்‌ 
தண்டனை கொடுக்காமல்‌, தம்முடைய 
மகாபெரிய கிருபையினால்‌ நமக்குப்‌ 
பாவமன்னிப்பைக்‌ கொடுக்கிறார்‌. 
நம்முடைய ஆத்துமாவை மரணத்திற்குத்‌ 
தப்புவிக்கிறார்‌ 


நம்முடைய ஜீவியத்தில்‌ 
ஆரம்பித்திருக்கிறார்‌. 
அதை தம்முடைய 
நாமமகிமைக்காக, பரிபூரணமாய்ச்‌ 
செய்துமுடிப்பார்‌. நம்மைத்‌ கரம்பிடித்து 
வழிநடத்துகிற கர்த்தர்‌, முற்றும்‌ முடிய. 
நம்முடைய மரணபரியந்தம்‌ நம்மை 
வழிநடத்துவார்‌. நம்முடைய சுயபலத்தில்‌ 
நாம்‌ நடந்தால்‌, நம்முடைய கால்கள்‌ 
இடறும்‌. நமக்கு கர்த்தருடைய கிருபையும்‌, 
அவருடைய வழிநடத்துதலும்‌ தேவை. 
கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்‌ 


கர்த்தர்‌ 
நற்கிரியையை 
ஆரம்பித்தவர்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம்மா 


ரமி 


தங்களை நிற்கிறோம்‌. என்று 
சொல்லுகிறவர்கள்‌, கீழே விழுந்துவிடாத 
படி மிகுந்த எச்சரிப்போடிருக்க வேண்டும்‌. 
கர்த்தர்‌ நம்மை தாங்கினால்தான்‌, நம்மால்‌ 
கீழே விழாமல்‌ நிற்கமுடியும்‌. நம்முடைய 
சுயபலத்தினால்‌ நம்மால்‌ நிற்கமுடியாது. 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
எகிப்து 
அழமைத்தனத்திலிருந்து 
அவர்களை வனாந்தரத்தில்‌ 
அழித்துப்போட வேண்டுமென்பது 
கர்த்தருடைய நோக்கமல்ல. அவர்களை 
கானான்‌ தேசத்திலே  குடியிருக்கச்‌ 
செய்யவேண்டும்‌ என்பதே கர்த்தருடைய 
நோக்கம்‌ கர்த்தர்‌ தம்முடைய 
பிள்ளைகளுக்கு எப்போதுமே நன்மை 
செய்கிறவர்‌. கர்த்தர்‌ நம்முடைய 
ஆத்துமாவை மரணத்திற்கு விலகிக்‌ 
காக்கும்போது, நமக்கு நித்திய ஜீவன்‌ 
கிடைக்கிறது. நாம்‌ தேவனுக்கு முன்பாக 
ஜீவனுள்ளோருடைய வெளிச்சத்திலே 
நடப்போம்‌. இதுவே நமக்கு மெய்யான 
ஆசீர்வாதம்‌. இஸ்‌ 
ஆசீர்வதிப்பதே 

பிரியமானது. தம்முடைய 

ராஜ்யத்திற்குள்‌ நாம்‌ பிரவேசிக்க 
வேண்டுமென்பது தேவனுடைய சித்தம்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


ஐம்பத்து ஏழாவது சங்கீதமும்‌, 
56-ஆவது சங்கீதமும்‌ ஒன்றுபோலுள்ளது. 
தாவீது இவ்விரண்டு சங்கீதங்களையும்‌ 
ஒரே சூழ்நிலையில்‌ எழுதியிருக்கிறார்‌. 
தாவீதின்‌ ஜீவனுக்கு ஆபத்து 
உண்டாயிருக்கிறது. பாவம்‌ செய்துவிடும்‌ 
சூழ்நிலையில்‌ இருக்கிறார்‌. இப்படிப்பட்ட 
சூழ்நிலையில்‌ தாவீது “எனக்கு 
இரங்கும்‌ தேவனே” என்று சொல்லி 
இந்த சங்கீதத்தை ஆரம்பிக்கிறார்‌ 
36-ஆவது சங்கீதத்தின்‌ ஆரம்பத்திலும்‌ 
தேவனே எனக்கு இரங்கும்‌" என்னும்‌ 
வாக்கியமே முதல்‌ வசனத்தில்‌ 
வந்திருக்கிறது 


தாவீது இந்த சங்கீதத்தை 
ஜெபத்தோடு ஆரம்பிக்கிறார்‌. தன்னுடைய 
சத்துருக்களைப்பற்றி கர்த்தரிடத்தில்‌ 
முறையிடுகிறார்‌. தாவீதின்‌ 
விண்ணப்பத்திற்கு கர்த்தர்‌ உடனடியாக 
பதில்‌ கொடுக்கவில்லை (சங்‌ 574-6) 
தாவீது கர்த்தரிடத்தில்‌ 
தன்னுடைய வேண்டுதல்களையும்‌ 
விண்ணப்பங்களையும்‌ ஏறெடுத்த பின்பு 
அவர்‌ கர்த்தரை நன்றியோடு 
துதிக்கிறார்‌. தாவீதின்‌ இருதயம்‌ 
சந்தோஷத்தினால்‌ நிரம்பியிருக்கிறது 
(சங்‌ 577-11), 


தாவீதின்‌ ஜெயம்‌ 
சங்‌ 57 : 1-6 


(தாவீது 
கெயியில்‌ 


நஷ்டம்‌ 


சுவுலுக்குத்‌ 

நேரிடாதபடி. அல்தஷ்கேத்‌. 
என்னும்‌ வாத்தியத்தில்‌ வாசிக்கத்‌ 
தாவீது பாடி இராகத்தலைவனுக்கு 
ஒப்புவித்த மிக்தாம்‌ என்னும்‌ சங்கீதம்‌). 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மமம்‌ 


PUBLISHERS 


சங்‌ 57:1. எனக்கு இரங்கும்‌, தேவனே, 
எனக்கு இரங்கும்‌ உம்மை என்‌ 
ஆத்துமா அண்டிக்கொள்ளுகிறது; 
விக்கினங்கள்‌. கடத்துபோகுமட்டும்‌. 
உமது செட்டைகளின்‌ திழலிலே வத்து 
அடைவேன்‌. 


சங்‌ 57:2. எனக்காக யாவையும்‌ செய்து 
முடிக்கப்போகிற தேவனாகிய 
உன்னதமான நோக்கிக்‌ 
கூப்பிடுவேன்‌. 


தேவனை 


சங்‌ 573, என்னை விழுங்கப்‌ 
பார்க்கிறவன்‌ என்னை தித்திக்கையில்‌, 
அவர்‌ பரலோகத்திலிருத்து ஒத்தாசை. 
அனுப்பி, என்னை இரட்சிப்பார்‌: 
(சேலா) தேவன்‌ தமது கிருபையையும்‌ 
தமது சத்தியத்தையும்‌ அனுப்புவார்‌. 


சங்‌ 57:4. என்‌ ஆத்துமா சிங்கங்களின்‌ 
நடுவிலிருக்கிறது; தீயை இறைக்கிற 
மனுபுத்திரருக்குன்னே கிடக்கிறேன்‌; 
அவர்கள்‌ பற்கள்‌ ஈட்டிகளும்‌ 
அம்புகளும்‌, அவர்கன்‌ நாவு கருக்கான 
பட்டயமுமாயிருக்கிறது. 


சங்‌. 575. தேவனே வானங்களுக்கு 
மேலாக உயர்த்தருளூம்‌ உமது மகிமை 
பூமியனைத்தின்மேலும்‌ 
உயர்த்திருப்பதாக. 


சங்‌ 57:6. என்‌ கால்களுக்குக்‌ 
கண்ணியை வைத்திருக்கிறார்கன்‌; என்‌ 
ஆத்துமா தொய்த்துபோயிற்று; எனக்கு 
முன்பாகக்‌ குழியை வெட்டி, அதின்‌ 
நடுவிலே விழுந்தார்கள்‌. (சேலா) 


எனக்கு இரங்கும்‌ தேவனே 


எனக்கு இரங்கும்‌, தேவனே, 
எனக்கு இரங்கும்‌ உம்மை என்‌ 
ஆத்துமா அண்டிக்கொள்ளுகிறதூ; 
விக்கினங்கள்‌ கடத்துபோகுமட்டும்‌. 
உமது செட்டைகளின்‌ நிழலிலே வந்து 
அடைவேன்‌ (சங்‌ 57:1). 





ழ்‌ நள 
யாய 


இந்த 
“அல்தஷ்கேத்‌” 
பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. 
வார்த்தை 
பயன்படுத்தப்படாத 
இந்த வார்த்தைக்கு, க க்க்கடாத்‌! 
என்று பொருள்‌. ஒரு சிலர்‌ அல்தஷ்கேத்‌ 
என்பது ஒரு ராகத்தின்‌ பெயர்‌ என்றும்‌, 
ஒரு வாத்தியத்தின்‌ பெயர்‌ என்றும்‌ 
சொல்லுகிறார்கள்‌. மற்றவர்களோ இந்த 
சங்கீதம்‌ எழுதப்பட்ட சூழ்நிலையோடு 
தொடர்புபடுத்தி, அல்தஷ்கேத்‌ என்னும்‌ 
வார்‌ க்கக்கூடாது” என்‌, 
த பொறா கள அகி 

சவுல்‌ தாவீதைப்‌ 
அவரைப்‌ பின்தொடர்ந்து 
தாவீது சவுலுக்குத்‌ தப்பியபடி 
ஒதுங்குகிறார்‌. அப்போது தாவீதுக்கு 
சவுலைக்‌ கொன்றுபோடும்‌ வாய்‌ 
கிடைக்கிறது. தாவீதின்‌ வேலைக்காரரும்‌, 
இந்த வாய்ப்பை பயன்படுத்தி, சவுலைக்‌ 
கொன்றுபோடுமாறு சொல்லுகிறார்கள்‌. 
ஆனால்‌ தூவீதோ தேவனால்‌ 
அபிஷேகம்பண்ணப்பட்ட சவுலைக்‌ 
கொல்லுவதற்கு மனதில்லாதிருக்கிறார்‌. 
அந்தப்‌ பாவத்தை தான்‌ செய்யக்‌ 
கூடாது. என்று கர்த்தரிடத்தில்‌. 
ஜெபம்பண்ணுகிறார்‌ சவலை 
“அழிக்கக்கூடாது” என்று தீர்மானிக்கிறார்‌. 


பிடிப்பதற்காக 
வருகிறார்‌ 
கெபியில்‌ 


“அப்பொழு 
அவனை நோக்கி: 
சத்துருவை உன்‌ கையில்‌ 
ஒப்புக்கொடுப்பேன்‌; உன்‌ பார்வைக்கு 
நலமானபடி அவனுக்குச்‌ செய்வாயாக 
என்று கர்த்தர்‌ உன்னோடே சொன்ன 
நாள்‌ இதுதானே என்றார்கள்‌; தாவீது 
எழுந்திருந்துபோய்‌, சவுலுடைய 
சால்வையின்‌  தொங்கலை மெள்ள 
அறுத்துக்கொண்டான்‌. தாவீது சவுலின்‌. 
சால்வைத்‌ தொங்கலை அறுத்துக்‌ 
கொண்டதினிமித்தம்‌ அவன்‌ மனது. 
அடித்துக்கொண்டிருந்தது. அவன்‌ தன்‌ 
மனுஷரைப்‌ பார்த்து: கர்த்தர்‌ அபிஷேகம்‌ 
பண்ணின என்‌ ஆண்டவன்மேல்‌ என்‌ 
கையைப்‌ போடும்படியான இப்படிப்பட்ட 
காரியத்தை நான்‌  செய்யாதபடிக்கு, 


தாவீதின்‌ 
இதோ, 


மனுஷர்‌ 


நான்‌ உன்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை OCDNENIS 


PUBLISHERS 


கர்த்தர்‌ என்னைக்‌ காப்பாராக; அவர்‌ 
கர்த்தரால்‌ அபிஷேகம்‌ பண்ணப்பட்டவர்‌ 
என்று சொல்லி, தன்‌ மனுஷரைச்‌ 
சவுலின்மேல்‌ எழும்பஒட்டாமல்‌, 
இவ்வார்த்தைகளினால்‌ அவர்களைத்‌ 
தடைபண்ணினான்‌; சவுல்‌ எழுந்திருந்து. 
கெபியைவிட்டு, வழியே நடந்துபோனான்‌.” 
சாமு 24:4-7). 


“அல்தஷ்கேத்‌ - அழிக்கக்கூடாது” 
என்னும்‌ வார்த்தைக்கு, சவுல்‌ தாவீதை 
அழிக்கக்கூடாது, தாவீதைத்‌ 
துன்பப்படுத்துக்கூடாது, தாவீதைக்‌ 
கொன்றுபோடக்கூடாது என்றும்‌ பொருள்‌ 
சொல்லலாம்‌. 


தாவீது கர்த்தரிடத்தில்‌ நம்பிக்கை 
வைத்திருக்கிறார்‌. தாவீதின்‌ விசுவாசமே 
அவருக்கு ஆறுதலாயிருக்கிறது. தாவீது 
தன்னுடைய சூழ்நிலையை கர்த்தரிடத்தில்‌ 
ஒப்புக்கொடுக்கிறார்‌. "எனக்கு இரங்கும்‌ 
வனே” என்று சொல்லி பயபக்தியோடு, 
ண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 


இயேசுகிறிஸ்து ஆயக்காரனுடைய 
ஜெபத்தைப்பற்றிச்‌ சொன்னார்‌. 
ஆயக்காரன்‌ தூரத்திலே நின்று. தன்‌ 
கண்களையும்‌ வானத்துக்கு ஏறெடுக்கத்‌ 
துணியாமல்‌, மார்பிலே. 
அடித்துக்கொண்டு: தேவனே! பாவியாகிய 
என்மேல்‌ கிருபையாயிரும்‌ என்றான்‌" 
(லூக்‌ 1813). தாவீதின்‌ ஜெபமும்‌ 
ஆயக்காரனின்‌ ஜெபமும்‌ 
ஒன்றுபோலுள்ளது. இரண்டுபேருமே 
தேவனுடைய இரக்கத்திற்காக கெஞ்சி 
மன்றாடுகிறார்கள்‌. 
கர்த்தரை 
"னுடைய 
நமக்கு 


தாவீதின்‌ ஆத்துமா 
அண்டிக்கொள்கிறது. 
கிருபாசனத்தண்டையிலே, 
கர்த்தருடைய கிருபையைப்‌ பெற்றுக்‌ 
கொள்ளும்‌ நம்பிக்கை உண்டு. 
"விக்கினங்கள்‌ கடந்துபோகுமட்டும்‌ உமது 
செட்டைகளின்‌ நிழலிலே. 
என்று தாவீது 
கோழிக்குஞ்சுகள்‌, 
செட்டைகளின்‌ 
அடைவதைப்போல, தாவீது கர்த்தருடைய 
பாதுகாப்பாகயிருக்க 
விரும்புகிறார்‌. 





ழ்‌ நள 
யாய 


செட்டைகளின்‌ நிழலிலே வந்து அடையும்‌ 

குஞ்சுகள்‌ கற்‌ 
பருந்துகளால்‌ களை 

கொத்திக்கொண்டு தபாது 


தாவீதின்‌ சத்துருக்கள்‌ அவரைப்‌ 
பிடிப்பதற்காக வருகிறார்கள்‌. தாவீதோ 
கர்த்தருடைய செட்டைகளின்‌ 
வந்தடையவேண்டுமென்று விரும்புகிறார்‌. 
விக்கினங்கள்‌ கடந்துபோகுமட்டும்‌ 
கர்த்தருடைய பூரண பாதுகாப்பில்‌ 
இருக்க வேண்டுமென்று தாவீது 
கர்த்தரிடத்தில்‌ ஜெபிக்கிறார்‌. 

கர்த்தருக்கேற்ற வேளையில்‌. 
தன்னுடைய எல்லா பிரச்சனைகளும்‌ 
நல்லபடியாக முடிவடையும்‌ என்று 
தாவீது கர்த்தருக்குள்‌ 
நிச்சயத்திருக்கிறார்‌ விக்கினங்கள்‌ 
கடந்துபோகும்‌ என்பது தாவீதின்‌ 
நம்பிக்கை. கர்த்தர்‌ நல்லவர்‌. தம்மை 
நம்பியிருக்கிறவர்களுக்கு கர்த்தருடைய 
கிருபை என்றுமுள்ளது. அந்தக்‌ கிருபை 
தனக்குமுள்ளது என்று விசுவாசித்து 
தாவீது ரு ய சமுகத்தில்‌. 
ஆறுதனயிருக்கி! 


கோழி 
தன்னுடைய 
வைத்துப்‌ 


தன்னுடைய குஞ்சுகளை, 
செப்டைகளின்‌ நிழலிலே 
பாதுகாக்கும்‌ அதுபோல 
கர்த்தரும்‌ தம்முடைய பிள்ளைகளை, 
தம்முடைய செட்டைகளின்‌ நிழலிலே. 
வைத்துப்‌ பாதுகாப்பார்‌ என்று தாவீது 
நம்புகிறார்‌. கர்த்தருடைய சமுகமே 
நமக்கும்‌ பாதுகாப்பானது. நமக்கு 
விரோதமாக எத்தனை சத்துருக்கள்‌ 
எழும்பி வந்தாலும்‌, நாம்‌ கர்த்தருடைய 
செட்டைகளின்‌ நி வந்து 
தஞ்சமடையவேண்டும்‌. கர்த்தர்‌ நம்மைப்‌ 
பாதுகாப்பார்‌. கர்த்தர்‌ சத்துருக்களை 
பார்த்துக்கொள்வார்‌ 


உன்னதமான 
நோக்கிக்‌ கூப்பிடுவேன்‌ 


தேவனை 


எனக்காக யாவையும்‌ செய்து 
முடிக்கப்‌ போகிற தேவனாகிய 
உன்னதமான தேவனை நோக்கிக்‌ 
கூப்பிடுவேன்‌ (சங்‌ 57:2). 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை 


QOODNENS 
PUBLISHERS 


தாவீதுக்கு கர்த்தரிடத்தில்‌ ஒரே ஒரு 
வாஞ்சை மாத்திரமே உள்ளது. 
தனக்காக யாவையும்‌ 
முடிக்கப்போகிறார்‌ என்பதே 
எதிர்பார்ப்பு கர்த்தர்‌ 
பாதுகாப்பார்‌, பராமரிப்பார்‌, செழித்திருக்கச்‌ 
செய்வார்‌ என்று தாவீது கர்த்தருக்குள்‌ 
நம்பிக்கையாயிருக்கிறார்‌. தாவீது 
குர்த்தரைப்பற்றிச்‌ சொல்லும்போது, அவர்‌ 


தாவீது உன்னதமான தேவனுக்கு 
நேராக தன்னுடைய த்துமாவை 
உயர்த்துகிறார்‌. தன்னுடைய ஜெபங்களை 
பயபக்தியோடு ஏறெடுக்கிறார்‌. 
உன்னதமான தேவனை நோக்கிக்‌ 
கூப்பிடுகிறார்‌. ஏனெனில்‌, அந்த 
உன்னதமான தேவனே, தாவீதுக்காக 
யாவையும்‌ செய்து முடிக்கப்போகிறார்‌. 


தேவன்‌ தமது கிருபையையும்‌ 
சத்தியத்தையும்‌ அனுப்புவார்‌ 


விழுங்கப்பார்க்கிறவன்‌' 

தித்திக்கையில்‌, அவர்‌ 

பரலோகத்திலிருத்து ஒத்தாசை அனுப்பி, 

என்னை இரட்சிப்பார்‌: (சேலா.) தேவன்‌ 

தமது கிருயையையும்‌ தமது 

சத்தியத்தையும்‌ அனுப்புவார்‌ 
(சங்‌ 57:9). 

தனக்குத்‌ தேவையான எல்லா 

உதவிகளையும்‌ தாளீது 

கர்த்தரிடத்திலிருந்தே.  எதிர்பார்க்கிறார்‌ 

கர்த்தர்‌ பரலோகத்திலிருந்து தனக்கு 

ஒத்தாசை அனுப்பி, தன்னை இரட்சிப்பார்‌ 

என்று தாவீது கர்த்தருக்குள்‌ 

விசுவாசத்தோடிருக்கிறார்‌ கர்த்தரை 

நாம்‌ அடைக்கலமாகக்‌ 

ன்டும்‌ அவருடைய 

, நிழலிலே வந்து 

கர்த்தரிடத்தில்‌ 

ஜெபத்தோடும்‌ 

கர்த்தர்‌ 

தம்முடைய 





ழ்‌ நள 
யாய 


தாவீதுக்கு அடைக்கலமாக 
யாருமில்லை. அவரால்‌ யாரிடத்திலும்‌ 
போகமுடியவில்லை. தாவீதுக்கு 
உதவிசெய்ய யாரும்‌ முன்வரவில்லை. 
இந்தப்‌ பூமியில்‌ தனக்கு உதவிசெய்ய 
ஒருவரும்‌ இல்லாத போதிலும்‌, தாவீது 


தேக்கு, நேராக 


அவர்‌ 
i 


நன்மையான எல்லா 
ப்பார்‌. 


தாவீதை விழுங்கப்பார்க்கிறவர்கள்‌ 
அவரை நிந்திக்கிறார்கள்‌. தாவீதோ 
அவர்களுடைய நிந்தையான பேச்சைக்‌ 
கேட்பதற்குப்‌ பதிலாக, 
பரலோகத்திலிருக்கிற கர்த்தரை நோக்கிப்‌ 
பார்க்கிறார்‌. கர்த்தர்‌ பரலோகத்திலிருந்து 
தனக்கு ஒத்தாசையனுப்பி தன்னை 
இரட்சிப்பார்‌ என்று விசுவாசிக்கிறார்‌ 
தேவன்‌ பரலோகத்திலிருந்து தமது 
கிருபையையும்‌ தது சத்தியத்தையும்‌ 
ப்புவார்‌ தாவீது 
ரகக சொ அல்கா 


தேவனுடைய சத்தியமும்‌. 
தேவனுடைய இரக்கமும்‌ தேவனுடைய 
கிருபையும்‌ நமக்குக்‌ கிடைத்தால்‌ அதுவே 
நமக்கு பேரானந்தமாயிருக்கும்‌. அதுவே 
மெய்யான ஆசீர்வாதம்‌. “கர்த்தருடைய 
உடன்படிக்கையையும்‌ அவருடைய 
சாட்சிகளையும்‌ 
கைக்கொள்ளுகிறவர்களுக்கு, அவருடைய 
பாதைகளெல்லாம்கிருபையும்‌ 
சத்தியமுமானவைகள்‌” (சங்‌ 25:10). 

என்‌ ஆத்துமா சிங்கங்களின்‌ 
நடுவிலிருக்கிறது. 


என்‌ ஆத்துமா சிங்கங்களின்‌ 
நடுவிலிருக்கிறது; தீயை இழைக்கிற 
மீனுபுத்திரருக்குள்னே கிடக்கிறேன்‌; 
அவர்கள்‌: பற்கன்‌' ஈட்டிகளும்‌ 
அம்புகளும்‌, அவர்கள்‌ நாவு கருக்கான 
பட்டயமுமாமிருக்கிறது (சங்‌ 57:4). 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ODNENIS 


PUBLISHERS 


தாவீது தன்னுடைய சத்துருக்களின்‌ 
வலிமையையும்‌, அவர்களுடைய 
சதிஆலோசனையையும்‌ கர்த்தரிடத்தில்‌ 
எடுத்துச்‌ சொல்லுகிறார்‌. தாவீதின்‌: 
ஆத்துமா சிங்கங்களின்‌ நடுவிலிருக்கிறது. 
அவர்கள்‌ தாவீதுக்கு விரோதமாய்‌ 
சதிஆலோசனை பண்ணுகிறார்கள்‌. 
தாவீதின்‌ கால்களுக்கு கண்ணியை 
வைத்திருக்கிறார்கள்‌. தாவீது 
தங்களுடைய கைகளிலிருந்து மறுபடியும்‌ 
தப்பித்துவிடக்கூடாது என்பதற்காக, 
அவர்கள்‌ தாவீதுக்கு முன்பாக பெரிய 
குழியை வெட்டியிருக்கிறார்கள்‌. தாவீது 
எப்படியாவது அந்தக்‌ குழியில்‌ 
ம்‌ என்றும்‌, அதிலிருந்து 
ரால்‌ தப்பிக்க முடியாது. என்றும்‌ 
நினைக்கிறார்கள்‌. ரன்‌ எம! 


சத்துருக்களின்‌ சதிகளை 
கேள்விப்படும்போது தாவீதின்‌ ஆத்துமா 
தொய்ந்துபோயிற்று. அவர்கள்‌ தாவீதுக்கு 
முன்பாக குழியை வெட்டினார்கள்‌. 
அந்தக்‌ குழியில்‌ தாவீது 
விழுந்துவிடாதவாறு கர்த்தர்‌ அவரைப்‌ 
பாதுகாத்துக்‌ கொண்டார்‌. தாவீதின்‌ 
சத்துருக்களோ, தாங்கள்‌ வெட்டின 
குழியின்‌ நடுவில்‌ விழுந்துவிட்டார்கள்‌. 


தாவீதின்‌ சத்துருக்கள்‌ தீயை 
இறைக்கிறார்கள்‌. அவர்கள்‌ பற்கள்‌ 
ஈட்டிகளைப்போலவும்‌, அப்புகளைப்போலவும்‌. 
கூர்மையாயிருக்கிறது. அவர்களுடைய 
நாவு கருக்கான பட்டயத்தைப்‌ 
போலிருக்கிறது. இந்த ஆயுதங்களினால்‌ 
அவர்கள்‌ தாவீதை நிந்திக்கிறார்கள்‌. 
தாவீதுக்கு விரோதமாய்த்‌ தூஷண 
வார்த்தைகளைப்‌ பேசுகிறார்கள்‌. இந்த 
ஆபத்தான சூழ்நிலையில்‌, தாவீது 
கர்த்தருடைய செட்டைகளின்‌ நிழலிலே 
அடைக்கலம்‌ பெற்றிருக்கிறார்‌ 
ஆகையினால்‌ வாதை அவருடைய 
கூடாரத்தை நெருங்காது. தீங்கு அவரை 
அணுகாது. 





ழ்‌ நவள 
ஈயா 
தேவனே, வானங்களுக்கு. 
மேலாக உயர்த்தருளும்‌ 


தேவனே வானங்களுக்கு மேலாக. 
உயர்த்தருளும்‌ உமது மகிமை 
பூமியனைத்தின்‌ மேலூம்‌ 
உயர்த்திருப்பதாக. என்‌ ௧. ்‌ 
கண்ணியை வைத்திருக்கிறார்கன்‌; எண்‌: 
ஆத்துமா தொய்த்துபோயிற்று; எனக்கு 
முன்பாகக்‌ குழியை வெட்டி, அதின்‌: 
நடுவிலே விழுந்தார்கள்‌. (சேலா) 
(சங்‌ 575,6) 

கர்த்தர்‌ மகிமைப்படவேண்டுமென்று 
தாவீது ஜெபிக்கிறார்‌. அவருடைய நாமம்‌ 
உயர்ந்திருக்க வேண்டுமென்று 
சொல்லுகிறார்‌. கர்த்தர்‌ தாமே 
வானங்களுக்கு மேலாக  உயர்ந்தருள 
வேண்டுமென்றும்‌ அவருடைய மகிமை 
பூமி அனைத்தின்மேலும்‌ உயர்ந்திருப்பதாக 
என்றும்‌ சொல்லி கர்த்தரிடத்தில்‌ 
ஜெபம்பண்ணுகிறார்‌. 

தாவீதுக்கு எப்படிப்பட்ட துன்பங்கள்‌ 
வந்தாலும்‌, தாவீது எந்த அளவுக்கு 
தாழ்ந்துபோனாலும்‌, தேவன்‌ உயர்ந்திருக்க 
வேண்டும்‌ என்பதே தாவீதின்‌ விருப்பம்‌. 
தன்னுடைய மகிமை இந்தப்‌ பூமியிலே 
பாழாய்ப்போனாலும்‌ கர்த்தருடைய மகிமை 
பூமியனைத்தின்‌ மேலும்‌ உயர்ந்திருக்க 
வேண்டும்‌. என்று விண்ணப்பம்‌ 
பண்ணுகிறார்‌. இந்தப்‌ பூமியிலுள்ள 
எல்லோரும்‌ கர்த்தருடைய மகிமையை 
காணவேண்டுமென்றும்‌. கர்த்தரைத்‌ 


துதித்து அவரை மகிமைப்படுத்த 
ப ற வீத 5 த்‌ 


விசுவாசிகளாகிய 
இருதயங்களில்‌ கவலைகளும்‌, 
பிரச்சனைகளும்‌, பயங்களும்‌ 
நிரம்பியிருக்கக்‌ கூடாது. இவற்றைப்பற்றிய 
சிந்தனைகளும்‌ இருக்கக்கூடாது. 
கர்த்தருடைய மகிமையைப்பற்றிய 
சிந்தனைகளே நம்முடைய இருதயத்தில்‌ 
பூரணமாய்‌ நிறைந்திருக்கவேண்டும்‌. 
நம்முடைய சொந்தக்‌ காரியங்களுக்கு 
நாம்‌ அதிகமாய்க்‌ கவனம்‌ செலுத்தாமல்‌, 


கர்த்தருடைய காரியங்க। 
முன்கியத்துயம்‌. கொடுக்க வேண்டும்‌ 


நம்முடைய 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை CDNENIS 


PUBLISHERS 


கர்த்தருடைய நாமத்தை 


மிகுந்த 
நெருக்கத்திலிருக்கிறார்‌. அவருடைய 
ஜீவனுக்கு ஆபத்து உண்டாயிற்று. 
அவருடைய சத்துருக்கள்‌ அவரைப்‌ 
பிடிப்பதற்கு அவருக்கு அருகாமையில்‌ 
வந்திருக்கிறார்கள்‌. இந்த சூழ்நிலையில்‌ 
தாவீது கர்த்தரிடத்தில்‌, “தேவனே எனது 
மகிமையை உயர்த்தியருளும்‌” என்று 
விண்ணப்பம்‌ பண்ணாமல்‌, “உமது மகிமை 


மியனைத்தின்மேலும்‌. உயர்ந்திருர்பதாக' 
a லி க்கிற ந 


தாவீதின்‌ குமாரனாகிய 
இயேசுகிறிஸ்து பிதாவாகிய தேவனிடத்தில்‌ 
ஜெபம்பண்னினார்‌. “பிதாவே இந்த 
வேணையினின்று என்னை இரட்சியும்‌" 
என்று சொல்லிவிட்டு, உடனே, 
“பிதாவே, உமது நாமத்தை 


மகிமைப்படுத்தும்‌' என்று 
ரண னன்‌ 


இப்பொழுது என்‌ ஆத்துமா 
கலங்குகிறது, நான்‌ என்ன சொல்லுவேன்‌. 
பிதாவே, இந்த வேளையினின்று என்னை 
இரட்சியும்‌ என்று சொல்வேனோ; 
ஆகிலும்‌, இதற்காகவே இந்த 
வேளைக்குள்‌ வந்தேன்‌. பிதாவே, உமது 
நாமத்தை மகிமைப்படுத்தும்‌ என்றார்‌. 
அப்பொழுது: மகிமைப்படுத்தினேன்‌, 
இன்னமும்‌ மகிமைப்படுத்துவேன்‌ என்கிற 
சத்தம்‌ வானத்திலிருந்து உண்டாயிற்று 
(யோவா 12:27,28). 


க கர்த்தரை மகிமைப்படுத்தும்‌ 
அவர்‌ மிகுந்த 
நெருக்கத்திலிருக்கிறா்‌ தாவீதின்‌ 
சத்துருக்கள்‌ அவருடைய கால்களுக்கு 
கண்ணியை வைத்திருக்கிறார்கள்‌. 
தாவீதின்‌ ஆத்துமா தொய்ந்துபோயிற்று, 
அவர்கள்‌ தாவீதுக்கு முன்பாக குழியை 
வெட்டினார்கள்‌. தாவீது தன்னைச்‌ 
சுற்றி நடக்கிற சம்பவங்களுக்கு 
முக்கியத்துவம்‌ கொடுக்காமல்‌, 
பரலோகத்திலிருக்கிற உன்னதமான 
தேவனை நோக்கிப்‌ பார்க்கிறார்‌. 





ழ்‌ நள 
யாய 


பூரியனைத்தின்‌ மேலும்‌ 


உயர்ந்திருப்பதாக 
என்று சொல்லி ்‌ 


ஜெபம்பண்ணுகிறார்‌. 
தாவீதுக்கு தன்னுடைய 
பிரச்சனைகளைவிட, தேவனுடைய மகிமை 
உயர்ந்த வேண்டும்‌ என்பதே 
முக்கியமானதாயிருக்கிறது. 


தாவீதின்‌ சந்தோஷமும்‌ துதியும்‌ 
சங்‌ 57 : 7-11 


சுங்‌ 57. என்‌ இருதயம்‌ 
ஆயத்தமாயிருக்கிறது, தேவனே, என்‌: 
இருதயம்‌ ஆயத்தமாயிருக்கிறது; நான்‌ 
பாடிக்‌ கீர்த்தனம்பண்ணுவேன்‌.. 


சுங்‌ 57:8. என்‌ மகிமையை, விழி; 
வீணையே, கரமண்டலமே, விழியுங்கன்‌: 
அதிகாலையில்‌ விழித்துக்கொள்வேன்‌.. 


சங்‌ 57:8. 
ஜனங்களுக்குன்னே. உம்மைத்‌ 
துதிப்பேன்‌; ஜாதிகளுக்குன்னே 
உம்மைக்‌ கீர்த்தனம்பண்ணூவேன்‌.. 


ஆண்டவரே, 


சுங்‌ 5700. உமது 
வானபரியந்தமும்‌, உமது 
மேகமண்டலங்கள்பரியத்தமும்‌ 


எட்டுகிறது. 


கிருயை 
சத்தியம்‌. 


சங்‌ 571. 6 


வாளங்களுக்குமேலாக உயர்ந்தருளும்‌; 
உமது மகிமை பூமியனைத்தின்மேலும்‌ 
உயர்த்திருப்பதாக. 


என்‌ 
ஆயத்தமாயிருக்கிறது 


இருதயம்‌ 


என்‌. இருதயம்‌ 
ஆயத்தமாயிருக்கிறது, தேவனே, என்‌ 
இருதயம்‌ ஆயத்தமாயிருக்கிறது; நான்‌ 
பாடிக்‌ கீர்த்தன ம்பண்ணுவேன்‌ 
(சங்‌ 57:7). 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மாமா 


PUBLISHERS 


தாவீது இதுவரையிலும்‌ தன்னுடைய 
பிரச்சனைகளைப்‌ பற்றியும்‌, 
சத்துருக்களைப்பற்றியும்‌ கர்த்தரிடத்தில்‌ 
முறையிட்டார்‌. இப்போது தாவீதின்‌ 
ராகம்‌ முற்றிலுமாக மாறியிருக்கிறது. 
இதுவரையிலும்‌ தன்னுடைய 
பிரச்சனைகளை கர்த்தரிடத்தில்‌ 
சோகத்தோடு சொன்னவர்‌, இப்போது 
மிகுந்த சந்தோஷத்தோடு கர்த்தரைத்‌ 
குதிக்கிறார்‌. தாவீதின்‌ இருதயத்திற்குள்‌ 
கர்த்தரைப்பற்றும்‌ விசுவாசம்‌ உறுதியாய்‌ 
நிலைத்திருக்கிறது. இதனால்‌ துக்கம்‌ 
சந்தோஷமாய்‌ மாறிற்று. 


கர்த்தரைத்‌ துதிப்பது தன்னுடைய 
கடமை என்று தாவீது நினைக்கிறார்‌. 
'என்‌ இருதயம்‌ ,ஆயத்தமாமிருக்கிறது. 
தேவனை, இருதயம்‌ 
ஆலந்தனிரு்கிறது ன்று 
சொல்லுகிறார்‌. தாவீதின்‌ இதப்‌ 
இதுவரையிலும்‌ தொய்ந்துபோயிருந்தது. 
இப்போதோ அவருடைய இருதயம்‌ 
பரலோகத்தை நோக்கி நிமிர்ந்து 
பார்க்கிறது. தாவீது இப்போது 
தன்னுடைய கண்களையும்‌ 
யத்தையும்‌ கர்த்தரை நோக்கி 
ம்‌. ன 


துர்ச்செய்தியைக்‌ கேட்கிறதினால்‌ 
பயப்படான்‌; அவன்‌ இருதயம்‌ கர்த்தரை 
நம்பித்‌ திடனாயிருக்கும்‌” (சங்‌ 112.7). 
உம்மை உறுதியாய்ப்‌ பற்றிக்‌ கொண்ட 
மனதையுடையவன்‌ உம்மையை 
நம்பிமிருக்கிறுடியால்‌, நீர்‌ அவனைப்‌ 
பூண சமாதானத்துடன்‌ காத்துக்‌ 
ாள்வீர்‌” (ஏசா 26:3). 
தாவீது கர்த்தரைத்‌ துதிக்க 
ஆயத்தமாயிருக்கிறார்‌. அவருடைய 
இருதயம்‌ கர்த்தரைப்‌ பாடி 
கீர்த்தனம்பண்ண ஆயத்தமாயிருக்கிறது 


என்‌ மகிமையே விழி 


என்‌ மகிமையை, விழி; வீணையே, 
சுரமண்டலமே, விழியுங்கள்‌: 
அதிகாலையில்‌ விழித்துக்கொன்வேன்‌ 
(சங்‌ 57:8). 





ழ்‌ நள 
யாய 


கர்த்தரைப்‌ பாடி துதிப்பதை தாவீது 
தன்னுடைய கடமையாக நினைக்கிறார்‌. 
கர்த்தரைத்‌ துதிப்பதற்காக 
சந்தோஷப்படுகிறார்‌. தன்னுடைய 
கடமையை நிறைவேற்றுவதற்கு தாவீது 
தன்னை ஆயத்தம்பண்ணுகிறார்‌. "என்‌ 
மகிமையே விழி” என்று சொல்லுகிறார்‌. 
நம்முடைய நாவே நமக்கு மகிமை 
நம்முடைய நாவு கர்த்தரைத்‌ 
துதிக்கும்போது அது மகிமையான 
வேலையைச்‌ செய்கிறது. தாவீது, “என்‌ 
மகிமையே விழி" என்று சொல்லும்போது. 
“என்‌ நாவே விழி' என்று பொருள்படுமாறு 
சொல்லுகிறார்‌ 


நாவு  விழிப்பதற்கு 
முன்பாக நம்முடைய ஆத்துமா 
விழிக்கவேண்டும்‌. ஆத்துமா விழிப்போடு 
இருந்தால்தான்‌, கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
நம்மால்‌ பயபக்தியோடு வரமுடியும்‌. 
கர்த்தரை உற்சாகமாய்த்‌ துதிக்கமுடியும்‌. 
கர்த்தருடைய வார்த்தைகளையும்‌, 
வாக்குத்தத்தங்களையும்‌ முழுமனதோடு 
தியானிக்கருடியும்‌ சோம்பலுள்ள 
ஆத்துமா தூக்கத்தோடு கர்த்தரை 
தியானிக்கும்‌. கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
நாம்‌ விழித்திருக்க வேண்டும்‌. 
தூக்கக்கலக்கத்தில்‌ ஏறெடுக்கிற 
ஜெபங்களும்‌, ஸ்தோத்திர பலிகளும்‌ 
கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
அங்கீகரிக்கப்படமாட்டாது. 


நம்முடைய 


தன்னுடைய நாவையும்‌. 
ஆத்துமாவையும்‌ விழித்திருக்குமாறு 
சொல்லிவிட்டு, தன்னுடைய 
இசைக்கருவிகளையும்‌ விழித்திருக்குமாறு 
சொல்லுகிறார்‌. “வீணையே, சுரமண்டலமே 


தாவீது 


சொல்லுகிறார்‌. 
கர்த்தரைத்‌ 
அவரைக்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை CDNENIS 


PUBLISHERS 


ஆண்டவரே ஜனங்களுக்குள்ளே 
உம்மைத்‌ தூதிப்பேன்‌. 


ஆண்டவரே, ஜனங்களுக்குன்னே 
உம்மைத்‌ துதிப்பேன்‌; 
ஜாதிகளுக்குன்னே உம்மைக்‌ கீர்த்தனம்‌ 
பண்ணுவேன்‌ (சங்‌ 57:9). 


தாவீது கர்த்தரைத்‌ துதிப்பதை 
தன்னுடைய சிலாக்கியமாகக்‌ கருதுகிறார்‌. 
கர்த்தரைத்‌ துதிப்பதற்காகச்‌ 
'சந்தோஷப்படுகிறார்‌. கர்த்தரைத்‌ துதிப்பது 
பற்றிச்‌ சொல்லும்போது, 
“ஜனங்களுக்குள்ளே உம்மைத்‌ துதிப்பேன்‌” 
என்றும்‌ “ஜாதிகளுக்குள்ளே உம்மைக்‌ 
கீர்த்தனம்பண்ணுவேன்‌"' என்றும்‌ 
சொல்லுகிறார்‌. 


தாவீது கர்த்தரை இரகசியமாகவோ, 
யாருக்கும்‌ தெரியாமல்‌ ஒளிந்துகொண்டோ 
துதிக்கவில்லை. தான்‌ கர்த்தரைத்‌ 
துதிப்பது. எல்லா ஜனங்களுக்கும்‌, எல்லா 
ஜாதிகளுக்கும்‌, முழுஉலகத்திற்கும்‌ 
தெரிந்திருக்க வேண்டுமென்று 
விரும்புகிறார்‌. தாவீது கர்த்தரைத்‌ 
துதிக்கும்‌ போது. முழுஉலகமும்‌ 
தன்னோடு. சேர்ந்து, கர்த்தரை 
பரிசுத்தமாய்‌ ஸ்தோத்திரம்பண்ண 
வேண்டும்‌ என்று ஆசைப்படுகிறார்‌. 
கர்த்தருடைய நன்மையை நினைத்து 
துதிப்பதற்கு இந்த முழுஉலகமும்‌ 
கடமைப்பட்டிருக்கிறது. 


தாவீது கர்த்தரைத்‌ துதிக்கும்போது, 
மற்றவர்களும்‌ தன்னோடு . 
கர்த்தரைத்‌ 
விரும்புகிறார்‌. 
ஜனங்களுக்குள்ளே 
துதிக்கிறார்‌. 
சங்கீதங்களெல்லாம்‌ எல்லா சபைகளிலும்‌ 
பாடப்படுகிறது. எல்லா தேசங்களிலும்‌ 
எல்லா நாதியரிடத்தலம 
சங்கீதங்கள்‌ 
கர்த்தருடைய வு னன்‌ வரையிலும்‌, 
தாவீதின்‌ சங்கீதங்கள்‌ சபைகளில்‌ 
பாடப்படும்‌. கர்த்தரைத்‌ துதித்து தாவீது 
பாடும்‌ பாடல்களும்‌, பாடல்களிலுள்ள 
வார்த்தைகளும்‌ பரிசுத்தமானது. 
நம்முடைய பக்திவிருத்திக்கு அவை 
பேருதவியாயிருக்கும்‌. 





ழ்‌ நள 
யாய 


கர்த்தருடைய 
சத்தியமும்‌ 


கிருபையும்‌ 


உமது கிருபை வானபரியத்தமும்‌, 
உமது சத்தியம்‌ மேகமண்டலங்கன்‌ 
பரியத்தமும்‌ எட்டுகிறது. தேவனே, 
வானங்களுக்குமேலாக உயர்த்தருளும்‌; 
உமது மகிமை பூமியனைத்தின்மேலும்‌ 
உயர்த்திருப்பதாக (சுங்‌ 57:10,11). 


தாவீது கர்த்தரைத்‌ ன்பகறான 
காரணத்தைச்‌ சொல்லுகிறார்‌. 
கர்த்தருடைய கிருபை வானபரியந்தம்‌ 
எட்டுகிறது. அவருடைய சத்தியம்‌ 
மேகமண்டலங்கள்‌ பரியந்தம்‌ எட்டுகிறது. 
கர்த்தருடைய கிருபையையும்‌ 
சத்தியத்தையும்‌ நம்மால்‌ அளந்து பார்க்க 
முடியாது. அவை நம்முடைய 
நினைவாற்றலுக்கு அப்பாற்பட்டவை. 
பறுவுநடைய ஞானம்‌ தேவனுடைய 
கிருபையையும்‌ சத்தியத்தையும்‌ புரிந்து 
கொள்வதற்கு குறைவுள்ளதாயிருக்கிறது. 
கர்த்தருடைய ஞானமே அனந்த ஞானம்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மய 


ரிம்‌ 


கர்த்தருடைய சத்தியம்‌ 
மேகமண்டலங்கள்‌ பரியந்தம்‌ எட்டுகிறது. 
மேகத்திற்குள்‌ மறைந்திருப்பதை நம்மால்‌ 
காணமுடியாது. சாதாரண மாம்சப்‌ 
பிரகாரமான கண்கள்‌ கர்த்தருடை ய 
சத்தியத்தைக்‌ காண்பதற்கு குறைவுள்ளது, 
கர்த்தர்‌ நமக்கு பிரகாசமுள்ள 
மனக்கண்களைக்‌ கொடுக்கவேண்டும்‌ 
என்று நாம்‌ விண்ணப்பம்பண்ணா 
வேண்டும்‌. அப்போதுதான்‌ கர்த்தருடைய 
சத்தியம்‌ நமக்குப்‌ புரியும்‌ 

தாவீது கர்த்தரைத்‌ துதிக்கும்போது, 
இந்த சங்கீதத்தின்‌ கடைசியில்‌, “தேவனே, 
வானங்களுக்கு மேலாக உயர்ந்தருளும்‌, 
உமது மகிமை பூமியனைத்தின்மேலும்‌ 
உயர்ந்திருப்பதாக” என்று சொல்லி, 
இந்த சங்கீதத்தை நிறைவுசெய்கிறார்‌. 





ழ்‌ நள 
யாய 


சவுல்‌ தன்னுடைய ஆயுத பலத்தைப்‌ 
பயன்டுத்தி தாவீதைப்‌ பிடிப்பதற்கு 
முயற்சி செய்தார்‌. இதற்கு முன்பதாக, 
அவர்‌ தாவீதின்மீது விசாரணை நடத்தி, 
அவரை ஒரு தேசத்துரோகியாக 
அறிவித்துவிடலாம்‌ என்றும்‌ முயற்சி 
செய்தார்‌. இதற்காக அவர்‌ தன்னுடைய 
அதிகாரத்தைப்‌ பயன்படுத்தி, தாவீதுக்கு 
விரோதமாய்‌ விசாரணை செய்து. 
அவரைக்‌ குற்றப்படுத்தினார்‌. தேசத்தின்‌ 
மூப்பர்களுக்கு சவுலின்‌ உதவியும்‌ 
ஒத்தாசையும்‌ தேவைப்பட்டது. அவர்கள்‌ 
தாவீதை நீதியாய்‌ விசாரணை 
செய்யாமல்‌, சவுலின்‌ விருப்பத்தின்‌ 
பிரகாரம்‌ நியாயத்தீர்ப்பு செய்தார்கள்‌. 
இந்த சூழ்நிலையில்‌ தாவீது இந்த 
சங்கீதத்தை எழுதுகிறார்‌. 


தாவீது நியாயாதிபதிகளின்‌ 
பாவத்தைப்பற்றி விவரித்துச்‌ சொல்லுகிறார்‌ 
(சங்‌ 584-5). தாவீது அவர்களுடைய 
அழிவை முன்னறிவிக்கிறார்‌ (சங்‌ 586-9) 
பரிசுத்தவான்களுக்கு ஆறுதலான 
வார்த்தையைச்‌ சொல்லுகிறார்‌ (சங்‌ 58:10). 
இதனால்‌ தேவனுக்கு மகிமை உண்டாகும்‌ 
என்று அறிவிக்கிறார்‌ (சங்‌ 58.11) 


தாவீதின்‌ சத்துருக்கள்‌ 
சங்‌ 58 : 1-5 


(தான்‌. கெட்டுப்போகாதபடிக்கு. 
அல்தஷ்கேத்‌ என்னும்‌ வாத்தியத்தில்‌ 
வாசிக்கத்‌ தாவீது 
இராகத்தலைவனுக்கு. 

மிக்தாம்‌ என்னும்‌ சங்கீதம்‌) 


சங்‌ 583. மவுனமாயிருக்கிறவர்களே, 
தங்கள்‌. மெய்யாய்‌ நீதியைப்‌ 
பேசுவீர்கனோ? மனு புத்திரரே, 
தியாயமாய்த்‌ தீர்ப்புசெய்வீர்கவோ? 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மாமா 


PUBLISHERS 


சங்‌ 58:2. மனதார தியாயக்கேடு 
செய்கிறீர்கள்‌; பூமியிலே உங்கள்‌ 
கைகளின்‌ கொடுமையை நிறுத்துக்‌ 
கொடுக்கிறீர்கள்‌. 


சங்‌ 585. துன்மார்க்கர்‌ கர்ப்பத்தில்‌ 
உற்பவித்ததுமுதல்‌ பேதலிக்கிறார்கன்‌; 
தாயின்‌ வயிற்றிலிருத்து பிறத்ததுமுதல்‌ 
பொய்‌ சொல்லி 


வழிதப்பிப்போகிறார்கள்‌. 


சங்‌ 584. சர்ப்பத்தின்‌ விஷத்திற்கு. 
ஒப்பான விஷம்‌ அவர்களில்‌ இருக்கிறது. 


சங்‌ 58:5. பாம்பாட்டிகள்‌ விநோதமாய்‌ 
ஊதினாலும்‌ அவர்கள்‌ ஊதும்‌ 
சுத்தத்திற்குச்‌ செவிகொடாதபடிக்குத்‌ 
தனி காதை அடைக்கிற செவிட்டு 
விரியனைப்போல்‌ இருக்கிறார்கள்‌. 


நீங்கள்‌ மெய்யாய்‌ நீதியைப்‌ 
பேசுவீர்களோ 


மவுனமாயிருக்கிறவர்கனே, நீங்கள்‌. 
மெய்யாய்‌ நீதியைப்‌ பேசுவீர்கனோ? 
மனுபுத்திரரே, தியாயமாய்த்‌ 
தீர்ப்புசெய்வீர்களோ? மனதார 
தியாயக்கேடு செய்கிறீர்கள்‌; பூமியிலே. 
உங்கள்‌ கைகளின்‌ கொடுமையை 
நிறுத்துக்‌ கொடுக்கிறீர்கள்‌ (சங்‌ 58:1,2). 


சவுல்‌ தாவீதுக்கு விரோதமாய்‌ 
அநேக தீங்குகளைச்செய்கிறார்‌. தாவீது 
இன்னும்‌ இஸ்ரவேலின்‌ சிங்காசனத்தில்‌ 
அமர்ந்து ஆட்சி செய்யவில்லை. அவர்‌ 
இப்போது இன்னும்‌ ராஜாவாகவில்லை. 
தாவீது ஒரு தீர்க்கதரிசியாக இந்த 
சங்கீதத்தை எழுதுகிறார்‌. சவுல்‌ 
தாவீதுக்கு விரோதமாக ஜனத்தின்‌ 
மூப்பர்களையும்‌, ஆலோசனைச்சங்கத்தின்‌ 
நியாயாதிபதிகளையும்‌ எழுப்பிவிட்டு, 
தாவீதைக்‌ ,  குற்றப்படுத்துகிறார்‌. 
நியாயாதிபதிகளும்‌ தாவீதை நீதியாய்‌ 
விசாரணை செய்யாமல்‌, நியாயக்கேடு 
செய்கிறார்கள்‌. தீர்க்கதரிசியாகிய தாவீது 
நியாயதிபதிகளின்‌  நியாயக்கேடுகளை 
எடுத்தச்‌ சொல்லி அவர்களைக்‌ 
குற்றப்படுத்துகிறார்‌. 





ழ்‌ பயா] 
யாய 


இஸ்ரவேல்‌ தேசத்தில்‌ நியாயக்கேடு 
அதிகமாய்க்‌ காணப்படுகிறது. 
இஸ்ரவேலின்‌ ஆலோசனைச்சங்கத்தார்‌ 
எல்லா வழக்குகளையும்‌ நீதியாய்‌ 
விசாரிக்க வேண்டும்‌. நியாயாதிபதிகள்‌ 
நீதியுள்ளவர்களாமிருக்க வேண்டும்‌. 
பட்சபாதம்‌ காண்பிக்கக்கூடாது. நீதியைப்‌ 
புரட்டக்‌ கூடாது பணத்திற்கு 
நீதியை விற்றுவிடக்கூடாது. லஞ்சம்‌ 
வாங்கக்கூடாது. ஏழைகளுக்கு அநியாயம்‌ 
செய்யக்கூடாது. நியாயாதிபதிகளிடத்தில்‌ 
காணப்ப. 

ஜனங்கள்‌ 

எதிர்பார்க்கிறார்கள்‌. ஆனால்‌ இஸ்ரவேல்‌ 
தேசத்து நியாயாதிபதிகளோ, சவுலின்‌ 
வார்‌ யக்‌ கேட்‌ ஈீதுக்‌ 
யய ய்கிறார்கள்‌ ப்‌ 


கீசின்‌ குமாரனாகிய 
இஸ்ரவேல்‌ தேசத்து 
சிங்காசனத்தில்‌ வீற்றிருக்கிறார்‌. 
அவருக்கு பணபலமும்‌ படைபலமும்‌ 
இருக்கிறது. நியாயாதிபதிகள்‌ தனக்கு 
சாதகமாய்த்‌ தீர்பு சொல்லுவதற்கு 
சவுலால்‌ அதிக பணத்தை லஞ்சமாய்க்‌ 
கொடுக்க முடியும்‌. ஈசாயின்‌ 
குமாரனாகிய தாவீதோ ஒரு பரம 
ஏழையாகயிருக்கிறார்‌. தன்னுடைய 
நீதியை நிலைத்துவதற்கு.  தாவீதால்‌ 
பணம்‌ கொடுப்பதற்கு வாய்ப்பில்லை. 

ஒரு சமயம்‌ சவுல்‌ தன்னுடைய 
ஊழியக்காரர்களிடத்தில்‌, அவர்கள்‌ 
தனக்கு சாதகமாக நடந்தால்‌ தன்னால்‌ 
அவர்களுக்கு என்னென்ன கொடுக்க 
முடியும்‌. என்பதை இவ்வாறு 
சொல்லுகிறார்‌. “சவுல்‌ தன்னண்டையில்‌ 
நிற்கிற தன்‌ ஊழியக்காரரைப்‌ பார்த்து: 
பென்யமீன்‌ புத்திரரே கேளுங்கள்‌; 
ஈசாயின்‌ மகன்‌ உங்களெல்லாருக்கும்‌ 
வயல்களையும்‌ திராட்சத்தோட்டங்களையும்‌ 
கொடுப்பானோ?  உங்களெல்லாரையும்‌ 


ஆயிரத்துக்கு அதிபதிகளும்‌ நூற்றுக்கு 
வைப்பானோ?” 


சவுல்‌ 
ராஜாவாக 


அதிபதிகளுமாக 
ரிசாமு 227). 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை CDNENIS 


PUBLISHERS 


நியாயாதிபதிகள்‌ நீதியாக 
விசாரிப்பு செய்யவில்லை. 
தேசத்தின்‌ நியாயத்தை 
பாதுகாக்கவில்லை. 

திக்கற்றவர்களையும்‌, 

பாதுகாக்கவேண்டியவர்கள்‌. 
நியாயாதிபதிகளோ 
பாதுகாப்பதற்குப்‌ 
ஒடுக்குகிறார்கள்‌. 


நியாய 
இஸ்ரவேல்‌ 
அவர்கள்‌ 
அவர்கள்‌ 


தாவீது அவர்களைப்‌ 
பார்த்து, “மவுனமாயிருக்கிறவர்களே, 
நீங்கள்‌ மெய்யாய்‌ நீதியைப்‌ 
பேசுகிறீர்களோ? மனுபுத்திரரே, 
நியாயமாய்த்‌ தீர்ப்பு செய்வீர்களோ" என்று 
கேட்கிறார்‌. 


இஸ்ரவேல்‌ தேசத்தின்‌ 
நியாயாதிபதிகள்‌ நீதியைப்‌ பேசவில்லை. 
அவர்கள்‌ நியாயமாய்த்‌ தீர்பு 
செய்யவில்லை. அவர்களுடைய 
மனச்சாட்சியே இந்த தப்பிதத்தை 
அவர்களுக்கு உணர்த்துகிறது 
தங்களுக்கு நன்மை செய்கிறவர்களுக்கு 
சாதகமாகத்‌ தீர்ப்ப சொல்லுகிறார்கள்‌. 
மனதார நியாயக்கேடு செய்கிறார்கள்‌. 
பூமியிலே தங்கள்‌ கைகளின்‌ 


கொடுமையை நிறுத்துக்‌ 
கொடுக்கிறார்கள்‌. பப்‌ 


நியாயாதிபதிகளும்‌ மனுபுத்திரராகவே 
இருக்கிறார்கள்‌. ஒருதரம்‌ ஸரிப்பதும்‌ 
பின்பு தேவனுடைய சமுகத்தில்‌ 
நியாயந்தீர்க்கப்படுவதும்‌ எல்லோரையும்‌ 
போல இந்த நியாயாதிபதிகளுக்கும்‌ 
நியமிக்கப்பட்டிருக்கிறது. இந்தப்‌ பூமியில்‌ 
இவர்கள்‌ உயிரோடிருக்கும்‌ நாட்களில்‌, 
ஏழைகளுக்கு நியாயக்கேடு - செய்தார்கள்‌. 


மானத்த 
பட்சபாதமில்லை. அவர்‌ எல்லோரையும்‌ 
நீதியாய்‌ நியாயம்‌ விசாரிப்பார்‌ 


கர்த்தருடைய சமுகத்தில்‌ நாம்‌ 
நியாயம்‌ விசாரிக்கப்படுவதற்காக நிற்கும்‌ 
போது, இந்தப்‌ பூமிமிலே நாம்‌. 
க்கும்போது செய்த எல்லா 
காரியங்களையும்‌ குறித்து கர்த்தருக்கு 
கணக்கு ஒப்புவிக்க ண்டும்‌. 





பனா 
யாய 
நாம்‌ செய்த நன்மைகளையும்‌, 
தீமைகளையும்‌ கர்த்தரிடத்தில்‌ 
மறைக்காமல்‌ சொல்லவேண்டும்‌. நாம்‌ 
சொல்லாவிட்டாலும்‌ கர்த்தருக்கு எல்லாம்‌ 
தெரியும்‌. அவருக்கு மறைவான இரகசியம்‌ 
எதுவுமில்லை. 


இந்தப்‌ பூமியிலே நியாயக்கேடு 
செய்த நியாயாதிபதிகள்‌, தேவனுடைய 
சமுகத்திற்கு முன்பாக நடுக்கத்தோடு 
நிற்பார்கள்‌. தங்களுடைய அநீதியான. 
நியாயத்தீர்ப்பை நீதியான நியாயபரருக்கு 
முன்பாக அறிக்கை செய்வார்கள்‌. இந்த 


நியாயா; று 
தக வான... அர 


நியாயாதிபதிகளின்‌ 
துன்பார்க்கத்தினால்‌ 
அவர்களுக்குள்‌ தீயயோசனைகள்‌ 
அதிகமாயிருக்கிறது. இருதயத்தில்‌. 
துன்மார்க்க சிந்தனை அதிகரிக்கும்போது, 
அவர்களுடைய துன்மார்க்கமான 
கிரியைகளும்‌ அதிகரிக்கும்‌ 
“தர்க்கிரியைக்குத்தக்க தண்டனை 
சீக்கிரமாய்‌ நடவாதபடியால்‌, மனுபுத்திரரின்‌ 
இருதயம்‌ பொல்லாப்பைச்‌ செய்ய 
ர்க ணிகரங்‌ 
ல்க பிரக). ட 


இஸ்ரவேல்‌ 
நியாயாதிபதிகள்‌, 
ஆலோசனையின்‌ பிரகாரமாக, 
பூமியிலே தங்கள்‌ 
கொடுமையை நிறுத்துக்கொடுக்கிறார்கள்‌ 
கர்த்தர்‌ இவர்களுடைய துன்மார்க்கமான 
கிரியைக்குத்தக்க பிரகாரமாய்‌ தண்டனை 
கொடுப்பார்‌. இவர்கள்‌ சமாதானத்தைப்‌ 
பாதுகாக்கவேண்டியவர்கள்‌. ஆனால்‌. 
இவர்களோ பூமியிலே சமாதானத்தை 
கெடுத்துப்போடுகிறார்கள்‌. 
காயம்பட்டவர்களுக்கு நியாயாதிபதிகள்‌ 
உதவிசெய்யவேண்டும்‌. ஆனால்‌ இந்த 
நியாயாதிபதிகளோ க்கற்ற 
காயப்படுத்துகிறார்கள்‌. 


பிள்ளைகளைக்‌ 
தூங்கள்‌ செய்கிற தீவினையை 
மற்றவர்கள்‌ அறியாதபடிக்கு மிகவும்‌ 
இரகசியமாயும்‌ மறைவாயும்‌ செய்கிறார்கள்‌. 
தராசில்‌ நிறுத்துக்கொடுப்பதுபோல 
இவர்களும்‌ நிறுத்துக்‌ கொடுக்கிறார்கள்‌. 


இருதயம்‌ 
நிரம்பியிருக்கிறது. 


தேசத்திலுள்ள 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம 


PUBLISHERS 


தாங்கள்‌ 


நீதியைச்‌ 


அநீதியைச்‌ 
செய்வதாக 


செய்தாலும்‌, 
காண்பித்துக்‌ 
இஸ்ரவேலின்‌ 
நீதியின்‌ 


கொள்கிறார்கள்‌. 
ஆலோசனைச்சங்கத்தில்‌ 
பெயரால்‌ அநீதி நடைபெறுகிறது. 


துன்மார்க்கர்‌ 


துன்மார்க்கர்‌ கர்ப்பத்தில்‌ 
உற்பவித்ததுமுதல்‌ பேதலிக்கிறார்கள்‌;. 
தாயின்‌ வயிற்றிலிருந்து பிறத்ததுமுதல்‌ 
பொய்‌ சொல்லி. வழிதப்பிப்‌ 
போகிறார்கள்‌. சர்ப்பத்தின்‌ விஷத்திற்கு 
ஒப்பான விஷம்‌ அவர்களில்‌ இருக்கிறது. 
பாம்பாட்டிகள்‌. விநோதமாய்‌ 
ஊதினாலும்‌ அவர்கள்‌ ஊதும்‌ 
சுத்தத்திற்குச்‌ செவிகொடாதபடிக்குத்‌ 
தனி காதை அடைக்கிற செவிட்டு 
விரியனைப்போல்‌. இருக்கிறார்கள்‌. 
(சங்‌ 58:8-5), 


துன்மார்க்கரின்‌ சுபாவம்‌ மிகவும்‌ 
கொடிதாயிருக்கிறது. அவர்களுடைய 
இருதயத்தில்‌ துன்மார்க்கமான சிந்தனை 
நிரம்பியிருக்கிறது. அவர்களுடைய 
துன்மார்க்க குணமே, அவர்கள்‌ செய்கிற 
துன்மார்க்கமான கிரியைகளுக்கு 
அடிப்படை காரணம்‌, துன்மார்க்கர்‌ தங்கள்‌ 
இருதயத்தில்‌ துன்மார்க்க சிந்தனை 
கொண்டிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
கர்ப்பத்தில்‌ உற்பவித்ததுமுதல்‌ 
பேதலிக்கிறார்கள்‌ என்றும்‌, தாயின்‌ 
வயிற்றிலிருந்து பிறந்ததுமுதல்‌ 
பொய்சொல்லி. வழிதப்பிப்போகிறார்கள்‌ 
என்றும்‌ சங்கீதக்காரர்‌ சொல்லுகிறார்‌. 
கர்த்தருக்குள்‌ நான்‌ 
உங்களுக்குச்‌ சாட்சியாகச்‌ சொல்லி 
எச்சரிக்கிறது என்னவெனில்‌ மற்றப்‌ 
புறஜாதிகள்‌ தங்கள்‌ வீணான சிந்தையிலே 
நடக்கிறது போல நீங்கள்‌ 
பவட 


கடினத்தினால்‌ 
அறியாமையினாலே 

ஜீவனுக்கு 

உணர்வில்லாதவர்களாய்‌, 
அசுத்தங்களையும்‌ ஆவலோடே நடர்பிக்கும்‌ 
படி, தங்களைக்‌ காமவிகாரத்திற்கு ஒப்புக்‌ 
கொடுத்திருக்கிறார்கள்‌” (எபே 447-19). 


“ஆதலால்‌, 





ழ்‌ நள 
ஈயா 


துன்மார்க்கருக்கு துன்மார்க்கத்தைத்‌ 
தவிர வேறு ஒன்றும்‌ தெரியாது. 
ஏனெனில்‌ அவர்கள்‌ கர்ப்பத்தில்‌ 
உற்பவித்ததுமுதல்‌ பேதலிக்கிறார்கள்‌. 
அப்போதிருந்தே பொய்சொல்லி வழிதப்பிப்‌ 
போகிறார்கள்‌. எந்தக்‌ காரியத்தையும்‌ 
அவர்கள்‌ துன்மார்க்க சிந்தையிலேயே 
சிந்திக்கிறார்கள்‌. அவர்கள்‌ நல்லதை 
யோசிப்பதுரில்லை. நல்லதைச்‌: 
செய்வதுமில்லை. 


"அவைகள்‌. ஆதிமுதற்கொண்டு 

இப்பொழுதே உண்டாக்கப்பட்டன; 
இதோ, அவைகளை அறிவேன்‌ என்று நீ 
சொல்லாதடிடிக்கு. இந்நாட்களுக்கு 
முன்னே நீ அவைகளைக்‌ 
கேள்விப்படவில்லை. நீ 
கேள்விப்படவுமில்லை. அறியவுமில்லை: 
ஆதிமுதல்‌ உன்‌ செவி 
திறந்திருக்கவுமில்லை; நீ 
துரோகம்பண்ணுவாயென்பதையும்‌. தாயின்‌ 
கர்ப்பந்தொடங்கி நீ மீறுகிறவனென்று 
பெயர்‌ பெற்றதையும்‌ அறிந்திருக்கிறேன்‌” 
(ஏசா 4878). 


துன்மார்க்கர்‌ தேவனைவிட்டு 
வழிதப்பிப்‌ போகிறார்கள்‌. அவர்கள்‌ 
தங்கள்‌ தாயின்‌ வயிற்றில்‌ பிறந்ததுமுதல்‌ 
பொய்சொல்லி வழிதப்பிப்போகிறார்கள்‌ 
என்று தாவீது சொல்லுகிறார்‌. 
துன்மார்க்கர்‌, தங்களுக்கு வரும்‌ 
முதல்‌ வாய்ப்பையே துன்மார்க்கமாயப்‌ 
பயன்படுத்துகிறார்கள்‌. நல்லது செய்ய 
வேண்டும்‌ என்னும்‌ 
அவர்களிடத்தில்‌ 

ஆரம்பதிலிருந்தே 


துன்மார்க்கமாய்க்‌ கிரியை 


துன்மார்க்கருடைய துன்மார்க்கமான 
சுபாவத்தைப்பற்றி தாவீது இங்கு மூன்று 
காரியங்களைச்‌ சொல்லுகிறார்‌. 
அவையாவன  ; 1. யுபாய்‌ 
ர 2. தீங்கு செய்கிறார்கள்‌. 


கற்றுக்கொள்ள மனதில்லாதவர்களா 
மிருக்கிறார்கள்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ODNENIS 


PUBLISHERS 


துன்மார்க்கர்‌ தங்களுடைய 
நாவுகளை அம்டைப்போல 
வளைக்கிறார்கள்‌. பொய்யைத்‌ தவிர 
அவர்கள்‌ வேறு ஒன்றும்‌ பேசுவதில்லை. 
தாயின்‌ வயிற்றிலிருந்து பிறந்ததுமுதல்‌ 
பொய்சொல்வப்‌ பழகிவிடுகிறார்கள்‌. 
ர்கள்‌ பொய்யைப்‌ 
பிரயோகிக்கத்தங்கள்‌ நாவாகிய வில்லை 
வளைக்கிறார்கள்‌; அவர்கள்‌ இந்தத்‌ 
தேசத்திலே பலத்துக்கொள்வது 
சத்தியத்துக்காக அல்ல: பொல்லாப்பிலி 
ருந்து பொல்லாப்புக்கு நடந்தேறுகிறார்கள்‌; 
என்னையோ அறியாதிருக்கிறார்கள்‌ என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌” (எரே 9:3). 


துன்மார்க்கர்‌ துர்க்குணமுள்ளவர்கள்‌. 
சர்ப்பத்தின்‌ விஷத்திற்கு ஒப்பான விஷம்‌ 
அவர்களிலிருக்கிறது. அவர்களுடைய 
சிந்தையும்‌ செயலும்‌  கேடுள்ளது. 
அவர்களிடத்தில்‌ நற்குணம்‌ 
சிறிதுமில்லை. பிறந்தது 
முதல்‌ விஷத்தன்மையோடிருக்கிறார்கள்‌. 
விஷத்தன்மையோடு பிறந்திருக்கிறார்கள்‌. 
இவர்கள்‌ விஷத்தைக்‌ கக்கும்போது 
அதைக்‌. குணப்படுத்துவது. கூடாத 
காரியம்‌. மார்க்கர்‌ மற்றவர்களுக்‌( 
இல வன்‌ தத்துவக்‌ 


சத்தியத்தை 
அவர்கள்‌ 
செவிகொடுத்து 
கேட்கமாட்டார்கள்‌. அவர்களிடத்தில்‌ 
அன்பு இல்லை. தீயசுபாவம்‌ மாத்திரமே 
இருகிறது. அவர்களிடத்தில்‌ அன்னை 
பற்றியும்‌, மற்ற நற்குணங்களைப்பற்றியும்‌ 
உபதேம்பண்ணினாலும்‌, அவர்கள்‌ அதைக்‌ 
கேட்பதில்லை. பாம்பாட்டிகள்‌ விநோதமாய்‌ 
ஊதினாலும்‌ அவர்கள்‌ ஊதும்‌ 
சத்தத்திற்குச்‌ செவிகொடாதபடிக்குத்‌ தனி 
காதை அடைக்கிற செவிட்டு 
விரியனைப்போல்‌ இருக்கிறார்கள்‌. 


துன்மார்க்கருக்கு 
உபதேசிக்க முடியாது. 
சத்தியத்தை 


தாவீது துன்மார்க்கரை செவிட்டு 
விரியனோடு ஒப்பிட்டுச்‌ சொல்லுகிறார்‌. 
இது யூதருடைய பாரம்பரிய பழமொழி. 
அக்காலத்தில்‌ பாம்பாட்டிகள்‌ மகுடி 
வாசித்து பாம்பை மயக்குவது வழக்கம்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


ஆனால்‌ 

முன்பாக 

மகுடி 
யின்‌. 


செவிட்டு விரியனுக்கு 
எவ்வளவுதான்‌ விநோதமாய்‌ 


தரையில்‌ நன்‌ அடைத்துக்கொள்ளும்‌ 
மற்றோரு காதை தன்னுடைய வாலினால்‌ 

டத்துக்கொள்ளும்‌ என்று செவிட்டு 
விரியனைப்பற்றிப்‌ பொதுவாகச்‌ 
சொல்லுகிறார்கள்‌. செவிட்டு விரியனின்‌ 
இரண்டு காதுகளும்‌ 
அடைக்கப்பட்டிருக்கும்‌. அதற்கு காது 
கேட்காது. 


துன்மார்க்கரும்‌ தங்களுடைய 
செவிகளை அடைத்துக்கொள்கிறார்கள்‌. 
அவர்களுக்கு சத்தியத்தை 
எவ்வளவுதான்‌ உபதேசம்பண்ணினாலும்‌, 
அதை இவர்கள்‌ செவிகொடுத்து 
கேட்கமாட்டார்கள்‌. செவிட்டு விரியனைப்‌ 
போல தங்கள்‌ செவிகளை அடைத்துக்‌ 
கொள்வார்கள்‌. சத்தியத்தைக்‌ கேட்க 
வேண்டும்‌. என்னும்‌ ஆவல்‌ 
அவர்களிடத்தில்‌ இல்லை. 


துன்மார்க்கரின்‌ அழிவு 
சங்‌ 58 : 6-8 


சுங்‌ 589. தேவனே, 
வாயிலுன்ன பற்களைத்‌ 
தகர்த்துப்போடும்‌; கர்த்தாவே, 
பாலசிங்கங்கனின்‌ கடைவாய்ப்பற்களை 
தொறுக்கிப்போடும்‌. 


அவர்கள்‌ 


சங்‌ 58:7. கடந்தோடுகிற தண்ணீரைப்‌ 
போல்‌ அவர்கள்‌ கழித்துபோகட்டும்‌; 
அவன்‌ தன்‌ அம்புகனைத்‌ தொடுக்கும்‌ 
போது அவைகள்‌ சின்னபின்னமாய்ப்‌: 
போகக்கடவது. 


சுங்‌ 588. 

நத்தையைப்‌ 

போவார்கனாக; 

முதிராப்‌ 

சூரியனைக்‌ காணாதிருப்பார்கனாக.. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம்மா 


PUBLISHERS 


தாவீது 
சத்துருக்களுக்கு 
கர்த்தரிடத்தில்‌ 
தேவனுடைய 
ஏராளமான 
எழும்பியிருக்கிறார்கள்‌. 
ஜெபம்‌, கர்த்தருடைய 
சத்துருக்களுக்கு 
ஏறெடுக்கப்படும்‌ ஜெபமாகும்‌. 
சத்துருக்கள்‌. துன்மார்க்கமான 
காரியங்களைச்‌ செய்கிறார்கள்‌. அவர்கள்‌. 
இதற்கு மேலும்‌ துன்மார்க்கம்‌ செய்ய 
முடியாதபடி கர்த்தர்‌ அவர்களை தடுத்து 
நிறுத்தவேண்டும்‌ என்று தாவீது 
விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 


தாவீது கர்த்தரிடத்தில்‌, 
அவர்கள்‌ வாயிலுள்ள பற்களை 
தகர்த்துப்போடும்‌' என்று சொல்லுகிறார்‌. 
அவர்களுக்கு பற்கள்‌ இல்லையென்றால்‌ 
அவர்களால்‌ இனிமேல்‌ யாரையும்‌ 
கடித்துப்‌ பட்சிக்க முடியாது. அவர்களால்‌ 
புசிக்க முடியாது. மற்றவர்களை 
தங்களுக்கு இரையாக்கி அவர்களை 
கடித்துத்‌ தின்ன முடியாது. “கர்த்தாவே, 
எழுந்தருளும்‌: என்‌ தேவனே, என்னை 
இரட்சியும்‌. நீர்‌ பகைஞர்‌ எல்லாரையும்‌ 
தாடையிலே அடித்து, துன்மார்க்கருடைய 
பற்களைத்‌ தகர்த்துப்போட்டீர்‌” (சங்‌ 3:7). 


தன்னுடைய 
விரோதமாய்‌ 
ஜெபம்பண்ணுகிறார்‌. 
சபைக்கு விரோதமாய்‌ 
சத்துருக்கள்‌ 
தாவீதின்‌ இந்த 
ஜனங்களின்‌ 
விரோதமாய்‌ 


“தேவனே 


தன்னுடைய 
சத்துருக்களுக்கு விரோதமாய்‌ 
கர்த்தரிடத்தில்‌ ஜெபித்தபோது, “தேவனே, 
அவர்களுடைய கழுத்துக்களை 
முறித்துப்போடும்‌' என்று 
ஜெபம்பண்ணவில்லை. கழுத்து முறிந்தால்‌ 
மரித்துப்‌ போவார்கள்‌. தன்னுடைய 
சத்துருக்கள்‌ ஸரித்துப்போக 
வேண்டுமென்பது தாவீதின்‌ விருப்பமல்ல. 
அவர்கள்‌ உயிரோடிருக்கவேண்டும்‌. 
தங்கள்‌  தப்பிதங்களை நினைத்து 
மனம்வருந்தவேண்டும்‌. மனந்திருந்த 
வேண்டும்‌. இதுவே தாவீதின்‌ விருப்பம்‌. 


தாவீது 





ழ்‌ நவள 
யாய 


தாவீதின்‌ சத்துருக்கள்‌ 
சிங்கங்களைப்‌ போல இருக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ பாலசிங்கங்களைப்போல இரை 
தேடி அலைகிறார்கள்‌. கர்த்தர்‌ தாமே 
பாலசிங்கங்களின்‌ கடவாய்ப்பற்களை 
நொறுக்கிப்‌ போடுமாறு தாவீது 
ஜெபம்பண்ணுகிறார்‌. சிங்கங்களுக்கு 
கடவாய்‌ பல்‌ இல்லையென்றால்‌, அவற்றால்‌ 
ஒரு இரையையும்‌ புசிக்கழுடியாது. 
பட்டினியாயிருக்கும்‌. சத்துருக்கள்‌ 
ல்‌ தீங்கு செய்ய முடியாதவாறு 
களைத்‌ தடைபண்ணப்படவேண்டும்‌ 

இதுவே தாவீதின்‌ விருப்பம்‌. 


தாவீதுக்கு 
சதிஆலோசனை 
பண்ணுகிறார்கள்‌. அவர்களுடைய 
சதித்திட்டங்கள்‌ வாய்க்காமல்‌ போக 
வேண்டும்‌ என்று தாவீது விருப்புகிறார்‌ 
அவர்கள்‌ சதிஆலோசனை செய்யும்போது, 
அது அவர்களுக்குச்‌ சித்திக்கக்கூடாது. 
என்றும்‌ அதனால்‌ அவர்களுக்கு ஒரு 
பிரயோஜனமும்‌ உண்டாகக்கூடாது 
என்றும்‌ விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 


சத்துருக்கள்‌ 
விரோதமாய்‌ 


“சத்துரு தன்‌ அம்புகளைத்‌ 
தொடுக்கும்‌ போது அவைகள்‌ 
சின்னபின்னபாய்ப்‌ போகக்கடவது" என்று 
ஜெபம்பண்ணுகிறார்‌. சத்துரு தன்னுடைய 
வில்லை... வளைக்கும்போது அது, 
ஒடிந்துபோகவேண்டும்‌. அவன்‌ அம்பை 
எய்யும்போது அதன்‌ குறி தவறவேண்டும்‌ 
துன்மார்க்கனுடைய துர்ச்சிந்தனை 
நிறைவேறக்‌ கூடாது. அது சின்ன 
பின்னமாக வேண்டும்‌. துன்மார்க்கரின்‌ 
தீய நோக்கம்‌ நிறைவேறக்கூடாது. 

துன்மார்க்கன்‌. கடந்தோடுகிற 
தண்ணீரைப்போல கழிந்துபோகவேண்டும்‌ 
என்று தாவீது ஜெபம்பண்ணுகிறார்‌. 
தண்ணீரைத்‌ தரையில்‌ கொட்டினால்‌ 
அதைத்‌ திரும்பவும்‌ அள்ளமுடியாது. 
கொட்டப்பட்ட தண்ணீரை தரை 
உறுஞ்சிவிடும்‌ தரையில்‌ தண்ணீர்‌ 
இருக்காது. கொட்டிய தண்ணீரை 
மறுபடியும்‌ கூட்டிச்‌ சேர்த்து 
அள்ளுவது இயலாதகாரியம்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மமம்‌ 


PUBLISHERS 


போலவே 
துன்மார்க்கனுடைய துர்ச்சிந்தனைக 
ளெல்லாம்‌ கொட்டப்பட்ட தண்ணீரைப்‌ 
போல பிரயோஜனமற்றுப்‌ போகவேண்டும்‌. 

துன்மார்க்கர்‌ கரைந்துபோகிற 
நத்தையைப்போல்‌ ஒழிந்துபோவார்களாக. 
என்று தாவீது ஜெபம்பண்ணுகிறார்‌. 
அவர்கள்‌ ஸ்திரீயின்‌ முதிராப்‌ 
பிண்டத்தைப்போல்‌ சூரியனைக்‌ 
காணாதிருப்பார்களாக என்றும்‌ 
ஜெபம்பண்ணுகிறார்‌. முதிராப்‌ பிண்டம்‌ 
பிறக்கும்போதே மரித்துப்போயிருக்கும்‌. 
அதற்கு ஜீவன்‌ இருக்காது. 
அதால்‌ சூரியனைப்‌ பார்க்க 
முடியாது. துன்மார்க்கருடைய 
துர்‌ஆலோசனைகளுக்கும்‌. ஜீவன்‌ 

கக்கூடாது எ வீ; 
த்தா தம்‌. ட்‌ 


நீதிமானுக்கு ஆறுதல்‌ 
சண்‌ 58 : 9-11 


சங்‌ 58:9. முன்‌ நெருப்பினால்‌ உங்கள்‌. 
பானைகளில்‌ சூடேறுமுன்னே 
பச்சையானதையும்‌ எரிந்து 
போனதையும்‌ அவர்‌ சுழல்காற்றினால்‌ 
அடித்துக்கொண்டு போவார்‌. 


சங்‌ 58:10. பழிவாங்குதலை நீதிமான்‌ 
காணும்‌ போது மகிழுவான்‌; அவன்‌ தன்‌ 
பாதங்களை த்‌ 'துன்மார்க்கனுடைய 
இரத்தத்திலே கழுவுவான்‌.. 


சங்‌ 58:11. அப்பொழுது, மெய்யாய்‌ 
தீதிமானுக்குப்‌ பலன்‌ உண்டென்றும்‌, 
மெய்யாய்‌ பூமியிலே நியாயஞ்‌ 
செய்கிற தேவன்‌ உண்டென்றும்‌ 
மனுஷன்‌ சொல்லுவான்‌. 


துன்மார்க்கருக்கு அழிவு வரும்‌ 
என்று தாவீது முன்னறிவிக்கிறார்‌. இந்த 
அழிவைப்பற்றிச்‌ சொல்லும்போது 
யூதருடைய பழமொழி ஒன்றை தாவீது 
இங்கு மேற்கோளாகச்‌ சொல்லுகிறார்‌. 
“முள்‌ நெருப்பினால்‌ உங்கள்‌ பானைகளில்‌ 
சூடேறுமுன்னே பச்சையானதையும்‌ எரிந்து 
போனதையும்‌ அவர்‌ சுழல்காற்றினால்‌ 
அடித்துக்‌ ாண்டு போவார்‌" 





ழ்‌ நவள 
யாய 
பானைகள்‌ 


அதைச்‌. 
சுழற்காற்று 


சூடேறுவதற்கு முன்பாக, 
சூடேற்றும்‌ விறகுகளை 
ட்‌ அடித்துக்‌. கொண்டு 
போய்விடும்‌. பானை சூடேறாது. இது 
போலவே துன்மார்க்கர்‌ தங்கள்‌ 
ல்ல "நிறைவேற்றுவதற்கு 


பாகவே, கரத்‌ ர்களுடைய 
ப்ளை ப்பா 


பாடுவார்‌. 
துன்மார்க்கர்‌ மீது தேவனுடைய 
நியாயத்தீர்ப்பு திடீரென்று, 
அவர்கள்‌ நினையாத 
அவர்களுக்கு சடுதியிலே 
உண்டாகும்‌. தங்கள்‌ அழிவைப்பார்த்து 
துன்மார்க்கர்‌ ஆச்சரியப்படுவார்கள்‌. 
அழிவிலிருந்து தப்பித்துக்கொள்ள 
விரைவாக ஓடிப்போவார்கள்‌. கர்த்தர்‌ 
துன்மார்க்கரை அழிப்பார்‌. பழிவாங்குதல்‌ 
கர்த்தருக்குரியது. கர்த்தர்‌ துன்னர்க்கரை 
அழிக்கும்போது, நீதிமான்‌ கர்த்தருடைய 
பழிவாங்குதலை கண்‌। 
க்சி வார்‌ ம்‌ 


துன்மார்க்கன்‌ அழிவதைப்‌ பார்க்கும்‌ 
போது நீதிமானுக்கு சாமாதானமும்‌ 
உற்சாகமும்‌ உண்டாகும்‌. மகிழ்ச்சி 
உண்டாகும்‌. துன்மார்க்கன்‌ 
செழித்திருக்கும்‌ போது நீதிமான்‌ சோர்ந்து 
போகிறார்‌. அவர்‌ தன்‌ இருதயத்தில்‌ 
வேதனைப்படுகிறார்‌ 


“துன்மார்க்கரின்‌ 
காண்கையில்‌. 
அவர்கள்மேல்‌ 
(சங்‌ 73:2) 
துன்மார்க்கர்‌: 
சுகஜீவிகளாயிருந்து. 
பெருகப்பண்ணுகிறார்கள்‌. 
விருதாவாகவே என்‌ இருதயத்தைச்‌ 
சுத்தம்பண்ணி, குற்றரில்லாபையிலே என்‌ 
கைகளைக்‌ கழுவினேன்‌" (சங்‌ 731213. 


வாழ்வை நான்‌ 
வீம்புக்காரராகிய 
பொறாமைகொண்டேன்‌' 


கர்த்தர்‌ துன்னார்க்கர்மீது 
தம்முடைய நீதியான நியாயத்தீர்ப்பை 
நிறைவேற்றுகிறார்‌. இதைப்‌ பார்க்கும்போது 
மகிழ்ச்சியடைகிறார்‌. 

நீதி நிறைவேறுவதைப்‌ 

ன்‌ ம்‌ 

ந்தப்‌ ய தம்முடைய 

ஆளுகை செய்கிறார்‌: 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை 


QOODNENS 
PUBLISHERS 


தேவனுடைய நீதியான நியாயத்தீர்ப்பு 
நிச்சயமாய்‌ நிறைவேறும்‌. 
துன்மார்க்கருக்குத்‌ தண்டனை உண்டு. 
நீதிமான்‌ கர்த்தருடைய கிருபையைப்‌ 
பெற்றுக்‌ கொண்டு ஆசீர்வதிக்கப்படுலார்‌. 
தாவீது நீதிமானுடைய மகிழ்ச்சியைப்பற்றிச்‌ 
சொல்லும்‌ போது, “அவன்‌ தன்‌ 
பாதங்களைத்‌ துன்மார்க்கனுடைய 
த்தத்திலே கழுவுவான்‌” என்று, 
த்க்‌ 

கர்த்தர்‌ 
துன்மார்க்கனைத்‌ 
நீதிமான்‌ அதைப்‌ பார்க்கிறார்‌. 
“அப்பொழுது, மெய்யாய்‌ நீதிமானுக்குப்‌ 
பலன்‌ உண்டென்றும்‌, மெய்யாய்‌ பூமியிலே 
நியாயஞ்செய்கிற தேவன்‌ உண்டென்றும்‌ 
மனுஷன்‌ சொல்லுவான்‌”. இதுவரையிலும்‌ 
நீதிமானுக்கு பலனில்லை என்று 
சொன்னவர்கள்‌, இனிமேல்‌ நீதிமானுக்கு 
பலன்‌ உண்டு என்று சொல்லுவார்கள்‌. 
மனுஷருடைய சிந்தனை மாற்றமடையும்‌, 
பூமியிலே தேவன்‌ இல்லையென்று 
இதுவரையிலும்‌ நினைத்தவர்கள்‌, 
இனிமேல்‌ பூமியிலே நியாயம்‌ செய்கிற 
தவன்‌ உண்டு என்று சொல்லுவார்கள்‌. 


கர்த்தர்‌ நீதிமானுக்கு அநேக 
ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார்‌. 
நீதிமானுக்கு பலன்‌ உண்டு. இம்மையிலும்‌ 
மறுமையிலும்‌ அவர்கள்‌ ஆசீர்வதிக்கப்‌ 
பட்டிருப்பார்கள்‌. நீதிமான்கள்‌ இந்தப்‌ 
பூமியை நீதியாய்‌ ஆளுகை செய்வார்கள்‌ 
தேவனுடைய ராஜ்யத்திற்கு விரோதமாய்‌ 
எழும்புகிற சத்துருக்களை நீதிமான்கள்‌ 
நியாயந்தீர்ப்பார்கள்‌. 


நம்முடைய 
சர்வவல்லபையுள்ள தேவன்‌, அவர்‌ 
பலவீனமுள்ள மனுஷரோ, அல்லது ஒரு 
தேவதூதரோ அல்ல. அல்லது அவர்‌ 
பேரளவுக்குத்‌ தேவனல்ல. தேவனுடைய 
சுபாவமே அவருடைய நாமமாயிற்று, 
தேவன்‌ தாம்‌ சொல்லுவதை செய்கிறவர்‌. 
தாம்‌ செய்வதை சொல்லுகிறவர்‌. அவர்‌ 
மெய்யாகவே துன்மார்க்கனைப்‌ 
பழிவாங்குவார்‌. நீதிமானுக்குப்‌ பலன்‌ 
கொடுப்பார்‌. அவர்‌ இந்தப்‌ 
யில்‌ நியாயம்‌ 


பூமி செய்கிற 
தேவனாகமிருக்கிறார்‌. 


இந்த உலகத்தில்‌ 
தண்டிக்கும்போது, 


கர்த்தர்‌ 





ழ்‌ நள 
ஈயா 


ஐம்பத்து ஒன்பதாவது சங்கீதம்‌. 
இதற்கு முந்திய ஏழு சங்கீதங்களைப்‌ 
போலவே எழுதப்பட்டிருக்கிறது. தாவீது 
இந்த சங்கீதங்களில்‌, தன்னுடைய 
சத்துருக்களைப்பற்றி கர்த்தரிடத்தில்‌ 
முறையிடுகிறார்‌. அவர்கள்‌ தாவீதுக்கு 
விரோதமாய்த்‌ தீங்கு செய்கிறார்கள்‌. 
தீமையான காரியங்களை 
யோசிக்கிறார்கள்‌. தாவீது அவர்களுக்கு 
விரோதமாய்த்‌ தீர்க்கதரிசனம்‌ 
சொல்லுகிறார்‌. தாவீதின்‌ சத்துருக்கள்‌ 
அவரை நெருக்குகிறார்கள்‌. தாவீது 
கர்த்தரிடத்தில்‌ ஆறுதலும்‌, சமாதானமும்‌ 
பெற்றுக்கொள்கிறார்‌. 


மற்றவர்கள்‌ நமக்கு துன்பம்‌ 
விளைவிக்கும்‌ போது, நாம்‌ அவர்களைப்‌ 
பற்றி கர்த்தரிடத்தில்‌ முறையிடுவோம்‌. 
இது மனுஷருடைய இயல்பான சுபாவம்‌. 
இதே சுபாவம்தான்‌. தாவீதிடமும்‌ 
காணப்படுகிறது. தாவீதிடத்தில்‌ 
மனுஷருடைய ஆவியும்‌ இருக்கிறது. 
தீர்க்கதரிசியினுடைய ஆவியும்‌ 
இருக்கிறது. தாவீது கர்த்தர்மீது 
நம்பிக்கை வைத்திருக்கிறார்‌. தாவீதைப்‌ 
போலவே நாமும்‌ நம்முடைய எல்லா 
சூழ்நிலைகளிலும்‌ கர்த்தரிடத்தில்‌ 
நம்பிக்கை வைத்திருக்கவேண்டும்‌. 


கர்த்தர்‌ தாமே தன்னுடைய 
சத்துருக்களிடமிருந்து தன்னை மீட்டு, 
பாதுகாக்க வேண்டுமென்று தாவீது 
ஜெபம்பண்ணுகிறார்‌ (சங்‌ 594-7). 
தன்னுடைய சத்துருக்களுக்கு அழிவு 
வரும்‌ என்பதை தாவீது 
முன்னறிவிக்கிறார்‌ (சங்‌ 59:8-17). 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மாமா 


ரிம்‌ 


தாவீதின்‌ ஜெபம்‌ 
சங்‌ 59 :1-7 


(சவுல்‌ தாவீதைக்‌ கொல்லுதற்காக 
ஏவலாட்களை அனுப்பினபோது 
அல்தஷ்கேத்‌ என்னும்‌ வாத்தியத்தில்‌ 
வாசிக்க அவன்‌ பாடி, 
இராகத்தலைவனுக்கு ஒப்புவித்த 
மிக்தாம்‌ என்னும்‌ சங்கீதம்‌) 


சங்‌ 594. என்‌ தேவனே, என்‌ 
சத்துருக்களுக்கு என்னைத்‌ தப்புவியும்‌; 
என்மேல்‌ எழும்புகிறவர்களுக்கு என்னை 
விலக்கி உயர்த்த அடைக்கலத்திலே. 
வையும்‌. 


சங்‌ 59:2. அக்கிரமக்காரருக்கு என்னைத்‌: 
இரத்தப்பிரியரான 
என்னை விலக்கி 


சங்‌ 59:3. இதே, என்‌ பிராணனுக்குப்‌ 
பதிவிருக்கிறார்கன்‌; கர்த்தாவே, 
என்னிடத்தில்‌ மீறுதலும்‌ பாவமும்‌ 
இல்லாதிருந்தூம்‌, பலவான்கன்‌ எனக்கு 
விரோதமாய்க்‌ கூட்டங்கூடுகிறார்கள்‌. 


சங்‌ 59:4. என்னிடத்தில்‌ அக்கிரமம்‌ 
இல்லாதிருந்தும்‌, ஓடித்திரிந்து 
யுத்தத்துக்கு. ஆயத்தமாகிறார்கள்‌;. 
எனக்குத்‌ துணை செய்ய விழித்து 
என்னை நோக்கிப்பாரும்‌. 


சங்‌ 595. சேனைகளின்‌ தேவனாகிய 
கர்த்தாவே, இஸ்ரவேலின்‌ தேவனே, நீர்‌ 
சகல... ஜாதிகளையும்‌ விசாரிக்க. 
விழித்தெழும்பும்‌; வஞ்சகமாய்த்‌ 
துரோகஞ்செய்கிற ஒருவருக்கும்‌ தயை 
செய்யாதேயும்‌. (சேலா) 


சங்‌ 59:8. அவர்கள்‌ சாயங்காலத்தில்‌ 
திரும்பிவத்து, நாய்களைப்போல. 
ஊளையிட்டு, ஊரைச்சுற்றித்‌ 
திரிகிறார்கள்‌. 


சங்‌ 592. இதே, தங்கள்‌. 
வார்த்தைகளைக்‌ கக்குகிறார்கள்‌; 
அவர்கள்‌ உதடுகளில்‌ பட்டயங்கள்‌. 
இருக்கிறது, கேட்கிறவன்‌ யார்‌ 
என்கிறார்கள்‌. 





ழ்‌ நள 
யாய 


என்‌ 
என்னைத்‌ 


என்‌ தேவனே, 
சத்துருக்களுக்கு 
தப்புவியும்‌ 


என்‌ தேவனே, என்‌ 
சத்துருக்களுக்கு என்னைத்‌ தப்புவியும்‌; 
என்மேல்‌ எழும்புகிறவர்களுக்கு என்னை: 
விலக்கி உயர்த்த அடைக்கலத்திலே. 
வையும்‌ (சங்‌ 59:1). 


சவுல்‌ தாவீதைக்‌ கொல்லுவதற்காக, 
தன்னுடைய ஏவலாட்களை இரவு 
வேளையிலே அவருடைய வீட்டிற்கு 
அனுப்புகிறார்‌. அவர்கள்‌ 
இராப்பொழுதிலே தாவீதைபபிடித்து, 
அவரை அங்கேயே கொன்றுபோடுவார்கள்‌ 
என்று எதிர்பார்க்கிறார்‌. இந்த சம்பவம்‌ 
சாமு, 1991-ஆவது வசனத்தில்‌ 
எழுதப்பட்டிருக்கிறது. 


சவுல்‌ இப்போதுதான்‌ தாவீதுக்கு 
விரோதமாய்‌ எழும்ப ஆரப்பித்திருக்கிறார்‌. 
சிறிது நேரத்திற்கு முன்பு, தாவீது சவுலின்‌ 
ஈட்டிக்குத்‌ தப்பித்துக்கொண்டார்‌. சவுலின்‌ 
கோபத்தை தாவீதால்‌ தாங்கிக்கொள்ள 
முடியவில்லை. தாவீது கலங்குகிறார்‌. 
சவுல்‌ தன்மீது ஏன்‌ கோபமாயிருக்கிறார்‌ 
என்று தெரியாமல்‌ புலம்புகிறார்‌. 
தாவீதுக்கு திகிலும்‌ பயமும்‌ உண்டாயிற்று. 
இந்த சூழ்நிலையிலும்‌ தாவீது 
கர்த்தரோடு ஐத்கியமாயிருக்கிறார்‌. 
தாவீதின்‌ மனதில்‌ குழப்பங்கள்‌ 

ந்தாலும்‌ அவருடைய இருதயத்தில்‌ 
ஜெபமும்‌ துதியும்‌ நிரம்பியிருக்கிறது. 


கர்த்தர்‌ தாமே தன்னுடைய 
சத்துருக்களின்‌ கைகளிலிருந்து தன்னை 
விடுவிக்குமாறு தாவீது விண்ணப்பம்‌ 
பண்ணுகிறார்‌. “என்‌ தேவனே, என்‌ 
சத்துருக்களுக்கு என்னைத்‌ தப்புவியும்‌” 
என்று கருத்தாய்‌ ஜெபம்பண்ணுகிறார்‌ 
தாவீது தன்னுடைய பாதுகாப்புக்கு 
கர்த்தரை மாத்திரமே நம்பியிருக்கிறார்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை 


தன்மேல்‌ எழுப்புகிறவர்களுக்கு தன்னை 
விலக்கி, தன்னை உயர்ந்த 
அடைக்கலத்திலே வைக்குமாறு தாவீது 
ஜெபம்பண்ணுகிறார்‌. 

தாவீது உயர்ந்த 
அடைக்கலத்திலிருக்கும்‌ போது, 
அவருடைய சத்துருக்களால்‌ அவரைத்‌ 
தொடமுடியாது. கர்த்தரால்‌ மாத்திரமே 
தாவீதை உயர்ந்த அடைக்கலத்தில்‌ 
வைக்கமுடியும்‌. “எனக்குத்‌ துணை செய்ய 
விழித்து என்னை  நோக்கிப்பாரும்‌" 
(சங்‌ 594) என்று கர்த்தரிடத்தில்‌ 
விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. கர்த்தர்‌ 
தாவீதை தம்முடைய இரக்கமுள்ள 
கண்களால்‌ காணவேண்டும்‌. கர்த்தர்‌ 
தாவீதுக்கு ஆதரவாக தம்முடைய 
வல்லமையை வெளிப்படுத்தவேண்டும்‌. 
கர்த்தர்‌ உடனே விழித்துக்கொள்ள 
வேண்டும்‌ என்‌ தாவீது 
விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 

ஒரு சமயம்‌ சீஷர்கள்‌ ஒரு படவில்‌ 
நடுக்கடலிலிருந்தார்கள்‌. அப்போது கடல்‌ 
கொந்தளித்தது. பலத்த புயல்காற்று 
வீசிற்று. சீஷர்கள்‌ பயந்துபோய்‌ படவில்‌ 
நித்திரையாயிருந்த இயேசுகிறிஸ்துவை 
ல்‌ தாவீதும்‌ 

இயேசுகிறிஸ்துவின்‌ சீஷர்களைப்போலவே 
ஜெபம்பண்ணுகிறார்‌. 


நமக்கு ஆவிக்குரிய 
அநேகர்‌ இருக்கிறார்கள்‌. 
சோதனைகள்‌ நம்மைச்‌ சுற்றிலும்‌ 
இருக்கிறது. நம்முடைய இருதயமே 
நம்மை வஞ்சித்துவிடும்‌ வாய்ப்புள்ளது. 
நமக்கு ஆவிக்குரிய போராட்டம்‌ 
நியமிக்கப்பட்டிருக்கிறது. இவை 
எல்லாவற்றிலும்‌ நமக்கு கர்த்தருடைய 
உதவியும்‌, ஒத்தாசையும்‌ பாதுகாப்பும்‌, 
பராமரிப்பும்‌ தேவைப்படுகிறது. கர்த்தர்‌ 
தாமே நம்முடைய சத்துருக்களுக்கு, 
நம்மைத்‌ தப்புவிக்கவேண்டுமென்று 
அனுதினமும்‌ ஜெபம்பண்ணவேண்டும்‌. 


சத்துருக்கள்‌ 
சாத்தானின்‌ 





ழ்‌ நள 
யாய 


அக்கிரமக்காரரும்‌ 
இரத்தப்பிரியரும்‌ 


அக்கிரமக்காரருக்கு 
தப்புவித்து, 
மனுஷருக்கு. 
இரட்சியும்‌. 
பிராணனுக்குப்‌ 5 
கர்த்தாவே, என்னிடத்தில்‌ மீறுதலம்‌ 
பாவமும்‌ இல்லாதிருத்தும்‌, 
பலவான்கள்‌ எனக்கு விரோதமாய்க்‌ 
கூட்டங்கூடுகிறார்கன்‌. என்னிடத்தில்‌ 
அக்கிரமம்‌ இல்லாதிருத்தும்‌, 
ஓடித்திரிந்து யுத்தத்துக்கு. 
ஆயத்தமாகிறார்கன்‌; எனக்குத்‌ துணை 
ய்ய விழித்து என்னை 
நோக்கிப்பாரும்‌ (சங்‌ 59:2-4). 


தாவீது தன்னுடைய விடுதலைக்காக 
கர்த்தரிடத்தில்‌ கெஞ்சி மன்றாடுகிறார்‌ 
பல சமயங்களில்‌ நாம்‌ கர்த்தரிடத்தில்‌ 
கெஞ்சி மன்றாட வேண்டிய 
சூழ்நிலைகளில்தான்‌ இருக்கிறோம்‌ 
கர்த்தர்‌ இதை அனுமதிக்கிறார்‌. கர்த்தரே 
இதற்கு நம்மை வழிநடத்துகிறார்‌. நாம்‌ 
கெஞ்சி மன்றாடுவதினால்‌ நம்மால்‌ 
கர்த்தரை அசைக்க முடியாது. நாம்‌ 
அசைக்கப்ப வேண்டும்‌. இதற்காகவே 
நாம்‌ கெஞ்சி மன்றாடவேண்டும்‌. 


தாவீது தன்னுடைய சத்துருக்களின்‌ 
துன்மார்க்கமான குணங்களைப்பற்றி 
ல்‌ த்தில்‌ முறையிடுகிறார்‌. அவர்கள்‌ 
அக்கிர செய்கைக்காரர்கள்‌. 
நற்விகவர்கள்‌ 
சத்துருக்களாயிருப்பது 
அவர்கள்‌ 


இவர்கள்‌ 
சத்துருக்களாயிருப்பது 

எல்லா 

சத்துருக்களாயிருக்கிறார்கள்‌. கர்த்தர்‌ 
தாமே தன்னை அக்கிரமக்காரருக்குத்‌ 
தப்புவித்து, இரத்தப்பிரியரான 
மனுஷருக்கு தன்னை விலக்கி 
இரட்சிக்குமாறு ஜெபம்பண்ணுகிறார்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை OODNENIS 


PUBLISHERS 


தாவீது கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
தன்னுடைய சத்துருக்களின்‌ 
துன்மார்க்கமான குணங்களைப்பற்றியும்‌, 
அவர்களுடைய  தீயஆலோசனைகளைப்‌ 
பற்றியும்‌, அவர்களால்‌ வரக்கூடிய 
ஆபத்துக்களைப்பற்றியும்‌ முறையிடுகிறார்‌. 
அவர்கள்‌ தாவீதின்‌ பிராணனுக்கு 
பதிவிருக்கிறார்கள்‌. தாவீதுக்கு தீங்கு 
செய்வதற்காக காத்துக்‌ 
கொண்டிருக்கிறார்கள்‌. ஒரு வாய்ப்பு 
கிடைத்தால்‌ போதும்‌, பர்கள்‌ தாவீை 
ழு ணிடயா ன ச்‌ ப்பத்‌ 


தாவீதின்‌ சத்துருக்கள்‌ அவருக்கு 
விரோதமாய்க்‌  கூட்டங்கூடுகிறார்கள்‌. 
அவர்கள்‌ பலவான்கள்‌. தாவீதிடத்தில்‌ 
மீறுதலும்‌ பாவமும்‌ இல்லை. ஆனாலும்‌ 
அவர்கள்‌ தாவீதுக்கு விரோதமாய்க்‌ 
கூட்டங்‌ கூடுகிறார்கள்‌. 
அவர்களெல்லோருமாக ஒன்றுசேர்ந்து, 
வீதுக்‌ விரோதமாய்த்‌ 
ச்ட்‌ சகன்‌ 


தாவீதின்‌ சத்துருக்கள்‌ ஒடித்திரிந்து 
யுத்தத்திற்கு ஆயத்தமாகிறார்கள்‌. 
விரைவாக செயல்படுகிறார்கள்‌. தீங்கு 
செய்வதே அவர்களுடைய நோக்கம்‌. 
அதை காலதாமதம்பண்ணாமல்‌, 
சீக்கிரத்தில்‌ செய்துவிடவேண்டுபென்று 
ஆசைப்படுகிறார்கள்‌. சவுல்‌ தாவீதைக்‌ 
கொல்லுவதற்காக ஏலாட்களை 
அனுப்பினார்‌. அவர்கள்‌ 
இராத்திரியிலேயே தாவீதைக்‌ 
கொன்றுபோடவேண்டுமென்று, சவுல்‌ 
அவர்களைத்‌ துரிதப்படுத்தினார்‌. 

தாவீதுக்கு விரோதமாய்‌ 
யுத்தத்திற்கு ஆயத்தமாயிருக்கிறவர்கள்‌, 
சாயங்காலத்‌ வருகிறார்கள்‌. 
அவர்கள்‌ நாய்களைப்போல ஊளையிட்டு 
ஊரைச்‌ சற்றத்திரிகிறார்கள்‌. இவர்கள்‌ 
இருளின்‌ பிள்ளைகள்‌. தங்கள்‌ 
வேலைக்கு சாயங்காலத்தில்‌ வருகிறார்கள்‌. 
விடிய விடிய, இருட்டு வேளையிலே, 
இருளின்‌ கிரியைகளை நடப்பிக்கிறார்கள்‌. 
இவர்கள்‌ வெளிச்சத்தின்‌ 
பிள்ளைகளாகயிருப்பார்களென்றால்‌, 
பகலிலே கிரியை நடப்பிப்பார்கள்‌. 





ழ்‌ நள 
யாய 


தாவீதின்‌ சத்துருக்கள்‌ தங்கள்‌. 
வார்த்தைகளை கக்குகிறார்கள்‌. அவர்கள்‌ 
உதடுகளில்‌ பட்டயம்‌ இருக்கிறது. 
தங்களுடைய வார்த்தையினால்‌ தாவீதின்‌ 
இருதயத்தைப்‌ புண்படுத்துகிறார்கள்‌. 
தாவீதைத்‌ துக்கப்படுத்துகிறார்கள்‌. 
தாவீதின்‌ நற்பெயருக்கு களங்கம்‌ 
உண்டுபண்ணுகிறார்கள்‌. கர்த்தர்‌ தாமே 
தனக்கு துணை செய்ய விழித்து. தன்னை 
நோக்கிப்‌ பார்க்குமா; தாவீது 
கர்த்தா த்தில்‌ விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 
“உன்‌ தேவன்‌ எங்கே என்று என்‌ 
சத்துருக்கள்‌ நாள்தோறும்‌ என்னோடே 
சொல்லி, என்னை நிந்திப்பது என்‌ 


எலும்புகளை உருவக்குத்துகிறதுபோல்‌. 
இருக்கிறது" (சங்‌ 42:10) 


சேனைகளின்‌ 
கர்த்தாவே 


தேவனாகிய 


சேனைகளின்‌: தேவனாகிய 
கர்த்தாவே, இஸ்ரவேலின்‌ தேவனே, நீர்‌ 
சகல ஜாதிகளையும்‌ விசாரிக்க 
விழித்தெழும்பும்‌; வஞ்சகமாய்த்‌ 
தூரோகஞ்‌। ருக்கும்‌ தயை 
செய்யாதேயும்‌. (சேலா) அவர்கள்‌ 
சாயங்காலத்தில்‌. திரும்பிவந்து, 
நாய்களைப்போல ஊளையிட்டு, 
ஊரைச்சுற்றித்‌ திரிகிறார்கள்‌. இதோ, 
தங்கள்‌. வார்த்தைகளைக்‌. 
கக்குகிறார்கன்‌; அவர்கள்‌ உதடுகளில்‌ 
பட்டயங்கள்‌ இருக்கிறது, கேட்கிறவன்‌ 
யார்‌ என்கிறார்கள்‌ (௪ங்‌ 59:5-7). 


| தாவீதிடத்தில்‌ ஒரு அக்கிரமமும்‌ 
இல்லை. அவர்‌ எந்த அநியாயமும்‌ 
செய்யவில்லை. தாவீது தேவனுக்கு. 
முன்பாக சுத்த 
மனச்சாட்சியோடிருக்கிறார்‌. ஆனால்‌ 
அவருடைய சத்துருக்களோ 
துர்மனச்சாட்சியோடிருக்கிறார்கள்‌. 

அவர்களிடத்தில்‌ அநியாயமும்‌. 
அக்கிரமமும்‌ நிரம்பியிருக்கிறது. கர்த்தர்‌ 
தாவீதையும்‌ அறிந்திருக்கிறார்‌. அவருடைய 
சத்துருக்களையும்‌ அறிந்திருக்கிறார்‌. 
தனக்குத்‌ துணை செய்ய விழித்து, 
தன்னை நோக்கிப்‌ பார்க்குமாறு தாவீது 
கர்த்தரிடத்தில்‌ விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை OCDNENIS 


PUBLISHERS 


கர்த்தருடைய பிள்ளைகள்‌ 
பாவத்திற்கு விலகி ஜீவிக்கவேண்டும்‌. 
விசுவாசிகளின்‌ ஜீவியத்தில்‌ அக்கிரமம்‌ 
இருக்கக்கூடாது. அப்போதுதான்‌ நமக்கு 
துன்மார்க்கரிடத்திலிருந்து தேவனுடைய 
பாதுகாப்பு கிடைக்கும்‌. நாம்‌ 
குற்றமற்றவர்களாகயிருந்தாலும்‌, அக்கிரமம்‌ 
இல்லாதவர்களாயிருந்தாலும்‌, 
எல்லோரையும்‌ போல நமக்கும்‌. 
பிரச்சனைகள்‌ வரும்‌ ஆனாலும்‌ 
நம்முடைய பிரச்சனைகளுக்கு 
மத்தியிலும்‌, கர்த்தரே நமக்கு 
ஆதரவாயிருப்பார்‌. நம்முடைய 
கண்ணீரை துடைப்பார்‌. நம்முடைய 
கலக்கத்தை நீக்குவார்‌. நம்முடைய 
துக்கத்தை சந்தோஷமாய்‌ மாற்றுவார்‌. 


நம்மிடத்தில்‌ அக்கிரமம்‌ இல்லை 
என்னும்‌ நிச்சயம்‌ நமக்குள்‌ காணப்ப 
வேண்டும்‌ இதை நம்முடைய 
மனச்சாட்சியிலே உறுதிபண்ண வேண்டும்‌. 
அப்போதுதான்‌ கர்த்தருடைய சமுகத்தில்‌, 
நம்மைத்‌ தாழ்த்தி, நம்முடைய 
சத்துருக்களுக்கு விரோதமாய்‌ முறையி. 
முடியும்‌. கர்த்தர்‌ தாமே நமக்குத்‌ துணை 
செய்யவேண்டுமென்று அவரிடத்தில்‌ 
பயபக்தியாய்‌ விண்ணப்பம்‌ பண்ணமுடியும்‌ 

கர்த்‌ சேனைகளின்‌ 
க்கள்‌ அவரே இஸ்ரவேலின்‌ 
தேவன்‌. தாவீது கர்த்தரிடத்தில்‌, “சகல 


ஜாதிகளையும்‌ விசாரிக்க விழித்தெருப்பும்‌ 
எதும்‌ பகட்க அர்‌ த 


ஒருவர தயை செய்யாதேயும்‌' 
என்றும்‌ விண்ணபபப்பண்ணுகிறார்‌ 


தாவீதின்‌ சத்துருக்கள்‌ நாய்களைப்‌ 


போல ஊளையிட்டு ஊரைச்‌ 
சுற்றித்திரிகிறார்கள்‌. அவர்கள்‌ இரவு 
நேரத்திலே துன்மார்க்கமான 
கிரியைகளைச்‌ செய்கிறார்கள்‌ 
சாயங்காலத்தில்‌ தங்கள்‌ 
தர்க்கிரியைகளை  ஆரம்பிக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ தாவீதுக்கு விரோதமாகவும்‌ 
பேசுகிறார்கள்‌. கர்த்தருக்கு 
விரோதமாகவும்‌ பேசுகிறார்கள்‌. அவர்கள்‌ 
தங்கள்‌ வார்த்தைகளைக்‌ கக்குகிறார்கள்‌. 
அவர்கள்‌ உதடுகளில்‌ பட்டயம்‌ 
இருக்கிறது. “கேட்கிறவன்‌ யார்‌” என்று 
கேட்கிறார்கள்‌. 





ழ்‌ நவள 
யாய 


தேவன்‌ அதை மறந்தார்‌ என்றும்‌, 
அவர்‌ தம்முடைய முகத்தை மறைத்து, 
ஒருக்காலும்‌ அதைக்‌ காணமாட்பார்‌ 
என்றும்‌, தன்‌ இருதயத்திலே சொல்லிக்‌ 
கொள்ளுகிறான்‌” (சங்‌ 1011). “கர்த்தர்‌ 
பாரார்‌, யாக்கோபின்‌ தேவன்‌ கவனியார்‌. 
என்று சொல்லுகிறார்கள்‌” (சங்‌ 94:7). 


தாவீது கர்த்தரை நியாயம்‌ 
விசாரிக்க அழைக்கிறார்‌. “நீர்‌ சகல. 
ஜாதிகளையும்‌ விசாரிக்க விழித்தெழும்பும்‌" 
என்று சேனைகளின்‌ தேவனாகிய 
கர்த்தரிடத்தில்‌ சொல்லுகிறார்‌. 
வஞ்சமாகமாய்த்‌ துரோகம்‌ செய்கிற 
ஒருவருக்கும்‌ கர்த்தர்‌ தயை செய்யக்‌ 
கூடாது என்றும்‌ விண்ண 

பண்ணுகிறார்‌. தாவீதும்‌ துரோகம்‌ 
பண்ணியவர்தான்‌. ஆனாலும்‌ அவர்‌ 
மனந்திரும்பியிருக்கிறார்‌. பாவமன்னிப்பைப்‌ 
பெற்றிருக்கிறார்‌ விசுவாசத்தினால்‌ 
நீதிமானாக்கப்பட்டிருக்கிறார்‌. தாவீதின்‌ 
சத்துருக்களோ துரோகம்‌ 
செய்திருக்கிறார்கள்‌. ஆனால்‌ 
மனந்திரும்ப மறுக்கிறார்கள்‌. தாவீது 
அவர்களை  *வஞ்சகமாய்த்‌ துரோகம்‌ 
செய்கிறவர்கள்‌” என்று சொல்லுகிறார்‌ 


சத்துருக்கள்‌ மீது தேவனுடைய 
கோபம்‌ 
சங்‌ 59 : 8-13 


சுங்‌ 59:8. ஆனாலும்‌ கர்த்தாவே, தீர்‌ 
அவர்களைப்‌ பார்த்து நகைப்பீர்‌; 


புறஜாதிகன்‌ யாவைரையும்‌ இகழுவீர்‌.. 


சுங்‌ 59:9. அவன்‌ வல்லமையை நான்‌ 
கண்டு, உமக்குக்‌ காத்திருப்பேன்‌; 
தேவனே எனக்கு உயர்த்த அடைக்கலம்‌. 


சுங்‌ 59:10. என்‌ தேவன்‌ தம்முடைய 
கிருபையினால்‌ என்னைச்‌ சுத்திப்பார்‌; 
தேவன்‌ என்‌ சத்துருக்களுக்குவரும்‌. 
நீதிசரிக்கட்டுதலை நான்‌ காணும்படி. 
செய்வார்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மாமா 


PUBLISHERS 


சவ்‌ 59:11. அவர்கனைக்‌ கொன்று 
'போடாதேயும்‌, என்‌ ஜனங்கள்‌ மறத்து 
போவார்கனே; எங்கள்‌ கேடகமாகிய 
ஆண்டவரே, உமது வல்லமையினால்‌ 
அவர்களைச்‌ சிதறடித்து, அவர்களைத்‌ 
தாழ்த்திப்போடும்‌. 


சங்‌ 59:12. அவர்கள்‌ உதடுகளின்‌ பேச்சு 
அவர்கள்‌ வாயின்‌ பாவமாயிருக்கிறது; 
அவர்கன்‌ இட்ட சாபமும்‌ சொல்லிய 
பொய்யும்‌ ஆகிய இவைகளினிமித்தம்‌ 

பெருமையில்‌ 


பூமியின்‌ 
யாக்கோபிலே 
அவர்கள்‌. 
அவர்களை 
உக்கிரத்திலே 
இனி. 
அவர்களை 


என்று 
அதியும்பொருட்டு, 


தனைய கய்‌ 

தாவீதின்‌ சத்துருக்கள்‌ அவருக்கு. 
விரோதமாய்‌ வருகிறார்கள்‌. அவர்கள்‌ 
எண்ணிக்கையில்‌ அநேகர்‌ 
உலகப்பிரகாரமாக பலம்‌ மிகுந்தவர்கள்‌. 
தாவீதோ இந்த சூழ்நிலையில்‌ கர்த்தரை 
மாத்திரமே நம்பியிருக்கிறார்‌. கர்த்தர்‌ 
தன்னைப்‌ பாதுகாப்பார்‌ என்றும்‌, 
தன்னுடைய சத்துருக்களை முறியடிப்பார்‌ 
என்றும்‌. தாவீது கர்த்தருக்குள்‌ 
விசுவாசித்து, காத்துக்கொண்டிருக்கிறார்‌. 
கர்த்தருடைய பிள்ளைகளெல்லோருமே, 
கர்த்தருடைய கிருபைக்காகவும்‌, 
அவருடைய வல்லமைக்காகவும்‌, 
பாதுகாப்புக்காகவும்‌, பராமிப்புக்காகவும்‌ 
காத்திருக்கவேண்டும்‌. 

கர்த்தர்‌ வல்லமையுள்ளவர்‌. நமக்கு 
ஆபத்துக்களும்‌ நெருக்கங்களும்‌ வருகிற 
வேளையில்‌ நாம்‌ கர்த்தருக்குக்‌ 
காத்திருக்கவேண்டும்‌ இதுவே நாம்‌ 
செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. 
இது ஞானமான செயல்‌. தாவீது இது 
பற்றிச்‌ சொல்லும்போது “அவன்‌ 
வல்லமையை நான்‌ கண்டு, உமக்குக்‌ 


காத்திருப்பேன்‌: தேவனே எனக்கு உயர்ந்த 
அடைக்கலம்‌. 





ழ்‌ நள 
யாய 


நாம்‌ சத்துருவின்‌ வல்லமையைக்‌ 


பெரியவர்‌. 
கூர்ந்து 

காத்திருக்கவேண்டும்‌. கர்த்தரே நமக்கு 
உயர்ந்த அடைக்கலமாயிருப்பார்‌. கர்த்தர்‌ 
தன்னுடைய சத்துருக்களைப்பார்த்து 
நகைப்பார்‌ என்றும்‌ புறஜாதிகள்‌ 
யாவரையும்‌ பார்‌ என்றும்‌ தாவீது 
விசுவாசத்தோடு சொல்லுகிறார்‌. 


கர்த்தர்‌ தம்முடைய கிருபையினால்‌ 
தன்னைச்‌ சந்திப்பார்‌ என்று தாவீது 
விசுவாசத்தோடிருக்கிறார்‌. கர்த்தர்‌ 
தன்னைச்‌ சந்திக்கும்போது அவருடைய 
நன்மையான சீர்வாதங்களும்‌, 
அவருடைய கிருபையின்‌ வரங்களும்‌ 
தனக்குக்‌ கிடைக்கும்‌ என்று 
எதிர்பார்க்கிறார்‌. தான்‌ எதிர்பார்த்ததை 
விட கர்த்தர்‌ தனக்கு அதிகமான 
ஆசீர்வாதங்களைக்‌ கொடுப்பார்‌ என்று 
தாவீது நம்புகிறார்‌ 

கர்த்தரிடத்தில்‌ 
கிருபைகளெல்லாம்‌ 
அவையெல்லாவற்றையும்‌ 
நமக்காகவே வைத்திருக்கிறார்‌. 
கொடுப்பதற்காகவே வைத்திருக்கிறார்‌. 
கர்த்தர்‌ தமக்கு ஏற்றவேளையில்‌ 
தம்முடைய கிருபைகளை நமக்குக்‌ 
கொடுப்பார்‌. 


தாவீது தன்னுடைய சத்துருக்களைப்‌ 

அநேகக்‌. 
காரியங்களை முன்னறிவிக்கிறார்‌. 
அவர்கள்‌ நகைப்புத்குரியவர்கள்‌. 
இகழ்ச்சிக்குரியவர்கள்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய பிள்ளைகளின்‌ சத்துருக்களைப்‌ 
பார்த்து நகைப்பார்‌. தம்முடைய சபைக்கு 
விரோதமாய்‌ எழும்பியிருக்கிற புறஜாதிகள்‌. 
யாவரையும்‌ இகழுவார்‌. கர்த்தர்‌ தாமே 
நம்முடைய சத்துருக்களை 
நீதசரிக்கட்வோர்‌ அதை நாம்‌ 
காணும்படி செய்வார்‌. 


பற்றி 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்மா 


PUBLISHERS 


சத்துருக்கள்‌ 'துன்மார்க்கமான 
கிரியைகளை நடப்பிக்கிறார்கள்‌. நாம்‌ 
ர்‌ ல்‌ 'விண்ணப்பம்பண்ணும்‌ 
கர்த்தர்‌ நம்முடைய ஜெபத்தைக்‌ 
கேட்கமாட்டார்‌ என்று சொல்லி, 
சத்துருக்கள்‌ நம்மைப்‌, பரியாசம்‌ 
பண்ணுகிறார்கள்‌. ஆனால்‌ கர்த்தரோ 
நம்முடைய சத்துருக்களைப்‌ பார்த்து 
நகைப்பார்‌. நம்முடைய ஜெபங்களுக்குச்‌ 
செவிகொடுப்பார்‌. சத்துருக்கள்‌ 
மதியீனமாய்ச்‌ சிந்திக்கிறார்கள்‌. 


அவர்களுடைய மதியீனத்தைப்‌ பார்த்து 
கர்த்தர்‌ அவர்களை ஏளனம்பண்ணுவார்‌. 


நம்முடைய சரீரத்தில்‌ 
செவிகளை வைத்திருக்கிறார்‌. 
செவிகளைக்‌ கொடுத்தவர்‌ 
கேளாதிருப்பாரோ. நிச்சயமாகவே கேட்பார்‌. 
கர்த்தரே நம்முடைய சரீரத்தில்‌. 
நாவையும்‌, வாயையையும்‌, பற்களையும்‌ 
வைத்திருக்கிறார்‌. நமக்கு இவற்றைக்‌ 
கொடுத்தவர்‌ நம்மோடு பேசாதிருப்பாரோ, 
நிச்சயமாய்ப்‌ பேசுவார்‌. ஆனால்‌ 
துன்மார்க்கரோ, கர்த்தர்‌ நம்மோடு 
பேசமாட்டார்‌ என்றும்‌, நாம்‌ பேசுவதை 
அவர்‌ கேட்கமாட்டார்‌ என்றும்‌ 
சொல்லுகிறார்கள்‌. கர்த்தர்‌ 
அவர்களுடைய மதிமீனத்தைப்‌ பார்த்து 
நகைப்பார்‌. 


கர்த்தரே 


புறஜாதி ஜனங்களுக்கு மெய்யான 
தேவனில்லை. அவர்கள்‌ இஸ்ரவேலின்‌ 
காணியாட்சிக்குப்‌ புறம்பே இருக்கிறார்கள்‌. 
விக்கிரகங்கள்‌ பேசாது. அவை கேட்காது. 
அதுபோல கர்த்தரும்‌ பேசமாட்டார்‌ 
என்றும்‌, கேட்கமாட்டார்‌ என்றும்‌ அவர்கள்‌ 
தங்கள்‌ மதியீனத்தில்‌ நினைக்கிறார்கள்‌. 
கர்த்தரோ அவர்கள்‌ யாவரையும்‌ 
இகழுவார்‌. 

தன்னுடைய சத்துருக்களை 
கொன்றுபோடவேண்டாமென்று தாவீது 
விண்ணப்பம்‌ பண்ணுகிறார்‌. கர்த்தர்‌ 
அவர்களை உடனே கொன்றுபோடக்‌ 
கூடாது. அவர்கள்‌ ஸ்ரித்துப்போன பின்பு 
ஜனங்கள்‌ அவர்களைப்பற்றி மறந்து 
போவார்கள்‌. சத்துருக்களுக்கு 
திடீரென்று மரணம்‌ வந்துவிட்டால்‌, 





ழ்‌ நள 
TT 
அவர்களுடைய துர்க்கிரியைகளைப்‌ 
பற்றியும்‌, தேவன்‌ அவர்களுக்கு 


நீதிசரிக்கட்டியதைப்பற்றியும்‌ ஜனங்கள்‌ 
நினைத்‌ பார்க்கமாட்டார்கள்‌. 
மறந்துவிலோர்கள்‌ 


ஆகையினால்‌ கர்த்தர்‌ தன்னுடைய 
சத்துருக்களைக்‌ கொன்றுபோட வேண்டா 
மென்றுதாவீது விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 
கர்த்தருக்கு விரோதமாயும்‌, அவருடைய 
பிள்ளைகளுக்கு விரோதமாயும்‌ தீங்கு 
செய்கிறவர்களுக்கு தேவனுடைய 
ஆக்கினை வரும்‌ என்பதற்கு அவர்கள்‌ 
சாட்சிகளாய்‌ 
கர்த்தருடைய 
கோபாக்கினையின்‌ தண்டனைகளை 
சத்துருக்கள்‌ உயிரோடிருக்கும்போதே 
அனுபவிக்கவேண்டும்‌. 


காயீன்‌ தன்‌ சகோதரன்‌ ஆபேலைக்‌ 
கொன்றுபோட்டான்‌. கர்த்தர்‌ அதற்காக 
காயீனை உடனே கொன்றுபோடவில்லை. 
அவன்‌ செய்த பாவத்தையும்‌ 
மறந்துவிடவில்லை. ஆபேலின்‌ 
இரத்தப்பழியை கர்த்தர்‌ காயீனிடத்தில்‌ 
விசாரித்தார்‌. காயீனை சிதறடித்தார்‌. 
அவனைத்‌ தாழ்த்தினார்‌. 


தாவீது 
சொல்லும்போது, 


கர்த்தரைப்பற்றிச்‌ 
“எங்கள்‌ கேடகமாகிய 
ஆண்டவரே" என்று சொல்லுகிறார்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய பிள்ளைகளுக்கு 
பாதுகாப்பாகயிருக்கிறார்‌. கேடகமாக 
யிருக்கிறார்‌. கர்த்தர்‌ சத்துருக்களைக்‌ 
கொன்றுபோடாமல்‌, தமது வல்லமையினால்‌ 
அவர்களை சிதறடிக்கவேண்டும்‌ என்றும்‌, 
அவர்களைத்‌ தாழ்த்திப்போட வேண்டும்‌ 
என்றும்‌ தாவீது விண்ணப்பம்‌ 
பண்ணுகிறார்‌. 

சிதறடிக்கப்பட்டவர்கள்‌. 
ஒன்றுசேரக்‌ கூடாது. 
துன்மார்க்கர்‌. 
கூடிச்சேர்ந்தால்‌ 


மறுபடியும்‌ 

அவர்கள்‌ 
துன்மார்க்கர்‌ 
துன்மார்க்கமான 
காரியங்களையே சிந்திப்பார்கள்‌. 
பிறருக்குத்‌ தீங்குசெய்வார்கள்‌. 
ஆகையினால்‌ கர்த்தர்‌ தாமே, சத்துருக்கள்‌ 
மறுபடியும்‌ கூடிச்சேராதவாறு, அவர்களை 


சிதறடிக்குமாறு தாவீது கர்த்தரிடத்தில்‌ 
'வேண்டிக்கொள்கிறார்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம 


PUBLISHERS 


சத்துருக்கள்‌ கர்த்தருக்கு 
விரோதமாகவும்‌, அவருடைய 
பிள்ளைகளுக்கு விரோதமாகவும்‌ தூஷண 
வார்த்தைகளைப்‌ பேசுகிறார்கள்‌. அவர்கள்‌ 
உதடுகளின்‌ பேச்சு 
பாவமாயிருக்கிறது. 
கர்த்தருடைய 
விரோதமாய்‌ 
பொய்‌ 


சாபமிடுகிறார்கள்‌. 
சொல்லுகிறார்கள்‌. 


பெருமைப்படுகிறார்கள்‌. அவர்கள்‌ செய்த 
பாவங்களினிமித்தம்‌, 
கர்த்தருடைய 
ட்ட 


அவர்கள்‌: 
ஆக்கினைக்குட்பட 
தாவீது 


துன்மார்க்கர்‌. மற்றவர்களைச்‌ 
சபிக்கும்போது தாங்களைத்‌ தாங்களே 
சபித்துக்கொள்கிறார்கள்‌. சவுல்‌ 
தாவீதைச்‌ சபித்தார்‌. சாபம்‌ 
சவலுக்கே திரும்பி வந்தது. 


“அப்பொழுது ஜனங்களில்‌ ஒருவன்‌: 
இன்றைக்கு போஜனம்‌ சாப்பிடுகிறவன்‌ 
சபிக்கப்பட்டவன்‌ என்று உம்முடைய 
தகப்பனார்‌ ஜனங்களுக்கு உறுதியாய்‌ 
ஆணையிட்டிருக்கிறார்‌: ஆகையினால்‌ 
ஜனங்கள்‌. விடாய்த்திருக்கிறார்கள்‌ 
என்றான்‌” (சாமு 14:28), “அப்பொழுது 
சவுல்‌: யோனத்தானே, நீ சாகத்தான்‌ 
வேண்டும்‌: இல்லாவிட்டால்‌. தேவன்‌ 
எனக்கு அதற்குச்‌ சரியாகவும்‌ அதற்கு 
அதிகமாகவும்‌ செய்யக்கடவர்‌ என்றான்‌" 
ரிசாமு 14:44). 


அந்த 


சவுல்‌ 
ஆட்சிசெய்கிறார்‌. 


இஸ்ரவேலின்‌ ராஜாவாக 
தானே பெரியவர்‌ 
என்றும்‌, தனக்கு மேலான 
அதிகாரமுள்ளவர்‌ யாருமில்லை என்றும்‌ 
சவுல்‌ வமாக தனக்குள்ளே 
சிந்தித்தார்‌. சவுலின்‌ வேலையாட்களும்‌ 
அவரைப்‌ போலவே இருதயத்தில்‌ 
பெருமையோடிருந்தார்கள்‌. சவுல்‌ 
இஸ்ரவேல்‌ தேசத்திற்கு ராஜாவாக 
யிருந்தாலும்‌, அவரைவிட பெரிய ராஜா 
ஒருவர்‌ இருக்கிறார்‌. அவரே கர்த்தர்‌. 
கர்த்தர்‌ ராஜாதி ராஜாவாகயிருக்கிறார்‌. 
சவுல்‌ இஸ்ரவேல்‌ தேசத்தை ஆளுகை 
செய்தாலும்‌ ராஜாதி ராஜாவாகிய கர்த்தர்‌ 
சவுலையும்‌ கை செய்கிறார்‌. 
சர்வலோகத்தையும்‌ ஆளுகை செய்கிறார்‌. 





ழ்‌ நவள 
ஈயா 


தேவன்‌ பூமியின்‌ எல்லை வரைக்கும்‌ 
யாக்கோபிலே அரசாளுகிறார்‌. 
யாக்கோபிலே தேவனுடைய சிங்காசனம்‌ 
ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. சவுல்‌ இந்தச்‌ 
சத்தியத்தை  அறிந்துகொள்ளவேண்டும்‌. 
தன்னுடைய ஆளுகை மிகவும்‌ சிறியது 
என்பதை சவுல்‌ புரிந்துகொள்ளவேண்டும்‌. 
தேவனுடைய ஆளுகையோ பூமியின்‌. 
எல்லை வரைக்கும்‌ பரவியிருக்கிறது. 


சவுலின்‌ _ நாமத்தைவிட "னுடைய 
நாமமே Tl த்‌ 


சத்துருக்கள்‌ தேவனுடைய 
சர்வவல்லமையையும்‌, சர்வஆளுகையையும்‌ 
அறிந்துகொள்ளவேண்டும்‌. அதற்காக 
கர்த்தர்‌ தாமே தம்முடைய உக்கிரத்திலே 
அவர்களை நிர்மூலமாக்கவேண்டும்‌ 
என்றும்‌ அவர்கள்‌ இனி இராதபடிக்கு 
அவர்களை நிர்மூலமாக்க வேண்டும்‌ 


என்றும்‌ தாளீது கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
விண்ணப்பம்பண்ணுகிறார்‌ 


சத்துருக்கன்‌ 
சங்‌ 59 : 14,15 


சங்‌ 59:14. அவர்கள்‌ சாயங்காலத்தில்‌ 
திரும்பிவந்து, நாய்களைப்போல. 
ஊளையிட்டு, ஊரைச்சுற்தித்‌ 
திரிகிறார்கள்‌. 


சுங்‌ 59:15. அவர்கள்‌ உணவுக்காக 
அலைந்து திரித்து திருப்தியடை யாமல்‌, 
முறுமுறுத்துக்கொண்டிருப்பார்கன்‌. 


சவலும்‌ அவருடைய 
தாவீதைப்‌ பிடிப்பதற்காக 
தொடர்ந்து வருகிறார்கள்‌ தாவீதை 
வேட்டையாடுகிறார்கள்‌. அவரைக்‌ 
கொன்றுபோட்டு, அவரைத்‌ தங்களுக்கு 
இரையாக்கிப்போட வேண்டுமென்று. 
வேகமாய்‌ வேட்டையாடுகிறார்கள்‌. 
கர்த்தருடைய பிள்ளைகளைத்‌ 
துன்பப்படுத்துகிறவர்களை கர்த்தர்‌ 
தண்டிப்பார்‌. இந்தத்‌ தண்டனை 
சவுலுக்கும்‌ அவருடைய ஏலாட்களுக்கும்‌ 
வந்திருக்கிறது. கர்த்தர்‌ அவர்களுக்குக்‌ 
கொடிய தரித்திரத்தை கட்டளையிடுகிறார்‌. 


ஏவலாட்களும்‌ 
அவரைத்‌: 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை 


QOODNENS 
PUBLISHERS 


திருப்தியடையாமல்‌ 
பசியோடிருக்கிறார்கள்‌. 
தங்கள்‌ பசியிலும்‌ 
ஒருவரையொருவர்‌ 
கொண்டிருக்கிறார்கள்‌. 
கர்த்தரோ அவர்களை நிர்மூலமாக்கிப்‌ 
போடுவார்‌. அவர்களைச்‌ சிதறடிப்பார்‌. 
தாவீதை வேட்டையாடுகிறவர்கள்‌ 
சிதறடிக்கப்பட்டிருப்பார்கள்‌. இனிமேல்‌. 
அவர்களால்‌ தாவீதுக்கு விரோதமாய்‌ 
ஒன்றுகூடிச்‌ சேரமுடியாது. 
தன்னுடைய சத்துருக்கள்‌ 
அப்பத்திற்காக, வீடுவீடாக அலைந்து 
பிச்சைக்‌ கேட்பார்கள்‌ என்று தாவீது 
அவர்களைப்‌ பற்றி முன்னறிவிக்கிறார்‌ 
அவர்கள்‌ நாய்களைப்போல 
ஊளையிட்டு ஊரைச்‌ சுற்றித்திரிவார்கள்‌. 
அவர்கள்‌ தாவீதைப்‌ பிடிக்க வரும்போது, 
நாய்களைப்போல கோபத்தோடு 
ஊளையிட்டார்கள்‌. நாய்கள்‌ பசியினால்‌ 
ஊளையிடுவதுபோல. தாவீதின்‌ 
ஏலாட்களும்‌ ஊளையிட்டார்கள்‌. 


தங்களுடைய பாவத்தைக்‌ குறித்து 
மனம்வருந்தி, மனம்திரும்பி வருகிறவர்கள்‌ 
கர்த்தருடைய சமுகத்தில்‌ அழுது 
புலம்புவார்கள்‌. துக்கப்படுவார்கள்‌. 
புறாவைப்போல சோககீதம்‌ பாடுவார்கள்‌. 


இருதயத்தில்‌ பெருமையுள்ளவர்களோ 
நாய்களைப்போல ஊளையிடுவார்கள்‌. 


இந்த நாய்களைத்‌ துரத்துவதற்காக, 
வீட்டிலுள்ளவர்கள்‌ ஏதாவது கொஞ்சம்‌ 
ஆகாரம்‌ கொடுப்பார்கள்‌. நாய்களின்‌ பசி 
தணியவேண்டும்‌ i 
இவர்களுடைய நோக்கமல்ல, 
ஊளையிடுவதை. 
அதைத்‌ 
இவர்களுடைய க்‌ 
ஜனங்கள்‌ நாய்களுக்கு 
உணவு 


ப 





பனா 
நாறிய 
இதனால்‌ நாய்கள்‌ ஒன்றுக்கொன்று 
முறுமுறுத்துக்‌ கொண்டிருக்கும்‌. நாய்கள்‌ 
திரும்பத்‌ திரும்ப வந்தால்‌ 
வீட்டிலிருப்பவர்களுக்கு நாய்கள்மீது. 
கோபமும்‌, எரிச்சலும்‌ உண்டாகும்‌. 
நாய்களை அடித்துத்‌ தூரத்திவிடுவார்கள்‌. 


கர்த்தருடைய 
தரித்திரராயிருந்தாலும்‌ 
மனப்பக்குவத்தோடிருக்க 
இதுவே நமக்கு 
சந்தோஷத்தையும்‌ தரும்‌. நமக்குள்‌ 
இருப்பதைப்‌ பார்த்து, போதுமென்று 
திருப்தி உண்டாகவில்லையென்றால்‌ 
க்‌ | வ ம மிஞ்சும்‌. 1 டய 
கக று 


பிள்ளைகள்‌ 
போதுமென்ற 
வேண்டும்‌. 
திருப்தியையும்‌ 


தாவீது 
சங்‌ 59 : 16,17 


சுங்‌ 5906. நானோ உம்முடைய 
வல்லமையைப்‌. படி, காலையிலே. 


உம்முடைய கிருபையை மகிழ்ச்சியோடு. 
புகழுவேன்‌; எனக்கு நெருக்கமுண்டான 
நாவிலே நீர்‌ எனக்குத்‌ தஞ்சமும்‌ 
உயர்ந்த அடைக்கலமுமானீர்‌. 


சுங்‌ 59:17. என்‌ பெலனே, உம்மைக்‌: 
கீர்த்தனம்பண்ணுவேன்‌; தேவன்‌ எனக்கு. 
உயர்ந்த அடைக்கலமும்‌, கிருபையுன்ன 
என்‌ தேவனுமாயிருக்கிறார்‌. 


தாவீது கர்த்தரைத்‌ குதிக்கிறார்‌. 
கர்த்தருடைய பாதுகாப்பும்‌ பராமரிப்பும்‌ 
தாவீதுக்குப்‌ போதுமானதாயிருக்கிறது. 
தாவீது கர்த்தருடைய கிருபையில்‌ 
திருப்தியடைந்திருக்கிறார்‌. தேவனுடைய 
கிருபை அவருடைய இருதயத்திற்குள்‌ 
கிரியை நடப்பிக்கிறது. இதனிமித்தமாய்‌ 
அவருடைய இருதயத்தில்‌ துதி நிரம்பி 
வழிகிறது. 


தாவீது கர்த்தருடைய 
வல்லமையைப்‌ பாடுகிறார்‌. காலையிலே 
கர்த்தருடைய கிருபையை மகிழ்ச்சியோடு 
புகழுகிறார்‌. கர்த்தருடைய வல்லமையும்‌ 
கிருபையுமே தாவீதுக்கு பழவகை 
டய வா 
னப வெல்டன்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை 


QOODNENS 
PUBLISHERS 


கிருபையில்லாத வல்லமை 
முட்டுக்குணமாகயிருக்கும்‌. 
வல்லமையில்லாத 
பலவீனமாயிருக்கும்‌. இது 
பிரயோஜனப்படாது. அது 
்ரிதாபப்படுவதற்கே உதவியாயிருக்கும்‌. 
மனுஷருக்கு கிருபையும்‌ வேண்டும்‌. 
வல்லமையும்‌ வேண்டும்‌. இவை இரண்டும்‌ 
சேர்ந்து கிடைத்தால்தான்‌ மனுஷருக்கு 
ஆசீர்வாதம்‌ கிடைக்கும்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய வல்லமையினால்‌ நமக்கு 
உதவி செய்கிறார்‌. தம்முடைய 
கிருபையினால்‌. நமக்கு இன்னும்‌. 
அதிகமாய்‌ உதவிசெய்யவேண்டும்‌ என்று 
விரும்புகிறார்‌. கர்த்தருடைய 
பரிசுத்தவான்கள்‌, கர்த்தருடைய 
வல்லமையையும்‌ கிருபையையும்‌ 
னவுகூர்‌ ரை எப்போதும்‌ 
இதிக்கவேண்டும்‌. ச்‌ 


தாவீதுக்கு நெருக்கமுண்டான 
நாளிலே கர்த்தரே அவருக்கு தஞ்சமும்‌, 
உயர்ந்த அடை மாத்தா 
கர்த்தரே தாவீதின்‌ 
இதனிமித்தமாய்‌ தாவீது 
கீர்த்தனம்பண்ணுகிறார்‌. 
தனக்கு உயர்ந்த அடைக்கலமாக 
யிருக்கிறார்‌ என்றும்‌ அவரே தனக்கு 
கிருபையுள்ள தேவனாகயிருக்கிறார்‌ 
என்றும்‌ சொல்லி, தாவீது கர்த்தரைக்‌ 
கீர்த்தனம்பண்ணுகிறார்‌. 


கிருபையும்‌. 


ட 
தேவனே 


கர்த்தர்‌ தாவீதுக்கு பல சமயங்களில்‌ 
தஞ்சமாகவும்‌ உயர்ந்த அடைக்கலமாகவும்‌ 
இருந்திருக்கிறார்‌. ஏராளமான 
ஆபத்துக்களிலிருந்தும்‌ ட்‌ 
நெருக்கங்களிலிருந்தும்‌ கர்த்தரே 
தாவீதைப்‌ பாதுகாத்து வந்திருக்கிறார்‌. 
தாவீது இதையெல்லாம்‌ நினைவுகூர்ந்து 
கர்த்தரை கீர்த்தனம்பண்ணுகிறார்‌. 
கர்த்தருடைய மகிமையை நினைத்து 
அவரை ஸ்தோத்திரம்பண்ணுகிறார்‌. 
கர்த்தர்‌ தனக்கு தஞ்சமும்‌, 
உயர்ந்த அடைக்கலமுமாயிருப்பதற்காக 
தாவீது வெட்கப்படவில்லை. 
சந்தோஷப்படுகிறார்‌. இருதயத்தில்‌ 
சந்தோஷம்‌ நிரம்பும்போது அது துதியாக 





ழ்‌ நள 
யாய 


தாவீது இதுவரையிலும்‌ தன்னுடைய 
நெருக்கங்களுக்கும்‌ ஆபத்துக்களுக்கும்‌ 
மத்தியில்‌ அநேக சங்கீதங்களை 
எழுதினார்‌. அதன்‌ பின்பு இப்போது ஒரு 
ஜெயசங்கீதத்தை மகிழ்ச்சியோடு 
எழுதுகிறார்‌. தாவீது சிங்காசனத்தில்‌ 
அமர்ந்த பின்பு, அவர்‌ இந்த சங்கீதத்தை 
எழுதியிருக்க வேண்டுமென்று 
வேதபண்டிதர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. 


சீரியரோடும்‌, 
ஏதோமியரோடும்‌ யுத்தமுண்டாயிற்று. 
கர்த்தர்‌ தாவீதையும்‌ அவருடைய 
சேனையையும்‌ ஆசீர்வதித்தார்‌ 
தாவீதுக்கு மிகப்பெரிய 
வெற்றி தாவீது 
தன்னுடைய தேசத்திலே 
செழித்திருக்கிறார்‌. அவருடைய 
தேசத்தின்‌ காரியங்களெல்லாம்‌ சுமுகமாய்‌ 
நடைபெறுகிறது. சகலமும்‌ 
ஆசீர்வாதமாயிருக்கிறது இதற்கு 
முன்போ அல்லது இதற்கு பின்போ 
தாவீதுக்கும்‌ அவருடைய ராஜ்யத்திற்கும்‌ 
இவ்வளவு பெரிய ஆசீர்வாதம்‌ 
உண்டானதில்லை என்‌! 
வேதபண்டிதர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. 
“ரேகோபின்‌ குமாரனாகிய 
ஆதாதேசர்‌ என்னும்‌ சோபாவின்‌ ராஜா 
ஐபிராத்து நதியண்டையில்‌ இருக்கிற 


சீமையைத்‌ திரும்பத்‌ தன்‌ வசமாக்கிக்‌ 
கொள்ளப்போகையில்‌, தாவீது அவனையும்‌ 


முறிய அடித்தான்‌” (2சாமு 8:3) “தாவீது 
உப்புப்பள்ளத்தாக்கிலே பதினெண்ணாயிரம்‌ 
சீரியரை முறிய அடித்துத்‌ 


திரும்பினதினால்‌ கீர்த்திபெற்றான்‌” 
(சோமு 813). 


தாவீதுக்கு 


யுத்தத்திலே 
உண்டாயிற்று 


“சோபாவின்‌ ராஜாவாகிய ஆதாரேசர்‌ 
ஜபிராத்‌ நதியண்டையில்‌ தன்‌ 
இராணுவத்தை நிறுத்தப்போகிறபோது, 
தாவீது அவனையும்‌ ஆமாத்தின்‌ கிட்டே 
முறிய அடித்தான்‌” நாளா 18:3). 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ODNEYIS 


PUBLISHERS 


“செருயாவின்‌ குமாரன்‌ அபிசாயி உப்புப்‌ 
பள்ளத்தாக்கிலே பதினெண்ணாயிரம்‌ 
ஏதோமியரை முறிய ஆடித்தான்‌” 
நாளா 1812). 


தாவீது தாழ்ந்திருந்த கர்த்தரிடத்தில்‌ 
பக்தியாயிருந்தது போல, அவர்‌ 
உயர்ந்திருக்கும்போதும்‌ கர்த்தரிடத்தில்‌ 
பக்தியாயிருக்கிறார்‌. தனக்கு சுகவாழ்வு 
வந்தவுடன்‌ தாவீது கர்த்தரை 
மறந்துவிடவில்லை. 


பல வருஷங்களாக. 
மிகுந்த துன்பமுண்டாயிற்று 
அந்த வருஷங்களையெல்லாம்‌. 
கூர்ந்து, அது பற்றி 
சொல்லுகிறார்‌. (சங்‌ 604-3. பல 
வருஷத்தின்‌ கஷ்டம்‌ கர்த்தருடைய 
கிருபையினால்‌ முடிவுபெறுகிறது. புதிய 
ஆசீர்வாதம்‌ வருகிறது (சங்‌ 60:4) 
கர்த்தர்‌ தாமே இஸ்ரவேலை 
அவர்களுடைய சத்துருக்களுக்கு மீட்டு 
இரட்சிக்குமாறு தாவீது 
ஜெபம்பண்ணுகிறார்‌ சங்‌ 603) 
இஸ்ரவேல்‌ ஜெயம்பெறும்‌ என்று தாவீது 
விசுவாசிக்கிறார்‌ (சங்‌ 60:6-12). 


தாவீதுக்கு 
தாவீது 
நினைவு 
கர்த்தரிடத்தில்‌ 


பழைய தோல்விகள்‌ 
சங்‌ 60 : 1-8 
(தாவீது மொசொபொத்தாமிய 
தேசுத்துச்‌. சீரியரோடும்‌, சோபா 
தேசத்துச்‌ சீரியரோடும்‌ யுத்தம்‌ 
பண்ணினயோது, யோவாப்‌ திரும்பி 
உய்புப்பன்னத்தாக்கிலே ஏதேமியரில்‌ 
பன்னீராயிரம்யேரை வெட்டினபோது, 
அவன்‌ சாட்சியை வினக்குவிக்கும்‌ ஆறு 
நரம்புக்‌ கின்னரத்திலே 
போதிப்பதற்காகப்‌ பாடினதும்‌. 
இராகத்தலைவனுக்கு ஒப்புவித்ததூமான 
மிக்தாம்‌ என்னும்‌ சங்கீதம்‌) 


தேவனே, நீர்‌ எங்களைக்‌ 
எங்களை சிதறடித்தீர்‌, 
கோபமாயிருத்‌ தீர்‌; 
எங்கனிடமாய்த்‌ 


சுங்‌ 60:1. 
கைவிட்டீர்‌, 





ழ்‌ நவள 
யாய 


சுங்‌ 60:2. பூமியை அதிரப்பண்ணி, 
அதை வெடிப்பாக்கினிர்‌; அதின்‌ 
வெடிப்புகனைப்‌ பொருத்தம்பண்ணும்‌; 
அது அசைகின்றது. 


சங்‌ 602, உம்‌ 
கடினமான காரியத்தைக்‌ காண்பித்தீர்‌; 
'தத்தளிப்பின்‌ மதுபானத்தை 
எங்களுக்குக்‌ குடிக்கக்‌ கொடுத்தீர்‌. 

இந்த சங்கீதம்‌ மிக்தாம்‌ சங்கீதம்‌ 
என்று அழைக்கப்படுகிறது. இது ஒரு 
போதக சங்கீதம்‌. லேவியர்கள்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனங்களுக்கு கர்த்தரைப்‌ 
பற்றி உபதேசிக்க வேண்டும்‌. 
கர்த்தரிடத்தில்‌ விசுவாசபாயிருக்க 
வேண்டும்‌ என்றும்‌, கர்த்தருக்குள்‌ 
வெற்றி சிறந்து களிகூரவேண்டும்‌ 
என்றும்‌ லேவியர்கள்‌ ஜனங்களுக்குப்‌. 
போதிப்பார்கள்‌. 


டய ஜனங்‌. 


சீரியரோடு 
யுத்தம்‌ இன்னும்‌ 


தாவீது 

யுத்தம்பண்ணுகிறார்‌. 
முடிவுபெறவில்லை. மொசொபொத்தாமிய 
தேசத்து சீரியரோடும்‌ சோபா தேசத்து 
சீரியரோடும்‌ தாவீது யுத்தம்பண்ணுகிறார்‌ 
தாவீதுக்கு ஏதோமியர்மீது மிகப்பெரிய 
வெற்றி உண்டாயிற்று யோவாப்‌ 
தாவீதின்‌ படைத்தளபதி. 
உப்புப்பள்ளத்தாக்கிலே. யோவாப்‌ 
ஏதோமியரின்‌ 12,000 பேரை வெட்டிக்‌ 
கொன்றுபோட்டார்‌ சத்துருக்கள்‌ 
உப்புப்பள்ளத்தாக்கில்‌ மடிந்தார்கள்‌. 
தாவீதுக்கு அசீரியரோடும்‌ 
பிரச்சனையிருந்தது. இந்த சூழ்நிலையில்‌, 
தன்னுடைய வெற்றி தோல்விகளையும்‌. 
சந்தோஷங்களையும்‌ துக்கங்களையும்‌ 
தாவீது செய்தாய்‌ சமுகத்தில்‌ 
அறிக்கை செய்கி! 


இந்த சங்கீதத்தின்‌ ஆரம்பம்‌ 
சோககீதமாமிருக்கிறது. தாவீது இதற்கு 
முன்பு அநேக துன்பங்களை 
அனுபவித்திருக்கிறார்‌. தேவனுடைய 
ஆசீர்வாதத்தை அவரால்‌ ்‌ ற்றம்கொங்ள 
யவில்லை. அவரு பல. 
ர்வுகளும்‌, தகக தம்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மமம்‌ 


PUBLISHERS 


ஏமாற்றங்களும்‌ உண்டாயிற்று. 
இக்காலத்தில்‌ தாவீது மிகவும்‌ தாழ்ந்து 
போனார்‌. அதிகமாய்‌ நெருக்கப்பட்டார்‌. 

பயறும்‌ திகிலும்‌ அவரை 
சூழ்ந்துகொண்டது. 


தாவீது தன்னுடைய கடந்தகால 
சோகசம்பவங்களை நினைத்துப்‌ பார்த்து 
அவையெல்லாவற்றையும்‌ கர்த்தரிடத்தில்‌ 
அறிக்கை செய்கிறார்‌. பெலிஸ்தியர்கள்‌ 
தாவீதையும்‌ இஸ்ரவேல்‌ தேசத்தாரையும்‌ 
ஒடுக்கினார்கள்‌. கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனங்களுக்கு உதவி செய்யவில்லை, 
தாவீது கர்த்தரிடத்தில்‌ இது பற்றிச்‌ 
சொல்லும்‌ போது, “உம்முடைய 
ஜனங்களுக்கு கடினமான காரியத்தைக்‌ 
காண்பித்தீர்‌. தத்தளிப்பின்‌ மதுபானத்தை 
எங்களுக்குக்‌ குடிக்கக்‌ கொடுத்தீர்‌" என்று 
சொல்லுகிறார்‌. 


தங்கள்மேல்‌ 
போல தாவீது 
தாவீதுக்கு அநேக 
நெருக்கங்களும்‌ 
இவையெல்லாவற்றிற்கும்‌ 
கோபமே காரணம்‌ என்று 
தாவீது இது பற்றியும்‌ 
கர்த்தரிடத்தில்‌ முறையிடுகிறார்‌. 
“தேவனே, நீர்‌ எங்களைக்‌ கைவிட்டீர்‌, 
எங்களைச்‌  சிதறடித்தீர்‌, எங்கள்மேல்‌ 
கோபமாயிருந்தீர்‌" என்று சொல்லுகிறார்‌. 


கோபத்திலே 


கர்த்தர்‌ 
கோபமாயிருந்தது 
நினைக்கிறார்‌. 
ஆபத்துக்களும்‌, 
உண்டாயிற்று. 
கர்த்தருடைய 
நினைத்து, 


கர்த்தர்‌ தம்முடைய 
இஸ்ரவேல்‌ ஜனங்களை 
சிதறப்பண்ணினார்‌ கர்த்தர்‌ 
இஸ்ரவேலரைக்‌ கைவிட்டார்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய பிள்ளைகளை 
கைவிடாதிருந்தால்‌, அவர்களுடைய 
சத்துருக்களால்‌ அவர்களை மேற்கொள்ள 
முடியாது. இஸ்ரவேலுக்கு விரோதமாக 


த 
கைவிட்டதினால்‌, 
அவர்கள்‌ சிதறிப்போனார்கள்‌. 





ழ்‌ நவள 
யாய 


கர்த்தர்‌ இஸ்ரவேரை 
கைவிட்டதினிமித்தமாய்‌, அவர்‌ பூமியை 
அதிரப்பண்ணி, அதை வெடிப்பாக்கினார்‌. 
அது அசைக்கின்று. பூமியிலே 
நல்லோர்‌ தத்தளிக்கிறார்கள்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய பிள்ளைகளுக்கு தத்தளிப்பின்‌ 
மதுபானத்தைக்‌ குடிக்கக்‌ கொடுக்கிறார்‌. 
நடையில்‌ 

மதுபானம்‌ 

அருந்தியவர்கள்போல தள்ளாடுகிறார்கள்‌. 
அவர்களுடைய சிந்தையில்‌ தெளிவில்லை. 
கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை எப்படி 
சுதந்தரித்துக்கொள்வது என்றும்‌ 
அவர்களுக்குப்‌ புரியவில்லை. 


பர்களுக்கு. கர்த்தரிடத்தில்‌ 
தப்ழகாகத்‌ தொ உலகை 


கர்த்தர்‌ நம்மை ஆசீர்வதிக்கும்போது 
நாம்‌ கர்த்தருக்குள்‌ சந்தோஷப்பட்டு 
களிகூரவேண்டும்‌ அதே நேரத்தில்‌ 
நம்முடைய கடந்தகாலத்து 
தோல்விகளையும்‌, சோகங்களையும்‌ 
நினைத்துப்‌ பார்க்கவேண்டும்‌. நம்முடைய 
துக்கங்களுக்கு காரணம்‌ என்ன 
என்பதை ஆராய்ந்து பார்க்கவேண்டும்‌. 
நம்முடைய சந்தோஷம்‌ நிலைத்திருக்க 
வேண்டுமென்றால்‌, நமக்கு மறுபடியும்‌ 
துக்கம்‌ வரக்கூடாது என்றால்‌, நம்முடைய 
கடந்தகால தோல்விகளை நினைத்துப்‌ 
பார்த்து, அதுபோன்ற தோல்விகள்‌ 

மறுபடியும்‌ வராதவா; 
ரகு பேண்டும்‌ ப்‌ 


புதிய ஜெயங்கள்‌ 
சங்‌ 60 : 4,5 


சங்‌ 60:4.  சத்தியத்தினிமித்தம்‌. 
ஏற்றும்படியாக, உமக்குப்‌ பயந்து 
'நடக்கிறவர்களூக்கு ஒரு கொடியைக்‌ 
கொடுத்தீர்‌ (சேலா). 


சங்‌ 805. உமது 
விடுவிக்கப்படும்‌ படி, 
வலதுகரத்தினால்‌ இரட்சித்து, எனக்குச்‌. 
செவிகொடுத்தருளும்‌. 


தாவீது தன்னுடைய கடந்தகால. 
தோல்விகளை நினைத்துப்‌ பார்த்தாலும்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம 


PUBLISHERS 


இப்போது 
'ஜெயத்திற்காக, 


கர்த்தர்‌ தனக்கு 
கொடுத்திருக்கும்‌ _ ம்‌ 
கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறார்‌. 
இனியேல்‌ தனக்கு தோல்லிகளும்‌ 
கஷ்டங்களும்‌ வராது என்றும்‌, கர்த்தர்‌ 
தனக்கு தொடர்ந்து வெற்றிகளைக்‌ 
கொடுப்பார்‌ என்றும்‌ தாவீது 
கர்த்தரிடத்தில்‌ விசுவாசத்தோடிருக்கிறார்‌. 
துக்கம்‌ சந்தோஷமாய்‌ மாறுபென்றும்‌, 
தோல்வி ஜெயமாய்‌ மாறுமென்றும்‌ தாவீது 
நம்புகிறார்‌. 


“தேவனே நீர்‌ எங்களைக்‌ 
கைவிப்ஊ்‌, எங்களைச்‌ சிதநடித்தீர்‌, 
எங்கள்மேல்‌ கோபமாயிருந்தீர்‌” என்று 
தாவீது கர்த்தரிடத்தில்‌ அறிக்கை 
செய்துவிட்டு, “மறுபடியும்‌ எங்களிடமாய்த்‌ 
திரும்பி வாரும்‌” என்று பணிவோடு 
விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. பூமியை 
அதிரப்பண்ணி, அதை வெடிப்பாக்கினீர்‌' 
என்று முறையிட்டவர்‌, “அதின்‌ 
வெடிப்புகளைப்‌ பொருந்தப்பண்ணும்‌' 


என்று தாளீது கர்த்தரிடத்தில்‌ தயவாய்‌ 
விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 


இதுவரையிலும்‌ 
தாவீதின்‌ 


தாவீது 
தோல்விகளைச்‌ சந்தித்தார்‌. 
தோல்விக்கு. கர்த்தர்‌ அவரைக்‌ 
கைவிட்டதுதான்‌ காரணம்‌. ஆனால்‌ 
இப்போதோ கர்த்தர்‌ தாவீதின்மீது 
மறுபடியும்‌ பிரியமாயிருக்கிறார்‌. அவருக்கு 
ஜெயத்தைக்‌ கட்டளையிடுகிறார்‌. தாவீது, 
தன்னுடைய சந்தோஷத்தில்‌, 
'சத்தியத்தினிமித்தம்‌ ஏற்றும்படியாக, 
உமக்குப்‌ பயந்து நடக்கிறவர்களுக்கு ஒரு 
கொடியைக்‌ கொடுத்தீர்‌ (சேலா) என்று 


சொல்லுகிறார்‌. 

கர்த்தருக்கு மீதியானவர்கள்‌ எல்லா 
காலங்களிலும்‌ எல்லா தேசங்களிலும்‌ 
இருப்பார்கள்‌. காலம்‌ எவ்வளவு 
மோசமானதாகமிருந்தாலும்‌, அந்தக்‌ 
காலத்திலும்‌ கர்த்தருக்கு மீதியாக ஒரு 
கூட்டம்‌. ஜனத்தார்‌ இருப்பார்கள்‌. 
அவர்கள்‌ கர்த்தருக்குப்‌ பயந்து 
நடப்பார்கள்‌. கர்த்தர்‌ அவர்கள்மீது 
பிரியணாயிருப்பார்‌.  சத்தியத்தினிமித்தம்‌. 


ஏற்றும்டியாக கர்த்தர்‌ அவர்களுக்கு ஒரு 
கொடியைக்‌ கொடுப்பார்‌. 





ழ்‌ நவள 
யாய 


கர்த்தருடைய வாக்குத்தத்‌ 
தங்களெல்லாம்‌ சத்தியமானது. தம்முடைய 
வாக்குத்தத்தக்களை நிறைவேற்றுவதில்‌ 
கர்த்தர்‌ உண்மையுள்ளவர்‌. 
“சத்தியத்தினிபித்தமும்‌ நீதியுடன்‌ கூடிய 
சாந்தத்தினிமித்தமும்‌, உமது 
மகத்துவத்திலே ஜெயமாக ஏறிவரும்‌: 
உமது வலதுகரம்‌ பயங்கரமானவைகளை 
உமக்கு விளங்கப்பண்ணும்‌' (சங்‌ 45:4). 


தாவீதின்‌ அரசாங்கமே கர்த்தர்‌ 
கொடுத்திருக்கிற கொடி. தாவீதின்‌ 
அரசாங்கம்‌ இஸ்ரவேல்‌ தேசம்‌ முழுவதும்‌ 
விரிவாக ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. 
சமஸ்த இஸ்ரவேல்‌ ராஜ்யத்திற்கும்‌ தாவீது 
ராஜாவாயிருக்கிறார்‌. கர்த்தர்‌ 
கொடுத்திருக்கிற கொடி இஸ்ரவேலின்‌ 
எல்லா கோத்திரத்தாரையும்‌ ஒன்றாய்‌ 
இணைக்கிறது. படைவீரர்கள்‌ தங்கள்‌ 
சேனையில்‌ இணைவதுபோல, இஸ்ரவேல்‌ 
னங்கள்‌ தாவீதின்‌ ராஜ்யத்தில்‌. 
ணகிறார்கள்‌. 


கர்த்தருடைய கொடி இஸ்ரவேல்‌ 
ஜனங்களுக்கு ஜீவனைக்‌ கொடுக்கிறது. 
அவர்களை இயக்குகிறது. கர்த்தருடைய 
சித்தம்‌ நிறைவேறுகிறது. கர்த்தர்‌ 
தம்முடைய கொடியின்‌ மூலமாய்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனங்களை 
உற்சாகப்படுத்துகிறார்‌, பலப்படுத்துகிறார்‌ 
கர்த்தருடைய கொடியைப்‌ பார்த்து 
இஸ்ரவேலின்‌ சத்துருக்கள்‌ 
பயப்படுகிறார்கள்‌. கர்த்தரின்‌ கொடி 
இஸ்ரவேல்‌ ஜனங்களுக்குப்‌ பாதுகாப்பின்‌ 
பட்ட எந்து கர்த்தரின்‌ 
க்கள்‌ இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
ன்‌ 
தாவீதின்‌ குமாரனாகிய 
இயேசுகிறிஸ்து ஜனங்களுக்குக்‌ 
கொடியாக நிற்பார்‌. “அக்காலத்திலே, 
ஜனங்களுக்குக்‌ கொடியாக நிற்கும்‌ 
வேருக்காக ஜாதிகள்‌ 
கேட்பார்கள்‌; அவருடைய 
மகிமையாயிருக்கும்‌' 
(ஏசா 140). கர்த்தர்‌ தமக்குப்‌ பயந்து 
நடக்கிறவர்க 


தம்முடைய ாடியைக்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மமம்‌ 


PUBLISHERS 


ஐக்கியத்திற்கு 
கர்த்தருக்குள்‌ 
பெறவேண்டும்‌. 

வெற்றி 


கர்த்தரே நம்முடைய 
மையமாயிருக்கிறவர்‌. 
நாம்‌ தைரியம்‌ 


வேண்டும்‌ 


கர்த்தருடைய அன்பு நம்மீது 
கொடியாகயிருக்கிறது. கர்த்தருடைய 
நாமத்தில்‌ நமக்குப்‌ பெலன்‌ உண்டாகிறது. 
இந்தப்‌ பிரபஞ்சத்தின்‌ 
அந்தகாரசக்திகளுக்கு விரோதமாய்‌, 
நாம்‌ இயேசுகிறிஸ்துவின்‌ 
கொடியைப்‌ பிடித்துக்‌ கொண்டு 
யுத்தம்பண்ண வேண்டும்‌. நம்முடைய 
சபைகளில்‌ கிறிஸ்துவின்‌ கொடி 
பறக்கவேண்டும்‌. சத்துருக்கள்‌ இந்தக்‌ 
கொடியைப்‌ பார்த்து பயப்படுவார்கள்‌. 
நமக்கு விரோதமாய்‌ யுத்தம்பண்ணா 
வரமாட்டார்கள்‌. 


சபையிலுள்ள ஒவ்வொரு 
விசுவாசியும்‌ இயேசுகிறிஸ்துவின்‌ 
கொடியைப்‌ பிடித்திருக்கவேண்டும்‌. இந்தக்‌ 
கொடியை நம்மால்‌ எங்கும்‌ கிரயத்திற்கு 
வாங்கழுடியாது. நாம்‌ 

பயப்படும்‌ போது, 

தம்முடைய 
இலவசமாய்க்‌ 
கர்த்தருடைய 
கர்த்தருக்குப்‌ பயந்து 
ஜீவிக்க வேண்டும்‌. அப்போதுதான்‌. 
கர்‌ எல்லா  விசுவாசிகளுக்கும்‌ 
ணய மனை கொடிமர) 


தாவீது இஸ்ரவேல்‌ 
விடுதலைக்காக 

ஜெபம்பண்ணுகிறார்‌. 
விடுவிக்கப்படும்படி, 
வலதுகரத்தினால்‌ 
செவிகொடுத்தருளும்‌' 
பயபக்தியோடு விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 


தாவீது 
இரக்கத்திற்காகவும்‌, 
ஜெபிக்கிறார்‌. “மறுபடியும்‌ எங்களிடமாய்த்‌ 
திரும்பியருளும்‌” என்று சொல்லுகிறார்‌. 
கர்த்தர்‌ இதுவரையிலும்‌ 


நாம்‌ 


கொடுக்கிறார்‌. 
சபையிலுள்ள எல்லோரும்‌ 


பரிசுத்தமாய்‌ 


ஜனத்தாரின்‌. 
கர்த்தரிடத்தில்‌ 
மது பிரியர்‌ 


கர்த்தருடைய 
கிருபைக்காகவும்‌ 





ழ்‌ நள 
யாய 


தங்கள்‌ மீது சமாதானமாயிருக்க 
வேண்டுமென்றும்‌, தங்களிடத்தில்‌ 
பிரியமாயிருக்க வேண்டுமென்றும்‌ தாவீது 
கர்த்தரிடத்தில்‌ விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 
கர்த்தர்‌ பூமியை அதிரப்பண்ணி, 
அதை  வெடிப்பாக்கினார்‌. “அதின்‌ 
வெடிப்புகளை பொருந்தப்பண்ணும்‌" என்று 
தாவீது இப்போது விண்ணப்பம்‌ 
பண்ணுகிறார்‌. தேசத்திலே சத்துருக்கள்‌ 
வெடிப்புக்களை  உண்டுபண்ணினார்கள்‌ 
பல சமயங்களில்‌ இஸ்ரவேல்‌ தேசத்தாரே 
தங்கள்‌ தேசத்தில்‌ வெடிப்புகளை 
ஏற்படுத்திவிட்டார்கள்‌. 
புத்திரரிடையே 
உண்டானதினால்‌ தேசத்தில்‌ வெடிப்பு 
உண்டாயிற்று. கர்த்தர்‌ தாமே அந்த 
வெடிப்புக்களையெல்லாம்‌ பொருந்தப்‌ 
பண்ண வேண்டுமென்று தாவீது 
விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 


கர்த்தர்‌ தம்முடைய பிள்ளைகளின்‌ 
ஜெபத்தைச்‌ செவிகொடுத்து கேட்கிறவர்‌ 
தமக்குப்‌ பிரியமானவர்களை கர்த்தர்‌ 
தமது வலதுகரத்தினால்‌ இரட்சிக்கிறவர்‌ 
நமக்கு சோதனைகளும்‌, வேதனைகளும்‌ 
வரும்போது நாம்‌ கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
நம்முடைய பிரச்சனைகளைச்‌ சொல்ல 
வேண்டும்‌. கர்த்தருக்குப்‌ பிரியமாய்‌ 
ஜீஸிக்கவேண்டும்‌..... நாம்‌ கர்த்தருக்கு 
பிரியாானவர்களாயிருக்கும்போது, கர்த்தர்‌ 
நம்மையும்‌ விடுவிக்கும்படி, தமது 
வலதுகரத்தினால்‌ நம்மை இரட்சிப்பார்‌. 
கர்த்தருடைய சபையார்‌... ஜெபிக்கும்‌ 
விசுவாசிகளாயிருக்கவேண்டும்‌. கர்த்தர்‌ 
சபையாரின்‌. ஜெபத்திற்குச்‌ 
செவிகொடுப்பார்‌ தமது 
வலதுகரத்தினால்‌ சபையை இரட்சிப்பார்‌. 


தாவிதின்‌ சந்தோஷம்‌: 
சங்‌ 60 : 6-10 


சங்‌ 60:6. தேவன்‌ தமது பரிகத்தத்தைக்‌ 
கொண்டு வினம்பினார்‌, ஆகையால்‌ 
களிகூருவேன்‌; சீகேமைப்‌ பங்கிட்டு, 
சுக்கோத்தின்‌ பன்ணத்தாக்கை அனத்து 
கொள்ளுவேன்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


வீரிவுரை மாமா 


PUBLISHERS 


சங்‌ 60:7. கீலேயாத்‌ என்னுடையது, 
மனாசேயும்‌ என்னுடையது, எப்பிராயீம்‌ 
என்‌ தலையின்‌ பெலன்‌, யூதா என்‌ 
'தியாயப்பிரமாணிகள்‌. 


சங்‌ 60:8. மோவாப்‌ என்‌ பாதபாத்திரம்‌, 
ஏதோமின்மேல்‌ என்‌ பாதரட்சையை 
எதித்துபோடுவேன்‌; பெலிஸ்தியாவே, 
என்னிமித்தம்‌ ஆர்ப்பரித்துக்கொன்‌. 


சங்‌ 60:9. அரணான பட்டணத்திற்குன்‌ 
என்னை நடத்திக்கொண்டுபோகிறவர்‌ 
யார்‌? ஏதோம்மட்டும்‌ எனக்கு. 
வழிகாட்டுகிறவர்‌ யார்‌? 


சங்‌ 60:10. எங்கள்‌ சேனைகளோடே 
புறப்படாமலிருத்த தேவரீர்‌ அல்லவோ? 
எங்களைத்‌ தன்ளிவிட்டிருந்த தேவரீர்‌ 
அல்லவோ? 


இஸ்ரவேல்‌ 


தேவன்‌ தமது பரிசுத்தத்தைக்‌ 
கொண்டு வினம்பினார்‌, ஆகையால்‌ 
கனிகூருவேன்‌; சீகேமைப்‌ பங்கிட்டு, 
சுக்கோத்தின்‌ பன்னத்தாக்கை அளந்து 
கொள்ளுவேன்‌. கீலேயாத்‌ 
என்னுடையது, மனாசேயும்‌ 
என்னுடையது, எப்பிராயிம்‌ என்‌ 
தலையின்‌ பெலன்‌, யூதா என்‌ 
நியாயப்பிரமாணிகன்‌ (சங்‌ 60:6,7). 


விசுவாசத்தோடு 
சந்தோஷப்பட்டு 
களிகூருகிறார்‌. விசுவாசத்தோடு 
ஜெபம்பண்ணுகிறார்‌. “தேவன்‌ தமது 
ரிசுத்தத்தைக்‌ கொண்டு விளம்பினார்‌, 
கையால்‌ களிகூருவேன்‌' என்று 
ிசுவாசத்தோடு சொல்லுகிறார்‌. கர்த்தர்‌ 
தாவீதுக்கு. தம்முடைய 
வாக்குத்தத்தத்தைச்‌ சொல்லியிருக்கிறார்‌. 
'ஒருவிசை என்‌ பரிசுத்தத்தின்‌ பேரில்‌ 
ஆணையிட்டேன்‌, தாவீதுக்கு நான்‌ 
பொய்சொல்லேன்‌” (சங்‌ 89:35) 
கர்த்தர்‌ தம்முடைய வாக்குத்தத்தத்தை 
நிறைவேற்றுவார்‌ என்று விசுவாசித்து 
தாவீது கர்த்தருக்குள்‌ களிகூருகிறார்‌. 


தாவீது 
கர்த்தருக்குள்‌ 





ழ்‌ நள 
ஈயா 


தாவீது இரண்டு காரியங்களுக்காக 
கர்த்தருக்குள்‌ களிகூருகிறார்‌. கர்த்தர்‌ 
இஸ்வேல்‌ தேசத்தில்‌ 
நன்மைகளைச்‌ செய்திருக்கிறார்‌. 
மாற்றங்களை உண்டுபண்ணியிருக்கிறார்‌. 
மேடுபள்ளங்களை சமப்படுத்தியிருக்கிறார்‌. 
ஆவிக்குரிய காரியங்களில்‌ 
மறுமலர்ச்சியை உண்டுபண்ணியிருக்கிறார்‌. 
“தாவீது இஸ்ரவேல்‌ 


ராஜாவாகமிருப்பார்‌” என்று 


தன்னை ராஜாவாக 
தான்‌ மெய்யாகவே 
இஸ்ரவேல்‌ தேசத்திற்கு ராஜாதான்‌ 
என்பதில்‌ தாவீதுக்கு சந்தேகம்‌ இல்லை. 
சமஸ்த இஸ்ரவேலுக்கும்‌ தாவீது 
ராஜாவாகமிருப்பார்‌. இது கர்த்தருடைய 
வார்த்தை. இது கர்த்தர்‌ தமது 
பரிசுத்தத்தைக்‌ கொண்டு சொன்ன 
வாக்குத்தத்தம்‌. கர்த்தர்‌ சொன்ன 
பிரகாரமாக தாவீது இப்போது இஸ்ரவேல்‌ 
தேசத்திற்கு ராஜாவாயிருக்கிறார்‌. 


“சகேமை பங்கிடுவேன்‌” என்று 
தாவீது சொல்லுகிறார்‌. இது எப்பிராயீம்‌ 
மலையிலுள்ள அழகான நகரம்‌. 
“சுக்கோத்தின்‌ பள்ளத்தாக்கை 
அளந்துகொள்வேன்‌” என்று தாவீது 
சொல்லுகிறார்‌. சுக்கோத்தை தாவீது தன்‌ 
வசமாக்கிக்கொள்வார்‌ “கீலேயாத்‌ 
என்னுடையது. மனாசேயும்‌ என்னுடையது” 
என்று தாவீது விசுவாசத்தோடு அறிக்கை 
செய்கிறார்‌. இவ்விரண்டு கோத்திரத்தாரும்‌ 
தாவீதுக்குக்‌ கீழ்ப்படிவார்கள்‌. 


“எப்பிராயீம்‌ என்‌ தவையின்‌ 
பெலன்‌" என்று தாவீது சொல்லுகிறார்‌. 
எப்பிராயீம்‌ கோத்திரத்தார்‌ தாவீதுக்கு 
யுத்த வீரர்களை அனுப்புவார்கள்‌. 
அவர்கள்‌ தாவீதின்‌ மெய்க்‌ 
காவலர்களாயிருப்பார்கள்‌. தாவீதின்‌ 
கட்டளைப்படி அவர்கள்‌ யத்தம்பண்ண 
ஆயத்தமாயிருப்பார்கள்‌. “யூதா என்‌ 
நியாயப்பிரமாணிக்கன்‌” என்று தாவீது 
சொல்லுகிறார்‌. யூதா கோத்திரத்திலிருந்து 
நியாயாதிபதிகள்‌ எழும்புவார்கள்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மமம்‌ 


PUBLISHERS 


அவர்கள்‌ தாவீதின்‌ நியாய விசாரணை 
மன்றங்களில்‌ வழக்குகளை நீதியாய்‌ 
விசாரிப்பார்கள்‌. எப்பிராயீம்‌ தாவீதுக்கு. 


நியாயப்பிரமாணத்தைப்‌ 
போதிக்கிறவர்களாயிருப்பார்கள்‌. 
கர்த்தர்‌ விசுவாசிக்கிறவர்கள்‌ 
அவருடைய வாக்குத்தத்தத்தில்தான்‌. 
சந்தோஷப்படுவார்கள்‌. கர்த்தருடைய 
வார்த்தையே அவருடைய பிள்ளைகளுக்கு 
மெய்யான சந்தோஷம்‌. தேவனுடைய 
வாக்குத்தத்தங்களெல்லாம்‌ இயேசு 
கிறிஸ்துவில்‌ ஆம்‌ என்றும்‌, 
ஆமென்‌ என்றும்‌ இருக்கிறது. கர்த்தர்‌ 
தம்முடைய வாக்குத்தத்தங்களை, 
தம்முடைய பரிசுத்தத்தைக்கொண்டு 
விளம்பினார்‌. 
வார்த்தையின்‌ 
பிரகாரம்‌ பாவமன்னிப்பு நமக்குரியது. 
சமாதானம்‌ நூமக்குரியது. கிருபை 
நமக்குரியது. கிறிஸ்து நமக்குரியவர்‌. 
பரலோகம்‌ நமக்குரியது. தேவனும்‌ 
நமக்குரியவர்‌. 


பவுலாகிலும்‌, அப்பொல்லோவாகிலும்‌, 
கேபாவாகிலும்‌, உலகமாகிலும்‌, 
ஜீவனாகிலும்‌ மரணமாகிலும்‌ நிகழ்காரியங்‌, 
களாகிலும்‌, _ வருங்காரியங்களாகிலும்‌, 
எல்லம்‌ உங்களுடையது: நீங்கள்‌ 
கிறிஸ்துவினுடையவர்கள்‌ ; கிறிஸ்து 
தேவனுடையவர்‌" (1கொரி 3:22,23). 


கர்த்தருடைய 


அந்நிய தேசம்‌ 


மோவாப்‌ எண்‌: 
ஏதோமின்மேல்‌ என்‌ பாதரட்சையை 
எறித்துபோடுவேன்‌; பெலிஸ்தியாவே, 
என்னிமித்தம்‌ ஆர்ப்பரித்துக்கொள்‌. 
அரணான பட்டணத்திற்குன்‌ என்னை 
'நடத்திக்கொண்டுபோகிறவர்‌ யார்‌? 
ஏதோம்மட்டும்‌ எனக்கு 
வழிகாட்டுகிறவர்‌ யார்‌? எங்கள்‌ 
சேனைகளோடே  புறப்படாமலிருந்த. 
தேவரீர்‌ அல்லவோ? எங்களைத்‌ 
தன்னிவிட்டிருந்த தேவரீர்‌ அல்லவோ? 
(சங்‌ 60:8-10) 


பாதயாத்திரம்‌, 





ழ்‌ [பப்ப 
யாய 


தாவீதுக்கு பக்கத்து தேசங்கள்மீது 

இவர்கள்‌ 

பிரச்சனை கொடுத்து 

இஸ்ரவேலருக்கு 

ஆபத்தாயிருந்தார்கள்‌. 
விரோதமாய்‌ 


ஜெயமுண்டாயிற்று. 
இஸ்ரவேலுக்கு 
வந்தார்கள்‌. 
இதுவரையிலும்‌ 


தாவீதுக்கு எதிர்த்து 


மோவாபியரை 
அடிமைப்படுத்துவார்‌. அது தாவீதுக்கு 
பாதபாத்திரமாகயிருக்கும்‌. அவர்கள்‌ 
அடிமையின்‌ வேலையைச்‌ செய்வார்கள்‌ 
“அவன்‌ மோவாபியரையும்‌ முறிய அடித்து, 
அவர்களைத்‌ தரைமட்டும்‌ பணியப்பண்ணி, 
அவர்கள்மேல்‌ நூல்போட்டு, இரண்டுபங்கு 
மனுஷரைக்‌ கொன்றுபோட்டு, ஒரு பங்கை 
உயிரோடே வைத்தான்‌; இவ்விதமாய்‌ 
மோவாபியர்‌ தாவீதைச்‌ சேவித்து, 
ஸனுக்குக்‌ குப்பங்‌ 
கட்டுகிறவர்களானார்கள்‌" (2சாமு 8:2). 
ஏதோமியர்‌  எருக்களமாவார்கள்‌. 
இவர்கள்மீது பழைய பாதரட்சைகளை 
ஜனங்கள்‌ எறிந்துபோடுவார்கள்‌. தாவீது 
ஏதோமின்மேல்‌ தன்‌ பாதரட்சையை 
எறிந்துபோடுவதாகச்‌ சொல்லுகிறார்‌ 
தாவீது ஏதோமை தனக்குச்‌ 
சொந்தமாகக்‌ கைப்பற்றிக்கொள்வார்‌. “என்‌ 
பாதரட்சையை எறிந்துபோடுவேன்‌" 
என்னும்‌ வாக்கியத்திற்கு. “அதை 
எனக்குச்‌ சொந்தமாகக்‌ கைப்பற்றுவேன்‌" 
என்பது பொருளாகும்‌ 


“மீட்கிறதிலும்‌ மாற்றுகிறதிலும்‌ சகல 

காரியத்தையும்‌  உறுதிப்படுத்தும்படிக்கு, 
ர்‌ பூர்கால வழக்கம்‌ 

ட , அனர்‌ க்‌ 
பாதரட்சையைக்‌ கழற்றி, மற்றவனுக்குக்‌ 
கொடுப்பான்‌, இது இஸ்ரவேலிலே 
வழங்கின உறுதிப்பாடு” (ரூத்‌ 4:7). 

பெலிஸ்தர்‌ இதற்கு 
இஸ்ரவேலை 
யம ன ப்‌ இண 
ஆளு தார்கள்‌. இஸ்ரவேலரை 
நெரித்த ஆர்ப்பித்தா்கள்‌ 


என்னவென்றால்‌, 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ODNENIS 


PUBLISHERS 


இப்போதோ பெலிஸ்தர்கள்‌ தாவீதிடம்‌ 
தோற்றுப்‌ போய்விட்டார்கள்‌. 
பெலிஸ்தருக்கு பழைய தெம்பும்‌, 
தைரியமும்‌ இருந்தால்‌, அவர்கள்‌ 
இஸ்ரவேலினிமித்தம்‌ ஆர்ப்பரித்துக்‌ 
கொள்ளட்டும்‌ என்று தாவீது 
சொல்லுகிறார்‌. பெலிஸ்தர்மீது இன்னும்‌ 
யுத்தம்‌ ஓயவில்லை. இந்த யுத்தம்‌ 
சீக்கிரத்தில்‌ முடிவு பெறும்‌. இதில்‌ 
பெலிஸ்தருக்கு தோல்வி 
அவர்களால்‌ ஆர்ப்பரிக்க 
இனிமேல்‌ பெலிஸ்தரின்‌ 
அழுகையின்‌ ஓலமாக 
பர்களுடைய 
இறத து 


வரும்‌ 
முடியாது. 
ஆர்ப்பரிப்பு 
மாறும்‌. 
ஆர்ப்பரிப்பை 


தாவீது அரணான பட்டணத்தின்‌ 
மீதும்‌ யுத்தம்பண்ணினார்‌. இது அம்மோன்‌. 
புத்திரரின்‌ ரப்பா 
பட்டணமாகயிருக்கலாம்‌ என்று 
வேதபண்டிதர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌ 
தாவீது இன்னும்‌ அம்மோன்‌ புத்திரரை 
ஜெயிக்கவில்லை. தாவீது ஏதோம்‌ 
புத்திரரையும்‌ இன்னும்‌ ஜெயிக்கவில்லை. 
இந்த யுத்தத்தில்‌ தாவீதுக்கு உதவி 
தேவைப்படுகிறது. அரணான 
பட்டணத்திற்குள்‌ என்னை நடத்திக்‌ 
கொண்டுபோகிறவர்‌ யார்‌? ஏதோம்மட்டும்‌ 
எனக்கு வழிகாட்டுகிறவர்‌ யார்‌”? என்‌) 
தன்தன்‌ & த்‌ 


தேவன்‌ தாமே தமது பரிசுத்தத்தைக்‌ 
கொண்டு தாவீதுக்கு தம்முடைய மாறாத 
வாக்குத்தத்தத்தை விளம்பியிருக்கிறார்‌. 
கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும்‌. 
தாவீது கர்த்தருடைய பாதுகாப்பையும்‌, 
பராமரிப்பையும்‌ நம்பியிருக்கிறார்‌ 
சர்வவல்லபையுள்ளவர்‌. 

சேனைகளின்‌ கர்த்தர்‌. 
ஜனங்களுக்காக 

பண்ணுவார்‌. 

இஸ்ரவேல்‌ ஜனங்களும்‌ தேவனுக்கு 
பயந்து நடக்கவேண்டும்‌. தேவனுடைய 
கிருபையையும்‌ இரக்கத்தையும்‌ பெற்றுக்‌ 
கொள்ளவேண்டும்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
வார்த்தையின்‌ பிரகாரமாய்‌ தாவீதுக்கு, 
தம்முடைய ஜெயக்கொடியைக்‌ 
கொடுத்திருக்கிறார்‌. இதனிமித்தபாய்‌ 
தாவீது கர்த்தருக்குள்‌ களிகூருகிறார்‌. 





ழ்‌ நள 
யாய 


கர்த்தர்‌ இதற்கு முன்பு இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கு உதவி செய்யவில்லை. 
கர்த்தர்‌ அவர்களைக்‌ கைவிட்டார்‌. 
அவர்களை சிதறடித்தார்‌. அவர்கள்மேல்‌ 
கோபமாயிருந்தார்‌. பூமியை 
அதிரப்பண்ணி அதை வெடிப்பாக்கினார்‌. 
கர்த்தருடைய பிள்ளைகள்‌ கர்த்தருக்குப்‌ 
பயந்து ஜீவிக்க வேண்டும்‌. 
அப்போதுதான்‌ அவருடைய கிருபை 
கிடைக்கும்‌ தாவீதுக்கு இப்போது 
கர்த்தருடைய கிருபை கிடைத்திருக்கிறது. 
ஆனாலும்‌ 95 ல்‌ _ தனக்கு 
கர்த்தருடைய கிருபை க்காததை 
தாவீது நினைவுகூருகிறார்‌. 


“ங்கள்‌ சேனைகளோடே 
புறப்படாமலிருந்த தேவரீர்‌ அல்லவோ? 
எங்களைத்‌ தள்ளிவிட்டிருந்த தேவரீர்‌ 
ல்லவோ என்று தாவீது 
கர்த்தரிடத்தில்‌ தனது பழைய 
காலங்களை நினைவுகூர்ந்து 
சொல்லுகிறார்‌. இனிமேல்‌ கர்த்தர்‌ தாமே 
தங்களுக்கு இக்கட்டில்‌ 
உதவிசெய்யவேண்டும்‌ என்று தாவீது 
பணிவோடு விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 


தாவீதின்‌ ஜெபம்‌ 
சங்‌ 60 : 11,12 


சங்‌ 60:01. இக்கட்டில்‌ எங்களுக்கு. 
உதவி செய்யும்‌; மனுஷனுடைய உதவி. 
விருதா. 


சுங்‌ 60:12. தேவனாலே பராக்கிரமம்‌ 
செய்வோம்‌; அவரே எங்கள்‌ 
சத்துருக்களை மிதித்துப்போடுவார்‌. 


தாவீது கர்த்தரிடத்தில்‌ 
விசுவாசத்தோடு  ஜெயய்பண்ணுகிறார்‌ 
“இக்கட்டில்‌ எங்களுக்கு உதவி செய்யும்‌" 
என்று சொல்லுகிறார்‌. தாவீதுக்கு ஒரு 
சில  தேசங்கள்மீது வெற்றி 
கிடைத்தருக்‌ கிறது. ட 
நடைபெறுகிறது. ல்‌ ஜனங்கள்‌ 
இன்னும்‌ ஆபத்தில்தான்‌ இருக்கிறார்கள்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம்மா 


PUBLISHERS 


ஒருபுறம்‌ யுத்தத்தில்‌ ஜெயம்‌ கிடைத்தாலும்‌, 
மறுபுறத்தில்‌ ஆபத்தும்‌ காத்திருக்கிறது. 
கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ ஜனங்களுக்கு. 
உதவிசெய்தால்‌ மாத்திரமே, அவர்களால்‌ 
யுத்தத்தில்‌ ஜெயிக்க முடியும்‌. 
இல்லையென்றால்‌ தோல்வி நிச்சயம்‌. 
தாவீது இதை உணர்ந்தவராக, 
“இக்கட்டில்‌ எங்களுக்கு உதவிசெய்யும்‌, 
மு (டைய உதவி விருதா” என்று 


பரிசுத்த 
பர்வதத்திலிருந்து தம்முடைய 
பிள்ளைகளுக்கு உதவிகளை அனுப்ப 
வேண்டும்‌. அப்போதுதான்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனங்களுக்கு யுத்தத்திலிருந்து ஓய்வு 
உண்டாகும்‌. யுத்தம்‌ முடிவுபெறும்‌. 
தாவீது யுத்தத்தில்‌ ஜெயம்‌ பெறவேண்டும்‌ 
என்று ஜெபிக்கவில்லை. யுத்தமே 
டைபெறாமல்‌ தேசம்‌ அமைதியாயிருக்க 
ணும்‌ தவன்‌, ஜெரிக்‌ ர்‌ 

“தேவனாலே பராமக்கிரமம்‌ 
செய்வோம்‌" என்று தாவீது சொல்லுகிறார்‌. 
தாவீது யுத்தத்தை விரும்பவில்லை. 
ஆனாலும்‌ சத்துருக்கள்‌ இஸ்ரவேல்‌ 
தேசத்தின்மீது  யத்தம்பண்ணும்போது, 
இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ தேவனாலே. 
பராக்கிரமம்‌ செய்வார்கள்‌. கர்த்தர்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ சத்துருக்களை 
மிதித்துப்போடுவார்‌. 


கர்த்தர்‌ இஸ்ரவேலுக்காக 
காரியங்களைச்‌ செய்வார்‌ 


வேளையில்‌ இஸ்ரவேல்‌ ஜனங்களும்‌ ஒரு 
சில காரியங்களைச்‌ செ 
வேண்டுமென்று 
எதிர்பார்க்கிறார்‌. அவர்கள்‌ 
தேவனிடத்தில்‌ நம்பிக்கையாயிருக்க 
வேண்டும்‌. கர்த்தரைப்பற்றும்‌ விசுவாசமே 
நமக்கு மெய்யான பெலன்‌. 
கர்த்தருக்குக்‌ கீழ்ப்படிந்து. கர்த்தருக்குச்‌ 
சித்தமான காரியங்களைச்‌ செய்கிறவர்கள்‌, 
தேவனாலே பராக்கிரமம்‌ செய்வார்கள்‌. 
நாம்‌ கர்த்தருக்குப்‌ பயந்து நடக்கும்போது 
கர்த்தர்‌ நம்மோடு பார்‌. 


கர்த்தர்‌ தம்முடைய 


பெரிய 
அதே 


கர்த்தர்‌ 





மயம்‌ 
யய 1 


சங்கீதங்களைப்‌ 
சங்கீதத்தையும்‌ 
தன்னுடைய ஜெபத்தினாலும்‌, 
கண்ணீரினாலும்‌ துவக்குகிறார்‌. 
சங்கீதத்தை முடிக்கும்போதோ, கர்த்தரைத்‌ 
துதித்து துதியின்‌ கீதமாக 
இந்த நிறைவுசெய்கிறார்‌. 
தாவீது தன்னுடைய ஆத்துமாவை 
தேவனுக்கு நேராக உயர்த்துகிறார்‌. 
கர்த்தரை நோக்கிப்‌ பார்க்கிற ஆத்துமா 
சந்தோஷப்படுகி மி 

பசியில்‌ ப 


மற்ற 
இந்த 


தாவீது, 
போலவே 


சங்கீதத்தை 


இந்த சங்கீதத்தை 
அவர்‌ எருசவேயில்‌. 
இல்லை. எருசலேயிலிருந்து 
துரத்தப்பட்டிருக்கிறார்‌. சவுல்‌ அல்லது 
அப்சலோம்‌ தாவீதைத்‌ தூரத்திமிருக்க 
வேண்டுமென்று வேதபண்டிதர்கள்‌ 
சொல்லுகிறார்கள்‌. ஆனாலும்‌ தாவீது 
இந்த சங்கீதத்தை எழுதியபோது, 
இவர்களில்‌ யார்‌ தாவீதைத்‌ துரத்தினார்‌ 
என்பது தெளிவாகத்‌ தெரியவில்லை. 


தாவீது 
எழுதும்போது, 


கர்த்தர்‌ தாவீதைப்‌ பாதுகாத்தார்‌. 
இதற்காக தாவீது கர்த்தரை நோக்கிக்‌ 
கூப்பிட்டு அவருக்கு ஸ்தோத்திரம்‌ 
செலுத்துகிறார்‌ (சங்‌ 611-3). கர்த்தர்‌ 
தாமே தாவீதின்‌ தேவைகளையெல்லாம்‌ 
சந்தித்து. அவரை பாதுகாத்து 
பராமரித்திருக்கிறார்‌. தாவீது 
இதற்காகவும்‌ கர்த்தரைத்‌ துதிக்கிறார்‌ 
(சங்‌ 6:45). தாவீதுக்கு தேவனுடைய 
கிருபையும்‌, தயவும்‌ தொடர்ந்து 
கிடைக்கும்‌ என்னும்‌ நிச்சயம்‌ இருக்கிறது. 
இதற்காகவும்‌ அவர்‌ கர்த்தரை 
நன்றியோடு துதிக்கிறார்‌ (சங்‌ 6:6-8). 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ட்ட 
PUEUSHERS 


தாவீதின்‌ ஜெபம்‌ 
சங்‌ 61: 1-4 


(ன்‌ என்னும்‌ வாத்தியத்தில்‌ 
இராகத்தலைவனுக்கு. 
தா்‌ தாவீதின்‌ சங்கீதம்‌.) 


சங்‌ 61a. தேவனே, 
கூப்பிடுதலைக்கேட்டு, 
விண்ணப்பத்தைக்‌ கவனியும்‌. 


சங்‌ 812. 
தொய்யும்போது 
கடையாந்தரத்திலிருந்து 

நோக்கிக்‌ கூப்பிடுவேன்‌; 
எட்டாத உயரமான  கன்மலையில்‌ 
என்னைக்‌ கொண்டுபோய்விடும்‌. 


என்‌ 


சங்‌ 61:3. நீர்‌ எனக்கு அடைக்கலமும்‌, 
சுத்துருவுக்கு. எதிரே பெலத்த 
துருகமுமாயிரு ந்‌ தீர்‌. 


சங்‌ 814. நான்‌ உம்முடைய 
கூடாரத்தில்‌ சதாகாலமும்‌ தங்குவேன்‌; 
உமது செட்டைகளின்‌ மறைவிலே வந்து 
அடைவேன்‌. (சேலா) 


விண்ணப்பத்தைக்‌ 


என்‌ 
கவனியும்‌ 


என்‌ 
என்‌ 


தேவனே, 
கூப்பிடுதலைக்கேட்டு, 
விண்ணப்பத்தைக்‌ கவியும்‌. 
என்‌ இருதயம்‌  தொய்யும்போது 
பூமியின்‌ கடையாந்தரத்திலிருந்து 
உம்மை நோக்கிக்‌ கூப்பிடுவேன்‌; 
உயரமான 
என்னைக்‌ 

கொண்டுபோய்வீடும்‌ (சங்‌ 61:1,2). 





மயம்‌ 
யய 1 


தாவீது நெருக்கப்பட்ட நாட்களிலும்‌, 


ஐக்கியத்திலிருக்கிறார்‌ 
ஜீவியத்தில்‌ எப்படிப்பட்ட 
உண்டானாலும்‌. அவர்‌ 
நோக்கிக்‌ கூப்பிடுகிறார்‌. 
ஆசீர்வதித்தாலொழிய 
போகவிடமாட்டேன்‌' என்று 
பட்பண்ணியதுபோல. 
த தெண்ன்னுகளார்‌ 


சூழ்நிலைகள்‌ 
கர்த்தரை 
“என்னை 
உம்மைப்‌ 
யாக்கோபு. 
தாவீதும்‌ 


தாவீது பூமியின்‌ 
கடையாந்தரத்திலிருந்து கர்த்தரை 
நோக்கிக்‌ கூப்பிடுகிறார்‌. தேசத்தின்‌ 
எல்லையைவிட்டு தாவீது 
துர்தப்பட்டிருக்கிறார்‌. தேவனுடைய 
பரிசுத்த நகரமாகிய இஸ்ரவேலை விட்டு 
தாவீது வெகுதூரத்திலிருக்கிறார்‌. இது 
அவருக்கு பூமியின்‌ கடையாந்தரமாகத்‌ 
தெரிகிறது. தாவீது எப்போதுமே 
கர்த்தருடைய சமுகத்தில்‌, அவருடைய 
ஆவணத்தில்‌ தங்கியிருப்பதை 
ரும்புகிறவர்‌ இப்போதோ அவர்‌ 
தன்னுடைய ஜீவனைக்‌ காப்பாற்றிக்‌ 
கொள்வதற்காக, தூரதேசத்திலே சுற்றி 
அலைந்துகொண்டிருக்கிறார்‌. அவர்‌ 
ங்கிருந்தாலும்‌, அவர்‌ கர்த்தரை 
க்‌ கூப்பிடுகிறார்‌. 


தாவீதின்‌ 
தொய்ந்துபோயிற்று. துக்கத்திலும்‌, 
வேதனையிலும்‌ அவருடைய இருதயம்‌ 
மூழ்கிப்போவதுபோல இருக்கிறது. 
அவருடைய இருதயத்தில்‌ மிகுந்த 
பாரமுண்டாயிற்று. ஆனாலும்‌ தன்னுடைய 
தொய்ந்துபோன ன்‌ தாவீது 
ல்‌ சமுகத்திற்கு முன்பாக 

த்க்‌ 


நோக்‌ 
இருதயம்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ட்ட 
PUEUSHERS 


தாவீதின்‌ இருதயம்‌ 
தொய்ந்துபோனாலும்‌. அவர்‌ கர்த்தரை 
நோக்கிக்‌ கூப்பிடுகிறார்‌. 

இருதயத்தை 

தாங்குகிறது. 


விடுதலையைத்‌ தருகிறது. கண்ணீரோடு 
ஜெபம்பண்ணுகிறார்‌. அதிகமாய்க்‌ 
கண்ணீர்விடும்போது ஜெபம்‌ இன்னும்‌: 
அதிகரிக்கும்‌. கண்ணீர்‌ விடுவதினால்‌ 
நம்முடைய ஜெபம்‌ முடிந்துபோவதில்லை. 


தாவீதின்‌ இருதயம்‌ தொய்ந்துபோய்‌, 
துயரத்திலே மூழ்கிவிடுவது 
போலிருக்கிறது. இந்த சூழ்நிலையில்‌ 
அவருடைய இருதயம்‌ கர்த்தரிடத்தில்‌ 
ஒரே ஒரு காரியத்தை மாத்திரமே 
விண்ணப்பம்பண்ணுகிறது “எனக்கு 
எட்டாத உயரமான  கன்மலையில்‌ 
என்னைக்‌ கொண்டுபோய்விடும்‌' என்று 
நாளிது _ கர்த்திடத்தில்‌ பணிவோடு 
விண்ணப்பம்பண்ணுகிறார்‌ 


இந்தக்‌  கன்மலைக்கு தாவீது 
தன்னுடைய சுயமுயற்சியினாலோ, 
சுயபலத்தினாலோ போகமுடியாது. 
கர்த்தருடைய உதவியிருந்தால்‌ மாத்திரமே 
தாவீதால்‌ இந்தக்‌ கன்மலைக்குப்‌ 
போகமுடியும்‌. கர்த்தர்‌ தாமே தாவீதை 
இந்த உயரமான கன்மலையில்‌ அவரைக்‌ 
கொண்டுபோய்‌ விடவேண்டும்‌. 

தனக்கு எட்பாத உயரமான 
கன்மலைக்குப்‌ போய்விட்டால்‌, 
தன்னுடைய துக்கமும்‌, நெருக்கமும்‌, 
கண்ணீரும்‌, கவலையும்‌ அங்கு 
தன்னை வந்தடையாது என்று தாவீது 
நினைக்கிறார்‌. உயரமான கன்மலை 
கர்த்தருடைய பாதுகாப்பான 
அங்கு அமைதியும்‌ 


ஸ்தலம்‌. 
சந்தோஷமும்‌ 


கவலைகளுக்கு அங்கு இடமே இருக்காது. 





மயம்‌ 
யய 1 


கர்த்தராகிய 
நமக்கு 
நாம்‌ 


நம்முடைய 

இயேசுகிறிஸ்துவே 
கன்மலையாகயிருக்கிறார்‌. 
இயேசுகிறிஸ்துவில்‌ அடைக்கலம்‌ 
பெறுவது நமக்கு மிகுந்த ஆசீர்வாதம்‌. 
இயேசுகிறிஸ்துவே நமக்குப்‌. 
பாதுகாப்பான கன்மலை. இந்த உலகத்தின்‌ 
பாதுகாப்புக்களெல்லாம்‌ நமக்கு மெய்யான 
பாதுகாப்புக்களல்ல. கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்து மாத்திரமே நமக்கு 
உயரமான கன்மலையும்‌, பாதுகாப்பான 
கள்மலையுமாயிருக்கிறவர்‌. 


ஜெபத்திற்கு 
தாவீது 
தன்னுடைய 
சமுகத்தில்‌ 
தேவனே என்‌ 


கர்த்தர்‌ தன்னுடைய 
பதில்கொடுப்பார்‌ என்று 
விசுவாசிக்கிறார்‌ 

விசுவாசத்தை கர்த்தருடைய 
அறிக்கை செய்கிறார்‌ 
கூப்பிடுதலைக்‌ கேட்டு, என்‌ 
விண்ணப்பத்தைக்‌ கவியும்‌" என்று 
சொல்லுகிறார்‌. தாவீதுக்கு சமாதானமும்‌ 
ஆறுதலும்‌ இப்போது கிடைத்தால்‌, 
கர்த்தர்‌ தன்னுடைய கூப்பிடுதலைக்‌ 
கேட்டார்‌ என்றும்‌, தன்னுடைய 
விண்ணப்பத்தை கர்த்தர்‌ 
கவ கிறார்‌ என்றும்‌ தானி 
னங்கள்‌ நதர்துக்கொல்வார்‌! எர 


நம்முடைய தேவைகளை 
கர்த்தரிடத்தில்‌ கேட்கவேண்டும்‌. கர்த்தரை 
நோக்கிக்‌ கூப்பிடலேண்டும்‌. அப்போது 
கர்த்தர்‌ தமக்கு ஏற்‌ யில்‌ 
நப்ழுடையி தேவைகளைச்‌: சத்தியார்‌ 


“கர்த்தர்‌ தாம்‌ அழிஷேகம்‌ 
பண்ணினவரை இரட்சிக்கிறார்‌ என்பதை 
இப்பொழுது அற்பு தமது 
வலதுகரம்‌ செய்யும்‌ இரட்சிப்பின்‌ 
வல்லமைகளைக்‌ காண்பித்து தமது 
பரிசுத்த ஜெபத்தைக்‌ கேட்பார்‌” 
(சங்‌ 205). 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை == 
PUELSHERS 


நான்‌ உம்முடைய கூடாரத்தில்‌ 
சதாகாலமும்‌ தங்குவேன்‌ 


தீர்‌ எனக்கும்‌, சத்துருவுக்கு எதிரே 
பெலத்த துருகமுமாயிருந்தீர்‌. நான்‌ 
உம்முடைய கூடாரத்தில்‌ சதாகாலமும்‌ 
தங்குவேன்‌; உமது செட்டைகளின்‌ 
மறைவிலே வத்து அடைவேன்‌. (சேலா) 
(சங்‌ 61:3,4) 


எருசலேம்‌ 
தேவனுடைய 
தாவீதால்‌ 


தாவீது இப்போது 


பிரவேசிக்க முடியவில்லை. 
இஸ்ரவேல்‌ தேசத்தை 
துரத்தப்பட்டிருக்கிறார்‌. னை 
கூடாரத்தைவிட்டு தனியே விலகியிருப்பது 
தாவீதுக்கு மிகப்பெரிய 
துக்கமாயிருக்கிறது. கர்த்தர்‌ தன்னை 
மறுபடியும்‌ தம்முடைய கூடாரத்திற்கு 
அழைத்து வருவார்‌ என்று தாவீது 
கர்த்தருக்குள்‌ விசுவாசிக்கிறார்‌. 
ஷான்‌ 
சதாகாலமும்‌ 


உம்முடைய கூடாரத்தில்‌ 
தங்குவேன்‌” என்று 
விசுவாசத்தோடு சொல்லுகிறார்‌. 
கர்த்தருடைய ஆசுரிப்புக்கூடாரம்‌ 
பரலோகத்திற்கு அடையாளமாயிருக்கிறது 


“அதினாலே, 
நிற்குமளவும்‌ பரிசுத்த 
போகிற மார்க்கம்‌ இன்னும்‌ 
வெளிப்படவில்லையென்று பரிசுத்த 
ஆவியானவர்‌ தெரியப்படுத்தியிருக்கிறார்‌. 
அந்தக்‌ கூடாரம்‌ இக்காலத்திற்கு உதவுகிற 
ஒப்பனையாயிருக்கிறது: அதற்கேற்றபடியே 
செலுத்தப்பட்டுவருகிற காணிக்கைகளும்‌ 
பலிகளும்‌ ஆராதனை செய்கிறவனுடைய 


மனச்சாட்சியைப்‌ பூரணப்படுத்தக்‌ 
கூடாதவைகளாம்‌' (எபி 9:89), 


முதலாங்கூடாரம்‌. 
ஸ்தத்திற்கும 





யம்‌ 


யய 1 


“அந்தப்படி மெய்யான பரிசுத்த 
ஸ்தலத்துக்கு அடையாளமான கையினால்‌ 
செய்யப்பட்டதாயிருக்கிற 


இப்பொழுது நமக்காக 
பிரத்தியட்சமாகும்படி 
சவேசத்தரக்கறார என 924) 


பிள்ளைகளாகிய 
நாமும்‌, அவருடைய கூடாரத்தில்‌ 
தங்கியிருக்க வேண்டுமென்று 
வாஞ்சையோடிருக்கவேண்டும்‌ நாம்‌ 
கர்த்தரைத்‌ துதிப்பதற்காகவே அவருடைய 
கூடாரத்தில்‌ தங்கிமிருக்கிறோம்‌. கர்த்தர்‌ 
மக்‌ கிற ஊழியத்‌ 

பக்தியோடு செய்வேண்டும்‌ ப்‌ 


நம்முடைய சரீரமே 
ஆலயமாயிருக்கிறது. 
ஆசரிப்புக்கூடாரம்‌ 
இருக்கிறது. நாம்‌ இந்தப்‌ பூமியில்‌ 
எவ்வளவு காலம்‌ ஜீவிக்கிறோமோ, 
அவ்வளவு காலம்‌ வரையிலும்‌, நம்முடைய 
சரீரம்‌ கர்த்தருடைய  கூடாரமாகவே 
இருக்கும்‌. இந்தக்‌ கூடாரத்தில்‌ நாம்‌ 
கர்த்தரை மகிமைப்படுத்தவேண்டும்‌. 
நம்முடைய கூடாரம்‌ கர்த்தரைத்‌ 
துதிக்கும்‌ திதியின்‌  கூடாரமாயிருக்க 
பண்டும்‌. 


நாம்‌ இந்தப்‌ பூமியிலே கர்த்தரைத்‌ 
அவருக்குப்‌ பயந்து 
கர்த்தர்‌ நம்மை 
தம்முடைய கூடாரத்திற்கு 
அழைத்துச்‌ செல்வார்‌. நாம்‌ தேவனுடைய 
கூடாரத்தில்‌ பிரவேசிக்கும்‌ 
'சிலாக்கியத்தைப்‌  பெற்றுக்கொள்வோம்‌. 
கர்த்தருடைய கூடாரம்‌ நமக்குப்‌ 
பாதுகாப்பானது. தாவீது கர்த்தருடைய 
கூடாரத்தைப்‌ பற்றிச்‌ சொல்லும்போது, 
உமது செட்டைகளின்‌ மறைவிலே 
வேன்‌! என்று மொற வ 


கர்த்தருடைய 


தேவனுடைய 
தேவனுடைய 
நமக்குள்ளே 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 





விரிவுரை ட்ட 
090 


கோழிக்குஞ்சுகள்‌, 
தாயின்‌ செட்டைகளின்‌ மறைவில்‌ 
வந்தடையும்போது, அவற்றிற்குப்‌ 
பாதுகாப்பு இருக்கும்‌. செட்டைகளின்‌ கீழே 
ஆறுதலும்‌ இருக்கும்‌. விசுவாசிகளாகிய 
நமக்கு கர்த்தருடைய  கூடாரமே 
பாதுகாப்பான ஸ்தலம்‌. அதுவே நமக்கு 
மெய்யான ஆறுதல்‌. கர்த்தர்‌ நமக்கு 
அடைக்கலமாகயிருக்கிறார்‌. நம்முடைய 
சத்துருக்களுக்கோ அவர்‌  பெலத்த 
துருகமாயிருக்கிறார்‌. 

தாவீதை கர்த்தர்‌ பாதுகாக்கிறார்‌. 
தாவீதுக்கு ஆறுதலாயிருக்கிறார்‌. தாவீது 
இதற்காக கர்த்தரை நன்றியோடு 
துதிக்கிறார்‌. “நீர்‌ எனக்கு 
அடைக்கலமும்‌, சத்துருவுக்கு எதிரே 
பெலத்த  துருகமுமாயிருந்தீர்‌” என்று 
சொல்லுகிறார்‌. சத்துருக்கள்‌ தாவீதைப்‌ 
பிடிப்பதற்கு முயற்சி செய்தார்கள்‌. ஆனால்‌ 
அவர்களால்‌. தாவீதை நெருங்க 
முடியவில்லை. தாளீதுக்கும்‌ அவருடைய 
சத்துருக்களுக்கும்‌ நடுவே கர்த்தர்‌ 
பெலத்த துருகமயிருக்கிறார்‌. பெரிய 
கோட்டையாயிருக்கிறார்‌. பலத்த 
அரணாயிருக்கிறார்‌. கர்த்தரைத்‌ தாண்டி 
சத்துருக்களால்‌ தாவீதை நெருக்க 
முடியாது. 


நாமும்‌ கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
அடைக்கலம்‌ பெற்றுக்கொள்ளவேண்டும்‌. 
அப்போது அவர்‌ நம்முடைய சத்துருவுக்கு 
எதிரே பெத்த  துருகமாயிருப்பார்‌ 
சத்துருவால்‌ நம்மை நெருங்க முடியாது. 


தங்களுடைய 


துதியும்‌ ஸ்தோத்திரமும்‌ 
சன்‌ 61 : 5-8 


சங்‌ 615. தேவனே, நீர்‌ என்‌ 
பொருத்தனைகளைக்‌ கேட்டீர்‌ உமது 
நாமத்திற்குப்‌ பயப்படுகிறவர்களின்‌' 
சுதந்தரத்தை எனக்குத்‌ தந்தீர்‌. 


சங்‌ 61:6. ராஜாவின்‌ நாட்கனோடே 
நாட்களைக்‌ கூட்டுவீர்‌; அவர்‌ 
வருஷங்கள்‌ தலைமுறை தலைமுறையாக. 
இருக்கும்‌. 





மயம்‌ 
யய 1 


சுங்‌ 61:7. அவர்‌ தேவனுக்கு முன்பாக 
என்றென்றைக்கும்‌ திலைத்திருப்பார்‌; 
தயையும்‌ உண்மையும்‌ அவரைக்‌ 
காக்கக்கட்டனையிடும்‌. 


சங்‌ 61:8. இப்படியே தினமும்‌ என்‌ 
பொருத்தனைகளை நான்‌ 
செலுத்தும்படியாக, உமது நாமத்தை 
என்றைக்கும்‌ கீர்த்தனம்பண்ணுவேன்‌.. 


தேவனே நீர்‌ என்‌ 
பொருத்தனைகளைக்‌ கேட்டீர்‌ 


தேவனே, என்‌ 
பொருத்தனைகளைக்‌ கேட்டீர்‌ உமது 
நாமத்திற்குப்‌ பாயப்படுகிறவர்களின்‌' 
சுதந்தரத்தை எனக்குத்‌ தந்தீர்‌ 
(சங்‌ 61:5), 


கர்த்தர்‌ தாவீதுக்கு அநேக 
நன்மைகளைச்‌ செய்திருக்கிறார்‌. அவை 
எல்லாவற்றிற்காகவும்‌ தாவீது கர்த்தரைத்‌ 
துதிக்கிறார்‌. கர்த்தர்‌ தனக்குச்‌ செய்த 
நன்மைகளில்‌ ஒரு விசேஷித்த 
நன்மையை தாவீது இங்கு 
சொல்லுகிறார்‌. “தேவனே, நீர்‌ என்‌ 
பொருத்தனைகளைக்‌ கேட்டீர்‌” இதுவே 
கர்த்தர்‌ தனக்குச்‌ செய்த பெரிய நன்மை 
என்று தாவீது அங்கீகரிக்கிறார்‌. 


தாமே நம்முடைய 

பொருத்தனைகளுக்கும்‌ 
சாட்சியாயிருக்கிறார்‌. நம்முடைய 
பேச்சுக்கள்‌, கிரியைகள்‌, ஊழியங்கள்‌ 
ஆகிய எல்லாவற்றிற்கும்‌ கர்த்தரே சாட்சி. 
இது மாத்திரமல்ல, கர்த்தரிடத்திலே நாம்‌ 
பண்ணுகிற பொருத்தனைகள்‌, நாம்‌ 
கொடுக்கிற வாக்குறுதிகள்‌ ம்‌ 
பண்ணுகிற சத்தியங்கள்‌ 
எல்லாவற்றிற்கும்‌ 
சாட்சியாயிருக்கிறார்‌. கர்த்தர்‌ நம்முடைய 
பொருத்தனைகளைக்‌ கேட்டு நமக்கு 
நன்மை செய்கிறார்‌. ஆகையினால்‌ 
ம்முடைய பொருத்தனைகளில்‌ நாம்‌ 
சி 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


வீரிவுரை ட்ட 
90% 


கர்த்தர்‌ தாவீதின்‌ கன்‌ 
கேட்கிறார்‌. 
விண்ணப்பத்திற்குச்‌ செலிகொடுக்கிறார்‌. 


உற்சாகத்தோடும்‌ ஜெபிக்கிறார்‌ 
தன்‌ கூப்பிடுதலைக்‌ கேட்டார்‌. 
தாவீது சொன்னார்‌. 


கர்த்தர்‌ 
பொருத்தனைகளைக்‌ கேட்டார்‌ 


சொல்லுகிறார்‌. 
கர்த்தர்‌ 


என்றும்‌ 


தாவீதின்‌ 
பொருத்தனைகளைக்‌ கேட்டு, தமது 
நாமத்திற்கு! பயப்படுகிறவர்களின்‌ 
சுதந்தரத்தை அவருக்குத்‌ தந்திருக்கிறார்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய பிள்ளைகளுக்கு 
மேன்மையான சுதந்தரத்தைக்‌ 
கொடுக்கிறார்‌. சுதந்தரம்‌ 
கர்த்தருடைய நாமத்திற்குப்‌ 
பயப்படுகிறவர்களுக்கு மாத்திரமே 
கிடைக்கும்‌. விசுவாசிகளாகிய நாமும்‌ 
கர்த்தர்‌ கொடுக்கிற நன்மையான. 
சுதந்தரத்தைப்‌ பெற்றுக்கொள்ளவேண்டும்‌. 
கர்த்தருடைய நாமத்திற்கு நாம்‌ பயந்து 
ஜீவிக்கவேண்டும்‌. இதைவிட மேலான 
சிலாக்கியம்‌ நமக்கு இந்த உலகத்தில்‌ 
வேறொன்றும்‌ இல்லை. 


இந்த 


ராஜாவின்‌ நாட்களுடைய 
நாட்களைக்‌ கூட்டுவீர்‌ 


ராஜாவின்‌ நாட்கனோடே, 
நாட்களைக்‌ கூட்டுவீர்‌; அவர்‌ 
வருஷங்கள்‌ தலைமுறை தலைமுறையாக. 
இருக்கும்‌ (சங்‌ 61:6). 





மயம்‌ 
யய 1 


கர்த்தர்‌ தனக்கு மேன்மையான, 
நன்மையான சுதந்தரத்தைக்‌ கொடுப்பார்‌ 
என்று தாவீது பூரண 
நிச்சயத்தோடிருக்கிறார்‌. அந்த 
விசுவாசத்தில்‌ கர்த்தர்‌ தன்னுடைய 
ஆயுசுநாளை  கூட்டித்தருவார்‌ என்று 
தாவீது நம்பிக்கையோடு சொல்லுகிறார்‌. 
"ராஜாவின்‌ நாட்களோடே நாட்களைக்‌ 
கூட்டுவீர்‌” என்று தாவீது கர்த்தருடைய 
சமுகத்தில்‌ விசுவாசத்தோடு அறிக்கை 
செய்கிறார்‌. 


கூடாரத்தில்‌: 
தாவீதுக்கு 


கர்த்தருடைய 
சதாகாலமும்‌ தங்குவதே 
விருப்பம்‌. தாவீது கர்த்தருடைய 
கூடாரத்தில்‌ கர்த்தரைத்‌ துதிக்க 
விரும்புகிறார்‌. கர்த்தரைத்‌ துதிப்பது 
நம்முடைய கடமை. நாம்‌ கர்த்தரைத்‌ 
துதிக்கும்போது, அவர்‌ நமக்கு 
அநேக ஆசீர்வாதங்களைத்‌ தருகிறார்‌. 
அவருக்கு 
என்றென்றைக்கும்‌ 
நமக்கு மிகப்பெரிய 
தன்னுடைய வருஷங்கள்‌ 
தலைமுறையாக 

என்று தாவீது 


தேவனுடைய சமுகத்தில்‌, 


பாக 
நிலைத்திருபபதே, 
ஆசிர்வாதம்‌. 
தலைமுறை 
இருக்கவேண்டும்‌ 
ர்பார்க்கிறார்‌ 


தேவனுடைய 
உண்மையும்‌ 


தயையும்‌ 


அவர்‌. தேவனுக்கு முன்பாக 
என்றென்றைக்கும்‌ திலைத்திருப்பார்‌; 
தயையும்‌ உண்மையும்‌ அவரைக்‌ 
காக்கக்கட்டனையிடும்‌ (சங்‌ 61:7). 


தாவீது பூரியில்‌ 
உயிரோடிருக்கும்‌ வரையிலும்‌, 
கர்த்தருடைய கடத்தல்‌ சதாகாலமும்‌ 
தங்கியிருக்கவேண்‌( என்று 
விரும்புகிறார்‌. ன்‌ தாமே தன்னை 
எப்போதும்‌ பாதுகாத்துக்கொள்ளவேண்டும்‌ 
என்றும்‌ தன்னுடைய ஆயுசுநாட்களை 
இதற்காகவே கூட்டித்‌ தரவேண்டும்‌ 
என்றும்‌, தாவீது கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 


இந்த்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ட்ட 
PUELSHERS 


கர்த்தருடைய தயையும்‌ உண்மையும்‌ 
தாவீதைப்‌ பாதுகாத்தால்தான்‌, அவருக்கு 
உண்மையான பாதுகாப்பு கிடைக்கும்‌. 
கர்த்தர்‌ தன்னுடைய ஆயுசுநாட்களைக்‌ 
கூட்டித்தருவார்‌ என்று தாவீது 
விசுவாசிக்கிறார்‌. தன்னுடைய 
நீண்ட ஆயுசுகாலத்தில்‌ தாவீதுக்கு 
கர்த்தருடைய தயையும்‌, 
அவருடைய உண்மையும்‌ தேவைப்படுகிறது. 
கர்த்தருடைய பாதுகாப்பு தேவைப்படுகிறது. 
கர்த்தருடைய தயவும்‌ கிருபையும்‌, 
இரக்கமும்‌ தேவைப்படுகிறது. கர்த்தரே 
தாவீதுக்கு அடைக்கலமாயிருக்க 
வேண்டும்‌. கர்த்தரே தாவீதின்‌ 
சத்துருக்களுக்கு பலத்த 
துருகமாயிருக்க வேண்டும்‌. 
தாவீதுக்கு கர்த்தருடைய பாதுகாப்பும்‌ 
பராமரிப்பும்‌ வேண்டும்‌. 


நாம்‌ கர்த்தருடைய சமுகத்தில்‌ பல 
காரியங்களுக்காக ஜெபம்பண்ணுகிறோம்‌. 
நாமும்‌ தாளீதைப்போலவே, “உம்முடைய 
தயையும்‌ உண்மையும்‌ எங்களைக்‌ காக்க 
கட்டளையிடும்‌" என்று பயபக்தியோடு 
விண்ணப்பம்பண்ணவேண்டும்‌. 


உமது நாமத்தை என்றைக்கும்‌ 
கீர்த்தனம்பண்ணுவேன்‌ 


என்‌ 
நான்‌ 
செலுத்தும்படியாக, உமது நாமத்தை 
என்றைக்கும்‌ கீர்த்தனம்பண்ணுவேன்‌ 
(சங்‌ 61:8). 


தாவீது கர்த்தருடைய நாமத்தைக்‌ 
கீர்த்தனம்பண்ணுகிறார்‌. இதுவே தாவீது 
கர்த்தரிடத்தில்‌ செய்துகொண்ட 
பொருத்தனை. தாவீது கர்த்தருடைய 
நாமத்தை என்றென்றைக்கும்‌ கீர்த்தனம்‌ 
பண்ணி, தினமும்‌ தன்னுடைய 
பொருத்தனைகளை செலுத்துகிறார்‌. 
தினமும்‌ கர்த்தரைத்‌ குதிக்கிறார்‌. 
க்‌ துதிப்பதே தாவீதின்‌ 
பொருத்தனை. தன்னுடைய 
பொருத்தனைகளை தாவீது மிகுந்த 
சந்தோஷத்தோடு நிறைவேற்றுகிறார்‌. 
கர்த்தருடைய சமுகத்தில்‌ நம்முடைய துதி 
'து, அவருடைய கிருபையும்‌ 
நமக்குள்‌ பெருகும்‌. 


தினமும்‌ 





மயம்‌ 


யய 1 





தாவீது இந்த சங்கீதத்தை எந்த 
சூழ்நிவையில்‌ i 
தெளிவாகத்‌ இதை 
எழுதும்போது அவர்‌ துக்கத்திலிருந்தாரா 
அல்லது சந்தோஷத்திலிருந்தாரா 
என்பதும்‌ தெளிவாக புரியவில்லை. இந்த 
சங்கீதத்தில்‌ தாவீதின்‌ விண்ணப்பங்களும்‌, 
ஜெபங்களும்‌, துதிகளும்‌ நிரம்பியிருக்கிறது. 
தாவீது கர்த்தரிடத்தில்‌ 
நம்பிக்கையாயிருக்கிறார்‌. கர்த்தரை 
சார்ந்து ஜீவிக்கிறார்‌ (சங்‌ 621-7). மற்ற 
மனுஷரும்‌ தன்னைப்போலவே 
கர்த்தரிடத்தில்‌ மாத்திரம்‌ தங்கள்‌ 
நம்பிக்கையை வைக்கவேண்டும்‌ என்றும்‌ 





வேறு எந்த சிருஷ்டியின்மீதும்‌ நம்பிக்கை 
வைக்கக்கூடாது என்றும்‌ தாவீது 
சொல்லுகிறார்‌ (சங்‌ 62:8-12). 
தேவன்மீது நம்பிக்கை 

சங்‌ 62 :1-7 

(எதுதான்‌ என்னும்‌ 


இராகத்தவைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட 
தாவீதின்‌ சங்கீதம்‌) 


சுங்‌ 621. தேவனையே நோக்கி என்‌ 
ஆத்துமா அமர்ந்திருக்கிறது; அவரால்‌ 
என்‌ இரட்சிப்பு வரும்‌. 


சுங்‌ 622. அவரே என்‌ கன்மலையும்‌, 
என்‌ இரட்சிப்பும்‌ என்‌ உயர்ந்த 
அடைக்கலமுமானவர்‌; நான்‌ அதிகமாய்‌: 
அசைக்கப்படுவதில்லை. 


கங்‌ 62:3. நீங்கள்‌ 
ஒரு மனுஷனுக்குத்‌ 
நினைப்பீர்கள்‌, 
அனைவரும்‌. கங்கரிக்கப்படுவீர்கன்‌, 
காய்த்தமதிலுக்கும்‌ இடித்த சுவருக்கும்‌ 
ஒப்பாவீர்கன்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 





விரிவுரை ட்ட 
PUELSHERS 


சன்‌ 624. அவனுடைய 
'மேன்மையிலிருந்தூ அவனைத்‌ 
தள்ளும்படிக்கே அவர்கள்‌: 
ஆலோசனைபண்ணி, அபத்தம்பேச 


விரும்புகிறார்கன்‌; தங்கள்‌ வாயினால்‌ 


ஆசிர்வதித்து, தங்கள்‌ உள்ளத்தில்‌ 
குடிக்கிறார்கள்‌. (சேலா) 
சங்‌ 62:5. என்‌ ஆத்துமாவே, 


தேவனையே நோக்கி அமர்த்திரு; நான்‌ 
நம்புகிறது அவராலே வரும்‌. 


சங்‌ 62:6. அவரே என்‌ கன்மலையும்‌ என்‌: 


இரட்சிப்பும்‌, என்‌ உயர்த்த 
அடைக்கலமுமானவர்‌; நான்‌ 
அசைக்கப்படுவதில்லை. 


சங்‌ 627. என்‌ இரட்சிப்பும்‌, என்‌: 
மகிமையும்‌ தேவனிடத்தில்‌ இருக்கிறது; 
பெலனான என்‌ கன்மலையும்‌ என்‌ 
அடைக்கலமும்‌ தேவனுக்குன்‌. 
இருக்கிறது. 
தேவனையே நோக்கி என்‌ 
ஆத்துமா அமர்ந்திருக்கிறது 


தேவனையே நோக்கி எண்‌: 
ஆத்துமா அமர்த்திருக்கிறது; அவரால்‌ 
என்‌ இரட்சிப்பு வரும்‌ (சங்‌ 62:1). 


தாவீது தன்னுடைய ஜீவியத்தின்‌ 
எல்லா சூழ்நிலைகளிலும்‌ தேவனையே 
நம்பியிருக்கிறார்‌. தன்னுடைய சகல 
நன்மைகளுக்கும்‌ அவர்‌ தேவனை 
மாத்திரமே நம்புகிறார்‌. தாவீது இது 
பற்றிச்‌ சொல்லும்போது, “தேவனையே 
நோக்கி என்‌ ஆத்துமா 
அமர்ந்திருக்கிறது” என்று தன்னுடைய 
விசுவாசத்தை அறிக்கை செய்கிறார்‌. 


தாவீதின்‌ ஜீவியத்தில்‌ பல 
துன்பங்கள்‌ உண்டாயிற்று. நெருக்கங்கள்‌ 


உண்டாயிற்று. ஆபத்துக்கள்‌ 
உண்டாயிற்று. அவர்‌ அநேக 
பிரச்சனைகளையும்‌, பாடுகளையும்‌ 
சந்தித்தார்‌. இவையெல்லாவற்றிற்கும்‌ 
மத்தியில்‌ தாவீது தேவன்மீது மாத்திரமே 
தன்னுடைய நம்பிக்கையை 


வைத்திருக்கிறார்‌ 





ப்பி சங்கீதம்‌ 


யய 1 


தாவீதின்‌ ஜீவியத்தில்‌. 
போராட்டங்கள்‌ வந்தது. பல சமயங்களில்‌ 
அவருடைய ஆத்துமா சோர்ந்துபோயிற்று. 


கர்த்தருடைய உதவி அவருக்கு 
உடனடியாக கிடைக்கவில்லை. இதன்‌ 


மத்தியிலும்‌ தாவீதின்‌ ஆத்துமா 
தேவனையே நோக்கி அமர்ந்திருக்கிறது. 
“அமர்ந்திருக்கிறது” என்னும்‌ 
வார்த்தைக்கு, “கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
அமைதியாகக்‌ காத்திருக்கிறது” என்பது 
பொருளாகும்‌. 

தேவனிடத்தில்‌ நாம்‌ அமைதியாகக்‌ 
காத்திருக்கும்போது, நம்முடைய 
சூழ்நிலைகளைய்‌ பார்த்து நாம்‌ 
கர்த்தருக்கு விரோதமாய்‌ 
முறுமுறுக்கமாட்டோம்‌. அவர்‌ நம்முடைய 
ஜீவியத்தில்‌ செய்கிற காரியங்களைக்‌ 


குறித்தும்‌, அனுமதிக்கிற காரியங்களைக்‌ 
குறித்தும்‌ கர்த்தரிடத்தில்‌ வருத்தத்தோடு 
முறையிடமாட்டோம்‌ தேவனுடைய 
சித்தத்தை நம்முடைய ஜீவியத்தில்‌ 
பொறுமையோடு, ஏற்றுக்கொள்வோம்‌. 
கர்த்தர்‌ நமக்கு எதைச்‌ செய்தாலும்‌. 
அதை சந்தோஷமாய்‌ ஏற்றுக்கொண்டு, 
அவருடைய சமுகத்தில்‌ அமைதியாய்‌ 
காத்திருப்போம்‌. 


| கர்த்தரிடத்திலிருந்து 
என்ன வரும்‌ என்பது 
நன்றாய்த்‌ தெரியும்‌ 

இரட்சிப்பு வரும்‌” என்று தாவீது 
சொல்லுகிறார்‌. கர்த்தருடைய நேரமே 
சரியான நேரம்‌. கர்த்தருக்கு ஏற்ற 
வேளைக்காக நாம்‌ காத்திருக்கவேண்டும்‌. 
கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு இரட்சிப்பு 


தனக்கு 
தாவீதுக்கு 
“அவரால்‌ என்‌ 


வரும்‌. அந்த இரட்சிப்பு வரும்‌ 
வேளைக்காய்‌, நம்முடைய ஆத்துமா 
தேவனையே நோக்கி 
அமர்ந்திருக்கவேண்டும்‌. 


அவரே என்‌ கன்மலை 


அவரே எண்‌ கண்மலையும்‌, எண்‌: 
இரட்சிப்பும்‌, என்‌ உயர்த்த 
அடைக்கலமுமானவர்‌; நான்‌ அதிகமாய்‌ 
அசைக்கப்படுவதில்லை (சுங்‌ 62:2). 





- விரிவுரை ந 
PSALMS - COMMENTARY 


PUBLISHERS 


தாவீதின்‌ நம்பிக்கைக்கு ஒரு 
அஸ்திபாரம்‌ உண்டு. அவர்‌ தேவனை 
நோக்கி பயபக்தியோடு, அமைதியாய்‌ 
காத்திருக்கிறார்‌. தேவனே தாவீதின்‌. 
கன்மலை. அவரே தாவீதின்‌ இரட்சிப்பு 
தேவனே தாவீதின்‌ உயர்ந்த அடைக்கலம்‌. 
இந்த உலகத்திலுள்ள எந்த சிருஷ்டியும்‌ 
குறைபாடுள்ளவையே. அவை நம்மை 
இரட்சிக்காது. தேவனில்லாமல்‌ அவை 
ஒன்றுமில்லை. 


தாவீது இந்தச்‌ சத்தியத்தை 
நன்றாய்‌ அறிந்திருக்கிறார்‌ 
கையினால்‌ அவர்‌ மனுஷரை 
நம்பாமல்‌, இந்த உலகத்திலுள்ள வேறு 
எந்த சக்திகளையும்‌ நம்பாமல்‌, அவர்‌ 
கர்த்தரைப்‌ பார்த்து, “நீரே என்‌ 
கன்மையும்‌ என்‌ இரட்சிப்பும்‌ 


என்‌ உயர்ந்த அடைக்கலமுமாயிருக்கிறீர்‌” 
என்று விசுவாசத்தோடு சொல்லுகிறார்‌ 


தாவீதின்‌ 
அஸ்திபாரத்தின்மீது இருக்கிறது 
தேவனே தாவீதின்‌ விசுவாசத்திற்கு 
அஸ்திபாரமாயும்‌ ஆதாரமயும்‌ இருக்கிறார்‌. 
தாவீது தன்னுடைய விசுவாசத்தை 
தேவனாகிய கன்மலையின்மீது 
கட்டியெழுப்பியிருக்கிறார்‌. ஆகையினால்‌, 
“நான்‌ அதிகமாய்‌ 
அசைக்கப்படுவதில்லை' என்று 
விசுவாசத்தோடு சொல்லுகிறார்‌. 
தன்னுடைய ஜீவியத்தின்‌ எல்லா 
சூழ்நிலைகளிலும்‌ தாவீது சிருஷ்டிகளை 
நோக்கிப்‌ பார்க்காமல்‌ சிருஷ்டிகரையே 
நோக்கிப்‌ பார்க்கிறார்‌. 


விசுவாசம்‌ சரியான 


நீங்கள்‌ எதுவரைக்கும்‌ 


நீங்கள்‌ எதுவரைக்கும்‌ ஒரு 
மனுஷனுக்குத்‌ தீங்குசெய்ய 

ப்பீர்கன்‌, நீங்கள்‌ 
அனைவரும்‌. சங்கரிக்கப்படுவீர்கள்‌, 
சாய்த்தமதிலுக்கும்‌ இடித்த சுவருக்கும்‌ 
ஒப்பாவீர்கன்‌.. அவனுடைய 
மேன்மையிலிருந்து அவனைத்‌ 
தன்ளும்படிக்கே. அவர்கள்‌ 
ஆலோசனைபண்ணி,  அபத்தம்பேச. 


விரும்புகிறார்கன்‌; தங்கள்‌ வாயினால்‌ 
ஆசீர்வதித்து, தங்கள்‌ உன்னத்தில்‌ 
குடிக்கிறார்கள்‌. (சேலா.) (சுங்‌ 62:3,4) 





மயம்‌ 


யய 1 


தேவனே தாவீதுக்கு உயர்ந்த 
அடைக்கலமும்‌  பெலனுமாயிருக்கிறார்‌. 
அவரே தாவீதுக்கு 
இரட்சிப்பாயிருக்கிறார்‌. ஆகையினால்‌ 

ன்‌ அதிகமாய்‌ அசைக்கப்படுவதில்லை. 
தாவீது விசுவாசத்தோடு 

தாவீதின்‌ விசுவாசம்‌ 
இன்னும்‌ அதிகமாய்‌ வளருகிறது. ஒரு 
வேளை தாவீது 
பாடுகளிலும்‌, 
விழுந்துவிட்டாலும்‌, 
மூழ்கிப்போய்விடமாட்டார்‌. 
தன்னுடைய இரட்சிப்பாயிருக்கிற.டியினால்‌, 
கர்த்தர்‌ தன்னை இரட்சிப்பார்‌ என்று 
தாவீது விசுவாசத்தோடு, கர்த்தருடைய 
சமுகத்தில்‌ அமைதியாய்க்‌ 
காத்திருக்கிறார்‌. 


தாவீதின்‌ சத்துருக்கள்‌ அவருக்கு 
விரோதமாய்த்‌ தீங்கு செய்கிறார்கள்‌. 
தாவீதைப்‌ பிடிப்பதற்கு 
தீயஆலோசனைகளை யோசிக்கிறார்கள்‌. 
அவருக்கு விரோதமாய்க்‌ கண்ணிகளை 
மறைவாய்‌ வைக்கிறார்கள்‌. தாவீது 
தன்னுடைய சத்துருக்களைப்‌ பார்க்கிறார்‌. 
அவர்கள்‌ செய்ய நினைக்கும்‌ 
தீங்குகளையும்‌ பார்க்கிறார்‌. கர்த்தரையும்‌ 
பார்க்கிறார்‌. கர்த்தருடைய இரட்சிப்பையும்‌ 
பார்க்கிறார்‌. 


தாவீது தன்னுடைய சத்துருக்களைப்‌ 
பார்த்து, “நீங்கள்‌ எதுவரைக்கும்‌ ஒரு 
மனுஷனுக்கு தீங்கு செய்ய 
நினைப்பீர்கள்‌ ஒரு கேள்வி 
கேட்கிறார்‌. தாவீதுக்கு 
விரோதமாய்‌ தவறு செய்கிறார்கள்‌. 
தாங்கள்‌ செய்தது தவறு என்று 
அவர்களுக்குப்‌ புரியவில்லை. மனந்திரும்ப 
மறுக்கிறார்கள்‌. அவர்களுடைய இருதயம்‌ 


என்று 
அவர்கள்‌ 


கடினப்பட்டிருக்கிறது. தாவீது 
அவர்களைப்‌ பார்த்து, “நீங்கள்‌ 
எதுவரைக்கும்‌ துஞ்டராயிருப்பர்கள்‌" 
என்று பொருள்படுமாறு கேட்கிறார்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 





விரிவுரை ட்ட 
PUELSHERS 


தாவீதினுடைய சத்துருக்களின்‌ 
இருதயத்தில்‌ பொறாமை 
நிரம்பியிருக்கிறது. இந்தப்‌ பொறாமையே 
துர்க்குணமாக வெளிப்படுகிறது. தாவீது 
தன்னுடைய ஜீவியத்தில்‌ செழித்திருக்கும்‌ 
போது, முன்னேறும்போது அவர்கள்‌ 
தாவீதின்மீது பொறாமைப்படுகிறார்கள்‌. 
அவருக்கு விரோதமாய்த்‌ தீங்கு செய்ய 
ஆலோசனை செய்கிறார்கள்‌. தாவீதின்‌: 
நல்ல பெயரை கெடுத்துப்‌ போடுவதற்கு 
முயற்சி செய்கிறார்கள்‌. தாவீது 
தன்னுடைய வாழ்க்கையில்‌ முன்னேறி 
விடாதவாறு அவரைத்‌ தடுப்பதற்கு 
அநேகத்‌ தீங்குகளைச்‌ செய்கிறார்கள்‌. 


தாவீதின்‌ சத்துருக்கள்‌ பொய்யை 
விரும்புகிறார்கள்‌. அவர்கள்‌ அபத்தம்‌ 
பேச விரும்புகிறார்கள்‌. தங்கள்‌ வாயினால்‌ 
தாவீதை ஆசீர்வதிக்கிறார்கள்‌. தாவீதை 


முகமுகமாய்ப்‌ பார்க்கும்போது அவரைப்‌ 
புகழ்ந்து எய்ட்‌ ஆனால்‌ 
ர்கள்‌ உள்ளத்திலோ 


வன்ன ர்கள்‌ 


தாவீதின்‌ சத்துருக்கள்‌ அவருக்குத்‌ 
தீங்கு செய்ய நினைக்கிறார்கள்‌. 
தாவீதுக்கு முன்பாக வரும்போது அவரை 
வெளிப்படையாக, ஆசீர்வதிக்கிறார்கள்‌. 
ஆனால்‌ தங்கள்‌ உள்ளத்திலோ அவரை 
சபிக்கிறார்கள்‌. மனுஷன்‌ முகத்தைப்‌ 
பார்க்கிறான்‌. கர்த்தரோ மனுஷனுடைய 
இருதயத்தைப்‌ பார்க்கிறார்‌. தாவீது 
தன்னுடைய சத்துருக்களின்‌ முகத்தையும்‌ 
பார்க்கிறார்‌ அவர்களுடைய 
உள்ளத்தையும்‌ பார்க்கிறார்‌. 


தேவன்‌ தம்முடைய பிள்ளைகளுக்கு 
இரட்சிப்பாயிருக்கிறார்‌. அவரே நம்முடைய 
கன்மலையும்‌, நமக்கு உயர்ந்த 
அடைக்கலமுமானவர்‌. நம்முடைய 
சத்துருக்களுக்கு அவர்‌ நம்மை விலக்கிக்‌ 
காத்துக்கொள்கிறார்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
வார்த்தையில்‌ உண்பையுள்ளவர்‌. மனுஷர்‌ 
நமக்கு விரோதமாய்த்‌ தீங்கு செய்ய 
நினைத்தாலும்‌, கர்த்தர்‌ நம்மை பாதுகாக்க 
வேண்டுமென்று தீர்மானித்திருக்கிறார்‌. 
கர்த்தருக்கு விரோதமாய்‌ சத்துருக்களால்‌ 
ஒன்றும்‌ செய்ய முடியாது. 





மயம்‌ 


யய 1 


ஜீவியத்தில்‌ 
பிரச்சனைகளும்‌, ஆபத்துக்களும்‌, 
நெருக்கங்களும்‌ வரும்போது நாம்‌ 
மனுஷர்மீது நம்பிக்கை வைக்கக்கூடாது. 
தேவன்மீது மாத்திரமே நம்பிக்கை 
வைக்கவேண்டும்‌. மனுஷரை நம்புவது 
நமக்கு பேராபத்தாய்‌ முடியும்‌. தாவீது 
தன்னுடைய சத்துருக்களைப்பற்றிச்‌ 
சொல்லும்போது, “நீங்கள்‌ அனைவரும்‌ 
சங்கரிக்கப்படுவீர்கள்‌” என்றும்‌, “நீங்கள்‌ 
சாய்ந்த மதிறுக்கும்‌ இரந்த சுவருக்கும்‌ 
ஒப்பாவீர்கள்‌” என்றும்‌ சொல்லுகிறார்‌. 


தேவன்‌ 


நம்முடைய 


தம்முடைய 
சத்துருக்கள்மீது நீதியான 
நியாயத்தீர்ப்பைக்‌ கொடுப்பார்‌. நம்மைப்‌ 
புகைக்கிறவர்கள்‌ நம்முடைய தேவனையும்‌ 
பகைக்கிறார்கள்‌. நமக்குத்‌ தீங்கு 
செய்கிறவர்கள்‌ தேவனுக்கு விரோதமாயும்‌ 
தீங்கு செய்கிறார்கள்‌. கர்த்தர்‌ அவர்களை 
நீதியாய்‌ நியாயம்‌ விசாரித்து, அவர்களை 
சங்கரித்துப்போடுவார்‌ டைய 
நீதியான நியாயத்தரியு ட்ட 


சஷலும்‌ 
வேலையாட்களும்‌ 
விரோதமாய்த்‌ 
கில்போவா 
பெலிஸ்தர்கள்‌ சவுலையும்‌, 
வேலையாட்களையும்‌ 
போட்டார்கள்‌. 


அவருடைய 
தாவீதுக்கு 
செய்தார்கள்‌. 
மலையின்மேல்‌. 
அவருடைய 
கொன்று 
தாவீது தன்னுடைய 
சத்துருக்களைப்‌ பார்த்து, “நீங்கள்‌ 
அனைவரும்‌ சங்கரிக்கப்படுவீர்கள்‌” 
என்று தீர்க்கதரிசனமாய்ச்‌ சொன்னார்‌. 
அந்த வார்த்தையின்‌ பிரகாரமாய்‌ 
சவலும்‌, , , அவருடைய மனுஷரும்‌ 
சங்கரிக்கப்பட்டார்கள்‌. 


தீங்கு 


தேவனுடைய சபை 
கன்மலையாகிய இயேசுகிறிஸ்துவின்மீது 
கட்டியெழுப்பப்பட்டிருக்கிறது இது 
நிலைத்து நிற்கும்‌. தேவனுடைய சபைக்கு 
விரோதமாய்‌ யுத்தம்பண்ணுகிறவர்கள்‌ 
சாய்ந்த மதிலுக்கும்‌, இடிந்த சுவருக்கும்‌ 
ல்‌ சத்துருக்களுக்கு 
ல. அவர்கள்‌ 


திடீரென்று கீழே பு விடுவார்கள்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 





விரிவுரை ட்ட 
090 


சாய்ந்த மதிலிலும்‌ இடிந்த சுவரிலும்‌. 
அவர்கள்‌ சிக்கிக்கொண்டு 
அழிந்துபோவார்கள்‌. தங்களுக்கு எது 
பாதுகாப்பானது என்று சத்துருக்கள்‌ 
நினைத்தார்களோ, அதுவே அவர்களை 
அழித்துப்போடும்‌. 

கர்த்தருடைய பிள்ளைகளாகிய 
நமக்கு, கர்த்தரே நம்முடைய கன்மலையும்‌, 
நம்முடைய இரட்சிப்பும்‌, நம்முடைய 
உயர்ந்த அடைக்கலமுமாயிருக்கிறவர்‌. 
ஆகையினால்‌ நாம்‌ 
அசைக்கப்படுவதில்லை. கர்த்தரை நம்பி 


நிலைத்திருக்கிறவர்கள்‌ ஒருபோதும்‌ கீழே 
விழமாட்டார்கள்‌. 


என்‌ ஆத்துமாவே 
தேவனையே நோக்கி 
அமர்த்திரு 


என்‌ ஆத்துமாவே, தேவனையே. 
நோக்கி அமர்த்திரு; நான்‌ நம்புகிறது. 
அவராலே வரும்‌. அவரே எண்‌: 
கன்மலையும்‌ என்‌ இரட்சிப்பும்‌, என்‌ 
உயர்த்த அடைக்கலமுமானவர்‌; ல்‌ 
அசைக்கப்படுவதில்லை. 
இரட்சிப்பும்‌, என்‌ ல்‌ 
தேவனிடத்தில்‌ இருக்கிறது; பெலனான 
என்‌ கன்மலையும்‌ என்‌ அடைக்கலமும்‌ 
தேவனுக்குள்‌ இருக்கிறது (சங்‌ 62:5-7). 


தேவனை நோக்கி 
அமர்ந்திருப்பதற்காக தாவீது 
சந்தோஷப்படுகிறார்‌. கர்த்தருடைய 
சமுகத்தில்‌ இன்னும்‌ அமைதியாய்‌ 
காத்திருக்கவேண்டுமென்று தாவீது 
தன்னைத்தானே உற்சாகப்படுத்திக்‌ 
கொள்கிறார்‌ கர்த்தர்‌ தன்னுடைய 


ஆத்துமாவை இரட்சிப்பார்‌ என்று தாவீது 


உறுதியாய்‌ நம்புகிறார்‌. ஆகையினால்‌ 
தமக்கும்‌ மிரியமானதை தேவன்‌ 
தன்னுடைய ஜீவியத்தில்‌ செய்யட்டும்‌ 
என்று தாவீது தேவனுடைய 
சமுகத்திலே அமைதியாய்க்‌ 
காத்திருக்கிறார்‌. 





மயம்‌ 


யய 1 


தாவீது கர்த்தர்மீதுள்ள. 
நம்பிக்கையில்‌, என்‌ ஆத்துமாவே 
தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான்‌ 
நம்புகிறது அவராலே வரும்‌” என்று, 
சொல்லுகிறார்‌. தான்‌ ஏற்கெனவே 
தேவனைப்பற்றிச்‌ சொன்னதை, 
மறுபடியுமாக சொல்லுகிறார்‌. “அவரே என்‌ 
கன்மலையும்‌, என்‌ இரட்சிப்பும்‌ என்‌ 
உயர்ந்த அடைக்கலமுமானவர்‌ நான்‌ 

சக்கப்படுவதில்லை' என்ப 
தலி பலனை 2 


பவுலின்‌ ஜீவியத்திலும்‌ அநேக 
பிரச்சனைகள்‌ உண்டாயிற்று, பவுல்‌ 
அவையெல்லாவற்றையும்‌ பார்த்து, “இது 
எனக்கு... இரட்சிப்பாக முடியும்‌ என்று 
த பகலா 


அது உங்கள்‌ வேண்டுதலினாலும்‌ 
இயேசு கிறிஸ்துவினுடைய ஆவியின்‌ 
உதவியினாலும்‌ எனக்கு இரட்சிப்பாக 
முடியுமென்று அறிவேன்‌. நான்‌ ஒன்றிலும்‌ 
வெட்கப்பட்டுப்போகாமல்‌, எப்பொழுதும்‌ 
போல இப்பொழுதும்‌, மிகுந்த 
தைரியத்தோடே ஜீவனாலாகிலும்‌. 
சாவினாலாகிலும்‌ கிறிஸ்து என்‌ 
சரீரத்தினாலே மகிமைப்படுவாரென்று 
எனக்கு உண்டாயிருக்கிற வாஞ்சைக்கும்‌ 
நம்பிக்கைக்கும்‌ தக்கதாய்‌, அப்படி முடியும்‌” 
(பிலி 119,20). 


தாவீது ஏற்கெனவே கர்த்தரைப்‌ 
பற்றிச்‌ சொல்லி, “நான்‌ அதிகமாய்‌ 
அசைக்கப்படுவதில்லை” (சங்‌ 622) என்று 


சொன்னார்‌. இப்போது, அதை 
உறுதிபண்ணும்‌ வண்ணமாய்‌, “நான்‌. 
அசைக்கப்படுவதில்லை" (சங்‌ 62) 


என்றும்‌ மறுபடியும்‌ சொல்லுகிறார்‌. 


தாவீது கர்த்தருக்குள்‌ உறுதியாய்‌ 
நிலைத்திருக்கிறார்‌. கர்த்தரைப்‌ பற்றும்‌ 
விசுவாசம்‌ பட வதக்குள்‌ 
உறுதியாயிருக்கிறது. 'என்‌ இரட்சிப்பும்‌ 
என்‌ மகிமையும்‌ தேவனிடத்திலிருக்கிறது” 
என்று சந்தோஷமாய்ச்‌ சொல்லுகிறார்‌. 
“பெலனான என்‌ கன்பலையும்‌ என்‌ 
அடைக்கலமும்‌ தேவனுக்குள்‌ இருக்கிறது” 
என்று சொல்லி பஜ குதிக்கிறார்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 





விரிவுரை ட்ட 
PUELSHERS 


தாவீதின்‌ சந்தோஷம்‌ கர்த்தருக்குள்‌ 
இருக்கிறது. தாவீதுக்கு எவ்வளவு 
பிரச்சனைகள்‌ வந்தாலும்‌, அவர்‌ 


கர்த்தருக்குள்‌ களிகூர்ந்து, கர்த்தருக்குள்‌ 
வெற்றி சிறக்கிறார்‌. 

நம்முடைய மகிமையும்‌ நம்முடைய 
இரட்சிப்பும்‌ 'தேவனிடத்திலிருக்கிறது. 
நாமும்‌ தாவீதைப்போல கர்த்தரை நம்பி 


ஜீவிக்கவேண்டும்‌. நம்முடைய 
ஆத்துமா தேவனையே நோக்கி 
அமர்ந்திருக்கவேண்டும்‌. தேவனே 
நம்முடைய  கன்மலையும்‌, இரட்சிப்பும்‌, 
உயர்ந்த அடைக்கலமுமானவர்‌. 
ஆகையினால்‌ நாம்‌ ஒருபோதும்‌ 
அசைக்கப்படுவதில்லை. 

தேவன்‌ நமக்கு. 
அடைக்கல்மாயிருக்கி றார்‌ 

சங்‌ 62: 8-12 


சுங்‌ 62:8. ஜனங்களே, எக்காலத்திலும்‌ 
அவரை நம்புங்கள்‌; அவர்‌ சமுகத்தில்‌ 
உங்கள்‌ இருதயத்தை ஊற்றிவிடுங்கள்‌; 


தேவன்‌: நமக்கு. 
அடைக்கலமாயிருக்கிறார்‌. (சேலா,) 

சங்‌ 629. கீழ்மக்கள்‌ மாயையும்‌, 
மேன்மைகள்‌ பொய்யுமாமே தராசிலே 
வைக்கப்பட்டால்‌ அவர்கனெல்லாரும்‌ 
மாயையிலும்‌ லேசானவர்கள்‌. 

சங்‌ 62:10. கொடுமையை 
தம்பாதிருங்கன்‌; கொன்னையினால்‌ 
பெருமை பாராட்டாதிருங்கள்‌; 
ஜசுவரியம்‌ விருத்தியானால்‌ 
இருதயத்தை அதின்மேல்‌ 
வைக்காதேயுங்கள்‌.. 

சங்‌ 62. தேவன்‌ ஒருதரம்‌ 
வினம்பினார்‌, இரண்டுதரம்‌ 
கேட்டிருக்கிறேன்‌; வல்லமை 


தேவனுடையது என்பதே. 


சங்‌ 6212. கிருபையும்‌ உம்முடையது, 


ஆண்டவரே! தேவரீர்‌ அவனவன்‌ 
செய்கைக்குத்‌ தக்கதாகப்‌ 
பலனனிக்கிறீர்‌. 





மயம்‌ 


யய 1 


ஜனங்களே, எக்காலத்திலும்‌ 
தேவனை நம்புங்கள்‌ 


ஜனங்களே, எக்காலத்திலும்‌ 
அவரை நம்புங்கள்‌; அவர்‌ சமுகத்தில்‌ 
உங்கள்‌: 
ஊற்றிவிடுங்கள்‌; 
அடைக்கலமாயிருக்கிறார்‌. 
(சங்‌ 628). 


தாவீது தேவன்மீது நம்பிக்கை 
வைத்திருக்கிறார்‌. தாளீதின்‌ ஆத்து 
தேவனையே நோக்கி அமர்ந்திருக்கிறது. 
தன்னைப்போலவே மற்றவர்களும்‌ 
தேவன்மீது நம்பிக்கை வைக்குமாறும்‌, 
அவர்களுடைய ஆத்துமாவும்‌ தேவனையே 
நோக்கி அமர்ந்திருக்குமாறும்‌, தாவீது 
எல்லா ஜனங்களுக்கும்‌ பத்தி 
சொல்லுகிறார்‌ 

கர்த்தரிடத்தில்‌ 
வைப்பதற்கு எல்லோருக்கும்‌ 
உண்டு. கர்த்தருடைய 
பட்சபாதம்‌ எதுவுமில்லை. தம்மிடத்தில்‌ 
வருகிற எல்லோரையும்‌ சார்த்தர்‌ 
தம்மிடமாய்ச்‌ சேர்த்துக்கொள்வார்‌ 
யாரையும்‌ புறம்பே தள்ளமாட்டார்‌ 

பூமியின்‌ கடையாந்தரங்களிலும்‌ 
தூரமான  சமுத்திரங்களிலுமுள்ளவர்கள்‌ 
எல்லாரும்‌ நம்பும்‌ நம்பிக்கையாயிருக்கிற 
எங்கள்‌ இரட்சிப்பின்‌ தேவனே, நீர்‌ 
பயங்கரமான காரியங்களைச்‌ 
செய்கிறதினால்‌ எங்களுக்கு நீதியுள்ள 
உத்தரவு அருளுதிறீர்‌” (சங்‌ 65:5). 


நம்பிக்கை 
அழைப்பு 
சமுகத்தில்‌ 





நாம்‌ எக்காலத்திலும்‌ கர்த்தரை 
நம்பவேண்டும்‌. அவரே நமக்கு எல்லா 
காரியங்களையும்‌ வாய்க்கப்பண்ண 
வேண்டுபென்று அவரிடத்தில்‌: 
நம்பிக்கையாயிருக்கவேண்டும்‌ நாம்‌ 
கர்த்தருடைய ஞானத்தையும்‌, அவருடைய 
நன்மையையும்‌ நம்பவேண்டும்‌ 

அவருடைய வல்லமையையும்‌, 
வாக்குத்தத்தத்தையும்‌ பாதுகாப்பையும்‌, 
பராமரிப்பையும்‌, கிருபையையும்‌ 


நம்பவேண்டும்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 





விரிவுரை ட்ட 
PUELSHERS 


நாம்‌ 
நம்பலாம்‌ 
விடக்கூடாது. 
எக்காலத்திலும்‌ 
நம்முடைய நம்பிக்கையில்‌ 
எச்சரிப்போடு 
தேவனுடைய 
இருதயத்தை 
“ஊற்றுதல்‌” 


கர்த்தரை எப்போதாவது 


என்று அசட்டையாயிருந்து 
நாம்‌ 


சமுகத்தில்‌ நம்முடைய 
ஊற்றிவிடவேண்டும்‌. 
என்பதற்கு தேவனுடைய 
பலிபீடத்தில்‌ “பானபலியை ஊற்றுதல்‌” 
என்று பொருளாகும்‌ ஆசரிப்புக்‌ 
கூடாரத்திலும்‌, தேவாலயத்திலும்‌, 
தேவனுடைய சமுகத்திற்கு முன்பாக 
ஆசியர்கள்‌ பானபலியை ஊற்றுவார்கள்‌. 
(போல நாம்‌ தேவனுடைய சமுகத்தில்‌ 
நண்ப இதத கரட்‌ 


நாம்‌ செய்த பாவங்களை 
கர்த்தருடைய சமுகத்தில்‌ அறிக்கை 
செய்யவேண்டும்‌. நாம்‌ செய்த 
பாவங்களுக்காக மனம்வருந்தி, 
மனந்திரும்பவேண்டும்‌. தேவனுடைய 
சமுகத்தில்‌ நாம்‌ பாவமன்னிப்புக்காக 
ஜெபிக்கும்போது, நம்முடைய 
இருதயத்தை தேவனிடத்தில்‌ 
ஊற்றவேண்டும்‌. 

“பின்பு சாமுவேல்‌: நூன்‌ 
உங்களுக்காகக்‌ கர்த்தரை 
மன்றாடும்படிக்கு, இஸ்ரவேலர்‌ 
எல்லாரையும்‌ மிஸ்பாவிலே கூட்டுங்கள்‌ 
என்றான்‌. அவர்கள்‌ அப்படியே 
மிஸ்பாவிலே. கூடிவந்து, 
தண்ணீர்மொண்டு, கர்த்தருடைய 
சந்நிதியில்‌ ஊற்றி, அன்றையதினம்‌ 
உபவாசம்பண்ணி, கர்த்தருக்கு 
விரோதமாய்ப்‌ பாவஞ்செய்தோம்‌ என்று 
அங்கே சொன்னார்கள்‌; மிஸ்பாவிலே 
சாமுவேல்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரை 
நியாயம்‌ விசாரித்துக்கொண்டிருந்தான்‌" 
ரிசாமு 7:5,6). 





யம்‌ 


யய 1 


|. தாவீது தேவனுடைய சமுகத்தில்‌ 
நம்முடைய இருதயத்தை ஊற்றுமாறு 
சொல்லுகிறார்‌. நாம்‌ தேவனுடைய 
சமுகத்தில்‌ பாரத்தோடு 
ஜெபிக்கவேண்டும்‌ என்பதையே தாவீது 
இங்கு குறிப்பிடுகிறார்‌. கர்த்தரிடத்தில்‌ 
ஜெபம்பண்ணுவது என்பது, தேவனுடைய 
சமுகத்திற்கு முன்பாக நம்முடைய 
இருதயத்தை ஊற்றுவதாகும்‌. 

நாம்‌ கர்த்தரிடத்தில்‌ 
ஜெபிக்கும்போது, நம்முடைய 
பாரங்களையெல்லாம்‌ அவருடைய 


சமுகத்தில்‌ இறக்கி வைத்துவிடவேண்டும்‌ 


நம்முடைய வேண்டுதல்களையும்‌ 
விண்ணப்பங்களையும்‌ கர்த்தரிடத்தில்‌ 
ஏறெடுக்கவேண்டும்‌. மிகுந்த 
பணிவோடும்‌, பயபக்தியோடும்‌ 


கர்த்தரிடத்தில்‌ ஜெபம்பண்ணவேண்டும்‌. 
நம்முடைய விருப்பங்களை கர்த்தரிடத்தில்‌ 


சொல்லலாம்‌. ஆனாலும்‌ கர்த்தருடைய 
சத்தத்திற்கு நாம்‌ கீழ்ப்படியவேண்டும்‌ 
ததுவே நம்முடைய இருதயங்களை 
எழுக 'சமுகத்தில்‌ ஊற்றுவதாகும்‌. 
தேவன்‌ நமக்கு 
அடைக்கலமாயிருக்கிறார்‌ அவர்‌ 
தாவீதுக்கு மாத்திரம்‌ 


அடைக்கலமாயிருக்கிறார்‌ என்று சொல்லி 
தேவனை மட்டுப்படுத்த முடியாது. தேவன்‌ 
தம்மை நம்பியிருக்கிற எல்லோருக்கும்‌ 
அடைக்கலமாயிருக்கிறார்‌. அவரே நமக்கு 
உயர்ந்த அடைக்கலமானவர்‌. கர்த்தரே 
நம்முடைய கன்மலையும்‌, 
நம்முடைய இரட்சிப்புமாயிருக்கிறார்‌. 
மற்றவையெல்லாம்‌ சாய்ந்த மதிலாகவும்‌, 
இடிந்த சுவராகவும்‌ இருக்கிறது. 


கர்த்தரை அண்டிக்கொள்ளும்போது 
நமக்கு பூரண பாதுகாப்பு உண்டு. 


எல்லாரும்‌ 
லேசானவர்கள்‌ 


மாயையிலும்‌ 


கீழ்மக்கள்‌. மாயையும்‌, 
மேன்மைகள்‌ யொய்யுமாமே; தராசிலே. 
வைக்கப்பட்டால்‌ அவர்களெல்லாம்‌ 
மாயையிலும்‌ லேசானவர்களன்‌ 
(சங்‌ 629). 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 





விரிவுரை ட்ட 
90% 


நம்முடைய நம்பிக்கையை யார்மீது 
வைக்கிறோம்‌ என்பதில்‌ நாம்‌ மிகுந்த 
கவனத்தோடிருக்கவேண்டும்‌. கர்‌ 


உலகத்தின்மீதும்‌, 
மனுஷர்மீதும்‌ நாம்‌ நம்பிக்கை வைத்தால்‌ 
நமக்கு ஏமாற்றமே உண்டாகும்‌. இந்த 


உலகத்திலுள்ள மனுஷர்‌ முறிந்த 
நாணலைப்போலிக்கிறார்கள்‌. முறிந்த 
ப்‌ நாம்‌ னல்‌ அந்த 


ாணல்‌ நம்மைத்‌ 
ஏற்கனெவே முறிந்துபோமிருக்கிறது 


எல்லா மனுஷரும்‌ 
மாயையானவர்கள்‌. அவர்களால்‌ நமக்கு 
உதவிபுரிய முடியாது. கீழ்மக்கள்‌ 
மாயையாயிருக்கிறார்கள்‌. கீழ்மக்கள்‌ 
என்பது நம்மைவிட பெலத்திலும்‌, 
பொருளாதாரத்திலும்‌, ஞானத்திலும்‌, 
அந்தஸ்திலும்‌ குறைவுள்ளவர்களைக்‌ 
குறிக்கிற வார்த்தை. இவர்களால்‌ நமக்கு 
உதவிசெய்ய முடியாது. பலசமயங்களில்‌ 
ர்களுக்கு நம்முடைய உதவிதான்‌ 
தவைப்படும்‌. 
கீழ்மக்கள்‌ மாயையாயிருப்பதுபோல, 
மேன்மக்கள்‌  பொய்யாயிருக்கிறார்கள்‌. 
மேன்மக்கள்‌ என்பது நம்மைவிட 
பெலத்திலும்‌, பொருளாதாரத்திலும்‌, 
ஞானத்திலும்‌, அந்தஸ்திலும்‌ 


மேலானவர்களைக்‌ குறிக்கிற வார்த்தை, 
நம்மைவிட மேலானவர்களை நாம்‌ 
நம்பும்போது அவர்கள்‌ நம்மை 
ஏமாற்றிவிடுவார்கள்‌. அவர்களால்‌ நமக்கு 


ஒரு சில உதவிகளை செய்யமுடியும்‌. 
னால்‌ அவர்களோ நமக்கு 
வியப்பா பார்கள்‌ 

தாவீது கீழ்மக்களையும்‌ 
மேன்மக்களையும்‌ தராசிலே வைத்து 
நிறுக்கிறார்‌. தராசிலே வைக்கப்பட்டால்‌ 
அவர்களெல்லாரும்‌. மாயையிலும்‌ 
லேசானவர்கள்‌ என்று சொல்லுகிறார்‌. 
மாயை மோசமானது. மாயையிலும்‌ 


லேசானது அதைவிட மோசமானது. 








ப்பம்‌ சங்கீதம்‌ - விரிவுரை ட 
INTERNAT RAL PSALMS - COMMENTARY PUBLISHERS 
தராசு என்பது தேவனுடைய “கொடுமையை நம்பாதிருங்கள்‌” 
வார்த்தை நாம்‌ ஒவ்வொருவரையும்‌ | என்று தாவீது சொல்லுகிறார்‌. 
தேவனுடைய வார்த்தையின்‌ பிரகாரமாய்‌ | அநீதியான வழியிலும்‌, துன்மார்க்கமான 


நிதானிக்கவேண்டும்‌. நம்முடைய 
சுயஆலோசனையின்‌  பிரகாரமாகவோ, 
சுயஞானத்தின்‌ பிரகாரமாகவோ 
யாரையும்‌ நிறுத்துப்‌ பார்க்கக்கூடாது. 
தேவனுடைய வார்த்தையின்‌. 
பிரகாரமாகவே நாம்‌ மற்றவர்களை 
நிறுத்துப்‌ பார்க்கவேண்டும்‌. 

மற்றவர்கள்‌ நமக்கு ஆபத்தில்‌ 


உதவிசெய்வார்களா, நாம்‌ எதிர்பார்ப்பதை 


நமக்குத்‌ தருவார்களா என்றெல்லாம்‌ 
ஆராய்ந்து பார்த்தால்‌, மனுஷர்‌ 
எல்லோரும்‌ மாயையிலும்‌ 
லேசானவர்களாவே இருப்பார்கள்‌ 
அவர்கள்மீது நாம்‌ “தேக்கேல்‌' என்று 
எழுதலாம்‌. தேக்கேல்‌ என்னும்‌ 
வார்த்தைக்கு ஒன்றுபில்லை அல்லது 
மாயையிலும்‌ லேசானவர்கள்‌ என்று 
பொருள்‌. 

விசுவாசிகளாகிய நாம்‌ 
கர்த்தரிடத்தில்‌ மாத்திரமே நம்பிக்கை 
வைக்கவேண்டும்‌. உலகத்தின்மீதும்‌, 


உலகத்திலுள்ள பொருட்கள்மீதும்‌ நாம்‌ 
நம்பிக்கை வைக்கக்கூடாது. 
உலகசிநேகம்‌ தேவனுக்கு விரோதமான 
பகை. ஐசுவரியத்தை நம்புகிறவர்கள்‌ 
அழிந்துபோவார்கள்‌. ஐசுவரியமும்‌ ஒரு 
மாயை. உலகத்தின்‌ ஐசுவரியம்‌ நமக்கு 
கன்மலையாக இருக்கக்கூடாது. அது 
நமக்கு இரட்சிப்பாகவோ அல்லது உயர்ந்த 


அடைக்கலமாகவோ இருக்கக்கூடாது. 

நம்முடைய தேவன்‌ மாத்திரமே நமக்கு 

கன்மலையாகவும்‌, நம்முடைய 

இரட்சிப்பாகவும்‌. நம்முடைய உயர்ந்த 

அடைக்கலணகவும்‌ இருக்கவேண்டும்‌ 

கர்த்தரை நம்பி ஜீவிக்கிறவர்கள்‌ 
ப்பார்கள்‌ 


கொடுமையை நம்பாதிருங்கள்‌ 


கொடுமையை நம்பாதிருங்கன்‌; 
கொள்ளையினால்‌ பெருமை 
பாராட்ட ாதிருங்கள்‌; ஜகுவரியம்‌ 
விருத்தியானால்‌ இருதயத்தை 
அதின்மேல்‌ வைக்காதேயுங்கள்‌ 


(சங்‌ 6210). 


வழியிலும்‌ ஐசுவரியத்தைச்‌ சேர்ப்பதையே, 


தாவீது இங்கு “கொடுமை' என்று 
சொல்லுகிறார்‌. நியாயமான வழியில்‌ 
ஐசுவரியம்‌ சம்பாதிப்பது 
கடினமானதுதான்‌. நம்மிடத்தில்‌ 
ஐகூரியம்‌ மிகுதியாயிருந்தாலும்‌. 
நம்முடைய இருதயத்தை அதின்மேல்‌ 
வைக்கக்கூடாது. நம்முடைய இருதயம்‌ 
கர்த்தரையே சார்ந்திருக்கவேண்டும்‌. 


ஒசவரியத்தைச்‌ சேர்க்கவேண்டுமென்று 
ராசைப்படக்கூடாது. 


“கொள்ளையினால்‌ பெருமை 
பாராட்டாதிருங்கள்‌” என்றும்‌ தாவீது 
சொல்லுகிறார்‌. கொள்ளையிடுவது 
கர்த்தருக்கு விரோதமானது. அது 
அநீதியானது. பிறரை வஞ்சித்து, 
பலவந்தம்பண்ணி மற்றவர்களுடைய 


பொருளை அ.ரிகத்துக்கொள்வது தவறு, 


தங்களால்‌ கொள்ளையிடமுடியும்‌ என்று 
நினைத்து யாரும்‌ பெருமையோடோ 
ஆணவத்தோடோ இருக்கக்கூடாது 
தாங்கள்‌ கொள்ளையிட்‌। 
பொருட்கள்மீதும்‌ பெருமை 
பாராட்டக்கூடாது. கர்த்தர்‌ மாத்திரமே 
நம்முடைய பெருமைக்குரியவர்‌. அவரை 


மாத்திரமே நாம்‌ புகழவேண்டும்‌. 
ஐசுவரியம்‌ விருத்தியாகும்போது நாம்‌ 


அநேக பாவங்களில்‌ விழுவதற்கு 
வாய்ப்புள்ளது. கமினால்‌ 
'ஐசுவரியம்‌ விருத்தியானால்‌ இருதயத்தை 


அதின்மேல்‌ வைக்காதேயுங்கள்‌" என்று 
தாவீது ஆலோசனை சொல்லுகிறார்‌. 
ஜசுவரியத்தை விரும்புகிறவர்கள்‌ அநேக 
ஆபத்துக்களில்‌ சிக்கிக்கொள்வார்கள்‌. 
ஜசுவரியத்தின்மீது தன்னுடைய 
இருதயத்தை வைத்திருந்த ஒரு 
ஜசுவரியவானைப்‌ பார்த்து, 
இயேசுகிறிஸ்து, “மதிகேடனே” என்று 
சொல்லுகிறார்‌. 





மயம்‌ 
யய 1 


வல்லமை தேவனுடையது 


தேவன்‌ ஒருதரம்‌ வினம்பினார்‌, 
இரண்டுதரம்‌ கேட்டிருக்கிறேன்‌; 
வல்லமை தேவனுடையது என்பதே. 
கிருபையும்‌ உம்முடையது, ஆண்டவரே! 
தேவரீர்‌ அவனவன்‌ செய்கைக்குத்‌ 
'தக்கதாகப்‌ பலனவிக்கிறீர்‌ 
(சங்‌ ல). 

நாம்‌ ஏன்‌ கர்த்தரை நம்பவேண்டும்‌ 
என்பதற்கு தாவீது காரணம்‌ 
சொல்லுகிறார்‌. ஏனெனில்‌ வல்லமை 
தேவனுடையது தேவனிடத்தில்‌ 
சர்வவல்லமையும்‌, இரக்கமும்‌, நீதியும்‌ 
இருக்கிறது. ஆகையினால்‌ நாம்‌ 
தேவன்மீது நம்பிக்கையாயிருக்கவேண்டும்‌. 
நம்முடைய ஆத்துமா தேவனையே 
நோக்கி அமர்ந்திருக்கவேண்டும்‌. 


தனக்கும்‌, தேவனுக்கும்‌ 

ஐக்கியத்தைப்பற்றிச்‌ 
சொல்லுகிறார்‌. “தேவன்‌ ஒருதரம்‌ 
விளம்பினார்‌, இரண்டுதரம்‌ 
கேட்டிருக்கிறேன்‌" என்று தாவீது 
சொல்லுகிறார்‌. கர்த்தர்‌ சொல்லும்போது, 
தாவீது கர்த்தருபை ய வார்த்தையை 
கவனமாய்க்‌ கேட்கிற! 


தாவீது 
இடையேயுள்ள 


ஒருதரம்‌ மாத்திரமல்ல, இரண்டுதரம்‌ 


தான்‌ தேவனுடைய 
கேட்டிருப்பதாகச்‌ சொல்லுகிறார்‌. 
“இரண்டு தரம்‌” என்னும்‌ வார்த்தைக்கு. 
“அநேகந்தரம்‌' என்று பொருள்‌. கர்த்தர்‌ 
ஒரு தடவை சொல்லுவதை, தாவீது 
அநேகந்தரம்‌ திரும்பத்‌ திரும்பக்‌ 
கேட்கிறார்‌. அதிலும்‌ விசேஷமாய்‌, தேவன்‌ 
'தன்னைப்பற்றிச்‌ சொல்லுகிற 
காரியங்களை, தாவீது  அநேகந்தரம்‌ 
செவி கொடுத்துக்‌ கேட்கிறார்‌. யோபு 
கர்த்தருடைய வார்த்தையை 
சன? சொப்பனங்களிலும்‌ 
கேட்பார்‌ (போய 446. “ 


வார்த்தையை 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ட 
090 


கர்த்தர்‌ சீனாய்‌ மலையிலே தம்மை 
மகிமையோடு வெளிப்படுத்தினார்‌. ஒரு 
கற்பலகையில்‌ பத்து கற்பனைகளை எ 
அதை மோசேயிடம்‌ கொடுத்து 
இந்த வாக்கியத்தில்‌, “தே! ஒருதரம்‌ 
விளம்பினார்‌' என்று சொல்லுவது, தேவன்‌ 
மோசேக்குக்‌ கொடுத்த 


பத்துக்கற்பனைகளைக்‌ குறிக்கும்‌ என்று 
ம்‌ சொல்லுகிறார்கள்‌. 


எல்லா மனுஷரும்‌ தாவீதைப்போல 
தேவனுடைய வார்த்தைக்குச்‌ சரியாய்ச்‌ 
செவிகொடுப்பதில்லை, தேவன்‌ சிலரிடம்‌ 
இரண்டுதரம்‌ விளம்புகிறார்‌. ஆனால்‌ 
அவர்களோ தேவனுடைய வார்த்தையை 
ஒருதரம்கூட கேட்பதில்லை. 
கர்த்தருடைய வார்த்தைக்குத்‌ 
தங்களுடைய செவிகளை அடைத்துக்‌ 
கொள்கிறார்கள்‌. விசுவாசிகளாகிய நாமோ 
தேவன்‌ ஒருதரம்‌ விளம்பினாலும்‌, அவர்‌ 
விளம்பினதை நாம்‌ இரண்டுதரம்‌ 
கேட்கவேண்டும்‌. 


“தேவன்‌ ஒருவிசை சொல்லியிருக்கிற 
காரியத்‌ £ண்டாம்விசை பார்த்துத்‌ 
திருந்துகிறவரலலவே! (யோபு 3314), பபயர்‌ 

தேவன்‌ தன்னிடத்தில்‌ விளம்பின 
காரியத்தை தாவீது சொல்லுகிறார்‌. 
வல்லமை  தேவனுடையது' என்பதே 
தேவன்‌ தாளீதிடத்தில்‌ விளம்பின 
சத்தியம்‌. தேவன்‌ சர்வவல்லமையுள்ளவர்‌. 
அவரால்‌ கூடாத காரியம்‌ 
ஒன்றுமேயில்லை. அவரால்‌ எல்லாம்‌ 
செய்ய முடியும்‌. தாவீது இதுவரையிலும்‌ 
மற்ற ஜனங்களோடு பேசினார்‌ 
இப்போதோ தேவனோடு முகமுகணகப்‌ 

கிறார்‌. 


“கிருபையும்‌ உம்முடையது. 
ஆண்டவரே” என்று சொல்லி தாவீது 
கர்த்தரைத்‌ துதிக்கிறார்‌. கிருபையும்‌ 
கர்த்தருடையது. மகிமையும்‌ 
கர்த்தருடையது. வல்லமையும்‌ 
கர்த்தருடையது. இரட்சிப்பும்‌' 
கர்த்தருடையது. எல்லாம்‌ கர்த்தருடையது. 
கர்த்தர்‌ இல்லாமல்‌ நாம்‌ ஒன்றுமேயில்லை. 





மயா சங்கீதம்‌ - விரிவுரை ட்ட 
INTEANATIRAL PSALMS - COMMENTARY 


PUBLISHERS 


கர்த்தர்‌ தம்முடைய கிருபையை 
தாவீதுக்கு விசேஷித்த வழியில்‌ 
வெளிப்படுத்தியிருக்கிறார்‌. பிதாவாகிய 
தேவன்‌ இரக்கங்களின்‌ பிதாவும்‌, 
சகலவிதமான ஆறுதலின்‌ தேவனாகவும்‌ 
இருக்கிறார்‌ (2கொரி 1:3). தேவன்‌ 
தம்முடைய சிருஷ்டிகளுக்கு ஒருபோதும்‌ 
தீங்கு செய்வதில்லை. இதுவரையிலும்‌ 
தேவன்‌ தீங்கு செய்ததுமில்லை. இனிமேல்‌ 
தீங்கு செய்யப்போவதுரில்லை. தேவரீர்‌ 
அவனவன்‌. செய்கைக்குத்தக்கதாக. 
பலனளிக்கிறார்‌. கர்த்தரை 
நம்புகிறவர்களுக்கு சகலமும்‌ 
நன்மைக்கேதுவாய்‌ வாய்க்கும்‌ 





BELLMETHER 


INTERNATIQMAL 





அறுபத்து மூன்றாவது சங்கீதம்‌ 
அளவில்‌ சிறியதாகயிருந்தாலும்‌. 
தியானத்தில்‌ பெரியதாயிருக்கிறது. பவுல்‌ 
எழுதின  நிருபங்களில்‌ அவருடைய 
சிறையிருப்பு நிருபங்கள்‌ மிகவும்‌ 
விசேஷமானது. அதுபோலவே தாவீது 
எழுதின  சங்கீதங்களில்‌ அவர்‌ 
வனாந்தரத்தில்‌ இருக்கையில்‌ பாடின 


சங்கீதம்‌ மிகவும்‌ விசேஷித்தவை. தாவீது, 


இந்த சங்கீதத்தில்‌ யூதாவின்‌ 
வனாந்தரத்தில்‌ இருக்கையில்‌ பாடினார்‌. 






தேவன்மீது தாவீதின்‌ வாஞ்சை 
(சங்‌. 632. தாவீது தேவனை 
உயர்த்துகிறார்‌ (சங்‌ 6330. 
தேவனிடத்தில்‌ தாவீது 
திருப்தியாயிருக்கிறார்‌ (சங்‌ 63:5). தாவீது 

'வனோடு எப்போதும்‌ 
ஜக்கியமாயிருக்கிறார்‌ (சங்‌ 635). தாவீது 


மிகுந்த சந்தோஷத்தோடு தேவனுக்குக்‌. 


கீழ்ப்படிந்து ஜீவிக்கிறார்‌ (சங்‌ 6328) 
தாவீது கர்த்தருக்குள்‌ வெற்றி 
சிறக்கிறார்‌. கர்த்தர்‌ தன்னைப்‌ 
பாதுகாப்பார்‌ என்று தாவீது நம்புகிறார்‌ 
(சங்‌ 639-1). 


யூதாவின்‌ வனாந்தரம்‌ 


சங்‌ 68 : 1,2 

(தாவீது மூதாவின்‌ 
வனாந்தரத்திலிருக்கையில்‌ பாடின்‌ 
சங்கீதம்‌) 

சங்‌ 68:1. தேவனே, நீர்‌ என்னுடைய 
தேவன்‌; அதிகாலமே உம்மைத்‌ 
தேடுகிறேன்‌; வறண்டதும்‌ 
விடாய்த்ததும்‌ தண்ணீரற்றதுமான 


நிலத்திலே என்‌ ஆத்துமா உம்மேல்‌ 
தாகமாயிருக்கிறது, என்‌ மாம்சமானது 
உம்மைவாஞ்சிக்கிறது. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 





விரிவுரை ட்ட 
PUELSHERS 


சங்‌ 632. இப்படியே பரிசுத்த 
ஸ்தலத்தில்‌ உம்மைப்பார்க்க. 
ஆசையாயிருத்து, உமது 


வல்லமையையும்‌ உமது மகிமையையும்‌ 
கண்டேன்‌. 


தேவனே, 
தேவன்‌ 


நீர்‌ 


என்னுடைய 


தேவனே, தீர்‌ என்னுடைய தேவன்‌; 
அதிகாலமே உம்மைத்‌ தேடுகிறேன்‌; 
வறண்டதும்‌ விடாய்த்ததும்‌ 
தண்ணீரற்றதுமான திலத்திலே என்‌: 
ஆத்துமா உம்மேல்‌ தாகமாயிருக்கிறது, 
என்‌ மாம்சமானது உம்மை 
வாஞ்சிக்கிறது (சுங்‌ 690). 


தாவீது யூதாவின்‌ வனாந்தரத்தில்‌ 
இருக்கையில்‌ இந்த சங்கீதத்தைப்‌ 
பாடினார்‌. இது  ஆரேத்‌ என்னும்‌ 
காடாகவோ சாமு 22:5) 
அல்லது... சீப்‌ வனாந்தரமாகவோ 
சாமு 2345) இருக்கலாம்‌. கானான்‌ 
தேசம்‌ பாலும்‌ தேனும்‌ ஓடுகிற வளமான 
தேசம்‌ கர்த்தருடைய பிள்ளைகள்‌ 
இந்தத்‌ தேசத்தில்‌ ஏராளமானோர்‌ 
இருக்கிறார்கள்‌. இப்படிப்பட்ட செழிப்பான 


தேசத்திலும்‌ ஒரு வனாந்தரம்‌. 
இருக்கத்தான்‌ செய்கிறது. அங்கு 
செழிப்பில்லை. ஜனங்களும்‌ மற்ற 


இடங்களைப்போல இங்கு அதிமாகயில்லை. 
எல்லாம்‌ வறட்சியாயிருக்கிறது. 


கானான்‌... வனாந்தரத்தைப்போல 
இந்த உலகத்திலும்‌  வனாந்தரங்கள்‌ 
உள்ளன. உலகத்தில்‌ மாத்திரமல்ல. 
சபையிலும்‌ வனாந்தரமான 
பகுதிகளெல்லாம்‌ மெய்யாகவே 
இருக்கத்தான்‌ செய்கிறது. ஆனால்‌ 
பரலோகத்திலோ வனாந்தரமே இல்லை. 
அங்கு வனாந்தரமான 
பகுதியாகயிருந்தாலும்‌, அது மலர்கள்‌ 


மலர்ந்த சோலைவனமாகவே இருக்கும்‌ 





ELAS சங்கீதம்‌ 


INTERNATIQMAL 


கர்த்தருடைய பரிசுத்தவான்களும்‌ 
அவருடைய ஊழியக்காரர்களும்‌ 
பொதுவாக செழிப்பான தேசத்திலேயே 
தங்கியிருப்பார்கள்‌. ஆனாலும்‌ 


பரிசுத்தவான்களில்‌ சிலர்‌ வனாந்தரமான 
பகுதிகளில்‌ தங்கவேண்டியதும்‌ வரலாம்‌. 
தாவீது எருசலேமிலே சிங்காசனத்தில்‌ 
அமர்ந்திருக்கவேண்டியவர்‌. ஆனால்‌. 
இப்போது அவர்‌ யூதாவின்‌ வனாந்தரத்தில்‌ 
அலைந்து திரிகிறார்‌. தாவீது சீன்‌ 
வனாந்தரத்தில்‌ இருப்பதற்குப்‌ பதிலாக, 
ராவின்‌ வனாந்தரத்தில்‌ இருக்கிறார்‌. 
ரக அவர்‌ கர்த்தரை நன்றியோடு 


வனாந்தரத்தில்‌ 
கர்த்தரைப்‌ 


தாவீது 
இருந்தாலும்‌ அவர்‌ 
ட ட்‌ கர்த்தருடைய 
முகத்தில்‌ தாவீதின்‌ ஆத்துமா 
கிக்‌ தாவீதின்‌ விசுவாசம்‌ 
ஜீவனுள்ளது. அவர்‌ தேவணைப்ப்றி்‌ 
சொல்லும்போது, “தேவனே, 
என்னுடைய தேவன்‌” என்று pL 
செய்கிறார்‌. நாமும்‌ கர்த்தரை நம்முடைய 


தேவனாக ங்கீகரித்து, அறிக்கை 
வெப்‌ ப ஸ்‌ 
நம்முடைய தேவன்‌ ஜீவனுள்ளவர்‌. 
அவருடைய பிரசன்னம்‌ மெய்யாகவே 
நம்மோடு கூடயிருக்கிறது. நாம்‌ 
கர்த்தரிடத்தில்‌ விண்ணப்பம்‌ 
பண்ணும்போது, அவர்‌ நம்மோடு 
கூடமிருக்கிறார்‌ என்பதை அங்கீகரித்து, 
அவரை, “தேவனே” என்று 


அழைக்கவேண்டும்‌. “தேவனே” என்று 
நாம்‌ சொல்லுவது மிகவும்‌ முக்கியமானது. 
தேவனை தேவன்‌ 

அழைக்கவேண்டும்‌. தேவனுக்குரிய 
மரியாதையை நாம்‌ கொடுக்கவேண்டும்‌ 
தேவனை தேவன்‌ என்று அழைக்காமல்‌, 
வேறு ஏதாவது பெயர்‌ சொல்லி அவரை 
அழைக்கக்கூடாது. 








- விரிவுரை ட்ட 
PSALMS - COMMENTARY 


PUBLISHERS 


தாவீது தேவனிடத்தில்‌ 
சொல்லும்போது, “நீர்‌ என்னுடைய தேவன்‌” 
என்று சொல்லுகிறார்‌. தேவனை தாவீது 
கருத்தாய்த்‌ தேடுகிறார்‌. அவருடைய 
கிருபையும்‌, இரக்கமும்‌, தயவும்‌ தனக்குத்‌ 
தேவைப்படுகிறது என்பதை தாவீது 
அங்கீகரிக்கிறார்‌. இதற்காக தேவனை, 
“நீர்‌ என்னுடைய தேவன்‌" என்று சொல்லி, 
£லமே உம்மைத்‌ தேடுகிறேன்‌” 
என்று சொல்லுகிறார்‌. 


“அஞ்சனம்‌ பார்க்கிறவர்களிடத்திலும்‌, 


முணுமுணென்று ஒதுகிற 
குறிகாராடத்திலும்‌ விசாரியுங்கள்‌ என்று 


சொல்லும்‌ போது, ஜனங்கள்‌. 
தேவனிடத்தில்‌ விசாரிக்கவேண்டிய 
தல்லவோ?  உயிருள்ளவர்களுக்காகச்‌ 
செத்தவர்களிடத்தில்‌ விசாரிக்கலாமோ?” 
(ஏசா 8119). 

தாவீது அதிகாலமே தேவனைத்‌ 
தேடுகிறார்‌. வறண்டதும்‌, விடாய்த்தும்‌ 


தண்ணீரற்றதுமான நிலத்திலே தாவீதின்‌ 
ஆத்துமா தேவன்மேல்‌ தாகமாயிருக்கிறது. 


தாவீதின்‌ மாம்சமானது தேவனை 
வாஞ்சிக்கிறது. தாவீதின்‌ 
முழுஆள்தத்துவழும்‌ கர்த்தர்மேல்‌ 
தாகமாயிருக்கிறது 


பரிசுத்த ஸ்தலத்தில்‌ உம்மைப்‌ 
பார்க்க ஆசையாயிருந்தேன்‌ 


இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில்‌ 
உம்மைப்பார்க்க. ஆசையாயிருந்து, 
உமது வல்லமையையும்‌ உமது 
மகிமையையும்‌ கண்டேன்‌ (சங்‌ 63:2). 
சமுகத்தில்‌ 
வேண்டுமென்று 


தாவீது தேவனுடைய 
சந்தோஷமாயிருக்க _ 
விரும்புகிறார்‌. கர்த்தருடைய பரிசுத்த 
ஸ்தலத்தில்‌ தேவனைப்‌ பார்க்க 
ஆசையாயிருக்கிறார்‌. இதைத்‌ தவிர 
தாவீதுக்கு வேறு ஆசை எதுவுமில்லை. 
தேவனைப்‌ பார்க்கவேண்டும்‌ என்னும்‌ 
விண்ணப்பத்தையும்‌, வேண்டுகோளையும்‌ 
தவிர தாவீதுக்கு வேறு விண்ணப்பம்‌ 
எதுவுமில்லை. 





ப்பி சங்கீதம்‌ 


யய 1 


தேவனுடைய 
வல்லமையையும்‌ அவருடைய 
மகிமையையும்‌ கண்டார்‌. தேவனை 
அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில்‌ பார்க்க 
வேண்டுமென்று ஆசையாயிருந்தபோது. 
அவர்‌ தேவனுடைய வல்லமையையும்‌ 
பரிசுத்தத்தையும்‌ கண்டார்‌. தாவீது 
இப்போது யூதாவின்‌ 
வனாந்தரத்திலிருக்கிறார்‌. தேவனுடைய 
பரிசுத்த ஸ்தலம்‌ எருசலேபிலிருக்கிறது. 
தாவீது வனாந்தரத்திலிருந்தாலும்‌ 
அங்கும்‌ அவர்‌ தேவனுடைய 
வல்லமையையும்‌ அவருடைய 
மகிமையையும்‌ காண்கிறார்‌. இந்த 
மகிமையும்‌ வல்லமையும்‌ எருசலேபிலுள்ள 
கர்‌ டய ஸரி ல்‌ 
இரியல்‌! தன்தன்‌ எ 


தாவீது 
வனாந்தாத்திலிருந்து 
எருசலேம்‌ நகரத்திற்குள்‌ 
போகவேண்டும்‌ என்று 
அங்கு தன்னுடைய சிநேகிதரைப்‌ 
பார்க்கவேண்டுமென்றோ, தன்னுடைய 
குடும்பத்தாரை. பார்க்கவேண்டுமென்றோ, 
சிங்காசனத்தில்‌ வீற்றிருந்து இஸ்ரவேல்‌ 
தேசத்தை. ஆட்சியுரியவேண்டுமென்றோ 
தாவீது விரும்பவில்லை. ்‌ 
தேவனுடைய பரிசுத்த 

தேவனைப்‌ பார்க்கவேண்டுமென்று 
விரும்புகிறார்‌ 


தாவீது 


யூதாவின்‌ 
வெளியேறி, 
திரும்பவும்‌ 
விருப்புகிறார்‌ 


தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்திலே, 
ப 


அங்குள்ள 
பார்க்கவேண்டுமென்றோ, 
மோசேயின்‌. 

ஆலயத்தில்‌ நடைபெறுகிற 
முறைமைகளைப்‌ பார்க்கவேண்டுபென்றோ 


ண ததன்‌ ம 
ஆராதனை 


தாவீது ஆசைப்படவில்லை 
'வல்லபையையும்‌ அவருடைய 
மகிமையையும்‌ காணவேண்டுமென்றே 
தாவீது ஆசைப்படுகிறார்‌. தாவீது 
தேவனுடைய வல்லாய்‌; 
மகிமையையும்‌ கண்டாலும்‌, அவர்‌ 
தேவனையே பார்ப்பதற்கு 
ஆசைப்படுகிறார்‌. 


தேவனுடைய 


- விரிவுரை ட்ட 
PSALMS - COMMENTARY 


PUBLISHERS 


நாம்‌ விசுவாசத்தினால்‌ தேவனைக்‌ 
காணும்போது அவருடைய 
வல்லமையையும்‌ மகிமையையும்‌ 
காணவேண்டும்‌. தேவனுடைய 
குணாதிசயங்களைக்‌ காணவேண்டும்‌. 
அவருடைய பரிசுத்தத்தையும்‌, 
பரிபூரணத்தையும்‌ நாம்‌ காணவேண்டும்‌. 
நாம்‌ தேவனோடு ஜக்கியமாயிருக்கிற 
நேரம்‌ மிகவும்‌ விசேஷித்த நேரமாகும்‌. 
இந்த நேரத்தில்தான்‌ நம்மால்‌ 
தேவனுடைய வல்லமையையும்‌ 
மகிமையையும்‌ காணமுடியும்‌. தாவீது 
திரும்பத்‌ திரும்ப தேவனுடைய 
வல்லமையையும்‌ மகிமையையும்‌ நினைவு 
கூர்ந்து தனக்குள்‌ சந்தோஷப்படுகிறார்‌. 
மகிழ்ந்து களிகூருகிறார்‌. 


தாவிதின்‌ 
ஸ்தோத்திரமும்‌ 
சங்‌ 68 : 8-6 


துதியும்‌ 


சங்‌ 63:3. ஜீவணைப்பார்க்கிலும்‌ உமது 
கிருபை நல்லது; என்‌ உதடுகள்‌ 
உம்மைத்‌ துதிக்கும்‌. 


சங்‌ 63:4. என்‌ ஜீவனுன்னமட்டும்‌ நான்‌ 
உம்மைத்‌ துதித்து, உமது நாமத்தைச்‌ 
சொல்லிக்‌ கையெடுப்பேன்‌. 


சஸ்‌ 635. நிணத்தையும்‌ 
கொழுப்பையும்‌ உண்டதுபோல்‌ என்‌: 
ஆத்துமா திருப்தியாகும்‌; என்‌ வாய்‌ 
ஆனத்தக்களிப்புன்ன உதடுகளால்‌. 
உம்மைப்‌ போற்றும்‌. 


சங்‌ 68:8. என்‌ படுக்கையின்மேல்‌ நாண்‌: 
உம்மை நினைக்கும்போது, 


இராச்சாமங்களில்‌ உம்மைத்‌ 
தியானிக்கிறேன்‌. 


உமது கிருபை நல்லது 


உம்மைத்‌ துதிக்கும்‌ (சங்‌ 63:3). 





LHF சங்கீதம்‌ 
INTENTIONAL 

தாவீது நெருக்கத்திலும்‌ 
ஆபத்திலும்‌ சிக்கியிருந்தபோது 
கர்த்தரிடத்தில்‌ தன்னுடைய 
சத்துருக்களைப்பற்றி முறையிட்டார்‌. 
தாவீதின்‌ ஜெபமே முறையிடும்‌ 
ஜெபமாகத்தான்‌ இருந்தது. ஆனால்‌. 
இப்போதோ அவருடைய ஜெபம்‌ 
ஸ்தோத்திர ஜெபமாக மாறுகிறது. 
தாவீது கர்த்தரைத்‌ துதிக்கிறார்‌. 
ஸ்தோத்திரிக்கிறார்‌. தாவீது இப்போது 
யூதாவின்‌ வனாந்தரத்திலிருக்கிறார்‌. 
ஆனாலும்‌ அவருடைய இருதயம்‌ 
தேவனுடைய ஆசீர்வாதத்தையும்‌, 
சந்தோஷத்தையும்‌, சமாதானத்தையும்‌ 
ரப பர வழிகிறது. 

தாவீது கர்த்தரைத்‌ துதிக்கிறார்‌. 
கர்த்தருடைய கிருபை தன்‌ ஜீவனைப்‌ 
பார்க்கிலும்‌ நல்லது என்று சொல்லி 
தாவீது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்‌ 
பண்ணுகிறார்‌. நம்முடைய 
உலகப்பிரகாரமான ஜீவியத்தைவிட, 
நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியமே 
மேன்மையானது. 

“கர்த்தருடைய  பரிகத்தவான்‌௧களே, 
அவரைக்‌ கீர்த்தனம்பண்ணி; அவருடைய 
பரிசுத்தத்தின்‌ நினைவு கூருதலைக்‌ 


கொண்டாடுங்கள்‌. அவருடைய கோபம்‌ 
ஒரு நிமிஷம்‌, அவருடைய தயவோ நீடிய 
வாழ்வு: சாயங்காலத்தில்‌ அழுகை தங்கும்‌, 
விடியற்காலத்திலே களிப்புண்டாகும்‌" 
(சங்‌ 30:45). 


இந்த உலகத்தின்‌ ஐசுவரியத்தினால்‌ 
நமக்கு ஓரளவு சந்தோஷம்‌ கிடைக்கலாம்‌ 
உலகப்பிரகாரமான வசதிகளும்‌ நமக்கு 
உண்டாகலாம்‌. ஆனாலும்‌ தேவனை 
ஆராதிப்பதினாலும்‌, அவரோடு 
ஐக்கியமாயிருப்பதினாலும்‌, அவருக்கு 
ஊழியம்‌ செய்வதினாலும்‌ நமக்கு 
மெய்யான சந்தோஷம்‌ உண்டாகும்‌. இந்த 
சந்தோஷம்‌ உலகப்பிரகாரமான 
ஐசுவரியங்கள்‌ கொடுக்கும்‌ சந்தோஷத்தை 


விட மேன்மையான சந்தோஷமாயிருக்கும்‌. 
நாம்‌ உலகப்பிரகாரமான வேலையையும்‌, 


தொழிலையும்‌ செய்வதைவிட, 
கர்த்தருக்காக ஊழியம்‌ செய்வதே 
உன்னதமானது. அதுவே நமக்கு 


மேன்மையானது 


PSALMS - COMMENTARY 





- விரிவுரை ந 


PUBLISHERS 


தாவீது தன்னுடைய ஜீவனையும்‌, 
கர்த்தருடைய கிருபையையும்‌ ஆராய்ந்து 
பார்க்கிறார்‌. தன்னுடைய தியானத்தின்‌ 
“ஜீவனைப்‌ பார்க்கிலும்‌ உமது 
நல்லது! என்று அறிக்கை 

இதனிமித்தமாய்‌, “என்‌ 
உதடுகள்‌ உம்மைத்‌ துதிக்கும்‌” என்று 
சொல்லி தாவீது கர்த்தரைத்‌ துதிக்கிறார்‌. 


நான்‌ உம்மைத்‌ தூதிப்பேன்‌ 


என்‌ ஜீவனுள்ளமட்டும்‌ நான்‌ 
உம்மைத்‌ துதித்து, உமது நாமத்தைச்‌ 
சொல்லிக்‌ கையெடுப்பேன்‌ (சங்‌ 63:4). 


தாவீது கர்த்தரைத்‌ துதிக்கிறார்‌. 
அவர்‌ கர்த்தரை எப்படி துதிப்பார்‌ 
என்பதையும்‌. எவ்வளவு காலம்‌ துதிப்பார்‌ 
என்பதையும்‌ விவரிக்கிறார்‌. தாவீது 
தன்னுடைய ஜீவனுள்ள மட்டும்‌ கர்த்தரைத்‌ 
துதிப்பார்‌. இப்போது கர்த்தரைத்‌ துதிக்க 
ஆரம்பித்திருக்கிறார்‌. அவருடைய துதி 
சீக்கிரத்தில்‌ முடிந்துபோவதில்லை. தாவீது 
கர்த்தர்மீது வைத்திருக்கிற அன்பும்‌ 
பக்தியும்‌ ஒளிந்துபோவதில்லை. 

தாவீது தன்‌ ஜீவனுள்ள மட்டும்‌ 
கர்த்தரைத்‌ துதிப்பதாகச்‌ சொல்லுகிறார்‌. 
தாவீதின்‌ துதி காலை நேரத்து 
மேகத்தைப்‌ போன்றதல்ல. காலை 
நேரத்தில்‌ மேகம்‌ சிறிது நேரம்‌ இருக்கும்‌. 
அதன்பின்பு அந்த மேகம்‌ மறைந்துபோகும்‌. 
தாவீது சிறிதுநோம்‌ கர்த்தரைத்‌ 
துதித்துவிட்டு அதன்பின்பு தன்னுடைய 
துதியை அவர்‌ நிறுத்திக்கொள்ளமாட்டார்‌. 


தாவீது கர்த்தரைத்‌ துதிப்பது 
காலை நேரத்து உதய சூரியனைப்‌ 
போன்றது காலையில்‌ சூரியன்‌ உதித்து 
இன்னும்‌ அதிகமதிகமாய்‌ 
வெளிச்சம்‌ தரும்‌. அதுபோலவே தாவீது 
கர்த்தரைத்‌ துதிக்க 


நாம்‌ கர்த்தரைத்‌ 

ஜீவியகால 
துதிப்பதை 
இடையில்‌ நிறுத்திவிடக்கூடாது. 





ப்பி சங்கீதம்‌ 


யய 1 


தாவீது கர்த்தரைத்‌ துதிக்கும்போது. 


அவருடைய நாமத்தைச்‌ சொல்லி. 
கையெடுப்பதாகச்‌ சொல்லுகிறார்‌. 
நம்முடைய ஜெபங்களிலும்‌, நம்முடைய 
துதிகளிலும்‌ கர்த்தருடைய நாமத்தைத்‌ 
துதிக்கவேண்டும்‌. உம்முடைய நாமம்‌ 
பரிசுத்தப்படுவதாக” என்று 
சொல்லி கர்த்தரை ஸ்தோத்திரம்பண்ண 


வேண்டும்‌. “உமது நாமத்திற்கே துதியும்‌, 
கனமும்‌, மகிமையும்‌ உண்டாவதாக” என்று 
சொல்லி நம்முடைய ஸ்தோத்திரத்தை 
நிறைவு செய்யவேண்டும்‌. 


என்‌ வாய்‌ ஆனந்தக்களிப்புன்ள 


உதடுகளால்‌ உம்மைப்‌ 
போற்றும்‌ 

நிணத்தையும்‌ கொழுப்பையும்‌ 
உண்டதுபோல்‌ என்‌ ஆத்துமா 
திருப்தியாகும்‌; என்‌ வாய்‌. 
ஆனந்தக்கனிப்புன்ன உதடுகளால்‌: 


உம்மைப்‌ போற்றும்‌ (சங்‌ 6920). 


தாவீது கர்த்தரைத்‌ துதிப்பதில்‌ 
பிரியப்படுகிறார்‌. கர்த்தரைத்‌ துதிப்பதே 
அவருக்கு இன்பமாயிருக்கிறது. 


கர்த்தரைத்‌ துதிக்கும்போது, “நிணத்தையும்‌ 
கொழுப்பையும்‌  உண்டதுபோல என்‌ 
ஆத்துமா திருப்தியாகும்‌” என்று தாவீது 
சந்தோஷமாய்ச்‌ சொல்லுகிறார்‌. அப்பம்‌ 
புசிப்பதினால்‌ உண்டாகும்‌ திருப்தியல்ல, 
நிணத்தையும்‌ கொழுப்பையும்‌ 
புசித்ததினால்‌ பூண திருப்தி 
உண்டாவதுபோல, கர்த்தரைத்‌ 
துதிக்கும்போ 2 த்‌ ஆத்துமாவுக்கு 
பூரண திருப்தி உண்டாயிற்று. 


“சேனைகளின்‌ கர்த்தர்‌ இந்த 
மலையிலே சகல ஜனங்களுக்கும்‌ 
ஒருவிருந்தை ஆயத்தப்படுத்துவார்‌; 


அது கொழுமையான பதார்த்தங்களும்‌, 
பழமையான  திராட்சரசமும்‌ ஊனும்‌ 
நிணமுமுள்ள பதார்த்தங்களும்‌ தெளிந்த 
பழமையான திராட்சரசமும்‌ நிறைந்த 
'ருந்தாயிருக்கும்‌" (ஏசா 255). 





- விரிவுரை ட்ட 
PSALMS - COMMENTARY 


PUBLISHERS 


கர்த்தர்‌ கிருபையுள்ளவர்‌. நாம்‌ 
ச்‌ துதிக்கும்போது. அவரோடு 


கியமாயிருக்கும்போது, நம்முடைய 
கல பூரண திருப்தி 
உண்டாகிறது. 
“உமது ஆலயத்திலுள்ள 
சம்பூரணத்தினால்‌ திருப்தியடைவர்கள்‌;: 
உமது பேரின்ப நதியினால்‌ ர்கள்‌ 


தாகத்தைத்‌ தீர்க்கிறீர்‌” (சங்‌ 368). 


“உம்முடைய பிராகாரங்களில்‌ 
வாசமாயிருக்கும்படி நீர்‌ தெரிந்துகொண்டு 
சேர்த்துக்கொள்ளுகிறவன்‌ பாக்கியவான்‌; 
உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது 
வீட்டின்‌ நன்மையால்‌ திருப்தியாவோம்‌' 
(சங்‌ 654). 


தாவீதின்‌ உதடுகள்‌ கர்த்தரைத்‌ 
துதிக்கிறது. தாவீது கர்த்தரைத்‌ துதிப்பது 
பற்றிச்‌ சொல்லும்போது. “என்‌ வாய்‌ 
ஆனந்தக்‌ களிப்புள்ள 

உம்மைப்‌ போற்றும்‌" 

சொல்லுகிறார்‌. நம்முடைய 
கர்த்தரிடத்தில்‌ விசுவாசமாயிருக்க 
வேண்டும்‌. கர்த்தரைத்‌ துதிக்கும்‌ 
துதியும்‌ ஸ்தோத்திரமும்‌ 
நம்முடைய இருதயத்தில்‌ நிரம்பியிருக்க 
வேண்டும்‌. நம்முடைய வாயினால்‌. 
கர்த்தரை நன்றியோடு துதிக்கவேண்டும்‌. 
நம்முடைய இருதயத்தாலும்‌ நம்முடைய 
வாயினாலும்‌ கர்த்தருடைய மகிபையைத்‌ 
துதிக்கும்போது, நம்முடைய 


மாவுக்குப்‌ பூரண 
நதியாகும்‌ & 


கர்த்தரைத்‌ 
நம்முடைய 
ஆரம்பமாகவேண்டும்‌. 
துதியில்லாமல்‌ வாயினால்‌ 
துதித்தால்‌ அதை 
ஏற்றுக்கொள்ளமாட்டார்‌. 
தங்கள்‌ வாயினால்‌. 
சேருகிறார்கள்‌. 
தேவனைக்‌ 
ஆனால்‌ 
தேவனுக்கு 
(மத்‌ 15:8). 


துதிக்கிற துதி 
இருதயத்திலிருந்துதான்‌. 
இருதயத்தில்‌ 
மாத்திரம்‌ 
கர்த்தர்‌ 
மாயக்காரர்கள்‌ 
தேவனிடத்தில்‌ 
தங்கள்‌ உதடுகளினால்‌ 





நயா சங்கீதம்‌ - விரிவுரை i NEMS 


INTERNAT RAL PSALMS - COMMENTARY PUBLISHERS 





இருதயத்தின்‌ நிறைவினால்‌ தேவனைப்பற்றிய நினைவுகள்‌ 
நம்முடைய வாய்‌ பேசும்‌. “என்‌ இருதயம்‌ | தாவீதின்‌ இருதயத்திற்குள்‌ 
நல்ல விசேஷத்தினால்‌ பொங்குகிறது: | வந்துகொண்டேயிருக்கிறது. அவர்‌ எல்லா 
நான்‌ ராஜாவைக்‌ குறித்துப்‌ பாடின | வேளைகளிலும்‌ 'தேவனைப்பற்றிய 
கவியைச்‌ சொல்லுகிறேன்‌; என்‌ நாவு | நினைவுகளோடே இருக்கிறார்‌. தேவன்‌ 
விரைவாய்‌ எழுதுகிறவனுடைய | தாவீதுக்கு வலதுபுறமாக 
எழுத்தாணி” (சங்‌ 451). கர்த்தரைத்‌ | எப்போதும்‌ இருக்கிறார்‌. அவருடைய 
துதிக்கிற உதடுகள்‌ ஆனந்தக்‌ களிப்புள்ள | சிந்தையில்‌ எப்போதும்‌ தேவனே 
உதடுகள்‌. இருக்கிறார்‌. தாவீது எல்லா 
வேளைகளிலும்‌ கர்த்தரைத்‌ 

தியானிக்கிறார்‌ 


இராச்‌சாமங்களனில்‌ உம்மைத்‌ 
தியானிக்கிறேன்‌ தேலண்ஸ்ஷ்ம்‌ க்ஸ்‌ 
நம்முடைய இருதயத்தில்‌ கத 

என்‌ படுக்கையின்மேல்‌ நான்‌ | சிந்தனைகளாக இருக்கக்கூடாது. 


உம்மை நினைக்கும்போது, | நம்முடைய இருதயத்தில்‌ சங்கமிக்க 
இராச்சாமங்களில்‌ உம்மைத்‌ | சிந்தைகளாகயிருக்க வேண்டும்‌. 
தியானிக்கிறேன்‌. (சங்‌ 63:6). நம்முடைய சிந்தையில்‌ வந்துபோவதற்கு 
கர்த்தர்‌ ஒரு விருந்தாளியல்ல. அவர்‌ 
தாவீது பகல்‌ வேளையில்‌ | நம்முடைய இருதயத்தில்‌ வாசம்பண்ண 
விழித்திருக்கும்போதும்‌ கர்த்தரைத்‌ | விரும்புகிறவர்‌. நமக்குள்‌ தங்கியிருக்க 
துதிக்கிறார்‌. அவர்‌ இரவு வேளையில்‌ | விரும்புகிறவர்‌. நாம்‌ நமக்குள்‌ 
ஒய்வாக நித்திரை செய்யும்போதும்‌ | தங்கியிருக்கும்‌ கர்த்தரைத்‌ 
கர்த்தரைத்‌ துதிக்கிறார்‌. | தியானிக்கவேண்டும்‌. 
கர்த்தரைப்பற்றிய நினைவுகள்‌ 
தாவீதுக்குள்‌ எப்போதும்‌ தாவீது இப்போது யூதாவின்‌ 
ஜீவனுள்ளதாயிருக்கிறது “என்‌ | வனாந்தரத்தில்‌ சுற்றி அலைந்து 
படுக்கையின்மேல்‌. நான்‌ உம்மை | கொண்டிருக்கிறார்‌. அவருக்கென்று 
நினைக்கும்போது. இராச்சாமங்களில்‌ | நிலையான இடம்‌ எதுவுமில்லை. அவர்‌ 
உம்மைத்‌ தியானிக்கிறேன்‌” என்று தாவீது | எல்லா இடங்களுக்கும்‌ ஒடி 
சொல்லுகிறார்‌. ஒளிந்துகொண்டிருக்கிறார்‌. அவர்‌ 
எங்குபோனாலும்‌ கர்த்தரைப்பற்றிய 
தாவீதின்‌ சிந்தனைகளில்‌ தேவனே | நினைவுகளும்‌ அவரோடுகூட வருகிறது. 
நிரம்பியிருக்கிறார்‌. துன்மார்க்கருடைய | அவர்‌ விழித்திருக்கும்போதும்‌ 
சிந்தனையில்‌ துன்பார்க்கமே | படுக்கையின்மேல்‌ நித்திரையாயிருக்கும்‌ 
நிரம்பியிருக்கும்‌. பக்தியுள்ளவர்களுக்கும்‌ | போதும்‌ அவர்‌ கர்த்தரையே 
துன்மார்க்கருக்கும்‌  வித்தியாசமுண்டு. | தியானிக்கிறார்‌. 
துன்மார்க்கன்‌. தன்‌  கர்வத்தினால்‌. 
தேவனைத்‌ தேடான்‌. அவன்‌. தாவீதின்‌ கண்களில்‌ 
நினைவுகளெல்லாம்‌ தேவன்‌ | தேவனைப்பற்றிய சிந்தனையே 
இல்லையென்பதே (சங்‌ 10:4) நிரம்பியிருக்கிறது. அவர்‌ தன்னுடைய 
கண்களைத்‌ திறந்திருந்தாலும்‌, 


மூடியிருந்தாலும்‌, அவர்‌ கர்த்தரைத்‌ 
தரிசிக்கிறார்‌. கர்த்தரைத்‌ தியானிக்கிறார்‌. 
தாவீது தூங்குவதினால்‌, கர்த்தரைப்‌ 


பற்றிய நினைவு டய கண்களை 
தட்டு! கம்ப கம்‌ அங்க 





மயம்‌ 
யய 1 


வேதனையிலிருந்தாலும்‌, 
லிருந்தாலும்‌. 


அவர்‌ 
நினைக்கிறார்‌. 


தாவீது 
வியாதியி 
வறு 


நினைக்கவேண்டும்‌. 
தியானிக்கவேண்டும்‌. நாம்‌ ஒருபோதும்‌ 
கர்த்தரை மறந்துவிடக்கூடாது. 


நாம்‌ உறங்குவதினால்‌ நம்முடைய 
சரீரத்திற்கு இளைப்பாறுதல்‌ கிடைக்கலாம்‌. 
நாம்‌ கர்த்தருடைய சமுகத்தில்‌ அவரைத்‌ 
தியானிப்பதினால்‌ நம்முடைய 
ஆத்துமாவக்கு இளைப்பாறுதல்‌. 
உண்டாகும்‌. ஆத்துமா 
இளைப்பாறினால்தான்‌. ஆத்துமா 
அமைதியாயிருந்தால்தான்‌. நமக்கு 
சந்தோஷம்‌ கிடைக்கும்‌ சமாதானம்‌ 
கிடைக்கும்‌ நமக்கு ஆரோக்கியம்‌ 
கிடைக்கும்‌. த தயானிப்பதே 
நம்முடைய சரி நம்முடைய 
ஆத்துமாவக்கும்‌ சிறந்த ஒளஷதம்‌ 


எனக்கு 
கர்த்தரைத்‌ 
இராக்காலங்களிலும்‌ 
உள்ளிந்திரியங்கள்‌ என்னை உணர்த்தும்‌” 
(சங்‌ 167). “நீர்‌ என்‌ இருதயத்தைப்‌ 
பரிசோதித்து, இராக்காலத்தில்‌ அதை 
விசாரித்து, என்னைப்‌ புடமிட்டுப்பார்த்தும்‌ 
ஒன்றும்‌ காணாதிருக்கிறீர்‌: என்‌ வாய்‌ 
மீறாதபடிக்குத்‌ தீர்மானம்பண்ணினேன்‌” 
(சங்‌ 17:3). 


ஆலோசனை தந்த 
துதிப்பேன்‌; 
என்‌ 


“நீங்கள்‌ கோபங்கொண்டாலும்‌, 
பாவஞ்செய்யாதிருங்கள்‌; உங்கள்‌ 
படுக்கையிலே உங்கள்‌ இருதயத்தில்‌ 
பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள்‌. சேலா)” 
(சங்‌ 42) உமது 
நீதியான நியாயத்தீர்ப்புகளினிபித்தம்‌, 
உம்மைத்‌ துதிக்கும்படி பாதிராத்திரியில்‌ 
எழுந்திருப்பேன்‌” (சங்‌ 119627. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ட்ட 
090 


தாவிதின்‌ சந்தோஷம்‌ 
சங்‌ 68: 7-11 


சங்‌ 63:7. நீர்‌ 
துணையாயிருந்ததினால்‌, 
செட்டைகளின்‌ 

கனிகூருகிறேன்‌.. 

சங்‌ 63:8. என்‌ ஆத்துமா உம்மைத்‌ 
தொடர்த்து பற்றிக்கொண்டிருக்கிறது; 
உமது வலதுகரம்‌ என்னைத்‌ 
தாங்குகிறது. 


சங்‌ 6929. என்‌ பிராணனை அழிக்கத்‌ 
தேகிறவர்கனோ, பூமியின்‌ 
தாழ்விடங்களில்‌ இறங்குவார்கள்‌. 


சங்‌ 6910. 
ஈர்கன்‌; 
இரையாவார்கள்‌. 


அவர்கள்‌ பட்டயத்தால்‌ 
நரிகளுக்கு. 


சங்‌ 8911. ராஜாவோ  தேவனில்‌ 
களிகூருவார்‌; அவர்பேரில்‌ சத்தியம்‌ 
பண்ணுகிறவர்கள்‌ யாவரும்‌ மேன்மை 
பாராட்டுவார்கள்‌; பொய்‌. 
பேசுகிறவர்களின்‌' வாய்‌ 
அடைக்கப்படும்‌. 


உமது செட்டைகளின்‌ நிழலிலே 
களிகூருகிறேன்‌ 


எனக்குத்‌ 
உமது 
நிழலிலே 


நீர்‌ 
துணையாயிருந்ததினால்‌, 
செட்டைகளின்‌' 
கனிகூருகிறேன்‌ (௪ங்‌ 63:7). 


தாவீது தேவனிடத்தில்‌ அடைக்கலம்‌ 
பெற்றிருக்கிறார்‌. தேவனை மாத்திரமே 
நம்புகிறார்‌. கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
அடைக்கலம்‌ பெற்றிருப்பது. தாவீதுக்கு 
ஆறுதனயும்‌, சந்தோஷமாயும்‌ இருக்கிறது. 
“உமது... செட்டைகளின்‌ நிழலிலே 


என்று தாவீது 


களிகூருகிறேன்‌ 
சந்தோஷமாய்ச்‌ சொல்லுகிறார்‌. 





மயம்‌ 
யூமா 


உமது  செட்டைகளின்‌ நிழல்‌” 
என்னும்‌ வாக்கியம்‌ உடன்படிக்கை. 
பெட்டியின்மீது அமர்ந்திருக்கும்‌ 
சேராபீன்களுடைய செட்டைகளின்‌ 
நிழலாகயிருக்கலாம்‌. தேவனாகிய கர்த்தர்‌ 
சேராபீன்களுக்கு நடுவிலே 
வாசம்பண்ணுகிறார்‌. 


“உமது செட்டைகளின்‌ நிழல்‌” 
என்னும்‌ வாக்கியம்‌ கழுகின்‌ 
செட்டைகளுக்கு ஒப்பானதாகயிருக்கலாம்‌ 
கழுகு குஞ்சுகள்‌ தாய்‌ கழுகின்‌ 
செட்டைகளின்கீழ்‌ அடைக்கலமாய்த்‌ 
தங்கும்‌. குஞ்சுகள்‌ பறப்பதற்கு. 
கற்றுக்கொள்ளும்‌ வரையிலும்‌ அவற்றிற்கு 
தாய்‌ கழுகின்‌ செட்டைகளைத்‌ தவிர 
வேறு ஆதரவு ஒன்றுமில்லை. 

“நான்‌ எகிப்தியருக்குச்‌ 
செய்ததையும்‌, நான்‌ உங்களைக்‌ 
கழுகுகளுடைய செட்டைகளின்மேல்‌ 
சுமந்து, உங்களை என்னண்டையிலே 
சேர்த்துக்கொண்டதையும்‌, நீங்கள்‌ 
கண்டிருக்கிறீர்கள்‌” (யாத்‌ 19:41, 


“கழுகு தன்‌ கூட்டைக்‌ கலைத்து, 
தன்‌ குஞ்சுகளின்மேல்‌ அசைவாடி, தன்‌ 
செட்டைகளை விரித்து, அவைகளை 

த்‌ தன்‌ 


அந்நிய தேவன்‌ அவரே 
இருந்ததில்லை” (உபா 32.1112). 


கழுகின்‌ செட்டைகள்‌ தேவனுடைய 
தெய்வீக வல்லமையைக்‌ குறிக்கிறது. 
இது தேவனுடைய பாதுகாப்பையும்‌, 
பராமரிப்பையும்‌ குறிக்கிற வார்த்தையாகும்‌. 
கோழிக்குஞ்சுகள்‌, கோழியின்‌ 
செட்டைகளின்கீழ்‌ தங்குவதுபோல, 
நாமும்‌ கர்த்தருடைய செட்டைகளின்கீழ்‌ 
அடைக்கலம்‌ பெறவேண்டும்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை 


“எருசலேமே, எருசலேமே, 
தீர்க்கதரிசிகளைக்‌ கொலைசெய்து, 
உன்னிடத்தில்‌ அனுப்பப்பட்டவர்களைக்‌ 
கல்லெறிகிறவளே! கோழி தன்‌ 
குஞ்சுகளைத்‌ தன்‌ சிறகுகளின்‌ கீழே 
கூட்டிச்‌ சேர்த்துக்‌ கொள்ளும்‌ 
வண்ணமாக நான்‌ எத்தனைதரமோ உன்‌ 
பிள்ளைகளைக்‌ கூட்டிச்‌ சேர்த்துக்கொள்ள 
மனதாயிருந்தேன்‌; உங்களுக்கோ 
மனதில்லாமற்போயிற்று' (மத்‌ 23:37. 


சங்கீதம்‌ புஸ்தகத்தில்‌ பல 
வசனங்களில்‌. செட்டைகளின்‌ 
நிழலைப்பற்றிச்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
இந்த வார்த்தை தேவனுடைய 
பாதுகாப்பையும்‌, பராமரிப்பையும்‌ குறிக்கிற 
வார்த்தையாகும்‌. 

என்னை 
துன்மார்க்கருக்கும்‌, 
சூழ்ந்துகொள்ளுகிற 
பிராணப்பகைகருக்கும்‌ 
உம்முடைய செட்டைகளின்‌ 
என்னைக்‌ காப்பாற்றும்‌” (சங்‌ 17:9. 


தேவனே, உம்முடைய கிருபை 
எல்வளவு அருமையானது! அதினால்‌. 
மனுபுத்திரர்‌ உமது செட்டைகளின்‌ நி 
தடைதான்‌? சங்கட. 


ஒடுக்குகிற 


“எனக்கு இரங்கும்‌ தேவனே, 
எனக்கு இரங்கும்‌: உம்மை என்‌ ஆத்துமா 
அண்டிக்கொள்ளுகிறது: விக்கினங்கள்‌ 
கடந்துபோகுமட்டும்‌ உமது செட்டைகளின்‌ 

வந்து அடைவேன்‌” (சங்‌ 57), 


உயது. 
(சங்‌ 604), 


“அவர்‌ தமது சிறகுகளாலே உன்னை 
அவர்‌ செட்டைகளின்‌ கீழே 
அடைக்கலம்‌ புகுவாய்‌; அவருடைய 
சத்தியம்‌ உனக்குப்‌ பரிசையும்‌ 
கேடகமுமாகும்‌” (சங்‌ 91:4). 





யப சங்கீதம்‌ 


யய 1 


வேதாகமத்தில்‌ 
புஸ்தகத்திலும்‌ 

நிழலைப்பற்றிச்‌  சொல்லப்பட்டிருக்கிறது. 
போவாஸ்‌ ரூத்திடம்‌ சொல்லும்போது, 
“உன்‌. செய்கைக்குத்தக்க பலனைக்‌ 


ரூத்தின்‌ 
செட்டைகளின்‌ 


உன்‌ 
கர்த்தர்‌ உனக்குக்‌ கட்டளையிடுவாராக; 
இஸ்ரலேலின்‌ தேவனாகிய கர்த்தருடைய 
செட்டைகளின்‌ கீழ்‌ அடைக்கலமாய்‌ வந்த 


உனக்கு அவராலே நிறைவான பலன்‌ 
கிடைப்பதாக” என்றான்‌ (ரூத்‌ 2:12). 


கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம்‌ 
கோழிக்குஞ்சுகளைப்‌ போல. 
பலலீனராயிருக்கிறோம்‌. கோழிக்‌ 
குஞ்சுகளுக்கு பருந்துகளால்‌ ஆபத்து 
இருப்பதைப்போல, நமக்கும்‌ 
சத்துருக்களால்‌ ஆபத்து 
இருக்கிறது. நாம்‌ குஞ்சுகளைப்போலவே 
பயப்படுகிறவர்களாகவும்‌. நெருக்கப்‌ 
படுகிறவர்களாகவும்‌, வேதனைப்‌ 
படுகிறவர்களாகவும்‌ இருக்கிறோம்‌. 


கோழிக்குஞ்சுகளுக்கு கோழிகளின்‌ 
செட்டைகளின்கீழ்‌ அடைக்கலம்‌ புகுவது 
பாதுகாப்பானது. விசுவாசிகளாகிய 
நமக்கோ, கர்த்தருடைய செட்டைகளின்‌ 
நிழலிலே அடைக்கலம்‌ புகுவது 
மாத்திரமே பாதுகாப்பானது. தாவீதுக்கு 
கர்த்தர்‌ துணையாயிருக்கிறார்‌. 
கர்த்தருடைய செட்டைகளின்‌ நிழலிலே 
தாவீது ௯ றார்‌. 


உம்மைத்‌ 
பற்றிக்‌ 


எண்‌ ஆத்துமா 
தொடர்ந்து 
கொண்டிருக்கிறது 


என்‌ ஆத்துமா உம்மைத்‌ 
தொடர்ந்து பற்றிக்கொண்டிருக்கிறது; 
உமது வலதுகரம்‌ என்னைத்‌ 
தாங்குகிறது (சங்‌ 63:8). 


- விரிவுரை == 
PSALMS - COMMENTARY 


PUBLISHERS 


தாவீது கர்த்தரையே நம்புகிறார்‌. 
தன்னுடைய நம்பிக்கையில்‌ உறுதியாய்‌ 
நிலைத்திருக்கிறார்‌. தாவீது இதற்கு 
முன்பு பல சமயங்களில்‌ தேவனுடைய 
நன்மையையும்‌, வல்லமையையும்‌, 
பாதுகாப்பையும்‌ பராமரிப்பையும்‌ 
அனுபவித்திருக்கிறார்‌. தாவீதின்‌ பழைய 
நினைவுகள்‌ அவருடைய இருதயத்தில்‌ 
நிரம்பியிருக்கிறது. அவை கர்த்தரை 
நம்புவதற்கு தாவீதை 
உற்சாகப்படுத்துகிறது. 

தாவீதுக்கு வேறு எந்த 
திசையிலிருந்தும்‌ எந்த மனுஷர்‌ 
மூலமாகவும்‌ உதவி கிடைக்கவில்லை. 
தாவீது யாரை நம்பினாரோ அவர்கள்‌ 
அவரைக்‌ கைவிட்டுவிட்டார்கள்‌. ஒரு 
சிலர்‌ தாவீதுக்கு நன்மை செய்வதற்குப்‌ 
பதிலாக தீமை செய்தார்கள்‌. சிலர்‌ 
நம்பிக்கை துரோகம்பண்ணினார்கள்‌. 
தாவீது இப்போது கர்த்தரையே 
நம்பியிருக்கிறார்‌. கர்த்தரே தாவீதுக்கு 
கன்மலையும்‌, இரட்சிப்பும்‌ அவருக்கு 
உயர்ந்த அடைக்கலமுமாயிருக்கிறார்‌ 
இது வரையிலும்‌ தாவீது கர்த்தரையே 
நம்பினார்‌. இனிமேலும்‌ அவர்‌ கர்த்தரையே 
நம்புவார்‌. 


தாவீது கர்த்தர்மீது வைத்திருக்கிற 


தன்னுடைய விசுவாசத்தை உறுதி 
பண்ணுகிறார்‌. “என்‌ ஆத்துமா உம்மைத்‌ 
தொடர்ந்து பற்றிக்கொண்டிருக்கிறது' 
என்று சொல்லுகிறார்‌. கர்த்தரைப்பற்றும்‌ 
போது தாவீதின்‌ இருதயத்தில்‌ 
சந்தோஷமும்‌, சமாதானமும்‌, ஆறுதலும்‌ 
நிரம்பியிருக்கிறது. தாவீது கர்த்தருக்குள்‌ 
களிகூருகிறா 





மயம்‌ 
யய 1 


தாளீது தேவனுடைய கிருபையை 
நம்புகிறார்‌. தனக்கு ஏற்பட்டிருக்கிற 
எல்லா ஆபத்துக்களிலிருந்தும்‌ 
தேவனுடைய கிருபை தன்னை மீட்டு 
இரட்சிக்கும்‌ என்று தாவீது பூரண 
நிச்சயத்தோடிருக்கிறார்‌. இதனாலேயே 
ஆத்துமா தேவனைத்‌ 
பற்றிக்கொண்டிருக்கிறது. 
த வாஞ்சையோடு 
அவரை உறுதியாகப்‌ 
தாவீது கர்த்தரோடு 
ஐக்கியத்திலிருக்கிறார்‌. 
வலதுகரம்‌ தாவீதைத்‌ 
தாங்குகிறது. கர்த்தர்‌ தன்னைத்‌ 
தாங்குவதற்காக தாவீது தேவனை 
மகிமைப்படுத்துகிறார்‌. அவருடைய 
நாமத்தைத்‌ துதிக்கிறார்‌ 


பற்றிக்கொள்கிறார்‌. 
நெருங்கிய 
தேவனுடைய 


என்‌ பிராணனை 
'தேடுகிறவர்களோ 


அழிக்கத்‌ 


பிராணணை 
கிறவ பூமியின்‌ 
தாழ்விடங்களில்‌. இறங்குவார்கள்‌. 
அவர்கள்‌ பட்டயத்தால்‌ விழுவார்கள்‌; 
நரிகளுக்கு இரையாவார்கள்‌ 
(சங்‌ 63:9,10). 


அழிக்கத்‌ 


கர்த்தரைப்பற்றும்‌ 
சந்தோஷப்படுகிறார்‌. 
வெற்றி  சிறக்கிறார்‌. 
தன்னுடைய சத்துருக்கள்‌ அழிந்து 
போவார்கள்‌ என்று தாவீது 
விசுவாசத்தோடு சொல்லுகிறார்‌. “என்‌ 
பிராணனை அழிக்கத்‌ தேடுகிறவர்களோ, 
பூமியின்‌ தாழ்விடங்களில்‌ 
இறங்குவார்கள்‌” என்று தாவீது 
தன்னுடைய சத்துருக்களைப்பற்றிச்‌ 
சொல்லுகிறார்‌. அவர்கள்‌ தாவீதின்‌ 
சரீரத்தை மாத்திரமல்ல, அவருடைய 
தட ட்டம்‌ க ண்‌ 
தா 'ராணனையும்‌ க்கத்‌ 
தேடுகிறார்கள்‌. 


தாவீது 
விசுவாசத்தில்‌ 
கர்த்தருக்குள்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ட்ட 
PUELSHERS 


தாவீதின்‌ சத்துருக்கள்‌ அத 
பொறாமைப்படுகிறார்கள்‌. 
மறுபடியும்‌ இஸ்ரவேலின்‌ சிங்காசனத்தில்‌ 
வீற்றிருந்து. இஸ்ரவேலை ஆளுகை 
செய்வதை அவருடைய சத்துருக்கள்‌ 
விரும்பவில்லை. தாவீதின்‌ ஞானத்தையும்‌, 
அவருடைய விவேகத்தையும்‌, அவர்‌ 
கர்த்தரிடத்தில்‌ வைத்திருக்கிற 
விசுவாசத்தையும்‌, பயபக்தியையும்‌ 
அவருடைய சத்துருக்கள்‌ 
வெறுக்கிறார்கள்‌. இதனிபித்தமாய்‌ 
அவர்கள்‌ தாவீதின்மீது 
பொறாமைப்படுகிறார்கள்‌. அவருடைய 
பிராணனை அறிக்கத்‌ தேடுகிறார்கள்‌. 


தாவீதின்‌ சத்துருக்கள்‌ அவருடைய 
ஆத்துமாவையும்‌ அழித்துப்போட முயற்சி 
செய்கிறார்கள்‌. தேவனுடைய 
பிரமாணங்களிலிருந்து தாவீதுக்கு பங்கு 
இல்லாதவாறு. அவருடைய ஆத்துமாவை 
அழித்துப்போடவேண்டுபென்று முயற்சி 
செய்கிறார்கள்‌. தாவீதின்‌ ஆத்துமா 
அழிந்துபோனால்‌ அவர்‌ பாதாளத்தில்‌ 
இறங்குவார்‌. ஆனால்‌ தாவீதோ 
கர்த்தரிடத்தில்‌ விசுவாசமாயிருக்கிறார்‌. 
கர்த்தரோடு. நெருங்கிய 
ஐக்கியத்திலிருக்கிறார்‌. தேவனுடைய 
செட்டைகளின்‌ நி அடைக்கலம்‌ 
பெற்றிருக்கிறார்‌. 


தன்னுடைய ஆத்துமாவை 
சத்துருக்களால்‌ அழிக்க முடியாது என்று 
தாவீது கர்த்தருக்குள்‌ விசுவாசிக்கிறார்‌. 
தன்னை அறிக்க முயற்சி 
பண்ணுகிறவர்கள்‌ அழிந்துபோவார்கள்‌ 
என்று தாவீது அறிவிக்கிறார்‌. தாவீதின்‌ 
சத்துருக்கள்‌ பூமியின்‌ தாழ்விடங்களில்‌ 
இறங்குவார்கள்‌. அவர்கள்‌ நரகத்திற்குப்‌ 
போவார்கள்‌. தாவீதை விரோதிப்பதினால்‌ 
அவர்களுக்கு மரணம்‌ உண்டாகும்‌. 
பாவத்தின்‌ சம்பளம்‌ மரணம்‌. தாவீதின்‌ 
சத்துருக்களுக்கு அவர்களுடைய 
பாவத்திற்கேற்ற சம்பளமும்‌ 
தண்டனையுமாகிய மரணம்‌ நிச்சயமாய்க்‌ 
கிடைக்கும்‌. 





மயம்‌ 


யய 1 


தாவீது தன்னுடைய 
சத்துருக்களைப்பற்றிச்‌ சொல்லும்போது, 
அவர்கள்‌ பட்டயத்தால்‌ விழுவார்கள்‌” 
என்றும்‌, "அவர்கள்‌ நரிகளுக்கு 


இரையாவார்கள்‌” என்றும்‌ சொல்லுகிறார்‌. 
அவர்களுடைய மரித்துப்போன சரீரங்கள்‌. 


மிருகங்களுக்கு இரையாகும்‌. 
அவர்களுடைய வீடுகளும்‌ 
குடியிருப்புக்கு காட்டுமிருகங்கள்‌ 
வந்தடைகிற இடங்களாகும்‌ 

அதின்‌ அரமனைகளில்‌ 
முட்செடிகளும்‌, அதின்‌ கோட்டைகளில்‌ 
காஞ்சொறிகளும்‌ முட்பூண்டுகளும்‌ 
முளைக்கும்‌; அது வலுசர்ப்பங்களின்‌ 
தாபமும்‌, கோட்டான்களின்‌ 
மாளிகையுமாயிருக்கும்‌. அங்கே 
காட்டுமிருகங்களும்‌ ஏரிகளும்‌ 


ஒன்றையொன்று சந்தித்து, காட்டாட்டைக்‌ 


காட்டாடு கூப்பிடும்‌: அங்கே 
சாக்குருவிகளும்‌ தங்கி, இளைப்பாறும்‌ 
இடத்தைக்‌ கண்டடையும்‌. அங்கே 
வல்லூறும்‌ கூடுகட்டி, முட்டையிட்டு, 
குஞ்சபெரித்து, அவைகளைத்‌ தன்‌ நிழலி 
லே கூட்டிக்கொள்ளும்‌; அங்கே 
கூளிகளும்‌ ஜோடு ஜோடாகச்‌ சேரும்‌” 
(ஏசா 341315). 

ராஜாவோ தேவனில்‌ 
களிகூருவார்‌ 


ராஜாவோ தேவனில்‌ கனிகூருவார்‌; 
அவர்பேரில்‌ சத்தியம்பண்ணுகிறவர்கள்‌ 
யாவரும்‌ மேன்மைபாராட்டுவார்கன்‌; 
பொய்‌  பேசுகிறவர்கனின்‌ வாய்‌: 
அடைக்கப்படும்‌ (சங்‌ 63:11). 


தன்னுடைய 
சொல்லிவிட்டு, 


தாவீது 

சத்துருக்களைப்பற்றிச்‌ 
இப்போது தன்னைப்பற்றியும்‌ 
சொல்லுகிறார்‌. தன்னை “ராஜா” 
அழைத்துக்கொள்கிறார்‌. 
இப்போது யூதாவின்‌ 
அலைந்து திரிகிறார்‌. 
ராஜ்யபாரம்‌ 

எடுத்துக்கொள்ளப்பட்டது. தான்‌ இழந்த 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 





விரிவுரை ட்டம்‌ 
090 


ராஜ்யபாரத்தை, கர்த்தர்‌ தனக்கு 
மறுபடியும்‌ கொடுப்பார்‌ என்று 
விசுவாசித்து, தாவீது தன்னை ராஜா 
என்று அழைத்துக்கொள்கிறார்‌. “ராஜாவோ 
தேவனில்‌ களிகூருவார்‌” என்று தாவீது 
தன்னை ராஜாவாகப்‌ பாவித்து இந்த 
வாக்கியத்தைச்‌ சொல்லுகிறார்‌. 


தாவீது மறுபடியும்‌ 
ராஜாவாகும்போது, அவருடைய 
சிநேகிதருக்கு மிகுந்த சந்தோஷம்‌ 
உண்டாகும்‌. அவர்களுக்கு ஆறுதலும்‌ 
சமாதானமும்‌ உண்டாகும்‌ அப்போது 
தாவீதின்‌ பெயரில்‌ 
சத்தியம்பண்ணுகிறவர்கள்‌ யாவரும்‌ 
மேன்மை பாராட்டுவார்கள்‌. தாவீது 
மறுபடியும்‌ ராஜாவாக சிங்காசனத்தில்‌ 
வீற்றிருப்பார்‌ என்று 
வாக்குப்பண்ணியவர்கள்‌ எல்லோரும்‌ 
சந்தோஷப்படுவார்கள்‌. தாவீதின்‌ 
வெற்றியைப்‌ பார்த்து அவர்கள்‌ 
களிகூருவார்கள்‌. 

இந்தப்‌ பூமியிலே கர்த்தருக்காகப்‌ 
பாடுகளை அனுபவிக்கிறவர்கள்‌ 
பரலோகத்தில்‌ மிகுந்த சந்தோஷத்தை 


அனுபவிப்பார்கள்‌. துக்கமும்‌ வேதனையும்‌ 
படுகிறவர்கள்‌ சமாதானமும்‌ சந்தோஷமும்‌ 
பெறுவார்கள்‌. நாம்‌ கர்த்தரோடுகூ. 
பாடுகளை அனுபவித்தால்‌. அவரோடுகூ. 
மெய்யாகவே ஆளுகையும்‌ செய்வோம்‌. 


தாவீதின்‌ சத்துருக்கள்‌ அவருக்கு 


விரோதமாய்‌ தூஷண வார்த்தைகளைப்‌ 
பேசினார்கள்‌. பொய்‌ பேசினார்கள்‌. 
அவர்களுடைய வாய்‌ அடைக்கப்படும்‌ 
என்று தாவீது சொல்லுகிறார்‌. சவுல்‌, 
தோவேக்கு, போன்றோர்‌ தாவீதுக்கு 
விரோதமாய்த்‌ துர்ச்செய்தியைப்‌ 
பரப்பினார்கள்‌. அவர்களுடைய 
வாய்களெல்லாம்‌ அடைக்கப்படும்‌. 
கர்த்தரை நம்புகிறவர்கள்‌ செழிப்பார்கள்‌. 


கர்த்தருக்கு விரோதமாகவும்‌, அவருடைய 
பரிசுத்தவான்‌௧ளுக்கு விரோதமாகவும்‌ 
தீங்கு செய்கிறவர்கள்‌ அழிந்துபோவார்கள்‌. 





மயம்‌ 


யய 1 





அறுபத்து நான்காவது சங்கீதத்தில்‌ 


தாவீதின்‌ சத்துருக்களைப்பற்றியும்‌, 
அவரைத்‌ துன்பப்படுத்துகிறவர்களைப்‌ 
பற்றியும்‌, அவருக்கு விரோதமாய்த்‌ 
தூஷண வார்த்தைகளைப்‌ 
பேசுகிறவர்களைப்‌ பற்றியும்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீதின்‌ 
சத்துருக்கள்‌ அவருக்கு விரோதமாய்‌ 
வஞ்சனையாய்‌ யோசிக்கிறார்கள்‌. 
அவர்களுடைய தீயயோசனைகளிலிருந்தும்‌, 
துன்மார்க்கமான  திட்டங்களிலிருந்தும்‌ 
கர்த்தர்‌ தாமே தன்னைப்‌ பாதுகாக்குமாறு 
தாவீது தேவனிடத்தில்‌ 
ஜெபம்பண்ணுகிறார்‌ (சங்‌ 6411.2). தாவீது 
தன்னுடைய சத்துருக்களின்‌ 
தீயசுபாவங்களை விவரித்துச்‌ 


சொல்லுகிறார்‌ (சங்‌ 64:3-6). தன்னுடைய 
சத்துருக்களுக்கு அழிவு வரும்‌ என்று 
தாவீது தீர்க்கதரிசன ஆவியினால்‌ 
முன்னறிவிக்கிறார்‌ (சங்‌ 642-10). 


சத்துருக்களின்‌ தீயசுபாவம்‌ 
சங்‌ 64 : 1-6 


(இராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட 
தாவீதின்‌ சங்கீதம்‌) 


சங்‌ 641. தேவனே, என்‌ 
விண்ணப்பத்தில்‌ என்‌ சத்தத்தைக்‌. 
கேட்டருளும்‌; சத்துருவால்‌ வரும்‌. 
பயத்தை நீக்கி, என்‌ பிராணனைக்‌. 
காத்தருளும்‌. 

சுங்‌ 64:2. துன்மார்க்கர்‌ செய்யும்‌ 
இரகசிய ஆலோசனைக்கும்‌, 
அக்கிரமக்காரருடைய  கலகத்துக்கும்‌ 


என்னை விலக்கி மறைத்தருளும்‌. 


சுங்‌ 64:3. அவர்கள்‌ தங்கள்‌ நாவைப்‌ 
பட்டயத்தைப்போல்‌ கூர்மையாக்கி, 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 





விரிவுரை ட்ட 
PUELSHERS 


சங்‌ 64:4. மறைவுகனில்‌ உத்தமன்மேல்‌ 


எய்யும்பொருட்டுக்‌ கசப்பான 
வாத்தைகளாகிய தங்கள்‌ அம்புகளை 
நாணேற்றுகிறார்கள்‌; சுற்றும்‌ 
பயமின்றிச்‌ சடி.தியில்‌ அவன்மேல்‌ 
எய்கிறார்கள்‌. 

சங்‌ 6:5. அவர்கள்‌ பொல்லாத 
காரியத்தில்‌ தங்களை: 
உறுதிப்படுத்திக்கொண்டு, மறைவான 
கண்ணிகளை வைக்க. 
ஆலோசனைபண்ணி, அவைகளைக்‌ 


காண்பவன்‌ யார்‌ என்கிறார்கள்‌. 


சங்‌ 64:6, அவர்கள்‌ தியாயக்கேடுகளை 


ஆய்த்துதேடி, தந்திரமான யோசனை 
நிறைவேற்றும்படி. பிரயத்தனம்‌ 
பண்ணுகிறார்கள்‌; அவர்களில்‌ 
ஒவ்வொருவனுடைய உட்கருத்தும்‌ 


இருதயமும்‌ ஆழமாயிருக்கிறது. 


தேவனே, என்‌ பிராணனைக்‌ 
காத்தருளும்‌ 

தேவனே, என்‌ விண்ணப்பத்தில்‌ 
என்‌ சத்தத்தைக்‌. கேட்டருளும்‌; 


சத்துருவால்‌ வரும்‌ பயத்தை நீக்கி, எண்‌: 
பிராணனைக்‌ காத்தருளும்‌. துன்‌ மார்க்கர்‌ 
செய்யும்‌ இரகசிய ஆலோசனைக்கும்‌, 


அக்கிரமக்காரருடைய கலகத்துக்கும்‌ 
என்னை விலக்கி மறைத்தருளும்‌. 
(சங்‌ 8412. 

தாவீதுக்கு நெருக்கங்களும்‌ 
ஆபத்துக்களும்‌. உண்டாயிருக்கிறது. 
தாவீது கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
தனக்கு ஏற்பட்டிருக்கிற ஆபத்துக்களைப்‌ 
பற்றியும்‌, தன்னுடைய சத்துருக்களின்‌ 
சுபாவங்களைப்பற்றியும்‌ எடுத்துச்‌ 
சொல்லுகிறார்‌. கர்த்தர்‌ தாமே தன்னை 
காத்தருளுளாறு தாவீது கர்த்தருடைய 


“பயபக்தியோடு விண்ணப்பம்‌ 





மயம்‌ 
யய 1 







“தேவனே, என்‌ விண்ணப்பத்தில்‌, 
என்‌ சத்தத்தைக்‌ கேட்டருளும்‌” என்று 
தாவீது ஜெபம்பண்ணுகிறார்‌. தன்னுடைய 













தன்னுடைய 
விண்ணப்பங்களையும்‌ கர்த்தர்‌ 


நிறைவேற்றவேண்டுமென்றும்‌ 
வேண்டிக்‌ கொள்கிறார்‌. 


தாவீது 
பணிவாய்‌ 


“சத்துருவால்‌ வரும்‌ பயத்தை நீக்கி 
என்‌ பிராணனைக்‌ காத்தருளும்‌" 
என்றும்‌, “துன்மார்க்கர்‌ செய்யும்‌ இரகசிய 
ஆலோசனைக்கு என்னை விலக்கி 
மறைத்தருளும்‌' என்றும்‌ தாவீது 
கர்த்தரிடத்தில்‌ ஜெபிக்கிறார்‌. 
துன்மார்க்கர்‌ விரோதமாய்‌, 

ங்களுக்குள்‌ இரகசியமாய்‌ 


தாவீதுக்கு 
தங்க குள்‌ 
யோசிக்கிறார்கள்‌. 














அவர்கள்‌ அக்கிரமக்காரர்கள்‌. 
கலகக்காரர்கள்‌.  அக்கிரமக்காரருடைய 
கலகத்திற்கு கர்த்தர்‌ தாமே தன்னை 
விலக்கி மறைத்தருளுமாறு தாவீது 
கர்த்தரிடத்தில்‌ ஜெபிக்கிறார்‌. 
துன்மார்க்கர்‌ தாவீதுக்கு 
விரோதமாய்‌ தீயசக்தியாக எழும்பி 
வருகிறார்கள்‌. தாவீதுக்குத்‌ தீங்கு 
செய்யவேண்டுமென்பதே அவர்களுடைய 
குறிக்கோள்‌. இதற்காகவே அவர்கள்‌ 
ஒன்றுகூடியிருக்கிறார்கள்‌. கர்த்தர்‌ தாமே 
ட்ட அவர்களுக்கு 

மறைத்த ருளவேண்டுமென்று 
தீதில்‌ ஜெபம்பண்ணுகிறார்‌. 


ஒன்றுகூடி, 





பட்டயமாகிய நாவு 










அவர்கள்‌ தங்கள்‌ நாவைப்‌. 
பட்டயத்தைப்யோல்‌ கூர்மையாக்கி, 
மறைவுகனில்‌ உத்தமன்மேல்‌ 
எய்யும்பொருட்டுக்‌ கசப்பான 
வாத்தைகளாகிய தங்கள்‌ அம்புகளை 
நாணேற்றுகிறார்கள்‌; சற்றும்‌ 
பயமின்றிக்‌ சடி.தியில்‌ அவன்மேல்‌ 


எய்கிறார்கள்‌ (சங்‌ 64:3,4). 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை 


ட 
PUEUSHERS 







தன்னுடைய 
துன்மார்க்கராயும்‌, 
விரோதமாய்‌ 

ஆலோசிக்கிற 
இருக்கிறார்கள்‌. என்று தாவீது 
கர்த்தரிடத்தில்‌ முறையிடுகிறார்‌. தாவீதின்‌ 
சத்துருக்கள்‌ யத்தவீரர்களைப்போல 
இருக்கிறார்கள்‌. அவர்களிடத்தில்‌ 
பட்டயமும்‌, அம்புகளும்‌ இருக்கிறது. 
வில்வீரர்கள்‌ குறிபார்த்து அம்புகளை 































எய்வதுபோல, தாவீதின்‌ சத்துருக்களும்‌ 
தாவீதைக்‌ குறிபார்க்கிறார்கள்‌. 
மறைந்திருந்து. திடீரென்று 
தாக்குகிறார்கள்‌. 











புறாக்களை வேட்டையாடுகிறவர்கள்‌, 

















மறைந்திருந்து ஒன்றுமறியாத, ஒரு 
தீங்கும்‌ செய்யாத புறாக்களை 
வேட்டையாடுவார்கள்‌. அதன்மீது தங்கள்‌ 
அம்புகளை குறிபார்த்து எய்வார்கள்‌. 
அதுபோலவே தாவீதும்‌ ஒரு தீங்கும்‌ 
செய்யாதவராயிருக்கிறார்‌. ஆனால்‌ 
அவருடைய சத்துருக்களோ அவருக்கு 
விரோதமாய்‌ தங்கள்‌ அம்புகளை 
நாணேற்றுகிறார்கள்‌. 









அவர்களுடைய நாவுகளே 
பட்டயங்களாய்‌ இருக்கிறது. நம்முடைய 
சரீரத்தில்‌ நாவானது சிறிய 
அவயவம்தான்‌. ஆனாலும்‌ இது 
பயங்கரமான ஆயுதம்‌. கசப்பான 








வார்த்தைகளே அவர்களுடைய அம்புகள்‌. 
அவர்கள்‌ தாவீதுக்கு விரோதமாய்த்‌ 
தூஷண வார்த்தைகளைப்‌ பேசுகிறார்கள்‌. 
தாவீதின்மீது பொறாமைப்பட்டு அவருக்கு 
விரோதமாய்‌ அவதூறான 
துர்ச்செய்திகளைப்‌ பரப்புகிறார்கள்‌. 


தாவீதின்‌ சத்துருக்கள்‌ வஞ்சகமான 
எண்ணமுள்ளவர்கள்‌. அவர்கள்‌ 
மறைந்திருந்து தாவீதுக்கு விரோதமாய்க்‌ 
கிரியை செய்கிறார்கள்‌. தாங்கள்‌ 
துன்மார்க்கராயிருந்தாலும்‌, தங்களுடைய 
துன்மார்க்கத்தை மறைத்து, தங்களை 
நல்லவர்கள்போல. காண்பித்துக்‌ 
கொள்கிறார்கள்‌. ஒரு புறாவைப்‌ 
பிடிப்பதற்கு. அதன்‌ கண்களுக்கு முன்பாக 
வலையை விரிப்பது விருதா என்பது 
தாவீதின்‌ சத்துருக்களுக்கு நன்றாய்த்‌ 
பணிப்‌ 'துருக்களுக்‌। 
























PUBLISHERS 


ப்பி சங்கீதம்‌ - விரிவுரை i NEMS 


INTEANATIORAL PSALMS - COMMENTARY 













தாவீதின்‌ சத்துருக்கள்‌ அவருக்கு 
விரோதமாய்‌ மறைவான கண்ணிகளை 
வைக்க  ஆலோசனைபண்ணுகிறார்கள்‌. 
அவர்களுடைய சிந்தனைகளும்‌ 
செயல்களும்‌ பாவமானவை. பாவத்தை 

























வார்த்தைகளாகிய தங்கள்‌ | சந்தோஷமாய்ச்‌ செய்கிறார்கள்‌. 
அம்புகளை நாணேற்றுகிறார்கள்‌. | அவர்களுடைய இருதயம்‌ 
தாவீது உத்தமனாயிருக்கிறார்‌. | இறுமாப்பாயிருக்கிறது. அவர்கள்‌ 
அவருடைய சத்துருக்களோ | தாவீதுக்கு விரோதமாய்‌ மறைவான 






துன்மார்க்கராயிருக்கிறார்கள்‌. கண்ணிகளை வைக்கும்போது, 
“அவைகளைக்‌ காண்பவன்‌ யார்‌" என்று 
இறுமாப்போடு கேட்கிறார்கள்‌. 





யாரும்‌ எதிர்பாராத வேளையில்‌, 
தாவீதின்‌ சத்துருக்கள்‌ சற்றும்‌ பயமின்றி, 
சடுதியில்‌, தாவீதின்மேல்‌ தங்கள்‌ 
அம்புகளை  எய்கிறார்கள்‌. தன்னைப்‌ 
ந படத்தப்‌ அவர்கள்‌ 
தாவீதுக்கு ம்‌ 
கொடுப்பதில்லை. ள்‌ நியாயப்படி 
எச்சரிப்பதுபில்லை. மறைந்திருந்து 
அவர்மேல்‌ சடுதியில்‌ பாய்கிறார்கள்‌. 
தாவீதுக்கு விரோதமாய்‌ 
அவர்கள்‌ தீங்குசெய்தாலும்‌, 
அவர்களிடத்தில்‌ சற்றும்‌ பயமில்லை. 
அவர்களுடைய இருதயம்‌ 
குடினப்பட்டிருக்கிறது. தாவீதை எப்படியும்‌ 
எ திவிடலாம்‌ என்று 
ப ்சைபோருக்கிறார்கள்‌. 







தேவன்‌ சர்வவல்லமையுள்ளவர்‌ 
என்பதும்‌ அவர்‌ சர்வவியாபகர்‌ என்பதும்‌, 
அவருக்கு மறைவான காரியம்‌ 
ஒன்றுரில்லை என்பதும்‌ அவர்களுக்குத்‌ 
தெரியவில்லை. அவர்களிடத்தில்‌ 
தேலனைப்பற்றிய சிந்தனையுமில்லை, 
பயமுமில்லை. இதுவே 
அவர்களுடைய துன்பார்க்கத்திற்கு 
அடிப்படை காரணம்‌. 
































'தியராயாக்கேடுகள்‌ 



















அவர்கள்‌ நியாயக்கேடுகனை 
ஆய்நத்துதேடி, தந்திரமான யோசனை 
நிறைவேற்றும்படி. பிரயத்தனம்‌. 
பண்ணுகிறார்கள்‌; அவர்களில்‌ 





பொல்லாத காரியம்‌ 


அவர்கள்‌ பொல்லாத காரியத்தில்‌. 
தங்களை உறுதிப்படுத்திக்கொண்டு, 
மறைவான கண்ணிகளை வைக்க. 
ஆலோசனைபண்ணி, அவைகளைக்‌ 
காண்பவன்‌ யார்‌ என்கிறார்கள்‌ 
(சங்‌ 64:5), 


















தாவீதின்‌ சத்துருக்கள்‌ தங்கள்‌ 
துன்மார்க்கமான. யோசனைகளை 
சுறுசுறுப்பாய்‌ நிறைவேற்றுகிறார்கள்‌. 
நியாயக்கேடுகளை ஆராய்ந்து 
தேடுகிறார்கள்‌. மற்றவர்களுக்கு 
எப்படியெல்லாம்‌ தீங்கு செய்யமுடியும்‌ 
என்று ஆராய்ந்து பார்க்கிறார்கள்‌. யாரும்‌ 
தப்பிக்க முடியாதபடி அவர்களுக்கு தீங்கு 
செய்யவேண்டும்‌ என்பதுதான்‌. 
துன்மார்க்கருடைய பேராசை. 














தாவீதின்‌ சத்துருக்கள்‌ அவருக்கு 
அருகாமையில்‌ நெருங்கி 
வந்திருக்கிறார்கள்‌. தங்களுடைய 
துன்மார்க்கமான யோசனையை 
நிறைவேற்றுவதற்கு ஏற்ற சமயம்‌ 
பார்த்துக்‌ கொண்டிருக்கிறார்கள்‌. 
தாவீதுக்கு எப்படி தீங்கு செய்யலாம்‌ 
என்பது பற்றி அவர்கள்‌ தங்களுக்குள்‌ 
யோசனைபண்ணிக்‌ கொள்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ பொல்லாத காரியத்தில்‌ 
தங்களை , உறுதிபடுத்திக்‌ 
கொண்டிருக்கிறார்கள்‌. 
















மயம்‌ 
யய 1 


தாவீதின்‌ சத்துருக்கள்‌ தங்களுடைய 
தந்திரமான யோசனை நிறைவேறும்படி 
பிரயத்தனம்பண்ணுகிறார்கள்‌. அவர்களில்‌ 
ஒவ்வொருவனுடைய உட்கருத்தும்‌ 
இருதயமும்‌ ஆழமாயிருக்கிறது. 
பிறருக்கு எப்படி தீங்கு செய்யலாம்‌ என்று 
தீவிரமாய்‌ யோசனைபண்ணுகிறார்கள்‌. 
தாவீதின்‌ சரீரத்தை மாத்திரமல்ல 
அவருடைய த்துமாவையும்‌ 
அழித்துப்போடவேண்டும்‌ என்பதே 
அவருடைய சத்துருக்களின்‌ 
நோக்கம்‌. இதற்காக அவர்கள்‌ 
ஒவ்வொருவரும்‌ தீவிரமாய்ச்‌ 
சிந்திக்கிறார்கள்‌. அவர்களுடைய 
யோசனைகள்‌ ஆழபாயிருக்கிறது. 


சத்துருக்களுக்குத்‌ தண்டனை 
சங்‌ 64 : 7-10 


சுங்‌ 64:2. ஆனாலும்‌ தேவன்‌ 
அவர்கள்மேல்‌ அம்புகளை எய்வார்‌, 
சுடிதியாய்‌ அவர்கள்‌ காயப்படுவார்கள்‌. 


சங்‌ 64:8. அவர்கள்‌ தன்னப்பட்டு, கீழே 
விழும்படி. அவர்கள்‌. நாவு: 
அவர்களைக்‌ கெடுக்கும்‌; அவர்களைக்‌ 
காண்கிற யாவரும்‌ ஓடிப்போவார்கள்‌.. 


சுங்‌ 64:9. எல்லா மனுஷரும்‌ பயந்து, 
தேவனுடைய செயலை அறிவித்து, 
அவர்‌ கிரியையை 
உணர்ந்துகொள்வார்கள்‌. 


சுங்‌ 64:10. நீதிமான்‌ கர்த்தருக்குள்‌ 
மகிழ்ந்து, அவரை நம்புவான்‌; 
செம்மையான இருதயமு ன்னவர்கன்‌ 
யாவரும்‌ மேன்மைபாராட்டுவார்கன்‌. 


தேவன்‌ 


ஆனாலும்‌ தேவன்‌ அவர்கன்மேல்‌ 
அம்புகளை எய்வார்‌, சடிதியாய்‌ 
அவர்கள்‌ காயப்படுவார்கள்‌ (சங்‌ 64:7). 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ட்ட 
PUELSHERS 


தாவீதின்‌ சத்துருக்களுக்கு. 
தேவனுடைய நியாயத்தீர்ப்பு வரும்‌. 
அவர்களுடைய பாவங்களுக்கு தண்டனை 
கிடைக்கும்‌. தாவீதின்‌ சத்துருக்கள்‌ 
அவர்மீது மறைவுகளிலிருந்து தங்கள்‌ 
அம்புகளை நாணேற்றினார்கள்‌. 
கர்த்தரோ தாவீதின்‌ சத்துருக்கள்மேல்‌ 
அம்புகளை எய்வார்‌. அதினிமித்தமாய்‌ 
அவர்கள்‌ சடுதியாய்க்‌ காயப்படுவார்கள்‌. 

“அவனுக்கு மரணாயதங்களை 
ஆயத்தம்பண்ணினார்‌; தம்முடைய 
அம்புகளை அக்கினி அம்புகளாக்கினார்‌" 
(சங்‌. 743). “அவர்களை இலக்காக 
வைத்து, உம்முடைய அம்புகளை 
நாணேற்றி, அவர்கள்‌ முகத்திற்கு நேரே 
விடுகிறீர்‌” (சங்‌ 21.12). 

தேவனுடைய 
துன்மார்க்கர்மீது. 
துன்மார்க்கருடைய 


அம்புகள்‌ 
வேகமாகப்‌ பாயும்‌ 
அம்புகளை விட 
தேவனுடைய அம்புகள்‌ ஆழமாய்ப்‌ 
பாயக்கூடியது. அதிகமாய்க்‌ 
காயப்படுத்தக்கூடியது. இதனால்‌ தேவன்‌ 
துன்மார்க்கர்மீது அம்புகளை 
எய்யும்போது, அவர்கள்‌ அதிகமாய்க்‌ 
காயப்படுவார்கள்‌. தேவனுடைய 
தண்டனையிலிருந்து, அவர்களால்‌ 
தப்பிக்கமுடியாது. தேவன்‌ அவர்கள்மீது 
அம்புகளை எய்யும்போது, அவர்களால்‌ 
தேவனுடைய அம்புகளுக்கு விலகி ஓடவும்‌ 
முடியாது. தேவனுடைய குறி தப்பாது 


நாவுகள்‌ 


அவர்கள்‌ தன்னப்பட்டு, 
விழும்படி. அவர்கள்‌: 'நாவுகளே 
அவர்களைக்‌ கெடுக்கும்‌ அவர்களைக்‌ 
காண்கிற யாவரும்‌ ஓடிப்போவார்கள்‌. 
(சங்‌ 64:8). 


கீழே 





மயம்‌ 
யய 1 


தாவீதின்‌ சத்துருக்கள்‌ தங்கள்‌ 
நாவை பட்டயத்தைப்போல கூர்மையாக்கி, 
அவருக்கு விரோதமாய்த்‌ தூஷண 
வார்த்தைகளைச்‌ சொன்னார்கள்‌. 
தாவீதை சபித்தார்கள்‌. துன்மார்க்கரின்‌ 
சாபவார்த்தைகள்‌ உத்தமர்கள்மீது 
பலிப்பதில்லை. அவர்களுடைய 


சாபவார்த்தைகள்‌ அவர்களுக்கே திரும்பி 
வரும்‌. 

டுக்குப்‌ பர்கள்‌ 
பி ரக படவ 


அவர்கள்‌ நாவுகளே அவர்களைக்‌ 


பிறரை சபிக்கிறவர்கள்மீது சாபம்‌ 
ஒரு சிலர்‌ தங்கள்‌ இருதயத்தில்‌ 
சிந்தனை போடிருப்பார்கள்‌. 
தெரியாத 
ஆனாலும்‌ 
அந்த 
பாதுகாக்காது. 
ரகசியத்தை 
ப்போடும்‌ 


வரும்‌. 
துன்மார்க்க 
இது யாருக்கும்‌ 
இரகசியமாயிருக்கலாம்‌. 
அவர்களுடைய நாவு 
இரசுசியத்தைப்‌ 

ர்களுடைய நாவுகளே 
ண்ட்‌ 

துன்மார்க்கர்மீது சாபம்‌ 
வரும்போது, அந்த சாபம்‌ மற்றவர்களுக்கு 
பிரத்தியட்சமாய்த்‌ தெரியும்‌. அவர்களை 
காண்கிற யாவரும்‌ அவர்களை விட்டு 
ஓடிப்போவார்கள்‌. துன்மார்க்கரின்‌ 
சிநேகிதர்கள்கூட தங்கள்‌ 
பாதுகாப்பைத்தான்‌ தேடுவார்கள்‌. 
துன்மார்க்கனுக்கு ஒருவரும்‌ உதவி 
செய்யவரமாட்டார்கள்‌. துன்மார்க்கருக்கு 
சாபம்‌ வந்ததுபோல. தங்கள்மீதும்‌ சாபம்‌ 
வந்துவிடுமோ என்று பயந்து, 
துன்மார்க்கரைக்‌ காண்கிற யாவரும்‌ 
அவர்களை விட்டு ஒடிப்போய்விடுவார்கள்‌. 


எல்லா மனுஷரும்‌ 


எல்லா  மனுஷரும்‌ பயந்து, 
தேவனுடைய செயலை அறிவித்து, 
அவர்‌ கிரியையை உணர்த்து 
கொள்வார்கள்‌ (சங்‌ 64:9). 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ட்ட 
90% 


தேவன்‌ துன்மார்க்கர்மீது அம்புகளை 
எய்வதையும்‌, அவர்கள்‌ காயப்படுவதையும்‌, 
அவர்கள்‌ தள்ளப்பட்டு கீழே விழுந்து 
அழிந்துபோவதையும்‌ எல்லா மனுஷரும்‌ 
பார்ப்பார்கள்‌. அப்போது அவர்களுக்கு 
தேவனைப்பற்றியும்‌, அவருடைய 
நியாயத்தீர்ப்பைப்பற்றியும்‌ பயமுண்டாகும்‌. 
துன்மார்க்கர்‌ கீழே விழுந்து அழிவைப்‌ 
பார்க்கும்போது அவர்களுக்கு உதவி 
செய்ய யாரும்‌ வரமாட்டார்கள்‌. 
அவர்களைக்‌ காண்கிற யாவரும்‌ 
அவர்களைவிட்டு ஒடிப்போய்விடுவார்கள்‌. 


நியாயத்தீர்ப்பு 
துன்மார்க்கர்மீது வரும்‌. இதைப்‌ பார்க்கிற 
எல்லா மனுஷரும்‌ பயப்படுவார்கள்‌. 
தேவனுடைய நீதியான நியாயத்தீர்ப்பை 
எல்லா ஜனங்களுக்கும்‌ அறிவிப்பார்கள்‌. 
துன்மார்க்கர்மீது வரும்‌ தேவனுடைய 
கோபத்தை எல்லா மனுஷரும்‌ 
புரிந்துகொள்வார்கள்‌. “இது 
தேவனுடைய விரல்‌” என்று அறிக்கை 
செய்வார்கள்‌. எல்லா. மனுஷரும்‌ 
தேவனுடைய கிரியையை 
உணர்ந்துகொள்வார்கள்‌. 


தேவனுடைய 


நீதிமான்‌ 


நீதிமான்‌ 
மகிழ்ந்து, 
செம்மையான 
யாவரும்‌ 
(சங்‌ 6410). 


கர்த்தருக்குள்‌. 

அவரை நம்புவான்‌; 
இருதயமுன்னவர்கள்‌. 
மேன்மையாராட்டுவார்கள்‌. 


தேவனுடைய நீதியான 
நியாயத்தீர்ப்பினால்‌ துன்மார்க்கன்‌ கீழே 
விழுவதை எல்லோரும்‌ பார்ப்பதுபோல, 


நியாயத்தீர்ப்புக்காக நீதிமான்‌ கர்த்தரைத்‌ 
துதிப்பான்‌. 





மயம்‌ 
யய 1 


வரும்‌ 
நீதிமான்‌ 


மாட்டான்‌. 


துன்மார்க்கருக்கு 
துன்பத்தைப்‌ பார்த்து 
மகிழ்ச்சியடைய 


துன்மார்க்கனுக்கு வரும்‌ அழிலைப்பார்த்து 


நீதிமான்‌ 
ஆனாலும்‌ 
நியாயத்தீர்ப்பு 
ந்திய! 


சந்தோஷப்படமாட்டான்‌. 
தேவனுடைய நீதியான 
துன்னர்க்கனுக்கு 
பார்த்து 
கர்த்தருக்குள்‌ 
மகிழ்ச்சியாயிருபபான்‌ தேவனுடைய நாமம்‌ 
மகிமைப்படுவதற்காகவும்‌. அவருடைய 
வார்த்தை... நிறைவேறுவதற்காகவும்‌ 
நீதிமான்‌ கர்த்தருக்குள்‌ மகிழ்ந்து அவரை 
நம்புவான்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ள்‌ 
90% 


துன்மார்க்கன்‌ அழிவதைப்‌ 
பார்க்கும்போது நீதிமானுடைய விசுவாசம்‌ 
வளர்ச்சி பெறும்‌. செம்மையான. 
இருதயமுள்ளவர்கள்‌. யாவரும்‌, 
தேவனுடைய நீதியான நியாயத்தீர்ப்பைப்‌ 
பார்த்து, கர்த்தருக்குள்‌ மேன்மை 
பாராட்டுவார்கள்‌. அவர்களுடை ய 
விசுவாசம்‌ வர்த்திக்கும்‌. கர்த்தர்‌ தம்மை 
நம்புகிறவர்களுக்கு ஆதரவாயிருக்கிறார்‌ 
என்பதைப்‌ புரிந்துகொண்டு, 
செம்மையான இருதயமுள்ளவர்கள்‌ 
கர்த்தரை நம்புவார்கள்‌. 





மயம்‌ 


யய 1 





தேவனுடைய வல்லமைக்காகவும்‌, 
அவருடைய நன்மைக்காகவும்‌ நாம்‌ 
அவரை நன்றியோடு துதிக்கவேண்டும்‌. 
தேவனை கனப்படுத்தவேண்டும்‌. 
தேவனுடைய ராஜ்யம்‌ கிருபையுள்ள 
ராஜ்யம்‌ (சங்‌ தேவன்‌ நம்முடைய 
ஜெபங்களை செலிகொடுத்த கேட்கிறார்‌ 
(சங்‌ 65:2). நம்முடைய பாவங்களை 
மன்னிக்கிறார்‌ (சங்‌ 65:3). நம்முடைய 
ஆத்துமாக்களின்‌ தாகத்தைத்‌ தீர்த்து 
வைக்கிறார்‌ (சங்‌ 65:4). தேவன்தாமே 
நம்முடைய த்துமாக்களைப்‌ 
பாதுகாக்கிறார்‌ (சங்‌ 6557 








நம்மைப்‌ 
ருதவன்‌ 


தேவனுடைய ராஜ்யம்‌ 
பராமரிக்கும்‌ ராஜ்யம்‌. 
தம்முடைய பலத்தினால்‌ பர்வதங்களை 
உறுதிப்படுத்துகிறார்‌ (சங்‌ 650) 
தேவன்‌ சமுத்திரத்தின்‌ மும்முரத்தையும்‌ 
அலைகளின்‌ இரைச்சலையும்‌ 
அமர்த்துகிறார்‌ (சங்‌ 65:7). ஒவ்வொரு 
நாளும்‌ காலையும்‌ மாவையும்‌ 
உண்டாகுமாறு செய்கிறார்‌ (சங்‌ 65:8). 
தேவன்‌ பூமியை கனிகொடுக்கச்‌ 
செய்கிறார்‌ (சங்‌ 65913) 





தேவனுடைய கிருபை 
சங்‌ 65 : 1-5 


(இராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட. 
தாவீதின்‌ சங்கீதமாகிய பாட்டு) 


சங்‌ 851. தேவனே, சீயோனில்‌ 
உமக்காகத்துதியானது. அமைத்து 
காத்திருக்கிறது; பொருத்தனை 


உமக்குச்‌ செலுத்தப்படும்‌. 

சங்‌ 65:2. ஜெபத்தைக்‌ கேட்கிறவரே, 
மாம்சமான யாவரும்‌ உம்மிடத்தில்‌ 
வருவார்கள்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 





விரிவுரை ட்ட 
PUELSHERS 


சுங்‌ 65:8. அக்கிரம விஷயங்கள்‌ 
என்மேல்‌ மிஞ்சி வல்லமைகொண்டது; 
தேவரீரோ எங்கள்‌  மீறுதல்கனை 
திவிர்த்தியாக்குகிறீர்‌. 


சங்‌ 65:4. உம்முடைய பிராகாரங்களில்‌ 
வாசமாயிருக்கும்படி நீர்‌ தெரிந்து 
கொண்டு சேர்த்துக்கொள்ளுகிறவன்‌. 
பாக்கியவான்‌; உம்முடைய பரிசுத்த 
ஆலயமாகிய உமது வீட்டின்‌ 
நன்மையால்‌ திருப்தியாவோம்‌. 


சங்‌ 855. பூமியின்‌ 
கடையாத்தரங்களிலூம்‌ தூரமான 
சுமுத்திரங்களிலுமுன்னவர்கள்‌ 

எல்லாரும்‌ நம்பும்‌ 
நம்பிக்கையாயிருக்கிற எங்கள்‌: 
இரட்சிப்பின்‌ தேவனே, நீர்‌ 
பயங்கரமான காரியங்களைச்‌. 


செய்கிறதினால்‌ எங்களுக்கு நீதியுன்ன. 
உத்தரவு அருளுகிதீர்‌. 


துதி 

தேவனே, சீயோனில்‌ 
உமக்காகத்துதியானது. அமைந்து. 
காத்திருக்கிறது; பொருத்தனை 
உமக்குச்‌ செலுத்தப்படும்‌ (சுங்‌ 65:1). 

தாவீது தேவனுடைய 
கிருபாசனத்திற்கு முன்பாக நிற்கிறார்‌. 
தேவனோடு பயபக்தியாய்ப்‌ பேசுகிறார்‌. 
தேவனுடைய கிருபாசனமே 


தேவாலயத்தில்‌ கர்த்தருடைய பிரசன்னம்‌ 
வெளிப்படுகிற ஸ்தலம்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய கிருபாசனத்தண்டையில்‌ 
தம்முடைய பிள்ளைகளைச்‌ சந்திக்கிறார்‌. 
தம்முடைய பிள்ளைகளோடு பேசுகிறார்‌. 
தம்முடைய பிள்ளைகள்‌ பேசுவதற்கு 
செவிகொடுக்கிறார்‌. தாவீது 
தேவனுடைய கிருபாசனத்தில்‌ 
தன்னைப்பற்றி ஒன்றும்‌ சொல்லவில்லை. 


அவர்‌ தேவனுக்கு ஸ்தோத்திரங்களை 
ஏறெடுக்கிறார்‌. தேவனை 
மகிமைப்படுத்துகிறார்‌. 





மயம்‌ 


யய 1 


“தேவனே, சீயோனில்‌ உமக்காக 
துதியானது அமைந்து காத்திருக்கிறது” 


என்று தாவீது கர்த்தரிடத்தில்‌ 
பயபக்தியோடும்‌, நன்றியுள்ள 
இருதயத்தோடும்‌ சொல்லுகிறார்‌. 
தேவனுடைய கிருபைக்காக 
காத்திருக்கிறவர்கள்‌, அதைப்‌ 
பெற்றுக்கொள்ளும்‌ வரையிலும்‌ 
பொறுமையோடு காத்திருக்கவேண்டும்‌. 
தேவகிருபையைப்‌ பெற்றுக்கொண்ட 
பின்போ, நன்றியுள்ள யத்தோடு 
கத்துற ஸ்னோ திக்கம்‌ 
தேவனுடைய வாசஸ்தலத்தில்‌ 
கர்த்தருடைய பிள்ளைகள்‌ அரைத்‌ 
ததிப்பதற்காக வருகிறார்கள்‌. 
துதிகளெல்லாம்‌. கர்த்தருக்காகக்‌ 
காத்திருக்கிறது கர்த்தருடைய 
பரிசுத்தவான்கள்‌ அவருடைய பரிசுத்த 
சித்தத்திற்கும்‌, அவருடைய 
இரக்கத்திற்கும்‌ கீழ்ப்படிந்து 
ஜீவிக்கிறார்கள்‌. கர்த்தர்‌ தங்களுக்குச்‌ 
செய்த நன்மைகளை நினைவுகூர்ந்து, 
அவர்கள்‌ தேவனுடைய வாசஸ்தலத்தில்‌, 
அவரைத்‌ துதிப்பதற்காக வருகிறார்கள்‌. 
தாவீது துதிப்பதைப்பற்றிச்‌ 
சொல்லும்போது, “துதியானது அமைந்து 
காத்திருக்கிறது” என்று சொல்லுகிறார்‌. 
“அமைந்து”. என்னும்‌ வார்த்தைக்கு 


“அமைதியாக” என்று பொருள்‌. கர்த்தர்‌ 
நமக்குச்‌ செய்த நன்மைகளைச்‌ சொல்லி 
அவரைத்‌  துதிப்பதற்கு. நம்முடைய 
வார்த்தைகள்‌ போதுமானதாயிருக்காது. 
இதனால்‌ நாம்‌ கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
அமைதியாக நின்றுகொண்டிருப்போம்‌. 


ச்சுக்களோடு வேண்டுதல்‌ 
செய்வோம்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 





விரிவுரை ட்ட 
PUELSHERS 


பரிசுத்தமான பெருமூச்சுக்களை 
வார்த்தையினால்‌ வெளிப்படுத்த முடியாது. 
அதைப்போலவே தேவனுடைய பரிசுத்த 
அலங்காரத்தை மனுஷருடைய 
வார்த்தையினால்‌ விவரிக்கவும்‌ முடியாது. 
கர்த்தருடைய பிள்ளைகள்‌ தேவனுக்கு 
பொருத்தனைகளைச்‌ செலுத்துகிறார்கள்‌. 
கர்த்தர்‌ தங்களுக்குச்‌ செய்த 
நன்மைகளுக்காகவும்‌, இனிமேல்‌ 
தங்களுக்குச்‌ செய்யப்போகிற. 
நன்மைகளுக்காகவும்‌ விசுவாசிகள்‌ 
கர்த்தருக்கு பொருத்தனைகளைச்‌ 
செலுத்துகிறார்கள்‌. 

நாம்‌ கர்த்தருக்கு 
பொருத்தனைகளைச்‌ செலுத்தும்போது 
மிகுந்த கவனத்தோடிருக்கவேண்டும்‌. 
பொருத்தனைகளைச்‌ செய்தால்‌ அவற்றை 
உண்மையாய்‌ நிறைவேற்றவேண்டும்‌. 
பொருத்தனைகளை நிறைவேற்றவில்லை 
என்றால்‌, பொருத்தனைகளை 
செய்யாமலிருப்பதே நல்லது. நாம்‌ 
பொருத்தனை செய்த பிரகாரம்‌ நம்முடைய 
காணிக்கைகளையும்‌ பலிகளையும்‌ 





கர்த்தருடைய 
செலுத்தவேண்டும்‌. 
உண்மையுள்ளவர்‌. 
பிள்ளைகளாகிய நாமும்‌ 
நம்முடைய பொருத்தனைகளில்‌ 
உண்மையுள்ளவர்களாயிருக்கவேண்டும்‌. 
ஜெபம்‌ 
ஜெபத்தைக்‌ கேட்கிறவரே, 
மான யாவரும்‌ உம்மிடத்தில்‌ 


வருவார்கள்‌ (சங்‌ 65:2). 


கர்த்தர்‌ நம்முடைய ஜெபத்தைக்‌ 
கேட்கிறவர்‌. இதற்காக கர்த்தருடைய 
பரிசுத்தவான்கள்‌ அவருடைய சமுகத்தில்‌ 
வந்து. அவரைத்‌ துதிப்பதற்காகக்‌ 
காத்துக்‌ கொண்டிருக்கிறார்கள்‌. 
கர்த்தர்‌ நம்முடைய 
ஜெபங்களுக்குச்‌ செவிகொடுத்து, 
நம்முடைய வேண்டுதல்களையும்‌ 


விண்ணப்பங்களையும்‌ நிறைவேற்றுகிறார்‌. 





ப்பி சங்கீதம்‌ 


யய 1 


சில சமயங்களில்‌ கர்த்தர்‌ நம்முடைய 
வேண்டுதல்களை நதரறவதி்கை 
ஆனாலும்‌ நாம்‌ 
வேண்டிக்கொள்‌। க 
பக்‌! ம்‌ பக்த 


“நாம்‌ வேண்டிக்கொள்ளுகிறதற்கும்‌ 
நினைக்கிறதற்கும்‌ மிகவும்‌ அதிகமாய்‌ 
நமக்குள்ளே கிரியை செய்கிற 
வல்லமையின்படியே நமக்குச்‌ செய்ய 
வல்லவராகிய அவருக்கு, சபையிலே 
கிறிஸ்து இயேசுவின்‌ மூலமாய்த்‌ 
தலைமுறை தலைமுறைக்கும்‌ 
சதாகாலங்களிலும்‌ மகிமை உண்டாவதாக 
ஆமென்‌” (எபே 3:20,21) 


நாம்‌ விசுவாசத்தோடு 
ஜெபம்பண்ணும்போது கர்த்தர்‌ நம்முடைய 
ஜெபத்தைக்‌ கேட்கிறார்‌ நம்முடைய 
ஜெபத்திற்கு! பதில்கொடுக்கிறார்‌ 
அன்பை நமக்கு 

நம்முடைய 
தமது கிருபையினால்‌ 


தம்முடைய 
வெளிப்படுத்துகிறார்‌ 
தேவைகளை 
சந்திக்கிறார்‌ 


ஜெபத்தைக்‌ 
ஆகையினால்‌ 


கர்த்தர்‌ நம்முடைய 
கேட்கிறவராயிருக்கிறார்‌. 
மாம்சமான யாவரும்‌ கர்த்தரிடத்தில்‌ 
வருவார்கள்‌. மனுஷர்‌ நம்முடைய 
விண்ணப்பத்திற்குச்‌ செவிகொடுக்க 
மாட்டார்கள்‌. மனுஷரிடத்தில்‌ அதிகமாய்‌. 
உதவிகேட்டால்‌ அவர்கள்‌ நம்மைவிட்டு 
ஓடிய்போய்விடுவார்கள்‌. அல்லது நம்மை 
தங்கள்‌ பக்கத்தில்‌ வரவிடமாட்டார்கள்‌. 
கர்த்தரோ. நம்முடைய ஜெபத்தைக்‌ 
கேட்கிறவர்‌. னால்‌ மாம்சமான 
யாவரும்‌ கர்த்தரிடத்தில்‌ வருகிறார்கள்‌. 
அக்கிரம விஷயங்கள்‌ 

அக்கிரம விஷயங்கள்‌ என்மேல்‌ 
மிஞ்சி வல்லமைகொண்டது; தேவரீரோ 


எங்கள்‌. மீறுதல்களை 
நிவிர்த்தியாக்குகிறீர்‌ (சங்‌ 65:3). 


- விரிவுரை ட்ட 
PSALMS - COMMENTARY 


PUBLISHERS 


கர்த்தர்‌ நம்முடைய பாவங்களை 
மன்னிக்கிறவர்‌. பல. சமயங்களில்‌ 
அக்கிரம விஷயங்கள்‌ அதிகரித்து, அவை 
நம்மை மேற்கொள்ளும்‌ நம்மிடத்தில்‌ 
மீறுதல்கள்‌ அதிகமாய்க்‌ காணப்படும்‌. 
கர்த்தர்‌ தாமே நம்முடைய பாவங்களை 

மன்னித்து, நம்முடைய மீறுதல்களை 
நினிர்த்தியாக்குகிறார்‌ 

“தமது சுதந்தரத்தில்‌ 
மீதியானவர்களுடைய  அக்கிரமத்தைப்‌ 
பொறுத்து. மீறுதலை  மன்னிக்கிற 
தேவீருக்கு ஒப்பான தேவன்‌ யார்‌? அவர்‌ 
கிருபைசெய்ய விரும்புகிறடியால்‌ அவர்‌ 
என்றென்றைக்கும்‌ கோபம்‌ வையார்‌” 
(மீகா 748). 


நம்முடைய அக்கிரம விஷயங்களும்‌, 
மீறுதல்களும்‌ நமக்குள்‌ பருகும்போது, 
நம்முடைய மனச்சாட்சி நம்மைக்‌ 
குற்றப்படுத்தும்‌. நாம்‌ பாவஉணர்லினால்‌ 
வருத்தப்படும்போது. நம்முடைய 
மனச்சாட்சிக்கு நம்‌ பிரதியுத்தரம்‌ 
சொல்ல முடியாது. கர்த்தரோ நம்முடைய 
மீறுதல்களை நிவிர்த்தி பண்ணுகிறார்‌ 
நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறார்‌ 
அக்கிரம விஷயங்களின்‌ வல்லமைகளை 
பலவீனப்படுத்துகிறார்‌. பாவத்தைப்பற்றிய 
குற்றவுணர்வை நம்மைவிட்டு 
நீக்கிப்போடுகிறார்‌. 


கர்த்தருடைய பிராகாரங்கள்‌ 


உம்முடைய பிராகாரங்களில்‌ 
வாசமாயிருக்கும்படி தீர்‌ தெரிந்து 
கொண்டு  சேர்த்துக்கொள்ளுகிறவண்‌ 
பாக்கியவான்‌; உம்முடைய பரிசுத்த: 
ஆலயமாகிய உமது வீட்டின்‌. 
"நன்மையால்‌ திருப்தியாவோம்‌ 
(சங்‌ 65:4). 





மயம்‌ 
INTERNATIQMAL 


நாம்‌ கர்த்தரோடு 
ஐக்கியமாயிருக்கும்போது நமக்கு மிகுந்த 
ஆறுதல்‌ உண்டாகும்‌. தேவனுடைய 
வாசஸ்தலத்தில்‌ நாம்‌ கர்த்தரைத்‌ 
துதிக்கும்போது, கர்த்தர்‌ நம்மை அநேக 
நன்மைகளினால்‌ நிரப்புவார்‌. 
கர்த்தருடைய சமுகத்தில்‌ வருகிறவர்கள்‌ 
ஒருவரும்‌ வெறுமையாய்த்‌ 
திரும்பிப்போவதில்லை. நாம்‌ 
கர்த்தரிடத்தில்‌. ஜெபம்பண்ணுவதற்கு 
முன்பாக நம்முடைய பாவங்கள்‌ 
மன்னிக்கப்படவேண்டும்‌ நம்முடைய 
மீறுதல்கள்‌ நிவிர்த்தி 
பண்ணப்படவேண்டும்‌. பாவங்கள்‌ 
மன்னிக்கப்பட்டவர்கள்‌ மாத்திரமே 


தேவனுடைய பிரகாரங்களில்‌ வருவதற்கு 
வரவேற்கப்படுவார்கள்‌ 


பிராகாரங்களில்‌ 
துதிக்கிறவர்கள்‌ 
பாக்கியவான்கள்‌. “கர்த்தரைத்‌ 
தங்களுக்குத்‌ தெய்வமாகக்கொண்ட 
ஜாதியும்‌, அவரைத்‌ தமக்குச்‌ சுதந்தரமாகத்‌ 
தெரிந்துகொண்ட ஜனமும்‌ 
பாக்கியமுள்ளது' 3312). 
ஜாதியும்‌ ஜனமும்‌ 
பாக்கியமுள்ளதுபோல. கர்த்தரைத்‌ 
துதிக்கிற ஒவ்வொரு விசுவாசியும்‌ 
பாக்கியமுள்ளவராயிருக்கிறார்‌. 


கர்த்தருடைய 
அவரைத்‌ 


(சங்‌ 


பிராகாரங்களில்‌ 
கர்த்தர்‌ தெரிந்து 


கர்த்தருடைய 
வாசமாயிருக்கும்படி 
கொண்டு சேர்த்துக்‌ கொள்ளப்படுகிறவர்‌ 


பாக்கியவானாயிருக்கிறார்‌. 
பிராகாரங்களில்‌ வாசமாமிருப்பது 
என்னும்‌ வாக்கியத்திற்கு, கர்த்தரோடு 
ஐக்கியமாமிருப்பது என்பது பொருளாகும்‌ 
நாம்‌ கர்த்தரை நேசிக்கிறோம்‌. கர்த்தரை 
ஆராதிக்கிறோம்‌. நாம்‌ கர்த்தரை 
மகிமைப்படுத்துகிறோம்‌. அவருடைய 
பிராகாரங்களில்‌ அவரோடுகூட 
வாசமாயிருக்கும்படி கர்த்தரால்‌ 
த்தல்‌ கக்கிறோம்‌ 


கர்த்தருடைய 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ட்ட 
PUELSHERS 


தேவனுடைய பிராகாரங்களில்‌ 
ஆசாரியரும்‌ லேலியரும்‌ 
வாசம்பண்ணுவார்கள்‌. அவர்களைப்போல, 
கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாமும்‌ 
அவருடைய பிரகாரங்களில்‌ 
வாசமாயிருக்கிறோம்‌. கர்த்தரே நம்மை 
தம்முடைய பிரகாரங்களில்‌ 
வாசமாயிருக்கும்‌ படக்கு, 
தெரிந்துகொண்டார்‌. நாம்‌ கர்த்தருடைய 
ஆலயத்தில்‌ தங்கியிருக்கும்போது 
சும்மாயிருக்கக்‌ கூடாது. கர்த்தரை 
எப்போதும்‌ துதித்துக்‌ 
கொண்டேயிருக்கவேண்டும்‌. சீயோனில்‌ 
தேவனுக்காக துதியானது அமைந்து 
காத்திருக்கும்‌. நம்முடைய துதிகள்‌ 
தேவனுடைய சமுகத்தில்‌ 
ஏறெடுக்கப்படவேண்டும்‌. 
நாம்‌ தேவனுடைய சமுகத்தில்‌, 
நம்முடைய சுயஞானத்தினாலோ, 
சுயபுத்தியினாலோ, சுயபக்தியினாலோ 
வரவில்லை. தேவனிடத்தில்‌ வருவதற்கு 
நம்மிடத்தில்‌ எந்தத்‌ தகுதியுரில்லை. 
தேவன்‌ தாமே, தம்முடைய கிருபையினால்‌, 
தம்முடைய பிராகாரங்களில்‌ 
வாசமாயிருக்கும்படிக்கு, நம்மைத்‌ 
தெரிந்துகொண்டார்‌. தேவன்‌ நம்மைத்‌ 
தெரிந்துகொண்டதினால்‌, அவருடைய 
பிராகாரங்களில்‌ வாசமாயிருக்கிற 
சிலாக்கியத்தை நாம்‌ பெற்றிருக்கிறோம்‌. 
ஆகையினால்‌ நாம்‌ பாக்கியவான்கள்‌. 
பிராகாரங்களில்‌ 
அவருடைய 
ஆலயமாகிய, அவர்‌ வீட்டின்‌ நன்மையால்‌. 
நாம்‌ திருப்தியாவோம்‌. கர்த்தருடைய 
சமுகத்தில்‌ நமக்கு ஒரு குறைவும்‌ 
வ்‌ பூரண திருப்தியோடிருப்போம்‌. 
ப்‌ தம்முடைய வீட்டை 
கிறார்‌. அதை நன்மையினால்‌ 
நரி காக்கா 





மயம்‌ 


யய 1 


வீட்டில்‌ அநேக 
நன்மைகள்‌ உள்ளது. தேவனுடைய 
நீதியும்‌, கிருபையும்‌, ஆறுதலும்‌, 
உடன்படிக்கையின்‌ ஆசீர்வாதங்களும்‌ 
அவருடைய வீட்டில்‌ 
வாசமாயிருக்கிறவர்கள்‌ எல்லோருக்கும்‌ 
ஏராளமாமிருக்கிறது. கர்த்தர்‌ தம்முடைய 
நன்மைகளை நமக்கு இலவசமாய்த்‌ 
தருகிறார்‌. தேவனுடைய நன்மைகளையும்‌. 
ஈவுகளையும்‌ பெற்றுக்கொள்வதற்கு நாம்‌ 
ஒரு கிரயமும்‌ செலுத்தவேண்டியதில்லை. 
நம்மால்‌ கிரயம்‌ செலுத்தவும்‌ முடியாது. 
தேவன்‌ தம்முடைய சுத்தக்கிருபையினால்‌ 
தம்முடைய நன்மைகளை நமக்கு 
இலவசமாய்த்‌ தருகிறார்‌. தாராளமாய்த்‌ 
தருகிறார்‌. நமக்கு திருப்தியுண்டாகும்டடி 
தருகிறார்‌. 


தேவனுடைய 


பூமியின்‌ கடையாந்தரங்கள்‌ 


பூமியின்‌ கடையாத்தரங்களிலூம்‌ 


தூரமான: சழுத்திரங்களிலு 
முன்னவர்கள்‌ எல்லாரும்‌ நம்பும்‌ 
நம்பிக்கையாயிருக்கிற எங்கள்‌ 
இரட்சிப்பின்‌ தேவனே, நீர்‌ 
பயங்கரமான காரியங்களைச்‌. 


செய்கிறதினால்‌ எங்களுக்கு நீதியுள்ள. 
உத்தரவு அருளுகிறீர்‌ (சுங்‌ 65:5). 


தேவன்‌ சர்வவல்லமையுள்ளவர்‌. 
அவர்‌ தம்முடைய பிள்ளைகளுக்காக, 
தம்முடைய வல்லமையை 


வெளிப்படுத்துகிறார்‌. தாவீது தேவனுடைய 
கிரியையைப்பற்றிச்‌ சொல்லும்போது, “நீர்‌ 
பயங்கரமான காரியங்களை 
செய்கிறதினால்‌ எங்களுக்கு நீதியுள்ள 


என்று 


தேவன்‌ சில சமயங்களில்‌ 
தம்முடைய பிள்ளைகளைக்‌ கடிந்து 
கொள்கிறார்‌. அவர்கள்‌ தம்முடைய 
ஜனமாகயிருந்தாலும்‌ அவர்களைக்‌ 
கண்டித்து உணர்த்துவதற்காகவும்‌, 
திருத்துவதற்காகவும்‌, அவர்களுக்குப்‌ 
பயங்கரமான காரியங்களைச்‌ செய்கிறார்‌. 
தேவன்‌ செய்கிற பயங்கரமான 
காரியங்களைப்‌ பார்த்து கர்த்தருடைய 
பிள்ளைகள்‌ குணப்படவேண்டும்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 





விரிவுரை ட்ட 
90% 


தேவனுடைய கிரியைகள்‌ 


எப்படிப்பட்டதாயிருந்தாலும்‌, 
எப்போதுமே நீதியுள்ளதாகவே ட 
தேவன்‌ ஒருபோதும்‌ தம்முடைய 
களுக்குள்‌ தீங்கு ர்‌ ரர்‌ 
தம்முடைய 
ஜெட்கின்‌ தேவனாகவே கிரா 
அவர்‌ நம்மை சிறைப்பிடித்துச்‌ செல்லும்‌ 
தேவனல்ல. அவர்‌ நம்மை 
சிறையிருப்பிலிருந்து விடுகிக்கிற தேவன்‌. 
“இஸ்ரவேலின்‌ தேவனும்‌ இரட்சகருமாகிய 





நீர்‌ மெய்யாகவே உம்மை மறைத்துக்‌ 
கொண்டிருக்கிற தேவனாயிருக்கிறீர்‌” 
(ஏசா 4525) 

தேவன்‌ தம்முடைய ஜனங்கள்‌ 
எல்லோரையும்‌ பாதுகாக்கிறார்‌, 
பராமரிக்கிறார்‌. பூமியின்‌ 
கடையாந்தரங்களிலும்‌ தூரமான 
சமுகத்திரங்களிலும்‌ கர்த்தருடைய 
பிள்ளைகள்‌ பரவிபிருக்கிறார்கள்‌. கர்த்தரே 
அவர்கள்‌ எல்லோரும்‌ க 
நம்பிக்கையாயிருக்கிறார்‌. 





தம்முடைய பிள்ளைகளுக்கு இரட்சிப பன்‌ 
தேவனாயிருக்கிறார்‌. 


இந்த உலகம்‌ முழுவதிலுமுள்ள 
எல்லா பரிசுத்தவான்‌௧ளுக்கும்‌ தேவனே 
கர்த்தராகயிருக்கிறார்‌. இஸ்ரவேல்‌ 
தேசத்திலுள்ளவர்களுக்கு மாத்திரமே 
கர்த்தர்‌ தேவனென்று சொல்லி அவரை 
மட்டுப்படுத்த முடியாது. கர்த்தர்‌ 
முழுஉலகத்திலும்‌ இருக்கிறார்‌. எல்லா 
பரிசுத்தவான்களுக்கும்‌. கர்த்தரே 
தேவனாயிருக்கிறார்‌. கர்த்தரே அவர்கள்‌ 
எல்லாரும்‌ நம்பும்‌ நம்பிக்கையாயிருக்கிறார்‌. 
கர்த்தரே அவர்கள்‌ எல்லாருடைய 
இரட்சிப்பின்‌: தேவனாகயிருக்கிறார்‌. 
கர்த்தர்‌ யூதருக்கு தேவனாயிருப்பதுபோல, 
புறஜாதியாருக்கும்‌ தேவனாயிருக்கிறார்‌. 





மயம்‌ 
யய 1 


தேவனுடைய பராமரிப்பு 
சங்‌ 65 : 6-13 


சங்‌ 65:8. 
இடைகட்டி.க்கொண்டு, 
பலத்தினால்‌ 
உறுதிப்படுத்தி, 


சங்‌ 6 


மும்முரத்தையு 
அலைகளின்‌ 


ஜனங்களின்‌ 
அமர்த்துகிறீர்‌. 


வல்லமையை 
உம்முடைய 
பர்வதங்களை 


சுமுத்திரங்களில்‌ 
அலை 


சுங்‌ 65:8, 
குடியிருக்கிறவர்களும்‌ 
அடையானங்களினிமித்தம்‌ 
பயப்படுகிறார்கள்‌; காலையையும்‌ 
மாலையையும்‌ கவிகூரப்பண்ணுகிதீர்‌. 


சுங்‌ 65:9, தேவரீர்‌ பூமியை விசாரித்து 
அதற்கு தீர்ப்பாய்ச்சுகிறீர்‌; தண்ணீர்‌ 
நிறைந்த தேவநதிமினால்‌ அதை 
மிகவும்‌ செழிப்பாக்குகிறீர்‌; இப்படி நீர்‌ 
அதைத்‌ திருத்தி, அவர்களுக்குத்‌ 
தானியத்தை வினைக்கிறீர்‌. 


கடையாந்தர இடங்களில்‌ 
உம்முடைய 


சுங்‌ 65:10. 
தணியத்தக்கதாய்‌. 
படைச்சால்களுக்குத்‌ 
இறைத்து, அதை 
கரையப்பண்ணி, அதின்‌ 
ஆசீர்வதிக்கிறீர்‌. 


அதின்‌ வரப்புகள்‌ 
அதின்‌ 
தண்ணீர்‌ 
மழைகவால்‌ 
பயிரை 


சுங்‌ 6511. வருஷத்தை உம்முடைய 
நன்மையால்‌ முடிசுட்டுகிறீர்‌; உமத 
பாதைகள்‌ நெய்யாயப்‌ பொழிகிறது. 


கங்‌ 65:12. வனாந்தர தாபரங்களிலும்‌. 
பொழிகிறது; மேடுகள்‌ சுற்நிலும்‌ 
பூரிப்பாயிருக்கிறது. 


சங்‌ 65:18. மேய்ச்சலுன்ன வெளிகளில்‌ 
ஆடுகள்‌. 'திழைத்திருக்கிறது; 
பள்ளத்தாக்குகள்‌ 'தானியத்தால்‌ 
கூடியிருக்கிறது; அவைகள்‌ 
கெம்பீரித்தூப்‌ பாடுகிறது. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ட்ட 
PUELSHERS 


தேவனுடைய வல்லமை 


வல்லமையை இடைகட்டிக்‌ 
கொண்டு, உம்முடைய பலத்தினால்‌ 
பர்வதங்கனை உறுதிப்படுத்தி, 
சுமுத்திரங்களில்‌ மும்முரத்தையும்‌ 
அவைகளுடைய அலைகளின்‌ 
இரைச்சலையும்‌, ஜனங்களின்‌: 
அமனியையும்‌ அமர்த்துகிறீர்‌ 
(சங்‌ 65:8,7). 


தேவன்‌ தம்முடைய சுபாவத்தில்‌ 
சர்வவல்லயையுள்ளவர்‌. அவரே 
சர்வஆளுகையுமுள்ளவர்‌. தேவன்‌ இந்தப்‌ 
பூமியை சிருஷ்டித்து அதை 
ஸ்தாபித்திருக்கிறார்‌. “உம்முடைய 
உண்மை தலைமுறை தலைமுறையாக 
இருக்‌! மியை  உறுதிப்படுத்தினீர்‌, 
அது நிலைத்திருக்கிறது" (சங்‌ 11990), 
கர்த்தர்‌ தம்முடைய பலத்தினால்‌ 
பர்வதங்களை உறுதிப்படுத்தியிருக்கிறார்‌. 
ஆகையினால்‌ அவைகள்‌. பூர்வ 
பர்வதங்கள்‌” என்று அழைக்கப்படுகிறது. 
அவர்‌ நின்று பூரியை அளந்தார்‌; 
அவர்‌ பார்த்துப்‌ புறஜாதிகளைப்‌ 
கரையப்பண்ணினார்‌; பூர்வ பர்வதங்கள்‌ 
சிதறடிக்கப்பட்டது, என்றுமுள்ள மலைகள்‌ 
தாழ்ந்தது: அவருடைய நடைகள்‌ நித்திய 
நடைகளாயிருந்தது” (ஆப 3:6). 


தேவன்‌ சர்வவள்வமையள்ளவர்‌ 
அவரே பூமியையும்‌ பர்வதங்களையும்‌ 
ஸ்தாபித்து உறுதிப்படுத்துகிறவர்‌. அவர்‌ 
தம்முடைய பிள்ளைகளோடு 
உடன்படிக்கை. செய்கினார்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய உடன்படிக்கையில்‌ 
உண்மையுள்ள. வராயும்‌, 
உறுதியுள்ளவராயும்‌ இருக்கிறார்‌. 
ளவ கவ்‌ தவறு 
செய்தாலும்‌, கர்த்தர்‌ 
உண்டையுள்ளவரகவே இருக்கிறார்‌. 


நாம்‌ 





யம்‌ 


யய 1 


“மலைகள்‌ விலகினாலும்‌, 
பர்வதங்கள்‌ நிலைபெயர்ந்தாலும்‌. என்‌ 
கிருபை உன்னைவிட்டு விலகாமலும்‌, என்‌ 


சமாதானத்தின்‌ உடன்படிக்கை 
நிலைபெயராமலும்‌ இருக்கும்‌ என்று, 
உன்மேல்‌ மனதுருகுகிற கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌” (ஏசா 5410). 
தேவன்‌ கடலை அதட்டுகிறார்‌. அது 
அமைதியாகிறது. புயல்காற்று வீசும்போது 
கடல்‌ கொந்தளிக்கிறது பெரும்‌ 
இரைச்சலாய்‌ காற்று வீசுகிறது. 
சமுத்திரங்கள்‌ மும்முரமாயிருக்கிறது. 
அலைகள்‌ இரைச்சலாயிருக்கிறது. 
ஆனால்‌ கர்த்தரோ தம்முடைய 
சர்வவல்லமையினால்‌ “சமுத்திரங்களின்‌ 
மும்முரத்தையும்‌, அவைகளுடைய 
அலைகளின்‌ இரைச்சலையும்‌, ஜனங்களின்‌ 
அமளியையும்‌ அமர்த்துகிறார்‌ 
“கொந்தளிப்பை அமர்த்துகிறார்‌, அதின்‌ 
அலைகள்‌ அடங்குகின்றது” (சங்‌ 10729). 
இந்தப்‌ பூமி மாறாமல்‌ 
நிலைத்திருக்கிறது. சமுத்திரங்களும்‌ 
எப்போதும்‌ போல அலைகளை வீசுகிறது. 
சமுத்திரங்களும்‌, கட்டாந்தரைகளும்‌ 
எப்போதும்‌ போலவே இருக்கிறது. 
இவையெல்லாம்‌ தேவனுடைய 
வல்லமையினால்‌ ஆளுகை 
செய்யப்படுகிறது அவருடைய 


பலத்தினால்‌ உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. 


தேவனுடைய வல்லமை  சர்வவல்லமை 
அது தெய்வீக வல்லமை அவர்‌ 
காற்றையும்‌ கடலையும்‌ அதட்டும்போது, 
அவை கர்த்தருடைய வார்த்தைக்குக்‌. 
கீழ்ப்படியும்‌ 

அலைகளின்‌ இரைச்சல்‌ 
கர்த்தருடைய வார்த்தைக்குக்‌ கீழ்ப்படிந்து 
அமைதியாகும்‌ என்று தாவீது 
சொல்லுகிறார்‌. தேவன்‌ தம்முடைய 
வல்லமையினால்‌ ஜனங்களின்‌ 
அமளியையும்‌ அமர்த்துவதாகச்‌ 
சொல்லுகிறார்‌. கடல்‌ அலைகள்‌ 
கர்த்தருடைய வல்லமைக்கு 
கீழ்ப்படிவதுபோல, ஜனங்களும்‌ 
கீழ்ப்படிவார்கள்‌. தேவனுடைய 
சர்வஆளுகைக்கு எல்லோரும்‌ 


கீழ்ப்படியவேண்டும்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 





விரிவுரை ட 
PUELSHERS 


காலையும்‌ மாலையும்‌ 


கடையாந்தர இடங்களில்‌ 
குடியிருக்கிறவர்களும்‌ உம்முடைய 
அடையானங்களினிமித்தம்‌ 
பயப்படுகிறார்கள்‌; காலையையும்‌ 
மாலையையும்‌ கனிகூரப்பண்ணுகிறீர்‌ 
(சங்‌ 65:8). 

ஒவ்வொரு நாளும்‌ காவைம்‌ 
மாலையும்‌ வருகிறது. தேவன்‌ 
காலையையும்‌ மாலையையும்‌ 
புதுப்பிக்கிறார்‌. இதை 
களிகூரப்பண்ணுகிறார்‌. ஒவ்வொரு 
நாளும்‌ பகல்பொழுதும்‌ இரவுப்பொழுதும்‌ 


மாறி மாறி வந்துகொண்டேயிருக்கிறது. 
இ தேவனுடைய தெய்வீக 
க ககன கறக வரம 


பூமியின்‌ கடையாந்தர இடங்களில்‌ 
குடியிருக்கிறவர்களும்‌. தேவனுடைய 
வல்லமையை உணரவேண்டும்‌. 
அவர்களும்‌ தேவனுடைய 
அடையாளங்களினிமித்தம்‌ அவருக்குப்‌ 
பயப்படவேண்டும்‌. காலையும்‌ மாலையும்‌ 
கர்த்தருடைய வல்லமைக்கு அடையாளம்‌. 
தேவனுடைய தெய்வீக வல்லமையினால்‌ 
காலையும்‌ மாலையும்‌ உண்டாகிறது 
என்பதை எல்லா ஜனங்களும்‌ 
புரிந்துகொள்ளவேண்டும்‌. தேவனே 
சர்வஆளுகையுள்ளவர்‌. அவருக்கு 
முன்பாக நாமெல்லோரும்‌ பயத்தோடும்‌ 
நடுக்கத்தோடும்‌, பயபக்தியோடும்‌ வந்து 
நிற்கவேண்டும்‌. 


ஒவ்வொருநாளும்‌ 

வருவது 
நன்மையான 
இதனால்‌ எல்லோருக்கும்‌ கம்‌ 
ஆசீர்வாதமும்‌ உண்டாகிறது. சூரியன்‌ 
உதிப்பதற்கு முன்பாக இரவுப்‌ பொழுது 
கடந்துபோகிறது. சூரியன்‌ 
மறையும்போதோ மறுபடியும்‌ 
இரவுப்பொழுது ஆரம்பமாகிறது. கர்த்தர்‌ 
தாமே காலையையும்‌ மாஷையையும்‌ 
களிகூரப்பண்ணுகிறார்‌. சூரியன்‌ 
உதிக்கும்போதும்‌, அது மறையும்போதும்‌, 
அது கர்த்தருக்குள்‌ களிகூருகிறது. 


காவையும்‌ 


நேவதுபைய 





மயம்‌ 


யய 1 


அதிகாலைப்பொழுதில்‌ தேவன்‌ 
காலை வெளிச்சத்தை உலகம்‌ முழுவதும்‌ 
பரவச்செய்கிறார்‌. மாலைப்பொ 

மேகத்தை பூமியின்மேல்‌ விரிக்கிறார்‌. 
நாம்‌ காவையிலும்‌ 
மாலையிலும்‌ 
காஷைப்பொழுதும்‌ 
மாலைப்பொழுதும்‌ தேவைப்படுகிறது. 


நாம்‌. ஒவ்வொருநாளும்‌ 
காலையையும்‌, மாலையையும்‌ 
பார்க்கும்போது, இவை இரண்டும்‌ 
இயற்கையின்‌ ஆகமம்‌ என்று நினைத்து 
இவற்றை அசட்டை செய்துவிடக்கூடாது. 
இவை தேவனுடைய வல்லமையின்‌ 
அடையாளம்‌ என்பதை நாம்‌ 
புரிந்துகொள்ளவேண்டும்‌. காலையிலும்‌ 
மாலையிலும்‌ தேவனுடைய வல்லமையை 
நினைவுகூர்ந்து, அவரை பயபக்தியோடு 
ஆராதனை செய்யவேண்டும்‌. நாம்‌ 
தனியாகவும்‌ கர்த்தரைத்‌ துதிக்கவேண்டும்‌. 
குடும்பமாகவும்‌ கர்த்தரைத்‌ 
துதிக்கவேண்டும்‌. அன்றாடம்‌ கர்த்தரைத்‌: 
'துதிக்கவேண்டும்‌. 
காயையும்‌ 
வரும்போது, 
நினைவுகூர 


ஒவ்வொருநாளும்‌ 

மாலையும்‌ மாறிமாறி 
கர்த்தருடைய வல்லமையை 
வேண்டும்‌. சூரியன்‌ தேவனுடைய 
கட்டளைக்குக்‌ கீழ்ப்பிகிறது. கர்த்தர்‌ 
தனக்குக்‌ கொடுத்திருக்கிற கடமையை 
சூரியன்‌ சரியாகச்‌ செய்கிறது. 
கர்த்தருடைய சமுகத்திற்கு முன்பாக நாம்‌ 
நம்மைத்‌ தாழ்த்தவேண்டும்‌ கர்த்தர்‌ 
நமக்குக்‌ கொடுத்திருக்கிற ஊழியத்தை 
நேர்த்தியாய்ச்‌ செய்து 
நிறைவேற்றவேண்டும்‌. கர்த்தருடைய 
ஊழியத்தை கருத்தாய்‌ செய்வதே நமக்கு 
மெய்யான சந்தோஷம்‌ 


தேவநதி 


தேவரீர்‌ பூமியை விசாரித்து 
அதற்கு நீர்ப்பாய்ச்‌சுகிறீர்‌ தண்ணீர்‌ 
நிறைந்த தேவநதிமினால்‌ அதை 
மிகவும்‌ செழிப்பாக்குகிறீர்‌, இப்படி. ந 
அதைத்‌ திருத்தி, அவர்‌: 
தானியத்தை வினைக்கிறீர்‌ (சங்‌ க) 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 





விரிவுரை ட்ட 
090 


தேவன்‌ பூமிக்கு நீர்பாய்ச்சி அதில்‌ 
தானியத்தை விளைவிக்கிறார்‌. இந்தப்‌ 
பூமியில்‌ விளைச்சல்‌ இருக்க 
வேண்டுபென்றால்‌, இதற்கு 
வானத்திலிருந்து மழை வரவேண்டும்‌. 
இந்தப்‌ பூமியின்‌ ஆசீர்வாதம்‌ வானத்தை 
சார்ந்திருக்கிறது. இந்தப்‌ பிரபஞ்சமே 
நமக்குப்‌ போதுமென்று நினைக்கக்கூடாது. 
பரலோகத்திலிருந்து, வரும்‌ 
ஆசீர்வாதம்தான்‌ நமக்கு மெய்யான 
ஆசீர்வாதம்‌. தேவன்‌ மனுக்குலத்திற்குத்‌. 
தேவையான எல்லா  ஈவுகளையும்‌ 


பரலோகத்திலிருந்துதான்‌ கொடுக்கிறார்‌. 


இந்தப்‌ பூமியில்‌ ஜீனிக்கிற நமக்கு 
ஆவிக்குரிய நன்மைகளும்‌, பூரிக்குரிய 
நன்மைகளும்‌ தேவைப்படுகிறது. 
கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள்‌ நமக்குத்‌ 
தேவைப்படுகிறது. | நபம 


தம்முடைய 
செய்கிறார்‌. இதினிமித்தமாகவே 
ஆசீர்வாதங்களும்‌ 
உண்டாகிறது. தேவனுடைய 
சீர்வாதத்தைப்பற்றி 
ரிவாகச்‌ சொல்லுகிறார்‌ 
வானத்திலிருந்து பெய்யும்‌ மழையும்‌ 
பூமியில்‌ விளையும்‌ தானியமும்‌ 
கர்த்தருடைய ஆசீர்வாதம்‌. 


மழையிலும்‌, தானியவிளைச்சலிலும்‌ 
தேவனுடைய நன்மையும்‌ வல்லமையும்‌ 
நிரம்பியிருக்கிறது. தேவன்‌ இந்தப்‌ 
பூமியை விசாரிக்கிறார்‌ இந்தப்‌ 
பூமியின்மீது. அவர்‌ அக்கரையுள்ளவர்‌ 
கர்த்தர்‌ இந்தப்‌ பூமியை கரிசனையோடு 
விசாரிக்கிறார்‌. தம்முடைய கரிசனையை 


a க்க 
நன்மைகளும்‌ 

பொதுவான 
சங்கீதக்காரர்‌ 


வெளிப்படுத்தும்‌ வண்ணமாய்‌, தேவன்‌ 
பூமியை விசாரித்து அதற்கு. 
நீர்ப்பாய்ச்சுகிறார்‌. 





ப்பி சங்கீதம்‌ 


யய 1 


தேவனே பூமியை 
உண்டாக்கினர்‌. கர்த்தரே 
தண்ணீரையும்‌ தரையையும்‌ வெவ்வேறாகப்‌ 
பிரித்தவர்‌ கட்டாந்தரையை 
உண்டுபண்ணின தேவன்‌, இப்போது 
தம்முடைய வல்லமையினாலும்‌, 
கிருபையினாலும்‌, காருணியத்தினாலும்‌, 
இந்தப்‌ பூமிக்கு நீர்பாய்ச்சுகிறார்‌. இந்தப்‌ 
பூமியில்‌ தானியம்‌ விளைந்திருக்க 
வேண்டும்‌ என்பதற்காக, தண்ணீர்‌ 
நிறைந்த தேவநதியினால்‌, தேவன்‌ இந்தப்‌ 
பூமியை மிகவும்‌ செழிப்பாக்குகிறார்‌. 


“நிலத்தினுடைய சகலவிதச்‌ 
செடிகளும்‌ பூமியின்மேல்‌ இன்னும்‌ 
உண்டாகவில்லை, நிலத்தினுடைய 
சகலவிதப்‌  பூண்டுகளும்‌ இன்னும்‌ 
முளைக்கவில்லை; ஏனெனில்‌ தேவனாகிய 
கர்த்தர்‌ பூமியின்மேல்‌ இன்னும்‌ மழையைப்‌ 
பெய்யப்பண்ணவில்லை; நிலத்தைப்‌ 
பண்படுத்த மனுஷனும்‌ இருந்ததில்லை. 
அப்பொழுது மூடுபனி பூமியிலிருந்து 
எழும்பி, பூமியையெல்லாம்‌ நனைத்தது” 
(ஆதி 2:50. 


இந்தப்‌ பூரி செழிப்பாயிருப்பதற்கு. 
கர்த்தர்‌ இந்தப்‌ பூமிக்கு 
நீர்ப்பாய்ச்சியதுதான்‌ ஆதாரம்‌. கர்த்தர்‌ 
நீர்பாய்ச்சவில்லையென்றால்‌ இந்தப்‌ 
பூமி தண்ணீரில்லாமல்‌, 
தானியவிளைச்சலில்லாமல்‌ வறண்டு 
போயிருக்கும்‌. மனுஷருடைய இருதயமும்‌ 
வறண்டுபோய்த்தான்‌ இருக்கிறது. 
கனிதராமலிருக்கிறது. கர்த்தர்‌ நம்முடைய 
இருதயத்திற்கு நீர்பாய்ச்சி அதை 
நனைக்கும்போதுதான்‌ நம்முடைய 
இருதயம்‌ செழிப்பாகிறது. அது 
கனிதருகிறது. 

கர்த்தர்‌ 
விதையை 


இந்தப்‌ 


தமக்குச்‌ சத்தமான 
நம்முடைய இருதயத்தில்‌ 
விதைப்பதற்கு நம்மை ஒப்புக்கொடுக்க 
வேண்டும்‌ அப்போது கர்த்தர்‌ 
தம்முடைய விதைக்கு நீர்பாய்ச்சுவார்‌ 
அதை விளையச்செய்வார்‌. நம்முடைய 


இருதயம்‌ கர்த்தர்‌ விரும்புகிற நல்ல 
கனிகளைக்‌ கொடுக்கும்‌. 


- விரிவுரை ட்ட 
PSALMS - COMMENTARY 


PUBLISHERS 


தேவன்‌ இந்தப்‌ பூரியை செழிப்பாக்க 
ஒரு நதியை உண்டுபண்ணியிருக்கிறார்‌. 


செழிப்புக்களும்‌ 
ஆசீர்வாதமாயிருக்கிறது. ந்தப்‌ 
பூமிக்கடியில்‌ தங்கமும்‌ னியா 
முக்கியமான உலோகங்கள்‌ உள்ளன. 
மனுஷன்‌ தங்கம்‌ இல்லாமலும்‌, 
வெள்ளியில்லாமலும்‌ ஜீவிக்க முடியும்‌, 
ஆனால்‌ தானியமும்‌ போஜனமும்‌ 
இல்லாமல்‌ மனுஷனால்‌ ஜீவிக்கவே 
முடியாது. கர்த்தருடைய 
நதியில்லையென்றால்‌ இந்தப்‌ பூமியில்‌ 
செழிப்புமிஸ்லை. 'தானியமுமில்லை. 
தேவநதி கர்த்தருடைய நன்மைக்கும்‌ 
வல்லமைக்கும்‌ அடையாளமாயிருக்கிறது 


பயிரை ஆசீர்வதிக்கிறீர்‌ 


அதின்‌ 
தணியத்தக்கதாய்‌. 
படைச்சால்களுக்குத்‌ 
இழைத்து, அதை 
கரையப்பண்ணி, அதின்‌ 
ஆசீர்வதிக்கிறீர்‌ (சங்‌ 65:10). 


வரப்புகள்‌ 
அதின்‌ 
தண்ணீர்‌ 
மழைகவால்‌ 
பயிரை 


இந்தப்‌ 
தண்ணீர்‌ 


கர்த்தர்‌ 
ஆசீர்வதிக்கிறார்‌. 
த்வத்‌ 

செழிப்பாக்குகிறார்‌. பூமி 





மயம்‌ 
யய 1 


கர்த்தர்‌ ஏற்றகாலத்தில்‌ இந்தப்‌ 
பூமியில்‌ மழையைப்‌ பெய்யப்பண்ணுகிறார்‌. 
எல்லாவற்றிற்கும்‌ ஒரு காலமுண்டு. மழை 
பெய்வதற்கும்‌ ஒரு காலமுண்டு. மழை 
பெம்யாமலிருப்பதற்கும்‌ ஒரு காலமுண்டு. 
கர்த்தர்‌ ஒவ்வொன்றையும்‌ அதனதன்‌ 
காலத்‌ நேர்த்தியாய்ச்‌ செய்து 
முடிக்கிறார்‌. 


தேவனுடைய  ஆசீர்வாதத்தினால்‌ 
பூமியின்‌ எல்லா பகுதிகளிலும்‌ மழை 
பெய்கிறது. தேவன்‌ பூமி முழுவதிலும்‌ 
நீர்ப்பாய்ச்சுகிறார்‌. தண்ணீர்‌ நிறைந்த 
தேவநதியினால்‌ தேவன்‌ பூமி முழுவதையும்‌ 
மிகவும்‌ செழிப்பாக்குகிறார்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய தேவநதியை இந்தப்‌ பூரிக்கு 
அனுப்பும்போது. இந்தப்‌ பூமியிலுள்ள 
வரப்புகள்‌ தணியத்தக்கதாய்‌, அதின்‌ 
படைச்சால்களுக்கு தண்ணீர்‌ 
இரைக்கிறார்‌. இதை  மழைகளால்‌ 
கரையப்பண்ணுகிறார்‌. அதின்‌ பயிரை 
ஆசீர்வதிக்கிறார்‌. நீர்‌ உயரும்போது, 
வரப்புகள்‌ தணியும்‌. பூரி மென்மையாகும்‌ 
அது தானியம்‌ விளைவதற்கு ஏற்ற 
நிலமாகயிருக்கும்‌. 

நம்முடைய இருதயம்‌ 
வறண்டிருக்கும்போது, தேவநதி 
நம்முடைய இருதயத்தில்‌ பாயவேண்டும்‌ 
அப்போதுதான்‌ நம்முடைய கடினமான 
இருதயம்‌ மென்மையாகும்‌ 
விளைச்சலுக்குப்‌ பயனுள்ளதாயிருக்கும்‌ 
வறண்ட இருதயம்‌ செழிப்புள்ளதாகும்‌. 
கர்த்தருடைய கிருபை நம்முடைய 
இருதபத்திற்கள்‌ வரும்போது, நம்முடைய 


மென்மையாகும்‌ 
ரவதிக்கப்டுங்‌ 


வருஷத்தை உம்முடைய 
நன்மையால்‌ முடிட்டுகிறீர்‌ 


வருஷத்தை. உம்முடைய 
நன்மையால்‌ முடிகட்டுகிறீர்‌ உமது 
பாதைகள்‌ நெய்யாயப்‌ பொழிகிறது. 
வனாத்தர தாபரங்கவிலும்‌ பொழிகிறது; 
மேடுகள்‌ சுற்றிலும்‌ பூரிப்பாயிருக்கிறது 
(சங்‌ 651112). 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 





PUBLISHERS 


விரிவுரை ட்ட 


தேவனுடைய ஆசிர்வாதம்‌ நமக்கு 
வருஷம்‌ முழுவதும்‌ கிடைக்கிறது. தேவன்‌ 


ஒவ்வொரு வருஷத்தையும்‌ தம்முடைய 
நன்மையால்‌. முடி சூட்டுகிறார்‌. 
தேவனுடைய பாதைகள்‌ நெய்யாய்ப்‌ 
பொழிகிறது. கர்த்தருடைய பாதைகளை 
சங்கீதக்கார்‌ “நெய்துளிகள்‌” என்று 
சொல்லுகிறார்‌. தேவன்‌ வானத்திலிருந்து 
பூமிக்கு தம்முடைய நன்மையையும்‌ 
ஆசீர்வாதத்தையும்‌ அனுப்புகிறார்‌. 
தேவனுடைய ஆசீர்வாதம்‌ 


பரிபூரணமாயும்‌ தாராளமாயும்‌ இருக்கிறது. 
தேவனுடைய ஆசீர்வாதம்‌ நகரங்களிலும்‌, 


ஊர்களிலும்‌ பொழிவதுபோல, வனாந்தர 
தாபரங்களிலும்‌ பொழிகிறது. பசுமையான 
நிலங்களில்‌ மாத்திரமல்ல, வனாந்தர 
தாபரங்களுக்கும்‌. தேவனுடைய 
ஆசீர்வாதம்‌ கிடைக்கிறது. பொதுவாக 
வனாந்தரத்தை யாரும்‌. கவனிக்க 
மாட்டார்கள்‌. பராமரிக்கமாட்டார்கள்‌. 


வனாந்தரத்தில்‌ விவசாயம்‌ பண்ணினால்‌ 
நமக்கு ஒரு லாபமும்‌ கிடைக்காது 


கர்த்தரோ லாபத்தை எதிர்பார்த்து 
நன்மை  செய்கிறவரல்ல. தேவன்‌ 
விளைச்சல்‌ நிலங்களை பராமிப்பதுபோல, 
வனாந்தர தாபரங்களையும்‌ பராமரிக்கிறார்‌ 


தேவனுடைய தெய்வீக பராமரிப்பு 
பூமியின்‌ எல்லா பாகங்களுக்கும்‌ 
தாராளமாய்க்‌ கிடைக்கும்‌. தேவன்‌ நம்மை 
ஆசீர்வதித்து செழிப்பாக்குவதுபோல, 
வனாந்தரம்போல. கவனிப்பாரற்று 
இருக்கிறவர்களையும்‌ சீர்வதித்து 
செழிப்பாக்குகிறார்‌. இது (னுடைய 
தெய்வீக கிருபை இதுவே அவருடைய 
தெய்வீக பராமரிப்பு. தாம்‌ சிருஷ்டித்த 
இந்தப்‌ பூமியை கர்த்தர்‌ 
ஆசீர்வதிக்கிறார்‌. நம்மையும்‌ கர்த்தரே 

ஷ்டித்தவர்‌. அவர்‌ நம்மையும்‌ 
ஆசீர்வதிப்பார்‌. 





ப்பி சங்கீதம்‌ 


யய 1 


தேவனுடைய ஆசீர்வாதம்‌ இந்தப்‌ 


ன்‌ 
கர்த்தர்‌ 
மாத்திரமல்ல, னங்க மேடுகளையும்‌ 
,சீர்வதிக்கிறார்‌. ப்‌ 
பரியாகும்‌ ஸம்‌ 
வடதிசையிலே 
அதிகமாயிருக்கும்‌. 
அதிகமாயிருக்கும்‌. 
சரியாக விளையாது. 
வடதிசையையும்‌ 
ஆசீர்வதிக்கிறார்‌ 
பராமரிப்பில்‌ 
கைவிடப்படுவதில்லை. 
விளைச்சல்‌ 
ஆசீர்வதிப்பதுபோல 
ஆசீர்வதிக்கிறார்‌ 
தேவனுடைய 
தேவைப்படுகிறது. 
கர்த்தர்‌ 
மனுஷரையும்‌ 
“பூமியின்மேல்‌ 
அதின்‌ 


சூரியவெளிச்சம்‌ 
வெப்பம்‌ 
தானியம்‌ இங்கு 
கர்த்தரோ 
பராமரித்து 
தேவனுடைய தெய்வீக 
மேடுகளும்‌ 
கர்த்தர்‌ 
நிலங்களை 
மேடுகளையும்‌ 
மேடுகளுக்கும்‌ 
தெய்வீக பராமரிப்பு 


பூமியிலுள்ள எல்லா 

ஆசீர்வதிக்கிறார்‌ 
ஆகாரம்‌ விளையும்‌: 
கீழிடங்களிலிருக்கிறவைகளோ, 


அக்கினியால்‌ மாறினது போலிருக்கும்‌” 
(யோபு 283) மனுஷருடைய 
ஆகாரத்திற்கு தானியம்‌ தேவை. நாம்‌ 
புசிக்கிற ஒவ்வொரு தானியத்தையும்‌ 
தேவன்‌ தாமே தம்முடைய கிருபையின்‌ 
கரத்தினால்‌ செய்திருக்கிறார்‌. மழை 
பெய்யச்‌ செய்கிறவர்‌ தேவனே. 
தானியத்தை விளையச்‌ செய்கிறவர்‌ 
வனே. நமக்குப்‌ போஜனம்‌ 


சொடுக்ற்றவரும்‌ தேவனே. 





- விரிவுரை ட்ட 
PSALMS - COMMENTARY 


PUBLISHERS 


நமக்குப்‌ போஜனம்‌ 
வேண்டுபென்பதற்காகவே 

இந்தப்‌ பூமியை நனைக்கிறார்‌. தண்ணீர்‌ 
நிரம்பிய தேவநதியினாலே இந்தப்‌ பூரிக்கு 
நீர்பாய்ச்சுகிறார்‌. இந்தப்‌ பூமியில்‌ 
தானியத்தை விளையச்‌ செய்கிறார்‌. பூரி 


கர்த்தருடைய பாதப்டி யாரெல்லாம்‌ 
கர்த்தருடைய பாதபடியில்‌ வருகிறார்களோ 
அவர்களெல்லோணயும்‌ கர்த்தர்‌ 
ஆசீர்வதிக்கிறார்‌. பூமி கர்த்தருடைய 
பாதபடியாயிருப்பதினால்‌, இந்தப்‌ பூமியும்‌ 
தேவனுடைய தெய்வீக கிருபையினாலும்‌, 
தெய்வீக பராமிப்பினாலும்‌ 
ஆசீர்வதிக்கப்படுகிறது. 

தேவன்‌ சர்வவல்லமையுள்ளவர்‌ 
அவர்‌ மரித்துப்போனவர்களையும்‌ 


உயிரோடு எழுப்பக்கூடியவர்‌. கோதுமை 
மணியை நிலத்தில்‌ ஸரிக்கச்‌ செய்து, 
அதை மேனியாக விளையச்‌ செய்கிறவர்‌. 
இவையெல்லாம்‌ தேவனுடைய 
சர்வவல்லமையினால்‌ நடைபெறுகிறது 


“மெய்யாகவே மெய்யாகவே நான்‌ 
உங்களுக்குச்‌ சொல்லுகிறேன்‌, கோதுமை 
மணியானது நிலத்தில்‌ விழுந்து 
சாகாவிட்டால்‌ தனித்திருக்கும்‌, 
செத்ததேயாகில்‌ மிகுந்த 
பலனைக்கொடுக்கும்‌” (யோவா 12:24). 


கர்த்தர்‌ ஒவ்வொரு வருஷத்தையும்‌ 


தம்முடைய நன்மையினால்‌ 
முடிசூட்டுகிறார்‌. ஒவ்வொரு 
வருஷத்தையும்‌ இந்தப்‌ பூரியில்‌ 
தானியத்தினால்‌ நிரப்புகிறார்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய கிருபையினால்‌ ஒவ்வொரு 
வருஷமும்‌ மனுக்குலத்திலுள்ள 


எல்லோரையும்‌ போஷித்து பராபரிக்கிறார்‌. 
கர்த்தருடைய கிருபை என்றுமுள்ளது. 


ஆடுகள்‌ 

மேய்ச்சலுன்ன வெளிகளில்‌ 
ஆடுகள்‌ திறைத்திருக்கிறது;. 
பன்னத்தாக்குகன்‌' 'தானியத்தால்‌ 
கூடியிருக்கிறது; அவைகள்‌ 


கெம்பிரித்தூப்‌ பாடுகிறது (சங்‌ 65:13). 





மயம்‌ 
யய 1 


தானியங்களும்‌ ஆடுமாடுகளும்‌ 
'தேவனுடைய தெய்வீக சிருஷ்டிகள்‌. இவை 
இரண்டுமே தேவனுடைய தெய்வீக 
பராமரிப்பினால்‌ வளர்க்கப்படுகிறது. 
தேவன்‌ தம்முடைய கிருபையினால்‌ 
பூமியை நனைக்கிறார்‌. இதனால்‌ பூமியில்‌ 
தானியம்‌ விளைகிறது.  மேய்ச்சலுள்ள 
வெளிகளில்‌ ஆடுகள்‌ நிறைந்திருக்கிறது. 
பள்ளத்தாக்குகள்‌ தானியத்தால்‌ 
மூடியிருக்கிறது. இவையெல்லாவற்றிற்கும்‌ 
தண்ணீர்‌ நிறைந்த தேவநதிதான்‌ 
ஆதாரம்‌. 


பள்ளத்தாக்குகள்‌ அறுவடைக்‌ 


காலத்தில்‌ தானியத்தால்‌ மூடியிருக்கும்‌. 
பர்வதங்களைவிட பள்ளத்தாக்குகளில்‌ 
தானியங்கள்‌ அதிகமாயிருக்கும்‌. 
நமக்கு பள்ளத்தாக்குகளும்‌ 
வேண்டும்‌. பர்வதங்களும்‌ 
வேண்டும்‌. பள்ளத்தாக்குகள்‌ 
தாற்ந்திருக்கும்‌. தாழ்மையோடிருக்கும்‌ 
தாழ்மையோடிருக்கும்‌ பள்ளத்தாக்குதான்‌ 
அதிகமாய்‌ தானியத்தை விளையச்‌ 
செய்யும்‌. பர்வதமோ 
உயர்ந்திருக்கும்‌. பார்ப்பதற்கு 
கெம்பீரமாய்‌ நிற்கும்‌. தோற்றத்தில்‌ 
வதம்‌ உயர்ந்திருந்தாலும்‌, அதில்‌ 


தானியம்‌ அதிகமாய்‌ வளருவதில்லை. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ட்ட 
PUELSHERS 


அங்கு ஆடுகள்‌ நிறைந்திருக்கிறது 
பர்வதங்களும்‌ பள்ளத்தாக்குகளும்‌ 
கர்த்தருடைய  சிருஷ்டிப்புகள்‌. இவை 
இரண்டையும்‌ கர்த்தர்‌ நம்முடைய 
பிரயோஜனத்திற்காய்‌ சிருஷ்டித்திருக்கிறார்‌. 
பள்ளத்தாக்குகளும்‌ பர்வதங்களும்‌ 
கர்த்தருடைய  நன்மையினால்‌ நிரம்பி 
நம்மை ஆசீர்வதிக்கிறது. இதனால்‌ 
இவை கர்த்தரை கெம்பீரித்துப்‌ பாடுகிறது. 


தேவனுடைய நன்மைக்கும்‌ 

ஆசிர்வதத்திற்கும்‌ பள்ளத்தாக்குகளும்‌ 

பாவதங்களும்‌ அடையாளமாயிருக்கிறது. 

மனுஷருக்குப்‌ 

தாங்கள்‌ 

மகிமைப்படுத்துவதற்காகவும்‌, 

மனுஷருக்குப்‌ பிரயோஜன 

கயிறு பதக்‌ இலை. 

கர்த்தருக்குள்‌ களிகூர்ந்து, கர்த்தரை 
துதித்து கெம்பீரித்துப்‌ பாடுகிறது. 





மயம்‌ 


யய 1 





அறுபத்து ஆறாவது சங்கீதம்‌ 
ஸ்தோத்திர கீதமாகும்‌. பூமியின்‌ 
குடிகளெல்லோரும்‌ கர்த்தரை துதிக்க 
வேண்டுமென்று அழைக்கப்படுகிறார்கள்‌. 
தேவனுடைய மகத்துவ வல்லமை 
சிருஷ்டிப்பில்‌ வெளிப்பட்டிருக்கிறது. 
(சங்‌ 661-7). தேவன்‌ தம்முடைய 
சபையிலும்‌, தம்முடைய விசேஷித்த 
ஜனங்கள்‌ மத்தியிலும்‌, 
தம்முடைய விசேஷித்த 
கிருபைகளையும்‌  சிலாக்கியங்களையும்‌ 


வெளிப்படுத்தியிருக்கிறார்‌ (சங்‌ 668-12). 
தன்னுடைய ஜீவியத்தில்‌ கர்த்தர்‌ செய்த 


நன்மைகளுக்காகவும்‌ தனக்கு 
ஏற்பட்டிருக்கிற அநேக 
அனுபவங்களுக்காகவும்‌ தன்னுடைய 
ஜெபங்களுக்கு கர்த்தர்‌ பதில்‌ 
கொடுத்தததற்காகவும்‌, சங்கீதக்காரர்‌ 
கர்த்தரைத்‌ துதிக்கிறார்‌ (சங்‌ 5 20). 


தேவனுடைய மகத்துவம்‌ 
சங்‌ 66 : 1-7 


பத்ர்‌ ஒப்புவிக்கப்பட்ட 
சங்கீதமாகிய பாட்டு] 


சங்‌ 66:1. பூமியின்‌ குடிகளே, நீங்கள்‌ 


எல்லாரும்‌ தேவனுக்கு முன்பாகக்‌. 
கெம்பீரமாய்ப்‌ பாடுங்கள்‌. 

சங்‌. 682. அவர்‌ நாமத்தின்‌ 
மகத்தூவத்தைக்‌ கீர்த்தனம்பண்ணி, 


அவருடைய துதியின்‌ மகிமையைக்‌ 
கொண்டாடுங்கள்‌. 


சுங்‌ 66:3. தேவனை 
உமது கிரியைகளில்‌ எவ்வனவு. 
பயங்கரமாயிருக்கிறீர்‌; உமது 
மகத்துவமான 'வல்லமையினிமித்தம்‌ 
உம்முடைய சத்துருக்கன்‌ உமக்கு. 
இச்சுகம்பேசி அடங்குவார்கள்‌. 


நோக்கி: 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 





விரிவுரை ட 
PUELSHERS 


சங்‌ 66:4.  பூமியின்மீதெங்கும்‌ 
உம்மைப்‌ பணித்துகொண்டு உம்மைத்‌ 
துதித்துப்‌ பாடுவார்கள்‌; அவர்கள்‌ 
உம்முடைய நாமத்தைத்‌ துதித்துப்‌ 
பாடுவார்கள்‌ என்று சொல்லுங்கள்‌. 
(சேலா) 


சங்‌ 66:5. தேவனுடைய செய்கைகளை 
வந்து பாருங்கள்‌; அவர்‌ 
மீனுபுத்திரரிடத்தில்‌ நடப்பிக்குங்‌ 
கிரியையில்‌ பயங்கரமானவர்‌. 


சங்‌ 68:8. கடலை உலர்ந்த தரையாக 
மாற்றினார்‌; ஆற்றைக்‌ கால்நடையாய்க்‌ 


கடத்தார்கள்‌; அங்கே அவரில்‌ 
கனிகூர்ந்தோம்‌. 

சங்‌ 68:7. அவர்‌ தம்முடைய 
வல்லமையினால்‌ ஏண்றென்றைக்கும்‌ 
அரசாளுகிறார்‌; அவருடைய கண்கள்‌ 
ஜாதிகள்மேல்‌ நோரக்கமாயிருக்கிறது; 
துரோகிகள்‌: தங்களை: 


உயர்த்தாதிருப்பார்கனாக. (சேலா) 
பூமியின்‌ குடிகளே 


பூமியின்‌ 
எல்லாரும்‌ 
கெம்பீரமாய்ப்‌ 
நாமத்தின்‌: 


குடிகளே, 
தேவனுக்கு முன்பாகக்‌ 
பாடுங்கள்‌. அவர்‌ 
மகத்துவத்தைக்‌ 
கீர்த்தனம்பண்ணி, அவருடைய 
துதியின்‌ மகிமையைக்‌ 
கொண்டாடுங்கள்‌ (சங்‌ 66:1,2). 


நீங்கள்‌ 


சங்கீதக்காரர்‌ 
எல்லோரையும்‌ 
அழைக்கிறார்‌. 
நல்லவராகவே 


பூரியின்‌ குடிகள்‌ 
கர்த்தரைத்‌ துதிப்பதற்காக 
தேவன்‌ எல்லோருக்கும்‌ 
இருக்கிறார்‌. இதுவே 
தேவனுடைய மகிமை. தேவனுடைய 
நன்மைகளைப்‌ பெற்றுக்கொண்டிருக்கிற 
நாம்‌ எல்லோருமே அவரைத்‌ 


துதிக்கவேண்டும்‌. இது நம்முடைய 
கடமை. 





யம்‌ 


யய 1 


சர்வசிருஷ்டியும்‌ தம்மைத்‌ 

துதிக்கவேண்டுமென்பதற்காகவே தேவன்‌ 

இதுவே 
த 


பூமியின்‌ குடிகள்‌ 
தேவனுக்கு முன்பாக கெம்பீரமாய்ப்‌ 
பாடுங்கள்‌ என்று சங்கீதக்காரர்‌ 
சொல்லுகிறார்‌. இது ஒரு தீர்க்கதரிசன 
வார்த்தை இயேசுகிறிஸ்துவை 
புறஜாதியாரும்‌ விசுவாசித்து 
இரட்சிக்கப்படுவார்கள்‌. என்பதை 
சங்கீதக்காரர்‌ இங்கு தீர்க்கதரிசனமாக 
முன்னறினிக்கிறார்‌. ஒரு காலம்‌ வரும்‌. 
அப்போது பூமியிலுள்ள எல்லா குடிகளும்‌. 
எல்லா ஜனங்களும்‌ தேவனைத்‌ 
துதிப்பார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ தேசத்தார்‌ 
விசேஷமாய்த்‌ துதிக்க! 
அவர்கள்‌ மாத்திரமல்ல, 
பூமியிலுள்ள புறஜாதி ஜனங்களும்‌ 
கர்த்தரைத்‌ துதிக்கவேண்டும்‌ என்று 
சங்கீதக்காரர்‌ விரும்புகிறார்‌. 
அவர்களெல்லோரும்‌ தேவனுடைய 
நாமத்தின்‌ மகத்துவத்தை கீர்த்தனம்‌ 
பண்ணவேண்டும்‌ என்றும்‌. அவருடைய 
துதியின்‌ மகிமையை கொண்டாட 
வேண்டும்‌ என்றும்‌ சங்கீதக்காரர்‌ 
விரும்புகிறார்‌. 


எல்லாரும்‌ 


கர்த்தரை 


துதிக்கும்போது 
நம்முடைய துதி இருதயத்திலிருந்து 
வரவேண்டும்‌. நாம்‌ அவரை 
உற்சாகமாய்த்‌ துதிக்கவேண்டும்‌ சபை 
கூடிவரும்போது எல்லோருக்கும்‌ முன்பாக 
கர்த்தரை நன்றியுள்ள இருதயத்தோடு 
துதிக்கவேண்டும்‌ டைய 
நாமத்தைத்‌ துதிப்பதற்கு நாம்‌ 
வெட்கப்படக்கூடாது. நாம்‌ எல்லாரும்‌ 
தேவனுக்கு முன்பாக கெம்பீரமாய்ப்‌ 
பாடவேண்டும்‌. இந்த கெம்பீர சத்தம்‌ 
சந்தோஷத்தின்‌ சத்தமாயிருக்கும்‌. 


கர்த்தரைத்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 





விரிவுரை ட்ட 
PUELSHERS 


நாம்‌ கர்த்தரைத்‌ துதிக்கும்போது 
அவரைக்‌ கனப்படுத்துகிறோம்‌. அவரை 
மகிமைப்படுத்துகிறோம்‌. அவருடைய 
நாமத்தின்‌ மகத்துவத்தைக்‌ 


கீர்த்தனம்பண்ணுகிறோம்‌. அவருடைய 
துதியின்‌ மகிமையை கொண்டாடுகிறோம்‌ 


தேவனை நோக்கி 


தேவனை நோக்கி: உமது 
கிரியைகளில்‌ எவ்வளவு. 
பயங்கரமாயிருக்கிறீர்‌; உமது 
மகத்துவமான வல்லமையினிமித்தம்‌. 
உம்முடைய சத்துருக்கன்‌ உமக்கு 
இச்சகம்‌ அடங்குவார்கள்‌. 
பூமியின்மீதெங்கும்‌ உம்மைப்‌ 


பணிந்துகொண்டு உம்மைத்‌ துதித்துப்‌ 
பாடுவார்கள்‌; அவர்கன்‌ உம்முடைய 


நாமத்தைத்‌ துதித்துப்‌ பாடுவார்கள்‌. 
என்று. சொல்லுங்கள்‌. (சேலா) 
(சங்‌ 66:3,4) 


பூமியின்‌ குடிகள்‌ எல்லாரும்‌ 
தேவனைத்‌ துதிக்குமாறு சங்கீதக்காரர்‌ 
அழைக்கிறார்‌. (சங்‌ 66/1), 
அவர்கள்‌ எல்லோரும்‌. தேவனைத்‌ 
துதிப்பார்கள்‌ என்று தீர்க்கதரிசனமாய்ச்‌ 
சொல்லுகிறார்‌. “பூமியின்‌ மீதெங்கும்‌. 
உம்மைப்‌ | [கொண்டு உம்மைத்‌ 
துதித்துப்‌ பாடுவார்கள்‌" (சங்‌ 66:4). 

பூமியின்‌ குடிகளெல்லாரும்‌ 
தேவனைத்‌ துதித்துப்‌ பாடுவார்கள்‌. 
அவருடைய நாமத்தைத்‌ துதித்துப்‌ 
பாடுவார்கள்‌. தேவனுடைய மகிமையையும்‌ 
மகத்துவத்தையும்‌ அறிக்கை செய்து 
அவரை நன்றியோடு ள்‌ 
கர்த்தர்‌ தம்முடைய 


நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார்‌. அவர்‌ 
எப்போதும்‌ மகிமையுள்ளவராகவே 
இருக்கிறார்‌. மகிமை தேவனுடைய 


சுபாவம்‌. நாம்‌ தேவனைத்‌ துதிக்கும்போது 
அவருடைய துதியின்‌ மகிமையையும்‌, 


லைவ்‌ en ட அக 
கர்த்தனம்பண்ணவேண்டும்‌. 





மயம்‌ 
யய 1 


நாம்‌ தேவனைத்‌ துதிக்கும்போது, 
அவரிடத்தில்‌ நேரடியாக பேசுகிறோம்‌. 
நாம்‌ தேவனை நோக்கி, “நீர்‌ 
உமது கிரியைகளில்‌ எவ்வளவு 
பயங்கரமாயிருக்கிறீர்‌” என்று 
சொல்லவேண்டும்‌. தேவனுடைய 
கிரியைகள்‌ எல்லாமே அற்புதமானவை. 
அனைத்தும்‌ மகத்துவமுள்ளவை. 
தம்முடைய கிரியைகளில்‌ 
பயங்கரமாமிருக்கிறார்‌. அவருடைய 
கிரியைகள்‌ அனைத்தும்‌ ஆச்சரியமானது. 
அவை நமக்கு பிரமிப்பைக்‌ கொடுக்கும்‌. 


தேவன்‌ பிரமிக்கத்தக்க அதிசயங்களைச்‌ 
செய்கிறவர்‌ 


கர்த்தர்‌ 
கிரியைகளை 
Fo 


பயங்கரமாயிருக்கிறது 
தேவனுடைய கிரியையைய்‌ 


மனுபுத்திரருக்கு அநேக 
நடப்பிக்கிறார்‌. 
கிரியைகளெல்லாமே 
மனுபுத்திரர்‌ 
பார்த்து 
பிரமிக்கிறார்கள்‌ 
தேவனுடைய தெய்வீக பராமரிப்பை 
பார்த்து, நாம்‌ பிரமித்து ஆச்சரியப்பட்டால்‌ 
மாத்திரம்‌ போதாது, அவரை 
பயபக்தியோடும்‌ நன்றியுள்ள 
இருதயத்தோடும்‌. அறிக்கவேண்டும்‌, 


தேவனை நோக்கி, “உமது 

வல்லமையினிமித்தம்‌ 
சத்துருக்கள்‌ உமக்கு 
அடங்குவார்கள்‌” என்று 
சொல்லவேண்டும்‌. தேவனுடைய 
மகத்துவமான வல்லமை அவருடைய 
பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாயிருக்கும்‌ 
அதே வல்லமை, அவருடைய 
சத்துருக்களுக்கோ மகா 
பயங்கரமானதாயிருக்கும்‌. அவர்கள்‌ 
தேவனுடைய மகத்துவமான வல்லமையைப்‌ 
பார்த்து அடங்கி ஒடுங்கிப்போவார்கள்‌. 
அவர்கள்‌ இதுவரையிலும்‌ கர்த்தருக்கு 
விரோதமாய்‌ இச்சகம்‌ பேசினார்கள்‌. 
இப்போதோ தேவனுடைய மகத்துவமான 
வல்லமையைப்‌ பார்த்து, ஒன்றும்‌ 
ணே மல்‌, தங்கள்‌ வாயைப்‌ பொத்தி, 
து. அடங்கிப்போவார்கள்‌. 


ஆச்சரியப்படுகிறார்கள்‌. 


நாம்‌ 
மகத்துவமான 


உம்முடைய 
இச்சகம்பேசி 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ட 
PUEUSHERS 


தேவனுடைய மகத்துவமான 
வல்லமைக்கு முன்பாக யாராலும்‌ எதிர்த்து 
நிற்க முடியாது. எல்லோரும்‌ 
அடங்கிப்போகவேண்டும்‌. “சத்துருக்கள்‌ 
உமக்கு இச்சகம்பேசி அடங்குவார்கள்‌" 
என்னும்‌ வாக்கியத்திற்கு, “சத்துருக்கள்‌ 


கர்த்தருக்கு முன்பாக தாழவிழுந்து 
வணங்குவார்கள்‌” என்பது பொருளாகும்‌. 


சத்துருக்கள்‌ தேவனுக்கு முன்பாக 
தாழவிழவேண்டுமென்று விரும்பினாலும்‌, 
விரும்பாவிட்டாலும்‌, அவர்கள்‌ 
தேவனுக்கு அடங்குவதைத்‌ தவிர வேறு 
வழியில்லை. தேவனுடைய வல்லமை 
மகத்துவமானது. அவருடைய கிரியை 
பயங்கரமானது. தேவனுடைய 
பயங்கரமான கிரியைகளைப்‌ பார்த்து 
சத்துருக்கள்‌ பயந்து, நடுங்கி, அவருக்கு 
முன்பாக தாழவிழுவார்கள்‌. தேவனுக்கு 
முன்பாக அடங்கிப்போவது மாத்திரமே 
அவர்கள்‌ தப்பித்துக்கொள்வதற்கு 
வழியாகும்‌. 


வந்து பாருங்கள்‌ 


செய்கைகளை 
அவர்‌ 
நடப்பிக்குங்‌ 
பயங்கரமானவர்‌ 


மனுபுத்திரரிடத்தில்‌ 
கிரியையில்‌. 
(சங்‌ 66:5). 


தேவனுடைய செய்கைகளை வந்து 
பாருங்கள்‌ என்று சங்கீதக்காரர்‌ பூரியின்‌ 
குடிகள்‌ எல்லோரையும்‌ அழைக்கிறார்‌. நாம்‌ 
தேவனுடைய நாமத்தின்‌ மகத்துவத்தைக்‌ 
கீர்த்தனம்பண்ணவேண்டும்‌. அவருடைய 
துதியின்‌ மகிமையை கொண்டாட 
ம்‌ தேவனுக்கு முன்பாக 
பாடவேண்டும்‌. 

சங்கீதக்காரர்‌ நம்மை 

“தேவனுடைய செய்கைகளை வந்து 
பாருங்கள்‌” என்று சொல்லி அழைக்கிறார்‌. 





மயம்‌ 
யய 1 


தேவன்‌ மணுத்திரரிடத்தில்‌ 
நடப்பிக்கும்‌ கிரியையில்‌ பயங்கரமானவர்‌. 
நாம்‌ கர்த்தரைத்‌ தியானிக்கவேண்டும்‌. 
அவரை நோக்கிப்‌ பார்க்கவேண்டும்‌. 
அவருடைய குணாதிசயங்களையெல்லாம்‌ 
தியானித்துப்‌ பார்க்கவேண்டும்‌. 
கர்த்தரைப்‌ பற்றி அறியாதவர்கள்தான்‌. 
அவரைத்‌ துதிக்கமாட்டார்கள்‌. 
கர்த்தரைப்பற்றி அறிந்தவர்களோ அவரை 
நிச்சயமாய்த்‌ துதிப்பார்கள்‌. நாம்‌ 
கர்த்தரைப்பற்றி எவ்வளவு 
அறிந்திருக்கிறோமோ, அவ்வளவு 
அதிகமாய்‌ அவரைத்‌ துதிப்போம்‌ 
இதற்காகவே  சங்கீதக்காரர்‌ நம்மை 
"தேவனுடைய செய்கைகளை வந்‌ 
பாருங்கள்‌” என்று சொல்லி அழைக்கிறார்‌. 


உலர்ந்த தரை 


கடலை உலர்ந்த தரையாக 
மாற்றினார்‌; ஆற்றைக்‌ கால்நடையாய்க்‌ 
கடந்தார்கள்‌; அங்கே. அவரில்‌ 
களிகூர்ந்தோம்‌ (சங்‌ 66:6). 


கர்த்தருடைய மகத்துவமான 
வல்லமை அவருடைய பிள்ளைகளுக்கு 
ஆசீர்வாதமாயிருக்கிறது. தேவனுடைய 
பயங்கரமான கிரியைகள்‌ அவருடைய 
பிள்ளைகளுக்கு ஆறுதலாகவும்‌ 
நன்மையாகவும்‌ இருக்கிறது. இஸ்ரவேல்‌ 
ஜனத்தார்‌ எகிப்து தேசத்திலிருந்து 
வெ வந்தார்கள்‌. அப்போது 
தேவன்‌  செங்கடலை உஞ்ர்ந்த 
தரையாக மாற்றினார்‌. தேவன்‌ 
தம்முடைய மகத்துவமான வல்லமையினால்‌ 
தம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மை 
செய்தார்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை | 
PUEUSHERS 


இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 
வனாந்தரத்தில்‌ பிரயாணம்‌ செய்தபோது, 
தேவன்‌ அவர்களை வழிநடத்தினார்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ தேவனுடைய 
வழிநடத்துதலை உற்சாகமாய்ப்‌ 
பின்பற்றினார்கள்‌. அவர்கள்‌ கானான்‌ 
தேசத்திற்குள்‌ பிரவேசிக்கவேண்டும்‌. 
யோர்தான்‌ வழியாக போகும்போது, 
யோர்தான்‌ அவர்களுக்கு முன்பு 
இரண்டாகப்‌ பிரிந்தது. அவர்கள்‌ 
யோர்தான்‌. ஆற்றை கால்நடையாய்க்‌ 
கடந்தார்கள்‌. 


செங்கடலைக்‌ 
யோர்தான்‌ ஆற்றைக்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 
களிகூர்ந்தார்கள்‌. நம்முடைய 
முற்பிதாக்களின்‌ சந்தோஷம்‌ நமக்கும்‌ 
சந்தோஷமாயிருக்கிறது. அவர்களுடைய 
சந்தோஷத்தில்‌ நாமும்‌ பங்குபெற்று, 
தேவனில்‌ களிகூருகிறோம்‌. 


கடக்கும்போதும்‌, 
கடக்கும்போதும்‌. 
தேவனில்‌ 


வல்லமையினால்‌ அரசாளுகிறார்‌ 


அவர்‌ தம்முடைய வல்லமையினால்‌ 
என்றென்றைக்கும்‌. அரசாளுகிறார்‌; 
அவருடைய கண்கள்‌ ஜாதிகன்மேல்‌ 
நோக்கமாமிருக்கிறது; துரோகிகள்‌: 
தங்களை உயர்த்தாதிருப்பார்களாக. 
(சேலா) (சங்‌ 66:7) 


தேவன்‌ தம்முடைய பயங்கரமான 
செய்கைகளினால்‌, பூமியில்‌ தம்முடைய 
ஆளுகையை ஸ்தாபிக்கிறார்‌. அவர்‌ 
தம்முடைய வல்லமையினால்‌ பூமியின்‌ 
குடிகளை என்றென்றைக்கும்‌ 
அரசாளுகிறார்‌. தேவனுடைய கரம்‌ 
கட்டளையிடுகிறது. அவருடைய கரம்‌ 
வல்லமையுள்ளது. அவருடைய வலதுகரம்‌ 
உயர்ந்திருக்கும்‌. கர்த்தரே உயர்ந்தவர்‌. 
ஆகையினால்‌ துரோகிகள்‌ தேவனுக்கு 
மேலாக தங்களை உயர்ந்தக்கூடாது. 
கர்த்தருக்கு விரோதமாய்‌ 
கலகம்பண்ணக்கூடா; 

RT ணன்‌ 





மயம்‌ 
யய 1 


தேவனுடைய கண்கள்‌ ஜாதிகள்‌ 
மேல்‌ நோக்கமாயிருக்கிறது. தேவனுக்கு 
மறைவாக  துரோகிகளால்‌ ஓன்றும்‌ 
செய்யமுடியாது. தேவனுக்குத்‌ தெரியாத 
இரகசியம்‌ எதுவுரில்லை மனுஷன்‌ 
முகத்தைப்‌ பார்க்கும்போது தேவன்‌ 


மனுஷனுடைய இருதயத்தைப்‌ பார்க்கிறார்‌. 
துரோகத்தையும்‌, 
தேவன்‌ 


இருதயத்திலுள்ள 
துன்மார்க்கத்தையும்‌ 
கவனிக்கிறார்‌. ஆகையினால்‌ துரோகிகள்‌ 
தேவனுக்கு விரோதமாய்த்‌ தங்களை 
உயர்த்தாதிருபபார்களாக 


தேவனுடைய கிருபை 
சங்‌ 66 : 8-12 


சங்‌ 66:8. ஜனங்களே, நம்முடைய 
தேவனை ஸ்தோத்திரித்து, அவரைத்‌ 
துதிக்குஞ்‌ சத்தத்தைக்‌ 
கேட்கப்பண்ணுங்கள்‌. 


சுங்‌ 66:9. அவர்‌ நம்முடைய கால்களைத்‌ 
தன்னாடவொட்டாமல்‌, நம்முடைய 
ஆத்துமாவை உயிரோடே வைக்கிறார்‌. 


சுங்‌ 66:10. 
சோதித்தீர்‌, 
புடமிடுகிறதுபோல 
புடமிட்டீர்‌. 


தேவனே, எங்களைச்‌. 
வென்னியைப்‌ 
எங்களைப்‌ 


சங்‌ 86:11. 
அகப்படுத்தி, 
இடுப்புகவின்மேல்‌ 
பாரத்தை ஏற்றினீர்‌. 


சுங்‌ 66:12. மனுஷரை ல்‌ 
தலையின்மேல்‌ ஏறிப்போகப்பண்ணினிர்‌; 
"தீயையும்‌ தண்ணீரையும்‌ 
கடத்துவத்தோம்‌; செழிப்பான 
இடத்தில்‌ எங்களைக்‌ கொண்டுவத்தா 
விட்டீர்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ட்ட 
1090 


நம்முடைய ஆத்துமா 


ஜனங்களே, நம்முடைய தேவனை 
ஸ்தோத்திரித்து, அவரைத்‌ தூதிக்குஞ்‌ 
சத்தத்தைக்‌ கேட்கப்பண்ணுங்கள்‌.. 
அவர்‌ நம்முடைய கால்களைத்‌ 
தன்னாடவொட்டாமல்‌, நம்முடைய 
ஆத்துமாவை உயிரோடே வைக்கிறார்‌ 
(சங்‌ 66:8,9). 


தேவனைத்‌ துதிப்பதற்கான இரண்டு 
காரணங்களை சங்கீதக்காரர்‌ இங்கு 
சொல்லுகிறார்‌. அவையாவன : 
1. தேவனுடைய தெய்வீக பராமரிப்பு 
2. நமக்கு வரும்‌ ஆபத்துக்களிலிருந்து 
தேவன்‌ நம்மை அற்புதமாய்‌ விடுவிப்பது. 
இவ்விரண்டு காரணங்களுக்காகவும்‌ நாம்‌ 

வனைத்‌ துதிக்கவேண்‌। 

கர்த்த்‌ தாமே நம்முடைய 
ஆத்துமாவை உயிரோடே வைக்கிறார்‌" 
இந்த வாக்கியத்திற்கு, கர்த்தர்‌ தாமே 
“நம்முடைய ஆத்துமாவுக்கு ஜீவனைக்‌ 
கொடுக்கிறார்‌" என்று பொருள்‌. நமக்கு 
ஜீவனைக்‌ கொடுத்தவர்‌, நம்மை 
ஜீவனோடிருக்கச்‌ செய்கிறார்‌. ஒவ்வொரு 
நாளும்‌ நம்மைப்‌ புதுப்பிக்கிறார்‌. நம்பைய்‌ 
பராமரிக்கிறார்‌. 


தேவன்‌ நம்முடைய கால்களை 
தள்ளாடவொட்டாமல்‌ பாதுகாக்கிறார்‌. 
நம்முடைய நடைகளில்‌ நமக்கு 
பலவிதமான ஆபத்துக்கள்‌ உள்ளன. நாம்‌. 
போகும்‌ பாதைகளில்‌ நமக்கு முன்பாக 
ஆபத்துக்கள்‌: மறைவாகவுள்ளது 
நம்முடைய கால்கள்‌ தள்ளாடினால்‌ நாம்‌ 


நம்முடைய 
தள்ளாடவொட்டாமல்‌ பாதுகாக்கிறார்‌ 





யம்‌ 


யய 1 


தேவன்‌ நம்மைப்‌ பாதுகாப்பதினால்‌, 
நாம்‌ தேவனை ஸ்தோத்திரிக்கவேண்டும்‌ 
என்று சங்கீதக்காரர்‌ நமக்கு ஆலோசனை 
சொல்லுகிறார்‌. “ஜனங்களே, நம்முடைய 


தேவனை ஸ்தோத்திரித்து, அவரைத்‌ 
துதிக்குஞ்‌ சத்தத்தைக்‌ கேட்கப்‌ 
பண்ணுங்கள்‌" என்பதே _ சங்கீதக்காரர்‌ 


நமக்குச்‌ சொல்லுகிற ஆலோசனை 
எங்களை சோதித்தீர்‌ 


தேவனே, எங்களைச்‌ சோதித்தீர்‌; 
வென்னியைப்‌ புடமிடுகிறதுபோல்‌ 
எங்களைப்‌ புடமிட்டீர்‌ (சங்‌ 66:10). 


ஆபத்துக்களிலிருந்தும்‌ 
நெருக்கங்களிலிருந்தும்‌ நம்மை 
விடுவிக்கவேண்டுமென்பதே தேவனுடைய 
கிருபையுள்ள திட்டம்‌. இதற்காக தேவன்‌ 
நம்மைச்‌ சோதிக்கிறார்‌. நம்மைப்‌ 
புபமிடுகிறார்‌ நமக்கு பல. 
சோதனைகளும்‌ துன்பங்களும்‌ வந்தாலும்‌, 


இவையெல்லாம்‌ நம்மைச்‌ 
சுத்தப்படுத்துவதற்கு உதனியாயிருக்கும்‌. 
சோதனைகளுக்குப்‌ பின்பு நாம்‌ 
அக்கினியில்‌ புபபிடப்பப்‌ 
பசும்பொன்னாகயிருப்போம்‌ 

தேவன்‌ நமக்கு கிருபை 
கொடுக்கிறார்‌. நாம்‌ தேவனிடத்தில்‌ 
விசுவாசம்‌ வைத்திருக்கிறோம்‌. நம்முடைய 


விசுவாசம்‌ உறுதியாயிருக்கவேண்டும்‌ 
நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில்‌ 
வளர்ச்சி இருக்கவேண்டும்‌. பாவங்களும்‌ 
அசுத்தங்களும்‌ நம்மைவிட்டு 
நீங்கவேண்டும்‌. வெள்ளியைப்‌ 
புடமிடும்போது. அதிலுள்ள 
களிம்புகளெல்லாம்‌ நீங்கி, அது 
சுத்தவெள்ளியாக மாறும்‌. அதுபோலவே 
தேவன்‌ நம்மைச்‌ சோதிக்கும்போது, 


புடமிடுகிறார்‌. இதன்‌ முடிவில்‌ நாம்‌ 
அசுத்தம்‌ நீங்கி, சுத்தவெள்ளியைப்போல 
சுத்தமாக இருப்போம்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 





விரிவுரை ட்ட 
090 


கர்த்தர்‌ நம்முடைய ஆத்தும 
நன்மைகாகவே நம்மைச்‌ சோதிக்கிறார்‌. 
இதனால்‌. நமக்கு. ஆவிக்குரிய 


ஆசீர்வாதங்கள்‌ அநேகம்‌ உண்டு. நாம்‌ 
தேவனுடைய பரிசுத்தத்தில்‌ 
பங்குபெறும்படியாகவே தேவன்‌ நம்மைச்‌ 
சோதிக்கிறார்‌. 


“நீங்கள்‌ சிட்சையைச்‌ 
சகிக்கிறவர்களாயிருந்தால்‌ தேவன்‌ 
உங்களைப்‌  புத்திராக எண்ணி 
நடத்துகிறார்‌; தகப்பன்‌ சிட்சியாத 
புத்தினுண்டோ? எல்லாருக்கும்‌. 
கிடைக்கும்‌ சிட்சை உங்களுக்குக்‌ 
கிடையாதிருந்தால்‌ நீங்கள்‌ 
புத்திரராயிராமல்‌ வேசிப்‌ 
பிள்ளைகளாயிருப்பீர்களே. அன்றியும்‌, 


நம்முடைய சரீரத்தின்‌ தகப்பன்மார்கள்‌ 
நம்மைச்‌ சிட்சிக்கும்‌ போது, அவர்களுக்கு 
நாம்‌ அஞ்சி நடந்திருக்க, 
பிழைக்கத்தக்கதாக 

பிதாவுக்கு வெகு அதிகமாய்‌ 
நடக்கவேண்டுமல்லவா? அவர்கள்‌ 
தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி 
கொஞ்சக்‌ காலம்‌ சிட்சித்தார்கள்‌; இவரோ 
தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம்‌ 
பங்குள்ளவர்களாகும்‌ பொருட்டு நம்முடைய 
பிரயோஜனத்துக்காகவே நம்மைச்‌ 
சிட்சிக்கிறார்‌. எந்தச்‌ சிட்சையும்‌ 
தற்காலத்தில்‌ சந்தோஷமாய்க்‌ காணாமல்‌ 
துக்கமாய்க்‌ காணும்‌; ஆகிலும்‌ 
பிற்காலத்தில்‌ அதில்‌ பழகினவர்களுக்கு 
அது நீதியாகிய சமாதான பலனைத்‌ 
தரும்‌” (எபி 12:7 -11). 


எங்களை வலையில்‌ 


அகப்படுத்தினீர்‌ 


எங்களை வலையில்‌ அகப்படுத்தி, 
எங்கள்‌ இடுப்புகனின்‌ மேல்‌ வருத்தமான 
பாரத்தை ஏற்றினீர்‌. மனுஷரை எங்கள்‌ 
தலையின்மேல்‌ ஏறிப்போகப்பண்ணினீர்‌; 
தீயையும்‌ தண்ணீரையும்‌ கடந்து 
வத்தோம்‌; செழிப்பான இடத்தில்‌ 
எங்களைக்‌ கொண்டுவந்து விட்டீர்‌ 
(சங்‌ 681112). 








ப்பி சங்கீதம்‌ - விரிவுரை ட்ட 
INTERNAT RAL PSALMS - COMMENTARY PUBLISHERS 
நம்முடைய ஜீவியத்தில்‌ நமக்கு தேவனுடைய ஜனங்கள்‌ தீயையும்‌ 
பலவிதமான நெருக்கங்களும்‌ | தண்ணீரையும்‌ கடந்துவந்தார்கள்‌. 
ஆபத்துக்களும்‌ வருகிறது. வேதனைகளும்‌ | அவர்கள்‌ இவற்றின்‌ வழியாக வந்தாலும்‌, 
துக்கங்களும்‌ வருகிறது. சங்கீதக்காரர்‌ | தேவனுடைய கிருபையினாலும்‌ 
இந்த வசனப்பகுதிமில்‌ சொல்லியிருக்கிற | தயவினாலும்‌ அவர்கள்‌ தீயையும்‌ 
ஆபத்துக்கள்‌, இஸ்ரவேல்‌ ஜனத்தாருக்கு | தண்ணீரையும்‌ கடந்து முடித்தார்கள்‌. 
எப்போது வந்தது என்று தெளிவாகத்‌ | தீமிலம்‌ தண்ணீரிலும்‌ அவர்கள்‌ 
தெரியவில்லை. ஒருவேளை இஸ்ரவேலர்‌ | அழிந்துபோகவில்லை. 
எல்லோருக்கும்‌ ந்தப்‌ பிரச்சனை லட அக்க 2 
ச்‌ க குறிப்பிட்ட _ பரிசுத்தவான்களுக்கு த 
டப்ப ன்பங்கள்‌ வரலாம்‌. நாம்‌ பலவிதமான 
லட தகி னல்‌ பா 108]. வழிகள்‌! கடந்துபோன 
இவையெல்லாவற்றிலும்‌ நாம்‌ கர்த்தரைத்‌ 
தேவன்‌ தாமே தம்முடைய | துதிக்கவேண்டும்‌. ஏனெனில்‌ 
பிள்ளைகளை வலையில்‌ | இவற்றிற்குப்‌ பின்பு முடிவில்‌ தேவன்‌ 
அகப்படுத்தினார்‌. அவர்கள்‌ இடுப்புகளின்‌ | தாமே நம்மைச்‌ செழிப்பான இடத்தில்‌ 
மேல்‌ வருத்தமான பாரத்தை ஏற்றினார்‌. | கொண்டு வந்து விடுவார்‌. நம்மைக்‌ 
இவை மாத்திரமல்ல இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ | கரம்பிடித்து வழிநடத்துகிறவர்‌ முற்றும்‌ 
தீயையும்‌ தண்ணீணயும்‌ | முடிய வழிநடத்துவார்‌. 
குடந்துவந்தார்கள்‌. தீயும்‌ தண்ணீரும்‌ 
ஆபத்தானது. தேவனுடைய இந்த வாக்கியத்தில்‌, “செழிப்பான. 
பிள்ளைகளுக்கோ இவை இரண்டின்‌ | இடம்‌” என்னும்‌ வார்த்தை 
மூலமாயும்‌ ஆபத்துக்கள்‌ உண்டாயிற்று, | நீர்பாய்ச்சலுள்ள இடத்தை 
கடம ்‌ . | குறிப்பிடுகிறது. இது தேவனுடைய 
இஸ்ரவேல்‌ ஜனங்களை மனுஷர்‌ | தோட்டத்தைப்போல இருக்கிறது. இந்தத்‌ 
ஒடுக்குகிறார்கள்‌. கர்த்தர்‌ தாமே | தோட்டத்தில்‌ கனிதரும்‌ விருட்சங்கள்‌. 
அவர்களை இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ | அநேகமிருக்கும்‌. நாமும்‌ கர்த்தருக்குள்‌ 
தலையின்மேல்‌  ஏறிப்போகப்பண்ணினார்‌. | கனிதருவோம்‌. 
அவர்கள்‌ இஸ்ரவேஷரைத்‌ தூவித்தார்கள்‌ 
அவமானப்‌ படுத்தினார்கள்‌. | தேவனுக்கு ஸ்தோத்திரம்‌ 
அடிமைப்படுத்தினார்கள்‌. சங்‌ 66 : 18-20 
உன்னை நோக்கி: நாங்கள்‌ 
கடந்துபோகும்படிக்குக்‌ குனியென்று | ௪ங்‌ 66:18. சர்வாங்க தகனபலிகனோடே, 


சொல்லி, கடந்துபோகிறவர்களுக்கு நீ 
உன்‌ முதுகைத்‌ தரையும்‌ வீதியுமாக்கும்படி, 
உன்னைச்‌ சஞ்சலப்படுத்தினவர்களின்‌ 
கையில்‌ அதைக்‌ கொடுப்பேன்‌ என்றார்‌” 
(ஏசா 51:23). 


தேவனுடைய பிள்ளைகளுக்கு 
சோதனைகள்‌ உண்டாயிற்று. ஆனாலும்‌ 
சோதனைகள்‌ முடிந்த 
அவர்களுடைய வேதனைகள்‌ நீங்கிற்று. 
அவர்களுக்கு சந்தோஷமும்‌ சமாதானமும்‌ 


உண்டாயிற்று. கர்த்தருடைய சபைக்கு 
இதுபோல பிரச்சனைகளும்‌ 
சோதனைகளும்‌ வரலாம்‌ இவை 
வப ஒரு நாள்‌ முடிவுக்கு 
வரும்‌. அப்போது தேவனுடைய சபைக்கு 


சகலமும்‌ நன்மைக்கேதுவாய்‌ நடைபெறும்‌. 


உமது ஆலயத்திற்குள்‌ பிரவேசிப்பேன்‌; 


சங்‌ 66:14. என்‌ இக்கட்டில்‌ நான்‌ என்‌ 
உதடுகளைத்‌ திறந்து, என்‌ வாயினால்‌ 
சொல்லிய என்‌ பொருத்தனைகளை 


உமக்குச்‌ செலுத்துவேன்‌. 


சன்‌ 66:15. ஆட்டுக்‌ 
கடாக்கனின்‌' திணப்புகையுடனே 
 கொழுமையானவைகளை உமக்குத்‌ 
தகனபலியாக இடுவேன்‌; 
காளைகளையும்‌. செம்மறியாட்டுக்‌. 
கடாக்களையும்‌ உமக்குப்‌ பலியிடுவேன்‌. 
(சேலா) 





மயம்‌ 
யய 1 


சுங்‌ 66:16. தேவனுக்குப்‌ பயத்தவர்களே, 
தீங்கன்‌ எல்லாரும்‌ வந்து கேளுங்கள்‌; 
அவர்‌ என்‌ ஆத்தூமாவுக்குச்‌ செய்ததைச்‌ 
சொல்லுவேன்‌. 


சுங்‌ 6817. அவரை நோக்கி என்‌ 
வாயினால்‌ கூப்பிட்டேன்‌, எண்‌ 
நாவினால்‌ அவர்‌ புகழப்பட்டார்‌. 


சங்‌ 66:18. என்‌ இருதயத்தில்‌ அக்கிரம 
சித்தை கொண்டிரு ந்தேனானால்‌, 
ஆண்டவர்‌ எனக்குச்‌ செவிகொடார்‌. 


சங்‌ 96:19. மெய்யாய்‌ தேவன்‌ எனக்குச்‌. 
செவிகொடுத்தார்‌, என்‌ ஜெபத்தின்‌. 
சத்தத்தைக்‌ கேட்டார்‌. 


சங்‌ 6820. என்‌ ஜெயத்தைத்‌ 
தன்னாமலும்‌, தமது கிருபையை 
என்னைவிட்டு விலக்காமலும்‌ இருத்த 
தேவனுக்கு ஸ்தோத்திரமுண்டாவதாக. 


சர்வாங்க தகனபலிகள்‌ 


சர்வாங்க. லி களோடே. 
உமது ஆலயத்திற்குள்‌ பிரவேசிப்பேன்‌; 
என்‌ இக்கட்டில்‌ நான்‌ என்‌ உதடுகளைத்‌ 
திறந்து, என்‌ வாயினால்‌ சொல்லிய என்‌: 
பொருத்தனைகனை 
செலுத்துவேன்‌. 
கடாக்களின்‌. 
கொழுமையானவைகளை 
தகனபலியாக 
காளைகளையும்‌ செம்மறியாட்டுக்‌. 
கடாக்களையும்‌ உமக்குப்‌ பலியிடுவேன்‌. 
(சேலா) (சங்‌ 6619-15) 


சங்கீதக்காரர்‌ இதுவரையிலும்‌ சகல 
ஜனங்களிடமும்‌ கர்த்தரைத்‌ துதிக்குமாறு. 
சொன்னார்‌. இப்போது 

கர்த்தரைத்‌  துதிப்பதாக 

செய்கிறார்‌. சங்கீதக்காரர்‌ 
ஆலயத்திற்குள்‌. வெறும்‌ 
பிரவேசிக்காமல்‌, 

தகனபலிகளோடே 

சொல்லுகிறார்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ட்ட 
090 


கர்த்தருடைய பலிகளை அவருடைய 
ஆலயத்தில்‌ செலுத்தவேண்டும்‌. தேவன்‌ 
பலிசெலுத்துவதற்கு எந்த இடத்தைத்‌ 
தெரிந்தெடுந்திருக்கிறாரோ, அங்குதான்‌. 
அவருக்கு பலி செலுத்தவேண்டும்‌. 
கிறிஸ்து நம்முடைய த 
நம்முடைய ஆலயத்திற்கு 
ஆலிக்குரிய வரங்களோடு பிரவேசிக்க 
வேண்டும்‌. கிறிஸ்துவினால்‌ நம்முடைய 
வரங்களும்‌, நம்முடைய சரீரமாகிய 
ஆலயமும்‌ சுத்திகரிக்கப்படுகிறது 

சங்கீதக்காரர்‌ தேவனுடைய 
ஆலயத்திற்குள்‌. பிரவேசிக்கும்போது 
மேன்மையான பலிகளை செலுத்துவதற்கு 
விரும்புகிறார்‌. சர்வாங்க த௲னபலிகளோடே 
தேவனுடைய ஆவ த்திற்குள்‌ 
பிரவேசிப்பதாகச்‌ ரல்லுகிறார்‌. 
சர்வாங்க தகனபலிகளை பலிபீடத்தின்மீது 
செலுத்தும்போது, தேவனுடைய அக்கினி 
அதை முழுவதுமாய்ப்‌ பட்சித்துப்போடும்‌. 

சங்கீதக்காரர்‌ ஆட்டுக்‌ 
கடாக்களின்‌ நிணப்புகையுடனே 
கொழுமையானவைகளை தேவனுக்கு 
பலியிடப்போவதாக அறிக்கை செய்கிறார்‌. 
'நிணப்புகை” என்பது கிறிஸ்து நமக்காக 
பிதாவினிடத்தில்‌ பரிந்துபேசுவதற்கு 
அடையாளம்‌ நிணப்புகையில்லாமல்‌, 
கொழுமையானவைகள்‌ பலிபீடத்தில்‌ 
அங்கீகரிக்கப்படாது. அதுபோலவே 
கிறிஸ்து நமக்காகப்‌ ந்‌ 
பேசவில்லையென்றால்‌, 
ஜெபங்களும்‌ பிதாவின்‌ 
ஏற்றுக்கொள்ளப்படாது. காளைகளையும்‌ 
செம்மையறியாட்டுக்‌ கடாக்களையும்‌ 
தேவனுக்குப்‌ பலியிடுவதாக சங்கீதக்காரர்‌ 
வாக்குப்பண்ணுகிறார்‌. 





ப்பி சங்கீதம்‌ - 

"றியா 

சங்கீதக்காரர்‌ பலவிதமான 
இக்கட்டுக்களில்‌ சிக்கியிருந்தார்‌. 
ஏராளமான ஆபத்துக்கள்‌ அவரைச்‌ 
சூழ்ந்துகொண்டது. அப்போது அவர்‌ 
தன்னுடைய உதடுகளைத்‌ திறந்து, 
தேவனிடத்தில்‌ பொருத்தனைகளைப்‌ 
பண்ணினார்‌. தன்‌ வாயினால்‌ சொல்லிய 
பொருத்தனைகளை தேவனுக்குச்‌ 
செலுத்துவதாக சங்கீதக்காரர்‌ 
வாக்குப்பண்ணுகிறார்‌. நாம்‌ கர்த்தருடைய 
சமுகத்தில்‌ பலிகளையும்‌ செலுத்த 
வேண்டும்‌. பொருத்தனைகளையும்‌ 
செலுத்தவேண்டும்‌. நம்முடைய 
பொருத்தனைகளில்‌ நாம்‌ 


உண்மையுள்ளவர்களாயிருக்கவேண்டும்‌. 
தேவனுக்குப்‌ பயந்தவர்களே 


தேவனுக்குப்‌ யயத்தவர்களே, 
நீங்கள்‌ எல்லாரும்‌ வத்து கேளுங்கள்‌; 
அவர்‌ என்‌ ஆத்துமாவுக்குச்‌ செய்ததைச்‌. 
சொல்லுவேன்‌. அவரை நோக்கி என்‌ 
வாயினால்‌. கூப்பிட்டேன்‌, என்‌ 
நாவினால்‌ அவர்‌ புகழப்பட்டார்‌. என்‌ 
இருதயத்தில்‌ அக்கிரம சிந்தை 
கொண்டிருந்தேனானால்‌, ஆண்டவர்‌. 
எனக்குச்‌ செவிகொடார்‌. மெய்யாய்‌. 
தேவன்‌ எனக்குச்‌ செவிகொடுத்தார்‌, 
என்‌ ஜெபத்தின்‌ சத்தத்தைக்‌ கேட்டார்‌. 
என்‌ ஜெபத்தைத்‌ தன்னாமலும்‌, தமது 
கிருபையை என்னைவிட்டு. 
விலக்காமதூம்‌ இருந்த 
தேவனுக்கு ஸ்தோத்திரருண்டாவதாக 
(சங்‌ 6616-20). 


சங்கீதக்காரர்‌ இதுவரையிலும்‌ 
பூமியின்‌ குடிகள்‌ எல்லோருக்கும்‌ 
ஆலோசனை சொன்னார்‌. இப்போதோ 
தேவனுக்குப்‌ பயந்தவர்களிடத்தில்‌ 
மாத்திரம்‌ பேசுகிறார்‌. தேவன்‌ தனக்குச்‌ 


செய்த நன்மைகளை தன்னுடைய 
சிநேகிதர்கள்‌ செவிகொடுத்துக்‌ 
கேட்கவேண்டுபென்று சங்கீதக்காரர்‌ 
விரும்புகிறார்‌. இவருடைய சிநேகிதர்கள்‌ 
எல்லோருமே தேவனுக்குப்‌ 
பயந்தவர்களாயிருக்கிறார்கள்‌. 

சங்கீதக்காரர்‌ அவர்களிடத்தில்‌, 
“தேவனுக்குப்‌ பயந்தவர்களே, நீங்கள்‌ 
எல்லாரும்‌ வந்து கேளுங்கள்‌” என்று 


சொல்லுகிறார்‌. 


PSALMS - COMMENTARY 





PUBLISHERS 


விரிவுரை ட்ட 


தன்னுடைய ஆத்துமாவுக்கு தேவன்‌ 
செய்ததை சங்கீதக்காரர்‌ அவர்களுக்குச்‌ 
சொல்லுகிறார்‌. தேவனுடைய பிள்ளைகள்‌ 
தங்களுடைய ஆவிக்குரிய அனுபவங்களை 
மற்றவர்களுக்குப்‌ பகிர்ந்து 
சொல்லவேண்டும்‌. தேவன்‌ நம்முடைய 
ஆத்துமாவுக்கு அநேக நன்மைகளைச்‌ 
செய்திருப்பார்‌. நமக்கு ஆவிக்குரிய 
ஆசீர்வாதங்களை ஏராளமாய்க்‌ 
கொடுத்திருப்பார்‌. கர்த்தர்‌ நம்மை 
அதிகமாய்‌ ஆசீர்வதித்திருப்பார்‌. 
இவையெல்லாவற்றையும்‌ நாம்‌ 
சந்தோஷமாய்‌ அனுபவிப்போம்‌. 
ஆசீர்வாதங்களெல்லாம்‌ நமக்குத்தான்‌. 
ஆனாலும்‌ கர்த்தர்‌ நமக்குச்‌ செய்த 
நன்மைகளை,  சங்கீதக்காரரைப்போல, 
நாமும்‌ மற்றவர்களுக்கு சாட்சியாய்‌ 

'விக்கவேண்டும்‌. 

சங்கீதக்காரர்‌ தேவனை நோக்கி 
தன்னுடைய வாயினால்‌ கூப்பிட்டார்‌. 
தன்னுடைய நாவினால்‌ தேவனைப்‌ 
புகழ்ந்தார்‌. தேவன்‌ தாமே ஜெபத்தின்‌ 
ஆவியை சங்கீதக்காரருக்குக்‌ 
கொடுத்திருக்கிறார்‌. ஜெபம்பண்ணுவது 
தன்னுடைய கடமை என்று சங்கீதக்காரர்‌ 


புரிந்து வைத்திருக்கிறார்‌. தேவனுடைய 
கிருபையினால்‌ சங்கீதக்காரருடைய 
இருதயம்‌ ஜெபத்தினால்‌ 
நிரம்பியிருக்கிறது. 

சங்கீதக்காரர்‌ தேவனை நோக்கி 
தன்னுடைய வாயினால்‌ கூப்பிடுகிறார்‌ 


நாம்‌ ஜெபிக்கவேண்டுமென்று தேவன்‌ 
நமக்குக்‌ கட்டளை கொடுத்திருக்கிறார்‌ 
நம்மை உற்சாகப்படுத்துகிறார்‌. 
எல்லாவற்றிற்கும்‌ மேலாக தேவன்‌ நமக்கு 
ஜெபிக்கும்‌ இருதயத்தையும்‌ 
கொடுத்திருக்கிறார்‌. நம்மைக்‌ கரம்பிடித்து 
வழிநடத்துகிற தேவன்‌, தம்மிடம்‌ நாம்‌ 
ஜெபிக்கவேண்டுமென்று எதிர்பார்க்கிறார்‌. 
நாம்‌ தேவனை நோக்கி 
கூப்பிடும்போது, அவரைப்‌ புகழவேண்டும்‌. 
அவரைப்‌ போற்றவேண்டும்‌. அவருக்கு 
ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கவேண்டும்‌. 


பிக்கும்போது நம்முடைய ம்‌ 
வானில்‌ வட்‌ 





மயம்‌ 
யய 1 


கர்த்தருடைய சமுகத்தில்‌ நம்மைத்‌ 
தாழ்த்தி, மனஉருக்கத்தோடு 
ஜெபிக்கவேண்டும்‌. தேவன்‌ நம்முடைய 
தாழ்மையில்‌ நம்மை நினைக்கிறார்‌. நாம்‌ 

அவரைத்‌: 


பர்‌ பிரியமாயிருக்கி நம்முடைய 
தோத்திர வ ங்கள்‌ 


நாம்‌ கர்த்தரிடத்திலிருந்து அநேக 
நன்மைகளை எதிர்பார்க்கிறோம்‌. 
நம்முடைய ஜீவியத்தில்‌ செழிப்பை 
எதிர்பார்க்கிறோம்‌. ஆசீர்வாதத்தை 
எதிர்பார்க்கிறோம்‌ நமக்கு 
நன்மைகளைத்‌ தேடும்போது, நாம்‌ 
தேவனுடைய மகிமையையும்‌ 
தேடவேண்டும்‌. சங்கீதக்காரர்‌ கர்த்தரை 
நோக்கிக்‌ கூப்பிடும்போது, டைய 
இடப னவ வா 


தேவனுடைய நாமத்தை எப்‌ 
உயர்த்துவது. அவருடைய நாமத்தை எப்படி 
மகிமைப்படுத்துவது என்னும்‌ சிந்தனையே 
சங்கீதக்காரரின்‌ இருதயத்தில்‌. 
நிரம்பியிருக்கிறது நாம்‌ கர்த்தரை 
பனம்‌ துதிக்கும்போது, அந்தத்துதி 

டய இருதயத்திலிருந்து புறப்பட்டு 


வரவேண்டும்‌ 


நம்முடைய இருதயத்தில்‌ அக்கிரம 


சிந்தையிருக்கும்போது, ண்டவர்‌ 
நம்முடைய ஜெபத்திற்குச்‌ செவிகொடுக்க 
ன்‌ ்‌ தேவனிடத்தில்‌ 
பா்‌ 

முக்கியத்துவம்‌ 

நம்முடைய 

நேசிக்கக்கூடாது. 

pe ப பம பிரகாரம்‌. தேவன்‌ 


க்‌்‌ 
த ட 
கிரமசிந்தைக்காருக்கு 
செவிகொடுக்கமாட்டார்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ட்ட 
090 


நம்முடைய சித்தமல்ல, தேவனுடைய 
ஜீவியத்தில்‌ 
றவேன்‌ தேவனுடைய 
விருப்பமே. வன்ம தேவனே 
உயரவேண்டும்‌. அவருடைய நாமமே 
புகழப்படவேண்டும்‌. துதியும்‌, கனமும்‌, 
மகிமையும்‌ தேவனுக்கு. 
உண்டாகவேண்டும்‌ என்னும்‌. 
நம்முடைய இருதயத்தில்‌ இருக்கவேண்டும்‌ 
இதுவே தேவனுக்கேற்ற சிந்தை, 
இப்படிப்பட்ட சிந்தையோடு நாம்‌ கர்த்தரை 
நோக்கிக்‌ கூப்பிடும்போது கர்த்தர்‌ 
நம்முடைய ஜெபத்திற்குச்‌ செவிகொடுப்பார்‌. 
வன்‌ சங்கீதக்காரருக்கு 
செவிகொடுத்திருக்கிறார்‌. அவருடைய 
ஜெபத்தின்‌ சத்தத்தைக்‌ கேட்டிருக்கிறார்‌. 
இதுவே தேவன்‌ சங்கீதக்காரருடைய 
ஆத்துமாவுக்குக்‌ கொடுத்திருக்கிற 
மிகப்பெரிய சீர்வாதம்‌. தேவன்‌ 
நம்முடைய ஜெபத்தைக்‌ கேட்கும்போது. 
நம்முடைய ஜெபத்திற்கு! 
பதில்கொடுக்கும்போது, அவருடைய 
கிருபையின்‌ அச்சாரத்தை நாம்‌ 
பெற்றுக்கொள்கிறோம்‌. 
தேவனைப்பற்றிச்‌ 
“தேவனுக்கு 


தாவீது 
சொல்லும்போது, 
ஸ்தோத்திரமுண்டாவதாக 


ஏற்றுக்கொள்ளவேண்டும்‌. தேவனுடைய 
கிருபையினால்‌ மாத்திரமே நம்முடைய 
ஜெபத்திற்குப்‌ கிடைக்கிறது. 
நம்முடைய  சுயபக்தியோ, சுயபுத்தியோ 
பிரயோஜனமற்றது. இவற்றால்‌ 
தேவனிடத்திலிருந்து ஒன்றையும்‌ நம்மால்‌ 
பெற்றுக்கொள்ள முடியாது. 





பபப சங்கீதம்‌ - விரிவுரை ட்ட 
ரியா PSALMS - COMMENTARY PUBLISHERS 


தேவன்‌ தம்முடைய கிருபையினால்‌ 
மாத்திரமே நம்மை ஆபத்துக்களுக்கு 
விலகிக்‌ காத்தருளுகிறார்‌. நம்முடைய 
ஜெபம்‌ நம்மை விடுவிக்காது. 


கர்த்தருடைய கிருபையே நம்மை 
விடுவிக்கும்‌. தன்னுடைய ஜெபத்தைத்‌ 
தேவன்‌ தள்ளாமலும்‌, தம்முடைய 
கிருபையை தன்னைவிட்டு விலக்காமலும்‌ 
இருக்கிறார்‌ என்று சொல்லி, 
சங்கீதக்காரர்‌ “தேவனுக்கு 
ஸ்தோத்திரமுண்டாவதாக என்று 
பயபக்தியோடு சொல்லி இந்த சங்கீதத்தை 
நிறைவுசெய்கிறார்‌. 





மயம்‌ 
யய 1 


இஸ்ரவேல்‌ 
ஆசீர்வதிக்கப்படும்படியான 
(சங்‌ 674), 
இரட்சிக்கப்படும்படியான 
(சங்‌ 67:2-5). தேவன்‌ 
செய்யும்போது உண்டாகும்‌ 
(சங்‌ 67:6,7). 


புறஜாதியார்‌. 
ஜெபம்‌ 
நன்மை 
சந்தோஷம்‌ 


எல்லா ஜாதிகளும்‌ 
சங்‌ 67:1 


(நெகினோத்‌ என்னும்‌ வாத்தியத்தில்‌ 
வாசிக்க. இராகத்தலைவனுக்கு. 
ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதப்பாட்டு) 


சுங்‌ 670. தேவனே, 
உம்முடைய வழியும்‌, எல்லா 
ஜாதிகளுக்குள்ளும்‌ உம்முடைய 
இரட்சணியமும்‌ வினங்கும்படியாய்‌, 


இரட்சிக்கப்படும்‌ 


பூமியில்‌ 


புறஜாதியார்‌ 
'சங்கீதக்காரர்‌ தேவனிடத்தில்‌ 


புயாய்‌ 
ஜெபம்பண்ணுகிறார்‌. 
உம்முடைய வழி 


“தேவனே, பூமியில்‌ 
விளங்குப்படியாய்‌!, 
புறஜாதியரை இரட்சியும்‌ என்று 
சங்கீதக்காரர்‌ தேவனிடத்தில்‌ பணிவோடு 
விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. நாம்‌ 
கர்த்தரிடத்தில்‌ ஜெபம்பண்ணும்போது, 
நமக்காக ஜெபிப்பதோடு பிறருக்காகவும்‌ 
ஜெபிக்கவேண்டும்‌.  “பரலோகப்பிதாவே, 
உம்முடைய நாமம்‌ பரிசுத்தப்படுவதாக, 


உம்முடைய ராஜ்யம்‌ வருவதாக" என்று 
சொல்லி ெர்க்கவேண்ட்‌ நல 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ட்ட 
090 


சங்கீதக்கார்‌ 

ஜெபிக்கும்போது, 

ஜாதிகளுக்குள்ளும்‌” 

ஜெபிக்கிறார்‌. 

இரட்சிப்புக்காக இவர்‌ ஜெபிக்கிறார்‌ என்று 
வேதபண்டிதர்கள்‌ வியாக்கியானம்‌ 
சொல்லுகிறார்கள்‌. பழைய 
ஏற்பாட்டுக்காலத்து பரிசுத்தவான்கள்‌. 
புறஜாதியாரின்‌ இரட்சிப்புக்காக 
ஜெபித்தார்கள்‌. புறஜாதியாரும்‌ 
இரட்சிக்கப்பட வேண்டும்‌ என்று 
வாஞ்சையோடிருந்தார்கள்‌. 


புறஜாதியாரும்‌ இரட்சிக்கப்பட்டு, 
அவர்கள்‌ மத்தியிலும்‌ தேவனுடைய நாமம்‌ 
மகிமைப்படவேண்டும்‌ என்பதுதான்‌ 
பழைய ஏற்பாட்டுக்காலத்து 
பரிசுத்தவான்‌௧ளின்‌ விருப்பம்‌. 
இயேசுகிறிஸ்துவின்‌ காலத்திலும்‌, 
அப்போஸ்தலரின்‌ காலத்திலும்‌ 
யூதர்களுடைய ஆவி வேற்ுபட்டிருந்தது 
அவர்களுடைய ஆவி அதக்‌ 
ஆவியைப்போல்‌ இல்லாமல்‌, 
ஆவியாயிருந்தது 'இபேச்கிறிஸ்துவின்‌ 
காலத்தில்‌, யூதர்களுக்கு புறஜாதியாரின்‌ 
இரட்சிப்பைப்பற்றி சிறிதும்‌ 
அக்கரையில்லை. 


பழைய ஏற்பாட்டுக்காலத்தில்‌, 
இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌, தேவனுடைய நாமம்‌ 
புறஜாதியார்‌ மத்தியிலும்‌ மகிமைப்ப 
வேண்டுமென்று, விரும்பினார்கள்‌. 
அவர்களுடைய பின்சந்ததியாராகிய 
யூதர்களோ,  புதியஏற்பாட்டுக்காலத்திலே, 
தங்களுடைய விருப்பங்களையெல்லாம்‌ 
மாற்றிக்கொண்டார்கள்‌. புறஜாதியாருக்கு. 
சுவிசேஷம்‌ பிரசங்கம்பண்ணப்படுவதை 
தடைபண்ணனினார்கள்‌. 


சங்கீதக்காரர்‌, 

ஜாதிகளுக்குள்ளும்‌ 

இரட்சணியம்‌ 

என்று 

தீர்க்கதரிசன வார்த்தையைச்‌ 

ஜெபிக்கிறார்‌. புறஜாதியாரின்‌ 
ட்சிப்புக்காக சங்கீதக்காரர்‌ 

ண னக அகரா 





யம்‌ 
யய 1 


மத்தியிலும்‌ 
வெளிப்பாடு 


புறஜாதியார்‌ 
தேவனுடைய 
காணப்படவேண்டும்‌. நன்மையானது 
எது என்பதையும்‌, கர்த்தர்‌ 
அவர்களிடமிருந்து எதை எதிர்பார்க்கிறார்‌ 
என்பதையும்‌ புறஜாதியார்‌ புரிந்துகொள்ள 
வேண்டும்‌. புரிந்துகொண்டு அதற்கேற்ற 
பிரகாரமாய்‌ ஜீவிக்கவேண்டும்‌. தேவனை 
ஆராதிப்பதினால்‌ யூதர்கள்‌ 
ஆசீர்வதிக்கப்படுவதுபோல ல்‌ 
சீர்வதிக்க்படவேண்டும்‌ என்ட 
சித்தரின்‌ விருப்பம்‌. ன 


இஸ்ரவேல்‌ ஜனத்தாரைப்போலவே, 
புறஜாதியாருக்கும்‌ தேவனுடைய சமுகத்தில்‌ 
நீதியான தீர்ப்பு கிடைக்க 
வேண்டுமென்றும்‌, அவர்களுக்கும்‌ 
நீதியிலும்‌ நியாயத்தீர்ப்பிலும்‌ 
யூதரைப்போலவே சமஅந்தஸ்து 
கிடைக்கவேண்டும்‌ என்றும்‌ சங்கீதக்காரர்‌ 
விரும்புகிறார்‌ 


“நம்முடைய தேவனாகிய கர்த்தரை 
நாம்‌ தொழுதுகொள்ளுகிறபோதெல்லாம்‌, 
அவர்‌ நமக்குச்‌ சமீபமாயிருக்கிறதுபோல, 
தேவனை இவ்வளவு சமீபமாய்ப்‌ 
பெற்றிருக்கிற வேறே பெரிய ஜாதி எது? 
இந்நாளில்‌ நான்‌ உங்களுக்கு விதிக்கிற 
இந்த நியாயப்பிரமாணம்‌ முழுமைக்கும்‌ 
ஒத்த இவ்வளவு நீதியுள்ள. 
கட்டளைகளையும்‌ நியாயங்களையும்‌ 
பெற்றிருக்கிற வேறே பெரிய ஜாதியும்‌ 
எது?” (உபா 478), 

தேவன்‌ தம்முடைய வழியை 
ஸ்ரவேல்‌ ஜனத்தாருக்கு 

போல, 


ல்‌ 
விளங்கப்பண்ணியது 
புறஜாதியாருக்கும்‌ 
வேண்டுமென்று சங்கீதக்காரர்‌ 
ஜெ.்பண்ணுகிறார்‌. தேவன்‌ தம்முடைய 
வழியை நமக்கு விளங்கப்பண்ணும்போது. 
நாம்‌ அந்த வழியில்‌ நடப்போம்‌. தேவன்‌ 


விளங்கப்பண்ண 


தம்முடைய இரட்சிப்பின்‌ கிருபையை 
நமக்குக்‌ காண்பிப்பார்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ட்ட 
090 


“ஸ்தோத்திர பலியிடுகிறவன்‌ 
என்னை மகிமைப்படுத்துகிறான்‌: தன்‌ 
வழியைச்‌  செவ்வைப்படுத்துகிறவனுக்கு 
தேவனுடைய இரட்சிப்பை 
வெளிப்படுத்துவேன்‌ என்று சொல்லுகிறார்‌” 
(சங்‌ 50:23). 


விசுவாசிகளாகிய நாம்‌ 
தேவனுடைய வழிகளை 
அறிந்திருக்கிறோம்‌. அவருடைய வழிகளில்‌ 
நடந்து ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம்‌. 
தேவனுடைய நன்மைகளை 
அனுபவித்திருக்கிறோம்‌. அவருடைய 
இரட்சிப்பின்‌ ஆறுதல்களைப்‌ 
பெற்றிருக்கிறோம்‌. தேவனுடைய 
சீர்வாதத்தைப்‌ பெற்றிருக்கிற நாம்‌, 
மற்றவர்களும்‌ ஆசீர்வதிக்கப்ப. 
வேண்டுபென்று அவர்களுக்காக 
ஜெபிக்கவேண்டும்‌. 

தேவன்‌ 
நமக்கு 
அவர்களுக்கும்‌ 
வேண்டுபென்று 
ஜெபம்பண்ணவேண்டும்‌. புறஜாதியாரும்‌ 
இரட்சிக்கப்படவேண்டும்‌ என்று நாம்‌ 
ஜெபிக்கும்போது, தேவன்‌ தாமே 
நம்முடைய ஜெபத்தில்‌ பிரியமாயிருக்கிறார்‌. 
தேவனுடைய இரட்சிப்பின்‌ கிருபையினால்‌ 
தேசங்கள்‌ இரட்சிக்கப்படும்‌. சகல 
ஜாதிகளுக்குள்ளும்‌ தேவனுடைய நாமம்‌ 
மகிமைப்படும்‌. 


தம்முடைய வழியை 
விளங்கப்பண்ணியதுபோல 
விளங்கப்பண்ண 
கருத்தாய்‌ 


எங்களுக்கு இரங்கும்‌ 
சன்‌ 67:2 


சங்‌ 67:2. தேவரீர்‌ எங்களுக்கு இரங்கி, 
எங்களை ஆசீர்வதித்து, உம்முடைய 
முகத்தை எங்கள்மேல்‌: 
மீரகாசிக்கப்பண்ணும்‌. (சேலா.) 





ழ்‌ நவள 
யாய 


சங்கீதக்காரருக்கு தேவனுடைய 
ராஜ்யத்தைப்பற்றிய வெளிப்பாடு 
கிடைத்திருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம்‌ 
விஸ்தரிக்கப்படுவது பற்றி சங்கீதக்காரர்‌ 
தீர்க்கதரிசனமாய்ச்‌ சொல்லுகிறார்‌. 
புறஜாதியார்‌ இரட்சிக்கப்படவேண்டுமென்று 
ஜெபிக்கும்போது, இஸ்ரவேல்‌ ஜனத்தாரும்‌ 
இரட்சிக்கப்பட வேண்டுமென்று. 
சங்கீதக்காரர்‌ ஜெபம்பண்ணுகிறார்‌. 


"தேவரீர்‌ 
என்றும்‌, 
என்றும்‌, 


எங்களுக்கு இரங்கும்‌" 
எங்களை ஆசீர்வதியும்‌” 
“உம்முடைய முகத்தை 
எங்கள்மேல்‌ பிரகாசிக்கப்பண்ணும்‌” 
என்றும்‌ சங்கீதக்காரர்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாருக்காக ஜெபிக்கிறார்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ செழித்திருக்க. 
வேண்டும்‌. அவர்கள்‌ சம்பூரணமாய்‌ 
ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க வேண்டும்‌ 


நம்முடைய 
இயேசுகிறிஸ்து, நமக்கு 
குற்றுக்கொடுக்குட்போது, 
பிதாவே என்று 
சொன்னார்‌. நாம்‌ மற்றவர்களுக்காகவும்‌ 
ஜெபிக்கவேண்டும்‌,  மற்றவர்களோடும்‌ 

பிக்கவேண்டும்‌ என்பதே 
இயேசுகிறிஸ்துவின்‌ உபதேசம்‌ 

சங்கீதக்காரர்‌ தேவனிடத்தில்‌ 
ஜெபிக்கும்போது, “தேவரீர்‌, எனக்கு 
இரங்கி, என்னை ஆசீர்வதியும்‌” என்று 
ஜெபிக்காமல்‌, “தேவரீர்‌ எங்களுக்கு 
இரங்கி, எங்களை ஆசீர்வதியும்‌” என்‌ 
தனக்கும்‌ மற்றவர்களுக்கும்‌ 
ஜெபம்பண்ணுகிறார்‌. 


கர்த்தராகிய 


நம்முடைய எல்லா ஆசீர்வாதங்களும்‌ 


கிருபையினாலும்‌ 
நமக்கு வருகிறது. 
கிருபைமினாலேயே 
ஆசீர்வாதம்‌ பெருகுகிறது. 
நாம்‌ தேவனிடத்தில்‌. 
ஆரம்பிக்கும்போதே, 
கிருபைக்காக க 
இரங்கும்‌” என்று 
இரக்கத்திற்காக 
பாவிகளாகிய நம்ம 


இரங்கவேண்டும்‌. 
அவருடைய ஆசீர்வாதம்‌ நமக்கு வரும்‌ 


தேவனுடைய 
இரக்கத்தினாலுமே 
தேவனுடைய 
நமக்குள்‌ 
கையினால்‌ 
ஜெபிக்க 
அவருடைய 
வேண்டும்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ODNENIS 


PUBLISHERS 


வாக்குத்தத்தத்தின்‌ பிரகாரமாய்‌ நம்மை 
ஆசீர்வதிப்பார்‌. அவருடைய 
வாக்குத்தத்தத்திலுள்ள எல்லா 
நன்மைகளினாலும்‌ நம்மை நிரப்புவார்‌. 
“தேவரீர்‌ எங்களை ஆசீர்வதியும்‌ என்பது 
பொதுவான ஜெபம்‌. ம்‌ 
எ வெண்கரு! எவ்‌ 


தேவனிடத்தில்‌ 
“உம்முடைய 
பிரகாசிக்கப்‌ 
சொல்லி 
தேவன்‌ 
கிருபையினால்‌ 
ஆசீர்வாதங்களையும்‌, 
நன்மைகளையும்‌ 
நம்மை 


சங்கீதக்காரர்‌ 
ஜெபம்பண்ணும்போது, 
முகத்தை எங்கள்மேல்‌ 
பண்ணும்‌” என்று 
ஜெபிக்கிறார்‌. 
தம்முடைய 
அவருடைய 
சிலாக்கியங்களையும்‌, 
பெற்றுக்கொள்வதற்கு 
தகுதிப்படுத்துகிறார்‌. தேவன்‌ நம்மை 
தகுதிபடுத்திய பின்போ, தம்முடைய 
ஆசிர்வாதத்தின்‌ அடையாளமாக ஒரு 
பகுதியை நமக்குத்‌ தருகிறார்‌. 


உம்முடைய முகத்தை எங்கள்மேல்‌ 
பிரகாசிக்கப்பண்ணும்‌ என்னும்‌ 
வாக்கியத்திற்கு “எங்களோடு கூடமிரும்‌, 
எங்களோடு கூடவாரும்‌, எங்களுக்காக 
யுத்தம்பண்ணும்‌ எங்களை ஆசீர்வதியும்‌, 
எங்களை வழிநடத்தும்‌! என்பது 
பொருளாகும்‌. 


சகல்‌ ஜனங்கள்‌ 
சங்‌ 67:3 


சங்‌ 67:3. தேவனே, ஜனங்கள்‌ உம்மைத்‌ 
துதிப்பார்களாக; சகல ஜனங்களும்‌ 
உம்மைத்‌ தூதிப்பார்களாக.. 


புறஜாதியார்‌ மத்தியிலும்‌ தேவனை 
ஆராதிக்கும்‌ ஆராதனை ஸ்தாபிக்கப்பட 
வேண்டுமென்று, சங்கீதக்காரர்‌ 
ஜெபம்பண்ணுகிறார்‌. சகல ஜனங்களும்‌ 
தேவனைத்‌ துதிக்கவேண்டுபென்பது 
தெய்வீக வெளிப்பாடு. இதை புறஜாதியார்‌. 
புரிந்துகொண்டு, ஏற்றுக்கொண்டு, 
தங்கள்‌ ஜீலியத்தில்‌ அங்கீகரிக்க 
வேண்டும்‌. 





மயம்‌ 
யய 1 


துதிப்பார்களாக: 
உம்மைத்‌ துதிப்பார்களாக” 
கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
கருத்தாய்‌ ஜெபிக்கிறார்‌. 
ஜெபிக்கும்‌ இருதயம்‌ 
கர்த்தரைத்‌ துதிக்கும்‌ 
வார்த்தைகள்‌ அவர்களுடைய 
நிரம்பிமிருக்கவேண்டும்‌. 
சங்கீதக்காரர்‌ ஜெபம்பண்ணுகிறார்‌. 
புறஜாதியாரில்‌ ஒரு சிலர்‌ மாத்திரம்‌ 
கர்த்தரைத்‌ துதித்தால்‌ போதாது. என்றும்‌, 
“சகல ஜனங்களும்‌" கர்த்தரைத்‌ 
துதிக்கவேண்டும்‌ என்றும்‌ சங்கீதக்காரர்‌ 
ஜெபம்பண்ணுகிறார்‌ சங்கீதக்காரரின்‌ 
ஜெபத்தில்‌ ஒரு சில 
ஜெபவிண்ணப்பங்கள்‌ உள்ளன. 
அவையாவன: 


புறஜாதியாருக்கு 
வேண்டும்‌ 
துதியின்‌ 
நாவில்‌ 
என்று 


1. சுவிசேஷம்‌ புறஜாதியாருக்கும்‌ 
பிரசங்கிக்கப்படவேண்டும்‌. அப்போதுதான்‌ 
தேவனைத்‌. துதிக்கும்‌ இருதயம்‌ 
அவர்களுக்குள்‌ உண்டாகும்‌. தேவனைத்‌ 
துதிக்கவேண்டியதற்கான. காரணம்‌ 
அவர்களுக்கு விளங்கும்‌. 

2. புறஜாதியாரும்‌ இரட்சிக்கப்பட்டு 
தேவனுடைய சபையிலே 
கொள்ளப்படவேண்டும்‌ 
கர்த்தருடைய பரிசத்தான்களோடு 
சேர்ந்து அவர்களும்‌ தேவனைத்‌ 
துதிப்பார்கள்‌. 


3 புறஜாதியாரும்‌ தேவனுடைய 

்‌ ஐக்கியமாயிருக்கவேண்டும்‌ 

பரிசுத்தவான்கள்‌ 

ல்‌ புறஜாதியாரும்‌ சேர்ந்து, 

ஒரே மனதோடும்‌, ஒரே இருதயத்தோடும்‌ 
கர்த்தரைத்‌ துதிக்கவேண்டும்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ட 
PUELSHERS 


மூமியிலூன்ன ஜாதிகள்‌ 
சங்‌ 67:4௧ 


தேவரீர்‌ ஜனங்களை: 

தியாயத்தீர்த்து, 
பூமியிலுன்ன ஜாதிகளை நடத்துவீர்‌; 
ஆதலால்‌ ஜாதிகள்‌ சுத்தோஷித்து, 
கெம்ப்ரத்தோடே  மகிழக்கடவர்கள்‌. 
(சேலா) 


சங்‌ 975. தேவனே, ஜனங்கள்‌ 
உம்மைத்துதிப்பார்கனாக; சகல 
ஜனங்களும்‌ உம்மைத்‌ துதிப்பார்கனாக. 


தேவனுடைய தெய்வீக ஆளுசையை 
புறஜாதியாரும்‌ ஏற்றுக்கொள்ளவேண்டும்‌. 
தேவனுடைய ளுகையினிமித்தமாய்‌ 
ஜாதிகள்‌ சந்தோஷித்து கெம்பீரத்தோ। 
மகிழ்ச்சியடையவேண்டும்‌. கர்த்தருடைய 
நீதியான ஆளுகையினிமித்தமாய்‌ 
பூமியிலுள்ள ஜாதிகள்‌ எல்லோரும்‌ 
கர்த்தரைத்‌ துதித்து சந்தோஷமாய்ப்‌ 
பாடவேண்டும்‌ என்று சங்கீதக்காரர்‌ 
விரும்புகிறார்‌. 


கர்த்தர்‌ ஜனங்களை ஆளுகை 


செய்யும்போது, அவர்‌ பூமியிலுள்ள 
ஜனங்களை நிதானமாய்‌ நியாயந்தீர்ப்பார்‌. 
பூமியிலுள்ள ஜாதிகளை நீதியாய்‌ 
நடத்துவார்‌. இதனால்‌. 
ஜாதிகளுக்குள்ளே சந்தோஷமுண்டாகும்‌. 
இந்த சந்தோஷம்‌ பரிசுத்தமான 
சந்தோஷம்‌. இது  உலகப்பிரகாரனான 
சந்தோஷமல்ல. தேவன்‌ தாமே தங்களை 
நிதானமாய்‌ நியாயந்தீர்த்து நடத்துவதை 
உணர்ந்து ஜாதிகள்‌ கர்த்தருக்குள்‌ 
சந்தோஷப்படுவார்கள்‌. கெம்பீர 
சத்தத்தோடே மகிழ்ச்சியடைவார்கள்‌. 





மயம்‌ 
யய 1 


விசுவாசிகளாகிய 
ஒருவருக்கொருவர்‌ ர ர 
இருக்கக்கூடாது. நாம்‌ யாரையும்‌ 
நியாயந்தீர்க்கக்கூடாது. நம்முடைய 
கர்த்தரே நம்‌ எல்லோருக்கும்‌ நியாயாதிபதி. 
அவர்‌ மாத்திரமே நம்மை நியாயந்தீர்க்க 
வேண்டியவர்‌. தேவனுடைய 
நியாயத்தீர்ப்பு அவருடைய நீதியின்‌ 
பிரகாரமாயிருக்கும்‌. அவரே ஜனங்களை 
நிதானமாய்‌ நியாயந்தீர்ப்பார்‌. தம்முடைய 
சத்தியத்தின்‌  பிரகாரமாய்‌ நம்மை 
பயா 


நாம்‌ 


நியாயதிபதிகளாய்‌ 


பூமியிலுள்ள ஜாதிகள்‌ எல்லோரும்‌ 
தேவனுடைய நியாயத்தீர்ப்பில்‌ 
சந்தோஷப்பட வேண்டும்‌ என்றும்‌, 
கர்த்தருக்குள்‌ களிகூரவேண்டும்‌ என்றும்‌ 
சங்கீதக்காரர்‌ விரும்புகிறார்‌. இதற்காக, “ 
தேவனே, ஜனங்கள்‌ உம்மைத்‌ 
துதிப்பார்களாக: சகல ஜனங்களும்‌ 
உம்மைத்‌ என்று 
ஜெபம்பண்ணு. 


| 


தேவன்‌ 
ஆசீர்வதிப்பார்‌ 
சங்‌ 67: 6,7 


சுங்‌ 67:6. பூமி தன்‌ பகணைத்‌ தரம்‌, 
தேவனாகிய எங்கள்‌ தேவனே 
எங்களை ஆசீர்வதிப்பார்‌. 


சங்‌ 87:7. 
ஆசீர்வதிப்பார்‌; 
எல்லைகளெல்லாம்‌. 
பயத்திருக்கும்‌. 
இந்தப்‌ பூமியில்‌, 
தேவனுடைய 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ட்ட 
090 


கர்த்தருடைய பிள்ளைகளை இந்தப்‌ 
பூமி ஆசிர்வதிக்கும்‌. இந்தப்‌ ப்‌ 
அவர்கள்மீது பிரியமாயிருக்கும்‌. பூமி தன்‌ 
அவர்கள்‌ 
தானியத்தினால்‌ 
திருப்தியடைவார்கள்‌. விருட்சங்கள்‌ 
கனிதரும்‌. கனிகளை 
சந்தோஷமாய்ப்‌ புசிப்பார்கள்‌. சகல 
ஜனங்களும்‌ கர்த்தரைத்‌ துதிக்கும்‌. 
போதுதான்‌, பூமி ஜனங்களை 
ஆசிர்வதிக்கும்‌. அப்போதுதான்‌ பூமி தன்‌ 
பலனைத்தரும்‌. 


தேவன்‌. வானத்திலிருந்து 
மழையை  அனுப்பாவிட்டல்‌ பூமி 
வறண்டுபோயிருக்கும்‌ வறட்சியில்‌ பூரி 
தன்‌ பலனைத்தராது. பூமியிலுள்ள சகல. 
ஜனங்களும்‌ கர்த்தரைத்‌ துதிக்கும்போது, 
தேவன்‌ வானத்திலிருந்து மழையைப்‌ 
பெய்யச்‌ செய்வார்‌. அப்போது பூமி தன்‌ 
பலனைப்‌ பூரணமாய்த்‌ தரும்‌, 


“சென்ற காலங்களில்‌ அவர்‌ சகல 
ஜனங்கணயும்‌ தங்கள்‌ தங்கள்‌ 
வழிகளிலே நடக்கவிட்டிருந்தும்‌, அவர்‌ 
நன்மை செய்துவந்த, வானத்திலிருந்து 
மழைகளையும்‌ செழிப்புள்ள காலங்களையும்‌ 
நமக்குத்‌ தந்து, ஆகாரத்தினாலும்‌ 
சந்தோஷத்தினாலும்‌ நம்முடைய 
இருதயங்களை நிரப்பி, இவ்விதமாய்‌ 
அவர்‌ தம்மைக்குறித்துச்‌ சாட்சி விளங்கப்‌ 
பண்ணாதிருந்ததில்லை என்றார்கள்‌” 
(அப்‌ 144677). 

ஜனங்கள்‌: க ன 
படவில்லையென்றால்‌ 
மழையில்லாமல்‌ வண்டுபோலிரத்கம்‌ 
ஜனங்கள்‌ இரட்சிக்கப்பட்டு தேவனைத்‌ 


விளைச்சலைக்‌ கொடுத்‌; 
ண நா பக்த 





மயம்‌ 
யய 1 


பூரி தன்‌ பலனைத்தந்தாலும்‌, 
தேவனே நம்மை ஆசிர்வதிக்கிறார்‌. 
சங்கீதக்காரர்‌ இந்தச்‌ சத்தியத்தைச்‌ 
சொல்லும்போது, “தேவனாகிய எங்கள்‌ 


தேவனே எங்களை ஆசீர்வதிப்பார்‌” என்று 
சொல்லுகிறார்‌ இயேசு 


கிறிஸ்துவின்‌ மூலமாய்‌. நாம்‌ 
தேவனுடைய உடன்படிக்கையில்‌ 
பங்காளிகளாயிருக்கிறோம்‌. தேவன்‌ 
நமக்குக்‌ கொடுக்கும்‌ நன்மைகளை நாம்‌ 
பரிசுத்தத்தோடு பயன்படுத்தவேண்டும்‌. 
அவ்‌ கர்த்தர்‌ 

ண்டும்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


வீரிவுரை ந 
PUBLISHERS 


பூமியிலுள்ள 
இரட்சிக்கப்பட்டு தேவனைத்‌ 
துதிக்கும்போது. வானமும்‌ நம்மீது 
சந்தோஷமாயிருக்கும்‌. வானத்திலிருந்து 
தேவன்‌ நம்மை ஆசீர்வதிப்பார்‌. 
தேவனுடைய கிருபையினாலேயே பூமி 
தன்னுடைய பலனை நமக்குத்‌ தருகிறது. 
தேவனுடைய ஆசீர்வாதங்களைப்‌ 
பெற்றிருக்கிற பூமியிலுள்ள ஜனங்கள்‌ 
எல்லோரும்‌ கர்த்தரைத்‌ துதிக்கவேண்டும்‌. 
பூமியின்‌ எல்லைகளெல்லாம்‌ கர்த்தருக்குப்‌ 

ண்டும்‌ கர்த்தருடைய 
ஜனங்களும்‌ 
கர்த்தரைத்‌ 


ஜனங்கள்‌ 


சகல 





யம்‌ 


யய 1 





தாவீது அறுபத்து எட்டாவது. 
சங்கீதத்தை எந்த சூழ்நிலையில்‌ 
எழுதினார்‌ என்பது தெளிவாகத்‌ 
தெரியவில்லை. ஒபேத்‌ ஏதோமிலிருந்து 
தாவீது தேவனுடைய உடன்படிக்கை 
பெட்டியை சீயோனுக்கு 
எடுத்துக்கொண்டு வருகிறார்‌. 
சீயோனிலே உடன்படிக்கை பெட்டிக்கு 


ஒரு கூடாரம்‌ போடப்பட்டிருக்கிறது. இந்த 
சங்கீதத்தின்‌. முதல்‌ வாக்கியங்களே 
ஜெபவாக்கியங்களாய்‌ எழுதப்பட்டிருக்கிறது. 


உடன்படிக்கை பெட்டி 
கூடாரத்திலிருந்து புறப்படும்போது 
மோசே கர்த்தரைத்‌ துதித்து 
இவ்வாறு ஜெபிப்பது வழக்கம்‌ 
'பெட்டியானது புறப்படும்போது, மோசே: 
கர்த்தாவே, எழுந்தருளும்‌, உம்முடைய 
சத்துருக்கள்‌  சிதறடிக்கப்படுவார்களாக: 


உம்மைப்‌ பகைக்கிறவர்கள்‌ உமக்கு 
முன்பாக ஓடிப்போவார்களாக என்பான்‌" 
(எண்‌ 10:35). 


தாவீது இந்த சங்கீதத்தை 
ஜெபத்தோடு ஆரம்பிக்கிறார்‌. 
சத்துருக்களுக்கு 'விரோதமாயும்‌ 
ஜெபிக்கிறார்‌ (சங்‌ 68:1,2). இஸ்ரவேல்‌. 
ஜனத்தாருக்காவும்‌ ஜெபிக்கிறார்‌ (சங்‌ 
68:3), தேவனுடைய  நன்மைகளுக்காக 
கர்த்தரைத்‌ துதிக்கிறார்‌ (சங்‌ 684-0. 
தேவன்‌ தம்முடைய ஜனத்தாருக்காக 
இதுவரையிலும்‌ செய்த அற்புதமான 
செய்கைகளுக்காக தாவீது கர்த்தரைத்‌ 
துதிக்கிறார்‌. தம்முடைய 





ஜனத்தை  வனாந்தரத்தின்‌ வழியாக 
வழிநடத்தினார்‌ (சங்‌ 68:78). கானான்‌ 
தேசத்திலே அவர்களை குடியேற்றினார்‌ 


(சங்‌ 68910) சத்துருக்கள்மீது 
அவர்களுக்கு வெற்றியைக்‌ கொடுத்தார்‌ 
(சங்‌ 684112) அவர்களை 
ஒடுக்குகிறவர்களின்‌ கைகளிலிருந்து 


தேவன்தாமே ணப 
ஜனத்தை விடுவித்தார்‌ (சங்‌ 681314). 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 





விரிவுரை ட்ட 
1090 


தேவனுடைய விசேஷித்த பிரசன்னம்‌ 


அவருடைய சபையிலிருக்கிறது 
(சங்‌ 6875-17), இயேசுகிறிஸ்து 
பரமேறுகிறார்‌ (சங்‌ 6818). 
இயேசுகிறிஸ்துவின்‌ மூலமாய்‌ அவருடைய 
பிள்ளைகளுக்கு இரட்சிப்பு 
உண்டாயிருக்கிறது (சங்‌ 6819,20) 


தம்முடைய சத்துருக்கள்‌ மீது கிறிஸ்து 


வெற்றி சிறக்கிறார்‌, தம்முடைய 
சபைக்கு விசேஷித்த கிருபைகளைக்‌ 
கொடுக்கிறார்‌ (சங்‌. 6821-28) 
புறஜாதியாரும்‌ சபையில்‌ சேர்த்துக்‌ 
கொள்ளப்படுகிறார்கள்‌. தேவனுடைய 
ராஜ்யம்‌ விஸ்தரிக்கப்படுகிறது 
(சங்‌ 68:29-3) தேவனுடைய 
கிருபையையும்‌ மகிமையையும்‌ 


அங்கீகரித்து, தாவீது இந்த சங்கீதத்தை 
நிறைவுசெய்கிறார்‌ (சங்‌ 68:32-35). 
தாவீதின்‌ ஜெபம்‌ 

௪ங்‌ 68 : 1-6 


(இராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட 
தாவிதின்‌ பாட்டாகிய சங்கீதம்‌) 


சங்‌ 68:1. தேவன்‌ எழுந்தருளுவார்‌, 
அவருடைய சத்துருக்கள்‌ சிதறுண்டு, 


அவரைப்‌: யகைக்கிறவர்கள்‌. 
அவருக்குமுன்பாக ஓடிப்போவார்கள்‌. 
சங்‌ 68:2. புகை 


பறக்கடிக்கப்படுவதூபோல அவர்களைக்‌ 
பறக்கடிப்பீரு மெழுகு அக்கினிக்குமுன்‌ 
உருகுவதுபோல துன்மார்க்கர்‌ 
தேவனுக்குமுன்‌ அழிவார்கள்‌. 


சங்‌ 68:3. நீதிமான்கனோ தேவனுக்கு 
முன்பாக மகிழ்ந்து களிகூர்ந்து, 
ஆனந்த சந்தோஷமடைவார்கள்‌. 


சங்‌ 68:4. தேவனைப்பாடி, அவருடைய 


"நாமத்தைக்‌ கீர்த்தனம்பண்ணுங்கள்‌; 
வனாத்தரங்களில்‌ ஏறிவருகிறவருக்கு. 
வழியை: ஆயத்தப்படுத்துங்கள்‌; 
அவருடைய நாமம்‌ யேகோவா, 


அவருக்கு முன்பாகக்‌ களிகூருங்கன்‌. 





மயம்‌ 
யய 1 


சுங்‌ 68:5. தம்முடைய பரிசுத்த 
வாசஸ்தலத்திலிருக்கிற தேவன்‌, 
திக்கற்ற பின்னைகளுக்குத்‌ தகப்பனும்‌, 
விதவைகளுக்கு. 'தியாயம்‌ 
விசாரிக்கிறவருமாயிருக்கிறார்‌. 


சங்‌ 68:6. தேவன்‌ 
தனிமையானவர்களூக்கு  வீடுவாசல்‌ 
ஏற்படுத்தி, கட்டுண்டவர்கனை 
விடுதலையாக்குகிறார்‌, துரோகிகனோ 
வறண்ட, பூமியில்‌ தங்குவார்கள்‌. 


சத்துருக்கன்‌ 


தேவன்‌ எழுந்தருளுவார்‌, 
அவருடைய சத்துருக்கள்‌ சிதறுண்டு, 
அவரைப்‌ பகைக்கிறவர்கள்‌. 
அவருக்குமுன்பாக ஓடிப்போவார்கள்‌. 
புகை பறக்கடிக்கப்படுவதுபோல 
அவர்களைக்‌ பறக்கடிப்பீர்‌ மெழுகு. 
அக்கினிக்குமுன்‌' உருகுவதுபோல 
துன்மார்க்கர்‌ தேவனுக்குமுன்‌' 
அழிவார்கள்‌ (சுங்‌ 6812). 


தேவன்‌ மகிமையில்‌ 
எழுந்தருளுமாறு தாவீது 
ஜெபம்பண்ணுகிறார்‌ தேவனுடைய 
சத்துருக்கள்‌ சிதறுண்டு போகவேண்டும்‌ 
என்பதே தாவீதின்‌ ஜெபம்‌. தேவனுக்கு 
விரோதமாய்‌ சத்துருக்கள்‌ எழும்பி 
வரும்போது தேவனும்‌ எழுந்தருளுவார்‌. 
தம்முடைய சத்துருக்கள்மீது 
நியாயத்தீர்ப்பை அறிவிக்கிற 
நியாயாதிபதியாய்‌ தேவன்‌ 
எழுந்தருளுவார்‌. சத்துருக்கள்மீது 
யுத்தம்பண்ணும்‌ சேனைக்குத்‌ தலைவராக. 
சேனையின்‌ கர்த்தர்‌ எழுந்தருளுவார்‌. 
அப்போது தேவனுடைய சத்துருக்கள்‌ 
எல்லோரும்‌ சிதறுண்டுபோவார்கள்‌. 
அவரைப்‌ பகைக்கிறவர்கள்‌ அவருக்கு 
முன்பாக ஒடிப்போவார்கள்‌. 


தம்முடைய 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை == 
PUELSHERS 


அதிகாலைப்பொழுதில்‌ சூரியன்‌ 
உதிப்பதுபோல, தேவன்‌ தம்முடைய 
வல்லமையினால்‌ எழுந்தருள 
வேண்டுமென்று தாவீது 
விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. நீதியின்‌ 
சூரியன்‌ எழும்பும்போது இருளின்‌ 
பிள்ளைகள்‌ சிதறுண்டு ஓடிப்போவார்கள்‌. 
சூரியன்‌ உதிக்கும்போது இரவின்‌ 
நிழல்களெல்லாம்‌ சிதறுண்டு ஓடிப்போகும்‌. 


தேவனிடத்தில்‌ 
மோசேயைப்போல 
மோசே சொன்ன 
வார்த்தைகளையே தாவீது தன்னுடைய 
ஜெபத்தில்‌ பயன்படுத்துகிறார்‌. 
விசுவாசிகளாகிய நாம்‌ தேவனுடைய 
சமுகத்தில்‌ ஜெபம்பண்ணும்போது, 
வேதவசனங்களை நம்முடைய ஜெபத்தில்‌ 
பயன்படுத்தவேண்டும்‌. வேதத்தில்‌ 
சொல்லப்பட்டிருக்கிற சத்தியத்திற்கு 
இசைந்து நாம்‌ ஜெபிக்கவேண்டும்‌. 
பொதுவாக நாம்‌ எல்லோருமே 
நம்முடைய சத்துருக்களுக்கு விரோதமாய்‌ 
ஜெபிக்கிறோம்‌ அவர்களுக்காக 
ஜெபிக்கும்போது, தேவனுடைய 
சத்துருக்களுக்கு விரோதமாயும்‌ 
ஜெபிக்கவேண்டும்‌. அப்போது தேவன்‌ 
நம்முடைய ஜெபத்தைக்கேட்டு, தம்முடைய 
சத்துருக்களை புகை 
பறக்கடிக்கப்படுவதுபோல  பறக்கடிப்பர்‌ 
அப்போது மெழுகு அக்கினிக்கு முன்‌ 
உருகுவதுபோல துன்மார்க்கர்‌ தேவனுக்கு 
முன்‌ அழிவார்கள்‌. தேவனுக்கு 
விரோதமாகவும்‌. அவருடைய ராஜ்யத்திற்கு 
விரோதமாகவும்‌ கலகம்பண்ணுகிறவர்கள்‌ 
சீரழிந்துபோவார்கள்‌. 


நீதிமான்கள்‌ 


_ தீதிமான்௧கனே தேவனுக்கு 
மகிழ்ந்து கவிகூர்த்து, 
சுந்தோஷமடைவார்கள்‌. 





ழ்‌ நவள 
யாய 


தேவன்‌ தம்முடைய பிள்ளைகளை 
எப்போதுமே ஆசீர்வதிக்கிறார்‌. 
அவர்களுக்கு ஆறுதவையும்‌ 
சமாதானத்தையும்‌ கொடுக்கிறார்‌. 
நீதிமான்கள்‌ தேவனுக்கு முன்பாக 
மகிழ்ந்து களிகூருவார்கள்‌. அவருக்கு 
முன்பாக ஆனந்த சந்தோஷமடைவார்கள்‌. 
இப்போது நீதிமான்கள்‌ வருத்தத்திலும்‌, 
துக்கத்திலும்‌ இருக்கிறார்கள்‌. கர்த்தர்‌ 
அவர்களை கண்ணோக்கிப்‌ 
பார்க்கும்போது, தம்முடைய கிருபையை 
அவர்களுக்குக்‌ காண்பிக்கும்போது. 
அவர்கள்‌ தேவனுக்கு முன்பாக 
மகிழ்ந்து களிகூர்ந்து ஆனந்த 
சந்தோஷமடைவார்கள்‌. 


யேகோவா 


தேவளைப்பாடி,, 
நாமத்தைக்‌ 
வனாத்தரங்களில்‌ 


அவருடைய 
கீர்த்தனம்பண்ணுங்கள்‌; 
ஏறிவருகிறவருக்கு. 
வழியை ஆயத்தப்படுத்துங்கள்‌; 
அவருடைய நாமம்‌ யேகோவா, 
அவருக்கு முன்பாகக்‌ கனிகூருங்கள்‌ 
(சங்‌ 68:4). 

தேவன்‌ தம்முடைய மகிமையிலே 
எழுந்தருளுகிறார்‌. இதற்காக தாவீது 
கர்த்தரைத்‌ துதிக்கிறார்‌. தேவனுடைய 
மகத்துவம்‌ மிகவும்‌ பெரியது. அவர்‌ 
சர்வவல்லயையுள்ளவர்‌ 
நாமம்‌ யேகோவா. 
வனாந்தரங்களில்‌ ஏறி 


வருகிறார்‌. 
“வனாந்தாம்‌ ர்க்‌ 


அல்லது 3 
மொழிபெயர்த்து 
சொல்லுகிறார்கள்‌. தேவன்‌ 
ஏறிவருகிறார்‌ 

தேவன்‌ வானங்களில்‌, தம்முடைய 
இரதத்தில்‌ ஏறிவருகிறார்‌. அவரே 
வானங்களுக்கும்‌ பூரிக்கும்‌ ஆண்டவர்‌. 


அவருடைய நாமம்‌ யேகோவா. யேகோவா 
என்னும்‌ பெயருக்கு எப்போதும்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம 


PUBLISHERS 


இருக்கிறவர்‌ என்பது பொருளாகும்‌. அவர்‌ 
நேற்றும்‌, இன்றும்‌ என்றும்‌ இருக்கிறவர்‌. 
எல்லாவற்றிற்கும்‌ அவரே ஆதாரமானவர்‌. 
ஆதியும்‌ அவரே, அந்தமும்‌ அவரே. 
சர்வவல்லமைக்கும்‌ அவரே காரணகர்த்தா. 
யேகோவா. என்னும்‌. பெயர்‌ 
நித்தியகாலமாய்‌ நிலைத்து நிற்கும்‌. 

நாம்‌ சர்வவல்லமையுள்ள தேவனை 
பாடி அவருடைய நாமத்தைக்‌ 
கீர்த்தனம்பண்ணவேண்டும்‌. தேவன்‌ 
வானங்களில்‌ ஏறிவருகிறார்‌. அவருக்கு 
நாம்‌ வழியை ஆயத்தப்படுத்தவேண்டும்‌. 
சர்வவல்லமையுள்ள தேவனுக்கு முன்பாக 
நாம்‌ களிகூரவேண்டும்‌. தேவனே நமக்கு 
எல்லாமுமாக இருக்கிறார்‌. ஆகையினால்‌ 
நாம்‌ தேவனுக்கு முன்பாக மகிழ்ந்து 
களிகூர்ந்து, ஆனந்த 
அ 
திக்கற்ற பின்னைகளுக்குத்‌ 
தகப்பன்‌ 


தம்முடைய பரிசுத்த. 
வாசஸ்தலத்திலிருக்கிற தேவன்‌, 
திக்கற்ற பின்னைகளுக்குத்‌ தகப்பனும்‌, 
விதவைகளுக்கு நியாயம்‌ 
விசாரிக்கிறவருமாயிருக்கிறார்‌ (சுங்‌ 
68:5). 


தேவன்‌ 
இரக்கமுமுள்ளவர்‌. 
மனதுருகுகிறவர்‌. 
சர்வவல்லமையுள்ளவர்‌. 
அதிகாரத்தையும்‌, 
வல்லமையையும்‌ 
உதவிபுரிவதற்காக 
இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ திக்கற்ற 
பிள்ளைகளும்‌, விதவைகளும்‌ 
ஆதரவில்லாமல்‌ இருக்கிறார்கள்‌. மிகவும்‌ 
கஷ்டப்படுகிறார்கள்‌. தனிமையில்‌ 
வாடுகிறார்கள்‌. தேவனோ இவர்களுக்கு 


தரவாயி ர்களுக்குப்‌ 
மரா ன லன 


கிருபையும்‌ 
நம்மீது 
பெரியவர்‌ 
தம்முடைய 
ஆளுகையையும்‌, 
திக்கற்றவர்களுக்கு 
பயன்படுத்துகிறார்‌. 


அவர்‌ 





ழ்‌ நவள 
யாய 


தாழ்மையிலிருக்கிறவர்களையும்‌ நோக்கிப்‌. 
பார்க்கிறார்‌. நம்முடைய தாழ்வில்‌ அவரே 
நம்மை நினைவுகூருகிறவர்‌. தேவன்‌ 
திக்கற்ற பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார்‌. 
அவர்களுக்கு இரக்கம்‌ காண்பிக்கிறார்‌. 
அவர்களுக்குப்‌ போதிக்கிறார்‌. அவர்களை 
பாதுகாத்து பராமரிக்கிறார்‌. 
திக்கற்ற 

உலகப்பிரகாரமான 
யாருமில்லை. ஆனாலும்‌ 
தேவனை, “அப்பா பிதாவே” 
உரிமையோடு அழைக்கலாம்‌. கர்த்தர்‌ 
தாமே தம்மை “அப்பா” என்று 
அழைக்கும்‌ சிலாக்கியத்தை தம்முடைய 
பிள்ளைகள்‌ எல்லோருக்கும்‌ 
கொடுத்திருக்கிறார்‌. பிதாவாகிய தேவன்‌ 
நமக்கும்‌ பிதாவாகயிருக்கிறார்‌. நாம்‌ 
அவருடைய  பிள்ளைகளாயிருக்கிறோம்‌. 
நம்முடைய பரமபிதா நம்மைப்‌ பாதுகாத்து 
பராமரிக்கிறார்‌. 


“பரதேசிகளைக்‌ 
காப்பாற்றுகிறார்‌: 
பிள்ளையையும்‌ 
ஆதரிக்கிறார்‌; 
வழியையோ 


பிள்கைகளுக்கு 
தகப்பன்மார்‌ 
அவர்கள்‌ 
என்று 


கர்த்தர்‌ 

அவர்‌ திக்கற்ற 
விதவையையும்‌ 
துன்மார்க்கரின்‌ 
கவிழ்த்துப்போடுகிறார்‌" 
(சங்‌ 1469). “திக்கற்ற பிள்ளைகளுக்குச்‌ 
சகாயர்‌ நீரே” (சங்‌ 1044) “மண்ணான 
மனுஷன்‌ இனிப்‌ பலவந்தஞ்செய்யத்‌. 
தொடராதபடிக்கு, தேவரீர்‌ 
திக்கற்ற .... பிள்ளைகளுக்கும்‌ 
ஒடுக்கப்பட்டவர்களுக்கும்‌ நீதிசெய்ய 
உம்முடைய செவிகளைச்‌ 
சாய்த்துக்கேட்டருளுவீர்‌” (சங்‌ 1018). 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை OCDNENIS 


PUBLISHERS 


தேவன்‌ விதவைகளுக்கு நியாயம்‌ 
விசாரிக்கிறவராயிருக்கிறார்‌. விதவைகள்‌ 
ஆதரவற்றவர்களாயிருப்பதினால்‌ 
அவர்களுக்கு பலர்‌ அநியாயம்‌ 
செய்கிறார்கள்‌. அவர்களுடைய 
நியாயத்தை ஒருவரும்‌ விசாரிப்பதில்லை. 
தேவனோ விதவைகளுடைய நியாயத்தை 
விசாரிக்கிறார்‌. அவர்களுக்கு 
ஆலோசனை சொல்லுகிறார்‌. 
தங்களுடைய பிரச்சனைகளை அவர்கள்‌. 
கண்ணீரோடு சொல்லும்போது தேவன்‌ 
மிகுந்த கரிசனையோடு அவர்களுக்குச்‌ 
செவிகொடுக்கிறார்‌. அவர்களுடைய 
வழக்குகளை தேவன்‌ தாமே நியாயம்‌ 
விசாரிக்கிறார்‌. 


'ஏழையாயிருக்கிறான்‌ என்று 
ஏழையைக்‌ கொள்ளையிடாதே; 
சிறுமையானவனை  நியாயஸ்தலத்தில்‌ 
உபத்திரவப்படுத்தாதே. கர்த்தர்‌ 
அவர்களுக்காக வழக்காடி, அவர்களைக்‌ 
கொள்ளையிடுகிறவர்களுடைய 
பிராணனைக்‌ கொள்ளையிடுவார்‌' 
(நீதி 22:22,23), 


தேவன்‌ தம்முடைய பரிசுத்த 
வாசஸ்தலத்தில்‌ வாசம்பண்ணுகிறார்‌. 
தம்முடைய ஸ்தலத்தில்‌, தம்முடைய 
சமுகத்திற்கு முன்பாக ந 
ஏறெடுக்கப்படுகிற ்‌ 
ஜெபங்களுக்கும்‌ செவிகொடுக்கிறார்‌. 
நம்முடைய வேண்டுதல்களையும்‌ 
விண்ணப்பங்களையும்‌ கேட்டு அவற்றிற்கு 
பதில்‌ கொடுக்கிறார்‌ நாம்‌ 
வேண்டிக்கொள்வதற்கும்‌, நினைப்பதற்கும்‌ 
நம்மை 





ழ்‌ நள 
யாய 


நாம்‌ கர்த்தரைத்‌ துதிப்பதற்கு 
அவருடைய பரிசுத்த வாசஸ்தலத்திற்குப்‌ 
போகவேண்டும்‌. தேவனுடைய 
சுபாவங்களை அறிந்துகொள்வதற்கு 
வேதவசனங்களையும்‌ தேவனுடைய 
பிரமாணங்களையும்‌ ம்‌ 


கண்டுபிடிப்போம்‌. 
கண்டுபிடிக்கிறவர்கள்‌ 

சந்தோஷமும்‌, சமாதானமும்‌. 
ஆசீர்வாதமும்‌ கண்டுபிடிப்பார்கள்‌. 


தனிமையானவர்களன்‌ 


தேவன்‌ தனிமையானவர்களுக்கு. 
வீடுவாசல்‌ ஏற்படுத்தி, 
கட்டுண்டவர்களை விடுதலை 
யாக்குகிறார்‌; தூரோகிகனோ வறண்ட 
பூமியில்‌ தங்குவார்கள்‌ (சங்‌ 68:6). 


நம்முடைய குடும்பங்களுக்கு 
தேவனே அஸ்திபாரமாயிருக்கிறார்‌ 
நம்முடைய குடும்பத்தை நாம்‌ கர்த்தர்மீது 
கட்டியெழுப்பவேண்டும்‌. அவரே நமக்கு 
கன்மலையான அஸ்திபாரம்‌. தேவன்‌ 
தனிமையானவர்களுக்கு வீடுவாசல்‌ 
ஏற்படுத்தித்‌ தருகிறார்‌. தனிமையில்‌ 
வாடுபவர்களுக்கு குடும்ப உறவுகளை 
உண்டுபண்ணுகிறார்‌. தூரதேசங்களில்‌ 
அகதிகளாக சுற்றித்‌ திரிபவர்களுக்கு. 
தேவன்தாமே  அடைக்கலமாயிருக்கிறார்‌. 
அவர்கள்‌ வாசம்பண்ணுவதற்கு வீடுவாசல்‌ 
ஏற்படுத்தித்‌ தருகிறார்‌. 

வாழ்வதற்கு வழியில்லாமல்‌ 
இருப்போரை தேவன்‌ கரிசனையோடு 
நோக்கிப்‌ பார்க்கிறார்‌. உதவி 
தேவைப்படுகிறவர்களுக்கு உதவி 
செய்கிறார்‌. வேலையற்றவர்களுக்கு 
வேலை கொடுக்கிறார்‌. நம்முடைய 
ஜீவியத்திற்குத்‌ தேவையான 
போஜனங்களைச்‌ சம்பாதிப்பதற்கு 
தேவையான தொழிலையும்‌ பணத்தையும்‌ 
கொடுக்கிறார்‌. தேவனே நம்முடைய 
வாழ்வுக்கு ஆதாரமாயிருக்கிறார்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை 


தேவன்‌ நீதியுள்ளவர்‌. அவர்‌ 
கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிறார்‌. 
அநீதியாக கட்டப்பட்டிருக்கிறவர்களுக்கு 
தேவனுடைய சமுகத்தில்‌ நீதியான 
விடுதலை உண்டு 
கட்டவிழ்க்கும்போது 
கட்டமுடியாது. தேவன்‌ 
விடுவிக்கும்போது, அந்த நபரை 
சங்கிலிகளாலும்‌ கட்டி அடிமைப்படுத்த 
முடியாது. தேவனுடைய கிரியைகள்‌ 
பயங்கரமானவைகள்‌. அவர்‌ 


கட்டுண்டவர்களை தம்முடைய 
வல்லமையினால்‌ விடுதலையாக்குகிறார்‌. 


இந்தப்‌ பூமியிலே நீதிமான்களும்‌ 
இருக்கிறார்கள்‌. துரோகிகளும்‌, 
இருக்கிறார்கள்‌. தேவன்‌ நீதிமான்களை 
ஆசீர்வதிக்கிறார்‌. துரோகிகளைத்‌ 
தண்டிக்கிறார்‌. நீதிமான்களுக்கு 
வீடுவாசல்‌ ஏற்படுத்தித்‌ தருகிறார்‌. 
துரோகிகளையோ வறண்ட பூமியில்‌ 
தங்குமாறு. தண்டிக்கிறார்‌. அவர்கள்‌ 


ங்குமிடத்தில்‌. ர்க ம்‌ 
இல வறம்‌ ரல்‌ பட்‌ 


துரோகிகள்‌ அநியாயத்தினாலும்‌, 
தங்கள்‌ புயபலத்தினாலும்‌ துரோகம்‌ 
செய்து, அக்கிரமம்‌ செய்து பொருள்‌ 
சம்பாதித்தார்கள்‌. அவர்கள்‌ சம்பாதித்தப்‌ 
பொருட்களை அவர்களால்‌ அனுபவிக்க 
முடியாது. துன்மார்க்கனுடைய ஐசுவரியம்‌ 
அவனுக்குச்‌ சித்திக்காது. அவனுக்கு 
எந்தவிதமான. நன்மையும்‌ தராது. அவன்‌ 
ஆசிர்வாதமில்லாத வறண்ட பூரியில்தான்‌ 
தங்குவான்‌. மற்றவர்களுடைய 
இரத்தத்தைச்‌ சிந்தியவன்‌ தன்னுடைய 
இரத்தத்தைச்‌ சிந்துவான்‌. இது 
தேவனுடைய நீதி. இது அவருடைய 
நீதியான நியாயத்தீர்ப்பு. 


தேவனுடைய கிரியை 
சங்‌ 68 : 7-14 


சங்‌ 68:7. தேவனே, நீர்‌ உம்முடைய 


ஜனங்களுக்கு முன்னே சென்று, 
அவாத்‌ வெளியிலே. 


(த்தர 
'நடத்துவருகையில்‌, (சேலா) 





ழ்‌ நவள 


சங்‌ 68:8. பூமி அதிர்த்தது; தேவனாகிய 


முன்பாகவே இத்தச்‌ சீனாய்‌ மலையும்‌ 
அசைந்தது. 


தேவனே, சம்பூரண 
'பெய்யப்பண்ணினீர்‌; 
உ 


௬தந்தரத்தைத்‌ திடப்படுத்தினீர்‌. 


சுங்‌ 68:10. உம்முடைய மந்தை அதிலே 
தங்கியிருத்தது; தேவனே, உம்முடைய 
'தயையினாலே ஏழைகளைப்‌ 
பராமரிக்கிறீர்‌. 


சங்‌ 68:11. ஆண்டவர்‌ வசனம்‌ த்தார்‌; 
அதைப்‌ பிரசித்தப்படுத்துகிறவர்களின்‌. 
கூட்டம்‌ மிகுதி. 


சுங்‌ 6812. சேனைகளின்‌ ராஜாக்கள்‌. 
தத்தளித்து ஓடினார்கள்‌; 
வீட்டிலிருந்து ஸ்திரீயானவன்‌ 
கொள்ளைப்பொருளைப்‌ பங்கிட்டான்‌. 


சுங்‌ 68:18. நீங்கள்‌ அடுப்பினடியில்‌ 
கிடத்தவர்களா யிருத்தாலும்‌, 
வெள்ளியால்‌ அலங்கரிக்கப்பட்ட. 
புதாச்சிறகுகன்‌ போலவும்‌, பசும்யொன்‌ 


திறமாகிய அதின்‌ இறகுகவின்‌. 
காயலாகவும்‌ இருப்பீர்கள்‌. 


சுங்‌ 68:14. சர்வவல்லவர்‌ அதில்‌ 
ராஜாக்களைச்‌ சிதறடித்தபோது, அது 
சல்மோன்‌ மலையின்‌ உறைந்த 
மழைபோல்‌ வெண்மையாயிற்று. 


அவாந்தரவெளி. 


தேவனே, நீர்‌ 
ஜனங்களுக்கு 
சென்று, அவாத்தரவெளியிலே. 
நடந்துவருகையில்‌, (சேலா) பூமி 
அதிர்ந்தது; தேவனாகிய உமக்கு 
முன்பாக பொழிந்தது; 
இஸ்ரவேலின்‌ தேவனாயிருக்கிற 
தேவனுக்கு முன்பாகவே இத்தச்‌ சீனாய்‌. 
மலையும்‌ அசைத்தது (சங்‌ 68:7,8). 


உம்முடைய 
முன்னே 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம 


PUBLISHERS 


நாம்‌ தேவனிடமிருந்து புதிய 
கிருபைகளையும்‌ புதிய இரக்கங்களையும்‌ 
பெற்றுக்கொள்ளவேண்டும்‌. நாம்‌ 
ஏற்கெனவே பெற்றுக்கொண்ட பழைய 
கிருபைகளையும்‌ இரக்கங்களையும்‌ 
மறந்துவிடக்கூடாது. பழையதையும்‌ 
நினைவில்‌ வைத்திருக்கவேண்டும்‌. 
புதியதையும்‌  பெற்றுக்கொள்ளவேண்டும்‌. 
நம்முடைய இருதயம்‌ கர்த்தருக்குள்‌ 
புதுப்பிக்கப்படவேண்டும்‌. கர்த்தருக்கு 
நன்றியுள்ள பிள்ளையாக 
ஜீவிக்கவேண்டும்‌. நாம்‌ எப்போதுமே 
கர்த்தருக்கு;  பிரியமானவர்களாகவும்‌, 
பிரயோஜனமானவர்களாகவும்‌ இருக்க 
வேண்டும்‌. தேவன்‌ நமக்குச்‌ 
செய்த நன்மைகளை ஒருபோதும்‌ 
மறந்துவிடக்கூடாது. 


தேவன்‌ 
ஜனங்களை 
வழி டத்தினார்‌. 


தாமே இஸ்ரவேல்‌ 
வனாந்தரத்தின்‌ வழியாக 

இது ஒரு சாதாரண 
பிரயாணமல்ல. யுத்தவீரர்கள்‌ வரிசை 
வரிசையாய்‌ அணிவகுத்து 
செல்வதுபோன்ற அணிவகுப்பு. அவர்கள்‌ 
யுத்தவீரர்களைப்போல. கொடிகளைப்‌ 
பிடித்துக்கொண்டு, சேனைத்திரளாய்ப்‌ 
புறப்பட்டுப்போனார்கள்‌. கர்த்தரே 
சேனைகளின்‌ அதிபதி. தேவன்‌ 
அவாந்தரவெளியிலே, தம்முடைய 
ஜனங்களுக்கு முன்பாக நடந்துபோனார்‌. 
அப்போது பூமியதிர்ந்தது. 


மலையிலே தேவன்‌ 
மகிமையுள்ள பிரசன்னத்தை 
இஸ்ரவேல்‌ ஜனங்களுக்கு 
வெளிப்படுத்தினர்‌. இதற்கு முன்பு 
தேவனுடைய மகிமையை அவர்கள்‌ 
பார்த்ததுரில்லை அவர்கள்‌ அவருடைய 
சத்தத்தைக்‌ கேட்டதுமில்லை. அது 
மாத்திரமல்ல இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 
தேவனுடைய மகிமையை பார்த்ததுபோல 


வேறு எந்த ஜாதியாரும்‌ அவருடைய 
மகிமையைப்‌ பார்த்ததில்லை. 


சீனாய்‌ 
தம்முடைய 





ழ்‌ நவள 
யாய 


“தேவன்‌ மனுஷனைப்‌. 
சிருஷ்டித்த நாள்முதல்‌, - 


பூமியிலே 
உனக்கு முன்‌ 
அதின்‌ 

மறுமுனைமட்டுமுள்ள எவ்விடத்திலாகிலும்‌ 
இப்படிப்பட்ட பெரிய 
நடந்ததுண்டோ, இப்படிப்பட்ட 
கேள்விப்பட்டதுண்டோ; அக்கினியின்‌ 
நடுவிலிருந்து பேசுகிற தேவனுடைய 
சத்தத்தை நீ கேட்டது போல, யாதொரு 
ஜனமாவது கேட்டதும்‌ உயிரோடிருந்ததும்‌ 
உண்டோ” (உபா 4:32,33). 

சீனாய்‌ மலை மிகப்பெரிய பர்வதம்‌ 
இது நல்ல உயரமும்‌ அகலமும்‌ 
நீளமுமுள்ளது. ஆனாலும்‌ தேவனுடைய 
பிரசன்னத்தினாலே சீனாய்‌ மலை 
அதிர்ந்தது. 

கர்த்தாவே, நீர்‌ சேயீரிலிருந்து 
புறப்பட்டு, ஏதோமின்‌ வெளியிலிருந்து 
நடந்துவருகையில்‌, பூமி அதிர்ந்தது. 
வானம்‌ சொரிந்தது, மேகங்களும்‌ 
தண்ணீராய்ப்‌ பொழிந்தது. கர்த்தருக்கு 
முன்பாகப்‌ பர்வதங்கள்‌ கரைந்தது: 
இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தருக்கு 
முன்பாக சீனாயும்‌ கரைந்தது” 
[நியா 5:47. 


“கர்த்தர்‌ சீனாயிலிருந்து எழுந்தருளி, 
சேயீரிலிருந்து அவர்களுக்கு உதயமானார்‌: 
பாரான்‌. மலையிலிருந்து 


பிரகாசித்து, பதினாயிரங்களான 
பரிசுத்தவான்களோடே பிரசன்னமானார்‌; 


அவர்களுக்காக கண்டல்‌ 
பிரமாணம்‌ அவருடைய 


கரத்திலிருந்து புறப்பட்டது” (உபா 332) 


“தேவன்‌ தேமானிலிருந்தும்‌ பரிசுத்தர்‌ 
பாரான்‌ பர்வதத்திலிருந்தும்‌ வந்தார்‌: 
சேலா. அவருடைய மகிமை வானங்களை 
மூடிக்கொண்டது: அவர்‌ துதியினால்‌ பூரி. 
நிறைந்தது' (ஆப 3:3). 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை 


பூமி 
தேவஜனங்களுடைய 
வர்த்திக்கப்பண்ணுகிறது. 
கர்த்தர்மீது 


விசுவாசம்‌. 
அவர்கள்‌ 
தாங்கள்‌ வைத்திருக்கும்‌ 
விசுவாசத்தில்‌ உற்சாகமாயிருக்கிறார்கள்‌. 
கர்த்தரை நம்பி அவரையே 
சார்ந்திருக்கிறார்கள்‌. இஸ்ரவேல்‌ 
ஜனங்கள்‌ கானான்‌ தேசத்திலே 
அதத கன்டும்‌ இது தேவனுடைய 
தம்‌. 


அவர்களுடைய  ஆசீர்வாதத்தின்‌: 
வழியில்‌ எவ்வளவு பெரிய பர்வதங்கள்‌ 
தடையாகயிருந்தாலும்‌, அவற்றை தேவன்‌ 
தம்முடைய வல்லமையினால்‌ 
நக்கப்போடுார அதை அதிரச்‌ செய்வார்‌. 

மலையை அசைத்தவர்‌, நமக்குத்‌ 
க யாகயிருக்கிற எந்தப்‌ பர்வுதத்தையும்‌ 


அசைப்பார்‌. டய கர்த்தர்‌ தாமே 
தடைகளை ந்கபபடுகிறார்‌ 


தேவன்‌ தம்முடைய பிள்ளைகளை 
வனாந்தரத்திலே வழிநடத்தி வருகையில்‌ 
பூமியர்ந்தது. தேவனுக்கு முன்பாக 
வானம்‌ பொழிந்தது. இஸ்ரவேலின்‌ 
தேவனாயிருக்கிற தேவனுக்கு முன்பாகவே 
இந்த சீனாய்‌ மலையும்‌ அசைந்தது. 


சுதந்தரம்‌ 


தேவனே, 
மழையைப்‌: 
இனைத்துப்போன 
சுதந்தரத்தைத்‌ திடப்படுத்தினீர்‌. 
உம்முடைய மந்தை அதிலே 
தங்கியிருந்தது; தேவனே, உம்முடைய 
தயையினாலே. ஏழைகளைப்‌: 
பராமரிக்கிறீர்‌ (சங்‌ 68:9,10). 


சம்பூரண 
பெய்யப்பண்ணினிர்‌; 
உமது 


தேவன்‌ தம்முடைய ஜனங்களுக்கு. 
வனாந்தாத்திலும்‌ கானான்‌ தேசத்திலும்‌ 
ஆறுதலான வாசஸ்தலங்களை 
உண்டுபண்ணினார்‌. அவர்கள்‌ 
தங்கியிருந்த இடத்தில்‌ தேவன்தாமே 
அவர்களுக்கு சம்பூரண மழையைப்‌ 
பெய்யப்பண்ணினார்‌. தேவன்‌ தம்முடைய 
தயையினால்‌ ஏழைகளைப்‌ பராயரிக்கிறார்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 
வனாந்தரத்திலே பாளையத்தில்‌ 
தங்கியிருந்தார்கள்‌. தேவன்‌ அவர்களைப்‌ 
'போஷிப்பதற்காக அனுதினமும்‌ 
வானத்திலிருந்து மன்னாவைப்‌ 
பெய்யப்பண்ணினார்‌. அவர்களுக்கு 
இறைச்சியைக்‌ கொடுப்பதற்காக 
காடைகளையும்‌ அனுப்பினார்‌. 
உயரத்திலுள்ள 
கட்டளையிட்டு, 


“அவர்‌ 
மேகங்களுக்குக்‌ 
வானத்தின்‌ கதவுகளைத்‌ திறந்து, 
மன்னாவை அவர்களுக்கு ஆகாரமாக 
வருஷிக்கப்பண்ணி, வானத்தின்‌ 
தானியத்தை அவர்களுக்குக்‌ கொடுத்தார்‌” 
(சங்‌ 78:23-24). 


"ஆகாசத்திலே கீழ்காற்றை 
வரப்பண்ணி, தம்முடைய வல்லமையினால்‌. 
தென்றலையும்‌ வீசச்செய்து, மாம்சத்தைத்‌ 
தூளத்தனையாயும்‌, சிறகுள்ள 
பறவைகளைக்‌ கடற்கரை 
மணலத்தனையாயும்‌ வருவிக்கப்பண்ணி. 
அவைகளை அவர்கள்‌ பாளயத்தின்‌ 
நடுவிலும்‌ அவர்கள்‌ கூடாரங்களைச்‌ 
சுற்றிலும்‌ இறங்கப்பண்ணினார்‌. அவர்கள்‌ 
புசித்துத்‌ திருப்தியடைந்தார்கள்‌" 
(சங்‌ 78:26-29). 

இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ கானான்‌ 
தேசத்திலே குடியிருந்தபோது தேவன்‌ 
தாமே இவர்களுடைய தேவைகளைச்‌ 
சந்தித்தார்‌. கானான்‌ தேசம்‌ பாலும்‌ 
தேனும்‌ ஓடுகிற தேசம்‌. அது வானத்தின்‌ 


மழைத்தண்ணீரைக்‌ குடிக்கும்தேசம்‌ 
(உபா 1141. 


தேவன்‌ இஸ்ரவேல்‌ ஜனங்களுக்காக 
ஆவிக்குரிய ஆசர்வாதங்களையும்‌ 
கொடுக்கிறார்‌. கிருபையின்‌ சுவிசேஷமும்‌. 
கிருபையின்‌ ஆவியானவரும்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனங்கள்மீது மழையைப்போல. 
பெய்கிறார்கள்‌. அவர்களுக்கு 
தேவனுடைய கிருபை க 
கிடைக்கிறது. அவர்கள்‌ 
சுதந்தரத்தில்‌ இண்த்தப் போயிருந்தான்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை OODNENIS 


PUBLISHERS 


தேவனோ இளைத்துப்போன தம்முடைய 
சுதந்தரத்தை அவர்களுக்குத்‌ 
திடப்படுத்தினார்‌. தேவனுடைய மந்தை 
அவர்களுடைய 
தங்கியிருந்தது. தேவன்‌ 
ஜனக்கு... 
வாக்குத்தத்தத்தையும்‌. 
உறுதிபண்ணினார்‌. 
“வானங்களே, 
சொரியுங்கள்‌; 
நீதியைப்‌ பொழியக்கடவது; 
திறவுண்டு, இரட்சிப்பின்‌ கனியைத்தந்து 
நீதியுங்கூட விளைவதாக; கர்த்தராகிய 
நான்‌ இவைகளை உண்டாச்குகிறேன்‌"' 
(ஏசா 45:8). 


உயர 


ஆண்டவர்‌ வசனம்‌ தந்தார்‌ 


ஆண்டவர்‌ வசனம்‌ தந்தார்‌; 
அதைப்‌ பிரசித்தப்படுத்துகிறவர்களின்‌. 
கூட்டம்‌ மிகுதி. சேனைகளின்‌ 
ராஜாக்கள்‌ தத்தளித்து ஓடினார்கள்‌; 
வீட்டிலிருந்து. ஸ்திரீயான வன்‌ 
கொள்ளைப்பொருளைப்‌ பங்கிட்டான்‌. 
(சங்‌ 681112). 


இஸ்ரவேல்‌ ஜனத்தாருக்கு அநேக 
சத்துருக்கள்‌ இருந்தார்கள்‌. அவர்கள்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரர்மீது 
இந்த 
இஸ்ரவேல்‌ 
அவர்களுடைய 
ஜெயத்தைக்‌ 
ஆண்டவர்‌ 
தந்தார்‌ 
கர்த்தரே 
அதிபதியாயிருக்கிறார்‌. 
கர்த்தரைக்‌ குறிக்கிற 
தரே இஸ்ரவேலருக்கு. 


யுத்தம்பண்ணினார்கள்‌. 
யுத்தங்களில்‌ தேவன்தாமே 
புத்திரருக்கு. 
சத்துருக்களிடமிருந்து 
கட்டளையிட்டார்‌. 
இஸ்ரவேலருக்கு வசனம்‌. 
அவர்களுடைய சேனைக்கு 
சேனையின்‌ 
வசனம்‌ என்பது 
வார்த்தை... 
னை! 





ழ்‌ நயனா 
யாய 


வாக்குத்தத்தங்களைக்‌ 
தேவன்‌ தம்முடைய 
அவர்களுக்குக்‌ 

சங்கீதக்காரர்‌ 
“ஆண்டவர்‌ வசனம்‌ 
சொல்லுகிறார்‌. கர்த்தருடைய 
அவர்களுக்குள்‌ வந்தது. 


ஆண்டவருடைய 
பிரசித்தப்படுத்துகிறவர்களின்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
அதிகமாயிருக்கிறது. 
வசனத்தைப்‌ 


வார்த்தையையும்‌ 
கொடுத்தார்‌. 
சத்தியத்தை, 
தந்தார்‌” என்று 
வார்த்தை 


இந்தச்‌ 


வசனத்தைப்‌ 
கூட்டம்‌ 
மத்தியில்‌ 
கர்த்தருடைய 
பிரசங்கிக்கிற 
பிரசங்கியார்களும்‌ தீர்க்கதரிசிகளும்‌, 
தீர்க்கதரிசினிகளும்‌ இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
மத்தியிலே அநேகர்‌ எழும்பினார்கள்‌. 
சேனைகளின்‌ ராஜாக்கள்‌ 
தத்தளித்து ஓடினார்கள்‌. இஸ்ரவேல்‌ 
ஜனத்தின்மீது  யுத்தம்பண்ணாமலேயே 
தோற்று ஓடிப்போனார்கள்‌. தோற்று 
ஓடிப்போனவர்கள்‌ திரும்பி வரவேயில்லை. 
அப்போது வீட்டிலிருந்த ஸ்திரீயானவள்‌ 
கொள்ளைப்‌ பொருளை பங்கிட்டாள்‌. 
பொதுவாக புருஷர்களும்‌, 
யுத்தவீரர்களும்‌ கொள்ளைப்‌ பொருளைப்‌ 
பங்கிடுவது வழக்கம்‌. 
“இந்தக்‌ காரியத்தில்‌ உங்கள்‌ சொற்‌ 
கேட்க யார்‌ சம்மதிப்பான்‌? மத்தத்தற்கும 


அவ்வளவு 
இருந்தவர்களுக்கும்‌ 
கிடைக்கவேண்டும்‌: 


பங்கிடுவார்களாக 
சாமு 30:24) 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம 


PUBLISHERS 


ஆனால்‌ 
ஸ்திரீயானவள்‌ 
பங்கிடுகிறாள்‌. கொள்ளைப்பொருள்‌ 
மிகவும்‌ தாராளமாயிருக்கிறது என்பதையே 


இங்கோ வீட்டிலிருந்து 
கொள்ளைப்பொருளை 


'யானவள்‌ 
றாள்‌. 


சர்வவல்லமையுள்ள. தேவன்‌ 
ராஜாக்களை சிதறடிக்கிறார்‌. சபைக்கு. 
விரோதமாய்‌ எழும்பிமிருக்கும்‌ 
சத்துருக்களை கர்த்தர்‌ தாமே சிதறடிப்பார்‌. 
அப்போது சபையானது சல்மோன்‌ 
மலையின்‌ உறைந்த மழைபோல்‌ 
வெண்மையாகும்‌. சபை பரிசுத்தமாகும்‌. 
தேவனுடைய கிருபையினாலும்‌ 
இரக்கத்தினாலும்‌ சபை சுத்திகரிக்கப்படும்‌. 
புதுப்பிக்கப்படும்‌. சபையிலுள்ள 
துன்மார்க்கரையெல்லாம்‌. கர்த்தர்‌ 
அடிக்கும்போது, கர்த்தருக்குப்‌ 
பயந்தவர்கள்‌ துன்மார்க்கதைவிட்டு விலகி, 
தங்கள்‌ பரிசுத்தத்தைக்‌ காத்துக்‌ 
கொள்வார்கள்‌. விசுவாசிகளுடைய 
ஜீவியத்தில்‌ கர்த்தர்‌ 
ஜெயம்கொடுக்கும்போது, அவர்கள்‌ 
தங்கள்‌ பரிசுத்தத்தில்‌ வளர்ச்சி 
பெறவேண்டும்‌. பக்தியில்‌ வளர்ச்சி 
பெறவேண்டும்‌. 


நம்முடைய 


வீட்டிலிருந்த 


ககக கப்பு 


கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்து நமக்காக 
யுத்தம்பண்ணுகிறார்‌. நம்முடைய 
ஆவிக்குரிய சத்துருக்களால்‌ கர்த்தரோடு 
யுத்தம்பண்ணமுடியாது. கிறிஸ்துவானவர்‌ 
சத்துருக்களைச்‌ சிதறடிக்கிறார்‌. 
அவர்களும்‌ சிதறி ஓடிப்போகிறார்கள்‌. 
தேவனுடைய ஐனத்துக்கு விரோதமாய்‌ 
எழும்புகிறவர்களை கர்த்தர்‌ 
அதம்பண்ணிப்போடுகிறார்‌. சத்துரு 
பலவீனப்பட்டிருக்கும்போது நாம்‌. 
பரிசுத்தத்தில்‌ பலப்படவேண்டும்‌. 





ழ்‌ நவள 
ஈயா 
அடுப்பினடியில்‌ கிடந்தவர்கள்‌ 


நீங்கள்‌ அடுப்பினடியில்‌. 
கிடத்தவர்களாயிருந்தாலும்‌, 
வெள்ளியால்‌ அலங்கரிக்கப்பட்ட 
புறாச்சிறகுகன்‌ போலவும்‌, பசும்பொன்‌ 
திறமாகிய அதின்‌  இறகுகளின்‌ 
சாயலாகவும்‌ "இருப்பீர்கள்‌. 
சர்வவல்லவர்‌ அதில்‌ ராஜாக்களைச்‌ 
சிதறடித்தபோது, அது சல்மோன்‌ 
மலையின்‌ உறைந்த மழைபோல்‌. 
வெண்மையாயிற்று (சங்‌ 68:18,14). 

இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ மிகவும்‌ 
தாழ்மையான நிலமையிலிருந்து உயர்ந்த 
நிலமைக்கு ஒயர்த்தப்பட்டிருக்கிறார்கள்‌. 
கர்த்தர்‌ அவர்களை எளிய 
வாழ்விலிருந்து செழிப்பான வாழ்வுக்கு 
உயர்த்தியிருக்கிறார்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனங்கள்‌ பல வருஷங்களாக எகிப்து 
தேசத்திலே அடிமைகளாகயிருந்தார்கள்‌. 
கர்த்தர்‌ அவர்களை விடுவித்து கானான்‌ 
தேசத்திலே குடியேற்றினார்‌ 
அதன்பின்பும்‌ பல தேசத்தார்‌ அவர்களை 
ஒடுக்கினார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 
தேசத்தார்‌ மத்தியிலே 
பாத்திரங்களைப்‌ 
பிரயோஜனமற்றவர்களாயிருந்தார்கள்‌. 
அழுக்குகூடைகளுக்கு 
குடியிருந்தார்கள்‌. தேவனோ 
தோளை சுமைக்கு 
அவர்கள்‌ கைகளை 
நீங்கலாக்கிவிட்டார்‌ (சங்‌ 81:6) 


தாவீதின்‌ காலத்தில்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனங்கள்‌ வாழ்ந்து செழித்திருந்தார்கள்‌. 
அக்காலத்து உலகவரலாற்றில்‌, தாவீதின்‌ 
ராஜ்யமே செழிப்பான  ராஜ்யமாய்ப்‌ 
பிரசித்திப்‌ பெற்று விளங்கிற்று. இஸ்ரவேல்‌ 
ஜனங்கள்‌, தாவீதின்‌ ஆட்சிக்காலத்தில்‌, 
வெள்ளியால்‌. அலங்கரிக்கப்பட்ட 
புறாசிறகுகளைப்போல்‌ இருந்தார்கள்‌. 
பசும்பொன்‌ நிறமாகிய அதின்‌ சிறகுகளின்‌ 
சாயலாகவும்‌ இருந்தார்கள்‌. அவர்கள்‌ 
ஒரு காலத்தில்‌ ப்‌ 

ாலமாயிருந்தார்கள்‌ ம்‌ 
ள்ளன வேள்‌ ள்‌! 


புறஜாதி 
உடைந்த 
போல 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை 


QOODNENS 
PUBLISHERS 


அடுப்பின்‌ கரியெல்லாம்‌ அவர்கள்‌ சரீரம்‌ 
முழுவதும்‌ இருந்தது. ஆனால்‌ தேவனோ 
வெள்‌! 
பு 


இயேசுகிறிஸ்துவின்‌ 
விக்கிரகங்களை 

புறஜாதி ஜனங்கள்‌, 
விக்கிரகாராதனையை 
ஒன்றான மெய்த்தேவனாகிய 
இயேசுகிறிஸ்துவை மாத்திரம்‌ 
ஆராதித்தார்கள்‌. அவர்களுடைய பழைய 
பாவஜீவியம்‌ நீக்கப்பட்டு பரிசுத்தமாய்‌ 
ஜீவிப்பார்கள்‌. விக்கிரகங்களையும்‌, 
மரத்தையும்‌. கல்லையும்‌ ஆராதித்தவர்கள்‌ 
இனிமேல்‌. இயேசுகிறிஸ்துவை 
ஆவியோடும்‌ உண்மையோடும்‌ 


தொழுதுகொள்வார்கள்‌. கிறிஸ்துவுக்கு 
ஊழியம்‌ செய்வார்கள்‌. 


விட்டுவிட்டு, 


புறஜாதி மார்க்கத்திலிருந்து 
இரட்சிக்கப்பட்டவர்களின்‌ ஜீவியத்தில்‌ 
ஆவியின்‌ கனிகள்‌ வெளிப்படும்‌, 
கர்த்தருக்குப்‌ பயந்து பரிசுத்தமாய்‌ 
ஜீவிப்பார்கள்‌. அவர்களுடைய உள்ளான 
அலங்காரமும்‌, அழகும்‌ உலகத்தாருக்கு 
நன்றாகத்‌ தெரியவரும்‌. 


இயேசுகிறிஸ்து தம்முடைய 
ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும்போது 
சத்துருக்களை சிதறடிப்பார்‌. தேவன்‌ 
சர்வவல்லவர்‌. அவர்‌ ராஜாக்களை 
சிதறடிப்பார்‌. தேவனுடைய 
ராஜ்யத்திலிருந்து சத்துருக்களை 
சிதறடிக்கும்போது, அவருடைய 
ராஜ்யத்தில்‌ பரிசுத்தமும்‌ நிரம்பியிருக்கும்‌. 
பாவமும்‌ அக்கிரமமும்‌ விலகிப்போகும்‌. 
அது சல்மோன்‌ மலையின்‌ உறைந்த 
மலைபோல்‌ வெண்மையாகும்‌. 


தேவனுடைய பிரசன்னம்‌ 
சங்‌ 68 : 15-21 


சங்‌ 68:15. தேவாபர்வதம்‌ பாகான்‌ 
பர்வதம்‌ போலிருக்கிறது; பாகான்‌ 
பர்வதம்‌ உயர்த்த சிகரங்களூள்னது. 





ழ்‌ ளான 
யாய 


சங்‌ 68:18. உயர்த்த சிகரமுன்ன 
பர்வதங்கனே, ஏன்‌ துன்ளுகிறீர்கன்‌; 
த்‌ பர்வதத்தில்‌ வாசமாயிருக்க 
விரும்பினார்‌; ஆம்‌, 
இதிலே என்றென்றைக்கும்‌. 
வாசமாயிருப்பார்‌. 
கங்‌ 68:17. தேவனுடைய 
இரதங்கள்‌ பதினாயிரங்களும்‌, 
ஆயிரமாயிரங்களுமாயிருக்கிறது; 
ஆண்டவர்‌ பரிசுத்தஸ்தலமான 
சீனாயிலிருந்த வண்ணமாய்‌. 
அவைகளுக்குன்‌ இருக்கிறார்‌. 


சங்‌ 68:18. தேவரீர்‌ உன்னதத்திற்கு. 
ஏறி, சிறைப்பட்டவர்களைச்‌. 


சிறையாக்கிக்‌  கொண்டுபோனீர்‌; 
தேவனாகிய கர்த்தர்‌ மனுஷருக்குன்‌ 
வாசம்பண்ணும்‌ பொருட்டு, 
துரோகிகளாகிய மனுஷர்களுக்காகவும்‌ 
வரங்களைப்‌ பெற்றுக்கொண்டீர்‌. 


சங்‌ 8819. எந்நாளும்‌ ஆண்டவருக்கு. 
ஸ்தோத்திரமுண்டாவதாக; நம்மேல்‌ 
பாரஞ்சுமத்தினாலும்‌ நம்மை 
இரட்சிக்கிற தேவன்‌ அவரே. (சேலா) 
சுங்‌ 68:90, 


நம்முடைய 
இரட்சிப்பை 


தேவனாயிருக்கிறார்‌; 
கர்த்தரால்‌ மரணத்திற்கு. 
வழிகளுண்டு. 


சுங்‌ 6821. மெய்யாகவே தேவன்‌ 
தம்முடைய சத்துருக்களின்‌ சிரசையும்‌ 
தன்‌. அக்கிரமங்களனில்‌ துணிந்து 
நடக்கிறவனுடைய மயிருன்ன 
உச்சுத்தலையையும்‌ உடைப்பார்‌. 


தேவபர்வதம்‌ 


தேவபர்வதம்‌ பாகான்‌ பர்வதம்‌. 
போலிருக்கிறது; பாசான்‌ பர்வதம்‌ 
உயர்த்த சிகரங்களுன்னது. உயர்த்த 
சிகரமுன்ன பர்வதங்கனே, ஏன்‌ 
துள்ளுகிறீர்கன்‌; இத்தப்‌ பர்வதத்தில்‌ 
வாசமாயிருக்க தேவன்‌ விரும்பினார்‌; 
ஆம்‌, கர்த்தர்‌ இதிலே 
என்றென்றைக்கும்‌ வாசமாயிருப்பார்‌ 
(சங்‌ 68:15,16). 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மமம்‌ 


PUBLISHERS 


தேவனைத்‌ துதிக்கிறார்‌. 
வாசமாயிருக்கிற 
கர்த்தர்‌ நம்முடைய 
துதிகளுக்கும்‌ ஸ்தோத்திரங்களுக்கும்‌ 
பாத்திரராயிருக்கிறார்‌. “சீயோனில்‌: 
வாசமாயிருக்கிற கர்த்தரைக்‌ 
கீர்த்தனம்பண்ணி, அவர்‌ செய்கைகளை 
ஜனங்களுக்குள்ளே அறிவியுங்கள்‌" 
(சங்‌ 9) தேவன்‌ சீயோனில்‌ 
வாசமாயிருப்பதினால்‌, அந்தப்‌ பர்வதம்‌ 
தேவபர்வதம்‌ என்று அழைக்கப்படுகிறது 
தாவீது சீயோன்‌ 
பாசான்‌ பர்வதத்தோடும்‌ மற்றும்‌ உயர்ந்த 
சிகரங்களுள்ள மற்ற பர்வதங்களோடும்‌ 
ஒப்பிட்டுச்‌ சொல்லுகிறார்‌ மற்ற 
பர்வதங்களோடு ஒப்பிட்டுப்‌ 
பார்க்கும்போது, சீயோன்‌ பர்வதம்‌. 
உயர்ந்த சிகரங்களுள்ள பர்வதம்‌ அல்ல. 
னாலும்‌ மற்ற எல்லா பர்வதங்களையும்‌ 
ட சீயோன்‌ பர்வதமே உயர்ந்தது, 
உன்னதமானது, விசேஷித்தது 
ஏனெனில்‌ இது தேவனுடைய பர்வதம்‌, 
சீயோன்‌ பர்வதத்தில்தான்‌ தேவன்‌ 
வாசமாயிருக்கிறார்‌. 


தாவீது 
சீயோனில்‌ 


பர்வதத்தை 


உயர்ந்த சிகரமுள்ள மற்ற 
பர்வதங்கள்‌ தங்கள்‌ உயரத்தைப்‌ 
பார்க்கிறது. சீயோன்‌ பர்வதம்‌ தங்கள்‌ 
உயரத்தைவிட தாழ்ந்தது என்பதையும்‌ 
பார்க்கிறது. இதனால்‌ மற்ற 
பர்வதங்களுக்கு பெருமை உண்டாகிறது. 
ஆணவத்தில்‌ துள்ளுகிறது. சங்கீதக்காரர்‌ 
அவற்றின்‌ பெருமையை அவமதிக்கிறார்‌. 
உயர்ந்த சிகரமுள்ள பர்வதங்களே ஏன்‌ 
துள்ளுகிறீர்கள்‌” என்று கேட்கிறார்‌. 

சீயோன்‌ பர்வதம்‌ உயரத்தில்‌ 
குறைவாயிருந்தாலும்‌. அது மகிமையில்‌ 
உயர்ந்தது. தேவனுடைய பிரசன்னம்‌ 
சீயோன்‌ பர்வதத்திலிருக்கிறது. சீயோன்‌ 
பர்வதத்தில்‌ வாசயாயிருக்க தேவன்‌ 
விரும்புகிறார்‌. இது தேவனால்‌ 
தெரிந்தெடுக்கப்பட்ட பர்வதம்‌. சீயோன்‌ 
பர்வதம்‌ புதிய ஏற்பாட்டுக்காலத்து 
சுவிசேஷ சபைக்கு, 
அடையாளமாயிருக்கிறது. சீயோன்‌ 
ந்‌ கர்த்தர்‌ என்றென்றைக்கும்‌. 

ஈசமாயிருப்பார்‌. 





ழ்‌ நவள 
யாய 


சீயோன்‌. 
ஜீவனுள்ள 
நகரமாகிய 
எருசலேமினிடத்திற்கும்‌. 
ஆயிரம்‌ பதினாமிரமான 
தேவதூதர்களினிடத்திற்கும்‌, பரலோகத்தில்‌ 
பேரெழுதியிருக்கிற முதற்பேறானவர்களின்‌. 
சர்வசங்கமாகிய சபையினிடத்திற்கும்‌, 
யாவருக்கும்‌ நியாயாதிபதியாகிய 
தேவனிடத்திற்கும்‌, பூரணராக்கப்பட்ட 
நீதிமான்களுடைய ஆவிகளினிடத்திற்கும்‌, 
புது உடன்படிக்கையின்‌ மத்தியஸ்தராகிய 
இயேசுவினிடத்திற்கும்‌ ஆபேலினுடைய 
இரத்தம்‌ பேசினதைப்பார்க்கிலும்‌ 
நன்மையானவைகளைப்‌ பேசுகிற 
இரத்தமாகிய தெளிக்கப்படும்‌ 
இரத்தத்தினிடத்திற்கும்‌ வந்து 
சோந்தீர்கள்‌" (எபி 12:22-24). 


பரிசுத்த ஸ்தலமான சீனாய்‌ 


தேவனுடைய இரதங்கள்‌ 
பதினாயிரங்களும்‌, ஆயிரமாயிரங்களு 
மாயிருக்கிறது; ஆண்டவர்‌ 
பரிசுத்தஸ்தலமான சீனாயிலி. 
ருந்த வண்ணமாய்‌ அவைகளுக்குள்‌ 
இருக்கிறார்‌ (சங்‌ 68:17). 


தாவீது தேவபர்வதத்தை சீனாய்‌ 
பர்வதத்தோடு ஒப்பிட்டுச்‌ சொல்லுகிறார்‌. 
தேவன்‌ அவாந்தரவெளியிலே நடந்து 
வருகையில்‌ பூமியதிர்ந்தது. தேவனுக்கு 


முன்பாக சீனாய்‌ மவையும்‌ அசைந்தது 
(சங்‌ 688) சீனாய்‌ மலையிலே. 


தேவனுடைய  ஷேக்கைனா மகிமை 
பிரத்தியட்மாய்த்‌ தங்கியிருக்கிறது. 
தேவனுடைய தெய்வீக பிரசன்னம்‌ சீனாய்‌ 
மலையிலே காணப்படுகிறது 


தேவதூதர்கள்‌ தேவனுடைய 
இரதங்களாயிருக்கிறார்கள்‌. தேவனுடைய 
தங்கள்‌ பதினாயிரங்களும்‌, 
ஆயிரமாயிரங்களுமாயிருக்கிறது. 
தேவதூதர்களின்‌ எண்ணிக்கையை 
சரியாக எண்ண முடியாது. அவர்கள்‌ 
எண்ணிக்கையில்‌ அநேகராயிருக்கிறார்கள்‌. 
பரம எருசலேபிலே ஆயிரமாயிரமான 
தேவதூதர்கள்‌ இருக்கிறார்கள்‌ 
(எபி 12:22). 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம 


PUBLISHERS 


ஸ்தலமான 
சீனா வண்ணமாய்‌ 
அவர்களுக்குள்‌ இருக்கிறார்‌. இஸ்ரவேல்‌ 
ஜனங்கள்‌ தேவனுடைய கட்டளைகளைப்‌ 
பெற்றுக்கொண்ட பின்பு, கர்த்தருடைய 
வாசஸ்தலம்‌ சீனாய்‌ மலையிலிருந்து, 
இஸ்ரவேல்‌ தேசத்திற்கு மாறிற்று என்று 
வேதபண்டிதர்கள்‌ வியாக்கியானம்‌ 
சொல்லுகிறார்கள்‌. புதிய 
ஏற்பாட்டுக்காலத்தில்‌ இஸ்ரவேல்‌ என்பது 
தேவனுடைய பரிசுத்தவான்‌௧ளைக்‌ 
குறிக்கிற வார்த்தை. கர்த்தருடைய 
பிள்ளைகள்‌ இரண்டுபேர்‌ அல்லது 
மூன்றுபேர்‌ எங்கு கூடியிருக்கிறார்களோ 
ங்கு கர்த்தர்‌ க்கிறார்‌. பருடைய 
பன தமது ரிலே இருக்கிறது... 


ஆண்டவர்‌ பரிசுத்த 
யிலிருந்த 


தேவரீர்‌ உன்னதத்திற்கு ஏறி 


தேவரீர்‌ உன்னதத்திற்கு ஏறி, 
சிறைப்பட்டவர்களைச்‌. சிறையாக்கிக்‌. 


 கொண்டுபோனீர்‌; தேவனாகிய கர்த்தர்‌ 
மனுஷருக்குன்‌ வாசம்பண்ணும்‌ 
பொருட்டு, துரோகிகளாகிய 
மனுஷர்களுக்காகவும்‌. வரங்களைப்‌: 
பெற்றுக்கொண்டீர்‌ (சங்‌ 68:18). 


சீயோன்‌ மலையில்‌ தேவனுடைய 
மகிமை வெளிப்படுகிறது. தேவன்‌ பரிசுத்த 
பர்வதமாகிய சீயோன்மிதில்‌ தம்முடைய 
ராஜாவை அபிஷேகம்பண்ணி 
வைத்திருக்கிறார்‌ (சங்‌. 2:0). 
சங்கீதக்காரர்‌ தேவனைப்பற்றிச்‌ 
சொல்லும்போது அவர்‌, உன்னதத்திற்கு 
ஏறி, சிறைப்பட்டவர்களைச்‌ சிறையாக்கிக்‌ 
கொண்டுபோனார்‌ என்று சொல்லுகிறார்‌. 
அப்போஸ்தலர்‌ பவுல்‌ எபேசியருக்கு 
எழுதின நிருபத்தில்‌ இந்தச்‌ சத்தியத்தை 
எழுதுகிறார்‌. 





ழ்‌ நயனா 
பியா 


"ஆதலால்‌, அவர்‌ உன்னதத்திற்கு 
ஏறி, சிறைப்பட்டவர்களைச்‌ சிறையாக்கி, 
மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார்‌ 
என்று சொல்லியிருக்கிறார்‌” (எபே 4). 
“தேவன்‌ ஆர்ப்பரிப்போடும்‌. கர்த்தர்‌ 
எக்காள சத்தத்தோடும்‌ 
உயரஎழுந்தருளினார்‌. தேவனைப்‌ போற்றிப்‌ 
பாடுங்கள்‌, பாடுங்கள்‌: நம்முடைய 
ராஜாவைப்போற்றிப்‌ பாடுங்கள்‌, பாடுங்கள்‌" 


(சங்‌ 47:56). 


இயேசுகிறிஸ்து வானத்திற்கு 
பரமேறிப்போனது அவருடைய மகிமையை 
'வெளிப்படுத்துகிறது. கிறிஸ்து பரமேறியது 
அவருக்கு மகிமையாயிற்று, 
இயேசுகிறிஸ்து பரமேறிய பின்பு 
பாதாளத்தின்‌ வாசல்கள்மீது வெற்றி 
சிறந்தார்‌. சிறைப்பட்டவர்களை 
சிறையாக்கிக்‌ கொண்டு போனார்‌. 
'துரைத்தனங்களையும்‌ அதிகாரங்களையும்‌ 
உரிந்து கொண்டு, வெளியரங்கணன 
கோலமாக்கி, அவைகளின்மேல்‌ 
சிலுவையில்‌ வெற்றி சிறந்தார்‌' 
(கொலோ 215) 


நம்மைச்‌ சிறைப்பிடித்தவர்களை 
தேவன்‌ சிறையாக்கிக்‌ கொண்டுபோனார்‌. 
நம்மைச்‌  சிறைப்பிடித்தவர்களிடமிருந்து, 
கர்த்தர்‌ நம்மை விடுவிக்கவில்லை 
யென்றால்‌, நாம்‌ 
நித்தியகாலமாய்‌ சிறைப்பிடிக்கப்‌ 
பட்டவர்களாகவே இருப்போம்‌. ஆனால்‌. 
நம்முடைய தேவனோ, நம்மீது இரக்கம்‌ 
காண்பித்து உன்னதத்திற்கு ஏறி, 
சிறைப்பட்டவர்களை சிறையாக்கிக்‌ 
கொண்டுபோனார்‌ பாவத்தின்‌ 
வல்லபையையும்‌ சாத்தானின்‌. 
அதிகாரத்தையும்‌ தேவன்‌ 
முறித்துப்போட்டார்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ODNENIS 


PUBLISHERS 


கர்த்தராகிய இயேசுகிறிஸ்துவுக்கு, 
அவருடைய ஆவிக்குரிய 
சத்துருக்கள்மீது பரிபூரணமான வெற்றி 
உண்டாயிற்று. இயேசுகிறிஸ்து வெற்றி 
சிறந்தார்‌. அவர்‌ மூலமாய்‌, அவரை 
விசுவாசிக்கிறவர்களாகிய நாமும்‌, 
ஜெயம்‌  பெறுகிறவர்களாகயிருக்கிறோம்‌. 
“இவையெல்லாவற்றிலேயும்‌ நாம்‌ நம்மில்‌ 
அன்புகூருகிறவராலே முற்றும்‌ 
ஜெயங்கொள்ளுகிறலர்களாயிருக்கிறோமே 
ஈம 8:37). 


கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து 
உன்னதத்திற்கு ஏறி, சிறைப்பட்டவர்களை 
சிறையாக்கிக்‌ கொண்டுபோனபின்பு, 
அவர்‌ தம்முடைய 
பிள்ளைகளெல்லோருக்கும்‌ பரலோகத்தின்‌ 
வாசல்களைத்‌ திறந்துகொடுக்கிறார்‌. 
தேவனாகிய கர்த்தர்‌. மறுவருக்கள்‌ 
வாசம்பண்ணும்‌ பொருட்டு 
துரோகிகளாகிய மனுஷர்களுக்காக, 
வரங்களைப்‌ பெற்றுக்கொண்டார்‌. 


இயேசுகிறிஸ்து 
வரங்களைப்‌ 
அப்போஸ்தலர்‌ 
எழுதின 
சொல்லுகிறார்‌ 
உன்னதத்திற்கு 
சிறைப்பட்டவர்களைச்‌ 

மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார்‌ 
என்று சொல்லியிருக்கிறார்‌' 
(எபே 4:8). 


இயேசுகிறிஸ்து பிதாவினிடத்தில்‌ 
நமக்காகப்‌ பெற்றுக்கொண்டதை, 
நமக்குக்‌ கொடுக்கிறார்‌. நித்திய ஜீவனைக்‌ 
கொடுக்கும்‌ அதிகாரம்‌ இயேசு 
கிறிஸ்துவுக்குக்‌ கொடுக்கப்பட்டிருக்கிறது. 
“பிதாவே, வேளை வந்தது நீர்‌ உம்முடைய 


நமக்காக 
பெற்றுக்கொண்டதை 

பவுல்‌,  எபேசியருக்கு. 
நிருபத்தில்‌ இவ்வாறு 


அதிகாரங்கொடுத்தபடியே, 

குமாரன்‌ உம்மை மகிமைப்படுத்தும்படிக்கு 
நீர்‌ உம்முடைய குமாரனை 
மகிமைப்படுத்தும்‌' (யோவா 17:27. 





ழ்‌ ளான 
யாய 


இயேசுகிறிஸ்து மனுஷர்களுக்காக 
வரங்களைப்‌ பெற்றுக்கொண்டார்‌ என்னும்‌ 
வாக்கியத்தை வேதபண்டிதர்கள்‌ பல்வேறு. 
விதமாக வியாக்கியானம்‌ 
பண்ணுகிறார்கள்‌. இயேசுகிறிஸ்து 
தம்முடைய மாம்ச சாயலில்‌ வரங்களைப்‌ 
பெற்றுக்கொண்டார்‌. தேவனுக்கு 
ஊழியம்‌ செய்வதற்காக, நம்முடைய 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து, 
இரக்கமுள்ள பிரதான  ஆசாரியராய்‌ 
ஊழியம்‌ செய்கிறார்‌. மனுஷத்துவத்தை 
கிறிஸ்துவானவர்‌ தம்மீது சந்தோஷமாய்‌ 
ஏற்றுக்கொள்கிறார்‌. 


இயேசுகிறிஸ்து 
அன்பாயிருக்கிறார்‌ 
அவர்‌ வரங்களைப்‌ பெற்றுக்கொண்டார்‌. 
“மனுஷர்களுக்காக” என்னும்‌ வார்த்தை 
எல்லா... மனுஷரையும்‌. குறிக்கும்‌ 
வார்த்தையாகும்‌. மனுஷருக்குள்‌ 
பரிசுத்தவான்களும்‌ இருக்கிறார்கள்‌. 
துரோகிகளும்‌ இருக்கிறார்கள்‌. 
இயேசுகிறிஸ்து தம்முடைய கிருபையினால்‌. 
துரோகிகளுக்கும்‌ வரங்களைப்‌ 
பெற்றுக்கொண்டார்‌. 


மனுக்குலத்தின்மீது. 
மனுஷர்களுக்காக 


“துரோகிகள்‌” என்னும்‌ வார்த்தை 
புறஜாதி ஜனங்களைக்‌ குறிக்கலாம்‌ என்று 
வேதபண்டிதர்கள்‌ வியாக்கியானம்‌ 
சொல்லுகிறார்கள்‌. அவர்கள்‌ 

ன்மார்க்கமான 


“முன்னே 
துர்க்கிரியைகளினால்‌ 
சத்துருக்களாயும்‌ இருந்த உங்களையும்‌ 
பரிசுத்தராகவும்‌  குற்றமற்றவர்களாகவும்‌ 
கண்டிக்கப்படாதவர்களாகவும்‌ தமக்கு முன்‌ 
நிறுத்தும்டியாக அவருடைய மாம்ச 
சரீரத்தில்‌ அடைந்த மரணத்தினாலே. 
இப்பொழுது ஒப்புரவாக்கினார்‌” 
(கொலோ 1:21). 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை CONES 


PUBLISHERS 


துரோகிகள்‌ தங்களுடைய 
பாவங்களுக்காக மனம்வருந்தி, 
மனந்திரும்பி, கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
வந்து பாவமன்னிப்பு கேட்கவேண்டும்‌. 
தங்களைத்‌ தாழ்த்தவேண்டும்‌. அப்போது 
இயேசுகிறிஸ்து அவர்களுடைய சகல 
பாவங்களையும்‌ நீக்கி அவர்களை 
இரட்சிக்கிறார்‌. அவர்களுடைய 
பாவங்களை மன்னிக்கிறார்‌. 
கிறிஸ்துவானவர்‌ நம்மை 
ஆக்கினைக்குள்ளாகத்‌ தீர்ப்பதற்காக 
இந்த உலகத்திற்கு வரவில்லை. 
தம்மூலமாய்‌ நாம்‌  இரட்சிக்கப்ப. 
வேண்டுமென்பதற்காகவும்‌, நாம்‌ 
நித்திய ஜீவனைப்‌ பெற்றுக்கொள்ள 
வேண்டுபென்பதற்காகவும்‌ இயேசுகிறிஸ்து 
இந்த உலகத்திற்கு வந்தார்‌. 
ஒருகாலத்தில்‌ துரோகிகளாக 
இருந்தவர்களும்‌,  இயேசுகிறிஸ்துவின்‌ 
இரட்சிப்பின்‌ கிருபையினால்‌ 
இரட்சிக்கப்பட்டு, கர்த்தருடைய சடையில்‌ 
சேர்த்துக்‌ கொள்ளப்படுகிறார்கள்‌. 
அவர்கள்‌ விசுவாசத்தினால்‌ 
பரிசுத்தமாக்கப்‌ பட்டிருக்கிறார்கள்‌. 
பாவிகளாகவும்‌ துரோகிகளாகவும்‌ 
இருந்தவர்கள்‌ இப்போது கர்த்தருக்குள்‌ 
பரிசுத்தவான்களாயிருக்கிறார்கள்‌. 
தேவனாகிய கர்த்தர்‌ மனுஷருக்குள்‌ 
வாசம்பண்ணும்போது, மனுஷர்களுக்காக 
வரங்களைப்‌ பெற்றுக்கொண்டார்‌. இந்த 
உலகத்தில்‌ தம்முடைய ராஜ்யத்தை 
ஸ்தாபிக்க வேண்டுமென்பது கிறிஸ்துவின்‌ 
நோக்கம்‌. இதுவே அவருடைய சித்தம்‌. 


ஆண்டவருக்கு 
ஸ்தோத்திரமுண்டாவதாக 


எந்நாளும்‌ ஆண்டவருக்கு 

ஸ்தோத்திரமுண்டாவதாக; நம்மேல்‌ 

பாரஞ்சுமத்தினாலும்‌ நம்மை 

இரட்சிக்கிற தேவன்‌ அவரே. (சேலா) 

தேவன்‌ இரட்சிப்பை 

தேவனாயிருக்கிறார்‌; 

கர்த்தரால்‌ 

மரணத்திற்கு தீங்கும்‌ வழிகளுண்டு. 
(சங்‌ 68:19,20). 





ழ்‌ ளான 
யாய 


சீயோனின்‌ ராஜா மகிமையுள்ளவர்‌. 
தம்மிடத்தில்‌ வருகிற எல்லோரையும்‌ 
அவரே. இரட்சிக்கிறவர்‌. தமக்கு 
விரோதமாய்த்‌ தொடர்ந்து கலகம்‌ 
பண்ணுகிறவர்களை தேவன்‌ பட்சித்துப்‌ 
போடுகிற அக்கினியாயிருக்கிறார்‌. தம்மை 
அண்டி வருகிறவர்களையோ, தம்மிடத்தில்‌ 

ர்த்துக்கொண்டு. அவர்களை 
இரட்சித்து ஆசீர்வதிக்கிறார்‌. 


மனுஷருக்கு முன்பாக 
தீமையும்‌, ஜீவனும்‌ மரணமும்‌, 
ஆசீர்வாதமும்‌ சாபமும்‌ 
வைக்கப்பட்டிருக்கிறது. இவற்றில்‌ எதைத்‌ 
தெரிந்துகொள்ளவேண்டும்‌ என்று நாமே 
தீர்மானிக்க வேண்டும்‌. 
“விசுவாசமுள்ளவனாகி ஞானஸ்நானம்‌ 
பெற்றவன்‌ இரட்சிக்கப்‌ 
படுவான்‌; விசுவாசியாதவனோ 
ஆக்கினைக்குள்ளாகத்‌ தீர்க்கப்படுவான்‌" 
(மாற்‌ 1616). 


நன்மையும்‌ 


தேவன்‌ தம்முடைய பிள்ளைகளுக்கு 

நக ஆசீர்வாதங்களை 
வைத்திருக்கிறார்‌. அவையெல்லாம்‌ 
நமக்குரியவை. நாம்‌ 
தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்கு 
சுதந்தரவாளிகளாயிருக்கிறோம்‌ ஏற்ற 
காலத்திலே நாம்‌ அவற்றைச்‌ 
சுதந்தரித்துக்கொள்வோம்‌. தேவன்‌ 
வானத்தின்‌ பலகணிகளைத்‌ திறந்து. 
இடங்கொள்ளாமல்‌ போகுமட்டும்‌, 
தம்முடைய பிள்ளைகள்மேல்‌. 
ஆசீர்வாதத்தை வருஷிக்கப்பண்ணுவார்‌ 
(மல்‌ 310). 


வ்‌ அர்‌ 

நமக்கு நித்திய இரட்சிப்பைக்‌ கொடுக்கிற 

தேவன்‌. ஆகையினால்‌ எந்நாளும்‌ 

ஆண்டவருக்கு ஸ்தோத்திரமுண்டாவதாக 

செ அவரைத்‌ 

பாரம்‌ 

சுமத்தினாலும்‌ நம்மை க்கிற தேவன்‌ 

அவரே. நம்முடைய தேவன்‌ இரட்சிப்பை 
அருளும்‌ தேவனாயிருக்கிறார்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம 


PUBLISHERS 


ஆண்டவராகிய கர்த்தரால்‌ 

மரணத்திற்கு நீங்கும்‌ வழிகள்‌ உண்டு. 

ம்மோ! உடன்படிக்கை 

தேவனுடைய 

நாம்‌ கீழ்ப்படிந்து 

ஜீவிக்கவேண்டும்‌. தேவன்‌ தம்முடைய 

உடன்படிக்கையில்‌ உண்மையுள்ளவர்‌. 

இந்த உடன்படிக்கையின்‌ பிரகாரமாகவே 
கர்த்தர்‌ நம்முடைய தேவனாயிருக்கிறார்‌. 


உடன்படிக்கைக்கு 


சத்துருக்களின்‌ சிரசு 


மெய்யாகவே தேவன்‌ தம்முடைய 
சத்துருக்களின்‌ சிரசையும்‌ தண்‌ 
அக்கிரமங்களில்‌ துணித்து 
நடக்கிறவனுடைய மயிருன்ன 
உச்சத்தலையையும்‌ உடைப்பார்‌ 
(சங்‌ 9821). 


தேவன்‌ தம்முடைய சத்துருக்களின்‌ 
சிரசை உடைப்பார்‌. சாத்தான்‌ பழைய 
பாம்பாகயிருக்கிறான்‌ ஸ்திரீயின்‌ 
வித்தானவர்‌ சாத்தானுடைய தலையை 
நசுக்குவார்‌ என்று தேவன்‌ ஏற்கெனவே 
முன்னறிவித்திருக்கிறார்‌ (ஆதி 345). 
கர்த்தருடைய வார்த்தையின்‌ பிரகாரமாக, 
மெய்யாகவே தேவன்‌ தம்முடைய 
சத்துருக்களின்‌ சிரசை நசுக்குவார்‌. 


துணிந்து 
மயிருள்ள 
உடைப்பார்‌ 
ஒருவேளை 
குறிக்கலாம்‌. 


ம்‌ ஸனிக்கும்போது 
ர்‌ மரக்கிளையில்‌ 


தன்‌ அக்கிரமங்களில்‌ 

நடக்கிறவனுடைய 

உச்சந்தலையையும்‌ தேவன்‌ 
வாக்கியம்‌ 





ழ்‌ நள 
யாய 


மமிருள்ள உச்சந்தலை என்பது 
மிருககுணமுள்ளவர்களையும்‌ குறிக்கும்‌. 
சாத்தான்‌ கர்ச்சிக்கிற சிங்கம்போல 
சுற்றிவருகிறான்‌. அவனுடைய தலையிலும்‌ 
பிடரியிலும்‌, உச்சந்தலையிலும்‌ அதிகமாய்‌ 
மயிர்‌ இருக்கும்‌. சாத்தான்‌ தேவனுடைய 
சத்துரு, சாத்தான்‌ தன்னுடைய 
உச்சந்தலையின்‌ மமிரை நீளமாய்‌ 
வளர்க்கிறான்‌. மனுஷர்‌ தன்னுடைய 
உருவத்தைப்‌ பார்த்து 
பயப்படவேண்டுமென்பதற்காக வேஷம்‌ 
போடுகிறான்‌. கர்த்தரை யாரும்‌ 
வஞ்சிக்க முடியாது. கர்த்தருக்கு முன்பாக 
யாரும்‌ மாய்மாலம்‌ பண்ணமுடியாது. 
சத்துரு அக்கிரமங்களில்‌ துணிந்து 
நடக்கும்போது தேவன்‌ அவனைத்‌ 
தண்டிப்பார்‌. அவனுடைய மமிருள்ள 
உச்சந்தலையை உடைப்பார்‌. சத்துரு 


அழிவான்‌ 


தேவனுடைய ஜெயம்‌ 
சங்‌ 68 : 22-81 


சுங்‌ 8822 கால்கள்‌ 
சத்துருக்களின்‌. இரத்தத்தில்‌ 
பதியும்படியாகவும்‌, உன்‌ நாய்களின்‌ 
நாவு அதை நக்கும்படியாகவும்‌, 

சுங்‌ 68:23. என்னுடைய ஜனத்தைப்‌ 
பாசானிலிருந்தூ திரும்ப 
அழைத்துவருவேன்‌; அதைச்‌ சமுத்திர 
ஆழங்களிலிருத்தும்‌ திரும்ப 
அழைத்துவருவேன்‌ என்று ஆண்டவர்‌ 
சொன்னார்‌. 


என்‌: 


சுங்‌ 6824. 
நடைகளைக்‌ 


தேவனே, உம்முடைய 
கண்டார்கள்‌; என்‌ 
தேவனும்‌ என்‌ ராஜாவும்‌ பரிசுத்த 
ஸ்தலத்திலே நடத்துவருகிற 


நடைகளையே கண்டார்கள்‌. 


சுங்‌ 68:25. 
பாடுகிறவர்களும்‌, 
வீணைகனை வாசிக்கிறவர்களும்‌, 
சுற்றிலும்‌. தும்புரு. வாசிக்கிற 
கன்னிகைகளும்‌ நடத்தார்கன்‌. 


முன்னாகப்‌ 
பின்னாக. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை 


சங்‌ 68:28. இஸ்ரவேலின்‌ ஊற்றிலிருந்து 
தோன்‌ நினவர்கனே, சபைகளின்‌ நடுவே 
ஆண்டவராகிய தேவனை 
ஸ்தோத்திரியுங்கன்‌. 


சங்‌ 68:27. அங்கே அவர்களை ஆளுகிற 
சின்ன பென்யமீனும்‌, யூதாவின்‌ 
யிரபுக்களும்‌, அவர்கள்‌ கூட்டமும்‌, 
செயுலோனின்‌ பிரபுக்களும்‌, நப்தலியின்‌ 
பிரபுக்களும்‌ உண்டு. 


சங்‌ 68:28. உன்‌ தேவன்‌ உனக்குப்‌ 

பலத்தைக்‌ கட்டனையிட்டார்‌; தேவனே, 
எங்கள்‌ நிமித்தம்‌ 

உண்டுபண்ணினதைத்‌ திடப்படுத்தும்‌. 


எருகலேமிலுன்ன 

ஆலயத்தினிமித்தம்‌, 

ராஜாக்கள்‌ உமக்குக்‌ காணிக்கைகனைக்‌ 
கொண்டுவருவார்கள்‌. 


சங்‌ 68:30. "நாணலிலுன்ன 
மிருககூட்டத்தையும்‌, ஜனங்கனாகிய 
கன்றுகவோடுகூட, ரிஷப 
கூட்டத்தையும்‌ அதட்டும்‌; 
ஒவ்வொருவனும்‌ வெள்ளிப்‌ 
பணங்கனைக்‌ கொண்டுவந்து 
யணித்துகொள்ளுவான்‌; யுத்தங்களில்‌ 
மிரியப்படுகிற ஜனங்களைச்‌. 
சிதறடிப்பார்‌. 


சங்‌ 68:31. பிரபுக்கள்‌ எகிப்திலிருந்து 
வருவார்கள்‌; எத்தியோப்பியா 
தேவனை கையெடுக்கத்‌. 
தீவிரிக்கும்‌. 


நோக்கி 


சத்துருக்களின்‌ இரத்தம்‌ 


என்‌ கால்கள்‌ சத்துருக்களின்‌ 
இரத்தத்தில்‌ பதியும்படியாகவும்‌, உன்‌ 
நாய்களின்‌: நாவு அதை 
நக்கும்படியாகவும்‌, என்னுடைய 
ஜனத்தைப்‌ பாசானிலிருந்து திரும்ப 
அழைத்துவருவேன்‌; அதைச்‌ சமுத்திர 
ஆழிங்களிலிருத்தும்‌ திரும்ப 
அறைத்துவருவேன்‌ என்று ஆண்டவர்‌ 
சொன்னார்‌ (சங்‌ 68:22,23). 





ழ்‌ நள 
யாய 


தேவன்‌ தம்முடைய பிள்ளைகளுக்கு 
இரட்சிப்பை அருளும்‌ தேவனாயிருக்கிறார்‌. 
இது தேவனுடைய கிருபை 
நிரம்பிய வாக்குத்தத்தம்‌ தம்முடைய 
சத்துருக்களையும்‌, தம்முடைய 
பிள்ளைகளின்‌ சத்துருக்களையும்‌ தேவன்‌ 
சங்காரம்பண்ணி அழித்துப்‌ 
போடுவார்‌. சத்துருக்கள்மீது தம்முடைய 
பிள்ளைகளுக்கு ஜெயத்தைக்‌ 
கட்டளையிடுவார்‌. 


தேவன்‌ தம்முடைய 
பிள்ளைகளுக்காக பெரிய காரியங்களைச்‌ 
செய்வார்‌. தம்முடைய பிள்ளைகளை 
இரட்சிக்கிறவர்‌, தம்முடைய சத்துருக்களை 
சங்காரம்பண்ணவும்‌ செய்கிறார்‌. 
கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு 
ஆண்டவராகிய கர்த்தரால்‌ மரணத்திற்கு 
நீங்கலாகும்‌ வழிகள்‌ உண்டாகும்‌. 
சமுத்திரத்தின்‌ ஆழத்திலிருந்து கர்த்தர்‌ 
தாமே தம்முடைய பிள்ளைகளைப்‌ 
பாதுகாத்து உயிரோடு கொண்டு வருவார்‌. 

இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ எகிப்தின்‌ 
அடிமைத்தனத்திலிருந்தார்கள்‌. கர்த்தரோ 
அவர்களுடைய  அடிமைத்தனத்திலிருந்து 
அவர்களை மீட்டு செங்கடல்‌ வழியாக 
வழிநடத்தி வந்தார்‌ அவர்கள்‌ 
சமுத்திரங்களின்‌ ஆழங்களில்‌ நடந்தாலும்‌, 
வெட்டாந்தரையில்‌ நடப்பதுபோல நடந்து 
வந்தார்கள்‌ தேவன்‌ தம்முடைய 
ஜனத்தை சமுத்திர ஆழங்களிலிருந்து 
திரும்ப அழைத்து வந்தார்‌. 


கர்த்தர்‌ தம்முடைய ஜனங்களை 
வனாந்தரத்தில்‌ அழைத்து வந்தார்‌. 
வனாந்தரத்திலே அவர்களுக்கு 
ஏராளமான தேவைகள்‌ உண்டாயிற்று. 
அங்கே அவர்கள்‌ சுற்றி அலைந்து 
திரிந்தார்கள்‌. இஸ்ரவேல்‌ ஜனங்களுக்கு 
வனாந்தரம்‌ கர்த்தர்‌ நியமித்த தேசமல்ல. 
அவர்களை கானான்‌ தேசத்திற்கு 
அழைத்து வந்து, அங்கே அவர்களை 
குடியிருக்கச்‌ செய்யவேண்டும்‌ 
என்பதுதான்‌ கர்த்தருடைய சித்தம்‌ 
இதற்காக தேவன்‌ தம்முடைய ஜனத்தை 
பாசானிலிருந்து திரும்ப அழைத்துவந்தார்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மமம்‌ 


PUBLISHERS 


பாசான்‌ யோர்தான்‌ நதியின்‌ 
அக்கரையிலுள்ளது. அங்கு இஸ்ரவேல்‌ 
ஜனங்களுக்கு சீகோனோடும்‌. ஓகோடும்‌ 
யுத்தமுண்டாயிற்று. கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனங்களுக்காக யுத்தம்பண்ணினார்‌. 


அவர்கள்‌ பாசானைக்‌ கடந்து கானான்‌. 
தேசத்திற்கு வரவேண்டும்‌. 
நடைபெற்ற 
தம்முடைய 
கொடுத்தார்‌. 


இடையில்‌ 
யுத்தத்தில்‌ கர்த்தர்‌ 
ஜனத்திற்கு ஜெயத்தைக்‌ 


சீகோனோடும்‌, 
நடைபெற்ற யுத்தத்தில்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனங்களின்‌ கால்கள்‌ அவர்களுடைய 
சத்துருக்களின்‌ இரத்தத்தில்‌ பதிந்தது. 
அவர்களுடைய நாய்களின்‌ நாவு அந்த 
இரத்தத்தை நக்கிற்று. கர்த்தருடைய 
பிள்ளைகள்‌ சத்துருக்களுடைய 
இரத்தத்தின்மீது ஏறி நடந்தார்கள்‌. 
சத்துருக்களின்‌ இரத்தம்‌ நாய்களுக்கு 
உணவாயிற்று. 


ஓகோடும்‌ 


ஆகாபின்‌ இரத்தத்தை நாய்கள்‌ 
நக்கிற்று. வெளிப்படுத்தின விசேஷத்தில்‌ 
சத்துருக்களின்‌ இரத்தம்‌ குதிரைகளின்‌ 
கடிவாளம்‌ மட்டும்‌ வரும்‌ என்று 
முன்னறிவிக்கப்பட்டிருக்கிறது. 

“அப்பொழுது அந்தத்‌ தூதன்‌ தன்‌ 
அரிவாளைப்‌  பூமியின்மேலே நீட்டி, 
பூமியின்‌ திராட்சப்பழங்களை அறுத்து, 
தேவனுடைய  கோபாக்கினையென்னும்‌ 
பெரிய ஆலையிலே. போட்டான்‌. 
நகரத்திற்குப்‌ புறம்பேயள்ள அந்த 
ஆலையிலே அது மிதிக்கப்பட்டது: அந்த 
ஆலையிலிருந்து ஆயிரத்தறுநூறு ஸ்தாதி 
தூரத்திற்கு இரத்தம்‌ புறப்பட்டுக்‌ 
குதிரைகளின்‌ கடிவாளங்கள்மட்டும்‌ 
பெருகிவந்தது" (வெளி 14:19,20). 


கண்டார்கள்‌ 


தேவனே, 





ழ்‌ நவள 
யாய 


தேவனுடைய கிருபை மகிமையுள்ளது. 
தேவனுடைய சொந்த ஜனங்கள்‌ 
அவருடைய மகிமையுள்ள கிருபையைக்‌ 
காண்பார்கள்‌. கர்த்தருடைய பிள்ளைகள்‌ 
அவருடைய நடைகளைக்‌ கண்டார்கள்‌. 
உலகப்பிரகாரமான ஜனங்கள்‌ தேவனுடைய 
கிரியைகளை காணமாட்டார்கள்‌. 
தேவனுக்கு முக்கியத்துவம்‌ கொடுக்க 
மாட்டார்கள்‌. ஆனால்‌ கர்த்தருடைய 
பிள்ளைகளோ, தேவனுடைய பரிசுத்த 
ஸ்தலத்திலே கர்த்தர்‌ நடந்து வருகிற 
நடைகளைக்‌ காண்பார்கள்‌. 


உலகப்பிரகாரமான 
தேவனை அறியமாட்டார்கள்‌. ஆனால்‌ 
கர்த்தருடைய பிள்ளைகளோ தேவனை 
தங்கள்‌ ஜீவியத்தின்‌ ஆண்டவராகவும்‌, 
ஆத்துமாவின்‌ இரட்சகராகவும்‌ 
அங்கீகரிப்பார்கள்‌. கர்த்தரை தங்கள்‌ 
தேவனும்‌ ராஜாவுமாக  அங்கீரித்து, 
அவரைத்‌ துதிப்பார்கள்‌.  சங்கீதக்காரர்‌ 
தேவனைப்பற்றிச்‌ சொல்லும்‌, ர 
தேவனும்‌, என்‌ ராஜாவும்‌” 

சொல்லுகிறார்‌. தேவனை ்‌ 
சொந்தமாக்கிக்‌ கொள்கிறார்‌. 
சங்கீதக்காரரைப்போலவே, விசுவாசிகள்‌ 
ஒவ்வொருவரும்‌, தேவனைத்‌ தங்களுக்கு 
சொந்தமாக்கிக்கொள்ள வேண்டும்‌. 
கர்த்தரை “என்‌ தேவனும்‌ என்‌ ராஜாவும்‌" 
என்று நாமும்‌ அழைத்து அரை 
நன்றியோடு துதிக்கவேண்டும்‌. 


தேவனுடைய நடைகள்‌ 
அவருடைய பரிசுத்த ஸ்தலத்திலே 
பிரத்தியட்சமாயிருக்கும்‌. தேவன்‌ நடந்து 
வரும்‌ நடைகளை அவருடைய பரிசுத்த 
ஸ்தலத்தில்‌ நாம்‌ காணலாம்‌. புதிய 
ஏற்பாட்டுக்காலத்தில்‌, கர்த்தருடைய 
சபையில்‌, பரிசுத்தவான்கள்‌ 


தம்முடைய 


தம்மை நமக்கு வெளிப்படுத்துகிறார்‌. நாம்‌ 
நடக்க வேண்டிய வழிகளை நமக்கு 
உபதேசிக்கிறார்‌. கர்த்தருடைய 
நடைகளை நாம்‌ பார்க்கும்போது, 
சபைகளில்‌ நடுவே நாம்‌ ஆண்டவராகிய 
தேவனை ஸ்தோத்திரம்பண்ணவேண்டும்‌. 


ஜனங்கள்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை 


நடந்தார்கள்‌ 

முன்னாகப்‌ பாடுகிறவர்களும்‌, 
பின்னாக. வீணைகனை 
வாசிக்கிறவர்களும்‌, ௬ற்றிலும்‌ தம்புரு 
வாசிக்கிற கன்னிகைகளும்‌ நடத்தார்கள்‌. 
(சங்‌ 6825), 


தேவன்‌ 

ஸ்தலத்திலே வருகிறார்‌. 

கர்த்தருடைய பரிசுத்தவான்கள்‌ 

தேவனுடைய நடைகளை காண்கிறார்கள்‌. 

பரிசுத்தவான்கள்‌ எல்லோரும்‌ 

i ஆண்டவராகிய 

ஸ்தோத்திரிக்கிறார்கள்‌. 

குதித்தும்‌ பாடுவதற்காக, 

ஸ்தலத்திலே லேளியர்கள்‌ 

நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள்‌. இவர்கள்‌ 

கர்த்தரைத்‌ துதித்துப்‌. பாடுகிறவர்களுக்கு 
தலைமை தாங்குகிறவர்கள்‌. 


கர்த்தர்‌ தம்முடைய பரிசுத்த 
ஸ்தலத்திலே நடந்துவருவதைப்‌ பார்ப்பது 
பரிசுத்தவான்களுக்குக்‌ கிடைத்திருக்கிற 
மிகப்பெரிய சிலாக்கியம்‌. 
இவர்களெல்லோரும்‌. இஸ்ரவேலின்‌ 
ஊற்றிலிருந்து தோன்றினவர்கள்‌. 
ஊற்றுக்கு ஆதாரமாயிருக்கிற 
தேவன்தாமே அவர்கள்‌ நடுவிலே நடந்து 
வருகிறார்‌. இது சபையாருக்கு ஒரு 
விசேஷித்த. நாள்‌. | 
சந்தோஷமுள்ள நாள்‌. இந்த விசேஷித்த 
நாளை பரிசுத்தவான்‌௧ளெல்லோரும்‌ 
பயபக்தியோடு கொண்டாடுகிறார்கள்‌. 


தம்முடைய பரிசுத்த 


நடந்து 


தம்முடைய பரிசுத்த 
தலத்திே நடந்துவரும்போது, 
முன்னாகப்‌ பாடுகிறவர்களும்‌ பின்னாக 
வீணைகளை வாசிக்கிறவர்களும்‌, 
சுற்றிலும்‌ தம்புரு வாசிக்கிற 
கன்னிகைகளும்‌ நடக்கிறார்கள்‌. 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து 
பரமேறிப்போனபோது. அப்போஸ்தலர்கள்‌ 
கதைகல்‌ கறல 
உலகம்முழுவதும்‌ அறிவித்தார்கள்‌. 
இயேசுகிறிஸ்து 2 4 
கண்ட 'களும்‌, 





ழ்‌ நவள 
யாய 


இயேசுகிறிஸ்துவுக்கு சாட்சி 
சொன்னார்கள்‌. கர்த்தருடைய 
ஊழியக்காரர்களோடு, ஊழியக்காரிகளும்‌ 


சேர்ந்து, கர்த்தரைத்‌ துதித்து, அவருக்கு 
ஊழியம்‌ செய்கிறார்கள்‌. 


தேவனை ஸ்தோத்திரியுங்கள்‌ 


இஸ்ரவேலின்‌ ஊற்றிலிருத்து 
தோன்‌ நினவர்கனே, சபைகளின்‌ நடுவே 
ஆண்டவராகிய தேவனை 
ஸ்தோத்திரியுங்கள்‌ (சங்‌ 68:28). 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ எல்லோரும்‌ 
கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலத்தில்‌ 
கூடிவந்து கர்த்தரைத்‌ துதிக்கவேண்டும்‌. 
சபைகளின்‌ நடுவே ஆண்டவராகிய 
தேவனை ஸ்தோத்திரிக்கவேண்டும்‌. 
தேவாலயத்தில்‌ மாத்திரமல்ல, 
ஜெபாலயங்களிலும்‌,  தீர்க்கதரிசிகளின்‌ 
கூடாரங்களிலும்‌ 
துதிக்கவேண்டும்‌. 
ஊற்றிலிருந்து தோன்றினவர்கள்‌ 
எங்கெல்லாம்‌. கூடிவருகிறார்களோ, 
அங்கெல்லாம்‌ அவர்கள்‌ தேவனை 
ஸ்தோத்திரிக்கவேண்டும்‌. 

தேவன்‌ இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
எல்லோரையும்‌. ஆசீர்வதித்திருக்கிறார்‌. 
அவர்களுக்கு தேவனுடைய கிருபையும்‌ 
இரக்கமும்‌ மொத்தமாகக்‌ 
கிடைத்திருக்கிறது. தேவனுடைய 


ஆசீர்வாதத்திற்கு இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 
எல்லோருமே பங்காளிகளாயிருக்கிறார்கள்‌ 
ஆசீர்வாதத்தில்‌  பங்குபெறுகிறவர்கள்‌. 
கர்த்தரைத்‌ துதிப்பதிலும்‌ 
பங்குபெறவேண்டும்‌. இஸ்ரவேல்‌ 
ஜனங்களிலே பிரதானமானவர்கள்‌, 
கர்த்தரைத்‌ துதிப்பதற்கு முன்னால்‌. 
போகவேண்டும்‌. 


சின்ன பென்யமீன்‌ 


அங்கே அவர்களை ஆளுகிற 
சின்ன பென்யமீனும்‌ மூதாவின்‌ 
பிரபுக்களும்‌, அவர்கள்‌ கூட்டமும்‌, 
செபுலோனின்‌ பிரபுக்களும்‌, நப்தலியின்‌ 
பிரபுக்களும்‌ உண்டு. (சங்‌ 68:27). 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை 


QOODNENS 
PUBLISHERS 


சவுலின்‌ காலத்தில்‌ பென்யமீன்‌ 
கோத்திரத்தார்‌. ராஜரீக 
கோத்திரமாயிருந்தார்கள்‌. தாவீதின்‌ 
காலத்திலே யூதாவின்‌ கோத்திரத்தார்‌ 
ராஜரீக கோத்திரமாயிருந்தார்கள்‌. சின்ன 
பென்யமினும்‌, யூதாவின்‌ பிரபுக்களும்‌, 
செபுலோனின்‌ பிரபுக்களும்‌, நப்தலின்‌ 
பிரபுக்களும்‌ இஸ்ரவேல்‌ ஜனங்களுக்கு 
தலைமை தாங்கிச்‌ செல்லவேண்டும்‌. 
கன்‌ ஜனங்களை வழிநடத்தும்போது, 
ஜனங்கள்‌. அவர்களைப்‌ 
பின்‌ நிர்மல வே்ும்‌ 
பிரபுக்கள்‌ ஜனங்களை 
வழிநடத்தினாலும்‌, தேவனே 
எல்லோரையும்‌ வழிநடத்துகிறவர்‌. அவரே 
தம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தில்‌ 
எல்லோருக்கும்‌ முன்பாக நடந்துபோகிறவர்‌. 
கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம்‌ 
எல்லோருமே  கர்த்தரோடு கூ. 
நடந்துபோகவேண்டும்‌. நம்முடைய 
விசுவாச பிரயாணத்தில்‌ நாம்‌ 
கர்த்தருடைய அடிச்சுவடுகளைப்‌ 
பின்பற்றிச்‌ செல்லவேண்டும்‌. கர்த்தரே 
நம்முடைய விசுவாச ஒட்டத்தைத்‌ துவக்கி 
வைத்திருக்கிறார்‌. துவக்கியவர்‌ 
நம்முடைய ஒட்டத்தை முடிக்கச்செய்வார்‌. 
நம்மை கரம்பிடித்து வழிநடத்துகிற 
கர்த்தர்‌, நம்மை முற்றும்‌ முடிய வழிநடத்த 
வல்லவராயிருக்கிறார்‌. 


பலத்தைக்‌ கட்டளையிட்டார்‌. 


உன்‌ தேவன்‌ உனக்குப்‌ பலத்தைக்‌ 
கட்டனையிட்டார்‌ தேவனே, நீர்‌ 
எங்கள்‌ திமித்தம்‌ உண்டுபண்ணினதைத்‌ 
திடப்படுத்தும்‌ (சங்‌ 68:28). 





டட 
றிய 
தேவனே இஸ்ரவேல்‌ ஜனங்களை 
ஆசீர்வதிக்கிறார்‌. அவரே தம்முடைய 
ஜனத்திற்கு பலத்தைக்‌ கட்டளையிடுகிறார்‌. 
ல்‌. ஜனத்தாருக்கு எல்லா 
உதவிகளும்‌ கர்த்தரிடத்திலிருந்து 
மாத்திரமே வருகிறது. கர்த்தர்‌ 
தம்முடைய பிள்ளைகளுக்கு. பலத்தையும்‌, 
கிருபையையும்‌, நன்மையையும்‌. 
இரக்கத்தையும்‌ கட்டளையிடுகிறார்‌. 
கர்த்தர்‌ கொடுக்கவில்லையென்றால்‌ 
இஸ்ரவேலருக்கு _ ஒன்றும்‌ கிடைக்காது. 
அவர்களுக்கு வேறு யாரும்‌ எதுவும்‌ 
கொடுக்கணட்டார்கள்‌. சங்கீதக்காரர்‌ 
தேவனுடைய கிருபையையும்‌, 
இரக்கத்தையும்‌ அங்கீகரிக்கிறார்‌. “உன்‌ 
தேவன்‌ உனக்கு பலத்தைக்‌ 
கட்டளையிட்டார்‌” என்று இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்குச்‌ சொல்லுகிறார்‌ 
தேவனிடத்திலிருந்து 
பெற்றிருக்கிறார்‌ 
தேவனுடைய 


சங்கீதக்காரர்‌ 
நன்மையைப்‌ 
தன்னுடைய ஜீவியத்தில்‌ 
கிருபையையும்‌ இரக்கத்தையும்‌ 
அனுபவித்திருக்கிறார்‌. தனக்கும்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனத்தாருக்கும்‌ தேவனுடைய 
கிருபை இன்னும்‌ அதிகமாய்‌ வேண்டும்‌ 
என்று  சங்கீதக்காரர்‌ கர்த்தருடைய 
சமுகத்தில்‌  விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 
“தேவனே, நீர்‌ எங்கள்‌ நிமித்தம்‌ 
உண்டுபண்ணினதை திடப்படுத்தும்‌” 
என்று பணிவோடு விண்ணப்பம்‌ 
பண்ணுகிறார்‌. 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
வாக்குத்தத்தம்‌ பண்ணியிருக்கிறார்‌. 
அந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர்‌ தாமே 
நிறைவேற்றுமாறு சங்கீதக்காரர்‌ 
விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. கர்த்தர்‌ 
கட்டளையிட்டதை  நிறைவேற்றுகிறவர்‌. 
கர்த்தர்‌ செய்ய ஆரம்பித்ததை செய்து 
முடிக்கிறவர்‌. கர்த்தர்‌ இஸ்ரவேலருக்கு 
நல்ல கிரியைகளை 
ஆரம்பித்திருக்கிறார்‌. அத்தகை 
தேவன்தாமே செய்து முடிக்குமாறு 
சங்கீதக்காரர்‌ விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 
இதனால்‌ இஸ்ரவேல்‌ 
எல்லோருக்கும்‌ 
சந்தோஷமுண்டாகும்‌. 
மு சந்தோஷமாயும்‌, 
'மையாயும்‌ இருக்கும்‌. 


அவர்களுடைய 
மகிமையாயும்‌, 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மமம்‌ 


PUBLISHERS 


காணிக்கைகளை 
வருவார்கள்‌. 


கொண்டு 


துள்ள உம்முடைய 


கொண்டுவருவார்கள்‌ (சங்‌ 68:29), 


புறஜாதி ஜனங்கள்‌ தேவனுடைய 
பரிசுத்த ஸ்தலத்திலே கர்த்தரை 
ஸ்தோத்திரம்‌ பண்ணவரமாட்டார்கள்‌. 
அவர்களும்‌ கர்த்தரைத்‌ துதிக்க 
வரவேண்டுமென்று. சங்கீதக்காரர்‌ 
அவர்களை அழைக்கிறார்‌. தாவீதின்‌ 
காலத்திலும்‌ சாலொமோன்‌ ராஜாவின்‌ 


காலத்திலும்‌ புறஜாதி ஜனங்களில்‌ அநேகர்‌ 
ஏற்றுக்கொண்டார்கள்‌. 

கர்த்தருடைய 
லே வ (வனை; 
பதவிப்‌ ர அரா 


யூதமார்க்கத்தை 
அவர்களெல்லோரும்‌ 


புறஜாதி ஜனங்கள்‌ இஸ்ரவேலின்‌ 
காணியாட்சிக்கு! புறம்பானவர்கள்‌. 
அவர்களெல்லோரும்‌  யூதமார்க்கத்தை 
ஏற்றுக்கொள்ளவில்லை. தாவீதின்‌ 
காலத்தில்‌ புறஜாதியாரில்‌ ஒரு சிலர்‌ 
மாத்திரமே கர்த்தரை தங்கள்‌ 
தெய்வமாக ஏற்றுக்கொண்டார்கள்‌. 
இயேசுகிறிஸ்துவின்‌ காலத்தில்‌ எல்லா 
ஜா நாரும்‌ ட்சிக்கப்படுவார்கள்‌. 
ஸ்துவை விசுவாச்ப்பார்கள்‌. 


இந்த இரகசியம்‌ இப்பொழுது 
அவருடைய பரிசுத்த அப்போஸ்தலருக்கும்‌ 
தீர்க்கதரிசிகளுக்கும்‌ ஆவியானவராலே 
வெளிப்படுத்தப்பட்‌ ருக்கிறது போல, 


முற்காலங்களில்‌ மனுபுத்திரருக்கு 
அறிவிக்கப்படவில்லை” (எபே 3:67) 


ஜனங்களை சிதறடிப்பார்‌ 


நாணலிலுன்ன. 

கூட்டத்தையும்‌, 
கன்றுகளோடுகூட 
கூட்டத்தையும்‌ அதட்டும்‌; 
ஒவ்வொருவனும்‌. வெள்ளிப்‌ 
பணங்களைக்‌ கொண்டுவத்து பணித்து 
யுத்தங்களில்‌ 
னங்களைச்‌: 

கற்பக (சங்‌ 68:30). 


மிருக 
ஜனங்களாகிய 
நிஷப 





ழ்‌ நயன 
யாய 


புறஜாதியாரில்‌ அநேகர்‌ 
இயேசுகிறிஸ்துவைத்‌ தங்கள்‌ இரட்சகராக 
ஏற்றுக்கொண்டு இரட்சிக்கப்படுவார்கள்‌. 
ஆனாலும்‌ அவர்களில்‌ அநேகர்‌ 
இயேசுகிறிஸ்துவுக்கும்‌, அவருடைய 
சுவிசேஷத்திற்கும்‌ எதிர்த்து நின்று 
முரட்டாட்டமாய்‌ ஜீவிப்பார்கள்‌. 
இவர்களுடைய எண்ணிக்கை 
திரளாயிருக்கும்‌. நாணலிலுள்ள 
கூட்டத்தைப்போல இவர்கள்‌ 
திரட்சியாயிருப்பார்கள்‌. கன்றுகளோடு 
கூடயிருக்கிற ரிஷப கூட்டத்தைப்போல 
எண்ணிக்கையில்‌ அநேகராயிருப்பார்கள்‌. 


இயேசுகிறிஸ்துவுக்கும்‌ அவருடைய 
சுவிசேஷத்திற்கும்‌ யூதரும்‌ புறஜாதியாரும்‌ 
எதிர்த்து நின்றார்கள்‌. இவர்களுடைய 
எண்ணிக்கை அநேகம்‌. இந்தப்‌ பூரியில்‌ 
தேவனுடைய ஜ்யம்‌ 
ஸ்தாபிக்கப்படுவதற்கு 
தடையாயிருக்கிறார்கள்‌. கர்த்தர்‌ தாமே 
இந்தக்‌ கூட்டத்தை அகற்றவேண்டுமென்று 
சங்கீதக்காரர்‌ கர்த்தரிடத்தில்‌ 
விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 


மிருக 


கர்த்தருக்கு விரோதமாய்‌ 
எழும்பியிருக்கிறவர்கள்‌ இருதயத்தில்‌. 
பெருமையோடிருக்கிறார்கள்‌. தீங்குசெய்ய 
தந்திரமாய்‌ யோசனைபண்ணுகிறார்கள்‌. 
இவர்களுடைய மனச்சாட்சி 
மழுங்கிப்போயிருக்கிறது ஆனாலும்‌ 
பரிசுத்த ஆவியானவர்‌ இவர்களுடைய 
உள்ளத்தில்‌ கிரியை செய்கிறார்‌. 
இவர்களுடைய இருதயத்தில்‌ பேசுகிறார்‌. 
இவர்களுடைய கடினமான இருதயத்தை 
மென்மையான இருதயமாக மாற்றுகிறார்‌. 
இவர்களும்‌ இரட்சிக்கப்படுகிறார்கள. 
இவர்களில்‌ ஒவ்வொருவரும்‌ 
வெள்ளிப்பணங்களை கர்த்தருடைய 
பரிசுத்த ஸ்தலத்திற்குக்‌ கொண்டுவந்து 
கர்த்தரைப்‌ பணிந்துகொள்கிறார்கள்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை COCDNENIS 


PUBLISHERS 


ஒரு 
கர்த்தருக்கு 
பண்ணினார்கள்‌. 
கர்த்தரோடு 
வேண்டுமென்று விரும்புகிறார்கள்‌. 
காலத்தில்‌ இவர்கள்‌ முரட்டாட்டமாய்‌ 
ஜீவித்தார்கள்‌. இப்போதோ 
இவர்கள்‌ தேவனுடைய பிரமாணத்திற்கு 
கீழ்ப்படி கர்த்தரைப்‌ பணிந்துகொள்ள 
விக்ரக 


கர்த்தர்‌ தம்முடைய 
ஜனங்களை இரட்சிக்கிறார்‌. கர்த்தருடைய 
இரட்சிக்கும்‌ கிருபையை அசட்டை 
செய்கிறவர்களுக்கு இரட்சிப்பு இல்லை, 
அவர்கள்‌ யுத்தங்களில்‌ 
பிரியப்படுகிறவர்கள்‌. சமாதானமாய்‌ 
ஜீவிக்க அவர்களுக்குப்‌ பிரியமில்லாமல்‌ 
போயிற்று, கர்த்தரோ யுத்தங்களில்‌ 
டடத த ரை ற்ப 


காலத்தில்‌. இவர்கள்‌ 
விரோதமாய்‌ ்‌ 


கிருபையினால்‌ 


கீழ்ப்படியாதவர்கள்‌. 
சிதறுண்டு போகவேண்டுமென்று, 
சங்கீதக்காரர்‌ ஜெபம்பண்ணுகிறார்‌. 
“யுத்தங்களில்‌ பிரியப்படுகிற ஜனங்களை 
சிதறடிப்பார்‌” என்று தீர்க்கதரிசனபாய்ச்‌ 
சொல்லுகிறார்‌. யூதருக்குள்‌ தேவனை 
விசுவாசிக்காத ஜனங்கள்‌ யுத்தங்களில்‌ 
பிரியப்படுகிறவர்கள்‌. அவர்கள்‌ 
தேவனுடைய பரிசுத்த எித்திற்கு 
விரோதமாய்‌ யுத்தம்பண்ணுகிறார்கள்‌. 
கர்த்தருக்குத்‌ தங்களை கீழ்ப்படுத்த 
மறுக்கிறார்கள்‌. கீழ்ப்படியாத 
குணமுள்ளவர்கள்‌ திருந்தமாட்டார்கள்‌. 
கர்த்தர்‌ தாமே இவர்களை இந்தப்‌ 
பூமியின்‌ 'கடையாந்தரங்களில்‌ 
சிதறடிக்கவேண்டுமென்று சங்கீதக்காரர்‌ 
விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 


கர்த்தருக்குக்‌ 


தாவீதும்‌ யுத்தத்தில்‌ பிரியமுள்ள. 
மனுஷர்‌ தான்‌. இவர்‌ பல யுத்தங்களை 
தலைமை தாங்கி நடத்தியிருக்கிறார்‌. 
அநேகருடைய இரத்தத்தை 
சிந்தியிருக்கிறார்‌. ஆனால்‌ இப்போது 
தாவீதுக்கு யுத்தத்தில்‌ பிரியபில்லை. 
யுத்தத்‌ தினிமித்தமாய்‌ தாவீது இரத்தம்‌ 
சிந்த விரும்பவில்லை. 





ழ்‌ நயனா 
யாய 


தேவனை நோக்கி கையெடுக்க 
தீவிரிக்கும்‌ 


பிரபுக்கள்‌ 
வருவார்கள்‌; 
தேவனை நோக்கி. 
தீவிரிக்கும்‌ (சங்‌ 68:31). 


எகிப்திலிருத்து 
எத்தியோப்பியா 
கையெயடுக்கத்‌. 


தேவனுடைய 

ட்‌ 
காணிக்கைகளைக்‌ 
(சங்‌ 68:29). 


கர்த்தருக்கு 


எருசவேரிலுள்ள 
ஆலயத்தினிமித்தம்‌, 
தேவனுக்கு 
கொண்டு வருவார்கள்‌ 
ஏராளமான ங்கள்‌ 
விரோதமாய்‌ யுத்தம்பண்ணாமல்‌, 
மனப்பூர்வமாய்க்‌ கர்த்தருக்குக்‌ 
கீழ்ப்படிவார்கள்‌. தாவீது எருசவேரிலுள்ள 
தேவனுடைய ஆலயத்தைய்பற்றி இங்கு 
சொன்னாலும்‌, 
விசுவாசத்தோடுதான்‌. 
தாவீதின்‌ காலத்தில்‌ தேவாலயம்‌ 
கட்டப்படவில்லை. தேவாலயத்தைக்‌ 
கட்டுவதற்கு தேவையான பொருட்களை 
மாத்திரமே தாவீது சேகரித்தார்‌ 
ஆனாலும்‌ தேவாலயம்‌ கட்டப்பட்டிருப்பதை 
தாவீது தன்னுடைய மணக்கண்களால்‌ 
பார்க்கிறார்‌ 


அதை 
சொல்லுகிறார்‌. 


எருசவேபிலுள்ள தேவனுடைய 
ஆலயத்தினிமித்தம்‌, ராஜாக்கள்‌ 
தேவனுக்கு காணிக்கைகளைக்‌ கொண்டு 
வருவார்கள்‌ என்று சொன்னவர்‌, 
இப்போது ஒரு சில ராஜாக்களைப்பற்றிச்‌ 
சொல்லுகிறார்‌. எகிப்தின்‌ ராஜாவும்‌, 
எத்தியோப்பியாவின்‌ ராஜாவும்‌ 
கர்த்தருக்குக்‌ காணிக்கைகளைக்‌ 
கொண்டுவருவார்கள்‌. இவ்விரண்டு 
தேசங்களிலுள்ள ஜனங்கள்‌ கர்த்தருக்குக்‌ 
கீழ்ப்படிந்து அவரைச்‌ சேவிப்பார்கள்‌. 


எகிப்திலிருந்து 

வருவார்கள்‌. தேவனுடைய 
இரக்கத்தையும்‌ 
தூதர்களைப்போல அவர்கள்‌ 
தேசத்திலிருந்து வந்து 
கீழ்ப்படிவார்கள்‌. 
ஏற்றுக்கொள்வார்‌. சேனைகளின்‌ கர்த்தர்‌ 
அவர்களை ஆசீர்வதிப்பார்‌. 


பிரபுக்கள்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்மா 


ரிம்‌ 


“அக்காலத்திலே 

எகிப்தோடும்‌ 

மூன்றாவதாக 

ஆசீர்வாதமாயிருக்கும்‌. 

குறித்துச்‌ சேனைகளின்‌ 

எகிப்தியராகிய என்‌ ஜனமும்‌, 

அசீரியராகிய என்‌ கரத்தின்‌ கிரியையும்‌ 

இஸ்ரவேலராகிய என்‌  சுதந்தரமும்‌ 

ஆசீர்வதிக்கப்பட்டது என்று சொல்லி, 
பர்களை. ஆசீர்வதிப்பார்‌” 

(ஏசா 19:24,25). 


எத்தியோப்பியா 
தேவனுக்கு விரோதமாய்‌ தன்னுடைய 
கைகளை விரித்தது, “அவர்களுக்கு. 
விரோதமாக எத்தியோப்பியனாகிய சேரா 
பத்துலட்சம்பேர்கள்‌ சேர்ந்த சேனையோடும்‌ 
முந்நூறு இரதங்களோடும்‌ புறப்பட்டு 
மரேசாமட்டும்‌ வந்தான்‌” (நாளா 14), 
ஆனால்‌ இப்போதோ எத்தியோப்பியா 
தேவனை நோக்கி கையெடுக்கத்‌ 
தீவிரிக்கும்‌ தேவனிடத்தில்‌. 
ஜெபிப்பதற்காக தன்னுடைய கையை 
உயர்த்தும்‌. தேவனுடைய கரத்தை 
பற்றிக்கொள்வதற்காக _ எத்தியோப்பியா 
தன்னுடைய கையை நீட்டும்‌. அதுவும்‌ 
காலதாதமம்‌ பண்ணாமல்‌ தீவிரமாய்ச்‌ 
செய்யும்‌ 


இஸ்ரவேலின்‌ 


தேவனுடைய 
கிருபையும்‌ 
சங்‌ 68 : 32-85 


மகிமையும்‌ 


சங்‌ 8832. பூமியின்‌ ராஜ்யங்களே, 
தேவனைப்‌ பாடி, ஆண்டவரைக்‌ 
கீர்த்தனம்பண்ணுங்கள்‌. (சேலா.) 


சுங்‌ 68:38. ஆதிமுதலாயிருக்கிற 
வானாதிவானங்களின்‌ 
எழுத்தருளியிருக்கிறவரைய்‌ தத்தன்‌. 
இதோ, தமது சத்தத்தைப்‌ பலத்த. 
சுத்தமாய்‌ முழங்கப்பண்ணுகிறார்‌. 


சங்‌ 68:34. தேவனுடைய 

வல்லமையைப்‌ யிரசித்தப்படுத்துங்கள்‌; 

மகிமை இஸ்ரவேலின்‌: 

அவருடைய வல்லமை 
மேகமண்டலங்களிலும்‌ உள்ளது. 





ழ்‌ நவள 
யாய 


சங்‌ 68:35. தேவனே, உமது பரிசுத்த 
ஸ்தலங்களிலிருத்தூ பயங்கரமாய்‌. 
வினங்குகிதீர்‌ இஸ்ரவேலின்‌ தேவன்‌ 
தம்முடைய 

பெனையும்‌ 

அருளூகிறவர்‌; 
ஸ்தோத்திரமுண்டாவதாக. 


ஆண்டவரைக்‌ 
பண்ணுங்கள்‌ 


பூமியின்‌ 
தேவனைப்‌ 
கீர்த்தனம்‌. 
(சேலா) 
வானாதிவானங்களின்‌' 

தருனியிருக்கிறவரைப்‌ பாடுங்கள்‌; 
இதோ, தமது சத்தத்தைப்‌ பலத்த 
சுத்தமாய்‌ முழங்கப்பண்ணுகிறார்‌ 
(சங்‌ 68:82,89). 

சங்கீதக்காரர்‌ புறஜாதியாருக்காக 
ஜெபிக்கிறார்‌. இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 
எல்லோரும்‌ ஆண்டவரைக்‌ கீர்த்தனம்‌ 
பண்ணுகிறார்கள்‌. அவர்களோடு சேர்ந்து 
ஆண்டவரைக்‌ கீர்த்தனம்பண்ண வருமாறு 
சங்கீதக்காரர்‌ புறஜாதியாரையும்‌ 
அழைக்கிறார்‌. புறஜாதியார்‌ தேவனுடைய 
பரிசுத்த ஸ்தலத்திலே வரும்போது 
அவர்களுக்கு மிகுந்த சந்தோஷமும்‌ 
ஆனந்தமும்‌ உண்டாகும்‌. அவர்களுடைய 
ஆத்துமாவில்‌ சமாதானம்‌ உண்டாகும்‌. 
ஆகையினால்‌, “பூமியின்‌ ராஜ்யங்களே, 
தேவனைப்‌ பாடி, ஆண்டவரைக்‌ 
கீர்த்தனம்பண்ணுங்கள்‌' என்று 
சொல்லுகிறார்‌ 

தேவன்‌ சர்வவல்மையுள்ளவர்‌. 
அவரே சர்வஆளுகையுமுள்ளவர்‌. அவர்‌ 
ஆதி முத க்கிறவர்‌. வானாதி 
வானங்களின்மேல்‌ எழுந்தருளியிருக்கிறவர்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம 


PUBLISHERS 


அமர்ந்திருந்து பூமியின்‌ ராஜ்யங்களை 
நோக்கிப்‌ பார்க்கிறார்‌. வானம்‌ அவருக்கு 
சிங்காசனம்‌. பூமி அவருக்குப்‌ பாதபடி. 
தேவனுடைய வல்லமை பூமியின்மீது 
இறங்கி வந்திருக்கிறது. பூமியின்‌ 
குடிகளுக்கு தேவன்‌ நன்மை செய்கிறார்‌. 
தேவனுடைய ஆசீர்வாதங்களை 
பூமியின்‌ ஜனங்கள்‌ எல்லோரும்‌ 
அனுபவிக்கிறார்கள்‌. இதனால்‌ பூமியின்‌ 
ராஜ்யங்கள்‌ எல்லோரும்‌ தேவனைப்‌ பாடி 
ஆண்டவரைக்‌ கீர்த்தனம்பண்ண வேண்டும்‌. 


தேவன்‌ சர்வவல்லமையுள்ளவர்‌. 
அவரே மகத்துவமுள்ள ராஜா. அவர்‌ 
ராஜாதி ராஜாவாகவும்‌, கர்த்தாதி 
கர்த்தாவாகவும்‌ இருக்கிறார்‌. அவர்‌ 
தமது சத்தத்தை பலத்த சத்தமாய்‌ 
முழங்கப்பண்ணுகிறார்‌. இது ஒருவேளை 
இடியின்‌ ஓசையாகயிருக்கலாம்‌. தேவன்‌ 
சீனாய்‌ மலையிலே இஸ்ரவேல்‌ 


ஜனந்தாரோடு  இரயின்‌ ஓசையோடு 
சினார்‌. 


கர்த்தருடைய சத்தம்‌ 
தண்ணீர்களின்மேல்‌ தொனிக்கிறது: 
மகிமையுள்ள தேவன்‌ முழங்குகிறார்‌; 
கர்த்தர்‌ திரளான தண்ணீர்களின்மேல்‌ 
இருக்கிறார்‌. கர்த்தருடைய சத்தம்‌ 
வல்லமையுள்ளது: கர்த்தருடைய சத்தம்‌ 
மகத்துவமுள்ளது” (சங்‌ 29:3,4). 


தேவனுடைய வல்ல்மையை 
பிரசித்தப்படுத்துங்கள்‌ 


தேவனுடைய வல்லமையைப்‌ 
பீரசித்தப்படுத்துங்கன்‌; அவருடைய 
மகிமை இஸ்ரவேலின்மேலும்‌, 
அவருடைய வல்லமை 
மேகமண்டலங்களிலும்‌ உள்ளது. 
(சங்‌ 68:34). 





ழ்‌ நள 
யாய 


தேவன்‌ 'சர்வவல்லமையுள்ளவர்‌. 
அவருடைய வல்லமையை நாம்‌ 
பிரசித்தப்படுத்தவேண்டும்‌. வல்லமை 
தேவனுக்கே உரியது என்று சொல்லி, 
அவருடைய வல்லமையை நாம்‌ 
அங்கீகரிக்கவேண்டும்‌. ராஜ்யமும்‌ 
வல்லமையும்‌ மகிமையும்‌ தேவனுக்கே 
உரியது. 


தேவனுடைய ராஜ்யம்‌ கிருபையும்‌ 
வல்லமையுமுள்ளது. அவருடைய மகிமை 
இஸ்ரவேலின்‌ மேலும்‌, அவருடைய 
வல்லமை மேகமண்டலங்களிலுமுள்ளது. 
தேவன்‌ தம்முடைய தெய்வீக 
வல்லமையினால்‌ தம்முடைய சபையைப்‌ 
பாதுகாக்கிறார்‌, தம்முடைய தெய்வீக 

ளுகையினால்‌ சபையை சு 
செய்கிறார்‌ ப்தி 
தேவனுடைய ராஜ்யத்தில்‌ 
தெய்வீக பாதுகாப்பும்‌ தெய்வீக 
பராமரிப்பும்‌ இருக்கும்‌ தேவனுடைய 
வல்லமை. மேகமண்டலங்களிலிருக்கும்‌. 
தேவன்‌ தம்முடைய சத்தத்தை 
பலத்த சத்தமாய்‌ முழங்கப்பண்ணுகிறவர்‌. 
இடியோசை தேவனுடைய வல்லமையை 
அறிவிக்கிறது. மழை பெய்யும்போது, அது 
சிறிய மழையாகயிருந்தாலும்‌, 
பெருமழையாகமிருந்தாலும்‌, அதுவும்‌ 
தேவனுடைய வல்லமையை 


வெளிப்படுத்துகிறது. தேவனுடைய 
வல்லமை மேகமண்டலங்களிலுள்ளது. 


தேவனுக்கு 
ஸ்தோத்திரமுண்டாவதாக 


தேவனே, பரிசுத்த 
ஸ்தலங்களிலிருத்து பயங்கரமாய்‌ 
வினங்குகிறீர்‌ இஸ்ரவேலின்‌ தேவன்‌ 
தம்முடைய ஜனங்களுக்குப்‌ 
பெலனையும்‌ சுத்துவத்தையும்‌ 
அருளுகிறவம்‌; தேவனுக்கு. 
ஸ்தோத்திரமுண்டாவதாக (சங்‌ 69:35). 


உமது 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம்மா 


PUBLISHERS 


தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்திலே 
அவருடைய மகிமை விளங்குகிறது. அவர்‌ 
தமது பரிசுத்த ஸ்தலங்களிலிருந்து 
பயங்கரமாய்‌ விளங்குகிறார்‌. அங்கு அவர்‌ 
அற்புதங்களையும்‌, அடையாளங்களையும்‌, 
அதிசயங்களையும்‌ செய்கிறார்‌. 
கர்த்தருடைய அற்புதங்களைப்‌ பார்த்து, 
நாம்‌ பிரமிக்கிறோம்‌. அவருடைய பலத்த 
செய்கைகளைப்‌ பார்த்து நாம்‌ 
பயப்படுகிறோம்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
வ பயங்கரமானவர்‌. 


டைய சமுகத்திற்கு முன்பாக நாம்‌ 
து பபகதியாடு வரவேண்டும்‌ 


கர்த்தர்‌ தம்முடைய பரிசுத்த 
ஸ்தலத்தில்‌, தம்முடைய ஜனங்களுக்கு 
பெலனையும்‌ சத்துவத்தையும்‌ அருளுகிறார்‌. 
இஸ்ரவேலின்‌ தேவனுடைய பரிசுத்த 
ஸ்தலத்திலே, நாம்‌. அவரை 
ஆராதிக்கும்போது, அவருடைய 
பிரமாணங்களைப்‌ பெற்றுக்கொள்கிறோம்‌. 
அவருடைய ஸ்தலமும்‌ பரிசுத்தமானது. 
அவருடைய பிரமாணங்களும்‌ 
பரிசுத்தமானது. கர்த்தருடைய 
பரிசுத்தத்திற்கு முன்பாக பாவிகளால்‌ 
வரமுடியாது. தேவனுடைய பரிசுத்தம்‌ 
பாவிகளுக்கு விரோதமாயிருக்கிறது. 
பாவிகள்‌ தேவனுடைய குணாதிசயங்கள்‌ 
எதையும்‌ விரும்புவதில்லை. அதிலும்‌ 
விசேஷணய்‌ அவர்கள்‌ பரிசுத்தத்தை 
விரும்புவதில்லை. 


புறஜாதி தேசத்தின்‌ தெய்வங்கள்‌ 
ஜீவனில்லாதவை. உண்மையில்லாதவை. 
அவை மாயையானவை, 
அவற்றை ஆராதிக்கிறவர்களுக்கு, 
அவற்றைப்போலவே ஜீவன்‌ இல்லை. 
இஸ்ரவேலின்‌ தேவன்‌ 
ஜனங்களுக்குப்‌ பெலனையும்‌ 
சத்துவத்தையும்‌ அருளுகிறவர்‌. புறஜாதி 
தெய்வங்களிடம்‌ ஒன்றுமில்லை. 
ஆகையினால்‌ அவற்றால்‌ ஒன்றையும்‌ 
அருளமுடியாது. அவற்றை 
ஆராதிக்கிறவர்களும்‌ பம 


பெறுக்கொள்ணட்டர்கள்‌. 


பன 


தம்முடைய 





ழ்‌ (1 சங்கீதம்‌ - விரிவுரை im 
| PSALMS - COMMENTARY 


தேவனுடைய சமுகத்திலிருந்து 
பெலனையும்‌ சத்துவத்தையும்‌ 
பெற்றுக்கொண்ட கர்த்தருடைய 
பிள்ளைகள்‌, “தேவனுக்கு 
ஸ்தோத்திரமுண்டாவதாக” என்று சொல்லி 
அவரை நன்றியோடு துதிக்கவேண்டும்‌ 
நாம்‌ எல்லாவற்றையும்‌ தேவனிடமிருந்தே 
பெற்றுக்கொள்கிறோம்‌. தேவனிடமிருந்து 
பெற்றுக்கொண்டதை, தேவனுக்கு 
பயபக்தியோடு காணிக்கையாய்ச்‌ 
செலுத்தவேண்டும்‌. கர்த்தருக்கு 
ஸ்தோத்திரபலிகளை ஏறெடுக்கவேண்டும்‌. 





ழ்‌ நள 
யாய 


தாவீது நெருக்கத்தில்‌ இருந்தபோது 
அறுபத்தொன்பதாவது சங்கீதத்தை 
எழுதினார்‌. தனக்கு ஏற்பட்டிருக்கிற 
ஆபத்துக்களையும்‌, பிரச்சனைகளையும்‌, 
வருத்தங்களையும்‌ தாவீது கர்த்தரிடத்தில்‌ 
முறையிடுகிறார்‌. கர்த்தர்‌ தாமே 
இந்த நெருக்கங்களிலிருந்து தன்னை 
விடுவிக்குமாறும்‌, தன்னைப்‌ பாதுகாத்துக்‌ 
கொள்ளுமாறும்‌ தாவீது கர்த்தரிடத்தில்‌ 
பயபக்தியோடு விண்ணப்பம்‌ பண்ணுகிறார்‌ 
(சங்‌. 6-2) தன்னைத்‌ 
துன்பப்படுத்துகிறவர்களின்‌ மீது 
தேவனுடைய நியாயத்தீர்ப்புக்கள்‌ 
வரவேண்டும்‌ என்று தாவீது 
சொல்லுகிறார்‌ (சங்‌ 69:22-29) 

தன்னுடைய பிரச்சனைகளிலிருந்து 
கர்த்தர்‌ தாமே தனக்கு விடுதலை. 
செய்வார்‌ என்றும்‌ தனக்கு 
உதவிசெய்வார்‌ என்றும்‌ விசுவாசித்து 
தாவீது தேவனைத்‌ துதிக்கிறார்‌. 
கர்த்தருக்குள்‌ சந்தோஷமாயிருக்கிறார்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய சபைக்கு 
நன்மையான காரியங்களைச்‌ செய்வார்‌ 
என்று தாவீது நம்புகிறார்‌ 
(சங்‌ 6930-36). 


சங்கீதத்திலுள்ள சில 
புதிய 


ஏற்பாட்டுக்காலத்தில்‌ இலை 


விவரிப்பதாயிருக்கிறது. 
வசனங்களெல்லாம்‌ இஙசுகறிஸ்தளில்‌ 
நிறைவேறியிருக்கிறது (சங்‌ 69:49,21). 
இயேசுகிறிஸ்துவின்‌ சத்துருக்களைப்பற்றி 
சங்கீதம்‌ 69:22-ஆவது வசனம்‌ 
விரிவாகச்‌ சொல்லுகிறது. 
இருபத்திரண்டாவது சங்கீதத்தைப்போல 
இந்த ல்‌ 'கிறிஸ்துவின்‌ 


பலகால்‌ பில ப வவை றது. டல்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம்மா 


PUBLISHERS 


தாவிதின்‌ பிரச்சனைகள்‌ 
சன்‌ 69 : 1-12 


(சோஷனீம்‌ வாத்தியத்தில்‌ வாசிக்க 
இராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட 
தாவீதின்‌ சங்கீதம்‌) 


சுங்‌ 691. தேவனே, 
இரட்சியும்‌; வெள்ளங்கள்‌ 
ஆத்தூமாமட்டும்‌ பெருகிவருகிறது. 


என்னை 
என்‌ 


சுங்‌ 69:2. ஆழமான 
அமிழ்த்திருக்கிறேன்‌, 

நிலையில்லை, நிலையாத ஜலத்தில்‌ 
ஆழ்த்திருக்கிறேன்‌; வெள்ளங்கள்‌ 
என்மேல்‌ புரண்டுபோகிறது. 


சங்‌ 69:3. நான்‌ கூப்பிடுகிறதினால்‌ 
இனைத்தேன்‌; என்‌ தொண்டை, 
வறண்டுபோயிற்று; என்‌ தேவனுக்கு 
நான்‌ காத்திருக்கையால்‌, என்‌ கண்கள்‌. 
பூத்துப்‌ போயிற்று. 


சங்‌ 69:4. திமித்தமில்லாமல்‌ என்னைப்‌: 
பகைக்கிறவர்கள்‌ என்‌ தலைமயிரிலும்‌ 
அதிகமாயிருக்கிறார்கள்‌;. வீணாக. 
எனக்குச்‌ சத்துருக்கனாகி என்னை 
சங்கமிக்க னப ம்ப னம 
பலத்திருக்கிறார்கள்‌; 

எடுத்துக்கொன்னாததை நான்‌ கொடுக்க 
வேண்டியதாயிற்று. 


சங்‌ 895. தேவனே, நீர்‌ என்‌ 
புத்தியினத்தை அப்த்‌ 
எண்‌: குற்றங்கள்‌ 
மறைத்திருக்கவில்லை. 


சங்‌ 69:8. சேனைகளின்‌ கர்த்தராகிய 
ஆண்டவரே, உமக்காகக்‌ 
காத்திருக்கிறவர்கள்‌. என்னிமித்தம்‌ 
வெட்கப்பட்டுப்‌ போகாதிருப்பார்கனாக; 
இஸ்ரவேலின்‌ தேவனே, உம்மைத்‌ 
தேடுகிறவர்கள்‌. என்னிமித்தம்‌ 
'நாணமடையாதிருப்பார்களாக. 

சங்‌ 69:7. உமதுதிமித்தம்‌ நிந்தையைச்‌. 
சுகித்தேன்‌; இலச்சை என்‌ முகத்தை 
மூடிற்று.. 





ழ்‌ நள 
யாய 


சங்‌ 69:8, என்‌ சகோதரருக்கு வேற்று 


மனுஷனும்‌, என்‌ தாயின்‌ 
பின்னைகளுக்கு அத்தியனுமானேன்‌. 


சங்‌ 69.9. உம்முடைய வீட்டைக்குறித்து 
உண்டான பக்திவைராக்கியம்‌. 


என்னைப்‌  பட்சித்தது; உம்மை 
இித்திக்கிறவர்களுடைய திந்தனைகள்‌. 
என்மேல்‌ விழுந்தது. 


சங்‌ 69:10. என்‌ ஆத்துமா வாடும்படி. 
உயவாசித்து அழுதேன்‌; அதுவும்‌ 
எனக்கு தித்தையாய்‌ முடிந்தது. 


சுங்‌ 8941) இரட்டை என்‌ 
உடுப்பாக்கினேன்‌; அப்பொழுதும்‌ 
அவர்களுக்குப்‌ பழிமொழியானேன்‌. 


வாசலில்‌: 
எனக்கு 
பேசுகிறார்கள்‌; 
பண்ணுகிறவர்களின்‌. 


சுங்‌ 69:12. 
உட்கார்த்திருக்கிறவர்கள்‌ 
விரோதமாய்ப்‌ 
மதுபானம்‌ 
பாடலானேன்‌. 


தேவனே, என்னை இரட்சியும்‌ 


தேவனே, என்னை இரட்சியும்‌; 
வெள்ளங்கள்‌ எண்‌ ஆத்துமாமட்டும்‌ 
பெருகிவருகிறது. ஆழமான ms 
அமிழ்த்திருக்கிறேன்‌, 
நிலையில்லை, நிலையாத ததன்‌ 
ஆழ்த்திருக்கிறேன்‌; வெள்ளங்கள்‌. 
என்மேல்‌ புரண்டுபோகிறது (சங்‌ 69:12). 


தன்னுடைய 
கர்த்தரிடத்தில்‌ 
அவருடைய 


தாவீது 
பிரச்சனைகளை 
முறையிடுகிறார்‌. 
பிரச்சனைகளெல்லாம்‌ வருத்தத்திற்கு 
ஏதுவாயுள்ளது. தாவீது தன்னுடைய 
வருத்தங்களையெல்லாம்‌ கர்த்தருடைய 
சமுகத்திற்கு முன்பாக  ஊற்றுகிறார்‌. 
வருத்தப்பட்டு பாரம்‌ 
சுமக்கிறவர்களெல்லோரும்‌ கர்த்தரிடத்தில்‌ 
வரவேண்டும்‌. நம்முடைய பாரங்களை 
கர்த்தருடைய சமுகத்தில்‌ இறக்கி 
த்துவிடலாம்‌. தாவீதின்‌ வருத்தம்‌ 
மிகுந்த பாரமாயிருக்கிறது. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மமம்‌ 


PUBLISHERS 


அவற்றை கர்த்தருடைய 
இறக்கி வைத்துவிட்டால்‌, 
இலகுவாயிருக்கும்‌ 

விசுவாசிக்கிறார்‌. இதற்காக 
கர்த்தரிடத்தில்‌ தேவனே 


சமுகத்தில்‌ 
தனக்கு 
என்று 
தாவீது 


என்னை 


மிகப்பெரிய 
வந்திருக்கிறது. அவை 
துமாவைபும்‌ 
வருத்துகிறது. “வெள்ளங்கள்‌ என்‌ 
ஆத்துமா மட்டும்‌ பெருகிவருகிறது” 
என்று தாவீது சொல்லுகிறார்‌. தாவீதின்‌ 
பிரச்சனைகள்‌ வெள்ளங்களைப்போல 
பெரிதாயிருக்கிறது. அந்தப்‌ பிரச்சனைகள்‌ 
அவருடைய ஜீஸியத்திற்கு 
ஆபத்தாயிருக்கிறது. பிரச்சனைகளின்‌ 
மத்தியில்‌ தாவீதால்‌ தெளிவாய்ச்‌ 
சிந்திக்க முடியவில்லை. அவருடைய 
மனதில்‌ பயமும்‌ குழப்பமும்‌ உண்டாயிற்று. 


தாவீது கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
எப்போதும்‌ சந்தோஷமாயிருப்பார்‌. ஆனால்‌ 
இப்போதோ பிரச்சனைகள்‌ 
வெள்ளங்கள்போல அவருடைய ஆத்துமா 
மட்டும்‌ பெருகி வந்திருக்கிறது 
இதனால்‌ அவரால்‌ கர்த்தருக்குள்‌. 
சந்தோஷமாயிருக்க முடியவில்லை. 
நம்முடைய ஆவிதான்‌ நம்மை 
சோர்வுகளிலிருந்து பாதுகாக்கும்‌ 
வியே சோர்வடைந்துபோகும்போது 
நம்முடைய நிமை மிகவும்‌ 
பரிதாபமாமிருக்கும்‌. நம்முடைய ஆவி 
ஆரோக்கியமாயிருக்க வேண்டும்‌. 
ஆவிக்கு காயம்‌ ஏற்பட்டு 
து. 


பிரச்சனைகள்‌ 
அவருடைய 


நம்முடைய ஆவி 
பட்டுவிடக்கூடாது. நம்முடைய 
ஆரோக்கியமாயிருந்தால்தான்‌ 


சரீரமும்‌ 
ஆரோக்கியமாயிருக்கும்‌. நம்முடைய 
உள்ளத்தில்‌ சந்தோஷமும்‌ சமாதானமும்‌ 
ம்‌ நம்முடைய விசுவாசம்‌ 


வர்த்திக்கும்‌. 





ழ்‌ நள 
யாய 


தாவீது தன்னுடைய 
பிரச்சனைகளுக்கு மத்தியில்‌ டப்‌ 


தல்‌ ரத பன 
ஜலத்தில்‌ ஆழ்ந்திருக்கிறார்‌. வெள்ளங்கள்‌ 
அவர்மேல்‌ புரண்டுபோகிறது. 
புதிய ஏற்பாட்டுக்காலத்தில்‌ 
இயேசுகிறிஸ்துவின்‌ ஆத்துமாவுக்கும்‌ 
இப்படிப்பட்ட பாடுகள்‌ 


உண்டாயிற்று. 
கிறிஸ்துவானவர்‌ தம்முடைய ஆவியிலே. 
வேதனைப்பட்டார்‌. 


வியாகுலப்பட்டார்‌. 

கிறிஸ்துவானவர்‌ 
பாவநிவாரணத்திற்காக தம்முடைய 
சரீரத்தை பாவநிவாண பலியாக 
செலுத்தியபோது, தம்முடைய ஆவியையும்‌ 
பாவநிவாரண பலியாகச்‌ செலுத்தினார்‌. 
இதனால்‌ கிறிஸ்துவின்‌ ஆத்துமா 
அதிகமாய்‌ வியாகுலப்பட்டது. 


நம்முடைய 


நான்‌ 
இளைத்தேன்‌ 


கூப்பிடுகிறதினால்‌ 


நான்‌ கூப்பிடுகிறதினால்‌. 
இளைத்தேன்‌; எண்‌: தொண்டை 
வறண்டுபோயிற்று; என்‌ தேவனுக்கு 
நான்‌ காத்திருக்கையால்‌, என்‌ கண்கள்‌ 


பூத்துப்‌ போயிற்று (சங்‌ 69:3). 


தாவீதின்‌ 
சீக்கிரத்தில்‌ முடிவுக்கு 
பிரச்சனைகள்‌ தொடருக்கிறது. 
நீண்டநாட்களாகப்‌ பிரச்சனையிலேயே 
இருக்கிறார்‌. தன்னுடைய பிரச்சனையின்‌ 
கர்த்தரிடத்தில்‌ 

தாவீது 
அவருடைய 


பிரச்சனைகள்‌ 
வரவில்லை. 


இளைத்துப்போய்விட்டார்‌. 
தொண்டை வறண்டுபோயிற்று. தாவீது 
தன்னுடைய பிரச்சனைகளைப்பற்றி 
கர்த்தரிடத்தில்‌ பலதடவை முறையிட்டும்‌, 
கர்த்தருடைய சமுகத்திலிருந்து அவருக்குப்‌ 
பிரதியுத்தரம்‌ வரவில்லை. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ODNENIS 


PUBLISHERS 


தாவீது 
பிரதியுத்தாத்திற்காகவும்‌, 
கிருபைக்காகவும்‌ 
அநேக நாட்களாக 
காத்‌ 
பூத்துப்‌ 


தாவீது 

பிரச்சனைகளையெல்லாம்‌ 
எடுத்துச்‌ சொல்லுகிறார்‌. 
அவருக்கு சமீபமாயிற்று. மரணவேதனை 
அவருக்குள்‌ அதிகரித்தது. அவருடைய 
ஜீவியத்தில்‌ மரணபயம்‌ அதிகரிக்கும்போது, 
அவர்‌ கர்த்தரிடத்தில்‌ ஜெபிக்கும்‌. 
வேளையும்‌ அதிகரித்தது. தாவீது 
கர்த்தரிடத்தில்‌ அதிகமாய்‌ 
ஜெபித்தாலும்‌ அவருக்கு கர்த்தர்‌ 
உடனடியாக பிரதியுத்தரம்‌ 
கொடுக்கவில்லை... அவருக்கு உடனே 
சமாதானத்தைக்‌ கொடுக்கவில்லை. 


கர்த்தருடைய 
அவருடைய 
காத்திருக்கிறார்‌ 
அவர்‌ தேவனுக்காக 
இட்‌ அவருடைய கண்கள்‌ 


தன்னுடைய 
தேவனிடத்தில்‌ 


மரணம்‌ 


தாவீது கர்த்தருக்காகக்‌ 
காத்திருக்கிறார்‌. இதனால்‌ அவருடைய 
கண்கள்‌ பூத்துப்போயிற்று. தன்னுடைய 
கண்கள்‌ பூத்துப்போனாலும்‌, தான்‌ 
இன்னும்‌ கர்த்தரை விசுவாசிப்பதாகவும்‌, 
தன்னுடைய ஜெபத்தை நிறுத்திவிடாமல்‌ 
இன்னும்‌ ஜெபிப்பதாகவும்‌ தாவீது 
கர்த்தரிடத்தில்‌ சொல்லுகிறார்‌ 
தன்னுடைய பிரச்சனைகளை 
கர்த்தரிடத்தில்‌ சொல்லிக்‌ 
கொண்டேயிருப்பதினால்‌ அவருடைய 
தொண்டை வறண்டுபோயிற்று. 
ஆனாலும்‌ அவருடைய இருதயம்‌ 
வறண்டுபோகவில்லை. அவருடைய 
கண்கள்‌ பூத்துபமொயிற்று, ஆனாதும்‌ 

சுவாசம்‌ 





ழ்‌ நயனா 
யாய 


நர்முடைய 
இயேசுகிறிஸ்து, 


கர்த்தராகிய 
கல்வாரி சிலுவையிலே, 
பிதாவினிடத்தில்‌, ஏன்‌ என்னை 
கைவிட்டீர்‌” என்று கேட்கிறார்‌. 
வேதனையோடு இந்த தகம்‌ 
சொல்லுகிறார்‌. அதே 
கிறிஸ்துவானவர்‌ 
தமக்குள்ள 
உறுதிபண்ணுகிறார்‌. 
கைவிட்டீர்‌” என்று 
இயேசுகிறிஸ்து, பிதாவை 
"என்‌ தேவனே, என்‌ தேவனே” என்றும்‌ 
கூப்பிடுகிறார்‌. 


'நிமித்தமில்லாமல்‌ 
பகைக்கிறவர்கன்‌ 


'நிமித்தமில்லாமல்‌ என்னைப்‌ 
பகைக்கிறவர்கள்‌ என்‌ தலைமயிரிலூம்‌ 
அதிகமாயிருக்கிறார்கள்‌;. வீணாக 
எனக்குச்‌ சத்துருக்கனாகி என்னை 
சங்கமிக்க வவறு ககிற்கள்‌ 
பலத்திருக்கிறார்கன்‌; 
எடுத்துக்கொள்ளாததை நான்‌ வடக்க 
வேண்டியதாயிற்று (சங்‌ 69:4). 


தாவீதின்‌ சத்துருக்கள்‌ 
எண்ணிக்கையில்‌ அநேகராயிருக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ தாவீதுக்குத்‌ தீங்கு 
செய்கிறார்கள்‌. அவருக்கு அநேக 
பிரச்சனைகளைக்‌ கொடுக்கிறார்‌. 
சத்துருக்கள்‌ நிமித்துரில்லாமல்‌ தாவீதைப்‌ 
பகைக்கிறார்கள்‌. தாவீது அவர்களுக்கு 
ஒரு தீங்கும்‌ செய்யவில்லை. 
ஆனாலும்‌ அவர்கள்‌ தாவீதுக்குத்‌ 
தீங்குசெய்கிறார்கள்‌ தாவீது 
அவர்களுக்கு தப்பிதம்‌ 
செய்திருந்தால்‌, த்தமாய்‌ 
அவர்கள்‌ கோபப்பட்டு தாவீதுக்குத்‌ 
தீங்கு செய்யலாம்‌. ஆனால்‌ அவர்களோ 
காரணமில்லாமல்‌ தாவீதைப்‌ 
பகைக்கிறார்கள்‌. 


இயேசுகிறிஸ்து 
இரட்சிப்பதற்காக 
வந்தார்‌. ஜனங்களோ 
பந்தைக்‌ பகைக்கிறார்கள்‌. 
பகைக்கிறவர்களைப்பற்றி 
இயேசுகிறிஸ்து இவ்வாறு சொல்லுகிறார்‌. 


ஏதாவது 


பாவிகளை 
இந்த உலகத்திற்கு 


னால்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை 


QOODNENS 
PUBLISHERS 


“என்னைப்‌ பகைக்கிறவன்‌ என்‌ 
பிதாவையும்‌ பகைக்கிறான்‌. 
வேறொருவரும்‌ செய்யாத கிரியைகளை 
நான்‌ அவர்களுக்குள்ளே 
செய்யாதிருந்தேனானால்‌, அவர்களுக்குப்‌ 
பாவமிராது: இப்பொழுது அவர்கள்‌ 
என்னையும்‌ என்‌ பிதாவையும்‌ 
கண்டும்‌ பகைத்துபிருக்கிறார்கள்‌. 
முகாந்தரமில்லாமல்‌ என்னைப்‌ 
பகைத்தார்கள்‌ என்று அவர்களுடைய 
வேதத்தில்‌ எழுதியிருக்கிற வாக்கியம்‌ 
நிறைவேறும்‌.டிக்கு இப்படியாயிற்று” 
(யோவா 15:23-25). 


தாவீதின்‌ சத்துருக்கள்‌ 
எண்ணிக்கையில்‌ அநேகராயிருக்கிறார்கள்‌. 
எல்லோருமே தாவீதை நிமித்தமில்லாமல்‌ 
பகைக்கிறார்கள்‌. தாவீது அவர்களுடைய 
எண்ணிக்கையைப்பற்றிச்‌ சொல்லும்போது, 

ர்கள்‌ தன்‌ தலையயிரிலும்‌ 
அதிகமாயிருக்கிறார்கள்‌ என்று 
சொல்லுகிறார்‌. அவர்கள்‌ 
பலத்திருக்கிறார்கள்‌. உலகப்பிரகாரமான 
வல்லமை அவர்களிடத்தில்‌ இருக்கிறது. 
அவர்கள்‌ தாவீதுக்கு வீணாக 
சத்துருக்களாகிமிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
தாவீதை சங்கரிக்கவேண்டுபென்று 
இருக்கிறார்கள்‌. அவர்களிடத்தில்‌ மாம்ச 
பலம்‌ அதிகமாயிருக்கிறது. தாவீது 
தாழ்ந்திருக்கிறார்‌. அவருடைய 
சத்துருக்களோ பலத்திருக்கிறார்கள்‌. 


அவர்களிடத்திலிருந்து 
எடுத்துக்கொள்ளவில்லை. 
அவர்களை அநியாயமாய்‌ 
வஞ்சிக்கவில்லை. ஆனாலும்‌ தான்‌ 
எடுத்துக்கொள்ளாததை தாவீது 
அவர்க கொடுக்க 
வேண்டியதாயிற்று. தாவீது தன்னுடைய 
சத்துருக்களோடு மதிய 
வேண்டுபென்று 
அவர்களோடு 
வேண்டும்‌ என்று 
ஆனால்‌ அவர்களோ 
உட்பட மறுக்கிறார்கள்‌. 
யுத்தம்பண்ணுமாறு தாவீதை 
பண்ணுகிறார்கள்‌. 


தாவீது 
ஒன்றையும்‌ 


சமாதானத்திற்கு 
தங்களோடு 
கட்டாயம்‌ 





சங்கீதம்‌ 


ழ்‌ நயனா 
யாய 


நம்முடைய கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்து, நம்மை இரட்சிப்பதற்காக, 
தம்முடைய சொந்த இரத்தத்தையே 
நம்முடைய பாவங்களை மீட்கும்‌ மீட்பின்‌ 
கிரயமாகச்‌ செலுத்தினார்‌. 
இயேசுகிறிஸ்துவின்‌ இரத்தத்தினால்‌ 
நமக்கு பாவமன்னிப்பு உண்டாயிற்று. 
கிறிஸ்துவானவர்‌ நம்முடைய இரத்தத்தை 
எடுத்துக்கொள்ளவில்லை. அவர்‌ 
தம்முடைய இரத்தத்தையே நமக்காகக்‌ 
கொடுத்தார்‌ 

கொள்ளா; 

கொடுக்கவேண்டியதாயிற்று. 


பாவத்தின்‌ சம்பளம்‌ மரணம்‌, 
நம்முடைய பாவத்தினிமித்தமாய்‌ நாம்‌ 
பெற்றுக்கொள்ள வேண்டிய 
தண்டனைகளை, நம்முடைய கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்து தம்மீது ஏற்றுக்‌ 
கொண்டார்‌. பாவத்திற்குப்‌ பரிகாரமாக 
தம்மையே பாவநிவாரண பலியாக 
ஒப்புக்கொடுத்தார்‌. இயேசுகிறிஸ்து 
மகிமையுள்ளவர்‌. தேவனுடைய மகிமை 
இயேசுகிறிஸ்துவில்‌ பிரத்தியட்சமாய்‌ 
வெளிப்படுகிறது. ஆனாலும்‌ 
மனுஷனுடைய பாவத்தினிமித்தமாய்‌, பல 
சமயங்களில்‌ கிறிஸ்துவின்‌ மகிமை 
அவரை விட்டு எடுத்துப்போடப்பட்டது. 


கிறிஸ்துவின்‌ மகிமை அவரைவிட்டு 
எடுத்துப்போடப்பட்டாலும்‌, தம்முடைய 
மரணத்தினால்‌ கிறிஸ்துவானவர்‌ 
தம்முடைய மகிமையை திரும்பவும்‌ 
மீட்டுக்கொண்டார்‌ மனுஷனுடைய 
பாவத்தினால்‌ அவருடைய சமாதானமும்‌, 
சந்தோஷமும்‌, மகிமையும்‌ அவரைவிட்டு 
எடுத்துப்போடப்பட்டது. கிறிஸ்துவானவர்‌ 
மனுஷருடைய ஆசீர்வாதங்களை 
எடுத்துப்போடவில்லை. ஆனாலும்‌ 
கிறிஸ்து தம்முடைய மரணத்தின்‌: 
மூலமாய்‌, நாம்‌ இழந்துபோன 
ஆசீர்வாதங்களை நமக்குத்‌ திரும்பக்‌ 
கொடுக்கிறார்‌. தாம்‌ எடுத்துக்‌ 
கொள்ளாததை கிறிஸ்துவானவர்‌ 
நமக்குக்‌ கொடுக்கவேண்டியதாயிற்‌ 


- விரிவுரை 
PSALMS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


என்‌ புத்தியினத்தை 
அறிந்திருக்கிறீர்‌ 


தவனே, நீர்‌ என்‌ புத்தியீனத்தை 

அதிததிரககற்க என்‌. குற்றங்கள்‌. 

உமக்கு. மறைத்திருக்கவில்லை. 
(சங்‌ 695). 


தாவீது தன்னுடைய பாவங்களை 
கர்த்தருடைய சமுகத்தில்‌ அறிக்கை 
செய்கிறார்‌. தேவனே, நீர்‌ என்‌ 
புத்திமீனத்தை அறிந்திருக்கிறீர்‌” என்று 
கர்த்தரிடத்தில்‌ சொல்லுகிறார்‌. தாவீது 
குற்றமுள்ளவரா அல்லது, 
குற்றமில்லாதவரா என்பது தேவனுக்குத்‌ 
தெரியும்‌ தாவீதின்‌ குற்றங்கள்‌ 
தேவனுக்கு மறைந்திருக்கவில்லை. 
ஆகையினால்‌ தாவீது தன்னுடைய 
குற்றங்களை மறைக்காமல்‌, கர்த்தரிடத்தில்‌ 
அறிக்கை செய்கிறார்‌. தன்னுடைய 
பாவங்களை மறைக்கிறவன்‌. 
வாழ்வடையமாட்டான்‌. அவற்றை அறிக்கை 
செய்து விட்டுவிடுகிறவனோ 
தேவனுடைய சமுகத்தில்‌ இரக்கம்‌ 
பெறுவான்‌. 


தாவீதின்‌ சத்துருக்கள்‌ அவர்மீது 
அநேகக்‌ குற்றங்களைச்‌ சொல்லுகிறார்கள்‌. 
அவர்கள்‌ நிமித்தரில்லாமல்‌ தாவீதைப்‌ 
பகைக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
எண்ணிக்கையில்‌ அதிகமாயிருக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ பலத்திருக்கிறார்கள்‌. தாவீது 
தேவனுக்கு முன்பாக நிற்கிறார்‌. தேவன்‌ 
தாவீதின்‌ த்தைப்‌ பார்க்கிறார்‌. 
தேவனுக்கு மறைவான காரியம்‌ 
ஒன்றுமில்லை. நம்முடைய 
அந்தரங்கமான எல்லாமே 
தேவனுக்கு முன்பாய்‌ 
வெளியரங்கமாயிருக்கிறது. கர்த்தர்‌ 
தாவீதின்‌ புத்தியீனத்தை 
அறிந்திருக்கிறார்‌. தாவீதின்‌ இருதயத்தில்‌ 
தெளிந்த சிந்தனையில்லை. தேவன்‌ 
கொடுத்திருக்கிற ஞானமில்லை. 
புத்தியீனமே ர்‌ தாவீது 
ன்னுடைய வ 
தன்னு பதக்‌ ருக்கி னுக்கு 


விரோதமாய்ப்‌ பாவம்‌ 


காரியங்கள்‌ 





ழ்‌ நயன 
யாய 


சமுகத்திற்கு 
கர்த்தர்‌ 


நாம்‌ கர்த்தருடைய 
முன்பாக. நிற்குது. 
நம்மையும்‌ அறிந்திருக்கிறார்‌. நம்முடைய 
புத்தியையும்‌ அறிந்திருக்கிறார்‌. நம்முடைய 
புத்தியீனத்தையும்‌ அறிந்திருக்கிறார்‌. 
நம்முடைய  நீதிகளும்‌ தேவனுக்கு 
மறைந்திருக்காது. நம்முடைய 
பற்றப்‌ “கம , அவருக்கு 
மறைந்திருக்காது. அவருக்கு முன்பாய்‌ 
எல்லாம்‌ வெளியரங்கமாயிருக்கும்‌. நாம்‌ 
அந்தரங்கத்தில்‌ இரகசியமாய்ச்‌ செய்த 
பாவங்களையும்‌ கர்த்தர்‌ அறிந்திருக்கிறார்‌. 
நாம்‌ அந்தரங்கத்தில்‌ பாவம்‌ செய்தாலும்‌, 
தேவனுடைய பார்வைக்கு முன்பாகத்தான்‌ 
பாவம்‌ செய்கிறோம்‌ 


தேவனுடைய பார்வையை 
மறைக்க முடியாது. 
காரியங்கள்‌ எதுவும்‌. 
அந்தரங்கனான இரகசியம்‌ 
நம்முடைய பாவங்களுக்கு நாம்‌ 
மனந்திரும்பவேண்டும்‌. நம்முடைய 
பாவங்களை அறிக்கை செய்யவேண்டும்‌. 
தேவனுடைய மன்னிப்பைப்‌ 
பெற்றுக்கொள்ள வேண்டும்‌. 
அப்போதுதான்‌ கர்த்தர்‌ நம்முடைய 
பாவங்களை மன்னித்து, அவற்றை 
மறப்பார்‌. அதுவரையிலும்‌ நம்முடைய 
பாவங்கள்‌ கர்த்தருடைய நினைவில்‌: 
இருக்கும்‌. 


நம்மால்‌ 
நம்முடைய 
னுக்கு 
இல்லை. 


கதேவனுக்காகக்‌ 
காத்திருக்கிறவர்கள்‌ 


சேனைகளின்‌ 
ஆண்டவரே, உமக்காகக்‌ 
காத்திருக்கிறவர்கள்‌ என்னிமித்தம்‌ 
வெட்கப்பட்டுப்‌ போகாதிருப்பார்கனாக; 
இஸ்ரவேலின்‌ தேவனே, உம்மைத்‌ 
தேடுகிறவர்கள்‌ என்னிமித்தம்‌ 
நாணமடையாதிருப்பார்கணாக 
(சங்‌ 69:6). 


கர்த்தராகிய 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம்மா 


PUBLISHERS 


தாவீது தேவனிடத்தில்‌ 
ஜெபிக்கும்போது, அவரை “சேனைகளின்‌ 
கர்த்தராகிய ஆண்டவரே” என்று 
கூப்பிடுகிறார்‌. கர்த்தர்‌ தாமே தன்னை 
இரட்சிக்குமாறு பணிவோடு. 
விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. தாவீதின்‌ 
ஆத்துமா மட்டும்‌ வெள்ளங்கள்‌ பெருகி 
வந்திருக்கிறது. அவர்‌ ஆழமான 
உளையில்‌ அறிழ்ந்திருக்கிறார்‌. அவருக்கு 
நிற்க நிலையில்லை. நிலையில்லாத 
தத்தில்‌. ஆழ்ந்திருக்கிறார்‌. வெள்ளங்கள்‌ 
அவர்மேல்‌ புரண்டு போகிறது. 
தன்னுடைய நெருக்கமான சூழ்நிலையில்‌, 
கர்த்தர்‌ தாமே தன்னை இரட்சிக்குமாறு 
தாவீது பணிவோடு விண்ணப்பம்‌ 
பண்ணுகிறார்‌. 


கர்த்தருடைய பிள்ளைகளில்‌ 
அநேகர்‌. சேனைகளின்‌ கர்த்தராகிய 
ஆண்டவருக்காகக்‌ காத்திருக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ கர்த்தரைத்‌ தேடுகிறார்கள்‌. 
கர்த்தரைத்‌ தேடும்போது அவர்கள்‌ 
தாவீதையும்‌ பார்க்கிறார்கள்‌. தாவீதுக்கு 
இன்னும்‌ பிரச்சனைகள்‌ இருக்கிறது. 
கர்த்தர்‌ அவருடைய  ஜெபந்திற்கு 
இன்னும்‌ பதில்கொடுக்கவில்லை. இதைப்‌ 
பார்த்து கர்த்தருக்காகக்‌ 
காத்திருக்கிறவர்கள்‌ சோர்ந்து 
போய்விடுகிறார்கள்‌. கர்த்தரைத்‌ 
தேடுகிறவர்கள்‌, தாவீதின்‌ 
பிரச்சனைகளைப்‌ பார்த்து, தங்களுடைய 


விசுவாசத்தில்‌ அலுத்துப்‌ 
போய்விடுகிறார்கள்‌. 


இதை உணர்ந்தவராக, 
காத்திருக்கிறவர்கள்‌ 
வெட்கப்பட்டுப்‌ 
போகாதிருப்பார்களாக" என்று 
விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. கர்த்தருடைய 
இஸ்ரவேலின்‌ தேவனைத்‌ 


தாவீது 
“உமக்காகக்‌ 
என்னிமித்தம்‌. 


நாணமடையாதிருக்க வேண்டும்‌. என்றும்‌ 
தாவீது விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 





ழ்‌ ளன 
யாய 


கர்த்தர்‌ தனக்கு சீக்கிரத்தில்‌ 
பிரதியுத்தரம்‌ கொடுக்கவில்லையென்றால்‌, 
தன்னுடைய பிரச்சனைகளிலிருந்து 
கர்த்தர்‌ தன்னை சீக்கிரத்தில்‌ 
விடுவிக்கவில்லையென்றால்‌, நீதிமான்கள்‌ 
சோர்ந்துபோய்விடுவார்கள்‌. தங்களுக்கும்‌ 
கர்த்தர்‌ பதில்கொடுக்கமாட்டாரோ என்று 
நினைத்து விசுவாசத்தில்‌ 
பலவீனமடைவார்கள்‌. சத்துரு இந்த 
சந்தர்ப்பத்தைப்‌ பயன்படுத்தி. 
தேவனுக்காகக்‌  காத்திருக்கிறவர்களை 
'வெட்கப்படுத்திவிடுவான்‌. கர்த்தருடைய 
பிள்ளைகளை  மேற்கொண்டுவிடுவான்‌. 
சத்துரு வெற்றி பெறுவதற்கு 
வாய்ப்புண்டாகும்‌ என்று தாவீது 
கர்த்தரிடத்தில்‌ விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 


பிதாவானவர்‌ இயேசுகிறிஸ்துவைத்‌ 
தற்மிபமாகச்‌ சேர்த்துக்கொண்டார்‌. 
இயேசுகிறிஸ்து அநேகப்‌ பாடுகளையும்‌ 
வேதனைகளையும்‌ அனுபவித்தபோது, 
பிதாவானவர்‌ அவரைக்‌ 
கைவிட்டுவிடவில்லை. ஒருவேளை, 
பிதாவானவர்‌ இயேசுகிறிஸ்துவைக்‌ 
கைவிட்டுவிட்டால்‌, இயேசுகிறிஸ்துவைத்‌ 
தேடுகிறவர்களும்‌, அவருக்காகக்‌ 
காத்திருக்கிறவர்களும்‌ சோர்ந்து 
போய்விடுவார்கள்‌ யுவட்கப்பட்டுப்‌ 
போவார்கள்‌. நாணமடைவார்கள்‌. 


ஆனால்‌ 
குமாரனாகிய 


பிதாவோ, தம்முடைய 

இயேசுகிறிஸ்துவைக்‌ 
கைவிடவில்லை. த்துமாய்‌ 
கர்த்தருக்காகக்‌ காத்திருக்கிறவர்கள்‌' 
உற்சாகமாயிருக்கிறார்கள்‌. புதுபெலன்‌ 
அடைந்திருக்கிறார்கள்‌. விசுவாசத்தில்‌ 
உறுதியாய்‌ நிலைத்திருக்கிறார்கள்‌. 


தேவனுடைய கிருபாசனத்திற்கு முன்பாக 
தைரியமாய்க்‌ கிட்டிச்‌ சேருகிறார்கள்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம 


PUBLISHERS 


உமது நிமித்தம்‌ நித்தையை 


சகித்தேன்‌ 


உமதுதிமித்தம்‌ தித்தையைச்‌. 

சுகித்தேன்‌; இலச்சை என்‌ முகத்தை 

மூடிற்று. என்‌ சகோதரருக்கு வேற்று 

என்‌: தாயின்‌ 

அத்தியனுமானேன்‌. 

வீட்டைக்குறித்து 

பக்திவைராக்கியம்‌ 

யட்சித்தது; உம்மை 

நித்திக்கிறவர்களுடைய நிந்தனைகள்‌. 
என்மேல்‌ விழுந்தது (சங்‌ 69:7-9). 


தாவீது கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
பணிவோடு விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 
“உமது நிமித்தம்‌ நிந்தையைச்‌ சகித்தேன்‌" 
என்று சொல்லுகிறார்‌. 
நிந்தைகளையெல்லாம்‌ ர்த்து 
தன்னைவிட்டு  நீக்கிப்போடவேண்டும்‌ 
என்பதே தாவீதின்‌ ஜெபம்‌. தாவீது 
ஜனங்களுக்கு 'நன்மையானதைச்‌ 
செய்திருக்கிறார்‌. ரல்‌ ஜனங்களோ 
அவர்மீது அவதூறு பேசுகிறார்கள்‌. 


தாவீதுக்கு விரோதமாய்ப்‌ 
பேசுகிறவர்கள்‌, ்‌ 
விரோதமாகவும்‌ 

தாவீது 
வைராக்கியமாயிருக்கிறார்‌. 
நிந்திக்கிறவர்களுடைய 
தன்மீது விழுந்ததாக 
சொல்லுகிறார்‌. 
வீட்டைக்குறித்து 
பக்திவைராக்கியம்‌ தாவீதை பட்சிக்கிறது. 
தேவனையும்‌ அவருடைய ஆலயத்தையும்‌ 
பகைக்கிறவர்கள்‌ 'தாவீதையும்‌ 
பகைக்கிறார்கள்‌. தாவீது தேவனிடத்திலும்‌, 
அவருடைய ஆலயத்திலும்‌ 
பக்திவைராக்கியமாயிருக்கிறார்‌. இதனால்‌ 
தேவனை நிந்திக்கிறவர்கள்‌, தாவீதையும்‌ 
நிந்திக்கிறார்கள்‌. 





ழ்‌ நவள 
யாய 


தாவீது இஸ்ரவேல்‌ தேசத்திலே. 
எல்லோராலும்‌ மதிக்கப்பட்டார்‌. ஜனங்கள்‌ 
மத்தியில்‌ அவருக்கு மதிப்பும்‌ மரியாதையும்‌ 
இருந்தது. ஆனாலும்‌ ஜனங்கள்‌ தேவனை 
நிந்தித்தபோது, அந்த நிந்தனை 
தாவீதின்மீதும்‌ வந்தது தாவீதோ 
தேவனின்‌ நிமித்தம்‌ அந்த நிந்தையைச்‌: 
சகித்துக்கொண்டார்‌. இலச்சை அவருடைய 
முகத்தை மூடிற்று. தேவனுடைய 
நாமத்திற்கு விரோதமாக ஜனங்கள்‌. 
பேசும்போது, அவர்கள்‌ 
தன்னுடைய நாமத்திற்கு 
விரோதமாய்‌ பேசுவதுபோல தாவீது 
வேதனைப்பட்டார்‌. அந்த நிந்தையை 
தேவனுக்காகச்‌ சகித்துக்கொண்டார்‌. 


தாவீது தன்‌ சகோதரருக்கு வேற்று 
மனுஷனாயிருக்கிறார்‌. தன்னுடைய 
தாயின்‌ பிள்ளைகளுக்கு 
அந்நியராயிருக்கிறார்‌ தாவீதின்‌ 
சகோதரர்கள்‌ தாவீதைக்‌ குறித்து 
வெட்கப்படுகிறார்கள்‌. அவரை தங்கள்‌ 
சகோதரர்‌ என்று சொல்லிக்கொள்வதற்கு 
வேதனைப்படுகிறார்கள்‌. தாவீதை 
தங்களிடமாகச்‌ சேர்த்துக்கொள்ளவில்லை. 
அவரை அத்நியனைப்போலவும்‌ வேற்று 
மனுஷனைப்போலவும்‌ வெறுத்து 
ஒதுக்கினார்கள்‌. 


ஏற்பட்ட இந்தப்‌ 
புதிய ஏற்பாட்டுக்‌. 
இயேசுகிறிஸ்துவுக்கும்‌ 
பிரச்சனை ஏற்பட்டது. 
இயேசுகிறிஸ்துவின்‌ சகோதரர்கள்‌ 
அவரிடத்தில்‌ விசுவாசம்‌ வைக்கவில்லை 
(யோவா 7:5). “அவர்‌ தமக்குச்‌ 
சொந்தமானதிலே வந்தார்‌, அவருக்குச்‌. 
சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்‌ 
கொள்ளவில்லை” (யோவா 121) 
இயேசுகிறிஸ்துவின்‌ சீஷர்களும்‌ பல. 
சமயங்களில்‌ அவரோடு  கூடயிராமல்‌, 
அவரை விட்டு ஓடிப்போய்விட்டார்கள்‌. 


தாளீதுக்கு 
பிரச்சனைபோல, 
காலத்தில்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ODNENIS 


PUBLISHERS 


“உம்முடைய வீட்டைக்குறித்து 
உண்டான பக்திவைராக்கியம்‌ என்னைப்‌ 
பட்சித்தது” என்று தாவீது சொல்லுகிறார்‌. 
குமாரனாகிய இயேசுகிறிஸ்து 
பிதாவினிடத்தில்‌ அன்பாயிருந்தார்‌ 
பிதாவின்‌ வீட்டைக்‌ குறித்த பக்தி 
வைராக்கியம்‌ குமாரனாகிய இயேசு 
கிறிஸ்துவையும்‌ பட்சித்தது. இதனால்‌ 
தேவாலயத்தில்‌ விற்கிறவர்களையும்‌, 
கொள்‌ பர்களையும்‌, காசுக்காரரையும்‌ 
இயேசுகிறிஸ்து துரத்திவிட்டார்‌ 


“தேவாலயத்திலே ஆடுகள்‌ மாடுகள்‌ 
புறாக்களாகிய இவைகளை 
விற்கிறவர்களையும்‌, காசுக்காரர்‌ 
உட்கார்ந்திருக்கிறதையும்‌ கண்டு. 
கயிற்றினால்‌ ஒரு சவுக்கையுண்டு 
பண்ணி, அவர்கள்‌ யாவரையும்‌ 
ஆடுமாடுகளையும்‌  தேவாலயத்துக்குப்‌ 
புறம்பே துரத்திவிட்டு, காசுக்காரருடைய 
காசுகளைக்‌ கொட்டி பலகைகளைக்‌ 
கவிழ்த்துப்‌ போட்டு, புறாவிற்கிறவர்களை 
நோக்கி: இவைகளை இவ்விடத்திலிருந்து 
எடுத்துக்‌ கொண்டு போங்கள்‌; என்‌ 
பிதாவின்‌ வீட்டை வியாபார 
வீடாக்காதிருங்கள்‌ என்றார்‌. அப்பொழுது: 
உம்முடைய வீட்டைக்‌ குறித்து உண்டான 
பக்திவைராக்கியம்‌ என்னைப்‌ பட்சித்தது 
என்று  எழுதியிருக்கிறதை அவருடைய 
சீஷர்கள்‌ நினைவுகூர்ந்தார்கள்‌” 
(யோவா 21447). 

உம்மை  நிந்திக்கிறவர்களுடைய 
நிந்தனை என்மேல்‌ விழுந்தது” என்று 
தாவீது தேவனிடத்தில்‌ சொல்லுகிறார்‌. 
இயேசுகிறிஸ்து தம்முடைய சித்தத்தை 
நிறைவேற்றாமல்‌ பிதாவின்‌ சித்தத்தை 
நிறைவேற்றினார்‌. “கிறிஸ்துவும்‌ தமக்கே 
பிரியமாய்‌ நடவாமல்‌: உம்மை 
நிந்திக்கிறவர்களுடைய நிந்தைகள்‌ 
என்மேல்‌ விழுந்தது என்று 
எழுதியிருக்கிறடியே நடந்தார்‌" 
(ரோம 15:3). இயேசுகிறிஸ்துவின்‌ சுபாவம்‌ 
நக்கு அன்னதிரியாகபிருக்கிறது 
நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில்‌ நாம்‌ 
கிறிஸ்துவின்‌ அடிச்சுவடுகளை அன்றாடம்‌ 
பின்பற்றி நடக்கவேண்டும்‌. 





ழ்‌ நள 
யாய 


உபவாசித்து அழுதேன்‌ 


உட்கார்த்திருக்கிறவர்கள்‌ க்கு, 
விரோதமாய்ப்‌ பேசுகிறார்கள்‌; 
மதுபானம்‌ பண்ணுகிறவர்களின்‌. 
பாடலானேன்‌ (சங்‌ 69:10-12). 


தாவீது ஏராளமான பிரச்சனைகளில்‌ 
சிக்கித்‌ தலிக்கிறார்‌. கர்த்தரிடத்தில்‌ 
ஜெபம்பண்ணுகிறார்‌ உபவாசித்து 
அழுகிறார்‌. ஆனாலும்‌ கர்த்தர்‌ அவரை 
உடனே விடுவித்துவிடவில்லை. 
இதைப்பார்த்து ஜனங்கள்‌ தாவீதுக்கு 
விரோதமாய்ப்‌ பேசுகிறார்கள்‌. அவரைப்‌ 
பரியாசம்பண்ணுகி ஈவீதுக்‌( 
ந்‌ நை ன்ப 


இயேசுகிறிஸ்து இந்த உலகத்தில்‌ 
ஊழியம்‌ செய்த வந்தபோது அவரையும்‌ 
நிந்தித்தார்கள்‌. அவருக்குரிய 
கனத்தையும்‌, மரியாதையையும்‌ 
கொடுக்காமல்‌ அவரை 
அவமானப்படுத்தினார்கள்‌ நம்முடைய 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்துவோ, 
நமக்காக எல்லா அவமானங்களையும்‌, 
நிந்தைகளையும்‌ சகித்துக்கொண்டார்‌. 


தாவீது தன்னுடைய பிரச்சனைகளை 
கர்த்தரிடத்தில்‌ பயபக்தியோடு 
விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. தன்னுடைய 
ஆத்துமா வாடும்படி உபவாசித்து 
அழுகிறார்‌. இதனால்‌ அவருடைய 
சரீரத்தில்‌ வேதனை உண்டாயிற்று. 
அதுவும்‌ அவருக்கு நிந்தையாய்‌ முடிந்தது. 
தனக்கு விரோதமாகப்‌ பேசப்படுகிற 
நிந்தையான பேச்சுக்களையெல்லாம்‌ 
தாவீது கவனித்துப்‌ பார்க்கிறார்‌. 
அவர்களுடைய பேச்சுக்களில்‌ 
உண்மையில்லை. ஆனாலும்‌ அவர்கள்‌ 
தாவீதைப்‌ பரியாசம்பண்ணுகிறார்கள்‌. 
தாவீது இந்த சூழ்நிலையிலும்‌ தன்னைத்‌ 
தாழ்த்தி தேவனை உயர்த்துகிறார்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மமம்‌ 


ரிம்‌ 


கர்த்தரிடத்தில்‌ 
தன்னுடைய 
உபவாசித்து 
தன்னுடைய 
உடுப்பாக்குகிறார்‌. பக்தியுள்ளவர்கள்‌ 
உபவாசிக்கும்போது இதுபோல தங்களைத்‌ 
தாழ்த்துவது வழக்கம்‌. ஜனங்கள்‌ 
தாவீதைப்‌ பார்த்து பரிதாபப்படவேண்டும்‌. 
அவருடைய பக்தியினிமித்தமாய்‌ அவரைப்‌ 
பாராட்டவேண்டும்‌. ஆனால்‌ அவர்களோ 
தாவீதைப்‌ பரியாசம்பண்ணுகிறார்கள்‌. 
தாவீது மற்றவர்களுக்கு 
முன்மாதிரியாக  இருக்கவேண்டுபென்று 
விரும்புகிறார்‌. பிரச்சனைகள்‌ வரும்போது 
கர்த்தருடைய சமுகத்தில்‌ உபவாசித்து 
ஜெபிக்கவேண்டும்‌. என்று 
மற்றவர்களுக்கு முன்மாதிரியாய்‌ 
உபவாசிக்கிறார்‌. ஆனால்‌ அவர்களோ 
தாவீதை நிந்திக்கிறார்கள்‌. 
தாவீதைப்போல மற்றவர்களும்‌ 
கர்த்தருடைய சமுகத்தில்‌ உபவாசிப்பதற்கு 
அவர்கள்‌ தடையாகயிருக்கிறார்கள்‌. 
இதே தாவீதுக்கு நிந்தையாயிருக்கிறது. 
சத்துருக்கள்‌ தாவீதைப்‌ பார்த்து 
பரியாசம்பண்ணுகிறார்கள்‌. தாவீது 
அவர்களுக்கு பழமொழியாயிருக்கிறார்‌ 
எந்தத்‌ தீயகாரியத்தைப்பற்றிப்‌ பேசினாலும்‌, 
அதற்கு தாவீதை பழமொழி 
வார்த்தையாகப்‌  பயன்படுத்துகிறார்கள்‌. 
தாவீதைப்போல புத்தியீனமாய்ச்‌ 
செய்யவேண்டாம்‌ என்று 
சொல்லுகிறார்கள்‌. 
எருசலேம்‌ 
அநேகர்‌ 
ஆலோசனைச்‌ 
பிரபுக்கள்‌ 


தெருக்களின்‌ வாசலில்‌ 
உட்கார்ந்திருப்பார்கள்‌. 
சங்கத்தின்‌ வாசலில்‌ 
உட்கார்ந்திருப்பார்கள்‌. 
தேவாலயத்தின்‌ வாசலில்‌ 
பக்தியுள்ளவர்கள்‌ உட்கார்ந்திருப்பார்கள்‌. 
இவர்கள்‌ மத்தியிலே தாவீதுக்கு மிகுந்த 
மதிப்பும்‌ யரியாதையும்‌ இருந்தது. ஆனால்‌ 
இப்போதோ அவர்கள்‌ தாவீதுக்கு 
விரோதமாய்ப்‌ பேசுகிறார்கள்‌. 





ழ்‌ நவள 
யாய 


மதுபானம்‌ பண்ணுகிறவர்களை 
ஜனங்கள்‌ மதிக்கமாட்டார்கள்‌. இப்போது 
மதுபானம்பண்ணுகிறவர்கள்கூட, தாவீதை 
பாடலாகப்‌ பாடுகிறார்கள்‌. குடித்துவிட்டு 
உளறும்போது அவர்கள்‌ தாவீதைப்‌ 
பாட்டாகப்‌ பாடுகிறார்கள்‌. தாவீது 
இதையெல்லாம்‌ கேட்டு தன்னுடைய 
மனதில்‌ வேதனைப்படுகிறார்‌. 


நல்லவர்களுக்கு இதுபோல துன்பம்‌ 
வருவது இயல்புதான்‌. புத்தியுள்ளவர்கள்‌ 
நம்மைப்‌ புகழும்போது. 
புத்தியில்லாதவர்களுக்கு நாம்‌ 
பழமொழியாகவும்‌ பாடலாகவும்‌ 
இருப்போம்‌. நம்மைப்பற்றி 
சரியாகத்‌ தெரியாதவர்கள்கூட 
நம்மைத்‌ தூஷிப்பார்கள்‌. மாய்மாலம்‌ 
பண்ணுகிறவர்கள்‌ சமுதாயத்தில்‌ 
பெரியவர்கள்போல இருப்பார்கள்‌ 
கர்த்தருக்குப்‌ பயந்து ஜீவிக்கிறவர்களோ 
நிந்தைகளை அனுபவிப்பார்கள்‌. ஜனங்கள்‌ 
பக்தியுள்ள  நீதிமான்களை தங்கள்‌ 
இஷ்டர்போல நியாயந்தீர்ப்பார்கள்‌. 
கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம்‌ 
மனுஷருடைய அவதூறான பேச்சுக்களைக்‌ 
கேட்டு சோர்ந்துபோய்விடக்கூடாது. 
கர்த்தரையே நோக்கிப்‌ பார்க்கவேண்டும்‌. 
இயேசுகிறிஸ்துவையே  தூவித்தவர்கள்‌ 
நம்மையும்‌ தூஷிப்பது அதிக நிச்சயம்‌ 


தாவிதின்‌ விண்ணப்பம்‌ 
சங்‌ 69 : 18-21 


சுங்‌ 69:18. ஆனாலும்‌ கர்த்தாவே, 
அநுக்கிரககாலத்திலே உம்மை நோக்கி 
விண்ணப்பஞ்‌ செய்கிறேன்‌; தேவனே, 
உமது மிகுந்த கிருபையினாலும்‌, உமது 
இரட்சிப்பின்‌ சுத்தியத்தினாலும்‌. 
எனக்குச்‌ செவிகொடுத்தருளும்‌. 


சங்‌ 8914. அமிழ்த்திப்‌ 
போகாதபடிக்குச்‌. சேற்றினின்று 
என்னை தூக்கிவிடும்‌; என்னைப்‌. 
பகைக்கிறவர்களினின்றும்‌ நிலையாத 
ஜலத்தினின்றும்‌ நாண்‌ நீங்கும்படி 
செய்யும்‌. 


நான்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம 


PUBLISHERS 


சங்‌ 69:15. ஜலப்பிரவாகங்கன்‌ என்மேல்‌. 
புரனாமலும்‌, ஆழம்‌ என்னை 
விழுங்காமலும்‌, பாதானம்‌ என்மேல்‌ தன்‌ 
வாயை அடைத்துக்கொன்னாமலும்‌ 
இருப்பதாக. 


சங்‌ 69:16. கர்த்தாவே, என்‌ 
விண்ணப்பத்தைக்‌ கேட்டருளும்‌, 
உம்முடைய தயை நலிமாயிருக்கிறது; 
உமது உருக்கமான இரக்கங்களின் படி, 
என்னைக்‌ கடாட்சித்தருளும்‌. 


சங்‌ 69:17. உமது முகத்தை உமது 
அடியேனுக்கு மறையாதேயும்‌; நாண்‌: 
வியாகுலப்படுகிறேன்‌, எனக்குத்‌ 
தீவிரமாய்ச்‌ செவிகொடுத்தருளும்‌. 


சங்‌ 6918. நீர்‌ என்‌ 
ஆத்தூமாவினிடத்தில்‌ வத்து அதை 
விடுதலைபண்ணும்‌; என்‌ 
சத்துருக்களினிமித்தம்‌ என்னை 
மீட்டுவீடும்‌. 


ட 69:19. வ்‌ என்‌ இத்தையையும்‌ 
வெட்கத்தையும்‌ 

நகை தக்கன்‌ அ அித்திருக்கறி்‌ 

என்‌ சத்துருக்கன்‌ எல்லாரும்‌ உமக்கு. 

முன்பாக இருக்கி றார்கள்‌. 


சவ்‌ 69:20. நிந்தை என்‌ இருதயத்தைப்‌ 
பினத்தது; நான்‌ மிகவும்‌ 
வேதனைப்படுகிறேன்‌; எனக்காக. 
யரிதபிக்கிறவனுண்டோ என்று 
காத்திருந்தேன்‌, ஒருவனும்‌ இல்லை; 
தேற்றுகிறவர்களுக்குக்‌ காத்திருந்தேன்‌, 
ஒருவனையும்‌ காணேன்‌. 


சன்‌ 69:21. என்‌ ஆகாரத்தில்‌ கசப்புக்‌ 

கலந்து கொடுத்தார்கள்‌, என்‌ 
தாகத்துக்குக்‌ காடியைக்‌ 

குடிக்கக்கொடுத்தார்கள்‌. 





ழ்‌ நவள 
யாய 


எனக்குச்‌ செவிகொடுத்தருளும்‌ 


ஆனாலும்‌ கர்த்தாவே, 
அநுக்கிரககாலத்திலே உம்மை நோக்கி 
விண்ணப்பஞ்‌ செய்கிறேன்‌; தேவனே, 
உமது மிகுத்த கிருபையினாலும்‌, உமது 
இரட்சிப்பின்‌. சுத்தியத்தினாலும்‌ 
எனக்குச்‌. செவிகொடுத்தருளூம்‌. நான்‌: 
அமிழ்த்திப்‌ போகாதபடிக்குச்‌. 
சேற்றினின்று என்ணை தூக்கிவிடும்‌; 
என்னைப்‌ பகைக்கிறவர்களினின்றும்‌. 
நிலையாத ஜலத்தினின்றும்‌ நான்‌ 
நீங்கும்படி. செய்யும்‌. 
ஜலப்பிரவாகங்கள்‌ என்மேல்‌. 
புரனாமலும்‌, ஆழம்‌ என்னை 
விழுங்காமலும்‌, பாதானம்‌ என்மேல்‌ தன்‌: 
வாயை அடைத்துக்கொள்னாமலும்‌ 
இருப்பதாக. கர்த்தாவே, என்‌ 
விண்ணப்பத்தைக்‌ கேட்டருளும்‌, 
உம்முடைய தயை நலமாயிருக்கிறது; 
உமது உருக்கமான இரக்கங்களின்‌ படி. 
என்னைக்‌ கடாட்சித்தருளும்‌. உமது 
முகத்தை உமது அடியேனுக்கு 
மறையாதேயும்‌; நாண்‌: 
வியாகுலப்படுகிறேன்‌, எனக்குத்‌ 
திவிரமாய்ச்‌ செவிகொடுத்தருளும்‌ 
(சங்‌ 6918-17). 


சமுகத்தில்‌ 
வாடும்படி 


தன்னுடைய 
கர்த்தருடைய 


தாவீது தேவனுடைய 
தன்னுடைய ஆத்துமா 
உபவாசித்து அழுகிறார்‌ 
ஆத்தும பாரத்தை 
சமுகத்தில்‌ ஊற்றுகிறார்‌. எல்லோரும்‌ 
தாவீதுக்கு விரோதமாய்ப்‌ பேசுகிறார்கள்‌. 
மதுபானம்‌ பண்ணுகிறவர்கள்கூ. 
தாவீதைப்‌ பாடலாய்ப்‌ பாடுகிறார்கள்‌ 
தனக்கு எவ்வளவோ அவமானம்‌ 
வந்தாலும்‌, தாவீது கர்த்தரைப்பற்றும்‌ 
விசுவாசத்திலிருந்து பின்வாங்கிப்‌ 
போய்விடவில்லை. கர்த்தருடைய 


கவை கன 
வன்க ல த்‌ 


விசுவாசிகளாகிய நம்முடைய 
வாழ்க்கையிலும்‌ பல சோதனைகள்‌ 
வரலாம்‌. வேதனைகள்‌ வரலாம்‌. நாம்‌ 
எதிர்பார்ப்பதற்கு மாறான காரியங்கள்‌ 
நமக்கு நடைபெறலாம்‌. தேவனுடைய 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை CDNENIS 


PUBLISHERS 


ஆசீர்வாதத்தைப்‌ பெற்றுக்கொள்ள 
முடியாமல்‌ போகலாம்‌. மற்ற ஜனங்கள்‌. 
மத்தியிலே நாம்‌. உயர்ந்திராமல்‌ 
தாழ்ந்திருக்கலாம்‌. நாம்‌. எந்த 
சூழ்நிலையில்‌ இருந்தாலும்‌, கர்த்தரை 
விட்டு விலகிப்போய்விடக்கூடாது. 
கர்த்தரை நோக்கி விண்ணப்பம்‌ 
பண்ணவேண்டும்‌. 


தாவீது கர்த்தரிடத்தில்‌ 
ஜெபம்பண்ணும்போது, “தேவனே, உமது 
மிகுந்த கிருபையினாலும்‌ உமது 
இரட்சிப்பின்‌ சத்தியத்தினாலும்‌ எனக்குச்‌ 
செவிகொடுத்தருளும்‌" (சங்‌ 6913) என்று 
விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. தன்னுடைய 
ஜெபத்திற்கு கர்த்தர்‌ தீவிரமாய்ச்‌ 
செவிகொடுத்‌ வண்டும்‌ (சங்‌ 6947) 
என்று ன்ன தத்தா! ஜெய்க்க 


தாவீது கர்த்தருடைய சமுகத்தில்‌, 
அனுக்கிரக காலத்திலே அவரை நோக்கி 
விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. தன்னுடைய 
ஜெபத்திற்கு, கர்த்தர்‌ செவிகொடுத்தால்‌ 
மாத்திரம்‌ போதாது என்றும்‌, தான்‌ 
கர்த்தரை நோக்கி செய்யும்‌ 
விண்ணப்பத்தை அவர்‌ நிறைவேற்ற 
வேண்டுமென்றும்‌ தாவீது விருப்புகிறார்‌. 


தாவீது அதிகமான 
ஆபத்துக்களில்‌ சிக்கியிருக்கிறார்‌. 
சத்துருக்கள்‌ அவரை நெருக்குகிறார்கள்‌. 
இந்த சூழ்நிலையில்‌ “நான்‌ அமிழ்ந்திப்‌ 
போகாதபடிக்குச்‌ சேற்றினின்று 
என்னை தூக்கிவிடும்‌: என்னைப்‌ 
பகைக்கிறவர்களினின்றும்‌ நிலையாத 
ஜலத்தினின்றும்‌ நான்‌ நீங்கும்படி செய்யும்‌" 
(சங்‌ 6944) என்று விண்ணப்பம்‌ 
பண்ணுகிறார்‌. தாவீதுக்கு தேவனுடைய 
உதவி தேவைப்படுகிறது. அவர்‌ சேற்றில்‌ 
அமிழ்ந்துபோக விரும்பவில்லை. கர்த்தர்‌ 
தாமே தம்முடைய பலத்த கரத்தினால்‌, 
தன்னை சேற்றிலிருந்து தூக்கியெடுத்து, 
உறுதியான கற்பாறையின்மீது 
நிறுத்தவேண்டும்‌ என்று விரும்புகிறார்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


“பயங்கரமான குழியிலும்‌ உளையான 
சேற்றிலுருமிருந்து என்னைத்‌ 
தூக்கியெடுத்த, என்‌ கால்களைக்‌ 
கன்மலையின்மேல்‌. நிறுத்தி, என்‌ 
அடிகளை உறுதிப்படுத்தி, நமது 
தேவனைத்‌ துதிக்கும்‌ புதுப்பாட்டை அவர்‌ 
என்‌ வாயிலே கொடுத்தார்‌” (சங்‌ 40:23). 


தாவீதின்‌ சத்துருக்கள்‌ அவர்மீது 
ஜலப்பிரவாகங்கள்‌ போல வருகிறார்கள்‌. 
சிங்கத்தின்‌ பிடியில்‌ ஒரு 
ஆட்டுக்குட்டி சிக்கியிருப்பதுபோல 
தாவீது சத்துருக்களுடைய கைகளில்‌ 
சிக்கியிருக்கிறார்‌. ஆழமான உளையில்‌ 
அமிழ்ந்திருக்கிறார்‌. நிலையில்லாத 
ஜலத்தில்‌ ஆழ்ந்திருக்கிறார்‌. வெள்ளங்கள்‌ 
அவர்மேல்‌ புரண்டுபோகிறது (சங்‌ 69:2). 
ஆனாலும்‌ ஜலப்பிரவாகங்கள்‌ தன்மேல்‌ 
புரளாமலும்‌, ஆழம்‌ தன்னை 
விழுங்காமலும்‌, பாதாளம்‌ தன்மேல்‌ தன்‌ 
வாயை அடைத்துக்கொள்ளாமலும்‌ 
இருப்பதாக என்று கர்த்தரிடத்தில்‌ 
பணிவாய்‌ விண்ணப்பம்பண்ணுகிறார்‌ 


தாவீதுக்கு ஆபத்துக்கள்‌ 
வந்திருக்கிறது. அந்த ஆபத்துக்களில்‌ 
தான்‌ சிக்கிக்கொள்ளாதவாறு. கர்த்தர்‌ 
தாமே தன்னைப்‌ பாதுகாக்க 
வேண்டுமென்று தாவீது விண்ணப்பம்‌ 
பண்ணுகிறார்‌. பாதாளம்‌ தாவீதை 
விழுங்கி, தன்னுடைய வாயை 
அடைத்துக்‌ கொள்ளக்கூடாது. 
பாதாளத்தின்‌ வாய்‌ அடைக்கப்பட்டால்‌, 
தாவீதால்‌ அதைத்‌ திறக்க முடியாது. 
இக்கட்டான 
கர்த்தரை நம்பி 
கர்த்தாவே, 
ல்‌ 


தன்னுடைய 
சூழ்நிலையில்‌ தாவீது 
விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 
என்‌ விண்ணப்பத்தைக்‌ 
உம்முடைய தயை 
உமது உருக்கமான ப்‌ 
என்னைக்‌  கடாட்சித்தருளும்‌. உமது 
முகத்தை உமது அடியேனுக்கு 
மறையாதேயும்‌; நான்‌. 
வியாகுலப்‌ எனக்குத்‌ 
தீவிரமாய்ச்‌ 'செவிகொடுத்தருளும்‌' 
(சங்‌ 69167). 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை OCDNENIS 


PUBLISHERS 


தாவீதுக்கு 
வந்திருக்கிறபோது அவருடைய 
சிநேகிதர்கள்‌ அவரை விட்டு 
ஓடிப்போய்விட்டார்கள்‌. தங்கள்‌ முகத்தை 
அவருக்கு மறைத்துக்கொண்டார்கள்‌. 
அவர்களைப்போல கர்த்தரும்‌ தம்முடைய 
முகத்தை தனக்கு பறைக்கக்கூடாது. 
என்று தாவீது 
விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. சத்துருக்கள்‌ 
மத்தியில்‌ தாவீது அதிகமாய்‌ 
வியாகுலப்படுகிறார்‌. கர்த்தர்‌ தயையும்‌ 
உருக்கமுமுள்ளவர்‌. கர்த்தர்‌ தாமே 
தம்முடைய உருக்கமான 
இரக்கங்களின்படி தன்னைக்‌ 
குடாட்சித்தருள வேண்டுமென்று தாவீது 
கர்த்தரிடத்தில்‌ பயபத்தியாய்‌ 
ஒற்ற ட லு 


ஆபத்து 


என்னை மீட்டுவீடும்‌ 


நீர்‌ என்‌ ஆத்துமாவினிடத்தில்‌ 
வத்து அதை விடுதலைபண்ணும்‌; 
என்‌ சுத்துருக்களினிமித்தம்‌ என்னை 
மீட்டுவிடும்‌. தேவரீர்‌ என்‌ 
க என்‌ வெட்கத்தையும்‌ 


அறித்திரக்கற்கி 
எல்லாரும்‌ 


இருக்கிறார்கள்‌. 
இருதயத்தைப்‌ பினந்தது; நான்‌ மிகவும்‌ 
'வேதனைப்படுகிறேன்‌; எனக்காக. 
யரிதபிக்கிறவனுண்டோ என்று 
காத்திருந்தேன்‌, ஒருவனும்‌ இல்லை; 
தேற்றுகிறவர்களுக்குக்‌. த்வா! 
ஒருவனையும்‌ காணேன்‌. 
ஆகாரத்தில்‌. கசப்புக்‌ 
கொடுத்தார்கள்‌, 


ச 
எண்‌: 
தாகத்துக்குக்‌ காடியைக்‌ 
்க்கக்கொுத்தார்கள்‌: (சங்‌ 69:18-21). 





ழ்‌ நவள 
யாய 


கிருபையும்‌, 
கிடைக்க 
விண்ணப்பம்‌ 
பண்ணுகிறார்‌. “தேவனே, உமது மிகுந்த 
கிருபையினாலும்‌ உமது இரட்சிப்பின்‌ 
சத்தியத்தினாலும்‌ எனக்குச்‌ 
செவிகொடுத்தருளும்‌" (சங்‌ 6913) என்று 
சொல்லுகிறார்‌. டைய 
இரக்கத்தைப்பற்றி, அவர்‌ ஏற்கெனவே 
சொன்னதை தாவீது மறுபடியுமாகச்‌ 
சொல்லுகிறார்‌. “கர்த்தாவே, உம்முடைய 
தமையை நலமாயிருக்கிறது” 
(சங்‌ ல, தேவனுடைய கிருபை 
மெய்யாகவே தாராளமாயிருக்கிறது. 
கர்த்தர்‌ தம்முடைய கிருபையை, தம்மை 
நம்பியிருக்கிற பிள்ளைகளுக்கு 
ஒருபோதும்‌ மறைக்கமாட்டார்‌. கர்த்தர்‌ 
தமது உருக்கமான இரக்கங்களின்படி 
நம்மை கடாட்சித்தருளுவார்‌. 


தாவீது 
தன்னுடைய 
வேதனைகளையும்‌, 
முறையிடுகிறார்‌. 
வியாகுலப்படுகிறேன்‌” என்று 
பரிதாபமாகச்‌ சொல்லுகிறார்‌. இந்த 
சூழ்நிலையில்‌ தேவன்‌ தமது முகத்தை 
தனக்கு  மறைக்கக்கூடாது என்றும்‌, 
தனக்கு தீவிரமாய்ச்‌ செவிகொடுத்தருள 
வேண்டுமென்றும்‌ தாவீது 
'விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 


தாவீது தேவனுடைய 


கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
பிரச்சனைகளையும்‌, 
வியாகுலங்களையும்‌ 

“நான்‌ 


தாவீதுக்கு தேவனுடைய 
கிருபையும்‌, இரக்கமும்‌ தேவைப்படுகிறது. 
கர்த்தர்‌ தாமே தாவீதை 
கடாட்சித்தருளவேண்டும்‌. அப்போதுதான்‌ 
தாவீதுக்கு மீட்பு கிடைக்கும்‌. 
இல்லையென்றால்‌ அவர்‌ ஆபத்துக்களில்‌ 
சிக்கி அழிந்துபோவார்‌. கர்த்தர்‌ 
ஏற்றவேளையில்‌ தாவீதுக்கு 
உதவிசெய்யவேண்டும்‌. தாவீதின்‌ 
வியாகுலம்‌ மிகவும்‌ அதிகமாயிருக்கிறது. 
ஆகையினால்‌ கர்த்தருடைய உதவியில்‌ 
காலதாமதம்‌ இருக்கக்கூடாது என்று 
தாவீது விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 
“எனக்குத்‌ தீவிரமாய்ச்‌ 
செவிகொடுத்தருளும்‌' என்று கேட்கிறார்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மமம்‌ 


PUBLISHERS 


|. தன்னுடைய ஆத்துமாவினிடத்தில்‌ 
கர்த்தர்‌ தாமே வந்து அதை 
விடுதலைபண்ணவேண்டும்‌. என்றும்‌, 
தன்னுடைய சத்துருக்களினிமித்தம்‌ 
தன்னை மீட்டுவிடவேண்டும்‌ என்றும்‌ 
தாவீது விண்ணப்பம்பண்ணுகிறார்‌ 
தாவீதைப்பற்றி கர்த்தருக்கு நன்றாகத்‌ 
தெரியும்‌. “தேவரீர்‌ என்‌ நிந்தையையும்‌, 
என்‌ வெட்கத்தையும்‌, என்‌ 
அவமானத்தையும்‌ அறிந்திருக்கிறீர்‌" என்று 


தாவீது, தன்னைப்பற்றி தேவனிடத்தில்‌ 
எதையும்‌ மறைக்காமல்‌ சொல்லுகிறார்‌. 


தாவீது 
கர்த்தரிடத்தில்‌ 
தன்னுடைய 


தன்னைப்பற்றி 
சொல்லும்போது, 
ச இருதயத்தின்‌ 
வேதனையையும்‌, வியாகுலத்தையும்‌ 
வெளிப்படுத்துகிறார்‌. நிந்தை என்‌ 
இருதயத்தைப்‌ பிளந்தது: நான்‌ மிகவும்‌ 
வேதனைப்படுகிறேன்‌ ; எனக்காக 
பரிதபிக்கிறவனுண்டோ என்று 
காத்திருந்தேன்‌, ஒருவனும்‌ இல்லை; 


தேற்றுகிறவர்களுக்குக்‌ காத்திருந்தேன்‌, 
ஒருவனையும்‌ காணேன்‌” (சங்‌ 69:20), 


இப்போது வேதனை 
அதிகமாயிருக்கிறது. இதற்கும்‌. 
அதிகமான வேதனையை அவரால்‌ 
தாங்கிக்கொள்ள முடியாது. தாவீதுக்காக 
ஒருவரும்‌ பரிதபிக்கவில்லை. அவரைத்‌ 
தேற்றுவதற்கு ஒருவரும்‌ வரவில்லை. 
தாவீது நல்ல சுபாவமுள்ளவர்‌. னால்‌ 
ஜனங்களோ அவரை தீயசுபாவமுள்ளவர்‌ 
என்று சொல்லி நிந்திக்கிறார்கள்‌. தாவீது 
ஜனங்கள்‌ மத்தியில்‌ உயர்ந்திருக்கிறார்‌. 
ஆனால்‌ ஜனங்களோ அவரை இப்போது 
தாழ்த்துகிறார்கள்‌. 


தாவீதுக்கு 





ழ்‌ நயனா 
யாய 


ஜனங்கள்‌ தாவீதை 
பரியாசம்பண்ணுவதுபோல, கர்த்தரையும்‌ 
பரியாசம்பண்ணுகிறார்கள்‌. தாவீதால்‌ 
இதைத்‌ தாங்கிக்கொள்ள முடியவில்லை. 
தேவனுடைய நாமத்திற்காக தாவீது 
பாடுகளை அனுபவிக்க 
ஆயத்தமாயிருக்கிறார்‌. அவமானத்தைத்‌ 
தாங்கிக்கொள்கிறார்‌. ஆனால்‌ தன்‌ 
நிமித்தமாய்‌ தேவனுடைய நாமம்‌ 
தூனிக்கப்படுவதை த்‌ 
தாங்கிக்கொள்ள வில்லை. 
அவருக்கு மிகுந்த தன்பால்‌! 

அப்போஸ்தலர்கள்‌ இயேசு 
கிறிஸ்துவின்‌ நாமத்திற்காக 
தாங்கள்‌ அவமானப்பட்டதற்காக. 
'சந்தோஷப்பட்டார்கள்‌. “அவருடைய 
நாமத்துக்காகத்‌ தாங்கள்‌ 
அவமானமடைவதற்குப்‌ பாத்திரராக 
எண்ணப்பட்‌. படியினால்‌, 
சந்தோஷமாய்‌ ஆலோசனைச்‌ 
சங்கத்தைவிட்டுப்‌ புறப்பட்டுப்போய்‌, 
தினந்தோறும்‌ தேவாலயத்திலேயும்‌ 
வீடுகளிலேயும்‌ இடைவிடாமல்‌ 
உபதேசம்பண்ணி, இயேசுவே 
கிறிஸ்துவென்று பிரசங்கித்தார்கள்‌" 
(அப்‌ 541,42), 


பல. சமயங்களில்‌ நம்முடைய 
ஆத்துமா வியாகுலப்படுகிறது. நம்முடைய 
இருதயம்‌ வேதனைப்படுகிறது. இதற்கான 
காரணம்‌ என்ன என்பதுகூட தெரியாமல்‌ 
நாம்‌ பல சமயங்களில்‌ வேதனைகளை 
அனுபவிக்கிறோம்‌. தாவீதின்‌ ஆத்துமா 
வீயாகுவ்படும்போது, அவர்‌ கர்த்தருடைய 

முகத்தில்‌ வந்து, நீர்‌ என்‌ 
ஆந்துனனிளடத்தல்‌ வந்து அதை 
|டுதலைபண்ணும்‌' என்று கேட்கிறார்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மய 


PUBLISHERS 


தாவீதின்‌ சத்துருக்கள்‌ எல்லோரும்‌ 
தேவனுக்கு முன்பாக இருக்கிறார்கள்‌. 
தேவனுக்கு தாவீதையும்‌ தெரியும்‌, 
அவருடைய சத்துருக்களையும்‌ தெரியும்‌. 
அவர்கள்‌ மூலமாய்‌ தாவீதுக்கு எப்படிப்பட்ட 
ஆபத்துக்களெல்லாம்‌ வரும்‌ என்பதும்‌ 
தேவனுக்குத்‌ தெரியும்‌. சத்துருக்களின்‌ 
சதிஆலோசனைகளும்‌, துன்மார்க்கமான. 
திட்டங்களும்‌ தேவனுக்குத்‌ 
தெரியும்‌ அவர்கள்‌ கொடுரமான 
சுபாவமுடையவர்கள்‌. மிருக 
குணமுள்ளவர்கள்‌. 


அவர்கள்‌ தாவீதுக்கு ஆகாரத்தில்‌ 
கசப்பு. கலந்து கொடுத்தார்கள்‌. 
அவருடைய தாகத்திற்கு காடியைக்‌ 
குடிக்கக்‌ கொடுத்தார்கள்‌ (சங்‌ 69:21) 
தாவீது மனுஷரிடத்திலிருந்து அன்பை 
எதிர்பார்க்கிறார்‌. ஆனால்‌ அவர்களோ 
தாவீதின்மேல்‌ கோபமாயிருக்கிறார்கள்‌. 
நன்மையை எதிர்பார்க்கிறார்‌. அவர்கள்‌ 
தீமை. செய்கிறார்கள்‌. தக்க 
உதவிசெய்ய பில்லை, 
EC ப பவர்‌ 


இயேசுகிறிஸ்து தம்முடைய 
பாடுகளை தாம்‌ ஒருவராகவே 
அனுபவித்தார்‌. கெத்சமனே தோட்டத்தில்‌ 
இயேசுகிறிஸ்து ஜெபம்பண்ணியபோது, 
போர்ச்சேவகர்கள்‌ அவரைப்‌ பிடிப்பதற்கு 
வந்தார்கள்‌. அப்போது இயேசுகிறிஸ்துவின்‌ 
சீஷர்களெல்லோரும்‌ அரை விட்டு 
ஓடிப்போய்விட்டார்கள்‌. இயேசு 
கிறிஸ்துவோ அங்கு 
தனிபையிலிருந்தார்‌. அவருக்காக 
பரிதபிக்க அங்கு ஒருவருமில்லை. 


சத்துருக்களுக்கு விரோதமான 
ஜெபம்‌ 
சன்‌ 69 : 22-29 


சங்‌ 6922. அவர்களுடைய பந்தி 
அவர்‌: க கண்ணியும்‌, 
அவர்களுடைய செல்வம்‌ அவர்களுக்கு 
வலையுமாயிருக்கக்கட வது. 





ழ்‌ யனா 
யாய 


சுங்‌ 69:28, அவர்களுடைய கண்கள்‌: 
காணாதபடி.  அத்தகாரப்படக்கடவது; 
அவர்கன்‌ இடுப்புகளை எப்போதும்‌ 
தன்னாடப்பண்ணும்‌. 


சங்‌ 69:24. உம்முடைய உக்கிரத்தை 
அவர்கள்மேல்‌ ஊற்றும்‌; உம்முடைய 
கோபாக்கினி அவர்களைத்‌ தொடர்ந்து. 
பிடிப்பதாக. 


சுங்‌ 69:25, அவர்கள்‌ வாசஸ்தலம்‌. 
பாழாகக்‌ கடவது; அவர்களுடைய 
கூடாரங்களில்‌ குடியில்லாமற்‌ 
போவதாக. 


சுங்‌ 69:28. தேவரீர்‌ அடித்தவனை 
அவர்கள்‌: துன்பப்படுத்தி, நீர்‌ 
காயப்படுத்தினவர்களை நோகப்‌ 
பேசுகிறார்களே. 


சுங்‌ 69:27.  அக்கிரமத்தின்மேல்‌ 
அக்கிரமத்தை அவர்கள்மேல்‌ ௬மத்தும்‌, 
அவர்கள்‌. உமது நீதிக்கு. 
வந்தெட்டாதிருப்பார்கனாக. 


சுங்‌ 69:28.  ஜீவபுஸ்தகத்திலிருத்து 
அவர்கள்‌ பேர்‌ கிறுக்கப்பட்டுப்‌ 


போவதாக; நீதிமான்கள்‌ பேரோடே 
அவர்கள்‌ பேர்‌ எழுதப்படாதிருப்பதாக. 


சுங்‌ 69:29. நானோ 
துயரமுமுன்னவன்‌; 

உம்முடைய இரட்சிப்பு 
உயர்த்த அடைக்கலமாவதாக. 


சிறுமையும்‌ 
தேவனே, 
எனக்கு 


அவர்களுடைய பந்தி 


அவர்களுடைய மத்தி. 
அவர்களுக்குக்‌. கண்ணியும்‌, 
அவர்களுடைய செல்வம்‌ அவர்களுக்கு. 
வலையுமாயிருக்கக்கடவதூ (௪ங்‌ 69:22). 


தன்னுடைய 
விரோதமாய்‌ 


தாவீது 
சத்துருக்களுக்கு 
ஜெபம்பண்ணுகிறார்‌. அவர்களுக்கு 
வரப்போகிற அழிவை தீர்க்கதரிசனமாகச்‌ 
சொல்லுகிறார்‌. தாவீதின்‌ தீர்க்கதரிசனம்‌, 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம 


மீ 


கிறிஸ்துவைத்‌ 
| ஜிலியத்தில்‌ 
யூதர்கள்‌ இயேசு 
கிறிஸ்துவைத்‌ துன்பப்படுத்தினார்கள்‌. 
யூதேயா தேசம்‌ தேவனுடைய 
கோபாக்கினைக்குட்பட்டது. கிறிஸ்துதாமே 
பல சமயங்களில்‌ யூதர்களுக்கு 
வரப்போகிற துன்பங்களை கண்ணீரோடு 
முன்னறிவித்தார்‌. 


இயேசுகிறிஸ்து மரித்து, நாற்பது 
வருஷங்களுக்குப்‌ பின்பு யூதர்களுக்கு 
அழிவு உண்டாயிற்று. இயேசுகிறிஸ்து 
சொன்ன தீர்க்கதரிசனம்‌ யூதர்கள்‌ 
மத்தியில்‌ நிறைவேறிற்று, தாவீது 
தன்னுடைய சத்துருக்களுக்கு 
என்னென்ன காரியங்கள்‌ எல்லாம்‌ 
வரவேண்டும்‌ என்று சொன்னாரோ, 
அவை எல்லாம்‌ அவர்களுக்கு வந்தது. 
இது தேவனுடைய நியாயத்தீர்ப்பு 


இயேசு 
துன்பப்படுத்தியவர்களின்‌. 
நிறைவேறிற்று. 


பந்தி 
கண்ணியும்‌, 
செல்வம்‌ 


அவர்களுடைய 
அவர்களுக்குக்‌ 
அவர்களுடைய 
அவர்களுக்கு வலையுமாயிருக்கக்கடவது. 
அவர்களுடைய கண்கள்‌ காணாதபடி 
அந்தகாரப்படக்கடவது; அவர்கள்‌ 
இடுப்புகளை எப்போதும்‌ 
தள்ளாடப்பண்ணும்‌' (சங்‌ 69:22,23). 


புதிய ஏற்பாட்டுக்காலத்தில்‌ 
அப்போஸ்தலர்களும்‌ தேவனுடைய 
நியாயத்தீர்ப்பை, இயேசுகிறிஸ்துவை 
விசுவாசிக்காத யூதர்களுக்கு 
முன்னறிவித்துச்‌ சொன்னார்கள்‌. 
அன்றியும்‌, அவர்களுடைய பந்தி 
அவர்களுக்குச்‌ சுருக்கும்‌ கண்ணியும்‌ 
இடறுதற்கான கல்லும்‌ 
பதிலுக்குப்‌ பதிலளித்தலுமாகக்கடவது; 
காணாதடிக்கு அவர்களுடைய கண்கள்‌ 
அந்தகாரப்படக்கடவது: அவர்களுடைய 
முதுகை எப்போதும்‌ குனியப்பண்ணும்‌ 
என்று தாவீதும்‌ சொல்லியிருக்கிறான்‌” 
(ரோம 11:90). 





ழ்‌ நவள 
யாய 


இயேசுகிறிஸ்துவை 
அறைந்தவர்கள்மீது 
நியாயத்தீர்ப்பு வந்தது. அவர்கள்‌ தாங்கள்‌ 
செய்த பாவங்களுக்காக மனம்‌ 
வருந்தாமலும்‌, மனம்‌ திருந்தாமலும்‌ 
போனார்கள்‌. அவர்களுக்கு 
தேவனிடத்திலிருந்து இரக்கம்‌ 
கிடைக்கவில்லை. 

“அப்படியிருந்தும்‌, தேவன்‌ 
நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்‌ 
படியேயும்‌. அவருடைய  முன்னறிவின்‌ 
படியேயும்‌ ஒப்புக்கொடுக்கப்பட்ட அந்த 
இயேசுவை நீங்கள்‌ பிடித்து. 
அக்கிரமக்காரருடைய கைகளினாலே 
சிலுவையில்‌ ஆணியடித்துக்‌ 
கொலைசெய்தீர்கள்‌” (அப்‌ 2:23), 


"பரிசுத்தமும்‌ நீதியுமுள்ளவரை 
நங்கள்‌ மறுதலித்து கொலைதகனை 
உங்களுக்காக ண்ண 
வேண்டுமென்று கேட்டு, “காதில்வக்‌ 
கொலைசெய்தீர்கள்‌; ரை 
தேவன்‌ ித்தோரிலிரந்தெழுலினார்‌: 


அதற்கு நாங்கள்‌ சாட்சிகளாயிருக்கிறோம்‌' 
(அப்‌ 31475), 


யூதர்கள்‌ 
விசுவாசியாமல்‌ 
அவர்களுடைய 


இயேசுகிறிஸ்துவை 
போனார்கள்‌. 


இயேசுகிறிஸ்துவை 
போனாதுபோலவே, 

சந்ததியாரும்‌ 

விசுவாசியாமல்‌. 

கிறிஸ்துவின்‌ 
சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளாமல்‌ 
அதைப்‌ புறக்கணித்தார்கள்‌. இயேசு 
கிறிஸ்துவின்‌ சீஷர்களுக்கும்‌, 
கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களுக்கும்‌ 
அவர்கள்‌ சத்துருக்களானார்கள்‌. 
அப்படிப்பட்ட முரட்டாட்டமான ஜனங்கள்‌ 
மீதும்‌ தேவனுடைய ஆக்கினைத்‌ தீர்ப்பு 
வரும்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மமம்‌ 


PUBLISHERS 


யூதர்கள்‌ 
இயேசுவையும்‌, 
தீர்க்கதரிசிகளையும்‌ 
கொலை செய்தவர்களும்‌, 
எங்களைத்‌ துன்பப்படுத்தினவர்களும்‌, 
தேவனுக்கேற்காதவர்களும்‌, மனுஷர்‌ 
யாவருக்கும்‌ விரோதிகளுமாயிருந்து, 
புறஜாதியார்‌ இரட்சிக்கப்படுவதற்கு. 
நாங்கள்‌ அவர்களோடே பேசாதபடிக்குத்‌ 
தடைபண்ணுகிறார்கள்‌; இவ்விதமாய்‌ 
எக்காலத்திலும்‌ தங்கள்‌ பாவங்களை 
நிறைவாக்குகிறார்கள்‌; அவர்கள்‌ மேல்‌ 
கோபாக்கினை பூரணமாய்‌ வந்திருக்கிறது” 
தெச 2156). 


தாவீது 

சத்துருக்களைப்பற்றிச்‌ 
“அவர்களுடைய பந்தி 
கண்ணியாயிருக்கக்கடவது” 
சொல்லுகிறார்‌. அவர்களுடைய பலிகளும்‌ 
காணிக்கைகளும்‌ அவர்களுக்கு 
பிரயோஜனமற்றுப்போகவேண்டும்‌. அவை 
அவர்களுக்கு நன்மைக்கேதுவாயிராமல்‌ 
தீமைக்கேதுவாயிருக்கவேண்டும்‌. அவை 
அவர்களுக்கு ஆசிர்வாதமாயிராமல்‌ 
சாபமாயிருக்கவேண்டும்‌ என்று தாவீது, 
ன்னுடைய ௪ வை 
த தல்‌ பு அற்விரச்களுக்கு அழி 


தேவனுடைய பலிபீடமே இங்கு 
பந்தி” என்று அழைக்கப்படுகிறது. 
ஒருவேளை, “பந்தி' என்னும்‌ வார்த்தை 
அவர்கள்‌ புசிக்கும்‌ போஜனத்தைக்‌ 
குறிப்பிடலாம்‌. அவர்களுடைய பந்தியில்‌ 
அவர்களுக்கு நேர்த்தியான போஜனம்‌ 
கிடைக்காது. அவர்கள்‌ தாவீதுக்கு. 
ஆகாரத்தில்‌ கசப்பு கலந்து 
கொடுத்தார்கள்‌. அவருடைய தாகத்திற்கு. 
காடியைக்‌ குடிக்கக்கொடுத்தார்கள்‌. 
கர்த்தர்‌ அவர்களை நீதியாய்‌ 
நியாயந்தீர்ப்பார்‌. அவர்களுடைய ஆகாரம்‌ 
கசப்பாகும்‌. அவர்கள்‌ தாகத்திற்குப்‌ 
பருகுவது காடியாய்ப்போகும்‌. 
அவர்களுடைய செல்வம்‌ அவர்களுக்கு 
உதவி செய்யாது. அது அவர்களை 
கண்ணியில்‌ . வைக்கும்‌ 
வை 


தன்னுடைய 
சொல்லும்போது, 





ழ்‌ நவள 
யாய 


அவர்களுடைய கண்கள்‌ 


அவர்களுடைய கண்கள்‌. 
காணாதபடி.  அத்தகாரப்படக்கடவது; 
அவர்கன்‌ இடுப்புகளை எப்போதும்‌. 
தன்னாடப்பண்ணும்‌ (சங்‌ 69:23). 


இயேசு 
விசுவாசிக்கிறவர்களுக்கு, 
சுவிசேஷத்தினால்‌ 
சமாதானமும்‌, ஆறுதலும்‌ உண்டாகும்‌. 
கிறிஸ்துவுக்கு விரோதமாய்‌ 
எழும்பியிருக்கிற சத்துருக்களுக்கு இந்த 
ஆசீர்வாதங்கள்‌ எதுவும்‌ கிடைக்காது. 
தனக்கு விரோதமாய்‌ எழும்பியிருக்கிற 
சத்துருக்களை தாவீது சபிக்கிறார்‌. 
“அவர்களுடைய கண்கள்‌ காணாதடடி 
அந்தகாரப்படக்கடவது” என்று 
சொல்லுகிறார்‌ 


இயேசுகிறிஸ்துவின்‌ முகத்தில்‌ 
தேவனுடைய மகிமையைக்‌ காணலாம்‌. 
கண்கள்‌ அந்தகாரப்படும்போது 
அவர்களால்‌ தேவனுடைய மகிமையைக்‌ 
காணமுடியாது. அவர்களுடைய பாவம்‌ 
அவர்களுடைய கண்களை 
காணமுடியாதபடி அந்தகாரப்படுத்தும்‌. 
வெளிச்சத்தைக்‌ காணமுடியாதடடி 
அவர்களுடைய கண்கள்‌ குருடாகும்‌ 


தாவீது தன்னுடைய 
சத்துருக்களுக்கு வரும்‌ 
தண்டனையைப்பற்றிச்‌ சொல்லும்போது, 
“அவர்கள்‌ இடப்புகளை எப்போதும்‌ 
தள்ளாடப்பண்ணும்‌' என்று கர்த்தருடைய 
சமுகத்தில்‌ விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 
அவர்கள்‌ கண்கள்‌ இருந்தும்‌ தேவனுடைய 
மகிமையைக்‌ 
குருடராயிருக்கிறார்கள்‌. 
நடைகளில்‌ உறுதியிருக்காது. எப்போதும்‌ 
தள்ளாடுவார்கள்‌. குழப்பத்‌ பார்கள்‌. 


கிறிஸ்துவை 
அவருடைய 
சந்தோஷமும்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை CONES 


PUBLISHERS 


யூதர்கள்‌ 
துன்பப்படுத்தினார்கள்‌. 
தேவனுடைய 
உண்டாயிற்று. ரோமப்பேரரசு யூதர்களை 
ஒடுக்கினார்கள்‌. எருசலேமை தீவைத்துக்‌ 
கொளுத்தினார்கள்‌. யூதர்கள்‌ தங்கள்‌ 
ஜீவனுக்குப்‌ பயந்து, பல தேசங்களிலும்‌ 
சிதறி ஓடிப்போனார்கள்‌. அவர்களுடைய 
இடுப்புகள்‌ தள்ளாடிற்று. 


இயேசுகிறிஸ்துவைத்‌ 


அவர்கள்‌ வாசஸ்தலம்‌ 


உம்முடைய உக்கிரத்தை 
அவர்கள்மேல்‌ ஊற்றும்‌ உம்முடைய 
கோபாக்கினி அவர்களைத்‌ தொடர்ந்து 
பிடிப்பதாக. அவர்கள்‌ வாசஸ்தலம்‌ 
பாழாகக்‌ கடவது; அவர்களுடைய 
கூடாரங்களில்‌ குடியில்லாமற்போவதாக 
(சங்‌ 69:24,20). 


தன்னுடைய சத்துருக்கள்மீது 
தேவனுடைய  கோபாக்கினை வந்து 
இறங்கவேண்டுபென்று தாவீது 
அவர்களைச்‌ சபிக்கிறார்‌. “உம்முடைய 
உக்கிரத்தை அவர்கள்மேல்‌ ஊற்றும்‌" 
என்றும்‌ “உம்முடைய கோபாக்கினை 
அவர்களைத்‌ தொடர்ந்து பிடிப்பதாக! 
என்றும்‌. தாவீது தன்னுடைய 
சத்துருக்களைச்‌ சபிச்கிறார்‌ 


சத்துருக்களின்‌ வாசஸ்தலங்களும்‌, 
அவர்களுடைய தேசமும்‌ முற்றிலுமாய்‌ 
அழிக்கப்படும்‌. தங்களுடைய இனம்‌: 
அழிக்கப்படும்‌ என்று பயந்துதான்‌ 
யூதர்கள்‌, இயேசுகிறிஸ்துவுக்கு 
விரோதமாய்‌ எழும்பினார்கள்‌. அவர்கள்‌ 
பயந்த காரியம்‌ அவர்களுக்கு க்‌ 


ரோமப்போரரசுக்குப்‌ 
அவர்கள்‌ இேசுகிறிஸ்துவைத்‌ 
துன்பப்படுத்தினார்கள்‌. தேவனோ 
தம்முடைய உக்கிரத்தை யூதர்கள்மேல்‌ 
ஊற்றினார்‌. தேவனுடைய கோபாக்கினை 
யூதர்களைத்‌ தொடர்ந்து பிடித்தது. 





ழ்‌ நயனா 
யாய 


“அப்பொழுது பிரதான ஆசாரியரும்‌ 
பரிசேயரும்‌ ஆலோசனைச்‌ சங்கத்தைக்‌ 
கூடிவரச்செய்து, நாம்‌ என்னசெய்கிறது? 
இந்த மனுஷன்‌ அநேக அற்புதங்களைச்‌ 
செய்கிறானே. நாம்‌ இவனை இப்படி 
விட்டுவிட்டால்‌, எல்லாரும்‌ இவனை 
விசுவாசிப்பார்கள்‌; அப்பொழுது ரோமர்‌ 
வந்து நம்முடைய ஸ்தானத்தையும்‌ 
ஜனத்தையும்‌  அழித்துப்போடுவார்களே 
என்றார்கள்‌” (யோவா 11:47,48). 


ரோமப்போரசார்‌ எருசலேமை 
அழித்தார்கள்‌. யூதர்களுடைய வாசஸ்தலம்‌ 
பாழாய்ப்போயிற்று ரோமர்கள்‌ 
யூததேசத்தையும்‌, யூதர்களையும்‌ 
சங்காரம்‌ பண்ணினார்கள்‌. “ஆகையால்‌ 
உங்கள்நிமித்தம்‌ சீயோன்‌ வயல்வெளியைப்‌ 
போல உழப்பட்டு, எருசலேம்‌ 
மண்மேடுகளாய்ப்போம்‌, ஆலயத்தின்‌ 
பர்வதம்‌ காட்டுமேடுகளாய்ப்போம்‌ 
(மீகா 312). 


யூதருடைய தேவாலயம்‌ 
எருசலேபிலிருந்தது. யூதர்கள்‌ தங்கள்‌ 
தேவாலயத்தை நினைத்து 
பெருமைப்பட்டார்கள்‌. தாவீது 
தன்னுடைய சத்துருக்களைச்‌ 
சபிக்கும்போது “அவர்களுடைய 
கூடாரங்களில்‌  குடியில்லாமற்போவதாக” 
என்று சொல்லுகிறார்‌. தேவனுடைய 
வாசஸ்தலமாகிய தேவாலயமும்‌ 
பாழாய்ப்போயிற்று ரோமப்போசார்‌ 
யூதருடைய தேவாலயத்தை 
க்கிரையாக்கிப்போட்டார்கள்‌ 
“எருசலேமே. 

தீர்க்கதரிசிகளைக்‌ கொலைசெய்து. 
உன்னிடத்தில்‌ அனுப்பப்பட்டவர்களைக்‌ 
கல்லெறிகிறவளே! கோழி தன்‌ 
குஞ்சுகளைத்‌ தன்‌ சிறகுகளின்‌ கீழே 
கூட்டிச்‌ சேர்த்துக்‌ கொள்ளும்‌ 
வண்ணமாக நான்‌ எத்தனைதரமோ உன்‌ 
பிள்ளைகளைக்‌ கூட்டிச்‌ சேர்த்துக்கொள்ள 
மனதாயிருந்தேன்‌ ; உங்களுக்கோ 
மனதில்லாமற்போயிற்று. இதோ, உங்கள்‌ 
வீடு உங்களுக்குப்‌ பாழாக்கிவிடப்படும்‌” 
(மத்‌ 23:37,38). 


எருசலேமே, 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம 


PUBLISHERS 


சொன்ன பிரகாரம்‌ 
கூடாரங்களில்‌ 
குடியில்லாமற்போயிற்று. யூதேயா 
தேசமும்‌ எருசலேமும்‌ அழிந்தபின்பு, 
அந்தத்‌ தேசத்தில்‌ அநேக வருஷங்களாக 
ஒருவரும்‌ , குடியேறவில்லை. 
அவர்களுடைய கூடாரங்கள்‌ குடியில்லாமல்‌ 
போயிற்று. இஸ்ரவேல்‌ தேசம்‌ 
குடியிருப்புக்கு பிரயோஜனமற்றதாயிற்று. 
அங்கு விவசாய  நிலமுமில்லை. 
விளைச்சல்‌ நிலமுமில்லை. அவர்களுடைய 
வாசஸ்தலம்‌ பாழாய்ப்போயிற்று 
அவர்களுடைய கூடாரங்களில்‌ 
குடியில்லாமல்‌ போயிற்று, இதனிமித்தமாய்‌ 
எருசவேபிலும்‌, யூதேயாவிலும்‌ ஒருவரும்‌ 
வந்து குரயேறலில்லை 


தாவீது 
யூதருடைய 


தேவரீர்‌ அடித்தவனை அவர்கள்‌ 
துன்பப்படுத்தினார்கள்‌' 


அடித்தவனை 

துன்பப்படுத்தி, தீர்‌ 

காயப்படுத்தினவர்கனை நோக்‌ 
பேசுகிறார்களே (சங்‌ 69:26). 


பிதாவாகிய தேவன்‌, குமாரனாகிய 
இயேசுகிறிஸ்துவை, சிலுவையில்‌ 
அறையப்படுவதற்கு  ஒப்புக்கொடுத்தார்‌. 
மனுக்குலத்தாருடைய பாவத்தினிமித்தமாய்‌, 
பிதாவானவர்‌, குமாரனாகிய 
இயேசுகிறிஸ்துவை. ப்பதற்‌ 
சித்தங்கொண்டார்‌ எல்‌ 


“அவர்‌ அசட்டை பண்ணப்பட்டவரும்‌, 
மனுஷரால்‌. புறக்கணிக்கப்பட்டவரும்‌, 
க்கம்‌ நிறைந்தவரும்‌, 
அநுபவித்துவருமாயிருந்தார்‌; 
நம்முடைய முகங்களை 
மறைத்துக்கொண்டோம்‌: அவர்‌ றட 
பண்ணப்பட்டிருந்தார்‌: 
எண்ணாமற்போனோம்‌. பெர்த்‌ அய்‌ ட 
நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு, 
நம்முடைய துக்கங்களைச்‌ சுமந்தார்‌; 
நாமோ, அவர்‌ தேவனால்‌ அடிபட்டு 
ப்‌ சிறுபைப்பட்டவரென்று 


க்கல்‌ (ஏசா 5334) 





ழ்‌ நயனா 
யாய 


“கர்த்தரோ 
நொறுக்கச்சித்தமாகி: அவரைப்‌ 
பாடுகளுக்குட்படுத்தினார்‌: அவருடைய 
ஆத்துமா தன்னைக்‌ குற்றநிவாரணபலி. 
யாக ஒப்புக்கொடுக்கும்போது, அவர்‌ தமது 
சந்ததியைக்‌ கண்டு, நீடித்தநாளாயிருப்பார்‌, 


கர்த்தருக்குச்‌  சித்தமானது. அவர்‌ 
கையினால்‌ வாய்க்கும்‌" (ஏசா 53:10). 


அரை 


பிதாவாகிய தேவன்‌ 
அடித்தார்‌, ஆனால்‌ 
தேவரீர்‌ அடித்தவரை 
துன்பப்படுத்துகிறார்கள்‌. 
காயப்படுத்தினவரை, 
நோகப்பேசுகிறார்கள்‌. 
வசனங்களில்‌ 
துன்பத்தைப்பற்றிப்‌ 
இபேசுகிறிஸ்துவின்‌ 
தீர்க்கதரிசனமாகச்‌ 
இயேசுகிறிஸ்து _ பிலாத்துவுக்கு முன்பாக 
விசாரிக்கப்பட்டபோது 

இயேசுகிறிஸ்துவை 

அறையும்‌, சிலுவையில்‌ அறையும்‌" என்று 
கூக்குரலிட்டார்கள்‌. இயேசுகிறிஸ்துவோ 
காயம்பட்டவராகயிருந்தார்‌. யூதர்களோ 
இயேசுகிறிஸ்துவின்‌ மனது 
நோகும்படியாகப்‌ பேசினார்கள்‌. 


குமாரனை 


சத்துருக்களோ, 
அவர்கள்‌ 
பிதாவானவர்‌ 
அவர்கள்‌ 

தாவீது 


இந்த 
னுடைய 
பேசினாலும்‌, ்‌ 


அக்கிரமத்தின்மேல்‌ அக்கிரமம்‌ 


அக்கிரமத்தின்மேல்‌ அக்கிரமத்தை 
அவர்கள்மேல்‌ சுமத்தும்‌, 
அவர்கள்‌. உமது. 
நீதிக்கு. வந்தெட்டாதிருப்பார்கனாக. 
(சங்‌ 69:27). 


தன்னுடைய சத்துருக்களுக்கு அழிவு 
வரவேண்டுமென்று... சொல்லி தாவீது 
அவர்களைச்‌ சபிக்கிறார்‌. “அக்கிரமத்தின்‌ 
மேல்‌ அக்கிரமத்தை அவர்கள்மேல்‌: 
சுமத்தும்‌ என்று தாவீது 
தேவனிடத்தில்‌ விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 
அவர்கள்‌ தேவனுடைய நீதிக்கு 
வந்தெட்டாதிருக்கவேண்டும்‌ என்பதே 
தாவீதின்‌ விருப்பம்‌. தேவன்‌ தம்முடைய 
முகத்தை அவர்களுக்கு 
மறைத்துக்கொள்ளவேண்டும்‌ என்று 
தாவீது  சத்துருக்களைச்‌ சபிக்கிறார்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ODNENIS 


PUBLISHERS 


தேவனுடைய நீதியில்‌ சத்துருக்களுக்கு 
பங்கும்‌ இருக்கக்கூடாது 

கக்கூடா; 
த்‌ 


இயேசுகிறிஸ்துவின்‌ சுவிசேஷம்‌ 
எல்லோருக்கும்‌ பொதுவானது. 
இயேசுகிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள்‌. 
எல்லோருக்குள்ளும்‌ இரட்சிப்பின்‌ கிருபை 
கிரியை செய்யும்‌. நம்முடைய 
அவிசுவாசத்தினால்‌, நாம்‌ சுவிசேஷத்தை 
ஏற்றுக்கொள்ளவில்லையென்றால்‌, நமக்கு 
சுவிசேஷத்தின்‌ ஆசீர்வாதம்‌ கிடைக்காது, 
மற்றபடி, கிறிஸ்துவின்‌ சுவிசேஷம்‌ 
யாரையும்‌ ஒதுக்கித்‌ தள்ளுவதில்லை. 


நம்முடைய கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்து, தம்மிடத்தில்‌ வருகிற 
யாரையும்‌ புறம்பே தள்ளமாட்டார்‌. தாவீது 
தன்னுடைய சத்துருக்களை 
சபிக்கும்போது, “அவர்கள்‌ தேவனுடைய 
நீதிக்கு வந்தெட்டாதிருப்பார்களாக" 
என்று சொல்லுகிறார்‌. தேவனுடைய 
கிருபையும்‌, இரக்கமும்‌ அவர்களுக்கு 
கிடைக்கக்கூடாது என்று சபிக்கிறார்‌ 


ஜீவபுஸ்தகம்‌ 


த தனக்‌ அவர்கள்‌. 

க்கப்பட்டுப்போவதாக; 

கன்‌ இல்‌ அவர்கள்‌ பேர்‌ 
எழுதப்படாதிருப்பதாக (சுங்‌ 69:28). 


தன்னுடைய சத்துருக்களுக்கு 
இரட்சிப்பின்‌ சந்தோஷம்‌ கிடைக்கக்கூடாது 
என்றும்‌ சந்தோஷத்திற்கான ஆதாரம்‌ 
அவர்களுக்கு அற்றுப்போக 
வேண்டுமென்றும்‌ தாவீது 
அவர்களைச்‌ சபிக்கிறார்‌ 
'ஜீவபுஸ்தகத்திலிருந்து அவர்கள்‌ பேர்‌ 
கிறுக்கப்பட்டுப்போவதாக: நீதிமான்கள்‌. 
பேரோடே அவர்கள்‌ 
பேர்‌ எழுதப்படாதிருப்பதாக” 
அவர்கள்‌ ஜீவனோடிருப்பதற்கு 
பிரயோஜனமற்றவர்கள்‌ என்றும்‌, 
அவர்கள்‌ இன்னும்‌ ஜீவணோடிருந்தால்‌, 





ழ்‌ நள 
யாய 


இன்னும்‌ 
செய்வார்கள்‌. 
அவர்களுடைய 
விவரிக்கிறார்‌. 
அவர்களுடைய 
ஜீவபுஸ்தகத்திலிருந்து கிறுக்கப்பட்டுப்‌ 
போகவேண்டும்‌ என்று அவர்களைச்‌ 
சபித்துச்சொல்லுகிறார்‌. 


அநேக 


சத்துருக்களுக்கு 
மரணமுண்டாகும்‌ 
இயேசுகிறிஸ்துவுக்கு விரோதமாய்‌ தீங்கு 
செய்தவர்களும்‌ சங்கரிக்கப்படுவார்கள்‌. 
அவர்களுடைய பெயர்கள்‌ 
நீதிமான்களுடைய பெயர்களோடு 


எழத்‌ டிருக்காது. யூதர்கள்‌ 
'சுகிறிஸ்துவை சிலுவையில்‌ 
அறைந்தார்கள்‌. இதற்கு பின்பு 
இயேசுகிறிஸ்துவை விசுவாசியாத 
தர்கள்மீது தேவனுடைய கோபம்‌ வந்து 
றங்கிற்று. விசுவாசியாத யூதர்களில்‌ 
அநேகர்‌ பட்டயத்தால்‌ 
கொல்லப்பட்டார்கள்‌.  மீதமுள்ளவர்கள்‌. 
பஞ்சத்தில்‌ செத்துப்போனார்கள்‌. தேசம்‌ 
சங்காரமாயிற்று யூததேசம்‌ 
யூதர்களில்லாத தேசமாயிற்று. 
ஜீவபுஸ்தகத்திலிருந்து யூதர்களின்‌ 
பெயர்கள்‌ கிறுக்கிப்போடப்பட்டது. 
அவர்களுடைய ஜீவன்கள்‌ 
அவர்களைவிட்டு எடுத்துப்போடப்பட்டது. 


நானோ 
துயரமுமுன்னவன்‌ 


சிறுமையும்‌ 


நானோ சிறுமையும்‌ 
துயரமுமுன்னவன்‌; தேவனே, 
உம்முடைய இரட்சிப்பு எனக்கு. 
உயர்ந்த அடைக்கலமாவதாக. 
(சங்‌ 69:29). 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்மா 


ரிம்‌ 


இதுவரையிலும்‌ 
சத்துருக்களைப்பற்றி 
அவர்களை தாறுமாறாக 
சபிக்கிறார்‌. அதன்பின்பு, 
இவையெல்லாவற்றிற்கு மத்தியிலும்‌, 
தன்னைப்பற்றியும்‌ நினைத்துப்‌ பார்க்கிறார்‌. 
“நானோ சிறுமையும்‌ துயரமுமுள்ளவன்‌"' 
்‌ நன்னைப்பறறித 
மனத்தாழ்மையாய்‌ 
தேவனுடைய இரட்சிப்பு 
உயர்ந்த 

ப்பதாக 


என்று 
பம்பண்ணுகிறார்‌. 


எப்போதுமே பாடுள்ள 

இருக்கிறார்‌. அவரை 
ஆபத்துக்கள்‌ எப்போதும்‌ 
சூழ்ந்திருக்கிறது. சத்துருக்கள்‌ அவரை 
எப்போதும்‌ நெருக்குகிறார்கள்‌. ஆனாலும்‌ 
தாவீதின்‌ பெயர்‌ நீதிமான்கள்‌ பெயரோடு 
எழுதப்பட்டிருக்கிறது. ஜீவபுஸ்தகத்தில்‌ 
தாவீதின்‌ பெயர்‌ இருக்கிறது. இதுவே 
தாவீதுக்கு மிகுந்த சந்தோஷம்‌. மனுஷர்‌ 
தாவீதின்மீது கோபமாயிருந்தாலும்‌, 
தேவனுடைய உக்கிரம்‌ தாவீதின்மேல்‌ 
ஊற்றப்படவில்லை. தேவனுடைய 
கோபாக்கினை தாவீதைத்‌ தொடர்ந்து 
பிடிக்கவில்லை. தேவனுடைய கிருபையும்‌ 
இரக்கமும்‌ தாவீதைப்‌ பின்தொடருகிறது. 
தேவனுடைய பிரசன்னம்‌ அவரை 
சூழ்ந்திருக்கிறது. 


தாவீது 
தன்னுடைய 
நினைக்கிறார்‌. 


டக்கலமாயி 


கர்த்தரிடத்தில்‌ 


தாவீது 
மனுஷராகவே 


துதியும்‌ ஸ்தோத்திரமும்‌ 
சன்‌ 69 : 80-86 


சங்‌ 69:30. தேவனுடைய நாமத்தைப்‌ 
ப்‌ துதித்து, 

வங்கா ம்ப 
வயல்‌ 


சங்‌ 69:31. கொம்பும்‌ விரிகுளம்புமுன்ள 
கானையெருதைப்பார்க்கிலூம்‌, இதுவே 
கர்த்தருக்குப்‌ பிரியமாயிருக்கும்‌. 

சுங்‌ 69:32. சாந்தகுணமுன்னவர்கள்‌. 
இதைக்‌ கண்டு சத்தோஷப்படுவார்கன்‌;. 
தேவனைத்‌ தேடுகிறவர்கனே, உங்கள்‌. 
இருதயம்‌ வாழும்‌. 





ழ்‌ நவள 
யாய 


சுங்‌ 69:33. கர்த்தர்‌ எனியவர்களின்‌ 
விண்ணப்பத்தைக்‌ கேட்கிறார்‌, 
கட்டுண்ட தம்முடையவர்கனை அவர்‌ 
புறக்கணியார்‌. 


சுங்‌ 69:94. 
சுமுத்திரங்களும்‌ 
சஞ்சரிக்கிற 

துதிக்கக்கடவது. 


வானமும்‌ பூமியும்‌ 
அவைகளில்‌. 


யாவும்‌ அவரைத்‌ 


சுங்‌ 6995. 
இரட்சித்து, 
பட்டணங்களைக்‌ 


அப்பொழுது அங்கே குடியிருந்து 
அதைச்‌ சுதந்தரித்துக்கொள்வார்கள்‌.. 


சங்‌ 69:38. அவருடைய 
ஊழியக்காரரின்‌ சந்ததியார்‌ அதைச்‌ 
சுதந்தரித்துக்‌ கொள்வார்கள்‌; 
அவருடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள்‌ 
அதில்‌ வாசமாயிருப்பார்கன்‌. 


கர்த்தருக்குப்‌ பிரியமாயிருக்கும்‌ 


தேவனுடைய நாமத்தைப்‌: 
பாட்டினால்‌ துதித்து, 
அவரை அ்காத்திரத தினால்‌ 
மகிமைப்படுத்துவேன்‌. கொம்பும்‌ 
விரிகுனம்புமுன்ன காளையெருதைப்‌ 
பார்க்கிலும்‌, இதுவே கர்த்தருக்குப்‌ 
பிரியமாயிருக்கும்‌ (சங்‌ 69:90,31). 


தாவீது பழைய ஏற்பாட்டுக்காலத்தில்‌ 
இயேசு கிறிஸ்துவுக்கு 
அடையாளமாயிருக்கிறார்‌. கர்த்தரைப்‌ 
பின்பற்றுகிற விசுவாசிகளுக்கு தாவீது 
முன்மாதிரியாக ஜீவிக்கிறார்‌. தாவீது 
இந்த சங்கீதத்தை ஆரம்பிக்கும்போது. 
தேவனுடைய சமுகத்தில்‌ தன்னுடைய 
துக்கத்தை வெளிப்படுத்தினார்‌. 
சத்துருக்களைப்பற்றி முறையிட்டார்‌. இந்த 
சங்கீதத்தை நிறைவு செய்யும்போதோ, 
துதிகளையும்‌ ஸ்தோத்திரங்களையும்‌ 
ஏறெடுக்கிறார்‌. கர்த்தருக்குள்‌ 
சந்தோஷமாயிருக்கிறார்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்மா 


ரிம்‌ 


தாவீது தேவனுடைய நாமத்தை 
துதிக்கவேண்டுமென்று. தீர்மானம்‌ 
ஸ்‌ ர்‌. “தேவனுடைய நாமத்தை 

துதிப்பேன்‌” என்று 
தாவீதின்‌ இருதயம்‌ 

வேதனைத்‌ துதிக்கிறது. அதே சமயத்தில்‌ 
அவருடைய பாப்‌ 
துதிக்கிறது. அவர்‌ 
நாமத்தை 
மகிமைப்படுத்துகிறார்‌. 
கர்த்தருக்குப்‌ பிரியமாயிருக்கும்‌. 

இயேசுகிறிஸ்து பிதாவாகிய 
தேவனுக்கும்‌ மனுஷருக்கும்‌ நடுவே 
மத்தியஸ்தராயிருக்கிறார்‌. பிதாவானவர்‌ 
மத்தியஸ்தர்‌ மூலமாய்‌, நம்முடைய 
துதிகளையும்‌, ஸ்தோத்திரங்களையும்‌, 
ஜெபங்களையும்‌. வேண்டுதல்களையும்‌, 
விண்ணப்பங்களையும்‌ அங்கீகரிக்கிறார்‌. 
நம்முடைய துதிகள்‌ பழைய ஏற்பாட்டு 
பலிமுறைமைகளைவிட சிறந்தது. 
கர்த்தரை ஸ்தோத்திரத்தினால்‌ 
மகிமைப்படுத்துவது கொப்பும்‌ 
விரிகுளம்புமுள்ள. காளையெருதைப்‌ 
பார்க்கிலும்‌ மேன்மையானது. இதுவே 
கர்த்தருக்குப்‌ பிரியமானது. 


மேசியாவின்‌ காலத்தில்‌ பழைய 
ஏற்பாட்டு பலிமுறைகள்‌ முடிவுக்கு 
வந்தது. இயேசுகிறிஸ்து நம்முடைய 
பாவங்களுக்காக பாவநிவாரண பலியாக 
சிலுவையில்‌ மரித்தார்‌. இதற்கு பின்பு 
இனிமேல்‌. பாவநிவாரண பலி 
தேவையில்லை. அது செலுத்தப்பட்டு 
முடிந்துவிட்டது. அதுபோலவே 
மோசேயின்‌. பிரமாணத்தில்‌ 
சொல்லப்பட்டிருக்கிற எல்லாவிதமான 
ம்‌ பாரம்பரிய 
இயேசுகிறிஸ்துவின்‌ 

பெற்றிருக்கிறது. 

இனிமேலும்‌ செலுத்தவேண்டும்‌ 


வேண்டும்‌. இதுவே 
பிரியமானது. 





ழ்‌ நவள 
யாய 


யம ஏற்பாட்டுக்காலத்தில்‌ 
காளைகளும்‌ எருதுகளும்‌ பலிகளாகச்‌ 
செலுத்தப்பட்டன. இவற்றை கிரயத்திற்கு 
வாங்கி செலுத்த முடியாத ஏழைகள்‌, 
புறாக்குக்சுகளையாவது , 
கர்த்தருக்குப்‌ பலி 
கர்த்தர்‌ i 
நினைத்துப்‌ பார்க்கிறார்‌. 
சிறுமையையும்‌ துயரத்தையும்‌ நினைத்துப்‌ 
பார்க்கிறார்‌. நாம்‌ காளைகளையும்‌, 
எருதுகளையும்‌, ஆடுகளையும்‌, 
புறாக்களையும்‌ பலியிடவேண்டாம்‌ என்று 
கர்த்தர்‌ தாமே திருவுளம்‌ பற்றுகிறார்‌. 
அவற்றிற்குப்‌ பதிலாக நாம்‌ தேவனுடைய 
நாமத்தை பாட்டினால்‌ துதிப்பதும்‌ அவரை 
ஸ்தோத்திரத்தினால்‌ மகிமைப்படுத்துவதும்‌ 
கர்த்தருக்குப்‌ பிரியமானதாயிருக்கிறது. 
பழையது முடிந்துபோயிற்று. எல்லாம்‌ 
புதிதாயிற்று. 


சாந்தகுணமுள்ளவர்கள்‌ 


சாந்தகுணமுன்னவர்கள்‌ இதைக்‌ 
டு. சந்தோஷப்படுவார்கள்‌; 
தேடுகிறவர்கனே, உங்கள்‌: 
வாழும்‌. கர்த்தர்‌ 
விண்ணப்பத்தைக்‌. 
கட்டுண்ட 

அவர்‌ 


கேட்கிறார்‌, 
தம்முடையவர்களை 
புறக்கணியார்‌ (சங்‌ 69:32,39). 
தேவனுடைய நாமத்தை 
பாட்டினால்‌ துதிப்பதையும்‌, 
அவரை ஸ்தோத்திரத்தினால்‌ 
மகிமைப்படுத்துவதையும்‌ 
அங்கீகரிக்கிறார்‌. 
பிரியமாயிருக்கிறார்‌. தண்டு சாந்த 
குணமுள்ளவர்கள்‌ சந்தோஷப்படுகிறார்கள்‌. 
தேவனைத்‌ தேடுகிறவர்கள்‌ 
உற்சாகமடைகிறார்கள்‌. அவரைத்‌ 
டர்ந்து தேடுகிறார்கள்‌. . வ்‌ 
தவல்‌ சந்தோஷமாயிருக்கிற, 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை OCDNENIS 


PUBLISHERS 


கர்த்தர்‌ எளியவர்களின்‌ 
விண்ணப்பத்தைக்‌ கேட்கிறார்‌. நாம்‌ 
கர்த்தருடைய சமுகத்தில்‌ நம்முடைய 
பிரச்சனைகளை பயபக்தியோடு. 
சொல்லும்போது, அற்றை 
செவிகொடுத்து கேட்கிறார்‌. 
எளியவர்களின்‌ விண்ணப்பத்தை தேவன்‌ 
தள்ளிவிடுவதில்லை. தம்முடைய 
பிள்ளைகள்‌ கட்டுண்டிருந்தாலும்‌ கர்த்தர்‌ 
அவர்களைப்‌ புறக்கணிக்கமாட்டார்‌. 
தாவீது கர்த்தரை உயர்த்துகிறார்‌. 
அவரைத்‌ துதிக்கிறார்‌. தேவனுடைய 
நாமம்‌ மகிமைப்படுவதாக என்று 
சொல்லுகிறார்‌. கர்த்தரைத்‌ துதிக்கும்போது 
நம்முடைய இருதயம்‌ வாழும்‌. 


கர்த்தர்‌ 


கர்த்தரைத்‌ துதிக்கக்கடவது 


வானமும்‌ 
சுமுத்திரங்களும்‌. 
சஞ்சரிக்கிற 
துதிக்கக்கடவது. 
இரட்சித்து, 
பட்டணங்களைக்‌ கட்டுவார்‌; 
அப்பொ அங்கே குடியிருந்து 
௬தந்தரித்துக்கொள்வார்கள்‌. 
ஊழியக்காரரின்‌ 
௬தந்தரித்துக்‌ 
அவருடைய 
நேசிக்கிறவர்கள்‌ 
வாசமாயிருப்பார்கள்‌. 


பூமியும்‌ 

அவைகளில்‌. 

யாவும்‌ அவரைத்‌ 
தேவன்‌ சியோனை 
யூதாவின்‌ 


அதைச்‌ 


சர்வசிருஷ்டிகளும்‌ கர்த்தரை 
துதிக்குமாறு சங்கீதக்காரர்‌ 
எல்லோரையும்‌ அழைக்கிறார்‌. வானமும்‌ 
பூமியும்‌ சமுத்திரங்களும்‌ கர்த்தரைத்‌ 
துதிக்கவேண்டும்‌. அவைகளில்‌ 
சஞ்சரிக்கிற யாவும்‌ அவரைத்‌ 
துதிக்கவேண்டும்‌. தேவன்‌ தம்முடைய 
சபைக்கு கிருபை கொடுத்திருக்கிறார்‌. 
அவர்‌ சீயோனை த£ட்சித்திருக்கிறார்‌. 
வலி சர்வசிருஷ்டிகளும்‌ கர்த்தரைத்‌ 
கர்த்தருடைய 

அவருடைய 

சிலாக்கியங்களையும்‌ 

ட நாம்‌ அவரை நன்றியோடு 





ழ்‌ ELHETHEN 
WEFT 


சீயோன்‌ தேவனுடைய பரிசுத்த 
பர்வதம்‌ இங்கு சர்த்தளை ஆராதிக்கிற 
ஆராதனை... ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. 
கர்த்தர்‌ சீயோனை தரட்சித்திருக்கிறார்‌. 
அவர்‌ யூதாவின்‌. பட்டணங்களைக்‌ 
கட்டுவார்‌. சபைகளெல்லாம்‌ தேவனுடைய 
பிரமாணத்தின்படியும்‌. அவருடைய 
திட்டத்தின்டியும்‌ கட்டப்பட்டும்‌ புதிய 
ஏற்பாட்டு சபைகள்‌ சுகிறிஸ்துவின்‌ 
சுவிசேஷத்தின்‌ பிரகாரம்‌ ஸ்தாபிக்கப்படும்‌ 


கர்த்தர்‌ யூதாவின்‌ பட்டணங்களைக்‌ 
கட்டும்போது, கர்த்தருக்கு மீதமானவர்கள்‌ 
அங்கே குடியிருந்து 
சுதந்தரித்துக்‌ 
கர்த்தருடைய 
சந்ததியாரும்‌ அதைச்‌ 
கொள்வார்கள்‌. கர்த்தருடைய நாமத்தை 
நேசிக்கிறவர்கள்‌ அதில்‌ 
வாசமாயிருப்பார்கள்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம 


PUBLISHERS 


கர்த்தருடைய 

அவருடைய நாமத்தை ர 
அவருடைய 

கீழ்ப்படிவார்கள்‌. இவர்கள்‌ தேவனுடைய 
சபையில்‌ ஜக்கியமாயிருப்பார்கள்‌. 
தேவனுடைய வாசஸ்தலத்தில்‌ 
விசுவாசிகள்‌ வாசமாயிருப்பார்கள்‌. 
கர்த்தருடைய வாசஸ்தலத்தில்‌ கர்த்தரைத்‌ 
துதிக்கும்‌ துதி எப்போதும்‌ 
நிரம்பியிருக்கும்‌. 





ழ்‌ நவள 
யாய 


தாவீது தன்னுடைய நெருக்கத்தில்‌ 
எழுபதாவது சங்கீதத்தைப்‌ பாடுகிறார்‌. 
இந்த சங்கீதமும்‌ நாற்பதாவது சங்கீதமும்‌ 


வசனங்களும்‌, 
வசனங்களும்‌ 
ஒத்திருக்கிறது. 
இதை 
பாடுகிறார்‌ என்று 
சொல்லுகிறார்கள்‌. 


இந்த த்‌ 
வார்த்தைக்கு வார்த்தை 
ஆகையினால்‌ தாவீது 
நினைப்பூட்டுதலாகப்‌ 
வேதபண்டிதர்கள்‌ 


தன்னை கர்த்தர்‌ விடுவிப்பார்‌ என்று 
தாவீது நம்புகிறார்‌ (சங்‌ 709-5). தாவீதின்‌ 
சத்துருக்கள்‌ வெட்கி நாணமடைவார்கள்‌ 
(சங்‌ 70:2,3), தாவீதின்‌ சத்துருக்களுக்கு 
'சந்தோஷழுண்டாகும்‌. 


தேவனே என்னை விடுவியும்‌ 
சங்‌ 70:1 


(நினைப்பூட்டுதலாகப்‌ யாடி. 
இராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட 
தாவீதின்‌ சங்கீதம்‌.) 


சங்‌ 70:1. தேவனே, என்னை விடுவியும்‌, 
கர்த்தாவே, எனக்குச்‌ சகாயஞ்செய்யத்‌ 
தீவிரியும்‌. 


மனுஷர்களெல்லோரும்‌ பாவம்‌ செய்து 
ஏகமாய்க்‌ கெட்டுப்போயிருக்கிறார்கள்‌. 
பல்‌ குறித்த குற்றவுணர்வு நம்மை 
வருத்துகிறது. பாரத்தின்‌' 
பாவசுமையிலிருந்து இதின்‌ 
மூலமாய்‌ நமக்கு 
நியமிக்கப்பட்டிருக்கிறது. க்ளிப்‌ 
காணிக்கைகளினாலும்‌ நமக்கு இரட்சிப்பு 
நியமிக்கப்படவில்லை. இயேசுகிறிஸ்துவின்‌ 
ளம்‌ மாத்திரமே மனுக்குலத்திற்கு 
சிப்பு நியமிக்கப்பட்டிருக்கிறது. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை CDNENIS 


PUBLISHERS 


தன்னுடைய 
பாவங்களையெல்லாம்‌ நினைத்துப்‌ 
பார்க்கிறார்‌. அவருடைய பாவங்கள்‌ 
அவருக்குத்‌ தீமைகளாகத்‌ தெரிகிறது. 
அவைகள்‌ எண்ணிக்கைக்கு 
அடங்காதவைகள்‌. அவருடைய பாவமான 
தீமைகள்‌ அவரைச்‌ சூழ்ந்துகொண்டது. 
அவருடைய அக்கிரமங்கள்‌ அவரைத்‌ 
தொடர்ந்து பிடித்தது. தாவீது 
தன்னுடைய பாவங்களின்‌ மொத்த 
எண்ணிக்கையை கூட்டிப்பார்க்கிறார்‌. 
அவைகள்‌ அவருடைய தலையயிரிலும்‌ 
அதிகமாயிருக்கிறது. அவையெல்லாம்‌. 
தாவீதைச்‌ சூழ்ந்துகொள்கிறது. 


தாவீதுக்கு முன்பாக அவருடைய 
பாவமே அவருடைய கண்களுக்குத்‌ 
தெரிகிறது. பாவத்தின்‌ பாரம்‌ 
அதிகமாயிருப்பதினால்‌ அவருடைய 
தலையை அவரால்‌ நிமிர்த்திப்‌ 
பார்க்கமுடியவில்லை. அவருடைய 
அக்கிரமங்கள்‌ அவரைத்‌ தொடர்ந்து 
பிடித்ததினா ர்‌ நிமிர்ந்து பார்க்க 
முடியாமல்‌ இருக்கிறார்‌. 


தாவீதின்‌ பாவங்கள்‌ 
எண்ணிக்கைக்கு அடங்காதவைகள்‌. 
அவருடைய பாவத்தைப்பற்றிய நினைவுகள்‌ 
அவருடைய இருதயத்தில்‌ 
நிரம்பியிருக்கிறது. இதனால்‌ அவருடைய 
இருதயம்‌ சோர்ந்துபோகிறது. தாளீதுக்கு 
நிம்மதியில்லை. ஆறுதலும்‌ சமாதானமும்‌ 
இல்லை. பாவத்தின்‌ பிடியில்‌ சிக்கிக்‌ 
கொண்டிருக்கிறார்‌. தீமைகள்‌ அவரைச்‌ 
சூழ்ந்துகொண்டிருக்கிறது. அவருடைய 
அக்கிரமங்கள்‌ அவரைத்‌ தொடர்ந்து 
பிடிக்கிறது. 


தாவீது 


தன்னுடைய 
பரிபதாபமான 
பாவத்தின்‌ 
அவருடைய 


தாவீது 

பாவத்தினிமித்தமாய்‌, 
மனுஷனாகயிருக்கிறார்‌. 
கட்டுக்களிலிருந்து 
சுயமுயற்சிமினால்‌ அவரால்‌ விடுதலை 
பெறமுடியவில்லை. தேவனுடைய 
உதவியையும்‌ ஒத்தாசையையும்‌ நாடுகிறார்‌. 
“கர்த்தாவே என்னை விடுவித்தருளும்‌, 
கர்த்தாவே எனக்கு சகாயம்பண்ண 
தீவிரியும்‌” என்று பயபக்தியோடு. 
ஜெபம்பண்ணுகிறார்‌. 





ழ்‌ நவள 
யாய 


நம்முடைய பாவங்கள்‌ நம்மைச்‌: 
சூழ்ந்துகொள்ளும்போது, நம்முடைய 
அக்கிரமங்கள்‌ நம்மைத்‌ தொடர்ந்து 
கல்‌, நாம்‌ 
மிகப்பெரிய ஆபத்திலிருக்கிறோம்‌. இது 
ன ஆபத்து அல்ல. இது 
நம்முடைய ஆவிக்குரிய ஆயத்து. 
நம்முடைய ஆத்துமாவுக்கு 
மிகப்பெரிய ஆபத்து வந்திருக்கிறது. 
இந்தச்‌ சூழ்நிலையில்‌ நம்முடைய 
ஆத்துமாவைக்குறித்து நாம்‌ 
கவலையற்றிருப்போமென்றால்‌, நம்முடைய 
ஆத்துமா அழிந்துபோகும்‌. 


நம்முடைய ஆத்துமாவை பாவத்தின்‌ 
பிடியிலிருந்து விடுவிப்பதற்கு கர்த்தருடைய 
உதவி தேவைப்படுகிறது. கர்த்தருடைய 
உதவியும்‌ காலதாமதமில்லாமல்‌ உடனே 
தேவைப்படுகிறது. தாவீது தன்னுடைய 
ஆபத்தை உணர்ந்தவராக, கர்த்தருடைய 
சமுகத்தில்‌, “கர்த்தாவே எனக்கு 
சகாயம்பண்ண  தீவிரியும்‌' என்று 
ஜெபம்பண்ணுகிறார்‌. 


என்‌ பிராணனை 
தேடுகிறவர்கள்‌ 
சங்‌ 70:23 


வாங்கத்‌ 


சங்‌ 70:2. எண்‌: 
வாங்கத்தேடுகிறர்கன்‌ 
நாணுவார்களாக; 
'தீங்குவரும்படி. 
பின்னிட்டுத்‌ 
இலச்சையடைவார்களாக. 


பிராணனை. 
வெட்கி 
எனக்குத்‌ 
விரும்புகிறவர்கள்‌ 
திரும்பி. 


சங்‌ 708. ஆஆஆஆ, என்பவர்கள்‌ 
தாங்கள்‌ அடையும்‌ வெட்கத்தினால்‌ 
பின்னிட்டுப்போவார்கனாக. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை OCDNENIS 


PUBLISHERS 


நம்முடைய ஆவிக்குரிய சத்துருக்கள்‌ 
நம்முடைய ஆத்துமாவை அழிப்பதற்கு 
வகைதேடிக்கொண்டிருக்கிறார்கள்‌. 
சத்துருக்களை நினைத்து 
சோர்ந்துபோவதற்குப்‌ பதிலாக, நம்முடைய 
கர்த்தரை நினைத்து உற்சாகம்‌ 
பெறவேண்டும்‌. கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்து சாத்தானையும்‌, 
அவனுடைய சகல அந்தகார 
சக்திகளையும்‌ ஜெயித்தார்‌. கர்த்தருடைய 
பிள்ளைகளாகிய நமக்கு 
இயேசுகிறிஸ்துவின்‌ மூலமாய்‌ 
ஜெயங்கிடைத்திருக்கிறது. இயேசு 
கிறிஸ்துவை விசுவாசிக்கிற நாம்‌ 
சத்துருவின்மீது ஜெயம்‌. 
பெற்றவர்களாயிருக்கிறோம்‌. 
கர்த்தருடைய பிள்ளைகள்‌ 
ஒவ்வொருவரிடத்திலும்‌, நம்முடைய 
ஆத்துமாவைப்பற்றிய கரிசனை 
இருக்கவேண்டும்‌. சத்துரு நம்முடைய 
ஆத்துமாவுக்கு விரோதமாக வந்தாலும்‌, 
கர்த்தர்‌. அவனை ஜெயித்தார்‌ 
என்னும்‌ விசுவாசம்‌ நமக்குள்‌. 
உறுதியாயிருக்கவேண்டும்‌. கர்த்தருடைய 
சமுகத்தில்‌ நாம்‌ ஜெபம்பண்ணும்போது, 
இந்தச்‌ சத்தியத்தை விசுவாசித்து, 
பயபக்தியான தைரியத்தோடு," என்‌: 
பிராணனை அழிக்கத்‌ தேடுகிறவர்கள்‌. 
ஏகமாய்‌ வெட்கி, நாணி, எனக்குத்‌ தீங்கு 
செய்ய விரும்புகிறவர்கள்‌ பின்னிட்டு 
ச்சையடைவார்களாக' என்று 
'ஐபிக்கவேண்டும்‌. 


நம்முடைய பிராணனை அழிக்கத்‌ 
தேடுகிறவர்கள்‌, தங்கள்‌ வெட்கத்தின்‌ 
பலனை அடைந்து கைவிபப்படுவார்கள்‌. 
கர்த்தருடைய பிள்ளைகள்‌ பாவத்தின்‌: 
பள்ளத்திலும்‌. உளையான சேற்றிலும்‌, 
விழுந்து கிடக்கும்போது சாத்தான்‌ 
அவர்களைப்‌ பார்த்து. நகைக்கிறான்‌. 
பாவத்தின்‌ பள்ளத்திலிருந்து அவர்களால்‌ 
எழும்பி வரமுடியாது என்று அவர்களைப்‌ 
பார்த்து ஏளனம்‌ பண்ணுகிறான்‌. தனக்கு 
வெற்றி கிடைத்துவிட்டது என்று 
இறுமாப்பாய்‌ நினைக்கிறான்‌. பாவத்தில்‌ 
விழுந்து கிடக்கிறவர்களைப்‌ பார்த்து, 
“ஆ, ஆ, ஆ, ஆ” என்று சொல்லி 
நகைக்கிறான்‌. 





ழ்‌ நள 
யாய 


சாத்தானும்‌ அவனுடைய அந்தகார 
வல்லமைகளும்‌ நம்முடைய ஆத்துமாவை 
அழிக்கத்‌ தேடுகிறார்கள்‌. 
பாவத்தில்‌ விழுந்துவிட்டாலும்‌, 
இரட்சகராகிய இயேசுகிறிஸ்து 
கிருபையினால்‌ நம்மை 
தூக்கிவிடுவார்‌. நாம்‌ 
முறிந்துபோவதில்லை. நாம்‌ மறுபடியும்‌ 
எழுந்து நிற்போம்‌. எரிகிற தீயிலிருந்து 
உருவப்பட்ட கொள்ளிக்கட்டையைப்போல 
இன்னும்‌ எரிந்துகொண்டுதான்‌ 
இருப்போம்‌. நாம்‌ அணைந்துபோவதில்லை. 
நமக்கு தீங்கு செய்ய விரும்புகிறவர்கள்‌. 


தங்கள்‌ வெட்கத்தின்‌ பலனை அடைந்து 
கைவிடப்படுவார்கள்‌. 


உம்மைத்‌ தேடுகிற யாவரும்‌ 
சங்‌ 70:4, 


சுங்‌ 70:4. உம்மைத்‌ தேடுகிற 
யாவரும்‌ உம்மில்‌ மகிழ்ந்து. 
சுந்தோஷப்படுவார்கனாக;. உமது 
இரட்சிப்பில்‌ பிரியப்படுகிறவர்கள்‌. 
தேவனுக்கு மகிமையுண்டாவதாக என்று 
எப்பொழுதும்‌ சொல்வார்களாக. 


கர்த்தரைத்‌ தேடுகிற அனைவரும்‌ 
கர்த்தருக்குள்‌ மகிழ்ந்து 
சந்தோஷப்படுவார்கள்‌ கர்த்தர்‌ 
சாத்தானின்பீது வெற்றி சிறந்தார்‌. 
இயேசுகிறிஸ்துவின்‌ மூலமாய்‌ 
சாத்தானின்மீது நமக்கும்‌ வெற்றி 
கிடைத்திருக்கிறது. கர்த்தர்‌ தமது 
கிருபையினால்‌ நம்மை இரட்சிக்கிறார. 
கர்த்தரைத்‌ தேடுகிற அனைவரும்‌, இந்தச்‌ 
சத்தியத்தைத்‌ தியானித்து, கர்த்தருக்குள்‌ 
சந்தோஷப்படுவார்கள்‌. கர்த்தர்‌ நமக்குக்‌ 
கொடுக்கிற ஆத்தும இரட்சிப்பை 
வாஞ்சையோடு ஏற்றுக்கொள்வார்கள்‌. 
கர்த்தருடைய இரட்சிப்பை 
விரும்புகிறவர்கள்‌, “கர்த்தருக்கு மகிமை 
உண்டாவதாக என்று 
போழுது வக்‌ பணத்‌ 
துதிப்பார்கள்‌. இரட்சிப்பு கர்த்தருடையது. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை 


QOODNENS 
PUBLISHERS 


நானோ சிறுமையும்‌ 


எளிமையுமானவன்‌ 


சங்‌ 70:5 


சுன்‌ 705. நானோ சிறுமையும்‌ 
எனிமையுமானவன்‌; தேவனே, 
என்னிடத்தில்‌ தீவிரமாய்‌ வாரும்‌; நீரே 
என்‌ துணையும்‌ என்னை 
விடுவிக்கிறவருமானவர்‌, கர்த்தாவே 
தாமதியாதேயும்‌. 


தாவீது நெருக்கப்படும்போதும்‌ 
மிகுந்த ஆபத்திலிருக்கும்போதும்‌ அவர்‌ 
கர்த்தரையே நம்பியிருந்தார்‌. 
கர்த்தருடைய இரட்சிப்பை நப்பியிருந்தார்‌. 
கர்த்தர்‌ தன்னை எல்லாத்‌ தீங்குகளுக்கும்‌, 
எல்லா... ஆபத்துக்களுக்கும்‌ விலக்கிக்‌ 
காப்பார்‌ என்று கர்த்தர்‌ மேலேயே 
நம்பிக்கை வைத்திருந்தார்‌. இந்த 
சங்கீதத்தைப்‌ படிக்கிற நூமும்‌, 
கர்த்தரையே நம்பவேண்டும்‌. நம்முடைய 
ஆபத்துக்கள்‌, துன்பங்கள்‌, நெருக்கங்கள்‌, 
வேதனைகள்‌ எல்லாவற்றிற்கும்‌ மத்தியிலும்‌ 
நாம்‌ கர்த்தரை மாத்திரமே 


நம்பிமிருக்கவேண்டும்‌. _ கர்த்தரிடத்தில்‌ 
க்‌ பெற்றுக்கொள்ளவேண்டும்‌. 


தாவீது நம்மைப்போலவே ஒரு 
பாடுள்ள மனுஷனாயிருந்தார்‌. அவர்‌ 
தன்னைப்பற்றிச்‌ சொல்லும்போது, “நான்‌ 
சிறுமையும்‌ எளிமையுமானவன்‌” என்று 
சொல்லுகிறார்‌. ஆனாலும்‌ கர்த்தர்‌ 
தாவீதின்மேல்‌ நினைவாயிருக்கிறார்‌. 
கர்த்தரே தாவீதுக்கு துணையும்‌, அவரை 
விடுவிக்கிறவருமாயிருக்கிறார்‌. நம்முடைய 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து நமக்கும்‌ 
பிதாவாகிய தேவனுக்கும்‌. 
நடுவே மத்தியஸ்தராயிருக்கிறார்‌. இயேசு 
கிறிஸ்துவின்‌ மூலமாய்‌ பிதாவானவர்‌ 
நம்மை அங்கீகரிக்கிறார்‌. 

தானது மிகுந்த நேருக்கத்ிலும்‌ 
ஆபத்திலும்‌ இருக்கிறார்‌. இவற்றிலிருந்து 
கர்த்தரே தாவீதை விடுளிக்கிறவர்‌. 
கர்த்தர்‌ தாமதம்‌ செய்யாமல்‌, தன்னை 
விடுவிக்குமாறு, தாவீது பயபக்தியாய்‌ 
விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 





ழ்‌ நள 
யாய 


தாவீது தன்னுடைய முதிர்வயதில்‌ 
எழுபத்து ஒன்றாவது சங்கீதத்தை 
எழுதுகிறார்‌. தன்னுடைய சொந்த 
பிரச்சனைகளைப்பற்றி தாவீது இந்த 
சங்கீதத்தில்‌ கர்த்தரிடத்தில்‌ அதிகமாய்ச்‌ 
சொல்லவில்லை. தேவனுடைய 
ஜனங்களுக்காக பொதுவாக 
விண்ணப்பம்‌ பண்ணுகிறார்‌. 
அவர்களுடைய பாடுகளிலும்‌ 
நெருக்கங்களிலும்‌ தேவன்தாமே 
அவர்களுக்கு உதவிபுரியவேண்டுமென்று 
தாவீது கர்த்தரிடத்தில்‌ ஜெபிக்கிறார்‌ 
அதிலும்‌ அவர்களுடைய  முதிர்வயதில்‌ 
கர்த்தர்‌ அவர்களுக்கு ஆதரவாயிருக்க 
வேண்டும்‌ என்பதே தாவீதின்‌ ஜெபம்‌ 
இயேசுகிறிஸ்துவின்‌ விசுவாசிகள்‌ 
முதிர்வயதுள்ளவர்களாயிருக்கும்‌ போது, 
இந்த சங்கீதம்‌ அவர்களுக்கு 
ஆசீர்வாதமாயிருக்கும்‌. 
வயதிலுள்ளவர்களுக்காக 
எழுதப்பட்டதுபோல இருக்கிறது. 


தாவீது இந்த சங்கீதத்தை விசுவாச 
ஜெபத்தோடு ஆரம்பிக்கிறார்‌. கர்த்தர்‌ 
தாமே தன்னைக்‌ காத்தருள 
வேண்டுமென்றும்‌. இரட்சிக்க 
வேண்டுமென்றும்‌ விசுவாசத்தோடு 
ஜெபிக்கிறார்‌ (சங்‌ 714). கர்த்தர்‌ 
தன்னை கைவிட்டுவிடாமலிருக்க. 
வேண்டும்‌ என்றும்‌ (சங்‌ 719). கர்த்தர்‌ 
தனக்கு தூரமாமிருக்கக்கூடாது என்றும்‌ 
(சங்‌ 7142). தன்னுடைய சத்துருக்களுக்கு 
நிந்தையும்‌ இலச்சையும்‌  வரவேண்டு 
மென்றும்‌ தாவீது ஜெபம்பண்ணுகிறார்‌ 
(சங்‌ 7113). 


தாவீது தேவனிடத்தில்‌ 
வைத்திருக்கிற விசுவாசத்தை மறுபடியும்‌ 
உறுதிபண்ணுகிறார்‌ (சங்‌ 719357). 
தேவனிடத்திலிருந்து பெற்றுக்‌ 


உதவிகளையும்‌, 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மாமா 


PUBLISHERS 


ஒத்தாசைகளையும்‌ தாவீது அறிக்கை 
செய்கிறார்‌ (சங்‌ 71:6). தாவீதுக்கு 
விரோதமாய்‌ அவருடைய சத்துருக்கள்‌ 
தூஷணமாய்ப்‌ பேசுகிறார்கள்‌ 
(சங்‌ 71101). தாவீது இந்த சங்கீதத்தை 


கர்த்தரைத்‌ துதிக்கும்‌ துதியினால்‌ 
நிறைவுசெய்கிறார்‌ (சங்‌ 7144). 


தாவீதின்‌ ae கர்த்தருக்குள்‌ 
உறுதியாய்‌ லத்திருக்கிறது 
(சங்‌ 711678, டா தாவீதின்‌ 
சந்தோஷமும்‌, தாவீது கர்த்தரை 
ஸ்தோத்திரம்பண்ணுவதும்‌ அதிகரிக்கிறது 
(சங்‌ 71:15,19,22-24). 


தாவிதின்‌ ஜெபம்‌ 
சண்‌ 71 : 1-18 


சங்‌ ரம. கர்த்தாவே உம்மை 
தம்பியிருக்கிறேன்‌; நான்‌ ஒருபோதும்‌ 
வெட்கம்‌ அடையாதபடி, செய்யும்‌. 


சங்‌ 712. உமது தீதியினிமித்தம்‌ 
என்னை. விடுவித்து, என்னைக்‌ 
காத்தருளும்‌; உமது செவியை எனக்குச்‌ 
சாய்த்து, என்னை இரட்சியும்‌. 


சுங்‌ 718. நான்‌ எப்பொழுதும்‌ 
அந்தக கக்கத்‌ கன்மலையாயிரும்‌; 
இரட்சிப்பதற்குக்‌. 
நீரே என்‌ 
கேோட்டையுமாய்‌ 


கை வக்ற 
கன்மலையும்‌ என்‌ 
இருக்கிறீர்‌. 


சங்‌ 714. 
துன்மார்க்கனுடைய கைக்கும்‌, 
தியாயக்கேடும்‌. கொடுமையு 
முன்னவனுடைய கைக்கும்‌ என்னைத்‌ 
தப்புவியும்‌. 


சன்‌ 71:5. கர்த்தராகிய ஆண்டவரே, 
தீரே என்‌ நோக்கமும்‌, என்‌ சிறுவயது 
தொடங்கி என்‌ 
'தம்பிக்கையுமாயிருக்கிறீர்‌. 


என்‌ தேவனே, 


சன்‌ 716. 
உற்பவித்தது முதல்‌, உம்மால்‌ 
ஆதரிக்கப்பட்டேன்‌; என்‌ தாயின்‌ 
வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவர்‌ 
நீரே உம்மையே நான்‌ எப்பொழுதும்‌ 
துதிப்பேன்‌. 


நான்‌ கர்ப்பத்தில்‌ 





ழ்‌ நவள 
யாய 


சுங்‌ 71:7. அநேகருக்கு நான்‌ ஒரு 
புதுமை போலானேன்‌; தீரோ எனக்குப்‌ 


பலத்த அடைக்கலமாயிருக்கிறீர்‌. 


சுங்‌ 718, என்‌ வாய்‌ உமது 
துதியினாலும்‌, நான்தோறும்‌ உமது 
மகத்துவத்தினாலும்‌ திறைத்திருப்பதாக. 


சங்‌ 71:9. முதிர்த்தவயதில்‌ என்னைத்‌ 
தவ்விவிடாமலும்‌, என்‌ பெலன்‌ 
ஒடுங்கும்‌ போது என்னைக்‌ 
கைவிடாமலும்‌ இரும்‌. 


ன்‌ 2100 அண சத்தாகுக்கள்‌. கனக்கு 
விரோதமாய்ப்‌ பேசி, 
ஆத்துமாவுக்குக்‌ ொத்திதுக்தவக்ல்‌ 
ஏகமாய்‌ ஆலோசனை பண்ணி, 


சுங்‌ 7101: தேவன்‌ அவனைக்‌ 
கைவிட்டார்‌, அவனைத்‌ தொடர்ந்து 
பிடியுங்கள்‌; அவனை விடுவிப்பார்‌ 


இல்லை என்கிறார்கள்‌. 


சுங்‌ 71:12. தேவனே, எனக்குத்‌ 
தூரமாயிராதேயும்‌; என்‌ தேவனே, 
எனக்குச்‌ சகாயம்பண்ணத்‌ தீவிரியும்‌. 


சுங்‌ 7113. என்‌ ஆத்துமாவை 
விரோதிக்கிறவர்கள்‌ வெட்கி அழியவும்‌, 
எனக்குப்‌ பொல்லாப்புத்‌ தேடுகிறவர்கள்‌ 
'தித்தையாலும்‌ இலச்சை யாலும்‌. 
மூடப்படவுங்கடவர்கள்‌. 


கர்த்தாவே, 
நம்பியிருக்கிறேன்‌ 


கர்த்தாவே, உம்மை 
நம்பியிருக்கிறேன்‌; நான்‌ ஒருபோதும்‌ 
வெட்கம்‌ அடையாதபடி செய்யும்‌. 
உமது  நீதியினிமித்தம்‌ என்னை 
விடுவித்து, என்னைக்‌ காத்தருளும்‌; 
உமது செவியை எனக்குச்‌ சாய்த்து, 
என்னை இரட்சியும்‌ (சங்‌ 71:1,2). 


தாவீது கர்த்தரையே 
நம்பியிருக்கிறார்‌. அவருக்கு வெட்கமோ, 
அவமானமோ, ஏமாற்றமோ வரக்கூடாது. 
தாவீதுக்கு மாத்திரமல்ல கர்த்தரை 
நம்புகிற யாருக்கும்‌ வெட்கம்‌ 
வரக்கூடாது. தேவனிடத்திலிருந்து நாம்‌ 
ஒரு காரியத்தை எதிர்பார்த்து. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மாமா 


PUBLISHERS 


அதைப்‌ பெற்றுக்‌ 
கொள்ளவில்லையென்றால்‌, நமக்குள்‌. 
ஏமாற்றம்‌ உண்டாகும்‌. மற்றவர்கள்‌ 
நம்மைப்‌ பரியாசம்‌ பண்ணுவார்கள்‌. மற்ற 
விசுவாசிகள்‌ மத்தியில்‌ நமக்கு வெட்கமும்‌, 
அவமானமும்‌ உண்டாகும்‌. தனக்கு 
அப்படிப்பட்ட சூழ்நிலை வரக்கூடாது 


என்று தாவீ கர்த்தரிடத்தில்‌ 


து. 
ணிவோடு விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 


“கர்த்தாவே, உம்மை 
நம்பியிருக்கிறேன்‌, நான்‌ ஒருபோதும்‌ 
வெட்கம்‌ அடையாதபடி செய்யும்‌” என்று 
விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. தாவீதைப்‌ 
போல ஒவ்வொரு. விசுவாசியும்‌ 
கர்த்தரிடத்தில்‌ ஜெபம்பண்ணவேண்டும்‌. 
தேவனுடைய கிருபாசனத்தண்டையில்‌, 


நாம்‌ இந்த ஜெபத்தோடு தைரியமாய்க்‌ 
கசி வேண்டும்‌ 


தான்‌ கர்த்தரிடத்தில்‌ நம்பிக்கை 
வைத்திருப்பதை தாவீது அறிக்கை 
செய்கிறார்‌. தன்னுடைய 
விசுவாசத்தையும்‌, நம்பிக்கையையும்‌ 
தாவீது கர்த்தரிடத்தில்‌ மறுபடியும்‌ 
உறுதிபண்ணுகிறார்‌. கர்த்தர்‌ தன்னுடைய 
விசுவாசத்தை கண்ணோக்கிப்‌ 
பார்க்கவேண்டும்‌ என்றும்‌ தன்னை 
வெட்கமடையாதபடி செய்யவேண்டும்‌ 
என்றும்‌ தாவீது விண்ணப்பம்‌. 
பண்ணுகிறார்‌. தாவீதைப்போலவே நாமும்‌ 
கர்த்தரிடத்தில்‌ ஜெபிக்கலாம்‌, கர்த்தர்‌ 
நமக்கு செய்கிற நன்மைகளுக்காக 
அவரை நன்றியோடு 
துதிக்கவேண்டும்‌. 


தாவீது வேறு யாரையும்‌ நம்பாமல்‌ 
கர்த்தரை மாத்திரமே நம்புகிறார்‌. 
மற்றவர்கள்‌ யாரை நம்புகிறார்கள்‌ 
அல்லது எதை நம்புகிறார்கள்‌ என்பது 
பற்றியெல்லாம்‌ தாவீது கவலைப்படாமல்‌, 
அவர்‌ கர்த்தரை மாத்திரமே நம்புகிறார்‌. 
யாக்கோபின்‌ தேவனே தனக்கு 
உதவிசெய்வார்‌ என்று கர்த்தரிடத்தில்‌ 
நம்பிக்கையாயிருக்கிறார்‌. “மது 
நீதியினிமித்தம்‌ என்னை விடுவித்து, 
என்னைக்‌ காத்தருளும்‌. உமது. செவியை 
எனக்குச்‌ சாய்த்து, என்னை இரட்சியும்‌" 
என்று தாவீது தேவனிடத்தில்‌ பணிவோடு 
விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 


நாம்‌ 





ழ்‌ நள 
யாய 


கர்த்தரே தாவீதுக்கு கன்மவையும்‌, 
அவருடைய  கோட்டையுமாயிருக்கிறார்‌ 
(சங்‌ 71:3). மேலும்‌ கர்த்தரே தாவீதுக்கு 
பலத்த அடைக்கலமாகவும்‌ இருக்கிறார்‌ 
(சங்‌ 712), தாவீது கர்த்தரிடத்தில்‌ 
ஓடிவந்து அடைக்கலம்‌ பெற்றிருக்கிறார்‌. 
கர்த்தருடைய சமுகத்தில்‌ தாவீதுக்கு 
மெய்யான பாதுகாப்பு உண்டு. 
தம்மிடத்தில்‌ அடைக்கலமாய்‌ வந்திருக்கிற 
தாவீதை, கர்த்தர்‌ தாமே, பாதுகாத்து 
பராமரிப்பார்‌. கர்த்தர்‌ தாவீதைப்‌ 
பாதுகாக்கும்போது, அவருக்கு யாராலும்‌ 
தீங்கு செய்ய முடியாது. 

கர்த்தரே தாவீதுக்கு 
நோக்கமாகவும்‌, அவருடைய 
நம்பிக்கையாகவும்‌ இருக்கிறார்‌. 
தேவனுடைய சித்தமே தாவீதின்‌ சித்தம்‌ 
அவருடைய விருப்பமே தாவீதின்‌ 
விருப்பம்‌. கர்த்தர்‌ தாமே தம்முடைய 
வசனத்தை தாவீதின்‌ இருதயத்தில்‌ 
விதைத்திருக்கிறார்‌. இப்போது அந்த 
வசனம்‌ வளர்ந்து கனிதருகிறது. 
தேவனுடைய வார்த்தையின்‌ பிரகாரம்‌ 
ஜீவிக்கவேண்டும்‌ என்பதே தாவீதின்‌ 
நோக்கம்‌. தன்னுடைய ஜீவியத்தில்‌ 
தாவீது தேவனையும்‌ அவருடைய 
வார்த்தையையும்‌ நம்புகிறார்‌. கர்த்தரை 
நம்புகிறவர்கள்‌ கெட்டுப்போகமாட்டார்கள்‌. 
கர்த்தர்மேல்‌ விசுவாசம்‌ வைக்கிறவர்கள்‌ 
வீணாய்ப்‌ போகமாட்டார்கள்‌. 
கர்த்தருடைய வார்த்தையைப்‌ பின்பற்றி 
ஜீவிக்கிறவர்கள்‌, கற்பாறையின்மீது 
வீடுகட்டியிருக்கி) 
புத லிகளாயிருபார்கள்‌ 

தாவீது 
நம்பியிருக்கிறார்‌. 
'வெட்கமடையாதடடி 
தேவனுடைய 
கிருபைக்காகவும்‌ 
கர்த்தருக்காக 
ஏமாந்து 
'வெட்கமடையமாட்டார்கள்‌. 
நம்முடைய நம்பிக்கையை 
வெட்கப்படுத்தமாட்டார்‌. நம்முடைய 
விசுவாசத்தை வர்த்திக்கப்பண்ணுவார்‌. 


கர்த்தரையே 
அவர்‌ தாவீதை 
செய்வார்‌. தாவீது 
இரக்கத்திற்காகவும்‌ 
காத்திருக்கிறார்‌. 
காத்திருக்கிறவர்கள்‌. 
போகமாட்டார்கள்‌. 
கர்த்தர்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மமம்‌ 


PUBLISHERS 


தாவீதுக்கு அநேக சத்துருக்கள்‌ 
இருக்கிறார்கள்‌. கர்த்தர்‌ தாமே தாவீதை 
அவருடைய சத்துருக்களிடமிருந்து 
விடுவித்துப்‌ பாதுகாக்கவேண்டும்‌. தாவீது 
தன்னுடைய சுயபலத்தினாலோ, 
சுயபராமக்கிரமத்தினாலோ சத்துருக்களிட 
மிருந்து தப்பிக்க முடியாது. தாவீதுக்கு 
தேவனுடைய உதவியும்‌ ஒத்தாசையும்‌ 
தேவை. தாவீது அதை உணர்ந்தவராக, “ 
உமது. நீதியினிமித்தம்‌ என்னை 
விடுவித்து, என்னைக்‌ காத்தருளும்‌; உமது 
செவியை எனக்குச்‌ சாய்த்து, 
என்னை இரட்சியும்‌” என்று 
விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 

தேவன்‌ நீதியுள்ளவர்‌. 
உலகத்தில்‌ 
நீதியுள்ள 
எல்லோரையும்‌ 


இந்த 


அவரே 
நியாயாதிபதியாயிருக்கிறார்‌. 

நீதியாய்‌ நியாயம்‌ 
விசாரிக்கிறார்‌. சத்துருக்கள்‌ தாவீதை 
நியாயமில்லாமல்‌ ஒடுக்குகிறார்கள்‌. 
தாவீதுக்கு காயம்‌ உண்டாக்குகிறார்கள்‌. 
தன்னுடைய நீதியை தேவன்‌ நியாயமாய்‌ 
விசாரிக்கலேண்டும்‌ என்று தாவீது 
எதிர்பார்க்கிறார்‌. அப்போது 
தாவீதினிடத்தில்‌ அநீதியில்லை என்பதை 
கர்த்தர்‌ புரிந்துகொள்வார்‌. 


கர்த்தர்‌ தம்முடைய நீதிமினிமித்தம்‌ 
தன்னை விடுவித்து, தன்னைக்‌ 
காத்தருளுளறு தாவீது விண்ணப்பம்‌ 
பண்ணுகிறார்‌. கர்த்தர்‌ தாமே தமது 
செவியை தாவீதுக்குச்‌ சாய்க்கவேண்டும்‌. 
தாவீதின்‌ வேண்டுதல்களையும்‌. 
விண்ணப்பங்களையும்‌ செவிகொடுத்து 
கேட்கவேண்டும்‌. அப்போது தேவன்‌ 
தாமே தாவீதை அவருடைய 
சத்த க்களின்‌ கைகளிலிருந்து விடுவித்து, 


பார்‌. 
நான்‌ 

வந்தடையத்தக்க 
கன்மலையாயிரும்‌ 

நான்‌ எப்பொ 

வத்தடையத்தக்கக்‌ கன்மலையாயிரும்‌; 
என்னை இரட்சிப்பதற்குக்‌ கட்டனை 
ஹிட்டீரே; தீரே என்‌ கன்மலையும்‌ என்‌ 
கோட்டையுமாய்‌ இருக்கிறீர்‌ (கண்‌ 71:3). 


எப்பொழுதும்‌ 





ழ்‌ நயனா 
ஈயா 


தாவீதுக்கு தேவனுடைய சமுகமே 
ஆறுதலாகவும்‌, பாதுகாப்பாகவும்‌ 
இருக்கிறது. தேவனுடைய வாசஸ்தலம்‌ 
தனக்கு பாதுகாப்பாயிருப்பதாக தாவீது 
நம்புகிறார்‌. கர்த்தரே 
கன்மலையாயிருக்கிறார்‌. தேவன்‌ தாமே, 
தான்‌ எப்பொழுதும்‌ வந்தடையத்தக்க 
கன்மலையாயிருக்கவேண்டும்‌ என்று 
தாவீது விரும்புகிறார்‌. கர்த்தரிடத்தில்‌ 
நாம்‌ மனத்தாழ்மையோடு வரவேண்டும்‌. 
தம்மிடத்தில்‌ வருகிற யாரையும்‌ அவர்‌ 
புறம்பே தள்ளமாட்டார்‌ நம்‌ 
எல்லோருக்குமே அவர்‌ வந்தடையத்தக்க 
கன்மலையாயிருக்கிறார்‌. 


நாம்‌ கர்த்தருடைய பரிசுத்த 
ஸ்தலத்தில்‌ வாசம்பண்ணுவது நமக்குக்‌ 
கிடைத்திருக்கிற சிலாக்கியம்‌. தேவனுடைய 
வீட்டில்‌ வாசம்பண்ணுகிறவர்கள்‌ 
அவரோடு ஐக்கியமாயிருப்பார்கள்‌. அவரை 
நம்புவார்கள்‌ விசுவாசத்தினாலும்‌ 
ஜெபத்தினாலும்‌ தேவனிடத்தில்‌ 
அடைக்கலம்‌ பெற்றுக்கொள்வார்கள்‌ 
கர்த்தர்‌ தம்மை ந்பகிறர்களுக்கு 
அடைக்கலமாயிருக்கிறார்‌ 
மலையாயிருக்கிறார்‌. 
யாராலும்‌ உடைக்க முடியாது. 
கீழே சாய்ந்து விழாது. தேவனுடைய 
சத்துருக்கள்‌ எவ்வளவுதான்‌ 
போராடினாலும்‌ அவர்களால்‌ கன்மலையை 
அசைக்க முடியாது. 


தாவீது 


கன்மலையை 
கன்மலை: 


கர்த்தருடைய 
பாதுகாப்பைப்‌ பற்றிச்‌ சொல்லும்போது, 
அவரே தன்னுடைய கன்மலையும்‌, 
தன்னுடைய கோட்டையுமாயிருக்கிறார்‌ 
என்று விசுவாசத்தோடு சொல்லுகிறார்‌. 
தாவீது கர்த்தரை நம்பியதற்காக 
வெட்கப்படவில்லை. அவருடைய 
சத்துருக்கள்தான்‌ வெட்கப்படுகிறார்கள்‌. 
தேவன்‌ தாவீதை  பாதுகாப்பதையும்‌, 
பராமரிப்பதையும்‌, அவருடைய சத்துருக்கள்‌ 
பார்த்து, அவர்‌ 

பொறாமைப்படுகிறார்கள்‌. 

படுகிறார்கள்‌. இலச்சையடைகிறார்கள்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மமம்‌ 


PUBLISHERS 


கர்த்தரே தாவீதை இரட்சிப்பதற்கு 
கட்டளையிட்டார்‌. தாவீதின்‌ இரட்சிப்பை 
கர்த்தர்‌ உறுதிபண்ணியிருக்கிறார்‌ 
கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களெல்லாம்‌ 
கட்டளைகளாகச்‌ சொல்லப்படும்‌. தேவன்‌ 
சொல்ல ஆகும்‌, அவர்‌ சொல்ல நிற்கும்‌. 
தேவனுடைய வார்த்தை எப்போதுமே 
நிறைவேறும்‌. ஆகையினால்‌ கர்த்தர்‌ 
பேசும்போது, சாதாரணமாகப்‌ பேசாமல்‌, 
தம்முடைய வார்த்தைகளை கட்டளையாகக்‌ 
கொடுக்கிறார்‌. இதுவே தேவனுடைய 
சுபாவம்‌. தேவன்‌ தம்முடைய சுபாவத்தின்‌ 
பிரகாரம்‌ தாவீதை தஇரட்சிப்பதற்கு. 
கட்டளையிட்டிருக்கிறார்‌. 


கர்த்தராகிய ஆண்டவரே, நீரே 
என்‌ நம்பிக்கையாயிருக்கிறீர்‌ 


என்‌ தேவனே, துன்மார்க்கனுடைய 
கைக்கும்‌, தியாயக்கேடும்‌ 
'கொடுமையுமுன்னவனுடைய கைக்கும்‌ 
என்னைத்‌ தப்புவியும்‌. கர்த்தராகிய 
ஆண்டவரே, நீரே என்‌ நோக்கமும்‌, என்‌ 
சிறுவயது. தொடங்கி என்‌ 
நம்பிக்கையுமாயிருக்கிறீர்‌. நான்‌ 
கர்ப்பத்தில்‌  உற்பவித்தது முதல்‌ 
உம்மால்‌. ஆதரிக்கப்பட்டேன்‌; என்‌ 
தாயின்‌ வயிற்றிலிருந்து என்னை 
எடுத்தவர்‌ ம்‌ உம்மையே நான்‌ 
எப்பெ துதிப்பேன்‌ 
(சங்‌ 71:4- ட 


தாவீதின்‌ ஜீவியத்தில்‌ கர்த்தர்‌ பல 
நன்மைகளைச்‌ செய்திருக்கிறார்‌. அவை 
எல்லாவற்றையும்‌ தாவீது சந்தோஷமாய்‌ 
அனுபவித்திருக்கிறார்‌. தாவீதின்‌ 
அனுபவங்கள்‌ அவருடைய 
விசுவாசத்திற்கு  ஆதரவாயிருக்கிறது. 
கர்த்தர்‌ தனக்கு இதுவரையிலும்‌ செய்த 
நன்மைகளை நினைத்து தாவீது 
கர்த்தரை இன்னும்‌ அதிகமாய்‌ நம்புகிறார்‌. 
“கர்த்தராகிய ஆண்டவரே, நீரே என்‌ 
நோக்கமும்‌ என்‌ சிறுவயது தொடங்கி 
என்‌ நம்பிக்கையுமாயிருக்கிறீர்‌” என்று 
கர்த்தரிடத்தில்‌ சொல்லுகிறார்‌. 





ழ்‌ நவள 
யாய 


தாவீதுக்கு விவரம்‌ தெரிவதற்கு 
முன்பாகவே, அவருடைய இடதகைக்கும்‌ 
வலதுகைக்கும்‌ அவர்‌ வித்தியாசம்‌ 
காண்பதற்கு முன்பாகவே, கர்த்தர்‌ 
அவருடைய நம்பிக்கையாயிருக்கிறார்‌. 
தாவீது கர்ப்பத்தில்‌ உற்பவித்தது முதல்‌ 
தேவனே அவரை ஆஜரித்திருக்கிறார்‌. 
கர்த்தரே தாயின்‌ வயிற்றிலிருந்து தாவீதை 
எடுத்தவர்‌. ஆகையினால்‌, “உம்மையே 
ரான்‌ எப்பொழுதும்‌ ப்பேன்‌” என்‌; 
நண்ற்மோடு பதுக்க. sd 


சிறுவயது தொடங்கி, 
நம்முடைய 
நம்பிக்கையாயிருக்கிறார்‌. தேவனுடைய 
சமுகத்திலிருந்து நாம்‌ இதுவரையிலும்‌ 
அநேக நன்மைகளைப்‌ பெற்றிருக்கிறோம்‌. 
அவருடைய கிருபைகளையும்‌ 
இரக்கங்களையும்‌ அனுபவித்திருக்கிறோம்‌. 
நாம்‌ இதுவரையிலும்‌ கர்த்தருக்கு ஒரு 
ஊழியமும்‌ செய்யாதிருந்தாலும்‌, கர்த்தர்‌ 
நம்மை தம்முடைய கிருபையினால்‌ 
ஆதரித்து வந்திருக்கிறார்‌. தம்முடைய 
கிருபையின்‌ காத்தில்‌ நம்மை 
ஏந்தியிருக்கிறார்‌ நம்மை பல 
ஆபத்துக்களிலிருந்து தூக்கியெடுத்து, 
தம்முடைய செட்டைகளின்‌ மறைவில்‌ 
நம்மைப்‌ பாதுகாத்திருக்கிறார்‌. நம்மோடு 
உடன்படிக்கை செய்து, ம்‌ 
உடன்படிக்கையில்‌ 
உண்மையுள்ளவரரயிருக்கிறார்‌. 


நம்முடைய 
கர்த்தரே 


தாவீதுக்கு கர்த்தரே 
பாதுகாப்பாயிருக்கிறார்‌. கர்த்தருடைய 

பயினால்‌ தாவீதின்‌ கால்கள்‌ 
தள்ளாடவில்லை. துன்மார்க்கர்‌ அவரை 
மேற்கொள்ளவில்லை. தனக்கு 
தேவனுடைய பாதுகாப்பும்‌ உதவியும்‌ 
தொடர்ந்து வேண்டுமென்று தாவீது 
கர்த்தருடைய சமுகத்தில்‌ பணிவோடு 
விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. “என்‌ தேவனே, 
துன்மார்க்கனுடைய கைக்கும்‌, 
நியாயக்கேடும்‌ கொடுமையுமுள்ளவனுடைய 
கைக்கும்‌ என்னைத்‌ தப்புவியும்‌' என்று 
சொல்லுகிறார்‌. 

தன்னுடைய சுயஉதவியினால்‌. 
தன்னுடை . சத்துருக்களிடமிருந்து 
தாவீதால்‌ தப்பிக்க முடியாது. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை OODNENIS 


PUBLISHERS 


நியாயக்கேடும்‌ கொடுமையும்‌ உள்ளவர்கள்‌ 
அநேகராயிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
தாவீதுக்கு விரோதமாய்‌ ஏகமாய்‌ எழும்பி 
வருகிறார்கள்‌. கர்த்தர்‌ தாவீதுக்கு 
உதவிசெய்யவில்லையென்றால்‌ அவருக்கு 
வேறு உதவி எதுவுமில்லை. தாவீதின்‌ 
சிறுவயது தொடங்கி தேவனே 
அவருடைய  நம்பிக்கையாயிருக்கிறார்‌. 
தன்னுடைய பாதுகாப்புத்களுக்கும்‌, 
பராமரிப்புக்களுக்கும்‌. தாவீது 
கர்த்தரையே நம்பி, நான்‌ 
எப்பொழுதும்‌ ன்‌” என்‌! 
நன்றியோடு சொல்லுகிறார்‌ ப்‌ 


உம்மையே 


அநேகருக்கு நான்‌ 
புதுமைபோலானேன்‌ 


ஒரு 


அநேகருக்கு நான்‌ ஒரு புதுமை 
போலானேன்‌; நீரோ எனக்குப்‌ பலத்த 
அடைக்கலமாயிருக்கிறீர்‌ (சங்‌ 71:7). 


தாவீது அநேகருக்கு ஒரு புதுமை 
போலமிருக்கிறார்‌. தாவீதுக்கு 
ஏற்பட்டிருக்கிற பிரச்சனைகள்‌ 
ஏராளமாயும்‌ இருக்கிறது. அவை 
மற்றவர்களுடைய பார்வைக்கு 
விநோதமாயும்‌ இருக்கிறது. தாவீதைப்‌ 
பார்க்கிறவர்கள்‌ எல்லோரும்‌ அவரைக்‌ 
குறித்து மிகவும்‌ ஆச்சரியப்படுகிறார்கள்‌. 
தாவீதுக்கு அநேகப்‌ பிரச்சனைகள்‌ 
இருந்தாலும்‌ அவர்‌ கர்த்தரையே 
நம்புகிறார்‌. தன்னுடைய 
பிரச்சனைகளுக்கு மத்தியிலும்‌ அவர்‌ 
கர்த்தரைப்‌ பார்த்து, “நீரோ எனக்கு. 


பலத்த அடைக்கலமாயிருக்கிறீர்‌” என்று 
சொல்லுகிறார்‌. னக 


மனுஷருடைய பார்வைக்கு தாவீது 
ஒரு அரக்கனைப்போல இருக்கிறார்‌. 
அல்லது விநோத உருவமுடைய ஒரு 
ராட்சனைப்போல இருக்கிறார்‌. அவர்‌ 
எல்லோருக்கும்‌ ஒரு புதுமைபோல. 
இருக்கிறார்‌. அவரைப்‌ பார்க்கிறவர்கள்‌ 
எல்லோரும்‌ ஆச்சரியப்படுகிறார்கள்‌. 
ட்‌ கருக்க so யென்‌ 
அடைக்க க வில்லையென்றால்‌, 
தாவீது ஒன்றுமில்லாமல்‌ போயிருப்பார்‌. 





ழ்‌ [பப்ப 
யாய 


மனுஷர்‌ தாவீதை கைவிட்டுவிட்டார்கள்‌. 
கர்த்தரோ அவரைக்‌ கைவிடாமல்‌ 
கரம்பிடித்து வழிநடத்துகிறார்‌. அவருக்கு 
பலத்த அடைக்கலமாயிருக்கிறார்‌. 


முதிர்வயதில்‌ 
தன்னிவிடாமலிரும்‌ 


என்‌ வாய்‌ உமது துதியினாலும்‌, 
நான்தோறும்‌. உமது 
மகத்துவத்தினாலும்‌ திறைத்திருப்பதாக. 
முதிர்த்தவயதில்‌ என்னைத்‌: 
தன்விவிடாமலும்‌, பெலன்‌. 
ஒடுங்கும்‌ போது. என்னைக்‌ 
கைவிடாமலும்‌ இரும்‌ (சுங்‌ 71:8,9). 


தாவீதின்‌ வாலிப வயது 
முடிந்துபோயிற்று. இப்போது முதிர்ந்த 
வயதிலிருக்கிறார்‌. அவருடைய பெலன்‌ 
எல்லாம்‌ ஒடுங்கிப்போயிற்று. தன்னுடைய 
முதிர்ந்த வயதில்‌ கர்த்தர்‌ தன்னைத்‌ 
தள்ளிவிடக்கூடாது என்றும்‌, தன்னை 
ஒதுக்கி வைத்துவிடக்கூடாது என்றும்‌ 
தாவீது பணிவாய்‌ விண்ணப்பம்‌ 
பண்ணுகிறார்‌. முதிர்ந்தவயதில்‌ 
என்னைத்‌ தள்ளிவிடாமலும்‌, என்‌ பெலன்‌ 

ம்போது என்னைக்‌ கைவிடாமலும்‌ 
இரும்‌ என்த தாவீதின்‌ ஜெபம்‌ ்‌ 

தாவீதுக்கு முதிர்வயதாகும்போது 
அவர்‌ பல காரியங்களை இழந்து 
விட்டார்‌. அவருடைய பெலன்‌ ஒடுங்கிப்‌ 
போயிற்று. அவர்‌ வாலிபராகமிருக்கும்‌ 
போது அவருடைய சரீரத்தில்‌ பெலன்‌ 
இருந்தது. சிந்தையில்‌ தெளிவிருந்தது. 
பார்வையில்‌ கூர்மையிருந்தது. 
எலும்புகளும்‌ நரப்புகளும்‌ 
உறுதியாயிருந்தது. அவருடைய தொனி 
தெளிவாயும்‌ உறுதியாயும்‌ டட 
இப்போதோ 
முதிர்வயதுள்ளவராயிருக்கிறார்‌. சரீரத்தில்‌ 
பலனில்லை. சிந்தையில்‌ தெளிவில்லை. 
பார்வை மங்கிப்போயிற்று. எலும்புகளும்‌ 
நரம்புகளும்‌ தளர்ச்சியடைந்திருக்கிறது. 
வார்த்தையில்‌ உறுதியில்லை. தடுமாறி 
பேசுகிறார்‌ 


என்‌: 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்மா 


PUBLISHERS 


தாவீது |. முதிர்வயதில்‌ 
பெலனற்றவராகயிருந்தாலும்‌, கர்த்தருடைய 
பிரசன்னம்‌ அவரோடு கூடமிருக்கிறது. 
வாலிபத்தின்‌ பெலன்‌ அவரை விட்டு 
நீங்கிப்போனாலும்‌, கர்த்தர்‌ தன்னைவிட்டு 
நீங்கிப்போய்விடக்கூடாது என்று 
பணிவோடு ஜெபம்பண்ணுகிறார்‌. 
நம்முடைய பெலன்‌ ஒடுங்கலாம்‌. ஆனாலும்‌ 
கர்த்தர்‌ நம்மைத்‌ தள்ளிவிடக்கூடாது. 
நம்மைக்‌ கர்த்தர்‌ தள்ளிவிட்டால்‌ நாம்‌ 
எல்லாவற்றையும்‌ இழந்துவிடுவோம்‌. 
நமக்கு ஒன்றும்‌ இருக்காது. 
கர்த்தர்‌ நம்மோடு கூடயிருக்கும்‌ 
போது அவரே நம்முடைய 
பெலனாயிருப்பார்‌. நாம்‌ 
முதிர்வயதாயிருந்தாலர்‌ கர்த்தருடைய 
நம்மைத்‌ தாங்கும்‌. 
அ நம்முடைய இருதயத்தை 
ஸ்திரப்படுத்துவார்‌. நாம்‌ கர்த்தரை 
விசுவாசித்து அவருக்கு ஊழியம்‌ செய்யும்‌ 
போது, கர்த்தர்‌ நம்மீது 
பிரியனயிருக்கிறார்‌. நாம்‌ முதிர்வயதாகும்‌ 
போதும்‌ அவர்‌ நம்மை தள்ளினிடமாட்டார்‌. 


முதிர்வயதுள்ள 
கர்த்தரிடத்தில்‌ நம்பிக்கை வைக்க 
வேண்டும்‌. கர்த்தர்‌ தங்களை 
தள்ளிவிடமாட்டார்‌ என்று விசுவாசிக்க 
வேண்டும்‌. நம்முடைய சரீர பலம்‌ 
குறைந்து போனாலும்‌, நம்முடைய 
பலவீனத்தில்‌ கர்த்தருடைய பலமே 
நம்மைப்‌ பூரணமாய்த்‌ தாங்கும்‌. 
நம்முடைய கர்த்தர்‌ நல்ல எஜமான்‌ 
தம்முடைய வேவைபாட்கள்‌ 
முதிர்வயதாகும்‌ போது, நல்ல எஜமான்‌ 
அவர்களைத்‌ தள்ளிவிடமாட்டார்‌ 
அவர்களை ஆதரிப்பார்‌. 


விசுவாசிகள்‌ 


கர்த்தரைப்‌ பூரணமாய்‌ 
தன்னுடைய முதிர்வயதில்‌ 
கர்த்தர்‌ தன்னை  தள்ளிவிடமாட்டார்‌ 
என்றும்‌. கைவிடாமலிருப்பார்‌ என்றும்‌ 
விசுவாசிக்கிறார்‌. இந்த நம்பிக்கையோடு, 
என்‌ வாய்‌ உமது துதிமினாலும்‌, 
நாள்தோறும்‌ உமது பல த்தினாலும்‌ 
நிறைந்திருப்பதாக' என்று சொல்லுகிறார்‌. 


தாவீது 
நம்புகிறார்‌. 





ழ்‌ நள 
யாய 


தாவீது கர்த்தரைத்‌ துதிக்கும்‌ துதியோடு, 
“தேவனே, எனக்குத்‌ தூரமாயிராதேயும்‌: 
என்‌ தேவனே, எனக்குச்‌ சகாயம்பண்ணத்‌ 
தீவிரியும்‌' என்று சொல்லி ஜெபிக்கிறார்‌. 


என்‌ சத்துருக்கள்‌ எனக்கு. 
விரோதமாய்‌ பேசுகிறார்கள்‌ 


என்‌ எனக்கு. 
விரோதமாய்ப்‌ எண்‌: 
ஆத்துமாவுக்குக்‌ காத்திருக்கிறவர்கன்‌ 
ஏகமாய்‌ ஆலோசனையண்ணி, தேவன்‌ 
அவனைக்‌ கைவிட்டார்‌, அவனைத்‌ 
தொடர்ந்து பிடியுங்கள்‌; அவனை 
விடுவிப்பார்‌ இல்லை என்கிறார்கள்‌. 
தேவனே, எனக்குத்‌ பவ்்றம்‌ அட்டக்‌ 


என்‌ 

விரோதிக்கிறவர்கள்‌. 

அழியவும்‌, எனக்குப்‌ 
பொல்லாப்புத்‌ தேடுகிறவர்கள்‌. 

நிந்தையாலும்‌ இலச்சையாலும்‌ 
மூடப்படவுங்கடவர்கள்‌ (சங்‌ 71:10-18). 


சத்துருக்கள்‌. 
பேசி, 


தாவீதின்‌ சத்துருக்கள்‌ அவருக்கு 
விரோதமாய்த்‌ தீங்கு செய்கிறார்கள்‌. 
அவருக்கு விரோதமாய்ப்‌ பேசுகிறார்கள்‌. 
அவருடைய ஆத்துமாவுக்கு விரோதமாய்‌ 
தீயகாரியங்களை லோசனை 
பண்ணுகிறார்கள்‌. தாவீதின்‌ ஆத்துமா 
எப்போது அறியும்‌ என்று 
காத்திருக்கிறார்கள்‌. 

தாவீது இன்னும்‌ பிரச்சனையில்தான்‌ 
இருக்கிறார்‌. கர்த்தர்‌ அவருக்குப்‌ 
பூரணமாய்‌ விடுதலை கொடுக்கவில்லை. 
தாவீதின்‌ சத்துருக்கள்‌ இதைப்‌ 
பார்க்கிறார்கள்‌. அவர்கள்‌ தங்களுக்குள்‌ 
ஏகமாய்‌ ஆலோசனைபண்ணி, “தேவன்‌. 
அவனைக்‌ கைவிட்டார்‌, அவனைத்‌ 
தொடர்ந்துபிடியுங்கள்‌ ; அவனை 
விடுவிப்பார்‌ இல்லை என்று 
சொல்லுகிறார்கள்‌. 


தாவீதின்‌ சத்துருக்கள்‌ தப்பிதமாய்‌ 
யோசிக்கிறார்கள்‌. கர்த்தர்‌ தாவீதைக்‌ 
கைவிடவில்லை. அது தாவீதுக்கு 
நன்றாகத்‌ தெரியும்‌. தாவீதுக்கு இன்னும்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மமம்‌ 


PUBLISHERS 


இந்த நம்பிக்கையில்‌, “தேவனே, எனக்குத்‌ 
தூரமாயிராதேயும்‌; என்‌ தேவனே, 
எனக்குச்‌ சகாயம்பண்ணத்‌ தீவிரியும்‌ 
என்‌ ஆத்துமாவை விரோதிக்கிறவர்கள்‌. 
வெட்கி அழியவும்‌, எனக்குப்‌ பொல்லாப்புத்‌ 
தேடுகிறவர்கள்‌ நிந்தையாலும்‌ 
இலச்சையாலும்‌ _ப்படவுங்கடவர்கள்‌” 
என்று சொல்லி ஜெரிக்கிறார்‌. 


தாவீதின்‌ க்கள்‌ 
மனந்திரும்பவேண்டும்‌. தாங்கள்‌ செய்கிற 
பாவத்திற்காக மனம்‌ வருத்தப்படவேண்டும்‌. 
அப்போதுதான்‌ கர்த்தருடைய இரக்கம்‌. 
அவர்களுக்குக்‌ கிடைக்கும்‌. 
இல்லையென்றால்‌ அவர்களுக்கு 
நிந்தையும்‌ இலச்சையும்‌ உண்டாகும்‌. 
கர்த்தருடைய கோபாக்கினை அவர்கள்மீது 
வரும்‌. தாவீது கர்த்தருடைய தாசன்‌. 
கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு 
விரோதமாய்ப்‌ பொல்லாப்பு செய்ய 
தேடுகிறவர்கள்‌ சீரழிந்துபோவார்கள்‌. 
கர்த்தரே தாவீதுக்கு பலத்த 
அடைக்கலமாயிருக்கிறார்‌. தாவீதுக்கு 
விரோதமாய்‌ யுத்தம்பண்ணுகிறவர்கள்‌. 
கர்த்தருக்கு விரோதமாய்‌ யுத்தம்‌ 
பண்ணுகிறார்கள்‌. இந்த நம்பிக்கையில்‌ 
தாவீதின்‌ வாய்‌ கர்த்தரைத்‌ துதிக்கும்‌ 
துதியினால்‌ நிரம்பியிருக்கிறது. 


தாவீதின்‌ 
ஸ்தோத்திரமும்‌ 
சன்‌ 71: 14-24 


துதியும்‌ 


சங்‌ 71:14. நானோ 
நம்பிக்கைகொண்டிருந்து, 
உம்மைத்‌ துதிப்பேன்‌. 


எப்பொழுதும்‌. 
மேன்மேலும்‌ 


சங்‌ 7115. என்‌ வாய்‌ நான்தோலும்‌ 
உமது நீதியையும்‌ உமது 
இரட்சிப்பையும்‌ சொல்லும்‌; 
அவைகளின்‌ தொகையை நாண்‌ 
அறியேன்‌. 


சன்‌ 71:16. கர்த்தராகிய 
ஆண்டவருடைய வல்லமையை 
ள்னிட்டு நடப்பேன்‌; உம்முடைய 
தீத்‌ பற்றியே 
மேன்மைபாராட்டுவேன்‌. 





ழ்‌ நவள 
யாய 


சுங்‌ 7117. 
சிறுவயதுமுதல்‌ 
போதித்துவத்தீகு. 
உம்முடைய 
அறிவித்தூவந்தேன்‌.. 


சங்‌ 7118. இப்பொழுதும்‌ தேவனே, 
இத்தச்‌. சுத்ததிக்கு உமது 
வல்லமையையும்‌, வரப்போகிற 
யாவருக்கும்‌ உமது பராக்கிரமத்தையும்‌ 
நான்‌ அறிவிக்குமனவும்‌, முதிர்வயதும்‌ 
'நரைமயிருமுன்வவனாகும்‌ வரைக்கும்‌ 
என்னைக்‌ கைவிடீராக. 


சுங்‌ 71:19. தேவனே, உம்முடைய தீதி 
பரி, 


தேவனே, எண்‌ 

எனக்குப்‌ 
இதுவரைக்கும்‌ 
அதிசயங்களை 


நிகரானவர்‌ யார்‌? 


சுங்‌ 71:20. அநேக இக்கட்டுகனையும்‌ 
ஆபத்துகளையும்‌ காணும்படி செய்த 
என்னை நீர்‌ திரும்பவும்‌ உயிர்ப்பித்து, 
திரும்பவும்‌ என்னைப்‌ பூமியின்‌ 
பாதானங்களிலிருந்து ஏறப்பண்ணுவிர்‌. 


சுங்‌ 7121 
பெருகப்பண்ணி, 
தேற்றுவீர்‌. 


சங்‌ 71:22, என்‌ தேவனே, நான்‌ 
விணையைக்‌ கொண்டு உம்மையும்‌ 
உம்முடைய சத்தியத்தையும்‌ 
துதிப்பேன்‌; இஸ்ரவேலின்‌ பரிசுத்தரே, 
சுரமண்டலத்தைக்‌ கொண்டு உம்மைப்‌ 
பாடுவேன்‌. 


என்‌ மேன்மையைப்‌ 
என்னை மறுபடியும்‌ 


சுங்‌ 71:28. நான்‌ பாடும்போது என்‌ 
உதடுகளும்‌, நீர்‌ மீட்டுக்கொண்ட எண்‌: 
ஆத்துமாவும்‌ கெம்பீரித்து மகிழும்‌. 


சுங்‌ 71:24. எனக்குப்‌ யொல்லாப்பைத்‌ 
தேடுகிறவர்கள்‌. வெட்கி 
இலச்சையடைந்த படியால்‌, 
நான்தோறும்‌ என்‌ நாவு உமது நீதியைக்‌ 
கொண்டாடும்‌. 


நானோ உம்மைத்‌ தூதிப்பேன்‌ 


நானோ எப்பொழுதும்‌ நம்பிக்கை. 
கொண்டிருந்து, மேன்மேலும்‌ உம்மைத்‌ 
துதிப்பேன்‌. எண்‌ வாய்‌ நான்தோனும்‌ 
உமது "நீதியையும்‌ உமது 
'இரட்சிப்பையும்‌ சொல்லும்‌; 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


வீரிவுரை மாமா 


PUBLISHERS 


அவைகளின்‌ 
அறியேன்‌. 
ஆண்டவருடைய 
முன்னிட்டு நடப்பேன்‌; உம்முடைய 
நீதியைப்‌ பற்றியே மேன்மை 
பாராட்டுவேன்‌. தேவனே, என்‌: 
சிறுவயது தல்‌ எனக்குப்‌ 
போதித்துவத்தீர்‌; இதுவரைக்கும்‌ 
உம்முடைய 


அதிசயங்களை 
அதிவித்துவத்தேன்‌. இப்பொழுதும்‌ 
தேவனே, இந்தச்‌ சந்ததிக்கு உமது 
வல்லமையையும்‌, வரப்போகிற 
யாவருக்கும்‌ உமது பராக்கிரமத்தையும்‌ 
நான்‌ அறிவிக்குமனவும்‌, முதிர்வயதும்‌ 
நரைமமிருமுன்னவனாகும்‌ வரைக்கும்‌ 
என்னைக்‌ கைவிடீராக (சங்‌ 71:14-18). 


தொகையை நான்‌ 
கர்த்தராகிய 
வல்லமையை 


தாவீது இதுவரையிலும்‌ பல 
பிரச்சனைகளை நினைத்து தன்னுடைய 
இருதயத்தில்‌ கலங்கிக்கொண்டிருந்தார்‌. 
இப்போதோ. தேவனிடத்தில்‌ அவர்‌ 
வைத்திருக்கும்‌ விசுவாசம்‌ 
அதிகரித்திருக்கிறது கர்த்தரை 
உறுதியாகப்‌ பற்றிக்‌ கொள்கிறார்‌. 
கர்த்தருடைய வார்த்தையிலும்‌, 
கிருபையிலும்‌, இரக்கத்திலும்‌ நம்பிக்கை 
வைத்திருக்கிறார்‌. இதனால்‌ அவருடைய 
துக்கம்‌ சந்தோஷமாய்‌ மாறிற்று. 
அவருடைய முறையீடுகளும்‌ 
விண்ணப்பங்க துதியின்‌ 
வார்த்தைகளாய்‌ மாறிற்று 


தன்னுடைய முதிர்ந்த வயதில்‌ 
கர்த்தர்‌ தன்னை தள்ளிவிடுவாரோ 
என்னும்‌ பயம்‌ அவரிடத்தில்‌ இருந்தது. 
தன்னுடைய பெலன்‌ ஒடுங்கும்போது 
கர்த்தர்‌ தன்னை கைவிட்டுவிடுவாரோ 
என்று தாவீது பயந்தார்‌. இப்போதோ, 
கர்த்தர்‌ தன்னை தள்ளிவிடவும்‌ மாட்டார்‌, 
கைவிட்டுவிடவும்‌ மாட்டார்‌ என்னும்‌ 
நிச்சயம்‌ அவருக்குள்‌ உண்டாயிற்று, 
இதனால்‌ தாவீது இப்போது கர்த்தரைத்‌ 
துதிக்க ஆரம்பிக்கிறார்‌. 


விசுவாசம்‌ பெருகும்போது தாவீதின்‌: 
பயமெல்லாம்‌ நீங்கிப்போயிற்று. அவருடைய 
நம்பிக்கை 
விண்ணப்ப 
ஜெபங்களாக 
சத்துருக்களுக்கு 
விசுவாசத்தோடு 


மாறிற்று. 





வருமென்று 
சொல்லுகிறார்‌. 


ழ்‌ நள 
யாய 


“என்‌ ஆத்துமாவை விரோதிக்கிறவர்கள்‌. 
வெட்கி அழியவும்‌, எனக்குப்‌ பொல்லாப்புத்‌ 
தேடுகிறவர்கள்‌ நிந்தையாலும்‌ 
இலச்சையாலும்‌  மூடப்படவுந்கடவர்கள்‌” 
என்று சொல்லி தன்னுடைய 
சத்துருக்களை சபிக்கிறார்‌. 


சத்துருக்கள்‌ அழிந்துபோனாலும்‌, 
தான்‌ கர்த்தரைத்‌ துதிப்பதாக தாவீது 
வாக்குப்பண்ணுகிறார்‌. “ நானோ 
எப்பொழுதும்‌ நம்பிக்கைகொண்டிருந்து, 
மேன்மேலும்‌ உம்மைத்‌ துதிப்பேன்‌” என்று 
தாவீது கர்த்தரிடத்தில்‌ தன்னுடைய 
நம்பிக்கையை அறிக்கை செய்கிறார்‌. 
தாவீது எல்லா சூழ்நிலைகளிலும்‌ 
கர்த்தரை நம்புகிறார்‌. தாவீதின்‌ நாட்கள்‌ 
இருளாகயிருந்தாலும்‌, மேகமூட்டத்தினால்‌ 
தெளிவில்லாமல்‌ இருந்தாலும்‌ அவர்‌ 
கர்த்தரையே நம்புகிறார்‌. 


தாவீதின்‌ 
விசுவாசத்தினாலும்‌ 
நிரம்பியிருக்கிறது. 
ஆண்டவருடைய 
முன்னிட்டு 
சொல்லுகிறார்‌ 
வருத்தத்திலும்‌ 
அமர்ந்திருக்கமாட்டார்‌ 
விசுவாசத்தோடு எழுந்து நடப்பார்‌. 
தாவீது தன்னுடைய சுயபலத்தினால்‌ 
நடக்கமாட்டார்‌ தேவனுடைய 
பலத்தினாலும்‌, அவருடைய கிருபையின்‌ 
பலத்தினாலும்‌ நடப்பார்‌. கர்த்தராகிய 

ண்டவருடைய வல்லமையை 
சோனிட்டு நடப்பர்‌ 


தாவீது விசுவாசத்தோடு எழும்பி 
நடக்கும்‌ போது, கர்த்தருடைய நீதியைப்‌ 
பற்றியே மேன்மை பாராட்டுகிறார்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய ஒவ்வொரு வார்த்தையிலும்‌ 
உண்மையுள்ளவர்‌. கர்த்தர்‌ சொன்ன 
வார்த்தைகளெல்லாம்‌ நிறைவேறும்‌. 
தேவனுடைய வாக்குத்தத்தங்கள்‌ 
இயேசுகிறிஸ்துவில்‌ ஆம்‌ என்றும்‌, 
ஆமென்‌ என்றும்‌ இருக்கிறது. கர்த்தரை 
நம்புகிற எல்லா பிள்ளைகளையும்‌ அவர்‌ 
கைவிடாமல்‌ பாதுகாக்கிறார்‌. இது 


வ நீதி. இந்த நீதியில்‌ 
தாவீது மேன்மை பாராட்டுகிறார்‌. 


இருதயம்‌ 
நம்பிக்கையினாலும்‌ 
“கர்த்தராகிய 
வல்லமையை 
நடப்பேன்‌" என்று 
தாவீது இனிமேல்‌ 
துக்கத்திலும்‌ 

அவர்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை 


QOODNENS 
PUBLISHERS 


தாவீதின்‌ வாய்‌ 
தேவனுடைய நீதியையும்‌, அவருடைய 
இரட்சிப்பையும்‌ சொல்லுகிறது. கர்த்தர்‌ 
தாவீதுக்குச்‌ செய்த நன்மைகள்‌ ஏராளம்‌. 
அவைகளின்‌ எண்ணிக்கையை 
தாவீதால்‌ எண்ண முடியாது. கர்த்தரின்‌ 
கிருபையும்‌ இரக்கமும்‌ தாவீதோடு 
எப்போதும்‌ கூடயிருக்கும்‌. தாவீதுக்கு 
முதிர்வயதாகும்போது கர்த்தர்‌ அவரைத்‌ 
தள்ளிவிடமாட்டார்‌. தேவன்‌ நேற்றும்‌ 
இன்றும்‌ என்றும்‌ மாறாதவர்‌. அவர்‌ 
நம்மோடு என்றும்‌ மாறாதவராகவே 
இருப்பார்‌. நம்முடைய பெலன்‌: 
ஒடுங்கும்போது அவர்‌ நம்மைக்‌ 
கைவிடமாட்டார்‌. நம்மை கரம்பிடித்து 
வழிநடத்துகிற தேவன்‌, முற்றும்‌ முடிய 
கரம்பிடித்து வழிநடத்துவார்‌. 


தாவீது நாள்தோறும்‌ தேவனுடைய 
நீதியையும்‌. அவருடைய இரட்சிப்பையும்‌ 
சொல்லுகிறார்‌. தாவீது வாலிபநாட்களில்‌ 
கர்த்தருடைய கரங்களிலிருந்து அநேக 
நன்மைகளைப்‌ பெற்றிருக்கிறார்‌. இப்போது 
தாவீது முதிர்வயதாயிருக்கிறார்‌. 
இதுவரையிலும்‌ தாவீது 
கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட 
நன்மைகள்‌ ஏராளம்‌. அவைகளின்‌ 
தொகையை. தாவீதால்‌ எண்ண 
முடியவில்லை. 


நாள்தோறும்‌ 


கர்த்தர்‌ தாவீதுக்கு, அவருடைய 
சிறுவயது முதல்‌ போதித்து வந்திருக்கிறார்‌. 
இதுவரைக்கும்‌ தாவீது கர்த்தருடைய 
அதிசயங்களை அறிவித்து வருகிறார்‌. 
இனிமேலும்‌ அறிவிக்கப்போவதாக 
வாக்குப்பண்ணுகிறார்‌. “இப்பொழுதும்‌ 
தேவனை, இந்தச்‌ சந்ததிக்கு உமது 
வல்லமையையும்‌, வரப்போகிற யாவருக்கும்‌. 
உமது பராக்கிரமத்தையும்‌ நான்‌. 
அறிவிக்குமளவும்‌, முதிர்வயதும்‌ 
நரைமயிருமுள்ளவனாகும்‌ வணக்கும்‌ 
என்னைக்‌ கைவினாக" என்று 
விசுவாசத்தோடு ஜெபிக்கிறார்‌. 


நாம்‌ கர்த்தருடைய கரங்களிலிருந்து 
அநேக நன்மைகளைப்‌ பெற்றிருக்கிறோம்‌. 
நம்முடைய  வாலிபநாட்களில்‌ நாம்‌ 
கர்த்தருக்கு ஊழியம்‌ செய்யவேண்டும்‌. 
பிறருக்கு நன்மை செய்யவேண்டும்‌. நாம்‌ 
முதிர்ந்த வயதுள்ளவர்களாகும்‌ போது, 





ழ்‌ நயனா 
யாய 


கர்த்தர்‌ நமக்குச்‌ செய்த நன்மைகளை 
நினைவுகூர வேண்டும்‌. நாம்‌ பெற்றுக்‌ 
கொண்ட நன்மைகளை மற்றவர்களிடம்‌ 
சாட்சியாக அறிவிக்கவேண்டும்‌. தாவீது 
தேவனுடைய வல்லமையையும்‌, அவருடைய 
பராமக்கிரமத்தையும்‌, தன்னுடைய 
முதிர்வயதும்‌ நரைமயிருமுள்ளவரைக்கும்‌ 
அறிவிக்கப்போவதாகச்‌ சொல்லுகிறார்‌. 
தான்‌ ரிக்கும்‌ வரையிலும்‌ கர்த்தருக்கு 
ஊழியம்‌ செய்யப்போவதாக வாக்கும்‌ 
பண்ணுகிறார்‌. 


தாவீது கர்த்தரிடத்தில்‌ 
கைவிடாதிருக்குமாறு வேண்டி 
கொள்கிறார்‌. நம்முடைய 
வாலிபநாட்களிலேயே தேவனுடைய 
உபதேசங்களைப்‌ பெற்றுக்கொள்ள 
வேண்டும்‌. நம்முடைய ஜீவியத்தில்‌ 
கர்த்தரைக்‌ கனப்படுத்தி ஜீவிக்க 
வேண்டும்‌. கர்த்தருடைய 
அடிச்சுவடுகளைப்‌ பின்பற்றி அவருக்குச்‌ 
சாட்சியாய்‌ வாழவேண்டும்‌. அப்போது 
கர்த்தர்‌ நம்மை, நம்முடைய முதிர்வயதிலும்‌ 
கைவிடாதிருபபார்‌. நம்முடைய முதிர்வயதும்‌ 
நமக்கு ஆசீர்வாதமான வயதாயிருக்கும்‌ 


தாவீது கர்த்தருடைய 
வல்லமையையும்‌, அவருடைய 
பராமக்கிரமத்தையும்‌ அனுபவித்திருக்கிறார்‌. 
தான்‌ அனுபவித்த நன்மைகளை 
இனிமேல்‌ வரப்போகிற சந்ததியாருக்கு 
சாட்சியாக அறிவிக்கிறார்‌. நாம்‌ 
எல்லோருமே, கர்த்தர்‌ நமக்குச்‌ செய்த 
நன்மைகளை நம்முடைய சந்ததியாருக்கு, 
சாட்சியாய்‌ அறிவிக்கவேண்டும்‌ 
அவர்களுடைய இருதயத்தில்‌ கர்த்தரைப்‌ 
பற்றும்‌ விசுவாச வித்துக்களை விதைக்க 
வேண்டும்‌. நம்முடைய 
பின்சந்ததியாருக்கு சுவிசேஷத்தைச்‌ 
சொல்ல நாம்‌ கடன்பட்டிருக்கிறோம்‌ 
நம்முடைய காலத்தில்‌ நாம்‌ கர்த்தருடைய 
ல்‌ ம்‌ அவருடைய 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை CONES 


PUBLISHERS 


அவற்றை நினைவில்‌ வைத்திருந்து, 
நம்முடைய பின்சந்ததியாருக்கு 
பயபக்தியோடு அறிவித்‌ கர்த்தரை 
sa ல்‌ 


தேவனே உமக்கு நிகரானவர்‌ 
யார்‌ 


தேவனே, 
உன்னதமானது, 
நீர்‌ செய்தீர்‌ 


உம்முடைய நீதி 
பெரிதானவைகளை 
தேவனே, உமக்கு, 
யார்‌? அநேக 
ஆபத்துகளையும்‌ 

என்னை தீர்‌ 
திரும்பவும்‌ உயிர்ப்பித்து, திரும்பவும்‌ 
என்னைப்‌ பூமியின்‌ 
பாதானங்களிலிருத்து ஏறப்பண்ணுவீர்‌. 
என்‌ மேன்மையைப்‌ பெருகப்பண்ணி, 
என்னை மறுபடியும்‌ தேற்றுவிர்‌. 
(சங்‌ 7119-21). 


தாவீது இப்போது அநேக 
இக்கட்டுக்களிலும்‌,  ஆபத்துக்களிலும்‌ 
சிக்கியிருக்கிறார்‌. ள்பங்‌ 
அனுபவிக்கிறார்‌. 

தாழ்ந்திருக்கிறார்‌. ஆனாலும்‌ கர்த்தர்‌ 
தன்னை கைவிடமாட்டார்‌ என்றும்‌, 
தன்னுடைய ஆபத்துக்களிலிருந்து 
தன்னை விடுவிப்பார்‌ என்றும்‌, 
தன்னுடைய தாழ்மையிலிருந்து தன்னை 
திரும்பவும்‌ தூக்கிவிடுவார்‌ என்றும்‌ 
தாவீது விசுவாசத்தோடு சொல்லுகிறார்‌. 


அநேக இக்கட்டுகளையும்‌ 
ஆபத்துகளையும்‌. காணும்படி. செய்த 
என்னை நீர்‌ திரும்பவும்‌ உயிர்ப்பித்து, 
திரும்பவும்‌ என்னைப்‌ பூமியின்‌ 
பாதாளங்களிலிருந்து ஏறப்பண்ணுவீர்‌. என்‌ 
மேன்மையைப்‌ பெருகப்பண்ணி, என்னை 
மறுபடியும்‌ ததன்‌ என்பதே தாவீதின்‌ 
விகவாச வ தாவீது 
கர்த்தரிடத்தில்‌, அதே இக்கட்டுகளையும்‌ 
ஆபத்துகளையும்‌ எனக்குக்‌ கொடுத்தீர்‌" 
என்று சொல்லாமல்‌, “அநேக 
இக்கட்டுகளையும்‌ ஆபத்துகளையும்‌ 
காணும்படி செய்தீர்‌” என்றே 
சொல்லுகிறார்‌ 





ழ்‌ நவள 
ஈயா 


நாம்‌ ஆபத்துக்களிலும்‌ 
பிரச்சனைகளிலும்‌ சிக்கிக்கொள்ளும்‌ 
போது, கர்த்தருடைய வார்த்தையினாலும்‌, 
வாக்குத்தத்தத்தினாலும்‌ நம்மை நாமே 
தேற்றிக்கொள்ளவேண்டும்‌. நமக்கு நாமே 


ஆறுதல்‌ சொல்லவேண்டும்‌. கர்த்தர்‌ 
தமக்கு ஏற்றவேளையில்‌ இந்தப்‌ 
பிரச்சனைகளிலிருந்து நம்மை விடுவிப்பார்‌ 
என்று விசுவாசத்தோடு க்கை 
செய்யவேண்டும்‌. சத்தே ப 


கர்த்தர்‌ நம்மை பாதாளத்திலிருந்து 
தூக்கிவிடுவது மாத்திரமல்ல, நம்முடைய 
மேன்மையை பெருகவும்‌ செய்வார்‌. 
நமக்குப்‌ புதிய ஜீவனைக்‌ கொடுப்பார்‌. 
அந்த ஜீவன்‌ பரிபூரண ஜீவனாயிருக்கும்‌. 
நாம்‌ தோல்லியிலிருக்கும்போது, கர்த்தர்‌ 
நம்முடைய தோல்வியிலிருந்து, 
விடுதலையைக்‌ கொடுத்து, அதன்பின்பு 
ஜெயத்தையும்‌ கொடுக்கிறார்‌. ஆறுலைக்‌ 
கொடுக்கிறவர்‌ நமக்கு சந்தோஷத்தையும்‌ 
கொடுக்கிறார்‌. நம்முடைய மேன்மையைப்‌ 
பெருகப்பண்ணி நம்மை மறுபடியும்‌ 
தேற்றுகிறார்‌. நம்முடைய ஜீனியத்தில்‌ 
பழைய துக்கங்களெல்லாம்‌ மறைந்து, 
போகும்‌. பழைய ஆபத்துக்களெல்லாம்‌ 
நம்மைவிட்டு நீங்கிப்போகும்‌. எல்லா 
திசையிலும்‌ கர்த்தருடைய பாதுகாப்பு 
நமக்கு கிடைக்கும்‌ 


நமக்குப்‌ பிரச்சனைகள்‌ வரும்போது 
நாம்‌ கலங்கிப்போகக்கூடாது. நமக்கு 
மேன்மை வரவேண்டுமென்பதற்காகவே, 
கர்த்தர்‌ சில சமயங்களில்‌ நமக்கு 
பிரச்சனைகளை அனுமதிக்கிறார்‌. 
புயலுக்குப்‌ பின்‌ அமைதி வருவதுபோல, 
பிரச்சனைக்குப்‌ பின்‌ மேன்மை வரும்‌. 
ஆசீர்வாதம்‌ 

ற்‌ இருக்கும்‌ சூரியன்‌, 
மேகத்தைவிட்டு வெளியே வந்தபின்பு 
பிரகாசமாய்‌ வெளிச்சம்‌ கொடுக்கும்‌ 
அதுபோல நம்முடைய வாழ்க்கையில்‌ நாம்‌ 
பிரச்சனைகளையும்‌, தோல்விகளையும்‌, 
துக்கங்களையும்‌ விட்டு வெளியேறி 
ம்‌ மேன்மை 

நமக்குப்‌ 


இலச்சையடைவார்கள்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மமம்‌ 


ரமி 


தேவனுடைய நீதி உன்னதமானது, 

பெரிதானவைகளைச்‌ செய்கிறார்‌. 
ஒப்பானவர்‌ யாருமில்லை. 
து. இந்தச்‌ சத்தியத்தை 
உணர்ந்தவராக, "தேவனே, உமக்கு 
நிகரானவர்‌ யார்‌” என்று கேட்கிறார்‌. 
மெய்யாகவே தேவனுக்கு நிகரானவர்‌ 
ஒருவருமில்லை. அவரே சர்வவல்லவர்‌. 
அவரே  சர்வஞானமுள்ளவர்‌. அவரே 
சர்வவியாபகர்‌. அவரே சர்வஆளுநர்‌. 
அவரே ஆதியும்‌ அந்தமுமாயிருக்கிறவர்‌. 
இருந்தவரும்‌ 


அவர்‌ 
அவருக்கு 
தாவீது 


அவரே 
இருக்கிறவருமாயிருக்கிறவர்‌. 


என்‌ நாவு உமது நீதியைக்‌ 
கொண்டாடும்‌ 


என்‌ தேவனே, நான்‌ வீணையைக்‌. 
கொண்டு உம்மையும்‌ உம்முடைய 
சத்தியத்தையும்‌ துதிப்பேன்‌; 
இஸ்ரவேலின்‌: பரிசுத்தரே, 
சுரமண்டலத்தைக்‌ கொண்டு உம்மைப்‌ 
பாடுவேன்‌. நான்‌ பாடும்போது என்‌: 
உதடுகளும்‌, நீர்‌ மீட்டுக்கொண்ட என்‌: 
ஆத்துமாவும்‌ கெம்பீரித்து மகிழும்‌. 
என: பொல்லாப்பைத்‌ 
தேடுகிறவர்கள்‌. வெட்கி 
இலச்சையடைந்த படியால்‌, 
நான்தோறும்‌ என்‌ நாவு உமது நீதியைக்‌ 
கொண்டாடும்‌ (சங்‌ 71:22-24). 


தாவீதின்‌ இருதயம்‌ துதியினாலும்‌ 
சந்தோஷத்தினாலும்‌  நிரம்பியிருக்கிறது 
தாவீது விசுவாசத்தில்‌ களிகூருகிறார்‌. 
கர்த்தரைப்‌ பற்றும்‌ விசுவாசத்தில்‌ 
அவரைத்‌ துதித்துப்‌ பாடுகிறார்‌ 
தாவீதைப்‌ போலவே நாமும்‌ 
விசுவாசத்தினால்‌ இரட்சிக்கப்‌ 

பட்டிருக்கிறோம்‌. தாவீது கர்த்தரைத்‌ 
துதிக்கும்போது, “என்‌ நாவு உமது 
நீதியைக்‌ கொண்டாடும்‌” (சங்‌ 71:24) 
என்று சொல்லுகிறார்‌. தாவீது 
எப்போதாவது. தனக்குப்‌ பிரியமான 
நேரத்தில்‌, கர்த்தரைத்‌ துதிக்கிறவரல்ல. 
அவர்‌ நாள்தோறும்‌ கர்த்தரைத்‌ 
துதிக்கிறவர்‌. 





ழ்‌ நள 
யாய 


நீதியை 
தாவீதின்‌ 


தாக்கத்தை 
தேவனுடைய 

சத்தியமுமானவை. 

பட்சபாதம்‌ இல்லை. 

நீதியாய்‌ நியாயம்‌ விசாரிக்கிறவர்‌. 
தேவனுடைய சுபாவம்‌. தேவன்‌ தம்முடைய 
பிள்ளைகளுக்கு கிருபை 
நிறைந்த வாக்குத்தத்தங்களைக்‌ 
கொடுத்திருக்கிறார்‌. தம்முடைய 
வாக்குத்தத்த்களை நிறைவேற்றுவதில்‌ 
அவர்‌ நீதியும்‌ உண்மையுமுள்ளவர்‌. நாம்‌ 
கர்த்தருடைய வார்த்தைய நம்பி 
ஜீவிக்கலாம்‌. கர்த்தரை நம்புகிறவர்கள்‌ 
ஒருபோதும்‌ வெட்கப்பட்டுப்‌ 
போகமாட்டார்கள்‌. தேவன்‌ நீதியும்‌ 
உண்மையும்‌ உள்ளவராயிருப்பதுபோல, 
அவருடைய வார்த்தைகளும்‌ 


மாக்குத்தத்தங்களும்‌ நீதியும்‌ உண்ணவும்‌ 
உள்ளவைகளாயிருக்கிறது. 


புதிய ஏற்பாட்டுக்காலத்திலே. 
பிதாவின்‌. நீதியை, குமாரனாகிய 
இயேசுகிறிஸ்து இந்தப்‌ பூமியிலே. 
நிறைவேற்றுகிறார்‌. தம்முடைய 
நீதியினால்‌ நம்மை ஆளுகை செய்கிறார்‌. 
நம்முடைய விசுவாசத்தினால்‌ நம்மை 
நீதிமான்களாக்குகிறார்‌. தேவனுடைய 
நீதியும்‌... அவருடைய இரட்சிப்பும்‌ 
நமக்குக்‌ கிருபையாய்க்‌ கிடைத்திருக்கிறது. 
தாவீது தேவனுடைய நீதியையும்‌ 
இரட்சிப்பையும்‌ இணைத்து, அதை 
தன்னுடைய வாயினால்‌ நாள்தோறும்‌ 
சொல்லுகிறார்‌. தாவீதால்‌ தேவனுடைய 
நீதி, இரட்சிப்பு ஆகியவற்றின்‌ தொகையை 
அறிந்துகொள்ள முடிய ல (சங்‌ 7145). 


தாவீது தேவனுடைய நீதியை 
மறந்துவிடவுமில்லை. ஆனாலும்‌ அவற்றை 
அவரால்‌ எண்ணவும்‌ முடியவில்லை. 
தேவன்‌ தனக்குச்செய்த ஒரு குறிப்பிட்ட 
நன்மைக்காக, தாவீது கர்த்தரைத்‌ 
துதிக்காமல்‌ அவர்‌ தனக்குச்‌ செய்த 
எல்லா நன்மைகளுக்காகவும்‌ கர்த்தரைத்‌ 
தத்‌ கர்த்தருடைய நீதியும்‌ 

சிப்பும்‌ எண்ணிடலங்காதவை. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ODNENIS 


PUBLISHERS 


ஆகையினால்‌. தாவீதின்‌ 
துதிகளும்‌ ஸ்தோத்திரங்களும்‌ 
எண்ணிலடங்காதவையாயிருக்கிறது. 

தாவீது தேவனுடைய நீதிகளை 
நினைவுகூர்ந்து, “தேவனே, உம்முடைய 
நீதி உன்னதமானது. பெரிதானவைகளை 
நீர்‌ செய்தீர்‌ தேவனே, உமக்கு 
நிகரானவர்‌ யார்‌?” என்று சொல்லுகிறார்‌. 


தேவனுடைய நீதியும்‌ நியாயமும்‌ 
உன்னதமானது. அது உயர்ந்தது. அது 
பரிபூரணமானது. 

பரலோகத்திலிருந்து தம்முடைய நீதியை 
நிறைவேற்றும்போது, நம்மால்‌ அவற்றை 
முழுமையாகப்‌ புரிந்துகொள்ள 
முடியவில்லை. தம்முடைய 
இரகசியங்களை நமக்கு 
வெளிப்படுத்தினால்‌ மாத்திரமே அவற்றை 
நம்மால்‌ புரிந்துகொள்ள முடியும்‌. 


லயென்றால்‌ அவை நமக்கு புரியாத 
'கசியங்களாகவே இருக்கும்‌. 


தேவனுடைய நீதி 
என்பதை தாவீது 
வைத்திருக்கிறார்‌ 
பெரிதானவைகளைச்‌ 
என்பதையும்‌ தாவீது பரிந்து 
வைத்திருக்கிறார்‌. ஆகையினால்‌, 
“தேவனே, உமக்கு நிகரானவர்‌ யார்‌” 
என்று கேட்கிறார்‌. வானத்திலும்‌ 
பூமியிலும்‌ தேவனுக்கு நிகரானவர்‌ 
ஒருவருமில்லை. தேவதூதர்களோ, 
ராஜாக்களோ நம்முடைய தேவனுக்கு 


நிகரானவர்களல்ல. 


தேவனே  சர்வவல்லமையுள்ளவர்‌. 
அவர்‌ மாத்திரமே உன்னதமானவர்‌. 
அவரைப்போல்‌ ஒருவருமில்லை. அவருக்கு 
நிகரானவர்‌ யாருமில்லை. ஆகையினால்‌ 
நாம்‌ கர்த்தரைத்‌ துதிக்கும்போது, 
அவருக்கு நிகரானவர்‌ யாருமில்லை 
என்பதைப்‌ புரிந்துகொண்டு, அதற்கேற்ற 
பிரகாரமாய்‌ கர்த்தரைத்‌ துதிக்கவேண்டும்‌. 
நாம்‌ ஆராதிக்கிறவர்‌ இன்னாரென்பதை 
நாம்‌ அறிந்திருக்கவேண்டும்‌. 
இல்லையென்றால்‌ நம்முடைய துதிகளும்‌, 
ஸ்தோத்திரங்களும்‌ தேவனுடைய 
சமுகத்திற்கு பாக 
குறைவுள்ளவைகளாகவே இ 


தேவன்‌ 


உன்னதமானது 


அறிந்து 
அவர்‌ 
செய்கிறார்‌ 





ழ்‌ நள 
யாய 


தாவீது கர்த்தரைத்‌ துதிக்கும்போது, 
அவரையும்‌ அவருடைய சத்தியத்தையும்‌ 
துதிக்கிறார்‌. “என்‌ தேவனே, நான்‌ 
வீணையைக்‌ கொண்டு உம்மையும்‌ 
உம்முடைய சத்தியத்தையும்‌ துதிப்பேன்‌; 
இஸ்ரவேலின்‌ பரிசுத்தரே, 
பர்க்‌ அம்‌ ந உம்மைப்‌ 


தாவீது கர்த்தரை 
மடக்தியோடு த 


தேவன்‌ தம்முடைய வார்த்தையினால்‌ 
அறியப்படுகிறார்‌. கர்த்தருடைய வார்த்தை 
நமக்குக்‌ கொடுக்கப்படவில்லையென்றால்‌, 
நம்மால்‌ கர்த்தருடைய சுபாவத்தைப்‌ 
புரிந்துகொள்ள முடியாது. அவருடைய 
குணாதிசயங்களையும்‌ அறிந்துகொள்ள 
முடியாது. கர்த்தர்‌ தம்மை எந்த அளவுக்கு 
நமக்கு வெளிப்படுத்துகிறாரோ, அந்த 
அளவுக்கு மாத்திரமே நம்மால்‌ அவரை 
அறிந்துகொள்ள முடியும்‌. கர்த்தரோ 
தம்மை, தம்முடைய வார்த்தையின்‌ 
மூலமாக மாத்திரமே வெளிப்படுத்துகிறார்‌ 
தம்முடைய வார்த்தையை 
ற்புதங்களினாலும்‌ டயாளங்‌ 
இ பலன பாட 


நம்முடைய கர்த்தர்‌ பரிசுத்தர்‌. அவர்‌ 
தம்மை நமக்கு பரிசுத்தராகவே 
வெளிப்படுத்தியிருக்கிறார்‌. அவர்‌ 
இஸ்ரவேலின்‌ பரிசுத்தராயிருக்கிறார்‌. 
கர்த்தரைத்‌ துதிக்கிற எல்லோருமே 
இஸ்ரவேலர்கள்‌. தம்முடைய 
பிள்ளைகளுக்கு அர்‌ 
பரிசுத்தராயிருக்கிறார்‌. நாம்‌ கர்த்தரைத்‌ 
துதிக்கும்போது. "இஸ்ரவேலின்‌ 
பரிசுத்தரே உம்மை நாங்கள்‌ 

க்கிறோம்‌' என்‌ பயபக்தியோ 
கவி a 


தம்முடைய பிள்ளைகள்‌ தம்மைத்‌ 
துதிக்கும்போது கர்த்தர்‌ அந்த துதிகளில்‌ 
பிரியமாயிருக்கிறார்‌. நாம்‌ நம்முடைய 
வாயினாலும்‌, நாவினாலும்‌, கர்த்தரைத்‌ 
துதித்துப்‌ பாடும்போது. பரிசுத்தமான 
இசைக்கருவிகளையும்‌ இசைத்து 
பாடவேண்டும்‌. கர்த்தர்‌ நம்முடைய 
துதியின்‌ கீதத்தில்‌ மிகவும்‌ 
நம்‌ தாவீது 
இதைப்‌ கொண்டவராக, 
இஸ்ரவேலின்‌ பரிசுத்தரே, 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை CONES 


PUBLISHERS 


சுரமண்டலத்தைக்‌ கொண்டு உம்மைப்‌ 
பாடுவேன்‌” (சங்‌ 71:22) என்று 
சொல்லுகிறார்‌. 


தம்மை பயபக்தியோடு துதித்துப்‌ 
பாடும்‌ தாலந்துகளையும்‌ கிருபைகளையும்‌ 


தாவீது பயபக்தியோடு பயன்படுத்துகிறார்‌. 
தாவீது இசைக்கருவிகளை இசைத்து 
கர்த்தரைத்‌ துதித்துப்‌ பாடும்போது, 
கர்த்தரும்‌ அதில்‌ பிரியமாயிருக்கிறார்‌. 
கர்த்தருடைய சமுகத்தில்‌ அமர்ந்திருந்து, 
தாவீதின்‌ துதிப்பாடல்களை 
கேட்கிறவர்களும்‌ ஆனந்த 
சந்தோஷமடைகிறார்கள்‌. அவர்களும்‌ 
தாவீதோடு சேர்ந்து பாடுகிறார்கள்‌. 
கர்த்தர்‌ தங்களுக்கும்‌ செய்த 
நன்மைகளை நினைவுகூர்ந்து 
அவர்களும்‌ கர்த்தரைத்‌ துதிக்கிறார்கள்‌. 
தாவீது தேவனுடைய சத்தியத்தைத்‌ 
துதிப்பதுபோல. அவர்களும்‌ 
துதிக்கிறார்கள்‌. தேவனை துதிக்கும்‌ 
துதியானது எல்லோருக்கும்‌ 
ஆசீர்வாதமாயிருக்கும்‌. நாம்‌ துதியின்‌ 
கீதத்தைக்‌ கேட்கும்போது நம்மால்‌ 
சும்மாயிருக்க முடியாது. நாமும்‌ துதியின்‌ 
கீதத்தைப்‌ பாடுவோம்‌. 


“நான்‌ பாடும்போது என்‌ உதடுகளும்‌, 


நீர்‌ மீட்டுக்கொண்ட என்‌ ஆத்துமாவும்‌ 
கெம்பீரித்து மகிழும்‌" (சங்‌ 71:23) என்று 
தாவீது சொல்லுகிறார்‌. தேவனுடைய 
நாமமகிமைக்காகவே தாவீது. கர்த்தரைத்‌ 
துதித்துப்‌ பாடுகிறார்‌. கர்த்தர்‌ நம்முடைய 
துதிகளையும்‌ ஸ்தோத்திரங்களையும்‌ 
அங்கீகரிப்பதே நமக்கு பெரிய 
ஆசீர்வாதம்‌. தாவீது தன்னுடைய 
உதடுகளினால்‌ கர்த்தரைத்‌ 
துதிக்கும்போது. அவருடைய 
கெம்பீரித்து மகிழுகிறது. வீதின்‌ 
ஆத்துமாவை கர்த்தரே மீட்டுக்கொண்டார்‌. 
நாம்‌ கர்த்தரைத்‌ துதிக்கும்போது 
நம்முடைய நாவினாலும்‌ உதடுகளினாலும்‌, 
வாயினாலும்‌ 
போதாது. ம்முனை 
துதிக்கவேண்டும்‌. 
கெம்பீரித்‌; து! 
கர்த்தரைத்‌ துதிக்கிற மெய்யான துதி. 





சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


இருதயத்தில்‌ துதியில்லாமல்‌, 
மாத்திரம்‌ துதிப்பதினால்‌ 
நம்முடைய 
உதடுகளால்‌ துதிக்கும்போது, நம்முடைய 
இருதயமும்‌ சேர்ந்து துதிக்கவேண்டும்‌. 
நம்முடைய சரீரமும்‌ ஆத்துமாவும்‌ 
கர்த்தரை ராதிக்க 

யோடும்‌ 

தொழுதுகொள்ள 

வேண்டும்‌. இலவே மெய்யான ஆராதனை, 


நம்முடைய 
உதடுகளால்‌ 


பிரயோஜனம்‌. ஒன்றுமில்லை. 


விரிவுரை (ய்ய 


ரிம்‌ 


தாவீதின்‌ நாவு தேவனுடைய 
நீதியைக்‌ கொண்டாடுகிறது. அவருக்கு 
பொல்லாப்பைத்‌ தேடுகிறவர்கள்‌ வெட்கி 
இலச்சையடைந்தார்கள்‌. தாவீதின்‌ 
சத்துருக்களை கர்த்தரே இலச்சையடையச்‌ 
செய்தார்‌. தாவீது தன்னுடைய 
சத்துருக்களின்‌  தோல்வியைப்பார்த்து, 
நாள்தோறும்‌ கர்த்தரைத்‌ துதிக்கிறார்‌. 
“நாள்‌ தோறும்‌ என்‌ நாவு உமது 
நீதியைக்‌ கொண்டாடும்‌ என்று, 
சொல்லுகிறார்‌. 





ழ்‌ நள 
ஈயா 


தாவீது எழுபத்து ஒன்றாவது 
சங்கீதத்தையும்‌ எழுபத்து இரண்டாவது 
சங்கீதத்தையும்‌ தன்னுடைய முதிர்வயதில்‌ 
எழுதினார்‌. தாவீதின்‌ குமாரனாகிய 
சாலொமோன்‌ சிங்காசனத்தில்‌ ஏறி 
ஆட்சிபுரிய ஆயத்தமாயிருக்கிறார்‌. 
அப்போது தாவீது தனக்காகவும்‌. தனக்குப்‌ 
பின்னால்‌ இஸ்ரவேல்‌. தேசத்தை 
ஆட்சிபுரியப்போகிற, தன்னுடைய குமாரன்‌ 
சாலொமோனுக்காகவும்‌ கர்த்தரிடத்தில்‌ 
ஜெபம்பண்ணுகிறார்‌ இந்த 
ஜெபங்களோடு ஈசாயின்‌ புத்திரனாகிய 
தாவீதின்‌ விண்ணப்பங்கள்‌ 
முடிவுபெறுகிறது. 


இந்த சங்கீதத்தை, தாவீது சொல்லச்‌ 
சொல்ல யாராவது எழுதியிருக்க 
வேண்டும்‌ என்று வேதபண்டிதர்கள்‌ 
சொல்லுகிறார்கள்‌. பரிசுத்த 
ஆவியானவர்‌ தாவீதுக்கு 
இந்த சங்கீதத்தின்‌ 
வார்த்தைகளை வெளிப்படுத்தியிருக்கிறார்‌. 
வேதாகமற்திலுள்ள எல்லா 
வசனங்களையும்‌ பரிசுத்த ஆவியானவரே 
ஏவியிருக்கிறார்‌. பரிசுத்த ஆவியானவர்‌ 
ஏவிய வார்த்தைகளை மாத்திரமே 
வேதாகம ஆகமங்களின்‌ ஆசிரியர்கள்‌ 
தங்கள்‌ ஆகமங்களில்‌ 
எழுதியிருக்கிறார்கள்‌ 


தாவீது மரிப்பதற்கு முன்பாக, 
அவருக்குப்‌ பின்பு சாலொமோன்‌ 
தேசத்தை ஆட்சிசெய்வார்‌ என்று தேவன்‌ 
தாமே திட்டம்பண்ணியிருக்கிறார்‌. 
தாவீதின்‌ ராஜவாரிசு உறுதி 
பண்ணப்படுகிறது. தாவீது 
சாலொமோனை ராஜாவாக 
அறிவிக்கிறார்‌ (இராஜா 1:30 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை OODNENIS 


PUBLISHERS 


தாவீது சாலொமோன்‌. 
ராஜாவைப்பற்றி இந்த சங்கீதத்தில்‌ 
எழுதினாலும்‌, இபேசுகிறிஸ்துவும்‌, 
அவருடைய ராஜ்யமும்‌ இங்கு 
தீர்க்கதரிசனமாயும்‌  அடையாளமாயும்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீதின்‌ ராஜ்யம்‌ 
கிறிஸ்துவின்‌ ராஜ்யத்திற்கு அடையாளம்‌. 
பழைய  ஏற்பாட்டுக்காலத்தில்‌ தாவீதும்‌ 
சாலொமோனும்‌, இயேசுகிறிஸ்துவுக்கு 
அடையாளமாயிருக்கிறார்கள்‌. 


தாவீது தனக்குப்‌ பின்பு 
இஸ்ரவேலை ஆட்சிசெய்யப்போகிற 
சாலொமோன்‌ ராஜாவுக்காக 
ஜெபம்பண்ணுகிறார்‌ சங்‌ 721), 
சாலொமோனின்‌ ராஜ்யம்‌ மகிமை 
நிரம்பியதாகயிருக்கும்‌ என்று 
முன்னறிவிக்கிறார்‌ 72:2-17). 
ம்‌ துதித்து 


இந்த சங்கீ; 
செய்கிறார்‌ ங்‌ 7218 20) 


(சங்‌ 
தேவனைத்‌ 


தாவீதின்‌ ஜெபம்‌ 
சங்‌ 72:1 


(சாலொமோனைப்பற்றிய சங்கீதம்‌) 


சங்‌ 721. தேவனே, ராஜாவுக்கு 
உம்முடைய தியாயத்தீர்ப்புகனையும்‌, 
ராஜாவின்‌ குமாரனுக்கு உம்முடைய 
தீதியையும்‌ கொடுத்தருளும்‌. 


தாவீது தனக்காகவும்‌, தன்னுடைய 
குமாரனுக்காகவும்‌ கர்த்தரிடத்தில்‌ 
விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. தேவன்‌ தாமே 
தம்முடைய நீதியை, தன்னுடைய 
குமாரனாகிய சாலொபோனுக்குக்‌ 
கொடுத்தளவேண்டும்‌ என்றும்‌, தனக்கு 
தம்முடைய நியாயத்தீர்ப்புக்களைக்‌ 
கொடுத்தளவேண்டும்‌ என்றும்‌ தாவீது 
'விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. தேவன்‌ தாமே 
தன்னுடைய குமாரன்‌ சாலொமோனை 
ஒரு மனுஷனாக்க வேண்டும்‌. ஒரு 
ராஜாவாக்க வேண்டும்‌. மேலும்‌ கர்த்தர்‌ 
தாமே சாலொமோனை ஒரு நல்ல 
மனுஷனாகவும்‌, ஒரு நல்ல ராஜாவாகவும்‌ 
ஆக்கவேண்டும்‌ என்று தாவீது 
ஜெபம்பண்ணுகிறார்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


. இந்த ஜெபம்‌ ஒரு தகப்பன்‌ 
தன்னுடைய மகனுக்காக ஏறெடுக்கிற 
ஜெபமாகும்‌. தாவீது மரணப்படுக்கையில்‌ 
இருக்கும்போது, 

சாலொபோனுக்கு 

ஆசீர்வாதத்தைச்‌ 

இஸ்ரவேலின்‌ முற்பிதாக்கள்‌, 
மரிக்கும்‌ போது, தங்களுடைய 
சுதந்தரவாளிகளுக்கு, இதுபோல. 
ஆசீர்வாதமான வார்த்தைகளைச்‌ 
சொல்லுவது வழக்கம்‌. 


தாவீது தேவனிடத்தில்‌ தனக்காக 
ஜெபிக்கக்‌ கற்றுக்கொண்டதுபோல, 
சாலொமோனும்‌ தனக்காக ஜெறிக்கக்‌ 
கற்றுக்கொண்டிருக்கிறார்‌. தனக்கு 
தேவன்‌ ஐசுவரியத்தையும்‌, கனத்தையும்‌. 
மகிமையையும்‌ கொடுக்கவேண்டும்‌ 
என்பது சாலொமோனின்‌ பால்ல, 
தனக்கு தேவன்‌ ஞானத்தையும்‌ தெளிந்த 
சிந்தனையுள்ள இருதயத்தையும்‌ 
தரவேண்டும்‌ என்பதே சாலொமோனின்‌ 
ஜெபமாகும்‌ 


பெற்றோர்‌ தங்கள்‌ பிள்ளைகளுக்கு 
கிருபைகளைக்‌ கொடுக்க முடியாது 
ஆனாலும்‌ தேவனுடைய கிருபை தங்கள்‌ 
பிள்ளைகளுக்குக்‌ கிடைக்க 
வேண்டுமென்று, பெற்றோரால்‌ தங்கள்‌ 
பிள்ளைகளுக்காக, தேவனிடத்தில்‌ 
விண்ணப்பம்பண்ண முடியும்‌ நாம்‌ 
அப்படித்தான்‌. ஜெபிக்கவேண்டும்‌. 
நம்முடைய பிள்ளைகளை, கர்த்தர்‌ தாமே 
பாதுகாத்து, பராமரித்து, ஆசீர்வதிக்க 
வேண்டும்‌ என்றும்‌ தேவனுடைய 
கிருபையும்‌ இரக்கமும்‌ நம்முடைய 
பிள்ளைகளுக்கு எப்போதும்‌ கிடைக்க 
வேண்டும்‌ என்றும்‌ நாம்‌ க்க 
ப்‌ றும்‌ நு ஜெபி 


தாவீது ராஜா, தனக்குப்‌ பின்னால்‌ 
இஸ்ரவேலை ஆட்சிசெய்யப்போகிற, 
தன்னுடைய வாரிசுக்காக ஜெபிக்கிறார்‌. 
தாவீது தன்னுடைய ஆட்சிக்காலத்தில்‌ 
நீதியாய்த்‌ தீர்ப்புச்‌ சொன்னார்‌. 
ஜனங்களை நீதியாயும்‌ 
நியாயமாயும்‌. நேர்மையாயும்‌ 
ஆட்சிசெய்தார்‌. தனக்குப்‌ பின்பு 
தன்னுடைய குமாரன்‌ சாலொமோனும்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மமம்‌ 


PUBLISHERS 


இதுபோலவே இஸ்ரவேல்‌ 
நீதியாயும்‌ நியாயமாயும்‌ 
செய்யவேண்டும்‌ என்று 
கர்த்தரிடத்தில்‌ 
பண்ணுகிறார்‌. 


தேசத்தை 
ஆளுகை 
தாவீது 
விண்ணப்பம்‌ 
தாவீதைப்போல 
பின்சந்ததியாருக்காக 


கேம்‌ 


நாம்‌ 


தாவீது தன்னுடைய தேசத்திலுள்ள 
ஜனங்களுக்காக ஜெபிக்கிறார்‌. ஜனங்கள்‌ 
இந்த சங்கீதத்தை வாசிக்கவேண்டும்‌, 
தேவனுடைய சமுகத்தில்‌ துதித்துப்பா. 
வேண்டும்‌. இந்த சங்கீதத்தின்‌ 
அர்த்தத்தைப்‌ புரிந்துகொள்ளவேண்டும்‌, 
தன்னுடைய குமாரன்‌ சாலொமோனுக்காக 
எல்லோரும்‌ ஜெபிக்கவேண்டும்‌ என்பதே 
தாவீதின்‌ விருப்பம்‌. ற்காகவே 

இந்த சங்கீதத்தை எழு புக்கார்‌ 
தேசத்தில்‌ 


சமாதானமாக, 
ஆசீர்வாதத்தோடு ஜீவிக்கும்போது, 
நம்முடைய ராஜாக்களுக்காகவும்‌, 
அதிகாரத்திலுள்ளவர்களுக்காகவும்‌ நாம்‌ 
ஜெபிக்கவேண்டும்‌. தேவன்‌ தாமே 
தம்முடைய நியாயத்தீர்ப்புகளையும்‌, 
தம்முடைய நீதியையும்‌ அவர்களுக்குக்‌ 
கொடுக்கவேண்டும்‌ என்று நாம்‌ 
அவர்களுக்காய்‌ ஜெபிக்கவேண்டும்‌. 
அ ந ஆர்க்‌ 'கொடுக்கிறவர்‌ 

செய்கிறவர்கள்‌ தேவனுடைய 
ச்தத்தின்‌ பிரகாரம்‌, 
வார்த்தைக்கும்‌ நீதிக்கும்‌ 
ஜனங்களை நீதியாய்‌ 
செய்யவேண்டும்‌. 
நியாயத்தரயுக்களைக்‌ 

டும்‌. 


நம்முடைய 


நாம்‌ 


அவருடைய 
கீழ்ப்படிந்து, 
ஆளுகை 
நியாயமான 
கொடுக்க 


கர்த்தராகிய இபேசுகிறிஸ்துவைக்குறித்து 
தீர்க்கதிசனமாய்‌  முன்னறிவிக்கிறார்‌ 
என்றும்‌ 'வேதடண்டிதர்கள்‌. 
சொல்லுகிறார்கள்‌. கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்து பிதாவாகிய தேவனுக்கும்‌, 
நமக்கும்‌ 

மத்தியஸ்தராயிருக்கிறார்‌. பிதாவினிடத்தில்‌ 
நமக்காக பரிந்துபேசுகிறார்‌. 





ழ்‌ நவள 
ஈயா 


நாம்‌ 
அவசியமில்லை. 


நம்முடைய பரிந்து 
தேவைப்படவில்லை. 


பரிந்து பேசவேண்டும்‌ என்னும்‌ 
இயேசுகிறிஸ்துவுக்கு 
பேசும்‌ ஜெபம்‌ 


பழைய ஏற்பாட்டுக்காலத்தில்‌ 
மேசியாவின்‌ வருகைக்காக 
பரிசுத்தவான்கள்‌ ஜெபம்பண்ணினார்கள்‌. 
தாவீதும்‌ அவர்களைப்போலவே 
மேசியாவின்‌ வருகைக்காக 
ஜெபம்பண்ணினார்‌. இயேசுகிறிஸ்துவே 
மனுக்‌ ரட்சிப்பதற்காக 
பரகத்‌ கண்ல 1 


தேவனிடத்திலிருந்து 


இயேசுகிறிஸ்து 
பெற்றிருக்கிறார்‌. 


பிதாவாகிய 

குமாரனாகிய 
சர்வஅதிகாரத்தையும்‌ 
இயேசுகிறிஸ்துவின்‌ அதிகாரத்தை 
விசுவாசிகளெல்லோரும்‌ அங்கீகரிக்க 
வேண்டும்‌. கிறிஸ்துவின்‌ ஆளுகைக்கும்‌ 
அதிகாரத்திற்கும்‌ நாம்‌ கீழ்ப்படியவேண்டும்‌. 
வானத்திலும்‌ பூமியிலும்‌ 
இயேசுகிறிஸ்துவுக்கு சகல அதிகாரமும்‌ 
கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்துவே 
நம்முடைய நீதியாக இருக்கிறார்‌ 
தேவனுடைய தெய்வீக கிருபை 
இயேசுகிறிஸ்துவிடம்‌ ஒப்புக்‌ 
கொடுக்கப்பட்டிருக்கிறது. தம்முடைய 
கிருபையை கிறிஸ்துவானவர்‌, பிதாவின்‌ 
சித்தத்தின்‌ பிரகாரம்‌ நமக்குக்‌ 
கொடுக்கிறார்‌ 


தாவிதின்‌ தீர்க்கதரிசனம்‌ 
சங்‌ 72 : 2-17 


சுங்‌ 722, அவர்‌ உம்முடைய 
ஜனங்களை நீதியோடும்‌, உம்முடைய 
ஏழைகளை: 'நியாயத்தோடும்‌ 
விசாரிப்பார்‌. 

கங்‌ 72:3. பர்வதங்கள்‌ ஜனத்திற்குச்‌ 
சுமாதானத்தைத்‌ தரும்‌, மேடுகள்‌ 
நீதியின்‌ வினைவோடிருக்கும்‌.. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மாமா 


PUBLISHERS 


சங்‌ 724. 
சிறுமைப்படுகிறவர்களை 
தியாயம்‌ விசாரித்து, ஏழையின்‌ 
பின்னைகனை இரட்சித்து, இடுக்கண்‌ 
செய்கிறவனை நொறுக்குவார்‌. 


ஜனத்தில்‌ 
அவர்‌ 


சங்‌ 725, சூரியனும்‌ ௪த்திரனுமுன்ன 
மட்டும்‌, அவர்கள்‌ உமக்குத்‌ தலைமுறை 


தலைமுறையாகப்‌ பயத்திருப்பார்கள்‌. 


சுங்‌ 72:6. புல்றுப்புண்ட வெளியின்‌: 
மேல்‌ பெய்யும்‌ மழையைப்போலவும்‌, 
பூமியை நனைக்கும்‌ தூறலைப்போலவும்‌. 
இறங்குவார்‌. 


சங்‌ 727. அவருடைய நாட்களில்‌ 
நீதிமான்‌ செழிப்பான்‌; சந்திரனுன்ன 
வரைக்கும்‌. மிகுத்த சமாதானம்‌ 
இருக்கும்‌. 


சங்‌ 728. ஒரு சமுத்திரத்தொடங்கி 
மறுசமுத்திரம்வரைக்கும்‌, நதிதொடங்கி 
பூமியின்‌ எல்லைகன்வரைக்கும்‌ அவர்‌ 
அரசாளுவார்‌. 


சங்‌ 729. வனாந்தரத்தார்‌ அவருக்கு 
முன்பாகக்‌ குனிந்து வணங்குவார்கள்‌; 
அவருடைய சத்துருக்கன்‌ மண்ணை 
நக்குவார்கள்‌.. 


சங்‌ 7210. தர்ஷீசின்‌ 
தீவுகளின்‌ 
காணிக்கைகளைக்‌. 
வருவார்கள்‌; 
சேயாவிலுமுன்ன 
வெகுமானங்களைக்‌ 
வருவார்கள்‌. 


ராஜாக்களும்‌. 
ராஜாக்களும்‌ 
கொண்டு. 
ஷேபாவிலும்‌ 
ராஜாக்கள்‌. 
கொண்டு 


சங்‌ 72:11. சகல ராஜாக்களும்‌ அவரைப்‌ 
பணித்து கொள்வார்கள்‌; சகல 
ஜாதிகளும்‌ அவரைச்‌ சேவிப்பார்கள்‌.. 


கூப்பிடுகிற 
உதவியற்ற 
அவர்‌ 


சங்‌ 72:12. 
எனியவனையும்‌, 
'சிறுமையான வனையும்‌ 
விடுவிப்பார்‌. 

சங்‌ 72:18. 
எனியவனுக்கும்‌ 
எணியவர்களின்‌ 
இரட்சிப்பார்‌. 


பலவீணனுக்கும்‌ 
அவர்‌ இரங்கி, 
ஆத்துமாக்களை: 





ழ்‌ நள 
யாய 


சுங்‌ 72:14. அவர்கள்‌ ஆத்துமாக்களை 
வஞ்சகத்திற்கும்‌ கொடுமைக்கும்‌. 
தப்புவிப்பார்‌; அவர்களுடைய இரத்தம்‌ 
அவருடைய பார்வைக்கு 
அருமையாயிருக்கும்‌. 


சங்‌ 7215. 
ஷேபாவின்‌. 
கொடுக்கப்படும்‌; 

இடைவிடாமல்‌ ஜெபம்பண்ணப்படும்‌, 
எந்நாளும்‌ ஸ்தோத்திரிக்கப்படுவார்‌. 


சுங்‌ 7216. பூமியிலே மலைகளின்‌ 
உச்சிகளில்‌ ஒரு பிடி தானியம்‌ 
விதைக்கப்பட்டிருக்கும்‌; அதின்‌ வினைவு 
லீபனோனைப்‌ போல அசையும்‌; 
பூமியின்‌ புல்லைப்‌ போல நகரத்தார்‌ 
செழித்தோங்குவார்கன்‌. 


அவர்‌ பிழைத்திருப்பார்‌, 
பொன்‌ 


சுங்‌ 7217. அவருடைய 
என்றென்றைக்கும்‌. 
சூரியனுவ்னமட்டும்‌ அவருடைய நாமம்‌ 
த்தா பரம்பரையாய்‌ திலைக்கும்‌; 


த்‌ சதகம்‌ 


ஜாதிகளும்‌ 
பாக்கியமுடையவர்‌ 
வாழ்த்துவார்கள்‌. 


நீதியோடும்‌ 


விசாரிப்பார்‌ 


நியாயத்தோடும்‌ 


அவர்‌ உம்முடைய ஜனங்களை 
நீதியோடும்‌, உம்முடைய ஏழைகளை 
'தியாயத்தோடும்‌ விசாரிப்பார்‌ 
(சங்‌ 722. 


சாலொமோனுடைய 
ராஜ்யத்தைப்பற்றியும்‌, அவருடைய 
ஆளுகையைப்‌ பற்றியும்‌ இங்கு 
சொல்லுகிறார்‌. தாவீது தன்னுடைய 
வார்த்தையில்‌ இயேசுகிறிஸ்துவின்‌ 
ராஜ்யத்தைப்பற்றியும்‌  தீர்க்கதரிசனமாய்‌ 
முன்னறிவித்தச்‌ சொல்லுகிறார்‌. 
கிறிஸ்துவின்‌ ராஜ்யம்‌ நித்தியமானது. 
அது  செழிப்பானது. 
கர்த்தரிடத்தில்‌ 


தாவீது 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை CDNENIS 


PUBLISHERS 


தாவீதின்‌ ஜெஃஜ்திற்கு தேவன்‌ 
பதில்‌ கொடுத்திருக்கிறார்‌. தேசத்தில்‌ 
சமாதானத்தைக்‌ கட்டளையிட்டிருக்கிறார்‌. 
தாவீதின்‌ ஜெபம்‌ ஒரு தீர்க்கதரிசன 
வார்த்தை. இந்த வார்த்தைகள்‌ 
மேசியாவின்‌ ராஜ்யத்தை 
தீர்க்கதரிசனமாய்ச்‌ சொல்லுகிறது. தாவீது 
தன்னுடைய குமாரன்‌ சாலொமோனுடைய 
ஆட்சியைப்பற்றி இந்த சங்கீதத்தில்‌ 
அநேகக்‌ காரியங்களைச்‌ சொல்லுகிறார்‌. 
அவற்றில்‌ பல சாலொமோனுடைய 
ராஜ்யத்திற்குப்‌ பொருந்தாது. 


சூரியனும்‌ சந்திரனும்‌ உள்ள 
மட்டும்‌” (சங்‌ 72:57) 
சாலொமோனுடைய ராஜ்யம்‌ 
நிலைத்திருக்கும்‌ என்று சொல்லுகிறார்‌ 
ஆனால்‌ சாலொமோனும்‌ நம்மைப்‌ 
போலவே ஒரு பாடுள்ள மனுஷர்தான்‌. 
ஒரு தரம்‌ மரிப்பது்‌ பின்பு 
நியாயத்தீர்ப்படைவதும்‌, நமக்கு 
நியமிக்கப்பட்டிருப்பது போல, 
சாலொபோனுக்கும்‌ நியமிக்கப்‌ 
பட்டிருக்கிறது. ஆகையினால்‌ அவருடைய 

சூரியனும்‌ சந்திரனும்‌ உள்ள 
நிலைத்திருக்கப்போவதில்லை, 
அழிந்துபோவார்‌. 


TA 
சாலொமோனும்‌ 
அவருடைய ராஜ்யமும்‌ அழிந்துபோகும்‌. 


தாவீது இந்த சங்கீதத்தில்‌ 
சொல்லுகிற வார்த்தைகள்‌ மேசியாவின்‌ 
ராஜ்யத்தையே குறிக்கிறது. இந்தச்‌ 
சத்தியத்தை யூதமார்க்கத்து ரபீமார்கள்‌ 
அறிந்து வைத்திருந்தார்கள்‌. தாவீதின்‌ 
வார்த்தைக்கு வியாக்கியானம்‌ 
சொல்லும்போது, தாவீது மேசியாவின்‌ 
ராஜ்யத்தையே இங்கு குறிப்பிடுகிறார்‌ 
என்று விளக்கம்‌ சொன்னார்கள்‌. 


சாலொமோனின்‌ ராஜ்யம்‌ நீதியுள்ள. 
ராஜ்யமாயிருக்கவேண்டும்‌. “அவர்‌ 
உம்முடைய ஜனங்களை நீதியோடும்‌, 
உம்முடைய ஏழைகளை நியாயத்தோடும்‌. 
விசாரிப்பார்‌” (சங்‌ 72:2) என்று தாவீது 
சொல்லுகிறார்‌. இந்த வாக்கியத்தை 
ஏசா 11:34 ஆகிய வசனங்களோடு 
ஒப்பிட்டுப்‌ பார்ப்பது நல்லது. 





ழ்‌ நள 
யாய 


“கர்த்தருக்குப்‌ பயப்படுதல்‌ அவருக்கு 
உகந்த வாசனையாயிருக்கும்‌: அவர்‌ தமது 
கண்‌ கண்டஸ்ூ நியாயந்தீர்க்காமலும்‌. 
தமது காது கேட்டபடி தீர்ப்புச்செய்யாமலும்‌, 
நீதியின்படி ஏழைகளை நியாயம்‌ 
விசாரித்து, யதார்த்தத்தின்படி பூமியிலுள்ள 
சிறுமையானவர்களுக்குத்‌ தீர்ப்புச்செய்து, 
பூமியைத்‌ தமது வாக்கின்‌ கோலால்‌ 
அடித்து, தமது வாயின்‌ சுவாசத்தால்‌ 
துன்மார்க்கரைச்‌ சங்கரிப்பார்‌”. 
[ஏசா 11:3,4). 


கிறிஸ்துவின்‌ 
நியாயமுமுள்ளது. 
பிரமாணங்களெல்லாம்‌ நீதியானவை, 
அவைபெல்லாம்‌ நித்திய 
பிரமாணங்களாகும்‌. இந்த வானமும்‌ 
பூமியும்‌ அழிந்துபோனாலும்‌, தேவனுடைய 
வார்த்தையோ, அவருடைய பிரமாணமோ 
அழிந்துபோகாது. தேவன்‌ தம்முடைய 
ஜனங்களை நீதியோடும்‌ நியாயத்தோடும்‌ 
ளுகை செய்வார்‌. . ஏழைகளையும்‌ 
டன எ எ ௭ 


ராஜ்யம்‌ நீதியும்‌ 
கிறிஸ்துவின்‌ 


கிறிஸ்துவின்‌ ராஜ்யத்தில்‌ 
நீதியாயிருக்கும்‌. நீதியின்‌ விளைவுகள்‌ 
வெளிப்படும்‌. பர்வதங்கள்‌ ஜனத்திற்கு 
சமாதானத்தைத்‌ தரும்‌. மேடுகள்‌ நீதியின்‌ 
விளைவோடிருக்கும்‌ (சங்‌ 7233) 
சாலொமோனுடைய ஆட்சிக்காலத்தில்‌ 
எல்லா ஜனங்களுக்கும்‌ நீதி கிடைக்க 
வேண்டும்‌. ஏழைகளுக்கு நீதியை 
மறுக்கக்‌ கூடாது அவர்களுக்கு 
ராஜாவின்‌ பாதுகாப்பு கிடைக்கவேண்டும்‌. 
சாலொமோன்‌ ராஜா ஏழைகளை 
நியாயத்தோடு விசாரிப்பார்‌. 


எல்லா ஜனங்களுக்குமே நீதியும்‌ 
நியாயமும்‌ தேவை. ஜனங்களுக்கு 
ஒருபோதும்‌ அநீதி உண்டாகக்கூடாது. 
யாரும்‌ ஜனங்களை அநீதியாகவோ, 
துன்மார்க்கமாகவோ ஒடுக்கக்கூடாது. 
எல்லோருக்கும்‌ நீதி கிடைக்கச்‌ செய்வது 
ராஜாவின்‌ கடமை தாவீது ராஜா, 


சகலமும்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்மா 


ரிம்‌ 


இந்த வசனங்களில்‌ சாலொமோன்‌. 
ராஜாவைப்‌ பற்றிச்‌ சொன்னாலும்‌, 
அவர்‌ இயேசுகிறிஸ்துவைப்‌ பற்றியும்‌, 
அருகம்‌ நயா. அர்க்கம்‌ 
பற்றியும்‌, கிறிஸ்துவின்‌ ராஜ்யத்தைப்‌ 
பற்றியும்‌ இங்கு. தர்க்கதரிசனமாய்‌ 
முன்னறிவிக்கிறார்‌. 

“கூப்பிடுகிற எளியவனையும்‌, 
உதவியற்ற சிறுமையானவனையும்‌ அவர்‌ 
விடுவிப்பார்‌. பலவீனனுக்கும்‌ 
எளியவனுக்கும்‌ அவர்‌ இரங்கி, 
எளியவர்களின்‌ த்துமாக்களை 
இரட்சிப்பார்‌" (சங்‌ 724273), கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்துவும்‌ ஏழைகளை 
நியாயத்தோடு விசாரிக்கிறவர்‌. “ஆவியில்‌ 
எளியையுள்ளவர்கள்‌ பாக்கிய வான்கள்‌, 
பரலோக ராஜ்யம்‌ அவர்களுடையது" என்று 
இயேசுகிறிஸ்துவும்‌ மலைப்பிரசங்‌ 
உபதேசம்‌ செய்‌ க்கள்‌ 
இயேசுகிறிஸ்து ராஜாதி ராஜா. அதிலும்‌ 

'சேஷமாய்‌ அவர்‌ ஏழைகளின்‌ ராஜா, 


பர்வதங்கள்‌ ஜனத்திற்கு. 
சமாதானத்தைத்‌ தரும்‌ 


பர்வதங்கள்‌. 
சுமாதானத்தைத்‌ 


நீதியின்‌ 
(சங்‌ 729). 


ஜனத்திற்குக்‌ 
தரும்‌, மேடுகள்‌: 
வினைவோடிருக்கும்‌ 


சாலொமோனுடைய ராஜ்யம்‌ 
சமாதானமுள்ள ராஜ்யமாயிருக்கும்‌. 
பர்வதங்கள்‌ ஜனத்திற்கு சமாதானத்தைத்‌ 
தரும்‌. மேடுகள்‌ நீதியின்‌ 
விளைவோடிருக்கும்‌. பர்வதம்‌ என்பது 
மிகவும்‌ உயர்ந்த மலையையும்‌ மேடுகள்‌ 
என்பது. உயரமில்லாத சாதாரண 
மலையையும்‌ குறிக்கும்‌ வார்த்தை, 


மிகுந்த சமாதானம்‌ 





EL 
TT 

சாலொமோன்‌ என்னும்‌ பெயருக்கு 
சமாதானமுள்ளவர்‌ என்று பொருள்‌. இவர்‌ 
தன்னுடைய பெயருக்கேற்ற பிரகாரமாக 
ஆட்சி நடத்துகிறார்‌. கிறிஸ்துவின்‌ 
ராஜ்யத்தில்‌ விசேஷித்த சமாதானம்‌ 
இருக்கும்‌. கிறிஸ்துவினுடைய ராஜ்யம்‌ 
மகிமையுள்ளது. கிறிஸ்துவின்‌ ராஜ்யத்தில்‌ 
மனுஷருக்கும்‌ தேவனுக்கும்‌ இடையிலுள்ள 
பகை முறிக்கப்படும்‌. மனுஷர்‌ தேவனோடு 
ஒப்புரவாவார்கள்‌. மனுஷரும்‌ 
ஒருவருக்கொருவர்‌ ஒப்புரவாவார்கள்‌. 
கிறிஸ்துவானவர்‌ நம்முடைய சமாதான 
கர்த்தராயிருக்கிறார்‌. அவர்‌ எல்லா 


பகையையும்‌ முறிப்பார்‌. 


இடுக்கண்‌ 
நொறுக்குவார்‌ 


செய்கிறவனை 


னத்தில்‌ சிறுமைப்‌ 
படுகிறவர்கனை அவர்‌ நியாயம்‌. 
விசாரித்து, ஏழையின்‌ பின்னைகனை 


இரட்சித்து, இடுக்கண்‌ செய்கிறவனை 
நொறுக்குவார்‌ (சங்‌ 72:4). 


இருதயத்தில்‌ பெருமையள்ளவர்கள்‌ 
ஏழைகளை ஒடுக்குகிறார்கள்‌. ல்‌ 
ஆதரவற்றவர்களுக்கு 
செய்கிறார்கள்‌. கர்த்தரோ 


நொறுக்குவார்‌. 
ஜனங்களுக்கு 


ர்வ! 
பிசாசானவன்‌ 
விரோதமாய்‌ அநேக 
தீங்குகளைச்‌ செய்கிறான்‌. 
ஜனங்களை ஒடுக்குகிறான்‌. கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்துவோ பிசாசை நொறுக்கிப்‌ 
போடுகிறார்‌. அவனுடைய 
சதிஆலோசனைகளை முறித்துப்போகிறார்‌. 
இயேசகிறிஸ்துவின்‌ ன்‌. ராஜ்யத்தில்‌ 
'சாசானவனுக்‌ 

டத அது ட்ட! 


“பலவீனனுக்கும்‌  எளியவனுக்கும்‌ 
அவர்‌ இரங்கி, எளியவர்களின்‌ 
ஆத்துமாக்களை இரட்சிப்பார்‌. அவர்கள்‌ 
ஆத்துமாக்களை வஞ்சகத்திற்கும்‌ 
கொடுமைக்கும்‌. தப்புவிப்பார்‌; 
அவர்களுடைய இரத்தம்‌ அவருடைய 
பார்வைக்கு அருயையாயிருக்கும்‌” 


(சங்‌ 721314). ஏழைக்‌ த்தம்‌ 
பட்‌ வன வற்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை OCDNENIS 


PUBLISHERS 


அவர்களுடைய சசிரத்திலிருந்து ஒரு 
சொட்டு இரத்தம்கூட அநியாயமாய்ச்‌ 
சிந்தக்கூடாது என்று கர்த்தர்‌ 
எதிர்பார்க்கிறார்‌. ஏழைகளுடைய இரத்தம்‌ 
இயேசுகிறிஸ்துவின்‌ பார்வைக்கு 
அருமையாயிருக்கிறது. 

சாத்தான்‌. 
துர்க்குணத்தினாலோ, 
குணத்தினாலோ, 
மனுஷருடைய 
கூடாது. அவன்‌ மாத்திரமல்ல, அவனுக்கு 
கருவிகளாக செயல்படுகிற 
துன்மார்க்கரும்‌, எளியவருடைய 
இரத்தத்தைச்‌ சிந்தவதை கர்த்தர்‌ 
அனுமதிப்பதில்லை. பிறருடைய 

அநியாயமாய்ச்‌ 


தவன்‌, கர்த்தர்‌ பழிவாங்குவார்‌. 


கிறிஸ்துவின்‌ ராஜ்யத்திற்கு 
இயேசுகிறிஸ்துவே ராஜாவாகவும்‌, 
நீதியுள்ள நியாயாபதியாகவும்‌ இருக்கிறார்‌. 
அவர்‌ தம்முடைய பிள்ளைகளை நீதியாய்‌ 
நியாயம்‌ விசாரிக்கிறார்‌. நம்முடைய 
இரத்தம்‌ கர்த்தருக்குரியது. கர்த்தருடைய 
அனுமதியில்லாமல்‌ நம்முடைய இரத்தம்‌ 
கீழே சிந்தாது. சத்துருவுக்கு நம்மீது 
வல்லமையோ, அதிகாரமோ இல்லை. 
துன்மார்க்கர்‌ நம்முடைய இரத்தத்தைச்‌ 
சிந்தும்போது. நம்முடைய இரத்தம்‌ 
தேவனிடத்தில்‌ பேசும்‌. தேவன்‌ 
ம்முடைய இரத்‌ கூக்குரலை 
நம்மு டுத்த தோன்‌. குரா 


சூரியனும்‌ 
மட்டும்‌ 


சந்திரனும்‌ உள்ள 


சூரியனும்‌ சத்திரனுமுன்னமட்டும்‌, 
அவர்கள்‌ உமக்குத்‌ தலைமுறை 
தலைமுறையாகப்‌ பயத்திருப்பார்கள்‌ 
(சங்‌ 725). 


கிறிஸ்துவின்‌ ராஜ்யத்தில்‌ 
அவருடைய சுவிசேஷம்‌ நிலைத்திருக்கும்‌. 
“சூரியனும்‌ சந்திரனுமுள்ளமட்டும்‌, 
அவர்கள்‌ உமக்குத்‌ வ்‌ 
தலைமுறையாகப்‌ பய 

என்று தாவீது கனா. 





ழ்‌ நயனா 
TT 

இந்த வாக்கியம்‌ 
குறிப்பதற்குப்‌ 
இயேசுகிறிஸ்துவைக்‌ 


வேதபண்டிதர்கள்‌ 
ன ொலுகளாகை 


சாலொமோனைக்‌ 
பதிலாக, 
குறிப்பதாக 
வியாக்கியானம்‌ 


ஏனெனில்‌ சாலொமோன்‌ சூரியனும்‌ 
சந்திரனும்‌ உள்ள மட்டும்‌ 
நிலைத்திருக்கவில்லை. அவர்‌ மரித்துப்‌ 
போனார்‌. சாலொமோன்‌ தேவாலயத்தைக்‌ 
கட்டினார்‌. அந்தத்‌ தேவாலயமும்‌ 
நீண்டகாலமாக  நிலைத்துநிற்கவில்லை. 
இயேசுகிறிஸ்துவின்‌ ராஜ்யமோ நிலைத்து 
நிற்கிறது. கிறிஸ்துவுக்குப்‌ பயந்தவர்கள்‌ 
தலையு தலைமுறையாக 
இருக்கிறார்கள்‌. 


கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள்‌ 
எல்லா தலையுறையிலும்‌ இருக்கிறார்கள்‌ 
அவர்கள்‌ தங்கள்‌ விசுவாசத்தைக்‌ 
காத்துக்கொண்டார்கள்‌. கிறிஸ்துவுக்கும்‌ 
பயந்து ஜீனித்தார்கள்‌. கிறிஸ்துவின்‌ 
சுவிசேஷம்‌ நித்திய சுவிசேஷமாகும்‌. 
சுவிசேஷத்தைக்‌ கேட்கிறவர்கள்‌, 
கர்த்தருக்கு பயப்படுகிறார்கள்‌. 
இயேசுகிறிஸ்துவின்‌ நாட்களில்‌ நீதிமான்‌ 
செழிப்பான்‌. கிறிஸ்துவின்‌ 
சுவிசேஷத்தைக்‌ கேட்கிறவர்கள்‌, 
தேவனிடத்தில்‌ பயபக்தியாயிருக்கிறார்கள்‌. 
தாங்கள்‌ கேப்‌. சுவிசேஷத்தின்‌ 
பிரகாரமாய்‌ நீதியுள்ள ஜீனியம்‌ 
ஜீலிக்கிறார்கள்‌. தேவனிடத்தில்‌ அன்பு 
கூருகிறார்கள்‌. மனுஷரிடத்திலும்‌ அன்பு 


கூருகிறார்கள்‌. பிறருக்குத்‌ தங்களால்‌ 
ததாக தகை பாற னை 


மழையைப்போல்‌ இறங்குவார்‌ 


புல்லறுப்புண்ட  வெளனியின்மேல்‌. 
பெய்யும்‌ மழையைப்போலவும்‌, பூமியை 
நனைக்கும்‌ தூறலைப்‌ போலவும்‌ 
இறங்குவார்‌ (சங்‌ 72:6). 
இயேசுகிறிஸ்துவின்‌ ராஜ்யம்‌ 
அவருடைய பிள்ளைகளுக்கு மிகுந்த 
க தரும்‌. கிறிஸ்துவின்‌ 
ராஜ்யத்‌ டய 
்‌ செழத்திடுபாகள்‌ 


பிள்ளைகள்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம்மா 


PUBLISHERS 


சமாதானமாய்‌ ஜீவிப்பார்கள்‌. கிறிஸ்துவின்‌ 
ஆவியானவர்‌ தம்முடைய 
பிள்ளைகளுக்கு கிருபைகளையும்‌ 
ஆறுதல்களையும்‌ கொடுப்‌ அவர்‌ 
ஈபுல்லறுப்புண்ட வெளியின்‌ மேல்‌ பெய்யும்‌ 
மழையைப்‌ போலவும்‌, பூரியை நனைக்கும்‌ 
தூறலைப்போலவும்‌ இறங்குவார்‌". 


இயேசுகிறிஸ்து 

ராஜ்யத்தில்‌ இறங்கி 
நிலத்திலுள்ள மரங்கள்‌ 
வெட்டப்பட்டு, பயங்கரமான 
வறட்சியாயிருக்காது. அது புல்லறுப்புண்‌. 
வெளியைப்போல இருக்கும்‌. புல்லை. 
அறுத்தால்‌ அது மறுபடியும்‌ முளைக்கும்‌. 
இயேசுகிறிஸ்துவின்‌ ராஜ்யத்தில்‌ புல்‌ 
அறுக்கப்பட்டிருந்தாலும்‌, அது ஸம்‌ 
முளைத்திருக்கும்‌. அப்படிப்பட்ட 
புல்லறுப்புண்ட வெளியின்மேல்‌ பெய்யும்‌ 
மழையைப்போல கர்த்தர்‌ இறங்கி வருவார்‌. 
புல்லறுப்புண்ட வெளிமின்மேல்‌ மழை 
பெய்யும்‌ போது, புல்வெளி 
பசுமையாயிருக்கும்‌. ஒரு காலத்தில்‌ புல்‌ 
அறுக்கப்பட்டிருந்தாலும்‌, இயேசுகிறிஸ்து 
அதன்மீது மழையாகப்‌ பெய்வதினால்‌, 
அது மறுபடியும்‌ வளரும்‌. செழிக்கும்‌. 
கர்த்தர்‌ பூமியை நனைக்கும்‌ 
தூறலைப்போல இறங்குவார்‌. தூறல்‌ 
பூமிக்கு ஆசீர்வாதத்தைத்‌ தரும்‌. 


தம்முடைய 
வரும்போது, 


மயாக 


நீதிமான்‌ செழிப்பான்‌ 


அவருடைய நாட்களில்‌ நீதிமான்‌ 
செழிப்பான்‌;  சத்திரனுள்னவரைக்கும்‌ 
மிகுந்த சமாதானம்‌. இருக்கும்‌ 
(சங்‌ 72:7). 


கிறிஸ்துவின்‌ நாட்களில்‌ நீதிமான்‌ 
செழிப்பான்‌. கிறிஸ்துவின்‌ பிரமாணம்‌ 
நம்முடைய 

எழுதப்பட்டிருக்கிறது. 
பிரமாணமுடையவர்கள்‌ 

கண்ணியமாயும்‌ ஜீவிப்பார்கள்‌. 
தேவனுக்குப்‌ பயந்து நன்மை செய்வார்கள்‌. 
தங்களுடைய கடமைகளை உண்மையாய்‌ 
நிறைவேற்றுவார்கள்‌. மனுஷர்‌ தங்களை 
நேசிப்பதுபோல பிறரையும்‌ நேசிப்பார்கள்‌. 
இ ல "தேசத்திலே சமாதானம்‌ 





ழ்‌ நவள 
யாய 


தேசத்தில்‌ வான்‌ 
மிகுந்திருபபதினால்‌ 
ஆயுதங்களுக்கு விக்க. 
இதனால்‌ போர்வீரர்கள்‌ தங்கள்‌ 
பட்டயங்களையும்‌ ஆயுதங்களையும்‌ 
விவசாய கருவிகளாக மாற்றுவார்கள்‌. 
தங்கள்‌ ஆயுதங்களை உழவு உழுவும்‌ 
கருவிகளாக மாற்றி, விவசாய 
வேலைகளை சமாதானத்தோடு 
செய்வார்கள்‌. 
பண்படுத்துவார்கள்‌. 
விதைப்பார்கள்‌. கர்த்தர்‌ 
மழையைப்போலவும்‌ லப்போலவும்‌ 
இறங்குவார்‌. பூமி செழிக்கும்‌. ; 
கிறிஸ்துவின்‌ ராஜ்யத்தில்‌ 
பரிசுத்தமும்‌ அன்பும்‌ நிரம்பியிருக்கும்‌ 
இவை ஒருபோதும்‌ அழுகிப்போவதில்லை. 
கிறிஸ்துவின்‌  ராஜ்யத்திலுள்ளவர்கள்‌. 
அவருக்கு தலைமுறை தலைமுறையாக 
பயந்திருப்பார்கள்‌. கிறிஸ்துவின்‌ 
ராஜ்யத்தில்‌ சூரியனும்‌ சந்திரனும்‌ உள்ள 
வரைக்கும்‌ மிகுந்த சமாதானம்‌ இருக்கும்‌ 


கிறிஸ்துவின்‌ ராஜ்யம்‌ இந்தப்‌ 
பூமியிலே ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. 
பூமியிலுள்ள மனுஷருடைய இருதயத்தில்‌ 
கிறிஸ்துவின்‌ ராஜ்யம்‌ 
ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவின்‌ 
ராஜ்யம்‌ நித்திய காலமாய்‌ 
நிலைத்திருக்கும்‌. சந்திரனும்‌ சூரியனும்‌ 
நட்சத்திரங்களும்‌ இருக்கும்‌ காலம்‌ 
வரையிலும்‌ கிறிஸ்துவின்‌ ராஜ்யம்‌ 
நிலைத்திருக்கும்‌. அதாவது 
கிறிஸ்துவின்‌ ராஜ்யம்‌ நித்திய காலமாய்‌ 
நிலைத்திருக்கும்‌. 


அரசாளுவார்‌ 


சமுத்திரந்தொடங்கி 
நகக்‌ கரம்ைர க்‌ நதிதொடங்கி 
பூமியின்‌ எல்லைகன்வரைக்கும்‌ அவர்‌ 
அரசாளுவார்‌. வனாந்தரத்தார்‌ 
அவருக்கு முன்பாகக்‌ குனிந்து 
வணங்குவார்கள்‌; அவருடைய 
சத்துருக்கன்‌ மண்ணை நக்குவார்கள்‌. 
தர்ஷீசின்‌: 
ராஜாக்களும்‌ 
கொண்டு 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை 


QOODNENS 
PUBLISHERS 


ஷேபாவிலும்‌ சேபாவிலுமுன்ன 
ராஜாக்கள்‌ வெகுமானங்களைக்‌. 
கொண்டு. வருவார்கள்‌. சகல 
ராஜாக்களும்‌ அவரைப்‌ பணிந்து 
கொள்வார்கள்‌; சகல ஜாதிகளும்‌ 
அவரைச்‌ சேவிப்பார்கள்‌. கூப்பிடுகிற 
எனியவனையும்‌, உதவியற்ற 
சிறுமையான வனையும்‌ அவர்‌ 
விடுவிப்பார்‌. பலவீனனுக்கும்‌ 
எனியவனுக்கும்‌ அவர்‌ இரங்கி, 
எனியவர்களின்‌. ஆத்துமாக்களை 
இரட்சிப்பார்‌. அவர்கள்‌. 
ஆத்துமாக்களை: வஞ்சகத்திற்கும்‌ 
கொடுமைக்கும்‌ 'தப்புவிப்பார்‌; 
அவர்களுடைய இரத்தம்‌ அவருடைய 
பார்வைக்கு அருமையாயிருக்கும்‌ 
(சங்‌ 728-14). 


கிறிஸ்துவின்‌ 
விஸ்தாரமாகும்‌. 


ராஜ்யம்‌ 
அது ஒரு சமுத்திரம்‌ 
தொடங்கி  மறுசமுத்திரம்‌ வரைக்கும்‌ 
இருக்கும்‌. நதி தொடங்கி பூரியின்‌ 
எல்லைகள்‌ வரைக்கும்‌ இருக்கும்‌. பரந்து 
விஸ்தாரமாயிருக்கும்‌. தம்முடைய 
ராஜ்யத்தை கிறிஸ்துவானவர்‌ 
அரசாளுவார்‌. சாலொமோனுடைய 
ராஜ்யமும்‌ விஸ்தாரமாயிருந்தது 
(1இராஜா 4:21). கர்த்தர்‌ ஆபிரகாமோடு 
உடன்படிக்கை பண்ணியதன்‌ பிரகாரமாய்‌, 
சாலெமோனுடைய ராஜ்யம்‌ 
விஸ்தாரமாயிருக்கும்‌ (ஆதி 15:18). 


தாவீது இந்த வாக்கியத்தில்‌ எந்த 
9 சமுத்திரத்தின்‌ பெயரையோ, அல்லது 
நதியின்‌ பெயரையோ 
குறிப்பிட்டுச்‌ சொல்லவில்லை. “சமுத்திரம்‌ 
தொடங்கி மறுசமுத்திரம்‌ வரைக்கும்‌' 
என்பது ஒரு உருவக வார்த்தை. இது 
பூமி முழுவதையும்‌ உருவகமாகக்‌ 
குறிக்கிறது. இந்த வாக்கியத்திற்கு 
முழுஉலகமும்‌ என்று பொருள்‌. 
இயேசுகிறிஸ்துவின்‌ ராஜ்யம்‌ உலகம்‌ 
முழுவதும்‌ பரவியிருக்கும்‌. 


“ராஜ்யத்தினுடைய இந்தச்‌ சுவிசேஷம்‌ 
பூலோகமெங்குழுள்ள சகல. வாதிகளுக்கும்‌ 
சாட்சியாகப்‌ பிரசங்கிக்கப்படும்‌ அப்போது 
முடிவு வரும்‌” (மத்‌ 2444) என்று 
இயேசுகிறிஸ்து தம்முடைய ராஜ்யத்தின்‌ 
விஸ்தாரத்தைப்பற்றிச்‌ சொல்லுகிறார்‌. 





ழ்‌ நள 
யாய 


இயேசுகிறிஸ்துவின்‌ ராஜ்யத்தில்‌ 
அந்நியர்களும்‌ இருப்பார்கள்‌. 
வனாந்தரத்தில்‌ வாசம்பண்ணுகிறவர்களும்‌ 
இருப்பார்கள்‌. இவர்கள்‌ 
உலகப்பிரகாரமான செய்திகளைக்‌ 
கேள்விப்பட்டிருக்கமாட்டார்கள்‌. லும்‌ 
கிறிஸ்துவின்‌ நற்செய்தியை “இவர்கள்‌ 
நிச்சயமாகவே கேட்பார்கள்‌. இவர்கள்‌ 
கர்த்தருக்கு... முன்பாக குனிந்து 
வணங்குவார்கள்‌. “வனாந்தரத்தார்‌ 
அவருக்கு முன்பாக 
வணங்குவார்கள்‌" (சங்‌ 7229), 
தாவீது சொல்லுகிறார்‌. 
கர்த்தரிடத்தில்‌ 
வைத்திருப்பார்கள்‌. 
செய்வார்கள்‌. 
ப்‌ 
ாள்வார்கள்‌. 


ந்து 

என்று 
அவர்கள்‌ 
விசுவாசம்‌ 
கர்த்தரை ஆராதனை 

இயேசுகிறிஸ்துவின்‌ 
தங்கள்மீது ஏற்றுக்‌. 


கிறிஸ்துவுக்கும்‌ அவருடைய 
ராஜ்யத்திற்கும்‌ விரோதமாய்‌ சத்துருக்கள்‌ 
எழும்புவார்கள்‌. கிறிஸ்துவோடு 
யுத்தம்பண்ணுவார்கள்‌ “அவருடைய 

(ருக்கள்‌ மண்ணை நக்குவார்கள்‌" 


த்‌ 
(சங்‌ 72.9) என்று தாவீது சொல்லுகிறார்‌ 


கர்த்தர்‌ வனாந்தரத்தில்‌ 
வாசம்பண்ணுகிறவர்களையும்‌ ஆளுகை 
செய்கிறார்‌. விவசாயம்பண்ணுகிற 
குடியானவர்களையும்‌, குடிசைகளில்‌ 
எளிய நிலமையில்‌ வசிக்கிறவர்களையும்‌ 
ஆளுகை செய்கிறார்‌. அதே சமயத்தில்‌ 
அரமனையில்‌ வசிக்கிற ராஜாக்களையும்‌, 
பிரபுக்களையும்‌ ஆளுகை செய்கிறார்‌. 
“தர்ஷீசின்‌ ராஜாக்களும்‌ தீவுகளின்‌ 
ராஜாக்களும்‌ காணிக்கைகளைக்‌ 
கொண்டு வருவார்கள்‌: ஷேபாவிலும்‌ 
சேபாவிலுமுள்ள ராஜாக்கள்‌ 
வெகுமானங்களைக்‌ கொண்டுவருவார்கள்‌. 
சகல ராஜாக்களும்‌ அவரைப்‌ 
பணிந்துகொள்வார்கள்‌; சகல ஜாதிகளும்‌ 
அவரைச்‌ சேவிப்பார்கள்‌” (சங்‌ 720,117. 


தர்ஷீசின்‌ ராஜாக்களும்‌ தீவுகளின்‌ 
ராஜாக்களும்‌ இஸ்ரவேல்‌ தேசத்திற்கு 

வெகுதூரத்திலிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
புறஜாதிகளுடைய தீவார்‌ (ஆதி 10:5) 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ODNENIS 


PUBLISHERS 


இவர்களெல்லோரும்‌ கர்த்தருக்குக்‌ 
காணிக்கையைக்‌ கொண்டு வருவார்கள்‌. 
கர்த்தரைத்‌ தங்கள்‌ ராஜாவாக 
அங்க்கிபபார்கள்‌ 


“தர்ஷீசின்‌ ராஜாக்களும்‌ தீவுகளின்‌ 
ராஜாக்களும்‌ காணிக்கைகளைக்‌ 
கொண்டு வருவார்கள்‌” என்று தாவீது 
சொன்னது, சாலொமோனுடைய 
ஆட்சிக்காலத்தில்‌ பிரத்தியட்சமாய்‌ 
நிறைவேறிற்று. “சாலொமோனின்‌ 
இருதயத்திலே தேவன்‌ அருளிய 
ஞானத்தைக்‌ கேட்பதற்கு பூமியின்‌ 
ராஜாக்கள்‌ எல்லாரும்‌. அவன்‌ 
முகதரிசனத்தைத்‌ தேடினார்கள்‌. 
வருஷாவருஷம்‌ அவரவர்‌ 
தங்கள்‌ காணிக்கையாகிய 
வெள்ளிப்‌ பாத்திரங்களையும்‌, 
பொற்‌ பாத்திரங்களையும்‌, 
வஸ்திரங்களையும்‌, ஆயுதங்களையும்‌, 
கந்தவர்க்கங்களையும்‌, குதிரைகளையும்‌, 
கோவே] கழுதைகளையும்‌ 
கொண்டுவருவார்கள்‌" (நாளா 9.2324). 


சொன்ன இந்தத்‌ 
இயேசுகிறிஸ்துவின்‌ 
ஜீவியத்திலும்‌ நிறைவேறிற்று. 
கிழக்கிலிருந்து வந்த சாஸ்திரிகள்‌ 
இயேசுகிறிஸ்துவுக்கு காணிக்கைகளைக்‌ 
கொண்டு வந்து, அவரை 
சாஷ்டாங்கமாய்‌ விழுந்து பணிந்து 
கொண்டார்கள்‌. அவர்கள்‌ அந்த 
வீட்டுக்குள்‌ பிரவேசித்து, பிள்ளையையும்‌ 
அதின்‌ தாயாகிய மாரியாளையும்‌ கண்டு, 
சாஷ்டாங்கமாய்‌ விழுந்து அதைப்‌ 
பணிந்துகொண்டு, தங்கள்‌ 
பொக்கிஷங்களைத்‌ திறந்து, பொன்னையும்‌ 
தூபவர்க்கத்தையும்‌ வெள்ளைப்‌ 
போளத்தையும்‌ அதற்குக்‌ காணிக்கையாக 
வைத்தார்கள்‌” (மத்‌ 240. “சகல 
ராஜாக்களும்‌ அரைப்‌ பணிந்து 
கொள்வார்கள்‌: சகல ஜாதிகளும்‌ 
அவரைச்‌ சேவிப்பார்கள்‌” (சங்‌ 72317. 


தாவீது 
தீர்க்கதரிசனம்‌ 


இயேசுகிறிஸ்துவின்‌ ராஜ்யத்தில்‌ 
எளியவர்களுக்கும்‌, பலவீனருக்கும்‌, 
| சிறுமையானவர்களுக்கும்‌ 





ழ்‌ நள 
யாய 


“உம்முடைய 
விசாரிப்பார்‌” 
சொல்லுகிறார்‌. 
சிறுமைப்படுகிறவர்களை அவர்‌ 


ஏழைகளை நியாயத்தோடு 
(சங்‌ 72:2) என்று தாவீது 
"ஜனத்தில்‌ 

நியாயம்‌ 


விசாரித்து, ஏழையின்‌ பிள்ளைகளை 
ட்சித்து, இடுக்கண்‌ செய்கிறவனை 
'நாறுக்குவார்‌” 


(சங்‌ 72:4). 


தான்‌ ஏற்கெனவே 
மறுபடியுமாகத்‌ திரும்பச்‌ 
சொல்லுகிறார்‌. “கூப்பிடுகிற 
எளியவனையும்‌, உதவியற்ற 
சிறுமையானவனையும்‌ அவர்‌ விடுவிப்பார்‌. 
பலவீனனுக்கும்‌ எளியவனுக்கும்‌ அவர்‌ 
இரங்கி, எளியவர்களின்‌ ஆத்துமாக்களை 
இரட்சிப்பார்‌" (சங்‌ 72:12,13). கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்து ஏழைகளை நியாயத்தோடு 
விசாரிக்கிறவர்‌. “ஆவியில்‌ 
எளிபையுள்ளவர்கள்‌ பாக்கியவான்கள்‌, 
பரலோக ராஜ்யம்‌ அவர்களுடையது” என்று 
இயேசுகிறிஸ்துவும்‌ மலைப்பிரசங்கத்தில்‌ 
உபதேசம்‌. செய்திருக்கிறார்‌ 
)ியேசுகிறிஸ்‌, ராஜாதி ராஜா. லும்‌ 
இவ்‌ க கன்‌ ட்டு 


தாவீது 
சொன்னதை 


அவர்‌ பிழைத்திருப்பார்‌ 


அவர்‌ 
ஷேபாவின்‌' 
கொடுக்கப்படும்‌; 
இடைவிடாமல்‌ 
எந்நாளும்‌ 
(சுங்‌ 72:15). 


மிழைத்திருப்பார்‌, 
பொன்‌ அவருக்குக்‌. 
அவர்திமித்தம்‌. 
ஜெபம்பண்ணப்படும்‌, 
ஸ்தோத்திரிக்கப்படுவார்‌ 


ராஜாவின்‌ 
மகிமைப்படுத்தப்படுவார்‌. அவருடைய 
தேசத்தார்‌ எல்லோரும்‌ அவரை 
நேசிப்பார்கள்‌. ராஜா பிழைத்திருப்பார்‌. 
அவர்‌ பிழைத்திருக்கவேண்டுமென்று 
தேசத்தார்‌ எல்லோரும்‌ அவரை 
வாழ்த்துவார்கள்‌. ராஜா வாழ்க, 
எந்நாளும்‌ வாழ்க” என்று சொல்லி 
வாழ்த்துவார்கள்‌. ஜனங்கள்‌ ராஜாவை 
வாழ்த்துவதற்கு ஒரு காரணமுண்டு. 
“நான்‌ ல்‌ இ ன்‌ நீங்களும்‌ 
'வனுள்ளவர்களாக ர்கள்‌” என்‌! 
லில்‌ குமாரன்‌ சொல்லியிருக்கி! று 


குமாரன்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மமம்‌ 


PUBLISHERS 


ராஜாவுக்கு 
வெகுமதிகளைக்‌ கொடுப்பார்கள்‌. 
ஜனங்களுடைய வெகுமதி தனக்குக்‌ 
கிடைக்கவில்லையென்றாலும்‌, ராஜாவால்‌ 
சம்பூரணமாய்‌ ஜீவிக்க முடியும்‌. 
ராஜாவுக்கு. யாருடைய உதவியும்‌, 
ஒத்தாசையும்‌ வெகுமதியும்‌ 
தேவையில்லை. ஆனாலும்‌ “ஷேபாவின்‌ 
பொன்‌ அவருக்குக்‌ கொடுக்கப்படும்‌” 
ராஜாவின்‌ குமாரன்‌ விசேஷித்தவர்‌. 
கையினால்‌ ர விசேஷித்‌ 
பகுமதி கொடுக்கப்‌ த்த 
ராஜாவினிபித்தம்‌ இடைவிடாமல்‌ 
ஜெபம்பண்ணப்படும்‌. ஜனங்கள்‌ 
சாலெமோனுக்காக ஜெபம்பண்ணினார்கள்‌. 
ஜனங்களுடைய ஜெபம்‌ சாலொமோனுக்கு 
ஆசீர்வாதமாயிருந்தது. அவருடைய 
ஆளுகை ஜனங்களுக்கு மிகுந்த 
நன்மையைக்‌ கொடுத்தது. தாவீது இங்கு 
தன்னுடைய குமாரன்‌ சாலொமோனைப்‌ 
பற்றிச்‌ சொல்லும்‌ போது, 
இயேசுகிறிஸ்துவைப்‌ பற்றியும்‌ 
தீர்க்கதரிசனமாக முன்னறிவித்துச்‌ 
சொல்லுகிறார்‌. 


தேசத்தார்‌ 


றது, 


கிறிஸ்துவுக்கு நம்முடைய ஜெபங்கள்‌ 
எதுவும்‌ தேவையில்லை. நம்முடைய 
உதலிகளோ ஒத்தாசைகளோ 
இபேசுகிறிஸ்துவுக்குத்‌ தேவையில்லை. 
நாம்‌ அவரை சனப்படுத்தாவிட்டாலும்‌ 
அவர்‌ கனமுள்ளவராகவே இருப்பார்‌ 
அவரை நாம்‌ மகிபைப்படுத்தாவிட்டாலும்‌, 
அவர்‌ மகிமையுள்ளவராகவே இருப்பார்‌ 
அவரே மகிமைக்குப்‌ பாத்திரர்‌ 


பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள்‌. 
மேசியாவின்‌ வருகைக்காக 
ஜெபம்பண்ணினார்கள்‌. அதற்காக 
அவர்கள்‌ இடைவிடாமல்‌ 
ஜெபம்பண்ணினார்கள்‌. 'மேசியாவைப்‌ 
பற்றிச்‌ சொல்லும்போது. ர 
வரவேண்டியவர்‌” என்று சொன்னார்கள்‌. 
இப்போது இயேசுகிறிஸ்து நம்‌ மத்தியிலே 
வந்திருக்கிறார்‌. அவருடைய சுவிசேஷம்‌ 
உலகம்‌ முழுவதும்‌ பாவிச்செல்லவேண்டும்‌ 
என்றும்‌ அவருடைய ராஜ்யம்‌ பூமியிலே 
எல்லா இடங்களிலும்‌ ஸ்தாபிக்கப்பட 
வேண்டும்‌ என்றும்‌ நாம்‌ 
ஜெபம்பண்ண வேண்டும்‌. இதுவே, 





ழ்‌ நவள 
யாய 


“அவர்‌ நிமித்தம்‌ இடைவிடாமல்‌ 
'ஜெபம்பண்ணப்படும்‌" என்னும்‌ 
வாக்கியத்தின்‌ பொருளாகும்‌. நம்முடைய 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்துவுக்கு நாம்‌ 
எப்போதும்‌ 

ஸ்தோத்திரங்களையும்‌ 

வேண்டும்‌. அவர்‌ 
வ்தோரதிரக்கப்படுவார்‌ 


நகரத்தார்‌ 
செழித்தோங்குவார்கள்‌. 


பப்பட்‌ மலைகளின்‌ உச்சிகளில்‌ 
ஒரு. தானியம்‌ 
கல்‌ அதின்‌ வினைவு 
லீபனோனைப்‌ போல அசையும்‌; 
பூமியின்‌. புல்லைப்‌ போல்‌ 
நகரத்தார்‌ செழித்தோங்குவார்கள்‌. 
(சங்‌ 72:16). 


சாலொமோனின்‌ ஆட்சிக்காலத்தில்‌ 
பூமி செழித்திருக்கும்‌. தானியமும்‌ 
ஆகாரமும்‌ தாராளமாய்க்‌ கிடைக்கும்‌. 
தேசத்தில்‌ ஐசுவரியம்‌ செழிப்பாயிருக்கும்‌ 
பூமியிலே மலைகளின்‌ உச்சிகளில்‌ ஒரு 
பிடி தானியம்‌ விதைக்கப்பட்டிருக்கும்‌; 
அதின்‌ விளைவு லீபனோனைப்‌ போல 
அசையும்‌ மலைகளின்‌ உச்சியிலே 
தானியம்‌ விளைந்திருபபது அடர்ந்த 
வனாந்தரம்போல இருக்கும்‌. 
லீபனோனின்‌ கேதுரு மரங்களைப்போல. 
தானியப்பயிர்கள்‌ அகலமாகவும்‌ 
பருமானாகவும்‌ இருக்கும்‌. அவை 
கேதுருவைப்போல பெலமுள்ளதாயும்‌ 
இருக்கும்‌. 


தாவீது தேசத்தின்‌ செழிப்பை 
பற்றிச்‌ சொல்லும்போது, மேசியாவின்‌ 
நாட்களில்‌ சுவிசேஷத்தின்‌ விதை 
எவ்வாறு செழித்து வளரும்‌ கனிதரும்‌ 
என்பது பற்றி தீர்க்கதரிசனமாய்‌ 
முன்னறிவிக்கிறார்‌. புறஜாதியாருடைய 
ற்‌ பூரிமிலே மலைகளின்‌ உச்சியைப்‌ 
டர இங்கு 
சுவிசேஷம்‌ 

விதைக்கப்படுகிறது 
விதை ஏராளமாய்க்‌ கனிதருகிறது. 


சுகிறிஸ்துவுத்காக மாக்கள்‌ 
இணய றலை செய்யப்ப கேளாக்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம்மா 


PUBLISHERS 


“அறுப்புக்காலம்‌ வருகிறதற்கு. 
இன்னும்‌ நாலுமாதம்‌ செல்லும்‌ என்று 
நீங்கள்‌ சொல்லுகிறதில்லையா? இதோ, 
வயல்நிலங்கள்‌ இப்பொழுதே அறுப்புக்கு 
விளைந்திருக்கிறதென்று உங்கள்‌ 
கண்களை ஏறெடுத்துப்‌ பாருங்கள்‌ என்று 
நான்‌ உங்களுக்குச்‌ சொல்லுகிறேன்‌" 
(யோவா 4:35). 

“தம்முடைய சீஷர்களை நோக்கி: 
அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ 
கொஞ்சம்‌: ஆதலால்‌, அறுப்புக்கு எஜமான்‌ 
தமது அறுப்புக்கு வேலையாட்களை 
அனுப்பும்படி அவரை வேண்டிக்ங்ஸ்ண்‌ 
கொள்ளுங்கள்‌ என்றார்‌” (மத்‌ 9:37,38). 


மிகுதியாய்‌ 
பூமியின்‌ 


நகரத்தில்‌ ஜனங்கள்‌ 
வந்து குடியேறுவார்கள்‌. 
புல்லைப்போல நகரத்தார்‌ 
செழித்தோங்குவார்கள்‌. அவர்கள்‌ 
எண்ணிக்கையில்‌ அதிகமாமிருபபார்கள்‌. 
பசுமையாய்ச்‌ செழித்திருப்பார்கள்‌. 


அவருடைய நாமம்‌ 
என்றென்றைக்கும்‌ இருக்கும்‌ 


அவருடைய 

என்றென்றைக்கும்‌. 

சூரியனுன்னமட்டும்‌ அவருடைய நாமம்‌ 
சந்தான. பரம்பரையாய்‌ 
நிலைக்கும்‌ மனுஷர்‌ அவருக்குள்‌. 
ஆசீர்வதிக்கப்படுவார்கள்‌, 

ஜாதிகளும்‌ 

பாக்கியமுடையவர்‌ 

வாழ்த்துவார்கள்‌ (சங்‌ 72:17). 


இந்த வசனத்தில்‌ 


இயேசுகிறிஸ்துவைப்பற்றித்‌ 
தீர்க்கதரிசனமாய்‌  முன்னறிவிக்கிறார்‌ 
என்று வேதபண்டிதர்கள்‌ 
சொல்லுகிறார்கள்‌. இயேசுகிறிஸ்துவின்‌ 


ராஜ்யம்‌ 
அவருடைய 

இயேசுகிறிஸ்துவின்‌ 

அவருடைய ராஜ்யத்திலே 


ஷம்‌ உண்டாயிருக்கும்‌. 


பிள்ளைகளுக்கு. 


நித்திய சந்‌! 





ழ்‌ நவள 
யாய 


கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து 
சதாகாலமும்‌ ஆளுகை செய்வார்‌. 
சாலொமோனின்‌ ஆட்சிக்காலம்‌ முடிந்து 
போயிற்று ஜனங்கள்‌ 
இயேசுகிறிஸ்துவுக்கு தலைமுறை 
தலைமுறையாய்ப்‌ பயந்திருக்கிறார்கள்‌. 
சூரியன்‌ உள்ள மட்டும்‌ 
இயேசுகிறிஸ்துவின்‌ சந்தான 
பரம்பரையாய்‌ நிலைக்கும்‌. 
இயேசுகிறிஸ்துவின்‌ மகிமை ஒருபோதும்‌ 

ந்துபோவதில்லை. அவருடைய நாமம்‌ 
என்றென்றைக்கும்‌ இருக்கும்‌. 

மனுஷர்‌ பாங்கும்‌ அக்‌ 
ஆசீர்வதிக்கப்படுவார்கள்‌. 
ஜாதிகளும்‌ இயேசுகிறிஸ்துவை 
பாக்கியமுடையவர்‌ என்று வாழ்த்துவார்கள்‌. 
அவர்‌  ஆசீர்வதிக்கப்பட்டவர்‌. 


அவர்‌ 
மூலமாய்‌ நாமும்‌ ஆசீர்வதிக்கப்படுகிறோம்‌. 


இஸ்ரவேலின்‌ தேவன்‌ 
௪ங்‌ 72 : 18-20 


சங்‌ 7218. இஸ்ரவேலின்‌ 
தேவனாயிருக்கிற. கர்த்தராகிய 
தேவனுக்கு ஸ்தோத்திரமுண்டாவதாக; 
அவரே அதிசயங்களைச்‌ செய்கிறவர்‌. 


சங்‌ 72:19. 
மகிமையொருந்திய 
என்றென்றைக்கும்‌. 
முண்டாவதாக; 
அவருடைய 
திறைந்திருப்பதாக. ஆமென்‌, ஆமென்‌. 


அவருடைய 


சுங்‌ 72:90. ஈசாவின்‌ புத்திரனாகிய 
தாவீதின்‌ விண்ணப்பங்கள்‌ முடிந்தது. 


கர்த்தராகிய தேவனுக்கு. 
ஸ்தோத்திரமுண்டாவதாக 


இஸ்ரவேலின்‌. 
கர்த்தராகிய 
ஸ்தோத்திரமுண்டாவதாக; 
அதிசயங்களைச்‌ 
அவருடைய 
நாமத்துக்கு 
ஸ்தோத்திர 


தேவனாயிருக்கிற 
தேவனுக்கு. 
அவரே 
செய்கிறவர்‌. 
மகிமையொருத்திய 
என்றென்றைக்கும்‌ 
முண்டாவதாக; 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ODNENIS 


PUBLISHERS 


பூமி முழுவதும்‌ அவருடைய 
மகிமையால்‌ 'திறைத்திருப்பதாக. 
ஆமென்‌, ஆமென்‌ (சங்‌ 72:18,19). 


தேவனுடைய 
தீர்க்கதரிசனங்களுக்காகவும்‌ 
வாக்குத்தத்தங்களுக்காகவும்‌ 
கர்த்தரை நன்றியோடு 
தேவனுடைய 
வார்த்தைக்காகவும்‌ நாம்‌ அவரைத்‌ 
துதிக்கவேண்டும்‌. அவருடைய ஒவ்வொரு 
வாக்குத்தங்களுக்காகவும்‌ நாம்‌ கர்த்தரை 
விசுவாசத்தோடு ஸ்தோத்திரம்பண்ண 
வேண்டும்‌. ஒரு வேளை வாக்குத்தத்தம்‌ 
இன்னும்‌ நமக்கு நிறைவேறாமல்‌ 
இருக்கலாம்‌. ஆனாலும்‌ அது நிறைவேறும்‌ 
என்று நாம்‌ கர்‌ ள்‌ விசுவாசி 
வரை நன்றியோடு துத்ககவேண்டும்‌. 


இந்த உலகத்தில்‌ தேவன்‌ அநேக 
நன்மைகளைச்‌ செய்திருக்கிறார்‌. 
மகத்துவமான காரியங்களை 
நிறைவேற்றியிருக்கிறார்‌ இவை 
யெல்லாவற்றிற்கும்‌ தேவனே துதிகளுக்குப்‌ 
பாத்திரர்‌ தாவீது 
அறிந்துகொண்டவராக, “இஸ்ரவேலின்‌ 
தேவனாயிருக்கிற கர்த்தராகிய தேவனுக்கு 
ஸ்தோத்திரமுண்டாவதாக; அவரே 
அதிசயங்களைச்‌ செய்கிறவர்‌. அவருடைய 
மகிமைபொருந்திய நாமத்துக்கு 
என்றென்றைக்கும்‌ ஸ்தோத்திர 
முண்டாவதாக" என்று சொல்லுகிறார்‌. 

நாம்‌ இயேசுகிறிஸ்துவின்‌ நாமத்தைத்‌ 
துதிக்க வேண்டும்‌. 
இயேசுகிறிஸ்துவில்‌ 
வேண்டும்‌ தேவன்‌ 
இருக்கிறவர்‌. 
சர்வவல்லபையுள்ளவர்‌. 
சர்வவியாபகமுள்ளவர்‌, 
சர்வஆளுகையுள்ளவர்‌. 


நம்முடைய தேவன்‌ இஸ்ரவேலின்‌: 
தேவனாயிருக்கிறார்‌. தம்மை ஆராதிக்கிற 
பிள்ளைகளோடு தேவன்‌ உடன்படிக்கை 
செய்திருக்கிறார்‌. கர்த்தரை 
ஆராதிக்கிறவர்களெல்லோரும்‌. 
இஸ்ரவேலராயிருக்கிறார்கள்‌. நம்முனை 

ன்‌ இஸ்ரவேலின்‌ ணை 


அவருடைய 
தாவீது 
குதிக்கிறார்‌ 
ஒவ்வொரு 


எப்போதும்‌ 
அவர்‌ 
அவர்‌ 
அவர்‌ 





ழ்‌ நள 
யாய 


அதிசயங்களைச்‌ 
சர்வசிருஷ்டிகளையும்‌ 
2 அதிசயமாய்ச்‌ சிருஷ்டித்து, 
அவற்றை அற்புதமாய்ப்‌ போஷித்துப்‌ 
பராமரித்து வருகிறார்‌. தேவனுடைய 
எல்லா. கிரியைகளிலும்‌, அவருடைய 
மீட்பின்‌ கிரியை மிகவும்‌ விசேஷித்தது. 
இதுவே மகத்துவமானது. மகத்துவனான 
கர்த்தர்‌ மகத்துவமான கிரியைகளை 
நடப்பிக்கிறார்‌. 


கர்த்தர்‌ 
செய்கிறவர்‌ 
கர்த்தர்தாமே 


தேவனுடைய 
வாக்குத்தத்தமும்‌ 
வேண்டுமென்று 
ஜெபம்பண்ணுகிறார்‌. 
அவருடைய 
நிறைந்திருப்பதாக. ஆமென்‌, ஆ 
என்று சொல்லுகிறார்‌. தாவீது இந்த 


தீர்க்கதரிசனமும்‌, 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை OODNENIS 


PUBLISHERS 


தாவீதின்‌ 
முடிந்தது 


ஈசாயின்‌ புத்திரனாகிய தாவீதின்‌ 
விண்ணப்பங்கள்‌ முடிந்தது 
(சங்‌ 7220). 


விண்ணப்பங்கள்‌ 


தாவீதின்‌ ஜீவன்‌ இந்த 
ஜெபத்தோடு நிறைவுபெறுகிறது. தாவீது 
எழுதின சங்கீதங்களில்‌ இதுவே கடைசி 
சங்கீதமாகும்‌. தாவீதின்‌ 
சங்கீதத்தொகுப்புக்களில்‌ இந்த சங்கீதம்‌ 
கடைசியாகக்‌ கோர்க்கப்படாவிட்டாலும்‌, 
இதுவே அவருடைய கடைசி சங்கீதம்‌, 
இந்த. சங்கீதத்தோடு தாவீதின்‌ 
சங்கீதமும்‌ முடிவு பெறுகிறது 
தேவனுடைய நாமம்‌ மகிமைப்படுவதாக 
என்றும்‌. தேவனுடைய ராஜ்யம்‌ 
ஸ்தாபிக்கப்படுவதாக என்றும்‌ சொல்லி 
தாவீது தன்னுடைய விண்ணப்பங்களை 
முடிக்கிறார்‌. இத்துடன்‌ “ஈசாயின்‌ 
புத்திரனாகிய தாவீதின்‌ விண்ணப்பங்கள்‌ 
முடிந்தது" 





ழ்‌ நள 
யாய 


எழுபத்து மூன்றாவது சங்கீதமும்‌. 
இதைத்‌ தொடர்ந்து வரும்‌ பத்து 
சங்கீதங்களும்‌ ஆசாபின்‌ 
சங்கீதங்களாகும்‌. இவர்‌ ராகத்தலைவர்‌. 
சங்கீதங்களை ராகத்தலைவரிடத்தில்‌ 
ஒப்புவிப்பது வழக்கம்‌. தாவீது ராஜா 
அநேக சங்கீதங்களை எழுதியிருக்கிறார்‌. 
தீர்க்கதரிசன ஆவியானவர்‌. 
தாவீதின்மீது தம்முடைய 
ரகசியங்களை அவர்‌ மூலமாய்‌ 
வெளிப்படுத்தியிருக்கிறார்‌. தாவீதின்‌ 
சங்கீதங்கள்‌ இனிமையானவை. இதனால்‌ 
தாவீது "இஸ்ரவேலின்‌ சங்கீதங்களை 
இன்பமாய்ப்‌ பாடின ஈசாயின்‌ குமாரனாகிய 
தாவீது என்னும்‌ புருஷன்‌” (சாமு 23:1) 
என்று அழைக்கப்படுகிறார்‌. 


தேவன்‌ தாவீதுக்கு தம்முடைய 
தீர்க்கதரிசன வார்த்தைகளை 
வெளிப்படுத்தினது போல, தம்முடைய 
பரிசுத்தவான்‌களில்‌ பலருக்கும்‌ 
தீர்க்கதரிசன ரகசியங்களை 
வெளிப்படுத்தியிருக்கிறார்‌. அவர்களில்‌ 
ஆசாபும்‌ ஒருவர்‌. ஆசாப்‌ தன்னுடைய 
காலத்திலிருந்த ஜனங்களைப்‌ பார்க்கிறார்‌ 
அவர்களில்‌ துன்மார்க்கரும்‌ 
இருக்கிறார்கள்‌. நீதிமான்களும்‌ 
இருக்கிறார்கள்‌. துன்மார்க்கர்‌ 
செழித்திருக்கிறார்கள்‌.  நீதிமான்களோ 
ஏழைகளாகயிருக்கிறார்கள்‌ இந்த 
வித்தியாசத்தைப்‌ பார்க்கும்போது 
ஆசாபின்‌ இருதயத்தில்‌ கலக்கமும்‌ 
பிரச்சனையும்‌ சோதனையும்‌ 
உண்டாயிற்று. 


அமர்ந்து, 


ஆசாப்‌ தன்னுடைய இருதயத்தின்‌ 
பிரச்சனையைப்பற்றிச்‌ சொல்லுகிறார்‌. 
ஆசாப்‌ இந்த சோதனைக்குள்‌ எப்படி 
சிக்கிக்கொண்டார்‌ என்னும்‌ விவரம்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது (சங்‌ 7311-14). 
இந்தச்‌ சோதனையிலிருந்து ஆசாப்‌ 
எவ்வாறு விடுதலை பெற்றார்‌ என்னும்‌ 
விவாமும்‌ இந்த சங்கீதத்தில்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது 
(சங்‌ 73:21-28). 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


வீரிவுரை மாமா 


PUBLISHERS 


ஆசாபின்‌ சோதனை 
சங்‌ 73 : 1-14 


(ஆசாபின்‌ சங்கீதம்‌.) 


சண்‌ 73:1 
'இருதயமுன்னவர்களாகிய 
'இஸ்ரவேலருக்கு தேவன்‌ நல்லவராகவே. 
இருக்கிறார்‌. 


சங்‌ 73:2. ஆனாலும்‌ என்‌ கால்கள்‌: 
தன்னாடுததுக்கும்‌, என்‌ அடிகள்‌ 
சறுக்குதலுக்கும்‌ சற்றே தப்பிற்று. 


சங்‌ 73:3, துன்மார்க்கரின்‌ வாழ்வை 
நான்‌ காண்கையில்‌, வீம்புக்காரராகிய 
அவர்கள்மேல்‌ பொறாமைகொண்டேன்‌. 


சுத்த 


சங்‌ 73:4. மரணபமியந்தம்‌ அவர்களுக்கு 
இடுக்கண்கனில்லை; அவர்களுடைய 
பெலன்‌ உறுதியாயிருக்கிறது. 


சங்‌ 795. நரர்‌ படும்‌ வருத்தத்தில்‌ 
அகப்பட்டார்கள்‌; மனுஷர்‌ அடையும்‌ 
உபாதியை அடையார்கள்‌. 


சங்‌ 798. ஆகையால்‌ பெருமை 
சுரப்பணியைப்போல்‌ அவர்களைச்‌. 
சுற்றிக்கொள்ளும்‌, கொடுமை 
ஆடையைப்போல்‌ அவர்களை: 
மூடிக்கொள்ளும்‌. 


சங்‌ 737. அவர்கள்‌ கண்கள்‌ 
கொழுப்பினால்‌ எடுப்பாய்ப்‌ பார்க்கிறது; 
அவர்கன்‌ இருதயம்‌ விரும்புவதிலும்‌ 
அதிகமாய்‌ நடந்தேறுகிறது. 


சங்‌ 73:8. அவர்கள்‌ சீர்கெட்டுப்போய்‌, 
அகந்தையாய்க்‌ கொடுமை 
பேசுகிறார்கள்‌; இறுமாப்பாய்ப்‌ 
பேசுகிறார்கள்‌. 


சங்‌ 73:9. தங்கள்‌ வாய்‌ வானமட்டும்‌ 
எட்டப்பேசுகிறார்கன்‌; அவர்கள்‌ நாவு 
பூமியெங்கும்‌ உலாவுகிறது. 


சுங்‌ 73:10. ஆகையால்‌ அவருடைய 
ஜனங்கள்‌ இந்த வழியாகவே 
திரும்புகிறார்கன்‌; தண்ணீர்கள்‌. 
அவர்களுக்குப்‌. யபரிபூரணமாய்ச்‌. 
சுரந்துவரும்‌.. 





ழ்‌ நவள 
யாய 


சங்‌ 79:11. தேவனுக்கு அது எப்படித்‌ 
தெரியும்‌? உன்னதமானவருக்கு. 
அதைப்பற்றி அறிவு உண்டோ? என்று 
சொல்லுகிறார்கள்‌. 


கங்‌ 78:12. இதோ, இவர்கள்‌ 
துன்மார்க்கர்‌ இவர்கள்‌ என்றும்‌. 
சுகஜீவிகளாயிருந்து, ஆஸ்தியைப்‌ 
பெருகப்பண்ணுகிறார்கள்‌.. 


சங்‌ 73:18, நான்‌ விருதாவாகவே என்‌ 
இருதயத்தைச்‌ சுத்தம்பண்ணி, 
குற்றமில்லாமையிலே என்‌ கைகளைக்‌: 


கழுவினேன்‌. 


சுங்‌ 7904. நான்தோறும்‌ நான்‌ 
வாதிக்கப்பட்டும்‌, காலைதோறும்‌. 


தண்டிக்கப்பட்டும்‌ இருக்கிறேன்‌. 


தேவன்‌ 
இருக்கிறார்‌ 


சுத்த இருதயமுன்னவர்களாகிய 
இஸ்ரவேலருக்கு தேவன்‌ நல்லவராகவே 
இருக்கிறார்‌ (சங்‌ 73:1), 


ஆசாப்‌ தன்னுடைய சங்கீதத்தை 
ஆரம்பிக்கும்போதே.  “இஸ்ரவேலருக்குத்‌. 
தேவன்‌  நல்லவராகவே இருக்கிறார்‌” 
என்று சொல்லி ஆரம்பிக்கிறார்‌. இந்த 
உலகத்தில்‌ தேவனுடைய பராமரிப்பு 
அதிகமாய்க்‌  கொடுக்கப்பட்டிருக்கிறது. 
நீதிமான்களைவிட துன்மார்க்கர்‌ 
தேவனுடைய சீர்வாதங்களை 
அதிகமாய்ப்‌ பெற்றிருக்கிறார்கள்‌. இந்தப்‌ 
பூமியிலே துன்மார்க்கர்‌ 
செழித்திருக்கிறார்கள்‌. கர்த்தருடைய 
பரிசுத்தவான்‌௧ளோ ஏழைகளாகவும்‌. 
எளியவர்களாகவும்‌, தரித்திரராகவும்‌ 
தாழ்ந்திருக்கிறார்கள்‌. இந்த உலகத்தில்‌ 
இப்படிப்பட்ட வித்தியாசம்‌ இருந்தாலும்‌. 

லருக்கு தேவன்‌ நல்லவராகவே 
க்கிறார்‌" 


நல்ல்வராகவே 


துன்மார்க்கர்‌ ஐகூவரியவான்‌௧ளாக 
செறித்திருபதைப்‌ பார்க்கும்போது 
ஆசாபின்‌ இருதயம்‌ கலங்குகிறது. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை OCDNENIS 


PUBLISHERS 


அவர்களைப்‌ பார்த்து 
பொறாமைப்படுகிறார்‌. 
இருதயத்தின்‌. 
போராட்டத்தையும்‌ 
கர்த்தரிடத்தில்‌ சொல்லுகிறார்‌. 


ஏற்பாட்டுக்காலத்தில்‌ 
யோபுவுக்கும்‌ இப்படிப்பட்ட பிரச்சனை 
உண்டாயிற்று. துன்மார்க்கர்‌ 
செழித்திருப்பதற்கான காரணத்தை 
யோபுவால்‌ புரிந்துகொள்ள முடியவில்லை. 
இந்த சூழ்நிலையில்‌ யோபு தேவனுடைய 
சர்வஞானத்தை நம்புகிறார்‌ 
“சர்வவல்லவருக்கு காலங்கள்‌ 
மறைக்கப்படாதிருக்கிறது" (யோபு 241) 
என்று சொல்லுகிறார்‌. 
எரேமியா தேவனுடைய 
நோக்கிப்‌ பார்க்கிறார்‌. “கர்த்தாவே 
உம்மோடே நான்‌ வழக்காடப்போனால்‌, 
தேவரீர்‌ நீதியுள்ளவராமே' (எரே 124) 
என்று எரேமியா தேவனுடைய 
நீதியைப்பற்றிச்‌ சொல்லுகிறார்‌. ஆபகூக்‌ 
தேவனுடைய பரிசுத்தத்தைத்‌ 
தியானிக்கிறார்‌. 'தீமையைப்‌ 
பார்க்கமாட்டாத சுத்தக்கண்ணனே, 
அநியாயத்தை நோக்கிக்‌ 
கொண்டிருக்கமாட்டிரே” (ஆப 113) என்று 
பந்த க்‌ தேவனுடை ய 
சுத்தத்தைப்பற்றிச்‌ சொல்லுகிறார்‌. 


தேவனுடைய 
தியானிக்கிறார்‌. தேவனுடைய 
பராமரிப்பைக்‌ குறித்து சாப்‌ 
பலவிதமாய்ச்‌ சிந்திக்கிறார்‌. ஆசாயுக்குள்‌ 
குழப்பமுண்டாயிற்று துன்மார்க்கர்‌ 
செழித்திருப்பது ஏன்‌ என்று ஆசாபுக்குப்‌ 
புரியவில்லை. இந்தக்‌ குழப்பத்தின்‌ 
மத்தியிலும்‌ ஆசாப்‌ தேவனுடைய 
நன்மையைத்‌ தியானித்து, தன்னுடைய 
சிந்தையில்‌ தெளிவுபெறுகிறார்‌. “சுத்த 
இருதயமுள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு 
தேவன்‌ நல்லவராகவே இருக்கிறார்‌” 
என்று. ஆசாப்‌ தன்‌ மனதிற்குள்‌ 
தீர்மானிக்கிறார்‌. 


ஆசாப்‌ 
தன்னுடைய 
கலக்கத்தையும்‌, 

சாப்‌ 


பழைய 


நீதியை 


நன்பையைத்‌ 


ஆசாப்‌ 





ழ்‌ பயா] 
யாய 


தேவனுடைய இஸ்ரவேலர்‌ 
சுத்த இருதயமுள்ளவர்களாயிருப்பார்கள்‌. 
வன்‌ எல்லோருக்கும்‌ நல்லவராகவே 
இருக்கிறார்‌. அதிலும்‌ விசேஷமாய்‌ 
தம்முடைய ஜனங்களுக்கும்‌, தம்முடைய 
சபையாருக்கும்‌ அவர்‌ 

பிரகாரமாக நல்லவராக 

பழைய காலத்து 
தேசத்தாருக்கு தேவன்‌ 
செய்ததுபோல, இக்காலத்தில்‌ தம்முடைய 


சபையாருக்கு தேவன்‌ நன்மை 
செய்கிறார்‌. 


ஆனாலும்‌ என்‌ கால்கன்‌ 


என்‌ 
எண்‌: 


சற்றே 


கால்கள்‌. 
அடிகள்‌ 
தப்பிற்று 


ஆனாலும்‌ 
தன்னாடுதலுக்கும்‌, 
சுறுக்குதலுக்கும்‌ 
(சங்‌ 732). 


ஆசாப்‌ 
நம்பியிருக்கிறார்‌ 
இருதயமுள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு 
தேவன்‌ நல்லவராகவே இருக்கிறார்‌. இது 
ஆசாபின்‌ அசைக்க முடியாத நம்பிக்கை. 
இந்த நம்பிக்கை இப்போது அசைகிறது. 
ஆசாபின்‌ விசுவாசம்‌ சோதிக்கப்படுகிறது. 
இஸ்ரவேலருக்கும்‌. புறஜாதி 
ஜனங்களுக்கும்‌ வித்தியாசமில்லாமல்‌. 
போயிற்று. புறஜாதி 
ஜனங்கள்‌ சந்தோஷபாயிருக்கிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ 

வருத்தமாயிருக்கிறார்கள்‌ 

ஜனத்தார்‌ ஐகூரியவான்௧ளாக 
செழித்திருக்கிறார்கள்‌. 

ம்திய டப 

தாழ்ந்திருக்கிறார்கள்‌. 


சுத்த 
இஸ்ரவேலருக்கு 


அர்க்‌ 


இருதயமுள்ளவர்களாகிய 

தேவன்‌ நல்லவராக 
இருப்பாரென்றால்‌ இஸ்ரவேலர்‌ ஏன்‌ 
வருத்தத்தோடும்‌, தரித்திரத்தோடும்‌ 
இருக்கவேண்டும்‌. புறஜாதி ஜனங்கள்‌ ஏன்‌ 
சந்தோஷமாகவும்‌ ஜசுவரிவான்களாகவும்‌ 
இந்த க்‌ 


அவர்‌ இதுவ லும்‌ கர்த்தரைப்பறறயம்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை OCDNENIS 


PUBLISHERS 


சுத்த இருதயமுள்ளவர்களாகிய 
இஸ்ரவேலருக்கு தேவன்‌ செய்கிற 
நன்மைகளைப்பற்றியும்‌ கொண்டிருந்த 
நம்பிக்கை பெலவீனப்படுகிறது. 


இந்தச்‌ சோதனையில்‌ 

சிக்கிக்கொண்டாலும்‌, 
எப்படியோ தப்பித்துக்கொள்கிறார்‌. இந்தச்‌ 
சோதனையில்‌ மூழ்கிவிடாமல்‌ 
வெளியேறிவிடுகிறார்‌. “ன்‌ கால்கள்‌ 
தள்ளாடுதலுக்கும்‌, என்‌ அடிகள்‌ 
வதம்‌ சற்றே தப்பிற்று” என்று 


ஆசாப்‌ தேவனுடைய நன்மையை 
உறுதியாய்‌ விசுவாசிக்கிறார்‌. சுத்த 
இருதயமுள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு 
தேவன்‌  நல்லவராகவே இருக்கிறார்‌. 
இதுதான்‌ ஆசாபின்‌ விசுவாசம்‌. ஆசாப்‌ 
தன்னுடைய விசுவாசத்தில்‌ 
உறுதியாயிருக்கிறார்‌. ஆனாலும்‌ 
அவருடைய கால்கள்‌ தள்ளா 
ஆரம்பித்துவிடுகிறது. அவருடைய 
அடிகள்‌ சறுக்குதலுக்கு ஏதுவாயிற்று. 


நம்முடைய வாழ்க்கையில்‌ 
பலவிதமான சோதனைகள்‌ வரலாம்‌. சில 
சமயங்களில்‌ சோதனைகளின்‌ வேகமும்‌. 
பெலமும்‌ அதிகமாயிருக்கும்‌. நம்முடை ய 
விசுவாசம்‌ எப்படித்தான்‌ நங்கூரம்‌ 
போடப்பட்டிருந்தாலும்‌, அந்தச்‌ 
சோதனையானது நம்முடைய 
விசுவாசமாகிய நங்கூரத்தை அசைத்துப்‌ 
பார்க்கும்‌. நாம்‌ கர்த்தருக்குள்‌ எவ்வளவு 
உறுதியான விசுவாசிகளாகயிருந்தாலும்‌, 
நம்முடைய விசுவாசமும்‌ 
சோதிக்கப்படுவதற்கும்‌. அசைக்கப்‌ 
படுவதற்கும்‌ வாய்ப்புள்ளது. நம்முடைய 
ஆவிக்குரிய ஜீவியத்தில்‌, நாம்‌ 
பலசமயங்களில்‌ ஆசாபைப்போல தப்பி 
வந்திருப்போம்‌. நம்முடைய வாழ்க்கையில்‌ 
பல திருப்புமுனைகள்‌ வந்திருக்கும்‌. 
ஆபத்தான வளைவுகளில்‌ நம்முடைய 
ஒட்டத்தை ஓடியிருப்போம்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய கிருபையினால்‌ நம்மை 
இதுவரையிலும்‌ பாதுகாத்து வழிநடத்தி 
வந்திருக்கிறார்‌ 





ழ்‌ நவள 
ஈயா 
துன்மார்க்கரின்‌ வாழ்வு 


துன்மார்க்கரின்‌ வாழ்வை நான்‌ 
காண்கையில்‌, வீம்புக்காரராகிய 
அவர்கன்மேல்‌ பொறாமைகொண்டேன்‌.. 
மரணபரியத்தம்‌ அவ! 
இடுக்கண்களில்லை; அவர்களுடைய 
பெலன்‌ உறுதியாயிருக்கிறது. தரர்‌ 
படும்‌ வருத்தத்தில்‌ அகப்பட்டார்கன்‌; 
மனுஷர்‌ அடையும்‌ உயாதியை 
அடையார்கன்‌. ஆகையால்‌ பெருமை 
சுரப்பணியைப்போல்‌ அவர்களைச்‌. 
சுற்றிக்‌ கொள்ளும்‌, கொடுமை 
ஆடையைப்போல்‌ அவர்களை: 
மூடிக்கொள்ளும்‌. அவர்கள்‌ கண்கன்‌ 
கொழுப்பினால்‌ எடுப்பாய்ப்‌ பார்க்கிறது; 
அவர்கள்‌ இருதயம்‌ விரும்புவதிலம்‌ 
அதிகமாய்‌ நடந்தேறுகிறது. அவர்கள்‌ 
சீர்கெட்டுப்போய்‌,  அகந்தையாய்க்‌: 
கொடுமை பேசுகிறார்கள்‌; 
'இறுமாப்பாய்ப்‌ பேசுகிறார்கள்‌. தங்கள்‌ 
வாய்‌ வானமட்டும்‌ 
பேசுகிறார்கள்‌; 
பூமியெங்கும்‌ 
(சங்‌ 79:9-9). 


ஆசாப்‌ துன்மார்க்கரின்‌ வாழ்வை 
பொறாமையோடு பார்க்கிறார்‌ 
அவர்களைப்‌ பார்க்கும்போது ஆசாபின்‌ 
இருதயத்தில்‌ வருத்தமுண்டாகிறது. 
துன்மார்க்கருக்கு வருத்தமேயில்லை. 
கவலையே இல்லை. அவர்களுக்கு 
எந்தவிதமான பிரச்சனையும்‌ இல்லை. 
கர்த்தருடைய பரிசுத்தவான்கள்‌ 
படும்‌ வருத்தத்தில்‌ துன்மார்க்கர்‌ 
அகப்படுவதில்லை. பொதுவாக மனுஷர்‌ 
இடையும்‌ உபாதியை துன்மார்க்கர்‌ 
அடைவதில்லை (சங்‌ 735) 


இந்த உலகத்தில்‌ ஞானிகளுக்கும்‌, 
நல்லோருக்கும்‌. வருத்தமுண்டாகிறது. 
துன்பமும்‌ உபத்திரவமும்‌ உண்டாகிறது. 
ஆனால்‌ துன்மார்க்கருக்கோ இவை 
எதுவுமே வருவதில்லை. இந்தப்‌ 
பிரச்சனைகளிலிருந்து அவர்கள்‌ 
எப்படியோ தப்பித்துக்‌ கொள்கிறார்கள்‌. 
பிரச்சனைகள்‌ வரும்போது, அவை 
முதலாவதாக கர்த்தருடைய 
பரிசுத்தவான்‌௧ளுக்குத்தான்‌ வருகிறது. 


கர்த்தர்‌ தம்முடைய பிள்ளைகளுக்கு 
நன்மை செய்கிறவர்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மமம்‌ 


PUBLISHERS 


ஆனால்‌ எல்லா நன்மைகளும்‌ 
துன்மார்க்கருக்கத்தான்‌ போய்ச்சேருகிறது. 
உலகப்பிரகாரமான  ஆசீர்வாதங்களில்‌. 
ன்மார்க்கருக்குத்தான்‌ ப்‌ 
ககன்‌ ல 
வருத்தம்‌ 
உபாதியை 
அவர்கள்‌ 
அவர்கள்‌ 
கொழுப்பினால்‌ எடுப்பாய்ப்‌ 
(சங்‌ 73:7). 
ஆசீர்வாதங்கள்‌ 
கைகளிலிருக்கிறது. 
மெய்யான ஆசீர்வாதம்‌ 
இருதயங்களில்‌ இல்லை. 
ஆவிக்குரிய 


துன்மார்க்கருக்கு 
வராததினாலும்‌. அவர்கள்‌ 
அடையாததினாலும்‌, 
இறுமாப்பாயிருக்கிறார்கள்‌. 
கண்கள்‌ 
பார்க்கிறது 
உலகப்பிரகாரமான 
துன்மார்க்கருடைய 
ஆனால்‌ 
அவர்களுடைய 
துன்மார்க்கர்‌ 
ஆசீர்வாதங்களுக்கு அந்நியராகவே 
இருக்கிறார்கள்‌ அவர்களுக்கு 
உலகப்பிரகாரமான ஆசீர்வாதத்தைப்பற்றி 
மாத்திரமே தெரிந்திருக்கிறது. உலக 
சந்தோஷமும்‌, உலகமேன்மையும்‌, 
உகசநுகவரியரும்‌ தங்களுக்குக்‌ 
டத்தவுடன்‌ ர்களுடைய கண்கள்‌ 
கழுவினால்‌ எடும்‌ பார்க்காது 


துன்மார்க்கர்‌ தெய்வபயபில்லாதவர்கள்‌ 
தேவனை நம்பாதவர்கள்‌. ஆனாலும்‌ 
இவர்கள்‌ என்றும்‌ 
சுகஜீவிகளாயிருக்கிறார்கள்‌. தங்கள்‌ 
ஆஸ்தியை  பெருகப்பண்ணுகிறார்கள்‌ 
(சங்‌ 7342). “சுசஜீிகளாயிருக்கிறார்கள்‌” 
என்னும்‌ வார்த்தைக்கு, சரீர 
ஆரோக்கியத்தோடு, நீர்த்த நாளாய்‌ 
ஜீலனோரருக்கிறார்கள்‌” என்றும்‌ சிவ்‌ 
:௬ள்‌ சொல்லுகிறார்கள்‌. 


துன்மார்க்கர்‌... சமாதானத்தோடு 


பெலன்‌ உறுதியாயிருக்கிறது (சங்‌ 73:4). 


அவர்களுக்கு கொடூர மரணமும்‌ 
வருவதில்லை. இயற்கையான மரணமே 
வருகிறது. சாகும்‌ வரையிலும்‌ அவர்கள்‌ 
சந்தோஷமாயிருப்பது 

வ 





ழ்‌ நள 
யாய 


ஆனால்‌ 
மெய்யான 
அவர்கள்‌ , 
அவர்களுடைய மனச்சாட்சி அவர்களைக்‌ 
குற்றப்படுத்தும்‌. அவர்களுடைய 
இருதயத்திற்கள்‌ வேதனை உண்டாகும்‌. 
மனச்சாட்சி 'சமாதானமாயிராமல்‌ 


போராட்டத்தில்‌ இருக்கும்‌ இதுவே 
துன்மார்க்கரின்‌ முடிவு 


அவர்களுடைய இருதயத்தில்‌ 


சந்தோஷம்‌ இருக்காது. 
மரிக்கும்வேளையில்‌, 


நாம்‌ மனுஷருடைய முடிவை. 
அவர்கள்‌ இம்மையில்‌ மரிப்பதை வைத்து 
தீர்மானிக்கக்கூடாது. ஒரு மனுஷனுக்கு 
இம்மையில்‌ உண்டாகும்‌ மரணம்‌ 
சாதாரணமாகமிருக்கலாம்‌ அவன்‌ 
மரித்தபின்பு, மறுமையில்‌ அவனுடைய 
ஜீவன்‌ எப்படிமிருக்கும்‌ என்பதுதான்‌. 
மிகவும்‌ முக்கியமானது. அதுவே 
நித்தியமானது. ஒரு சிலர்‌ இந்த 
உலகத்தில்‌ செம்மறியாடுகளைப்போல. 
மரிப்பார்கள்‌. மரித்த பின்போ, 
வெள்ளாடுகளுக்கு நியமிக்கப்பட்டிருக்கும்‌ 
நித்திய அழிவிலும்‌, நித்திய மரணத்திலும்‌ 
பங்குபெறுவார்கள்‌. துன்மார்க்கர்‌ இந்தப்‌ 
பூமியில்‌ சுகமாய்‌ ஜீவிப்பார்கள்‌. மரித்த 
பின்போ நித்திய காலமாய்‌ 
மரணவேதனைகளை அனுபவிப்பார்கள்‌ 


துன்மார்க்கர்‌ இந்தப்‌ பூரியிலிருந்த 
வரையிலும்‌ தங்களுடைய ஐகுஷரியங்களை, 
மாம்ச இச்சைகளை நிறைவேற்றுவதற்கும்‌, 
பாவமான காரியங்களை செய்வதற்கும்‌ 


ண்மை, 
தங்களுடைய 

கடினப்படுத்துகிறார்கள்‌. பெருமைப்‌ 
படுகிறார்கள்‌. “ஆகையால்‌ பெருமை 
சரப்பணியைப்‌ போல்‌ அவர்களைச்‌ சுற்றிக்‌ 
கொள்ளும்‌ கொடுமை ஆடையைப்போல்‌ 


அவர்களை மூடிக்கொள்ளும்‌” 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை 


நாம்‌ நல்ல 
தரித்துக்கொள்வது தவறல்ல. 
பாவம்‌ எதுவுமில்லை. 
நம்முடைய வஸ்திரங்களைப்‌ 
டை பரணங்களைப்‌ 
பெருமைப்படக்கூடாது அழிவுக்கு 
முன்னானது பெரு நம்முடைய 
இருதயத்தில்‌ 'பெருவயிருக்கும்போது 
நம்முடைய பேச்சிலும்‌ பெருமையிருக்கும்‌. 
“அவர்கள்‌ சீர்கெட்டுப்போய்‌, 
அகந்தையாய்க்‌ கொடுமைபேசுகிறார்கள்‌; 
இறுமாப்பாய்ப்‌ பேசுகிறார்கள்‌” (சங்‌ 738), 
பெருமையான இருதயமுள்ளவர்கள்‌ 
அகந்தையான வீண்வார்த்தைகளைப்‌ 
பேசுகிறார்கள்‌ (2பேது 2:18). 


இதில்‌ 

ஆனால்‌ 
பார்த்தோ, 
பார்த்தோ 


துன்மார்க்கர்‌ 
அகந்தையான 

எளியவர்களை 

அவர்கள்‌ 1 
தத்‌ 
அவர்களுக்கு ஆடை 
இருக்கிறது. 

சீர்கெட்டவர்களாகவும்‌, இறுமாப்பாய்ப்‌ 
பேசுகிறவர்களாகவும்‌ இருக்கிறார்கள்‌. 
தங்களைத்‌ தாங்களே நீதிமான்களாக 
நியாயந்தீர்த்துக்கொள்கிறார்கள்‌. “தங்கள்‌ 
வாய்‌ வானமட்டும்‌ எட்டப்பேசுகிறார்கள்‌; 
அவர்கள்‌ நாவு பூமியெங்கும்‌ உலாவுகிறது" 
(சங்‌ 739). அவர்கள்‌ வானமட்டும்‌ 
எட்டப்பேசும்போது, மனைக்‌, 
கனப்படுத்தாமல்‌, தூஷித்துப்பேசுகிறார்கள்‌. 


தங்களுடைய 
சிந்தனைகளினால்‌ 
ஒடுக்குகிறார்கள்‌. 
ஆபரணங்களை 
பெருமையே 
ஆபரணங்களாக 
அவர்கள்‌ 


துன்மார்க்கருடைய கரங்கள்‌ 
வானத்தை எட்டாது. அவர்களுடைய வாய்‌ 
வானமட்டும்‌ எட்டலாம்‌. அவர்களுடைய 
நாவு பூமியெங்கும்‌  உலாவலம்‌. 
ஆனாலும்‌ அவர்களால்‌ தேவனுக்கு 
அருகாமையில்‌ வரமுடியாது 
சுத்தஇருதயமுள்ளவர்கள்‌. மாத்திரமே 
தேவனுக்கு அருகாமையில்‌ வருவார்கள்‌. 
மனதில்‌ தாழ்பையுள்ளவர்கள்‌ மாத்திரமே 
கர்த்தருடைய சமுகத்தில்‌ வந்து அவரைத்‌ 
துதிப்பார்கள்‌. 





ழ்‌ நள 
யாய 


தேவனுக்கு அது எப்படி 


தெரியும்‌ 


ஆகையால்‌ அவருடைய ஜனங்கள்‌ 
இந்த வழியாகவே திரும்புகிறார்கன்‌; 
தண்ணீர்கள்‌: அவர்களுக்குப்‌ 
பரிபூரணமாய்ச்‌ சுரந்துவரும்‌. 
தேவனுக்கு அது எப்படித்‌ தெரியும்‌? 


என்று 

சொல்லுகிறார்கள்‌. இதே, இவர்கள்‌: 
துன்மார்க்கர்‌; இவர்கள்‌ என்றும்‌. 
சுகஜீவிகளாயிருத்து,, ஆஸ்தியைப்‌: 
பெருகப்பண்ணுகிறார்கள்‌.. 
விருதாவாகவே என்‌ இருதயத்தைச்‌ 
சத்தம்பண்ணி,  குற்றமில்லாமையிலே 
எண்‌: கைகளைக்‌ னேன்‌. 
நான்தோறும்‌ நான்‌ வாதிக்கப்பட்டும்‌, 
காலைதோலும்‌ தண்டிக்கப்பட்டும்‌. 
இருக்கிறேன்‌ (சுங்‌ 73:10-14). 

தங்களுடைய துன்பார்க்கமும்‌. 
பாவுக்கிரியைகளும்‌  இரகசியமானவை 
என்றும்‌ அது யாருக்கும்‌ தெரியாது 
என்றும்‌ துன்மார்க்கர்‌ நினைக்கிறார்கள்‌. 
தேவனுக்கு அது எப்படித்‌ தெரியும்‌? 
உன்னதமானவருக்கு அதைப்பற்றி அறிவு 
உண்டோ? என்று சொல்லுகிறார்கள்‌” 
(சங்‌ 7311) தேவன்‌ 
சர்வஞானமுள்ளவர்‌. அவருக்கு 
மறைவான இரகசியம்‌ ஒன்றுமில்லை. 
தேவனுடைய சர்வவல்லமையையும்‌, 
சர்வஞானத்தையும்‌ துன்மார்க்கர்‌ 
அறியமாட்டார்கள்‌. 

ஆசாப்‌ துன்மார்க்கரின்‌ 
தீயசுபாவத்தைப்பற்றிச்‌ சொல்லும்போது, 
“இதோ, இவர்கள்‌ துன்மார்க்கர்‌: இவர்கள்‌ 
என்றும்‌ சுசஜீலிகளாயிருந்து, ஆஸ்தியைப்‌ 
பெருகப்பண்ணுகிறார்கள்‌” (சங்‌ 7312) 
என்று சொல்லுகிறார்‌. ஆசாப்‌ தன்னுடைய 
காலத்திலுள்ள 'துன்மார்க்கரையும்‌ 
நோக்கிப்‌ பார்க்கிறார்‌. நீதிமான்களையும்‌ 

க லில்‌ i 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மமம்‌ 


PUBLISHERS 


அவர்கள்‌ பக்தியில்லாதவர்கள்‌. ஆனாலும்‌ 
உலகப்பிரகாரமான சுஷரியம்‌ 
அவர்களிடத்தில்‌ தாராளமாயிருக்கிறது. 

துன்மார்க்கர்‌ ஐசுவரிய 
வான்களாயிருக்கும்‌ போது, கர்த்தரை 
நம்புகிற பரிசுத்தவான்கள்‌. 
தரித்திரராயிருக்கிறார்கள்‌. ஆசாபும்‌ மற்ற 
பரிசுத்தவான்களைப்‌ போலவே 
தரித்திரராயிருக்கிறார்‌. தேவனுடைய 
ஜனங்கள்‌ தாழ்ந்திருப்தை ஆசாப்‌ 
பார்க்கிறார்‌. “ ல்‌ அவருடைய 
ஜனங்கள்‌ வழியாகவே 
திரும்புகிறார்கள்‌;: தண்ணீர்கள்‌ 
அவர்களுக்கும்‌ பரிபூரணமாய்ச்‌ 
சுரந்துவ। 7340) என்று 
சொல்லு, ர 

துன்மார்க்கரிடத்தில்தான்‌. 
ஐசுவரியமும்‌, அதிகாரமும்‌ 
ஆகையினால்‌ கர்த்தருடைய 
அவர்களிடத்தில்தான்‌ 
வருகிறார்கள்‌ 
துன்மார்க்கருக்கு 
சுரந்துவருகிறது. கர்த்தருடைய பரிசுத்த 
வான்கள்‌ தங்களுடைய தாகத்தைத்‌ 
தீர்ப்பதற்கு தன்மார்க்கரிடத்தில்‌ 
வரவேண்டியதாயிருக்கிறது. துன்மார்க்கர்‌ 
பல. சமயங்களில்‌ கர்த்தருடைய 
பிள்ளைகளுக்கு, கசப்பின்‌ பாத்திரத்தில்‌ 
பருக கொடுக்கிறார்கள்‌. 
பரிசுத்தவான்௧ளும்‌ வேறுவழியில்லாமல்‌ 
அதை பருகுகிறார்கள்‌. 


(சங்‌ 


எல்லா 
இருக்கிறது 
ஜனங்கள்‌ 
தப 
தண்ணீர்கள்‌ 
பரிபூரணமாய்‌ 


துன்மார்க்கர்‌ பரிசுத்தவான்‌௧ளைத்‌ 
துன்பப்படுத்தும்போது, அது தேவனுக்குத்‌ 
தெரியாது என்று நினைக்கிறார்கள்‌. 
பரிசுத்தவான்களோ நாள்தோறும்‌ 
பாதிக்கப்படுகிறார்கள்‌.  காலைதோறும்‌. 
தண்டிக்கப்படுகிறார்கள்‌ (சங்‌ 7314). 
சாப்‌ இவையெல்லாவற்றையும்‌ 
பார்க்கும்போது, அவருடைய மனதில்‌ 
மிகப்பெரிய போராட்டம்‌ உண்டாயிற்று. 
விசுவாசத்தை விட்டு விலகிப்போய்விட 
வேண்டுமென்றும்‌. இந்த உலகத்தில்‌ 
துன்மார்க்கமாய்‌ ஜீவித்து செழித்திருக்க 
வேண்டுமென்றும்‌ அவருடைய 
இருதயத்தில்‌ சோதனை உண்டாயிற்று. 





ழ்‌ நவள 
யாய 


தாங்கள்‌ துன்மார்க்கமாய்‌ 
ஜீவித்தால்‌, “தேவனுக்கு அது எப்படி 
தெரியும்‌” என்று பரிசுத்தவான்களும்‌ 
நினைக்கிறார்கள்‌. துன்மார்க்கர்‌ இந்தப்‌ 
பூமியிலே சம்பூரணமாய்ச்‌ 
செழித்திருக்கிறார்களே. உன்னதமான 
வருக்கு அதைப்பற்றி அறிவு உண்டோ 
என்று கர்த்தருடைய பிள்ளைகளும்‌ 
தங்கள்‌ விசுவாசத்தில்‌ நினைக்கிறார்கள்‌. 
ஆசாபின்‌ இருதயத்திலும்‌ இப்படிப்பட்ட 
அவிசுவாசமுண்டாயிற்று சோதனை 
உண்டாயிற்று. “நான்‌ விருதாவாகவே என்‌ 
இருதயத்தைச்‌ , சுத்தம்பண்ணி, 
குற்றபில்லாபையிலே என்‌ கைகளைக்‌ 
கழுவினேன்‌” (சங்‌ 7313) என்று ஆசாப்‌ 
தனக்குள்‌ நினைக்கிறார்‌. 


பரிசுத்தமாய்‌ ஜீவிப்பதினால்‌. 
பிரயோஜனமில்லையென்று யோசிக்கிறார்‌ 
குற்றமில்லாமல்‌ இருப்பதினால்‌ தனக்கு 
ஒரு பிரயோஜனமும்‌ உண்டாகாது என்னும்‌ 
எண்ணம்‌ ஆசாபின்‌ உள்ளத்தில்‌. 
உண்டாயிற்று, கத்த 
இருதயமுள்ளவர்கள்தான்‌ கர்த்தரைத்‌ 
தரிசிப்பார்கள்‌ இருதயத்தில்‌ 
சுத்தமுள்ளவர்கள்‌ பாக்கியவான்கள்‌ 
நம்முடைய கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்துவும்‌, நம்முடைய 
பரிசுத்தத்தைப்‌ இவ்வாறு 
உபதேசிக்கிறார்‌ “இருதயத்தில்‌ 
சுத்தமுள்ளவர்கள்‌ பாக்கியவான்கள்‌; 
அவர்கள்‌ தேவனைத்‌ தரிசிப்பார்கள்‌" 
[மத்‌ 58) 


பற்றி 


கர்த்தரைத்‌ தரிசிக்கிறவர்கள்‌, “நான்‌ 
விருதாவாகவே என்‌ இருதயத்தை சுத்தம்‌ 
பண்ணினேன்‌" என்று சொல்லமாட்டார்கள்‌. 
இந்த உலகத்தின்‌ ஐசுவரியங்களைப்‌ 
பார்ப்பதைவிட கர்த்தரைத்‌ தரிசிப்பதே 
மெய்யான ஆசீர்வாதம்‌. இந்த 
உலகப்பிரகாரமான சந்தோஷங்களை 
அனுபவிப்பதைவிட, கர்த்தரைத்‌ தொழுது 
கொள்வதே மெய்யான சந்தோஷம்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


வீரிவுரை மாமா 


PUBLISHERS 


ஆசாபின்‌ விசுவாசம்‌ 
சங்‌ 78 : 15-20 


சங்‌ 7945. இவ்விதமாய்ப்‌ பேசுவேன்‌. 
என்று நாண்‌. சொன்னேனானால்‌, 
இதே, உம்முடைய பின்னைகளின்‌ 
சத்ததிக்குத்‌ துரோகியாவேன்‌. 


சங்‌ 7846. இதை அறியும்படிக்கு 
யோசித்துப்பார்த்தேன்‌; நான்‌ 
தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்துக்குன்‌ 
பிரவேசித்து, 


சுங்‌ 7807. அவர்கள்‌ முடிவைக்‌ 
கவனித்து உணருமனவும்‌, அது என்‌: 
பார்வைக்கு விசனமாயிருந்தது. 


சங்‌ 73:18. நிச்சயமாகவே நீர்‌ 
அவர்களைச்‌ சறுக்கலான இடங்களில்‌ 
நிறுத்தி, பாழான இடங்களில்‌ 
விழப்பண்ணுகிறீர்‌. 


சங்‌ 7949. அவர்கன்‌ ஒரு நிமிஷத்தில்‌ 
எவ்வனவு பாழாய்ப்போகிறார்கள்‌! 
பயங்கரங்கனால்‌ அழிந்து 
திர்முலமாகிறார்கள்‌. 


சங்‌ 7920. நித்திரை தெனித்தவுடனே 
சொப்பனம்‌ ஒழிவதுயோல்‌, ஆண்ட வரே, 
நீர்‌ விழிக்கும்போது, அவர்கள்‌ 
வேஷத்தை இகழுளீர்‌. 


தூரோகியாவேன்‌ 


இவ்விதமாய்ப்‌ பேசுவேன்‌ என்று 
நான்‌ கொன்னேனானால்‌, இதோ, 
உம்முடைய பின்னைகளின்‌ சந்ததிக்குத்‌ 
துரோகியாவேன்‌ (சங்‌ 79:15). 


ஆசாப்‌ இதுவரையிலும்‌ மனுஷரை 
நோக்கிப்‌ பார்த்து தன்னுடைய 
விசுவாசத்தில்‌ சோர்ந்துபோயிருந்தார்‌ 
இப்போதோ கர்த்தரை நோக்கிப்‌ 
பார்க்கிறார்‌. அவருடைய விசுவாசம்‌ 
உறுதியடைகிறது.  ஆசாபின்‌ கால்கள்‌ 
சறுக்காதவாறு கர்த்தர்‌ தாமே 
நடைகளை 

விசுவாசத்தினால்‌ 





ழ்‌ நவள 
யாய 
சாப்‌ 
துன்மார்க்கரின்‌ 
அவர்கள்மீது 
துன்மார்க்கர்‌ 
பெருமையினால்‌ 


இதுவரையிலும்‌ 
சுகவாழ்வைக்‌ கண்டு 
பொறாபைப்பட்டார்‌. 


இருதயத்தின்‌ 
நிரம்பியிருக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ கண்கள்‌ கொழுப்பினால்‌. 
எடுப்பாய்ப்‌ பார்க்கிறது. கர்த்தரும்‌ 
அவர்களை உடனே நியாயந்தீர்த்து 
தண்டிக்கவில்லை. இதைக்கண்ட ஆசாப்‌ 
தன்னுடைய இருதயத்தில்‌ சோர்வடைந்தார்‌. 
தன்னுடைய வருத்தத்தின்‌ மிகுதியில்‌ 
“நான்‌ விருதாவாகவே என்‌ இருதயத்தை 
சுத்தம்பண்ணி, குற்றரில்லமையிலே 
என்‌ கைகளைக்‌ கழுவினேன்‌” என்று 
அவிசுவாசத்தோடு சொல்லுகிறார்‌. தான்‌ 
கர்த்தருக்குள்‌ பரிசுத்தமாயிருப்பதினால்‌ 
தனக்கு ஒரு பிரயோஜனமுமில்லை 
என்பதே ஆசாபின்‌  அவிசுவாசமான 
சிந்தனை. 


ஆசாப்‌ இப்போது தன்னுடைய 
பரிசுத்தத்தை அவிசுவாசத்தினால்‌ 
அசட்டை பண்ணியதற்காக மனம்‌ 
வேதனைப்படுகிறார்‌. கர்த்தருடைய 
பிள்ளைகளை கர்த்தர்‌ 
ஆதரிக்கவில்லையென்று 
விசுவாசத்தோடு. சொன்னதற்காக 
சாப்‌ மனம்‌ வருந்துகிறார்‌. ஆசாபின்‌ 
விசுவாசம்‌ புதுப்பிக்கப்படுகிறது. 
விசுவாசத்தில்‌ மிகவும்‌ தாழ்மையான 
நிலமையிலிருந்த ஆசாப்‌, இப்போது 
கொஞ்சம்‌ கொஞ்சமாக விசுவாசத்தில்‌ 
முன்னேறி வருகிறார்‌. “நான்‌ 
விருதாவாகவே என்‌ இருதயத்தை 
சுத்தர்பண்ணினேன்‌" என்று சொன்னவர்‌, 
“இவ்விதமாய்ப்‌ பேசுவேன்‌ 


நான்‌  சொன்னேனானால்‌, 


ஆசாபின்‌ 
கர்த்தருடைய 
விரோதமான துரோகப்பேச்சாயிருக்கிறது. 
அவர்கள்‌ விசுவாசத்தில்‌ முன்னேறிச்‌ 


அவிசுவாச வார்த்தை 
பிள்ளைகளுக்கு 


செல்வதற்கு 


அவர்கள்‌ 
கேதுவான 


ஆசாபின்‌ வத்‌ 


இடறிவி( 
தடைக்கல்லாயிருக்‌: து. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ODNENIS 


PUBLISHERS 


ஆசாப்‌ தன்னுடைய a 
வார்த்தைகளினிமித்தம்‌. 
்‌ பன நடை 
ந்த அனிசுவாசத்தை அவருடைய 
வாய்‌ பேசிற்று. இருதயத்தின்‌ நிறைவினால்‌ 
வாய்‌ பேசும்‌. ஆசாபின்‌ வார்த்தை மற்ற 
பரிசுத்தவான்களுக்கு இடறலாயிருக்கிறது. 
ஆசாப்‌ தன்னுடைய தப்பிதத்தை 
உணர்ந்து கொள்கிறார்‌. தான்‌ 
னமாய்ச்‌ சிந்தித்‌ ப்‌ ந்‌ 
வ்‌ 'ந்தித்ததைப்‌ புரிந்து 
நம்முடைய இருதயத்தில்‌ பாவமான 
சிந்தனைகள்‌ தோன்றும்போது அதை 
உடனே வார்த்தைகளாக 
வெளிப்படுத்திவிடக்‌ கூடாது. “நீ 
மேட்டிமையானதினால்‌ பைத்தியமாய்‌ 
நடந்து, துர்ச்சிந்தையுள்ளவனாய்‌ 
இருந்தாயானால்‌ கையினால்‌ வாயை மூடு" 
(நீதி 30:32) என்று நீதிமொழிகள்‌ 


புஸ்தகத்தில்‌ நமக்கு ஆலோசனை 
சொல்லப்பட்டிருக்கிறது. 


நாம்‌ ஒருதரம்‌ பேசுவதற்கு முன்பாக, 
இரண்டுதரம்‌ அதைப்பற்றி யோசிக்க 
வேண்டும்‌. ஒருவேளை நாம்‌ முதலாவது 
யோசிப்பது தப்பிதமாகயிருக்குமென்றால்‌. 
நம்முடைய இரண்டாவது போசனை 
அந்தத்‌ தப்பித்தத்தை திருத்துவதற்கு 
உதவியாயிருக்கும்‌ நாம்‌ கர்த்தருக்கு 
விரோதமாகவும்‌, கர்த்தருடைய 
பிள்ளைகளுக்கு விரோதமாகவும்‌ 
ஒருபோதும்‌ பேசாதவாறு மிகுந்த 
எச்சரிக்கையோடிருக்க வேண்டும்‌. 
விசுவாசிகளுக்கு. டய பேச்சும்‌ 
ணப இகர ரக்கக் வரது 


“நான்‌ விருதாவாகவே என்னுடைய 
இருதயத்தை சுத்தம்பண்ணினேன்‌” என்று 
சொல்லுவதும்‌. “நான்‌ விருதாவாகவே 
குற்றரில்லாமையிலேயே என்‌ கைகளைக்‌ 
கழுவினேன்‌” என்று சொல்வதும்‌, “நான்‌. 
விருதாவாகவே கர்த்தரை 
ஆராதிக்கிறேன்‌” என்று சொல்லுவதும்‌ 
கர்த்தருக்கு விரோதமான பேச்சுக்களாகும்‌. 
இவை விசுவாசிகளின்‌ ஜீவியத்தில்‌ 
தடைக்கற்களாயிருக்கும்‌. அவர்களுடைய 
விசுவாசத்தை _ இப்படிப்பட்ட அவிசுவாச 
வார்த்தைகள்‌ சேதப்படுத்தும்‌. 





ழ்‌ நள 
யாய 


தப்பிதத்தை 
விசுவாச 
கர்த்தருடைய 
இடையூறாகயிருக்கும்‌ 
புரிந்துகொள்கிறார்‌. 
பேசும்போது, 
பிள்ளைகளுக்கு 
என்பதையும்‌ 
தன்னுடைய 
உணர்ந்து, “இவ்விதபாய்ப்‌ 
என்று நான்‌ 
இதோ, உம்முடைய 
ப திக்குத்‌ 
என்று ஆசாப்‌ 
சமுகத்தில்‌ அறிக்கை 


தன்னுடைய 
தன்னுடைய 


ஆசாப்‌ 
EN 
வார்த்தை 
பிள்ளைகளுக்கு 
என்பதைப்‌ 
கர்த்தருக்கு விரோதமாகப்‌ 
தான்‌ கர்த்தருடைய 
துரோகியாகயிருப்பேன்‌ 
புரிந்துகொள்கிறார்‌. 
தப்பிதத்தை 
பேசுவேன்‌. 
'சொன்னேனானால்‌, 
பிள்ளைகளின்‌ 
துரோகியாவேன்‌” 


கர்த்தருடைய 
செய்கிறார்‌ 


அவர்கள்‌ முடி.வு 


இதை 
'யோசித்துப்பார்த்தேன்‌; 
தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்துக்குன்‌. 
பிரவேசித்து, அவர்கள்‌ முடிவைக்‌: 
கவனித்து உணருமனவும்‌, அது என்‌ 
பார்வைக்கு விசனமாயிருந்தது. 
(சங்‌ 791617. 


துன்மார்க்கரின்‌ அழிவை 
தன்னுடைய மனக்கண்களால்‌ 
நோக்கிப்பார்க்கிறார்‌. அதைப்‌ பார்க்கும்‌ 
போது, அது அவருடைய பார்வைக்கு 
விசனமாமிருக்கிறது துன்னார்க்கரின்‌ 
அழிவைப்‌ பார்த்து ஆசாப்‌ தன்னுடைய 
இருதயத்தில்‌ வேதனைப்படுகிறார்‌. இந்தப்‌ 
பிரபஞ்சத்தில்‌ துன்மார்க்கரும்‌ 
செழித்திருக்கிறார்கள்‌ என்பது மெய்தான்‌. 
இது தேவனுடைய கிருபையான 
பராமரிப்பு. கர்த்தருடைய நன்மைகளைப்‌ 
பெற்றுக்கொண்டவர்கள்‌, கர்த்தரைத்‌ 
துதித்து, அவரை ஆராதித்து, 
அவருக்குப்‌ பிரியமானவர்களாகவும்‌, 
பிரயோஜனமுள்ளவர்களாகவும்‌ ஜீவிக்க 
வேண்டும்‌. துன்மார்க்கரோ தங்களுடைய 
ஜசுவரியத்தில்‌ பிரியம்‌ 
வைத்திருக்கிறார்கள்‌. இந்த 
ஐசுவரியத்தைக்‌ கிருபையாகக்‌ கொடுத்த 
கர்த்தரை மறந்துவிடுகிறார்கள்‌. இதுவே 
அவர்களுடைய பாவம்‌. 


ஆசாப்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மமம்‌ 


PUBLISHERS 


ஆசாப்‌ துன்மார்க்கரின்‌ சுகவாழ்வை 
தன்னுடைய சுயஞானத்தினால்‌ ஆராய்ந்து 
பார்க்கிறார்‌. அதைப்பற்றி யோசித்துப்‌ 
பார்க்கிறார்‌. அவருக்கு தெளிவான முடிவு, 
கிடைக்கவில்லை. எல்லாம்‌ 
குழப்பமாயிருக்கிறது. நம்முடைய 
சுயஞானத்தில்‌ நாம்‌ சார்ந்திருக்கும்போது, 
நமக்குள்‌... தெளிந்த சிந்தனை 
உண்டாகாது. சகலமும்‌ குழப்பமாகத்தான்‌ 
இருக்கும்‌. கர்த்தருடைய ஞானத்தை நாம்‌. 
சார்ந்து கொண்டால்‌, நம்முடைய 
குழப்பங்களெல்லாம்‌ தெளிவாகும்‌. 
நமக்குப்‌ புரியாத இரகசியங்களை கர்த்தர்‌ 
தாமே, தம்முடைய கிருபையினாலும்‌, 
தெய்வீக  ஞானத்தினாலும்‌ நமக்கு 
'ளங்கப்பண்ணுவார்‌. 


ஒரு தாம்‌ பிறப்பதும்‌, பின்பு மரித்து 
மனுஷருக்கு. 
ஒவ்வொரு 
வாழ்வும்‌, 
உண்டு. 


ப்பட்டிருக்கிறது. 
மனுஷனுக்கும்‌ இம்மைக்குரிய 
மறுமைக்குரிய வாழ்வும்‌ 
துன்மார்க்கர்‌ இம்மையை மாத்திரம்‌ 
நோக்கிப்‌ பார்க்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
மறுமையைப்பற்றிச்‌  சிந்திப்பதேயில்லை. 
மறுமையிலே ன்மார்க்கர்மீது 
தேவனுடைய ஆக்கினைத்தீர்ப்பு வரும்‌. 


துன்மார்க்கரோ 
பயமில்லாதவர்களாயும்‌, 
யில்லாதவர்களாயும்‌, அக்கரை 
யில்லாதவர்களாயும்‌ இருக்கிறார்கள்‌. 
இதனால்‌ தங்களுடைய இம்மைக்குரிய 
பிரபஞ்ச ஜீவியத்தில்‌, இருதயத்தில்‌ 
பெருமையோடும்‌ மனதில்‌ 
ஆணவத்தோடும்‌, ஜீவிக்கிறார்கள்‌. 
அவர்களுடைய கண்கள்‌ கொழுப்பினால்‌ 
நிறைந்து எடுப்பாய்ப்‌ பார்க்கிறது. 


அதைப்பற்றி 


கவலை 


ஆசாப்‌ இதுவரையிலும்‌ தன்னுடைய 
சுயஞானத்தினால்‌. சீந்தித்துவிட்டு, 
இப்போது, தேவனுடைய பரிசுத்த 
ஸ்தலத்திற்குள்‌ பிரவேசிக்கிறார்‌. அங்கு 
தேவனுடைய வார்த்தையின்‌ மூலமாய்க்‌ 
கிடைக்கும்‌. ஆலோசனைகளைப்‌ 
பெற்றுக்‌ கொள்கிறார்‌. தன்னுடைய 
சந்தேகங்களை தீர்த்து வைக்குமாறும்‌, 





ழ்‌ நள 
யாய 


தன்னுடைய குழப்பங்களை நிவிர்த்தி 
பண்ணுமாறும்‌ ஆசாப்‌ கர்த்தருடைய 
சமுகத்தில்‌ ஜெபம்பண்ணுகிறார்‌. கர்த்தர்‌ 
னா விண்ணப்பத்தைக்கேட்டு, 


டய ய்வீக 
க வெளியக ட 
ஆசாப்‌ இதுவரையிலும்‌ 


துன்மார்க்கரைப்‌ பார்த்து, 
பொறாமைப்பட்டார்‌. இப்போதோ 
அவர்களைப்‌ பார்த்து பரிதாபப்படுகிறார்‌. 
ஏனெனில்‌ அவர்களுக்கு தேவன்‌ 
அழிவை நியமித்து வைத்திருக்கிறார்‌. 
துன்மார்க்கர்‌ தங்களுடைய 
துன்மார்க்கமான கிரியைகளினால்‌, 
தங்களுடைய அழிவை அறுவடை 
செய்கிறார்கள்‌. தேவனுடைய பரிசுத்த 
ஸ்தலத்திற்கு வெளியே இருந்து 
யோசிக்கும்‌ போது, ஆசாயுக்கு 
துன்மார்க்கரின்‌ முடிவைப்பற்றி ஒன்றும்‌ 
தெரியவில்லை. தேவனுடைய 


பிரசன்னத்தில்தான்‌ அவ சத்தியம்‌ 
னிய! வங்கக்‌ லி 


விசுவாசிகளாகிய நாமும்‌, நம்முடைய 
பிரச்சனைகளை, நம்முடைய 
சுயமுயற்சியினால்‌ தீர்த்து வைக்க 
பிரயாசப்படக்‌ நமக்கு 
கர்த்தருடைய ஒத்தாசையும்‌ 
தேவை. பரிசுத்த 
ஸ்தலத்தில்‌, அவருடைய 
கிருபாசனத்தண்டையில்‌, நாம்‌ கிட்டிச்‌ 
சேரும்போது, கர்த்தர்‌ தாமே தம்முடைய 
கிருபைகளை நமக்கு வெளிப்படுத்துவார்‌. 
தம்முடைய இரகசியங்களை நமக்குப்‌ 
புரியும்படியாகச்‌ சொல்லுவார்‌. 


கூடாது. 
உதவியும்‌, 
தேவனுடைய 


துன்மார்க்கருடைய 
அறியும்படிக்கு 
அவருடைய 
அவருக்கு 


ஆசாப்‌ 

சுகவாழ்வைப்‌ பற்றி 
யோசித்துப்‌ பார்த்தார்‌. 
யோசனையினால்‌ 

குழப்பமுண்டாயிற்று. இந்தக்‌ 
குழப்பத்தோடு அவர்‌ தேவனுடைய 
பரிசுத்த ஸ்தலத்திற்குள்‌ பிரவேசித்தார்‌. 
தேவன்‌ ஆசாரின்‌ மனக்கண்களைத்‌ 
திறந்து கொடுத்து, அதை 
பிரகாசமுள்ளதாக மாற்றினார்‌. அப்போது 
ஆசாபால்‌  துன்மார்க்கரின்‌ முடிவை 
கவனித்து உணரமுடிகிறது. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம 


PUBLISHERS 


துன்மார்க்கரின்‌ முடிவு 
ஆசாபின்‌ பார்வைக்கு 
விசனமாயிருக்கிறது. இதுவரையிலும்‌ 
ஆசாப்‌ துன்மார்க்கரின்‌ சுகவாழ்வைப்‌ 
பார்த்து பொறாமைப்பட்டார்‌. இப்போதோ 
அவர்களுடைய அழிவைப்பார்த்து 
பரிதாபப்படுகிறார்‌, விசனப்படுகிறார்‌. 
வேதனைப்படுகிறார்‌. 


அப்போது 


சறுக்கலான இடங்கள்‌ 


நிச்சயமாகவே தீர்‌ அவர்களைச்‌: 
சறுக்கலான இடங்களில்‌ நிறுத்தி, 
பாழான இடங்களில்‌ விழப்பண்ணுகிறீர்‌. 
அவர்கள்‌ ஒரு நிமிஷத்தில்‌ எவ்வனவு 
பாழாய்ப்‌ போகிறார்கள்‌! 
பயங்கரங்கனால்‌ அழித்து 


திர்மூலமாகிறார்கள்‌. நித்திரை 
தெனிந்தவுடனே சொப்பனம்‌ 
ஒழிவதுபோல்‌, ஆண்டவரே, நீர்‌ 
விழிக்கும்போது, அவர்கள்‌ வேஷத்தை 
இகழுவீர்‌ (சங்‌ 73:18-20). 


தேவன்‌ தம்முடைய தெய்வீக 
பராமரிப்பில்‌, துன்மார்க்கருக்கு. 
சறுக்ககான இடங்களை நியமித்து 
வைத்திருக்கிறார்‌. அவர்களுக்கு நிச்சயம்‌ 
அழிவு உண்டு. அது மகசாபெரிய 
அழிவாயிருக்கும்‌. அந்த அழிவு சடுதியில்‌ 
வரும்‌ துன்மார்க்கர்‌ இந்தப்‌ 
பிரபஞ்சத்தில்‌ சிறிது காலம்‌ வாழ்ந்து 
செழித்திருப்பார்கள்‌. ஆனாலும்‌ 
அவர்களுக்கு நித்திய அழிவு 
உண்டாகும்‌. தேவன்‌ அவர்களை 
அழிக்கும்‌ போது, அவர்களால்‌ 
தேவனுடைய கிரியைக்கு எதிர்த்து 
நிற்கமுடியாது. தேவன்‌ 
சர்வவல்லமையுள்ளவர்‌. 


ஆசாப்‌ துன்மார்க்கருடைய 
அழிவைப்பற்றிச்‌ சொல்லுகிறார்‌. தேவன்‌ 
அவர்களை நிச்சயமாகவே சறுக்கலான 
இடங்களில்‌ நிறுத்தி, பாழான இடங்களில்‌ 
விழப்பண்ணுவார்‌. அவர்கள்‌ ஒரு 
நிமிஷத்தில்‌. பாழாய்ப்போவார்கள்‌. 
பயங்கரங்களால்‌ அழிந்து 
நிர்மூலமாவார்கள்‌. தேவன்‌ அவர்களை 

'துமாய்‌ சங்காரம்பண்ணுவார்‌. அந்த 
அகத்து ஒன்னாம்‌ த்‌ 





1 டட 
யாய 
ஆகையினால்‌ துன்மார்க்கருடைய 
சுகவாழ்வைப்பார்த்து, கர்த்தருடைய 
பிள்ளைகள்‌ பொறாமைப்பட வேண்டிய 
சியரில்லை. ர்களுக்காக நாம்‌ 
RAE ட 


துன்மார்க்கருடைய 
அழிவைப்பற்றி மேலும்‌ விவரமாய்ச்‌ 
சொல்லுகிறார்‌. நித்திரை தெளிந்தவுடனே 
சொப்பனம்‌ ஒழிந்துபோகும்‌. அதுபோல. 
ஆண்டவர்‌ விழிக்கும்போது, அவர்‌ 
துன்மார்க்கருடைய வேஷத்தை இகழுவார்‌. 
அவர்களுடைய பெருமையை 
அழித்துப்போடுவார்‌. கொழுப்பினால்‌ 
எடுப்பாய்ப்‌ பார்த்த அவர்களுடைய 
கண்களை நிர்மூலம்பண்ணுவார்‌. இது 
தேவனுடைய நியாயத்தீர்ப்பு 


“ஆண்டவரே, நீர்‌ விழிக்கும்போது. 
அவர்கள்‌ வேஷத்தை இகழுவீர்‌” என்னும்‌ 
வாக்கியத்தை “துன்மார்க்கர்‌ 
விழிக்கும்போது, தங்களுடைய வேஷம்‌ 
தங்களைவிட்டு நீங்கிப்போவதைப்‌, 
பார்ப்பார்கள்‌” என்று வேதபண்டிதர்களில்‌ 
சிலர்‌ வியாக்கியானம்‌ பண்ணுகிறார்கள்‌. 
தங்களுடைய சுகவாழ்வு மெய்யானதல்ல, 
அது மாயையானது. என்பதைப்‌ புரிந்து 
கொள்வார்கள்‌. தாங்கள்‌ அழியும்போது. 
கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு தங்கள்மேல்‌ 
வந்திருப்பதையும்‌ அறிந்துகொள்வார்கள்‌. 
நியாயத்தீர்ப்பு நாளிலே அவர்களுக்கு 
நித்திய அவமானமும்‌ நித்திய அழிவும்‌ 


உண்டாகும்‌. 


ஆசாப்‌ 


துன்மார்க்கர்‌ 
ஜீவிக்கும்போது, 


இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ 
உலகப்பிரகாரமான 
பாதுகாப்புக்களை நம்பி ஜீலிக்கிறார்கள்‌. 
தங்களுடைய ஜசுவரியத்தை 
நம்புகிறார்கள்‌. தங்களுடைய புயபலத்தை 
நம்புகிறார்கள்‌. இவையெல்லாம்‌ மாயை 
என்பது அவர்களுக்குப்‌ புரியவில்லை. 
இவை நித்திரையில்‌ காணப்படும்‌ 
சொப்பனத்தைப்‌ போன்றது. நித்திரை 
தெளிந்தவுடன்‌ சொப்பனம்‌ ஒழிந்துபோகும்‌ 


உலகப்பிரகாரமான 
காரியங்கள்‌ தங்களைப்‌ பாதுகாக்காது 
என்பதை அறிந்துகொள்வார்கள்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை CONES 


PUBLISHERS 


கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம்‌ 
கர்த்தருடைய பாதுகாப்பில்தான்‌ இருக்க 
வேண்டும்‌. கர்த்தரே நமக்கு மெய்யான 
பாதுகாப்பு ஒரு சிலர்‌ தங்கள்‌ 
குதிரைகளையும்‌, இரதங்களையும்‌ 
நம்புகிறார்கள்‌. நாமோ கர்த்தரை மாத்திரம்‌ 
நம்பி ஜீவிக்கவேண்டும்‌. இயேசுகிறிஸ்து 

சமயம்‌ ஐகூரியமுள்ள ஒருவனைப்‌ 


ஒரு 
பற்றி இவ்வாறு உவமையாகச்‌ சொன்னார்‌. 


அப்பொழுது அந்த ஜசுவரியவான்‌: 
நான்‌ என்னசெய்வேன்‌? என்‌ 
தானியங்களைச்‌ சேர்த்து வைக்கிறதற்கு 
இடமில்லையே: நான்‌ ஒன்று செய்வேன்‌, 
என்‌ களஞ்சியங்களை இடித்து, பெரிதாகக்‌ 
கட்டி, எனக்கு விளைந்த தானியத்தையும்‌ 
என்‌ பொருள்களையும்‌ அங்கே 
சேர்த்துவைத்து, பின்பு: ஆத்துமாவே, 
உனக்காக அநேக வருஷங்களுக்கு 
அநேகம்‌ பொருள்கள்‌ 
சேர்த்துவைக்கப்பட்டிருக்கிறது; நீ 
இளைப்பாறி, புசித்துக்‌ குடித்து, 
பூரிப்பாயிரு என்று என்‌ ஆத்துமவோடே 
சொல்லுவேன்‌ என்று தனக்குள்ளே 
சிந்தித்துச்‌ சொல்லிக்‌ கொண்டான்‌. 
தேவனோ அவனை நோக்கி: மதிகேடனே. 
உன்‌ ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த 
இராத்திரியிலே எடுத்துக்கொள்ளப்படும்‌, 
அப்பொழுது நீ சேகரித்தவைகள்‌ 
யாருடையதாகும்‌. என்றார்‌” 
(லூக்‌ 1217-20). 


ஆசாபின்‌ உபதேசம்‌ 
சங்‌ 73 : 21-28 


சங்‌ 7921. இப்படியாக என்‌ மனம்‌ 
கசந்தது, என்‌ உள்ளிந்திரியங்களிலே 
குத்துண்டேன்‌.. 


சங்‌ 7922. நான்‌ காரியம்‌ அறியாத 
மூடனானேன்‌; உமக்கு முன்பாக மிருகம்‌ 
போலிருத்தேன்‌. 


சங்‌ 73:23. ஆனாலும்‌ நாண்‌ 
எப்பொழுதும்‌ உம்மோடிருக்கிறேன்‌; 
என்‌ வலதுகையைப்‌ பிடித்துத்‌ 
தாங்குகிறீர்‌. 





ழ்‌ நள 
யாய 


சங்‌ 7224. உம்முடைய 
ஆலோசனையின்படி. நீர்‌ என்னை 
நடத்தி, முடிவிலே என்னை மகிமையில்‌ 
ஏற்றுக்கொள்விர்‌. 


சங்‌ 7925. பரலோகத்தில்‌: 
உம்மையல்லாமல்‌ எனக்கு யார்‌ உண்டு? 
பூலோகத்தில்‌ உம்மைத்‌ தவிர எனக்கு. 
வேறே விருப்பமில்லை. 


சுங்‌ 7926, என்‌ மாம்சமும்‌ என்‌ 
இருதயமும்‌ மாண்டுபோகிறது; தேவன்‌: 
என்றென்றைக்கும்‌ என்‌ இருதயத்தின்‌ 
கன்மலையும்‌ என்‌ பங்குமாயிருக்கிறார்‌. 
சுங்‌ 7927. இதோ, உம்மைவிட்டுத்‌ 
தூரமாய்ப்‌ போகிறவர்கள்‌ 
நாசமடைவார்கள்‌; உம்மைவிட்டுச்‌. 
சோரம்போகிற அனைவரையும்‌ 
சுங்கரிப்பீர்‌. 


சங்‌ 7828. எனக்கோ, தேவனை 
அண்டிக்கொண்டிருப்பதே நலம்‌; நான்‌ 
உமது கிரியைகளையெல்லாம்‌ சொல்லி. 
வரும்படி கர்த்தராகிய ஆண்டவர்மேல்‌ 
என்‌ நம்பிக்கையை வைத்திருக்கிறேன்‌. 


என்‌ மனம்‌ கசந்தது 


இப்படியாக என்‌ மனம்‌ கசந்தது, 
என்‌ உள்ளித்திரியங்களிலே. 
குத்துண்டேன்‌. நான்‌ காரியம்‌ அதியாத 
மூடணானேன்‌; உமக்கு முன்பாக மிருகம்‌ 
போலிருந்தேன்‌ (சங்‌ 78:21,22). 


ஆசாப்‌ இதுவரையிலும்‌ 

மனக்குழப்பத்திலிருந்தார்‌. இப்போதோ 
மனக்குழப்பம்‌ நீங்கி தெளிவாயிருக்கிறார்‌. 
அவர்‌ இதுவரையிலும்‌ 
அவிசுவாசத்திலிருந்தார்‌. இப்போதோ 

அவிசுவாசம்‌ நீங்கி 
விசுவாசத்தோடிரக்கிறார. 
சோதனை உண்டாயிற்று 
சோதனையிலிருந்து கர்த்தர்‌ 
விடுவித்திருக்கிறார்‌. 


கர்த்தருடைய சமுகத்திற்கு முன்பாக 
ஆசாப்‌ 
தாழ்த்துகிறார்‌. 

மயில்லாமல்‌ 


ஆசாபுக்கு 
அந்தச்‌ 
அரை 


தன்னைப்பற்றிச்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ODNENIS 


PUBLISHERS 


ஆவியில்‌ எளியையுள்ளவர்கள்‌ 
பாக்கியவான்கள்‌. பரலோக ராஜ்யம்‌ 
அவர்களுடையது. இதுவரையிலும்‌ ஆசாப்‌ 
துன்மார்க்கரைப்‌ பற்றிப்‌ பொறாமைப்பட்டு, 


னாடு 


சமர்ப்பிக்கிறார்‌. 


இப்படியாக என்‌ மனம்‌ கசந்தது, 
என்‌ உள்ளிந்திரியங்களிலே குத்துண்டேன்‌. 
நான்‌ காரியம்‌ அறியாத மூடனானேன்‌; 
உமக்கு முன்பாக மிருகம்‌ 
போலிருந்தேன்‌” என்பதே ஆசாபின்‌ 
பணிவான விண்ணப்பம்‌. பவுலின்‌. 
பப்பட்‌ ஒரு முள்‌ இருந்தது. பவுல்‌ 

றிச்‌ சொல்லும்போது 

ன்றி எனக்கு 


வெளிப்படுத்தப்‌ 
பப்‌ பிக்‌ மேன்மையினிபித்தம்‌ 
நான்‌ என்னை உயர்த்தாதபடிக்கு. என்‌ 
மாம்சத்திலே ஒரு முள்‌ 
கொடுக்கப்பட்டிருக்கிறது; என்னை நான்‌ 
உயர்த்தாதபடிக்கு, அது என்னைக்‌ குட்டும்‌ 


சாத்தானுடைய 'தனாயிருக்கிறது" 
(கொரி 127) என்று சொல்லுகிறார்‌ 


நம்முடைய இருதயத்தில்‌ கசப்பும்‌. 
கோபமும்‌, பொறாமையும்‌ 
இருக்குமென்றால்‌ அது மெய்யாகவே 
நம்மை  வேதனைப்படுத்தும்‌. சாப்‌ 
காரியம்‌ அறியாத  மூடனாயிருந்தார்‌. 
தெளிந்த சிந்தனையில்லாமல்‌ 
துன்மார்க்கரைப்பற்றிப்‌ பொறாமைப்பட்டார்‌. 
அவர்‌ கர்த்தருக்கு முன்பாக மிருகத்தைப்‌ 
போலிருந்தார்‌. - எபிரெய பாஷையிலே, 
என்னும்‌ வார்த்தைக்கு 
என்னும்‌ வார்த்தை 
டிருக்கிறது. இதற்கு 
பெரிய மிருகம்‌ என்று பெயர்‌. மிருகத்திற்கு 
தெளிந்த சிந்தனை இருக்காது. 
தெளிவான அறிவும்‌ இருக்காது. அது 
அவ்வப்போதுள்ள காரியங்களை 
மாத்திரமே யோசித்துப்‌ பார்க்கும்‌. 
இதற்கு முந்தி நடந்ததோ, இதற்கு பின்பு 
நடக்கப்போவதோ அதற்கு ஒன்றும்‌ 
தெரியாது. அதைப்பற்றி அது ஒன்றும்‌ 
நினைக்காது. 





ழ்‌ நவள 
யாய 


ஆசாபும்‌ அப்படிப்பட்ட மிருகத்தைப்‌ 
போலத்தான்‌ இருந்தார்‌. துன்மார்க்கரின்‌ 
தற்போதைய  சுசுவாழ்வை மாத்திரம்‌ 
நோக்கிப்‌ பார்த்து, ஆசாப்‌ அவர்கள்மீது 
பொறாமைப்பட்டார்‌. ர்கள்‌ 
தேவனுடைய நியாயத்தீர்ப்பினால்‌ அழிந்து 
போவார்கள்‌ என்பதை ஆசாபால்‌ 
பார்க்கழுடியவில்லை. _ அந்த அளவுக்கு 
ஆசாப்‌ மிருககுணமுள்ளவராயிருந்தார்‌. 


ஆனால்‌ இப்போதோ ஆசாப்‌ 
;ன்னுடைய தப்பிதத்தை உணர்ந்தவராக, 
“நான்‌ காரியமறியாத  மூடனானேன்‌” 
என்று சொல்லுகிறார்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
கிருபையினால்‌ ஆசாபுக்கு தெளிந்த 
ஞானத்தைக்‌ கொடுத்திருக்கிறார்‌. 
அறிவைக்‌ கொடுத்திருக்கிறார்‌. 
பிரகாசமுள்ள மனக்கண்களைக்‌ 
கொடுத்திருக்கிறார்‌. தன்னுடைய 
மனக்கண்களால்‌ ஆசாப்‌ தன்னைப்‌ 
பார்க்கும்போது, அவர்‌ இதுவரையிலும்‌ 

சாகமிருந்ததையும்‌. மிருகத்தைப்போல 
க ரர ட அலர 


நான்‌ எப்பொழுதும்‌ 
உம்மோடிருக்கிறேன்‌ 


ஆனாலும்‌ நான்‌ பிட 
உம்மோடிருக்கிறேன்‌; 
வலதுகையைப்‌ பிடித்துத்‌ ்குகிதீர்‌ 
(சங்‌ 73:23). 
இப்போது தேவனுடைய 
சார்ந்திருக்கிறார்‌. 
அவர்‌ காரியமறியாத 
இப்போதோ ஆசாப்‌. 
எப்பொழுதும்‌ கர்த்தரோடிருக்கிறார்‌. 
கர்த்தர்‌ ஆசாபின்‌ வலதுகையைப்பிடித்து 
தாங்குகிறார்‌. ஆசாப்‌ சோதனையிலிருந்த 
போது, நாள்தோறும்‌ 
காலைதோறும்‌ 
தண்டிக்கப்பட்டார்‌ (சங்‌ 73:14). கர்த்தர்‌ 
ஆசாபை வாதித்தாலும்‌, தண்டித்தாலும்‌ 
இப்போது, அவர்‌ ஆசின்‌ 
வலதுகையைப்‌ பிடித்து ல்‌ ர்‌ 


ஆசாப்‌ 
கிருபையை 
இதுவரையிலும்‌ 
மூடனாயிருந்தார்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை CONES 


PUBLISHERS 


பிரச்சனைகளைத்‌ தீர்த்து 


அவருடைய 
குழப்பத்திலிருந்து க்கு 
லையைக்‌ கொடுக்கிறார்‌. ஆசாபின்‌ 


க த்திலிருந்து அவரைத்‌ திருத்துகிறார்‌. 


கர்த்தர்‌ ஆசாபைத்‌ தண்டித்தது 
போலவே நம்மையும்‌ தண்டிப்பார்‌. 
நம்மைத்‌ திருத்துவதற்காக மாத்திரமே 
கர்த்தர்‌ நம்மைத்‌ 
தண்டிப்பாரேயல்லாமல்‌, நம்மைச்‌ சங்காரம்‌ 
பண்ணுவதற்காக கர்த்தர்‌ தம்முடைய 
பிள்ளைகளை ஒருபோதும்‌ 
தண்டிப்பதில்லை. கர்த்தர்‌ நம்மை 
வாதித்தாலும்‌, தண்டித்தாலும்‌, 
தம்முடைய  சமுகத்திலிருந்து நம்மை 
ஒருபோதும்‌ துரத்திவிடமாட்டார்‌. நாம்‌ 
எப்போ ரோடு கூடமிருக்கும்‌ 

பதை! ்றிரத்கிறோய்‌. 0 


நம்முடைய வாழ்க்கையில்‌ சில 
கசப்பான சம்பவங்கள்‌ நடைபெறலாம்‌, 
சோகமான சம்பவங்களினால்‌ நம்முடைய 
இருதயம்‌ சோர்ந்துபோகலாம்‌. நமக்கு 
ஆதரவேயில்லாதது போன்று நாம்‌ 
வேதனைபோடிருக்கலாம்‌. இந்த 
சூழ்நிலைபிலும்‌ கர்த்தர்‌ நம்முடைய 
வலதுகையைப்‌ பிடித்து தாங்குகிறார்‌ 
நாம்‌ வனாந்தரத்தில்‌ நடந்தாலும்‌, பாதை 
தெரியாமல்‌ காணாமல்‌ போய்விடாதவாறு, 
கர்த்தர்‌ தாமே நம்மை கரப்பிடித்து 
வழிநடத்துகிறார்‌. 


ஆசாயின்‌ 
வைக்கிறார்‌. 


கர்த்தர்‌ நம்முடைய 
ஜீவியத்திலும்‌ 
பாதுகாப்பாயிருக்கிறார்‌. 
பிரச்சனைகள்‌ வரும்போது, 
நம்மை சறுக்கலான 
நிறுத்தினார்‌” என்று , 
நு எங்கிருந்தாலும்‌, 


விழுந்துவிடாதவாறு 
நம்மைப்‌ பாதுகாக்கிறவர்‌. 
கர்த்தருடைய பலத்த கரத்திலிருக்கும்‌ 
போது நமக்கு மெய்யான பாதுகாப்பு 
உண்டு. 





ழ்‌ நள 
யாய 
என்னை 
ஏற்றுக்கொள்வீர்‌ 


மகிமையில்‌ 


உம்முடைய ஆலோசனையின்படி. 
நீர்‌ எண்னை நடத்தி, முடிவிலே என்னை 
மகிமையில்‌ ஏற்றுக்‌ கொண்வீர்‌ 
(சங்‌ 78:24). 


ஆசாப்‌ 
விசுவாசத்தில்‌ 
ஆசாப்‌ 
இருந்தார்‌. கர்த்தர்‌ 
பிரச்சனைகளிலிருந்து 
விடுதலையைக்‌ கொடுத்தார்‌. 
தேவன்‌ தன்னை 
ஏற்றுக்கொள்வார்‌ என்று 
விசுவாசத்தோடு சொல்லுகிறார்‌ 


எல்லாத்‌ தீமையினின்றும்‌ 
என்னை. இரட்சித்து, தம்முடைய 
பரமராஜ்யத்தை அடையும்படி 
காப்பாற்றுவார்‌; அவருக்குச்‌ 
சதாகாலங்களிலும்‌ மகிமை உண்டாவதாக. 
ஆமென்‌" (2தீமோ 448) என்று 
அப்போஸ்தலர்‌ பவுலும்‌ கர்த்தர்‌ தன்னை 
எல்லாத்‌  தீமையினின்றும்‌ இரட்சிப்பார்‌ 
என்று விசுவாசத்தோடு சொல்லுகிறார்‌. 


தன்னைத்தானே. 
உற்சாகப்படுத்துகிறார்‌. 


இதுவரையிலும்‌ சோதனையில்‌. 
அந்தப்‌ 


தாமே 


“கர்த்தர்‌ 


கர்த்தர்‌ தாமே ஆசாபை 
வலதுகையைப்‌ பிடித்து தாங்குகிறார்‌ 
அந்த தேவன்‌ தம்முடைய 
ஆலோசனையின்படி தன்னை நடத்துவார்‌ 
என்று  ஆசாப்‌ விசுவாசத்தோடு 
சொல்லுகிறார்‌. இதுவரையிலும்‌ தன்னை 
வழிநடத்தியவர்‌ இனிமேலும்‌ வழிநடத்த 
வல்லவராயிருக்கிறார்‌. முடிவிலே கர்த்தர்‌ 
வ்‌ 


ஆசாப்‌ இதுவரையிலும்‌ தன்னுடைய 
சுயபுத்தியின்மேலும்‌. சுயஆலோசனையின்‌ 
மேலும்‌ சார்ந்திருந்து பல தீமைகளை 
அனுபவித்தார்‌. நாள்தோறும்‌ 
வாதிக்கப்பட்டார்‌. காலைதோறும்‌ 
தண்டிக்கப்பட்டார்‌. இப்படிப்பட்ட 
பிரச்சனைகள்‌ ஆசு வரக்கூடாது. 
என்றால்‌, அவர்‌ தன்னுடைய 
சுயஆலோசனையின்படி நடவாமல்‌, 
கர்த்தருடைய A ஆலோசனையின்படி 
நடக்கவேண்டும்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்மா 


PUBLISHERS 


ஆசாபும்‌ கர்த்தருக்குத்‌ தன்னை 
ஒப்புக்கொடுக்கிறார்‌. 


நடத்துமாறு ஆசாப்‌ 
விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 
நம்மை வழிநடத்தும்போது, 
நமக்கு மகிமை உண்டாகும்‌. 
சுயஆலோசனையில்‌ நடந்தால்‌, 
நமக்கு அழிவு உண்டாகும்‌. 


சர்த்திடத்தல 
கர்த்தர்‌ 
முடிவில்‌ 
நம்முடைய 
முடிவில்‌ 


கர்த்தர்‌ நம்மை செங்கடல்‌ வழியாக 
நடத்தலாம்‌. வனாந்தரத்தின்‌ வழியாக 
நடத்தலாம்‌ யோர்தான்‌ நதியின்‌ 
வழியாகவும்‌ நடத்தலாம்‌. நாம்‌ எந்த 
வழியாக நடந்தாலும்‌, கர்த்தர்‌ 
எப்பொழுதும்‌ நம்மோடு கூடமிருக்க 
வேண்டும்‌. கர்த்தர்‌ தாமே நம்முடைய 
வலது கையைப்பிடித்து தாங்கவேண்டும்‌. 
தம்முடைய ஆலோசனையின்படி கர்த்தர்‌ 
நம்மை நடத்தவேண்டும்‌. இதுவே 
நமக்குப்‌ பாதுகாப்பானது. இதுவே 
கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஏற்றது. 


கர்த்தருடைய பிள்ளைகளாகிய 
நமக்கு, இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ பல 
கஷ்டங்கள்‌, வேதனைகள்‌, வருத்தங்கள்‌ 
உண்டாகலாம்‌. நம்முடைய 
துக்கங்களெல்லம்‌  வெகுசீக்கிரத்தில்‌ 
கடந்து போகும்‌. கர்த்தர்‌ நமக்கு 
ஆறுதலைக்‌ கொடுப்பார்‌. நாம்‌ 
அனுபவித்த வேதனைகளுக்கு்‌ பதிலாக, 
கர்த்தர்‌ நமக்கு சந்தோஷத்தையும்‌ 
சமாதானத்தையும்‌ கொடுப்பார்‌. நாம்‌. 
சோதிக்கப்பட்டாலும்‌ கர்த்தரை நம்பி 
ஜீவிக்க வேண்டும்‌. அப்போதுதான்‌ 
சோதனையிலிருந்து நம்மால்‌ விடுதலை 
பெற முடியும்‌ முடிவிலே நமக்கு மகிமை 
உண்டாகும்‌. 


பரலோகத்தில்‌ உம்மை 
யல்லாமல்‌ எனக்கு யார்‌ உண்டு. 

பரலோகத்தில்‌ உம்மையல்லாமல்‌ 
எனக்கு யார்‌ உண்டு? பூலோகத்தில்‌ 
உம்மைத்‌ தவிர எனக்கு வேறே 
விருப்பமில்லை. என்‌ மாம்சமூம்‌ என்‌ 
இருதயமும்‌ மாண்டுபோகிறது; தேவன்‌ 
என்றென்றைக்கும்‌ என்‌ இருதயத்தின்‌ 
கன்மலையும்‌ என்‌ பங்குமாயிருக்கிறார்‌ 
(சங்‌ 79:25,26). 





ழ்‌ நவள 
யாய 


ஆன்‌ இப்போது. 
நெருங்கி சேர்ந்திருக்கிறார்‌. 
நெருக்கணயிருக்கிறார்‌ 
ஆலோசனையின்படி 
வேண்டுமென்று  தீர்மானித்திருக்கிறார்‌. 
தன்னுடைய தீர்மானத்தில்‌ ஆசாப்‌ 
உறுதியாயிருக்கிறார்‌. இதற்கு முன்பு, 
ஆசாப்‌ தன்னுடைய 
பிரச்சனைகளையெல்லாம்‌ கர்த்தரிடத்தில்‌ 
முறையிட்டார்‌. “நாள்தோறும்‌ நான்‌ 
வாதிக்கப்பட்டும்‌, காலைதோறும்‌ 
தண்டிக்கப்பட்டும்‌ இருக்கிறேன்‌" 
(சங்‌ 73:4) என்று சொன்னவர்‌, 
இப்போது, “தேவன்‌ என்றென்றைக்கும்‌ 
என்‌ இருதயத்தின்‌ கன்மவையும்‌ என்‌ 
பங்குமாயிருக்கிறார்‌” என்று 
விசுவாசத்‌ ரர க செய்கிறார்‌. 


கர்த்தர்‌ ஆசாபின்‌ ஆத்துமாவை 
சுத்திகரிக்கிறார்‌ சுத்திகரிக்கப்பட்ட 
ஆசாபின்‌ ஆத்துமா இப்போது 
கர்த்தரைத்‌ துதிக்கிறது கர்த்தரை 
நோக்கி வாஞ்சிக்கிறது கர்த்தரில்‌ 
பிரியமாயிருக்கிறது. ஆசாபின்‌ ஆத்துமா 
கர்த்தரைத்‌ துதித்துப்‌ பாடுகிறது. ஆசாப்‌ 
இதுவரையிலும்‌ இந்தப்‌ பிரபஞ்சத்தையும்‌, 
இந்தப்‌ பிரபஞ்சத்திலுள்ள 
துன்மார்க்கரையும்‌, அவர்களுடைய 
சுகவாழ்வையும்‌ நோக்கிப்‌ பார்த்தார்‌. 
அப்போது... அவருடைய இருதயம்‌ 
வேதனையடைந்தது. 


இப்போதோ கர்த்தருடைய 
ஆலோசனையின்படி நடக்க 
வேண்டுமென்று தீர்மானித்து. ஆசாப்‌ 
பரலோகத்தை நோக்கிப்பார்க்கிறார்‌. 
பரலோகத்தில்‌ துன்மார்க்கர்‌ யாருடில்லை. 
கர்த்தரும்‌ 
பரிசுத்தவான்‌களும்‌ 
பாலோகத்திலிருக்கிறார்கள்‌. “பரலோகத்தில்‌ 
ட எனக்கு யார்‌ உண்டு?” 

ஆசாப்‌ கர்த்தரிடத்தில்‌ 

பயபக்தியோடு கேட்கிறார்‌. 


-ஆசாபின்‌ ஆத்துமா கர்த்தரிடத்தில்‌ 
விண்‌: 


கர்த்தரை 
கர்த்தருக்கு 
கர்த்தருடைய 
நடக்க 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம 


PUBLISHERS 


கர்த்தரே 
சிருஷ்டித்தவர்‌. 
நம்முடைய 
சந்தோஷத்தைத்‌ 
கர்த்தரோடு 
போது, 


நம்முடைய 
அவரால்‌ 


ஆத்துமாவை 
மாத்திரமே 
ஆத்துமாவுக்கு 
தரமுடியும்‌ நாம்‌ 


எப்போதும்‌ கூடயிருக்கும்‌ 
கர்த்தரும்‌ நம்மோடு எப்போதும்‌ 
க்கிறார்‌. 


அவர்‌ நமக்குள்‌. 
வாசம்பண்ணு நம்முடைய 


ஆத்துமாவை ஆளுகை செய்கிறார்‌. 


நாம்‌ கர்த்தரை அன்போடு 
நேசித்தால்‌ மாத்திரம்‌ போதாது. நம்மை 
கர்த்தரிடத்தில்‌ முழுவதுமாக 
அர்ப்பணிக்கவும்‌ வேண்டும்‌. நமக்கு 
கர்த்தரே எல்லாமுமாக இருக்கவேண்டும்‌. 
அவரே நமக்கு ஆரம்பமாகவும்‌ 
முடிவுமாகவும்‌ இருக்கவேண்டும்‌. 
நம்முடைய விருப்பங்கள்‌, சிந்தனைகள்‌, 
செயல்கள்‌ எல்லாமே கர்த்தரிடத்தில்‌ 
ஆரம்பமாகி, கர்த்தரிடத்திலேயே 
நிறைவுபெறவேண்டும்‌. நம்முடைய 
ஏக்கந்களெல்லாம்‌ தேவனைப்பற்றியதாக 
மாத்திரமே இருக்கவேண்டும்‌. ஏனெனில்‌ 
பரலோகத்தில்‌ தேவனையல்லாமல்‌ நமக்கு 
வேறு யாருமில்லை. 


ஆசாப்‌ இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ 
தேவன்மீது விருப்பமாயிருக்கிறார்‌. 
“பூலோகத்தில்‌ உம்மைத்‌ தவிர எனக்கு 
வேறே விருப்பமில்லை" என்று 
கர்த்தரிடத்தில்‌ அறிக்கை செய்கிறார்‌. 
பரலோகத்தில்‌ மாத்திரமல்ல, இந்தப்‌ 
பூமியிலும்‌ ஆசாபின்‌ விருப்பமெல்லாம்‌. 
கர்த்தர்மீது மாத்திரமே இருக்கிறது. 
கர்த்தரே வத்‌ அவருக்கு 
எல்லாழுமாகயிருக்கிறார்‌ 
விசுவாசிகளாகிய நமக்கு இந்தப்‌ 
பிரபஞ்சத்தில்‌ உற்றார்‌ உறவினர்கள்‌ 
இருக்கலாம்‌. அநேக சிநேகிதர்கள்‌ 
இருக்கலாம்‌. இவர்கள்‌ எல்லாரும்‌ 
இருந்தாலும்‌ நம்முடைய விருப்பமெல்லாம்‌ 
தேவன்மீது மாத்திரமே இருக்கவேண்டும்‌. 
நம்முடைய மாமிசமும்‌ நம்முடைய 
இருதயமும்‌ ஒருநாளில்‌ மாண்டுபோகும்‌. 
பலர்‌ 
படம்‌ 


மரணத்திற்காகக்‌ 





ழ்‌ நள 
யாய 


நம்முடைய மாம்சமும்‌ நம்முடைய 
இருதயமும்‌ மாண்டுபோகிற நாளுக்காக 
நாம்‌ எல்லோருமே காத்திருக்கிறோம்‌. 
நம்முடைய மாம்சம்‌ மாண்டுபோனாலும்‌, 
நாம்‌ கர்த்தர்மீது வைத்திருக்கிற 
பவன ரம பகத்‌ 

நம்முடைய சரீரம்‌ 


முதுமையடையலாம்‌. வியாதிப்படலாம்‌. 
மரிக்கலாம்‌ 


ஆனாலும்‌ தேவன்‌ 
என்றென்றைக்கும்‌ நம்முடைய 
இருதயத்தின்‌ கன்மலையும்‌, நம்முடைய 
பங்குமாயிருக்க வேண்டும்‌. ஆசாப்‌ 
இந்தச்‌ சத்தியத்தை இங்கு சொல்லும்‌ 
போது, அவர்‌ தன்னுடைய சரீரத்தைப்‌ 
பற்றி அக்கரை காண்பிக்காமல்‌, 
தன்னுடைய ஆத்துமாவைப்பற்றியே 
அதிகமான அக்கரை காண்பிக்கிறார்‌. 
கர்த்தரே நம்முடைய உள்ளான 
மனுஷனைப்‌  புதுப்பிக்கிறவர்‌. அவரே 
ஆத்துமாவைப்‌ பெலப்படுத்துகிறவர்‌. 


உம்மைவிட்டு 
போகிறவர்கள்‌ 


தூரமாய்ப்‌ 


இதே, உம்மைவிட்டுத்‌ தூரமாய்ப்‌ 
போகிறவர்கள்‌. நாசமடைவார்கன்‌; 
உம்மைவிட்டுச்‌. சோரம்போகிற 
அனைவரையும்‌ சங்கரிப்பீர்‌ 
(சங்‌ 73:27). 


தன்னுடைய 
துன்மார்க்கருடைய 
இதற்கு முன்பு 


ஆசாப்‌ 
மனக்கண்களினால்‌ 
முடிவைப்‌ பார்க்கிறார்‌. 
அவர்‌ தன்னுடைய மாம்ச கண்களினால்‌ 


துன்மார்க்கரின்‌ சுகவாழ்வைப்‌ பார்த்தார்‌. 
அதன்‌ பின்பு அவர்‌ தேவனுடைய 
பரிசுத்த ஸ்தலத்திற்குள்‌ பிரவேசித்தபோது, 
அவருடைய மனக்கண்கள்‌ 
பிரகாசமுள்ளதாய்‌ மாறிற்று. 
கர்த்தருடைய கிருபையையும்‌, அவருடைய 
ஞானத்தையும்‌ பெற்றுக்கொள்கிறார்‌. 

அவருடைய பார்வையிலும்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம 


PUBLISHERS 


வரும்‌ 
இதற்கு. 


ஆசாப்‌ துன்மார்க்கருக்கு 
அழிவை முன்னறிவிக்கிறார்‌. 
முன்பு துன்மார்க்கர்‌ சுகமாய்‌ 
வாழ்க்கிறார்கள்‌ என்று கண்டு 
அவர்கள்மீது பொறாமைப்பட்ட ஆசாப்‌, 
இப்போது அவர்களை சபிக்கிறார்‌. 
தேவனுடைய நியாயத்தீர்ப்பு அவர்கள்மீது 
வரும்‌ என்று முன்னறினிக்கிறார்‌. “இதோ, 
உம்மைவிட்டுத்‌ தூரமாய்ப்‌ போகிறவர்கள்‌ 
நாசமடைவார்கள்‌; உம்மைவிட்டுச்‌ 
சோரம்போகிற அனைவரயும்‌ சங்கரிப்பீர்‌' 
துன்மார்க்கர்‌ தேவனைவிட்டு 
தூரமாய்ப்போயிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
இருளின்‌ பிள்ளைகள்‌. வெளிச்சத்திற்கு 
அருகில்‌ வர மறுக்கிறார்கள்‌. 
சர்வவல்லமையுள்ள தேவனும்‌ தங்களுக்கு 
அருகாமையில்‌ வரக்கூடாது என்று 
நினைக்கிறார்கள்‌. இவர்களும்‌ 
தேவனைவிட்டு தூரம்போகிறார்கள்‌. 
இப்படிப்பட்டவர்கள்‌ நாசமடைவார்கள்‌. 
தம்மைவிட்டு சோரம்‌ போகிற 
அனைவரையும்‌ கர்த்தர்‌ 
சங்காரம்பண்ணுவார்‌. 


தேவனை 
கொண்டிருப்பதே நலம்‌ 


அண்டிக்‌ 


எனக்கோ, தேவனை 
அண்டிக்கொண்டிருப்பதே நலம்‌; நாண்‌: 
உமது கிரியைகளையெல்லாம்‌ சொல்லி. 
வரும்படி. கர்த்தராகிய ஆண்டவர்மேல்‌ 
என்‌ நம்பிக்கையை வைத்திருக்கிறேன்‌ 
(சங்‌ 73:28). 


நம்பிக்கை 
வைத்திருக்கிறார்‌. தேவனை 
அண்டிக்கொண்டிருக்கிறார்‌. நாம்‌ 
தேவனுக்கு அருகாமையில்‌ போகும்போது, 
தேவனும்‌ நமக்கு அருகாமையில்‌ 
வருகிறார்‌. தேவனோடு நாம்‌ 
ஐக்கியமாயிருப்பதே நமக்கு மிகப்பெரிய 
ஆசீர்வாதம்‌. இதுவே நமக்கு மெய்யான 
சந்தோஷம்‌. தேவனை அண்டிக்ங்ஸ்ண்‌ 
கொண்டிருப்பது எல்லோருக்கும்‌ 
நலமானதுதான்‌. இது நமக்கும்‌ 
நலமானதாயிருக்க வேண்டுமென்றால்‌, 
நாமும்‌ வ ப்வா்‌ “எனக்கோ, 
வனை அண்டிக்கொண்‌। லம்‌” 
ன சொல்லவேண்டும்‌. LAA 


ஆசாப்‌ சுர்த்தர்மீது. 





ழ்‌ யனா 
யாய 


துன்மார்க்கர்‌ இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ 
சுகமாய்‌ ஜீனிக்கலாம்‌ அவர்கள்‌ 
ஜசுவரியவான்களாயிருக்கலாம்‌. ஆனாலும்‌ 
முடிவில்‌ அவர்கள்‌ அழிந்துபோவார்கள்‌. 
துன்மார்க்கர்‌ அழிந்துபோனாலும்‌, 
கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாமோ 
தேவனை மாத்திரமே அண்டிக்கொள்ள 
வேண்டும்‌. உலகத்தின்மீதும்‌, 
உலகத்தின்‌ காரியங்கள்மீதும்‌ நாம்‌ 
நம்பிக்கை வைக்கக்கூடாது. நம்முடைய 
உலக ஐசுவரியத்தின்மீது நம்பிக்கை 
வைக்கக்கூடாது. நாம்‌ உலகத்தை 
சிநேகிக்கவும்‌ கூடாது. அதைப்‌ பார்த்து 
நாம்‌ பயப்படவும்‌ கூடாது. நாம்‌ 
கர்த்தர்மீது மாத்திரமே 
நம்பிக்கையை 
கர்த்தரை மாத்திரமே க 

ண்டும்‌ ண்டும்‌. இதுவே நமக்கு நலம்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம 


PUBLISHERS 


“பிரபுக்களையும்‌, 
திராணியில்லாத 
நம்பாதேயுங்கள்‌. 
பிரியும்‌ 


இரட்சிக்கத்‌ 
மனுபுத்திரனையும்‌ 
அவனுடைய ஆவி 


க, அழிந்துபோம்‌. யாக்கோபின்‌ 
தேவனைத்‌ தன்‌ துணையாகக்‌ 
கொண்டிருந்து, தன்‌ தேவனாகிய 
கர்த்தர்மேல்‌ நம்பிக்கையை வைக்கிறவன்‌. 
பாக்கியவான்‌” (சங்‌ 146:3-5). 





ழ்‌ நள 
யாய 


நான்காவது சங்கீதம்‌ 
அழிவைப்பற்றியும்‌, 
'அழிவைப்பற்றியும்‌ 
சொல்லுகிறது. 
நேபுகாத்நேச்சார்‌ இவ்விரண்டையும்‌ 
அழித்துப்போட்டார்‌. இந்த சங்கீதத்தை 
தாவீது எழுதியிருக்கவேண்டும்‌ என்றும்‌, 
அல்லது தாவீதின்‌ காலத்தில்‌ ஆசாப்‌ 
இதை எழுதிமிருக்கவேண்டும்‌ என்றும்‌ 
வேதபண்டிதர்களில்‌ சிலர்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 


எழுபத்து 
எருசவேயின்‌ 
தேவாலயத்தின்‌ 
விரிவாகச்‌ 


சிறையிருப்பின்‌ காலத்தில்‌ ஆசாப்‌ 
என்னும்‌ பெயரில்‌ வேறொருவர்‌ இருந்தார்‌ 
இந்த சங்கீதத்தை இந்த ஆசாப்‌ 
எழுதியிருக்கவேண்டும்‌ என்றும்‌ அல்லது 
சிறையிருப்புக்குப்‌ பின்பு எரேமியா 
தீர்க்கதரிசி இதை எழுதியிருக்கவேண்டும்‌ 
என்றும்‌ சிலர்‌ சொல்லுகிறார்கள்‌. இந்த 
சங்கீதம்‌ ஆசாபின்‌ குமாரரிடத்தில்‌ 
கொடுக்கப்பட்டிருக்கவேண்டும்‌ என்றும்‌, 
ஆசாபின்‌ குமரர்‌ எல்லோருக்குமே 
ஆசாப்‌ என்னும்‌ பெயரே வழங்கப்பட்டது 
என்றும்‌ ஒரு சிலர்‌ சொல்லுகிறார்கள்‌ 
இந்த சங்கீதம்‌ இஸ்ரவேல்‌ ஜனத்தாரின்‌ 
பொதுவான பக்திவிருத்திகாக 
எழுதப்பட்டிருக்கிறது. 


எஸ்றாவின்‌ காலத்தில்‌ ஆசாபின்‌ 
குடும்பத்தார்‌ பிரசித்திபெற்ற 
பாடகராகயிருந்தார்கள்‌. இவர்களைப்‌ 
பற்றிய குறிப்பு எஸ்றா 2:41: 3:10; நெகே 
117,22; 12:35,46 ஆகிய வசனங்களில்‌ 
காணப்படுகிறது. தேவனுடைய ஜனத்தார்‌ 
இக்காலத்தில்‌ மிகுந்த 
இக்கட்டிலிருக்கிறார்கள்‌. சத்துருக்கள்‌ 
இவர்களை அதிகமாய்‌ ஒடுக்குகிறார்கள்‌. 
தேவாலயத்தின்‌ அழிவையும்‌, தேவனுடைய 
பிள்ளைகளுக்கு ஏற்பட்டிருக்கிற 

உபத்திரவங்களையும்‌, சங்கீதக்காரர்‌ 
ச்‌ சமுகத்தில்‌ 
ஜெபவி 


ண்ணப்பமாகச்‌ சொல்லுகிறார்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


வீரிவுரை மாமா 


PUBLISHERS 


கிரியைகள்‌ 
தேவனுடைய வல்லமை 
மீட்பின்‌ விண்ணப்பம்‌ 


சத்துருவின்‌ 
(சங்‌ 741-1). 
(சங்‌ 7412-7) 
(சங்‌ 7418-23) ஆகிய 
தலைப்புகளில்‌ இந்த 
விரிவாகத்‌ தியானிக்கலாம்‌. 


மூன்று 
சங்கீதத்தை 


சத்துருவின்‌ கிரியைகள்‌: 
சங்‌ 74 : 1-11 


(மஸ்கீல்‌ என்னும்‌ ஆசாபின்‌ போதக 
சங்கீதம்‌) 


சங்‌ ரகம. தேவனே, நீர்‌ எங்களை 
என்றென்றைக்கும்‌ ஏன்‌ தன்னிவிடுகிறீர்‌? 
உமது மேய்ச்சலின்‌ ஆடுகன்மேல்‌ உமது 
கோபம்‌ ஏன்‌ புகைகிறது? 


சங்‌ 742, நீர்‌ பூர்வகாலத்தில்‌ 
சம்பாதித்த உமது சபையையும்‌, நீர்‌ 
மீட்டுக்கொண்ட உமது சுதந்தரமான 
sna தீர்‌ வாசமாயிருந்த 

பர்வதத்தையும்‌ 
Fs 


சங்‌ 7448. நெடுங்காலமாகப்‌ 
பாழாய்க்கிடக்கிற ஸ்தலங்களில்‌ 
உம்முடைய பாதங்களை எழுந்தருளப்‌ 
பண்ணும்‌; பரிசுத்த ஸ்தலத்திலே சத்துரு 
அனைத்தையும்‌ கெடுத்துப்போட்டான்‌. 


சங்‌ 744. உம்முடைய சத்துருக்கள்‌ 
உம்முடைய ஆலயங்களுக்குன்னே. 
கெர்ச்சித்து, தங்கள்‌ கொடிகளை 
அடையாளங்களாக நாட்டுகிறார்கள்‌.. 


கோடாரிகளை ஓங்கிச்‌ 
மரங்களை 
வெட்டுகிறவன்‌ பேர்பெற்றவனானான்‌. 


சங்‌ 74:6. இப்பொழுதோ அவர்கள்‌. 
அதின்‌ சித்திரவேலைகள்‌ முழுவதையும்‌ 
வாச்சிகளாலும்‌ சம்மட்டி.கனாலும்‌ 
தகர்த்துப்போடுகிறார்கன்‌. 


சுங்‌ 74:7. உமது பரிசுத்த ஸ்தலத்தை. 
அக்கினிக்கு இரையாக்கி, உமது 
நாமத்தின்‌ வாசஸ்தலத்தைத்‌ 
'தரைமட்டும்‌ இடித்து, 
அகத்தப்படுத்தினார்கன்‌. 





ழ்‌ நள 
யாய 


சங்‌ 74:8. அவர்களை ஏகமாய்‌ 
நிர்த்தூனியாக்குவேம்‌ என்று தங்கள்‌ 
இருதயத்தில்‌ சொல்லி, தேசத்திலூன்ன. 
ஆலயங்களையெல்லாம்‌ ௬ட்டெரித்துப்‌: 
போட்டார்கள்‌. 


என்‌ பத சங்கருக்கு இருந்த 


அடையாளங்களைக்‌ 
தீர்க்கதரிசியும்‌ இலலை வ 
எதுவரைக்கும்‌ என்று அறிகிறவனும்‌ 


எங்களிடத்தில்‌ இல்லை. 


சுங்‌ 7440. தேவனே, எதுவரைக்கும்‌ 
சத்துரு தித்திப்பான்‌? பகைவன்‌ உமது 
நாமத்தை எப்பொழுதும்‌ 
தூஷிப்பானோ? 


சங்‌ 74411. உமது வலதுகரத்தை ஏன்‌ 
முடக்கிக்கொள்ளூகிறீர்‌ அதை உமது 
மடியிலிருந்த எடுத்து ஓங்கி 
திர்மூலமாக்கும்‌. 


தேவனை, எங்களை 
தள்ளிவிடுகிறீர்‌ 


ஏன்‌ 


தேவனே, நீர்‌ எங்களை 
என்றென்றைக்கும்‌ ஏன்‌ தன்னிவிடுகிறீர்‌? 
உமது மேய்ச்சலின்‌ ஆடுகள்மேல்‌ உமது 
கோபம்‌ ஏன்‌ புகைகிறது? நீர்‌ 
பூர்வகாலத்தில்‌ சம்பாதித்த உமது. 
சபையையும்‌, நீர்‌ மீட்டுக்கொண்ட 
உமது ௬தந்தரமான ர 
நீர்‌ வாசமாயிருந்த 
பர்வதத்தையும்‌ 
(சங்‌ 7442. 


இந்த சங்கீதத்திற்கு மஸ்கீல்‌ 
என்னும்‌ தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 
இதற்கு போதக சங்கீதம்‌ என்று பொருள்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ ஒடுக்கப்பட்டு 
மிகுந்த கஷ்டங்களை அனுபவித்த 
காலத்தில்‌ சங்கீதக்கார்‌ இந்த 


ரால்‌ 


ஜனத்தாருக்கு 
வண்ணமாக 


எழுதப்பட்டிருக்கிறது. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை OCDNENIS 


PUBLISHERS 


தேவன்‌ தம்முடைய ஜனத்தின்மீது 
கோபமாயிருக்கிறார்‌. இதனிமித்தமாகவே 
தேவனுடைய பிள்ளைகளுக்கு 
கஷ்டங்களும்‌ உபத்திரவங்களும்‌ 
வந்திருக்கிறது. கர்த்தர்‌ தங்களை 
தள்ளிவிட்டார்‌ என்னும்‌ உணர்வு 
இஸ்ரவேல்‌ ஜனத்தாருடைய இருதயத்தில்‌ 
வந்திருக்கிறது. தங்களுடைய 
இருதயத்தின்‌ எண்ணங்களை அவர்கள்‌ 
கர்த்தரிடத்தில்‌ சொல்லுகிறார்கள்‌. 
“தேவனே, நீர்‌ எங்களை 
என்றென்றைக்கும்‌ ஏன்‌ தள்ளிவிடுகிறீர்‌? 
உமது மேய்ச்சலின்‌ ஆடுகள்மேல்‌ உமது 
கோபம்‌ ஏன்‌ புகைகிறது?' என்று 
கர்த்தருடைய சமுகத்தில்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ அழுது புலம்புகிறார்கள்‌. 


இபேசுகிறிஸ்துவும்‌. கல்வாரி 
சிலுவையிலே தம்முடைய ஜீவனை 
ஒப்புக்கொடுத்தபோது, “என்‌ தேவனே, 
என்‌ தேவனே, ஏன்‌ என்னைக்‌ 
கைவிட்டீர்‌” என்று உரத்த சத்தமாய்க்‌ 
கூப்பிட்டார்‌ 


இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 
மிகுந்த  உபத்திரவத்திலிருக்கிறார்கள்‌. 
அவர்களுடைய வாழ்வில்‌ வெளிச்சம்‌ 
இல்லை. இருளிலிருக்கிறார்கள்‌. 
விடுதலை கிடைக்கும்‌ 
நம்பிக்கையுமில்லை. 
சூழ்நிலையில்‌ 
தள்ளிவிட்டாரோ என்னும்‌ சந்தேகம்‌ 
அவர்களுடைய உள்ளத்தில்‌ உண்டாயிற்று, 
தாங்கள்‌ கஷ்டப்படும்போது கர்த்தர்‌ 
தங்களை தள்ளிவிட்டார்‌ என்னும்‌ 
எண்ணம்‌ கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு 
வரக்கூடாது. மனுஷர்‌ நம்மைத்‌ 
தள்ளிவிடுவார்கள்‌. கர்த்தர்‌ நம்மை 
ஒருபோதும்‌ தள்ளமாட்டார்‌. தம்மிடத்தில்‌ 
வருகிறவர்களை தேவன்‌ ஒருபோதும்‌ 
புறம்பே தள்ளுகிறவரல்ல. 


நாம்‌ ஒருவேளை 
விழுந்திருக்கலாம்‌. நாம்‌ 
விழுந்தாலும்‌ கர்த்தர்‌ நம்மை கரம்பிடித்து 
தூக்கிவிடுவார்‌. அவர்‌ ஒருபோதும்‌ 
நம்மை தள்ளிவிடமாட்டார்‌. 





ழ்‌ நள 
யாய 


இஸ்ரவேல்‌ 
மிகப்பெரிய 
தேவனுடைய 
தங்களுக்கு 
வந்திருப்பதாக 
நினைக்கிறார்கள்‌. 
எண்ணத்‌: வார்த்தைகளாக 
'வெளிப்படுத்துகிறார்கள்‌. “உமது கோபம்‌ 
எங்கள்மேல்‌ ஏன்‌ புகைகிறது” என்று 
தேவனிடத்தில்‌ கேட்கிறார்கள்‌. தங்கள்மீது 
தேவனுடைய கோபம்‌  அதிகமாயிருப்பது 
போல வேல்‌ ங்கள்‌ 
கார்க்‌. க்‌ 


ஜனத்தாருக்கு 

கஷ்டங்கள்‌ வந்திருக்கிறது. 
கோபத்தினிமித்தமாய்‌ 
பிரச்சனைகள்‌ 
அவர்கள்‌ 
தங்களுடைய 


புகை புகையும்போது அது 
மறைவாயிருக்காது. புகையும்போது அது 
எல்லோருக்கும்‌ பிரத்தியட்சமாய்த்‌ தெரியும்‌ 
அதுபோலவே தேவனுடைய கோபம்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனத்தாருக்கு 
மறைவாயில்லை. அவர்களுடைய கோபம்‌ 
கர்த்தருடைய ஜனங்களுக்கு 
பிரத்தியட்சமாய்த்‌ தெரிகிறது. எரிகிற 
புகை மேலே கிளம்பிப்போவதுபோல, 
கர்த்தருடைய கோபமும்‌ மேலும்‌ மேலும்‌ 
அதிகரிக்கிறது. ட பர 


இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ தேவனுடைய 
கோபத்தைப்பற்றிச்‌ சொல்லும்போது, 
தங்களை “தேவனுடைய மேய்ச்சலின்‌ 
ஆடுகள்‌” என்று சொல்லுகிறார்கள்‌. 
ஓநாய்கள்‌ ஆடுகளைத்‌ துன்பப்படுத்தலாம்‌ 
இதில்‌ புதுமை ஒன்றுமில்லை இது 
இயற்கையான சம்பவம்தான்‌. ஆனால்‌ 
ஆடுகளின்‌ மேய்ப்பரே தம்முடைய 
ஆடுகளைத்‌ தன்பப்படுத்தும்போது. அந்த 
ஆடுகளின்‌ நிலமை பரிதாபமாயிருக்கும்‌ 
அந்த  ஆடுகளுக்குப்‌ 
இப்போது 


கெய்ப்பர்தான்‌ 
பாதுகாப்பு 
பிரச்சனையே 
வந்திருக்கிறது என்று 
ஜனத்தார்‌ நினைக்கிறார்கள்‌. 
மேய்ச்சலின்‌ ஆடுகள்மேல்‌ உமது கோபம்‌ 
ஏன்‌ புகைகிறது” என்று கேட்கிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ தங்களைப்‌ 
பற்றி கர்த்தரிடத்தில்‌ சொல்லும்‌ 
போது, “உமது சபையை நினைத்தருளும்‌ 
என்று சொல்லுகிறார்கள்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம 


PUBLISHERS 


இஸ்ரவேல்‌ சபையார்‌ ல்‌ 
துதிப்பதற்காகவே 
அர்ப்பணித்திருக்கிறார்கள்‌. இஸ்ரவேலரை 
தேவன்‌ மீட்டுக்கொண்டார்‌. இஸ்ரவேல்‌ 
கோத்திரத்தார்‌ தேவனுடைய சுதந்தரமான 
கோத்திரத்தாராயிருக்கிறார்கள்‌. மற்ற 
தேசத்தார்‌ தேவனைத்‌ 
துதிக்கமாட்டார்கள்‌. தேவனுக்கு. 
சுதந்தாமான இஸ்ரவேல்‌ தேசத்தார்‌ 
மாத்திரமே. படப்‌ துதிப்பார்கள்‌. 
ற்காகவே இஸ்ரவேல்‌ 
பல்க மீட்டுக்கொண்பார்‌ 


இஸ்ரவேல்‌ 
கர்த்தரிடத்தில்‌ அவருடைய சபையை 
நினைத்தருளுமாறு சொல்லுகிறார்கள்‌. 
அதோடு, தேவன்‌ வாசமாமிருந்த 
சீயோன்‌ பர்வதத்தையும்‌ 
நினைத்தருளுமாறு சொல்லுகிறார்கள்‌. 
சீயோன்‌ பர்வதம்‌ தேவனுக்குப்‌ பிரியமான 
பர்வதம்‌. இது அவருக்குப்‌ பிரியமான 
விசேஷித்த வாசஸ்தலம்‌. இதுவே 
கர்த்தருடைய கூடாரம்‌. கர்த்தர்‌ 
பூர்வகாலத்தில்‌ தம்முடைய ஜனங்களுக்கு 
தம்முடைய கிருபைகளை விசேஷித்த 
வழியில்‌ வெளிப்படுத்தினர்‌. கர்த்தர்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனத்தாருக்கு ஏராளமான 
அற்புதங்களை  நடப்பித்து, அவர்களை 
பூர்வகாலத்தில்‌ தமது சபையாக 
சம்பாதித்தார்‌. எகிப்தின்‌ 
அடிமைத்தனத்திலிருந்தவர்களை கர்த்தர்‌ 
தாமே தம்முடைய ஜனமாகக்‌ 
கூட்டிச்சேர்த்தார்‌. கர்த்தரே அவர்களை 
மீட்டுக்‌ கொண்டார்‌. அவர்கள்‌ 
தேவனுக்‌| சுதந்தரமான 
கோத்திரத்தாராயிகுக்கிறார்கள்‌. 

இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ எகிப்தின்‌ 
அடிமைத்தனத்தில்‌ இ கத 
கர்த்த்‌ அவர்களை 
சுதந்தரமான கோத்திரமாக. ம்க்‌ 
கொண்டார்‌. இஸ்ரவேல்‌ ஜனங்களும்‌ 
தேவனுக்குப்‌ பிரியமான 
ஜனங்களாயிருந்தார்கள்‌. னால்‌ 
இப்போதோ கர்த்தர்‌ தங்களை 
தள்ளிவிட்டதுபோலவும்‌, அவர்‌ தங்கள்மீது 
கோபமாயிருப்பதுபோலவும்‌ 
ஜனங்கள்‌ 


ஜனங்கள்‌ 





ழ்‌ நயனா 
யாய 


தங்களையும்‌, வாசமாயிருந்த 
சீயோன்‌ பர்வதத்தையும்‌ 
நினைத்தருளுமாறு இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
கர்த்தரிடத்தில்‌ பணிவோடு 


க 


கர்த்தர்‌ 


நம்முடைய 
இயேசுகிறிஸ்து, நம்மை 
தம்முடைய சுயஇரத்தத்தை 
கிரயமாகச்‌ 
கிறிஸ்துவானவர்‌ 
இரத்தத்தினால்‌ மீட்டுக்கொண்ட நம்மை, 
தேவன்‌ ஒருபோதும்‌ தள்ளிவிடமாட்டார்‌ 
என்னும்‌ விசுவாசம்‌ நமக்குள்‌ 
நிலைத்திருக்க வேண்டும்‌. இந்தச்‌ 
சத்தியத்தை விசுவாசத்தோடு பற்றிக்‌ 
கொண்டு. ஒவ்வொரு விசுவாசியும்‌ 
விக்குரிய ஜீவியத்தில்‌ வளர்ச்சி 
டும்‌ 


பரிசுத்த ஸ்தலத்திலே சத்துரு 
அனைத்தையும்‌ கெடுத்துப்‌ 
போட்டான்‌ 


நெடுங்காலமாகப்‌. பாழாய்க்‌ 
கிடக்கிற ஸ்தலங்களில்‌ உம்முடைய 
மாதங்களை 
பரிசுத்த 
அணைத்தையும்‌ கெடுத்தூப்போட்டான்‌. 
உம்முடைய சத்துருக்கள்‌ உம்முடைய 
ஆலயங்களுக்குன்னே கெர்ச்சித்து, 
தங்கள்‌ கொடிகளை 
அடையாளங்களாக  நாட்டுகிறார்கள்‌. 
கோடாரிகளை ஓங்கிச்‌ கோலையிலே. 
மரங்களை வெட்டுகிறவன்‌ 
பேர்பெற்றவனானான்‌. இப்பொழுதோ 
அவர்கள்‌ அதின்‌ சித்திரவேலைகள்‌ 
முழுவதையும்‌ வாச்சிகனாலும்‌ 
சும்மட்டிகளாலும்‌. தகர்த்துப்‌ 
போடுகிறார்கள்‌. உமது பரிசுத்த 
ஸ்தலத்தை அக்கினிக்கு இரையாக்கி, 
உமது நாமத்தின்‌ வாசஸ்தலத்தைத்‌ 
தரைமட்டும்‌ இடித்து, 
அகத்தப்படுத்தினார்கன்‌. அவர்களை 
ஏகமாய்‌ திர்த்தானியாக்குவோம்‌ என்று 
தங்கள்‌ இருதயத்தில்‌ சொல்லி, 
தேசத்திலுன்ன ஆலயங்களை யெல்லாம்‌ 
கட்டெரித்துப்‌ போட்டார்கள்‌ 
(சங்‌ 74:3-8). 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை CDNENIS 


PUBLISHERS 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ தங்களுடைய 
சத்துருக்களின்‌ துர்க்குணத்தைப்பற்றி 
கர்த்தரிடத்தில்‌ முறையிடுகிறார்கள்‌. 
சத்துருக்கள்‌ தங்களுக்குச்‌ செய்த 
தீமைகளைப்பற்றி இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
கர்த்தரிடத்தில்‌ அதிகமாய்‌ ஒன்றும்‌. 
சொல்லவில்லை. ஆனாலும்‌ சத்துருக்கள்‌ 
தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்திற்கும்‌, 
ஜெபாலயங்களுக்கும்‌ செய்த 
கொடுமைகளைப்பற்றி இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 


கர்த்தரிடத்தில்‌ விண்ணப்பம்‌ 
பண்ணுகிறார்கள்‌. 


எருசலேபிலே தேவனுடைய ஆலயம்‌ 
இருக்கிறது. இது வல ய பரிசுத்த 
ஸ்தலம்‌. இதுலே கர்த்தருடைய 
நாமத்தின்‌ வாகில்‌ (சங்‌ 74:7). இந்த 
பரிசுத்த ஸ்தலத்திலே சத்துரு 
அனைத்தையும்‌ கெடுத்துப்போட்டான்‌. 
ணத வலில தூஷித்தான்‌. 
வாலயத்தி எல்லாவற்றையும்‌ 
Fs கிரையாக்கி டோ ரன்‌. 


நெடுங்காலமாய்‌ பாழாய்க்‌ கிடக்கிற 
ஸ்தலங்களில்‌ உம்முடைய பாதங்களை 
எழுந்தருளப்பண்ணும்‌ என்று இஸ்ரவேல்‌ 
ஜனங்கள்‌ கர்த்தரிடத்தில்‌ விண்ணப்பம்‌ 
பண்ணுகிறார்கள்‌. சத்துரு எருசலேபிலுள்ள 
தேவாலயத்தை மாத்திரமல்ல, இஸ்ரவேல்‌ 
தேசத்திலுள்ள எல்லா ஜெபாலயங்களையும்‌ 
அழித்துப்‌ போட்டான்‌. அவையெல்லாம்‌. 
பாழாய்க்‌ கிடக்கிறது இஸ்ரவேல்‌ 
ஜனங்களால்‌ இவற்றை பழுதுபார்க்க 
டியவில்லை. ஆகையினால்‌ அவை 
பரதம்‌ ணு பாழாய்க்‌ கிடக்கிறது 


நெடுங்காலமாக பாழாய்க்‌ கிடக்கிற 
இந்த ஸ்தலங்களில்‌ கர்த்தர்‌ தாமே 
தம்முடைய பாதங்களை எழுந்தருளப்‌ 
பண்ண வேண்டும்‌. இந்த 
வாக்கியத்திற்கு கர்த்தர்‌ தாமே, 
நெடுங்காலமாக பாழாய்க்‌ கிடக்கிற இந்த 
ஸ்தலங்களை பழுதுபார்ப்பதற்காக 
விரைந்து ஒடோடி வரவேண்டும்‌ என்பது 
பொருளாகும்‌. கர்த்தர்‌ சீக்கிரத்தில்‌ வந்து 
இவற்றை பழுதுபார்க்கவில்லையென்றால்‌, 
நெடுங்காலமாய்‌ பாழாய்க்‌ கிடக்கிற இந்த 
ஸ்தலங்கள்‌, 
பாழாய்ப்போகும்‌. 


நித்திய 
பே இனிமேல்‌ இதை 
பழுதுபார்க்க முடியாமல்‌ போய்விடும்‌. 





ழ்‌ நள 
யாய 


கர்த்தருடைய 

அவருடைய 
'கெர்ச்சிக்கிறார்கள்‌. 
பரிசுத்த ஸ்தலத்தில்‌ 
பரிசுத்தவான்கள்‌, அமைதியோடும்‌, 
பயபக்தியோடும்‌, தேவனுடைய 
பிரசன்னத்திற்கு முன்பாக அமைதியாகக்‌ 
காத்திருக்கிறார்கள்‌. ஆனால்‌ 
சத்துருக்களோ தேவனுடைய 
ஆலயத்திற்குள்ளே  கெர்ச்சிக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ கெர்ச்சிப்பது மாத்திரமல்ல. 
தேவனுடைய ஆலயத்தில்‌ தங்கள்‌ 
கொடிகளை நாட்டுகிறார்கள்‌. தேவனுடைய 
வல்லமையைவிட தங்களுடைய வல்லமை 
பெரியது என்பதை நிரூபிக்கும்‌ 
வண்ணம்‌, சத்துருக்கள்‌ 
தங்களுடைய கொடிகளை, தேவாலயத்தில்‌ 
அடையாளங்களாக நூட்டுகிறார்கள்‌ 
இதைப்‌ பார்க்கும்போது, கர்த்தர்‌ தங்களை 
தள்ளிவிட்டாரோ என்றம்‌ கர்த்தர்‌ 


தங்கள்மீது கோபமாயிருக்கிறாரோ என்றும்‌ 
இள்வேக்‌ ஜனங்கள்‌ நினைக்கிறார்கள்‌ 


சத்துருக்கள்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாருக்கு மாத்திரமல்ல அவர்கள்‌. 
கர்த்தருக்கும்‌ சத்துருக்களாக 
யிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ தேவனுடைய 
வல்லமையையும்‌, மகத்துவத்தையும்‌ 
அசைத்துப்‌ பார்க்கிறார்கள்‌. கர்த்தர்‌ 
சர்வவல்லபையுள்ளவர்‌ என்பதைப்‌ 
புரியாமல்‌, அவருடைய 
வாசஸ்தலத்திலேயே, தங்களுடைய 
கொடிகளை அடையாளங்களாக 
நாட்டுகிறார்கள்‌. இதைப்‌ பார்க்கும்போது 
பரிசுத்தவான்‌௧ளின்‌ மென்மையான 
இருதயங்கள்‌ உடைந்துபோயிற்று 


"தேவாலயத்தின்‌ சித்திர வேலைகளை 
தகர்த்துப்‌ போடுகிறவன்‌ 
பலசாலி 


சத்துருக்கள்‌ 
ஆத்திற்குள்ளே 
கர்த்தருடைய 
அவருடைய 


ஆலயத்தை 

தைரியசாலி 

சொல்லுகிறான்‌. “கோடாரிகளை ஓங்கிச்‌ 
சோலையிலே மரங்களை வெட்டுகிறவன்‌ 
பேர்பெற்றவனானான்‌. 


இப்பொழுதோ 
அதின்‌ சித்திரவேலைகள்‌ 


வாச்சிகளாலும்‌ 


அவர்கள்‌ 
முழுவதையும்‌ 
சம்மட்டிகளாலும்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை OCDNENIS 


PUBLISHERS 


தேவாலயத்தை அழிக்கும்போது 
சத்துருக்கள்‌ சிறிதும்‌ வருத்தப்படவில்லை, 
தாங்கள்‌ செய்த துர்க்கிரியைகு 
சத்துருக்கள்‌ பெருமைப்படுகிறார்கள்‌. 


தேவாலயத்தின்‌ சித்திரவேலைகள்‌ 
முழுவதையும்‌ சத்துருக்கள்‌ வாச்சிகளாலும்‌, 
சம்மட்டிகளாலும்‌ தகர்த்துப்போடுகிறார்கள்‌. 
இது மாத்திரமல்ல, தேவனுடைய பரிசுத்த 
ஸ்தலத்தை அவர்கள்‌ அக்கினிக்கு 
இரையாக்குகிறார்கள்‌. கர்த்தருடைய 
நாமத்தின்‌ வாசஸ்தலத்தை அவர்கள்‌. 
தரைமட்டும்‌ ்‌ 
அசுத்தப்படுத்துகிறார்கள்‌. பஃப்‌ 

கல்தேயர்கள்‌ எருசவேபிலுள்ள 
தேவனுடைய ஆலயத்தை அக்கினிக்கு 
இரையாக்கினார்கள்‌. அவர்கள்‌ 
தேவனுடைய ஆலயத்தைத்‌ தீக்கொளுத்தி, 
எருசலேமின்‌ அலங்கத்தை இடித்து, அதின்‌ 
மாளிகைகளையெல்லாம்‌ அக்கினியால்‌ 
சுட்டெரித்து, அதிலிருந்த திவ்வியமான 
பணிமுட்டுகளையெல்லாம்‌ அழித்தார்கள்‌” 
(2நாளா 36:19). 


ரோமாபுரியாரும்‌  எருசலவேலுள்ள 
தேவாலயத்தை, ஒரு கல்லின்‌ மேல்‌ ஒரு 
கல்லிராதபடிக்கு இரத்துப்போட்டார்கள்‌. 
“இயேசு அவர்களை நோக்கி: 
இவைகளையெல்லாம்‌ பார்க்கிறீர்களே, 
இவ்விடத்தில்‌ ஒரு கல்லின்மேல்‌ ஒரு 
கல்லிராதபடிக்கு எல்லாம்‌ இடிக்கப்பட்டுப்‌ 
போகும்‌ என்று மெய்யாகவே உங்களுக்குச்‌ 
சொல்லுகிறேன்‌. என்றார்‌” (மத்‌ 24:2). 


எருசவேரிலே தேவாலயம்‌ 
கட்டப்படுவதும்‌, அதன்பின்பு சத்துருக்கள்‌ 
அதை இடித்துப்போடுவதும்‌ அதை 
அக்கினியால்‌ சுட்பெரிப்பதும்‌ 
வாடிக்கையாயிற்று. முடிவில்‌ 
ரோமாபுரியின்‌ பேரசனான தீத்து 
வெஸ்பாசின்‌ என்பவன்‌, சீயோன்‌ 
பர்வதத்தை, ஒரு விளைநிலத்தைப்போல 
உழுதுபோட்டான்‌. எருசலேம்‌ தேவாலயம்‌ 
விளைநிலம்போல உழப்பட்டது. தேவாலயம்‌ 
இருந்ததற்கு அடையாளமில்லாமல்‌ 
போயிற்று. இயேசுகிறிஸ்து 
முன்னறிவித்தபடி தேவாலயம்‌ ஒரு 
கல்லின்மேல்‌ ஒரு கல்லிராதபடிக்கு 
இடிக்கப்பட்டது. நிலம்‌ உழப்பட்டது. 





ழ்‌ நவள 
யாய 


சத்துருக்கள்‌ 
இருதயத்தில்‌ தூர்ச்‌ 
சிந்தனை  உடையவர்களாயிருக்கிறார்கள்‌. 
தேசத்திலுள்ள எல்லா ஆலயங்களையும்‌ 
ஏகமாய்‌ நிர்த்துளியாக்குவாம்‌ என்று 
தங்கள்‌ இருதயத்தில்‌ சொல்லிக்‌ 
கொண்டார்கள்‌. தேசத்திலுள்ள எல்லா 
ஜெபாலயங்களையும்‌ சுட்டெரித்துப்‌ 
போட்டார்கள்‌. எருசலேம்‌ 
தேவாலயத்தை மாத்திரமல்ல, 
இஸ்ரவேல்‌ தேசத்திலுள்ள 
எல்லா ஜெபாலயங்களையும்‌, 
வேதபாடசாலைகளையும்‌, தீர்க்க 
தரிசிகளின்‌ பாடசாலைகளையும்‌ 
சுட்டெரித்துப்போட்டார்கள்‌. 


தங்கள்‌ 


தேவனே, எதுவரைக்கும்‌ சத்துரு 
'நிந்திப்பான்‌? 


இருந்த 
காணோம்‌; 


எங்களுக்கு. 

அடையாளங்களைக்‌ 
தீர்க்கதரிசியும்‌ இல்லை; இது 
எதுவரைக்கும்‌ என்று அறிகிறவனும்‌. 
எங்களிடத்தில்‌ இல்லை. தேவனே, 
எதுவரைக்கும்‌ சத்துரு தித்திப்பான்‌? 
பகைவன்‌ உமது "நாமத்தை. 
எப்பொழுதும்‌ தூஷிப்பாணோ? உமது 
வலதுகரத்தை. ஏன்‌: முடக்கிக்‌ 
கொள்ளுகிறீர்‌; அதை உமது 
மடியிலிருந்து. எடுத்து. ஓங்கி 
திர்மூலமாக்கும்‌ (சங்‌ 7429-11). 


இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ ஏராளமான 
துன்பங்களை அனுபவித்து வருகிறார்கள்‌. 
அவர்களுடைய துக்கம்‌ 
சந்தோஷமாவதற்கு வாய்ப்பில்லை. 
பிரச்சனைகள்‌ முடிவுக்கு வருவதற்கு 
சாதகமான சூழ்நிலைகள்‌ எதுவும்‌ 
காணப்படவில்லை. துன்பமும்‌ துயரமும்‌, 
உபத்திரவமும்‌ இஸ்ரவேல்‌ ஜனத்தார்மீது 
நிரந்தமாய்த்‌ தங்கியிருக்கிறது. 

தேவாலயத்தில்‌ சத்துருக்கள்‌. 
தங்கள்‌ கொடிகளை அடையாளமாக 
நாட்டியிருப்பதை இஸ்ரவேல்‌ ஜனத்தாரால்‌ 
காணமுடிகிறது. ஆனால்‌ கர்த்தர்‌ 
தங்களை விடுவிப்பார்‌ என்பதற்கான 
அடையாளத்தை அவர்களால்‌ 
காணமுடியவில்லை. “எங்களுக்கிருந்‌ 
த்‌ கவட 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மமம்‌ 


PUBLISHERS 


தீர்க்கதரிசியுமில்லை” 
தேவனிடத்தில்‌ 


எவ்வளவு காலத்திற்கு 
ஜனத்தாருக்கு துன்பம்‌ இருக்குமென்று 
முன்னறிவிப்பார்கள்‌. இந்தத்‌ 
துன்பத்திலிருந்து எப்படி விடுதலை 
பெறுவது என்றும்‌. அவர்கள்‌ 
கர்த்தருடைய வார்த்தையைச்‌ 
சொல்லுவார்கள்‌. 

ஆனால்‌ 
ஜனத்தாருக்கோ, 
அடையாளங்களையும்‌ 
தீர்க்கதரிசியும்‌ அவர்கள்‌ மத்தியில்‌ 
இல்லை, இந்த உபத்திரவம்‌ 
எதுவரைக்கும்‌ என்று அறிவிக்கிறவனும்‌ 
கர்த்தருடைய 
மனுஷருடைய தயவும்‌ 
தேவனால்‌ மீட்டுக்‌ 
கொள்ளப்பட்ட ஜனங்கள்‌ இப்போது 
ஆதரவற்றவர்களாயிருக்கிறார்கள்‌. 
தேவனுக்கு சுதந்தரமான 
கோத்திரங்களாயிருக்கிறவர்கள்‌ இப்போது 
அனாதைகளைப்போல இருக்கிறார்கள்‌. 


சத்துரு இஸ்ரவேல்‌ ஜனத்தாரை 
நிந்திக்கிறான்‌. அவன்‌ தேவனுடைய 
நாமத்தைத்‌  தூஷிக்கிறான்‌. அவன்‌ 
எதுவரைக்கும்‌ பலத்திருப்பன்‌ என்று 
இஸ்ரவேல்‌ ஜனத்தாருக்குத்‌ 
தெரியவில்லை. “ தேவனை, எதுவரைக்கும்‌ 
சத்துரு நிந்திப்பான்‌? பகைவன்‌ உமது 


நாமத்தை எப்பொழுதும்‌ தூஷிப்பானோ?' 
(சங்‌ 7410). 


சத்துரு இஸ்ரவேல்‌ 
நிந்திக்கும்போது, 


இஸ்ரவேல்‌ 
அவர்களுக்கிருந்த 


காணவில்லை, 


அவர்களிடத்தில்‌ இல்லை. 
ஆதரவும்‌ இல்லை. 
இல்லை. 


ஜனத்தாரை 
அவன்‌ தேவனுடைய 
நாமத்தைத்‌ தூவிக்கும்‌ போது, 
கர்த்தர்‌ அவனைத்‌ தண்டியாமல்‌ 
அமைதியாயிருக்கிறார்‌. இதைப்‌ பார்க்கும்‌ 
போது, கர்த்தர்‌ தமது வலதுகரத்தை 
முடக்கிக்கொள்வதுபோல. இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாருக்குத்‌ தெரிகிறது. அவர்கள்‌ 
வருத்தத்தின்‌ மிகுதியினால்‌ கர்த்தருடைய 
சமுகத்தில்‌, “உமது வலதுகரத்தை ஏன்‌ 





ழ்‌ நள 
யாய 


தம்முடைய வலதுகரத்தை, 
தம்முடைய மடியிலிருந்து எடுத்து. 
தங்களை விடுவிக்கவேண்டுமென்றும்‌, 
சத்துருக்களை சங்காரம்பண்ணவேண்டும்‌ 
என்றும்‌ இஸ்ரவேல்‌ 
கர்த்தருடைய சமுகத்தில்‌ 


விண்ணப்பம்பண்ணுகிறார்கள்‌ 


சர்த்த்‌ 


தேவனுடைய வல்லமை 
சங்‌ 74 : 12-17 


சங்‌ 7412. பூமியின்‌ நடுவில்‌ 
இரட்சிப்புகனைச்‌. செய்துவருகிற 
தேவன்‌ பூர்வகாலமுதல்‌ என்னுடைய 
ராஜா. 


சங்‌ 7408 
வல்லமையினால்‌ 
இரண்டாகப்‌ பினத்து, 
வலுசர்ப்பங்களின்‌ 
உடைத்தீர்‌. 


தேவரீர்‌ உமது 
சமுத்திரத்தை 
ஜலத்திலுன்ன 

தலைகளை 


சுங்‌ 74ம்‌. தேவரீர்‌ முதலைகளின்‌ 
தலைகளை நருக்கிப்போட்டு, அதை 
வனாத்தரத்து ஜனங்களுக்கு. 
உணவாகக்‌ கொடுத்தீர்‌. 


சுங்‌ 74:15. ஊற்றையும்‌ ஆற்றையும்‌ 
யினந்து விட்டீர்‌ மகா நதிகளையும்‌ 
வற்றிப்போகப்பண்ணினணீர்‌. 


கங்‌ 7416. பகலும்‌ உம்முடையது, 
இரவும்‌ உம்முடையது; தேவரீர்‌ 
ஒளியையும்‌ சூரியனையும்‌ படைத்தீர்‌. 


சுங்‌ 7417. 
எல்லைகளையெல்லாம்‌ திட்டப்‌ 
பண்ணினிர்‌; கோடை காலத்தையும்‌ 
மாரிகாலத்தையும்‌ உண்டாக்கினீர்‌. 


பூமியின்‌ 


தேவன்‌ பூர்வகாலமுதல்‌ 
என்னுடைய ராஜா 


பூமியின்‌ நடுவில்‌ 
'இரட்சிப்புகளைச்‌ செய்துவருகிற 
தேவன்‌ பூர்வகாலமுதல்‌ என்னுடைய 
ராஜா (சங்‌ 74:12). 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மாமா 


PUBLISHERS 


இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ மிகுந்த 
வருத்தத்திலுருந்தாலும்‌..... அவாகள்‌ 
தங்களுக்குள்‌ கர்த்தரைத்‌ தியானித்துப்‌ 
பார்த்து ஆறுதலடைகிறார்கள்‌. 
கர்த்தரைப்பற்றிய இரண்டு சத்தியங்கள்‌ 
அவர்களுக்கு ஆதரவாயிருக்கிறது. 
அவையாவன : 1. இஸ்ரவேலின்‌ 
தேவனாகிய கர்த்தர்‌, தம்முடைய 
ஜனத்தாரோடு உடன்படிக்கை 
செய்திருக்கிறார்‌. 2. இஸ்ரவேலின்‌ 
தேவனாகிய கர்த்தர்‌ இயற்கைக்கும்‌ 
தேவனாயிருக்கிறார்‌. 

இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ கர்த்தருடைய 
ஜனங்கள்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
ஜனத்தாரோடு உடன்படிக்கை 
செய்திருக்கிறார்‌. அவர்‌ 
உடன்படிக்கையின்‌ தேவன்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய உடன்படிக்கையில்‌ 
உண்மையுள்ளவர்‌. சங்கீதக்காரர்‌ 
கர்த்தரைப்‌ பற்றிச்‌ சொல்லும்போது, 
“தேவன்‌ பூர்வகாலமுதல்‌ என்னுடைய 
ராஜா” என்று சொல்லுகிறார்‌. 


கர்த்தரிடத்தில்‌ 
விண்ணப்பம்பண்ணும்போது, கர்த்தரை 
தன்னுடைய ராஜா என்று அழைத்து, 
தன்னுடைய ஜெபத்தை ஏறெடுக்கிறார்‌ 
மேலும்‌ தன்னுடைய விசுவாசத்தையும்‌, 
தான்‌... கர்த்தர்மீது வைத்திருக்கிற 
நம்பிக்கையையும்‌ உறுதிபண்ணும்‌ 
வண்ணமாய்‌, சங்கீதக்காரர்‌ கர்த்தரை 
தன்னுடைய ராஜா என்று சொல்லுகிறார்‌. 
ராஜா தம்முடைய ஜனங்களை விடுவிப்பார்‌ 
பூர்வகாலமுதல்‌ தேவனே 
சங்கீதக்காரருடைய ராஜாவாயிருக்கிறார்‌. 
பூர்வநாட்களையும்‌, ஆதிகாலத்து 

ங்களையும்‌ சிந்திக்கிறேன்‌" 
(சங்‌ 77:5). 


சங்கீதக்காரர்‌ 


இஸ்ரவேல்‌ ஜனங்களுக்கு கர்த்தரே 
பூர்வகாலமுதல்‌ அவர்களுடைய 
ராஜாவாயிருக்கிறார்‌. கர்த்தர்‌ 
அவர்களுக்கு ஏராளமான நன்மைகளைச்‌ 
செய்திருக்கிறார்‌. இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
அவற்றையெல்லாம்‌ மறந்துவிடாமல்‌, 
நினைவுகூர வேண்டும்‌. 





ழ்‌ நள 
ஈயா 


கர்த்தரை சார்ந்து ஜீவிக்க வேண்டும்‌. 
கர்த்தருடைய சமுகத்தில்‌ தங்களை 
ஒப்புக்கொடுக்க வேண்டும்‌. கர்த்தரே 
பூமியின்‌ நடுவில்‌ இரட்சிப்புகளை செய்து 
வருகிறார்‌. 


தேவரீர்‌ உமது வல்லமையினால்‌ 


தேவரீர்‌ உமது வல்லமையினால்‌ 
சமுத்திரத்தை இரண்டாகப்‌ பினத்து, 
ஜலத்திலூன்ன வலுசர்ப்பங்களின்‌ 
தலைகளை உடைத்தீர்‌. தேவரீர்‌ 
முதலைகளின்‌ தலைகளை நருக்கிப்‌ 
போட்டு, அதை வனாரத்தரத்து 
ஜனங்களுக்கு உணவாகக்‌ கொடுத்தீர்‌ 
(சங்‌ 744815). 

இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ எகிப்தின்‌ 
அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை 
பெற்று, கானான்‌ தேசத்திற்கு நேராக 
பிரயாணம்பண்ணியபோது, கர்த்தர்‌ 
செங்கடலை இரண்டாகப்‌ பிளந்தார்‌. 
தேவரீருடைய வல்லமையினால்‌ சமுத்திரம்‌ 
இரண்டாகப்‌ பிளந்தது மோசேயின்‌ 
வல்லமையினாலோ அல்லது அவருடைய 
கோலின்‌ வல்லமையினாலோ சமுத்திரம்‌ 
இரண்டாகப்‌ பிளக்கவில்லை. 
தேவரீருடைய வல்லபையினாலேயே 
சமுத்திரம்‌ இரண்டாகப்‌ பிளந்தது. 


இப்படிப்பட்ட வல்லமையான 
கிரியைகளை நடப்பிக்கிற தேவனால்‌, 
எல்லாவற்றையும்‌ செய்ய முடியும்‌. அவரால்‌ 
கூடாதது ஒன்றுமில்லை. கர்த்தர்‌ 
தம்முடைய வலதுகரத்தினால்‌, தம்முடைய 
சத்துருக்களை நிர்மூலம்பண்ண முடியும்‌ 
கர்த்தருடைய ஆலயங்களுக்குள்ளே 
சத்துருக்கள்‌ கெர்ச்சித்து தங்கள்‌ 
கொடிகளை அடையாளங்களாக 
நாட்டுகிறார்கள்‌ கர்த்தரால்‌ 
அவர்களுடைய கொடிகளை அகற்றிப்‌ 
போட்டுவிட்டு, தம்முடைய ஆலயங்களில்‌ 
தம்முடைய ஜெயக்கொடியை நாட்டமுடியும்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம 


PUBLISHERS 


தம்முடைய 
பார்வோனையும்‌ 
அழித்துப்போட்டார்‌. 
லேலியாதானைப்போல 
கொடிய மிருககுணமுள்ளவன்‌. 
எகிப்தியர்கள்‌ ஜலத்திலுள்ள 
வலுசர்ப்பங்கள்‌. இவர்கள்‌ கொடூர 
குணமுள்ளவர்கள்‌. கர்த்தர்‌ 
அவர்களுடைய  வல்லமைகளை நசுக்கிப்‌ 
போட்டார்‌. சத்துருக்களை அழிப்பது 
குழப்பமான காரியமாகயிருந்தாலும்‌, 
கர்த்தர்‌ அவர்களெல்லோரையும்‌ 
செங்கடலில்‌ மூழ்கச்‌ செய்து 
சங்காரம்பண்ணினார்‌. 


கர்த்தர்‌ 
வல்லமையினால்‌ 
எகிப்தியரையும்‌ 
பார்வோன்‌ 


இயேசுகிறிஸ்துவுக்கு சாத்தான்மீதும்‌ 
அவனுடைய ராஜ்யத்தின்மீதும்‌ வெற்றி 
உண்டாயிற்று. ஸ்திரீயின்‌ வித்து 
சாத்தானுடைய தலையை நநசுக்குவார்‌ 
என்னும்‌ வாக்குத்தத்தம்‌ 
இபேசுகிறிஸ்துவில்‌ நிறைவேறிற்று, கர்த்தர்‌ 
இதுவரையிலும்‌ செய்த நன்மைகள்‌ 
நம்முடைய விசுவாசத்திற்கு 
ப வேண்டும்‌. நம்முடைய 
சுவாசம்‌ விருத்தியடைவதற்கு அவை 
உதவிசெய்யவேண்டும்‌. இஸ்ரவேல்‌ 
ஜனங்களைப்போல நம்முடைய 
ஜீவியத்திலும்‌ உபத்திரவமான காலங்கள்‌ 
வந்தாலும்‌ கர்த்தர்‌ சத்துருக்களை 
முறியடிப்பார்‌ என்னும்‌ விசுவாசம்‌ நமக்குள்‌ 
வரவேண்டும்‌ நாம்‌ இஸ்ரவேரைப்போல 
வனாந்தரத்தில்‌ பிரயாணம்பண்ணினாலும்‌, 
கர்த்தர்‌ நம்மை வழிநடத்துவார்‌ என்னும்‌ 
நம்பிக்கை நமக்குள்‌ உறுதியாயிருக்க 
வேண்டும்‌. 
தேவன்‌ பூர்வநாட்களில்‌ 
தங்களுக்குச்‌ செய்த நன்மைகளை 
சங்கீதக்காரர்‌ விரிவாகச்‌ சொல்லுகிறார்‌. 
“தேவீர்‌ உமது வல்லமையினால்‌ 
சமுத்தித்தை இரண்டாகப்‌ பிளந்து, 
ஜலத்திலுள்ள வலுசர்ப்பங்களின்‌ 
தலைகளை உடைத்தீர்‌. தேவரீர்‌ 
முதலைகளின்‌ தலைகளை நக்கிப்‌ 
போட்டு, அதை வனாந்தரத்து 
ஜனங்களுக்கு உணவாகக்‌ கொடுத்தீர்‌" 
கர்த்தரிடத்தில்‌ அறிக்கை 





ழ்‌ நவள 
TT 
ஊற்றையும்‌ ஆற்றையும்‌ 


ஊற்றையும்‌ ஆற்றையும்‌ பிணத்து 
விட்டீர்‌; மகா "நதிகளையும்‌. 
வற்றிப்போகப்பண்ணினீர்‌ (சங்‌ 74:15). 

கர்த்தர்‌ இயற்கையின்மீதும்‌ 
வல்லமையுள்ளவர்‌. இயற்கையாக 
நடைபெறுகிற காரியங்களை கர்த்தர்‌ 
தம்முடைய வல்லமையினால்‌ மாற்றுகிறவர்‌. 
கர்த்தர்‌ கற்பாறையிலிருந்தும்‌ தண்ணீரை 
வரவழைக்கிறார்‌. தண்ணீரை 
குற்பாறையாகவும்‌ ன்ற 
“ஊற்றையும்‌ ஆற்றையும்‌ பிளந்து விட்ட; 
மகா நதிகளையும்‌ வற்றிப்‌ 
போகப்பண்ணினீர்‌'. கர்த்தர்‌ செய்த 
நன்மைகளை நாம்‌ ஒருபோதும்‌ 
மறந்துவிடக்கூடாது. 


கர்த்தரே நமக்கு கற்பாறையாக 
இருக்கிறார்‌. அவரே நம்முடைய கன்மலை. 
அவரே நம்முடைய ஜீவநதி. அவர்‌ நமக்கு 
ஜீவத்தண்ணீரைக்‌ கொடுக்கிறார்‌ 
நம்முடைய ஆவிக்குரிய ஜீனியத்திற்கு 
தேவையான ஜீவத்தண்ணீரை, 
நம்முடைய 'கன்மலையாகிய 
இயேசுகிறிஸ்துவிடமிருந்து நாம்‌ பெற்றுக்‌ 
கொள்கிறோம்‌. தாகமுள்ளவர்கள்‌ யாரும்‌ 
இயேசுகிறிஸ்துவிடம்‌ வரலாம்‌. அவர்‌ 
நம்முடைய தாகத்தைத்‌ தீர்ப்பதற்கு 
நமக்கு ஜீலத்தண்ணீரைக்‌ கொடுப்பார்‌. 
கர்த்தர்‌ ஊற்றையும்‌ ஆற்றையும்‌ 
பிளந்துவிடுகிறவர்‌.  கற்பாறையிலிருந்து 
தண்ணீரை வரவழைக்கிறவர்‌. 


கர்த்தர்‌ மகாநதிகளையும்‌ வற்றிப்‌ 
போகப்பண்ணுகிறவர்‌. கற்பாறையிலிருந்து. 
தண்ணீரை வரவழைப்பதுபோல, கர்த்தர்‌ 
தண்ணீரை கற்பாறையாகவும்‌ 
மாற்றுகிறவர்‌. இது கர்த்தருடைய 
சர்வவல்லமை. மாரிக்காவத்தில்‌ 
யோர்தான்நதி பிரவாகித்து ஓடிற்று. 
நதியின்‌  இருகரையும்‌ நிரம்பி 
அளவுக்கு யோர்தான்‌ 


வெள்ளப்‌ பெருக்காய்‌ ஓடிற்று. கர்த்தரோ 
யோர்தான்‌ நதியின்‌ தண்ணிரை 


பிள்‌ 
த்க்‌ ன ட்ட 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மமம்‌ 


PUBLISHERS 


யோர்தான்‌ 
பண்ணினார்‌. 
வெட்டாந்தரையில்‌ 
யோர்தான்‌. 
நடந்துபோனார்கள்‌. 


நடப்பதுபோல, 
ஊடாக 


தேவன்‌ பூமியின்‌ நடுவில்‌ 
இரட்சிப்புக்களை செய்து வருகிறவர்‌. அவர்‌ 
பூர்வகாலமுதல்‌ நம்முடைய 
ராஜாவாகயிருக்கிறவர்‌. தம்முடைய 
வல்லமையினால்‌ பலத்த கிரியைகளைச்‌ 
செய்து தம்முடைய பிள்ளைகளுக்கு 
நன்மைகளைச்‌ செய்கிறவர்‌. அவர்‌ செய்த 
நன்மைகளை நினைவுகூர்ந்து, கர்த்தர்‌ 
நம்மைக்‌ கைவிடமாட்டார்‌ என்று 
விசுவாச; ருடைய சமுகத்தில்‌ 
க்தி ன ன்‌ Fg (ரை முகத்தி 


பகலும்‌ இரவும்‌ உம்முடையது 


பகலும்‌ உம்முடையது, இரவும்‌ 
உம்முடையது; தேவரீர்‌ ஒளியையும்‌ 
சூரியனையும்‌ படைத்தீர்‌. பூமியின்‌ 
எல்லைகளையெல்லாம்‌. திட்டப்‌ 
பண்ணின்‌; கோடைகாலத்தையும்‌ 
மாரிகாலத்தையும்‌ உண்டாக்கினீர்‌ 
(சங்‌ 744617). 


இஸ்ரவேலின்‌ தேவன்‌ இயற்கையின்‌. 
மீதும்‌ தேவனாயிருக்கிறார்‌. கர்த்தருடைய 
வல்லமையினால்‌ இயற்கை ஒழுங்காகவும்‌, 
கிரமமாகவும்‌ இயங்குகிறது. பகலும்‌ இரவும்‌ 
மாறி மாறி வருகிறது. கோடைகாலமும்‌, 
குளிர்காலமும்‌ மாறி மாறி வருகிறது. 
மாரிக்காலமும்‌ வசந்தகாலமும்‌ மாறி மாறி 
வருகிறது. கர்த்தர்‌ எல்லா 
காலங்களுக்கும்‌ தேவனாயிருக்கிறார்‌. 
கர்த்தரே அதிகாலைப்பொழுதை 
விடியச்செய்கிறார்‌. அவரே 
மாலைப்பொழுதை மங்கச்‌ செய்கிறார்‌. 
பகலும்‌ கர்த்தருடையது. இரவும்‌ 





ழ்‌ நயனா 
யாய 


பூமியில்‌ பல்வேறுவிதமான 
சீதோஷ்ண காலங்கள்‌ உண்டாகிறது. 
இவையெல்லாவற்றையும்‌ கர்த்தரே 
உண்டுபண்ணுகிறார்‌.  கோடைகாலத்தை 
உண்டாக்கியவரும்‌ கர்த்தரே. 
மாரிகாலத்தை உண்டாக்கியவரும்‌ 
கர்த்தரே ஒவ்வொரு வருஷமும்‌ 
சீதோஷ்ண நிலை மாறிக்கொண்டே 
வருகிறது. இவற்றை மாற்றுகிறவரும்‌ 
கர்த்தரே. இயற்கையிலுள்ள ஒவ்வொரு 
சம்பவமும்‌ கர்த்தர்‌ சொல்ல ஆகும்‌. அது 
கர்த்தர்‌ சொல்ல நிற்கும்‌ 


கர்த்தரே வானத்தையும்‌ பூமியையும்‌ 
சிருஷ்டித்தவர்‌. வானத்திலுள்ள எல்லா 
நட்சத்திரங்களையும்‌ கர்த்தரே 
சிருஷ்டித்தார்‌. அவற்றின்‌ 
எண்ணிக்கையை நம்பால்‌ 
எண்ணித்தொகை ஏற்றமுடியாது. அவை 
நம்முடைய ஞானத்திற்கு அப்பாற்பட்டவை. 
கர்த்தர்‌ பூமியையும்‌, சமுத்திரத்தையும்‌ 
இவற்றிலுள்ள சகல ஜீவராசிகளையும்‌ 
சிருஷ்டித்திருக்கிறார்‌. இவற்றின்‌ 
எண்ணிக்கையையும்‌ நம்மால்‌ 
எண்ணித்தொகை ஏற்றமுடியாது. கர்த்தர்‌ 
தம்முடைய தெய்வீக பராஸிப்பினால்‌, 
சர்வஜீவராசிகளையும்‌ போவித்துப்‌ 
பராமரிக்கிறார்‌. கர்த்தரால்‌ இரட்சிக்கவும்‌ 
முடியும்‌. அழிக்கவும்‌ முடியும்‌ கர்த்தர்‌ 
தம்முடைய பிள்ளைகளை இரட்சிக்கிறார்‌. 
தம்முடைய சத்துருக்களை அழிக்கிறார்‌. 


கர்த்தர்‌ இயற்கையோடு 
உடன்படிக்கை செய்திருக்கிறார்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய உடன்படிக்கையில்‌ 
உண்மையுள்ளவர்‌. இதனால்‌ இரவும்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மமம்‌ 


PUBLISHERS 


தம்முடைய உடன்படிக்கையில்‌ 
உண்மையுள்ளவராயிருக்கிறார்‌. நம்மைப்‌ 
பாதுகாக்கிறவரும்‌ அவரே. நம்மைப்‌ 
பராமரிக்கிறவரும்‌ ரே 'நம்மை 
இட்சிக்கிறவரும்‌ அவரே 
ஆபிரகாமோடு 
பண்ணின நம்முடைய தேவன்‌, 
அவருடைய சந்ததியாராகிய  நர்மோடும்‌ 
டிக்கை பண்ணியிருக்கிறார்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய உடன்படிக்கையில்‌ 
உண்மையுள்ள. வராகவும்‌, 
உறுதியுள்ளவராகவும்‌ இருக்கிறார்‌ 
நோவாவோடும்‌. அவருடைய 
சந்ததியாரோடும்‌, கர்த்தர்‌ 
ன்ற ண கபி 
கறுத்த 


“அப்பொழுது நோவா கர்த்தருக்கு 
ஒரு பலிபீடம்‌ கட்டி, சுத்தமான சகல 
மிருகங்களிலும்‌ சுத்தமான சகல 
பறவைகளிலும்‌ சிலவற்றைத்‌ 
தெரிந்துகொண்டு, அவைகளைப்‌ பலி 
பீடத்தின்மேல்‌  தகனபலிகளாகப்‌ பலி 
யிட்டான்‌. சுகந்த வாசனையைக்‌ கர்த்தர்‌ 
முகர்ந்தார்‌. அப்பொழுது கர்த்தர்‌: இனி 
நான்‌ மனுஷன்‌ நிமித்தம்‌ பூரியைச்‌ 
சபிப்பதில்லை; மனுஷனுடைய 
இருதயத்தின்‌ நினைவுகள்‌ அவன்‌ சிறு 
வயது தொடங்கி பொல்லாததாயிருக்கிறது; 
நான்‌ இப்பொழுது செய்ததுபோல, இனி 
சகல ஜீவன்களையும்‌ சங்கரிப்பதில்லை. 
பூமியுள்ள நாளளவும்‌ விதைப்பும்‌ அறுப்பும்‌, 
சீதளமும்‌ உஷ்ணமும்‌, கோடைகாலமும்‌ 
மாரிகாலமும்‌, பகலும்‌ இரவும்‌ ஒழிவதில்லை 
என்று தம்முடைய உள்ளத்தில்‌ சொன்னார்‌ 
” (ஆதி 8:20-22). 


உடன்படிக்கை 


மீட்பின்‌ விண்ணப்பம்‌ 
சண்‌ 74 : 18-23 


சங்‌ 74:18. கர்த்தாவே, சத்துரு உம்மை 
நித்தித்ததையும்‌, மதியீன ஜனங்கள்‌. 
உமது நாமத்தைத்‌ தூஷித்ததையும்‌ 
'தினைத்துக்கொள்ளும்‌. 





ழ்‌ நவள 
ஈயா 


சுங்‌ 74419. உமது காட்டுப்புறாவின்‌ 
ஆத்துமாவைத்‌ துஷ்டருடைய 
கூட்டத்திற்கு. ஒப்புக்கொடாதேயும்‌; 
உமது ஏழைகளின்‌ கூட்டத்தை 
என்றைக்கும்‌ மறவாதேயும்‌. 


சங்‌ 


திழைந்திருக்கிறதே.. 

சங்‌ 74:01. துன்பப்பட்டவன்‌ 
வெட்கத்தோடே திரும்பவிடாதிரும்‌; 
சிறுமையும்‌ எனிமையுமானவன்‌ உமது 
நாமத்தைத்‌ துதிக்கும்படி. செய்யும்‌. 


சங்‌ 7422, பே எழுந்தருளும்‌, 
வழக்காடும்‌; 


உமக்காக 
மதில்‌! தானகி! கக 


நினைத்துக்‌. 


சங்‌ 74:23. உம்முடைய சத்துருக்களின்‌ 
ஆரவாரத்தை மறவாதேயும்‌; உமக்கு. 
விரோதமாய்‌ எழும்புகிறவர்களின்‌ 
அமளி எப்பொழுதும்‌ அதிகரிக்கிறது. 


கர்த்தாவே, 
நிந்தித்ததை 
நினைத்துக்கொள்ளும்‌ 


சத்துரு உம்மை 


கர்த்தாவே சத்துரு உம்மை 
தித்தித்ததையும்‌, மதியீன ஜனங்கள்‌. 
உமது நாமத்தைத்‌ தூஷித்ததையும்‌ 
'நினைத்துக்கொள்ளும்‌ (சங்‌ 74:18). 

கர்த்தர்‌ தம்முடைய சபையாருக்கு 
நன்மை செய்ய வேண்டுமென்று 
சங்கீதக்காரர்‌ கர்த்தரிடத்தில்‌ பணிவோடு 
விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாருக்கு விரோதமாக சத்துருக்கள்‌ 
எழும்பியிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
கர்த்தருடைய ஜனத்தை ஒடுக்குகிறார்கள்‌. 
கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு 
ஏராளமான துன்பங்களும்‌, 
உபத்திரவங்களும்‌ வந்திருக்கிறது. 
கர்த்தர்‌ தாமே இந்த 
உபத்திரவங்கள்‌ எல்லாவற்றையும்‌ 
தம்முடைய பிள்ளைகளைவிட்டு 
நீக்கிப்போட வேண்டுமென்றும்‌, 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை 


QOODNENS 
PUBLISHERS 


இனிமேல்‌ அவர்களுக்கு உபத்திரவங்கள்‌ 
வரக்கூடாது என்றும்‌  சங்கீதக்காரர்‌ 
கர்த்தரிடத்தில்‌ விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 


கர்த்தருடைய 
சத்துருக்களாக 
கர்த்தருக்கும்‌ 
சத்துருக்களாயிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனத்தாரை தூஷித்ததோடு, 
கர்த்தரையும்‌, அவருடைய நாமத்தையும்‌ 
தூவிக்கிறார்கள்‌. கர்த்தரை 
நிந்திக்கிறார்கள்‌. சத்துருக்கள்‌ தம்மை 
நிந்தித்தையும்‌ மதியீன ஜனங்கள்‌ தமது 
நாமத்தைத்‌ தூஷித்ததையும்‌ கர்த்தர்‌ 
நினைத்துக்‌ கொள்ள வேண்டும்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனங்களால்‌ அவர்களுடைய 
சத்துருக்களுக்கு விரோதமாய்‌ 
யுத்தம்பண்ண முடியவில்லை. 
பெலனற்றவர்களாயிருக்கிறார்கள்‌. கர்த்தர்‌ 
தாமே தங்களுக்காக யுத்தம்பண்ண 
வேண்டும்‌ ண இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 
தேவனிடத்‌ விண்ணப்பம்‌ 
பாக்‌ 


பிள்ளைகளுக்கு 
இருக்கிறவர்கள்‌ 


கர்த்தருடைய 
தூஷிக்கிறவர்கள்‌. மதியீன 
ஜனங்களாயிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
அனுதினமும்‌ கர்த்தரைத்‌ தூஷிக்கிறார்கள்‌. 
கர்த்தருக்குப்‌ பயப்படுவதே ஞானத்தின்‌ 
ஆரம்பம்‌. தேவன்‌ இல்லையென்று 
சொல்லுகிறவன்‌ மூடன்‌. தேவனுடைய 
நாமத்தைத்‌ தூஷிக்கிறவன்‌ மதிகெட்டவன்‌. 


தேவன்‌ இல்லை என்று 
மதிகெட்டவன்‌ தன்‌ இருதயத்தில்‌ சொல்லி 
க்கொள்ளுகிறான்‌. அவர்கள்‌ தங்களைக்‌ 
கெடுத்து, அருவருப்பான கிரியைகளைச்‌ 
செய்துவருகிறார்கள்‌; நன்மைசெய்கிறவன்‌ 
ஒருவனும்‌ இல்லை” (சங்‌ 141), தேவன்‌ 
இல்லை என்று தன்னுடைய இருதயத்தில்‌ 
சொல்லுவதும்‌ தேவனுடைய நாமத்தைத்‌ 
தூஷிப்பதும்‌ தேவனுக்கு விரோதமான 

ம்‌. இது மதிகெட்டவர்கள்‌ செய்கிற 


நாமத்தைத்‌ 





ழ்‌ நவள 
யாய 


கர்த்தாவே, உமது ஏழைகளின்‌ 
கூட்டத்தை என்றைக்கும்‌ 
மறவாதேயும்‌ 

உமது காட்டுப்புறாவின்‌ 
ஆத்துமாவைத்‌ துஷ்டருடைய 
கூட்டத்திற்கு. ஒப்புக்கொடாதேயும்‌; 
உமது ஏழைகளின்‌ கூட்டத்தை 
என்றைக்கும்‌. மறவாதேயும்‌. 
உம்முடைய உடன்படிக்கையை 
தினைத்தருளும்‌; பூமியின்‌ இருவான 
இடங்கள்‌ கொடுமையுன்ன 
குடியிருப்புகளால்‌ நிறைத்திருக்கிறதே. 
துன்பப்பட்டவன்‌. வெட்கத்தோடே 
திரும்பவிடாதிரும்‌; சிறுமையும்‌ 
எனிமையுமானவன்‌ உமது நாமத்தைத்‌ 
துதிக்கும்படி செய்யும்‌ (சங்‌ 74:19-21). 


உபத்திரவங்களை அனுபவிக்கிறவர்கள்‌ 
தேவனுடைய உடன்படிக்கையின்‌ 
பிள்ளைகள்‌ இப்போது அவர்கள்‌ 
துன்மார்க்கருடைய கைகளில்‌ 
விழுந்திருக்கிறார்கள்‌. துன்மார்க்கரின்‌ 
கூட்டமும்‌ எண்ணிக்கையில்‌ 
அதிகமாயிருக்கிறது ப இருளான 
இடங்கள்‌ கொடுமையுள்ள 
குடியிருப்புகளால்‌ நிறைந்திருக்கிறது. 


கல்தேயர்களின்‌ தேசம்‌ இருளான 
தேசம்‌. அவர்களுக்கு உலகப்பிரகாரமான 
அறிவு இருக்கிறது ஆனால்‌ 
அவர்களிடத்தில்‌ தேவனைப்பற்றிய 
ஞானமில்லை. அவர்கள்‌ வெளிச்சமான 
இடங்களில்‌ _ குடியிருப்பதற்குப்‌ பதிலாக 
இருளான இடங்களில்‌ குடியிருக்கிறார்கள்‌. 

குங்தேயருக்கு  தேவனைப்பற்றிய 
அறிவு இல்லை. அவர்கள்‌ இஸ்ரவேலின்‌ 
காணியாட்சிக்குப்‌ புறம்பானவர்கள்‌. 
தேவனைவிட்டு அவர்கள்‌ தூரமாய்‌ 
விலகிப்‌ போயிருக்கிறார்கள்‌. 
அவர்களிடத்தில்‌ அறியாமையும்‌ 
இருக்கிறது. கொடுமையும்‌ இருக்கிறது. 
தேவனைப்பற்றிய அறிவு 
அவர்களிடத்தில்‌ இல்லை. 
தெய்வத்‌ தன்மையள்ளவர்களிடத்தில்‌ 
மாத்திரமே மனுஷத்தன்மை இருக்கும்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம்மா 


PUBLISHERS 


சங்கீதக்காரர்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனங்களைப்பற்றிச்‌ சொல்லும்போது, 
தங்களை காட்டுப்புறா என்று 
சொல்லுகிறார்‌. துஷ்டருடைய கூட்டம்‌. 
தேவனுடைய பிள்ளைகளை 
விழுங்குவதற்கு ஆயத்தமாயிருக்கிறார்கள்‌. 
சபையார்‌ மென்மையான சுபாவமுள்ள 
புறாக்களைப்‌ போன்றவர்கள்‌. கள்ளம்‌ 
கபடமில்லாதவர்கள்‌. தங்களுக்கு 
துன்பமும்‌ உபத்திரவமும்‌ வரும்போது 
அவர்கள்‌ கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
அழுது ஜெபம்பண்ணுவார்கள்‌. கண்ணீர்‌ 
விடுவார்கள்‌. துன்மார்க்கனுக்கும்‌ 
சத்துருவுக்கும்‌ விரோதமாக புறாக்களால்‌ 
யுத்தம்பண்ண முடியாது. கர்த்தர்‌ தாமே 
தம்முடைய பிள்ளைகளைப்‌ பாதுகாக்க 
வேண்டும்‌. உமது காட்டுப்புறாவின்‌ 
ஆத்துமாவை துஷ்டருடைய கூட்டத்திற்கு 
ஒப்புக்கொடாதேயும்‌' என்று சங்கீதக்காரர்‌ 
கர்த்தரிடத்தில்‌ விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 


கர்த்தர்‌ தம்முடைய கிருபையினால்‌ 
தரித்திரருக்கும்‌, ஒடுக்கப்பட்டவர்களுக்கும்‌, 
பலவீனருக்கும்‌ உதவிசெய்கிறார்‌. இது 
கர்த்தருடைய மேன்மை. இதுவே 
அவருடைய மகிமை இது தேவனுடைய 
மகத்துவம்‌. கர்த்தர்‌ ஏழைகளுக்கு உதவி 
செய்வது போல, தம்முடைய 
பிள்ளைகளுக்கு விசேஷமாய்‌ 
உதவிசெய்கிறார்‌. இதை சங்கீதக்காரர்‌ 
புரிந்துகொண்டு, “உமது ஏழைகளின்‌ 
கூட்டத்தை என்றைக்கும்‌ மறவாதிரும்‌' 
என்று கர்த்தரிடத்தில்‌ 
விண்ணப்பம்பண்ணுகிறார்‌ 

கர்த்தர்‌ தம்முடைய பிள்ளைகளோடு 
உடன்படிக்கை செய்திருக்கிறார்‌. 
தம்முடைய பிள்ளைகளை பாதுகாப்பதும்‌, 
பராமரிப்பதுமே 
உடன்படிக்கை. 
உடன்படிக்கையை 
என்று சங்கீதக்காரர்‌ 
விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 





ழ்‌ நள 
யாய 


சத்துருக்கள்‌ தேவனுடைய 
நாமத்தைத்‌ தூவிக்கிறார்கள்‌. 
கர்த்தருடைய பிள்ளைகளோ அவருடைய 
நாமத்தைத்‌ துதிக்கிறார்கள்‌. சிறுமையும்‌ 
எளிமையுமானவன்‌ தேவனுடைய 
நாமத்தைத்‌ துதிப்பதற்கு கர்த்தர்‌ தாமே 
உதவிபுரியவேண்டும்‌. கர்த்தருடைய 
பிள்ளைகள்‌ சத்துருக்களினிமித்தமாய்‌ 
துன்பப்பட்டாலும்‌, அவர்கள்‌ 
வெட்கப்பட்டுப்போகக்கூடாது. கர்த்தர்‌ 
தம்முடைய பிள்ளைகளை வெட்கத்தோடு 
திருப்பி அனுப்பிவிடக்கூடாது. தம்முடைய 
பிள்ளைகள்‌ தமது நாமத்தைத்‌ 
துதிக்கும்பி செய்யவேண்டும்‌. கர்த்தர்‌ 
சிறுமையும்‌ எளிமையுமானவர்களுக்கு. 
உதளிசெய்கிறவர்‌ 


தேவனே, 
சத்துருக்களின்‌ 


உம்முடைய 
ஆரவாரத்தை 
மறவாதேயும்‌ 


தேவனே, எழுத்தருளும்‌, உமக்காக 
நீரே வழக்காடும்‌; மதியினனாலே. 
நாடோறும்‌ உமக்கு வரும்‌ நித்தையை 
'நினைத்துக்கொள்ளும்‌. உம்முடைய 
சத்துருக்களின்‌: ஆரவாரத்தை: 
மறவாதேயும்‌; உமக்கு விரோதமாய்‌ 
எழும்புகிறவர்களின்‌' அமீனி 
எப்பொழுதும்‌ 
(சங்‌ 742,29). 


அதிகரிக்கிறது 


மதியீன ஜனங்கள்‌ தேவனுடைய 
நாமத்தைத்‌ தூஷிக்கிறார்கள்‌. 
மதிமீனனாலே நாடோறும்‌ கர்த்தருக்கு 
நிந்தை வருகிறது. சத்துருக்கள்‌ 
கர்த்தருக்கு விரோதமாய்‌ ஆரவாரம்‌ 
பண்ணுகிறார்கள்‌. அவர்களுடைய அமளி 
எப்போதும்‌ அதிகரிக்கிறது. 
ஆரவாரம்பண்ணுவதினால்‌ தாங்கள்‌ 

ானிகள்‌. என்றும்‌, தாங்கள்‌ 

)யம்பெற்றதாகவும்‌ சொல்லுகிறார்கள்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம 


PUBLISHERS 


தேவனுக்கு விரோதமாகப்‌ பேசுகிறவர்கள்‌ 
மதியீனமான ஜனங்கள்‌. அவர்கள்‌ எந்த 
அளவுக்கு தேவனுக்கு விரோதமாய்‌ அமளி 
பண்ணுகிறார்களோ அந்த அனக்கு 

ர்களுடைய னம்‌ 
அதிவயிருக்கிறது ட்‌ 

கர்த்தர்‌ செய்ய 
காரியங்களை நாம்‌ அவருக்கு 
நினைவுபடுத்த வேண்டிய அவசியம்‌ 
எதுவுமில்லை. கர்த்தர்‌ ஒவ்வொன்றையும்‌ 
தமக்கு சித்தமான காலத்தில்‌ 
நிறைவேற்றுகிறார்‌. எல்லாவற்றிற்கும்‌ 
ஒரு காலத்தை நியமித்திருக்கிறார்‌. 
ஒவ்வொரு காரியத்தையும்‌ அதனதன்‌ 
காலத்தில்‌ கர்த்தர்‌ நேர்த்தியாய்ச்‌ செய்து 
முடிக்கிறார்‌. கர்த்தருக்கு 
ஞாபகமறதி கிடையாது. ஆனாலும்‌ 
கர்த்தருடைய மகிமைக்கு நாம்‌ 
முக்கியத்துவம்‌ கொடுக்கவேண்டும்‌. 
கர்த்தருடைய நாமம்‌ தூஷிக்கப்படும்போது 
கர்த்தர்‌ அதை மறவாமல்‌ நினைவுகூர 
வேண்டுமென்று சொல்லவேண்டும்‌. 
கர்த்தர்மீது நாம்‌ வைத்திருக்கிற 
பயபக்தியினிமித்தம்‌. கர்த்தருக்கு 
நினைவுபடுத்தவேண்டும்‌. 

சங்கீதக்காரர்‌ கர்த்தர்பீது 
பக்திவைராக்கியமுள்ளவராக, “தேவனை, 
எழுந்தருளும்‌ உமக்காக நீரே வழக்காடும்‌; 
மதியீனனாலே நாபோறும்‌ உமக்கு வரும்‌ 
நிந்தையை நினைத்துக்கொள்ளும்‌, 
உம்முடைய சத்துருக்களின்‌ ஆரவாரத்தை 
மறவாதேயும்‌: உமக்கு விரோதமாய்‌ 
எழும்புகிறவர்களின்‌ அமளி எப்பொழுதும்‌ 
அதிகரிக்கிறது” என்று கர்த்தருடைய 
சமுகத்தில்‌ பயபக்தியோடு 
விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. தம்முடைய 
நாமத்திற்கு விரோதமாய்த்‌ தூஷணமான 
வார்த்தைகளைப்‌ பேசுகிறவர்களை, கர்த்தர்‌ 
பார்ப்பார்‌, கர்த்தர்‌ கேட்பார்‌. 


வேண்டிய 





ழ்‌ நயனா 
யாய 


இந்த சங்கீதத்தின்‌ தலைப்பில்‌ 
ஆசாபின்‌ சங்கிதமாகிய பாட்டு என்று 
எழுதப்பட்டிருக்கிறது. ஆனாலும்‌ 
தாவீதுக்கு ஏற்பட்ட சூழ்நிலைகளோடு 
இந்த சங்கீதம்‌ ஒத்துப்போகிறது. சவுல்‌ 
மரித்தபின்பு தாவீது இஸ்ரவேலின்‌ 
சிங்காசனத்தில்‌ வீற்றிருந்து 
ஆட்சிபரிந்தார்‌. இக்காலத்தில்‌ இந்த 
சங்கீதம்‌ எழுதப்பட்டிருக்கிறது. 
ஒருவேளை தாவீதின்‌ பாடல்களை 
ஆசாப்‌ எழுதியிருக்கவேண்டும்‌. இவர்‌ 
தாவீதின்‌ எழுத்தாணியைப்‌ போல 
பணிபுரிந்திருக்கவேண்டும்‌. அல்லது 
தாவீது இந்த சங்கீதத்தை எழுதி அதை 
ஆசாபிடம்‌ கொடுத்திருக்கவேண்டும்‌. 
சாப்‌ அதை தேவாலயத்தில்‌ 
சயமைத்துப்‌ பாடியிருக்கவேண்டும்‌ 


தன்னை இஸ்ரவேலின்‌ ராஜாவாக 
அபிஷேகம்‌ பண்ணியதற்காக தாவீது 
கர்த்தரைத்‌ துதிக்கிறார்‌ (சங்‌ 7549). 
கர்த்தர்‌ தன்னிடத்தில்‌ கொடுத்திருக்கிற 
ஆளுகையை, தான்‌ தேவனுக்குப்‌ பயந்து 
உண்மையாயும்‌, நீதியாயும்‌ 
ஆட்சிபுரிவதாக தாவீது கர்த்தரிடத்தில்‌ 
வாக்குப்பண்ணுகிறார்‌ (சங்‌ 75:230). 
தாவீது ஆட்சிக்கு வருவதை ஒரு சிலர்‌ 
விரும்பவில்லை. தாவீது அவர்களை 
ஒடுக்கப்போவதாக அறிவிக்கிறார்‌ 
(சங்‌ 7545). தன்னுடைய 


ஆளுகையைவிட தேவனுடைய தெய்வீக 
மேன்மையானது என்று 


யே 
தாவீது அங்கீகரிக்கிறார்‌ (சங்‌ 756-8) 


சங்கீதக்காரருடைய ஆளுகை 
சங்‌ 75 : 1-5 


(அல்தஷ்கேத்‌ என்னும்‌ வாத்தியத்தில்‌ 
வாசிக்கும்படி. இராகத்தலைவனுக்கு. 
ஒப்புவிக்கப்பட்ட ஆசாபீன்‌ 
சங்கீதமாகிய பாட்டு.) 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மாமா 


PUBLISHERS 


சவ்‌ 751. உம்மைத்‌ துதிக்கிறோம்‌, 
தேவனே, உம்மைத்‌ துதிக்கிறோம்‌; 
உமது நாமம்‌ சமீபமாயிருக்கிற தென்று 

கிரியைகள்‌ 


சங்‌ 755. நியமிக்கப்பட்ட காலத்திலே, 
யதார்த்தமாய்‌ தியாயத்தீர்ப்பேன்‌. 


சங்‌ 75.5. பூமியானது அதின்‌ எல்லாக்‌ 
குடிகனோடும்‌ கரைத்துபோகிறது; 
அதின்‌ தூண்களை நான்‌ 
நிலைதிறுத்துகிறேன்‌. (சேலா) 


சங்‌ 75:4, வீம்புக்காரரை நோக்கி, வீம்பு 
பேசாதேயுங்கள்‌ என்றும்‌; 
துன்மார்க்கரை நோக்கி, கொம்பை 
உயர்த்தாதிருங்கள்‌ என்றும்‌ 
சொன்னேன்‌. 


சங்‌ 75:5. உங்கள்‌ கொம்பை உயரமாய்‌ 
உயர்த்தாதிருங்கள்‌; இறுமாப்புள்ள. 

'துடையவர்களாயம்ப்‌. 
பேசாதிருங்கள்‌. 


தேவனே, 
தூதிக்கிறோம்‌ 


உம்மைத்‌ 


உம்மைத்‌ துதிக்கிறோம்‌, தேவனே, 
உம்மைத்‌ துதிக்கிறோம்‌; உமது நாமம்‌ 
சும்பமாயிருக்கிறதென்று. உமது 
அதிசயமான கிரியைகள்‌ அறிவிக்கிறது 
(சங்‌ 751). 


இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாருக்கும்‌ தேவன்‌ பெரிய 
காரியங்களைச்‌ செய்திருக்கிறார்‌ என்று 
அங்கீகரித்து, சங்கீதக்காரர்‌ தேவனைத்‌ 
துதிக்கிறார்‌. “உம்மைத்‌ துதிக்கிறோம்‌, 
தேவனே, உம்மைத்‌ துதிக்கிறோம்‌' என்று 
சொல்லி  சங்கீதக்கார்‌ தேவனைத்‌ 
குதிக்கிறார்‌. சங்கீதக்காரர்‌ தனக்காக 
கர்த்தரைத்‌ துதிப்பதோடு, 

சிநேகிதர்‌ எல்லோரோடும்‌ சேர்ந்து 
கர்த்தரைத்‌ துதிக்கிறார்‌. 


தனக்கும்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


தேவன்‌ தம்முடைய ஜனங்களுக்கு 
அநேக கிரியைகளை நடப்பித்திருக்கிறார்‌. 
இவைபெல்லாம்‌. “தேவனுடைய 
அதிசயமான கிரியைகள்‌” என்று 
அழைக்கப்படுகிறது. தேவன்‌ இயற்கைக்கு 
அப்பாற்பட்ட கிரியைகளை தம்முடைய 
'சர்வவல்லபையினால்‌ செய்கிறார்‌. 
பொதுவான பராமரிப்புத்களோடு, 
தேவனுடைய விசேஷமான 
பராமரிப்புக்களும்‌ அவருடைய 
பிள்ளைகளுக்குக்‌ கிடைக்கிறது. 
தேவனுடைய அதிசயமான கிரியைகள்‌ 

நடைய நாமம்‌ 


அவர 
சம, யிருககிற்கென்று அறிவிக்கிறது. 
யதார்த்தமாய்‌ 
நியாயந்தீர்ப்பேன்‌ 
நியமிக்கப்பட்ட 


யதார்த்தமாய்‌ 
(குங்‌ 753), 


காலத்திலே, 
'நியாயத்தீர்ப்பேன்‌ 


தேவனே தாவீதுக்கு ஆருகையக்‌ 
'கொடுத்திருக்கிறார்‌. இஸ்ரவே 
நிர்வாகம்பண்ணுகிற 
கொடுத்திருக்கிறார்‌. 
கொடுத்திருக்கிற 
தேவனுடைய 
இஸ்ரவேல்‌ 


பொறுப்ப 
கர்த்தர்‌ தனக்குக்‌ 
அதிகாரத்தை, 
நாமமகிமைக்காகவும்‌, 
ஜனத்தாருடைய 
பிரயோஜனத்திற்காகவும்‌ பயன்படுத்த 
பண்டிய பொறுப்பு தாவீதுக்கு 
உண்டு. தாவீது தன்னுடைய கடமையை 
கர்த்தரிடத்தில்‌ அறிக்கை செய்கிறார்‌ 
“நியமிக்கப்பட்ட கா யதார்த்தமாய்‌ 
ந்தப்‌ என்று சொல்லுக்‌ 


தனக்கு தேவன்‌ கொடுத்த 
ஆளுகையை, அவர்‌ ஏற்ற காலத்தில்‌: 
பூரணப்படுத்துவார்‌. தாம்‌ ஆரம்பித்த 
காரியத்தை பூரணமாய்‌ 
நிறைவேற்றுவார்‌. தாவீது 
நியாயாதிபதியாயிருக்கும்போது, அவர்‌ 
யதார்த்தமாய்‌ நியாயந்தீர்ப்பார்‌. நீதியாய்‌ 
நியாயவிசாரணை செய்வார்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மமம்‌ 


PUBLISHERS 


தாவீதுக்கு 
நியாயாதிபதியாயிருந்தவர்களில்‌ பலர்‌ 
நீதியைப்‌ புரட்டினார்கள்‌. அவர்கள்‌ 
நியாயமான தீர்ப்பு கொடுக்கவில்லை. 
தங்கள்‌ சுயலாபத்திற்காக பொய்யான 
தீர்ப்புக்களைச்‌ சொன்னார்கள்‌. தாவீதோ 
அவர்களை போல 
தீர்ப்புக்களைச்‌ 
யதார்த்தமாய்‌ 
வாக்குப்பண்ணுகிறார்‌. 


முன்பு 


நியாயந்தீர்ப்பதாக 


ஊழியப்‌ 
கொடுக்கிறார்‌ 
பொறுப்புக்களையும்‌ 
கொடுக்கிறார்‌. நம்மை நம்பி 
இவற்றையெல்லாம்‌ கர்த்தர்‌ நம்மிடத்தில்‌ 
ஒப்புக்கொடுக்கிறார்‌. கர்த்தரிடத்திலிருந்து 
பெற்றுக்கொண்ட பொறுப்புக்களுக்கு. 
நாம்‌ உண்டையுள்ளவர்களாயிருக்க 
வேண்டும்‌. நம்முடைய கடமைகளை 
நேர்த்தியாய்‌ நிறைவேற்றவேண்டும்‌. 
ம்முடைய வேலையின்‌ மூலமாய்‌ தேவனை 
ணப ம்‌ ல்‌ 


தேசத்திலே நீதிபதியாயிருக்கிறவர்கள்‌ 
நீதியான தீர்ப்புக்களைச்‌ சொல்லவேண்டும்‌. 
தேசத்தின்‌ சட்டதிட்டங்களைப்‌ படித்து, 
அதைப்‌ புரிந்துகொண்டு, நீதியாய்‌ 
விசாரணை செய்து, நீதியான தீர்ப்ப 
சொல்லவேண்டும்‌. நீதிபதிகள்‌ மத்தியில்‌ 
பட்சபாதமோ அல்லது முகதாட்சணியமோ 
இருக்கக்கூடாது. பணத்திற்காக நீதியை 
விற்றுவிடக்கூடாது. தான்‌ இஸ்ரவேலை 
ஆளுகை செய்யும்போது. யதார்த்தய்‌ 
நியாயந்தீர்ப்பதாக தாவீது 
வாக்குப்பண்ணுகிறார்‌. 


சமுதாயப்‌ 


தூண்களை 
நிலைதிறுத்துகிறேன்‌ 


நான்‌ 


அதின்‌ எல்லாக்‌ 
கரைந்துபோகிறது; 
ன்‌ நான்‌ 





ழ்‌ பயா] 
யாய 


தன்னுடைய ஆளுகை இஸ்ரவேல்‌ 
ஜனங்கள்‌ எல்லோருக்கும்‌ 
ஆசீர்வாதமாயிருக்குமென்று தாவீது 
தனக்குத்‌ தானே வாக்குப்பண்ணுகிறார்‌. 
இப்போது இஸ்ரவேல்‌ ராஜ்யம்‌ மிகவும்‌ 
நிலைமையிலிருக்கிறது. 
அதின்‌ எல்லாக்‌ 
கரைந்துபோகிறது". 
தாவீதுக்கு முன்பு இஸ்ரவேலை. 
ஆட்சிபுரிந்த. சவுல்‌ யதார்த்தமாய்‌ 
நியாயந்தீர்க்கவில்லை. தேசத்தில்‌ நீதிக்கு 
மதிப்பு இல்லை. எல்லாம்‌ 
அழிந்துபோயிற்று. _ ஜனங்களுக்கு 
பிரச்சனைகள்‌ உண்டாயிற்று 
சவுலின்‌ ஆட்சிக்காலத்தில்‌ 
ஜனங்கள்‌ மத்தியில்‌ ஒற்றுமையில்லை. 
ஜனங்கள்‌ தங்களுக்குள்‌ 
பிரிந்திருந்தார்கள்‌. அவனவன்‌ தனக்கு 
நியாயமானபடி செய்தான்‌. தேசத்தில்‌ 
ஒழுங்கும்‌ இல்லை. நீதியும்‌ இல்லை. 
குழப்பமே மிகுந்திருந்தது. இதனால்‌ 
இஸ்ரவேல்‌ தேசத்திலுள்ள எல்லாக்‌. 
குடிகளும்‌ அழிந்துபோனார்கள்‌. சவுலின்‌ 
ஆட்சிக்காலத்தில்‌ பூமியானது அதின்‌ 
எல்லாக்‌ குடிகளோடும்‌ 


கரைந்துபோகிறதுபோல, ங்கள்‌ 
பினா ன்‌ ப 


அழிந்து 
ராஜ்யத்தை 
கட்டுவதாக 


போன இஸ்ரவேல்‌ 
தாவீது திரும்பவும்‌ 

வாக்குப்பண்ணுகிறார்‌. 
“அதின்‌ தூண்களை நான்‌ 
நிலைநிறுத்துகிறேன்‌' என்று 
சொல்லுகிறார்‌. ஜனங்கள்‌ மத்தியில்‌ 
இருக்கிற பிரிவினைகளை நீக்கிப்போட்டு. 
தாவீது அவர்கள்‌ எல்லோரையும்‌ 
ஒன்றாய்க்‌ கூட்டிச்சேர்ப்பார்‌. தாவீது 
இஸ்ரவேலின்‌ தூண்களை 
நிலைநிறுத்தவில்லையென்றால்‌, இஸ்ரவேல்‌ 
தேசம்‌ கீழே விழுந்துவிடும்‌ அது 
நொறுங்கி அழிந்துபோகும்‌ 


தாவீது இங்கு சொல்லுவது 
இயேசுகிறிஸ்துவின்‌ ராஜ்யத்தை 
முன்னறிவிப்பது போல. இருக்கிறது 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம்மா 


PUBLISHERS 


தாவீது 
இயேசுகிறிஸ்துவைப்‌ 


இந்த வசனத்தில்‌ 
பற்றியும்‌, 
கிறிஸ்துவின்‌ ராஜ்யத்தைப்பற்றியும்‌ 
முன்னறிவிப்பதாக வேதபண்டிதர்கள்‌ 
வியாக்கியானம்பண்ணுகிறார்கள்‌. 


வீம்புக்காரர்‌ 


விம்புக்காரரை: 
'பேசாதேயுங்கள்‌: 
துன்மார்க்கரை 


உயர்த்தாதிருங்கள்‌; 


கழுத்துடையவர்களாய்ப்‌. பேசா 


திருங்கன்‌ (சங்‌ 75:45). 


தன்னுடைய ராஜ்யத்திற்கு 
விரோதமாய்‌ எழும்புகிறவர்களை தாவீது 
எச்சரிக்கிறார்‌. தாவீது ஆட்சிக்கு 
வருவதை இவர்கள்‌ விரும்பவில்லை. 
தாவீதின்‌ குக்கு அவர்கள்‌ 
எப்போதும்‌ பிரச்சனை கொடுக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ மதிமீனராகவும்‌ 
வீம்புக்காரராகவும்‌, துன்மார்க்கராகவும்‌ 
இருக்கிறார்கள்‌. தாவீது வீம்புக்காரரைப்‌ 
பார்த்து “வீம்பு பேசாதேயுங்கள்‌' என்று 
சொல்லுகிறார்‌. தாவீது இஸ்ரவேலின்‌ 
சிங்காசனத்தில்‌ வீற்றிருந்து ஆட்சிசெய்ய 
ஆரம்பித்து. ன்‌, வீம்புக்காரருக்கு 
எச்சரிப்புக்கொடுக்கிறார்‌. துன்மார்க்கரை 
நோக்கி, “கொம்பை உயர்த்தாதிருங்கள்‌” 
என்று சொல்லுகிறார்‌ தனக்கு 
விரோதமாக எழுப்புகிறவர்களை தாவீது 
ஆரம்பத்திலேயே எச்சரிக்கிறார்‌. 


இஸ்ரவேல்‌ தேசத்திலே நல்லோர்கள்‌ 


மதியீனர்கள்‌. பம்‌ வீம்பு பேசுகிற 
வீம்புக்காரர்கள்‌. இவர்கள்‌ தங்களைத்‌ 
தாங்களே கெடுத்துக்கொண்டு, 
மற்றவர்களையும்‌ கெடுக்கப்‌ 
பார்க்கிறார்கள்‌. 





ழ்‌ நவள 
யாய 


தாவீது வீம்புக்காரரைப்‌ பார்த்து. 
“வீம்பு பேசாதேயுங்கள்‌" என்று 
சொல்லுகிறார்‌. இந்த வார்த்தைக்கு, 
“மதியீனமாய்‌ கிரியை செய்யாதிருங்கள்‌” 
என்பது பொருளாகும்‌. வீம்புக்காரர்‌ 
தங்களுடைய மனச்சாட்சிக்கு 
விரோதமாகவும்‌, தங்களுடைய 
நன்மைக்கு விரோதமாகவும்‌ கிரியை 
செய்கிறார்கள்‌. இவர்களுடைய 
கிரியைகளினால்‌ இவர்களுக்குப்‌ 
பிரயோஜனமில்லை. மற்றவர்களுக்கும்‌ 
பிரயோஜனமில்லை. இவர்கள்‌ 
எல்லோருக்கும்‌ ஏகமாய்க்‌ 
கேடுசெய்கிறார்கன்‌. 


வீம்புக்காரர்‌ இருதயத்தில்‌ 
பெருமையுள்ளவர்களாயிருக்கிறார்கள்‌ 
இவர்கள்‌ துணிகரமாய்ப்‌ பாவம்‌ 
செய்கிறார்கள்‌. இவர்களுடைய 
இருதயத்தில்‌ 'துன்மார்க்கம்‌ 
நிரம்பியிருக்கிறது. இவர்கள்‌ தேவனுக்கு 
விரோதமாயும்‌, தேவனுடைய 
பிள்ளைகளுக்கு விரோதமாயும்‌, தாவீதின்‌ 
ஆட்சிக்கு விரோதமாயும்‌ 
துன்மார்க்கமாய்த்‌ தீங்கு செய்கிறார்கள்‌. 
தாவீது இந்தத்‌ துன்மார்க்கரைப்‌ பார்த்து. 
கொம்மை உயர்த்தாதிருங்கள்‌” என்று 
சொல்லுகிறார்‌. 

கொம்பு என்னும்‌ வார்த்தை 
வல்லமையையும்‌ அதிகாரத்தையும்‌ 
குறிக்கும்‌ துன்மார்க்கர்‌ தாவீதுக்கு 
விரோதமாய்த்‌ தங்கள்‌ வல்லமையையும்‌, 
அதிகாரத்தையும்‌ உயர்த்துகிறார்கள்‌. 
தங்களுடைய கொம்பை சாதாரணமாய்‌ 
உயர்த்தாமல்‌, “உயரமாய்‌” 
உயர்த்துகிறார்கள்‌. தாங்கள்‌ நினைத்ததை 
தங்கள்‌ சுயபலத்தினால்‌ சாதிக்க முடியும்‌ 
என்று நினைக்கிறார்கள்‌. 


துன்மார்க்கருடைய இருதயம்‌ 
வீண்பெருமையினால்‌ நிரம்பிமிருக்கிறது. 
அவர்கள்‌ ஆணவமாய்ச்‌ சிந்திக்கிறார்கள்‌. 
இறுமாயுள்ள  கழுத்துடையவர்களாய்ப்‌ 
இறுமாப்புள்ள கழுத்து 

பப்போன்றது. 

முடியாது. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மாமா 


PUBLISHERS 


இறுமாப்புள்ள கழுத்துள்ளவர்கள்‌ 
தேவனுடைய சித்தத்திற்கும்‌, 
அவருடைய (ஞுகைக்கும்‌ 
கீழ்ப்படியமாட்டார்கள்‌. றப்ப 
கழுத்து வணங்கா கழுத்தாயிருக்கும்‌. 
வளைந்தால்‌ முறிந்துபோகும்‌. வணங்கா 
கழுத்துள்ளவர்கள்‌ யாருக்கும்‌ 
கீழ்ப்படியமாட்டார்கள்‌. 


தேவனுடைய ஆளுகை 
சண்‌ 75 : 6-10 


சங்‌ 75:6. கிழக்கிலும்‌ மேற்கிலும்‌ 
வனாத்தர திசையிதுமிருந்து ஜெயம்‌ 
வராது. 


சங்‌ 757. 


தேவனே நியாயாதியதி; 
ஒருவனைத்‌ தாழ்த்தி, 
உயர்த்துகிறார்‌. 


ஒருவனை 


சங்‌ 75:8. கலங்கிப்பொங்குகிற 
மதுபானத்தினால்‌ நிறைந்த பாத்திரம்‌ 
கர்த்தருடைய கையிலிருக்கிறது, 
அதிலிருந்த வார்க்கிறார்‌; பூமியிலுள்ள 
துன்மார்க்கர்‌ யாவரும்‌ அதின்‌ 
வண்டல்கனை உறிஞ்சிக்‌ குடிப்பார்கள்‌. 


சுங்‌ 75:9. நானே என்றென்றைக்கும்‌ 
இதை அறிவித்து, யாக்கோபின்‌ 
தேவனைக்‌ கீர்த்தனம்‌ பண்ணுவேன்‌. 


சவ்‌ 7500.  துன்மார்க்கருடைய 
கொம்புகளையெல்லாம்‌ வெட்டிப்‌ 
போடுவேன்‌; நீதிமானுடைய 
கொம்புகனோ உயர்த்தப்படும்‌. 


தேவனே நியாயாதிபதி 


கிழக்கிலும்‌ மேற்கிலும்‌ வனாத்தர 
திசையிலூமிருந்து யம்‌ வராது. 
தேவனே நியாயாதியதி; ஒருவனைத்‌ 
தாழ்த்தி, ஒருவனை உயர்த்துகிறார்‌ 
(சங்‌ 75:8,7). 


இந்த உலகத்தில்‌ தேவனுடைய 
ஆளுகையே நடைபெறுகிறது. கர்த்தரே 
ராஜாக்களை சிங்காசனத்தில்‌ 
அமரச்செய்கிறார்‌ சிங்காசனத்தில்‌ 
அரர்ந்திருக்கிறவர்களை அவரே 
கீழே தள்ளிவிடுகிறார்‌. 





ழ்‌ யய] 
ஈயா 


இந்தப்‌ பூமியிலுள்ள எல்லா ராஜாக்களும்‌ 
தேவனிடமிருந்தே தங்கள்‌ அதிகாரத்தைப்‌ 
பெற்றுக்கொள்கிறார்கள்‌. தாவீது இந்தச்‌ 
சத்தியத்தைப்‌ புரிந்திருக்கிறார்‌. 
ஆகையினால்‌ தாவீது ல 
ஆளுகைக்கும்‌, ர்‌ 

'கர்த்தருக்கு மாத்‌ 

எந்தக்‌ மாக்க ஏறெடுக்கிறார்‌. 


இந்தப்‌ பூமியில்‌ 
ராஜ்யங்கள்‌ இருக்கிறது. 
அவற்றையெல்லாம்‌. கவனிக்கும்போது, 
நாம்‌ அதிசயப்படும்படியாய்‌ அங்கு 
மாற்றங்கள்‌ நடைபெறுகிறது. சில 
தேசங்கள்‌ திடீரென்று கீழே 
விழுந்துவிடுகிறது. வேறு சில தேசங்கள்‌ 
செழித்து வளருகிறது. தாவீது இந்த 
மாற்றத்தைப்‌ பார்க்கிறார்‌. தேசங்களுக்கு 
ஜெயம்‌ எப்படி உண்டாகும்‌ என்பதை 
யோசித்துப்‌ பார்த்து “கிழக்கிலும்‌ 
மேற்கிலும்‌ வானந்தரத்திலுமிருந்து ஜெயம்‌ 
வராது” என்று சொல்லுகிறார்‌. 


கிழக்கு தேசத்திலுள்ள ஜனங்கள்‌ 
மூலமாய்‌ மனுஷருக்கு ஞானமோ 
ஐகூரியமோ வராது. மேற்கு திசையில்‌ 
ஏராளமான புறஜாதி தீவுகள்‌ உள்ளன. 
இந்த தீவார்‌ மூலமாகவும்‌ மனுஷருக்கு 
ஐசுவரியம்‌ வராது. தெற்கு பகுதியில்‌ 
எகிப்து தேசமும்‌ அரபியா தேசமும்‌ 
உள்ளது. நமக்கு மெய்யான ஆசீர்வாதம்‌ 
மேலே உள்ள பரலோகத்திலிருந்தான்‌. 
வருகிறது, ஆகையினால்‌ நமக்கு 
ஒத்தாசை பர்வதத்திற்கு நேராக 


ஏராளமான 


வரும்‌ 


நோக்கிப்‌ 
ஏமாற்றமுண்டாகாது. 


இப்பிரபஞ்சத்தின்‌ ஜனங்களுக்கு 
பரலோகத்தைப்பற்றிய ஞானமில்லை. 
அவர்கள்‌ பரலோகத்திலுள்ள தேவனை 
நோக்கிப்‌ பார்ப்பதற்குப்‌ பதிலாக 
கிழக்கிலும்‌ மேற்கிலும்‌ நோக்கிப்‌ 
பார்க்கிறார்கள்‌. கிழக்கிலுள்ள சாஸ்திரிகள்‌ 
வானசாஸ்திரத்தை நம்புவதுபோல, மனுஷர்‌ 
சந்திரனையும்‌ சூரியனையும்‌, நட்சத்திர 
மண்டலங்களையும்‌ நம்புகிறார்கள்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மமம்‌ 


PUBLISHERS 


சிருஷ்டிகளை தங்கள்‌ தெய்வமாக 
வழிபடுகிறார்கள்‌. இவர்களுக்கு 
சிருஷ்டிகள்‌ மூலமாய்‌ ஜெயம்‌ வராது. 


சங்கீதக்காரர்‌ கிழக்கிலும்‌ மேற்கிலும்‌, 
வனாந்தர திசையிலும்‌ இருந்து ஜெயம்‌ 
வராது என்று சொல்லுகிறார்‌. வனாந்தர 
திசை என்பது தெற்கு திசையைக்‌ 
குறிக்கும்‌. இங்கு வடக்கு. 
'திசையைப்பற்றிச்‌ சொல்லப்படவில்லை. 
வடக்கு திசையில்‌ எருசலேம்‌ நகரமும்‌, 
தேவனுடைய ஆலயமும்‌ இருக்கிறது. 
இங்கிருந்துதான்‌. தேவனுடைய 
இரகசியமான  ஆலோசனைகளெல்லாம்‌ 
நமக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. சீயோன்‌ 
பர்வதத்திலிருந்தான்‌ நமக்கு ஆசிர்வாதம்‌ 
வரும்‌ இது எருசலேமின்‌. 
வடதிசையிலுள்ளது. 


தேவனே நியாயாதிபதியாயிருக்கிறார்‌ 
மனுஷர்‌ தங்களுக்குள்‌. 
போட்டுக்கொள்ளும்போது 

ஒருவனை தாழ்த்துகிறார்‌. 

உயர்த்துகிறார்‌. 

ஆகாதவனென்று 
ஒருவனை தனக்குப்‌ 
அங்கீகரிக்கிறார்‌. 
தேவனுடைய சித்தம்‌. 
ஆலோசனையின்‌ பிரகாரமாய்‌ 
தீர்மானம்பண்ணுகிறார்‌. தேவனுடைய 
ஆலோசனைக்கு விரோதமாய்‌ மனுஷரால்‌ 
எதிர்த்து நிற்கமுடியாது. 


தேவன்‌ 
சர்வஞானமுள்ளவர்‌. 
அவரே நல்லவர்‌. 
பிரியமான 


பிரியமானவனாக 
இவையெல்லாம்‌ 
தேவன்‌ தம்முடைய 


மாத்திரமே 
அவரே பரிசுத்தர்‌. 
அவர்‌ தமக்குப்‌ 
பிரகாரம்‌ கிரியை 
நடப்பிக்கிறார்‌. தேசங்களை 
உயர்த்துகிறார்‌. தேசங்களை 
தாழ்த்துகிறார்‌. மனுஷரை உயர்த்துகிறார்‌. 
மனுஷரை தாழ்த்துகிறார்‌. நாம்‌ உயர்வதும்‌ 
தாழ்வதும்‌ நம்முடைய கிரியையல்ல. இது 
தேவனுடைய கிரியை. விசுவாசிகளாகிய 
நாம்‌ தேவனுடைய சித்தத்திற்கு 
கீழ்ப்படிந்து ஜீவிக்கவேண்டும்‌. கர்த்தர்‌ 
நமக்குக்‌ கொடுக்கும்‌ ஊழியத்திலும்‌, 
பொறுப்பிலும்‌ உண்மையுள்ளவர்களாய்‌ 
நடந்துகொள்ள வேண்டும்‌. 





ழ்‌ நள 
யாய 
பாத்திரம்‌ 


கலங்கிப்‌ பொங்குகிற 
மதூபானத்தினால்‌ நிறைந்த பாத்திரம்‌ 
கர்த்தருடைய கையிலிருக்கிறது, 
அதிலிருந்த வார்க்கிறார்‌; பூமியிலுன்ன 
துன்மார்க்கர்‌ யாவரும்‌ அதின்‌ 
வண்டல்களை உறிஞ்சிக்‌ குடிப்பார்கள்‌ 
(சங்‌ 75:8), 


தேவனுடைய கையில்‌ ஒரு பாத்திரம்‌ 
இருக்கிறது. இந்தப்‌ பாத்திரம்‌ அழிவுக்கு 
அடையாளமாக இங்கு விரிக்கப்படுகிறது. 
இந்தப்‌ பாத்திரம்‌ கலங்கிப்‌ பொங்குகிற 
மதுபானத்தினால்‌ நிறைந்த பாத்திரம்‌. இது 
தேவனுடைய கையிலிருக்கிறது. தேவன்‌ 
இதிலிருந்து மனுப்புத்திரருக்கு 
வார்க்கிறார்‌. 


சங்கீதக்காரர்‌ 
உண்டாகும்‌ 
சொல்லுகிறார்‌. 
வருகிறது. 
கஷ்டப்படுகிறார்கள்‌. 
கஷ்டப்‌. கன 
எல்லாமே தேவனுடைய 
காத்‌ நிலிருந்துதான்‌ வருகிறது என்றும்‌ 
'தக்காரர்‌ சொல்லுகிறார்‌. 


மனுஷருக்கு. 
கஷ்டங்களைப்பற்றிச்‌ 
எல்லோருக்கும்‌ கஷ்டம்‌ 
நல்லோரும்‌ 
தீயோரும்‌ 

இந்த கஷ்டங்கள்‌ 


கையிலிருக்கிற 
கலங்கிப்‌ பொங்குகிற 
மதுபானத்தினால்‌  நிறைந்திருக்கிறது. 
இந்தப்‌ பாத்திரத்தில்‌ பல்வேறு 
பொருட்கள்‌ கலக்கப்பட்டிருக்கிறது. 
இயேசுகிறிஸ்து தம்முடைய பாடுகளை 
சத்திரம்‌ என்று சொல்லுகிறார்‌ 


“இயேசு பிரதியுத்தரமாக: நீங்கள்‌ 
கேட்டுக்கொள்ளுகிறது இன்னது என்று 
உங்களுக்குத்‌ தெரியவில்லை. நான்‌ 
குடிக்கும்‌ பாத்திரத்தில்‌ நீங்கள்‌ குடிக்கவும்‌, 
நான்‌ பெறும்‌ ஸ்நானத்தை நீங்கள்‌ 
பெறவும்‌ உங்களால்‌ கூடுமா என்றார்‌. 
அதற்கு அவர்கள்‌. கூடும்‌ என்றார்கள்‌” 
(மத்‌ 20:22), “அப்பொழுது இயேசு 
பேதுருவை நோக்கி: உன்‌ பட்டயத்தை 
உறையிலே போடு; பிதா எனக்குக்‌ 
கொடுத்த பாத்திரத்தில்‌ நான்‌ 
பானம்பண்ணாதிருபபேனோ என்றார்‌” 
(யோவா 1841) 


கர்த்தருடைய 
இந்தப்‌ பாத்திரம்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை 


QOODNENS 
PUBLISHERS 


திராட்சரசம்‌ சிவப்பு நிறத்திலிருக்கும்‌. 
இது தேவனுடைய கோபாக்கினைக்கு 
பாவிகள்மீது தேவன்‌ 


வெளிப்படும்‌. அக்கினி சிவப்பு நிறத்தில்‌ 
பற்றியெரிவதுபோல, கர்த்தருடைய 
கையிலிருக்கிற பாத்திரத்திலும்‌ மதுபானம்‌ 
சிவப்பு நிறத்தில்‌ இருக்கும்‌ இது 
'தும்‌ கலங்கிப்பொங்குகிற மதுபானம்‌. 
பாத்திரத்தில்‌ ந்த மதுபானம்‌ 
டட றது இந்த மது 
கர்த்தருடைய கையிலிருக்கும்‌. 
பாடுகளின்‌ பாத்திரத்தில்‌ தேவனுடைய 
கிருபையும்‌ இரக்கமும்‌ கலந்திருக்கிறது. 
கர்த்தர்‌ இந்தப்‌. பாத்திரத்திலிருந்து 
தம்முடைய பிள்ளைகளுக்கு வார்க்கும்‌ 
போது, நம்முடைய பாடுகளோடு, 


கர்த்தருடைய கிருபையும்‌ இரக்கமும்‌ 
நமக்குக்‌ கிடைக்கும்‌. 


தேவனுடைய கையிலுள்ள 
பாத்திரத்தில்‌ சாபமும்‌ கலந்திருக்கிறது. 
கர்த்தர்‌ துன்மார்க்கருக்கு இதிலிருந்து 
வார்க்கும்போது, அவர்களுக்கு 
பாடுகளும்‌, வேதனைகளும்‌ சாபங்களும்‌ 
வார்க்கப்படும்‌. துன்மார்க்கருக்கு கசப்பு 
கலந்த  திராட்சரசம்‌ கொடுக்கப்படும்‌. 
தேவனுடைய பிள்ளைகள்மீது 
தேவனுடைய கோபம்‌ வரும்போதும்‌ அது 
மட்டாய்‌ வரும்‌. துன்மார்க்கர்‌ மீதோ, 
தேவனுடைய கோபாக்கினை பலமாய்‌ 
வந்து இறங்கும்‌. மனுஷருக்கு ஏற்படும்‌ 
பொதுவான பிரச்சனைகள்‌ கர்த்தருடைய 
பிள்ளைகளுக்கும்‌ வருகிறது. நாமும்‌ 
கஷ்டங்களில்‌ பங்குபெறுகிறோம்‌. 
கர்த்தரோ தம்முடைய கிருபையினால்‌, 
நம்முடைய கஷ்டங்களோடு, நமக்கு, 

டய பயையும்‌ இரக்கத்தையும்‌ 
கவ்‌ வ்‌ 


கலங்கிப்‌ 
நிறைந்த 


கர்த்தருடைய கையில்‌ 
பொங்குகிற மதுபானத்தினால்‌ 
பாத்திரம்‌ இருக்கிறது. இந்தப்‌ 
பாத்திரத்தின்‌ அடியில்‌ மதுபானத்தின்‌ 
வண்டல்கள்‌ இருக்கும்‌ துன்மார்க்கர்‌ 


யாவரும்‌ அதின்‌ வண்டல்களை 
உறிஞ்சிக்‌ குடிப்பார்கள்‌. 





ழ்‌ நள 
யாய 


துன்மார்க்கர்‌ தேவனுடைய கோபத்தையும்‌, 
சாபத்தையும்‌ குடிப்பார்கள்‌. அவர்களுக்கு 
வேதனையைத்‌ தவிர வேறு ஒன்றும்‌ 
இருக்காது 

பாத்திரத்தின்‌ 
மதுபானம்‌. வண்டல்கள்‌ 
தெளிவாயிருக்கும்‌. 
மதுபானத்தில்‌. 
குறைவாயிருக்கும்‌. 
தங்கியிருப்பதோ 
வண்டல்கள்‌. தேவனுடைய மொத்த 
கோபத்தை கு] நடக்‌ வார்த்தை. 


பாவிகளுக்கு வண்டல்கள்தான்‌ 
பங்கு, அவர்கள்‌ பாத்திரத்திலுள்ள 
மதுபானத்தின்‌ வண்டல்களை உறிஞ்சிக்‌ 
குடிப்பார்கள்‌. பாத்திரத்தில்‌ சிறிதும்‌ 
மீதமில்லாதவாறு அனைத்தையும்‌ 
உறிஞ்சிக்‌ குடிப்பார்கள்‌. தேவனுடைய 
மொத்த கோபாக்கினையும்‌ துன்மார்க்கர்‌ 
மீது வரும்‌. பாவத்தின்‌ சம்பளம்‌ மரணம்‌. 
பாவிகள்‌ தங்கள்‌ பாவத்திற்கு சம்பளமாக 
கர்த்தருடைய கையிலிருக்கிற 
பாத்திரத்திலிருந்து, மதுபானத்தின்‌ 
வண்டல்களை உறிஞ்சிக்‌ 
குடிக்கவேண்டும்‌. 


மேல்பகுதியில்‌. 
இல்லாமல்‌ 
தெளிவான 
தேவனுடைய கோபம்‌ 
பாத்திரத்தின்‌ அடியில்‌ 
மதுபானத்தின்‌ 


யாக்கோபின்‌ தேவன்‌ 


நானோ என்றென்றைக்கும்‌ இதை 
அறிவித்து, யாக்கோபின்‌ தேவனைக்‌ 


கீர்த்தனம்‌ பண்ணுவேன்‌. 
துன்மார்க்கருடைய கொம்புகளை 
யெல்லாம்‌ வெட்டிப்போடுவேன்‌; 
'தீதிமானுடைய கொம்புகனோ 
உயர்த்தப்படும்‌ (சங்‌ 75:9,10). 


தாவீது 
யாக்கோபின்‌ 
கீர்த்தனம்பண்ணுகிறார்‌. 
தாவீதுக்கு. அநேக 
கொடுத்திருக்கிறார்‌. 


ஆசீர்வாதங்களைக்‌ 


கர்த்தரைத்‌ துதிக்கிறார்‌. 
தேவனை 


கர்த்தர்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ODNENIS 


PUBLISHERS 


இஸ்ரவேல்‌ தேசத்தை நீதியாய்‌ 
நியாயந்தீர்க்கிற நீதியையும்‌ நியாயத்தையும்‌ 
பரிகுத்தத்தையும்‌ கொடுத்திருக்கிறார்‌. 
இதற்காக தாவீது கர்த்தரைத்‌ 
ுதிக்கிறார்‌. கர்த்தர்‌ தனக்கு செய்த 
;ன்மைகளை தாவீது என்றென்றைக்கும்‌ 
நல்‌ ந வஸ்து 


தாவீது தேவனைப்பற்றிச்‌ சொல்லும்‌ 
போது, அவரை “யாக்கோபின்‌ தேவன்‌” 
என்று சொல்லுகிறார்‌. யாக்கோபு 
தேவனுடைய தாசன்‌. கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனங்களை நேசிக்கிறார்‌. கர்த்தர்‌ 
யாக்கோபையும்‌ அவருடைய 
சந்ததியாராகிய இஸ்ரவேலின்‌ 
பன்னிரண்டு கோத்திரத்தாரையும்‌ 
நேசிப்பதினாலேயே அவர்‌ தாளீதை 
ரர்கள்மி, ராஜாவாக 
a வ னவு ல 


கர்த்தர்‌ தனக்குக்‌ கொடுத்திருக்கிற 
ஆளுகையை, தாவீது தேவனுடைய 
நாமமகிமைக்காகவும்‌, அவருடைய 
பிள்ளைகளின்‌ பிரபோஜனத்திற்காகவம்‌ 
பயன்படுத்தப்போவதாக 
செய்கிறார்‌. தான்‌ ஆட சிபபொறுப்பை 
ஏற்றுக்கொள்ளும்‌ போது, ஜனங்களை 
யதார்த்தமாய்‌ நியாயந்தீர்ப்பதாக 
வாக்குப்பண்ணுகிறார்‌. வீம்புக்காரரை 
நோக்கி “வீம்பு பேசாதேயுங்கள்‌” என்றும்‌, 
துன்மார்க்கரை நோக்கி, “கொம்புகளை 
உயர்த்தாதிருங்கள்‌" என்றும்‌ 
சொல்லுகிறார்‌. 

தாவீதின்‌ "சாதியத்திற்கு விரோதமாய்‌ 
ஒரு கொம்புகளை 
உயர்‌; ஆற்றக்‌. எல்லோரும்‌ 
உயர்த்தவில்லை. துன்மார்க்கர்‌ மாத்திரமே 
தாவீதுக்கு விரோதமாயும்‌, அவருடைய 
ராஜ்யத்திற்கு விரோதமாயும்‌ கொம்புகளை 
உயர்த்துகிறார்கள்‌. தாவீது 
துன்மார்க்கருடைய கொம்புகளையெல்லாம்‌. 
வெட்டிப்போடுவதாக வாக்குப்பண்ணுகிறார்‌. 





i சங்கீதம்‌ - விரிவுரை i 
ரிவி PSALMS - COMMENTARY PUBLISHERS 


கொம்புகளை 
துன்மார்க்கருக்கு 


நீதிமான்களும்‌ 
உயர்த்துகிறார்கள்‌. 


முன்பாக நீதிமான்களால்‌ கொம்புகளை 
உயரமாக உயர்த்த முடிமிவில்லை. தாவீது 


நீதிமான்களுக்கு உதவிபுரிய 
முன்வருகிறார்‌. நீதிமான்களுடைய 
கொம்புகள்‌ உயர்த்தப்படும்‌ ல்‌ 
அறிக்கை செய்கிறார்‌. 

ராஜ்யத்தில்‌ துன்மார்க்கருக்கு அழிவும்‌, 


நீதிமான்களுக்கு உயர்வும்‌ வரும்‌. இதுவே 
தேவனுடைய நீதி. தேவனுடைய நீதி 
தாவீதின்‌ நீதியாயிற்று. தேவனுடைய 
சித்தம்‌ தாவீதின்‌  சித்தமாயிற்று, 
தேவனுடைய விருப்பம்‌ தாவீதின்‌ 
விருப்பமாயிற்று. கர்த்தர்‌ தனக்குக்‌ 
கொடுத்த ஆளுகைக்காக தாவீது 
கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறார்‌. 





ழ்‌ நள 
யாய 


இஸ்ரவேல்‌ ஜனத்தாருக்கு 
மிகப்பெரிய வெற்றி கிடைத்தபோது. 
எழுபத்து ஆறாவது சங்கீதம்‌ 
எழுதப்பட்டிருக்கவேண்டும்‌. செப்துவஜிந்த்‌ 
பதிப்பில்‌, இந்த சங்கீததிற்கு, “அசீரியர்மீது 
ஒரு பாட்டு” என்னும்‌ தலைப்பு 
கொடுக்கப்பட்டிருக்கிறது. சனசெரிபின்‌ 
சேனை எசேக்கியா ராஜாவின்‌ காலத்தில்‌. 
எருசலேமை முற்றிக்கையிட்டது. 
கர்த்தருடைய தூதனானவர்‌ சனசெரிப்பின்‌ 
யுத்தவீரர்கள்‌ எல்லோரையும்‌ 
சங்காரம்பண்ணினார்‌. இஸ்ரவேலருக்கு 
தேவனுடைய தயவினால்‌ அற்புதமான 
ஜெயம்‌ கிடைத்து இக்காலத்தில்‌ 
இந்த சங்கீதம்‌ எழுதப்பட்டிருக்கலாம்‌. 


தாவீதுக்கு, அவருடைய 
ஆட்சிக்காலத்தில்‌, யுத்தத்திலே. 
ஏராளமாய்‌ ஜெயமுண்டாயிற்று. தேவன்‌ 
தாவீதின்மீது பிரியமாயிருக்கிறார்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனங்களுக்காக கர்த்தரே 
யுத்தம்பண்ணுகிறார்‌. கர்த்தரைத்‌ 

ம வண்ணமாக, தாவீதின்‌ 


பாழ்ந்த  ஆசாப்‌, இந்த 
தத்தை எழும்‌ 


ருக்கலாம்‌. 

இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ கர்த்தருக்குள்‌ 
'சந்தோஷமாயிருக்கிறார்கள்‌. தேவன்‌ 
அவர்களுக்கு அருகாமையிலிருக்கிறார்‌ 
(சங்‌ 760-3). தேவனுடைய 
வல்லமையையும்‌ மகிமையையும்‌ 
சங்கீதக்கார்‌ போற்றிப்‌ புகழுகிறார்‌ 
சங்‌ 764-6. தேவனுக்கு முன்பாக 
எல்லோரும்‌ பயபக்தியாய்‌ நிற்கவேண்டும்‌ 
(சங்‌ 767-9. கர்த்தருடைய பிள்ளைகள்‌ 
அவருக்குப்‌ பொருத்தனைகளையும்‌ 
காணிக்கைகளையும்‌ செலுத்தவேண்டும்‌ 
(சங்‌ 7640-12), கர்த்தருக்கு 
நன்றி  சொல்லும்விதமா்க இந்த 
சங்கீதம்‌ எழுதப்பட்டிருக்கிறது. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மம்ம 


PUBLISHERS 


மகத்துவமுன்ன தேவன்‌ 
சங்‌ 76 : 1-8 


(நெல்கோத்தென்னும்‌ வாத்தியத்தில்‌ 
இராகத்தலைவனுக்கு. 
த்க்‌ 


ஆசாபின்‌ 
சங்கீதமாகிய பாட்டு.) 


சங்‌ 761. யூதாவில்‌ தேவன்‌ 
அறியப்பட்டவர்‌; இஸ்ரவேலில்‌ 
அவருடைய நாமம்‌ பெரியது. 


சுங்‌ 76:2. சாலேமில்‌ அவருடைய 
கூடாரமும்‌, சீயோனில்‌ அவருடைய 


வாசஸ்தலமும்‌ இருக்கிறது. 


சங்‌ 76:8. அங்கேயிருந்து வில்லின்‌ 
அம்புகளையும்‌, கேடகத்தையும்‌, 
பட்டயத்தையும்‌, யுத்தத்தையும்‌ 
முதித்தார்‌. (சேலா) 


சங்‌ 764. மகத்துவமுன்னவரே, 
 கொன்னையுன்ன பர்வதங்கணைப்‌ 
பார்க்கிலூம்‌ தீர்‌ பிரகாசமுன்னவர்‌, 


சங்‌ 76:5. தைரிய நெஞ்சுன்னவர்கள்‌. 
கொள்ளையிடப்பட்டு, 
தித்திரையடைந்து அசர்ந்தார்கள்‌;. 
வல்லமையுள்ள எல்லா மனுஷருடைய 
கைகளும்‌ அவர்களுக்கு 
உதவாமற்யோயிற்து. 
யாக்கோபின்‌ தேவனே, 
கண்டி தத்தினால்‌ 
'இரதங்களும்‌ குதிரைகளும்‌ உறங்கி 
விழுந்தது. 


தேவனுடைய நாமம்‌ பெரியது 


வூதாவில்‌ தேவன்‌. 
அறியப்பட்டவர்‌; இஸ்ரவேலில்‌. 
அவருடைய நாமம்‌ பெரியது. காலேமில்‌ 
அவருடைய கூடாரமும்‌, சீயோனில்‌ 
அவருடைய வாசஸ்தலமும்‌ இருக்கிறது 
(சங்‌ 7612. 





ழ்‌ பபப] 
யாய 


நம்முடைய எல்லா வெற்றிகளுக்கும்‌ 
கர்த்தரே காரணம்‌ கர்த்தர்‌ 
நமக்காக யுத்தம்பண்ணுவதினால்‌, நாம்‌ 
வெற்றி பெறுகிறோம்‌. ஆகையினால்‌ 
சந்தோஷங்களெல்லாம்‌. 
இருக்கவேண்டும்‌. 

எல்லா 

சந்தோ காரணமான வராகவும்‌. 
இணக்க வன்பு வம்‌ 


கர்த்தர்‌ தாமே தம்மை தம்முடைய 
பிள்ளைகளுக்கு 'வெளிப்படுத்துகிறார்‌. 
தாவில்‌ தேவன்‌ அறியப்பட்டவர்‌. 
ல்‌ அறிந்திருப்பது இஸ்ரவேல்‌. 
ஜனத்தாருக்குக்‌ கிடைத்திருக்கிற 
மிகப்பெரிய சிலாக்கியம்‌. யூதாதேசத்தார்‌ 
மத்தியிலும்‌, இஸ்ரவேல்‌ தேசத்தார்‌ 
மத்தியிலும்‌ தேவன்‌ அறியப்பட்ட 
வராயிருக்கிறார்‌ இஸ்ரவேலில்‌ 
அவருடைய நாமம்‌ பெரியதாயிருக்கிறது. 
கர்த்தர்‌ பெரியவர்‌. அவருடைய நாமமும்‌ 
பெரியது. 


தேவனுடைய விசேஷித்த பிரசன்னம்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ மத்ியிலிருக்கிறது 
இஸ்ரவேல்‌ தேசத்திலும்‌ யூதாதேசத்திலும்‌ 
தேவன்‌ அறியப்பட்டவராயிருந்தாலும்‌, 
சாலேமில்‌ அவருடைய கூடாரும்‌ 
சீயோனில்‌ அவருடைய வாசஸ்தலமும்‌ 
இருக்கிறது. இஸ்ரவேல்‌ தேசத்தில்‌ இந்த 
ஸ்தலம்‌ மிகவும்‌ விசேஷமானது. இங்கு 


தேவனுடைய கூடாரம்‌ இருப்பதினால்‌. 
ர இவத வங்க 
கர்த்தருடைய பிள்ளைகள்‌ 
அவருக்கு காணிக்கைகளையும்‌, 
ஸ்தோத்திர பலிகளையும்‌ அவருடைய 
கூடாரம்‌ இருக்கிற சாலேமில்‌ வந்து 
செலுத்துகிறார்கள்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
பிள்ளைகளை இங்குதான்‌ சந்திக்கிறார்‌. 
ஜனங்களும்‌ கர்த்தரிடத்தில்‌ 
விண்ணப்பம்பண்ணுவதற்கு இங்குதான்‌ 
வருகிறார்கள்‌. கர்த்தரும்‌ தம்முடைய 


பிள்ளைகளோடு இங்கிருந்துதான்‌. 
பேசுகிறார்‌ ட்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை OCDNEYIS 


PUBLISHERS 


யூதாவில்‌ தேவன்‌ அறியப்பட்டவர்‌ 
என்றும்‌, இஸ்ரவேலில்‌ அவருடைய நாமம்‌ 
என்றும்‌ சங்கீதக்காரர்‌ 

சாலேமில்‌ அவருடைய 

சீயோனில்‌ அவருடைய 
கள்தான்‌ இருக்கிறது என்று 
ஸ்தலங்களையும்‌ 


மேவன்‌ குறிப்பிடுகிறார்‌. 


சீயோனிலிருந்து 

முறித்தார்‌ 
அங்கேயிருந்து 

அம்புகளையும்‌, கேடகத்தையும்‌, 


யபட்டயத்தையும்‌, யுத்தத்தையும்‌ 
முதித்தார்‌. (சேலா) (சங்‌ 76:3). 


இஸ்ரவேல்‌ 


யுத்தத்தை 


வில்லின்‌: 


ஜனத்தாருக்கு 
அவர்களுடைய சத்துருக்களிடபிருந்து 
ஜெயம்‌ கிடைத்தது. தேவன்‌: 
அங்கேயிருந்து வில்லின்‌ அம்புகளை 
முறித்தார்‌. சங்கீதக்காரர்‌ இந்த 
வசனத்தில்‌, வில்‌, அம்பு, கேடகம்‌, பட்டயம்‌ 
ஆகிய வார்த்தைகளைப்‌ பயன்‌ 
படுத்துகிறார்‌. இவையெல்லாம்‌ 
யுத்தத்தில்‌ பயன்படுத்தப்படுகிற 
ஆயுதங்கள்‌. இவைபெல்லாவற்றையும்‌ 
கர்த்தர்‌ முறித்துப்போடுகிறார்‌. அவை 
யுத்தத்திற்கு பிரயோஜனமற்றவையாய்ப்‌ 
போயிற்று. 


கர்த்தர்‌ யுத்தஆயுதங்களை 
யுத்தக்களத்தில்‌ முறிக்கவில்லை. ர்‌ 
சீயோனிலிருந்து யுத்த 
முறிக்கிறார்‌. சாலேம்‌ 
கூடாரம்‌ சீயோன்‌ 
வாசஸ்தலம்‌. 
தேவன்‌ சத்துருக்களின்‌ 
அம்புளையும்‌, 
பட்டயத்தையும்‌ 
யுத்தக்களத்தில்தான்‌. 


முறிக்கப்படுகிறது. ஆனாலும்‌ கர்த்தர்‌ 





ழ்‌ BELMETHEY 
WEFT 


தேவனுடைய பிள்ளைகள்‌ 
அவருடைய வாசஸ்தலத்தில்‌ வந்து. 
அவரிடத்தில்‌ விண்ணப்பம்‌ 
பண்ணுகிறார்கள்‌. தங்களுக்காக 
யுத்தம்பண்ணுமாறு கேட்டுக்‌ 
கொள்கிறார்கள்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
பிள்ளைகளின்‌  விண்ணப்பங்களுக்கும்‌, 
'வேண்டுதல்களுக்கும்‌, 

வமர அருகு 
கொடுக்கிறார்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
பிள்ளைகளின்‌ விண்ணப்பத்திற்கு, 
தம்முடைய கூடாரத்திலிருந்து 
பதில்கொடுக்கும்போது. யுத்தத்தில்‌ 
சத்துருக்களின்‌ ஆயுதங்கள்‌ 
முறிந்துபோயிற்று. 


இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ கர்த்தருடைய 
பிள்ளைகளுக்கு அநேக ஆசீர்வாதங்களும்‌ 
ஜெயங்களும்‌ உண்டாகிறது. ஒருவேளை 
இந்த ஆசீர்வாதங்கள்‌ அவர்களுடைய 
வீகெளிலோ, ஊழியஸ்தலங்களிலோ, 
வேலை பார்க்கும்‌ இடங்களிலோ, 
தொழிற்சாலைகளிலோ உண்டாகலாம்‌. 
நமக்கு வெற்றிகள்‌ எங்கு கிடைத்தாலும்‌. 
இந்த வெற்றிகளெல்லாம்‌ கர்த்தருடைய 
சபையிலிருந்துதான்‌ வருகிறது. கர்த்தர்‌ 
தம்முடைய பரிசுத்தவான்களின்‌ 
ஜெபத்தைக்கேட்டு, தம்முடைய 
சபையிலிருந்து, ந ஆசீர்வதிக்கிறார்‌. 
நாம்‌ இடங்களில்‌ 
a pe img 


மகத்துவமுன்ன வரே 


மகத்துவமுன்னவரே, கொன்னை 
யூன்ன பர்வதங்களைப்‌ பார்க்கிலும்‌ தீர்‌ 
யிரகாசமுன்னவர்‌. தைரிய 
நெஞ்சுன்னவர்கள்‌. கொன்னையிடஙய்‌ 
பட்டு, தித்திரையடைத்து 
அசர்ந்தார்கள்‌; வல்லமையுன்ன எல்லா 
மனுஷருடைய கைகளும்‌ அவர்களுக்கு, 
உதவாமற்போயிற்று. யாக்கோபின்‌ 
தேவனே, உம்முடைய கண்டிதத்தினால்‌ 
இரதங்களும்‌ குதிரைகளும்‌ 
உறங்கி விழுந்தது (சங்‌ 76:4-6). 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மம்ம 


PUBLISHERS 


இஸ்ரவேல்‌ ஜனங்களுக்குக்‌ கிடைத்த 
வெற்றி தேவனுடைய வதி 
சர்வவல்லமையினாலும்‌ 
வெற்றியாகும்‌. இஸ்ரவேலின்‌ ல்‌ 
மகத்துமுள்ளவர்‌. தம்முடைய 
நாமமகிமைக்காக தேவன்‌ 
அற்புதங்களையும்‌ அடையாளங்களையும்‌ 
நடப்பிக்கிறார்‌. தம்முடைய 
னால்‌, ன்‌ தம்முடைய 
இன்நதகுளகு வெற்றியைக்‌ கொடுக்கிறார்‌ 


தேவனுடைய 
சொல்லும்போது, 


சங்கீதக்காரர்‌ 
மகத்துவத்தைப்பற்றிச்‌ 
மகத்துவமுள்ளவரே,  கொள்ளையுள்ள 
பர்வதங்களைப்‌ பார்க்கிலும்‌ நீர்‌ 
பிரகாசமுள்ளவர்‌” என்று சொல்லுகிறார்‌. 
இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ ஐசுவரியவான்களும்‌. 
பலவான்களும்‌ தங்களைப்பற்றி 
பெருமையாக நினைத்துக்கொள்கிறார்கள்‌. 
தாங்கள்‌ பெரிய பர்வதங்களைப்போல 
நிலைத்திருப்பதாகச்‌ சொல்லுகிறார்கள்‌. 
ஆனால்‌ இவர்களெல்லாம்‌. 
கொள்ளையுள்ள பர்வதங்களாகவே 
இருக்கிறார்கள்‌. மற்றவர்களைக்‌ 
கொள்ளையிட்டு, மற்றவர்களை ஒடுக்கி, 
மற்றவர்களை ஏமாற்றி, தங்களுடைய 
ஐகூவரியத்‌ை சேமித்து 
வைத்திருக்கிறார்கள்‌. 
துன்மார்க்கர்‌ ஐசுஷரியவான்‌ 
களாகவும்‌, பெலமுள்ளவர்களாகவும்‌. 
இருந்தாலும்‌ அவர்கள்‌ சாதாரண 
பர்வதங்களல்ல. அவர்கள்‌ மெய்யாகவே 
கொள்ளையுள்ள பர்வதங்கள்‌. 
கொள்ளையினாலும்‌ அத்தியினாதும்‌ 
தங்கள்‌ ஐசுவரியத்தை சம்பாதித்தவர்கள்‌. 
கொள்ளையுள்ள 
அழிப்பது தேவனுடைய மகத்துவம்‌. 
இதனால்‌ தேவனுடைய மகிமை 
வெளிப்படும்‌. தைரிய நெஞ்சுள்ளவர்கள்‌ 
கொள்ளையிடப்பட்டு, நித்திரையடைந்து 
அசர்ந்தார்கள்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
சர்வவல்லமையினால்‌ தைரிய நெஞ்சுள்ள 
வர்களை கோழைகளாக்கிப்போட்டார்‌. 
பலவான்‌௧ளை  பலவீனர்களாக்கினார்‌. 
தேவனுடைய சத்துருக்கள்‌ பலவீனப்பட்டு, 
தாங்களே அழித்துக்‌ 

அவர்கள்‌ 


பர்வுதங்களை 





நித்திரையடைந்து அசர்ந்தார்கள்‌. 


ழ்‌ நவள 
யாய 


துன்மார்க்கருடைய நித்திரை 
நீதியான நித்திரையல்ல. இது பாவத்தின்‌ 
நித்திரை. பாவிகளின்‌ நித்திரை. 
இந்த நித்திரையிலிருந்து எழும்பும்போது, 
அவர்கள்‌ நித்திய அழிவாகிய 
நரகத்திற்குள்‌ தள்ளப்படுவார்கள்‌. 
நீதிமான்களோ நித்திரையிலிருந்து: 
பட தேவனுடைய 


ளைப்பாறுதலில்‌ 
லகி ௮ 


பலமுள்ளவர்கள்‌ தங்களுடைய 
புயபலத்தை நம்பினார்கள்‌. தங்களுடைய 
தைரிய  நெஞ்சுகளை நம்பினார்கள்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய சத்துருக்களை 
அடிப்பதினால்‌, வல்லமையுள்ள எல்லா 
மனுஷருடைய கைகளும்‌ அவர்களுக்கு 
உதவாமற்போயிற்று. அவர்கள்‌ 
தங்கள்‌ புயபலத்தை நம்பினார்கள்‌. 
அவர்களுடைய புயம்‌ பலமிழந்துபோயிற்று. 
அவர்களுக்கு அது உதவாமற்போயிற்று. 
அவர்கள்‌ தைரிய நெஞ்சுள்ளவர்‌ 
களாயிருந்தார்கள்‌. தேவன்‌ அவர்களை 
அடித்தபோதோ, அவர்கள்‌ 
கோழைகளானார்கள்‌. 


தேவனாகிய யாக்கோபின்‌ 
தேவனாயிருக்கிறார்‌ கர்த்தர்‌ 
தம்முடைய சத்துருக்களை அடிக்கிறார்‌. 
அவருடைய கண்டிதத்தினால்‌, 
சத்துருக்களின்‌ இரதங்களும்‌ 
குதிரைகளும்‌ உறங்கிவிழுகிறது. 
யுத்தக்களத்தில்‌ உறங்கி விழுகிற 
குதிரையினால்‌ ஒரு பிரயோஜனமுமில்லை. 
அதுபோலவே பழுதடைந்த இரதமும்‌ 
யுத்தத்திற்குப்‌ பயப்படாது. சத்துருக்கள்‌ 
தங்கள்‌ குதிரைகளையும்‌ தங்கள்‌ 
இரதங்களையும்‌ நம்பினார்கள்‌. 
துன்மார்க்கர்‌ எதை நம்பினார்களோ, 
அது அவர்களுக்கு உதவாமற்போயிற்று. 


கர்த்தர்‌ 


தேவன்‌ 
சர்வவல்லயையுள்ளவர்‌ 
முன்பாக 
தங்களைத்‌ 
பயபக்தியோடு 
இருதயத்தில்‌ 
கர்த்தர்‌ 


மகத்துவமுள்ளவர்‌. 
அவருக்கு 
சர்வசிருஷ்டிகளும்‌ 
தாழ்த்தி, அரை 
ஆராதிக்கவேண்டும்‌. 
பெருமையுள்ளவர்களை 
அடிக்கிறார்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை 


QOODNENS 
PUBLISHERS 


அவர்கள்‌ தைரிய 
களாிருந்தாலும்‌. ன 
கர்த்தருக்கு முன்பாக எதிர்த்து 
நிற்கமுடியாது. கர்த்தர்‌ அடிக்கும்போது 
தைரியவான்‌ கோழையாவான்‌. பலசாலி 
முடமாவான்‌. அவர்களுடைய 
தலைகளை அவர்களால்‌ காப்பாற்ற 
முடியாது. அவர்களுடைய 
இருதயங்களையும்‌ அவர்களால்‌ பாதுகாக்க 
முடியாது. கர்த்தர்‌ அடிக்கும்போது 
சத்துருக்களுக்கு _ பூரண 
சங்காரமுண்டாகும்‌. 


நெஞ்சுள்ளவர்‌ 
அவர்களால்‌ 


தேவனுடைய ஜெயம்‌ 
சங்‌ 76 : 7-12 


சங்‌ 76:7. நீர்‌, நீரே, பயங்கரமானவர்‌; 
உமது கோபம்‌ மூளும்போது உமக்கு 
முன்பாக திற்பவன்‌ யார்‌? 


சங்‌ 76:8. நியாயம்‌ விசாரிக்கவும்‌ 
பூமியில்‌ சிறுமைப்பட்டவர்கள்‌. 
யாவரையும்‌ இரட்சிக்கவும்‌, தேவரீர்‌ 
எழுத்தருவினயோது, 


சங்‌ 76:8. வானத்திலிருந்து 
தியாயத்தீர்ப்புக்‌ கேட்கப்பண்ணினீர்‌; 


பூமி பயந்து அமர்ந்தது. (சேலா) 


சங்‌ 76:10. மனுஷனுடைய கோபம்‌ 
உமது மகிமையை விளங்கப்பண்ணும்‌; 
மிஞ்சுங்கோபத்தை நீர்‌ அடக்குவர்‌. 


சங்‌ 76:11. பொருத்தனைபண்ணி அதை 
உங்கள்‌ தேவனாகிய கர்த்தருக்கு 
நிறைவேற்றுங்கள்‌; அவரைச்‌. 
கழ்த்திருக்கிற அனைவரும்‌ 
பயங்கரமான வருக்குக்‌ காணிக்கை 
களைக்‌ கொண்டுவரக்‌ கடவர்கள்‌. 


சங்‌ 76௭2. பிரபுக்களின்‌ ஆவியை 


அடக்குவார்‌; பூமியின்‌ ராஜாக்களுக்கு 
அவர்‌ பயங்கரமானவர்‌. 





ழ்‌ நள 
யாய 
நீரே பயங்கரமானவர்‌ 


நீர்‌ தீரே, 


உமது கோபம்‌ 
உமக்கு முன்பாக 


பயங்கரமானவர்‌; 


வானத்திலிருந்து. 
கேட்கப்பண்ணினிர்‌; 
அமர்ந்தது. (சேரை) (சங்‌ 76:7-8) 


இஸ்ரவேல்‌ ஜனங்களுக்கு 
யுத்தத்திலே வெற்றி உண்டாயிற்று. கர்த்தர்‌ 
தம்முடைய பிள்ளைகளுக்காக 
யுத்தம்பண்ணுவதினால்‌ அவர்களுக்கு 
வெற்றி கிடைத்திருக்கிறது. _இந்த 
வெற்றியின்‌ மூலமாய்‌  சங்கீதக்காரர்‌ 
மூன்று சத்தியங்களைச்‌ சொல்லுகிறார்‌. 
அவையாவன : 1. தேவன்‌ தம்முடைய 
சத்துருக்களுக்கு! பயங்கரமானவர்‌. 
2. தேவனுடைய பிள்ளைகளுக்கு 
ஆறுதல்‌ உண்டாகும்‌. 3. எல்லா 
)னங்களும்‌ காத்தரை 
பதிக்கவேண்டும்‌ ச்‌ 


சங்கீதக்காரர்‌ தேவனைப்பற்றிச்‌ 
சொல்லும்போது, “நீர்‌ நீரே, 
பயங்கரமானவர்‌' என்று சொல்லுகிறார்‌. 
தேவன்‌ இஸ்ரவேல்‌ ஜனங்களுக்காக 
யுத்தம்பண்ணுவதை உலகத்திலுள்ள. 
எல்லா ஜனங்களும்‌ 
புரிந்துகொள்ளவேண்டும்‌. தேவன்‌ 
மகத்துவமானவர்‌ என்பதை எல்லா 
ஜாதியாரும்‌ அறிந்துகொள்ளவேண்டும்‌ 
தேவனுடைய 'சர்வவல்லமைக்கும்‌. 
அவருடைய மகத்துவத்திற்கும்‌ 
முன்பாக ஒருவராலும்‌ எதிர்த்து நிற்க 
முடியாது என்பதை பூரியிலுள்ள எல்லா 
புரிந்துகொள்ளவேண்டும்‌. 

இதைப்பற்றிக்‌ 


முன்பாக 


பள்‌ என்று கிறார்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மம்ம 


PUBLISHERS 


“தேசத்திலுள்ள எல்லாச்‌ 
சிறுமையானவர்களே, கர்த்தருடைய 
நியாயத்தை நடப்பிக்கிறவர்களே, அவரைத்‌ 
தேடுங்கள்‌; நீதியைத்‌ தேடுங்கள்‌, 
மனத்தாழ்மையைத்‌ தேடுங்கள்‌; 
அப்பொழுது ஒருவேளை கர்த்தருடைய 


கோபத்தின்நாளிலே மறைக்கப்படுவீர்கள்‌” 
(செப்‌ 2:3). 


இந்த 
பலவீனமானவர்களை 
காயப்படுத்தலாம்‌. 
பிள்ளைகள்‌. 
பார்வைக்கு. 
கோழைகளாகவும்‌. 
ஆனாலும்‌ 
கர்த்தராகிய 
கூடயிருக்கிறார்‌. 
பென்‌. டெ 


உலகத்தில்‌ 
பலமுள்ளவர்கள்‌ 
கர்த்தருடைய 
உலகத்தாருடைய 
பலவீனராகவும்‌, 
இருக்கிறார்கள்‌ 
சர்வவல்லமையுள்ள 
தேவன்‌ நம்மோடு 
இதுவே நம்முடைய 
எவர்கள்‌ நம்மைத்‌ 
துன்பப்படுத்தி காயப்படுத்தினாலும்‌, 
கர்த்தர்‌ நம்மைப்‌ பாதுகாப்பதற்கு 
சீக்கிரத்தில்‌ எழுந்து வருவார்‌. நம்மை 
இரட்சிப்பார்‌. 


பூமியில்‌ சிறுமைப்பட்டவர்களைப்‌ 
பற்றியும்‌, கர்த்தர்‌ அவர்களை இரட்சிக்க 
எழுந்தளி வருவார்‌ என்பது பற்றியும்‌ 
சங்கீதக்காரர்‌ விரிவாகச்‌ சொல்லுகிறார்‌ 
நியாயம்‌ விசாரிக்கவும்‌ பூரியில்‌ 
சிறுமைப்பட்டவர்கள்‌ யாவரையும்‌ 


இரட்சிக்கவும்‌ தேவரீர்‌ எழுந்தருளுவீர்‌' 
என்பதே சங்கீதக்காரருடைய விசுவாசம்‌ 


தேவன்‌ பூமியில்‌ சிறுமைப்‌ 
பட்டவர்கள்‌ யாவரையும்‌ இரட்சிப்பதற்காக 
எழுந்தருளுவார்‌. 
நியாயத்தீர்ப்பு 
அறிவிக்கப்படும்‌ அதை பூமியிலுள்ள 
ஜனங்கள்‌ கேட்பார்கள்‌. கர்த்தர்‌ 


நியாயத்தீர்ப்பை 


அமர்ந்திருக்கும்‌. கர்த்தர்‌ பேசும்‌ 
நாம்‌ பயபக்தியோடு கேட்கவேண்டும்‌. 





ழ்‌ நள 
நறிய 
மனுஷனுடைய கோபம்‌ 


மனுஷனுடைய கோபம்‌ உமது 
மகிமையை வினங்கப்பண்ணும்‌; 
மிஞ்சுங்கோபத்தை நீர்‌ அடக்குவீர்‌. 
(சங்‌ 76:10). 


கர்த்தர்‌ தம்முடைய 
பிள்ளைகளுக்காக யத்தம்பண்ணி. 
அவர்களுக்கு யுத்தத்திலே ஜெயத்தைக்‌ 
கொடுக்கிறார்‌. இதனால்‌ தேவனுடைய 
ஜனத்திற்கு தல்‌ உண்டாயிற்று. 
மனுஷனுடைய £பம்‌ தேவனுடைய 
மகிமையை விளங்கப்பண்ணும்‌. மனுஷன்‌. 
கோபப்படும்போது. தேவன்‌ தம்முடைய 
வல்லமையினால்‌ அவனுடைய கோபத்தை 
அடக்கிப்போடுகிறார்‌. தன்னுடைய 
கோபத்தினால்‌ தன்னால்‌ ஒன்றும்‌ 
செய்யமுடியாது... என்பதை கர்த்தர்‌ 
அவனுக்கு உணர்த்துகிறார்‌ 


மனுஷன்‌ தன்னுடைய சுயத்தில்‌ 
பலமற்றவன்‌. தன்னுடைய நிலமை 
புரியாமல்‌ அவன்‌ தோபப்படுகிறான்‌. 
தேவன்‌ சில காலம்‌ மனுஷனுடைய 
கோபத்தை அனுமதிக்கிறார்‌ ஆனால்‌ 
மனுஷனால்‌ தேவனுக்கு விரோத 
மாகவோ, அவருடைய 
விரோதமாகவோ 
இருக்க முடியாது 
நாமமகிமைக்காக, 
சத்துருக்களுடைய 
அவர்களைப்‌ 
கர்த்தர்‌ தாமே 
அடக்குகிறார்‌. 


பிள்ளைகளுக்கு 
நித்திய கோபத்தோடு 


தர்பை ய 

தேவன்‌ 
கோபத்தை அடக்கி, 
பலவீனப்படுத்துகிறார்‌ 
மிஞ்சும்‌ கோபத்தை 


ஜாதிகள்‌ கொந்தளித்து ஜனங்கள்‌ 
விருதா காரியங்களை சிந்திக்கிறார்கள்‌. 
கர்த்தருக்கு விரோதமாகவும்‌ அவர்‌ 
அபிஷேகம்‌ பண்ணினவருக்கு 
விரோதமாகவும்‌ பூரியின்‌ ராஜாக்கள்‌ 
எழும்பி நின்று, அதிகாரிகள்‌ ஏகமாய்‌ 
லோசனை பண்ணுகிறார்கள்‌. 
பரலோகத்தில்‌ வீற்றிருக்கிறு தேவன்‌. 
அவர்களைப்‌ பார்த்து 


கலங்கப்பண்ணுகிறார்‌ (சங்‌ 25-5). 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை OCDNEYIS 


PUBLISHERS 


தேவன்‌ மிஞ்சும்‌ கோபத்தை 
அடக்குவதினால்‌, அவருடைய மகிமை 
ஜனங்களுக்கு விளங்குகிறது. தேவன்‌ 
சர்வவல்லயையுள்ளவர்‌ என்பதையும்‌, 
அவர்‌ மகத்துவமுள்ளவர்‌ என்பதையும்‌ 
ஜனங்கள்‌ அறிந்துகொள்கிறார்கள்‌. 
தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள்‌. 
தேவன்‌ செய்கிற ஒவ்வொரு. 
கிரியைகளையும்‌ நாம்‌ ஆராய்ந்து 
பார்த்து, அவரை மகிமைப்படுத்தவேண்டும்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய நாமமகிமைக்காக, 
ற்புதங்களையும்‌ அடையாளங்களையும்‌ 
நம்‌ மத்தியிலே நடப்பிக்கிறார்‌. 


பொருத்தனையும்‌ 
காணிக்கைகளும்‌ 


பொருத்தனை பண்ணி. 
' தேவனாகிய 


அதை 
கர்த்தருக்கு 
அவரைச்‌. 
அனைவரும்‌. 
காணிக்கை 
கொண்டுவரக்கடவர்கள்‌.. 
பிரபுக்களின்‌ ஆவியை அடக்குவார்‌; 
பூமியின்‌ ராஜாக்களுக்கு அவர்‌ 
பயங்கரமானவர்‌ (சங்‌ 76:11,12). 


தேவன்‌ மகத்துவமுள்ளவர்‌. தேவன்‌ 
எல்லா மனுஷருக்கும்‌ கடமைகளைக்‌ 
கொடுக்கிறார்‌. கர்த்தர்‌ நமக்குக்‌ 
கொடுக்கிற கடமைகளை நாம்‌ 
உண்மையோடு  நிறைவேற்றவேண்டும்‌. 
முதலாவதாக எல்லா ஜனங்களும்‌ 
கர்த்தரை ஆராதிக்கவேண்டும்‌. 
பயபக்தியோடு அவருடைய சமுகத்திற்கு 
வரவேண்டும்‌. ்‌ 
காணிக்கைகளையும்‌ 
களையும்‌ கர்த்தருக்குச்‌ செலுத்த 
வேண்டும்‌. 
சங்கீதக்காரர்‌ இதுபற்றிச்‌ 
'பொருத்தனைபண்ணி 
உங்கள்‌ தேவனாகிய 
நிறைவேற்றுங்கள்‌ 
சூழ்ந்திருக்கிற அனைவரும்‌ 
பயங்கரமானவருக்குக்‌ காணிக்கைகளைக்‌ 
கொண்டு. வரக்கடவர்கள்‌” 
என்று சொல்லுகிறார்‌. 





ழ்‌ நள 
யாய 


நாம்‌ கர்த்தருக்குப்‌ பொருத்தனை 
பண்ணும்போது, நம்முடைய 
பொருத்தனையில்‌ உண்பையுள்ள 
வர்களாயிருக்க வேண்டும்‌. 
பொருத்தனையை நிறைவேற்றவேண்டும்‌. 
நம்முடைய பொருத்தனை நம்முடைய 
மனச்சாட்சியிலிருந்து மறைந்துபோய்‌ 


விடக்கூடாது. எப்போதும்‌ அது நம்முடைய 
நினைவில்‌ னேனும்‌ ம்க்‌ 


தேவனாகிய 
எல்லோருக்கும்‌ 


கர்த்தர்‌ நம்‌ 
ராஜாதி ராஜாவாகவும்‌, 
கர்த்தாதி கர்த்தாவாகவும்‌ இருக்கிறார்‌ 
நம்முடைய ராஜாவுக்கு. நாம்‌ 
காணிக்கைகளைக்‌ கொண்டுவரவேண்டும்‌. 
நம்முடைய காணிக்கைகளை 
வைத்துத்தான்‌. தேவன்‌ பிழைப்பு 
நடத்தவேண்டும்‌ என்னும்‌ அவசியமில்லை. 
நம்முடைய காணிக்கையைக்‌ 
கொண்டுதான்‌ தேவன்‌ புசிக்கவேண்டும்‌ 
என்னும்‌ அவசியமுமில்லை. கர்த்தர்‌ 
ஐசுவரிய சம்பன்னர்‌. 

நம்முடைய துதிகளையும்‌ 
ஸ்தோத்திரங்களையும்‌ கர்த்தருடைய 
சமுகத்தில்‌ ஏறெடுப்பதுதான்‌, நாம்‌ 
கர்‌ செலுத்துகி 
ககன காணிக்கை. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மம்ம 


PUBLISHERS 


ஸ்தோத்திரங்களை உதட்டளவில்‌ 
சொல்லாமல்‌, இருதயத்தில்‌ உணர்ந்து 
சொல்லவேண்டும்‌. கர்த்தரைத்‌ 
துதிக்கும்போது, நாவோடு 
நம்முடைய சேர்ந்து 
துதிக்கவேண்டும்‌. தேவன்‌ 
அங்கீகரிக்கிற கா 

கர்த்தருக்கு 
பயப்படவேண்டும்‌. 
பெரியது. 
கர்த்தர்‌ 


நம்முடைய 
இருதயமும்‌ 
வே 
ம்‌ இது! 


நாம்‌ 
தேவனுடைய நாமம்‌ 
அவர்‌ பயங்கரமானவர்‌. 
பிரபுக்களின்‌ ஆவியை 
அடக்குகிறவர்‌. சிங்காசனத்தில்‌ 
வீற்றிருக்கிற ராஜாக்களை கர்த்தர்‌ 
மிகவும்‌ எளிமையாக, எந்த சிரமமுமின்றி, 
அவர்களை சிங்காசனத்திலிருந்து 
தூக்கி எரிந்துவிடுகிறார்‌. ஆகையினால்‌ 
தேவன்‌ பூமியின்‌ ராஜாக்களுக்கும்‌ 
பயங்கரமான வராயிருக்கிறார்‌. 
திராட்சப்பத்தை கொடியிலிருந்து 
பறிப்பதுபோல, கர்த்தர்‌ சிங்காசனத்தில்‌ 
வீற்றிருக்கிற ராஜாக்களை மிகவும்‌ 
எளிதாகப்‌ த்‌ ர்‌ ஒரு 
மலர்செடியில்‌, மலரை 
எளிதாகப்‌ 
ராஜாக்களை பறித்துவிடுவார்‌. அதனால்‌ 
பூமியின்‌ ராஜாக்களுக்கு அவர்‌ 
பயங்கரமானவராயிருக்கிறார்‌ 





ழ்‌ BELMETHEY 
TT 


எழுபத்து ஏழாவது சங்கீதத்தின்‌ 
முதல்‌ பகுதி ஆத்தும வருத்தத்தோடும்‌, 
முறையீடுகளோடும்‌ ஆரம்பமாகிறது. 
இந்த சங்கீதம்‌ ஆறுதலான 
வார்த்தைகளோடும்‌, உற்சாகமான 
வார்த்தைகளோடும்‌ முடிவுபெறுகிறது. 
சங்கீதக்கார்‌ தனிப்பட்ட முறையில்‌ 
துக்கத்தோடிருக்கிறார்‌ தன்னுடைய 
வேதனைகளையெல்லாம்‌ தேவனிடத்தில்‌ 
வெளிப்படுத்துகிறார்‌. கர்த்தருடைய 
சமுகத்தில்‌ தன்னுடைய 
வருத்தங்களையெல்லாம்‌ முறையிடுகிறார்‌. 


கர்த்தர்‌ தம்முடைய சபையின்மீது 
கரிசனையோடிருக்கிறார்‌. கர்த்தருடைய 
கிருபையும்‌ கரிசனையும்‌ விசுவாசிகளுக்கு 
ஆறுதலான செய்தி. இஸ்ரவேல்‌ 
ஜனத்தார்‌ சிறையிருப்பிலிருந்த 
பொது இந்த 
சங்கீதம்‌ எழுதப்பட்டிருக்கவேண்டுமென்று 
வேதபண்டிதர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌ 
ஒருவேளை இது பாபிலோனியருடைய 
தேசத்தில்‌ அவர்கள்‌ சிறையிருப்பிலிருந்த 
காலமாயிருக்கலாம்‌. 


சங்கீதக்காரர்‌ 
மனவருத்தத்திலும்‌. கவலையிலும்‌ 
இருக்கிறார்‌. இதனால்‌ அவருடைய 
வி தொய்ந்துபோயிற்று 
(சங்‌ 773-10). தேவன்‌ தம்முடைய 
ஜனங்களுக்கு இதுவரையிலும்‌ அநேக 
நன்மைகளைச்‌ செய்திருக்கிறார்‌. நமக்கு 
பிரச்சனைகள்‌ வரும்போது, தேவன்‌ 
நமக்குச்‌ செய்த பூர்வகாலத்து 
நன்மைகளைத்‌ தியானித்துப்‌ பார்பபது 
நமக்கு நலமாருக்கும்‌ (சங்‌ 77:11-20). 


மிகுந்த 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மம்ம 


PUBLISHERS 


சங்கீதக்காரருடைய சஞ்சலம்‌ 
சன்‌ 77 : 1-10 


(எதுதான்‌. என்னும்‌ 
இராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட 
ஆசாபின்‌ சங்கீதம்‌) 


சங்‌ 77:1. நான்‌ தேவனை நோக்கி எண்‌ 
சுத்தத்தை உயர்த்திக்‌ கெஞ்சினேன்‌, 
என்‌ சுத்தத்தை தேவனிடத்தில்‌ 
உயர்த்தினேன்‌, அவர்‌ எனக்குச்‌. 
செவிகொடுத்தார்‌. 


சங்‌ 772. என்‌ ஆயத்துநாவில்‌ 
ஆண்டவரைத்‌ தேடினேன்‌; இரவிலும்‌ 
என்‌ கை தனராமல்‌ விரிக்கப்‌ 
பட்டிருந்தது; என்‌ ஆத்துமா 
ஆறுதலடையாமற்போயிற்று. 


சங்‌ 773, நான்‌. தேவனை 
நினைத்தபோது அலறினேன்‌; 
தியானிக்கும்போது என்‌ 
தொய்த்துபோயிற்று. (சேலா) 


சுங்‌ 77:4. நாண்‌ தூரங்காதபடி என்‌ 
கண்ணிமைகனைப்‌ பிடித்திருக்கிறீர்‌; 
நான்‌ பேசுமாட்டாதபடி, 
சுஞ்சலப்படுகிறேன்‌.. 


சங்‌ 77:5. 


ஆதிகாலத்து 
சிந்திக்கிறேன்‌. 


பூர்வநாட்கனையும்‌, 
வருஷங்களையும்‌ 


சுங்‌ 77:6. இராக்காலத்தில்‌ எண்‌: 
சங்கீதத்தை நான்‌ நினைத்து, என்‌ 
இருதயத்தோடே சும்பாஷித்துக்‌ 
கொள்ளுகிறேன்‌; என்‌ ஆவி 
ஆராய்ச்சிசெய்தது. 


சங்‌ 777. ஆண்டவர்‌ 
நித்தியகாலமாயத்‌ தன்னிவிடுவாரோ? 

ஒருபோதும்‌ 
னப வில தகப்பன்‌ 


சங்‌ 77:8. அவருடைய கிருயை 
முற்றிலும்‌ அற்றுப்போயிற்றோ? 
வாக்குத்தத்தமானது. தலைமுறை 
தலைமுறைக்கும்‌ ஒழித்துபோயிற்றோ?' 


சங்‌ 77:9. தேவன்‌ இரக்கஞ்செய்ய 
மறத்தாரோ? கோயத்தினாலே தமது 
உருக்கமான இரக்கங்களை: 
அடைத்துக்கொண்டாரோ? 


(சேலா) 





ழ்‌ பப்ப 
யாய 


உன்னதமானவருடைய 
வலதுகரத்திலுன்ன வருஷங்களை 
'தினைவுகூருவேன்‌. 


தேவன்‌ 
செவிகொடுத்தார்‌ 


எனக்குச்‌ 


தாண்‌ தேவனை நோக்கி என்‌ 
சுத்தத்தை உயர்த்திக்‌ னேன்‌, 
என்‌ சுத்தத்தை தேவனிடத்தில்‌ 
உயர்த்தினேன்‌, அவர்‌ எனக்குச்‌ 
செவிகொடுத்தார்‌ (சண்‌ 77:1). 
அநேக 


இந்த சமுதாயத்தில்‌ 
நீதிமான்கள்‌ மிகுந்த துன்பத்தை 
அனுபவித்து வருகிறார்கள்‌. அவர்களுக்கு 
துயரமும்‌ வருத்தமும்‌ வருகிறது. 
கர்த்தருடைய பரிசுத்தவான்களுக்கும்‌ 
கஷ்டங்கள்‌ வருகிறது. சஷ்டப்படும்போது 
அவர்கள்‌ ஆவியில்‌ சோர்ந்துபோகிறார்கள்‌. 
அவர்களுடைய ஆவி தொய்ந்துபோகிறது. 
இருதயத்தின்‌ வேதனை அவர்களுடைய 
முகங்களிலும்‌ தெரிகிறது. அகத்தின்‌ 
அழகு முகத்தில்‌ தெரியும்‌. நம்முடைய 
வி 'சஞ்சலத்தோடிருக்கும்போது. 
நம்முடைய முகத்திலும்‌ சஞ்சலம்‌ இருக்கும்‌. 


சங்கீதக்காரர்‌ பிரச்சனைகளினி 
மித்தமாய்‌ துக்கத்தோடும்‌. பயத்தோடும்‌ 
இருந்தார்‌. அவர்‌ இந்த சங்கீதத்தை 
எழுதும்போது, அவருடைய துக்கநாட்கள்‌ 
முடிந்துபோனதுபோல கிறது. 
ஏனெனில்‌ இந்த சங்கீதத்தின்‌ முதல்‌ 
வசனத்‌; நான்‌ தேவனை 
நோக்கி என்‌ சத்தத்தை 
உயர்த்தி கெஞ்சினேன்‌” என்றும்‌, 
“அவர்‌ எனக்கு செவிகொடுத்தார்‌' 
என்றும்‌ சங்கீதக்காரர்‌ 
சொல்லுகிறார்‌. சங்கீதக்காரருடைய 
சஞ்சலம்‌ நித்தியகாலமாய்‌ 
நிலைத்திருக்கவில்லை. அவருக்கு 
பிரச்சனைகள்‌ வந்தாலும்‌ அது 
நீண்டகாலமாய்த்‌ தொடரவில்லை. துக்கம்‌ 
முடிவுக்கு வருகிறது 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மம்ம 


PUBLISHERS 


சங்கீதக்காரர்‌ தேவனை 
ஜெபம்பண்ணும்போது , அவருடைய 
இருதயம்‌ சஞ்சலத்தினால்‌ 
நிரம்பியிருக்கிறது. அவருடைய உள்ளம்‌ 
வேதனையினால்‌ தவிக்கிறது. 
தன்னுடைய வருத்தத்திலே அவர்‌ 
கர்த்தரை நோக்கிக்‌ கூப்பிடுகிறார்‌. அவர்‌ 
தன்னுடைய சத்தத்தை உயர்த்தி 
தேவனை நோக்கி கெஞ்சுகிறார்‌. 
நம்முடைய சஞ்சலம்‌ நீங்குவதற்கும்‌ 
இதுதான்‌ சரியான வழி. நம்முடைய 
து எவ்வளவு பெரியதாயிருந்தாலும்‌, 

எவ்வளவு, நாட்களாக. 
ரம நாம்‌ கர்த்தரை நோக்கி, 
{1 டய ச; உயர்த்தி 
டும்‌ த்தத்தை ர்த்தி 


நோக்கி 


சிலர்‌ கவலைகளை 
மதுபானத்தைக்‌ 
அத. த 
புண்பட்ட மனதை 
ஆற்றுவதாகச்‌ 
சொல்லுகிறார்கள்‌. வேறு சிலரோ 
வாய்விட்டு சிரித்தால்‌ துக்கம்‌ 
நீங்கிப்போகும்‌ என்று சொல்லுகிறார்கள்‌. 
“வாய்விட்டு சிரித்தால்‌ 
நோய்விட்டுப்போகும்‌” என்பது 
இவர்களுடைய பழமொழி. 
இவையெல்லாம்‌ வெறும்‌ 
வார்த்தைகள்தான்‌. இவற்றினால்‌ நமக்கு 
ஒரு பிரயோஜனமுமில்லை. 


ஒரு. 
மறைப்பதற்கு 
குடிக்கிறார்கள்‌. 
புகைபிடிக்கிறார்கள்‌ 
புகைபோட்டு 


நம்முடைய துக்கம்‌ பெய்யாகவே 
நம்மைவிட்டு நீங்கவேண்டுமானால்‌, நாம்‌ 
கர்த்தருடைய சமுகத்தில்‌ வந்து, 
நம்முடைய துக்கங்களையெல்லாம்‌ 
அவரிடத்தில்‌ ஊற்றவேண்டும்‌. கெஞ்சி 
ஜெபம்பண்ணவேண்டும்‌. அப்போது 
கர்த்தர்‌ நம்முடைய துக்கத்தை நீக்கி, 
நமக்கு மெய்யான சந்தோஷத்தைத்‌ 
தருவார்‌. 


ஆண்டவரைத்‌ தேடினேன்‌ 


என்‌ மத்தத ஆண்டவரைத்‌ 
தேடினேன்‌; இரவி, என்‌ கை 
தவராமல்‌ அகப்‌ டதத என்‌ 
ஆத்துமா ஆறுதலடையாமற்போயிற்று 
(சங்‌ 772. 





je 
TT 
சங்கீதக்காரர்‌ 
துக்கத்திலே 
கூப்பிட்டதாகச்‌ 
தன்னுடைய 
சஞ்சலத்தைப்பற்றியும்‌ 
சங்கீதக்காருக்கு பகலிலும்‌ 
துக்கமுண்டாயிற்று. இரவிலும்‌ 
துக்கமுண்டாயிற்று. இதனால்‌ அவருடைய 
ஆத்துமா ஆறுதலடையாமற்போயிற்று. 


இரவு வேளையில்‌ நித்திரை செய்து 
ஓய்வெடுப்பது வழக்கம்‌ ஆனால்‌ 
சங்கீதக்காரருக்கோ நித்திரை வரவில்லை. 
இரவிலும்‌ துக்கம்‌ மிகுந்திருந்ததினால்‌, 
அவர்‌ அந்த வேளையிலும்‌ தேவனை 
நோக்கி விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 
இரவிலும்‌ அவருடைய கை தேவனுடைய 
சமுகத்திற்கு முன்பாக தளராமல்‌ 
விரிக்கப்பட்டிருக்கி! ர்‌ ஆ. 

என்னே துண்கைத்‌ டதா 


நமக்குத்‌ 


தன்னுடைய 

கர்த்தரை நோக்கிக்‌ 
சொன்னார்‌. இப்போது 
துக்கத்தையற்றியும்‌ 
விவரிக்கிறார்‌. 


துக்கம்‌ வரும்போது, 
நம்முடைய ஆறுதலுக்காக மனுஷரைத்‌ 
தேடக்கூடாது. மனுஷரால்‌ நமக்கு ஒரு 
உதவியும்‌ செய்ய முடியாது. நம்முடைய 
ஆபத்து நாளில்‌ மனுஷரைத்‌ தேடினால்‌ 
நாம்‌ ஏமாந்துபோவோம்‌. அந்த 
வேளைகளில்‌ நாம்‌ ஆண்டவரையே 
தேடவேண்டும்‌. ஆண்டவரே நமக்கு 
மெய்யான அடைக்கலம்‌. அவரே 
நம்முடைய ஆறுதலின்‌ தேவன்‌ 


என்‌ ஆவி தொய்ந்துபோயிற்று 


நான்‌ தேவனை நிணைத்தயோது 
அலறினேன்‌; நான்‌ தியானிக்கும்போது 
என்‌ ஆவி தொரய்த்துபோயித்து. 
(சேலா. நான்‌ தூங்காதபடி எண்‌: 
கண்ணிமைகனைப்‌  பிடித்திருக்கிறீர்‌; 
நாண்‌ பேசமாட்டாதபடி. 
சஞ்சலப்படுகிறேன்‌ (சங்‌ 77:34). 


சங்கீதக்காரர்‌ 
தியானிக்கிறார்‌ 
நியாயத்திரப்பும்‌ 
அவருடைய 
தேவன்‌ 
நீதியுள்ள 
நியாயாதிபதியாய்‌ 


தேவனைப்பற்றித்‌ 
தேவனுடைய நீதியும்‌, 
கோபாக்கினையுமே 
நினைவுக்கு வருகிறது. 
தம்முடைய 
சிங்காசனத்தில்‌ 
வீற்றிருக்கிறார்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மம்ம 


PUBLISHERS 


நீதியாய்‌ விசாரிக்கிறார்‌. தம்முடைய 
நீதியை நிறைவேற்றுகிறார்‌. சங்கீதக்காரர்‌ 
தேவனுடைய நீதியையும்‌, அவருடைய 
நியாயத்தி்பையம்‌ தியானித்த 
பார்க்கும்போது அவருக்கு 
பயமுண்டாயிற்று. அவரால்‌ 
தூங்கமுடியவில்லை. அவருடைய மனதில்‌ 
அமைதியில்லாமல்‌ போயிற்று. மிகுந்த 
துக்கத்தினாலும்‌ பயத்தினாலும்‌, அவர்‌ 
தேவனுடைய நீதியையும்‌ கோபத்தையும்‌ 
ினத்தபோது அலறுகிறார்‌. 


தேவனுடைய 
குணாதிசயங்களைத்‌ தியானித்துப்‌ 
பார்த்தபோது அவருடைய ஆவி 
தொய்ந்துபோயிற்று. தேவனுடைய 
நீதியையும்‌ கோபத்தையும்‌ 
தியானிக்கும்போது அவருக்குள்‌. 
மிகுந்த பயமுண்டாயிற்று. அதனால்‌ 
அவருடைய ஆவி தொய்ந்துபோயிற்று. 
அவரால்‌ தூங்கவும்‌ முடியவில்லை. கர்த்தர்‌ 
தன்னுடைய கண்களைப்‌ 
பிடித்திருப்பதாகவும்‌, அதனால்‌ தன்னால்‌. 
தூங்கமுடியவில்லை என்றும்‌ சங்கீதக்காரர்‌ 
சொல்லுகிறார்‌. அவருடைய ஆத்துமாவில்‌ 
ஆறுதல்‌ இல்லை. பகலிலும்‌ இரவிலும்‌ 
சஞ்சலத்தோடிருக்கிறார்‌. சஞ்சலம்‌ 
மிகுந்ததினால்‌ அவரால்‌ பேசவும்‌ 
முடியவில்லை. தனக்குத்தானே 
ஆறுதலான வார்த்தைகளைக்கூ. 
அவரால்‌ சொல்லிக்கொள்ள முடியவில்லை. 


அவர்‌ 


சஞ்சலம்‌ வரும்போது 
தேவனிடத்தில்‌ ஜெபம்பண்ணவேண்டும்‌. 
சஞ்சலத்தை தாங்கிக்கொள்வோம்‌ 
என்று நினைத்தால்‌. நம்முடைய 
ஆவி. தொய்ந்துபோகும்‌ நம்மால்‌ 
தூங்கவும்‌ முடியாது. நம்மால்‌ பேசவும்‌ 
முடியாது. கர்த்தருடைய 
சமுகத்தில்‌ நம்மைத்‌ தாழ்த்தி 
வளைக்கவில்லையென்றால்‌, நம்முடைய 
சஞ்சலம்‌ நம்மை வளைத்துப்போடும்‌. 
நாம்‌ நிமிரமுடியாத கூனியைப்போல்‌ 
ஆகிவிடுவோம்‌. சஞ்சலம்‌ நம்மேல்‌ 
பாரமான. சுமையாமிருக்கும்‌ நாம்‌ 
வருத்தப்பட்டு பாரம்‌ சுமப்போம்‌. 
வருத்தப்பட்டு பாரம்‌ சுமக்கிறவர்களுக்கு 
கர்‌ டய சு 

இரால்‌ உண்டு லு 


நமக்கு 





ழ்‌ நயனா 
யாய 


பூர்வநாட்கனை சிந்திக்கிறேன்‌ 


பூர்வநாட்கனையும்‌, ஆதிகாலத்து 
வருஷங்களையும்‌ சித்திக்கிறேன்‌ 
(சங்‌ 775), 

சங்கீதக்காரர்‌ 
சஞ்சலத்திலிருந்தாலும்‌, ரமி 
பூர்வநாட்களையும்‌, ஆதிகாலத்து 
வருஷங்களையும்‌ சிந்திக்கிறார்‌. அந்த 
நாட்களை அவருடைய தற்காலத்து 
நாட்களோடு ஒப்பிட்டுப்‌ பார்க்கிறார்‌. 
கடந்தகாலம்‌ இஸ்ரவேல்‌ ஜனங்களுக்கு 
செழிப்பான காலமாமிருந்தது. ஆனால்‌. 
இக்காலமோ துக்கமும்‌, வருத்தமும்‌, 
வியாகுலமும்‌ மிகுந்த காலமாயிருக்கிறது. 
நாம்‌ இவ்விரண்டு காலங்களையும்‌ 
பார்க்கும்போது, நம்முடைய தற்காலம்‌ 
பூர்வகாலத்தைப்போல சீர்வாதமாக 
யில்லையே என்று வருத்தப்படக்கூடாது. 
வேதனைப்படக்கூடாது. சஞ்சலப்படக்‌ 
கூடாது 


பூர்வகாலத்து ஆசீர்வாதத்தை 
நினைத்து வேதனைப்படுவதற்குப்‌ பதிலாக 
சந்தோஷப்படவேண்டும்‌. நம்முடைய 
சந்தோஷம்‌ துக்கமாக 
மாறிப்போயிருக்கலாம்‌. செழிப்பு 
வறுமையாக மாறிப்போயிருக்கலாம்‌. 
ஆனாலும்‌ நம்முடைய கர்த்தரோ 
மாறாதவராயிருக்கிறார்‌. 
பூர்வவருஷங்களில்‌ நமக்கு செழிப்பையும்‌ 
ஆசீர்வாதத்தையும்‌ கொடுத்த தேவனால்‌, 
இக்காலத்திலும்‌ அவற்றைக்‌ 
குறைவில்லாமல்‌ கொடுக்க முடியும்‌ 
தேவனுடைய வல்லமை நம்மை 
சீர்வதிக்க யாதபடிக்‌ 
கதி ௭ 
கர்த்தர்‌ நமக்கு கடந்தகாலத்தில்‌ 
செய்த நன்மைகளை 
பார்த்து, நம்முடைய 
ஆறுதலும்‌ 
அடையவேண்டும்‌. கர்த்தர்‌ அதுபோன்ற 
நன்மைகளை நமக்கு இக்காலத்திலும்‌ 
செய்வார்‌ என்று விசுவாசத்தோடு 
காத்திருக்கவேண்டும்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை OCDNEYIS 


PUBLISHERS 


என்‌ ஆவி ஆராய்ச்சி செய்தது 


இராக்காலத்தில்‌ என்‌ சங்கீதத்தை 
நான்‌ தினைத்து, என்‌ இருதயத்தோடே, 
சம்பாஷித்துக்கொள்ளுகிறேன்‌; என்‌ 
ஆவி ஆராய்ச்சிசெய்தது (சங்‌ 77:6). 


சங்கீதக்காரர்‌ செழித்திருந்த 
காலத்தில்‌ தேவனை நன்றியோடு, 
துதித்தப்‌ பாடினார்‌. 
சங்கீதத்தையெல்லாம்‌ 
நினைத்துப்‌ பார்க்கிறார்‌. 
அவரால்‌ அந்த 
பாடமுடியவில்லை. 
இராகமும்‌ 


அந்த 

இப்போது 

இப்போது 
சங்கீதங்களை 
. அந்த சங்கீதத்தின்‌ 
அவருக்கு மறந்துபோயிற்று. 
சங்கீதத்தின்‌: வார்த்தைகளும்‌ 
கருத்துக்களும்‌ அவருடைய நினைவில்‌ 
இல்லாமற்போயிற்று, 


இராக்காலத்திலே  சங்கீதக்காரர்‌ 
தன்னுடைய சங்கீதத்தை நினைத்துப்‌ 
பார்க்கிறார்‌. “முன்னே நான்‌ பண்டிகையை 
ஆசரிக்கிற ஜனங்களோடே கூட நடந்து, 
கூட்டத்தின்‌ களிப்பும்‌ துதியுமான 
சத்தத்தோடே தேவாலயத்திற்குப்‌ 
போய்வருவேனே: இவைகளை நான்‌ 
நினைக்கும்போது என்‌ உள்ளம்‌ 
எனக்குள்ளே உருகுகிறது (சங்‌ 42:4) 
என்று தாவீது தன்னுடைய இருதயத்தில்‌ 
வேதனைப்பட்டதுபோல, ஆசாபும்‌ இப்போது 
வேதனைப்படுகிறார்‌. 


பூமியின்‌ மிருகங்களைப்பார்க்கிலும்‌ 
எங்களைப்‌ புத்திமான்களும்‌, 
ஆகாசத்துப்‌  பறவைகளைப்பார்க்கிலும்‌ 
எங்களை ஞானவான்களுமாக்கி, 
ம்‌ உண்டாக்கினவரும்‌, 
கீதம்பாட 
என்‌ 
எங்கே 

கேட்பவன்‌ 
351011) 


ஒருவு 


என்று எலிகூ 





ழ்‌ நள 
யாய 


சங்கீதக்காரர்‌ இராக்காலத்தில்‌ 
தன்னுடைய சங்கீதத்தை நினைத்து. 
தன்னுடைய இருதயத்தோடு 
'பேசிக்கொள்கிறார்‌. 


ப... அப்போது 
அவருடைய இருதயத்திற்கு பயமும்‌ 
துக்கமும்‌ சஞ்சலமும்‌ உண்டாயிற்று. 
தனக்கு. ஏற்பட்டிருக்கிற 
வருத்தங்களுக்கும்‌ வியாகுலங்களுக்கும்‌ 
என்ன காரணம்‌ என்று அவருடைய 
ஆவி ஆராய்ச்சி செய்கிறது. நம்முடைய 
எல்லா ஆராய்ச்சிகளும்‌, தியானங்களும்‌ 
கர்த்தரைப்பற்றியதாகவும்‌, கர்த்தரோடு 
தொடர்புடையதாகவும்‌ இருக்கவேண்டும்‌. 
இதுவே மெய்யான ஆராய்ச்சி. 
இதுதான்‌ மெய்யான தியானம்‌. 


ஆண்டவர்‌ நித்தியகால்மாய்‌ 
தன்னிவிடுவாரோ 


ஆண்டவர்‌ 
தன்னிவிடுவாரோ? 
ஒருபோதும்‌ 
திருப்பாரோ? 
முற்றிலும்‌ அத்துப்போவித்தோ? 
வாக்குத்தத்த மானது தலைமுறை 
தலைமுறைக்கும்‌ ஒழித்துபோயிற்றோ? 
தேவன்‌ இரக்கஞ்செய்ய மறத்தாரோ? 
கோபத்தினாலே தமது உருக்கமான 
இரக்கங்கனை அடைத்துக்‌ 
கொண்டாரோ? (சேலா) 
(சங்‌ 77:7-9). 


நித்தியகாலமாய்த்‌ 
இனி 


படப்பட 
அவருடைய 


என்றேன்‌. 


சங்கீதக்காரர்‌ 
ஆவியில்‌ பல காரியங்களை ஆராய்ச்சி 
பண்ணுகிறார்‌. இப்போது ஆண்டவர்‌ 
அவரை தள்ளிவிட்டதுபோல நினைக்கிறார்‌ 

ண்டவர்‌ நித்தியகாலமாய்த்‌ 
தள்ளிவிடுவாரோ” என்னும்‌ கவலை. 
அவருக்குள்‌ வந்துவிடுகிறது. அவருடைய 
தயவும்‌ கிருபையும்‌ தனக்குக்‌ 
கிடைக்காமற்போய்விடுமோ என்று 
பயப்படுகிறார்‌. “இனி ஒருபோதும்‌ தயை 
செய்யாதிருப்பாரோ” என்று நினைக்கிறார்‌. 


தன்னுடைய 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மம்ம 


PUBLISHERS 


இப்போது சங்கீதக்காரருக்கு 
தேவனுடைய கிருபை அற்றுப்போனதுபோல 
தோன்றுகிறது. - ்‌ ்‌ 


மனவேதனையில்‌, தேவனுடைய 
குறைந்துபோனதற்கான 
ஆராய்ந்து பார்க்கிறார்‌.“ 
கிருபை முற்றிலும்‌ அண்டப்பேமிற்றோ்‌ 
வாக்குத்தத்தமானது லமுறை 
தலைமுறைக்கும்‌ ஒழிந்துபோயிற்றோ?" 
என்றும்‌ யோசித்துப்‌ ந்தே 


சங்கீதக்காரருடைய ஆராய்ச்சி 
இத்தோடு முடிவு பெறவில்லை. “தேவன்‌ 
இரக்கஞ்செய்ய மறந்தாரோ?' 
கோபத்தினாலே தமது உருக்கமான 
இரக்கங்களை அடைத்துக்கொண்டாரோ?"' 
என்றும்‌ ஆசாப்‌ தனக்குள்‌ யோசிக்கிறார்‌. 
சங்கீதக்காரருடைய வார்த்தைகள்‌ 
விரக்தியின்‌ வார்த்தைகளாகயிருக்கிறது. 
இந்த வார்த்தையில்‌ விசுவாசமுமில்லை. 
நம்பிக்கையுமில்லை. சந்தோஷமுமில்லை. 
கவலையும்‌, பயமும்‌ வியாகுலமும்‌, 
சஞ்சலமும்‌ தவிர சங்கீதக்காரருடைய 
வார்த்தையில்‌. வேறொன்றும்‌ 
காணப்படவில்லை. 
“உங்களில்‌ எவன்‌ 
பயந்து, அவருடைய 
சொல்லைக்கேட்டு, 
வெளிச்சபில்லாததினால்‌ 
நடக்கிறானோ, அவன்‌ 
நாமத்தை நம்பி, தன்‌ 
சார்ந்துகொள்ளக்கடவன்‌' 
என்று ஏசாயா தீர்க்கதரிசி 
சொல்லுகிறார்‌. ஆவிக்குரிய 
பிரச்சனைகள்‌ நம்முடைய ஆத்துமாவைத்‌ 
துக்கப்படுத்தும்‌ துக்கம்‌ 
அதிகரிக்கும்போது அது நம்முடைய 
த்துமாவை வேதனைப்படுத்திக்‌ 
காயப்படுத்திவிடும்‌ தேவன்‌ நம்மீது 
En என்னும்‌ 
சிந்தனையே, நம்மைத்‌ துக்கத்தில்‌ 
மூழ்க வைத்துவிடும்‌. 


கர்த்தருக்குப்‌ 
தாசனின்‌ 
தனக்கு 
இருட்டிலே 
கர்த்தருடைய 
தேவனைச்‌ 
(ஏசா 5040). 





ழ்‌ BELMETHEY 
WEFT 


கர்த்தருடைய 
பிரச்சனைகளிலும்‌, 


பரிசுத்தவான்கள்‌. 
துக்கங்களிலும்‌ 
இருக்கும்போது, தேவன்‌ தங்களை 
கைவிட்டுவிட்டாரோ என்றும்‌, அவர்‌ 
தங்கள்மீது கோபமாயிருக்கிறாரோ என்றும்‌ 
நினைக்கிறார்கள்‌. தங்களை 
மாத்திரமல்ல, தேவன்‌ தம்முடைய 
சபையையை மறந்துவிட்டாரோ, தம்முடைய 
ராஜ்யத்தையும்‌ மறந்துவிட்டாரோ 
என்றும்‌ நினைக்கத்‌ 
தூண்டும்‌. இவையெல்லாம்‌ 
சாத்தானுடைய சதிசெயல்கள்‌. நாம்‌ 
எல்லா சூழ்நிலைபிலும்‌ கர்த்தரையும்‌. 
அவருடைய அன்பையும்‌, கிருபையையும்‌, 
இரக்கத்தையும்‌ விசுவாசத்தோடு 
பற்றிக்கொள்ள வேண்டும்‌ 
சாத்தானுடைய சதிமோசங்களுக்கு 
இடங்கொடுத்துவிடக்கூடாது. நம்முடைய 
விசுவாசம்‌ நம்மைவிட்டுப்போய்விட்டால்‌, 
நம்மை விட்டு எல்லாமே போய்விடும்‌. 


நம்மை 


இப்படியிருக்க, தேவன்‌ தம்முடைய 
ஜனங்களைத்‌ தள்ளிவிட்டாரோ என்று 
கேட்கிறேன்‌, தள்ளிவிடவில்லையே: 
நானும்‌ ஆபிரகாமின்‌  சந்ததிபிலும்‌ 
பென்யமின்‌ கோத்திரத்திலும்‌ பிறந்த 
இஸ்ரவேலன்‌” (ரோம 114) என்று 
ப்போஸ்தலர்‌ விசுவாசத்தோ 
ட வார்‌ டம்‌ 


பவுல்‌ 


கிருபையோ 
பயந்தவர்கள்மேலும்‌, 
நீதி அவர்கள்‌ 
பிள்ளைகளுடைய பிள்ளைகள்மேலும்‌ 
அநாதியாய்‌ என்றென்றைக்கும்‌ உள்ளது. 
அவருடைய உடன்படிக்கையைக்‌ 
கைக்கொண்டு, அவருடைய 
கட்டளைகளின்படி செய்ய 
நினைக்கிறவர்கள்‌ மேலேயே உள்ளது” 
[சங்‌ 1031718). 


“கர்த்தருடைய 


முன்‌ வைக்கப்பட்ட 

பற்றிக்கொள்ளும்படி 
அடைக்கலம்‌ ஓடிவந்த நமக்கு 
இரண்டு மாறாத விசேஷங்களினால்‌. 
நிறைந்த ஆறுதலண்டாகும்டடிக்கு 
எவ்வளவேனும்‌ பொய்யுரையாத தேவன்‌ 
அப்படிச்‌ செய்தார்‌” (ஸி 648). 


“நமக்கு 
நம்பிக்கையைப்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மம்ம 


PUBLISHERS 


“நாம்‌ நிர்மூலமாகாதிருக்கிறது. 
கர்த்தருடைய கிருபையே அவருடைய 
இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவைகள்‌ 
காலைதோறும்‌ புதியவைகள்‌; உமது 
உண்மை  பெரிதாயிருக்கிறது (புல 
3:22,23). 


“எப்பிராமீமே நான்‌ உன்னை 
எப்படிக்‌ கைவிடுவேன்‌? இஸ்ரவேலே, நான்‌ 
உன்னை எப்படி ஒப்புக்கொடுப்பேன்‌? நான்‌ 
உன்னை எப்படி 
அத்மாவைப்போலாக்குவேன்‌? உன்னை 
எப்படி செபோமீமைப்‌ போல வைப்பேன்‌? 
என்‌ இருதயம்‌ எனக்குள்‌ குழம்புகிறது; 
என்‌ பரிதாபங்கள்‌ ஏகமாய்ப்‌ பொங்குகிறது. 
என்‌ உக்கிர கோபத்தின்படியே 
செய்யமாட்டேன்‌; எப்பிராமீமை 
அறிக்கும்படித்‌ திரும்பமாட்டேன்‌; 
ஏனென்றால்‌ நான்‌ 
தேவனாயிருக்கிறேன்‌; 
நடுவிலுள்ள பரிசுத்தர்‌; 
பட்டணத்துக்கு விரோதமாக 
(ஓசி 11:89) 


ஆகையால்‌ 
வரேன்‌” 


இது என்‌ பலவீனம்‌. 


அப்பொழுது நான்‌: இது என்‌ 
பலவீனம்‌; ஆனாலும்‌ உன்னத 
மானவருடைய வலதுகரத்திலுன்ன 
வருஷங்களை நினைவுகூருவேன்‌ 
(சங்‌ 77:10). 


சங்கீதக்காருடைய ஆவி ஆராய்ச்சி 
செய்கிறது. அவர்‌ தேவனை 
நினைத்து தியானித்துக்‌ 
கொண்டிருக்கிறார்‌. அவருடைய ஆவி 
தொய்ந்துபோயிற்று. பேசமாட்டாதபடி 
சஞ்சலப்படுகிறார்‌. அவர்‌ தன்னுடைய 
ஆராய்ச்சியை இத்துடன்‌ 
முடித்துக்கொள்கிறார்‌. இதற்குமேல்‌ 
ராய்ச்சி செய்ய அவருக்கு 
க்‌ இதுவரையிலும்‌ அவர்‌ 
ஆராய்ச்சி செய்ததன்‌ பலனால்‌, 
அவருடைய இருதயத்தில்‌ துக்கமும்‌ 
வேதனையுமே உண்டாயிற்று. மனதில்‌ 
வருத்தமும்‌ சஞ்சலமுமே உண்டாயிற்று. 
தன்னுடைய ஆராய்ச்சியை அப்படியே 
நிறுத்தவிட்டு “இது என்‌ பலவீனம்‌” 
என்று சொல்லுகிறார்‌. 





ழ்‌ பப்ப 
யாய 


இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ எல்லோருக்கும்‌ 
பிரச்சனைகள்‌ வருகிறது. 
துன்மார்க்கருக்கும்‌ வருகிறது. 
நீதிமான்களுக்கும்‌ வருகிறது. 
மனுஷருக்கு பிரச்சனை புதுமையல்ல. 
நாம்‌ மாம்சத்திலிருக்கும்‌ நாட்கள்‌ 
வரையிலும்‌ நமக்குப்‌ பிரச்சனைகள்‌ 
இருக்கத்தான்‌ செய்யும்‌ உலகத்தில்‌ 
நமக்கு உபத்திவரங்கள்‌ உண்டு. நாம்‌, 
நம்முடைய சிலுவையை 
எடுத்துக்கொண்டு, இயேசுகிறிஸ்துவின்‌ 
அடிச்சுவடுகளைப்‌ பின்பற்றிச்‌ 
செல்லவேண்டும்‌. நம்முடைய வருத்தத்தை 
நினைத்து வேதனைப்படுவதினால்‌ நமக்கு 
ஒரு பிரயோஜனமும்‌ உண்டாகாது. 
நம்முடைய வருத்தங்கள்‌ எல்வளவு 
பெரியதாயிருந்தாலும்‌ 
கர்த்தருடைய 
எடுத்துச்‌ 

க்க; ம்‌ 
இேற்றுக்கொள்ளவேண்டும்‌ 


அதை 
பணிவாய்‌ 
அவருடைய 
கிருபையையும்‌ 


கர்த்தருடைய பரிகத்தவான்களுக்கு 
பிரச்சனைகள்‌ வரும்போது அவர்கள்‌ 
தங்கள்‌ ஆவியில்‌ கலங்குகிறார்கள்‌. 
தேவனைப்பற்றும்‌ விசுவாசம்‌ 
அவர்களுக்குள்‌ குறைந்துபோய்விடுகிறது. 
அவிசுவாசமும்‌ ஆவியில்‌ பலவீனமும்‌ 
ஆகிய இரண்டும்‌ ஒன்றாய்ச்‌ சேர்ந்து. 
கர்த்தருடைய ிசுத்தவான்க௧ளை 
பலவீனப்படுத்திவிடுகிறது நாம்‌ 
பலவீனமாயிருக்கும்போது நம்மால்‌ 
விசுவாசத்தில்‌ எழும்பி நிற்கமுடியாது 
நம்முடைய பலவீனம்‌ மேலும்‌ மேலும்‌ 
அதிகரிக்கும்போது, அது நம்மால்‌ சுமக்க 
முடியாத பாரமாயிருக்கும்‌ 


அவிசுவாச தைகளுக்கு 
இங்கொழ்க்க்க்‌ ஈது. 
பூர்வநாட்களையும்‌ ஆதிகாலத்து 
வருஷங்களையும்‌ சிந்திக்கவேண்டும்‌ 
உன்னதானவருடைய வலதுகரத்திலுள்ள 
வருஷங்களை நினை! 

நாம்‌ இதுவரையிலும்‌ 
ஆசீர்வாதங்களையும்‌, 


தியானித்துப்‌ 


நாம்‌ 


பார்க்கவேண்டும்‌ 
இவையெல்லாவற்றையும்‌ நாம்‌ 
தேவனுடைய ஆசீர்வாதமான 
குரங்களிலிருந்து பெற்றுக்கொண்டோம்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை 


QOODNENS 
PUBLISHERS 


நம்முடைய தேவன்‌ உன்னதமானவர்‌. 
எல்லா. வருஷங்களும்‌ அவருடைய 
வலதுகரத்திலுள்ளது.  அவையெல்லாமே 
நமக்கு நன்மையாயும்‌ ஆசீர்வாதமாயும்‌ 
இருக்கிறது. நாமும்‌ தேவனுடைய 
வலதுகரத்தில்தான்‌ இருக்கிறோம்‌. 
கர்த்தருடைய பாதுகாப்பிலும்‌ 
பராமரிப்பிலும்‌ நாம்‌ இருக்கும்போது, 
நம்முடைய துக்கநாட்கள்‌ 
நீங்கிப்போகும்‌ நம்முடைய துக்கம்‌ 
சந்தோஷமாய்‌ மாறும்‌. இந்த 
நினைவுகளோடு கர்த்தருடைய 
சமுகத்தில்‌ நாம்‌ சந்தோஷமாயிருக்க 
வேண்டும்‌. ஆறுதலைப்‌ பெற்றுக்கொள்ள 
வேண்டும்‌. 


உன்னதமான தேவன்‌: 
சங்‌ 77 : 11-20 


சங்‌ 77:11. கர்த்தருடைய செயல்களை: 
நினைவுகூருவேன்‌, உம்முடைய 
பூர்வகாலத்து. அதிசயங்களையே. 
நினைவு கூருவேன்‌;; 


சங்‌ 7712. உம்முடைய 
கிரியைகளையெல்லாம்‌ தியானித்து, 
உம்முடைய செயல்களை யோசிப்பேன்‌ 
என்றேன்‌. 


சங்‌ 77:18. தேவனே, உமது வழி. 
பரிசுத்த ஸ்தலத்திலூள்ளது; நம்முடைய 
தேவனைப்போலப்‌ பெரிய தேவன்‌ 
யார்‌? 


சங்‌ 77:14. அதிசயங்களைச்‌ செய்கிற 
தேவன்‌ நீரே. ஜனங்களுக்குன்னே. 
உம்முடைய வல்லமையை 
வினங்கப்பண்ணினிர்‌. 


சங்‌ 7715. 
என்பவர்களின்‌ 
உம்முடைய 
புயத்தினாலே 
(சேலா) 


யாக்கோபு யோசேப்பு 


புத்திராகிய 
ஜனங்களை, உமது 
மீட்டுக்கொண்டீர்‌. 


சண்‌ 77:16. ஜலங்கள்‌ உம்மைக்‌ கண்டது; 
தேவனே, ஜலங்கன்‌ உம்மைக்‌ கண்டு 
தத்தனித்தது; ஆழங்களும்‌ கலங்கினது. 





ழ்‌ நள 
யாய 


சங்‌ 77:17. மேகங்கள்‌ ஜலங்களைப்‌: 
பொழித்தது; ஆகாயமண்டலங்கள்‌ 
முழக்கமிட்டது; உம்முடைய அம்புகளும்‌. 
தெறிப்புண்டு பறத்தது. 


சுங்‌ 77:18. உம்முடைய குமுறலின்‌ 
சுத்தம்‌ ச௬ுழல்காற்றில்‌ முழங்கினது; 
மின்னல்கள்‌: பூச்சக்கரத்தைப்‌ 
பிரகாசிப்பித்தது; பூமி குலுங்கி. 
அதிர்த்தது. 


சங்‌ 77:18. உமது வழி கடலிலும்‌, உமது 
பாதைகள்‌ திரண்ட தண்ணீர்களிலும்‌ 
இருந்தது; உமது காலடிகள்‌. 
தெரியப்படாமற்போயிற்று. 


மோசே. 
ர்க்க 


சங்‌. 7720. 
என்பவர்களின்‌ உமது 
ஜனங்களை ஆட்டு 
மந்தையைப்போல்‌ த தடத்தின்‌ 


ஆரோன்‌: 


கர்த்தருடைய செயல்களை 


'நினைவுகூரு வேன்‌ 

கர்த்தருடைய செயல்களை 
'தினைவுகூருவேன்‌, உம்முடைய 
பூர்வகாலத்து அதிசயங்கனையே 
நினைவு கூருவேன்‌; உம்முடைய 
கிரியைகளையெல்லாம்‌ தியானித்து, 
உம்முடைய செயல்களை யோசிப்பேன்‌ 
என்றேன்‌ (சுங்‌ 77:11,12). 


சங்கீதக்காரர்‌ இதுவரையிலும்‌ 
வியாகுலத்திலிருந்தார்‌. அவருடைய 
ஆத்துமாவில்‌  அமைதியில்லாதிருந்தார்‌. 

அவருடைய ஆவி, தொய்ந்துபோயிருந்தது. 

ப்போது தன்னுடைய ஆத்தும 
தாழ்ச்சியிலிருந்து சிறிது சிறிதாக மீண்டு 
வருகிறார்‌. மறுபடியும்‌ கர்த்தரிடத்தில்‌ 
ஜெபிக்கிறார்‌. தன்னுடைய 
சஞ்சலத்திலிருந்து விடுதலை பெறமுடியும்‌ 
என்னும்‌ நம்பிக்கை அவருக்குள்‌. 
உண்டாயிற்று. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை CDNENIS 


PUBLISHERS 


சங்கீதக்காரர்‌, 
நம்பிக்கையோடு, 
செயல்களை ல்ல என்றும்‌, 
“உம்முடைய பூர்வகாலத்து 
அதிசயங்களையே நினைவுகூருவேன்‌" 
என்றும்‌ சொல்லுகிறார்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய பிள்ளைகளுக்கு 
பூர்வகாலத்தில்‌ அநேக அற்புதங்களையும்‌, 
அதிசயங்களையும்‌ செய்திருக்கிறார்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ மத்தியிலே தேவன்‌ 
பலத்த கிரியைகளை நடப்பித்திருக்கிறார்‌. 
சங்கீதக்காரர்‌ இப்போது 
மனசஞ்சலத்திலும்‌, ஆத்தும 
வியாகுலத்திலும்‌, இருதய துக்கத்திலும்‌ 
இருக்கிறார்‌. அவருடைய மனதில்‌ சிறிதும்‌ 
சந்தோஷமில்லை. _ எல்லாம்‌. துக்கமாயும்‌ 
கண்ணீராயும்‌ இருக்கிறது. இந்த 
வைல்‌ கர்த்தர்‌ பூர்வகாலத்தில்‌ 
செய்த அதிசயங்களை நினைத்துப்‌ 
பார்ப்பதுதான்‌, சந்தோஷமாயிருக்கிறது. 
இப்போது நம்பிக்கையில்லாமல்‌, எல்லாம்‌ 
இருளாயிருக்கிறது. ஆனாலும்‌ ஒரு 
காலத்தில்‌ தேவன்‌ தாமே தம்முடைய 
ற்‌ வெளிச்சமாகயிருந்தார்‌. 
ஸ்தம்பத்தினாலும்‌, 
மேகஸ்தம்பத்தினாலும்‌ அவர்களை 


வழிநடத்தினார்‌. கர்த்தருடைய பிரசன்னம்‌ 
ரணம்‌ பனு 


பூர்வகாலத்தில்‌ தேவன்‌ செய்த 
அற்புதமான கிரியைகளை நாம்‌ 
மறந்துவிடாமல்‌ நினைவுகூரவேண்டும்‌. 
நம்முடைய துக்கத்தைப்‌ போக்குவதற்கு 
அந்த நினைவுதான்‌ சிறப்பான ஒளஷதம்‌. 
நம்முடைய 
வியாகுலத்திலிருந்தும்‌ 
பெறுவதற்கு, ஒரே 
பூர்வகாலத்தில்‌ செய்த அதிசயங்களை 
நினைவுகூருவதுதான்‌. நம்முடைய 
மனசஞ்சலத்தில்‌, நம்முடைய விசுவாசம்‌ 
ஒருவேளை 'சோர்ந்துபோகலாம்‌. 
கர்த்தருடைய வாக்குத்தத்தை 
நம்புவதற்கு நம்முடைய விசுவாசம்‌ 


தாய்ப்‌. போகலாம்‌. நம்முடைய 
ஆவி ஆனி தொய்ந்தபோயிரக்‌ 





ழ்‌ BELMETHEY 
TT 


நம்முடைய வாழ்க்கையில்‌ எல்லா 
காரியங்களும்‌ மாறிப்போயிருக்கலாம்‌. 
சந்தோஷம்‌ துக்கமாகவும்‌. 
ஆசிர்வாதம்‌ சாபமாகவும்‌ ஆரோக்கியம்‌ 

யாதியாகவும்‌ மாறலாம்‌ நமக்கு 
எப்படிப்பட்ட மாற்றம்‌ ஏற்பட்டாலும்‌, 
நம்முடைய சூழ்நிலைகளை நோக்கிப்‌ 
பார்க்காமல்‌, சூழ்நிலைகளுக்கு 
ஆண்டவராயிருக்கிற கர்த்தரையே 
நோக்கிப்‌ பார்க்கவேண்டும்‌. கர்த்தர்‌ 
மாறாதவர்‌. அவருடைய கிருபையும்‌ 
மாறாதது 

சங்கீதக்காரர்‌, துக்கத்திலிருந்தாலும்‌ 
கர்த்தருடைய செயல்களை 
நினைவுகூருகிறார்‌. கர்த்தர்‌ 
பூர்வகாலத்தில்‌ செய்த அதிசயங்களை 
நினைவுகூுகிறார்‌. கர்த்தருடைய 
கிரியைகளையெல்லாம்‌ தியானிக்கிறார்‌. 
கர்த்தருடைய செயல்களை யோசிக்கிறார்‌. 
இவையெல்லாவற்றையும்‌ தியானித்துப்‌ 
பார்க்கும்போது, சங்கீதக்காரருடைய 
மனதிலே ஆறுதலும்‌ சமாதானமும்‌ 
உண்டாயிற்று. 


தேவனே உமது வழி 


தேவனே, உமது வழி பரிசுத்த 
ஸ்தலத்திலுன்னதூ; 
தேவனைப்போலப்‌ 
தேவன்‌ யார்‌? 
செய்கிற 
ஜனங்களுக்குன்னே 
வல்லமையை வினங்கப்பண்ணினீர்‌ 
(சங்‌ 774214). 


சங்கீதக்காரரின்‌ மனஆறுதலுக்கு 
இரண்டு காரணமுண்டு. அவையாவன : 
1. தேவனுடைய வழி பரிசுத்த 
ஸ்தலத்திலுள்ளது. 2. தேவனுடைய வழி 
கடலிலுமுள்ளது. சங்கீதக்காரர்‌ 
தேவனுடைய வழியைக்‌ கண்டுபிடிக்கிறார்‌. 
இதுவே அவருடைய சந்தோஷத்திற்கும்‌. 
மன ஆறுதலுக்கும்‌ காரணமாயிற்று. 


வழி பரிசுத்த 
அந்த வழி 
தத்திறள்ள, து. 


தேவனுடைய 
ஸ்தலத்திலுள்ளது. 
அவருடைய 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மம்ம 


PUBLISHERS 


தேவன்‌ செய்கிற எல்லா காரியங்களும்‌ 
பரிசுத்தமானது. கர்த்தருடைய 
வார்த்தைகளும்‌, அவருடைய கிரியைகளும்‌ 
பரிசுத்தமானவை. தேவன்‌ தம்முடைய 
வாக்குத்தத்தத்தின்‌ பிரகாரமாகவே 
கிரியை செய்கிறார்‌. தேவனுடைய வழியும்‌, 
அவருடைய வாக்குத்தத்தமும்‌ 
ஒத்துப்போகும்‌ தேவன்‌ தம்முடைய 
வழியை, தம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தில்‌ 
வெளிப்படுத்தியிருக்கிறார்‌ தேவன்‌ 
செய்கிற எல்லா கிரியைகளும்‌ 
அவருடைய சபைக்கு நன்மையாகவே 
இருக்கும்‌. கர்த்தரை நம்புகிற 
எல்லோருக்கும்‌, சகலமும்‌ 
நன்மைக்கேதுவாகவே நடைபெறும்‌. 


சங்கீதக்காரர்‌ தேவனுடைய வழி 
பரிசுத்த ஸ்தலத்திலுள்ளது என்று 
சொல்லிவிட்டு, ம்முடைய 
தேவனைப்போல பெரிய தேவன்‌ யார்‌” 
என்று கேட்கிறார்‌. ஏனெனில்‌ 
அதிசயங்களைச்‌ செய்கிற தேவன்‌ அவர்‌ 
ஒருவரே கர்த்தர்‌ தம்முடைய 
னங்க ளே ம்முடைய 
ணை பின்ன க்க! 


உமது 
மீட்டுக்கொண்டீர்‌ 


புயத்தினாலே 


யாக்கோபு 
என்பவர்களின்‌ 
உம்முடைய ஜனங்களை, உமது 
புயத்தினாலே மீட்டுக்கொண்டீர்‌. 
(சேலா.) ஜலங்கள்‌ உம்மைக்‌ கண்டது; 
தேவனே, ஜலங்கன்‌ உம்மைக்‌ கண்டு 
தத்தனித்தது; ஆழங்களும்‌ கலங்கினது. 
மேகங்கள்‌ ஜலங்களைப்‌ பொழிந்தது; 
ஆகாயமண்டலங்கன்‌ முழக்கமிட்டது; 
உம்முடைய அம்புகளும்‌ தெறிப்புண்டு 
பறந்தது. உம்முடைய குமுறலின்‌. 
சுத்தம்‌ சுழுல்காற்றில்‌ முழங்கினதா; 
மின்னல்கள்‌: பூச்சக்கரத்தைப்‌ 
பிரகாசிப்பித்தது; பூமி குலுங்கி. 
அதுத்த. உமது வழி கடலிலும்‌, 
பாதைகள்‌ திரண்ட 
தண்ணீர்களிலும்‌ இருந்தது; உமது 
காலடிகள்‌ தெரியப்படாமற்போயிற்று 
(சங்‌ 7745-19). 


யோசேப்பு 
புத்திராகிய 





je 
TT 
தேவன்‌ 
எகிப்தின்‌ 
விடுவித்தார்‌. 
ஜனங்கள்மீது 
இரக்கழுமுள்ளவராயிருந்தார்‌ 
அவர்களை எகிப்திலிருந்து 
விடுவித்தது. அவருடைய இரக்கத்தின்‌ 
ரம்பம்‌. கர்த்தர்‌ அவர்களை 
தம்முடைய வல்லமையினால்‌ 
விடுதலை செய்தார்‌. னால்‌ 
சங்கீதக்காரர்‌, இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ 
விடுதலையைப்பற்றிச்‌ சொல்லும்போது, 
“தேவன்‌ தம்முடைய ஜனங்களை 
தமது புயத்தினாலே மீட்டுக்கொண்டார்‌' 
என்று சொல்லுகிறார்‌ (சங்‌ 7715) 


இஸ்ரவேல்‌ 
மீட்டுக்கொள்ள 


ஜனங்களை 
வேண்டுமென்றால்‌ 
அதற்கு கிரயம்‌ செலுத்தவேண்டும்‌. 
“மீட்டுக்கொள்ளுதல்‌' என்னும்‌ 
வார்த்தைக்கு, அடகு கடையில்‌ அடகு 
வைக்கப்பட்டுள்ள ஒரு பொருளை, அதன்‌ 
த்‌ அதற்குரிய கிரயம்‌ 

அதை மீட்டுக்கொள்வதைக்‌ 
க்‌ 


அடகு கடையில்‌ அடகு 
வைக்கப்பட்டுள்ள பொருளை அதற்குரிய 
கிரயம்‌ செலுத்தாமல்‌ மீட்கமுடியாது. நாம்‌ 
அடகு வைத்த பொருளை, கிரயம்‌ 
செலுத்தாமல்‌, புலவந்தமாய்‌ அதை 
எடுத்துக்கொண்டால்‌, அது மீப்ப 


எனப்படாமல்‌, திருட்டு அல்லது. 
கொள்ளை என்றே அடக்கப்‌ 


இஸ்ரவேல்‌ ஜனத்தாருக்கு கர்த்தரே 
எஜமான்‌. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ அவருடைய 
ஜனங்கள்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
ஜனங்களை, எகிப்து தேசத்திலிருந்து, 
மீட்டுக்கொண்டார்‌ அவர்களை 
மீட்பதற்கு க ப 
மீட்பின்‌ கர்த்தர்‌ 
செலுத்தி வர்க்‌ 5 மட்டுக்கண்டா்‌.. 


இங்கு, “யாக்கோபு 
என்பவர்களின்‌ புத்திராகிய 
ஜனங்களை, உமது 
மீட்டுக்கொண்டர்‌' 
சொல்லும்போது, 


சங்கீதக்காரர்‌ 
யோசேப்பு 
உம்முடைய 
புயத்தினாலே 


என்று 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை 


QOODNENS 
PUBLISHERS 


இஸ்ரவேல்‌ ஜனங்களுடைய ஆத்தும 
மீட்பைப்பற்றிச்‌ சொல்லுகிறார்‌. காலம்‌ 
நிவாவேறுப்பொது.. சேன்‌ பது 
தம்முடைய புயபலத்தினாலும்‌. மீட்பின்‌ 
கிரயத்தினாலும்‌ இவன்‌ 


நம்முடைய கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்து, நம்மை இரட்சிப்பதற்காக, 
தம்முடைய சொந்த இரத்தத்தையே, 
மீட்பின்‌ கிரயமாகச்‌ செலுத்தி, நம்மை 
மீட்டுக்கொண்டார்‌. ஆகையினால்‌ நாம்‌ 
கிறிஸ்துவுக்குரியவர்கள்‌. 

தம்முடைய பத்தன்‌ 
சாத்தானுடைய பிடியிலிருந்து நம்மை 
விடுதலை பண்ணினாலும்‌, நம்மை 
மீட்பதற்கு கிறிஸ்துவானவர்‌, தம்முடைய 
சொந்த த்தத்தையே மீட்பின்‌ 
வர்கா தது பெ அ 


கர்த்தர்‌ நம்மை சாத்தானிபபிருந்து, 
தம்முடைய புயபலத்தினால்‌ பாதுகாக்கிறார்‌. 
நம்முடைய பாவத்தினால்‌, நாம்‌ 
சாத்தானுக்கு அடியைாகுர்போது, 
நம்மை மீட்பதற்காக, கிறிஸ்துவானவர்‌ 
மீட்பின்‌ கிரயத்தைச்‌ செலுத்தி நம்மை 
மீட்கிறார்‌. நம்மைப்‌ பாதுகாப்பது 
கர்த்தருடைய புயபலம்‌. அது அவருடைய 
வல்லமை நம்மை மீட்பது தேவனுடைய 
கிருபை அது அவருடைய இரட்சிக்கும்‌ 
கிருபை 


இஸ்ரவேல்‌ 
எகிப்தின்‌ 


கர்த்தர்‌ 
ஜனங்களை 
ரக 
அவர்களை 
செங்கடல்‌ 
இரண்டாகப்‌ எத 
ஜலங்கள்‌ 
ஜனங்களுக்கு வழிவிட்டது. அங்கு 
அவர்களுக்கு ஒரு பாதை உண்டாயிற்று. 


சற்ற 
இஸ்ரவேல்‌ 


ஜலங்கள்‌ கர்த்தரை கண்டதும்‌ 
உடனே அவை தத்தளித்தது. ஜலங்களின்‌ 
மாத்திரமல்ல, 


இடதுபுறமாகவும்‌ 

இது கர்த்தருடைய 
இது பர்க்‌ 
ஆயிற்று 





ழ்‌ BELMETHEY 
TT 
ஜலங்கள்‌ 

அவருடைய 


கர்த்தரைப்‌ பார்க்கும்போது, 
புயபலத்தைப்‌ பார்த்து, 
தத்தளித்து, கலங்கி, கர்த்தருடைய 
பிள்ளைகளுக்கு வழிவிட்டது. இஸ்ரவேல்‌ 
ஜனங்களுக்கு செங்கடலில்‌ இரட்சிப்பு 
உண்டாயிற்று. அதே செங்கடலில்‌ எகிப்து 
ஜனங்களுக்கு சங்காரமுண்டாயிற்று. 
எகிப்‌; அழிவைப்பற்றி 
சங்கீதக்காரர்‌ விரிவாகச்‌ சொல்லுகிறார்‌. 
“மேகங்கள்‌ ஜலங்களைப்‌ பொழிந்தது; 
ஆகாயமண்டலங்கள்‌ முழக்கமிட்டது: 
உம்முடைய அம்புகளும்‌ தெறிப்புண்டு 
பறந்தது, ன்‌ ய குமுறலின்‌ சத்தம்‌ 
சுழல்காற்றில்‌ முழங்கினது; மின்னல்கள்‌ 
பூச்சக்காத்தைப்‌ பிரகாசிப்பித்தது; பூரி. 
குலுங்கி அதிர்ந்தது” (சங்‌ 77.1718). 


கர்த்தர்‌ தம்முடைய புயபலத்தினால்‌ 
செங்கலை இரண்டாகப்‌ பிளந்து 
தம்முடைய ஜனங்களுக்கு பாதை 
உண்டுபண்ணினார்‌. அதன்‌ வழியாக 
இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ வெட்டாந்தரையில்‌ 
நடப்பதுபோல நடந்துபோனார்கள்‌. அதே 
சமுத்திர பாதையில்‌ எகிப்தின்‌ 
இரதங்களும்‌ குதிரை வீரர்களும்‌ 
இஸ்ரவேலரைப்‌ பின்தொடர்ந்தார்கள்‌ 
கர்த்தரே தம்முடைய பிள்ளைகளுக்கு 
கடலிலே பாதையை உண்டுபண்ணினார்‌. 
தம்முடைய பிள்ளைகளை காப்பாற்றிய 
பின்பு, கடலில்‌ உண்டுபண்ணிய 
தம்முடைய பாதையை கர்த்தர்‌ 
அடைத்துப்போட்டார்‌. செங்கடலின்‌ 
ஜலங்கள்‌  எகிப்திரை  மூடிற்று. 
அவர்கள்‌ அந்த சமுத்திரத்திலையே 
மாண்டுபோனார்கள்‌. 
கடலிலுள்ளது. 
திரண்ட 


தேவனுடைய வழி 
அவருடைய பாதைகள்‌ 
தண்ணீர்களிலும்‌ இருக்கிறது. தேவன்‌ 
பரிசுத்தர்‌. அவர்‌ நீதியுள்ளவர்‌. அவர்‌ 
நல்லவர்‌. ஆனாலும்‌ தம்முடைய எல்லா 
கிரியைகளைக்குறித்தும்‌ அவர்‌ நமக்கு 
கணக்கு ஒப்புவிக்க வேண்டிய 
அவசியமில்லை. நாம்தான்‌ தேவனுக்கு 
கணக்கு ஒப்புவிக்கவேண்டுமேயல்லாமல்‌, 
தேவன்‌ நம்மிடத்தில்‌ தம்முடைய 
கணக்கை ஒப்புவிக்கவேண்டுமென்று 
யாரும்‌ எதிர்பார்க்கக்கூடாது. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மம்ம 


PUBLISHERS 


தேவனுடைய வழி கடலிலும்‌, அவருடைய 
பாதைகள்‌ திரண்ட தண்ணீர்களிலும்‌ 
ஆனாலும்‌. அவருடைய 


ந்தது. 
A வறிய 


“உமது நீதி மகத்தான பர்வதங்கள்‌ 
போலவும்‌, உமது நியாயங்கள்‌ மகா 
ஆழமாகவும்‌ இருக்கிறது: கர்த்தாவே, 
மனுஷரையும்‌ மிருகங்களையும்‌. 
காப்பாற்றுகிறீர்‌” (சங்‌ 365). 


“எனக்கு மிகவும்‌ 

ச்சரியமானவைகள்‌ மூன்றுண்டு, என்‌ 
புத்திக்கெட்டாதலைகள்‌ நான்குமுண்டு. 
அவையாவன: ஆகாயத்தில்‌ கழுகினுடைய 
வழியும்‌, கன்மலையின்மேல்‌ பாம்பினுடைய 
வழியும்‌, நடுக்கடலில்‌ கப்பலி 
னுடைய வழியும்‌, ஒரு கன்னிகையை 


நாடிய மனுஷனுடைய  வழியுமே” 
(நீதி 301879), 


இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ செங்கடல்‌ 
வழியாக நடந்துபோனார்கள்‌. தேவனே 
அவர்களை வழிநடத்தினார்‌. ஆனாலும்‌ 
தேவனுடைய காலடிகள்‌ செங்கடலில்‌ 
தெரியப்படாமற்போயிற்று கர்த்தர்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனங்களை தம்முடைய 
பாதுகாப்புக்கும்‌ வழிநடத்துதலுக்கும்‌ 
உட்படுத்தி அழைத்துச்சென்றார்‌. அவர்‌ 
தம்முடைய ஜனங்களை ஒரு 
ட்டுமந்தையைப்போல வழக்‌ த்தினார்‌ 
என்று சங்கீதக்காரர்‌ சொல்லு! 


உமது ஜனங்களை 
ஆட்டுமந்தையைப்போல்‌ 
நடத்தினீர்‌ 


ஒரு 
வழி 


மோசே ஆரோன்‌ என்பவர்களின்‌ 
கையால்‌, உமது ஜனங்களை ஒரு ஆட்டு 
மந்தையைப்போல்‌ வழி நடத்தினீர்‌ 
(சங்‌ 77:20). 

இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ செங்கடல்‌ 
வழியாக நடந்துபோனபோது கர்த்தர்‌ 
தாமே அவர்களுக்கு முன்பாக சென்றார்‌. 
ஒரு மேய்ப்பர்‌ தம்முடைய 
ஆட்டுமந்தையைப்‌ பாதுகாத்து, பராமரித்து 
வழிநடத்துவதுபோல, கர்த்தர்‌ 
தமது ஜனங்களை வழிநடத்தினார்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


மோசேயும்‌ ஆரோனும்தான்‌ அவர்களை 
வழிநடத்தினார்கள்‌. ஆனாலும்‌ தேவன்‌ 
இல்லாமல்‌ அவர்களால்‌ ஒன்றும்‌ 
செய்யமுடியாது. தேவனே அவர்களை 
வழிநடத்தினார்‌. அவர்களை 
வழிநடத்துவதற்கு மோசேயையும்‌ 


'ரோனையும்‌ தம்முடைய கருவிகளாகப்‌ 
படனம்‌ அண 


மோசே இஸ்ரவேல்‌ ஜனங்களை 
ஆளுகை செய்கிற அதிகாரியைப்போல. 
இருந்தார்‌. ஆரோன்‌ அவர்களுடைய 
பிரதான ஆசாரியன்‌. தேவன்‌ தம்முடைய 
ஜனங்களை ஆளுகை செய்வதற்கு 
இரண்டு நியமங்களை வகுத்திருக்கிறார்‌. 
ஒன்று ஆளுகை, மற்றொன்று ஊழியம்‌. 
கர்த்தரே நம்மை ஆளுகை செய்கிறவர்‌. 
அவரே நம்முடைய பிரதான ஆசாரியர்‌. 
இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ கர்த்தர்‌ 
ஜனங்களை ஆளுகை 
ராஜாக்களையும்‌, 

அதிகாரிகளையும்‌ 


ஆட்சிப்பொறுப்பில்‌ அமர்த்துகிறார்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை OODNENIS 


PUBLISHERS 


தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆவிக்குரிய 
டு கொடுத்து, அவர்களுக்கு, 
உபதேசம்‌ பண்‌; ாக 
கை நரல்‌ 
இஸ்ரவேல்‌. ஜனங்கள்‌ 
வனாந்தரத்தில்‌ பிரயாணம்‌ செய்தபோது 
தேவனுடைய பிரசன்னம்‌ அவர்களோடு 
கூடமிருந்தது. சர்வவல்லமையுள்ள 
தேவன்‌, பகலிலே மேகஸ்தம்பமாகவும்‌, 
இரவிலே அக்கினி ஸ்தம்பமாகவும்‌ 
தம்முடைய. ப்‌ தம்மை 


கிருபையையும்‌ 

பெற்றுக்கொண்டார்கள்‌. 

கிருபையினால்‌. 

மீட்டுக்கொண்டவர்களை, தம்முடைய 
பலத்த புயத்தினால்‌ வழிநடத்தினார்‌. 





ழ்‌ நயன 
யாய 


எழுபத்து எட்டாவது சங்கீதம்‌ 
இஸ்ரவேலின்‌ சரித்திரத்தை விவரிக்கிற 
சங்கீதமாகும்‌. கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
புத்தரை தம்முடைய  ஜனமாக. 
தெரிந்தெடுத்து, அவர்களை ஒரு 
தேசமாக ஸ்தாபித்தார்‌. அவர்களுடைய 
சரித்திரம்‌ வருங்கால சந்ததியாருக்கு 
மிகவும்‌ பிரயோஜனமுள்ளது. முற்பிதாக்கள்‌ 
தங்கள்‌ சந்ததியாருக்கு, தங்களுடைய 
சரித்திரத்தை அறிவித்தார்கள்‌. நாழும்‌ 
நமக்கு பின்வரும்‌ சந்ததியான 
பிள்ளைகளுக்கு, அவர்களுடைய 
வரலாற்றை விரிவாக எடுத்துச்‌ 
சொல்லவேண்டும்‌ (சங்‌ 78-8) 


இந்த சங்கீதத்தில்‌ இஸ்ரவேலின்‌ 
வரலாறு மோசேயில்‌ தொடங்கி தாவீது 
வரையிலும்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
இஸ்ரவேலரின்‌ சரித்திரம்‌ ஒரு பாடலாக 
எழுதப்பட்டிருக்கிறது. இந்த சங்கீதத்தை 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ பயபக்தியோடு 
பாடும்போது, அவர்கள்‌ தங்களுடைய 
முன்னோர்களின்‌ சரித்திரத்தை 
அறிந்துகொள்கிறார்கள்‌. கர்த்தர்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு. நன்மை 
செய்தார்‌. ஆனால்‌ அவர்களோ தேவன்‌ 
தங்களுக்குச்‌ செய்த நன்மைகளை 
மறந்துவிட்டார்கள்‌. இதுவே இந்த 
சங்கீதத்தின்‌ மையச்செய்தி (சங்‌ 789-11). 

இந்த சங்கீதத்தில்‌, சங்கீதக்காரர்‌, 
இஸ்ரவேலின்‌ சரித்திரத்தை நான்கு 
பகுதிகளாக எடுத்துச்‌ சொல்லுகிறார்‌. 
அவற்றின்‌ விவரம்‌ வருமாறு : 

1. தேவன்‌ 
புத்திரருக்காக செய்த 
கிரியைகளின்‌ விவரம்‌. 


இஸ்ரவேல்‌ 
அற்புதமான 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மம 


PUELISHERS 


2. தேவன்‌ தங்களுக்கு அநேக 
நன்மைகளை செய்திருந்தும்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனத்தார்‌ அவற்றை மறந்து, 
கர்த்தரைவிட்டு விலகிப்போன 
பின்மாற்றமான சம்பவம்‌. தேவனுக்கு 
விரோதமாக இஸ்ரவேலர்‌ 
முறுமுறுத்தார்கள்‌. தேவனை 
நம்பாமற்போனார்கள்‌. இருதயத்தில்‌ 
மெய்யாக மனந்திரும்பாமல்‌, மாய்மாலமாக 
மனந்திரும்பினார்கள்‌. கர்த்தர்‌ 
அவர்களைத்‌ தண்டித்தபோதோ, 
தண்டனையின்‌ வேதனை 
தாங்கமுடியாமல்‌, அவர்கள்‌ மறுபடியுமாய்‌ 
தேவனிடத்தில்‌ திரும்பி வருகிறார்கள்‌. 
கானான்‌ தேசத்தில்‌ குடியேறிய பின்பும்‌, 
அவர்கள்‌ 
விக்கிரகாரா; 
ஈடுபடுத்திக்‌! 

3 இஸ்ரவேல்‌ 
வனாந்தரத்தில்‌ பாவம்‌ 
தேவன்‌ அவர்களைத்‌ 


னயில்‌ _ 
£ண்டார்கள்‌. 


ஜனத்தார்‌ 
செய்தபோது 
தண்டித்தார்‌. 
தேவனுடைய 
பெட்டியை 
போய்விட்டார்கள்‌ 
(சங்‌ 78:59-64). 


4. தேவன்‌ இஸ்ரவேல்‌ ஜனங்களுக்கு 
தம்முடைய கிருபையையும்‌ 
இரக்கத்தையும்‌ மறுபடியும்‌ 
காண்பிக்கிறார்‌. அவர்கள்‌ தேவனைக்‌ 
கோபப்படுத்தினார்கள்‌. ஆனாலும்‌ தேவன்‌ 
அவர்கள்மீது கிருபையாய்‌ இரங்கி 
அவர்களைப்‌ பாதுகாத்து பராமரிக்கிறார்‌. 

_ ஏற்பாட்டுக்காலத்தில்‌ 


கிருபையைக்‌ காண்பிக்கிறார்‌. 





ழ்‌ நள 
யாய 


“இவைகளெல்லாம்‌ திருஷ்டாந்‌ 
தங்களாக அவர்களுக்குச்‌ சம்பவித்து: 
உலகத்தின்‌ முடிவுகாலத்திலுள்ள நமக்கு 
எச்சரிப்புண்டாக்கும்படி எழுதப்பட்டும்‌ 
இருக்கிறது” கொரி 1031). 
"ஆகையால்‌, அந்தத்‌ திருஷ்டாந்தத்தின்படி, 
ஒருவனாகிலும்‌  கீழ்ப்படியாமையினாலே 
விழுந்துபோகாதபடிக்கு, நாம்‌ இந்த 
இளைப்பாறுதலில்‌ பிரவேசிக்க ஜாக்கிரதை 
யாயிருக்கக்‌ கடவோம்‌” (எபி 4:1) 


ஆசாபின்‌ உபதேசம்‌ 
சங்‌ 78 : 1-8 


(ஆசாப்‌ எழுதின மஸ்கீல்‌ என்னும்‌ 
போதக சங்கீதம்‌) 


சுங்‌ 78:1. என்‌ ஜனங்களே, என்‌ 
உபதேசத்தைக்‌ கேளுங்கள்‌; என்‌ 
வாமின்‌ வசனங்களுக்கு உங்கள்‌ 
செவிகளைச்‌ சாயுங்கள்‌. 


சுங்‌ 78:2. என்‌ வாயை உவமைகனால்‌. 
திறப்பேன்‌; பூர்வகாலத்து. 
மறையொருள்களை 
வெளிப்படுத்துவேன்‌. 


சுங்‌ 78:3. அவைகளை நாங்கள்‌ 
கேள்விப்பட்டு அறிந்தோம்‌ எங்கள்‌ 
பிதாக்கள்‌ அவைகளை எங்களுக்குத்‌ 
தெரிவித்தார்கள்‌. 


சுங்‌ 78:4. பின்வரும்‌ சந்ததியான. 
பின்னைகளுக்கு நாங்கள்‌ அவைகளை 
மறைக்காமல்‌, கர்த்தரின்‌ துதிகனையும்‌ 
அவருடைய பலத்தையும்‌, அவர்‌ செய்த 
அவருடைய அதிசயங்களையும்‌. 
விவரிப்போம்‌. 


சங்‌ 78:5. அவர்‌ 
சாட்சியை ஏற்படுத்தி, இஸ்ரவேலிலே. 
வேதத்தை ஸ்தாபித்து, அவைகளைத்‌ 
தங்கள்‌ பின்னைகளுக்கு அறிவிக்கும்படி. 
தம்முடைய பிதாக்களுக்குக்‌ 
கட்டனையிட்டார்‌. 


யாக்கோபிலே. 


சங்‌ 7&6. இனிப்‌ பிறக்கும்‌ 
மின்னைகளாகிய பின்சுத்ததியார்‌ அதை 
அறித்துகொண்டு, அவர்கள்‌ எழும்பித்‌ 
தங்கள்‌ பின்னைகளுக்கு அவைகளைச்‌. 
சொல்லும்படிக்கும்‌; 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை 


QOODNENS 
PUBLISHERS 


சங்‌ 78:7. தேவன்மேல்‌ அவர்கள்‌ 
தங்கள்‌ நம்பிக்கையை வைத்து, 
தேவனுடைய செயல்களை மறவாமல்‌, 
அவர்‌ கற்பனைகளைக்‌ 
கைக்கொள்ளும்படிக்கும்‌, 


சங்‌ 78:8. இருதயத்தைச்‌. 
செவ்வைப்படுத்தாமதும்‌, தேவனை 
உறுதியாய்ப்‌ பற்றிக்கொள்னாமலும்‌ 
இருத்த முரட்டாட்டமும்‌ ககைமுமுன்ன 
சந்ததியாகிய தங்கள்‌ பிதாக்களுக்கு 
அவர்கள்‌: ஒப்பாகாதபடிக்கும்‌, 
இவைகளைக்‌ கட்டனையிட்டார்‌. 


இந்த சங்கீதம்‌ 
போதக  சங்கீதமாகும்‌. 
ஜனத்தாரின்‌. 


மஸ்கீல்‌ என்னும்‌ 
இஸ்ரவேல்‌ 
சரித்திரத்தை, 
அவர்களுடைய பின்சந்ததியாருக்குப்‌ 
போதிக்கும்‌ வண்ணமாய்‌ இந்த சங்கீதம்‌ 
எழுதப்பட்டிருக்கிறது. இந்த சங்கீதத்திற்கு 
முன்னுரையாக, ஆசாப்‌ தன்னுடைய 
உபதேசத்தைப்பற்றிச்‌ சொல்லுகிறார்‌. 
என்‌ ஜனங்களே, என்‌ உபதேசத்தைக்‌ 
கேளுங்கள்‌” என்று சொல்லுகிறார்‌. 
“உபதேசம்‌” என்னும்‌ வார்த்தையைக்‌ 
குறிப்பதற்கு, பிரமாணம்‌' அல்லது 
“கட்டளை” என்னும்‌ பொருளைக்குறிக்கும்‌ 
எபிரெய வார்த்தையை ஆசாப்‌ 
பயன்படுத்துகிறார்‌. 


ஆசாப்‌ இந்த சங்கீதத்தில்‌ 
தன்னுடைய ஜனங்களுக்கு! போதிக்கிறார்‌. 
இதைப்‌ போதிக்கும்போது, அவர்‌ 
ஏனோதானோவென்று சாதாரணமாகப்‌ 
போதிக்காமல்‌, தன்னுடைய உபதேசத்தை 
கட்டளையிடும்‌ தோரணையில்‌ 
சொல்லுகிறார்‌. அவருக்கு ஜனங்கள்மீது 
அதிகாரம்‌ செலுத்தும்‌ உரிமை 
இருக்கிறது. ஒருவேளை தாவீது இந்த 
அதிகாரத்தை ஆசாபுக்குக்‌ கொடுத்திருக்‌ 
கலாம்‌. ஆசாப்‌ தாவீது ராஜாவின்‌ 
காலத்தில்‌ ஜீவித்தவர்‌. தன்னுடைய 
தேசத்திலுள்ள எல்லா ஜனங்களுக்கும்‌, 
இஸ்ரவேல்‌ ஜனத்தாரின்‌ சரித்திரத்தை 
அதிகாரத்தோடு போதிக்கவேண்டுபென்று, 
தாவீது ஆசாபுக்குக்‌ 
கட்டளையிட்டிருக்கிறார்‌. ஆசாபின்‌ 
போதனையைக்‌ கேட்கவேண்டு மென்று 
தாவீது இஸ்ரவேல்‌ ஜனங்களுக்கும்‌ 
கட்டளை கொடுத்திருக்கிறார்‌ 





ழ்‌ BELMETHEY 
WEFT 


இந்த சங்கீதத்தை எழுதிய ஆசாப்‌ 
ஒரு தீர்க்கதரிசி. இவர்‌ ஜனங்களுக்கு 
தேவனுடைய வார்த்தையைச்‌ 
சொல்லுகிறவர்‌. தேவனுடைய வாயாக 
ஊழியம்‌ செய்கிறார்‌. ஆசாப்‌ இஸ்ரவேல்‌ 


ஏற்றுக்கொள்ளவேண்டும்‌. 
செவிகொடுப்பதுபோல 

போதகத்திற்குச்‌ செவிகொடுக்கவேண்டும்‌. 
இதை அவர்களுக்கு அடுத்துச்‌ சொல்லும்‌ 
வண்ணமாய்‌, வாயின்‌ 
வசனங்களுக்கு உங்கள்‌ செலிகளைச்‌ 
சாயுங்கள்‌” (சங்‌ 781) என்று 
சொல்லுகிறார்‌ 


இஸ்ரவேல்‌ ஜனங்களுக்கு 
உபதேசம்பண்ணாமல்‌, 
மூலமாய்‌ 


ஆசாப்‌ 
நேரடியாக 
உவமைகள்‌ 
உபதேசம்பண்ணுகிறார்‌. மறைபொருளை 
வெளிப்படுத்துகிறார்‌ “என்‌ வாயை 
உவமைகளால்‌ திறப்பேன்‌; பூர்வகாலத்து 
மறைபொருள்களை வெளிப்படுத்துவேன்‌" 
(சங்‌ 78:2), மறைபொருளை எளிதாகப்‌ 
புரிந்துகொள்ள முடியாது. அதன்‌ 
இரகசியத்தை யாராவது விளக்கிச்‌ 
சொன்னால்தான்‌ அதைப்‌ புரிந்துகொள்ள 
முடியும்‌. இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ ஆசாபின்‌ 
உபதேசத்தைக்‌ கேட்கும்போது, 
அவர்களுக்கு மறைபொருள்‌ விளங்கும்‌. 
ஆசாப்‌ பூர்காவத்து மறைபொருளை 
தன்‌ (டைய உபதேசத்தின்‌ மூலமாய்‌ 

ப்படுத்துகிறார்‌. 


மறைபொருள்‌ 
சொல்லும்போது, 
புரிந்துகொள்வதற்கு 
என்றோ அல்லது 
இரகசியம்‌ என்றோ 


முடியாது. 


என்று 
அது 
கடினமானது 
அறிவிக்கக்கூடாத 
பொருள்‌ சொல்ல 
மறைபொருளைப்‌ 
புரிந்துகொள்வதற்கு. அதைக்‌ கவனமாக 
கேட்கவேண்டும்‌. கூர்ந்து 
கவனிக்கவேண்டும்‌. சாதாரண செய்தியை 
சாதாரணமாகக்‌ கேட்கலாம்‌. ஆனால்‌ 
மறைபொருளின்‌ வியாக்கியானத்தை 
மிகுந்த கவனத்தோடு கேட்கவேண்டும்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை 


QOODNENS 
PUBLISHERS 


ஆசாப்‌ இஸ்ரவேல்‌ ஜனங்களுக்கு 
பூர்வகாலத்து மறைபொருளை 
வெளிப்படுத்துகிறார்‌. அவருடைய 
பிதாக்கள்‌, அந்த மறைபொருளை தங்கள்‌ 
பின்சந்ததியாருக்கு அறிவித்தார்கள்‌, 
“அவைகளை நாங்கள்‌ கேள்விப்பட்டு 
அறிந்தோம்‌: எங்கள்‌ பிதாக்கள்‌ 
அவைகளை எங்களுக்குத்‌ 
கத்‌ (சங்‌ 78:3). 
கட்டுக்கதையல்ல. 
கா்‌ கன்‌ ட 


நம்முடைய முற்பிதாக்களுக்கு நாம்‌ 
மதிப்பும்‌ மரியாதையும்‌ கொடுக்கவேண்டும்‌. 
அவர்களைக்‌ கனப்படுத்தவேண்டும்‌, 
தங்களுடைய சரித்திரத்தைப்பற்றி 
அவர்கள்‌ நமக்கு எடுத்துச்‌ 
சொல்லும்போது, அவற்றை நாம்‌ 
செவிகொடுத்து கேட்கவேண்டும்‌. 
நம்முடைய முற்டிதாக்கள்‌ நமக்கு 
பூர்வகாலத்து மறைபொருளை 
வெளிப்படுத்துகிறார்கள்‌. இவற்றை நாம்‌ 
கேட்டு, நம்முடைய ஜீவியத்தில்‌ 
பிரயோஜனப்படுத்திக்கொள்ள வேண்டும்‌. 
பின்வரும்‌ சந்ததியான பிள்ளைகளுக்கு, 
ழும்‌, வை மறைக்காமல்‌ 
தர "ர 


“பின்வரும்‌ சந்ததியான 
பிள்ளைகளுக்கு நாங்கள்‌ அவைகளை 
மறைக்காமல்‌, கர்த்தரின்‌ துதிகளையும்‌ 
அவருடைய பலத்தையும்‌, அவர்‌ செய்த 
அவருடைய அதிசயங்களையும்‌ 
விவரிப்போம்‌' (சங்‌ 78:4) என்று ஆசாப்‌ 
சொல்லுகிறார்‌. பின்வரும்‌ சந்ததியாரை 
நாம்‌ கவனிக்காமல்‌ விட்டுவிடக்கூடாது. 

ர்கள்மீ, ம்‌ கவனம்‌ 
செலுத்தவேண்டும்‌. 

நம்முடைய கலாச்சாரம்‌, பண்பாடு, 
விஞ்ஞானம்‌, அறிவு, கலை ஆகியவற்றை 
நம்முடைய பின்சந்ததியாருக்குக்‌ கற்றுக்‌ 
கொடுக்கிறோம்‌. 
முக்கியம்தான்‌. 
வற்றையும்விட தேவன்‌ நமக்குச்‌ செய்த 
வைக்‌ றி கங்ணையும 

ன்சந்ததியா 

கெடப்‌ ens ப குக்‌ 





ழ்‌ நள 
யாய 


நாம்‌ தேவனைத்‌ துதித்து, அவருக்குக்‌ 
கீழ்ப்படிந்து ஜீவிப்பதுபோல, நம்முடைய 
பிள்ளைகளும்‌ தேவனுக்குப்‌ பிரியமான 
பிள்ளைகளாக விக்க ம்முடை 
உபதேசம்‌ கத்‌ Fe 
பின்வரும்‌ 
தேவனுடைய சுத்த 
அறிவிக்கவேண்டும்‌. தேவனுடைய 
புயபலத்தைப்பற்றியும்‌, அவருடைய 
பராக்கிரம கிரியைகளைப்பற்றியும்‌, 
அவருடைய கிருபையையும்‌ 
இரக்கத்தையும்‌ பற்றியும்‌ நம்முடைய 
பிள்ளைகளுக்கு தெளிவாக எடுத்துச்‌ 
சொல்லவேண்டும்‌. நமக்குத்‌ 
தெரிந்த பூர்வகாலத்து 
மறைபொருட்களை, நம்முடைய 
பிள்ளைகளுக்கு மறைக்காமல்‌. 
த்‌ அவையெல்லாம்‌ 
நிலத்தில்‌ விதைக்கப்பட்ட 
இறவ பபப வடடல 


சந்ததியாருக்கு 
சுவிசேஷத்தை 


கர்த்தர்‌ தம்முடைய பிரமாணத்தை 
நம்முடைய முற்பிதாக்களுக்குக்‌ 
கொடுத்தார்‌ அவர்‌ யாக்கோபிலே. 
சாட்சியை ஏற்படுத்தினார்‌. 
இஸ்ரவேலிலே வேதத்தை ஸ்தாபித்தார்‌. 
அவைகளை தங்கள்‌ பிள்ளைகளுக்கு 
அறிவிக்கும்படி, தேவன்‌, நம்முடைய 
பிதாக்களுக்குக்‌ கட்டளையிட்டார்‌ 
(சங்‌ 78:5). 


“நீ அலைகளை உன்‌ 
பிள்ளைகளுக்குக்‌ கருத்தாய்ப்‌ போதித்து, 
நீ உன்‌ வீட்டில்‌ உட்கார்ந்திருக்கிறபோதும்‌, 
வழியில்‌ நடக்கிறபோதும்‌. 
கொள்ளுகிறபோதும்‌, 

அவைகளைக்‌ 

(உபா 67). 
உன்‌ புத்திரன்‌: நம்முடைய தேவனாகிய 
கர்த்தர்‌ உங்களுக்குக்‌ 
கட்டளையிட்ட இந்த சாட்சிகளும்‌ 
கட்டளைகளும்‌ நியாயங்களும்‌ என்ன 
என்று உன்னிடத்தில்‌ கேட்டால்‌, நீ 


அவர்களுக்கு அதைக்‌ குறித்து 
சொல்வாயாக” (உபா 6:20). 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மம்ம 


PUBLISHERS 


தேவனுடைய சபை ஏதோ ஒரு 
சந்ததியில்‌ தோன்றி, அது, அந்த 
சந்ததியிலேயே முடிந்துவிடவில்லை. 
கர்த்தருடைய சபை ஒவ்வொரு 
சந்ததியாக கடந்துவருகிறது. கர்த்தர்‌ 
தம்முடைய சபையை பூர்வகாலத்தில்‌ 
ஸ்தாபித்தார்‌. அதை இக்காலம்‌ 
வரையிலும்‌ பாதுகாத்து பராமரித்து 
வருகிறார்‌. 


தேவன்‌ தம்முடைய பிள்ளைகள்‌ 
கிருபையுள்ளவராயிருக்கிறார்‌. 

பிரமாணத்தைக்‌ 

முற்பிதாக்கள்‌ 
தேவனுடைய பிரமாணத்தைப்‌ பெற்றுக்‌ 
கொண்டார்கள்‌. இனிப்பிறக்கும்‌ 
பிள்ளைகளாகிய பின்சந்ததியாரும்‌ அதை 
அறிந்துகொள்ளவேண்டும்‌. அவர்கள்‌ 
எழும்பி தங்கள்‌ பிள்ளைகளுக்கும்‌ 
அவைகளைச்‌ சொல்லவேண்டும்‌. 
(சங்‌ 78:6). 


மீது 
அவர்களுக்கு 
கொடுத்தார்‌. 


தேவன்‌ தம்முடைய பிள்ளைகளுக்கு, 
தம்முடைய பிரமாணத்தைக்‌ கொடுத்த 
போது, அவர்கள்‌ தங்கள்‌ பின்சந்ததி 
யாருக்கு அவற்றைக்‌ கொடுப்பார்கள்‌ 
என்னும்‌ திட்டத்தோடு அவர்களுக்குக்‌ 
கொடுத்தார்‌. முற்பிதாக்களும்‌ 
தேவனுடைய பிரமாணத்தைப்‌ பெற்றுக்‌ 
கொண்டு. தேவன்மேல்‌ தங்கள்‌ 
நம்பிக்கையை வைத்தார்கள்‌. 
தேவனுடைய செயல்களை மறவாமல்‌ 
அவருடைய கற்பனைகளைக்‌ 
கைக்கொண்டார்கள்‌. தேவனுடைய 
பிரமாணத்தைக்‌ கேள்விப்படுகிற 
பின்சந்ததியாரும்‌. தேவன்மேல்‌ தங்கள்‌ 
நம்பிக்கையை வைக்கவேண்டும்‌. 
தேவனுடைய செயல்களை மறவாமல்‌, 

டய கற்பனைகளைக்‌ 
கைக்கொள்ளவேண்டும்‌. 


முற்பிதாக்கள்‌ 
தேவன்மேல்‌ தங்கள்‌ நம்பிக்கையை 
வைக்கவில்லை. சில சமயங்களில்‌ 
அவர்கள்‌ அலிசுவாசத்தோடிருந்தார்கள்‌. 
தேவனுடைய செயல்களை மறந்து 
போனார்கள்‌. அவருடைய கற்பனைகளைக்‌ 
கைக்கொள்ளாமற்‌ போனார்கள்‌. 


எல்லோரும்‌ 





ழ்‌ நள 
யாய 


அவர்கள்‌ 
கலகமுமுள்ள 


முரட்டாட்டமும்‌ 
சந்ததியாராயிருந்தார்கள்‌. 
தேவனுடைய பிரமாணத்தைக்‌ 
கேள்விப்படுகிற பின்சந்ததியார்கள்‌, 
முரட்டாட்டமும்‌ கலகமுமுள்ள தங்கள்‌ 
முற்பிதாக்களைப்போல இருக்கக்கூடாது. 
என்பதற்காகவும்‌, அவர்களுக்கு 
தேவனுடைய பிரமாணம்‌  எச்சரிப்பின்‌ 
சத்தமாகப்‌ போதிக்கப்பட்டது. 


சங்கீதக்காரர்‌ 
பிரமாணம்‌ எல்லா 


போதிக்கப்படுவதைப்பற்றி 
சொல்லுகிறார்‌. 


“இனிப்‌ பிறக்கும்‌ பிள்ளைகளாகிய 
பின்சந்ததியார்‌ அதை அறிந்துகொண்டு, 
அவர்கள்‌ எழும்பித்‌ தங்கள்‌ 
பிள்ளைகளுக்கு அவைகளைச்‌ 
சொல்லும்படிக்கும்‌: தேவன்மேல்‌ அவர்கள்‌ 
தங்கள்‌ நம்பிக்கையை வைத்து, 
தேவனுடைய செயல்களை மறவாமல்‌, 
அவர்‌ கற்பனைகளைக்‌ கைக்கொள்ளும்‌ 
பிக்கும்‌. இருதயத்தைச்‌ செல்வைப்‌ 
படுத்தாமலும்‌ தேவனை உறுதியாய்ப்‌ 
பற்றிக்கொள்ளாமலும்‌ இருந்த 
முரட்டாட்டமும்‌ கலகமுமுள்ள சந்ததியாகிய 
தங்கள்‌ பிதாக்களுக்கு 


ஒப்பாகாதபடிக்கும்‌, 
கட்டளைமிப்‌ i (சங்‌ 786-8). 


தேவனுடைய 
கிரியைகளை 
வைத்துக்கொள்ளக்கூடாது. 
மற்றவர்களுக்கு அறிவிக்கவேண்டும்‌. 
நம்முடைய பிள்ளைகளுக்கு தேவனுடைய 
அதிசயங்களை நாம்‌ அறிவிக்கும்போது, 
அவர்கள்‌ அதை தங்கள்‌ பிள்ளைகளுக்கும்‌ 
அறிவிப்பார்கள்‌. தேவனுடைய 
செய்கைகளை மறக்காமல்‌, அவருடைய 
கற்பனைகளைக்‌ கைக்கொள்வார்கள்‌. 
தேவன்மீது விசுவாசம்‌ வைப்பார்கள்‌. 
ஆவிக்குரிய ஜீவியத்தில்‌ அவர்களை 
உற்சாகப்படுத்துவதற்காக, தேவன்‌ 
பூர்வகாலத்தில்‌ செய்த அதிசயமான 
கிரியைகளையெல்லாம்‌ நாம்‌ நம்முடைய 
சந்ததியாருக்கு எடுத்துச்‌ 
சொல்லவேண்டும்‌. 


தேவனுடைய 
சந்ததியாருக்கும்‌. 
இவ்வாறு 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை 


QOODNENS 
PUBLISHERS 


நம்முடைய பிள்ளைகளை 
எச்சரிப்பதற்காகவும்‌ நாம்‌ தேவனுடைய 
அவர்களுக்கு 

சொல்லவேண்டும்‌. 

தங்கள்‌ 

செவ்வைப்படுத்தாமல்‌, 

தேவனை உறுதியாய்ப்‌ பற்றிக்கொள்ளாமல்‌ 
கலகக்காரராய்‌ ஜீவித்தார்கள்‌. 
தேவனுடைய கோபம்‌ அவர்கள்மீது 
வந்திறங்கிற்று. கர்த்தர்‌ தம்முடைய 
நீதியினால்‌ அவர்களைத்‌ தண்டித்தார்‌. 
அப்படிப்பட்ட பின்மாற்றறான நிலமை 
நம்முடைய பிள்ளைகளுக்கும்‌ வந்துவிடக்‌ 
கூடாது என்பதை எச்சரிக்கும்‌ 
வண்ணமாய்‌, தேவனுடைய செயல்களை 
நாம்‌ அவர்களுக்கு அறிவிக்கவேண்டும்‌. 


இஸ்ரவேல்‌ சந்ததியார்‌ எல்லோருமே 
ஆபிரகாமின்‌ வித்தாகயிருக்கிறார்கள்‌. 
தேவன்‌ அவர்கள்‌ எல்லோரோடும்‌ 
உடன்படிக்கை செய்திருக்கிறார்‌. ஆனாலும்‌ 
அவர்களுடைய ஆவி தேவ 
உறுதியாய்ப்‌ பற்றிக்கொள்ளவில்லை. 
சமயங்களில்‌ அவர்கள்‌. தேவனை 
விட்டு தூரவிலகிப்போய்விட்டார்கள்‌. 
அவர்களைப்போல நம்முடைய பிள்ளை 
களும்‌ கர்த்தரைவிட்டு விலகிப்போய்விடக்‌ 
கூடாது. அவர்களை உற்சாகப்படுத்தும்‌ 
உபதேசமும்‌ தேவைப்படுகிறது. 
அவர்களை எச்சரிக்கிற உபதேசமும்‌ 
தேவைப்படுகிறது. பூர்வகாலத்து 
மறைபொருளை நம்முடைய சந்ததியாருக்கு 
விவரித்துச்‌ சொல்லி, அவர்கள்‌ 
தேவனைப்பற்றிக்கொள்வதற்கும்‌, ஆவிக்‌ 
குரிய ஜீவியத்தில்‌ வளர்ச்சி பெறுவதற்கும்‌. 
நாம்‌ உதவிபுரியவேண்டும்‌. 


எப்பிராயிம்‌ 
மறத்தார்கள்‌ 
சங்‌ 78 : 9-11 


புத்திரர்‌ 


சங்‌ 78:9. ஆயுதமணித்த வில்வீரரான 
எப்பிராயீம்‌ புத்திரர்‌ யுத்தநானிலே 
முதுகுகாட்டினார்கன்‌. 





ழ்‌ நள 
யாய 


சங்‌ 78:10. அவர்கள்‌ 
தேவனுடைய உடன்படிக்கையைக்‌ 
கைக்கொன்வாமலும்‌, அவருடைய 
கட்டனைகவின்‌ படி. நடக்கச்‌ 
சம்மதியாமலும்‌, 


சங்‌ 78:11. அவருடைய செயல்களையும்‌, 
அவர்‌ தங்களுக்குக்‌ காண்பித்த 
அதிசயங்களையும்‌ மறத்தார்கன்‌. 
தேவன்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு. 
அநேக அதிசயங்களைக்‌ காண்பித்தார்‌. 
ஆனால்‌ அவர்களோ அவற்றை 
மறந்துவிட்டார்கள்‌. தேவன்‌ அவர்களுக்கு 
அநேக நன்மைகளைச்‌ செய்தார்‌. 
ஆனால்‌ அவர்களோ தேவனுக்கு. 
நன்றிமறந்தார்கள்‌. தேவன்‌ அவர்களோடு 
நெருக்கமாயிருந்தார்‌. னால்‌ 
அவர்களோ  தேவனைவிட்டு விலகி 
தூரம்போய்விட்டார்கள்‌. 


சங்கீதக்காரர்‌ 
கோத்திரத்தாரில்‌, எப்பிராயீம்‌ 
பற்றி விசேஷமாப்ச்‌ 
ஆயுதமணிந்த வில்வீரரான எப்பிராயீம்‌ 
புத்திரர்‌ யுத்தநாளிலே முதுகு 
காட்டினார்கள்‌. அவர்கள்‌ தேவனுடைய 
உடன்படிக்கையைக்‌ கைக்கொள்ளாமலும்‌. 
அவருடைய கட்டளைகளின்படி நடக்கச்‌ 
சம்மதியாமலும்‌, அவருடைய 
செயல்களையும்‌, அவர்‌ தங்களுக்குக்‌ 
காண்பித்த அதிசயங்களையும்‌ 
மறந்தார்கள்‌” என்று எப்பிராயீம்‌ புத்திரரின்‌ 
பின்மாற்றத்தை விவரிக்கிறார்‌. 


இஸ்ரவேல்‌ 
புத்திரப்‌ 
சொல்லுகிறார்‌ 


வில்வீரர்கள்‌. 
ஆயுதமணிந்தவர்‌ 


எப்பிராயீம்‌ புத்திரர்‌ 
அவர்கள்‌ எப்போதும்‌ 
களாயிருப்பார்கள்‌. இவர்களுடைய 
கோத்திரத்தில்தான்‌ சீலோ இருக்கிறது. 
ஏலியின்‌ காலத்தில்‌ பெலிஸ்தர்கள்‌. 
இஸ்ரவேல்மீது யுத்தம்‌ பண்ணினார்கள்‌. 
இஸ்ரவேலர்களால்‌ பெலிஸ்தரை எதிர்த்து 
நிற்கழுடியவில்லை. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
யுத்தத்திலே தோற்று ஓடிப்போனார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ சீலோவிலிருந்த. 
தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை 
யுத்தக்களத்திற்கு கொண்டு 
வந்திருந்தார்கள்‌. பெலிஸ்தரோ 
தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை 
தங்கள்‌ தேசத்திற்கு தூக்கிக்கொண்டு 
போய்விட்டார்கள்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மம்ம 


PUBLISHERS 


அலாவர்தங்கள்‌ கூடாரங்களுக்கு ஓடிப்‌ 
போனார்கள்‌; மகா பெரிய சங்காரம்‌ 
உண்டாயிற்று: இஸ்ரவேலிலே 
முப்பதினாயிரம்‌ காலாட்கள்‌ விழுந்தார்கள்‌. 
தேவனுடைய பெட்டி பிடிக்கப்பட்டது: ஏலி 
யின்‌ இரண்டு குமாரராகிய ஒப்னியும்‌ 
பினெகாசும்‌ மாண்டார்கள்‌” 
[சாமு 41011). 


பெலிஸ்தர்கள்‌ உடன்படிக்கை 
பெட்டியை தங்கள்‌ தேசத்திற்கு தூக்கிக்‌ 
கொண்டு போனாலும்‌, தங்கள்‌ தேசத்தில்‌ 
அதை அவர்களால்‌ வைத்திருக்க 
முடியவில்லை... பெலிஸ்தருக்கு மிகுந்த 
சங்கார முண்டாயிற்று. கர்த்தருடைய 
பெட்டி பெலிஸ்தரின்‌ தேசத்தில்‌ ஏழுமாதம்‌ 
இருந்தது. அதன்பின்பு அவர்கள்‌ அந்தப்‌ 
பெட்டியை. பெத்வீமேசின்‌ ஊரின்‌ 


எல்லைக்கு "ஒரு வண்டியில்‌ வைத்து 
ரம 


பெத்ஷீமேஸ்‌ ஊரானாகிய 
யோசுவாவின்‌ வயலில்‌ கர்த்தருடைய 
உடன்படிக்கை பெட்டி இருந்த செய்தியை 
அவர்கள்‌ கீரியாத்‌ யாரீமின்‌ குடிகளுக்கு 
சொல்ல ஆட்களை அனுப்பினார்கள்‌. 
கீரியாத்‌ யாரீமின்‌ மனுஷர்‌ வந்து, 
கர்த்தருடைய பெட்டியை எடுத்து, 
மேட்டின்மேல்‌ இருக்கிற அபினதாபின்‌ 
வீட்டிலே கொண்டுவந்து வைத்தார்கள்‌. 
பெட்டி கீரியாத்‌ யாரீமிலே அநேக நாள்‌ 
ங்கியிருந்தது [சாமு 71). 


தாவீது ஆட்சிக்கு வந்தபோது, 
தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை 
பற்றிய சிந்தனை அவருடைய மனதில்‌ 
இருந்தது. தாவீது கீரியாத்‌ யாரீமிலிருந்த 
தேவனுடைய பெட்டியை எருசலேமுக்குக்‌ 
கொண்டு வந்தார்‌. எப்பிராமீமின்‌ புத்திரர்‌ 
உடன்படிக்கை பெட்டியை பாதுகாத்திருக்க 
வேண்டும்‌. அவர்கள்‌ ஆயுதமணிந்த 
வில்வீரர்கள்‌. ஆனால்‌ அவர்களோ 
யுத்தநாளிலே யுத்தம்பண்ணாமல்‌ 
சற முதுகுகாட்டினார்கள்‌. 





ழ்‌ நள 
யாய 


எப்பிராயீம்‌ புத்திரர்‌ தேவனுடைய 
உடன்படிக்கையைக்‌ கைக்கொள்ளவில்லை. 
அவருடைய கட்டளைகளின்படி 
நடக்க சம்மதிக்கவில்லை. அவர்கள்‌ 
தேவனுடைய செயல்களையும்‌, அவர்‌ 
தங்களுக்குக்‌ காண்பித்த 
அதிசயங்களையும்‌ மறந்து விட்டார்கள்‌. 
தேவனையும்‌ மறந்து விட்டார்கள்‌. 
தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியையும்‌ 
மறந்து விட்டார்கள்‌. சங்கீதக்காரர்‌ 
பின்வரும்‌ சந்ததியான பிள்ளைகளுக்கு. 
இஸ்ரவேலின்‌ சரித்திரத்தைப்பற்றிச்‌ 
சொல்லும்போது, இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ கர்த்தரைவிட்டுப்‌ 
பின்வாங்கிப்போன சம்பவத்தை 
முதலாவதாகச்‌ சொல்லுகிறார்‌ 


தேவன்‌ அதிசயமானவைகளைச்‌: 
செய்தார்‌ 
சங்‌ 78 : 12-16 


சங்‌ 7812. 
பிதாக்களுக்கு 

எகிப்துதேச த்துச்‌. 
வெளியிலே, அவர்‌ 
மானவைகளைச்‌ செய்தார்‌. 


சுங்‌ 78189. கடலைப்‌ பிளந்து, 
அவர்களைக்‌ கடக்கப்ண்ணி, ஜலத்தைக்‌ 
குவியலாக நிற்கும்படி. செய்தார்‌. 


சங்‌ 78:14. பகலிலே மேகத்தினாலும்‌, 
இராழுழுதும்‌ அக்கினி 
வெளிச்சுத்தினாலும்‌ 
வழிநடத்தினார்‌. 


சுங்‌ 7815. 
கன்மலைகளைப்‌ பிணந்து, 
ஆழங்களிலிருந்து ண்கள்‌ 
அவர்களுக்குக்‌ குடிக்கக்கொடுத்தார்‌. 


சங்‌ 78:16. கன்மலையிலிருந்து 
தீரோட்டங்கனைப்‌ புறப்படப்பண்ணி, 
தண்ணீரை திதியோல்‌ ஓடிவரும்படி. 
செய்தார்‌. 


அவர்களை: 


வண்டதததா்ள்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மம்ம 


PUBLISHERS 


தேவன்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்காக 
செய்த அதிசயமான காரியங்களை 
யெல்லாம்‌ சங்கீதகக்காரர்‌ விரிவாகச்‌ 
சொல்லுகிறார்‌. தேவனுடைய நன்மைக்கும்‌ 
மனுஷருடைய தீமைக்கும்‌ இடையே 
போராட்டம்‌ உண்டாயிற்று. தேவனுடைய 
கிருபையையும்‌ இரக்கத்தையும்‌ மனுஷர்‌ 
)டபண்ணிவிட்டார்கள்‌. இஸ்ரவேல்‌ 
கர்த்தருக்கு விரோதமாக 
கலகம்பண்ணினாலும்‌, கர்த்தரோ 
அவர்கள்மீது இன்னும்‌ கிருபையள்ள 
வராகவே. கிறார்‌. ரர்களுக்‌ 
Ap ர எர 


இஸ்ரவேல்‌ ஜனங்க தங்கள்‌ 
சரித்திரத்தின்‌ ஆரம்பகாலத்தில்‌, எகிப்து 
தேசத்திலே  அடிமைகளாகயிருந்தார்கள்‌. 
தேவனோ அவர்களை தம்முடைய 
பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு, 
அவர்களை ஒரு தேசமாக ஸ்தாபித்தார்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ பிதாக்களுக்கு 
முன்பாக தேவன்‌ அதிசயமான 
வைகளைச்‌ செய்தார்‌. செங்கடலை 
இரண்டாகப்‌ பிளந்து அவர்களுக்கு 
பாதை உண்டுபண்ணினார்‌. அடிமை 
களாகயிருந்த ஜனங்களை தேவன்‌. 
பெலப்படுத்தினார்‌. கர்த்தருடைய 
மகத்துவமான செய்கையினால்‌ 
செங்கடல்‌ இரண்டாகப்‌ பிளந்தது. 
தேவன்‌ சமுத்திரத்தின்‌ ஜலத்தை 
குவியலாக நிற்கும்படி செய்தார்‌. 
சங்கீதக்காரர்‌ இந்த சம்பவத்தை 
விரிவாகச்‌ சொல்லுகிறார்‌. “அவர்களுடைய 
பிதாக்களுக்கு ப்‌ எகிப்துதேசத்துச்‌ 
சோவான்‌ வெளியிலே, அவர்‌ 
அதிசயமானவைகளைச்‌ செய்தார்‌. 
கடலைப்‌ பிளந்து, அவர்களைக்‌ 
கடக்கப்ண்ணி, ஜலத்தைக்‌ குவியலாக 
நிற்கும்படி செய்தார்‌” (சங்‌ 78:12,13). 


தேவன்‌ இஸ்ரவேல்‌ ஜனத்தாரை 
எகிப்திலிருந்து விடுவித்து, செங்கடவையும்‌ 
கடக்கப்பண்ணினார்‌. அவர்கள்‌ 
இதுவரையிலும்‌ பிரயாணம்‌ செய்திராத 
வனாந்தரப்பகுதியிலே பிரயாணம்‌ 
பண்ணினார்கள்‌. வனாந்தரத்தில்‌ 
அவர்களுக்கு பாதை தெரியாது. 
கர்த்தரே அவர்களை வழிநடத்தினார்‌. 





ழ்‌ பப்ப 
யாய 


“பகலிலே மேகத்தினாலும்‌, இராமுழுதும்‌ 
அக்கினி வெளிச்சத்தினாலும்‌ அவர்களை 
வழிநடத்தினார்‌” (சங்‌ 78114). 
வனாந்தரத்திலே பகல்வேளையில்‌ 
வெய்யிலின்‌ உஷ்ணம்‌ அதிகமாயிருக்கும்‌. 
கர்த்தரோ அவர்களுக்கு மேகஸ்தம்‌ 
பத்தினால்‌ நிழலைக்‌ கொடுத்தார்‌. 
இரவுவேளையில்‌ வனாந்தரம்‌ முழுவதும்‌ 
இருட்டாக இருக்கும்‌. 
மிருகங்களின்‌ தொல்லைகளும்‌ அதிகமாயி 
ருக்கும்‌, அவர்களுக்கு வெளிச்சம்‌ 
தேவைப்பட்டது. கர்த்தரோ இராமுழுவதும்‌ 
அக்கினி வெளிச்சத்தைக்கொடுத்து 
அவர்களை வழிநடத்தினார்‌. “நூன்‌ 
அதற்குச்‌ சுற்றிலும்‌ அக்கினி 
மதிலாயிருந்து, அதின்‌ நடுவில்‌ 
மகிமையாக இருப்பேன்‌ என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌" (சக 2:5). 


இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 


வனாந்தரத்தில்‌ பிரயாணம்‌ செய்த போது 
அவர்களுக்கு தாகழுண்டாயிற்று. அங்கு 


அவர்களுக்கு தண்ணீர்‌ 
இல்லாமற்போயிற்று. ஆனால்‌ கர்த்தரோ, 
வனாந்தரத்திலே கன்மலைகளைப்‌ 
பிளந்து, மகா  ஆழங்களிலிருந்து 
தண்ணீரை அவர்களுக்குக்‌ 
குடிக்கக்கொடுத்தார்‌. கன்மலையிலிருந்து 
நீரோட்டங்களைப்‌ புறப்படப்பண்ணி. 
தண்ணீரை நதிபோல ஒடிவரும்படி 
செய்தார்‌" (சங்‌ 78156). 


தேவன்‌ இஸ்ரவேல்‌ ஜனங்களுக்கு 
சிக்கனமான முறையில்‌ சொட்டு 
செட்டாக குடிக்கக்‌ கொடுக்கவில்லை. 
தேவன்‌ கன்மலையிலிருந்து 
நீரோட்டங்களை _ புறப்படப்பண்ணினார்‌. 
தண்ணீரை நதிபோல ஓடிவரும்படி 
செய்தார்‌. அவர்களுக்குத்‌ தேவையான 
அளவு தண்ணீர்‌ கிடைத்தது. தேவைக்கு 
அதிகமாகவும்‌ தண்ணீர்‌ கிடைத்தது. மகா 
ஆழங்களிலிருந்து தண்ணீர்‌ வந்தது. 
தேவன்‌ தம்முடைய பிள்ளைகளை 
ஆசீர்வதிக்கும்போது தாராளமாய்‌ 
ஆசீர்வதிக்கிறார்‌. கர்த்தருக்குப்‌ பயந்து 
ஜீவிக்கிறவர்களுக்கு அவருடைய 
கிருபையும்‌ இரக்கமும்‌ தாராளமாய்க்‌ 
கிடைக்கும்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மம்ம 


PUBLISHERS 


இஸ்ரவேல்‌ 
உன்னதமானவருக்கு 
மூட்டினார்கள்‌ 

சங்‌ 78 : 17-20 


புத்திரர்‌ 
கோபம்‌ 


சங்‌ 7817. என்றாலும்‌, அவர்கள்‌ 
பின்னும்‌ அவருக்கு விரோதமாய்ப்‌ 
பாவஞ்செய்து, வறண்ட, வெனியிலே 
உன்னதமானவநுக்குக்‌ கோபம்‌ 
மூட்டினார்கள்‌. 


சங்‌ 78:18. தங்கள்‌ இச்சைக்கேற்ற 
 போஜனத்தைக்‌. கேட்டு, தங்கள்‌. 
இருதயத்தில்‌ தேவனைப்‌ 
பரீட்சையார்த்தார்கள்‌.. 


சங்‌. 79௭9. அவர்கள்‌ தேவனுக்கு 
விரோதமாய்ப்‌ பேசி: தேவன்‌ 
வனாந்தரத்திலே  போஜனயபந்தியை 
ஆயத்தப்படுத்தக்கூடுமோ?' 


சங்‌ 78:20. இதோ அவர்‌ கன்மலையை 
அடித்ததினால்‌ தண்ணீர்‌ புறப்பட்டு, 
நதிகனாய்ப்‌ புரண்டுவந்தது; அவர்‌ 
அப்பத்தையும்‌ கொடுக்கக்கூடுமோ? 
தம்முடைய ஜனத்திற்கு மாம்சத்தையும்‌ 
ஆயத்தப்படுத்துவாரோ? என்றார்கள்‌. 


இஸ்ரவேல்‌  புத்திரரை 

ஆரம்பித்தபோது, 
அவர்களும்‌ அவருக்கு விரோதமாய்க்‌ 
கலகம்பண்ண ஆரம்பித்தார்கள்‌. 
தேவனுக்கு விரோதமாய்‌ பாவம்‌ 
செய்தார்கள்‌. எகிப்து தேசத்தில்‌ 
அவர்கள்‌ எல்லோரும்‌ பல வருஷங்களாய்‌ 
அடிமைகளாயிருந்தார்கள்‌. அவர்களால்‌ 
அடிமைத்தனத்தின்‌ வேதனையைத்‌ 
தாங்கிக்கொள்ள முடிந்தது. ஆனாலும்‌ 
அவர்கள்‌ மீட்கப்படும்போது, அவர்களால்‌ 
மீட்பின்‌ சிரமங்களை தாங்கிக்கொள்ள 
முடியாமல்‌ போயிற்று. 


எகிப்து தேசத்திலே ஆளோட்டிகள்‌ 
இஸ்ரவேல்‌ பத்திரை கொடுமையாய்த்‌ 
துன்பப்படுத்தினார்கள்‌. கடினமாய்‌ வேலை. 
வாங்கினார்கள்‌. இஸ்ரவேலர்கள்‌ 
ஆணோட்டிகளுக விரோதமாய்‌ 
முறுமுறுக்க 


தேவன்‌ 
ஆசீர்வதிக்க 





ழ்‌ BELMETHEY 
TT 


ஆனால்‌ வனாந்தரத்திலே அவர்களை 
வழிநடத்திய போசேக்கும்‌, ஆரோனுக்கும்‌ 
விரோதமாய்‌ முறுமுறுத்தார்கள்‌. 
இதனால்‌ வறண்ட வெளியிலே 
உன்னதமானவருக்கு 
மூட்டினார்கள்‌. 
வனாந்தரத்திலே இஸ்ரவேல்‌ 
ஜனங்கள்‌ பேசியது, செய்தது எல்லாமே 
தேவனைக்‌ கோபமூட்டிற்று. தேவனுக்கு 
கோபம்‌ வரவேண்டும்‌ என்பதற்காக, 
அவர்கள்‌ தெரிந்தே அவருக்கு 
கோபமூட்டினார்கள்‌. இதற்காக தங்கள்‌ 
இருதயத்தில்‌ அவர்கள்‌ தேவனை 
பரீட்சை பார்த்தார்கள்‌. தங்கள்‌ 
இச்சைக்கேற்ற போஜனத்தை 
தேவனிடத்தில்‌ கேட்டார்கள்‌ 
(சங்‌ 7818). 


இஸ்ரவேல்‌ 


என்னென்ன 


கோபம்‌ 


ஜனங்களுக்கு 
போஜனங்களைக்‌ 
கொடுக்கவேண்டுமென்று தேவன்‌ 
ஏற்கெனவே திட்டம்‌ செய்து 
வைத்திருந்தார்‌. அவர்கள்‌ வனாந்தரத்தில்‌ 
பிரயாணம்‌ செய்தபோது. அவர்கள்‌ ஒரு 
சில போஜனங்களைத்‌ தவிர்க்கவேண்டும்‌ 
தவிர்க்க. வேண்டிய போஜனங்களை 
இச்சிக்கக்கூடாது. ஆனால்‌ அவர்களோ, 
தேவனிடத்தில்‌ தங்கள்‌ இச்சைகேற்ற 
போஜனத்தைக்‌ கேட்டார்கள்‌. அந்தப்‌ 
போஜனத்தைப்‌ புசிப்பது அவர்களுக்கு 

ஆரோக்கியமானதல்ல என்பது 
தேவனுக்கு நன்றாகத்‌ தெரியும்‌. 


தேவன்‌ அவர்களுக்கு 
வானத்திலிருந்து மன்னாவை ஆகாரமாக 
வருஷிக்கப்பண்ணினார்‌. 
அவர்களுக்கு ஏற்ற போஜனம்‌. 
அவர்களுக்கு ஆரோக்கியமானது. தேவன்‌ 
அவர்களுக்கு மன்னாவைக்‌ கொஞ்சமாய்க்‌ 
கொடுக்காமல்‌, தாராளமாய்க்‌ கொடுத்தார்‌. 
ஆனால்‌. இஸ்ரவேல்‌ ஜனங்களோ 
மன்னாவில்‌ திருப்தியடையவில்லை. 
தங்களுக்கு போஜனமாக மாம்சம்‌ 
வேண்டும்‌ என்று  ஆசைப்பட்பார்கள்‌. 
விதவிதமான போஜனங்களையும்‌, 
வாய்க்கு ருசியான போஜனங்களையும்‌ 
புசிக்க ஆசைப்பட்டார்கள்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை 


QOODNENS 
PUBLISHERS 


அது தங்களுடைய ஆரோக்கியத்திற்கு 
ஏற்றதாக, இல்லையா 
என்பதைப்பற்றியெல்லாம்‌ அவர்கள்‌ 
கவலைப்படவில்லை. தங்கள்‌ 
இச்சைக்கேற்ற போஜனத்தை, அவர்கள்‌ 
க்கள்‌ கேட்டு, தங்கள்‌ 
இருதயத்தில்‌ வனைப்‌ பரீட்சை 
பார்த்தார்கள்‌ (சங்‌ 7812). 


தாங்கள்‌ இச்சித்ததை தேவனால்‌ 
கொடுக்க முடியுமா, அதைக்‌ 
கொடுப்பதற்கு அவருக்கு 
வல்லமையுள்ளதா என்றெல்லாம்‌ தங்கள்‌ 
இருதயத்தில்‌ நினைத்து தேவனை 
சோதித்தார்கள்‌. தேவனுடைய 
சர்வவல்லமையை நம்பாமல்‌ போனார்கள்‌. 
தாங்கள்‌ இச்சித்த பொஜனத்தை 
தேவனிடத்தில்‌ கேட்டார்கள்‌. அந்தப்‌ 
போஜனத்தை அவர்‌ தரவில்லையென்றால்‌, 
அதைக்‌ கொடுப்பதற்கு தேவனுக்கு 
வல்லமையில்ல்‌ என்று தீர்மானம்‌ 
செய்துவிடுவார்கள்‌. 


அவர்கள்‌ தங்கள்‌ இருதயத்தில்‌ 
தேவனை பரீட்சை பார்த்தார்கள்‌. தேவன்‌ 
கொடுக்கவில்லையென்றால்‌, அவரால்‌ 
கொடுக்க முடியாது என்பது பொருளல்ல. 
கர்த்தர்‌ தமக்குச்‌  சித்தமானவற்றை 
மாத்திரமே நமக்குத்‌ தருவார்‌. அவர்‌ 
எப்போதுமே நமக்கு நன்மையான 
ஈவுகளை மாத்திரமே தருகிறவர்‌. நமக்கு 
எது நன்மையானது என்பது கர்த்தருக்கு 
மாத்திரமே தெரியம்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 
வனாந்தரத்தில்‌ தேவனுக்கு விரோதமாய்ப்‌ 
பேசினார்கள்‌. “தேவன்‌ வனாந்தரத்திலே 
பந்தியை ஆயத்தப்படுத்தக்‌ 
என்று தேவன்மீது 
சந்தேகப்பட்டு கேட்டார்கள்‌ (சங்‌ 78:19). 
தேவனுக்கு விரோதமாக பேசி, அவர்கள்‌ 
தேவனைக்‌ கோபப்படுத்தினார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரின்‌ இருதயம்‌ 
கட்த தேவனை பரீட்சை 
அளவுக்கு அவர்கள்‌: 
துணிந்திருந்தார்கள்‌ 





je 
ராசியா 

தேவனால்‌ கூடாத காரியம்‌ 
ஒன்றுமில்லை. அவரால்‌ வனாந்தரத்தில்‌ 
மாத்திரமல்ல, அந்தரத்தில்கூட 
போஜனபந்தியை ஆயத்தப்படுத்த முடியும்‌ 
ஆனால்‌ இவர்களோ அளவுக்கு மீறி 
ஆசைப்படுகிறார்கள்‌. வனாந்தரத்தில்‌: 
பிரயாணம்‌ செய்தாலும்‌ ஆடம்பரமாய்‌ 
இருக்கவேண்டுமென்று விரும்புகிறார்கள்‌. 
தேவனால்‌ என்ன செய்ய 
முரயும்‌ என்பதுகூட அவர்களுக்குத்‌ 
தெரியவில்லை. 

உலகப்பிரகாரமான  ஐகஷியவான்‌ 
ஒருவனால்‌, வனாந்தாத்தில்‌ 
போஜனபந்தியை ஆயத்தப்படுத்த முடியும்‌ 
தேவனோ ஐசுவரிய சம்பன்னர்‌. அவரால்‌ 
நிச்சயமாகவே இந்தக்‌ காரியத்தைச்‌ 
செய்யமுடியும்‌. இதை மாத்திரமல்ல, 
இதைவிட பெரிய காரியங்களையும்‌ 
அவரால்‌ செய்யமுடியும்‌ தேவன்‌ 
வனாந்தரத்திலுள்ள கன்மலையை 
அடித்தார்‌. அதிலிருந்து தண்ணீர்‌ 
புறப்பட்டு வந்தது. நதிகள்‌ 
புரண்டுவந்தது. இது தேவனால்‌ 
மாத்திரமே செய்ய முடிகிற காரியம்‌ 
உலகப்பிரகாரமான எந்த 
ஜசுவரியவானாலும்‌. கன்மலையை அத்து 
தண்ணீரை புறப்பட்டு வரச்செய்யமுடியாது. 
நதிகளை புரண்டு வரச்செய்யமுடியாது. 
இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ தேவனால்‌ 
செய்வதற்கு எளிதான காரியத்தைத்தான்‌ 
கேட்கிறார்கள்‌. ஆனால்‌ அவர்களுடைய 
இருதயத்திலே சுத்தமில்லை. 


அப்பத்தையும்‌ 
என்றும்‌, “அவர்‌ 
தம்முடைய ஜனத்திற்கு மாம்சத்தையும்‌ 
ஆயத்தப்படுத்துவாரோ' (சங்‌ 78:20) 
இஸ்ரவேல்‌ 


“தேவன்‌ 
கொடுக்கக்கூடுமோ 


கோபத்தை உண்டுபண்ணிற்று 
தேவனிடத்தில்‌ எதைக்‌ கேட்டாலும்‌, 
“உமக்குச்‌ சிந்தமானால்‌' அதை எனக்குத்‌ 
தாரும்‌ என்று மாத்திரமே கேட்கவேண்டும்‌ 
தேவனை பரீட்சை பார்க்கும்‌ 
வண்ணமாய்‌ நாம்‌ அவரிடத்தில்‌ ஒன்றும்‌ 
கேட்கக்கூடாது 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மம்ம 


PUBLISHERS 


கர்த்தர்‌ கோபங்கொண்டார்‌ 
சண்‌ 78 : 21-31 


சன்‌ 7821. ஆகையால்‌ கர்த்தர்‌ 
அதைக்கேட்டுக்‌ கோபங்கொண்டார்‌; 
அவர்கள்‌ தேவனை வீசுவாசியாமலும்‌, 
அவருடைய இரட்சிப்பை 
தம்பாமலும்போன தினால்‌, 


சங்‌ 78:22. யாக்கோபுக்கு விரோதமாய்‌ 
அக்கினி. பற்றியெரித்தது; 
இஸ்ரவேலுக்கு விரோதமாய்க்‌ கோபம்‌ 
மூண்டது. 

சுங்‌ 78:28, அவர்‌ உயரத்திலுன்ன. 
மேகங்களுக்குக்‌ கட்டனையிட்டு, 
வானத்தின்‌ கதவுகளைத்‌ திறந்து, 


சங்‌ 78:24. மன்னாவை அவர்களுக்கு 
ஆகாரமாக வருஷிக்கப்பண்ணி, 
வானத்தின்‌ தானியத்தை 
அவர்களுக்குக்‌ கொடுத்தார்‌. 


சங்‌ 78:25. தூதர்கனின்‌ அப்பத்தை 
மனுஷன்‌ சாப்பிட்டான்‌; அவர்களுக்கு 


ஆகாரத்தைப்‌ பூரணமாய்‌ அனுப்பினார்‌. 
சங்‌ 78:26. ஆகாசத்திலே கீழ்காற்றை 


மாம்சுத்தைத்‌ 
சிறகுன்ன 
கடற்கரை 


அவர்கள்‌ 
அவர்கள்‌: 


சுற்றிலும்‌. 


சங்‌ 78:28. அவைகளை 
பானயத்தின்‌ நடுவிலும்‌, 
கூடாரங்களைச்‌. 
இறங்கப்பண்ணினார்‌. 


சங்‌ 78:29, அவர்கள்‌ 
திருப்தியடைத்தார்கன்‌; 
இச்சித்ததை 
கொடுத்தார்‌. 

சங்‌ 7850. அவர்கள்‌ தங்கள்‌ 
'இச்சைசைய வெறுக்கவில்லை; 
அவர்களுடைய போஜனம்‌ அவர்கள்‌ 
வாயில்‌ இருக்கும்போதே. 


புசித்துத்‌ 
அவர்கள்‌ 
அவர்களுக்குக்‌ 





ழ்‌ நயனா 
யாய 


சங்‌ 78:81. தேவகோபம்‌ அவர்கள்மேல்‌: 
எழும்பி, 

கொழுத்தவர்களைச்‌ 

இஸ்ரவேலில்‌ 

மடியப்பண்ணிற்று. 


தேவன்‌ இஸ்ரவேல்‌ பு்திரர்மீது 
கோபங்கொண்டார்‌. அவர்கள்‌ தேவனைக்‌ 
கோபப்படுத்தினார்கள்‌. அவர்கள்‌ பேசுவது 
எல்லாவற்றையும்‌ கர்த்தர்‌ கேட்டார்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
விசுவாசிக்கவில்லை. 
இரட்சிப்பை நம்பவில்லை. 
அவர்களுக்காக தம்முடைய இரட்சிப்பின்‌ 
கிரியையை ஆரப்பித்திருக்கிறார்‌. 
ஆனால்‌ அவரால்‌ தங்களை இரட்சிக்க 
முடியுமோ, முடியாதோ என்று 
தேவனுடைய இரட்சிப்பை நம்பாமல்‌ 
போனார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரருடைய பேச்சைக்‌ 
கேட்டு கர்த்தர்‌ கோபங்கொண்டார்‌. 
யாக்கோபுக்கு விரோதமாய்‌ அக்கினி 
பற்றியெரிந்தது:: இஸ்ரவேலுக்கு 
விரோதமாய்க்‌ மூண்டது” 
(சங்‌ 78:22). 


கோபம்‌ 


உயரத்திலுள்ள 

கட்டளையிட்டார்‌. 
கதவுகளைத்‌ திறந்தார்‌. 
தேவன்‌ வானத்தின்‌ 
பலகணிகளைத்‌ திறந்துகொடுத்து, 
பூமியில்‌ மழையைப்‌ பெய்யப்பண்ணுவார்‌. 
பூமியில்‌ மழைபெய்து அது தானியத்தை 
விளையச்‌ செய்யும்‌ தானியம்‌ 
போஜனமாகும்‌. ஆனால்‌ இங்கோ 
தேவன்‌ வானத்தின்‌ கதவுகளைத்‌ 
திறந்து, “மன்னாவை அவர்களுக்கு 
ஆகாரமாக வருஷிக்கப்பண்ணினார்‌" 


வானத்தின்‌ தானியத்தை அவர்களுக்குக்‌ 
கொடுத்தார்‌ (சங்‌ 78:24). 


கர்த்தர்‌ 
மேகங்களுக்கு 
வானத்தின்‌ 
பொதுவாக 


மழைபெய்து, 
தானியம்‌ 
தேவன்‌ 
கதவுகளைத்‌ திறந்து, 
அவர்களுக்குக்‌ 
தானியத்தைப்‌ 
ஆக்கவேண்டும்‌. 


வானத்திலிருந்து 
அதன்பின்பு பூமியில்‌ 
விளைவதற்குப்‌ பதிலாக, 


வானத்தின்‌ 
தானியத்தையே 
கொடுக்கிறார்‌. 
போஜனமாக 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மம்ம 


PUBLISHERS 


ஆனால்‌ அவரோ இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு, 
மன்னாவை அவர்களுக்கு ஆகாரமாக 
வருஷிக்கப்பண்ணினார்‌. இது வானத்தின்‌ 
தானியம்‌ 


வானத்தின்‌ தானியம்‌ தூதர்களின்‌ 
அப்பமாகும்‌. இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌. 
எல்லோரும்‌ மன்னாவை புசித்தார்கள்‌. 
அது. சிறுபிள்ளைகளுக்கும்‌ ஏற்ற 
மென்மையான ஆசாரமாயிருந்தது. 
பெரியவர்களுக்கும்‌ ஏற்ற திடமான 
ஆகாரமாகவும்‌ இருந்தது. இஸ்ரவேல்‌ 
புத்திரரிலுள்ள சிறுபிள்ளைகளும்‌ 
மன்னாவை புசித்தார்கள்‌. 
அவர்களுக்குளிருந்த பலசாலிகளும்‌ 
மன்னாவை புசித்தார்கள்‌. 
சிறுபிள்ளைகளுக்கு இது பாலைப்போன்ற 
மென்மையான ஆசாரமாகவும்‌, 


பெரியவர்களுக்‌। சத்தான திடமான 
pinnae Die 


வானத்தின்‌ 
கொஞ்சமாய்க்‌ 

மன்னாவைக்‌ 
சிக்கனத்தைக்‌ 


தேவன்‌ அவர்களுக்கு 
மன்னாவைக்‌ 
கொடுக்கவில்லை. 
கொடுப்பதில்‌ தேவன்‌ 
குடைப்பிடிக்கவில்லை. அவர்களுக்கு 
ஆகாரத்தைப்‌ பூரணமாய்‌ அனுப்பினார்‌. 
வனாந்தரத்திலுள்ள இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 
எல்லோரும்‌, பூரண திருப்தியோடு 
புசிக்கத்தக்கதாய்‌, தாராளமாய்‌ 
அனுப்பினார்‌. 


தேவன்‌ நமக்கு அன்றன்றுள்ள 
அப்பத்தைத்‌ தருகிறார்‌. ஒவ்வொரு 
நாளும்‌ நமக்கு தேவையான 
போஜனங்களைப்‌  புசிக்கக்கொடுக்கிறார்‌. 

நமக்கு எவ்வளவுதான்‌ 

ம்‌. அவருடைய கிருபையும்‌ 
ரெக்க போதும்‌ 
குறைததுபோவதில்கை. து 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ தேவனிடம்‌ 
தங்கள்‌ இச்சைக்கேற்ற போஜனத்தைக்‌ 
கேட்டார்கள்‌. தேவன்‌ வனாந்தரத்திலே 
போஜனபந்தியை தர்‌ 
என்றும்‌. அவர்‌ தயும்‌ 
பவ நின கும 165 1000 





ழ்‌ BELMETHES 
WEFT 


வார்த்தை 
கோபப்படுத்திற்று, 
தேவனும்‌ அவர்கள்மீது 
கோபங்கொண்டார்‌. தேவனோ தம்முடைய 
கோபத்தினால்‌, அவர்கள்‌  இச்சித்துக்‌ 
கேட்டதை கொடுக்க மறுத்துவிடவில்லை. 
அதற்குப்‌ பதிலாக 
இச்சித்தார்களோ, 
அவர்க 
கொடுத்தார்‌. 
மனுஷன்‌ 
காரத்தைப்‌ 
ர்‌ 


தேவன்‌ 


அவர்களுடைய 
தேவனைக்‌ 


“தூதர்களின்‌ அப்பத்தை 
சாப்பிட்டான்‌. அவர்களுக்கு 
பூரணமாய்‌ அனுப்பினார்‌" 


தம்முடைய 
சர்வவல்லமையினால்‌. வனாந்தரத்திலே. 
காடைகளை வரப்பண்ணினார்‌. 

காசத்திலே கீழ்காற்றை வரப்பண்ணி, 
தம்முடைய வல்லமையினால்‌ 
தென்றலையும்‌ வீசச்செய்து, மாம்சத்தைத்‌ 
தூளத்தனையாயும்‌, சிறகுள்ள 
பறவைகளைக்‌ கடற்கரை 
மணலத்தனையாயும்‌ வருஷிக்கப்பண்ணி. 
அவைகளை அவர்கள்‌ பாளயத்தின்‌ 
நடுவிலும்‌ அவர்கள்‌ கூடாரங்களைச்‌ 
சுற்றிலும்‌ இறங்கப்பண்ணினார்‌" 
(சங்‌ 78:26-28) 


தேவன்‌ முதலாவதாக கீழ்க்காற்றை 
வரப்பண்ணினார்‌. வேதபண்டிதர்கள்‌ இதை 
தென்கிழக்கு. காற்று என்றும்‌ 
சொல்லுகிறார்கள்‌. கீழ்க்காற்று 
ஏராளமான காடைகளை 
அடித்துக்கொண்டு வந்தது. அதன்‌ 
பின்பு தேவன்‌ தம்முடைய வல்லமையினால்‌ 
தென்றலை 
தென்திசையிலிருந்து _ 
அப்போது அவர்‌ 
வனாந்தரத்திலே 
தராளமாய்‌ 
பண்ணினார்‌. 
தூளத்தனையாயிருந்தது. 
பறவைகளின்‌ அளவு 
மணலத்தனையாயிருந்தது 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மம்ம 


PUBLISHERS 


இஸ்ரவேல்‌ ஜனங்களுக்கு 
வனாந்தரத்திலே போதுமான போஜனம்‌ 
கிடைத்தது. அவர்கள்‌ இரச்சித்ததை 
கர்த்தர்‌ அவர்களுக்குக்‌ கொடுத்தார்‌. 
சிறியோர்‌. பெரியோர்‌ எல்லோருக்கும்‌ 
போதுமான அளவு திருப்தியாய்‌ போஜனம்‌. 
கிடைத்தது. இந்தப்‌ போஜனத்திற்காக 
அவர்கள்‌ ஒரு கிரயமும்‌ செலுத்தவில்லை. 
பறவைகளைப்‌ பிடிப்பதற்கு அவர்கள்‌ 
மலைப்பிரதேசத்தில்‌ வேட்டையாடப்‌ 
போகவில்லை. கர்த்தர்‌அவைகளை, 
பாளயத்தின்‌ நடுவிலும்‌. அவர்கள்‌ 
கூடாரங்களின்‌ சுற்றிலும்‌ இறங்கப்‌ 
பண்ணினார்‌ (சங்‌ 78:28). 


| “அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து 
புறப்பட்ட ஒரு காற்று சமுத்திரத்திலிருந்து 
காடைகளை அடித்துக்கொண்டு வந்து 
பாளையத்திலும்‌ பாளையத்தைச்‌ சுற்றிலும்‌, 
இந்தப்பக்கம்‌ ஒருநாள்‌ பிரயாணமட்டும்‌ 
அந்தப்பக்கம்‌ ஒருநாள்‌ பிரயாணமட்டும்‌, 
தரையின்மேல்‌ இரண்டு முழ உயரம்‌ 
விழுந்துகிடக்கச்‌ செய்தது. அப்பொழுது 
ஜனங்கள்‌ எழும்பி, அன்று பகல்முழுவதும்‌ 
இராமுழுவதுங்‌ மறுநாள்‌ முழுவதும்‌ 
காடைகளைச்‌ சேர்த்தார்கள்‌; 
கொஞ்சமாய்ச்‌ சேர்த்தவன்‌ பத்து ஒமர்‌ 
அளவு... சேர்த்தான்‌; அவைகளைப்‌ 
பாளையத்தைச்‌ சுற்றிலும்‌ 
தங்களுக்காகக்‌ குவித்துவைத்தார்கள்‌” 
(எண்‌ 11:31,32). 


தேவன்‌ இஸ்ரவேல்‌ 
தம்முடைய 


புத்திரருக்கு, 
மனவிருப்பத்தின்படி, 
காடைகளைக்‌ கொடுக்கவில்லை. 
அவர்கள்‌ இச்சித்ததை தேவன்‌ 
அவர்களுக்குக்‌ கொடுத்தார்‌. அவர்களும்‌ 
தங்கள்‌ இச்சையை வெறுக்கவில்லை. 
அவர்கள்‌ ஆசையாய்‌ மாம்சத்தைப்‌ 
புசித்தார்கள்‌. இச்சையினால்‌ 
நிரம்பினார்கள்‌. ஆனாலும்‌ அவர்கள்‌ 
இச்சித்ததில்‌ அவர்களுக்குத்‌ திருப்தி 
உண்டாகவில்லை. இதுதான்‌ இச்சையின்‌ 
சுபாவம்‌. நமக்குள்‌ இச்சை வந்துவிட்டால்‌, 
அது கட்டுப்பாடில்லாமல்‌ பெரிதாகும்‌. 





ழ்‌ நவள 
யாய 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ எல்லோரும்‌, 
தாங்கள்‌ இச்சித்ததை வெறுக்காமல்‌, 
தாங்கள்‌  இச்சித்ததை தாராளமாய்ப்‌ 
புசித்தார்கள்‌. அவர்களுடைய போஜனம்‌ 
அவர்களுடைய 
தேவகோபம்‌ அவர்கள்மேல்‌ 
யாக்கோபுக்கு விரோதமாய்‌ - 
பற்றியெரிந்தது. 
விரோதமாய்‌ 
மூண்டது. 
சாப்பிட்டவர்களும்‌, 
சாப்பிட்டவர்களும்‌ 


காடைகளை கொஞ்சமாய்ச்‌ 

அதிகமாய்ச்‌ 
மடிந்துபோனார்கள்‌. 
காடைகளில்‌ விஷம்‌ எதுவுமில்லை. 
அவர்களுடைய சிந்தனையில்‌ விஷம்‌ 
இருந்தது... அவர்களுடைய இச்சையில்‌ 
விலும்‌ இருந்தது 


அவர்களுடைய போஜனம்‌ அவர்கள்‌ 
வாயிலிருக்கும்போதோ, தேவகோபம்‌ 
அவர்கள்மேல்‌ எழும்பி, அவர்களில்‌ 
கொழுத்தவர்களைச்‌ சங்கரித்து 
இஸ்ரவேலில்‌ விசேவித்தவர்களை 
மடியப்பண்ணிற்று” (சங்‌. 78:30,31). 
நம்முடைய இச்சைகளை நிறைவேற்றும்படி 
நாம்‌ கர்த்தரிடத்தில்‌ விண்ணப்பம்பண்ணக்‌ 
கூடாது. தேவன்‌ தம்முடைய 
சித்தத்தின்படி நமக்குக்‌ கொடுக்க 
வேண்டும்‌ என்றே நாம்‌ விண்ணப்பம்‌ 
பண்ணவேண்டும்‌. 


இவையெல்லாம்‌ நடந்தும்‌ 
சங்‌ 78 : 82 


சங்‌ 78:92. இவையெல்லாம்‌ நடத்தும்‌, 
அவர்‌ செய்த அதிசயங்களை அவர்கள்‌ 
நம்பாமல்‌, பின்னும்‌ பாவஞ்‌ 
செய்தார்கள்‌. 


தேவனுடைய 
இஸ்ரவேல்‌ புத்திரர்மீது. 
தேவகோபம்‌ அவர்கள்மேல்‌ 
அது அவர்களில்‌ 
சங்கரித்து, 
விசேஷித்தவர்களை 
இவையெல்லாம்‌ 
அவர்கள்‌ 


நியாயத்தீர்ப்பு 
வந்தது. 
எழும்பிற்று. 
கொழுத்தவர்களை 
இஸ்ரவேலில்‌ 
மடியப்பண்ணிற்று. 
நடந்தும்‌ 


மனந்திரும்பவில்லை. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மம்ம 


PUBLISHERS 


தேவன்‌ அவர்களுக்குச்‌ செய்த 
அதிசயங்களை நம்பவில்லை. தேவன்‌ 
அவர்களைக்‌ கண்டித்தபின்பும்‌, அவர்கள்‌ 
பாவம்‌ செய்தார்கள்‌. தேவனுடைய 
இரக்கத்திற்கும்‌ அவர்கள்‌ 
செவிகொடுக்கவில்லை. தேவனுடைய 
கோபத்திற்கும்‌ அவர்கள்‌ 
செவிகொடுக்கவில்லை. 


இதற்கு 
தேவனோடும்‌, 
முறுமுறுத்ததுபோல 
முறுமுறுக்கிறார்கள்‌. 
இச்சைகள்‌: 


அவர்கள்‌ 
மோசேயோடும்‌. 
இப்போதும்‌ 
தங்களுடைய 
நிறைவேறவேண்டும்‌ 
என்பதுதான்‌ அவர்களுடைய ஆசை. 
தேவனுடைய சித்தம்‌ என்ன என்பதை 
தெரிந்துகொள்வதில்‌ அவர்கள்‌ சிறிதும்‌ 
ஆர்வம்‌ காண்பிக்கவில்லை. அவர்கள்‌ 
இருதயம்‌ கடினப்பட்டது. தேவனுடைய 
இரக்கங்களினாலும்‌, கிருபைகளினாலும்‌ 
அவர்களுடைய இருதயம்‌ உருகவில்லை. 
தேவனுடைய  நியாயத்தீர்ப்புக்களினால்‌ 
அவர்களுடைய இருதயம்‌ உடையவும்‌ 
இல்லை. தங்களை  இரட்சிப்பதற்கு 
சர்வவல்லமையுள்ள தேவன்‌ 
ஆர்வமாயிருந்தும்‌, இஸ்ரவேல்‌ பத்திரோ 
ங்களை ரிவுக்‌ 
இப்புக்கொடுத்தார்கள்‌. படல! 


முன்பு 


விருதாவிலும்‌ பயங்கரத்திலும்‌ 


அவர்கள்‌ 
அவர்கள்‌. 


பயங்கரத்திலும்‌ 
கழியப்பண்ணினார்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ தொடர்ந்து 
செய்துகொண்டேயிருந்தார்கள்‌. 
அவர்களைத்‌ தொடர்ந்து 
தண்டித்துக்‌ கொண்டேயிருந்தார்‌. 
தேவனுடைய கோபம்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரர்மீது எழும்பியபோது, இஸ்ரவேலில்‌ 
விசேஷித்தவர்கள்‌.... மடிந்துபோனார்கள்‌. 
இதைப்‌ பார்த்து இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
பயப்படவுமில்லை, மணந்திரும்பவுமில்லை. 


பாவம்‌ 
தேவனும்‌ 





ழ்‌ நள 
யாய 


தேவன்‌ அவர்களுக்கு வேறொரு 
நியாயத்தீர்ப்பைக்‌ கொடுத்தார்‌. இந்த 
நியாயத்தீர்ப்பின்‌ விளைவு அவர்கள்மீது 
உடனடியான பாதிப்பை ஏற்படுத்தவில்லை. 
தேவனுடைய கோயம்‌ கொஞ்சம்‌ 
கொஞ்சமாக அவர்களைப்‌ பாதித்தது. 
தேவன்‌ அவர்கள்‌ நாட்களை 
விருதாவிலும்‌, அவர்கள்‌ வருஷங்களை 
பயங்கரத்திலும்‌ கழியப்பண்ணினார்‌. 
அவர்கள்‌ வனாந்தரத்திலே எந்தவிதமான 
நோக்கமுமில்லாமல்‌  விருதாவாக சுற்றி 
அலைந்தார்கள்‌. வனாந்தரத்தில்‌ 
முப்பத்தெட்டு வருஷங்கள்‌ சுற்றி 
அலையவேண்டியதாயிற்று. இந்த 
வருஷங்களில்‌ அவர்களுக்கு ஒரு 
பிரயோஜனமும்‌ உண்டாகவில்லை. 
எல்லாம்‌ விருதாவாய்ப்‌ போயிற்று. இந்த 
வருஷங்களில்‌ அவர்கள்‌ கானான்‌ 
தேசத்திற்கு அருகாமையில்கூட 
போகமுடியவில்லை. வனாந்தரத்திலே 
இங்கும்‌ அங்குமாக அலைந்தார்கள்‌. 
தேவன்‌ அவர்கள்‌ நாட்களை விருதாவில்‌ 
அவர்கள்‌ 
பயங்கரத்தில்‌ 


கழியப்பண்ணினார்‌ 


பாவம்‌ செய்கிறவர்களுக்கு இது 
போன்ற தண்டனை கிடைக்கும்‌. நாம்‌ 
தேவனுக்கு விரோதமாகப்‌ 
பாவம்செய்யும்போது. நம்முடைய 
நாட்களையும்‌ நாம்‌ விருதாவில்‌ 
களிக்கவேண்டியதாயிருக்கும்‌. நம்முடைய 
வருஷங்களை பயங்கரத்தில்‌ கழிக்க 
வேண்டியதாயிருக்கும்‌. நம்முடைய 
காலங்களினால்‌ நமக்கு ஒருபிர 
யோஜனமும்‌ உண்ட கா, மும்‌ 
மாறிய வென வ மார்‌ 

நாம்‌ தேவனை நம்பி 
ஜீவிக்கவேண்டும்‌. நம்மிடத்தில்‌ 
விசுவாசம்‌ இல்லையென்றால்‌ நம்முடைய 
நாட்களும்‌ விருதாவாகவும்‌ பயங்கரமாகவும்‌ 
இருக்கும்‌. நம்முடைய ஜீவியத்தில்‌ நமக்கு 
ஆறுதல்‌ இருக்காது. நம்முடைய 
வாழ்க்கையில்‌ நமக்கென்று எந்தக்‌ 
குறிக்கோளும்‌ இருக்காது. நமக்கென்று 
எந்த இலக்கும்‌ இருக்காது. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மம்ம 


PUBLISHERS 


நம்முடைய வாழ்க்கையில்‌ நாம்‌ எந்த 
திசையில்‌ போய்க்கொண்டிருக்கிறோம்‌ 
என்பதும்‌ நமக்குத்‌ தெரியாது. புயலில்‌ 
அடிபட்டு தவிக்கிற கப்பலைப்போல. 
நம்முடைய வாழ்க்கை அமைந்துவிடும்‌. 


கர்த்தருக்குப்‌ பயந்து ஜீவிக்கும்போது 

கர்த்தர்‌ நம்மை வழிநடத்துவார்‌. 

நம்முடைய நாட்களை பிரயோஜனப்‌ 

நம்முடைய வருஷங்களை 

நம்முடைய 

நமக்கு ஒரு இலக்கை 

நியமிப்பார்‌. அந்த இலக்கை நோக்கி 

நம்மை வலதுகையைப்பிடித்து வழிநடத்திச்‌ 
செல்வார்‌. 


இஸ்ரவேல்‌ 
தேவனிடத்தில்‌ 
சொன்னார்கள்‌. 
சங்‌ 78:34-87 


புத்திரர்‌ 
பொய்‌ 


சங்‌ 78:34. அவர்களை அவர்‌ 
கொல்லும்போது. அவரைக்குறித்து 
விசாரித்து, அவர்கள்‌ திரும்பிவந்து 
தேவனை அதிகாலமே தேடி; 


தங்கள்‌ மீட்பர்‌ 
தினைகூர்த்தார்கள்‌. 


சங்‌ 78:36. ஆனாலும்‌ அவர்கள்‌ தங்கள்‌: 
வாயினால்‌ அவருக்கு இச்சகம்பேசி, 
தங்கள்‌ நாவினால்‌ அவரிடத்தில்‌ 
பொய்சொன்னார்கள்‌. 

சங்‌. 78:37. அவர்கள்‌ இருதயம்‌ 
அவரிடத்தில்‌ நிலைவரப்படவில்லை; 
அவருடைய உடன்படிக்கையில்‌: 
அவர்கள்‌ உண்மையாயிருக்கவில்லை. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 


செய்ததினால்‌ 
அவர்கள்மேல்‌ 


பாவம்‌ 
தேவகோபம்‌ 
எழும்பிற்று. தேவன்‌ 
கொழுத்தவர்களைச்‌ 
இஸ்ரவேலில்‌ 
மடியப்பண்ணினார்‌. 
கொல்லும்போது, 

. தேவனைக்‌ குறித்து 
மனந்திரும்பினார்கள்‌. 





ழ்‌ நள 
யாய 


தேவனை அதிகாலமே தேடினார்கள்‌. 
ஆனால்‌ அவர்களுடைய மனமாற்றத்தில்‌ 
உண்மையில்லை. தேவனிடத்தில்‌ 
பொய்சொன்னார்கள்‌. தேவகோபத்தின்‌ 
வேதனை தாங்கமுடியாமல்‌ கர்த்தரிடத்தில்‌ 
வந்தார்கள்‌. தங்கள்‌ வாயினால்‌ அரக்க 
இச்சகம்‌ பேசினார்கள்‌. 

நாவினாலோ அவர்களிடத்தில்‌ 
பொய்சொன்னார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ 
மனம௱ற்றத்தில்‌ 
சங்கீதக்காரர்‌ 


பத்திரரின்‌ 
உண்மையில்லை. 
அவர்களுடைய 
மாய்மாலமான பேச்சுக்களைப்பற்றி 
தெளிவாக விவரிக்கிறார்‌. “அவர்களை 
அவர்‌ கொல்லும்போது அவரைக்குறித்து 
விசாரித்து, அவர்கள்‌ திரும்பிவந்து 
தேவனை அதிகாலமே தேடி; தேவன்‌ 
தங்கள்‌ கன்மலையென்றும்‌, உன்னதமான 
தேவன்‌ தங்கள்‌ மீட்பர்‌ என்றும்‌, 
நினைகூர்ந்தார்கள்‌. ஆனாலும்‌ அவர்கள்‌ 
தங்கள்‌ வாயினால்‌ அவருக்கு 
இச்சகம்பேசி, தங்கள்‌ நாவினால்‌ 
அவரிடத்தில்‌ பொய்சொன்னார்கள்‌. 
அவர்கள்‌ இருதயம்‌ 
அவரிடத்தில்‌ நிலைவரப்படவில்லை; 
அவருடைய உடன்படிக்கையில்‌. 
அவர்கள்‌. உண்பையாயிருக்கவில்லை" 
(சங்‌ 78:34-37) என்று சங்கீதக்காரர்‌ 
இஸ்ரவேலரின்‌  மாய்மாலத்தைப்பற்றிச்‌ 
சொல்லுகிறார்‌ 

தேவன்‌ அவர்களை கொன்று 
போட்டார்‌ அவர்களை தம்முடைய 
ஆக்கினைக்குட்படுத்தினார்‌. அப்போது 
அவர்கள்‌ தேவனைக்‌ குறித்து, 
விசாரித்தார்கள்‌. பயத்தினாலே 
தேவனுடைய இரக்கத்திற்காக 
கெஞ்சினார்கள்‌. தாங்கள்‌ 
மனந்திருய்பியிருர்பதாகவும்‌. இனிமேல்‌ 
பாவம்‌ செய்யப்போவதில்லையென்றும்‌ 
அவர்கள்‌ கர்த்தரிடத்தில்‌ வாக்குப்‌ 
பண்ணினார்கள்‌ னுக்குக்‌ 
கீழ்ப்படிந்து நீதிமான்களாக  ஜீவிக்கப்‌ 
போவதாகவும்‌ சொன்னார்கள்‌. அவர்கள்‌ 
திரும்பி வந்து தேவனை அதிகாலமே 


தேடினார்கள்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை 


QOODNENS 
PUBLISHERS 


ஆனாலும்‌ அவர்களுடைய 
வாழ்க்கையில்‌ உண்மையில்லை. தேவன்‌ 
தங்களுடைய சாதுரியமான பேச்சை நம்பி, 
தங்கள்மீது அன்பாயிருப்பார்‌ 
எதிர்பார்த்தார்கள்‌. 
கிருபையுள்ளவராகயிருப்பதினால்‌ அவரை 
எளிதாக ஏமாற்றிவிடலாம்‌ 
என்றும்‌ யோசித்தார்கள்‌. காலையிலே 
மனந்திரும்பினார்கள்‌. மாலையிலே 
பின்வாங்கிப்போய்விட்டார்கள்‌. தங்கள்‌ 
வார்த்தையில்‌ அவர்கள்‌ நிலைத்து 
நிற்கவில்லை. அவர்கள்‌ இருதயம்‌ 
தேவனிடத்தில்‌ நிலைவரப்படவில்லை. 
தேவனுடைய உடன்படிக்கையில்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
உண்மையாயிருக்கவில்லை. 


தேவனிடத்தில்‌ நயமாகப்‌ பேசினால்‌, 
அவர்‌ தண்டனையைக்‌ குறித்துக்‌ 
கொள்வார்‌ என்று நினைத்தார்கள்‌. 
தேவனுக்கு முன்பாக ஒரு பேச்சும்‌, 
அவருடைய சமுகத்தைவிட்டுப்‌ 
போனபின்பு வேறொரு பேச்சுமாக, 
அவர்களுடைய ஜீவியத்தில்‌ மாய்மாலம்‌ 
நிரம்பிமிருந்தது இருதயத்தின்‌ 
நிறைவினால்‌ வாய்பேசும்‌. ஆனால்‌ 
அவர்களுடைய வாயும்‌ இருதயமும்‌ 
ஒத்துப்போகவில்லை. தங்கள்‌ வாயினால்‌ 
தேவனுக்கு இச்சகம்‌ பேசினார்கள்‌. 
அவர்கள்‌ இருதயமோ தேவனிடத்தில்‌ 
நிலைவரப்படாமல்போயிற்று 


தேவனோ 
அக்கிரமத்தை 
சங்‌ 78 : 88,39 


அவர்கள்‌ 
மன்னித்தார்‌ 


சவ்‌ 78:38. அவரோ அவர்களை 
அழிக்காமல்‌, இரக்கமுன்னவராய்‌: 
அவர்கள்‌ அக்கிரமத்தை மன்னித்தார்‌; 
அவர்‌ தமது உக்கிரம்‌ முழுவதையும்‌ 
எழுப்பாமல்‌, அநேகத்தரம்‌ தமது 
கோபத்தை விலக்கிவிட்டார்‌. 


சன்‌ 78:39. அவர்கள்‌ மாம்சமென்றும்‌, 
திரும்பிவராமல்‌ அகலுகிற காற்றென்றும்‌ 
'தினைவுகூர்த்தார்‌. 





ழ்‌ நள 
யாய 


தேவன்‌ கிருபையும்‌ 
இரக்கமுமுள்ளவர்‌. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
பாவம்‌ செய்தபோது தேவகோபம்‌ 
அவர்கள்மேல்‌ எழும்பிற்று. இஸ்ரவேலில்‌ 
விசேஜிர்தவர்களை மடியப்பண்ணிற்று. 
எல்லோரையும்‌ 
 சொண்புபோனிக்லை தம்முடைய 
நீதியான நியாயத்தீர்/பை இஸ்ரவேல்‌ 
புத்திரர்மீது முழுமையாக நிறைவேற்றாமல்‌. 
நிறுத்திவைத்தார்‌. தேவன்‌ அவர்களை 
முற்றிலுமாய்‌ அழித்துப்போடாமல்‌, 
ரெக்கமுள்ளவராய்‌ ர்கள்‌ 
த்க்‌ மன்னித்தார்‌. SH 
இஸ்ரவேல்‌ புத்திர்‌ பாவம்‌ 
செய்தபோது தேவகோபம்‌ அவர்கள்மேல்‌. 
எழும்பிற்று. ஆனாலும்‌ அவர்‌ தமது 
உக்கிரம்‌ முழுவதையும்‌ எழுப்பாமல்‌, 
அநேகந்தரம்‌ தமது கோபத்தை 
விலக்கிவிட்டார்‌. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
எல்லோரையும்‌ கொன்றுபோடாமல்‌ 
அவர்களை  உமிரோடு விட்டார்‌ 
அவர்களுடைய சந்ததியார்‌ எழும்பி 
வரும்‌ வரையிலும்‌ தேவன்‌ தமது 
கோபத்தை விலக்கிக்கொண்டார்‌. எகிப்து 
தேசத்திலிருந்து விடுதலை பெற்றுவந்த 
இஸ்ரவேல்‌ புத்திரரில்‌ யோசுவா, 
காலேபைத்‌ தவிர வேறு ஒரு 
இஸ்ரவேலரும்‌ கானான்‌ தேசத்திற்குள்‌ 
பிரவேசிக்கவில்லை. அவர்களுடைய 
சந்ததியாரே பிரவேசித்தார்கள்‌. 


தேவன்‌ இரக்கமுள்ளவர்‌. 
“எப்பிராயீமே, நான்‌ உன்னை எப்படிக்‌ 
கைவிடுவேன்‌? இஸ்ரவேலே, நான்‌. 
உன்னை எப்படி ஒப்புக்கொடுப்பேன்‌? 
நான்‌ உன்னை ப்‌ 
அத்மாவைப்போலாக்குவேன்‌? 
எப்படி செபோயிமைப்‌ போல வைப்பேன்‌? 


என்‌ இருதயம்‌ எனக்குள்‌ குழம்புகிறது: 
பங்கள்‌ ஏகமாய்ப்‌ 


பொங்குகிறது (ஓசி 11:8). 


கர்த்தராகிய தேவனே 
அவர்களுடைய கன்மலை என்பதை 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ நினைவுகூரவில்லை. 
ஆனால்‌ தேவனோ, அவர்கள்‌ 
மாம்சமென்றும்‌, திரும்பிவராமல்‌ அகலுகிற 
காற்றென்றும்‌ நினைவுகூர்ந்தார்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை 


QOODNENS 
PUBLISHERS 


தேவன்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரை முற்றிலுமாக 
சங்காரம்பண்ணுவதற்கு நீதியான 
காரணங்கள்‌ உண்டு. ஆனால்‌ தேவனோ 
தம்முடைய கிருபையினால்‌ அவர்களை 
முற்றிலுமாய்‌ சங்காரம்பண்ணவில்லை. 
பாவம்‌ செய்த அவர்களை 
அழிக்கவேண்டும்‌ என்பது தேவனுடைய 
நீதியாக இருந்தாலும்‌ தேவனோ 
தம்முடைய கிருபையினால்‌ அவர்களை 
அழிக்காமல்‌ பாதுகாத்தார்‌. நம்முடைய 
தேவன்‌ இரக்கமுள்ளவர்‌. அவருடைய 
இரக்கத்தினால்‌ இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
தப்பிப்பிழைத்தார்கள்‌. நாம்‌ இன்று 

ம்‌, முலமாகாதிருப்பதும்‌ 
துவ த்தன தப்‌ 
எத்தனை 
கோபமூட்டினார்கள்‌ 
சங்‌ 78 : 40-42 


தரமோ 


சங்‌ 78:40. எத்தனைதரமோ 
வனாந்தரத்திலே அவருக்குக்‌ கோபம்‌ 
முட்டி, அவாந்தரவெனியிலே அவரை 


விசனப்படுத்தினார்கன்‌. 


சுங்‌ 7841. 
தேவனைப்‌. 
இஸ்ரவேலின்‌ 
மட்டுப்படுத்தினார்கள்‌. 


அவர்கள்‌ திரும்பி 
பரீட்சை. பார்த்து, 


பரிசுத்தரை 


சங்‌ 78:42, அவருடைய கரத்தையும்‌, 
அவர்‌ தங்களைச்‌ சத்துருவுக்கு விலக்கி 
மீட்ட நாளையும்‌ நிணையாமற்‌ 
போனார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ தேவனை 
எத்தனைதரமோ  கோபப்படுத்தினார்கள்‌. 
தேவன்‌. இஸ்ரவேல்‌ ஜனத்தார்மீது 
தமது கிருபையை வெளிப்படுத்துகிறார்‌. 
அவர்களோ தேவனுடைய கிருபையைப்‌ 
பெற்றுக்கொண்டு, சீக்கிரத்தில்‌ அதை 
மறந்துவிட்டு, தேவனுக்குக்‌ 
கோபமூட்டுகிறார்கள்‌. இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ பாவம்‌ செய்யும்போது தேவகோபம்‌ 
அவர்கள்மேல்‌ எழும்பிற்று. அவர்கள்‌ 
மனந்திருப்பும்போதோ தேவகிருபை 
அவர்கள்மீது வந்திறங்கிற்று தேவன்‌ 
அவர்களுடைய பாவத்தையும்‌ 
பார்க்கிறார்‌. தம்முடைய கிருபையையும்‌, 
இரக்கத்தையும்‌ பார்க்கிறார்‌. 





ழ்‌ BELMETHEY 
TT 


அவர்களுடைய பாவத்தினிபித்தமாய்‌ 
தேவன்‌ அவர்களைத்‌ தண்டிக்கிறார்‌ 
டய கிருபையினிமித்தமாய்‌ அவர்‌ 
தனனை பக்கர்‌ ர எ. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ மாம்சமென்றும்‌, 
திரும்பி வராமல்‌ அகலுகிற காற்றென்றும்‌ 
தேவன்‌ நினைவுகூருகிறார்‌. ஆனால்‌ 
அவர்களோ தேவனுடைய கரத்தையும்‌, 
அவர்‌ தங்களை சத்துருவுக்கு விலக்கி 
மீட்ட நாளையும்‌ நினையாமற்போனார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ வனாந்தரத்திலே 
திரும்பத்‌ திரும்ப பாவம்‌ செய்கிறார்கள்‌. 
சங்கீதக்காரர்‌ அவர்களுடைய 
பாவத்தைப்பற்றி சுருக்கமாகச்‌ 
சொல்லுகிறார்‌. எத்தனைதரமோ 
வனாந்தரத்திலே அவருக்குக்‌ கோபம்‌ 
மூட்டி அவாந்தரவெளியிலே அவரை 
விசனப்படுத்தினார்கள்‌. அவர்கள்‌ திரும்பி 
தேவனைப்‌ பரீட்சை பார்த்து, இஸ்ரவேலின்‌ 
பரிசுத்தரை மட்டுப்படுத்தினார்கள்‌" 
(சங்‌ 784041. ரன்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரரின்‌ ட்டம்‌ இ 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ ஒவ்வொரு தரம்‌ 
தமக்கு கோபமூட்டியபோதும்‌, ட 
அதை மறந்துவிடாமல்‌, 
எண்ணிக்கையில்‌ தொல்பேற்றுக்ளார்‌ 
அவர்கள்‌ தேவனை வனாந்தரத்தில்‌ 
பத்துமுறை பரீட்சை பார்த்தார்கள்‌. "என்‌ 
மகிமையையும்‌. நான்‌ எகிப்திலும்‌ 
வனாந்தரத்திலும்‌ செய்த என்‌ 
அடையாளங்களையும்‌ கண்டிருந்தும்‌, என்‌ 
சத்தத்துக்குச்‌ செவிகொடாமல்‌, 
இதனோடே பத்துமுறை என்னைப்‌ 
பரீட்சைபார்த்த மனிதரில்‌ ஒருவரும்‌” 
(எண்‌ 14:22). 

இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ எத்தனை 
தரமோ வனாந்தரத்திலே அவருக்குக்‌ 
கோபமூட்டினார்கள்‌ அவர்கள்‌ 
கோபமூட்டியும்‌ தேவனுடைய கோபம்‌ 
அவர்கள்மீது பற்றியெறியவில்லை. 
அவாந்தர வெளியிலே அவர்கள்‌ தேவனை 
விசனப்படுத்தினார்கள்‌. இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ தம்மைக்‌ கோடப்படுத்தினாலும்‌, 
தேவனோ அவர்கள்மீது 
கோபப்படாமல்‌, பரிதாபப்பட்டார்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மம்ம 


PUBLISHERS 


தேவன்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரை நோக்கிப்‌ 
பார்க்கும்போது, அவர்களை தம்முடைய 
பிள்ளைகளாகவே பார்த்தார்‌. இஸ்ரவேல்‌ 
தேவனுடைய சேஷ்டபுத்‌; 

இஸ்ரவேல்‌ 
வனாந்தர 


ஜனங்கள்‌ தேவனை 
வெளியிலே 
விசனப்படுத்தினார்கள்‌. அவருக்குக்‌. 
கோபமூட்டினார்கள்‌. திரும்பத்‌ திரும்ப 
பாவம்‌ செய்தார்கள்‌. தேவன்‌ தங்களை 
எப்படியாவது தண்டிக்கவேண்டும்‌ 
என்பதுபோல நடந்துகொண்டார்கள்‌. 
அவர்களைத்‌ தண்டிப்பது தேவனுடைய 
நீதிக்கு அவசியமாயிற்று. ஆயினும்‌ 
தேவன்‌ அவர்கள்மீது கிருபையாக 
யிருந்தார்‌. அவர்‌ இரக்கமுள்ளவர்‌. 
ஆனால்‌ இஸ்ரவேல்‌ ஜனங்களோ 


தேவனுடைய இரக்கத்தை விசனப்படுத்தி 
னார்கள்‌. தேவன்‌ இஸ்ரவேல்‌ புத்திரர்மீது 
அவர்களைத்‌ 


அன்பாகயிருந்தாலும்‌, 
தண்டிக்கவேண்டும்‌. 
விருப்பமற்றவராயிருந்தாலும்‌, 
அவர்களைத்‌ தண்டிப்பார்‌ 
தண்டனைக்கு இஸ்ரவேல்‌ 
பாவமே காரணம்‌. 


தேவகோபம்‌ அவர்கள்மேல்‌ 
எழும்பியபோது, இஸ்ரவேல்‌ ங்கள்‌ 
அதைத்‌ தாங்கமுடியாமல்‌ தேவனிடத்தில்‌ 
திரும்பி வந்தார்கள்‌. 
மனந்திரும்பியதாக 
செய்தார்கள்‌. ஆனால்‌ அவர்கள்‌ தங்கள்‌ 
வார்த்தையில்‌ உண்மையுள்ளவர்களாய்‌ 
நிலைத்து நிற்கவில்லை. தேவனுக்கு 
மறுபடியும்‌ கோபமூட்டினார்கள்‌. அவரை 
மறுபடியும்‌ விசனப்படுத்தினார்கள்‌. 


| த்ணன்‌ 


தேவன்‌  சர்வவல்லமையுள்ளவர்‌. 
அவர்‌ தம்முடைய  ஜனங்களோடு 
கூடயிருக்கிறவர்‌. தேவனே தம்முடைய 
ஜனங்களை பராமரிக்கிறார்‌. அவர்களை 
வழிநடத்துகிறார்‌. தேவன்‌ எதைச்‌ 
செய்தாலும்‌ அதைத்‌ தம்முடைய நீதியின்‌ 
பிரகாரமாகவே செய்கிறார்‌. இதுவே 
அவருடைய தெய்வீக சுபாவம்‌, தேவன்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனங்களை ஆசீர்வதிப்பதற்கும்‌, 
அவர்களைத்‌ தண்டிப்பதற்கும்‌, 
அவருடைய நீதியே ஆதாரம்‌. 





ழ்‌ BELMETHEY 
TT 


தேவன்‌ எதைச்‌ செய்தாலும்‌ தழட 
பரிசுத்தத்திற்குட்பட்டே கிரியை 
நடப்பிக்கிறார்‌. ஆகையினால்‌ 
“இஸ்ரவேலின்‌ பரிசுத்தர்‌” 
அழைக்கப்படுகிறார்‌. 

இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 
மறுடியும்‌ பரீட்சை 
இஸ்ரவேலின்‌ 
மட்டுப்படுத்தினார்கள்‌. 
அவர்கள்மீது அன்பாகயிருந்தூலும்‌, 
அவர்கள்மீது கோபமாகயிருந்தாலும்‌, அவர்‌ 
அவர்களுக்காக எதைச்‌ செய்தாலும்‌, 
அதை அவர்களுடைய நன்மைக்காகவே 
செய்கிறார்‌. கர்த்தரை நம்புகிற 
அனைவருக்கும்‌ சகலமும்‌ 
நன்மைக்கேதுவாகவே நடைபெறும்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ தேவனை 
மட்டுப்படுத்தியபோது, தேவன்‌ தங்களுக்கு 
இதுவரையிலும்‌ செய்த அற்புதங்களை 
மறந்துவிடுகிறார்கள்‌. 


தேவனாகிய கர்த்தரே இஸ்ரவேல்‌ 
புத்திரரை அவர்களுடைய சத்துருக்களின்‌ 
கைகளுக்கு விலக்கி மீட்டுக்கொண்டார்‌ 
இது தேவனுடைய நீதி. அவர்‌ தம்முடைய 
பரிசுத்தத்தினால்‌ இந்தக்‌ கிரியையை 
நடப்பிக்கிறார்‌. ஆனால்‌ அவர்களோ 
தேவனுடைய பலத்த கரத்தையும்‌. அவர்‌ 
தங்களை சத்துருவுக்கு விலக்கி மீட்ட 
நாளையும்‌ நினையாமல்போய்‌, 
இஸ்ரவேலின்‌ தேவனை 
மட்டுப்படுத்தினார்கள்‌ நம்முடைய 
ஜீவியத்திலும்‌ கர்த்தர்‌ பலத்த 
கிரியைகளைச்‌ செய்து நம்மை 
இரட்சித்திருப்பார்‌. அந்த நாட்களை நாம்‌ 
ஒருபோதும்‌ மறந்துவிடக்கூடாது. 
இஸ்ரவேலின்‌ ஸரிசுத்ரை நாம்‌ 
மட்டுப்படுத்தக்கூடாது. 


தேவன்‌ 
செய்தார்‌ 
சங்‌ 78 : 43-53 


அற்புதங்களைச்‌. 


சங்‌ 78:43. அவர்‌ எகிப்திலே. 
தம்முடைய அடையாளங்களையும்‌, 
சோவான்‌ வெளியிலே தம்முடைய 


அற்புதங்களையும்‌ செய்தார்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை 


QOODNENS 
PUBLISHERS 


சங்‌ 78:44. அவர்களுடைய நதிகளை 
இரத்தமாக மாற்றி, அவர்களுடைய 
ஆறுகளிலுன்ன ஜலத்தைக்‌ 
குடிக்கக்கூடாதபடி, செய்தார்‌. 


சங்‌ 78:45. அவர்களை அழிக்கும்படி. 
வண்டுஜாதிகளையும்‌, அவர்களைக்‌ 
கெடுக்கும்படி. தவனைகனையும்‌ 
அவர்களூக்குன்னே அனுப்பினார்‌. 


சங்‌ 78:48. அவர்களுடைய 
விளைச்சலைப்‌: புழுக்களுக்கும்‌, 
அவர்களுடைய பிரயாசத்தின்‌ பலனை 
வெட்டுக்கினிகளுக்கும்‌ கொடுத்தார்‌. 


சங்‌ 79:47. 
அவர்களுடைய 
செடிகளையும்‌, 
அவர்களுடைய 
அழித்து, 


கல்மழையில்‌ 
திராட்சச்‌ 
ஆலாங்கட்டியினால்‌. 
அத்திமரங்களையும்‌ 


78:48. அவர்களுடைய 
தகரை சத்‌ கல்மழைக்கும்‌, 
அவர்களுடைய ஆடுமாடுகளை 


இடிகளுக்கும்‌ ஒப்புக்கொடுத்தார்‌. 


சங்‌ 78:49, 
கோபத்தையும்‌, 


உக்கிரமான 
மூர்க்கத்தையும்‌, 
சினத்தையும்‌, உயத்திரவத்தையும்‌, 
தீங்குசெய்யும்‌ தூதர்களையும்‌. 
அவர்களுக்குள்ளே அனுப்பினார்‌. 


சங்‌ 7850. அவர்‌ தம்முடைய 
கோபத்துக்கு வழிதிறந்து, அவர்கள்‌: 
ஆத்துமாவை மரணத்துக்கு விலக்கிக்‌ 
காவாமல்‌, அவர்கள்‌ ஜீவனைக்‌ 
கொள்ளைநோய்க்கு. 

ஒப்புக்கொடுத்தார்‌. 


சங்‌ 7851. எகிப்திலே தலைச்சன்கன்‌. 
அனைத்தையும்‌, காமின்‌ 
கூடாரங்களிலே அவர்களுடைய 
பெலனில்‌ முதற்பலணான யாவரையும்‌ 
அழித்து; 


சன்‌ 78:52. தம்முடைய ஜனங்களை 
ஆடுகனைய்போல்‌ புறப்படப்பண்ணி, 
அவர்களை வனாந்தரத்திலே. 
மத்தையைப்‌ போல்‌ 
கூட்டிக்கொண்டுபோய்‌; 





ழ்‌ நவள 
யாய 


சுங்‌ 78:58. அவர்கள்‌ பாயப்படாதபடிக்கு. 
அவர்களைப்‌ பத்திரமாய்‌ 
வழிநடத்தினார்‌; அவர்கள்‌ 
கத்துருக்களைக்‌ கடல்‌ மூடிப்போட்டது. 

இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ தேவனுக்கு 
விரோதமாய்‌ எத்தனை தரமோ பாவம்‌ 
செய்தாலும்‌, தேவனுடைய இரக்கங்கள்‌ 
அவர்களைவிட்டு _ நீங்கிப்போகவில்லை. 
தேவன்‌ இஸ்ரவேல்‌ ஜனங்களுக்காக 
அதிசயமானவைகளைச்‌ செய்தார்‌. 
தம்முடைய அதிசயத்தை 
நிறுத்திப்போடவில்லை. இஸ்ரவேல்‌ 
ஜனங்களுக்காக தேவன்‌ செய்கிற 
அதிசயங்கள்‌ தொடருகிறது. அவர்‌ 
எகிப்திலே தம்முடைய 
அடையாளங்களையும்‌, சோவான்‌ 
வெளியிலே தம்முடைய அற்புதங்களையும்‌ 
செய்தார்‌ (சங்‌ 78:43) 

இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ எகிப்து 
தேசத்தில்‌  அடிமைகளாகயிருந்தார்கள்‌. 
தேவன்‌ அவர்களை விடுவித்தபோது, 
அவர்‌ அவர்களுக்காக செய்த 
அற்புதமான கிரியைகள்‌ ஆரம்பமாயிற்று. 
தேவன்‌ எகிப்து  ஜனங்கள்மீது 
வாதைகளை அனுப்பினார்‌. 
இதனால்‌ வேறு வழியில்லாமல்‌ 
எகிப்தியர்கள்‌ இஸ்ரவேல்‌ ஜனத்தாரை 
தங்கள்‌ தேசத்தைவிட்டுப்போக 
அனுமதித்தார்கள்‌. எகிப்தியருக்கு வந்த 
பலவிதமான வாதைகளைப்பற்றி 
சங்கீதக்காரர்‌ இங்கு ஒவ்வொன்றாகச்‌ 
சொல்லுகிறார்‌. இவையெல்லாம்‌ 
தேவனுடைய வல்லமைக்கும்‌, அவர்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்மீது 
பிரியமாயிருப்ப 
ங்கு 

தேவன்‌ எகிப்தியரின்‌ நதிகளை 
இரத்தமாக மாற்றினார்‌. அவர்களுடைய 
ஆறுகளிலள்ள _ஜலத்தை 
குடிக்கக்கூடாதபடி செய்தார்‌ (சங்‌ 78:44). 
எகிப்தியர்கள்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ 
இரத்தத்தைக்‌ குடித்தார்கள்‌. 
அவர்களை அழமைப்படுத்தி 
அவர்களுடைய இரத்தத்தை 
சிந்தவைத்தார்கள்‌.  சிறுரிள்ளைகளின்‌ 
இரத்தத்தைக்கூட குடித்தார்கள்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மம்ம 


PUBLISHERS 


இப்போதோ தேவன்‌ அவர்களுக்கு 
இரத்தத்தையே குடிக்க கொடுக்கிறார்‌. 
எகிப்தியர்களால்‌ 


ஜலத்தைக்‌ 
எல்லாம்‌ 


தேவன்‌ எகிப்திரை அழிக்கும்படி 
வண்டு ஜாதிகளை அனுப்பினார்‌. 
அவர்களை கெடுக்கும்படி தவளைகளையும்‌ 
அவர்களுக்குள்ளே. அனுப்பினார்‌. 
அவர்களுடைய விளைச்சலை 
புழுக்களுக்கும்‌, அவர்களுடைய 
பிரயாசத்தின்‌ 
வெட்டுக்கிளிகளுக்கும்‌ 
(சங்‌ 784546). 
தவளைகளும்‌ தேசத்தை நிரப்பிற்று. 
புழுக்களும்‌ வெட்டுக்கிளிகளும்‌ 
தானியத்தின்‌ விளைச்சலை 
தின்றுபோட்டது. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
உழைத்தார்கள்‌ எகிப்தியர்கள்‌ 
அவர்களுடைய உழைப்பின்‌ பிரயாசத்தைப்‌ 
புசித்தார்கள்‌. இப்போதோ எகிப்தியர்கள்‌ 
உழைக்கிறார்கள்‌. அவர்களுடைய 
பிரயாசத்தின்‌ பலனை வெட்டுக்கிளிகள்‌ 
தின்றுபோடுகிறது. 


'கல்மழையில்‌. 
திராட்சச்செடிகளையும்‌, 
யினால்‌. 
அத்திமாங்களையும்‌ 
அவர்களுடைய 
கல்மழைக்கும்‌, 
ஆடுமாடுகளை 
ஒப்புக்சொடுத்தார்‌” (சங்‌ 78: 47,48) 
கல்மழை அவர்களுடைய திராட்சச்‌ 
செடிகளை அழித்துப்போட்டது. 
திராட்சச்செடிகள்‌ உறுதியானவையல்ல. 
அவை மிகவும்‌ பலவீனமானவை. 
கல்மழை அந்தத்‌. திராட்சச்‌ 
செடிகளைக்கூட .. விட்டுவைக்கவில்லை. 
அவற்றையெல்லாம்‌ அழித்துப்போட்டது. 


அவர்களுடைய 


மிருகஜீவன்களைக்‌ 
அவர்களுடைய 
னும்‌ 





ழ்‌ நள 
யாய 


தேவன்‌ அனுப்பிய கல்மழையினால்‌. 
அவர்களுடைய மிருகஜீவன்களும்‌ 
அழிந்துபோயிற்று. ஆடுகள்‌ பலவீனமான 
மிருகம்‌. பலவீனமான மிருகம்கூட 
கல்மழைக்குத்‌ தப்பவில்லை. ஆலாங்கட்டி 
மழை எகிப்து தேசத்தின்மேல்‌ வேகமாய்‌ 
வந்திறங்கிற்று.  அத்திமரத்தைப்போன்ற 
சாதாரண மரத்தைக்கூட 
அழித்துப்போட்டது 
எகிப்தியருடைய ஆடுகளை 
ஒப்புக்கொடுத்தார்‌. 
அழிந்துபோயிற்று. தேசத்‌; 
மீதியாய்த்‌ தப்பவில்லை தேவகோவத்றல்‌ 
எல்லாம்‌ சங்காரமாயிற்று 

தேவன்‌ 
வாதைகளை 
அவற்றில்‌ 
மரணமே 
வாதையாகும்‌. 


எகிப்தியர்மீது அநேக 
உண்டுபண்ணினார்‌. 
தலைச்சன்பிள்ளைகளின்‌ 
கடைசியும்‌ பயங்கரமுமான 
இந்த வாதையினால்‌ 
இஸ்ரவேல்‌ பத்திரரின்‌ மீட்பு 
ஆயத்தமாக்கப்பட்டது. எகிப்தியருக்கு 
முதலாவது வாதையாக, சேஷ்டபுத்திரனை 
சங்கரிக்கும்‌ வாதையைக்‌ கொடுக்க 
வேண்டுமென்று தீர்மானித்திருந்தார்‌. 
ஆனால்‌ அதை முதலாவது வாதையாகச்‌ 
செய்யாமல்‌, சடைசி வாதையாகச்‌ 
செய்தார்‌ 


“எனக்கு ஆராதனை செய்யும்படி 
என்‌ குமாரனை அனுப்பிவிடு என்று 
கட்டளையிடுகிறேன்‌: அவனை 
விடமாட்டேன்‌ என்பாயாகில்‌ நான்‌ 
உன்னுடைய குமாரனை, உன்‌ 
சேஷ்டபுத்திரனைச்‌ சங்கரிப்பேன்‌ என்று 
கர்த்தர்‌ சொன்னார்‌ என்றுசொல்‌ என்றார்‌” 
(யாத்‌ 4:23). 

தேவன்‌ 


வாதைகளைக்‌ 


எகிப்தியருக்கு 
தக கொடுக்கும்போது. 
ஆரம்பத்திலேயே பயங்கரமான. 
வாதைகளைக்‌ கொடுக்கவில்லை. 
முதலில்‌ சிறிய வாதைகளைக்‌ கொடுத்தார்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை 


QOODNENS 
PUBLISHERS 


சேஷ்டபுத்திரரின்‌ சங்காரம்‌ வரைக்கும்‌ 
தேவகோபம்‌ அவர்கள்மேல்‌ மூண்டது. 
நாம்‌ தப்பு செய்யும்போது தேவன்‌ 
நம்மையும்‌ தண்டிப்பார்‌. உடனே 
பன இன்க்‌ வ்‌ 
ன்றால்‌ வகோபம்‌ நம்மீது 
அதிகரிக்கும்‌. 
எகிப்து 
புத்திரரை 


ஜனங்கள்‌ இஸ்ரவேல்‌ 

விடுவிக்காததினால்‌, 
தேவகோபம்‌ அதிகரித்தது. * 
உக்கிரமான 


மூர்க்கத்தையும்‌, சினத்தையும்‌, 
வத்தையும்‌, தீங்குசெய்யும்‌ தூதர்களையும்‌ 
அவர்களுக்குள்ளே அனுப்பினார்‌. அவர்‌ 
தம்முடைய கோபத்துக்கு வழிதிறந்து, 
அவர்கள்‌ ஆத்துமாவை மரணத்துக்கு. 
விலக்கிக்‌ காவாமல்‌, அவர்கள்‌ ஜீவனைக்‌ 
கொள்ளைநோய்க்கு ஒப்புக்கொடுத்தார்‌" 
(சங்‌ 78:49,50). 

தேவன்‌ கோபத்தை 
வைத்துக்‌ 


தம்முடைய 
தமக்குள்ளே அடக்கி 
கொள்ளவில்லை. அவர்‌ பொறுமை 
யுள்ளவர்‌. எகிப்தியர்கள்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரரை விடுதலை செய்வார்கள்‌ என்று 
பொறுமையோடு காத்திருந்தார்‌. அவர்கள்‌. 
கர்த்தருடைய பிள்ளைகளை 
விடுவியாமற்போனபடியினால்‌, தேவன்‌ 
தம்முடைய கோபத்திற்கு வழியைத்‌ 
திறந்துவிட்டார்‌ தேவகோபம்‌ 
எகிப்தியர்மீது வெள்ளம்போல்‌ 
புரண்டுவந்தது. 


தேவகோபத்தில்‌ நீதியுள்ளது. 
தேவன்‌ காரணமில்லாமல்‌ கோபிக்கிற 
வரல்ல. தேவனுடைய செயல்கள்‌ 
எல்லாமே நீதியுள்ளதாகவே இருக்கும்‌, 
தேவனுடைய கோபம்‌ 
எப்போதுமே சமநிலையிலும்‌ 
தேவன்‌ தம்முடைய 
ஒருபோதும்‌ தீங்குசெய்யமாட்டார்‌. அவர்‌ 
இதுவரையிலும்‌ தம்முடைய 
சிருஷ்டிகளுக்கு தீங்கு செய்ததுமில்லை. 
இனிமேல்‌ செய்‌ 


தேவனுடைய த்தில்‌ 
எப்போதுமே நீதியுள்ளதாகவே இருக்கும்‌. 
நீதியின்‌ தராசிலே தேவனுடைய 
கோபத்தை நிறுத்துப்பார்க்கலாம்‌. 





ழ்‌ நள 
யாய 


தேவன்‌ எகிப்து ஜனங்களுக்குள்ளே 
தீங்கு செய்யும்‌ தூதர்களை அனுப்பினார்‌. 
தீங்கு செய்வது தேவனுடைய சுபாவமல்ல. 
தேவனுடைய நீதியை நிறைவேற்றுவதற்கு. 
தேவதூதர்கள்‌ நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ நீதியின்‌ பிரகாரமாய்‌ 
பாவிகளுக்குள்ளே அனுப்பப்படுகிறார்கள்‌. 
அந்த தூதர்கள்‌ பாவிகளுக்குத்‌ தீங்கு 
செய்கிறார்கள்‌. இவர்கள்‌ 
சங்காரதூதர்கள்‌. தேவனுடைய 


தண்டனையை நிறைவேற்றுகிற தூதர்கள்‌. 
தீங்கு செய்யும்‌ 


தூதர்கள்‌ எகிப்திலே 
தலைச்சன்கள்‌ அனைத்தையும்‌ 


ழித்துப்போட்‌ டார்கள்‌. 


தேவன்‌ தீங்குசெய்யும்‌ தூதர்களை 
எகிப்தியர்களுக்குள்ளே அனுப்பினார்‌, 
அவர்கள்‌ எகிப்திலே தலைச்சன்கள்‌ 
அனைத்தையும்‌. காமின்‌ கூடாரங்களிலே. 
அவர்களுடைய பெலனில்‌ முதற்பலனான 
யாவரையும்‌ அழித்துப்போட்டார்கள்‌ 
(சங்‌. 78:30). தலைச்சன்‌ 
பிள்ளைகளே அவர்களுடைய பலனில்‌ 
முதற்பலனானவர்கள்‌. 

தங்களுடைய 
நம்பிக்கையாயிருக்கிறவர்கள்‌ 
குடும்பத்திலுள்ள எல்லோரும்‌, 
குடும்பத்தின்‌ தலைச்சன்‌ பிள்ளையை 
எதிர்பார்த்து ஜீவிப்பார்கள்‌. ஆனால்‌ 
தீங்கு செய்யும்‌ தூதர்களோ 
தலைச்சன்கள்‌ அனைத்தையும்‌ 
கொன்றுபோட்டார்கள்‌. அவர்களுடைய 
பெலனில்‌ முதற்பலனானவர்கள்‌ 
யாவரையும்‌ அழித்துப்போட்டார்கள்‌. 
இதனால்‌ எகிப்தியரின்‌ நம்பிக்கை 
அற்றுப்போயிற்று 


தேவன்‌ தம்முடைய கோபத்தினால்‌ 
எகிப்தியரை அழிக்கிறார்‌. அதே 
வேளையில்‌ அவர்‌ தம்முடைய 
கிருபையினால்‌ ன்பு புத்திரரை 
எகிப்து தேசத்திலிருந்து விடுதலை 
செய்து வழிநடத்துகிறார்‌. 
ஜனங்களை 
புறப்படப்பண்ணி, 
வனாந்தரத்திலே மந்தையைப்‌ 


கூட்டிக்கொண்டுபோனார்‌” (சங்‌ 78:52). 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மம்ம 


PUBLISHERS 


இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ எகிப்தியரின்‌ 
அழிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்‌ 
பட்டார்கள்‌. ஆனால்‌ அவர்களுக்கு. 
எங்குபோகவேண்டும்‌ என்று தெரியாது. 
அவர்களுக்குப்‌ பாதை தெரியாது. தேவன்‌ 


புறப்படப்பண்ணினார்‌. 
தன்னுடைய ஆடுகளை 
தேவன்‌ 

மந்தையைப்போல 

அவர்களைப்‌ 


ல்‌ 
கூட்டிக்கொண்டுபோனார்‌. 
பாதுகாத்தார்‌. பராமரித்தார்‌. 
இஸ்ரவேல்‌ 

பிரயாணம்பண்ணிய 
ஆபத்துக்கள்‌ இருந்தது. 
பயப்படும்படியான' 
உண்டாயிற்று. ஆனாலும்‌ தேவன்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனங்களை, “அவர்கள்‌. 
பயப்படாதபடிக்கு அவர்களை பத்திரமாய்‌ 
வழிநடத்தினார்‌ (சங்‌ 78:53), தேவன்‌ 
அவர்களோடு கூடமிருக்கும்போது 
அவர்கள்‌ பயப்படவேண்டிய 
அவசியமில்லை. தேவன்‌ தம்முடைய 
பிள்ளைகளுக்கு செங்கடலை இரண்டாகப்‌ 
பிளந்தார்‌. செங்கடல்‌ வழியாக 
தம்முடைய ஜனத்தைக்‌ கூட்டிக்கொண்டு 
போனார்‌. 


ஜனங்கள்‌ 
வழிகளில்‌ 
அவர்கள்‌ 
சூழ்நிலைகள்‌ 


இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ செங்கடல்‌ 
வழியாக உலர்ந்த தரையில்‌ நடப்பதுபோல 
பிரயாணம்பண்ணினார்கள்‌. செங்கடல்‌ 
இரண்டாகப்‌ பிரிந்திருந்தது. அதன்‌ 
வழியாக இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 
நடப்பதுபோல, எகிப்தியரும்‌ அவர்களைப்‌ 
பின்தொடர்ந்து, செங்கடல்‌ வழியாக 
வந்தார்கள்‌. இது தேவனுடைய வழி. 
தேவன்‌ தம்முடைய பிள்ளைகளுக்காக 
திறந்துகொடுத்த வழி. செங்கடலில்‌ 
உண்டான வழி இஸ்ரவேல்‌ ஜனத்திற்கு 
இரட்சிப்புக்கான. வழியாயிற்று, 
எகிப்தியருக்கோ அழிவுக்கான 
வழியாயிற்று. செங்கடல்‌ வழியாக 
டந்துபோன (வேல்‌: ர்‌ 
ரம்‌ பலபட 


அது 





ழ்‌ நவள 
யாய 


அதன்‌ வழியாக 
பின்தொடர்ந்து 
அனைவரும்‌ 
கிறிஸ்துவைப்பற்றிய 
கெட்டுப்போகிறவர்களுக்குப்‌ 

க்கிறது. இரட்சிக்கப்படுகிற 
நமக்கோ அதுவே தேவபலனாயிருக்கிறது. 


இஸ்ரவேலின்‌ கோத்திரங்களை 
குடியேற்றினார்‌ 
சங்‌ 78 : 54,55 


அவர்களைப்‌ 
வந்த எகிப்தியர்கள்‌ 
செத்துப்போனார்கள்‌. 


சங்‌ 7854. அவர்களைத்‌ தமது பரிசுத்த 
ஸ்தலத்தின்‌ எல்லைவரைக்கும்‌, 
தமது சம்பாதித்த 
இந்தப்‌ பர்வதமட்டுக்கும்‌ 
அழைத்துக்கொண்டுவத்து, 


சுங்‌ 78:55. அவர்கள்‌ முகத்திற்கு. 
முன்பாக ஜாதிகளைத்‌ துரத்திவிட்டு, 
தேசத்தை நூல்போட்டுப்‌ பங்கிட்டு, 
அவர்களுடைய கூடாரங்களில்‌ 
இஸ்ரவேலின்‌ கோத்திரங்கனைக்‌ 
குடியேற்றினார்‌. 


தேவன்‌ இஸ்ரவேல்‌ 
கானான்‌ தேசம்‌ வரைக்கும்‌ அழைத்து 
வந்தார்‌. அவர்களை தமது பரிசுத்த 
ஸ்தலத்தின்‌ எல்லைவரைக்கும்‌ 
அழைத்துக்கொண்டு வந்தார்‌. கானான்‌ 
தேசத்தின்‌ மத்தியிலே தேவன்‌ தமக்கு 
பரிசுத்த ஸ்தலத்தை ஸ்தாபித்திருக்கிறார்‌ 
'தேவனுடை ய வாசஸ்தலத்தை 
எல்லையாகக்‌ கொண்டிருக்கிற பூமி 
பரிசுத்தமுள்ளது. அது பாக்கியமுள்ள. 
ஸ்தலம்‌. இஸ்ரவேல்‌ ஜனங்களுக்கு 
இப்பேற்ட்‌ ட பெரிய சிலாக்கியம்‌ 

டத்திருக்கிறது. 


கானான்‌ தேசத்தையும்‌, அதிலும்‌ 
விசேஷமாக சீயோன்‌ பர்வத்தையும்‌ 
தேவனுடைய வலதுகரம்‌ சம்பாதித்தது. 
“அப்பொழுது கர்த்தரில்‌ மனமகிழ்ச்சி 
யாயிருப்பாய்‌; க உயர்ந்த 
இடங்களில்‌ உன்னை ஏறியிருக்கும்படி 
பண்ணி, உன்‌ தகப்பனாகிய 
யாக்கோபுடைய சுதந்தரத்தால்‌ உன்னைப்‌ 
போலிப்பேன்‌; கர்த்தருடைய வாய்‌ 

க அன்‌ டல்‌ 


வலதுகரம்‌ 


ஜனங்களை 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மம்ம 


PUBLISHERS 


“பூமியிலுள்ள உயர்ந்த 
ஸ்தானங்களின்மேல்‌ அவனை ஏறிவரப்‌ 
பண்ணினார்‌; வயலில்‌ விளையும்‌ பலனை 
அவனுக்குப்‌. புசிக்கக்‌ கொடுத்தார்‌; 
கன்மலையிலுள்ள தேனையும்‌, 
கற்பாறையிலிருந்து வடியும்‌ 
எண்ணெயையும்‌ அவன்‌ உண்ணும்படி 
செய்தார்‌” (உபா 3213) 

இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ கானான்‌. 
தேசத்திற்கு வந்தபோது, அந்த தேசம்‌ 
முழுவதிலும்‌ கானானியர்‌ 
நிரம்பியிருந்தார்கள்‌. பட்டணங்களிலும்‌ 
கிராமங்களிலும்‌ கானானியரே 

குடியிருந்தார்கள்‌. தேவனோ தம்முடைய 
ஜனத்திற்கு முன்பாக கானானியரை 
தூரத்திவிட்டார்‌. தேசத்தை நூல்போட்டு 
பங்கிட்டு, அவர்களுடைய கூடாரங்களில்‌, 
இஸ்ரவேலின்‌ கோத்திரங்களை 
குடியேற்றினார்‌. எகிப்து தேசத்திலிருந்து 
தேவன்‌ தம்முடைய ஜனங்களை அழைத்து, 
வந்து கானான்‌ தேசத்திலே 
குடியேற்றினார்‌. 


ஆனாலும்‌ 
உன்னதமான 
பரீட்சை: பார்த்தார்கள்‌ 
சங்‌ 78 : 56-58 


அவர்கள்‌ 
தேவனை 


அவர்கள்‌ 
தேவனைப்‌: 
பரீட்சையார்த்து, அவருக்குக்‌ கோபம்‌. 
முட்டி அவருடைய சாட்சிகளைக்‌: 
கைக்கொன்னமாற்போய்‌, 


ஆனாலும்‌ 


சங்‌ 78:57. தங்கள்‌ பிதாக்கனைப்யோல்‌ 
துரோகம்பண்ணி, 
வில்லைப்போல்‌ 


வழிவிலகி, 
மோசம்போக்கும்‌. 
துவண்டு, 


சங்‌ 78:58. தங்கன்‌ மேடைகளினால்‌ 


அவருக்குக்கோபம்‌ 
விக்கிரகங்களினால்‌ 
உண்டாக்கினார்கள்‌.. 


இஸ்ரவேல்‌ 
கானான்‌ தேசத்தில்‌ 
பின்பும்‌, அவர்கள்‌ 
பிரியமாய்‌ 
தேவனைவிட்டு 


மூட்டி, தங்கள்‌ 


எரிச்சல்‌. 


ஜனங்கள்‌ 
குடியேற்றப்பட்ட 
தேவனுக்குப்‌ 
ஜீவிக்கவில்லை. 
விலகிப்போனார்கள்‌. 





ழ்‌ [பப்ப 
யாய 


தேவனுக்கு விரோதமாய்ப்‌ பாவம்‌ 
செய்தார்கள்‌. தங்கள்‌ பிதாக்களைப்போல. 
வழிவிலகி, தேவனுக்குத்‌ துரோகம்‌ 
பண்ணினார்கள்‌. உன்னதமான தேவனை 
பரீட்சை பார்த்தார்கள்‌. புதிய தேசத்தில்‌. 
குடியிருக்கிறார்கள்‌. ஆனாலும்‌ 

பர்களுடைய யங்களில்‌ பழை 
ராவண கதத ட்ட 


இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 
தேசத்திலே. உன்னதமான 
பரீட்சை பார்த்து 
கோபமூட்டினார்கள்‌. 
சாட்சிகளைக்‌ 
தங்கள்‌ பிதாக்களைப்போல 
தேவனுக்கு 


கானான்‌ 
தேவனை 
அவருக்குக்‌ 
தேவனுடைய 
கைக்கொள்ளாமல்போய்‌, 
வழிவிலகி, 
துரோகம்பண்ணினார்கள்‌. 
அவர்கள்‌ மோசம்போக்கும்‌ 
வில்லைப்போல்‌ துவண்டு, தேவனுக்கு 
பிரயோஜனமற்றவர்களாய்ப்‌ போனார்கள்‌ 
அவர்கள்‌ தங்கள்‌ மேடைகளினால்‌ 
அவருக்குக்‌ கோபமூட்டினார்கள்‌. தங்கள்‌ 
விக்கிரகங்களினால்‌ தேவனுக்கு 
எரிச்சலுண்டாக்கினார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ 
விக்கிரகாராதனை 
எளிதில்‌ 
பலசமயங்களில்‌ 
விக்கிரகங்களை ஆராதிப்பதில்லை என்று 
தங்கள்‌ வாயினால்‌. அறிக்கை 
செய்தார்கள்‌. ஆனாலும்‌ மறுபடியும்‌ 
மறுபடியுமாக, விக்கிரகாராதனை என்னும்‌ 
பாவத்தில்‌ விழுந்துவிடுகிறார்கள்‌. 
அவர்களுடைய விக்கிரகாராதனையைப்‌ 
பார்த்‌ பன்‌ ர்கள்மீ; 
கோவன்‌ பார்‌. விச்வ த்தார்‌ ம. 


ஜனத்தார்‌ 
என்னும்‌ பாவத்தில்‌ 
விழு்தவிடுகிறா்கள்‌. 

இனிமேல்‌ 


தேவன்‌ தமது ச௬ுதந்தரத்தின்‌ 
மேல்‌ கோபங்கொண்டார்‌ 
சங்‌ 78 : 59-64 


சங்‌ 78:59. தேவன்‌ அதைக்‌ கேட்டு 
உக்கிரமாகி, இஸ்ரவேலை மிகவும்‌ 
வெறுத்து, 

கங்‌ 78:60. தாம்‌ மனுஷருக்குன்னே 
போட்ட கூடாரமாகிய சீலோவிதூன்ன 
வாசஸ்தலத்தை விட்டுவிலகி, 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை 


QOODNENS 
PUBLISHERS 


சுங்‌ 78:81. தமது பலத்தைக்‌. 
சிறையிருப்புக்கும்‌, தமது மகிமையைச்‌. 
சுத்துருவின்‌ கைக்கும்‌ ஒப்புக்கொடுத்து, 
சங்‌ 78:6௨ தமது ஜணத்தைப்‌ 
பட்டயத்துக்கு இரையாக்கி, தமது 
சுதத்தரத்தின்மேல்‌ கோபங்கொண்டார்‌. 


வாலிபரை 
அவர்கள்‌. 


வாழ்க்கைப்படாதிருந்தார்கள்‌.. 
சங்‌ 78:64. 
ஆசாரியர்கள்‌. 
விழுந்தார்கள்‌, 
விதவைகள்‌ அழவில்லை. 

இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ 
பாவத்தினிமித்தமாய்‌ தேவனுடைய 
நியாயத்தீர்ப்புக்கள்‌ அவர்கள்மேல்‌ வந்தது. 
புறஜாதியார்‌ மத்தியில்‌ விக்கிரகாராதனை 
காணப்பட்டது. இஸ்ரவேல்‌ மத்தியில்‌ 
விக்கிரகாராதனை இருக்கக்கூடாது 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ தேவனுக்கு 
விசேஷமான பரிசுத்த ஜனங்கள்‌. 
அவர்கள்‌... தேவனை மாத்திரமே 
ஆராதிக்கவேண்டும்‌.... வச்சிரகங்களை 

டு விலகி ஜீவிக்கவேண்டும்‌. ஆனால்‌ 
அவர்களோ மேடைகளைக்‌ கட்டினார்கள்‌. 
விக்கிரகங்களை உண்டுபண்ணினார்கள்‌. 
தங்கள்‌ மேடைகளினால்‌ தேவனுக்கு 
கோபமூட்டினார்கள்‌. தங்கள்‌ 
விக்கிரகங்களினால்‌ தேவனுக்கு எரிச்சல்‌ 
உண்டாக்கினார்கள்‌. 


தேவன்‌ 


அவர்களுடைய 
பட்டயத்தால்‌ 
அவர்களுடைய 


அதைக்கேட்டு 
உக்கிரமானார்‌. இஸ்ரவேலை மிகவும்‌ 
வெறுத்தார்‌. இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ 
அக்கிரமம்‌ தேவனுடைய சமுகத்தில்‌ வந்து 
எட்டிற்று. அவர்கள்‌ விக்கிரங்களை 
ஆராதித்து கூக்குரலிட்டதை தேவன்‌ 
கேட்டார்‌. விக்கிரகாராதனையின்‌ சத்தம்‌ 
தேவனுடைய சமுகத்திற்கு முன்பாக 
வந்து எட்டியபோது. தேவன்‌ அதைக்‌ 
கேட்டு, அவர்கள்மீது 
உக்கிரகோபமானார்‌. தாம்‌ நேசித்த 
இஸ்ரவேல்‌ புத்திரரை தேவன்‌ வெறுத்தார்‌ 





ழ்‌ BELMETHEY 
TT 


ஆராதித்ததினால்‌, தேவன்‌ அவர்கள்மீது 
எரிச்சலடைந்து. அவர்கள்‌ வெறுத்து. 
தாம்‌ மனுஷருக்குள்ளே போட்ட 
கூடாரமாகிய சீலோவிலள்ள 


வாசஸ்தலத்தைவிட்டு 
விஷிப்போ்லிார 


தேவனே 
பாதுகாப்பாயிருந்தார்‌. 
இப்போது தேவனுடைய பாதுகாப்பும்‌. 
அவருடைய மகிமையும்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரரைவிட்டு விலகிப்போயிற்று. தேவன்‌ 
ஒருபோதும்‌ நம்மைவிட்டு 
விலகிப்போகமாட்டார்‌. ஆனாலும்‌ நாம்‌ 
அவரோடு கூடயிராமல்‌, அண விட்டு 
விலகிப்போ। ம்‌ 
நம்மைவிட்‌ டு ம ரய்விடுவார்‌ ன்‌ 


சீலோவில்‌. 


இதுவரையிலும்‌ 
அவர்களுக்குப்‌ 


தேவனுடைய 
வாசஸ்தலமுள்ளது மனுஷருக்குள்ளே 
வாசம்பண்ண வேண்டுமென்பதற்காக 
தேவன்‌ சீலோவிலே தமக்கு ஒரு 
கூடாரத்தைப்‌ போட்டிருந்தார்‌. தேவன்‌ 
தம்முடைய பிள்ளைகளோடு 
இங்கிருந்தான்‌ பேசுவார்‌. 

பிள்ளைகளும்‌ இங்கு 

அவரோடு பேசுவார்கள்‌. 

கூடாரம்‌ தேவனும்‌ மனுஷரும்‌ சந்திக்கும்‌ 
கூடாரமாயிருந்தது. ஆனால்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனங்களோ தேவனைவிட்டு விலகிப்போய்‌ 
விட்டார்கள்‌. அவருக்கு. துரோகம்‌ 
பண்ணிவிட்டார்கள்‌. ஆகையினால்‌. 
தேவனுடைய கூடாரத்தில்‌ வாசமாயிருந்த 
அவருடைய மகிமை, 
கூபாரத்தையிட்டு விலகிப்போயிற்று. 


தேவன்‌ தமது பலத்தை 
சிறையிருப்புக்கும்‌, தமது மகிமையை 
சந்துருவின்‌ கைக்கும்‌ ஒப்புக்கொடுத்தார்‌. 
நம்மை கைவிட்டு 
விலகிவிடும்ளோது. சத்துரு நம்மை 
எளிதாகப்‌ பிடித்துக்கொள்வான்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மம்ம 


PUBLISHERS 


தேவன்‌ சீலோவிலுள்ள 
வாசஸ்தலத்தைவிட்டு விலகிப்போனதினால்‌ 
இஸ்ரவேலருக்கு பாதுகாப்பு இல்லாமற்‌ 
போயிற்று. அவர்கள்‌ பலவீனப்பட்டுப்‌ 
போனார்கள்‌. தேவனுடைய உடன்படிக்கை 
பெட்டியை இஸ்ரவேல்‌ புத்திரரால்‌ 
பாதுகாக்க முடியவில்லை. தேவனோ 
தம்முடைய க சிறையிருப்புக்கும்‌, 
தம்முடைய மையை சூ 

கைக்கும்‌ ஒப்புக்கொடுத்துவிட்ப சரதருவின்‌ 


தேவனுடைய 
பெட்டியை 
யுத்தத்திற்கு 
அடையாளமாக, 
கோப்பையை 


அவர்கள்‌ 


சத்துருக்கள்‌ 
உடன்படிக்கை 
சிறைப்பிடித்தார்கள்‌. 
வெற்றிபெற்றதற்கு 
வெற்றிக்‌ 
தூக்கிச்செல்வதுபோல, 
உடன்படிக்கை பெட்டியை 
தூக்கிக்கொண்டு போய்விட்டார்கள்‌. 
தேவன்‌ அதை அனுமதித்தார்‌. தமது 
மகிமையை. சத்துருவின்‌ கைக்கு 
ஒப்புக்கொடுத்தார்‌. தமது பலத்தை 
சிறையிருப்புக்கு உட்படுத்தினார்‌. இதனால்‌. 
சத்துருக்கள்‌ தேவனுடைய உடன்படிக்கைப்‌ 
பெட்டியை எளிதாக  சிறைப்பி, 
தூக்கிக்கொண்டு கி ர்க்‌ 


தேவன்‌ தம்முடைய பலத்தை 
சிறையிருப்புக்கு ஒப்புக்கொடுத்ததினால்‌, 
அவர்‌ ஒரு பலவீனரைப்போல 
சத்துருக்களுக்குக்‌ காணப்பட்டார்‌ 
தம்முடைய பலத்தை சிறைப்பிடிப்பதற்கு. 
தேவன்‌ சத்துருக்களை அனுமதித்தார்‌. 
னால்‌ சத்துருக்கள்‌ தேவனுடைய 
பலத்தை சிறைப்பிடித்தார்கள்‌. 


சத்துருக்கள்‌ தேவனுடைய 
உடன்படிக்கைப்‌: பெட்டியை சிறைப்பிடித்த 


கைக்கு ஒப்புக்கொடுத்தார்‌. 
மகிமை  சத்துருவின்‌ 


ஆனால்‌ 


தம்முடைய வாசஸ்தலத்தை 
தம்முடைய பலத்தை 





ழ்‌ பப்ப 
யாய 


சிறையிருப்புக்கும்‌. தமது மகிமையை 
சத்துருவின்‌ கைக்கும்‌ ஒப்புக்கொடுத்து 
விட்டார்‌. தேவனுடைய பிரசன்னம்‌ 
இஸ்‌ வேல்‌ ஜனங்களை விட்டு 
லகிப்போயிற்று. 
தேவனே அவர்களை எகிப்து 
தேசத்திலிருந்து அழைத்து வந்தவர்‌. 
கானான்‌ தேசத்தில்‌ குடியேற்றியவர்‌. 
சத்துருக்களிடமிருந்து 
பாதுகாத்தவர்‌ 
அவர்களைவிட்‌ டு விலகிப்போனதினால்‌, 
அவர்கள்‌ பாதுகாப்பு அற்றவர்களாகவும்‌. 
ர்கள்‌ பாலு அற்றதாக 
இந்த வரலாற்று சம்வம்‌ சாமு 
4-ஆவது அதிகாரத்தில்‌ விரிவாக 
எழுதப்பட்டருக்கிறது. “தேவனுடைய பெட்டி 
பிடிக்கப்பட்ட ஏலியின்‌ இரண்டு 


குமாரராகிய  ஒப்னியும்‌ பினெகாசும்‌ 
மாண்டார்கள்‌” சாமு 431). 


தேவன்‌ சீலோவிலுள்ள தம்முடைய 
வாசஸ்தலத்தைவிட்டு விலகிப்‌ போனபின்பு, 
புத்திரரை 

கையில்‌ 

தேவன்‌ இஸ்ரவேல்‌ 
பாதுகாக்கவில்லை. 

இஸ்ரவேலர்மீது 

யுத்தம்பண்ண வந்தார்கள்‌. தேவனோ 
இஸ்ரவேல்‌ ஜனங்களுக்காக 
யுத்தம்பண்ணவில்லை. தமது ஜனத்தை 
பட்டயத்திற்கு இரையாக்கிப்போட்டார்‌. 
தேவனுடைய கோபம்‌ தம்முடைய 
சுதந்தரத்தின்மீது இருந்தது. இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ தேவனுக்கு சுதந்தரமாகத்‌ 
தெரிந்துகொள்ளப்பட்டவர்கள்‌. னால்‌ 
சுதந்தரத்தின்மேல்‌ 


தேவன்‌ இஸ்ரவேல்‌ 
கோபங்கொண்டதினால்‌, 
பெலிஸ்தர்கள்‌ பலத்தார்கள்‌. இஸ்ரவேல்‌ 
புத்திரரின்‌ வாலிபரை அக்கினி 
பட்சித்தது. அவர்கள்‌ கன்னியாஸ்திரிகள்‌ 
வாழ்க்கைப்படாதிருந்தார்கள்‌ 


nL து 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மம்ம 


PUBLISHERS 


பெலிஸ்தர்கள்‌ 
ஆசாரியர்களை 
வெட்டினார்கள்‌. 


இஸ்ரவேலின்‌ 
பட்டயத்தால்‌ 
ஆசாரியர்கள்‌ செத்து 


..... ஜனத்தாருக்கு 

உபத்திரவமுண்டாயிற்று 
தேவனுடைய கோபமே அவர்களுடைய 
வேதனைக்குக்‌ காரணம்‌. இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாரின்‌ வாலிபர்கள்‌ யுத்தத்திலே 
செத்துப்போனார்கள்‌. அந்த வாலிபர்கள்‌ 
திருமண வயதில்‌ செத்துப்போனார்கள்‌. 
திருமணமாகும்‌ முன்பே 
செத்துப்போனார்கள்‌. இஸ்ரவேல்‌ 
புத்திரரின்‌ கன்னியாஸ்திரிகளை 
திருமணம்‌ செய்துகொள்வதற்கு 
வாலிபர்கள்‌ இல்லை. 
வாலிபர்களும்‌ 
மாண்டுபோனார்கள்‌. 


ஒப்னியும்‌ பினெகாசும்‌ ஆசாரியர்கள்‌. 
இவர்கள்‌ தேவனுடைய பெட்டியில்‌ 
ஊழியம்‌ செய்கிறவர்கள்‌. பெலிஸ்தரோ 
ஆசாரியர்களையும்‌ பட்டயத்தினால்‌ 
கொன்றுமோட்டார்கள்‌. சாரியர்கள்‌ 
தேவனுக்கு முன்பாக பாவம்‌ செய்தார்கள்‌. 
இதனால்‌ தேவனுடைய கோயம்‌ 
அவர்கள்மீதும்‌ வந்திறங்கிற்று 
ஆசாரியர்கள்‌ ஸனித்தபோது, 
அவர்களுடைய விதவைகள்‌ 
அவர்களுக்காக அழவில்லை. 
பினெகாசின்‌ மனைவி, தன்னுடைய 
கணவனின்‌ மரணத்திற்காக அழாமல்‌, 
அவளும்‌ செத்துப்போனாள்‌. தன்னுடைய 
மகனை “இக்கபோத்‌' என்று அழைத்து 
மரித்துப்போனாள்‌. இந்த சம்பவமும்‌ சாமு 
4-ஆஙது அதிகாரத்தில்‌ விரிவாக 
எழுதப்பட்டிருக்கிறது. 


“பினெகாசின்‌ மனைவியாகிய 


மருமகள்‌ 
அவள்‌ 
பிடிபட்ட 
தன்‌ மாமனும்‌ தன்‌ 
இறந்து போனதையும்‌ 
கர்ப்ப 


த வ்்்தளல்‌ 
தேவனுடைய பெட்டி 
செய்தியையும்‌, 
புருஷனும்‌ 

கேள்விப்பட்டபோது, அவள்‌ 
வேதனைப்பட்டு குனிந்து பிரசவித்தாள்‌. 





ழ்‌ நள 
யாய 


அவள்‌ சாகப்போகிற. நோத்தில்‌ 
அவளண்டையிலே நின்ற ஸ்திரீகள்‌: நீ 
பயப்படாதே, ஆண்பிள்ளையைப்‌ பெற்றாய்‌ 
என்றார்கள்‌; அவளோ அதற்கு ஒன்றும்‌ 
சொல்லவுமில்லை, அதின்மேல்‌ 
சிந்தைவைக்கவுமில்லை. தேவனுடைய 
பெட்டி பிடிபட்டு, அவளுடைய மாமனும்‌ 
அவளுடைய புருஷனும்‌ 
இறந்துபோனபடியினால்‌, அவள்‌: மகிமை 
இஸ்ரவேலை விட்டுப்‌ போயிற்று என்று 
சொல்லி, அந்தப்‌ பிள்ளைக்கு இக்கபோத்‌ 
என்று பேரிட்டாள்‌. தேவனுடைய பெட்டி 
பிடிபட்டுப்‌ போனபடியினால்‌, மகிமை 
இஸ்ரவேலை விட்டு விலகிப்போயிற்று 
என்றாள்‌" சாமு 4:19-22). 


அப்பொழுது ஆண்டவர்‌ 
சங்‌ 78 : 65,66 


சுங்‌ 78:85. அப்பொழுது ஆண்டவர்‌ 
நித்திரை தெளிந்தவனைப்போலவும்‌, 
திராட்சரசத்தால்‌ கெம்பீரிக்கிற 
பராக்கிரமசாலியைப்போலவும்‌ விழித்து, 


சங்‌ 78:66. தம்முடைய சத்துருக்களைப்‌ 
பின்புறமாக அடித்து, அவர்களுக்கு 
நித்திய திந்தையை வரப்பண்ணினார்‌. 


தேவன்‌ சீலோவிலுள்ள தம்முடைய 
வாசஸ்தலத்தைவிட்டு விலகிப்போனபின்பு. 
இஸ்ரவேல்‌ ஜனங்களுக்கு மிகுந்த 
துன்பமுண்டாயிற்று இஸ்ரவேலின்‌ 
வாலிபர்கள்‌ யுத்தத்திலே 
செத்துப்போனார்கள்‌. சாரியர்கள்‌ 
பட்டயத்தால்‌ விழுந்தார்கள்‌. “இவற்றிற்குப்‌ 
பின்பு தேவன்‌ மறுபடியுமாக தம்முடைய 
சுதந்தரமாகிய இஸ்ரவேல்‌ ஜனத்தார்மீது. 
தம்முடைய கிருபையையும்‌ இரக்கத்தையும்‌ 


காண்பித்தார்‌. 


“அந்நிய தேவர்களைத்‌ தங்கள்‌ 
நடுவிலிருந்து விலக்கிவிட்டு, கர்த்தருக்கு 
ஆராதனை செய்தார்கள்‌; அப்பொழுது 
அவர்‌ இஸ்ரவேலின்‌ வருத்தத்தைப்‌ 
பார்த்து மனதுருகினார்‌” (நியா 10:16). 
தேவன்‌ மனதுருக்கமுள்ளவர்‌. 
தம்முடைய ஜனத்தின்மீது கிருபையாய்‌ 
இரங்குகிறவர்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மம்ம 


PUBLISHERS 


இஸ்ரவேல்‌ 
சத்துருக்களின்‌ 
செத்துவிமுவதை 
தம்முடைய 
பரிதாபப்பட்டார்‌. 


ஜனங்கள்‌ 
கைகளினால்‌ 
கர்த்தர்‌ பார்த்து. 
ஜனங்களுக்காக 
அவர்களுடைய 
பார்த்து மனதுருகினார்‌. 
முது ஆண்டவர்‌ நித்திரை 
தெளிந்தவனைப்போலவும்‌, திராட்சரசத்தால்‌ 
கெம்பீரிக்கிற பராக்கிரமசாலியைப்போலவும்‌ 
விழித்து, தம்முடைய சத்துருக்களைப்‌ 
பின்புறமாக 


ப 
நத றத்தை ன்னால்‌ 


பெலிஸ்தியர்கள்‌ 
உடன்படிக்கைப்‌ 
தாகோனுடைய 
வைத்திருந்தார்கள்‌. 
ஜனங்களுக்கு 
உடன்படிக்கைப்‌ 
ஆசீர்வாதமாயிருந்தது. பெலிஸ்தருக்கோ 
தேவனுடைய பெட்டி, அவர்கள்‌ 
தேசத்திலிருபபது ப்‌ அவரும்‌ 
சாபமாம்‌ பன்‌. லிஸ்தரை 
ம்‌ த்‌ 


தேவன்‌ 
சிறையிருப்புக்கும்‌, 
சத்துருவின்‌ கைக்கும்‌ 
ஒப்புக்கொடுத்ததினால்‌,  பெலிஸ்தர்கள்‌. 
யுத்தத்திலே ஜெயம்பெற்றார்கள்‌. ஆனால்‌ 
இப்போதோ தேவன்‌ மறுபடியும்‌ 
தம்முடைய மகிமைக்குத்‌ திரும்புகிறார்‌. 
தேவனுடைய மகிமையை யாராலும்‌ 


அபகரித்துக்கொள்ள முடியாது. அவர்‌ 
நித்திய மகிமையுள்ளவர்‌. 


இஸ்ரவேல்‌ ஜனத்தின்மீது, 
கோபங்கொண்டதினால்‌, தேவன்‌ 
தமது மகிமையை சத்துருவின்‌ கைக்கு 
ஒப்புக்கொடுத்தார்‌. ஆனால்‌ 
ர்கள்‌ வேதனைப்படுவதைப்‌ 
மறுபடியும்‌ 


தேவனுடைய 
பெட்டியைப்பிடித்து 


பலத்தை 
மகிமையை 


தமது 
தமது 


ஆதரவாகப்‌ பார்க்கிறார்‌. தம்முடைய 
சத்துருக்களை  அதம்பண்ணுகிறார்‌. 





ழ்‌ [பப்ப 
யாய 


பெலிஸ்தர்கள்‌ 
பெற்றதனால்‌ 
சந்தோஷமாயிருந்தார்கள்‌. னால்‌ 
தேவனோ தம்முடைய வல்லமையினால்‌, 
அவர்களுடைய சந்தோஷத்தை துக்கமாக 
மாற்றினார்‌. பெலிஸ்தர்கள்‌ யுத்தத்திலே. 
இஸ்ரவேலின்‌ வாலிபரைக்‌ கொன்று 
போட்டார்கள்‌. தேவனோ தம்முடைய 
சுதந்தரத்திற்கு தீங்குசெய்த பெலிஸ்தரை, 
மூலவியாதியினால்‌ வாதித்து, அவர்களில்‌ 
அநேகரைக்‌ கொன்றுபோட்டார்‌. 
பெலிஸ்தருடைய தேசம்‌ முழுவதிலும்‌ 
மரண ஒலமுண்டாயிற்று 


யுத்தத்தில்‌ வெற்றி 
மிகுந்த 


தேவன்‌ தம்முடைய பரிசுத்த 
ஸ்தலத்தைக்‌ கட்டினார்‌ 
சங்‌ 78 : 67-69 


சுங்‌ 78:87. யோசேப்பின்‌ 
கூடாரத்தைப்‌ புறக்கணித்தார்‌; 
எப்பிராயிம்‌ கோத்திரத்தை அவர்‌ 


தெரித்துகொன்னாமல்‌, 


அவர்‌ 


சுங்‌ 78:68. யூதா கோத்திரத்தையும்‌ 
தமக்குப்‌ பிரியமான 


பர்வதத்தையும்‌ த்தர 


சுங்‌ 78:69. தம்முடைய பரிசுத்த 
ஸ்தலத்தை மலைகளைப்‌ போகவும்‌, 
என்றைக்கும்‌ இிற்கும்படி. 
தாம்‌ அஸ்திபாரப்படுத்தின பூமியைப்‌ 
போலவும்‌ கட்டினார்‌. 


தேவனுடைய உடன்படிக்கைப்‌ 
பெட்டி பெலிஸ்தருடைய தேசத்திலே 
சிறிதுகாலம்‌ சிறையிருப்பிலிருந்தது. 
தேவன்‌ அனுமதித்த காலம்‌ வரையிலும்‌, 
தேவனுடைய பலம்‌ சிறையிருப்புக்கு 
ஒப்புக்கொடுக்கப்பட்டிருந்தது. தேவனுடைய 
த ர்‌ 
கத... *ப்பு்கொடுக்கப்பட்டருந்தது 
ஆரம்பத்தில்‌ தேவன்‌ மனுஷருக்குள்ளே. 
வாசம்பண்ணுவதற்காக, 
கூடாரத்தை சீ 
சீலோவில்தான்‌ 
வாசஸ்தலம்‌ இருந்தது. 
தேவனோ 
கூடாரத்தைப்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை 


QOODNENS 
PUBLISHERS 


எப்பிராயீம்‌ கோத்திரத்தை ட 
தெரிந்துகொள்ளவில்லை. 
எப்பிராயீம்‌ கோத்தரத்திலிரந்தற. 
ஆனாலும்‌ உடன்படிக்கைப்‌ பெட்டி 
மறுபடியும்‌ சீலோவுக்குத்‌ திருங்பிப்போக 
ல்லை. 

சீலோ 
சீலோவின்மீது 


அழிந்துபோனது. 
தேவனுடைய கோபம்‌ 
வந்தது. அதன்மீது தேவனுடைய 
நியாயத்தீர்ப்பு உண்டாயிற்று. சீலோவின்‌ 
அழிவு தேவனுடைய நியாயத்தீர்ப்புக்கு 
அடையாளமாயிற்று, 


"நான்‌. முந்தி என்‌ நாமம்‌ 
விளங்கப்பண்ணின சீலோவிலுள்ள என்‌ 
ஸ்தலத்துக்கு நீங்கள்‌ போய்‌, இஸ்ரவேல்‌ 
ஜனத்தினுடைய  பொல்லாப்பினிமித்தம்‌ 
நான்‌ அதற்குச்‌ செய்ததைப்‌ பாருங்கள்‌” 
(எரே 1 என்று கர்த்தர்‌ 
சவோவைபற்றி எரேமியா தீர்க்கதரிசி 
மூலமாய்ச்‌ சொல்லுகிறார்‌. 


தேவனுடைய உடன்படிக்கைப்‌ பெட்டி 
சீலோவைவிட்டு விலகிப்போயிற்று. 
ஆனால்‌ தேவனுடைய பெட்டியை 
யாராலும்‌ அறிக்க முடியவில்லை. 
தேவனுடைய மகிமை சீலோவைளிட்டு 
நீங்கிப்போயிற்று. தேவன்‌ மகிமை 
யுள்ளவராகவே இருக்கிறார்‌. எப்பிராயீம்‌ 
கோத்திரத்தார்‌ தங்களுடைய 
பாவத்தினால்‌ தேவனுடைய மகிமையை 
இழந்துபோனார்கள்‌. எப்பிராயீம்‌ புத்திரர்‌ 
தேவனைவிட்டு விலகிப்போனார்கள்‌. 
தேவனும்‌ அவர்களைவிட்டு விலகிப்போய்‌ 
விட்டார்‌. சீலோ மாத்திரமே தேவனுடைய 
மகிமையை இழந்தது. ஆனாலும்‌ 
இஸ்ரவேல்‌ தேவனுடைய மகிமையை 
இக்கவில்லை. 


தேவனுடைய மகிமை நித்திய மகிமை 
தேவன்‌ இந்த உலகத்தில்‌ தம்முடைய 
சபையை ஸ்தாபித்திருக்கிறார்‌. மனுஷர்‌ 
மத்தியிலே தம்முடைய ராஜ்யத்தை 
ஸ்தாபித்திருக்கிறார்‌. ஒரு சில இடங்களில்‌ 
சபைகளுக்கு சேதமுண்டாகலாம்‌. 
ஒரு சில சபைகள்‌ மூடப்படலாம்‌ 





ழ்‌ நள 
யாய 


ஆனாலும்‌ 
உலகத்தின்‌ 
இருக்கத்தான்‌ 
எப்பிராயீம்‌ 
தெரிந்துகொள்ளவில்லை. அதே 
வேளையில்‌ அவர்‌ யூதாகோத்திரத்தையும்‌ 
தமக்குப்‌ பிரியமான சீயோன்‌. 
பர்வதத்தையும்‌ தெரிந்துகொண்டார்‌. 


இயேசுகிறிஸ்து 
யூதாகோத்திரத்திலிருந்து வந்தவர்‌. பழைய 
ஏற்பாட்டுக்காலத்து யோசுவாவைவிட 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து பெரியவர்‌. 
தேவனுடைய உடன்படிக்கைப்‌ 
பெட்டி. பெலிஸ்தருடைய கையிலிருந்து 
கீரியாத்‌ யாரீம்‌ ஊருக்கு வந்தது. 
இந்த ஸ்தலம்‌ யூதாகோத்திரத்திலுள்ளது. 
இங்கிருந்து தாவீது தேவனுடைய 
பெட்டியை சீயோன்‌ மலைக்கு 
எடுத்துக்கொண்டு வந்தார்‌. கர்த்தரும்‌ 
1 தமக்குப்‌ 

யமான ான்‌ பர்வதத்தையும்‌ 
தெரிந்துகொண்டார்‌ 


தேவன்‌ தம்முடைய 
ஸ்தலத்தை, சீயோன்‌ பர்வதத்திலே, 
மலைகளைப்போலவும்‌, என்றைக்கும்‌ 
நிற்கும்படி, தான்‌ அஸ்திபாரப்படுத்தின 
பூமியைப்போலவும்‌ கட்டினார்‌. தாவீது 
தேவனுடைய பெட்டிக்கு ஒரு 
கூடாரத்தைத்தான்‌ போட்டார்‌. தாவீதின்‌. 
குமாரன்‌ சாலொமோனோ தேவனுக்கு ஒரு 
ஆலயத்தைக்‌ கட்ட ஆரம்பித்து, அதை 
நேர்த்தியாய்‌ 
சாலொமோன்‌ 
கட்டினாலும்‌, 
ஆலயத்தைக்‌ கட்டினார்‌' 
சொல்லப்பட்டிருக்கிறது 


தேவனுடைய 
ஒவ்வொரு 


பரிசுத்த. 


“கர்த்தர்‌ வீட்டைக்‌ கட்பாராகில்‌, 
அதைக்‌ கட்டுகிறவர்களின்‌ பிரயாசம்‌ 
விருதா; கர்த்தர்‌ நகரத்தைக்‌ காவாராகில்‌ 
காவலாளர்‌ விழித்திருக்கிறது விருதா” 
(சங்‌ 12712). சாலொமோன்‌ 
தேவாலயத்தைக்‌ கட்டினாலும்‌ கர்த்தரே 
அதைக்‌ கட்டினார்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
தேவாலயத்தைக்‌ கட்டவில்லையென்றால்‌, 
சாலொமோனின்‌ பிரயாசம்‌ விருதாவாய்ப்‌ 
போயிருக்கும்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மம்ம 


PUBLISHERS 


சாலொமோன்‌ கட்டிய தேவாலயம்‌ 
அறிந்துபோயிற்று. பாபிலோன்‌ தேசத்தார்‌ 
எருசலேம்‌ நகரத்தையும்‌ தேவாலயத்தையும்‌ 
தீவைத்து எரித்துவிட்டார்கள்‌. ஆனாலும்‌ 
எஸ்றா, நெகேமியா, செருபாபேல்‌ 
ஆகியோரின்‌ காலத்தில்‌ தேவனுடைய 
ஆலயம்‌ மறுபடியும்‌ எடுத்துக்‌ கட்டப்பட்டது. 
அந்தத்‌ தேவாலயமும்‌ பழுதடைந்தது. 
புதிய ஏற்பாட்டுக்காலத்தில்‌ ஏரோது ராஜா 
பழுதடைந்த தேவாலயத்தை புதுப்பித்துக்‌ 
கட்டினார்‌. இதன்பின்பு இந்தப்‌ 
பூமியில்‌ இயேசுகிறிஸ்துவின்‌ சபை 
ஸ்தாபிக்கப்பட்டது. கிறிஸ்துவின்‌ சபை 
ஸ்தாபிக்கப்படும்‌ வரையிலும்‌ தேவாலயம்‌ 
அழிந்துபோகாமலிருந்தது. கிறிஸ்துவின்‌ 
சபை ஸ்தாபிக்கப்பட்ட பின்பே 
ரோமப்பேரரசார்‌ தேவாலயத்‌ 

இடித்துப்போட்டார்கள்‌. மண்‌ 


“அவன்‌ சந்ததி என்றென்றைக்கும்‌. 
இருக்கும்‌; அவன்‌ சிங்காசனம்‌. 
சூரியனைப்போல எனக்கு முன்பாக 
நிலைநிற்கும்‌” (சங்‌ 89:36). சுவிசேஷ 
சபை நித்திய காலமாய்‌ நிலைத்து 
ற்கும்‌. பாதாளத்தின்‌ வாசல்கள்‌ 
பனி மேற்கொள்வதில்லை 


தேவனுடைய 
தாவீது 
௪ங்‌ 78 : 70-72 


தாசனாகிய 


சங்‌ 78:70. தம்முடைய தாசனாகிய 
தாவிதைத்‌ தெரிந்துகொண்டு, ஆட்டுத்‌ 
தொழுவங்களிலிருந்து அவனை 
எடுத்தார்‌. 


சங்‌ 78:71. கறவலாடுகளின்‌ பின்னாகத்‌ 
திரித்த அவனை, தம்முடைய 
இனமாகிய யாக்கோயையும்‌ தம்முடைய 
சுதந்தரமாகிய 'இஸ்ரவேலையும்‌. 
மேய்ப்பதற்காக, அழைத்துக்கொண்டு 
வந்தார்‌. 


சங்‌ 78:72. இவன்‌ அவர்களைத்‌ 
தன்‌ இருதயத்தின்‌ உண்மையின்படியே 
கைகளின்‌ 
அவர்களை: 


நடத்தினான்‌. 





ழ்‌ நள 
யாய 


| தேவன்‌ இஸ்ரவேல்‌ ஜனத்தின்மீது 
நல்ல. ஆளுகையை ஏற்படுத்தினார்‌. 
இஸ்ரவேலில்‌ இராஜாவின்‌ ஆளுகை 
உண்டானாலும்‌, இஸ்ரவேலரை ஆளுகிற 
ராஜாவின்‌ இருதயம்‌ தேவனுக்குப்‌ 
பிரியமான இருதயமாயிருந்தது. தேவன்‌ 
தம்முடைய தாசனாகிய  தாவீதைத்‌ 
தெரிந்துகொண்டார்‌. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
ஆயிரக்கணக்கானோர்‌ இருந்தாலும்‌. 
அவர்கள்‌ மத்தியில்‌ தேவன்‌ தாவீதைத்‌ 
தெரிந்துகொண்டு, அவருடைய கையில்‌. 
இஸ்ரவேலை ஆளுகை செய்கிற 
செங்கோலை. ஒப்புக்கொடுத்தார்‌. 
தாவீதின்‌ சந்ததியில்‌ இயேசுகிறிஸ்து 
வருகிறார்‌. தாவீது இயேசுகிறிஸ்துவுக்கு 
அடையாளமாயிருக்கிறார்‌. 


யூதாகோத்திரத்திலிருந்து 
வந்தவர்‌. தாவீதின்‌ கல்வியறிவு மிகவும்‌ 
குறைவு, இயற்கையிலேயே அவர்‌ ஒரு 
ஞானியல்ல அவர்‌ ஒரு போர்வீரருமல்ல. 
அவர்‌ ஆடுகளை மேய்க்கிற சாதாரண 
மேய்ப்பர்‌ தாவீது கறவாலடுகளின்‌ 
பின்னாகத்‌ திரிந்துகொண்டிருந்தார்‌ 
தேவனோ ஆட்டுத்தொழுவங்களிலிருந்து 
தாவீதை எடுத்தார்‌. தேவன்‌ 
மோசேயையும்‌ ஆடுமேய்க்கும்போதுதான்‌ 
தெரிந்தெடுத்தார்‌. தங்களைத்‌ 
தாழ்த்துகிறவர்களை உயர்த்துவது 
தேவனுக்குப்‌ பிரியமானது. ஆவியில்‌ 
எளிமையுள்ளவர்களை தேவன்‌ 
ஆசீர்வதிக்கிறார்‌. 
வாழ்க்கையிலே 

சாதாரணமாகயிருக்கிற ஜனங்களை 
கர்த்தர்‌ தெரிந்துகொண்டு, அவர்களை 
விசேஷித்த ஊழியங்களுக்குப்‌ 
பயன்படுத்துகிறார்‌. அவர்களுக்கு 
விசேஷித்த தாலந்துகளைக்‌ கொடுத்து 
அவர்களை ஆசீர்வதிக்கிறார்‌. தாவீதின்‌ 
பூர்வீகம்‌ பிரபல்யமானதல்ல. 
இயேசுகிறிஸ்து இந்த உலகத்தில்‌ 
மனுஷராக அவதரித்தபோது, அவருடைய 
குடும்பத்தாரும்‌ ல்யமானவர்களா 
யிருக்களில்லை. இயேசுகிறிஸ்துவின்‌ 
உபதேசத்தைக்‌ கேட்டு, ஜனங்கள்‌ 
ச்சரியப்பட்‌ ர்‌ டைய 
இவா எற படான்‌ 


தாவீது 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மம்ம 


PUBLISHERS 


தேவன்‌ 
கொள்ளும்போது, 
ஆடுகளை 
வில்லை. தாவீது 
சிறுவயதிலிருந்தார்‌. அவரால்‌ 
ஆடுகளை வழிநடத்த முடியாது. அவர்‌ 
குறவலாடுகளின்‌ பின்னாகத்‌ திரிந்தார்‌ 
கறவலாடுகள்‌ என்பது சிறிய 


தாவீதைத்‌ தெரிந்து 
அவர்‌ பெரிய 
மேய்த்துக்கொண்டிருக்க 


ஆட்டுக்குட்டிகளைக்‌ குறிக்கிற வார்த்தை. 
ஒரு மேய்ப்பர்‌ தன்னிடத்திலுள்ள சிறிய 
ஆட்டுக்குட்டிகள்மீது 


கவனம்‌ 


அதிகமாய்க்‌ 
செலுத்துவார்‌. அவற்றிற்கு 
டய விசேஷித்த பாதுகாப்பும்‌, 

தேவை. தாவீது சிறிய 
ஆட்டுக்குட்டிகளை அத்கரையோடு 
மேய்த்துக்கொண்டு வந்தார்‌. அப்படிப்பப்‌, 
சூழ்நிலைபில்தான்‌ தேவன்‌ 
கறவலாடுகளின்‌  பின்னாகத்‌ திரிந்த 
தாவீதை, தம்முடைய த்தை 
மேய்ப்பதற்காக அறைத்து வந்தார்‌ 


தேவன்‌ தாவீதைத்‌ தெரிந்தெடுத்து 
அவரைக்‌ கனப்படுத்துகிறார்‌ 
கறவலாடுகளின்‌ பின்னாகத்‌ திரிந்த 
தாவீதை இஸ்ரவேலின்‌ ராஜாவாக 
உயர்த்துகிறார்‌. யாக்கோபுக்கும்‌ 
இஸ்ரவேலுக்கும்‌ தாவீதை ராஜாவாக 
நியமிக்கிறார்‌. “தம்முடைய தாசனாகிய 
தாவீதைத்‌ தெரிந்துகொண்டு, ஆட்டுத்‌ 
தொழுவங்களிலிருந்து அவனை எடுத்தார்‌. 
கறவலாடுகளின்‌ பின்னாகத்‌ திரிந்த 
அவனை, தம்முடைய  ஜனமாகிய 
யாக்கோபையும்‌ தம்முடைய சுதந்தரமாகிய 
இஸ்ரவேலையும்‌ மேய்ப்பதற்காக, 
அழைத்துக்கொண்டு வந்தார்‌' 


யாக்கோபும்‌ இஸ்ரவேலும்‌ 
தேவனுக்குப்‌ பிரியமான ஜனங்கள்‌. 
அவர்கள்‌ தேவனுக்கு விசேஷித்தவர்கள்‌. 


அவர்கள்‌ 
அருகாமையிலிருக்கிறவர்கள்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


தேவன்‌ கொடுத்த ஊழியத்தை 
நிறைவேற்ற வேண்டுமென்றால்‌ நமக்கு 
இருதயத்தில்‌ உண்மையும்‌ கைகளில்‌ 
திறமையும்‌ வேண்டும்‌. இவை 
இரண்டையும்‌ கர்த்தரே நமக்குக்‌ 
'கொடுக்கிறவர்‌. தாவீது இந்த 
விசேஷித்‌ ாஹ்துகளை 
த்து பெற்றுக்‌ 


தேவன்‌ தம்முடைய 
ஜனமாகிய யாக்கோபையும்‌, 
தம்முடைய சுதந்தரமாகிய இஸ்ரவேலையும்‌ 
மேய்ப்பதற்காக அழைத்துக்கொண்டு 
வந்தார்‌ தாவீது அவர்களை 
தன்னுடைய இருதயத்தின்‌ 
உண்மையின்படியே மேய்த்தார்‌. 
அவர்களைப்‌ போஷித்தார்‌. அவர்களை 
ஆளுகை செய்தார்‌ அவர்களுக்கு 
உபதேசம்பண்ணினார்‌. அவர்களைப்‌ 
பாதுகாத்தார்‌. இவையெல்லாவற்றையும்‌ 
தாவீது தன்‌ இருதயத்தின்‌ 
உண்மையின்படியே செய்தார்‌. தன்னை 
ராஜாவாகத்‌ தெரிந்தெடுத்த தேவனை 
மகிமைப்படுத்தவேண்டும்‌ என்பதே 
தாவீதின்‌ நோக்கம்‌ 
தன்னுடைய சுயபெருமைக்காகவோ, 
சுயகெளரவத்திற்காகவோ தாவீது 
ஒன்றும்‌ செய்யவில்லை. எல்லாவற்றையும்‌ 
தேவனுடைய நாமமகிமைக்காகவே 
செய்தார்‌. 


தாவீதை 


தம்முடைய ஊழியத்தை 
ஒப்புக்கொடுக்கும்போது, 
நாமமகிமைக்காக 

ஊழியம்‌ செய்யவேண்டும்‌. 
நாமமகிமையைத்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மம்ம 


PUBLISHERS 


தாவீது 
ஊழியத்தை 
தன்னுடைய 
உண்மையுள்ளவராகவும்‌, 
உத்தமமானவராகவும்‌ இருந்தார்‌. 
தன்னுடைய கடமைகளை சரியாய்‌ 
நிறைவேற்றினார்‌. இவையெல்லாவற்றையும்‌ 
விட, தாவீது ஒவ்வொரு காரியத்தையும்‌ 
மிகுந்த ஞானத்தோடு திட்டமிட்டார்‌. 
அவர்‌ செய்த ஒவ்வொரு வேலையும்‌ 
மிகவும்‌ நேர்த்தியாயிருந்தது. தாவீது 
தன்னுடைய கைகளின்‌ திறமையினால்‌ 
இஸ்ரவேலரை வழிநடத்தினார்‌. நம்‌ 
ஆட்சி செய்கிறவர்கள்‌ 
உண்மையுள்ளவர்களாகவும்‌ 
வேண்டும்‌, 
திறமையுள்ளவர்களாகவும்‌ 
வேண்டும்‌. தேவனுடைய கிருபையினால்‌ 
தாவீது இவ்விரண்டு தாலந்துகளையும்‌ 
கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டார்‌. 

சங்கீதக்காரர்‌ இஸ்ரவேலின்‌ 
சரித்திரத்தை எழுதும்போது, அதை 
தாவீதின்‌  சரித்திரத்தைச்‌ சொல்லி 
முடிக்கிறார்‌. பழைய ஏற்பாட்டுக்காலத்தில்‌ 
தாவீது கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்துவுக்கு 
அடையாளமாயிருக்கிறவர்‌. தாவீதின்‌ 
ஆட்சிக்காலம்‌ இஸ்ரவேல்‌ ஜனத்தாருக்கு 
மிகுந்த  ஆசீர்வாதமாயிருந்தது. 
இபேசுகிறிஸ்துவின்‌ ஆருகையும்‌ 

டய ராஜ்யமும்‌ நமக்‌ 
ஆசிாணயிரத்கிறது. ன்‌ 


ராஜரீக, 
செய்தார்‌ 
ஆளுகையில்‌ 


தன்னுடைய 
சிறப்பாகச்‌ 


இருக்க 


நம்முடைய ; 

தம்முடைய ஜீவனையே கொடுக்கிற நல்ல 
ள்‌ ன்‌ பவ 

ஜனத்தாரின்மீது தம்முடைய விசேஷித்த 


கிருபைகளையும்‌, இரக்கங்களையும்‌ 
காண்பித்து அவர்களை ஆசீர்வதித்தார்‌ 
என்று சொல்லி 'சங்கீதக்காரர்‌ 
இந்த சங்கீதத்தை நிறைவுசெய்கிறார்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


எழுபத்து ஒன்பதாவது சங்கீதம்‌ 
எருசலேம்‌, தேவாலயம்‌ ஆகியவற்றின்‌ 
அழிவைக்‌ குறிப்பிடுவதாக 
வேதபண்டிதர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. 
எரேமியாவின்‌ புலம்பல்‌ 
புஸ்தகத்தைப்போலவே, இந்த சங்கீதமும்‌ 
புலம்பல்‌ பாடலாயிருக்கிறது. எரேமியா 
இந்த. சங்கீதத்திலிரந்து,; 67, 
ஆகிய இரண்டு வசனங்களையும்‌ 
சொல்லி ஜெபம்பண்ணுகிறார்‌. 


உம்மை 
ஜாதிகளின்மேலும்‌ 
தொழுதுகொள்ளாத 
உம்முடைய உக்கிரத்தை 
அவர்கள்‌ யாக்கோபைப்‌ 
அவனை விழுங்கி, 
நிர்மூலமாக்கி, அவன்‌ 
பாழாக்கினார்களே' 
என்று எரேமியா 
ஜெபம்பண்ணுகிறார்‌. 
ஜெபம்‌, சங்‌ 790,7 ஆகிய 
வசனங்களாகும்‌. 


எருசலேழும்‌, 
இரக்கப்பட்டு 
முன்பாகவே, 
தீர்க்கதரிசன 
எழுதப்பட்டிருக்க 


அறியாத 


உமது நாமத்தைத்‌ 


வாசஸ்தலத்தைப்‌ 
(எரே 10:25) 
கர்த்தரை நோக்கி 
எரேியாவின்‌ 
இரண்டு 


தேவாலயமும்‌ 
'அழிக்கப்படுவதற்கு 


சங்கீதம்‌ - 
PSALMS - 001 


விரிவுரை 
MENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தேவனுடைய ஜனங்கள்‌ மிகவும்‌ 
பரிதாபமான சூழ்நிலையில்‌ 
இருக்கிறார்கள்‌. வேதனைகளை 
அனுபவிக்கிறார்கள்‌. சங்கீதக்காரர்‌ 
கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு 
ஏற்பட்டிருக்கிற உபத்திரவங்களை 
தேவனிடத்தில்‌ முறையிடுகிறார்‌ 
(சங்‌ 799-5). தேவன்‌ தாமே 
தம்முடைய ஜனங்களுக்கு விடுதலையைக்‌ 
கட்டளையிடவேண்டுமென்று சங்கீதக்காரர்‌ 
தேவனிடத்தில்‌ விண்ணப்பம்பண்ணுகிறார்‌ 
(சங்‌ 79:6,7,1012). 


கர்த்தர்‌ தமது கிருபையினால்‌ 
தங்கள்‌ பாவங்களை மன்னிக்கவேண்டு 
மென்றும்‌ (சங்‌ 79:8,9), தங்களை 
மீட்கவேண்டுமென்றும்‌ (சங்‌ 7911) 
சங்கீதக்காரர்‌ தேவனுடைய சமுகத்தில்‌ 
பயபக்தியோடு ஜெபம்பண்ணுகிறார்‌. 
கர்த்தருடைய ஜனங்கள்‌ கர்த்தரைத்‌ 


துதிப்பதற்கு  ஆயத்தமாயிருக்கிறார்கள்‌ 
(சங்‌ 7943), 


தேவஜனத்தின்‌ துன்பம்‌ 
சங்‌ 79 : 1-4 


(ஆசாபின்‌ சங்கீதம்‌) 


சங்‌ 79:1. தேவனே, புறஜாதியார்‌ உமது 
சுதந்தரத்தில்‌ வந்து, உமது பரிசுத்த 
ஆலயத்தைத்‌ தீட்டுப்படுத்தி, 
எருசலேமை மண்‌ மேடுகளாக்கினார்கள்‌. 


சுங்‌ 79:2. உமது ஊரழியக்காரரின்‌ 
மிரேதங்களை ஆகாயத்துப்‌ 
பறவைகளுக்கும்‌, உமது 
பமிசுத்தவான்களின்‌' மாம்சத்தைப்‌ 
பூமியின்‌ மிருகங்களுக்கும்‌ இரையாகக்‌ 
கொடுத்தார்கள்‌. 


சங்‌ 79:8. எருசலேமைச்‌. 
அவர்களுடைய 
தண்ணீரைப்‌ 
சித்தினார்கன்‌; 
அடக்கம்பண்ணுவாருமில்லை. 


சுற்றிலும்‌ 
இரத்தத்தை 
போலச்‌. 
அவர்களை 


சுங்‌ 79:4. 
'நித்தையும்‌ 
புறத்தாருக்குப்‌ 
சக்கந்தமுமானோம்‌. 


எங்கள்‌. 
எங்கள்‌. 


அயலாருக்கு. 
சுற்றுப்‌. 
பரியாசமும்‌ 





ழ்‌ நயன 
யாய 


“சபத்தரவத்திவிர்கிறர்கள்‌ 
பரலோ: 


பிள்ளைகளுக்கு 
கஷ்டங்களையெல்லாம்‌ 


ஒடுக்குகிறார்கள்‌. 
ஸ்தலங்களையும்‌ கழித்தப்ளேடுகறர்கள்‌ 
எருசலேம்‌ தேவனுடைய பரிசுத்த நகரம்‌. 
அவருடைய பரிசுத்த 
இருக்கிறது. புறஜாதியார்‌, 
கர்த்தருடைய  சுதந்தரத்தில்‌ வந்து, 
சில்க்‌ 
டுப்‌ எரு ம 
மண்மேடுகளாக ஆக்கிப்போட்ட ந 


தேவனிடத்தில்‌ பக்தியுள்ளவர்களுக்கு 
கானான்‌ தேசம்‌ மிகவும்‌ பிரியமான 
தேசம்‌. அவர்கள்‌ கானான்‌ தேசத்தை 
அதிகமாய்‌ நேசிக்கிறார்கள்‌. 
தேவனுடைய சுதந்தரம்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌, தங்களுடைய 
சொந்த காரியங்களை நேசிப்பதைவிட, 
தேவனுடைய சுதந்தரமாகிய 
கானான்‌ தேசத்தை அதிகமாய்‌ 
நேசிக்கிறார்கள்‌. தங்களுடைய 
சுதந்தரத்தைவிட தேவனுடைய 


சுதந்தரத்தின்மீது இஸ்ரவேல்‌. புத்திரர்‌ 
ப ட்‌ 


எருசலேம்‌ தேவனுடைய பரிசுத்த 


துன்பம்‌ வந்தால்கூட இன்றேல்‌ புத்திரர்‌ 
சகித்துக்கொள்கிறார்கள்‌. 

தேவனுடைய 

தடுப்ப த்தப்படுவதை 


ாள்ள முடியவில்லை. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மம்ம 


PUBLISHERS 


ஆசாப்‌ எழுபத்து எட்டாவது 
சங்கீதத்தில்‌, தேவன்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனங்களுக்காக செய்த நன்மைகளை 
எடுத்துச்‌ சொல்லுகிறார்‌. “அவர்களைத்‌ 
தமது _ பரிசுத்த ஸ்தலத்தின்‌ 
எல்லைவரைக்கும்‌, தமது வலதுகரம்‌ 
சம்பாதித்த இந்தப்‌. பர்வதடட்டுக்கம்‌ 
அழைத்துக்கொண்டுவந்து, அவர்கள்‌ 
முகத்திற்கு முன்பாக ஜாதிகளைத்‌ 
துரத்திவிட்டு, தேசத்தை நூல்போட்டுப்‌ 
பங்கிட்டு, அவர்களுடைய கூடாரங்களில்‌ 
இஸ்ரவேலின்‌ கோத்திர௩்‌ 
குடியேற்றினார்‌” 


தேவனே தம்முடைய ஜனத்தை 
கானான்‌ தேசத்தில்‌ குடியேற்றினார்‌. 
அவர்கள்‌ முகத்திற்கு முன்பாக 
சத்துருக்களைத்‌ தூத்திவிட்டார்‌ 
இப்போது நிலமை முற்றிலும்‌ 
மாறிவிட்டது. புறஜாதியார்‌ தேவனுடைய 
சுதந்தாத்தில்‌ வந்து, அவருடைய 
பரிசுத்த ஆலயத்தைத்‌ தீட்டுப்படுத்தி, 
எருசலேமை. மண்மேடுகளாக்கிப்‌ 


போட்‌ டிரா ர்கள்‌. மா 
இனன்‌ தரன்‌ வான்‌ 


இஸ்ரவேல்‌ 


(சங்‌ 78:5 


பறஜாதியார்‌ 
ஜனத்தார்மீது யுத்தம்பண்ணுகிறார்கள்‌. 
எருசலேமை மண்மேடுகளாக்குகிறார்கள்‌. 
எருசவேபின்‌ மண்மேடுகளில்‌ இஸ்ரவேல்‌ 
ங்கள்‌ புதைந்துபோயிற்று. 

அவரவர்‌ 

புதையுண்டு. 

தம்முடைய 

சீயோன்‌ 

கட்டினார்‌. தேவன்‌ 

பரிசுத்த ஸ்தலத்தை 
மலைகளைப்போலவும்‌ என்றென்றைக்கும்‌ 
நிற்கும்டி தாம்‌ அஸ்திபாரப்படுத்தின 
பூமியைப்போஷும்‌ கட்டினார்‌ (சங்‌ 7809 
ஆனால்‌ இப்போதோ புறஜாதியார்‌ 
1 அண ந்‌ 
ட்‌ அதை 
இடித்து ண்பன்‌ யிருக்கிறார்‌ 





ழ்‌ நயனா 
யாய 


மகாபரிகத்தஸ்தலத்தில்‌ 
ஆசாரியரைத்தவிர வேறு 


பிரதான 
யாரும்‌ 


பிரவேசிக்க முடியாது. ஆனால்‌ புறஜாதி 
ஜனங்களோ 


போட்டிருக்கிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனத்தாரின்‌ பாவமே காரணம்‌. 
தேவனுடைய ஜனங்கள்‌ தங்களுடைய 
பாவங்களினால்‌, (டைய பரிசுத்த 
ஸ்தலத்தைத்‌ தீட்டுப்படுத்துகிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ 
செய்யும்போது, 
சத்துருக்கள்‌, 
மேற்கொள்வதற்கு தேவன்‌ அனுமதி 
கொடுக்கிறார்‌. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
தொடர்ந்து பாவம்‌ செய்தபோது, தேவன்‌ 
அவர்கள்மீது உக்கிரமமாகி, இஸ்ரவேலை 
வெறுக்கிறார்‌. தாம்‌ மனுஷருக்குள்ளே 
போட்ட கூபாரமாகிய சீலோவிலுள்ள 
வாசஸ்தலத்தைவிட்டு _ விலகிவிடுகிறார்‌ 
தமது பலத்தை சிறையிருப்புக்கும்‌, தமது 
மகிமையை  சத்துருவின்‌ கைக்கும்‌ 
ஒப்புக்கொடுக்கிறார்‌ (சங்‌ 78:59-61). 


எப்பிராயீம்‌ புத்திரர்‌ சீலோவிலே 
பாவம்‌. செய்ததைப்போல, யூதாவின்‌ 
புத்திரர்‌ எருசலேமிலே. பாவம்‌ 
செய்கிறார்கள்‌. இதனால்‌ தேவன்‌ 
சீயோன்‌ மலையிலுள்ள தம்முடைய 
பரிசுத்த வாசஸ்தலத்தைவிட்டு 
விலகிவிடுகிறார்‌. தமது பலத்தை 
சிறையிருப்புக்கும்‌ தமது மகிமையை 
சத்துருவின்‌ கைக்கும்‌ 
ஒப்புக்கொடுத்துவிடுகிறார்‌. தமது 
ஜனத்தை. பட்டயத்திற்கு இரையாக்கிப்‌ 
போ ம ரத்தின்மேல்‌ 
ட க 


தேவன்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ 
பாவத்தினிமித்தமாய்‌ தமது ஜனத்தாரை 
அவர்களுடைய சத்துருக்களின்‌ 
a ஒப்புக்கொடுத்தார்‌. 


ஜனங்கள்‌ பாவம்‌ 
அவர்களுடைய 
அவர்களை 


க 


சங்கீதம்‌ - 
PSALMS - 001 


விரிவுரை 
MENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பறவைகளுக்கும்‌, 
பரிசுத்தவான்களின்‌ 
பூமியின்‌ மிருகங்களுக்கும்‌ 
ஒப்புக்கொடுத்தார்கள்‌ 
(சங்‌ 79:2). 


புறஜாதியார்‌ 
ஜனங்களை 
கொன்றுபோட்டார்கள்‌. 
போனவர்கள்‌. 
ஜனமாகயிருந்தாலும்‌ அவர்கள்‌ 
கீழ்ப்படியாமையின்‌ பிள்ளைகளாகவே 
இருந்தார்கள்‌. அவர்களுடைய இரத்தம்‌ 
கீழ்ப்படியாமையின்‌ இரத்தம்‌. அது 
பாவத்தின்‌ இரத்தம்‌. இஸ்ரவேலில்‌ பாவம்‌ 
செய்தவர்கள்‌, தங்கள்‌ பாவங்களுக்காக, 
தங்களுடைய இரத்தத்தைச்‌ சிந்தினார்கள்‌. 
எருசலேமைச்‌ சுற்றிலும்‌ அவர்களுடைய 
இரத்தத்தை தண்ணீரைப்போல 
சிந்தினார்கள்‌. அவர்கள்‌ அடக்கம்பண்ணு 
வாருமில்லை (சங்‌ 79:3). 


தேவனுடைய 
இரக்கமில்லாமல்‌ 
செத்துப்‌ 
தேவனுடைய 


புறஜாதியார்‌ ஈவுஇரக்கம்‌ பார்க்காமல்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனத்தாரைக்கொன்று 
போட்டார்கள்‌. அவர்களைப்‌ பார்த்த 
இடங்களிலெல்லாம்‌. சங்காரம்பண்ணி 
னார்கள்‌. இதனால்‌ இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 
தங்கள்‌ இரத்தத்தை தண்ணீரைப்போல 
சிந்தினார்கள்‌. ஏராளமானோர்‌ 
மரித்துப்போனதினால்‌, அவர்களை 
அடக்கம்பண்ணுவதற்குக்கூட யாருமில்லை. 


ஊழியக்காரரின்‌ 

பூமியிலே 

பறஜாதியார்‌ 

தங்களை தோண்டி, 

எடுத்து, அதை 

ஆகாயத்துப்‌ பறவைகளுக்கும்‌, பூமியின்‌ 

மிருகங்களுக்கும்‌ இரையாகக்‌ 

கொடுத்தார்கள்‌ என்று யூதருடைய 

சரித்திர ஆசிரியர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. 

பரிசுத்தவான்‌௧ளின்‌ பிரேதங்களை 

சங்கிலிகளினால்‌ மரத்தில்‌ 

தொங்கவிட்டார்களாம்‌. அவர்களுடைய 

சரீரம்‌ ஆகாயத்துப்‌ பறவைகளுக்கு 
ஆகாரமாயிற்றாம்‌. 


கட்டி 





ழ்‌ நள 
யாய 


தேவனுடைய பிள்ளைகளுக்கு 
மகாபெரிய உபத்திரவமும்‌ மகாசங்காரமும்‌ 
உண்டாயிற்று. தேவன்‌ இதை 
அனுமதித்தார்‌ பாவத்தின்‌ சம்பளம்‌ 
மரணம்‌. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ பாவம்‌ 
செய்ததினிபித்தமாய்‌ அவர்களுக்கு 
இந்த தண்டனையும்‌, இந்த மரணமும்‌ 
உண்டாயிற்று. 


தம்முடைய ஜனத்திற்கு புறஜாதியார்‌ 
செய்த தீங்குகளை தேவன்‌ 
கண்ணோக்கிப்‌ பார்த்தார்‌. இஸ்ரவேல்‌ 
ஜனங்கள்‌ இப்படிப்பட்ட தீங்குகளை வேறு 
யாருக்கும்‌ செய்யக்கூடாது என்று 
மரத்தில்‌ தொங்கும்‌ பிரேதத்தைக்‌ குறித்து 
ஒரு பிரமாணத்தைக்‌ கொடுத்தார்‌. 

“இரவிலே அவன்‌ பிரேதம்‌ மரத்திலே 
தொங்கலாகாது: அந்நாளிலேதானே அதை 
அடக்கம்பண்ணவேண்டும்‌: 
தூக்கிப்போடப்பட்டவன்‌ தேவனால்‌. 
சபிக்கப்பட்டவன்‌; ஆகையால்‌ உன்‌ 
தேவனாகிய கர்த்தர்‌ உனக்குக்‌ 
சுதந்தரமாகக்‌ கொடுக்கும்‌ உன்‌ 
தேசத்தைத்‌ தீட்டுப்படுத்தாயாக" 
(உபா 21:23). 


'எங்கள்‌ அயலாருக்கு நிந்தையும்‌ 
எங்கள்‌ சுற்றுப்புறத்தாருக்குப்‌ பரியாசமும்‌ 
சக்கந்தமுமானோம்‌' (சங்‌ 79:4) என்று 
சங்கீதக்காரர்‌ சொல்லுகிறார்‌. புறஜாதி 
ஜனங்கள்‌ இஸ்ரவேல்‌ ஜனத்தாரை 
எப்படியெல்லாம்‌ நிந்திக்கலாம்‌ என்று. 
யோசித்துப்‌ பார்த்து அவர்களை 
அதிகமாய்‌ நிந்திக்கிறார்கள்‌ 

தேவனுடைய ஜனங்கள்‌ 
கர்த்தரைவிட்டுப்‌ பின்வாங்கிப்போய்விடக்‌ 
கூடாது. தேவனுடைய சமுகத்தைவிட்டு 
விலகிப்போய்விடக்கூடாது 
களுடைய முற்பிதாக்கள்‌ 
துரோகம்பண்ணினார்கள்‌. 
மேடைகளினால்‌ 
கோபமூட்டினார்கள்‌. தங்கள்‌ 
கங்களினால்‌ அவருக்கு த ஜண்டாககி 
னார்கள்‌. தங்கள்‌ முன்னோர்கள்‌ செய்த 
பாவத்தை இவர்களும்‌ செய்து. 
தேவனுடைய கோபத்திற்கு ஆளானார்கள்‌. 
தேவகோபம்‌ இவர்கள்‌. மேலும்‌ 
வற வ 
நாச சு 
தனல அன்‌ 


இவர்களுக்கு 
சங்காரமும்‌, 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை 


நாமும்‌ தேவனுக்கு விரோதமாகப்‌ 
பாவம்‌ செய்தால்‌, நம்முடைய நிலமையும்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனத்தாரின்‌ 
நிலமையைப்போலவே ஆகும்‌. நாமும்‌ 
நம்முடைய அபலாருக்கு 
நிந்தையாயிருப்போம்‌. நம்முடைய 
சுற்றத்தாருக்‌ பரியாசமும்‌ 
காலோடு 


தேவனிடத்தில்‌ முறையீடு 
சங்‌ 79:5 


சங்‌ 79:5 எதுவரைக்கும்‌ கர்த்தாவே! நீர்‌ 
என்றைக்கும்‌. கோபமாயிருப்பீரோ?' 
உம்முடைய எரிச்சல்‌ 
அக்கினியைப்போல்‌ எரியுமோ? 


இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ தேவனுடைய 
கோபத்தைப்‌ பார்த்து மிகவும்‌. 
ஆச்சரியப்படுகிறார்கள்‌. தங்கள்‌ 
அயலாரைப்‌ பார்த்தும்‌ தங்கள்‌ 
சுற்றுப்புறத்தாரைப்‌ பார்த்தும்‌ 
கோபப்படுகிறார்கள்‌. தங்கள்‌ அயலாரும்‌ 
சுற்றுப்புறத்தாரும்‌ தங்கள்மேல்‌ ஏன்‌ 
கோபமாயிருக்கிறார்கள்‌ என்பதற்கான 
காரணம்‌ அவர்களுக்குத்‌ தெரியவில்லை. 
தேவனுடைய கோபமே தங்களுடைய 
எல்லா பிரச்சனைகளுக்கும்‌ காரணம்‌ 
என்பதை அவர்கள்‌ புரிந்துகொண்டு, 
தேவனிடத்தில்‌ முறையிடுகிறார்கள்‌ 


எதுவரைக்கும்‌ கர்த்தாவே! நீர்‌ 
என்றைக்கும்‌ கோபமாயிருப்பீரோ? 
உம்முடைய எரிச்சல்‌ அக்கினியைப்போல்‌ 
எரியுமோ?” என்று தேவனிடத்தில்‌ 
கேட்கிறார்கள்‌. தேவனுடைய கோபத்தை 
இதற்குமேலும்‌ அவர்களால்‌ தாங்கிக்‌ 
கொள்ள முடியவில்லை. தேவனோடு 
ஒப்புரவாகவேண்டுபென்று விரும்புகி 
றார்கள்‌. தேவனுடைய கோபம்‌ இன்னும்‌ 
நீடித்தால்‌, தங்களால்‌ அதை தாங்க 
முடியாது என்பதைப்‌ புரிந்துகொள்கி 
றார்கள்‌. தேவனுடைய எரிச்சல்‌. 
அக்கினியைப்போல அவர்கள்மீது 
எரிகிறது நாம்‌ தேவனோடு 
ஒப்புரவானால்‌ நம்முடைய அயனும்‌, 
சுற்றுப்புறத்தாரும்‌ நமக்கு சத்துருக்களாக 
இருக்கமாட்டார்கள்‌. அவர்கள்‌ நம்மை 
நிந்திக்கமாட்டார்கள்‌. 





je 
TT 
உம்மை அறியாத ஜாதிகள்‌. 
சங்‌ 79 : 6,7 


சுங்‌ 788. 
ஜாதிகள்மேதும்‌, 
நாமத்தைத்‌ 
ராஜ்யங்கள்மேலும்‌, 
உக்கிரத்தை ஊற்றிவிடும்‌. 


சுங்‌ 79:7. அவர்கள்‌ யாக்கோயைப்‌ 
பட்சித்து, அவன்‌ குடியிருப்பைப்‌ 
பாழாக்கினார்கனே. 


தேவனுடைய ஜனத்திற்கு இப்போது 
ஏற்பட்டிருக்கும்‌ துன்பத்தை சங்கீதக்காரர்‌ 
தேவனிடத்தில்‌ முறையிடுகிறார்‌. தேவன்‌ 
தம்முடைய கோபத்திலிருந்து 
திரும்பவேண்டும்‌. தம்முடைய 
ஜனத்தின்மீது தேவன்‌ 
கோபமாயிருப்பதற்குப்‌ பதிலாக, இஸ்ரவேல்‌ 
புத்திரரைத்‌ துன்பப்படுத்திய ஜனங்கள்மீது 
அவர்‌. கோபமாயிருக்கவேண்டுமென்று 
விண்ணப்பம்பண்ணுகிறார்கள்‌. “உம்மை 
அறியாத. ஜாதிகள்மேலும்‌ உமது 
நாமத்தைத்‌ தொழுதுகொள்ளாத 
ராஜ்யங்கள் மேலும்‌, உம்முடைய 
உக்கிரத்‌ ஊற்றிவிடும்‌' என்‌, 
ஜெடிக்கிறார்கள்‌ ப க்‌ 


இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ இந்த 
ஜெபம்‌ ஒரு தீர்க்கதரிசன ஜெபமாகும்‌. 
தேவனை அறியாத ஜாதிகள்மேல்‌ 
தேவனுடைய கோபம்‌ வந்திறங்கும்‌ 
துன்மார்க்கர்மீதும்‌, தேவனை அறியாத 
ஜாதிகள்மீதும்‌ தேவனுடைய உக்கிரம்‌ 
ஊற்றப்படும்‌. ஜனங்கள்‌ தேவனை 
அறியாததினால்‌, அவரை ஆராதியாமல்‌ 
இருக்கிறார்கள்‌ தேவனைத்‌ 
தேடுகிறவர்கள்‌ கண்டடைவார்கள்‌. 
தம்மிடத்தில்‌ வருகிற யாரையும்‌ தேவன்‌ 
புறம்பே தள்ளமாட்டார்‌. 


ஆனால்‌ ஒரு சிலர்‌, துணிகரமாக. 
தேவனை அறியாத ஜாதிகளாயிருக்கி 
றார்கள்‌. அவர்களிடத்தில்‌ தேவனைத்‌ 
தேடும்‌ விருப்பபில்லை. தேவனிடத்தில்‌ 
ஜெபிக்கவேண்டும்‌ என்னும்‌ வாஞ்சை 
யில்லை. தேவனை நம்பவேண்டும்‌ 


என்னும்‌ எண்ணமும்‌ இல்லை. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மம்ம 


PUBLISHERS 


அவர்கள்‌ இந்த உலகத்தில்‌ 


தேவனற்றவர்களாகவே ஜீவிக்கிறார்கள்‌. 
தங்கள்‌ 
நாமத்தைத்‌ 


வாழ்நாளில்‌. தேவனுடைய 
'தொழுதுகொள்ளக்கூடாது 
தீர்மானித்திருக்கிறார்கள்‌. 
துணிகரமான பாவிகள்மீது 
தம்முடைய உக்கிரத்தை 
'ண்டுமென்று. இஸ்ரவேல்‌ 
ர்‌ ஜெபம்பண்ணுகிறார்கள்‌. 


அறியாத ஜாதிகள்‌ 
பட்சித்தார்கள்‌. அவருடைய 
குடியிருப்பைப்‌ பாழாக்கினார்கள்‌. 
கானான்‌ தேசம்‌ யாக்கோபின்‌ தேசம்‌. 
இந்த தேசத்திலுள்ள குடியிருப்பு 
வீடுகளை இடித்துப்போட்டதோடு, 
அந்த தேசத்தையே மண்மேடுகளாக்கி 
பாழாக்கிப்போட்டார்கள்‌. கானான்‌ 
தேசத்தில்‌ ஜாதிகள்‌ குடியிருக்க 
முடியாதவாறு அந்த தேசத்தையே 
அழித்துப்போட்டார்கள்‌. அப்படிப்பட்ட 
புறஜாதிகள்மீது தேவன்‌ தம்முடைய 
உக்கிரத்‌ ஊற்றவேண்டுபென்‌, 
இனவ னங்கள்‌ வகிக்‌. ட 
இனிமேலும்‌ 
பிள்ளைகளை 
பட்சித்துப்போடக்கூடாது. அவர்கள்‌ 
இதுவரையிலும்‌ செய்த பாவங்களுக்கு 
அவர்களுக்கு சரியான தண்டனை 
கிடைக்கவேண்டும்‌. அப்போதுதான்‌ 
இனிமேல்‌ இப்படிப்பட்ட பாவங்களை 
செய்யாதிருப்பார்கள்‌. அவர்கள்‌ 
தங்களுடைய பாவங்களை உணர்ந்து 
மனந்திரும்புவார்கள்‌. கர்த்தர்‌ தங்களைத்‌ 
தண்டிக்கும்போது, புறஜாதி 
ஜனங்களுக்கும்‌ தேவன்மீது 
பயமுண்டாகும்‌ ஆகையினால்‌ தேவன்‌ 
தம்மை அறியாத ஜாதிகள்மேலும்‌ 
தமது நாமத்தைத்‌ 
தொழுதுகொள்ளாத ராஜ்யங்கள்மேலும்‌ 
தம்முடைய உக்கிரத்தை 


வி 
ட்‌ டுமாறு ப ள்‌ ஜனத்தார்‌ 


தேவனை 
யாக்கோபை 


புறஜாதியார்‌ 
தேவனுடைய 





je 
TT 
பூர்வகாலத்து அக்கிரமங்கள்‌ 
சங்‌ 79 : 8,9 


சங்‌ 79:8. 
அக்கிரமங்களை 

விரோதமாக 

உம்முடைய இரக்கங்கள்‌ சீக்கிரமாய்‌ 
எங்களுக்கு நேரிடுவதாக; நாங்கள்‌ 
மிகவும்‌ தாழ்த்தப்பட்டுப்போனோம்‌. 


சுங்‌ 79:9, எங்களை இரட்சிக்கும்‌ 
தேவனே, நீர்‌ உமது நாமத்தின்‌ 
மகிமையினிமித்தம்‌. எங்களுக்கு. 
உதவிசெய்து, உமது நாமத்தினிமித்தம்‌ 
எங்களை விடுவித்து, எங்கள்‌: 
பாவங்களை நிவிர்த்தியாக்கும்‌. 


தங்களுடைய பாவங்கள்‌ 

மன்னிக்கப்படவேண்டுமென்று இஸ்ரவேல்‌ 

புத்திரர்‌ தேவனிடத்தில்‌ 

ஜெபம்பண்ணுகிறார்கள்‌, தங்களுடைய 

எல்லா பிரச்சனைகளுக்கும்‌ தங்களுடைய 

பாவங்களே காரணமென்று அவர்கள்‌ 

வைத்திருக்கிறார்கள்‌. 

'பூர்வகாலத்து, 

எங்களுக்கு 

விரோதமாக நினையாதேயும்‌' என்று 
ஜெபிக்கிறார்கள்‌. 


பூர்வகாலத்து அக்கிரமங்கள்‌ என்பது, 
இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ வனாந்தரத்திலே. 
தேவனுக்கு விரோதமாய்‌ முறுமுறுத்து 
செய்த பாவங்களைக்‌ குறிக்கலாம்‌ 
என்று ஒரு வியாக்கியானமுள்ளது. 
தேவனுக்கு விரோதமாய்‌ அவர்கள்‌ 
ஒரு பொன்சன்றுக்குட்டியைச்‌ செய்து, 

த்‌ ந தெய்வமாக 


செய்தார்கள்‌. இது இஸ்ரவேல்‌ பத்திரரின்‌ 
பூர்வகாலத்து அக்கிரமம்‌. 


நம்முடைய பூர்வகாலத்து 
அக்கிரமங்களை, தேவன்‌ நமக்கு 
விரோதமாக நினைக்கக்கூடாது என்று. 
நாம்‌ தேவனிடத்தில்‌ பயபக்தியோடும்‌ 
விசுவாசத்தோடும்‌ ஜெபம்பண்ணவேண்டும்‌. 
தேவன்‌ கடந்தகால பாவங்களையெல்லாம்‌ 
மன்னிப்பது மாத்திரமல்ல, 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மம்ம 


PUBLISHERS 


அவற்றை மறந்தும்விடுவார்‌. தேவன்‌ 
நம்முடைய பூர்வகாலத்து அக்கிரமங்களை 
நமக்கு விரோதமாய்‌ நினைத்துப்‌ 
பார்க்கமாட்டார்‌. தேவன்‌ நம்முடைய 


பாவங்களை பன்னிக்கும்போது, அதை 
முற்றிலுமாக மன்னித்து, மறந்துவிடுகிறார்‌. 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ தங்களுடைய 
பாவங்கள்‌ மன்னிக்கப்படும்படியாக 
தேவனிடத்தில்‌ கெஞ்சி மன்றாடுகிறார்கள்‌. 
“எங்களை இரட்சிக்கும்‌ தேவனே, நீர்‌ 
உமது நாமத்தின்‌ மகிமையினிமித்தம்‌ 
எங்களுக்கு உதவிசெய்து உமது 
நாமத்தினிமித்தம்‌ எங்களை விடுவித்து 
எங்கள்‌ பாவங்களை நிவிர்த்தியாக்கும்‌' 
என்று சொல்லுகிறார்கள்‌. பாவங்கள்‌ 
மன்னிக்கப்படும்போது. நம்முடைய 
சாபங்களும்‌ நம்மைவிட்டு நீங்கிப்போகும்‌. 
தேவனுடைய கிருபையும்‌ இரக்கமும்‌ 
நமக்குக்‌ கிடைக்கும்‌. அவருடைய 
பாதுகாப்பும்‌ பராமரிப்பும்‌ நமக்கு 
உண்டாகும்‌. 


இஸ்ரவேல்‌ 
தேவனுடைய 
தேவைப்படுகிறது. 
ஜாதிகள்‌ அவர்கள்‌ 
தாழ்த்திமிருக்கிறார்கள்‌. 
புத்திரர்‌ தேவனிடத்தில்‌ 
இரக்கங்கள்‌ சீக்கிரமாய்‌ எங்களுக்கு. 
நேரிடுவதாக” என்றும்‌, நாங்கள்‌ 
மிகவும்‌ தாழ்த்தப்பட்டுப்போனோம்‌' 
என்றும்‌ சொல்லி ஜெபிக்கிறார்கள்‌. 
தேவனுடைய இரக்கம்‌ இஸ்ரவேல்‌ 
பத்திரருக்கு சீக்கிரமாய்த்‌ 
தேவைப்படுகிறது தேவரக்கம்‌ 
சீக்கிரமாய்‌ வந்தால்தான்‌, இவர்களுடைய 
அழிவிலிருந்து இவர்களைக்‌ காக்க 
முடியும்‌ இல்லையென்றால்‌ 
ஸ்ரவேல்‌ ர்‌ மாய்‌ 
ததத அல்‌ 


ஜனத்தாருக்கு 
இரக்கங்கள்‌ 
தேவனை அறியாத 
அதிகமாய்த்‌ 
இஸ்ரவேல்‌ 
“உம்முடைய 


இஸ்ரவேல்‌ புத்திரரால்‌ தங்களைத்‌ 
தாங்களே காப்பாற்றிக்கொள்ள முடிய 
வில்லை. அவர்களிடத்தில்‌ பெலழுமில்லை. 
பராக்கிரமமுமில்லை. அவர்கள்‌ 
மிகவும்‌ தாழ்த்தப்பட்டிருக்கிறார்கள்‌. 





ழ்‌ நயன 
யாய 


தேவன்‌ தாமே 


தங்களுக்கு உதவிசெய்யவேண்டுமென்றும்‌, 
மீட்டுக்கொள்ள 


ர்கள்‌ 
அழிந்துபோவார்கள்‌. 

இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ தங்களுடைய 
நிலமையை தேவனிடத்தில்‌ 
சொல்லும்போது, "நாங்கள்‌ மிகவும்‌ 
தாழ்த்தப்பட்டுப்போனோம்‌' என்று 
சொல்லுகிறார்கள்‌. தேவன்‌ 
இவர்களுக்கு உதவிசெய்யவில்லை. 
யென்றால்‌, தாழ்த்தப்பட்டுப்போன 
இவர்கள்‌, காணாமல்போய்விடுவார்கள்‌ 
நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம்‌ 
தேடும்போது, நம்மை இரட்சிக்கும்‌ 
தேவனாகவே அவரைத்‌ தேடவேண்டும்‌. 
நம்முடைய சுயபலத்தினாலோ, 
சுயபராக்கிரமத்தினாலோ நமக்கு இரட்சிப்பு 
இல்லை. தேவனால்‌ மாத்திரமே நம்மை 
இரட்சிக்க முடியும்‌. ஆகையினால்‌. 
தேவனை நோக்கிக்‌ கூப்பிடும்போது, 
“எங்களை இரட்சிக்கும்‌ தேவனே” என்‌; 
சொக்கி கூர்‌ வெண்டும்‌ a 

தேவன்‌ தங்களை இரட்சிக்கவேண்டு 
மென்று இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
தேவனிடத்தில்‌ விண்ணப்பம்‌ 
பண்ணுகிறார்கள்‌. தேவன்‌ தாமே 
தங்களுக்கு உதவிசெய்யவேண்டுமென்றும்‌, 
தங்களை  விடுனிக்கவேண்டுமென்றும்‌, 
தங்கள்‌ பாவங்களை 
வேண்டு மென்றும்‌ 
இப்படிப்பட்ட 


வி்‌ 
தங்களுடைய 
பக்தியையோ, 
தகுதியையோ 


த 


சொல்லுவதற்குப்‌ பதிலாக, 


பப்ப 
க 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மம்ம 


PUBLISHERS 


நாமம்‌ 
அவருடைய நாமம்‌ 
அவருடைய நாமம்‌ 
கிருபையுள்ளது. வன்‌ 
நம்முடைய  சுயபக்தியினிமித்தமாகவோ, 
சுயபரிசுத்தத்தினிித்தமாகவோ, நம்மை 
மன்னிக்கப்போவதில்லை. அவர்‌ 
தம்முடைய சுபாவத்தில்‌ கிருபையும்‌, 
இரக்கமும்‌, அன்பும்‌ நீடிய சாந்தமும்‌, 
பொறுமையுமுள்ளவர்‌. தேவன்‌ தம்முடைய 
நாமத்தின்‌ மகிமையினிமித்தம்‌ நமக்கு 
உதவிசெய்வார்‌. அவருடைய 
நாமத்தினிமித்தம்‌ நம்மை விடுவித்து, 
நம்முடைய பாவங்களை நிவிர்த்தி 
செய்வார்‌. 


தேவனுடைய 
வல்லமையுள்ளது. 
மகத்துவமானது. 


தேவன்‌ எங்கே 
௪ங்‌ 79:10 


சங்‌ 79:10. அவர்களுடைய தேவன்‌ 

புறஜாதிகன்‌. 

உமது 

ஊழியக்காரருடைய சிந்துண்ட, 

இரத்தத்தின்‌ பழிவாங்குதல்‌ 

ஜாதிகளுக்குன்னே எங்கள்‌ கண்களுக்கு. 
முன்பாக விளங்கும்படி. செய்யும்‌. 


பறஜாதியாருக்கு தேவனைப்பற்றிய 
அறிவில்லை. தேவனுடைய மகத்துவமும்‌ 
அவர்களுக்குத்‌ தெரியவில்லை. இஸ்ரவேல்‌ 
ஜனங்கள்‌ இப்போது மிகுந்த 
துன்பத்திலிருக்கிறார்கள்‌. புறஜாதி 
ஜனங்கள்‌ அவர்களை ஒடுக்குகிறார்கள்‌. 
தேவஜனங்கள்‌ ஒடுங்கிப்‌ 
போயிருக்கிறார்கள்‌. இதனால்‌ புறஜாதிகள்‌, 
“இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ தேவன்‌ 
எங்கே” என்று கேட்கிறார்கள்‌. 

“தேவன்‌ இஸ்ரவேல்‌ 
மறந்துவிட்டார்‌. 


புத்திரரை 
அவர்களை விட்டு 
விலகிப்போய்விட்டார்‌. அவர்களைக்‌ 
கைவிட்டுவிட்டார்‌” என்று புறஜாதி 
ஜனங்கள்‌ நினைக்கிறார்கள்‌. புறஜாதியார்‌ 
விக்கிரங்களை ஆராதிக்கிறவர்கள்‌. 
தங்களுடைய தெய்வம்‌ தங்களுக்கு 
பிரத்தியட்சமாய்த்‌ தெரியவேண்டு 
மென்பதற்காக, அவர்கள்‌ தெய்வத்தை 
விக்கிரகமாக மாற்றுகிறார்கள்‌. 
விக்கிரத்தை தங்கள்‌ தெய்வமென்று 
சொல்லுகிறார்கள்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


இஸ்ரவேலின்‌ 
ஆவியாயிருக்கிறார்‌. 
விக்கிரகாராதனையை 
தேவனுக்கு நாம்‌ 
செய்யக்கூடாது. நம்முடைய கண்களால்‌ 
பிரத்தியட்சமாய்க்‌ காணமுடியாத 
தேவனை, நாம்‌ ஆராதிக்கிறோம்‌. 
நம்முடைய தேவன்‌ நம்மோடு 
கூடயிருக்கிறார்‌ என்று நாம்‌ 
விசுவாசிக்கிறோம்‌. நம்முடைய 


சரீரப்பிரகாரமான கண்களால்‌, தேவனைப்‌ 
பார்க்கமுடியாவிட்டாலும்‌, தம்முடைய 
மனக்கண்களால்‌ அவரைப்‌ பார்க்கிறோம்‌. 


புறஜூதியாரின்‌ மனக்கண்கள்‌ 
இருளடைந்திருக்கிறது. ஆகையினால்‌ 
அவர்களால்‌ அதரிசனமான தேவனைக்‌ 
காணமுடியவில்லை தேவனைப்‌ 
பிரத்தியட்சமாய்க்‌ காணமுடியாததினால்‌, 
"இஸ்ரவேலின்‌ தேவன்‌ எங்கே” என்று. 
கேட்கிறார்கள்‌. இக்காலத்திலும்‌ 
அவிசுவாசிகள்‌ நம்மிடத்தில்‌ இப்படிப்பட்ட 
கேள்விகளைக்‌ கேட்கிறார்கள்‌. 
உங்களுடைய தேவன்‌ எங்கே” என்று 
சொல்லுகிறார்கள்‌. “தேவன்‌ நம்மோடு 
கூடமிருக்கிறார்‌. அவர்‌ நமக்காக 
நன்மை செய்கிறார்‌ தம்மைத்‌ 
தேடுகிற எல்லோருக்கும்‌ தேவன்‌ 
அருகாமையில்‌ இருக்கிறார்‌” என்று 
நாம்‌ விசுவாசத்தோடு 
பதில்சொல்லவேண்டும்‌. 

நமக்குச்‌ செய்த 


சொல்லவேண்டும்‌ 


புறஜாதி ஜனங்கள்‌ தேவனுடைய 
ஊழியக்காரரைக்‌ _ கொன்றுபோட்டார்கள்‌. 
அவர்களுடைய பிரேதங்களை ஆகாயத்துப்‌ 
பறவைகளுக்கும்‌, தேவனுடைய 
பரிசுத்தவான்களின்‌ மாம்சத்தை பூமியின்‌ 
மிருகங்களுக்கும்‌ இரையாகக்‌ 
கொடுத்தார்கள்‌. எருசலேமைச்‌ சுற்றிலும்‌ 
அவர்களுடைய இரத்தத்தை தண்ணீரைப்‌ 
போல சிந்தினார்கள்‌. இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 
புறஜாதிகளின்‌ கொடூரமான செயல்களை 
கர்த்தரிடத்தில்‌ அறிக்கையிட்டு, 


சங்கீதம்‌ - 
PSALMS - 001 


விரிவுரை 
MENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


“உமது ஊழியக்காரருடைய சிந்துண்ட 
இரத்தத்தின்‌ பழிவாங்குதல்‌ எங்கள்‌ 
கண்களுக்கு முன்பாக விளங்கும்படி 
செய்யும்‌” என்று விண்ணப்பம்பண்ணு, 
கிறார்கள்‌. 

தேவசாயலில்‌ 
மனுஷனுடைய 
சிந்துகிறானோ, 
மனுஷனாலே 


(ஆதி 930) 
தேவனாகிய 


சரிக்கட்டுகிற 
(சங்‌ 941), 


“மனுஷன்‌ 
உண்டாக்கப்பட்டபடியால்‌, 
இரத்தத்தை எவன்‌ 
அவனுடைய இரத்தம்‌ 
சிந்தப்படக்கடவது” 
"நீதியைச்‌ சரிக்கட்டுகிற 
கர்த்தாவே, நீதியைச்‌ 
தேவனே, பிரகாசியும்‌” 
பழிவாங்குதல்‌ தேவனுக்குரியது, 
தம்முடைய பிள்ளைகளின்‌ இரத்தத்தை 
சிந்தியவர்களை தேவன்‌ பழிவாங்குவார்‌. 
தேவன்‌ புறஜாதி ங்களை 
பழிவாங்கவேண்டுமென்று இஸ்ரவேல்‌ 
ஜனத்தார்‌ ஜெபம்பண்ணுகிறார்கள்‌. 
தேவன்‌ அல ப னகர 
தங்கள்‌ 
காணவேண்டும்‌ க்‌ ட்வின்‌ க 


கட்டுண்டவனுடைய பெருமூச்சு 
சண்‌ 79 : 11-13 


சங்‌ 7901.  கட்டுண்டவனுடைய 
பெருமூச்சு உமக்கு முன்பாக வரட்டும்‌; 
கொலைக்கு தியமிக்கப்பட்டவர்கனை 
உமது புயபலத்தினால்‌ உயிரோடே 
காத்தருளும்‌. 


சங்‌ 79:12. ஆண்டவரே, எங்கள்‌ 


அயலார்‌ உம்மை நிந்தித்த திந்தையை, 
ஏழத்தனையாக அவர்கள்‌ மடியிலே 


திரும்பப்பண்ணும்‌. 


சங்‌ 7918. அப்பொழுது, உம்முடைய 
ஜனங்களும்‌ உம்முடைய 
மேய்ச்சலின்‌ ஆடுகளுமாகிய நாங்கள்‌ 
என்றென்றைக்கும்‌ 

தலைமுறை 

தூதியைச்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


புறஜாதி ஜனங்கள்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரரை பிடதத ன்‌ 
இவர்களுடைய 


பலத்தினாலோ, 
ர ணன | இவர்களுடைய 


வைத்திருக்கிறார்கள்‌. 
சத்தம்‌ போட்டு 
வாயைத்‌ திறந்தால்‌ 
தண்டனை கிடைக்கிறது. 
தங்கள்‌ 

விண்ணப்பங்களையும்‌ 
வெளிப்படுத்தாமல்‌, 
வெளிப்படுத்துகிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்கள்‌, அந்நிய 
தேசத்திலே சிறைப்பட்டிருக்கிற 
தங்கள்‌ சகோதரருக்காக விண்ணப்பம்‌ 
பண்ணுகிறார்கள்‌. “கட்டுண்டவனுடைய 
பெருமூச்சு உமக்கு முன்பாக வரட்டும்‌” 
என்று சொல்லுகிறார்கள்‌. தேவன்‌ 
நம்முடைய பெருமூச்சுக்களையும்‌ 
செவிகொடுத்து கேட்கிறார்‌. 
பெருமூச்சுக்களின்‌ அர்த்தத்தையும்‌ அவர்‌ 
பதக்க 

தேசத்திலே சிறைப்பிடித்து 
கொலைக்கு 
புறஜாதியார்‌ 
ஜனத்தைச்‌ 


கழவி 
அவர்களுக்குத்‌ 
இதனால்‌ 
ஏக்கங்களையும்‌. 
வார்த்தைகளாக 
பெருமூச்சுக்களாக 


அந்நிய 
வைக்கப்பட்டிருக்கிறவர்கள்‌, 
நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள்‌ 
தேவனுடைய 
சிறைப்பிடித்து. அவர்களை 
கொலைசெய்து போடவேண்டுமென்று 
தீர்மானித்திருக்கிறார்கள்‌. தங்களைமீறி 
யாரும்‌ அவர்களை விடுதலைபண்ண 
முடியாது என்று  ஆணவத்தோடிருக்கி 
நார்கள்‌, 

தேவனோ 
தேவன்‌ தாமே 
கொலைக்கு 


சர்வவல்லமையுள்ளவர்‌. 
தமது புயபலத்தினால்‌, 


விண்ணப்பம்பண்ணுகிறார்கள்‌. 
அவர்களுடைய விண்ணப்பம்‌ 
வார்த்தைகளாகவும்‌ வெளிவருகிறது. 
பெருமூச்சுக்களாகவும்‌ வெளிவருகிறது. 


புத்திரர்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மம்ம 


PUBLISHERS 


புறஜாதி ஜனங்கள்‌ தேவனுடைய 
நாமத்தைத்‌ தூவிக்கிறார்கள்‌. அவரை 
நிந்திக்கிறார்கள்‌. அவர்கள்‌ தேவனை 
நிந்தித்த நிந்தை அவர்கள்மிதே திரும்பி 
வரவேண்டும்‌ என்றும்‌. அதுவும்‌. 
சாதாரணமாக வரக்கூடாது என்றும்‌, 
அது ஏழத்தனையாக அவர்களுடைய 
மடியிலே திரும்பி வரவேண்டும்‌ என்றும்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ ஜெபிக்கிறார்கள்‌. 
ண்டவரே, எங்கள்‌ அயலார்‌ உம்மை 
நிந்தித்த நிந்தையை, ஏழத்தனையாக 
அவர்கள்‌ மடியிலே  திரும்பப்பண்ணும்‌” 
என்று ஜெபிக்கிறார்கள்‌. 
கர்த்தர்‌ தங்களை உயிரோடே 
காத்தருளுவார்‌ என்னும்‌ நிச்சயம்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்குள்ளே இருக்கிறது. 
புறஜாதியார்‌ அவர்களை கொலைக்கு. 
நியமித்திருந்தாலும்‌, கர்த்தர்‌ அவர்களை 
நியமித்திருக்கிறார்‌ 
சித்தமே நிறைவேறும்‌. 
கொலைக்கு நியமிக்கப்பட்ட தங்களை, 
தேவன்தாமே தம்முடைய புயபலத்தினால்‌ 
உயிரோடே  காத்தருளுவார்‌. என்று 
இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ விசுவாசிக்கிறார்கள்‌. 
அப்போது ரங்கள்‌ தேவனைத்‌ 
துதிப்பதாகவும்‌ வாக்குப்பண்ணுகிறார்கள்‌. 


உம்முடைய 
மேய்ச்சலின்‌ 
உம்மை 
புகழுவோம்‌; 
தலைமுறையாக உமது 
சொல்லிவருவோம்‌' 


“அப்பொழுது, 
ஜனங்களும்‌ உம்முடைய 
ஆடுகளுமாகிய நாங்கள்‌ 
என்றென்றைக்கும்‌ 
தலைமுறை 


காக்கப்பட்டிருக்கிற 
தங்களுடைய தலைமுறை தலைமுறையான 
சந்ததியாரும்‌ கர்த்தரைத்‌ 
வாக்குப்பண்ணுகிறார்கள்‌. 

புத்திரர்‌ சதாகாலங்களிலும்‌ தேவனுடைய 
துதியை சொல்லிவருவதாகப்‌ 
பொருத்தனைபண்ணுகிறார்கள்‌. 





யணம்‌ 
சியம்‌ 


எண்பதாவது சங்கீதமும்‌, எழுபத்து 
ஒன்பதாவது சங்கீதமும்‌ ஒரே 
சூழ்நிலையில்‌ எழுதப்பட்டிருக்க 
வேண்டுமென்று வேதபண்டிதர்கள்‌ 
சொல்லுகிறார்கள்‌. இஸ்ரவேலின்‌ 
பத்துக்கோத்திரத்தார்‌ சிறையிருப்பி 
லிருந்தபோது, இந்த சங்கீதம்‌ 
எழுதப்பட்டிருக்கலாம்‌ என்றும்‌ ஒரு 
கருத்து உள்ளது. தேவனுடைய 
இஸ்வேலருக்கு மிகுந்த 
துன்புழுண்டாயிற்று, இஸ்ரவேலின்‌ 
வரலாற்றுப்‌ புஸ்தகங்களில்‌ 
அவர்களுடைய துன்பங்களெல்லாம்‌ 
கோர்வையாக எழுதப்படவில்லை. 
பரிசுத்த வேதாகமத்தில்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரரின்‌ சிறையிரு/பைப்பற்றி நாம்‌ 
வாசித்து அறியலாம்‌. 
தவிர, இதுபோன்ற 
இஸ்ரவேலின்‌ 


அது 
சங்கீதங்களிலும்‌ 
சிறையிருபபைப்பற்றிச்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது 


தேவனுடைய பிரசன்னம்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரரோடு. 
சங்கீதக்காரர்‌ 
விண்ணப்பம்பண்ணுகிறார்‌ 
தம்முடைய ஜனங்களுக்கு கிருபையும்‌ 
இரக்கமும்‌ காண்பிக்கவேண்டுமென்று 
ஜெபிக்கிறார்‌ (சங்‌ 803-3) 
தற்போது. இஸ்ரவேல்‌ 
ஜனத்தார்‌ மிகுந்த துன்பங்களை 
அனுபவித்து வருகிறார்கள்‌. 
தங்களுடைய 'துன்பங்களையெல்லாம்‌ 
சங்கீதக்காரர்‌ தேவனுடைய 
சமுகத்தில்‌ முறையிடுகிறார்‌. 
(சங்‌ 804-7). 

இஸ்ரவேல்‌ ஜனத்தாரின்‌ 
தற்போதைய துன்பங்களை விவரிப்பதற்கு, 
திராட்சக்கொடியையும்‌, 
தோட்டத்தையும்‌ 
சொல்லுகிறார்‌. ஆரம்பத்தில்‌ 
திராட்சக்கொடி நன்றாய்‌ வளர்ந்திருந்தது. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மம்ம 


PUBLISHERS 


அதன்பின்பு திராட்சத்தோட்டம்‌ 
அறிந்துபோயிற்று (சங்‌ 808-16). 
தேவன்‌ தாமே தம்முடைய இரக்கத்தை 
தங்களுக்குக்‌ காண்பிக்குமாறும்‌, 
தேவனுடைய இரக்கத்தைப்‌ 
பெற்றுக்கொள்வதற்கு தங்களை 
ஆயத்தம்பண்ணுமாறும்‌,  சங்கீதக்காரர்‌ 
தேவனிடத்தில்‌ விண்ணப்பம்‌ செய்து, 
இந்த சங்கீதத்தை  நிறைவசெய்கிறார்‌ 
(சங்‌ 80:17 -19). 


ஆசாபின்‌ விண்ணப்பம்‌ 
சங்‌ 80 : 1-7 


(சாட்சி விளங்கும்படி. சோஷானிம்‌ எடுத்‌ 
என்னும்‌ வாத்தியத்தில்‌ வாசிக்க 
இராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட 
ஆசாபின்‌ சங்கீதம்‌) 


சுங்‌ 80:1. இஸ்ரவேலின்‌ மேய்ப்பரே, 
யோசேப்பை ஆட்டுமத்தையைப்யோல்‌ 
நடத்துகிறவரே, செவிகொடும்‌; 
கேருபீன்கள்‌ மத்தியில்‌ 
வாசம்பண்ணுகிறவரே, பிரகாசியும்‌. 


சங்‌ 80:2. எப்பிராமிம்‌ பென்யமீன்‌ 
மனாசே என்பவர்களுக்கு முண்பாக, நீர்‌ 
உமது வல்லமையை எழுப்பி, எங்களை 
இரட்சிக்க வந்தருளும்‌. 


சங்‌. 808. தேவனே, எங்களைத்‌ 
திருப்பிக்‌ கொண்டுவாரும்‌, உமது 
முகத்தைப்‌ பிரகாசிக்கப்பண்ணும்‌, 


அப்பொ ட்சிக்கப்படுவோம்‌. 
முக 


சங்‌ 80:4. சேனைகளின்‌ தேவனாகிய 
கர்த்தாவே, உமது ஜனத்தின்‌: 
விண்ணப்பத்துக்கு விரோதமாய்‌ நீர்‌ 
எதுவரைக்கும்‌ கோபங்கொள்வீர்‌. 


சங்‌ 80:5. கண்ணீராகிய அப்பத்தை 
போஜனமாகவும்‌, 
கண்ணீரையே 





ழ்‌ ளான 
யாய 


சுங்‌ 80:6. எங்கள்‌ அயலாருக்கு 
எங்களை வழக்காக வைக்கிறீர்‌; எங்கள்‌: 
சத்துருக்கள்‌ எங்களைப்‌: 
பரியாசம்பண்ணுகிறார்கன்‌. 


சங்‌ 80:7. சேனைகளின்‌ தேவனே, 
எங்களைத்‌ திருப்பிக்கொண்டுவாரும்‌, 
உமது முகத்தைப்‌ 
பிரகாசிக்கப்பண்ணும்‌, அப்பொழுது 
இரட்சிக்கப்படுவோம்‌. 


இஸ்ரவேலின்‌ மேய்ப்பரே 


இஸ்ரவேலின்‌. மேய்ப்பரே, 
யோசேப்பை ஆட்டுமத்தையைப்யபோல்‌ 
நடத்துகிறவரே, செவிகொடும்‌; 
கேருபீண்கன்‌. மத்தியில்‌. 
வாசம்பண்ணுகிறவரே, யிரகாசியும்‌. 
எப்பிராயிம்‌ பென்யமீன்‌ மனாசே. 
என்பவர்களுக்கு முன்பாக, நீர்‌ உமது 
வல்லமையை எழுப்பி, எங்களை 
இரட்சிக்க வந்தருளும்‌ (௪ங்‌ 80:1,2). 

இஸ்ரவேல்‌ தேசத்தாருக்கு தற்போது 
ஏற்பட்டிருக்கிற பிரச்சனைகளையும்‌ 
உபத்திரவங்களையும்‌ சங்கீதக்காரர்‌ 
தேவனிடத்தில்‌ முறையிட்டு ஜெபிக்கிறார்‌. 
தேவனுடைய கிருபை தங்களுக்கு 
தேவைப்படுவதாக 


விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. கர்த்தராகிய 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம்மா 


PUBLISHERS 


தேவன்‌ 
ஆட்டுமந்தையைப்போல்‌ 
நல்ல விளைச்சல்‌ 
வழிநடத்திச்‌ செல்லுகிறார்‌. பசுமையான 
புல்வெளிக்குக்‌ கூட்டிச்செல்கிறார்‌. தேவன்‌ 
தாமே தம்முடைய ஜனத்தை 
ஆபத்தக்களிலர்த பாதுகாக்கிறார்‌. 
மேய்ப்பர்‌ 'தன்னுடைய 
பக க்காக i 'வனையும்‌ 
ததா ரத 
இஸ்ரவேலின்‌ தேவன்‌ கேருபீன்கள்‌ 
மத்தியில்‌ வாசம்பண்ணுகிறார்‌. அங்கிருந்து 
அவர்‌ நம்முடைய விண்ணப்பங்களை 
யெல்லாம்‌ கேட்கிறார்‌. நம்முடைய 
விண்ணப்பங்களுக்குப்‌ பதில்கொடுக்கிறார்‌. 
நமக்கு ஆலோசனை சொல்லுகிறார்‌. 
தேவனுடைய கிருபாசனம்‌ கேருபீன்கள்‌ 
மத்தியில்‌ இருக்கிறது. தேவன்‌ 
தம்முடைய கிருபாசனத்திலே 
வீற்றிருக்கிறார்‌. கர்த்தருடைய 
பிள்ளைகளாகிய நாம்‌, தேவனுடைய 
கிருபாசனத்தண்டையில்‌  தைரியமாய்க்‌ 
கிட்டிச்‌ சேருகிற சிலாக்கியத்தைப்‌ 
பெற்றிருக்கிறோம்‌. 
தன்னுடைய  விண்ணப்பங்களுக்கு 
தேவன்‌  செவிகொடுக்கவேண்டுமென்று 
எதிர்பார்க்கிறார்‌. 


ஓலபிடுகிறார்கள்‌. இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌: 
புலம்பலையும்‌ தேவன்‌ செவிகொடுத்து 
கேட்கவேண்டும்‌ என்று சங்கீதக்காரர்‌ 
விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 





ழ்‌ நயன 
யாய 


கர்த்தர்‌ தம்முடைய பிள்ளைகளின்‌ 
விண்ணப்பத்தைக்கேட்டு, 


தியில்‌. வாசம்‌ 
பிரகாசிக்கவேண்டும்‌. 
தம்முடைய ஜனங்களை இரட்சிப்பதற்காக 
வந்தருளவேண்டும்‌. தேவன்‌ தமது 
வல்லமையில்‌ எழும்பும்போது, அவர்‌ 
தம்முடைய பலத்த கரத்தை தமது 
பிள்ளைகளுக்கு உதவியாக அனுப்புவார்‌. 
தமது புயபலத்தினால்‌ தமது பிள்ளை 
களை இரட்சிப்பார்‌. தமது பிள்ளைகளின்‌ 
வலதுகரத்தைப்‌ பிடித்து தாங்குவார்‌. 
பென்யமீன்‌, மனாசே 
என்பவர்களுக்கு முன்பாக, தேவன்‌ தமது 
வல்லமையை எழுப்பி, தங்களை 
இரட்சிக்க வந்தருளுமாறு. சங்கீதக்காரர்‌ 
தேவனிடத்தில்‌ விண்ணப்பம்‌ 
பண்ணுகிறார்‌. இஸ்ரவேலில்‌ பன்னிரண்டு 
கோத்திரத்தார்‌ ர்‌ 
சங்கீதக்காரர்‌ இங்கு இந்த மூன்று 
த்தை மாம ட்டுக்‌ 


எப்பிராயீம்‌, 


இஸ்ரவேல்‌ 
வனாந்தரத்தில்‌ 
இறங்கியிருந்தபோது 
கோத்திரத்தாரும்‌, 


கோத்திரத்தார்‌ 
பாளயம்‌ 


இம்மூன்று 
இஸ்ரவேலின்‌ 


பாளயமிறங்கி 
இஸ்ரவேல்‌ 
வனாந்தரத்தில்‌ 
இம்மூன்று 
டைய 
சென்றார்கள்‌. 
பெட்டி 
சென்றது. 


பிரயாணம்பண்ணியபோது. 
கோத்திரத்தாரும்‌ 

கூடாரத்திற்கு பின்பாகச்‌ 
தேவனுடைய உடன்படிக்கை 
இவர்களுக்கு முன்பாகச்‌ 
தேவன்‌ தம்முடைய சத்துருக்களை 


சிதறடிப்பதற்காக, _ இவர்களுக்கு 
முன்பாக தமது வல்லமையில்‌ எழுப்புவார்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை 


QOODNENS 
PUBLISHERS 


திருப்பிக்‌ 


எங்களைத்‌ திருப்பிக்‌ 
உமது முகத்தைப்‌ 
அப்பொழுது 

இரட்சிக்கப்படுவோம்‌ (சங்‌ 80:3). 
இஸ்ரவேல்‌ 
இரட்சிப்புக்காக 
கருத்தாய்‌ 


சங்கீதக்காரர்‌ 
ஜனத்தாரின்‌. 
கர்த்தரிடத்தில்‌ 
ஜெபம்பண்ணுகிறார்‌. அவர்களுக்கு 
தேவனுடைய கிருபை மறுபடியும்‌ 
தேவைப்படுகிறது. “தேவனே, எங்களைத்‌ 
திருப்பிக்கொண்டுவாரும்‌" என்று 
ஜெபம்பண்ணுகிறார்‌. 

வாக்கியத்தை மறுபடியுமா, 
“சேனைகளின்‌ தேவனே, 
எங்களைத்‌ திருஃபிக்கொண்டுவாரும்‌" 
(சங்‌ 80.7) என்றும்‌ சொல்லுகிறார்‌. 


“உமது முகத்தைப்‌ பிரகாசிக்கப்‌ 
பண்ணும்‌, அப்பொழுது இரட்சிக்கப்படு 
வோய்‌ என்று சங்கீதக்காரர்‌ 
ஜெபம்பண்ணுகிறார்‌. இதுவே இந்த 
சங்கீதத்தின்‌ பாரம்‌. இந்த சங்கீதத்தின்‌ 
முடிவுரையாக, சங்கீதக்காரர்‌ இந்த 
வாக்கியத்தை மறுபடியுமாகச்‌ சொல்லி 
ஜெபிக்கிறார்‌. “சேனைகளின்‌ தேவனாகிய 
கர்த்தாவே, எங்களைத்‌ திருப்பிக்கொண்டு 
வாரும்‌: உமது முகத்தைப்‌ 
பிரகாசிக்கப்பண்ணும்‌. அப்பொழுது 
இரட்சிக்கப்படுவோம்‌” (சங்‌ 8019), 





ழ்‌ நவள 
TT 

கர்த்தர்‌ தங்களை 
வழியிலும்‌, 
புதுப்பிக்கும்‌ வழியிலும்‌ 
அழைத்துவருமாறு 


தேவனிடத்தில்‌ 
விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 


த றந்தக்னென்ட 
ர 


சங்கீதக்கார்‌ இந்த ஜெபத்தில்‌, 
நம்முடைய ஆத்தும மீட்பைப்பற்றித்‌ 
தெளிவுபடுத்துகிறார்‌. தேவனுடைய 
கிருபையில்லாமல்‌ இரட்சிப்பு இல்லை. 
நாம்‌ தேவனிடத்தில்‌ திரும்பி வராமல்‌ 
நமக்கு தேவகிருபையும்‌ இல்லை. 
தேவனுடைய கிருபையில்லாமல்‌ நம்மால்‌ 
தேவனிடத்திற்குத்‌ திரும்ரி வரவும்‌ 
முடியாது. 


நம்முடைய 
தேவனுடைய 


இரட்சிப்புக்கு 
கிருபையே 
தாமே 
கிருபையினால்‌, 
திரும்பிக்‌ 


ஆதாரமாயிருக்கிறது. தேவன்‌ 


நம்மை தம்முடைய 
தம்மிடத்திற்குத்‌ 
கொண்டுவரவேண்டும்‌.  சங்கீதக்காரர்‌ 
தன்னுடைய தனிப்பட்ட இரட்சிப்புக்காக 
ஜெபிக்காமல்‌, சமஸ்த இஸ்ரவேல்‌. 
ஜனத்தாரின்‌ பொதுவான இரட்சிப்புக்காக 
ஜெபிக்கிறார்‌ தேசத்தில்‌ பரிசுத்தம்‌ 
இருக்கும்போது, தேசத்தில்‌ சந்தோஷமும்‌ 
சமாதானமும்‌ இருக்கும்‌. 


நீர்‌ 
கோபங்கொள்வீர்‌ 


சேனைகளின்‌: தேவனாகிய 
கர்த்தாவே, உமது ஜனத்தின்‌ 
விண்ணப்பத்துக்கு விரோதமாய்‌ தீர்‌ 
எதுவரைக்கும்‌ கோபங்கொள்வீர்‌. 
கண்ணீராகிய அப்பத்தை அவர்களுக்கு, 
போஜனமாகவும்‌, மிகுதியான. 
கண்ணீரையே அவர்களுக்குப்‌. 
பானமாகவும்‌ கொடுத்தீர்‌: எங்கள்‌ 
அயலாருக்கு எங்கணை வழக்காக 
வைக்கிறீர்‌; எங்கள்‌ சத்துருக்கள்‌ 
எங்களைப்‌ பரியாசம்பண்ணுகிறார்கள்‌ 
(சங்‌ 80:4-8). 


எதுவரைக்கும்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ODNENIS 


PUBLISHERS 


தேவன்‌ இஸ்ரவேல்‌ ஜனத்தின்மீது 
கோபமாயிருப்பதாக சங்கீதக்காரர்‌ 
தேவனிடத்தில்‌ முறையிடுகிறார்‌. 
சேனைகளின்‌ தேவனாகிய கர்த்தர்‌, 
தம்முடைய ஜனத்தின்‌ விண்ணப்பத்திற்கு 
விரோதமாய்‌ கோபங்கொண்டிருப்பதாக 
சங்கீதக்காரர்‌ சொல்லுகிறார்‌. 
தேவன்‌ தம்முடைய பிள்ளைகளின்‌ 
பாவத்திற்கு விரோதமாகப்‌ கோபப்படுவார்‌. 
தம்முடைய சத்துருக்களின்‌ 
விண்ணப்பத்திற்கு விரோதயாய்க்‌ 
கோபப்படுவார்‌. இதில்‌ புதுமை. 
ஒன்றுமில்லை. ஆனால்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய ஜனத்தின்‌ விண்ணப்பத்திற்கு 
விரோதமாய்க்‌ கோபப்படுவது 
புதுமையாயிருக்கிறது. 


ஒருவேளை கர்த்தர்‌ 
ஜனத்தின்‌ 


தம்முடைய 
'விண்ணப்பத்திற்கு 
விரோதமாய்க்‌ கோபப்பட்டால்‌, 
அவர்களுடைய விண்ணப்பத்தில்‌ ஏதோ 
குழப்பம்‌ இருக்கிறது என்பதுதான்‌ 
பொருள்‌. “நீங்கள்‌ விண்ணப்பம்பண்ணியும்‌ 
உங்கள்‌ இச்சைகளை நிறைவேற்றும்படி 
செலவழிக்க வேண்டுமென்று 
தகாதவிதமாய்‌ விண்ணப்பம்பண்ணுகிற 
படியினால்‌, பெற்றுக்கொள்ளா 
மலிருக்கிறீர்கள்‌' (யாக்‌ 4:3) என்று 
யாக்கோபு சொல்லுகிறார்‌ நாம்‌ 
தேவனுடைய சித்தத்தின்‌ பிரகாரம்‌ 
விண்ணப்பம்பண்ணவேண்டும்‌. 


ஜனத்தின்‌ 
விரோதயாய்க்‌ 


கர்த்தர்‌ தம்முடைய 
விண்ணப்பத்திற்கு 
கோபமாயிருக்கிறார்‌ என்பது 
சங்கீதக்காரரின்‌ சொந்தக்‌ கற்பனை, 
கர்த்தர்‌ மெய்யாகவே தம்முடைய 
ஜனத்தின்‌ 'விண்ணப்பத்திற்கு 
விரோதமாய்க்‌ கோபப்படவில்லை. ஆனால்‌ 
அவர்‌ கோபப்படுவதுபோல சங்கீதக்காரர்‌ 
க்கிறார்‌. தேவன்‌ நம்முடைய 


உடனே 
ல்லா அவர்‌ 
நம்மீது கோபமாயிருக்கிறார்‌ என்பது 
பொருளல்ல... நாம்‌ ஜெபத்தில்‌ உறுதியாய்‌ 
நிலைத்திருக்கவேண்டும்‌ என்றும்‌, 
நாம்‌ இடைவிடாமல்‌ ஜெபிக்கவேண்டும்‌ 


என்றும்‌ தேவன்‌ எதிர்பார்க்கிறார்‌. 





ழ்‌ நவள 
யாய 


நாய்களுக்குப்‌ போடுவது சரியானதல்ல. 
என்று சொன்னார்‌. அந்த ஸ்திரீயோ, 
உடனே ஏமாற்றமடைந்து போய்விடாமல்‌, 
"மேஜையின்‌ கீழே விழும்‌ துணிக்கைகளை 
நாய்கள்‌ தின்னுமே' என்று சொல்லி, 
தன்னுடைய விண்ணப்பத்தை நிறுத்தாமல்‌, 
£டர்ந்து விண்ணப்பம்‌ செய்தாள்‌. தான்‌ 
கேள்வ போதகவள யான்‌. 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
நீண்டகாலமாய்‌ உபத்திரவத்திலி 
ருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ தேவனிடத்தில்‌ 
ஜெபிக்கிறார்கள்‌. ஆனால்‌ தேவனோ 
அவர்களை இரட்சிப்பதற்கு வரவில்லை. 
இஸ்ரவேல்‌ ஜனத்தாருக்கு வருத்தமும்‌ 
அவமானமும்‌ உண்டாயிற்று. தேவன்‌ 
தங்களுக்கு உடனே 
உதவிசெய்யாததினால்‌, அவர்‌ 
ஒருவேளை தங்கள்மீது 
கோபமாயிருக்கிறாரோ என்று 
நினைக்கிறார்கள்‌. “சேனைகளின்‌ 
தேவனாகிய கர்த்தாவே உமது ஜனத்தின்‌ 
விண்ணப்பத்துக்கு விரோதமாய்‌ நீர்‌ 
எதுவரைக்கும்‌ கோபங்கொள்வீர்‌” 
என்று ஜெபிக்கிறார்கள்‌. 


தேவன்‌ தம்முடைய ஜனத்தாருக்கு 
கண்ணீராகிய ஆப்பத்தை 
போஜனமாகவும்‌ மிகுதியான கண்ணீரை 
அவர்களுக்குப்‌ பானமாகவும்‌ 
கொடுத்திருக்கிறார்‌ என்று சங்கீதக்காரர்‌ 
கர்த்தரிடத்தில்‌ முறையிடுகிறார்‌. 
இஸ்ரவேல்‌ தேசத்தார்‌ ஒவ்வொரு நாளும்‌ 
தங்கள்‌ கண்ணீரையே ஆகாரமாகப்‌ 
புசிக்கிறார்கள்‌. 


உன்‌ தேவன்‌ எங்கே என்று 
அவர்கள்‌ நாள்தோறும்‌ என்னிடத்தில்‌ 
சொல்லுகிற.டியால்‌, இரவும்‌ பகலும்‌ என்‌ 
கண்ணீரே எனக்கு உணவாயிற்று” 
(சங்‌ 423). காடியில்‌ அப்பத்தை 
தோய்ப்பதுபோல, அவர்களுடைய 
கண்ணீர்‌ அவர்களுக்கு காடியில்‌ 
தோய்க்கப்பட்ட போஜனமாயிற்று. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மமம்‌ 


PUBLISHERS 


இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ நாம்‌ 
கர்த்தருக்காக அதிகமாய்ப்‌ பாடுகள்‌ 
அனுபவிக்கும்போது, நம்முடைய நித்திய 
மிகுந்த சந்தோஷமுள்ள 
துக்கப்படுகிறவர்கள்‌. 
அவர்கள்‌ 

ஆறுதலடைவார்கள்‌. 


சங்கீதக்காரர்‌ 
ஜனத்தாரின்‌ துக்கத்தை கர்த்தருடைய 
சமுகத்தில்‌ எடுத்துச்‌ சொல்லுகிறார்‌ 
“எங்கள்‌ அயலாருக்கு எங்களை வழக்காக 
வைக்கிறீர்‌; எங்கள்‌ சத்துருக்கள்‌ 
எங்களைப்‌. பரியாசம்பண்ணுகிறார்கள்‌" 
என்று கர்த்தரிடத்தில்‌ முறையிடுகிறார்‌ 
இஸ்ரலேலருடைய சத்துருக்கள்‌ 
அவர்களைப்‌ பார்த்து நகைக்கிறார்கள்‌. 
அவர்களுக்கு ஏற்பட்ட  தோல்விகளைப்‌ 
பார்த்து அவர்களைப்‌ பரியாசம்பண்ணு 
கிறார்கள்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
ஜனத்தைக்‌ கைவிட்டுவிட்டார்‌ என்று 
ஏளனமாய்ச்‌ சொல்லுகிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ 


சேனைகளின்‌ தேவனே 
எங்கனைத்‌ திருப்பிக்கொண்டு 
வாரும்‌ 


சேனைகளின்‌ தேவனே, 
எங்களைத்‌ திருப்பிக்கொண்டுவாரும்‌, 
உமது முகத்தைப்‌ 
பிரகாசிக்கப்பண்ணும்‌, அப்பொழுது 
இரட்சிக்கப்படுவோம்‌ (சங்‌ 80:7). 


இஸ்ரவேல்‌ 
இரட்சிப்புக்காக 
கருத்தாய்‌ 
அவர்களுக்கு 
மறுபடியும்‌ 
“சேனைகளின்‌ 
எங்களைத்‌ 
என்று 


சங்கீதக்கார்‌ 
ஜனத்தார்ன்‌ 


திருப்பிக்கொண்டுவாரும்‌' 
ஜெபம்பண்ணுகிறார்‌ இதே 
வாக்கியத்தை ஏற்கெனவே, “ தேவனே, 
எங்களைத்‌ திருப்பிக்கொண்டுவாரும்‌' 
(சங்‌ 803) என்றும்‌ சொல்லி 
ஜெரிததரக்கிறார்‌ 





ழ்‌ நள 
யாய 


தேவனுடைய இஸ்ரவேல்‌ 
சங்‌ 80 : 8-19 


சங்‌ 80:8. நீர்‌ எகிப்திலிருந்து ஒரு 
திராட்சக்கொடியைக்‌ கொண்டுவத்து, 
ஜாதிகனைத்‌ துரத்திவிட்ட, அதை 
நாட்டினர்‌. 


சங்‌ 80:9. அதற்கு இடத்தை 
ஆயத்தப்படுத்தினீர்‌ அது வேகூன்றி, 
தேசமெங்கும்‌ படர்ந்தது. 


சுங்‌ 80:10. அதின்‌ திழலால்‌ மலைகளும்‌. 
அதின்‌ கினைகளால்‌ திவ்வியமான 


கேதுருக்களும்‌ மூடப்பட்டது. 


சுங்‌ 801. அது தன்‌ கொடிகளைச்‌ 
சமுத்திரமட்டாகவும்‌, தன்‌ கிளைகளை 
நதிமட்டாகவும்‌ படரவிட்டது. 


சங்‌ 80:12. இப்பொழுதோ வழிநடக்கிற 
யாவரும்‌ அதைப்‌ பறிக்கும்படியாக, 
அதின்‌ அடைப்புகளை ஏன்‌ தகர்த்துப்‌ 
போட்டீர்‌?' 


சங்‌ 80:18. காட்டுப்பன்றி அதை உழுது 
போடுகிறது, வெளியின்‌ மிருகங்கள்‌: 
அதை மேய்ந்துபோடுகிறது. 


கங்‌ 8014. சேனைகளின்‌ தேவனே, 
திரும்பிவாரும்‌, வானத்திலிருந்து: 
கண்ணோக்கிப்பார்த்து, இந்தத்‌ 
திராட்சச்‌ செடியை விசாரித்தருளும்‌; 


சுங்‌ 8015. உம்முடைய வலதுகரம்‌ 
நாட்டின கொடியையும்‌, உமக்கு தீர்‌ 
'திடப்படுத்தின கினையையும்‌ 
கடாட்சித்தருளும்‌. 


சுங்‌ 8006. அது அக்கினியால்‌. 
சுடப்பட்டும்‌ வெட்டுண்டும்‌ போயிற்று; 
உம்முடைய முகத்தின்‌ பயமுறுத்தலால்‌ 
அழித்து போகிறார்கள்‌. 


சங்‌ 80:17. உமது 
வலதுபாரிசுத்துப்‌ புருஷன்மீதிலூம்‌, 
உமக்கு நீர்‌ திடப்படுத்தின 
மனுஷகுமாரன்‌ மீதிலும்‌ இருப்பதாக. 


கரம்‌ உமது 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை 


QOODNENS 
PUBLISHERS 


சுண்‌ 80:18. அப்பொழுது உம்மைவிட்டுப்‌ 
பின்வாங்கமாட்டோம்‌; எங்களை: 
வயிர்ப்பியும்‌, அப்பொழுது உமது 
"நாமத்தைத்‌ தொழுதுகொள்ளுவோம்‌. 


சங்‌ 80:19. சேனைகளின்‌ தேவனாகிய 
கர்த்தாவே, எங்களைத்‌ 
திருப்பிக்கொண்டு வாரும்‌ உமது 
முகத்தைப்‌ யிரகாசிக்கப்பண்ணும்‌, 
அப்பொழுது இரட்சிக்கப்படுவோம்‌. 


'திராட்சக்கொடி. 


ன்‌ 
இராட்சக்கொழ்யல்‌ | வன்‌ வதன்‌ 


ஜாதிகளைத்‌ துரத்திவிட்டு, அதை 
நாட்டினீர்‌ (சங்‌ 80:8). 


தேவனுடைய 
சங்கீதக்காரர்‌ 
விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 
கிருபாசனத்தண்டையில்‌, தன்னுடைய 
வேண்டுதல்களையும்‌, 
விண்ணப்பங்களையும்‌.. ஏறெடுக்கிறார்‌. 
தேவனுடைய இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ ஒரு 
திராட்சக்கொடியாக இங்கு 
சொல்லப்பட்டிருக்கிறார்கள்‌. இஸ்ரவேல்‌ 
தேசம்‌ ஒரு திராட்சத்தோட்டத்தைப்‌ 
போலிருக்கிறது. 


கிறிஸ்துவே திராட்சக்கொடிக்கு 
வேராகயிருக்கிறார்‌ “நீ அந்தக்‌ 
கிளைகளுக்கு விரோதமாய்ப்‌ 
பெருமைபாராட்டாதே; பெருமை 
பாராட்டுவாயானால்‌, நீ வேரைச்‌ 
சுமக்காமல்‌, வேர்‌ உன்னைச்‌ 
சுமக்கிறதென்று நினைத்துக்கொள்‌ 
(ரோம 1138). 


இஸ்ரவேலுக்காக 
தேவனிடத்தில்‌ 
தேவனுடைய 


விசுவாசிகள்‌ திராட்சசெடியிலுள்ள 
கொடிகளாகயிருக்கிறார்கள்‌. "நானே 
திராட்சச்செடி, நீங்கள்‌ கொடிகள்‌ ஒருவன்‌ 
என்னிலும்‌ நான்‌ அவனிலும்‌ 
நிலைத்திருந்தால்‌, அன்‌ மிகுந்த 
கனிகளைக்‌ கொடுப்பான்‌; 
என்னையல்லாமல்‌ உங்களால்‌ ஒன்றும்‌ 
செய்யக்கூடாது” (யோவா 15:5 





ழ்‌ ய்யா] 
யாய 


கிறிஸ்துவின்‌ 

திராட்சக்கொடியைப்போல 

பலவீனமாகயிருக்கிறது. 

விழும்‌ நிலையிலிருக்கிறது 

ஆதாவு 

திராட்சக்கொடிகள்‌ ன்‌ 

வளருகிறது. ௨ லகமெங்கும்‌. கிறிஸ்துவின்‌ 

சபை பார்து க தத, 
டுக்‌. 


நல்ல கனிகளைக்‌ 
கிறிஸ்துவின்‌ 
நாட்டப்பட்ட 
திராட்சக்கொடியாகும்‌ 
தேவனுடைய 
அவருடைய 


சபை 


தேவனால்‌. 
நற்குல 

நாம்‌ 
நன்மைக்காகவும்‌. 
கிருபைக்காகவும்‌ 
நன்றியுள்ளவர்களாயிருக்க வேண்டும்‌. 
இந்தப்‌ பிரபஞ்சத்தின்‌ வனாந்தரத்தில்‌, 
நற்குல திராட்சக்கொடியாகிய, 
தம்முடைய சபையை கிறிஸ்துவானவர்‌ 
நட்டியிருக்கிறார்‌. அதை இந்நாள்‌ 
வரையிலும்‌ பாதுகாத்து பராமரித்து 
வருகிறார்‌ 


பழைய ஏற்பாட்டுக்காலத்தில்‌ 
தேவன்‌ இஸ்ரவேல்‌ ஜனத்தாரை 
ஒரு திராட்சக்கொடியைப்போல நாட்டினார்‌. 
“நீர்‌ எகிப்திலிருந்து ஒரு 
திராட்சக்கொடியைக்‌ கொண்டுவந்து. 
ஜாதிகளைத்‌ துரத்திவிட்டு, அதை 
நாட்டினீர்‌ இஸ்ரவேல்‌ த்தார்‌ 
எகிப்து 

அடிமைத்தனத்திலிருந்தார்கள்‌ 


நாட்டப்படவேண்டு. 

ழ்‌ அங்கு ஏற்கெனவே 
இருந்த , பத்துஜாதியாரை தேவன்‌ 
கானான்‌ தேசத்‌; ருந்து துரத்திவிட்டார்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை (பியி 


PUBLISHERS 


அது வேரூன்றி, 
படர்ந்தது 


தேசமெங்கும்‌. 


இடத்தை. 
ஆயத்த தினக்‌ அது வேருன்றி, 
தேசமெங்கும்‌ படர்த்தது. அதின்‌ 
'திழலால்‌. மலைகளும்‌ அதின்‌ 
கினைகனால்‌ திவ்வியமான. 
கேதுருக்களும்‌ மூடப்பட்டது. அது தன்‌: 
கொடிகளைச்‌ சமுத்திரமட்டாகவும்‌, தன்‌ 
கிளைகளை நதிமட்டாகவும்‌ 
யடரவிட்டது (சங்‌ 80:9-11). 


தேவன்‌ எகிப்திலிருந்து ஒரு 
திராட்சக்கொடியைக்‌ கொண்டு வந்து. 
அதை கானான்‌ தேசத்திலே நாட்டினார்‌. 
நாட்டப்பட்ட அந்த செடி வேரூன்றி 
தேசமெங்கும்‌ படர்ந்தது, கானான்‌ தேசம்‌ 
முழுவதிலும்‌ தேவஜனங்கள்‌ 
நள்‌ டது கானான்‌ 
ஹில்‌ ஒரு சிலர்‌ 

த்தாமே இருளாக 


தேசம்‌ பாழாய்ப்போகாமலும்‌, 
காட்டுமிருகங்கள்‌ உனக்கு விரோதமாய்ப்‌ 
பெருகாமலும்‌ இருக்கும்படி, நான்‌ 
அவர்களை ஒரே  வருஷத்திற்குள்ளே. 
உன்‌ முன்னின்று தூத்திவிடாமல்‌, நீ 
விருத்தியடைந்து, தேசத்தைச்‌ 
சுதந்தரித்துக்‌ கொள்ளும்வரைக்கும்‌, 
அவர்களைக்‌ கொஞ்சம்‌ கொஞ்சமாய்‌ உன்‌ 
முன்னின்று துரத்திவிடுவேன்‌' 
(யாத்‌ 23:29,30). 


சாலொமோனுடைய காலத்தில்‌ 
மூதாவிதும்‌ இன்ரவேகிலும்‌ கர்த்தருடைய 
ள்ளைகள்‌ திராளாயிருந்தார்கள்‌. 
அவர்களுடைய எண்ணிக்கை 
கடற்கரையின்‌ மணலத்தனையாயிருந்தது 
இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ எண்ணிக்கையில்‌ 
மாத்திரமல்ல, 

யுத்தவீரர்களாகவும்‌ - 





1 
சியாமி 

சங்கீதக்காரர்‌ இஸ்ரவேல்‌ 
தேசத்தாரின்‌ வெற்றியைப்பற்றச்‌ 
சொல்லும்போது, அது தன்‌ 
கொடிகளைச்‌ சமுத்திரமட்டாகவும்‌, தன்‌ 
கிளைகளை நதிமட்டாகவும்‌ படரவிட்டது: 
(சங்‌ 8011) என்று சொல்லுகிறார்‌. மேற்கே 
பெரிய சமுத்திரம்‌ இஸ்ரவேல்‌ தேசத்தின்‌ 
எல்லையாயிற்று எகிப்து 


தேசத்தின்‌. 


“அந்நாளிலே கர்த்தர்‌ ஆபிராமோடே 
உடன்படிக்கைபண்ணி, எகிப்தின்‌ 
நதிதுவக்கி ஐபிராத்து நதி என்னும்‌ பெரிய 
நதிமட்டுமுள்ளதும்‌, கேனியரும்‌. 
கெனிசியரும்‌ கத்மோனியரும்‌, ஏத்தியரும்‌, 
பெரிசியரும்‌, ரெப்பாயீமியரும்‌, 
எமோரியரும்‌, கானானியரும்‌, 
கிர்காசியரும்‌, எபூசியரும்‌ என்பவர்கள்‌ 
இருக்கிறதுமான இந்தத்‌ தேசத்தை உன்‌ 
சந்ததிக்குக்‌ கொடுத்தேன்‌ என்றார்‌” 
(ஆதி 1548-21) 

தேவன்‌ தாமே எகிப்திலிருந்து ஒரு 
திராட்சக்கொடியைக்‌ கொண்டுவந்து 
ஜாதிகளைத்‌ துரத்திவிட்டு, அதை 
நாட்டினார்‌. ற்‌ இடத்தை 
ஆயத்தப்படுத்தினார்‌. 


அதற்கு 
அது வேரூன்றி 
தேசமெங்கும்‌ படர்ந்தது. அதின்‌ நிழலால்‌ 


மலைக கிளைகளால்‌ 


திவ்வியமான கேதுருக்களும்‌ மூடப்பட்டது 
(சங்‌ 80:8-10). 


சங்கீதக்காரர்‌ 
திராட்சக்கொடியைப்பற்றிச்‌ ப்‌ 
அதன்‌ வேர்‌, நிழல்‌, கிளைகள்‌ 
ஆகியவற்றை பற்றி மாத்திரமே 
ப ஆன்‌ திராட்சப்பழங்களைப்பற்றி 

சொல்லவில்லை. 
வடக்க தேசம்‌ முழுவதும்‌ படர்ந்து 
வளருகிறது. அது நன்றாக வேரூன்றி 
இருக்கிறது. ஆனால்‌ அந்தத்‌ 
திராட்சக்கொடியில்‌, டா 
எதுவும்‌ முளைக்கவில்லை. 
கனிகொடுக்காத மா க்கொயாக்வே 
இருக்கிறது.  * பலனற்ற 
திராட்சச்செடி' ஓசியா 
சொல்லுகிறார்‌. 


என்று 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம்மா 


PUBLISHERS 


“இஸ்ரவேல்‌ பலனற்ற திராட்சச்செடி 
அது தனக்குத்தானே கனிகொடுக்கிறது: 


திரளாக்குகிறான்‌: தங்கள்‌ தேசத்தின்‌ 
செழிப்புக்குச்‌ சரியாய்ச்‌ சிறப்பான 
சிலைகளைச்‌ செய்கிறார்கள்‌” (ஓசி 10.1) 


திரட்‌ 
திராட்சப்பழங்களை 
காத்திருந்தார்‌. ஆனால்‌ 
கசப்பான பழங்களைத்‌ தந்தது. “அவர்‌ 
அதை வேலியடைத்து அதிலுள்ள 
கற்களைப்‌ பொறுக்கி, அதிலே 
நற்குல திராட்சச்‌ செடிகளை நட்டு, 
அதின்‌ நடுவில்‌ ஒரு கோபுரத்தைக்‌ கட்டி, 
அதில்‌ ஆணையையும்‌ உண்டு பண்ணி, 
நல்ல திராட்சப்பழங்களைத்‌ 
வ காத்திருந்தார்‌: அதுவோ 
கசப்பான பழங்களைத்‌ தந்தது” 
(ஏசா 5:2) 


மனுபுத்திரனே, காட்டிலிருக்கிற 
செடிகளுக்குள்‌ மற்ற 
எல்லாச்‌ செடிகொடிகளைப்பார்க்கிலும்‌ 
திராட்சச்செடிக்கு மேன்மை என்ன? 
யாதொரு வேலைசெய்ய அதிலே ஒரு 
கட்டை  எடுக்கப்புமோ? யாதொரு 
தட்டுமுட்டைத்‌ தூக்கிவைக்கும்படி ஒரு 
முளையை அதினால்‌ செய்வார்களோ? 
இதோ, அது அக்கினிக்கு இரையாக 
எறியப்படும்‌: அதின்‌ இரண்டு 
முனைகளையும்‌ அக்கினி எரித்துப்போடும்‌; 
அதின்‌ நடுத்துண்டும்‌ வெந்துபோம்‌; அது 
எந்த வேலைக்காவது உதவுமோ? 
அது வேகாதிருக்கும்போதே 
வேலைக்கும்‌ 
அக்கினி அதை 
வெந்துபோனபின்பு, 
வேலைக்கு 
ல்‌ கர்த்தராகிய ஆண்டவர்‌ 
என்னவென்றால்‌: 
செடிகளுக்குள்ளிருக்கிற 
நான்‌ அக்கினிக்கு 
ஒப்புக்கொடுத்ததுபோல, 
எருசவேன்‌ குடிகளையும்‌ அப்படியே 
ஒப்புக்கொடுத்தார்‌” (எசே 15:2-6). 





EL 
TT 
வெளியின்‌ மிருகங்கள்‌ அதை 
மேய்ந்து போடுகிறது 


இப்பொழுதோ 
யாவரும்‌ அதைப்‌ 


வழிதடக்கிற 
யறிக்கும்படியாக, 


அதின்‌ அடைப்புகளை ஏன்‌ தகர்த்துப்‌ 
போட்டீர்‌? காட்டுப்பன்றி அதை உழுது 
போடுகிறது, 


அதை 
(சுங்‌ 801219) 


வெளியின்‌ மிருகங்கள்‌ 
மேய்த்துபோடுகிறது 


வன்‌ 
திராட்சக்கொடிக்கு 
நன்மைகளைச்‌ செய்தார்‌ அதைச்‌ 
சுற்றிலும்‌ அடைப்புக்களைப்‌ போட்டார்‌. 
ஆனால்‌ அந்தத்‌ திராட்சத்தோட்டம்‌ 
அழிந்துபோயிற்று அது 
பிரயோஜனபில்லாமல்‌ பாழாய்ப்போயிற்று. 
தேவனே, நீர்‌ நாட்டிய உம்முடைய 
திராட்சக்கொடிக்கு, நீர்‌ மறுபடியும்‌ நன்மை 
செய்யும்‌' என்று சங்கீதக்காரர்‌ 
விண்ணப்பம்பண்ணுகிறார்‌ தேவனே 
நட்டினார்‌. ஆனால்‌ இப்போது தேவனே 
அதை பராமிக்காமல்‌ விட்டுவிடுகிறார்‌. 
தம்முடைய திராட்சத்தோட்டத்திற்கு 
தேவனே அபைப்புக்களைப்போட்டு 
பாதுகாத்தார்‌. ஆனால்‌ இப்போது தேவன்‌ 
தாமே அடைப்புகளைத்‌ 
தகர்த்துப்போட்டுவிட்டார்‌ 


தாம்‌ நட்டிய 


அநேக 


தேவன்‌ நாட்டிய திராட்சக்கொடிக்கு 
இப்போது பாதுகாப்பு இல்லை. 
வேலியில்லை. இதனால்‌ வழிநடக்கிற 
யாவரும்‌ அதைப்‌ பறிக்கிறார்கள்‌. 
காட்டுப்பன்றி அதை உழுதுபோடுகிறது. 
வெளியின்‌ மிருகங்கள்‌ அதை 
மேய்ந்துபோடுகிறது. தேவனுடைய 
எல்லா செய்கையும்‌ நீதியானவை. அவர்‌ 
தம்முடைய சித்தத்தின்‌ பிரகாரம்‌ தமக்கு 
நன்மையானவைகளை மாத்திரமே 
செய்கிறார்‌. தேவனுடைய எல்லா 
கிரியைக்கும்‌ தெய்வீக நோக்கமும்‌ 
காரணமும்‌ உண்டு. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம்மா 


PUBLISHERS 


“நான்‌ உன்னை முற்றிலும்‌ நற்களி 
தரும்‌ உயர்குலத்‌ திராட்சச்‌ செடியாக 
நாட்டினேன்‌; நீ 

திராட்சச்செடியின்‌ 

கொடிகளாய்‌ மாறிப்போனது 2 
(எரே 2:21), தேவன்‌ முற்றிலும்‌ நற்களி 
தரும்‌ உயர்குல திராட்சச்செடியை 
நாட்டினார்‌. ஆனால்‌ அதுவோ காட்டுத்‌ 
திராட்சச்‌ செடியின்‌ ஆகாத கொடிகளாய்‌ 
மாறிப்போயிற்று. அது நற்களி 
கொடுக்கவில்லை. பிரபோஜனமற்ற 
திராட்சக்கொடியாய்‌ மாறிற்று, 


இதனால்‌. 
திராட்சக்கொடி தேவையில்லை 
தேவன்‌ தீர்மானித்து, 
அடைப்புகளைத்‌ தகர்த்துப்போட்டார்‌. 
வெளியின்‌ மிருகங்கள்‌ 
மேய்ந்துபோடுவதற்கும்‌, 
அதை உழுதுபோடுவதற்கும்‌ 
தாமே அனுமதிக்கிறார்‌. 


தேவனே நமக்குப்‌ 
யிருக்கிறார்‌. நம்மைச்‌ 
வேலியடைத்து நம்மைப்‌ 
தேவனுடைய பாதுகாப்பு 
இல்லையென்றால்‌, சத்துரு நம்மை 
எளிதாக பிடித்துக்கொள்வான்‌. நம்மைப்‌ 
பாதுகாக்கவேண்டும்‌ என்பதற்காகவே, 
கர்த்தர்‌ தம்முடைய திருஇரத்தத்தினால்‌, 
நம்மைச்‌  சுற்றிலுமாக வேலியடைத்தி 
ருக்கிறார்‌. 


தேவன்‌ இஸ்ரவேல்‌ ஜனங்களை 
கானான்‌ தேசத்திலே நாட்டினார்‌. 
அவர்கள்‌ வளர்ந்து பெருகினார்கள்‌. 
னால்‌ தேவன்‌ எதிர்பார்த்த 
நற்கனிகளை அவர்கள்‌ கொடுக்கவில்லை. 
அவர்கள்‌ தேவனுக்கு பிரயோஜன 
மற்றவர்களாகவும்‌, பிரியமற்றவர்களாகவும்‌. 
போய்விட்டார்கள்‌. இதனால்‌ 
அதின்‌ அடைப்புகளை தகர்த்துப்போட்டார்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனத்தாருக்கு பாதுகாப்பு 
இல்லாமல்‌ போயிற்று. வருவோரும்‌ 
போவோட இஸ்ரவேல்‌ ஜனத்தார்மிது 
யுத்தம்பண்ணுகிறார்கள்‌. 


அப்படிப்பப்‌ 


அதை 
காட்டுப்பன்றி 
தேவன்‌ 


பாதுகாப்பாக 
சுற்றிலும்‌ 
பாதுகாக்கிறார்‌. 
நமக்கு 





ழ்‌ நவள 
யாய 


தேவனுடைய திராட்சத்தோட்டத்திலே, 
தேவன்‌ போட்டிருந்த அடைப்புகளை, அவர்‌ 
தகர்த்துப்போட்டதினால்‌,  வழிநடக்கிற 
யாவரும்‌, திராட்சக்கொடிகளிலுள்ள 
பழங்களைப்‌ பறிப்பதற்காக வருகிறார்கள்‌. 
காட்டு மிருகங்கள்‌ அதை அழிப்பதற்காக 
வருகிறது. தேவன்‌ தம்முடைய 
தோட்டத்திற்கு போட்டிருந்த அடைப்பு 
தகர்த்துப்போடப்படாத வரையிலும்‌, 
திராட்சக்கொடியிலுள்ள ஒரு 
இலையைக்கூட  வழிநடக்கிறவர்களால்‌ 
பறிக்க முடியவில்லை. காட்டுப்பன்றி 
களாலும்‌, வெளியின்‌ மிருகங்களாலும்‌ 
திராட்சத்தோட்டத்திற்கு உள்ளே 
உட்புகமுடியவில்லை. ஆனால்‌ இப்போதோ. 
தேவன்‌ அதன்‌ அடைப்புகளை 
தகர்த்துப்போட்டதினால்‌, 
திராட்சக்கொடிகளுக்கு பாதுகாப்பு 
இல்லாமல்‌ போயிற்று. திராட்சத்தோட்டமே 
அழிந்துபோயிற்று 


தேவன்‌ தம்முடைய 
திராட்சத்தோட்டத்திலிருந்து தகர்த்துப்‌ 
போட்டதினால்‌, திராட்சத்‌ 
தோட்டத்திலுள்ள கொடிகள்‌ அக்கினியால்‌. 
சுடப்பட்டும்‌ வெட்டுண்டும்‌ போயிற்று (சங்‌ 
80:16). தேவன்‌ தம்முடைய பாதுகாப்பை 
இஸ்ரவேல்‌ ஜனங்களைவிட்டு 
நீக்கிப்போட்டார்‌. இதனால்‌ அவர்கள்‌ 
பாதுகாப்பு அற்றவர்களானார்கள்‌ 
புறஜாதி ஜனங்கள்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனங்களை முட்களைப்போலவும்‌, 
குறுத்துக்களைப்போலவும்‌ பார்த்து 
அவர்களை தீயிட்டுக்‌ 
கொ பிட்டார்கள்‌. ல்‌ 
ததக க்க பேட்டார்கள்‌ 


அடைப்பை 


தேவன்‌ நம்மைப்‌ பாதுகாக்கவில்லை 
யென்றால்‌ நமக்கு ஆபத்தும்‌ அழிவும்‌ 
நிச்சயமுண்டாகும்‌. கனிகொடுக்கும்‌ 
ஜீவியம்‌ 5 ஜவிக்கவில்லையென்றால்‌. 
தேவனுடைய ஆதரவும்‌. பராமரிப்பும்‌ 
பாதுகாப்பும்‌ நமக்குக்‌ கிடைக்காது, 
தேவன்‌ நம்மைச்‌ சுற்றிலும்‌ பாதுகாப்பாகப்‌ 
போட்டிருந்த அடைப்புகளை 
தகர்த்துப்போடுவார்‌. சத்துரு எளிதாக 
நம்மை மேற்கொண்டு விடுவான்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ODNENIS 


PUBLISHERS 


இந்த திராட்சச்செடிபயை 


விசாரித்தருளூம்‌ 


சேனைகளின்‌ 
திரும்பிவரும்‌, வானத்திலிருந்து 
கண்ணோக்கிப்பார்த்து, இந்தத்‌ 
திராட்சச்‌ செடியை விசாரித்தருளும்‌; 
உம்முடைய வலதுகரம்‌ நாட்டின 
கொடியையும்‌, உமக்கு நீர்‌ 
திடப்படுத்தின கினையையும்‌ 
கடாட்சித்தருளும்‌. அது அக்கினியால்‌ 
சுடப்பட்டும்‌ வெட்டுண்டும்‌ போயிற்று; 
உம்முடைய முகத்தின்‌ பயமுறுத்தலால்‌ 
அழித்து போகிறார்கள்‌ (சங்‌ 80:14-16). 


தேவனுடைய 


தேவனே, 


சங்கீதக்காரர்‌ 
உதவிக்காகவும்‌.  பாதுகாப்புக்காகவும்‌, 
பராமரிப்புக்காகவும்‌ விண்ணப்பம்‌ 
பண்ணுகிறார்‌. தேவன்‌ தாமே நாட்டின 
திராட்சச்செடியை, வானத்திலிருந்து 
கண்ணோக்கிப்‌ பார்க்குமாறு 
விண்ணப்பம்பண்ணுகிறார்‌ வானம்‌ 
தேவனுடைய சிங்காசனம்‌. அது 
அவருடைய வல்லமையும்‌ மகிமையும்‌ 
விளங்கும்‌ ஸ்தலம்‌. தேவன்‌ சொல்ல 
ஆகும்‌ அவர்‌ சொல்ல நிற்கும்‌. அவர்‌ 
வானத்திலிருந்து கட்டளை கொடுக்கிறார்‌. 
சங்கீதக்காரர்‌ தனக்கு ஒத்தாசை வரும்‌ 


பர்வதத்திற்கு நேராக 'னுடைய 
கண்களை ஏறெடுத்தும்‌ பார்க்கிறார்‌ 


“சேனைகளின்‌ தேவனே, 
திரும்பிவரும்‌, வானத்திலிருந்து 
கண்ணோக்கிப்பார்த்து, இந்தத்‌ திராட்சச்‌ 
செடியை விசாரித்தருளும்‌: உம்முடைய 
வலதுகரம்‌ நாட்டின கொடியையும்‌, உமக்கு 
நீர்‌ திடப்படுத்தின கிளையையும்‌ 
கடாட்சித்தருளும்‌” என்று கர்த்தரிடத்தில்‌ 
தேவனுடைய 
திராட்சக்கொடி 
அக்கினியால்‌ சுடப்பட்டும்‌, 
வெட்டுண்டும்‌ போயிற்று. தேவன்‌ இதை 
வானத்திலிருந்து கண்ணோக்கிப்‌ 
பார்க்கவேண்டும்‌ என்றும்‌. தாம்‌ நட்டின 
திராட்சக்கொடியையும்‌, தமக்கு தாம்‌ 
திடப்படுத்தி கிளையையும்‌ 
கடாட்சித்த। றும்‌. சங்கீதக்காரர்‌ 
விண்ணப்பம்பண்ணுகிறார்‌ 





ழ்‌ நள 
யாய 


தேவன்‌ தம்முடைய 
திராட்சச்செடிக்கு, தம்முடைய கிருபையைக்‌ 
காண்பிக்கவேண்டும்‌ தம்முடைய 
திராட்சத்தோட்டத்திற்குள்‌ தமது 
கிருபையினால்‌ பிரவேசிக்கவேண்டும்‌. 
தேவனே இந்தத்‌ திராட்சச்கொடியை 
நாட்டியவர்‌. அதை. தமக்காகவே 
நாட்டினார்‌. ஆகையினால்‌ சங்கீதக்காரர்‌ 
தேவனுடைய திராட்சத்தோட்டத்தை, 
டய தெய்வீக பராமரிப்புக்கு 
ஒப்புக்கொடுக்கிறார்‌. 


நீர்‌ திடப்படுத்தின்‌ கிளையையும்‌ 
கடாட்சித்தருளும்‌' (சங்‌ 8045) என்று 
சங்கீதக்காரர்‌ சொல்லும்‌ இந்த 
வாக்கியத்தில்‌, “கிளை” என்னும்‌ 
வார்த்தைக்கு, “பென்‌” என்னும்‌ எபிரெய 
வார்த்தையைப்‌ பயன்படுத்தியிருக்கிறார்‌. 
பென்‌ என்னும்‌ எபிரெய வார்த்தைக்கு 
குமாரன்‌" என்று பொருள்‌. தேவன்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரை தமக்காக 
திடப்படுத்தியிருக்கிறார்‌ என்பதே இந்த 
வாக்கியத்தின்‌ பொருளாகும்‌. தேவன்‌ 
தம்முடைய பிள்ளைகளை 
கடாட்சித்தருளவேண்டும்‌. தேவனே 
அவர்களைத்‌ திடப்படுத்தவேண்டும்‌ 
கிளைகள்‌ செடியிலிருந்து வளரும்‌. 
இஸ்ரவேலின்‌ செடியிலிருந்து, அதன்‌ 
கோத்திரத்தார்கள்‌ பிரிந்து 
ரர்‌ 


“இப்போதும்‌ பிரதான 
ஆசாரியனாகிய யோசுவாவே, நீ கேள்‌; 
உனக்கு முன்பாக உட்கார்ந்திருக்கிற உன்‌ 
தோழரும்‌ கேட்கக்கடவர்கள்‌! இவர்கள்‌ 
அடையாளமாயிருக்கிற புருஷர்‌: இதோ, 
கிளை என்னப்பட்டவராகிய என்‌ தாசனை 
நான்‌ வரப்பண்ணுவேன்‌” (சக 3:8. 


கிளை என்னப்பட்டவராகிய 
தேவனுடைய தாசன்‌ வரும்‌ வரையிலும்‌, 
திராட்சச்செடி பாதுகாக்கப்பட வேண்டும்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ பாதுகாக்கப்பட 
வேண்டும்‌. இயேசுகிறிஸ்து இந்தப்‌ பூமியில்‌ 
அவதரிக்கும்‌ வரையிலும்‌ தாவீதின்‌ 
குடும்பத்தார்‌ பாதுகாக்கப்படவேண்டும்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை 


QOODNENS 
PUBLISHERS 


இயேசுகிறிஸ்துவே மெய்யான 
திராட்சச்செடி (யோவா 15.1), 
“ஈசாயென்னும்‌ அடிமரத்திலிருந்து ஒரு 
துளிர்‌ தோன்றி, அவன்‌ வேர்களிலிருந்து 
ஒரு கிளை எழும்பச்‌ செழிக்கும்‌” 
(ஏசா 111). 


எங்களை உயிர்ப்பியும்‌ 


கரம்‌ உமது 

புருஷன்மீதிலும்‌, 

திடப்படுத்தின 
மனுஷகுமாரன்‌ மீதிலும்‌ இருப்பதாக. 
அப்பொ: உம்மைவிட்டுப்‌ 
பின்வாங்கமாட்டோம்‌;. எங்களை 
உயிர்ப்பியும்‌, அப்பொழுது உமது 
நாமத்தைத்‌ தொழுதுகொள்ளுவோம்‌ 
(சங்‌ 80:17,18). 


சங்கீதக்காரர்‌ 
ஜெபம்பண்ணுகிறார்‌. 
வலதுகரத்தினால்‌ 

திராட்சக்கொடியில்‌, தமக்கு அவர்‌ 
திடப்படுத்தின கிளையும்‌ 
அழிந்துபோகிறது என்றும்‌ அதை தேவன்‌ 
தாமே கடாட்சித்தருளவேண்டும்‌ என்றும்‌ 
ஜெபம்பண்ணுகிறார்‌. தேவனுடைய 
முகத்தின்‌ பயமுறுத்தலால்‌, இஸ்ரவேல்‌ 
ஜனங்கள்‌ அழிந்துபோகிறார்கள்‌. 
சங்கீதக்காரர்‌ இஸ்ரவேல்‌ ஜனங்களுக்காகு 
ஜெபம்பண்ணும்போது, “உமது கரம்‌ உமது 
வலதுபாரிசத்து புருஷன்மீது _ இருப்பதாக" 
(சங்‌ 8047) என்று ஜெபம்பண்ணுகிறார்‌. 


தேவனிடத்தில்‌ 
தேவன்‌ தம்முடைய 
நாட்டின 


வலதுபாரிசத்து புருஷன்‌ என்பது 
ராஜாவைக்‌ குறிக்கிற வார்த்தை. இது 
தாவீது ராஜாவையோ, அல்லது தாவீது 
ராஜாவின்‌ குடும்பத்திலுள்ள வேறு 
யாராவது ஒரு ராஜாவையோ, அல்லது 
தாவீதின்‌ குமாரனாகிய 
இயேசுகிறிஸ்துவையோ குறிக்கிற 
வார்த்தையாக இருக்கலாம்‌. தேவன்‌ 
தம்முடைய ஜனங்களை பாதுகாத்தால்‌ 
மாத்திரம்‌ போதாது. அவர்‌ அவர்களைத்‌ 
திடப்படுத்தவேண்டும்‌. தம்முடைய 
பிள்ளைகளை தமக்குச்‌ 
சொந்தமாக்கிக்கொள்ள 





1a 
INTERNAT IOHAL 
தம்முடைய பிள்ளைகளைச்‌ சுற்றிலும்‌ 
இருந்த அடைப்புகளை தேவன்‌ 
தகர்த்துப்போட்டார்‌. அந்த அடைப்புகளை 
அவர்‌ மறுபடியும்‌ போட்டு, தம்முடைய 
ம்‌ பாதுகாக்கவேண்டும்‌ 
பெலப்‌ ண்டும்‌. அவர்களை 
நற்கனி இன டம்‌ வ்‌ 


சங்கீதக்காரர்‌ தேவனிடத்தில்‌ 
ஜெபம்பண்ணும்போது, “எங்களை 
உயிர்ப்பியும்‌” என்று சொல்லுகிறார்‌. 
இதற்கு, எங்களுக்குள்‌ மறுபடியும்‌ 
ஜீவனைத்‌ தாரும்‌ என்பது பொருளாகும்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ இப்போது 
ஜீவனற்றவர்களாக இருக்கிறார்கள்‌. 
அக்கினியால்‌ சுடப்பட்டவர்களாகவும்‌, 
வெட்டுண்டவர்களாகவும்‌ இருக்கிறார்கள்‌. 
தேவனுடைய முகத்தின்‌ பயமுறுத்தலால்‌ 
அழிந்துபோயிருக்கிறார்கள்‌. காட்டுப்‌ 
பன்றிகளும்‌, வெளியின்‌ 
மிருகங்களும்‌ இஸ்ரவேல்‌ ஜனத்தாரை 
பாழாக்கிப்போட்டிருக்கிறார்கள்‌. அப்படிப்‌ 
பட்ட தங்களை, தேவன்‌ தாமே 
உயிர்ப்பிக்கவேண்டுமென்று சங்கீதக்காரர்‌ 
ஜெபம்பண்ணுகிறார்‌ 

தங்களை 
தாங்கள்‌ 
நாமத்தைத்‌ 
வாக்குப்‌ 
நம்மை 
நம்முடைய 
நம்முடைய 
தேவன்‌ 
நம்மை ஒயிர்ப்பிக்கும்போது நாம்‌ 
வனுடைய நாப மெய்யாகவே 
ப ருதுகொள்லோம்‌. 


தேவன்‌ 
உயிர்ப்பிக்கும்போது. 
தேவனுடைய 

தொழுதுகொள்வதாக 
பண்ணுகிறார்‌. 

உயிர்ப்பித்தால்‌ மாத்திரமே. 
ஜீவியத்தில்‌ ஜீவன்‌ இருக்கும்‌. 
ஜெபத்தில்‌ பய்பக்தியிருக்கும்‌ 


தேவன்‌ 


“தேவனுடைய வலதுபாரிசத்து 
புருஷன்‌" என்னும்‌ வாக்கியம்‌ தாவீதின்‌ 
குமாரனாகிய மேசியாவைக்‌ குறிக்கும்‌ 
என்று வேதபண்டிதர்கள்‌ வியாக்கியானம்‌ 
சொல்லுகிறார்கள்‌. “உமது கரம்‌ உமது 
வலதுபாரிசத்துப்‌ புருஷன்மீதிலும்‌, உமக்கு 
நீர்‌ திடப்படுத்தின மனுஷகுமாரன்‌ மீதிலும்‌ 
இருப்பதாக" என்னும்‌ வசனம்‌ தாவீதின்‌ 
குமாரனாகிய இயேசுகிறிஸ்துவைக்‌. 
குறிப்பதாக வியாக்கியானம்‌ 
சொல்லுகிறார்கள்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்மா 


PUBLISHERS 


இயேசுகிறிஸ்துவே தமது சபையை 
ஸ்தாபித்திருக்கிறார்‌. தம்முடைய சபையை 
அவரே பாதுகாக்கிறார்‌. சபைக்கு 
அவரே இரட்சகராகயிருக்கிறார்‌ 
இயேசுகிறிஸ்துவே திராட்சத்‌ 
தோட்டத்திற்கு எஜமானராகவும்‌, அதைப்‌ 
பாதுகாத்து பராமரிக்கிறவராகவும்‌ 
இருக்கிறார்‌. பிதாவாகிய தேவன்‌ 
தம்முடைய குமாரனாகிய இயேசு 
கிறிஸ்துவை, தமது வலதுபாரிசத்தில்‌ 
அடரச்செய்திருக்கிறார்‌. மரித்து 
உயிர்த்தெழுந்த இயேசுகிறிஸ்து. பிதாவின்‌ 
வலதுபாரிசத்திற்கு. உயர்த்தப்பட்டார்‌. 
தேவனுடைய கரம்‌ சர்வல்லமைக்கு 
அடையாளம்‌. தேவனுடைய புயபலம்‌ 
பராமக்கிரமமான காரியங்களைச்‌ செய்யும்‌. 
பிதாவாகிய தேவன்‌ தமது 
சர்வவல்லமையை தம்முடைய 
மாரனாகிய இயேசுகிறிஸ்துவுக்குக்‌ 
£டுத்திருக்கிறார்‌. 


நம்முடைய 
இயேசுகிறிஸ்துவுக்குள்‌ 
நிலைத்திருக்கவேண்டும்‌. கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்துவின்‌ கிருபையினால்‌ 
நாம்‌ இரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்‌. 
அவருடைய பலத்தினால்‌ 
நாம்‌ பாதுகாக்கப்படுகிறோம்‌. 
கிறிஸ்துவுக்குள்‌ ஜீவிக்கிற நமக்கு 
தெய்வீக பாதுகாப்பு உண்டு. “உன்‌ 
தேவன்‌ உனக்குப்‌ பலத்தைக்‌ 
கட்டளையிட்டார்‌: தேவனே, நீர்‌ எங்கள்‌ 
நிமித்தம்‌ உண்டுபண்ணினதைத்‌ 
திடப்படுத்தும்‌' (சங்‌ 68:28). 


விசுவாசம்‌ 
உறுதியாய்‌ 


எங்களைத்‌ 
திருப்பிக்கொண்டுவாரும்‌ 


சேனைகளின்‌: 
கர்த்தாவே, 
திருப்பிக்கொண்டு வாரும்‌ உமது 
முகத்தைப்‌ யிரகாசிக்கப்பண்ணும்‌, 
அப்பொழுது  இரட்சிக்கப்படுவோம்‌. 
(சங்‌ 80:19). 


தேவனாகிய 
எங்களைத்‌ 





சங்கீதம்‌ - விரிவுரை 
ம்க்‌ PSALMS - COMMENTARY fe 


சங்கீதக்காரர்‌ இந்த வசனத்தை, 


மறுபடியுமாகச்‌ சொல்லுகிறார்‌. ஏற்கெனவே, 
37 ஆகிய 


வசனங்களில்‌ இதே 


தேவனால்‌, 
நம்மை 
, "தம்பி, த்தில்‌ 
திருப்பிக்கொண்டு வாழமுடியும்‌. நாம்‌ 
இழந்துபோன மகிமையை, நம்முடைய 
தேவனால்‌ மாத்திரமே நமக்குத்‌ 
திரும்பக்கொடுக்க முடியும்‌. மங்கிப்போன 
நம்முடைய முகத்தை தேவனால்‌ 
மாத்திரமே பிரகாசிக்கப்பண்ணமுியும்‌. 
தேவனுடைய கிருபை 
நமக்குக்‌ கிடைக்கும்போது நாம்‌ 
இரட்சிக்கப்படுவோம்‌. 





ழ்‌ நள 
யாய 


ஒரு பண்டிகை காலத்தில்‌ எண்பத்து 
ஒன்றாவது சங்கீதம்‌ எழுதப்பட்டிருக்க 
வேண்டுமென்று வேதபண்டிதர்கள்‌ 
சொல்லுகிறார்‌. ஒருவேளை அமாவாசை 
நாளிலோ அல்லது மாதப்பிறப்பின்‌ 
நாளிலோ அல்லது எக்காள 
பண்டிகையின்போதோ இந்த சங்கீதம்‌ 
எழுத்தப்பட்டிருக்கலாம்‌. 


“நீ இஸ்ரவேல்‌ புத்திரரோடே சொல்ல 
வேண்டியது என்னவென்றால்‌: உங்களுக்கு 
ஏழாம்‌ மாதம்‌ முதலாந்தேதி எக்காளச்‌ 
சத்தத்தால்‌ ஞாபகக்குறியாகக்‌ 
கொண்டாடுகிற பண்டிகை என்கிற சபை 


கூடும்‌ பரிசுத்த ஒய்வுநாளாய்‌ இருப்பதாக' 
லேவி 2320) எ றப்‌ 


“ஏழாம்‌ மாதம்‌ முதல்தேதி பரிசுத்த 
சபைகூடும்‌ நாளாயிருக்கக்கடவது: அதில்‌ 
சாதாரணமான யாதொரு வேலையும்‌ 
செய்யலாகாது: அது உங்களுக்கு 
எக்காளமூதும்‌ நாளாயிருக்க வேண்டும்‌" 
(எண்‌ 291) 


தாவீது தேவ ஆவியானவரால்‌. 
வழிநடத்தப்பட்டு, தேவாலய 
ஆராதனையில்‌, சங்கீதங்களைப்‌ பாடுகிற 
ஒழுங்கைக்‌ கொண்டுவந்தார்‌. 
ஆசாபின்‌ சங்கீதமும்‌ தேவாலயத்தில்‌, 
ஆராதனையின்போது பாடவேண்டிய 
பாட்டாகும்‌. 

தேவனுடைய ஆலயத்திற்கு 
வரும்போது. நாம்‌ பயபக்தியோடு 
வரவேண்டும்‌. தேவனுடைய சபையிலே 
நாம்‌ தேவனைத்‌ துதித்து அவரை 
மகிமைப்படுத்தவேண்டும்‌. தேவனுடைய 
உபதேசத்தை நாம்‌ பெற்றுக்கொள்ள 
வேண்டும்‌. இவ்விரண்டு காரியங்களும்‌ 
நமக்குள்‌ நடைபெறவேண்டும்‌. இதுவே 
மெய்யான ஆராதனை 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்மா 


PUBLISHERS 


நாம்‌ ஆராதிக்கிறவர்‌ 
இன்னரென்பதை அறிந்து 
ஆராதிக்கவேண்டும்‌. தேவன்‌ தம்முடைய 
ஜனங்களுக்கு எப்பேற்பட்டவராயிருக்கிறார்‌ 
என்பதைப்‌ புரிந்துகொண்டு அவருடைய 
நாமத்தைத்‌ துதித்துப்‌ பாடவேண்டும்‌ 
(சங்‌ 811-3. தேவன்‌ தம்முடைய 
ஜனங்களுக்காக செய்திருக்கும்‌ 
நன்மைகளை நினைவுகூர்ந்து அவரைத்‌ 
துதிக்கவேண்டும்‌ (சங்‌ 81:4-7/ 


முன்பாக நாம்‌ 
ஜீவிக்கவேண்டும்‌ 
நாம்‌ 
புத்திசொல்லிக்‌ 


பதத்துக்கு. 
எப்படிப்பட்டவர்களாய்‌ 
என்பதைக்குறித்து, 
ஒருவருக்கொருவர்‌ ்‌ 
கொள்ளவேண்டும்‌. (சங்‌ 81:8-10). 
தேவனுடைய சத்தத்திற்குச்‌ 
செவிகொடுக்கவில்லையென்றால்‌ நமக்கு 
ஆபத்து உண்டு (சங்‌ 811112), நாம்‌ 
தேவனுக்குச்‌ செவிகொடுத்து, அவருடைய 
வழியில்‌ நடந்தால்‌, நமக்கு ஆசீர்வாதம்‌ 
உண்டு (சங்‌ 8113-16). 


தேவனைக்‌ 
ஆர்ப்பரியுங்கள்‌' 
சங 81:1-4 


குறித்து 


(கித்தீத்‌ என்னும்‌ வாத்தியத்தில்‌ 
வாசிக்கும்படி.  இராகத்தலைவனுக்கு, 
ஒப்புவிக்கப்பட்ட ஆசாபின்‌ சங்கீதம்‌.) 


சங்‌ 811. 
தேவனைக்‌ 
யாக்கோபின்‌: 
ஆர்ப்பரியுங்கள்‌. 


நம்முடைய பெலனாகிய 
கெம்பீரமாய்ப்‌ பாடி, 


தேவனைக்குறித்து 


சங்‌ 812. தம்புரு வாசித்து, 
வீணையையும்‌ இனிய ஓசையான 


சுரமண்டலத்தையும்‌ எடுத்து, சங்கீதம்‌ 
பாடுங்கள்‌. 


சங்‌ 8123. 
தியமித்தகாலத்திலும்‌, 
'பண்டிகைநாட்களிலும்‌, 


மாதப்பிறப்பிலூம்‌, 
நம்முடைய 
எக்கானம்‌ 


சங்‌ 81:4. இது இஸ்ரவேலுக்குப்‌ 
நிரமாணமும்‌, யாக்கோபின்‌ தேவன்‌ 
விதித்த தியாயமுமாயிருக்கிறது. 





ழ்‌ நவள 
யாய 


தேவனுடைய பிள்ளைகள்‌, 
தேவனுடைய சமுகத்திற்கு முன்பாக 
மாதப்பிறப்பிலும்‌, நியமித்த காலத்திலும்‌, 
பண்டிகை நாட்களிலும்‌ கூடிவருகிறோம்‌. 
தேவனுடைய சமுகத்திற்கு முன்பாக 
கூடிவரும்போது, நாம்‌ தேவனை 
ஆராதிக்கவேண்டும்‌ என்று 
சங்கீதத்தில்‌ 

சொல்லப்பட்டிருக்கிறது 

ஆலயத்திற்கு 

வேடிக்கைப்‌ பார்ப்பதற்காகவோ, 
வேடிக்கைக்‌ காண்பிப்பதற்காகவோ, 
விளையாடுவதற்காகவோ, பொழுதை 
சும்மா போக்குவதற்காகவோ 
போகக்கூடாது. தேவனுடைய 
ஆவயத்திற்குப்‌ போவதற்கு நம்முடைய 
இருதயத்தில்‌ ஒரு பரிசுத்த நோக்கம்‌ 
இருக்கவேண்டும்‌. தேவனை நன்றியுள்ள 
இருதயத்தோடு துதிக்கவேண்டும்‌ 
என்றும்‌. தேவனுடைய வார்த்தையைக்‌ 
கேட்கவேண்டும்‌ என்றும்‌, நாம்‌ 
தேவாலயத்திற்கு வாஞ்சையோடு 
போகவேண்டும்‌. 


தேவனை 
தேவனுடைய 


ஆராதிக்கிறவர்கள்‌ 
சமுகத்திற்கு முன்பாக 
பயபக்தியோடு 


நின்று அவரை 
ஆராதிக்கவேண்டும்‌. நம்முடைய 
பெலனாகிய தேவனை கெம்பீரமாய்ப்‌ 
பாடவேண்டும்‌. யாக்கோபின்‌ தேவனைக்‌ 
குறித்து ஆர்ப்பரிக்கவேண்டும்‌. நாம்‌ 
கர்த்தரைத்‌ துதிப்பதினால்‌ நம்முடைய 
ஆவியில்‌ நாம்‌ புதிய உற்சாகத்தைப்‌ 
பெற்றுக்கொள்ளவேண்டும்‌. கர்த்தரைத்‌ 
துதிப்பதற்கு மற்றவர்களையும்‌ 
உற்சாகப்படுத்தவேண்டும்‌ 
நாம்‌ கர்த்தரை நோக்கிப்‌ 
பார்க்கும்போது அவரை நம்முடைய 
பெலனாகிய தேவனாகப்‌ பார்க்கவேண்டும்‌. 
அவரை யாக்கோபின்‌ தேனாகப்‌ 
பார்க்கவேண்டும்‌. கர்த்தரே நம்முடைய 
பெலனாயிருக்கிறார்‌. நமக்கு கர்த்தர்‌ 
இல்லையென்றால்‌ நமக்குப்‌ பெலனில்லை. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை OCDNENIS 


PUBLISHERS 


இல்லாமல்‌ நாம்‌ 
தேவன்‌ நம்முடைய 
வாம்‌ நாம்‌ 
அவர்டத்தில்தான்‌ ஜெபிக்கவேண்டும்‌. 
மாத்திரமே துதிக்கவேண்டும்‌ 

க்‌ சந்ததியார்‌ 
தேவனாயிருக்கிறார்‌. 

னிடத்தில்‌ போரா 
வத்து கொன்ட ர்‌ 


யாக்கோபின்‌ சந்ததியாராகிய 
நமக்கும்‌ இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ அநேக 
போராட்டங்கள்‌ உண்டு. யாக்கோபு 
தேவனுடைய சமுகத்தில்‌ போராடி 
ஜெபித்து, ஜெயம்பெற்றதுபோல நமக்கும்‌ 
ஜெயம்‌ உண்டு. நாம்‌ தேவனுடைய 
சமுகத்திற்கு முன்பாக 

யாக்கோபின்‌ தேவனைக்‌ 
ஆர்ப்பரிக்கவேண்டும்‌. டு 
rr 


நாம்‌ 
அவரை 
துதிக்கவேண்டும்‌. 
பாடவேண்டும்‌. நம்முடைய 
பரிசுத்த சந்தோஷமாகவும்‌, 
கெம்பீரம்‌ 
நம்முடைய 
ஆர்ப்பரிப்பாகவும்‌ 


கர்த்தரைத்‌ துதிக்கும்போது, 
சந்தோஷணாய்த்‌ 
கெம்பீரபாய்ப்‌ 
சந்தோஷம்‌ 
நம்முடைய 
பரிசுத்த கெம்பீரமாகவும்‌, 
ஆர்ப்பரிப்பு... பரிசுத்த 
இருக்கவேண்டும்‌. 
உலகப்பிரகாரமான சத்தத்தினால்‌. 
தேவனைத்‌ துதிப்பதைவிட, பரிசுத்தமான 
ஆர்ப்பரிப்பினால்‌ தேவனைத்‌ துதிப்பது 
5 


நாம்‌ கெம்பீரமாய்ப்‌ 

இசைக்கருவிகளையும்‌ 

குறித்து 

தம்புரு, வீணை, 

எடுத்து 

சங்கீதம்‌ பாடுங்கள்‌ என்று சங்கீதக்காரர்‌ 

சொல்லுகிறார்‌. சீனாய்‌ மலையில்‌ 

எக்காளம்‌ ஊதப்பட்டது. எக்காள 

ஓசைக்கு அடையாளமாக தம்புரு வீணை, 

சுரமண்டலம்‌ ஆகியவற்றை 

வாசிக்கவேண்டுமென்று சங்கீதக்காரர்‌ 

சொல்லுகிறார்‌. எக்காளங்களை சத்தமாய்த்‌ 

தொனிப்பதுபோல, நாம்‌ தேவனைக்‌ 
கெம்பீரமாய்ப்‌ பாடவேண்டும்‌. 





ழ்‌ நவள 
யாய 


உயர்த்தி கர்த்தரைப்‌ 
நாம்‌ மெய்யாகவே 
அன்பாயிருக்கிறோம்‌ 

நம்முடைய ஆவி 
உற்சாகமாயிருக்கிறது என்பதையும்‌ 
வெளிப்படுத்துகிறோம்‌. ஆகையினால்‌ நாம்‌ 
தேவனைக்‌ கெம்பீரமாய்ப்‌ பாடும்போது, 
தேவனைக்‌ குறித்து ஆர்ப்பரிக்கவேண்டும்‌. 


நாம்‌ தேவனைத்‌ துதிக்கும்‌ நேரம்‌ 
நமக்கு வீணாய்ப்போய்விடாது. தேவன்‌ 
நம்முடைய துதிகளையும்‌, 
ஸ்தோத்திரங்களையும்‌ அங்கீகரிக்கிறார்‌. 
துதியின்‌ வேளையில்‌ தேவனுடைய 
பரிசுத்த பிரசன்னம்‌ நம்மோடு 
கூடயிருக்கிறது. தேவன்‌ எப்போதுமே 
நம்மோடு  கூடமிருக்கிறார்‌. நாம்‌ 
தேவனுடைய சமுகத்தில்‌ 2 
தேவனைக்‌ கெம்பீரமாய்ப்பாடி 
குறித்து ஆர்ப்பரிக்கும்போது. 
விசுவாசிகளையும்‌ கெம்பீரமாய்ப்‌ பாடுமாறு 
உற்சாகப்படுத்தவேண்டும்‌. நாம்‌ சத்தத்தை 
உயர்த்திப்‌ பாடுவது மற்றவர்களும்‌ 
சத்தத்தை உயர்த்திப்‌ பாடுவதற்கு 
தூண்டுதலாயிருக்க வேண்டும்‌ 
விசுவாசிகளாகிய நாம்‌ எல்லோருமாகச்‌ 
சேர்ந்து,  ஏகோபித்து தேவனைத்‌ 
துதிக்கவேண்டும்‌. 
இதுவே இஸ்ரவேலுக்குப்‌ 
பிரமாணமும்‌, யாக்கோபின்‌ தேவன்‌ 
விதித்த நியாயமுமாயிருக்கிறது. 
யாக்கோபின்‌ சந்ததியார்‌ எல்லோருக்கும்‌ 
இந்தப்‌ பிரமாணம்‌ 
'கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய 
பிரமாணத்திற்கு அவருடைய பிள்ளைகள்‌ 
கீழ்ப்படியவேண்டும்‌. 
பிரமாணத்திற்குக்‌ 
கீழ்ப்படிகிறவர்கள்‌ மாத்திரமே அவரைக்‌ 
கெம்பீரமாய்ப்‌ பாடுவார்கள்‌. யாக்கோபின்‌. 
தேவனைக்‌ குறித்து ஆர்ப்பரிப்பார்கள்‌. 
நம்மிடத்தில்‌ கீழ்ப்படிதல்‌ இல்லையென்றால்‌, 
துதியும்‌ இருக்காது, கெம்பீரமாய்ப்‌ 
பாடுவதும்‌ இருக்காது, ஆர்ப்பரிப்பும்‌ 
இருக்காது 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம 


PUBLISHERS 


இதை யோசேப்பிலே 
சாட்சியாக ஏற்படுத்தினார்‌ 
சங்‌ 81: 5-7 


சங்‌ 81:5. நாம்‌ அறியாத பாஷையைக்‌ 
கேட்ட எகிப்துதேச.த்தைவிட்டுப்‌ 
புறப்படுகையில்‌, இதை யோசேப்பிலே 
சாட்சியாக ஏற்படுத்தினார்‌. 


சங்‌ 81:6. அவன்‌ தோணைச்‌ சுமைக்கு 
விலக்கினேன்‌; அவன்‌ கைகன்‌ கூடைக்கு 
தீங்கரைக்கப்பட்டது. 


நெருக்கத்திலே நீ 
நான்‌. உன்னைத்‌ 
தப்புவித்தேன்‌; இடிமுழக்கம்‌ 
உண்டாகும்‌ மறைவிடத்திலி. 
குந்து உனக்கு உத்தரவு அருளினேன்‌; 
மேசியாவின்‌ தண்ணீர்களிடத்தில்‌ 
உன்னைச்‌ சோதித்து அறிந்தேன்‌. 
(சேலா) 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌, தேவன்‌ 
நியமித்த காலத்தில்‌, அவரை கெம்பீரமாய்ப்‌ 
பாடி  ஆர்ப்பரிக்கவேண்டும்‌ என்பது 
தேவன்‌ விதித்த நியாயமாகும்‌. இது 
கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு 
பிரமாணமாய்ச்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
தேவனைத்‌ துதிப்பது கர்த்தருடைய 
பிள்ளைகளுக்கு தேவனால்‌ சாட்சியாக 
ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. “நாம்‌ 
பாஷையைக்‌ கேப்‌. 
புறப்படுகையில்‌, 


சாட்சியாக 
ஏற்படுத்தினார்‌ (சங்‌ 81:5). 


தேவன்‌ இஸ்ரவேல்‌ ஜனங்களுக்கு 
அநேக நன்மைகளைச்‌ செய்திருக்கிறார்‌. 
அவர்களும்‌ 
பின்சந்ததியாரும்‌. 
முற்பிதாக்களுக்குச்‌ செய்த நன்மைகளை 
மறக்காமல்‌ நினைவுகூரவேண்டும்‌. 
என்பதற்காக, தேவன்‌ தம்முடைய 
ஆராதனையை யோசேப்பிலே சாட்சியாக 
ஏற்படுத்தினார்‌. கர்த்தருடைய 
பிள்ளைகள்‌, அவருடைய புயபலத்தையும்‌, 
அவருடைய பராமக்கிரமமான 
கிரியைகளையும்‌ அறிந்திருக்கவேண்டும்‌. 


சங்‌ 817. 
கூப்பிட்டாய்‌, 





ழ்‌ ளன 
யாய 


இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ பல. 
வருஷங்களாக எகிப்து தேசத்திலே. 
அடிமைகளாயிருந்தார்கள்‌. எகிப்தியர்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனங்களுக்கு அறியாத 
பாஷைகளைப்‌ பேசினார்கள்‌. தேவனோ 
எகிப்து தேசத்தைவிட்டு தம்முடைய 
பிள்ளைகளைப்‌ புறப்படப்பண்ணினார்‌. 
எகிப்து தேசத்திற்கு விரோதமாக 
வாதைகளை அனுப்பினார்‌. இஸ்ரவேல்‌ 
ஜனங்களை விடுவிக்குமாறு பார்வோனை 
நிர்ப்பந்தம்பண்ணினார்‌. 


இஸ்ரவேல்‌ 
எகிப்திலிருந்து 
பின்பு, தேவன்‌ 
பிரமாணத்தைக்‌ கொடுத்தார்‌. 
நாட்களை ஆசரிக்குமாறு 
விசேஷித்த காலங்களில்‌ 
ஊதுமாறு சொன்னார்‌. 

அவர்களுக்கு 


ஜனங்களுக்கு 
விடுதலை கிடைத்த 
அவர்களுக்கு 
பண்டிகை 
சொன்னார்‌. 
எக்காளம்‌ 
இவையெல்லாம்‌ 
மாத்திரம்‌ என்று 
கொடுக்கப்படாமல்‌, அவர்களுடைய 
பின்வரும்‌ சந்ததியாரும்‌  ஆசரிக்கும்‌ 
வண்ணமாய்‌, தேவன்‌ இதை நித்திய 
பிரமாணமாய்க்‌ கொடுத்தார்‌. இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌, சந்ததி பரம்பரையாய்‌, தேவன்‌ 
விதித்த 
கீழ்ப்படியவேண்டும்‌. ஏனெனி 
பண்டிகை நாட்களை ன்‌ 
இஸ்ரவேலுக்கு பிரமாணமாகவும்‌, 
நியாயமாகவும்‌ நியமித்திருக்கிறார்‌. 
இதை அவர்களுக்கு சாட்சியாக 
ஏற்படுத்தியிருக்கிறார்‌. கர்த்தர்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்குச்‌ செய்த பலத்த 
கிரியைகளை நினைவுகூரும்‌ வண்ணமாக, 
இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ சந்ததி சந்ததியாக 
கர்த்தருடைய பண்டிகைகளை 
ஆசரிக்கவேண்டும்‌. 


இஸ்ரவேல்‌ 
தேசத்திலிருந்து 
முந்திய நு 


புத்திரர்‌ எகிப்து 
புறப்படும்‌ நாளுக்கு 

சங்கார தூதன்‌ 
எகிப்தின்‌ தலைச்சன்‌ பிள்ளைகள்‌ 
எல்லோரையும்‌ சங்காரம்பண்ணினான்‌. 
இஸ்ரவேல்‌ பத்திரரோ தேவன்‌ விதித்த 
பிரமாணத்தின்படி, தங்கள்‌ தங்கள்‌ 
வீடுகளில்‌ பஸ்காவைப்‌ புசித்தார்கள்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம்மா 


PUBLISHERS 


தேவன்‌ தங்களுக்குச்‌ செய்த நன்மையை 
நினைவுகூரும்‌ வண்ணமாய்‌, ஒவ்வொரு 


வருஷமும்‌ இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ பஸ்கா 
பண்டிகையை ஆசரிக்கிறார்கள்‌. 


சங்கீதக்காரர்‌ "இதுவரையிலும்‌ 


எழுதுகிறார்‌. இப்போதோ, 
சொல்லுவதைப்போல 

அமைக்கிறார்‌. “அவன்‌ தோளை சுமைக்கு 
விலக்கினேன்‌” (சங்‌ 81:6) என்று 
எழுதுகிறார்‌. சங்கீதக்காரர்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரரின்‌ தோளை சுமைக்கு 
விலக்கவில்லை. கர்த்தரே விலக்கினார்‌. 
தேவன்‌ இப்போது  சங்கீதக்காரர்‌ 
மூலமாய்ப்‌ பேசுகிறார்‌. இஸ்ரவேல்‌ 
ஜனங்கள்‌ மாதப்பிறப்பிலும்‌, நியமித்த 
காலத்திலும்‌ பண்டிகை நாட்களிலும்‌ 
எக்காளம்‌ ஊதி, தேவன்‌ தங்களுக்குச்‌ 
செய்த நன்மைகளை 
நினைவுகூரவேண்டும்‌. அவற்றை 
தேவனுடைய சமுகத்தில்‌ சாட்சியாக 
அறிலிகககேண்டும்‌ தி 


தேவன்‌ இஸ்ரவேல்‌ 
எகிப்தின்‌ அடிமைத்தன வீட்டிலிருந்து 
விடுதலைபண்ணினார்‌. அவர்களுடைய 
தோளை சுமைக்கு விலக்கினார்‌. எகிப்து 
தேசத்திலே இஸ்ரவேல்‌ புத்திரர்கள்‌, 
தங்கள்‌ தோள்களில்‌ பாரமான சுமைகளை 
சுமந்தார்கள்‌. அந்தச்‌ சுமைகளை 
அவர்களால்‌ இறக்கி வைக்கமுடியவில்லை. 
அவர்கள்‌ அடிமைத்தனத்திலிருந்ததினால்‌, 
எகிப்தியர்கள்‌ அவர்களுடைய 
தோள்கள்மீது பாரமான சுமைகளை 
ஏற்றினார்கள்‌. அவர்களுடைய கைகள்‌ 
எப்போதும்‌ கூடைகளைத்‌ 
தூக்கிச்சென்றது. தேவனோ தம்முடைய 
ஜனத்தின்‌ கைகளை கூடைக்கு 
நீங்கலாக்கினார்‌. இந்தக்‌ கூடைகளில்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ களிமண்ணையும்‌, 
செங்கல்களையும்‌ சுமப்பது வழக்கம்‌. 


புத்திரரை 





ழ்‌ நள 
யாய 


தேவன்‌ செங்கடல்‌ வழியாக 
தம்முடைய ஜனங்களை வழிநடத்தினார்‌. 
தம்முடைய புயபலத்தினால்‌ செங்கடலை. 
இரண்டாகப்‌ பிளந்தார்‌. எகிப்து 
தேசத்திலிருந்து விடுதலைபெற்று 
புறப்பட்டபோது, இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
முன்பாக செங்கடல்‌ பெரிய சமுத்திரமாக 
நின்றது. அவர்கள்‌ கர்த்தரை நோக்கிக்‌ 
கூப்பிட்டார்கள்‌. கர்த்தரோ அவர்களுக்கு 
தம்முடைய மறைவிடத்திலிருந்து உத்தரவு 
அருளினார்‌. நெருக்கத்திலே நீ 
கூப்பிட்டாய்‌, நான்‌ உன்னைத்‌ 
தப்புவித்தேன்‌; இடிமுழக்கம்‌ உண்டாகும்‌ 
மறைவிடத்திலிருந்து உனக்கு உத்தரவு 
அருளினேன்‌” (சங்‌ 817) என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 


இடிமுழக்கம்‌ உண்டாகும்‌ மறைவிடம்‌ 
என்பது சீனாய்‌ மலையைக்‌ குறிக்கலாம்‌. 
தேவன்‌ சீனாய்‌ மலையிலிருந்து 
இஸ்ரவேல்‌ ஜனங்களுக்கு தம்முடைய 
பிரமாணத்தைக்‌ கொடுத்தார்‌. இது 
தேவனுடைய மறைவிடம்‌. சீனாய்‌ 
மலையின்மேல்‌ ஏறி வருகிற ஜனங்கள்‌ 
சங்காரமாவார்கள்‌. 


“அப்பொழுது கர்த்தர்‌ மோசேயை 
நோக்கி: ஜனங்கள்‌ பார்க்கிறதற்கு 
எல்லையைக்‌ கடந்து கர்த்தரிடத்தில்‌ 
வராதபடிக்கும்‌ அவர்களில்‌ அநேகர்‌ 

ந்து போகாத டிக்கும்‌, நீ 
இறங்கிப்போய்‌, அவர்களை உறுதியாக 
எச்சரி, கர்த்தரின்‌ சமூகத்தில்‌ வருகிற 
ஆசாரியர்களும்‌, கர்த்தர்‌ தங்களுக்கள்ளே 
சங்காரம்‌ பண்ணாதபடி, தங்களைப்‌ 
பரிசுத்தப்படுத்திக்கொள்ள வேண்டும்‌ 
என்றார்‌” (யாத்‌ 19:21,22), 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மமம்‌ 


PUBLISHERS 


தேவன்‌ சீனாய்‌ மலையிலிருந்து 
இடிமுழக்கத்தினால்‌ பேசினார்‌. கர்த்தர்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனங்களை வனாந்தரத்திலே 
சோதித்துப்‌ பார்த்தார்‌.  “மேரிபாவின்‌ 
தண்ணீர்களிடத்தில்‌ உன்னைச்‌ 
சோதித்தறிந்தேன்‌" என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 
தேவனை விசுவாசியாதவர்களாகவும்‌, 
தேவனுக்கு விரோதமாய்‌ 
முறுமுறுக்கிறவர்களாகவும்‌ இருப்பதை 
கர்த்தர்‌ சோதித்து அறிந்தார்‌. ஆனாலும்‌ 
தேவன்‌ தம்முடைய பெரிதான கிருபையை 
அவர்களுக்கு காண்பிக்கத்‌ தவறவில்லை. 


கர்த்தர்‌ அவர்களுக்குத்‌ தொடர்ந்து 
நன்மை செய்தார்‌. 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ பண்டிகை 
நாட்களை ஆசரிக்கும்போது, தேவன்‌ 
தங்களை எகிப்து தேசத்திலிருந்து 
விடுவித்ததை நினைவுகூரவேண்டும்‌. 
கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம்‌ சபை 
ராதனையில்‌ பங்குபெறும்போது, கர்த்தர்‌ 
நம்முடைய ஆத்துமாவை நஇரட்சித்த 
நாளை நினைவுகூரவேண்டும்‌. கர்த்தர்‌ 
நமக்குச்‌ செய்த நன்மைகளையெல்லாம்‌ 
மறவாமல்‌ நினைவுகூர்ந்து கர்த்தருக்கு 
நன்றி சொல்லவேண்டும்‌. நாம்‌ பாவத்தில்‌ 
ஜீவித்த காலங்களில்‌, இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ எகிப்து தேசத்தில்‌ 
அடிமையாகயிருந்ததைவிட, மிகவும்‌ 
மோசமான நிலமையிலிருந்தோம்‌. 
நம்முடைய கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்துவோ, தம்முடைய பெரிதான 
க்‌ நம்முடைய பாவங்களை 


னித்து, நம்முடைய ஆத்துமாவை 
இட்சித்திருக்கிறார்‌. 


உனக்குச்‌ 
சொல்லுவேன்‌ 
சன்‌ 81: 8-10 


சாட்சிட்டுச்‌ 


சங்‌ 81:8. என்‌ ஜனமே கேன்‌, உனக்குச்‌ 
சாட்சியிட்டுச்‌ சொல்லுவேன்‌; 
இஸ்ரவேலே, தீ எனக்குச்‌. 
செவிகொடுத்தால்‌ நலமாயிருக்கும்‌. 





ழ்‌ நள 
யாய 


சுங்‌. 81:9. உனக்குள்‌ வேறு தேவன்‌ 
உண்டாமிருக்கவேண்டாம்‌;  அத்திய 
தேவனை தீ நமஸ்கரிக்கவும்‌ வேண்டாம்‌. 


சங்‌ 8110. உன்னை எகிப்து 
தேசத்திலிருந்து புறப்படப்பண்ணின. 
உன்‌ தேவனாகிய கர்த்தர்‌ நாணே; உன்‌ 
வாயை விரிவாய்த்திற, நான்‌ அதை 
நிரப்புவேன்‌. 

தேவன்‌ சங்கீதக்கார்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனத்தாருக்கும்‌ 
உபதேசம்‌ பண்ணுகிறார்‌. கர்த்தர்‌ 
சொல்லுவதை நாம்‌ செவிகொடுத்து 
கேட்கவேண்டும்‌. “என்‌ ஜனமே கேள்‌, 
உனக்குச்‌ சாட்சியிட்டுச்‌ சொல்லுவே 
இஸ்ரவேலே, நீ எனக்குச்‌ 
செவிகொடுத்தால்‌ நலமாயிருக்கும்‌" 
(சங்‌. 818 கர்த்தர்‌ தம்முடைய 
வார்த்தைகளை நமக்குச்‌ சாட்சியிட்டுச்‌ 
சொல்லுகிறார்‌. கர்த்தர்‌ சொல்லும்‌ 
உபதேசத்தை நாம்‌ சாதாரணமாகக்‌ 
கேட்டால்‌ மாத்திரம்‌ போதாது. மிகுந்த 
கவனத்தோடு செவிகொடுக்கவேண்டும்‌. 
கர்த்தருடைய வார்த்தைகள்‌ நம்முடைய 
இருதயத்தில்‌ பதியவேண்டும்‌. 
தேவனுடைய வார்த்தைகளே நமக்கு 
மெய்யான உபதேசம்‌. கர்த்தருடைய 
சத்தியமே நம்மை ஆளுகை செய்யும்‌ 
பிரமாணம்‌. 


இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தர்‌, 
இஸ்ரவேல்‌ தேசத்தாருக்கு மீட்பராகவும்‌, 
அவர்களுடைய ஆண்டவராகவும்‌ 
இருக்கிறார்‌. “உன்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
நானே” என்று தேவன்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாரிடம்‌ தம்மைப்பற்றி சாட்சியாக 
அறிவிக்கிறார்‌. அத்தோடு தாம்‌ 
அவர்களுக்காக செய்த பலத்த 
கிரியைகளையும்‌ எடுத்துச்‌ சொல்லுகிறார்‌. 
உன்னை எகிப்து தேசத்திலிருந்து 
புறப்படப்பண்ணின உன்‌ தேவனாகிய 
கர்த்தர்‌ நானே” என்று தம்முடைய 
பலத்த கிரியையையும்‌ தேவன்‌ சாட்சியாய்‌ 
அறிவிக்கிறார்‌. தேவனுடைய 
பத்துக்கற்பனை களுக்கு. இதுவே 
ட ட இருக்கது 


மூலமாய்‌ 
நமக்கு 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மமம்‌ 


PUBLISHERS 


தேவனுடைய பிரமாணத்திற்கு இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ ஏன்‌ கீழ்ப்படியவேண்டும்‌ 
என்பதற்கு தேவன்‌ வல்லமையான 
காரணத்தைச்‌ சொல்லுகிறார்‌. தேவனாகிய 
கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரை எகிப்‌ 
தேசத்திலிருந்து பிம்‌ கம்‌ ன்‌ 


தேவன்‌ தம்முடைய 
வாக்குத்தத்தத்களைக்‌ கொடுக்கிறார்‌. 
தேவனாகிய கர்த்தரே இஸ்ரவேல்‌ 
புத்திரரை எகிப்து தேசத்திலிருந்து 
புறப்படப்பண்ணினவர்‌. அவரே 
அவர்களுடைய தேவனாகிய ன்‌ 
தம்முடைய ஜனத்தாருக்கு தேவன்‌ 
தம்முடைய கட்டளைகளைக்‌ 
கொடுக்கிறார்‌. தேவனுடைய 
கட்டளைகளில்‌ பிரதானமான கட்டளை 
இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. 
“உனக்குள்‌ வேறு தேவன்‌ உண்டாயிருக்க 
வேண்டாம்‌; அந்நிய தேவனை 
நமஸ்கரிக்கவும்‌ வேண்டாம்‌” (சங்‌ 819). 


தேவனே 
வாக்குத்தத்தங்களில்‌ 
அவரே நமக்கு 
கொடுக்கப்பட்டிருக்கிறார்‌. தேவன்‌ நமக்கு 
எல்லாவற்றிற்கும்‌. போதுமானவர்‌. 
கர்த்தரை நம்புகிற பிள்ளைகளுக்கு அவர்‌ 
மிகவும்‌ சமீபமாயிருக்கிறார்‌. 


ஜனத்திற்கு 


தம்முடைய 
பிரதானமானவர்‌ 
வாக்குத்தத்தமாக 


நம்முடைய தேவனாகிய கர்த்தரை 
நாம்‌ தொழுதுகொள்ளுகிறபோதெல்லாம்‌, 
அவர்‌ நமக்குச்‌ சமிபமாயிருக்கிறதுபோல, 
தேவனை. இவ்வளவு சமீபமாய்ப்‌ 
பெற்றிருக்கிற வேறே பெரிய ஜாதி எது? 
இந்நாளில்‌ நான்‌ உங்களுக்கு விதிக்கிற 
இந்த நியாயப்பிரமாணம்‌ முழுமைக்கும்‌ 
ஒத்த இவ்வளவு நீதியுள்ள 
கட்டளைகளையும்‌ நியாயங்களையும்‌ 
பெற்றிருக்கிற வேறே பெரிய ஜாதியும்‌ 
எது? (உபா 47.8). 





ழ்‌ நவள 
யாய 


கர்த்தருடைய பிள்ளைகள்‌ 
அவருடைய வார்த்தைக்குச்‌ 
செவிகொடுக்கவேண்டும்‌. அவருக்குச்‌ 
செவிகொடுத்தால்‌ நமக்கு நல்லது. “என்‌ 
ஜனமே கேள்‌, உனக்குச்‌ சாட்சியிட்டுச்‌ 
சொல்லுவேன்‌; இஸ்ரவேலே, நீ எனக்குச்‌ 
செவிகொடுத்தால்‌ நலமாயிருக்கும்‌” 
(சங்‌ 818). நாம்‌ தேவனுடைய 
வார்த்தைக்குச்‌ செவிகொடுக்கும்போது 
அவர்‌ நம்மை தம்முடைய 
வல்லமையினால்‌ பாதுகாக்கிறார்‌. 
தம்முடைய புயபலத்தினால்‌ நம்மை 
ஆளுகை செய்கிறார்‌. 

கர்த்தரைத்‌ தங்கள்‌ தெய்வமாகக்‌ 
கொண்டிருக்கிற ஜனங்கள்‌ 
பாக்கியமுள்ளவர்கள்‌. அவர்‌ தம்முடைய 
ஜனங்களை தம்முடைய நன்மையினால்‌. 
நிரப்புகிறார்‌. “உன்‌ வாயை விரிவாய்த்‌ திற, 
நான்‌ அதை நிரப்புவேன்‌” என்று கர்த்தர்‌ 
வாக்குப்பண்ணுகிறார்‌. 


காக்கை குஞ்சு தன்னுடைய 
வாயைத்‌ திறக்கும்போது, பெரிய காகம்‌ 
அதன்‌ வாயை இரையினால்‌ நிரப்பும்‌. 
நம்முடைய தேவனிடமிருந்து நாம்‌ 
மாம்சப்பிரகாரமான காரியங்களை 
ஆசைப்பட்டுக்‌ கேட்கக்கூடாது. 
மாம்சத்தின்‌ இச்சை நம்மை அழித்துவிடும்‌ 
உலகப்பிரகாரமாக நுமக்கு எவ்வளவுதான்‌ 
இருந்தாலும்‌ அதனால்‌ திருப்தி 
உண்டாகாது. தேவனுடைய தெய்வீக 
ஆசீர்வாதம்‌ நமக்குத்‌ தேவையென்று 
ஜெபிக்கவேண்டும்‌. அப்போது தேவன்‌ 
தம்முடைய பரிபூரணமான 
ஆசீர்வாதங்களினால்‌ நம்மை நிரப்புவார்‌. 

ஓ, தூகமாயிருக்கிறவர்களே, 
நீங்கள்‌ எல்லாரும்‌ தண்ணீர்காண்டைக்கு 
வாருங்கள்‌; பணமில்லாதவர்களே, நீங்கள்‌ 
வந்து, வாங்கிச்‌ சாப்பிடுங்கள்‌: நீங்கள்‌ 
வந்து. பணமுமின்றி விஷையுமின்றித்‌ 
திராட்சரசமும்‌ பாலும்‌ கொள்ளுங்கள்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம 


PUBLISHERS 


நீங்கள்‌ அப்பமல்லாததற்காகப்‌ 
பணத்தையும்‌, திருப்திசெய்யாத 
பொருளுக்காக உங்கள்‌ பிரயாசத்தையும்‌ 
செலவழிப்பானேன்‌? நீங்கள்‌ எனக்குக்‌ 
கவனமாய்ச்‌ செவிகொடுத்து, 
நலமானதைச்‌ சாப்பிடுங்கள்‌; அப்பொழுது 
உங்கள்‌ தும்‌ கொழுப்பான 
பதார்த்தத்தினால்‌ மகிழ்ச்சியாகும்‌” 


(ஏசா 5 
இஸ்ரவேல்‌ 
விரும்பவில்லை 
சங்‌ 81:11 


என்னை 


சங்‌ 8101. என்‌ ஜனமோ, என்‌ 
சுத்தத்துக்குச்‌ செவிகொடுக்கவில்லை; 
இஸ்ரவேல்‌ என்னை விரும்பவில்லை. 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரிடம்‌ “என்‌ 
ஜனமே கேள்‌, உனக்குச்‌ சாட்சியிட்டுச்‌ 
சொல்லுவேன்‌; இஸ்ரவேலே, நீ எனக்குச்‌ 
செவிகொடுத்தால்‌ நலமாயிருக்கும்‌” 
(சங்‌ 818) என்று சொல்லுகிறார்‌. ஆனால்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரரோ தேவனுடைய 
சத்தத்திற்குச்‌ செவிகொடுக்கவில்லை. 
“இஸ்ரவேல்‌ என்னை விரும்பவில்லை” 
என்று தேவன்‌ அவர்கள்மீது 
குறைசொல்லுகிறார்‌. தேவன்‌ 
சர்வஅதிகாரமுள்ளவர்‌. ஆனால்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனங்களோ அவருடைய 
அதிகாரத்தை அசட்டைபண்ணுகிறார்கள்‌. 


தேவன்‌ தம்முடைய ஜனத்திற்காக 
அநேக அற்புதங்களைச்‌ செய்தார்‌ 
தம்முடைய புயபலத்தினால்‌, 
அவர்களுக்காக பராமக்கிரமமான 
கிரியைகளையெல்லாம்‌ நடப்பித்தார்‌ 
தம்முடைய ஜனத்திற்காக பெரிய பெரிய 
திட்டங்களெல்லாம்‌ வைத்திருந்தார்‌. 
அவர்களுக்கு இன்னும்‌ அதிகமான 
நன்மைகளைச்‌ செய்யவேண்டும்‌. என்று 
விரும்பினார்‌. ஆனால்‌ எல்லாம்‌ 
வீணாய்ப்போயிற்று. “என்‌ ஜனமோ என்‌ 
சத்தத்திற்குச்‌ செலிகொடுக்கவில்லை” 
என்று தேவனாகிய கர்த்தர்‌ 
வேதனையோடு சொல்லுகிறார்‌. 





ழ்‌ நயனா 
ஈயா 


தேவன்‌ தம்முடைய ஜனத்திற்கு 
ஏராளமான காரியங்களைச்‌ சொல்லுகிறார்‌. 
நற்செய்தியை உடதேசம்ண்ணுகிறார. 
அவர்களுடைய நன்மைக்காகப்‌ 
போதிக்கிறார்‌. ஆனால்‌ அவர்களோ 
தேவனுடைய. சத்தத்திற்குச்‌ 
செவிகொடுக்காமல்‌, அவருக்கு முதுகைக்‌ 
காண்பிக்கிறார்கள்‌. தேவனுடைய 
வார்த்தையில்‌ அவர்களுக்குப்‌ பிரியமில்லை. 
தேவனுடைய வார்த்தை அவர்களுக்குள்‌ 
வாசம்பண்ணவில்லை. வனுடைய 
சுபாவம்‌ அவர்களிடத்தில்‌ சிறிதுமில்லை. 


தேவனாகிய இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாருக்கு தேவனாக 
இருக்கவேண்டுபென்று விரும்புகிறார்‌ 
ஆனால்‌ அவர்களோ. தேவனுக்குப்‌ 
ந்தால்‌ "இருக்கவோ ளடுமறு 
விரும்பவில்லை. கர்த்தர்‌ அவர்களிடத்தில்‌ 
பிரியமாமிருந்தாலும்‌ அவர்கள்‌ 
கர்த்தரிடத்தில்‌ பிரியமாயில்லை. 
கர்த்தருடைய சத்தத்திற்குச்‌ 
செவிகொடுக்கக்கூடாது. என்று அவர்கள்‌ 
தீர்மானமாய்‌ முரண்டுபண்ணுகிறார்கள்‌. 


கர்த்தர்‌ 


இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ துன்மார்க்கம்‌ 
மிகுந்திருக்கிறது. துன்மார்க்கர்‌ 
அநேகராயிருக்கிறார்கள்‌. இவர்கள்‌ 
வேண்டுமென்றே. துணிகரமாய்ப்‌ பாவம்‌ 
செய்கிறார்கள்‌. பாவத்தின்‌ சம்பளம்‌ 
மரணம்‌ என்று தெரிந்தும்‌, 
தண்டனைக்குப்‌ பயப்படாமல்‌ 
துணிகரமாய்த்‌ தீங்கு செய்கிறார்கள்‌ 
கர்த்தருடைய _ கோபம்‌  இவர்கள்மீது 
நிச்சயமாகவே இறங்கி வரும்‌. 


தங்கள்‌ யோசனைகளின்படியே 
நடந்தார்கள்‌ 
சண்‌ 81:12 


சங்‌ 81:12. ஆகையால்‌ அவர்களை 
அவர்கள்‌ இருதயத்தின்‌ கடினத்திற்கு. 
விட்டுவிட்டேன்‌; தங்கள்‌ 
யோசனைகளவின்படியே நடந்தார்கள்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை 


QOODNENS 
PUBLISHERS 


இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ தேவனுடைய 
சத்தத்திற்குச்‌ செவிகொடுக்கவில்லை. 
அவர்கள்‌ தேவனை விரும்பவில்லை. 
ஆகையால்‌ தேவனுடைய நியாயத்தீர்ப்பு 
அவர்கள்மீது வந்தது. தேவன்‌. 
அவர்களை அவர்களுடைய இருதயத்தின்‌ 
கடினத்திற்கு விட்டுவிட்டார்‌. 
அவர்கள்மீது ஆவிக்குரிய நியாயத்தீர்ப்பு 
வந்தது. நம்முடைய இருதயத்தின்‌ கடினமே 
நமக்கு மிகப்பெரிய சத்துரு. இருதயத்தின்‌ 
கடினம்‌ நம்மை அழித்துப்போடும்‌. புறஜாதி 
தேசத்தார்‌ நம்மை அழிப்பதைவிட, 
நம்முடைய இருதயத்தின்‌ கடினம்‌ நம்மை 
எளிதாக அழித்துப்போடும்‌. 


தேவன்‌ தம்முடைய ஜனத்தைத்‌ 
தண்டிக்கும்போது, தம்முடைய பரிசுத்த 
அவர்களை விட்டு அதற்றிப்‌ 

தேவன்‌ இதுவரையிலும்‌ 

தம்முடைய கிருபையினால்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனங்களை வழிநடத்தினார்‌. அவர்களைப்‌ 
பாதுகாத்து பராமரித்தார்‌. இப்போதோ 
தேவன்‌ தம்முடைய கிருபையை 
அவர்களைவிட்டு நீக்கிப்போட்டுவிட்டார்‌ 
இனிமேல்‌ அவர்களுக்கு தேவனுடைய 
உதவியும்‌ கிடைக்காது, ஒத்தாசையும்‌ 
கிடைக்காது. தேவனுடைய அன்பும்‌, 
கிருபையும்‌, ஆதரவும்‌, இரக்கமும்‌ 
அவர்களுக்குக்‌ கிடைக்காது. கர்த்தர்‌ 
அவர்களை அவர்களுடைய இருதயத்தின்‌ 
க்டினத்திற்கு விட்டுவிட்டார்‌. அவர்களும்‌ 
ல்‌ போசனைகளின்படியே 

ந்தார்கள்‌. 


விக்கிரங்களை 


அவர்கள்‌ 
தங்களைக்‌ 


எப்பிராயீம்‌ 
அண்டிக்கொண்டது. 
சுயயுத்திபில்‌ சார்ந்து 
கெடுத்துப்போட்டார்கள்‌. இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ தேவனுடைய வழிகளில்‌ 
நடந்தால்‌, அது அவர்களுக்கு 
நலமாயிருக்கும்‌. ஆனால்‌ அவர்களோ 
தங்களுடைய யோசனைகளின்படியே 
நடக்கவேண்டுபென்று. 


அவர்களைப்‌ பாதுகாத்து 
பராமரிப்பதை நிறுத்திவிட்டார்‌. 





ழ்‌ நள 
யாய 


தேவனாகிய கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரரின்‌ தேவனாகயிராமல்‌, 
தம்முடைய சமுகத்தை அவர்களைவிட்டு 
விலக்கிக்கொண்டார்‌. தேவன்‌ தங்களை 


ஆளுகை செய்யாததினால்‌ அவர்களும்‌ 

யோசனையின்படியே 

அவர்களுக்கு 

பாதுகாப்பும்‌ பராமரிப்பும்‌, 

சீர்வாதமும்‌ இல்லாமற்‌ 

று, வனுடைய ங்கள்‌ 
இப்போது தேவனற்றவர்களானார்கள்‌. 


தங்களுடைய 
நடந்துகொண்டார்கள்‌. 
தேவனுடைய 


இஸ்ரவேல்‌ எண்‌ வழிகளில்‌ 
நடந்தால்‌ நலமாயிருக்கும்‌ 
சங்‌ 81 : 18,14 


சுங்‌ 8113. ஆ, என்‌ ஜனம்‌ எனக்குச்‌ 
செவிகொடுத்து, இஸ்ரவேல்‌ என்‌ 


வழிகளில்‌ நடந்தால்‌ நலமாயிருக்கும்‌! 


சுங்‌ 81:14. நான்‌ சீக்கிரத்தில்‌ அவர்கள்‌ 
எதிரானிகளைத்‌ தாழ்த்தி, என்‌ கையை 
அவர்கள்‌ சத்துருக்களுக்கு 
விரோதமாகத்‌ திருப்புவேன்‌.. 

தேவன்‌ இஸ்ரவேல்‌ ஜனங்களை 
அவர்களுடைய இருதயக்கடினத்திற்கு 
விட்டுவிட்டாலும்‌ அவர்‌ இன்னும்‌ 
அவர்கள்மீது அன்பாகவே இருக்கிறார்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ தங்களுடைய 
அழிவை தாங்களேத்‌ 
தேடிக்கொண்டார்கள்‌ தங்கள்‌ 
யோசனையின்படியே நடந்து 
சீரழிந்துபோனார்கள்‌. தேவனோ 
தம்முடைய கிருபையுள்ள பார்வையினால்‌ 
அவர்களை நோக்கிப்‌ பார்க்கிறார்‌. 

ர்களுடைய அழிவைப்‌ பார்‌; 

பித்தர்‌ ட 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை OCDNENIS 


PUBLISHERS 


தேவன்‌ சீரழிந்துபோயிருக்கும்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனத்தாரைப்பார்த்து, 
ஆ... என்‌ ஜனம்‌ க்குச்‌ 
செவிகொடுத்து, இஸ்ரவேல்‌ என்‌: 
வழிகளில்‌ நடந்தால்‌ நலமாயிருக்கும்‌!” 
(சங்‌ 8143) என்று தமக்குள்ளே 
சொல்லுகிறார்‌. தம்முடைய பிள்ளைகள்‌ 
ஆபத்துக்களுக்கு விலகி பாதுகாப்பாக 
ஜீவிக்கவேண்டும்‌ என்பது தேவனுடைய 
விருப்பம்‌. இஸ்ரவேலின்‌ தேவன்‌ 
தம்முடைய ஜனத்தின்‌ சுகத்தை 
விரும்புகிறார்‌. நலத்தை விரும்புகிறார்‌. 
அவர்களுடைய பாதுகாப்பையும்‌, 
பராமரிப்பையும்‌, பரிசுத்தத்தையும்‌ 
விரும்புகிறார்‌. 


இஸ்ரவேல்‌ 
யோசனையின்படியே 
தங்களுடைய 
வருத்தப்பட்டு 


ஜனங்கள்‌ தங்கள்‌ 
நடந்தாலும்‌, 

பாவங்களுக்காக 
மனந்திரும்வேண்டும்‌. 
இதுவரையிலும்‌ அவர்கள்‌ தேவனுடைய 
சத்தத்திற்குச்‌ செவிகொடுக்காதே 
போனாலும்‌. இனிமேலாவது அவர்கள்‌ 
தேவனுடைய சத்ததத்திற்குச்‌ 
செவிகொடுக்கவேண்டும்‌. தங்களுடைய 
யோசனைகளின்படி நடவாமல்‌ 
கர்த்தருடைய வழிகளில்‌ நடக்கவேண்டும்‌ 
இதுவே அவர்களுக்கு நலமாயிருக்கும்‌. 
ஆசிர்வாதமாயிருக்கும்‌ தேவனுக்கும்‌ 
பிரியமாயிருக்கும்‌. 


“இஸ்ரவேலின்‌ பரிசுத்தராயிருக்கிற 
உன்‌ மீட்ரான 
கர்த்தர்‌ சொல்லுகிறதாவது: 
பிரயோஜனமாயிருக்கிறதை உனக்குப்‌ 
போதித்து, நீ நடக்க வேண்டிய வழியிலே 
உன்னை நடத்துகிற உன்‌ தேவனாகிய 
கர்த்தர்‌ நானே. ஆ, என்‌ கற்பனைகளைக்‌ 
கவனித்தாயானால்‌ நலமாயிருக்கும்‌; 
அப்பொழுது உன்‌ சமாதானம்‌ 
நதியைப்போலும்‌, உன்‌ நீதி சமுத்திரத்தின்‌ 
அலைகளைப்போலும்‌. இருக்கும்‌. 
அப்பொழுது உன்‌ சந்ததி 
மணலத்தனையாகவும்‌, உன்‌ கர்ப்பப்பிற்ப 
அதின்‌ அணுக்களத்தனையாகவும்‌ 
இருக்கும்‌: அப்பொழுது அதின்‌ பெயர்‌ 
நம்மைவிட்டு அற்றுப்போகாமலும்‌ 
அழிக்கப்படாமலும்‌ இருக்கும்‌ 
(ஏசா 4817-19). 





ழ்‌ நள 
யாய 


தேவனாகிய கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனத்திற்காக பரிதபிப்பதுபோல, 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்துவும்‌ 
எருசலேமுக்காக அழுது புலப்புகிறார்‌. 

“அவர்‌ சமீபமாய்‌ வந்தபோது 
நகரத்தைப்பார்த்து. அதற்காகக்‌ 
கண்ணீர்விட்டழுது. உனக்குக்‌ கிடைத்த 
இந்த நாளிலாகிலும்‌ உன்‌ 
சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ 
அறிந்திருந்தாயானால்‌ நலமாயிருக்கும்‌. 
இப்பொழுதோ அவைகள்‌ உன்‌ 
கண்களுக்கு மறைவாயிருக்கிறது. 
உன்னைச்‌  சந்திக்குங்காலத்தை நீ 
அறியாமற்போனபடியால்‌, உன்‌ சத்துருக்கள்‌ 
உன்னைச்‌ சூழ மதில்போட்டு, உன்னை 
வளைந்துகொண்டு, எப்பக்கத்திலும்‌ 
உன்னை. நெருக்கி, உன்னையும்‌ 
உன்னிலுள்ள உன்‌ பிள்ளைகளையும்‌ 
தரையாக்கிப்போட்டு, உன்னிடத்தில்‌ ஒரு 
கல்லின்மேல்‌ ஒரு  கல்லிராதடிி்குச்‌ 
செய்யும்‌ நாட்கள்‌ உனக்கு வரும்‌ என்றார்‌” 
(லூக்‌ 19:41-44), 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரைப்‌ 
பார்த்து அன்பான வார்த்தைகளைப்‌ 
பேசுகிறார்‌ அவர்கள்‌ தமக்குச்‌ 
செவிகொடுத்து, தம்முடைய வழியில்‌ 
நடந்தால்‌ நலமாயிருக்கும்‌ என்று 
சொல்லுகிறார்‌. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
தேவனுக்குக்‌ கீழ்ப்பிந்தால்‌, கர்த்தர்‌ 
அவர்களை ஆசீர்வதிப்பார்‌. அவர்களைப்‌ 
பாதுகாப்பார்‌. அவர்களுடைய 
சத்துருக்களை ஒடுக்குவார்‌. தம்முடைய 
ஜனத்திற்காக யுத்தம்பண்ணுவார்‌. 
“நான்‌ சீக்கிரத்தில்‌ அவர்கள்‌ 
எதிராளிகளைத்‌ தாழ்த்தி, என்‌ கையை 
அவர்கள்‌ சத்துருக்களுக்கு விரோதமாகத்‌ 

ப்புவேன்‌” என்று தேவனாகிய கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம 


PUBLISHERS 


கர்த்தருடைய வார்த்தையில்‌ அன்பும்‌ 
இரக்கமும்‌ 
தம்முடைய ஜனங்கள்‌ 
செவிகொடுக்கவேண்டுமென்று 
விரும்புகிறார்‌. அவர்கள்‌ தம்முடைய 
வழிகளில்‌ நடந்தால்‌, கர்த்தர்‌ அவர்களை 
ஆசீர்வதிப்பதாக  வாக்குப்பண்ணுகிறார்‌. 
“அப்பொழுது கர்த்தரைப்‌ பகைக்கிறவர்கள்‌ 
அவருக்கு இச்சகம்‌ பேசி அடங்குவார்கள்‌; 
அவர்களுடைய காலம்‌ என்றென்றைக்கும்‌ 
இருக்கும்‌. உச்சிதமான கோதுமையினால்‌ 
அவர்களைப்‌ போஷிப்பார்‌; கன்மலையின்‌ 
தேனினால்‌ உன்னைத்‌ 
திருப்தியாக்குவேன்‌” (சங்‌ 815,16) என்று 
கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ ஜனத்தாரைப்‌ பார்த்‌ 
மனதுருகிச்‌ சொல்லுகிறார்‌. பப்‌ 
கெட்டுப்போவது 
சித்தமல்ல. தம்மிடத்தில்‌ 
தேவன்‌ புறம்பே 


ஒருவரும்‌ 
தேவனுடைய 
வருகிற யாரையும்‌ 
தள்ளமாட்டார்‌. நாம்‌ மனம்வருந்தி 
தேவனுடைய சமுகத்தில்‌ வரும்போது, 
தேவன்‌ தாமே தம்முடைய கிருபையினால்‌ 
நம்மை இரட்சிக்கிறார்‌. நம்மை தம்முடைய 
பிள்ளைகளாக அங்கீகரிக்கிறார்‌. 
தம்முடைய புத்திரசுவிகாரத்தின்‌' 


ஆசீர்வாதத்தை ஆகக்‌ கொடுத்து 
நம்மை ஆசீர்வதிக்கிர 


கர்த்தரைப்‌ பகைக்கிறவர்கள்‌ 
அடங்குவார்கள்‌. 
சன்‌ 81 :15,16 


சங்‌ 81:15. அப்பொழுது கர்த்தரைப்‌ 
பகைக்கிறவர்கன்‌ அவருக்கு இச்சகம்‌ 
பேசி அடங்குவார்கள்‌; அவர்களுடைய 
காலம்‌ என்றென்றைக்கும்‌ இருக்கும்‌. 


சன்‌ 81:16. உச்சிதமான 
கோதுமையினால்‌ அவர்களைப்‌ 
போஷிப்பார்‌; கன்மலையின்‌ தேனினால்‌ 
உன்னைத்‌ திருப்தியாக்குவேன்‌.. 





ழ்‌ நள 
யாய 


தேவனுடைய பெரிதான கிருபையும்‌ 
இரக்கமும்‌ அவருடைய ஜனங்களுக்காக 
அவரிடத்தில்‌ தாராளமாயிருக்கிறது. 
நாம்‌ கர்த்தருடைய  வார்த்தைக்குச்‌ 
செவிகொடுத்து கீழ்ப்படிந்தால்‌ மாத்திரமே 
தேவனுடைய இரக்கமும்‌ 
நமக்குக்‌ கிடைக்கும்‌ 
ஆசிர்வாதமும்‌, 
சாபமும்‌ வரும்‌. 

இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ கர்த்தருக்குச்‌ 
செவிகொடுக்கும்போது, தேவன்‌ தாமே 
அவர்களுடைய சத்துருக்களை 
அடக்கிப்போடுவார்‌ நம்முடைய 
சத்துருக்களை  சுயபலத்தினால்‌ அடக்க 
முடியாது. நமக்கு. தேவனுடைய 
உதவியும்‌ ஒத்தாசையும்‌ தேவை. நாம்‌ 
தேவனை சார்ந்திருக்கும்போது, கர்த்தர்‌ 
நம்முடைய சத்துருக்கள்மீது 
யுத்தம்பண்ணுவார்‌. அவர்களை 
அடக்கிப்போடுவார்‌ 


இஸ்ரவேல்‌ 


கீழ்ப்படியாவிட்டால்‌ 


புத்திரர்‌ தேவனுடைய 
சத்தத்திற்குச்‌ செவிகொடுத்து, 
அவருடைய வழிகளில்‌ நடக்கும்போது. 
“கர்த்தரைப்‌ பகைக்கிறவர்கள்‌ அவருக்கு 
இச்சகம்பேசி அடங்குவார்கள்‌". 
சத்துருக்கள்‌ இதுவரையிலும்‌ தேவனுடைய 
பிள்ளைகளுக்கு விரோதமாய்‌. பல 
தீங்குகளைச்‌ செய்திருக்கலாம்‌. தேவன்‌ 
தம்முடைய பிள்ளைகளை அவர்களுடைய 
இருதயத்தின்‌ கடினத்திற்கு 
விட்டுவிட்டதினால்‌, சத்துருக்கள்‌ 
அவர்கள்மீது பலத்தார்கள்‌. தேவனுடைய 
பிள்ளைகள்‌ பலவீனப்பட்டுப்போனார்கள்‌. 
ஆனாலும்‌ கர்த்தர்‌ தம்முடைய 
பிள்ளைகளுக்கு உதவிசெய்ய 
ஆயத்தமாயிருக்கிறார்‌. தேவனுடைய 
ஜனம்‌ அவருக்குச்‌ செவிகொடுத்து, 
அவர்களுடைய வழிகளில்‌ நடக்கும்போது. 
கர்த்தர்‌ அவர்களுடைய சத்துருக்கள்மீது 
யுத்தம்பண்ணுவார்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம்மா 


PUBLISHERS 


காலம்‌ 
இருக்கும்‌' என்று 
கர்த்தர்‌ சங்கீதக்காரர்‌ மூலமாய்ச்‌ 
சொல்லுகிறார்‌. தேவஜனம்‌ கர்த்தருடைய 
சத்தத்திற்குக்‌ கீழ்ப்படியும்போது, அவர்கள்‌ 
தேவனுடைய வழிகளில்‌ நடக்கும்போது, 
தேவனுடைய பிள்ளைகளின்‌ காலம்‌ 
என்றென்றைக்கும்‌. இருக்கும்‌. 
சத்துருக்களால்‌ அவர்களை மேற்கொள்ள 
முடியாது. 


தேவன்‌ கானான்‌ தேசத்தை 
தம்முடைய  ஐனத்திற்கு சுதந்தரமாகக்‌ 
கொடுத்திருக்கிறார்‌. அந்தத்‌ 
தேசத்தைவிட்டு _.. சத்துருக்களால்‌ 
அவர்களைத்‌ தூத்த முடியாது. 
அவர்களுக்குத்‌ தீங்குசெய்ய முடியாது. 
தேவன்‌ அவர்களைப்‌ பாதுகாப்பார்‌. 
“உச்சிதமான கோதுமையினால்‌ 
அவர்களைப்‌ போவிப்பார்‌: 
கன்மலையின்‌ தேனினால்‌ உன்னைத்‌ 
திருப்தியாக்குவேன்‌' என்று கர்த்தர்‌ 
வாக்குப்பண்ணுகிறார்‌. 

கானான்‌ தேசத்திலே 
இருக்காது. தானியம்‌ தாராளமாய்‌ 
விளையும்‌ கர்த்தர்‌ தம்முடைய 
பிள்ளைகளை நல்ல தானியத்தினால்‌ 
போஷிப்பார்‌. உச்சிதமான கோதுமையையும்‌ 
கன்மலையின்‌ தேனையும்‌ தேவன்‌ 
அவர்களுக்கு போஜனமாய்க்‌ 
கொடுப்பார்‌. அவர்களும்‌ அதைப்‌ புசித்து 
திருப்தியடைவார்கள்‌. தேவன்‌ அவர்களை 
ஆசீர்வதிக்கிறார்‌. அவர்களை 
நன்மையினால்‌ நிரப்புகிறார்‌. 
அவர்களுடைய வாழ்க்கையை 
எளிதாக்குகிறார்‌. 


“அவர்களுடைய 
என்றென்றைக்கும்‌ 


பஞ்சம்‌ 





ழ்‌ நவள 
யாய 


கர்த்தருடைய பிள்ளைகளாகிய 
நமக்கு பல துன்பங்களும்‌ வேதனைகளும்‌ 
இருக்கலாம்‌. இவற்றிலிருந்து விடுதலை 
பெறுவதற்கு நமக்கு தேவனுடைய 
உதவியும்‌ ஒத்தாசையும்‌ தேவைப்படுகிறது. 
தேவனுடைய கிருபையும்‌ இரக்கமும்‌ 
தேவைப்படுகிறது. தேவனுடைய 
உதவியைப்‌ பெற்றுக்கொள்வதற்கு ஒரே 
வழி, அவருடைய சத்தத்திற்குச்‌ 
செவிகொடுப்பதுதான்‌. நாம்‌ தேவனுடைய 
பிரமாணத்திற்குக்‌ கீழ்ப்படியும்போது 
கர்த்தர்‌ நமக்கு உதவிசெய்கிறார்‌. 


ஆசிரியரிடமிருந்து 
மாணாக்கர்‌ கற்றுக்கொள்வதுபோல 
நாம்‌ கர்த்தரிடமிருந்து கற்றுக்கொள்ள 
வேண்டும்‌. அவருடைய உபதேசங்களைப்‌ 
பெற்றுக்கொள்ள வேண்டும்‌. 
வேலையாள்‌ தன்னுடைய 
கட்டளைக்குக்‌ 
ஆயுத்தமாயிருப்பதுபோல, 
கர்த்தருடைய கட்டளைக்குக்‌ கீழ்ப்படிய 
யத்தமாயிருக்க வேண்டும்‌. 
கர்த்தருக்குச்‌ செவிகொடுத்து. அவருடைய 
பிரமாணத்திற்குக்‌ 

தேவனுடைய வழிகளில்‌ 


கர்த்தருடைய 
செல்லுவதே 


பின்பற்றிச்‌ 
ஆசீர்வாதமானது. 


ஒரு 


கீழ்ப்படிய 
நாமும்‌ 


பாதுகாப்பானது 


நாம்‌ கர்த்தருடைய வார்த்தைக்குக்‌ 
கீழ்ப்படியாமல்‌ போனால்‌ தேவனுடைய 
ஆசீர்வாதத்தைப்‌ பெற்றுக்கொள்ள 
முடியாது. கர்த்தர்‌ நமக்குக்‌ கொடுக்கிற 
யங்களையும்‌, கடமைகளையும்‌ 


நேர்த்தியாய்‌. நிணறவேற்றாகல்‌ போனால்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம 


PUBLISHERS 


தேவனுடைய கிருபையையும்‌ 
இரக்கத்தையும்‌ பெற்றுக்கொள்ள முடியாது. 
நாம்‌ கர்த்தருக்குக்‌ கிழ்ப்படியும்போது, 
ர்‌. நம்முடைய ச களைக்‌ 
கடத்த ர்‌ 


தேசத்தில்‌ ஆசிர்வாதம்‌ 
வேண்டுமென்றால்‌, தேசம்‌ கர்த்தருக்குச்‌ 
செவிகொடுக்கவேண்டும்‌. தேசம்‌ 
கர்த்தருடைய பிரமாணத்திற்குக்‌ 
கீழ்ப்படியவேண்டும்‌. தேசத்தில்‌ பாவம்‌ 
இருக்குமென்றால்‌ அந்தத்‌ தேசத்தில்‌ 
தேவனுடைய ஆசீர்வாதம்‌ இருக்காது. 
தேசம்‌ தேவனுடைய கற்பனைக்குக்‌ 
கீழ்ப்டியவில்லையென்றால்‌ அந்தத்‌ 
தேசத்திற்கு தேவனுடைய கிருபையும்‌ 
இரக்கமும்‌ கிடைக்காது. அவர்களுக்கு 
ட்பு உண்டாகாது. 


பாவமே நம்முடைய எல்லா 
பிரச்சனைகளுக்கும்‌ காரணம்‌. நம்முடைய 
பாவத்தினால்‌ நம்முடைய துன்பங்கள்‌ 


அதிகரிக்‌ அதே பாவத்தினால்‌ 
நம்முடைய இரட்சிப்பு தாமதமாகிறது 


நமக்கு மீப்ப வேண்டுமென்றால்‌, 
நம்முடைய யோசனைகளின்படி நடப்பதை 
நாம்‌ விட்டுவிபவேண்டும்‌. தேவனுடைய 
வழிகளில்‌ நடக்கவேண்டும்‌. தேவனுடைய 
சத்தத்திற்குச்‌ செவிகொடுக்கவேண்டும்‌. 
அவருடைய பிரமாணத்திற்குக்‌ 
கீழ்ப்படியவேண்டும்‌. 





ழ்‌ நள 
யாய 


இஸ்ரவேல்‌ 
தேசங்களிலும்‌. 


தேசத்திலும்‌, மற்ற 
ராஜாவினுடைய 
நியாயவிசாரிப்பு மன்றங்கள்‌ எப்படி 
செயல்படவேண்டும்‌ என்று எண்பத்து 
இரண்டாவது சங்கீதத்தில்‌ ஆலோசனை 
சொல்லப்பட்டிருக்கிறது ராஜாக்களும்‌ 
நியாயதிபதிகளும்‌ அநியாயத்தீர்ப்பு 
செய்யக்கூடாது துன்னர்க்கருக்கு 
முகதாட்சிணியம்‌ பண்ணக்கூடாது. 


“இஸ்ரவேலின்‌ 
இஸ்ரவேலின்‌ 
எனக்குச்‌ சொல்லி 
நீதிபரராய்‌ மனுஷரை ஆண்டு, 
தெய்வபயமாய்த்‌ இரைத்தனம்‌ 
பண்ணுகிறவர்‌ இருப்பார்‌” (சாமு 23:3) 


மவுனமாயிருக்கிறவர்களே, நீங்கள்‌ 
மெய்யாய்‌ நீதியைப்‌ பேசுவீர்களோ? 
மனுபுத்திரரே, நியாயமாய்த்‌ 
தீர்ப்புசெய்வீர்களோ? மனதார 
நியாயக்கேடு செய்கிறீர்கள்‌: பூரியிலே. 
உங்கள்‌ கைகளின்‌ கொடுமையை 
நிறுத்துக்‌ கொடுக்கிறீர்கள்‌" (சங்‌ 58,2). 


நியாயத்தீர்ப்பு 
கண்ணியமுள்ளவர்கள்‌ 
தேவனைச்‌ சார்ந்து நீதியான. 
தீர்ப்புக்களைக்‌ கொடுக்கவேண்டும்‌ 
(சங்‌ 824). நியாயாதிபதிகளின்‌ கடமைகள்‌ 
(சங்‌. 8234) அநியாயத்தீர்ப்பு 
செய்கிறவர்களும்‌ அவர்களுடைய 
சுபாவங்களும்‌ (சங்‌ 82:25) 
அநியாயத்தீர்ப்பு செய்கிறவர்களுக்கு 
அழிவு வரும்‌ (சங்‌ 82:6,7). தேவனுடைய 
ராஜ்யம்‌ 

ஸ்தாபிக்கப்பட 

சங்கீதக்காரர்‌ 

இதற்காக ரட்‌ 
ஜெபம்பண்ணுகிறார்‌ (சங்‌ 82:8), 


தேவனும்‌ 
கன்மலையுமானவர்‌ 
உரைத்ததாவது: 


செய்கிறவர்கள்‌ 
அவர்கள்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம 


PUBLISHERS 


தேவசபையிலே 
எழுந்தருளியிருக்கி றார்‌ 
சங்‌ 82:1 


தேவன்‌ 


சங்‌. 821. தேவசபையிலே தேவன்‌ 
எழுத்தருளியிருக்கிறார்‌; தேவர்களின்‌ 
நடுவிலே அவர்‌ நியாயம்‌ விசாரிக்கிறார்‌. 


எல்லா ஆலோசனைச்சங்கங்களிலும்‌, 
நியாயவிசாரிப்பு மன்றங்களிலும்‌ 
தேவனுடைய ஆளுகை இருக்கிறது. 
அவருடைய சர்வவல்லமையின்‌. 
பிரகாரமாகவே வழக்குகள்‌ 
விசாரிக்கப்படவேண்டும்‌. எல்லோருக்கும்‌ 
நீதியான தீர்ப்பு கொடுக்கப்ப. 
வேண்டும்‌. தேவசபையில்‌ தேவன்‌ 
எழுந்தருளியிருக்கிறார்‌. பிரதான 
நியாயாதிபதியாக, சர்வ 
வல்லமையுள்ளவராக, மெய்யான 
நீதிபரராக தேவன்‌ தாமே 
எழுந்தருளியிருக்கிறார்‌. 
தேவர்களின்‌. நடுவிலே 

சாரிக்கிறார்‌. 


இந்த வசனத்தில்‌ “தேவர்கள்‌” 
என்னும்‌ வார்த்தை மனுஷர்‌ மத்தியிலே. 
நியாயம்‌ விசாரிக்கிற நியாயாதிபதிகளைக்‌ 
குறிப்பிடுகிறது இவர்கள்‌ ஒருவேளை 
தேசத்தில்‌ பிரபுக்களாக 
இருக்கலாம்‌. அதிகாரிகளாகயிருக்கலாம்‌. 
நியாயதிபதிகளாகவும்‌ இருக்கலாம்‌. 
தேவனாகிய கர்த்தர்‌ ராஜாக்களையும்‌, 
பிரபுக்களையும்‌.  நியாயாதிபதிகளையும்‌, 
அதிகாரிகளையும்‌ கண்ணோக்கிப்‌ 
பார்க்கிறார்‌. அவர்களுடைய 
செயல்பாடுகளெல்லாம்‌. தேவனுடைய 
பார்வையில்தான்‌ இருக்கிறது. 
அவர்களுடைய கிரியைகள்‌ தேவனுடைய 
கரத்‌; க்கிறது. 


அவர்‌ 
நியாயம்‌ 





சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


அதிகாரமுள்ளவர்கள்‌. அவர்கள்‌ 
வல்லமையுள்ளவர்கள்‌ ஜனங்களுக்கு 
நன்மை செய்யவேண்டும்‌ என்பதற்காகவும்‌, 
நன்மை உண்டாகவேண்டும்‌ 
என்பதற்காகவும்‌ அவர்களுக்கு அதிகாரம்‌ 
கொடுக்கப்பட்டிருக்கிறது. எபிரெய 
பாஷையிலே “தேவர்கள்‌” என்று. 
பொருள்படும்‌ வார்த்தையினால்‌ 
நியாயாதிபதிகள்‌ அழைக்கப்படுகிறார்கள்‌ 
இதே வார்த்தை 

ஆஞுகை ம்‌ ்‌ 
ராஜாக்களையும்‌. பிரபுக்களையும்‌ 
குறிப்பதற்கும்‌ பயன்படுத்தப்படுகிறது. 


“எலோகிம்‌” எபிரெய 
வார்த்தை கர்த்தராகிய 
தேவனையே குறிக்கும்‌. ஆனாலும்‌ 
எலோகீம்‌ என்னும்‌ வார்த்தை 
தேவதூதர்களைக்‌ குறிப்பதற்கும்‌ 
பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவன்‌ 
இந்தப்‌ பிரபஞ்சத்தை ஆளுகை செய்ய, 
தேவதூதர்களையும்‌  பயன்படுத்துகிறார்‌. 
தேவர்கள்‌ தேவனைவிட கீழானவர்கள்‌. 
இவர்களும்‌ சிருஷ்டிக்கப்பட்டவர்கள்தான்‌. 
இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ சகலவற்றையும்‌ 
ஒழுங்கும்‌ இவர்கள்‌ கிரமமுமாய்‌ 
நடத்துகிறார்கள்‌. மனுஷர்‌ 
மத்தியிலே சமாதானம்‌ உண்டுபண்ணும்‌ 
ஊழியத்தை தேவர்கள்‌ செய்கிறார்கள்‌. 


என்னும்‌ 
பொதுவாக 


தேவர்கள்‌ தேவனுடைய நீதியையும்‌, 
பூமியிலே 


நியாயத்தீர்ப்பையும்‌ 
நிலைநிறுத்துகிறார்கள்‌. 
செய்கிறவர்களைத்‌ 
நீதிமான்களைப்‌ 
ஜனங்களுக்கு நன்மை 


அநியாயம்‌ 
தண்டிக்கிறார்கள்‌. 
பாதுகாக்கிறார்கள்‌. 
செய்கிறார்கள்‌. 


இவர்கள்‌ எல்லா ஜனங்களுக்கும்‌ மிகுந்த 
ஆசீர்வாதமாயிருப்பார்கள்‌. 


விரிவுரை மமம்‌ 


PUBLISHERS 


தற்காலத்தில்‌ இப்பிரபஞ்சத்தில்‌ 
ஏராளமான தேசங்கள்‌ உள்ளன. சில 
தேசங்களில்‌. ராஜாக்களும்‌, சில 
தேசங்களில்‌ ஜனாதிபதிகளும்‌, சில 
தேசங்களில்‌. பிரதம 
மந்திரிகளும்‌ தலைமைப்பொறுப்பேற்று 
ஆட்சிபுரிகிறார்கள்‌.  உலகப்பிரகாரமான 
ஆளுகை எப்படியிருந்தாலும்‌, கர்த்தராகிய 


சர்வலோகத்திற்கும்‌ 
அதிதயாமிருக்கிறர்‌ அவரே ராஜாதி 
ராஜா. அவரே 


கர்த்தாதி 
கர்த்தா. அவரே சர்வஆளுகையுள்ளவர்‌. 
தேவனுடைய சித்தத்தின்‌ பிரகாரமாகவே, 
தலைவர்கள்‌. தங்கள்‌ தேசங்களை 
ஆட்சிசெய்கிறார்கள்‌. 


தேவசபையிலே தேவன்‌ 
எழுந்தருளியிருக்கிறார்‌. அவர்‌ 
தேவர்களின்‌ நடுவே நியாயம்‌ 
விசாரிக்கிறார்‌. தேவர்களுக்கு சுயமாக 
அதிகாரம்‌ இல்லை. அவர்கள்‌ 
தேவனிடமிருந்து தங்கள்‌ அதிகாரத்தைப்‌ 
பெற்றிருக்கிறார்கள்‌. தங்களுடைய 
அதிகாரத்திற்கும்‌, ஆளுகைக்கும்‌, 
நியாயத்தீரப்புக்களுக்கும்‌ அவர்கள்‌ 
தேவனாகிய கர்த்தருக்கு கணக்கு 
ஒப்புவிக்கவேண்டும்‌. க 

தேவனாகிய கர்த்தராலேயே 
ராஜாக்கள்‌ தங்கள்‌ தேசங்களை 
ஆட்சிசெய்கிறார்கள்‌. ராஜாக்களின்‌ 
இருதயங்கள்‌ தேவனுடைய பலத்த 
கரத்தில்‌ அபங்கியிருக்கிறது. 
மனுஷனுடைய இருதயத்தில்‌ எப்படிப்பட்ட 
சிந்தனையிருந்தாலும்‌, அவன்‌. 
எப்படித்தான்‌ ஆலோசனைபண்ணினாலும்‌, 
தேவனுடைய ஆலோசனையே நிலைத்து 
நிற்கும்‌. வனுடைய விருப்பமும்‌ 
சித்தமுமே நிறைவேறும்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


இந்தப்‌ பிரபஞ்சத்திலுள்ள 
நியாயாதிபதிகள்‌ தேவனை நோக்கிப்‌ 
பார்க்கவேண்டும்‌. தேவனே மெய்யான 
ர்‌ என்பதைப்‌ புரிந்துகொள்ள 
தேவனுடைய க்‌ 
பிரகாரமாய்‌ நியாயாதிபதிகள்‌ 
தீர்ப்பு செய்யவேண்டும்‌. 
நீதியான தீர்ப்பு கொடுக்கும்போது ன்‌ 
அவர்கள்‌ மூலமாய்‌ கரியை நடப்பிக்‌ 


யூதாவின்‌ அரணான 
ஒவ்வொரு 
நியாயாதிபதிகளை 
வைத்து, அந்த நியாயாதிபதிகளை 
நோக்கி: நீங்கள்‌ செய்கிற காரியத்தைக்‌ 
குறித்து எச்சரிக்கையாயிருங்கள்‌; நீங்கள்‌ 
மனுஷடைய  கட்டளையினால்‌ அல்ல, 
கர்த்தருடைய கட்டளையினால்‌ நியாயம்‌ 
விசாரிக்கிறீர்கள்‌: நியாயம்‌ விசாரிக்கிற 
விஷயத்திலே அவர்‌ உங்களுடனே 
இருக்கிறார்‌. ஆதலால்‌ கர்த்தருக்குப்‌ 
பயப்படுகிற பயம்‌ 
உங்களிடத்தில்‌ இருக்கக்கடவது, 
எச்சரிக்கையாயிருந்து காரியத்தை 
நடத்துங்கள்‌; உங்கள்‌ தேவனாகிய 
கர்த்தரிடத்திலே அநியாயமும்‌ 
முகதாட்சிணியமும்‌ இல்லை, பரிதானமும்‌ 
அவரிடத்திலே செல்லாது என்றான்‌” 
(2நாளா 19:57). 


வன்‌ 
பட்டணங்களாகிய 
பட்டணத்திலும்‌ 


“அக்காலத்திலே உங்களுடைய 
நியாயாதிபதிகளை நான்‌ நோக்கி: நீங்கள்‌ 
உங்கள்‌ சகோதரரின்‌ வியாச்சியங்களைக்‌ 
கேட்டு, இருபட்சத்தாராகிய உங்கள்‌ 
சகோதாருக்கும்‌ அவர்களிடத்தில்‌ தங்கும்‌ 
அந்நியனுக்கும்‌, நீதியின்படி 
தீர்ப்புச்செய்யுங்கள்‌ நியாயத்திலே. 

முகதாட்சிணியம்‌ பாராமல்‌ பெரியவனுக்குச்‌ 
செலிகொடுப்பதுபோலச்‌ சிறியவனுக்கும்‌ 
செவிகொடுக்கக்கடவீர்கள்‌: மனிதன்‌ 
முகத்திற்குப்‌ பயப்படர்களாக;: 
நியாயத்தீர்ப்பு தேவனுடையது; 
உங்களுக்குக்‌ கடினமாயிருக்கும்‌ 
காரியத்தை என்னிடத்தில்‌ கொண்டு. 
வாருங்கள்‌: நான்‌ அதைக்‌ கேட்பேன்‌ 
என்று சொல்லி, நீங்கள்‌ செய்யவேண்டிய 
காரியங்கள்‌ யாவையும்‌ அக்காலத்திலே. 
கட்டளையிட்டேன்‌” (உபா 116-18). 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை CONES 


PUBLISHERS 


தேவனே மெய்யான நியாயாதிபதி 
என்பதை இந்தப்‌ பூமியிலுள்ள 
நியாயாதிபதிகளும்‌ புரிந்துகொள்ள 
வேண்டும்‌. ஜனங்களும்‌ புரிந்துகொள்ள 
வேண்டும்‌. நீதியாய்த்‌ தீர்ப்பு 
செய்கிறவர்கள்‌ தேவனுடைய தெய்வீக 
வழிநடத்துதலுக்குக்‌ கீழ்ப்படிந்து 
நீதியாயதீர்ப்பைச்‌ சொல்லுகிறார்கள்‌. 
அநியாயதீர்ப்பு செய்கிறவர்கள்‌ 
தேவனுடைய நீதிக்கும்‌ அவருடைய 
சித்தத்திற்கும்‌ தித்து நிற்கிறார்கள்‌. 
நல்ல ராஜாக்களும்‌, நல்ல பிரபுக்களும்‌, 
நல்ல நியாயாதிபதிகளும்‌ தேவனுடைய 
உண்மையுள்ள உக்கிராணக்காரராக 


இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ ஊழியம்‌ 
செய்கிறார்கள்‌. 


எதுவரைக்கும்‌ 
அதியாயமாய்த்‌ 
செய்வீர்கள்‌ 
சங்‌ 82 : 2-4 


நீங்கள்‌! 
தீர்ப்பு 


சங்‌ 822. எதுவரைக்கும்‌ நீங்கள்‌. 
அதியாயத்தீர்ப்புச்‌. செய்து, 
துன்மார்க்கருக்கு முகதாட்சிணியம்‌ 
பண்ணுவீர்கள்‌. (சேலா.) 


சங்‌ 82:3. 
யின்னைக்கும்‌ தியாயஞ்‌ 
செய்து, சிறுமைப்பட்டவனுக்கும்‌ 
திக்கற்றவனுக்கும்‌ நீதி செய்யுங்கள்‌. 


சங்‌ 824. பலவினனையும்‌ 
எனியவனையும்‌ விடுவித்து, 
துன்மார்க்கரின்‌ கைக்கு அவர்களைத்‌ 
தப்புவியுங்கள்‌. 


ஏழைக்கும்‌ திக்கற்ற 





ழ்‌ நயனா 
யாய 


எல்லா நியாயாதிபதிகளும்‌ 
நன்மையான காரியங்களைச்‌ செய்ய 
வேண்டுமென்று சங்கீதக்காரர்‌ கட்டளை 
கொடுக்கிறார்‌.  நியாயாதிபதிகளுக்குக்‌ 
கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரங்களை 
அவர்கள்‌ நேர்மையாகவும்‌. 
கண்ணியமாகவும்‌, உண்டையாகவும்‌ 
நிறைவேற்றவேண்டும்‌ தேவனே 
அவர்களிடத்தில்‌ பொறுப்பையும்‌, 
அதிகாரத்தையும்‌  கொடுத்திருக்கிறார்‌. 
தங்களுடைய பொறுப்புக்களில்‌ 
நியாயாதிபதிகள்‌ உண்மை 
உள்ளவர்களாயிருக்க வேண்டும்‌ 


[டைய சித்தத்தை. 
நியாயாதிபதிகளுக்கு 


(ற்றவேண்டும்‌. 
சங்கீதக்காரர்‌ 
சில ஆலோசனைகளைச்‌ சொல்லுகிறார்‌ 
அவையாவன 1] 1 ஏழைக்கும்‌ 
நிக்சற்றபிள்ளைக்கும்‌ நயாயத்செய்யககள்‌. 
சிறுமைப்பட்டவனுக்கும்‌ 
ிற்றிகளுக்கும நீதிசெய்யுங்கள்‌. 
பலவீனனையும்‌ .. எளியவனையும்‌ 
ிடுளித்த, துன்மார்க்கரின்‌ கைக்கு 
அவர்களைத்‌ தப்புலியுங்கள்‌, 


ஏழைகளிடத்தில்‌ ஐசுவரியம்‌ இல்லை. 
தங்களுக்காக வழக்காடுகிறவர்களுக்கு 
அவர்களால்‌  சம்பாம்‌ கொடுக்க 
முடியாது. திக்கற்றபிள்ளைகளும்‌ 
ஏழைகளைப்‌ போலவே 
பணமில்லாமலிருப்பார்கள்‌, பணமில்லை 
என்பதற்காக அவர்களுக்கு நீதியும்‌ 
நியாயமும்‌ மறுக்கக்கூடாது. 
நியாயதிபதிகள்‌ ஏழைக்கும்‌ 
திக்கற்றபிள்ளைக்கும்‌ நியாயம்‌ 
செய்யவேண்டும்‌. 


ஏழைகளாலும்‌ 
பிள்ளைகளாலும்‌ 


திக்கற்ற 
தங்களைத்‌ தாங்களே 

தங்களுக்கு 

முடியாமலும்‌ 
திக்கற்றபிள்ளைகள்‌ 
ள்‌ பொதுவாக 
பிள்ளைகளுக்கு பெற்றோரின்‌ அல்லது 
பெரியவர்களின்‌ உதவி 
தேவைப்படும்‌. ஆனால்‌ இவர்களோ 
திக்கற்றவர்கள்‌, ஆதரவற்றவர்கள்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை OODNENIS 


PUBLISHERS 


திக்கற்றபிள்ளைகளுக்கு கர்த்தரே 
துணை. நியாயாதிபதிகள்‌ அவர்களுக்கு 
நியாயம்‌ செய்து. கர்த்தருடைய 
கிருபையையும்‌ நீதியையும்‌ 
வெளிப்படுத்தவேண்டும்‌. 


திக்கற்றபிள்ளைகளுக்கு யாராவது 
உதவி செய்யவில்லையென்றால்‌, 
அவர்களுடைய ஜீவியம்‌ பாதுகாப்பற்றதாக 
இருக்கும்‌. அவர்களை சரியான பாதையில்‌ 
ஒருவரும்‌ வழிநடத்தவில்லையென்றால்‌, 
அவர்கள்‌ தாறுமாறாக 
ஜீவிக்க ரம்பித்துவிடுவார்கள்‌. 
நியாயாதிபதிகள்‌ திக்கற்றபிள்ளைகளுக்கு 
ஆதரவு கொடுக்கவேண்டும்‌. இப்படிப்பட்ட 
பிள்ளைகளுக்கு நியாயாதிபதிகள்‌ 
அவர்களுடைய பெற்றோரைப்போல 
உதவிபுரியவேண்டும்‌. அவர்களுக்கு 
ஆதரவாயிருக்கவேண்டும்‌. 


நியாயாதிபதிகள்‌ சிறுமைப்‌, 
பட்டவனுக்கும்‌ திக்கற்றவனுக்கும்‌ நீதி 
செய்யவேண்டும்‌. யாருக்கும்‌ 
முகதாட்சணியம்‌ பண்ணக்கூடாது. 
அதியாயமாய்த்‌ தீர்ப்பு செய்யக்கூடாது. 
பணத்தைப்‌ பெற்றுக்கொண்டு 
நீதியை விற்றுவிடக்கூடாது 
சிறுமைப்பட்டவனுக்கும்‌ திக்கற்றவனுக்கும்‌ 
இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ பாதுகாப்பு இல்லை. 
நியாயாதிபதிகள்‌ அவர்களுக்குப்‌ 
பாதுகாப்பு கொடுக்கவேண்டும்‌. 


இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ பலவீனரும்‌ 
எளியவரும்‌ ஏராளமானோர்‌ 
இருக்கிறார்கள்‌. துன்மார்க்கர்‌ தங்கள்‌ 

பலத்தினாலும்‌, பணத்தினாலும்‌, 
அதிகாரத்தினாலும்‌ அவர்களை 
தங்களுக்குக்‌ கீழ்ப்படுத்தி 
ஒடுக்குகிறார்கள்‌. நியாயாதிபதிகள்‌ 
ஒடுக்கப்பட்டிருக்கும்‌ பலவீனரையும்‌ 
எளியவரையும்‌ விடுவிக்கவேண்டும்‌. 
இவர்கள்‌  துன்மார்க்கருடைய கையில்‌ 
சிக்கி தவிக்கும்போது. நியாயாதிபதிகள்‌ 
அவர்களை துன்மார்க்கரின்‌ கையிலிருந்து 
விடுவிக்கவேண்டும்‌. 





ழ்‌ நவள 
யாய 


நீதிமன்றத்திலே. ஏழைகளாலும்‌, 
திக்கற்ற பிள்ளைகளாலும்‌, பலவீனராலும்‌, 
எளியவராலும்‌ தங்களுடைய வழக்குகளை 
எடுத்துச்‌ செல்ல முடியாமல்‌ போகலாம்‌. 
இவர்களுக்கு ஆதரவாக பேச யாரும்‌ 
முன்வராமலும்‌ இருக்கலாம்‌. ஆனாலும்‌ 
இவர்களுக்குள்‌ நீதி மறுக்கப்படக்கூடாது. 
நியாயாதிபதிகள்‌ இவர்களுடைய 
வழக்குகளையும்‌ விசாரித்து இவர்களுக்கு 
நீதியான தீர்ப்பு கொடுக்கவேண்டும்‌. 
இவர்களுக்கு நீதி கொடுப்பது. 
மாத்திரமல்ல, பலவான்களுடைய 
கை ந்தும்‌ இவர்களை 
விடுவிக்க! 


பண்டும்‌ 
அநியாயமாய்த்‌ 
நியாயாதிபதிகள்‌ 
மனச்சாட்சிக்கு 
செயல்படுகிறார்கள்‌. 
சட்டத்திற்குப்‌ 
செய்கிறார்கள்‌. 


தீர்ப்பு செய்கிற 
தங்களுடைய 
விரோதமாக 
இவர்கள்‌ 
புறமாக கிரியை 
துன்மார்க்கருக்கு 
முகதாட்சணியம்‌ பண்ணுகிறார்கள்‌. 
இவர்களுக்கு எது நீதி, எது நியாயம்‌ 
என்பது நன்றாகத்‌ தெரியும்‌. ஆனால்‌ 
அநியாயத்தீர்ப்ப செய்கிற 
நியாயாதிபதிகளோ, நீதி எது என்று 
தெரிந்தும்‌, அதியாயமாய்த்‌ தீர்ப்பு 
செய்கிறார்கள்‌. நீதியைப்‌ புரட்டுகிறார்கள்‌. 
நீதி என்னும்‌ பெயரில்‌ அநீதி 
செய்கிறார்கள்‌. 


அறியாமலும்‌ 
இருக்கிறார்கள்‌. 
சங்‌ 82:5 


உணராமலும்‌ 


சங்‌ 82:5. அறியாமலும்‌ உணராமலும்‌ 
இருக்கிறார்கள்‌, அத்தகாரத்திலே 
நடக்கிறார்கள்‌; தேசத்தின்‌. 
அஸ்திபாரங்கனெல்லாம்‌ அசைகிறது. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மமம்‌ 


PUBLISHERS 


பலவீனரையும்‌ 
துன்மார்க்சின்‌ கைக்கு விடுவிப்பது 
நீதிதிகளுடைய கடமை. ர்கள்‌ 
ஏழைக்கும்‌ திக்கற்றபிள்ளைக்கும்‌ நியாயம்‌ 
செய்யவேண்டும்‌. சிறுமைப்பட்டவனுக்கும்‌ 
திக்கற்றவனுக்கும்‌ நீதி செய்யவேண்டும்‌ 
ஆனால்‌ இவர்களோ ஏழைக்கும்‌ 
திக்கற்றபிள்ளைக்கும்‌. அநியாயம்‌ 
செய்கிறார்கள்‌. அறியாயத்தீர்பு 
செய்கிறார்கள்‌. துன்மார்க்கருக்கு 
முகதாட்சணியம்‌ பண்ணுகிறார்கள்‌. 
பலவீனரையும்‌ எளியவரையும்‌, 
துன்மார்க்கரின்‌ கைக்கு  விடுவியாமல்‌ 
அவர்களை வேடிக்கை பார்க்கிறார்கள்‌. 


இப்படிப்பப்‌ அதியாயத்தீர்ப்ப 
செய்கிற நியாயாதிபதிகள்‌, அறியாமலும்‌. 
உணராமலும்‌ இருக்கிறார்கள்‌. இவர்கள்‌ 
தேவனுடைய நீதியையும்‌, அவருடைய 
நியாயத்தையும்‌ அறியவுமில்லை, 
உணரவுமில்லை. இவர்கள்‌ தங்களுடைய 
மனச்சாட்சியோடு எப்போதும்‌ போராடிக்‌ 
கொண்டிருக்கிறார்கள்‌. மனச்சாட்சியின்‌ 
சத்தத்திற்குச்‌ செவிகொடுப்பதில்லை. 
நீதியிலும்‌ வெளிச்சத்திலும்‌ நடப்பதற்குப்‌ 
பிரியமில்லாமல்‌,... இவர்கள்‌ இருளிலும்‌ 
அந்தகாரத்திலும்‌ நடக்கிறார்கள்‌. 


அநியாயத்தீர்ப்ப 
நியாயாதிபதிகளினால்‌ தேசத்தின்‌ 
அஸ்திபாரங்களெல்லாம்‌. அசைகிறது 
தேவனுடைய நீதியும்‌, நியாயமும்‌ இந்தப்‌ 
பூமிக்கு அஸ்திபாரமாயிருக்கிறது. 
ஆனால்‌ ஏழைகளுக்கு நீதி 
மறுக்கப்படும்போது, தேசத்தின்‌ 
அஸ்திபாரம்‌ பலவீனமாகிறது. துன்மார்க்கர்‌ 
பலவீனரையும்‌ எளியவரையும்‌ ஒடுக்கும்‌ 

நியாயாதிபதிகள்‌ அவர்களை 


எளியவரையும்‌ 


செய்கிற 


ஒரு த்தில்‌ நீதியும்‌ 
நியாயமும்‌ நிலைத்திருக்கும்‌ போது, அதன்‌ 





ழ்‌ நள 
யாய 


நீங்கள்‌ தேவர்கள்‌ 
சங்‌ 82 : 6,7 


சங்‌ 82:6. நீங்கள்‌ தேவர்கள்‌ என்றும்‌, 
நீங்கனெல்லாரும்‌ உன்ன தமானவரின்‌ 
மக்கன்‌ என்றும்‌ நான்‌ சொல்லி 
யிருந்தேன்‌. 


சுங்‌ 827. ஆனாலும்‌ 
மனுஷரையப்போலச்‌. 
லோகப்பிரபுக்களில்‌ ஒருவனைப்போல 
விழுந்துபோவீர்கன்‌. 


நியாயாதிபதிகளின்‌ கண்ணியமான 
சுபாவத்தை சங்கீதக்காரர்‌ 
அங்கீகரிக்கிறார்‌. “நீங்கள்‌ தேவர்கள்‌ 
என்று நான்‌ சொல்லியிருந்தேன்‌” என்று 
சொல்லுகிறார்‌. அவர்கள்‌ தேவனிடமிருந்து 
நியாயத்தீர்ப்பு செய்யும்‌ அதிகாரத்தைப்‌ 
பெற்றிருப்பதினால்‌, சங்கீதக்காரர்‌ 
அவர்களை “தேவர்கள்‌” என்று 
அழைக்கிறார்‌. மனுஷர்‌ மத்தியிலே. 
சமாதானத்தை உண்டுபண்ணும்‌, எல்லா 
ஜனங்களுக்கும்‌ 

கிடைக்கவும்‌ 

நியாயாதிபதியாக ரட்‌ 
நியாயந்தீர்க்கும்‌ அதிகாரத்தையும்‌ 
இவர்களுக்குக்‌ கொடுத்திருக்கிறார்‌. 


தேவன்‌ மகிமையும்‌, மேன்பையம்‌, 
கனமுமுள்ளவர்‌. 
மகிமையில்‌ 
தேவன்‌ த 
பகிர்ந்து கொடுத்திருக்கிறார்‌. 
இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ 
ராஜ்யத்தை ஆளுகை 
பொறுப்பில்‌ ஒரு பங்கை, ன்‌ 
இவர்களிடம்‌ ஒப்புக்கொடுத்திருக்கிறார்‌. 
தேவனுடைய கரத்திலிருந்து, தேவனுடைய 
மகிமையின்‌ ஒரு பகுதியை 
பெற்றுக்கொள்வது, நியாயாதிபதிகளுக்‌ 
கிடைத்திருக்கிற மிகப்பெரிய சிலாக்‌; 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை OODNENIS 


PUBLISHERS 


நியாயாதிபதிகளை மனுஷரும்‌. 
கனப்படுத்துகிறார்கள்‌. இது மனுஷரால்‌ 
உண்டாகும்‌ மகிமை. இந்த மகிமையைவிட, 
தேவன்‌ அவர்களை சனப்படுத்துவது, 
அவர்களுக்குக்‌ கிடைத்திருக்கிற 
மிகப்பெரிய சிலாக்கியம்‌. இதனால்‌ 
நியாயாதிபதிகள்‌ மனுஷர்‌ 
மத்தியிலே உயர்ந்தவர்களாகவும்‌, 
கனமுள்ளவர்களாகவும்‌ இருக்கிறார்கள்‌. 
தங்களுக்கு மதிப்பும்‌ மரியாதையும்‌ 
இருக்கிறது என்று நினைத்து, 
நியாயாதிபதிகள்‌ தங்கள்‌ இருதயத்தில்‌ 
பெருமைப்படக்கூடாது பதவி 
வெறியில்‌ தலைவிரித்து ஆடக்கூடாது. 
இவர்களுக்கு மேன்மையிருந்தாலும்‌, 
இவர்களும்‌ மனத்தாழ்மையோடு நடந்து 
கொள்ளவேண்டும்‌. தாங்கள்‌ மனுஷரை 
நியாயந்தீர்த்தாலும்‌, தங்களையும்‌ 
நியாயந்தீர்க்க கர்த்தர்‌ 


யத்தமாயிருக்கிறார்‌ என்பதை உணர்ந்து 
கோள்ளவேண்டும்‌ 


சங்கீதக்காரர்‌ நியாயாதிபதிகளை, 
“உன்னதமானஹின்‌ மக்கள்‌” என்று 
சொல்லுகிறார்‌. ஆனாலும்‌ அவர்கள்‌. 
மனுஷரைப்போல செத்து, 
லோகப்பிரபுக்களில்‌ ஒருவனைப்போல 
விழுந்துபோவார்கள்‌. நீதியாய்‌ தீர்ப்பு 
செய்கிற நியாயாதிபதிகள்மீது 
தேவனுடைய தண்டனை வரும்‌. 
இவர்களுடைய அநீதியான தீர்ப்பினால்‌ 
அஸ்திபாரங்களெல்லாம்‌ 
ஆகையினால்‌ இந்தப்‌ 
துன்மார்க்கர்‌ எப்படி 
மரித்துப்போனார்களோ, அப்படியே 
இவர்களும்‌ மரித்துப்போவார்கள்‌. 
புறஜாதி ராஜாக்களும்‌, அவர்களுடைய 
பிரபுக்களும்‌ தங்கள்‌ அதிகாரத்திலிருந்தும்‌, 
ஆளுகையிலிருந்தும்‌ எப்படி விழுந்து 
போனார்களோ அப்படியே இவர்களும்‌ 
விழுந்துபோவார்கள்‌. 





சங்கீதம்‌ - 


விரிவுரை 


PSALMS - COMMENTARY 


நியாயாதிபதிகள்‌ இந்தப்‌ 
பிரபஞ்சத்தில்‌ தேவர்களைப்போலவும்‌. 
உன்னதமானவரின்‌ மக்களைப்‌ போலவும்‌ 
கனமுள்ளவர்களாயிருக்கிறார்கள்‌. 
சமுதாயத்தில்‌ அவர்களுக்கு மதிப்பும்‌ 
மரியாதையும்‌. மேன்மையும்‌ இருக்கிறது. 
ஆனால்‌ இந்த மேன்மை அவர்களுக்கு 
நித்தியயானதல். அவர்கள்‌ தங்கள்‌ 
ஜீவியத்தில்‌ எத்தனை வருஷம்‌ 
நியாயாதிபதி களாயிருக்கிறார்களோ, 
அத்தனை வருஷம்‌ மாத்திரமே, 
அவர்களுக்கு மதிப்பும்‌, மரியாதையும்‌, 
மேன்மையும்‌ இருக்கும்‌. 
அவர்களுடைய பதவி போய்விட்டால்‌ 
மதிப்பும்‌ மரியாதையும்‌ போய்விடும்‌ 


நியாயாதிபதிகள்‌ 
ஆசனத்திலிருக்கும்‌ 

அவர்களுக்கு மதிப்பு உண்டு. 
அவர்களுடைய மதிப்பும்‌ மேன்மையும்‌ 
நித்தியமானதல்ல. இது அவர்களுக்கு 
நித்திய மகிமையாகக்‌ கொடுக்கப்‌ 
படவில்லை, நியாயாதிபதிகளும்‌ சாதாரண 
மனுஷரைப்போல செத்துப்போக 
வேண்டியவர்கள்தான்‌. இவர்கள்‌ 
மரிக்கும்போது, இவர்களுடைய சரீரம்‌ 
அழிந்துபவதுபோல்‌, இவர்களுடைய 
மேன்மையும்‌ அழிந்துபோகும்‌ 


தங்கள்‌ 
வரையில்தான்‌. 


தேவனே எழுந்தருளும்‌ 
சங்‌ 82:8 


சுங்‌ 828, தேவனே, எழுந்தருளும்‌, 
பூமிக்கு தியாயத்தீர்ப்புச்‌ செய்யும்‌; 
நீரே சகல ஜாதிகளையும்‌ ௬தந்தரமாகக்‌. 


சங்கீதக்காரர்‌ 
தேவனை உயர்த்துகிறார்‌. 
பலவீனரையும்‌, 
ஒடுக்குகிறார்கள்‌. 
பெருமையோடும்‌ 
இருக்கிறார்கள்‌. 


பரலோகத்தின்‌: 
துன்மார்க்கர்‌ 
எளியவரையும்‌ 
இருதயத்தில்‌ 
ஆணவத்தோடும்‌ 
அநியாயத்தீர்ப்பு 
செய்கிறவர்கள்‌ துன்மார்க்கருக்கு 
முகதாட்சிணியம்‌ பண்ணுகிறார்கள்‌. 
ஏழைக்கும்‌ திக்கற்றபிள்ளைக்கும்‌ நியாயம்‌ 
டட ஒருவரும்‌ இல்லை. சங்கீதக்காரர்‌ 


இதையெல்லாம்‌. பார்த்துவிட்டு, இப்போ; 
தகன தக்வா களாய்‌ டட 


தேவன்‌ 
எழுந்தருவேண்டுமென்றும்‌, பூரிக்கு. 
நியாயத்தீர்ப்பு செய்யவேண்டும்‌ 
என்றும்‌ தேவனிடத்தில்‌ விண்ணப்பம்‌ 
பண்ணுகிறார்‌. சங்கீதக்காரரைப்போல 
நாமும்‌ விசுவாசத்தோடு, “தேவனே 
எழுந்தருளும்‌ பூமிக்கு நியாயத்தீர்ப்பு 
செய்யும்‌” என்று ஜெபம்பண்ணவேண்டும்‌. 
“அநியாயத்தீர்ப்ப செய்கிறவர்களுக்கு 
விரோதமாக தேவன்‌ 
நியாயந்தீர்க்கவேண்டும்‌. தம்முடைய 
இருதயத்திற்கு ஏற்ற ஜனங்களை தேவன்‌ 
மேய்ப்பராக நியமிக்கவேண்டுமென்று” நாம்‌ 
ஜெபம்பண்ணவேண்டும்‌. 


தேவனே 
ன்‌ 


தாமே 


சகல ஜாதிகளையும்‌ 
கொண்டிருப்பவர்‌ 
சர்வலோகத்திற்கும்‌ 
அதிபதி ாகமிரக்கிறர்‌ சங்கீதக்காரர்‌, 
எழுந்தருளும்‌, பூமிக்கு 

என்று 


து. அவா்‌ 
“கிறிஸ்துவே வாரும்‌" 
என்று சொல்லுகிறார்‌. கிறிஸ்து இந்தப்‌ 


தீர்க்கதரிசனமாக 


பூமியை நியாயந்தீர்க்க 
பிதாவாகிய தம்முடைய 
குமாரனாகிய இயேசுகிறிஸ்துவிடம்‌, 
இந்தப்‌ பூமியிலுள்ள சகல ஜாதிகளையும்‌ 
சுதந்தரமாகக்‌ கொடுப்பார்‌. 


வருவார்‌. 





ழ்‌ நள 
யாய 


ஆசாபின்‌ சங்கீதமாகிய 
பாட்டுக்களில்‌, இதுவே அவர்‌ எழுதிய 
கடைசி பாட்டாகும்‌. யோசபாத்தின்‌ 
காலத்தில்‌ மோவாபியரும்‌ அம்மோன்‌ 
புத்திரரும்‌ யூதாவின்மீது யுத்தம்பண்ண 
வந்தார்கள்‌. அவர்கள்‌ லோத்தின்‌ 
புத்திரரோபே சேர்ந்து 
கொண்டார்கள்‌. லோத்தின்‌ புத்திரர்‌ 
யூதாவின்‌ சத்துருக்களுக்கு 
தலைவர்களாயிருந்தார்கள்‌. “இதற்குப்பின்பு 
மோவாப்‌ புத்திரரும்‌, அம்மோன்‌ புத்திரரும்‌, 
அவர்களோபே அம்மோனியருக்கு 
அப்புறத்திலுள்ள மனுஷருங்கூட 
யோசபாத்திற்கு விரோதமாய்‌ 
யுத்தம்பண்ண வந்தார்கள்‌” (நாளா 2:1). 


ப பதாதேசத்தைச்‌ சுற்றிலும்‌ 
சத்துருக்கள்‌ சூழ்ந்திருந்தார்கள்‌. இந்த 
சூழ்நிலையில்‌ ஆசாப்‌ எண்பத்து 
மூன்றாவது சங்கீதத்தை எழுதியிருக்க 
வேண்டுமென்று வேதபண்டிதர்கள்‌ 
சொல்லுகிறார்கள்‌. ருவேளை 
இஸ்ரவேல்‌ தேசத்திற்கு விரோதமாய்‌, 
ரம்பம்‌ முதல்‌ கடைசி வரையிலும்‌ 
சத்துருக்களாகமிருந்த; அவர்களுடைய 
அண்டை தேசத்தாரைப்பற்றி இந்த 


சங்கீதத்தில்‌ குறிப்பிடப்பட்டிருக்கிறது 
என்றும்‌ ஒரு சிலர்‌ சொல்லுகிறார்கள்‌. 


சங்கீதக்காரர்‌ இந்த 
சங்கீதத்திலுள்ள வசனங்களின்‌ மூலமாய்‌ 
தேவனிடத்தில்‌ விண்ணப்பம்‌ 
பண்ணுகிறார்‌. இஸ்ரவேல்‌. 
தேசத்தாரின்‌ 'சத்துருக்களுடைய 
துர்‌ஆலோசனைகளையும்‌, தீய 
திட்டங்களையும்‌ தேவனுடைய சமுகத்தில்‌ 
எடுத்துச்‌ சொல்லுகிறார்‌ (சங்‌ 834-8). 
சத்துருக்களின்‌ முயற்சிகளெல்லாம்‌ 
தோல்வியடைய வேண்டுமென்று. 
சங்கீதக்காரர்‌ தேவனிடத்தில்‌ 
விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. அவர்கள்மீது 
தேவனுடைய நீதியான நியாயத்தீர்ப்பு 
வெளிப்படவேண்டுமென்று ஜெபிக்கிறார்‌ 
(சங்‌ 839-18). 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்மா 


PUELSHERS 
சத்துருக்கள்‌ 

சங்‌ 88 : 1-8 

(ஆசாபின்‌ சங்கீதமாகிய பாட்டு.) 
தேவனே, 
தேவனே, 


சண்‌ 83:1. 
மவுனமாமிராதேயும்‌, 
பேசாமலிராதேயும்‌; 
சும்மாயிராதேயும்‌. 
சங்‌ 892. இதோ, 
சத்துருக்கன்‌. 
உம்முடைய 
தலையெடுக்கிறார்கள்‌. 


சங்‌ 899. உமது ஜனத்துக்கு 
விரோதமாக உபாய தந்திரங்களை 
யோசித்து, உமது மறைவிலி. 
குக்கிறவர்களுக்கு விரோதமாக. 
ஆலோசனையண்ணுகிறார்கள்‌. 


உம்முடைய 
கொத்தனித்து, 
பகைஞர்‌ 


சங்‌ 88:4. அவர்கள்‌ இணி ஒரு 
ஜாதியாராயிராமலூம்‌, இஸ்ரவேலில்‌ 
பேர்‌ இனி  நினைக்கப்படாமலும்‌. 
போவதற்காக, அவர்களை: 
அதம்பண்ணுவோம்‌. வாருங்கள்‌. 
என்கிறார்கள்‌. 


சுங்‌ 88:5. இப்படி, ஏதோமின்‌ 
கூடாரத்தாரும்‌, இஸ்மவேலரும்‌, 
'மோவாபியரும்‌, ஆகாரியரும்‌, 


சங்‌ 83:8. கேபாலரும்‌, அம்மோனியரும்‌, 
அமலேக்கியரும்‌, தீருவின்‌ குடிகனோடு 
கூடிய பெலிஸ்தரும்‌, 

சங்‌ 83:7.ஏகமன நிர்ணயமாய்‌. 
ஆலோசனை செய்து, உமக்கு 
விரோதமாய்‌ ஒப்பந்தம்‌ 
பண்ணிக்கொண்டிருக்கிறார்கன்‌. 


சங்‌ 83:8. 
அவர்கனோடேகூடக்‌. கலத்து, 
லோத்தின்‌ புத்திரருக்குப்‌ 
புயபலைக்கினார்கன்‌. (சேலா) 


அசீரியரும்‌ 


தேவனே, மவுனமாயிராதேயும்‌ 


தேவனே,  மவுனமாமிராதேயும்‌, 
பேசாமலிராதேயும்‌; தேவனே, 
சும்மாயிராதேயும்‌ (௪ங்‌ 83:1). 





ழ்‌ நள 
யாய 


இஸ்ரவேலர்கள்‌ 
மிகுந்த அற்றிவிருகோர்கள்‌ 
அவர்களுக்கு மிகப்‌ நெருக்குதல்‌. 
உண்டாயிற்று. சத்துருக்களின்‌ மூலமாய்‌ 
அவர்களுக்கு வேதனைகளும்‌ 
உபத்திரவங்களும்‌ உண்டாயிற்று, 
இஸ்ரவேல்‌ தேசத்தாரின்‌ சத்துருக்கள்‌: 
இஸ்ரவேல்‌ புத்திரரை 
பயமுறுத்துகிறார்கள்‌. தேவன்‌ தாமே 
தம்முடைய கிருபையினால்‌ வெளிப்பட்டு, 
இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ சத்‌ 
தங்களுக்காக 

சங்கீதக்காரர்‌ பயபக்தியோடு விண்ணப்பம்‌ 
பண்ணுகிறார்‌. 


“தேவனே, மவுணமாயிராதேயும்‌' 
என்று ஜெபிக்கிறார்‌. தேவனுடைய 
ஜனந்திற்கு  விரோதமாய்த்‌ ்‌ 
செய்கிறவர்கள்மீது 

நியாயத்தீர்ப்பு வரவேண்டும்‌ 

தேவனோ இப்போது மவனமாயிருபபது 
போலவும்‌, பேசாமலிருப்பது போலவும்‌. 
சுழ்மாயிருப்பது போலவும்‌ 
சங்கீதக்காரருக்குத்‌ தெரிகிறது. 


சில சமயங்களில்‌ தேவனுடைய 
ஜனத்திற்கு துன்பம்‌ வரும்போது, தேவன்‌ 
உடனே அவர்களுக்கு உதவி செய்ய 
வராமல்‌, அமைதியாகயிருப்பதுபோல. 
நமக்குத்‌ தோன்றுகிறது. தேவன்‌ நமக்கு 
சாதகமாகவும்‌, நம்முடைய 
சத்துருக்களுக்கு பாதகமாகவும்‌ கிரியை 
செய்தால்‌ நமக்கு நலமாயிருக்கும்‌ 
ஆனால்‌ அவரோ யாருக்கும்‌ ஒன்றும்‌ 
செய்யாமல்‌ சும்மாமிருப்பதுபோல நாம்‌ 
நினைக்கிறோம்‌. நம்முடைய 
பிரச்சனைகளை நாமே சண்டைபோட்டு 
தீர்த்துக்கொள்ளுமாறு, தேவன்‌ நம்மை 
கைவிட்டுவிட்டார்‌ என்றும்‌ நினைக்கிறோம்‌. 
சங்கீதக்காரருக்கும்‌ இப்படிப்பட்ட 
சிந்தனைதான்‌ வந்திருக்கிறது. 


தேவனுடைய 


என்று சொல்லி ஜெபிக்கிறார்‌. தேவன்‌ 
பேசவேண்டுமென்று  எதிர்பார்க்கிறார்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ODNENIS 


PUBLISHERS 


இஸ்ரவேல்‌ பயத்திலும்‌ 
ஆஃத்திலும்‌ ls 
அவர்களுடைய பயத்தைப்‌ போக்குவதற்கு, 
கர்த்தர்‌ தம்முடைய தீர்க்கதரிசிகள்‌ 
மூலமாய்‌, தம்முடைய பிள்ளைகளுக்கு 
ஆறுதலான, உற்சாகமான செய்திகளை 
சொல்லவேண்டுபென்று சங்கீதக்காரர்‌ 
விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 


ஜனங்கள்‌ 


தெய்வீக 
புத்திரரை 
இப்போது 


தேவன்‌ தம்முடைய 
வல்லமையினால்‌ இஸ்ரவேல்‌ 
பாதுகாத்து பராமரிக்கிறார்‌. 
சத்துருக்கள்‌ தேவனுடைய ஜனத்திற்கு 
விரோதமாய்‌ வந்திருக்கிறார்கள்‌. இந்த 
சூழ்நிலையில்‌ தேவன்‌ சும்மாயிராமல்‌, 
தங்களுடைய சத்துருக்களுக்கு 
விரோதமாய்ப்‌ பேசவேண்டுமென்றும்‌, 
அவர்களுக்கு விரோதமாய்க்‌ கிரியைசெய்ய 
வேண்டுபென்றும்‌. சங்கீதக்காரர்‌ 
ஜெபம்பண்ணுகிறார்‌. தேவன்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனங்களுக்கு இரட்சிப்பைக்‌ 
கட்டளையிடவேண்டும்‌. அதைப்பார்த்து 


ஏமாந்துபோகவேண்டும்‌. 
கங்‌ சங்கீதக்காரரின்‌ ஜெபம்‌. 


உம்முடைய சத்துருக்கள்‌ 
கொதந்தளிக்கிறார்கள்‌ 


இதோ, உம்முடைய சத்துருக்கள்‌. 
கொந்தளித்து, உம்முடைய பகைஞர்‌ 
தலையெடுக்கிறார்கள்‌. (சங்‌ 83:2). 


இஸ்ரவேல்‌ ஜனத்திற்கு விரோதமாய்‌, 


சத்துருக்களாயிருக்கிறவ। 
தேவனுக்கும்‌ எண்ண ல்‌ 





ழ்‌ நவள 
யாய 


அவர்கள்‌ தேவனுடைய இஸ்ரவேலுக்கு 
விரோதமாய்‌ ஒன்றுசேர்ந்து எழும்பும்‌ 
போது, அவர்கள்‌ இஸ்ரவேலின்‌ 
தேவனுக்கு விரோதமாகவே 
எழும்புகிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ தேவனை 
விசுவாசித்து. அவரைப்‌ பயபக்தியோடு 
ஆராதனை செய்கிறார்கள்‌. இஸ்ரவேலின்‌ 
சத்துருக்கள்‌ தேவனாகிய கர்த்தரை 
விசுவாசிப்பதில்லை. அவரை 
ஆராதிப்பதையும்‌, அவரை 
ஆராதிக்கிறவர்களையும்‌ பகைக்கிறார்கள்‌. 
கர்த்தருடைய உபதேசத்தையும்‌, 
அவருடைய மார்க்கத்தையும்‌ 
எதிர்க்கிறார்கள்‌. சத்துருக்கள்‌ 
தங்களுக்குள்ளே ஒப்பந்தம்பண்ணிக்‌ 
கொண்டிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
தேவனுடைய இஸ்ரவேலுக்கு விரோதமாய்‌ 
ஒப்பந்தம்‌ பண்ணுவதற்குப்‌ பதிலாக, 
தேவனுக்கு விரோதமாகவே ஒப்பந்தம்‌ 
பண்ணுகிறார்கள்‌ என்று  சங்கீதக்காரர்‌ 
ரன்ன ண 


இஸ்ரவேலின்‌ சத்துருக்கள்‌ 
தேவனுடைய ஜனத்திற்கு விரோதமாக 
உபாயதந்திரங்களை யோசிக்கிறார்கள்‌ 
தேவனுடைய மறைவிலிருக்கிறவர்களுக்கு 
விரோதமாக ஆலோசனை 
பண்ணுகிறார்கள்‌. அவர்கள்‌ 
ஏகமனநிர்ணயமாய்‌ ஆலோசனை செய்து, 
தேவனுக்கு விரோதமாய்‌ ஒப்பந்தம்‌ 
பண்ணிக்‌ கொண்டிருக்கிறார்கள்‌. 
தேவனுடைய ஜனங்கள்‌ அவருடைய 
மறைவிலிருக்கிறார்கள்‌. விசுவாசிகளாகிய 
நம்முடைய ஜீவியம்‌ தேவனுக்குள்‌, 
இயேசுகிறிஸ்துவோடு மறைவாயிருக்கிறது. 
தேவன்‌ நம்மை தம்முடைய விசேஷித்த 
பாதுகாப்பில்‌ வைத்து பராமரிக்கிறார்‌. 
தம்முடைய உள்ளங்கையில்‌ நம்மை 
வரைந்திருக்கிறார்‌. தேவன்‌ 
பாதுகாக்க வேண்டுமென்று 
தீர்மானித்திருக்கிறவர்களை, சத்துருக்கள்‌ 
அழித்துப்‌ போடவேண்பென்று 
யோசிக்கிறார்கள்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ODNENIS 


PUBLISHERS 


தேவனுடைய சத்துருக்கள்‌ 
கொந்தளிக்கிறார்கள்‌. தங்களுடைய 
யோசனைகள்‌ ஜெயம்பெறும்‌ என்று 
விருதாவாய்‌ யோசித்து 
ஆர்ப்பரிக்கிறார்கள்‌. சத்துருக்கள்‌ 
பெரிதாய்ப்‌ பேசுகிறார்கள்‌. அதிகமாய்ப்‌ 
பேசுகிறார்கள்‌. அவர்களிடத்தில்‌ 
பேச்சைத்‌ தவிர வேறு ஒன்றுமில்லை. 
பேச்சுதான்‌ பெரிதாயிருக்கிறது. 

அவர்களிடத்தில்‌ பெலமோ, வல்லமையோ, 
புத்தியோ எந்தவகை 


தேவனுடைய 
கொந்தளிக்கிறார்கள்‌. 
தேவனுக்கு 


சத்துருக்கள்‌ 
அவர்கள்‌ 
விரோதராய்த்‌ 
தலைபெடுக்கிறார்கள்‌. தேவன்‌ தாமே 
தமது கோபத்திலே. அவர்களோடு 
பேசவேண்டுமென்றும்‌, தமது உக்கிரத்திலே 
அவர்களைக்‌ கலங்கப்பண்ண 
வேண்டுபென்றும்‌. சங்கீதக்காரர்‌ 
விண்ணப்பம்பண்ணுகிறார்‌ (சங்‌. 2: 
தேவனுடைய சத்துருக்கள்‌ அவருக்கு 
விரோதமாய்‌ 'தலையெடுக்கிறார்கள்‌. 
தங்களோடு பல தேசங்கள்‌ ஒப்பந்தம்‌ 
பண்ணியிருப்பதினால்‌, தங்களுக்கு 
வெற்றி கிடைக்குமென்று ஆணவமாய்‌ 
நினைக்கிறார்கள்‌. சத்துருக்களின்‌ 
எண்ணிக்கை எவ்வளவு 
திரளாகயிருந்தாலும்‌. அவர்களால்‌ 
சர்வவல்லபையுள்ள தேவனுக்கு 
விரோதமாய்‌ எதிர்த்து நிற்கமுடியாது. 


தேவனுடைய 
விரோதமாக 
தந்திரங்களை 


சத்துருக்கள்‌ 
ஜனத்திற்கு. 
உபாய 
யோசிக்கிறார்கள்‌ 


உமது ஜனத்துக்கு விரோதமாக. 
உபாய தத்திரங்கனை யோசித்து, 
உமது மறைவிலிருக்கிறவர்களூக்கு 
விரோதமாக. ஆலோசனை 
பண்ணுகிறார்கள்‌. அவர்கள்‌ இனி ஒரு 
ஜாதியாராயிராமலும்‌, இஸ்ரவேலின்‌ 
பேர்‌ இணி  தினைக்கப்படாமலும்‌ 
போவதற்காக, அவர்களை: 
அதம்பண்ணுவோம்‌ வாருங்கள்‌. 
என்கிறார்கள்‌ (சங்‌ 88:3,4). 





ழ்‌ நள 
யாய 


தேவனுடைய 
விரோதமாய்‌ 
கொண்டாலும்‌, 
ஒற்றுமையில்லை. 
தங்களுக்குள்‌ 
கொள்கிறார்கள்‌. 
தேவனுடைய ஜனத்திற்கு 
அவர்கள்‌ ஒன்று 
இஸ்ரவேல்‌ 

விரோதமாய்‌ 

லோசனை 


சத்துருக்கள்‌ 
ஜனத்திற்கு ட்‌ 
ஒப்பந்தம்பண்ணிக்‌ 
அவர்களுக்குள்‌ 
அவர்கள்‌ 
சண்டைபோட்டுக்‌ 
னாலும்‌ 
சோன்‌ 
சேர்ந்திருக்கிறார்கள்‌. 
ஜனத்தாருக்கு 
ஏகநிர்ணயமாய்‌ 
பப்‌ சங்கீதக்காரர்‌ 


னுடைய கு 
ன்‌ ரோதமாய்‌ ெ்ண்னு க்‌்‌ 


இஸ்ரவேல்‌ ஜனத்தாரை இனி ஒரு 
ஜாதியாராயிராமல்‌ அதம்பண்ண 
வேண்டுமென்றும்‌. இஸ்ரவேலின்‌ பேர்‌ 
இனி இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ 
நினைக்கப்படாமல்‌ போகவேண்டுமென்றும்‌ 
சத்துருக்கள்‌ ஏகமாய்க்‌ 
கூடியிருக்கிறார்கள்‌. “அவர்கள்‌ இனி ஒரு 
ஜாதியாராயிராமலும்‌ இஸ்ரவேலின்‌ பேர்‌ 
இனி நினைக்கப்படாமலும்‌ போவதற்காக, 
அவர்களை அதம்பண்ணுவோம்‌ வாருங்கள்‌ 
என்கிறார்கள்‌” (சங்‌ 83:4). 


இக்காலத்திலும்‌ 
பிள்ளைகளுக்கு 
அவருடைய சபைக்கு 
சத்துருக்கள்‌ 


தேவனுடைய 
விரோதமாகவும்‌, 
விரோதமாகவும்‌ 
இரகசியமாய்‌ 
பண்ணுகிறார்கள்‌ 

சபையை 
ட வேண்டுமென்று. 
தீயமனதோடு யோசிக்கிறார்கள்‌. மனுஷர்‌ 
மத்தியிலே இயேசுகிறிஸ்துவின்‌ 
நற்செய்தி மறந்துபோகவேண்டும்‌ என்று 
ஆசைப்படுகிறார்கள்‌. இயேசுகிறிஸ்துவின்‌ 
பெயரை இந்தப்‌ பூமியில்‌ இனி 
யாரும்‌ நினைக்கக்கூடாது என்று 
யோசனைபண்ணுகிறார்கள்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை OODNENIS 


PUBLISHERS 


சத்துருக்களின்‌ 
இயேசுகிறிஸ்து 


இருதயத்தில்‌ 
வாசம்பண்ணவில்லை. 
இவர்கள்‌ கிறிஸ்துவுக்கு தங்கள்‌ 
இருதயத்தில்‌ இடங்கொடுக்கவில்லை. 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து தமது 
கிருபையினால்‌ இவர்களுடைய 
இருதயத்திலும்‌ வாசம்பண்ண 
விரும்புகிறார்‌. இவர்களுடைய 
இருதயத்தின்‌ கதவுகளைத்‌ தட்டுகிறார்‌. 
ஆனால்‌ இவர்களோ தங்கள்‌ 
இருதயத்தின்‌ கதவைத்‌ திறந்து, அதிலே 
இயேசுகிறிஸ்துவுக்கு இடங்கொடுக்க 
மறுத்துவிடுகிறார்கள்‌. தங்களைப்‌ 
போலவே, இந்த உலகத்திலுள்ள எல்லா 
ஜனங்களும்‌ தங்கள்‌ இருதயத்தில்‌ 
ப அத்து இடங்கொடுக்கக்கூடாது 
சைப்படுகிறார்கள்‌. 
ர்க ய ஆசை நிறைவேறாது 
தேவனுடைய சத்துருக்கள்‌, 
தேவனுடைய ஜனத்திற்கு விரோதமாக 
உபாயதந்திரங்களை யோசிக்கிறார்கள்‌. 
தேவனுடைய மறைவிலிருக்கிறவர்களுக்கு 
விரோதமாக ஆலோசனை 
பண்ணுகிறார்கள்‌. இவர்களுடைய 
உபாயதந்திரங்களும்‌. யோசனைகளும்‌, 
ஆலோசனைகளும்‌ நிறைவேறப்‌ 
போவதில்லை. தேவனாகிய கர்த்தரே 
யோசனையிலும்‌. 


கிரியையிலும்‌ 
பெரியவராயிருக்கிறார்‌. 


லோத்தின்‌ புத்திரர்‌ 


ஏகமனதிர்ணயமாய்‌ 
செய்து, உமக்கு 
ஒப்பந்தம்‌ 
கொண்டிருக்கிறார்கள்‌. 
அவர்களோடே கூடக்‌ 
லோத்தின்‌: 
பூயபலமாக்கினார்கள்‌. 
(சங்‌ 835-8). 





ழ்‌ நவள 
யாய 


இஸ்ரவேல்‌ ஜனத்திற்கு விரோதமாக 
ஏகநிர்ணயமாய்‌. ஆலோசனை செய்து 
ஒப்பந்தம்பண்ணிக்‌ கொண்டிருக்கிற 
தேசத்தாரைப்பற்றி சங்கிதக்காரர்‌ இங்கு 
சொல்லுகிறார்‌. ஏதோமின்‌ கூட்டத்தாரும்‌ 
இஸ்மவேலரும்‌ ஆபிரகாமின்‌ சந்ததியைச்‌ 
சேர்ந்தவர்கள்‌. இவர்கள்‌ தங்கள்‌ 
இரத்தத்தால்‌ இஸ்ரவேல்‌ ஜனத்தாரோடு 
ஐக்கியமாயிருக்கிறார்கள்‌. ஆனால்‌ 
தங்கள்‌ யோசனைகளினாலும்‌, 
ஒப்பந்தங்களினாலும்‌ இவர்கள்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாருக்கு விரோதமாயிருக்கிறார்கள்‌. 
உபத்திரவத்தின்‌ ஆவி சத்துருக்களை 
ஒன்றுசேர்த்திருக்கிறது. சத்துருக்களின்‌ 
தேசத்தாருக்கு, இஸ்ரவேல்‌ ஜனத்தரைத்‌ 
துன்பப்படுத்தவேண்டும்‌ என்னும்‌ 
பொதுவான நோக்கத்தைத்‌ தவிர, வேறு 
நோக்கம்‌ எதுவுமில்லை. 

இஸ்ரவேல்‌ ஜனத்தாருக்கு 
விரோதமாக ஏதோயின்‌ 
கூட்டத்தாரும்‌, இஸ்மவேலரும்‌ 
கைக்கோர்த்திருக்கிறார்கள்‌. இவர்களோடு 
மோவாபியரும்‌, ஆசாரியரும்‌ 
சேர்ந்திருக்கிறார்கள்‌. மேலும்‌  கேபாலரும்‌ 
அம்மோனியரும்‌, அமலேக்கியரும்‌ 
தீருவின்‌ குடிகளோடு கூடிய பெலிஸ்தரும்‌ 
ஒப்பந்தம்‌ பண்ணிக்கொண்டிருக்கிறார்கள்‌. 
அசீரியரும்‌ இவர்களோடு கூ. 
கலந்திருக்கிறார்கள்‌. இந்தக்‌ 
கூட்டத்திற்கு லோத்தின்‌ புத்திரர்‌ 
தலைமை தாங்கி வழிநடத்துகிறார்கள்‌. 

சத்துருக்களின்‌ 
எல்லோரும்‌ லோத்தின்‌ 
புயபலமாயிருக்கிறார்கள்‌. 


தேசத்தார்‌ 
பத்திரருக்கு 
இவர்கள்‌ 
ஏகமனநிர்ணயமாய்‌ 
பப அவலுக்கு 
ஒப்பந்தம்பண்ணிக்‌ 
பெலிஸ்தர்கள்‌ 
நீண்டகாலமாகவே 
முள்ளைப்போல 


கொண்டிருக்கிறார்கள்‌. 


இஸ்ரவேலுக்கு 
விலாவிலே 


இருக்கிறவர்கள்‌. 


ஒரு 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்மா 


PUBLISHERS 


தேவனுடைய நியாயத்தீர்ப்பு 
சங்‌ 88 : 9-18 


சங்‌ 89:9. மீதியானியருக்குச்‌ செய்தது 
போலவும்‌, 

ஆற்றண்டை 

அழிக்கப்பட்டு, 

சங்‌ 83:10. திலத்துக்கு எருவாய்ப்போன 
கிசெரா, யாபின்‌ என்பவர்களுக்குச்‌. 


செய்ததுபோலவும்‌, அவர்களுக்குச்‌. 
செய்யும்‌. 


சங்‌ 8911. அவர்களையும்‌ அவர்கள்‌ 
அதியதிகளையும்‌ ஒரேயுக்கும்‌ 
சேயுக்கும்‌, அவர்கள்‌ 
பிரபுக்களையெல்லாம்‌ சேபாவுக்கும்‌ 


சல்முனாவுக்கும்‌ சமமாக்கும்‌. 


சங்‌ 8312. 
வாசஸ்தலங்களை 
சுதந்தரமாக: 
கட்டிக்கொள்வோம்‌. 
சொல்லுகிறார்களே. 


தேவனுடைய 


சுங்‌ 83:18. என்‌ தேவனே, அவர்களைச்‌. 
குழல்‌ காற்றின்‌ க்கும்‌, 
காற்றுமுகத்தில்‌ பறக்கும்‌ தூரும்புக்கும்‌ 
சமமாக்கும்‌. 


சுங்‌ 8914. நெருப்பு 
 கொளுத்துவதுபோலவும்‌, 
ஜுவாலைகளன்‌ 
எரிப்பதுயோலவும்‌, 


காட்டைக்‌. 
அக்கினி. 
மலைகளை: 


சங்‌ 8915. நீர்‌ உமது புசலினாலே 
அவர்களைத்‌ தொடர்ந்து, உமது 
பெருங்காற்றினாலே. அவர்களைக்‌ 
கலங்கப்பண்ணும்‌. 


சங்‌ 89:16. கர்த்தாவே, அவர்கள்‌ உமது 
நாமத்தைத்‌ தேடும்படிக்கு, அவர்கள்‌ 
முகங்களை அவமானத்தாலே மூடும்‌. 


சுங்‌ 83:17. யேகோவா என்னும்‌ 
தாமத்தையுடைய தேவரீர்‌ 
ஒருவரே பூமியனைத்தின்மேலும்‌ 
உன்னதமானவர்‌ என்று மனுஷர்‌ 
உணரும்படி, 





ழ்‌ நவள 
யாய 


சங்‌ 89:18. அவர்கள்‌ என்றைக்கும்‌ 
வெட்கிக்‌ கலங்கி, நாணமடைத்து 
அழித்துபோவார்களாக. 


மீதியானியருக்கு செய்தது 
போல்‌ அவர்களுக்குச்‌ செய்யும்‌ 


மீதியானிய। 
போலவும்‌, 
ஆற்றண்டை, எத்தோரிலே 
அழிக்கப்பட்டு, நிலத்துக்கு 
எருவாய்ப்போன கிசெரா, யாபீன்‌ 
என்பவர்களுக்குச்‌ செய்ததூபோலவும்‌, 
அவர்களுக்குச்‌. செய்யும்‌. 
அவர்களையும்‌ அவர்கள்‌. 
அதிபதிகனையும்‌ ஒரேயுக்கும்‌ 
சேபுக்கும்‌, அவர்கள்‌ 
பிரபுக்கனையெல்லாம்‌  சேயாவுக்கும்‌. 
சுலமுனாவுக்கும்‌ சமமாக்கும்‌. 
தேவனுடைய வாச ஸ்தலங்களை 
எங்களுக்குச்‌ சுதந்தரமாக நாங்கள்‌. 
கட்டிக்கொள்வோம்‌. என்‌) 
சொல்லுகிறார்களே (சங்‌ 83:9-19). 


ஜனத்திற்கு 
ஒன்றுகூடியிருக்கிறவர்கள்‌. 
வேண்டுமென்று 
ஜெபம்பண்ணுகிறார்‌ 
அழிவை தேவனுடைய 
நாமத்தினாலே. தீர்க்கதரிசனமாகச்‌ 
சொல்லுகிறார்‌. இந்தத்‌ தீர்க்கதரிசனம்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனத்தாருக்கு விரோதமாய்‌ 
எழும்பியிருக்கிற சத்துருக்களுக்கும்‌, 
புதிய ஏற்பாட்டுக்காலத்தில்‌ தேவனுடைய 
சபைக்கு விரோதமாய்‌  எழும்பியிர 
து கத்தரி 


குச்‌ 
பான்‌ 


செய்தது. 
என்னும்‌ 


தேவனுடைய 
விரோதமாய்‌ 
அழிந்துபோக 
சங்கீதக்காரர்‌ 
அவர்களுடைய 


நமக்கு விரோதமாய்‌ எழுப்புகிற 
சத்துருக்களை தேவனிடத்தில்‌ 
ஒப்புக்கொடுக்கவேண்டும்‌. தேவனுடைய 
நியாயத்தீர்ப்பு அவர்களுக்கு 
விரோதமாய்‌ வரவேண்டுமென்று நாம்‌ 
ஜெபிக்கவேண்டும்‌. அவர்களுடைய 
ஒப்பந்தம்‌ நிர்மூலமாகவேண்டுமென்றும்‌, 
அவர்களுடைய ஆலோசனை அவமாய்ப்‌ 
போகவேண்டுமென்றும்‌ தேவனுடைய 
சமுகத்தில்‌ ஜெபிக்கவேண்டும்‌ தேவன்‌ 
தம்முடைய ஜனத்தின்‌ நன்மையை 


விரும்புகிறவர்‌. டய 
அன்பு ஒருபோதும்‌ மாறுவதில்லை. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மமம்‌ 


PUBLISHERS 


அது 
தம்முடைய 
விரோதமாகவும்‌ 
பிள்ளைகளின்‌. சத்துருக்களுக்கு 
விரோதமாகவும்‌ தேவனுடைய கோபம்‌ 
எப்போதுமே பற்றியெரியும்‌. இந்தக்‌ 
கோபத்தில்‌ நாம்‌ வித்தியாசம்‌ 
பார்க்கமுடியாது. தேவனுடைய 
சத்துருக்கள்‌ எப்படி நிர்மூலமாகிறார்களோ, 
அப்படியே அவருடைய  ஜனத்தாரின்‌ 
சத்துருக்களும்‌ நிர்மூலமாகிப்போவார்கள்‌. 


குறைந்துபோவதுமில்லை. 
சத்துருக்களுக்கு 
தம்முடைய 


சங்கீதக்காரர்‌ 
அழிவைப்பற்றிச்‌ 
“மீதியானியருக்குச்‌ 
அவர்களுக்குச்செய்யும்‌” என்று 
சொல்லுகிறார்‌. மீதியானியர்கள்‌ 
கிதியோனின்‌ நாட்களில்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனத்தார்மீது யுத்தம்பண்ண வந்தார்கள்‌. 
அவர்கள்‌ பெருந்திரளான. 
எண்ணிக்கையிலிருந்தார்கள்‌. கிதியோன்‌ 
பக்கத்திலோ முந்நூறுபேர்‌ மாத்திரமே 
இருந்தார்கள்‌. தேவன்‌ மீதியானியரின்‌ 
மனதைக்‌ குழப்பினார்‌. அவர்கள்மீது 
பயத்தை அனுப்பினார்‌. அவர்கள்‌. 
பயத்தினால்‌ மிகுந்த குழப்பாடைந்து, 
யாரோடு யுத்தம்பண்ணுவது என்று 
தெரியாமல்‌, அழிந்துபோனார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ 
சத்துருக்கள்மீது 
வரவேண்டுமென்று 
சொல்லுகிறார்‌. 
ஆற்றண்டை 
நிலத்துக்கு 


சத்துருக்களின்‌ 
சொல்லும்போது, 
செய்ததுபோல 


ஜனத்தாரின்‌ 
எப்படிப்பட்ட அழிவு 
சங்கீதக்காரர்‌ 
'கீசோன்‌ என்னும்‌ 
எந்தோரிலே அழிக்கப்பட்டு, 
எருவாய்ப்போன கிசெரா, 
யாபீன்‌ என்பவர்களுக்குச்‌ செய்தது 
போலவும்‌, அவர்களுக்குச்‌ செய்யும்‌ 
என்று விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. யாபீர்‌ 
கானான்‌ தேசத்து ராஜா, 
என்பவர்‌ யாபீனின்‌ 
தேவன்‌ இவர்களை 
சங்காரம்பண்ணினார்‌. இவர்கள்‌ 
நிலத்திற்கு எருவாய்ப்போனார்கள்‌. 





ழ்‌ நள 
யாய 


சிசெராவையும்‌ அந்த 
தங்களையும்‌ 


ரதத்தைவிட்டிறங்கி கால்நடையாய்‌. 
ஓடிப்போனான்‌” (நியா 4:45). பாராக்கின்‌ 
சேனை எண்ணிக்கையில்‌ 
குறைவாகயிருந்தார்கள்‌. ஆனாலும்‌ 
தேவனுடைய பலத்தினால்‌ அவர்களுக்கு 
ஜெயமுண்டாயிற்று சத்துருக்களின்‌ 
பிரேதங்கள்‌ எருவைப்போல. 
குமிக்கப்பட்டது. அவர்கள்‌ நிலத்திற்கு 
எருவாய்ப்போனார்கள்‌. அவர்களைப்போல 
இஸ்ரவேல்‌. ஜனத்தாரின்‌ எல்லா 
சத்துருக்களும்‌ சங்காரமாக 
வேண்டுமென்று சங்கீதக்காரர்‌ 
'விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 


சத்துருக்களுடைய அதிபதிகளும்‌ 
பிரபுக்களும்‌ அழிந்துபோகவேண்டுபென்று 
சங்கீதக்காரர்‌ விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 
தேவனுடைய வாசஸ்தலங்களை 
தங்களுக்கு சுதந்தரமாகக்‌ 
கட்டிகொள்வோம்‌ என்று சத்துருக்களின்‌ 
அதிபதிகளும்‌ பிரபுக்களும்‌ 
சொல்லுகிறார்கள்‌. “தேவனுடைய 
வாசஸ்தலங்கள்‌' என்னும்‌ வாக்கியம்‌ 
கானான்‌ தேசத்தைக்‌ குறிப்பிடுகிறது. 
இது தேவனுக்கு பிரியமான வாசஸ்தலம்‌. 
இது ஒரு வேளை தேவாலயத்தைக்‌ 
குறிக்கும்‌ வார்த்தையாகவும்‌ இருக்கலாம்‌. 
"எங்கள்‌ பிதாக்கள்‌ உம்மைத்‌ துதித்த 
பரிசுத்தமும்‌ மகிமையுமான எங்களுடைய 
ஆலயம்‌ அக்கினிக்கு இரையாகி, 
இன்பமான எங்களுடைய 
ஸ்தானங்களெல்லாம்‌ பாழாயின” 
(ஏசா 64:11). 

இன்பமான 

கானான்‌ 
புல்வெளியைக்‌ 


தேவனுடைய 
வாசஸ்தலங்கள்‌ என்பது 
தேசத்து செழிப்பான 
குறிக்கலாம்‌. இங்கு அரபியர்கள்‌ 
தங்களுடைய மந்தைகளை 
வணிகத்திற்காகக்‌ கொண்டுவருவார்கள்‌. 
இதற்காக சமமான புல்வெளிகளைத்‌ 
தேடிவருவார்கள்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை CDNENIS 


PUBLISHERS 


தங்களுடைய  சத்துருக்களையும்‌, 
அவர்களுடைய அதிபதிகளையும்‌ 
ஒரேபுக்கும்‌ சேபுக்கும்‌ சமமாக்கும்‌ என்று 
சங்கீதக்காரர்‌ சொல்லுகிறார்‌. 


“கிதியோன்‌ எப்பிராயீம்‌ 
மலைகளெங்கும்‌ ஆட்களை அனுப்பி: 
மீதியானியருக்கு விரோதமாயிறங்கி, 
பெத்தாபரா இருக்கும்‌ யோர்தான்மட்டும்‌ 
வந்து. அவர்களுக்கு முந்தித்‌ 
துறைகளைக்‌ கட்டிக்‌ கொள்ளுங்கள்‌ 
என்று சொல்லச்சொன்னான்‌; அப்படியே 
எப்பிராமீமின்‌ மனுஷர்‌ எல்லாரும்‌ கூடி, 
பெத்தாபரா இருக்கும்‌ யோர்தூன்மட்டும்‌ 
வந்து, துறைகளைக்‌ கட்டிக்கொண்டு, 
மீதியானியரின்‌ இரண்டு அதிபதிகளாகிய 
ஒரேபையும்‌ சேபையும்‌ பிடித்து, ஒரேபை 
ஒரேப்‌ என்னப்பட்ட கன்மலையிலும்‌, சேபை 
சேப்‌... என்னப்பட்ட ஆலையிலும்‌ 
கொன்றுபோட்டு, மீதியானியரைத்‌ துரத்தி, 
ஒரேப்‌ சேப்‌ என்பவர்களின்‌ 

யோர்தானுக்கு 
கரையிலிருந்த _ கிதியோனிடத்துக்குக்‌ 
£ண்டுவந்தார்கள்‌” (நியா 7:24.25) 


சத்துருக்களின்‌ 
பிரபுக்களையும்‌ சேபாவுக்கும்‌ 

வுக்கும்‌ சமமாக்கும்‌ என்று 
சங்கீதக்காரர்‌ விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 


தங்களுடைய 


“தன்‌ மூத்தகுமாரனாகிய யெத்தேரை 
நோக்கி: நீ எழுந்து இவர்களை 
வெட்டிப்போடு என்றான்‌; அந்த வாலிபன்‌ 
இளைஞனானபிியால்‌ பயந்து தன்‌ 
பட்டயத்தை உருவாதிருந்தான்‌. 
அப்பொழுது சேபாவும்‌ சல்முனாவும்‌: நீரே 
எழுந்து எங்கள்மேல்‌ விழும்‌: மனுஷன்‌ 
எப்டியோ அப்படியே அவன்‌ பெலனும்‌ 
இருக்கும்‌ என்றார்கள்‌; கிதியோன்‌ 
எழுந்து. சேபாவையும்‌ தரல்‌ 
கொன்றுபோட்டு, 
ஒட்டகங்களின்‌ கழுத்துக்களில்‌ க இருக்‌ 
சாந்துக்காறைகளை எடுத்துக்‌ 
கொண்டான்‌” (நியா 8:20,21). 





ழ்‌ நள 
ஈயா 
தேவனே, 


சுழல்காற்றின்‌ 
சமமாக்கும்‌ 


சத்துருக்களை 


புழுதிக்கு 


என்‌ தேவனே, அவர்களைச்‌ கழல்‌ 
காற்றின்‌ புழுதிக்கும்‌, காற்றுமுகத்தில்‌ 
பறக்கும்‌ தூரும்புக்கும்‌ சமமாக்கும்‌. 
நெருப்பு காட்டைக்‌ கொளுத்துவது 
போலவும்‌, அக்கினி ஜுவாலைகள்‌ 
மலைகளை எரிப்பதுபோலவும்‌, தீர்‌ 
உமது புசலினாலே அவர்களைத்‌ 
தொடர்ந்து, உமது பெருங்காத்நினாலே. 
அவர்களைக்‌ கலங்கப்பண்ணும்‌ 
(சுங்‌ 8918-15) 


தேவன்‌ தம்முடைய சத்துருக்களை 


ஒரு சக்கரத்தைப்போல மாற்றிப்போடுமாறு 
சங்கீதக்காரர்‌ 
ஜெபப்பண்ணுகிறார்‌ 


ள்‌ 
சக்கரம்‌ எப்போதும்‌ 
ம்‌ அதற்கு 
இருக்காது. 
தேவனுடைய 
ஓய்வில்லாமல்‌, 
நிம்மதியில்லாமல்‌, 
கொண்டேயிருக்க வேண்டும்‌. என்று 
ஜெபிக்கிறார்‌. அவர்கள்‌ வாழ்க்கையில்‌ 
பிடிப்பு இல்லாமல்‌ எப்போதும்‌ 
ஓடிக்கொண்டேயிருக்க வேண்டும்‌ 
சக்கரம்‌ கீழே இறங்கும்போது 
பிடிமானமில்லாமல்‌ தாறுமாறாக 
முடிவிலே அது கீழே 
நொறுங்கிப்போகும்‌ 
தேவனுடைய சத்துருக்களும்‌ தங்களுடைய 
அழிவுக்கு நேராக வேகமாக 
ஒடவேண்டுமென்று சங்கீதக்காரர்‌ 
விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 

“என்‌ தேவனே, அவர்களை 
சுழல்காற்றின்‌ புழுதிக்கு  சமமாக்கும்‌" 
என்று சங்கீதக்காரர்‌ சொல்லுகிறார்‌. 
பம ல்க வால 
பயன்படுத்தப்பட்டிருக்கிற “பழுதி' என்னும்‌ 
வார்த்தைக்கு மூலபாஷையிலே 
“சுற்றுகிற சக்கரம்‌" என்று பொருள்‌. 
சத்துருக்கள்‌ சுழல்காற்றிலே சுற்றுகிற 
இல்ன னாய்‌ 


சத்துருக்களும்‌, 
நிலையில்லாமல்‌ 
சுற்றிக்‌ 


'விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை OCDNENIS 


PUBLISHERS 


_ வாயுத்‌ 
சத்துருக்கள்‌ 


தேவனுடைய 
தீர்ப்புக்களினால்‌ 
உடைந்துபோகவேண்டும்‌. தானியத்தைப்‌ 
போரடிப்பதற்கு இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
சக்கங்களைப்‌ பயன்படுத்துவது வழக்கம்‌. 
சக்கரம்‌ நிலையில்லாமல்‌. 
சுற்றிக்கொண்டேமிருக்கும்‌ தானியத்தைப்‌ 
போரடிக்கும்‌ சக்கத்திற்கு அச்சு உண்டு. 
அந்த அச்சை மீறி சக்கரம்‌ 
விலகிப்போகாது. ஆனால்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாரின்‌ சத்துருக்களோ, அச்சு 
முறிந்துபோன சக்கரத்தைப்போல 
இருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ சுழல்காற்றின்‌ 
வேகத்தில்‌, அச்சு இல்லாமல்‌, எல்லா 
இடங்களுக்கும்‌, பிடிமானமில்லாமல்‌. 
நிலையில்லாமல்‌, தங்கள்‌ அழிவை நோக்கி 
ஒடிக்கொண்டிருக்கிறார்கள்‌. 


காற்று முகத்திலே துரும்பு பறக்கும்‌. 
காற்று எந்தத்‌ திசையில்‌ எல்லாம்‌ 
அடிக்கிறதோ, அந்தத்‌ திசையில்‌ எல்லாம்‌ 
துரும்பு பறந்துகொண்டிருக்கும்‌. 
தேவனுடைய சத்துருக்களும்‌ காற்று 
முகத்தில்‌ பறக்கும்‌ துரும்பைப்போல. 
நிலையில்லாமல்‌, பலபில்லாமல்‌, 
அங்குமிங்கும்‌ ஒழக்கொண்டிருக்க 
வேண்டுபென்று சங்கீதக்காரர்‌ 
அப்படம்‌ நல்‌ அவர்கள்‌ 
காற்று முகத்தில்‌ பறக்கும்‌ 
துருகாகமிரு்தால்‌ மாத்திரம்‌ போதாது, 
அவர்கள்‌ அக்கினி ஜுவாலைகளில்‌ 
எரிந்துபோகவேண்டும்‌. என்றும்‌ 
சங்கீதக்காரர்‌ ஜெபிக்கிறார்‌. 


நெருப்பு காட்டைக்‌ கொளுத்துவது 
போலவும்‌, அக்கினி ஜுவாலைகள்‌ 
மலைகளை எரிப்பதுபோலவும்‌, நீர்‌ உமது 
புசலினாலே அவர்களைத்‌ தொடர்ந்து, 
உமது பெருங்காற்றினாலே அவர்களைக்‌ 
கலங்கப்பண்ணும்‌' (சங்‌ 831415). தேவன்‌ 
தம்முடைய சத்துருக்களை 
துன்பப்படுத்தி அழித்துப்போடவேண்டும்‌. 
சத்துருக்களுக்கு பூரண 
சங்காரமுண்டாக வேண்டும்‌. 
பெருங்காற்றினாலே அவர்களுக்குக்‌ 
கஷ்க்கமுண்டாக வேண்டும்‌. 
சத்துருக்களுக்‌ சமாதானமோ, 
ந்தி இதகளாது. 





ழ்‌ நவள 
யாய 


அவர்களுடைய தீய ஆலோசனைகள்‌. 

அழிந்துபோகவேண்டும்‌. அவர்களுடைய 
லோசனைகளினால்‌ ர்க 

பித்த போகவேண்டும்‌ ன 


கர்த்தாவே, அவர்கள்‌ 
நாமத்தைத்‌ தேடும்படிக்கு. 


உமதூ 


கர்த்தாவே, அவர்கள்‌ உமது 
நாமத்தைத்‌ தேடும்படிக்கு, அவர்கள்‌ 
முகங்களை அவமானத்தாலே மூடும்‌. 
யேகோவா என்னும்‌ நாமத்தையுடைய 
தேவரீர்‌ ஒருவரே பூமியனைத்தின்‌ 
மேலும்‌ உண்ணதமாணவர்‌ எண்று மனுஷர்‌ 
உணரும்படி, அவர்கள்‌ என்றைக்கும்‌. 
வெட்கிக்‌ கலங்கி, நாணாமடைந்தூ 
அழித்துபோவார்களாக (சங்‌ 83:16-18). 

இஸ்ரவேல்‌ ஜனத்தாருடைய 
சத்துருக்கள்‌ தங்களால்‌ முடிந்த 
வரையிலும்‌ தேவனுடைய ஜனத்தை 
அவமானப்படுத்துகிறார்கள்‌. ஆனால்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு அவமானம்‌ 
உண்டாகவில்லை. சத்துருக்கள்‌ முயற்சி 
செய்த அவமானம்‌ அவர்களுக்கே திரும்ப 
வருகிறது. அவமானம்‌ வரும்போது 
வெட்கம்‌ உண்டாகும்‌. சத்துருக்கள்‌ 
தங்களுக்கு உண்டான அவமானத்தில்‌, 
அவர்கள்‌ மனந்திரும்பி கர்த்தரைத்‌ 
தேடவேண்டும்‌ என்று  சங்கீதக்காரர்‌ 
விரும்புகிறார்‌. “கர்த்தாவே அவர்கள்‌ 
உமது நாமத்தைத்‌ தேடும்படிக்கு, அவர்கள்‌ 
முகங்களை அவமானத்தாலே மூடும்‌" 
(சங்‌ 83:6) என்று சங்கீதக்காரர்‌ 
கர்த்தரிடத்தில்‌ ஜெபம்பண்ணுகிறார்‌. 


சத்துருக்களைச்‌ 

அவர்களுக்காக 
நாம்‌ ஜெபம்பண்ணவேண்டும்‌. நம்மைத்‌ 
துன்பப்படுத்துகிறவர்களை நேசிக்க 
வேண்டும்‌. தேவன்‌ அவர்களுடைய 
இருதயத்தில்‌ மனந்திரும்புதலை 
உண்டுபண்ண வேண்டுமென்று நாம்‌ 
நல்ல இருதயத்தோடு ஜெபம்பண்ண 
வேண்டும்‌. சத்துருக்களுக்கு எவ்வளவு 
பிரச்சனைகள்‌, அவமானங்கள்‌, 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ODNENIS 


PUBLISHERS 


குழப்பங்கள்‌ வந்தாலும்‌ அவையெல்லாம்‌ 
அவர்களுடைய மனமாற்றத்திற்கு 
உதவிபுரிவதாக இருக்கவேண்டும்‌. 
அவர்கள்‌ தேவனுடைய நாமத்தை 
தேடுவதற்கு அவை உதவியாயிருக்க 
வேண்டும்‌. 

அவர்கள்‌ வெட்கப்பட்டும்‌. 
மனந்திரும்பவில்லையென்றால்‌, தேவன்‌ 
தாமே அவர்களை அவமானப்படுத்தி 
விடுவார்‌. அவர்கள்‌ என்றைக்கும்‌ 
வெட்கி கலங்கி, நாணமடைந்து, 
அழிந்துபோவார்கள்‌. கர்த்தராகிய 
தேவனே பூமி அனைத்தின்மேலும்‌ 
உன்னதமானவர்‌. அவருக்கு மாத்திரமே 
யேகோவா என்னும்‌ பெயர்‌ 
கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை மனுஷர்‌ 
உணர்ந்துகொள்ளவேண்டும்‌. இதற்காகவே 
சத்துருக்களுக்கு வெட்கமும்‌ 


அவமானமும்‌ வருகிறது. அவர்களுக்கு 
ல்‌ பவா உன த 


சங்கீதக்காரர்‌ சத்துருக்களின்‌ 
அழிவைப்பற்றி முன்னறிவிக்கிறார்‌ 
“யேகோவா என்னும்‌ நாமத்தையுடைய 
தேவரீர்‌ ஒருவரே பூமியனைத்தின்மேலும்‌ 
உன்னதமானவர்‌ என்று மனுஷர்‌ 
உணரும்படி, அவர்கள்‌ என்றைக்கும்‌ 
வெட்கிக்‌ கலங்கி, நாணமடைந்து 
அழிந்துபோவார்களாக” (சங்‌ 831718). 
எபிரெய பாஷையிலே “யேகோவா” 
என்னும்‌ நாமத்தை மனுஷரால்‌ உச்சரிக்க 
முடியாது. அந்தப்‌ பெயரில்‌ உயிர்‌ 
எழுத்துக்கள்‌ எதுவுமில்லை. எல்லாமே 
மெய்யெழுத்துக்கள்‌. தேவனுடைய நாமம்‌ 
உச்சரிக்க முடியாததாயிருந்தாலும்‌, அந்த 
நாமமே மகத்துவமும்‌, மகிமையும்‌, 
உன்னதமும்‌ நிறைந்த நாமமாகும்‌. 





ழ்‌ நள 
யாய 


தாவீதின்‌ குமாரனாகிய அப்சலோம்‌ 
தாவீதுக்கு விரோதமாய்க்‌ 
கலகம்பண்ணுகிறார்‌. இதனால்‌ தாவீது 
தன்னுடைய ஜீவனுக்குத்‌ தப்பி 
எருசலேம்‌ நகரத்தைவிட்டு 
ஓடவேண்டியதாயிற்று. எருசலேம்‌ நகரம்‌ 
தேவனுடைய பரிசுத்த நகரம்‌. இந்த 
நகரத்தில்‌ இருக்க முடியாமல்‌ 
போனதற்காக தாவீது மிகவும்‌ 
வருத்தப்படுகிறார்‌. தாவீது தேவனோடு 
ஐக்கியமாயிருக்க விரும்புகிறார்‌ 
தாவீதினுடைய இருதயத்தின்‌ 
ஏக்கங்களும்‌, அவருடைய 
பெருமூச்சுக்களும்‌ தேவன்மீது, 
அன்பாயிருக்கிறது. அது தேவனை 
நேசிக்கிறது. 


எண்பத்து நான்காவது சங்கீதத்தை 
எந்த சூழ்நிலையில்‌ பாடவேண்டுபென்று 
சங்கீதத்தலைப்பில்‌ சொல்லப்படவில்லை. 
இது ஒய்வுநாளில்‌ பாடவேண்டிய 
சங்கீதம்‌ என்று வேதபண்டிதர்கள்‌ 
சொல்லுகிறார்கள்‌ சங்கீதக்காரர்‌ 
தேவனிடத்தில்‌  பயபக்தியாயிருக்கிறார்‌. 
தன்னுடைய பக்தியை இந்த சங்கீதத்தில்‌ 
வெளிப்படுத்துகிறார்‌ 

தேவனுடைய  பிரமாணத்தின்மீது 
சங்கீதக்காரர்‌ பிரியமாயிருக்கிறார்‌ 
(சங்‌ 841-3). தேவனுடைய வீ! 
வாசமாயிருக்கிறவர்கள்‌ பாக்கியவான்கள்‌. 
(சங்‌ 84:47). தேவனுடைய ஆலயத்தில்‌: 
காத்திருப்பது நமக்கு நல்லது. 
(சங்‌ 84410). சங்கீதக்காரர்‌ தேவன்மீது 
பிரியமாயிருக்கிறார்‌ (சங்‌ 8489) 
தேவனிடத்தில்‌ விசுவாசம்‌ 
வைத்திருக்கிறார்‌ (சங்‌ 84:11). தேவனை 
நம்பியிருக்கிற மனுஷன்‌ பாக்கியவான்‌. 
(சங்‌ 8442) 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை OODNENS 


PUBLISHERS 


தாவீதின்‌ வாஞ்சை: 
சங்‌ 84 : 1-7 


(கத்தத்‌ என்னும்‌ வாத்தியத்தில்‌ 
வாசிக்க கோராகின்‌ புத்திரரிலுன்ன 
இராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட, 
சங்கீதம்‌.) 


சுங்‌ 843. சேனைகளின்‌ கர்த்தாவே, 
உமது வாசஸ்தலங்கன்‌  எவ்வனவு 
இன்பமானவைகள்‌! 


சங்‌ 84:2. என்‌ ஆத்துமா கர்ச்ததகட்ய 

ஆலயப்பிரகாரங்களின்‌ மேல்‌ 
வாஞ்சையும்‌ தவனமுமாயிருக்கிறது; 
என்‌ இருதயமும்‌ என்‌ மாம்சமும்‌ 
ஜீவனுன்ன தேவனை நோக்கிக்‌ கெம்பீர 
சத்தமிடுகிறது. 


சங்‌ 843. என்‌ ராஜாவும்‌ என்‌: 


சேனைகளின்‌ 


குருவிக்குத்‌ தன்‌ குஞ்சுகளை வைக்கும்‌ 
கூடும்‌ கிடைத்ததே. 


சங்‌ ஒக, உம்முடைய 
வீட்டில்‌ வாசமாயிருக்கிறவர்கள்‌ 
பாக்கியவான்கள்‌; அவர்கள்‌. 
எப்பொழுதும்‌ உம்மைத்‌ துதித்துக்‌ 
கொண்டிருப்பார்கள்‌. (சேலா) 


சங்‌ 84:5. உம்மிலே பெலன்கொள்ளுகிற 
மனுஷனும்‌, தங்கள்‌ 
இருதயங்களில்‌. செவ்வையான 
(வழிகளைக்‌ கொண்டிருக்கிறவர்களும்‌ 
பாக்கியவான்கள்‌. 


சங்‌ 84:8. அழுகையின்‌ பன்னத்தாக்கை 
உருவ நடத்து அதை தீருற்றாக்கிக்‌ 
கொள்ளுகிறார்கள்‌; மழையும்‌ 
குளங்களை திரப்பும்‌. 


சங்‌ 84:7. 
ஙலம்‌அடைந்து, 
தேவசுத்திதியில்‌ 
காணப்படுவார்கள்‌. 


அவர்கள்‌ பலத்தின்மேல்‌ 
சீயோனிலே. 
வத்து 





ழ்‌ நள 
ஈயா 
கர்த்தருடைய வாசஸ்தலங்கள்‌ 


சேனைகளின்‌ கர்த்தாவே, உமது 
வாசஸ்தலங்கள்‌ எவ்வனவு. 
'இன்பமானவைகள்‌! (சங்‌ 84:1). 


தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்தில்‌ 
தாவீதால்‌ கர்த்தரை ஆராதிக்க 
முடியவில்லை. தாவீதின்‌ குமாரனாகிய 
அப்சலோம்‌. தாவீதை எருசலேம்‌ 
நகத்தைவிட்டே தூத்திவிட்டார்‌. இப்போது 
தாவீது தன்னுடைய ஜீவனுக்குப்‌ பயந்து 
காடுகளிலும்‌ மலைகளிலும்‌ ஒளிந்து 
கொண்டிருக்கிறார்‌ தாவீதால்‌ 
தேவனுடைய ஆலயத்தில்‌ கர்த்தரை 
ஆராதிக்க முடியாமல்‌ போனாலும்‌, 
தேவாலயத்தைப்‌ பற்றிய நினைவு 
அவருடைய இருதயத்தில்‌ 
பசுமையாயிருக்கிறது “சேனைகளின்‌ 
கர்த்தாவே உமது வாசஸ்தலங்கள்‌ 
எவ்வளவு இன்பமானவைகள்‌” என்‌! 
தாவீது கர்த்தரிடத்தில்‌ சொல்லுகிறார்‌ 


தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்தில்‌, 
தாவீது பரிசுத்தான அழைப்‌. 
பார்க்கிறார்‌. “உமது வாசஸ்தலங்கள்‌ 
எவ்வளவு இன்பமானவைகள்‌" என்று 
சொல்லுகிறார்‌. அவர்‌ தேவனைப்பற்றிச்‌ 
சொல்லும்போது, அவரை, “சேனைகளின்‌ 
கர்த்தாவே' என்று அழைக்கிறார்‌. மேலும்‌ 
தேவனுடைய வாசஸ்தலத்தைப்பற்றிச்‌ 
சொல்லும்போது, “வாசஸ்தலங்கள்‌” என்று 
பன்மையில்‌ குறிப்பிடுகிறார்‌. ஒன்றுக்கும்‌ 
மேற்பட்ட வாசஸ்தலங்கள்‌ இருக்கிறது. 


எருசலேம்‌ நகரத்தில்‌ மாத்திரமே 
தேவனுடைய பரிசுத்த ஆலயம்‌ "இருக்கிறது. 
மற்ற ளர்களில்‌ தேவனுடைய 
வாசஸ்தலங்கள்‌ உள்ளன. இவை 
ஆசிரிப்புக்கூடாரங்களைப்‌ போன்றவை, 
புதிய ஏற்பாட்டுக்காலத்தில்‌ இந்த 
வாசஸ்தலங்களை, ல்ல என்று 
அழைத்தார்கள்‌. 
தேவனுடைய வாசஸ்தலம்‌ இருக்கிறதோ, 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம்மா 


PUBLISHERS 


ஆளிப்புக்கூடாரத்தில்‌ பரிசுத்த ஸ்தலமும்‌, 
மகாபரிசுத்த  ஸ்தலமும்‌ இருக்கும்‌. 
அதுபோலவே தேவனுடைய எல்லா 


வாசஸ்தலங்களிலும்‌ மகாபரிசுத்த ஸ்தலம்‌ 
இருக்கும்‌ 


நம்முடைய கண்கள்‌ 
சுத்திகரிக்கப்பட வேண்டும்‌. அப்போதுதான்‌ 
தேவனுடைய வாசஸ்தலங்கள்‌ 
இன்பமானவைகள்‌ என்பதை நம்மால்‌ 
பார்க்க முடியும்‌. நம்முடைய ஆத்துமா 
சுத்தமாயிருக்கவேண்டும்‌. இருதயத்தில்‌ 
சுத்தமுள்ளவர்கள்‌ தேவனைத்‌ 
தரிசிப்பார்கள்‌. சுத்தமுள்ள ஆத்துமா 
பரிசுத்தத்தின்‌ அழகை தரிசிக்கும்‌. 
தேவனுடைய பரிசுத்தமான கிரியைகளில்‌ 
பிரியமாயிருக்கும்‌. 


ஆசரிப்புக்கூடாரம்‌ மிகவும்‌ சாதாரண 
பொருட்களால்‌ போடப்பட்டுள்ள ஒரு 
கூடாரம்தான்‌. தேசத்தில்‌ இதைவி. 
மிகப்பெரிய மாடமாளிகைகள்‌ 
இருக்கலாம்‌. இவையெல்லாம்‌ 
அளவில்‌ பெரியவையாயும்‌, 
நேர்த்தியாயும்‌ கட்டப்பட்டிருக்கலாம்‌. 
இவையெல்லாவற்றையும்விட தேவனுடைய 
ஆசரிப்புக்‌ கூடாரமே மிகவும்‌ சிறந்தது. 
ஏனெனில்‌ இது தேவனுடைய 
வாசஸ்தலம்‌. கர்த்தருடைய 
வாசஸ்தலத்தில்‌ பரிசுத்தமான அழகு 

| டய மகிமை 
இ a அங்கு தேவனுவை 


கர்த்தருடைய 
பிரகாரங்கள்‌ 


ஆலயப்‌ 


என்‌ ஆத்துமா கர்த்தருடைய 
ஆயையப்பிரகாரங்களின்‌' மேல்‌ 
வாஞ்சையும்‌ தவனமுமாயிருக்கிறது; 
என்‌ இருதயமும்‌ என்‌ மாம்சமூம்‌ 
ஜீவனுன்ன தேவனை நோக்கிக்‌ கெம்பீர 
சுத்தமிடுகிறது (சங்‌ 84:9). 





ழ்‌ நவள 
யாய 


தாவீது தன்னுடைய குமாரன்‌ 
அப்சலோமுக்குப்‌ பயந்து காடுகளிலும்‌ 
மலைகளிலும்‌ ஒளிந்துகொண்டிருக்கிறார்‌. 
எருசலேமையும்‌, தேவாலயத்தையும்‌ விட்டு 
வெகுதூரத்திலிருக்கிறார்‌. 
தேவாலயத்தைப்பற்றிய 

அவருடைய 

பசுமையாயிருக்கிறது. தேவாலயத்திற்கு 
மறுபடியும்‌ வந்து அங்கு கர்த்தருடைய 
பரிசுத்தவான்‌௧ளோடு சேர்ந்து கர்த்தரை 
ஆராதிக்கவேண்டும்‌ என்று விரும்புகிறார்‌. 
தேவாலயத்தில்‌ ஆராதிக்கவேண்டும்‌. 
என்றும்‌ விரும்புகிறார்‌, தேவாலயத்திலுள்ள 
தேவனை ஆராதிக்கவேண்டும்‌ என்றும்‌ 
விரும்புகிறார்‌. 


“கர்த்தருடைய 
வாஞ்சையும்‌ 
அவருடைய 
ஜீவனுள்ள 
கெம்பீர 


தாவீதின்‌ ஆத்துமா 
ஆலயப்பிரகாரங்களின்‌ மேல்‌ 
தவனமுமாயிருக்கிறது: 
இருதயமும்‌, மாம்சமும்‌ 
தேவனை நோக்கிக்‌ 
சத்தமிடுகிறது': அவருடைய சரீரமும்‌. 
ஆத்துமாவும்‌ ஆவியும்‌ தேவன்மேல்‌ 
தாகமாயிருக்கிறது. இதுவே அவருடைய 
விருப்பம்‌. தேவனுடைய ஆஷத்திற்குப்‌ 
போகவேண்டுமென்று தாவீது 
ஏக்கத்தோடிருக்கிறார்‌. தன்னுடைய 
ஏக்கத்தையும்‌ தாகத்தையும்‌ தேவனுடைய 
சமுகத்தில்‌ அறிக்கை செய்கிறார்‌. 
கர்த்தருடைய ஆலயப்பிரகாரங்களின்‌ 
மேல்‌ தன்னுடைய ஆத்துமா வாஞ்சையும்‌ 
தவனமுமாயிருக்கிறது என்று தாவீது 
சொன்னாலும்‌, அவருடைய ஆத்துமா 
மெய்யாகவே தேவாலயத்திலுள்ள 
ஜீவனுள்ள. தேவன்மிதே வாஞ்சையும்‌ 
தவனமுமாயிருக்கிறது. தன்னுடைய 
வாஞ்சையை தாவீது 
வெளிப்படுத்துகிறார்‌. 
ஆலயத்திற்கு 
போகவேண்டும்‌. இது 
பிரமாணம்‌. அங்கு தேவனைத்‌ தரிசிக்க 
வேண்டும்‌. நாம்‌ தேவனைத்‌ 
தரிசிக்காமலேயே  ஆஸஷத்திற்கும்‌ 
போய்வருவோமென்றால்‌, நமக்கு ஒரு 
பிரயோஜனமும்‌ உண்டாகாது. தாவீதோ. 
கர்த்தருடைய ஆலயப்பிரகாரங்களின்‌. 
மேலும்‌ வாஞ்சையாயிருக்கிறார்‌. 
அவருடைய இருதயமும்‌ மாம்சமுமோ 
ஜீவனுள்ள தேவனை நோக்கி கெம்பீர 
சத்தமிடுகிறது. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தருடைய பீடங்கள்‌ 


என்‌ ராஜாவும்‌ என்‌ தேவனுமாகிய 
சேனைகளின்‌ கர்த்தாவே, உம்முடைய 
ப்டங்கனண்டையில்‌ அடைக்கலான்‌. 
குருவிக்கு வீடும்‌ தகைவிலான்‌ 
குருவிக்குத்‌ தன்‌ குஞ்சுகனை வைக்கும்‌ 
கூடும்‌ கிடைத்ததே (சங்‌ 84:3). 


தேவாலயத்திலே, தேவனுடைய 
பலிபீடங்களண்டையில்‌ அடைக்கலான்‌ 
குருவிகளும்‌, தகைவிலான்‌ குருவிகளும்‌ 
கூடுகட்டியிருக்கிறது. 

தேவாலயத்திலே 

சந்தோஷமாயிருக்கிறது. தாவீது அந்தக்‌ 
காட்சிகளை யோசித்துப்‌ பார்த்து, 
தனக்கு தேவாலயத்தில்‌ தங்கியிருப்பதற்கு 
வாய்ப்பு கிடைக்காமற்போயிற்றே என்று 
மனவேதனைப்படுகிறார்‌. மனதிலே 
ஏங்குகிறார்‌. 


“என்‌ ராஜாவும்‌ என்‌ தேவனுமாகிய 
சேனைகளின்‌ கர்த்தாவே உம்முடைய 
பீடங்களண்டையில்‌ அடைக்கலான்‌ 
குருவிக்கு வீடும்‌, தகைவிலான்‌ 
குருவிக்குத்‌ தன்‌ குஞ்சுகளை வைக்கும்‌ 
கூடும்‌ கிடைத்ததே" என்று தாவீது, 
ன்னுடைய மனதின்‌ க்கு 

தேவனிடத்தில்‌ க ர்‌ 


அடைக்கலான்‌. குருவிகளும்‌, 
தகைவிலான்‌ குருவிகளும்‌ உருவத்தில்‌ 
சிறியவை. இவை தங்கள்‌ சுபாவத்தின்படி, 
தாங்கள்‌ வாசம்பண்ணுவதற்கு வீடுகளில்‌ 
கூடுகளைக்‌ கட்டிக்கொள்ளும்‌. மற்ற 
பறவைகள்‌ மரத்தின்மீது தங்கள்‌ 
கூடுகளைக்‌ கட்டும்போது, இந்தக்‌ 
குருவிகள்‌ மாத்திரம்‌ தங்கள்‌ கூடுகளை 
வீடுகளிலே கட்டும்‌. இந்தக்‌ குருவிகள்‌ 
தேவாலயத்திலே, பலபீடங்களண்டையில்‌ 
தங்கள்‌ கூடுகளைக்‌ கட்டி அங்கு. 
சந்தோஷமாயிருக்கிறது. தாவீதும்‌ இந்தக்‌ 
குருவிகளைப்போல, தேவனுடைய 
வாசமாயிருக்க 

கண்வென்று ிரங்பிறா்‌ 





ழ்‌ நள 
யாய 


தேவாலயத்தைவிட்டு 
ஒரு மாளிகையில்‌ தங்கியிருப்பதைப்‌ 
பார்க்கிலும்‌, தேவாலயத்திற்கு 
அருகாமையிலே ஒரு சிறிய குருவிக்கூடு 
போன்ற ஸ்தலத்திலே தங்குவது 
தாவீதுக்குப்‌ பிரியமாயிருக்கிறது. 
தாவீதுக்கு சிறகுகள்‌ இருந்தால்‌ அவர்‌ 
தேவாலயத்தில்‌ வந்து 
குருவியைப்போல 
தாவீதின்‌ சத்துருக்கள்‌ 
அடையாளம்‌ கண்டுகொள்ள 
மாட்டார்கள்‌. அவர்‌ தேவாலயத்திலே, 
பலிபீடங்களண்டையில்‌ தங்கியிருந்தாலும்‌ 
தாவீதை யாரும்‌ கண்டுபிடிக்கமாட்டார்கள்‌. 


அடைக்கலான்‌ குருவி உருவத்தில்‌ 
மிகவும்‌ சிறியது. இது நன்றாக ஒசை 
எழுப்பி பாட்டுப்பாடும்‌. தேவாலய 
ஆராதனையில்‌ தாவீது 
சங்கீதத்தைப்பாடும்‌ வழக்கத்தை அறிமுகம்‌ 
செய்துவைத்தார்‌ லேவியர்களும்‌, 
பாடகர்களும்‌ கர்த்தரைத்‌ துதித்துப்‌ 
பாடும்போது, பலிபீடங்களண்டையில்‌. 
கூடுகட்டியிருக்கிற அடைக்கலான்‌ 
குருவிகளும்‌, தகைவிலான்‌ குருவிகளும்‌, 
அவர்களோடு 

தங்களுடைய 

இசையாக எழுப்பும்‌ 

தேவனுடைய ஆலயத்துப்‌ பிரகாரங்களில்‌, 
பாடுகிற பறவைகளை கூடுகளில்‌ 
அடைத்து வைத்திருப்பார்கள்‌. இவையும்‌ 
தேவனுடைய மகிமையை அறிவிக்கும்‌ 
“அவைகளின்‌ ஓரமாய்‌ 


£யத்துப்பறவைகள்‌ சஞ்சரித்து. 
ந்தப்‌ பாடும்‌” (சங்‌ 10432), 


தேவாலயத்திலே, பலி 
பீடங்களண்டையிலே கூடுகட்டியிருக்கும்‌ 
குருவிகள்‌ மிகவும்‌ சந்தோஷமாயிருக்கிறது. 
தனக்கும்‌ அப்படிப்பட்ட சிலாக்கியம்‌ 
கிடைத்தால்‌ நன்றாயிருக்கும்‌ என்று 
தாவீது ஏங்குகிறார்‌. வனாந்தரத்திலே 
வாசம்பண்ணுவதைவிட, தேவனுடைய 
ஆலயப்பிரகாரங்களில்‌ க்‌ 
தாவீது விரும்புகிறார்‌. குருவிகளுக்‌ 
அங்கு கூடுயிருக்கிறது. தாவீதுக்கோ 
தேவாலயத்தில்‌ இப்போது 
ஒன்றுமேயில்லை. அவர்‌ எருசலேம்‌ 
நகரத்தைவிட்டு தூத்தப்பட்டவராக 
காடுகளிலும்‌ மலைகளிலும்‌ இருக்கிறார்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை 


QOODNENS 
PUBLISHERS 


தேவனுடைய வீட்டில்‌ 

ஈசமாயிருக்கிறவர்கள்‌ பாக்கியவான்கள்‌. 
என்றும்‌, அவர்கள்‌ எப்பொழுதும்‌ 
தேவனைத்‌ துதித்துக்கொண்டிருப்பார்கள்‌ 
என்றும்‌ தாவீது சொல்லுகிறார்‌ 
(சங்‌ 84:4). ஒரு வழிப்போக்கனைப்போல 
தாவீது தேவனுடைய ஆலயத்திற்கு வந்து, 
இரவில்‌ மாத்திரம்‌ தங்கியிருந்துவிட்டு, 
பகலிலே தன்னுடைய வீட்டிற்குப்‌ 
போகவேண்டுமென்று விரும்பவில்லை. 
தாவீது தேவாலயத்திலேயே தங்கியிருக்க 
வேண்டுமென்று. விரும்புகிறார்‌. 
தேவனுடைய வீட்டில்‌ வாசமாயிருந்து, 
தேவனை எப்பொழுதும்‌ துதித்துக்‌ 
கொண்டிருக்கவேண்டும்‌. என்று 
ஏங்குகிறார்‌. 


தாவீது தேவனை எப்பொழுதும்‌ 
துதிக்க வேண்டுபென்பதற்காகவே 
தேவாலயத்தில்‌ தங்கியிருக்க 
வேண்டுமென்று, விரும்புகிறார்‌ 
தன்னுடைய வீடு குருவிகளின்‌ 
கூட்டைப்போல, தேவனுடைய 
பலிபீடங்களண்டையில்‌ இருந்தால்‌ 
தனக்கு மிகவும்‌ சந்தோஷமாயிருக்கும்‌ 
என்று தாவீது சொல்லுகிறார்‌ 


பலிபீடங்களண்டையில்‌ உள்ள 
கூடுகளில்‌ குருவிகளும்‌ 
தங்கியிருக்கிறது. அவற்றின்‌ குஞ்சுகளும்‌ 
தங்கியிருக்கிறது. தாவீது இதைக்‌ 
கவனித்துப்‌ பார்க்கிறார்‌. தேவனுடைய 
பலிபீடங்களண்டையில்‌  அடைக்கலான்‌ 
குருவிக்கு வீடும்‌, தகைவிலான்‌ குருவிக்கு 
தன்‌ குஞ்சுகளை வைக்கும்‌ கூடும்‌ 
கிடைத்ததே என்று சொல்லுகிறார்‌. 
நாம்‌ தேவனுடைய ஆலயத்திற்குப்‌ 
போகும்போது, i 
பிள்ளைகளையும்‌ அங்கு 





ழ்‌ நவள 
யாய 


தாவீது தேவனை நோக்கிக்‌ 
கூப்பிடும்போது, “என்‌ ராஜாவும்‌. என்‌ 
தேவனுமாகிய சேனைகளின்‌ கர்த்தாவே” 
என்று சொல்லி கூப்பிடுகிறார்‌. 
தேசத்திலே எளியவர்களுக்கும்‌. 
ஆதரவற்றவர்களுக்கும்‌ அவர்களுடைய 
ராஜாவே பாதுகாப்பு கொடுப்பார்‌. 
ஜனங்கள்‌ தங்களுடைய பாதுகாப்புக்கு 
ராஜாவையே தேடுவார்கள்‌. தாவீது 
தேவனாகிய கர்த்தரை, தன்னுடைய 
ராஜா என்று சொல்லுகிறார்‌. அவர்‌ 
தேவனைத்‌ தேடுகிறார்‌ தேவன்‌ 


ர்‌. 
சேனைகளின்‌ சர்த்தராயிருக்கிறார்‌. 


சேனைகளின்‌ கர்த்தருடைய 
பலிபீடங்களண்டையில்‌ தங்கியிருப்பது 
தான்‌, தனக்கு பாதுகாப்பானது என்றும்‌ 
தனக்கு சந்தோஷமானது என்றும்‌ 
தாவீது கர்த்தரிடத்தில்‌ சொல்லுகிறார்‌. 
தாவீது தேவனுடைய 
பலிபீடங்களண்டையில்‌  வாசம்பண்ணி, 
அங்கேயே ஸரித்துப்போக 
ஆயத்தமாயிருக்கிறார்‌ அவருடைய 
இருதயத்திலும்‌, ஆத்துமாவிலும்‌, 
மாம்சத்திலும்‌ தேவனைத்‌ தவிர வேறு 
எண்ணம்‌ எதுவுமில்லை. தேவனுடைய 
ஆலயத்தில்‌ தங்கியிருந்து அவரை 
எப்பொழுதும்‌. துதிப்பதைத்‌ தவிர 
ாவீதுக்கு வே, சை எதுவும்‌ 
த்து கு. று ஆ து 


தேவனுடைய 
வாச மாயிருக்கிறவர்கன்‌ 
பாக்கியவான்கள்‌ 


விட்டில்‌ 


உம்முடைய 
வாசமாயிருக்கிறவர்கன்‌' 
பாக்கியவான்கள்‌; அவர்கள்‌ 
எப்பொழுதும்‌ உம்மைத்‌ துதித்துக்‌ 
கொண்டிருப்பார்கள்‌. (சேலா) உம்மிலே. 
பெலன்கொள்ளுகிற மனுஷனும்‌, தங்கள்‌ 
இருதயங்களில்‌ செவ்வையான 
வழிகளைக்‌ கொண்டிருக்கிறவர்களும்‌ 
பாக்கியவான்கன்‌.. அழுகையின்‌ 

பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை 
தீருற்றாக்கிக்‌ கொள்ளுகிறார்கள்‌; 
மழையும்‌ குனங்கனை நிரப்பும்‌. 
அவர்கள்‌ பலத்தின்மேல்‌ பலம்‌அடைத்து, 
சியோனிலே தேவசத்திதியில்‌ வந்து 
காணப்படுவார்கள்‌ (சங்‌ 84:4-7).. 


வீட்டில்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


வீரிவுரை OODNENS 


PUBLISHERS 


தேவனுடைய பலிபீடங்களில்‌ வந்து, 
அவருக்கு பலிசெலுத்தும்‌ சிலாக்கியத்தைப்‌ 
பெற்றிருக்கிற ஜனங்களும்‌, 
ஊழியக்காரர்களும்‌ பாக்கியவான்கள்‌. 
எருசவேயிலுள்ள தேவாலயத்தைச்‌ 
சுற்றிலும்‌ ஆசாரியருக்கும்‌ 
லேவியருக்கும்‌ குடியிருப்பதற்கு வீடுகள்‌ 
கட்டப்பட்டிருக்கிறது. அவர்கள்‌ 
தேவனுடைய ஆலயத்திலேயே 
குடியிருக்கிறார்கள்‌. தேவாலயத்திலே 
தேவனுடைய ராதனையை 
நடத்துவதற்கு அவர்கள்‌ பலிபீடத்திற்குப்‌ 
பக்கத்திலேயே ஒரயிருக்கிறார்கள்‌.. இ இந்த 
ஊழியக்காரர்கள்‌ ல்லோரும்‌ 
பாக்கியவான்கள்‌. 


தாவீது தேவாலயத்தில்‌ 
தங்கியிருக்கும்‌ ஊழியக்காரர்களைப்பற்றிச்‌ 
சொல்லும்போது, “உம்முடைய வீட்டில்‌ 
வாசமாயிருக்கிறவர்கள்‌ பாக்கியவான்கள்‌; 
அவர்கள்‌. எப்பொழுதும்‌ ட 
துதித்துக்கொண்டிருப்பார்கள்‌” _ என்‌, 
சொல்லுகிறார்‌. இந்தப்‌ பூரிமிலே 90 
பரலோகம்‌ இருக்குமென்றால்‌, 
வைக ந்‌ 
தேவனை எப்பொழுதும்‌ துதித்துக்‌ 
கொண்டிருப்பதில்தான்‌. தேவனுடைய 


பரலோகம்‌ இருக்கிறது 


பரலோகத்திலுள்ள 
வாசஸ்தலத்தில்‌ கர்த்தருடைய 
பரிசத்தவான்களும்‌, தேவதூதர்களும்‌, 
தேவனை இரவும்‌ பகலும்‌ இடைவிடாமல்‌ 
துதித்துக்கொண்டிருப்பார்கள்‌. அவர்கள்‌ 
எல்லோரும்‌ பாக்கியவான்கள்‌. 


தேவனுடைய 


ஒரு சிலர்‌ தேவனுடைய ஆலயத்திலே 
வாசம்பண்ணுகிற சிலாக்கியத்தைப்‌ 
பெற்றிருக்கமாட்டார்கள்‌. ஆனாலும்‌ 
அவர்களுக்கு தேவாலயத்திற்குள்‌ 
பிரவேசிக்கும்‌ சிலாக்கியம்‌ 
கிடைத்திருக்கும்‌. அவர்கள்‌ எருசலேம்‌ 
நகரத்திலோ அல்லது இஸ்ரவேல்‌ 
தேசத்தின்‌ ஏதாவது ஒரு நகரத்திலோ 
வாசம்பண்ணுவார்கள்‌. அவர்கள்‌ 
எந்தவிதமான தடையுமில்லாமல்‌, 





ழ்‌ யனா 
யாய 


தேவாலயத்திற்குப்‌ போய்‌ 
துதிப்பார்கள்‌. இவர்களும்‌ 
பாக்கியவான்கள்‌ என்று தாவீது 
சொல்லுகிறார்‌. இப்போது தாவீதுக்கு 
இந்த சிலாக்கியம்‌ இல்லை. அவரால்‌ 
தேவாலயத்திற்கு! போகமுடியாது. 
அவருடைய ஜீவனை எடுத்துக்கொள்ள 
அப்சலோம்‌  எருசலேபிலே காத்துக்‌ 
கொண்டிருக்கிறார்‌. 


தேவனிலே பெலன்கொள்ளுகிற 
மனுஷன்‌ பாக்கியவான்‌ என்று தாவீது 
சொல்லுகிறார்‌. இவர்களுக்குத்‌ 
தேவனே பெலனாகயிருக்கிறார்‌. 
இவர்கள்‌ தேவனைச்‌ சார்ந்து 
பெலனுள்ளவர்களாமிருக்கிறார்கள்‌. 
இவர்கள்‌ தேவனுடைய பிரமாணத்தை 
நேசிக்கிறார்கள்‌. தங்கள்‌ இருதயங்களில்‌ 
செல்வையான வழிகளைக்‌ 
கொண்டிருக்கிறவர்கள்‌ பாக்கியவான்கள்‌ 
என்று தாவீது சொல்லுகிறார்‌. 
இவர்களுடைய சந்தோஷம்‌ தேவனுக்குள்‌ 
இருக்கிறது தேவன்‌ இவர்களை 
எங்கெல்லாம்‌ வழிநடத்துகிறாரோ, 
அங்கெல்லாம்‌ இவர்கள்‌ சந்தோஷமாய்ப்‌ 
போவார்கள்‌. இவர்களுடைய 
இருதயங்களில்‌ செல்வையான வழிகள்‌ 
உள்ளது. கர்த்தருடைய வழிகளே 
செவ்வையான வழி 


கர்த்தரைத்‌ 


கர்த்தருக்கு காத்திருக்கும்போது. 
நமக்கு பல பிரச்சனைகளும்‌ தடைகளும்‌, 
சோர்வுகளும்‌ உண்டாகலாம்‌. 
தேவாலயத்திற்குப்போய்‌ தேவனை 
ஆராதிப்பதற்கும்‌, பண்டிகைகளை 
ஆசரிப்பதற்கும்‌ நமக்குத்‌ தடைகள்‌ 
இருக்கலாம்‌. இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 


ம்‌ ம்‌ 

பள்ளத்தாக்கின்‌ வழியாகவும்‌ 

நடக்க 

தாகத்தினால்‌ 

வறண்டுபோகலாம்‌. 

குடிப்பதற்கு தண்ணீர்‌ இல்லாமற்போகலாம்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம 


PUBLISHERS 


இஸ்ரவேல்‌ 
பள்ளத்தாக்குகள்‌ 
பிரமாணம்பண்ணும்போது. தங்கள்‌ 
கைகளினால்‌ நிலத்தை தோண்டி, 
ஊற்றுத்தண்ணீர்‌ வருகிறதா என்று 
பார்ப்பார்கள்‌. அதைப்‌ பருகி தங்கள்‌ 
தாகத்தைத்‌ தீர்த்துக்கொள்வார்கள்‌. 
இந்தத்‌ தண்ணீரும்‌ அவர்களுக்கு 
தாராளமாய்க்‌ கிடைக்காது. அவர்கள்‌ 
பிரயாணம்‌ செய்கிற பள்ளத்தாக்கு, 
அவர்களுக்கு அழுகையின்‌ 
பள்ளத்தாக்காயிருக்கும்‌. அவர்கள்‌ 
தேவனுடைய கிருபையினால்‌ அழுகையின்‌ 
பள்ளத்தாக்கை உருவ நடந்து, 
எருசலேமுக்குப்‌ போவார்கள்‌. 


ஜனங்கள்‌ வறண்ட 


வழியாய்ப்‌ 


மழைகாலங்களில்‌ பள்ளத்தாக்குகள்‌ 
தண்ணீரால்‌ நிரம்பியிருக்கும்‌ மழை 
குளங்களை நிரப்பும்‌ இதுவும்‌ 
அவர்களுடைய பிரயாணத்திற்குத்‌ 
தடையாகத்தான்‌ இருக்கும்‌. குளங்கள்‌ 
தண்ணீரால்‌ நிரம்பியிருக்கும்போது, 
இஸ்ரவேல்‌ ஜனங்களால்‌ அதை உருவு 
நடந்துபோகமுடியாது. குளங்களை வெட்டி 
தண்ணீரை வெளியேற்றவேண்டும்‌ 
அல்லது தண்ணீர்‌ வற்றும்‌ வரையிலும்‌ 
காத்திருக்கவேண்டும்‌. குளங்களின்‌ 


நடுவே சாலைகளை அமைத்து, 
ந டன டம்‌ 


இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ அழுகையின்‌ 
பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை 
நீரூற்றாக்கிக்கொள்கிறார்கள்‌. மழைகள்‌ 
குளங்களை நிரப்பும்போது, அவர்கள்‌ 
தண்ணீரை வெளியேற்றி, குளங்களில்‌ 
சாலைகளை மக்கிறார்கள்‌. 
எருசலேமுக்குப்‌ போவோருக்கு இந்த 
சாலை  பிரயோஜனமுள்ளதாயிருக்கிறது. 
சபைக்குச்‌ செல்லும்‌ சாலைகளை நாம்‌. 
செப்பனிட்டு 
சபைக்குப்‌ 
சுத்தமானதாகயிருக்க 
மற்றவர்கள்‌ அதைச்‌ சுத்தப்படுத்தவில்லை 
என்றாலும்‌, நாம்‌ நம்முடைய பாதைகளை 
சுத்தமாய்‌ வைத்திருக்கவேண்டும்‌. 





ழ்‌ நள 
ஈயா 


எருசலேம்‌ ஜனங்கள்‌ பள்ளத்தாக்கு 
வழியாக நடந்து எரு ன்‌ 
போகிறார்கள்‌. தாங்கள்‌ 
பாதையில்‌, மற்றவர்களும்‌ மண்டு 
என்பதற்காக பள்ளத்தாக்குகளில்‌ 
நீரூற்றுகளைத்‌ தோண்டுகிறார்கள்‌. 
குளங்களிலே தண்ணீரை வெளியேற்றி, 
சாலைகளை அமைக்கிறார்கள்‌. 
இவையெல்லாம்‌ கர்த்தரை ஆராதிக்கிற 
ஜனங்களுக்கு செய்யப்படும்‌ 
நன்மைகளாகும்‌. 

நாம்‌ பரலோகத்திற்குப்‌ போகும்‌ 
பாதை குயின்‌ பள்ளத்தாக்கைப்‌ 
போலத்தான்‌ இருக்கிறது. தேவனே 
நம்மை வழிநடத்துகிறவர்‌. அவரே 
நம்மைப்‌ பலப்படுத்துகிறவர்‌. அழுகையின்‌ 
பள்ளத்தாக்கு வழியாகப்‌ போகும்போது, 
தேவனுடைய அடிச்சுவடுகளைப்‌ 
பின்பற்றிச்செல்லவேண்டும்‌. நம்முடைய 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்துவே நமக்கு 
ஜீவத்தண்ணீராயிருக்கிறார்‌ நமக்கு 
தாகம்‌ ஏற்படாதவாறு ஜீவத்தண்ணீரைப்‌ 
பருகவேண்டும்‌. 

நாம்‌, அழுகையின்‌ 
பள்ளத்தாக்கையும்‌, மழையால்‌ 
நிரம்பியுள்ள குளங்களையும்‌, நமக்கு 
சோர்வை உண்டாக்கும்‌ சூழ்நிலைகளையும்‌ 
நோக்கிப்‌ பார்க்காமல்‌ நம்முடைய 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்துவை 
மாத்திரமே நோக்கிப்‌ பார்த்து, நம்முடைய 
பிரயாணத்தைத்‌ தொடரவேண்டும்‌ 
பரலோகமே நம்முடைய இலக்கு. நம்மை 
கரம்பிடித்து வழிநடத்துகிற தேவன்‌, 
முற்றும்‌ முடிய, பரலோகம்‌ வரைக்கும்‌, 
நம்மை வழிநடத்த வல்லவராயிருக்கிறார்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம்மா 


PUBLISHERS 


எருசலேமிலுள்ள தேவாலயத்திற்கு 
போகிறவர்கள்‌ பலத்தின்மேல்‌ 
பலனடைகிறார்கள்‌. அவர்கள்‌ 
சீயோனிலே தேவசந்நிதியிலே வந்து 
காணப்படுவார்கள்‌. அவர்களுக்கு 
பிரயாண களைப்புக்கள்‌ இருக்கலாம்‌. 
அவர்கள்‌  பிரயாணத்திலே பல 
கஷ்டங்களை சந்தித்திருக்கலாம்‌. 
ஆனாலும்‌ எருசலேமுக்கு அருகாமையில்‌ 
வரும்போது, அவர்களுடைய துக்கம்‌ 
சந்தோஷமாய்‌ மாறும்‌. அவர்களுடைய 
கவலைகளும்‌ கண்ணீர்களும்‌ 
அவர்களைவிட்டு நீங்கிப்போகும்‌. சோர்வு 
நீங்கி உற்சாகம்‌ வரும்‌. எருசலேமை 
சந்தோஷத்தோடு நோக்கிப்‌ பார்ப்பார்கள்‌. 


கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்கள்‌ 
சோர்ந்துபோகமாட்டார்கள்‌. அவர்கள்‌ 
பெலத்தின்மேல்‌ பெலனடைவார்கள்‌. 
நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில்‌ 
சோர்வுகளை நீக்கிப்போட்டு, தேவனுடைய 
கிருபைகளைப்‌ பெற்றுக்கொள்ளவேண்டும்‌. 
தேவனுடைய பரிபூரணத்தினால்‌ நாம்‌ 
எல்லாரும்‌ கிருவயின்மேல்‌ கிருபை 
பெற்றோம்‌ (யோவா 1:16). 


தாவீதின்‌ விண்ணப்பம்‌ 
சங்‌ 84 : 8-12 


சங்‌ 84:8, சேனைகளின்‌ தேவனாகிய 
கர்த்தாவே, என்‌ விண்ணப்பத்தைக்‌ 
கேளும்‌; யாக்கோபின்‌ தேவனே, 
செவிகொடும்‌. (சேலா.) 


சவ்‌ 849. எங்கள்‌ கேடகமாகிய 
தேவனே, கண்ணோக்கமாயிரும்‌; தீர்‌ 
அபிஷேகம்‌ பண்ணினவரின்‌ முகத்தைப்‌ 
பாரும்‌. 


சங்‌ 84:10. ஆயிரம்‌ நானைப்பார்க்கிலும்‌ 
உமது பிரகாரங்களில்‌ செல்லும்‌ ஒரே 
நான்‌ நல்லது; ஆகாமியக்‌ 
கூடாரங்களில்‌ வாசமாயிருப்பதைப்‌ 
பார்க்கிலும்‌ என்‌ தேவனுடைய 
ஆலயத்தின்‌ வாசற்படியில்‌ 
காத்திருப்பதையே தெரித்து 





ழ்‌ யனா 
யாய 


சுங்‌ 84401. தேவனாகிய கர்த்தர்‌ 
சூரியனும்‌ கேடகமுமானவர்‌; கர்த்தர்‌ 
கிருபையையும்‌ மகிமையையும்‌ 
அருளுவார்‌; உத்தமமாய்‌ 
நடக்கிறவர்களுக்கு நன்மையை 
வழங்காதிரார்‌. 


சங்‌ 84:12. சேனைகளின்‌ கர்த்தாவே, 
உம்மை நம்பியிருக்க மனுஷன்‌. 
பாக்கியவான்‌. 


சேனைகளின்‌ 
கர்த்தாவே 


தேவனாகிய 


சேனைகளின்‌: தேவனாகிய 
கர்த்தாவே, என்‌ விண்ணப்பத்தைக்‌ 
கேளும்‌; யாக்கோபின்‌ தேவனே, 
செவிகொடும்‌. (சேலா.) எங்கள்‌ 
கேடகமாகிய தேவனே, 
கண்ணோக்கமாயிரும்‌; நீர்‌ அபிஷேகம்‌ 
ஙண்ணினவரின்‌ முகத்தைப்‌ பாரும்‌ 
(சங்‌ 84:82). 


தன்னுடைய 
செவிகொடுக்க 


ஜெபத்திற்கு. தேவன்‌ 
வேண்டுமென்றும்‌, 
பதில்கொடுக்க வேண்டுமென்றும்‌ 
சங்கீதக்காரர்‌ விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 
தேவனே நம்முடைய விண்ணப்பத்தைக்‌ 
கேட்கிறவர்‌ அவரே நம்முடைய 
விண்ணப்பத்திற்குட பதில்கொடுக்கிறவர்‌. 
தாவீது தேவனிடத்தில்‌ 
ஜெபம்பண்ணும்போது, தனக்காகவும்‌ 
ஜெபம்பண்ணுகிறார்‌. நீர்‌ 
அபிஷேகம்பண்ணினவரின்‌ முகத்தைப்‌ 
பாரும்‌” என்று சொல்லுகிறார்‌. தேவனே 
தாவீதை அபிஷேகம்பண்ணியிருக்கிறார்‌. 
அவரை... தமக்காக அபிஷேகம்‌ 
பண்ணியிருக்கிறார்‌. 
தேவனை நோக்கிப்‌ 
அவர்‌ தேவனைய்பற்றிச 
“சேனைகளின்‌ 
கர்த்தாவே என்று 
(டைய மகிமை 
நாமத்தில்‌ இருக்கிறது. 


தாவீது 
பார்க்கிறார்‌. 
சொல்லும்போது, 
தேவனாகிய 
சொல்லுகிறார்‌. 
அவருடைய 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம 


ரமி 


சர்வசிருஷ்டிகளும்‌ தேவனுடைய 
கட்டளைக்குக்‌ கீழ்ப்படிகிறது. 
சேனைகளின்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
யாக்கோபின்‌ தேவனாகவும்‌ இருக்கிறார்‌. 
தேவன்‌, தன்னுடைய விண்ணப்பத்தைக்‌ 
கேட்கவேண்டுபென்றும்‌, தனக்குச்‌ 
செவிகொடுக்கவேண்டுபென்றும்‌ தாவீது 
ஜெபிக்கிறார்‌. 


சேனைகளின்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
யாக்கோபின்‌ தேவனாகவும்‌ இருக்கிறார்‌. 
யாக்கோபின்‌ தேவன்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாரோடு உடன்படிக்கை 
செய்திருக்கிறார்‌. அவர்கள்‌ தேவனுடைய 
சொந்த ஜனபாயிருக்கிறார்கள்‌. தேவன்‌ 
அவர்களுக்கு கேடகமாயிருக்கிறார்‌. தமது 
விசேஷித்த பாதுகாப்பினாலே தேவன்‌ 
தம்முடைய ஜனங்களைப்‌ பாதுகாக்கிறார்‌ 
இஸ்ரவேல்‌  ஜனங்கள்மீது தேவன்‌ 
கண்ணோக்கமாயிருக்க வேண்டுமென்று 
தாவீது விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 


ஆயிரம்‌ நானைப்பார்க்கிலும்‌ 


ஆயிரம்‌ நானைப்பார்க்கிலூம்‌ 
உமது பிரகாரங்களில்‌ செல்லும்‌ ஒரே 
நல்லது; ஆகாமியக்‌. 
வாசமாயிருப்பதைப்‌ 
என்‌ தேவனுடைய 
வாசற்படியில்‌ 
தெரிந்து 

கொள்ளுவேன்‌ (சங்‌ 84:10). 


தேவன்மீது 
அன்பாயிருக்கிறார்‌. அவர்மீது 
நம்பிக்கை வைத்திருக்கிறார்‌ தாவீது 
தேவனுடைய வாசஸ்தலத்தில்‌ 
வாசம்பண்ண வேண்டுமென்று 
விரும்புகிறார்‌. தேவனுடைய பிரகாரங்களில்‌ 
செல்லும்‌ ஒரே நாள்‌ தனக்கு நல்லது 
என்று தாவீது அறிக்கை செய்கிறார்‌. 
ஆயிரம்‌ நாளைப்பார்க்கிலும்‌ தேவனுடைய 
பிரகாரங்களில்‌ செல்லும்‌ ஒரே நாளே 
அவருக்கு நல்ல நாளாயிருக்கிறது. 


தாவீது 





ழ்‌ ளான 
யாய 


ஆகாமிய கூடாரங்களில்‌ 
வாசமாயிருப்பதைப்‌ பார்க்கிலும்‌ தன்‌ 
தேவனுடைய ஆலயத்தின்‌ வாசற்படியில்‌ 
காத்திருபபதையே தாவீது 
தெரிந்துகொள்கிறார்‌. காமிய 
கூடாரங்களில்‌ ஆடம்பரங்கள்‌ இருக்கலாம்‌ 
அலங்காரமான ஆசனங்களில்‌. 
வீற்றிருக்கலாம்‌. அந்தக்‌ கூடாரங்களில்‌. 
சகலவிதமான வசதிகளும்‌ இருக்கலாம்‌ 


ஆனால்‌ தாவீதுக்கே ஆகாமிய 
கப 


கூடாரங்களில்‌ 
பிரியமில்லை. இதற்குப்‌ பதிலாக 
தாவீது, தேவனுடைய ஆலயத்தின்‌ எந்தப்‌ 
பகுதியிலும்‌ வாசமாயிருக்க 
ஆயத்தமாயிருக்கிறார்‌. 


தேவனுடைய ஆலயத்தின்‌ 
வாசற்படியில்‌ காத்திருப்பதுகூட தனக்குப்‌ 
பிரியமானது என்று சொல்லுகிறார்‌ 
தேவனுடைய ஆலயத்தின்‌ 
வாசற்படியிலே  பிச்சைக்காரர்கள்தான்‌ 
உட்கார்ந்திருப்பார்கள்‌. அலங்கார வாசல்‌ 
என்னப்பட்ட தேவாலய வாசலண்டையிலே 
சப்பாணி பிச்சைகேட்டுக்கொண்டிருந்தான்‌ 
(அப்‌ 32) ஆகாமிய கூடாரங்களில்‌ 
பிரபுவைப்போல  இருப்பதைப்பார்க்கிலும்‌ 
தேவனுடைய ஆலயத்தின்‌ வாசற்படியில்‌ 

பிச்சைக்காரனைப்போல 
தாவீது விரும்புகிறார்‌. 


தேவனுடைய ஆலயத்தின்‌: 
பிரகாரங்களில்‌ வாசம்பண்ண முடியாமல்‌ 
போனாலும்‌. ஆலயத்தின்‌ 
வாசற்படியிலாவது காத்திருக்க 
வேண்டுமென்று தாவீது சொல்லுகிறார்‌. 
தேவனுடைய பிரசன்னத்தை முழுவதும்‌ 
இழந்துபோவதற்குப்‌ பதிலாக, ஏதாவது 
க்‌ பிரசன்னம்‌ கிடைத்தாலும்‌, 
வாஞ்சையாய்த்‌ தேடி 
பெற்றுக்கொள்ளவேண்டும்‌ ஒன்றுமே 
இல்லாமல்‌ இருப்பதற்குப்‌ பதிலாக, ஓரளவு 
இருப்பது நலம்‌. தேவாலயத்தில்‌ எங்கும்‌ 
வாசம்பண்ணாமலிருப்பதற்குப்‌ பதிலாக. 
தேவாலயத்து வாசற்டியிலவது 
காத்திருக்கவேண்டும்‌. 


ஒரு 
காத்திருப்பதையே 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம்மா 


PUBLISHERS 


தேவனாகிய கர்த்தர்‌ சூரியனும்‌ 
கேடகமுமானவர்‌ 


தேவனாகிய கர்த்தர்‌ சூரியனும்‌ 


மனுஷன்‌ பாக்கியவான்‌ (சங்‌ 84:11,12). 


தேவன்தாமே 
சந்தோஷமும்‌, நம்பிக்கையும்‌, 
எல்லாமுமாகயிருக்கிறார்‌. தேவனாகிய 
கர்த்தர்‌ சூரியனும்‌ கேடகமுமானவர்‌. நாம்‌ 
இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ இருளிலும்‌ 
அந்தகாரத்திலும்‌ இருக்கிறோம்‌ 
இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
நம்முடைய தேலனாகயிருக்குர்போது, 
அவர்‌ நம்மோடு கூடமிருக்கும்போது, 
அவரே நமக்கு சூரியனாகமிருக்கிறார்‌ 
இவர்‌ நமக்கு வெளிச்சத்ை 

த்‌ வ பிட ர்‌ 


தாவீதுக்கு 


இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ நமக்கு அநேக 
ஆபத்துக்கள்‌ உண்டு. தேவனாகிய 
கர்த்தர்‌ நம்முடைய தேவனாயிருக்கும்‌ 
போது அவர்‌ நம்மைப்‌ பாதுகாக்கும்‌ 
கேடகமாயிருக்கிறார்‌. கர்த்தர்‌ நமக்கு 
கிருபையையும்‌ மகிமையையும்‌ அருளுவார்‌. 
தேவன்‌ நம்மீது வைத்திருக்கிற நல்ல 
பல்கன அவர்‌ நமக்குள்‌ செய்கிற 
தேவனுடைய 
௬ுபைக: 

நம்மை 
அவர்‌ நமக்கு 
மேன்மையையும்‌ 
தேவன்‌ நம்மை 
பிள்ளைகளாக 
நாம்‌ தேவனுக்கு 
சுவிகார புத்திரராயிருக்கிறோம்‌. ஒரு 
தகப்பனானவர்‌, தன்னுடைய குமாரனுக்கு 
சுதந்தரம்‌ வைத்திருப்பதுபோல, தேவனும்‌ 
அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு 
சுதந்தாமான. ஆசீர்வாதங்களை 

வைத்திருக்கிறார்‌. 





ழ்‌ ளா 
யாய 


இம்மையிலே தேவனுடைய 
பிள்ளைகளாகயிருக்கிற நாம்‌ 
மறுமையிலே தேவனுடைய மகிமையைப்‌ 
பெற்றுக்கொள்வோம்‌. தேவன்‌ 
தம்முடைய கிருபையை நமக்குக்‌ 
கொடுத்து, தம்முடைய மகிமைக்கு நம்மை 
ஆயத்தப்படுத்துகிறார்‌. 

தேவனுடைய 

பரிபூரணமாயிருக்கும்‌. 

ஈவுகளெல்லாம்‌ நமக்கு இலவசமாய்க்‌ 
கொடுக்கப்படும்‌ 'உத்தமமாய்‌ 


நடக்கிறவர்கு எல்லா 
ப கொடுடா 


“உத்தமமாய்‌ 
நன்மையை 


நடக்கிறவர்களுக்கு 
வழங்காதிரார்‌' என்பது 
தேவனுடைய வாக்குத்தத்தம்‌ 
கர்த்தருடைய பரிசுத்தவான்களுக்கு. 
இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ நன்மைகள்‌ 
உண்டாகும்‌. அவருடைய தேவைகள்‌ 
சந்திக்கப்படும்‌. நாம்‌ 
வேண்டிக்கொள்வதற்கும்‌, விண்ணப்பம்‌ 
பண்ணுவதற்கும்‌ அதிகமாய்‌ கொடுத்து, 
தேவன்‌ நம்மை ஆசீர்வதிப்பார்‌. நம்மைக்‌ 
அகட on 
தேவன்‌ நமக்கு நன்மையான 
ஈவுகளைக்‌ கொடுப்பார்‌. நம்முடைய 
அறிவும்‌ ஞானமும்‌ குறைவுள்ளது. 
தேவனோ சர்வஞானமுள்ளவர்‌. நமக்கு 
எது நன்மையானது. என்று 
தேவனுக்குத்தான்‌ தெரியும்‌ அந்த 
நன்மையை எந்தக்‌ காலத்தில்‌ 
கொடுத்தால்‌, அது நமக்கு சித்திக்கும்‌ 
என்பதும்‌ தேவனுக்குத்தான்‌ தெரியும்‌. நாம்‌ 
தேவனுடைய சமுகத்தில்‌ ஏராளமான. 
காரியங்களுக்கு ஜெபிக்கலாம்‌. ஆனாலும்‌ 
தேவன்‌ நம்முடைய வேண்டுதல்கள்‌ 
எல்லாவற்றையும்‌ ஆராய்ந்து பார்த்து, 
நமக்கு நன்மையான ஈவுகளை 


மாத்திரமே கொடுப்பார்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம 


PUBLISHERS 


தேவனுடைய வாசஸ்தலத்தில்‌ 
தங்கியிருக்கும்‌ பரிசுத்தவான்கள்‌ 
பாக்கியவான்‌௧ள்‌. இது அவர்களுக்குக்‌ 
கிடைத்திருக்கிற மிகப்பெரிய சிலாக்கியம்‌. 
நாம்‌ தேவனுடைய ஆலயத்திற்குச்‌ சென்று 
அவரை ஆராதிக்கவேண்டும்‌. சபை 
ஆராதனையை விட்டுவிடக்கூடாது. 
ஒருவேளை ஏதாவது ஒரு சூழ்நிலையில்‌, 
நம்மால்‌ சபை ஆராதனையில்‌ பங்குபெற 
முடியாமல்‌ போனால்‌, விசுவாசத்தினால்‌ 
தேவாலயத்தின்‌ கர்த்தரிடத்தில்‌ 
போகவேண்டும்‌. 


ஆவத்திற்கு்‌ 
போகமுடியாதவர்கள்‌, ஆலயத்தின்‌ 
கர்த்தரிடத்திற்கு விசுவாசத்தோடு 
போகவேண்டும்‌. தேவனை: நம்பியிருக்கிற 
மனுஷன்‌ பாக்கியவான்‌. தேவனுக்குள்‌ 
நாக்கு சந்தோஷரும்‌. சமாதானமும்‌ 
சகல ஆசீர்வாதங்களும்‌ இருக்கிறது 


தேவனிடத்தில்‌ 
ஜெபம்பண்ணும்போது, தேவனை, 
“சேனைகளின்‌ கர்த்தாவே” (சங்‌ 84:1), 
“என்‌ ராஜாவும்‌ என்‌ தேவனுமாகிய 
சேனைகளின்‌ கர்த்தாவே! (சங்‌ 84:3), 
சேனைகளின்‌ தேவனாகிய கர்த்தாவே 
, “எங்கள்‌ கேடகமாகிய 

(சங்‌ 84:9), “சேனைகளின்‌ 

!' (சங்‌ 8412) என்று சொல்லி 

ர்‌. கர்த்தர்‌ தாவீதுக்கு 
கர்த்தாவாகவும்‌. 

ராஜாவாகவும்‌. கேடகமாகவும்‌ இருக்கிறார்‌. 


கர்த்தருடைய 


சங்கீதக்காரர்‌ 





நயம்‌ 
சிபி] 


யூதர்கள்‌ பாபிலோன்‌ 
சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்தபின்பு 
எண்பத்து ஐந்தாவது சங்கீதம்‌ 
எழுதப்பட்டிருக்கவேண்டும்‌ என்று 
வேதபண்டிதர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. 
தேவனுடைய கோபம்‌ இன்னும்‌ 
அவர்கள்மேல்‌ இருப்பதுபோன்று அவர்கள்‌ 
நினைக்கிறார்கள்‌. இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாருக்கு இன்னும்‌ பிரச்சனைகள்‌ 
இருக்கிறது. கர்த்தர்‌ தங்கள்‌ மேலுள்ள 
தமது கோபத்தை ஆறப்பண்ண 
வேண்டுமென்று இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
விரும்புகிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ ஜனங்களுடைய 
ஜீவியத்தில்‌ வெளிச்சம்‌ இல்லை. எல்லாம்‌ 
இருளாகவும்‌ அந்தகாரமாகவும்‌ 
இருக்கிறது பக்கம்‌ 
நம்பிக்கையிருக்கிறது. பயம்‌ 
இருக்கிறது. 


மறுபக்கம்‌ 
ஜீவனுக்கும்‌ மரணத்திற்கும்‌ 
போராட்டம்‌ வந்திருக்கிறது. 


தேவனுடைய சபை பேழையிலிருந்த 
நோவாவைப்போல இருக்கிறது. 
அவருடைய ஜீவனுக்கு போராட்டம்‌ 
வந்ததுபோல, சபைக்கும்‌ போராட்டம்‌ 
வந்திருக்கிறது. நோவா பேழையிலிருந்து 
புறாவை அனுப்பினார்‌ அதுபோல 
சங்கீதக்காரர்‌, தேவனுடைய சமுகத்திற்கு. 
தம்முடைய ணப்பங்களை 
அனுப்புகிறார்‌. தங்களுடைய பாவங்களை 
இரட்சிக்கவேண்டும்‌ என்பதே 
சங்கீதக்காரரின்‌ பொதுவான விண்ணப்பம்‌ 
(சங்‌ 85:4). கர்த்தர்‌ தாமே தமது 
கிருபையை இஸ்ரவேல்‌ ஜனங்களுக்குக்‌. 
காண்பிக்கவேண்டும்‌ (சங்‌ 852). 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்மா 


PUBLISHERS 


நோவா பேழையிலிருந்து அனுப்பிய 
புறா, ஒரு ஒலிவமரத்தின்‌ கிளையோடு 
திரும்பி வந்தது. அது நற்செய்தியைக்‌ 
கொண்டுவந்தது. அதுபோல கர்த்தர்‌ 
தம்முடைய ஜனங்களுக்கும்‌. தம்முடைய 
பரிசுத்தவான்களுக்கும்‌ சமாதானம்‌ 
கூறுவார்‌ என்று சங்கீதக்காரர்‌ 
விசுவாசத்தோடிருக்கிறார்‌. தேவனுடைய 
இஸ்ரவேல்‌ ஜனத்தாருக்கு தெய்வீக 
ஆசீர்வாதங்கள்‌ கிடைக்கும்‌ என்று 
சங்கீதக்காரர்‌, தீர்க்கதரிசன ஆவியினால்‌ 
முன்னறிவிக்கிறார்‌ (சங்‌ 852-117 


தேவனுடைய ஜனம்‌ 
சங்‌ 85: 1-7 


(கோராகின்‌' புத்திரரிலுன்ன 
இராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட 
சங்கீதம்‌.) 


சங்‌ 85:1. கர்த்தாவே, உமது தேசத்தின்‌ 
மேல்‌ பிரியம்‌ வைத்து, யாக்கோபின்‌ 
சிறையிருப்யைத்‌ திருப்பினீர்‌. 


சங்‌. 852. உமது ஜனத்தின்‌ 
அக்கிரமத்தை மன்னித்து, அவர்கள்‌ 
பாவத்தையெல்லாம்‌ மூடினீர்‌. (சேலா), 


சங்‌ 85:3, உமது உக்கிரத்தையெல்லாம்‌. 
அடக்கிக்கொண்டு, உமது கோயத்தின்‌: 
எரிச்சலைவிட்டுத்‌ திரும்பினீர்‌. 


சங்‌ 8%. எங்கள்‌. இரட்சிப்பின்‌ 
தேவனே, எங்களைத்‌ 
திருப்பிக்கொண்டு வாரும்‌, 
எங்கன்மேலுன்ன உமது கோபத்தை: 


ஆறப்பண்ணும்‌. 


சன்‌ 85:5. என்றைக்கும்‌ எங்கள்மேல்‌ 
கோபமாயிருப்பீரோ?' தலைமுறை 
றயாக உமது கோபத்தை 


தலைமுலை 
தீடித்திருக்கப்பண்ணுவீரோ? 


சங்‌ 85:6. உமது ஜனங்கள்‌ உம்மில்‌ 
மகிழ்ந்திருக்கும்படி தீர்‌ எங்களைத்‌ 
திரும்ப உயிர்ப்பிக்கமாட்டீரோ? 

சன்‌ 8537. கர்த்தாவே உமது 
கிருபையை எங்களுக்குக்‌ காண்பித்து, 
உமது இரட்சிப்பை எங்களுக்கு 
அருவிச்செய்யும்‌. 





ழ்‌ நவள 
யாய 
கர்த்தாவே, யாக்கோபின்‌ 
சிறையிருப்பைத்‌ திருப்பி 


கர்த்தாவே உமது தேசத்தின்‌ 
மேல்‌ பிரியம்‌ வைத்து, யாக்கோபின்‌ 
சிறையிருப்பைத்‌ திருப்பினர்‌. உமது 
ஜனத்தின்‌ அக்கிரமத்தை மன்னித்து, 
அவர்கன்‌ பாவத்தையெல்லாம்‌ மூடினீர்‌. 
(சேலா) உமது உக்கிரத்தையெல்லாம்‌ 
அடக்கிக்கொண்டு, உமது கோபத்தின்‌ 
எரிச்சலைவிட்டுத்‌ திரும்பினீர்‌ 
(சுங்‌ 85:1-9). 


தேவனுடைய ஜனத்தார்‌ இப்போது 
மிகவும்‌ பலவீனமாயிருக்கிறார்கள்‌. 
தங்களுடைய சத்துருக்களுக்கு முன்பாக 
தாழ்ந்துபோயிருக்கிறார்கள்‌. _ இப்படப்பட்ப 
சூழ்நிலைபில்‌ அவர்கள்‌ தேவனிடத்தில்‌ 
எப்படி விண்ணப்பம்பண்ணவேண்டும்‌ 
என்று இந்த சங்கீதம்‌ அவர்களுக்குப்‌ 
போதிக்கிறது 

தேவன்‌ 
பெரிய 


தங்களுக்குச்‌ செய்த 
காரியங்களுக்காக, இஸ்ரவேல்‌ 
ஜனத்தார்‌ தேவனுக்கு 
நன்றியுள்ளவர்களாயிருக்க வேண்டும்‌. 
தேவன்‌ தங்களுக்குச்செய்த 
மகத்துவமான கிரியைகளை தங்கள்‌ 
இருதயத்தில்‌ அங்கீகரிக்கவேண்டும்‌. 
தேவன்‌ கானான்‌ தேசத்திற்கு அதிக 
நன்மைகளைச்‌ செய்திருக்கிறார்‌. அதை 
செழிப்புள்ள தேசமாக மாற்றியிருக்கிறார்‌ 
தக்கர்‌ சொந்தமான கானான்‌ 

கர்த்தர்‌ 


சத்தின்மீது 
விரு றோர்‌ 


தேவன்‌ 
விசேஷித்த 
செய்திருக்கிறார்‌. 
அதிகமான 
'கொடுத்திருக்கிறார்‌. 
ஜனங்கள்‌ வனாந்தரத்திலே தேவனுக்கு 


கானான்‌ தேசத்திற்கு 
நன்மைகளைச்‌ 
அந்தத்‌ தேசத்திற்கு 
சிலாக்கியங்களைக்‌ 


இஸ்ரவேல்‌ 


தேவன்‌ அவர்கள்மீது 
அவர்களுடைய 
மண்னித்துவிட்டார்‌. 
அவர்களுடைய பாவத்தையெல்லாம்‌ 
மூடிவிட்டார்‌ அவர்களுடைய 
பாவங்களுக்கும்‌, மீறுதல்களுக்கும்‌ ஏற்ற 
தண்டனையைக்‌ கொடுக்காமல்‌, 
அவர்களை மன்னித்துவிட்டார்‌. 


கோபமூட்டினாலும்‌, 
கோபமாயிராமல்‌ 
அக்கிரமத்தை 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம 


PUBLISHERS 


தேவனாகிய கர்த்தர்‌ கானான்‌ 
தேசமாகிய தமது தேசத்தின்மேல்‌ 
பிரியம்‌ வைத்திருக்கிறார்‌. அவர்‌ 
யாக்கோபின்‌ சிறையிருப்பைத்‌ திருப்பினார்‌. 
தேவன்‌ தமது ஜனத்திற்கு அதிகமான 
கிருபைகளையும்‌, 'இரக்கங்களையும்‌ 
காண்பித்து, அவர்களுடைய 
அிறையிருபிகிரந்த அவர்களை 
டுவித்து, கானான்‌ தேசத்திற்குத்‌ 
ee அழைத்துக்கொண்டு. 
வந்திருக்கிறார்‌. அவர்களுடைய 
பாவங்கள்‌ மன்னிக்கப்பட்டிருக்கிறது. 


தேவன்‌ தமது ஜனத்தின்‌ 
பாவத்தையெல்லாம்‌ மூடிவிட்டார்‌. அவர்‌ 
தமது உக்கிரத்தையெல்லாம்‌. 
அடக்கிக்கொண்டு, தமது கோபத்தின்‌ 
எரிச்சலைவிட்டு திரும்பினிட்டார்‌ 
நம்மைவிட்டு பாவம்‌ நீக்கப்படும்போது, 
தேவனுடைய கோபமும்‌ நீங்கிப்போகும்‌. 
நாம்‌ சுத்திகரிக்கப்படும்போது தேவன்‌ 
தமது கோபத்திலிருந்து விலகி 
சாந்தமடைகிறார்‌. தமது உக்கிரத்தை 
தமது கோபத்தின்‌ 

சம்சவைனிட்டுத்‌ திருகி றார்‌. த்‌ 


எங்கள்‌ இரட்சிப்பின்‌ தேவனே 


எங்கள்‌ இரட்சிப்பின்‌ தேவனே, 
நீர்‌ எங்களைத்‌ திருப்பிக்கொண்டு 
வாரும்‌, எங்கன்மேலுன்ன உமது 
கோபத்தை ஆறப்பண்ணும்‌ (சுங்‌ 85:4). 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ தேவனுடைய 
கிருபைக்காகவும்‌  இரக்கத்திற்காகவும்‌. 
அவரிடத்தில்‌ ஜெபம்பண்ணவேண்டும்‌. 
தங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற 
பிரச்சனைகளையெல்லாம்‌ தேவனிடத்தில்‌ 
எடுத்துச்‌ சொல்லி, அவருடைய 
இரக்கத்திற்காக. கெஞ்சி 
மன்றாடவேண்டும்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


இஸ்ரவேல்‌ ஜனத்தாரின்‌. 
முற்பிதாக்களுக்கு தேவன்‌ நன்மை 
செய்திருக்கிறார்‌. அதே நன்மையை 
தங்களுக்கும்‌ செய்யுமாறு தேவனிடத்தில்‌ 
விண்ணப்பம்பண்ணவேண்டும்‌. தேவன்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரரோடு உடன்படிக்கை 
செய்திருக்கிறார்‌. இவர்களும்‌ அதே 
உடன்படிக்கையின்‌ பிள்ளைகளாகவே 
இருக்கிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ தேவனுடைய 
இரட்சிக்கும்‌ கிருபைக்காக அவரிடத்தில்‌ 
ஜெயய்ண்னுகிறார்கள்‌ “எங்கள்‌ 
இரட்சிப்பின்‌ தேவனே, நீர்‌ எங்களைத்‌ 
திருப்பிக்கொண்டு வாரும்‌” என்று 
ஜெபம்பண்ணுகிறார்கள்‌. தேவன்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனங்கள்மீது, 
கோபமாயிருக்கிறார்‌. தேவனுடைய கோபம்‌ 
ஆறவேண்டும்‌ என்பதற்காகவும்‌ 
ஜெபிக்கிறார்கள்‌. 'எங்கள்மேலுள்ள 
உமது கோபத்தை ஆறப்பண்ணும்‌' என்று 
பணிவோடு விண்ணப்பம்பண்ணுகிறார்கள்‌. 
தேவனுடைய கோபம்‌ நீங்கினால்தான்‌, 
நமக்கு ஆசீர்வாதம்‌ கிடைக்கும்‌ 

இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 
தேவனிடத்தில்‌ ஜெபம்பண்ணும்போது, 
முதலாவதாக, “எங்களைத்‌ திருப்பிக்‌ 
கொண்டு வாரும்‌" என்று 
ஜெபிக்கிறார்கள்‌. அதன்பின்பு “எங்கள்‌. 
மேலுள்ள உமது கோபத்தை 
எங்களைவிட்டுத்‌ திருப்பு என்று 
ஜெபிக்கிறார்கள்‌ 


நீர்‌ எங்களைத்‌ 
உயிர்ப்பிக்க மாட்டீரோ 


திரும்ப 


என்றைக்கும்‌ 

கோபமாயிருப்பீரோ? 

தலைமுறையாக 

நீடித்திருக்கப்பண்ணுவீரோ? 

இனங்கள்‌ உம்மில்‌ மகிழ்த்திருக்கும்படி. 
எங்களைத்‌: திரும்ப 

உயிர்ப்பிக்கமாட்டீரோ? (சங்‌ 85:5,8) 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை CONES 


PUBLISHERS 


தாங்கள்‌ 
வேதனைகளை, 
தேவனுடைய முதில்‌ பணிவோடு 
கன்னன்‌ பண்ணுகிறார்கள்‌. 
எங்கள்மேல்‌ 
கோபமாமிருப்பிரோ? தலைமுறை 
தலைமுறையாக உமது த்‌ 
நீடித்திருக்கப்பண்ணுவீரோ?" 
தேவனிடத்தில்‌ 
தேவன்‌ அவர்களுடைய 
முற்பிதாக்களிடத்தில்‌ நித்தியகாலமாய்‌ 
கோபத்தோடிருக்கவில்லை. தமது 
கோபத்தை அவர்களைவிட்டு சீக்கிரத்தில்‌ 
திருப்பினார்‌. அதுபோலவே தேவன்‌ 
தமது கோபத்தை தங்களைவிட்டு 
சீக்கிரமாய்‌ ப்பவேண்டும்‌ என்‌, 
கலி கக்‌ 4 டும்‌ று 


தேவன்‌ தங்கள்மிது 
கோபமாயிருப்பதுபோல இவர்களுக்குத்‌ 
தெரிகிறது. தங்களுடைய வேதனையில்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ தேவனிடத்தில்‌, “நீர்‌ 
எங்களைத்‌ திரும்ப உமிர்ப்பிக்கமாட்டிரோ” 
என்று கேட்கிறார்கள்‌. இவர்கள்‌ 
உயிர்ப்பிக்கப்பட்டால்தான்‌, இவர்களால்‌ 
தேவனுக்குள்‌ மகிழ்ந்திருக்கமுடியும்‌. 
ிறையிருயிலிரு்து விடுவிக்கப்‌ 
படுவதுதான்‌. இவர்கள்‌ 
கப்படுவது. 


உயிர்ப்பிக்‌ 

சிறையிருப்பிலிருந்த தமது ஜனத்தை 
தேவன்‌ உயிர்ப்பித்தார்‌. “இப்பொழுதும்‌ 
எங்கள்‌ தேவனாகிய கர்த்தர்‌ எங்களிலே 
தப்பின சிலரை மீதியாக வைக்கவும்‌, 
தம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தில்‌. 
எங்களுக்கு ஒரு குச்சைக்‌ கொடுக்கவும்‌, 
இப்படியே எங்கள்‌ தேவன்‌ எங்கள்‌ 
கண்களைப்‌ பிரகாசிப்பித்து, எங்கள்‌ 
அடிமைத்தனத்திலே எங்களுக்குக்‌ 
கொஞ்சம்‌ உயிர்‌ கொடுக்கவும்‌, அவராலே 
கொஞ்சநேரமாவது கிருபைகிடைத்தது' 
(எஸ்றா 9:8). 


என்றைக்கும்‌ 





சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ பாபிலோன்‌ 
சிறையிருப்பிலிருந்து திரும்பியது. 
மரித்தோர்‌ திரும்பவும்‌ உயிர்பெற்றதுபோல 
இருந்தது. வ்‌ அவர்‌ என்னை 
நோக்கி: மனுபுத்திரனே, இந்த எலும்புகள்‌: 
இஸ்ரவேல்‌ வம்சத்தார்‌. ; 
இதோ, அவர்கள்‌ எங்கள்‌ 
உலர்ந்துபோயிற்று; எங்கள்‌ 
அற்றுப்போயிற்று; 
அறுப்புண்டுபோகிறோம்‌ 
ஆகையால்‌ நீ தீர்க்கதரிசனம்‌ உரைத்து, 
அவர்களோபே சொல்லவேண்டியது 
என்னவென்றால்‌: கர்த்தராகிய ஆண்டவர்‌ 
உரைக்கிறார்‌, இதோ, என்‌ ஜனங்களே, 
நான்‌ உங்கள்‌ பிரேதக்குழிகளைத்‌ திறந்து. 
உங்களை உங்கள்‌ பிரேதக்குழிகளிலிருந்து 
வெளிப்படவும்‌, உங்களை இஸ்ரவேல்‌. 
த்துக்‌ வரவும்பண்ணுவேன்‌” 


தேசத்துக்கு 
(எசே 374112), 


“அக்காலத்திலே, ஆண்டவர்‌ 
அசீரியாவிலும்‌, எகிப்திலும்‌, பத்ரோசிலும்‌. 
எத்திபோப்பியாவிலும்‌. பெர்சியாவிலும்‌, 
சிநேயாரிலும்‌ ஆமாத்திலும்‌ சமுத்திரத்‌ 
தீவுகளிலும்‌, தம்முடைய ஜனத்தில்‌ 
மீதியானவர்களை மீட்டுக்‌ கொள்ளத்‌ 
திரும்ப இரண்டாம்விசை தமது 
கரத்தை நீட்டி, ஜாதிகளுக்கு ஒரு 
கொடியை ஏற்றி, இஸ்ரவேலில்‌ 
துூரத்துண்டவர்களைச்‌ சேர்த்து. ூதாவில்‌ 
சிதறடிக்கப்பட்டவர்களை பூமியின்‌ நான்கு 
திசைகளிலுபிருந்து கூட்டுவார்‌” 
[ஏசா 141/2). 


“சீயோனின்‌ சிறையிருப்பைக்‌ கர்த்தர்‌ 
திருப்பும்போது, ஈப்பனம்‌ 
காண்கிறவர்கள்போல்‌ இருந்தோம்‌" 
(சங்‌. 1269). கர்த்தாவே நீர்‌ 
வெளிப்படுத்தினதை நான்‌ கேட்டேன்‌, 
எனக்குப்‌ பயழுண்டாயிற்று: கர்த்‌ 
வருஷங்களின்‌ நடுவிலே உம்முடைய 
கிரியையை உயிர்ப்பியும்‌ வருஷங்களின்‌ 
நடுவிலே அதை விளங்கப்பண்ணும்‌; 
கோபித்தாலும்‌ இரக்கத்தை 
நினைத்தருளும்‌” (ஆப 3:2). 


விரிவுரை ODNENIS 


PUBLISHERS 


தம்முடைய எல்லா இரக்கங்களுக்கும்‌ 
தேவனே ஆதாரமாகயிருக்கிறார்‌. அவரே 
தம்முடைய கிருபைகளுக்கும்‌ 
இரக்கங்களுக்கும்‌. ஊற்றின்‌ 
கண்ணாகவும்‌, மையமாகவும்‌ இருக்கிறார்‌. 
நம்முடைய எல்லா சந்தோஷங்களுக்கும்‌ 
தேவனே மையமானவர்‌. ப்பட்ட 


தேவனுடைய 
இரட்சிப்பும்‌ 


கிருபையும்‌ 


கர்த்தாவே, உமது கிருபையை 


அருவிச்செய்யும்‌ (சங்‌ 85:7). 


இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ தேவனுடைய 
கிருபைக்காகவும்‌  இரட்சிப்புக்காகவும்‌ 
ஜெபிக்கிறார்கள்‌. தேவன்‌ தங்களுக்கு. 
நற்கிரியகளை செய்யவேண்டுமென்று 
அவரிடத்தில்‌ பணிவோடு விண்ணப்பம்‌. 
பண்ணுகிறார்கள்‌. “கர்த்தாவே, உமது 
கிருபையை எங்களுக்குக்‌ காண்பியும்‌” 
என்று கேட்கிறார்கள்‌. தேவன்‌ 
தங்கள்மீது கிருபையாகவும்‌ 
இரக்கமாகவும்‌ இருக்கிறார்‌ என்பதை 
தேவன்‌ தங்களுக்கு வெளிப்படுத்த 
வேண்டும்‌ என்று தேவஜனத்தார்‌ 
எதிர்பார்க்கிறார்கள்‌. தேவன்‌ தம்முடைய 
ஜனங்களுக்காக ஏராளமான 
இரக்கங்களை சேமித்து வைத்திருக்கிறார்‌. 
அந்தக்‌ கிருபைகளையும்‌ இரக்கங்களையும்‌ 
வன்‌. தங்களுக்கு 
காண்பிக்கவேண்டுபென்று இஸ்ரவேல்‌ 
ஜனத்தார்‌ ஜெபிக்கிறார்கள்‌. 





நயம்‌ 
சிபி]. 


தேவன்‌ தங்களுக்காக 
வேண்டுமென்றும்‌ இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
தேவனிடத்தில்‌ ஜெபிக்கிறார்கள்‌. “உமது 
இரட்சிப்பை எங்களுக்கு அருளிச்செய்யும்‌' 
என்பதே அவர்களுடைய ஜெபம்‌. தேவன்‌ 
தம்முடைய வாக்குத்தத்தின்‌ பிரகாரம்‌ 
தம்முடைய இரட்சிப்பை இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாருக்கு  அருளிச்செய்யவேண்டும்‌. 
தம்முடைய பாதுகாப்பினாலும்‌, 
பராமரிப்பினாலும்‌ தேவன்‌ தாமே 
தம்முடைய ஜனங்களைப்‌ பாதுகாத்து 
பராமரிக்கவேண்டும்‌ என்று இஸ்ரவேல்‌ 

தேவனுடைய சமுகத்தில்‌ 


வழக்காட 


டு க ப கைன 


தேவனுடைய பிரதியுத்தரம்‌ 
சங்‌ 85 : 8-18 


சுங்‌ 85:8, கர்த்தராகிய தேவன்‌ 
விலம்புவதைக்‌ கேட்பேன்‌; அவர்‌ 
தம்முடைய ஜனங்களுக்கும்‌ தம்முடைய 
பரிசுத்தவான்களுக்கும்‌ சமாதானம்‌ 
கூறுவார்‌; அவர்களோ மதிகேட்டுக்குத்‌ 
திரும்பாதிருப்பார்கனாக.. 


சங்‌ 859. நம்முடைய தேசத்தில்‌ 
மகிமை வாச மாயிருக்கும்படி,, 


அவருடைய இரட்சிப்பு அவருக்குப்‌ 
பயந்தவர்களுக்குச்‌ சமீபமாயிருக்கிறது. 


சுங்‌ 85:10. கிருபையும்‌ சத்தியமும்‌ 
ஒன்றையொன்று சந்திக்கும்‌, நீதியும்‌. 
சமாதானமும்‌ ஒன்றையொன்று. 
முத்தஞ்செய்யும்‌. 

சுங்‌ 8511. சத்தியம்‌ பூமியிலிருந்து 
முனைக்கும்‌, நீதி வானத்திலிருந்து 
தாழப்பார்க்கும்‌. 


சுங்‌ 85:12. கர்த்தர்‌ நன்மையானதைத்‌ 
தருவார்‌, நம்முடைய தேசமும்‌ தன்‌ 
பலனைக்‌ கொடுக்கும்‌. 


கங்‌ 85:13. நீதி அவருக்கு முன்னாகச்‌. 
சென்று, அவருடைய அடிச்சுவடுகளின்‌ 
வழியிலே நம்மை நிறுத்தும்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்மா 


PUBLISHERS 


தேவன்‌ 
கேட்பேன்‌ 


வினம்புவதைக்‌ 


கர்த்தராகிய தேவன்‌ 
வினம்புவதைக்‌ கேட்பேன்‌; அவர்‌ 
தம்முடைய ஜனங்களுக்கும்‌ தம்முடைய 
பரிகத்தவான்களுக்கும்‌ சமாதானம்‌ 
கூறுவார்‌; அவர்களோ மதிகேட்டுக்குத்‌ 
திரும்பாதிருப்பார்கனாக (சங்‌ 85:8). 


தேவன்‌ தம்முடைய பிள்ளைகளின்‌ 
ஜெபத்திற்கு செவிகொடுத்து பதில்‌ 
தருகிறார்‌. அவர்களுக்கு சமாதானமும்‌ 
ஆறுதலும்‌ தேவனுடைய சமுகத்திலிருந்து 
வருகிறது. தன்னுடைய ஜெபத்திற்கு 
தேவன்‌ கொடுக்கப்போகிற பதிலைக்‌ 
கேட்பதற்கு சங்கீதக்காரர்‌ ஆர்வத்தோடு 
காத்திருக்கிறார்‌. “கர்த்தராகிய தேவன்‌ 
விளம்புவதைக்‌ கேட்பேன்‌” என்று 
சொல்லுகிறார்‌. 


சங்கீதக்காரருடைய 
தேவனுடைய 


ஆத்துமா 
பிரதியுத்தரத்தைக்‌ 
கேட்பதற்கு அமைதியாகக்‌ 
காத்திருக்கிறது. கர்த்தர்‌ சொல்லுகிற 
ஒவ்வொரு வார்த்தையையும்‌ கேட்பதற்கு 
சங்கீதக்காரருடைய இருதயம்‌ 
ஆயத்தமாயிருக்கிறது. சங்கீதக்காரர்‌ 
இதுவரையிலும்‌ தேவனிடத்தில்‌ அநேகக்‌ 
காரியங்களை விண்ணப்பமாகக்‌ 
கேட்டிருக்கிறார்‌. தேவன்‌ தனக்கு 
இனிமேல்‌. சொல்லப்போவதை 
கவனமாய்க்‌ கேட்க 
வேண்டும்‌. தேவனுடைய பரிசுத்த 
சித்தத்தை வரவேற்று அதற்குக்‌ 
கீழ்ப்படியவேண்டும்‌. 


சங்கீதக்காரர்‌ 


தேவன்‌ தம்முடைய ஜனங்களுக்கும்‌, 
தம்முடைய பரிகுத்தவான்களுக்கும்‌ 
சமாதானம்‌ கூறுவார்‌ ஒருவேளை 
இஸ்ரவேல்‌ ஜனத்தாருக்கு சமாதானம்‌ 
வெளியாங்கமாய்க்‌ கிடைக்காமல்‌ 
போகலாம்‌. புறம்பான சமாதானம்‌ 
அவர்களுக்கு உண்டாகாமல்‌ போகலாம்‌. 
ஆனாலும்‌ அவர்களுக்கு உள்ளான 
சமாதானம்‌ கிடைக்கும்‌. அவர்களுடைய 
இருதயத்தில்‌ ஆறுதலும்‌ சமாதானமும்‌ 
உண்டாகும்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


தேவனாகிய சர்த்தர்‌ 
ஆவியினால்‌ 
இருதயத்தோடு பேசுகிறார்‌. 
வார்த்தையினால்‌ 

காதுகளில்‌ பேசுகிறார்‌. தேவன்‌ தம்முடைய 
ஊழியக்காரர்‌ மூலமாய்‌ தம்முடைய 
ஜனத்தோடு பேசுகிறார்‌. தேவன்‌ கூறும்‌ 
சமாதானத்தைப்‌ பெற்றுக்கொண்டு, 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ சந்தோஷப்பட 


வேண்டும்‌. கர்த்தருக்குள்‌ மகிழ்ந்து 
களிகூரவேண்டும்‌. 


சங்கீதக்காரர்‌ 
எதிர்பார்ப்போடு, “கர்த்தராகிய தேவன்‌ 
விளம்புவதைக்‌ கேட்பேன்‌” என்று 
சொல்லுகிறார்‌. தன்னுடைய ஜெபத்திற்கு 
தேவன்‌ சமாதானத்தைப்‌ பதிலாகச்‌ 
சொல்லுவார்‌ என்று சங்கீதக்காரர்‌ 
நிச்சயத்தோடிருக்கிறார்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனங்கள்‌ தங்களுடைய மதிகேட்டிற்குத்‌ 
திரும்பாமல்‌ இருக்கவேண்டும்‌. 
அப்போதுதான்‌ தேவன்‌ கூறுகிற 
சமாதானம்‌ அவர்களுக்கு நிலைத்து 
நிற்கும்‌. சமாதானம்‌ பெற்றுக்‌ 
கொள்வதற்கு தேவன்‌ இந்த 
நிபந்தனையைக்‌ கொடுத்திருக்கிறார்‌. 
அவர்கள்‌ தங்கள்‌ மதிகேட்டிற்குத்‌ 
திரும்பக்கூடாது. மதிகேட்டிற்குத்‌ 
திரும்புகிறவர்கள்‌ தேவனுடைய 
சமாதானத்தை எதிர்பார்க்கக்கூடாது. 


மிகுந்த 


இரட்சிப்பு சமீபித்திருக்கிறது 


நம்முடைய தேசத்தில்‌ மகிமை. 
வாசமாயிருக்கும்படி, அவருடைய 
இரட்சிப்பு அவருக்குப்‌ 
பயந்தவர்களுக்குச்‌ சமீபமாயிருக்கிறது. 
(சுங்‌ 85:9). 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம்மா 


PUBLISHERS 


சங்கீதக்காரரின்‌ விண்ணப்பத்திற்கு 
கர்த்தர்‌ சமாதானத்தைப்‌ பிரதியுத்தரமாகச்‌ 
சொல்லுகிறார்‌. தேவன்‌ தம்முடைய 
ஜனங்களுக்கும்‌, தம்முடைய 
பரிசுத்தவான்களுக்கும்‌ சமாதானம்‌ 
கூறுவார்‌. தேவனுடைய 
ஆசீர்வாதத்தினால்‌ சபை செழித்து 
வளரும்‌. இந்த சங்கீதத்தின்‌ கடைசி ஐந்து 
வசனங்களில்‌ இஸ்ரவேல்‌ ஜனத்தாருக்கு 
தேவன்‌ கொடுக்கிற ஆசீர்வாதங்களைப்‌ 
பற்றி விரிவாகச்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
வனுடைய ஜனத்திற்கு சமாதானமும்‌ 
செழிப்பும்‌ உண்டாகும்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ பாபிலோன்‌. 
சிறையிலிருப்பிலிருந்தார்கள்‌. கர்த்தரோ 
அவர்களை தமது பலத்த புயத்தினாலே 
விடுதலை செய்து, அவர்களுடைய 
சொந்த தேசமான கானான்‌ தேசத்திலே, 
மறுபடியும்‌ குடிறேயச்‌ செய்தார்‌. தேவன்‌ 
அவர்களை கானான்‌ தேசத்திற்குத்‌ 
திரும்பும்‌ அழைந்து வந்தார்‌ 
சங்கீதக்காரர்‌ தேவனுடைய 
ஆசீர்வாதத்தைப்பற்றிச்‌ சொல்லும்போது 
நம்முடைய தேசத்தில்‌ மகிமை 
வாசமயிருக்குப்ி, அவருடைய இரட்சியு 

அவருக்‌ பய வர்க்கச்‌ 


சமிபமாம்‌ ருக்கிறது” என்று 
தேவனுடைய ஆசீர்வாதம்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாருக்கு மாத்திரமல்ல அவருக்குப்‌ 
பயந்தவர்கள்‌ எல்லோருக்குமே உண்டு, 
தேவனுடைய வாக்குத்தத்தம்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாருக்கு கொடுக்கப்பட்டிருப்பது 
போல, கர்த்தருக்குப்‌ பயந்திருக்கிற 
எல்லோருக்கும்‌ கொடுக்கப்பட்டிருக்கிறது. 
துன்மார்க்கத்தை விட்டு விலகி நீதியாய்‌ 
ஜீவிக்கிற எல்லோருக்குமே தேவனுடைய 
சீர்வாதம்‌ உண்டு. அவர்கள்‌ 
சந்தோஷமாயிருப்பார்கள்‌. தேவனுடைய 
ராஜ்யத்தில்‌ அவர்களும்‌ பிரவேசிப்பார்கள்‌. 





ழ்‌ நயன 
யாய 


தேவனுக்குப்‌ பயந்தவர்களுக்கு. 
தேவனுடைய இரட்சிப்பு சமீபமாயிருக்கிறது. 


இதுவரையிலும்‌. 

செய்தார்களோ, 

இரண்டு 

செய்யவேண்டும்‌ என்று கட்டளையிட்டார்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனத்தாருக்கு பிரச்சனையும்‌ 
துன்பமும்‌ கூடிற்று, 


பிள்ளைகளுக்கு 
பிரச்சனை சுமீபமாமிருக்கும்போது, 
தேவனுடைய இரட்சிப்பும்‌ 
சமீபமாயிருக்கிறது. தம்முடைய ஜனங்கள்‌ 
எங்கெல்லாம்‌ கஷ்டப்படுகிறார்களோ, 
அங்கெல்லாம்‌ அவர்களுடைய 
கஷ்டங்களை நீக்கிப்போடுவதற்காக, 
கர்த்தராகிய தேவன்‌ அவர்கள்‌ சமீபத்தில்‌ 
வந்து நிற்கிறார்‌. அவர்களுக்கு 
உதவிசெய்ய ஆயத்‌ அவர்களுக்கு 
அருகாமையில்‌ வரு 


கர்த்தருடைய 


மாய்‌ 
றார்‌. 


கானான்‌ தேசத்தில்‌, தேவனுடைய 
மகிமை வாசமாயிருக்கும்படி, தேவனுடைய 
இரட்சிப்பு, அவருக்குப்‌ பயந்தவர்களுக்கு 
சமீபமாயிருக்கிறது. இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 
கானான்‌ தேசத்தில்‌ மறுபடியும்‌ வந்து 
குடியேறும்போது. அவர்கள்‌ தேவனை 
மறுபடியும்‌ ஆராதனை செய்வார்கள்‌. 
தேசத்தில்‌ தேவனுடைய மகிமை 
வாசமாயிருக்கும்‌. ஒரு தேசம்‌ கர்த்தரை 
ஆராதிப்பதே அந்த தேசத்தின்‌ மகிமை. 
ஒரு தேசத்தில்‌ தேவஆராதனை 
நின்றுபோகுமென்றால்‌, அந்த 
தேசத்தைவிட்டு தேவனுடைய மகிமையும்‌ 
அகன்றுபோகும்‌. 


கிருபையும்‌ சத்தியமும்‌ 


பா்‌! துல்‌ வ்‌ 
ஒன்றையொன்று எத்திக்கும்‌, நீதியும்‌. 
சமாதானமும்‌ ஒன்றையொன்று. 
முத்தஞ்செய்யும்‌ (சங்‌ 85:10). 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம்மா 


மீ 


ஒரு தேசம்‌ ஆசிர்வாதமாமிருக்க 
கிருபையும்‌ 

சமாதானமும்‌ 

சங்கீதக்காரர்‌ 

இதைப்பற்றிச்‌ சொல்லும்போது, கிருபையும்‌ 
சத்தியமும்‌ ஒன்றையொன்று சந்திக்கும்‌ 
என்றும்‌, நீதியும்‌ சமாதானமும்‌ 
ஒன்றையொன்று முத்தஞ்செய்யும்‌ என்றும 

£ல்லுகிறார்‌. 


இஸ்ரவேல்‌ தேசத்திலுள்ள 
ஜனங்கள்‌ மறுபடியும்‌ கர்த்தரிடத்திற்குத்‌ 
திரும்புவார்கள்‌. அவர்களுடைய 
ஜீவியத்தில்‌ ஆவிக்குரிய மறுமலர்ச்சி 
உண்டாகும்‌. அவர்களுடைய தேசத்தில்‌ 
நீதியான ஆட்சி நடைபெறும்‌. அந்தத்‌ 
தேசத்தில்‌ கிருபையும்‌ சத்தியமும்‌ 
ஒன்றையொன்று சந்திக்கும்‌ நீதியும்‌ 
சமாதானமும்‌ ஒன்றையொன்று 
முத்தஞ்செய்யும்‌ அப்போது தேசத்திலே, 
மனுஷர்‌ மத்தியிலே சந்தோஷமும்‌ 
சமாதானமும்‌ நிரம்பியிருக்கும்‌ 
கண்ணியமான ஆட்சி நடைபெறும்‌. 


கானான்‌ தேசத்தில்‌ தேவனுடைய மகிமை 
வாசம்பண்ணும்‌. 


தேவனுடைய 
ஜனத்தாருக்குத்‌ 
கொடுக்கப்படும்‌. 


இஸ்ரவேல்‌ 
திரும்பவும்‌ 
அவர்கள்‌ தேவனுடைய 
ஆசீர்வாதங்களை மறுபடியும்‌ 
பெற்றுக்கொள்வார்கள்‌. தேவனுடைய 
ஜனங்கள்‌  தேவனிடத்திற்குத்‌ திரும்பி 
வரும்போது, தேவனும்‌ 
அவர்களிடத்திற்குத்‌ திரும்பி வருவார்‌. 
கர்த்தருடைய பிள்ளைகள்‌ அவரைவிட்டு 
விலகிப்போகும்போது, கர்த்தரும்‌ 
அவர்களைவிட்டு விலகிப்போவார்‌. 
தேவன்‌ தம்முடைய ஜனத்தாரிடம்‌ திரும்பி 
வரும்போது, அவர்‌ அவர்கள்‌ மத்தியிலே 
வாசம்பண்ணுவார்‌. அவர்களுக்கு தமது 
கிருபையையும்‌ இரக்கத்தையும்‌ 
காண்பிப்பார்‌. தேவன்‌ அவர்களை தமது 
இரக்கத்தின்‌ பாதையில்‌ வழிநடத்துவார்‌. 


கிருபை 





ழ்‌ நயனா 
யய 


தேவனுடைய கிருபையும்‌. 
மனுஷருடைய சத்தியமும்‌ 
சந்திக்கவேண்டும்‌. அதே வேளையில்‌ 
தேவனுடைய சமாதானமும்‌ மனுஷருடைய 
நீதியும்‌ சந்திக்கவேண்டும்‌. தேவன்‌ 
தம்முடைய கிருபையையும்‌, 
சமாதானத்தையும்‌ மனுஷருக்குக்‌ 
கொடுத்தால்‌ போதாது. 
தேவன்‌ கொடுக்கும்‌ கிருபையும்‌ 
சமாதானமும்‌ மனுஷர்‌ மத்தியிலே 
நிலைத்திருக்க வேண்டுமென்றால்‌, 
மனுஷரிடத்தில்‌ சத்தியமும்‌ நீதியும்‌ 
காணப்படவேண்டும்‌. தேவனுடைய 
கிருபையும்‌ சமாதானமும்‌, மனுஷருடைய 
சத்தியமும்‌ நீதியும்‌ ஒன்றையொன்று 
சந்தித்து, முத்தஞ்செய்யும்போது, அந்த 
தேசத்திலே தேவனுடைய மகிமை 
வாசமாயிருக்கும்‌ 


மாத்திரம்‌ 


சத்தியமும்‌ நீதியும்‌ 


சத்தியம்‌ பூமியிலிருந்து: 
முளைக்கும்‌, நீதி வானத்திலிருந்து 
தாழப்பார்க்கும்‌ (சங்‌ 85411). 


“சத்தியம்‌ பூரியிலிருந்து முளைக்கும்‌" 
என்னும்‌ வாக்கியத்திற்கு சத்தியம்‌ 
மனுஷருடைய இருதயத்திலிருந்து 
புறப்பட்டு வரும்‌ என்று பொருள்‌. சத்தியம்‌ 
முளைத்து வளருவதற்கு மனுஷருடைய 
இருதயமே ஏற்ற நிலம்‌. நீதி என்பது 
தேவனுடைய இரக்கத்தைக்‌ குறிக்கிற 
வார்த்தை. நீதி வானத்திலிருந்து 
தாழப்பார்க்கும்‌. சூரியன்‌ வானத்திலிருந்து. 
இந்த உலகத்தைப்‌ பார்ப்பதுபோல, நீதியும்‌ 
வானத்திலிருந்து இந்த 
பார்க்கும்‌. சூரியன்‌ பூரிக்கு 
நன்மைகளைத்‌ தருகிறது, 
மூலமாய்‌ பூமிக்கு ஆசீர்வாதம்‌ வருகிறது. 
அதுபோலவே வானத்திலிருந்து வரும்‌ 
தேவனுடைய நீதியினால்‌ பூமியிலுள்ள 
மனுஷருக்கு ஆசீர்வாதம்‌ 
தேவந்தியினால்‌ பூமியிலுள்ள மனுஷர்‌ 

செழித்து வளருவார்கள்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மாமா 


PUBLISHERS 


தேவனுக்குப்‌ பயந்தவர்களுக்கு 
அவருடைய இரட்சிப்பு சமீபமாயிருக்கிறது. 
கர்த்தர்‌ தம்முடைய சித்தத்தின்‌ 
பிரகாரமாகவும்‌, சுபாவத்தின்‌ 
பிரகாரமாகவும்‌ இந்தப்‌ பூமியிலே, மனுஷர்‌ 
மத்தியிலே கிரியை நடப்பிக்கிறார்‌. 
பாவிகளாகிய ஏழைகள்மீது தேவன்‌ 
தம்முடைய கிருபையையும்‌ இரக்கத்தையும்‌ 
வெளிப்படுத்துகி! அவர்களோடு 
சமாதானமாம்‌ 


தேவன்‌. 
சமாதானமாயிருந்தாலும்‌, 
சத்தியமும்‌ அவருடைய 
மாசுபடுவதில்லை, 
கிரியைகளெல்லாமே 
நீதியுமாயிருக்கிறது. சத்தியம்‌, 
பூமியிலிருந்து முளைக்கிற நீதி 
வானத்திலிருந்து தாழப்பார்க்கிறது 


த்‌ 


பாவிகளோடு 
தேவனுடைய 
நீதியும்‌ 
தேவனுடைய 
சத்தியமும்‌ 


கர்த்தர்‌ நன்மையானதைத்‌ 


தருவார்‌ 


கர்த்தர்‌ நன்மையானதைத்‌ 
தருவார்‌; நம்முடைய தேசமும்‌ தன்‌: 
பலனைக்‌ கொடுக்கும்‌. நீதி அவருக்கு 
முன்னாகச்‌. சென்று, அவருடைய 


அடிச்சுவடுகளின்‌ வழியிலே நம்மை 
நிறுத்தும்‌ (சங்‌ 85:12,13). 


கர்த்தரை நம்பி ஜீவிக்கிறவர்களுக்கு. 
சகலமும்‌ நன்மைக்கேதுவாகவே நடக்கும்‌, 
கர்த்தர்‌ நமக்கு நன்மையான 
காரியங்களை மாத்திரமே செய்வார்‌. 
நமக்கு நன்மையானது எது என்பது 
தேவனுக்கு மாத்திரமே தெரியும்‌. 
சங்கீதக்காரர்‌ தேவனுடைய 
குணாதிசயத்தைப்பற்றிச்‌ சொல்லும்போது, 
“கர்த்தர்‌ மையானதைத்‌ தருவார்‌” 
ட தல்‌ 





ழ்‌ நயனா 
யாய 


நம்முடைய தேசத்தில்‌ சுவிசேஷத்தின்‌ 
தங்கியிருக்கவேண்டும்‌. 

ஆளுகை நடைபெற 

அப்போது நம்முடைய 

தன்‌ பலனைக்‌ கொடுக்கும்‌. 

மனுஷர்‌ மத்தியிலே சுவிசேஷம்‌ ஆளுகை 
செய்யும்போது, அங்கு தேவனுடைய ஆட்சி 
நடைபெறுகிறது. தேவன்‌ மனுஷருடைய 
இருதயங்களை ஆளுகை செய்கிறார்‌. 
நம்முடைய தேசம்‌ 
ஆசீர்வதிக்கப்படுவதற்கும்‌, தேசம்‌ தன்‌ 
பலனைக்‌ கொடுப்பதற்கும்‌ கரத்‌ ய 
கிருபையும்‌ இக்க கெண்டும்‌ 


தேவனுக்கு முன்பாக நீதி செல்கிறது. 
தேவனுடைய வாக்குத்தத்தத்தின்‌ நீதி 
நமக்கு சந்தோஷத்தைத்‌ தருகிறது. 
தேவனுடைய நீதி நம்மைப்‌ 
பரிசுத்தப்படுத்துகிறது. தேவனுக்கு 
முன்பாக அவருடைய நீதி செல்கிறது. 
க்‌ நீதியே அவருடைய பாதை. 

தேவனுக்கு முன்பாகச்‌ 
வ பாதையை 


தப்பண்‌ தேவனுடைய 
ந நம்மை வழிக த்துகி வழிகாட்ட 


ம்‌, 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம 


PUBLISHERS 


நாம்‌ தேவனுடைய 
அடிச்சுவடுகளைப்‌ பின்பற்றவேண்டும்‌. 
தேவனுடைய நீதி நம்மை அவருடைய 
அடச்சுவடுகளின்‌ வழியிலே நிறுத்தும்‌, 
நாம்‌ தேவனை நோக்கிப்‌ போகும்போது, 
அவர்‌ நம்மை நோக்கி வருகிறார்‌. 
தேவனுடைய கிருபையினாலும்‌, 
இரக்கத்தினாலும்‌ நாம்‌ ஒருவரையொருவர்‌ 
தத்தக்க கிரோம்‌ 


தேவனைச்‌ 
வேண்டுமென்றால்‌ நாம்‌. 
பாதையில்‌ போகவேண்டும்‌. அவருடைய 
பாதையில்‌ போகாமல்‌ வேறு பாதையில்‌ 
போனால்‌ நம்மால்‌ தேவனை சந்திக்கவே 
முடியாது. நீதியே அவருடைய பாதை. 
நாமும்‌ நீதியின்‌ பாதையில்‌ 
செல்லவேண்டும்‌. அப்போது கர்த்தர்‌ 
நம்மை ஏற்ற வேளையிலே, தமக்குச்‌ 
சித்தமான ஸ்தலத்திலே நம்மைச்‌ 
சந்திப்பார்‌. நீதியே நம்மை தேவனுடைய 
ஆரச்குவடுகளின்‌ வழியிலே நிறுத்தும்‌, 
நீதியும்‌ சமாதானமும்‌ ஒன்றையொன்று 
முத்தஞ்செய்யும்‌. நாமும்‌ தேவும்‌ 
சந்திக்கும்போது கிருபையும்‌ சத்தியமும்‌ 
ஒன்றையொன்று சந்திக்கும்‌. 


சந்திக்க 
அவருடைய 





ழ்‌ நயனா 
யாய 


எண்பத்து ஆறாவது சங்கீதத்திற்கு 
“தாவீதின்‌ விண்ணப்பம்‌" என்று தலைப்பு 
கொடுக்கப்பட்டிருக்கிறது. தாவீது 
தேவனுடைய சமுகத்தில்‌ இந்த 
சங்கீதத்தைப்‌ பாடி, தனக்காக 
ஜெபம்பண்ணுவது வழக்கம்‌. இந்த 
சங்கீதத்தை தேவனுடைய 
சமுகத்தில்‌ நாமும்‌ பாடி 
நம்முடைய வேண்டுதல்களையும்‌ 
விண்ணப்பங்களையும்‌ கர்த்தரிடத்தில்‌ 
ஏறெடுக்கலாம்‌. துன்பத்திலும்‌, 
நெருக்கத்திலும்‌ இருக்கும்போது, 
தேவனிடத்தில்‌ ஜெபம்பண்ண, இந்த 
சங்கீதத்திலுள்ள வார்த்தைகள்‌ நமக்கு 
உதவிசெய்யும்‌. 

தாவீது தேவனை 
மகிமைப்படுத்துகிறார்‌ (சங்‌ 86:8-101213). 
தன்னுடைய ஜெபத்தை தேவன்‌ 
செவிகொடுத்து கேட்கவேண்டும்‌ என்று 
தாவீது விண்ணப்பம்பண்ணுகிறார்‌ 
(சங்‌ 86457). தேவன்‌ தாமே தன்னைப்‌ 
பாதுகாத்து இரட்சிக்கவேண்டுமென்றும்‌. 
தம்முடைய கிருபையையும்‌ இரக்கத்தையும்‌ 
தனக்குக்‌ காண்பிக்கவேண்டும்‌ என்றும்‌ 
தாவீது விண்ணப்பம்பண்ணுகிறார்‌ 
(சங்‌ 86:2,316) தேவன்‌ தாமே 
தன்னுடைய ஆத்துமாவை மகிழ்ச்சியாக்க 
வேண்டும்‌ என்றும்‌ தன்னைப்‌ பலப்படுத்த 
வேண்டும்‌ என்றும்‌ தாவீது 
ஜெபம்பண்ணுகிறார்‌ (சங்‌ 864177). 
தேவனுடைய நன்மைக்காக ஜெபிக்கிறார்‌ 
(சங்‌ 86:5, தன்னுடைய 
சத்துருக்களின்‌ தீயசுபாவங்களை 
தாவீது கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
தெரிவிக்கிறார்‌ (சங்‌ 864). 


நாம்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மாயா 


PUBLISHERS 


தாவீதின்‌ விண்ணப்பம்‌ 
சங்‌ 86 : 1-7 


(தாவீதின்‌ விண்ணப்பம்‌) 


சங்‌ 86:1. கர்த்தாவே, உமது செவியைச்‌. 
சாய்த்து, என்‌ விண்ணப்பத்தைக்‌ 
கேட்டருளும்‌; நான்‌ சிறுமையும்‌ 
எனிமையுமானவன்‌.. 


சங்‌ 86:2. என்‌ ஆத்தூமாவைக்‌ 
காத்தருளும்‌, நான்‌ பயபக்தியுன்னவன்‌; 
என்‌ தேவனே, உம்மை நம்பியிருக்கிற 
உமது அடியேனை நீர்‌ இரட்சியும்‌. 


சங்‌ 86:3. ஆண்டவரே, எனக்கு 
இரங்கும்‌, நாடோறும்‌ உம்மை நோக்கிக்‌ 
கூப்பிடுகிறேன்‌. 

சங்‌ 86:4. உமது அடியேனுடைய 
ஆத்துமாவை மகிழ்ச்சியாக்கும்‌; 
ஆண்டவரே, உம்மிடத்தில்‌ எண்‌: 
ஆத்துமாவை உயர்த்துகிறேன்‌.. 


சங்‌ 86:5. ஆண்டவரே, நீர்‌ நல்லவரும்‌, 
மன்னிக்கிறவரும்‌, உம்மை நோக்கிக்‌ 
கூப்பிடுகிற யாவர்மேலும்‌ கிருபை 
மிகுத்தவருமாயிருக்கிறீர்‌. 


சங்‌ 86:8. கர்த்தாவே, என்‌ 
ஜெபத்திற்குச்‌ செவிகொடுத்து, என்‌: 
விண்ணப்பங்களின்‌. சத்தத்தைக்‌ 
கவனியும்‌. 


சங்‌ 86:7. நான்‌ தூயரப்படுகிற நானில்‌ 
உம்மை நோக்கிக்‌ கூப்பிடுவேன்‌; நீர்‌ 
என்னைக்‌ கேட்டருளுவீர்‌. 


கர்த்தாவே, என்‌ 
விண்ணப்பத்தைக்‌ கேட்டருளும்‌ 

கர்த்தாவே, உமது செவிமைச்‌. 
சாய்த்து, என்‌ விண்ணப்பத்தைக்‌ 
கேட்டருளும்‌; நான்‌ சிறுமையும்‌ 
எனிமையுமானவன்‌. என்‌ ஆத்துமாவைக்‌ 
காத்தருளும்‌, நான்‌ பயபக்தியுன்னவன்‌; 
என்‌ தேவனே, உம்மை நம்பியிருக்கிற 
உமது அடியேனை தீர்‌ இரட்சியும்‌ 
(சங்‌ 86:12. 





ழ்‌ நவள 
யாய 


தன்னுடைய 
ன்பம்‌ 


ஆத்துமாவை த்‌ (சங்‌ 253) 
என்று  ஜெபித்ததுபோல, இங்கும்‌ 
ஜெபிக்கிறார்‌. நம்முடைய ஜெபத்தின்‌ 


எல்லா பகுதிகளிலும்‌, நம்முடைய ஆத்துமா 
தேவனுடைய 

உயர்த்தப்படவேண்டும்‌. 
சிறகுகளும்‌, 
நம்முடைய 

வேண்டும்‌ 


சமுகத்திற்கு முன்பாக 
விசுவாசத்தின்‌ 
வாஞ்சையும்‌. 
உயர்த்த 


பாசத்த 
ல்‌ 


தமது செவியைச்‌ 
சாய்த்து தன்னுடைய விண்ணப்பத்தை: 
கேட்கவேண்டுமென்று தாவீது 
கர்த்தரிடத்தில்‌ சொல்லுகிறார்‌. “கர்த்தாவே, 
உமது செவியைச்‌ சாய்த்து, என்‌ 
விண்ணப்பத்தைக்‌ கேட்டருளும்‌ என்று 
ஜெபிக்கிறார்‌. தேவன்‌. நம்முடைய 
ஜெபங்களை கேட்டருளுர்போது. அவர்‌ 
தம்முடைய செவியை நமக்கு நேராக 
சாய்க்கிறார்‌ நம்முடைய 
ஜெபத்தையும்‌, வேண்டுதல்களையும்‌. 
விண்ணப்பங்களையும்‌ கர்த்தர்‌ விரும்பி 
கேட்கிறார்‌ நம்முடைய 
வார்த்தைகளில்‌ வன்‌ 
பிரியனயிருககிறா்‌ ன்‌ 


மனுபுத்திரராகிய நாம்‌ சாதாரண 
சிருஷ்டிகளாகமிருந்தாலும்‌, தேவன்‌ 
நம்முடைய விண்ணப்பத்திற்கும்‌ 
செவிகொடுக்கிறார்‌. நம்முடைய 
ஜெபவார்த்தைகளில்‌ i 
காணப்பட்டாலும்‌. தேவன்‌ 
ஜெபிப்பதைக்‌ கேட்கவேண்டும்‌. 
விரும்புகிறார்‌. நாம்‌ 
சிருஷ்டிகளாகயிருந்தாலும்‌, 
தம்முடைய 
வரவேண்டுபென்றும்‌, 
பேசவேண்டுமென்றும்‌, 
சிருஷ்டிகர்‌ எதிர்பார்க்கிறார்‌. 


தாவீதுக்கு தேவனுடைய 
விசேஷித்த பாதுகாப்பு தேவைப்படுகிறது. 
கர்த்தர்‌ தாமே தாவீதின்‌ 
ஆத்துமாவைப்‌ பாதுகாக்க வேண்டும்‌ 


கர்த்தர்‌ தாமே 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை OODNENIS 


PUBLISHERS 


“என்‌ ஆத்துமாவைக்‌ காத்தருளும்‌, உமது 
அடியேனை இரட்சியும்‌" என்று தாவீது 
பயபக்தியோடு ஜெிக்கிறார்‌. தாவீதின்‌ 
ஆத்துமாவைச்‌ சுற்றிலும்‌ அநேக 
ஆபத்துக்கள்‌ உள்ளன. தீமையான 
காரியங்கள்‌ தாவீதின்‌ ஆத்துமாவை 
தூக்குகிறது. 
இவையெல்லாவற்றிலிருந்தும்‌ தேவன்‌ 
தாமே தன்னுடைய ஆத்துமாவைக்‌ 
காத்தருளவேண்டுமென்று தாவீது 
விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. தாவீதின்‌ 
ஆத்துமா பாவங்களிலிருந்து 
பாதுகாக்கப்பட வேண்டும்‌. கர்த்தர்‌ தாமே 
தாவீதை இரட்சிக்கவேண்டும்‌. 


தேவன்‌ 
காத்தருளுகிறார்‌. 
ராஜ்யத்தில்‌ நாம்‌ 
வண்ணமாய்‌, தேவன்‌ நம்மை 
முடிய காத்துக்கொள்கிறார்‌. 
தேவனிடத்தில்‌ 


நம்மை 
தம்முடைய 


இரட்சித்து, 
பரலோக 
பங்குபெறும்‌ 
முற்றும்‌ 
தாவீது 
'தன்னைப்பற்றிச்‌ 
சொல்லும்போது, “நான்‌ சிறுையும்‌ 
எளிமையுமானவன்‌” என்றும்‌, “உம்மை 
நம்பிமிருக்கிற உமது அடியேன்‌" என்றும்‌ 
சொல்லுகிறார்‌. நாமும்‌ தாவீதைப்‌ 
போல சிறுமையும்‌ 
எளிமையுமானவர்களாயிருக்கிறோம்‌. 
தாவீது சொல்லுவதைப்போல, நாமும்‌ 
தேவனுடைய சமுகத்தில்‌, “நான்‌ உம்மை 
நம்பியிருக்கிற அடியேன்‌” என்று 
பயபக்தியோடு சொல்லவேண்டும்‌. 


தேவனிடத்தில்‌ 
சொல்லும்போது, 
(சங்‌ 86:2) 

தான்‌ 


தேவன்‌ 


தாவீது 

தன்னைப்பற்றி மேலும்‌ 
“நான்‌ பக்தியுள்ளவன்‌' 
என்றும்‌ சொல்லுகிறார்‌. 
பக்தியுள்ளவனாகயிருப்பதினால்‌, 
தன்னுடைய ஆத்துமாவைக்‌ காத்தருள 
வேண்டுமென்று தாவீது ஜெடிக்கிறார்‌. 
இந்த வாக்கியத்தை தாவீது 
பெருமையினால்‌. சொல்லவில்லை. 
வீணான மேன்மையினாலும்‌ 
சொல்லவில்லை. கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
தன்னைத்‌ தாழ்த்தி, நன்றியுள்ள 
இருதயத்தோடு, “நான்‌ பக்தியுள்ளவன்‌” 
என்று சொல்லுகிறார்‌. தேவனிடத்தில்‌ 
தான்‌ பயபக்தியாமிருப்பதை 
அங்கீகரிக்கிறார்‌. 





ழ்‌ நவள 
யாய 
ஆண்டவரே, எனக்கு இரங்கும்‌ 


ஆண்டவரே, எனக்கு இரங்கும்‌, 
நாடோறும்‌ உம்மை நோக்கிக்‌. 
கூப்பிடுகிறேன்‌. உமது அடியேனுடைய 
ஆத்துமாவை மகிழ்ச்சியாக்கும்‌; 
ஆண்டவரே, உம்மிடத்தில்‌ என்‌ 
ஆத்துமாவை உயர்த்துகிறேன்‌ 
(சங்‌ 86:3,4). 


தேவன்‌ 
இரக்கமும்‌ 
தன்னை 
என்று 
பண்ணுகிறார்‌. 
இரங்கும்‌” 


தம்முடைய 
மிகுந்த 
நோக்கிப்‌ 


கிருபையும்‌ 
கண்களினால்‌. 
பார்க்கவேண்டும்‌ 
தாவீது, விண்ணப்பம்‌ 
ஆண்டவரே எனக்கு 
என்று பயபக்தியோடு 


ஜெபிக்கிறார்‌. மனுஷர்‌ தாவீதுக்கு இரக்கம்‌ 
தேவனுடைய 
இரக்கத்தைப்‌ 


காண்பிக்கவில்லை. 
சமுகத்தில்‌, அவருடைய 
பெற்றுக்‌ கொள்வதற்கு நாமும்‌ 
தகுதியானவர்களல்ல. ஆனாலும்‌ 
தேவன்‌ தம்முடைய கிருபையும்‌ இரக்கமும்‌ 
நிரம்பிய சுபாவத்தினால்‌, நமக்கு 
இரங்குவார்‌. நாம்‌ தேவனுடைய 
இரக்கத்தையும்‌ கிருபையையும்‌ 
பயபக்தியோடு _ ஜெபித்துப்‌ பெற்றுக்‌ 
கொள்ளவேண்டும்‌. தேவனுடைய 
கிருபைக்காகவும்‌ இரக்கத்திற்காகவும்‌ நாம்‌ 
தேவனுக்கு நன்றியுள்ளவர்களாயிருக்க. 
வேண்டும்‌ 


தாவீது நாடோறும்‌ தேவனை 
நோக்கிக்‌ கூப்பிடுகிறார்‌. தேவனுடைய 
கிருபை தாவீதுக்கு அவசியமாய்த்‌ 
தேவைப்படுகிறது. தேவனுடைய 
கிருபையை எப்படியாவது பெற்றுக்கொள்ள 
வேண்டும்‌ என்னும்‌ வாஞ்சையில்‌, தாவீது 
நாடோறும்‌ தேவனை நோக்கிக்‌ கூப்பிட்டு 
“ஆண்டவரே, எனக்கு இரங்கும்‌" என்று 
கெஞ்சி மன்றாடுகிறார்‌. 


தாவீதின்‌ ஆத்துமா இப்போது 
துக்கத்திலும்‌ வருத்தத்திலும்‌ இருக்கிறது. 
தேவன்‌ தாமே தாவீதுக்கு 
சந்தோஷத்தையும்‌ சமாதானத்தையும்‌ 
தரவேண்டும்‌. தேவன்‌ தரும்‌ சமாதானமே 
நிலைத்து நிற்கும்‌. கர்த்தருக்குள்‌ 
மகிழ்ச்சியாயிருப்பதே மக்குப்‌ 


ந 
பெலன்‌. தாவீது கர்த்தரிடத்தில்‌, 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம்மா 


PUBLISHERS 


“உமது அடியேனுடைய ஆத்துமாவை 

மகிழ்ச்சியாக்கும்‌' என்று கேட்கிறார்‌. 
தேவன்‌ தாமே நம்முடைய இருதயத்திற்கு 

ச்சியைக்‌ கொடுக்கிறவர்‌. இந்த 

தேவனால்‌ மாத்திரமே 

கொடுக்க முடியும்‌ அவர்‌ மாத்திரமே 

நம்முடைய த்துமாவை 


க்ப்‌ 


தாவீது தன்னுடைய ஆத்துமாவை 
ஆண்டவரிடத்தில்‌ உயர்த்துகிறார்‌ 
தேவனுடைய பரிசுத்தவான்கள்‌, மிகுந்த 
சந்தோஷத்தோடு தேவனை சேவிக்க 
வேண்டும்‌ தேவனுடைய 
சந்தோஷத்தினாலும்‌ சமாதானத்தினாலும்‌ 
நாம்‌ நிரம்பியிருப்பது நமக்குக்‌ 
கிடைத்திருக்கிற சிலாக்கியம்‌, 
சமாதானத்தையும்‌ சந்தோஷத்தையும்‌ நாம்‌. 
விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்ள 
வேண்டும்‌. தேவனிடத்தில்‌ ஜெபிப்பதற்கு 
நமக்கு விசுவாசம்‌ தேவை. தாவீது 
விசுவாசத்தோடு தேவனை நோக்கி 
நாடோறும்‌ கூப்பிடுகிறார்‌. தன்னுடைய 
ஆத்துமாவை விசுவாசத்தோடு 
தேவனிடத்தில்‌ உயர்த்துகிறார்‌, நாம்‌ 
தேவனுடைய சமுகத்தில்‌ ஜெிக்குர்போது 
நமக்குள்‌ ஆவிக்குரிய சந்தோஷம்‌ 
உண்டாகும்‌. 


நீர்‌ என்னைக்‌ கேட்டருளுவீர்‌ 


ஆண்டவரே, நீர்‌ நல்லவரும்‌, 
மன்னிக்கிறவரும்‌, உம்மை நோக்கிக்‌ 
கூப்பிடுகிற யாவர்மேலும்‌ கிருபை 
மிகுந்தவருமாயிருக்கிறீர்‌. கர்த்தாவே, 
என்‌ ஜெயத்திற்குச்‌ செவிகொடுத்து, 
என்‌ விண்ணப்பங்களின்‌ சத்தத்தைக்‌ 
கவனியும்‌. நான்‌ துயரப்படுகிற நானில்‌ 
உம்மை நோக்கிக்‌ கூப்பிடுவேன்‌; ன்‌ 
என்னைக்‌ கேட்டருளூவீர்‌ (சங்‌ 86:5-7). 


தேவனுக்குமுள்ள 
கர்த்தரிடத்தில்‌ 
தாவீது 
அவருடைய 
அடியான்‌. சிறுபையும்‌ 
எளிமையுமானவர்‌. ஆண்டவர்‌ 
நல்லவரும்‌ ட ட ப] 


தனக்கும்‌ 
ஐக்கியத்தை 
அறிக்கை 
தேவனை 


தாவீது 
செய்கிறார்‌. 
நபிக 
தாவீது 





ழ்‌ நள 
யாய 


தம்மை நோக்கிக்‌ கூப்பிடுகிற யாவர்மேலும்‌ 
கிருபை மிகுந்தவராயும்‌ இருக்கிறார்‌. 
அப்பேற்பட்ட நல்ல சுபாவமுள்ள தேவனை 
தாவீது நம்புகிறார்‌. நாடோறும்‌ 

ப்படிப்பட்ட ண்டவரை நோக்கிக்‌ 
கூப்பிடுகிறார்‌ க 


தாவீதுக்கு தேவனுடைய கிருபை 
தேவைப்படுகிறது. ஆண்டவருடைய 
சமுகத்தில்‌ தாவீது தன்னுடைய 
ஆத்துமாவை உயர்த்தி, தேவன்‌ தாமே 
தன்னுடைய ஆத்துமாவை மகிழ்ச்சியாக்க 
வேண்டும்‌ என்று  ஜெபிக்கிறார்‌. 
ஆண்டவர்‌ நல்லவராகயிருபபதினால்‌, 
தன்னை தம்முடைய நன்மையினால்‌ 
நிரப்புமாறு  விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 
தேவன்‌ தாமே தனக்குள்ளே 
நற்கிரியைகளைச்‌ செய்யவேண்டுமென்றும்‌, 
தன்னுடைய ஆத்துமாவைக்‌ காத்தருள 
வேண்டுமென்றும்‌. தனக்கு இரங்க 
வேண்டுமென்றும்‌. தன்னை இரட்சிக்க 
வேண்டுமென்றும்‌ தாவீது பயபக்தியோடு 
ஜெபிக்கிறார்‌ 


தாவீது தன்னை தேவனிடத்தில்‌ 
அர்ப்பணித்திருக்கிறார்‌ தாவீது 
தன்னைப்பற்றிச்‌ சொல்லும்போது, தான்‌ 
தேவனை நம்பிமிருக்கிற அவருடைய 
அடியான்‌ என்று குறிப்பிடுகிறார்‌ 
தேவன்‌ தம்மை நோக்கிக்‌ கூப்பிடுகிற 
யாவர்மேலும்‌ கிருபை 
மிகுந்தவராயிருக்கிறார்‌ கையினால்‌, 
“கர்த்தாவே என்‌ ந்திற்குச்‌ 
செவிகொடுத்து, என்‌ விண்ணப்பங்களின்‌ 
சத்தத்தைக்‌ கவனியும்‌” (சங்‌ 86:6) 
என்று தாவீது ஜெபிக்கிறார்‌. 


சிறுமையும்‌ 
தாவீதைப்போல நாமும்‌ 
எளியவர்களாக 
ஐசுவரியத்தில்‌: 


தாவீது 
எளிமையுமானவர்‌ 
இப்பிரபஞ்சத்தில்‌ 
யிருக்கலாம்‌. நாம்‌ 
ஏழைகளாகயிருந்தாலும்‌. விசுவாசத்தில்‌ 
ஐசுவரியவான்‌களாயிருக்க வேண்டும்‌. 
நமக்கு துன்பம்‌ ஏற்படும்போது. நம்முடைய 
மனதிற்குள்‌ கவலைப்பட்டுக்‌ கொண்டு, 
நம்முடைய ஆரோக்கியத்தைப்‌ 
பாழாக்கிவிடக்கூடாது. அதிக துக்கம்‌ 
நம்முடைய எலும்பையும்‌ உருக்கிவிடும்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை CDNENIS 


PUBLISHERS 


சமயங்களில்‌ 
உண்டாயிற்று. 


தாவீதுக்கு பல 
துக்கமும்‌ துயரமும்‌ 
அப்போதெல்லாம்‌ தாவீது கர்த்தரை 
நோக்கிக்‌ கூப்பிடுகிறார்‌. “நான்‌ 
துயரப்படுகிற நாளில்‌ உம்மை நோக்கிக்‌ 
கூப்பிடுவேன்‌: நீர்‌ என்னைக்‌ 
கேட்டருளுவீர்‌” (சங்‌ 867) என்று 
சொல்லுகிறார்‌. நாம்‌ நாடோறும்‌ தேவனை 
நோக்கிக்‌ கூப்பிடவேண்டும்‌. தம்மை 
நோக்கிக்‌ கூப்பிடுகிற யாவர்மேலும்‌ 
தேவன்‌ கிருபை மிகுந்தவராயிருக்கிறார்‌. 
நாம்‌ கஷ்டப்படும்போது நமது ஜெபத்தை 
நிறுத்திவிடக்கூடாது. இடைவிடாமல்‌ 
தொடர்ந்து ஜெபம்பண்ணவேண்டும்‌. 


துயரமும்‌ 
வரும்‌ 
இதிலிருந்து 
சுயமுயற்சியினாலும்‌, 
விடுதலை 
முயற்சிபண்ணுகிறார்கள்‌. 
தங்களுடைய மனதிற்கு சரியாய்த்‌ 
தோன்றுகிற எதையும்‌ செய்வதற்கு 
ஆயத்தமாயிருக்கிறார்கள்‌. தாவீதோ. 
தன்னுடைய துன்பமும்‌ துயரமும்‌ 
நீங்குவதற்கு. அவர்‌ தன்னுடைய 
சுயபலத்தை நம்பவில்லை. சுயமாய்‌ முயற்சி 
செய்யவில்லை. அதற்கு! பதிலாக, அவர்‌ 
துயரப்படுகிற நாளிலே 
நோக்கிக்‌ கூப்பிடுகிறார்‌ 
தன்னைக்‌ கேட்டருளுவார்‌ 
விசுவாசத்தோடு சொல்லுகிறார்‌. 
நமக்குள்ளும்‌ இப்படிப்பட்ட விசுவாசம்‌ 
இருக்கவேண்டும்‌. அப்போது நம்முடைய 


தக்கம்‌ சந்தோஷமாய்‌ மாறும்‌ நம்‌. நம்மல ய 
மதனை நம்மை விட்டு 


மகத்துவமுன்ன க்‌, 


மனுஷருக்கு துன்பமும்‌ 
வேதனையும்‌ வருத்தமும்‌ 
போது, 
தங்களுடைய 
சுயபிரயாசத்தினாலும்‌ 
பெறுவதற்கு 


உண்டாக்கின எல்லா த்க்‌ வந்து, 


உமக்கு முன்பாகப்‌ பணித்து, உமது 
"நாமத்தை மகிமைப்படுத்தூவார்கள்‌.. 





ழ்‌ நயனா 
ஈயா 


சங்‌ 86-10. தேவரீர்‌ 
மகத்துவமுன்னவரும்‌ அதிசயங்களைச்‌ 
செய்கிறவருமாயிருக்கிறீம்‌; தீர்‌ ஒருவரே 
தேவன்‌. 


சங்‌ 86:11. கர்த்தாவே, உமது வழியை. 
எனக்குப்‌ போதியும்‌, நான்‌ உமது 
சத்தியத்திலே நடப்பேன்‌; நான்‌ உமது 
நாமத்திற்குப்‌ பயத்திருக்கும்படி என்‌: 
இருதயத்தை ஒருமுகப்படுத்தும்‌.. 


சுங்‌ 86:12. என்‌ 
ஆண்டவரே உம்மை 
இருதயத்தோடும்‌ துதித்து, உமது 
நாமத்தை என்றென்றைக்கும்‌. 
மகிமைப்படுத்துவேன்‌. 


தேவனாகிய 
என்‌ முழு 


சங்‌ 86:18. நீர்‌ எனக்குப்‌ பாராட்டின 
உமது கிருபை பெரியது; எண்‌ 
ஆத்துமாவைத்‌ தாழ்ந்த 
பாதானத்திற்குத்‌ தப்புவித்தீர்‌. 


சுங்‌ 86:14. தேவனே, அகங்காரிகள்‌ 
எனக்கு விரோதமாய்‌ எழும்புகிறார்கன்‌, 
கொடுமைக்காரராகிய கூட்டத்தார்‌ என்‌ 
பிராணனை வாங்கத்‌ தேடுகிறார்கள்‌, 
உம்மைத்‌ தங்களுக்கு முன்பாக நிறுத்தி 
நோக்காதிருக்கிறார்கள்‌.. 


சுங்‌ 86:15. ஆனாலும்‌ ஆண்டவரே, நீர்‌ 
மனவுருக்கமும்‌, இரக்கமும்‌, நீடிய 
பொறுமையும்‌, பூரண கிருபையும்‌, 
சுத்தியமுமுன்ன தேவன்‌. 


சுங்‌ 86:16. என்மேல்‌ நோக்கமாகி, 
எனக்கு இரங்கும்‌; உமது வல்லமையை 
உமது அடியானுக்கு அருவி, உமது 
அடியானின்‌ குமாரனை இரட்சியும்‌. 


சங்‌ 86:17. கர்த்தாவே, நீர்‌ எனக்குத்‌ 
துணைசெய்து என்னைத்‌ தேற்றுகிறதை 
என்‌: பகைஞர்‌ கண்டு 
வெட்கப்படும்படிக்கு, எனக்கு. 
அநுகூலமாக ஒரு அடையானத்தைக்‌ 
காண்பித்தருளும்‌. 


நீர்‌ ஒருவரே தேவன்‌ 


ஆண்டவரே, தேவர்களுக்குன்னே 
உமக்கு நிகருமில்லை உம்முடைய 
கிரியைகளுக்கு ஒப்புமில்லை. 
ஆண்டவரே, நீர்‌ உண்டாக்கின. 
எல்லா ஜாதிகளும்‌ வத்து, 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மாமா 


PUBLISHERS 


உமக்கு முன்பாகப்‌ பணித்து, உமது 

மகிமைப்படுத்துவார்கள்‌. 

மகத்துவமுன்ன 

ம்‌ அதிசயங்களைச்‌ 

செய்கிறவருமாவிருக்கிறீட்‌ நீர்‌ ஒருவரே 
தேவன்‌ (சங்‌ 86:8-10). 


தாவீது தேவனுடைய சமுகத்தில்‌ 
தொடர்ந்து ஜெபம்பண்ணுகிறார்‌. தேவனை 
மகிமைப்படுத்துகிறார்‌. ஆண்டவரே, 
தேவர்களுக்குள்ளே உமக்கு 
நிகருமில்லை, உம்முடைய கிரியைகளுக்கு 
ஒப்புமிலலை' என்று சொல்லி தேவனைத்‌ 
துதிக்கிறார்‌. இந்த வசனத்தில்‌ 
“தேவர்கள்‌” என்பது புறஜாதி 
தெய்வங்களைக்‌ குறிப்பிடுகிறது. அவை 
மெய்யான தெய்வங்களல்ல. ஆனாலும்‌ 
புறஜாதியார்‌ அவற்றை தங்கள்‌ 
தெய்வமாய்‌ ஆராதிக்கிறார்கள்‌. 


தேவர்கள்‌” 
தேவதூதர்களையும்‌, 
ராஜாக்களையும்‌ குறிக்கலாம்‌ 
வேதபண்டிதர்கள்‌ 

சொல்லுகிறார்கள்‌ 
தேவனாகிய 


என்னும்‌ வார்த்தை, 
பூமியின்‌ 
என்றும்‌ 
விளக்கம்‌ 
அவர்களுக்குள்ளே 
கர்த்தருக்கு நிகரானவர்‌ 
ஒருவமில்லை. தேவனைப்போல 
ஞானமுள்ளவரும்‌, வல்லமையுள்ளவரும்‌, 
நல்லவரும்‌ ஒருவருமில்லை. தேவனுடைய 
கிரியைகளைப்போல ஒருவராலும்‌ 
மகத்துவமான கிரியைகளை நடப்ப 
முடியாது. தேவனாகிய கர்த்தருக்கு 
நிகரானவர்‌ ஒருவருமில்லை என்பதும்‌, 
அவருடைய கிரியைகளுக்கு ஒப்பான 
கிரியை ஒன்றுமில்லை என்பதும்‌ 
காலாகாலமாக நிரூபிக்கப்பட்டிருக்கிற 
சத்தியம்‌ 
தேவனே எல்லா ஜாதிகளையும்‌ 
உண்டாக்கினவர்‌.  சர்வசிருஷ்டிகளுக்கும்‌. 
தேவனாகிய கர்த்தரே சிருஷ்டி 
கர்த்தாவாயிருக்கிறவர்‌. அவரே 
எல்லாவற்றிற்கும்‌ ஆரம்பமும்‌ முடிவும்‌ 
ஆனவர்‌. ஆதியும்‌ அந்தமுமானவர்‌. 
எல்லா ஜீவராசிகளுக்கும்‌ தேவனே 
ஆதாரமயும்‌, அஸ்திபாரமாயும்‌ 
இருக்கிறார்‌. ஆகையினால்‌, 
சர்வசிருஷ்டிகளும்‌ தேவனாகிய கர்த்தரை 
துதிக்கவேண்டும்‌. “ஆண்டவரே, நீர்‌ 
உண்டாக்கின எல்லா ஜாதிகளும்‌ வந்து, 





ழ்‌ ளா 
யாய 


உமக்கு முன்பாகப்‌ பணிந்து உமது 
நாமத்‌லை மகிமைப்படுத்துவார்கள்‌" 
(சங்‌ 86:9) என்று ! தானது கர்த்தரைத்‌ 
துதித்து, அவரை மகிமைப்படுத்துகிறார்‌. 


ஆண்டவரே எல்லா ஜாதிகளையும்‌ 
உண்டாக்கினவர்‌. எல்லோரையும்‌ ஒரே 
இரத்தத்தினால்‌ உண்டாக்கினார்‌. எல்லா 
ஜாதிகளும்‌ தேவனிடமிருந்தே 
உண்டாக்கப்பட்டிருக்கிறார்கள்‌. இந்த 
எல்லா மனுஷருக்கும்‌ 
சம்பந்தம்‌ உண்டு. 
தாமே 
முற்பிதாவாகயிருக்கிறார்‌. பன்‌ 
ஆதாமிலிருந்து ஏவாளை உண்டாக்கினார்‌. 
ஆதாமின்‌ இரத்தமே ஏவாளுக்குள்ளும்‌ 
இரத்தம்‌ இ இதன்‌ பயில்‌ ஆதாமின்‌ 
ம்‌ ப்‌ பூமியிலுள்ள எல்லா 
ஜாதிகள்‌. த்‌ ந்‌ இங்‌ இருக்கிறது. 


தேவனே எல்லா ஜாதிகளையும்‌ 
உண்டாக்கினவர்‌. எல்லா ஜாதிகளும்‌ 
தேவனுடைய சமுகத்திற்கு முன்பாக வந்து, 
அவருக்கு முன்பாகப்‌ பணிந்து. 
அவருடைய நாமத்தை 
மகிமைப்படுத்துவார்கள்‌. மேசியாவின்‌ 
நாட்களில்‌ இந்தத்‌ தீர்க்கதரிசனம்‌ 
நிறைவேறும்‌. 


தாவீது தேவனாகிய 
துதித்துப்‌ பாடுகிறார்‌. “தேவரீர்‌ 
மகத்துவமுள்ளவரும்‌ அதிசயங்களைச்‌ 
செய்கிறவருமாயிருக்கிறீர்‌; நீர்‌ ஒருவரே 
தேவன்‌” (சங்‌ 8610) என்று சொல்லி 
தேவனைத்‌ குதிக்கிறார்‌. தேவனுக்கு 
முன்பாக எல்லா ஜாதிகளும்‌ வந்து 
பணிந்து, அவரைத்‌ துதிக்கவேண்டும்‌. 
ஏனெனில்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
ஒருவனே தேவன்‌. அவர்‌ மாத்திரமே 
மகிமையுள்ளவர்‌. அவரே 
சர்வஆளுகையுள்ளவர்‌. அவரே 
அதிசயங்களைச்‌ செய்கிறவர்‌. அவர்‌ 
செய்கிற அதிசயம்‌, அவருடைய 
மகத்துவத்திற்கு அடையாளம்‌. 


கர்த்தரைத்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மமம்‌ 


PUBLISHERS 


கர்த்தாவே உமது வழியை 
எனக்குப்‌ போதியும்‌ 


கர்த்தாவே உமதூ வழியை 
எனக்குப்‌ போதியும்‌, நான்‌ உமது 
சுத்தியத்திலே நடப்பேன்‌; நான்‌ உமது 
தாமத்திற்குப்‌ பயத்திருக்கும்படி என்‌ 
இருதயத்தை ஒருமுகப்படுத்தும்‌ 
(சங்‌ 8641). 


தேவன்‌ 
தாவீதுக்கு 
தேவனுடைய கிருபை 
கிரியை நடப்பிக்கிறது. தாவீதுக்கு 
தேவனுடைய உபதேசமும்‌, போதனையும்‌ 
தேவைப்படுகிறது. “கர்த்தாவே, உமது 
வழியை எனக்குப்‌ போதியும்‌" 
என்று தாவீது தேவனிடத்தில்‌ 
ஜெபம்பண்ணுகிறார்‌. தேவன்‌ தாவீதுக்கு 
ஒரு வழியை நியமித்திருக்கிறார்‌. தாவீது 
அந்த வழியில்தான்‌ நடக்கவேண்டும்‌. சில 
சமயங்களில்‌ தாவீதுக்கு தன்னுடைய 
வழியைப்பற்றி சந்தேகம்‌ வந்துவிடுகிறது. 
ஆகையினால்‌ தேவன்‌ தாமே, தம்முடைய 
க்குப்‌ போதிக்க 

தாவீது, 


தம்முடைய 
வெளிப்ப 


கிருபையை 
டத்தியிருக்கிறார்‌ 
அவருக்குள்‌. 


தாவீது தேவனுக்குப்‌ பயந்து 
ஜீவிக்கிறார்‌. தேவனுக்குப்‌ பிரியமான 
காரியங்களைச்‌ செய்கிறார்‌. ஆனாலும்‌ சில 
சமயங்களில்‌ தேவனுக்குச்‌ சித்தமானது 
எது என்பது தாவீதுக்குத்‌ தெரியவில்லை. 
தான்‌ என்ன செய்யவேண்டுமென்று 
தாவீது அறியாதிருக்கிறார்‌. 
ஆகையினால்‌ தேவன்‌ தாமே, தான்‌ 
செய்ய வேண்டிய கிரியைகளை, தனக்கு 
தெளிவுபடுத்த வேண்டும்‌ என்று 
ஜெபம்பண்ணுகிறார்‌. தேவன்‌ 
தன்னுடைய விண்ணப்பத்தைக்‌ கேட்க 
வேண்டுமென்றும்‌. தான்‌ தேவனுடைய 
சப்தத்தை கேட்கவேண்டுமென்றும்‌. 
தாவீது விரும்புகிறார்‌. “இதுவே வழி” 
று தேவன்‌ தன்னிடத்தில்‌ 
வ ட 
'டுமென்று விரும்புகிறார்‌. 





ழ்‌ நவள 
ஈயா 


கர்த்தர்‌ தம்முடைய வழியை 
தாவீதுக்குப்‌ போதிக்கும்போது, தாவீது 
கர்த்தருடைய சத்தியத்தில்‌ நடப்பதாக 
வாக்குப்பண்ணுகிறார்‌. இந்த 
வாக்கியத்திற்கு “கர்த்தாவே உமது 
சத்தியத்தை எனக்குப்‌ போதியும்‌, நான்‌ 
உமது வழியிலே நடப்பேன்‌” என்று சிலர்‌ 
விளக்கம்‌ சொல்லுகிறார்கள்‌. 
இவ்விரண்டு வியாக்கியானமும்‌ 
ஒன்றுதான்‌. தேவனுடைய வழி. 
சத்தியத்தின்‌ வழி. இவ்விரண்டையும்‌ 
பிரிக்க முடியாது. தேவனுடைய வழி வேறு, 
சத்தியம்‌ வேறு என்று வேறுமிரித்து 
சொல்ல முடியாது. தேவனுடைய வழி 


சத்தியமானது. சத்தியமே தேவனுடைய 
வ 


நாம்‌ எந்த வழியைத்‌ 
தெரிந்தெடுக்கவேண்டுமென்றும்‌, எந்த 
வழியில்‌ நடக்கவேண்டுமென்றும்‌ தேவன்‌ 
தாமே நமக்குப்‌ போதிக்கவேண்டும்‌. 
அப்போதுதான்‌ நம்முடைய நடை 
ஸ்திரமாகயிருக்கும்‌. நம்முடைய பாதையும்‌ 
செம்மையானதாயிருக்கும்‌. சத்தியத்தின்‌ 
வழியில்‌ நடக்கும்போது நாம்‌ 
தடுமாறமாட்டோம்‌. “மெய்வழியை நான்‌ 
தெரிந்து கொண்டு, உம்முடைய 
ம்‌ எனக்கு முன்பாக 
நிறுவிக்‌ சங்‌ 119:30) என்று 
தக்கார்‌ சொல்லுகிறார்‌. 


இயேசுகிறிஸ்துவே 
அவரே 
நாம்‌ 


கர்த்தராகிய 
வழியாகயிருக்கிறார்‌ 
சத்தியமாகயிருக்கிறார்‌. 
இயேசுகிறிஸ்துவின்‌ வழியையும்‌, 
அவருடைய சத்தியத்தையும்‌ கற்றுக்‌ 
கொள்ள வேண்டும்‌. இயேசுகிறிஸ்துவின்‌ 
வழியில்‌ நடக்கவேண்டும்‌. அவருடைய 
சத்தியத்தில்‌ நடக்கவேண்டும்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை 


QOODNENS 
PUBLISHERS 


தேவனுடைய உபதேசத்திற்குக்‌ 
கீழ்ப்படிவதில்‌ தாவீது 
உண்மையுள்ளவராயிருக்கவேண்டும்‌ என்று 
விரும்புகிறார்‌. இரும மு் வாக்‌ 
மிகளிலெல்லாம்‌. 


தங்கள்‌ 
தடுமாறுவார்கள்‌. மங்பால்காரு்கு 


இரட்டை இருதயங்கள்‌ இருக்கும்‌ 


தாவீது தன்னுடைய இருதயத்தைத்‌ 
தேவனுக்கு ஒப்புக்கொடுக்கிறார்‌. 
தன்னுடைய இருதயத்தில்‌ தேவனுக்கு 
மாத்திரமே இடங்கொடுக்கவேண்டுமென்று 
தாவீது விரும்புகிறார்‌. தேவனுக்கு 
கொஞ்சம்‌ இடமும்‌, உலகத்து 
காரியங்களுக்கு கொஞ்ச இடமும்‌ என்று 
தாவீது தன்னுடைய இருதயத்தை 
பங்குபோட விரும்பவில்லை. தன்னுடைய 
முழுஇருதயத்தையும்‌ தேவனுடைய 
கரத்தில்‌ அர்ப்பணிக்கிறார்‌. தேவனே 
தன்னுடைய இருதயத்தை ஒருமுகப்படுத்த 
வேண்டும்‌ என்று தாவீது 
ஜெபிக்கிறார்‌ நம்முடைய இருதயம்‌. 
ஒருமுகபபடுத்தபடும்போது, நமக்குள்‌ 
தேவனுடைய நாமத்திற்கு பயப்படும்‌ பயம்‌ 
இருக்கும்‌ 


ஆண்டவரே, உமது நாமத்தை 
மகிமைப்படுத்தூவேன்‌ 


என்‌ தேவனாகிய ஆண்டவரே 
உம்மை என்‌ முழு இருதயத்தோடும்‌ 
துதித்து, உமது 
"நாமத்தை என்றென்றைக்கும்‌. 
மகிமைப்படுத்துவேன்‌. நீர்‌ எனக்குப்‌ 
பாராட்டின உமது கிருபை பெரியது; 
என்‌ ஆத்துமாவைத்‌ தாழ்ந்த 
பாதானத்திற்குத்‌ தப்புவித்தீர்‌ 
(சங்‌ 86:12,19). 


மனுஷர்‌ துன்மார்க்கராயிருக்கிறார்கள்‌. 
தீயகாரியங்களை யோசித்து, 
தீயகாரியங்களைச்‌ செய்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ அகங்காரராயிருக்கிறார்கள்‌. 
கொடுமைக்கார கூட்டத்தாரா 
யிருக்கிறார்கள்‌. மனுஷரிடமிருந்து நாம்‌ 
எந்த நன்மையையும்‌ எதிர்பார்க்க 
முடியாது. மனுஷனிடபிருந்து 
கிருபையையோ, இரக்கத்தையோ நம்மால்‌ 
பெற்றுக்‌ காள்ள முடியாது. 





ழ்‌ நவள 
ஈயா 


மனுஷன்‌ துன்மார்க்கன்‌. ஆனால்‌ 
ஆண்டவரோ மனவுருக்கமும்‌, இரக்கமும்‌, 
நீடிய பொறுமையும்‌ பூரண கிருபையும்‌, 
சத்தியமுமுள்ள தேவன்‌ 


மனுஷரில்‌ பலர்‌ 
மிருககுணமுள்ளவர்களாயிருக்கிறார்கள்‌. 
ஆனால்‌ தேவனோ மனவுருக்கமும்‌, 
இரக்கமுமுள்ளவர்‌. மனுஷர்‌ தீங்கு 
செய்கிறார்கள்‌. நம்பிக்கை துரோகம்‌ 
பண்ணுகிறார்கள்‌. ஆனால்‌ தேவனோ 
உண்மையுள்ளவர்‌. அவர்‌ சத்தியமுள்ளவர்‌. 
தேவன்‌ இரக்கழுள்ளவர்‌ மாத்திரமல்ல. 
அவர்‌ இரக்கம்‌ நிரம்பியவராயுமிருக்கிறார்‌. 


தாவீது தேவனாகிய 
நன்றியோடு துதிக்கிறார்‌. 
தேவனாகிய ஆண்டவரே 
முழு இருதயத்தோடும்‌ 
நாமத்தை 
மகிமைப்படுத்துவேன்‌” ன்று 
சொல்லுகிறார்‌. தேவனாகிய கர்த்தர்‌, 
தாவீதுக்கு ஆண்டவராகவும்‌ இருக்கிறார்‌ 
தாவீதை ஆளுகை செய்கிறார்‌. கர்த்தரே 
தாவீதின்‌ எஜமான்‌. தாவீது தேவனாகிய 
ஆண்டவரை தன்னுடைய 
முழுஇருதயத்தோடும்‌ துதிக்கிறார்‌. 
தேவனுடைய நாமத்தை என்றென்றைக்கும்‌ 
மகிமைப்படுத்துகிறார்‌. 


தான்‌ தேவனைத்‌ துதிப்பதுபோல, 
மற்றவர்களும்‌ தேவனைத்‌ துதிக்க 
வேண்டும்‌. என்று தாவீது விரும்புகிறார்‌. 
அவர்களும்‌ தேவனைத்‌ துதித்து, 
அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த. 
வேண்டும்‌ என்பது தாவீதின்‌ விருப்பம்‌ 
மற்றவர்கள்‌ தேவனைத்‌ 
துதிக்காவிட்டாலும்‌, அவருடைய நாமத்தை 
மகிமைப்படுத்தாவிட்டாலும்‌, 
தேவனைத்‌ துதிப்பதாகவும்‌, 
நாமத்தை 
மகிமைப்படுத்துவதாகவும்‌ 
வாக்குப்பண்ணுகிறார்‌. 
வாழ்க்கையில்‌ நாமும்‌ 
தீர்மானத்தை எடுக்கவேண்டும்‌. நம்முடைய 
முழுஇருதயத்தோடு நாம்‌ தேவனை 
'துதிக்கவேண்டும்‌. அவருடைய நாமத்தை 
நாம்‌ என்றென்றைக்கும்‌ மகிமைப்படுத்த 
வேண்டும்‌. 


உம்மை 


துதித்து, 
வ்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம 


PUBLISHERS 


தாவீது தேவனுடைய நாமத்தை 
என்றென்றைக்கும்‌ மகிமைப்படுத்துவேன்‌ 
என்று சொல்லும்போது, தன்னுடைய 
ஜீவனுள்ள காலம்‌ வரைக்கும்‌ தான்‌ 
தேவனை மகிமைப்படுத்துவதாக வாக்குப்‌ 
பண்ணுகிறார்‌. இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ 
மாத்திரமல்ல, பரலோகத்திலேயும்‌ 
தேவனுடைய நாமத்தை நித்தியகாலமாய்‌ 
மகிமைப்படுத்தப்போவதாக, வீ; 
டு த ட 


தாவீது தேவனைத்‌ துதிப்பதற்கு. 
காரணமுண்டு. தேவன்‌ தாவீதுக்குப்‌ 
பாராட்டின அவருடைய கிருபை பெரியது. 
தேவன்‌ தாவீதின்‌ ஆத்துமாவை தாழ்ந்த 
பாதாளத்திற்குத்‌ தப்புவித்தார்‌. தேவன்‌ 
தனக்குச்‌ செய்த நன்மைகளையெல்லாம்‌ 
நினைவுகூர்ந்து, தாவீது தேவனைத்‌ 

க்கி) ருடைய மத்ை 
படுத்துகிற கட்கம்‌ 


அகங்காரிகள்‌ எனக்கு 
விரோதமாய்‌ எழும்புகிறார்கள்‌ 


தேவனே, அகங்காரிகள்‌ எனக்கு. 
விரோதமாய்‌ எழும்புகிறார்கள்‌, 
கொடுமைக்காரராகிய கூட்டத்தார்‌ என்‌ 
பிராணனை வாங்கத்‌ தேடுகிறார்கள்‌, 
உம்மைத்‌ தங்களுக்கு முன்பாக நிறுத்தி 
நோக்காதிருக்கிறார்கள்‌. ஆனாலும்‌. 
ஆண்டவரே, நீர்‌ மனவுருக்கமும்‌, 
இரக்கமும்‌, நீடிய பொறுமையும்‌, பூரண 
கிருபையும்‌, சத்தியமுமுன்ன தேவன்‌: 
(சங்‌ 86:14,15). 


தேவனுடைய 
இரக்கத்திற்காகவும்‌ 


தாவீது 


செய்கிறார்கள்‌. தாவீதுக்கு விரோதமாய்‌ 
எழும்புகிறார்கள்‌. அவருடைய பிராணனை 
வாங்கத்‌ தேடுகிறார்கள்‌. அவர்கள்‌ 
தேவனுக்கு, பாக தங்களை 
தாழ்த்தாமல்‌ உயர்த்துகிறார்கள்‌. 





ழ்‌ நவள 
யாய 


தாவீதின்‌ 
அகங்காரிகளாகவும்‌, 
கூட்டத்தாராகவும்‌ 
தாவீதைக்‌ கொன்றுபோடவேண்டும்‌ 
என்பதுதான்‌. அவர்களுடைய 
துன்மார்க்கமான யோசனை. தேவன்‌ 
தாமே தன்னை அவர்களிடமிருந்து 
த ற்றவேண்டுமென்று தாவி; 

த்தில்‌ விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 


தாவீது தேவனைப்பற்றிச்‌ சொல்லும்‌ 
போது, தேவனையும்‌ துன்மார்க்கமான 
கூட்டத்தாரையும்‌ ஒப்பிட்டுச்‌ 
சொல்லுகிறார்‌. “தேவனே, 
அகங்காரிகள்‌ எனக்கு விரோதமாய்‌ 
எழும்புகிறார்கள்‌, கொடுமைக்காரராகிய 
கூட்டத்தார்‌ என்‌ பிராணனை வாங்கத்‌ 
தேடுகிறார்கள்‌, உம்மைத்‌ தங்களுக்கு 
முன்பாக நிறுத்தி நோக்காதிருக்கிறார்கள்‌. 
ஆனாலும்‌ ஆண்டவரே, நீர்‌ 
மனவுருக்கமும்‌, இரக்கமும்‌ நீடிய 
பொறுமையும்‌ பூரண கிருபையும்‌ 
சத்தியமுமுள்ள தேவன்‌" மனுஷர்‌ 
அகங்காரிகளாயிருக்கிறார்கள்‌. தேவனோ 
மனவுருக்கழுள்ளவராயிருக்கிறார்‌. மனுஷர்‌ 
கொடுமைக்கார த்‌ 
யிருக்கிறார்கள்‌. 
இரகம்‌ மு னிகக்‌ றார்‌ 


சத்துருக்கள்‌ 
கொடுமைக்கார 
இருக்கிறார்கள்‌. 


எனக்கு  அநுகூலமாக 
அடையாளத்தைக்‌ 
காண்பித்தருளும்‌ 


ஒரு 


என்மேல்‌ நோக்கமாகி, எனக்கு. 
இரங்கும்‌; உமது வல்லமையை உமது 
அடியானுக்கு. அருளி, உமது 
அடியானின்‌ குமாரனை இரட்சியும்‌. 
கர்த்தாவே, நீர்‌ எனக்குத்‌ 
துணைசெய்து என்னைத்‌ தேற்றுகிறதை 
என்‌ பகைஞர்‌ கண்டு வெட்கப்படும்‌. 
படிக்கு, எனக்கு அநுகூலமாக ஒரு 
அடையாளத்தைக்‌ காண்யித்தருளும்‌ 
(சங்‌ 86:18,17). 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம 


மீ 


தேவன்‌: தாவீதின்‌ மீது 
கிருபையும்‌ இரக்கமுமுள்ளவராயிருக்கிறார்‌. 
தேவனுடைய இரக்கத்திற்கும்‌ 
கிருபைக்கும்‌ தேவன்‌ தாமே, தனக்கு 
ஒரு அடையாளத்தைக்‌ காண்பிக்க 
ண்டுமென்று தாவீது விரும்புகிறார்‌. 


தேவன்‌ தாவீதுக்கு ஆறுதலையும்‌ 
சமாதானத்தையும்‌ சொல்லவேண்டும்‌. 
கர்த்தர்‌ தாவீதின்மேல்‌ நோக்கமாகி, 
அவருக்கு இரங்கவேண்டும்‌. தேவன்‌ 
தாவீதை நோக்கிப்‌ பார்க்கும்போது, 
தம்முடைய அன்புள்ள பார்வையினாலும்‌, 
கிருபை நிரம்பிய பார்வையினாலும்‌ 
நோக்கிப்‌ பார்க்கவேண்டும்‌. 


தேவன்‌ தாமே தாவீதை 
இரட்சிக்கவேண்டும்‌. தாவீதைப்‌ பாதுகாக்க 
வேண்டும்‌. தேவன்‌ தமது வல்லமையை 
தாவீதுக்கு அருளி, அவரை 
இரட்சிக்கவேண்டும்‌. தாவீது இப்போது 
பலவீனமாயிருக்கிறார்‌. அவருக்கு 
தேவனுடைய பலம்‌ தேவைப்படுகிறது. 
தேவன்‌ தமது வல்லமையை தாவீதுக்கு 
அருளும்போது, தாவீது பெலத்தின்மேல்‌ 
பெலனபைவார்‌. 

தாவீதால்‌ தன்னைத்தானே 
இரட்சித்துக்கொள்ள முடியாது. தேவன்‌ 
தாமே தன்னை இரட்சிக்க 
வேண்டுமென்று தாவீது 
விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. “உமது 
வல்லமையை உமது அடியானுக்கு அருளி, 
உமது அடியாளின்‌ குமாரனை இரட்சியும்‌' 
என்று சொல்லி ஜெபிக்கிறார்‌. 


தாவீதை அவருடைய சத்துருக்கள்‌ 
அவமானப்படுத்துகிறார்கள்‌. வெட்கப்‌ 
படுத்துகிறார்கள்‌. தன்னை 
வெட்கப்படுத்துகிறவர்கள்‌ வெட்கப்பட்டுப்‌ 
போக வேண்டுமென்று தாவீது 
ஜெபம்பண்ணுகிறார்‌. கர்த்தர்‌ தாமே 
தாவீதுக்கு துணை செய்து அவரைத்‌ 
தேற்றுகிறார்‌. தாவீதின்‌ பகைஞர்கள்‌ 
அதைக்‌ கண்டு வெட்கப்படவேண்டும்‌. 





ட்ட சங்கீதம்‌ - 


விரிவுரை 


யய PSALMS - COMMENTARY 


தேவன்‌ தாமே தனக்கு 
அநுகூலமான ஒரு அடையாளத்தைக்‌ 
காண்பிக்க வேண்டுமென்று தாவீது. 
பயபக்தியோடு ஜெபிக்கிறார்‌. இந்த 
அடையாளத்தைப்‌ பார்க்கும்‌ 
போது தாவீதின்‌ பகைஞருக்கு 
வெட்கமும்‌ அவமானமும்‌ உண்டாகும்‌ 





தேவன்‌ தாமே தாவீதைத்‌ 
என்பதை அவருடைய 
கண்டு வெட்கப்படுவார்கள்‌. 
அவமானம்‌ நீங்கிப்போகும்‌. 


QOODNENS 
PUBLISHERS 


தேற்றுகிறார்‌ 
சத்துருக்கள்‌ 
தாவீதின்‌ 


ழ்‌ நள 
யாய 


எண்பத்து ஆறாவது சங்கீதம்‌ 
தெளிவான வார்த்தைகளால்‌ 
எழுதப்பட்டிருக்கிறது. அதில்‌ அதிகமான 
மறைபொருள்‌ எதுவுமில்லை. புரிந்து 
கொள்வதற்கு கடினமான வார்த்தைகளும்‌ 
அந்த ன்ற சங்கீதத்தில்‌ 
பயன்படுத்தப்படவில்லை. ஆனால்‌ 
எண்பத்து ஏழாவது சங்கீதமோ, 
புரிந்துகொள்வதற்கு கடினமாயிருக்கிறது. 
இந்த சங்கீதத்தில்‌ சீயோனைப்பற்றிப்‌ 
புகழ்ந்து சொல்லப்பட்டிருக்கிறது. புதிய 
ஏற்பாட்டுக்காலத்திலுள்ள சுவிசேஷ 
சபைக்கு, சீயோன்‌ ஓர்‌ 
aise) 


தேவனுடைய ஆலயத்தினிமித்தமாய்‌, 
சங்கீதக்கார்‌ இந்த சங்கீதத்தில்‌ 
சீயோனைப்பற்றிச்‌ சொல்லுகிறார்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ கானான்‌ தேசத்தில்‌ 
வந்து குடியேறுவதற்கு முன்பாகவே, 
தேவன்‌ சீயோனின்மீது 
பிரியமாயிருக்கிறார்‌ (சங்‌ 871-3). மற்ற 
தேசங்களைவிட கானான்‌ தேசத்தின்‌ 
மீதும்‌, மற்ற ஜாதிகளைவிட இஸ்ரவேல்‌ 
ஜனத்தார்‌ மீதும்‌ தேவன்‌ 
பிரியமாயிருக்கிறார்‌. தேவன்‌ தம்முடைய 
ஜனத்தின்‌ மீது தெய்வீக 
ஆசீர்வாதங்களை அருளியிருக்கிறார்‌ 
(சங்‌ 87:4-7). 

சீயோன்‌ பர்வதம்‌ ஒரு தேசமாக 
ஸ்தாபிக்கப்பட்டு, அது செழித்து வளர்ச்சி 
பெற்ற காலத்தில்‌ இந்த சங்கீதம்‌ 
எழுதப்பட்டிருக்க வேண்டுமென்று. 
வேதபண்டிதர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. 
சீயோனுக்கு கிடைத்திருக்கிற 
தெய்வீக. ஆசீர்வாதங்களினிமித்தமாய்‌ 
கர்த்தருடைய ஜனங்கள்‌ 
'சந்தோஷமாயிருக்கிறார்கள்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


வீரிவுரை மாமா 


ரிம்‌ 


இஸ்ரவேல்‌ 
விசுவாசத்தை 
வண்ணமாய்‌ 


ஜனத்தாரின்‌ 
உற்சாகப்படுத்தும்‌ 
இந்த சங்கீதம்‌ 
எழுதப்பட்டிருக்கிறது என்றும்‌ சிலர்‌ 
கருத்து சொல்லுகிறார்கள்‌. இஸ்ரவேல்‌ 
ஜனத்தார்‌ சிறையிருப்பிலிருக்கிறார்கள்‌ 


சீயோன்‌ நகரமோ தீயினால்‌ 
சுட்டெரிக்கப்பட்டு சீழிந்திருக்கிறது. 
சீயோன்‌ நகரம்‌ தேவனுடைய நகரம்‌. 
தேவன்‌ தமக்குப்‌ பிரியமான நகரத்தை 
மறுபடியும்‌ கட்டுவார்‌ என்னும்‌ 
விசுவாசமான வார்த்தைகள்‌ ட 
சங்கீதத்தில்‌ சொல்ப் படா ரக்கறது த 


பரிசுத்த பர்வதங்கள்‌ 
சங்‌ 87:1-8 


(கோராகின்‌ புத்தரருக்கு 
ஒப்புவிக்கப்பட்ட பாட்டாகிய சங்கீதம்‌) 


சங்‌ 870. அவர்‌ அஸ்தியாரம்‌ பரிசுத்த 
பர்வதங்களில்‌ இருக்கிறது. 


சங்‌ 872. கர்த்தர்‌ யாக்கோபின்‌ 
வாசஸ்தலங்கனெல்லாவற்றைப்‌ 
பார்க்கிலும்‌ சீயோனின்‌ வாசல்களில்‌ 
மிரியமாயிருக்கிறார்‌. 


சங்‌ 87:3. தேவனுடைய நகரமே! 
உன்னைக்‌ குறித்து மகிமையான 
விசேஷங்கள்‌ வசனிக்கப்படும்‌. (சேலா) 


எண்பத்து ஏழாவது சங்கீதத்திற்கு. 
தனியாகத்‌ தலைப்பு ஒன்றும்‌ 
சொல்லப்படவில்லை. கோராகின்‌ 
பத்திருக்கு ஒப்புவிக்கப்பட்ட பாட்டாகிய 

ங்கீதம்‌ என்று மாத்திரமே இதன்‌ 
தலைப்பில்‌ எழுதப்பட்டிருக்கிறது. 
சங்கீதத்தின்‌ முதல்‌ வரிகள்‌, 
சங்கீதத்தினுடைய 
பகுதியாகயிருக்கலாம்‌. 
பர்வதங்களைப்பற்றி இந்த த்‌ 
எழுதப்பட்டிருக்கிறது. 





ழ்‌ நள 
யாய 


தேவனுடைய ஆலயம்‌ 
சீயோனிலுள்ளது. இது மோரியா 
பர்வதத்தின்மீது கட்டப்பட்டிருக்கிறது. 
சங்கீதக்காரர்‌ தேவனுடைய 
ஆலயத்தைப்பற்றி துதித்துப்‌ பாடுகிறார்‌. 
தேவனுடைய ஆலயம்‌ பரிசுத்த 
பர்வதங்களின்மேல்‌ கட்டப்பட்டிருக்கிறது. 
“கடைசிநாட்களில்‌ கர்த்தருடைய 
ஆலயமாகிய பர்வதம்‌ பர்வதங்களின்‌ 
கொடுமுடியில்‌ ஸ்தாபிக்கப்பட்டு, 
மலைகளுக்கு மேலாய்‌ உயர்த்தப்படும்‌: 
எல்லா ராதிகளும்‌ அதற்கு 
ஓடிவருவார்கள்‌” (ஏசா 2:2). 

பரிசுத்த பர்வதம்‌ நித்திய 
பர்வதமாகும்‌. 
தேவனுடைய ஆலயம்‌ 
கட்டப்பட்டிருக்கிறது 
பர்வுதங்களைவிட 
உடன்படிக்கை உறுதியானது. 
விலகினாலும்‌, 
நிலைபெயர்ந்தாலும்‌, 
உன்னைவிட்டு விலகாமலும்‌, 
சமாதானத்தின்‌ உடன்படிக்கை 
நிலைபெயராமலும்‌ இருக்கும்‌ என்று. 
உன்மேல்‌  மனதுருகுகிற ர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌” (ஏசா 

சபைக்கு பரிசுத்தமே அஸ்திபாரம்‌ 
பரிசுத்தமே சபையின்‌ பெலன்‌. பரிசுத்தமே 
சபைக்கு ஆதாரம்‌. சபை 
முழுகிப்போய்விடாமல்‌ பரிசுத்தம்‌ அதைப்‌ 
பாதுகாக்கிறது சங்கீதக்காரர்‌ 
தேவனுடைய பர்வதத்தை “பரிசுத்த. 
பர்வதம்‌” என்று சொல்லுகிறார்‌. சாதாரண 
பர்வதங்களின்மீது தேவாலயத்தைக்‌ 
கட்டுவதற்கும்‌ பரிசுத்த பர்வதங்களின்‌ 
மீது தேவாலயத்தைக்‌ கட்டுவதற்கும்‌ 
வித்தியாசமுள்ளது. பரிசுத்த. 
பர்வதங்கள்‌” என்பது தேவனுடைய 
வாக்குத்தத்தத்தைக்‌ குறிக்கிறது. 
தேவனுடைய வாக்குத்தத்தம்‌ 
நிலையானது, உறுதியானது. 
பரிசுத்தமானது. 


இந்தப்‌ பர்வதங்களின்மீது 
உறுதியாகக்‌ 
இந்தப்‌ 
தேவனுடைய 
“மலைகள்‌ 


தேவன்‌ சீயோன்‌ பர்வதத்தின்மீது 
பிரியமாயிருக்கிறார்‌. “கர்த்தர்‌ யாக்கோபின்‌ 
வாசஸ்தலங்களெல்லாவற்றைப்‌ பார்க்கிலும்‌ 
சீயோனின்‌ வாசல்களில்‌ 


பிரியமாயிருக்கிறார்‌” (சங்‌ 87:2) 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மமம்‌ 


PUBLISHERS 


யாக்கோபின்‌ 
எருசவேபிலிருந்தாலும்‌, 
தேசத்தின்‌ எந்தப்‌ பகுதியில்‌ ட. 
கர்த்தர்‌ சீயோனின்‌ வாசல்களில்‌ 
பிரியமாயிருக்கிறார்‌. 


எருசலேம்‌ தேவனுடைய நகரம்‌. 
எருசலேம்‌ நகரத்தைப்பற்றி வேதாகமத்தில்‌ 
ஏராளமாய்ச்‌ 'சொல்லப்பட்டிருக்கிறது. 
“தேவனுடைய நகரமே! உன்னைக்‌ குறித்து 
மகிமையான விசேஷங்கள்‌ 
வசனிக்கப்படும்‌" (சங்‌ 87:3) என்று 
சங்கீதக்காரர்‌ சொல்லுகிறார்‌. 


“இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும்‌ 
ஜெபத்திற்கு, என்‌ கண்கள்‌ 
திறந்தவைகளும்‌ என்‌ செவிகள்‌ 
கவனிக்கிறவைகளுமாயிருக்கும்‌. என்‌ 
நாமம்‌ இந்த ்‌ 
என்றென்றைக்கும்‌ 


தத்‌ 
பரிகத்தப்படுத்தினேன்‌; 
கண்களும்‌ என்‌ இருதயமும்‌ எந்நாளும்‌ 
இங்கே இருக்கும்‌” இரவுப்‌ ழு 


புதிய ஏற்பாட்டுக்காலத்திலுள்ள 
சுவிசேஷ. சபையைக்‌ குறித்தும்‌ 
மகிமையான விசேஷங்கள்‌ வசனிக்கப்படும்‌. 
சபையானது கிறிஸ்துவின்‌ 
மணவாட்டியாகயிருக்கிறது. இயேசு 
கிறிஸ்துவின்‌ இரத்தத்தினால்‌ சபை 
கிரயத்திற்கு வாங்கப்பட்டிருக்கிறது 
கிறிஸ்துவானவர்‌ தம்முடைய 
சுயஇரத்தத்தினால்‌ தமது சபையைச்‌ 
சம்பாதித்திருக்கிறார்‌. சபையிலுள்ள 
விசுவாசிகள்‌ பரிசுத்த ஜாதியாயும்‌, 
விசேஷித்த ஜனமாயும்‌, ராஜரீக ஆசாரிய 
கூட்டத்தாராயும்‌ இருக்கிறார்கள்‌. 
பாதாளத்தின்‌ வாசல்கள்‌ சபையை 


மேற்கொள்வதில்லை. 


த 


ராகாபையும்‌, 
பாபிலோனையும்‌ குறித்துப்‌ பேசுவேன்‌; 
இதே, பெலிஸ்தியமிதும்‌, தீரியரிலும்‌, 
எத்தியோப்பியரிலுங்கூட, இன்னான்‌ 
அங்கே பிறத்தான்‌ என்றும்‌; 





ழ்‌ நவள 
ஈயா 


சங்‌ 875. 
இன்னான்‌ 
பிறத்தானென்றும்‌ 
உன்னதமானவர்‌ 
ஸ்திரப்படுத்துவார்‌. 


சுங்‌ 87:6. கர்த்தர்‌ ஜனங்களைப்‌: 
பேரெழுதும்யோது, இன்னான்‌ அதிலே. 
பிறந்தான்‌ என்று அவர்களைத்‌ 
தொகையிடுவார்‌. (சேலை). 


சங்‌ 87:7. எங்கள்‌ ஊற்றுகளெல்லாம்‌. 
உன்னில்‌ இருக்கிறது என்று பாடுவாரும்‌ 
ஆடுவாரும்‌ ஏகமாய்ச்‌ சொல்லுவார்கள்‌. 


சீயோன்‌. 
ஸ்தலங்களோடு 
சொல்லப்பட்டிருக்கிறது எல்லா 
ஸ்தலங்களைப்‌ பார்க்கிலும்‌ சீயோனே 
மேன்மையானது. இதுபோலவே 
கிறிஸ்துவின்‌ சபை இந்தப்‌ பூரியிலுள்ள 
எல்லா தேசங்களையும்விட 
மேன்மையானது, மகத்துவமானது. 
மகிமையானது. ஒவ்வொரு தேசத்திற்கும்‌ 
ஒரு மகிமை இருக்கும்‌ ஆனாலும்‌ 
சீயோனின்‌ மகிமை எல்லா தேசத்தின்‌ 
மகிமைகளைவிட மிகவும்‌ 
மேன்மையானது சங்கீதக்காரர்‌ 
சொல்லுகிறார்‌ 


பர்வதம்‌ மற்ற 


ஒப்பிட்டுச்‌ 


என்று 


“என்னை  அறிந்தவர்களுக்குள்ளே 
ராகாபையும்‌ பாபிலோனையும்‌ குறித்துப்‌ 
பேசுவேன்‌; இதோ, பெலிஸ்தியரிலும்‌, 
தீரியரிலும்‌, எத்தியோப்பியரிலுங்கூட, 
இன்னான்‌ அங்கே பிறந்தான்‌ என்றும்‌; 
சீயோனைக்குறித்து, இன்னான்‌ இன்னான்‌ 
அதிலே பிறந்தானென்றும்‌ சொல்லப்படும்‌" 
(சங்‌ 87:45). ராகாப்‌ என்பது எகிப்து 
தேசத்தைக்‌ குறிக்கிற வார்த்தை. இங்கு 
சொல்லப்பட்டிருக்கிற ங்களில்‌, 
ஏதாவது ஒரு காலத்தில்‌, 
ஒரு இடத்தில்‌, யாராவது 
விசேஷித்தவராயிருந்திருப்பார்‌. 


ஏதாவது. 
ஒருவர்‌ 
அவருக்கு 
வும்‌ 
தேசங்களில்‌. 
யாராவது ஒரு சிலர்‌ 
முக்கியமானவர்களாக 
மற்றவர்களெல்லோரும்‌. 
ஜனங்களாகத்தான்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை 


QOODNENS 
PUBLISHERS 


பிரபல்யமானவர்களைப்‌ 
ஒவ்வொரு தேசத்திலும்‌ 
ஒரு சிலர்‌ மாத்திரமே 

புறஜாதி மார்க்கத்தை 

மெய்யான தேவனை 
ஆராதிப்பார்கள்‌. “என்னை 
அறிந்தவர்களுக்குள்ளே. ராகாபையும்‌ 
பாபிலோனையும்‌ குறித்து பேசுவேன்‌” 
என்பது தீர்க்கதரிசன வாக்கியம்‌ என்று 
ஒரு சிலர்‌ வியாக்கியானம்‌ 
சொல்லுகிறார்கள்‌. இது கர்த்தர்‌ 
சொல்லுகிற வாக்கியம்‌. எகிப்திலும்‌ 
பாபிலோனிலும்‌ ஒரு சிலர்‌ மாத்திரமே 
தேவனாகிய கர்த்தரை ஆராதிப்பார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ தேசத்திலோ, எல்லோருமே 
கர்த்தரை ஆராதிப்பார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ கிறிஸ்துவின்‌ 
சுவிசேஷத்தை. ஏற்றுக்கொள்வார்கள்‌. 
ல்‌ சீயோனில்‌ பிறந்திருக்கிறது 
அவர்கள்‌ தங்களுக்குச்‌ 
வந்தக்‌ கொள்வாள்‌ பழம! 
பிறக்கிற அனுபவத்தைப்‌ பெற்றுக்‌ 
கொள்வார்கள்‌. மற்ற தேசங்களில்‌ 
பிறந்தவர்களும்‌ சீபோனின்‌ 
ஆசீர்வாதத்தைச்‌ சுதந்தரமாக்கிக்‌ 
கொள்வார்கள்‌. இஸ்ரவேலில்‌ 
பிறந்தவர்களைப்‌ போலவே, மற்ற 
சங்களில்‌ பிறந்தவர்களுக்கும்‌ 
னவ சிவக தடம்‌ 


தேசத்தில்‌ 
போலவே, 
யாராவது 
தங்களுடைய 
விட்டுவிட்டு, 


அவர்‌ வந்து, 
உங்களுக்கும்‌, 
அவர்களுக்கும்‌, 
சுவிசேஷமாக 


அல்லாமலும்‌ 
தூரமாயிருந்த. 
சமீபமாயிருந்த 
சமாதானத்தைச்‌ 
அறிவித்தார்‌. அந்தப்படியே நாம்‌ 
இருதிறத்தாரும்‌ ஒரே ஆவியினாலே 
பிதாவினிடத்தில்‌ சேரும்‌ சிலாக்கியத்தை 
அவர்‌ மூலணாம்ப்‌ பெற்றிருக்கிறோம்‌. 
ஆகையால்‌, நீங்கள்‌ 
அத்நியரும்‌ பரதேசிகளுமாயிராமல்‌, 
பரிசுத்தவான்‌௧ளோடே ஒரே நகரத்தாரும்‌ 
தேவனுடைய வீட்டாருமாயிருந்து, 
அப்போஸ்தலர்‌ தீர்க்கதரிசிகள்‌ 
என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின்‌ 
மேல்‌ கட்டப்பட்டவர்களுமாயிருக்கிறீர்கள்‌; 
அதற்கு இயேசு கிறிஸ்‌, தாமே 
மூலைக்கல்லாயிருக்கிறார்‌” (எபே 247-20). 





ழ்‌ நயனா 
ஈயா 


சீயோனின்‌ மகிமை, மற்ற எல்லா 
தேசத்து மகிமையைவிட மேன்மையானது. 
சீயோனே  மகத்துவமானது. சீயோன்‌ 
விசேஷமானது. தேவன்‌ சீயோனின்‌ 
வாசல்களில்‌ பிரியமாயிருக்கிறார்‌. 
சீயோனில்‌ மேன்மையான ஜனங்களும்‌, 
நீதிமான்களும்‌, நல்லவர்களும்‌, 
தீர்க்கதரிசிகளும்‌. ராஜாக்களும்‌ 
பிறந்திருக்கிறார்கள்‌. பர்கள்‌ 
தேவனுடைய சமுகத்திலிருந்து விசேஷித்த 
ஆசீர்வாதங்களையும்‌ சிலாக்கியங்களையும்‌ 


பெற்றிருக்கிறார்கள்‌. 


இவர்களுக்கு பரலோகத்திலும்‌ 
ஆசீர்வாதம்‌ உண்டு. இந்தப்‌ பூமியிலும்‌ 
ஆசீர்வாதம்‌ உண்டு. இந்தப்‌ பூரியில்‌ 
சீயோனிலுள்ளவர்களே. அதிகமாய்‌. 
ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள்‌. 
இவர்களை போல எகிப்து தேசத்தாரோ 
அல்ல, பாபிலோன்‌ தேசத்தாரோ 
ஆசீர்வதிக்கப்படவில்லை. 


'சீயோனைக்குறித்து. 
இன்னான்‌ அதிலே 
சொல்லப்படும்‌: உன்னதமானவர்‌ தாமே 
அதை ஸ்திரப்படுத்துவார்‌” (சங்‌ 87:5). 
இந்த வாக்கியம்‌ இயேசுகிறிஸ்துவைக்‌ 
குறிப்பதாக வேதபண்டிதர்கள்‌ 
சொல்லுகிறார்கள்‌. இயேசுகிறிஸ்து 
சீயோனுக்கு அருகிலுள்ள பெத்லகேமிலே. 
பிறந்தார்‌ யூதேயா தேசத்தில்‌, 
இயேசுகிறிஸ்து தம்முடைய மாம்சத்தில்‌ 
அவதரித்ததினால்‌, யூதேயா தேசத்திற்கு 
மிகப்பெரிய மேன்மை உண்டாயிற்று. 
இயேசுகிறிஸ்துவின்‌ மூலமாய்‌ 
யூததேசத்திற்கு கனமும்‌ மகிமையும்‌ 
உண்டாயிற்று. 


இன்னான்‌ 
பிறந்தானென்றும்‌ 


சீயோனுடைய மகிமையை 
உன்னதமானவர்தாமே ஸ்திரப்படுத்துவார்‌. 
தேவனாகிய கர்த்தருடைய 
சர்வவல்லமையினால்‌ சீயோன்‌ பர்வதம்‌ 
ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய 
சீயோன்‌ 

பர்வதங்களிலிருக்கிறது. இதன்‌ 
அஸ்திபாரம்‌ உறுதியானது. தண்டா 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம 


ரிம்‌ 


பல அதிகாரங்கள்‌ காணாமல்‌ போகலாம்‌. 
ஆனாலும்‌ சீயோன்‌. பர்வதமோ 
எக்காலத்திலும்‌ நிலைத்துநிற்கும்‌. 


“கர்த்தர்‌ ஜனங்களைப்‌ பேரெழுதும்‌ 

போது, இன்னான்‌ அதிலே பிறந்தான்‌ 

என்று அவர்களைத்‌ தொகையிடுவார்‌” 

(சங்‌ 87:6). சீயோனில்‌ பிறந்திருக்கிற 

ல்‌ ங்களும்‌ பாக்கியவான்கள்‌. 

சீயோனில்‌ 

பிறந்திருக்கிறவர்களை தொகையிடுவார்‌. 

சீயோனில்‌ பிறந்ததினால்‌ அவர்களுக்கு 

கனமும்‌, மேன்மையும்‌, மதிப்பும்‌, 

மரியாதையும்‌ உண்டாகும்‌. இயேசுகிறிஸ்து 

பிறந்ததினால்‌ அந்த 

மேன்மை உண்டாயிற்று. 

ங்‌ ஜனங்கள்‌ 

சீயோனில்‌ பிற்ததினால்‌ அவர்களுக்கு 
மேன்மை உண்டாயி 


சீயோனில்‌ பிறப்பது, 
சரீரப்பிரகாரமாக தன்‌ 
கர்ப்பத்திலிருந்து பிறக்கும்‌ முதலாவது 
பிறப்பைக்‌ குறிக்கிறது. மறுபிறப்பு என்பது 
அவர்கள்‌ பரிசுத்த ஆவியானவரால்‌, 
மறுபடியும்‌. பிறப்பதைக்‌ குறிக்கும்‌ 
வார்த்தை. 

சீயோனின்‌ 
சங்கீதக்காரர்கள்‌ 
பாடுவார்கள்‌. 
உன்னிலிருக்கிறது' என்று 
மேன்மைப்படுத்துவார்கள்‌. 
சீயோனைத்‌ துதித்துப்‌ பாடும்போது 
ஆடவும்‌ செய்வார்கள்‌, “எங்கள்‌ 
ஊற்றுகளெல்லாம்‌ உன்னில்‌ இருக்கிறது 
என்று பாடுவாரும்‌ ஆடுவாரும்‌ ஏகமாய்ச்‌ 
சொல்லுவார்கள்‌” (சங்‌ 877), 


சீயோனைவிட, 


என்பது, 
தாயின்‌ 


பாடல்களை 
சந்தோஷமாய்ப்‌ 
“எங்கள்‌ ஊற்றுகளெல்லாம்‌ 
சீயோனை 

அவர்கள்‌ 


இயேசுகிறிஸ்துவின்‌ 
சபை. மகியையுள்ளது அதுவே 
மேன்மையானது. சபையிலே தேவதுடைய 
பரிசுத்தவான்கள்‌ கர்த்தரைத்‌ துதித்துப்‌ 
பாடுவார்கள்‌. 
சந்தோஷப்பட்டு 


துதியின்‌ ஸு 
சத்தத்தோடு பாடுவார்கள்‌. 





ர WETHER சங்கீதம்‌ - விரிவுரை i 
பப PSALMS - COMMENTARY 


'முன்னாகப்‌ 
பின்னாக 


பாடுகிறவர்களும்‌. 
வீணைகளை 
சுற்றிலும்‌ தம்புரு 
கன்னிகைகளும்‌ 


வாசிக்கிறவர்களும்‌, 
வாசிக்கிற 


நடந்தார்கள்‌. இஸ்ரவேலின்‌ ஊற்றிலிருந்து 
தோன்றினவர்களே, சபைகளின்‌ நடுவே 


ஆண்டவராகிய தேவனை 
ஸ்தோத்திரியுங்கள்‌” (சங்‌ 68:25,26). 


QOODNENS 
PUBLISHERS 


இஸ்ரவேல்‌ ஜனங்களெொல்லோரும்‌. 
சீயோனின்‌ ஊற்றிலிருந்து 
தோன்றினவர்கள்‌. கர்த்தருடைய 
பரிசுத்தவான்கள்‌ இதை நினைவுகூர்ந்து, 
எங்கள்‌ ஊற்றுகளெல்லாம்‌ 
உன்னிலிருக்கிறது! என்று 
சீயோனைப்பற்றி படுவன ஆடுவாரும்‌ 


ஏகமாய்ச்‌ சொல்லுவார்கள்‌. 





ழ்‌ நவள 
ஈயா 


எண்பத்து எட்டாவது சங்கீதம்‌ ஒரு 
புலம்பலின்‌ பாட்டாகும்‌ பொதுவாக 
இப்படிப்பட்ட சங்கீதங்கள்‌, புலம்பலில்‌ 
ஆரம்பித்து, ஆறுதலில்‌ முடிவு பெறும்‌ 
ஆனால்‌ இந்த சங்கீதமோ, ஆரம்பம்‌ முதல்‌ 
முடிவு வரையிலும்‌ புலம்பலாகவே. 
இருக்கிறது. சந்தோஷத்தைப்பற்றி ஒரு 
வார்த்தைகூட சொல்லப்படவில்லை. ஏமான்‌ 
என்பவர்‌ இந்த சங்கீத்தை 
எழுதியிருக்கிற இவர்‌ ஒரு எஸ்ராகியன்‌ 
போதக சங்கீதமாக 
எழுதிிரக்கறா்‌ இவருடைய ஆத்துமா 
துக்கத்தால்‌ நிறைந்திருக்கிறது. 
அவருடைய ஜீவன்‌ பாதாளத்திற்குச்‌ 
சமீபமாய்‌ வந்திருக்கிறது. ஏமான்‌ மிகுந்த 
றன்‌ மனக்கலக்கத்திலும்‌ 
துக்கத்திலும்‌ இருக்கிறார்‌. 
சங்கீதக்காரர்‌ தன்னுடைய ஆத்தும 
துக்கத்தை தேவனிடத்தில்‌ சொல்லுகிறார்‌ 
(சங்‌ 88:86), ஏமானின்‌ துக்கத்திற்கு 
தேவனுடைய கோபமே காரணம்‌ 
(சங்‌ 887 15-17). ஏமானுடைய 
சிநேகிதர்கள்‌ துன்மார்க்கரா 
யிருக்கிறார்கள்‌ 888,18). ஏமான்‌ 
தன்னுடைய வேண்டுதல்களையும்‌ 
விண்ணப்பங்களையும்‌ தேவனிடத்தில்‌ 
ஏறெடுக்கிறார்‌ (சங்‌ 881,2,912). 


தேவனோடு ஜெபத்தில்‌ மன்றாடுகிறார்‌ 
(சங்‌ 8840,12,14). 


(சங்‌ 


ஆத்துமாவின்‌ துக்கம்‌ 
சங்‌ 88:1-9 


(மகலாத்லேயனோத்‌  வரத்தியத்தில்‌ 
வாசிக்க, கோராகின்‌ புத்திரரிலுன்ன 
இராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட 
எஸ்ராகியனாகிய ஏமானின்‌ போதக: 
சங்கீதம்‌) 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


வீரிவுரை மாமா 


PUBLISHERS 


சண்‌ 88:1. 
தேவனாகிய 


பகலும்‌ 
கூப்பிடுகிறேன்‌. 


என்‌ இரட்சிப்பின்‌ 
கர்த்தாவே இரவும்‌ 


உம்மை நோக்கிக்‌ 


சுங்‌ 88:2. என்‌ விண்ணப்பம்‌ உமது 
சமுகத்தில்‌: வருவதாக; என்‌ 
கூப்பிடுதலுக்கு உமது செவியைச்‌ 
சாய்த்தருளும்‌. 


சங்‌ 88:3. என்‌ ஆத்துமா துக்கத்தால்‌ 
திழைத்திருக்கிறது; என்‌ ஜீவன்‌ 
பாதானத்திற்குச்‌. சமீபமாய்‌ 
வந்திருக்கிறது. 


சங்‌ 884. நான்‌ குழியில்‌ 
இறங்குகிவர்கனோடு எண்ணப்பட்டு, 
பெலனற்ற மனுஷனைப்போலானேன்‌. 


சங்‌ 88:5. மரித்தவர்களில்‌ ஒருவனைப்‌ 
போல்‌ நெகிழப்பட்டிருக்கிறேன்‌; நீர்‌ 
இனி ஒருபோதும்‌ நினையாதபடி, 
உமது கையால்‌ அறுப்புண்டுபோய்ப்‌ 
மிரேதக்குழிகளிலே கிடக்கிறவர்களைப்‌ 
போலானேன்‌. 


சங்‌. 888. என்னைப்‌ பாதாளக்‌ 
குழியிலும்‌ இருனிலும்‌ ஆழங்களிலும்‌ 
வைத்தீர்‌. 


சங்‌ 86:7. உம்முடைய கோபம்‌ என்னை 
இருத்துகிறது; உம்முடைய அலைகள்‌ 
எல்லாவற்றினாலும்‌ என்னை 
வருத்தப்படுத்துகிறீர்‌. (சேலா), 


சங்‌ 88:8. எனக்கு 
அறிமுகமானவர்கனை எனக்குத்‌ 
தூரமாக விலக்கி, அவர்களுக்கு என்னை 
அருவருப்பாக்கினீர்‌; நான்‌ வெளியே 
புறப்படக்‌ கூடாதபடி, 
அடையட்டிருக்கிறேன்‌. 


சுங்‌ 88:9. துக்கத்தினால்‌ என்‌ கண்‌ 
தொய்ந்து போயிற்று; கர்த்தாவே, 
அநுதினமும்‌ நான்‌ உம்மை நோக்கிக்‌ 
கூப்பிட்டு, உமக்கு நேராக எண்‌: 
கைகளை விரிக்கிறேன்‌. 





ழ்‌ நவள 
யாய 
என்‌ இரட்சிப்பின்‌ தேவனாகிய 
கர்த்தாவே 


என்‌ இரட்சிப்பின்‌ தேவனாகிய 
கர்த்தாவே, இரவும்‌ பகலும்‌ உம்மை 
நோக்கிக்‌ கூப்பிடுகிறேன்‌. எண்‌ 
விண்ணப்பம்‌ உமது சமுகத்தில்‌ 


வருவதாக; என்‌ கூப்பிடுதலுக்கு உமது 
செவியைச்‌ சாய்த்தருளும்‌ 
(சங்‌ 88:1,2). 


இந்த சங்கீதத்தில்‌ ஆரம்ப வரிகள்‌ 
மாத்திரமே ஆறுதலாயிருக்கிறது. இந்த 
வார்த்தைகளைத்‌ தவிர, இந்த 
சங்கீதத்தில்‌ வேறு எந்த வார்த்தையும்‌ 
ஆறுதலாயில்லை. சங்கீதக்காரர்‌ 
தன்னுடைய துக்கங்களை தேவனிடத்தில்‌ 
சொல்ல ஆரம்பிப்பதற்கு முன்பாக, 
கர்த்தரை நோக்கிக்‌ கூப்பிடுகிறார்‌. 
அவரை, “என்‌ இரட்சிப்பின்‌ தேவனாகிய 
கர்த்தாவே என்று அழைக்கிறார்‌ 
சங்கீதக்காரருக்கு இரட்சிப்பு 
தேவைப்படுகிறது. 


நாமும்‌ 
கர்த்தரை, 


நம்முடைய தேவனாகிய 
எங்கள்‌ இரட்சிப்பின்‌ 
தேவனாகிய கர்த்தாவே” என்று 
கூப்பிடவேண்டும்‌. இப்படி கூப்பிடும்போது, 
நாம்‌ மிகுந்த கஷ்டத்திலும்‌. துக்கத்திலும்‌ 
இருக்கிறோம்‌ என்பதை 
வெளிப்படுத்துகிறோம்‌. நமக்கு 
தேவனுடைய உதவியும்‌ ஒத்தாசையும்‌ 
தேவைப்படுகிறது நம்முடைய 
இரட்சிப்புக்காக நாம்‌ தேவனையே 
நோக்கிப்‌ பார்க்கிறோம்‌. நம்முடைய 
இரட்சிப்புக்குத்‌ 

சார்ந்திருக்கிறோம்‌ 

நமக்கு ட்சிப்பு இல்லை 
அங்கீகரிக்கிறோம்‌. 


ஏமான்‌ கர்த்தரிடத்தில்‌ ஜெபிக்கிற 
ஒரு மனுஷன்‌. தேவனிடத்தில்‌ ஜெபிப்பது 
ஏமானுக்கு ஆறுதலாயிருக்கிறது. ஏமான்‌ 
தேவனிடத்தில்‌ ஜெபித்தாலும்‌, அவருடைய 
துக்கத்தால்‌ 
“இரவும்‌ பகலும்‌ 

கூப்பி 


ப 
“கர்த்தாவே, 


(சங்‌ 883) என்றும்‌, 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மமம்‌ 


PUBLISHERS 


அநுதினமும்‌ நான்‌ உம்மை நோக்கிக்‌ 
கூப்பிட்டு உமக்கு நேராக என்‌ கைகளை 
(சங்‌ 88:9) என்றும்‌ 


விரிக்க 
ஏமான்‌ டன்‌ வனிடத்தில்‌ சொல்லுகிறார்‌. 


ஏமான்‌ தேவனுடைய சமுகத்தில்‌ 
தன்னை பணிவாக ஒப்புக்கொடுக்கிறார்‌. 
கர்த்தரை உறுதியாகப்‌ பற்றிக்கொள்கிறார்‌. 
தேவனுடைய பக்காகவும்‌, 
இரக்கத்திற்காகவும்‌ தேவனிடத்தில்‌ 
கெஞ்சி மன்றாடுகிறார்‌. அவரிடத்தில்‌ 
பயமும்‌ பக்தியும்‌ இருக்கிறது. 
பயபக்தியில்லாமல்‌ தேவனிடத்தில்‌ 
ஜெபிக்க முடியாது. ஏமானின்‌ ஆத்துமா 
மிகுந்த துக்கத்திலிருப்பதினால்‌, அவர்‌ 
கண்ணீரோடு தேவனுடைய சமுகத்தில்‌ 
வ (டைய குறைகளையெல்லாம்‌ 
எழுத்தர்‌ ொல்றுகிற்‌ 


ஏமான்‌ தேவனுடைய சமுகத்தில்‌ 
எப்போதாவது ஜெபிக்கிற நபரல்ல. அவர்‌ 
அநுதினமும்‌ தேவனை நோக்கிக்‌ 
கூப்பிடுகிறார்‌. இரவும்‌ பகலும்‌ தேவனை 
நோக்கிக்‌ கூப்பிடுகிறார்‌ 
தேவனிடத்திலிருந்து, தன்னுடைய 
ஜெபற்திற்கும்‌ பதிலை எதிர்பார்க்கிறார்‌ 
“என்‌ விண்ணப்பம்‌ உமது சமுகத்தில்‌ 
வருவதாக; என்‌ கூப்பிடுதலுக்கு உமது 
செவியைச்‌ சாய்‌, என்‌, 
சொல்லி க்கிற ட ன்‌ 


என்‌ ஆத்துமா 
திறைந்திருக்கிறது 


துக்கத்தால்‌ 


என்‌ ஆத்துமா 
'திறைந்திருக்கிறது;. 
பாதானத்திற்குச்‌ சமீபமாய்‌ 
வந்திருக்கிறது. நான்‌ குழியில்‌ 
இறங்குகிவர்கனோடு எண்ணப்பட்டு, 
பெலனந்ற மனுஷனைப்போலானேன்‌. 
(சங்‌ 88:3,4). 


துக்கத்தால்‌ 
என்‌ ஜீவன்‌ 


ஏமான்‌ 
மனுஷனாகயிருக்கிறார்‌. 
இயேசுகிறிஸ்துவின்‌ 
அடையாளமாகப்‌ 
என்று 
வியாக்கியானம்‌ 


துக்கங்களின்‌. 
இந்த சங்கீதம்‌ 
துக்கத்திற்கு 
புக்‌ 
பண்டிதர்கள்‌ 
கண்ணப்ப. 





ழ்‌ நள 
யாய 


ஏமான்‌ தேவனிடத்தில்‌, “என்‌ ஆத்துமா 
துக்கத்தால்‌ நிறைந்திருக்கிறது” என்று 
சொல்லுகிறார்‌. இயேசுகிறிஸ்துவும்‌. மிகுந்த 
வியாகுலத்திலிருந்தபோது, “இப்போது 
என்னுடைய ஆத்துமா துக்கப்பபடுகிறது" 


என்று சொன்னார்‌ 


இயேசுகிறிஸ்துவின்‌ 
மரணத்திற்கேதுவாக துக்கப்பட்டது. 
அதுபோலவே ஏமானின்‌ ஜீவன்‌ 
பாதாளத்திற்கு சமீபமாய்‌ வந்திருக்கிறது. 
“நான்‌ குழியில்‌ இறங்குகிறவர்களோடு 
எண்ணப்பட்டு, பெலனற்ற மனுவனைப்‌ 
போலானேன்‌” என்று ஏமான்‌ 
சொல்லுகிறார்‌ ஏமானிடத்தில்‌ 
பெனில்லை. மரித்தவர்களைப்போல அவர்‌ 
பெலனற்ற மனுஷனாயிருக்கிறார்‌. அவர்‌ 
உமிரோடிரந்தாலம்‌ யரித்தவரைப்போலவே 
இருக்கிறார்‌ குழியில்‌ 

என்ப ட வட வன்பு 


ஆத்துமா 


மரித்தவர்களில்‌ ஒருவனைப்‌ 
போல்‌ நெகிழப்பட்டிருக்கிறேன்‌. 


மரித்தவர்களில்‌ ஒருவனைப்‌ 
போல்‌ நெகிழுப்பட்டிருக்கிறேன்‌; நீர்‌ 
இனி ஒருபோதும்‌ தினையாதபடி, 
உமது கையால்‌ அறுப்புண்டுபோய்ப்‌: 
பிரேதக்குழிகனிலே கிடக்கிறவர்களைப்‌ 
போலானேன்‌. என்னைப்‌ 
பாதானக்குழியிலும்‌ இருளிலும்‌ 
ஆழங்கவிலூம்‌ வைத்தீர்‌ (சங்‌ 88:5,6). 


ஏமான்‌ தன்னைத்தானே நோக்கிப்‌ 
பார்க்கிறார்‌. தன்னுடைய பார்வைக்கு 
அவர்‌ மரித்தோரைப்போல இருக்கிறார்‌. 
அவருடைய இருதயம்‌ துக்கத்தினால்‌ 
நிறைந்து உடைந்துபோயிற்று. 
வருத்தம்‌ 
“மரித்தவர்களில்‌ 
நெகிழப்பட்டிருக்கிறேன்‌” என்று 
தன்னைப்பற்றிச்‌ சொல்லுகிறார்‌. 
மரித்தோரின்‌ சரீரத்தை; கல்லறையில்‌ 
அடக்கம்பண்ணும்போது, அதைக்‌ 
கயிற்றினால்‌ கட்டி, பிரேதக்‌ குழியில்‌. 
அவிழ்த்துவிடுவார்கள்‌. 


அந்தக்‌ கட்டை 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை OCDNENIS 


PUBLISHERS 


து 
இறங்குகிறவர்களோடு 
எண்ணப்பட்டிருக்கிறார்‌. க்விக்‌ 


ஒருவனைப்போல, 
கட்டவிழ்த்துவிடப்பட்டு, பிரேதக்‌ பில்‌ 
ம்‌ பக்தா ஷீ 
மரித்தோரின்‌ சரீரத்தை கல்லறையில்‌ 
அடக்கம்பண்ணியபின்பு அதை யாரும்‌ 
பார்க்கமாட்டார்கள்‌. 
அந்த சரீரத்தை மறந்து 
போவார்கள்‌. மரித்துப்‌ போனவரையும்‌ 
நினைத்துப்‌ பார்க்கமாட்டார்கள்‌. மரித்துப்‌ 
போன சரீரத்தையும்‌ பாதுகாக்க 
மாட்டார்கள்‌. பராமரிக்கமாட்டார்கள்‌. 
அதற்குப்‌ போஜனம்‌ கொடுக்கபாட்டார்கள்‌. 
மரித்துப்போன சரீரத்தை கல்லறையில்‌ 
அடக்கம்பண்ணிவிட்டு, அப்படியே 
போய்விடுவார்கள்‌. 


தான்‌ கல்லறையில்‌ அடக்கம்‌ 
பண்ணப்பட்டவரைப்போல இருப்பதாக 
சங்கீதக்காரரும்‌. தன்னைப்பற்றி 
நினைக்கிறார்‌. “நீர்‌ இனி ஒருபோதும்‌ 
நினையாதடடி உமது கையால்‌ 
அறுப்புண்டுபோய்ப்‌ பிரேதக்குழிகளிலே 
கிடக்கிறவர்களைப்‌ போலானேன்‌” என்று 
தன்னுடைய நிலமையைப்பற்றி 
தேவனிடத்தில்‌ பரிதாபமாகச்‌ 
சொல்லுகிறார்‌. 


தேவன்‌ தன்னைப்‌ பாதாளக்‌ 
குழியிலும்‌, இருளிலும்‌, ஆழங்களிலும்‌ 
வைத்திருப்பதாக ஏமான்‌ சொல்லுகிறார்‌. 
ஆனால்‌ மெய்யாகவே தேவன்‌ தம்முடைய 
பிள்ளைகளை கைவிடமாட்டார்‌. அவர்‌ 
நம்மோடு கூடயிருக்கிறார்‌ என்றும்‌, அவர்‌ 
நம்மை பாதுகாத்து பராமரிப்பார்‌ என்றும்‌. 
நம்மை வெளிச்சத்தில்‌ வைப்பார்‌ என்றும்‌ 
விசுவாசிக்கவேண்டும்‌. நம்முடைய 
விசுவாசம்‌ குறைந்துபோனால்‌, விசுவாசம்‌ 
பலவீனப்பட்டுப்போனால்‌, ஏமானைப்போல. 
நாமும்‌, “என்னைப்‌ பாதாளக்குழியிலும்‌ 
இருளிலும்‌ ஆழங்களிலும்‌ வைத்தீர்‌” என்று 
தேவனிடத்தில்‌ அழுது புலம்புவோம்‌. 





ழ்‌ நவள 
யாய 


துக்கம்‌ அதிகரிக்கும்போது 
நம்முடைய மனக்கண்களின்‌ பிரகாசம்‌ 
மங்கிப்போகும்‌. கர்த்தரை நோக்கிப்‌ 
பார்க்காமல்‌ பிரச்சனைகளை நோக்கிப்‌ 
பார்க்கும்போது நம்முடைய விசுவாசம்‌ 
குறைந்துபோகும்‌. நம்முடைய விசுவாசம்‌ 
பலவீனப்பட்டுப்‌ போனால்‌, 
ஏமானைப்போலவே நாமும்‌ துக்கத்தினால்‌ 
நிறைந்து அழுதுபுலம்புவோம்‌. 


உம்முடைய கோபம்‌ 


எல்லாவற்றினாலும்‌. 


வருத்தப்படுத்துகிறீர்‌. 
(சங்‌ 88:7). 


தன்னுடைய ஆத்துமாவின்‌ 
துக்கத்திற்கு தேவனுடைய கோபமே 
காரணம்‌ என்று ஏமான்‌ தள்‌ 
தேவனே 
வருத்தப்படுத்துவதாகவும்‌ சொல்லுகிறார்‌. 
தேவன்‌ நமக்கு பகுத்தறியும்‌ வரத்தைக்‌ 
கொடுத்திருக்கிறார்‌. இந்த வரத்தைப்‌ 
பயன்படுத்தி தேவனுக்கும்‌ நமக்கும்‌ 
இடையிலுள்ள உறவைப்‌ பகுத்தறிய 
வேண்டும்‌. நாம்‌ வேதனைப்பட்டாலும்‌, 
துக்கப்பட்டாலும்‌ தேவன்‌ நம்மீது 
அன்பாயிருக்கிறார்‌ என்பதையும்‌, 
அவருடைய கிருபையும்‌ இரக்கமும்‌ 
நமக்கு எப்போதும்‌ உண்டு என்பதையும்‌ 
நாம்‌ பகுத்தறிந்து உணரவேண்டும்‌. 

தம்மை நம்பியவர்களை தேவன்‌ 
ஒருபோதும்‌ கைவிடமாட்டார்‌. கர்த்தரை 
நம்புகிறவர்கள்‌ வெட்கப்பட்டுப்‌ 
போகமாட்டார்கள்‌. ஒருவேளை க 
இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ 
உபத்திரவங்கள்‌ வரலாம்‌. 
அதிசீக்கிரமாய்‌ 
போகும்‌. இவையெல்லாம்‌ இலகுவான 
உபத்திரவங்கள்தான்‌. ஆனால்‌. 
ஏமானோ, தன்னுடைய ஆத்துமாவின்‌ 
துக்கத்தினால்‌ தவனிடத்தில்‌ 
அவிசுவாசத்தோடு அழுது புலம்புகிறார்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம 


PUBLISHERS 


“உம்முடைய கோபம்‌ என்னை 
இருத்துகிறது: உம்முடைய அலைகள்‌ 
எல்லாவற்றினாலும்‌ என்னை 
வருத்தப்படுத்துகிறீர்‌” என்று 
சொல்லுகிறார்‌. ஏமானுக்கு ஆத்துமாவின்‌ 
துக்கம்‌ மிகவும்‌ அதிகமாயிருக்கிறது. 
அவர்மீது தாங்கமுடியாத பாரம்‌ 
வந்திருப்பது போல நினைக்கிறார்‌. 
க்கத்தில்‌ மூழ்கிப்போவ, போல 
a ல்‌ 
நான்‌ அடைபட்டிருக்கிறேன்‌ 
எனக்கு அறிமுகமானவர்கனை 
எனக்குத்‌. தூரமாக. விலக்கி, 
அவர்களுக்கு. என்னை 
அருவருப்பாக்கினீர்‌ நான்‌ வெளியே 


புறப்படக்‌ கூடாதபடி. 
அடைபட்டிருக்கிறேன்‌. (சங்‌ 88:8). 


ஏமானின்‌ சிநேகிதர்கள்‌ அவரை 
விட்டு விலகிப்போய்விட்டார்கள்‌. தனக்கு 
அறிமுகமானவர்களை கர்த்தர்‌ தனக்கு 
தூரமாக  விலக்கிவிட்டார்‌ என்றும்‌, 
அவர்களுக்குத்‌ தன்னை 
அருவருப்பாக்கிவிட்டார்‌ என்றும்‌ ஏமான்‌ 
தேவனுடைய சமுகத்தில்‌ முறையிடுகிறார்‌. 
நாம்‌ துக்கப்படும்போது நமக்கு. 
ஆறுதலான சிநேகிதர்கள்‌ நம்மோடு 
கூடயிருப்பது நல்லது. அவர்கள்‌ 
நம்முடைய துக்கத்தில்‌ பங்குபெறுவார்கள்‌. 
நமக்கு ஆறுதலான வார்த்தைகளைச்‌ 
சொல்லுவார்கள்‌. நம்முடைய 
வேதனைகளைப்‌ பகிர்ந்துகொள்வார்கள்‌. 
னால்‌ ஏமானுக்கோ ஒரு 
சிநேகிதருரில்லை. துக்கம்தான்‌. 
அதிகமாயிருக்கிறது. ஏமானின்‌ சிநேகிதர்‌ 
எல்லோரும்‌ அவரை அருவருத்து, அவரை 
விட்டு தூரமாய்‌ விலகிப்போய்விட்டார்கள்‌. 
i தனிமையில்‌ 


ஏமானின்‌ சிநேகிதர்கள்‌ அவரைப்‌ 
பார்த்து. வெட்கப்படுகிறார்கள்‌. 
அவரைப்‌ பார்த்து அருவருக்கிறார்கள்‌. 
ஏமான்‌ அவர்களோடு 
பேசினாலும்‌. அவர்கள்‌ 
அருகில்‌ த்‌ 





ழ்‌ நவள 
ஈயா 


ஏமானைப்‌ பார்க்கும்போதோ 
அவர்களுடைய மனதில்‌ அருவருப்பு 
உண்டாயிற்று, ஆகாதவனைப்‌. 
பார்ப்பதுபோல ஏமானைப்‌ பார்க்கிறார்கள்‌. 
ஏமானைவிட்டு சமீபமாய்‌ விலகிப்‌ 
போவதற்குப்‌ பதிலாக தூரமாய்‌ 

அவர்கள்‌ 
சிந்தனை 


பி ஈய்விடுகிறார்கள்‌. 
மனதில்‌ ஏமானைப்பற்றிய 
ம, எயிற்று. 


துக்கத்தினால்‌ என்‌ 
தெய்ந்துபோயிற்று 

துக்கத்தினால்‌ என்‌ கண்‌ 
தொய்ந்து போயிற்று; கர்த்தாவே, 
அநுதினமும்‌ நான்‌ உம்மை 
நோக்கிக்‌ கூப்பிட்டு, உமக்கு நேராக. 
என்‌ கைகளை விரிக்கிறேன்‌ 
(சுங்‌ 88:9). 


பரிதாபமான 
பார்க்கிறார்‌ 


ஏமான்‌ தன்னுடைய 
நிலமையை நோக்கிப்‌ 
அவருக்கு உதவிசெய்ய ஒருவருரில்லை. 
ஆறுதலான வார்த்தைகளைப்‌ பேச 
அவருக்கு அறிமுகமானவர்களும்‌ 
அவரோடு கூடயில்லை. 
அவர்களெல்லோரும்‌ அவளைவிட்டு 
தூரமாய்‌ விலகிப்போய்விட்டார்கள்‌. 
'நான்‌ வெளியே புறப்படக்கூடாதபடி 
அடைபட்டிருக்கிறேன்‌” என்று ஏமான்‌ 
தன்னுடைய நிலமையைப்பற்றி 
தேவனிடத்தில்‌ சொல்லுகிறார்‌ 


ஏமான்‌ தன்னுடைய கண்களைப்‌ 
பார்க்கிறார்‌. துக்கத்தினால்‌ அவருடைய 
கண்‌ தொய்ந்துபோயிற்று. கண்ணீர்விட்டு 
அழுகிறார்‌. நம்முடைய அழுகை, 
நம்முடைய ஜெபத்திற்குத்‌ தடையாயிருக்கக்‌ 
கூடாது கண்ணீரோடு ஜெபிக்க 
வேண்டும்‌. கண்ணீரோடு 
விதைக்கிறவர்கள்‌ கெம்பீரத்தோடு 
அறுப்பார்கள்‌. ஏமானின்‌ கண்கள்‌ 
துக்கத்தினால்‌ தொய்ந்துபோனாலும்‌ அவர்‌ 
அநுதினமும்‌ கர்த்தரை நோக்கிக்‌ 
கூப்பிடுகிறார்‌.  ஏமானின்‌ கண்கள்தான்‌ 
தொய்ந்துபோயிற்று. அவருடைய கைகளோ 
தாயி ல்‌ அவருடைய நாவு 
பெலமுள்ளதாயிருக்கிறது. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


வீரிவுரை மாமா 


PUBLISHERS 


அவர்‌ தேவனை நோக்கிக்‌ கூப்பிட்டு, 
அவருக்கு நேராக அநுதினமும்‌ 


தன்னுடைய கைகளை விரிக்கிறார்‌. 


ஏமானின்‌ விண்ணப்பம்‌ 
சங்‌ 88 : 10-18 


சங்‌ 8810. மரித்தவர்களுக்கு. 
அதிசயங்களைச்‌ செய்வீரோ? 
செத்துப்போனவீரர்‌ எழுத்து உம்மைத்‌ 
துதிப்பார்கனோ? (சேலா.) 


சுங்‌ 88:11. பிரேதக்குழியில்‌ உமது 
கிருபையும்‌, அழிவில்‌ உமது 
உண்மையும்‌ விவரிக்கப்படுமோ? 


சங்‌ 88:12. இருளில்‌ உமது 
அதிசயங்களும்‌, மறதியின்‌ பூமியில்‌ 
உமது தீதியும்‌ அறியப்படுமோ? 


சங்‌ 88:13. நானோ கர்த்தாவே, உம்மை 
நோக்கிக்‌ கூப்பிடுகிறேன்‌; காலையிலே 
என்‌ விண்ணப்பம்‌ உமக்குமுன்பாக 
வரும்‌. 


சங்‌ 8804. கர்த்தாவே, ஏன்‌ என்‌: 
ஆத்தமாவைத்‌ தன்னிவிடுகிறீர்‌? ஏண்‌: 
உமது முகத்தை எனக்கு மறைக்கிறீர்‌? 


சங்‌ 88:15. சிறுவயதுமுதல்‌ நான்‌ 
சிறுமைப்பட்டவனும்‌ மாண்டு. 
போகிறவனுமாயிருக்கிறேன்‌; உம்மால்‌ 
வரும்‌ 'திகில்கன்‌' என்மேல்‌ 
சுமந்திருக்கிறது, நான்‌: 
மனங்கலங்குகிறேன்‌.. 


சங்‌ 88:16. உம்முடைய எரிச்சல்கள்‌: 
என்மேல்‌ புரண்டுபோகிறது; உம்முடைய 
பயங்கரங்கள்‌. என்னை 
அதம்பண்ணுகிறது. 

சவ்‌ 88:17. அவைகன்‌ நாடோறும்‌. 


தண்ணீரைப்போல்‌ என்னைச்‌ சூழ்ந்து, 
வளைத்து 





ழ்‌ நள 
யாய 


மரித்தவர்களுக்கு 
அதிசயங்களைச்‌ செய்வீரோ 


மீரித்தவர்களுக்கு. 

அதிசயங்களைச்‌. செய்வ்ரோ? 
செத்தூப்போனவீரர்‌ எழுந்து உம்மைத்‌ 
துதிப்பார்களோ? (சேலா) 
பிரேதக்குழியில்‌ உமது கிருபையும்‌, 
அழிவில்‌ உமது உண்மையும்‌. 
விவரிக்கப்படுமோ? இருளில்‌ உமது 
அதிசயங்களும்‌, மறதியின்‌ பூமியில்‌ 
உமது தியும்‌  அதியப்படுமோ? 
(சுங்‌ 88:10-12) 


சங்கீதக்காரர்‌ 
ஆத்துமாவின்‌ துக்கத்தையும்‌, 
இருதயத்தின்‌ வேதனையையும்‌ 
கர்த்தருடைய சமுகத்தில்‌ முறைபிடுகிறார்‌. 
“மரித்தவர்களுக்கு அதிசயங்களைச்‌ 
செய்வீரோ' என்று தேவனிடத்தில்‌ 
கேட்கிறார்‌ மரித்துப்போனவர்களை 
மறுபடியும்‌ உயிரோடு  எழுப்புவீரோ 
என்பதே இந்த வாக்கியத்தின்‌ பொருள்‌. 
“செத்துப்போன வீரர்‌ எழுந்து உம்மைத்‌ 
துதிப்பார்களோ” என்று ஏமான்‌ 
தேவனிடத்தில்‌ கேட்கிறார்‌. செத்துப்‌ 
போனவர்கள்‌ கல்லறையில்‌ அடக்கம்‌ 
பண்ணப்பட்டிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
உயிரோடு எழும்பி தேவனைத்‌ 
துதிப்பார்களா என்‌; சந்தேகம்‌ 
ஏமானின்‌ மனதில்‌ வந்திருக்கிறது. 
மனுஷன்‌ மரிக்கும்போது 
அவனுடைய கல்லறையில்‌ 
புதைக்கப்படுகிறது. அவனுடைய 
ஆத்துமா மரிப்பதில்லை. செத்துப்போன 
மனுஷனுடைய ஆத்துமா தேவனுடைய 
அதிசயங்களையும்‌ அற்புதங்களையும்‌ 
அறிந்துகொள்ளும்‌. அந்த ஆத்துமாக்கள்‌: 
தேவனுடைய உண்மையையும்‌ நீதியையும்‌, 
கிருபையையும்‌ விவரிக்கும்‌ 
மரித்துப்போன சரீரத்தினால்‌ தேவனுடைய 
கிருபையை விவரிக்க முடியாது. 
மரித்துப்போன சரீரங்கள்‌ தேவனுடைய 
கிருபையைப்‌ பெற்றுக்கொள்ளாது. அவை 
தேவனைத்‌ துதிக்கவும்‌ செய்யாது. 


தன்னுடைய 


சரீரமே 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம 


PUBLISHERS 


சங்கீதக்காரர்‌ மரித்தவர்களைப்பற்றி 
நினைத்துப்‌ பார்த்து, தேவனிடத்தில்‌ 
அவர்களுடைய நிலமையைப்பற்றிச்‌ 
சொல்லுகிறார்‌ “ித்தவர்களுக்கு 
அதிசயங்களைச்‌ செய்வீரோ? 
செத்துப்போனவீரர்‌ எழுந்து உம்மைத்‌ 
துதிப்பார்களோ? பிரேதக்குழியில்‌ உமது 
கிருபையும்‌, அழிவில்‌ உமது உண்மையும்‌ 
விவரிக்கப்படுமோ? என்று ஏமான்‌ 
கேட்கிறார்‌. மரித்துப்போன பின்பு 
தேவனுடைய அதிசயத்தினாலும்‌, 
அற்புதத்தினாலும்‌, நீதியினாலும்‌, 
கிருபையினாலும்‌, இரக்கத்தினாலும்‌, 
மரித்தவர்களுக்கு 

பிரயோஜனமுபில்லை. 

சங்கீதக்காரரின்‌ விவாதம்‌. 


ஏமான்‌ இப்போது மரித்தவர்களில்‌ 
ஒருவனைப்போல இருக்கிறார்‌. பெலனற்ற 
மனுஷரைப்போல இருக்கிறார்‌ 
துக்கத்தினால்‌ அவருடைய கண்கள்‌ 
தொய்ந்துபோயிற்று, சீக்கிரத்தில்‌ 
மரித்துப்போய்விடுவோம்‌ என்னும்‌ பயம்‌ 
ஏமானுக்கு உண்டாயிற்று ஏமான்‌ 
மரித்தபின்பு, தேவன்‌ அவருக்கு அதிசயம்‌ 
செய்தாலும்‌ அந்த அதிசயத்தினால்‌ 
அவருக்கு ஒரு பிரயோஜனமும்‌ 
உண்டாகப்போவதில்லை. செத்துப்போன 
ஏமான்‌ மறுபடியும்‌ உயிரோடு எழுந்து 
தேவனைத்‌ துதிக்கமாட்டார்‌ 
செத்துப்போன ஏமானை பிரேதக்குழியில்‌ 
அடக்கம்பண்ணிவிடுவார்கள்‌. அங்கிருந்து 
ஏமானால்‌. தேவனுடைய 
அதிசயங்களையும்‌ அவருடைய 
நீதியையும்‌ அவருடைய உண்மையையும்‌, 
அவருடைய கிருபையையும்‌ விவரித்துச்‌ 
சொல்ல முடியாது. 


ஆகையினால்‌ தான்‌ ஸரித்துப்‌ 
போவதற்கு முன்பாக, இப்போது 
உயிரோடிருக்கும்போதே, தேவன்‌ தனக்கு 
அதிசயங்களைச்‌ செய்யவேண்டுமென்றும்‌, 
தம்முடைய கிருபையை தனக்குக்‌ 
காண்பிக்கவேண்டுமென்றும்‌ ஏமான்‌. 
விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. அப்போது 
தான்‌, ஏமான்‌ உயிரோடிருக்கும்போதே, 





ழ்‌ நவள 
யாய 


அவரால்‌ தேவனுடைய நன்மையையும்‌, 
கிருபையையும்‌ நினைத்து அவரைத்‌: 
துதிக்க முடியும்‌. ஏமான்‌ பரித்தப்பின்பு 
தேவன்‌ அவருக்கு ஒரு நன்மையும்‌ 
செய்யமுடியாது என்றும்‌, நன்மை 
செய்தாலும்‌ அதனால்‌ ஏமானுக்கு 
பிரயோஜனம்‌ உண்டாகாது என்றும்‌ 
அவர்‌ தேவனிடத்தில்‌ சொல்லுகிறார்‌. 


அதிசயங்களும்‌, 
உமது நீதியும்‌ 


“இருளில்‌ உமது 
மறதியின்‌ பூமியில்‌ 
அறியப்படுமோ?” என்று தேவனிடத்தில்‌ 
கேட்கிறார்‌. இந்தப்‌ பூமி மறதியின்‌ 
பூமியாயிருக்கிறது ஒரு மனுஷன்‌ 
செத்தபின்பு அவனை எல்லோரும்‌ 
மறந்துவிடுவார்கள்‌. 


கர்த்தாவே, உம்மை நோக்கிக்‌ 
கூப்பிடுகிறேன்‌ 


நானோ கர்த்தாவே உம்மை 
நோக்கிக்‌ கூப்பிடுகிறேன்‌; காலையிலே. 
என்‌ விண்ணப்பம்‌ உமக்குமுன்பாக 
வரும்‌ (சுங்‌ 88:13). 

சங்கீதக்காரருக்கு தேவனுடைய 
கிருபையைப்‌ பெற்றுக்கொள்வதில்‌. 
தாமதம்‌ உண்டாயிற்று. இந்த 
சூழ்நிலையில்‌ கர்த்தரிடத்தில்‌ 
தொடர்ந்து ஜெபிப்பதாக  ஏமான்‌ 
வாக்கு பண்ணுகிறார்‌ “நூனோ, 
கர்த்தாவே, உம்மை நோக்கிக்‌ 
கூப்பிடுகிறேன்‌” என்று சொல்லுகிறார்‌. 
தேவனைக்‌ கூப்பிடும்போது ஏமானுடைய 
இருதயத்தில்‌ சமாதானமும்‌ ஆறுதலும்‌ 
உண்டாயிற்று. இந்தச்‌ சந்தோஷம்‌ 
ஏமானிடத்தில்‌ த்திருக்க 
வேண்டுமென்றால்‌, அவர்‌ கர்த்தரோடு 
ஜெபத்தில்‌ நிலைத்திருக்கவேண்டும்‌. 


இதனியித்தமாய்‌, “காலையிலே என்‌ 
விண்ணப்பம்‌ உமக்கு முன்பாக வரும்‌” 
என்று  ஏமான்‌ சொல்லுகிறார்‌. இந்த 
வாக்கியத்திற்கு “காலையிலே என்‌ 
விண்ணப்பம்‌ உம்மைத்‌ 


தடைபண்ணும்‌” என்று பொருள்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தருடைய பரிசுத்த 
வான்களெல்லோருமே காலையிலே 
ஜெபம்பண்ணுவார்கள்‌. அவர்கள்‌ 
ஜெபம்பண்ண எழும்புவதற்கு முன்பாகவே, 
ஏமான்‌ எழும்பி, அதிகாலையிலே. 
கர்த்தரிடத்தில்‌ விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 
தேவனுடைய சமுகத்திற்கு முன்பாக 
ஏறெடுக்கப்படும்‌ பொதுவான அதிகாலை 
ஜெபவேளைக்கு ஏமான்‌ 
முந்திக்கொள்கிறார்‌. இதனால்‌ 
தன்னுடைய விண்ணப்பம்‌ தேவனுக்கு 
முன்பாக; தடையாகமிருக்குபென்று 
ரல்லுகிறார்‌. 


ஏமானுக்கு தேவனுடைய கிருபையும்‌, 
இரக்கமும்‌ தேவைப்படுகிறது. 
தேவனுடைய இரக்கத்தில்‌ ஒரு பகுதி 
மாத்திரம்‌ ிடைத்தால்‌ அது 
ஏமானுக்குப்‌ போதாது. தேவனுடைய 
கிருபையும்‌ இரக்கமும்‌ ஏமானுக்கு 
அதிகமாய்‌ வேண்டும்‌. காலைப்பொழுது 
விடிவதற்கு முன்பாக, ஏமான்‌ 
தேவனுடைய சமுகத்தில்‌ விசுவாசத்தோடு 
ஜெபம்பண்ணி, தேவனுடைய 
கிருபையையும்‌ இரக்கத்தையும்‌ பூரணமாய்ப்‌ 
தகை பரன்‌ 


கர்த்தாவே, ஏன்‌ என்‌ 
ஆத்துமாவைத்‌ தள்ளிவிடுகிறீர்‌ 


கர்த்தாவே, ஏன்‌ என்‌ 
ஆத்தமாவைத்‌ தன்னிவிடுகிறீர்‌? ஏண்‌: 
உமது முகத்தை எனக்கு மறைக்கிறீர்‌? 
சிறுவயதுமுதல்‌ 
சிறுமைப்பட்டவனும்‌. 
போகி தவனுமாயிருக்கி றேன்‌; 


எரிச்சல்கள்‌ என்மேல்‌ புரண்டுபோகிறது; 
உம்முடைய பயங்கரங்கள்‌ என்னை 
அதம்பண்ணுகிறது. அவைகள்‌. 
நாடோறும்‌ தண்ணீரைப்போல்‌ 
என்னைச்‌ சழ்த்து, ஏகமாய்‌ என்னை 
வனைந்து கொள்ளுகிறது. 
சிநேகிதனையும்‌ தோழனையும்‌ 
எனக்குத்‌ தூரமாக விலக்கினீர்‌; எனக்கு 
அறிமுகமானவர்கள்‌ மறைத்து 
போனார்கள்‌ (சண்‌ 88:14-18). 





ழ்‌ நள 
யாய 


ஏமான்‌ தேவனிடத்தில்‌ தொடர்ந்து 


தள்ளீஸிடுகிறர்‌ என்று தேவனிடத்தில்‌ 
கண்ணீரோடு கேட்கிறார்‌. 

தன்மீது கோபமாயிருக்கிறாரோ என்னும்‌ 
எண்ணம்‌ ஏமானுக்கு உண்டாயிற்று. 
தேவனுடைய கோடத்திற்கான காரணமும்‌ 
ஏமானுக்குத்‌ தெரியனில்‌ை 


தேவன்‌ தன்னுடைய ஆத்துமாவைத்‌ 
தள்ளிவிடுகிறார்‌ என்று நினைத்து, "ஏன்‌ 
உமது முகத்தை எனக்கு மறைக்கிறீர்‌” 
என்று ஏமான்‌ தேவனிடத்தில்‌ 
கேட்கிறார்‌. தேவனுடைய சமுகம்‌ 
நம்மைவிட்டு நீங்கிப்போவதுதான்‌ நமக்கு 
உண்டாகும்‌ மிகப்பெரிய வேதனை 
தேவன்‌ தமது முகத்தை நமக்கு 
மறைக்கக்கூடாது. அவர்‌ மறைக்கும்போது 
ந்த வேதனையை கர்த்தருடைய 
min மகன அரங்க கனு 

நம்முடைய ஆத்துமாவை நாம்‌ 
தேவனிடத்தில்‌  ஒப்புக்கொடுக்கிறோம்‌. 
தேவன்‌ நம்முடைய ஆத்துமாவைத்‌ 
தள்ளிவிட்டால்‌, நம்முடைய 
ஆத்துமாவக்கு அடைக்கலமுமில்லை, 
ஆறுதலுபில்லை. பாதுகாப்புரில்லை. 
வன்‌ தன்னுடைய ஆத்துமாவைத்‌ 
தள்ளிவிட்டாரோ என்றும்‌, தம்முடைய 
முகத்தை தனக்கு மறைக்கிறாரோ என்றும்‌ 
நினைத்து ஏமான்‌ வேதனைப்படுகிறார்‌. 


வானத்திலே சில சமயங்களில்‌ 
சூரியனை மேகம்‌ மூடிக்கொள்ளும்‌. 
அப்போது பூமியிலே அந்தகாரமுண்டாகும்‌. 
சூரியன்‌ பூமியைத்‌ தள்ளிவிடவில்லை. 
சொற்பநேரத்திற்கு மேகம்‌ சூரியனை 
மூடியிருக்கிறது. சீக்கிரத்தில்‌ மேகம்‌ 
சூரியனை விட்டு விலகிப்போகும்‌ 
அப்போது பூமியிலே அந்தகாரம்‌ 
நீங்கி வெளிச்சமுண்டாகும்‌. அது 
போலவே தேவன்‌ 
நம்முடைய பாவங்களினிமித்தமயும்‌, 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம்மா 


PUBLISHERS 


மீறுதல்களினிமித்தமாயும்‌, 
முகத்தை 


தம்முடைய 

தை. நமக்கு செற்பகாலத்திற்கு 
மறைத்திருப்பார்‌. அது நமக்கு 
வேதனையாயிருக்கும்‌. இந்த 
வேதனைக்கு நாமே காரணம்‌. 
நம்முடைய பாவங்களும்‌ மீறுதல்களும்தான்‌ 
காரணம்‌. 

தேவன்‌ தம்முடைய முகத்தை 
ஏமானுக்கு மறைக்கும்போது, தேவனால்‌ 
வரும்‌ திகில்‌ அவர்மேல்‌ சுமந்திருக்கிறது. 
அவர்‌ மனங்கலங்குகிறார்‌. அவருடைய 
இருதயத்தில்‌ பயமுண்டாயிற்று. இந்த 
திகில்‌ மனுஷருடைய திகில்‌ அல்ல. இது 
தேவனால்‌ வரும்‌ திகில்‌. தேவன்‌ தமது 
கோபத்தினால்‌, தம்முடைய திகிலை 
நம்மீது வரவைக்கிறார்‌. தேவனுடைய 
திகில்‌ ஏமானின்மீது வரும்போது அவர்‌ 
மிகவும்‌ பயப்படுகிறார்‌. “உம்முடைய 
எரிச்சல்கள்‌ என்மேல்‌ புரண்டுபோகிறது: 
உம்முடைய  பயங்கரங்கள்‌ என்னை 
அதம்பண்ணுகிறது” (சங்‌ 88:16) என்று 
சொல்லுகிறார்‌. தேவனால்‌ வரும்‌ திகிலை 
தாங்கமுடியாமல்‌, ஏமான்‌ ஸறித்துப்‌ 
போவதற்கும்‌. ஆயத்தமாயிருக்கிறார்‌. 
தேவனுடைய  பயங்கரங்கள்‌ அரை 
அதம்பண்ணுகிறது. 


தேவனால்‌ வரும்‌ திகிலும்‌, 
அவருடைய பயங்கரங்களும்‌ ஏமானை 
குழ்ந்திுக்கிறது. இதிலிருந்து ஏபானுக்கு. 
விடுதலை நிடைக்கவில்லை. 
ஆகையினால்‌ ஏமான்‌ கி முதல்‌ 
சிறுபைப்பட்டவனும்‌ மாண்டு 
போகிறவனுமாயிருக்கிறார்‌. தேவனால்‌ 
வரும்‌ திகிலையும்‌. அவருடைய 
பயங்கரங்களையும்‌ பற்றிச்‌ சொல்லும்போது, 
“அவைகள்‌ நாடோறும்‌ தண்ணீரைப்போல்‌ 
என்னைச்‌ சூழ்ந்து, ஏகமாய்‌ என்னை 
வளைந்துகொள்ளுகிறது' (சங்‌ 88:7) 
என்று விவரித்துச்‌ சொல்லுகிறார்‌. 


ஏமானுக்கு சிறுவயது முதலே 
பிரச்சனை உண்டாயிற்று. அவர்‌ சிறுவயது 
முதல்‌ சிறுபைப்பட்டவராகவும்‌, 
மாண்டுபோகிறவராகவும்‌ இருந்தார்‌. சில. 
சமயங்களில்‌ தேவன்‌ 
பிள்ளைகளில்‌ சிலருக்கு 
கஷ்டங்களை அவர்களுடைய சிறுவயது 
முதல்‌ கொடுத்துவிடுகிறார்‌. 





சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


இது தேவனுடைய தெய்வீக திட்டம்‌. 
அவர்களை விசேஷித்த ஊழியத்திற்கு 
ஆயத்தம்பண்ணுவதற்காக, தேவன்‌ 
தம்முடைய சித்தத்தின்‌ பிரகாரமாய்‌ 
அவர்களை உருவாக்குகிறார்‌. 


ஏமானுக்கு ஆறுதல்‌ சொல்ல 
ஒருவருமில்லை. அவருடைய 
சிநேகிதரையும்‌. தோழரையும்‌ தேவன்‌ 
அவருக்குத்‌ தூரமாக . 
அவருக்கு 
மறைந்துபோனார்கள்‌. 
பரிசுத்த பிரசன்னமே 
பட்‌ - 
வார்த்தைகள்தான்‌ 


அதின்‌ அருமைய. 
நம்மைத்‌ தேற்றும்‌ 


விரிவுரை OODNENIS 


PUBLISHERS 


தேவனுடைய வார்த்தைக்கு அடுத்தபடியாக 
நண்பரும்‌ சமுதாயமும்‌ நமக்கு 
ஆறுதலாகயிருப்பார்கள்‌. நமக்கு 
சிநேகிதர்களும்‌ தோழர்களும்‌ 
இல்லையென்றால்‌, நமக்கு தலும்‌ 
தேறுதலும்‌ இல்லை. கர்த்தரே நம்முடைய 
ஆறுதலின்‌ தேவன்‌. அதே வேளையில்‌ 
நம்முடைய ஆறுதலுக்கு உதவியாக 
நமக்கு சிநேகிதரும்‌ ர 
தேவைப்படுகிறார்கள்‌. 

போகும்‌ உலகப்‌ 

நமக்கு 





ழ்‌ நள 
யாய 


பொதுவாக சங்கீதங்களின்‌ 
ஆரம்பத்தில்‌ சங்கீதக்கார்‌ 
தேவனிடத்தில்‌ தன்னுடைய கஷ்டங்களை 
முறையிடுவார்‌. அதன்‌ பின்பு 
ஜெபத்தோடும்‌, 'சந்தோஷத்தோடும்‌. 
துதியோடும்‌ சங்கீதத்தை முடிப்பார்‌. 
னால்‌ ந சங்கீதமோ 
சந்தோஷத்திலும்‌ துதியிலும்‌ 
ஆரம்பமாகிறது. முடிவிலோ துக்கத்தின்‌ 
முறையீடுகளும்‌, விண்ணப்பங்களும்‌ 
வருகிறது. எண்பத்து ஒன்பதாவது 
சங்கீதம்‌ எப்பொழுது எழுதப்பட்டது 
என்று தெளிவாகத்‌ தெரியவில்லை. 
தாவீதின்‌ வீட்டார்‌ மகிமை இழந்து, ஆட்சி 
இழந்து, தொய்ந்துபோன காலத்தில்‌ இந்த 
சங்கீதம்‌ எழுதப்பட்டிருக்க வேண்டுமென்று 
வேதபண்டிதர்கள்‌ சொல்லுகிறார்‌ 


சங்கீதக்காரர்‌ தேவனுடைய 
இரக்கத்தையும்‌, சத்தியத்தையும்‌ சொல்லி 
தேவனை மகிமைப்படுத்துகிறார்‌ 
(சங்‌ 89.1). தேவனுடைய உடன்படிக்கையை 
விவரிக்கிறார்‌ (சங்‌ 89:2-4). தேவனுடைய 
மகிமையையும்‌, அவருடைய பரிபூரணமான. 
கிருபையையும்‌ விரிவாக எடுத்துச்‌ 
சொல்லுகிறார்‌ (சங்‌ 89:5-14). தேவனுடைய 
ஜனங்கள்‌ பாக்கியவான்கள்‌ 
(சங்‌ 8945-18). 


தேவன்‌ தாவீதோடு உடன்படிக்கை 
செய்திருக்கிறார்‌. இது கிறிஸ்துவுக்கு 
அடையாளமாகயிருக்கிறது (சங்‌ 8919-37). 
தாவீதின்‌ வீட்டார்‌ ராஜமேன்மையை 
இழந்துபோயிருக்கிறார்கள்‌. சங்கீதக்காரர்‌ 
தாவீதினுடைய 
தாழ்ச்சிக்காக 
புலம்புகிறார்‌. . 
தேவனுடைய கோபம்‌ சீக்கிரத்தில்‌ நீங்கி, 
தாவீதின்‌ வீட்டாருக்கு ஆசீர்வாதம்‌ 
உண்டாகவேண்டும்‌ என்று விண்ணப்பம்‌ 
பண்ணுகிறார்‌ (சங்‌  89:46-49). 
சங்கீதக்காரர்‌ கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
ஜெபித்து, இந்த சங்கீதத்தை நிறைவு 
செய்கிறார்‌ (சங்‌ 89:50-52) 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம 


PUBLISHERS 


கர்த்தரின்‌ கிருபைகள்‌ 
சங்‌ 89 : 1-4 


(எஸ்ராகியனாகிய ஏத்தானின்‌ மஸ்கீல்‌ 
என்னும்‌ போதக சங்கீதம்‌.) 


சங்‌ 891. கர்த்தரின்‌ கிருபைகனை 
என்றென்றைக்கும்‌ பாடுவேன்‌; உமது 
உண்மையைத்‌ தலைமுறை 
தலைமுறையாக என்வாயினால்‌ 
அறிவிப்பேன்‌. 


சங்‌ 89:2. கிருபை என்றென்றைக்கும்‌ 
ஸ்திரப்பட்டிருக்கும்‌; உமது 
உண்மையை வானங்களிலே. 
ஸ்தாபிப்பீர்‌ என்றேன்‌. 


சங்‌ 895. என்னால்‌ 
தெரித்து கொள்ளப்பட்டவனோடே. 
உடன்படிக்கை. பண்ணி, என்‌ 
தாசனாகிய தாவீதை நோக்கி: 


சுங்‌ 89:4. என்றென்றைக்கும்‌ உன்‌ 
சந்ததியை நிலைப்படுத்தி, தலைமுறை 
தலைமுறையாக உன்‌ சிங்காசனத்தை 
ஸ்தாபிப்பேன்‌ என்று ஆணையிட்டேன்‌ 
என்றீர்‌. (சேலா) 


சங்கீதக்காரர்‌ இந்த சங்கீதத்தை 
எழுதும்போது. தாவீதின்‌ குடும்பத்தார்‌ 
மிகுந்த தாழ்ச்சியிலிருக்கிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ தேசத்தாரின்‌ ராஜரீக மகிமை 
அவர்களை விட்டு நீங்கிப்போயிற்று, 
ஏத்தான்‌ என்பவர்‌ ஒரு எஸ்ராகியன்‌. 
இவரே இந்த சங்கீதத்தின்‌ ஆசிரியர்‌. 
இது ஒரு போதக சங்கீதம்‌. ஏத்தான்‌ 
தேவனுடைய சமுகத்தில்‌ வந்து. தாவீதின்‌ 
குடும்பத்தாருடைய தாழ்ச்சிக்காக 
கர்த்தரிடத்தில்‌ முறையிடுகிறார்‌. 
ஆனாலும்‌ இந்த சங்கீதத்தின்‌ 
ஆரம்பத்தில்‌ கர்த்தரைத்‌ துதித்துப்பாடும்‌ 
வாக்கியங்களை எழுதுகிறார்‌. 


நாம்‌ தேவனுடைய சமுகத்தில்‌, 
வருத்தத்தோடும்‌, வேதனையோடும்‌ 
வரலாம்‌. நம்முடைய வருத்தங்களைப்‌ 
பற்றியும்‌, மற்றவர்கள்‌ நமக்குச்‌ செய்கிற 
தீங்குகளைப்பற்றியும்‌ தேவனிடத்தில்‌ 


றயிட வேண்டுமென்னும்‌ 
தோகத்தோடும்‌ தேய்க உண்‌ வாவ்‌ 





ழ்‌ நள 
யாய 


நம்முடைய முறையீடுகளெல்லாம்‌ 
தேவனைத்‌ துதிக்கும்‌ ஸ்தோத்திர 
பலிகளாக மாறவேண்டும்‌. நம்முடைய 
நிலமை எப்படியிருந்தாலும்‌, நம்முடைய 
சூழ்நிலைகள்‌ எப்படியிருந்தாலும்‌ தேவன்‌ 
நமக்கு உண்மையுள்‌ளவராகவும்‌. 
நல்லவராகவும்‌ இருக்கிறார்‌. தேவனுடைய 
உண்மை தலைமுறை தலைமுறையாக 
இருக்கிறது. 


ஏத்தான்‌ தேவனுடைய சமுகத்தில்‌ 
கர்த்தரைத்‌ துதிக்கிறார்‌. 
கிருபைகளை 
ர டரா பாடுவேன்‌; உமது 
உண்மையைத்‌ தலைமுறை தலைமுறையாக 
என்வாமினால்‌ அறிவிப்பேன்‌” என்று 
தேவனிடத்தில்‌ சொல்லுகிறார்‌. 
தேவனுடைய கிருபை என்றென்றைக்கும்‌ 
ஸ்திரப்பட்டிருக்கும்‌. அது ஒருபோதும்‌ 
குறைந்துபோகாது. தேவன்‌ தமது 
உண்மையை வானங்களிலே. 
ஸ்தாபிக்கிறார்‌. அவருடைய உண்மை 
ஒருபோதும்‌ மாறாது. நாம்‌ தேவனுடைய 
கிருபையையும்‌, உண்மையையும்‌ 
நினைவுகூர்ந்து கர்த்தருக்குள்‌ 
களிகூரவேண்டும்‌. கர்த்தரை நன்றியோடு 
துதிக்கவேண்டும்‌. 


சங்கீதக்காரர்‌ 
கிருபைகளை நினைவு 
“கர்த்தரின்‌ கிருபைகளை 
என்றென்றைக்கும்‌ பாடுவேன்‌; உமது 
உண்மையைத்‌ தலைமுறை தலைமுறையாக 
என்வாயினால்‌ அறிவிப்பேன்‌” என்று 
சொல்லுகிறார்‌. நாம்‌ கர்த்தரைத்‌ 
துதிக்கும்போது தேவனுடைய நாமத்தை 
மகிமைப்படுத்துகிறோம்‌. தேவனைத்‌ 
துதிக்கும்‌ போது நம்முடைய 
ஆத்துமாவிலும்‌ பக்திவிருத்தி உண்டாகும்‌. 
தேவனுடைய உண்மையை நாம்‌ 
மற்றவர்களுக்கு எடுத்துச்‌ சொல்லும்போது, 
அவர்களுக்கும்‌ பக்திவிருத்தி உண்டாகும்‌. 


தேவனுடைய உடன்படிக்கை 


நித்தியமானது. அது உறுதியானது. அது 
என்றென்றைக்கும்‌ ஸ்திரப்பட்டிருக்கும்‌. 


தேவனுடைய 
கூருகிறார்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மய 


ரமி 


இப்போது நம்முடைய நிமை 
தாழ்ந்திருக்கலாம்‌. நாம்‌ அந்தகாரத்தில்‌ 
நடப்பதுபோன்று நமக்குத்‌ தெரியலாம்‌. 
சத்துருக்கள்‌ உயர்ந்தும்‌, நாம்‌ தாழ்ந்தும்‌ 
இப்படிப்பட்ட சூழ்நிலையே 

ருக்கு உண்டாயிற்று, 


தாவீதின்‌ 
பார்க்கிறார்‌ 
தாழ்ச்சியையும்‌, 
சத்துருக்களின்‌ உயர்வையும்‌ பார்க்கிறார்‌. 
தேவனையும்‌ அவருடைய கிருபையையும்‌ 
பார்க்கிறார்‌. தாவீதின்‌ குடும்பத்தார்‌ 
தாழ்ந்திருப்பதினால்‌, தேவனுடைய 
கிருபை குறைந்துபோய்விடவில்லை. 
சங்கீதக்கார்‌ இதை நினைவுகூர்ந்து, 
“கர்த்தருடைய க 
என்றென்றைக்கும்‌ ஸ்திரப்பட்டிருக்‌। 
றா விவோ த்து ப்‌ 
“ஏதோமில்‌  மீதியானவர்களையும்‌, 
என்‌ நாமம்‌ விளங்கிய சகல ஜாதிகளையும்‌ 
வசமாக்கிக்கொள்ளும்‌ படிக்கு, 
அந்நாளிலே விழுந்துபோன தாவீதின்‌: 
கூடாரத்தை நான்‌ திரும்ப எடுப்பித்து, 
அதின்‌ திறப்புகளை அடைத்து, 
பழுதாய்ப்போனதைச்‌ ரப்‌ 
பூர்வநாட்களில்‌ இருந்ததுபோல 
ஸ்தாபிப்பேன்‌ என்று இதைச்‌ செய்கிற 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌” (ஆமோ 9411/2). 


தாவீதின்‌ 
விழுந்துபோயிருந்தாலும்‌. தேவனுடைய 
கிருபை என்றென்றைக்கும்‌ 
ஸ்திரப்பட்டிருக்கிறது. தேவன்‌ தம்முடைய 
கிருபையினால்‌ விழுந்துபோன தாவீதின்‌ 
கூடாரத்தைத்‌ திரும்பவும்‌ கட்டுவார்‌. 
கர்த்தர்‌ தம்மால்‌ தெரிந்து 
கொள்ளப்பட்டவர்களோடு உடன்படிக்கை 
பண்ணுகிறார்‌. தாவீது தேவனுடைய 
தாசன்‌. தேவன்‌ தாவீதினிடத்தில்‌ 
“என்றென்றைக்கும்‌ உன்‌ சந்ததியை 
நிலைப்படுத்தி, தலைமுறை தலைமுறையாக 
உன்‌. சிங்காசனத்தை ஸ்தாபிப்பேன்‌” 
(சங்‌ 89:4) என்று ஆணையிட்டார்‌. 


கூடாரம்‌ 





EL 
TT 

தேவனே தாவீதோடு உடன்படிக்கை 
செய்திருக்கிறார்‌. தேவன்‌ தம்முடைய 
உடன்படிக்கையில்‌ உண்டையுள்ளவர்‌. 
தேவன்‌ தம்முடைய பிள்ளைகளுக்கு 
நன்மை செய்கிறவர்‌. தம்முடைய 
உடன்படிக்கையைப்பற்றிச்‌ சொல்லும்போது, 
அதை ஆணையிட்டுச்‌ சொல்லுகிறார்‌. 
தேவன்‌ தாவிதோடு உடன்படிக்கை 
செய்தது, அவர்‌ கிறிஸ்துவோடு செய்து 
கொண்ட கிருபையின்‌ உடன்படிக்கைக்கு 
அடையாளமாயிருக்கிறது. கிறிஸ்துவே 
சபைக்குத்‌ தலையாகயிருக்கிறார்‌. 
சபையிலுள்ள விசுவாசிகளெல்லோரும்‌ 
கிறிஸ்துவின்‌ ஆவிக்குரிய 
வித்தாகமிருக்கிறார்கள்‌. 

தேவன்‌ தாவீதின்‌ சந்ததியை 
நிலைப்படுத்துவார்‌. தலைமுறை 
தலைமுறையாக தாவீதின்‌ சிங்காசனத்தை 
ஸ்தாபிப்பார்‌. தாவீதின்‌ குடும்பத்தார்‌ 
இஸ்ரவேலைத்‌ தொடர்ந்து ஆளுகை 
செய்வார்கள்‌. இந்த வாக்குத்தத்தம்‌ 
தாவீதின்‌ குமாரனாகிய 
இயேசுகிறிஸ்துவில்‌ நிறைவேறிற்று. 
இயேசுகிறிஸ்துவே நித்தியகாலமாய்‌. 
ஜீவிக்கிறவர்‌. அவரே தலைமுறை 
தலைமுறையாக தம்முடைய சபைக்கு 


தலையாகயிருந்து, அவர்களை சு 
செய்கிறவர்‌ வ்‌ 


கர்த்தருடைய மகிமை 
சந்‌ 89 : 5-14, 


சுங்‌ 89:5. கர்த்தாவே, வானங்கள்‌ 
உம்முடைய அதிசயங்கனைத்‌ 
துதிக்கும்‌, பரிசுத்தவான்களின்‌ 
சபையிலே உம்முடைய உண்மையும்‌ 
விளங்கும்‌. 


சங்‌. 898.  ஆகாயமண்டலத்தில்‌ 
கர்த்தருக்கு. நிகரானவர்‌ யார்‌? 
யபலவான்களின்‌ புத்திரரில்‌ கர்த்தருக்கு. 
ஒப்பானவர்‌ யார்‌? 


சுங்‌ 89:7. தேவன்‌: 
பரிசுத்தவான்‌௧ளுடைய ஆலோசனைச்‌ 
சுபையில்‌ மிகவும்‌ பாயப்படத்தக்கவர்‌, 
தம்மைச்‌ சூழ்த்திருக்கிற அணைவராலும்‌ 
அஞ்சப்படத்தக்கவர்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ODNENIS 


PUBLISHERS 


சங்‌ 89:8. சேனைகளின்‌ தேவனாகிய 
கர்த்தாவே, உம்மைப்‌ போல்‌ 
வல்லமையுன்ன கர்த்தர்‌ யார்‌? 
உம்முடைய உண்மை உம்மைச்‌ 
சூழ்த்திருக்கிறது.. 

சங்‌ 89:9. தேவரீர்‌ சமுத்திரத்தின்‌ 
பெருமையை ஆளுகிறவர்‌; அதின்‌ 
அலைகள்‌ எழும்பும்யோது அவைகளை 
அடங்கப்பண்ணுகி நீர்‌. 


சங்‌ 89:10. தீர்‌ ராகாபை வெட்டுண்ட. 
ஒருவனைப்போல்‌ தொறுக்கினீர்‌; உமது 
வல்லமையான புயத்தினால்‌ உம்முடைய 
சுத்துருக்களைச்‌ சிதறடித்‌ தீர்‌. 


சங்‌ 89:11. வானங்கள்‌ உம்முடையது, 
பூமியும்‌ உம்முடையது, பூலோகத்தையும்‌ 
அதிலுன்ன யாவையும்‌ நீரே 
அஸ்திபாரப்படுத்தினீர்‌. 


சங்‌ 89:12. வடக்கையும்‌ தெற்கையும்‌ 
நீர்‌ உண்டாக்கினிர்‌; தாபோரும்‌. 
எர்மோனும்‌ உம்முடைய நாமம்‌ 
விளங்கக்‌ கெம்பீரிக்கும்‌. 


சங்‌ 89:18. உமக்கு வல்லமையுள்ள. 
புயமிருக்கிறது; உம்முடைய கரம்‌ 
யராக்கிரமமுன்னது; உம்முடைய 
வலதுகரம்‌ உன்னதமானது. 

சங்‌ 8914. நீதியும்‌ நியாயமும்‌ 
உம்முடைய சிங்காசனத்தின்‌ ஆதாரம்‌; 
கிருபையும்‌ சத்தியமும்‌ உமக்கு. 
முன்பாக நடக்கும்‌. 


கர்த்தாவே, 
உம்முடைய 


வானங்கள்‌ 
அதிசயங்களைத்‌ 


வானங்கள்‌. 

அதிசயங்களைத்‌ 

பரிகுத்தவான்களின்‌' 

சபையிலே உம்முடைய உண்மையும்‌ 

வினங்கும்‌.. ஆகாயமண்ட லத்தில்‌ 

கர்த்தருக்கு. நிகரானவர்‌ யார்‌? 

பலவான்களின்‌ புத்திரரில்‌ கர்த்தருக்கு 

ஒப்பானவர்‌ யார்‌? தேவன்‌ 

பரிசுத்தவான்‌௧ளுடைய ஆலோசனைச்‌ 

சபையில்‌ மிகவும்‌ பயப்படத்தக்கவர்‌, 

தம்மைச்‌ சூழ்த்திருக்கிற அனைவராலும்‌ 
அஞ்சப்படத்தக்கவர்‌ (௪ங்‌ 89:5-7). 





ழ்‌ நவள 
யாய 


சங்கீதக்காரர்‌ தேவனை நன்றியுள்ள 
இருதயத்தோடு துதித்துப்‌ பாடுகிறார்‌. 
அவருக்கு ஸ்தோத்திர பலிகளை 
ஏறெடுக்கிறார்‌. வானங்கள்‌ தேவனுடைய 
அதிசயங்களைத்‌ துதிக்கிறது. தேவனுடைய 
கிரியைகளெல்லாமே அதிசயமானவைகள்‌. 
ஒருவேளை தேவனுடைய கிரியைகள்‌ 
நமக்கு அன்றாடம்‌ பழக்கப்பட்டிருக்கலாம்‌. 
நாம்‌ அவற்றோடு நெருங்கிய தொடர்பு 
வைத்திருக்கலாம்‌. நாம்‌ தேவனுடைய 
கிரியைகளை ஆராய்ந்து பார்க்க 
வேண்டும்‌. அவற்றை அறிந்துகொள்ள 
வேண்டும்‌. அப்போது நாமும்‌ 
தேவனுடைய அதிசயமான கிரியைகளை 
கண்ணோக்கிப்‌ பார்த்து. ஆச்சரியப்பட்டு 
அவரைத்‌ துதிப்போம்‌. 


வானங்கள்‌ 
அதிசயங்களை 
பூமியிலுள்ள 
தேவனைத்‌ 
பரிசுத்தவான்களின்‌ 
தேவனுடைய உண்மை விளங்குகிறது. 
தேவன்‌ தம்முடைய வாக்குத்தத்த்தி்‌ 
உண்மையுள்ளவராயிருக்கிறார்‌. 

மலையாகிய இயேசுகிறிஸ்துளின்‌ 
மீது அவருடைய சபை 
கட்டியெழுப்பப்பட்டிருக்கிறது. தேவ 
சபையிலிருக்கிற பரிசுத்த. 
வான்களெல்லோரும்‌ தேவனை 
நன்றியோடு துதிக்கிறார்கள்‌. 


பரிசுத்தவான்கள்‌ தேவனுடைய 
உண்மையை நினைவுகூர்ந்து அவரைத்‌ 
துதிக்கிறார்கள்‌. தேவன்‌ அவர்களுக்கு 
வாக்குத்தத்தைக்‌  கொடுத்திருக்கிறார்‌. 
தாம்‌ கொடுத்த வாக்குத்தத்தத்தில்‌ 
தேவன்‌ உண்மையுள்ளவராயிருக்கிறார்‌. 
இந்த சத்தியமே தேவனுடைய 
பரிசுத்தவான்களுக்கு எப்போதும்‌ 
ஆறுதலைக்‌ கொடுக்கிறது. 


தேவனுடைய 
துதிப்பதுபோலவே 
பரிசுத்தவான்களும்‌ 
துதிக்கிறார்கள்‌ 
சபையிலே 


நாம்‌ 
பிரசன்னத்தையும்‌ 
பார்க்க வேண்டும்‌. 


பிரசன்னத்தோடு 
மகிமையின்‌ 
நோக்கிப்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மமம்‌ 


PUBLISHERS 


தேவனுடைய பிரசன்னத்திற்கு நாம்‌ 
முக்கியத்துவம்‌ கொடுக்கவேண்டும்‌. 
தேவனுடைய பிரசன்னத்தை அடிக்கடி 
பார்ப்பதினால்‌, அதற்கு முக்கியத்துவம்‌ 
கொடுக்காமல்‌, 
அசட்டையாயிருந்துவிடக்கூடாது. 


நாம்‌ தேவனுடைய சமுகத்திற்கு. 
முன்பாக நிற்கும்போது பயபக்தியோடு 
நிற்கவேண்டும்‌. நம்முடைய இருதயத்தில்‌ 
தேவனைத்‌ தரிசிக்கவேண்டுமென்றும்‌, 
அவரைத்‌ துதிக்கவேண்டுமென்றும்‌, 
நமக்குள்ளே பரிசுத்தமான வாஞ்சை 
நிரம்பியிருக்க வேண்டும்‌. 
பரிசுத்தமில்லாமல்‌ தேவனைத்‌ தரிசிப்பது 
இயலாத காரியம்‌. 


சங்கீதக்காரர்‌ பரிசுத்தவான்‌களின்‌ 
சபையிலே. தேவனுடைய உண்மை 
விளங்குவதைக்‌ காண்கிறார்‌. வானங்கள்‌ 
அவருடைய அதிசயங்களைத்‌ 
துதிப்பதையும்‌ பார்க்கிறார்‌ 
இவையெல்லாவற்றையும்‌ பார்க்கும்போது, 
தேவன்‌ சர்வவல்லமையுள்ளவராகவும்‌, 
சர்வஞானமுள்ளவராகவும்‌ சர்வ 
ஆஞுகையுள்ளவராகவு்‌, சர்வ 
'யாபகமுள்‌எவராகவும்‌ சங்கீதக்காரரின்‌ 
கண்களுக்குத்‌ தெரிகிறார்‌. 


எத்தான்‌ தேவனுடைய மகிமையைப்‌ 
பார்த்து, “ஆகாயமண்டலத்தில்‌ 
கர்த்தருக்கு நிகரானவர்‌ யார்‌? 
பலவான்களின்‌ புத்திரரில்‌ கர்த்தருக்கு 
ஒப்பானவர்‌ யார்‌?” என்று ஒரு கேள்வி 
கேட்கிறார்‌. இந்தக்‌ கேள்விக்கு 
ஏத்தானே “தேவன்‌ பரிசுத்தவான்‌௧ளுடைய 
ஆலோசனைச்‌ சபையில்‌ மிகவும்‌ 
பயப்படத்தக்கவர்‌, தம்மைச்‌ சூழ்ந்திருக்கிற 
அனைவராலும்‌ அஞ்சப்படத்தக்கவர்‌" 
என்று பதிலும்‌ சொல்லுகிறார்‌. 


வல்லமையுள்ள கர்த்தர்‌ 


சேனைகளின்‌ 
கர்த்தாவே, 
வல்லமையுன்ன 
உம்முடைய 
கழ்த்திருக்கிறது. (சங்‌ 89:8). 





ழ்‌ நள 
யாய 


நாம்‌ கர்த்தரைத்‌ துதிக்கும்போது, 
எல்லாவற்றிற்கும்‌ மேலாக அவரை 
உயர்த்த வேண்டும்‌. கர்த்தருக்கு 
நிகரானவர்‌ ஒருவருமில்லை. 
ஆகாயமண்டலத்திலே கர்த்தருக்கு 
நிகரானவர்‌ யாருமில்லை. பலவான்களின்‌. 
புத்திரரிலும்‌ கர்த்தருக்கு ஒப்பானவர்‌ 
யாருமில்லை. தேவனாகிய கர்த்தரைப்‌ 
போல வல்லமையுள்ள கர்த்தரும்‌ 
யாருமில்லை. தேவனாகிய கர்த்தரே 
சர்வவல்லபையுள்ளவர்‌. நாம்‌ தேவனைத்‌ 
துதிக்கும்போது, அவருக்கு நிகரானவர்‌ 
யாருமில்லை என்றும்‌ அவருக்கு. 
ஒப்பானவர்‌ ஒருவருமில்லை என்றும்‌ 
சொல்லி அவரைப்‌ போற்றிப்‌ 
புகழவேண்டும்‌. 

"இப்படியிருக்க, 
ஒப்பிடுவீர்கள்‌? 


என்னை யாருக்கு 
எனக்கு யாரை 
நிகராக்குவீர்கள்‌? என்று பரிசுத்தர்‌ 
சொல்லுகிறார்‌. உங்கள்‌ கண்களை 
ஏறெடுத்துப்பாருங்கள்‌; அவைகளைச்‌ 
சிருஷ்டித்தவர்‌ யார்‌? அவர்‌ அவைகளின்‌ 
சேனையை இலக்கத்திட்டமாகப்‌ 
புறப்படப்பண்ணி, அவைகளையெல்லாம்‌ 
பேர்பேராக அழைக்கிறவராமே: அவருடைய 
மகா பெலத்தினாலும்‌, அவருடைய மகா 
வல்லமையினாலும்‌, அவைகளில்‌ ஒன்றும்‌ 
குறையாமலிருக்கிறது” (ஏசா 40:25,26). 


மனுஷர்கள்‌ அதிகமாய்ப்‌ 
பேசுவார்கள்‌. அவர்களுடைய பேச்சுக்கும்‌ 
கிரியைக்கும்‌ சம்பந்தம்‌ இருக்காது. 
சொன்னதை செய்யமாட்டார்கள்‌. 
செய்வதை சொல்லவும்‌ மாட்டார்கள்‌. 
மனுஷர்‌ தங்கள்‌ வார்த்தையில்‌ 
உண்மையுள்ளவர்களாயிருக்கமாட்டார்கள்‌. 
தாங்கள்‌ கொடுத்த வாக்கை 
நிறைவேற்றவும்‌ மாட்டார்கள்‌. தங்கள்‌ 
வார்த்தைகளைப்பற்றி அக்கரையில்லாமல்‌ 
இவர்கள்‌ 

சரீரப்பிரகாரமாய்‌ 


ப்‌ 
ஆனாலும்‌ 
உண்மையில்லை. 
தேவனாகிய 
வல்லமையுள்ள வராகவும்‌ 
உண்மையுள்ளவராகவும்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை CDNENIS 


PUBLISHERS 


காரியம்‌ 
அவர்‌ 
மாத்திரமே 


அவரால்‌ செய்ய 
ஒன்றுமேயில்லை. 


நீதியான 
செய்கிறார்‌. 


முடியாத 
ஆனாலும்‌ 
காரியங்களை 


தேவரீர்‌ சமுத்திரத்தின்‌ 


பெருமையை ஆளுகிறவர்‌ 


தேவரீர்‌ சமுத்திரத்தின்‌ 
பெருமையை ஆளுகிறவர்‌; அதின்‌ 
அலைகன்‌ எழும்பும்போது அவைகளை 
அடங்கப்பண்ணுகிதீர்‌. தீர்‌ ராகாபை 
வெட்டுண்ட. ஒருவனைப்போல்‌ 
தொறுக்கினீர்‌; உமது வல்லமையான 
புயத்தினால்‌ 
சத்துருக்களைச்‌. 
வானங்கள்‌ உம்முடையது, 
உம்முடையது, பூலோகத்தையும்‌ 
அதிலுன்ன யாவையும்‌ நீரே 
அஸ்தியாரப்படுத்தினீர்‌. வடக்கையும்‌ 
தெற்கையும்‌ நீர்‌ உண்டாக்கினிர்‌; 
தாபோரும்‌ எர்மோனும்‌ உம்முடைய 
நாமம்‌ வினங்கக்‌ கெம்பீரிக்கும்‌. உமக்கு 
வல்லமையுன்ன புயமிருக்கிறது;. 
உம்முடைய கரம்‌ பராக்கிரமமுன்னது; 
உம்முடைய வலதுகரம்‌ உன்னதமானது. 
நீதியும்‌ நியாயமும்‌ உம்முடைய 
சிங்காசனத்தின்‌ ஆதாரம்‌; கிருபையும்‌ 
சத்தியமும்‌ உமக்கு முன்பாக நடக்கும்‌ 
(சங்‌ 89:9-14). 


நாம்‌ தேவனுடைய சமுகத்தில்‌ வந்து, 
நம்முடைய வேண்டுதல்களையும்‌ 
விண்ணப்பங்களையும்‌ ஏறெடுத்து 
ஜெபம்பண்ணும்‌ போது, தேவனுக்கு 
நம்முடைய ஸ்தோத்திர பலிகளையும்‌. 
செலுத்த வேண்டும்‌. தேவனுடைய 
நாமத்தை மகிமைப்படுத்தி துதிக்க 
வேண்டும்‌. தேவன்‌ சர்வஆளுகையுள்ளவர்‌. 
அவர்‌ சமுத்திரத்தின்‌ பெருமையை 
ஆளுகிறவர்‌. சமுத்திரத்தின்‌ அலைகள்‌ 
எழும்பும்போது, தேவன்‌ தாமே 
அவைகளை அடங்கப்பண்ணுகிறார்‌. 
சர்வசிருஷ்டிகளுக்கும்‌. தேவனாகிய 
கர்த்தரே எஜமானாகமிருக்கிறார்‌. அவர்‌ 
சர்வவல்லமையுள்ளவர்‌. 
சமுத்திரத்தின்‌ பெருமையை ஆளுகிற 
வல்லமையுள்ளவர்‌. அதின்‌ அலைகள்‌ 
எழும்பும்போ; அவைகளை 
வதும்‌ பறண்ணார்‌ 





ழ்‌ யனா 
யாய 


இப்படிப்பட்ட சர்வவல்லமையுள்ள 
தேவனால்‌ மனுஷரை ஆளுவது மிகவும்‌ 
சுலபம்‌. மனுஷரை அடங்கப்பண்ணுவதும்‌ 
தேவனுக்கு இலேசான காரியம்‌. காற்றும்‌ 
கடலும்‌ தேவனுக்குக்‌ கிழ்ப்படியும்போது, 
மனுஷர்‌ அவருக்குக்‌ கிழ்ப்படிவதைத்‌ தவிர 
வேறு வழியில்லை. இயேசுகிறிஸ்து 
காற்றையும்‌ கடலையும்‌ அதட்டி, அதை 
அமைதிப்படுத்தியபோது, ஜனங்களுக்கு 
அவரைப்பற்றி மிகுந்த 
ஆச்சரியமுண்டாயிற்று. “காற்றும்‌ கடலும்‌ 
இவருக்கு அடங்குகிறதே இவர்‌ 
எப்படிப்பட்டவரோ” என்று சொல்லி 
ஜனங்கள்‌ ஆச்சரியப்பட்டார்கள்‌. 


தேவன்‌ தம்முடைய சத்துருக்கள்மீது 
யுத்தம்ண்ணி அவர்களை அழிக்கிறார்‌. 
அவர்களை அதம்பண்ணுகிறார்‌ 
தேவனுடைய சபைக்கு விரோதமாய்‌ 
எழும்புகிற சத்துருக்கள்‌, தேவனுக்கு 
விரோதமாகவும்‌ எழும்புகிறார்கள்‌. 
தேவனோ தம்முடைய 
சர்வவல்லமையினால்‌, தமக்கும்‌, 
தம்முடைய சபைக்கும்‌ விரோதமாய்‌ 
எழும்பியிருக்கிற எல்லா சத்துருக்களையும்‌ 
த்தம்‌ ஈடகிறார்‌ பல்‌ 

சங்கீதக்காரர்‌ தேவனுடைய 
சத்துருக்களைப்பற்றிச்‌ சொல்லும்போது, 
ராகாபை ஓர்‌... எடுத்துக்காட்டாகச்‌ 
சொல்லுகிறார்‌. “நீர்‌ ராகாபை வெட்டுண்ட 
ஒருவனைப்போல்‌ நொறுக்கினீர்‌; உமது 
வல்லமையான புயத்தினால்‌ உம்முடைய 
சத்துருக்களைச்‌ சிதறடித்தீர்‌” (சங்‌ 89.10). 
ராகாப்‌ என்னும்‌ வார்த்தை “எகிப்து” 
தேசத்தாரைக்‌ குறிப்பிடுகிறது. தேவன்‌ 
தமது வல்லமையான புயத்தினால்‌. 
எகிப்தியரை சிதறடித்தார்‌. வெட்டுண்ட 
ஒருவனைப்போல அவர்களை 
நொறுக்கினார்‌. நொறுக்கப்பட்டதை 
மறுபடியுமாய்‌ கூட்டி  ஒன்றுசேர்ப்பது 
இயலாத காரியம்‌. தேவன்‌ எகிப்து 
தேசத்தை சிதறடித்தபோது. அவர்களால்‌ 
மறுபடியும்‌ ஒன்றுகூட முடிய 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம்மா 


PUBLISHERS 


எகிப்து தேசம்‌ நொறுக்கப்படும்‌ 
என்பதும்‌ அது சிதறடிக்கப்படும்‌ என்பதும்‌ 
கர்த்தருடைய பரிசுத்தவான்களுக்கு ஓர்‌ 
ஆறுதலான செய்தி. தேவன்‌ தம்முடைய 
சபையின்‌ சத்துருக்களை நிர்மூலம்‌ 
பண்ணும்‌ போது, சபையிலுள்ள 
பரிசுத்தவான்கள்‌ சமாதானத்தோடு 
தேவனை ஆராதிப்பார்கள்‌. சங்கீதக்காரர்‌ 
இந்த சங்கீதத்தை எழுதும்போது 
பாபிலோன்‌ தேசத்தார்‌ இஸ்ரவேல்‌ 
தேசத்தின்மீது யுத்தம்பண்ணியிருக்க 
ட அல்லது இஸ்ரவேல்‌ 
தேசு பாபிலோனியரின்‌ 

்றயிரு'பிலிருந்திருக்கவேண்டும்‌ 


தேவனுடைய ஜனத்திற்கு 
எகிப்திலிருந்து துன்பம்‌ வந்தாலும்‌, 
பாபிலோனிலிருந்து துன்பம்‌ வந்தாலும்‌, 
தேவன்‌ அதைப்‌ பார்த்துக்கொண்டு 
சும்மாயிருக்கமாட்டார்‌. தேவனாகிய 
கர்த்தர்‌ தம்முடைய சத்துருக்களை 
முறியடித்து, தம்முடைய ஜனத்தைப்‌ 
பாதுகாத்து பராமரிப்பார்‌. அவர்‌ என்றும்‌ 
மாறாத தேவன்‌, இன்றும்‌ 
மாறாதவராகவே இருக்கிறார்‌. 
அவர்‌ பாபிலோனியரை நொறுக்கி, 
அவர்களை சிதறடித்து, தம்முடைய 
விசேஷித்த ஜனமாகிய இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாரை அவர்களுடைய 
கைகளிலிருந்து விடுவித்து, கானான்‌ 
சேோத்திற்கு அவர்களை மறுபடியும்‌ 


வந்து, 
குடியறச்செய்தார்‌: 


சங்கீதக்கார்‌ தேவனுடைய 
மகத்துவத்தைப்பற்றிச்‌ சொல்லும்போது, 
அவருடைய ராஜ்யத்தின்‌ 
எல்லைபைப்பற்றியும்‌ சொல்லுகிறார்‌. 
“வானங்கள்‌ உம்முடையது, பூரியும்‌ 
உம்முடையது, பூலோகத்தையும்‌ அதிலுள்ள 
அஸ்திபாரப்‌ 





ழ்‌ நவள 
யாய 


தங்களுக்கு மிகுந்த ஐசுவரியம்‌ 
இருக்கும்போது, மனுஷர்‌ தங்களுடைய 
ஐசுவரியத்தின்‌ மிகுதியினால்‌ 
பெருமைப்படுகிறார்கள்‌. தங்களுக்கு 
ஏராளமான அசையும்‌ சொத்துக்களும்‌, 
அசையா சொத்துக்களும்‌ இருக்கும்போது. 
ஐசுவரியவான்கள்‌. பம்பரமாய்‌ 
ஜீவிக்கிறார்கள்‌. தரித்திரஸயும்‌, 
திக்கற்றவர்களையும்‌. விதவைகளையும்‌ 
ஒடுக்குகிறார்கள்‌. தேவனோ 
சர்வவல்லயையுள்ளவர்‌. அவரே 
சர்வத்திற்கும்‌ அதிபதியாயிருக்கிறார்‌. 
வானங்களும்‌ பூமியும்‌ தேவனுடை மது 
தேவனே பூலோகத்தையும்‌ 
பைப்‌ ப்தி ன்‌ 


பூமியும்‌ அதின்‌ நிறைவும்‌ 
கர்த்தருடையது. பூமியிலுள்ள எல்லா 
ஐசுவரியங்களும்‌ கர்த்தருடையது. கர்த்தர்‌ 
ஐகுவரிய சம்பன்னர்‌. இந்தப்‌ பூரியில்‌ 
ஜீவிக்கிற ஜீவராசிகளெல்லாமே 
கர்த்தருடையது கர்த்தரே அவற்றை 
உண்டாக்கினார்‌ பூலோகத்தையும்‌ 
அதிலுள்ள யாவையும்‌ தேவனே 
அஸ்திபாரப்படுத்தியிருக்கிறார்‌. இந்த 
உலகத்தின்‌ எல்லா எல்லைகளும்‌ 
கர்த்தருடையது. 


சங்கீதக்காரர்‌ 
சர்வவியாபகத்தை 
சொல்லுகிறார்‌ 
தேவனே 
என்னென்ன 
தேவனுக்குத்‌ 
அவற்றை. 


தேவனுடைய 
பயபக்தியோடு 
வடக்கையும்‌ தெற்கையும்‌ 
உண்டாக்கினார்‌. அவற்றில்‌ 
இருக்கிறது என்பது 
தெரியும்‌. தேவனே 
ஆளுகை செய்கிறார்‌. 
அவற்றைப்‌ பாதுகாத்து 
பராமரிக்கிறார்‌. வடக்கிலுள்ளவையும்‌, 
தெற்கிலுள்ளவையும்‌ தேவனைத்‌ துதிக்கும்‌. 
வடக்கு திசை எந்தவித பிடிப்புமில்லாமல்‌ 
அந்தகாரத்தில்‌ தொங்குகிறது என்று 
சொல்லுவார்கள்‌. அந்த வடக்கு 
திசைக்கும்‌ தேவனே சொந்தக்காரர்‌. 
அதன்‌ நிறைவு தேவனுக்குரியது. 
இந்த உலகத்தின்‌ உயரமான 
பகுதிகளும்‌ தேவனுக்குரியது. 
சங்கீதக்காரர்‌ கானான்‌ 
தேசத்திலுள்ள 


பர்வதங்களை 


உயரமான 


இரண்டு 
குறிப்பிடுகிறார்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை 


QOODNENS 
PUBLISHERS 


தாபோரும்‌ எர்மோனும்‌ கானான்‌ 
தேசத்திலுள்ள உயர்ந்த பர்வதங்கள்‌. 
இவை தேவனுடைய நாமம்‌ விளங்க 
கெம்பீரிக்கும்‌. அவை தேவனுடைய 
நாமத்தில்‌ சந்தோஷப்பட்டு களிகூரும்‌. 
தேவனுடைய பலிபீடத்திற்குத்‌ தேவையான 
காணிக்கைகளை இந்தப்‌ 
பர்வதங்களெல்லாம்‌ கொண்டு வந்து 
தாபோர்‌ கலிலேயா 
உயர்ந்த பர்வதம்‌. 
இயேசுகிறிஸ்து இந்த பர்வதத்தின்‌ 
உச்சியில்‌ மறுரூபமானார்‌. 
தேவன்‌ சர்வவியாபகமுள்ளவர்‌. அதே 
வேளையில்‌ அவர்‌ 
சர்வவல்லமையுமுள்ளவர்‌. அவருக்கு 
வல்லமையுள்ள புயம்‌ இருக்கிறது. 
அவருடைய கரம்‌ பராமக்கிரமமுள்ளது. 
தேவனுடைய வலதுகரம்‌ உன்னதமானது. 
சங்கீதக்காரர்‌ தேவனுடைய 
சர்வவல்லமையையும்‌, பெலத்தையும்‌ பற்றிச்‌ 
சொல்லும்போது, அவருடைய நீதியையும்‌ 
நியாயத்தையும்‌ பற்றியும்‌ சொல்லுகிறார்‌. 
“நீதியும்‌ நியாயமும்‌ உம்முடைய 
சிங்காசனத்தின்‌ ஆதாரம்‌: கிருபையும்‌ 
சத்தியமும்‌ உமக்கு முன்பாக நடக்கும்‌' 
(சங்‌ 8914). 


தேவன்‌ இந்தப்‌ பிரபஞ்சத்தை 
தம்முடைய வல்லமையினாலும்‌ 
நீதியினாலும்‌. இரக்கத்தினாலும்‌, 
சத்தியத்தினாலும்‌ ஆளுகை செய்கிறார்‌. 
தேவனாகிய கர்த்தர்‌ தம்முடைய நீதியும்‌ 
கிருபையும்‌ மிகுந்த சுபாவத்தினால்‌ 
மனுபுத்திரை ஆளுகை செய்கிறார்‌. 
தேவனால்‌ கூடாத காரியம்‌ ஒன்றுமில்லை. 
அவர்‌ சர்வவல்லமையுள்ள தேவன்‌. அவர்‌ 
சொல்ல ஆகும்‌. அவர்‌ சொல்ல நிற்கும்‌ 
அவரால்‌ எல்லம்‌ செய்ய முடியும்‌ 
ஆனாலும்‌ தேவன்‌ ஒருபோதும்‌ 
அநீதியான காரியத்தைச்‌ செய்வதில்லை. 
ஞானமில்லாத காரியத்தையும்‌ அவர்‌ 
செய்யமாட்டார்‌. சத்தியத்திற்குப்‌ புறம்பான 
காரியத்தையும்‌ அவர்‌ செய்யமாட்டார்‌. 
ஏனெனில்‌, நீதியும்‌ நியாயமும்‌ 
தேவனுடைய சிங்காசனத்தின்‌ 
அனல்‌ ல்‌ கிருபையும்‌ 
ச; பாக 
சத்து து அவருக்கு முன்‌! 





ழ்‌ நயனா 
யாய 


தேவன்‌ தம்முடைய ஜனத்திற்கு 
நன்மையான காரியங்களை மாத்திரமே 
செய்கிறார்‌. அவர்கள்மீது மனதுருகி 
தம்முடைய கிருபையையும்‌ இரக்கத்தையும்‌ 
அவர்களுக்குக்‌ காண்பிக்கிறார்‌. 
தேவனுடைய வார்த்தையைப்போலவே 
அவருடைய சத்தியமும்‌ அவருடைய 
பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தைக்‌ 
கொடுக்கும்‌. 


கர்த்தருடைய 
பாக்கியமுள்ளவர்கள்‌ 
௪ங்‌ 89: 15-18 


ஜனங்கள்‌ 


சுங்‌ 89:15. கெம்பீரசத்தத்தை அறியும்‌ 
ஜனங்கள்‌ பாக்கியமுன்னவர்கன்‌; 
கர்த்தாவே அவர்கள்‌ உம்முடைய 
முகத்தின்‌ வெளிச்சத்தில்‌ நடப்பார்கள்‌. 


சுங்‌ 89:16. அவர்கள்‌ உம்முடைய 
நாமத்தில்‌ நாடோறும்‌ களிகூர்ந்து, 
உம்முடைய நீதியால்‌ 
உயர்த்திருப்பார்கள்‌. 


சுங்‌ 89:17. நீரே அவர்கன்‌ பலத்தின்‌ 
மகிமையாயிருக்கி நீர்‌; உம்முடைய 
தயவினால்‌ எங்கள்‌ கொம்பு உயரும்‌. 


சுங்‌ 8918. கர்த்தரால்‌ எங்கள்‌ 
கேடகமும்‌, இஸ்ரவேலின்‌ பரிசுத்தரால்‌ 
எங்களுடைய ராஜாவும்‌ உண்டு. 


தேவனுடைய இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
கர்த்தால்‌  ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள்‌. 
தேவன்‌ அவர்கள்மீது தம்முடைய 
விசேஷித்த கிருபைகளையும்‌ 
இரக்கங்களையும்‌ காண்பிக்கிறார்‌. 
சேனைகளின்‌ தேவனாகிய 
கர்த்தரைப்போல வல்லமையுள்ள கர்த்தர்‌ 
ஒருவருமில்லை. 
தேவனுடைய 
ஜனத்தாரைப்போல, 
ஜனம்‌, வேறு எந்த ஜனமுமில்லை. புதிய 
ஏற்பாட்டுக்‌ காலத்தில்‌, இயேசு 
கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள்‌ 
எல்லோரும்‌, இஸ்ரவேலராயிருக்கிறார்கள்‌. 


ஆசீர்வதிக்கப்பட்ட 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை OODNENIS 


PUBLISHERS 


மெய்யான 
அப்போது, 
ஸ்ரவேலராயிருக்கிறார்கள்‌. 
சங்கீதக்காரர்‌ 
மகிமையையும்‌, 


சீர்வாதத்தையும்‌, 
எடுத்துச்‌ சொல்லுகிறார்‌ 


தேவனுடைய 
ஜனத்தாருக்கு, அவருடைய 
பிரசங்கிக்கப்படுகிறது. 
கெம்பீர சத்தத்தை அறியும்‌ 
பாக்கியமுள்ளவர்கள்‌. “கெம்பீர சத்தம்‌” 
என்னும்‌ வார்த்தை இங்கு 
அடையாளமாகச்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
யுத்தத்திலே இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ ஜெயம்‌ 
பெற்றபோது, அவர்கள்‌ சந்தோஷத்தோடு 
ஆர்ப்பரிப்பது வழக்கம்‌. இந்த 
ஆர்ப்பரிப்பின்‌ சத்தமே, இங்கு கெம்பீர 
சத்தமென்று சொல்லப்பட்டிருக்கிறது 
இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ யுத்தம்பண்ணும்‌ 
போது தேவனுடைய பிரசன்னம்‌. 
அவர்களோடு கூடமிருக்கிறது யுத்தம்‌ 
கர்த்தருடையது. கரத்து பரவல்‌ ய 
ஜனங்களுக்காக யுத்தம்‌. ன்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 
நாட்களிலே தேவனுடைய 
பலிகளைச்‌ செலுத்துவது வழக்கம்‌. 
பலிசெலுத்தும்போது அவர்கள்‌ 
கர்த்தருடைய சமுகத்தில்‌ ஆர்ப்பரிப்பார்கள்‌. 
இங்கு கெம்பீர  சத்தமென்று 
சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை, 
பலிபீடத்தில்‌ எழுப்பப்படுகிற ஆர்ப்பரிப்பின்‌ 
சத்தமாகயிருக்கலாம்‌. 


“நம்முடைய பெலனாகிய தேவனைக்‌ 
கெம்பீரமாய்ப்‌ பாடி யாக்கோபின்‌ 
தேவனைக்குறித்து ஆர்ப்பரியுங்கள்‌. 
தம்புரு வாசித்து, வீணையையும்‌ இனிய 
ஓசையான சுரமண்டலத்தையும்‌ எடுத்து, 
சங்கீதம்‌ பாடுங்கள்‌. மாதப்பிறப்பிலும்‌ 
நியமித்தகாலத்திலும்‌. நம்முடைய 
பண்டிகைநாட்களிலும்‌, எக்காளம்‌ 
ஊதுங்கள்‌. இது இஸ்ரவேறுக்குப்‌ 
பிரமாணமும்‌, யாக்கோபின்‌ தேவன்‌ 
விதித்த நியாயமுமாயிருக்கிறது” 


(சங்‌ 811-4). 


விசுவாசிகள்‌ எல்லோருமே 


தேவனுடைய 


அவர்களுடைய 
மேன்மையையும்‌, 
பாக்கியத்தையும்‌ 


இஸ்ரவேல்‌ 
நற்செய்தி 
தேவனுடைய 
ஜனங்கள்‌ 


பண்டிகை 


பலிபீடத்தில்‌ 





ழ்‌ BELMETHEY 
TT 


இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ கர்த்தருக்குள்‌ 
சந்தோஷமாயிருக்கும்‌ போது 
ஆர்ப்பரிக்கிறார்கள்‌. தேவனுடைய சத்திய 
வார்த்தைகள்‌ அவர்கள்‌ மத்தியிலே. 
உபதேசம்பண்ணப்படுகிறது. தேவனுடைய 
வார்த்தையை பிரசங்கம்பண்ணுவதற்கோ, 
அல்லது கேட்புதற்கோ தடையேதுமில்லை. 
தேவனுடைய வார்த்தை சொல்லப்படும்‌ 
ல்‌ ஜனங்கள்‌ 
சந்தோஷப்பட்டு 
கள்‌. ர்ப்பரிப்பின்‌ 
சத்தத்தோடு தேவனைத்‌ துதிக்கிறார்கள்‌. 
கெம்பீர சத்தம்‌ என்பது யூபிலி 
வருஷத்திலே தொனிக்கப்படும்‌ எக்காள 
சத்தமாயிருக்கலாம்‌. இஸ்ரவேல்‌ 
ஜனத்தார்‌ மத்தியில்‌, யூபிலி வருஷம்‌ 
ஆரம்பமாயிற்று என்பதை அறிவிக்கும்‌ 
வண்ணமாய்‌ எக்காளம்‌ ஊதுவார்கள்‌. 
யூபிலி வருஷத்தில்‌ 
கடன்பட்டவர்களுடைய கடன்களெல்லாம்‌ 
மன்னிக்கப்படும்‌ வேலைக்காரர்கள்‌ 
விடுவிக்கப்படுவார்கள்‌. 
அவர்களெல்லோரும்‌ 
சத்தத்தைக்‌ கேட்டு, தங்களுடைய 
விடுதலையினியித்தமாய்‌ சந்தோஷப்பட்டு 
களிகூருவார்கள்‌. இங்கு கெம்பீர சத்தம்‌ 
என்பது யூபிலி வருஷத்திலே விடுதலை 
பெற்ற ஜனங்களுடைய  ஆர்ப்பரிப்பின்‌ 
சத்தமாயிருக்கலாம்‌. 


எக்காள 


சுவிசேஷ வார்த்தைகள்‌ பெய்யாகவே 
சந்தோஷ சத்தமாகவும்‌, 
ஜெயதொளியாகவும்‌. தேவனோடு 
ஐக்கியமாயிருக்கும்‌ பயபக்தியின்‌ 
வார்த்தையாகவும்‌ இருக்கிறது. 
தேவனுடைய சுவிசேஷ வார்த்தைகளை 
கேள்விப்படுகிறவர்களும்‌, அதை 
அறிந்துகொள்கிறவர்களும்‌ 
பாக்கியவான்கள்‌ 
தேவனுடைய 
ஆசீர்வதிக்கப்படுவார்கள்‌. 


தம்முடைய சுவிசேஷ செய்தியை 
அறிந்துகொள்கிற ஜனங்களை கர்த்தர்‌ 
விசேஷமாய்‌ ஆசீர்வதிக்கிறார்‌. 


அவர்கள்‌ 
வார்த்தையினால்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம 


PUBLISHERS 


தம்முடைய கிருபையையும்‌ இரக்கத்தையும்‌ 
அவர்கள்மீது அதிகமாய்‌ 
பொழியப்பண்ணுகிறார்‌. “அவர்கள்‌ 
தேவனுடைய முகத்தின்‌ வெளிச்சத்தில்‌ 
நடப்பார்கள்‌” என்று சங்கீதக்காரர்‌ 
சொல்லுகிறார்‌. தேவனுடைய வார்த்தை 
அவர்களை ஆளுகை செய்யும்‌. 
தேவனுடைய வழிநடத்துதலின்‌ பிரகாரமாக 
அவர்கள்‌ ஜீவிப்பார்கள்‌. கர்த்தருடைய 
வார்த்தை அவர்களுடைய கண்களை 
ஆளுகை செய்யும்‌. தேவனுடைய கெம்பீர 
சத்தத்தை 

கர்த்தருக்குள்‌ 

பெறுவார்கள்‌. 


தேவனுடைய கெம்பீர 
அறியும்‌ ஜனங்களுக்கு 
மேலும்‌ ஒரு 
சொல்லுகிறார்‌. “அவர்கள்‌ உம்முடைய 
நாமத்தில்‌ நாடோறும்‌ களிகூர்ந்து, 
உம்முடைய நீதியால்‌ உயர்ந்திருப்பார்கள்‌” 
(சங்‌ 616. இயேசுகிறிஸ்தவுக்குள்‌. 
சந்தோஷப்படுகிறவர்களுக்கு மெய்யான 
ஆசீர்வாதம்‌ கிடைக்கும்‌. அவர்கள்‌ 
துக்கங்களெல்லாம்‌ கிறிஸ்துவுக்குள்ளே 
சந்தோஷமாய்‌ மாறும்‌. அவர்களுடைய 
வேதனைகள்‌ அவர்களைவிட்டு நீங்கும்‌. 
கவலைகளும்‌ கண்ணீர்களும்‌ 
அவர்களைவிட்டு விலகிப்போகும்‌. 
அவர்களுக்கு சந்தோஷம்‌ 
உண்டாயிருக்கும்‌. அவர்களுடைய 
சந்தோஷம்‌ நிறைவாயிருக்கும்‌. 
யோவா 1:4). 


சத்தத்தை 
சங்கீதக்காரர்‌ 
ஆசீர்வாதத்தைச்‌ 


பரிபூரண 


கர்த்தருடைய பிள்ளைகள்‌ அவரோடு 
ஐக்கியமாயிருப்பார்கள்‌. தேவனோடு 
ஐக்கியமாயிருப்பதே அவருடைய 
பிள்ளைகளுக்கு மேன்மை இதுவே 
அவர்களுக்கு ஆசீர்வாதம்‌. கர்த்தர்‌ 
தாமே அவர்கள்‌ பலத்தின்‌ 
மகிமையாயிருக்கிறார்‌. சங்கீதக்காரர்‌ 
கர்த்தருடைய தயவையும்‌ கிருபையையும்‌ 
நினைவுகூர்ந்து, “உம்முடைய தயவினால்‌ 
எங்கள்‌ கொம்பு உயரும்‌" (சங்‌ 8917) 
என்று சொல்லுகிறார்‌. நம்முடைய 
சுயநீதியினால்‌ நாம்‌ உயர்த்தப்படுவதில்லை. 
தேவனுடைய நீதியினாலும்‌, அவருடைய 
தயவினாலும்‌ நாம்‌ உயர்த்தப்படுகிறோம்‌. 





ழ்‌ நள 
யாய 


பெற்றுக்கொள்கிறோம்‌. 
நம்முடைய 
கொம்பு உயருமென்று எதிர்பார்க்கிறோம்‌. 
கொம்பு என்னும்‌ வார்த்தை நம்முடைய 
அழகையும்‌, ஆசீர்வாதத்தையும்‌, 
பெலத்தையும்‌, வல்லமையையும்‌. 
ஞானத்தையும்‌ குறிக்கிற வார்த்தை, 
“உம்முடைய தயவினால்‌ எங்கள்‌ கொம்பு 
உயரும்‌” என்னும்‌ வாக்கியத்திற்கு, 
தேவனுடைய தயனினால்‌ நமக்கு செழிப்பு 
உண்டாகும்‌ என்று பொருள்‌. 


கர்த்தருடைய பிள்ளைகள்‌ அவரை 
நம்பி ஜீவிக்கவேண்டும்‌ அவருடைய 
பாதபடியில்‌ நம்முடைய ஜீவனை 
ஒப்புக்கொடுக்கவேண்டும்‌. கர்த்தரை 
நம்பி ஜீவிக்கிறவர்களுக்கு தேவனுடைய 
பாதுகாப்பும்‌ டன்‌ உண்டு. 
நம்முடைய நமக்கு 
கே ய கமாகபரக்கிறார்‌. இஸ்ரவேலின்‌ 
பரிசுத்தரால்‌ நம்முடைய ராஜாவும்‌ உண்டு 
என்று சங்கீதக்காரர்‌ சொல்லுகிறார்‌. 
தேவன்‌ நம்மை ஆளுகை செய்யும்போது, 
அவர்‌ நம்மை பாதுகாத்து பராமரிக்கவும்‌ 
செய்கிறார்‌. தேவன்‌ நம்‌ பட்சத்திலிருக்கும்‌ 
போது, நமக்கு விரோதமாய்‌ யாராலும்‌ 
எதிர்த்து நிற்கமுடியாது. தேவன்‌ நம்மைப்‌ 
பாதுகாக்கும்போது யாராலும்‌ நமக்குத்‌ 
தீங்கு செய்ய முடியாது 


என்‌ தாசனாகிய தாவீது 
௪ங்‌ 89 : 19,20 


சங்‌ 89:19. அப்பொழுது நீர்‌ உம்முடைய 
பக்தனுக்குத்‌ தரிசனமாகி: 
சுகாயஞ்செய்யத்தக்க த ஒரு 
சவுரியவான்‌ மேல்‌ வைத்து, ஜனத்தில்‌ 
தெரித்து  கொள்ளப்பட்டவனை 
உயர்த்தினேன்‌. 


சங்‌ 89:20. என்‌ தாசனாகிய தாவீதைக்‌ 


கண்டுபிடித்தேன்‌; என்‌ பரிசுத்த 
தைலத்தினால்‌ அவனை 
அபிஷேகம்பண்ணினேன்‌.. 


தேவன்‌ 


ரியால்‌ 
உடன்படிக்கை 


தாவீதோடும்‌, 
சந்ததியாரோடும்‌ 
செய்திருக்கிறார்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ODNENIS 


PUBLISHERS 
சங்கீதக்காரர்‌ இந்த சம்பவத்தை 
கொள்ளப்‌ 
பட்டவனோடே உடன்படிக்கை பண்ணி, 
என்‌ தாசனாகிய தாவீதை நோக்கி: 
என்றென்றைக்கும்‌ உன்‌ சந்ததியை 
நிலைப்படுத்தி, தலைமுறை தலைமுறையாக 
உன்‌ சிங்காசனத்தை ஸ்தாபிப்பேன்‌ என்று 
ஆணையிட்டேன்‌ என்றீர்‌” (சங்‌ 89:3,4). 


சங்கீதக்காரர்‌ தேவனுடைய 
உடன்படிக்கையைப்பற்றி இங்கு மறுபடியும்‌ 
விரிவாகச்‌ சொல்லுகிறார்‌. தேவன்‌ 
தாவீதோடு உடன்படிக்கை பண்ணினார்‌ 
என்று வியாக்கியானம்‌ பண்ணுவதற்குப்‌ 
பதிலாக, பிதாவாகிய தேவன்‌ தம்முடைய 
குமாரனாகிய இயேசுகிறிஸ்துவோடு 
உடன்படிக்கை பண்ணினார்‌ என்று 
வியாக்கியானம்‌ பண்ணுவது மிகவும்‌ 
சிறப்பாக இருக்கும்‌. நம்முடைய மீட்பின்‌ 
ஆறுதல்‌, மீட்பின்‌ 
உடன்படிக்கையிலிருந்தே உண்டாகிறது 
எழும்பிப்‌ 
ஒளிவந்தது, 
உன்மேல்‌ 
பூமியையும்‌. 


பிரகாசி; உன்‌ 
கர்த்தருடைய மகிமை 
உதித்தது. இதோ, இருள்‌ 
காரிருள்‌ ஜனங்களையும்‌ 
மூடும்‌: ஆனாலும்‌ உன்மேல்‌ கர்த்தர்‌ 
உதிப்பார்‌: அவருடைய மகிமை உன்மேல்‌ 
காணப்படும்‌. உன்‌ வெளிச்சத்தினிடத்துக்கு 
ஜாதிகளும்‌, உதிக்கிற உன்‌ 
ஒளியினிடத்துக்‌ ராஜாக்களும்‌ 
நடந்துவருவார்கள்‌” (ஏசா 601-3). 


“நீர்‌ என்னுடைய குமாரன்‌, இன்று 
நான்‌ உம்மை ஜெநிப்பித்தேன்‌ என்று 
இரண்டாம்‌ சங்கீதத்தில்‌ எழுதியிருக்கிற 
படியே, இயேசுவை எழுப்பினதினாலே 
தேவன்‌ நம்முடைய பிதாக்களுக்கு. 
அருளிச்செய்த வாக்குத்தத்தத்தை 
அவர்களுடைய பிள்ளைகளாகிய நக்கு 
பவட என்று நாங்களும்‌ 

சுவிசேஷமாய்‌ 
அறிவிக்கிறோம்‌. இனி அவர்‌ அழிவுக்குட்‌ 
படாத படிக்கு அவரை ஸரித்தோரிலிருந்து 





திருவுளம்பற்றினார்‌” (அப்‌ 13:32-34). 


ழ்‌ [பப்ப 
யாய 


வாக்குத்தத்தம்‌ 
நம்முடைய 
தேவனுடைய 


தேவனுடைய 
உண்மையுள்ளது. 
விசுவாசத்தை 
வாக்குத்தத்தத்தின்‌ மீது கட்டியெழுப்ப 
வேண்டும்‌, சங்கீதக்காரர்‌ தேவனுடைய 
வாக்குத்தத்தத்தைப்பற்றிச்‌ சொல்லும்போது, 
“நீர்‌ உம்முடைய பக்தனுக்கு தரிசனமாகி.. 
சொன்னீர்‌" என்று சொல்லுகிறார்‌. தேவன்‌ 
தாவீதுக்கு வாக்குப்பண்ணுகிறார்‌. 
தேவன்‌ தம்முடைய வார்த்தையை 
தீர்க்கதரிசியாகிய நாத்தானுக்கு, 
ரு. தரிசனத்தின்‌ மூலமாய்ச்‌ 
ால்லுகிறார்‌. 

'உன்‌ நாட்கள்‌ நிறைவேறி, நீ உன்‌ 
பிதாக்களோடே நித்திரைபண்ணும்போது. 
நான்‌ உனக்குபபின்பு 
கர்ப்பப்பிறப்பாகிய உன்‌ 
எழும்பப்பண்ணி அவன்‌ 
நிலைப்படுத்துவேன்‌ 
நாமத்திற்கென்று ஒரு 
கட்டுவான்‌; அவன்‌  ராஜ்யபாரத்தின்‌ 
சிங்காசனத்தை என்றைக்கும்‌ 
நிலைக்கப்பண்ணுவேன்‌. நான்‌ அவனுக்குப்‌ 
பிதாவாயிருப்பேன்‌, அவன்‌ எனக்குக்‌ 
குமாரனாயிருப்பான்‌: அவன்‌ அக்கிரமம்‌ 
செய்தால்‌, நான்‌ அவனை மனுஷருடைய 
மிலாற்றினாலும்‌ மனுபுத்திரருடைய 
அடகளினாலும்‌ தண்டிப்பேன்‌. உனக்கு 
முன்பாக நான்‌ தள்ளிவிட்ட சவுலிடத்திலி 
ருந்து என்‌ கிருபையை விலக்கினதுபோல. 
அவனைவிட்டு விலக்கமாட்டேன்‌. உன்‌ 
வீடும்‌, உன்‌ ராஜ்யமும்‌, என்றென்றைக்கும்‌ 
வடம்‌ முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும்‌: 

ராஜாசனம்‌ என்றென்றைக்கும்‌ 
நிலைபெற்றிருக்கும்‌ என்கிறார்‌. என்று 
சொல்லச்சொன்னார்‌. நாத்தான்‌ இந்த 
எல்லா... வார்த்தைகளின்படியும்‌, இந்த 
எல்லாத்‌ தரிசனத்தின்படியும்‌, தாவீதுக்குச்‌ 
சொன்னான்‌” (சோமு 712-17). 


தேவன்‌ தங்களுக்கு ஒரு 
ராஜாவைக்‌ கொடுப்பதாக சங்கீதக்காரர்‌ 
சொல்லுகிறார்‌. "இஸ்ரவேலின்‌ 
பரிசுத்தரால்‌ ராஜாவும்‌ 
உண்டு” ஏத்தான்‌ 
விசுவாசத்தோடு ந செய்கிறார்‌. 


ஆலயத்தைக்‌ 


எங்களுடைய 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மமம்‌ 


ரிம்‌ 


தேவன்‌ தம்முடைய ஜனத்தை ஆளுகை 
செய்வதற்கு. தாவீதை ராஜாவாக 
கர்த்தர்‌ கடட 
ரில்‌ தாவீதை, 
ராஜாவாக்குவதாக 


பரிசுத்தத்தின்‌ பெயரில்‌ ஆணையிட்டேன்‌" 
என்று சொல்லுகிறார்‌. தேவன்‌ ஒரு தரம்‌. 
சொன்னால்‌ போதுமானது. அவர்‌ 
திரும்பத்‌ திரும்ப ஒரே காரியத்தை 
ஆணையிட்டுச்‌ சொல்லவேண்டும்‌ என்னும்‌ 
அவசியமில்லை. அவர்‌ பொய்‌ சொல்லுகிற 
தேவனல்ல, தாவீதுக்கு மாத்திரமல்ல, 
அவர்‌ யாருக்கும்‌ பொய்சொல்லமாட்டார்‌. 
தாவீதும்‌ தன்னுடைய 
சிநேகிதனாகிய யோனத்தானுக்கு 
ஆணையிட்டார்‌. அவர்‌ தன்னுடைய 
ஆணையில்‌ உண்மையுள்ளவராயிருந்தார்‌. 
தாவீதைப்போலவே தேவனும்‌ தம்முடைய 
ணையில்‌ உண்மையுள்ளவர்‌. 
பானத்தான்‌ தாவீதை மிகவும்‌ சிநேகித்த 
படியினால்‌, பின்னும்‌ அவனுக்கு 
ஆணையிட்டான்‌; தன்‌ உயிரைச்‌ 
சிநேகித்தது போல அவனைச்‌ 
சிநேகித்தான்‌” (சாமு 2047). தாவீதைப்‌ 
பொறுத்தவரையில்‌, அவருடைய 
வார்த்தையும்‌ ஆணையும்‌ ஒன்றுதான்‌ 


தேவன்‌ தம்முடைய 
வாக்குத்தத்தத்தைக்‌ கொடுக்கும்போது, 
அவர்‌ தம்முடைய ஜனத்தில்‌ ஒருவரைத்‌ 
தெரிந்தெடுத்து அவருக்கு 
வாக்குத்தத்தத்தைக்‌ 
தாவீது தேவனால்‌ 
கொள்ளப்பட்டவர்‌. 
தேவனால்‌  தெரிந்துகொள்ளப்பட்டவர்‌. 
சங்கீதக்காரர்‌ தாவீதைபற்றிச்‌ சொல்லும்‌ 
போது “நான்‌ என்னுடைய பரிசுத்த 
பர்வதமாகிய சீயோன்மீது என்னுடைய 
ராஜாவை அபிஷேகம்பண்ணி 
வைத்தேன்‌” 26) என்று 
சொல்லுகிறார்‌. இந்த வாக்கியம்‌ 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்துவையும்‌ 
குறிக்கும்‌ வாக்கியமாகும்‌. 


(சங்‌. 





EL 
ETT 

வன்‌ தாவீதை 
தெரிந்தெடுக்கிறார்‌. சங்கீதக்காரர்‌ 
இதைச்‌ சொல்லும்போது “சகாயஞ்‌ 
செய்யத்தக்க சக்தியை ஒரு சவுரியவான்‌. 
மேல்‌ வைத்து, ஜனத்தில்‌ தெரிந்து 
கொள்ளப்பட்டவனை உயர்த்தினேன்‌. என்‌ 
தாசனாகிய தாவீதைக்‌ கண்டுபிடித்தேன்‌; 
என்‌ பரிசுத்த தைலத்தினால்‌ அவனை 
அபிஜேகம்பண்ணினேன்‌" (சங்‌ 899,20) 
என்று சொல்லுகிறார்‌. 


தாவீது பராமக்கிரமசாலி. கர்த்தர்‌ 
தாவீதை இஸ்ரவேல்‌ ஜனத்திலிருந்து 
'தெரிந்துகொண்டார்‌. தாவீதை 
உயர்த்தினார்‌. தாவீதை அபிஷேகம்‌ 
பண்ணுமாறு தேவனாகிய கர்த்தர்‌ 
சாமுவேலுக்குக்‌ கட்டளை கொடுத்தார்‌. 
இந்த சங்கீதத்தில்‌ இந்த வாக்கியங்கள்‌ 
தாவீதைப்பற்றிச்‌ சொல்லப்பட்டிருந்தாலும்‌, 
இது இயேசுகிறிஸ்துவைப்பற்றியும்‌ 
சொல்லுவதாக வேதபண்டிதர்கள்‌ 
கிய த வன்‌ 


இயேசுகிறிஸ்துவும்‌ 
அவர்‌ தேவனுடைய குமாரன்‌. அவர்‌ 
உலகஇரட்சகர்‌ எல்லோர்மீதும்‌ 
அன்புகூருவதற்கு இயேசுகிறிஸ்துவிடம்‌ 
வல்லமையும்‌ பெலமுமுள்ளது. 
இயேசுகிறிஸ்துவும்‌ ஜனத்திலிருந்து 
தெரிந்து கொள்ளப்பட்டவர்‌. 
தேவகுமாரனாகிய இயேசுகிறிஸ்து. 
நம்மைப்போலவே ஒரு  மனுஷனாக 
அவதரித்தார்‌. நம்மைப்போல மாம்சமும்‌. 
இரத்தமும்‌, எலும்பும்‌ இயேசுகிறிஸ்துவுக்கு 
இருந்தது. பிதாவாகிய தேவன்‌, 
தம்முடைய இரட்சிப்பின்‌ திட்டத்தை 

நிறைவேற்றுவதற்கு, குமாரனாகிய 
இயேசுகிறிஸ்துவைத்‌ தெரிந்துகொண்டார்‌. 
தம்முடைய ஜனத்தை இரட்சிக்கும்‌ 
இரட்சகராக பிதாவானவர்‌, குமாரனாகிய 
இயேசுகிறிஸ்துவைத்‌ தெரிந்தெடுத்து 
அபிஷேகம்பண்ணினார்‌. 


ராஜாவாகத்‌ 


வல்லமையுள்ளவர்‌. 


பிதாவானவர்‌ 
உயர்த்தினார்‌. கிறிஸ்துவானவர்‌ 
தீர்க்கதரிசியாகவும்‌  ஆசாரியராகவும்‌, 
சபையின்‌ ராஜாவாகவும்‌ உயர்த்தப்பட்டார்‌. 
பிதாவானவர்‌ தம்முடைய வல்லமையை 
அவருக்கு அறிவித்தார்‌. 


குமாரனை 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை 


QOODNENS 
PUBLISHERS 


அவரை ஸரித்தோரிலிருந்து முதற்பலனாக 
உயிரோடு எழுப்பினார்‌. தம்முடைய 
குமாரனாகிய இயேசுகிறிஸ்துவை, 
பிதாவானவர்‌, தம்முடைய வலதுபாிசத்தில்‌ 


ல்க 
இந்தப்‌. பெயருக்கு, “அபிஷேகம்‌ 
பண்ணப்பட்டவர்‌" என்று பொருளாகும்‌. 


தேவனுடைய உடன்படிக்கை 
சங்‌ 89 : 21-28 


சங்‌ 89:21. என்‌ கை அவனோடே, 
உறுதியாயிருக்கும்‌ என்‌ புயமும்‌ 
அவனைப்‌ பலப்படுத்தும்‌. 


சங்‌ 8922. சத்துரு அவனை 
நெருக்குவதில்லை தியாயக்கேட்டின்‌ 
மகன்‌ அவனை ஒடுக்குவதில்லை. 


சத்துருக்களை 
மடங்கடித்து, 
பகைக்கிறவர்களை 


சங்‌ 89:24. என்‌ உண்மையும்‌ என்‌ 
கிருபையும்‌ அவனோடிருக்கும்‌; என்‌ 
நாமத்தினால்‌ அவன்‌ கொம்பு உயரும்‌. 


சங்‌ 8925, 
சமுத்திரத்தின்‌ மேலும்‌, 
வலதுகரத்தை ஆறுகள்‌. 
ஆளும்படி. வைப்பேன்‌. 


அவன்‌ கையைச்‌ 
அவன்‌ 


மேலும்‌ 


சங்‌ 89:26. அவன்‌ என்னை நோக்கி: நீர்‌ 
என்‌ பிதா, என்‌ தேவன்‌, எண்‌ 
இரட்சிப்பின்‌ கன்மலையென்று 
சொல்லுவான்‌. 


சங்‌ 8927. நான்‌ அவனை எனக்கு 
முதற்பேறானவனும்‌, பூமியின்‌ 
ராஜாக்களைப்‌ பார்க்கிலும்‌ மகா 
உயர்த்தவனுமாக்குவேன்‌. 


கிருபையை 
அவனுக்காகக்‌ 
உடன்படிக்கை 


அவனுக்காக உறுதிப்படுத்தப்படும்‌. 





ழ்‌ நவள 
ஈயா 


தேவனாகிய கர்த்தர்‌ சகாயம்‌ 
செய்யத்தக்க சக்தியை ஒரு கூரியவான்‌ 


வாக்கியத்தை விவரிக்கும்போது. 

ம்‌ தாசனாகிய 

கண்டுபிடித்தாகச்‌ 

சங்கீதக்காரர்‌ இங்கு 

விவரிக்கிற து ப்‌ 
குமாரனாகிய 


க்கு 
அடையாளமாகச்‌ ன்ப பககம்‌ 


தாவீது இஸ்ரவேல்‌ 
ராஜாவாக அபிஷேகம்‌ 
பண்ணப்பட்டிருக்கிறார்‌. இவர்‌ 
தேவனுடைய தாசன்‌. தேவன்‌ தாவீதுக்கு 
வாக்குத்தத்தத்தைக்‌ கொடுத்திருக்கிறார்‌. 
'என்‌ கை அவனோடே உறுதியாயிருக்கும்‌: 
என்‌ புயமும்‌ அவனைப்‌ பலப்படுத்தும்‌: 
(சங்‌ 89:21) என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌ தேவன்‌ தம்முடைய 
வாக்குத்தத்தத்தை தாவீதுக்கு 
உண்மையாக்குவார்‌. தாவீதுக்கு 
எப்படிப்பட்ட கஷ்டங்கள்‌ வந்தாலும்‌ 
தேவனுடைய கை அவரோடு 
உறுதியாயிருக்கும்‌ தேவனுடைய புயம்‌ 
அவரைப்‌ பலப்படுத்தும்‌. தாவீதின்‌ 
சத்துருக்களையெல்லாம்‌ தேவனுடைய புயம்‌ 
நிர்மூலமாக்கும்‌. 


தேசத்திற்கு 


இஸ்ரவேலின்‌ 
ச வீற்றிருக்கும்போது. 
அவருக்கு ஏராளமான சத்துருக்கள்‌ 
இருந்தார்கள்‌. தாவீது அவர்கள்மீது 
யுத்தம்பண்ணினார்‌. எல்லா 
யுத்தங்களிலும்‌ தேவன்‌ அவருக்கு 
ஜெயத்தைக்‌ கட்டளையிட்டார்‌. “சத்‌ 
அவனை  நெருக்குவதில்லை:: 
கேட்டின்‌ மகன்‌ 
ஒடுக்குவதில்லை" (சங்‌ 89:22) 
தேவன்‌ 


பண்ணியிருக்கிறார்‌. 
மகன்‌ தாவீதைத்‌ துன்பப்படுத்த முடியாது. 


இயேசுகிறிஸ்து நம்முடைய 
பாவங்களை நிவிர்த்தி செய்வதற்காக, 
கல்வாரி சிலுவையிலே கிருபாதார 
பலியாக மரித்தார்‌. 


தாவீது 
சிங்காசனத்தில்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை CDNENIS 


PUBLISHERS 


பாவநிவாரணபலியாக 

இதனால்‌ சாத்தானுக்கு கிறிஸ்துவின்மீது 

கோபமுண்டாயிற்று. சிலுவையில்‌ 

மரிப்பதற்கு முன்பாக, இயேசுகிறிஸ்துவுக்கு 

ப வரவேண்டுமென்று சாத்தான்‌ 
சாத்தானுடைய 
நிறைவேறாமல்‌ 


தேவனுடைய நீதியின்‌ 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து, 
சிலுவையிலே, மனுஷருடைய பாவத்தைப்‌ 
போக்குவதற்காக, பாவநிவாரணபலியாக 
மரித்தார்‌. இதனால்‌ தேவனுடைய நீதி 
நிறைவேறிற்று. “இந்த உலகத்தின்‌ 
அதிபதிவருகிறான்‌, அவனுக்கு 
என்னிடத்தில்‌ ஒன்றுமில்லை" 
(யோவா 14:30) என்று இயேசுகிறிஸ்து 
சொல்லுகிறார்‌. 


தேவனாகிய 
தாம்பண்ணின 
பிரகாரம்‌ தாவீதைப்‌ 
அவருடைய 
அதம்பண்ணுகிறார்‌. 
சத்துருக்களை அவனுக்கு 
மடங்கடித்து, 
பகைக்கிறவர்களை 
(சங்‌ 89:23) 
சொல்லுகிறார்‌. 
புறம்பே 
வானமண்டலத்‌ 


சகதிகல்லாம்‌ 2 கழிக்கப்படும்‌ 


“மரணத்தின்‌ அதிகாரம்‌ 
முறிக்கப்படும்‌. அவர்களை நான்‌ 
பாதாளத்தின்‌ வல்லமைக்கு நீங்கலாக்கி 
மீட்பேன்‌; அவர்களை மரணத்துக்கு 
நீங்கலாக்கி விடுவிப்பேன்‌: மரணமே, உன்‌ 
வாதைகள்‌ எங்கே? பாதாளமே, உன்‌ 
சங்காரம்‌ எங்கே? மனமாறுதல்‌ என்‌ 
கண்களுக் மறைவானதாயிருக்கும்‌” 
(ஓசி 1314). 


பிரகாரம்‌, 
கல்வாரி 


கர்த்தர்‌, தாலீதோடு 
உடன்படிக்கையின்‌ 
பாதுகாக்கிறார்‌ 


தள்ளப்படுவான்‌. 
அந்தகார 





ழ்‌ நவள 
யாய 
(லின்‌ தேவனாகிய கர்த்தர்‌, 


தாவீதோடு பண்ணிய உடன்படிக்கையை, 
சங்கீதக்காரர்‌ மேலும்‌ அதிகமாய்‌ 
விவரித்துச்‌ சொல்லுகிறார்‌. என்‌ 
உண்மையும்‌ என்‌ கிருபையும்‌ 
அவனோடிருக்கும்‌: என்‌ நாமத்தினால்‌ 
அவன்‌ கொம்பு உயரும்‌' (சங்‌ 89:24) 
என்று கர்த்தர்‌ தாவீதைப்பற்றிச்‌ 
சொல்லுகிறார்‌. தேவனுடைய கிருபையும்‌ 
இரக்கமும்‌ தாவீதோடு எப்போதும்‌ 
கூடயிருக்கும்‌ தாவீது தேவனுக்கு 
உண்மையுள்ளவராயிருப்பார்‌. தேவனும்‌ 
தம்முடைய உடன்படிக்கையில்‌ மாறாமல்‌ 
உண்மையை கடைபிடிப்பார்‌ 


கர்த்தர்‌ தாவீதுக்குச்‌ சொல்லுகிற 
வாக்குத்தத்தம்‌, 
சொல்லப்பட்டதாக 
வியாக்கியானம்‌ 
பிதாவாகிய தேவன்‌, 

குமாரனாகிய 

தம்முடைய 


இந்த 
இபேசுகிறிஸ்துவ்கும்‌ 
வேதபண்டிதர்கள்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 
தம்முடைய 
இயேசுகிறிஸ்துவுக்கு 
வாக்குத்தத்தங்கள்‌ எல்லாவற்றையும்‌ 
கொடுத்திருக்கிறார்‌. தேவனுடைய 
கிருபையும்‌ உண்மையும்‌ நமக்கு இயேசு 
கிறிஸ்துவில்‌ கொடுக்கப்பட்டிருக்கிறது. 
தேவனுடைய வாக்குத்தத்தங்களெல்லாம்‌, 
நமக்கு இயேசுகிறிஸ்துவில்‌ ஆம்‌ என்றும்‌, 
ஆமென்‌ என்றும்‌ இருக்கிறது. 


நாம்‌ விசுவாசத்தில்‌. 
பல வீனமுள்ளவர்களாயிருந்தாலும்‌, 
இயேசுகிறிஸ்துவை உறுதியாய்ப்‌ 
பற்றிக்கொள்ளவேண்டும்‌. தேவனுடைய 
கிருபை நமக்கு  இயேசுகிறிஸ்துவில்‌ 
வாக்குப்பண்ணப்பட்டிருக்கிறது. நம்முடைய 
ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களெல்லாம்‌ 
இயேசுகிறிஸ்துவின்‌ மூலமாய்‌ நமக்கு 
வருகிறது. 


“என்‌ கிருபையை என்றென்றைக்கும்‌ 
அவனுக்காகக்‌ காப்பேன்‌; என்‌ 
உடன்படிக்கை அவனுக்காக 
உறுதிப்படுத்தப்படும்‌” (சங்‌ 89:28) என்று 
கர்த்தர்‌ தாவீதுக்குச்‌ சொல்லுகிறார்‌. 
இல, வாக்குத்தத்தத்தை பிதாவானவர்‌, 
'சுகிறிஸ்துவுக்கும்‌ கொடுத்திருக்கிறார்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம்மா 


PUBLISHERS 


நம்முடைய கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து 
தேவனுக்கும்‌ நமக்கும்‌ நடுவில்‌ 
மத்தியஸ்தராயிருக்கிறார்‌. நமக்காக 
கிறிஸ்துவானவர்‌ பிதாவாகிய 
தேவனிடத்தில்‌ பரிந்து பேசுகிறார்‌. 
இதனால்‌ தேவனுடைய எல்லா 
ஆசீர்வாதங்களும்‌, கிருபைகளும்‌, 
இரக்கங்களும்‌, இயேசுகிறிஸ்துவின்‌ 

மூலமாய்‌ மாத்திரமே நமக்கு 
கடந்துவருகிறது. 


தேவனுடைய கிருபையும்‌ இரக்கமும்‌ 
இயேசுகிறிஸ்துவின்‌ மூலமாய்‌ கடந்து 
வருவது போல, அவருடைய 
வாக்குத்தத்தங்களும்‌ இயேசுகிறிஸ்துவின்‌ 
மூலமாக நமக்கு கடந்து வருகிறது. 
தேவனுடைய உண்மையும்‌ கிருபையும்‌ 
நம்மோடு கூடமிருக்கிறது தேவன்‌ 
தம்முடைய வாக்குத்தத்தத்தை நமக்கு 
உறுதிபண்ணுகிறார்‌. “என்‌ உடன்படிக்கை 
அவனுக்காக உறுதிப்படுத்தப்படும்‌” 


(சங்‌ 89:28) என்று தேவன்‌ சொல்லும்‌ 


டிக்கையும்‌, நாக்கு 
உறுதிப்படுத்தப்படும்‌ என்று அர்த்தமாகும்‌. 


தாவீதின்‌ ராஜ்யம்‌ விஸ்தரிக்கப்படும்‌. 
அவருடைய ராஜ்யத்தின்‌ எல்லைகள்‌ 
எல்லா திசைகளிலும்‌ விரிந்து பரவும்‌. 
“அவன்‌ கையைச்‌ சமுத்திரத்தின்‌ மேலும்‌, 
அவன்‌ வலதுகரத்தை ஆறுகள்‌ மேலும்‌ 
ஆளும்படி வைப்பேன்‌” (சங்‌ 89:25) என்று 
தாவீதின்‌ ராஜ்யத்தின்‌ விஸ்தாரத்தைப்‌ 
பற்றி கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. தாவீதுக்கு 
சமுத்திரத்தின்‌ மீது 
உண்டாயிருக்கும்‌. 
தீவுகளையும்‌ அவர்‌ ஆளுகை செய்வார்‌. 
“அவன்‌ வலதுகரத்தை ஆறுகள்மேலும்‌ 
ஆளும்படி வைப்பேன்‌” என்று தேவன்‌ 
சொல்லுவது தாவீதுக்கு ஆறுகளுள்ள 
தேசங்களின்மீது. ஆளுகை 
என்பதைக்‌ 
தாவீதின்‌ ராஜ்யம்‌ 
வரைக்கும்‌, பெருங்கடல்‌ 
வரைக்கும்‌ பரவியிருந்தது. எகிப்து 
தேசத்து நதிவரையிலும்‌, ஜபிராத்து 
நதிவரையிலும்‌ தாவீதின்‌ ராஜ்யம்‌ 
பரவியிருந்தது. 





ழ்‌ நள 
ஈயா 


'தாவீதினுடைய 
விஸ்தாரத்தைப்பற்றி 


ராஜ்யம்‌ உலகமெங்கும்‌ பிறக்‌ 
“ஏழாம்‌ தூதன்‌ எக்காளம்‌ ஊதினான்‌; 
அப்பொழுது உலகத்தின்‌ ராஜ்யங்கள்‌ 
நம்முடைய கர்த்தருக்கும்‌ அவருடைய 
கிறிஸ்துவுக்குமுரிய  ராஜ்யங்களாயின; 
அவர்‌ சதாகாலங்களிலும்‌ ராஜ்யபாரம்‌ 
ன்ணுவார்‌ என்னும்‌ கெம்பீர சத்தங்கள்‌ 
வானத்தில்‌ உண்டாயின” (வெளி 11.15. 


தாவீது இஸ்ரவேலின்‌ தேவனை 
நோக்கிப்‌ பார்க்கும்போது, அவரை 
தன்னுடைய தேவனாகவும்‌ தன்னுடைய 
பிதாவாகவும்‌ பார்க்கிறார்‌. கர்த்தரும்‌ 
தாவீதை தன்னுடைய குமாரனாகப்‌ 
பார்க்கிறார்‌. “அவன்‌ என்னை நோக்கி: 
நீர்‌ என்‌ பிதா, என்‌ தேவன்‌, 
என்‌ இரட்சிப்பின்‌ கன்மலையென்று 
சொல்லுவான்‌. நான்‌ அவனை எனக்கு 
'முதற்பேறானவனும்‌. பூமியின்‌ 
ராஜாக்களைப்‌ பார்க்கிலும்‌ மகா 
உயர்ந்தவனுமாக்குவேன்‌" (சங்‌ 89.2627). 
இந்த வாக்கியங்கள்‌, நாத்தான்‌ 
சாலொமோனைப்பற்றி தாவீதிடத்தில்‌ 
சொல்லும்‌ வாக்கியங்களாகும்‌. 
வாக்கியம்‌ தாவீதையும்‌, 
குமாரனாகிய 
குறிப்பதாக 


வியாக்கியானம்‌ 


இந்த 
தாவீதின்‌ 
இயேசுகிறிஸ்துவையும்‌ 
வேதபண்டிதர்கள்‌ 
சொல்லுகிறார்கள்‌. "நான்‌ அவனுக்குப்‌ 
பிதாவாயிருப்பேன்‌, அவன்‌ எனக்குக்‌ 
குமாரனாமிருப்பான்‌; அவன்‌ அக்கிரமம்‌ 
செய்தால்‌, நான்‌ அவனை மனுஷருடைய 
மிலாற்றினாலும்‌ மனுபத்திரருடைய 
அடிகளினாலும்‌ தண்டிப்பேன்‌” 
(சோமு 714), 


தாவீது 
“விதா 
இயேசுகிறிஸ்து 
தம்முடைய மாம்சத்திலிருந்த 


இஸ்ரவேலின்‌ தேவனை 
என்று சொல்லுவார்‌. 
இந்தப்‌ பூரியிலே, 
நாட்களில்‌, 
பரலோகத்தின்‌ பிதாவினிடத்தில்‌ 
ஜெபம்பண்ணினார்‌. நாமும்‌ பரலோகத்தின்‌ 
பிதாவினிடத்தில்‌ ஜெபம்பண்ண 
வேண்டும்‌ என்று கிறிஸ்துவானவர்‌ 
நமக்கு உபதேசம்பண்ணுகிறார்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மமம்‌ 


PUBLISHERS 


இஸ்ரவேலின்‌ தேவன்‌ தாவீதை தமக்கு 

முதற்பேரானவனாக  ஆக்கியிருக்கிறார்‌. 

இயேசுகிறிஸ்துவும்‌ பிதாவாகிய தேவனுக்கு 
முதற்பேரானவர்‌. 


“அவர்‌ அதரிசனமான தேவனுடைய 
தற்சுரூபமும்‌ சர்வ சிருஷ்டிக்கும்‌ முந்தின 
பேறுமானவர்‌” (கொலோ 1:15). “இந்தக்‌ 
கடைசி நாட்களில்‌ குமாரன்‌ மூலமாய்‌ 
நமக்குத்‌ திருவுளம்பற்றினார்‌: இவரைச்‌ 
சர்வத்துக்கும்‌ சுதந்தரவாளியாக 
நியமித்தார்‌, இவரைக்‌ கொண்டு 
உலகங்களையும்‌ உண்டாக்கினார்‌” 
(எபி 1:2. “மேலும்‌ தமது முதற்பேறான 
வரை உலகத்தில்‌ பிரவேசிக்கச்‌ செய்த 
போது: தேவதூதர்‌ யாவரும்‌ அவரைத்‌ 
தொழுதுகொள்ளக்கடவர்கள்‌ என்றார்‌ 
(எபி 15). 


தாவிதின்‌ ராஜாசனம்‌ 
சங்‌ 89 : 29-82 


சங்‌ 8929, அவன்‌ சந்ததி 
என்றென்றைக்கும்‌ திலைத்திருக்கவும்‌, 
அவன்‌ ராஜசனம்‌ வானங்களுள்ள 
மட்டும்‌ நிலைதிற்கவும்‌ செய்வேன்‌. 


சங்‌ 89:30. 
நியாயங்களின்படி நடவாமல்‌, 
வேதத்தை விட்டு விலகி; 


அவன்‌ பின்னைகன்‌ என்‌ 
என்‌ 


சங்‌ 89:31. என்‌ கட்டளைகளைக்‌ 
கைக்கொன்னாமல்‌, என்‌ நியமங்களை 
மீதிநடந்தால்‌; 


அவர்கள்‌ மீறுதலை. 


அவர்கள்‌: 


தாவீதின்‌ 
சந்ததியைப்பற்றியும்‌ இங்கு குறிப்பிடுகிறார்‌. 
தேவன்‌ ஒருவரோடு உடன்படிக்கை 
பண்ணும்போது, தம்முடைய 
உடன்படிக்கையை அவருடைய 
சந்ததியாருக்கும்‌ சேர்த்தே பண்ணுகிறார்‌. 
தேவன்‌ தாவீதோடு செய்த உடன்‌ 
ப்டக்கையின்‌ பிரகாரம்‌, தாவீதின்‌ சந்ததி 
என்றென்றைக்கும்‌. நிலைத்திருக்கும்‌. 
தாவீதின்‌ சிங்காசனத்தில்‌ அவருடைய 
சந்ததியார்‌ எப்போதும்‌ வீற்றிருபபார்கள்‌. 





ழ்‌ நள 
யாய 


தாவீதின்‌ சந்ததியைப்பற்றி 
சங்கீதக்காரர்‌ சொல்லுவது, தாவீதுக்கு 
மாத்திரம்‌ சொல்லப்பட்டிருக்கிறதா அல்லது 
இயேசுகிறிஸ்துவுக்கு அடையாளமாக 
இங்கு சொல்லப்பட்டிருக்கிறதா என்பதைப்‌ 
பற்றி வேதபண்டிதர்கள்‌ வியாக்கியானம்‌ 
பண்ணுகிறார்கள்‌. 


தாவீதின்‌ சந்ததி என்று சொல்லும்‌ 
போது, அவருடைய 

சாலொமோன்‌ ராஜாவும்‌, 

யூதா தேசத்தை 

ராஜாக்களும்‌ வருகிறார்கள்‌ 

தாவீது, சாலொமோன்‌ 
ராஜாக்களுக்கு பின்பு 

சந்ததியார்‌ செழித்திராமல்‌, 
போனார்கள்‌. அவர்கள்‌ 

விரோதமாய்‌ பாவம்‌ செய்தார்கள்‌. 
தேவனுடைய கற்பனைக்குக்‌ கீழ்ப்படியாமல்‌ 
மீறிநடந்தார்கள்‌. இதனால்‌ தேவனுடைய 
கோபாக்கினை அவர்கள்மீது வந்தது. 


தேவன்‌ தாவீதின்‌ சந்ததியில்‌ வந்த 
ராஜாக்களை தண்டித்தார்‌. அவர்களைத்‌ 
திருத்தினார்‌. நாம்‌ திருந்துவதற்காகவே 
தேவன்‌ நம்மை சிட்சிக்கிறார்‌. நாம்‌ 
அழிந்துபோக வேண்டுமென்பது 
தேவனுடைய நோக்கமல்ல. நாத்தான்‌ 
தீர்க்கதரிசிமினுடைய வார்த்தையில்‌. 
தேவனுடைய சித்தம்‌ வெளிப்படுகிறது. 


“நான்‌ அவனுக்குப்‌ 
பிதாவாயிருப்பேன்‌, அவன்‌ எனக்குக்‌ 
குமாரனாயிருப்பான்‌: அவன்‌ அக்கிரமம்‌ 
செய்தால்‌, நான்‌ அவனை மனுஷருடைய 
மிலாற்றினாலும்‌. மனுபுத்திரருடைய 
அடிகளினாலும்‌ தண்டிப்பேன்‌. உனக்கு 
முன்பாக நான்‌ தள்ளிவிட்ட சவுலிடத்திலி 
ருந்து என்‌ கிருபையை விலக்கினதுபோல. 
அவனைவிட்டு விலக்கமாட்டேன்‌”' 
(சோமு 74415) என்று நாத்தான்‌. 
தீர்க்கதரிசி கர்த்தருடைய வார்த்தையைக்‌ 
கூறினார்‌. இந்த வாக்கியத்தை 
சங்கீதக்காரர்‌ இங்கு மேற்கோளாகச்‌ 
சொல்லுகிறார்‌. 


தாவீதின்‌ 
ராஜாக்கள்‌, 
நியாயங்களின்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை 


QOODNENS 
PUBLISHERS 


அவருடைய வேதத்தை விட்டு விலகி 
நடந்தால்‌ தேவனுடைய கோபம்‌ அவர்கள்‌ 
மீது வரும்‌ அவர்கள்‌ தேவனுடைய 
கட்டளைகளைக்‌ கைக்‌ கொள்ளாமல்‌, 
அவருடைய நியமங்களை மீறி நடந்தால்‌, 
தேவன்‌ அவர்கள்‌ மீறுதலை 
மிலாற்றினாலும்‌, அவர்கள்‌ அக்கிரமத்தை 
வாதைகளைகளினால்‌ தண்டிப்பார்‌ 
ஆனாலும்‌ தேவன்‌ தம்முடைய 
கிருபையை தாவீதை விட்டும்‌, 
அவருடைய சந்ததியைவிட்டும்‌ 
விலக்காமலும்‌ இருப்பார்‌. தேவன்‌ 
தம்முடைய உண்மையில்‌ பிசகாமலும்‌ 
இருப்பார்‌. 


தேவன்‌ தம்முடைய வாக்குத்‌ 
தத்தத்தின்‌ பிரகாரம்‌ தாவீதின்‌ சந்ததியை 
என்றென்றைக்கும்‌... நிலைத்திருக்கச்‌ 
செய்கிறார்‌. தேவன்‌ தாம்‌ சொன்ன 
பிரகாரம்‌ தாவீதின்‌  ராஜாசனம்‌. 
வானங்கள்‌ உள்ள மட்டும்‌ நிலைநிற்கவும்‌ 
செய்கிறார்‌. தாவீதின்‌ வித்தும்‌ 
அவருடைய ராஜாசனமும்‌ இன்றைய 
தினம்‌ வரையிலும்‌ தேவனுடைய 
கிருபையினால்‌ நிலைத்திருக்கிறது 
தேவன்‌ தாவீதோடு செய்து கொண்ட 
உடன்படிக்கையில்‌ பிசகாமலிருக்கிறார்‌. 


இந்தப்‌ பூமியில்‌ தாவீதின்‌ 
குமாரனாகிய இயேசுகிறிஸ்து மனுஷனாக 
அவதரித்தார்‌. அவர்‌ தாவீதின்‌ 
சிங்காசனத்தில்‌ அமர்ந்திருந்து, நித்திய 
காலமாய்‌ ஆட்சிசெய்வார்‌. இயேசுகிறிஸ்து 
இந்தப்‌ பூமியில்‌ அவதரிக்கும்‌ காலம்‌ 
வரையிலும்‌. தேவன்‌ தாவீதின்‌ 
சந்ததியாரை ஒரு விசேஷித்த 
குடும்பத்தினராக, பாதுகாத்து 
வந்திருக்கிறார்‌. 

“தாவீதின்‌ வர்சத்தானாகிய யோசேப்பு 
த்த பவற ன்‌ 
நியமிக்கப்பட்டிருந்த 
கன்னிகையினிடத்திற்கு. 
அனுப்பப்பட்டான்‌; அந்தக்‌ கன்னிகையின்‌ 
பேர்‌ மரியாள்‌” (லூக்‌ 1:27). அவர்‌ 
பெரியவராயிருப்பார்‌, உன்னதமான 
வருடைய குமாரன்‌ என்னப்படுவார்‌; 
கர்த்தராகிய தேவன்‌ அவருடைய 
பிதாவாகிய தாவீதின்‌ சிங்காசனத்தை 
அவருக்குக்‌ கொடுப்பார்‌” (லூக்‌ 1:32), 





je 
TT 
“அப்பொழுது யோசேப்பும்‌, தான்‌ 
தாவீதின்‌ வம்சத்தானும்‌ 
குடும்பத்தானுமாயிருந்த படியினாலே, 
தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டுக்‌ 
கர்ப்பவதியான மரியாளுடனே 
குடிமதிப்பெழுதப்படும்படி (லூக்‌ 24) 
“இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும்‌ 
ட்சகர்‌ உங்களுக்குத்‌ தாவீதின்‌ ஊரிலே 
றந்திருக்கிறார்‌" (லூக்‌ 231. 


“தாவீதின்‌ சந்ததி என்றென்றைக்கும்‌ 
நிலைத்திருக்கும்‌" என்னும்‌ வாக்குத்தத்தம்‌ 
இயேசுகிறிஸ்துவுக்கும்‌ பொருந்தும்‌ 
தாவீதின்‌ சந்ததி என்னும்‌ வார்த்தை, 
இயேசுகிறிஸ்துவை விசுவாசிக்கிற எல்லா 
ஜனங்களையும்‌ குறிக்கும்‌. இவர்கள்‌ 
எல்லோரும்‌ இயேசுகிறிஸ்துவினுடைய 
ஆவிக்குரிய வித்தாகமிருக்கிறார்கள்‌. 
பிதாவாகிய தேவன்‌ தம்முடைய 
பரிசுத்தவான்கள்‌ எல்லோரையும்‌, 
தம்முடைய குமாரனாகிய 
இயேசுகிறிஸ்துவினுடைய கரங்களில்‌ 
ஒப்புக்‌ கொடுத்திருக்கிறார்‌. 
"நான்‌ அவரிடத்தில்‌. 
நம்பிக்கையாயிருப்பேன்‌ என்றும்‌: இதோ, 
நானும்‌, தேவன்‌ எனக்குக்‌ கொடுத்த 
பிள்ளைகளும்‌ என்றும்‌ சொல்லி 
யிருக்கிறார்‌” (ஸி 213) 
இயேசுகிறிஸ்துவின்‌ 
என்றென்றைக்கும்‌ நிலைத்திருக்கும்‌ 
கிறிஸ்துவின்‌ ராஜாசனம்‌ அவருடைய 
விசுவாசிகள்‌ மத்தியிலே நிலைநிற்கும்‌ 
விசுவாசிகளுடைய இருதயத்தில்‌ 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து ஆட்சி 
செய்கிறார்‌. “வானங்கள்‌ உள்ள மட்டும்‌” 
என்னும்‌ வாக்கியத்திற்கு, 
“பரலோகத்திலும்‌” என்பது பொருளாகும்‌ 


சந்ததி 


இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ ஒரு கூட்டம்‌ 
ஜனத்தார்‌ இயேசுகிறிஸ்துவை 
சேவிப்பார்கள்‌. அவரை ஆராதிப்பார்கள்‌. 
அவரைக்‌ கனப்படுத்துவார்கள்‌. 
இயேசுகிறிஸ்துவின்‌ ராஜாசனமும்‌ 
அவருடைய ராஜ்யமும்‌ நித்திய காலமாய்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை 


QOODNENS 
PUBLISHERS 


கிறிஸ்துவானவருடைய மகிமையின்‌ 
ராஜ்யமோ முடிவில்லாமல்‌,  நித்‌ 
காலம்‌ வரையிலும்‌ நிலைத்து நிற்கும்‌. 


இயேசுகிறிஸ்துவினுடைய ராஜ்யத்தில்‌ 
பங்குபெற்றிருக்கிற அவருனடய! 
பிள்ளைகளில்‌ சிலர்‌ தேவனுடைய 
நியாயங்களின்படி நடவாமல்‌ போகலாம்‌. 
அவர்கள்‌ தேவனுடைய வேதத்தைவிட்டு 
விலகிப்போகலாம்‌. தேவன்‌ தங்களுக்கு 
கொடுத்திருக்கிற கடமைகளை 
நிறைவேற்றாமல்‌: போகலாம்‌. 
இவையெல்லாம்‌ செய்ய வேண்டியதை 
செய்யாமற்போவதினால்‌ உண்டாகும்‌ 


பாவங்களாகும்‌. 


பிள்ளைகளில்‌ சிலர்‌ 
செய்யக்கூடாததை  செய்துவிடுவார்கள்‌. 
தேவனுடைய பிரமாணத்திற்கு மீறி 
நடப்பார்கள்‌. அக்கிரமமான 
காரியங்களைச்‌ சிந்தித்து, அக்கிரமக்‌ 
கிரியைகளை நடப்பிப்பார்கள்‌. 
சபையிலுள்ள விசுவாசிகள்‌ ஒரு 
சிஸிடத்தில்‌ இப்படிப்பட்ட பாவங்கள்‌ 
காணப்படலாம்‌. அவர்களுடைய 
இருதயங்கள்‌ பாவத்தினாலும்‌, 
மீறுதலினாலும்‌, அக்கிரமத்தினாலும்‌ கறை 
படிந்திருக்கலாம்‌. இவர்களெல்லோரும்‌ 
மனந்திரும்ப வேண்டும்‌. இவர்கள்‌ 
தங்களுடைய பாவங்களுக்கு 
மனந்திரும்பினால்‌, கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்து தமது கிருபையினால்‌ 
இவர்களுடைய பாவங்களை மன்னிப்பார்‌ 
அப்போது தேவனுடைய கிருபை 
அவர்களைவிட்டு விலகாமலும்‌ இருக்கும்‌. 
ம்‌ தம்முடைய உடன்படிக்கையின்‌ 
உண்கும்‌ காயும்‌ இடர்‌ 


தேவனுடைய கட்டளைகளைக்‌ 
கைக்கொள்ளாமல்‌, அவருடைய 
நியமங்களை மீறி நப ந்தால்‌, தேவன்‌ 
அவர்களுடைய மீறுதல்களை 
மிலாற்றினாலும்‌, அவர்களுடைய 
அக்கிரமத்தை வாதைகளினாலும்‌ 
தண்டிப்பார்‌. தேவனுடைய பிள்ளைகளும்‌ 
கர்த்தருக்கு. விரோதமாய்‌ ஜீவிக்கும்‌ 

போது அவர்களுக்கும்‌ தண்டனை உண்டு. 


தேவனுடைய 





ழ்‌ நவள 
யாய 


தேவன்‌ தம்முடைய பிள்ளைகளின்‌ 
மீறுதலை மிலாற்றினால்‌ தண்டிப்பதாகச்‌ 
சொல்லுகிறார்‌.  மிலாறு என்பது 
கயிற்றினால்‌ பின்னப்பட்டிருக்கிற சவுக்கு. 
மிலாற்றினால்‌ தண்டிக்கும்போது சரீர 
வேதனை உண்டாகும்‌. ஆனால்‌ சரீர 
மரணமுண்டாகாது. தம்முடைய 
பிரமாணங்களை மீறுகிறவர்களை தேவன்‌ 
பட்டயங்களினாலோ, கோடாரிகளினாலோ 
தண்டித்து, அவர்களைக்‌ கொன்று 
போடமாட்டார்‌. தேவன்‌ நம்மை சிட்சிக்கும்‌ 
போது நமக்கு மரணமுண்டாகாது. 
தேவன்‌ நம்மைத்‌ திருத்துவதற்காக 
மெதுவாய்‌ சிட்சிக்கிறார்‌. நாம்‌ பாவம்‌ 
செய்யும்போது, தேவன்‌ நம்மைத்‌ தண்டித்து 
திருத்தாமல்‌, கண்டும்‌ காணாமலும்‌ 
இருந்துவிடவுமாட்டார்‌. 


தேவன்‌ நம்முடைய மிறுதலை. 
மிலாற்றினால்‌ தண்டிக்கும்போது, அந்த 
மிலாறு தேவனுடைய கரத்தில்தான்‌ 
இருக்கும்‌. நாம்‌ மீறினால்‌ மாத்திரமே 
நமக்கு  மிலாற்றினால்‌ தண்டனை 
கிடைக்கும்‌. தேவன்‌ மீறாதவர்களைத்‌. 
தண்டிக்கமாட்டார்‌ னுடைய 
சிட்சையில்‌ நீதியும்‌ நியாயமும்‌ இருக்கும்‌ 


கிறிஸ்துவின்‌ ராஜ்யம்‌ இந்தப்‌ 
பிரபஞ்சத்தில்‌ நிலைத்து நிற்கும்‌. 
தேவனுடைய வாக்குத்தத்தமும்‌, 
ஆணையும்‌ ஒருபோதும்‌ முறிந்து 
போவதில்லை. தேவன்‌ தம்முடைய 
வாக்குத்தத்தத்தில்‌ பிசகி 
பின்வாங்கிவிடமாட்டார்‌. தம்முடைய 
கிருபையை விலக்கிக்‌ கொள்ளமாட்டார்‌. 


தாவீதின்‌ சந்ததி 
சங்‌ 89: 88-37 


சுங்‌ 89:33. ஆனாலும்‌ என்‌ கிருபையை: 
அவனை விட்டு விலக்காமதூம்‌, எண்‌: 
உண்மையில்‌ பிசகாமலும்‌ இருப்பேன்‌. 


சுங்‌ 89:34. என்‌ உடன்படிக்கையை 
மீறாமலும்‌, என்‌ உதடுகன்‌ வினம்பினதை 
மாற்றாமலூம்‌ இருப்பேன்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை CONES 


PUBLISHERS 


சங்‌ 8955. விசை எண்‌ 
பரிசுத்தத்தின்‌ பேரில்‌ ஆணையிட்டேன்‌, 
தாவீதுக்கு நான்‌ பொய்சொல்லேன்‌. 


சங்‌ 89:38, அவன்‌ சந்ததி 
த்‌ இருக்கும்‌ அவன்‌ 
ங்காசனம்‌ சூரியனைப்போல்‌ எனக்கு 


கன்பா அகதித்‌ 


சங்‌ 89:37. சந்திரனைப்போல அது 
என்றென்றைக்கும்‌. உறுதியாயும்‌, 
ஆகாயமண்டலத்துச்‌ சாட்சியைப்போல்‌ 
உண்மையாயும்‌ இருக்கும்‌ என்று 
வினம்பினீர்‌ (சேலா.) 


தேவனுடைய கிருபை தாவீதின்‌ 
சந்ததியை விட்டு விலகாமல்‌ இருக்கும்‌. 
தேவன்‌ தாளீதையம்‌ அவருடைய 
சந்ததியையும்‌ முழுவதுமாகத்‌ 
தள்ளிவிடமாட்டார்‌. தாவீதுக்கும்‌ 
அவருடைய சந்ததியாருக்கும்‌ கஷ்டங்கள்‌ 
வரலாம்‌, நஷ்டங்கள்‌. வரலாம்‌ 
வேதனைகளும்‌ வரலாம்‌. இவையெல்லாம்‌. 
தேவனுடைய சிட்சைகள்‌, தம்முடைய 
பிள்ளைகளின்‌ மீறுதலை தேவன்‌ 
மிலாற்றினால்‌ தண்டிக்கிறார்‌ 
அவர்களுடைய அக்கிரமத்தை 
வாதைகளினால்‌ தண்டிக்கிறார்‌ 


தேவன்‌ தம்முடைய பிள்ளைகளைத்‌ 
தண்டிக்கும்‌ போது, அவர்‌ 
தம்முடைய உடன்படிக்கையில்‌ 
உண்மையுள்ளவராயிருக்கிறார்‌ என்பது 
உறுதியான சத்தியம்‌ அவர்‌ தம்முடைய 
உண்மையில்‌ பிசகாமலிருக்கிறவர்‌ 
தேவன்‌ தம்முடைய பிள்ளைகளைத்‌ 
தண்டிக்கும்போது, அவர்களை தமது 

பயோடும்‌ இரக்கத்தோடும்‌. 
தண்டிக்கிறார்‌. 


கர்த்தருடைய பிள்ளைகளாகிய 
நமக்கு. இயேசுகிறிஸ்துவிலே 
தேவனுடைய இரக்கங்களும்‌ கிருபைகளும்‌ 
சேமித்து வைக்கப்பட்டிருக்கிறது. தேவன்‌ 
இந்தக்‌ கிருபைகளை நம்மைவிட்டு 
எடுத்துப்போடமாட்டார்‌. தேவன்‌ தம்முடைய 
உடன்படிக்கையைப்பற்றிச்‌ சொல்லும்போது, 
“என்‌ உடன்படிக்கையை மீறாமலும்‌ என்‌ 
உதடுகள்‌ விளம்பினதை  மாற்றாமலும்‌ 
இருப்பேன்‌” என்று சொல்லுகிறார்‌. 





ழ்‌ நவள 
ஈயா 


தேவன்‌ தம்முடைய பரிசுத்தத்தின்‌: 
பேரில்‌, தாவீதோடு ஒரு விசை 
ஆணையிட்டார்‌. தேவன்‌ தாம்‌. 
சொன்னதை, திரும்பத்‌ திரும்ப சொல்ல. 
வேண்டும்‌ என்னும்‌ அவசியமில்லை. 
அவர்‌ ஒருதரம்‌ சொன்னால்‌ போதுமானது. 
ஒரு வார்த்தை மாத்திரம்‌ சொன்னாலே 
போதுமானது. “ஒரு வார்த்தை மாத்திரம்‌ 
சொல்லும்‌, அப்போது என்‌ 
வேலைக்காரன்‌ சொஸ்தமாவான்‌” என்று 
நூற்றுக்கதிபதி இயேசுகிறிஸ்துவிடம்‌ 
கேட்டுக்கொண்டான்‌. தேவனுடைய 
வார்த்தை சர்வவல்லமையுள்ளது. 


தேவன்‌ 
பொய்சொல்லமாட்டார்‌ 
பரிசுத்தத்தின்‌ பேரில்‌, 
விசை 

தாவீதுக்கு 


தாவீதுக்கு 
அவர்‌ தம்முடைய 
தாவீதுக்கு ஒரு 
ஆணையிட்டார்‌. தேவன்‌ 
ஆணையிட்டது போல. 
தம்முடைய சபைக்கும்‌ 
ஆணையிட்டிருக்கிறார்‌ தேவன்‌ 
தம்முடைய உடன்படிக்கையை மீறமாட்டார்‌ 
தம்முடைய உதடுகள்‌ விளம்பினதை அவர்‌ 


மாற்றமாட்டார்‌. தேவன்‌ தம்முடைய 
வார்த்தையில்‌ உண்மையுள்ளவர்‌ 


தேவன்‌ தாவீதின்‌ சந்ததியைப்பற்றி 
வாக்குப்பண்ணிய போது, 
அவன்‌ சந்ததி என்றென்றைக்கும்‌ 
இருக்கும்‌; அவன்‌ சிங்காசனம்‌ 
சூரியனைப்‌ போல எனக்கு முன்பாக 
நிலைநிற்கும்‌. சந்திரனைப்போல அது 
என்றென்றைக்கும்‌ உறுதியாயும்‌, 
ஆகாயமண்டலத்துச்‌ சாட்சியைப்போல 
உண்மையாயும்‌ இருக்கும்‌ 
(சங்‌ 89:36,37) என்று விளம்பினார்‌. 


இயேசுகிறிஸ்து தாவீதோடு செய்து 
கொண்ட உடன்படிக்கை, தேவனுடைய 
சபையில்‌ நிறைவேறுகிறது. இந்தப்‌ 
பிரபஞ்சத்தில்‌ தேவனுடைய சபை 
சந்திரனைப்‌ போல என்றென்றைக்கும்‌ 
உறுதியாயிருக்கும்‌. 
ஆகாயமண்டலத்து 
உண்மையாயும்‌ 
சந்திரனும்‌, 
நட்சத்திரங்களும்‌ 
வெளிச்சத்தைக்‌ 


அது 
சாட்சியைப்‌ போல்‌ 
இருக்கும்‌. 
காயமண்டலத்து 
ந்தப்‌ பூமிக்கு 
கொடுக்கிறது. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை OODNENS 


PUBLISHERS 


அவை என்றென்றும்‌ அழிந்துபோகாமல்‌ 
நிலைத்திருக்கிறது. இயேசுகிறிஸ்துவின்‌ 
சபை, இந்த உலகத்தில்‌, பிதாவின்‌ 
வெளிச்சத்தைப்‌ பிரதிபலிக்கிறது. 
இயேசுகிறிஸ்துவே இந்த உலகத்திற்கு 

வெளிச்சமாகவும்‌ 

இயேசுகிறிஸ்து 
இந்தப்‌ பிரபஞ்சம்‌ 
ம்‌ மனுஷருடைய 


அந்தகாரத்‌ ம்‌ 
ருள்‌ நிரம்பியிருக்கும்‌. 


இருதயங்களில்‌ கா 


நீர்‌ எங்களை 
தன்னிவீட்டீர்‌ 
சங்‌ 89 : 38-45 


வெறுத்து 


சங்‌ 89:38. ஆனாலும்‌ நீர்‌ எங்களை 
வெறுத்துத்‌ தன்னிவிட்டீர்‌; தீர்‌ 
அபிஷேகம்பண்ணுவித்தவன்மேல்‌ 
உக்கிரமானீர்‌. 


சங்‌ 89:39. உமது அடியானுடன்‌ நீர்‌ 
பண்ணின உடன்படிக்கையை 
ஒழித்துவிட்டு, அவன்‌ கீரிடத்தைத்‌ 
தரையிலே. தன்னி 
அவமானப்படுத்தினீர்‌. 


சங்‌ 89:40. அவன்‌ மதில்களையெல்லாம்‌. 
தகர்த்தூப்போட்டு, அவன்‌ அரணான: 
ஸ்தலங்களைப்‌ பாழாக்கினீர்‌. 


சங்‌ 89:41. வழிநடக்கிற யாவரும்‌ 
அவனைக்‌ கொன்ணையிடுகிறார்கள்‌; 


தன்‌ அயலாருக்கு திந்தையானான்‌.. 


சங்‌ 89:42. அவன்‌ சத்துருக்களின்‌ 
வலது கையை நீர்‌ உயர்த்தி, அவன்‌ 
விரோதிகள்‌ யாவரும்‌ 
சத்தோஷிக்கும்படி செய்தீர்‌. 


சவ்‌ 89:43. அவன்‌ பட்டயத்தின்‌ 
கருக்கை மழுக்கிப்போட்டு, அவனை 
யுத்தத்தில்‌ திற்காதபடி, செய்தீர்‌. 


சன்‌ 89:44. அவன்‌ மகிமையை 
அற்றுப்போகப்பண்ணி, அவன்‌ 
சிங்காசனத்தைத்‌ தரையிலே தன்னினீர்‌. 


சங்‌ 89:45. அவன்‌ வாலியநாட்களைக்‌ 
குறுக்கி, அவனை வெட்கத்தால்‌ மூடினீர்‌. 
(சேலா), 





ழ்‌ நள 
யாய 


தேவன்‌ தாவீதோடு 
உடன்படிக்கை செய்திருக்கிறார்‌. ஆனால்‌ 
தாவீதின்‌ குடும்பத்தாரோ இப்போது 
மிகவும்‌ தாழ்ந்த நிலமையிலிருக்கிறார்கள்‌. 
தாவீதின்‌ ராஜாசனம்‌ கீழே 
விழுந்துவிட்டது போல இருக்கிறது. 
தாவீதின்‌ சந்ததியார்‌ தேவனோடு 
ஒப்புரவாவதற்கு இயலாத 
சூழ்நிலையிலிருக்கிறார்கள்‌. சங்கீதக்‌ 
காரருக்கு தேவனுடைய உடன்படிக்கையும்‌ 
தெரியும்‌. தாவீதின்‌ சந்ததியார்‌ இப்போது 
ருக்கும்‌ பரிதாபமான சூழ்நிலையும்‌ 

பம்‌. 


மாறாத. 


சூழ்நிவையில்‌, 
'சங்கீதக்காரர்‌ தேவனுடைய சமுகத்தில்‌ 
வந்து, “ஆனாலும்‌ நீர்‌ எங்களை 
வெறுத்துத்‌ தள்ளிவிட்டீர்‌: நீர்‌ அபிஷேகம்‌ 
பண்ணுவித்தவன்மேல்‌  உக்கிரமானீர்‌ 
(சங்‌ 8:38) என்று வருத்தத்தோடு 
சொல்லுகிறார்‌ தேவனுடைய 
வாக்குத்தத்தம்‌ உறுதியாயிருக்கிறது. 
னால்‌ (டைய பிள்ளைகளின்‌ 
நனி மிகவும்‌ பரிதாபமாயிருக்கிறது. 


தேவன்‌ தம்முடைய வார்த்தையில்‌ 
உண்மையுள்ளவர்‌. தம்முடைய உண்மையில்‌ 
அவர்‌ பிசகாமலிருக்கிறவர்‌. தம்முடைய 
உடன்படிக்கையை மீறாமலும்‌, தம்முடைய 
உதடுகள்‌ விளம்சினதை மாற்றாமலும்‌ 
இருக்கிறவர்‌. தேவனுடைய வார்த்தையும்‌, 
அவருடைய கிரியைகளும்‌ எப்போதும்‌ 
ஒத்துப்போகும்‌. அவை ஒருபோதும்‌ 
முரண்படுவதில்லை. ஆனாலும்‌ 
தேவனுடைய உடன்படிக்கை தாவீதின்‌ 
சந்ததியார்மீது,  நிறைவேறாததுபோல 
வெளித்தோற்றத்திற்குத்‌ தெரிகிறது. 

தாவீதின்‌ சந்ததியாரும்‌ தேவன்மீது 
தாங்கள்‌ வைத்திருந்த நம்பிக்கை 
குறைத்துக்கொண்டார்கள்‌. தேவனுடைய 
ஆராதனையிலும்‌ விருப்பமில்லாமல்‌. 
போய்விட்டார்கள்‌. தாம்‌ அபிஷேகித்தவர்‌ 
மீது தேவன்‌ பிரியமாயிருந்தார்‌. ல்‌ 
இப்போதோ தேவன்‌ அபிஷேகம்‌ 
பண்ணுவித்தவன்‌ மேல்‌ 
உக்கிரமமாயிருக்கிறார்‌. 


இப்படிப்பப்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மமம்‌ 


PUBLISHERS 


தாவீதினுடைய குடும்பத்தாரின்‌ 
மதிப்பும்‌ மரியாதையும்‌, மேன்மையும்‌ கீழே 
விழுந்துவிட்டது. ராஜாசனத்தில்‌ 
வீற்றிருந்தவர்கள்‌ இப்போது புழுதியில்‌ 
வீற்றிருக்கிறார்கள்‌. தாவீதின்‌ கிரீடமும்‌ 
தரையிலே விழுந்துவிட. டது. 
தாவீதினுடைய 
பரிதாபமான நிலமையை, 
தேவனுடைய 
அரயானுடன்‌ 
கயை ஒழித்துவிட்டு, அவன்‌ 
தரையிலே. தள்ளி 
தனத்தின்‌ (சங்‌ 89:99) என்று 
தாபமாக முறையிடுகிறார்‌. 


தாவீதின்‌ 
பாதுகாப்பே இல்லை. 
தாவீது தன்னுடைய 
மதில்களைக்‌ 
பாதுகாப்பாகயிருந்தார்‌ 
ஸ்தலங்களையெல்லாம்‌. கட்டி 
வைத்திருந்தார்‌. இவையெல்லாம்‌ 
தாவீதுக்கும்‌ அவருடைய சந்ததியாருக்கும்‌ 
பாதுகாப்பாயிருந்தது தேவன்‌ 
தம்முடைய உடன்படிக்கையினாலும்‌, 
வாக்குத்தத்தத்தினாலும்‌, தங்களைப்‌ 
பாதுகாப்பதாக தாவீதின்‌ குடும்பத்தார்‌ 
நினைத்தார்கள்‌. 


தகர்‌ 


குடும்பத்தாருக்கு 
ஒரு காலத்தில்‌ 
நகரத்திலே 

கட்டி 
அரணான 


ஆனால்‌ அவர்களுக்குப்‌ 
பாதுகாப்பாகயிருந்த மதில்களும்‌, 
அரணான ஸ்தலங்களும்‌ பாழாய்ப்‌ 
போயிற்று. தேவன்‌ தாமே தம்முடைய 
உக்கிர கோபத்தினால்‌, “தாவீதின்‌ 
மதில்களையெல்லாம்‌ தகர்த்துப்போட்டு, 
அவன்‌ அரணான ஸ்தலங்களைப்‌ 
பாழாக்கினார்‌' (சங்‌ 89:40) என்று 
சங்கீதக்காரர்‌ சொல்லுகிறார்‌. தன்னுடைய 
வருத்தத்தை அவர்‌ தேவனிடத்தில்‌ 
முறையிடுகிறார்‌. 

தாவீதின்‌ சந்ததியாரைப்பார்த்து, 
அவர்களுடைய அயலகத்தாரும்‌, அண்டை 
தேசத்தாரும்‌ பரியாசம்பண்ணுகிறார்கள்‌. 
தாவீதின்‌ குடும்பத்தாருக்குப்‌ பாதுகாப்பு 
இல்லை. இதனால்‌ வழிநடக்கிற யாவரும்‌ 


அவர்களைக்‌ கொள்ளையிடுகிறார்கள்‌ 





ழ்‌ நவள 
ஈயா 


தாவீதும்‌, அவருடைய சந்ததியாரும்‌ தன்‌ 
அயலாருக்கு நிந்தையானார்கள்‌ 
(சங்‌ 89:41), தேவன்‌ தாவீதுக்குக்‌ 
கொ தமது தெய்வீக பாதுகாப்பை 
விலக்கிக்கொண்டார்‌. 


தாவீதை அவருடைய 
சத்துருக்களுக்கு முன்பாக உயர்த்திய 
தேவன்‌, இப்போது, தாவீதுக்கு முன்பாக 
அவருடைய சத்துருக்களை உயர்த்துகிறார்‌ 
"அவன்‌ சத்துருக்களின்‌ வலது கையை நீர்‌ 
உயர்த்தி, அவன்‌ விரோதிகள்‌ யாவரும்‌ 
சந்தோவிக்கும்படி செய்தீர்‌” 
(சங்‌ 89:42) என்று சங்கீதக்காரர்‌ 
வீதின்‌ மயை வனிடத்தில்‌ 
சத்தத்தின்‌ க்‌ 


தாவீதால்‌ தன்னைத்தானே 
பாதுகாத்துக்‌ கொள்ள முடியவில்லை. 
அவரால்‌ தனக்குத்‌ தானே உதவிசெய்து 
கொள்ளவும்‌ முடியவில்லை. தேவன்‌ 
தாவீதின்‌  பட்டயத்தின்‌ கருக்கை 
முக்கிப்போட்டார்‌. அவரை யுத்தத்தில்‌ 
நிற்காதபடி செய்துவிட்டார்‌ (சங்‌ 89:43) 
தாவீதின்‌ பட்டயம்‌ மழுங்கிப்போயிற்று, 
மழுங்கிப்போன பட்டயத்தினால்‌ 
யுத்தம்பண்ண முடியாது. இதற்கு முன்பு 
அவருடைய பட்டயம்‌ கூர்மையாயிருந்தது. 


“தாவீதின்‌ 
மழுக்கிப்போட்டார்‌” 
வாக்கியத்திற்கு. “தேவன்‌ தாவீதின்‌ 
தைரியத்தை நீக்கிப்போட்டார்‌” என்பது 
பொருளாகும்‌. தாவீது இதற்கு முன்பு 
சத்துருக்களோடு எதிர்த்து நின்று 
யுத்தம்பண்ணுவார்‌. தேவன்‌ தாவீதுக்காக 
யுத்தம்பண்ணியிருக்கிறார்‌. ஆனால்‌ 
இப்போதோ தாவீதின்‌ பலமெல்லாம்‌ 
அவரை விட்டு நீங்கிப்போயிற்று. 
யுத்தக்களத்திலே தைரியபில்லாமல்‌ 
கோழையைப்போல இருக்கிறார்‌. 
யுத்தத்தில்‌ சத்துருக்களுக்கு முன்பாய்‌ 
தாவீதால்‌ எதிர்த்து நிற்கமுடியவில்லை. 
தேவன்‌ தாமே தாவீதின்‌ மகிமையை 
அற்றுப்போகப்பண்ணினார்‌. தேவனே 
தாவீதின்‌ சிங்காசனத்தை தரையிலே 
தள்ளிவிட்டார்‌ (சங்‌ 8945). 
தேவனுடைய அனுமதியில்லாமல்‌ 
தாவீதுக்கு தோல்வி உண்டாகாது. 


பட்டயத்தின்‌ கருக்கை 
என்னும்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை CDNENIS 


PUBLISHERS 


சங்கீதக்காரர்‌ தாவீதின்‌ பரிதாபமான 
நிலமையை தேவனிடத்தில்‌ வருத்தத்தோடு 
சொல்லுகிறார்‌. “அவன்‌ வாலி 
பநாட்களைக்‌ குறுக்கி அவனை 
வெட்கத்தால்‌ மூடினீர்‌" (சங்‌ 8945) 
என்பதே சங்கீதக்காரன்‌ 
எஸ்ராகியனாகிய  ஏத்தான்‌ 
சங்கீதத்தை ரெகொபெயாமின்‌ காலத்தில்‌ 
எழுதியிருக்க வேண்டுமென்‌. 
ணட ற க 

தாவீதின்‌ குடும்பத்தார்‌ 
ரெகொபெயாமின்‌ காலத்தில்‌ வாலிப 
நாட்களில்தான்‌ இருக்கிறார்கள்‌. ஆனால்‌ 
வாலிபத்திற்குரிய வீரமும்‌, மேன்பையும்‌, 
தைரியமும்‌ அவர்களிடத்தில்‌ இல்லை. 
அவர்கள்‌ வாலிபநாட்களில்‌ இருக்கும்‌ 
போதே முதுமையடைந்துவிட்டார்கள்‌. 
வீரமாகயிருப்பதற்குப்‌ பதிலாக 
கோபை is rr கெம்பீரமா 
யிருப்பதற்குப்‌ பதிலாக சோர்வடைந்து, 
தளர்ச்சியோடிருக்கிறார்கள்‌. 


கர்த்தர்‌ நம்மை ஆசீர்வதிப்பதுபோல, 
நம்முடைய சந்ததியாரையும்‌ ஆசீர்வதிக்க 
வேண்டும்‌. அதுவே மெய்யான குடும்ப 
ஆசீர்வாதம்‌. நம்முடைய பின்சந்ததியார்‌ 
சீரழிந்துபோனால்‌, நம்முடைய குடும்ப 
ஆசீர்வாதமும்‌ சீரழிந்துபோகும்‌. 
மேன்மையாகயிருந்த  காலங்களெல்லாம்‌ 
தாழ்மையாகும்‌ 


நாம்‌ 


குடும்ப ஆசீர்வாதம்‌ என்று 
சொல்லும்போது, அதை உலகப்பிரகாரமான 


ஆசீர்வாதம்‌ என்று வியாக்கியானம்‌ 
பண்ணக்கூடாது. நமக்கு 
உலகப்பிரகாரமான ஆசிர்வாதமும்‌ 
வேண்டும்‌. அதே வேளையில்‌, அதைவிட 
மேலாக, ஆளிக்குரிய ஆசீர்வாதமும்‌ 
வேண்டும்‌. நாம்‌ ஏழைகளாகயிருந்தாலும்‌, 
தேவகிருபையுள்ளவர்களாக இருக்‌ 
வேண்டும்‌. நம்முடைய கரத்தில்‌ 
உலகப்பிரகாரமான ட்‌ 
இல்லாவிட்டாலும்‌, 

தேவனுடைய காத்திலிரக்கவேண்டம்‌. 





ழ்‌ நள 
யாய 


சபையிலுள்ள விசுவாசிகள்‌ 
ஏழைகளாகயிருக்கும்‌ போது, தேவன்‌ 
தங்கள்மீது கோபமாயிருக்கிறாரோ என்று 
அவர்கள்‌ நினைக்கிறார்கள்‌. தங்களுக்கு 
தேவனுடைய வாக்குத்தத்தம்‌ சித்திக்க 
'வில்லையென்றும்‌ நினைத்துவிடுகிறார்கள்‌. 
உலகப்பிரகாரமான ஆசீர்வாதங்களையும்‌, 
தேவனுடைய கிருபையையும்‌ 
இரக்கத்தையும்‌ ஒப்பிட்டுப்‌ பார்க்ககூடாது. 
உலகராஜ்யம்‌ வேறு. தேவனுடைய ராஜ்யம்‌ 
வே, ப! டய ராஜ்யம்‌ இந்‌ 
திமில்‌ ல 


தேவன்‌. நமக்கு. 
ஈவுகளைக்‌ கொடுப்பார்‌. 
நன்மையானது என்று அவருக்கு 
மாத்திரமே தெரியும்‌. தேவனுடைய 
ஆவிக்குரிய பிள்ளைகளாகிய நாம்‌, 
அவருடைய ஆவிக்குரிய 
ஆசீர்வாதங்களுக்காக, அவருடைய 


சமுகத்தில்‌ பயபக்தியோடு காத்திருக்க 
பக்கம்‌ பயபக்தியோடு காத்திருக்‌, 


நன்மையான 
நமக்கு எது 


எதுவரைக்கும்‌ கர்த்தாவே 
௪ங்‌ 89 : 46-52 


சுங்‌ 89:46 எதுவரைக்கும்‌, கர்த்தாவே 
நீர்‌ என்றைக்கும்‌ மழைந்திருப்பீரோ?' 
உமது கோபம்‌ அக்கினியைப்போல 
எரியுமோ? 


கங்‌ 89:47 என்‌ ஜீவன்‌ எவ்வனவு 
நிலையற்றது என்பதை. 
நினைத்தருளும்‌; மீனுபுத்திரர்‌ 
யாவரையும்‌ வீணாகச்‌ சிருஷ்டிக்க 
வேண்டி யடதென்ன?' 


சுங்‌ 89:48. மரணத்தைக்‌ காணாமல்‌ 
உயிரோடிருப்பவன்‌ யார்‌? தண்‌ 
ஆத்தூமாவைப்‌ பாதான 
விலக்கிவிடுகிறவன்‌ யார்‌? (சேலா) 


சுங்‌ 89:49. ஆண்டவரே, நீர்‌ 
தாவீதூக்கும்‌ உம்முடைய உண்மையைக்‌ 
கொண்டு சத்தியம்பண்ணிண உமது 
பூர்வ கிருபைகள்‌ எங்கே? 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


வீரிவுரை மாமா 


PUBLISHERS 


சுங்‌ 89:50. ஆண்டவரே, உம்முடைய 
சத்துருக்கன்‌ உம்முடைய 
ஊழியக்காரரையும்‌, நீர்‌ அபிஷேகம்‌ 
ஙண்ணினவனின்‌. காலடிகணையும்‌ 
தித்திக்கிறபடியினால்‌, 


சங்‌ 89:51. கர்த்தாவே, உமது அடியார்‌ 
சுமக்கும்‌ தித்தையையும்‌, வலுமையான 
ஜனங்களெல்லாரும்‌ நான்‌ எண்‌ மடியில்‌ 
சுமக்கும்‌ என்‌ தித்தையையும்‌ 
நினைத்தருளும்‌. 


சங்‌ 89:52. கர்த்தருக்கு 
என்றென்றைக்கும்‌ ஸ்தோத்திர 
முண்டாவதாக. ஆமென்‌, ஆமென்‌. 


தாவீதின்‌ பரிதாபமான 
நிலமையையும்‌, அவருடைய சந்ததியாரின்‌ 
வீழ்ச்சியையும்‌, தாழ்ச்சியையும்‌ 
சங்கீதக்காரர்‌ பார்க்கிறார்‌. அவர்கள்‌ 
படும்‌ வேதனையை சச்கீதக்காரர்‌ 
தேவனிடத்தில்‌ முறையிடுகிறார்‌. “எது 
வரைக்கும்‌, கர்த்தாவே! நீர்‌ 
என்றென்றைக்கும்‌ மறைந்திருப்பீரோ” 
என்று தேவனிடத்தில்‌ கேட்கிறார்‌ 
தேவனுடைய கோபத்தினால்‌ தாவீதின்‌ 
சந்ததியாருடைய கிரீடம்‌ தரையிலே 
தள்ளப்பட்டது. தேவன்‌ அவர்களை 
அவமானப்படுத்தினார்‌. அவர்களுடைய 
மதில்களையெல்லாம்‌ தகர்த்துப்போட்டார்‌. 
அவர்களுடைய அரணான ஸ்தலங்களை 
பாழாக்கிவிட்டார்‌. தாவீதின்‌ சந்ததியார்‌ 
தேவமகிமையையற்று, அந்தகார இருளிலே 
இருக்கிறார்கள்‌. 


பிள்ளைகள்மீது 
தேவனுடைய கோபம்‌ வந்தால்‌, 
அந்தக்கோபம்‌ நம்மை விட்டு உடனே 
நீங்கிவிடவேண்டும்‌. தேவனுடைய 
கோபாக்கினையினால்‌, நாம்‌ காரி 
தள்ளப்பட்டாலும்‌.  வெகுசீக்கிரத்திலே, 
அந்தக்காரிருளிலிருந்து விடுதலைபெற்று 
வெளிச்சத்திற்கு வந்துவிடவேண்டும்‌. 
அப்போதுதான்‌ நம்முடைய ஆத்துமாவில்‌ 
புத்துணர்ச்சி இருக்கும்‌. நமக்கு துக்கம்‌ 
இருந்தாலும்‌, அந்த துக்கம்‌ சீக்கிரத்திலே 
சந்தோஷமாக மாறிவிடவேண்டும்‌. நாக்கு 
உபத்திரவங்கள்‌. வந்தாலும்‌, 
வெகுசீக்கிரத்திலே அந்த உபத்திரவங்கள்‌ 
நம்மைவிட்டு விலகிப்போய்விடவேண்டும்‌. 


கர்த்தருடைய 





i நயன சங்கீதம்‌ 
ராரா 


ஆனால்‌ தாவீதின்‌ சந்ததியாருக்கோ, 
நீண்டகாலமாய்‌ துக்கமும்‌, வேதனையும்‌, 
கண்ணீரும்‌ வந்திருக்கிறது. தேவன்‌. 
அவர்களை விட்டு மறைந்திருக்கிறார்‌. 
தம்மை மறுபடியும்‌ அவர்களுக்கு 
காண்பிக்கவில்லை. இதனால்‌. 
சங்கீதக்காரர்‌ மிகுந்த மனவேதனையோடு, 
“நீர்‌ என்றைக்கும்‌ மறைந்திருப்பீரோ?, 
உமது கோபம்‌ அக்கினியைப்போல 
எரியுமோ” (சங்‌ 89:46) என்று கேட்கிறார்‌. 


மனுஷருடைய ஜீவன்‌ நிலையற்றது. 
அது மாயையானது. இது தேவனுக்கும்‌ 
தெரியும்‌. இந்த உண்மை நமக்குத்தான்‌ 
தெரிய வேண்டும்‌. மனுஷர்‌ இந்த 
சத்தியத்தை சீக்கிரத்தில்‌ மறந்து 
விடுகிறார்கள்‌. சங்கீதக்காரரோ, 
மனுஷருடைய ஜீவனைப்‌ பற்றிய 
உண்மையை க்‌ 
நினைவுபடுத்துகிறார்‌. பகன்‌. 


“என்‌ ஜீவன்‌ எவ்வளவு நிலையற்றது 
என்பதை நினைத்தருளும்‌: மனுபுத்திரர்‌ 
யாவரையும்‌ வீணாகச்‌ சிருஷ்டிக்க. 
வேண்டியதென்ன? மரணத்தைக்‌ 
காணாமல்‌ உயிரோடிருப்பவன்‌ யார்‌? தன்‌ 

த்துமாவைப்‌ பாதாள வஸ்ஷக்கு 
விலக்கிவிடுகிறவன்‌ யார்‌? 
(சங்‌ 89:47,48) என்று சங்கீதக்காரர்‌ 
தேவனிடத்தில்‌ கேட்கிறார்‌. 


மனுஷருடைய ஜீவன்‌ 
நிலையற்றதாகயிருப்பதினால்‌, தேவனுடைய 
கோபத்தின்‌ வல்லமையை மனுஷரால்‌. 
தாங்கிக்கொள்ள முடியாது. தேவனுடைய 
கோபம்‌ அக்கினியைப்போல எரியும்போது. 
அந்த வேதனையை மனுஷரால்‌ 
தாங்கிக்கொள்ள முடியாது. தேவன்‌ 
தாமே மனுஷருடைய நிலையற்ற ஜீவனை 
நினைவுகூர்ந்து, தம்முடைய கோபத்தின்‌ 
வல்லமையை குறைத்துக்கொள்ளவேண்டும்‌ 
என்று  சங்கீதக்காரர்‌ தேவனிடத்தில்‌ 
விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 
தேவன்‌ 

ம்‌ 
நாக்கத்திற்காக 


மனுபுத்திரர்‌ 
ஒரு குறிப்பிட்ட 
சிருஷ்டித்திருக்கிறார்‌. 


- விரிவுரை 
PSALMS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அவர்‌ யாரையும்‌ வீணாக 
சிருஷ்டிக்கவில்லை. தேவன்‌ தம்முடைய 
கிருபையினால்‌ மனுபுத்திரரை நோக்கிப்‌ 
பார்த்து, தம்முடைய கோபத்தின்‌ 
வல்லமையைக்‌ குறைத்துக்‌ கொள்ள 
வேண்டும்‌ என்றும்‌ அவருடைய கோபம்‌ 

க்கினியைப்போல எரியக்கூடாது என்றும்‌ 
சங்கீதக்காரர்‌ விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 


மனுஷருடைய ஜீவன்‌ நிலையற்றது. 
ஒரு நாள்‌, 
மரணத்தை 
சந்திக்கவேண்டும்‌. ஒரு தரம்‌ ஸரிப்பதும்‌, 
பின்பு நியாயத்தீர்ப்படைவதும்‌ மனுஷருக்கு 
நியமிக்கப்பட்டிருக்கிறது. மனுஷர்‌ 
ஒவ்வொருவரும்‌  இர்மையைப்பற்றியும்‌ 
மறுமையைப்பற்றியும்‌ நினைத்துப்‌ பார்க்க 
வேண்டும்‌. நம்முடைய மறுமையை நாம்‌ 
நினைத்துப்‌ பார்க்கவில்லையென்றால்‌, 
1] டய )யசுகா। ம்‌. 
வீணாகக்‌ கழிநதுவிடவேம்‌. அ 


நாம்‌ மரித்த பின்பு, நமக்கு ஒரு 
ஜீவன்‌ நியமிக்கப்பட்டிருக்கிறது 
இப்பிரபஞ்சத்தில்‌ நாம்‌ ஜீனிக்கிற 
காலத்தை மாத்திரம்‌ நோக்கிப்‌ பார்த்துக்‌ 
கொண்டிருந்தால்‌, நமக்கு வருத்தமும்‌, 
ஏமாற்றமுமே மிஞ்சும்‌. நம்முடைய சரீரம்‌ 
மரித்தாலும்‌ நம்முடைய ஆவியும்‌ 
ஆத்துமாவும்‌ ஸரிப்பதில்லை. நம்முடைய 
மறுஜீவனைப்பற்றி நாம்‌ சிந்தித்துப்‌ 
பார்க்கும்போது, தேவன்‌ யாரையும்‌ 
வீணாக  சிருஷ்டிக்கவில்லை என்பது 
தெரியவரும்‌. 


இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ மனுஷருடைய 
ஜீவன்‌ நிலையற்றதாகவும்‌, ஆயுசு 
குறைந்ததாகவும்‌ இருக்கிறது. இதனால்‌ 
தேவன்‌ மனுத்திரரை வீணாக 
சிருஷ்டித்திருக்கிறார்‌ என்று சிலர்‌ 
நினைக்கிறார்கள்‌. தேவன்‌ மனுஷரை 
சிருஷ்டிக்கும்‌ போது மனுஷருடைய 
ஜீவனை நிலையற்றதாகவே 
சிருஷ்டித்திருக்கிறார்‌. மனுஷருடைய 
ஆயுசுகாலத்தை, தம்முடைய சித்தத்தின்‌ 
பிரகாரம்‌ குறைத்திருக்கிறார்‌. இதனால்‌ 
மனுபத்திரரை வீணாக 

ர்‌ என்று சொல்ல 





ழ்‌ நயனா 
யாய 


இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ நம்முடைய 
ஜீவன்‌ நிலையற்றதாகயிருந்தாலும்‌. 
நம்முடைய ஆயுகுகாலம்‌ 
குறைவுள்ளதாகயிருந்தாலும்‌ நம்முடைய 
காலத்தில்‌ நாம்‌ தேவனை மகிமைப்படுத்த 
வேண்டும்‌. நம்மால்‌ முடிந்த நன்மைகளை 
பிறருக்குச்‌ செய்யவேண்டும்‌. நம்முடைய 
ஆயுசுகாலத்தில்‌, நாம்‌ தேவனுக்குப்‌ 
பயந்து, பயபக்தியாய்‌ ஜீவிக்கவேண்டும்‌. 
தேவனோடு ஐக்கியமாயிருக்கவேண்டும்‌. 
அப்போது, தம்முடைய பரலோகத்தில்‌ 
பிரவேசிக்கும்‌ சிலாக்கியத்தை தேவன்‌ 


நமக்குக்‌ கொடுப்பார்‌. நாமும்‌ அவருடைய 
நித்திய | இனை மாறுதலில்‌ பல்பம்‌ 


தங்களை 
சிருஷ்டித்திருப்பதாக சிலர்‌ 
நினைக்கிறார்கள்‌. இது தங்கள்‌ 
ஜீவனைப்பற்றி அவர்கள்‌ கொண்டிருக்கிற 
தப்பான அபிப்பிராயம்‌. ஏனெனில்‌ தேவன்‌ 
யாரையும்‌ வீணாக சிருஷ்டிக்கவில்லை. 
மனுஷர்‌ தங்களுடைய ஜீவனைப்பற்றி, 
தப்பிதமாக கற்பனை பண்ணிக்கொண்டு. 
தங்களுடைய ஜீவனை வீணாகப்‌ 
போக்கடிக்கிறார்கள்‌. தேவனைத்‌ துதிக்க 
வேண்டிய காலத்தில்‌, தேவனைத்‌ 
தூஷிக்கிறார்கள்‌. தேவன்‌ தங்கள்மீது 
கோபப்படுகிற காலத்திலோ, அழுது 
புலம்புகிறார்கள்‌. தங்களுடைய 
ஜீவியகாலத்தில்‌, தேவனுக்குப்‌ பிரியமாய்‌ 
'விப்பது எப்படி என்பதை சிந்திக்காமல்‌ 
கிறார்கள்‌. 


தேவன்‌ வீணாக 


ஒரு 


எல்லோருக்கும்‌ மரணமுண்டாகும்‌ 
மரணத்தைக்‌ காணாமல்‌ நித்திய காலமாய்‌ 
உயிரோடிருப்பவன்‌ ஒருவனுமில்லை. 
அவன்‌ எவ்வளவு பெரிய 
பலசாலியாகயிருந்தாலும்‌, அறிவில்‌ 
சிறந்தவனாயிருந்தாலும்‌, ஞானமுள்ளவனா 
யிருந்தாலும்‌, திறமையுள்ளவனா 
யிருந்தாலும்‌, அவனுக்கும்‌ மரணம்‌ வரும்‌. 
இந்த மரணம்‌ சாதாரண ஜனங்களுக்கு 
வருவதுபோல, ராஜாவுக்கும்‌ வரும்‌. 


தாவீது, மரிக்க 


வேண்டியவர்தான்‌. ஆனாலும்‌ 
தன்னுடைய ஜீவியகாலம்‌ முழுவதையும்‌, 


ராஜாவும்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை CDNENIS 


PUBLISHERS 


அவர்‌ கண்ணீரிலும்‌ வேதனையிலும்‌, 
பாடுகளிலும்‌, உபத்திரவங்களிலும்‌ செலவு 
பண்ணக்கூடாது என்று சங்கீதக்காரர்‌ 
விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. தாவீது 
ராஜாவின்‌ ஜீவன்‌ நிலையற்றது. 
அவருடைய  ஆயுசுகாலம்‌ குறுகியது. 
தன்னுடைய ஆயுசுகாலத்தில்‌, தாவீது 
ராஜாவும்‌ அவருடைய சந்ததியாரும்‌, 
கர்த்தருக்குள்‌ சந்தோஷமாய்‌ ஜீவிக்க 
வேண்டுமென்று, சங்கீதக்காரர்‌ 
விரும்புகிறார்‌. 


தாவீதுக்கு மரணநாள்‌ 
நியமிக்கப்பட்டிருக்கிறது. அந்த நாளுக்கு 
முன்பாக அவர்‌ ஸரிக்கப்போவதில்லை. 
தனக்கு நியமிக்கப்பட டிருக்கிற 
ஜீவியகாலத்தில்‌ அவர்‌ சந்தோஷமாய்‌ 
ஜீவிக்கவேண்டும்‌. தாவீது தன்னுடைய 
மரணத்தையே நினைத்துப்‌ பார்த்து, 
துக்கத்தினால்‌ நிரம்பி, தன்னுடைய 
ஜீவியகாலத்தில்‌ எப்போதும்‌ 
அழுதுகொண்டிருக்கக்‌ கூடாது. எப்போதும்‌ 
துக்கத்தினால்‌ நிரம்பி 
வருத்தத்தோடிருக்கக்‌ கூடாது. 


நாம்‌ இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ ஜீவிக்கும்‌ 
போது, நம்முடைய மரணத்திற்குப்‌ பின்பு, 
நமக்கு இன்னும்‌ ஒரு ஜீவன்‌ உள்ளது 
என்பதை தியானித்துப்‌ பார்க்கவேண்டும்‌. 
அந்தத்‌ தியானம்‌ நமக்கு 
சந்தோஷத்தையும்‌ சமாதானத்தையும்‌ 
கொடுக்கும்‌ தேவன்‌ நம்முடைய 
த்துமாவை, பாதாள வுல்லடிக்கு. 
லக்கி விடுவார்‌ என்று விசுவாசிக்க 
வேண்டும்‌. நம்முடைய சுயபலத்தினாலோ, 
சுயபுத்திமினாலோ, நம்மை நாமே 
பாதாள வல்லடிக்கு விலக்கி காத்துக்‌ 
கொள்ள முடியாது. இது தேவனால்‌ 
மாத்திரமே. முடிகிற காரியம்‌. 
சங்கீதக்காரர்‌ இந்த. சத்தியத்தை 
உணர்ந்தவராக, “மரணத்தைக்‌ காணாமல்‌ 
உயிரோடிருப்பவன்‌ யார்‌? தன்‌ 
த்துமாவைப்‌ பாதாள வல்லடிக்கு 
லக்கிவிடுகிறவன்‌ யார்‌?” (சங்‌ 89:48) 
என்று தேவனிடத்தில்‌ கேட்கிறார்‌. 





ழ்‌ நவள 
யாய 


தாவீதின்‌ 
அன்புள்ளவராகவும்‌, 
க்கிறார்‌. “என்‌ 
அவனை விட்டு 
என்‌ உண்மையில்‌ 
இருப்பேன்‌” என்றும்‌, “என்‌ 
உடன்படிக்கையை... மீறாமலும்‌, என்‌: 
உதடுகள்‌ விளம்பினதை மாற்றாமலும்‌ 
ப்பேன்‌" என்றும்‌, *ஒருவிசை என்‌ 
பரிசுத்தத்தின்‌ பேரில்‌ ஆணையிட்டேன்‌, 
தாவீதுக்கு நான்‌ 
என்றும்‌, அவன்‌ 
என்றென்றைக்கும்‌ இருக்கும்‌ 
சிங்காசனம்‌ சூரியனைப்போல 
முன்பாக நிலை நிற்கும்‌” 
(சங்‌ 8933-36), 
வாக்குப்பண்ணியிருக்கிறார்‌ 


சங்கீதக்காரர்‌ 
வாக்குத்தத்தத்தை 
ஜெபம்பண்ணுகிறார்‌. “ஆண்டவரே, நீர்‌ 
தாவீதுக்கும்‌ உம்முடைய 
உண்மையைக்கொண்டு சத்தியம்பண்ணின 
உமது பூர்வ கிருபைகள்‌ எங்கே?” 
(சங்‌ 89:49) என்று சங்கீதக்காரர்‌ 
தேவனிடத்தில்‌ கேட்கிறார்‌. தேவன்‌ தாம்‌ 
வாக்குப்பண்ணின பிரகாரம்‌ கிரியை 
நடப்பிக்கிறவர்‌. தேவனுடைய வார்த்தையும்‌ 
செய்கையும்‌ மாறாமலிருக்கும்‌. ஆனால்‌ 
தேவன்‌ தம்முடைய வாக்குத்தத்தத்தை 
நிறைவேற்றாமல்‌ போய்விட்டாரோ என்னும்‌ 
சந்தேகம்‌ சங்கீதக்காரருக்கு 
வந்திருக்கிறது. 
தேவன்‌ உண்மையுள்ளவர்‌ என்றும்‌, 
அவர்‌ மாறாதவர்‌ என்றும்‌ நாம்‌ 
நம்பவேண்டும்‌. தேவன்‌ நம்மோடு 
உடன்படிக்கை பண்ணும்போது, தம்முடைய 
உடன்படிக்கையில்‌ அவர்‌ 
உண்மையுள்ளவராயிருப்பார்‌ என்றும்‌ நாம்‌ 
விசுவாசிக்கவேண்டும்‌. தேவனே நம்மைத்‌ 
தெரிந்தெடுத்து, நம்மோடு உடன்படிக்கை 
செய்திருக்கிறார்‌. நம்மோடு மாத்திரமல்ல, 
| தாவீதையும்‌ தெரிந்தெடுத்து. 
உடன்படிக்கை 
பண்ணியிருக்கிறார்‌. தேவன்‌ தம்முடைய 
உடன்படிக்கையை மீறமாட்டார்‌. அவர்‌ 
தாவீதுக்கு பொய்சொல்லமாட்டார்‌. 


தேவனுடைய 
நினைவுகூர்ந்து. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மமம்‌ 


PUBLISHERS 


தாவீது தேவனால்‌ அிஷேகம்‌ 
பண்ணப்பட்டவர்‌. ஆனால்‌ அவருக்கு 
நிந்தை வந்திருக்கிறது. தோல்வி 
வந்திருக்கிறது. தாழ்ச்சி வந்திருக்கிறது. 
தேவன்‌ தாவிதோடு உடன்படிக்கை 
செய்திருப்பதினால்‌, இப்போது தாவீதுக்கு 
வந்திருக்கிற பிரச்சனைகளையெல்லாம்‌, 
தேவன்‌ தாமே 
வேண்டுமென்‌ 
ஜெபம்பண்ணு. 

“ஆண்டவரே, 
சத்துருக்கள்‌ 
ஊழியக்காரரையும்‌, நீர்‌ 
பண்ணினவனின்‌ 
நிந்திக்கிறுடியினால்‌, கர்த்தாவே, உமது 
அடியார்‌ சுமக்கும்‌. நிந்தையையும்‌ 
வலுமையான ஜனங்களெல்லாரும்‌ நான்‌ 
என்‌ மயில்‌ SN என்‌ நிந்தையையும்‌ 
நினைத்தரு (சங்‌ 89:50,51) என்பதே. 
சங்கீதக்காரரின்‌ ஜெபம்‌. 


நினைத்தருள 
சங்கீதக்காரர்‌ 


உம்முடைய 
உம்முடைய 
அபிஷேகம்‌ 
காலஷிகளையும்‌ 


தாவீதின்‌ சத்துருக்கள்‌ அவருடைய 
காலடிகளை நிந்திக்கிறார்கள்‌. தேவனும்‌ 
தாவீதை அவருடைய 
சத்துருக்களிடமிருந்து பாதுகாப்பதற்கு 
உடனடியாக வரவில்லை, தாவீது 
தன்னுடைய பாடுகளை அனுபவிக்கட்டும்‌. 
என்று தேவன்‌ அவரை கைவிட்டுவிட்டது 
போல தெரிகிறது. தாவீதின்‌ சத்துருக்கள்‌ 
அவரை கூர்ந்து கவனிக்கிறார்கள்‌. 
அவருடைய ஆலோசனைகளையும்‌, 
காலடிகளையும்‌ குவனித்து 
பின்தொடருகிறார்கள்‌. அவர்கள்‌ 
தாவீதுக்கு எல்லா சூழ்நிலைகளிலும்‌, 
எல்லா வேளைகளிலும்‌ 
சத்துருக்களாயிருக்கிறார்கள்‌. 
சங்கீதக்காரர்‌... தாவிதைப்பற்றிச்‌ 


பொருந்துவதாகயிருக்கிறது 
வேதபண்டிதர்கள்‌ வியாக்கியானம்‌ 
பண்ணுகிறார்கள்‌. கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்துவை பிதாவாகிய தேவன்‌ 
அபிஷேகம்‌ பண்ணியிருக்கிறார்‌. 
கிறிஸ்துவின்‌ க்‌ UA 
காலடிகளை நிந்திக்கிறார்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


மேசியா வருவார்‌ என்று யூதர்கள்‌ 
நம்புகிறார்கள்‌. அவருடைய வருகைக்காக 
காத்திருக்கிறார்கள்‌. பழைய ஏற்பாட்டுக்‌ 
காலத்தில்‌. யூதர்கள்‌. எதிர்பார்த்த 
பிரகாரம்‌, மேசியா சீக்கிரத்தில்‌ வரவில்லை. 
கையினால்‌, யூதர்களுடைய 
சத்துருக்கள்‌, மேசியா வரமாட்டார்‌ என்று 
சொல்லி, யூதர்களை நிந்தித்தார்கள்‌. 
தாமதம்‌ பண்ணுவதினால்‌ மேசியா 
வரமாட்டார்‌ என்பது புறஜாதியாரின்‌. 
ஏளனமான பேச்சு. ஆனாலும்‌ காலம்‌ 
றினபோது, மேசியா. ்‌ 
கலகத்தில்‌ மறுஷனாக அவதரித்தார்‌... 


கர்த்தராகிய தேவன்‌, 
அடியான்‌. சுமக்கும்‌ 
நினைத்தருளுவார்‌. 
சத்துருக்கள்‌ 
ஜனங்களாயிருக்கிறார்கள்‌. 
தாவீதை நிந்திக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
மூலமாய்‌ வருகிற நிந்தையை தாவீது 
தன்னுடைய மடியிலே சுமக்கிறார்‌. தாவீது 
தேவனால்‌  அபிஜேகம்பண்ணப்பட்டவர்‌. 
ஆனால்‌ தாவீதின்‌ சத்துருக்களோ 
அவரை நிந்திக்கிறார்கள்‌. கர்த்தர்‌ 
தாவீதுக்கு உதவிசெய்யவரமாட்டார்‌ என்று 
ஏளனமாய்ச்‌ சொல்லுகிறார்கள்‌. கர்த்தரோ 
தம்முடைய வார்த்தையில்‌ 
உண்மையுள்ளவர்‌. தம்முடைய பயை 
அவர்‌ தாங்தை அட்டு விலகப்‌ ர்‌ 


தம்முடைய 
நிந்தையை 
தாவீதின்‌ 
வலுமையான 
அவர்கள்‌ 


சங்கீதக்காரர்‌ தேவனுடைய 
வாக்குத்தத்தத்தை நம்புகிறார்‌. அவர்‌ 


தம்முடைய வார்த்தையில்‌ 
உண்மையுள்ளவர்‌ 


என்பதை 
விசுவாசிக்கிறார்‌. இந்த விசுவாசத்தோடு, 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மமம்‌ 


PUBLISHERS 


“கர்த்தருக்கு க்‌ 
ஸ்தோத்திரமுண்டாவதாக, 
ஆமென்‌” என்று சொல்லி, அ 
சங்கீதத்தை நிறைவுசெய்கிறார்‌. 

தேவனுடைய சத்துருக்கள்‌ கர்த்தரை 
எவ்வளவு அதிகமாய்த்‌ தூஷித்தாலும்‌, 
கர்த்தருடைய பிள்ளைகள்‌ தேவனை 
அதிக! அதிகமாய்‌ ஆசீர்வதிக்க 
அதிகமாய்த்‌ துதிக்கவேண்டும்‌. 
கர்த்தரை அதிகமாய்க்‌ 
கனம்பண்ணவேண்டும்‌. சங்கீதக்காரர்‌ 
இதுவரையிலும்‌ கர்த்தருடைய சமுகத்திலே 
தன்னுடைய வேதனைகளையும்‌, 
வருத்தங்களையும்‌ முறையீடுகளாகச்‌ 
சொன்னார்‌. 


வேண்டும்‌. 


இந்த சங்கீதத்தை ஆரம்பிப்பதற்கு 
முன்பாக சங்கீதக்காரர்‌ கர்த்தரைத்‌ 
துதித்தார்‌. “கர்த்தரின்‌ கிருபைகளை 
என்றென்றைக்கும்‌ பாடுவேன்‌; உமது 
உண்மையைத்‌ தலைமுறை தலைமுறையாக 
என்வாயினால்‌ அறிவிப்பேன்‌. கிருபை 
என்றென்றைக்கும்‌  ஸ்திரப்பட்டிருக்கும்‌: 
உமது உண்மையை வானங்களிலே 
ஸ்தாபிப்பீர்‌ என்றேன்‌” (சங்‌ 89.1,2) என்று 
நன்றியுள்ள இருதயத்தோடு கர்த்தரைத்‌ 
துதித்தார்‌. கர்த்தரிடத்தில்‌ 
முறையிடுவதற்கு முன்பாக, கர்த்தரைத்‌ 
துதித்தார்‌. அதன்‌ பின்பு தேவனுடைய 
சமுகத்தில்‌, தன்னுடைய 
வருத்தங்களையும்‌, வேதனைகளையும்‌ 
ம ந்த ல 
கர்த்தரைத்‌ து இந்த சங்கீதத்தை 
நிறைவுசெய்கிறார 





ழ்‌ நவள 
யாய 


தொன்னூறாவது சங்கீதம்‌ 
மோசேயின்‌ ஜெபமாகும்‌. மோசே 
தேவனுடைய மனிதன்‌. இவர்‌ பரிசுத்த 
வேதாகமத்திலுள்ள பஞ்சாகம 
புஸ்தகத்தின்‌ ஆசிரியர்‌. மோசே 
தேவனைத்‌ துதித்துப்‌ பாடல்‌ 
யாத்திராகமம்‌ புஸ்தகம்‌. 
பதினைந்தாவது அதிகாரத்தில்‌ 
எழுதப்பட்டிருக்கிறது. பரலோகத்திலும்‌ 
மோசேயின்‌ பாட்டை பாடுகிறார்கள்‌ 
(வெளி 15:3). மோசே பாடின போதக 
சங்கீதம்‌ உபாகமம்‌ 32-ஆவது 
அதிகாரத்தில்‌ எழுதப்பட்டிருக்கிறது. 
தொன்னூறாவது 
தேவனுடைய னய 

பம்‌ 
கொடுக்கப்ப! ருக்கிறது 


இஸ்ரவேல்‌ 
வனாந்தரத்தில்‌ 
பண்ணுகிறார்கள்‌ அவர்கள்‌ 
தேவனுக்குக்‌ கீழ்ப்படியாமல்‌. 
முரட்டாட்டமாமிருக்கிறார்கள்‌. தேவனுக்கு 
விரோதமாய்‌ முறுமுறுக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ தேவனைத்‌ தங்கள்‌ 
கர்த்தராகவும்‌, தங்கள்‌ ஆண்டவராகவும்‌ 
விசுவாசிக்கவில்லை. அவர்களுடைய 
அவிசுவாசத்தினிமித்தமாகவும்‌, 
முரட்டாட்டத்தினிமித்தமாகவும்‌ தேவன்‌ 
அவர்கள்மீது கோபங்கொண்டார்‌. 
அவர்களுடைய பிரேதங்கள்‌ 
வனாந்தரத்திலே. ட்‌ 
கட்டளையிட்டார்‌. 


இஸ்ரவேல்‌ 
வனாந்தரத்திலே 
மேலும்‌ முப்பத்தெட்டு 
துக்கத்தோடும்‌, p 
அலைந்து திரிந்தார்கள்‌. 
யாரும்‌ கானான்‌. 


பாடிய 


பிரயாணம்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மமம்‌ 


PUBLISHERS 


மோசே கர்த்தருடைய சமுகத்தில்‌ ஜெபம்‌ 
பண்ணுகிறார்‌. மோசே ஏறெடுத்த இந்த 
ஜெபமே, 90-ஆவது சங்கீதமாக 
எழுதப்பட்டிருக்கிறது. 
இந்த சங்கீதத்தின்‌ வரலாற்றுப்‌ 
பின்னணி எண்ணாகமம்‌  14-ஆவது 
,_ எழுதப்பட்டிருக்கிறது. 
ஜனங்கள்‌ வனாந்தரத்தில்‌ 
தங்கியிருக்கிறார்கள்‌. 
மோசேயின்‌ ஜெபமாகிய இந்த பாடலை, 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ ஒவ்வொருவரும்‌. 
தங்கள்‌ கூடாரங்களில்‌ அன்றாடம்‌ 
பாடவேண்டும்‌. மேலும்‌ வனாந்தரத்திலே 
தேவனுக்கு ஆசரிப்புக்கூடாரம்‌ 
போடப்பட்டிருக்கிறது. ஆசாரியர்கள்‌ 
ஆசரிப்புக்கூடாரத்திலே, மோசேயின்‌ 
ந்தப்‌ பாடலை, ழும்‌ 
ன்ஸ்‌ TE 


மோசே தேவனுடைய சமுகத்தில்‌ 
தன்னைத்தானே ஆறுதல்படுத்திக்‌ 
கொள்கிறார்‌. இஸ்ரவேல்‌ ஜனத்தாருக்கும்‌ 
ஆறுதல்‌ சொல்லுகிறார்‌. 

தலைமுறை தலைமுறையாக ல்‌ 
ஜனத்தாருக்கு அடைக்கலமானவர்‌ 
(சங்‌ 90,2). மோசே தன்னையும்‌, 
இஸ்ரவேல்‌ ஜனத்தாரையும்‌ தேவனுடைய 
சமுகத்திற்கு முன்பாக தாழ்த்துகிறார்‌ 
(சங்‌ 90:36). தங்களைத்‌ தேவனுடைய 
நீதியான நியாயத்தீர்ப்புக்கு 
ஒப்புக்கொடுக்கிறார்‌ (சங்‌ 90:7 -11. 


கிருபைக்கும்‌ 


தன்னையும்‌ 


தேவனுடைய 
இரக்கத்திற்கும்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனத்தாரையும்‌ 
ஒப்புக்கொடுக்கிறார்‌. தேவனுடைய 
கிருபையும்‌ சிலாக்கியமும்‌ தங்களுக்கு 
மறுபடியும்‌ கிடைக்கவேண்டுமென்று 
ஜெபிக்கிறார்‌ (சங்‌ 9012-17). மனுஷருக்கு 
சொற்பமான ஆயுசுகாலமே 
நியமிக்கப்பட்டிருக்கிறது. மனுஷன்‌ இதை 
நினைவுகூர வேண்டும்‌. இந்தப்‌ 
பிரபஞ்சமாகிய வனாந்தரத்தில்‌ நம்முடைய 
வாழ்நாளையெல்லாம்‌ வீணாகக்‌ 
களித்துவிட்டோம்‌ என்பதை நாம்‌ புரிந்து 
கொள்ள வேண்டும்‌. நம்முடைய 
மரணத்தை சந்திப்பதற்கு நாம்‌ 
ஜெபத்துடன்‌ ஆயத்தமாயிருக்கவேண்டும்‌. 


மோசே. 





ழ்‌ நவள 
ஈயா 


தேவனும்‌ மனுஷனும்‌ 
சங்‌ 90 : 1-6 


(தேவனுடைய 
மோசேயின்‌ ஜெபம்‌) 


மனிதனாகிய 


சுங்‌ 901. ஆண்டவரே, தேவரீர்‌ 


தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு 
அடைக்கலமானவர்‌. 


சங்‌ 90:2. பர்வதங்கள்‌. 
தோன்றுமுன்னும்‌, தீர்‌ பூமியையும்‌ 
உலகத்தையும்‌ உருவாக்குமுன்னும்‌, தீரே 
அநாதியாய்‌ என்றென்றைக்கும்‌ 
தேவனாயிருக்கிறீர்‌. 


சங்‌ 90:3. நீர்‌ 
நிர்த்தூனியாக்கி, 
திரும்புங்கள்‌ என்கிறீர்‌. 


மனுஷரை 
மனுபுத்திரரே, 


சங்‌ 90:4. உமது பார்வைக்கு ஆயிரம்‌ 
வருஷம்‌ நேற்றுக்கழிந்த நான்போலவும்‌. 
'இராச்சாமம்போலவும்‌ இருக்கிறது. 


சங்‌ 905. அவர்களை வெள்ளம்போல்‌ 
வாபிக்கொண்டுபோகிறீர்‌ நித்திரைக்கு. 
காலையிலே. 


ஒத்திருக்கிறார்கன்‌; 
முளைக்கிற 
ஒப்பாமிருக்கிறார்கள்‌.. 


புல்லுக்கு. 


சங்‌ 90:6. அது காலையிலே முனைத்துப்‌ 
பூத்து, மாலையிலே அறுப்புண்டு. 
உலர்ந்துபோம்‌. 


தேவரீர்‌, 
அடைக்கலமானவர்‌ 


எங்களுக்கு 


ஆண்டவரே, தேவர்‌ தலைமுறை 
தலைமுறையாக 
அடைக்கலமானவர்‌ (சண்‌ ட்ட 

இந்த சங்கத்திற்கு னர 
ஜெபம்‌” 
கொடுக்கவ்பட்டிரக்கிறது இணவ 
ஜனங்கள்‌ ஜெபிக்கவேண்டுமென்று மோசே 
அவர்களுக்குப்‌ போதிக்கிறார்‌. 
அவர்களுடைய வாயிலே மோசே 
ஜெபவார்த்தைகளைப்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 
வார்த்தைகளை தங்களுடைய ஜெபத்திலே. 
தர்சன்‌ கன ஜெ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


வீரிவுரை மாமா 


PUBLISHERS 


தேவன்‌ எல்லா காலங்களிலும்‌ 
தம்முடைய பிள்ளைகளைப்‌ பாதுகாத்து 
பராமரிக்கிறார்‌. இதற்காக நாம்‌. 
கர்த்தரைத்‌ துதிக்கவேண்டும்‌. மோசே 
ஆண்டவரைப்பற்றிச்‌ சொல்லும்போது, 
"ஆண்டவரே, தேவரீர்‌ தலைமுறை 
தலைமுறையாக எங்களுக்கு 
அடைக்கலமானவர்‌” (சங்‌ 904) என்று 
சொல்லுகிறார்‌. தங்கள்‌ முற்பிதாக்களுக்கு 
தேவன்‌ தம்முடைய கிருபையை 
வெளிப்படுத்தியிருக்கிறார்‌. இஸ்ரவேல்‌ 
னத்தார்‌ ாக கர்த்தரை; 
ர்‌ தற்கு 'த்தரைத்‌ 


இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ முற்பிதாக்கள்‌ 
கானான்‌ தேசத்திலே பரதேசிகளைப்போல 
தங்கியிருந்தார்கள்‌. அவர்கள்‌ அங்கே 
கூடாரங்களில்‌ வாசம்பண்ணினார்கள்‌. 
அப்போது தேவன்‌ தாமே அவர்களுக்கு 
அடைக்கலபாயிருந்தார்‌.  முற்பிதாக்கள்‌ 
எங்கெல்லாம்‌ பிரயாணம்‌ 
பண்ணினார்களோ, அங்கெல்லாம்‌ 
தேவனும்‌ அவர்களோடுகூட பிரயாணம்‌ 
பண்ணினார்‌. அவர்கள்‌ கூடாரங்களில்‌ 
தங்கியிருந்த போது தேவனும்‌. 
அவர்களோடு கூடாரங்களில்‌ 
தங்கியிருந்தார்‌. முற்பிதாக்களுக்கு 
தேவனே அடைக்கலமாயிருந்தார்‌. 
அவர்கள்‌ தேவனிடத்தில்‌ இளைப்பாறுதல்‌ 
அடைந்தார்கள்‌. 


எகிப்து தேசம்‌ 
ஜனங்களுக்கு அடிமைத்தன 
தேசமாயிருந்தது. பல தலைமுறைகளாக, 
பல வருஷங்களாக இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
எகிப்து தேசத்திலே 
அடிமைகளாகயிருந்தார்கள்‌. அப்போதும்‌ 
தேவனே அவர்களுக்கு 
அடைக்கலமாயிருந்தார்‌. 


இஸ்ரவேல்‌ 


நீரே 
என்றென்றைக்கும்‌ 
தேவனாயிருக்கிறீர்‌ 


அநாதியாய்‌ 


பர்வதங்கள்‌ தோன்றுமுன்னும்‌, நீர்‌ 
பூமியையும்‌ உலகத்தையும்‌ 
உருவாக்குமுன்னும்‌, தீரே அநாதியாய்‌ 
என்றென்றைக்கும்‌ தேவனாயிருக்கிறீர்‌ 
(சங்‌ 902. 





ழ்‌ நயனா 
யாய 


தேவன்‌ நித்தியமானவர்‌. அவரே 
ஆதியும்‌ அந்தமுமானவர்‌. தேவன்‌ நித்திய 
பிதாவாயிருப்பதற்காக மோசே தேவனைத்‌ 
துதிக்கிறார்‌. “பர்வதங்கள்‌ தோன்று 
முன்னும்‌ நீர்‌ பூமியையும்‌ உலகத்தையும்‌ 
உருவாக்குழுன்னும்‌ நீரே அநாதியாய்‌ 
க்‌ வட சக 
சொல்லி கர்த்தரை 
திங்கள்‌ 
“மலைகள்‌ 
முன்னும்‌ குன்றுகள்‌ 
முன்னும்‌ அவர்‌ பூமியையும்‌ அதின்‌ 
வெளிகளையும்‌, பூமியிலுள்ள மண்ணின்‌ 
திரள்களையும்‌ உண்டாக்குழுன்னும்‌ நான்‌ 
ஜநிப்பிக்கப்பட்டேன்‌. (நீதி 8:25,26). 
தேவன்‌ நித்தியகாலமாயிருக்கிறவர்‌. 
சர்வசிருஷ்டிகளும்‌ சிருஷ்டிக்கப்படுவதற்கு 
முன்பாகவே தேவன்‌ இருந்தார்‌. 


ரிய ய 
பர்‌ ஒல பர்‌ 


மனுஷராகிய நாம்‌ 
நித்தியமானவர்களல்ல. நமக்கு சரீர 
மரணம்‌ நியமிக்கப்பட்டிருக்கிறது. நாம்‌ 
அநித்தியமானவர்கள்‌ மரிக்க 
வேண்டியவர்கள்‌. இதனால்‌ நமக்கு 
அநேக பிரச்சனைகளும்‌ கஷ்டங்களும்‌ 
வருகிறது. நாம்‌ 
அநித்தியமானவர்களாயிருந்தாலும்‌. நாம்‌ 
ஆராதிக்கிற தேவன்‌ 
நித்தியமானவராகவும்‌, அநாதியாய்‌ 
என்றென்றைக்கும்‌ தேவனாகவும்‌ 
இருப்பதற்காக, நூம்‌ கர்த்தரை 
ஸ்தோத்திரம்பண்ணவேண்டும்‌. தேவன்‌ 
நித்தியமானவர்‌ என்பது நமக்கு 
ஆறுதலான செய்தி. 


நிலைபெறுவதற்கு 
உண்டாவதற்கு 


நீர்‌ மனுஷரை “திரும்புங்கள்‌” 


என்கிறீர்‌ 


நீர்‌ மனுஷரை திர்த்தூளியாக்கி, 
மனுபுத்திரரே, திரும்புங்கள்‌ என்கிறீர்‌ 
(சங்‌ 90:3). 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ODNENIS 


PUBLISHERS 


தேவன்‌ மனுஷரை நிர்த்தூளியாக்குகிறார்‌. 
அவர்களுடைய சரீரத்தை 
அழித்துப்போடுகிறார்‌. சரீரம்‌ என்பது 
இபபிரபஞ்சத்திற்குரிய நம்முடைய வீடு 
தேவன்‌ மனுஷரை 
நிர்த்தூளியாக்கினாலும்‌, “மனுபத்திரரே, 
திரும்புங்கள்‌" என்றும்‌ சொல்லுகிறார்‌. 
மனுஷரெல்லோரும்‌ ்‌ 
பாவ்களிலிருகு 


சிக்‌ 
இனிம ரல்‌ ஜீவிக்க டம்‌ 


ண்டும்‌. 


தேவன்‌ பல சமயங்களிலே மனுஷரை 
அற்புதமாய்‌ மீட்டுக்கொள்கிறார்‌. 


அவர்களை மீட்டு, அவர்களை மறுபடியும்‌ 
ஜீவனுக்கும்‌, ஆரோக்கியத்திற்குத்‌ திரும்ப 
“மனுபுத்திரரே, 
ஆரோக்கியத்திற்கும்‌ 
இருக்கக்‌” என்று சொல்லுகிறார்‌. 


அழைத்து வருகிறார்‌. 


தேவன்‌ எல்லா மனுஷரையும்‌ 
நிர்த்தூளியாக்கி அழித்துப்போட்டாலும்‌, 
அவர்‌ மறுபடியும்‌ மனுஷரைப்பார்த்து, 
“மனுபுத்திரரே திரும்புங்கள்‌” என்றும்‌ 
சொல்லுகிறார்‌. “திரும்புங்கள்‌” என்னும்‌. 
வார்த்தை உயிர்த்தெழுதலைப்‌ 
பொதுவாகக்‌ குறிக்கிறது. மனுஷன்‌ 
மரித்தாலும்‌ அவன்‌ மறுபடியும்‌ உயிரோடு 
எழும்புவான்‌. தேவன்‌ மனுஷரைப்‌ பார்த்து, 
“மனுபுத்திரரே உங்கள்‌ ஜீவனுக்குத்‌ 
திரும்புங்கள்‌” என்று சொல்லுகிறார்‌. 


ஆயிரம்‌ வருஷம்‌ 


உமது பார்வைக்கு ஆயிரம்‌ 
வருஷம்‌ நேற்றுக்கழித்த நான்போலவும்‌ 
இராச்சாமம்போலவும்‌ இருக்கிறது 
(சங்‌ 90:4). 


தேவனுக்கும்‌ னுஷருக்கும்‌ 
ஏராளமான வித்தியாசங்கள்‌ உண்டு, 
நமக்கு ஆயிரம்‌ வருஷம்‌ என்பது. மிகவும்‌ 
நீளமான காலம்‌. யாரும்‌ ஆயிரம்‌ வருஷம்‌. 
வரையிலும்‌ உயிரோடிருக்கப்போவதில்லை. 
எதிர்பார்ப்பதுமில்லை. 

பார்வைக்கு 

_நேற்றுக்கழிந்த 


ஈச்சா। 'லவும்‌ 





ழ்‌ நயனா 
யாய 


நேற்றுக்கழிந்த நாள்‌ என்பது “இரவின்‌ 
ஒரு ஜாமம்‌” மாத்திரமே ஆகும்‌. இது ஒரு 
ஒரு நாளில்‌ ஒரு பகுதி 

என்பது 

Pd நிமிஷத்திற்கும்‌ 


ரன கி 5 


நம்முடைய ஆயிரம்‌ வருஷம்‌ 
தேவனுக்கு ஒரு நாள்‌ மாத்திரமே ஆகும்‌. 
இயேசுகிறிஸ்து மறுபடியும்‌ வரவில்லை 
என்று ஒரு சிலர்‌ யோசிக்கிறார்கள்‌. 
நம்முடைய உயிர்த்தெழுதல்‌ இன்னும்‌ 
நடைபெறாமல்‌ தாமதமாகிறது என்று சிலர்‌ 
விவாதம்பண்ணுகிறார்கள்‌. நமக்கு 
ஆயிரம்‌ வருஷம்போல தெரிகிற காலம்‌, 
தேவனுக்கு ஒரு நாள்‌ மாத்திரமே. 
ஆகையினால்‌ தேவன்‌ மறுபடியும்‌ 
வராமல்‌ தாமதிக்கிறார்‌ என்று நாம்‌ 
எண்ணக்கூடாது. அவர்‌ எப்போது 
வந்தாலும்‌, அவரை வரவேற்பதற்கு நாம்‌ 
ஆயத்தமாயிருக்கவேண்டும்‌. 


மனுஷரை வெள்ளம்போல்‌ 
வாரிக்கொண்டுபோகிதீர்‌ 


அவர்களை வெள்ளம்போல்‌ 
வாரிக்கொண்டுபோகிதீர்‌ நித்திரைக்கு. 
ஒத்திருக்கிறார்கள்‌; காலையிலே. 
முனைக்கிற புல்லுக்கு. 
ஒப்பாயிருக்கிறார்கள்‌. அது 
காலையிலே முளைத்துப்‌. பூத்து, 
மாலையிலே. அறுப்புண்டு. 
உலர்த்துபோம்‌ (சங்‌ 90:56). 


மனுஷன்‌ நித்தியமானவனல்ல. 
அவன்‌ எளிதில்‌ உடைந்துபோகக்கூடிய 
கண்ணாடி பாத்திரம்‌ போலவே 
இருக்கிறான்‌. அவன்‌ இந்தப்பிரபஞ்சத்தில்‌ 
எப்படி சம்பிரமமாய்‌ வாழ்ந்தாலும்‌ அவன்‌ 
மாயையாகவே இருக்கிறான்‌. கர்த்தர்‌ 
மனுபுத்திரரை வெள்ளம்போல 
வாரிக்கொண்டு போகிறார்‌. அவர்கள்‌ 
நித்திரைக்கு ஒத்திருக்கிறார்கள்‌. 
காலையிலே முளைக்கிற 
ஒப்பாயிருக்கிறார்கள்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மமம்‌ 


PUBLISHERS 


மோசே மனுஷரைப்‌ பார்க்கும்போது, 
அவர்கள்‌ எல்லோரும்‌ மரித்துக்‌ 
கொண்டிருப்பவர்களாக, அவருடைய 
பார்வைக்குத்‌ தெரிகிறார்கள்‌. நாம்‌ இந்த 
உலகத்தில்‌ பிறந்தவுடனேயே ஸரிக்கவும்‌ 
ஆரம்பித்து விடுகிறோம்‌. நாம்‌ 
உயிரோடிருக்கிற ஒவ்வொரு நாளும்‌, 
நம்முடைய காத்த ஒரு நாள்‌ 
குத்து டு நம்முடைய 
அருகாமையில்‌ 


'ணத்திற்கு, 
சென்றுகண்பேயிருக்கறோய்‌ 


தேவன்‌ மனுஷரை வெள்ளம்போல 
வாரிக்கொண்டு போனாலும்‌, மனுஷர்‌ 
அதை உணராதவர்களாக நித்திரைக்கு 
ஒத்திருக்கிறார்கள்‌. தங்களை வெள்ளம்‌ 
அடித்துக்கொண்டு போகிறது என்பதை 
அறியாதவர்களாயிருக்கிறார்கள்‌. 

ஒவ்வொரு நாளும்‌ தாங்கள்‌ பரித்துக்‌ 
கொண்டிருக்கிறோம்‌. என்பதையும்‌, 
தங்களுக்கு மரணம்‌ சசமிபமாகிக்‌ 
கொண்பேயிருக்கிறது என்பதையும்‌ 
அறியாதவர்களாயிருக்கிறார்கள்‌. 


நித்திரை செய்கிற மனுஷர்கள்‌ 
சந்தோஷமாக சொப்பனம்‌ காண்பார்கள்‌. 
பெரிய பெரிய காரியங்களையெல்லாம்‌. 
சொப்பனத்தில்‌ தரிசிப்பார்கள்‌. 
நித்திரையிலிருந்து அவர்கள்‌ விழிக்கும்‌ 
வரையிலும்‌ சொப்பனம்‌ அவர்களைத்‌ 
தொடரும்‌ அதுபோலவே இந்தப்‌ 
பிரபஞ்சத்தில்‌ உயிரோடிருக்கிறவர்கள்‌, 
பெரிய பெரிய காரியங்களை கற்பனை 
பண்ணுகிறார்கள்‌. மரணம்‌ 
அவர்களுக்கு நேரிடும்போதுதான்‌, 


இந்தக்‌ கற்பனையிலிருந்து அவர்களுக்கு. 
'டுதலை கிடைக்கும்‌. 


நாம்‌ நித்திரை செய்யும்போது, நமக்கு 
நேரம்‌ போவதே தெரியாது. நித்திரை 
தெளிந்து  எழுப்பும்போதுதான்‌, நாம்‌ 
எவ்வளவு நேரம்‌ தூங்கினோம்‌ என்பதை 
நம்மால்‌ புரிந்துகொள்ள முடியும்‌. 
நம்முடைய ஜீவியகாலமும்‌ நித்திரையைப்‌ 
போலத்தான்‌ இருக்கிறது. நம்முடைய 
மரணகாலம்‌ நெ து. நம்முடைய 
கடந்தகாலத்தை நினைத்துப்‌ பார்ப்போம்‌. 
இத்தனை  வருஷங்களும்‌ எப்படி 
சீக்கிரமாய்‌ கடந்துபோயிற்று என்று 
ஆச்சரியப்படுவோம்‌. 





ழ்‌ நவள 
யாய 


நாம்‌ இந்தப்பிரபஞ்சத்தில்‌ 
சொற்பகாலம்‌ மாத்திரமே ஜீவிப்போம்‌. 
மனுஷருடைய ஜீவியம்‌ காலையிலே 
முளைக்கிற புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறது. 
அது காலையிலே முளைத்துப்‌ பூத்து. 
மாலையிலே அறுப்புண்டு உலர்ந்துபோகும்‌. 
காலையில்‌ பசுமையாகயிருக்கும்‌. 
மாலையிலே வாடிப்போகும்‌. காலையில்‌ 
அழகாயிருக்கும்‌. மாலையில்‌ 
அழகில்லாமல்‌ அசிங்கமாயிருக்கும்‌. ஒரே 
நாளில்‌ புல்லின்‌ மேன்மையும்‌, மகிமையும்‌ 
அழகும்‌ ஒழிந்துபோய்விடும்‌. 


மனுஷருடைய ஜீவியமும்‌ 
நிலையானதல்ல. நம்முடைய ஜீவியத்தில்‌ 
மிகப்பெரிய மாற்றங்கள்‌ உண்டாகும்‌. 
மரணம்‌ நம்மைத்‌ தலைகீழாக மாற்றிவிடும்‌. 
நமக்கு எப்போது மரணம்‌ சம்பவிக்கும்‌ 
என்பது நமக்குத்‌ தெரியாது. திடீரென்று 
மரணம்‌ வரலாம்‌. மரணம்‌. 
நொடிப்பொழுதில்‌ வந்துவிடும்‌. 
நொடிப்பொழுதில்‌ நமக்கு மிகப்பெரிய 
மாற்றமுண்டாகும்‌. நாம்‌ சம்பிரமமாய்‌ 
ஜீவிக்கும்போது, நம்முடைய மரணத்தையும்‌ 
நினைவுகூரவேண்டும்‌. நம்முடைய 
வாலிபநாட்கள்‌ என்பது அதிகாலையிலே. 
முளைத்து பூக்கிற _ புல்லைப்போன்றது. 
அந்தப்புல்‌ மாலையிலே அறுப்புண்டு 
உலர்ந்துபோவதுபோல, 
துகில்‌ உண்ந்துபோவோப்‌. 


தேவனுடைய நியாயத்தீர்ப்பு 
௪ங்‌ 90 : 7-11 


சுங்‌ 90:7. நாங்கள்‌ உமது 


கோபத்தினால்‌ அழித்து, உமது 
உக்கிரத்தினால்‌ கலங்கிப்போகிறோம்‌. 


சுங்‌ 90:8. எங்கள்‌ அக்கிரமங்களை 
உமக்கு முன்பாகவும்‌, எங்கன்‌ அத்தரங்க. 
பாவங்களை உமது முகத்தின்‌ 
வெவிச்சத்திலூம்‌ நிறுத்தினீர்‌. 

சுங்‌ 90:9. எங்கன்‌ நாட்களெல்லாம்‌. 
உமது கோபத்தால்‌ போய்விட்டது; ஒரு 
கதையைப்போல்‌ எங்கள்‌. 
வருஷங்களைக்‌ கழித்தூப்போட்டோம்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்மா 


PUBLISHERS 


சன்‌ 90:10. எங்கன்‌ ஆயுசுநாட்கள்‌ 
எழுபதுவருஷம்‌, பலத்தின்‌ மிகுதியால்‌ 
எண்பது வருஷமாயிருத்தாலும்‌, அதின்‌ 
மேன்மையானது வருத்தமும்‌ 
சஞ்சலமுமே; அது சீக்கிரமாய்க்‌ கடந்து 
போகிறது, நாங்களும்‌. மறத்து, 
போகிறோம்‌. 


சங்‌ 9001 
வல்லமையையும்‌, 
பயப்படத்தக்க 

உக்கிரத்தையும்‌ 
கொள்ளுகிறவன்‌ யார்‌? 


உமது கோபத்தின்‌ 
உமக்குப்‌ 


உமது 


அறித்து 


விதமாய்‌ 


நாங்கன்‌ உமது உக்கிரத்தினால்‌ 
கலங்கிப்போகிறோம்‌ 


நாங்கள்‌ உமது கோபத்தினால்‌ 
அழித்து, உமது  உக்கிரத்தினால்‌ 
கலங்கிப்‌ போகிறோம்‌ (சங்‌ 90:7). 


மனுஷன்‌ சொற்பகாலம்‌ மாத்திரமே 
ஜீவிக்கிறான்‌ என்றும்‌ மனுஷனுடைய 
ஜீவியம்‌ உடைந்துபோகிற ஒரு 
கண்ணாடி பாத்திரம்‌ போன்றது என்றும்‌ 
மோசே இதுவரையிலும்‌ வேதனையோடு 
சொன்னார்‌. இப்போது மோசே இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாருக்குப்‌ போதிக்கிறார்‌. 
அவர்கள்‌ தேவனுக்கு முன்பாக 
தங்களுடைய பாவங்களையெல்லாம்‌ 
அறிக்கை செய்யவேண்டும்‌. பாவத்தின்‌ 
சம்பளம்‌ மரணம்‌. தேவனுடைய நீதியான 
நியாயத்தீர்ப்பினால்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாருக்கு மரணமுண்டாகும்‌. 


பாவம்‌ செய்கிறவர்கள்மீது தேவன்‌. 
கோபமாயிருக்கிறார்‌. நம்முடைய எல்லா 
துன்பங்களுக்கும்‌, வேதனைகளுக்கும்‌, 
துயரங்களுக்கும்‌ தேவனுடைய கோபமே 
காரணம்‌ என்பதை நாம்‌ புரிந்து 
கொள்ளவேண்டும்‌. மோசே தேவனுடைய 
கோபத்தைப்பற்றிச்‌ சொல்லும்போது, 
'நாங்கள்‌ உமது கோபத்தினால்‌ அழிந்து, 
உமது உக்கிரத்தினால்‌ கலங்கிப்‌ 
போகிறோம்‌” என்று சொல்லுகிறார்‌. 
"எங்கள்‌... நாட்களெல்லாம்‌ உமது 
கோபத்தால்‌ போய்விட்டது; ஒரு கதையைப்‌ 
போல்‌ எங்கள்‌ வருஷங்களைக்‌ கழித்துப்‌ 
போட்டோம்‌” (சங்‌ 909) என்றும்‌ 
சொல்லுகிறார்‌. 





ழ்‌ நள 
யாய 


நாம்‌ மரணத்தைப்‌ பார்க்கும்போது, 
அதை இயற்கையின்‌ பிரமாணமாகவே 
பார்க்கிறோம்‌. முதியவர்கள்‌ ஸரித்துப்போக 
வேண்டுமென்பது இயற்கையின்‌ நியமம்‌ 
என்று சொல்லுகிறார்கள்‌. ஆனால்‌. 
மெய்யாகவே மனுஷருக்கு இயற்கையின்‌ 
பிரமாணத்தினால்‌ மரணம்‌ 
உண்டாவதில்லை. இயற்கையின்‌ 
பிரமாணம்‌ என்று ஒன்றுமில்லை. எல்லாம்‌ 
தேவனுடைய பிரமாணம்தான்‌. 


 அஆறயிலே.. மனுஷன்‌ 5 
செய்யாதிருந்திருந்தால்‌, மனுஷருக்கு 
மரணமே வந்திருக்காது. பாவத்தின்‌ 
சம்பளமாக மனுக்குலத்தின்மீது மரணம்‌ 
நியமிக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய 
நீதியின்‌ பிரகாரம்‌, பாவம்‌ செய்தவர்கள்‌ 
மரிக்கவேண்டியதாயிற்று. பாவம்‌ இந்த 
உலகத்திற்குள்‌ பிரவேசித்ததுபோல, 
பாவத்தினாலே மரணமும்‌ 
பிரவேசித்திருக்கிறது. 


பாவம்‌ 


எங்கள்‌ அக்கிரமங்களும்‌ 
அந்தரங்க பாவங்களும்‌ 


எங்கன்‌ அக்கிரமங்களை உமக்கு 
முன்பாகவும்‌, எங்கள்‌ அந்தரங்க. 
பாவங்களை உமது முகத்தின்‌ 


வெவிச்சுத்திலும்‌ நிறுத்தினீர்‌ 
(சங்‌ 90:8). 


| இண்வேல்‌ புத்திரர்‌ தேவனுக்கு 
முன்பாக தங்களுடைய பாவங்களை 
அறிக்கை செய்யவேண்டுமென்று மோசே 
அவர்களுக்குப்‌ போதிக்கிறார்‌. 
அவர்களுடைய அக்கிரமங்களையும்‌. 
அவர்களுடைய அந்தரங்க பாவங்களையும்‌ 
தேவனுக்கு முன்பாக அறிக்கை 
செய்யவேண்டும்‌. தேவனுக்கு மறைவான 
இரகசியம்‌ எதுவுபில்லை. 


சர்வஞானமுள்ளவர்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம்மா 


PUBLISHERS 


எங்கள்‌ அந்தரங்க பாவங்களை உமது 
முகத்தின்‌ வெளிச்சத்திலும்‌ நிறுத்தினீர்‌” 
என்று மோசே சொல்லுகிறார்‌. இஸ்ரவேல்‌ 
ஜனங்கள்‌ வனாந்தரத்தில்‌ பிரயாணம்‌ 
பண்ணியபோது அவர்கள்‌ தங்களுக்குள்‌ 
முறுமுறுத்தார்கள்‌. அவர்கள்‌ தேவனை 
நம்பவில்லை. தேவனுடைய 
வல்லமையையும்‌ அவர்கள்‌ 
விசுவாசிக்கவில்லை. கானான்‌ 
தேசத்திற்கு போவோம்‌ என்றும்‌ 
அவர்களிடத்தில்‌ நம்பிக்கையில்லை. 
கானான்‌. பர்கள்‌ 
ணைன க்‌. அ 


இவற்றை அவர்கள்‌ 
வெளிப்படையாகச்‌ சொல்லாமல்‌, 
தங்களுடைய மனதிற்குள்‌ இரகசியமாய்‌ 
ஒளித்து வைத்திருந்தார்கள்‌. தேவனோ 
அவர்களுடைய அந்தரங்க பாவங்களை, 
தமது முகத்தின்‌ வெளிச்சத்தில்‌ 
நிறுத்தினார்‌. 

அவர்களுடைய 

எண்ணங்களை ஆராய்ந்து 

மனுஷன்‌ முகத்தைப்‌ பார்க்கிறான்‌. 
தேவனோ மனு ஷதுடைய இருதயங்களை 
ஆராய்ந்து பார்க்கிறா 


தேவன்‌ நம்முடைய பாவங்களை 
மன்னிக்கிறார்‌. நம்முடைய பாவங்களை 
நாம்‌ தேவனுடைய சமுகத்தில்‌ அறிக்கை 
செய்து அவற்றை விட்டுவிடவேண்டும்‌. 
தேவன்‌ அப்போது நம்முடைய பாவங்களை 
மன்னித்து மறந்துவிடுகிறார்‌. அவர்‌ 
நம்முடைய பாவங்களை மன்னித்து 
மறப்பதற்கு முன்பாக, அவருக்கு முன்பாக 
நம்முடைய அக்கிரமங்களும்‌ அவருடைய 
முகத்தின்‌ வெளிச்சத்திற்கு முன்பாக 
நம்முடைய அந்தரங்க பாவங்களும்‌ 
அவருக்கு பிரத்தியட்சமாய்த்‌ தெரிகிறது. 
தேவனுக்கு மறைவாக நம்மால்‌ ஒன்றும்‌. 
செய்யமுடியாது. அவர்‌ நம்முடைய 
இருதயத்தின்‌ யோசனைகளையெல்லாம்‌ 
ஆராய்ந்து அறிந்திருக்கிறார்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


ஒரு கதையைப்போல்‌ எங்கள்‌ 
வருஷங்களைக்‌ கழித்துப்‌ 
போட்டோம்‌ 


எங்கள்‌ நாட்களெல்லாம்‌ உமது 
கோபத்தால்‌ போய்விட்டது; ஒரு 
கதையைப்‌: போல்‌ எங்கள்‌ 
வருஷங்களைக்‌ கழித்தூப்போட்டோம்‌. 
எங்கள்‌ ஆயுசுநாட்கன்‌ எழுபதுவருஷம்‌, 
பெலத்தின்‌ மிகுதியால்‌ எண்பது 
வருஷமாயிருத்‌ தாலும்‌, அதின்‌ 
மேன்மையானது வருத்தமும்‌ 
சுஞ்சலமுமே; அது சீக்கிரமாய்க்‌ கடந்து 
போகிறது, நாங்களும்‌ பறந்து 
போகிறோம்‌ (சங்‌ 90:9,10). 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ தங்களைத்‌ 
தாங்களே ஆராய்ந்து பார்க்கவேண்டும்‌ 
தங்களுடைய சொற்பமான 
ஆயுசுகாலத்தை நோக்கிப்‌ பார்க்க 
வேண்டும்‌. தங்களுடைய மரணத்தை 
சிந்தித்துப்‌ பார்க்கவேண்டும்‌. தங்களுடைய 
ஜீவியகாலம்‌ சீக்கிரத்தில்‌ முடிந்துபோகும்‌ 
என்பதையும்‌ யோசித்துப்‌ பார்க்கவேண்டும்‌ 
நாம்‌ இந்தப்பிரபஞ்சத்தில்‌ நித்திய 
காலமாய்‌ ஜீவிக்கப்போவதில்லை 
என்பதுதான்‌ உண்மை. நம்முடைய 
ஜீவியகாலம்‌ முழுவதும்‌ நாம்‌ 
சந்தோஷமாகவே இருப்போம்‌ என்றும்‌ 
உறுதியாய்ச்‌ சொல்ல முடியாது. 


மோசே தங்களுடைய ஜீவியத்தைப்‌ 
பற்றிச்‌ சொல்லும்போது, எங்கள்‌ 
நாட்களெல்லாம்‌ உமது கோபத்தால்‌ 
போய்விட்டது: ஒரு  கதைவைப்போல்‌ 
எங்கள்‌ வருஷங்களைக்‌ கழித்துப்‌ 
போட்டோம்‌” என்று சொல்லுகிறார்‌. 

பல்‌ ஜனத்தார்‌ வனாந்தரத்திலே 
முப்பத்தெட்டு கப்பா அலைந்து, 
திரிந்து கொண்டிருந்தார்கள்‌. 
வனாந்தரத்தில்‌ மொத்தம்‌ அவர்கள்‌. 
நாற்பது வருஷங்கள்‌ இருந்தார்கள்‌. 
அவர்களுடைய வனாந்தரப்‌ பிரயாணத்தில்‌, 
இரண்டாவது வருஷத்திற்குப்‌ பின்பு, 
நாற்பதாவது. வருஷம்‌ வரையிலும்‌, 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ODNENIS 


PUBLISHERS 


அதாவது முப்பத்தெட்டு வருஷங்களாக 
அவர்களுக்கு என்னென்ன 
சம்பவங்களெல்லாம்‌ நடைபெற்றது என்று 
வேதாகமத்தில்‌ மிகவும்‌ சுருக்கமாகவே 
எழுதப்பட்டிருக்கிறது. 


தேவனைப்‌ ஸ்ரீட்சை பார்த்த 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ எல்லோரும்‌ 
வனாந்தரத்திலே  செத்துப்போனார்கள்‌. 
கானான்‌ தேசம்‌ பாலும்‌ தேனும்‌ ஓடுகிற 
மகிமையான தேசம்‌. அங்கு அவர்களுக்கு 
சந்தோஷமும்‌ செழிப்பும்‌ நிரப்பிய ஜீவன்‌ 
வாக்குப்பண்ணப்பட்டிருந்தது. ஆனால்‌ 
அவர்களோ, தேவன்‌ நியமித்த 
சந்தோஷத்தை அனுபவிக்காமல்‌, 
வனாந்தரத்திலே செத்து மடிந்தார்கள்‌. 
அவர்களுடைய சந்தோஷம்‌ துக்கமாய்ப்‌ 
போயிற்று. அவர்கள்‌ ஒரு கதையைப்போல 
தங்கள்‌ வருஷங்களைக்‌ 
கழித்துப்போட்டார்கள்‌. 


இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ ஜீவிக்கிற 
நாமும்‌ ஒரு வனாந்தரத்தில்‌ பிரயாணம்‌ 
பண்ணுவது போல, நம்முடைய 
ஜீவியநாட்களைக்‌ கழிக்கிறோம்‌. அது 
அதிசீக்கியமாய்க்‌ கடந்துபோகிறது. நாமும்‌ 
பறந்து போகிறோம்‌. நம்முடைய 
வருஷங்களையும்‌ ஒரு கதையைப்போல 
கழித்துப்‌ போடுகிறோம்‌. நம்முடைய 
ஜீவியகாலத்தில்‌ சில வருஷங்கள்‌. 
சந்தோஷம்‌ நிரப்பியதாயிருக்கிறது. சில 
வருஷங்கள்‌ துக்கம்‌ நிரம்பியதாயிருக்கிறது. 
நம்முடைய ஜீவியகாலத்தில்‌ சந்தோஷமும்‌ 
துக்கமும்‌ கலந்து வருகிறது. எல்லாமே 
ஒரு கதையைப்போல கழிந்துபோகிறது. 
எதுவும்‌ நிலைத்திருப்பதில்லை. 
ஒரு கதையிலே, பல வருஷங்களில்‌ 
நடைபெற்ற சம்பவத்தை, 
வார்த்தையில்‌ ச்‌ ச்‌ 
முடித்துவிடுவார்கள்‌. , 
இஸ்ரவேல்‌ ஜனத்தாரின்‌ முப்பத்தெட்டு 
வருஷ வனாந்தர பிரயாணம்‌, சுருக்கமாக 
ல த்த பகல்‌: ஒவ்வொரு 
ஒரு கதையைப்போலவே 
கழிந்துபோயிற்று 





ழ்‌ நவள 
ஈயா 


ஆயுசுநாட்கள்‌ எத்தனை வருஷம்‌ 
என்பதை மோசே சொல்லுகிறார்‌. 
"எங்கள்‌ ஆயுசுநாட்கள்‌ எழுபதுவருஷம்‌, 
பெலத்தின்‌ மிகுதியால்‌ ஒரு மனுஷனுக்கு 
சராசரி எண்பது வருஷமாயிருந்தாலும்‌, 
அதின்‌ மேன்மையானது வருத்தமும்‌ 
சஞ்சலமுமே: அது சீக்கிரமாய்க்‌ கடந்து 
போகிறது, நாங்களும்‌ பறந்துபோகிறோம்‌ 


என்று தங்கள்‌ ஜீனியகாலத்தைப்பற்றிச்‌ 
சொல்லுகிறார்‌. 


இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ எகிப்து 
தேசத்திலிருந்து விடுதலைபெற்று, 
வெளியேறியபோது, மோசே அவர்களை 
எண்ணித்தொகையிட்டார்‌. இருபது 
வயதிற்கு மேற்பட்டோர்‌ மாத்திரமே 
எண்ணப்பட்டார்கள்‌. அவர்களெல்லோரும்‌ 
முப்பத்தெட்டு வருஷங்களில்‌ 
மரித்துப்‌ போனார்கள்‌. 
யுத்தசன்னத்தராயிருந்தவர்கள்‌ மாத்திரமே 
எண்ணித்தொகையேற்றப்பட்டார்கள்‌. 


இருபது முதல்‌ நாற்பது வயது 
வரையிலும்‌ உள்ளவர்கள்‌ மாத்திரமே 
யுத்தத்திற்கு்போவது வழக்கம்‌. இவர்கள்‌ 
எல்லோருமே எண்பது வயது ஆவதற்கு 
முன்பாகவே வனாந்தரத்தில்‌ பரித்துப்‌ 
போனார்கள்‌. அவர்களில்‌ அநேகர்‌ 
அறுபது வயது ஆவதற்கு முன்பாகவே 
மரித்துப்போனார்கள்‌. மோசே இதுபற்றிச்‌ 
சொல்லும்போது, “எங்கள்‌ ஆயுசுநாட்கள்‌ 
எழுபது வருஷம்‌" என்றும்‌ “பலத்தின்‌ 
மிகுதியால்‌ எண்பது வருஷம்‌" என்றும்‌ 

சொல்லுகிறார்‌. ம்‌ 
மரணம்‌. இ ்‌ 
எல்லோருக்கும்‌, பாவத்தின்‌ விளைவினால்‌. 

மரணமுண்டாயிற்று 

மோசேயின்‌ காலத்திற்கு முன்பாக 
ஆயுசுகாலம்‌ 
அவர்கள்‌ 
உயிரோடிருந்தார்கள்‌. 
காலத்திலிருந்து, 

(சுகாலம்‌ குறு 

சே ்‌ 


பொதுவான 
சொல்லுகிறார்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மமம்‌ 


PUBLISHERS 


மனுஷருடைய ஆயுசுநாட்கள்‌ பொதுவாக 
எழுபது வருஷம்‌ என்றும்‌, பெலத்தின்‌ 
மிகுதியால்‌ எண்பது வருஷம்‌ என்றும்‌ 


சொல்லுகிறார்‌. இதுவே மனுஷருடைய 
பொதுவான ஆயுசுகாலம்‌. 


ஆயுசுகாலத்தில்‌ 
சந்தோஷமுமில்லை. சமாதானமுபில்லை. 
ஆயுசுநாட்களின்‌ மேன்மையானது, 
வருத்தமும்‌ சஞ்சலமுமே என்று மோசே 
தெளிவுபடுத்துகிறார்‌. நம்முடைய 
முகத்தின்‌ வேர்வையினால்‌ நாம்‌ அப்பம்‌ 
புசிக்கவேண்டும்‌ என்பது தேவனுடைய 
நியாயத்தீர்ப்பு 


மனுஷருடைய 


தேவனுடைய கோபத்தின்‌ 


வல்ல்மை 


கோபத்தின்‌ 
உமக்குப்‌ 


உமது 
வல்லமையையும்‌, 
பயப்படத்தக்க. உமது 
உக்கிரத்தையும்‌ அறிந்து 
கொள்ளுகிறவன்‌ யார்‌? (சங்‌ ஒப்‌) 


கோபத்தின்‌ 


விதமாய்‌ 


மோசே தேவனுடைய 
வல்லமையைப்பற்றி இஸ்ரவேல்‌ 
ஜனங்களுக்குப்‌ போதிக்கிறார்‌. அவர்கள்‌ 
தேவனுடைய கோபத்திற்கு முன்பாக 
நிற்கவேண்டும்‌. உமது கோபத்தின்‌ 
வல்லமையையும்‌ உமக்குப்‌ பயப்படத்தக்க 
விதமாய்‌ உமது உக்கிரத்தையும்‌ அறிந்து 
கொள்ளுகிறவன்‌ யார்‌?” என்று மோசே 
கேள்வி கேட்கிறார்‌ தேவனுடைய 
கோபத்தின்‌ வல்லமையையும்‌, அவருடைய 


உக்கிரத்தையும்‌ யாரும்‌ அறிந்து 
கொள்ள: 


தேவனுடைய கோபத்திற்கு முன்பாக 
மோசேயும்‌ பயப்படுகிறார்‌. தேவனுடைய 
கோபத்தின்‌ உக்கிரத்தை யோசித்துப்‌ 
பார்த்து மோசே ஆச்சரியப்படுகிறார்‌ 
தேவனுடைய கோபத்தின்‌ வல்லமையை 
அறிந்துகொள்கிறவர்கள்‌, 
பயப்படத்தக்க விதமாய்‌ 


க்கவேண்டும்‌. 
தெய்வபயம்‌ நம்மிடத்தில்‌ வேண்டும்‌. 





EL 
TT 

பாவத்தை பரியாசம்பண்ணக்கூடாது. 
நாம்‌ பாவம்‌ செய்தாலும்‌, தேவன்‌ அதை 
காணாதவர்போல இருப்பாரென்று 
இறுமாப்பாயிருக்கக்கூடாது. பாவத்தை 
அசட்டைபண்ணுகிறவர்கள்‌ கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்துவையும்‌ அசட்டை 
பண்ணுகிறார்கள்‌. தேவனை அசட்டை 
பண்ணுகிறவர்கள்‌ அவருடைய கோபத்தின்‌ 
வல்லமையை அறிந்துகொள்ளமாட்டார்கள்‌. 
அவருடைய உக்கிரத்தையும்‌ பரிந்து 
கொள்ளமாட்டார்கள்‌. இப்படிப்பட்டவர்கள்‌ 
இறுமாப்பாய்‌ ஜீவிப்பார்கள்‌. துணிகரமாய்ப்‌ 
பாவம்‌ செய்வார்கள்‌. தேவன்‌ 
அவர்களைத்‌ தண்டிக்கும்போதுதான்‌. 
அவர்களுக்குத்‌ தங்களுடைய 
பரிதாபமான நிலமை புரியும்‌. அப்போது 
அழுது புலம்புவார்கள்‌ 


மோசேயின்‌ விண்ணப்பங்கள்‌ 
சங்‌ 90:12-17 


சுங்‌ 9002. நாங்கள்‌ ஞான 
'இருதயமுன்னவர்களாகும்படி, எங்கள்‌ 
நாட்களை எண்ணும்‌ அறிவை 
எங்களுக்குப்‌ போதித்தருணூம்‌. 


சங்‌ 90:18. கர்த்தாவே, திரும்பிவாரும்‌, 
எதுவரைக்கும்‌ கோபமாயிருப்பீர்‌? உமது 
அடியாருக்காகப்‌ பரிதபியும்‌. 


சங்‌ 90:14. 
வாழ்நாளெல்லாம்‌ 
மகிழும்படி, காலையிலே 

உமது கிருபையால்‌ திருப்தியாக்கும்‌. 


நாங்கள்‌ 


சுங்‌ 9015. தேவரீர்‌ எங்களைச்‌ 
சிலுமைப்படுத்தின நாட்களுக்கும்‌, 
நாங்கள்‌ துன்பத்தைக்‌ கண்ட 
வருஷங்களுக்கும்‌ சரியாய்‌ எங்களை 
மகிழ்ச்சியாக்கும்‌. 


சுங்‌ 90:16. உமது கிரியை உமது 
ஊழியக்காரருக்கும்‌ உமது மகிமை 
அவர்கள்‌. யின்னைகளுக்கும்‌ 
விளங்குவதாக. 


சங்‌ 90:17. 
ஆண்டவரின்‌ 
இருப்பதாக; 
கிரியையை 


உறுதிப்படு த்தியருளும்‌. 


எங்கள்‌ தேவனாகிய 
பிரியம்‌ எங்கள்மேல்‌: 
எங்கள்‌ கைகளின்‌ 
எங்களிடத்தில்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மாமா 


PUBLISHERS 
எங்களுக்குப்‌ போதித்தருளும்‌ 


நாங்கள்‌ 
இருதயமுன்னவர்கனாகும்படி, 
நாட்களை எண்ணும்‌ 


ஞான 
எங்கள்‌: 
அறிவை 


எங்களுக்குப்‌ போதித்தருளும்‌ 
(சங்‌ 90:12). 


மோசே தேவனிடத்தில்‌ நான்கு 
காரியங்களுக்காக விண்ணப்பம்‌ 
பண்ணுகிறார்‌. அவையாவன : 1. எங்கள்‌ 
நாட்களை எண்ணும்‌ அறிவை 
எங்களுக்குப்‌ போதித்தருளும்‌. 
2. கர்த்தாவே திரும்பி வாரும்‌. 
3. எங்களை உமது கிருபையால்‌ 
திருப்தியாக்கும்‌. 4. உமது கிரியை உமது 
ஊழியக்காரருக்கும்‌, உமது மகிமை 
ர்கள்‌ பிள்ளைகளுக்கும்‌. 
'ளங்குவதாக. 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ தங்களுடைய 
வாழ்நாளையெல்லாம்‌ வீணாகக்‌ 
கழித்துவிட்டார்கள்‌. ஒரு கதையைப்போல 
தங்கள்‌ வருஷங்களை கழித்துப்‌ 
போட்டதாகச்‌ சொல்லுகிறார்கள்‌, தங்கள்‌ 
வாழ்க்கையில்‌ அவர்கள்‌ இதுவரையிலும்‌ 
ஒரு. நன்மையும்‌ செய்யவில்லை. 
அவர்களுக்கு ஒரு நன்மையும்‌ 
உண்டாகவுமில்லை. ஆகையால்‌, “எங்கள்‌ 
நாட்களை எண்ணும்‌ அறிவை 
எங்களுக்குப்‌ போ; ற்‌” என்‌ 
மா விண்ணப்பிக்க? 


எவ்வளவு 
நாம்‌ 


ஆயுசுகாலம்‌ 
என்பதை 
பார்க்கவேண்டும்‌. இந்தப்‌ 
பிரபஞ்சத்தில்‌ நாம்‌ கொஞ்சகாலம்‌. 
மாத்திரமே உமிரோடிருக்கப்‌ போகிறோம்‌ 
என்பதையும்‌ நாம்‌ அறிந்து வைத்திருக்க 
வேண்டும்‌. நாம்‌ இதுவரையிலும்‌ வாழ்ந்த 
நாட்களையும்‌ அந்த நாட்களில்‌ நாம்‌ 
நடப்பித்த கிரியைகளையும்‌ ஒப்பிட்டுப்‌ 
பார்க்க வேண்டும்‌. நம்முடைய 
வாழ்நாளினால்‌. நமக்கும்‌, 
மற்றவர்களுக்கும்‌ ஏதாவது 
பிரயோஜனமுண்டாயிற்றா என்பதையும்‌ 
ஆராய்ந்து பார்க்கவேண்டும்‌. 


நம்முடைய 
சொற்பமானது 
தியானித்துப்‌ 





ழ்‌ நவள 
யாய 


நம்முடைய நாட்களை எண்ணும்‌ 
அறிவு நமக்கு இருக்குமென்றால்‌, நாம்‌ 
ஞான இருதயமுள்ளவர்களாகமிருப்போம்‌. 
ஒன்றும்‌ செய்யவில்லையே என்றோ, 
அல்லது நம்முடைய ஆயுசுகாலத்தை 
வீணாகக்‌ கழித்துவிட்பே என்றோ 
கவலைப்படமாட்டோம்‌. நாம்‌ காலத்தைப்‌ 
பிரயோஜனப்படுத்திக்‌ கொள்வோம்‌. 
நம்முடைய ஆயுசுகாலத்தை நாம்‌ சிந்திக்க 
ஆரம்பிக்கும்‌ போது, தேவனுடைய 
சமுகத்திலே அமர்ந்திருந்து, அவருடைய 
போதனையை கவனித்துக்‌ கேட்க 


வேண்டும்‌. பருடைய வார்த்தைக்குக்‌ 
கீழ்ப்படியவேண்‌। 


கர்த்தாவே திரும்பி வாரும்‌ 


கர்த்தாவே, திரும்பிவரும்‌, 
எதுவரைக்கும்‌ கோபமாயிருப்பீர்‌? உமது 
அடியாருக்காகப்‌ பரிதியும்‌ 
(சங்‌ 9013). 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ ஜனத்தார்மீது 
கோபமாயிருக்கிறார்‌, கோபமாகமிருக்கிற 
கர்த்தரிடம்‌, மோசே “கர்த்தாவே, திரும்பி 
வாரும்‌” என்று ஜெபப்பண்ணுகிறார்‌ 
தங்களோடு ஒப்புரவாகுமாறு வேண்டிக்‌ 
கொள்கிறார்‌. “எது வரைக்கும்‌ 
கோபமாயிருப்பீர்‌? உமது அடியாருக்காக. 
பரிதியும்‌" என்றும்‌ மோசே கர்த்தரிடத்தில்‌ 
ஜெபம்பண்ணுகிறார்‌. 


இஸ்ரவேல்‌ 
மிகுந்த 


ஜனத்தார்‌ இப்போது 
உபத்திரவத்திலிருக்கிறார்கள்‌. 
சத்துருக்கள்‌ மூலமாக அவர்கள்‌ 
ஒவ்வொரு நாளும்‌ தூர்ச்செய்திகளைக்‌ 
கேள்விப்படுகிறார்கள்‌. இதனால்‌. 
அவர்களுடைய ஆறுதலும்‌, சமாதானமும்‌, 
சந்தோஷமும்‌ அவர்களைவிட்டு நீங்கிப்‌ 
போயிற்று. கர்த்தர்‌ தாமே மறுபடியும்‌ 
திரும்பி வந்து, தங்களுக்கு கை 
அறிவிக்கவேண்டும்‌ என்று 

விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 
தேவனுடைய நற்செய்தியைக்‌ கேட்கும்‌ 
போது, அது நமக்கு சந்தோஷத்தையும்‌, 
சமாதானத்தையும்‌, ம்‌ 
வணக்க 'த்தையு ஆறுதலையு 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை OCDNENIS 


PUBLISHERS 


இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ தேவனுடைய 
அடியார்கள்‌. “கர்த்தாவே, அதிகமாய்க்‌ 
கடுங்கோபங்கொள்ளாமலும்‌, என்றைக்கும்‌ 
அக்கிரமத்தை நினைத்துக்கொள்ளாமலும்‌ 
இருப்பீராக: இதோ, பாரும்‌ நாங்கள்‌ 


அனைவரும்‌ உம்முடைய ஜனங்களே" 
(ஏசா 649). 


தேவன்‌ மோசேயின்‌ ஜெபத்தைக்‌ 
கேட்கிறார்‌. இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ தங்கள்‌ 
பாவங்களிலிருந்து மனம்திரும்பவேண்டும்‌. 
அவர்களுக்கு பாவநிவாரணம்‌ 
உண்டாகவேண்டும்‌. 

வார்த்தைகளை இஸ்ரவேல்‌ 
அனைவரோடும்‌ சொன்னபோது, ஜனங்கள்‌ 
மிகவும்‌ துக்கித்தார்கள்‌. அதிகாலமே 
அவர்கள்‌... எழுந்திருந்து; நாங்கள்‌ 
பாவஞ்செய்தோம்‌, கர்த்தர்‌ வாக்குத்தத்தம்‌ 
பண்ணின இடத்துக்கு நாங்கள்‌ போவோம்‌ 
என்று சொல்லி மலையின்‌ உச்சியில்‌ 
ஏறத்துணிந்தார்கள்‌" (எண்‌ 14:39,40). 


தேவன்‌ மோசேயின்‌ ஜெபத்தைக்‌ 
கேட்டு, இஸ்ரவேல்‌ ஜனத்தாரின்‌. 
பாவங்கள்‌ நிவிர்த்தி 
செய்யப்படுவதற்காக, பலிகளின்‌ 
பிரமாணத்‌ ரர்களுக்குக்‌ 
கொடுக்கிறார்‌ தணு 
“கர்த்தர்‌ மோசேயை 
இஸ்ரவேல்‌  புத்திரரோபே 
வேண்டியது என்னவென்றால்‌: நீங்கள்‌ 
குடியிருக்கும்படி நான்‌ உங்களுக்குக்‌ 
கொடுக்கும்‌ தேசத்தில்‌ நீங்கள்‌ போய்ச்‌ 
சேர்ந்த பின்பு, விசேஷித்த 
பொருத்தனையாயாவது. உற்சாக பலி 
யாயாவது, உங்கள்‌ பண்டிகைகளில்‌ 
செலுத்தும்‌ பலியாயாவது, கர்த்தருக்கு 
மாடுகளிலாகிலும்‌ ஆடுகளிலாகிலும்‌ 
சர்வாங்க த௲னபலியையாவது மற்ற 
யாதொரு பலியையாவது கர்த்தருக்குச்‌ 
சுகந்த வாசனையான  தகனமாகப்‌ 
ஈது, தன்‌ படைப்பைக்‌ 
கர்த்தருக்குச்‌ செலுத்துகிறவன்‌ சர்வாங்க 
தகனபலிக்காகிலும்‌ மற்றப்‌ பலிக்காகிலும்‌ 
ஒரு ஆட்டுக்குட்டியுடனே, ஒரு 
மரக்காலிலே பத்தில்‌ ஒரு பங்கும்‌ காற்படி 
எண்ணெயிலே பிசைந்ததுமான மெல்லிய 
மாவின்‌ போஜனபலியைச்‌ 
செலுத்தக்கடவன்‌” (எண்‌ 15.1 ஆ 


நோக்கி: நீ 
சொல்ல 





ழ்‌ நயனா 
யாய 


எண்ணாகமம்‌ 15-ஆவது அதிகாரம்‌ 
முழுவதிலும்‌ பலிகளைப்‌ பற்றிய பிரமாணம்‌ 
விரிவாக எழுதப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல்‌ 
ஜனங்கள்‌ இந்தப்‌ பிரமாணத்தின்படி 
பலிகளைச்‌ செலுத்தி, பாவநிவாரணம்‌ 
பெற்றுக்கொள்ள வேண்டும்‌. அப்போது 
கர்த்தர்‌ அவர்களிடத்தில்‌ திரும்பி வருவார்‌. 
அவர்கள்மீது தமது கோபத்தைக்‌ 
குறைத்துக்கொள்வார்‌. கர்த்தர்‌ தமது 
அடியாருக்காக பரிதபிப்பார்‌. 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ ஜனத்தார்மீது 
பிரியமாகவே இருக்கிறார்‌. அவர்களைக்‌ 
கொன்றுபோடுவது தேவனுக்குப்‌ 
பிரியமானதல்ல. தேவன்‌ இஸ்ரவேல்‌. 
ஜனங்களை கொன்றுபோட 
வேண்டுமென்று தீர்மானம்‌ செய்திருந்தால்‌, 
அவர்களுக்கு இத்தனை நன்மையான 
காரியங்களையும்‌. அதிசயங்களையும்‌, 
அற்புதங்களையும்‌ செய்திருக்கமாட்டார்‌. 


எங்களை உமது கிருபையால்‌ 


திருப்தியாக்கும்‌ 


நாங்கள்‌ 
வாழ்நாளெல்லாம்‌ களிகூர்ந்து 
மகிழும்படி, காலையிலே எங்களை 
உமது கிருபையால்‌ திருப்தியாக்கும்‌. 
தேவரீர்‌ எங்களைச்‌ சிறுமைப்படுத்தின 
நாட்களுக்கும்‌, நாங்கள்‌ துன்பத்தைக்‌: 
கண்ட  வருஷங்களுக்கும்‌ சரியாய்‌ 
எங்களை: மகிழ்ச்சியாக்கும்‌ 
(சுங்‌ 904,15). 


எங்கள்‌ 


தேவன்‌ தம்முடைய கிருபையையும்‌ 
இரக்கத்தையும்‌ இஸ்ரவேல்‌ ஜனங்களுக்கு 
திரும்பவும்‌. கொடுக்கும்போது 
அவர்களுக்கு சந்தோஷமும்‌, 
தாவும்‌ ஆறுதலும்‌ 
இதனிமித்தமாய்‌ 
தேவனுடைய 
இரக்கத்திற்காகவும்‌ 
ஜெபம்பண்ணுகிறார்கள்‌. தங்களுடைய 
சுயமுயற்சியினாலும்‌. சுயபக்திபினாலும்‌ 
தங்களுக்கு ஒரு நன்மையும்‌ உண்டாகாது 
என்பது அவர்களுக்குத்‌ தெரிந்திருக்கிறது. 
தங்களுடைய நற்கிரியைகள்‌, தேவனுடைய 
இரக்கத்தைப்‌ பெற்றுக்கொள்வதற்கு 
போதுமானதல்ல என்பதையும்‌ அவர்கள்‌ 
அறிந்திருக்கிறார்கள்‌. 


ஜனங்கள்‌ 
ப வக்காகவ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை OCDNENIS 


PUBLISHERS 


ஆகையினால்‌ அவர்கள்‌ தேவனிடத்தில்‌ 

தங்களுடைய பரிசுத்தத்தைப்‌ பற்றியோ, 
பக்தியை பற்றியோ,  நற்கிரியைகளைப்‌ 
பற்றியோ ஒன்றும்‌. சொல்லாமல்‌, 
“காலையிலே எங்களை உமது கிருபையால்‌ 
திருப்தியாக்கும்‌” என்று விண்ணப்பம்‌ 
பண்ணுகிறார்கள்‌. இந்த வாக்கியத்தில்‌ 
"காலையிலே" என்னும்‌ வார்த்தைக்கு, 
“நாங்கள்‌ வாலிபராகயிருக்கும்போது, 
நாங்கள்‌ ஆரோக்கியமுள்ளவர்களாய்‌ 
செழித்திருக்கும்போது', உமது கிருபையை 
எங்களுக்குக்கு காண்பியும்‌ என்பது 
பொருளாகும்‌. 


தேவனுடைய கிருபை அவர்களுக்குக்‌ 
கிடைக்கும்போது அவர்கள்‌ தங்கள்‌ 
வாழ்நாளெல்லாம்‌ களிகூர்ந்து 
மகிழுவார்கள்‌. தேவனுடைய கிருபையில்‌ 
சந்தோஷமாயும்‌, சமாதானமாயும்‌ 
ஜீவிப்பார்கள்‌. தேவனுடைய கோபத்தினால்‌ 
பரிதபிக்கமாட்டார்கள்‌. தேவனுடைய 
கிருபை அவர்களுக்கு கிடைக்கும்‌ போது, 
அவர்களுக்கு தற்காலிக சந்தோஷ 
முண்டாகாமல்‌, வாழ்நாளெல்லாம்‌ 
சந்தோஷமுண்டாகும்‌. இந்த 
சந்தோஷத்தில்‌ அவர்கள்‌ தங்கள்‌ 
வாழ்நாளெல்லாம்‌ களிகூர்ந்து 
மகிழுவார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ 
வனாந்தரத்திலே. 
கொண்டிருக்கிறார்கள்‌. 
கஷ்டங்களை அனுபவிக்கிறார்கள்‌. 
இவர்கள்‌ வனாந்தாத்திலிருந்தாலும்‌, 
தங்கள்‌ வாழ்நாளெல்லாம்‌ கர்த்‌ 
களிகூர்ந்து கிழம்ப வருங்க 


மோசே தேவனுடைய சமுகத்தில்‌, 
தாங்கள்‌ இதுவரையிலும்‌ பட்ட 
கஷ்டங்களையெல்லாம்‌ சொல்லுகிறார்‌ 
“தேவரீர்‌ எங்களைச்‌ சிறுபைப்படுத்தின 
நாட்களுக்கும்‌ நாங்கள்‌ துன்பத்தைக்‌ 
கண்ட  வருஷங்களுக்கும்‌ சரியாய்‌ 
எங்களை மகிழ்ச்சியாக்கும்‌” என்று 
ஜெபிக்கிறார்‌. இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 
இப்போது வருத்தத்தின்‌ பாத்திரத்தில்‌ 
பானம்பண்ணுகிறார்கள்‌. தேவன்‌ தாமே 
தங்களுடைய கரங்களில்‌ இரட்சிப்பின்‌: 
பாத்திரத்தை கொடுக்கவேண்டும்‌ என்று 
மோசே ஜெபம்பண்ணுகிறார்‌. 


ஜனங்கள்‌ இப்போது 
பிரயாணம்‌ செய்து 
வனாந்தரத்தின்‌ 





ழ்‌ நள 
யாய 


இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ தங்களுடைய 
ஜீவியகாலத்தின்‌ 

வருத்தத்திலும்‌, 

துன்பத்திலும்‌ கழித்தார்கள்‌. 
வருஷங்களெல்லாம்‌. 

கண்ணீராகவும்‌ இருந்தது. 

தம்முடைய கிருபையினால்‌, தாங்கள்‌ 
துன்பத்தைக்கண்ட  வருஷங்களுக்குத்‌ 
தக்கதாக, தங்களுக்கு மகிழ்ச்சியைத்‌ 
தரவேண்டும்‌ என்று 
விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 
துக்கப்பட்டார்களோ அவ்வளவு 
சந்தோஷமுண்டாகவேண்டும்‌. எல்வளவு 
கலங்கினார்களோ அவ்வளவு ஆறுதலும்‌. 
சமாதானமும்‌ உண்டாகவேண்டும்‌. 


ல்‌ 


உமது கிரியை 
ஊழியக்காரருக்கு. 
விளங்குவதாக 


உமதூ 


உமது கிரியை உமது. 
ஊழியக்காரருக்கும்‌ உமது மகிமை 
அவர்கள்‌. பின்னைகளுக்கும்‌ 
விளங்குவதாக. எங்கள்‌ தேவனாகிய 
ஆண்டவரின்‌ பிரியம்‌ எங்கள்மேல்‌ 
இருப்பதாக; எங்கள்‌ கைகளின்‌ 
கிரியையை எங்களிடத்தில்‌ 
உறுதிப்படுத்தியருளும்‌ (சங்‌ 90:16,17). 


தங்கள்மீது தம்முடைய 

காண்பிக்கவேண்டும்‌ 
தேவனுடைய கிரியை 
தொடர்ந்து கிடைக்க 

மோசே விண்ணப்பம்‌ 
பண்ணுகிறார்‌. “உமது கிரியை உமது 
ஊழியக்காரருக்கு விளங்குவதாக” 
என்பதே மோசேயின்‌ ஜெபம்‌. தேவனாகிய 
கர்த்தரே இஸ்ரவேல்‌ ஜனங்களை எகிப்து 
தேசத்திலிருந்து க அழைத்து 
வந்தவர்‌ அவரே அவர்களை 
ன்‌ த த 

தேவ! ல்‌ புத்திரரை கானான்‌. 
தேசத்தில்‌ குடியேற்றப்போகிறார்‌. 


கர்த்தர்‌ 
கிருபையைக்‌ 
என்றும்‌, 
தங்களுக்கு 
வேண்டுமென்றும்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை OODNEYIS 


PUBLISHERS 


இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ அவர்களுடைய 
வனாந்தர பிரயாணத்தில்‌ தேவனுடைய 
உபதேசத்தைக்‌ கற்றுக்‌ கொள்கிறார்கள்‌. 
தேவனுடைய கிரியை தங்களுக்காக 
தொடர்ந்து நடைபெற வேண்டுமென்று, 
மோசே ஜெபம்‌ பண்ணுகிறார்‌. தேவனுடைய 

பயில்‌ அவருடைய மகிமை 
வெளிப்படவேண்டுமென்றும்‌, அந்த 
மகிமையை தங்களுடைய 
பின்சந்ததியார்கள்‌ காணவேண்டுமென்றும்‌ 
மோசே விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 


தேவனிடத்தில்‌ 

போது, இப்போதுள்ள. 

அவர்களுடைய 

வித்தியாசம்‌ 

தேவன்‌ இப்போதுள்ள 
சந்ததியார்‌ மீ 
கா ரகக்‌ ep ட்‌ 


கொள்ளையாவார்கள்‌ 
நீங்கள்‌ சொன்ன 
குழந்தைகளையோ... நான்‌ அதில்‌ 
பிரவேசிக்கச்‌ செய்வேன்‌; நீங்கள்‌ 
அசட்டைப்பண்ணின தேசத்தை அவர்கள்‌ 
கண்டறிவார்கள்‌. உங்கள்‌ பிரேதங்களோ 
இந்த வனாந்தரத்திலே விழும்‌” 
(எண்‌ 14332) எண்று கர்த்தர்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனத்தாரிடம்‌ கோபத்தோடு 


சொன்னார்‌. 


மோசே 
ஜெபம்பண்ணும்‌ 
சந்ததிகளுக்கும்‌, 
பிள்ளைகளுக்கும்‌ 


என்று 
உங்கள்‌ 


இஸ்ரவேல்‌ ஜனங்களும்‌ தேவனுடைய 
கோபத்தையும்‌ சாபத்தையும்‌ புரிந்து 
கொண்டார்கள்‌. ஆகையினால்‌ 
தேவனுடைய கிரியை அவருடைய 
ஊழியக்காரருக்கு விளங்கவேண்டுபென்று 
ஜெபம்பண்ணுகிறார்கள்‌. தேவன்‌ 
தம்முடைய கிரியையினால்‌ தங்களை 
திருத்த. வேண்டுமென்று 
எதிர்பார்க்கிறார்கள்‌. தங்களுடைய 
பாவசுபாவங்கள்‌ தங்களைவிட்டு நீங்கிப்‌ 
போக வேண்டுமென்று விண்ணப்பம்‌ 
பண்ணுகிறார்கள்‌. தாங்கள்‌ தேவனுடைய 
கோபத்தினால்‌ தண்டனைகளை 
அனுபவித்தாலும்‌, தங்களுடைய 
பிள்ளைகளுக்கு தேவனுடைய மகிமை 
விளங்க வேண்டுமென்று 
ஜெபம்பண்ணுகிறார்கள்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


தேவன்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
வாக்குத்தத்தங்களைக்‌ கொடுத்தார்‌. 
அவர்களோடு உடன்படிக்கை பண்ணினார்‌. 
ஆனால்‌ அவர்களோ தேவனுக்குக்‌ 
கீழ்ப்படியாமல்‌, கலகம்பண்ணி, 
தேவனுடைய கோபாக்கினையைப்‌ 
பெற்றுக்கொண்டார்கள்‌. தேவனுடைய 
வாக்குத்தத்தத்தை அசட்டைபண்ணி, 

அதைப்‌ பெற்றுக்கொள்ள முடியாமல்‌ 
இழந்துபோனார்கள்‌. 


தேவன்‌ கிருபையுள்ளவர்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனங்களை 
கிருபையினால்‌ 

வேண்டுமென்று 

ஜெபிக்கிறார்கள்‌. மேலும்‌, “எங்கள்‌ 
தேவனாகிய ஆண்டவரின்‌ பிரியம்‌ 
எங்கள்மேல்‌ இருப்பதாக” என்றும்‌ சொல்லி 
ஜெபிக்கிறார்கள்‌. தேவன்‌ தம்முடைய 
கிருபையை இவர்களுக்குக்‌ காண்பிக்க 
வேண்டும்‌. தேவன்‌ அவர்களுக்கு நன்மை 
செய்யவேண்டும்‌. கர்த்தர்‌ தாமே தங்கள்‌ 
கைகளின்‌ கிரியையை தங்களிடத்தில்‌ 
உறுதிப்‌. வேண்டுமென்றும்‌ 
விண்ணப்பம்பண்ணுகிறார்கள்‌. 


தேவனுடைய கிருபை இஸ்ரவேல்‌ 
புத்திரர்மீது வரவேண்டுபென்றும்‌, 
அவர்களுடைய கைகளின்‌ கிரியைகளை 
தேவன்‌ தாமே 
உறுதிப்படுத்த 
அவர்களுடைய 
தாமே பிரகாசிப்பிக்கப்பண்ணவேண்டும்‌ 
என்றும்‌ ஜெபம்பண்ணுகிறார்கள்‌. 
இதனால்‌ இஸ்ரவேல்‌ ஜனத்தாருடைய 
இருதயம்‌ சந்தோஷத்தினாலும்‌ தெய்வீக 
சமாதானத்தினாலும்‌ நிரம்பியிருக்கும்‌. 
தேவனுடைய மகிமையின்‌ பிரகாசம்‌ 
அவர்களுடைய முகங்களில்‌ காணப்படும்‌. 
தேவனாகிய ஆண்டவரின்‌ பிரியம்‌ 
அவர்கள்‌ கும்‌. 


தேவன்‌ 


தமது 
திருப்தியாக்க 
அவர்கள்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை OODNENIS 


PUBLISHERS 


தேவனுடைய கிரியை தமது 
ஊழியக்காரருக்கு விளங்கவேண்டுபென்று 
மோசே ஜெபம்பண்ணினார்‌. இப்போது 
மறுடியுமாக “எங்கள்‌ கைகளின்‌ 
கிரியையை எங்களிடத்தில்‌ 
உறுதிப்படுத்தியருளும்‌” என்று 
விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. தேவன்‌ 
நமக்காக கிரியை செய்யும்போது, நாமும்‌ 
நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கும்‌ 
கிரியைகளைச்‌ செய்யவேண்டும்‌. தேவன்‌ 
தம்முடைய கிருபையினால்‌ நம்மை 
இரட்சிக்கிறார்‌.  இரட்சிக்கப்பட்டிருக்கிற 
நாம்‌, இரட்சிப்புக்கேற்ற கிரியை 
நடப்பிக்கவேண்டும்‌. 


தேவன்‌ நமக்காக கிரியை செய்யும்‌ 
போது, நாம்‌ சும்மாயிருக்கக்கூடாது. 
நம்முடைய கைகளின்‌ கிரியைகளும்‌ 
உறுதியாயிருக்கவேண்டும்‌. அப்போதுதான்‌. 
தேவனுடைய பரிபூரணமான ஆசீர்வாதம்‌ 
நமக்கு உண்டாகும்‌ 
நம்முடைய கைகளின்‌ 
உறுதிப்படுத்துகிறவர்‌. நாம்‌ ஒவ்வொரு 
கிரியைகளைச்‌ செய்யும்போதும்‌, 
தேவனுடைய உதவிக்காகவும்‌, 
ஒத்தாசைக்காகவும்‌, வழி 
நடத்துதலுக்காகவும்‌ அவரிடத்தில்‌ 
ஜெபம்பண்ண வேண்டும்‌. நாம்‌ 
தேவனுக்குப்‌ பிரியமான, அவருக்கு 
சித்தமான காரியங்களை மாத்திரமே 
செய்யவேண்டும்‌. தேவன்‌ நமக்கு 
நியமித்திருக்கிற கிரியைகளையெல்லாம்‌ 
செய்து முடித்தபின்பு, தேவனுடைய 
ஆசீர்வாதத்தைப்‌ பெற்றுக்கொள்வதற்காக, 
அவருடைய சமுகத்தில்‌ பொறுமையோடு 
காத்திருக்கவேண்டும்‌. கிரியை இல்லாத 
விசுவாசம்‌ செத்ததாயிருக்கிறது. 





ழ்‌ நள 
யாய 


வேதபண்டிதர்கள்‌ 
சொல்லுகிறார்கள்‌. கர்த்தரை 
விசுவாசிக்கிற மெய்யான விசுவாசிகள்‌ 
எல்லோருக்கும்‌ தேவனுடைய தெய்வீக 
பாதுகாப்பு உண்டு. அவர்களுக்கு 
தாவீது ராஜாவின்‌ நாமத்தினால்‌ 
பாதுகாப்பு உண்டாகாது. அதற்குப்‌ 
பதிலாக ராஜாதி ராஜாவாகிய 
கர்த்தருடைய நாமத்தினால்‌ மாத்திரமே 
அவர்களுக்கு தெய்வீக பாதுகாப்பு 
உண்டாகும்‌. அவர்களுக்கு பரலோகத்தின்‌ 
பாதுகாப்பு கிடைக்கும்‌. 


சங்கீதக்காரர்‌ 


தேவனுடைய 
(சங்‌ 914). 


உன்னதமான 
மறைவிலிருக்கிறார்‌ 
தன்னைப்போலவே 
மற்றவர்களும்‌ உன்னதமான கர்த்தரை 
தங்களுக்கு அடைக்கலமாகப்‌ 
பெற்றிருக்கவேண்டும்‌ என்று ஆலோசனை 
சொல்லுகிறார்‌ (சங்‌ 919). 
தேவனுடைய மறைவிலிருக்கிறவர்களுக்கு 
பரலோகத்தின்‌ பாதுகாப்பு கிடைக்கும்‌ 
(சங்‌ 14,4). தேவன்‌ இவர்களை 
பாழாக்கும்‌ கொள்ளைநோய்க்கும்‌, 
அந்தகாரத்தின்‌ வல்லமைகளுக்கும்‌ 
தப்புவிப்பார்‌ (சங்‌ 91:3,54). 

கர்த்தரை நம்புகிற பிள்ளைகளுக்கு 
விசேஷித்த பாதுகாப்பும்‌ பராமரிப்பும்‌ 
கிடைக்கும்‌ (சங்‌ 917,8). கர்த்தருடைய 
பிள்ளைகளை பரிசுத்த தூதர்கள்‌ 
காவல்காப்பார்கள்‌ (சங்‌ 9140-12) 
பரிசுத்தவான்கள்‌ தங்களுடைய 
சத்துருக்களை ஜெயிப்பார்கள்‌ (சங்‌ 9143). 
கர்த்தருடைய பிள்ளைகள்‌ தேவனுக்கு 
விசேஷித்தவர்களாயிருப்‌ பார்கள்‌. 
(சங்‌ 9114-15) 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை COODNENS 


PUBLISHERS 


தேவனுடைய பாதுகாப்பு 
சங்‌ 91 : 1-8 


சங்‌ 911. 
'மறைவிலிருக்கிறவன்‌ 
வல்லவருடைய திழலில்‌ தங்குவான்‌. 


சங்‌ 91:2. நான்‌ கர்த்தரை நோக்கி: நீர்‌ 
என்‌ அடைக்கலம்‌, என்‌ கோட்டை, என்‌ 
தேவன்‌, நான்‌ நம்பியிருக்கிறவர்‌ என்று 
சொல்லுவேன்‌. 


சங்‌ 91:3. அவர்‌ உன்னை வேடனுடைய 
கண்ணிக்கும்‌, பாழாக்கும்‌. 
கொள்ளைநோயக்கும்‌ தப்புவிப்பார்‌. 


சங்‌ 91:4. அவர்‌ தமது சிறகுகனாலே 
உன்னை மூடுவார்‌ அவர்‌ 
செட்டைகவின்‌ கீழே அடைக்கலம்‌ 
புகுவாய்‌; அவருடைய சத்தியம்‌ 
உனக்குப்‌ பரிசையும்‌ கேடகமுமாகும்‌. 


சங்‌ 91:5. இரவில்‌ 
பயங்கரத்துக்கும்‌, பகலில்‌ 
அம்புக்கும்‌, 


சங்‌ 916. 
கொன்னை நோய்க்கும்‌, 
மத்தியானத்தில்‌ பாழாக்கும்‌ 
சங்காரத்துக்கும்‌ பயப்படாதிருப்பாய்‌. 


உண்டாகும்‌ 
பறக்கும்‌. 


இருனில்‌ நடமாடும்‌ 


சங்‌ 917. உன்‌ பக்கத்தில்‌ 
ஆயிரம்பேரும்‌, உன்‌ வலதுபுறத்தில்‌ 
பதினாயிரம்பேரும்‌ விழுந்தாலும்‌, அது 
உன்னை அணுகாது. 


சங்‌ 91:8. உன்‌ கண்களால்‌ மாத்திரம்‌ நீ 


அதைப்‌ பார்த்து, துன்மார்க்கருக்கு 
வரும்‌ பலனைக்‌ காண்பாய்‌. 


உன்னதமானவரின்‌ 
மறைவிலிருக்கிறவன்‌' 





ழ்‌ நள 
யாய 


நாம்‌ தேவனோடு எப்போதும்‌ 
ஐக்கியமாய்‌ ஜீவிக்கவேண்டும்‌. நாம்‌ 
எப்போதும்‌ தேவனுடைய பாதுகாப்பின்‌ கீழ்‌ 
இருப்போம்‌. நம்முடைய மனது. 
பரிசுத்தமாயிருக்கவேண்டும்‌. அதில்‌ 
தேவனைப்பற்றிய தெய்வீக சிந்தனைகள்‌ 
மாத்திரமே நிரம்பியிருக்கவேண்டும்‌. 
மெய்யான விசுவாசிகளின்‌ 


பரிசுத்தவான்கள்‌. 
மானவரின்‌ 
அவர்கள்‌ 
தங்களுடைய 


கர்த்தருடைய 

உன்னத 
மறைவிலிருக்கிறார்கள்‌. 
தேவனிடத்தில்‌, 
வாசஸ்தலத்தில்‌ குடியிருக்கிறார்கள்‌. 
கர்த்தருடைய பிள்ளைகள்‌ தேவனுடைய 
சமுகத்தில்‌ திரும்பி வந்திருக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ சர்வவல்லவருடைய நிழலில்‌ 
தங்கியிருக்கிறார்கள்‌. பரிசுத்தவான்களின்‌ 
இருதயம்‌ கர்த்தரைப்பற்றியே தியானித்துக்‌ 
கொண்டிருக்கும்‌. அவர்கள்‌ திரைக்குள்ளே 
தேவனை எப்போதும்‌ ஆராதித்துக்‌ 
கொண்டிருப்பார்கள்‌. அவர்களுடைய 
எப்போதும்‌ தேவனைத்‌ 


இருதயம்‌ 
துதிக்கும்‌. 


சர்வவல்லவருடைய நிழலில்‌ 
தங்கியிருக்கிற பரிசுத்தவான்கள்‌ 
பாக்கியவான்‌ களாயிருக்கிறார்கள்‌. 
கர்த்தரே அவர்களை தம்முடைய 
மறைவில்‌ வைத்து பாதுகாக்கிறார்‌ 
தம்முடைய சமுகத்தில்‌ அவர்களுக்கு 
இளைப்பாறும்‌ நிழலைக்‌ கொடுக்கிறார்‌. 
கர்த்தருடைய பரிசுத்தவான்களுக்கு. 
தேவனுடைய பாதுகாப்பின்‌ கீழ்‌, 
தங்கியிருக்கிற வாசஸ்தலம்‌ 
கிடைத்திருக்கிறது. 


கர்த்தர்‌ என்‌ அடைக்கலம்‌ 
நான்‌ கர்த்தரை நோக்கி: நீர்‌ எண்‌: 
அடைக்கலம்‌, என்‌ கோட்டை, என்‌: 


தேவன்‌, நான்‌ நம்பியிருக்கிறவர்‌ என்று 
சொல்லுவேன்‌ (சங்‌ 91:2). 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம்மா 


PUBLISHERS 


சங்கீதக்காரர்‌ உன்னதமானவரின்‌ 
மறைவிலிருக்கிறார்‌. அவர்‌ 
சர்வவல்லவருடைய நிழலில்‌ 
தங்கியிருக்கிறார்‌. தேவனோடு எப்போதும்‌ 
ஐக்கியமாயிருக்கிறார்‌. தேவனிடத்தில்‌ 
ஜெபம்பண்ணுகிறார்‌. மற்றவர்கள்‌. 
தேவனைப்பற்றியோ. அல்லது 
தேவனிடத்திலோ. என்ன 
சொல்லுகிறார்கள்‌ என்பது பற்றி 
சங்கீதக்காரர்‌ கவலைப்படுவதில்லை. 
மற்றவர்கள்‌ கர்த்தரை நோக்கி என்ன 
சொன்னாலும்‌, சங்கீதக்காரர்‌, கர்த்தரை 
நோக்கி, “நீர்‌ என்‌ அடைக்கலம்‌” என்று 
சொல்லுகிறார்‌. 


விக்கிரகாராதனைக்‌ 
தங்களுடைய விக்கிரகங்களை 
“அரணிப்பான கோட்டைகள்‌” என்று 
சொல்லுகிறார்கள்‌. இதற்கான எபிரெய 
வார்த்தை, “மகுச்சிம்‌" என்பதாகும்‌. இந்த 
எபிரெய வார்த்தைக்கு “விக்கிரகங்கள்‌” 
என்றும்‌ பொருள்‌ சொல்லலாம்‌. 


காரர்கள்‌ 


அரணிப்பான 
அந்நிய 


அவன்‌ 

கோட்டைகளுக்காகவும்‌, 
தேவனுக்காகவும்‌ செய்வது 
என்னவென்றால்‌, அவைகளை 
மதிக்கிறவர்களுக்கு மகா கனமுண்டாக்கி, 
அவர்கள்‌ அநேகரை ஆளுப்படிச்‌ செய்து, 
அவர்களுக்கு தேசத்தைக்‌ கிரயத்துக்காகப்‌ 
பங்கிடுவான்‌” (தானி 11:39). 

காரர்கள்‌ 
வஞ்சித்துக்‌ 
கர்த்தரைத்‌ 
தெய்வமாகக்‌ 
ஜாதி மாத்திரமே 
பாக்கியமுள்ளது. அவர்களுக்கு 
மாத்திரமே தேவனாகிய கர்த்தர்‌ 
கோட்டையாகயிருப்பார்‌.  சங்கீதக்காரர்‌ 
கர்த்தரை நோக்கி, “நீர்‌ என்‌ கோட்டை, 
என்‌ தேவன்‌, நான்‌ நம்பியிருக்கிறவர்‌' 
என்று சொல்லுகிறார்‌. நாம்‌ கர்த்தரை 
நம்பும்போது நமக்கு ஒரு ம 
இருக்காது 


நமக்கு ; 
போதுமானவராயிருப்பார்‌ 


விக்கிரகாராதனைக்‌ 
தங்களைத்‌ தாங்களே 
கொள்கிறார்கள்‌. 
தங்களுடைய 
கொண்டிருக்கிற 





ழ்‌ நள 
யாய 
கர்த்தர்‌ உன்னைத்‌ தப்புவிப்பார்‌ 


அவர்‌ உன்னை வேடனுடைய 
கண்ணிக்கும்‌, பாழாக்கும்‌ 
கொள்ளைநோய்க்கும்‌ தப்புவிப்பார்‌. 
அவர்‌ தமது சிறகுகனாலே உன்னை 
மூடுவார்‌; அவர்‌ செட்டைகளின்‌ கீழே. 
அடைக்கலம்‌ புகுவாய்‌; அவருடைய 
சத்தியம்‌ உனக்குப்‌ பரிசையும்‌ 
கேடகமுமாகும்‌ (சங்‌ 91:8,4). 


தன்னைப்போலவே மற்றவர்களும்‌ 
கர்த்தரை அடைக்கலமாகப்‌ 
பெற்றிருக்கவேண்டுமென்றும்‌ அவரை 
நம்பவேண்டும்‌ என்றும்‌ சங்கீதக்காரர்‌ 
ஆலோசனை சொல்லுகிறார்‌. கர்த்தரை 
நம்புமாறு எல்லோரையும்‌ 
உற்சாகப்படுத்துகிறார்‌ சங்கீதக்காரர்‌ 
தன்னுடைய சொந்த அனுபவத்தின்‌ 
மூலமாகவும்‌ பேசுகிறார்‌. தேவனுடைய 
உண்மையுள்ள வாக்குத்தத்த 
ஆதாரமாக வைத்தும்‌ ஆலோசனை 
சொல்லுகிறார்‌ தம்மை 
நம்பியிருக்கிறவர்களை தேவன்‌ 
தப்புவிப்பார்‌ இது தேவனுடைய 
வாக்குத்தத்தம்‌. 

இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ 
விசுவாசிகளுக்கு ஏராளமான 
ஆபத்துக்கள்‌ சூழ்ந்திருக்கிறது. அந்த 
ஆபத்துக்களில்‌ சில பயங்கரமானவை. 
அவை விசுவாசிகளின்‌ ஜீவனுக்கே 
ஆபத்தாயிருக்கும்‌ அப்படிப்பட்ட 
பயங்கரமான ஆபத்துக்களுக்கும்‌, 
பாழாக்கும்‌ கொள்ளைநோய்க்கும்‌ கர்த்தர்‌ 
தம்மை நம்பியிருக்கிறவர்களைத்‌ 
தப்புவிப்பார்‌ 


நம்முடைய இயற்கையான ஜீவனுக்கு 
அநேக ஆபத்துக்கள்‌ உண்டு. 

சமயங்களில்‌ ஆபத்துக்கள்‌ னத்‌ 
அருகாமையில்‌ வந்துவிடும்‌ நம்முடைய 
ஜீவன்‌ போய்விடுமோ என்னும்‌ சூழ்நிலை 
நமக்கு வந்துவிடும்‌. ஆனாலும்‌ 
நம்முடைய தேவனாகிய கர்த்தர்‌ 
நம்முடைய ஜீவனைப்‌ பாதுகாக்கிறார்‌. 
சரீரப்பிரகாரமான ஜீவனை மாத்திரமல்ல, 
அவர்‌ நம்முடைய ஆவிக்குரிய 
ஜீவனையும்‌ பாதுகாக்கிறார்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம்மா 


PUBLISHERS 


சாத்தானுடைய  சோதனைகளிலிருந்தும்‌, 
அந்தகார சக்திகளின்‌ 
வல்லமைகளிலிருந்தும்‌ கர்த்தர்‌ தம்முடைய 
தெய்வீக கிருபையினால்‌, நம்முடைய 
ஆவியையும்‌ 
பாதுகாக்கிறார்‌. 


ஆத்துமாவையும்‌ 


கர்த்தரை 
பிள்ளைகளுக்கு, 
பாதுகாப்பாயிருப்பார்‌. “அவர்‌ 
சிறகுகளாலே உன்னை மூடுவார்‌” என்று 
சங்கீதக்காரர்‌ சொல்லுகிறார்‌. இதே 


வாக்கியத்தை இயேசுகிறிஸ்துவும்‌ புதிய 
ஏற்பாட்டில்‌ த்தின்‌ வட்ட 


எருசலேமே. 
தீர்க்கதரிசிகளைக்‌ 
உன்னிடத்தில்‌ அனுப்பப்பட்டவர்களைக்‌ 
கல்லெறிகிறவளே! கோழி தன்‌ 
குஞ்சுகளைத்‌ தன்‌ சிறகுகளின்‌ கீழே 
கூட்டிச்‌ சேர்த்துக்‌ கொள்ளும்‌ 
வண்ணமாக நான்‌ எத்தனைதரமோ உன்‌ 
பிள்ளைகளைக்‌ கூட்டிச்‌ சேர்த்துக்கொள்ள 


மனதாயிருந்தேன்‌:: உங்களுக்கோ 
மனதில்லாமற்போயிற்று' (மத்‌ 23:: க்‌ 


இயல்பாகவே 


நம்பியிருக்கிற 
கர்த்தரே 
தமது 


எருசலேமே, 
கொலைசெய்து, 


கோழி 
குஞ்சுகளைப்‌ 
குஞ்சுகளுக்கு ஆபத்து 
கோழி தன்‌ குஞ்சுகளை 
அவற்றை தன்னிடமாக 
தன்னுடைய குஞ்சுகளை 
செட்டைகளின்‌ கீழே 
பாதுகாத்துக்கொள்ளும்‌. குஞ்சுகளுக்கு 
கோழியின்‌ செட்டைகளின்‌ கீழிருப்பது 
பாதுகாப்பானது. அதே சமயத்தில்‌ அந்த 
இடம்‌ குஞ்சுகளுக்கு இதமானதாகவும்‌ 
இருக்கும்‌ 

தேவன்‌ தம்முடைய பிள்ளைகளைப்‌ 
பாதுகாப்பதற்கு, கோழி தன்‌ குஞ்சுகளைப்‌ 
பாதுகாப்பதை உவமையாகச்‌ 
சொல்லுகிறார்‌. கோழியின்‌ சிறகுகளும்‌ 
செட்டைகளும்‌ குஞ்சுகளுக்கு 
பாதுகாப்பானவை. ஆனாலும்‌ இவை 
பலவீனமானவை. சிறகுகள்‌ எளிதாக 
முறிந்துவிடும்‌. சிறகுகளாலும்‌ 
செட்டைகளாலும்‌ சத்துருக்களோடு 
யத்தம்பண்ண முடியாது. 


தன்னுடைய 
பாதுகாக்கும்‌, 
வரும்போது, 
எச்சரித்து, 
அழைக்கும்‌ 
தன்னுடைய 
வைத்து 





EL 
நாறிய 

கர்த்தர்‌ தம்முடைய பிள்ளைகளை 
தமது சிறகுகளால்‌ மூடுகிறார்‌. நாம்‌ 
அவருடைய செட்டைகளின்‌ கீழே 
அடைக்கலம்‌ புகுகிறோம்‌. இது நமக்கு 
பாதுகாப்பானதுதான்‌. ஆனாலும்‌ 
சத்துருவின்‌ ஆயுதங்களுக்கு எதிராக 
இந்தப்‌ பாதுகாப்பு போதுமானதல்ல. நமக்கு 
இதைவிட மேலான பாதுகாப்பு 
தேவைப்படுகிறது. சங்கீதக்காரர்‌ 
கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இன்னும்‌ 
ஒரு பாதுகாப்பு இருப்பதாகச்‌ 
சொல்லுகிறார்‌. "தேவனுடைய சத்தியம்‌ 
உனக்கு பரிசையும்‌ கேடகமுமாகும்‌" என்று 
விவரிக்கிறார்‌ 


நமக்கு பரிசையும்‌ கேடகமமும்‌ 
வலிமையான பாதுகாப்புக்களாகும்‌ 
தேவன்‌ தம்முடைய பிள்ளைகளை, ஒரு 
கோழி தன்னுடைய சிறகுகளாலே, தன்‌ 
குஞ்சுகளை மூடிப்பாதுகாப்பது போலவும்‌ 
பாதுகாக்கிறார்‌. அதே சமயத்தில்‌ அவர்‌ 
ஒரு யுத்தவீரரைப்போல, தம்முடைய 
பரிசையினாலும்‌ கேடகத்தினாலும்‌ நம்மைப்‌ 
பாதுகாக்கிறார்‌. நம்முடைய கர்த்தர்‌ 
சர்வாயுதவர்க்கம்‌ ந்தவராய்‌ நமக்குப்‌. 
பாதுகாப்பு கொடுக்கிறா। 


பயப்படாதிருப்பாய்‌ 


இரவில்‌ 
நாயங்கரத்தூக்கும்‌, பகலில்‌ 
அம்புக்கும்‌, 
கொன்னை 
மத்தியானத்தில்‌ 
சங்காரத்துக்கும்‌ 
(சுங்‌ 91:5,8). 


பாழ்‌ 
பயப்படாதிருப்பாய்‌ 


கர்த்தர்‌ நம்மைத்‌ தீங்குகளுக்கு 
விலக்கிப்‌ பாதுகாப்பதோடு, 
தீங்குகளினால்‌ உண்டாகும்‌ பயத்திற்கும்‌ 
விலக்கிப்‌ பாதுகாக்கிறார்‌. நாம்‌ தேவனை 
நம்பும்போது நமக்கு பயமிருக்காது. 
கர்த்தரிடத்தில்‌ பயபக்தி மாத்திரம்‌ 
இருக்கும்‌. மனுஷபயமோ, சத்துருவின்‌ 
பயமோ, சாத்தானின்‌ பயமோ நம்மிடத்தில்‌ 
இருக்காது. சில சமயங்களில்‌, நம்முடைய 
அவிசுவாசத்தினால்‌ நமக்கு 
பயமுண்டாகும்‌ டய 
குனியா, வ்‌ 


கர்த்தர்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை OCDNENIS 


PUBLISHERS 


அவிசுவாசத்தையும்‌, அவிசுவாசத்தினால்‌ 
உண்டாகும்‌ பயத்தையும்‌ நம்மைவிட்டு 
நீக்கிப்போடுவார்‌. 

நாம்‌ 
இருளின்‌ 
நடுவிலும்‌ 
இருந்தாலும்‌, 


ஆபத்துக்களின்‌ நடுவிலும்‌, 
நடுவிலும்‌. கொள்ளைநோயின்‌ 
சங்காரத்தின்‌ நடுவிலும்‌ 
கர்த்தருடைய 
கிருபையினால்‌ நாம்‌ பயப்படாதிருப்போம்‌. 
இவையெல்லாம்‌ நம்முடைய ஜீவனுக்கு 
ஆபத்தானவைதான்‌.. ஆனாலும்‌ 
தேவனாகிய கர்‌ நம்பிடத்திலிருந்து 
மரணபயத்தை நீக்கிப்போடுவார்‌. 


தேவன்‌ தம்முடைய பிள்ளைகளுக்கு 
தம்முடைய ஞானத்தைக்‌ கொடுப்பார்‌. 
பகுத்தறியும்‌ கிருபைகளைக்‌ கொடுப்பார்‌. 
நமக்கு தேவனுடைய ஞானம்‌ 
இருக்கும்போது, நம்மிடத்தில்‌ 
தேவையில்லாத பயம்‌ இருக்காது. கர்த்தர்‌ 
நமக்கு விசுவாசத்தையும்‌ கொடுப்பார்‌ 
நாம்‌ கர்த்தரை நம்பி ஜீவிக்கும்போது, 
எல்லா பயங்களும்‌ நம்மை விட்டு 
நீங்கிப்போகும்‌. 
நம்மை வேடனுடைய 
பாழாக்கும்‌ 
த்ுவிப்பார்‌ 
பயங்கரத்திற்கும்‌ 


கர்த்தர்‌ 
கண்ணிக்கும்‌ 
கொள்ளைநோய்க்கும்‌ 
இரவில்‌ உண்டாகும்‌ 
பகலில்‌ பறக்கும்‌ அம்புக்கும்‌ நாம்‌ 
பயப்படாதிருப்போம்‌. நமக்கு எதிராக 
அம்பு எய்யப்படும்போது, அது நம்மை 
மெய்யாகவே தாக்கும்‌. ஆனாலும்‌ அந்த 
அம்பு நம்மைக்‌ காயப்படுத்தாது 
தேவனுடைய பாதுகாப்பும்‌ பராமரிப்பும்‌ 
நம்மை சூழ்ந்துகொள்ளும்‌. 


நம்மீது எய்யப்படும்‌ அம்பினால்‌, 
நமக்கு சரீர மரணம்‌ நேரிட்டாலும்‌, 
நாம்‌ மரிப்பதற்காக பயப்படாதிருப்போம்‌. 
நம்முடைய ஜீவன்‌ தேவனுடைய 
காத்திலிருக்கிறது. நாம்‌ இம்மையில்‌ 
மரித்தாலும்‌ மறுமையில்‌ தேவனோடு 
எப்போதும்‌ கூடயிருப்போம்‌. நம்முடைய 
மாம்சப்பிரகாரமான ஜீவியத்தைப்பற்றி 
நாம்‌ அதிகமாய்‌ ப்படாமல்‌ 
நம்முடைய 

ஜீவனைப்‌ 
கரிசனையள்ளவர்களாயிருப்போம்‌. 





EL 
TT 

இரவில்‌ உண்டாகும்‌ பயங்கரமும்‌ 
பகலில்‌ பறக்கும்‌ அம்பும்‌, இருளில்‌ 
நடமாடும்‌ கொள்ளைநேயும்‌, 
மத்தியானத்தில்‌ பாழாக்கும்‌ சங்காரமும்‌, 
நம்முடைய சரீரத்தை மாத்திரமே 
சேதப்படுத்தும்‌. நம்முடைய ஆளியையும்‌ 
ஆத்துமாவையும்‌  சேதப்படுத்துவதற்கு 
இவை பெலனற்றவை. ஆகையினால்‌ 
நாம்‌ இவற்றிற்குப்‌ பயப்படாதிருப்போம்‌. 
நம்முடைய கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்துவையும்‌. அவர்‌ மூலமாய்‌ 
நமக்கு வாக்கு'பண்ணப்பட்டிருக்கிற 
நித்திய ஜீவனையும்‌ நோக்கிப்‌ 
பார்க்கும்போது. இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ 
நமக்கு பயமில்லை. 


தீங்கு உன்னை அணுகாது 


உன்‌ பக்கத்தில்‌ ஆமிரம்பேரும்‌, 
உன்‌ வலதுபுறத்தில்‌ பதினாயிரம்யேரும்‌ 
விழுந்தாலும்‌, அது உன்னை அணுகாது. 
உன்‌ கண்களால்‌ மாத்திரம்‌ நீ அதைப்‌ 


பார்த்து, துன்மார்க்கருக்கு வரும்‌ 
பலனைக்‌ காண்பாய்‌ (சுங்‌ 91:7,8). 


கொள்ளைநோயும்‌ 
பாழாக்கும்‌ 
அது 


பயங்கரங்களும்‌, 
சங்காரங்களும்‌ வரும்போது, 
எல்லோருக்கும்‌ வருவதுபோல, 
கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும்‌ வரும்‌. 
ஆனாலும்‌ கர்த்தரை நம்பியிருக்கிற 
பிள்ளைகளுக்கு, தேவனுடைய தெய்வீக 
பாதுகாப்பும்‌ பராமரிப்பும்‌ உண்டு. இந்தப்‌ 
பிரபஞ்சத்தில்‌ கொள்ளை நோய்‌ 
வரும்போது நம்முடைய பக்கத்தில்‌ 
ஆயிரம்பேரும்‌, நம்முடைய வலதுபுறத்தில்‌: 
பதினாயிரம்‌ பேரும்‌ செத்து விழலாம்‌. 
ம்‌ அந்தக்‌ கொள்ளை நோய்‌ 
அணுகாது கொள்ளை 
நோயினாலும்‌, பட்டயத்தினாலும்‌ 
ஆயிரக்கணக்கானோர்‌ சங்காரமானாலும்‌, 
அவற்றினால்‌ நமக்கு ஒரு சேதமும்‌ 
உண்டாகாது. நமக்கு மரண பயமும்‌ 
இருக்காது. 


கொள்ளை நோயினாலும்‌ 
பட்டயத்தினாலும்‌ ஜனங்கள்‌ கீழே 
விழுவதை நம்முடைய கண்கள்‌ பார்க்கும்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம்மா 


PUBLISHERS 
அவர்கள்‌ மரிக்கும்போது நாமும்‌ 
ஆனாலும்‌ 
பதட்டமோ 
நம்மை 
நாம்‌ 


மரிப்பதற்கு ஆயத்தமாவோம்‌. 
நமக்குள்‌ 


மரணபயமோ, 
மரணம்‌ 

ஆளுகை... செய்வதில்லை. 

மரணத்திற்கு அடிமைகளுமல்ல. 


“ஆதலால்‌, 
மாம்சத்தையும்‌ 
உடையவர்களாயிருக்க, 
அவர்களைப்போல 
இரத்தத்தையும்‌ உடையவரானார்‌; 
மரணத்துக்கு அதிகாரியாகிய 
பிசாசானவனைத்‌ தமது மரணத்தினாலே 
அழிக்கும்டிக்கும்‌.  ஜீவகாலமெல்லாம்‌ 
மரணபயத்தினாலே  அழமைத்தனத்திற்‌. 
குள்ளானவர்கள்‌ யாவரையும்‌ 
விடுதலைண்ணும்படிக்கும்‌ அப்படியானார்‌" 
(எபி 21415 


பிள்ளைகள்‌ 
இரத்தத்தையும்‌ 
, _ அவரும்‌ 
டட வடி 


இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ எகிப்து 
தேசத்திலே அடிமைகளாகமிருந்தபோது. 
தேவன்‌ தம்முடைய பலத்த புயத்தினால்‌ 
அவர்களை விடுதலை பண்ணினார்‌. 
பார்வோன்‌ இஸ்ரவேல்‌ ஜனங்களை 
விடுதலை செய்ய மறுத்தபோது, எகிப்து 
தேசத்திலே பிறந்த தலைச்சன்‌ 
பிள்ளைகளுக்கு சங்காரமுண்டாயிற்று. 
அதை இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ தங்கள்‌ 
கண்களால்‌ பார்த்தார்கள்‌. ஆனால்‌ 
அவர்களுக்கு ஒரு சேதமும்‌ 
உண்டாகவில்லை. சங்கீதக்காரர்‌ இந்த 
சம்பவத்தை இங்கு சொல்லியிருக்கலாம்‌ 
என்று வேதபண்டிதர்கள்‌ வியாக்கியானம்‌. 
பண்ணுகிறார்கள்‌. 


தேவனுடைய வாக்குத்தத்தம்‌ 
சங்‌ 91 : 9-13 


சன்‌ 91:9. 
அடைக்கலமாயிருக்கிற 
கர்த்தரை 
தாபரமாகக்கொண்டாய்‌. 


எனக்கு 
உன்னதமான 


உனக்குத்‌ 


சங்‌ 91:10. ஆகையால்‌ பொல்லாப்பு 
உனக்கு நேரிடாது, வாதை உண்‌: 
கூடாரத்தை அணுகாது. 





ழ்‌ நவள 
யாய 


சங்‌ 91:11. 
உன்னைக்‌ 

தம்முடைய 
கட்டனையிடுவார்‌. 


உன்‌ லெல்லாம்‌. 
காக்கும்படி, உனக்காகத்‌ 
தூதர்களுக்குக்‌. 


சுங்‌ 9102. உன்‌ பாதம்‌ கல்லில்‌ 
இடறாதபடிக்கு அவர்கள்‌ உன்னைத்‌ 
தங்கள்‌ கைகளில்‌. 
ஏத்திக்கொண்டுபோவார்கன்‌. 


சுங்‌ 91:18. சிங்கத்தின்மேலும்‌ விரியன்‌: 
பாம்பின்மேலும்‌ நடத்து, 
பாலசிங்கத்தையும்‌ வஜுசர்ப்பத்தையும்‌ 
மிதித்துப்‌ போடுவாய்‌.. 


தேவனுடைய  வாக்குத்தத்தங்களை 
சங்கீதக்காரர்‌ விரிவாகச்‌ சொல்லுகிறார்‌. 
விசுவாசிகளுக்கு தேவனுடைய தெய்வீக 
பாதுகாப்பு உண்டு என்பதை, தாவீது, 
தன்னுடைய சொந்த அனுபவத்தின்‌ 
மூலமாய்‌ உறுதிபண்ணுகிறார்‌ 
தேவனுடைய வாக்குத்தத்தங்கள்‌ மூலமாய்‌ 
விசுவாசிகள்‌ ஆறுதலும்‌ 
ஆசீர்வாதங்களும்‌ பெற்றுக்‌ 
கொள்கிறார்கள்‌. அவர்களுடைய 
சுபாவங்களைப்பற்றி சங்கீதக்காரர்‌ 
சொல்லுகிறார்‌. 


கர்த்தரை  விசுவாசிக்கிறவர்கள்‌, 
உன்னதமான கர்த்தரை தங்களுக்கு 
தாபரமாகக்‌ கொண்டிருக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ அன்பில்‌ வாசம்பண்ணுவது 
போல, தேவனில்‌ வாசம்பண்ணுகிறார்கள்‌. 
தேவனுடைய வாசஸ்தலத்தில்‌ நாம்‌ 
தங்கியிருக்கவேண்டும்‌. கர்த்தரை 
நம்முடைய தெய்வமாக தெரிந்துகொள்ள 
வேண்டும்‌. நம்முடைய ஜீவியம்‌ 
தேவனுக்குள்‌ இருக்கவேண்டும்‌. தேவனே 
நம்முடைய தாபரமாக அதாவது 
வாசஸ்தலமாக இருக்கவேண்டும்‌. 


பிள்ளைகள்‌ 
அவருக்குள்‌ 
வாசம்பண்ணுகிறார்கள்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய பிள்ளைகள்‌ எல்லோரையும்‌, 
தம்முடைய வாசஸ்தலத்தில்‌ வாசம்பண்ண 
வருமாறு அன்போடு அழைக்கிறார்‌. நாம்‌ 
கர்த்தரை நமக்கு தாபரமாகக்‌ 


கர்த்தருடைய 
எல்லோரும்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை 


QOODNENS 
PUBLISHERS 


நமக்குப்‌ பாதுகாப்பும்‌ 

உண்டாகும்‌. 

சங்கீதக்காரருக்கு இப்படிப்பட்ட திருப்தி 

உண்டாயிருக்கிறது. ஆகையினால்‌ 

தாவீது இந்த அனுபவத்தைப்பற்றிச்‌ 

சொல்லும்போது, “எனக்கு 

அடைக்கலமாயிருக்கிற உன்னதமான 

கர்த்தரை உனக்குத்‌ தாபரமாகக்‌ 

கொண்டாய்‌" (சங்‌ என்று 
சொல்லுகிறார்‌. 


நமக்குத்‌ தாபரமாகயிருக்கிற கர்த்தர்‌ 
தாவீதுக்கு அடைக்கலமாகயிருக்கிறார்‌. 
தேவன்‌ உறுதியானவர்‌ என்பதையும்‌, 
உண்மையுள்ளவர்‌ என்பதையும்‌ தாவீது 
கண்டுகொண்டார்‌. பரிசுத்தவான்கள்‌ 
எல்லோரும்‌ தாபரம்‌ பண்ணுவதற்கு 
கர்த்தருக்குள்‌ எராளமான வாசஸ்தலங்கள்‌ 
உண்டு அவர்‌ தாளீதுக்கும்‌ 
அடைக்கலபாயிருக்கிறார்‌. 
தாவீதைப்போலவே தம்மை விசுவாசிக்கிற 
எல்லோருக்கும்‌ அவர்‌ 
அடைக்கலமாயிருக்கிறார்‌. உன்னதமான 
கர்த்தரை தங்களுக்கு தாபரமாகக்‌ 
கொண்டிருக்கிற எல்லோருக்கும்‌, 
தேவனுடைய வாக்குத்தத்தம்‌ 
பொதுவானது. 


919) 


கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு 
எப்பேற்பட்ட காரியங்கள்‌ சம்பளித்தாலும்‌, 
அது அவர்களைப்‌ பாதிக்காது 
அவர்களைச்‌ சேதப்படுத்தாது. 
அவர்கள்மீது வேதனைகள்‌ வந்தாலும்‌ 
துன்பங்களும்‌ கஷ்டங்களும்‌ வந்தாலும்‌ 
அவர்களுக்கு ஒரு பொல்லாப்பும்‌ நேரிடாது. 
நாம்‌ கர்த்தருக்குள்‌ 
அடைக்கலமாயிருக்கும்போது, பொல்லாப்பு 
நமக்கு நேரிடாது. வாதை நம்முடைய 
கூடாரத்தை அணுகாது. ஏனெனில்‌ 
நமக்கு வருகிற எல்லாம்‌ தேவனுடைய 
அன்பின்‌ வழியாகவே நமக்கு வரும்‌. 
அவையெல்லாம்‌ தேவனால்‌ 
பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கும்‌. நமக்கு 
சம்பவிப்பவையெல்லாம்‌. நம்முடைய 
நன்மைக்காகவே நடைபெறும்‌. நம்முடைய 
தீமைக்காக எதுவும்‌ நமக்கு 
நடைபெறாது. 





ழ்‌ நள 
யாய 


நமக்கு 
சம்பவங்களில்‌ 
துக்கமாயிருக்கலாம்‌. 
துக்கமாயிருந்தாலும்‌. 
சந்தோஷமாயிருக்கும்‌. 
நடைபெறுகிற சம்பவத்தின்‌ 
ஆரம்பத்தில்‌ நமக்கு 
உண்டாகாவிட்டாலும்‌ முடிவில்‌ நமக்கு 
நன்மையே உண்டாகும்‌. பொல்லாப்பு 
நமக்கு நேரிடாது என்றும்‌, வாதை 
நம்முடைய கூடாரத்தை அணுகாது (சங்‌ 
9170) என்றும்‌ சங்கீதக்காரர்‌ உறுதியாய்ச்‌ 
சொல்லுகிறார்‌. 


நேரிடுகிற 
நமக்குத்‌ 
ஆரம்பம்‌ 
முடிவோ 


தற்போது 
சில 


தேவனாகிய கர்த்தர்‌, 

தேவனாயிருக்கிறார்‌. 
தேவனே தம்முடைய தூதர்களை 
சிருஷ்டித்தார்‌. 


அவர்களுக்கு 
பிரமாணங்களையும்‌, ஊழியங்களையும்‌ 
கொடுத்திருக்கிறார்‌. அவையெல்லாம்‌ 
கர்த்தருக்கு) பணிவிடை செய்யும்‌. அவை 
கர்த்தரை சேவிக்கும்‌ நம்முடைய 
வழிகளிலெல்லாம்‌ நம்மைக்‌ காக்கும்படி, 
நம்முடைய தேவனாகிய கர்த்தர்‌ 
தம்முடைய தூதர்களுக்குக்‌ 
கட்டளையிடுவார்‌. 9141) என்று 
சங்கீதக்காரர்‌ சொல்லுகிறார்‌. 
தேவதூதர்கள்‌ தேவனுடைய சபையைப்‌ 
பாதுகாப்பார்கள்‌ அதோடு சேர்ந்து 
அவர்கள்‌ ஒவ்வொரு  விகுவாசியையும்‌ 
விசேஷபாய்ப்‌ பாதுகாப்பார்கள்‌. 


நம்முடைய 
தூதர்களுக்கும்‌ 


(சங்‌ 


நம்முடைய 
நம்மைக்‌ காப்பார்கள்‌. 
பரிசுத்தவான்கள்‌ 
போகிறார்களோ 
அங்கெல்லாம்‌ தேவதூதர்களும்‌ 
அவர்களோடு கூடப்போவார்கள்‌. 
அவர்கள்‌ தேவனுடைய பிள்ளைகளுக்கு 
பணிவிடைக்காரர்களைப்‌ போல. 
அவர்களோடு கூடவே மேய்‌. 
அவர்களைப்‌ பாதுகாப்பார்கள்‌. நம்முடைய 
பாதம்‌ கல்லில்‌ இடறாதபடிக்கு அவர்கள்‌ 
நம்மை தங்கள்‌ கைகளில்‌ 
ஏந்திக்கொண்டு போவார்கள்‌ (சங்‌ 912) 
உன்னதமான கர்த்தரை நமக்கு 
தாபரமாகக்‌ கொள்ளும்போது, கர்த்தர்‌ 
நமக்கு தேவதூதர்களின்‌ பாதுகாப்பைக்‌ 
கொடுக்கிறார்‌. 


தேவதூதர்கள்‌ 
வழிகளிலெல்லாம்‌ 
கர்த்தருடைய 
எங்கெல்லாம்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம்மா 


PUBLISHERS 


கர்த்தரை விசுவாசிக்கிற நாம்‌, 
சிங்கத்தின்மேலும்‌, விரியன்‌ 
பாம்பின்மேலும்‌ நடந்து, பாலசிங்கத்தையும்‌ 
வலுசர்ப்பத்தையும்‌ மிதித்துப்போடுவோம்‌ 
(சங்‌ 9143). சாத்தான்‌ கெர்ச்சிக்கிற 
சிங்கம்போல இருக்கிறான்‌. அவன்‌ 
பை பாம்பாகிய பிசாசானவன்‌ 
சாத்தான்‌ வலுசர்ப்பமாக இருக்கிறான்‌. 


பவுல்‌ இந்த 

தன்னுடைய 

மேற்கோளாகச்‌ 

'சமாதானத்தின்‌ தேவன்‌ 

சாத்தானை உங்கள்‌. 

கீழே நசுக்கிப்போடுவார்‌. 

கர்த்தராகிய 

இயேசுகிறிஸ்துவினுடைய கிருபை 

உங்களுடனேகூட இருப்பதாக. ஆமென்‌" 
(ரோம 16:20). 


கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்து தலையை 
நசுக்குவார்‌. நம்முடைய 
ஆவிக்குரிய சத்துருக்களின்மீது வெற்றி 
சிறப்பார்‌. 'துரைத்தனங்களையும்‌ 
அதிகாரங்களையும்‌ உரிந்து கொண்டு, 
வெளியரங்கமான கோலபாக்கி, 
அவைகளின்மேல்‌ சிலுவையில்‌ வெற்றி 
சிறந்தார்‌" (கொலோ 275) 


நம்முடைய 
பாம்பின்‌ 


நாம்‌  எங்குபோனாலும்‌ 
தேவனுடைய தெய்வீக 
பராமரிப்பும்‌ கிடைக்கும்‌. 
பிரபஞ்சத்தில்‌ விஷசந்துகளும்‌ கொடிய 
மிருகங்களும்‌ ஏராளமாய்‌. உள்ளன. 
கர்த்தர்‌ தாமே நம்மை இவற்றிலிருந்து 
பாதுகாத்துக்கொள்வார்‌. “வெளியின்‌ 
கல்லுகளோடும்‌ உமக்கு 
உடன்படிக்கையிருக்கும்‌; வெளியின்‌ 
மிருகங்களும்‌ உம்மோடே 
சமாதானமாயிருக்கும்‌' (யோபு 5:23) 
மிருகங்களின்‌ சுபாவம்‌ மனுஷசுபாவத்தால்‌ 
அடக்கப்படும்‌. “சகலவிதமான மிருகங்கள்‌, 
பறவைகள்‌, ஊரும்பிராணிகள்‌, நீர்வாழும்‌ 
ஜெந்துக்கள்‌ ஆகிய இவைகளின்‌ சுபாவம்‌. 
மனுஷசுபாவத்தால்‌. அடக்கப்படும்‌, 
அடக்கப்பட்டதுமுண்டு” (யாக்‌ 3:7). 


நமக்கு 
பாதுகாப்பும்‌, 
இந்தப்‌ 





ழ்‌ நள 
யாய 


தேவனுடைய பிள்ளைகள்‌ 
சங்‌ 91:14-16 


கங்‌ 9114. அவன்‌ என்னிடத்தில்‌: 
வாஞ்சையாயிருக்கிறபடியால்‌ அவனை 
விடுவிப்பேன்‌; என்‌ நாமத்தை அவன்‌ 
அறித்திருக்கிறபடியால்‌ 

உயர்த்த 

வைப்பேன்‌. 


சங்‌ 91:15, அவன்‌ என்னை நோக்கிக்‌ 
கூப்பிடுவான்‌, 

மறுஉத்தரவு 

ஆபத்தில்‌ 

அவனோடிருத்து, 

தப்புவித்து, 

கனப்படு த்துவேன்‌. 


சுங்‌ 9118. நீடித்த  நாட்கணால்‌ 
அவனைத்‌ திருப்தியாக்கி, என்‌ 


இரட்சிப்பை அவனுக்குக்‌. 
காண்பிப்பேன்‌. 


தேவன்‌ தாமே தம்முடைய 
பரிசுத்தவான்களுக்கு ஆறுதலான 
வார்த்தைகளைச்‌ சொல்லுகிறார்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய பிள்ளைகளுக்காக ஏராளமான 
கிருபைகளையும்‌ இரக்கங்களையும்‌ 
தம்மிடத்தில்‌ சேமித்து, 
வைத்திருக்கிறார்‌. தேவனுடைய 
வாக்குத்தத்தங்கள்‌. யாருக்கெல்லாம்‌ 
உரியது என்று சங்கீதக்காரர்‌ 
விரிவாகச்‌ சொல்லுகிறார்‌. 
அவர்களுடைய சுபாவங்களைப்பற்றி 
விவரிக்கிறார்‌: 


நாம்‌ தேவனுடைய 
பெற்றுக்கொள்ள 
நம்மிடத்தில்‌ 


வாக்குத்தத்தத்தைப்‌ 

"வேண்டுமென்றால்‌, 
மூன்று சுபாவங்கள்‌ 
காணப்படவேண்டும்‌. அவையாவன : 1 
நாம்‌ தேவனுடைய நாமத்தை 
அறிந்திருக்கவேண்டும்‌. 2. நாம்‌ 
தேவனிடத்தில்‌ அன்புகூரவேண்டும்‌. 
3. நாம்‌ தேவனோடு ஜெபத்தில்‌ 
ஐக்கியமாயிருக்கவேண்டும்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம்மா 


PUBLISHERS 


மனுஷரால்‌ 
சுபாவத்தை 


தேவனுடைய 
முழுவதுமாக 
அறிந்துகொள்ள முடியாது. ஆனாலும்‌ 
தேவன்‌ தம்முடைய கிருபையினால்‌, 
தம்முடைய நாமத்தை  மனுபுத்திரருக்கு 
வெளிப்படுத்தியிருக்கிறார்‌. நாம்‌ 
தேவனுடைய நாமத்தை 
அறிந்திருக்கிறபடியினால்‌, தேவன்‌ தாமே 
நம்மை உயர்ந்த அடைக்கலத்திலே 
நாம்‌ தேவனிடத்தில்‌. 
வாஞ்சையாயிருக்கிறடடியால்‌, தேவன்‌ 
நம்மை விடுவிப்பார்‌. தேவனை 
மெய்யாகவே அறிந்திருக்கிறவர்கள்‌ 
அவரிடத்தில்‌ வாஞ்சையாயிருப்பார்கள்‌. 


நாம்‌ கர்த்தருடைய நாமத்தை 
அறிந்திருக்கும்போது, அவரிடத்தில்‌ 
வாஞ்சையாயிருக்கும்போது, நாம்‌ அவரை 
நோக்கிக்‌ கூப்பிடுவோம்‌. கர்த்தரிடத்தில்‌ 
ஜெபம்பண்ணுவோம்‌. கர்த்தர்‌ நமக்கு 


one த்தரவு அருளிச்செய்வார்‌. நம்முடைய 
இடத்தில்‌ நாம்‌ கர்த்தரோடு இணந்து 
வக்‌ மாயிருப்போம்‌. 


தம்முடைய 
அநேக 
கொடுக்கிறார்‌. 


கர்த்தர்‌ 

ரிசுத்தவான்களுக்கு. 
வாக்குத்தத்தங்களைக்‌ 
நமக்கு ஆபத்து வரும்போது, கர்த்தர்‌ 
நம்மோடு கூடயிருந்து நம்மைத்‌ 
தப்புவிப்பார்‌ அவன்‌ என்னிடத்தில்‌ 
வாஞ்சையாயிருக்கிறபடியால்‌ அவனை 
விடுவிப்பேன்‌” (சங்‌ 9114) என்றும்‌, 
ஆபத்தில்‌ நானே அவனோடிருந்து, 
அவனைத்‌. தப்புவித்து. அவனைக்‌ 
கனப்படுத்துவேன்‌' (சங்‌ 9145) 
என்றும்‌ கர்த்தர்‌ வாக்குப்பண்ணுகிறார்‌. 


கர்த்தர்‌ நமக்கு இரட்டிப்பான 
விடுதலையைக்‌ கொடுக்கிறார்‌. நாம்‌. 
ஜீவனோடிருக்கும்போதும்‌ நம்மை 
விடுவிக்கிறார்‌. நாம்‌ ஸரிக்கும்போதும்‌ 
நம்மை விடுவிக்கிறார்‌. நாம்‌. 
ஆபத்திலிருக்கும்போது, கர்த்தரே 
நம்மோடு கூடயிருந்து ஆபத்திலிருந்து 
நம்மை தப்புவிக்கிறார்‌. நமக்கு ஆபத்து 
வராமலும்‌ கர்த்தர்‌ நம்மைத்‌ தப்புவிக்கிறார்‌. 





ழ்‌ நள 
ஈயா 


நமக்கு ஆபத்து வரும்போது கர்த்தர்‌ 
நம்மோடு  கூடயிருப்பது நமக்குக்‌ 
கிடைத்திருக்கிற பெரிய சிலாக்கியம்‌. 
கர்த்தர்‌ நம்மோடு கூடமிருக்கும்போது 
அவருடைய கிருபையும்‌ இரக்கமும்‌ 
நம்மோடு கூடயிருக்கும்‌. நம்முடைய 
ஆபத்திலிருந்து நமக்கு உடனே 
விடுதலை கிடைத்தால்‌ நன்றாயிருக்கும்‌. 
ஒருவேளை நமக்கு உடனே விடுதலை 
கிடைக்காவிட்டாலும்‌, நம்முடைய 
ஆபத்தில்‌, நம்முடைய கர்த்தர்‌, நம்மோடு 
கூடயிருப்பது நமக்கு ஆறுதலைத்‌ தரும்‌ 
தேவனுடைய கிருபையின்‌ பிரசன்னம்‌ 
நமக்குத்‌ தேவை. 
கர்த்தர்‌ நம்முடைய ஜெபத்திற்கு 
மறுஉத்தரவு அருளிச்செய்கிறார்‌. 
கர்த்தருடைய பிள்ளைகள்‌, அவரை 
நோக்கிக்‌ கூப்பிடுகிறார்கள்‌. கர்த்தர்‌ 
நம்மீது ஜெபத்தின்‌ ஆவியை 
ற்றுகிறார்‌. நாம்‌ ஜெடிக்கும்போது 
கர்த்தர்‌ நமக்கு மறுஉத்தரவு 
கொடுக்கிறார்‌. நம்மைப்‌ பாதுகாத்துப்‌ 
பராமரிக்கிறார்‌. தம்முடைய கிருபையையும்‌ 
இரக்கத்தையும்‌ நமக்கு 
வெளிப்படுத்துகிறார்‌ நான்‌ கூப்பிட்ட 
நாளிலே எனக்கு மறுஉத்தரவு அருளினீர்‌; 
என்‌ ஆத்துமாவிலே  பெலன்தந்து 
என்னைத்‌ தைரியப்படுத்தினீர்‌” (சங்‌ 138:3) 
என்று தாவீது சொல்லுகிறார்‌. 


பவுல்‌ 
மூன்று 


அப்போஸ்தலர்‌ தனக்காக 
கர்த்தரிடம்‌ தடவை 
ஜெபம்பண்ணினார்‌. தேவனோ 
பவுலிடத்தில்‌, * என்‌ கிருபை உனக்கும்‌ 
போதும்‌ என்று சொல்லிவிட்டார்‌. 
“அன்றியும்‌, எனக்கு வெளிப்படுத்தப்‌ 
பட்டவைகளுக்குரிய மேன்மையினிபித்தம்‌ 
நான்‌ என்னை உயர்த்தாதபடிக்கு. என்‌ 
மாம்சத்திலே ஒரு முள்‌ 
கொடுக்கப்பட்டிருக்கிறது: என்னை நான்‌ 
உயர்த்தாதபடிக்கு, அது என்னைக்‌ குட்டும்‌ 
சாத்தானுடைய தூதனாயிருக்கிறது. அது 
என்னைவிட்டு நீங்கும்படிக்கு, நான்‌ 
மூன்றுதாம்‌ கர்த்தரிடத்தில்‌ 
வேண்டிக்கொண்டேன்‌. அதற்கு அவர்‌: 


என்‌ கிருபை உனக்குப்‌ போதும்‌: 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம்மா 


PUBLISHERS 


பலவீனத்திலே என்‌ பலம்‌ பூரணமாய்‌ 
விளங்கும்‌ 
கிறிஸ்துவின்‌ 
தங்கும்படி, 
குறித்து 
சந்தோஷமாய்‌ 
(2கொரி 12:7-9). 


என்றார்‌. ஆகையால்‌, 

வல்லமை என்மேல்‌ 
என்‌  பலவீனங்களைக்‌ 
நான்‌ மிகவும்‌ 
மேன்மைபாராட்டுவேன்‌” 


கர்த்தர்‌ தம்முடைய பிள்ளைகளை 
உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கிறார்‌. 
அவர்களைக்‌ கனப்படுத்துகிறார்‌. தேவன்‌ 
நம்மை உயர்ந்த இடத்தில்‌ வைக்கும்போது 
பொல்லாப்பு நம்மை அணுகாது. வாதை 
நமக்கு அருகில்‌ வராது, நாம்‌ 
இப்படிப்பட்ட காரியங்களுக்கெல்லாம்‌ 
விலகி, உயர்ந்த இடத்திலே 
பாதுகாப்பாகமிருப்போம்‌. “அவன்‌ உயர்ந்த 
இடங்களில்‌ வாசம்பண்ணுவான்‌; 
கன்மலைகளின்‌ அரண்கள்‌ அவனுடைய 
உயர்ந்த அடைக்கலமாகும்‌: அவன்‌ அப்பம்‌ 
அவனுக்குக்‌ கொடுக்கப்படும்‌: அவன்‌ 
தண்ணீர்‌ அவனுக்கு 
நிச்சயமாய்க்‌ கிடைக்கும்‌” 
(ஏசா 3316 


நாம்‌ கர்த்தரை அடைக்கலமாய்ப்‌ 
பெற்றுக்கொள்ளும்போது, அவரை நமக்கு 
தாபரமாய்க்‌ கொள்ளும்போது, கர்த்தர்‌ 
நம்மை நீடித்த நாட்களால்‌ 
திருப்தியாக்குவார்‌. தம்முடைய 
இரட்சிப்பை நமக்குக்‌ காண்பிப்பார்‌. 
கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பூரண 
ஆயுசு கொடுக்கப்படும்‌. தேவன்‌ நமக்கு 
நியமித்திருக்கிற ஊழியங்களையெல்லாம்‌ 
நாம்‌ நிறைவேற்றும்‌ வரையிலும்‌ நாம்‌ 
இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ உயிரோடு 
ஜீவிப்போம்‌. நம்முடைய ஒட்டத்தை 
முடிக்கும்‌ வரையிலும்‌... நாம்‌ இங்கு 
ஜீவனுள்ளவர்களாயிருப்போம்‌. நாம்‌ 
இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ போதுமான 
ங்கள்‌ ஜீவனோடிருந்த 
நாம்‌ 
போக 
ர்க்க கர்த்தர்‌ 
நம்மை பரலோகத்திற்கு 
அழைத்துக்கொண்டு போவார்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


பிள்ளைகள்‌ 

அவர்கள்‌ 
உள்ளவர்களாகவே 
கர்த்தர்‌ அவர்களையும்‌ 


நீடித்த நாட்களால்‌. 
திருப்தியாக்கியிருக்கிறார்‌. கர்த்தருடைய 
பிள்ளைகள்‌ இம்மையிலே. இந்தப்‌ 
பிரபஞ்சத்திலே ஜீவிக்கும்போதும்‌ 
திருப்தியோடு ஜீவிக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
மறுமையிலே பிரவேசிக்கும்போது நித்திய 


ஜீவனைச்‌ சுதந்தரித்துக்கொள்கிறார்கள்‌. 


கர்த்தருடைய 
வாலிபவயதிலே மரித்தாலும்‌. 
பூண ஆயுசு 
மரிக்கிறார்கள்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம்மா 


PUBLISHERS 


கர்த்தர்‌ தம்முடைய பிள்ளைகளுக்கு 
தம்முடைய இரட்சிப்பைக்‌ காண்பிக்கிறார்‌. 
இதுவே விசுவாசிகளின்‌ சிரசுகளில்‌ 
சூட்டப்படும்‌ ஆசீர்வாதமான கிரீடம்‌. “என்‌ 
இரட்சிப்பு” என்பது “மகிமையான தேசம்‌" 
என்னும்‌ பொருளைத்‌ தரும்‌. இந்த 
வார்த்தை பரலோகத்தைக்‌ குறிக்கிறது. 
கர்த்தர்‌ தம்முடைய பிள்ளைகளுக்கு, 
தம்முடைய பரலோகத்தைக்‌ காண்பிப்பார்‌. 
நாம்‌ இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ நீடித்த 
நாட்களால்‌ திருப்தியாக, அதன்‌ பின்பு 
தேவனுடைய பரலோகத்திற்குள்‌ 
பிரவேசிப்போம்‌. கர்த்தருடைய நித்திய 
இளைப்பாறுதலில்‌ பிரவேசிப்பது 
விசுவாசிகளுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற 
மிகப்பெரிய சிலாக்கியம்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


தாவீது ராஜாவே தொன்னூற்று 
இரண்டாவது சங்கீதத்தை எழுதியிருக்க 
வேண்டுபென்று வேதபண்டிதர்கள்‌ 
சொல்லுகிறார்கள்‌ ஓய்வநாள்‌ 
கர்த்தரைத்‌ துதிக்கும்‌ நாளாகயிருக்க 
வேண்டும்‌ (சங்‌ 920-3). 
ஒய்நாளில்‌ தேவனுடைய செய்கைகளை 
நினைத்து அரை நன்றியோடு 
துதிக்கவேண்டும்‌ கர்த்தருடைய 
கிரியைகள்‌ மகத்துவமானவைகள்‌ 
(சங்‌ 92:4-6), தேவனுடைய பாதுகாப்பும்‌, 
பராமரிப்பும்‌, மீட்பும்‌ மகத்துவமான 
கிரியைகள்‌. சங்கீதக்காரர்‌ தேவனுடைய 
கிருபையையும்‌ நீதியையும்‌ குறித்துப்‌ 
பாடுகிறார்‌. 

துன்மார்க்கர்‌ அழிந்துபோவார்கள்‌. 
(சங்‌ 927). கர்த்தர்‌ என்றென்றைக்கும்‌ 
உன்னதபானவராயிருக்கிறார்‌ (சங்‌ 923). 
கர்த்தருடைய சத்துருக்கள்‌ அழிவார்கள்‌ 
(சங்‌ 92910). தாவீதின்‌ சத்துருக்கள்‌ 
அழிந்துபோவார்கள்‌ (சங்‌ 9231). 
நீதிமான்‌ பனையைப்போல செழிப்பான்‌ 
(சங்‌ 9212415). 


கர்த்தரைத்‌ துதிப்பது 
சங்‌ 92 : 1-6 


(ஓய்வநானின்‌ பாட்டாகிய சங்கீதம்‌.) 


சுங்‌ 921. கர்த்தரைத்‌ தூதிப்பதூம்‌, 
உன்னதமானவரே, உமது நாமத்தைக்‌ 
கீர்த்தனம்பண்ணுவதும்‌, 


சங்‌ 922. பத்துநரம்பு வீணையினாலும்‌, 
தம்புருவினாலும்‌, தியானத்தோடு 
வாசிக்கும்‌ சுரமண்டலத்தினாதும்‌, 


சங்‌ 923. காலையிலே உமது 
கிருபையையும்‌, இரவிலே உமது 
சத்தியத்தையும்‌ அறிவிப்பதும்‌ 
நலமாயிருக்கும்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை OCDNENIS 


PUBLISHERS 


சங்‌ 924. 
செய்கைகளால்‌ 
மகிழ்ச்சியாக்கினீர்‌, உமது 
கிரியைகளினிமித்தம்‌ 
சுத்தமிடுவேன்‌. 


சங்‌ 925, கர்த்தாவே, உமது கிரியைகள்‌ 
எவ்வனவு மகத்துவமானவைகள்‌! உமது 
யோசனைகள்‌ மகா ஆழமானவைகள்‌. 


கர்த்தாவே, உமதூ 
என்னை 
கரத்தின்‌ 
ஆனந்த 


சங்‌ 92:6. மிருககுணமுன்ன மனுஷன்‌: 
அதை அறியான்‌; மூடன்‌ அதை 
உணரான்‌. 


கர்த்தரைத்‌ துதிப்பது 


நல்மாயிருக்கும்‌ 


கர்த்தரைத்‌ துதிப்பதும்‌, 
உன்னதமானவரே, உமது நாமத்தைக்‌ 
கீர்த்தனம்பண்ணுவதும்‌, பத்துநரம்பு 
'வீணையினாலும்‌, தம்புருவினாலும்‌, 
'தியானத்தோடு. வாசிக்கும்‌ 
சுரமண்டலத்தினாலும்‌, காலையிலே 
உமது கிருயையையும்‌, இரவிலே உமது 
சத்தியத்தையும்‌. அறிவிப்பதும்‌ 
நலமாயிருக்கும்‌ (சங்‌ 921-3). 


கர்த்தருடைய பரிசுத்தவான்கள்‌, 
இந்த சங்கீதத்தை, கர்த்தருடைய பரிசுத்த 
ஆலயத்தில்‌, ஒய்வுநாளிலே பாடவேண்டும்‌. 
ஓய்வுநாள்‌ என்பது பரிசுத்த ஓய்வுநாள்‌ 
மாத்திரமல்ல அது பரிசுத்தமான 
கிரியையின்‌ நாள்‌. ஓய்வுநாளிலே 
கர்த்தரைத்‌ துதிக்கவேண்டும்‌. இதுவே 
நாம்‌ செய்கிற  பரிகத்தமான கிரியை. 
ஒவ்வொரு ஒய்வுநாளும்‌ கர்த்தரைத்‌ 
துதிக்கும்‌ நாளாகயிருக்கவேண்டும்‌. 
தேவனுடைய ராஜ்யத்தில்‌, கர்த்தரைத்‌ 
துதிக்கும்‌ துதி எப்போதும்‌ 
நிரம்பியிருக்கும்‌. ஒய்வநாளின்‌ பாட்டாகிய 
இந்த பத்து எல்லா சந்ததியாரும்‌, 
எல்லா 


காலத்‌ கர்த்தருடைய 
சமுகத்தில்‌ பக்தியோடு பாடவேண்டும்‌ 





ழ்‌ யய] 
யாய 


நாம்‌ எல்லோருமே கர்த்தரைத்‌ 
துதிக்கவேண்டுமென்று சங்கீதக்காரர்‌ 
நம்மை உற்சாகப்படுத்துகிறார்‌. 
கத்தக்‌ துதிப்பது நலமாயிருக்கும்‌ 
என்று சொல்லுகிறார்‌. கர்த்தரைத்‌ 
துதிக்கும்‌ கிரியை நமக்கு ஒரு 
நற்கிரியையாயிருக்கிறது. கர்த்தரைத்‌ 
துதிப்பது பொதுவாகவே நல்லது. அது 
மாத்திரமல்ல அது நமக்கும்‌ நல்லது. 


நாம்‌ கர்த்தரைத்‌ துதிக்கும்போது 
அவருடைய கிருபையையும்‌. அவருடைய 
சத்தியத்தையும்‌ அறிவிக்கவேண்டும்‌. நாம்‌ 
அவருடைய உன்னதத்தையும்‌, 
மகத்துவத்தையும்‌ நன்றியோடு 
துதிக்கவேண்டும்‌ அதோடு அவருடைய 
பரிசுத்தத்தையும்‌, நீதியையும்‌ சொல்லி 
கர்த்தரைத்‌ துதிக்கவேண்டும்‌ நாம்‌ 
கர்த்தரைத்‌ துதித்துப்பாடும்போது, 
கர்த்தருடைய சமுகத்திலே நாம்‌ 
பயபக்தியோடு நின்று, நன்றியுள்ள 
வறு ட வதன 

வேண்டும்‌. டைய 
ய்‌ எனம வடை 


“அப்பொழுது மோசே: உம்முடைய 
மகிமையை எனக்குக்‌ காண்பித்தருளும்‌ 
என்றான்‌. அதற்கு கர்த்தர்‌: என்னுடைய 
தயையை எல்லம்‌ நான்‌ உனக்கு 
முன்பாகக்‌ கடந்துபோகப்பண்ணி. 
கர்த்தருடைய நாமத்தை உணக்கு 
முன்பாகக்‌ கூறுவேன்‌:  எவன்மேல்‌ 
கிருபையாயிருக்கச்‌ சித்தமாயிருப்பேனோ, 
அவன்‌ மேல்‌ கிருபையாமிருப்டேன்‌; 
'எவன்மேல்‌ 'இரக்கமாயிருக்கச்‌ 
சித்தமாயிருப்பேனோ, அவன்மேல்‌. 
இரக்கமாயிருப்பேன்‌ என்று சொல்லி, நீ 
என்‌ முகத்தைக்‌ காணமாட்டாய்‌, ஒரு 
மனுஷனும்‌ என்னைக்‌ கண்டு 

கூடாது என்றார்‌” 


லக்‌ 
(யாத்‌ 3318-20). 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மமம்‌ 


PUBLISHERS 


கர்த்தர்‌ தம்முடைய மகிமையைப்பற்றி 
மோசேக்குச்‌ சொல்லியபோது, கர்த்தர்‌ 


கிருபையும்‌ சத்தியமும்‌ 
ரிடத்தில்‌ ॥கூர்ந்‌ குக்‌. 
கல நனை உற்சாகப்படுத்த 


நாம்‌ தேவனை துதிப்பதும்‌, 
உன்னதமானவருடைய நாமத்தைக்‌ 
கீர்த்தனம்பண்ணுவதும்‌ வெறும்‌ வாயின்‌ 
வார்த்தைகளாக இருந்தால்‌ மாத்திரம்‌ 
போதாது. கர்த்தரைத்‌ துதிக்கும்போது 
பரிசுத்தமான. இசைக்கருவிகளையும்‌ 
இசைக்கவேண்டும்‌. பத்து நரம்பு 
வீணையினாலும்‌, தம்புருவினாலும்‌. 
தியானத்தோடு வாசிக்கும்‌ 
சுரமண்டலத்தினாலும்‌ கர்த்தரைத்‌ 
த்க்‌ ப 

நாம்‌ கர்த்தரை காலையிலும்‌. 
துதிக்கவேண்டும்‌. இரவிலும்‌ 
துதிக்கவேண்டும்‌. கர்த்தரை ஒய்வுநாளில்‌ 
மாத்திரம்‌ துதித்தால்‌ போதாது. அவரை 
எல்லா நாளிலும்‌ துதிக்கவேண்டும்‌. 
கர்த்தரை அவருடைய ஆலயத்தில்‌ 
மாத்திரம்‌ துதித்தால்‌ போதாது. 
நம்முடைய குடும்பங்களிலும்‌, நாம்‌ 
தனிமையாகயிருக்கும்போதும்‌ கர்த்தரைத்‌ 
துதிக்கவேண்டும்‌. நாம்‌ ஒவ்வொரு 
நாளை ஆரம்பிக்கும்போதும்‌ கர்த்தரைத்‌ 
துதித்து ஆரம்பிக்கவேண்டும்‌. ஒவ்வொரு 
றார்‌ ரத்து இரவிலே நித்திரை 

ய்யப்‌! ம்‌ கர்த்தரை 
க்கே ல்‌ முன்பு! 'த்தரைத்‌ 


சங்கீதக்காரர்‌ 
சொல்லும்போது, 
கிருபையையும்‌, 
சத்தியத்தையும்‌. 


நிலமும்‌ 
சொல்லுகிறார்‌. 


இதைப்பற்றி 
“காலையிலே உமது 
இரவிலே உமது 
அறிவிப்பதும்‌ 


(சங்‌ 923) என்று 





ழ்‌ நள 
யாய 
கர்த்தாவே உமது செய்கைகள்‌ 


கர்த்தாவே, உமது செய்கைகளால்‌ 
என்னை மகிழ்ச்சியாக்கினீர்‌, உமது. 
கரத்தின்‌. கிரியைகளினிமித்தம்‌. 
ஆனந்த சத்தமிடுவேன்‌. கர்த்தாவே, 
உமது கிரியைகள்‌ எவ்வளவு. 
மகத்துவமானவைகள்‌! உமது 
யோசனைகள்‌ மகா ஆழமானவைகள்‌. 
மிருககுணமுன்ன மனுஷன்‌ அதை 
அறியான்‌; மூடன்‌ அதை உணரான்‌ 
(சங்‌ 924-6). 

கர்த்தரை எ. துதிக்கவேண்டும்‌ 
என்றும்‌, அவ எதற்காக 
'துதிக்கவேண்டும்‌ றும்‌ சங்கீதக்காரர்‌ 
விரிவாகச்‌ சொல்லுகிறார்‌. கர்த்தரைத்‌: 
துதிப்பதற்கு தாவீது தன்னை ஒரு 
எடுத்துக்காட்டாகச்‌ சொல்லுகிறார்‌. 
"கர்த்தாவே, உமது செய்கைகளால்‌. 
என்னை  மகிழ்ச்சியாக்கினீர்‌, உமது 
கரத்தின்‌ கிரியைகளினிமித்தம்‌ ஆனந்த 
சத்தமிடுவேன்‌” (சங்‌ 92:4). 

கர்த்தர்‌ நமக்கு ஏராளமான 
நன்மைகளைச்‌ செய்திருக்கிறார்‌. 
அவையெல்லாவற்றையும்‌ நாம்‌ 
நன்றியுள்ள இருதயத்தோடு நினைவு 
கூர்ந்து, கர்த்தரை சந்தோஷமாய்த்‌ 
துதிக்கவேண்டும்‌. இதுவரையிலும்‌ நமக்கு 
நன்மை செய்த கர்த்தர்‌, இனிமேலும்‌ 
நமக்கு நன்மை செய்வார்‌ என்று 
எதிர்பார்த்து. அவரை விசுவாசத்தோடு 
துதிக்கவேண்டும்‌. 


தேவனுடைய கிரியைகளை நம்மால்‌ 
புரிந்துகொள்ள முடியாது. அவருடைய 
கிரியைகள்‌ மகத்துவமானவைகள்‌. 
அவருடைய யோசனைகள்‌ மகா 
ஆழமானவைகள்‌. அவருடைய 
யோசனைகளின்‌ ஆழத்தை நம்மால்‌ 
அளவிட முடியாது. கர்த்தருடைய 
மகத்துவமான கிரியைகளைத்‌ தியானித்துப்‌ 
பார்த்து, பயபக்தியோடு அவரைத்‌ 
துதிக்கவேண்டும்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம்மா 


PUBLISHERS 


மனுஷருடைய கிரியைகள்‌ 
சாதாரணமானவைகள்‌. அவை எப்போதும்‌ 
ஒன்றுபோலிராது. நேரத்திற்கு நேரம்‌ 
மாறுபடும்‌. மனுஷருடைய 
ஆலோசனைகளும்‌ ஆழபானவைகளல்ல. 
அதுவும்‌ சூழ்நிலைக்குத்‌ தகுந்தபடி 
வித்தியாசமாயிருக்கும்‌. கர்த்தருடைய 
கிரியைகளோ மகத்துவமானவைகள்‌. 
அவருடைய கிரியைகளை நம்மால்‌ 
அளவிடமுடியாது. அவருடைய 
யோசனைகள்‌ மாவு முமானவைகள்‌. 
அவற்றின்‌ ஆழத்‌ நம்மால்‌ 
கண்டுபிடிக்க ய்‌ 


தேவனுடைய மகத்துவமான 
கிரியைகளை நாம்‌ தியானித்துப்‌ பார்க்கும்‌ 
போது, அவருடைய யோசனைகளின்‌ 
ஆழத்தையும்‌ தியானித்துப்‌ 
பார்க்கவேண்டும்‌. தேவனுடைய தெய்வீக 


குணாதிசயங்களை நாம்‌ அறிந்துகொள்ள 
வேண்டும்‌. கரத்‌ 
என்பதை உணரவேண்டும்‌. 


மகத்துவமானவர்‌ 


கிரியைகளின்‌ 
மகத்துவத்தை நாம்‌ 
உணரவில்லையென்றால்‌, நம்மிடத்தில்‌ 
மெய்யான ஞானம்‌ இல்லை என்பதுதான்‌ 
பொருள்‌. ஏனெனில்‌ மிருககுணமுள்ள. 
மனுஷன்‌ தேவனுடைய மகத்துவமான 
கிரியைகளையும்‌, அவருடைய ஆழமான 
யோசனைகளையும்‌ அறியமாட்டான்‌. 
அவனைப்போலவே மூடனும்‌ அதை 
உணரமாட்டான்‌. மூடன்‌ தேவனுடைய 
மகத்துவத்தைப்‌ புரிந்துகொள்ளமாட்டான்‌. 
இதனால்‌ அவன்‌ தேவனைத்‌ 
துதிக்கமாட்டான்‌. அவன்‌ 


உன்னதமானவருடைய நாமத்தை 
கீர்த்தனம்பண்ணவும்‌ மாட்டான்‌. 


தேவனுடைய 


கர்த்தருடைய பிள்ளைகளாகிய 
நாமோ கர்த்தரைத்‌ துதிக்கவேண்டும்‌. 
உன்னதமானவருடைய நாமத்தைக்‌ 
கீர்த்தனம்பண்ணவேண்டும்‌. பரிசுத்தமான. 
இசைக்கருவிகளை இசைத்து 
காலையிலே அவருடைய கிருபையையும்‌, 
இரவிலே அவருடைய சத்தியத்தையும்‌ 
அறிவிக்கவேண்டும்‌. இதுவே நமக்கு 
நலமாயிருக்கும்‌. 





ழ்‌ நள 
யாய 


கர்த்தருடைய கிரியைகள்‌ 
சங்‌ 92 : 7-15 


சுங்‌ 92:7. துன்மார்க்கர்‌ புல்லைப்போலே. 
தழைத்து, அக்கிரமக்காரர்‌ யாவரும்‌ 
செழிக்கும்போது, அது அவர்கள்‌ 
என்றென்றைக்கும்‌ அழித்துபோவதற்கே 
ஏதுவாகும்‌. 


சுங்‌ 928. கர்த்தாவே, 
நீர்‌ என்றைன்றைக்கும்‌. 
உன்னதமான வராயிருக்கி நீர்‌. 


சங்‌ 925. 
சத்துருக்கள்‌. 


கர்த்தாவே, 
அழிவார்கள்‌; 
சத்துருக்கன்‌ அழித்தேபேோவார்கன்‌; 
சகல அக்கிரமக்காரரும்‌ 
சிதறுண்டுபோவார்கள்‌. 


சுங்‌ 9210. எண்‌  கொம்பைக்‌ 
காண்டாமிருகத்தின்‌ கொம்பைப்போல 
உயர்த்துவீர்‌ புது எண்ணெயால்‌ 
அபிஷேகம்‌ பண்ணப்படுகிறேன்‌. 


சுங்‌ 9211. என்‌ சத்துருக்களுக்கு. 
நேரிடுவதை என்‌ கண்‌ காணும்‌; எனக்கு. 
விரோதமாய்‌ எழும்புகிற 
துன்மார்க்கருக்கு நேரிடுவதை என்‌ காது 
கேட்கும்‌. 


கங்‌ 9212. நீதிமான்‌ பனையைப்யோல்‌ 
செழித்து வீபனோனிலுன்ன 
கேதுருவைப்போல்‌ வனருவான்‌. 


சங்‌ 92:19, கர்த்தருடைய ஆலயத்திலே. 
நாட்டப்பட்டவர்கள்‌. 

தேவனுடைய 

செழித்திருப்பார்கள்‌. 


சங்‌ 92:14. கர்த்தர்‌ உத்தமரென்றும்‌, 
என்‌ கன்மலையாகிய அவரிடத்தில்‌ 
அதீதியில்லையென்றும்‌, 
வினங்கப்பண்ணும்படி, 
சுங்‌ 92:15. அவர்கள்‌ முதிர்வயதிலும்‌ 


கனிதத்து, புஷ்டியும்‌ 
பகுமையுமாயிருப்பார்கன்‌.. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை OODNENS 


PUBLISHERS 


துன்மார்க்கர்‌ 


துன்மார்க்கர்‌ புல்லைப்போலே 
தழைத்து, அக்கிரமக்காரர்‌ யாவரும்‌ 
செழிக்கும்போது, அது அவர்கள்‌. 
என்றென்றைக்கும்‌ அழித்து 
போவதற்கே ஏதுவாகும்‌. கர்த்தாவே, 
நீர்‌ என்றைன்றைக்கும்‌ 
உன்னதமான வராயிருக்கி நீர்‌. 
கர்த்தாவே, உமது சத்துருக்கள்‌. 
அழிவார்கள்‌; உமது சத்துருக்கன்‌. 
அழித்தேபோவார்கள்‌; 
அக்கிரமக்காரரும்‌ 
போவார்கள்‌ (சங்‌ 927-9). 


தேவன்‌ தம்முடைய சத்துருக்கள்மீது 
வெற்றி சிறந்தார்‌. இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ 
துன்மார்க்கர்‌ தழைத்தும்‌ செழித்தும்‌ 
இருக்கலாம்‌. அவர்கள்‌ புல்லைப்போலவே 
தழைக்கிறார்கள்‌. 
வேகமாக வளரும்‌. அது 
நெருக்கமாகவும்‌ பசுமையாகவும்‌ வளரும்‌, 
ஆனாலும்‌ கோடைகாலம்‌ வந்தவுடன்‌ புல்‌ 
காய்ந்து கருகிர்போகும்‌. அதுபோலவே 
துன்மார்க்கரும்‌ அக்கிரமக்காரரும்‌, 
கொஞ்சகாலம்‌ மாத்திரமே தழைத்து 
செழித்திருப்பார்கள்‌. 


அக்கிரமக்காரர்‌ அதிகாரத்திலும்‌ 
செல்வாக்கிலும்‌ இருப்பதுபோல தெரியும்‌ 
ஒருவேளை வன்‌... அவர்களை 
ஆசீர்வதிக்கிறாரோ என்று கூட நாம்‌ 
நினைப்போம்‌. ஆனால்‌ தேவன்‌ 
துன்மார்க்கரையும்‌ அக்கிரமக்காரரையும்‌ 
ஆசீர்வதிக்கமாட்டார்‌. இஸ்ரவேலை 
ஆசீர்வதிப்பதே தேவனுக்குப்‌ பிரியமானது. 
துன்மார்க்கர்‌ தழைத்து செழித்திருந்தாலும்‌, 
அவர்கள்‌ சீக்கிரத்திலே 
என்றென்றைக்கும்‌ அழிந்துபோவார்கள்‌. 


மழைகாலத்தில்‌ புல்‌ 





ழ்‌ நள 
யாய 


கர்த்தர்‌ என்றென்றைக்கும்‌ 
உன்னதமானவராயிருக்கிறார்‌ (சங்‌ 92:8). 
தேவனுடைய கிருபையும்‌ அவருடைய 
இரக்கமும்‌, அவருக்குப்‌ பயந்தவர்கள்மீது 
என்றென்றைக்கும்‌ நிலைத்திருக்கும்‌ 
தேவனுடைய சத்துருக்கள்மீது அவருடைய 
கோபமே நிலைத்திருக்கும்‌. சங்கீதக்காரர்‌ 
கர்த்தருக்குள்‌ ப ,. சிறக்கிறார்‌. 
கர்‌ டய மகிமையையும்‌, டய 
எம்‌ போற்றிப்‌ டன 


“பேதைகளின்‌ மாறுபாடு 
அவர்களைக்‌ கொல்லும்‌, மூடரின்‌ 
நிர்விசாரம்‌ அவர்களை அழிக்கும்‌" 
(நீதி 1:32). சங்கீதக்காரர்‌ 
துன்பார்க்கரின்‌. அழிவை 
உறுதிபண்ணுகிறார்‌. “கர்த்தாவே, உமது 
சத்துருக்கள்‌ அழிவார்கள்‌; உமது 
சத்துருக்கள்‌ அழிந்தேபோவார்கள்‌; சகல 
அக்கிரமக்காரரும்‌ சிதறுண்டுபோவார்கள்‌ 
(சங்‌ 929), துன்மார்க்கர்‌ தேவனுக்கு 
சத்துருக்களாயிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
தேவனோடு யுத்தம்பண்ணுகிறார்கள்‌ 
கர்த்தருக்கு விரோதமாக தங்களுடைய 
இருதயத்தை  கடினப்படுத்துகிறவர்கள்‌ 
ங்கள்‌ வாழ்க்கையில்‌ 
எற்படும்‌ சல 


நீதிமான்‌ 


எண்‌:  கொம்யைக்‌. 
காண்டாமிருகத்தின்‌ கெ௱ம்பைப்போல 
உயர்த்துவீம்‌; புது எண்ணெயால்‌ 
அபிஷேகம்‌ பண்ணப்படுகிறேன்‌. என்‌ 
சத்துருக்களுக்கு நேரிடுவதை என்‌ கண்‌ 
காணும்‌; எனக்கு. விரோதமாய்‌ 
எழும்புகிற துன்மார்க்கருக்கு. 
நேரிடுவதை என்‌ காது கேட்கும்‌. 
நீதிமான்‌ பனையைப்போல்‌ செழித்து 
வீபனோனிலுன்ன  கேதுருவைப்போல்‌ 
கர்த்தருடைய 

நாட்டப்பட்டவர்கள்‌. 

தேவனுடைய 

பிராகாரங்களில்‌ செழித்திருப்பார்கள்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம 


PUBLISHERS 


அதீதியில்லையெயன்றும்‌, 
வினங்கப்பண்ணும்படி, 
முதிர்வயதிலும்‌ 
புஷ்டியும்‌. பகுமையுமாயிருப்பார்கள்‌ 
(சங்‌ 9210-15), 

கர்த்தர்‌ தனக்குக்‌ கொடுக்கும்‌ 
ஆசீர்வாதங்களைப்பற்றி  சங்கீதக்காரர்‌ 
சொல்லுகிறார்‌. “என்‌ கொம்பைக்‌ 
காண்டாமிருகத்தின்‌ கொம்பைப்போல 
உயர்த்துவீர்‌: புது எண்ணெயால்‌ 
அபிஷேகம்‌ பண்ணப்படுகிறேன்‌” 
(சங்‌ 9210). தேவன்‌  நீதிமானின்‌ 
கொம்பை உயர்த்துவார்‌. தேவனுடைய 
சத்துருக்களோ அழிந்துபோவார்கள்‌. 
நீதிமான்கள்‌ சூரியனைப்போல 
பிரகாசமாயிருப்பார்கள்‌. தேவனுடைய 
சத்துருக்களோ மங்கி அழிந்துபோவார்கள்‌. 

தான்‌ புது எண்ணெயால்‌ 
அபிஷேகம்‌ பண்ணப்படுவதாக 
சங்கீதக்காரர்‌ சொல்லுகிறார்‌. தேவன்‌ 
சங்கீதக்காரருடைய ஊழியத்தை 
மறுபடியுமாக உறுதிபண்ணுகிறார்‌. தேவன்‌ 
ஏற்கெனவே அவருடைய ஊழியத்தை 
அபிஷேகம்‌ செய்திருக்கிறார்‌. தேவன்‌ 
தம்முடைய கிருபைகளை அவருக்கு 
தாராளமாய்க்‌ கொடுத்திருக்கிறார்‌ 
இப்போது தேவன்‌ அவருக்குப்‌ புதிய 
கிருபைகளைக்‌ கொடுக்கிறார்‌ 


தேவன்‌ தமக்குப்‌ பிரியமானபடி 
சங்கீதக்காரரை புது எண்ணெயினாலே. 
அபிஷேகம்பண்ணுகிறார்‌. அவருக்குக்‌ 
கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களையும்‌, 
ஆறுதல்களையும்‌ மறுபடியும்‌ 
புதுப்பிக்கிறார்‌. சங்கீதக்காரரின்‌ ஆவி 
சோர்ந்துபோகும்போது, கர்த்தர்‌ அவரை 
புது எண்ணெயால்‌ அபிஷேகம்பண்ணி, 
அவரை உற்சாகப்படுத்துகிறார்‌. 
(வியானரால்‌. பஷேகம்‌ 
ந ணக தேவகிருபை. டம்‌ 





ழ்‌ நள 
ஈயா 


கர்த்தர்‌ தன்னை புது எண்ணெயால்‌ 
அரிஷேகம்பண்ணும்போது, சத்துருக்கள்‌ 
அழிந்துபோவார்கள்‌ என்றும்‌, 
அக்கிரமக்காரர்‌ எல்லோரும்‌ சிதறுண்டு 
போவார்கள்‌ என்றும்‌ சங்கீதக்காரர்‌ 
கர்த்தருக்குள்‌ விசுவாசமாயிருக்கிறார்‌. 
தேவன்‌ சங்கீதக்காரருடைய கொம்பை. 
காண்டாயிருகத்தின்‌ கொம்பைப்போல 
உயர்த்துவார்‌. “கொம்பு” என்னும்‌ 
வார்த்தை பலத்தைக்‌ குறிக்கும்‌ 
வார்த்தையாகும்‌. சங்கீதக்காரருக்கு 
காண்டாமிருகத்திற்கு ஒத்த பண்‌ 
கொடுக்கப்படும்‌. ஆனால்‌ தேவனுடைய 
சத்துருக்களோ பலமிழந்து, 
அழிந்துபோவார்கள்‌. நிலைத்து நிற்க 
முடியாமல்‌ சிதறுண்டுபோவார்கள்‌. 


தேவன்‌ தன்னை புது எண்ணெயால்‌ 
அபிஜேகர்பண்ணும்போது. 
காதும்‌ 

பெறும்‌ 


தன்னுடைய 
புதிய 
என்று 


கண்ணும்‌ 
ஆசீர்வாதங்களைப்‌ 
சங்கீதக்காரர்‌ 
விசுவாசிக்கிறார்‌ 
நேரிடுவதை என்‌ கண்‌ காணும்‌: எனக்கு 
விரோதமாய்‌ எழுப்புகிற துன்மார்க்கருக்கு 
நேரிடுவதை என்‌ காது கேட்கும்‌" 
(சங்‌ 9241) என்பதே சங்கீதக்காரின்‌ 
விசுவாசம்‌. 


கர்த்தருடைய நீதிமான்கள்‌, “நீதியின்‌ 
விருட்சங்கள்‌ என்று 
அழைக்கப்படுகிறார்கள்‌. "சீயோனிலே 
துயரப்பட்டவர்களைச்‌ சர்ப்படுத்தவும்‌, 
அவர்களுக்குச்‌ சாம்பலுக்குப்‌ பதிலாகச்‌ 
சிங்காரத்தையும்‌, துயரத்துக்குப்‌ 
ஆனந்த  தைலத்தையும்‌, 
ஆவிக்குப்‌ பதிலாகத்‌ 
உடையையும்‌ கொடுக்கவும்‌, 
என்னை அனுப்பினார்‌; அவர்கள்‌ கர்த்தர்‌ 
தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின 
நீதியின்‌ விருட்சங்களென்னப்படுவார்கள்‌” 
(ஏசா 61:3). 

“நீதிமான்‌ நீர்க்கால்களின்‌ ஓரமாய்‌ 
நடப்பட்டு, தன்‌ காலத்தில்‌ தன்‌ கனியைத்‌ 

'இலையுதிராதிருக்கிற 


£ய்வதெல்லாம்‌ வாய்க்கும்‌" (சங்‌ 1:3). 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம 


PUBLISHERS 


நீதியின்‌ விருட்சங்கள்‌ 
வளருவதில்லை. அவை 
வேண்டும்‌. நீதியின்‌ விருட்சங்கள்‌ 
வறட்சியான நிலத்தில்‌ 
நாட்டப்படுவதில்லை. அவை கர்த்தருடைய 
ஆலயத்தில்‌ நாட்டப்படும்‌. பொதுவாக 
யாரும்‌ மரத்தை வீட்டின்‌ நடுவே 
நட்டமாட்டார்கள்‌. ஆனால்‌ தேவனுடைய 
நீதியின்‌ விருட்சங்களோ, அவருடைய 
வாசஸ்தலத்திலே நாட்டப்படுகிறது. இது 
தேவனுடைய கிருபை. தேவனுடைய 
வார்த்தையினாலும்‌, ஆவியினாலும்‌ 
ர்‌ விருட்சங்கள்‌ அவருடைய 
நாட்டப்படுகிறது. 
நாட்டப்பட்டிருக்கும்‌ 
விருட்சங்களுக்குத்‌ தேவையான சத்தான 
ஆகாரங்களெல்லாம்‌. கர்த்தருடைய 
ஆலயத்திலிருந்தே கிடைக்கும்‌. நீதியின்‌ 
விருட்சங்கள்‌ கர்த்தருடைய ஆலயத்தின்‌ 
சத்தான ஆகாரங்களைப்‌ 
பெற்றுக்கொண்டு, நற்கனிகளைக்‌ 
கொடுக்கும்‌. 


சங்கீதக்காரர்‌ 
செழிப்பைப்பற்றிச்‌ 

“நீதிமான்‌ பனையைப்போல்‌ 
லீபனோனிலுள்ள 


தானாய்‌ 
நாட்டப்பட 


நீதிமானின்‌ 
சொல்லுகிறார்‌. 
செழித்து 
கேதுருவைப்போல்‌ 


வளருவான்‌. கர்த்தருடைய ஆலயத்திலே 
நாட்டப்பட்டவர்கள்‌ எங்கள்‌ தேவனுடைய 


பிராகாரங்களில்‌ செழித்திருப்பார்கள்‌” 
(சங்‌ 921213), 


“நீதிமான்கள்‌ வளருவார்கள்‌” என்று 
அவர்களுக்கு தேவன்‌ வாக்குத்தத்தம்‌ 
கொடுக்கிறார்‌. தேவன்‌ யாருக்குத்‌ 
தம்முடைய மெய்யான கிருபையைக்‌ 
கொடுக்கிறாரோ, அவர்களுக்கு அவர்‌ 
மேலும்‌ அதிகமான கிருபையைக்‌ 
கொடுப்பார்‌. தேவனுடைய விருட்சங்கள்‌ 
கேதுரு மரங்களைப்போல உயரமாய்‌ 
வளரும்‌. அவை உயரமாக வளருவது 
மாத்திரமல்ல, செழிப்பாகவும்‌, புஷ்டியாகவும்‌, 
வலுவாகவும்‌ வளரும்‌. நன்றாக வளர்ந்த 
மரத்தை நல்ல முறையில்‌ 
பயன்படுத்திக்கொள்ளலாம்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


நீதிமான்கள்‌ 
செழித்து வளருவார்கள்‌ 
சரீரப்பிரகாரமான ஆசீர்வாதமும்‌. 
ஆவிக்குரிய ஆசீர்வாதமும்‌ 
உண்டாயிருக்கும்‌. பனைமரம்‌ எப்போதும்‌ 
பசுமையாயிருக்கும்‌. 

அழகாயிருக்கும்‌. 

சங்கீதக்காரர்‌ 

பனைமரத்தோடு ஒப்பிட்டுச்‌ சொல்லுகிறார்‌. 
துன்மார்க்கரையோ புல்லுக்கு ஒப்பாகச்‌ 
சொல்லுகிறார்‌ (சங்‌ 927), புல்‌ 
சீக்கிரமாகத்‌ தழைத்து சீக்கிரமாக 
உலர்ந்துபோகும்‌. பனை மரமோ செழித்து 
வளரும்‌. நீண்டகாலமாய்‌ ஜீவிக்கும்‌. 
கோடைகாலமோ, மழைகாலமோ, வறட்சி 
காலமோ, எந்தக்‌ காலமும்‌ பனைமரத்தைப்‌ 
பாதிக்காது. பனைமரம்‌ சூழ்நிலைகளினால்‌ 
பாதிக்கப்படுவதில்லை. 


பனையைப்போல்‌ 
அவர்களுக்கு 


பனைமாத்தை நன்றாக 
வளர்க்கவேண்டுமென்றால்‌, அதன்மீது 
பாரத்தை ஏற்றி வைத்து வளர்ப்பார்கள்‌. 
பாரம்‌ அதிகரிக்கும்போது, பனைமரம்‌ 
செழித்து ஆரோக்கியமாக வளரும்‌. 
அதுபோலவே நீதிமானுக்கு பிரச்சனைகள்‌ 
அதிகரிக்க அதிகரிக்க. அவன்‌ செழித்து 
ப "நீதிமான்கள்‌ நற்களிகளைக்‌ 
கொடுப்பார்கள்‌ 


சங்கீதக்காரர்‌ 
சுபாவத்தை 
சொல்லுகிறார்‌ 


நீதிமான்களின்‌ 
சுருக்கமாகச்‌ 
கர்த்தர்‌ உத்தமரென்றும்‌, 
என்‌ கன்மலையாகிய 
அவரிடத்தில்‌ அநீதியில்லைபென்றும்‌, 
விளங்கப்பண்ணும்படி, 

முதிர்வயதிலும்‌ கனிதந்து, 
பசுமையுமாயிருப்பார்கள்‌” (சங்‌ 
கனிதருவது நீதிமானின்‌ அடிப்படை 
குணாதிசயம்‌. அவர்கள்‌ பரிசுத்தமான 
கனிகளைக்‌ கொடுப்பார்கள்‌. 


நீதிமான்கள்‌ தங்கள்‌ ஜீவியத்தில்‌ 
நற்கனிகளைக்‌ கொடுப்பதோடு, 
நற்கிரியைகளையும்‌ செய்வார்கள்‌. 
தேவனிடத்தில்‌ பயபக்தியாய்‌ ஜீவிப்பார்கள்‌. 
இதனால்‌ தேவனுடைய நாமம்‌ 
மகிமைப்படும்‌. அவர்கள்‌ மூலமாய்‌ 
மற்றவர்களுக்குப்‌ பிரயோஜனமுண்டாகும்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை 


QOODNENS 
PUBLISHERS 


நீதிமான்கள்‌ கொடுப்பது நீதியின்கனி. 
அவர்களிடத்தில்‌ நீதி 
அதிகமாயிருக்கிறது. ஆகையினால்‌. 
அவர்கள்‌ நீதிக்கேற்ற கனிகளைக்‌ 
கொடுக்கிறார்கள்‌. 


நீதிமான்கள்‌ 
கனிகொடுப்பார்கள்‌. 
முதிர்வயதாகும்போது 
இலைகளெல்லாம்‌ 
அவற்றிற்கு 
இருக்காது. 
விருட்சங்களோ 
பசுமையாயும்‌ இருக்கும்‌. 
விருட்சங்கள்‌ 
கிருபையினால்‌ 
நீதிமான்கள்‌ 


முதிர்வயதிலும்‌ 
மற்ற விருட்சங்கள்‌ 
பட்டுப்போகும்‌. 
உதிர்ந்துபோகும்‌. 
கனிதரும்‌ ஆற்றல்‌ 
ஆனால்‌ தேவனுடைய 
புஷ்டியாயும்‌ 
தேவனுடைய 
தேவனுடைய 
பலப்படுத்தப்படும்‌. 
முதிர்வயதான 
காலத்தில்‌, சரீரப்பிரகாரமாக 
தளர்ச்சியடைந்திருந்தாலும்‌, தேவனுடைய 
கிருபையின்‌ பலத்தினால்‌ நற்கனிகளைக்‌ 
கொடுப்பார்கள்‌. 


பரிசுத்தவான்‌களின்‌. 
அவர்களுடைய கடைசி காலம்‌ ஆரம்ப 
காலத்தைவிட ஆசீர்வாதமானது. 
அவர்களுடைய கடைசி காலமே முந்திய 
காலத்தைவிட அதிக 
பிரயோஜனமுள்ளதாயிருக்கும்‌. அவர்கள்‌ 
ஆரம்பத்தில்‌ செய்த ஊழியத்தைவிட, 
அவர்கள்‌ கடைசி காலத்தில்‌ செய்கிற 
ஊழியம்‌ அதிகமேன்மையுள்‌ளதாயிருக்கும்‌ 
கர்த்தருடைய பிள்ளைகள்‌ தங்களுடைய 
முதிர்வயதில்‌, முதிர்ந்த பழத்தைப்போல 


சுவையாகமிருப்பார்கள்‌. 


ஜீவியத்தில்‌, 


தேவன்‌ தம்முடைய பிள்ளைகளுக்கு 
ஏராளமான. ர்வாதங்களைக்‌ 
கொடுக்கிறார்‌. அவர்கள்‌ தேவனுடைய 
தெய்வீக சுபாவத்தில்‌ பங்குபெறுவார்கள்‌. 
தேவனுடைய கிருபைகளைப்‌ 
பெற்றுக்கொண்ட நீதிமான்கள்‌, அந்‌ 
கிருபையில்‌ 

தேவனுடைய 

காத்துக்கொள்வார்கள்‌. தேவகிருபையை 
அசட்டைசெய்து, அதை 
இழந்துபோகமாட்டார்கள்‌. 





சங்கீதம்‌ 


ழ்‌ நயனா 
யாய 


கர்த்தரை நம்புகிறவர்கள்‌ 
காலத்தில்‌ கனி 
களாயிருப்பார்கள்‌. 
நம்பிக்கைக்குப்‌ 
அவர்களும்‌ 
போகமாட்டார்கள்‌. 
நம்பியவர்களையும்‌ 
'வெட்கப்படுத்தமாட்டார்கள்‌. 


ஏற்ற 
கொடுக்கிறவர்‌ 
கர்த்தருடைய 
பாத்திரமாயிருப்பார்கள்‌. 
வெட்கப்பட்டுப்‌ 
தங்களை 
அவர்கள்‌ 


- விரிவுரை 
PSALMS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆலயத்திலே 
தேவனுடைய 
எக்காலத்திலும்‌ 
அவர்கள்‌ 


கர்த்தருடைய 
நாட்டப்பட்டவர்கள்‌, 
பிரகாரங்களில்‌ 
செழித்திருப்பார்கள்‌. 
நற்கனிகளைக்‌ கொடுக்கும்போது, 
கர்த்தர்‌ உத்தமர்‌ என்பது 
வெளிப்படுத்தப்படும்‌. கன்மலையாகிய 
தேவனிடத்தில்‌ அநீதியில்லை. என்பதையும்‌ 
ர்கள்‌ விளங்கப்பண்ணுவார்கள்‌ 
நீதிமான்களின்‌ ஜீவியம்‌ சாட்சியுள்ள 
ஜீவியமாயிருக்கும்‌. கனிதரும்‌ 
ஜீவியமாயிருக்கும்‌. நீதிமான்களும்‌ 
ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள்‌. _ அவர்கள்‌ 
மற்றவர்களையும்‌ ஆசீர்வதிப்பார்கள்‌. 





ழ்‌ நவள 
யாய 


தேவனுடைய 
மத்தியிலே 


ராஜ்யம்‌ மனுஷர்‌ 
ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. 
தொன்னூற்று மூன்றாவது சங்கீதம்‌ 
தேவனுடைய ராஜ்யத்தின்‌ மகிமையையும்‌ 
மேன்மையையும்‌ விவரிக்கிறது. 
தேவனுடைய ராஜ்யம்‌ இவருடைய 
பராமரிப்பின்‌ ராஜ்யம்‌. தேவன்‌ 
தம்முடைய  பராமிப்பினால்‌ இந்த 
உலகத்தை ஆளுகை செய்கிறார்‌. 
தேவனுடைய ராஜ்யம்‌ அவருடைய 
கிருபையின்‌ ராஜ்யம்‌. தம்முடைய 
கிருபையினால்‌ தேவன்‌ தம்முடைய 
சபையை பாதுகாத்து பராமரிக்கிறார்‌ 
தேவனுடைய ராஜ்யத்தை 
நிர்வாகம்பண்ணும்‌ அதிகாரம்‌ மேசியாவின்‌ 
காத்தில்‌ ஒப்புக்கொடுக்கப்பட்டிருக்கிறது. 


தேவனுடைய 
மேன்மையையும்‌, 
சங்கீதத்தில்‌ 
கர்த்தர்‌ 
ராஜாக்களின்‌ 


சங்கீதக்காரர்‌ 
ராஜ்யத்தின்‌ 
மகத்துவத்தையும்‌ இந்த 
விரிவாகச்‌ சொல்லுகிறார்‌. 
ராஜரிகம்‌ பண்ணுகிறார்‌. 
வஸ்திரங்களைப்போல்‌, கர்த்தர்‌ 
மகத்துவத்தை தம்முடைய வஸ்திரமாக 
அணிந்திருக்கிறார்‌ (சங்‌ 934), 
ராஜாக்களுக்கு சிங்காசனம்‌ 
இருப்பதுபோல கர்த்தருக்கும்‌ சிங்காசனம்‌ 
இருக்கிறது (சங்‌ 93:2). ராஜாக்கள்‌ 
சத்துருக்கள்மீது யுத்தம்பண்ணி 
ஜெயிப்பதுபோல, கர்த்தரும்‌ தம்முடைய 
சத்துருக்கள்மீது வெற்றி சிறக்கிறார்‌ 
(சங்‌ 93:34). கர்த்தருடைய சாட்சிகள்‌ 
உண்மையுள்ளவைகள்‌. பரிசுத்தமானது 
கத்தர்‌ , த்தின்‌ 
அலங்காரமாயிருக்கிறது (சங்‌ 93:5). 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மம்ம 


PUBLISHERS 


கர்த்தர்‌ ராஜரிகம்‌ பண்ணுகிறார்‌ 
சங்‌ 93:1 


சங்‌ 931. கர்த்தர்‌ 
ராஜரிகம்பண்ணுகிறார்‌, மகத்துவத்தை 
அணித்துகொண்டிருக்கிறார்‌;, கர்த்தர்‌ 
பராக்கிரமத்தை அணித்து, அவர்‌ 
கட்டிக்‌ 
ஆதலால்‌ 
அசையாதபடி, 


பூச்சக்கரம்‌ 
திலைபெற்றிருக்கிறது.. 


இந்த சங்கீதம்‌ சுவிசேஷ சபையின்‌: 
சங்கீதமாகும்‌. புதிய ஏற்பாட்டு சபை 
மகிமையான சபையாக இருக்கிறது. 
“அப்பொழுது திரளான ஜனங்கள்‌ இடம்‌ 
ஆரவாரம்போலவும்‌, பெருவெள்ள 
இரைச்சல்போலவும்‌, பலத்த 
இரமுழக்கம்போலவும்‌, ஒரு சத்தமுண்டாகி: 
அல்லேலூயா, சர்வவல்மையுள்ள 
தேவனாகிய கர்த்தர்‌ 
ராஜ்யபாரம்பண்ணுகிறார்‌' (வெளி 19:6). 
கர்த்தர்‌ ராஜரிகம்‌ பண்ணுவதினால்‌ நாம்‌ 
சந்தோஷப்பட்டு களிகூர்ந்து, அவருக்கு 
துதி செலுத்தவேண்டும்‌. கர்த்தருடைய 


ராஜரிகத்தைப்பற்றி சங்கீதக்காரர்‌ இங்கு 
ாகச்‌ சொல்லுகிறார்‌. 


கர்த்தர்‌ 
அனித்தா ண்டிருக்க 
சர்வவல்லபையுள்ளவராய்‌, 
புயபலத்தோடு ஆளுகை 
கர்த்தர்‌ தம்முடைய 
வீற்றிருக்கும்போது, மகத்துவத்தை 
த்ர மாத்திரமல்ல, 
பராமக்கிரமத்தையும்‌ 
அணந்துனென்டிர்கிறா கர்த்தர்‌ 
கட்சையாகக்‌ 
கட்டிக்கொண்டிருக்கினா்‌. யுத்தக்களத்தில்‌ 
படைத்தளபதி சர்வாயுதவர்க்கத்தை 
அணிந்து கெம்பீரமாக நிற்பதுபோல்‌, 
கர்த்தரும்‌ கெம்பீரமாக 
ராஜரிகம்பண்ணுகிறார்‌. 


மகத்துவத்தை 
அவர்‌ 
தம்முடைய 
செய்கிறார்‌ 
சிங்காசனத்தில்‌ 





ழ்‌ நள 
ஈயா 


கர்த்தருடைய வஸ்திரம்‌ மகத்துவம்‌ 
நிறைந்ததாயிருக்கிறது. அவருடைய 
சர்வாயுதவர்க்கம்‌ பராமக்கிரமம்‌ 
நிறைந்ததாயிருக்கிறது. _ கர்த்தர்‌ 
தம்முடைய பராமக்கிரமத்தை, தமக்கு 
கச்சையாகக்‌ கட்டிக்கொண்டிருக்கிறார்‌. 
தேவன்‌ தம்முடைய பலத்தையும்‌ 
பராமக்கிரமத்தையும்‌ யாரிடத்திலிருந்தும்‌ 
பெற்றுக்கொள்ளவில்லை. தேவனுடைய 
பலமும்‌ பராமக்கிரமமும்‌ யாரையும்‌ 
சார்ந்துமில்லை. அவர்‌ தாமாகவே பலமும்‌, 
பராக்கிரமமும்‌ உள்ளவர்‌. 

சிருஷ்டிக்கும்‌ 
வல்லமையினால்‌ சர்வலோகமும்‌. 
சர்வலோகத்திலுள்ள சர்வசிருஷ்டிகளும்‌ 
சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது தேவன்‌ 
இந்தப்‌ பூமியை சமுத்திரங்களின்மீது 
ஸ்தாபித்திருக்கிறார்‌. ஆதலால்‌ பூச்சக்கரம்‌ 
அசையாதபடி நிலைபெற்றிருக்கிறது. 
தேவன்‌ தம்முடைய  பராமரிப்பினால்‌, 
சர்வசிருஷ்டிகளையும்‌ தாங்கிப்‌ 
பிடித்திருக்கிறார்‌ தேவனே எல்லா 
சிருஷ்டிகளையும்‌ ஆதரித்து, போஷித்து, 
பராமரிக்கிறார்‌ 


தேவன்‌ 


தேவனுடைய 


மகத்துவத்தையும்‌, 
பராமக்கிரமத்தையும்‌ அணிந்து 


கொண்டிருந்தாலும்‌ அவர்‌ சாதாரண 
சிருஷ்டிகள்மீதும்‌ கரிசனையுள்ளவராகவே 
இருக்கிறார்‌. சிருஷ்டிகளின்‌ தேவையை 
அவர்‌ மறந்துவிடவில்லை. மகத்துவமும்‌ 
பராக்கிரமமுமுள்ள தேவன்‌, கிருபையும்‌ 
இரக்கமுமுள்ளவராகயிருக்கிறார்‌. தேவன்‌ 
தமது கிருபையினாலும்‌, இரக்கத்தினாலும்‌, 
சர்வசிருஷ்டிகளையும்‌ போஷித்து, 
பாதுகாத்து, பராபரிக்கிறார்‌. 


தேவனுடைய  மகத்துவத்தினாலும்‌ 
பராமக்கிரமத்தினாலும்‌ பூச்சக்கரம்‌ 
அசையாதபடி நிலைபெற்றிருக்கிறது. 
பூச்சக்கரத்தை பாதுகாத்து பராமரிக்கிற 
தேவன்‌ தம்முடைய சபையை பாதுகாத்து 
பராமரிப்பது அதிக நிச்சயமாமே. தேவனே 
தம்முடைய சபையை ஸ்தாபிக்கிறார்‌. 
பாதாளத்தின்‌ வாசல்கள்‌ 
மேற்கொள்வதில்லை. 
ஸ்தாபிக்கப்பட்ட 
அசைக்கப்படுவதில்லை. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்மா 


PUBLISHERS 


கர்த்தர்‌ அநாதியாயிருக்கிறார்‌ 
சங்‌ 93:2 


சங்‌ 992. உமது சிங்காசனம்‌ 
பூர்வமுதல்‌. உறுதியானது; 
அநாதியாயிருக்கிறீர்‌. 


தேவன்‌ சர்வஆளுகையுள்ளவர்‌ 
அவர்‌ நித்தியகாலமாய்‌ ஆளுகை 
செய்கிறார்‌. தேவனுடைய சிங்காசனம்‌ 
பூர்வகாலம்‌ முதல்‌ உறுதியானது. தேவன்‌ 
தம்முடைய நித்திய ஆலோசனையின்‌ 
பிரகாரமாய்‌, இந்தப்‌ பூரியை ஆளுகை 
செய்கிறார்‌. வானமும்‌ “பூரியும்‌ 
சிருஷ்டிக்கப்படுவதற்கு முன்பாகவே, 
அவற்றைப்பற்றிய சிந்தனை, தேவனுடைய 
நித்திய ஆலோசனைகளிலிருந்தது 
தேவன்‌ நித்தியமானவர்‌. அவர்‌ 
அநாதியாயிருக்கிறவர்‌. என்றென்றைக்கும்‌ 
இருக்கிறவர்‌ தேவனைப்போலவே 
அவருடைய ஆளுகையும்‌ நித்தியமானது. 
அவருடைய  சிங்காசனமும்‌  பூர்வமுதல்‌. 
உறுதியானது. 


தேவன்‌  நித்தியமானவராயிருப்பது, 
போலவே, அவருடைய ஆளுகையும்‌ 
நித்தியமானதாகயிருப்பதுபோலவே, 
அவருடைய ஆலோசனைகளும்‌ 
நித்தியமானதாயிருக்கிறது. தேவனுடைய 
மனது நித்திய மனது. நித்திய மனதிலே. 
நித்தியமான யோசனைகள்‌ உண்டாகும்‌. 
தேவன்‌ தம்முடைய தெய்வீக 

னங்களிலே. ல்‌ பு 
இந்தப்‌ பூமியை ஆளுகை செய்‌ 


கர்த்தர்‌ உன்னதத்திலே 
வல்லமையுள்ளவர்‌ 
சண்‌ 93 : 3,4 


கர்த்தாவே, 
நதிகள்‌ 
நதிகள்‌ 


நதிகள்‌ 
இரைச்சலிட்டு 
அலைதிரண்டு 





ழ்‌ நள 
யாய 


குங்‌ 98:4. திரளான தண்ணீர்களின்‌ 
இரைச்சலைப்‌ பார்க்கிலும்‌, 
சமுத்திரத்தின்‌. வலுமையான 
அலைகளைப்பார்க்கிலூம்‌, கர்த்தர்‌ 
உன்னிடத்திலே வல்லமையுன்னவர்‌. 


கர்த்தர்‌ ராஜரிகம்பண்ணுகிறார்‌. 
கர்த்தருடைய ஆளுகை நித்தியமானது. 
அதே வேளையில்‌ அவருடைய ஆளுகை 
வல்லமையுள்ளது. கர்த்தர்‌ 
மகத்துவத்தையும்‌, பராமக்கிரமத்தையும்‌ 
அணிந்து ஆளுகை செய்கிறார்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய சத்துருக்களின்மீது வெற்றி 
சிறக்கிறவர்‌. சங்கீதக்காரர்‌ தேவனுடைய 
சத்துருக்களைப்பற்றிச்‌ சொல்லுகிறார்‌. 
அவர்கள்‌ எப்படி எழும்பி வருகிறார்கள்‌. 
என்று சொல்லுவதற்கு. நதிகளையும்‌. 
திரளான தண்ணீர்களையும்‌. 
சமுத்திரத்தின்‌ வலுமையான 
அலைகளையும்‌ உவமைகளாகச்‌ 
சொல்லுகிறார்‌ 


கர்த்தாவே, நதிகள்‌ எழும்பின; 
நதிகள்‌ இரைச்சலிட்டு எழும்பின; நதிகள்‌ 
அலைதிரண்டு எழும்பின” (சங்‌ 93:3). 
சத்துருக்கள்‌ நதிகளைப்போல. 
எழும்புகிறார்கள்‌. அவர்கள்‌ 
நதிகளைப்போல இரைச்சலிட்டு 
எழும்புகிறார்கள்‌. இவையெல்லாம்‌ 
சத்துருக்களின்‌ பயங்கரமான 
சுபாவங்களைக்‌ குறிக்கிற வார்த்தைகள்‌. 
அவர்கள்‌ திரளான  தண்ணீர்களின்‌ 
இரைச்சலைப்போல  ஆர்ப்பரிக்கிறார்கள்‌. 
சமுத்திரத்தின்‌ வலுமையான அலைகள்‌ 
எழும்புவதைப்போல, அவர்கள்‌ 
கர்த்தருக்கு விரோதமாக எழும்பி 
வருகிறார்கள்‌. 


கர்த்தர்‌ தம்முடைய சபையைப்பற்றிச்‌ 
சொல்லும்போது, “திறுபைப்பட்டவளே, 
பெருங்காற்றில்‌ அடிபட்டவளே, 
'தேற்றரவற்றவளே” (ஏசா 5441) என்று 
சொல்லுகிறார்‌. நம்முடைய ஜீவியத்திலும்‌, 
நம்முடைய சபையிலும்‌ பெருங்காற்று 
வீசலாம்‌. சமுத்திரத்தின்‌ வலுமையான 
அலைகளைப்போல சபைக்குள்‌ 
கொந்தளிப்பு உண்டாகலாம்‌ நம்முடைய 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை 


QOODNENS 
PUBLISHERS 


ஆனாலும்‌ நம்மைக்‌ கர்த்தர்‌ 
ஆளுகை செய்யும்போது, நாம்‌ 
தண்ணீர்களின்‌ இரைச்சலைக்‌ கேட்டோ, 
நதிகளின்‌ இரைச்சலைக்‌ கேட்டோ, 
சமுத்திரத்தின்‌ வலுமையான அலைகளைப்‌ 
பார்த்தோ பயப்படவேண்டியதில்லை. 
ஏனெனில்‌. கர்த்தர்‌ ராஹிகம்‌ 
பண்ணுகிறார்‌. காற்றும்‌ கடலும்‌ 
அவருடைய வார்த்தைக்குக்‌ கீழ்ப்படியும்‌ 
நாம்‌ எல்வளவு பெரிய புயல்காற்றில்‌ 
சிக்கியிருந்தாலும்‌ கர்த்தர்‌ மக்கு 
அசைக்க முடியாத நங்கூரமாயிருக்கிறார்‌. 


சங்கீதக்காரர்‌ 
வல்லமையையும்‌, 
சத்துருக்களின்‌ இரைச்சலையும்‌ 
ஒப்பிட்டுச்‌ சொல்லுகிறார்‌. “திரளான 
தண்ணீர்களின்‌ இரைச்சலைப்பார்க்கிலும்‌, 
சமுத்திரத்தின்‌ வலுமையான 
அலைகளைப்பார்க்கிலும்‌, கர்த்தர்‌ 
உன்னிடத்திலே. 'வல்லமையுள்ளவர்‌" 
(சங்‌ 934). 


கர்த்தருடைய 
அவருடைய 


சபையின்‌ சத்துருக்கள்‌ திரளான 
தண்ணீர்களின்‌  இரைச்சலைப்போலவே 
இருக்கிறார்கள்‌. இரைச்சலில்‌ மெய்யான 
பெலனில்லை. அது வெறும்‌ ஓசைதான்‌. 
நாம்‌ வெறும்‌ சத்தத்தைக்‌ கேட்டுப்‌ 
பயப்படக்கூடாது. சத்துருவின்‌ 
வல்லமைகளைவிட, நம்முடைய கர்த்தரே 
உன்னதத்திலே வல்லமையுள்ளவர்‌ 
கர்த்தர்‌ மாத்திரமே சர்வவல்லமையுள்ளவர்‌. 
சத்துரு இரைச்சலிடுவான்‌. அலைதிரண்டு 
எழும்புவதுபோல எழுப்புவான்‌. திரளான 
தண்ணீர்களைப்போல. இரைச்சலிட்டு 
நம்மை பயமுறுத்தப்‌ பார்ப்பான்‌. 
சமுத்திரத்தின்‌ வலுமையான 
அலைகளைப்போல நம்மீது மோதவருவான்‌. 
நம்முடைய சத்துரு எப்படி வந்தாலும்‌, 
நம்முடைய கர்த்தரே நம்மை ஆளுகை 
செய்கிறவர்‌. அவரே நம்மை 
ராஜரிகம்பண்ணுகிறவர்‌. நம்மை ஆளுகை 
செய்கிற கர்த்தர்‌ உன்னதத்திலே 
வல்மையுள்ளவர்‌ என்பதை நாம்‌ 
புரிந்துகொள்ள வேண்டும்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


எகிப்தின்‌ ராஜாவாகிய பார்வோன்‌. 
வெறும்‌ சத்தமாகவே இருந்தான்‌. 
அவனிடத்தில ஒசையைத்‌ தவிர பெலன்‌ 
ஒன்றுமில்லை. “எகிப்தின்‌ ராஜாவாகிய 
பார்வோன்‌ பாழாக்கப்பட்டான்‌; அவனுக்குக்‌ 
குறித்த காலம்‌ முடிந்ததென்று அங்கே 

த்தபிட்டுச்‌ சொல்லுகிறார்கள்‌” 

46417). 

தேவனுடைய சர்வஆளுகையும்‌, 
அவருடைய சர்வவல்லமையும்‌ 
கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு 
உற்சாகமான செய்தியாகும்‌. கர்த்தருடைய 
பிள்ளைகளாகிய நாம்‌ சத்துருக்களின்‌ 
இரைச்சலுக்கு முன்பாக ஜீவிக்கும்போது, 
உன்னதமான கர்த்தருடைய 
சர்வவல்லமை நமக்கு மிகவும்‌ 
ஆறுதலாயிருக்கிறது சத்துருக்கள்‌ 
திரளான தண்ணீர்களைப்போலவும்‌, 
நதிகளைப்போலவும்‌, சமுத்திரத்தின்‌ 
வலுமையான அலைகளைப்போலவும்‌ 
நமக்கு வ்‌ வேகமாக வந்தாலும்‌, 
கர்த்தர்‌ அரணாகவும்‌. 
தபம்‌ எண்ட்‌ 


“தேவன்‌ 
பெலனும்‌, 


நமக்கு அடைக்கலமும்‌ 

ஆபத்துக்காலத்தில்‌ 
அநுகூலமான 'துணையுமானவர்‌. 
ஆகையால்‌ பூரி நிலைமாறினாலும்‌, 
மலைகள்‌ நடுச்சமுத்திரத்தில்‌ சாய்ந்து 
போனாலும்‌ அதின்‌ ஜலங்கள்‌ 
கொந்தளித்துப்பொங்கி, அதின்‌ 
பெருக்கினால்‌ பர்வதங்கள்‌ அதிர்ந்தாலும்‌. 
நாம்‌ பயப்படோம்‌' (சங்‌ 469-3) என்று 
சங்கீதக்காரர்‌ சொல்லுவதுபோல, நாமும்‌ 


க தைரியமாய்ச்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மமம்‌ 


PUBLISHERS 


பரிசுத்தமானது 

கர்த்தருடைய ஆலயத்தின்‌ 
அலங்காரமாயிருக்கிறது 

சங்‌ 93:5 


சங்‌ 995. உமது சாட்சிக்‌ மிகவும்‌ 
உண்மையுள்ளவைகன்‌; கர்த்தாவே, 
பரிசுத்தமானது நித்தியநானாக உமது 
ஆலயத்தின்‌ அலங்காரமாயிருக்கிறது. 
கர்த்தர்‌ 
பரிசுத்தத்திலும்‌ 
கர்த்தருடைய 


உண்ணையிலும்‌ 
ஆளுகை செய்கிறார்‌ 
வாக்குத்தத்தங்களெல்லாம்‌ 
கர்த்தருடைய 

மிகவும்‌ உண்மையுள்ளவர்கள்‌ 
சங்கீதக்காரர்‌ சொல்லுகிறார்‌, 
தம்முடைய சபையைப்‌ 
வல்லபையுள்ளவர்‌ 
சபையைப்‌ பாதுகாக்கிறவர்‌, 
தம்முடைய வாக்குத்தத்தங்களிலும்‌ 
உண்மையுள்ளவராயிருக்கிறார்‌. சபையை 


பாதுகாப்பாக வைத்தி சபைக்கு 
சத்தைக்‌ கட படுகிறார்‌ 


உண்மையுள்ளவை. 
சாட்சிகள்‌ 


பாதுகாக்கும்‌ 


தேவனுடைய ஆலயமே அவருடைய 
சபை. பரிசுத்தமானது தேவனுடைய 
ஆலயத்தின்‌  இலங்காரமாயிருக்கிறது. 
பிகத்தமே தேவாலயத்தின்‌ பெலமும்‌ 
பாதுகாப்புமாயிருக்கிறது. 
ஆலயத்திற்கு விரோதமாக 
தண்ணீர்களும்‌, 
இரைச்சல்களும்‌ எழும்பி வந்தாலும்‌ 
பரிசுத்தமே தேவனுடைய ஆலயத்திற்குப்‌ 
பாதுகாப்பாகயிருக்கிறது. பரிசுத்தம்‌ 
க்‌ இருக்கிறதோ அங்கே சமாதானம்‌ 





ழ்‌ நள 
யாய 


தேவனுடைய சபையார்‌ 
ஒடுக்கப்பட்டு, துன்புறுத்தப்பட்டு 
'வேதனையிலிருக்கிறார்கள்‌. இஸ்ரவேல்‌. 
ஜனங்கள்‌ மிகுந்த உபத்திரவத்திலும்‌ 
துன்பத்திலும்‌ இருந்தபோது இந்த சங்கீதம்‌ 
எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுக்கு 
விரோதமாகவும்‌. அவருடைய ஜனத்திற்கு 
விரோதமாகவும்‌ சத்துருக்கள்‌ 
எழும்பியிருக்கிறார்கள்‌. தேவனுடைய 
சத்துருக்களைப்பற்றி, கர்த்தருடைய 
சமூகத்தில்‌ முறையிடும்‌ வண்ணமாய்‌ 
இந்த: த்‌ Cs ட்டிருக்கிறது. 

இந்த சங்கீதத்தில்‌ இரண்டு 
பகுதிகள்‌. உள்ளன. 
துன்மார்க்கரும்‌ அக்கிரமக்காரரும்‌ 
பெருமைபோடிருக்கிறார்கள்‌ தாங்கள்‌ 
என்ன செய்தாலும்‌, கர்த்தரை அதைப்‌ 
பார்க்கமாட்டார்‌ என்றும்‌, 
கவனிக்கமாட்டார்‌ என்றும்‌ 
சொல்லுகிறார்கள்‌ (சங்‌ 941-1). 
துன்மார்க்கர்‌ மதியீனமாயிருக்கிறார்கள்‌ 
அவர்களுக்கு அழிவு 
நியமிக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய 
பிள்ளைகள்‌ துன்பப்படுத்தப்பட்டாலும்‌, 
அவர்களுக்கு ஆறுதலும்‌ சமாதானமும்‌ 
உண்டாகும்‌ (சங்‌ 9412-23). 
தேவனுடைய வாக்குத்தத்தத்தின்‌ 
பிரகாரமாகவும்‌, சங்கீதக்காரருடைய 
அனுபவத்தின்‌ மூலமாகவும்‌ கர்த்தருடைய 
பிள்ளைகளுக்கு றுதலான 
வார்த்தைகள்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
தேவஜனத்தாருடைய துன்பங்கள்‌ 
சீக்கிரத்தில்‌ முடிந்துபோகும்‌. 


தூன்மார்க்கரின்‌ அக்கிரமம்‌ 
சங்‌ 94 : 1-11 
சங்‌ 944. நீதியைச்‌ சரிக்கட்டுகிற 


தேவனாகிய கர்த்தாவே, நீதியைச்‌. 
சரிக்கட்டுகிற தேவனே, பிரகாசியும்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம்மா 


PUBLISHERS 


சங்‌ 943. பூமியின்‌ தியாயாதிபதியே, 
எழுத்து, பெருமைக்காரருக்குப்‌ 
பதிலனியும்‌. 


சவ்‌ 94:3. கர்த்தாவே, துன்மார்க்கர்‌ 
எதுவரைக்கும்‌ மகிழ்த்து, துன்மார்க்கர்‌ 
எதுவரைக்கும்‌ களிகூர்த்திருப்பார்கன்‌? 


சன்‌ 9444. 
அக்கிரமக்காரர்‌ 
கடினமாய்ப்‌ 
பெருமைபாராட்டுவார்கன்‌? 


எதுவரைக்கும்‌ 
யாவரும்‌ வாயாடி, 
பேசி, 


சங்‌ 94:5, கர்த்தாவே, அவர்கள்‌ உமது 
ஜனத்தை: நொறுக்கி, உமது. 
௬தந்தரத்தை ஒடுக்குகிறார்கள்‌. 


சங்‌ 94:8. விதவையையும்‌ 
பரதேசியையும்‌ கொன்று, திக்கற்ற 
பின்னைகனைக்‌ கொலைசெய்து: 


சங்‌ 9447. கர்த்தர்‌ பாரார்‌, யாக்கோபின்‌ 
6) கவனியார்‌ என்று 
சொல்லுகிறார்கள்‌. 


சங்‌ 94:8. 


மிருககுணமுன்னவர்களே, 
உணர்வடையுங்கள்‌; மூ 
எப்பொழுது புத்திமான்‌ களாவீர்கள்‌? 


சங்‌ 949. காதை உண்டாக்கினவர்‌ 
கேவாரோ? கண்ணை உருவாக்கினவர்‌ 
காணாரோ? 


சங்‌ 94:10. ஜாதிகளை தண்டிக்கிறவர்‌ 
கடிந்து கொள்னாரோ? மனுஷனுக்கு 
அறிவைப்‌ போதிக்கிறவர்‌ அறியாரோ? 


சங்‌ 94411. 
யோசனைகள்‌ 


அறித்திருக்கிறார்‌. 


மனுஷனுடைய 
[ணென்று கர்த்தர்‌ 


நீதியைச்‌ சரிக்கட்டுகிற தேவன்‌ 


நீதியைச்‌. 
தேவனாகிய கர்த்தாவே, 
சறிக்கட்டுகிற தேவனே, 
பூமியின்‌ தியாயாதியதியே நீர்‌ 
எழுத்து, பெருமைக்காரருக்குப்‌ 
யதிலளியும்‌ (௪ங்‌ 94:1,2). 


சரிக்கட்டுகிற 
நீதியைச்‌. 
யிரகாசியும்‌. 





ழ்‌ நவள 
யாய 


துன்மார்க்கரும்‌ அக்கிரமக்காரரும்‌ 
தேவனுடைய ஜனத்தாரை 
ஒடுக்குகிறார்கள்‌. அவர்கள்‌ 
தேவனுடைய ஜனங்களுக்கும்‌. 
தேவனுக்கும்‌ சத்துருக்களாயிருக்கிறார்கள்‌. 
சங்கீதக்காரர்‌ தன்மார்க்கருக்கு 
விரோதமாக தேவனிடத்தில்‌ பயபக்தியோடு 
முறையிடுகிறார்‌. சங்கீதக்காரரோடு 
ல்‌ த்க்‌ அனுபவிக்கிற 
ல்‌ புத்திரர்‌ எல்லோரும்‌ 
கர்த்தரிடத்தில்‌ முறையிடுகிறார்கள்‌. 
அவர்கள்‌ தேவனை நோக்கிக்‌ 
கூப்பிடும்போது. அவரை, “நீதியைச்‌ 
சரிக்கட்டுகிற தேவனாகிய கர்த்தாவே” 
என்றும்‌. “பூமியின்‌ நியாயாதிபதியே” 
என்றும்‌ சொல்லுகிறார்கள்‌. அவர்கள்‌ 
தேவனை இப்டி அழைக்கும்போது 
அவர்களுடைய விசுவாசம்‌ 
உற்சாகமடைகிறது. பழிவாங்குதல்‌ 
கர்த்தருக்குரியது. அவரே நியாயாதிபதி. 
அவர்‌ ஒருவர்‌ மாத்திரமே நீதியான 
நியாயாதிபதி. மனுஷருடைய எல்லா 


யொயத்தீர்ப்புக்களும்‌ நியாயாதிபதியாகிய 
தேவளிபமிரந்தே வருகிறது ப 


தேவன்‌ மனுஷருக்குப்‌ 
பிரமாணத்தைக்‌ கொடுக்கிறார்‌. அதே 
தேவன்‌, தம்முடைய பிரமாணத்தை 
மீறுகிறவர்களுக்கு தண்டனையையும்‌ 
கொடுக்கிறார்‌. மனுஷருடைய 
கிரியைகளுக்குத்‌ தக்கதாக, தம்முடைய 
பிரமாணத்தின்‌ பிரகாரம்‌ கர்த்தர்‌ 
அவர்களை நீதியாய்த்‌ தீர்ப்ப செய்கிறார்‌. 

னால்‌ தேவனாகிய கர்த்தர்‌, “பூமியின்‌ 

ஈயாதிபதி” என்று அழைக்கப்படுகிறார்‌. 


தேவன்‌ 
சிங்காசனத்தில்‌ அமர்ந்திருக்கிறார்‌. 
ஒடுக்கப்பட்டவர்களுக்கும்‌, 
திக்கற்றவர்களுக்கும்‌ தேவனே 
அடைக்கலமாகயிருக்கிறார்‌. அவர்‌ பூமியின்‌ 
நியாயாதிபதியாகயிருந்தாலும்‌, 


நமக்கு அடைக்கலமாகவும்‌ இருக்கிறார்‌. 


தம்முடைய 


தப்பு செய்கிறவர்களைத்‌ தண்டிக்கும்‌ 
அதிகாரம்‌ கர்த்தரிடமுள்ளது. அது. 
தேவனுடைய சுபாவம்‌. கர்த்தருக்கு 
மாத்திரமே பழிவாங்கும்‌ உரிமையுள்ளது. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம்மா 


PUBLISHERS 


நீதி எப்போதும்‌ 
ஜெயம்பெறும்‌. நமக்கு விரோதமாக 
தப்பிதம்‌ செய்தவர்களை பழிவாங்க 
வேண்டுமென்று நாம்‌ நினைக்கக்கூடாது. 
ப்‌ நமக்குரியதல்ல. 


தேவனுடைய 


ல்‌ தமக்குரியது என்று கர்த்தர்‌ 
பூறிவா்கும்‌, து த்து 


“பிரியமானவர்களே, பழிவாங்குதல்‌. 
எனக்குரியது, நானே பதிற்செய்வேன்‌, 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ என்று 
எழுதியிருக்கிற படியால்‌, நீங்கள்‌ 
பழிவாங்காமல்‌, கோபாக்கினைக்கு 
இடங்கொடுங்கள்‌” (ரோம 12:19), 


தேவனிடத்தில்‌ 
விண்ணப்பம்பண்ணும்போது, “நீதியைச்‌ 
சரிக்கட்டுகிற தேவனே பிரகாசியும்‌' 
என்றும்‌ “பூமியின்‌ நியாயாதிபதியே, நீர்‌ 
எழுந்து, பெருமைக்காருக்கு பதிலளியும்‌" 
என்றும்‌ விண்ணப்பப்பண்ணுகிறார்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய சத்துருக்களுக்கு. 
நமக்காகப்‌ பதிலளிக்கவேண்டியதில்லை. 
அவர்‌ தமக்காக பதிலளிக்கவேண்டும்‌. 
தம்முடைய நீதிமின்‌ சுபாவத்தை 
வெளிப்படுத்தவேண்டும்‌. தாம்‌ 
நீதியைச்‌ சரிக்கட்டுகிற தேவனாகிய 
கர்த்தர்‌ என்பதை கர்த்தர்‌ 
தாமே சத்துருக்களுக்குத்‌ தெளிவுபடுத்த 
வேண்டும்‌. தாமே பூமியின்‌ நியாயாதிபதி 
என்பதையும்‌ ன்‌ அவர்க 

விளங்கச்‌ செய்யவேண்டும்‌. டட. 


சங்கீதக்காரர்‌ 


சத்துருக்கள்‌ தேவனை நோக்கிப்‌ 
பார்க்காமல்‌, அவருடைய ஜனங்களை 
மாத்திரம்‌ நோக்கிப்‌ பார்க்கிறார்கள்‌. 
தேவனுடைய ஜனங்களைத்‌ தாங்கள்‌ 
துன்பப்படுத்துவதினால்‌, தாங்கள்‌ 
ஜெயம்பெற்றிருப்பதாக நினைக்கிறார்கள்‌. 
தேவனுடைய ஜனங்கள்‌ தங்களிடத்தில்‌ 
தோல்வியடைந்திரப்பதினால்‌ தேவனும்‌ 
தங்களிடத்தில்‌ தோல்வியடைந்துவிட்டார்‌ 
என்று இறுமாப்பாயிருக்கிறார்கள்‌. 
இருதயத்தில்‌ பெருமைப்படுகிறார்கள்‌. 
அப்படிப்பட்ட ம யருபைக்காரு எது 


தேவன்‌ எழுந்து, 
பனிக்‌ பஸ்‌ சங்கீதக்காரர்‌ 
விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 





ழ்‌ நவள 
யாய 


துன்மார்க்கர்‌ 
பிள்ளைகளைக்‌ 


கர்த்தருடைய 
காயப்படுத்தி 


யிருக்கிறார்கள்‌. அவர்களுக்குத்‌ தீங்கு 
செய்திருக்கிறார்கள்‌. 

அவர்கள்மீது 

ண்டும்‌ 


சங்கீதக்காரர்‌ விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 


துன்மார்க்கரும்‌ 
அக்கிரமக்காரரும்‌ 


கர்த்தாவே, துன்மார்க்கர்‌ 
எதுவரைக்கும்‌ மகிழ்த்து, துன்மார்க்கர்‌ 
எதுவரைக்கும்‌ களிகூர்த்திருப்பார்கண்‌? 
எதுவரைக்கும்‌ அக்கிரமக்காரர்‌ யாவரும்‌ 
வாயாடி, கடினமாய்ப்‌ பேசி, 
பெருமைபாராட்டுவார்கள்‌? கர்த்தாவே, 
அவர்கள்‌ உமது ஜனத்தை நொறுக்கி, 
உமது சுதந்தரத்தை ஓடுக்குகிறார்கள்‌. 
விதவையையும்‌ பரதேசியையும்‌ 
கொன்று, திக்கற்ற பின்ணைகனைக்‌. 
கொலைசெய்து: (சங்‌ 94:9-6) 

துன்மார்க்கரும்‌ அக்கிரமக்காரரும்‌ 
இருதயத்தில்‌ பெருமையோடிருக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு 
விரோதமாய்த்‌ துணிகரமாய்த்‌ தீங்கு 
செய்கிறார்கள்‌. சங்கீதக்காரர்‌ 
அவர்களுடைய தீயசுபாவத்தை 
கர்த்தருடைய  சமுகத்திலே எடுத்துச்‌ 
சொல்லுகிறார்‌. அவர்கள்‌ துன்மார்க்கமான 
சுபாவமுள்ளவர்கள்‌. ர்‌ 
நன்மை செய்கிறவர்களுக்கு விரோதபாய்க்‌ 
கிரியை செய்கிறார்கள்‌. நன்மை 
செய்கிறவர்களை அவமானப்படுத்தி 
தண்டிக்கிறார்கள்‌. 


துன்மார்க்கரும்‌ அக்கிரமக்காரரும்‌. 
தீயசெயல்களை சந்தோஷமாய்ச்‌ 
செய்கிறார்கள்‌. தங்களுடைய 
துர்க்கிரியைகளை பெருமைப்படுத்தி 
பேசுகிறார்கள்‌. தங்களைப்பற்றியும்‌. 
தங்களுடைய தீயசுபாவங்களைப்பற்றியும்‌ 
i ்‌ சொல்லுகிறார்கள்‌. 
உயர்வாகப்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை CDNENIS 


PUBLISHERS 


சங்கீதக்காரர்‌ 
அக்கிரமக்காரரையும்‌ பற்றி கர்‌ 
முறையிடுகிறார்‌. 
துன்மார்க்கர்‌ 
துன்மார்க்கர்‌ 
களிகூர்ந்திருப்பார்கள்‌? எதுவரைக்கும்‌ 
அக்கிரமக்கார்‌ யாவரும்‌ வாயாடி, 
கடினமாய்ப்‌ பேசி, 
பெருமைபாராட்டுவார்கள்‌? (சங்‌ 94:34) 
என்று கர்த்தரிடத்தில்‌ கேட்கிறார்‌. 


துன்மார்க்கர்‌. கர்த்தருடைய 
ஜனத்தை நொறுக்குகிறார்கள்‌. அவர்கள்‌ 
தேவனுடைய சுதந்தரத்தை 
ஒடுக்குகிறார்கள்‌. தங்களுடைய 
முழுபலத்தையும்‌ பயன்படுத்தி, தங்களால்‌ 
முடிந்த மட்டும்‌, தேவனுடைய ஜனத்தைத்‌ 
துன்பப்படுத்தி, அவர்களுக்குத்‌ தீங்கு 
செய்து, அவர்களை நொறுக்கி, 
அவர்களை ஒடுக்கி, அவர்களை கீழே 
விழத்தள்ளுகிறார்கள்‌. கர்த்தருடைய 
சுதந்தரமாகயிருக்கிற இஸ்ரவேல்‌ 
ஜனங்களை, துன்மார்க்கர்‌ வேரோடு 
இழித்து! போடவேண்டும்‌ என்று 
மானி ரர்களுக்குத்‌ 
தங்குசெய்கறார்கள்‌ கல்‌ 

தேவனுடைய 
கர்த்தருடைய சுதந்தரம்‌: ஆனால்‌ 
துன்மார்க்கரும்‌ அக்கிரமக்காரருமோ 
மிருககுணமுள்ளவர்களாகயிருக்கிறார்கள்‌. 
மனுஷரிடத்தில்‌ இயல்பாக காணப்படுகிற 
இரக்க குணம்‌ துன்மார்க்கரிடத்தில்‌ 
சிறிதுபில்லை. விதவைக்கும்‌, 
பரதேசிக்கும்‌, திக்கற்றபிள்ளைகளுக்கும்‌ 
நாம்‌ உதவிசெய்யவேண்டும்‌. ஆனால்‌ 
துன்மார்க்கரோ, 'விதவையையும்‌, 
பரதேசியையும்‌ கொன்றுபோடுகிறார்கள்‌. 
திக்கற்றரிள்ளைகளை ஈவு 
இரக்கமில்லாமல்‌ கொலை 
செய்துவிடுகிறார்கள்‌. சங்கீதக்காரர்‌ 
துன்மார்க்கருடைய தீயசுபாவங்களை 
தேவனிடத்தில்‌ முறையிட்டு, “அவர்கள்‌ 


க்கும்‌ ந்‌ 
கிவரந்திருவரிகள்‌. என்று கேட்கா. 


எதுவரைக்கும்‌. 


ஜனமே 





ழ்‌ நள 
யாய 


காதை 
கேளாரோ 


உண்டாக்கினவர்‌ 


கர்த்தர்‌ பாரார்‌, 
தேவன்‌. கவனியார்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 
மிருககுணமுன்னவர்களே, 
உணர்வடையுங்கள்‌;; 
எப்பொழுது புத்திமான்களாவிர்கள்‌? 
காதை உண்டாக்கினவர்‌ கேனாரோ?: 
கண்ணை உருவாக்கினவர்‌ காணாரோ? 
(சங்‌ 9427-9) 


நாஸ்திகர்கள்‌, “தேவன்‌ இல்லை" 
என்று சொல்லுகிறார்கள்‌. “கர்த்தர்‌ பாரார்‌, 
தேவன்‌ கவனியார்‌' என்று இறுமாப்பாக 
பேசுகிறார்கள்‌. தாங்கள்‌ எவ்வளவு தவறு 
செய்தாலும்‌ தேவன்‌ அதைக்‌ 
கவனிக்கமாட்டார்‌ என்று துன்மார்க்கர்‌ 
இறுமாப்பாயிருக்கிறார்கள்‌. தாங்கள்‌ சிறிய 
தவறுகளைச்‌ செய்தாலும்‌, பெரிய 
தவறுகளைச்‌ செய்தாலும்‌, கர்த்தர்‌ அதைப்‌ 
பார்க்கமாட்டார்‌ என்றும்‌, தமது 
கண்ணை  மூடிக்கொள்வார்‌ என்றும்‌ 
ன்மார்க்கர்‌ ஆணவமாய்ச்‌ 
ால்லுகிறார்கள்‌ 


சர்வவல்லபையுள்ள தேவனாகிய 
கர்த்தர்‌ ஜீவனுள்ளவர்‌ அவர்‌ 
காண்கிறவர்‌. கவனிக்கிறவர்‌. பார்க்கிறவர்‌. 
கேட்கிறவர்‌ யாக்கோபின்‌ தேவன்‌ 
தம்முடைய பிள்ளைகளுக்கு 
தீங்குசெய்கிறவர்களைப்‌ பழிவாங்குகிறவர்‌. 
தம்முடைய பிள்ளைகள்‌ காயப்படும்போது, 
தேவனாகிய கர்த்தர்‌ 
சும்மாயிருக்கமாட்டார்‌. ஆனால்‌ 
துன்மார்க்கரோ கர்த்தர்‌ பாரார்‌, 
யாக்கோபின்‌ தேவன்‌ கவனியார்‌” என்று 
சொல்லுகிறார்கள்‌. மெய்யாகவே கர்த்தர்‌ 
அவர்களைப்‌ பார்ப்பார்‌, அவர்களைக்‌ 
கவனிப்பார்‌. 


பாரார்‌ என்றும்‌, 
தேவன்‌ கவனியார்‌ 
சொல்லுகிறவர்கள்‌ 

மி( ள்ளவர்கள்‌. 
துல்‌ ல 


கர்த்தர்‌ 
யாக்கோபின்‌ 
என்றும்‌ 
ஜனத்தில்‌ 
அவர்கள்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மய 


PUBLISHERS 


அவர்களுக்குள்ளே இருக்கிற அறிவு 
சிந்திக்கவேண்டும்‌. அது அவர்களுக்கு 
சத்தியத்தை உணர்த்தவேண்டும்‌. நாம்‌ 
செய்கிற சொல்லுகிற எல்லாவற்றையும்‌ 
கர்த்தர்‌ கவனிக்கிறார்‌. ர்‌ நம்மைக்‌ 
அ கோன்‌ அளிக்க பவன்‌ 


சுபாவத்தின்டி நம்மில்‌ யாரும்‌ 
துன்மார்க்கரோ, அக்கிரமக்காரரோ அல்ல. 
நாம்‌ தவறுசெய்தால்‌, உடனே 
திருந்தவேண்டுமென்று கர்த்தர்‌ 
எதிர்பார்க்கிறார்‌. தவறு செய்தவர்கள்‌. 
திருந்தி, நல்லவர்களாக ஜீவிக்கவேண்டும்‌. 
இதுவே அவர்களுக்கும்‌ நல்லது, 
அவர்களோடு பழகுகிற மற்றவர்களுக்கும்‌ 
நல்லது. இந்த! பிரபஞ்சத்தில்‌, யாரும்‌ 
இயல்பாகவே 

மூடரோ, ஒருவருமில்‌ை 

தேவன்‌ நம்‌ எல்லோருக்குமே 
மனுஷசுபாவத்தைக்‌ கொடுத்திருக்கிறார்‌, 
தம்முடைய ஞானத்தை நமக்கு 
வெளிப்படுத்துகிறார்‌. இது தேவனுடைய 
கிருபை தேவனுடைய கிருபையை 
அசட்டை செய்து. அவர்‌ 
கொடுக்கிற நன்மைகளை 
வேண்டுமென்றே துணிகரமாகப்‌ 
பெற்றுக்கொள்ள றுக்கிறவர்கள்‌ 
மிருககுணமுள்ளவர்களாகவும்‌, மூடராகவும்‌ 
இருப்பார்கள்‌. 


மிருககுணமுள்ளவர்களோ, 


மிருககுணமுள்ளவர்கள்‌ உணர்வடையும்‌ 
போது மனுஷகுணமுள்ளவர்களாக 
மாறுவார்கள்‌. மூடரும்‌ ஞானமாய்ச்‌ 
சிந்திக்கும்போது புத்திமான்களாவார்கள்‌. 
நாம்‌ ஜீவனோடிருக்கிற காலம்‌ வரையிலும்‌ 
நல்லவர்களாகத்‌ திருந்தி வாழ்வதற்கு 
வாய்ப்புள்ளது. துன்மார்க்கரும்‌ 
அக்கிரமக்காரரும்‌, இந்த நல்ல வாய்ப்பை 
பயன்படுத்திக்கொள்ள வேண்டுமென்று 
சங்கீதக்காரர்‌ சொல்லுகிறார்‌. 
“ஜனத்தில்‌ மிருககுணமுள்ளவர்களே, 
உணர்வடையுங்கள்‌: மூடரே, எப்பொழுது 
புத்திமான்களாவீர்கள்‌?” (சங்‌ 94:8) என்று 
கேட்கிறார்‌. 





ழ்‌ நவள 
யாய 


தேவன்‌ நம்முடைய சரீரத்தை 
அற்புதமாய்‌ சிருஷ்டித்திருக்கிறார்‌. 
சரீரத்தின்‌ ஒவ்வொரு அவயவத்தையும்‌ 
ஆச்சரியப்படும்‌ வண்ணமாய்‌. 
உண்டாக்கியிருக்கிறார்‌. தேவன்‌ 
இருக்கிறார்‌ என்பதற்கு மனுஷருடைய 
சரீரமே சான்று பகருகிறது. தேவன்‌ 
ஒவ்வொரு சிருஷ்டியையும்‌ 
சிருஷ்டிக்கும்போது, அதை பரிபூரணமாக 
சிருஷ்டித்திருக்கிறார்‌. தேவன்‌ பரிபூரணர்‌. 
ஆகையினால்‌ அவருடைய சிருஷ்டிக்கும்‌ 
கிரியையும்‌ பரிபூரணமாயிருக்கிறது. 
சர்வசிருஷ்டியிலும்‌ தேவனுடைய 
சிருஷ்டிக்கும்‌ நம்மால்‌ 
காணமுடியும்‌. 


வல்லமையை 


சங்கீதக்காரர்‌ தேவனுடைய 
சிருஷ்டிப்பின்‌ வல்லமையைப்பற்றிச்‌ 
சொல்லும்போது, “காதை உண்டாக்கினவர்‌ 
கேளாரோ? கண்ணை உருவாக்கினவர்‌ 
காணாரோ?" (சங்‌ 949) என்று 
கேட்கிறார்‌. தேவனாகிய கர்த்தர்‌ 
ஒவ்வொரு சிருஞ்டியையும்‌ பூரணமாய்‌ 
சிருஷ்டித்திருக்கிறார்‌. பூரணமாய்‌ 
சிருஷ்டித்தவர்‌ பரிபூரணமுள்ளவராகவே 
இருக்கிறார்‌. சிருஷ்டிகள்‌ பூரணமாயும்‌. 
சிருஷ்டி கர்த்தர்‌ அரைகுறையாயும்‌ 
இருக்கிறார்‌ என்று சொல்லக்கூடாது. 
மிருககுணமுள்ளவர்களும்‌, மூடரும்‌ 
தேவனை ஏளனம்பண்ணி 
மட்டுப்படுத்துகிறார்கள்‌. 


ஒவ்வொருவருக்கும்‌ 
ஞானத்தைக்‌ கொடுத்திருக்கிறார்‌. இந்த 
ஞானத்தைப்‌ பயன்படுத்தி. னைத்‌ 
தேடவேண்டும்‌. அவரைத்‌ தேடுகிறவர்கள்‌ 
கண்டுபிடிப்பார்கள்‌ மனுஷருடைய 
ஞானமே தேவனுடைய ஞானத்தைப்‌ 
புரிந்துகொள்வதற்கு சரியான வழியாகும்‌. 
நாம்‌ எல்லோருமே தேவனுடைய 
சிருஷ்டிகளாயிருக்கிறோம்‌ நம்மால்‌ 
கேட்கவும்‌ காணவும்‌ முடிகிறது. நம்மை 
சிருஷ்டித்த தேவனாலும்‌ கேட்கவும்‌ 
காணவும்‌ முடியும்‌. என்று நாம்‌ 
நம்பவேண்டும்‌. இதுவே புத்திமான்களின்‌. 
சிந்தனை. நம்மால்‌ காணமுடியும்‌ 
ஆனால்‌ தேவனால்‌ காணமுடியாது. 
என்று உணர்வில்லாத மூடர்கள்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 


கர்த்தர்‌ நம்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை CDNENIS 


PUBLISHERS 


புறஜாதியாரின்‌ தெய்வங்களுக்கு 
ஜீவனில்லை அவை விக்கிரகங்கள்‌. 
மனன வலப்‌ அற 
உருவாக்கியிருக்கிறார்கள்‌. அவற்றிற்கு 
கண்கள்‌ உண்டு. ஆனால்‌ அவற்றால்‌ 
காணமுடியாது. அவற்றிற்கு செவிகள்‌ 
உண்டு. ஆனால்‌ அவற்றால்‌ கேட்க 
முடியாது. நமக்கு இருப்பதுபோலவே 
தேவனுக்கு கண்களும்‌ காதுகளும்‌ 
இருக்கிறது என்று நம்மால்‌ உறுதியாய்ச்‌ 
சொல்லமுடியாது. ஆனாலும்‌ தேவனால்‌ 
காணமுடியும்‌ என்றும்‌ கேட்க முடியும்‌ 
என்றும்‌. நம்மால்‌ உறுதியாய்ச்‌ 
சொல்லமுடியும்‌ ஏனெனில்‌ நம்முடைய 
பார்க்கும்‌ ஆற்றலையும்‌, கேட்கும்‌ 
ஆற்றஹைம்‌ தேவனே நமக்குக்‌ 
கொடுத்திருக்கிறார்‌. காதை 
உண்டாக்கினவர்‌ நிச்சயமாகவே கேட்பார்‌. 
கண்ணை உருவாக்கினவர்‌ 
நிச்சயமாகவே காண்பார்‌. 


கர்த்தர்‌ அறிந்திருக்கிறார்‌ 


ஜாதிகளை தண்டிக்கிறவர்‌ கடிந்து 
கொள்வாரோ? மனுஷனுக்கு அறிவைப்‌ 
போதிக்கிறவர்‌ அறியாரோ? 
மனுஷனுடைய யோசனைகள்‌. 
வீணென்று கர்த்தர்‌ அறித்திருக்கிறார்‌ 
(சங்‌ 94:10,11). 


கர்த்தர்‌ விக்கிரகாராதனைக்காரரைத்‌ 
தண்டிக்கிறார்‌. அவர்கள்‌ மெய்யான 
தேவனை ஆராதிக்காமல்‌ விக்கிரகங்களை 
ஆராதிக்கிறார்கள்‌. கர்த்தராகிய தேவன்‌ 
மாத்திரமே. சர்வலோகத்திற்கும்‌. 
சர்வசிரு்டிக்கும்‌ ஒரே 
தேவனாயிருக்கிறார்‌. ஆனால்‌ 
புறஜாதியாரோ ஏராளமான தெய்வங்களை 
ஆராதிக்கிறார்கள்‌. இதனிமித்தமாய்‌ 
தேவன்‌ அவர்கள்மீது கோபமாயிருக்கிறார்‌. 
புறஜாதி ஜனங்களைப்போலவே, தம்முடைய 
ஜனங்களும்‌ விக்கிரகாராதனையிலும்‌, 
நாஸ்திகத்திலும்‌ ஈடுபடும்போது தேவன்‌ 
அவர்களையும்‌ தண்டிக்கிறார்‌ 
அவர்களையும்‌ கடிந்துகொள்கிறார்‌. 





ழ்‌ நள 
யாய 


“ஜாதிகளைத்‌ 
கடிந்துகொள்ளாரோ” 
வாக்கியத்திற்கு, 
போதிக்கிறவர்‌, 
கடிந்துகொள்ளாரோ” 
வியாக்கியானம்‌ 
தேவன்‌ 
தம்முடைய நியாயப்பிரமாணத்தைக்‌ 
கொடுத்திருக்கிறார்‌ அந்த 
நியாயப்பிரமாணத்தின்‌ பிரகாரம்‌ தேவன்‌ 
தம்முடைய ஜனங்களை நியாயந்தீர்க்கிறார்‌. 
நியாயப்பிரமாணத்திற்கு மீறி 
நடக்கிறவர்களை கணக்கு 
ஒப்புவிக்குமாறு சொல்லுகிறார்‌. 


தண்டிப்பது, “கடிந்துகொள்வ 
ஆகியவை ஒருவரைத்‌ திருத்துவதற்குப்‌ 
பயன்படுத்தப்படும்‌ உபாயங்கள்‌. கர்த்தர்‌ 
நமக்குப்‌ போதிக்கும்போது, அந்தப்‌ 
போதனையோடு. தண்டனையும்‌, 
கடிந்துகொள்வதும்‌ சேர்ந்தே வருகிறது. 
கர்த்தர்‌ நமக்குப்‌ போதிக்கும்போது, நாம்‌ 
அதை சரியாகக்‌ கற்றுக்கொள்ளவேண்டும்‌ 
இல்லையென்றால்‌ நம்முடைய 
போதகராகிய கர்த்தர்‌ நம்மைத்‌ 
தண்டிப்பார்‌. நம்மைக்‌ கடிந்துகொள்வார்‌. 


அறிவைப்‌ 
அறியாரோ” என்று 
கேட்கிறார்‌. நம்முடைய 
இயற்கையின்‌ 

எல்லா 
காரணங்களை 


மனுஷனுக்கு 
போதிக்கிறவர்‌ 
சங்கீதக்காரர்‌ 
தேவன்‌ 
தேவனாகயிருக்கிறார்‌. 
காரியங்களுக்கும்‌ 
நமக்குச்‌ சொல்லுகிறார்‌. அதே தேவன்‌ 
கிருபையின்‌ தேவனாகவும்‌ இருக்கிறார்‌. 
தம்மைப்பற்றி நமக்கு வெளிப்படுத்துகிறார்‌. 
மனுஷருக்கு மெய்யான ஞானத்தையும்‌, 
மெய்யான அறிவையும்‌ தருகிறார்‌. நமக்கு 
ஞானத்தைத்‌ தருகிற ன்‌ 
“சர்வஞானமுள்ளவர்‌' என்பதை 
அறிந்திருக்கவேண்டும்‌. 
ஞானமுண்டு என்றும்‌, 
ஞானமில்லை என்றும்‌ சொல்லுகிறவன்‌ 
மதியீனன்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ODNENIS 


PUBLISHERS 


“தேவனோ அதின்‌ வழியை அறிவார்‌, 
அதின்‌ ஸ்தானம்‌ அவருக்கே தெரியும்‌” 
(யோபு 28:23). “இதோ, ஆண்டவருக்குப்‌ 
பயப்படுவதே ஞானம்‌; பொல்லாப்பை விட்டு 
விலகுவதே புத்தி" (யோபு 28:28), 
மனுஷன்‌ முகத்தைப்‌ பார்க்கிறான்‌. 
தேவனோ நம்முடைய இருதயத்தை. 
ஆராய்ந்து பார்க்கிறார்‌. மனுஷனுக்கு 
நாம்‌ பேசுவது மாத்திரமே தெரியும்‌. 
தேவனுக்கோ நாம்‌ பேசுவது 
மாத்திரமல்ல, நாம்‌ சிந்திப்பதும்‌ 
அவருக்குத்‌ ்‌ 


தெரியும்‌ "னுக்கு 
மறைவான எக்க கன்றுக்‌ 


யோசனைகள்‌ 
அறிந்திருக்கிறார்‌ 
சங்கீதக்காரர்‌ 
மனுஷனுடைய 


மனுஷனுடைய 
வீணென்று கர்த்தர்‌ 
(சங்‌ 944) என்று 
சொல்லுகிறார்‌. 
நினைவுகள்‌ நல்லதாகயிருந்தாலும்‌ 
அதுவும்‌ வீணானவையாகவும்‌, 
மாயையாகவும்‌ இருக்கிறது. மனுஷருடைய 
யோசனைகள்‌ கர்த்தருக்கு 
வார்த்தைகளைப்போல புரியும்‌. நம்முடைய 
வீணான யோசனைகளை கர்த்தர்‌ 
கவனித்துப்‌ பார்க்கிறார்‌ மனுஷன்‌ 
தன்னுடைய யோசனையின்‌ பிரகாரமாக 
வீணன்‌ என்று கர்த்தர்‌ 
அறிந்திருக்கிறார்‌. 


பரிசுத்தவான்௧களின்‌ ஆறுதல்‌ 
சங்‌ 94 : 12-23 


சன்‌ 94412. கர்த்தாவே, 
துன்மார்க்கனுக்குக்‌ குழிவெட்டப்படும்‌ 
வரைக்கும்‌, தீர்‌ தீங்குநாட்கனில்‌ 
அமர்த்திருக்கப்பண்ணி, 


சவ்‌ 94:18. சிட்சித்து, 
வேதத்தைக்கொண்டு. 
மனுஷன்‌ பாக்கியவான்‌. 


உம்முடைய 
போதிக்கிற 


சன்‌ 9414. 
ஜனத்தை: 
தம்முடைய 
கைவிடாமலும்‌ இருப்பார்‌. 


கர்த்தர்‌ தம்முடைய 
நெகிழவிடாமலும்‌, 
சதந்தரத்தைக்‌ 





ழ்‌ நள 
யாய 


சங்‌ 94415, தியாயம்‌ தீதியினிடமாகத்‌ 
திரும்பும்‌ செம்மையான இருதயத்தார்‌ 
யாவரும்‌ அதைப்‌ பின்பற்றுவார்கள்‌.. 


விரோதமாய்‌ பட்சத்தில்‌ 
எழும்புகிறவன்‌ யார்‌? 
அக்கிரமக்காரருக்கு விரோதமாய்‌ எண்‌: 
பட்சத்தில்‌ திற்பவன்‌ யார்‌? 


சுங்‌ 9407, கர்த்தர்‌ எனக்குத்‌ 
'துணையிராவிட்டால்‌, என்‌ ஆத்துமா 
சீக்கிரமாய்‌ மவுனத்தில்‌ 
வாசம்பண்ணியிருக்கும்‌. 


சங்‌ 94:18. 
என்‌: 


சுங்‌ 9418. என்‌ கால்‌ சறுக்குகிறது. 
என்று... நான்‌ சொல்லும்போது, 
கர்த்தாவே, உமது கிருபை என்னைத்‌ 
தாங்குகிறது. 


சுங்‌ 9419. 
விகாரங்கள்‌ 
உம்முடைய 
ஆத்துமாவைத்‌ தேற்றுகிறது. 


என்‌: 


சங்‌ 94:20. 
கட்டணையினால்‌ 
கொடுங்கோலாசனம்‌ 
இசைத்திருக்குமோ? 


குங்‌ 94:21. அவர்கள்‌ நீதிமானுடைய 
ஆத்துமாவுக்கு 'விரோதமாய்க்‌ 
கூட்டங்கூடி, குற்றமில்லாத 
இரத்தத்தைக்‌ குற்றப்படுத்துகிறார்கள்‌.. 


சுங்‌ 942௨ கர்த்தரோ எனக்கு. 
அடைக்கலமும்‌, என்‌ தேவன்‌ நான்‌ 
நம்பியிருக்கிற 
கன்மலையுமாயிருக்கிறார்‌. 


சுங்‌ 94:28. அவர்களுடைய 
அக்கிரமத்தை அவர்கன்மேல்‌ திருப்பி, 
அவர்களுடைய பொல்லாப்பினிமித்தம்‌ 
அவர்களைச்‌ சங்கரிப்பார்‌; நம்முடைய 
தேவனாகிய கர்த்தரே அவர்களைச்‌ 
சுங்கரிப்பார்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை 


பாக்கியவான்‌ 


கர்த்தாவே, துன்மார்க்கனுக்குக்‌ 
குழிவெட்டப்படும்வரைக்கும்‌, நீர்‌ 
தீங்குநாட்களில்‌ அமர்த்திருக்கப்‌ 
பண்ணி, சிட்சித்து, உம்முடைய 
வேதத்தைக்கொண்டு. போதிக்கிற 
மனுஷன்‌ பாக்கியவான்‌ (சங்‌ 94:12,19). 


பாடுகளை 
பரிசுத்தவான்களுக்கு. 
ஆறுதலான 


அனுபவிக்கிற 

சங்கீதக்காரர்‌ 
வார்த்தைகளைச்‌ 
சொல்லுகிறார்‌. கர்த்தருடைய 
பிள்ளைகளுக்கு ஆறுதலான 
வார்த்தைகளைச்‌ சொல்ல தேவனுடைய 
வாக்குத்தத்தங்களையும்‌, தன்னுடைய 
சொந்த அனுபவங்களையும்‌ 
ர ணடுததளா. 


தேவன்‌ நம்மைத்‌ தீங்குகளிலிருந்து 
பாதுகாக்கிறார்‌. அதோடு நமக்கு 
சந்தோஷத்தையும்‌. சமாதானத்தையும்‌ 
வாக்கு/பண்ணுகிறார்‌. கர்த்தர்‌ சிட்சிக்கிற 
மனுஷன்‌ பாக்கியவான்‌. நமக்கு எவ்வளவு 
கஷ்டங்கள்‌ வந்தாலும்‌, நாம்‌ கஷ்டத்தை 
மாத்திரம்‌ பாராமல்‌, நாம்‌ தேவனையே 
நோக்கிப்‌ பார்க்கவேண்டும்‌. அப்போது 
க வரும்‌ கஷ்டங்களுக்கும்‌, 
ம்‌ வேறுவிதமான 
அன்னக்‌ நமக்குக்‌ ட்‌ 


துன்பார்க்கரும்‌. 
கர்த்தருடைய 
நொறுக்குகிறார்கள்‌. 
சுதந்தரத்தை 


அக்கிரக்காரும்‌ 
ஜனத்தை 
அவருடைய 
ஒடுக்குகிறார்கள்‌. 
(சங்‌ 94:5). ஆனால்‌ தேவனோ தம்முடைய 


ஜனத்தை, அவர்கள்‌ 
சிட்சிக்கிறார்‌. ஒரு தகப்பன்‌ தன்னுடைய 
மகனை சிட்சிப்பதுபோல, கர்த்தர்‌ 
தம்முடைய ஜனங்களை சிட்சிக்கிறார்‌. 
தம்முடைய  ஜனத்தின்மீது கர்த்தர்‌ 
பிரியமாயிருக்கிறார்‌. அவர்கள்‌ நன்றாக 
இருக்கவேண்டுமென்று விரும்புகிறார்‌. 
ஆகை யினால்தான்‌. அவர்களை 
சிக்கிறார்‌. 


மூலமாய்‌ 





ழ்‌ நள 
யாய 


கர்த்தருடைய சுதந்தரத்தை 
நொறுக்கிறவர்களும்‌, ஒடுக்குகிறவர்களும்‌ 
இன்மார்க்கராயும்‌  அக்கிரமக்காரராயும்‌ 
இருந்தாலும்‌ அவர்கள்‌ தேவனுடைய 
கரங்களில்‌ சிட்சிக்கிற 
பிரம்பாகயிருக்கிறார்கள்‌. பிரம்பைக்‌ 
கையாடாத தகப்பன்‌ தன்‌ மகனை 
பகைக்கிறான்‌. 

தேவனுடைய ஜனங்களுக்கு துன்பம்‌ 
உண்டாகும்போது, மெய்யாகவே 
அவர்களுக்கு நன்மை உண்டாகிறது. 
தேவன்‌ தம்முடைய பிள்ளைகளை 
சிட்சிக்கும்போது, அவர்களுக்குப்‌ 
போதிக்கிறார்‌. தேவனுடைய சிட்சையின்‌ 
கீழிருக்கிற மனுஷன்‌ பாக்கியவான்‌. 
சங்கீதக்கார்‌ இந்த சத்தியத்தைச்‌ 
சொல்லும்போது “சிட்சித்து, உம்முடைய 
வேதத்தைக்கொண்டு போதிக்கிற மனுஷன்‌ 
பாக்கியவான்‌" (சங்‌ 9413) என்று 
சொல்லுகிறார்‌ தேவனைப்போல 
யாராலும்‌ போ, முடியாது. அவரே 
நமக்கு நல்ல 


தேவன்‌ நம்மை சிட்சிக்கும்போது, 
நமக்குப்‌ போதிக்குமாறு தேவனிடத்தில்‌ 
ஜெபம்பண்ணவேண்டும்‌. தேவனுடைய 
பிரமாணங்களைக்‌ கற்றுக்கொள்ள 
வேண்டும்‌. நம்மைப்‌ 
பாதுகாப்பதையும்‌, பராமரிப்பதையும்‌ 
அறிந்துகொள்ளவேண்டும்‌. வெறும்‌ 
சிட்சை பிரயோஜனமற்றது அதே 
வேளையில்‌ சிட்சையோடு போதனையும்‌ 

சேரும்போது, அது நமக்கு 
பிரயோஜனமாயிருக்கும்‌. அதனால்‌ நாக்கு 
நன்மை உண்டாகும்‌. நாமும்‌ 


கற்றுக்கொள்ளவேண்டியதை ஒழுங்காகக்‌ 
கற்றுக்கொள்வோம்‌. 


ரிக்க. 
தகர்‌. 


கர்த்தர்‌ 


கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு 
துன்பங்களும்‌ கஷ்டங்களும்‌ வரும்‌ 
ஆனாலும்‌ இவை நமக்கு 
நித்தியகாலமாய்‌ நீடித்திராது. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மமம்‌ 


PUBLISHERS 


இவை வெகுசீக்கிரத்தில்‌ நம்மைவிட்டு 
கடந்துபோகும்‌ நமக்கு ஏற்பட்டிருக்கும்‌ 
கஷ்டங்களை ஆதாரமாக வைத்து தேவன்‌ 
நமக்குப்‌ போதிப்பார்‌. அதன்‌ பின்பு, 
நம்முடைய கஷ்டங்களிலிருந்து நாம்‌ 
விடுதலை பெறுவதற்கு நம்மை 
ஆயத்தப்படுத்துவார்‌. நம்முடைய 
தீங்குகளிலிருந்து நமக்கு 
ஓய்வைக்கொடுப்பார்‌. நமக்கு வரும்‌ 
தீங்குநாட்களில்‌, நாம்‌ அமர்ந்திருந்து. 
தேவனுடைய உபதேசத்தைக்‌ 
கேட்கவேண்டும்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
வேதத்தைக்‌ கொண்டு நமக்குப்‌ 
போதிக்கிறார்‌. இந்தப்‌ போதனையின்‌ ஒரு 
பகுதியாக, அவர்‌ நம்மை சிட்சிக்கிறார்‌. 
சிட்சை தன்னுடைய வேலையை 

பின்பு, ம்மைவிட்‌ 
வவ க... அலல்‌ 


நமக்கு துன்மார்க்கன்‌ மூலமாய்‌ 
பாடுகள்‌ வரலாம்‌. கர்த்தர்‌ இந்தப்‌ 
பாடுகளை நமக்கு சிட்சையாக 
அனுமதிக்கிறார்‌. நம்மை சிட்சித்துப்‌ 
போதிக்கிறார்‌ நமக்கு பாடுகளும்‌ 
தீங்குகளும்‌, எதுவரைக்கும்‌ இருக்கும்‌ 
என்றும்‌ சங்கீதக்காரர்‌ தெளிவாகச்‌ 
சொல்லுகிறார்‌ “கர்த்தாவே, 
துன்மார்க்கனுக்குக்‌ குழிவெட்டப்படும்‌ 
வரைக்கும்‌, நீர்‌ (நீதிமானை) 
தீங்குநாட்களில்‌ அமர்ந்திருக்கப்‌ 


9412) என்று 
சொல்கிறார்‌ 


நியாயம்‌ 
திரும்பும்‌ 


(சங்‌ 


நீதியினிடமாகத்‌ 


கர்த்தர்‌ தம்முடைய 
தெகிழவிடாமலும்‌, தம்முடைய 
சுதத்தரத்தைக்‌ கைவிடாமலும்‌ 
இருப்பார்‌. தியாயம்‌ தீதியினிடமாகத்‌ 
திரும்பும்‌ செம்மையான இருதயத்தார்‌ 
யாவரும்‌ அதைப்‌ பின்மற்றுவார்கள்‌. 
(சங்‌ 941475). 


ஜனத்தை: 





ழ்‌ நயன 
யாய 


கர்த்தர்‌ தம்முடைய பிள்ளைகளை 
சிட்சிப்பதற்கு, துன்மார்க்கரையும்‌ 
அக்கிரமக்காரரையும்‌ தம்முடைய 
கருவிகளாகப்‌ பயன்படுத்துகிறார்‌. 
ஆனாலும்‌ துன்மார்க்கருக்கு வரும்‌ 
அழிவை கர்த்தருடைய பிள்ளைகள்‌ 
காண்பார்கள்‌. கர்த்தருடைய பிள்ளைகள்‌ 
கீழே தள்ளப்பட்டாலும்‌, அவர்கள்‌ 
கர்த்தருடைய சமுகத்தைவிட்டு 
வெளியேற்ற! படமாட்டார்கள்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய ஜனத்தை நெகிழவிடமாட்டார்‌. 
தம்முடைய சுதந்தரத்தை கைவிடமாட்டார்‌. 


நம்முடைய சத்துருக்கள்‌ நமக்கு 
ஏராளமான தீங்குகளைச்‌ செய்யலாம்‌ 
அவர்கள்‌ நம்மை நொறுக்கலாம்‌. நம்மை 
ஒடுக்கலாம்‌. ஆனாலும்‌ கர்த்தர்‌ நம்மை 
கைவிடமாட்டார்‌. தம்முடைய 
உடன்படிக்கையிலிருந்து நம்மை 
நீக்கிவிடமாட்டார்‌. தம்முடைய 
பாதுகாப்பிலிருந்தும்‌ பராமரிப்பிலிருந்தும்‌ 
நம்மை வெளியேற்றிவிடமாட்டார்‌ 
“இப்படியிருக்க, தேவன்‌ தம்முடைய 
ஜனங்களைத்‌ தள்ளிவிட்டாரோ என்று 
கேட்கிறேன்‌, தள்ளிவிடவில்லையே” 
(ரோம 114) என்று அப்போஸ்தலர்‌ பவுல்‌ 
சொல்லுகிறார்‌ 


நியாயம்‌ நீதியினிடமாகத்‌ திருப்பும்‌ 
தீங்குகளும்‌ அநியாயங்களும்‌ 
சரிசெய்யப்படும்‌. ஒழுங்கற்று இருப்பவை 
ஒழுங்காக்கப்படும்‌. தாறுமாறாக. 
இருப்பவை சரிசெய்யப்படும்‌. அப்போது 
செம்மையான இருதயத்தார்‌ யாவரும்‌ 
நீதியைப்‌ பின்பற்றுவார்கள்‌. கர்த்தருடைய 
பிள்ளளைகள்‌ இதுவரையிலும்‌ 
கஷ்டங்களையும்‌, பட்டப்‌ 
அனுபவித்திருந்தாலும்‌, 

கஷ்டங்களெல்லாம்‌ அவர்களை “விட்டு 
நீங்கிப்போகும்‌. அவர்கள்‌ மறுபடியும்‌ 
தேவனுடைய ஆசீர்வாதத்தை 
சுதந்தரித்துக்‌ ஈள்வார்கள்‌. 
கர்த்தருடைய பிள்ளைகள்‌ 


மெழத்திருார்கள்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை 


QOODNENS 
PUBLISHERS 


தேவனுடைய தெய்வீக பராமரிப்பில்‌, 
அவருடைய பிள்ளைகள்‌ 
ஆசீர்வதிக்கப்படுவார்கள்‌. 

தம்முடைய ஜனங்களை, 
கிருபையினால்‌, 
பராமரிக்கிறார்‌. 
எல்லோரும்‌ 
பராமரிப்புக்கு 
ஒப்புக்கொடுப்பார்கள்‌. 
பிரியமாயிருப்பார்கள்‌. 
ஐக்கியமாய்‌ ஜீவிப்பார்கள்‌. 


பாதுகாத்து 
கர்த்தருடைய பிள்ளைகள்‌ 
தேவனுடைய தெய்வீக 

தங்களை 
தேவன்மீது 
அவரோடு 


கர்த்தருடைய ஜனத்திற்கு. 
துன்மார்க்கர்‌ மூலமாகவும்‌, அக்கிரமக்காரர்‌ 
மூலமாகவும்‌ கஷ்டங்களும்‌ துன்பங்களும்‌ 
வரும்‌. கர்த்தர்‌ தம்முடைய பிள்ளைகளை 
சிட்சிப்பதற்காக இந்தக்‌ கஷ்டங்களையும்‌ 
துன்பங்களையும்‌ அனுமதிக்கிறார்‌. 
ஆனாலும்‌ கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு 
கஷ்டங்களையும்‌ துன்பங்களையும்‌ 
கொடுத்த துன்மார்க்கரை கர்த்தர்‌ 
மெய்யாகவே தண்டிப்பார்‌. புதிய 
ஏற்பாட்டுக்காலத்திலே கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்துவுக்கும்‌, அவரைப்‌ 
பின்பற்றிய விசுவாசிகளுக்கும்‌, 
யூதமார்க்கத்தாரும்‌. எருசலேம்‌ 
ஜனத்தாரும்‌, ரோமப்பேரரசாரும்‌ 
கஷ்டங்களையும்‌ துன்பங்களையும்‌ 
கொடுத்தார்கள்‌. 


இயேசுகிறிஸ்துவுக்கும்‌ அவருடைய 
விசுவாசிகளுக்கும்‌ துன்பத்தைக்‌ 
கொடுத்த நகரம்‌ 
அழிந்துபோயிற்று. அதன்பின்பு 
அவர்களுக்கு வேதனைகளைக்‌ கொடுத்த 
ரோமப்போரசும்‌ அழிந்துபோயிற்று. 
ரோமப்பேரரசார்‌ இயேசுகிறிஸ்துவை 
சிலுவையில்‌ அறைந்தார்கள்‌. 
கிறிஸ்துவைப்‌ பின்பற்றியவர்களைத்‌ 
துன்பப்படுத்தினார்கள்‌. 


எருசலேம்‌ 





ழ்‌ நயனா 
ஈயா 


கர்த்தரோ 
நெகிழவிடாமல்‌, 
சுதந்தூத்தைக்‌ ்‌ 
காத்துக்கொண்டார்‌. நியாயம்‌ 
நீதியினிடமாகத்‌ திரும்பி வரச்செய்தார்‌. 
செம்மையான இருதயத்தார்‌ யாவரும்‌ 
தம்முடைய நீதியைப்‌ பின்பற்றச்‌ செய்தார்‌. 
தம்முடைய பிள்ளைகளுக்குத்‌ தீங்கு 
செய்தவர்களுக்கு கர்த்தர்‌ நீதியைச்‌ 
சரிக்கட்டினார்‌. தேவனுடைய நீதியான 
நியாயத்தீப்பிலரந்த யாராலும்‌ தப்பிக்க 
முடியவில்‌ 


தம்முடைய ஜனத்தை 


தம்முடைய 
கைவிடாமல்‌. 


துன்மார்க்கரும்‌ 
அக்கிரமக்காரரும்‌ 


துன்மார்க்கருக்கு விரோதமாய்‌ 
என்‌ பட்சத்தில்‌ எழும்புகிறவன்‌ யார்‌? 
அக்கிரமக்காரருக்கு விரோதமாய்‌ என்‌ 
பட்சத்தில்‌ நிற்பவன்‌ யார்‌? (சங்‌ 94:16). 


சங்கீதக்காரர்‌ 
அனுபவத்திலிருந்து 
ஜனங்களுக்கு 

சொல்லுகிறார்‌. சங்கீதக்காரருக்கும்‌. 
அவருடைய சிநேகிதருக்கும்‌ 
துன்மார்க்கர்‌ மூலமாகவும்‌, அக்கிரமக்காரர்‌ 
மூலமாகவும்‌ துன்பங்கள்‌ உண்டாயிற்று. 
அவர்களிடத்தில்‌ சரீர பெலமும்‌, 
அதிகாரமும்‌ இருக்கிறது. ஆனால்‌ 
அவர்களோ தங்களுடைய அதிகாரத்தை 
துஷ்பிரயோகம்‌ பண்ணுகிறார்கள்‌ 
சங்கீதக்காரருக்கு உதவிசெய்ய ஒருவரும்‌ 
முன்வரவில்லை. கர்த்தருடைய 
பிள்ளைகளுக்கு விரோதமாய்த்‌ 
தீங்குசெய்கிறவர்கள்‌ ள்மார்க்கராயும்‌. 
அக்கிரமக்காரராயும்‌ இருக்கிறார்கள்‌. 


தன்னுடைய 
கர்த்தருடைய 
ஆலோசனை 


அக்கிரமக்காரரிடத்தில்‌ அக்கிரம 
செய்கை மாத்திரமே உள்ளது. 
அவர்களிடத்தில்‌ எந்த நற்கிரியையும்‌ 
காணப்படவில்லை. அவர்களுடைய 
ஆளுகையும்‌ அக்கிரமமாகயிருக்கிறது. 
அவர்கள்‌ தீமையைக்‌ கட்டளையினால்‌ 
பிறப்பிக்கிறார்கள்‌. அவர்களிடத்தில்‌ 
கொடுங்கோல்‌ ஆசனம்‌ இருக்கிறது 
(சங்‌ 94:20). 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மமம்‌ 


PUBLISHERS 


எல்லா தேசத்திலும்‌ 
அக்கிரமக்காரும்‌ துன்மார்க்கரும்‌ 
இருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ எப்போதுமே 
மனுஷநேயத்திற்கு விரோதமாய்‌ 
செயல்படுகிறார்கள்‌. அவர்களை யாராலும்‌ 
அடக்கவும்‌ முடியவில்லை. 

யாருக்கும்‌ அடங்காமல்‌, 
இஷ்டம்போல, 

இஷ்டமானதைச்‌ 

சட்டத்தை தங்கள்‌ 
வளைத்துப்போடுகிறார்கள்‌. ஏழைகளுக்கும்‌ 
திக்கற்றபிள்ளைகளுக்கும்‌ 

கிடைக்காமல்‌. செய்துவிடுகிறார்கள்‌. 
அரசாங்கமும்‌. சட்டமும்‌ 
துன்மார்க்கருக்கும்‌ அக்கிரமக்காரருக்கும்‌ 
துணைபோகிறது. 

துன்மார்க்கரும்‌ அக்கிரமக்காரரும்‌ 
குற்றிமில்லாத இரத்தத்தைக்‌ 
குற்றப்படுத்துகிறார்கள்‌.  சட்டத்தைமிறி 
அநியாயம்‌ செய்கிறார்கள்‌. தானியேலின்‌ 
சத்துருக்கள்‌ தானியேலுக்கு விரோதமாய்‌ 
அநியாயம்‌ செய்தார்கள்‌. தேசத்தில்‌ சட்டம்‌ 
இயற்றப்பட்டபோது, அந்த சட்டத்தை 
தங்களுக்கு சாதகமாகவும்‌, 
தானியேலுக்குப்‌ பாதகமாகவும்‌ 
பயன்படுத்தினார்கள்‌. 

“பின்பு பிரதானிகளும்‌ 
தேசாதிபதிகளும்‌ கூட்டங்கூடி 
ராஜாவினிடத்தில்‌ போய்‌, அவனை 
நோக்கி: தரியு ராஜாவே, நீர்‌ என்றும்‌ 
வாழ்க. எவனாகிலும்‌ முப்பது 
நாள்வரையில்‌ ராஜாவாகிய உம்மைத்‌ தவிர 
எந்த தேவனையானாலும்‌ 
மனுஷனையானாலும்‌ நோக்கி, யாதொரு 
காரியத்தைக்‌ குறித்து விண்ணப்பம்‌ 
பண்ணினால்‌, அவன்‌ சிங்கங்களின்‌ 
கெபியிலே போடப்பட, ராஜா கட்டளை 
பிறப்பித்து உறுதியான தாக்கீது 
செய்யவேண்டுமென்று ராஜ்யத்தினுடைய 
எல்லாப்‌ பிரதானிகளும்‌, தேசாதிபதிகளும்‌, 
பிரபுக்களும்‌, - மந்திரிமார்களும்‌, 
தலைவர்க ஆலோசனைபண்ணிக்‌ 
னங்க (தானி 657) 


அந்தப்‌ 





ழ்‌ நயனா 
யாய 


தேவனுடைய 
ஜெபம்பண்ணக்கூடாது 

ராஜா கட்டளையிடுகிறார்‌. தரியு ராஜாவின்‌ 
கட்டளைக்கு தானியேலினால்‌ கீழ்படிய 
முடியாது. ராஜாவின்‌ கட்டளையை மீறி 
தானியேல்‌ தேவனாகிய சர்த்திடத்தி்‌ 


ஜெபம்பண்ணுகிறார்‌. தானியே: 
அவருக்கு: விராதன்‌ 


சத்துருக்களோ, 


சிங்கத்‌; கெபியிலே. 
ப்‌ ம்‌ 


நம்முடைய சமுதாயத்திலும்‌ 
நல்லவர்கள்‌ இப்படித்தான்‌ 
தண்டிக்கப்படுகிறார்கள்‌. சட்டத்தின்‌ 
பெயரிலும்‌. நீதியின்‌ பெயரிலும்‌ 
நீதிமான்களுக்குத்‌ தண்டனை 
'கொடுக்கப்படுகிறது. துன்மார்க்கரும்‌ 
அக்கிரமக்காரரும்‌, தங்களுக்கு 
இஷ்டமானபடி சட்டத்தை பயன்படுத்தி, 
நல்லவர்களைத்‌ தண்டித்து விடுகிறார்கள்‌. 

சங்கீதக்காருக்கு துன்மார்க்கர்‌ 
மூலமாயும்‌, அக்கிரமக்காரர்‌ மூலமாயும்‌ 
துன்பங்களும்‌ பிரச்சனைகளும்‌ 
வந்திருக்கிறது. ஆனால்‌ 
சங்கீதக்காரின்‌ பட்சத்திலிருந்து, 
அவருக்கு உதவிபுரிய ஒருவரும்‌ 
முன்வரவில்லை. அது மாத்திரமல்ல, 
துன்மார்க்கருக்கும்‌ அக்கிரமக்காரருக்கும்‌ 
விரோதமாகப்‌ பேச, சங்கீதக்காரரின்‌ 
பக்கத்தில்‌ யாரும்‌ சேரவுமில்லை. 


சங்கீதக்கார்‌ துன்பப்படும்போது, 
தன்னுடைய சிநேகிதரின்‌ உதவியை 
நாடுகிறார்‌. ஆனால்‌ அவருக்கு 
ஒருவரும்‌ உதவிசெய்ய வரவில்லை. 
தன்னுடைய பரிதாபமான நிலமையை 
சங்கிதக்காரர்‌ இவ்வாறு சொல்லுகிறார்‌ 
“துன்மார்க்கருக்கு விரோதமாய்‌ என்‌: 
பட்சத்தில்‌ எழும்புகிறவன்‌ யார்‌? 
அக்கிரமக்காரருக்கு விரோதமாய்‌ என்‌ 
பட்சத்தில்‌ நிற்பவன்‌ யார்‌?” என்று 
கேட்கிறார்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம 


PUBLISHERS 


சங்கீதக்காரர்மீது மெய்யாகவே 
அன்பு செலுத்த ஒரு சிநேகிதரும்‌ இல்லை. 
அவருக்கு ஆதரவாகப்‌ பேச யாரும்‌ 
முன்வரவில்லை. சங்கீதக்காரர்‌ தனக்கு 
உதவிபுரியும்‌ மனுஷரைத்‌ தேடிப்பார்க்கிறார்‌. 


ஏற்பாட்டுக்காலத்தில்‌ 
லர்‌ பவுல்‌ ராயருக்கு முன்பாக 
ட்டார்‌. தன்னோடுகூட 
ஒருவரும்‌ இருக்கவில்லை என்று பவுல்‌ 
வேதனையோடு சொல்லுகிறார்‌. “நான்‌ 
முதல்விசை உத்தரவுசொல்ல நிற்கையில்‌ 
ஒருவனும்‌ என்னோடேகூட 
இருக்கவில்லை, எல்லோரும்‌ என்னைக்‌ 
கைவிட்டார்கள்‌; அந்தக்‌ குற்றம்‌ 
அவர்கள்மேல்‌ சுமராதிருப்பதாக” 
(2தீமோ 4:16). 


சங்கீதக்காரரைப்போலவே, இன்னும்‌ 
அநேக நீதிமான்களுக்கு இப்படிப்பட்‌. 
பிரச்சனை உண்டாயிருக்கிறது. அவர்கள்‌ 
துன்பத்தின்‌ மத்தியில்‌ கர்த்தரிடத்தில்‌ 
முறையிடுகிறார்கள்‌. “தீமையைக்‌ 
கட்டளையினால்‌ பிறப்பிக்கிற 
கொடுங்கோலாசனம்‌. உமக்கு 
இசைந்திருக்குமோ?” (சங்‌ 94:20) என்று 
கேட்கிறார்கள்‌. தேவன்‌ ஒருபோதும்‌ 
அநீதிக்குத்‌ துணைபோகமாட்டார்‌. 
கொடுங்கோல்‌ ஆசனம்‌ தேவனோடு 
இசைந்திருப்பதில்லை. 

தேவன்‌ நீதிபரர்‌. அவர்‌ நீதியாய்‌ 
நியாயம்‌ விசாரிக்கிறவர்‌. தேவனோடு 
ஐக்கியம்‌ வைத்திருக்கிறவர்கள்‌ நீதியின்‌ 
ஆசனத்தில்‌ அமர்ந்திருந்து, நீதியாய்த்‌ 
தீர்ப்பு சொல்லுவார்கள்‌. கொடுங்கோல்‌ 
ஆசனத்தில்‌ அரர்ந்திருக்கிறவர்களுக்கும்‌, 
கலனும்‌... இறத த்வம்‌ 
உண்டாகாது. நீதிக்கும்‌ அநீதிக்கும்‌ 
சம்பந்தமில்லை. 





ழ்‌ ளான 
யாய 
கர்த்தாவே, உமது கிருபை 


கர்த்தர்‌ 
துணையிராவிட்டால்‌, 
சீக்கிரமாய்‌ மவுன, 
வாசம்பண்ணியிருக்கும்‌. என்‌ கால்‌ 
சறுக்குகிறது. என்று. தான்‌ 
சொல்லும்போது, கர்த்தாவே, உமது 
கிருபை என்னைத்‌ தாங்குகிறது 
(சங்‌ 941718). 


எனக்குத்‌ 
என்‌ ஆத்துமா 
த்தில்‌ 


துன்மார்க்கரும்‌ 
நீதிமான்களை 
ஒடுக்குகிறார்கள்‌. 
தாங்கிக்கொள்ள முடியாத 
துன்பமும்‌ வேதனையும்‌ அவர்கள்மீது 
வந்திருக்கிறது. சங்கீதக்காரருடைய 
ஆத்துமா மவுனத்தில்‌ வாசம்பண்ணும்‌ 
அளவுக்கு, அவருக்கு வேதனை 
உண்டாயிற்று. சங்கீதக்காரரால்‌ பேசவும்‌ 
முடியவில்லை, தன்னை 
காப்பாற்றிக்கொள்ளவும்‌ முடியவில்லை. 
அவர்‌ துன்மார்க்கருக்கு முன்பாக 
செயலிழந்தவராக இருக்கிறார்‌. 
மரிப்பதற்கும்‌ ஆயத்தமாகிவிட்டார்‌ 


அக்கிரமக்காரரும்‌ 
அதிகமாய்‌ 
அவர்களால்‌ 
அவவுக்கு 


சங்கீதக்காரரைப்போலவே, 
அப்போஸ்தலர்‌ பவுலுக்கும்‌ அதிகபாரமான 
வருத்தமுண்டாயிற்று. பவுல்‌ தனக்கு 
நேரிட்ட உபத்திரவத்தை இவ்வாறு 
சொல்லுகிறார்‌. “ஆகையால்‌ சகோதரரே. 
ஆசியாவில்‌ எங்களுக்கு நேரிட்ட 


உபத்திரவத்தை நீங்கள்‌ அறியாதிருக்க 
எங்களுக்கு மனதில்லை. என்னவெனில்‌, 


பிழைப்போம்‌.... என்கிற நம்பிக்கை, 
அற்றுப்போகத்தக்கதாக, எங்கள்‌ 
பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரமான 
வருத்தம்‌ எங்களுக்கு உண்டாயிற்று. 
நாங்கள்‌ எங்கள்மேல்‌. 
நம்பிக்கையாயிராமல்‌, மரித்தோரை 
எழுப்புகிற மேல்‌ 
நம்பிக்கையாயிருக்கத்தக்கதாக, மரணம்‌ 
வருமென்று நாங்கள்‌ எங்களுக்குள்ளே 
நிச்சயித்திருந்தோம்‌' (கொரி 1:89). 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை 


QOODNENS 
PUBLISHERS 


சங்கீதக்காரர்‌ தன்னுடைய 
வேதனைபைப்பற்றிச்‌ சொல்லும்போது, 
“என்‌ கால்‌ சறுக்குகிறது' என்று 
சொல்லுகிறார்‌. கால்‌ சறுக்கும்போது, கீழே 
விழுவதைத்‌ தவிர வேறு வழியில்லை. 
தாவீதுக்கு சவுல்‌ மூலமாய்‌ அநேகத்‌ 
துன்பங்கள்‌ உண்டாயிற்று. தாவீது 
சவுலின்‌ கையினால்‌ அழிந்துபோகக்கூடிய 
நிலமைக்கு வந்துவிட்டார்‌. தாவீதின்‌ 
நம்பிக்கையும்‌ அற்றுப்போயிற்று. இந்த 
சூழ்நிலையில்‌, கர்த்தருடைய கிருபை 
தாவீதைத்‌ தாங்குகிற, கர்த்தர்‌ 
தாவீதுக்குத்‌ துணையாயிருக்கிறார்‌. 


"சுத்த... இருதயமுள்ளவர்களாகிய 
இஸ்ரவேலருக்கு தேவன்‌ நல்லவராகவே 
இருக்கிறார்‌. ஆனாலும்‌ என்‌ கால்கள்‌ 
தள்ளாடுதலுக்கும்‌ என்‌ அடிகள்‌ 
சறுக்குதலுக்கும்‌ சற்றே தப்பிற்று” 
(சங்‌ 7312) என்று சங்கீதக்காரர்‌ 
சொல்லுகிறார்‌. சங்கீதக்காரருடைய 
ஆத்துமா சீக்கிரமாய்‌ மவுனத்தில்‌ 
வாசம்பண்ணக்கூடிய நிலமைக்கு. 
வந்துவிட்டாலும்‌, கர்த்தர்‌ அவருக்குத்‌ 
துணையாகயிருக்கிறார்‌. ஆகையினால்‌ 
சங்கீதக்காரர்‌ மவுனத்தில்‌. 
வாசம்பண்ணாமல்‌, ஜீவனோடிருக்கிறார்‌. 
சங்கீதக்காரருடைய கால்‌ சறுக்கினாலும்‌, 
கர்த்தருடைய கிருபை அவரைத்‌ 
தாங்குகிறது. 


கர்த்தருடைய ஆறுதல்கள்‌ 


என்‌ உள்னத்தில்‌ விகாரங்கள்‌ 
பெருகுகையில்‌, உம்முடைய 
ஆனுதல்கள்‌ ஆத்துமாவைத்‌ 
தேற்றுகிறது. "தீமையைக்‌ 
கட்டனையினால்‌ யிறப்பிக்கிற 
கொடுங்கோலாசனம்‌. உமக்கு. 
இசைத்திருக்குமோ? அவர்கள்‌ 
தீதிமானுடைய ஆத்துமாவுக்கு 
'விரோதமாய்க்‌ கூட்டங்கூடி, 
குற்றமில்லாத. இரத்தத்தைக்‌ 
குற்றப்படுத்துகிறார்கள்‌ (௪ங்‌ 94:19-21). 





ழ்‌ நவள 
யாய 


சங்கீதக்காரர்‌, 
நெருக்கத்திலும்‌, 
இருந்தாலும்‌, 
அவரைத்‌ ed 
ஆறுதல்கள்‌ 
ஆத்துமாவைத்‌ 
துன்மார்க்கரும்‌ 
நீதிமான்களுக்கு விரோதமாகத்‌ தீங்கு 
செய்யும்போது, நீதிமான்களுடைய 
உள்ளத்தில்‌ விசாரங்கள்‌ பெருகுகிறது. 
அவர்களுக்கு மனுஷர்‌ யாரும்‌ 
உதவிசெய்ய முன்வருவதில்லை. எல்லா 
மனுஷரும்‌ நீதிமான்களைக்‌ 
கைவிட்டுவிடுகிறார்கள்‌. ஆனாலும்‌ 
கர்த்தர்‌ நீதிமான்களைக்‌ கைவிடாமல்‌ 
அவர்களுக்குத்‌ துணையாகமிருக்கிறார்‌. 
கர்த்தருடைய கிருபை அவர்களைத்‌ 
தாங்குகிறது. 

சங்கீதக்காரரின்‌ உள்ளத்தில்‌ 
விசாரங்கள்‌ பெருகிபிருக்கும்போது, அவர்‌ 
கர்த்தருடைய ஆறுதலை நன்றியுள்ள 
இருதயத்தோடு நினைவுகூருகிறார்‌. “என்‌ 
உள்ளத்தில்‌ விசாரங்கள்‌ பெருகுகையில்‌, 
உம்முடைய ஆறுதல்கள்‌ என்‌ 
ஆத்துமாவைத்‌ தேற்றுகிறது" (சங்‌ 94:19) 
என்று சொல்லுகிறார்‌. சங்கீதக்காரர்‌ 
தேவனிடத்தில்‌ ப்‌: 
வைத்திருக்கிறார்‌. தேவன்‌ 
பாதுகாப்பார்‌ என்று தேவனை ந! 


சங்கீதக்காரரால்‌ 
அவருடைய த்துமாவைக்‌ 
காத்துக்கொள்ள முடியவில்லை. அதே 
வேளையில்‌, அவர்‌ சர்த்தர்மீது நம்பிக்கை 
வைக்கும்போது, அவருக்கு ஆறுதலும்‌ 
விடுதவையும்‌ உண்டாயிற்று. தண்ணீரில்‌ 
சூழ்நிலை வந்தாலும்‌, 
விசுவாசத்தினால்‌ 
i ட எழும்பி நிற்கிறது. 
அவரால்‌ சுவாசிக்க முடிகிறது. 


சுயபலத்தினால்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ODNENIS 


PUBLISHERS 


தேவன்‌ தம்முடைய வல்லமையினால்‌ 
ப்‌ பாதுகாக்கிறார்‌. அதே 
ல்‌ அவர்‌ தம்முடைய 
இரக்கத்தையும்‌, 
ஆறுதலையும்‌ நமக்குக்‌ காண்பிக்கிறார்‌. 
தேவனுடைய வல்லமையோடு, அவருடைய 
கிருபையும்‌ நமக்குத்‌ தேவைப்படுகிறது. 
கர்த்தருடைய ஆறுதலே நம்முடைய 
ஆத்துமாவைத்‌ தேற்றுகிறது 
கர்த்தருடைய வல்லமை நம்முடைய 
த்துமாவைப்‌ பாதுகாக்கிறது. 
நம்முடைய ஆத்துமாவுக்குப்‌ பாதுகாப்பும்‌, 
ஆறுதலும்‌ தேவைப்படுகிறது. 


சங்கீதக்காரருடைய உள்ளத்தில்‌ 
விசாரங்கள்‌ பெருகியிருக்கிறது. 
தேவையில்லாத சிந்தனைகள்‌ 
அவருக்குள்‌ தப்பிக்‌ 
அவிசுவாசமான சிந்தனைகள்‌ 
அவருடைய ஆத்துமாவை 
வருத்தமடையச்‌ செய்கிறது. அவருடைய 
நம்பிக்கையும்‌ குறைந்துபோயிற்று. பெலழும்‌ 
குறைந்துபோயிற்று, ஏராளமான 
விசாரங்கள்‌ அவருடைய உள்ளத்தில்‌ 
பெருகியிருப்பதினால்‌, அவரால்‌ அவற்றின்‌ 
பாரத்தை சுமக்க முடியவில்லை. 
சங்கீதக்காரருக்கு ஆவிக்குரிய உதவியும்‌ 
ஒத்தாசையும்‌ தேவைப்படுகிறது. கர்த்தர்‌ 
சங்கீதக்காரரை கைவிடாமல்‌, தம்முடைய 
ஆறுதல்களினால்‌ . .... இவருடைய 
ஆத்துமாவைத்‌ தேற்றுகிறார்‌. 


தேவனுடைய ஆறுதல்கள்‌ நம்முடைய 


ஆத்துமாவைச்‌ சென்றடையும்‌. தேவன்‌ 
நமக்கு ஆறுதலைக்‌ கொடுக்கும்போது, 
நம்முடைய ஆத்துமாவில்‌ சமாதானமும்‌ 
சந்தோஷமும்‌ நிரம்பியிருக்கும்‌. இந்த 
சந்தோஷம்‌. உலகப்பிரகாரமான 
சந்தோஷமல்ல. இது தேவனுடைய 
சந்தோஷம்‌ இதுவே மெய்யான 
சந்தோஷம்‌. இப்படிப்பட்ட சந்தோஷத்தை 
உலகத்தால்‌ சொடுக்க முடியாது. தேவன்‌ 
நமக்கு சந்தோஷத்தையும்‌ 
சமாதானத்தையும்‌ கொடுக்கும்போது, 

உலகத்தால்‌ அதை 

ந பறித்துக்கொள்ளவும்‌ 





ழ்‌ நயனா 
யாய 


இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ நீதியும்‌ 
அநீதியும்‌ கலந்திருக்கிறது. நன்மையும்‌ 
தீமையும்‌ சேர்ந்தேயிருக்கிறது. ஆனாலும்‌ 
நீதிக்கும்‌ அநீதிக்கும்‌ சம்பந்தமில்லை. 
தேவன்‌ நீதிபார்‌. அவர்‌ ஒருபோதும்‌ 
தீங்குசெய்யமாட்டார்‌. அவர்‌ தீமையோடு 
ஐக்கியம்‌ வைத்துக்கொள்ளவும்‌ மாட்டார்‌. 
துன்மார்க்கரும்‌ அக்கிரமக்காரரும்‌ 
தீமையை கட்டளையினால்‌ 
பிறப்பிக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
கொடுங்கோல்‌ ஆசனத்தில்‌ அமர்ந்திருந்து 
தீமை செய்கிறார்கள்‌. அக்கிரமக்காரர்கள்‌. 
நீதிமானுடைய ஆத்துமாவுக்கு 
விரோதமாய்க்‌ கூட்டம்‌ கூடுகிறார்கள்‌. 
அவர்கள்‌ குற்றமில்லாத இரத்தத்தை 
குற்றப்படுத்துகிறார்கள்‌. இவர்களுடைய 
துன்மார்க்கமான கிரியைகளில்‌ 
கர்த்தருக்கு பங்கு இல்லை. 
அக்கிரமக்காரரின்‌ கொடுங்கோல்‌. 
இரனத்தோடு தேவனுக்கு உடன்பாடு 

ல்‌ 


சங்கீதக்கார்‌ 
பரிசுத்தத்தையும்‌, 
அநீதியையும்‌ 
சொல்லுகிறார்‌ 
கட்டளையினால்‌ 
கொடுங்கோலாசனம்‌ 
இசைந்திருக்குமோ? அவர்கள்‌ 
நீதிமானுடைய ஆத்துமாவுக்கு 
விரோதமாய்க்‌ கூட்டங்கூடி, குற்றமில்லாத 
இரத்தத்தைக்‌  குற்றப்படுத்துகிறார்கள்‌” 
(சங்‌ 94:20,2). நீதிபரராகிய தேவன்‌ 
அநீதிக்குத்‌ துணை போகமாட்டார்‌. அவர்‌ 
நத கைவிடமாட்டார்‌. 
கர்த்த ல்கள்‌ 
தீதிரன்களன்‌ ஆத்துமாவைத்‌ தேற்றும்‌ 


தேவனுடைய 
துன்மார்க்கருடைய 
தெளிவாக எடுத்துச்‌ 
“தீமையைக்‌ 
பிறப்பிக்கிற 

உமக்கு 


கர்த்தரோ எனக்கு அடைக்கலம்‌ 


கர்த்தரோ 
அடைக்கலமும்‌, 


அக்கிரமத்தை அவர்கள்மேல்‌ திருப்பி, 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மமம்‌ 


PUBLISHERS 


அவர்களுடைய பொல்லாப்பினிமித்தம்‌ 
அவர்களைச்‌ சங்கரிப்பார்‌; நம்முடைய 
தேவனாகிய கர்த்தரே அவர்களைச்‌. 
சங்கரிப்பார்‌ (சங்‌ 94:22,23) 


தேவன்‌ நீதியுள்ள நியாயாதிபதி 
அவர்‌ எப்போதுமே. நீ 
நியாயாதியாகவே இருக்கிறவர்‌. இதுவே 
அவருடைய மெய்யான சுபாவம்‌. நீதியுள்ள 
கர்த்தர்‌ நீதியைப்‌ பாதுகாக்கிறார்‌. 
அநீதியைத்‌ தண்டிக்கிறார்‌ 
சங்கீதக்காரருக்கு கர்த்தரோடு நல்ல 
ஐக்கியம்‌ இருக்கிறது. தேவனுடைய 
குணாதிசயத்தை சங்கீதக்காரர்‌ 
தன்னுடைய ஜீவியத்தில்‌ 
அனுபவித்திருக்கிறார்‌. தன்னுடைய 
அனுபவத்தை  சாட்சியாகச்‌ சொல்லி, 
கர்த்தருடைய பிள்ளைகளை 
உற்சாகப்படுத்துகிறார்‌. சங்கீதக்காரர்‌ 
கர்த்தரைப்பற்றிச்‌ சொல்லும்போது, 
“கர்த்தரோ எனக்கு அடைக்கலமும்‌, என்‌ 
தேவன்‌ நான்‌ நம்பியிருக்கிற 
கன்மலையுமாயிருக்கி] ல்‌ என்று 
சாட்சியாக அறிவிக்‌ 
கர்த்தர்‌ தாமே சங்கீதக்காரரை 
எல்லாத்‌ தீங்குகளுக்கும்‌ விலக்கிக்‌ 
காத்துக்கொள்கிறார்‌. அவர்களுக்கு 
துன்பங்களும்‌ நெருக்கங்களும்‌ வராதவாறு 
ர்களைப்‌ பாதுகாக்கிறார்‌. 
மூழ்கி 


கர்த்தர்‌ தாமே 


அழிந்துபோகாதவாறு, 
அவர்களை கரம்பிடித்து தூக்கிவிடுகிறார்‌. 
ஏனெனில்‌ தேவன்‌ நாம்‌ நம்பியிருக்கிற 


கன்மலையாயிருக்கிறார்‌. நாம்‌ 
கர்த்தருடைய கன்மலையில்‌ அடைக்கலம்‌ 
பெறும்போது நமக்கு தெய்வீக பாதுகாப்பு 
ண்டு. கர்த்தர்‌ நமக்கு 
அடைக்கலபாயிருக்கும்போது சத்துருவால்‌ 
நம்மைத்‌ தொடமுடியாது. நாம்‌ 
சாத்தானின்‌ ஆபத்துக்களுக்கு விலகி, 
கர்த்தருடைய அடைக்கலத்தில்‌ 
பாதுகாப்பாயிருப்போம்‌. 





டட சங்கீதம்‌ - விரிவுரை CoN 
INTEANATIORAL PSALMS - COMMENTARY PUBLISHERS 


சங்கீதக்காரர்‌ தேவனுடைய 
மகத்துவத்தை போற்றிப்‌ புகழ்ந்து | அவர்களுடைய உ பொல்லாப்பினிமித்தம்‌ 
சொல்லும்போது, அக்கிரமக்காரருக்கு | அவர்களைச்‌ சங்கரிப்பார்‌; நம்முடைய 
வரும்‌ தண்டனையையும்‌ சொல்லுகிறார்‌. | தேவனாகிய கர்த்தரே அவர்களைச்‌ 
கர்த்தர்‌ நீதிமான்களைப்‌ பாதுகாக்கிறார்‌. | சங்கரிப்பார்‌” துன்மார்க்கர்‌ 
அதே சமயத்தில்‌ அவர்‌ துன்மார்க்கரை | நீதிமான்களுக்கு அக்கிரமம்‌ செய்ய 
சங்கரிப்பார்‌ நீதியுள்ள கர்த்தர்‌, | முயற்சி செய்கிறார்கள்‌. ஆனால்‌ தேவனோ 
அநியாயக்காரரின்‌ அநியாயக்‌ | அவர்களுடைய அக்கிரமத்தை அவர்கள்‌ 
கிரியைகளை கண்டும்‌ காணாததுபோல | மேலேயே திருப்பிவிடுகிறார்‌. துன்மார்க்கர்‌ 
இருந்துவிடமாட்டார்‌ பொல்லாப்பு செய்வதினால்‌ கர்த்தர்‌ 
ம அடர்‌ பகு அவர்களை சங்கரிக்கிறார்‌ 
| துன்மார்க்கருக்கும்‌ | துன்பார்க்கரின்‌ வு தேவனுடைய 
அக்கிரமக்காரருக்கும்‌ வரும்‌ ஆக்கினைத்‌ | நீதியாயிருக்கிறது. ட க்‌ 
தீர்ப்பை, சங்கீதக்காரர்‌ ஈகச்‌ 
சொல்லுகிறார்‌. “அவர்களுடைய 
அக்கிரமத்தை அவர்கள்மேல்‌ திருப்பி, 





ழ்‌ நள 
யாய 


தொன்னூற்று ஐந்தாவது 
சங்கீதத்தை வியாக்கியானம்‌ 
பண்ணுவதற்கு, எபிரெயர்‌ 34 ஆகிய 
அதிகாரங்கள்‌ நமக்கு உதவியாயிருக்கும்‌. 
இந்த சங்கீதத்தை தாவீது ராஜா 
ர்‌ என்று வேதபண்டிதர்கள்‌ 
ன்றன மேசியாவின்‌ 
நாட்களைக்‌ குறித்து இந்த சங்கீதத்தில்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது (எபி 4:7). 
பிதாவாகிய தேவன்‌ 
குமாரனாகிய இயேசுகிறிஸ்து மூலமாய்‌ 
நம்மோடு பேசுகிறார்‌. நாம்‌ கர்த்தரை 
கெம்பீரமாய்ப்‌ பாடவேண்டும்‌ (சங்‌ 95,2) 
கர்த்தர்‌ பெரியவரும்‌, 
மகாதேவனுமாயிருக்கிறார்‌ (சங்‌ 95:3-5). 
அவர்‌ நம்முடைய தேவன்‌. அவர்‌ நமக்கு 
கிருபையையும்‌ ஆசீர்வாதத்தையும்‌ 
தருகிறார்‌ (சங்‌ 95:67). 


நாம்‌ தேவனுடைய சத்தத்தைக்‌ 
கேட்டு அதற்குக்‌ கீழ்ப்படியவேண்டும்‌ 
தேவனுடைய வார்த்தைகளை நாம்‌ 
தியானிப்பதோடு, மற்றவர்களுக்கும்‌ 
அதைப்‌ போதிக்கவேண்டும்‌ (சங்‌ 9 
நாம்‌ தேவனுடைய சத்தத்தைக்‌ 
கேட்கும்போது, நம்முடைய இருதயத்தைக்‌ 
கடினப்படுத்தக்கூடாது. இஸ்ரவேலின்‌ 
முற்பிதாக்கள்‌, வனாந்தரத்திலே 
தேவனுக்கு கோபமூட்டினதுபோல, நாம்‌ 
அவருக்குக்‌ கோபமூட்டக்கூடாது 
(சங்‌ 95:89). நம்முடைய இருதயத்தைக்‌ 


கடினப்படுத்தி, தேவனுக்குக்‌ 
கோபமூட்டினால்‌, தேவகோபம்‌ நம்மீது 
வரும்‌ (சங்‌ 95101. 


தம்முடைய 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை CDNENIS 


PUBLISHERS 


சங்கீர்த்தனம்‌ 
சண்‌ 95 : 1-7 


சங்‌ 95:1. கர்த்தரைக்‌ கெம்பீரமாய்ப்‌ 
பாடி, நம்முடைய  இரட்சுணியக்‌ 
கன்மலையைச்‌. சங்கீர்த்தனம்‌ 
பண்ணக்கடவோம்‌ வாருங்கள்‌. 


95:2. துதித்ததுடனே அவர்‌ 
சுத்திதிக்கு முன்பாக. வத்து, 
சங்கீதங்கனால்‌ அவரை ஆர்ப்பரித்துப்‌ 
பாடக்கடவோம்‌. 
சங்‌ 95:3. கர்த்தரே மகா தேவனும்‌, 
எல்லா தேவர்களுக்கும்‌ 
மகாராஜனுமாயிருக்கிறார்‌. 


சங்‌ 95:4. பூமியின்‌ ஆழங்கள்‌ அவர்‌ 
கையில்‌ இருக்கிறது; பர்வதங்களின்‌ 
உயரங்களும்‌ அவருடையவைகள்‌. 


சங்‌ 95:9. சமுத்திரம்‌ அவருடையது, 
அவரே அதை உண்டாக்கினார்‌; 


வெட்டாத்தரையையும்‌ அவருடைய 
கரம்‌ உருவாக்கிற்று. 


சவ்‌ 956. நம்மை உண்டாக்கின 
கர்த்தருக்கு முன்பாக நாம்‌ பணித்து 
குனிந்து முழங்காற்படியிடக்கடவோம்‌ 
வாருங்கள்‌. 


சங்‌ 95:7. அவர்‌ நம்முடைய தேவன்‌; 
நாம்‌ அவர்‌ மேய்ச்சலின்‌ ஜனங்களும்‌, 


அவர்‌ கைக்குன்ளான ஆடுகளுமாமே. 
கர்த்தரைக்‌ கெம்பீரமாய்ப்‌ 
பாடுங்கள்‌ 


கர்த்தரைக்‌ கெம்பீரமாய்ப்‌ பாடி, 

இரட்சணியக்‌ 

சங்கீர்த்தனம்‌ 

வாருங்கள்‌. 

சுத்திதிக்கு 

முன்பாக வத்து, சங்கீதங்கனால்‌ அவரை 

ஆர்ப்பரித்துப்‌ பாடக்கடவோம்‌ 
(சங்‌ 9512. 





சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


கர்த்தரைத்‌ துதித்துப்பாடவேண்டும்‌ 
என்பது சங்கீதக்காரரின்‌ பொதுவான 
ஆலோசனை. அவர்‌ இந்த சங்கீதத்தில்‌ 
சொல்லுவதுபோலவே, அநேக சங்கீதத்தில்‌, 
கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு 
ஆலோசனை சொல்லுகிறார்‌. “கர்த்தரைத்‌ 
துதித்துப்‌ பாடவேண்டும்‌” என்று 
சங்கீதக்காரர்‌ தனக்குத்தானே 
புத்திசொல்லிக்கொள்கிறார்‌. கர்த்தரைத்‌ 
துதிப்பதற்கு தன்னுடைய ஆத்துமாவை 
உற்சாகப்படுத்துகிறார்‌. கர்த்தரைத்‌ 
துதிக்கவேண்டுமென்று மற்றவர்களுக்கும்‌ 
ஆலோசனை சொல்லி, அவர்களையும்‌ 
காத்தரைத்‌ துதிக்க வழிநடத்துகிறார்‌. 


கர்த்தரை எப்படி துதிக்கவேண்டும்‌ 
என்றும்‌ சங்கீதக்காரர்‌ இங்கு 
போதிக்கிறார்‌. “கர்த்தரை கெம்பீரமாய்ப்‌ 
பாடவேண்டும்‌”, “கர்த்தரை ஆர்ப்பரித்துப்‌ 
பாடவேண்டும்‌”. நம்முடைய  துதியின்‌ 
பாடல்களை, நம்முடைய மனதிற்குள்ளும்‌, 
வாய்க்குள்ளும்‌ முனங்கிக்‌ 
கொண்டிருக்கக்கூடாது கர்த்தரை 
கெம்பீரமாய்ப்‌ பாடவேண்டும்‌. நம்முடைய 
சத்தம்‌ ஆர்ப்பரிக்கும்‌ சத்தமாயிருக்க 
வேண்டும்‌. 

கர்த்தரைத்‌ துதித்துப்‌ 
பாடுகிறவர்களிடத்தில்‌ ஆவிக்குரிய 
சந்தோஷம்‌ இருக்கவேண்டும்‌. 
ஆவிக்குரிய சந்தோஷமே, கர்த்தரைத்‌ 
துதிப்பதற்கு ஆதாரம்‌. நாம்‌ கர்த்தரை 
நன்றியோடு துதிக்கும்போது நம்முடைய 
இருதயத்திலும்‌ 


அப்போது தான்‌ கர்த்தரை 
சங்கீதங்களால்‌ ஆர்ப்பரித்துப்‌ பாடமுடியும்‌ 


விரிவுரை மமம்‌ 


PUBLISHERS 


நம்முடைய தேவனாகிய கர்த்தர்‌, 
நம்முடைய பரலோகப்‌ பிதாவாகவும்‌, 
மகாராஜனுமாகவும்‌ இருக்கிறார்‌. தேவன்‌ 
நம்மோடு உடன்படிக்கை செய்திருக்கிறார்‌. 
ஆகையினால்‌ நாம்‌ 
சமுகத்திற்கு முன்பாக 
பயபக்தியோடு வரவேண்டும்‌. 
உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம்‌ 
பணிந்து குனிந்து 
முழங்காற்டியிடக்கடவோம்‌ வாருங்கள்‌" 
(சங்‌. 955) என்று சங்கீதக்காரர்‌ 
சொல்லுகிறார்‌. 

தேவன்‌ பரிசுத்தர்‌. அவர்‌ 
மகாராஜனாயிருக்கிறவர்‌. நாம்‌ 
கர்த்தரைப்பற்றித்‌ தியானிக்கும்போது, 
தேவனுடைய சுபாவத்திற்கும்‌ நம்முடைய 
சுபாவத்திற்கும்‌ ஏராளமான இடைவெளி 
இருப்பதைப்‌ புரிந்துகொள்ளவேண்டும்‌. 
தேவன்‌ எதிர்பார்க்கிற பரிசுத்தம்‌ 
நம்மிடத்தில்‌ இல்லை. தேவன்‌ வெறுக்கிற 
பாவம்‌ நம்மிடத்தில்‌ ஏராளமாய்க்‌ 
காணப்படுகிறது. தேவனுடைய நீதியின்‌ 
பிரகாரம்‌. நாம்‌ இவருடைய 
கோபாக்கினையைப்‌ பெற்றுக்கொள்ள 
வேண்டியவர்கள்‌. தேவனுடைய 
கோபத்திலிருந்து தப்பிப்பதற்கு, நமக்கு 
அவருடைய கிருபையும்‌ இரக்கமும்‌ 
தேவைப்படுகிறது. நாம்‌ கர்த்தருடைய 
சமுகத்திற்கு முன்பாக வரும்போது. 
நம்முடைய பரிதாபமான நிலமையை 
நினைவுகூர்ந்து, கர்த்தருக்கு முன்பாக, 

ந்து, 


பணிந்து . ண்‌ 
முழங்காற்படியிடவேண்டும்‌. 
பாவிகளாசயிருக்கையிலேயே, 
தேவன்‌ நம்மீது அன்புகூர்ந்திருக்கிறார்‌. 


நாம்‌ 


தேவனுடைய தெய்வீக அன்பை 
நினைத்து நாம்‌ அவரை நன்றியோடு 
துதிக்கவேண்டும்‌. நம்முடைய 
இருதயத்தில்‌ தேவனுடைய அன்பும்‌ 
சந்தோஷமும்‌ நிரம்பி வழியவேண்டும்‌. 
கர்த்தரைத்‌ துதிக்கும்‌ துதிகள்‌ நம்முடைய 
இருதயத்திலும்‌, நாவிலும்‌ 
நிரம்பியிருக்கவேண்டும்‌. ணக 
நிறைவினால்‌ வாய்‌ பேசும்‌. 





ழ்‌ ளான 
யாய 


நாம்‌ கர்த்தரைத்‌ துதிக்கும்போது, 
அவரை கெம்பீரமாய்ப்பாடி, சங்கீதங்களால்‌ 
அவரை ஆர்ப்பரித்துப்‌ பாடவேண்டும்‌ 
என்று 'சங்கீதக்காரர்‌ நமக்கு 
ஆலோசனை சொல்லுகிறார்‌. நாம்‌ 
தேவனுடைய சமுகத்திற்கு முன்பாக 
வரும்போது, துதித்தலுடனே அவருடைய 
சந்நிதிக்கு முன்பாக வரவேண்டும்‌. 
நம்முடைய தேவனாகிய கர்த்தர்‌ நமக்கு 
இரட்சணிய கன்மலையாயிருக்கிறார்‌. 
அவரை சங்கீர்த்தனம்பண்ணுவதற்காக 
அவருடைய சந்நிதிக்கு முன்பாக 
வரவேண்டும்‌. 


நாம்‌ 
கர்த்தரைத்‌ 
சபையாராக 


கெம்பீரமாய்ப்‌ 
விசுவாசிகளாகிய 


தனிமையிலிருக்கும்போது 
துதித்துப்பாடவேண்டும்‌ 
சேர்ந்தும்‌, கர்த்தரைக்‌ 
பாடி... துதிக்கவேண்டும்‌ 
நாம்‌ கர்த்தரைத்‌ 
துதிப்பதற்காக ஒன்றுகூட வேண்டும்‌. 
கர்த்தருடைய சந்நிதிக்கு முன்பாக 
(ரை... ஆர்ப்பரித்துப்‌ பாடுவதற்காக 
வே வற்‌ ர்த்து" 'டுவதற்க। 

நாம்‌ தேவனுடைய சமுகத்தில்‌ 
நிற்கும்போது, அவருடைய பரிசுத்த 
பிரசன்னம்‌ நம்மத்திபிலே இருக்கிறது. 
அவர்‌ நம்மை உண்டாக்கினவர்‌. அவர்‌ 
மகாதேவனும்‌, மகாராஜனுமாயிருக்கிறவர்‌. 
தேவனுடைய மகத்துவத்தை நாம்‌ 
அறிந்தவர்களாக, அவருக்கு முன்பாக 
பணிந்து, குனிந்து, முழங்காற்படியிட்டு, 
2 கெம்பீரமாய்ப்‌ பாடவேண்டும்‌. 
கர்த்‌ சங்கீதங்களால்‌ ஆர்ப்பரித்துப்‌ 
பாடவேண்டும்‌ 


கர்த்தரே மகாதேவன்‌ 


கர்த்தரே மகா 


எல்லா 


ஆழங்கள்‌ அவர்‌ 
இருக்கிறது; 
உயரங்களும்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மமம்‌ 


ரிம்‌ 


சமுத்திரம்‌ அவருடையது, அவரே 
அதை உண்டாக்கினார்‌; 
வெட்டாத்தரையையும்‌ அவருடைய 
கரம்‌ உருவாக்கிற்று (சங்‌ 95:8-5), 


ஏன்‌ 
என்பதற்கான 
சங்கீதக்காரர்‌ 
மகாதேவனும்‌, 
தேவர்களுக்கும்‌ 
(சங்‌ 95:3. 
கர்த்தரைத்‌ 


நாம்‌ 
துதிக்கவேண்டும்‌ 
காரணத்தையும்‌ 
சொல்லுகிறார்‌. 
எல்லா 
மகாராஜனுமாயிருக்கிறார்‌” 


நாம்‌. 


கர்த்தரை 


கர்த்தரே 


சர்வவல்லபையுள்ளவர்‌. 
சர்வ... ஆளுகையுள்ளவர்‌. 
பிரபஞ்சத்திலுள்ள 
ராஜாக்களுக்கும்‌, 
அதிகாரிகளுக்கும்‌, 
மகாராஜாவாயிருக்கிறார்‌. 


இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ ஏராளமான 
அந்நிய தெய்வங்கள்‌ உண்டு. அவை 
மெய்யான தெய்வமல்ல. ஆனாலும்‌ அவை 
தங்களை தெய்வங்கள்போல 
காண்பித்துக்கொள்கிறது. சங்கீதக்கார்‌ 
ற்‌ “தேவர்கள்‌ என்று 
தேவனாகிய கர்த்தரோ 

தேவர்களுக்கும்‌ 
ஆசையினால்‌ 
கர்த்தரைத்‌ 


பிரபுக்களுக்கும்‌, 
தேவனே 


மகாராஜனுமாயிருக்கிறார்‌. 
சர்வசிருஷ்டிகளும்‌ 
கற்கண்டும்‌ 
தேவனாகிய கர்த்தர்‌ சர்வசிருஷ்டிகர்‌. 
சகலமும்‌ கர்த்தருக்கே உரியது 
சங்கீதக்காரர்‌ னுடைய 
சிருஷ்டிகணைப்பற்றிச்‌ சொல்லும்போது, 
அவர்‌. பூமியைப்பற்றி விசேஷம்‌ 
சொல்லுகிறார்‌. “பூமியின்‌ ஆழங்கள்‌ அவர்‌ 
கையில்‌ இருக்கிறது: பர்வதங்களின்‌ 
உயரங்களும்‌ அவருடையவைகள்‌. 
சமுத்திரம்‌ அவருடையது. அவரே அதை 
உண்டாக்கினார்‌. வெட்டாந்தரையையும்‌ 


அவருடைய உருவாக்கிற்று” 
(சங்‌ 95:45). 


கரம்‌ 





ழ்‌ ளான 
யாய 


"மூமிமிலுள்ள ஆழங்கள்‌, பர்வதங்கள்‌, 


கி்‌ 

முளைக்கும்‌ எல்லா தாவரங்களும்‌ 
கர்த்தருடையது. தாவரங்களைப்‌ புசிக்கிற 
விலங்குகளும்‌ கர்த்தருடையது. 
சர்வசிருஷ்டிகளும்‌ 

தங்களுடைய 

பெற்றுக்கொள்கி 

இவை ஒன்றுமில்லை 


தேவனே 
உண்டாக்கினார்‌ 
ஜலத்தையெல்லாம்‌ 
சமுத்திரத்திற்கு 
உண்டெண்ணினார்‌ 
உண்டுபண்ணினவர்‌ 
தரையையும்‌ 


ஒன்று சேர்த்தார்‌. 

கரைகளையும்‌ 

சமுத்திரத்தை 

வெட்டாந்‌ 
உண்டுபண்ணினார்‌. 
இவையெல்லாவற்றையும்‌ தேவனுடைய 
சிருஷ்டிக்கும்‌ கரமே  உருவாக்கிற்று. 
வன்‌ சர்வசிருஷ்டிகளையும்‌ 
உண்டுபண்ணினதினால்‌, அவரே 
எல்லாவற்றிற்கும்‌ எஜமானராயிருக்கிறார்‌. 
எல்லாம்‌ தேவனுடையவை 


சங்கீதக்காரர்‌ இந்த 
சுவிசேஷ பாடலாகப்‌ 
சர்வசிருஷ்டிகளும்‌ 
இபேசுகிறிஸ்துவைத்‌ 
நம்முடைய 
இயேசுகிறிஸ்துவே, 
தேவனுக்கும்‌ நமக்கும்‌ 
மத்தியஸ்தராயிருக்கிறார்‌. தேவனுடைய 
சமுகத்தில்‌ நம்மை தேவனோடு 
ஒப்புரவாக்கும்‌ ஊழியத்தைச்‌ செய்கிறார்‌. 


நம்முடைய மத்தியஸ்தராகிய 
இயேசுகிறிஸ்துவே, எல்லா தேவர்களுக்கும்‌ 
மகாராஜனுமாயிருக்கிறார்‌. 

வார்த்தை 

வார்த்தை 

அந்த 


சங்கீதத்தை 
பாடுகிறார்‌. 
கர்த்தராகிய 
துதிக்கவேண்டும்‌ 
இரட்சகராகிய 
பிதாவாகிய 
நடுவில்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம 


PUBLISHERS 


அவர்‌ ஆதியிலே  தேவனோடிருந்தார்‌. 
சகலமும்‌ அவர்‌ மூலமாய்‌ உண்டாயிற்று; 
உண்டானதொன்றும்‌ அவராவேயல்லாமல்‌ 
உண்டாகவில்லை” (யோவா 1:1-3). 


“அவர்‌ அதரிசனமான தேவனுடைய 
தற்சுரூபமும்‌, சர்வ சிருஷ்டிக்கும்‌ முந்தின 
பேறுமானவர்‌. ஏனென்றால்‌ அவருக்குள்‌ 
சகலமும்‌ சிருஷ்டிக்கப்பட்டது;: 
பரலோகத்திலுள்ளவைகளும்‌ 
பூலோகத்திலுள்ளவைகளுமாகிய 
காணப்படுகிறவைகளும்‌ 
காணப்படாதவைகளுமான சகல 
வஸ்துக்களும்‌, சிங்காசனங்களானாலும்‌, 
கர்த்தத்துவங்களானாலும்‌, 
துரைத்தனங்களானாலும்‌, 
அதிகாரங்களானாலும்‌, 
அவரைக்கொண்டும்‌ 
சிருஷ்டிக்கப்பட்டது. அவர்‌ 
எல்லாவற்றிற்கும்‌ முந்தினவர்‌, எல்லாம்‌ 
அவருக்குள்‌ நிலைநிற்கிறது. அவரே 
சபையாகிய சரிரத்துக்குத்‌ தலையானவர்‌; 
எல்லாவற்றிலும்‌ முதல்வராயிருக்கும்படி, 
அவரே ஆதியும்‌ மரித்தோரிலிருந்து எழுந்த 
முதற்பேறுமானவர்‌. சகல பரிபூரணமும்‌ 
அவருக்குள்ளே வாசமாயிருக்கவும்‌, 
சிலுவையில்‌ சிந்தின 
சமாதானத்தை 
பூலோகத்திலுள்ளவைகள்‌ 
பரலோகத்திலுள்ளவைகள்‌ யாவையும்‌ 
அவர்‌ மூலமாய்த்‌ தமக்கு ஒப்புரவாக்கிக்‌ 
கொள்ளவும்‌ அவருக்குப்‌ பிரியமாயிற்று' 
(கொலோ 115-20) 


சகலமும்‌ 
அவருக்கென்றும்‌ 


கர்த்தர்‌ நம்முடைய தேவன்‌ 


நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு 
முன்பாக. நாம்‌ பணிந்து 
குனிந்து முழங்காற்படியிடக்கடவோம்‌ 
வாருங்கள்‌. அவர்‌ நம்முடைய தேவன்‌; 
நாம்‌ அவர்‌ மேய்ச்சலின்‌ ஜனங்களும்‌, 
அவர்‌ கைக்குன்னான ஆடுகளூமாமே 
(சங்‌ 95:62. 





நயம்‌ 


சர்வசிருஷ்டிகளின்மீதும்‌ 
கர்த்தருக்கு ஆளுகை உண்டு. நம்மை 
ஆளுகை செய்கிற கர்த்தர்‌, நம்மீது 
அன்பும்‌, இரக்கமும்‌, கிருபையும்‌ 
உள்ளவராயிருக்கிறார்‌. அவர்‌ நம்மோடு 
விசேஷித்த ஐக்கியத்திலிருக்கிறார்‌ 
சங்கீதக்காரர்‌ தேவனுக்கும்‌ நமக்கும்‌ 
உள்ள ஐக்கியத்தைப்பற்றிச்‌ 
சொல்லும்போது, _ “அவர்‌ நம்முடைய 
தேவன்‌" என்று சொல்லுகிறார்‌. 


நம்முடைய தேவனாகிய 
நம்மை உண்டாக்கினவர்‌. அவருக்கு 
முன்பாக நாம்‌ எல்லோரும்‌ பணிந்து, 
குனிந்து, முழங்காற்படிபிடஹய்க்ண்‌ 
வேண்டும்‌. விக்கிரகாராதனைக்காரர்கள்‌,, 
தங்கள்‌ விக்கிரகங்களை 
உண்டுபண்ணுகிறார்கள்‌. தாங்கள்‌ 
உண்டாக்கின வித்கிரகங்களுக்கு 
முன்பாக அவர்கள்‌ பணிந்து, குனிந்து, 
முழங்கால்‌ படிிடுகிறார்கள்‌. ஆனால்‌ 
நாமோ நம்மை உண்டாக்கின 


கர்த்தருக்கு முன்பாக முழங்கால்‌ 
படியிடுகிறோம்‌. ப ற்‌ 


நம்முடைய தேவனாகிய கர்த்தர்‌ 
நம்முடைய ஆத்தும இரட்சகராயிருக்கிறார்‌. 
நம்முடைய ஆசீர்வாதங்கள்‌ 
எல்லாவற்றிற்கும்‌ அவரே 
ஆதாரமாயிருக்கிறார்‌. தேவனுடைய இந்த 
சுபாவத்தைப்பற்றி சங்கீதக்காரர்‌ 
சொல்லும்போது, “அவர்‌ நம்முடைய 
இரட்சண்ய கன்மலை” (சங்‌ 954) என்று 

ஈல்லுகிறார்‌. 


கர்த்தரே 


கர்த்தர்‌ நம்முடைய தேவன்‌. நாம்‌ 
கர்த்தருக்குரியவர்கள்‌. நமக்கும்‌ 
தேவனுக்குமுள்ள உறவைப்பற்றி 
சங்கீதக்காரர்‌ சொல்லும்போது “நாம்‌ அவர்‌ 
மேய்ச்சலின்‌ ஜனங்களும்‌, த்‌ 
கைக்குள்ளான ஆடுகளுமாமே” 
விவரிக்கிறார்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம்மா 


ரிம்‌ 


கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம்‌. 
அவரைத்‌ துதிக்கவேண்டும்‌. அவரை 
கெம்பீரமாய்ப்‌ பாடவேண்டும்‌. அவரை 
சங்கீதங்களால்‌ ஆர்ப்பரித்துப்‌ 
பாடவேண்டும்‌. நம்முடைய தேவன்‌ 
நம்மைப்‌ பாதுகாக்கிறார்‌. பராமரிக்கிறார்‌. 
அவர்‌ நம்மோடு விசேஷித்த 
ஐக்கியத்திலிருக்கிறார்‌. 

சபையிலுள்ள 
எல்லோரும்‌ கர்த்தருக்கு 
ஜனமாயிருக்கிறார்கள்‌. 
சபையாரின்‌ தேவன்‌. 
எல்லோரும்‌ கர்த்தருடைய பிள்ளைகள்‌. 
நாம்‌ கர்த்தருடைய மேய்ச்சலின்‌ 
ஜனங்களாகவும்‌ அவர்‌ கைக்குள்ளான 
ஆடுகளுமாக இருப்பதினால்‌, நம்முடைய 

சேஷித்த 


துதிகளையும்‌, 
க்தோத்க்ர்களாய்‌ கர்த்தருக்கு 
ஏறெடுக்கவேண்டு 


விசுவாசிகள்‌ 
விசேஷித்த 
கர்த்தர்‌ 
விசுவாசிகள்‌ 


கர்த்தராகிய 

நமக்கு நல்ல 
நாம்‌ எல்லோரும்‌ 
தொழுவத்திலுள்ள 


“நாம்‌ 


நம்முடைய 
இயேசுகிறிஸ்துவே 
மேய்ப்பராயிருக்கிறார்‌. 
அவருடைய 
ஆடுகளாயிருக்கிறோம்‌. 
வேண்டிக்கொள்ளுகிறதற்கும்‌ 
நினைக்கிறதற்கும்‌ மிகவும்‌ அதிகமாய்‌ 
நமக்குள்ளே கிரியை செய்கிற 
வல்லமையின்படியே நமக்குச்‌ செய்ய 
வல்லவராகிய அவருக்கு, சபையிலே 
கிறிஸ்து இயேசுவின்‌ மூலமாய்த்‌ 
தலைமுறை: தலைமுறைக்கும்‌ 
சதாகாலங்களிலும்‌ மகிமை உண்டாவதாக 
ஆமென்‌" (எபே 3:20,21). 


தேவனுடைய கோபம்‌ 
சண்‌ 95 : 8-1 


சுங்‌ 95:8. இன்று அவருடைய 
சத்தத்தைக்‌ கேட்பீர்கனாகில்‌, 
வனாந்தரத்தில்‌ கோபம்‌ 
மூட்டினபோதும்‌ சோதனை நாவிலும்‌ 
'நடத்ததுபோல, உங்கள்‌ இருதயத்தைக்‌ 
கடினப்படுத்தாதேயுங்கள்‌. 





ழ்‌ நவள 
யாய 


சங்‌ 95:9. அங்கே உங்கள்‌ பிதாக்கள்‌ 
என்னைச்‌. சோதித்து, என்னைப்‌ 
பரீட்சை. பார்த்து, என்‌ கிரியையையும்‌ 
கண்டார்கள்‌. 


சங்‌ 95:10. நாற்பது வருஷமாய்‌ நான்‌ 
அந்தச்‌  சுத்ததிையை அரோசித்து, 
அவர்கள்‌: வழுவிப்போகிற 
இருதயமுன்ன ஜனமென்றும்‌, 
என்னுடைய வழிகளை 
அறியாதவர்கனென்றும்‌ சொல்லி, 


95:11. 
ப்பாக 
பிரவேசிப்பதில்லையென்று, 
என்னுடைய கோபத்திலே 
ஆணையிட்டேன்‌. 


என்னுடைய 
அவர்கள்‌ 


இன்று அவருடைய சத்தத்தை 
கேட்பீர்கனாகில்‌ 


இன்று அவருடைய சத்தத்தைக்‌ 
கேட்பீர்கனாகில்‌, வனாந்தரத்தில்‌ 
கோபம்‌ மூட்டினயோதும்‌ சோதனை 
நாளிலும்‌ நடத்ததுபோல, 
உங்கன்‌ இருதயத்தைக்‌ 
கடினப்படுத்தாதேயுங்கள்‌ (சங்‌ 95:8). 

கர்த்தரை கெம்பீரமாய்த்‌ துதித்துப்‌ 
பாடுகிறவர்கள்‌ பரிசுத்தமும்‌ 
ஜீவிக்கவேண்டும்‌. இருதயத்தில்‌ 
பரிசுத்தமில்லாமல்‌, சங்கீதங்களால்‌ 
கர்த்தரை ஆர்ப்பரித்துப்‌ பாடுவதினால்‌ 
ஒரு பிரயோஜனமுமில்லை. சுவிசேஷத்தின்‌ 
கீதங்களைப்‌ பாடுகிறவர்கள்‌, 
சுவிசேஷத்தினுடைய உப 
படு என்டன ன்‌ தேசத்தின்‌ 


ஆடுகளாயிருக்கிறோம்‌. 
கர்த்தராகிய லின்க்‌ நமக்கு 


நல்ல க நம்முடைய 
மேய்ப்பர்‌ ராயிருப்பதுபோல, 
நாமும்‌ நல்ல டன அன 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை OCDNENIS 


PUBLISHERS 


நல்ல மேய்ப்பராகவும்‌, 
ஆடுகளாகிய நாம்‌ 
தன்மார்க்கராகவும்‌, 


இருந்தால்‌, 


இயேசுகிறிஸ்து 
அவருடைய 
தீயவர்களாகவும்‌, 
கீழ்ப்படியாதவர்களாகவும்‌ 
அது நமக்கு நல்லதல்ல. 


நம்முடைய கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்து நம்மைப்பற்றிச்‌ 
சொல்லும்போது, “என்‌ ஆடுகள்‌ என்‌ 
சத்தத்திற்குச்‌ செவிகொடுக்கிறது. நான்‌ 
அவைகளை அறிந்திருக்கிறேன்‌. அவைகள்‌ 
எனக்குப்‌ பின்செல்கிறது" (யோவா 10:27) 
என்று சொல்லுகிறார்‌. நம்முடைய 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்துவை, நாம்‌, 
“கர்த்தாவே கர்த்தாவே என்று 
கூப்பிட்டால்‌ மாத்திரம்‌ போதாது. நாம்‌ 
அவருடைய உபதேசத்தைக்‌ கேட்டு, 
அவருடைய வார்த்தைக்குக்‌ கீழ்ப்படிந்து 
ஜீவிக்கவேண்டும்‌. நம்முடைய நல்ல 
மேய்ப்பராகிய இயேசுகிறிஸ்துவுக்கு, நாம்‌ 
கீழ்ப்படிதலுள்ள. ஆடுகளாயிருக்க 
வேண்டும்‌ இயேசுகிறிஸ்துவின்‌ 
சத்தத்தைக்‌ கேட்பதும்‌, அவருடைய 
வார்த்‌ை விசுவாசிப்பதும்‌ 
ஒன்றாயிருக்க வேண்டும்‌. 


பழைய ஏற்பாட்டுக்காலத்தில்‌, 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ தேவனுடைய 
வார்த்தையைக்‌ கேட்டார்கள்‌. ஆனால்‌ 
அவருடைய வார்த்தைக்குக்‌ 
கீழ்ப்டியவில்லை. சங்கீதக்கார்‌ அது 
பற்றிச்‌ சொல்லும்போது, “இன்று 
அவருடைய சத்தத்தைக்‌ கேட்பீர்களாகில்‌" 
என்று சொல்லுகிறார்‌. தேவனுடைய 
வார்த்தையைக்‌ கேட்பது நமக்குக்‌ 
கிடைத்திருக்கிற சிலாக்கியம்‌. அவருடைய 
வார்தையைக்‌ கேட்கும்போது, நாம்‌ 
நம்முடைய இருதயத்தைக்‌ 
கடினப்படுத்தக்கூடாது. கற்பாறையின்மீது 
விதைக்கப்பட்ட விதை, வேரூன்றி 
முளைக்காது. முளைக்காத விதை 
னித கனிதராத விதையினால்‌ 
யோஜனமில்லை. 





ழ்‌ ளா 
யாய 


இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 
வனாந்தரத்தில்‌ பிரயாணம்‌ செய்தபோது, 
அவர்கள்‌ தேவனுடைய சத்தத்தைக்‌ 
கேட்டு, அவருடைய 


கீழ்ப்படியாமல்‌, 

இருதயத்தைக்‌  கடினப்படுத்தினார்கள்‌. 
தங்களுடைய கீழ்ப்படியாமையினாலும்‌. 
முரட்டாட்டத்தினாலும்‌, அவர்கள்‌ 
தேவனுக்கு கோபமூட்டினார்கள்‌. பழைய 
ஏற்பாட்டுக்காலத்தில்‌ தேவனுக்கு 
விரோதமாக செய்த 
அவர்களைப்போல, பாவம்‌ 
செய்துவிடக்கூடாது. 


பாவம்‌ 


நாமும்‌ 


வனாந்தரத்திலே 
கோபமூட்டிய 


தேவனுக்கு 
இஸ்ரவேல்‌ ஜனங்களால்‌, 
கானான்‌ தேசத்தில்‌ பிரவேசிக்க 
முடியாமல்‌ போயிற்று. அவர்கள்‌ 
வனாந்தரத்தில்‌ பிரயாணம்‌ செய்தும்‌, 


கானான்‌ தேசத்தின்‌ இளைப்பாறுதலை. 
அடையமுடியாமல்‌ போனார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ வனாந்தரத்திலே 
தேவனுடைய வார்த்தைக்குக்‌ 
கீழ்ப்படியவில்லை. தேவனைச்‌ சோதித்துப்‌ 
பார்த்தார்கள்‌ அவரைப்‌ பரீட்சை 
பார்த்தார்கள்‌. தேவனுடைய பலத்த 
கிரியையையும்‌ கண்டார்கள்‌. ஆனாலும்‌ 
அவர்கள்‌ தங்கள்‌ இருதயத்தைக்‌ 
கடினப்படுத்தினார்கள்‌. இஸ்ரவேல்‌ 
ஜனத்தார்‌ வனாந்தரத்தில்‌ 
பிரயாணம்பண்ணிய காலத்தை, 
சங்கீதக்காரர்‌ “சோதனை நாள்‌” என்று 
சொல்லுகிறார்‌. 


எபிரெய பாஷையில்‌ இதற்கு 
“மாசா” என்று பெயர்‌. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
தேவனை பரீட்சை பார்த்த ஸ்தலத்திற்கு. 
மோசே மாசா என்றும்‌, பேரிபா என்றும்‌ 
போரிட்டார்‌. “இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ வாதாடினதினிமித்தமும்‌, கர்த்தர்‌ 
எங்கள்‌ நடுவில்‌ இருக்கிறாரா இல்லையா 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை OODNENIS 


PUBLISHERS 


என்று அவர்கள்‌ கர்த்தரைப்‌ பரிட்சை 
ன்‌ அன்‌ அந்த 


த்திற்கு மா என்றும்‌ மேரிபா 
ணம (யாத்‌ 17:7). 


இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌, 
கிரியையைக்‌ கண்டும்‌, 
நடுவிலிருக்கிறாரா, இல்லையா” என்று 
கேட்டார்கள்‌. அவர்களால்‌ தேவனை 
விசுவாசிக்க முடியவில்லை. இதுவே 
அவர்களுக்கு பெரிய பாவமாயிற்று, 
விசுவாசிகளாகிய நாழும்‌ தேவனுடைய 
வல்லமையைக்‌ காண்கிறோம்‌. அவருடைய 
நன்மையை அனுபவிக்கிறோம்‌. 
அப்படியிருந்தும்‌ நாம்‌ கர்த்தரை 
விகுவாசிக்கவில்லையென்றால்‌, அது 
நமக்கு மிகப்பெரிய பாவமாயிருக்கும்‌. 
சங்கீதக்காரர்‌ இதை உணர்ந்தவராக, 
“சோதனை நாளில்‌ நடந்ததுபோல, உங்கள்‌ 

ய! குடினப்ட ர ங்கள்‌" 
இது தி கோ டுத்தாதேயு 


தேவனுடைய 


கர்த்தர்‌ எங்கள்‌ 


கர்த்தரைச்‌ சோதித்தார்கள்‌ 


அங்கே உங்கள்‌ பிதாக்கள்‌ 
என்னைச்‌. சோதித்து, என்னைப்‌ 
பரீட்சை பார்த்து, என்‌ கிரியையையும்‌ 
கண்டார்கள்‌. நாற்பது வருஷமாய்‌ 
நான்‌ அந்தச்‌ சந்ததியை அரோசித்து, 
'ப்போகிற 
ஜனமென்றும்‌, 
வழிகளை: 
சொல்லி, 


இருதவழுன்‌ன 
என்னுடைய 
அறியாதவர்கனென்றும்‌ 
(சங்‌ 95:9,10). 


தேவனாகிய கர்த்தரை விசுவாசியாத 
ஜனங்கள்மீது தேவனுடைய ஆக்கினைத்‌ 
தீர்ப்பு. உண்டாயிற்று. அனிசுவாசமே 
அவர்களுடைய பாவம்‌. அவர்கள்‌ 
தேவனைச்‌ சோதித்தார்கள்‌. அவரைப்‌ 
பரீட்சை பார்த்தார்கள்‌. அவருக்கு 
கோபமூட்டினார்கள்‌. 





ழ்‌ நள 
யாய 


“நாங்கள்‌ ட்டயத்தால்‌ 
மடியும்படிக்கும்‌, எங்கள்‌ பெண்ஜாதிகளும்‌ 
பிள்ளைகளும்‌ கொள்ளையாகும்டி்கும்‌, 
கர்த்தர்‌ எங்களை இந்த தேசத்துக்குக்‌ 
கொண்டு வந்தது என்ன? எகிப்துக்குத்‌ 
திரும்பிப்போகிறதே எங்களுக்கு உத்தமம்‌ 
அல்லவோ பெ பின்பு அவர்கள்‌: 
நாம்‌ 

ஏற்படத்திக்கொண்டு 

திரும்பிப்போவோம்‌. 


பரோடொருவர்‌ 
கொண ர்கள்‌" (எண்‌ 14:3,4). 


இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ போசேக்கும்‌ 
ஆரோனுக்கும்‌ விரோதமாக 
முறுமுறுத்தார்கள்‌. தேவனுடைய 
வார்த்தையை விசுவாசியாமல்‌, அவருக்கு 
விரோதமாய்‌ முறுமுறுப்பது மிகப்பெரிய 
பாவம்‌ 


நீங்கள்‌ 
உங்கள்‌ 
கட்டளைக்கு 
உங்கள்‌ 


அப்படியிருந்தும்‌, 
போகமாட்டோம்‌ என்று 
தேவனாகிய கர்த்தருடைய 
விரோதமாகளதிர்த்து, 

கூடாரங்களில்‌ முறுமுறுத்து: கர்த்தர்‌ 
நம்மை வெறுத்து நம்மை 
அழிக்கும்பொருட்டாக நம்மை எமோரியரின்‌ 
கையில்‌ ஒப்புக்கொடுக்கும்படி 


நம்மை எகிப்துதேசத்திலிருந்து 
புறப்படப்பண்ணினார்‌ * (உபா 1:26,27). 


“உங்கள்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
நீங்கள்‌ பாளயமிறங்கத்தக்க இடத்தைப்‌ 
பார்க்கவும்‌ நீங்கள்‌ போகவேண்டிய 
வழியை உங்களுக்குக்‌ காட்டவும்‌, இரவில்‌ 
அக்கினியிலும்‌ . 
உங்களுக்குழுன்‌ 
இப்படியிருந்தும்‌, 
நீங்கள்‌ 
போனீர்கள்‌” 


அவரை 
(உபா 1:32,33). 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மமம்‌ 


PUBLISHERS 


இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ தேவனுடைய 
பலத்த கிரியைகளை தங்கள்‌ கண்களால்‌ 
கண்டார்கள்‌. எகிப்து தேசத்திலிருந்து 
தங்களை விடுவிப்பதற்காக, கர்த்தர்‌ 
செய்த மகத்துவமான 
கிரியைகளையெல்லாம்‌ அவர்கள்‌ 
பார்த்தார்கள்‌. தேவனாகிய கர்த்தர்‌ 
தம்முடைய பலத்த புயத்தினால்‌, 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு முன்பாக, 
செங்கலை இரண்டாகப்‌ பிளந்தார்‌. 
ஜனங்கள்‌ அதைப்‌ பார்த்து. செங்கடல்‌ 
வழியாக நடந்து சென்றார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ வனாந்தரத்தில்‌ 
பிரயாணம்‌ செய்தபோது, அவர்களுக்குப்‌ 
போஜனமாக வானத்திலிருந்து 
அனுதினமும்‌ மன்னாவைப்‌ 
பெய்யப்பண்ணினார்‌. கன்மலையிலிருந்து 
அவர்களுக்குத்‌ தண்ணீர்‌ கொடுத்து 
அவர்களுடைய தாகத்தைத்‌ தீர்த்து 
வைத்தார்‌. இரவிலே அக்கினி 
ஸ்தம்பமாகவும்‌, பகலிலே 
மேகஸ்தம்பமாகவும்‌ தேவனுடைய 
பிரசன்னம்‌ அவர்களோடு கூடயிருந்தது. 
இவையெல்லாவற்றையும்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனங்கள்‌ கண்டார்கள்‌. இவற்றைக்‌ 
கண்டும்‌ அவர்கள்‌ தேவனைச்‌ 
சோதித்தார்கள்‌. அவரைப்‌ பரீட்சை 
பார்த்தார்கள்‌. 


“அவர்‌ தமது வழிகளை மோசேக்கும்‌, 
கிரியைகளை இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கும்‌. தெரியப்பண்ணினார்‌” 
(சங்‌ 103.7). தேவன்‌ தமது 
கிரியைகளை இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
தெரியப்பண்ணியும்‌, ர்களால்‌ 
தேவனுடைய வழிகளை தெரிந்துகொள்ள 
முடியாமல்‌ போயிற்று. தேவனுடைய 
பராமரிப்பின்‌ வழிகளையும்‌ அவருடைய 
பிரமாணத்தின்‌ வழிகளையும்‌ இஸ்ரவேல்‌ 
னங்களால்‌ தெரிந்துகொள்ள முடியாமல்‌ 
ற்று, 


தமது 





ழ்‌ நள 
யாய 


இக்காலத்திலும்‌ 
ஜனங்கள்‌ தேவனுடைய 
புறக்கணிக்கிறார்கள்‌. 
வழியே தங்கள்‌ வழியென்று 
கொள்ளாமலிருக்கிறார்கள்‌. 
அடிப்படை காரணம்‌ 
இதுதான்‌” என்பது 
தெரியாமலிருக்கிறது 
கிரியைகளை தெரிந்திருக்கிறவர்களாலும்‌, 
அவருடைய வழிகளைத்‌ தெரிந்துகொள்ள 
முடியாமல்‌ போகிறது. 
இவர்கள்‌ தேவனுடைய 
வழிகளை அறியாதவர்களாயிருக்கிறார்கள்‌. 
இவர்கள்‌ தங்கள்‌ இருதயத்தில்‌ பாவம்‌ 
செய்கிறார்கள்‌. இவர்கள்‌ வழுவிப்போகிற 
இருதயமுள்ள ஜனங்கள்‌. 

இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 
வனாந்தரத்திலே அலைந்து திரிகிறார்கள்‌. 
எல்லோரும்‌ பிரயாணம்பண்ணுவதுபோல, 
அவர்களும்‌ போகிறார்கள்‌. ஆனால்‌. 
அவர்களுடைய இருதயமோ எகிப்து 
தேசத்திற்குத்‌ திரும்பிப்போகிறது. 
இதனால்‌ அவர்கள்‌ தேவனுக்கு 
விரோதமாய்‌ பாவம்‌ செய்தார்கள்‌. 
கர்த்தருடைய பிள்ளைகள்‌ பாவம்‌ 
செய்யும்போது, அவர்கள்‌ தேவனுக்கு 
கோபமூட்டுகிறார்கள்‌. அவரை: 
வருத்தப்படுத்துகிறார்கள்‌. அவர்கள்‌ 
தேவனுடைய பலத்த கிரியைகளைக்‌ 
கண்டும்‌, தேவனை விசுவாசியாமல்‌. 
போகிறார்கள்‌. 

கர்த்தருடைய ஜனத்தார்‌ 
கலகக்காரர்களாகவும்‌, 
முரட்டாட்டமுள்ளவர்களாகவும்‌. 
அவிசுவாசிகளாகவும்‌, 
நம்பிக்கையில்லாதவர்களாகவும்‌ 
இருக்கிறார்கள்‌. ஆனால்‌ தேவனோ 
அவர்கள்மீது நீடிய 
பொறுமையுள்ளவராயிருக்கிறார்‌. தேவன்‌ 
நாற்பது வருஷமாய்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரை 
வனாந்தரத்திலே அரோசிக்கிறார்‌. 
அவர்களோடு போராடுகிறார்‌. அவர்கள்‌ 
முட்டாட்டம்‌ பண்ணினாலும்‌, 
கலகம்பண்ணினாலும்‌, தேவன்‌ நீடிய 
பொறுமையுள்ளவராயிருந்து, அவர்கள்‌ 
நடுவிலே பலத்த கிரியைகளை 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம 


PUBLISHERS 


நடப்பித்தார்‌. ஆனாலும்‌ 
ஜனமோ கர்த்தருடைய 


தேவனுடைய 
வார்த்தைக்குத்‌ 


துணிகரமாய்க்‌ கீழ்ப்படியாமல்‌ போனார்கள்‌. 


என்னுடைய இளைப்பாறுதலில்‌ 
அவர்கள்‌ பிரவேசிப்பதில்லை 


என்னுடைய  இனைப்பாறுதலில்‌ 
அவர்கள்‌ பிரவேசிப்பதில்லையென்று, 
என்னுடைய கோபத்திலே 
ஆணையிட்டேன்‌ (சங்‌ 95:11). 


நாற்பது 
இஸ்ரவேல்‌ 


வருஷமாய்‌ கர்த்தர்‌ 
பத்திரை வனாந்தரத்திலே 
அரோசித்தார்‌. அவர்களுக்கு 
உபதேசித்தார்‌. அவர்கள்‌ மத்தியிலே 
பலத்த கிரியைகளை நபப்பித்தார்‌. 
ஆனால்‌ அவர்களோ மனந்திரும்பவில்லை. 
கர்த்தருடைய வார்த்தைக்குக்‌ 
கீழ்ப்படியவில்லை. நாற்பது வருஷமாய்‌ 
வனாந்தரத்திலே பிரயாணம்‌ 
பண்ணினாலும்‌, அவர்களுடைய இருதயம்‌ 
எகிப்திற்குத்‌ திரும்பிப்போனது, இதனால்‌ 
தேவன்‌ அவர்கள்மீது கோபப்பட்டார்‌. 
“என்னுடைய இளைப்பாறுதலில்‌ அவர்கள்‌ 
பிரவேசிப்பதில்லை' என்று தேவன்‌ 
தம்முடைய கோபத்தில்‌ ஆணையிட்டார்‌. 


தேவனுடைய கோபம்‌ நீதியானது. 
அது பரிசுத்தமானது. தேவன்‌ எளிதில்‌ 
கோபப்படமாட்டார்‌. அவர்‌ 
தேவையில்லாமல்‌ கோபப்படமாட்டார்‌ 
தேவனுடைய கோபம்‌ எப்போதும்‌ 
நீதியுள்ளதாயிருக்கும்‌. அவர்‌ பாவத்தின்‌ 
மீதும்‌, மனந்திரும்பாத பாவிகள்மிதும்‌. 
யரும்‌ 
பயங்கரத்தை 
உணர்த்துவதற்காகவே, 
பாவிகள்மீது 
தேவனுடைய நீதியையும்‌, 
நீதியான ஆளுகையையும்‌ 
புரியவைப்பதற்காக, 

ர்களுடைய பாவத்தினிமித்தம்‌, 
அவது கொண்கன்‌ 


கோபப்படுகிறார்‌. 





ழ்‌ நவள 
ஈயா 


இஸ்ரவேல்‌ 
ன்பம்‌ 


பவான்‌... 
ஜனங்களைப்‌ பார்த்து. 
இளைப்பாறுதலில்‌ 


பவை 

கானான்‌ 

அவர்களைக்‌ 

என்பதுதான்‌ 

தேவனுடைய சித்தம்‌. கானான்‌ தேசம்‌ 

இஸ்ரவேல்‌ ஜனங்களுக்கு சுதந்தர 

தேசமாக வாக்குப்பண்ணப்பட்டிருக்கிறது. 

தேவனுடைய வாக்குத்தத்தத்தில்‌ 
மாற்றமுண்டாகவில்லை 


கலகம்பண்ணிய இஸ்ரவேல்‌ 
புத்திரரோ, தேவனுடைய 


வாக்குத்தத்தத்தை சுதந்தரிக்க முடியாமல்‌ 
போனார்கள்‌. கானான்‌ த்தின்‌ 


இளைப்பாறுதலுக்காக 
காத்திருந்தார்கள்‌ 


அவர்களுக்காகக்‌ த்‌ 
ஆனாலும்‌, 


அவர்களால்‌ 
இளைப்பாறுதலில்‌ பிரவேசிக்க 
முடியவில்லை. நாற்பது வருஷம்‌ அவர்கள்‌ 
வனாந்தரத்தில்‌ பிரயாணம்‌ செய்தும்‌, 
முடிவிலே அவர்களால்‌ கானான்‌ 
தேசத்திற்கு! போகமுடியவில்லை. 


அவர்கள்‌ எல்லோரும்‌ வனாந்தரத்திலேயே 
செத்து படிந்தார்கள்‌. 


அவர்கள்‌: 
இளைப்பாறுதலும்‌ 


தாவீது தன்னுடைய காலத்தில்‌ 
வாழ்ந்த இஸ்ரவேல்‌ த்‌ 
போதிக்கும்‌ வண்ணமாய்‌ 
சங்கீதத்தை எழுதியிருக்கிற 
அவர்களுடைய முற்பிதாக்களின்‌ 
பாவங்களை அவர்களுக்கு எடுத்துச்‌ 
சொல்லி, அப்படிப்பட்ட பாவங்களை 
தாங்கள்‌ செய்துவிடாதவாறு 
எச்சரிக்கையாய்‌ ஜீவிக்கவேண்டுபென்று 
தாவீது அவர்களுக்கு உபதேசம்‌ 
பண்ணுகிறார்‌. 

எபிரெயருக்கு நிருபம்‌ எழுதின 
வயு இந்த சங்கீதத்தின்‌ 
வசனங்களில்‌ சிலவற்றை தன்னுடைய 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மமம்‌ 


PUBLISHERS 


நிருபத்தில்‌ மேற்கோளாகப்‌ 
பயன்படுத்தியிருக்கிறார்‌. தாவீது 
சொன்ன  எச்சரிப்பின்‌ வார்த்தைகள்‌, 
புதிய ஏற்பாட்டுக்காலத்தில்‌ ஜீவிக்கிற 
விசுவாசிகளாகிய நமக்கும்‌ எச்சரிப்பாய்ச்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. 


நம்முடைய 

இயேசுகிறிஸ்து நமக்கு 5 
நித்திய இளைப்பாறுதலை ஆயத்தம்‌. 
பண்ணி வைத்திருக்கிறார்‌. அந்த 
இளைப்பாறுதலில்‌ நாம்‌ பிரவேசிப்போம்‌ 
என்று கிறிஸ்துவானவர்‌ நமக்கு 
வாக்குப்பண்ணியிருக்கிறார்‌. பரலோகமே. 
நம்முடைய நித்திய இளைப்பாறுதல்‌. பழைய 
ஏற்பாட்டுக்காலத்தில்‌, கானான்‌. 
தேசமானது. பாோகத்திற்க 
அடையாளமாய்ச்‌ சொல்லப்பட்டிருக்கிற; 


இஸ்ரவேலின்‌ 


கர்த்தராகிய 


ஆவிக்குரிய 


முற்பிதாக்களைப்‌ 
போல, நாம்‌ தேவனுடைய சத்தத்தைக்‌ 
கேட்டும்‌, அவருக்குக்‌ கீழ்ப்படியாமல்‌, 
நம்முடைய இருதயத்தைக்‌ கடினப்படுத்தி, 
அவரை சோதித்துப்‌ பார்த்து, பரீட்சை 
பார்ப்போமென்றால்‌ நமக்கும்‌ நித்திய 
இராம்‌ ஈறுதலின்‌ வாசல்‌ அடைக்கப்படும்‌. 
'து தேவனுடைய நீதியாயிருக்கும்‌. 


“ஆனபடியினாலே, அவருடைய 
இளைப்பாறுதலில்‌ பிரவேசிப்பதற்கேதுவான 
வாக்குத்தத்தம்‌ நமக்குண்டாயிருக்க, 
உங்களில்‌ ஒருவனும்‌ அதை அடையாமல்‌ 
பின்வாங்கிப்‌ போனவனாகக்‌ காணப்படாத 
பழிக்குப்‌ பயந்திருக்கக்கடவோம்‌, 
ஏனெனில்‌, சுவிசேஷம்‌ அவர்களுக்கு 
அறிவிக்கப்பட்டதுபோல. நமக்கும்‌ 
அறிவிக்கப்பட்டது; கேட்டவர்கள்‌ 
விசுவாசயில்லாமல்‌ கேட்டபடியினால்‌, 
அவர்கள்‌ கேட்ட வசனம்‌ 
அவர்களுக்குப்‌ பிரயோஜனப்படவில்லை. 
விசுவாசித்தவர்களாகிய நாமோ அந்த 
இளைப்பாறுதலில்‌ பிரவேசிக்கிறோம்‌; 
அவருடைய கிரியைகள்‌ 
உலகத்தோற்றமுதல்‌ முடிந்திருந்தும்‌: 
இவர்கள்‌ என்னுடைய இளைப்பாறுதலில்‌ 
பிரவேசிப்பதில்லையென்று என்னுடைய 
கோபத்திலே ஆணையிட்டேன்‌ என்றார்‌” 
(எபி 41-3). 





ழ்‌ நள 
யாய 


தேவனுடைய உடன்படிக்கைப்‌ பெட்டி 
ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு 
எடுத்துச்‌ செல்லப்படும்போது. இந்த 
சங்கீதம்‌ பாடப்பட்ட தாக வேதபண்டிதர்கள்‌. 
சொல்லுகிறார்கள்‌. மேம்‌ இந்த. 
சங்கீதத்தில்‌ கிறிஸ்துவின்‌ ராஜ்யத்தைப்‌ 
பற்றியும்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
தேவனுடைய ராஜ்யத்தின்‌ மகிமைகளை 
கொண்டாடும்‌ வண்ணமாகவும்‌ இந்த 
சங்கீதம்‌ எழுதப்பட்டிருக்கிறது. 
கிறிஸ்துவின்‌ ராஜ்யத்திலே புறஜாதியாரும்‌ 
பிரவேசிக்கிற சிலாக்கியத்தைப்‌ 
பெற்றிருக்கிறார்கள்‌. 

எல்லா ஜனங்களும்‌ 
துதிக்குமாறு 
சொல்லுகிறார்‌ 
மகிமையையும்‌, 


தேவனைத்‌ 
சங்கீதக்காரர்‌ 
தேவனுடைய 
மேன்மையையும்‌ 
நினைவுகூர்ந்து நாம்‌ எல்லோரும்‌ 
கர்த்தருக்குப்‌ புதுப்பாட்டை பாடவேண்டும்‌ 
(சங்‌ 949), தேவன்‌ எல்லா 
ஜனங்களையும்‌ ஆளுகை செய்கிறார்‌ 
எல்லோர்மீதும்‌ நீதியாய்த்‌ தீர்ப்பு 
செய்கிறார்‌. இதனால்‌ சர்வசிருஷ்டிகளும்‌ 
'சந்தோஷமாயிருக்கும்‌ (சங்‌ 9610-13). 


கர்த்தருடைய 
ஸ்தோத்திரம்‌ 
சங்‌ 96 : 1-9 


நாமத்திற்கு. 


சங்‌ 96:1. கர்த்தருக்குப்‌ புதுப்பாட்டைப்‌ 
பாடுங்கள்‌; பூமியின்‌ குடிகளே, 
எல்லாரும்‌ கர்த்தரைப்‌ பாடுங்கள்‌. 


சுங்‌ 96:2. கர்த்தரைப்‌ பாடி, அவருடைய 
நாமத்தை ஸ்தோத்திரித்து, நாளுக்கு. 
நான்‌ அவருடைய  இரட்சிப்யைச்‌ 
சுவிசேஷமாய்‌ அறிவியுங்கள்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை CDNENIS 


PUBLISHERS 


சன்‌ 00. ஜாநிகளூக்குள்‌ அவருடைய 
மகிமையையும்‌, 

ஜனங்களுக்குள்ளும்‌. 
அதிசயங்களையும்‌. 
சொல்லுங்கள்‌. 


தடப்‌ 
விவரித்துச்‌ 


சங்‌ 96:4. கர்த்தர்‌ பெரியவரும்‌, மிகவும்‌ 
ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவருமா 
யிருக்கிறார்‌; எல்லா தேவர்களிலும்‌ 
யயப்படத்தக்கவர்‌ அவரே. 


சங்‌ 965. 
தேவர்களும்‌: 
கர்த்தரோ 

உண்டாக்கினவர்‌. 


சகல ஜனங்களுடைய 
விக்கிரகங்கள்‌ தானே; 
வானங்களை 


சங்‌ 96:6. மகிமையும்‌ கனமும்‌ அவர்‌ 
சமுகத்தில்‌ இருக்கிறது, வல்லமையும்‌ 
மகத்துவமும்‌ அவர்‌ பரிகத்த. 
ஸ்தலத்திலுன்னது. 


சுங்‌ 98:7. ஜனங்களின்‌ வம்சங்களே, 
கர்த்தருக்கு. மகிமையையும்‌ 
வல்லமையையும்‌. செலுத்துங்கள்‌, 
கர்த்தருக்கே அதைச்‌ செலுத்துங்கள்‌. 


சுங்‌ 96:8. கர்த்தருக்கு அவருடைய 
நாமத்திற்குரிய மகிமையைச்‌ செலுத்தி, 
காணிக்கைகளைக்‌ கொண்டுவந்து, 
அவருடைய பிராகாரங்களில்‌ 
பிரவேசியுங்கள்‌. 


சங்‌ 96:9. பரிசுத்த அலங்காரத்துடனே. 
கர்த்தரைத்‌ தொழுதுகொள்ளுங்கள்‌; 
பூலோகத்தாரே, கன்‌ யாவரும்‌ 
அவருக்கு முன்பாக நடுங்குங்கள்‌. 
கர்த்தருக்குப்‌ புதுப்பாட்டைப்‌ 
பாடுங்கள்‌. 


கர்த்தருக்குப்‌ புதுப்பாட்டைப்‌ 
பாடுங்கள்‌; பூமியின்‌ குடிகளே, 
எல்லாரும்‌ கர்த்தரைப்‌ பாடுங்கள்‌. 
கர்த்தரைப்‌ பாடி, அவருடைய 
நாமத்தை ஸ்தோத்திரித்து, நாளுக்கு 
நான்‌ அவருடைய த 
சுவிசேஷமாய்‌ 

ஜாதிகளுக்குன்‌. 

மகிமையையும்‌, 

ஜனங்களுக்குள்ளும்‌. 
அதிசயங்களையும்‌. 

சொல்லுங்கள்‌ (சங்‌ 96:1-8). 





ழ்‌ நவள 
ஈயா 


நாம்‌ எல்லோரும்‌ கர்த்தரைத்‌ 
துதிக்குமாறு  சங்கீதக்காரர்‌ நமக்கு 
அழைப்பு கொடுக்கிறார்‌. கர்த்தரைத்‌ 
துதிப்பது ஜீவனுள்ளதாயிருக்கவேண்டும்‌. 
அவருக்குப்‌ புதுப்பாட்டைப்‌ பாடவேண்டும்‌ 
கர்த்தரை ஆவியோடும்‌, உண்மையோடும்‌ 
தொழுதுகொள்ள வேண்டும்‌. பூமியின்‌ 
குடிகள்‌ எல்லோரும்‌ கர்த்தரைக்‌ 
கனப்படுத்தவேண்டும்‌. சங்கீதக்காரர்‌ 
கர்த்தரைக்‌ கனம்பண்ணுவதற்கு இரண்டு 
உபாயங்களைச்‌ சொல்லுகிறார்‌. 
அவையாவன 1. புதுப்பாடல்களைப்‌ 
பாடுவது 2. கர்த்தருடைய மகிமையையும்‌ 
அதிசயங்களையும்‌ விவரித்துச்‌ 
சொல்லுவது. 

கர்த்தரைப்‌ பாடுங்கள்‌” என்று 
சங்கீதக்கார்‌ மூன்றுமுறை 
சொல்லுகிறார்‌. கர்த்தரைக்‌ 
கனம்பண்ணும்‌ போது, அவரைத்‌ துதித்துப்‌ 
பாடுவதும்‌, அவருக்குப்‌ புதுப்பாட்டைப்‌ 
பாடுவதும்‌ மிகவும்‌ 
முக்கியமானதாயிருக்கிறது. நாம்‌ 
கர்த்தருடைய அதிசயங்களையும்‌ 
மகிமைகளையும்‌ போற்றிப்‌ புகழவேண்டும்‌. 
மற்றவர்களும்‌ கர்த்தர்‌ செய்த 
நன்மைகளை ஆராய்ந்து பார்ப்பதற்கு. 
அவர்களையும்‌ அழைத்து வரவேண்டும்‌. 

நாம்‌ கர்த்தருக்கு புதுப்பாட்டைப்‌ 
பாடும்போது, நமக்கு கர்த்தர்மீது புதிய 
பிரியம்‌ இருக்கும்‌ நம்முடைய அன்பு 
புதுப்பிக்கப்பட்டிருக்கும்‌. கர்த்தர்‌ நமக்கு 
செய்த புதிய நன்மைகளுக்காகவும்‌ அவர்‌ 
நமக்குக்‌ காண்பித்த புதிய 
கிருபைகளுக்காகவும்‌, புதிய 
இரக்கங்களுக்காகவும்‌, புதிய 
சிலாக்கியங்களுக்காகவும்‌, . நாம்‌ 
கர்த்தருக்குப்‌ புதுப்பாட்டைப்‌ பாடவேண்டும்‌. 


புதுப்பாட்டு என்பது புதிய 
ஏற்பாட்டுப்‌ பாடலைக்‌ குறிக்கிற வார்த்தை. 
புதிய உடன்படிக்கைக்காசவும்‌, அந்த 
உடன்படிக்கையின்‌ மூலமாய்‌ நமக்குக்‌ 
கிடைத்திருக்கிற விசேஷித்த 
சிலாக்கியங்களுக்காசவும்‌, நாம்‌ 
கர்த்தரைத்‌ துதித்து புதுப்பாட்டைப்‌ 
பாடவேண்டும்‌. புதுப்பாட்டு எப்போதுமே 
புதிதாயிருக்கும்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ODNENIS 


PUBLISHERS 


கர்த்தருக்குப்‌ புதுப்பாட்டைப்‌ 
படும்போது... பரஜாதியாரும்‌ கர்த்தர்‌ 
துதிப்பதற்கு அவர்களுக்கு அழைப்புக்‌ 
கொடுக்கவேண்டும்‌. இயேசுகிறிஸ்துவின்‌ 
ராஜ்யத்தில்‌ புறஜாதியாரும்‌ 
பிரவேசிப்பார்கள்‌. இது தீர்க்கதரிசனமான 
வார்த்தை. இந்தப்‌ பூமியிலுள்ள குடிகள்‌ 
யாவரும்‌ கர்த்தரைத்‌ துதித்துப்‌ 
பாடுவார்கள்‌. இஸ்ரவேல்‌ புத்திரரும்‌ 


கர்த்தரைத்‌ துதிப்பார்கள்‌. புறஜூதியாரும்‌ 
அதள்‌ துதிப்பார்கள்‌. பூமியின்‌ குடிகள்‌ 
கர்த்தரைத்‌ 
கும்‌. 


டய வாம்‌ 


ள்‌ நிரம்பிய 


கர்த்தரைத்‌ துதித்துப்‌ பாடும்‌ 
புதுப்பாட்டுக்கு, இயேசுகிறிஸ்துவின்‌ 
இரட்சிப்பே கருப்பொருளாயிருக்க 
வேண்டும்‌. கிறிஸ்துவின்‌ இரட்சிப்பை 
மையமாக வைத்தே நாம்‌ புதுப்பாடல்களைப்‌ 
பாடவேண்டும்‌. இயேசுகிறிஸ்து மூலமாய்‌ 
நாம்‌ பெற்றிருக்கிற இரட்சிப்பு மிகவும்‌ 
பெரிது. ஆகையினால்‌ கர்த்தரைப்‌ பாடி, 
அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரித்து, 
நாளுக்கு நாள்‌ அவருடைய இரட்சிப்பைச்‌ 
சுவிசேஷமாய்‌ )ிவியுங்கள்‌" என்று 
சங்கீதக்காரர்‌ சொல்லுகிறார்‌. 


நாம்‌ கர்த்தருக்குப்‌ புதுப்பாட்டைப்‌ 
பாடியும்‌ அவரைக்‌ கனம்பண்ணவேண்டும்‌. 
அதே வேளையில்‌ கர்த்தருடைய 
மகிமையையும்‌ அதிசயங்களையும்‌ 
விவரித்துச்‌ சொல்லியும்‌ அவரைக்‌ 
கனம்பண்ணவேண்டும்‌. “ஜாதிகளுக்குள்‌ 
அவருடைய மகிமையையும்‌, சகல 
ஜனங்களுக்குள்ளும்‌. அவருடைய 
அதிசயங்களையும்‌ விவரித்துச்‌ 
சொல்லுங்கள்‌" சங்கீதக்காரர்‌ 
சொல்லுகிறார்‌. 


இயேசுகிறிஸ்துவின்‌ மூலமாய்‌ 
நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆத்தும 
இரட்சிப்பு தேவனுடைய அற்புதமான 
கிரியை. இதுவே கர்த்தருடைய அதிசயம்‌. 
பழைய ஏற்பாட்டுக்காலத்தில்‌ சொல்லப்பட்ட 
இரட்சிப்பை, புதிய ஏற்பாட்டுக்‌ காலத்தில்‌ 
நாம்‌ பெற்று அனுபவிக்கிறோம்‌. நம்முடைய 
ஆத்தும இரட்சிப்பில்‌ தேவனுடைய மகிமை 
வெளிப்பட்டிருக்கிறது. பரலோகத்தின்‌ 
சந்தோஷம்‌ இந்தப்‌ பூரியிலே கடந்து 
வந்திருக்கிறது. 


என்று 





ழ்‌ நவள 
ஈயா 


கர்த்தர்‌ பெரியவர்‌ 


கர்த்தர்‌ பெரியவரும்‌, மிகவும்‌ 
ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவருமாயிருக்‌ 
கிறார்‌; எல்லா தேவர்களிலும்‌ 
பயப்படத்தக்கவர்‌ அவரே. சகல 
ஜனங்களுடைய தேவர்களும்‌. 
விக்கிரகங்கள்‌ தானே; கர்த்தரோ 
வானங்களை உண்டாக்கினவர்‌. 


மகிமையும்‌ கனமும்‌ அவர்‌ சமுகத்தில்‌ 
இருக்கிறது, வல்லமையும்‌ மகத்துவமும்‌ 
அவர்‌ பரிசுத்த  ஸ்தலத்திலுன்னது 
(சங்‌ 96:4-6). 

சங்கீதக்காரர்‌ கர்த்தரைப்பற்றிய 
மகத்துவமான காரியங்களை விவரித்துச்‌ 
சொல்லுகிறார்‌. கர்த்த்‌ பெரியவர்‌. 
ஆகையினால்‌ அவர்‌ மிகவும்‌ 
ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவராயிருக்கிறார்‌ 
அவர்‌ எல்லா தேவர்களிலும்‌ 
பயப்படத்தக்கவராயும்‌ இருக்கிறார்‌ 
கர்த்தருக்குப்‌ பாடப்படும்‌ புதுப்பாட்டு 
தேவனுடைய மகத்துவத்தையும்‌. 
நன்மையையும்‌ அறிவிக்கிறது. கர்த்தர்‌ 
தம்முடைய ஆளுகையில்‌ பெரியவர்‌. 

“எல்லா தேவர்கள்‌" என்னும்‌ 
வார்த்தைக்கு “எல்லா பிரபுக்கள்‌" என்று 
பொருள்‌. கர்த்தர்‌ எல்லா ராஜாக்களிலும்‌, 
எல்லா பிரபுக்களிலும்‌ பெரியவர்‌. 
ஆகையினால்‌ நாம்‌ கர்த்தருடைய 
சமுகத்திற்கு முன்பாக பயபக்தியோடு 
வரவேண்டும்‌. பிரபுக்கள்‌ ஜீவனுள்ள 
காலம்‌ வரையிலும்‌ அதிகாரம்‌ 
செலுத்துவார்கள்‌. அவர்கள்‌ ஸித்த பின்பு 
அவர்களுக்கு அதிகாரமில்லை. 
ஜனங்களும்‌ அவர்களை மறந்து 
போவார்கள்‌. ஆனால்‌, நம்முடைய 
கர்த்தரோ  நித்தியமானவர்‌. அவரே 
ஆதியும்‌  அந்தமுமானவர்‌. அவர்‌ 
சர்வவல்லமையுள்ளவர்‌. அவருடைய 


ஆளுகைக்கு முடிவு இல்லை. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மமம்‌ 


PUBLISHERS 


தேவன்‌ யாருடைய உதவியும்‌ இல்லாமல்‌, 
தாமாகவே, சர்வசிருஷ்டிகளையும்‌ 
சிருஷ்டத்திருக்கிறார்‌ கர்த்தரே 
வானங்களை உண்டாக்கினவர்‌. 
மகிமையும்‌ கனமும்‌ அவர்‌ 
சமுகத்திலிருக்கிறது.  தேவதூதர்களும்‌ 
தங்கள்‌ செட்டைகளினால்‌, தங்கள்‌ 
முகங்களை மூடி கர்த்தரை 
ஆராதிக்கிறார்கள்‌. தேவனுடைய 
மகிமையை தேவதூதர்களால்கூட பார்க்க 
முடியவில்லை. தேவனுடைய பரிசுத்த 

ஸ்தலத்தில்‌ அவருடைய வல்லமையும்‌ 
மகத்துவமும்‌ இருக்கிறது. 


தேவனுடைய மகிமையும்‌ கனமும்‌, 
வல்லமையும்‌, மகத்துவமும்‌ வானத்திலும்‌ 
இருக்கிறது. பூமியிலும்‌ இருக்கிறது. நாம்‌ 
தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்திலே 
பிரவேசிக்கும்‌ போது, அவருடைய 
வல்லமையையும்‌ மகத்துவத்தையும்‌ 
தரிசிக்க வேண்டும்‌. தேவனைத்‌ 
தரிசிப்பதற்கு நம்முடைய மணக்கண்கள்‌ 
பிரகாசமுள்ளதாயிருக்கவேண்டும்‌. நாம்‌ 
தேவனைக்‌ காணும்போது அவருடைய 
மகிமையையும்‌ கனத்தையும்‌ 
காணவேண்டும்‌. 


தேவன்‌ அன்புள்ளவர்‌. அவரே 
நம்முடைய கன்மலை. கர்த்தரே 
நம்முடைய அடைக்கலம்‌. இந்த 
உலகத்திலுள்ள தேவர்களெல்லாம்‌ 
விக்கிரகங்களாயிருக்கிறார்கள்‌. நம்முடைய 
கர்த்தரோ எல்லா தேவர்களிலும்‌. 
பயப்படத்தக்கவராயிருக்கிறார்‌. மனுஷர்‌ 
விக்கிரகங்களை உண்டுபண்ணுகிறார்கள்‌. 
கர்த்தரோ சகலவற்றையும்‌ 
உண்டுபண்ணியவர்‌. தேவனை யாராலும்‌ 
உண்டாக்க முடியாது. அவரே 
வானங்களையும்‌ பூமியையும்‌ 
உண்டாக்கினவர்‌. நாம்‌ தேவனோடு 
ஜக்கியமாகமிருக்கும்போது அவருடைய 
மகிமையையும்‌, கனத்தையும்‌ தியானித்துப்‌ 
பார்த்து, அவருக்குப்‌ புதுப்பாட்டைப்‌ 
பாடவேண்டும்‌. கர்த்தரைப்‌ பாடி 
அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்க 
வேண்டும்‌. 





ழ்‌ [பப்ப 
TT 
பரிசுத்த அலங்காரம்‌ 


வம்சங்கனே, 
கர்த்தருக்கு மகிமையையும்‌. 
வல்லமையையும்‌ செலுத்துங்கள்‌, 
கர்த்தருக்கே அதைச்‌ செலுத்துங்கள்‌. 
கர்த்தருக்கு அவருடைய நாமத்திற்குரிய 
மகிமையைச்‌: செலு, 
காணிக்கைகளைக்‌ 

அவருடைய 

பிரவேசியுங்கள்‌. 

அலங்காரத்துடனே 

தொழுது 

பூலோகத்தாரே, 

அவருக்கு முன்பாக 

(சுங்‌ 86:7-9). 


ஜனங்களின்‌ 


நாம்‌ கர்த்தரை எப்படி ஆராதிக்க 
வேண்டும்‌ என்று சங்கீதக்காரர்‌ நமக்கு 
ஆலோசனை சொல்லுகிறார்‌. பூமியின்‌ 
ஜாதிகள்‌ எல்லோரும்‌ கர்த்தருக்குப்‌ 
பயப்பட வேண்டும்‌. தேவன்‌ ஏற்றுக்‌ 
கொள்ளக்‌ கூடிய நீதியான கிரியைகளை 
நாம்‌ நபப்பிக்கவேண்டும்‌. தேவனை 
அவருடைய 

பிரமாணத்தின்படி 


ஆராதனை 
ஆராதிக்கவேண்டும்‌ 
எல்லோரும்‌ 
சமுகத்திற்கு முன்பாக 


பூமியிலுள்ள குடிகள்‌ 
தேவனுடைய 
பயத்தோடும்‌, நடுக்கத்தோடும்‌ வந்து, 
கர்த்தரை ஆராதிக்கவேண்டும்‌. நாம்‌ 
கர்த்தரை ஆராதிக்கும்போது, அவருக்கு 
எதை செலுத்தவேண்டுமென்று 
சங்கீதக்காரர்‌ சொல்லுகிறார்‌. நாம்‌ 
ஒன்றுமே செலுத்தாமல்‌ கர்த்தரை 
ஆராதிக்க முடியாது. கர்த்தருக்கு 
செலுத்த வேண்டியதை, கர்த்தருக்கு 
செலுத்தியே ஆகவேண்டும்‌ 


நாம்‌ தேவனுக்குச்‌ செலுத்த 
வேண்டியதை பரிசுத்தமான அன்பினால்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம்மா 


PUBLISHERS 


கர்த்தருடைய நாமத்தை அவருடைய 
ஆலயத்தில்‌ மகிமைப்படுத்த வேண்டும்‌. 
கர்த்தருக்குப்‌ புதுப்பாட்டுக்களைப்‌ பாடி, 
பள மேத்றிபகரவேண்டும்‌ 


நாம்‌ கர்த்தருடைய ஆவயத்திற்கு 
வரும்போது காணிக்கைகளைக்‌ கொண்டு 
வரவேண்டும்‌. “அப்படியிருந்தும்‌, 
சகோதரரே, புறஜாதியாராகிய பலி பரிசுத்த 
ஆவியினாலே. பரிசுத்தமாக்கப்பட்டு, 
தேவனுக்குப்‌ பிரியமான பலியாகும்படிக்கு, 
நான்‌ தேவனுடைய சுவிசேஷ ஊழியத்தை 
நடத்தும்‌ ஆசாரியனாயிருந்து 
புறஜாதிகளுக்கு இயேசுகிறிஸ்துவினுடைய 
ஊழியக்காரனாகும்பொருட்டு, தேவன்‌ 
எனக்கு அளித்த கிருபையினாலே 
உங்களுக்கு ஞாபகப்படுத்தும்படிக்கு 
இவைகளை நான்‌ அதிக தைரியமாய்‌ 
எழுதினேன்‌” (ரோம 15456) என்று 
அப்போஸ்தலர்‌ பவுல்‌ சொல்லுகிறார்‌. 
தேவனுடைய ஆலயத்திலே, முதலாவதாக, 
நம்மையே செலுத்த வேண்டும்‌ 
ஜீவலியாக ஒப்புக்கொடுக்க 

பண்டும்‌ 


நம்மை 


கர்த்தருக்கு 
நாமத்திற்குரிய மகிமையை 
செலுத்துவதற்காகவே, அவருடைய 
பிரகாரங்களில்‌ பிரவேசிக்கவேண்டும்‌. 
வெறுங்கையோடு ஆஃயத்திற்குள்‌ 
பிரவேசிக்காமல்‌, கர்த்தருக்குப்‌ பிரியமான 
காணிக்கைகளையும்‌ கொண்டு 
வரவேண்டும்‌ நாம்‌ பரிசுத்த 
அலங்காரத்துடனே கர்த்தரைத்‌ தொழுது 
கொள்ள வேண்டும்‌. நம்முடைய 
இருதயம்‌ தேவனுடைய கிருபையினால்‌ 
சுத்திகரிக்கப்பட்டிருக்க வேண்டும்‌. 
நம்முடைய பரிசுத்தமான இருதயத்தை 
தேவனுடைய மகிமைக்கு ஒப்புக்கொடுக்க 
வேண்டும்‌. நாம்‌ தேவனை ஆராதிக்கும்‌. 
போது, நம்முடைய ஆராதனையின்‌ 
ஒவ்வொரு பகுதியும்‌ பக்தியுள்ளதாயும்‌, 
பரிசுத்தமுள்ளதாயும்‌ இருக்கவேண்டும்‌. 
சங்கீதக்காரர்‌ நம்முடைய 
பயபக்தியைப்பற்றிச்‌ சொல்லும்போது, 
“நீங்கள்‌ யாவரும்‌ கர்த்தருக்கு முன்பாக 
நடுங்குங்கள்‌” என்று சொல்லுகிறார்‌. 


அவருடைய 





ழ்‌ நவள 
யாய 


கர்த்தர்‌ ராஜரிகம்பண்ணுகி றார்‌ 
சங்‌ 96 : 10-13 


சங்‌ 96-10. 
பண்ணுகிறார்‌, 


கர்த்தர்‌ ராஜரிகம்‌. 
ஆகையால்‌ பூச்சக்கரம்‌ 
அசையாதபடி. உறுதிப்பட்டிருக்கும்‌; 
அவர்‌ ஜனங்களை  திதானமாய்‌ 
'தியாயத்‌ தீர்ப்பார்‌ என்று 
ஜாதிகளுக்குள்னே சொல்லுங்கள்‌. 


சுங்‌ 96:11. வானங்கள்‌ மகிழ்ந்து, பூமி 
பூரிப்பாகி, சமுத்திரமும்‌ அதின்‌ 
நிறைவும்‌ முழங்குவதாக. 


சுங்‌ 96:12. நாடும்‌ அதிலுன்ன யாவும்‌ 
கவிகூருவதாக; (ப்‌ 
கர்த்தருக்கு முன்பாக 
விருட்சங்கனெல்லாம்‌ கெம்பீரிக்கும்‌.. 


சங்‌ 96:18. அவர்‌ வருகிறார்‌, அவர்‌ 
பூமியை தியாயந்தீர்க்க வருகிறார்‌; 
அவர்‌ பூலோகத்தை தீதியோடும்‌, 
ஜனங்களனைச்‌. சுத்தியத்தோடும்‌ 
தியாய தீர்ப்பார்‌. 


கர்த்தர்‌ நியாயந்தீர்ப்பார்‌ 


கர்த்தர்‌ ராஜரிகம்பண்ணுகிறார்‌, 
ஆகையால்‌ பூச்சக்கரம்‌ அசையாதபடி. 
உறுதிப்பட்டிருக்கும்‌; அவர்‌ ஜனங்களை 
நிதானமாய்‌ தியாயத்தீர்ப்பார்‌ என்னு 
ஜாதிகளுக்குன்னே. சொல்லுங்கள்‌. 
(சங்‌ 96:10). 


பிள்ளைகள்‌ 
உலகத்தாருக்கு 
இயேசுகிறிஸ்துவின்‌ சுவிசேஷத்தைப்‌ 
பிரசங்கிக்க வேண்டும்‌. நம்முடைய 
பிரசங்கம்‌ எப்படிப்பட்டதாயிருக்கவேண்டும்‌ 
என்று சங்கீதக்கார்‌ நமக்கு 
ஆலோசனை சொல்லுகிறார்‌. 
முதலாவதாக ராஜரிகம்‌ 
பண்ணுகிறார்‌” என்று பிரசங்கிக்க 
வேண்டும்‌. நம்முடைய கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்து மனுஷருடைய 
இருதயங்களில்‌ ஆர்கே செய்கிறார்‌ 
இயேசுகிறிஸ்து ராஜாதி ராஜாவாகவும்‌, 
கர்த்தா ம்‌ க்கிறார்‌. 


கர்த்தருடைய 
எல்லோரும்‌ 


“கர்த்தர்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம 


ரிம்‌ 


கிறிஸ்துவானவர்‌ தம்முடைய ராஜ்யத்தை 
பரிசுத்த பர்வதமாகிய i 
ஸ்தாபிக்க 


தீரமனித்தருக்கிறார்‌ 


பேதுரு இந்த 
புறஜாதியார்‌ மத்தியிலே பிரசங்கம்‌ 
“அன்றியும்‌ 


பண்ணினார்‌. 
அவரே உயிரோடிருக்கிறவர்களுக்கும்‌ 
மரித்தோர்களுக்கும்‌ தேவனால்‌ 
ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதியென்று 
ஜனங்களுக்கு பிரசங்கிக்கவும்‌, 
சாட்சியாக  ஒப்புவிக்கவும்‌, அவர்‌ 

ளுக்குக்‌ கட்டளையிட்டார்‌” 
(அப்‌ 10:42) என்று பேதுரு 
சொல்லுகிறார்‌. 


கர்த்தர்‌ ராஜரிகம்பண்ணுகிறார்‌” 
என்னும்‌ வாக்கியத்தை, “கர்த்தர்‌ சிலுவை 
மரத்திலிருந்து ராஜரிகம்‌ பண்ணுகிறார்‌” 
என்றும்‌ சில்‌ வியாக்கியானம்‌ 
பண்ணுகிறார்கள்‌. இயேசுகிறிஸ்து 
சிலுவையில்‌ அறையப்படும்போது, 
பிலாத்து அந்த சிலுவை மரத்தின்மீது, 
“இவர்‌ யூதருடைய ராஜா" என்னும்‌ மேல்‌ 
விலாசத்தை எழுதி வைத்தார்‌, 
இயேசுகிறிஸ்து சிலுவையில்‌ 
மரிக்கும்போது, அவர்‌ ராஜாவாகவே 
மரித்தார்‌. 


இந்தப்‌ 
இயேசுகிறிஸ்துவின்‌' 
அவருடைய 
நீதியுள்ளதாயிருக்கும்‌. 
ஜனங்களுக்குள்ளே 
சந்தோஷத்தைத்தரும்‌. 
ராஜரிகம்பண்ணுகிறடடியால்‌, 
அசையாதபடி 
பாவம்‌ இந்த 


செய்தியை 


பிரபஞ்சத்தில்‌ 
ராஜ்யமும்‌, 
ஆளுகையும்‌ 
அட மிதந்த 
கர்த்தர்‌ 
பூச்சக்கரம்‌ 
உறுதிப்பட்டிருக்கும்‌. 
உலகத்தை அசைத்துப்‌ 
பார்க்கலாம்‌ பாவத்தினால்‌ நமக்கு 
இன்னும்‌ பிரச்சனைகள்‌ வரலாம்‌. 
இவையெல்லாவற்றிற்கும்‌ மத்தியில்‌, 
நம்முடைய கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து, 
நமக்கு ஆத்தும இரட்சராகயிருக்கிறார்‌. 
அவர்‌ எல்லாவற்றையும்‌ தாங்குகிறார்‌. 
இயற்கையின்‌ காரியங்கள்‌ 
எல்லாவற்றையும்‌ அசையாதபடி 
உறுதிபண்ணுகிறார்‌. 





ழ்‌ நள 
யாய 


இயேசுகிறிஸ்து 
நிதானமாய்‌ நியாயந்தீர்ப்பார்‌. 
அவரிடத்தில்‌ அநீதியில்லை. 
இயேசுகிறிஸ்துவின்‌ உபதேசம்‌ 
மத்தியிலே பரவும்போது, 
சந்தோஷமும்‌, மனுஷர்‌ 
பிரியமும்‌ உண்டாயிருக்கும்‌. மனுஷர்‌ 
தங்களுக்குரியதை மாத்திரமல்ல, 
பிறருக்குரியதையும்‌ தேட ஆரம்பிப்பார்கள்‌. 
தேவனுடைய 
அவருடைய 
இரக்கமும்‌ நிரம்பியிருக்கும்‌ 
மனுஷருடைய இருதயங்களில்‌ தெய்வீக 
சந்தோஷமும்‌ சமாதானமும்‌ உண்டாகும்‌. 
)து உலகம்‌ கொடுக்கிற சந்தோஷமல்ல. 
'து தெய்வீக சந்தோஷம்‌ 


ஜனங்களை 


வானங்கள்‌ மகிழ்வதாக 


வானங்கள்‌ மகிழ்ந்து, 
பூரிப்பாகி, சமுத்திரமும்‌ அதின்‌ 
நிறைவும்‌ முழங்குவதாக. நாடும்‌ 
அதிலுன்ன யாவும்‌ களிகூருவதாக; 
அப்பொ கர்த்தருக்கு முன்பாக 
காட்டுவிருட்சங்களெல்லாம்‌. 
கெம்பீரிக்கும்‌ (சங்‌ 96:11,12). 


பூமி 


கர்த்தர்‌ 
சர்வசிருஷ்டியும்‌ 
களிகூரும்‌, 
சமுத்திரமும்‌, 


ராஜரிகம்பண்ணும்போது, 
கர்த்தருக்குள்‌ மகிழ்ந்து 
வானங்களும்‌ பூமியும்‌, 
நாடும்‌. அதிலுள்ள யாவும்‌ 
கர்த்தரை நம்பி, கர்த்தருக்குள்‌ 
களிகூரும்‌. தேவனுடைய ஆளுகையின்‌ 
போது நாம்‌ எல்லோருமே அவருடைய 
நீதியின்‌ கரத்திலிருப்போம்‌. சத்துரு 
மூலமாய்‌ நமக்கு பிரச்சனை வராது. 
தேவனுடைய பாதுகாப்பும்‌ பராமரிப்பும்‌ 
நமக்கு பரிபூரணமாய்க்‌ கிடைக்கும்‌. 


கர்த்தர்‌ ராஜரிகம்பண்ணும்போது, 
சர்வசிருஷ்டிகளும்‌ சந்தோஷமாயிருக்கு 
மென்று சங்கீதக்காரர்‌ சொல்லுகிறார்‌. 
இதை  விவரிப்பதற்காக, “வானங்கள்‌ 
மகிழ்ந்து, பூரி பூரிப்பாகி, சமுத்திரமும்‌ 
அதின்‌ நிறைவும்‌ முழங்குவதாக. நாடும்‌ 
அதிலுள்ள யாவும்‌ களிகூருவதாக; 
அப்பொழுது கர்த்தருக்கு முன்பாக 
காட்டுவிருட்சங்களெல்லாம்‌ கெம்பீரிக்கும்‌” 
என்று சொல்லுகிறார்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்மா 


PUBLISHERS 


மேசியாவின்‌ 
சந்தோஷமான நாட்களாயிருக்கும்‌. 
சமாரியர்கள்‌ சுவிசேஷத்தை ஏற்றுக்‌ 
கொண்ட போது, அந்தப்‌ பட்டணத்திலே 
மிகுந்த சந்தோஷமுண்டாயிற்று (அப்‌ 8:5) 
எத்தியோப்பிய மந்திரி ஞானஸ்நானம்‌ 
பெற்றக்‌ கொண்டபோது, அவன்‌ 
சந்தோஷத்தோடே தன்‌ வழியே போனான்‌ 
(சங்‌ 8:39). 


நாட்கள்‌ 


சர்வசிருஷ்டிகளும்‌ கிறிஸ்துவையும்‌, 
அவருடைய ராஜ்யத்தையும்‌ வரவேற்க 
வேண்டும்‌. இது நம்முடைய கடமை. 
நம்முடைய கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து 
ஜெயிக்கிறவராகவும்‌, ஜெயிக்கப்‌ 
போகிறவராகவும்‌, ஜெயம்‌ பெற்றவராகவும்‌ 
வருகிறார்‌. அதே வேளையில்‌ அவர்‌ 
சமாதான பிரபுவாக, பூரண 
சமாதானத்தோடும்‌ வருகிறார்‌. 


இயேசுகிறிஸ்துவின்‌ ராஜ்யம்‌ இந்தப்‌ 
பிரபஞ்சத்தில்‌ ஸ்தாபிக்கப்படும்போது. 
சர்வசிருஷ்டிகளும்‌ மகிழ்ந்து 
பூரிப்பாமிருக்கும்‌. வானங்கள்‌ மகிழும்‌, 
பூமி பூரிப்பாகும்‌. சமுத்திரமும்‌ அதின்‌ 
நிறைவும்‌ முழங்கும்‌. நாடும்‌ அதிலுள்ள 
யாவும்‌ களிகூரும்‌, பரலோகத்திலும்‌ 
சந்தோஷமுண்டாயிருக்கும்‌. பூலோகத்திலும்‌ 
சந்தோஷமுண்டாயிருக்கும்‌. தேவ 
தூதர்கள்‌ மத்தியிலே மிகுந்த 
சந்தோஷமுண்டாயிருக்கும்‌. கர்த்தருக்கு 
முன்பாக காட்டுவிருட்சங்களெல்லாம்‌ 
சந்தோஷத்தோடே கெம்பீரிக்கும்‌. கர்த்தர்‌ 
ராஜரிகம்பண்ணும்‌ போது, எந்த 
சிருஷ்டியும்‌ சும்மாயிருக்காது, 
சரவசிருுகளும கர்த்தருடைய 

க்காக சந்தோஷமாய்‌ 
ஆக்கும்‌ 


கர்த்தர்‌ வருகிறார்‌ 


அவர்‌ வருகிறார்‌, அவர்‌ பூமியை 
தியாயத்தீர்க்க வருகிறார; அவர்‌ 
தீதியோடும்‌, 
சத்தியத்தோடும்‌. 

தியாயத்தீர்ப்பார்‌ (சங்‌ 96:18). 





ழ்‌ நவள 
யாய 


கர்த்தருடைய பிள்ளைகள்‌ 
எல்லோருமே அவருடைய சுவிசேஷத்தை 
சர்வசிருஷ்டிக்கும்‌ பிரசங்கம்பண்ண 
வேண்டும்‌. “தேவனுடைய ராஜ்யம்‌ நீதியும்‌ 
நியாயமுமுடையது' என்னும்‌ செய்தி 
ம்முடைய பிரசங்க; 
ய த்தில்‌ இடம்பெற 


இயேசுகிறிஸ்து தம்முடைய 
நீதியான நியாயத்தீர்ப்பைப்பற்றி இவ்வாறு 
சொல்லியிருக்கிறார்‌. “அப்பொழுது 
இயேசு: காணாதவர்கள்‌ 
காணும்படியாகவும்‌, காண்கிறவர்கள்‌ 
குருடராகும்படியாகவும்‌ நியாயத்தர்ப்புக்கு 
நான்‌ இந்த உலகத்தில்‌ வந்தேன்‌ என்றார்‌" 
(யோவா 0:39), “இப்பொழுதே ந்த 
உலகத்துக்கு 
உண்டாகிறது; 
உலகத்தின்‌ புறம்பாகத்‌ 
தள்ளப்படுவான்‌" (யோவா 12:31) என்றார்‌. 


பிதாவாகிய தேவன்‌ குமாரனாகிய 
இயேசுகிறிஸ்துவுக்கு நியாயத்தீர்ப்பு 
செய்கிற அதிகாரத்தைக்‌ 
கொடுத்திருக்கிறார்‌. “அன்றியும்‌ 
பிதாவைக்‌ கனம்பண்ணுகிறதுபோல 
எல்லாரும்‌ குமாரனையும்‌ கனம்பண்ணும்‌ 
படிக்கு, பிதாவானவர்‌ தாமே ஒருவருக்கும்‌ 
நியாயத்தீர்ப்புச்‌ செய்யாமல்‌, நியாயத்தீர்ப்புச்‌ 
செய்யும்‌ அதிகாரம்‌ முழுவதையும்‌ 
குமாரனுக்கு ஒப்புக்கொடுத்திருக்கிறார்‌” 
(யோவா 5:22), “அவர்‌ 
மனுஷகுமாரனாயிருக்கிற படியால்‌, 
நியாத்தீர்ப்புச்‌ செய்யும்படிக்கு 
அதிகாரத்தையும்‌ - அவருக்குச்‌. 
கொடுத்திருக்கிறார்‌” (யோவா 5:27). 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை OODNENIS 


PUBLISHERS 


கர்த்தராகிய 
மனுஷருடைய 
அவர்களுடைய 


இயேசுகிறிஸ்து 
இருதயங்களிலும்‌, 
மனச்சாட்சிகளிலும்‌ 
ஆளுகை செய்கிறார்‌. சத்தியத்தை 
அவர்களுக்குக்‌ கட்டளையிடுகிறார்‌. 
நீதியின்‌ ஆவியானவரும்‌ மனுஷருடைய 
இரன்டு ஆளுகை செய்கிறார்‌ 
நம்முடைய மனச்சாட்சியும்‌ பரிசுத்தமும்‌. 
பதும்‌ ஒத்துப்போகிறது. 


பிலாத்து இயேசுவை அழைத்து, 
ராஜாவா” என்று, 

இயேசுகிறிஸ்து 

பிரதியுத்தரமாக, “நீர்‌ சொல்லுகிறபடி 
நான்‌ ராஜாதான்‌. சத்தியத்தைக்‌ குறித்து 
சாட்சி கொடுக்க நான்‌ பிறந்தேன்‌. 


இதற்காகவே இந்த உலகத்தில்‌ வந்தேன்‌” 
பாவா 18:37) என்று சொன்னார்‌. 


நாம்‌ இயேசுகிறிஸ்துவின்‌ 
சுவிசேஷத்தைப்‌ பிரசங்கிக்கும்போது, 
“கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து வருகிறார்‌” 
என்னும்‌ நற்செய்தியை அறிவிக்க 
வேண்டும்‌. கிறிஸ்துவின்‌ வருகை 
வெகுசீக்கிரத்தில்‌ இருக்கும்‌ என்னும்‌ 
செய்தியை ஜனங்களுக்குச்‌ சொல்ல 
வேண்டும்‌. அவர்‌ ராஜாவாகவும்‌, 
நியாயாபதியாகவும்‌ சீக்கிரத்தில்‌ 
வரப்போகிறார்‌. குறித்த. இன்‌ 
வருவார்‌. கி; ண்டாம்‌. 
ண த வ 


சங்கீதக்காரர்‌ இயேசுகிறிஸ்துவின்‌ 
வருகையைப்பற்றிச்‌ சொல்லும்போது. 
“அவர்‌ வருகிறார்‌. அவர்‌ பூமியை 
நியாயந்தீர்க்க வருகிறார்‌; அவர்‌ 
பூலோகத்தை நீதியோடும்‌, ஜனங்களைச்‌ 
சத்தியத்தோடும்‌ நியாயந்தீர்ப்பார்‌" 
என்று தீர்க்கதரிசனமாகச்‌ சொல்லுகிறார்‌. 





ழ்‌ நவள 
யாய 


தொன்னூற்று ஏழாவது சங்கீதமும்‌, 
96-ஆவது சங்கீதமும்‌ ஒரே கருத்தையே 
சொல்லுகிறது. கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்து அல்பாவும்‌ ஒமெகாவுமாக 
இருக்கிறார்‌. கர்த்தர்‌ ராஜரிகம்‌ 
பண்ணுகிறார்‌. கர்த்தருடைய 
ஆளுகையினால்‌ எல்லா மனுஷருக்கும்‌ 
சந்தோஷமுண்டாயிருக்கும்‌ (சங்‌ 971). 
கர்த்தருடைய ஆளுகை அவருடைய 
சத்துருக்களுக்கு பயங்கரமானதாயிருக்கும்‌ 
அவருடைய ஆளுகையில்‌ நீதியும்‌ 
நியாயமும்‌ வெளிப்படும்‌ (சங்‌ 97:27) 
கர்த்தர்‌ பூமி முழுவதற்கும்‌ 
உன்னதபானவர்‌ அவர்‌ தம்முடைய 
பரிசுத்தவான்களின்‌  ஆத்துமாக்களைக்‌ 
கற்றார்‌ (சங்‌ 97:8-12). 


கர்த்தர்‌ ராஜரிகம்பண்ணுகிறார்‌ 
சந்‌ 97 : 1-7 


சங்‌ 921, கர்த்தர்‌ ராஜரிகம்‌. 
பண்ணுகிறார்‌ பூமி பூரிப்பாகி, 
திரனான தீவுகள்‌ மகிழக்கடவது. 

972. மேகமும்‌ மந்தாரமும்‌ 


கூழ்ந்திருக்கிறது; நீதியும்‌ 
அவருடைய 


சங்‌ 
அவரைச்‌ 

நியாயமும்‌ 
சிங்காசனத்தின்‌ ஆதாரம்‌. 


சங்‌ 97:3. 
முன்சென்று, 
அவருடைய 
கட்டெரிக்கிறது. 


அக்கினி அவருக்கு. 
சுற்றிலும்‌ இருக்கிற 
சுத்துருக்களைச்‌. 


சுங்‌ 97:4. அவருடைய மின்னல்கள்‌ 
பூச்சக்கரத்தைப்‌ பிரகாசிப்பித்தது; பூமி 
அதைக்‌ கண்டு அதிர்ந்தது. 


சங்‌ 97. கர்த்தரின்‌ பிரசன்னத்தினால்‌. 
பர்வதங்கள்‌ மெழுகுபோல்‌ உருகிற்று, 
சர்வ பூமிமினுடைய ஆண்டவரின்‌ 
பிரசன்ன த்தினாலேயே உருகிப்‌ 
போயிற்று. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


வீரிவுரை மாமா 


PUBLISHERS 


சங்‌ 97:8. வானங்கள்‌ அவருடைய 
நீதியை வெளிப்படுத்துகிறது; ௪௧ல. 
ஜனங்களும்‌ அவருடைய மகிமையைக்‌ 
காண்கிறார்கள்‌. 


சங்‌ 97:7. சொருபங்கனை வணங்கி, 
விக்கிரகங்கனைப்‌ பற்றிப்‌ பெருமைப்‌ 
பாராட்டுகிற யாவரும்‌ வெட்கப்பட்டுப்‌ 
போவார்கனாக; தேவர்களே, 
'நீங்கணெல்லாரும்‌ அவரைத்‌ தொழுது 
கொள்ளுங்கள்‌. 
பூமி பூரிப்பாகக்கடவது 

கர்த்தர்‌ ராஜரிகம்பண்ணுகிறார்‌, 
பூமி பூரிப்பாகி, திரனான தீவுகள்‌ 
மகிழக்கடவது. மேகமும்‌ மந்தாரமும்‌ 
அவரைச்‌ சூழ்ந்திருக்கிறது; நீதியும்‌ 
தியாயமும்‌. அவருடைய 
சிங்காசனத்தின்‌ ஆதாரம்‌ (சங்‌ 97:12). 

தொன்னூற்று ஆறாவது 
சங்கீதத்தில்‌, புறறாதியாருக்குச்‌. 
சொல்லப்பட்ட செய்தி, இந்த சங்கீதத்தில்‌ 
மறுபடியும்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
“கர்த்தர்‌ ராஜரிகம்பண்ணுகிறார்‌, 
ஆகையால்‌ பூச்சக்கரம்‌ அசையாதபடி 
உறுதிப்பட்டிருக்கும்‌: அவர்‌ ஜனங்களை 
நிதானமாய்‌ நியாயந்தீர்ப்பார்‌ என்று 
ஜாதிகளுக்குள்ளே சொல்லுங்கள்‌ 
(சங்‌ 9610). 


இந்த சங்கீதத்திற்கும்‌, 
சங்கீதத்திற்கும்‌ 
ராஜரிகம்பண்ணுகிறார்‌" என்னும்‌ தலைப்பு 
கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தராகிய 
தேவன்‌ யூதருக்கு ராஜாவாயிருக்கிறார்‌. 
சீயோன்‌ குமாரத்திகளுக்கும்‌ அவர்‌ 
ராஜாவாயிருக்கிறார்‌. ஆகையினால்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ கர்த்தருக்குள்‌ 
மகிழ்ந்து களிகூருகிறார்கள்‌. அவர்கள்‌ 
மாத்திரமல்ல, கர்த்தர்‌. ராஜரிகம்‌. 
பண்ணுவதினால்‌, பூமி பூரிப்பாகக்கடவது 
என்றும்‌ திரளான தீவுகள்‌ மகிழக்கடவது 
என்றும்‌ சங்கீதக்காரர்‌ சொல்லுகிறார்‌. 
“திரளான தீவுகள்‌” என்னும்‌ வார்த்தை, 
எண்ணிக்கையில்‌ திரளான தீவுகளையும்‌, 
பரப்பளவில்‌ பெரிய தீவுகளையும்‌ 
குறிக்கிறது. 


99-ஆவது 
“கர்த்தர்‌ 





ழ்‌ நள 
யாய 


இயேசுகிறிஸ்துவின்‌ ஆளுகையில்‌ 
சர்வசிருஷ்டிகளும்‌ சந்தோஷமாயிருக்கிறது. 
மேகமும்‌ மந்தாரமும்‌ கிறிஸ்துவைச்‌ 
சூழ்ந்திருக்கிறது. காலங்கள்‌ 
காத்தருடைய கரத்திலிருக்கிறது. 
கர்த்தருடைய வழிகள்‌ சமுத்திரத்திலும்‌, 

டய பாதைகள்‌ திரளான 


என்ர மம்‌ இருக்கிறது. 
கர்த்தர்‌ தம்முடைய யோசனைகளில்‌ 
பெரியவர்‌. அவருடைய யோசனைகள்‌ 
ஆழமானவைகள்‌. அவருடைய 
யோசனைகளின்‌ ஆழத்தை நம்மால்‌ 
அளவிடமுடியாது. ஆகிலும்‌ நீதியும்‌ 
நியாயமும்‌ அவருடைய சிங்காசனத்தின்‌ 
ஆதாரமாயிருக்கிறது. தேவனுடைய 
ஆளுகையில்‌ நீதி நிரம்பியிருக்கிறது. 
அவருடைய ஆளுகை முழுவதுமே 
நீதியானதுதான்‌. தேவனாகிய கர்த்தர்‌ 
தம்முடைய நீதியில்‌ வாசம்பண்ணுகிறார்‌ 
தம்முடைய நீதியில்‌ ஆளுகை செய்கிறார்‌. 
நீதியும்‌ நியாயமும்‌ அவருடைய 
சிங்காசனத்தின்‌ ஆதாரம்‌. பனுடைய 
த்‌ எட 
தேவனுடைய நீதிக்கு விரோதமாய்‌ 
யாராலும்‌ எதிர்த்து நிற்கழுடியாது. 
பரலோகத்தின்‌ தேவனுக்கு முன்பாக 
யாரும்‌ வழக்காட முடியாது. 
சர்வசிருஷ்டிகளும்‌ தேவனுடைய 
மகிமையைக்‌ காணும்‌, மேகமும்‌ 
மந்தாரமும்‌ கர்த்தரைச்‌ சூழ்ந்திருப்பதை 
நம்மால்‌ பார்க்கமுடியும்‌. "னுடைய 
மகிமை கிறிஸ்துவின்‌ முகத்தில்‌ 
பிரகாசமாய்‌ தெரிகிறது. கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்துவின்‌ மகிமைப்‌ 
பிரகாசத்தை, இஸ்ரவேல்‌ 
தேசத்திலுள்ளவர்களும்‌, எல்லா 
தேசங்களிலுமுள்ளவர்களும்‌ காணமுடியும்‌ 


தேவன்‌ சர்வவல்லமையும்‌, நீதியும்‌ 
நியாயமும்‌, மகிமையும்‌ மகத்துவமும்‌ 
உள்ளவராமிருக்கிறார்‌. கையினால்‌ 


ஜனங்களின்‌ வம்சங்களெல்லாரும்‌, 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம்மா 


PUBLISHERS 


கர்த்தருக்கு மகிமையையும்‌ 
வல்லமையையும்‌ செலுத்த வேண்டும்‌. 
கர்த்தருக்கு அவருடைய நாமத்திற்குரிய 
மகிமையை செலுத்தவேண்டும்‌. நாம்‌. 
எல்லோரும்‌ பரிசுத்த அலங்காரத்துடனே 
கர்த்தரைத்‌ தொழுதுகொள்ளவேண்டும்‌. 
தேவதூதர்களும்‌ கர்த்தராகிய 
இபேசகிறிஸ்துவைத்‌ தொழுதுகொள்ள 


பண்டும்‌. 


"இவர்‌ தேவதூதரைப்பார்க்கிலும்‌ 
எவ்வளவு விசேஷித்த நாமத்தைச்‌ 
சுதந்தரித்தக்கொண்டாரோ, அவ்வளவு 
அதிகமாய்‌ அவர்களிலும்‌ 
மேன்மையுள்ளவரானார்‌. எப்படியெனில்‌, 
நீர்‌ என்னுடைய குமாரன்‌, இன்று நான்‌ 
உம்மை ஜெறிப்பித்தேன்‌ என்றும்‌; நான்‌ 
அவருக்குப்‌ பிதாவாயிருப்பேன்‌, அவர்‌ 
எனக்குக்‌ குமாரனாயிருப்பார்‌ என்றும்‌, 
அவர்‌ தூதர்களில்‌ யாருக்காவது 
எப்போதாகிலும்‌ ப்பம்‌ £2 
மேலும்‌, தமது முதற்பேறானவரை 
உலகத்தில்‌ பிரலேசிக்கச்செய்தப ஈது: 
தேவதூதர்‌ யாவரும்‌ அவரைத்‌ தொழுது 
கொள்ளக்கடவர்கள்‌ என்றார்‌” (எபி 1:4-0). 


“தேவதூதர்‌ யாவரும்‌ அவரைத்‌ 
தொழுதுகொள்ளக்கடவர்கள்‌' என்பதே 
இந்த சங்கீதத்தின்‌ மையச்செய்தியாகும்‌. 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து 
மகிமையுள்ளவர்‌. உயிர்த்தெழுந்து 
வானத்திற்குப்‌ பரமேறிப்போனவர்‌. அவர்‌ 
உயர்த்தப்பட்டவர்‌. அவரே உலகஇரட்சகர்‌. 
வானத்திலும்‌ பூமியிலும்‌ சகல 
அதிகாரமும்‌ கர்த்தராகிய இயேசு 
கிறிஸ்துவுக்குக்‌ வட்டுக்‌ 

பாய்‌, 





ழ்‌ நள 
யாய 


கர்த்தரின்‌ பிரசன்னம்‌. 


அக்கினி அவருக்கு முன்சென்று, 
சுற்றிலும்‌ இருக்கிற அவருடைய 
சுத்துருக்களைச்‌. ௬ட்டெரிக்கிறது.. 
அவருடைய மின்னல்கள்‌ 
பூச்சக்கரத்தைப்‌ பிரகாசிப்பித்தது; பூமி 
அதைக்‌ கண்டு அதிர்ந்தது. கர்த்தரின்‌ 
யிரசன்னத்தினால்‌ பர்வதங்கள்‌ 
மெழுகுபோல உருகிற்று, சர்வ 
பூமியினுடைய ஆண்டவரின்‌ 
யிரசன்னத்தினாலேயே உருகிப்‌ 
போயிற்று. வானங்கள்‌ அவருடைய 
நீதியை வெளிப்படுத்துகிறது; ௪௧. 
ஜனங்களும்‌ அவருடைய மகிமையைக்‌ 
காண்கிறார்கள்‌. சொகுபங்களை 
வணங்கி, விக்கிரகங்கனைப்‌ பற்றிப்‌ 
பெருமைப்பாராட்டுகிற யாவரும்‌ 
வெட்கப்பட்டுப்‌ போவார்கனாக; 
தேவர்களே, நீங்கனெல்லாரும்‌ அவரைத்‌ 
தொழுதுகொள்ளுங்கள்‌ (சங்‌ 97:3-7). 


இயேசுகிறிஸ்துவின்‌ ராஜ்யம்‌ 
எல்லோருக்கும்‌ சந்தோஷத்தைக்‌ 
கொடுக்கக்கூடியதாகயிருந்தாலும்‌, இது 
ஒரு சிலருக்கு வருத்தத்தையும்‌, 
வேதனையையும்‌, பயத்தையும்‌ கொடுக்கும்‌. 
இவர்களுடைய பயத்திற்கும்‌ 
வேதனைக்கும்‌ இவர்களே காரணம்‌. 
இவர்களுடைய பாவங்களும்‌ 
மீறுதல்களுமே இவர்களுடைய 
வருத்தங்களுக்கும்‌ பயத்திற்கும்‌ காரணம்‌. 


கர்த்தர்‌ ராஜரிகம்பண்ணும்போது, 
பூமி பூரிப்பாகும்‌. திரளான தீவுகள்‌ 

ம்‌. சர்வசிருஷ்டிகளும்‌ கர்த்தருக்குள்‌ 
களிகூரும்‌. கர்த்தருடைய ராஜ்யத்தில்‌, 
அவருக்குப்‌ பிரியமான ஜனங்களும்‌ 
இருக்கிறார்கள்‌. அவருடைய 
சத்துருக்களும்‌ இருக்கிறார்கள்‌. 
சங்கீதக்காரர்‌, கர்த்தருடைய 
சத்துருக்களை, “பர்வதங்கள்‌” (சங்‌ 97:5) 
என்று சொல்லுகிறார்‌. பர்வதங்கள்‌ 
உயரமாகவும்‌, பெரியதாகவும்‌, 
வலிமையுள்ளதாகவும்‌ இருப்பதுபோல, 
கர்த்தருடைய சத்துருக்களும்‌ 
'பெலத்தவர்களாயிருக்கிறார்கள்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மமம்‌ 


PUBLISHERS 


கர்த்தருக்கு 
சத்துருக்களாயிருக்கிறவர்கள்‌ அவருடைய 
ஊழியக்காரர்களுக்கும்‌ 
சத்துருக்களாயிருக்கிறார்கள்‌. 
கர்த்தருடைய அப்போஸ்தலர்களை 
துன்பப்படுத்துகிறார்கள்‌. புறஜாதியாருக்கு 
சுவிசேஷத்தை  அறிவிக்கக்கூடாதபரக்கு 
அவர்களைத்‌ 'தடைபண்ணுகிறார்கள்‌ 
கர்த்தருடைய சத்துருக்கள்‌ தங்களுடைய 
பாவங்களில்‌ நிரம்பியிருக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ தங்களுக்குத்‌ தாங்களே 
க்கினையை வருவித்துக்‌ 
ாள்கிறார்கள்‌. 

அந்த யூதர்கள்‌ 
இயேசுவையும்‌, 
தீர்க்கதரிசிகளையும்‌ 
செய்தவர்களும்‌, எங்களைத்‌ 
துன்பப்படுத்தினவர்களும்‌, தேவனுக்‌ 
கேற்காதவர்களும்‌ மனுஷர்‌ யாவருக்கும்‌ 
விரோதிகளுமாயிருந்து, புற ஜாதியார்‌ 
இரட்சிக்கப்படுவதற்கு. நாங்கள்‌ 
அவர்களோடே பேசாதபடிக்குத்‌ 
தடைபண்ணுகிறார்கள்‌; இவ்விதமாய்‌ 
எக்காலத்திலும்‌ தங்கள்‌ பாவங்களை 
நிறைவாக்குகிறார்கள்‌; அவர்கள்‌ மேல்‌ 
கோபாக்கினை பூரணமாய்‌ வந்திருக்கிறது” 
(தெச 21516) என்று அப்போஸ்தலர்‌ 
பவுல்‌ சொல்லுகிறார்‌. 


கர்த்தராகிய 
தங்கள்‌ 
கொலை. 


தேவனுடைய கோபம்‌. 
அக்கினிக்கு 
சொல்லப்பட்டிருக்கிறது. அக்கினியானது 
பர்வதங்களிலுள்ள  மரங்களையெல்லாம்‌ 
எரித்துப்போடும்‌. அது மாத்திரமல்ல அது 
பர்வதத்தையே உருக்கிப்போடும்‌. 
அக்கினி அவருக்கு முன்சென்று, 
சுற்றிலும்‌ இருக்கிற அவருடைய 
சத்துருக்களைச்‌ சுட்டெரிக்கிறது' 
(சங்‌ 97:3). “கர்த்தரின்‌ பிரசன்னத்தினால்‌ 
பர்வதங்கள்‌ மெழுகுபோல உருகிற்று, சர்வ 
பூமி ங்டவரின்‌ 
பிரசன்னத்தினாலேயே உருகிப்போயிற்று்‌ 
(சங்‌ 97:5). பர்வதங்கள்‌ பலம்‌ 
பொருந்தியதாயிருந்தாலும்‌, அவை 
படம்‌ கோபத்திற்கு முன்பாக 
மெழுகுபோல உருகிப்போகும்‌. 


பட்சிக்கும்‌ 
ஒப்பாகச்‌ 





ழ்‌ நயனா 
யாய 


கர்த்தருடைய சத்துருக்கள்‌ 
அவருக்கு விரோதமாய்‌ எழும்புகிறார்கள்‌. 
கர்த்தருக்கு எதிராகவும்‌ அவருடைய 
பிள்ளைகளுக்கு விரோதமாகவும்‌ 
துணிகரமாய்த்‌ தீங்கு செய்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ எல்லோரும்‌ சர்வபூமியினுடைய 
ஆண்டவரின்‌ பிரசன்னத்தினாலே. 
உருகிப்‌ போவார்கள்‌. கர்த்தருடைய 
மின்னல்கள்‌. பூச்சக்கரத்தை 
பிரகாசிப்பிக்கிறது. பூமி அதைக்‌ கண்டு 
அதிருகிறது (சங்‌ 974). தேவனுடைய 
ட ஓசைகளை கேட்கிறவர்கள்‌ பயந்து 

றார்கள்‌. 


அவருடைய மின்னல்கள்‌ 
பூச்சக்காத்தைப்‌ பிரகாசிப்பித்தது; பூரி. 
அதைக்‌ கண்டு அதிர்ந்தது” என்பது 
தீர்க்கதரிசன வாக்கியம்‌. எருசலேம்‌ 
அழிந்தபோது இந்தத்‌ தீர்க்கதரிசனம்‌ 
நிறைவேறிற்று இயேசுகிறிஸ்து 
உயிர்த்தெழுந்து நாற்பது வருஷத்திற்குப்‌ 
பின்பு யூதருடைய தேசமும்‌, எருசலேம்‌ 
நகரமும்‌ அழிந்துபோயிற்று. கர்த்தருடைய 
கோபம்‌ யூதஜனங்கள்மீது அத்கினியைப்‌ 
போலவும்‌, மின்னல்களைப்போலவும்‌ 
வந்தது. பூமி அதைக்கண்டு அதிர்ந்தது. 
எருசலேம்‌ அழிந்தபோது, அண்டை 
தேசத்தார்‌ எல்லோரும்‌ அதைப்‌ பார்த்து 
ஆச்சரியப்பட்டார்கள்‌. 

“கர்த்தர்‌ தமது கோபத்திலும்‌ தமது 
உக்கிரத்திலும்‌ சோதோயையும்‌ 
கொமோராவையும்‌ அத்மாவையும்‌ 
செபோயீமையும்‌ கவிழ்த்துப்போட்டதுபோல, 
இந்த தேசத்தின்‌ நிலங்களெல்லாம்‌ 
விதைப்பும்‌ விளைவும்‌ யாதொரு பூண்டின்‌ 
முளைப்பும்‌ இல்லாதபடிக்கு, கந்தகத்தாலும்‌ 
உப்பாலும்‌ எரிக்கப்பட்டதைக்‌ 
காணும்போதும்‌, அந்த ஜாதிகளெல்லாம்‌ 
கர்த்தர்‌ இந்த தேசத்திற்கு ஏன்‌ இப்படிச்‌ 
செய்தார்‌: இந்த மகா கோபம்‌ 
பற்றியெரிந்ததற்குக்‌ காரணம்‌ என்ன 
என்று சொல்லுவார்கள்‌” (உபா 29:23,24). 


வானங்கள்‌ தேவனுடைய நீதியை 
வெளிப்படுத்துகிறது. சகல ஜனங்களும்‌ 
அவருடைய மகிமையைக்‌ காண்கிறார்கள்‌. 
தேவனுடைய ராஜ்யம்‌ 
ஸ்தாபிக்கப்படுவதை விக்கிரகாராதனைக்‌ 
காரர்கள்‌ கண்டு கலங்குவார்கள்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை 


QOODNENS 
PUBLISHERS 


இதுவரையிலும்‌ இவர்கள்‌ தங்கள்‌ 
சொரூபங்களை வணங்கினார்கள்‌. 
தங்கள்‌ விக்கிரங்களைப்பற்றி பெருமை 
பாராட்டினார்கள்‌. இவர்கள்‌ யாவரும்‌ 


சுகிறிஸ்துவின்‌ ராஜ்யத்தைப்பார்த்து 


ட்கப்பட்டுப்போவார்கள்‌. 


"நீங்கள்‌ தேவனை அறியாமலிருந்த 
சுபாவத்தின்‌ 
தேவர்களல்லாதவர்களுக்கு 
க (கலா 4:8) 
என்று அப்போஸ்தலர்‌ பவுல்‌ சொல்லுகிறார்‌. 
“சொரூபங்களை வணங்கி, 
விக்கிரகங்களைப்‌ பற்றிப்‌ பெருமைப்‌ 
பாராட்டுகிற யாவரும்‌ வெட்கப்பட்டுப்‌ 
போவார்களாக' (சங்‌ 977) என்று 
சங்கீதக்காரர்‌ சொல்லுகிறார்‌. 


ன 


இரட்சிக்கப்பட 
வேண்டுமென்று சங்கீதக்காரர்‌ 
கர்த்தரிடத்தில்‌ ஜெபம்பண்ணுகிறார்‌. 
இவர்கள்‌ இதுவரையிலும்‌ சொரூபங்களை 
வணங்கினார்கள்‌. ஊமையான 
விக்கிரங்களை ஆராதனை செய்தார்கள்‌. 
வானங்கள்‌ தேவனுடைய நீதியை 
வெளிப்படுத்துகிறது. சகல ஜனங்களும்‌ 
தேவனுடைய மகிமையைக்‌ காண்கிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனத்தாரைப்போலவே, 
புறஜாதியாரும்‌ தேவனுடைய மகிமையைக்‌ 
காண்கிறார்கள்‌. புறஜாதியார்‌ 
தங்களுடைய விக்கிரகாராதனையை 
விட்டு விலகிவரவேண்டும்‌. தங்களுடைய 
பாவத்திற்காக வெட்கப்படவேண்டும்‌. 
இயேசுகிறிஸ்துவினுடைய சுனிசேஷத்தின்‌ 
வல்லமையினால்‌, அவர்கள்‌ ஒன்றான 
மெய்த்தேவனாகிய கர்த்தரை மாத்திரமே 
ஆராதனை செய்யவேண்டும்‌. 


புறஜாதியார்‌ 


சங்கீதக்காரர்‌ புறஜாதியாரை, 
“தேவர்கள்‌” என்று சொல்லுகிறார்‌ 
“தேவர்களே நீங்கள்‌ எல்லாரும்‌ கர்த்தரைத்‌ 
தொழுதுகொள்ளுங்கள்‌' 

புறஜாதியாருக்கு ஆ 
சொல்லுகிறார்‌. ரோமப்பேரரசில்‌ 

மார்க்கம்‌ 

சங்கீதக்காரர்‌ 

சொன்ன வாக்கியம்‌, 

சிலுவையில்‌ மரித்து 
வருஷங்களுக்குப்‌ 





ழ்‌ நள 
யாய 


ரோமப்பேரரசில்‌ 
சங்கீதக்காரர்‌ 
தீர்க்கதரிசனத்தின்‌ 
சொரூபங்களை 
விக்கிரகங்களைப்‌ பற்றி பெருமை 
பாராட்டின  ரோமப்போரசின்‌ ஜனங்கள்‌ 
வெட்கப்பட்டுப்போனார்கள்‌. 


நிறைவேறிற்று. 
சொன்ன, 
பிரகாரமாய்‌ 
வணங்கி, 


சியோனின்‌ மகிழ்ச்சி 
சங்‌ 97 : 8-12 


சங்‌ 97:8, சீயோன்‌ கேட்டு மகிழ்த்தது; 
கர்த்தாவே, உம்முடைய 
தியாயத்தீர்ப்புகவினிமித்தம்‌ யூதாவின்‌ 
குமாரத்திகள்‌ கனிகூர்த்தார்கன்‌. 


சுங்‌ 979. கர்த்தாவே பூமி 
முழுவதுக்கும்‌ நீர்‌ உன்னதமானவர்‌; 
எல்லா தேவர்களிலும்‌ நீரே மிகவும்‌ 
உயர்ந்தவர்‌. 


சுங்‌ 9740. கர்த்தரில்‌ அன்பு 
கூருகிறவர்கனே, தீமையை வெறுத்து 
விடுங்கள்‌; அவர்‌ தம்முடைய 
பரிகத்தவான்‌௧வின்‌ ஆத்துமாக்களைக்‌ 
காப்பாற்றி, தூன்மார்க்கரின்‌ கைக்கு. 


அவர்களைத்‌ தப்புவிக்கிறார்‌. 


சங்‌ 97:11. நீதிமானுக்காக வெளிச்சமும்‌, 
செம்மையான இருதயத்தாருக்காக. 
மகிழ்ச்சியும்‌ விதைக்கப்பட்டிருக்கி றது. 
சங்‌ 97:12. தீதிமான்கனே, கர்த்தருக்குன்‌ 
மகிழ்ந்து, அவருடைய பரிசுத்தத்தின்‌ 
'நினைவுகூருதலைக்‌ கொண்டாடுங்கள்‌. 


கர்த்தரில்‌ அன்புகூருகிறவர்களே 


சீயோன்‌ கேட்டு மகிழ்ந்தது; 
கர்த்தாவே, உம்முடைய 
தியாயத்தீர்ப்புகளினிமித்தம்‌ யூதாவின்‌ 
குமாரத்திகள்‌ கனிகூர்த்தார்கள்‌.. 
கர்த்தாவே, பூமி முழுவதுக்கும்‌ நீர்‌ 
உன்னதமானவர்‌; எல்லா தேவர்களிலும்‌ 
நீரே மிகவும்‌ உயர்த்தவர்‌. கர்த்தரில்‌ 
அன்புகூருகிறவர்கனே, தீமையை 
வெறுத்துவிடுங்கன்‌; அவர்‌ தம்முடைய 
யரிகத்தவான்‌௧னின்‌ ஆத்துமாக்கனைக்‌ 
காப்பாற்றி, தூன்மார்க்கரின்‌ கைக்கு. 
அவர்களைத்‌ தப்புவிக்கிறார்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை 


QOODNENS 
PUBLISHERS 


'நீதிமானுக்காக வெளிச்சமும்‌, 
செம்மையான இருதயத்தாருக்காக 
மகிழ்ச்சியும்‌ விதைக்கப்பட்டிருக்கிறது 
(சங்‌ 97:8-11). 


மீட்பரின்‌ ஆளுகையில்‌ சீயோன்‌ 
சந்தோஷமாயிருக்கும்‌. சங்கீதக்காரர்‌ 
சீயோனின்‌ சந்தோஷத்திற்கான 
காரணத்தைச்‌ சொல்லுகிறார்‌. தேவன்‌ 
மகிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்‌. தேவனை 
மகிமைப்படுத்துகிற எல்லா காரியங்களும்‌, 
அவருடைய பிள்ளைகளுக்கு 
சந்தோஷமான காரியங்களாயிருக்கும்‌. 
கர்த்தர்‌ பூமி முழுவதற்கும்‌ 
உன்னதமானவர்‌. 


கர்த்தராகிய 
கல்வாரி சிலுவையில்‌: 
பிதாவாகிய தேவன்‌ 
தம்முடைய குமாரனாகிய 
இயேசுகிறிஸ்துவை, தம்முடைய 
வலதுபாரிசத்தில்‌ உட்காரச்செய்து, அவரை 
உயர்த்தினார்‌. மனுஷர்‌ மத்தியிலே 
தேவனுடைய மகிமை நிரப்பியிருக்கிறது. 
தேவன்‌ தம்முடைய மகிமையில்‌ 
நிரம்பியிருப்பது அவருடைய 
பரிசுத்தவான்கள்‌ எல்லோருக்கும்‌ மிகுந்த 
சந்தோஷத்தைக்‌ கொடுக்கிறது. 
தேவனுடைய மகிமையைக்‌ கேட்டு 
சீயோன்‌ மகிழ்ந்தது அவருடைய 
நியாயத்தீர்ப்புகளினிமித்தம்‌ யூதாவின்‌ 
குமாரத்திகள்‌ களிகூர்ந்தார்கள்‌. கர்த்தர்‌ 
பூமி முழுவதற்கும்‌ உன்னதமானவர்‌. 
எல்லா தேவர்களிலும்‌ அவரே மிகவும்‌ 
உ யர்ந்தவர்‌ (சங்‌ 97:8,9). 


நம்முடைய 
இயேசுகிறிஸ்து 
த்தப்பட்டார்‌. 


கர்த்தர்‌ தம்முடைய 

ரிசுத்தவான்௧ளின்‌ த்துமாக்களைக்‌ 

காப்பாற்றுகிறார்‌. தம்முடைய பிள்ளைகளை 

எல்லாத்‌ தீங்குகளுக்கும்‌ விலக்கிப்‌ 

பாதுகாத்துக்கொள்கிறார்‌. தேவன்‌ 

தம்முடைய பிள்ளைகளுக்காக 

செய்யவேண்டிய எல்லா காரியங்களையும்‌ 

கர்த்தருடைய 

துன்மார்க்கரால்‌, 

பரிகத்தவான்‌௧ளைத்‌ 

தொடமுடியாது. தன்மார்க்கரின்‌ கைக்கு 

கர்த்தர்‌. தம்முடைய பரிசுத்தவான்‌௧ளைக்‌ 
காப்பாற்றுகிறார்‌. 





ழ்‌ நள 
யாய 


கர்த்தருடைய பிள்ளைகளின்‌ ஜீவியம்‌ 
கர்த்தருக்கு மிகவும்‌ முக்கியமானது. 
நம்முடைய ஜீவியம்‌ நமக்கு 
முக்கியமானதல்ல. கர்த்தரைப்‌ 
பின்பற்றுகிறவர்கள்‌ தங்களைத்‌ தாங்களே 
வெறுத்து தங்களுடைய சிலுவைகளை 
எடுத்துக்கொண்டு, கர்த்தரைப்‌ பின்பற்றிச்‌ 
செல்லவேண்டும்‌. நம்முடைய ஜீவனைவிட 
இயேசுகிறிஸ்துவே நமக்கு 
முக்கியமானவராகயிருக்க வேண்டும்‌ 
கர்த்தருடைய பாதபடியில்‌ நம்மை 
ஜீவபலியாக  ஒப்புக்கொடுக்கவேண்டும்‌ 
கர்த்தருக்காக நாம்‌ இரத்த சாட்சியாக 
மரிக்கவும்‌ ஆயத்தமாயிருக்கவேண்டும்‌. 


கர்த்தர்‌ நம்முடைய ஆத்துமாவைக்‌ 
காப்பாற்றுகிறார்‌. ஆத்துமா மரிப்பதில்லை. 
அது நித்தியயானது. ஆத்துமாவுத்கு 
உள்ளான மனுஷன்‌” என்னும்‌ பெயரும்‌ 
கொடுக்கப்பட்டிருக்கிறது உள்ளான 
மனுஷன்‌ ஒவ்வொரு நாளும்‌ 
புதுப்பிக்கப்பட வேண்டும்‌. இந்தப்‌ 
பிரபஞ்சத்திலுள்ள  பாவங்களினாலும்‌, 
பாவக்கறைகளினாலும்‌ நம்முடைய 
உள்ளான மனுஷன்‌ அசுத்தமடைவதற்கு. 
வாய்ப்புள்ளது. 


கர்த்தரிடத்தில்‌ அன்புகூருகிறவர்கள்‌ 
தீமையை வெறுத்துவிடவேண்டும்‌. 
அப்போதுதான்‌ நம்முடைய உள்ளான 
மனுஷன்‌ புதுப்பிக்கப்படுவான்‌. கர்த்தர்‌ 
நீதிமானுக்காக வெளிச்சத்தையும்‌, 
செம்மையான இருதயத்தாருக்காக 
மகிழ்ச்சியையும்‌ விதைக்கிறார்‌ (சங்‌ 9731). 
கிறிஸ்துவின்‌ ராஜ்யத்திற்குரியவர்களுக்கு 
இந்த உலகத்தில்‌ உபத்திரவங்கள்‌ உண்டு. 
ஆனாலும்‌ கர்த்தர்‌ நமக்கு 
ஆறுதலாகயிருக்கிறார்‌. நமக்காக 
வெளிச்சத்தை விதைத்திருக்கிறார்‌. 


விதைக்கப்பட்டது ஏற்ற காலத்தில்‌ 
முளைத்து எழும்பும்‌ 
விதைக்கப்பட்ட விதை 
நிலத்திற்குள்‌ இருக்கலாம்‌. ஆனாலும்‌ 
ஏற்ற காலம்‌ வரும்போது அந்த விதையும்‌ 
முளைத்து எழும்பும்‌. முளைக்கிற விதை 
ஏற்றகாலத்தில்‌ பலன்‌ தரும்‌. அது. 
நற்கனிகளைக்‌ கொடுக்கும்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம்மா 


PUBLISHERS 


தாராளமாய்க்‌ 
நம்முடைய 
வெளிச்சத்தையும்‌ 
விதைத்திருக்கிறார்‌. அவற்றின்‌ பலனை 
நாம்‌ உடனடியாக காணமுடியாமல்‌ 
போகலாம்‌. ஆனாலும்‌ விதைக்கப்பட்டது 
ஏற்றகாலத்தில்‌ நிச்சயமாகவே முளைத்து 
எழும்பும்‌. 


கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து 
தம்முடைய சீஷர்களைவிட்டுப்‌ 
பிரிந்துபோவதற்கு முன்பாக அவர்களுக்கு 
ஆறுதலான வார்த்தைகளைச்‌ சொன்னார்‌. 
மய்யாகவே மெய்யாகவே நான்‌ 
உங்களுக்குச்‌ சொல்லுகிறேன்‌: நீங்கள்‌ 
அழுது புலம்புவீர்கள்‌, உலகமோ 
சந்தோஷப்படும்‌; நீங்கள்‌ துக்கப்படுவீர்கள்‌, 
ஆனாலும்‌ உங்கள்‌ துக்கம்‌ சந்தோஷமாக 
மாறும்‌” (யோவா 16:20) 


கனிகொடுக்கும்‌. 
ஜீவியத்தில்‌ கர்த்தர்‌ 
மகிழ்ச்சியையும்‌ 


நீதிமான்௧ளே 


தீதிமான்௧னே, கர்த்தருக்குள்‌. 
மகிழ்ந்து, அவருடைய பரிசுத்தத்தின்‌ 


நினைவுகூருதலைக்‌ கொண்டாடுங்கள்‌ 
(சங்‌ 9719). 


கர்த்தருடைய மகிமையைக்‌ கண்டு 
சீயோன்‌ சந்தோஷப்படும்‌. சீயோன்‌ எப்படி 
சந்தோஷப்ப வேண்டுபென்று 
சங்கீதக்காரர்‌ ஆலோசனை சொல்லுகிறார்‌. 
சீயோனின்‌ சந்தோஷம்‌ பரிசுத்தமான. 
சந்தோஷமாயிருக்க வேண்டும்‌. 
கர்த்தரிடத்‌ ட்ட ருகிறவர்கள்‌ 


தீமையை வெறுத்துவிட 


நாம்‌ தேவனிடத்தில்‌ மெய்யாகவே 
அன்புகூரும்போது நமக்குள்‌ தீமையை 
வெறுத்துவிடும்‌ சுபாவம்‌ 
கர்த்தர்‌ வெறுக்கிற 
காரியங்களையும்‌ நாமும்‌ வெறுப்போம்‌. 
நம்முடைய சந்தோஷம்‌ கர்த்தருக்குள்‌ 
இருக்கும்‌. சங்கீதக்காரர்‌ நம்முடைய 
சந்தோஷத்தைப்பற்றிச்‌ சொல்லும்போது, 
“நீதிமான்களே. கர்த்தருக்குள்‌ 
மகிழ்ந்திருங்கள்‌” என்று சொல்லுகிறார்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


நம்முடைய 
கர்த்தருக்குள்‌ 
கர்த்தரே நம்முடைய 


தாரமாகவும்‌, 
இருககவேண்டும்‌ 


சந்தோஷம்‌ எல்லாமே 
'சங்கமமாகவேண்டும்‌ 
சந்தோஷத்தின்‌ 


மையமாகவும்‌ 


"மேலும்‌, 
கர்த்தருக்குள்‌ 


என்‌ சகோதரரே, 
சந்தோஷப்படுங்கள்‌ 
எழுதினவைகளேயே எழுதுவது எனக்கு 
வருத்தமல்ல, அது உங்களுக்கு 
நலமாயிருக்கும்‌” (பிலி 3:1). “கர்த்தருக்குள்‌ 
எப்பொழுதும்‌ சந்தோஷமாயிருங்கள்‌;: 

சந்தோஷ என்று மறுபடியும்‌ 
சொல்லுகிறேன்‌” (பிலி 44) என்று 
அப்போஸ்தலர்‌ பவுல்‌ சொல்லுகிறார்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம்மா 


PUBLISHERS 


நாம்‌ 
சந்தோஷபாயிருந்து, 
பரிசுத்தத்தின்‌. 
கொண்டாட 
சந்தோஷம்‌ 
துதிகளாகவும்‌. 
வெளிப்படவேண்டும்‌. 
சந்தோஷமாயிருப்பது” என்னும்‌ 
வாக்கியத்திற்கு, “கர்த்தரை 
பரிசுத்தத்தோடும்‌, நன்றியோடும்‌ துதித்து 
ஸ்தோத்திரம்பண்ணுவது” என்பது, 
பொருளாகும்‌. 


கர்த்தருக்குள்‌ 
அவருடைய 
நினைவுகூருதலைக்‌ 
வேண்டும்‌. நம்முடைய 
கர்த்தரைத்‌ துதிக்கும்‌ 
ஸ்தோத்திரங்களாகவும்‌ 
“கர்த்தருக்குள்‌ 





ழ்‌ நள 
யாய 


தொன்னூற்று எட்டாவது 
சங்கீதத்திலும்‌, 9697 ஆகிய 
சங்கீதங்களிலும்‌ ஒரே விதமான செய்தியே 
சொல்லப்பட்டிருக்கிறது மேசியாவின்‌ 
ராஜ்யத்தைப்பற்றி இந்த சங்கீதங்கள்‌ 
தீர்க்கதரிசனமாய்ச்‌ சொல்லுகிறது. இந்தப்‌ 
பிரபஞ்சத்தில்‌ இயேசுகிறிஸ்துவின்‌ ராஜ்யம்‌ 
ஸ்தாபிக்கப்படும்‌ தேவனுடைய 
ராஜ்யத்தில்‌ புறஜாதியாரும்‌ சேர்த்துக்‌ 
கொள்ளப்படுவார்கள்‌. இந்த சங்கீதத்தில்‌ 
இரண்டு பகுதிகள்‌ உள்ளன. 
அவையாவன : 1. மீட்பரின்‌ மகிமை 
(சங்‌ 984-3), 2. மீட்கப்பட்டவரின்‌ 
சந்தோஷம்‌ (சங்‌ 9841-9). 


மீட்பரின்‌ மகிமை 
சங்‌ 98 : 1-3 


சங்‌ 9841. கர்த்தருக்குப்‌ புதுப்பாட்டைப்‌ 
பாடுங்கள்‌; அவர்‌ அதிசயங்களைச்‌. 
செய்திருக்கிறார்‌; அவருடைய 
வலதுகரமும்‌, அவருடைய பரிசுத்த 
புயமும்‌, இரட்சிப்பை உண்டாக்கினது. 


கங்‌ 98:2. கர்த்தர்‌ தமது இரட்சிப்பைப்‌ 
பிரஸ்தாபமாக்கி, தமது நீதியை 
ஜாதிகளுடைய கண்களுக்கு முன்பாக 
விளங்கப்பண்ணினார்‌. 


சங்‌ 98:3. அவர்‌ 
குடும்பத்துக்காகத்‌ 
கிருபையையும்‌ 
நினைவு கூர்ந்தார்‌; 
எல்லைகனெல்லாம்‌ நமது தேவனுடைய 
'இரட்சிப்பைக்‌ கண்டது. 

தேவனுடைய மீட்பின்‌ அன்புக்காக 
அவருடைய பரிசுத்தவான்கள்‌ அவரைத்‌ 
துதித்துப்‌ பாடுகிறார்கள்‌. மீட்கப்பட்டவர்கள்‌. 
கர்த்தருக்குப்‌ பதுப்பாட்டைப்‌ 
எடுக்‌ தங்களுக்குக்‌ 
ஏற்பட்டிருக்கிற அற்புதங்களுக்காகவும்‌, 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம 


PUBLISHERS 


மாற்றத்திற்காகவும்‌ சந்தோஷத்திற்காகவும்‌ 
அவர்கள்‌ புதுப்பாட்டைப்‌ பாடுகிறார்கள்‌. 
கர்த்தர்‌ நமக்கு அதிசயங்களைச்‌ 
செய்திருக்கிறார்‌. 


கர்த்தரே இரட்சிப்பை 
உண்டாக்கினார்‌. கர்த்தருடைய 
வலதுகரமும்‌ அவருடைய பரிசுத்த புயமும்‌ 
இரட்சிப்பை உண்டாக்கினது என்று 
சங்கீதக்காரர்‌ சொல்லுகிறார்‌. கர்த்தர்‌ 
தமது இரட்சிப்பை பிரஸ்தாபமாக்குகிறார்‌. 
தமது நீதியை ஜாதிகளுடைய 
கண்களுக்‌ முன்பாக 
விளங்கப்பண்ணுகிறார்‌. 


நமக்கு 


கர்த்தராகிய இயேசுகிறிஸ்துவினால்‌ 
இரட்சிக்கப்பட்டவர்களுடைய ஜீவியத்தில்‌ 
மிகப்பெரிய மாற்றங்கள்‌ உண்டாயிருக்கும்‌. 
அவர்கள்‌ இதுவரையிலும்‌ கர்த்தருக்குப்‌ 
பழைய பாடல்களைப்‌ பாடிமிருபபார்கள்‌. 
அவர்களுடைய ஜீவியத்தில்‌ 
மாற்றமுண்டாகும்போது, அவர்களுடைய 
பாடல்களும்‌ மாற்றமடைகிறது. பழைய 
பாடல்கள்‌ புதுப்பாடல்களாக மாறுகிறது. 


அதிசயங்களைச்‌ 


நம்முடைய ஆத்தும 
இயேசுகிறிஸ்துவின்‌ 
நாம்‌ கர்த்தருடைய 


கர்த்தர்‌ 
செய்திருக்கிறார்‌. 
இரட்சிப்பு 
அற்புதமான கிரியை. 
இரட்சிப்பின்‌ கிருபையை எவ்வளவு 
அதிகமாக அறிந்துகொள்கிறோமோ, 
அவ்வளவு அதிகமாக நாம்‌ கர்த்தரைத்‌ 
துதிப்போம்‌. நாம்‌ இரட்சிக்கப்படுவதற்கு 
பலவிதமான தடைகள்‌ இருந்திருக்கும்‌. 
நம்முடைய இரட்சிப்பின்‌ பாதையிலே பல. 
தடைக்கற்கள்‌ இடையூறாக 
இருந்திருக்கும்‌. நம்முடைய மீட்பராகிய 
இயேசுகிறிஸ்துவோ, நம்முடைய 
இரட்சிப்புக்கு இடையூறாக இருந்த 
எல்லா தடைகளையும்‌, தடைக்கற்களையும்‌ 
நீக்கிப்போட்டார்‌. தம்முடைய 
சர்வவல்லபையினால்‌ கிறிஸ்துவானவர்‌ 
வெற்றி சிறந்தார்‌ 


கர்த்தர்‌ தம்முடைய இரட்சிப்பை 
இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்திக்‌ 
காண்பிக்கிறார்‌. 
எதை 
அவர்‌ 





ழ்‌ நவள 
யாய 


தம்முடைய 
இயேசுகிறிஸ்துவின்‌ மூலமாய்‌, 
தேவனுடைய ட்சிப்பின்‌ கிரியை 
நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. 


குமாரனாகிய 


கர்த்தராகிய இயேசு 
கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தின்‌ 
மூலமாய்‌ நம்முடைய ஆத்தும இரட்சிப்பு 
வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. சுவிசேஷ 
ராஜ்யம்‌ சுவிசேஷ வெளிப்பாட்டின்‌ 
மீது ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. 
சுவிசேஷத்திலள்ள எல்லா 
வார்த்தைகளையும்‌ தேவனே அனுப்பினார்‌. 
எல்லாருக்கும்‌ கர்த்தராயிருக்கிற 
இயேசுகிறிஸ்துவைக்கொண்டு அவர்‌ 
சமாதானத்தைச்‌ சுவிசேஷமாய்க்‌ கூறி, 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு அனுப்பின 
வார்த்தையை அறிந்திருக்கிறீர்களே 
(அப்‌ 10:36). 


பழைய ஏற்பாட்டில்‌ 
சொல்லப்பட்டிருக்கிற வாக்குத்தத்தங்களும்‌ 
தீர்க்கதரிசனங்களும்‌ புதிய ஏற்பாட்டிலே. 
நிறைவேறுகிறது. பிதாவாகிய தேவன்‌ 
தம்முடைய தெய்வீக சித்தத்தின்‌ 
பிரகாரமாய்‌, தம்முடைய ஒரே பேறான 
குமாரனாகிய இயேசுகிறிஸ்துவை இந்த 
உலகத்திற்கு அனுப்பினார்‌. 


இஸ்ரவேலின்‌ தேவனாகிய 
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்‌ உண்டாவதாக. 
அவர்‌ நம்முடைய  சிதாக்களுக்கு 
வாக்குத்தத்தம்பண்ணின  இரக்கத்தைச்‌ 
செய்வதற்கும்‌: தம்முடைய பரிசுத்த 
உடன்படிக்கையை நினைத்தருளி: உங்கள்‌ 
சத்துருக்களின்‌ கைகளினின்று நீங்கள்‌ 
விடுதவையாக்கப்பட்டு, உயிரோடிருக்கும்‌ 
நாளெல்லாம்‌ பயமில்லாமல்‌ எனக்கு 


முன்பாகப்‌ பரிசுத்தத்தோடும்‌ நீதியோடும்‌ 


பிதாவாகிய ஆபிரகாமுக்கு 
இட்ட ஆணையை நிறைவேற்றுவதற்கும்‌; 
ஆதிமுதற்கொண்டிருந்த தம்முடைய 
பரிசுத்த தீர்க்கதரிசிகளின்‌ வாக்கினால்‌. 
தாம்‌ சொன்னபடியே, தமது ஜனத்தைச்‌ 
சந்தித்து மீட்டுக்‌ கொண்டு, 
நம்முடைய சத்துருக்களினின்றும்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ODNENIS 


PUBLISHERS 


நம்மைப்‌ பகைக்கிற யாவருடைய 
கைகளினின்றும்‌, நம்மை இரட்சிக்கும்‌. 
படக்கு, தம்முடைய தாசனாகிய தாவீதின்‌ 
வம்சத்திலே நமக்கு இரட்சணியக்கொம்பை 
ஏற்படுத்தினார்‌” (லூக்‌ 1:68-75) என்று 
சகரிய தீர்க்கதரிசனமாகச்‌ சொன்னார்‌. 


அதிசயங்களையும்‌, 
வாக்குத்தத்தங்களையும்‌, 
இரட்சிப்பையும்‌ 


தேவனுடைய 
அவருடைய 

உடன்படிக்கைகளையும்‌. 
சங்கீதக்காரர்‌ இல்வாறு 
தெளிவுபடுத்துகிறார்‌. “அவர்‌ இஸ்ரவேல்‌ 
குடும்பத்துக்காகத்‌ தமது கிருபையையும்‌ 
உண்மையையும்‌ நினைவு கூர்ந்தார்‌; 
பூமியின்‌ எல்லைகளெல்லாம்‌ நமது 
தேவனுடைய இரட்சிப்பைக்‌ கண்டது” 
(சங்‌ 98:3). நம்முடைய ஆத்தும இரட்சிப்பு, 
நம்முடைய சுயபக்தியினாலோ, 
சுயபரிகத்தத்தினாலோ உண்டாவதில்லை. 


அது தேவனுடைய கிருபையினால்‌ 
மாத்திரமே நமக்கு உண்டாகும்‌. 


மீட்கப்பட்டோரின்‌ சந்தோஷம்‌ 
சண்‌ 98 : 4-9 


சங்‌ 98:4. பூமியின்‌ குடிகளே, 
தீங்கனெல்லாரும்‌ கர்த்தரை நோக்கி 
ஆனந்தமாய்‌ ஆர்ப்பரியுங்கள்‌; 
முழக்கமிட்டுக்‌ கெம்பீரமாய்ப்‌ 
பாடுங்கள்‌. 


சங்‌ 98:5. சுரமண்டலத்தால்‌ 
கர்த்தரைக்‌ கீர்த்தனம்பண்ணுங்கன்‌, 
௬ரமண்டலத்தாலும்‌ கீதசுத்தத்தாலும்‌ 
அவரைக்‌ கீர்த்தனம்பண்ணுங்கள்‌.. 


சங்‌ 98:8. கர்த்தராகிய ராஜாவின்‌ 
சமுகத்தில்‌ பூரிகைகளாலும்‌ எக்காள 
சத்தத்தாலும்‌ ஆனந்தமாய்‌ 
ஆர்ப்பரியுங்கள்‌. 


சங்‌ 98:7. சமுத்திரமும்‌ 
நிறைவும்‌, பூச்சக்கரமும்‌ 
குடிகளும்‌ முழங்குவதாக. 

சங்‌ 98:8. கர்த்தருக்கு முன்பாக 
ஆறுகள்‌ கைகொட்டி, பர்வதங்கள்‌ 
ஏகமாய்க்‌ கெம்பீரித்துப்‌ பாடக்கடவது. 


அதின்‌: 
அதின்‌ 





ழ்‌ நவள 
யாய 


சங்‌ 98:9. அவர்‌ பூமியை 
'தியாயத்‌ தீர்க்க வருகிறார்‌; பூலோகத்தை 
தீதியோடும்‌ ஜனங்களை 
'திதானத்தோடும்‌ தியாயத்தீர்ப்பார்‌.. 


பூமியின்‌ குடிகளே 


பூமியின்‌ 


ஆனந்தமாய்‌ 
முழக்கமிட்டுக்‌ 

பாடுங்கள்‌. 

கர்த்தரைக்‌  கீர்த்தனம்பண்ணுங்கள்‌, 
௬ுரமண்டலத்தாலும்‌ கீதகத்தத்தாலும்‌ 
அவரைக்‌ கீர்த்தனம்பண்ணுங்கள்‌. 
கர்த்தராகிய ராஜாவின்‌ சமுகத்தில்‌ 
பூரிகைகளாதூம்‌ எக்கான சத்தத்தாலும்‌ 
ஆணந்தமாய்‌ ஆர்ப்பரியுங்கள்‌ 
(சுங்‌ 98:4-6). 


இந்தப்‌ பூமியிலே இயேசுகிறிஸ்துவின்‌ 
ராஜ்யம்‌ ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. இது 
பூமியிலுள்ள 

சந்தோஷமான 
பூமியிலுள்ள 
கர்த்தரை ஆனந்தமாய்‌ 
ஆர்ப்பரிக்க வேண்டும்‌ முழக்கமிட்டு 
கெம்பீரமாய்ப்‌ பாடவேண்டும்‌ 
கர்த்தருடைய சமுகத்திற்கு முன்பாக நாம்‌ 
வரும்போது, நம்முடைய ஆத்தும 
சந்தோஷத்தை பயபக்தியோடு 
வெளிப்படுத்த வேண்டும்‌ பரிசுத்த. 
அலங்காரத்துடனே கர்த்தரைத்‌ 
தொழுதுகொள்ள வேண்டும்‌. கர்த்தர்‌ 
நமக்கு செய்த சகல நன்மைகளையும்‌ 
நினைத்து அவரை நன்றியோடு 
துதிக்கவேண்டும்‌. 


நம்முடைய 
இயேசுகிறிஸ்து 
கொடுக்கப்பட்டிருக்கிறார்‌. 
சிங்காசனத்திற்கு முன்பாக 
புதுப்பாட்டைப்‌ 
பரிசுத்தமான பாடல்களைப்‌ பாடவேண்டும்‌ 
கர்த்தரை வாயினால்‌ 
பாடும்‌ போது, 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ODNENIS 


PUBLISHERS 


இசைக்கருவிகளையும்‌ இசைத்துப்‌ 
பாடவேண்டும்‌. நம்முடைய இசையில்‌ 
மென்மையான இசையும்‌ இருக்கவேண்டும்‌. 
சுரமண்டலத்தால்‌ கர்த்தரை 
கீர்த்தனம்பண்ணும்போது, நம்முடைய 
துதியின்‌ சத்தம்‌ மென்மையாயிருக்கும்‌. 


நம்முடைய ராஜாதி ராஜாவாகிய 
இயேசுகிறிஸ்து ஜெயக்‌ 
கிறிஸ்துவாகயிருக்கிறார்‌. நாம்‌ 
கர்த்தருக்குள்‌ மகிழ்ந்து. அவருடைய 
ஜெயத்தைக்‌ கொண்டாடவேண்டும்‌. 
ஆனந்தமாய்‌ ஆர்ப்பரித்து, முழக்கமிட்டு 
கெம்பீரமாய்ப்‌ பாடி கர்த்தரைத்‌ 
துதிக்கவேண்டும்‌. மெல்லிய இசையோடும்‌ 
கர்த்தரைத்‌ 'துதிக்கவேண்டும்‌. 
ஆர்ப்பரித்து, முழக்கமிட்டு, கெம்பீரமாய்ப்‌ 
பாடியும்‌ கர்த்தரைத்‌ துதிக்கவேண்டும்‌. 
இதற்காக, “கர்த்தராகிய ராஜாவின்‌ 
சமுகத்தில்‌ பூரிகைகளாலும்‌ எக்காள 
சத்தத்தாலும்‌ னந்தமாய்‌ 
ஆர்ப்பரியுங்கள்‌” என்று சங்கீதக்காரர்‌ 
சொல்லுகிறார்‌. 


சமுத்திரமும்‌ அதின்‌ நிறைவும்‌ 


சமுத்திரமும்‌ அதின்‌ நிறைவும்‌, 
பூச்சக்கரமும்‌ அதின்‌ குடிகளும்‌ 
முழங்குவதாக. கர்த்தருக்கு முன்பாக 
ஆனுகன்‌ கைகொட்டி, பர்வதங்கள்‌. 
ஏகமாய்க்‌ கெம்பீரித்தூப்‌ பாடக்கடவது. 
அவர்‌ பூமியை தியாயந்தீர்க்க 
வருகிறார்‌ பூலோகத்தை நீதியோடும்‌. 
ஜனங்களை. நிதானத்தோடும்‌ 
'தியாயத்தீர்ப்பார்‌ (சங்‌ 9817-9). 


ராஜரிகம்பண்ணும்போது. 
நீதிக்காகவும்‌, 
நியாயத்திற்காகவும்‌, கிருபைக்காகவும்‌ 
இரக்கத்திற்காகவும்‌ பூமியின்‌ குடிகள்‌ 
எல்லோரும்‌ அவரைத்‌ துதிக்கவேண்டும்‌. 
மனுஷர்‌ மாத்திரமல்ல, மற்ற சிருஷ்டிகளும்‌ 
மகிழ்ந்து களிகூரவேண்டுமென்று 
சங்கீதக்காரர்‌ சொல்லுகிறார்‌. 
தொன்னூற்று ஆறாவது சங்கீதத்திலும்‌ 
இந்த கருத்து சொல்லப்பட்டிருக்கிறது. 


கர்த்தர்‌ 
அவருடைய 





சங்கீதம்‌ - 


விரிவுரை 


PSALMS - COMMENTARY 


“வானங்கள்‌ மகிழ்ந்து. பூமி 
பூரிப்பாகி, சமுத்திரமும்‌ அதின்‌ நிறைவும்‌ 
முழங்குவதாக. நாடும்‌ அதிலுள்ள யாவும்‌ 
களிகூருவதாக: அப்பொழுது கர்த்தருக்கு 
முன்பாக காட்டுவிருட்சங்களெல்லாம்‌ 
கெம்பீரிக்கும்‌. அவர்‌ வருகிறார்‌, அவர்‌ 
பூமியை நியாயந்தீர்க்க வருகிறார்‌: அவர்‌ 
பூலோகத்தை நீதியோடும்‌, ஜனங்களைச்‌ 
சத்தியத்தோடும்‌ நியாயந்தீர்ப்பார்‌” 


(சங 9601-13). 


"முழங்குதல்‌" என்னும்‌ வார்த்தைக்கு 
“கொந்தளிப்பு: என்று ப 
சொல்லாமல்‌, சந்தோஷப்பட்டு 

களிகூருதல்‌' என்று பொருள்‌ சொல்ல 
வேண்டும்‌ இயேசுகிறிஸ்துவின்‌ 
வருகைக்காகவும்‌ அவர்‌ மூலமாய்‌ 
உண்டாயிருக்கிற ஆத்தும 
இரட்சிப்புக்காகவும்‌ பூமியிலுள்ள 
மனுஷர்கள்‌ சந்தோஷப்படுவது போல, 
சமுத்திரமும்‌ அதன்‌ நிறைவும்‌ 

ாஷப்படவேண்டும்‌. 


இயேசுகிறிஸ்துவின்‌ வருகையினால்‌ 
இந்த உலகத்தில்‌ பெரிய மாற்றங்கள்‌ 
உண்டாகும்‌. உலகத்திற்கு சமீபமாய்‌ 
வந்திருந்த பிரச்சனைகளும்‌ 
பயங்கரங்களும்‌ நீங்கிப்போகும்‌. சாபங்கள்‌ 
அகன்றுபோகும்‌. ஆகையினால்‌. 
“கர்த்தருக்கு முன்பாக ஆறுகள்‌ 
கைகொட்டி, பர்வதங்கள்‌ ஏகமாய்‌ 
கெம்பீரித்துப்‌ பாடக்கடவது” என்று 
சங்கீதக்காரர்‌ சொல்லுகிறார்‌. 
சமுத்திரங்கள்‌ தங்கள்‌ அலைகளை 
உயர்த்‌ வேண்டும்‌. தங்கள்‌ 
முழக்கத்தையும்‌ அதிகரிக்கவேண்டும்‌ 


சமுத்திரம்‌ முழங்கும்போது, அது 
நமக்கு விரோதமாக முழங்கவில்லை. 
சமுத்திரத்தின்‌ முழக்கம்‌ நமக்குத்‌ தீங்கு 
செய்யாது. சமுத்திரம்‌ நம்மோடுகூட 
சந்தோஷப்படுகிறது. கர்த்தருக்குள்‌ 
மகிழ்ந்து களிகூருகிறது. 
இயேசுகிறிஸ்துவின்‌ 


வருகைக்காகவும்‌, 


அவருடைய இரட்சிப்புக்காகவும்‌ மனுஷர்‌ 
சமுத்திரமும்‌ 
சமுத்திரத்தைப்‌ 
பர்வதங்களும்‌ 


சந்தோஷப்படுவது போல, 
சந்தோஷப்படுகிறது. 
போலவே, ஆறுகளும்‌ 
சந்தோஷப்படுகிறது. 
கர்த்தர்‌ 
நீதிமான்களுக்கு 
முண்டாயிருக்கும்‌, 
வருத்தமுண்டாகும்‌. 
நியாயந்தீர்க்க வருகிறார்‌. தேவனிடத்தில்‌ 
பட்சபாதமில்லை. அவரிடத்தில்‌ 
அசுத்தமோ அநீதியோ இல்லை. அவர்‌ 
பூலோகத்தை நீதியோடும்‌, ஜனங்களை 
நிதானத்தோடும்‌ நியாயந்தீர்ப்பார்‌ 
நீதிமான்கள்‌ தேவனுடைய 
வெகுமதிகளைப்‌ பெற்றுக்கொள்வார்கள்‌. 
துன்மார்க்கரோ தேவனுடைய 
ஆத்கினைத்திப்பக்குபப்ட தேவனுடைய 


தண்டனைகளை! க்கொள்வார்கள்‌. 


வரும்போது 
சந்தோஷ 
துன்மார்க்கருக்கோ 
கர்த்தர்‌ பூமியை 


கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம்‌, 
இயேசுகிறிஸ்துவின்‌ வருகைக்காகவும்‌, 
அவருடைய இரட்சிப்புக்காகவும்‌ 
சந்தோஷப்பட்டு களிகூரவேண்டும்‌, 
பூமியும்‌ சமுத்திரமும்‌, 
பர்வதங்களும்‌ கர்த்தருக்கு 
கைகொட்டி ஏகமாய்‌ 
அப்ல கர்த்தருடைய 
ஜனமாகிய 

வயெல்லாவற்றையும்விட 
ஏகணயம்‌ கெப்பரித்தப 





ழ்‌ நள 
யாய 


'தொன்னூற்று ஒன்பதாவது சங்கீதம்‌. 
பழைய ஏற்பாட்டுக்காலத்து ஆராதனையை 
விவரிக்கும்‌. வண்ணமாக 
எழுதப்பட்டிருக்கிறது தேவனுடைய 
மகிமையும்‌, அவருடைய கிருபையும்‌ 
அக்காலத்தில்‌ எவ்வாறு 
வெளிப்படுத்தப்பட்டது என்னும்‌ விவரம்‌ 
இந்த சங்கீதத்தில்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
தேவனுடைய வாக்குத்தத்தங்கள்‌ 
ஆரம்பத்தில்‌ இஸ்ரவேல்‌ ஜனத்தாருக்கு 
மாத்திரமே கொடுக்கப்பட்டது. அதை 
அவர்கள்‌ விசுவாசிக்க வேண்டும்‌. 
தேவனுடைய வாக்குத்தத்தங்களோடு, 
அவர்களுக்கு  வனுடை ய 
பிரமாணங்களும்‌ கொடுக்கப்பட்டது. 
அவர்கள்‌ அதற்குக்‌ கீழ்ப்படியவேண்டும்‌ 


இஸ்ரவேலே; 
மகிமையும்‌ 


“அவர்கள்‌ 
புத்திரசுவிகாரமும்‌, 
உடன்படிக்கைகளும்‌, நியாயப்பிரமாணமும்‌, 
தேவாராதனையும்‌. வாக்குத்தத்தங்களும்‌ 
அவர்களுடையவைகளே; பிதாக்கள்‌ 
அவர்களுடையவர்களே:  மாம்சத்தின்படி 
கிறிஸ்துவும்‌ அவர்களில்‌ பிறந்தாரே, இவர்‌ 
என்றென்றைக்கும்‌ ஸ்தோத்திரிக்கப்பட்ட 
சர்வத்திற்கும்‌ மேலான தேவன்‌. ஆமென்‌" 
(ரோம 94,5) என்று அப்போஸ்தலர்‌ பவுல்‌ 
சொல்லுகிறார்‌ 

கர்த்தரை ஆராதிக்குமாறும்‌, 
அவருடைய பிரமாணத்திற்குக்‌ 
கீழ்ப்படியுமாறும்‌ சங்கீதக்காரர்‌ 
ஆலோசனை சொல்லுகிறார்‌. பழைய 
ஏற்பாட்டுக்காலத்து ஆராதனையைப்பற்றி, 
இந்த சங்கீதத்தில்‌ பொதுவாக 
சொல்லப்பட்டிருந்தாலும்‌, இயேசு 
கிறிஸ்துவைப்‌ பற்றியும்‌ 
தீர்க்கதரிசனமாய்ச்‌ த 
இயேசுகிறிஸ்துவினுடைய 
கர்த்தருடைய காத்திலிரு்கிறது. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம 


PUBLISHERS 


இயேசுகிறிஸ்து 
அவதரிப்பதற்கு முன்பாகவே, 
ஆளுகை தேவனுடைய 
வார்த்தையிலிருந்தது. பழைய 
ஏற்பாட்டுக்காலத்தின்‌ ஆராதனை 
முறைமைகளும்‌, பலியிடும்‌ முறைமைகளும்‌, 
புதிய ஏற்பாட்டுக்காலத்து விக்குரிய 
ஆராதனைக்கு அடையாளமாயிருக்கிறது. 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ கர்த்தரைத்‌ 
துதித்துப்‌ பாடவேண்டும்‌. அவரை 
உயர்த்தவேண்டும்‌. அவருக்கு முன்பாக 
பணிந்துகொள்ள வேண்டும்‌. கர்த்தர்‌ 
ராஜரிகம்‌ பண்ணுகிறார்‌ 
உலகப்பிரகாரமான தேசங்களையும்‌, 
தம்முடைய ஆவிக்குரிய ராஜ்யத்தையும்‌ 
கர்த்தரே ஆளுகை செய்கிறார்‌ 
(சங்‌ 999-5). தேவனுடைய ஆளுகையில்‌ 

ாஷ( சமாதானமும்‌ 
கக்‌ (சங்‌ 996-9), பத்க்‌ 


மனுஷனாக மாம்சத்தில்‌ 
சபையின்‌ 
நித்திய 


கர்த்தர்‌ ராஜரிகம்பண்ணுகிறார்‌ 
சங்‌ 99 : 1-5 


சங்‌ 990. கர்த்தர்‌ 
பண்ணுகிறார்‌, 
தத்தவிப்பார்கனாக; அவர்‌ 
'கேருபின்களின்‌: மத்தியில்‌ 
வீற்றிருக்கிறார்‌, பூமி அசைவதாக. 


சங்‌. 992. கர்த்தர்‌ சியோனில்‌ 
பெரியவர்‌, அவர்‌ எல்லா ஜனங்கள்‌. 
மேலும்‌ உயர்ந்தவர்‌. 

சங்‌ 99:3. மகத்துவமும்‌ பயங்கரமுமான 


உமது நாமத்தை: அவர்கள்‌: 
துதிப்பார்களாக; அது பமிசுத்தமுன்னது. 


ராஜரிகம்‌ 
ஜனங்கள்‌. 


சங்‌ 99:4. ராஜாவின்‌ வல்லமை நீதியில்‌ 
நீரியப்படுகிறது, தேவரீர்‌ நியாயத்தை: 
நிலைதிறுத்துகிறீர்‌ நீர்‌ யாக்கோபில்‌ 
நியாயமும்‌ நீதியரம்‌ செய்கிறீர்‌. 

சங்‌ 995. நம்முடைய தேவனாகிய 
கர்த்தரை உயர்த்தி, அவர்‌ 
பாதபடியிலே பணியுங்கள்‌; அவர்‌ 
பரிசுத்தமுன்னவர்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


“கர்த்தர்‌ ராஜரிகம்பண்ணுகிறார்‌" 
என்பது விசுவாசிகள்‌ எல்லோருக்கும்‌ 
கொடுக்கப்பட்டிருக்கிற அடிப்படை 
சத்தியம்‌. கர்த்தர்‌ தம்முடைய தெய்வீக 
பராமரிப்பினாலே இந்த உலகத்தை 

தம்முடைய 


செய்கிறார்‌. 
தம்முடைய குமாரனாகிய இயேசுகிறிஸ்து 
மூலமாய்‌, இந்த உலகத்திலுள்ள. 
ராஜ்யங்களையும்‌, தம்முடைய சபையையும்‌ 
ஆளுகை செய்கிறார்‌. விசுவாசிகளாகிய 
நாம்‌, 'கர்த்தர்‌ ஜீவனுள்ளவர்‌" என்பதையும்‌ 
விசுவாசிக்கவேண்டும்‌. அதோடு, “கர்த்தர்‌ 
ராஜரிகம்பண்ணுகிறார்‌” என்பதையும்‌ 
சிக்கன பு 


கர்த்தராகிய 
ராஜாவாயிருக்கிறார்‌. 
சபைக்குத்‌ தலையாயிருப்பதுபோல, 
கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ ஜனங்களுக்கு 
ராஜாவாயிருக்கிறார்‌. ஆகையினால்‌, 
“ஜனங்கள்‌ தத்தளிப்பார்களாக” என்று 
சங்கீதக்காரர்‌ சொல்லுகிறார்‌. பழைய 
ஏற்பாட்டு காலம்‌ பயமும்‌, நடுக்கமும்‌, 
திகிலும்‌ நிரம்பிய காலமாகமிருந்தது. 
புதிய ஏற்பாட்டுக்காலமோ, 1) டய 
A "ர 


எபிரெயருக்கு நிருபம்‌ எழுதின 
சிரியர்‌, புதிய ஏற்பாட்டுக்காலத்து 
விச்வ 'சுவாசிகளுக்குக்‌ கொடுக்கப்பட்டிருக்கிற 
சிலாக்கியத்தைத்‌  தெளிவுபடுத்துகிறார்‌. 

அன்றியும்‌ தொடக்கூடியதும்‌. அக்கினி 
பற்றியெரிகிறதுமான மலையினிடத்திற்கும்‌, 
மந்தாரம்‌ பெருங்காற்று 
கிய இவைகளினிடத்திற்கும்‌. 
எக்காளமுழக்கத்தினிடத்திற்கும்‌, 
வார்த்தைகளுடைய சத்தத்தினிடத்திற்கும்‌ 
நீங்கள்‌ வந்து சேரவில்லை; அந்தச்‌ 
சத்தந்தைக்‌ கேட்டவர்கள்‌ பின்னும்‌ 
தங்களுக்கு வார்த்தை சொல்லப்படாத 
படிக்கு வேண்டிக்‌ கொண்டார்கள்‌” 
(ன்ப 12189). 


தேவன்‌ யூதருக்கு. 
இயேசுகிறிஸ்து 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மய 


PUBLISHERS 


“கர்த்தர்‌ 
ஆகையினால்‌ 
தத்தளிப்பார்களாக” 
வாக்கியத்திற்கு, ரு 
மகிழ்ந்து களிகூருவார்களாக” 
வியாக்கியானம்பண்ணவேண்டும்‌. கர்த்தர்‌ 
ராஜரிகம்பண்ணுவதினால்‌, “சமுத்திரமும்‌ 

ள்‌ நிறைவும்‌, பூச்சக்கரமும்‌ அதின்‌ 
குடிகளும்‌ முழங்குவதாக. கர்த்தருக்கு 
முன்பாக ஆறுகள்‌ கைகொட்டி, 
பர்வதங்கள்‌ ஏகமாய்க்‌ கெம்பீரித்துப்‌ 
பாடக்கடவது' (சங்‌ 987 8). 


ராஜரிகம்பண்ணுகிறார்‌, 


பழைய ஏற்பாட்டுக்காலத்தில்‌, கர்த்தர்‌ 
மனுஷரை, பரிசுத்தமான பயத்தின்‌ 
வல்லமையினால்‌ ஆளுகை செய்தார்‌. 
புதிய ஏற்பாட்டுக்காலத்திலோ தம்முடைய 
பரிசுத்தமான அன்பின்‌ வல்லமையினால்‌ 
நம்மை ஆளுகை செய்கிறார்‌. “கர்த்தர்‌ 
ராஜரிகம்பண்ணுகிறார்‌, ஆகையால்‌ 
பூச்சக்கரம்‌ அசையாதபடி 
உறுதிப்பட்டிருக்கும்‌' (சங்‌ 9640). 
கர்த்தரை நம்புகிறவர்கள்‌ உறுதியாய்‌ 
ிலைத்திருப்பார்கள்‌. ர்கள்‌ 
ஒருபோதும்‌ அசைக்கவில்லை 


கர்த்தரை 
அவருக்கு 


விசுவாசியாதவர்களும்‌, 

விரோதமாய்க்‌ 
கலகம்‌ பண்ணுகிறவர்களும்‌ 
அசைக்கப்படுவார்கள்‌. அவர்கள்‌ கீழே 
விழுந்துவிடுவார்கள்‌. இயேசுகிறிஸ்துவின்‌ 
ராஜ்யத்தை யாராலும்‌ அசைக்க முடியாது. 


“அவருடைய சத்தம்‌ அப்பொழுது 
பூமியை அசையப்பண்ணிற்று: இன்னும்‌ 
ஒருதரம்‌ நான்‌ பூமியை மாத்திரமல்ல, 
வானத்தையும்‌ அசையப்பண்ணுவேன்‌. 
என்று இப்பொழுது வாக்குத்தத்தஞ்‌ 
செய்திருக்கிறார்‌. இன்னும்‌ ஒருதரம்‌ 
என்கிற சொல்லானது அசையாதவைகள்‌ 
நிலைத்திருக்கத்தக்கதாக, a 
அசைவுள்ளவைகள்‌ உண்டாக்கப்‌ 
பட்டவைகள்‌ போல்‌ மாறிப்போம்‌ என்பதைக்‌ 


குறிக்கிறது” (எமி 12:26,27). 





ழ்‌ நள 
யாய 


தேவனுடைய ராஜ்யம்‌ இஸ்ரவேலில்‌ 
ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. 
ஜனங்கள்‌ கர்த்தரைத்‌ 
வேண்டுமென்று 
சொல்லுகிறார்‌. கர்த்தராகிய தேவன்‌ 
கேருபீன்களின்‌ மத்தியில்‌ வீற்றிருக்கிறார்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய கிருபாசனத்திலிருந்து, 
இஸ்ரவேல்‌ ஜனங்களுக்கு தம்முடைய 
பிரமாணங்களையும்‌, நியதிகளையும்‌ 
கொடுக்கிறார்‌. தேவனுடைய மகாபரிசுத்த 
ஸ்தலத்திலே. அவருடைய ஷேக்கைனா 
மட்‌ வது இறங்கியிருக்கிறது. இது 
ல்‌ ருக்கு 
டத்திருக்கிற மிகப்பெரிய பி 


சீயோனில்‌ பெரியவர்‌ 
“யூதாவில்‌ தேவன்‌ 
இஸ்ரவேலில்‌ 
சாவேயில்‌ 
சீயோனில்‌ 
இருக்கிறது” 


கர்த்தர்‌ 

(சங்‌ 99:2) 
அறியப்பட்டவர்‌: 
அவருடைய நாமம்‌ பெரியது. 
அவருடைய கூடாரமும்‌, 
அவருடைய வாசஸ்தலமும்‌ 
(சங்‌. 7612) கர்த்தர்‌ 
ஜனங்கள்மேலும்‌ உயர்ந்தவர்‌. 
பர்வதத்தில்‌ தேவனுடைய 
சுபாவம்‌ 
வெளிப்படுத்தப்பட்டது. 
தேவனுடைய மகிமை 
'வெளிப்படுத்தப்பட்டதைவிட, சீயோனிலே 
பூரணமாய்‌ வெளிப்படுத்தப்பட்டது. 
ஆகையினால்‌ ல்‌ 
வாசம்பண்ணுகி 

காத்தரைத்‌ து; 


தெய்வீக 
பரிபூரணமாய்‌. 
மற்ற இடங்களில்‌ 


கர்த்தருடைய நாமம்‌ மகத்துவமும்‌, 
பயங்கரமுமானது. சீயோனிலுள்ளவர்கள்‌, 
ஜல்‌ கர்த்தருடைய நாமத்தைத்‌ 
க்‌ கர்த்தருடைய நாமம்‌ 
சுத்தமுள்ளது (சங்‌ 99:3). 


இஸ்ரவேல்‌ ஜனத்தாரை 
ஆளுகை செய்கிறார்‌. அவர்கள்‌ 
கர்த்தருடைய பிரமாணத்திற்குக்‌ 
கீழ்ப்படிந்து ஜீவிக்கவேண்டும்‌. பிரதான 
ஆசாரியரும்‌ ஜனத்தின்‌ மூப்பரும்‌, 
இஸ்ரவேல்‌ பத்திரரை கர்த்தருடைய 
வார்த்தையின்‌ பிரகாரம்‌ நீதியாய்‌ 
நியாயந்தீர்க்கவேண்டும்‌. இஸ்ரவேலில்‌ 
நடைபெறுவது தேவனுடைய தெய்வீக 
ஆளுகை. 


கர்த்தரே 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மமம்‌ 


PUBLISHERS 


எருசலேம்‌ 
சாட்சியாயிருக்கிறது. 
இஸ்ரவேலுக்குச்‌ 
கர்த்தருடைய ஜனங்களாகிய 
கோத்திரங்கள்‌ கர்த்தரின்‌ நாமத்தை 
ஸ்தோத்திரிப்பதற்குப்‌ போகும்‌" (சங்‌ 122:4) 
என்று சங்கீதக்காரர்‌ சொல்லுகிறார்‌ 


இஸ்ரவேல்‌ ஜனத்தாரை ஆளுகை 
செய்வதற்கு. கர்த்தர்‌ தாவீதைத்‌ 
தெரிந்தெடுத்து, அவரை ராஜாவாக 
அபிஜேகம்பண்ணினார்‌. அவர்‌ ஜனங்களை 
நீதியாக நியாயம்‌ விசாரித்தார்‌. தாவீது 
ராஜாவின்‌ வல்லமை நீதியில்‌ 
பிரியப்படுகிறது. தேவரீர்‌ நியாயத்தை 
நிலைநிறுத்துகிறார்‌. அவர்‌ யாக்கோபில்‌ 
நீதியும்‌ நியாயமும்‌ செய்கிறார்‌ (சங்‌ 99:4). 


இஸ்ரலேலுக்குச்‌ 
க 


சாட்சியாகக்‌ 


வல்லபையுள்ளவர்‌. 
வல்லமைகளெல்லாம்‌ 
தேவனிடமிருந்தே அவருக்கு 
வந்திருக்கிறது. தேவனில்லாமல்‌ தாவீது 
ஒன்றுமில்லை. இஸ்ரவேல்‌ ஜனத்தாருக்கு 
ஒரு நல்ல ராஜா கிடைத்திருக்கிறார்‌. 
ஆனாலும்‌ அவர்கள்‌ தாவீதை நோக்கிப்‌ 
பார்க்காமல்‌, தங்களை 
செய்கிற கர்த்தரையே 
பார்க்கவேண்டும்‌. 
ராஜாவின்‌ 
பிரியப்பட்டாலும்‌, 
பரிசுத்தமுள்ளவர்‌. 


தாவீது 
அவருடைய 


ராஜா 


(ஞுகை 
நோக்கிப்‌ 


வல்லமை நீதியில்‌ 
நம்முடைய கர்த்தரே 
ஆகையினால்‌ நாம்‌ 
எல்லோரும்‌, நம்முடைய தேவனாகிய 
கர்த்தரை உயர்த்தி, அவருடைய 
பாதபடியிலே பணியவேண்டும்‌. தேவனாகிய 
கர்த்தரே நியாயத்தை நிறுத்துகிறார்‌. 
தம்முடைய ஜனங்களை ஆளுகை 
செய்வதற்கு, தேவன்‌ பிரமாணங்களைக்‌ 
கொடுத்திருக்கிறார்‌. அதன்‌ பிரகாரமாகவே 
ராஜாக்களும்‌ பிறுக்களும்‌ இன்‌ இவ்‌ 
ஜனங்களை ஆளுகை செய்யவேண்‌ 


உலகத்திலுள்ள எல்லா ஜாதியாரிலும்‌, 
இஸ்ரவேல்‌ ஜாதியார்‌ கர்த்தருக்கு 
விசேஷித்தவர்கள்‌. கர்த்தர்‌ அவர்களோடு 
உடன்படிக்கை செய்கிறார்‌. கர்த்தர்‌ 
அவர்களை தமது கிருபையினால்‌ 
பராமரித்து, தமது புயபலத்தினால்‌ 
பாதுகாக்கிறார்‌. இதனால்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனத்தார்‌ மற்ற ஜனங்களைவிட அதிக 
சந்தோஷத்தோடிருக்கிறார்கள்‌. 





ழ்‌ நள 
யாய 
ல்‌ ஜனங்கள்‌ 


மகிமைப்படுத்தவேண்டும்‌. 
தம்முடைய சபையிலும்‌ 
ராஜ்யத்திலும்‌ தம்முடைய 
ஸ்தாபித்திருக்கிறார்‌. 
ஆளுகை செய்கிற 
ஆகையினால்‌ 
தேவனாகிய 


பணியவேண்டும்‌ 


கர்த்தரை 


இஸ்ரவேலின்‌ சந்தோஷம்‌. 
சங்‌ 99 : 6-9 


சுங்‌ 99:6. அவருடைய ஆசாரியரில்‌ 
மோசேயும்‌ ஆரோனும்‌, அவர்‌ 
நாமத்தைப்பற்றிக்‌ கூப்பிடுகிறவர்களில்‌ 
சாமுவேலும்‌, கர்த்தரை நோக்கிக்‌ 
கூப்பிட்டார்கள்‌; அவர்‌ அவர்களுக்கு. 
மறுஉத்தரவு அருவினார்‌. 


சுங்‌ 99:7.  மேகஸ்தம்பத்திலிருந்து 
அவர்களோடே பேசினார்‌ அவர்கள்‌ 
அவருடைய சாட்சிப்‌ 
பிரமாணங்கனையும்‌ அவர்‌ தங்களுக்குக்‌. 
கொடுத்த. கட்டனையையும்‌ 
கைக்கொண்டார்கள்‌. 


சங்‌ 99:8. எங்கள்‌ தேவனாகிய 
கர்த்தாவே, நீர்‌ அவர்களுக்கு உத்தரவு 
அருளினீர்‌; நீர்‌ அவர்கள்‌ 
கிரியைகளினிமித்தம்‌ நீதி சரிக்கட்டின 
போதிலும்‌, அவர்களுக்கு மன்னிக்கிற 
தேவனாயிருந்தீர்‌. 


சுங்‌ 995. 
கர்த்தரை 
பரிசுத்த: 
பணியுங்கள்‌; நம்முடைய தேவனாகிய 
கர்த்தர்‌ பரிசுத்தமுன்னவர்‌. 


நம்முடைய தேவனாகிய 


மோசேயும்‌, 
சாமுவேலும்‌ 


ஆரோனும்‌, 


அவருடைய ஆசாரியரில்‌ 
மோசேயும்‌ ஆரோனும்‌, அவர்‌ 
நாமத்தைப்பற்றிக்‌ கூப்பிடுகிறவர்களில்‌ 
சாமுவேலும்‌, கர்த்தரை நோக்கிக்‌. 
கூப்பிட்டார்கள்‌; அவர்‌ அவர்களுக்கு. 
மறுஉத்தரவு அருளினார்‌ (சண்‌ 99:8). 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மமம்‌ 


ரிம்‌ 


தேவனுடைய பூளுகையில்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ மிகுந்த சந்தோஷத்‌ 
தோடிருக்கிறார்கள்‌. அவர்களுடைய 
சந்தோஷத்தை விளக்குவதற்கு 
சங்கீதக்காரர்‌ ஒரு சில சம்பவங்களை 
எடுத்துக்காட்டாகச்‌ சொல்லுகிறார்‌. 
தேவனுடைய ஆளுகையின்‌ ஒரு சில 
பகுதிகளை மாத்திரம்‌ சங்கீதக்காரர்‌ இங்கு 
விரிவாகச்‌ சொல்லுகிறார்‌. மோசே, 
ஆரோன்‌, சாமுவேல்‌ ஆகியோரை 
கர்‌; ப்‌ டய கயில்‌ 
னர்‌ ல்‌ ன்‌ 


மோசே, ஆரோன்‌ 
காலத்தில்‌, இஸ்ரவேல்‌ ஜனங்கள்மிது, 
தேவனுடைய தெய்வீக ஆட்சி 
நடைபெற்றது. சாமுவேலின்‌ காலத்திலோ, 
ராஜாவின்‌. ஆட்சி நடைபெற்றது. 
சாமுவேலின்‌ காலத்திற்குப்‌ பின்பு, 
இஸ்ரவேல்‌ , தேசத்திலே தேவனுடைய 
தய்வீக ஆட்சி முடிந்துபேயிற்று, 


மோசேயும்‌ ஆரோனும்‌ கர்த்தருடைய 
ஆசாரியர்கள்‌. சாமுவேல்‌ கர்த்தருடைய 
தீர்க்கதரிசி. இவர்களெல்லோரும்‌. 
கர்த்தரை நோக்கிக்‌ கூப்பிட்டார்கள்‌. 
கர்த்தர்‌ அவர்களுக்கு மறுஉத்தரவு 
அருளினார்‌. தேவனுடைய தெய்வீக 
ஆட்சி நடைபெற்றதினால்‌, அவர்கள்‌ 
தேவனுடைய ஆலோசனைகளைப்‌ 
பெற்றுக்கொண்டார்கள்‌. 


ஆகியோரின்‌ 


கர்த்தர்‌ அவர்களோடே. 


பேசினார்‌ 


மேகஸ்தம்பத்திலிருந்து. 
அவர்களோடே பேசினார்‌; அவர்கள்‌ 
அவருடைய காட்சிப்‌ 
மீரமாணங்களையும்‌ அவர்‌ தங்களுக்குக்‌ 
கொடுத்த கட்டனையையும்‌ 
கைக்கொண்டார்கள்‌ (சங்‌ 99:7). 


மோசே, ஆரோன்‌, சாமுவேல்‌ ஆகிய 
மூவரும்‌ பரலோகத்தின்‌ தேவனோடு. 
நெருங்கிய ந்கியத்தலிருந்தார்கள்‌. 
இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ 
தேசங்கள்‌ உள்ளன. 


தேசத்திலும்‌ மோசே, ri 


ஆரோன்‌, 





ழ்‌ நவள 
யாய 


சாமுவேல்‌ 
தேவமனுஷர்கள்‌ 


ஆகியோரைப்போன்ற 
காணப்படவில்லை. 
இவர்கள்‌ மூவரும்‌ பரலோகத்தின்‌. 
தேவனோடு ங்‌ 
ஐக்கியத்திலிருந்தார்கள்‌. 
பேசினார்கள்‌. 


மேகஸ்தப்‌ 
ன்‌ மதஸ்தம்பத்திலிருந்து 


ருங்கிய 
தேவனோடு 
தேவனும்‌ 
இவர்களோடே 


கர்த்தர்‌ மோசேயை பேர்‌ சொல்லி 
அழைத்தார்‌. ஒரு சிநேகிதரோடு 
அந்நியோன்னியமாய்ப்‌ பேசுவதுபோல 
கர்த்தர்‌ மோசேயோடு பேசினார்‌. 
“அப்பொழுது கர்த்தர்‌ மோசேயை நோக்கி: 
நீ சொன்ன இந்த வார்த்தையின்‌ படியே 
செய்வேன்‌: என்‌ னல்‌ உனக்குக்‌ 
கிருபை கிடைத்து உன்னைப்‌ 


பேர்சொல்லி அத்து  றிநதிருக்கிறேன்‌ 
என்றார்‌” (யாத்‌ 3. 


சாமுவேல்‌ கர்த்தருடைய ஆசாரியரில்‌ 
ஒருவரல்ல. ஆனாலும்‌ அவரும்‌ 
தேவனுடைய நாமத்தைப்‌ பற்றி 
கூப்பிடுகிறவர்களில்‌ ஒருவர்‌. பழைய 
ஏற்பாட்டுக்‌ காலத்தில்‌ கர்த்தரோடு 
நெருங்கிய ஐக்கியத்தில்‌ அநேகர்‌ 
இருந்தார்கள்‌. ஆனாலும்‌ சங்கீதக்காரர்‌ 

ம்மூன்று பேரை மாத்திரமே இங்கு 


எடுத்துக்காட்டாகச்‌ சொல்லுகிறார்‌ 
கர்த்தர்‌ 
அவர்களோடே 


மேகஸ்தம்‌பத்திலிருந்து 
பேசினார்‌. “அவர்கள்‌ 
இவருடைய  சாட்சிப்பிரமாணங்களையும்‌ 
அவர்‌ தங்களுக்குக்‌ கொடுத்த 
கட்டளையையும்‌ கைக்கொண்டார்கள்‌” 
கர்த்தருக்குக்‌ கீழ்ப்பிவதை அவர்கள்‌ 
தங்கள்‌ ஜீவியத்தின்‌ கடமையாக்கிக்‌ 
கொண்டார்கள்‌ கர்த்தர்‌ தனக்குக்‌ 
காண்பித்த மாதிரியின்படியெல்லாம்‌ மோசே 
செய்தார்‌. ஆரோனும்‌ சாமுவேலும்‌, 
மோசேயைப்போலவே கர்த்தருக்குக்‌ 
கீழ்ப்படிந்து ஜீவித்தார்கள்‌. 

பழைய ஏற்பாட்டுக்காலத்து 
பரிசுத்தவான்‌௧ளாகிய இந்த மூன்றுபேரும்‌ 
தேவனோடு ஜெபத்தில்‌ தரித்திருந்தார்கள்‌. 
கர்த்தர்‌. அவர்களுக்கு 
அற்புதங்களையும்‌ அடையாளங்களையும்‌, 
அதிசயங்களையும்‌ நடப்பித்தார்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ODNENIS 


PUBLISHERS 


ஒருவருக்கொருவர்‌ 
சிநேகிதர்கள்‌ 


அங்கத்தினர்கள்‌. 
பேசுவதுபோலவும்‌, 
ஒருவருக்கொருவர்‌ 


பேசுவதுபோலவும்‌, தேவன்‌ அவர்களோடே 
பேசினார்‌. 


கர்த்தாவே, உத்தரவு அருளினீர்‌ 


எங்கன்‌ தேவனாகிய கர்த்தாவே, 
தீர்‌ அவர்களுக்கு உத்தரவு அருளினீர்‌; 
நீர்‌ அவர்கள்‌ கிரியைகளினிமித்தம்‌ நீதி 
சுரிக்கட்டின போதிலும்‌, அவர்களுக்கு 
மன்னிக்கிற தேவனாயிருத்‌ தீர்‌. 
நம்முடைய தேவனாகிய கர்த்தரை 
உயர்த்தி, அவருடைய பரிசுத்த 
யர்வதத்திற்கு நேராகப்‌ பணியுங்கள்‌; 
நம்முடைய தேவனாகிய கர்த்தர்‌ 
பரிசுத்தமுன்னவர்‌ (சங்‌ 99:8,9). 


மோசேயும்‌, ஆரோனும்‌, சாமுவேலும்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனங்களை கர்த்தருடைய 
நாமத்தினாலே ஆளுகை செய்தார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனங்களுக்காக அவர்கள்‌ 
தேவனிடத்தில்‌ பரிந்து பேசினார்கள்‌. 
கர்த்தரும்‌ அவர்களுக்கு உத்தரவு 
அருளினார்‌. மோசே தேவனுடைய 
சமுகத்தில்‌ திறப்பின்‌ வாசலிலே நின்றார்‌. 
ஆரோன்‌. ஜீவனுள்ளோருக்கும்‌ 
பரித்தோருக்கும்‌ நடுவிலே நின்றார்‌. 
இஸ்ரவேல்‌ தேசம்‌ நெருக்கத்திலிருந்த 
போது சாமுவேல்‌ கர்த்தருடைய 
சமுகத்தில்‌ அவர்களுக்காக மன்றாடி 
ஜெயித்தார்‌. 


“இஸ்ரவேல்‌ மிஸ்பாவிலே 


புத்திரர்‌ 
ங்தர்‌ கேள்விப்பட்ட 
இஸ்ரவேலுக்கு விரோதமாக எதிர்த்து 
வந்தார்கள்‌; அதை இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
கேட்டு, பெலிஸ்தரினிமித்தம்‌ பயப்பட்டு, 
சாமுவேலை நோக்கி: நம்முடைய 
தேவனாகிய கர்த்தர்‌ எங்களைப்‌ பெலி 
ஸ்தரின்‌ கைக்கு நீங்கலாக்கி 
ரட்சிக்கும்படிக்கு, எங்களுக்காக அவரை 
நோக்கி ஒயாமல்‌ வேண்டிக்கொள்ளும்‌. 
என்றார்கள்‌. அப்பொழுது சாமுவேல்‌ 
பால்குடிக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியைப்‌ 
பிடித்து. அதைக்‌ கர்த்தருக்குச்‌ 
சர்வாங்க தகனபலியாகச்‌ செலுத்தி, 





ழ்‌ நயனா 
யய 


இஸ்ரவேலுக்காகக்‌ கர்த்தரை நோக்கி 
வேண்டிக்கொண்டான்‌; கர்த்தர்‌ அவனுக்கு 
மறுமொழி அருளிச்செய்தார்‌" 
ரிசாமு 7:7-9). 


கர்த்தர்‌ 

பரிசுத்தவான்‌௧ளுக்கு 
அருளினதை சங்கீதக்காரர்‌ இங்கு 
எடுத்துச்‌ சொல்லுகிறார்‌. “எங்கள்‌ 
தேவனாகிய கர்த்தாவே, நீர்‌ அவர்களுக்கு 
உத்தரவு அருளினீர்‌; 

கிரியைகளினிமித்தம்‌ 

சரிக்கட்டின போதிலும்‌, அவர்களுக்கு 
மன்னிக்கிற தேவனாயிருந்தீர்‌” (சங்‌ 99:87. 


தம்முடைய 
உத்தரவு 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மமம்‌ 


PUBLISHERS 


கர்த்தர்‌ தம்முடைய ஜனங்களுக்குச்‌ 

ய்த நன்மைகளையெல்லாம்‌ 
சங்கீதக்கார்‌ எடுத்துச்‌ சொல்லி, 
அவர்களெல்லோரும்‌. கர்த்தரை 
ஆராதிக்குனறு அவர்களுக்கு 
லோசனை சொல்லுகிறார்‌. “நம்முடைய 
தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி, 
அவருடைய  ஸரிசுத்த பர்வதத்திற்கு. 
நேராகப்‌ பணியுங்கள்‌; நம்முடைய 
தேவனாகிய கர்த்தர்‌ பரிசுத்தமுள்ளவர்‌' 
(சங்‌ 999). கர்த்தர்‌ நமக்கு. 
இதுவரையிலும்‌ செய்த 
நன்மைகளையெல்லாம்‌ நினைவுகூர்ந்து 
அவரைத்‌ துதிக்கவேண்டும்‌. சீயோன்‌ 
மலையிலே கர்த்தரை ஆராதிக்க 
வேண்டும்‌. 





ழ்‌ நள 
யாய 


சபையாகக்‌ 
அவர்கள்‌ நூறாவது. 
பயபக்தியோடு பாடுவது 
அவர்கள்‌ ஸ்தோத்திர 
பலிகளைச்‌ செலுத்தும்போது இந்த 
சங்கீதத்தைப்‌ பாடும்‌ வண்ணமாய்‌, 
நூறாவது சங்கீதம்‌ எழுதப்பட்டிருக்கிறது. 
ஜனங்களுடைய பொருளாதார 
செழிப்பைப்பற்றி இந்த சங்கீதத்தில்‌ 
ஒன்றும்‌ சொல்லப்படவில்லை. நம்மிடத்தில்‌ 
ஐசுவரியம்‌ இல்லாவிட்டாலும்‌, கர்த்தரைத்‌ 
தாராளமாய்த்‌ துதிக்கவேண்டும்‌. நாம்‌ 
விசுவாசத்தில்‌ ஐசுவரியமுள்ளவர்களாய்‌ 
இருக்க வேண்டும்‌. 
நாம்‌ 
கர்த்தருக்குள்‌ 
வேண்டும்‌ (சங்‌. 
ஆராதிக்கிறவர்‌ இன்னாரென்பதை. 
அறிந்திருக்கவேண்டும்‌. அவருக்கும்‌ 
நமக்கும்‌ இடையேயுள்ள ஐக்கியத்தைப்‌ 
புரிந்துகொள்ளவேண்டும்‌ (சங்‌ 1003). 
கர்த்தருடைய கிருபையையும்‌, 
இரக்கத்தையும்‌, சத்தியத்தையும்‌ நாம்‌ 
அறிந்திருக்கவேண்டும்‌ (சங்‌ 100:5). 


இஸ்ரவேலர்‌ 
கூடிவரும்போது, 
சங்கீதத்தை 
வழக்கம்‌ 


கர்த்தரைத்‌ துதித்து, 
சந்தோஷமாயிருக்க 
100,2,4). நாம்‌. 


ஸ்தோத்திர சங்கீதம்‌. 
சங்‌ 100 : 1-5 


சுங்‌ 1001. பூமியின்‌ குடிகளே, 
எல்லாரும்‌ கர்த்தரைக்‌ கெம்பீரமாய்ப்‌ 
பாடுங்கள்‌. 


தற்‌ 100 மகத தோடே காத்துக்கு 
ஆராதனை ய்து, 
ஆனநத்தகத்தத்தோடே. ன 
குத்நிதிமுன்‌ வாருங்கள்‌. 


சுங்‌ 100:3. கர்த்தரே தேவனென்று 
அறியுங்கள்‌; நாம்‌ அல்ல, அவரே நம்மை 
உண்டாக்கினார்‌; நாம்‌ அவர்‌ 
ஜனங்களும்‌, அவர்‌ மேய்ச்சலின்‌ 
ஆடுகளுமாயிருக்கிறோம்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை CDNENIS 


PUBLISHERS 


சண்‌ 100-4. அவர்‌ வாசல்களில்‌ 
துதியோடும்‌, அவர்‌ பிராகாரங்களில்‌ 
புகழ்ச்சியோடும்‌ பிரவேசித்து, அவரைத்‌ 
துதித்து, அவருடைய நாமத்தை: 
ஸ்தோத்திரியுங்கன்‌. 


சங்‌ 1000. கர்த்தர்‌ நல்லவர்‌, 
அவருடைய கிருபை என்றென்றைக்கும்‌, 
அவருடைய உண்மை தலைமுறை 
தலைமுறைக்கும்‌ உன்னது. 


நூறாவது சங்கீதத்திற்கு 
"ஸ்தோத்திர சங்கீதம்‌' என்னும்‌ தலைப்பு 
கொடுக்கப்பட்டிருக்கிறது. 
தலைப்புக்கு ஏற்ற பிரகாரம்‌, 
சங்கீதத்தில்‌ கர்த்தரைத்‌ 
ஸ்தோத்திரிக்கும்‌ 
ஏராளமாய்‌ உள்ளன. 99. 


ஆவது சங்கீதம்‌ 
கர்த்தருடைய 


ராஜ்யத்தைப்பற்றியும்‌, 
அவருடைய ஆளுசையைப்பற்றியும்‌ 
சொல்லுகிறது 95-98-ஆகிய 
சங்கீதங்கள்‌ மேசியாவின்‌ நாட்களைப்‌ 
பற்றி விரிவாக எடுத்துச்‌ சொல்லுகிறது. 


புறஜாதி மார்க்கத்தாரில்‌ அநேகர்‌ 
தமார்க்கத்தைப்‌ பின்பற்றினார்கள்‌. 
க்லாம்‌ 'யூதமார்க்கத்தமைந்தவர்கள்‌” 
என்று அழைத்தார்கள்‌. நூறாவது சங்கீதம்‌ 
விசேஷமாய்‌ இவர்களுக்காகவே 
எழுதப்பட்டிருக்கிறது. “பூமியின்‌ குடிகளே, 
எல்லாரும்‌ கர்த்தரை  கெம்பீரமாய்ப்‌ 
பாடுங்கள்‌" (சங்‌ 1001) என்று 
சங்கீதக்காரர்‌ சொல்லுகிறார்‌. “பூரியின்‌ 
குடிகள்‌” என்பது பொதுவான வார்த்தை, 
இது இஸ்ரவேல்‌ ஜனத்தாரையும்‌, 
புறஜாதி மார்க்கத்திலிருந்து 
யூதமார்க்கத்தை ஏற்றுக்‌ 
ாண்டவர்களையும்‌ குறிக்கிற வார்த்தை 


கர்த்தரை நம்புகிற எல்லோரும்‌, 
அவருக்கு மகிழ்ச்சியோடே ஆராதனை 
செய்யவேண்டும்‌. அவருடைய சந்நிதிக்கு 
முன்‌ ஆனந்த சத்தத்தோடே வரவேண்டும்‌ 
(சங்‌ 100:2), நம்முடைய நாவிலே 
சந்தோஷப்பாடல்கள்‌ இருந்தால்‌ 
மாத்திரம்‌ போதா; பன்‌ பாடல்களும்‌ 
இ Sod ப து துதியி ளும்‌ 





ழ்‌ நள 
யாய 


தேவனுடைய சந்நிதிக்கு முன்பாக 
வந்து. அவரை ஆராதனை செய்வது 
நமக்குக்‌ கிடைத்திருக்கிற மிகப்பெரிய 
சிலாக்கியம்‌. தம்மை ஆராதிக்கும்‌ 
பிரமாணத்தை கர்த்தரே நமக்குக்‌ 
'கொடுத்திருக்கிறார்‌. ஆராதனைப்‌ 
பிரமாணத்தை ஸ்தாபித்தவரும்‌ கர்த்தரே. 
அவரை ஆராதிப்பதற்கு நமக்கு 
வாய்ப்புக்களைக்‌ கொடுக்கிறவரும்‌ 
கர்த்தரே, தம்முடைய பரிசுத்த சந்நிதியில்‌ 
நம்மை ட 
நம்முடைய , 
ஸ்தோத்திரங்களையும்‌ அங்கிளிக்கிறவரும்‌ 
குர்த்த! 


நாம்‌ கர்த்தரை ஆராதிக்கும்போது. 
நாம்‌ ஆராதிக்கிறவர்‌ இன்னரென்பதை 
அறிந்திருக்கவேண்டும்‌. கர்த்தர்‌ யார்‌ 
என்பதையும்‌ அவருக்கும்‌ நமக்கும்‌ 
இடையிலுள்ள ஐக்கியம்‌ எப்படிப்பட்டது. 
என்பதையும்‌ நாம்‌ அறிந்திருப்பது மிகவும்‌ 
முக்கியம்‌. நம்முடைய தியானத்திற்கும்‌. 
கீழ்ப்படிதலுக்கும்‌, தேவனைப்பற்றிய 
அறிவு ஆதாரமாயிரக்கிறது. நம்முடைய 
தேவன்‌ காண்கிற தேவன்‌. 
குருட்டாட்டமான பலிகளில்‌ தேவன்‌ 
பிரியப்படுவதில்லை. தேவனை அறிந்து 
கொள்ளாமலேயே, அவரை ஆராதிக்கும்‌ 
போது, நம்முடைய ஆராதனை 
ட சனா ல 

நாம்‌ தேவனைப்பற்றி அறிந்திருக்க 
வேண்டிய காரியங்களை சங்கீதக்காரர்‌ 
வரிசையாகச்‌ சொல்லுகிறார்‌. அவற்றின்‌ 
விவரம்‌ வருமாறு: 


கர்த்தரே தேவன்‌. அவர்‌ 


பரிபூரணமுள்ளவர்‌. 

சகலவற்றிற்கும்‌ போதுமானவர்‌. 
ஒருவராகவே பெரிய காரியங்களைச்‌ 
செய்கிறவர்‌ அற்புதங்களையும்‌ 
அதிசயங்களையும்‌ செய்வதற்கு. 
தேயிலை சன்‌ அளர்க்கம்‌ 
வையில்லை. எல்லா ஜீவராசிகளுக்கும்‌ 
அவரே ஆதாமாயிருக்கிறார்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை OCDNENIS 


PUBLISHERS 


கர்த்தராகிய தேவன்‌ 
ஆவியானவர்‌. ஆதியும்‌ 
அந்தமுமாயிருக்கிறவர்‌. சகலமும்‌ 
அவருக்குள்‌ ஆரம்பமாகி, அவருக்குள்‌ 
முடிவு பெறுகிறது. 


நித்திய 


2. கர்த்தரே நம்முடைய சிருஷ்டிகர்‌. 
நாம்‌ கர்த்தரை உண்டாக்கவில்லை. 
கர்த்தரே நம்மை உண்டாக்கினார்‌. அவரே 
நமக்கு சரீரத்தையும்‌, ஜீவனையும்‌ 
கொடுத்திருக்கிறார்‌. நம்முடைய நாசியிலே 
ஜீவசுவாசத்தை ஊதி, நம்மை 
ஜீவாத்துமாவாக ஆக்கினார்‌. அவரே 
நம்முடைய சரீரங்களை உண்டாக்கினவர்‌. 
கர்த்தரே நம்முடைய  ஆவிகளுக்குப்‌ 
பிதாவாகயிருக்கிறவர்‌. நம்மை நாமே 
உண்டாக்கிக்கொள்ளவில்லை. நம்மை 
நாமே உண்டாக்கிக்கொள்ளவும்‌ முடியாது. 


ப்‌ கர்த்தர்‌ நம்முடைய 
எஜமானாகயிருக்கிறார்‌. நாம்‌ 
கர்த்தருடைய ஜனங்களாகயிருக்கிறோம்‌. 
அவர்‌ நம்மை உண்டாக்கினார்‌. 
ஆகையினால்‌. நாம்‌ 
அவருடையவர்களாயிருக்கிறோம்‌. நாம்‌ 
அவருக்குரியவர்களாயிருக்கிறோம்‌. நாம்‌ 
நமக்குரியவர்களல்ல என்பதையும்‌ நாம்‌ 
கர்த்தருக்குரியவர்கள்‌ என்பதையும்‌ 
அறிந்துகொள்ளவேண்டும்‌. 


4. கர்த்தரே நம்மை 
செய்கிறவர்‌. நாம்‌ அவருடைய 
ஜனங்களாகயிருப்பதினால்‌, கர்த்தர்‌ 
தம்முடைய சித்தத்தின்‌ பிரகாரமாய்‌ நம்மை 
ஆளுகை செய்கிறார்‌. 


5. கர்த்தர்‌ 
செய்கிறவர்‌. 
பராமரிக்கிறவர்‌. 
கர்த்தருடைய மேய்ச்சலின்‌ 
ஆடுகளாயிருக்கிறோம்‌. நல்ல மேய்ப்பர்‌ 
தம்முடைய ஆடுகளுக்காக ஜீவனையும்‌ 
கொடுக்கிறார்‌. தம்முடைய 
மேய்ச்சலிலுள்ள ஆடுகளைப்‌ போலித்துப்‌ 
பராமரிக்கிறார்‌. 


6. கர்த்தர்‌ நல்லவர்‌. 
கிருபையும்‌, உண்மையுமுள்ளவர்‌. 


ஆளுகை 


நன்மை 
பாதுகாத்து 
நாம்‌ 


நமக்கு 
நம்மைப்‌ 


அவர்‌ 





ழ்‌ நயன 
யாய 


நாம்‌ 
முன்பாக 
சத்தத்தோடே 
வாசல்களில்‌ 


கர்த்தருடைய சந்நிதிக்கு 
வரும்போது ஆனந்த 

வரவேண்டும்‌. “தவர்‌ 

துதியோடும்‌, அவர்‌ 
பிராகாரங்களில்‌ புகழ்ச்சியோடும்‌ 
பிரவேசித்து அவரைத்‌ குதித்து, 
அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள்‌” 
சங்‌ 1004) என்று சங்கீதக்காரர்‌ 
சொல்லுகிறார்‌ 


நம்முடைய கர்த்தரை நாம்‌ 
நம்முடைய வீடுகளில்‌ ஆராதிக்கும்போதும்‌. 
தனிமையில்‌ ஆராதிக்கும்போதும்‌ நாம்‌ 
கர்த்தரை நன்றியுள்ள இருதயத்தோடு 
துதிக்கவேண்டும்‌. நாம்‌ கர்த்தருடைய 
பிரகாரங்களிலும்‌, வாசல்களிலும்‌ 
பிரவேசிக்கும்‌ போது. 
நாமத்தை 'துத்போடும்‌, பகழ்ச்சியோடும்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம 


PUBLISHERS 


சந்தோஷத்தோடும்‌ ஸ்தோத்திரிக்க 
வேண்டும்‌. கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள்‌. 
சந்தோஷத்தோடு ஆராதிக்கவேண்டும்‌. 
அவருடைய சந்நிதியில்‌ ஆனந்த 
சத்தத்தோடே வரவேண்டும்‌. கர்த்தரைத்‌ 

நக்கும்போது சந்தோஷகீதங்களையும்‌ 
ரவை பப்பா 

சங்கீதக்காரர்‌ கர்த்தரைப்‌ பற்றிச்‌ 
சொல்லும்போது, “கர்த்தர்‌ நல்லவர்‌, 
அவருடைய கிருபை என்றென்றைக்கும்‌, 
அவருடைய உண்மை தலையுறை. 
தலைமுறைக்கும்‌ உள்ளது” (சங்‌ 100:5) 
என்று சொல்லுகிறார்‌. கர்த்தரைத்‌ 
துதிக்கும்போது அவருடைய கிருபை 
பெருகும்‌. 





ழ்‌ நள 
யாய 


தாவீது ராஜா நூற்று ஒன்றாவது 
சங்கீதத்தை எழுதினார்‌. தன்னுடைய 
குடும்பத்திற்கு தலைமைப்பொறுப்பை 
ஏற்றபோதும்‌, இஸ்ரவேல்‌ தேசத்தின்‌ 
ராஜாவாக சிங்காசனத்தில்‌ வீற்றிருந்த 
போதும்‌, அவர்‌ கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
பயபக்தியோடு பொருத்தனை செய்து 
கொண்டார்‌. தாவீதின்‌ பொருத்தனையே 
இந்த சங்கீதத்தில்‌ பாடலாக 
எழுதப்பட்டிருக்கிறது. 


சவுல்‌ ராஜா மரித்தவுடன்‌, தாவீது 
சிங்காசனத்தில்‌ அமர்ந்து இந்த 
சங்கீதத்தை எழுதியிருக்கலாம்‌. தாவீது 
ராஜா சமஸ்த இஸ்ரவேல்‌ ராஜ்யத்திற்கும்‌ 
ராஜாவாக அபிஷேகம்பண்ணப்பட்டபோது, 
அவர்‌ இந்த சங்கீதத்தை 
எழுதியிருக்கலாம்‌ தாளீதின்‌ 
நகரத்திற்கு கர்த்தருடைய 
உடன்படிக்கைப்‌ பெட்டியை எடுத்துக்‌ 
கொண்டு வந்தபோது, அவர்‌ இந்த 
சங்கீதத்தை எழுதியிருக்கலாம்‌. 


அல்லது 


ஒரு ராஜ்யம்‌ எல்வாறு ஆளுகை 
செய்யப்பட வேண்டும்‌ என்பதற்கு 
முன்மாதிரியாக இந்த சங்கீதத்தில்‌ 
ஆலோசனை ப்‌ க்கு 


தேசத்தில்‌ நியாய 
தேசபக்தியும்‌ நர்பியரக்க வேண்டும்‌. 
சகலமும்‌ ஒழுங்கும்‌ கிரமமுனய்‌ 
நடைபெறவேண்டும்‌. நம்முடைய குடும்ப 
வாழ்க்கையும்‌ சீராகயிருக்கவேண்டும்‌ 

தாவீதின்‌ பொதுவான பொருத்தனை 
(சங்‌ 1014,2). பொருத்தனையின்‌ சாரம்சம்‌ 
(சங்‌ 101:3-57 8). தாவீது 
உண்மையானவர்களுக்கு ஆதரவு, 
கொடுப்பதாக வாக்குப்பண்ணுகிறார்‌ 
(சங்‌ 101). 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மமம்‌ 


ரிம்‌ 


கர்த்தாவே, உம்மை 
கீர்த்தனம்பண்ணுவேன்‌ 
சங்‌ 101:1 


(தாவீதின்‌ சங்கீதம்‌) 


சங்‌ 101. இரக்கத்தையும்‌ 
தியாயத்தையும்‌ குறித்துப்‌ பாடுவேன்‌; 
கர்த்தாவே, உம்மைக்‌ கீர்த்தனம்‌. 
பண்ணுவேன்‌. 


ஒரு தேசத்தின்‌ நியாயாதிபதி எப்படி 
நடந்துகொள்ளவேண்டும்‌ என்பதற்கும்‌, 
ஒரு குடும்பத்தின்‌ தலைவர்‌ தன்னுடைய 
குடும்பத்தை எப்படி பராமரிக்கவேண்டும்‌ 
என்பதற்கும்‌ தாவீது இந்த சங்கீதத்தில்‌ 
தன்னையே ஒரு எடுத்தக்காட்டாகச்‌ 
சொல்லுகி 


இந்த சங்கீதத்தின்‌ ஆரம்பத்தில்‌, 
தாவீது, “இரக்கத்தையும்‌ நியாயத்தையும்‌ 
குறித்துப்‌ பாடுவேன்‌” என்று 
சொல்லுகிறார்‌. தாவீது முதன்முதலில்‌ 
ராஜாவாக அபிஷேகம்பண்ணப்பட்ட 
நாளிலிருந்து, அவருக்கு மிகுந்த 
துன்பங்களும்‌, பாடுகளும்‌, 
போராட்டங்களும்‌ உண்டாயிற்று. ஒரு 
பக்கத்தில்‌ அவர்‌ அநேக துன்பங்களை 
சந்தித்தாலும்‌. மற்றொரு பக்கத்தில்‌ 
அவரை தம்முடைய 
கிருபையினால்‌ விடுவித்தார்‌. அவருக்கு 
அநேக நன்மைகளையும்‌ கிருபைகளையும்‌ 
காண்பித்தார்‌. 


தாவீதுக்கு 
துன்பங்களும்‌ 
உண்டாயிற்று. 
அவருக்கு தேவன்‌ 
ஆறுதலும்‌, சமாதானமும்‌, ஆசீர்வாதமும்‌ 
க்‌ இப்படிப்பட்ட 
ான்‌ தாவீது கர்த்தரை 
லி இந்த இந்த சங்கீதத்தைப்‌ பாடுகிறார்‌. 


சத்துருக்கள்‌ மூலமாய்‌ 





ழ்‌ மயான 
ஈயா 


தேவன்‌ தம்முடைய பிள்ளைகள்‌ 
எல்லோரையும்‌ பாதுகாத்து 
பராமரிக்கிறார்‌. தேவனுடைய பராமரிப்பில்‌ 
அவருடைய கிருபையும்‌ நியாயத்தீர்ப்பும்‌ 
குலந்திருக்கிறது. இரக்கமும்‌ நியாயமும்‌ 
கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கலந்தே 
வருகிறது. நம்‌ ET இரக்கமும்‌ 
நியாயமும்‌ மாறி வந்து 
கொண்டேயிருக்கும்‌ 

புயலுக்குப்‌ பின்‌ அமைதி 
வருவதுபோல, இரக்கத்திற்குப்‌ பின்‌ 
நியாயமும்‌, நியாயத்திற்குப்பின்‌ 
இரக்கமும்‌ மாறி மாறி வரும்‌. மழைக்குப்‌. 
பின்பு வெயிலும்‌ வெயிலுக்குப்‌ பன 
மழையும்‌ வருவதுபோல, கர்த்தருடைய 


பரி। பான்‌! இரக்கமும்‌. 
டம டம ட 


நம்முடைய 
எப்படிமிருந்தாலும்‌, 
சமுகத்தைவிட்டு 
கூடாது. நம்முடைய 
'சந்தோஷத்திற்குப்‌ பதிலாக 
நிரம்பியிருந்தாலும்‌. அந்தத்‌ 
கர்த்தருடைய 

வெளிப்படுத்த வேண்டும்‌. 
பதிலாக நம்மிடத்தில்‌. 
அழுகையிருந்தாலும்‌ நாம்‌ கர்த்தருடைய 
சமுகத்தில்தான்‌. அழவேண்டும்‌. 
நம்முடைய சூழ்நிலைகள்‌ 
எப்படிப்பட்டதாமிருந்தாலும்‌, கர்த்தருடைய 
சமுகத்தில்‌ பரிசுத்தமான பாட்டுக்களைப்‌ 
பாடவேண்டும்‌. தாவீதுக்கு தேவனுடைய 
இரக்கமும்‌ நியாயமும்‌ மாறி மாறி 
உண்டாயிற்று. எல்லா சூழ்நிலையிலும்‌ 
தாவீது, “கர்த்தாவே, உம்மைக்‌ 
கீர்த்தனம்பண்ணுவேன்‌” என்று வாக்குப்‌ 
பண்ணுகிறார்‌. 


சூழ்நிலைகள்‌ 

நாம்‌ கர்த்தருடைய 
விலகிப்போய்விடக்‌ 
முகத்தில்‌ 
துக்கம்‌ 


தாவீது இஸ்ரவேல்‌ தேசத்தின்‌ 
ராஜாவாக சிங்காசனத்தில்‌ 
வீற்றிருக்கிறார்‌. தன்னிடத்தில்‌ இரக்கமும்‌ 
க்குமென்று தேவனுடைய 
வாக்குப்பண்ணுகிறார்‌. 
இரக்கமுள்ளவராகவும்‌, 
நியாயமுள்ளவராகவும்‌, இஸ்ரவேல்‌. 


ஜனங்களை ஆளுகை செய்வார்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ODNEYIS 


PUBLISHERS 


தேசத்தில்‌ மாத்திரமல்ல, 
குடும்பத்திலும்‌, தாவீது 
இரக்கமுள்ளவராகவும்‌ ஈய 
முள்ளவராகவும்‌ இருப்பார்‌. குடும்பத்தில்‌ 

ஆசீர்வாதங்கள்‌ 


தன்னுடைய 


பிரச்சனைகளும்‌ 
அதிகமாயிருக்கும்‌ 
ம்பமாக கர்த்தருடைய 
ட்டிச்‌ சேரவேண்டும்‌. 


சமுகத்தில்‌ 
உத்தமமான 
விவேகமாய்‌ நடப்பேன்‌ 
சண்‌ 101:2 


வழியிலே 


சங்‌ 101:2. உத்தமமான வழியிலே 
விவேகமாய்‌ நடப்பேன்‌; எப்பொழுது 
என்னிடத்தில்‌ வருவீர்‌! என்‌ வீட்டிலே 
உத்தம இருதயத்தோடு. 
நடத்துகொள்ளுவேன்‌. 


தாளீது நியாயாசனத்தில்‌ அமர்ந்து, 
ஜனங்களை நியாயம்‌ விசாரிக்கும்போது 
உத்தமமான வழியிலே. விவேகமாய்‌ 
நடப்பதாக வாக்குப்பண்ணுகிறார்‌. 
தாவீதின்‌ ஜீவியம்‌ 
ஒழுக்கமுள்ள தாயிருக்கிறது. அவர்‌ 
தேவனுடைய பிரமாணத்திற்குக்‌ 
கீழ்ப்படிந்து தாவீது, 
தன்னுடைய உத்தம 
இருதயத்தோடு ந. ந தகொள்கிறார்‌ 


தாவீது எப்படி நடந்துகொள்கிறார்‌ 
என்பது ஒருவேளை மனுஷருக்குத்‌ 
தெரியாமல்‌ போகலாம்‌. தாவீது தன்னை 
மனுஷருக்குத்‌ தெரியாமல்‌ மறைக்கலாம்‌. 
உலகத்தின்‌ கண்களுக்கு தன்னை 
மறைத்தாலும்‌. கர்த்தருடைய 
கண்களுக்கு தாளீதால்‌ தன்னை 
மறைக்கவே முடியாது. தாவீது 
தன்னைத்தானே ஆராய்ந்து பார்க்கிறார்‌. 
தேவனுடைய பார்வையில்‌ தான்‌ 


எம்பப்ப்டவராக. இருக்கிறார்‌ என்பதைத்‌ 
தியானித்துப்‌ பார்க்கிறார்‌. 





ழ்‌ நள 
யாய 


கர்த்தருக்கு முன்பாக எப்படி 
நடக்கவேண்டும்‌ என்று தாவீது 
யோசிக்கிறார்‌. “உத்தமமான வழியிலே 
விவேகமாய்‌ நடப்பேன்‌” என்று தாவீது 
கர்த்தரிடத்தில்‌ வாக்குப்பண்ணுகிறார்‌. 
“உத்தமமான வழி” என்னும்‌ வார்த்தைக்கு 
“தேவனுடைய  நியாயப்பிரமாணங்களின்‌. 
வழி” என்பது பொருளாகும்‌. தாவீது 
தேவனுடைய பிரமாணத்திற்குக்‌ 
கீழ்ப்படிந்து, விவேகமாய்‌ நடப்பதாக 
கர்த்தரிடத்தில்‌ வாக்குப்பண்ணுகிறார்‌. 


தாளீது ராஜா கர்த்தரிடத்தில்‌ 
வாக்குப்பண்ணும்போது, அவருடைய 
த்தில்‌ ஜெபம்பண்ணுகிறார்‌. 
எப்பொழுது என்னிடத்தில்‌ 
என்று கேட்கிறார்‌. தன்னுடைய 
வீட்டிற்கும்‌, நாட்டுக்கும்‌ கர்த்தர்‌ 
வரவேண்டும்‌ என்று தாவீது விருர்புகிறார்‌ 
கர்த்தர்‌ தாமே தன்னோடு வந்து. 
தன்னோடு கூட வாசம்பண்ணவேண்டும்‌ 
என்பது தாவீதின்‌ விருப்பம்‌ 


கர்த்தர்‌ தன்னிடத்தில்‌ வரும்போது, 
தாவீது உத்தமமான வழியிலே, 
விவேகமாக நடப்பதாக வாக்குப்‌ 
பண்ணுகிறார்‌. தன்னுடைய வீட்டிலே 
உத்தம இருதயத்தோடு நடந்து 
கொள்வதாகவும்‌ கர்த்தரிடத்தில்‌ 
பொருத்தனை பண்ணுகிறார்‌. கர்த்தர்‌ 
தன்னிடத்தில்‌ வரவேண்டுமென்றும்‌. 
தன்னோடுகூட வாசம்பண்ண 
வேண்டுமென்றும்‌ தாவீது விரும்புகிறார்‌. 


தீங்கான காரியத்தை என்‌ கண்‌ 
முன்‌ வைக்கமாட்டேன்‌ 

சங்‌ 101 : 3-5 

கங்‌ 1018. தீங்கான காரியத்தை என்‌ 
விலகுகிறவர்களின்‌. 


வெறுக்கிறேன்‌; 
பற்றாது. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மமம்‌ 


PUBLISHERS 


சுங்‌ 101:4. மாறுபாடான இருதயம்‌ 
என்னைவிட்டு. அகலவேண்டும்‌; 
பொல்லாதவனை அறியமாட்டேன்‌. 


சங்‌ 1015. 
அவதூறு. 


பிறனை இரகசிமாய்‌ 
பண்ணுகிறவனைச்‌. 
சுங்கரிப்பேன்‌; மேட்டிமை 
கண்ணனையும்‌ பெருநெஞ்‌ 
சுன்னவனையும்‌ பொறுக்கமாட்டேன்‌. 


தீங்கான. 
செய்யமாட்டேன்‌. 
காரியத்தில்‌ 
தாவீது 
வாக்குப்பண்ணுகிறார்‌. 
காரியத்தை. என்‌ கண்‌ 
வைக்கமாட்டேன்‌” என்பதே 
பொருத்தனை. தாவீது 
யோசித்தாலும்‌, எதை 
பண்ணினாலும்‌. எதை செய்தாலும்‌, 
அதை அவர்‌ தேவனுடைய 
மகிமைக்காகவும்‌. ஜனங்களுடைய 
பிரபோஜனத்திற்காகவும்‌ மாத்திரமே 

செய்ய வேண்டுமென்று 
தீர்மானித்திருக்கிறார்‌. தேவனுடைய நாம 
மகிமையைத்‌ தவிர தாவீதுக்கு வேறு 
விருப்பம்‌ ஒன்றும்‌ இல்லை. 


காரியத்தை 
என்றும்‌ தீங்கான 
பங்குபெறமாட்டேன்‌ என்றும்‌ 

கர்த்தரிடத்தில்‌ 
"தீங்கான 


தன்னுடைய வீட்டிலும்‌, 
அரண்மனையிலும்‌ நல்லவர்களை 
மாத்திரமே வேலைக்கு அமர்த்துவதாக 
தாவீது வாக்குப்பண்ணுகிறார்‌. 
'வழிவிலகுகிறவர்களின்‌. கையை 
வெறுக்கிறேன்‌, அது என்னைப்‌ பற்றாது” 
என்று சொல்லுகிறார்‌. தீங்கு 
செய்கிறவர்களோடு தனக்கு பங்கும்‌ 
வேண்டாம்‌, பாத்தியமும்‌ வேண்டாம்‌ என்று 
தாவீது அவர்களை வெறுத்து விலகி 
வருகிறார்‌ தீங்கு செய்கிறவர்கள்‌ 
தமையான காரியங்களை 
கொண்டிருப்பார்கள்‌. 
நாம்‌ ஐக்கியமாயிருக்கும்‌ 
போது, அவர்களுடைய தீயசுபாவம்‌ 
நமக்குள்ளும்‌ வந்துவிடும்‌. 
அவர்களைவிட்டு விலகி ஜீவிப்பதுதான்‌ 
நமக்கு நல்லது. 


அவர்களோடு 





ழ்‌ நள 
யாய 


“மாறுபாடான இருதயம்‌ என்னை 
விட்டு அகலவேண்டும்‌' என்று தாவீது 
ஜெபம்பண்ணுகிறார்‌. இவர்கள்‌ 
சமுதாயத்தில்‌ பிரச்சனைகளை 
உண்டு பண்ணுவார்கள்‌. 
இப்படிப்பட்ட தீயசுபாவழுள்ளவர்கள்‌ 
சமுதாயத்திலிருக்கிற சமாதானத்தையும்‌, 
சந்தோஷத்தையும்‌ அழித்துப்போடுவார்கள்‌. 
ஆகையினால்‌, “பொல்லாதவனை 
அறியமாட்டேன்‌" என்‌, தாவீது 
பொருத்தனை பண்ணுகிறார்‌. 


தீயசுபாவமுள்ளவர்கள்‌ 
இரகசியமாய்‌ 
இவர்கள்‌ 


பிறரை 
அவதூறுபண்ணுவார்கள்‌. 
மற்றவர்களைப்பற்றி 
கட்டுக்கதைகளைப்‌ பேசுவார்கள்‌. 
மனுஷருடைய முகத்திற்கும்‌ பின்பாக 
அவர்களைத்‌ தூஷிப்பார்கள்‌. 
நல்லவர்களுடைய நற்பெயரைக்‌ கெடுத்துப்‌ 
போடுவார்கள்‌. அப்படிப்பட்டவர்கள்‌ 
தன்னுடைய ராஜ்யத்திலும்‌ வீட்டிலும்‌ 
என்று தாவீது 
“அவர்களை 
ப்பேன்‌” என்றும்‌ சொல்லுகிறார்‌ 


இருக்கமாட்டார்கள்‌. 
வாக்குப்பண்ணுகிறார்‌. 


ஒரு சிலர்‌ மேட்டிமைக்‌ கண்ணராயும்‌, 
பெருநெஞ்சுள்ளவர்களாயும்‌ இருப்பார்கள்‌. 
இவர்களுடைய இருதயத்தில்‌ பெருமையும்‌ 

ணவமும்‌, அகம்பாவமும்‌ 

நிரம்பியிருக்கும்‌  இப்படிப்பட்டவர்களை 
பொறுக்கமாட்டேன்‌ என்று தாவீது 
வாக்குப்பண்ணுகிறார்‌. 

மேட்டிமைக்‌ கண்ணரும்‌, 
பெருநெஞ்சுள்ளவரும்‌ யாருக்கும்‌ நன்மை 
செய்யமாட்டார்கள்‌. பிறருக்குத்‌ தீமை 
செய்வதே அவர்களுடைய 
அவர்கள்‌ தங்களையும்‌, 
குடும்பத்தையும்‌ மாத்திரம்‌ 
பேசுவார்கள்‌. மற்றவர்களைப்பற்றி 
சிறிதும்‌ யோசித்துப்‌ பார்க்கமாட்டார்கள்‌. 
பெருமையுள்ளவனுக்கு கர்த்தர்‌ எதிர்த்து 
நிற்கிறார்‌. தாழ்மையுள்ளவனுக்கோ 
கர்த்தர்‌ கிருபை கொடுக்கிறார்‌. 


தன்னுடைய வீட்டிலே கபடு 
செய்கிறவன்‌ யாரையாவது தாவீது 


கண்டுபிடித்தால்‌, உடனே அவனை தன்‌ 
வீட்டைவிட்டே வெளியேற்றிவிடுவார்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்மா 


PUBLISHERS 


தனக்கு முன்பாக பொய்‌ 

தாவீது அவனை 
தன்னுடைய கண்முன்‌ இராதபடி 
தூத்திவிடுவார்‌.  தீயசுபாவமுள்ளவர்கள்‌ 
யாரும்‌ தாவீதுக்கு அருகாமையில்‌ 
நிற்கமுடியாது. துன்மார்க்கர்‌ யாரும்‌ 
தாவீதின்‌ வேலைக்காரராய்‌ பணிவிடை 
செய்யமுடியாது. தாவீது கர்த்தருடைய 
சமுகத்தில்‌ தன்னையும்‌ 
சுத்தப்படுத்துகிறார்‌. தன்னைச்‌ 
சுற்றிமிருக்கிறவர்களும்‌ நீதிமான்களாக 
யிருக்க வேண்டுமென்று விரும்புகிறார்‌. 
தாவீது தன்னைச்‌ சுத்திசரிப்பதுபோல, 
ன்னுடைய வீட்டையும்‌. தன்னுடைய 
னான ஏ த த்களகார்‌ 


யாராவது 
சொன்னால்‌, 


தேசத்தில்‌ உண்மையானவர்கள்‌ 
சங்‌ 101 : 6 


சங்‌ 1016. தேகத்தில்‌. 
உண்மையானவர்கள்‌ என்னோடே. 
வாசம்பண்ணும்படி. என்‌ கண்கள்‌. 
அவர்கள்மேல்‌ நோக்கமாயிருக்கும்‌; 
உத்தமமான வழியில்‌ நடக்கிறவன்‌. 
என்னைச்‌ சேவிப்பான்‌.. 


தேசத்தில்‌ உண்மையானவர்களைத்‌ 
தன்னோடு சேர்த்துக்கொள்வதாக 
தாவீது வாக்குப்பண்ணுகிறார்‌. தீங்கான 
காரியத்தை செய்கிறவர்களையும்‌, 
மாறுபாடான  இருதயமுள்ளவர்களையும்‌, 
பொல்லாதவர்களையும்‌ தன்னைவிட்டு 
நீக்கிப்போடுவதாகவும்‌. தாவீது 
வாக்கு/பண்ணுகிறார்‌. _ தன்னைவிட்டு 

க்கும்போ, ர்‌ 
சதத்தை. தர்தக்கொள்கிறார்‌. 


“தேசத்தில்‌ உண்மையானவர்கள்‌ 
என்னோடே வாசம்பண்ணும்படி என்‌ 
கண்கள்‌ அவர்கள்‌ மேல்‌ 
நோக்கணாயிருக்கும்‌' என்று தாவீது 
கர்த்தரிடத்தில்‌ சொல்லுகிறார்‌. தாவீதின்‌ 
ராஜ்யத்தில்‌ உண்மையானவர்களுக்கு. 
மதிப்பும்‌ மரியாதையும்‌, அந்தஸ்தான 
ஸ்தானமும்‌ கொடுக்கப்படுகிறது. ஒருவர்‌ 
மற்றவரைவிட நல்லவராக! து. 
அவருக்குரிய மேன்மையைக்‌ கொடுக்க 
த்‌ அவரைத்‌ தேடி 
கண்‌! அவரைக்‌ கனப்படுத்தி, 
யற்‌ பன்படுபதக்கொள்ளவேன்டும்‌ 





ழ்‌ நயனா 
யாய 


சவுல்‌ திறமையான வாலிபரை 
பார்த்தபோது, அவர்களை தன்னுடைய 
வேலைக்கு வைத்துக்கொண்டார்‌ 
சாமு 816). தாவீது 
உண்மையுள்ளவர்களைப்‌ பார்த்தபோது, 
அவர்களை தன்னோடே 
வாசம்பண்ணும்படி வைத்துக்கொள்கிறார்‌. 
உத்தமமான வழியில்‌ நடக்கிறவன்‌ 
என்னைச்‌ சேவிப்பான்‌” என்று தாவீது 
கர்த்தரிடத்தில்‌ வாக்கு பண்ணுகிறார்‌. 


அக்கிரமக்காரர்‌ 
சங்‌ 101 : 7,8 


சுங்‌ 101:7. கபடுசெய்கிறவன்‌ என்‌ 
வீட்டுக்குள்‌. இருப்பதில்லை; 
பொய்சொல்லுகிறவன்‌ என்‌ கண்முன்‌ 
நிலைப்பதில்லை. 


சங்‌ 101:8. அக்கிரமக்காரர்‌ ஒருவரும்‌ 
கர்த்தருடைய நகரத்தில்‌ இராதபடி 
வேர்‌ அறுப்புண்டுபோக, தேசத்திலுள்ள 
அக்கிரமக்காரர்‌ யாவரையும்‌ 
அதிகாலமே சங்கரிப்பேன்‌. 

தாவீது தன்னுடைய வீட்டையும்‌ 
தன்னுடைய நகரத்தையும்‌ தன்னுடைய 
தேசத்தையும்‌ சுத்தப்படுத்துகிறார்‌. கபடு 


தன்னைவிட்டு 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ODNENIS 


PUBLISHERS 


அக்கிரமக்காரரை 
இராதடடி 
சங்கரித்துப்போடுகிறார்‌. அதுபோலவே 
தேசத்திலுள்ள அத்கிரமக்காரணயும்‌ 
அதிகாலமே தல்ல 


எருசலேம்‌ நகரத்தில்‌ 
ர்களைச்‌ 


தாவீது தன்னுடைய வீட்டையும்‌, 
நகரத்தையும்‌, தேசத்தையும்‌ சுத்திகரிப்பதில்‌ 
அதிக கவனம்‌ செலுத்துகிறார்‌. அக்கிரமம்‌ 
நீங்கவேண்டுமென்றும்‌, உண்மையும்‌ 
நீதியும்‌ நிலைத்திருக்கவேண்டுமென்றும்‌ 
தாவீது விரும்புகிறார்‌. தாவீதின்‌ ராஜ்யம்‌ 
பாதுகாப்பாகயிருக்கிறது. அங்கு 
துன்மார்க்கத்திற்கு இடமில்லை. 
தேசத்திலே தீங்கான காரியத்திற்கும்‌, 
பொல்லாத காரியத்திற்கும்‌ இடமில்லாமல்‌ 
போயிற்று. இதனால்‌ தேசத்தில்‌ 
அமைதி உண்டாயிற்று. பரிசுத்தமே 
தேவனுடைய மகிமை பரிசுத்தமே 
பன்‌ ஆதாரம்‌. 


தாவீது எப்போதெல்லாம்‌ 
அசுத்தத்தைப்‌ பார்க்கிறாரோ, உடனே 
அதை. நீக்கிப்போடுவதற்கு ஆவன 
செய்கிறார்‌. தேசத்திலும்‌ நகரத்திலும்‌ 
பரிபூரணமான பரிசுத்தம்‌ நிரம்பியிருக்க 
வேண்டுபென்று விரும்புகிறார்‌. இதற்காக 
“அக்கிரமக்காரர்‌ ஒருவரும்‌ கர்த்தருடைய 
நகரத்தில்‌ இராதடடி வேர்‌ 
அறுப்புண்டுபோக, தேசத்திலுள்ள 
அக்கிரமக்காரர்‌ யாவரையும்‌ அதிகாலமே 
சங்கரிப்பேன்‌” என்று தாவீது 
கர்த்தரிடத்தில்‌ வாக்குப்பண்ணுகிறார்‌. 





ழ்‌ நள 
யாய 


நூற்று இரண்டாவது 
தாவீது ராஜா 


எழுதினார்‌ 
வேதபண்டிதர்கள்‌ 


அப்சலோம்‌ தாவீதுக்கு விரோதணகக்‌ 
கலகம்பண்ணியபோது, தாவீது இந்த 
சங்கீதத்தை எழுதியிருக்கலாம்‌. வேறு 
சிலரோ, இந்த சங்கீதத்தை தாவீது 
எழுதவில்லை என்றும்‌, தானியேலோ 
அல்லது நெகேமியாவோ அல்லது வேறு 
யாராவது ஒரு தீர்க்கதரிசியோ இந்த 
சங்கீதத்தை எழுதியிருக்கவேண்டும்‌ என்று 
சொல்லுகிறார்கள்‌. இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
பாபிலோனிய _ சிறையிருப்பிலிருந்தபோது, 
இந்த சங்கீதம்‌ அவர்களுக்காக 
எழுதப்பட்டிருக்கலாம்‌ 


102-ஆவது சங்கீதத்தில்‌ 
இயேசுகிறிஸ்துவைப்‌ பற்றித்‌ 
தீர்க்கதரிசனமாய்ச்‌ சொல்லப்பட்டிருக்கிறது 
(சங்‌ 102:25,26). மேசியாவின்‌ 
நாட்களைக்‌ குறித்தும்‌ இந்த சங்கீதம்‌ 
விவரிக்கிறது (ஸி 1:10:12). மேசியாவின்‌ 
பாடுகளையும்‌, கிறிஸ்துவினிமித்தமாய்‌ 
சபையார்‌ அனுபவிக்கிற பாடுகளையும்‌ 
பற்றி இந்த சங்கீதத்தில்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது 

இஸ்ரவேல்‌ 
வந்திருக்கிற மிகப்‌ 
பெரிய நெருக்கங்களையும்‌. 
ஆபத்துக்களையும்‌ பற்றி சங்கீதக்கார்‌ 
தேவனுடைய சமுகத்தில்‌ முறையிடுகிறார்‌ 
(சங்‌ 102441) 


தனக்கும்‌, 
ஜனத்தாருக்கும்‌ 


சங்கீதக்கார்‌ தேவனுடைய 
சமுகத்தில்‌ ஆறுதல்‌ பெறுகிறார்‌. 
தேவனாகிய கர்த்தர்‌ என்றென்றைக்கும்‌ 
இருக்கிறார்‌ (சங்‌ 10212,24,27). 
தம்மை நம்புகிற பிள்ளைகளை, 
கர்த்தர்‌ ஏற்றவேளையில்‌ 
அவர்களுடைய இக்கட்டுக்களிலிருந்து 
விடுவிப்பார்‌ (சங்‌ 10213,22). 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை OODNENS 


PUBLISHERS 


தேவனுடைய பாதுகாப்பும்‌, 
இஸ்ரவேல்‌ 
பின்சந்ததியாருக்கும்‌ 
கிடைக்கும்‌ (சங்‌ 102:28). 


பராமரிப்பும்‌ 


சங்கீதக்காரரின்‌ விண்ணப்பம்‌ 
சங்‌ 102 : 1-11 


(தூயரப்படுகிறவன்‌ துக்கத்தில்‌ மூழ்கி, 
கர்த்தரிடத்தில்‌ தன்‌ வியாகுலத்தைத்‌ 
தெரிவித்துச்‌ செய்யும்‌ விண்ணப்பம்‌) 


சுங்‌ 1021. கர்த்தாவே, 
விண்ணப்பத்தைக்‌ கேளும்‌; 
கூப்பிடுதல்‌ உம்மிடத்தில்‌ சேர்வதாக. 


சங்‌ 1022. என்‌ ஆபத்துநானிலே உமது 
முகத்தை எனக்கு மறையாதேயும்‌; 
உமது செவியை என்னிடத்தில்‌ சாயும்‌; 
நான்‌ கூப்பிடுகிற நானிலே எனக்குத்‌ 
தீவிரமாய்‌ உத்தரவு அருவிச்செய்யும்‌. 


சங்‌ 1023. என்‌ நாட்கள்‌ 
புகையைப்போல்‌ ஒழிந்தது; எண்‌: 
எலும்புகள்‌ ஒரு கொன்னியைப்போல்‌ 
எரியுண்டது. 


சங்‌ 10245. என்‌ இருதயம்‌ 
புல்லைப்போல்‌ வெட்டுண்டு உலர்ந்தது; 
என்‌ போஜனத்தைப்‌ புசிக்க மறந்தேன்‌. 


சங்‌ 1025. என்‌ பெருமூச்சின்‌ 
சுத்தத்தினால்‌, என்‌ எலும்புக்‌ என்‌ 
மாம்சத்தோடு ஓட்டிக்கொள்ளுகிறது. 


சுங்‌ 1026. வனாந்தர நாரைக்கு. 
ஒப்பானேன்‌; பாழான இடங்களில்‌ 
தங்கும்‌ ஆத்தையைப்‌ போலானேன்‌.. 


சங்‌ 102:7. நான்‌ தித்திரையில்லாமல்‌ 
விட்டின்மேல்‌ தனித்திருக்கும்‌ 
குருவியைப்‌ போல்‌ இருக்கிறேன்‌. 


சங்‌. 1028. நாடோறும்‌ என்‌ 


சத்துருக்கன்‌ என்னை நிந்திக்கிறார்கள்‌; 
என்மேல்‌ மூர்க்கவெறிகொண்டவர்கள்‌. 


எனக்கு விரோதமாய்ச்‌: காபம்‌ 
இடுகிறார்கள்‌. 

சங்‌ 102:9. நீர்‌ என்னை உயரத்‌ தூக்கி, 
தாழத்தன்னினீர்‌, உமது சினத்திற்கும்‌ 
கடுங்கோபத்திற்கும்‌ உள்ளானேன்‌. 





ழ்‌ நவள 
யாய 


சங்‌ 102:10. ஆதலால்‌ நான்‌ சாம்பலை 
அப்பமாகப்‌ புசித்து, என்‌ பானங்களைக்‌: 
கண்ணீரோடே கலக்கிறேன்‌.. 


சுங்‌ 10211. 
சாய்த்துபோகிற 
ருக்கிறது; 
போகிற, 


கர்த்தாவே, 
விண்ணப்பத்தைக்‌ கேளும்‌ 


கர்த்தாவே, என்‌ விண்ணப்பத்தைக்‌ 
கேளும்‌; என்‌ கூப்பிடுதல்‌ உம்மிடத்தில்‌ 
சேர்வதாக. என்‌ ஆயபத்துநானிலே 
உமது முகத்தை எனக்கு. 
மறையாதேயும்‌; உமது செவியை 
என்னிடத்தில்‌ சாயும்‌; நான்‌ கூப்பிடுகிற 
நாளிலே எனக்குத்‌ தீவிரமாய்‌ உத்தரவு 
அருனிச்செய்யும்‌ (சங்‌ 102:1,2). 


102-ஆவது சங்கீதத்திற்கு 
'துயரப்படுகிறவரின்‌ ஜெபம்‌" என்னும்‌ 
தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 
சங்கீதக்காரர்‌, ஜெபவார்த்தைகளை, 
துயரப்படுகிறவர்களின்‌ கைகளில்‌ 
கொடுக்கிறார்‌. அவர்கள்‌ இந்த 
வார்த்தைகளை தங்கள்‌ கைகளில்‌ 
பெற்றுக்கொள்வதற்கு! பதிலாக, தங்கள்‌ 
இருதயங்களில்‌ பெற்றுக்கொள்ள வேண்டும்‌. 
'துயரப்படுகிறவர்கள்‌, கர்த்தரிடத்தில்‌ 
ஜெபம்பண்ணும்போது, தங்கள்‌ 
இருதயங்களின்‌ பாரத்தை கர்த்தருடைய 
சமுகத்தில்‌ ஊற்றிவிடவேண்டும்‌. 


பல சமயங்களில்‌ நாம்‌ 
நெருக்கப்படலாம்‌. ஒடுக்கப்படலாம்‌ 
நம்முடைய ஆவிகளும்‌ முறிந்துபோகலாம்‌. 
சத்துரு நம்மை மேற்கொள்வதுபோல 
வரலாம்‌. கர்த்தருடைய பிள்ளைகள்‌ 
எல்லா... பாரங்களையும்‌ தாங்களே 
சுமக்கவேண்டும்‌ என்னும்‌ அவசியமில்லை. 
நம்முடைய பாரங்களை கர்த்தர்மீது 
இறக்கி வைத்துவிடலாம்‌. நமக்கு 
எப்படிப்பட்ட கஷ்டங்கள்‌ வந்தாலும்‌, 
நம்முடைய கஷ்டங்களையெல்லாம்‌ 
கர்த்து சமுகத்திற்கு முன்பாக 
முறையிடவேண்டும்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்மா 


PUBLISHERS 


நாம்‌ 
முன்பாக 


சமுகத்திற்கு 
i ட. வருதற்கு 
நம்முடைய விண்ணப்பங்களையும்‌ 
வேண்டுதல்களையும்‌ அவருடைய 
சமுகத்தில்‌ ஏறெடுப்பதற்கும்‌, நம்முடைய 
முறையீடுகளை - அவரிடத்தில்‌ 
சொல்லுவதற்கும்‌, கர்த்தர்‌ நமக்கு. 
அனுமதி கொடுத்திருக்கிறார்‌. நாம்‌ 
தேவனுடைய கிருபாசனதண்டையில்‌ 
தைரியமாய்க்‌ கிட்டிச்‌ சேருகிற 
சிலாக்கியத்தைப்‌ பெற்றிருக்கிறோம்‌. 


நம்முடைய இருதயத்தின்‌ 
வேதனைகளையும்‌, மனதின்‌ 
பாரங்களையும்‌ கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
இறக்கி வைக்கும்போது. நம்முடைய 
ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல்‌ 
கிடைக்கும்‌. நாம்‌ மிகுந்த பணிவோடும்‌. 
பக்தியோடும்‌ தேவனுடைய சமுகத்திற்கு. 
முன்பாக வரும்போது முறிந்துபோன 
நம்முடைய ஆவி மறுடியும்‌ நிரிரும்‌ 
கர்த்தர்‌ நம்முடைய ஜெபத்திற்‌ 

சிடு ப்‌ 


சங்கீதக்காரர்‌ கர்த்தருடைய 
சமுகத்தில்‌ பயபக்தியோடு விண்ணப்பம்‌ 
பண்ணுகிறார்‌. “கர்த்தாவே என்‌ 
விண்ணப்பத்தைக்‌ கேளும்‌; என்‌ 
கூப்பிடுதல்‌ உம்மிடத்தில்‌ சேர்வதாக 
என்று சொல்லுகிறார்‌. தன்னுடைய 
துயரத்தையும்‌, தன்னுடைய 
விண்ணப்பத்தையும்‌ கர்த்தர்‌ தாமே 
நோக்கிப்‌ பார்க்கவேண்டும்‌ என்று 
வேண்டிக்கொள்கிறார்‌. நம்முடைய 
ஆத்துமாவின்‌ பாரத்தை தேவனுடைய 
சமுகத்தில்‌, நாம்‌ ஜெபவார்த்தைகளாக 
ஏறெடுக்க வேண்டும்‌. நம்முடைய 


ஜெபத்தில்‌ விசுவாசம்‌ மிகுந்திருக்க 
வேண்டும்‌. 


கர்த்தருடைய 


நாம்‌ தேவனிடத்தில்‌ விண்ணப்பம்‌ 
பண்ணும்போது, “கர்த்தாவே என்‌ 
விண்ணப்பத்தைக்‌ கேளும்‌" என்றும்‌, “என்‌ 
ஆபத்து நாளிலே உமது முகத்தை 
எனக்கு மறையாதேயும்‌' என்றும்‌. “உமது 
செவியை என்னிடத்தில்‌ சாயும்‌' என்றும்‌ 
விசுவாசத்தோடு சொல்லவேண்டும்‌. 





ழ்‌ நள 
யாய 


நமக்கு கர்த்தருடைய கிருபை 
தேவை. நம்முடைய ஜெபத்திற்கு 
தேவனுடைய பிரதியத்தரம்‌ தேவை. நாம்‌ 
பொழுதுபோக்குவதற்காகவோ, அல்லது 
மற்றவர்கள்‌ நம்மைப்பற்றி பெருமையாய்‌ 
நினைக்கவேண்டும்‌. என்பதற்காகவோ 
கர்த்தரிடத்தில்‌ க்‌ 
நம்முடைய துன்பத்திலும்‌, 
வேதனையிலும்‌ கர்த்தர்‌ 
உதவிசெய்வார்‌ என்று நம்பி, 


நோக்கிக்‌ கூப்பிடுகிறோம்‌ 
கூப்பிடுகிற நாளிலே எனக்கு தீவிரமாய்‌ 


சி, த்தில்‌ 


விசுவாசத்தோடு 
சொல்லவேண்டும்‌ ப 


என்‌ நாட்கள்‌ புகையைப்போல்‌ 
ஒழிந்தது 


என்‌ நாட்கள்‌ புகையைப்போல்‌ 
ஒழிந்தது; என்‌ எலும்புகள்‌ ஒரு 
கொள்ளியைப்போல்‌ எரியுண்டது. என்‌ 
இருதயம்‌ புல்லைப்போல்‌ வெட்டுண்டு. 
உலர்ந்தது; என்‌ போஜனத்தைப்‌ புசிக்க 
மறந்தேன்‌. என்‌ பெருழூச்சின்‌' 
சுத்தத்தினால்‌, எண்‌ எலும்புகள்‌ என்‌ 
மாம்சத்தோடு ஓட்டிக்கொள்ளுகிறது. 
(சங்‌ 1028-0). 

சங்கீதக்காரர்‌ 
ஜெபம்பண்ணும்போது. 
வேதனையிலும்‌. நெருக்கத்திலும்‌, 
துக்கத்திலும்‌ இருக்கிறார்‌ அவருடைய 
ஆத்துமா வேதனைப்படும்போது, 
அவருடைய சரீரமும்‌ சோர்ந்துபோகிறது. 
அவருடைய ஆத்தும பெலமும்‌ சரீர 
பெலமும்‌ குறைந்துபோயிற்று. நம்முடைய 
ஜீவியத்தில்‌ செழிப்பும்‌ சந்தோஷமும்‌ 
நிரம்பியிருக்கும்போது நம்முடைய 
எலும்புகள்‌ புஷ்டியாயிருக்கும்‌. 


கர்த்தரிடத்தில்‌ 
அவர்‌ மிகுந்த 


நமக்கு வருத்தமும்‌ வேதனையும்‌ 
அதிகரிக்கும்போது நம்முடைய எலும்புகள்‌, 
நம்முடைய மார்சத்தோடு ஒட்டிக்‌ 
கொள்ளும்‌. சங்கீதக்காரர்‌ தன்னுடைய 
பரிதாபமான ப்‌ 


கர்த்தரிடத்தில்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மமம்‌ 


PUBLISHERS 


“என்‌ பெருமூச்சின்‌ சத்தத்தினால்‌, என்‌ 
எலும்புகள்‌ என்‌ மாம்சத்தோடு 
ட்டிக்கொள்ளுகிறது” என்று 
தல்‌ 


சங்கீதக்காரருடைய 
புல்லைப்போல வெட்டுண்டு 
உலர்ந்துபோயிற்று. சங்கீதக்காரருக்கு 
மிகுந்த வேதனையும்‌. வருத்தமும்‌, 
நெருக்கமும்‌ உண்டாயிற்று. 
இவையெல்லாம்‌ அவருடைய இருதயத்தில்‌ 
அக்கினியைப்போல கொழுந்துவிட்டு 
எரிகிறது. கஷ்டத்தின்‌ உஷ்ணத்தினால்‌ 
அவருடைய சரீரம்‌ எரிகிறது. இந்த 
உஷ்ணத்தில்‌, என்‌ இருதயம்‌ 
புல்லைப்போல்‌ வெட்டுண்டு உலர்ந்தது” 
என்று சங்கீதக்காரர்‌ சொல்லுகிறார்‌. 
இவர்‌ எப்போதும்‌ தன்னுடைய 
வேதனையைப்‌ பற்றியும்‌ கஷ்டங்களைப்‌ 
பற்றியும்‌, வருத்தங்களைப்பற்றியும்‌ 
நினைத்துக்‌ கொண்டிருக்கிறார்‌ 
இவருக்குள்‌ வேறு சிந்தனை 
எதுவுமில்லை. இதனால்‌ சங்கீதக்காரர்‌ 
தன்னுடைய  போஜனத்தையும்‌ புசிக்க 
மறந்துவிடுகிறார்‌. அவருக்குப்‌ பசி 
உண்டாகவில்லை. புசிக்கவேண்டும்‌. 
என்னும்‌ ஆர்வமுமில்லை. 


இருதயம்‌ 


சங்கீதக்காரருடைய எலும்புகள்‌ ஒரு 
கொள்ளியைப்போல எரிகிறது. சரீரத்தில்‌ 
வருத்தமும்‌ வேதனையும்‌, துன்பமும்‌ 
அதிகரித்திருக்கிறது தன்னுடைய 
நாட்கள்‌ புசையைப்போல ஒழிந்துபோயிற்று 
என்று. சங்கீதக்காரர்‌ சொல்லுகிறார்‌. 
இனிமேல்‌ இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ ஜீவிக்க 
அவருக்கு இஷ்டமில்லை. ஆகையினால்‌ 
அவர்‌ தன்னுடைய போஜனத்தைப்‌ புசிக்க 
மறந்துவிடுகிறார்‌. 


வனாந்தர 
ஓப்பானேன்‌ 


நாரைக்கு. 


வனாத்தர நாரைக்கு ஒப்பானேன்‌; 
பாழான இடங்களில்‌ 
ஆத்தையைப்‌ போலானேன்‌. 
'தித்திரையில்லாமல்‌. 

தனித்திருக்கும்‌ குருவியைப்‌ 
இருக்கிறேன்‌ (சங்‌ 102:6,7). 





ழ்‌ நவள 
யாய 


சங்கீதக்காரர்‌ மிகுந்த 
கஷ்டத்திலிருக்கிறார்‌. அவருக்கு 
உதவிசெய்ய ஒருவரும்‌ முன்வரவில்லை. 
அவருடைய சிநேகிதர்களும்‌ அவரைக்‌ 
கைவிட்டுவிட்டு ஒதுங்கிப்‌ 
போய்விடுகிறார்கள்‌. அவரை ஏளனமாய்ப்‌ 
பார்க்கிறார்கள்‌. அவருக்கு விரோதமாய்த்‌ 
தூவிக்கிறார்கள்‌. அவரைப்‌ பார்ப்பதற்கே 
வெட்கப்படுகிறார்கள்‌. இப்படிப்பட்ட 
சூழ்நிலையில்‌ தான்‌ வனாந்தர நாரைக்கு 
ஒப்பாமிருபபதாக சங்கீதக்காரர்‌ 
பதனையோடு சொல்லுகிறார்‌ 

நாரைக்கு அழகு 
இருக்காது அதை யாரும்‌ 
விரும்பமாட்டார்கள்‌. சங்கீதக்காரரையும்‌ 
யாரும்‌ விரும்புவதில்லை. சங்கீதக்காரர்‌ 
தன்னைத்தான்‌ பார்க்கும்போது, 
அவருடைய இருதயத்தில்‌ வேறொரு 
பறவை நினைவுக்கு வருகிறது. தான்‌ 
பாழான இடங்களில்‌ தங்கும்‌ ஆந்தை' 
பைப்போல ஆனதாக சங்கீதக்காரர்‌ 
வேதனையோடு சொல்லுகிறார்‌. 
ஆந்தைக்கு நல்ல இடங்களில்‌ கூடுகள்‌ 
இருக்காது. அவை அழிந்து இடிந்து, 
பாழாய்ப்‌ போயிருக்கும்‌ இடங்களில்‌ 
தங்கும்‌. சங்கீதக்காரர்‌ அப்படிப்பப்‌. 
பாழான இடங்களில்தான்‌ 
தங்கியிருக்கிறார்‌ 


வனாந்தர 


சங்கீதக்காரருக்கு சிநேகிதர்‌ 
ஒருவருமில்லை. அவர்‌ நித்திரையில்லாமல்‌ 
இருக்கிறார்‌. “நான்‌ நித்திரையில்லாமல்‌ 
வீட்டின்மேல்‌ தனித்திருக்கும்‌ குருவியைப்‌ 
போல்‌ இருக்கிறேன்‌" என்று சங்கீதக்காரர்‌ 
தன்னுடைய நிலமையை விவரிக்கிறார்‌. 
என்‌ சத்துருக்கள்‌ என்னை 
நிந்திக்கிறார்கள்‌ 


நாடோறும்‌ என்‌ சத்துருக்கன்‌ 
என்னை நித்திக்கிறார்கன்‌; என்மேல்‌ 
மூர்க்கவெறி கொண்டவர்கள்‌ எனக்கு. 
விரோதமாய்ச்‌ சாயம்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மமம்‌ 


PUBLISHERS 


என்‌ பானங்களைக்‌: 
கிறேன்‌. 


கண்ணீரோடே 
்‌ என்‌ நாட்கள்‌ 
சாய்த்துபோகிற நிழலைப்‌ 
போலிருக்கிறது; புல்லைப்போல்‌ 
உலர்த்துபோகிறேன்‌ (சங்‌ 102:8-11). 


சங்கீதக்காரரின்‌ சிநேகிதர்கள்‌ 
அவரை விட்டு விலகிப்போய்விடுகிறார்கள்‌. 
சிநேகிதர்கள்‌ விலகிப்போனவுடன்‌, 
சத்துருக்கள்‌ அவருக்கு அருகாமையில்‌ 
வருகிறார்கள்‌. சத்துருக்கள்‌ நமக்கு 
உதவிசெய்ய வரமாட்டார்கள்‌. 
சங்கீதக்காரர்‌ நித்திரையில்லாமல்‌, 
வீட்டின்மேல்‌ தனித்திருக்கும்‌ 
குருவியைப்போல இருக்கிறார்‌. 
அவருடைய சத்துருக்களோ நாடோறும்‌ 
அவரை... நீந்திக்கிறார்கள்‌. அவர்மேல்‌ 
மர்க்கவெறி கொண்டவர்கள்‌ அவ, 

வ துக்‌ சாபமிடுகிறார்கள்‌. பட்ட 


சத்துருக்களும்‌, 
கொண்டவர்களும்‌, 
அருகாமையில்‌ வந்து, நமக்கு 
விரோதமாய்‌ யுத்தம்பண்ணாவிட்டாலும்‌, 
அவர்கள்‌ தூரத்தில்‌ நின்றே நமக்கு 
விரோதமாக அம்புகளை எய்வார்கள்‌. 
அவர்களுடைய வார்த்தைகளில்‌ சாபம்‌ 
நிரம்பியிருக்கும்‌. 

சங்கீதக்கார்‌ 
துன்பத்தோடிருக்கும்போது, தேவனுடைய 
சமுகத்தில்‌ உபவாசித்து ஜெபிக்கிறார்‌. 
தேவன்‌ தன்மீது கோபமாயிருக்கிறார்‌ 
என்று நினைத்து கண்ணீர்விட்டு 
அழுகிறார்‌. “நான்‌ சாம்பலை அப்பமாகப்‌ 
புசித்து, என்‌ பானங்களை கண்ணீரோடே 
கலக்கிறேன்‌" என்று சொல்லுகிறார்‌. 


மூர்க்கவெறி 
நமக்கு 


மிகுந்த 


தேவனுடைய கோபம்‌ தன்மீது 
வந்திருக்கிறது என்று சங்கீதக்காரர்‌ 
பயப்படுகிறார்‌. இதை நினைக்கும்போது 
அவருடைய இருதயம்‌ மிகவும்‌ 
வேதனைப்படுகிறது. தேவனுடைய 
கோபத்தினால்‌ தன்னுடைய நாட்கள்‌ 
புகையைப்போல ஒழிந்துபோயிற்று என்று 
ங்கீதக்காரர்‌ தேவனிடத்தில்‌ 


“என்‌ நாட்கள்‌ 


es பாடு தன்ட பனு 





ழ்‌ நள 
யாய 


மாலை நேரத்து நிழல்‌ மறைந்து 
போகும்‌. தன்னுடைய 
துன்பங்களுக்கெல்லாம்‌, தேவனுடைய 
கோபமே காரணம்‌ என்று சங்கீதக்காரர்‌ 
தன்‌ இருதயத்தில்‌ வேதனைப்படுகிறார்‌. 
கர்த்தரே தன்னை உயரத்தூக்கி, 
தாழத்தள்ளினதாக வேதனைப்படுகிறார்‌. 
கர்த்தர்‌ தன்னை தம்முடைய 
சினத்திற்கும்‌ கடுங்கோபத்திற்கும்‌ 
உள்ளாக்கியிருக்கிறார்‌ என்று 
சங்கீதக்காரர்‌ வேதனையோ! 
சொல்லுகிறாள்‌ தொல்ல 

இந்த சங்கீதத்தில்‌ சங்கீதக்காரர்‌ 
தன்னுடைய வேதனைகளைப்பற்றி 
கர்த்தரிடத்தில்‌ முறையிட்டாலும்‌. இந்த 
வேதனைகள்‌ இயேசுகிறிஸ்துவின்‌ 
சபையாருக்கு பொதுவாக வருகிற 
வேதனைகளாகும்‌. இந்த 
உலகத்தில்‌ நமக்கு உபத்திரவம்‌ 
உண்டு. நம்முடைய வேதனைகளையும்‌, 
வருத்தங்களையும்‌, கவலைகளையும்‌ நாம்‌ 
கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
ஒப்ககொழததுவியலேண டும்‌ டஸ்ட்‌ 


சங்கீதக்காரரின்‌ ஆறுதல்‌ 
சங்‌ 102 : 12-22 


குங்‌ 10212. கர்த்தராகிய நீரோ 
என்றென்றைக்கும்‌ இருக்கிறீர்‌ 
உம்முடைய பேர்‌ பிரஸ்தாபம்‌ 
தலைமுறை தலைமுறையாக திற்கும்‌. 


ற்குத்‌ 
செய்யுங்காலமும்‌, அதற்காகக்‌ 
குறித்த நேரமும்‌ வந்தது. 


சுங்‌ 10214. உம்முடைய ஊழியக்காரர்‌ 
அதின்‌ கல்லூகள்மேல்‌ வாஞ்சைவைத்து, 
அதின்‌ மண்ணுக்குப்‌ பரிதபிக்கிறார்கன்‌. 


சுங்‌ 102.15. கர்த்தர்‌ சீயோனைக்‌ கட்டி, 
தமது மகிமையில்‌ வெளிப்படுவார்‌. 


சங்‌ 10216. 
ஜெபத்தை 
அவர்கள்‌ 
அங்கீகரிப்பார்‌. 


திக்கற்றவர்களுடைய 
அலட்சியம்பண்ணாமல்‌, 
விண்ணப்பத்தை 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை QOODNENS 


PUBLISHERS 


சங்‌ 10217. 
கர்த்தருடைய 
பூமியிலுன்ன 
உம்முடைய 
பயப்படுவார்கன்‌. 


சங்‌ 10218. பின்சந்ததிக்காக இது 
எழுதப்படும்‌; சிருஷ்டிக்கப்படும்‌ ஜனம்‌ 
கர்த்தரைத்‌ துதிக்கும்‌. 


சங்‌ 10219. கர்த்தர்‌ கட்டுண்டவர்களின்‌' 
பெருமூச்சைக்‌ கேட்கவும்‌, 
கொலைக்கு தியமிக்கப்பட்டவர்களை 
விடுதலையாக்கவும்‌, 


சங்‌ 102௨20. தம்முடைய உயர்ந்த 
பரிசுத்தஸ்தலத்திலிருந்து. பார்த்து, 
வானங்களிலிருந்து பூமியின்மேல்‌ 
கண்ணோக்கமானார்‌. 


அப்பொழுது ஜாதிகள்‌ 
நாமத்துக்கும்‌, 
ராஜாக்கனெல்லாரும்‌ 
மகிமைக்கும்‌. 


சங்‌ 10221. கர்த்தருக்கு ஆராதனை 
செய்ய, ஜனங்களும்‌ ராஜ்யங்களும்‌ 
ஏகமாய்க்‌ கூடிக்கொள்ளுகையில்‌, 


சங்‌ 10222. சீயோனில்‌ கர்த்தருடைய 
நாமத்தையும்‌, எருசலேமில்‌ 
அவருடைய துதியையும்‌ 
பிரஸ்தாபப்படுத்துவார்கள்‌. 


கர்த்தராகிய நீரோ 
என்றென்றைக்கும்‌ இருக்கிறீர்‌ 
கர்த்தராகிய 
என்றென்றைக்கும்‌ 
உம்முடைய 
தலைமுறை: 
(சங்‌ 102:12). 


நீரோ 

இருக்கிறீர்‌, 

பேர்‌ யிரஸ்தாபம்‌ 
தலைமுறையாக திற்கும்‌ 


சங்கீதக்கார்‌ இதுவரையிலும்‌ 
தன்னுடைய வேதனைகளையெல்லாம்‌. 
கர்த்தரிடத்தில்‌ முறையிட்டார்‌ இப்போது 
கர்த்தருடைய சுபாவங்களைத்‌ தியானித்துப்‌ 
பார்த்து, தனக்குத்தானே ஆறுதலான 
வார்த்தைகளைச்‌ சொல்லிக்கொள்கிறார்‌. 
நாம்‌ இருளிலிருந்தாலும்‌ கர்த்தர்‌ நமக்கு 
வெளிச்சமாயிருக்கிறார்‌. நாம்‌ கர்த்தரை 
பார்க்கும்போது நமக்குள்‌. 

தெளிந்த சிந்தனையும்‌ 





ழ்‌ நள 
யாய 


நாம்‌ சாய்ந்துபோகிற நிழலைப்போல 
இருக்கிறோம்‌ என்பதும்‌. நம்முடைய 
நாட்கள்‌ புல்லைப்போல உலர்ந்துபோகும்‌ 
என்பதும்‌ உண்மைதான்‌. மனுஷருக்கு 
மரணம்‌ நியமிக்கப்பட்டிருக்கிறது. 
நம்முடைய திட்டங்களும்‌ தீர்மானங்களும்‌. 
ஆசைகளும்‌ ஸரித்துப்போகும்‌. ஆனாலும்‌, 
நம்முடைய தேவனாகிய கர்த்தரோ 
என்றென்றைக்கும்‌ இருக்கிறார்‌. அவர்‌ 
நித்தியமானவர்‌. அவரே ஆதியும்‌ 
அந்தழுமானவர்‌. 


நம்முடைய நாட்கள்‌ சாய்ந்துபோகிற 
நிழலைப்போல இருக்கிறது இதை 
நம்மால்‌ மாற்ற முடியாது. இதற்கு மாற்று 
உபகாரம்‌ ஒன்றுமேயில்லை. பகலின்‌ 


வெளிச்சத்திலிருக்கிற நாக்கு இரவின்‌ 
செய்யும்‌. 
மறைந்துபோகும்‌. 
ஜீவனோடிருக்கிற நாம்‌ 
நாம்‌ 

கர்த்தர்‌ 


இருளும்‌ வரத்தான்‌ 
சாய்ந்துபோகிற நிழல்‌ 
அதுபோலவே 
நிச்சயமாகவே மரித்துப்போலோம்‌. 
மரித்துப்போனாலும்‌ நம்முடைய 
ஒருபோதும்‌ மரிப்பதில்லை. 
என்றென்றைக்கும்‌, 
காலமாயிருக்கிறவர்‌ 


தம்முடைய சபையை 
பராமரிக்கிறார்‌. 
மரணம்‌ வரும்‌. 
நம்முடைய கர்த்தர்‌ 
என்றென்றைக்கும்‌ இருக்கிறார்‌. அவர்‌ 
தம்முடைய சபையை நித்திய காலமாய்ப்‌ 
பாதுகாப்பார்‌. கர்த்தருடைய பேர்‌ 
பிரஸ்தாபம்‌ தலைமுறை தலைமுறையாக 
நிற்கும்‌. கர்த்தர்‌ நம்மை ஒருபோதும்‌ 
புறம்பே தள்ளிவிடமாட்டார்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய வார்த்தையிலும்‌. 
வாக்குத்தத்தத்திலும்‌ உண்மையுள்ளவர்‌. 


கர்த்தரே 
பாதுகாத்து 
விசுவாசிகளுக்கு 
ஆனாலும்‌ 


தேவரீர்‌, 
இரண்குவீர்‌ 


தேவரீர்‌ எழுத்தருனி சீயோனுக்கு. 
இரங்குவீர்‌; அதற்குத்‌. தயை 
செய்யுங்காலமும்‌, அதற்காகக்‌ குறித்த 
நேரமும்‌ வத்தது. 
ஊழியக்காரர்‌ அதின்‌ 
மேல்‌ வாஞ்சைவைத்து, 
மண்ணுக்குப்‌ 


சீயோனுக்கு 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை CDNENIS 


PUBLISHERS 


கர்த்தர்‌ சீயோனைக்‌ 
மகிமையில்‌ 
(சங்‌ 10218-15). 


சீயோன்‌ இப்போது துன்பத்திலும்‌, 
துயரத்திலும்‌, நெருக்கத்திலும்‌ இருக்கிறது. 
கர்த்தர்‌ சீயோனுக்கு தயை செய்யும்‌ 
காலம்‌ நெருங்கி வந்திருக்கிறது. 
'துன்பத்திலிருக்கிற சீயோன்‌ 
சந்தோஷப்படும்‌ காலம்‌ வரப்போகிறது 
அடிமைத்தனத்திலிருக்கும்‌ சீயோன்‌ 
விடுதலை பெறும்‌ காலம்‌ வரப்போகிறது. 
சீயோனுக்கு எப்படி விடுதலை உண்டாகும்‌ 
என்றும்‌ விடுதலையையின்‌ ஆதாரம்‌ எது 


என்றும்‌ சங்கீதக்காரர்‌ 
தெளிவுபடுத்துகிறார்‌. 


'தேவனுடைய நன்மையும்‌, அவருடைய 
வல்லமையுமே சீயோனுடைய 
விடுதலைக்கு ஈரம்‌. நாம்‌ 
சீயோனின்‌ விடுதலையைப்‌ பற்றித்‌ 
தியானிக்கும்‌ போது, தேவனுடைய 
நன்மையையும்‌ அவருடைய 
வல்லமையையும்‌ தியானிக்கவேண்டும்‌. 
தேவன்‌ தம்முடைய தெய்வீக சித்தத்தின்‌ 
பிரகாரமாய்‌, தம்முடைய ஜனங்கள்‌ 
விடுதலை பெறும்‌ நாளை 
தீர்மானம்பண்ணியிருக்கிறார்‌. இந்தத்‌ 
தீர்மானம்‌ தேவனுடைய தெய்வீக 
ஞானத்தினால்‌ உண்டாயிருக்கிறது. 


கட்டி, தமது 
வெளிப்படுவார்‌ 


தேவன்‌ நித்தியமானவர்‌. 
சத்தியமானவர்‌. 


அவர்‌ 
அவர்‌ சர்வவல்லமையும்‌, 
சர்வஞானமுமுள்ளவர்‌. தேவன்‌ தாமே, 
தம்முடைய தெய்வீக சித்தத்தின்‌ 
பிரகாரமாய்‌, எழுந்தருளி, சீயோனுக்கு 
இரங்குவார்‌. சீயோன்‌ துன்பப்படும்‌ 
போ, கர்த்தர்‌ அதை 
பாராமுகமாகமிருக்கமாட்டார்‌. பார்த்தும்‌ 
அதற்கு உதவிபுரியாமல்‌ 
சும்மாமிருக்கமாட்டார்‌. தாம்‌ குறித்த 
காலமும்‌, நேரமும்‌ வரும்போது, கர்த்தர்‌ 
சீயோனுக்குத்‌ ன்‌ செய்வா 

சீயோன்‌ இப்போது 
அழிந்துபோயிருக்கிறது. தாவீதின்‌ 
நகரத்திலே தேவாலயம்‌ கட்டப்பட்டது. 

னால்‌ இப்போது எருசலேம்‌ நகர 

ப்பட்ட வல்‌ என்டு 





ழ்‌ ளன 
யாய 


இடிந்துபோன தேவாலயத்தை கர்த்தர்‌ 
திரும்பவும்‌ கட்டுவார்‌. தேவன்‌ 


சீயோனுக்கு இரங்குவார்‌. அதற்கு தயை 
செய்வார்‌. 


ஊழியக்காரர்கள்‌ 
பிரியமாயிருக்கிறார்கள்‌. 
ஊழியக்காரர்‌ அதின்‌ 
வாஞ்சைவைத்து, அதின்‌ 
பரிதபிக்கிறார்கள்‌” என்று 
அவர்களுடைய 

அவர்கள்‌ 
விவரித்துச்‌ 


கர்த்தருடைய 
சீயோன்மீது 

“உம்முடைய 
கல்லுகள்மேல்‌ 
மண்ணுக்குப்‌ 
சங்கீதக்காரர்‌ 
வாஞ்சையையும்‌, 
பரிதபிப்பதையும்‌ 
சொல்லுகிறார்‌. அவர்கள்‌ 
தேவாலயத்தின்‌ கல்லுகள்‌ மேல்கூ. 
வாஞ்சையாயிருக்கிறார்கள்‌. தேவாவம்‌ 
இடிக்கப்பட்டபோது, அதன்‌ கல்லுகளும்‌ 
சிதறடிக்கப்பட்டது. த்துருக்கள்‌ 
தேவனுடைய 

மண்மேடாக்கிப்‌ 
கர்த்தருடைய 

தேவாலயத்தின்‌ 

பரிதபிக்கிறார்கள்‌. 


போட்டார்கள்‌. 
ஊழியக்காரரோ 
மண்ணுக்குக்கூ. 


தேவாலயம்‌ இடிக்கப்பட்டாலும்‌. 
அதின்‌ கல்லுகள்‌ அங்குதான்‌ இருக்கிறது. 
அதை யாரும்‌ தூக்கிக்கொண்டு 
போய்விடவில்லை. கீழே சிதறிக்கிடக்கிற 
கல்லுகளை மறுபடியும்‌ பயன்படுத்தி 
தேவாலயத்தைக்‌ கட்டவேண்டும்‌. புதிய 
கட்டடமாக அதை உருவாக்கவேண்டும்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனங்களோ இப்போது 
சத்துருக்களுக்கு முன்பாக பெலனிழந்து 
சோர்ந்துபோயிருக்கிறார்கள்‌. அவர்களால்‌ 
தேவாலயத்தைத்‌ திரும்பவும்‌ எடுத்துக்‌ 
கட்டமுடியவில்லை. 

மனுஷரால்‌ கூடாதகாரியம்‌ தேவனால்‌. 
கூடும்‌. தேவன்‌ எழுந்தருளி சீயோனுக்கு 
இரங்குகிறார்‌. 


ஏற்ற காலம்‌. இந்தக்‌ காலத்தில்‌, “கர்த்தர்‌ 
சீயோனைக்‌ கட்டி, தமது மகிமையில்‌: 
வெளிப்படுவார்‌” என்று சங்கீதக்காரர்‌ 
விசுவாசத்தோடு சொல்லுகிறார்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம 


PUBLISHERS 


திக்கற்றவர்களுடைய ஜெபம்‌ 


திக்கற்றவர்களுடைய ஜெபத்தை 
அலட்சியம்பண்ணாமல்‌, அவர்கள்‌ 
விண்ணப்பத்தை அங்க்கரிப்பார்‌. 
அப்பொழுது ஜாதிகள்‌ கர்த்தருடைய 
நாமத்துக்கும்‌, பூமியிலுன்ன 
ராஜாக்கனெல்லாரும்‌ உம்முடைய 
மகிமைக்கும்‌ பயப்படுவார்கள்‌. 
பின்சத்ததிக்காக இது எழுதப்படும்‌; 
சிருஷ்டிக்கப்படும்‌ ஜனம்‌ கர்த்தரைத்‌ 
துதிக்கும்‌ (சங்‌ 102:16-18). 


கர்த்தருடைய பிள்ளைகள்‌ 
தங்களுடைய பரிதாபமான நிலமையை 
கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
முறையிடுகிறார்கள்‌. ஆனால்‌ கர்த்தரோ 
தங்களுடைய ஜெபத்திற்கு பதில்‌ 
கொடுக்காமல்‌, தம்முடைய முகத்தை 
மறைத்துக்கொண்டார்‌ என்னும்‌ சந்தேகம்‌ 
இஸ்ரவேல்‌ இனத்தாருக்கு வந்திருக்கிறது 
தேவன்‌ தங்கள்மீது கோபமாயிருபபது 
போல இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 
பயப்படுகிறார்கள்‌. கர்த்தர்‌ தங்களை 
கைவிட்டுவிட்டாரோ என்று 
கவலைப்படுகிறார்கள்‌. இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாரின்‌ இருதயம்‌ வாடிப்போயிற்று. 
அவர்களுடைய ஆவி முறிந்துபோயிற்று. 
அவர்களுடைய ஆத்துமா சோர்ந்து 
போயிற்று. இப்படிப்பட்ட சூழ்நிலையில்‌, 
சங்கீதக்காரர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
ஆறுதலான வார்த்தையைச்‌ 
சொல்லுகிறார்‌. 
'திக்கற்றவர்களுடைய ஜெபத்தை 
அவர்கள்‌ 
அங்கீகரிப்பார்‌ 
கர்த்தருடைய 
பூமியிலுள்ள 
ராஜாக்களெல்லாரும்‌ உம்முடைய 
மகிமைக்கும்‌ பயப்படுவார்கள்‌” என்று 
சங்கீதக்காரர்‌ விசுவாசத்தோடு சொல்லி, 
ஸ்ரவேல்‌ னங்களை 
இ்சாகப்பு்துகிறார்‌ ன்‌ 





ழ்‌ நவள 
ஈயா 


கர்த்தர்‌ 
ஜெபத்தை. 
அவர்களுடைய 
அங்கீகரிப்பார்‌. 
ஜனங்கள்‌ 
திக்கற்றவர்களாயிருக்கிறார்கள்‌. 
“திக்கற்றவர்கள்‌” என்பதற்கான எபிரெய 
வார்த்தை, இஸ்ரவேல்‌ ஜனத்தாருடைய 
பரிதாபமான நிலமையை விவரிக்கிறது. 
அவர்கள்‌ வனாந்தரத்திலள்ள 
புதரைப்போல இருக்கிறார்கள்‌. சுவற்றில்‌ 
கவனிப்பாரில்லாமல்‌. வளருகிற 
செடியைப்போல இருக்கிறார்கள்‌. 
ற்றங்கரையின்‌ ஒரத்தில்‌ வளரும்‌ 
ரம இஙக அடல்‌ 

இஸ்ரவேல்‌ ஜனங்களிடத்தில்‌ 
தேவனுடைய வாக்குத்தத்தம்‌ இருக்கிறது. 
அவர்கள்‌ ஆவிக்குரிய காரியங்களில்‌ 
ஆசீர்வாதமாயிருக்கிறார்கள்‌. ஆனால்‌ 
உலகப்பிரகாரமான நன்மைகளிலோ 
ஒன்றுபில்லாதவர்களாயிருக்கிறார்கள்‌. 
இவர்களுக்கு உதவி செய்ய 


திக்கற்றவர்களுடைய 
a ட 
'விண்ணத்தை 
இஸ்ரவேல்‌ 

இப்போது 


ஒருவ ருரில்லை. திக்கற்றப்‌. 


பிள்ளைகளைப்‌ போல பரிதபிக்கிறார்கள்‌. 
நம்முடைய வாழ்க்கையில்‌ நமக்கு 
ஏராளமான பிரச்சனைகளும்‌, 
வேதனைகளும்‌, வருத்தங்களும்‌ 
வரும்போது, கர்த்தர்‌ நம்முடைய 
ஜெபத்தைக்‌ கேட்கவில்லையோ என்றும்‌, 
தர்‌ நம்மீது கோபமாயிருக்கிறாரோ. 
என்றும்‌ நமக்குள்‌ சந்தேகம்‌ வந்து 
விடுகிறது. நம்முடைய பலவீனத்தையும்‌, 
நம்முடைய சூழ்நிலைகளையும்‌ நாம்‌ 
பார்த்துக்‌ கொண்டேயிருந்தால்‌, நாம்‌ 
சோர்ந்து போவோம்‌. 
ஜெபம்பண்ணுவதற்கு ஆர்வம்‌ இருக்காது. 
நாம்‌ 
விசுவாசத்தோடு 
சூழ்நிலைகளையும்‌, 
தோல்விகளையும்‌ நோக்கிப்‌ பார்ப்பதற்குப்‌ 
பதிலாக, கர்த்தரையே நோக்கிப்‌ பார்க்க 
வேண்டும்‌. கர்த்தர்‌ திக்கற்றவர்களுடைய 
ஜெபத்தை அலட்சியம்‌ பண்ணமாட்டார்‌. 
என்று நாம்‌ விசுவாசிக்கவேண்டும்‌. 
நம்முடைய விண்ணப்பத்தைக்‌ கர்த்தர்‌ 
அங்கீகரிப்பர்‌ என்று நாம்‌ 
நம்பவேண்டும்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை CONES 


PUBLISHERS 


நம்முடைய கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்து நம்முடைய ஜெபத்தை 
அலட்சியம்‌ பண்ணுகிற தேவனல்ல. அவர்‌ 
நமக்காக பிதாவினிடத்தில்‌ பரிந்து 
பேசுகிறவர்‌. நாம்‌ தேவனுடைய 
பிரமாணத்தினால்‌ ஆளுகை 
செய்யப்படாமல்‌, டய கிருபையினால்‌ 
க 

கர்த்தர்‌ நம்முடைய ஜெபத்தைக்‌ 
கேட்டு, கீழே விழுந்து கிடக்கிற நம்மை 
மறுபடியும்‌ தூக்கி நிறுத்துவார்‌. 
பாழடைந்துபோன நம்முடைய 
ஜீவியத்தை கர்த்தர்‌ மறுபடியும்‌ கட்டுவார்‌. 
கர்த்தர்‌ சீயோனைக்‌ கட்டி, தமது 
மகிமையில்‌ வெளிப்படுகிறவர்‌. தம்முடைய 
பிள்ளைகளின்‌ ஜெபத்தைக்‌ கேட்டு 
அவர்களுக்கு நன்மை செய்கிறவர்‌. 
“அப்பொழுது ஜாதிகள்‌ கர்த்தருடைய 
நாமத்துக்கும்‌. பூமியிலுள்ள 
ராஜாக்களெல்லாரும்‌. உம்முடைய 
மகிமைக்கும்‌ பயப்படுவார்கள்‌” என்று 
சங்கீதக்காரர்‌ சொல்லுகிறார்‌. 


புறஜாதியாரும்‌. கர்த்தருடைய 
நாமத்திற்கும்‌ அவருடைய மகிமைக்கும்‌ 
பயப்படுகிறார்கள்‌. அவர்களே பயப்படும்‌. 
போது, நாம்‌ நம்முடைய கர்த்தருடைய 
சமுகத்திற்கு முன்பாக, மிகுந்த 
பயபக்தியோடு வரவேண்டும்‌. புறஜாதியார்‌ 
தேவனாகிய கர்த்தரைப்பற்றி நன்றாக 
அறிந்து வைத்திருக்கிறார்கள்‌. தேவனைப்‌ 
பற்றிய நம்முடைய அறிவு, புறஜாதியாரின்‌ 
அறிவைவிட  அதிகமாயிருக்கவேண்டும்‌ 
தேவனுடைய பாதுகாப்பையும்‌, 
பராமரிப்பையும்‌, கிருபையையும்‌, 
இரக்கத்தையும்‌ நாம்‌ நம்பவேண்டும்‌ 
கர்த்தரை ஒருபோதும்‌ சந்தேகப்படக்‌ 
கூடாது. 


“அந்நாட்களில்‌ பலவித 
பாஷைக்காரராகிய புறஜாதியாரில்‌ பத்து 
மனுஷர்‌ ஒரு  புனுடைய 
வஸ்திரத்தொங்கலைப்‌ பிடித்துகொண்டு: 
தேவன்‌ உங்களோடே இருக்கிறார்‌ என்று 
கேள்விப்பட்டோம்‌: ஆகையால்‌ 
உங்களோடே கூடப்‌ போவோம்‌ என்று 
சொல்லி, அவனைப்‌ பற்றிக்கொள்வார்கள்‌ 
என்று சேனைகளின்‌ கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌ என்றார்‌” (சக 8:23). 





EL 
TT 

வன்‌ மகிமையில்‌ 
வெளிப்படும்போது, புறஜாதியாரும்‌ 
நம்மோடுகூட தேவனுடைய சமுகத்திற்கு 
வரவேண்டும்‌ என்று விரும்புவார்கள்‌. 
இது பின்சந்ததியாருக்காக எழுதப்படும்‌ 
ப சிருஷ்டிக்கப்படும்‌ ஜனம்‌ 


கர்த்‌ என்றும்‌ 


தமது 


த்‌ சொலுகிறா்‌. 


கர்த்தர்‌ நம்முடைய ஜெபத்திற்கு 
உடனே பதில்‌ கொடுக்காவிட்டாலும்‌, 
அவர்‌ ஏற்றவேளையில்‌ நிச்சயமாகவே 
பதில்‌ கொடுப்பார்‌. தேவன்‌ நம்மை 
ஒருபோதும்‌ மறந்துவிடமாட்டார்‌. சில 
சமயங்களில்‌, நம்முடைய காலத்தில்‌ நாம்‌ 
ஏறெடுகிற விண்ணப்பங்களுக்கு, 
நம்முடைய பின்சந்ததியாரின்‌ 
காலங்களில்‌ கர்த்தர்‌ பதில்கொடுப்பார்‌. 
நாம்‌ ஜெபிக்கும்போது அவர்கள்‌ 
இந்தப்பூமியில்‌ பிறந்திருக்கமாட்டார்கள்‌. 
நம்முடைய பின்சந்ததியார்‌, நம்முடைய 
வரலாற்றை வாசித்துப்‌ பார்க்கும்போது. 
தேவன்‌ திக்கற்றவர்களுடைய ஜெபத்தை 
அலட்சியம்‌ பண்ணவில்லை என்பதையும்‌, 
அவர்களுடைய விண்ணப்பத்தை 
அங்கீகரித்திருக்கிறார்‌ என்பதையும்‌ 
புரிந்துகொள்வார்கள்‌ அவர்களும்‌ 
கர்த்தரைத்‌ துதிப்பார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரன்‌ 
பயபக்தியோடு வாசிக்க 
இஸ்ரவேல்‌ ஜனங்களுக்கு. 
ஏற்பட்ட பிரச்சனைகளையும்‌, 
துன்பங்களையும்‌, தோல்விகளையும்‌ 
தியானித்துப்‌ பார்க்கவேண்டும்‌. அவர்கள்‌ 
கர்த்தரை நோக்கி முறையிட்டதையும்‌, 
கர்த்தர்‌ ஏற்றகாலத்திலே அவர்களுடைய 
விண்ணப்பத்திற்கு பதில்கொடுத்ததையும்‌ 
நாம்‌ புரிந்துகொண்டு, நாமும்‌ கர்த்தரைத்‌ 
துதிக்கவேண்டும்‌. இஸ்ரவேல்‌ 
தேசத்தாரின்‌ சரித்திரம்‌, பின்சந்ததிக்காக 
எழுதப்பட்டிருக்கிறது.  சிருஷ்டிக்கப்படும்‌ 
ஜனம்‌ கர்த்தரைத்‌ துதிக்கும்‌. 


நாம்‌ 
சரித்திரத்தை 
வேண்டும்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ODNENIS 


PUBLISHERS 


கர்த்தர்‌ கட்டுண்டவர்களிண்‌ 
பெருமூச்சைக்‌ கேட்பார்‌ 


கட்டுண்டவர்களின்‌. 
கேட்கவும்‌, 


பத த்த தலுக்கு 
பார்த்து, 'ங்கவிலிருத்து 
பூமியின்மேல்‌ ப்தல்பபர்‌ 
கர்த்தருக்கு. ஆராதனைசெய்ய, 
ஜனங்களும்‌ ராஜ்யங்களும்‌ ஏகமாய்க்‌ 
கூடிக்கொள்ளுகையில்‌, சீயோனில்‌ 
கர்த்தருடைய நாமத்தையும்‌, 
எருசலேமில்‌ அவருடைய துதியையும்‌ 
யிரஸ்தாபப்படுத்துவார்கள்‌ 
(சங்‌ 102:19-22). 


நீதிமான்களுக்கு அநீதியான தீர்ப்பு 
கொடுக்கப்பட்டு அவர்கள்‌ சிறையில்‌ 
அடை க்கப்பட்டிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 

கொலைக்கு நியமிக்கப்பட்ட 
ஆடுகளைப்‌ போல இருக்கிறார்கள்‌. 
கர்த்தரோ அவர்களை விடுவிக்க 
சித்தமாயிருக்கிறார்‌. இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாரின்‌ சிறையிருப்பையும்‌, 
தேவனுடைய கிருபையையும்‌ 
சங்கீதக்காரர்‌ இவ்வாறு சொல்லுகிறார்‌. 
“கர்த்தர்‌ கட்டுண்டவர்களின்‌ 
பெருமூச்சைக்‌ கேட்கவும்‌, 
கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை 
விடுதவையாக்கவும்‌ தம்முடைய உயர்ந்த 
பரிசுத்தஸ்தலத்திலிருந்து பார்த்து, 
வானங்களிலிருந்‌ பூமியின்மேல்‌ 


i அருந்து 
கண்ணோக்கமானார்‌”. 


கர்த்தர்‌ தம்முடைய கிருபையை 
வெளிப்படுத்துவதற்காகவே, 
வானங்களிலிருந்து 
கண்ணோக்கமாயிருக்கிறார்‌. 
கட்டுண்டவர்களின்‌ 

கேட்கிறார்‌. 

நியமிக்கப்பட்டவர்களை 
சித்தமுள்ளவராயிருக்கிறார்‌. கர்த்தருடைய 
பிள்ளைகள்‌ துயரப்படும்போது, 
தேவனுடைய சமுகத்திலே தங்களுடைய 
விண்ணப்பங்களை  ஏறெடுக்கிறார்கள்‌. 
கர்த்தர்‌அவர்களுடைய விண்ணப்பத்திற்குச்‌ 
செவிகொடுக்கிறார்‌. அவர்‌ நம்முடைய 
பாஷைகளை அறிந்துகொள்கிறார்‌. 





ழ்‌ நள 
ஈயா 


நாம்‌ கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
பெருமூச்சு விடும்போது, நம்முடைய 
பெருமூச்சின்‌ அர்த்தத்தையும்‌ கர்த்தர்‌ 
அறிந்து வைத்திருக்கிறார்‌. நாம்‌ பேசுவது 
கிருபையின்‌ பாஷை. நம்முடைய பெருமூச்சு 
இயற்கையின்‌ பாஷை. கர்த்தர்‌ நம்முடைய 
ய ை ம்முடைய 
ளைக்‌ கண்டுமெத்துல்பேர்‌ 


அப்படியே பேதுரு 
சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில்‌ 
சபையார்‌ அவனுக்காக தேவனை நோக்கி 
ஊக்கத்தோடே  ஜெபம்பண்ணினார்கள்‌ 
ஏரோது அவனை வெளியே கொண்டு 
வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின 
நாள்‌ இராத்திரிமிலே, பேதுரு இரண்டு 
சங்கிலிகளினாலே கட்டப்பட்டு, இரண்டு 
சேவகர்‌ நடுவே நித்திரைபண்ணிக்‌. 
கொண்டிருந்தான்‌; காவற்காரரும்‌ 
கதவுக்கு முன்னிருந்து சிறைச்சாலையைக்‌ 
காத்துக்‌ கொண்டிருந்தார்கள்‌. 
அப்பொழுது கர்த்தருடைய தூதன்‌ அங்கே 
வந்து நின்றான்‌; அறையிலே வெளிச்சம்‌ 
பிரகாசித்தது. அவன்‌ பேதுருவை 
விலாவிலே தட்டி, சீக்கிரமாய்‌ எழுந்திரு 
என்று அவனை எழுப்பினான்‌. உடனே 
சங்கிலிகள்‌ அவன்‌ கைகளிலிருந்து 
விழுந்தது” (அப்‌ 12:57). 


தேவன்‌ தம்முடைய கிருபையினாலும்‌, 
தெய்வீக பராணிப்பினாலும்‌ தம்முடைய 
நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிறார்‌. 
கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாமோ 
அவருடைய துதியை பிரஸ்தாபப்படுத்த 
வேண்டும்‌ கர்த்தருடைய துதியே 
அவருடைய நாமம்‌. கர்த்தருடைய 
ஜனங்கள்‌ தேசத்து 
சிறையிலிருப்பிலிருந்தார்கள்‌. கர்த்தர்‌ 
அவர்களை தம்முடைய வல்லமையினால்‌ 
மீட்டுக்‌ கொண்டார்‌. அவர்கள்‌ 
கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களா 
மிருந்தார்கள்‌. கர்த்தரோ அவர்களுடைய 
சக்கேட்டு, அவர்களை 
விடுதலையாக்கினார்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மமம்‌ 


PUBLISHERS 


விடுவிக்கப்பட்டவர்கள்‌ 
“சீயோனில்‌ 
எருசவேயில்‌ 
துதியையும்‌ 

என்று 
சொல்லுகிறார்‌. 


கர்த்தரால்‌ 
கர்த்தரைத்‌ துதிப்பார்கள்‌. 
கர்த்தருடைய நாமத்தையும்‌, 
அவருடைய 
பிரஸ்தாபப்படுத்துவார்கள்‌” 


சங்கீதக்காரர்‌ 
க ய நாமத்தைத்‌ அதிய்தற்கு 
:ர௬ுசலேமைத்‌ 


தரிந்தெடத்திருக்கிறார்கள்‌. இஸ்ரவேல்‌ 
ஜனங்கள்‌ பாபிலோன்‌ 
சிறையிருப்பிலிருந்தாலும்‌, கர்த்தர்‌ 
அவர்களை எருசலேம்‌ நரகத்திற்குத்‌ 
திரும்பவும்‌ அழைத்து வருவார்‌. 
பாபிலோனிலே. கட்டுண்டவர்களாக, 
கர்த்தருடைய சமுகத்தில்‌ பெருமூச்சு 
விட்டார்கள்‌. அவர்கள்‌ சீயோனிலே 
கர்த்தருடைய நாமத்தைத்‌ துதிப்பார்கள்‌. 

இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌. கர்த்தரைத்‌ 
துதித்து, ஆராதிக்கும்போது, அவர்கள்‌ 
மற்ற ஜனங்களையும்‌ கர்த்தருக்கு 
ஆராதனை செய்ய அழைத்து வருவார்கள்‌. 
"கர்த்தருக்கு... ஆராதனை செய்ய 
ஜனங்களும்‌ ராஜ்யங்களும்‌ எருசலேமிலே 
ஏகமாய்க்‌ கூடிக்கொள்வார்கள்‌” என்று 
சங்கீதக்காரர்‌ சொல்லுகிறார்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ பாபிலோன்‌. 
சிறையிருப்பிலிருந்து விடுவிக்கப்பட்ட 
பின்பு, எருசலேமிலே இந்த சம்பவம்‌ 
நடைபெறும்‌. 


“அப்படியே 
திரும்பிவந்த 


சிறையிருப்பிலிருந்து 
இஸ்ரவேல்‌ புத்திரரும்‌, 
இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தரை 
நாடும்படி, பூலோக ஜாதிகளின்‌ 
அசுத்தத்தை விட்டு, அவர்களண்டையிலே 
சேர்ந்த அனைவரும்‌ அதைப்‌ புசித்து, 
புளிப்பில்லாத அப்பப்பண்டிகையை 
ஏழுநாளாகச்‌ சந்தோஷத்துடனே 
ஆளித்தார்கள்‌! கர்த்தர்‌ அவர்களை 
மகிழ்ச்சியாக்கி, அவர்கள்‌ கைகளை 
இஸ்ரவேலின்‌ தேவன்‌ என்னும்‌ 
தேவனுடைய ஆலயத்தின்‌ வேலையிலே 
பலப்படுத்தத்தக்கதாய்‌ அசீரியருடைய 
ரானாளிக்‌ இதே... அவர்கள்‌ 
பட்சத்தில்‌ சார்ந்திருக்கப்பண்ணினார்‌” 
(எஸ்றா 6:21,22). 





ழ்‌ நள 
யாய 


புதிய ஏற்பாட்டுக்காலத்திலே. 
புறஜாதியாரும்‌ இயேசுகிறிஸ்துவில்‌ 
விசுவாசம்‌. வைத்து, தங்கள்‌ 
பாவங்களிலிருந்து மனந்திரும்புவார்கள்‌. 
தங்களுடைய ஆத்தும இரட்சிப்பைப்‌ 
பெற்றுக்கொள்வார்கள்‌. கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்து சிறைப்பட்டவர்களுக்கு 
விடுதலையை அறிவிக்கிறார்‌. 
கட்டப்பட்டிருக்கிறவர்களுடைய சிறைச்‌ 
சாலைகளைத்‌ திறந்துகொடுக்கிறார்‌. 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்துவுக்குள்‌ 
புறஜாதியாரும்‌ யூதரும்‌ சங்கமமாகிறார்கள்‌. 
கர்த்தருடைய பிள்ளைகள்‌ எல்லோரும்‌, 
அவருடைய சபையிலே, கர்த்தருடைய 
ய்‌ ம்‌, அவருடைய யும்‌ 
ஸ்தாய்த்தகறாககள்‌. அல்‌ 


கர்த்தர்‌ மாறாதவர்‌ 
சுங்‌ 102 : 28-28 


சுங்‌ 102:28. வழியிலே என்‌ பெலனை 
அவர்‌ ஒடுக்கி, என்‌ நாட்களைக்‌ 
குறுகப்பண்ணினார்‌. 


சங்‌ 10224. அப்பொழுது நான்‌: என்‌ 
தேவனே, பாதி வயதில்‌ என்னை 
எடுத்துக்கொன்னாதேயும்‌; உம்முடைய 
வருஷங்கள்‌ தலைமுறை தலைமுறையாக. 
இருக்கும்‌. 


சங்‌ 10225. நீர்‌ ஆதியிலே பூமியை 
அஸ்திபாரப்படுத்தினீர்‌; வானங்கள்‌ 
உம்முடைய கரத்தின்‌: 
கிரியையாமிருக்கிறது. 


சங்‌ 10926. அவைகன்‌ அழித்துயோம்‌, 
நீரோ 'திலைத்திருப்பீர்‌; 
அவைகளெல்லாம்‌. வஸ்திரம்போல்‌. 
பழமையாய்ப்போம்‌; அவைகளை ஒரு 
கால்வையைப்போல்‌ மாற்றுவீர்‌, 
அப்பொழுது மாறிப்போம்‌. 

சங்‌ 102:27. 
மாறாதவராயிருக்கிறீர்‌; 
ஆண்டுகள்‌ முடி த்துபோவதில்லை; 
சுங்‌ 10228. உமது அடியாரின்‌ 
பின்னைகள்‌ தாபரித்திருப்பார்கன்‌; 
அவர்கள்‌ சந்ததி உமக்கு முன்பாக. 
திலைபெற்றிருக்கும்‌ என்று 
சொன்னேன்‌. 


நீரோ 
உமது 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மாமா 


PUBLISHERS 


என்‌ 


கர்த்தர்‌ 
ஓடுக்கினார்‌ 


வழியிலே என்‌ பெலனை அவர்‌ 
ஒடுக்கி, என்‌ நாட்களைக்‌ 
குறுகப்பண்ணினார்‌. அப்பொழுது 
நான்‌: என்‌ தேவனே, பாதி வயதில்‌ 
என்னை எடுத்துக்கொன்னாதேயும்‌; 
உம்முடைய வருஷங்கள்‌ தலைமுறை 
தலைமுறையாக. இருக்கும்‌ 
(சங்‌ 102:28,24). 

இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
சிறையிருப்பிலிருந்தபோது, 
ஜனத்தார்‌ எல்லோரும்‌ அழிந்துபோக 
வேண்டிய சூழ்நிலை உண்டாயிற்று. 
சங்கீதக்காரர்‌ தன்னுடைய துக்கமான 
அனுபவத்தை கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
முறையிடுகிறார்‌. “வழியிலே தன்னுடைய 
பெலனை கர்த்தர்‌ ஒடுக்கினார்‌ என்றும்‌, 
தன்னுடைய நாட்களை  குறுகப்‌ 
பண்ணினார்‌. என்றும்‌' சங்கீதக்காரர்‌ 
சொல்லுகிறார்‌. சங்கீதக்காரர்‌ சொல்லும்‌ 
இந்த வாக்கியத்தை, அவருடைய சொந்த 
அனுபவமாகவும்‌. வியாக்கியானம்‌ 
பண்ணலாம்‌. அதே சமயத்தில்‌ இந்த 
அனுபவம்‌ இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 
எல்லோருக்கும்‌ பொதுவாக உண்டாயிற்று 
என்றும்‌ வியாக்கியானம்‌ பண்ணலாம்‌. 


இஸ்ரவேல்‌ 
குறைந்துபோயிற்று. 
சிறையிறாப்புக்‌ 
அவர்கள்‌ 
உயிரோடிருப்போம்‌. 
அவர்களுக்கு 
தங்களுடைய 
குறைந்துபோவது 
உணர்ந்தார்கள்‌. 
ஜீவியத்திலும்‌, நமக்கு அதிக 
பிரச்சனைகள்‌ வரும்போது, நமக்குள்‌ 
சந்தோஷமும்‌, சமாதானமும்‌ இருக்காது. 
நம்முடைய சரீரத்தின்‌ பெலன்‌ 
குறைந்துபோகும்‌. நாம்‌ சீக்கிரத்தில்‌ 
செத்துப்போவோமோ என்னும்‌ பயமும்‌ 
நமக்குள்‌ வந்துவிடும்‌. 


பாபிலோன்‌. 
இஸ்ரவேல்‌ 


ஜனத்தாரின்‌ பெலன்‌ 
அவர்களுடைய 
காலங்களில்‌. 
பலவீனமாயிருந்தார்கள்‌. 
என்னும்‌ நம்பிக்கை 
அற்றுப்போயிற்று. 
ஆழக்‌ 
அவர்கள்‌ 
நம்முடைய 


போல 





ழ்‌ நவள 
யாய 


கர்த்தர்‌ வழியிலே தன்னுடைய 
பலனை ஒடுக்கினார்‌ என்றும்‌, தன்னுடைய 
நாட்களைக்‌ குறுகப்பண்ணினார்‌ என்றும்‌, 
சங்கீதக்காரர்‌ கர்த்தரிடத்தில்‌ 
முறையிட்டாலும்‌. அவர்‌ இன்னும்‌ 
கர்த்தரை மறக்கவில்லை. கர்த்தரிடத்தில்‌ 
'விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. “என்‌ தேவனே, 
பாதி வயதில்‌ என்னை 
ல அலுவல்‌ வ உ யன ய 
வருஷங்கள்‌ றயாக 
ர ரவ வடக்‌ 


'துயரப்படுகிறவர்கள்‌ 
சமுகத்திலே 
ஜெபம்பண்ணவேண்டும்‌ 
பாதிவயதில்‌ என்னை எடுத்துக்‌ 
கொள்ளாதேயும்‌ என்று நாமும்‌ 
தேவனிடத்தில்‌ விண்ணப்பம்பண்ண 
வேண்டும்‌. கர்த்தருக்குச்‌ சித்தமானால்‌ 
அவர்‌ நம்மைப்‌ பிழைக்க வைப்பார்‌ 
நம்முடைய ஆயுசு காலத்தைக்‌ 
கூட்டிக்கொடுப்பார்‌. கர்த்தருடைய 
ஊழியத்தில்‌ நாம்‌ இன்னும்‌ 
கொஞ்சகாலம்‌ சேவை செய்ய 
வேண்டுபென்‌। மதிப்பார்‌. நம்மைப்‌ 
மலோகத்திற்தப தரதிபடுத்தனா்‌ 


கர்த்தருடைய 
சங்கீதக்காரரைப்போல 
“என்‌ தேவனே 


நம்முடைய காலங்கள்‌ கர்த்தருடைய 
கரத்திலிருக்கிறது. நம்முடைய ஜீவனை 
கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
ஒப்புக்கொடுத்துவிட்டு, அவருடைய 
சித்தத்திற்காக  காத்திருக்கவேண்டும்‌ 
அவர்‌ நமக்குக்‌ கொடுக்கிற ஆயுசுகாலம்‌ 
வரையிலும்‌, நாம்‌ கர்த்தருக்கு 
உண்மையுள்ளவர்களாய்‌ ஜீவிக்கவேண்டும்‌. 
அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த 
வேண்டும்‌. கர்த்தர்‌ கொடுக்கிற 
ஊழியத்தை நாம்‌ உண்மையாய்ச்‌ 
செய்யவேண்டும்‌ 


கர்த்தர்‌ ஆதியிலே 
அஸ்திபாரப்படுத்தினார்‌ 


பூமியை 


நீர்‌ ஆதியிலே 
அஸ்தியாரப்படுத்தினீர்‌ 
உம்முடைய கரத்தின்‌ 
கிரியையாயிருக்கிறது.. அவைகள்‌ 
அழித்துபோம்‌, தீரோ திலைத்திருப்பீர்‌; 


பூமியை 
வானங்கள்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை CDNENIS 


PUBLISHERS 


அவைகளெல்லாம்‌ வஸ்திரம்போல்‌ 
பழமையாய்ப்போம்‌; அவைகளை ஒரு 
சால்வையைப்போல்‌ 

அப்பொழுது மாறிய்போம்‌. 
மாறாதவராயிருக்கிறீர்‌; 

ஆண்டுகள்‌ முடித்துபோவதில்லை. 
உமது அடியாரின்‌ பின்னைகள்‌ 
தாபரித்திருப்பார்கன்‌; அவர்கள்‌ சந்ததி 
உமக்கு முன்பாக திலையெற்றிருக்கும்‌ 
என்று சொன்னேன்‌. (சங்‌ 102:95-28). 


பரிசுத்தவேதாகமத்தில்‌ மேசியாவைப்‌ 
பற்றி வாக்குப்பண்ணப்பட்டிருக்கிறது. 
அவர்‌ நித்தியமானவர்‌ என்றும்‌ அவர்‌ 
சர்வவல்லபையுள்ளவர்‌ என்றும்‌. 
அவரைப்பற்றிச்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
எபிரெயருக்கு நிருபம்‌ எழுதின ஆசிரியர்‌ 
சங்‌ 102:25-27- ஆகிய வசனங்களை, 
தம்முடைய நிருபத்தில்‌ மேற்கோளாக 
எழுதியிருக்கிறார்‌ (எபி 1:10-12). 


இந்த உலகத்தில்‌: 
மாற்றங்கள்‌ உண்டாகிறது 
ஜீவியத்தில்‌ அநேக 
உண்டாகிறது. நமக்கு 
பிரச்சனைகளெல்லாம்‌ 
இவையெல்லவற்றிற்கும்‌ 
நம்முடைய கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து 
மாறாதவராயிருக்கிறார்‌. இயேசுகிறிஸ்து 
நேற்றும்‌ இன்றும்‌ என்றும்‌ மாறாதவர்‌ 
என்பது சத்தியமான வார்த்தை. 
கர்த்தருடைய ண்டுகள்‌ 
முடிந்துபோவதில்லை. கர்த்தருடைய 
வருஷத்தை யாராலும்‌ குறுகப்பண்ண 
முடியாது. கர்த்தர்‌ நித்தியமானவர்‌ 
அவரே ஆதியும்‌ அந்தமுமானவர்‌. 
அவருக்கு துவக்கமுமில்லை. முடிவுமில்லை. 
அவர்‌ எப்போதும்‌ இருந்தவர்‌, எப்போதும்‌ 


க்கிறவர்‌, எப்போதும்‌ 
க்கப்போகிறவர்‌. 


ஒரு தரம்‌ பிறப்பதும்‌, ஒரு தாம்‌ 
மரிப்பதும்‌ எல்லா. மனுஷருக்கும்‌ 
நியமிக்கப்பட்டிருப்பது போலவே நமக்கும்‌ 
நியமிக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய 
சரீரமும்‌ ஸரித்துப்போகும்‌ நம்முடைய 
சிநேகிதர்களும்‌ எப்போதும்‌ நம்மோடுகூட 

கமாட்டார்கள்‌. அவர்கள்‌ 
நம்மைவிட்டு விலகிப்போய்விடுவார்கள்‌. 


ஏராளமான 
நம்முடைய 
எற்றதாழ்வுகள்‌ 
புதுமாதிரியான 
வருகிறது. 
மத்தியில்‌ 





ழ்‌ நள 
யாய 


இவையெல்லாம்‌... நமக்கு துக்கமான 
சம்பவங்கள்தான்‌ நம்முடைய ஜீவியத்தில்‌ 
இப்படிப்பட்ட துக்கமான சம்பவங்கள்‌ 
நடைபெற்றாலும்‌. “கர்த்தர்‌ 
மாறாதவராயிருக்கிறார்‌” என்னும்‌ 
செய்தியும்‌, “கர்த்தருடைய ஆண்டுகள்‌ 
முடிந்துபோவதில்லை" என்னும்‌ செய்திய 
'ஷமான நற்செய்தியாகும்‌ 


நமக்கு சந்‌ 

நம்முடைய தேவன்‌ நித்தியமானவர்‌. 
நாம்‌ கர்த்தருடைய பிள்ளைகள்‌. நாம்‌ 
எல்லோருமே அவருக்குரியவர்கள்‌. 
கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு. 
கர்த்தருக்குள்‌ நித்திய ஆறுதல்‌ 
உண்டாயிருக்கிறது. கர்த்தரே ஆதியிலே 
பூமியை அஸ்திபாரப்படுத்தினார்‌. 
வானங்கள்‌ கர்த்தருடைய கரத்தின்‌ 
கிரியையாயிருக்கிறது அவைகள்‌ 

)ந்துபோகும்‌. கர்த்தரோ 
நிரு 


பூமியும்‌ வானங்களும்‌ வஸ்திரம்போல்‌ 
பழமையாய்ப்‌ போகும்‌. கர்த்தர்‌ 
அவைகளை ஒரு சால்வையைப்போல்‌ 
மாற்றுவார்‌. அப்பொழுது அவை 
மாறிப்போகும்‌. ஆனாலும்‌, கர்த்தரோ 
எக்காலத்திலும்‌ நிலைத்திருப்பார்‌. கர்த்தர்‌ 
ஆதியிலே பூரியை தண்ணீர்களின்மீது. 
அஸ்திபாரப்படுத்தினார்‌. ஆனாலும்‌ 
நிலைத்திருக்கிறது. கர்த்தர்‌ ஸ்தாபிப்பது 
நிலைத்திருக்கும்‌ ஏனெனில்‌ அது 
அவருடைய கரத்தின்‌: 
கிரியையாயிருக்கிறது 


பூமி நிலைத்திருப்பது போலவே, 
கர்த்தருடைய சபையும்‌ அதைவிட 
உறுதியாய்‌ நிலைத்திருக்கும்‌. கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்துவே சபைக்குத்‌ 
தலையாகயிருக்கிறார்‌. கன்மலையாகிய 
கிறிஸ்துவின்மீது அவருடைய சபை 
ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய 
சபை நிலைத்திருக்கும்‌. பாதாளத்தின்‌. 
வாசல்கள்‌ கர்த்தருடைய சபையை 


மேற்கொள்வதில்லை. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம்மா 


PUBLISHERS 


சர்வவல்லமையுள்ள 


பூமியையும்‌ 


தேவன்‌ 
வானத்தையும்‌ 
உண்டாக்கினார்‌. ஆனால்‌ அவை 
அழிந்துபோகும்‌. சர்வவல்லமையுள்ள 
தேவன்‌ நித்தியமானவர்‌. ஆனாலும்‌ 
அவருடைய கரத்தின்‌ கிரியையாகிய 
பூமியும்‌ வானங்களும்‌ 
நித்தியமானவையல்ல. தேவனுடைய 
சிருஷ்டிப்பில்‌ ஒரு பகுதி மங்கிப்போகும்‌. 
மங்கிப்போவது மரித்துப்போகும்‌. 
மரித்துப்போவது அழிந்துபோகும்‌. 
மனுஷருடைய ஆத்துளவோ 
நித்தியமானது. ஆத்துமாவுக்கு 
மரணமில்லை. 


கர்த்தர்‌ பூமியையும்‌ வானத்தையும்‌ 
உண்டாக்கியபோது, அவற்றிற்கு ஒரு 
காலத்தையும்‌ நியமித்திருக்கிறார்‌. அந்தக்‌ 
குறிப்பிட்ட காலம்‌ வரையிலும்‌, வானமும்‌ 
பூமியும்‌ நிலைத்திருக்கும்‌. அதன்பின்பு 
அவைகள்‌ அழிந்துபோகும்‌. அவை எப்படி 
அழிந்துபோகும்‌ என்பதை சங்கீதக்காரர்‌ 
விவரிக்கிறார்‌. அவைகளெல்லாம்‌ 
வஸ்திரம்‌ போல பழமையாய்ப்போகும்‌. 
கர்த்தர்‌ அவைகளை ஒரு 
சால்வையைப்போல மாற்றுவார்‌. 
அப்பொழுது அவை மாறிப்போகும்‌. பழைய 
பூமியும்‌ பழைய வானமும்‌ 

ரந்துபோகும்‌. புதிய வானமும்‌ புதிய 
பூமியும்‌ உண்டாகும்‌. 


தேவனாகிய கர்த்தர்‌ வானத்தின்‌ 
மீதும்‌, பூமியின்மீதும்‌ சர்வ 
அதிகாரமுள்ளவர்‌. தம்முடைய சித்தத்தின்‌ 
பிரகாரமாகவும்‌, விருப்பத்தின்‌ 
பிரகாரமாகவும்‌ அவர்‌ வானத்தையும்‌ 
பூமியையும்‌ மாற்றுகிறார்‌. பகலையும்‌ 
இரவையும்‌ மாறி மாறி வரச்செய்கிறார்‌. 
கோடைகாலத்தையும்‌, குளிர்காலத்தையும்‌ 
அதற்கு நியமிக்கப்பட்ட மாதத்தில்‌ 
வரவழைக்கிறார்‌. இவையெல்லாம்‌ வரும்‌. 
அதன்பின்பு இவை மாறிப்போகும்‌. 





ழ்‌ நவள 
யாய 


வானமும்‌ பூமியும்‌ மாறிப்போனாலும்‌, 
தேவனாகிய கர்த்தர்‌ 
மாறாதவராயிருக்கிறார்‌. கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்து தம்முடைய வாக்குத்தத்த 
நிறைவேற்றுவதில்‌ மாறாதவராயிருக்கிறார்‌. 
குமாரனாகிய கிறிஸ்து. பிதாவாகிய 
தேவனுடைய சித்தத்திற்குக்‌ 
கீழ்ப்படிவதிலும்‌, பிதாவினுடைய 
சித்தத்தின்படி செய்வதிலும்‌ 
மாறாதவராயிருக்கிறார்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய சபைக்கும்‌ மாறாத 
இரட்சகராயிருக்கிறார்‌. கர்த்தருடைய 
கரத்தில்‌ மாறாத பிரமாணம்‌ உண்டு. 
அவருடைய அன்பு மாறாது. அவருடைய 
கிருபையும்‌ இரக்கமும்‌ மாறாது. 


கிறிஸ்துவின்‌ சபையார்‌ சத்துருவின்‌ 
பிடியிலிருக்கும்போது, கர்த்தர்‌ தம்முடைய 
வார்த்தையின்‌ பிரகாரமாய்‌, அவர்களை 
விடுவிக்கிறார்‌. சபைக்கு விடுதலையைக்‌ 
கொடுக்கிறார்‌. சபை சத்துருவைப்பார்த்து 
பயந்துவிடக்கூடாது. நம்முடைய பலன்‌ 
ஒடுங்கிப்போயிற்றோ என்று நினைத்து 
நாம்‌ சோர்ந்துபோய்விடக்கூடாது. 
நம்முடைய நாட்கள்‌ குறுகிப்போயிற்றோ 
என்று நினைத்து ஊழியம்‌ செய்யாமல்‌ 
இருந்துவிடக்கூடாது 


கிறிஸ்துவே நமக்கு ஜீவனாகவும்‌, 
பெலனாகவும்‌ இருக்கிறார்‌. கிறிஸ்துவின்‌ 


லகும்‌ 
(யோவா 14:9) என்று 
நம்முடைய கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து 
நமக்கு வாக்குப்பண்ணியிருக்கிறார்‌. 
கிறிஸ்துவானவர்‌  பிழைத்திருக்கிறார்‌. 
ஆகையினால்‌ நாம்‌... மரித்துப்‌ 
போகமாட்டோம்‌. நாமும்‌ பிழைப்போம்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை OCDNENIS 


PUBLISHERS 


சங்கீதக்கார்‌ 
விண்ணப்பம்பண்ணும்போது, 
ஜனத்தாருக்கு 
வார்த்தைகளைச்‌ 
கிறிஸ்துவானவர்‌ 
ஆகையினால்‌ 
ஒவ்வொரு 
நிலைத்‌; 


சபை 


தேவனிடத்தில்‌ 
இஸ்ரவேல்‌ 
ஆறுதலான 
சொல்லுகிறார்‌. 
மாறாதவராயிருக்காரர்‌ 
கிறிஸ்துவின்‌ சபை 
சந்ததியாக  குடந்துவரும்‌ 
த்திருக்கும்‌. நாம்‌. 
வாசற்படியில்‌ 
காத்திருந்தாலும்‌, 
கர்த்தர்‌ 

அவர்‌ 


பலவீனமாகயிருந்தாலும்‌, 
நம்முடைய 
நம்முடைய 
மாறாதவராம்‌ 
நிலைத்திருக்‌, 


மரணம்‌ 


ருக்கிறார்‌ 
ர்‌ 


சரீர மரணமுண்டாகும்‌. 
பிள்ளைகள்‌ இந்தப்‌ 
பிரபஞ்சத்தில்‌ தாபரித்திருப்பார்கள்‌. 
அவர்கள்‌ கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
ஜீவனோடிருப்பார்கள்‌. அவர்களுடைய 
சந்ததி கர்த்தருக்கு முன்பாக 
நிலைபெற்றிருக்கும்‌. கர்த்தருடைய 
பிள்ளைகளை பலவீனப்படுத்த 
வேண்டுமென்று முயற்சி 
பண்ணுகிறவர்கள்‌ ஏமாந்துபோவார்கள்‌. 
நம்முடைய  பெலம்‌ கர்த்தருக்குள்‌ 
இருக்கிறது. 
நம்முடைய 
சர்வவல்லபையுள்ளவர்‌. கர்த்தருடைய 
பிள்ளைகளின்‌ ஆயுசுகாலத்தை 
குறைத்துப்போடவேண்டுமென்று முயற்சி 
செய்கிறவர்கள்‌  தோற்றுப்போவார்கள்‌. 
நம்முடைய காலங்கள்‌ கர்த்தருடைய 
கரத்திலிருக்கிறது. நம்முடைய கர்த்தர்‌ 
நித்தியமானவர்‌. நம்முடைய சரீரத்தில்‌ நாம்‌ 
மரித்துப்போனாலும்‌, நம்முடைய 
பிள்ளைகளும்‌, அவர்களுடைய 
சந்ததிகளும்‌, கர்த்தருக்கு முன்பாக 
நிலைபெற்றிருப்பார்கள்‌. 


நமக்கு 
நம்முடைய 


கர்த்தர்‌ 





ழ்‌ நள 
யாய 


சங்கீதம்‌ 
ந இந்த 
கர்த்தரைத்‌ தியானிக்கும்‌ 
இடம்பெற்றுள்ளன. 
சங்கீதக்காரர்‌ நமக்கு. ஆவிக்குரிய 
சத்தியங்களைப்‌ போதிப்பதற்குப்‌ பதிலாக, 
கர்த்தரைத்‌ துதிப்பதற்கு 
நம்மை வழிநடத்துகிறார்‌. கர்த்தரைத்‌ 
துதிக்குமாறு தன்னையும்‌, தன்னுடைய 
ஆத்துமாவையும்‌ சங்கீதக்காரர்‌ 
உற்சாகப்படுத்துகிறார்‌ (சங்‌ 1031,2). 
கர்த்தர்‌ தனக்கு செய்த விசேஷித்த 
நன்மைகளையும்‌ (சங்‌ 103:3-5), சபைக்கு 
அவர்‌ பொதுவாக செய்கிற 
நன்மைகளையும்‌ நினைவுகூர்ந்து 
கர்த்தரைத்‌ துதிக்கிறார்‌. நீதிமான்களுக்கு 
கர்த்தர்‌ நன்மை செய்கிறார்‌. அவர்‌ 
நீதியும்‌ இரக்கமுமுள்ளவர்‌ கர்த்தர்‌ 
மாறாதவர்‌ (சங்‌ 1036-18) 


கர்த்தர்‌ இந்தப்‌ பூரியில்‌ 
ராஜரிகம்பண்ணுகிறார்‌ (சங்‌ 10319). 
கர்த்தருடைய தூதர்களும்‌, பலத்த 
சவுரியவான்களும்‌. அரை 
ஸ்தோத்திரிக்கவேண்டும்‌. கர்த்தருடைய 
சர்சேனைகளும்‌, அவருடைய சகல. 
கிரியைகளும்‌ கர்த்தரை ஸ்தோத்திரம்‌ 
பண்ண வேண்டும்‌. “என்‌ ஆத்துமாவே 
கர்த்தரை ஸ்தோத்திரி என்னும்‌ 
வாக்கியத்தினால்‌ சங்கீதக்கார்‌ இந்த 
சங்கீதத்தை ஆரம்பித்து அதே 
வாக்கியத்தினால்‌ இந்த சங்கீதத்தை 
நிறைவு செய்கிறார்‌. 


மூன்றாவது 


கர்த்தரை ஸ்தோத்திரி 
சங்‌ 108: 1-5 


(தாவீதின்‌ சங்கீதம்‌) 


சங்‌ 109:1. என்‌ ஆத்துமாவே, கர்த்தரை 
ஸ்தோத்திரி; என்‌ முழு உன்னமே, 
அவருடைய பரிசுத்த நாமத்தை 
ஸ்தோத்திரி. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை CDNENIS 


PUBLISHERS 


சங்‌ 108:2. என்‌ ஆத்துமாவே, கர்த்தரை 
ஸ்தோத்திரி; அவர்‌ செய்த சகல்‌. 
உபகாரங்கனையும்‌ மறவாதே. 


சங்‌ 103:8. அவர்‌ உன்‌ 
அக்கிரமங்களையெல்லாம்‌ மன்னித்து, 
உன்‌ நோய்களையெல்லாம்‌ குணமாக்கி, 


சங்‌ 109:4. உன்‌ பிராணனை அழிவுக்கு. 
விலக்கிமீட்டு, உன்னைக்‌ 
கிருபையினாலும்‌ இரக்கங்களினாலும்‌ 
முடிசூட்டி, 

சங்‌ 1095, நன்மையினால்‌ உன்‌ 
வாயைத்‌ 'திருப்தியாக்குகிறார்‌; 


கழுகுக்குச்‌ சமானமாய்‌ உன்‌ வயது 
திரும்ப வாலவயதுபோலாகிறது. 


என்‌ ஆத்துமாவே, முழுஉன்னமே 


என்‌. ஆத்துமாவே, 
ஸ்தோத்திரி; 


கர்த்தரை 
என்‌ முழு உள்ளமே, 
அவருடைய பரிசுத்த நாமத்தை: 
ஸ்தோத்திரி. என்‌ ஆத்துமாவே, 
கர்த்தரை ஸ்தோத்திரி; அவர்‌ செய்த 
சகல்‌ உபகாரங்களையும்‌ மறவாதே. 
(சங்‌ 10812). 


நூற்று மூன்றாவது சங்கீதத்தை 
தாவீது ராஜா எழுதியிருக்கிறார்‌. 
சங்கீதக்காரர்‌ தனக்குத்தானே. 
பேசிக்கொள்கிறார்‌. தன்னுடைய 
ஆத்துமாவிடமும்‌, தன்னுடைய 
உள்ளத்திடமும்‌ பேசுகிறார்‌. 
தனக்குத்தானே பேசுவதற்கு சங்கீதக்காரர்‌ 
புத்திமில்லாதவால்ல. தாவீது 
தன்னுடைய முழுஇருதயத்தையும்‌ 
கர்த்தரைத்‌ துதிப்பதற்கு 
பயன்படுத்துகிறார்‌. கர்த்தரைத்‌ 
துதிக்கும்‌ துதி தன்னுடைய 
ஆத்துமாவிலும்‌ இருதயத்திலும்‌ 
நிரப்பியிருக்கலேண்டும்‌ என்பது 
தாவீதின்‌ விருப்பம்‌. 


கர்த்தரைத்‌ துதிப்பது தன்னுடைய 
கடமை என்று தாவீது தனக்குத்தானே 
கட்டளைகொடுக்கிறார்‌. நாம்‌ கர்த்தரை 
மாத்திரமே ஸ்தோத்திரிக்கவேண்டும்‌. 
அவ பரிசுத்த ாமத்‌ை 
மாத்‌ னாக பொடம்‌ 





ழ்‌ நள 
யாய 


கர்த்தரை ஸ்தோத்திரிப்பதற்கு, நம்முடைய 
உள்ளான மனுஷனாகிய ஆத்துாவைப்‌ 
பயன்படுத்தவேண்டும்‌. புறம்பான மனுஷன்‌ 
கர்த்தரைத்‌ துதித்தால்‌ மாத்திரம்‌ போதாது. 
நம்முடைய முழுஆள்தத்துவமும்‌ 
கர்த்தரைத்‌ துதிக்கவேண்டும்‌. நம்முடைய 
உள்ளான  மனுஷனாகிய ஆத்துமா, 
கர்த்தரைத்‌ துதிக்கவில்லையென்றால்‌, 
நம்முடைய துதி பூரணப்படாது. 


உன்‌ அக்கிரமங்களையெல்லாம்‌ 
மன்னித்தார்‌ 


அவர்‌ உன்‌ 
அக்கிரமங்களையெல்லாம்‌ மன்னித்து, 
உன்‌ நோய்களையெல்லாம்‌ குணமாக்கி, 
(சுங்‌ 1089) 


நாம்‌ கர்த்தரை ஏன்‌ துதிக்க 
வேண்டும்‌ என்பதற்கான காரணத்தையும்‌ 
சங்கீதக்காரர்‌ விரிவாகச்‌ சொல்லுகிறார்‌ 
கர்த்தர்‌ நமக்கு. ஏராளமான 
உபகாரங்களை செய்திருக்கிறார்‌. அந்த 
உபகாரங்களை நாம்‌ மறந்துவிடக்கூடாது. 
அவர்‌ நமக்காக செய்த எல்லா 
நன்மைகளையும்‌ நினைவுகூர்ந்து நாம்‌ 
கர்த்தரைத்‌ துதிக்கவேண்டும்‌. 


கர்த்தர்‌ நம்முடைய அக்கிரமங்களை 
யெல்லாம்‌ மன்னித்திருக்கிறார்‌. 
நம்முடைய மீறுதல்களையும்‌ 
மன்னித்திருக்கிறார்‌. நம்மிடத்தில்‌ பாவம்‌ 
இருக்கும்‌ போது, நம்மால்‌ தேவனுடைய 
நன்மைகளைப்‌ பெற்றுக்கொள்ள முடியாது. 
தேவனுடைய ஆசீர்வாதங்களைப்‌ 
பெற்றுக்கொள்வதற்கு நம்முடைய பாவம்‌ 
நமக்குத்‌ தடையாயிருக்கும்‌. 
ஆகையினால்‌ நம்முடைய பாவங்கள்‌ 
மன்னிக்கப்படவேண்டும்‌ பாவத்தின்‌ 
கறைகள்‌ நம்மைவிட்டு நீக்கப்பட வேண்டும்‌ 
தேவன்‌ நமக்கு 
உபகாரங்களைப்பற்றி 
சொல்லும்போது, “கர்த்தர்‌ 
அக்கிரமங்களையெல்லாம்‌. 
என்பதை முதலாவதாகச்‌ சொல்லுகிறார்‌. 

அக்கிரமங்கள்‌ மன்னிக்கப்பட்ட பின்பு 
தான்‌ ஆசீர்வாதம்‌ வரும்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மமம்‌ 


PUBLISHERS 


கர்த்தர்‌ நம்முடைய அக்கிரமங்களை 
மன்னித்துவிட்டு, நம்மை நன்மையினால்‌ 
நிரப்புகிறார்‌. தம்முடைய கிருபையினாலும்‌ 
இரக்கத்தினாலும்‌ நம்மை முடிசூட்டுகிறார்‌. 
நம்முடைய வாயை தம்முடைய 
நன்மையினால்‌ திருப்தியாக்குகிறார்‌. 
கர்த்தர்‌ நம்முடைய அக்கிரமங்களை 
மன்னித்தாலும்‌, நம்மிடத்தில்‌ பாவசுபாவம்‌. 
வாசம்பண்ணுகிறது. ஆகையினால்‌ நாம்‌ 
மறுபடியும்‌ மறுபடியுமாய்‌ பாவம்‌ 
செய்துவிடுகிறோம்‌. நாம்‌ பாவம்‌ 
செய்யும்போது, மனந்திரும்பவேண்டும்‌. 
கர்த்தரிடத்தில்‌ பாவமன்னிப்பு 
கேட்கவேண்டும்‌. அப்போது நம்முடைய 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து, நம்முடைய 
பாவங்களையும்‌ அக்கிரமங்களையும்‌. 
மன்னிப்பார்‌. 


கர்த்தர்‌ நம்முடைய 
நோய்களையெல்லாம்‌ குணமாக்குகிறார்‌. 
பாவத்தின்‌ சம்பளம்‌. மரணம்‌. 
பாவத்தினால்‌ நமக்கு சாபமும்‌, 
சாபத்தினால்‌ நமக்கு வியாதியும்‌, 
வியாதியினால்‌ நமக்கு சரீர மரணமும்‌ 
உண்டாகிறது. நாம்‌ செய்கிற 
பாவத்திற்குத்தக்கதாய்‌, நம்முடைய 
சரீரத்தில்‌ வியாதி வருகிறது. சரீர 
வியாதி மரணத்திற்கேதுவாக நம்மை 
வழிநடத்துகிறது. நம்முடைய தேவனாகிய 
கர்த்தரோ, தம்முடைய கிருபையை 
தமக்குக்‌ காண்பித்து, நம்முடைய 
பாவங்களை மன்னிக்கிறார்‌. நம்முடைய 
நோய்களை குணமாக்குகிறார்‌ 
மரணவியா; ம்மை 
bs புட்ட ந 


நம்முடைய சரீர 
நமக்கு மரணம்‌. வருவதற்கு 
வாய்ப்பிருந்தாலும்‌, கர்த்தர்‌ நம்முடைய 
நோய்களையெல்லாம்‌ குணமாக்குகிறார்‌. 
நம்முடைய நோய்களை குணப்படுத்தி, 
நம்முடைய சரீரத்தை மரணத்திற்குத்‌ 
தப்புவிக்கிறார்‌. பாவமன்னிப்பும்‌ சரீர 
சுகமாதலும்‌ இணைந்து நடைபெறுகிற 
காரியங்கள்‌. தேவனுடைய கிரியை 
பரிழரணமுள்ளதாகயிருக்கும்‌ அவர்‌ 
அரைகுறையாக எதையும்‌ செய்யமாட்டார்‌. 


வியாதிகளினால்‌ 





ழ்‌ நவள 
ஈயா 


கர்த்தர்‌ நம்முடைய அக்கிரமங்களை 
மன்னிக்கும்போது, அதோடு நம்முடைய 
நோய்களையும்‌ குணப்படுத்துகிறார்‌. 
பாவங்களை 
i த சாபங்களை 
நம்மை விட்டு நீக்கும்போது, கர்த்தர்‌ 
தாமே பாவத்தின்‌ வல்லமையை 
நித்து்போடுகிறார்‌. தம்முடைய 
யை நமக்குள்‌ புதுப்பிக்கிறார்‌. 


நம்முடைய பிராணனை 
அழிவுக்கு விலக்கி மீட்கிறார்‌ 


உன்‌. பிராணனை அழிவுக்கு 
விலக்கிமீட்டு, உன்னைக்‌ 


கிருபையினாலும்‌ இரக்கங்கனினாலும்‌ 
முடிகுட்டி, (சங்‌ 1084). 


கர்த்தர்‌ நம்மை ஆபத்துக்களுக்கு 
விலக்கிப்‌ பாதுகாக்கிறார்‌. நம்முடைய 
ஆத்துமாவின்‌ மீட்பு விலையேறப்பெற்றது 
நம்முடைய சுயபக்திமினாலும்‌, 
சுயந்தியினாலும்‌ நமக்கு ஆத்தும 
இரட்சிப்பு உண்டாகாது. நாம்‌ 
தேவனுடைய சுத்தகிருபையினால்‌ 
இரட்சிக்கப்படுகிறோம்‌. நம்முடைய 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து கல்வாரி 
சிலுவையிலே, நம்முடைய ஆத்துமாக்களை 
மீட்பதற்காக, தம்முடைய ஜீவனையே 
பாவநிவாரண பலியாக 
ஒப்புக்கொடுத்தார்‌. நம்மை மீட்கும்‌ 
கிரயமாக, தமல்‌ தம்முடைய 
சொந்த தயே மீட்பின்‌ 
கிரயமாய்ச்‌ பழத்த ரர்‌ 


“அவர்‌ அவனுக்கு இரங்கி, அவன்‌ 
படுகுழியில்‌ இறங்காதபடிக்கு: நீர்‌ அவனை 
இரட்சியும்‌; மீட்கும்‌ பொருளை நான்‌ 
கண்டுபிடித்தேன்‌ என்பார்‌” (யோபு 33:24). 
“என்‌ ஆத்துமா படுகுழியில்‌ இறங்காதபடி, 
அவர்‌ அதை இரட்சிப்பார்‌: ஆகையால்‌ 
என்‌ பிராணன்‌ வெளிச்சத்தைக்‌ காணும்‌ 
என்று சொல்லுவான்‌” (யோபு 33:28). 


கர்த்தர்‌ நம்முடைய பிராணனை 
அழிவுக்கு விலக்கி மிட்டுக்கொள்வதோடு, 


நமக்கு மெய்யான சந்தோஷத்தையும்‌. 
சமாதானத்தையும்‌ தருகிறார்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ODNENIS 


PUBLISHERS 
நம்முடைய ஜீவியத்தில்‌ நமக்கு. 
மேன்மையையும்‌, கனத்தையும்‌ 
கொடுக்கிறார்‌. நீடித்த ஆயுசை நமக்குக்‌ 
கிருபையாகக்‌ கட்டளையிடுகிறார்‌. கர்த்தர்‌ 
நம்மை தம்முடைய பயினாலும்‌ 
இரக்கங்களினாலும்‌ முடிசூட்டுகிறார்‌. 5! 


அன்புக்கும்‌, 
இரக்கத்திற்கும்‌ நாம்‌ 
எவ்வளவேனும்‌ பாத்திரரல்ல. ஆனாலும்‌ 
தேவன்‌ தம்முடைய மகாபெரிய 
கிருபையினால்‌ நம்மை ஆசீர்வதிக்கிறார்‌. 
தேவனுடைய இரக்கத்தினால்‌ நாம்‌ 
அவருடைய சிலாக்கியத்தையும்‌, 
அன்பையும்‌ பெற்றுக்கொள்கிறோம்‌. 
கர்த்தருடைய கிருபையினாலும்‌ 


தேவனுடைய 
கிருபைக்கும்‌. 


இரக்கங்களினாலும்‌ முடிசூட்டப்பட்டிருக்கிற 
நாம்‌, தரை 


ததிக்கவேண்டும்‌ 


நன்றியோடு 


கழுகுக்கு சமானமான 


வால்வயதூ 


நன்மையினால்‌ உன்‌ வாயைத்‌ 
திருப்தியாக்குகிறாம்‌; 
சமானமாய்‌ உண்‌: 
வாலவயதுபோலாகிறது (சங்‌ 103:5). 


கர்த்தர்‌ நம்முடைய ஜீவியத்தில்‌ 
செழிப்பைக்‌ கட்டளையிடுகிறார்‌. நமக்கு 
நீண்ட ஆயுசைக்‌ கொடுப்பதாக 
வாக்குப்பண்ணுகிறார்‌. நம்முடைய வயது 
கழுகுக்கு சமானமாய்‌ திரும்பவும்‌ 
வாலவயது போல ஆகும்‌. நம்முடைய 
A தமான தகன 


கழுகு பல வருஷங்களுக்கு 
ஆரோக்கியமாக வாழுமென்று, 
ஆராய்ச்சியாளர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. 
கழுகுக்கு வயதாகும்போது அது 
தன்னுடைய சிறகுகளையெல்லாம்‌ 
உதிர்த்துவிடுமாம்‌. ஒவ்வொரு வருஷமும்‌, 
ஒரு குறிப்பிட்ட காலத்தில்‌ கழுகு 
தன்னுடைய பழைய சிறகுகளையெல்லாம்‌ 
உதிர்த்துவிடும்‌ அதன்பின்பு கழுகுக்கு 
புதிய சிறகுகள்‌ முளைக்கும்‌. புதிய 
சிறகுகள்‌ வளரும்போது, கழுகு மறுமியும்‌ 
வாலவயதுள்ள. கழுகைப்போல 
பெலமுள்ளதாயிருக்கும்‌. 





ழ்‌ நள 
யாய 


கர்த்தர்‌ தம்முடைய கிருபையினால்‌ 
நம்பைப்‌ பெலப்படுத்துகிறார்‌. 
கர்த்தருடைய ஆவியானவர்‌ நம்மை 
ஆறுதல்‌ பண்ணுகிறார்‌. பரிசுத்த 

வியானவர்‌ நம்முடைய அழிவிலிருந்து 
நம்மை மிட்டுக்கொள்கிறார்‌. நமக்குப்‌ 
புதிய ஜீவனையும்‌ புதிய சந்தோஷத்தையும்‌ 
தருகிறார்‌. நித்திய ஜீவனை 
சு க்கொள்ளும்‌ 'வத்தையும்‌ 
are ல்‌ ன்‌ 


கர்த்தர்‌ தம்முடைய நன்மையினால்‌ 
நம்முடைய வாயைத்‌ திருப்தியாக்குகிறார்‌. 
நம்முடைய வயதை திரும்பவும்‌ கழுக்கு 
சமானமாய்‌ வாலவயதைப்‌ போலாக்குகிறார்‌. 
அப்பொழுது அவன்‌ மாம்சம்‌ 
வாலிபத்தில்‌ இருந்ததைப்பார்க்கிலும்‌ 
ஆரோக்கியமடையும்‌: தன்‌ வாலவயது 


நாட்களுக்குத்‌ திரும்புவான்‌' 
(யோபு 33:25). 


கர்த்தருடைய கிருபை 
சங்‌ 108 : 6-18 


சங்‌ 103:6. ஒடுக்கப்படுகிறயாவருக்கும்‌, 
கர்த்தர்‌ நீதியையும்‌ நியாயத்தையும்‌ 
செய்கிறார்‌. 
சுங்‌ 109:7. அவர்‌ தமது வழிகளை 
கிரியைகளை 
பூத்திருக்கும்‌ 
தெரியப்பண்ணினார்‌. 


கங்‌ 1088. கர்த்தர்‌ உருக்கமும்‌, 
இரக்கமும்‌, நீடியசாந்தமும்‌, மிகுத்த 
கிருபையுமுன்னவர்‌. 


சங்‌ 1099. அவர்‌ எப்பொழுதும்‌ கடித்த 
கொன்னார்‌; 'என்றைக்கும்‌ 
கோபங்கொண்டிரார்‌. 


சங்‌ 10810. அவர்‌ 
பாவங்களுக்குத்தக்கதாக 
செய்யாமலும்‌, 

அக்கிரமங்களுக்குத்‌ தக்கதாக நமக்குச்‌ 
சரிக்கட்டாமலும்‌ இருக்கிறார்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மய 


PUBLISHERS 


சங்‌ 108:11. பூமிக்கு வானம்‌ எவ்வனவு 
உயரமாயிருக்கிறதோ, அவருக்குப்‌ 
ஙாயப்படுகிறவர்கள்மேல்‌ அவருடைய 
கிருபையும்‌ அவ்வளவு 
பெரியதாயிருக்கிறது. 

சங்‌ 103-12. மேற்குக்கும்‌ கிழக்குக்கும்‌ 
எவ்வளவு தூரமோ, அவ்வளவு தூரமாய்‌ 
அவர்‌ தம்முடைய பாவங்களை நம்மை 
விட்டு விலக்கினார்‌. 


சங்‌ 10919. 
பின்னைகளுக்கு. 
கர்த்தர்‌ தமக்குப்‌ 
இரங்குகிறார்‌, 


தகப்பன்‌ தன்‌ 
இரங்குகிறதுபோல, 
பயத்தவர்களூக்கு 


சங்‌ 10814. நம்முடைய உருவம்‌ 
இன்னதென்று அவர்‌ அறிவார்‌; நாம்‌ 
மண்ணென்று நினைவுகூருகிறார்‌. 


சங்‌ 10815. மனுஷனுடைய நாட்கள்‌ 
புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறது; வெளியின்‌: 
புஷ்பத்தைப்போல்‌ பூக்கிறான்‌. 


சங்‌ 10846. காற்று அதின்மேல்‌ 
வீசினவுடனே அதுஇல்லாமற்போயிற்று; 
அது இருத்த இடமும்‌ இனி அதை 
அறியாது. 


சங்‌ 10917. கர்த்தருடைய கிருபையோ 
அவருக்குப்‌ பயந்தவர்கள்‌ மேலும்‌, 
அவருடைய நீதி அவர்கள்‌ 
பின்னைகளுடைய பின்னைகள்மேலும்‌ 
அநாதியாய்‌ என்றென்றைக்கும்‌ 
உன்னது. 


சங்‌ 103:18. அவருடைய 
உடன்படிக்கையைக்‌ கைக்கொண்டு, 
அவருடைய கட்டளைகளின்‌ படி. செய்ய 
நினைக்கிறவர்கள்‌ மேலேயே உன்னது. 


கர்த்தர்‌ நீதியையும்‌ 
நியாயத்தையும்‌ செய்கிறார்‌ 


ஓடுக்கப்படுகிறயாவருக்கும்‌, கர்த்தர்‌ 
'தீதியையும்‌ தியாயத்தையும்‌ 
தமது வழிகளை 
கிரியைகளை 
புத்திரருக்கும்‌ 

தெரியாப்பண்ணினார்‌ (சங்‌ 103:6,7). 





ழ்‌ நள 
யாய 


தேவன்‌ 
நல்லவராகவே 
ஒடுக்கப்படுகிற யாவருக்கும்‌ 
நீதியையும்‌ நியாயத்தையும்‌ செய்கிறார்‌. 
அவர்‌ எல்லோருக்கும்‌ நல்லவராக 
இருந்தாலும்‌, இன்‌ ஜனத்தாருக்கு, 
அவர்‌ சேஷித்த  பிரகாரமாய்‌ 
ல்‌ கர்த்தர்‌ தம்மையும்‌ 
தம்முடைய கிருபையையும்‌ நமக்கு 
வெளிப்படுத்தியிருக்கிறார்‌. அவர்‌ தமது 
வழிகளை மோசேக்கு. 
தண்டம்‌ தமது கிரியைகளை 


வேல்‌ புத்திரருக்குத்‌ 
தெரியப்‌ பட்டம்‌ 


தெய்வீக 


ததர 
இருக்கிறார்‌. 
கர்த்தர்‌ 


வெளிப்பாடுதான்‌ 
மிகப்பெரிய தெய்வீக ஆசீர்வாதம்‌. 
கர்த்தர்‌ தம்மைத்தாமே அங்கு 
வெளிப்படுத்தியிருபபது. க்குக்‌ 
கிடைத்திருக்கிற மிகப்பெரிய சிலாக்கியம்‌ 


தேவன்‌. தம்மைத்தாமே நமக்கு 
வெளிப்படுத்தி, நம்மை தம்மிடமாகச்‌ 
சேர்த்துக்கொள்கிறார்‌ நமக்கு 
ஞானத்தையும்‌ அறிவையும்‌ கொடுத்து. 
நமக்கு சகலவித நன்மைகளையும்‌ 
கொடுக்கிறார்‌. கர்த்தர்‌ நீதியும்‌ நியாயமும்‌. 
உருக்கமும்‌ இரக்கமுமுள்ளவர்‌. 


கர்த்தர்‌ 
இரக்கமுமுள்ளவர்‌ 


உருக்கமும்‌ 


கர்த்தர்‌ உருக்கமும்‌, பத 
தீடியசாந்தமும்‌, 
கிருபையுமுன்னவர்‌.. 
எப்பொழுதும்‌ கடித்து 
என்றைக்கும்‌ 'கோபங்கொண்டிரார்‌. 
(சங்‌ 108:8,9). 

தேவன்‌ எப்போதும்‌ நம்மீது 

கோபமாயிருக்கமாட்டார்‌. எப்போதும்‌ அவர்‌ 
நம்மை தண்டித்துக்‌ 
கொண்டேயிருக்கமாட்டார்‌. கடிந்து 
கொண்டேயிருக்கமாட்டார்‌. கர்த்தர்‌ 
உருக்கமும்‌ இரக்கமுமுள்ளவர்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை CDNENIS 


PUBLISHERS 


நீடிய சாந்தமும்‌ மிகுந்த 
நம்மை 
மன்னிப்பதற்கு அவர்‌ எப்போதுமே 
ஆயத்தமாயிருக்கிறார்‌. 
உருக்கமும்‌ இரக்கமும்‌ தேவனுடைய 
சுபாவம்‌ அவர்‌ சீக்கிரத்தில்‌ 
கோபப்படமாட்டார்‌. கோபப்படுவதற்கு 
தம்முடைய பொறுமையைக்‌ காண்பிப்பார்‌. 
நாம்‌ கர்த்தரை கோபப்படுத்தும்‌ 
வண்ணமாய்‌ நடந்துகொண்டாலும்‌, 
நம்முடைய முரட்டாட்டங்களை தேவன்‌ 
தம்முடைய நீடிய சாந்தத்தினால்‌ 
சகித்துக்கொள்கிறார்‌. நாம்‌ கர்த்தரைக்‌ 
கோபப்படுத்தும்போது. அவர்‌ நம்மீது 
கோபப்பட்டு, அவர்‌ உடனே நம்மைக்‌ 
கோபத்தோடு தண்டித்துவிடமாட்டார்‌. நாம்‌ 
மனந்திருப்புவதற்கு வாய்ப்பைக்‌ 
கொடுப்பார்‌. நீதியும்‌ 
நியாயமுமுள்ளவர்‌. தப்பு 
செய்தவர்களை . உடனே 
தண்டிக்கமாட்டார்‌. 


கர்த்தர்‌ 
ஆனாலும்‌ 
கர்த்தர்‌ 


நாம்‌ பாவம்‌ செய்யும்போது தேவன்‌ 
நம்மீது பிரியமாமிருக்கமாட்டார்‌. அவர்‌ 
நம்மீது பிரியமாமில்லை என்பதை 
வெளிப்படுத்துவார்‌. நம்முடைய 
மனச்சாட்சியில்‌, நம்முடைய பாவத்தைக்‌ 
குறித்து உணர்த்துவார்‌. தம்முடைய 
தெய்வீக பராமரிப்பின்‌ பிரகாரம்‌ நம்மைக்‌ 
கண்டித்து உணர்த்துவார்‌. தேவன்‌ 
நம்மை உணர்த்தும்போது நாக்கு 
வேதனையும்‌ பயமும்‌ வரும்‌. ஆனாலும்‌ 
நம்மை எப்போதும்‌ வேதனையிலும்‌ 
பயத்திலும்‌ வைத்துவிடமாட்டார்‌. நாம்‌ 
பாவத்தின்‌. அடிமைத்தனத்தில்‌ 
இருந்தபோது, அடிமைத்தனத்தின்‌ ஆவி 
நம்மை ஆளுகை செய்தது. கர்த்த 
நம்மை தம்முடைய கிருபையினால்‌ 
விடுவித்து, நமக்கு தம்முடைய 
பத்திகவிகாரந்தின்‌ ஆவியைக்‌ 

கொடுக்கிறார்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


கர்த்தருடைய 
பெரிதாயிருக்கிறது 


அவர்‌ 

பாவங்களுக்குத்‌ தக்கதாக 
செய்யாமலும்‌, 

அக்கிரமங்களுக்குத்‌ தக்கதாக நமக்குச்‌. 
சரிக்கட்டாமலும்‌ இருக்கிறார்‌. பூமிக்கு. 
வானம்‌ எவ்வனவு 
உயரமாயிருக்கிறதோ, அவருக்குப்‌ 
பயப்படுகிறவர்கள்மேல்‌ அவருடைய 
கிருபையும்‌ அவ்வளவு. 
பெரியதாயிருக்கிறது. மேத்குக்கும்‌. 
கிழக்குக்கும்‌ எவ்வனவு தூரமோ, 
அவ்வனவு தூரமாய்‌ அவர்‌ நம்முடைய 
பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார்‌. 
(சங்‌ 108:10-12). 


நம்முடைய 
நமக்கு 


கர்த்தர்‌ 
பாவங்களுக்குத்தக்கதாக 
சரிக்கட்டமாட்டார்‌ நம்முடைய 
பாவத்திற்குரிய தண்டனையையும்‌ நமக்கு 
உடனே கொடுத்துவிடமாட்டார்‌. பாவத்தின்‌ 
சம்பளம்‌ மரணம்‌ என்பது தேவனுடைய 
நீதி, இதன்‌ பிரகாரம்‌ பாவம்‌ 
செய்கிறவர்கள்‌ எல்லோரும்‌ உடனே 
மரித்துப்போகவேண்டும்‌. ஆனால்‌ 
தேவனோ நமக்கு உடனே 
மரணதண்டனையைக்‌ கொடுக்காமல்‌, 
நாம்‌ மனந்திரும்பவேண்டுமென்று நீடிய 
சாந்தத்தோடு காத்துக்கொண்டிருக்கிறார்‌. 
தேவதயவு நாம்‌ குணப்படும்படி நம்மை 
ஏவுகிறது (ரோம 2:4), 

கர்த்தர்‌ நம்முடைய 
அக்கிரமங்களையெல்லாம்‌ மன்னிக்கிறார்‌ 
(சங்‌ 1033. அதோடு நம்முடைய 
பாவங்களையும்‌ நம்மைவிட்டு நீக்குகிறார்‌ 
(சங்‌ 10342) கர்த்தர்‌ நம்முடைய 
அக்கிரமங்களுக்குத்‌ தக்கதாக நமக்கு 
சரிக்கட்டமாட்டார்‌. கர்த்தர்‌ உருக்கமும்‌, 
இரக்கமும்‌, நீடிய சாந்தமும்‌ மிகுந்த 
கிருபையுமுள்ளவர்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை OODNENIS 


PUBLISHERS 


பூமிக்கு வானம்‌. மிகவும்‌ 
உயரத்திலிருக்கிறது. கர்த்தருக்குப்‌ 
பயப்படுகிறவர்கள்மேல்‌. அவருடைய 
கிருபையும்‌ அவ்வளவு பெரிதாயிருக்கிறது. 
நம்முடைய மிறுதலுக்குத்தக்கபடி கர்த்தர்‌ 
நம்மைத்‌ தண்டிக்காமல்‌, தம்முடைய 
பெரிதான கிருபையை நமக்குக்‌ 
காண்பிக்கிறார்‌. நாம்‌ பாவம்செய்துவிட்டு, 
கர்த்தருடைய தண்டனையை நினைத்துப்‌ 
பார்த்து பயப்படுகிறோம்‌. நம்முடைய 
மனச்சாட்சியும்‌ நம்மைக்‌ 
குற்றப்படுத்துகிறது. நாம்‌ 
கர்த்தரிடத்திலிருந்து தண்டனையை 
எதிர்பார்த்துக்கொண்டிருக்கும்போது, 

கர்த்தர்‌ நம்மைத்‌ தண்டிக்காமல்‌, 


தம்முடைய கிருபையையும்‌, அன்பையும்‌, 
இரசத்தையும்‌ நமக்குக்‌ காண்பிக்கிறார்‌ 


நம்முடைய பாவத்திற்கும்‌ 
தேவனுடைய நீதிக்கும்‌ ஒத்துப்பொகாது. 
தேவன்‌ தம்முடைய நீதியினால்‌, நம்முடைய 
பாவத்தைப்‌ பார்த்தால்‌, நிச்சயமாகவே 
நம்மைத்‌ தண்டித்துவிடுவார்‌. ஆனால்‌ 
தேவனோ நம்மைத்‌ தம்முடைய 
கிருபையினாலும்‌, இரக்கத்தினாலும்‌ 
பார்க்கிறார்‌. அப்போது “அவர்‌ 
எப்பொழுதும்‌ கடந்து கொள்ளார்‌; 
என்றைக்கும்‌ கோபங்கொண்டரார்‌. அவர்‌ 
நம்முடைய பாவங்களுக்குத்தக்கதாக 
நமக்குச்‌ செய்யாமலும்‌, நம்முடைய 
அக்கிரமங்களுக்குத்‌ தக்கதாக நமக்குச்‌ 
சரிக்கட்டாமலும்‌ இருக்கிறார்‌ 
(சங்‌ 103910) என்று தாவீது 
சொல்லுகிறார்‌. 

தேவன்‌ நம்முடைய பாவங்களை 
மன்னிப்பது, அவருடைய கிருபையின்‌ 
ஐசுவரியத்திற்கு எடுத்துக்‌ 
காட்டாகயிருக்கிறது. தேவனுடைய 
கிருபை எவ்வளவு பெரியது என்தை 
தாவீது விவரிக்கும்போது, “பூமிக்கு. 
வானம்‌ எல்வளவு உயரமாயிருக்கிறதோ, 





ழ்‌ நள 
யாய 


தேவன்‌ தம்முடைய கிருபையினால்‌ 
நம்முடைய பாவங்களை பன்னிக்கிறார்‌. 
பாவங்களை நம்மை விட்டு விலக்குகிறார்‌. 
அது திரும்பவும்‌ நம்மிடத்தில்‌ வராதபடி, 
அதை. தூரமாக விலக்குகிறார்‌. 
நம்முடைய பாவம்‌ நமக்கு அருகில்‌ 
இருந்தால்‌, தேவன்‌ நம்மைப்‌ 
பார்க்கும்போது, நம்முடைய பாவமும்‌ 
அவருடைய பார்வைக்குத்‌ தெரியும்‌ 
நம்முடைய பாவம்‌ தேவனுடைய 
பரதன்‌ படக்கூடாது என்பதற்காக, 

நம்மைவிட்டுத்‌ தூரமாக 
விலகிப்போடுகிறார்‌ இதுவும்‌ தேவனுடைய 
கிருபையே. 


தாவீது தேவனுடைய மன்னிக்கும்‌ 
கிருபையைப்பற்றிச்‌ சொல்லும்போது, 
“மேற்குக்கும்‌ கிழக்குக்கும்‌ எல்வளவு 
தூரமோ, அல்வளவு தூரமாய்‌ அவர்‌ 
நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு 
விலக்கினார்‌' என்று விவரிக்கிறார்‌. 
தேவன்‌ நம்முடைய பாவங்களை 
மன்னிக்கும்போது, நம்முடைய கணக்கில்‌ 
இனிமேல்‌ அந்தப்பாவம்‌ இருக்காது. அது 
நம்முடைய கணக்கிலிருந்து அழிக்கப்படும்‌. 
அந்தப்‌... பாவத்திற்கான தண்டனை 
நமக்குக்‌ கொடுக்கப்படமாட்டாது. தேவன்‌ 
நம்முடைய பாவங்களை மன்னிக்கும்போது, 
நாமும்‌ நம்முடைய பாவங்களைவிட்டு 
விலகிவரவேண்டும்‌. பாவங்களை 
வெறுத்து ஒதுக்கவேண்டும்‌. தேவன்‌ 
நம்முடைய பாவங்களை நம்மைவிட்டு 
விலக்கும்போது, நாம்‌ பாவத்திற்கும்‌ 
பின்னால்‌ போய்விடக்கூடாது. 


கர்த்தர்‌ தமக்கு 
பயத்தவர்களுக்கு இரங்குகிறார்‌ 


தகப்பன்‌ தன்‌ பின்னைகளுக்கு. 
இரங்குகிறதுபோல்‌, கர்த்தர்‌ தமக்குப்‌ 
பயநத்தவர்களுக்கு இரங்குகிறார்‌, 
நம்முடைய உருவம்‌ இன்னதென்று 
அவர்‌ அறிவார்‌; நாம்‌ மண்ணென்று 
நினைவுகூருகிறார்‌ (சங்‌ 109:18,14). 


கர்த்தர்‌ நம்முடைய வருத்தங்களையும்‌, 
வேதனைகளையும்‌ பார்த்து இரங்குகிறார்‌ 
மனது உருகுகிறார்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தருக்குப்‌ பயப்படுகிறவர்கள்மேல்‌ 
அவருடைய கிருபை பெரிதாயிருக்கிறது. 
தமக்குப்‌ பயப்படுகிறவர்களை, கர்த்தர்‌ 
தம்முடைய பிள்ளைகளாக 
அங்கீகரிக்கிறார்‌. அவர்களுக்கு தகப்பன்‌ 
தன்‌ பிள்ளைகளுக்கு இரங்குவதுபோல, 
இரங்குகிறார்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
பிள்ளைகளிடத்தில்‌ 'தகப்பனைப்போல 
அன்புள்ளவராகவும்‌, பாசமுள்ளவராகவும்‌ 
இருக்கிறார்‌. 
பிள்ளைகள்‌. 

குறைவுள்ளவர்களாகயிருக்கும்‌ 

தகப்பன்‌ அவர்களுக்கு 
அவர்களுக்கு  உபதேசம்பண்ணுகிறார்‌. 
தன்னுடைய பிள்ளைகள்‌ தப்பு 
செய்யும்போது தகப்பன்‌ அவர்களை 
அன்போடு சிட்சித்துத்‌ திருத்துகிறார்‌ 
அவர்களுக்கு உதவி தேவைப்படும்போது 
உதவிபுரிகிறார்‌. அவர்கள்‌ 
நோய்வாய்ப்பட்டிருக்கும்‌ போது 
அவர்களுக்கு இரங்கி உதவிசெய்கிறார்‌. 
அவர்களுக்கு கூடவே இருந்து 
ஆறுதல்பண்ணுகிறார்‌. 


'ஒருவனை 
தேற்றுவதுபோல்‌ நான்‌ உங்களைத்‌ 
தேற்றுவேன்‌; நீங்கள்‌ எருசவேிலே 
தேற்றப்படுவீர்கள்‌” (ஏசா. 6643). நாம்‌ 
கீழே விழுந்துவிடும்போது கர்த்தர்‌ 
நம்மை கரம்பிடித்து தூக்கிவிடுகிறார்‌ 
நமக்கு உதவி தேலைப்படும்போதெல்லாம்‌ 
நமக்கு உதனிசெய்கிறார்‌. கர்த்தர்‌ தமக்கு 
பயந்தவர்களுக்கு மாத்திரமே இரங்குவார்‌ 

பயப்படுகிறவர்கள்மேல்‌ 
மா; மே டய ப 
i டது 


அவன்‌ தாய்‌ 


கர்த்தர்‌ நம்முடைய பாவங்களை 
மன்னிக்கவேண்டுமென்றால்‌, கர்த்தருக்கு 
நம்மை ஒப்புக்கொடுக்கவேண்டும்‌. 
அவருடைய வார்த்தைக்குக்‌ 
வேண்டும்‌. அவருடைய நீதிக்கும்‌ 
நியாயத்திற்கும்‌ பயப்பட வேண்டும்‌ 
தம்முடைய கிருபையினால்‌ கர்த்தர்‌ தாமே 


கீழ்ப்படிய 





ழ்‌ நவள 
ஈயா 


தேவனுக்கு விரோதமாக 
கலகம்பண்ணினால்‌, நமக்கு தேவனுடைய 
கிருபை கிடைக்காது. கர்த்தருக்கு 
விரோதமாக நாம்‌ முரட்டாட்டம்‌ 
பண்ணினால்‌ கர்த்தர்‌ நமக்கு 
இரங்கமாட்டார்‌. கர்த்தர்‌ தமக்கும்‌ 
பயந்தவர்களுக்கு மாத்திரமே இரங்குவார்‌. 


தகப்பன்‌ 
கத்‌ 
பயந்தவர்களுக்கு இரங்குகிறார்‌. 
தகப்பனுக்கு தன்னுடைய பிள்ளைகளைப்‌ 
பற்றி நன்றாகத்‌ தெரியும்‌. நம்முடைய 
கர்த்தர்‌, நம்முடைய உருவம்‌ 
இன்னதென்று அறிவார்‌. கர்த்தரே 
நம்மை சிருஷ்டித்தவர்‌. அவர்‌ 
நம்மை மண்ணிலிருந்து உண்டாக்கினவர்‌. 
நாம்‌ மண்ணென்று கர்த்தர்‌ நினைவு 
கூருகிறார்‌. கர்த்தருக்கு நம்மைப்பற்றி 
எல்லாம்‌ தெரியும்‌. நம்முடைய 
பலவீனங்களெல்லாம்‌. கர்த்தருடைய 
சமுகத்தில்‌ வெளிச்சமாயிருக்கிறது. 
கர்த்தர்‌ நம்முடைய உண்மையான 
நிலமையை அறிந்திருப்பதினால்‌. அவர்‌ 
க ஆதரவாகயிருந்து. 
கர்த்தருடைய பெரிதான 

நாம்‌ கர்த்தரைத்‌ 


தன்‌ பிள்ளைகளுக்கு 


கர்த்தர்‌ தமக்கு 


நமக்கு 

உதவிபுரிகிறார்‌ 

இர்சத்திற்ாக 
பண்டும்‌. 


கர்த்தருடைய 
என்றென்றைக்குமுள்ளது 


கிருயை 


மனுஷனுடைய நாட்கள்‌ புல்லுக்கு. 
ஒப்பாமிருக்கிறது;. வெளியின்‌: 
புஷ்பத்தைப்போல்‌ பூக்கிறான்‌. காற்று. 
அதின்மேல்‌ 'வீசினவுடனே 
அதுஇல்லாமற்போயிற்று; அது இருந்த 
இடமும்‌ இனி அதை அறியாது. 
கர்த்தருடைய கிருபையோ அவருக்குப்‌ 
பயத்தவர்கன்மேலும்‌, அவருடைய தீதி. 
அவர்கள்‌ பின்ளைகளுடைய 
மின்னைகள்‌ மேலும்‌ அநாதியாய்‌ 
என்றென்றைக்கும்‌. ன்‌ 
அவருடைய 
கைக்கொண்டு, 
கட்டளைகளின்‌ படி. 
நினைக்கிறவர்கள்‌ மேலேயே உன்னது 
(சங்‌ 108:15-18)- 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மமம்‌ 


PUBLISHERS 


சங்கீதக்காரர்‌ தேவனுடைய 
உடன்படிக்கையையும்‌, அவருடைய 
கிருபையையும்‌ நினைவுகூருகிறார்‌. இந்தப்‌ 
பிரபஞ்சத்தில்‌ நமக்கு ஏராளமான 
துன்பங்களும்‌, கஷ்டங்களும்‌, நஷ்டங்களும்‌ 
வந்தாலும்‌, கர்த்தருடைய கிருபை 
நம்மைத்‌ தாங்கும்‌. மனுஷனுடைய நாட்கள்‌ 
புல்லுக்கு. ஒப்பாமிருக்கிறது. புல்‌ 
ம னை 
மாத்திரமே வள, 
அ ன்ப rl என்ர தபோ, 
மனுஷன்‌ புல்லைவிட மேலானவன்‌. 
ஆனாலும்‌ அவனுடைய நாட்கள்‌ 
புல்லுக்கு ஒப்பானதாயிருக்கிறது. அவன்‌ 
வெளியின்‌ புஷ்பத்தைப்போல்‌ பூக்கிறான்‌. 
சாதாரணமாக தரையில்‌ வளரும்‌ 
புல்லைவிட பூந்தோட்டத்தில்‌ வளரும்‌ 
புஷ்பம்‌ மேலானது. இதற்கு பாதுகாப்பு 
உண்டு. ஆனாலும்‌ பூ உலருவதுபோல 
புஷ்பமும்‌ உலரந்துபோகும்‌. 


புல்லை யாரும்‌ கவனிக்கமாட்டார்கள்‌. 
புல்லுக்கு மதிப்பில்லை. எல்லோரும்‌ 
புஷ்பத்தை விரும்புவார்கள்‌. புஷ்பத்திற்கு 
மதிப்பு உண்டு, ஆனாலும்‌ புஷ்பம்‌ 
எப்போதுமே  மலர்ந்திருக்காது. காற்று 
அதின்மேல்‌ வீசினவுடனே அது இல்லாமல்‌ 
போகும்‌. அது இருந்த இடமும்‌ இனி 
அதை அறியாதிருக்கும்‌. 


தோட்டத்திலே 
தான்‌ 


மந்தை 
பாதுகாத்தாலும்‌, 
பராமரித்தாலும்‌ எருபோட்டு தண்ணீர்‌ 
பாய்ச்சினாலும்‌, தோட்டத்திற்கு 
வேலியடைத்தாலும்‌, அந்தப்‌ புஷ்பமும்‌ ஒரு 
குறிப்பிட்ட ளை வந்தவுடன்‌ 
வாடிப்போகும்‌. உலர்ந்துபோகும்‌. புஷ்பம்‌ 
தானாகவே வாடும்‌. அதே யில்‌ 
வெளியின்‌ மிருகமும்‌ அதை 
மேய்ந்துபோடும்‌. புஷ்பம்‌ காய்ந்து 
போவதற்கு இரண்டு காரணங்கள்‌ உண்டு, 
ஒன்று புஷ்பத்தின்‌ இயல்பான சுபாவம்‌. 
மற்றொன்று வெளியிலிருந்து வரும்‌ 
ஆபத்து. 





ழ்‌ நள 
யாய 


மனுஷனும்‌ வெளியின்‌ புஷ்பத்தைப்‌ 
போலவே பூக்கிறான்‌. தோட்டக்காரர்‌ 
புஷ்பத்தைப்‌ பராமரிப்பதுபோல, மனுஷன்‌ 
தன்னைத்தானே பராஸித்துக்‌ 
கொள்கிறான்‌. புஷ்பம்‌ தானாவே 
வாடிப்போவது போல, மனுஷனும்‌ 
தானாகவே முதிர்வயதடைகிறான்‌. 
புஷ்பத்திற்கு வெளியின்‌ மிருகங்களால்‌ 
ஆயத்து வருவதுபோல,  மனுஷனையும்‌ 

தமான ஆபத்துக்கள்‌ தாக்குகிறது. 

தேவன்‌ மனுஷனை கண்ணோக்கிப்‌ 
பார்த்து, அவன்மீது இரக்கமாயிருக்கிறார்‌. 
மனுஷனும்‌ தன்னைத்தானே ஆராய்ந்து 
பார்க்கவேண்டும்‌. தன்னுடைய நாட்கள்‌ 
புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறது என்பதை 
நினைவு கூர்‌ 1 னை 
னக்கு மாக அத்ன்‌ 


மனுஷர்மீது கர்த்தருடைய கிருபை 
என்றென்றைக்குமுள்ளது தேவன்‌ 
தம்முடைய கிருபையை எல்லோருக்கும்‌ 
காண்பிப்பதில்லை. தமக்குப்‌ 
பயந்தவர்களுக்கு மாத்திரமே தேவன்‌ 
தம்முடைய கிருபையை 
வெளிப்படுத்துகிறார்‌ தம்முடைய 
பிள்ளைகள்‌ மேலும்‌, பிள்ளைகளுடைய 
பிள்ளைகள்‌ மேலும்‌ தேவன்‌ தம்முடைய 
நீதியைக்‌ காண்பிக்கிறார்‌. 


தாவீது தேவனுடைய கிருபையும்‌, 
நீதியும்‌ யார்மீது தங்கியிருக்கும்‌ என்று 
தெளிவாகச்‌ சொல்லுகிறார்‌. “கர்த்தருடைய 
கிருபையோ அவருக்குப்‌ பயந்தவர்கள்‌. 
மேலும்‌, அவருடைய நீதி அவர்கள்‌ 
பிள்ளைகளுடைய பிள்ளைகள்மேலும்‌ 
அநாதியாய்‌ என்றென்றைக்கும்‌ உள்ளது. 
அவருடைய உடன்படிக்கையைக்‌ 
கைக்கொண்டு, அவருடைய 
கட்டளைகளின்படி செய்ய 
னக்கிறவர்கள்‌ 
(சங்‌ 1031718). 


மேலேயே 


உள்ளது” 


தேவனுடைய கிருபை நம்மீது 
அநாதியாய்‌ என்றென்றைக்குமுள்ளது. 
நாம்‌ இந்த உலகத்தில்‌ எத்தனை வருஷம்‌ 
'வனோடிருந்தாலும்‌. அதற்கு பின்பும்‌ 
வனுடைய கிருபை நிலைத்திருக்கும்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை CDNENIS 


PUBLISHERS 


நாம்‌ ஜீவனோடிருக்கும்போதும்‌ நமக்கு 
தேவகிருபை கிடைக்கும்‌. நாம்‌ 
மரித்தபின்பும்‌, ம்முடைய 
கிருபையை நமக்கு படுத்த 


நம்முடைய ஜீவியத்தின்‌ ஒவ்வொரு 
நாளிலும்‌, நாம்‌ தேவனுடைய 
வாக்குத்தத்தத்தை நினைவுகூரவேண்டும்‌. 
தேவனுடைய உடன்படிக்கையை நாம்‌ 
கைக்கொள்ள வேண்டும்‌. அவருடைய 
குட்ட ளையின்படி செய்யவேண்டும்‌. 
அப்போது கர்த்தருடைய கிருபை நம்மீது 
என்றென்றைக்கும்‌ நிலைத்திருக்கும்‌. 
ம்முடைய 'வியகா; ப்‌ பின்பும்‌, 
த்தப்‌ இங்க 
நாட்கள்‌ புல்லுக்கு 
என்று நாம்‌ 
வருத்தப்படக்‌ கூடாது நம்முடைய 
ஆயுசுகாலம்‌ சீக்கிரத்தில்‌ முடிந்து 
போனாலும்‌, தேவனுடைய கிருபை நம்மீது 
என்றைக்கும்‌ உள்ளது என்பதை 
நினைவுகூர்ந்து சந்தோஷமயிருக்க 
வேண்டும்‌ நம்முடைய சரீர 
மரணத்தின்போது, நம்முடைய சரீரமும்‌ 
ஜீவனும்‌ பிரிந்துபோகும்‌. ஆனாலும்‌ 
தேவனுடைய கிருபை நம்மைவிட்டு 
நீங்கிப்போவதில்லை. நம்முடைய 
ஜீவனைவிட தேவகிருபை மேலானது. 
தேவனுடைய கிருபை அநாதியாய்‌ 
என்றென்றைக்குமுள்ளது.  தேவகிருபை 
நித்தியமானது. 


நம்முடைய 
ஒப்பாயிருக்கிறது 


கர்த்தருடைய ராஜரிகம்‌ 
சங்‌ 103 : 19-22 


சங்‌ 103:19. கர்த்தர்‌ வானங்களில்‌ தமது 
சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார்‌; 
அவருடைய ராஜரிகம்‌ சர்வத்தையும்‌ 
ஆளுகிறது. 


சங்‌ 10920. 
வார்த்தையைக்‌ கேட்டு, 





ழ்‌ நயனா 
யாய 


சுங்‌ 103:21. கர்த்தருக்குப்‌ 
பிரியமானதைச்‌ செய்து, 
அவர்‌ பணிவிடைக்காரராயிருக்கிற 
அவருடைய சர்வசேனைகளை, அவரை 
ஸ்தோத்திரியுங்கள்‌. 


கங்‌ 10922. கர்த்தர்‌ ஆளுகிற 
எவ்விடங்கனிலுமுன்ன அவருடைய 
சகல கிரியைகனே, அவரை 
ஸ்தோத்திரியுங்கள்‌; என்‌ ஆத்தூமாவே, 
கர்த்தரை ஸ்தோத்திரி. 


கர்த்தருடைய சிங்காசனம்‌ 


கர்த்தர்‌ வானங்களில்‌ தமது 
சிங்காசனத்தை ஸ்தாயித்திருக்கிறார்‌; 
அவருடைய ராஜரிகம்‌ சர்வத்தையும்‌ 
ஆளுகிறது (சங்‌ 10919). 


தேவன்‌ சர்வசிருஷ்டிகர்‌. 
எல்லா சிருஷ்டிகளையும்‌. 
அவற்றை பராயரிக்கிறார்‌. தேவனுடைய 
தெய்வீக பராமரிப்பு எல்லா 
சிருஷ்டிகளுக்கும்‌ பொதுவானது. தேவன்‌ 
சர்வத்தையும்‌ ஆளுகை செய்கிறார்‌ 
கர்த்தர்‌ வானங்களில்‌ தமது 
சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார்‌ 
கர்த்தருடைய ராஜரிகம்‌ சர்வத்தையும்‌ 
ஆளுகிறது. 


தேவனுடைய 
சர்வசிருஷ்டிகளுக்கும்‌. 
யிருந்தாலும்‌, தம்முடைய 
ஜனத்திற்கு, தேவன்‌ 
பராமரிப்பைக்‌ 
தம்முடைய ஜனங்கள்‌ 
சமாதானமாகவும்‌, 
இருப்பதற்காக 
உடன்படிக்கை 
அவர்களுக்கு 
கொடுத்திருக்கிறார்‌. 

கர்த்தர்‌ வானங்களில்‌ 
சிங்காசனத்தை ஸ்தாபித்தரக்கறார்‌. 
அது அவருடைய மகிமையின்‌ சிங்காசனம்‌. 
அது அவருடைய ஆளுகையின்‌ 
சிங்காசனம்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
சிங்காசனத்தில்‌ வீற்றிருந்து சர்வத்தையும்‌ 
ஆளுகை வானு தம்முடைய 
பிள்ளைகள்‌ கர்த்தர்‌ 
விசேஷித்த கவனம்‌ டர்கள்‌ அட 


அவர்‌ 
சிருஷ்டித்து, 


பராமரிப்பு 
பொதுவானதா 
விசேஷித்த 
விசேஷித்த. 
கொடுக்கிறார்‌. 
சந்தோஷமாகவும்‌, 
ஆசீர்வாதமாகவும்‌ 
தேவன்‌ அவர்களோடு 
செய்திருக்கிறார்‌. 
வாக்குத்தத்தங்களைக்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை OODNENS 


PUBLISHERS 


சர்வசிருஷ்டிகளின்மீதும்‌ தேவனுடைய 
பொதுவான பராமரிப்பு 
கொடுக்கப்படுகிறது. இந்தப்‌ பூமியிலுள்ள 
எல்லா காரியங்களையும்‌, கர்த்தர்‌ 
வானங்களிலுள்ள தம்முடைய 
சிங்காசனத்திலிருந்து நோக்கிப்‌ 
பார்க்கிறார்‌. கர்த்தருடைய  ராஜரிகம்‌ 
சர்வத்தையும்‌ ஆளுகிறது. 


கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள்‌ 


கர்த்தருடைய வார்த்தையைக்‌. 
கேட்டு, அவருடைய வசனத்தின்படி, 
செய்கிற பத்த சவுமியவான்க௧னாகிய 
அவருடைய  தூதர்கனே அவரை 
ஸ்தோத்திரியுங்கள்‌. கர்த்தருக்குப்‌ 
பிரியமானதைச்‌. செய்து, 
அவர்‌ பணிவிடைக்காரராயிருக்கிற 
அவருடைய சுர்வசேனைகனை, 
அவரை ஸ்தோத்திரியுங்கள்‌' 
(சங்‌ 109:20,21). 


கர்த்தருடைய ராஜரிகம்‌ சர்வத்தையும்‌ 
செய்வதினால்‌, 

கர்த்தரை 
தேவனுடைய 
பராமரிப்‌ கிடைக்கவில்லை. 
யென்றால்‌, நாம்‌ ஒன்றுமே 
இல்லாதவர்களாயிருப்போம்‌. தேவனுடைய 
உதவியும்‌, ஆதாவும்‌ நமக்கு. 
இல்லையென்றால்‌ நாம்‌ 
திக்கற்றவர்களாகயிருப்போம்‌. தேவனோ 
தம்முடைய கிருபையினாலும்‌. 
இரக்கத்தினாலும்‌ சர்வசிருஷ்டிகளையும்‌ 
பாஸித்‌ சர்வத்தையும்‌ க 
வ்‌ த்தையும்‌ ஆளை 


ஆளுகை, ட்‌ 
சர்வசிருஷ்டிகளும்‌ 
ஸ்தோத்திரிக்க வேண்டும்‌. 


நமக்கு 


யாரெல்லாம்‌ 

ஸ்தோத்திரிக்க 

சங்கீதக்காரர்‌ விரிவாகச்‌ சொல்லுகிறார்‌. 
கர்த்தருடைய தூதர்களெல்லோரும்‌ 
கர்த்தரை ஸ்தோத்திரிக்கவேண்டும்‌. 
கர்த்தருடைய தூதர்களெல்லோரும்‌ பலத்த 
சுவரியவான்கள்‌. கர்த்தருடைய தூதர்கள்‌, 
அவருடைய வார்த்தையைக்‌ கேட்டு, 
அவருடைய வசனத்தின்படி 
செய்கிறவர்கள்‌. அவர்கள்‌ பலத்த 
சவறியவான்களாயிருந்தாலும்‌, அவர்களும்‌ 
கர்த்தரை ஸ்தோத்திரிக்கவேண்டும்‌. 





ழ்‌ நவள 
யாய 


தேவதூதர்கள்‌ நாம்‌ துதிப்பதைப்‌ 
பார்த்து, அவர்களும்‌ உற்சாகயடைந்து 
கர்த்தரை துதிப்பதில்லை. நாம்‌ 
கர்த்தரைத்‌ துதிக்கவில்லையென்றால்‌, 
தேவதூதர்களின்‌ உற்சாகம்‌ குறைந்து 
பொய்‌, அவர்கள்‌ கர்த்தரைத்‌ துதிப்பதை 
நிறுத்திக்‌ கொள்ளப்‌ போவதில்லை. 
அவர்கள்‌ எப்போதுமே ்‌ 
துதிக்கொண்டிருப்பார்கள்‌. 
பரிசுத்தர்‌, “கர்த்தர்‌ பரிசுத்தர்‌” என்று 
தேவதூதர்கள்‌ ஒயாமல்‌ சொல்லிக்‌ 
கொண்டு. கர்த்தரை எப்போதும்‌ 
'துதிக்கொண்டிருப்பார்கள்‌. 


தேவதூதர்களின்‌ 
ஸ்தோத்திரங்களுக்கும்‌ கர்த்தர்‌ 
பாத்திரராமிருக்கிறார்‌.  தேவதூதர்களே 
கர்த்தரை இடைவிடாமல்‌, பயபக்தியோடு 
துதித்துக்‌ கொண்டிருக்கும்‌ போது, 
சாதாரண  மனுஷர்களாகிய நாம்‌, 
கர்த்தருடைய சமுகத்தில்‌, பயபக்தியோடு 


வந்‌ உள்ளத்‌; ஆழத்திலிருந்து 
ரத்‌ சிண்டு 


துதிகளுக்கும்‌, 


கர்த்தருடைய ராஜரிகத்தையும்‌, 
அவருடைய பாதுகாப்பையும்‌. அவருடைய 
பராமரிப்பையும்‌, அவர்‌ நமக்கு 
செய்திருக்கிற நன்மைகளையும்‌, 
அவருடைய வாக்குத்தத்தங்களையும்‌, 
அவருடைய உடன்படிக்கையையும்‌ நாம்‌ 
நினைவு ர்ந்து, நன்றியுள்ள 
இருதயத்தோடு, கர்த்தரை ஸ்தோத்திரிக்க 
வேண்டும்‌. 


கர்த்தருடைய  சர்வசேனைகளும்‌ 
அவரைத்‌ துதிக்கவேண்டும்‌. இவர்கள்‌ 
கர்த்தருக்கு! பிரியமானதைச்‌ 
செய்கிற. அவருடைய பணி 
விடைக்காரராயிருக்கிறார்கள்‌. இவர்கள்‌ 
கர்த்தருக்கு! பிரியமானதைச்‌ செய்தாலும்‌, 
ம்‌ கர்த்தரை ஸ்தோத்திரிக்க 
எல்லோரும்‌ கர்த்தரை 

ஸ்தோத்திரிக்க வேண்டுமென்று தாவீது 
சந்தோஷபாய்ச்‌ சொல்லுகிறார்‌. 
கர்த்தருடைய சமுகத்திற்கு முன்பாக 
தேவதூதர்களும்‌, தேவனுடைய 
சர்வசேனைகளும்‌,  சர்வசிருஷ்டிகளும்‌ 
கர்த்தரை ஸ்தோத்திரம்பண்ணவேண்டும்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மமம்‌ 


PUBLISHERS 


கர்த்தருடைய ௪கல கிரியைகள்‌ 


கர்த்தர்‌ ஆளுகிற 
எவ்விடங்களிலுமுன்ன அவருடைய 
௪௧௨. கிரியைகனே, அவரை 
ஸ்தோத்திரியுங்கன்‌; என்‌ ஆத்துமாவே, 


கர்த்தரை ஸ்தோத்திரி (சுங்‌ 103:29). 


“கர்த்தருடைய சகல கிரியைகள்‌” 
என்னும்‌ வாக்கியத்திற்கு எல்லா 
மனுஷரும்‌” என்று பொருள்‌ சொல்லலாம்‌. 
எல்லா மனுஷரும்‌, கர்த்தருடைய 
கிரியையாயிருக்கிறார்கள்‌. இந்தப்‌ 
பிரபஞ்சத்திலுள்ள  சர்வசிருஷ்டிகளும்‌ 
கர்த்தருடைய கிரியையாயிருக்கிறது. 
ஆகையினால்‌. பயெல்லாமே 
கர்த்தரை ஸ்தோத்திரிக்கவேண்டும்‌. 


நாம்‌ கர்த்தரை ஸ்தோத்திரம்‌ 
பண்ணுவது போல, கர்த்தருடைய மற்ற 
சிருஷ்டிகளால்‌ கர்த்தரைத்‌ துதிக்க 
முடியாது. ஆனாலும்‌, “கர்த்தாவே 
உம்முடைய கிரியைகளெல்லாம்‌ உம்மைத்‌ 
துதிக்கும்‌, உம்முடைய பரிசுத்தவான்கள்‌ 
உம்மை ஸ்தோத்திரிப்பார்கள்‌” (சங்‌ 14540) 
என்று சங்கீதக்காரர்‌ சொல்லுகிறார்‌. 


தாவீது இந்த சங்கீதத்தை 
ஆரம்பிக்கும்போது. “என்‌ ஆத்துமாவே 
கர்த்தரை ஸ்தோத்திரி” (சங்‌ 1031) என்று 
சொல்லி ஆரம்பித்தார்‌. தாவீது 
தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி, 
கர்த்தரை துதித்து இந்த சங்கீதத்தை 
இந்த சங்கீதத்தை 

“என்‌ 


துதித்துவிட்டாய்‌, நீ இனிமேல்‌ அரர்ந்திரு' 
என்று தாவீது தன்னுடைய 
ஆத்துமாவுக்கு சொல்லவில்லை. அதற்கும்‌ 
பதிலாக, “என்‌ ஆத்துமாவே கர்த்தரை 
ஸ்தோத்திரி” என்றே சொல்லுகிறார்‌. 
லன்‌ ஆத்துமா கர்த்தரை இன்னும்‌ 


மாய்‌ 
பப ததுங்வ்னைவேண்டும்‌ 





ழ்‌ நள 
யாய 


சங்கீதத்தின்‌ 
சங்கீதத்திற்கும்‌ 


நூற்று மூன்றாவது 
ஆசிரியரே 104-ஆவது 
ஆசிரியர்‌. இவ்விரண்டு சங்கீதங்களும்‌ 
ஒரே காலத்தில்‌, ஒரே சூழ்நிலையில்‌ 
எழுதப்பட்டிருக்க வேண்டும்‌ என்று 
வேதபண்டிதர்கள்‌ சொல்கிறார்கள்‌. 
இவ்விரண்டு சங்கீதங்களின்‌ 
ஆரம்பத்திலும்‌, “என்‌ ஆத்துமாவே 
கர்த்தரை ஸ்தோத்திரி” என்னும்‌ வாக்கியம்‌ 
பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இவ்விரண்டு 
சங்கீதங்களும்‌ 
வாக்கியத்‌ 


இவ்விரண்டு 


ம்‌ இதே 
ஈலேயே முடிவு பெறுகிறது. 


சங்கீதங்களின்‌ 
மொழிநடையில்‌ வித்தியாசமுள்ளது. 
இவ்விரண்டு சங்கீதங்களிலும்‌ 
த்துக்கள்‌ வித்தியாசமாகமிருபபதினால்‌, 
நடையும்‌ வித்தியாசமாயிருக்கலாம்‌ 


நூற்று மூன்றாவது சங்கீதத்தில்‌ 
தேவனுடைய நன்மை அவருடைய 
இரக்கம்‌, அவருடைய கிருபை, அவருடைய 
நீடிய. சாந்தம்‌ ஆகியவை 
சொல்லப்பட்டிருக்கிறது தேவனுடைய 
மென்மையான குணாதிசயங்களை 
விவரிக்கும்‌ வண்ணமாய்‌, சங்கீதக்காரர்‌ 
103-ஆவது சங்கீதத்தில்‌. மென்மையான 
மொழிநடையைப்‌ பயன்படுத்திபிருக்கிறார்‌. 

104-ஆவது சங்கீதத்தில்‌ 
தேவனுடைய மகத்துவம்‌. 
ஆகியவற்றைப்பற்றி 

தேவனுடைய 
இந்த சுபாவங்களை 
விவரிக்கும்‌ வண்ணமாய்‌, சங்கீதக்காரர்‌ 
104-ஆவது சங்கீதத்தில்‌ கெம்பீரமான 
மொழிநடையைப்‌ பயன்படுத்திபிருக்கிறார்‌ 
ப 
அதே சமயத்தில்‌ 
சிருஷ்டித்த, 
இருக்கிறார்‌. 
கிருபைக்காகவும்‌, 


த்‌; 
மொழு 


மேன்மை, 


விவரிக்கப்பட்டிருக்கிறது. 
மகத்துவமான 


தேவனாகிய கர்த்தர்‌ 
தேவனாகயிருக்கிறார்‌. 
அவர்‌ சர்வத்தையும்‌ 
சர்வசிருஷ்டிகராகவும்‌ 
தேவனுடைய 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்மா 


PUBLISHERS 


அவருடைய சர்வஆளுகைக்காகவும்‌ நாம்‌ 
கர்த்தரைத்‌ துதிக்கிறோம்‌. தேவனுடைய 
எல்லா சுபாவங்களையும்‌ நினைவுகூர்ந்து, 


பலிக: 
நால்‌ அத்து தாத்த பலிகளை 


சங்கீதக்காரர்‌ 
துதிப்பதற்கன அநேக காரணங்களை 
இந்த. சங்கீதத்தில்‌ சொல்லுகிறார்‌ 
தேவன்‌ மிகவும்‌ பெரியவர்‌. அவர்‌ 
மகிமையையும்‌, மகத்துவத்தையும்‌ அணிந்து 
கொண்டிருக்கிறார்‌. பரலோகத்தில்‌ 
அவரே பெரியவர்‌ (சங்‌ 1047-4) 
தேவனாகிய கர்த்தர்‌ சமுத்திரத்தையும்‌ 
வெட்டாந்தரையையும்‌ சிருன்டித்திருக்கிறார்‌ 
(சங்‌ 1045-9), கர்த்தர்‌ 
சர்வசிருஷ்டிகளையும்‌ போலித்துப்‌ 
பராமரிக்கிறார்‌ (சங்‌ 10410-18,27,28) 
சந்திரன்‌ சூரியன்‌ ஆகியவற்றின்‌ இயக்கம்‌ 
(சங்‌ 1049-24), 


தேவனைத்‌ 


சமுத்திரத்திலுள்ள ஜீவராசிகள்‌ 
(சங்‌ 10425,26). சர்வசிருஷ்டிகளின்மீதும்‌ 
தேவனுடைய ராஜரிகம்‌ (சங்‌ 104,29-32). 
தான்‌ உயிரோடிருக்கும்‌ மட்டும்‌ கர்த்தரைப்‌ 
பாடி கீர்த்தனம்பண்ணுவதாக 
சங்கீதக்காரர்‌ வாக்குப்பண்ணுகிறார்‌. 
தன்னுடைய ஆத்துமாவிடம்‌ கர்த்தரை 
ஸ்தோத்திரிக்குமாறு சொல்லி 
சங்கீதக்கார்‌ இந்த சங்கீதத்தை 
நிறைவுசெய்கிறார்‌ (சங்‌ 104:33-35). 
என்‌ ஆத்துமாவே கர்த்தரை 
ஸ்தோத்திரி 
சங்‌ 104 : 1-9 


சங்‌ 1041. என்‌ ஆத்துமாவே, கர்த்தரை 
ஸ்தோத்திரி; என்‌ தேவனாகிய 
கர்த்தாவே, நீர்‌ மிகவும்‌ 
பெரியவராயிருக்கிறீர்‌; மகிமையையும்‌ 
மகத்துவத்தையும்‌ அணித்து 
கொண்டிருக்கிறீர்‌. 

சங்‌ 104:2. ஒனியை வஸ்திரமாகத்‌ 


தரித்து, வானங்களைத்‌ திரையைப்‌ 
போல்‌ விரித்திருக்கிறீர்‌. 





ழ்‌ நள 
ஈயா 


சங்‌ 1048. தமது மேல்வீடுகளைத்‌ 
'தண்ணீர்கனால்‌ மச்‌௬ுப்பாவி, 
மேகங்கனைத்‌ தமது இரதமாக்கி, 
காற்றினுடைய  செட்டைகளின்மேல்‌ 
செல்லுகிறார்‌. 


சங்‌ 10424. தம்முடைய தூதர்களைக்‌ 
காற்றுகவாகவும்‌, தம்முடைய 
ஊழியக்காரரை அக்கினி 
ஜுவாலைகளாகவும்‌ செய்கிறார்‌. 


சுங்‌ 1045. ஒருபோதும்‌ 
'திலையபேராதபடி. அதின்‌ 
ஆதாரங்கள்மேல்‌ அதை ஸ்தாபித்தார்‌. 


பூமி 


சங்‌ 1046. அதை வஸ்திரத்தினால்‌ 
மூடுவதுபோல்‌ ஆழத்தினால்‌ மூடினீர்‌; 
பர்வதங்கனின்மேல்‌. தண்ணீர்கள்‌. 


தின்றது. 


கங்‌ 1047. அவைகள்‌ உமது 
கண்டிதத்தால்‌ விலகியோடி, உமது 
குமுறலின்‌: சத்தத்தால்‌. 
விரைந்துபோயிற்று. 


சங்‌ 104:8. அவைகள்‌ மலைகளில்‌ ஏறி, 
பன்னத்தாக்குகனில்‌ இறங்கி, தீர்‌ 
அவைகளுக்கு ஏற்படுத்தின இடத்தில்‌ 
சென்றது. 


சுங்‌ 104:9. அவைகள்‌ திரும்பவும்‌ வந்து 
பூமியை மூடிக்கொள்ளாதபடி. 
கடவாதிருக்கும்‌ எல்லையை 
அவைகளுக்கு ஏற்படுத்தினீர்‌. 


கர்த்தர்‌ மிகவும்‌ பெரியவர்‌ 


என்‌ ஆத்துமாவே, கர்த்தரை 
ஸ்தோத்திரி; என்‌ தேவனாகிய 
கர்த்தாவே, நீர்‌ மிகவும்‌ 
பெரியவராயிருக்கிறீம்‌; மகிமையையும்‌ 
மகத்துவத்தையும்‌ அணித்து 
கொண்டிருக்கிறீர்‌. ஒளியை 
வஸ்திரமாகத்‌ தரித்து, வானங்களைத்‌ 
திரையைப்போல்‌ விரித்திருக்கிறீர்‌. 
தமது மேல்வீடுகளைத்‌ தண்ணீர்கனால்‌ 
மக்‌சுப்பாவி, மேகங்கனைத்‌ தமது 
இரதமாக்கி, காற்றினுடைய 
செட்டைகளின்‌' மேல்‌. 
செல்லுகிறார்‌. 
தூதர்களைக்‌ 


தம்முடைய 
காற்றுகளாகவும்‌, 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை 


QOODNENS 
PUBLISHERS 


தம்முடைய ஊழியக்‌ காரரை அக்கினி 
ஜுவாலைகனாகவும்‌ செய்கிறார்‌ 
(சங்‌ 1041-4). 
கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம்‌ 
அவருடைய நாமத்தை நோக்கி கூப்பிடும்‌ 
வண்ணபமாகவும்‌. அவரை பற்றிக்‌ 
கொள்ளும்‌ படக்கும்‌. விழித்துக்‌ 
கொள்ளவேண்டும்‌ 
நோக்கிக்‌ 
பற்றிக்‌ 


னி 
கூப்பிடுகிறவனும்‌, 
கொள்ளும்‌ பிக்கு விழித்துக்‌ 
கொள்ளுகிறவனும்‌ இல்லை: தேவரீர்‌ 
உம்முடைய முகத்தை எங்களை விட்டு 
மறைத்து, எங்கள்‌ அத்கிரமங்களினிமித்தம்‌ 
எங்களைக்‌ 'கரையப்பண்ணுகிறீர்‌" 
(ஏசா 647) என்று ஏசாயா சொல்லுகிறார்‌. 
கர்த்தரைத்‌ தொழுதுகொள்ளும்படி தாலி 
கொக்‌ HS 


நாமத்தை 
உம்மைப்‌, 


தாவீது நோக்கிப்‌ 


பார்க்கிறார்‌ 


வானத்தை 
அங்கு அவர்‌ தேவனுடைய 
தெய்வீக மகிமையைக்‌ காண்கிறார்‌. 
நம்முடைய மாம்சப்பிரகாரமான 
கண்களினால்‌, வானத்திலே தேவனுடைய 
மகிமையைப்‌ பார்க்க முடியாது 
நம்முடைய 'மனக்கண்கள்‌ 
விசுவாசத்தினால்‌ பிரகாசமுள்ளதா 
யிருக்க வேண்டும்‌. இப்போதுதான்‌. 
வானத்திலே தேவனுடைய மகிமையைக்‌ 
காணமுடியும்‌ 


சங்கீதக்காரர்‌ தேவனுடைய 
மகிமையை பயபக்தியோடு பார்க்கிறார்‌. 
அவருடைய மகிமையைத்‌ தியானிக்கிறார்‌. 
கர்த்தாவே, நீர்‌ பெரியவராயிருக்கிறீர்‌ 
என்று பயபக்தியோடு சொல்லுகிறார்‌. 
இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ ராஜாக்களும்‌, 
பிரபுக்களும்‌ 'பெரியவர்களைப்போல. 
இருப்பார்கள்‌. அவர்கள்‌ ஆடம்பரமான 
வஸ்திரங்களை அணிந்திருப்பார்கள்‌. 
நம்முடைய கர்த்தர்‌ 
பெரியவராகயிருப்பதினால்‌, அவருடைய 
வஸ்திரமும்‌ பெரியது. கர்த்தர்‌ 
மகிமையையும்‌ மகத்துவத்தையும்‌ 
தம்முடைய வஸ்திரமாக 
அணிந்திருக்கிறார்‌. 





ழ்‌ நள 
யாய 


கர்த்தர்‌ ஒளியை வஸ்திரமாகத்‌ 
தரித்து, வானங்களை திரையைப்போல 
விரித்திருக்கிறார்‌ என்று சங்கீதக்காரர்‌ 
சொல்லுகிறார்‌. கர்த்தர்‌ யாரும்‌ 
சேரக்கூடாத ஒளியில்‌ வாசம்பண்ணுகிறவர்‌ 
என்று பவுல்‌ நிருபத்தில்‌ எழுதுகிறார்‌. 


“ஒருவராய்‌, சாவாமையுள்ளவரும்‌, 
சேரக்கூடாத ஒளியில்‌ வாசம்‌ 
பண்ணுகிறவரும்‌, மனுஷரில்‌ ஒருவரும்‌ 
கண்டிராதவரும்‌, காணக்கூடாதவருமா 
யிருக்கிறவர்‌ அவருக்கே கனமும்‌ நித்திய 
வல்லமையும்‌ உண்டாயிருப்பதாக. ஆமென்‌" 
[தீமோ 6:6). தாம்‌ வாசம்பண்ணுகிற 

ளியை, கர்த்தர்‌ தமக்கு வஸ்திரமா 
தத்‌ எனக்‌ எக 

கர்த்தருக்கு வானமே வாசஸ்தலம்‌. 
அதுவே அவருடைய பரிசுத்த 
அரண்மனை. கர்த்தர்‌ வானங்களை 
திரையைப்போல விரித்திருக்கிறார்‌. 
ஆதியிலே தேவன்‌ வானத்தையும்‌ 
பூமியையும்‌ சிருஷ்டித்தார்‌ தேவனே 
ஆகாயவிரிவை உண்டுபண்ணினார்‌. 
ஆகாயவிரிவுக்கு வானம்‌ என்று. 
போரிட்டார்‌ எபிரெய பாஷையிலே. 
காயவிரிவு' என்னும்‌ வார்த்தைக்கு. 
“விரித்தல்‌” என்று பொருள்‌. 


தேவன்‌ ஆகாயவிரிவை உண்டு 
பண்ணி, ஆகாயவிரிவுக்குக்‌ கீழே 
இருக்கிற ஜலத்திற்கும்‌ ஆகாய விரிவுக்கு 

இருக்கிற  ஜலத்திற்கும்‌ 

ண்‌ ஈக்கினார்‌: அது அப்படியே 
ஆயிற்று” (ஆதி 1:7), தேவன்‌ ஒளியை 
வஸ்திரமாகத்‌ தரித்திருக்கிறார்‌. ஆனாலும்‌ 
அவர்‌ நம்மீது கிருபையுள்ளவராக, 
வானத்தின்‌ இருளிலும்‌ தங்கிமிருக்கிறார்‌. 
ஆகாயத்திலுள்ள ங்கள்‌ அவரை 
மூடுகிறது. 

நாம்‌ வானங்களை நோக்கிப்‌ 
பார்க்கும்போது, அது எவ்வளவு பெரியது 
என்பதும்‌, அது எவ்வளவு 
பிரமாண்டமானது என்பதும்‌ நமக்குத்‌ 
தெரியவரும்‌. கர்த்தரே வானங்களையும்‌ 
பூமியையும்‌ நிரப்புகிறவர்‌. 
பிரமாண்டமாயிருந்தாலும்‌ 
சர்வசிருஷ்டிகளையும்‌. 
அவற்றை நிரப்பியிருக்கிறார்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மமம்‌ 


PUBLISHERS 


வாயுப்பொருளாகவும்‌, 
தண்ணீர்‌ திரவப்பொருளாகவும்‌ 
இருக்கிறது. ஆனாலும்‌ அவை 
தேவனுடைய தெய்வீக வல்லமையினால்‌, 
வானத்தில்‌, அந்தரத்தில்‌ நிற்கிறது 
கர்த்தர்‌ தமது மேல்வீடுகளை 
தண்ணீர்களால்‌ மச்சுப்பாவியிருக்கிறார்‌. 
அவர்‌ மேகங்களை தமது இரதபாக்கி, 
காற்றினுடைய செட்டைகளின்‌ மேல்‌ 
பறந்து செல்கிறார்‌. தேவன்‌ 
'சர்வவல்லபையுள்ளவர்‌. தேவன்‌ 
வானத்திலிருந்து சீனாய்‌ மலைக்கு 
இறங்கி வந்தார்‌. பிரமாணத்தைக்‌ 
கொடுப்பதற்காகவும்‌, சுவிசேஷத்தை 
அறிவிப்பதற்காகவும்‌ தேவனாகிய 
கர்த்தர்‌, வானங்களிலிருந்து மேகங்களை 
தமது இரதமாக்கி, பூமிக்கு வந்தார்‌. 


இதோ, 


காற்று 


ஒளியள்ள ஒரு மேகம்‌ 
அவர்கள்மேல்‌ நிழலிட்டது. இவர்‌ 
என்னுடைய நேச குமாரன்‌, இவரில்‌ 
பிரியமாயிருக்கிறேன்‌, 
செவிகொடுங்கள்‌ 
மேகத்திலிருந்து 
உண்டாயிற்று" 
காற்றினுடைய செட்டைகளின்மேல்‌ 
நடந்து செல்கிறார்‌. அவர்‌ தம்முடைய 
தூதர்களை காற்றுகளாகவும்‌, தம்முடைய 
ஊழியக்காரரை அக்கினி. 
ஜுவாலைகளாகவும்‌ செய்கிறார்‌. 


என்று 
ஒரு 
மத்‌ 1725) 


பூமியை அதின்‌ ஆதாரங்கள்‌ 
மேல்‌ ஸ்தாபித்தார்‌. 

பூமி ஒருபோதும்‌ நிலைபேராதபடி, 
அதின்‌ ஆதாரங்கள்‌ மேல்‌ அதை 
ஸ்தாபித்தார்‌. அதை வஸ்திரத்திணால்‌ 
மூடுவதுபோல ஆழத்தினால்‌ மூடினீர்‌; 
பர்வதங்கனின்மேல்‌ தண்ணீர்கள்‌. 
தின்றது. அவைகள்‌. உமது 
கண்டிதத்தால்‌ விலகியோடி, உமது 
குமுறலின்‌. சத்தத்தால்‌ விரைந்து 


சென்றது. அவைகள்‌ திரும்பவும்‌ வந்து 
பூமியை முடிக்கொள்ளாதபடி. 
கடவாதிருக்கும்‌ எல்லையை 
க ஏற்படுத்தினீர்‌ 


அவைகளுக்கு 
(சங்‌ 104:5-9). 





ழ்‌ பயா] 
யாய 


சங்கீதக்கார்‌ வானங்களை 
நோக்கிப்‌ பார்க்கிறார்‌. வானங்களை 
சுற்றிப்பார்க்கிறார்‌. அதன்பின்பு அவர்‌ 
பூமியையும்‌ பார்க்கிறார்‌. வானங்களில்‌ 
தேவனுடைய மகிமை வெளிப்படுவதுபோல, 
பூமியிலும்‌ தேவனுடைய மகிமை 
வெளிப்படுவதை சங்கீதக்காரர்‌ 
பார்த்து பரவசபடைகிறார்‌. கர்த்தர்‌ 
பூமியை ஸ்தாபித்திருக்கிறார்‌. அது 
ஒருபோதும்‌ நிலை பேராதபடி, பூமியை 
i ஆதாரங்கள்மேல்‌ 
ஸ்தாபித்திருக்கிறார்‌. பூமி அந்தரத்தில்‌ 
தொங்கிக்கொண்டிருக்கிறது. ஆனாலும்‌ 
அது அசையாத ஸ்திபாரத்தின்மீது 
உறுதியாக ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. 


மனுஷருடைய பாவத்தினால்‌ 
பூமிக்கு பெரிய அதிர்ச்சிகள்‌ 
உண்டாயிற்று. நகரத்தின்‌ பயங்கரம்‌ 
பூமியை அசைத்துப்‌ பார்த்தது. ஆனாலும்‌ 
பூமி ஒருபோதும்‌ நிலைபெயரவில்லை. 
கர்த்தர்‌ நியமித்திருக்கிற காலம்‌ 
வரையிலும்‌ பூமி நிலைபேராது. கர்த்தர்‌ 
புதிய பூரியை உண்டாக்கும்போது, இந்த 
பூமி, பழைய பூமியாகும்‌ இது புதிய 
பூமிக்கு இடங்கொடுத்து அழிந்துபோகும்‌. 
அது வரையிலும்‌ இந்த! பூமி ஒருபோதும்‌ 
நிலை பேருவதில்லை. 


கர்த்தர்‌ பூரியை வஸ்திரத்தினால்‌ 
மூடுவதுபோல ஆழத்தினால்‌ மூடினார்‌. 
பர்வதங்களின்மேல்‌ தண்ணீர்‌ நின்றது. 
சமுத்திரம்‌ தனக்குக்‌ கொடுக்கப்பட்ட 
எல்லைக்குட்பட்டு இருக்கிறது. “பின்பு 
தேவன்‌: வானத்தின்‌ கீழே இருக்கிற ஜலம்‌ 
ஒரிடத்தில்‌ சேரவும்‌, வெட்டாந்தரை 
காணப்படவும்‌ கடவது என்றார்‌; 
அப்படியே ஆயிற்று” (ஆதி 1:9). 
சொன்ன பிரகாரம்‌ வானத்தின்‌ 
தரு ம்‌ ஓரிடத்தில்‌ சேர்ந்து 
சமுத்திரமாயி! 


தேவன்‌ தண்ணீருக்கு கட்டளை 
கொடுப்பதை, சங்கீதக்காரர்‌, “கண்டிதம்‌” 
என்று சொல்லுகிறார்‌. தேவன்‌. 
சமுத்திரத்தைக்‌ கண்டிக்கிறார்‌. தேவன்‌ 
சமுத்திரத்தின்‌ மீது பிரியப்படவில்லை. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மமம்‌ 


PUBLISHERS 


மனுஷர்‌ வாசம்பண்ணுவதற்கு பூமியில்‌ 
போதுமான ஸ்தலமில்லை. சமுத்திரம்‌ 
பூமியை விழுங்கிவிடக்கூடாது. 
ஆகையினால்‌ தேவன்‌ சமுத்திரத்தைக்‌ 
கண்டிக்கிறார்‌. தேவன்‌ கண்டிக்கும்போது 
சமுத்திரத்தின்‌ தண்ணீர்‌ விலகி ஓடுகிறது. 
தேவன்‌. மட்டப்‌ சத்தம்‌ பலத்த 
சத்தமாயிருக்குப்‌ 7 கம்‌ 
ள்‌ தன்‌ எத்‌ 


“அவைகள்‌ உமது கண்டிதத்தால்‌ 
விலகியோடி, உமது குமுறலின்‌ சத்தத்தால்‌ 
விரைந்துபோயிற்று. அவைகள்‌ மலைகளில்‌ 
ஏறி, பள்ளத்தாக்குகளில்‌ இறங்கி, நீர்‌ 

ஏற்படுத்தின இடத்தில்‌: 
(சங்‌. 1042,8) என்று 
சங்கீதக்காரர்‌ சொல்லுகிறார்‌. 


கர்த்தர்‌ கண்டிக்கும்போது, வானமும்‌ 
பூமியும்‌ அவருடைய  சத்தத்தைப்‌ 
புரிந்துகொண்டு, அதற்குக்‌ கீழ்பபடிகிறது. 
“ஜலங்கள்‌ உம்மைக்‌ கண்டது; தேவனே, 

ஜலங்கள்‌ உம்மைக்‌ கண்டு தத்தளித்தது; 
ஆழங்களும்‌ கலங்கினது. மேகங்கள்‌ 
ஜலங்களைப்‌ பொழிந்தது: 
ஆகாயமண்டலங்கள்‌ முழக்கமிட்டது; 
உம்முடைய அம்புகளும்‌ தெறிப்புண்டு 
பறந்தது. உம்முடைய குமுறலின்‌ சத்தம்‌ 
சுழல்காற்றில்‌ முழங்கினது: மின்னல்கள்‌ 
பூச்சக்கரத்தைப்‌ பிரகாசிப்பித்தது; 
பூமி குலுங்கி அதிர்ந்தது” (சங்‌ 77:16-18). 


தேவனாகிய கர்த்தர்‌ மனுஷனுக்காக, 
தண்ணீரைக்‌ கண்டிக்கிறார்‌. இந்தப்‌ 
பூமியில்‌ மனுஷன்‌ வாசம்பண்ணுவதற்கு 
ஏற்ற ஸ்தலத்தை உண்டுபண்ணுகிறார்‌. 
கர்த்தர்‌ 
தண்ணீர்களெல்லாம்‌ 


பள்ளத்தாக்குகளில்‌ இறங்குகிற தண்ணீர்‌, 
அவைகளுக்கு ஏற்படுத்தின இடத்திற்குச்‌ 
செல்லுகிறது. இதுவரையிலும்‌ 
மூடிக்கொண்டிருந்த தண்ணீர்‌, 
காது ஏற்படுத்தப்பட்ட இடத்திற்கு 
வந்துவிடுகிற; 





ழ்‌ நள 
யாய 


தண்ணீர்‌ தன்னுடைய இடத்தில்‌ 
இருக்கவேண்டும்‌. அது மறுபடியும்‌ வந்து 
பூமியை மூடிக்கொள்ளக்கூடாது. கர்த்தர்‌ 
சமுத்திரத்தின்‌ தண்ணீர்களுக்கு 
எல்லையை ஏற்படுத்தியிருக்கிறார்‌. அந்த 
எல்லையைத்‌ தாண்டி தண்ணீர்‌ 
வரக்கூடாது. அப்படி வருவதற்கு 
சமுத்திரத்தின்‌ தண்ணீருக்கு அனுமதி 
கொடுக்கப்படவில்லை. அவை திரும்பவும்‌ 
வந்து பூமியை மூடிக்கொள்ளக்கூடாது. 

பூமி மனுஷன்‌ 
வாசம்பண்ணுவதற்காக சிருஷ்டிக்கப்‌ 
பட்டிருக்கிறது. மனுஷனுடைய 
வாசஸ்தலத்தை சமுத்திரத்தின்‌ தண்ணீர்‌ 
ஆக்கிரமிப்பது தேவனுடைய சித்தமல்ல. 
தண்ணீர்‌ திரும்பவும்‌ பூமியை 
மூடிக்கொள்ளக்கூடாது. என்பதற்காகவே 
அவர்‌ சமுத்திரத்தின்‌ தண்ணீரைக்‌ 
கண்டிக்கிறார்‌ 


தேவனுடைய சிருஷ்டிகள்‌ 
௪ங்‌ 104 : 10-18 


கங்‌ 10410. அவர்‌ பன்னத்தாக்குகளில்‌ 
நீருற்றுகனை வரவிடுகிறார்‌; அவைகள்‌ 
மலைகள்‌ நடுவே ஓடுகிறது. 


சுங்‌ 10401. அவைகள்‌ வெளியின்‌ 
ஜீவன்‌ களுக்கெல்லாம்‌. தண்ணீர்‌ 
கொடுக்கும்‌; அங்கே காட்டுக்கழுதைகள்‌ 
தங்கள்‌ தாகத்தைத்‌ தீர்த்துக்கொள்ளும்‌. 


சுங்‌ 10442. அவைகளின்‌ ஓரமாய்‌ 
ஆகாயத்துப்பறவைகள்‌ சஞ்சரித்து, 
கினைகன்மேலிருந்து பாடும்‌. 


சங்‌ 10418. டய மேல்‌. 

பர்வதங்களுக்குத்‌ 
றக்கிறார்‌; உமது 
பலனாலே பூமி 


திருப்தியாயிருக்கிறது. 


கங்‌ 104:14. பூமியிலிருந்து 
அகாரம்‌ உண்டாகும்படி, அவர்‌ 
மிருகங்களுக்குப்‌ புல்லையும்‌, 
மனுஷருக்கு உபயோகமான பயிர்‌ 
வகைகளையும்‌ முளைப்பிக்கிறார்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை COODNENS 


PUBLISHERS 


சன்‌ 10445. 
இருதயத்தை. 
திராட்சரசத்தையும்‌, 


மனுஷனுடைய 
மகிழ்ச்சியாக்கும்‌. 


ஆகாரத்தையும்‌ வினைவிக்கிறார்‌. 


சங்‌ 10416. 
விருட்சங்களும்‌, அவர்‌ நாட்டின 
ல்பனோனின்‌. கேதுருக்களும்‌ 
சாரத்தினால்‌ நிறைந்திருக்கும்‌. 

சங்‌ 10417. அங்கே குருவிகள்‌ 
கூடுகட்டும்‌; தேவதாரு விருட்சங்களின்‌ 
கொக்குகவின்‌ குடியிருப்பு. 


கர்த்தருடைய 


சங்‌ 10418. உயர்த்த பர்வதங்கள்‌ 
வரையாடுகளுக்கும்‌, கன்மலைகள்‌. 
குழிமுசல்களுக்கும்‌ அடைக்கலம்‌. 


நீரூற்றுகள்‌. 


அவர்‌ பன்னத்தாக்குகளில்‌ 
நீகுற்றுகளை வரவிடுகிறார்‌; அவைகள்‌ 
மலைகள்‌ நடுவே ஓடுகிறது. அவைகள்‌ 
வெளியின்‌ ஜீவன்‌ களுக்கெல்லாம்‌ 
தண்ணீர்‌ கொடுக்கும்‌ அங்கே 
காட்டுக்கழுதைகள்‌ தங்கள்‌ தாகத்தைத்‌ 
தீர்த்துக்கொள்ளும்‌. 
(சங்‌ 104:10,11). 


தேவனாகிய கர்த்தர்‌ தம்முடைய 
சிருஷ்டிகளுக்கு சுத்தமான தண்ணீரைப்‌ 
பருகக்‌ கொடுக்கிறார்‌. “அவர்‌ 
பள்ளத்தாக்குகளில்‌ நீரூற்றுகளை 
வாவிடுகிறார்‌” என்று தாவீது 
சொல்லுகிறார்‌. நீரூற்றுகள்‌ மலைகள்‌ 
நடுவே ஓடுகிறது. இரண்டு மலைகளுக்கு 
நடுவே இருக்கும்‌ பள்ளத்தாக்குகளில்‌ 
க ர்‌ ஓடுகிறது 
ரூற்றுகளோ। மை ரும்‌ 
சேர்ந்து, மலைகள்‌ நடுவே ஓடுகிறது. 


வெளியின்‌ 
தண்ணீர்‌ 


நீரூற்றுகள்‌ 
ஜீவன்களுக்கெல்லாம்‌ 
கொடுக்கும்‌. எல்லா மனுஷரும்‌ கர்த்தர்‌ 
கொடுக்கிற தண்ணீரை தங்கள்‌ 
றல்‌ வி 





ழ்‌ யய] 
யாய 


கொடுக்கிற தண்ணீர்‌ 
தாகத்தைத்‌ தீர்ப்பது 
போலவே, மிருகங்களின்‌ தாகத்தையும்‌ 
தீர்க்கிறது. “அவைகள்‌ வெளியின்‌ 
ஜீவன்களுக்கெல்லாம்‌ தண்ணீர்‌ 
கொடுக்கும்‌: அங்கே காட்டுக்கழுதைகள்‌ 
தங்கள்‌ தாகத்தைத்‌ தீர்த்துக்கொள்ளும்‌” 
என்று சங்கீதக்காரர்‌ சொல்லுகிறார்‌. 
தேவன்‌ தம்முடைய சிருஷ்டிகளுக்கு 
(னைக்‌ கொடுக்கும்போது, அவற்றிற்கு 
'வஆதாரத்தையும்‌ "கொடுக்கிறார்‌ 


கர்த்தர்‌ 
மனுஷருடைய 


ஆகாயத்துப்‌ பறவைகள்‌ 


அவைகளின்‌ 
ஆகாயத்துப்பறவைகள்‌ 
கினைகன்மேலிருத்து. 
(சுங்‌ 10412). 


ஓரமாய்‌ 
சஞ்சரித்து, 
பாடும்‌ 


சர்வசிருஷ்டிகளையும்‌ 
அவற்றிற்கு 
கொடுக்கிறார்‌ 
ஞானத்தைக்‌ 


கர்த்தர்‌ 
சிருஷ்டித்து, 8 
வாசஸ்தலங்களையும்‌ 
மனுஷருக்கு. அவர்‌ 
கொடுக்கிறார்‌, மனுஷர்‌ தேவன்‌ 
கொடுத்திருக்கிற ஞானத்தைப்‌ 
பயன்படுத்தி, தங்களுக்கு வீடுகளைக்‌ 
கட்டிக்‌ கொள்கிறார்கள்‌. 
மிருகங்களெல்லாம்‌ மனுஷருக்கு 
வீடுகளைக்‌ கட்ட உதவியாயிருக்கிறது. 
மரங்களும்‌ நம்முடைய வீடுகளுக்குப்‌ 
பயன்படுகிறது. 

ஆகாயத்துப்‌ பறவைகளால்‌ 
மனுஷரைப்போல மாளிகைகளைக்‌ கட்ட 
முடியாது. ஆனாலும்‌ 
குடியிருப்பதற்கு 
வாசஸ்தலங்களைக்‌ 
ஆகாயத்‌, 
பள்ளத்தாக்குகளின்‌ 
நீரூற்றுகளின்‌ 
ஓரமாயும்‌: 


மே தேவன்‌ விசே! 
ர னு ணவ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம 


PUBLISHERS 


கேதுரு மரங்களிலே குருவிகள்‌ 
கூடுகட்டும்‌. ட்டர்‌ டக்‌ 
கொக்குகளின்‌ 
பறவைகள்‌ 
சிறியதாயிருந்தாலும்‌, 
தங்களுக்கென்று கூடுகளைக்‌ கட்டி, 
சந்தோஷமாயிருக்கும்‌. 
கிளைகள்மேல்‌ அமர்ந்து கர்த்தரைத்‌ 
துதித்துப்‌ பாடும்‌ 


பர்வதங்களுக்கு. 
இழறைக்கிறார்‌ 


தண்ணீர்‌ 


தம்முடைய மேல்வீடுகளிலிருத்து 
பர்வதங்களுக்குத்‌ தண்ணீர்‌ 
இறைக்கிறார்‌; உமது கிரியைகளின்‌ 
பலனாலே பூமி திருப்தியாயிருக்கிறது 
(சங்‌ 10418). 


தேவனாகிய கர்த்தர்‌ மனுஷருக்கும்‌, 
மிருகங்களுக்கும்‌ புசிப்பபதற்கு! 
போஜனத்தைக்‌ கொடுக்கிறார்‌. 
தம்முடைய மேல்வீடுகளிலிருந்து 
பர்வதங்களுக்குத்‌ தண்ணீர்‌ இறைக்கிறார்‌. 
கர்த்தர்‌ தமது மேல்வீடுகளை 
தண்ணீர்களால்‌ மச்சுப்பாவியிருக்கிறார்‌ 
(சங்‌ 104:3). ஆகாயங்கள்‌ கர்த்தருடைய 
மேல்வீடுகளாகும்‌. அங்கு கார்மேகங்கள்‌ 
நிரம்பியிருக்கிறது. இந்த மேகங்களில்‌ 
ஏராளமான தண்ணீர்‌ இருக்கிறது. 
கர்த்தருடைய சித்தத்தின்‌ பிரகாரம்‌, 
கார்மேகங்களிலுள்ள தண்ணீர்கள்‌, 
ந்தப்‌ மிக்‌ மழையாகப்‌ பொழிகி! 

ற்ப கானன்‌ 


கர்த்தருடைய கிரியைகளின்‌ 
பலனாலே பூமி திருப்தியாயிருக்கிறது. 
வானத்திலிருந்து பூமிக்கு மழைபெய்து, 
பூமியைக்‌ குளிரப்பண்ணுகிறது. 
தேவனுடைய கிரியைகளெல்லாம்‌ 
மனுஷருக்கு ஆசீர்வாதமானது. தேவன்‌ 
சர்வசிருஷ்டிகளையும்‌ சிருஷ்டித்து, 
அவற்றின்‌ தேவைகளையெல்லாம்‌ தமது 
கிருபையினால்‌ சந்திக்கிறார்‌. அவற்றைப்‌ 
பாதுகாத்து பராமரிக்கிறார்‌. 





ழ்‌ நவள 
சமய 
பூமியிலிருந்து ஆகாரம்‌ 


பூமியிலிருந்து ஆகாரம்‌ 
உண்டாகும்படி, அவர்‌ மிருகங்களுக்குப்‌ 
புல்லையும்‌, மனுஷருக்கு உபயோகமான 
பயிர்‌ வகைகளையும்‌ முளைப்பிக்கிறார்‌. 
மனுஷனுடைய இருதயத்தை. 
மகிழ்ச்சியாக்கும்‌ திராட்சரசத்தையும்‌, 


விளைவிக்கிறார்‌ (சங்‌ 104:14,10). 


ஆடுமாடுகளுக்கு புல்‌ 
ஆகாரமாயிருக்கிறது சிங்கம்‌, புலி 
போன்ற பெரிய மிருகங்களுக்கு புல்‌ 
ஆகாரமாயிருக்காது இவற்றிற்கு 
ஆடுமடுகள்தான்‌ ஆகாரம்‌ புலி 
புல்லைத்‌ தின்னாது. ஆனால்‌ புல்லைத்‌ 
தின்கிற ஆட்டையும்‌ மாட்டையும்‌ புலி 
தின்று தன்னுடைய பசியை 
ஆற்றிக்கொள்ளும்‌. கர்த்தர்‌ பூமியிலிருந்து 
ஆகாரத்தை உண்டாக்கும்படி செய்கிறார்‌ 
சில மிருகங்களுக்கு இந்தப்‌ பூமியில்‌ 
புல்லை முளைப்பிக்கிறார்‌. மனுஷருக்கோ 
இந்தப்‌ பூமியில்‌ உபயோகமான பயிர்‌ 
வகைகளை முளைப்பிக்கிறார்‌. 
கர்த்தருடைய பராணிப்பினால்‌ மனுஷன்‌ 
புசித்து திருப்தியடைகிறான்‌. 


நம்முடைய ஜீவனுக்குத்‌ தேவையான 
ஜீவாதாரங்கள்‌ எல்லாவற்றையும்‌ நாம்‌ 
குர்த்தரிடமிருந்தே பெற்றுக்கொள்கிறோம்‌ 
நம்மை சிருஷ்டித்த கர்த்தர்‌, நம்மைப்‌ 
போஷித்துப்‌ பராமரிக்கிறார்‌. கர்த்தர்‌ 
நம்மைப்‌ போஷிப்பதுபோலவே 
மிருகங்களையும்‌ போஷிக்கிறார்‌. 
மிருகங்களும்‌ 

ஜீவிக்கிறோம்‌. 

நமக்கும்‌. 


இந்தப்‌ பூமியில்‌ முளைக்கப்பண்ணுகிறார்‌. 


மனுஷருக்கு 
எண்ணெயையும்‌. 


கர்த்தர்‌ 
திராட்சரசத்தையும்‌, 
ஆகாரத்தையும்‌ 
பூமியிலே 
திராட்சரசம்‌ 
இருதயத்தை 


இந்தப்‌ 
விளைவிக்கிறார்‌. 
மனுஷனுடைய 
மகிழ்ச்சியாக்குகிறது. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மமம்‌ 


PUBLISHERS 


எண்ணெய்‌ மனுஷனுக்கு முகக்களையை 
உண்டுபண்ணுகிறது. ஆகாரம்‌ 
மனுஷனுடைய இருதயத்தை ல்‌ 
மனுஷனுக்கு இவை எல்லா 
என்பதை கர்த்தர்‌ அறிதி 
நம்முடைய பரலோகப்பிதா, நமக்கு 
தேவையான நன்மைகளைக்‌ கொடுத்து, 
நம்மைப்‌ போஷித்து, நம்மைப்‌ 
பராமரிக்கிறார்‌. கர்த்தர்‌ நம்முடைய 
நாசியிலே ஜீவசுவாசத்தை ஊதி நம்மை 
ஜீவாத்துமாவாக ஆக்கினார்‌. அதே. 
கர்த்தர்‌ இந்தப்‌ பூமியிலே நமக்கு 
உபயோகமான பயிர்‌ வகைகளை 
எப்பித்து நமக்கு ஜீவாதாரத்தைக்‌ 
காடுக்கிறார்‌. 
கர்த்தருடைய விருட்சங்கள்‌ 
விருட்சங்களும்‌, 
லீபனோனின்‌. 
ரூம்‌ சாரத்தினால்‌. 
நிறைந்திருக்கும்‌ (சங்‌ 104:16). 
கர்த்தர்‌ மனுஷருக்கும்‌ 
மிருகங்களுக்கும்‌ போஜனங்களைக்‌ 
கொட போவிக்கிறார்‌. 
சர்வசிருஷ்டிகளின்‌ சிருஷ்டிகர்‌, பயிர்‌ 
வகைகளையும்‌, விருட்சங்களையும்‌ 
சிருஷ்டித்திருக்கிறார்‌. விருட்சங்களுக்குத்‌ 
தேவையான சத்தான ஆகாரத்திற்கு 
“சாரம்‌” என்று பெயர்‌. கர்த்தரே 
விருட்சங்களுக்கு சாரத்தைக்‌ 
கொடுக்கிறவர்‌. கர்த்தர்‌ விருட்சங்களைப்‌ 
போஷிக்கவில்லையென்றால்‌, விருட்சங்கள்‌ 
காய்ந்து பட்டுப்போகும்‌. 
விருட்சங்களின்மீது 
பராமரிப்பு இருப்பதாக 
சொல்லுகிறார்‌. "கர்த்தருடைய 
விருட்சங்களும்‌ அவர்‌ நாட்டின 
லீபனோனின்‌ கேதுருக்களும்‌ சாரத்தினால்‌ 
நிறைந்திருக்கும்‌". மனுஷன்‌ தன்னுடைய 
தோட்டத்திலே காய்கறி செடிகளையும்‌, 
பழமரங்களையும்‌ வளர்க்கிறான்‌. 
இவற்றிற்கு நீர்பாய்ச்சுகிறான்‌. நிலத்தைக்‌ 
கொத்தி எருப்போடுகிறான்‌. 
வேலியடைத்துப்‌ பாதுகாக்கிறான்‌. 
இவையெல்லாம்‌ மனுஷருடைய 
விருட்சங்கள்‌. மனுஷன்‌ ்‌ 
ந ர அலு 


கர்த்தருடைய 
சங்கீதக்காரர்‌ 





ழ்‌ நள 
யாய 


வனாந்தரத்தில்‌ 

விருட்சங்கள்‌ உள்ளது 

இவற்றை 

பராமரிப்பதில்லை. 

விருட்சங்கள்‌. தேவன்‌ 

தெய்வீக பராமரிப்பினால்‌, 

விருட்சங்களை வளர்க்கிறார்‌. 

பாதுகாத்து பராமரிக்கிறார்‌. 

விருட்சங்கள்‌ 

நிறைந்திருக்கும்‌. இந்த விருட்சங்களுக்கு 
ஆகாரம்‌ எதுவும்‌ 


ஏராளமான 
மனுஷர்‌ யாரும்‌ 


வனாந்தரத்தில்‌ லீபனோனின்‌ 
கேதுருக்கள்‌ ஏராளமாய்‌ உள்ளன. 
கர்த்தரே இவற்றை நாட்டினார்‌. 
இவற்றிற்குத்‌ தேவையான சாரம்‌ இந்தப்‌ 
பூமியிலிருக்கிறது. கர்த்தர்‌ இந்த 
விருட்சங்களை நாட்டியதினால்‌, ர்‌ 
டவ த ப 


நீதியின்‌ விருட்சங்களும்‌ 
கர்த்தருடைய விருட்சங்களாகும்‌ 
கர்த்தரே விருட்சங்களை 
நாட்டினார்‌. இவற்றை 
தம்முடைய தோட்டத்திலே. 
நாட்டியிருக்கிறார்‌ இவையெல்லாம்‌ 
சாரத்தினால்‌ நிறைந்திருக்கிறது. தேவன்‌ 
தம்முடைய விருட்சத்தை நாட்டும்போது. 
அதற்கு அவர்‌ நீர்பாய்ச்சுகிறார்‌. 
பாதுகாத்து பராமரிக்கிறார்‌. 
“கர்த்தருடைய ஆலயத்திலே 
நாட்டப்பட்டவர்கள்‌ எங்கள்‌ தேவனுடைய 
பிராகாரங்களில்‌ செழித்திருப்பார்கள்‌" 
(சங்‌ 9213). 


நீதியின்‌ 
கர்த்தர்‌ 


குருவிகள்‌ 


அங்கே 
தேவதாரு 
கொக்குகளின்‌: 
(சங்‌ 104:17). 


குருவிகள்‌ கூடுகட்டும்‌; 
விருட்சங்களின்‌ 
குடியிருப்பு 


கேதுருக்கள்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை OCDNENIS 


PUBLISHERS 


இவையெல்லாம்‌ கர்த்தர்‌ கொடுக்கிற 
சாரத்தினால்‌ நிறைந்திருக்கும்‌. கர்த்தர்‌ 
இந்த விருட்சங்களை நாட்டி, 
க க்கள்‌ டல்‌ ட்‌ 


தேவனாகிய கர்த்தர்‌ சர்வசிருஷ்டிகர்‌. 
அவர்‌ மனுஷரையும்‌, மிருகங்களையும்‌, 
சிறிய குருவிகளையும்‌ கொக்குகளையும்‌ 
சிருஷ்டித்திருக்கிறார்‌. ஜீவராசிகளை 
சிருஷ்டிக்கிற கர்த்தர்‌, அவற்றிற்கு 
ஜீவாதாரத்தைக்‌ கொடுத்து அவற்றைப்‌ 
போஷித்துப்‌ பராமரிக்கிறார்‌. அவற்றிற்கு 
குடியிருப்புக்களை  உண்டுபண்ணுகிறார்‌. 
லீபனோனின்‌ தேதுருக்களில்‌ குருவிகள்‌ 
கூடுகட்டும்‌. தேவதாரு விருட்சங்கள்‌ 
கொக்குகளின்‌  குடியிருப்பாகமிருக்கும்‌. 
ஒரு சில குருவிகள்‌ மலைகளின்‌ நடுவே 
கூடுகளைக்‌ கட்டும்‌. ஆகாயத்துப்‌ 
பறவைகள்‌ நீர்க்கால்களின்‌ ஓரமாய்‌ 
சஞ்சரிக்கும்‌. அவை கிளைகள்மேலிருந்து 
பாடும்‌. 


கர்த்தர்‌ தங்களுக்குக்‌ 
கொடுத்திருக்கிற தாலந்துகளை 
ஆகாயத்துப்‌ பறவைகள்‌ பயன்படுத்தும்‌. 
சிறிய குருவிகளும்‌ கர்த்தரை 
மகிமைப்படுத்தி பாடும்‌. கர்த்தருடைய 
சமுகத்தில்‌ ஆகாயத்துப்‌ பறவைகள்‌ பாடி, 
அவரைத்‌ துதிக்கும்போது. நாம்‌ 
தேவனுடைய ஆஃயத்திற்கு வந்து 
சும்மாயிருக்கக்கூடாது கர்த்தருடைய 
மகத்துவத்தையும்‌, மகிமையையும்‌ 
நினைத்து. நாம்‌ நன்றியுள்ள 
இருதயத்தோடு. அவரைத்‌ துதித்துப்‌ 

ண்டும்‌. 


பட்சிகளைக்‌ 
அவைகள்‌ 


“ஆகாயத்துப்‌ 
கவனித்துப்பாருங்கள்‌; 
விதைக்கிறதுபில்லை. அறுக்கிறதுமில்லை, 


களஞ்சியங்களில்‌ சேர்த்துவைக்கிறது 
மில்லை: அவைகளையும்‌ உங்கள்‌ பரமபிதா 
பிழைப்பூட்டுகிறார்‌: அவைகளைப்‌ 
பார்க்கிலும்‌ நீங்கள்‌ விசேஷித்தவர்கள்‌. 
அல்லவா?" (மத்‌ 6:26) வானத்தை 
நோக்கி பறக்கிற ஆகாயத்துப்‌ 
பட்சிகளுக்கு, குடியிருக்கும்‌ கூடுகளைப்‌ 
பற்றிக்‌ கவலையில்லை. தேவதாரு 
விருட்சங்கள்‌ அதிக உயரமாய்‌ வளரும்‌. 
கொக்குகளோ அந்த உயரத்திலும்‌ போய்‌ 
கூடுகட்டி தங்‌ க்கும்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


வரையாடுகளும்‌ குழிமுசல்களும்‌ 


உயர்த்த 
வரையாடுகளுக்கும்‌, 
குழிமுசல்களுக்கும்‌ 
(சுங்‌ 104-18). 


தேவனாகிய கர்த்தர்‌ வரையாடுகளையும்‌ 
சிருஷ்டித்து; அவற்றையும்‌ போவித்துப்‌ 
பராமரிக்கிறார்‌. வரையாடுகளும்‌, 
குழிமுசல்களும்‌ நம்முடைய பார்வைக்கு 
சாதாரண சிருஷ்டிகளாகயிருந்தாலும்‌, 
கர்த்தருடைய பார்வையில்‌ இவையும்‌ 
விசேஷித்தவையாயிருக்கிறது. கர்த்தர்‌ 
இவற்றையும்‌ சிருஷ்டித்து, போஷித்துப்‌ 
பராமரிக்கிறார்‌. தேவன்‌ 


வரையாடுகளுக்கு விசேஷித்த அறிவைக்‌ 
உயர்ந்த 
எல்லா 
தன்னுடைய 


கொடுத்திருக்கிறார்‌. 
பர்வதங்களில்‌ 
இடங்களுக்கும்போய்‌, 
ஆகாரத்தைப்‌ புசிக்கும்‌ 
தங்கியிருக்கும்‌. குழிமுச 
கன்மலைகளில்‌ தங்கியிருந்து ஜீலிக்கும்‌ 
வரையாடுகளுக்கு உயர்ந்த 
பர்வதங்களும்‌, குழிமுசல்களுக்கு 
கன்மலைகளும்‌ அடைக்கலமாயிருக்கிறது. 
வரையாடுகளும்‌ குழிமுசல்களும்‌ 
பலவீனமான மிருகங்கள்‌. இவற்றால்‌ 
தங்களைத்தாங்களே பாதுகாத்துக்கொள்ள 
முடியாது. பெரிய மிருகங்கள்‌ இவற்றை 
வேட்டையாடித்‌ தின்றுபோடும்‌ 
மிருகங்களிடமிருந்து 

பாதுகாப்பு தேவை, 

மிருகங்களை > 

இவற்றைப்‌ பாதுகாக்கவும்‌ 
வரையாடுகளுக்கு 
பர்வதங்களையும்‌, 
கன்மலைகளையும்‌ 
கொடுத்திருக்கிறார்‌ 


கர்த்தருடைய பிள்ளைகளாகிய 
நாமோ அவருக்கு 
விசேஷித்தவர்களாயிருக்கிறோம்‌. உயர்ந்த 
பர்வதங்களோ, கன்மலைகளோ நமக்கு 
அடைக்கலமல்ல. கர்த்தரே நமக்கு 
அடைக்கலமாயிருக்கிறார்‌. நாம்‌ இந்தச்‌ 
சத்தியத்தை நினைவு காந்து, 


இவை 


கர்த்தர்‌, 
செய்கிறார்‌ 

உயர்ந்த 
குழிமுசல்களுக்கு 


அடைக்கலமாகக்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மாமா 


PUBLISHERS 


கர்த்தருடைய  சமுகத்திலே அவரை 
நன்றியோடு துதிக்கவேண்டும்‌. சிறிய 
மிருகங்களுக்குக்கூட குடியிருப்புக்களைக்‌ 
கொடுத்து, அவற்றை ஆதரிக்கிற 
கர்த்தர்‌, நம்மை  மறந்துவிடமாட்டார்‌ 
நம்மைக்‌ கைவிடமாட்டார்‌. நம்முடைய 
தேவை என்ன என்பது கர்த்தருக்குத்‌ 
தெரியும்‌. நம்மைப்‌ போஷிக்கிற கர்த்தர்‌, 
ணக அனை பா்‌ 


தேவனுடைய பராமரிப்பு 
௪ங்‌ 104 : 19-30 


சங்‌ 104419. சந்திரனைக்‌ 
காலக்குறிப்புகளூக்காகப்‌ படைத்தார்‌; 
சூரியன்‌ தன்‌ அஸ்தமனத்தை அறியும்‌. 


சங்‌ 10420, நீர்‌ இருளைக்‌ 
கட்டனையிடுகிறீர்‌, இராக்காலமாகும்‌; 
அதிலே சகல்‌ காட்டு ஜீவன்களும்‌ 
நடமாடும்‌. 


சங்‌ 104221. பாலசிங்கங்கன்‌ இரைக்காக 
கெர்ச்சித்து, தேவனால்‌ தங்களுக்கு 
ஆகாரம்‌ கிடைக்கும்படித்‌ தேடும்‌. 


10422. சூரியன்‌ உதிக்கையில்‌ 
அவைகள்‌: ஒதுங்கி, தங்கள்‌. 
தாபரங்களில்‌ படுத்துக்கொள்ளும்‌. 


சுங்‌ 10458. அப்பொழுது மனுஷன்‌ 
சாயங்காலமட்டும்‌ தன்‌ வேலைக்கும்‌, 
தன்‌ பண்ணைக்கும்‌ புறப்படுகிறான்‌. 
கர்த்தாவே உமது 
எவ்வனவு. 
அவைகளை 
யெல்லாம்‌ ஞானமாய்ப்‌ படைத்தீர்‌; பூமி 
உம்முடைய பொருன்களினால்‌ 
'திறைந்திருக்கிறது.. 


சங்‌ 10495. பெரிதும்‌ விஸ்தாரமுமான 
இந்தச்‌ சமுத்திரமும்‌ அப்படியே 
திழைத்திருக்கிறது; அதிலே சஞ்சரிக்கும்‌ 
சிறியவைகளும்‌ பெரியவைகளுமான 
எண்ணிறந்த ஜீவன்கள்‌ உண்டு. 


சண்‌ 104:28. அதிலே கப்பல்கள்‌ ஏடும்‌; 
அதிலே வினையாடும்படி. 
உண்டாக்கின திமிங்கலங்களும்‌ உண்டு. 





ழ்‌ நள 
யாய 


சங்‌ 104: ஏற்றவேலையில்‌ 
ஆகாரத்தைத்‌ தருவீர்‌ என்று 
அவைகளெல்லாம்‌ உம்மை நோக்கிக்‌ 
காத்திருக்கும்‌. 


சங்‌ 104:28, தீர்கொடுக். அவைகள்‌: 
வாங்கிக்கொள்ளும்‌; தீர்‌ உம்முடைய 
கையைத்திறக்க, அவைகள்‌ 
நன்மையால்‌ திருப்தியாகும்‌. 


சுங்‌ 104:29, நீர்‌ உமது முகத்தை 
மறைக்க, திகைக்கும்‌; தீர்‌ அவைகளின்‌: 
சுவாசத்தை வாங்கிக்கொள்ள, 
அவைகள்‌ மாண்டு, தங்கள்‌ 
மண்ணுக்குத்‌ திரும்பும்‌. 


சுங்‌ 104:80. நீர்‌ உம்முடைய ஆவியை 
அனுப்பும்போது, 

சிருஷ்டிக்கப்படும்‌ தீர்‌ 
ரூபத்தையும்‌ புதிதாக்குகி நீர்‌. 


சந்திரனும்‌ சூரியனும்‌: 


சந்திரனைக்‌ காலக்‌. 
குறிப்புகளுக்காகப்‌ படைத்தார்‌; சூரியன்‌ 
தன்‌ அஸ்தமனத்தை அறியும்‌. தீர்‌ 
இருளைக்‌ கட்டனையிடுகிதீர்‌, 
'இராக்காலமாகும்‌; அதிலே ௪கல காட்டு 
ஜீவன்களும்‌ நடமாடும்‌. பாலசிங்கங்கன்‌ 
இரைக்காக  கெர்ச்சித்து, தேவனால்‌ 
தங்களுக்கு ஆகாரம்‌ கிடைக்கும்படித்‌ 
தேடும்‌. சூரியன்‌ உதிக்கையில்‌ 
அவைகள்‌. ஒதுங்கி, தங்கள்‌ 
தாபரங்களில்‌ படுத்துக்கொள்ளும்‌. 
அப்பொ மனுஷன்‌ 
காயங்காலமட்டும்‌ தன்‌ வேலைக்கும்‌, 
தன்‌ பண்ணைக்கும்‌ புறப்படுகிறான்‌. 
கர்த்தாவே, உமது கிரியைகள்‌ 
எவ்வளவு. திரனாயிருக்கிறது!' 
அவைகனையெயல்லாம்‌ ஞானமாய்ப்‌ 
படைத்தீர்‌; பூமி உம்முடைய 
பொருன்களினால்‌ நிறைத்திருக்கிறது 
(சங்‌ 104:19-24). 


நாம்‌ கர்த்தரைத்‌ துதித்து 
அவருடைய மகிமையைப்‌ புகழ 
வேண்டுமென்று சங்கீதக்காரர்‌ நமக்குப்‌ 
நாளும்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மாமா 


PUBLISHERS 


புறஜாதியார்‌ சந்திரனையும்‌ சூரியனையும்‌ 
தங்கள்‌ தெய்வங்களாக 
ஆராதிக்கிறார்கள்‌. ஆனால்‌ அவை 
மெய்யான தெய்வமல்ல. அவை 
சிருஷ்டிகள்‌. கர்த்தரே அவற்றை 
சிருஷ்டித்திருக்கிறார்‌. இவை 
சிருஷ்டிக்கப்பட்டதற்கான காரணத்தையும்‌ 
சங்கீதக்காரர்‌ சொல்லுகிறார்‌. தேவன்‌ 
சந்திரனை காலக்குறிப்புக்களுக்காக 
படைத்தார்‌. சந்திரனும்‌ சூரியனும்‌ 
தேவனுக்குப்‌ றத செய்கிறார்கள்‌. 
சூரியன்‌ அஸ்தமனத்தை 
அறிந்தரக்கிறத. 


மாலைவேளையிலே 
அஸ்தமனமாகிறது. அப்போது கர்த்தர்‌ 
இருளைக்‌ கட்டளையிடுகிறார்‌. 
கர்த்தருடைய கட்டளையின்படி அப்போது 
இராக்காலமாகிறது.  இராக்காலத்திலே 
சகல காட்டு ஜீவன்களும்‌ நடமாடுகிறது. 
வெளிச்சம்‌ அழகாகயிருபபது போல, 
இருளும்‌ அழகாகவே இருக்கிறது. பகலும்‌ 
இரவும்‌ சேர்ந்து வந்தால்தான்‌ ஒரு நாள்‌ 
பொழுதாகும்‌. பூமியிலே பகல்‌ மாத்திரம்‌ 
இருந்தால்‌, பூமியிலுள்ள எல்லா 
சிருஷ்டிகளுக்‌ அது 
வயிர்‌ ன்‌ 


காட்டுஜீவன்களுக்கு இருளே 
பிரதானம்‌. அவையெல்லாம்‌ இருளிலே. 
நடமாடும்‌. பகலிலே படுத்துத்‌ தூங்கும்‌. 
சகல காட்டுஜீவன்களுக்கு இருளே 
பாதுகாப்பாயிருக்கிறது. அவை இ ரவு 
வேளையில்‌ பயப்படாமல்‌ நடமாட, 
தங்களுடைய இரையை சம்பாதிக்கும்‌. 
இரவு வேளையிலே  பாலசிங்கங்கள்‌ 
இரைக்காக  கெர்ச்சித்து. தேவனால்‌ 
தங்களுக்கு ஆகாரம்‌ கிடைக்கும்படி 
தேடும்‌ பகல்வேளையில்‌ அவை 
வெளியே போகாது. சூரியன்‌ உதிக்கையில்‌ 
காட்டு ஜீவன்கள்‌ ஒதுங்கி, தங்கள்‌ 
தாபரங்களில்‌ படுத்துக்கொள்ளும்‌. 


சூரியன்‌ 


சூரியன்‌ தன்‌ அஸ்தமத்தை 
அறிந்திரு/பதுபோல, தான்‌ உதிக்க 
வேண்டிய வேளையையும்‌ அறிந்திருக்கிறது 
தேவனுடைய கட்டளையின்‌ பிரகாரம்‌ 
சூரியன்‌ காலைவேளையில்‌ உதிக்கிறது. 
தான்‌ எப்போது உதிக்கவேண்டுமென்பது 
சூரியனுக்குத்‌ தெரியும்‌. 





ழ்‌ [பப்ப 
யாய 


கர்த்தரே பகலையும்‌ இரவையும்‌ ஆளுகை 
செய்கிறார்‌. சூரியன்‌ உதிக்கும்போது. 
காட்டு  ஜீவன்களெல்லாம்‌ தங்கள்‌ 
தாபரங்களில்‌ படுத்து ஓய்வெடுக்கும்‌. இரவு 
வேளையில்‌ கெம்பீரமாக சுற்றி திரிந்த 
காட்டு ஜீவன்கள்‌, பகல்வேளையிலே 
பயந்து படுத்துக்கொள்ளும்‌. பகல்வேளை 
மனுஷருக்கு ஏற்றவேளை. 


சூரியன்‌ உதிக்கும்போது மனுஷன்‌ 
தன்‌ வேலைக்கும்‌, தன்‌ பண்ணைக்கும்‌ 
புறப்பட்டுப்போகிறான்‌.  சாயங்காலமட்டும்‌ 
அவன்‌ வேலை செய்கிறான்‌. இரவு 
வேளையிலே மனுஷன்‌ தன்னுடைய 
வீடுகளில்‌ படுத்துக்கொள்கிறான்‌. 
மனுஷன்‌ படுத்திருக்கும்போது காட்டு 
ஜீவன்கள்‌ விழித்துக்கொள்கிறது. காட்டு 
'வன்கள்‌ படுத்திருக்கும்போது மனுஷன்‌ 
விழித்துக்கொள்கிறான்‌. 


இவையெல்லாம்‌ 
கிரியைகள்‌. சங்கீதக்காரர்‌ இதைப்பற்றிச்‌ 
சொல்லும்போது, “கர்த்தாவே, உமது 
கிரியைகள்‌ எல்வளவு திரளாயிருக்கிறது' 
அவைகளையெல்லாம்‌ ஞானமாய்ப்‌ 
படைத்தீர்‌; பூரி உம்முடைய 
பொருள்களினால்‌  நிறைந்திருக்கிறது' 
என்று சொல்லுகிறார்‌. 


கர்த்தருடைய 


சமுத்திரம்‌ 


பெரிதும்‌ விஸ்தாரமுமான இந்தச்‌. 
சமுத்திரமும்‌ அப்படியே 
திழைந்திருக்கிறது; அதிலே சஞ்சரிக்கும்‌. 
சிறியவைகளும்‌ பெரியவைகளுமான 
எண்ணிறந்த ஜீவன்கள்‌ உண்டு. அதிலே 


சமுத்திரம்‌ பெரிதாயும்‌ விஸ்தாரமாயும்‌ 
இருக்கிறது. பூமி கர்த்தருடைய 
பொருள்களினால்‌ 


சால்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ODNENIS 


PUBLISHERS 


சிறியவைகளும்‌ 
ஏராளமான 


சமுத்திரத்திலே 
பெரியவைகளுமான. 
ஜீவன்கள்‌ உள்ளன. (பெல்லாம்‌. 
சமுத்திரத்தில்‌ சஞ்சரிக்கின்றன. கர்த்தர்‌ 
சமுத்திரத்தை மச்சங்களினால்‌ 
ப்பியிருக்கிறார்‌. அவை நக்கு 
கவியும்‌ உடு 


மனுஷருடைய ஆசீர்வாதத்திற்காகவே 
கர்த்தர்‌ சமுத்திரத்தை 
உண்டுபண்ணியிருக்கிறார்‌. சமுத்திரத்திலே 
கப்பல்கள்‌ ஒடும்‌. நம்முடைய 
பொருட்களை ஒரு தேசத்திலிருந்து 
மற்றொரு தேசத்திற்கு எளிதாக எடுத்துச்‌ 
செல்வதற்கு சமுத்திர மார்க்கம்‌ மிகவும்‌ 
பிரயோஜன முள்ளதாயிருக்கிறது. 
சமுத்திரம்‌ மச்சங்களின்‌ இருப்பிடம்‌. 
சமுத்திரத்திலே சிறியவைகளும்‌ 
பெரியவைகளுணன ஏராளமான 
ஜீவன்கள்‌ உண்டு. திமிங்கலம்‌ 
மிகப்பெரிய ஜீவன்‌. கர்த்தரே 
திமிங்கலத்தை உண்டாக்கினார்‌. இந்தத்‌ 
திமிங்கலங்களெல்லாம்‌ கர்த்தர்‌ 
உண்டாக்கின சழுத்திரங்களில்‌ 
விளையாடும்‌. கர்த்தர்‌ சமுத்திரத்தை 
வீணாய்ப்‌ படைக்கவில்லை. கர்த்தர்‌ 
பூமியைப்போலவே சமுத்திரத்தையும்‌ 
நமக்குப்‌ _பிரயோஜனமுள்ளதாகவே 
படைத்திருக்கிறார்‌. 


ஏற்றவேளையில்‌ ஆகாரம்‌ 


ஆகாரத்தைத்‌ 
அவைகளெல்லாம்‌ 
காத்திருக்கும்‌. 
வாங்கிக்‌ 
உம்முடைய 
அவைகள்‌. 
திருப்தியாகும்‌ 
(சங்‌ 104:27,28). 


கர்த்தர்‌ 
சிருஷ்டித்திருக்கிறார்‌. 
சிருஷ்டிகளையும்‌ 
பராமரிக்கிறார்‌. 
அவற்றிற்கு பல்‌ பத தருகிறார்‌. 


கக்க ப்‌ ப 


சர்வசிருஷ்டிகளையும்‌ 





ழ்‌ நள 
யாய 


கர்த்தர்‌ ஏற்றவேளையில்‌, தங்களுக்கு 
ஆகாரத்தைத்‌ தருவார்‌ என்று, அவைகள்‌ 
எல்லாம்‌ கர்த்தரை நோக்கிக்‌ 
காத்திருக்கிறது. கர்த்தரின்‌ களஞ்சியம்‌ 
பெரியது. சர்வசிருஷ்டிகளையும்‌ 
'போஷிப்பதற்கு தேவையான போஜனம்‌ 
கர்த்தருடைய மகாப்பெரியகளஞ்சியத்தில்‌ 
உள்ளது 


எல்லா ஜீவராசிகளுக்கும்‌ கர்த்தரே 
போஜனம்‌ கொடுக்கிறார்‌. கர்த்தர்‌ 
கொடுக்க அவைகள்‌ வாங்கிக்கொள்ளும்‌ 
கர்த்தர்‌ தம்முடைய கையைத்‌ திறக்கும்‌ 
போது, எல்லா ஜீவராசிகளும்‌ 
நன்மையால்‌ திருப்தியாகும்‌. சிறிவைகளும்‌ 
பெரியவைகளுமான எல்லா 
ஜீவன்களையும்‌ கர்த்தர்‌ போவிக்கிறார்‌. 
எல்லா ஜீவன்களும்‌ கர்த்தரை நோக்கிக்‌ 
காத்திருக்கிறது. எல்லாவற்றிற்கும்‌ 
ஒருவேளை உண்டு. புசிப்பதற்கும்‌ ஒரு 
வேளை உண்டு. கர்த்தர்‌ ஏற்றவேளையில்‌ 
தங்களுக்கு ஆகாரத்தைத்‌ தருவார்‌ 
என்பதை எல்லா 
வட்ல பண்க்க்க்‌ 
வை. எல்லா £வன்களுக்கும்‌ 
'கொடுத்திருக்கிறார்‌ க 
கர்த்தர்‌ பூமியின்‌ ரூபத்தைப்‌ 
புதிதாக்குகிறார்‌ 


நீர்‌ உமது ல்‌ ps 
திகைக்கும்‌ நீர்‌ 

சுவாசத்தை 

அவைகள்‌ 

மண்ணுக்குத்‌ திரும்பும்‌. தர உம்முடைய 
ஆவியை அனுப்பும்போது, அவைகள்‌ 
சிருஷ்டிக்கப்படும்‌; நீர்‌ 

கூபத்தையும்‌ 

(சங்‌ 104:29,30). 


ஆளுகையுமுள்ளவர்‌. 
இ பிரபஞ்சத்தில்‌. 
மரித்துப்‌ 


எட்ட நாளும்‌ 
ஏராளமான 
போகிறது. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்மா 


PUBLISHERS 


ஆயிரக்கணக்கான ஜீவன்கள்‌ 
இதுவரையிலும்‌ மரித்துப்போனாலும்‌, 
இன்றும்‌ இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ எராளமான 
ஜீவன்கள்‌ உள்ளது. கர்த்தர்‌ ஜீவன்களின்‌ 
சுவாசத்தை வாங்கிக்கொள்ளும்போது, 
அவைகள்‌ மாண்டுபோகும்‌. 


அவற்றின்‌ ஆவி மண்ணுக்குத்‌ திரும்பும்‌. 
கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம்‌ 
மரிக்கும்போது, நம்முடைய  ஆவியோ 
பரலோகத்திற்கு நேராக போகும்‌. ஒரு 
சந்ததி மறைந்துபோகிறது. மற்றொரு 
சந்ததி வருகிறது. கர்த்தர்‌ 
சர்வசிருஷ்டிகளையும்‌ சிருஷ்டித்தவர்‌. 
அவர்‌ இன்னும்‌: சிருஷ்டித்துக்‌ 
கொண்டிருக்கிறார்‌. கர்த்தருடைய 
சிருஷ்டிப்பின்‌ கிரியை தொடர்ந்து 
நடைபெறுவதினால்‌, இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ 
ஏராளமான ஜீவன்கள்‌ நிரம்பியிருக்கிறது. 
பூமி கர்த்தருடைய  பொருள்களினால்‌ 
நிரம்பியிருக்கிறது. பூமியிலும்‌, 
சமுத்திரத்திலும்‌, வானத்திலும்‌ 
ஏராளமான ஜீவன்கள்‌ நிரம்பியுள்ளன. 


ஒரு ஜீவன்‌ ஸரித்தபின்பு அந்த 
ஜீவன்‌ மறுபிறவி எடுப்பதில்லை. ஒரு 
மிருகம்‌ மரித்துப்போனால்‌, அது 
மரித்துப்போனதுதான்‌. மரித்துப்போன 
மிருகம்‌ மறுபடியும்‌ உயிரோடு திரும்பி 
வருவதில்லை. கர்த்தரோ தம்முடைய 
சிருஷ்டிப்பின்‌ கிரியையினால்‌ மற்றொரு 
புதிய மிருகத்தை சிருஷ்டிக்கிறார்‌. 
தேவனுடைய சிருஷ்டிப்பின்‌ கிரியை 
தொடர்ந்து நடைபெற்றுக்‌ 
கொண்டிருக்கிறது. கர்த்தர்‌ தம்முடைய 
வியை அனுப்பும்போது, புதிய 
'வன்கள்‌ சிருஷ்டிக்கப்படும்‌. 


கர்த்தர்‌ பூமியின்‌ ரூபத்தை 
புதிதாக்குகிறார்‌. ஒவ்வொரு நாளும்‌ 
இதைப்‌ புதிதாக்கிக்கொண்டேயிருக்கிறார்‌. 
ஒவ்வொரு நாளிலும்‌ பகலும்‌ இரவும்‌ 
மாறி மாறி வருகிறது. ஆனாலும்‌ 
ஒவ்வொரு பகல்பொழுதும்‌ புதிதாகவே 
(பர்‌ நேற்று கழிந்துபோன நாள்‌ 
மறுபடியும்‌ வராது 





ழ்‌ நள 
யாய 


பழைய நாள்‌ கழிந்துபோகும்‌. அதற்குப்‌ 
பதிலாக புதிய நாள்தான்‌ வரும்‌. 
கர்த்தருக்குள்‌ சகலமும்‌ புதிதாயிருக்கிறது. 
பழைய வருஷம்‌ மறுபடியும்‌ திரும்பி 
வராது. பழைய ம்‌ 
போனதுதான்‌. 

வருஷம்தான்‌ வரும்‌. 


பூமியில்‌ 
மழைகாலமும்‌, 
வருகிறது. 
கோடைகாலம்‌ 
இருப்பதில்லை. ஒவ்வொரு வருஷமும்‌ 
குளிர்காலம்‌ புதிதாய்த்தான்‌ வரும்‌. 
மழைகாலத்தில்‌ புதிய மழைதான்‌ பெய்யும்‌ 
கர்த்தர்‌ இந்தப்‌ பூரியிலே புதிய 
நாட்களையும்‌. புதிய காலங்களையும்‌, 
புதிய ஜீவன்களையும்‌ சிருஷ்டி ப்‌ 
பீன்‌ ரூபத்தை பனக ன்‌ 


சங்கீதக்காரர்‌ 
கிரியைகளைத்‌ தியானித்து 
ஆச்சரியப்படுகிறார்‌. “கர்த்தாவே, உமது 
கிரியைகள்‌ எவ்வளவு திரளாயிருக்கிறது' 
அவைகளையெல்லாம்‌ ஞானமாய்ப்‌ 
படைத்தீர்‌; பூமி உம்முடைய 
பொருள்களினால்‌ நிறைந்திருக்கிறது” 
(சங்‌ 10424) சங்கீதக்காரர்‌ 
சொல்லுகிறார்‌ 


கோடைகாலமும்‌. 
குளிர்காலமும்‌ மாறி மாறி 
ஒவ்வொரு வருஷமும்‌ 

ஒன்றுபோல்‌. 


கர்த்தருடைய 


என்று 


கர்த்தருடைய மகிமை 
சங்‌ 104 : 31-35 


சுங்‌ 104:91. கர்த்தருடைய மகிமை 
என்றென்றைக்கும்‌ வினங்கும்‌; கர்த்தர்‌ 
தம்முடைய கிரியைகளிலே மகிழுவார்‌. 


சுங்‌ 104382 அவர்‌ பூமியை 
நோக்கிப்பார்க்க, அது அதிரும்‌; அவர்‌ 
பர்வதங்களைத்தொட, அவைகள்‌ 
புகையும்‌. 


சங்‌ 104:88. நான்‌ உயிரோடிருக்கு. 
மட்டும்‌ என்‌ கர்த்தரைப்‌ பாடுவேன்‌; 
நான்‌ உன்னனவும்‌ என்‌ தேவனைக்‌ 
கீர்த்தனம்‌ பண்ணுவேன்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


வீரிவுரை மாமா 


PUBLISHERS 


சண்‌ 104:84. அவரைத்‌ 
தியானிக்கும்‌ தியானம்‌ 
இனிதாயிருக்கும்‌; நான்‌ கர்த்தருக்குள்‌ 
மகிழுவேன்‌. 


நான்‌ 


சங்‌ 10:35. பாவிகள்‌. மமக 
திர்முலமாகி, துன்மார்க்கர்‌ 

'இராமற்போவார்கன்‌. என்‌: கலவன்‌ 

கர்த்தரை ஸ்தோத்தரி, அல்லேலூயா. 


நான்‌ கர்த்தரைப்‌ பாடுவேன்‌ 


கர்த்தருடைய மகிமை 
என்றென்றைக்கும்‌ வினங்கும்‌; கர்த்தர்‌ 
தம்முடைய கிரியைகளிலே மகிழுவார்‌. 
அவர்‌ பூமியை நோக்கிப்பார்க்க அது 
அதிரும்‌; அவர்‌ பர்வதங்கனை த்தொட, 
அவைகள்‌: புகையும்‌. நான்‌ 
உயிரோடிருக்குமட்டும்‌ என்‌ கர்த்தரைப்‌ 
பாடுவேன்‌; நான்‌ உன்னனவும்‌ என்‌: 
தேவனைக்‌ கீர்த்தனம்‌ பண்ணுவேன்‌ 
(சங்‌ 104:81-38). 


சங்கீதக்காரர்‌ கர்த்தருடைய 
மகிமையைத்‌ தியானித்து இந்த 
சங்கீதத்தை, நிறைவு செய்கிறார்‌. 
“கர்த்தருடைய மகிமை என்றென்றைக்கும்‌ 
விளங்கும்‌" என்று தாவீது சொல்லுகிறார்‌. 
கர்த்தருடைய மகிமை எல்லா 
காலங்களிலும்‌ இருக்கும்‌. கர்த்தருடைய 
சிருஷ்டிப்பின்‌ கிரியைகளும்‌, பராமிப்பின்‌ 
கிரியைகளும்‌ எக்காலத்திலும்‌ 
நிலைத்திருக்கும்‌. கர்த்தருடைய 
கிரியைகளும்‌ மகிமையும்‌ நித்தியகாலமாய்‌ 
நிலைத்திருக்கும்‌ மனுஷனுடைய 
பெருமையும்‌, மகிமையும்‌ மேன்மையும்‌ 
மங்கிப்போகும்‌. கர்த்தருடைய மகிமையோ 
என்றென்றைக்கும்‌ நிலைத்து நிற்கும்‌. 

கர்த்தர்‌ தம்முடைய கிரியைகளில்‌ 
மகிழுவார்‌. நாம்‌ பல வேலைகளைச்‌ 
செய்கிறோம்‌. நம்முடைய வேலைகளை 
நாம்‌ மறுபடியும்‌ நோக்கிப்‌ பார்க்கும்போது. 
நமக்கு சந்தோஷம்‌ வருவதில்லை. நாம்‌ 
எந்த வேயையையும்‌ ஒழுங்காக 
செய்திருக்கமாட்டோம்‌. இதனால்‌ அந்த 
வேலையைத்‌ ம்பச்‌ செய்ய 


வேண்டுமென்று விரும்புவோம்‌. 





[EL 
TT 
கர்த்தரோ தம்முடைய கிரியைகள்‌ 
எல்லாவற்றையும்‌ நேர்த்தியாய்ச்‌ செய்து 
முடிக்கிறவர்‌. கர்த்தர்‌ எந்த வேலையையும்‌ 
அரைகுறையாகச்‌ செய்யமாட்டார்‌. 
தம்முடைய தெய்வீக ஞானத்தினால்‌ 
கர்த்தர்‌ எல்லா வேலையையும்‌ ஒழுங்கும்‌ 


கிரமமுமாய்‌ செய்‌ ப்பார்‌. கர்த்தர்‌ 
ரகப்‌ ககன்‌ ட்ட 


கர்த்தர்‌ சர்வவல்மையுள்ளவர்‌. 
அவர்‌ தம்முடைய வல்லமையோடு இந்தப்‌ 
பூமியை நோக்கிப்‌ பார்க்கும்போது, இந்தப்‌ 
ம்‌. இந்தப்‌ பூமியினால்‌ 
பார்வையை தாங்கிக்‌ 
முடியாது. தேவனுடைய 
பிரசன்னம்‌ சீனாய்‌ மலையில்‌ வந்து 
இறங்கியபோது சீனாய்‌ மலை அதிர்ந்தது. 
கர்த்தர்‌ பர்வதங்களைத்‌ தொடும்போது, 
அவைகள்‌ புகையும்‌. எரிமலைகளெல்லாம்‌ 
தேவனுடைய கோபத்திற்கு எடுத்துக்‌ 
காட்டுக்கள்‌. பாவம்‌ செய்கிற 
மனுஷன்‌. எரிமலைகளை நோக்கிப்‌ 
பார்த்து, கர்த்தருடைய கோபாக்கினையைப்‌ 
புரிந்துகொள்ளவேண்டும்‌. துணிகரணய்ப்‌ 
பாவம்‌ செய்வதை விட்டுவிட்டு 
கர்த்தருக்குப்‌ பயந்து ஜீலிக்கவேண்டும்‌ 
இருதயத்தில்‌ பெருமையுள்ளவர்கள்‌, 
எரிமலையை நோக்கிப்‌ பார்த்து, 
தேவனுக்கு முன்பாகத்‌ தங்களைத்‌ 
தாழ்த்தவேண்டும்‌ 


தேவனுடைய கோபத்தின்‌ அளவு 
எவ்வளவு பெரியது என்பது யாருக்கும்‌ 
தெரியாது. ஆகையினால்‌ தேவனுடைய 
கோபத்தோடு நாம்‌ விளையாடக்கூடாது. 
நம்முடைய பாவக்கிரியைகளினாலும்‌, 
கலகக்குணத்தினாலும்‌ தேவனை நாம்‌ 
கோபப்படுத்தக்கூடாது. தேவனே நம்மை 
சிருஷ்டித்தவர்‌. தேவன்‌ இல்லாமல்‌ நாம்‌ 
இல்லை. தேவனே நம்மை ஆளுகை 
செய்கிறவர்‌. அவரே நம்மைப்‌ போஷித்து: 
பராமரிக்கிறவர்‌. நமக்கு தேவனுடைய 
உதவியும்‌, ஒத்தாசையும்‌ எப்போதும்‌ 
தேவைப்படுகிறது. 


கிருபைகளைப்‌ 
கர்த்தருடைய 
ட்‌ 
வேண்டும்‌. 


கர்த்தருடைய 
பெற்றுக்கொள்ள, நாம்‌ 
சமுகத்தில்‌ பயபக்தியோடு 
கொண்டிருக்க 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்மா 


PUBLISHERS 


கிருபையையும்‌, 
மகிமையையும்‌ 
எப்போதும்‌ 
சங்கீதக்காரர்‌ 
அவரைக்‌ 
“நான்‌ 

என்‌ கர்த்தரைப்‌ 


கர்த்தருடைய 
மகத்துவத்தையும்‌, 
நினைவுகூர்ந்து, அவரை 
துதிக்கவேண்டும்‌. 
கர்த்தரைப்‌ பாடுகிறார்‌. 
கீர்த்தனம்பண்ணுகிறார்‌. 
உயிரோடிருக்குமட்டும்‌ 
பாடுவேன்‌: நான்‌ உள்ளளவும்‌ என்‌ 
தேவனைக்‌ கீர்த்தனம்‌ பண்ணுவேன்‌” 
என்று தாவீது சொல்லுகிறார்‌. 


நான்‌ கர்த்தருக்குன்‌ மகிழுவேன்‌ 
நான்‌ அவரைத்‌ தியானிக்கும்‌ 


தியானம்‌ இனிதாயிருக்கும்‌ நான்‌ 
கர்த்தருக்குள்‌ மகிழுவேன்‌ (சுங்‌ 104:84). 


தாவீது கர்த்தரைத்‌ தியானிக்கிறார்‌. 
கர்த்தரைப்பற்றிய தியானம்‌ அவருடைய 
இருதயத்தில்‌ நிலைத்திருக்கிறது. தாவீது 
தன்னுடைய தியானத்தில்‌ கர்த்தருக்கு 
அருகாமையிலிருக்கிறார்‌. கர்த்தரைத்‌ 
தியானிக்கும்‌ தியானம்‌ தாவீதுக்கு 
இனிதாயிருக்கிறது. அவர்‌ கர்த்தருக்குள்‌ 
டட கர்த்தரைத்‌ துதிப்பதும்‌, 
சர்த கீர்த்தனம்பண்ணுவதும்‌ 
நத [ம்‌ 


கர்த்தருடைய 
துதிப்பதற்கு தாவீதுக்கு அநேக 
வாய்ப்புக்கள்‌ உண்டாயிற்று அந்த 
வாய்ப்புக்களையெல்லாம்‌. நினைத்துப்‌ 
பார்த்து தாவீது சந்தோஷப்படுகிறார்‌. 
தாவீதுக்கு உலகப்பிரகாரமான 
சந்தோஷம்‌ எதுவுமில்லை. அவர்‌ 
தன்னுடைய சிங்காசனத்தில்‌ 
சந்தோஷப்படவில்லை. தன்னுடைய 
தேசத்தில்‌ சந்தோஷப்படவில்லை. தாவீது 
கர்த்தருக்குள்‌ நல கர்த்தருக்குள்‌ 
மாத்திரமே 


மகிமையை 


பாவிகளும்‌ துன்மார்க்கரும்‌ 


பாவிகள்‌ பூமிலிருத்து திர்முலமாகி, 
இனி 


துன்மார்க்கர்‌ 
போவார்கள்‌. என்‌ ஆத்துமாவே, 
கர்த்தரை ஸ்தோத்தரி, அல்லேலூயா 
(சங்‌ 104:35). 


இராம்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


'சர்வவல்லமையுள்ளவர்‌. 
விரோதமாய்க்‌ 
கலகம்பண்ணுகிறவர்கள்‌ யாரும்‌ 
பிழைத்திருக்கமாட்டார்கள்‌. கலகக்‌ 
காரர்கள்‌ செழித்திருக்கமாட்டார்கள்‌. 
பாவிகள்‌ பூரியிலிருந்து 
நிர்மூலமாகிப்போவார்கள்‌. துன்பார்க்கரும்‌ 
இனிமேல்‌. பூமியில்‌ 
கர்த்தரைத்‌ 
துதி மாத்திரமே இந்தப்‌ 
கர்த்தருடைய 
மகிமையை ஸ்தோத்திரம்பண்ணுவதற்கு 
முடிவேயில்லை. 


கர்த்தர்‌ 
கர்த்தருக்கு 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்மா 


PUBLISHERS 


துதி நித்தியமானது. ஸ்தோத்திரம்‌ 
நிரந்தரமானது. சங்கீதக்காரர்‌ இதைப்‌ 
புரிந்துகொண்டு என்‌ ஆத்துமாவே 
கர்த்தரை ஸ்தோத்திரி” என்று 
சொல்லுகிறார்‌ தன்னுடைய முழு 
ஆள்தத்துவமும்‌ கர்த்தரைத்‌ துதிக்க 
வேண்டும்‌. என்று தாவீது 
ஆசைப்படுகிறார்‌. கர்த்தரைத்‌ 
இதிக்கும்போது. “அல்லேலூயா” என்று 
ஆர்ப்பரிக்கிறார்‌. 
பத்ததி பட்ட பன 
என்னும்‌ வார்த்தை, இந்த வசனத்தில்தான்‌ 
முதன்முதலாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. 





ழ்‌ நவள 
யாய 


தேவனுடைய மகிமையைத்‌ துதிக்கும்‌ 
வாக்கியமாக நூற்று ஐந்தாவது சங்கீதம்‌ 
எழுதப்பட்டிருக்கிறது. நாம்‌ தேவனுடைய 
கிருபாசனத்திற்கு முன்பாக 
வரும்போதெல்லாம்‌, கர்த்தரை 
புதுப்பாட்டுக்களால்‌ பாடி அவரைத்‌ துதிக்க 
வேண்டும்‌. தேவனாகிய கர்த்தர்‌ இந்த 
உலகத்திலுள்ள  சர்வஜீவராசிகளுக்கும்‌ 
பொதுவான பராமரிப்புக்களைக்‌ 
கொடுக்கிறார்‌ என்றும்‌, அவர்‌ எல்லா 
ஜீவராசிகளுக்கும்‌ அற்புதமான 
கிரியைகளை பொதுவாக செய்கிறார்‌ 
என்றும்‌  104-ஆவது சங்கீதத்தில்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. 


எல்லா 
ஆசீர்வதிக்கிற 
ஜனத்திற்கு 
ஆசீர்வாதங்களையும்‌, விசேஷித்த 
கிருபைகளையும்‌, விசேஷித்த 
நன்மைகளையும்‌ கொடுக்கிறார்‌ என்பதே 
105-ஆவது சங்கீதத்தின்‌ முக்கியமான 
செய்தியாகும்‌. இந்த சங்கீதத்தின்‌ 
முதல்‌ பதினோரு வசனங்கள்‌, தாவீது 
ஆசாபுக்கு கொடுத்த வசனங்களாகும்‌ 
நாளா. 16718). தேவனுடைய 
உடன்படிக்கை பெட்டி ஆசரிப்புக்‌ 
கூடாரத்திலே ஸ்தாபிக்கப்படும்போது, 
இந்த ஸ்தோத்திர வசனங்களை 
ஒவ்வொருநாளும்‌ சொல்லி கர்த்தரைத்‌ 
துதிக்கவேண்டும்‌. “அப்பி ஆரம்பித்த 
அந்நாளிலே தானே 
துதியாகப்‌ பாடும்படி 
ஆசாப்பிடத்திலும்‌ 
சகோதரிடத்திலும்‌ 
சங்கீதமாவது” (நாளா 16.7). 


இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ எல்லோரும்‌ 


ஜீவராசிகளையும்‌ 
கர்த்தர்‌, தம்முடைய 
விசேஷித்த. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ODNENIS 


PUBLISHERS 


கர்த்தருடைய மகிமையை 
புகழவேண்டுமென்றும்‌. 

அவர்களுக்கு இந்த சங்கீதத்தின்‌ 
மூலமாகப்‌ போதிக்கிறார்‌. இந்த 
சங்கீதத்தின்‌ முன்னுரையில்‌, இஸ்ரவேல்‌ 


ஜனத்தாரின்‌ சரித்திரம்‌ சுருக்கமாகச்‌ 
£ல்லப்பட்டிருக்கிறது (சங்‌ 1051-7, 


தேவன்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ 
முற்பிதாக்களோடு உடன்படிக்கை செய்து 
கொண்டார்‌ (சங்‌ 1058-11), அவர்கள்‌ 
அந்நிய தேசத்திலே பரதேசிகளாயிருந்த 
போது கர்த்தர்‌ அவர்களைப்‌ பாதுகாத்து 
பராமரித்தார்‌ (சங்‌ 1052-15), தேவன்‌ 
யோசேப்பை இஸ்ரவேல்‌ ஜனத்தாருக்கு 
ஒரு மேய்ப்பராக உயர்த்தினார்‌ 
(சங்‌ 1056-22). இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 
எகிப்து தேசத்திலே பலுகிப்‌ 
பெருகினார்கள்‌. தேவன்‌ அவர்களை 
எகிப்தின்‌ அடிமைத்தனத்திலிருந்து 
விடுவித்தார்‌. (சங்‌ 105:23-38), 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ வனாந்தரத்தில்‌ 
பிரயாணம்பண்ணியபோது தேவன்‌ 
அவர்களை பராமரித்தார்‌. கர்த்தர்‌ 
அவர்களை கானான்‌ தேசத்திலே 
குடியேற்றினார்‌ (சங்‌ 105:39-45) 


போற்றப்‌ 
தாவீது 


தேவனாகிய கர்த்தர்‌ 
சண்‌ 105 : 1-7 


1051. கர்த்தரைத்தூதித்து, 
நாமத்தைப்‌ 
பீரஸ்தாபமாக்குங்கள்‌, அவருடைய 
செய்கைகளை ஜனங்களுக்குன்னே. 
யீரசித்தப்படுத்துங்கன்‌. 


சன்‌ 105:2. அவரைப்பாடி, அவரைக்‌ 
கீர்த்தனம்பண்ணுங்கள்‌; அவருடைய 
அதிசயங்கனையெல்லாம்‌ தியானித்துப்‌ 
பேசுங்கள்‌. 


சன்‌ 1055. அவருடைய 
"நாமத்தைக்‌ குறித்து 
பாராட்டுங்கள்‌; 
'தேடுகிறவர்களின்‌. 
மகிழ்வதாக. 

சங்‌ 10௬4. கர்த்தரையும்‌ அவர்‌ 
வல்லமையையும்‌ நாடுங்கள்‌; அவர்‌ 
சமுகத்தை நித்தமும்‌ தேடுங்கள்‌. 


பரிசுத்த 
மேன்மை 
கர்த்தரைத்‌ 
இருதயம்‌ 





ழ்‌ நவள 
யாய 


சுங்‌ 1055. அவருடைய தாசனாகிய 
ஆபிரகாமின்‌ சந்ததியேோ! அவரால்‌ 
தெரித்து கொன்னப்பட்டவர்களாகிய 
யாக்கோபின்‌ புத்திரரே! 


சங்‌ 105:6. 
அதிசயங்களையும்‌, 
அற்புதங்களையும்‌, 
தியாயத்தீர்ப்புகனையும்‌ 
கூருங்கள்‌. 


அவர்‌ 


சுங்‌ 1057. அவரே நம்முடைய 
தேவனாகிய கர்த்தர்‌, அவருடைய 
தியாயத்தீர்ப்புகள்‌ பூமியெங்கும்‌. 
விளங்கும்‌. 


கர்த்தரைத்‌ துதியுங்கள்‌ 


கர்த்தரைத்துதித்து, அவருடைய 
நாமத்தைப்‌ பிரஸ்தாபமாக்குங்கள்‌, 
அவருடைய செய்கைகளை 
ஜனங்களுக்குன்னே. மிரசித்தப்‌ 
படுத்துங்கள்‌. அவரைப்பாடி, அவரைக்‌ 
கீர்த்தனம்பண்ணுங்கள்‌; அவருடைய 
அதிசுயங்கனையெல்லாம்‌ தியானித்துப்‌ 
பேசுங்கள்‌. அவருடைய பரிசுத்த 
நாமத்தைக்‌ குறித்து மேன்மை. 
பாராட்டுங்கள்‌; கர்த்தரைத்‌ 
தேடுகிறவர்களின்‌ இருதயம்‌ 
மகிழ்வதாக. கர்த்தரையும்‌ அவர்‌ 
வல்லமையையும்‌ நாடுங்கள்‌; அவர்‌ 
சமுகத்தை நித்தமும்‌ தேடுங்கள்‌. 
(சுங்‌ 105:1-4). 


கர்த்தருடைய நாமம்‌ 
பரிசுத்தமுள்ளது. நாம்‌ அவருடைய 
பரிசுத்த நாமத்தைக்‌ குறித்து மேன்மை 
பராட்டவேண்டும்‌. கர்த்தருடைய 
நாமத்திற்கு உரிய மகிமையை நாம்‌ 
அவருக்குச்‌ செலுத்தவேண்டும்‌. தேவன்‌ 
நமக்கு ஏராளமான நன்மைகளைச்‌ 
செய்திருக்கிறார்‌. அந்த 
நன்மைகளையெல்லாம்‌ நினைவுகூர்ந்து. 
நாம்‌ கர்த்தரை நன்றியோடு துதிக்க 
வேண்டும்‌. 

நாம்‌ கர்த்தருடைய நாமத்தைப்‌ 
பிரஸ்தாபமாக்கவேண்டும்‌. நம்முடைய 
இருதயம்‌ கர்த்தருடைய நாமத்தை 
நோக்கிக்‌ கூப்பிட வேண்டும்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை 


QOODNENS 
PUBLISHERS 


நம்முடைய ஆசீர்வாதங்களுக்கும்‌, 
பாதுகாப்புக்களுக்கும்‌. 

பராமரிப்புக்களுக்கும்‌, நாம்‌ கர்த்தரையே 
சார்ந்திருக்கிறோம்‌. என்பதை 
கர்த்தரிடத்தில்‌ சொல்லும்‌ வண்ணமாக, 
நாம்‌ அவருடைய நாமத்தை நோக்கிக்‌ 
கூப்பிடவேண்டும்‌. நமக்கு தேவனுடைய 
கிருபையும்‌ இன்னும்‌ 
அதிகமாய்த்‌ என்று 
ஜெபம்பண்ணும்போது, அவர்‌ ஏற்கெனவே 
நமக்குக்‌ வட்ட பவப்‌ 


ம்‌ அங்கீ பரை 
இக்‌ ததக தரவேண்டும்‌ த 


நாம்‌ கர்த்தரைத்‌ துதிக்கும்போது, 
மற்றவர்களும்‌ நம்மோடு சேர்ந்து அவரை 
துதிப்பதற்கு. அவர்களுக்கு உதவிசெய்ய 
வேண்டும்‌. இதற்காக கர்த்தருடைய 
நாமத்தை மனுஷர்‌ மத்தியிலே 
பிரஸ்தாபமாக்கவேண்டும்‌. கர்த்தருடைய 
செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே 
பிரசித்தப்படுத்தவேண்டும்‌. அவருடைய 
அதிசயங்களையெல்லாம்‌. நாம்‌ 
தியானித்துப்‌ பேசவேண்டும்‌. நம்முடைய 
ஜீவியத்தில்‌ கர்த்தர்‌ நமக்கு அநேக 
நன்மைகளையும்‌, அதிசயங்களையும்‌ 
செய்திருக்கிறார்‌. இவையெல்லாவற்றையும்‌ 
தியானித்து, அவருடைய அற்புதமான 
கிரியைகளை ங்களுக்குள்‌ 
பிரசித்தப்படுத்தவேண்டும்‌. ர்‌ ல்‌ 
இன்று நான்‌ உனக்குக்‌ 
கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள்‌ உன்‌ 
இருதயத்தில்‌ இருக்கக்கடவது நீ 
அவைகளை உன்‌ பிள்ளைகளுக்குக்‌ 
கருத்தாய்ப்‌ போதித்து. நீ உன்‌ வீட்டில்‌ 
உட்கார்ந்திருக்கிறபோதும்‌, வழியில்‌ 
நடக்கிறபோதும்‌ படுத்துக்கொள்ளுகிற 
போதும்‌, எழுந்திருக்கிறபோதும்‌ 
அவைகளைக்‌ குறித்துப்‌ பேசி, அவைகளை 
உன்‌ அடையாளமாகக்‌ 
கட்டிக்கொள்வாயாக; இவைகள்‌ உன்‌ 
கண்களுக்கு நடுவே ஞாபகக்குறியாய்‌ 
இருக்கக்கடவது. அவைகளை உன்‌ 
வீட்டு நிலைகளிலும்‌ உன்‌ வாசல்களிலும்‌ 
எழுதுவாயாக” (உபா 66-9). 





ழ்‌ நள 
யாய 


நாம்‌ கர்த்தரைப்‌ பாடி அவரைக்‌ 
கீர்த்தனம்பண்ண வேண்டும்‌ 
கர்த்தரிடத்தில்‌ சந்தோஷமா 
யிருக்கிறவர்கள்‌ மாத்திரமே கர்த்தரைப்‌ 
பாடி அவரைக்‌ கீர்த்தனம்பண்ணுவார்கள்‌. 
தங்களுடைய சந்தோஷத்தைப்பற்றி 
கர்த்தரிடத்தில்‌ சொல்லுவார்கள்‌. 
மற்றவர்களிடத்திலும்‌ சாட்சியாக 
அறிவிப்பார்கள்‌. கர்த்தர்‌ தங்களுக்குச்‌ 
செய்த நன்மைகளை, 
பின்சந்ததியாருக்கு 

சொல்லுவார்கள்‌. கர்த்தரைத்‌ துதித்துப்‌ 
பாடும்‌ பாடல்களில்‌, கர்த்தர்‌ செய்த 
நன்மைகளெல்லாம்‌ இடம்பெற்றிருக்கும்‌. 
நம்முடைய பின்சந்ததியார்‌ அந்தப்‌ 
பாடல்களை பயபக்தியோடு பாடும்‌ 
போது, கர்த்தர்‌ தம்முடைய 
முன்னோர்களுக்குச்‌ செய்த 
நன்மைகளையெல்லாம்‌ மறவாமல்‌ 
ல்‌ ராக 


பழைய ஏற்பாட்டுக்காலத்தில்‌ 
தோற்சுருள்களில்‌ ஆகமங்களை எழுதுவது 
வழக்கம்‌. ஆனாலும்‌ இது மிகவும்‌ 
சிரமமான காரியம்‌ எல்லோராலும்‌ 
தோற்சுருள்களில்‌ முடியாது. 
தோற்சுருள்களைப்‌ பாதுகாத்து 
பராமரிப்பதும்‌ கடினம்‌. இதனால்‌, 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ தங்களுடைய 
சரித்திரங்களையும்‌, கர்த்தர்‌ தங்களுக்குச்‌ 
செய்த நன்மைகளையும்‌, அற்புதங்களையும்‌ 
பாடல்களாகப்‌ பாடி, அந்தப்‌ பாடல்களை 
தங்கள்‌ பின்சந்ததியாருக்குக்‌ கற்றுக்‌ 
கொடுத்தார்கள்‌. இவ்வாறாக கர்த்தரைப்‌ 
பற்றிய சாட்சி ஒவ்வொரு சந்ததியாக 
கடந்துவந்தது. 


எழுத 


கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தைக்‌ 
குறித்து நாம்‌ மேன்மை பாராட்ட 
வேண்டும்‌. நம்முடைய பெருமைகளைப்‌ 
பற்றியோ, நாம்‌ சாதித்த காரியங்களைப்‌ 
பற்றியோ, நாம்‌ அடைந்த வெற்றிகளைப்‌ 
பற்றியோ சுயபெருமை பேசக்கூடாது. 
கர்த்தருடைய உதவியில்லாமல்‌ நமக்கு ஒரு 
வெற்றியும்‌ கிடைக்காது. நம்முடைய 
வாழ்க்கையில்‌ நாம்‌ பெற்றிருக்கிற 
எல்லா. நன்மைகளுக்காகவும்‌, நாம்‌ 


கர்த்தரையே துதிக்க வேண்டும்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை OCDNENIS 


PUBLISHERS 


தேவனோடு நாம்‌ ஜக்கியமாயிருப்பது 
நமக்கு கிடைத்திருக்கற பெரிய 
சிலாக்கியம்‌. தேவன்‌ நம்முடைய 
பவல்‌ து நாம்‌ அவருடைய 
நமக்குக்‌ 


ன! 
த த்திககில்‌ ட்‌ பெரிய பாக்கியம்‌. 


“ஞானி தன்‌ ஞானத்தைக்குறித்து 
மேன்மைபாராட்டவேண்டாம்‌: பராக்கிரமன்‌ 
தன்‌ பராக்கிரமத்தைக்குறித்து 
மேன்மைபாராட்டவேண்டாம்‌; ஐசுவரியவான்‌ 
தன்‌. ஐசுவரியத்தைக்‌ குறித்து 
மேன்மைபாராட்ட வேண்டாம்‌. 
மேன்மைபாராட்டுகிறவன்‌. பூமியிலே 
கிருபையையும்‌ நியாயத்தையும்‌ நீதியையும்‌ 
செய்கிற கர்த்தர்‌ நான்‌ என்று என்னை 
அறிந்து உணர்ந்திருக்கிறதைக்‌ குறித்தே 
மேன்மைபாராட்டக்கடவன்‌ என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌: இவைகளின்‌ மேல்‌ 
பிரியமாயிருக்கிறேன்‌ என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌” (எரே 9:23,24) 


நாம்‌ கர்த்தரையும்‌ அவர்‌ 
வல்லமையையும்‌ நாடவேண்டும்‌. அவர்‌ 
சமுகத்தை நித்தமும்‌ தேடவேண்டும்‌. 
நம்முடைய சந்தோஷம்‌ கர்த்தருக்குள்‌. 
இருக்கவேண்டும்‌. இப்படிப்பட்ட 
சந்தோஷம்‌ நமக்கு இன்னும்‌ அதிகமாய்‌ 
வேண்டுமென்று கர்த்தருடைய சமுகத்தை 
நித்தமும்‌ தேடவேண்டும்‌. “கர்த்தருடைய 
வல்லமை” என்னும்‌ வாக்கியத்திற்கு 
“கர்த்தருடைய கிருபை” என்று பொருள்‌. 
தேவனுடைய ஆவியானவரின்‌ வல்லமை 
நமக்குள்‌ கிரியை நபப்பிக்கிறது. 
தேவனுடைய நன்மையான ஈவுகள்‌ 
நமக்குக்‌ கொடுக்கப்படுகிறது நாம்‌ 
தேவனிடத்திலிருந்து மாத்திரமே 
வல்லமையைப்‌ பெற்றுக்கொள்கிறோம்‌. 
தேவன்‌ நமக்கு வல்லமையைக்‌ 
கொடுக்கவில்லையென்றால்‌ நமக்கு ஒரு 
பலமும்‌ இராது. 

, நாம்‌ தேவனுடைய சமுகத்தை 
நித்தமும்‌ தேடவேண்டும்‌. நாம்‌ இந்தப்‌ 
பிரபஞ்சத்தில்‌ ஜீவிக்கிற காலமெல்லாம்‌ 
கர்த்தருடைய சமுகத்தைத்‌ தேடவேண்டும்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


தேவனுடைய சமுகத்தைத்‌ தேடுவதை நாம்‌ 
ஒருபோதும்‌ நிறுத்திவிடக்கூடாது. 
தேவனுடைய சமுகமே நமக்கு மெய்யான 
றர 


கர்த்தரைத்‌ தேடுகிறர்களின்‌ 
இருதயம்‌ மகிழ்ச்சியடைய வேண்டும்‌. 
தங்கள்‌ 
யத்தில்‌ நல்ல பங்கைத்‌ 
'தெரிந்தெடுத்திருக்கிறார்கள்‌. கர்த்தரைத்‌ 
தேடுகிறவர்கள்‌. கண்டுபிடிப்பார்கள்‌. 
கர்த்தரைக்‌ கண்டுபிடிப்பது நம்முடைய 
வாழ்க்கையில்‌ நமக்குக்‌ கிடைத்திருக்கிற 
பெரிய பாக்கியம்‌. தேடுகிறவர்களால்‌ 
மாத்திரமே கண்டுபிடிக்க முடியும்‌. நாம்‌ 
கர்த்தரைத்‌ தேடும்போது, அவரைக்‌ 
கண்டுபிடிப்போம்‌ என்னும்‌ விசுவாசம்‌ 
நமக்குள்‌ இருக்க வேண்டும்‌. 
விசுவாசத்தோடு. கர்த்தரைத்‌ 
தேடுகிறவர்களின்‌ இருதயம்‌ 
மகிழ்ந்திருக்கும்‌. 


நம்முடைய தேவனாகிய கர்த்தர்‌ 


அவருடைய தாசனாகிய 
ஆபிரகாமின்‌ சுத்ததியே! அவரால்‌. 
தெரிந்து கொள்னப்பட்டவர்களாகிய 
யாக்கோபின்‌ புத்திரரே! அவர்‌ செய்த 
அதிசயங்களையும்‌, 
அற்புதங்களையும்‌, 
'தியாயத்தீர்ப்புகளையும்‌ 
கூருங்கள்‌. அவரே 
தேவனாகிய கர்த்தர்‌, 
தியாயத்தீர்ப்புகன்‌' 
விளங்கும்‌ (சங்‌ 105:5-7). 

கர்த்தர்‌ நமக்கு 
செய்தியையும்‌, அவர்‌ நமக்கு செய்த 
அதிசயங்களையும்‌ நாம்‌ நினைவில்‌. 
வைத்திருக்க வேண்டும்‌. சங்கீதக்காரர்‌ 
இதைப்பற்றிச்‌ சொல்லும்போது, “அவர்‌ 
செய்த அதிசயங்களையும்‌ அவருடைய 
அற்புதங்களையும்‌, ர்வாக்கின்‌ 
நியாயத்தீர்ப்புகளையும்‌ 
கூருங்கள்‌” (சங்‌ 
சொல்லுகிறார்‌. 
தம்முடைய பிரமாணத்தை 
எழுதிக்‌ கொடுத்திருக்கிறார்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை CDNENIS 


PUBLISHERS 


அதை நம்மிடத்தில்‌ நம்பி 
ஒப்புக்கொடுத்திருக்கிறார்‌. கர்த்தருடைய 
வாயின்‌ நியாயத்தீர்ப்புகள்‌ அவருடைய 

நியாயத்தீர்ப்புகளாகவும்‌. 


நாம்‌ கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
நிற்கும்போது, நமக்கும்‌ தேவனுக்கும்‌ 
இடையிலுள்ள ஐக்கியத்தை நாம்‌ 
அறிந்திருக்க வேண்டும்‌. ஆபிரகாம்‌. 
கர்த்தருடைய தாசன்‌. நாம்‌ 
ஆபிரகாமின்‌  சந்ததியாராயிருக்கிறோம்‌. 
நாம்‌ யாக்கோபின்‌ புத்திரராமிருக்கிறோம்‌. 
நாம்‌ கர்த்தரால்‌ தெரிந்து 
கொள்ளப்பட்டவர்களாகயிருக்கிறோம்‌. 
கர்த்தர்‌ நம்முடைய தேவனாகயிருக்கிறார்‌. 
இதுவே நமக்கும்‌ கர்த்தருக்கும்‌ 

யிலுள்ள ஐக்கியம்‌. 

நம்முடைய முற்பிதாக்கள்‌ 
தேவனிடத்தில்‌ பயபக்தியாயிருந்தார்கள்‌. 
அவர்களுடைய சந்ததியாராகிய 
நம்மிடத்தில்‌ பயபக்தி குறைந்துபோய்விடக்‌ 
கூடாது. நம்முடைய ஆவிக்குரிய 
ஜீவியத்தில்‌ நாம்‌ தாழ்ந்துபோகக்கூடாது. 
இந்தப்‌ பூமியில்‌ நாமே தேவனுடைய 
சபையாராயிருக்கிறோம்‌. கர்த்தரைத்‌ 
துதிப்பது சபையின்‌ பிரதான ஊழியம்‌. 
நாமே கர்த்தரைத்‌ துதிக்க 
வில்லையென்றால்‌, இந்தப்‌ பூமியிலுள்ள. 
வேறு யார்‌ கர்த்தரைத்‌ துதிப்பார்கள்‌. 


நாம்‌ தான்‌ தேவனால்‌ தெரிந்து 
கொள்ளப்பட்டவர்கள்‌. தேவனைத்‌ 
துதிப்பதற்காகவே நாம்‌ தெரிந்து 
கொள்ளப்பட்டிருக்கிறோம்‌. தேவனைத்‌ 
துதிப்பது நம்முடைய பிரதான கடமை 
என்பதை நினைவுகூர்ந்து நாம்‌ 
எல்லோரும்‌ கர்த்தரைத்‌ துதிக்கவேண்டும்‌. 


கர்த்தருடைய நாமத்தை 
பிரஸ்தாபமாக்க வேண்டும்‌. அவருடைய 
செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே 
ணன ம்‌ கர்த்தரைப்‌ 
அவரைக்‌  கீர்த்தனம்பண்ண 
வேண்டும்‌ கர்த்தருடைய அதிசயங்களை 
யெல்லாம்‌ தியானித்துப்‌ பேசவேண்டும்‌. 
கர்‌ டய பரிசுத்த நா 
ண்ட வ்‌ அவா்‌ 





ழ்‌ நள 
ஈயா 


கர்த்தரையும்‌ அவருடைய வல்லமையையும்‌ 
நாடவேண்டும்‌. நாமே கர்த்தருடைய 
சமுகத்தை நித்தமும்‌ தேடவேண்டும்‌. 

தரும நியாயத்தீர்ப்புக்கள்‌ 
யும்‌ ங்கும்‌ விளங்கும்‌ 


தேவனுடைய உடன்படிக்கை 
சண்‌ 105 : 8-11 


சங்‌ 105:8. ஆயிரத்தலைமுறைக்கென்று 
அவர்கட்டனையிட்ட வாக்கையும்‌, 
ஆபிரகாமோடே அவர்‌ பண்ணின 
உடன்படிக்கையையும்‌, 


சுங்‌ 1059. அவர்‌ ஈசாக்குக்கு இட்ட 
ஆணையையும்‌ என்றென்றைக்கும்‌ 
'இினைத்திருக்கிறார்‌. 


சுங்‌ 10510. அதை யாக்கோபுக்குப்‌ 
பிரமாணமாகவும்‌, இஸ்ரவேலுக்கு 
நித்திய உடன்படி.க்கையாகவும்‌ 
உறுதிப்படுத்தி: 


சங்‌ 10511. உங்கள்‌ சுதந்தரபாகமான 
கானான்‌ தேசத்தை உனக்குத்‌ தருவேன்‌. 
என்றார்‌. 

நாம்‌ கர்த்தரைத்‌ துதிக்கும்போது, 
நம்முடைய முற்பிதாக்களின்‌ 
சரித்திரத்தையும்‌ தியானித்துப்‌ பார்க்க 
வேண்டும்‌. பூர்வகாலங்களிலே கர்த்தர்‌ 
தம்முடைய ஜனத்திற்குச்‌ செய்த 
நன்மைகளையெல்லாம்‌ நினைவுகூர்ந்து. 
கர்த்தரை மகிமைப்படுத்தவேண்டும்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய ஜனங்களை 
கூட்டிச்‌ சேர்த்தார்‌. அவர்களை ஒரு 
தேசமாக உருவாக்கினார்‌. கானான்‌. 
தேசத்திலே அவர்களை ஸ்தாபித்தார்‌. 


நம்முடைய சபையிலே, நாம்‌ 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்துவைத்‌ துதிக்க 
வேண்டும்‌. சபையின்‌ வரலாற்றையும்‌, 
கர்த்தர்‌ சபைக்கு செய்திருக்கிற 
ஏராளமான நன்மைகளையும்‌ நாம்‌ புரிந்து 
கொள்ள வேண்டுமென்றால்‌, சுவிசேஷ 
புஸ்தகங்களையும்‌ அப்போஸ்தலருடைய 
நடபடிகள்‌ புஸ்தகத்தையும்‌ வாசித்து 
தியானிக்க வேண்டும்‌. சபையின்‌ 
பிறப்பைப்‌ பற்றியும்‌, அதன்‌ 
வளர்ச்சியைப்‌ பற்றியும்‌, 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மமம்‌ 


PUBLISHERS 


கர்த்தர்‌ தம்முடைய சபையைப்‌ பாதுகாத்து 
அற்புதங்களைப்‌ 


தப்‌. புஸ்தகங்களைத்‌ 
து பல்‌ 


பராமரித்து, 
பற்றியும்‌ 

தியானித்துப்‌ பு 

சங்கீதக்காரர்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாரின்‌ சரித்திரத்தை விவரிப்பதற்கு, 
ஆதியாகமம்‌ புஸ்தகத்தையும்‌, 
யாத்திராகமம்‌ புஸ்தகத்தையும்‌ இங்கு 
பயன்படுத்துகிறார்‌. யூதர்களுடைய 
சரித்திரம்‌ இவ்விரண்டு புஸ்தகங்களிலும்‌ 
தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனங்களை தம்முடைய 
ஜனமாகத்‌ தெரிந்தெடுத்தார்‌. அவர்களை 
ஒரு தேசமாக ஸ்தாபித்தார்‌. 


தேவனாகிய கர்த்தர்‌ 
புத்திரரின்‌ 
ஈக்குத்தத்தங்களைக்‌ 
“உங்கள்‌ சுதந்தர பாகமான கானான்‌. 
தேசத்தை உனக்குத்‌. தருவேன்‌" 
(சங்‌ 10541) என்பதே கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாருக்குக்‌ கொடுத்த வாக்குத்தத்தம்‌. 
புதியஏற்பாட்டுக்காலத்தில்‌ இயேசுகிறிஸ்து 
தம்முடைய பிள்ளைகள்‌ எல்லோருக்கும்‌ 
நித்திய ஜீவனை வாக்குப்பண்ணுகிறார்‌. 
கர்த்தர்‌ நமக்கு பரலோகத்திலே நித்திய 
இளைப்பாறுதலைக்‌ கொடுப்பார்‌ 
பரலோகத்தில்‌ நாம்‌ பெற்றுக்கொள்ளப்‌ 
போகிற நித்திய ஜீவனுக்கு, கானான்‌ 
சம்‌ அடையாளமாகச்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது 


வந்த 


இஸ்ரவேல்‌ 
முற்பிதாக்களுக்கு 
கொடுத்தார்‌. 


தேவன்‌ இஸ்ரவேல்‌ ஜனத்தாருக்கு 
அநேக நன்மைகளைச்‌ செய்திருக்கிறார்‌. 
ஏராளமான அற்புதங்களையும்‌ 
அதிசயங்களையும்‌ அவர்களுக்காக 
செய்தார்‌. இவையெல்லாவற்றிலும்‌ தேவன்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனத்தாரோடு பண்ணின 
உடன்படிக்கையை என்றென்றைக்கும்‌. 
நினைத்திருக்கிறார்‌. கர்த்தர்‌ நம்மோடு 
செய்துகொண்ட உடன்படிக்கையை 
நினைவுகூரும்போது. நாமும்‌ நம்முடைய 
கடமைகளை நினைவுகூர வேண்டும்‌. 
“ஆமிரந்தலை மது 
அவர்கட்டளை! வாக்கையும்‌, 
ஆபிரகாமோடே அவர்‌ பண்ணின 
உடன்படிக்கையையும்‌, அவர்‌ ஈசாக்குக்கு 
இட்ட ஆணையையும்‌ என்றென்றைக்கும்‌ 
நினைத்திருங்கள்‌” ரிநாளா 164516). 





ழ்‌ நவள 
யாய 


தேவனுடைய  வாக்குத்தத்தத்தை. 
சங்கீதக்காரர்‌ “உடன்படிக்கை” என்று 
சொல்லுகிறார்‌. தேவன்‌ தம்முடைய 
ஜனத்தாரோடு உடன்படிக்கை 
செய்திருக்கிறார்‌ உடன்படிக்கையின்‌ 
ஷாத்துக்களில்‌ தேவனுக்கும்‌ பங்கு 
உண்டு, நமக்கும்‌ பங்கு உண்டு. இந்த 
உடன்படிக்கையில்‌, நம்முடைய பங்கை நாம்‌ 
நிறைவேற்ற வேண்டும்‌. தேவன்‌. 
தம்முடைய பங்கை நிறைவேற்றுவார்‌. 

வனுடைய வாக்குத்தத்தம்‌ நம்முடைய 
ஜீவியத்தில்‌ நிறைவேறவேண்டுபென்றால்‌, 
நாம்‌, நம்முடைய பங்கை நிறைவேற்ற 
வேண்டும்‌. 

"ஆபிரகாமுக்கு 
வாக்குத்தத்தம்‌ பண்ணின போது 
ஆணையிடும்படி தம்மிலும்‌ பெரியவர்‌ 
ஒருவருமில்லாதபடியினாலே தமது பேரிலே. 
தானே ஆணையிட்டு: நிச்சயமாக நான்‌ 
உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து, 
உன்னைப்‌ பெருகவே பெருகப்பண்ணுவேன்‌ 
என்றார்‌ அந்தப்படியே அவன்‌ 
பொறுமையாய்க்‌ காத்திருந்து, 
வாக்குத்தத்தம்‌ பண்ணப்பட்டதைப்‌ 
பெற்றான்‌. மனுஷர்‌ தங்களிலும்‌ பெரியவர்‌ 
பேரில்‌ ஆணையிடுவார்கள்‌;: 
உறுதிபண்ணும்‌ படிக்கு ஆணையிடுதலே. 
சகல விவாதத்திற்கும்‌ முடிவு. அந்தப்படி, 
தேவனும்‌ வாக்குத்தத்தம்‌ 
பண்ணப்பட்டவைகளைச்‌ சுதந்தரித்துக்‌ 
கொள்ளுகிறவர்களுக்குத்‌ தமது 
ஆலோசனையின்‌ மாறாத நிச்சயத்தைப்‌ 
பரிபூரணமாய்க்‌ காண்பிக்கும்படி 
சித்தமுள்ளவராய்‌, ஒர்‌ ஆணையினாலே 
அதை ஸ்திரப்படுத்தினார்‌” (எபி 613-17). 


“உங்கள்‌ சுதந்தர பாகமான கானான்‌. 
தேசத்தை உனக்குத்தருவேன்‌” என்பதே 
தேவனுடைய உடன்படிக்கை. தேவன்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனத்தாருடைய 
முற்பிதாக்களோடு இந்த 
உடன்படிக்கையைப்‌ பண்ணினார்‌. 
தேவனுடைய வாக்குத்தத்தத்தின்‌ 
பிரகாரம்‌ முற்பிதாக்களுக்கு கானான்‌ 
தேசத்திலே உரிமை உண்டு. இஸ்ரவேல்‌ 
புத்திரரின்‌ சந்ததியார்‌. கானான்‌. 
தேசத்தைச்‌ சுதந்தரித்துக்‌ கொள்வார்கள்‌. 
இது அவர்களுக்கு சுதந்தர 
பாகமாகக்‌ கொடுக்கப்படுகிறது. 


தேவன்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை CDNENIS 


PUBLISHERS 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌, இஸ்ரவேல்‌ 
ஜனமாகப்‌ பிறந்ததினால்‌, அவர்களுக்கு 
கானான்‌ தேசம்‌ சுதந்தர பாகமாக 
வாக்குப்பண்ணப்பட்டிருக்கிறது. இது 
தேவனுடைய கிருபையினால்‌ அவர்களுக்கு 
உண்டாயிற்று. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
தங்கள்‌ சுயபரிசுத்தத்தினாலோ, 
சுயநீதியினாலோ கானான்‌ தேசத்தை 
தங்களுடைய சுதந்தர பாகமாகப்‌ 
பெற்றுக்கொள்ள முடியாது. 


நம்முடைய கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்து, பாலோகத்தை நமக்கு 
சுதந்தர பாகமாகக்‌ கொடுத்திருக்கிறார்‌. 
“மேலும்‌ கிறிஸ்துவின்‌ மேல்‌ முன்னே 
நம்பிக்சையாயிருந்த நாங்கள்‌ அவருடைய 
மகிமைக்கு! புகழ்ச்சியாயிருக்கும்‌ படிக்கு, 
தமது சித்தத்தின்‌ ஆலோசனைக்குத்‌ 
தக்கதாக எல்லாவற்றையும்‌ நடம்பிக்கிற 
அவருடைய தீர்மானத்தின்படியே, நாங்கள்‌ 
முன்‌ குறிக்கப்பட்ட, கிறிஸ்துவுக்குள்‌ 


அவருடைய சுதந்திரமாகுப்படி தெரிந்து 
கொள்ளப்பட டோம்‌” (எபே 11/12), 


“நித்தியஜீவனை அளிப்பேன்‌ 
என்பதே அவர்‌ நமக்குச்‌ செய்த 
வாக்குத்தத்தம்‌" ரியோவா 2:25) 
“பொய்யுரையாத தேவன்‌ ஆதிகால முதல்‌ 
நித்திய ஜீவனைக்குறித்து வாக்குத்தத்தம்‌. 
பண்ணி, அதைக்குறித்த நம்பிக்கையைப்‌ 
பற்றி தேவபக்திக்கேதுவான சத்தியத்தை 
அறிகிற அறிவும்‌ விசுவாசமும்‌ தேவனால்‌ 
தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு 
உண்டாகும்படி ஏற்றக்காலங்களிலே 
| இரட்சகராகிய 


பிரசங்கத்தினாலே தமது வார்த்தையை 
வெளிப்படுத்தினார்‌” (தீத்‌ 1:34), 


சொற்பஜனங்களும்‌ 
பரதேசிகளும்‌ 
சங்‌ 105 : 12-15 


சங்‌ 105:12. அக்காலத்தில்‌ அவர்கள்‌ 
கொஞ்சத்‌ தொகைக்குட்பட்ட 
சொற்ப ஜனங்களும்‌ 
ஙரதேசிகளுமாயிருந்தார்கள்‌. 





ழ்‌ நள 
யாய 


சங்‌ 10513. ஒரு 
ஜனத்தைவிட்டு. மறு 
ஜனத்தண்டைக்கும்‌, ஒரு ராஜயத்தை 
விட்டு மறு தேசத்தாரண்டைக்கும்‌. 
போனார்கள்‌. 


அவர்கள்‌ 


சுங்‌ 10514. அவர்களை ஒடுக்கும்படி, 
ஒருவருக்கும்‌ 

அவர்கள்‌ நிமித்தம்‌ 
கடித்துகொண்டு: 


சங்‌ 10505. 
பண்ணினவர்களை 

தொடாமலும்‌, 
தீர்க்கதரிசிகளுக்குத்‌. 
செய்யாமலும்‌ இருங்கள்‌ என்றார்‌. 


இஸ்ரவேலின்‌ 
முற்பிதாக்களுக்குத்‌ தம்முடைய 
வாக்குத்தத்தத்தைக்‌ கொடுத்தார்‌. 
அவர்களும்‌ தேவனுடைய வாக்குத்தத்தம்‌ 
நிறைவேறுவதற்காக காத்துக்‌ 
கொண்டிருந்தார்கள்‌ அவர்கள்‌ 
காத்திருந்த வேளையிலும்‌ தேவனுடைய 
தெய்வீக பராமரிப்பு அவர்களுக்குக்‌ 
கிடைத்தது இந்த உலகத்தில்‌ 
தேவனுடைய ஜனத்தார்‌ எந்தப்‌ 
பகுதியிலிருந்தாலும்‌, கர்த்தர்‌ 
அவர்களைப்‌ பாதுகாத்து பராமரிப்பார்‌. 

இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ கானான்‌ 
தேசத்திற்குப்‌ போவதற்கு முன்பாகவே, 
அவர்களுக்கு தேவனுடைய உதவியும்‌ 
ஒத்தாசைகளும்‌ கிடைத்தது. 
விசுவாசிகளாகிய நாம்‌ பரம 
கானானுக்குப்‌ போக காத்துக்‌ 
கொண்டிருக்கிறோம்‌. அது வரையிலும்‌ 
இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ ஜீவிப்போம்‌. நாம்‌ 
பரலோகத்திற்குள்‌ பிரவேசிப்பதற்கு 
முன்பு, இப்பிரபஞ்சத்தில்‌ ஜீவிக்கும்‌ 
காலத்திலும்‌ தேவனுடைய உதவியும்‌ 
ஒத்தாசையும்‌ நமக்குக்‌ கிடைக்கும்‌ 

கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ ஜனங்களின்‌ 
முற்பிதாக்களைப்‌ பாதுகாத்து பராணித்தது 
நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக 
எழுதப்பட்டிருக்கிறது. தேவன்‌ தம்முடைய 
வாக்குத்தத்தத்தில்‌ உண்பையுள்ளவர்‌ 
என்பதற்கு அவர்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனங்களை பாதுகாத்து பராமரித்து 
அடையாளமாயிருக்கிறது. 


கர்த்தர்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மய 


PUBLISHERS 


இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ முற்பிதாக்கள்‌ 
கர்த்தரையும்‌ son, 
வாக்குத்தத்தத்தையும்‌ நம்பி ஜீவித்தார்கள்‌. 
புதிய ஏற்பாட்டுக்காலத்தில்‌  ஜீவிக்கிற 
விசுவாசிகளாகிய நாமும்‌, தரிசித்து 
TE AO 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ ஜனத்தாரை 
அற்புதமாகப்‌ பாதுகாத்தார்‌. தம்முடைய 
தெய்வீக மகத்துவத்தின்‌ செட்டைகளின்‌ 
கீழே இவர்களைக்‌ கூட்டிச்சேர்த்து, 
அவர்களைப்‌ பாதுகாத்து பராமரித்தார்‌. 
எல்லா மனுஷருக்கும்‌ வருவதுபோலவே 
இஸ்ரவேல்‌ ஜனத்தாருக்கும்‌ பிரச்சனைகள்‌ 
வந்தது. அவர்களுக்கு கஷ்டங்களும்‌, 
நஷ்டங்களும்‌, வேதனைகளும்‌ 
உண்டாயிற்று.  இவையெல்லாவற்றிக்கும்‌. 
மத்தியில்‌ கர்த்தர்‌ அவர்களோடு 
கூடமிருந்தார்‌. 


தேவனுடைய வாக்குத்தத்தம்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ முற்பிதாக்களுக்கு 
உண்டாயிற்று. ஆபிரகாம்‌, ஈசாக்கு, 
யாக்கோபு ஆகிய முற்பிதாக்கள்‌ 
மற்றவர்களைவிட இங்கு விசேஷமாய்ச்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறார்கள்‌. தேவன்‌ 
அவர்களுடைய கர்த்தராயிருப்பார்‌ 
என்னும்‌ வாக்குத்தத்தம்‌ அவர்களுக்கு 
திரும்பத்‌ திரும்பக்கொடுக்கப்பட்டது. 
இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ தேவனைத்‌ 
தேடவில்லை. ஆனாலும்‌ தேவன்‌ 
அவர்களோடு கூடமிருந்தார்‌. இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ தேவனுடைய உதவியை 
எதிர்பார்க்கவில்லை. ஆனாலும்‌ தேவன்‌ 
அவர்களுக்கு அநேக அற்புதங்களையும்‌ 

டயாளங்களையும்‌ செய்‌, 
உதலிசெய்தார்‌. & 


இஸ்ரவேல்‌ 
அக்காலத்திலே. 
தொகைக்குட்பட்ட 
யிருந்தார்கள்‌. 
பரதேசிகளைப்போல 
மற்றொரு இடத்திற்கு 
கொண்டிருந்தார்கள்‌. 


ஜனத்தார்‌ 
கொஞ்சத்‌ 
சொற்பஜனங்களா 


"ஆபிரகாம்‌ 
ஒருவனாயிருந்தான்‌” என்று வேதத்தில்‌ 


சொல்லப்பட்டிருக்கிறது. “ங்கள்‌ 
தகப்பனாகிய ஆபிரகாயையும்‌, உங்களைப்‌ 
ற்ற சாராளையும்‌ நோக்கிப்பாருங்கள்‌; 





ழ்‌ நள 
யாய 


ஒருவனாயிருக்கையில்‌ நான்‌ 
டல அழைத்து. அனை 
ர்வு அவனைப்‌ 

வெருப்னசளினேன்‌' (ஏசா 51:2). 


ல்‌ ஜனங்கள்‌ சுயதேச 
மில்லாத பரதேசிகளாகயிருந்தார்கள்‌. 
அக்காலத்தில்‌ அவர்களை யாரும்‌ 
மதிக்கவில்லை. எல்லா ஜாதியாரும்‌ 
அவர்களை ஏளனம்பண்ணினார்கள்‌. 
தூவித்தார்கள்‌. புறஜாதியார்‌. 
மார்க்கத்தைவிட, இஸ்ரவேலில்‌ 
ஜனத்தாரின்‌ மார்க்கம்‌ பரிசுத்தமானது. 
ஆனால்‌ யூதமார்க்கத்தின்‌ பரிசுத்தம்‌ 
புறஜூதியாருக்குப்‌ புரியவில்லை. இதனால்‌ 
அந்நிய ஜனங்கள்‌ அவர்களை ஒரு 
காட்சிப்பொருளைப்போல பார்த்தார்கள்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ கர்த்தரை 
ஆராதிப்பதை வேடிக்கை பார்த்தார்கள்‌. 


அந்தத்‌ துன்மார்க்க உளையிலே. 
அவர்களோடே கூட நீங்கள்‌ விழாமலி 
௬ுக்கிறதினாலே அவர்கள்‌ ஆச்சரிப்பட்டு, 
உங்களைத்‌ தூஷிக்கிறார்கள்‌” பேது 4:4). 
பல வருணமான பறவைகளை எல்லோரும்‌ 
வேடிக்கை பார்ப்பார்கள்‌. அதுபோல 
இஸ்ரவேல்‌ ஜனத்தாரையும்‌ அக்காலத்தில்‌ 
எல்லோரும்‌ வேடிக்கை பார்த்தார்கள்‌. “என்‌ 
சுதந்தரம்‌ பலவர்ணமான பட்சியைப்போல. 
எனக்காயிற்று: ஆகையால்‌, பட்சிகள்‌ 
அதைச்‌ சுற்றிலும்‌ வருவதாக; வெளியில்‌ 
சகல ஜீவன்களே அதைப்‌ பட்சிக்கும்படி 
கூடிவாருங்கள்‌” (எரே 12:9). 


இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ அக்காலத்தில்‌ 
எந்தத்‌ தேசத்திலும்‌ நிரந்தரமாக 
குடியிருக்கவில்லை. அவர்கள்‌ 
எங்கும்‌ ஸ்தாபிக்கப்படவில்லை. 
அஸ்திபாரமில்லாமல்‌, ஸ்தாபிக்கப்படாமல்‌, 
அவர்கள்‌ ஒரு த்‌ ்‌ 
மறுஜனத்தண்டைக்கும்‌, 
ராஜ்யத்தைவிட்டு 
அண்டைக்கும்‌ 
கொண்டிருந்தார்கள்‌ 


(சங்‌ 10543). 


து 
ஒரு 
ட்ட ஒரு பகு பகுதியிலிருந்து மற்றொரு 


போனார்கள்‌. கானான்‌. 
கோ்திலதந்து க்‌ தேசத்திற்குப்‌ 
னார்கள்‌. கிப்திலே பஞ்சம்‌ 


உண்டானபோது. பு தேசத்திலிருந்து. 
பெலிஸ்தரின்‌ தேசத்திற்கு போனார்கள்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மமம்‌ 


PUBLISHERS 


இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ எந்த 
ஜனத்தண்டைக்குப்போனாலும்‌ எந்தத்‌ 
தேசத்தார்‌ அண்டைக்குப்போனாலும்‌ 
கர்த்தருடைய பிரசன்னமும்‌ அவர்களோடு 
கூடவே போகிறது. தேவனுடைய தெய்வீக 
பராமரிப்பு அவர்களைப்‌ பாதுகாத்துப்‌ 
பராமரிக்கிறது. சங்கீதக்காரர்‌ 
தேவனுடைய தெய்வீக பாதுகாப்பைப்பற்றி 
இவ்வாறு சொல்லுகிறார்‌. “அவர்களை 
ஒடுக்கும்படி, ஒருவருக்கும்‌ 
இடங்கொடாமல்‌, அவர்கள்‌ நிமித்தம்‌ 
ராஜாக்களைக்‌ கடிந்துகொண்டு: நான்‌ 
அபிஷேகம்பண்ணினவர்களை நீங்கள்‌ 
தொடாமலும்‌, என்னுடைய 
தீர்க்கதரிசிக தீங்குசெய்யாமலும்‌ 
இருங்கள்‌ என்றார்‌” (சங்‌ 1051415. 


இஸ்ரவேல்‌ ஜனங்களால்‌ தங்களைத்‌ 
தாங்களே பாதுகாத்துக்கொள்ள 
முடியவில்லை. தங்களுக்குத்‌ தாங்களே 
உதவி செய்துகொள்ள முடியவில்லை. 
ஆனாலும்‌ அவர்களுக்கு யாராலும்‌ தீங்கு 
செய்யவும்‌ முடியவில்லை. அவர்களை 
ஒடுக்கும்படி கர்த்தர்‌ யாருக்கும்‌ 
இடங்கொடுக்கவில்லை. புறஜாதி 
ஜனங்கள்‌ இஸ்ரவேல்‌ ஜனத்தாரை 
வெறுத்தார்கள்‌. ஆனாலும்‌ அவர்களுக்கு 
விரோதமாய்‌ புறஜாதியாரால்‌ ஒன்றும்‌ 
செய்யமுடியவில்லை. அவர்களுடைய 
கைகளை கர்த்தர்‌ கட்டிப்போட்டார்‌ 
தேவஜனத்திற்கு விரோதமாய்‌, புறஜாதி 
னங்கள்‌, தாங்கள்‌ விரும்பியதைச்‌ 
ய்ய முடியாமல்‌ போனார்கள்‌. 


“பின்பு பிரயாணம்‌ புறப்பட்டார்கள்‌; 
அவர்களைச்‌ சுற்றிலும்‌ இருந்த 
பட்டணத்தாருக்குத்‌ தேவனாலே பயங்கரம்‌ 
உண்டானதினால்‌, அவர்கள்‌ யாக்கோபின்‌ 
குமாரரைப்‌ பின்தொடராதிருந்தார்கள்‌' 
(ஆதி 3535). 


புறஜாதி ராஜாக்களாலும்‌ 

ஸ்ரவேல்‌ ஜனங்களுக்குத்‌ தீங்கு 
செய்யமுடியவில்லை. தேவன்‌ தம்முடைய 
ஜனங்கள்‌ நிமித்தம்‌ ராஜாக்களைக்‌ 
கடிந்துகொண்டார்‌. புறஜாதி ராஜாக்களை 
கர்த்தர்‌ கட்டுப்படுத்தினார்‌. 
சொப்பனங்கள்‌ மூலமாகவும்‌ தரிசனங்கள்‌ 
மூலமாகவும்‌ புறஜாதி ராஜாக்களை 
கர்த்தர்‌ எச்சரித்தார்‌. 





ழ்‌ நள 
யாய 


“நான்‌ அபிஜஷேகம்பண்ணினவர்களை 
நீங்கள்‌ தொடாதிருங்கள்‌' என்றும்‌ 
"என்னுடைய தீர்க்கதரிசிகளுக்கு தீங்கு 
செய்யாமலிருங்கள்‌” என்றும்‌ சொல்லி 


கர்த்தர்‌ புறஜாதி  ராஜாக்களை 
எச்சரித்தார்‌. 


எகிப்து தேசத்தின்‌ ராஜாவாகிய 
பார்வோன்‌ ஆபிரகாமுக்குத்‌ தீங்கு செய்ய 
நினைத்தான்‌. கர்த்தரோ பார்வோனை 
வாதைகளால்‌ வாதித்தார்‌. “ஆபிராமுடைய 
மனைவியாகிய சாராயின்‌ நிமித்தம்‌ 
கர்த்தர்‌  பார்வோனையும்‌, அவன்‌ 
வீட்டாரையும்‌ மகா வாதைகளால்‌. 
வாதித்தார்‌” (ஆதி 12:17). 


கேராரின்‌ ராஜாவாகிய அபிமலேக்கு 
ஆபிரகாமுக்கு விரோதமாய்த்‌ தீங்கு 
செய்தான்‌. கர்த்தர்‌ அபிமலேக்கையும்‌ 
எச்சரித்தார்‌ 


அப்பொழுது தேவன்‌: உத்தம 
இருதயத்தோடே நீ இதைச்‌ செய்தாய்‌ 
என்று நான்‌ அறிந்திருக்கிறேன்‌; நீ 
எனக்கு விரோதமாகப்‌ பாவம்‌ 
செய்யாதபடிக்கு உன்னைத்‌ தடுத்தேன்‌; 
ஆகையால்‌, நீ அவளைத்‌ தொட நான்‌ 
உனக்கு இடங்கொடுக்கவில்லை. அந்த 
மனுஷனுடைய மனைவியை 
அவனிடத்திற்கு அனுப்பிவிடு: அவன்‌ ஒரு 
தீர்க்கதரிசி: நீ பிழைக்கும்படிக்கு அவன்‌ 
உனக்காகவேண்டுதல்‌ செய்வான்‌; நீ 
அவளை அனுப்பிவிபாதிருந்தால்‌, நீயும்‌ 
உன்னைச்‌  சேர்ந்தயாவரும்‌ சாகவே 
சாவீர்கள்‌ என்று அறிவாயாக என்று 
சொப்பனத்திலே அவனுக்குச்சொன்னார்‌" 
(ஆதி 2067). 


யோசேப்பு 
சங்‌ 105 : 16-24, 


கங்‌ 10516. அவர்‌ தேசத்திலே 
பஞ்சத்தை வருவித்து, ஆகாரமென்னும்‌ 
ஆதரவுகோலை முற்றிலும்‌ முறித்தார்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


வீரிவுரை OODNENS 


PUBLISHERS 


த 105:17. அவர்களுக்கு முன்னாலே 
னை அனுப்பினார்‌; 


புருஷ: 
சேப்ப சிறையாக விற்கப்பட்டான்‌. 


சண்‌ 105:18. அவன்‌ கால்களை 
'விலங்குபோட்டு ஒடுக்கினார்கள்‌; அவன்‌ 
பிராணன்‌ இரும்பில்‌ 
அடைப்பட்டிருத்தது. 


சுண்‌ 105:19. கர்த்தர்‌ சொன்ன வார்த்தை. 
திறைவேறுமனவும்‌ அவருடைய வசனம்‌ 
அவனைப்‌ புடமிட்டது. 

சங்‌ 105:20. ராஜா ஆன்‌ அனுப்பி, 
அவனைக்‌  கட்டவிழ்க்கச்சொன்னாள்‌; 
ஜனங்கவின்‌ அதிபதி அவனை 
விடுதலைபண்ணினான்‌. 


சங்‌ 10521. தன்‌ பிரபுக்களை அவன்‌: 
மனதின்படி கட்டவும்‌, தன்‌ மூப்பர்கனை 
ஞானிகளாக்கவும்‌, 


சங்‌ 105:22. அவனைத்‌ தன்‌ வீட்டுக்கு, 
ஆண்டவனும்‌, தன்‌ ஆஸ்திக்கெல்லாம்‌ 
அதியதியுமாக்கினான்‌. 


சங்‌ 105:28. அப்பொழுது இஸ்ரவேல்‌ 
எகிப்திற்கு வந்தான்‌; யாக்கோபு காமின்‌ 
தேசத்திலே பரதேசியாயித்தான்‌. 


சவ்‌ 10525. அவர்‌ தம்முடைய 
ஜனங்களை மிகவும்‌ பஜுகப்பண்ணி, 
சுத்துருக்கனைப்‌ 
அவர்களைப்‌ 


கர்த்தர்‌ தம்முடைய ஜனங்களை 
அற்புதமாகப்‌ போவித்துப்‌ பராமரித்தார்‌. 
தேவனாகிய கர்த்தர்‌  முற்பிதாக்களின்‌ 
விசுவாசத்தைச்‌ சோதித்துப்‌ பார்த்தார்‌. 
தேவன்‌ தேசத்திலே பஞ்சத்தை. 
வருவித்தார்‌. ஆகாரம்‌ என்னும்‌ 
ஆதரவுகோலை முற்றிலும்‌ முறித்தார்‌. 
தேசம்‌ நல்ல தேசம்தான்‌. ஆனால்‌ 
தேசத்தில்‌ பஞ்சமுண்டாயிற்று. கர்த்தர்‌ 
ஆகாரம்‌ என்னும்‌ ஆதரவுகோலை 
முறித்துப்போட்டாலும்‌, தம்முடைய 
ஜனங்களை பஞ்சத்திலிருந்து அற்புதமாக 
விடுவித்தார்‌. 





ழ்‌ நவள 
யாய 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ தேவனுடைய 
வாக்குத்தத்தத்தை நம்பி, கர்த்தரையே 
சார்ந்து ஜீவித்தார்கள்‌. கர்த்தருடைய 
வார்த்தைக்குக்‌ கீழ்ப்படிந்தார்கள்‌. 
அவர்கள்‌ இப்போது கானான்‌ 
தேசத்திலே பரதேசிகளாய்‌ சஞ்சரித்துக்‌ 


கொண்டிருக்கிறார்கள்‌. கர்த்தர்‌ வ்‌ 
பிள்ளைகளைச்‌ லும்‌, 
அவர்களைப்‌ போஷித்துப்‌ ணி 


எகிப்து தேசத்தில்‌ 
பண்ணின பார்வோன்‌ ஆபிரகாமுக்கு 
தீங்கு செய்தான்‌. கர்த்தர்‌ அந்தப்‌ 
பார்வோனை நீக்கிப்போட்டு, வேறொரு 
பார்வோனை எகிப்தின்‌ சிங்காசனத்தில்‌ 
அமரச்செய்தார்‌. அவன்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனத்தார்மீது அன்பாயிருந்தான்‌ 
தன்னுடைய தேசத்தை ஆளுகை செம்‌ 
பார்வோன்‌ யோசேப்பை தெரிந்தெடுத்து, 
யோசேப்பின்‌ கரத்தில்‌ பொறுப்புக்களை 
கொடுத்‌ இந்த சரித்திர 
சம்பவம்‌, சங்கீதப்பகுதியில்‌ 
கல்‌ சரத்‌ ல்‌ 


எகிப்து தேசத்தில்‌ பஞ்சம்‌ 
ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே, கர்த்தர்‌ 
அங்கு கிரியை செய்ய ஆரம்பித்துவிட்டார்‌ 
தம்முடைய பிள்ளைகளை பஞ்சகாலத்தில்‌ 
'போஷிப்பதற்காக, கர்த்தர்‌ யோசேப்பை 
எகிப்து தேசத்திற்கு அனுப்பினார்‌. 
யோசேப்பு எகிப்து தேசத்திற்கு ஒரு 
தேசத்தின்‌ பிரதானியைப்போல. 
போகவில்லை. அவர்‌ ஒரு 
சிறைகைதியாகவே எகிப்திற்குப்‌ போனார்‌. 
“அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை 
அனுப்பினார்‌: யோசேப்பு சிறையாக 
விற்கப்பட்டான்‌. அவன்‌ கால்களை 
விலங்குபோட்டு ஒடுக்கினார்கள்‌; அவன்‌ 


பிராணன்‌ இரும்பில்‌ அடைப்பட்டிருந்தது. 
(சங்‌ 1054718). 


யோசேப்புக்கு விடுதலை கிடைக்கும்‌ 
என்னும்‌ நம்பிக்கையில்லை 
வாழ்நாள்‌ 


ராஜ்யபாரம்‌ 


கன்ன 
மனைவியினிடத்தில்‌ 
ச்‌ ப நடக்க முயற்சி 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ODNENIS 


PUBLISHERS 
செய்தார்‌ என்று அவர்மீது பொய்‌ 
குற்றம்‌ சுமத்தப்பட்டது. அதற்கு. 
தண்டனையாக யோசேப்பு சிறையில்‌ 
அடைக்கப்பட்டார்‌. யோசேப்பின்‌ பிராணன்‌ 
இரும்பில்‌ அடைப்பட்டிருந்தது. 

யோசேப்பின்‌ சரீரத்தோடு, 
அவருடைய பிராணனும்‌ சிறையில்‌ 
அடைக்கப்பட்டிருந்தது. அது அவருக்கு 
மிகுந்த வேதனையை உண்டாக்கிற்று. 
யோசேப்பு சிறையிலிருந்தபோது அவரை 
யாரும்‌ விசாரிக்கவில்லை. அவர்மீது 
சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டைப்‌ பற்றி 
நீதிவிசாரணை எதுவும்‌ நடைபெறவில்லை. 
யோசேப்பு ஜாமீனில்‌ வெளிவருவதற்கு ஒரு 
வாய்ப்புமில்லை. கர்த்தர்‌ நியமித்த காலம்‌ 
வரையிலும்‌ யோசேப்பு சிறையிலிருந்தார்‌. 
சங்கீதக்காரர்‌ இதைப்பற்றிச்‌ சொல்லும்‌ 
போது “கர்த்தர்‌ சொன்ன வார்த்தை 
நிறைவேறுமளவும்‌ அவருடைய வசனம்‌ 
அவனைப்‌ புடமிட்டது” (சங்‌ 105.19) என்று 
சொல்லுகிறார்‌. 


சம்பிரதியின்‌ மூலமாய்‌ 

பற்றிய செய்தி 
பார்வோனுக்குத்‌ தெரியவருகிறது. 
கர்த்தருடைய வசனம்‌ யோசேப்பை 
புடமிட்டது. சொப்பனத்திற்கு அர்த்தம்‌ 
சொல்லும்‌ கிருபையை கர்த்தர்‌ தம்முடைய 
வசனத்தின்‌ மூலமாய்‌ யோசேப்புக்கு 
வெளிப்படுத்தினார்‌. தேவனுடைய 
வல்லமை யோசேப்பின்‌ மூலமாய்‌ கிரியை 
செய்தது. யோசேப்பு சிறையில்‌ 
அடைக்கப்பட்டிருக்கிறார்‌. அவர்மீது 
மோசமான குற்றச்சாட்டு 
சுமத்தப்பட்டிருக்கிறது. ஆனால்‌ கர்த்தரோ 
யோசேப்பை தம்முடைய ஊழியத்திற்குப்‌ 
பயன்படுத்துகிறார்‌. 


எகிப்து தேசத்தார்‌ யோசேப்பை 
தூஷிக்கிறார்கள்‌. கர்த்தரோ யோசேப்பை 
உயர்த்துகிறார்‌. சொப்பனத்திற்கு அர்த்தம்‌ 
சொல்லும்‌ கிருபைகளை அவருக்குத்‌ 
தருகிறார்‌. யோசேப்பு சிறைச்‌ 
சாலையிலிருக்கும்‌ போது கர்த்தருடைய 
வசனம்‌ அவரைப்‌ புடமிட்டது. கர்த்தர்‌ 
யோசேப்பின்‌ விசுவாசத்தையும்‌, 
பொறுமையையும்‌, தம்முடைய 
வசனத்தினால்‌ சோதித்தார்‌. 


ஒரு 
யோசேப்பைப்‌ 





ழ்‌ நவள 
யாய 

கர்த்தர்‌ சொன்ன 
நிறைவேறியபொழுது, போசேப்பு 
சிறைச்சாலையிலிருந்து விடுவிக்கப்‌ 


படுகிறார்‌. தேவனுடைய தெய்வீக வல்லமை 
யோசேப்பை விடுதலை செய்கிறது. 


வார்த்தை 


'குறித்தகாலத்துக்குத்‌ தரிசனம்‌ 
இன்னும்‌ வைக்கப்பட்டிருக்கிறது: முடிவிலே 
அது விளங்கும்‌, அது பொய்‌ சொல்லாது; 
ல தாமதித்தாலும்‌ அதற்குக்‌ காத்திரு: 

நிச்சயமாய்வரும்‌, அது 
ச்‌ (ஆம 23). 
கர்த்தர்‌ தம்முடைய வார்த்தையைச்‌ 
சொன்னார்‌. அப்போது ராஜா ஆள்‌ அனுப்பி 
யோசேப்பை கட்டவிழ்க்கச்‌ சொல்லுகிறார்‌. 
ஜனங்களின்‌ அதிபதி யோசேப்பை 
விடுதலைபண்ணுகிறான்‌. யோசேப்புக்கு 
பரலோகத்தின்‌ தேவனுடைய கிருபை 
கிடைத்திருக்கிறது என்பதை ராஜா 
புரிந்துகொண்டு. ன்‌ யோசேப்பை 
கட்டவிழ்க்கச்‌ சொல்லுகிறா 


பார்வோன்‌ யோசேப்பை விடுதலை 
செய்ததோடு, அவருக்கு உயர்ந்த 
உத்தியோகத்தையும்‌ கொடுக்கிறார்‌. “தன்‌ 
பிரபுக்களை அவன்‌ மனதின்படி கட்டவும்‌. 
தன்‌ மூப்பர்களை  ஞானிகளாக்கவும்‌ 
அவனைத்‌ தன்‌ வீட்டுக்கு 
ஆண்டவனும்‌. தன்‌ ஆஸ்திக்கெல்லாம்‌ 
அதிபதியுமாக்கினான்‌” (சங்‌ 105:21,22). 
ராஜாவின்‌ வீட்டிற்கு யோசேப்பு 
ஆண்டவனாகயிருக்கிறார்‌. ராஜாவின்‌ 
ஆல்திக்கு  அதிபதியாகமிருக்கிறார்‌. 
யோசேப்பு தேவனுடைய தெய்வீக 
ஞானத்தினால்‌ ஜனங்களை ஆளுகை 
செய்கிற அதிபதியாகயிருக்கிறார்‌. 


கர்த்தர்‌ யோசேப்பை உயர்த்துகிறார்‌. 
கர்த்தர்‌ எதை செய்தாலும்‌ தம்முடைய 
சித்தத்தின்‌ பிரகாரமாகவே செய்கிறார்‌. 
அவருடைய ஒவ்வொரு கிரியைக்கும்‌ ஒரு 
தெய்வீக நோக்கமிருக்கும்‌. இக்காலத்தில்‌ 
உலகம்‌ முழுவதும்‌ கொடிய 
பஞ்சம்‌ உண்டாயிற்று கானான்‌ 
தேசத்திலும்‌ பஞ்சம்‌ வந்தது. தம்முடைய 
பிள்ளைகள்‌ இந்தக்‌ கொடிய பஞ்சத்தில்‌ 
பட்டினியாகக்‌ கிடந்து யரித்துப்‌ 
போகக்‌ கூடாது என்பதில்‌ தேவன்‌ 
அதிக கவனம்‌ செலுத்துகிறார்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை OCDNENIS 


PUBLISHERS 


இந்தப்‌ பஞ்சகாலத்திலிருந்து இஸ்ரவேல்‌ 
வீட்டாரை பாதுகாப்பதற்காக, கர்த்தர்‌ 
யோசேப்பை எகிப்‌/ 
த்தது து தேசத்தில்‌ 
தேவன்‌ யோசேப்பை உயர்த்திய 
பின்பு, இஸ்ரவேல்‌ எகிப்திற்கு வந்தான்‌ 
(சங்‌ 105:23). யோசேப்பு இஸ்ரவேலையும்‌, 
அவருடைய வீட்டாரையும்‌ பல 
வருஷங்களாகப்‌ போவிக்கிறார்‌. 
தேசத்தில்‌ பஞ்சம்‌ உண்டாயிருந்தாலும்‌, 
அது கர்த்தருடைய பிள்ளைகளை 
பாதிக்கவில்லை. தம்முடைய 
வாக்குத்தத்தத்தின்‌ பிரகாரபாய்‌ 
தம்முடைய பிள்ளைகளைப்‌ போவித்துப்‌ 
ல்‌ இஸ்ரவேல்‌ எகிப்திற்கு 
வந்‌ யாக்கோபு காமின்‌ 
த்தி பரதேசியாயிருந்தார்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 
தேசத்திற்கு வந்திருக்கிறார்கள்‌. 
அவர்களைப்‌ போவிக்கிறார்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய ங்களை மிகவும்‌ 
பலுகப்பண்ணுகிறார்‌. கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனங்களை, அவர்களுடைய 
சத்துருக்களைப்‌ பார்க்கிலும்‌, அவர்களைப்‌ 
பலவான்களாக்கினார்‌ (சங்‌ 10524), 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ தேவனுடைய 
கிருபையினாலும்‌, அவருடைய அற்புத 
வல்லமையினாலும்‌ மிகவும்‌ பலுகிப்‌ 
பெருகினார்கள்‌. ஆபிரகாமின்‌ சந்ததி 
கடற்கரை மணலத்தனையாயிருக்கும்‌ 
என்று கர்த்தர்‌ வாக்குப்பண்ணினார்‌. 
கர்த்தருடைய வாக்குத்தத்தம்‌ எகிப்து 
தேசத்தில்‌ நிறைவேறிற்று. 


கர்த்தர்‌ 


எகிப்து 
கர்த்தர்‌ 


இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 
சன்‌ 105 : 25-45 


சன்‌ 105:25. தம்முடைய ஜனங்களைப்‌ 
பகைக்க: 


வும்‌, தம்முடைய 
ஊழியக்காரரை வஞ்சனையாய்‌ 
நடத்தவும்‌, அவர்களுடைய 


இருதயத்தை மாற்றினார்‌. 

சன்‌ 105:26. தம்முடைய தாசனாகிய 
மோசேயையும்‌ தாம்‌ தெரிந்துகொண்ட 
ஆரோனையும்‌ அனுப்பினார்‌. 





i= FTE 
TT 


சங்‌ 105:27, இவர்கள்‌ அவர்களுக்குள்‌ 
அவருடைய அடையாளங்களையும்‌, 
காமின்‌ தேசத்திலே அற்புதங்களையும்‌ 
செய்தார்கள்‌. 


சங்‌ 105:28. அவர்‌ இருனை அனுப்பி, 
அந்தகாரத்தை. உண்டாக்கினார்‌. 
அவருடைய வார்த்தைகளை 
எதிர்ப்பாரில்லை. 


சங்‌ 105:29, 
தண்ணீர்கனை 
அவர்களுடைய 
சாகப்பண்ணினார்‌. 


அவர்களுடைய 
இரத்தமாக மாற்றி, 
மச்சங்களைச்‌: 


சுங்‌ 105:80. அவர்களுடைய தேசம்‌ 
தவனைகளைத்‌ திரனாய்ப்‌ 
பிறப்பித்தது; அவர்களுடைய 
ராஜாக்களின்‌ அழைவ்டுகளிலும்‌ 
அவைகள்‌ வந்தது. 


சுங்‌ 108:91. அவர்‌ கட்டளையிட, 
அவர்களுடைய  எல்லைகளிலெங்கும்‌ 
வண்டுகளும்‌ பேன்களும்‌ வந்தது. 


சங்‌ 105182, அவர்களுடைய 
மழைகளைக்‌. கல்மழையாக்கி, 
அவர்களுடைய தேசத்திலே ஜுவாலி. 
க்கிற அக்கினைய வரப்பண்ணினார்‌. 


சங்‌ 105:39. அவர்களுடைய திராட்சச்‌ 
செடிகளையும்‌ அத்திமரங்களையும்‌. 


பச்சைப்புழுக்களும்‌ வத்து, 


சுங்‌ 105:35. அவர்களுடைய 
தேசுத்திலுன்ன ௪கல பூண்டுகனையும்‌ 
அரித்து, அவர்களுடைய நிலத்தின்‌ 
கனியைத்‌ தின்றுபோட்டது. 


சுங்‌ 105:36. அவர்களுடைய தேசத்திலே 


தலைச்சன்கன்‌' 
அவர்கடைளூய 
முதற்பெலனான 
சுங்கரித்தார்‌. 


அனைத்தையும்‌, 
பலனில்‌ 


யாவரையும்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை CDNENIS 


PUBLISHERS 


சங்‌ 105:87. அப்பொழுது அவர்களை 
'வெள்வியோடும்‌. 'பொன்னோடும்‌ 
புறப்படப்பண்ணினார்‌; அவர்கள்‌: 
'கோத்திரங்களில்‌ பலவீனப்பட்டவன்‌ 
ஒருவனும்‌ இருத்‌ததில்லை. 

சங்‌ 105:38. எகிப்தியர்‌ அவர்களுக்குப்‌ 
பயத்ததினால்‌, அவர்கள்‌ புறப்பட்ட 
போது மகிழ்ந்தார்கள்‌. 


சங்‌ 105:39. 
மறைவுக்காக விரித்து, 
இரவை  வெளிச்சமாக்குகிறதற்காக. 
அக்கினியையும்‌ தந்தார்‌. 


அவர்‌ மேகத்தை: 


சங்‌ 105:40. கேட்டார்கள்‌, அவர்‌ 
காடைகளை வரப்பண்ணினாடு வான 
அப்பத்தினாலும்‌ அவர்களைத்‌ 
திருப்தியாக்கினார்‌. 


சங்‌ 105:41. கன்மலையைத்‌ திறந்தார்‌, 
தண்ணீர்கள்‌. புறப்பட்டு, வறண்ட, 
வெளிகளில்‌ ஆறாய்‌ ஓடிற்று. 


சங்‌ 105:42. அவர்‌ தம்முடைய பரிசுத்த. 
வாக்குத்தத்தையும்‌, தம்முடைய 
தாசனாகிய ஆபிரகாமையும்‌ நினைத்து, 


சங்‌ 10948. தம்முடைய ஜனத்தைக்‌. 
களிப்போடும்‌, 
தெரித்தகொண்டவர்களைக்‌ 
சுத்தத்தோடும்‌ புறப்படப்பண்ணி, 


சங்‌ 10544. தமது கட்டனைகளைக்‌ 
காத்து நடக்கும்‌. படிக்கும்‌, 
தமது 'தியாயப்பிரமாணங்கலைக்‌ 
கைக்கொள்ளும்‌ படிக்கும்‌, 


சங்‌ 105:45. அவர்களுக்குப்‌ 
புறஜாதிகளுடைய தேசங்களைக்‌ 
கொடுத்தார்‌, அத்திய ஜனங்களுடைய 
பிரயாசத்தின்‌ பலனைச்‌ சதந்தரித்துக்‌ 
கொண்டார்கள்‌. அல்லேலூயா. 


கர்த்தர்‌ எகிப்தியருடைய 
இருதயத்தை மாற்றினார்‌ 


டய 
யகைக்கவும்‌, 
ஊழியக்காரரை வஞ்சனையாய்‌ 
நடத்தவும்‌, அவர்களுடைய 
இருதயத்தை மாற்றினார்‌ (சங்‌ 105:25). 


ஜனங்களைப்‌: 
தம்முடைய 





ழ்‌ நவள 
யாய 


சங்கீதக்காரர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ 
முற்பிதாக்களுடைய சரித்திரத்தைச்‌ 
சொன்ன பிறகு, இஸ்ரவேல்‌ ஜனத்தாரின்‌ 
சரித்திரத்தைச்‌ சொல்லுகிறார்‌. இஸ்ரவேல்‌ 
ஜனங்கள்‌ ஒரு தேசமாக பலுகிப்‌ 
பெருகுகிறார்கள்‌. அவர்களெல்லோரும்‌ 
எகிப்து தேசத்திலே 
அடிமைகளாகயிருக்கிறார்கள்‌. 
தேசத்தில்‌ அவர்களுக்கு 
துன்பமும்‌, நெருக்கமும்‌ உண்டாயிற்று. 


கர்த்தர்‌ எகிப்தியருடைய 
இருதயத்தை மாற்றினார்‌. எகிப்து 
தேசத்தார்‌ இதுவரையிலும்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரரைப்‌ பாதுகாத்தார்கள்‌. அவர்களை 
ஆதரித்துப்‌ போஷித்தார்கள்‌. கர்த்தர்‌ 
அவர்களுடைய இருதயத்தை மாற்றின 
பின்போ, அவர்கள்‌ தேவனுடைய 
ஜனங்களைப்‌ பகைக்கிறார்கள்‌. 
கர்த்தருடைய _ழியக்காரரை 


வஞ்சனையாய்‌ நடத்துகிறார்கள்‌. 
ஜனங்களுக்கு 
ஆனால்‌ 


தேவன்‌ தம்முடைய 
நன்மை செய்தார்‌ 
எகிப்தியர்களோ இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
விரோதமாகத்‌ தீங்கு செய்கிறார்கள்‌. 
அவர்களைப்‌ பலவீனப்படுத்தும்‌ வழிகளை 
யோசிக்கிறார்கள்‌. அவர்கள்‌ பலுகிப்‌ 
பெருகுவதை தடைபண்ண முயற்சி 
பண்ணுகிறார்கள்‌. இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாரின்‌ சுமையை அதிக 
பாரமாக்குகிறார்கள்‌. அவர்களுடைய 
ஜீவனை குசப்பாக்குகிறார்கள்‌. இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாரில்‌ ஆண்‌ குழந்தை 
பிறந்தவுடன்‌, அந்தக்‌ குழந்தையை 
கொன்றுபோடுகிறார்கள்‌. எப்படியாகிலும்‌ 
இஸ்ரவேல்‌ சந்ததியை அழித்துப்போட 
வேண்டுமென்பதே எகிப்தியரின்‌ 
நோக்கமாயிற்று. கர்த்தர்‌ எகிப்தியரின்‌ 
இருதயத்தை மாற்றியதினால்‌ இஸ்ரவேல்‌ 


ஜனத்து று துன்பமும்‌ வேதனையும்‌ 
உண்ப 


மோசேயும்‌ ஆரோனும்‌ 


தம்முடைய தாசனாகிய 
மோசேயையும்‌ தாம்‌ தெரித்துகொண்ட 
ஆரோனையும்‌ அனுப்பினார்‌ 
(சங்‌ 105:28). 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம்மா 


PUBLISHERS 


கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு 
துன்பங்கள்‌ வரலாம்‌ வேதனைகள்‌ 
வரலாம்‌. நெருக்கங்கள்‌ வரலாம்‌. 
ஆனாலும்‌ கர்த்தர்‌ தம்முடைய 
பிள்ளைகளை ஒருபோதும்‌ மறந்துவிட 
மாட்டார்‌. இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ எகிப்து 
தேசத்திலே மிகுந்த துன்பங்களை 
அனுபவிக்கிறார்கள்‌. அடிமைத்தனத்தின்‌ 
வேதனையிலிருக்கிறார்கள்‌. 
அவர்களை 
அடிமைத்தனத்திலிருந்து 
செய்கிறார்‌. கர்த்தர்‌ 
மறந்துவிடாமல்‌ விடுதலை செய்ததுபோல, 
இஸ்ரவேல்‌ ஜனங்களும்‌ கர்த்தர்‌ தங்களை 
விடுதலை செய்தததை மறந்துவிடக்‌ 
கூடாது. 


எகிப்து தேசத்தில்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனங்கள்‌  அடிமைகளாகமிருந்தபோது, 
அவர்களை விடுதலை செய்வதற்காக 
கர்த்தர்‌ இரண்டுபேரை தம்முடைய 
கருவிகளாகப்‌ பயன்படுத்துகிறார்‌. 
அவர்களில்‌ ஒருவர்‌ மோசே. இவர்‌ 
தேவனுடைய தாசன்‌. மற்றொருவர்‌ 
ஆரோன்‌. இவர்‌ கர்த்தர்‌ தெரிந்து 
கொண்ட ஊழியக்காரர்‌. இவ்விரண்டு 
பேரையும்‌ கர்த்தர்‌ எகிப்திற்கு. 
அனுப்புகிறார்‌. எகிப்து தேசத்தின்‌ 
அழமைத்தனத்திலிருக்கும்‌ தம்முடைய 
ஜனத்தை விடுவித்து வருமாறு கர்த்தர்‌ 
அவர்களை அந்தத்‌ தேசத்திற்கு 
அனுப்புகிறார்‌. 


மோசே இஸ்ரவேல்‌ ஜனங்களுக்கு 
தேவனுடைய நியாயப்பிரமாணத்தைக்‌ 
கொடுத்தவர்‌. அவர்களை நீதியாய்‌ 
நியாயம்‌ விசாரிக்கிறவர்‌. ஆரோனோ 
அவர்களுடைய பிரதான ஆசாரியர்‌. 
கர்த்தருடைய ஜனங்களை வழிநடத்த 
நியாயாதிபதியும்‌ தேவைப்படுகிறார்‌ 
ஆசாரியரும்‌ தேவைப்படுகிறார்‌ 





ழ்‌ நயனா 
ஈயா 
மோசேயும்‌. ஆரோனும்‌ 


அடையாளங்களையும்‌ 
அற்புதங்களையும்‌ செய்தார்கள்‌. 


அவர்களுக்குள்‌ 

அடையாளங்களையும்‌, 
காமின்‌ தேசத்திலே அற்புதங்களையும்‌ 
செய்தார்கள்‌. அவர்‌ இருனை அனுப்பி, 
அத்தகாரத்தை உண்டாக்கினார்‌; 
அவருடைய வார்த்தைகனை 
எதிர்ப்பாரில்லை. அவர்களுடைய 
தண்ணீர்கனை இரத்தமாக மாற்றி, 
அவர்களுடைய மச்சங்களைச்‌: 
சாகப்பண்ணினார்‌. அவர்களுடைய 
தேசம்‌ தவனைகளைத்‌ திரனாய்ப்‌: 
பிறப்பித்தது; அவர்களுடைய 
ராஜாக்களின்‌ அதினால்‌ 
அவைகள்‌. வந்தது. 
கட்டளையிட, லிக்‌ 
எல்லைகளிலெங்கும்‌ வண்டுகளும்‌. 
பேன்களும்‌ வந்தது. அவர்களுடைய 
மழைகளைக்‌. 
அவர்களுடைய 
ஜுவாலிக்கிற 
வரப்பண்ணினார்‌. 
திராட்சச்‌ 
அத்திமரங்கனையும்‌ 
அவர்களுடைய 
மரங்களையும்‌ 
கட்டளையிட, 
வெட்டுக்கினிகளும்‌ பச்சைப்புழுக்களும்‌ 
வந்து, அவர்களுடைய தேசத்திலுன்ன 
சகல பூண்டுகளையும்‌ அமித்து, 
அவர்களுடைய திலத்தின்‌ கனியைத்‌ 
தின்றுபோட்டது. அவர்களுடைய 
தேசத்திலே 'தலைச்சன்கள்‌ 
அனைத்தையும்‌, அவர்களுடைய 
பெலணில்‌ முதற்பெனான யாவரையும்‌ 
கங்கரித்தார்‌ (௪ங்‌ 105:27-96). 


எகிப்து தேசத்திலே 
உண்டாயிற்று. மோசேயும்‌ 
ணன தன்‌. ௮ ம 
அடையாளங்களையும்‌ அற்புதங்களையும்‌ 
செய்தார்கள்‌” (சங்‌ 105:27) என்று 
சங்கீதக்காரர்‌ சொல்லுகிறார்‌. இந்த 
வாக்கியத்திற்கு அவர்கள்‌, 


“அவர்களுக்குள்‌ அவருடைய 
அடையாளங்களின்‌ வார்த்தைகளை 
காண்பித்தார்கள்‌” என்பது பொருளாகும்‌. 


வாதைகள்‌ 
ஆரோனும்‌, 
அவருடைய 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை 


QOODNENS 
PUBLISHERS 


எகிப்தியருக்கு ஒவ்வொரு வாதை 
வந்தபோதும்‌, அந்த வாதையோடு 
தேவனுடைய வார்த்தையும்‌ வெளிப்பட்டது. 
மோசேயும்‌ ஆரோனும்‌ பலத்த சத்தமாக, 


தைரியமாக, தேவனுடைய வார்த்தையைப்‌ 
பேசினார்கள்‌. 


எகிப்தியருக்கு என்னென்ன 
வாதைகளெல்லாம்‌ உண்டாயிற்று என்பதை 
சங்கீதக்காரர்‌ ஒவ்வொன்றாகச்‌ 
சொல்லுகிறார்‌. இந்த வாதைகள்‌ 
வரிசையாகச்‌ சொல்லப்படவில்லை. 
ஆனாலும்‌ ஒரளவு, எல்லா வாதைகளையும்‌ 
சங்கீதக்காரர்‌ இங்கு சொல்லுகிறார்‌. 


கர்த்தர்‌ இருளை அனுப்பி 
அந்தகாரத்தை உண்டாக்கினார்‌ 
(சங்‌ 105:28), எகிப்து தேசம்‌ முழுவதும்‌ 
அந்தகார இருளின்‌ வாதை உண்டாயிற்று, 
யாத்திராகமம்‌ புஸ்தகத்தில்‌ இந்த வாதை 
கடைசியாகச்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
இந்த  சங்கீதத்திலோ, அந்தகார 
இருளின்‌ வாதை முதலாவதாக 
சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய 
வார்த்தைகளை எதிர்ப்பாரில்லை” 
(சங்‌ 105.28) என்று சங்கீதத்தில்‌ 
எழுதப்பட்டிருக்கிறது. ஆனாலும்‌ 
மூலபாஷையில்‌ இந்த வாக்கியமானது, 
அவர்கள்‌ தேவனுடைய வார்த்தைக்கு 
கீழ்ப்படியவில்லை” என்று 
பொருள்படுமாறு எழுதப்பட்டிருக்கிறது. 


பார்வோனும்‌ எகிப்தியரும்‌ 
தேவனுடைய வார்த்தைக்குக்‌ 
கீழ்ப்படியவில்லை. இஸ்ரவேல்‌ புத்திரரை 
தங்கள்‌ தேசத்தைவிட்டு அனுப்ப 
அவர்களுக்கு மனமில்லாமல்‌ போயிற்று. 
எகிப்து தேசத்திலே அந்தகார இருளின்‌ 
வாதை உண்டானபோதும்‌, 
அவர்களுபை இருதயம்‌ 
கடினப்பட்டிருந்தது. 

கர்த்தர்‌ எகிப்தியருடைய 
தண்ணீர்களை இரத்தமாக மாற்றினார்‌. 
அவர்களுடைய மச்சங்களை 
சாகப்பண்ணினார்‌ (சங்‌. 105:29), 


எகிப்தியர்‌ நைல்‌ நதியை. க்‌ 





ழ்‌ நவள 
யாய 


இஸ்ரவேல்‌ 
வனாந்தரத்தில்‌ பிரயாணம்பண்ணியபோது, 
தேவன்‌ தங்களை எகிப்தின்‌ 
அடிமைத்தனத்திலிருந்து அற்புதமாய்‌ 
விடுவித்ததை நினைவு கூரவில்லை. 
தங்கள்‌ நிமித்தமாய்‌ எகிப்தியரின்மீது 
வாதைகள்‌ வந்ததையும்‌ நினைத்துப்‌ 
பார்க்கவில்லை. தேவனாகிய கர்த்தர்‌ 
எகிப்தியரின்‌ மச்சங்களை 
சாகப்பண்ணியதையும்‌ இஸ்ரவேல்‌ 
னங்கள்‌ நினைவுகூரவில்லை. ஆனால்‌ 
எகிப்திலே அவர்கள்‌ கிரயமில்லாமல்‌ இந்த 
மச்சங்களை சாப்பிட்டதை 
நினைவுகூருகிறார்கள்‌. “நாம்‌ எகிப்திலே 
கிரயமில்லாமல்‌ சாப்பிட்ட மச்சங்களையும்‌. 
வெள்ளரிக்காய்களையும்‌, கொம்மட்டிக்‌ 
காய்களையும்‌, கீரைகளையும்‌, 
வெண்காயங்களையும்‌, வெள்ளைப்‌ 
பூண்டுகளையும்‌ நினைக்கிறோம்‌" 


(எண்‌ 11:5). 


எகிப்தியருடைய தேசம்‌ தவளைகளை 
திரளாய்ப்‌ பிறப்பித்தது. அவர்களுடைய 
ராஜாக்களின்‌ அறை வீடுகளிலும்‌ அவை 
வந்தது (சங்‌ 105:30)) கர்த்தர்‌ 
கட்டளையிட. போது எகிப்தியருடைய 
எல்லைகளிலெங்கு! வண்டுகளும்‌ 
பேன்களும்‌ த்து (சங்‌ 105:31). 


“அப்பொழுது கர்த்தர்‌ 
மோசேயினிடத்தில்‌: நீ ஆரோனை 
நோக்கி: உன்‌ கோலை நீட்டி, பூமியின்‌ 
புழுதியின்மேல்‌ அடி: அப்பொழுது 
அது எகிப்து தேசம்‌ எங்கும்‌ பேன்களாய்‌ 
போம்‌ என்று சொல்‌ என்றார்‌. அப்படியே 
செய்தார்கள்‌: ஆரோன்‌ தன்‌ கையில்‌ 
இருந்த தன்‌ கோலை நீட்டி, பூமியின்‌ 
புழுதியின்மேல்‌ அடித்தான்‌; அப்பொழுது 
அது... மனிதர்மேலும்‌ மிருகஜீவன்கள்‌ 
மேலும்‌ பேன்களாய்‌ எகிப்து தேசம்‌ எங்கும்‌ 
பூமியின்‌ புழுதியெல்லாம்‌ பேன்களாயிற்று” 
(யாத்‌ 84677. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மமம்‌ 


ரிம்‌ 


“அவர்களுடைய மழைகளைக்‌ 
கல்மழையாக்கி, அவர்களுடைய 
தேசத்திலே ஜுவாலிக்கிற அக்கினைய 


.33). கல்மழை திராட்சச்‌ 
அழித்துப்‌ போட்டது. 
வலிமையான அத்திமரங்களையும்‌ 


அழித்துப்போட்டது. 


கர்த்தர்‌ மோசேயை 
நோக்கி: எகிப்து தேசம்‌ எங்கும்‌. 
மனிதர்மேலும்‌ மிருகஜீவன்கள்மேலும்‌ 
எகிப்து தேசத்திலிருக்கிற சகலவிதமான 
பயிர்‌ வகைகள்மேலும்‌ கல்மழை பெய்ய, 
உன்கையை வானத்திற்கு நேராக நீட்டு 
என்றார்‌. அப்படியே மோசே தன்‌ கோலை. 
வானத்திற்கு. நேராக நீட்டினான்‌. 
அப்பொழுது கர்த்தர்‌ இடிமுழக்கங்களையும்‌ 
கல்மழையையும்‌ அனுப்பினார்‌: அக்கினி 
தரையின்மேல்‌ வேகமாய்‌ ஓடிற்று, 
எகிப்துதேசத்தின்மேல்‌ கர்த்தர்‌ 
கல்மழையைப்‌ பெய்யப்பண்ணினார்‌. 
கல்மழையும்‌ கல்மழையோடே கலந்த 
அக்கினியும்‌ மிகவும்‌ கொடிதாயிருந்தது; 
எகிப்து தேசம்‌ குடியேற்றப்பட்ட நாள்முதல்‌ 


அதில்‌ அப்படி ஒருபோதும்‌ 
உண்டானதில்லை' (யாத்‌ 9:22-24). 


“அப்பொழுது 


கர்த்தர்‌ கட்டளையிட்டபோது, 
“எண்ணிமுடியாத வெட்டுக்கிளிகளும்‌ 
பச்சைப்புழுக்களும்‌ வந்து, அவர்களுடைய 
தேசத்திலுள்ள சகல 
அரித்து, அவர்களுடைய 
கனியைத்‌ தின்று 
(சங்‌ 105:34,35). 
எகிப்தியருக்கு ஆகாரம்‌ 
போயிற்று. எகிப்தியர்‌ புசிக்க வேண்டிய 
போஜனத்தை வெட்டுக்கிளிகளும்‌, 
பச்சைப்‌ புழுக்களும்‌ புசித்துத்‌ தீர்த்தது. 
கர்த்தர்‌ பார்வோன்மீதும்‌ எகிப்தியர்‌ 
மீதும்‌ வாதைகளை உண்டுபண்ணினார்‌. 
ஆனால்‌ 
வில்லை. 
விடுவிக்கவில்லை. 
இருதயம்‌ 





ழ்‌ நவள 
யாய 


தம்முடைய ஜனங்களை 
அடிமைத்தனத்திலிருந்து 
வேண்டுபென்று கர்த்தர்‌ 
தீர்மானமாயிருந்தார்‌. எகிப்தியருக்கு 
இதுவரையிலும்‌ கொடுத்த வாதையைவிட 
மிகப்பெரிய வாதையை கொடுக்க 
வேண்டுபென்று கர்த்தர்‌ தீர்மானம்‌ 
பண்ணினார்‌. “அவர்களுடைய தேசத்திலே 
தலைச்சன்கள்‌ அனைத்தையும்‌, 
ர்க டய பெலனில்‌ ற்பெலனான. 
யாவரையும்‌ சங்கரித்தார்‌” (சங்‌ 10535) 


எகிப்தின்‌ 
விடுவிக்க 


எகிப்திலிருந்து விடுதலை 


அப்பொழுது அவர்கனை 
வெள்ளியோடும்‌ பொன்னோடும்‌ 
புறப்படப்பண்ணினார்‌; அவர்கள்‌ 
கோத்திரங்களில்‌ பலவீனப்பட்டவன்‌. 
ஒருவனும்‌ இருந்ததில்லை. எகிப்தியர்‌ 
அவர்களுக்குப்‌ பயத்ததினால்‌, அவர்கள்‌ 
புறப்பட்டபோது மகிழ்ந்தார்கள்‌. 
(சுங்‌ 105:87,88). 

இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ எகிப்தின்‌ 
அரமைத்தனத்திலிருந்து விடுதலை 
பெற்று புறப்பட்டுப்போனபோது, 
கர்த்தருடைய சமுகமும்‌ அவர்களோடு 
கூடச்சென்றது. தேவனுடைய கிருபையும்‌ 
இரக்கமும்‌, அவருடைய பலத்த புயமும்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரரை எகிப்தின்‌ 
அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்தது. 
எகிப்து தேசத்திலே இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 
நெருக்கப்பட்டார்கள்‌.  ஒடுக்கப்பட்டார்கள்‌. 
அமைப்படுத்தப்பட்டார்கள்‌. னால்‌ 
அவர்கள்‌ அந்தத்‌ தேசத்திலிருந்து 
விடுதலை பெற்று புறப்பட்டுப்போனபோதோ 
ஜசுவரியத்தோடு புறப்பட்டுப்போனார்கள்‌. 
கர்த்தர்‌ அவர்களை வெள்ளியோடும்‌ 
'பொன்னோடும்‌ புறப்படப்பண்ணினார்‌. 


இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 
அடிமைத்தனத்திலிருந்த 
எகிப்தியர்கள்‌ அவர்களை 
கடினமாய்‌ வேலை வாங்கினார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனத்தாருக்கு அவர்களுடைய 
வாழ்க்கையே கசப்பாயிற்று. 
அவர்களுடைய அடிமைத்தனத்தினால்‌, 
அவர்களுடைய சரீரங்களும்‌ 


ஆவிகளும்‌ முறிந்து போயிற்று. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மமம்‌ 


PUBLISHERS 


விடுவித்தபோது, இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ 
கோத்திரங்களில்‌ பலவீனப்பட்டவன்‌ 


ல. ம்‌ 
தன்‌ இருந்ததில்‌ ஒருவருக்குப்‌ 


இஸ்ரவேல்‌ 
வருஷங்களாக 
கஷ்டப்பட்டார்கள்‌. சரீரத்தில்‌ 
வேதனை ஈர்கள்‌. வியாதிப்பட்டார்கள்‌. 
பலவீனமடைந்தார்கள்‌. கர்த்தர்‌ அவர்களை 
எகிப்தின்‌ அடிமைத்தனத்திலிருந்து 
விடுவித்தபோதோ, அவர்களுக்கு 
புதுபெலத்தைக்‌ கொடுத்தார்‌. புதிய 
தெம்பைக்‌ கொடுத்தார்‌. புதிய 
ஆரோக்கியத்தைக்‌ கொடுத்தார்‌. இதனால்‌ 
அவர்களுடைய கோத்திரங்களில்‌ 
பலவீனப்பட்டவனோ, நோய்வாய்ப்‌ 
பட்டவனோ ஒருவனுபில்லை, எல்லோரும்‌ 
ரோக்கியமாகவும்‌ தெம்பாகவும்‌ 
இருக்கிறார்கள்‌. 

இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ எகிப்து 
தேசத்தில்‌ அடிமைகளாக வேலைசெய்த 
போது 'அவமானப்படுத்தப்பட்டார்கள்‌. 
அவர்கள்‌ அடிமைத்தனத்திலிருந்து 
விடுதலை பெற்றபோதோ 
கனப்படுத்தப்பட்டார்கள்‌. இஸ்ரவேல்‌ 
ஜனத்தார்‌ அடிமைகளாகயிருந்த 
நாட்களில்‌, அவர்கள்‌ எகிப்தியருக்குப்‌ 
பயப்பட்டார்கள்‌. கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாரை விடுவித்தபோதோ, 
எகிப்தியர்கள்‌ வேல்‌. ருக்கு! 
டி அத்ற்கு 


இஸ்ரவேல்‌ 


ஜனத்தார்‌ பல 
அடிமைகளாக 


ஜனங்கள்‌ எகிப்து 
தேசத்தில்‌. அடிமைகளாக வேலை. 
செய்தபோது, எகிப்தியர்கள்‌ அவர்களை 
சந்தோஷமாய்‌ வேலை வாங்கினார்கள்‌. 
அவர்கள்‌ அடிமை வேலை செய்வதைப்‌ 
பார்த்து எகிப்தியர்கள்‌ 
சந்தோஷப்பட்டார்கள்‌. 

எகிப்தியர்கள்‌ இஸ்ரவேல்‌ ஜனத்தாரைப்‌ 
பார்த்து பயப்படுகிறார்கள்‌. இஸ்ரவேல்‌ 
பத்திர்‌ எகிப்து தோத்தைனிட்டும 
புறப்பட்டபோது, எகிப்தியர்கள்‌ 
மகிழ்ச்சியடைகிறார்கள்‌. 





ழ்‌ நவள 
யாய 


இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ எகிப்தின்‌ 
அடிமைத்தனத்தில்‌ வேதனைகளை 
அனுபவித்தார்கள்‌. தங்களுடைய 
நாட்களை வருத்தத்தோடு செலவு 
பண்ணினார்கள்‌. கர்த்தரோ தம்முடைய 
ஜனத்தைக்‌ களிப்போடும்‌, தாம்‌ 
தெரிந்தகொண்டவர்களைக்‌ கெம்பீர 

;த்தோடும்‌ புறப்படப்பண்ணினார்‌ 
[சங்‌ 10543). 


தேவனுடைய பராமரிப்பு 


அவர்‌ 
விரித்து, 
வெளிச்சமாக்குகிற தற்காக 
அக்கினியையும்‌ தத்தார்‌. கேட்டார்கள்‌, 
அவர்‌ காடைகளை வரப்பண்ணினார்‌; 
வான அப்பத்தினாலும்‌ அவர்களைத்‌ 
திருப்தியாக்கினார்‌. கன்மலையைத்‌ 
திறந்தார்‌, தண்ணீர்கள்‌ புறப்பட்டு, 
வறண்ட வெளிகளில்‌ ஆறாய்‌ ஓடிற்று. 
அவர்‌ தம்முடைய பரிசுத்த 
வாக்குத்தத்தையும்‌, தம்முடைய 
தாசனாகிய ஆபிரகாமையும்‌ நினைத்து, 
தம்முடைய ஜனத்தைக்‌ கனிப்போடும்‌, 
தாம்‌ தெரிந்தகொண்டவர்களைக்‌ 
கெம்பீர சத்தத்தோடும்‌ புறப்படப்‌ 
பண்ணி, தமது கட்டளைகளைக்‌ காத்து 
நடக்கும்படிக்கும்‌ தமது நியாயப்‌ 
பிரமாணங்கனைக்‌. கைக்கொள்ளும்‌. 
படிக்கும்‌, அவர்களுக்குப்‌ 
புறஜாதிகளுடைய தேசங்கனைக்‌. 
கொடுத்தார்‌; அந்திய ஜனங்களுடைய 
பிரயாசத்தின்‌ பலனைச்‌ ௬தத்தபித்துக்‌ 
கொண்டார்கள்‌. அல்லேலூயா 
(சங்‌ 105:89-45). 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
வனாந்தரத்தின்‌ வழியாக வழிநடத்திச்‌ 
சென்றார்‌ இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 
கர்த்தருடைய விசேஷித்த ஜனங்கள்‌. 
கர்த்தர்‌ அவர்களுக்கு வனாந்தரத்திலே 
தம்முடைய விசேஷித்த பாதுகாப்பையும்‌ 
பராமரிப்பையும்‌ கொடுத்தார்‌. அவர்‌ 
மேகத்தை மறைவுக்காக விரித்தார்‌. 
இரவை வெளிச்சமாக்குகிறதற்காக 
அக்கினியையும்‌ தந்தார்‌. மேகம்‌ 


அவர்களுக்கு டட ஒர 
குடையைப்‌ போல விரிக்கப்பட்டிருந்தது. 


மேகத்தை மறைவுக்காக: 
இரவை 


ஜனங்களை 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மமம்‌ 


PUBLISHERS 


இஸ்ரவேல்‌. தேசத்தார்‌ நழுவதற்கும்‌. மேகம்‌ 
வஸ்திரத்தை போல 


இ லம்‌ 
விரிக்கப்பட்டிருந்தது. 


தேவனாகிய கர்த்தர்‌ மேகங்களின்‌ 
நடுவே வாசம்பண்ணுகிறார்‌. “இருளைத்‌ 
தமக்கு மறைவிடமாக்கினார்‌; 
கரும்புனல்களையும்‌, ஆகாயத்துக்‌ 
கார்மேகங்களையும்‌ தம்மைச்‌ 
சூழக்கூடாரமாக்கினார்‌' 1841) 
கர்த்தருடைய கூடாரம்‌ இப்போது 
இஸ்ரவேல்‌ ஜனங்களின்‌ கூடாரமாயிற்று. 


இரவு 
ஜனத்தாருக்கு 


(சங்‌. 


வேளையிலே இஸ்ரவேல்‌ 
வெளிச்சம்‌ வேண்டும்‌. 
இரவை வெளிச்சமாக்குகிறதற்காக 
கர்த்தர்‌ அந்த வனாந்தரத்தில்‌ 
அவர்களுக்கு அக்கினியையும்‌ தந்தார்‌. 
அக்கினி ஸ்தம்பம்‌ இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
மத்தியிலே வந்து இறங்கிற்று. அது 
அவர்களுக்குத்‌ ,வையான 
வெளிச்சத்தைக்‌ கொடுத்தது. 
இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 
வனாந்தரத்திலே திரளான எண்ணிக்கை 
யிலிருக்கிறார்கள்‌. இவர்களெல்லோரும்‌ 
கானான்‌ தேசத்தை நோக்கி பிரயாணம்‌ 
பண்ணுகிறார்கள்‌. வனாந்தரத்தில்‌ 
விதைவிதைத்து, பயிரிட்டு, தானியத்தை 
அறுவடை செய்து விவசாயம்‌ 
பண்ணுவதற்கு வாய்ப்பில்லை. கர்த்தரே 
அவர்களுக்கு ஆகாரத்தைத்‌ தருகிறார்‌. 
அவர்களுக்குத்‌ தேவையான 
ஆகாரத்தையும்‌ அவர்கள்‌ விரும்பிய 


ஆகாரத்தையும்‌ கர்த்தர்‌ அவர்களுக்குத்‌ 
தாராளமாய்க்‌ கொடுக்கிறார்‌ 


காடைகள்‌ வேண்டு 

ர்‌ அவர்களுக்கு 

காடைகளை வரப்பண்ணினார்‌. கர்த்தர்‌ 

வானத்திலிருந்து மன்னாவை பெய்யப்‌ 

பண்ணினார்‌. மன்னா என்னும்‌ 

வானஅப்பத்தினால்‌ கர்த்தர்‌ அவர்களைத்‌ 

திருப்தியாக்கினார்‌. தானியத்தை 

அப்பமாக்குவதற்குப்‌ பதிலாக, கர்த்தர்‌ 

அப்பத்தையே 

போஜனமாகக்‌ 

தூதர்களுடைய 

இதன்‌ ரசி தேனிட்ட 
திற்கு ஒப்பானது. 





ழ்‌ நயனா 
யாய 


இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 
வனாந்தரத்தில்‌ பிரயாணம்பண்ணியபோது 
அவர்களுக்கு தண்ணீர்‌ 
தாகமுண்டாயிற்று கர்த்தர்‌ 
அவர்களுடைய தாகத்தைத்‌ தீர்த்து, 
வைத்தார்‌. கன்மலையைத்‌ திறந்தார்‌, 
தண்ணீர்கள்‌ புறப்பட்டு, வறண்ட 
வெளிகளில்‌ ஆறாய்‌ ஓடிற்று 

கர்த்தர்‌ தம்முடைய 
புறஜாதிகளுடைய 
கொடுத்தார்‌. அவர்கள்‌ 
தேசத்தில்‌ பிரவேசித்தார்கள்‌. அங்கு 
அந்நிய ஜனங்களுடைய பிரயாசத்தின்‌ 
பலனைச்‌ சுதந்தரித்துக்கொண்டார்கள்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய பிள்ளைகளுக்கு 
இதுபோல அநேக நன்மைகளைச்‌ செய்து 
அவர்களை ஆதரித்தார்‌. கர்த்தர்‌ இவற்றை 
செய்வதற்கு ஒரு காரணமுண்டு. அவர்‌ 
தம்முடைய பரிசுத்த வாக்குத்தத்தையும்‌. 
தம்முடைய தாசனாகிய ஆபிரகாயையும்‌ 
நினைத்தார்‌. இதனிமித்தமாகவே கர்த்தர்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனங்களுக்‌। இந்த 
நன்மைகளையெல்லாம்‌ செய்தார்‌. 


ஜனங்களுக்கு 
தேசங்களைக்‌ 
கானான்‌ 


கர்த்தர்‌ உங்களில்‌ அன்பு 
கூர்ந்ததினாலும்‌, உங்கள்‌ பிதாக்களுக்கு 
இட்ட ஆணையைக்‌ காக்கவேண்டும்‌ 
என்பதினாலும்‌: கர்த்தர்‌ பலத்த கையினால்‌. 
உங்களைப்‌ புறப்படப்பண்ணி, அடிமைத்தன 
வீடாகிய எகிப்தினின்றும்‌ அதின்‌ 
ராஜாவான பார்வோனின்‌ கையினின்றும்‌ 
உங்களை மீட்டுக்‌ கொண்டார்‌” 
(உபா 7:8). 


இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ தேவனுடைய 
கட்டளைகளை காத்து நடக்கவேண்டும்‌. 
அவர்கள்‌ தேவனுடைய நியாயப்‌ 
பிரமாணங்களை கைக்கொள்ளவேண்டும்‌. 
தேவனுடைய உடன்படிக்கைக்கு அவர்கள்‌ 
உண்மையுள்ளவர்களாயிருக்க வேண்டும்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம்மா 


PUBLISHERS 


தேவன்‌ அவர்களுக்கு நன்மைகளை 
மாத்திரமே செய்திருக்கிறார்‌. அவர்களை 
எகிப்தின்‌. அடிமைத்தனத்திலிருந்து 
களிப்போடும்‌ கெம்பீர சத்தத்தோடும்‌ 
புறப்படப்பண்ணினார்‌. களை 
கானான்‌ தேசத்திலே குடியேற்றினார்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ தேவனுடைய 

னங்கள்‌. பர்கள்‌ தேவனால்‌ 

ரிந்துகொள்ளப்பட்ட ஜனங்கள்‌. 


தேசத்திலிருந்து 

கெம்பீர சத்தத்தோடும்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌, 
கட்டளைகளையும்‌, 
சந்தோஷத்தோடு 
கர்த்தருடைய 


எகிப்து 
களிப்போடும்‌. 
புறப்பட்ட 
தேவனுடைய 
பிரமாணங்கணயும்‌ 
கைக்கொள்ளவேண்டும்‌. 
பிரமாணத்திற்கு சந்தோஷத்தோடு 
கீழ்ப்படியவேண்டும்‌. இவையெல்லாம்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனத்தாரின்‌ நன்மைக்காகவே 
கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய 
பிரமாணத்திற்குக்‌ கீழ்ப்படிந்து ஜீவித்தால்‌ 
ட்ப புத்திரருக்கு ஆசீர்வாதம்‌ 
உண்‌। 


கர்த்தரே நம்மை உண்டாக்கியவர்‌. 
பாவத்தின்‌ அரமைத்தனத்திலிருந்து 
கர்த்தரே நம்மை மீட்டுக்கொண்‌ 
இரட்சகர்‌. அவரே நம்பைப்‌ பாத்தது 
பராமரிக்கிறவர்‌. நமக்கு ஜீவனைக்‌ 
கொடுத்திருக்கிறவர்‌. நாம்‌ தேவனுடைய 
சித்தத்திற்கு கீழ்ப்படிந்து ஜீவிக்க 
வேண்டும்‌. சங்கீதக்கார்‌ இந்த 
சங்கீதத்தை நிறைவு செய்யும்போது, 
'அல்லேலூயா" என்று சொல்லி 
கர்த்தரைத்‌ குதிக்கிறார்‌. கர்த்தர்‌ 
டல்‌ இஸ்ரவேல்‌ ஜனத்தாருக்கும்‌ 
நன்மைகளை நன்றியுள்ள 
தத்யத்தோட்‌ அங்கீகரித்து, அவரை 
நன்றியோடு துதிக்கிறார்‌. கர்த்தருடைய 
நாமத்தை மகிமைப்படுத்துகிறார்‌. 





ழ்‌ நவள 
யாய 


கர்த்தருடைய சமுகத்தில்‌ நாம்‌ 
பயபக்தியோடு வரும்போது, கர்த்தருடைய 
நன்மைகளையெல்லாம்‌ நாம்‌ அறிக்கை 
செய்யவேண்டும்‌. அதே வேளையில்‌, நாம்‌ 
கர்த்தருக்கு விரோதமாக செய்த 
பாவங்களையும்‌, நம்முடைய 
முரட்டாட்டங்களையும்‌ கர்த்தருக்கு 
முன்பாக அறிக்கை செய்யவேண்டும்‌. 
தேவன்‌ இஸ்ரவேல்‌ ஜனங்களுக்கு செய்த 
நன்மைகளெல்லாம்‌ 105-ஆவது 
சங்கீதத்தில்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
இஸ்ரவேல்‌ ஜனத்தாரின்‌ சரித்திரத்திலே, 
கர்த்தர்‌ அவர்களுக்குச்‌ செய்த 
அதிசயங்களும்‌ அற்புதங்களும்‌ அந்த 
சங்கீதத்‌ விரிவாக 
விவரிக்கப்பட்டிருக்கிறது. 


இந்த சங்கீதமோ இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாரின்‌ அவிசுவாசத்தையும்‌. 
கலககுணத்தையும்‌. முரட்டாட்டத்தையும்‌, 
அவர்கள்‌ கர்த்தரை கோபப்படுத்தியதும்‌ 
பற்றி விரிவாக எடுத்துச்‌ சொல்லுகிறது. 
இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ பாவங்களைப்பற்றி 
இந்த சங்கீதத்தில்‌ அதிகமாக 
சொல்லப்பட்டாலும்‌, “அல்லேலூயா" 
என்னும்‌ ஸ்தோத்திர வார்த்தையோடு 
இந்த சங்கீதம்‌ நிறைவுபெறுகிறது. 
நம்முடைய பாவங்களை நினைத்து நாம்‌ 
வருத்தப்படவேண்டும்‌. நம்மிடத்தில்‌ 
வதேதம்‌ அதிகமாயிருக்கிறது 
என்பதற்காக, கர்த்தரைத்‌ துதிப்பதை 
நிறுத்துவிடக்கூடாது 

சங்கீதக்காரர்‌ தேவனுடைய 
மகிமையையும்‌, அவருடைய கனத்தையும்‌, 
மேன்மையையும்‌, மகத்துவத்தையும்‌ 
எடுத்துச்‌ சொல்லி இந்த சங்கீதத்தை 
ரம்பிக்கிறார்‌ சங்‌ 10612). 
கர்த்தருடைய பரிசுத்தவான்களுக்கு, 
ஆறுதலான வார்த்தைகளைச்‌ 
சொல்லுகிறார்‌ (சங்‌ 1063). கர்த்தரை 
நம்புகிறவர்களுக்கு தேவனுடைய 
சிலாக்கியமும்‌ கிடைக்க 
சங்கீதக்காரர்‌ 

விரும்புகிறார்‌ (சங்‌ 106.45) 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்மா 


PUBLISHERS 


இஸ்ரவேல்‌ ஜனத்தாரின்‌ பாவங்கள்‌ 
வரிசையாகச்‌ சொல்லப்பட்டிருக்கிறது 
கர்த்தர்‌ அவர்களுக்குச்‌ செய்த பெரிய 

த்‌ 


காரியங்களும்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. 

சிவந்த சமுத்திரத்தின்‌ அருகிலே 
கர்த்தருக்கு கோபமூட்டினார்கள்‌ (சங்‌ 
1066-12).  இச்சையுள்ளவர்களானார்கள்‌. 
(சங்‌ 10613-15). பொறாமைகொண்டார்கள்‌ 
(சங்‌ 1066-8). பொன்கன்றுக்குட்டியை 
ஆராதனை செய்தார்கள்‌ (சங்‌ 1069-23), 
முறுமுறுத்தார்கள்‌ (சங்‌ 106.24-27), 
பாகால்‌ பேயோரைப்‌ பற்றிக்கொண்டார்கள்‌ 
(சங்‌ 106:28-33). மோசேயோடு 
வாக்குவாதம்‌ பண்ணினார்கள்‌ 
(சங்‌ 106:32,33). கானான்‌ தேசத்தில்‌ ஒரு 
தேசமாக குடியேறினார்கள்‌ 
(சங்‌ 106:34-39) 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ ஜனங்களின்‌ 
பாவத்தினிமித்தமாய்‌ அவர்களைக்‌ 
கடிந்துகொள்கிறார்‌. ஆனாலும்‌ அவர்கள்‌ 
அழிந்துபோகாதபடி தம்முடைய 
இரக்கத்தினாலே. அவர்களை 
இரட்சிக்கிறார்‌ (சங்‌ 106:40-46). 
சங்கீதக்காரர்‌ கர்த்தரைத்‌ துதித்து இந்த 
சங்கீதத்தை நிறைவுசெய்கிறார்‌ 
(சங்‌ 106:47,48). 


கர்த்தர்‌ நல்லவர்‌ 
சங்‌ 106 : 1-5 


சங்‌ 106:1. அல்லேலூயா, கர்த்தரைத்‌ 
துதியுங்கள்‌; அவர்‌ தல்லவர்‌, அவர்‌ 
கிருபை என்றுமுன்னது. 

சங்‌ 108:2. கர்த்தருடைய வல்லமையான 
'செய்கைகளைச்‌ சொல்லி, அவருடைய 
துதியையெல்லாம்‌ 
பிரஸ்தாபப்படுத்தத்தக்கவன்‌ யார்‌? 


சன்‌ 1086:3. தியாயத்தைக்‌ 
கைக்கொள்ளுகிறவர்களும்‌, 
எக்காலத்திலும்‌ நீதியைச்‌. 
செய்கிறவர்களும்‌ பாக்கியவான்‌ கன்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


கங்‌ 106:4. கர்த்தாவே, நீர்‌ 
தெரித்துகொண்டவர்கனின்‌ நன்மையை 
நான்‌ கண்டு, உம்முடைய ஜாதியின்‌ 
மகிழ்ச்சியால்‌ மகிழ்ந்து, உம்முடைய 
சுதந்தரத்தோடே மேன்மைபாராட்டும்‌. 
படிக்கு, 


சங்‌ 1065. உம்முடைய ஜனங்களுக்கு 
நீரி பாரா டல்‌ அதுபையின் படி என்னை 
இனைத்து, உம்முடைய இரட்சிப்பினால்‌ 
என்னைச்‌ சத்தி.த்தருளும்‌. 


கர்த்தரைத்‌ துதியுங்கள்‌ 


அல்லேதூயா, கர்த்தரைத்‌ 
துதியுங்கள்‌; அவர்‌ நல்லவர்‌, அவர்‌ 
கிருபை என்றுமுன்னது. கர்த்தருடைய 
வல்லமையான செய்கைகளைச்‌. 
சொல்லி, அவருடைய 
துதியையெல்லாம்‌ பிரஸ்தாபப்படுத்தத்‌ 
தக்கவன்‌ யார்‌? நியாயத்தைக்‌ 
கைக்கொள்ளுகிறவர்களும்‌, 
எக்காலத்திலும்‌ 
செய்கிறவர்களும்‌ 
(சுங்‌ 1061-8). 


நீதியைச்‌. 
பாக்கியவான்‌ கன்‌ 


கர்த்தருடைய நன்மைகளை 
நினைவுகூர்ந்து நாம்‌ இவரை 
ஸ்தோத்திரம்பண்ணவேண்டும்‌. அவருடைய 
மகத்துவத்திற்காகவும்‌, அவருடைய 
வல்லமையான  செய்கைகளுக்காகவும்‌ 
அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த. 
வேண்டும்‌. நாம்‌ கர்த்தருடைய 
வல்லமையான செய்கைகளை 
எவ்வளவுதான்‌ சொல்லி, அவரைத்‌ 
துதித்தாலும்‌, அவருடைய வல்லமையான 
செயல்களை நம்மால்‌ முழுவதுமாய்‌ 
சொல்லி முடிக்க முடியாது. அவர்‌ செய்த 
அற்புங்களையும்‌, அதிசயங்களையும்‌ 
நம்மால்‌ பாதிகூட சொல்ல முடியாது. 
சங்கீதக்காரர்‌ இதை உணர்ந்தவராக," 
கர்த்தருடைய வல்லமையான 
செய்கைகளைச்‌ சொல்லி, 

அவருடைய துதியையெல்லாம்‌ 
பிரஸ்தாபப்படுத்தத்தக்கவன்‌ யார்‌?” என்று 
கேட்கிறார்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை CDNEYIS 


PUBLISHERS 


கர்த்தர்‌ பெரியவர்‌. 
காரியங்களை செய்கிறவர்‌. 
என்றுமுள்ளது. அவர்‌ நல்லவர்‌ 
ஆகையினால்‌, “அல்லேலூயா, கர்த்தரைத்‌ 
துதியுங்கள்‌” என்று சங்கீதக்காரர்‌ நம்‌ 
எல்லோ லோசனை 
ல்‌ ட்‌ 


அவர்‌ பெரிய 
அவர்‌ கிருபை 


கர்த்தருடைய ஜனங்கள்‌ 
பாக்கியமுள்ளவர்கள்‌. அவர்கள்‌ 
கர்த்தருக்குள்‌ எப்போதும்‌ 
சந்தோஷமாயிருப்பார்கள்‌. அவர்களுடைய 
சிந்தையும்‌ செயலும்‌ தெளிவாகயிருக்கும்‌. 
கர்த்தருக்கு சித்தமானதையும்‌, 
அவருக்குப்‌. பிரியமானதையும்‌ மாத்திரமே. 
கர்த்தருடைய பிள்ளைகள்‌ யோசித்து, 
பயபக்தியோடு செய்வார்கள்‌. அவர்கள்‌ 
நியாயத்தை கைக்கொள்வார்கள்‌. 
எக்காலத்திலும்‌ நீதியைச்‌ செய்வார்கள்‌. 
கர்த்தருடைய பிள்ளைகள்‌ தேவனுக்கு. 
முன்பாகவும்‌ எல்லா மனுஷருக்கு 
முன்பாகவும்‌ நீதிமான்களாயிருப்பார்கள்‌. 
அவர்களுடைய பேச்சிலும்‌ செய்கையிலும்‌ 
உறுதியிருக்கும்‌. 


கர்த்தருடைய பிள்ளைகள்‌ 
வாக்குமாறாதவர்கள்‌. சொன்னதை 
செய்வார்கள்‌. செய்வதை சொல்லுவார்கள்‌. 
அவர்களுடைய நடை பிறழாமல்‌ 
உறுதியாயிருக்கும்‌. கர்த்தருடைய 
பிள்ளைகள்‌ எல்லோரும்‌ பாக்கியவான்கள்‌. 
நியாயத்தைக்‌ கைக்கொள்ளுகிறவர்களும்‌, 
எக்காலத்திலும்‌ நீதியைச்செய்கிறவர்களும்‌ 
பாக்கியவான்கள்‌" என்று சங்கீதக்காரர்‌ 
சொல்லுகிறார்‌. 


கர்த்தருடைய இரட்சிப்பு 


கர்த்தாவே, நீர்‌ 
தெரித்துகொண்டவர்களின்‌ நன்மையை 
நான்‌ கண்டு, உம்முடைய ஜாதியின்‌ 
மகிழ்ச்சியால்‌ மகிழ்ந்து, உம்முடைய 
சுதந்தரத்தோடே மேன்மையாராட்டும்‌. 
படிக்கு, உம்முடைய ஜனங்களுக்கு நீர்‌ 
பாராட்டும்‌ கிருபையின்படி என்னை 
'தினைத்தூ, உம்முடைய இரட்சிப்பினால்‌ 
என்னைச்‌ சத்தித்தருளும்‌ (சங்‌ 106:4,5). 





ழ்‌ நயனா 
யாய 


கர்த்தருடைய கிருபையில்‌ நமக்கு 
சந்தோஷம்‌ உண்டு. கர்த்தர்‌ தம்முடைய 
கிருபையினால்‌ நம்மை ஆசீர்வதிக்கிறார்‌. 
நாமும்‌ கர்த்தருடைய கிருபையையும்‌. 
நன்மையையும்‌ நினைத்து கர்த்தருக்குள்‌ 
சந்தோஷமாயிருக்க வேண்டும்‌. 
கர்த்தருடைய பிள்ளைகள்‌ இந்தப்‌ 
பிரபஞ்சத்தில்‌, விசேஷித்த 
ஜனமாயிருக்கிறார்கள்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய விசேஷித்த ஜனத்திற்கு 
விசேஷித்த. கள்‌ 
கொடுக்கிறார்‌. தப்‌ டய ங்க 
வினேவித்த கிருபளைய்‌ பாராட்டுக்‌. 

கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ ஜனத்தாரை 
தம்முடைய ஜனமாகத்‌ தெரிந்து 
கொண்டார்‌ அவர்களை 
நன்மைகளினால்‌ நிரப்புகிறார்‌. அவர்களும்‌ 
கர்த்தருக்குள்‌ மகிழ்ச்சியாயிருக்கிறார்கள்‌. 
அவர்களுடைய மகிழ்ச்சியைப்‌ பார்த்து 
தானும்‌ மகிழ்ச்சியடையவேண்டுமென்று 
ங்கீதக்காரர்‌ சொல்லுகிறார்‌. 


இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ கர்த்தருடைய 
சுதந்தரமாயிருக்கிறார்கள்‌. கர்த்தர்‌ 
அவர்களை உயர்த்துகிறார்‌. 
மேன்மைப்படுத்துகிறார்‌. கர்த்தருடைய 
சுதந்தத்தோடே கர்த்தர்‌ தன்னையும்‌ 
மேன்மையை பாராட்டவேண்டும்‌ என்று 
சங்கீதக்காரர்‌ கர்த்தரிடத்தில்‌ 
'விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய ஜனங்களுக்கு கிருபை 
பாராட்டுகிறார்‌. கர்த்தர்‌ அவர்களைப்பற்றி 
நினைக்கும்போதெல்லாம்‌ தம்முடைய 
கிருபையின்படியே நினைக்கிறார்‌. 
கர்த்தர்‌ அவர்களை நினைப்பதுபோல, 
தன்னையும்‌, தம்முடைய கிருபையின்படியே 
நினைக்கவேண்டும்‌ என்று சங்கீதக்காரர்‌ 
கர்த்தரிடத்தில்‌ விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை (ய்ய 


PUBLISHERS 


கர்த்தாவே, உம்முடைய 
இரட்சிப்பினால்‌ என்னை சந்தித்தருளும்‌” 
என்பதே. சங்கீதக்காரரின்‌ பிரதான 
ஜெபம்‌ கர்த்தர்‌ நம்மை 
இரட்சிக்கும்போது, நமக்கு அவருடைய 
நன்மைகள்‌, ஆசீர்வாதங்கள்‌, கிருபைகள்‌ 
கூடக்கொடுக்கப்படும்‌. நாம்‌ கர்த்தரிடத்தில்‌ 
பல காரியங்களுக்காக ஜெபம்பண்ணலாம்‌. 
அவையெல்லாவற்றிலும்‌ நம்முடைய 
இரட்சிபபுக்காக நாம்‌ ண்ண 
ண்டியது மிகவும்‌ அவசியம்‌. 


கர்த்தர்‌ நம்மை இரட்சிக்கும்போது, 
அவர்‌ நம்மையும்‌ தம்முடைய 
பரிசுத்தவான்‌௧ளின்‌ கூட்டத்திலே 
சேர்த்துக்கொள்கிறார்‌. அவர்‌ நக்கும்‌ 
தயவு பராட்டுவார்‌. தம்முடைய 
கிருபையின்‌ படியே நம்மை நினைப்பார்‌ 
நமக்கு நன்மை செய்வார்‌ நாம்‌ 
கர்த்தருக்குள்‌ மகிழ்ச்சியாயிருப்போம்‌. 
கர்த்தருடைய ஆசீர்வாதம்‌ நமக்கு 
வேண்டுமென்றால்‌, கர்த்தர்‌ தம்முடைய 
இரட்சிப்பினால்‌ நம்மை சந்திக்கவேண்டும்‌. 
தவள லாறி நாமும்‌, 
“உம்முடைய இரட்சிப்பினால்‌ என்னைச்‌ 


ர்‌ க்தியே 
த ட்‌ 


இஸ்ரவேலரின்‌ கல்கம்‌ 
சங்‌ 106 : 6-12 


சங்‌ 106:6. எங்கள்‌ 
பிதாக்கனோடுங்கூட நாங்களும்‌ 
பாவஞ்செய்து, அக்கிரமம்‌ நடப்பித்து, 
ஆகாமியம்பண்ணினோம்‌. 


சங்‌ 108:7. எங்கள்‌. பிதாக்கள்‌. 
எகிப்திலே உம்முடைய அதிசயங்களை 
உம்முடைய 
திரட்சியை 
சிவத்த 
ஓரத்திலே. 


போய்‌, 
கலகம்பண்ணினார்கள்‌.. 


சுங்‌ 106:8. ஆனாலும்‌ அவர்‌ தமது 
வல்லமையை வெளிப்படுத்தும்படி, 
தம்முடைய நாமத்தினிமித்தம்‌ 
அவர்களை இரமட்சித்தார்‌. 





ழ்‌ நள 
யாய 


சங்‌ 1069. அவர்‌ சிவத்த சமுத்திரத்தை 
அதட்டினார்‌, அது வற்றிப்போயிற்று; 
வெட்டாத்தரையில்‌ 

அவர்களை 

'நடத்துபோகப்பண்ணினார்‌. 


சுங்‌ 10640. பகை 

அவர்களை விலக்கி இரட்சித்து, 
சுத்துருவின்‌ கைக்கு அவர்களை விலக்கி 
மீட்டார்‌. 


சங்‌ 10611. அவர்கள்‌ சுத்துருக்கனைத்‌ 
தண்ணீர்கள்‌. மூடிக்கொண்டது; 
அவர்களில்‌. ஒருவனும்‌ 
மீத்திருக்கவில்லை. 


சங்‌ 10612. அப்பொழுது அவர்கள்‌ 
அவருடைய 'வார்த்தைகளை 
விசுவாசித்து, அவருடைய தூதியைப்‌ 
பாடினார்கள்‌. 


நாங்கள்‌ பாவம்‌ செய்தோம்‌ 


எங்கள்‌ பிதாக்கனோடுங்கூட. 
நாங்களும்‌ பாவஞ்செய்து, அக்கிரமம்‌ 
நடப்பித்து,  ஆகாமியம்பண்ணினோம்‌ 
(சங்‌ 1066). 


சங்கீதக்காரர்‌ 


ஜனத்தாரோடு, 
சேர்ந்து, 


இஸ்ரவேல்‌ 
தானும்‌ ஒருவராக 
தங்களுடைய பாவங்களுக்காக 
வருந்தி, அவற்றை கர்த்தருடைய 
சமுகத்திலே அறிக்கை செய்கிறார்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ இப்போது மிகுந்த 
உபத்திரவத்திலும்‌, 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம்மா 


ரிம்‌ 


நம்மீது அன்பாகயிருக்கிற கர்த்தர்‌ 
நியாயாதிபதியாகவும்‌ இருக்கிறார்‌. 
நம்முடைய ஆசிர்வாதங்களையும்‌, 
கஷ்டங்களையும்‌ கவனித்துப்‌ பார்த்து, 
தேவனுடைய கிருபையையும்‌ நீதியையும்‌ 
நாம்‌ புரிந்துகொள்ளவேண்டும்‌. தேவன்‌ 
எப்போதுமே நீதியாகக்‌ கிரியை 
நடப்பிக்கிறவர்‌. நாம்‌ பாவம்‌ 
செய்தவர்கள்‌. அக்கிரமம்‌ 
நடப்பித்தவர்கள்‌. ஆகாமியம்‌ 
பண்ணியவர்கள்‌. நம்முடைய 
பாவத்திற்குத்‌ தக்கதாக கர்த்தர்‌ நம்மை 
நீதியாகத்‌ தண்டிக்கிறார்‌. 

தேவன்‌ நம்மை 
துன்பப்படுத்தும்போது, நெருக்கும்போது, 
தேவனுக்கு முன்பாக நாம்‌ குற்றவாளிகள்‌ 
என்பதை ஒப்புக்கொள்ளவேண்டும்‌. 
சங்கீதக்காரர்‌ தன்னுடைய பாவங்களை 
மறைக்காமல்‌ கர்த்தரிடத்தில்‌ அறிக்கை 
பண்ணுகிறார்‌. பாவங்களை 
மறைக்கிறவன்‌  வாழ்வடையமாட்டான்‌. 
ல்‌ ப த்‌ செய்து 
1 னோ னுடைய 
ல ட a 


சங்கீதக்காரர்‌ 
இரக்கத்தைப்‌ 


தேவனுடைய 
பெற்றுக்கொள்ளும்‌ 
வண்ணமாய்‌, கர்த்தருடைய சமுகத்திலே 
பாவஅறிக்கை பண்ணுகிறார்‌. “எங்கள்‌ 
பிதாக்களோடுங்கூ. நாங்களும்‌ 
பாவஞ்செய்து, அக்கிரமம்‌ நடப்பித்து. 
ஆகாமியம்பண்ணினோம்‌' என்று 
கர்த்தரிடத்தில்‌ சொல்லுகிறார்‌. இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாருடைய முற்பிதாக்களும்‌ பாவம்‌ 
ய்தார்கள்‌. அவர்களுடைய 
பின்சந்ததியாரும்‌ பாவம்‌ செய்தார்கள்‌. 
அவர்களுடைய இருதயத்தில்‌ பாவசுபாவம்‌ 
இருக்கிறது. தேவனுடைய சமுகத்திற்கு 
விரோதமாக இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
துணிகரமாகப்‌ பாவம்செய்திருக்கிறார்கள்‌. 





ழ்‌ நள 
யாய 


கல்கம்பண்ணினார்கள்‌ 


எங்கள்‌ பிதாக்கள்‌ 
உம்முடைய 
உணராமலும்‌, 
கிருபைகளின்‌: 
நிணையாமலும்‌ போய்‌, 
சமுத்திர ஓரத்திலே. 
பண்ணினார்கள்‌. (சங்‌ 106:7). 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரை ஒரு 
தேசமாக உருவாக்குகிறார்‌. இஸ்ரவேல்‌ 
புத்திரரின்‌ முற்பிதாக்கள்‌ கர்த்தருடைய 
கரத்திலிருந்தாலும்‌, அவர்கள்‌ 
கர்த்தருக்கு விரோதமாய்ப்‌ பாவம்‌ 
செய்தார்கள்‌. தேவன்‌ அவர்களுக்கு 
ஏராளமான நன்மைகளை செய்திருக்கிறார்‌. 
தம்முடைய கிருபைகளை அவர்க 
திரட்சியாய்க்‌ காண்பித்திருக்கிறார்‌ 
கர்த்தர்‌ எகிப்து பலே, 
அடிமைத்தனத்திலிருந்த 
இத்தா விடுவிப்பதற்காக 


அற்‌. 
பயனையும்‌ செய்தார்‌ 


இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ முற்பிதாக்கள்‌, 
கர்த்தர்‌ எகிப்திலே செய்த 
அதிசயங்களையும்‌ அற்புதங்களையும்‌ 
உணரவில்லை. கர்த்தர்‌ தங்களை 
விடுவிப்பதற்காகவே, எகிப்தியர்மீது 
வாதைகளை அனுப்பினார்‌ என்று 
நினைத்தார்கள்‌. தேவனாகிய கர்த்தர்‌ 
தம்முடைய வல்லபையையும்‌, 
மகத்துவத்தையும்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாருக்கு புரியவைப்பதற்காகவும்‌. 
தேசத்திலே 


எகிப்திலே. 
அதிசயங்களை 
உம்முடைய 
திரட்சியை 
சிவத்த 
கலகம்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மமம்‌ 


PUBLISHERS 


இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ எகிப்து 
தேசத்திலே 430 வருஷங்களாக அடிமைத்‌ 
தனத்திலிருந்தார்கள்‌. எகிப்தியரின்‌ 
வாழ்க்கை முறையையும்‌, அவர்களுடைய 
முறைமைகளையும்‌, 
விக்கிரகங்களையும்‌ 
தங்களுக்கு 
கொண்டார்கள்‌. 
தேவனுடைய 
ஜனமாயிருந்தாலும்‌, 
பர்களு। எகிப்தியரைப்போலவே 
பண்ன தனக வரபா எக, 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
விசேஷித்த 


தேவனாகிய கர்த்தர்‌ 
அற்புதங்களை செய்ததற்கு 
காரணங்கள்‌ உண்டு. 
அவையாவன: 1. இஸ்ரவேல்‌ ஜனங்களை 
எகிப்தின்‌ அமைத்தனத்திலிருந்து 
விடுவிக்கவேண்டும்‌.... 2 எகிப்தின்‌ 
விக்கிரகாராதனையில்‌ ஈடுபட்டிருந்த 
இஸ்ரவேல்‌ ஜனங்களை விடுவித்து 
அவர்களைக்‌ குணப்படுத்தவேண்டும்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனங்களோ கர்த்தருடைய 
அதிசயங்களைய்‌ பார்த்தார்கள்‌. ஆனால்‌ 
அவர்‌ அதிசயங்களைச்‌ செய்ததற்கான 
காரணங்களை சரியாகப்‌ 
புரிந்துகொள்ளவில்லை. 


எகிப்திலே 


தங்களை விடுவிப்பதற்காக 
மாத்திரமே கர்த்தர்‌ அற்புதங்களைச்‌ 
செய்தார்‌ என்று இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
நினைத்தார்கள்‌. னால்‌ 
கர்த்தரோ இஸ்ரவேல்‌ 
ஜனங்களை விக்கிரகாராதனையிலிருந்து 
குணப்படுத்துவதற்காகவும்‌. 
அவர்களுடைய பாவக்கறைகளை 
நீக்குவதற்காகவும்‌ எகிப்திலே அநேக 
அதிசயங்களைச்‌ செய்தார்‌. ஆனால்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ முற்பிதாக்களோ, 
கர்த்தர்‌ எகிப்திலே செய்த அவருடைய 
அதிசயங்களை உணராமல்‌ 
போய்விட்டார்கள்‌. 





ழ்‌ நவள 
யாய 


பராமரிப்பை 
பராமரிப்பின்‌ 
இழந்துபோவோம்‌. 


நாம்‌ தேவனுடைய 
உணரவில்லையென்றால்‌, 
ஆசீர்வாதங்களை 
இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ தேவனுடைய 
மகத்துவங்களை உணர்ந்துகொள்வதில்‌. 
மெத்தனமாயிருந்தார்கள்‌. தாங்கள்‌ 
குணப்படவேண்டும்‌ என்னும்‌ ஆர்வம்‌ 
அவர்களிடத்தில்‌ சிறிதுமில்லை. 
ஆகையினால்‌ கர்த்தர்‌ அவர்களுக்கு 
அநேக அதிசயங்களை செய்தும்‌ அவர்கள்‌ 
அதை உணரவில்லை. கர்த்தருடைய 
கிருபைகளின்‌ திரட்சியை அவர்கள்‌ 
நினையாமல்‌ போனார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ ஜனத்தாருக்கு கர்த்தர்‌ 
நல்லவர்‌ என்பதும்‌, அவர்‌ தங்கள்மீது 
அன்பாகவும்‌. கிருபையாகவும்‌, 
இரக்கமாகவும்‌ இருக்கிறார்‌ என்பதும்‌ 
புரியவில்லை. இதனால்‌ அவர்கள்‌ 
சிவந்த சமுத்திர ஓரத்திலே. 
கலகம்பண்ணினார்கள்‌. தாங்கள்‌ எகிப்து 
தேசத்திலிருந்து  விடுனிக்கப்பட்டதற்காக 
வருத்தப்பட்டார்கள்‌. எகிப்து, 


மன்னனால்‌ மலய வர்‌ 


“அன்றியும்‌ அவர்கள்‌ மோசேயை 
நோக்கி: எகிப்திலே பிரேதக்குழிகள்‌ 
இல்லையென்றா வனாந்தரத்திலே 
சாகும்படிக்கு எங்களைக்‌ கொண்டுவந்தீர்‌? 
நீர்‌ எங்களை எகிப்திலிருந்து 
புறப்படப்பண்ணினதினால்‌ 
இப்படிச்‌ செய்தது என்ன? 
எகிப்திலே இருக்கும்போது, 
எகிப்தியருக்கு வேலைசெய்ய எங்களைச்‌ 
சும்மா விட்டுவிடும்‌ என்று சொன்னோம்‌ 
அல்லவா? நாங்கள்‌ வனாந்தரத்திலே 
சாகிறதைப்பார்க்கிலும்‌  எகிப்தியருக்கு 

எங்களுக்கு 


ப 
(யாத்‌ 143172) 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம 


PUBLISHERS 


வல்லமையும்‌ 
என்பதை இஸ்ரவேல்‌ 
புரிந்துகொள்ள 
ஜனத்தாரை 


தேவன்‌ 
கிருபையுமுள்ளவர்‌ 
ஜனங்களால்‌ 

முடியவில்லை. இஸ்ரவேல்‌ 
எகிப்தின்‌ அழமைத்தனத்திலிருந்து 
விடுவித்து; அவர்களை கானான்‌ 
தேசத்தில்‌ குடியேற்றவேண்டும்‌ என்பதே 
கர்த்தரின்‌ சித்தம்‌. ஆனால்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாருக்கு கர்த்தருடைய சித்தம்‌ 
புரியவில்லை. தங்களை எகிப்திலிருந்து 
விடுவித்து, வனாந்தரத்திலே 
கொன்றுபோடுவதற்காகவே, கர்த்தர்‌ 
தங்களை எகிப்து தேசத்திலிருந்து 
விடுதலை பண்ணினார்‌ என்று 
கர்த்தருடைய சித்தத்தை 
தப்பிதமாக நினைக்கிறார்கள்‌. கர்த்தருக்கு 
விரோதமாகக்‌ கலகம்‌ பண்ணுகிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனங்களை வனாந்தரத்தில்‌ 
கொன்றுபோட வேண்டுமென்பது 
தேவனுடைய சித்தமல்ல. அவர்களை 
கானான்‌ தேசத்திலே குடியேற்ற 
வேண்டுமென்பதே தேவனுடைய சித்தம்‌. 


அவர்களை இரட்சித்தார்‌ 


அவர்‌ தமது 
வெளிப்படுத்தும்படி, 
நாமத்தினிமித்தம்‌ 
அவர்களை இரட்சித்தார்‌. அவர்‌ சிவந்த 
சமுத்திரத்தை அதட்டினார்‌, அது 
வற்திப்போயிற்று; வெட்டாத்தரையில்‌ 
'நடக்கிறதுபோல அவர்களை 
ஆழங்களில்‌ நடத்துபோகப்‌ 
பண்ணினார்‌. பகைஞன்‌ கைக்கு 
அவர்களை விலக்கி இரட்சித்து, 
சுத்துருவின்‌ கைக்கு அவர்களை விலக்கி 
மீட்டார்‌. அவர்கள்‌ சத்துருக்களைத்‌ 
தண்ணீர்கள்‌. மூடிக்கொண்டது; 
அவர்களில்‌ ஒருவனும்‌ மீத்திருக்கவில்லை. 
(சங்‌ 106:8-11). 





ழ்‌ நள 
யாய 


அதிசயங்களை உணராமல்‌ போனார்கள்‌. 
கர்த்தருடைய கிருபையின்‌ திரட்சியை 
நினையாமல்‌ போனார்கள்‌. சிவந்த 
சமுத்திர ஓரத்திலே அவர்கள்‌ 
கர்த்தருக்கு விரோதமாகக்‌ 
கலகம்பண்ணினார்‌. கர்த்தரைக்‌ 


கோபப்படுத்தினார்கள்‌ 


கர்த்தரோ அவர்கள்மீது 
கோபப்படவில்லை. அவருடைய கிருபையில்‌ 
மாற்றமில்லை. கர்த்தர்‌ தம்முடைய 
வல்லமையை இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 
மத்தியில்‌ வெளிப்படுத்தும்படி 
சித்தங்கொண்டார்‌ தம்முடைய 
நாமத்தினிமித்தம்‌. அவர்களை 
இரட்சித்தார்‌. 


இஸ்ரவேல்‌ ஜனங்களுக்கு முன்பாக 
சிவந்த சமுத்திரம்‌ பிரமாண்டமாய்‌ நின்றது. 
கர்த்தர்‌ சிவந்த சமுத்திரத்தை 
அதட்டினார்‌, அது வற்றிப்போயிற்று: 
வெட்டாந்தரையில்‌ நடக்கிறதுபோல 
அவர்களை ஆழங்களில்‌ 
நடந்துபோகப்பண்ணினார்‌. எகிப்தியர்கள்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனங்களைப்‌ பின்தொடர்ந்து 
வந்தார்கள்‌. தேவனாகிய கர்த்தரோ 
இஸ்ரவேல்‌ ஜனத்தாருக்கும்‌ எகிப்து 
தேசத்தாருக்கும்‌ நடுவிலே நின்றார்‌. 
இஸ்ரவேல்‌ பத்திரரைப்‌ பிடித்து. 
அவர்களைக்‌  கொன்றுபோடவேண்டும்‌ 
அல்லது, அவர்களை தங்களுக்கு 
மறுபடியும்‌ அடிமைகளாக்கவேண்டும்‌ 
என்பது எகிப்தியரின்‌ திட்டம்‌. 
அவர்களுடைய திட்டம்‌ நிறைவேறாதபடி 
கர்த்தர்‌ எகிப்தியரின்‌ முயற்சிகளை 
அதம்பண்ணிப்போட்டார்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை CDNENIS 


PUBLISHERS 


சிவந்த 
எகிப்தியருக்கு 


சமுத்திரத்திலே 
பாதை உண்டாயிற்று 
அவர்கள்‌ வெட்டாந்தரையில்‌ 
நடக்கிறதுபோல சிவந்த சமுத்திரத்தின்‌ 
வழியாக நடந்துபோனார்கள்‌. சிவந்த 
சமுத்திரம்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
மாத்திரமே பாதையாயிற்று 
எகிப்தியருக்கோ சிவந்த சமுத்திரம்‌ 
பிரேதக்குழியாயிற்று. இஸ்ரவேல்‌ 
புத்திரரின்‌ சத்துருக்களைத்‌ தண்ணீர்கள்‌ 
மூடிக்கொண்டது; அவர்களில்‌ ஒருவனும்‌ 
மீந்திருக்கவில்லை. இவ்விதமாய்க்‌ 
கர்த்தர்‌ அந்நாளிலே. இஸ்ரவேலரை 
எகிப்தியரின்‌ கைக்குத்‌ தப்புவித்து 
ரட்சித்தார்‌: கடற்கரையிலே எகிப்தியர்‌ 
செத்துக்கிடக்கிறதை இஸ்ரவேலர்‌ 
கண்டார்கள்‌” (யாத்‌ 14:30). 


கிருபைகளைப்‌ 
இஸ்ரவேல்‌ 
பாத்திரரல்ல. 


தேவனுடைய 
பெற்றுக்கொள்வதற்கு 
புத்திர்‌ எல்வளவேனும்‌. 
கர்த்தருடைய உதவிகளையும்‌ 
ஒத்தாசைகளையும்‌ பெற்றுக்கொள்வதற்கு 
இஸ்ரவேல்‌ ஜனத்தாருக்கு எந்தவிதமான 
தகுதியும்‌ இல்லை. ஆனாலும்‌ கர்த்தர்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனத்தாரை தம்முடைய 
நாமத்தினிமித்தம்‌ இரட்சிக்க 
வேண்டுமென்று  தீர்மானம்பண்ணினார்‌. 
அவர்கள்‌ மத்தியிலே தமது வல்லமையை 
வெளிப்படுத்தும்பி  சித்தங்கொண்டார்‌. 
தேவனுடைய திட்டத்தின்‌ பிரகாரம்‌ சிவந்த 
சமுத்தித்திலே கர்த்தர்‌ அற்புதங்களைச்‌ 

செய்தார்‌. 

இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ கர்த்தருக்கு 
விரோதமாக கலகம்பண்ணியதினால்‌ 
தேவன்‌. தம்முடைய திட்டத்தை 
மாற்றிக்கொள்ளவில்லை. அவர்கள்‌ 
கர்த்தருக்கு விரோதமாக முரட்டாட்டம்‌ 
பண்ணியதினால்‌, 
அவர்களுக்குக்‌ 
வாக்குத்தத்தத்தை 
போடவில்லை. 
தேவனுக்கு 
செய்ததினால்‌, 

(தங்களையும்‌ 


அற்பு அதிசயங்‌ 
செய்யாமல்‌ சும்மாயிருந்துவிடவில்லை. 





ழ்‌ நவள 
யாய 


இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ கர்த்தருக்கு 


ஜெபம்பண்ணுகிறார்‌. “ஆகையால்‌ கர்த்தர்‌ 
நீடிய சாந்தமும்‌ மிகுந்த கிருபையுமுள்ளவர்‌ 
என்றும்‌, அக்கிரமத்தையும்‌ மிறுதலையும்‌ 
மன்னிக்கிறவர்‌ என்றும்‌ 
குற்றமுள்ளவர்களைக்‌ குற்றமற்றவர்களாக. 
விடாமல்‌, பிதாக்கள்‌ செய்த 
அக்கிரமத்தைப்‌ பிள்ளைகளிடத்தில்‌ 
மூன்றாம்‌ நான்காம்‌ தலைமுறைமட்டும்‌ 
விசாரிக்கிறவர்‌ என்றும்‌ நீர்‌ சொல்லி 
யிருக்கிறடியே என்‌ ஆண்டவருடைய 
வல்லமை பெரிதாய்‌ விளங்குவதாக. உமது 
கிருபையினுடைய  மகத்துவத்தின்படியும்‌, 
எகிப்தை விட்டதுமுதல்‌ இந்நாள்வரைக்கும்‌ 
இந்த ஜனங்களுக்கு மன்னித்துவந்ததின்‌ 
படியேயும்‌, இந்த ஜனங்களின்‌ 


அக்கிரமத்தை மன்னித்தருளும்‌ என்றான்‌ 
(எண்‌ 1447-19). 


கர்த்தருடைய வல்லமை இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாரின்‌ பாவங்களையும்‌, 
அக்கிரமங்களையும்‌ மன்னித்து அவர்களை 
இரட்சித்து. தேவனுடைய கிருபையின்‌ 
வல்லமை அவர்களுடைய பாவங்களை 
மன்னித்தது. அதே வல்லமை 
பாவத்தினிமித்தமாய்‌ அவர்களுக்குக்‌ 
கிடைக்கவேண்டிய தண்டனைகளிலிருந்து, 
அவர்களைத்‌ தப்புவித்து. தேவனுடைய 
தெய்வீக வல்லமை சிவந்த சமுத்திரத்தை 
இரண்டாகப்‌ பிளந்தது. தேவனுடைய 
கிருபையின்‌ வல்லமையும்‌, அவருடைய 
மகிமையின்‌ வல்லமையும்‌ நமக்கு 
அற்புதங்களையும்‌ அதிசயங்களையும்‌ 
செய்யும்‌. 


தூதியைப்‌ பாடினார்கள்‌ 
அவர்கள்‌ 


அப்பொழுது 


அவருடைய வார்த்தைகனை 
விசுவாசித்து, அவருடைய தூதியைப்‌ 
பாடினார்கள்‌ (சங்‌ 106:12). 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மமம்‌ 


PUBLISHERS 


இஸ்ரவேல்‌ ஜனத்தாரின்‌ 
இருதயத்தில்‌ தற்காலிகமாக 
மனமாற்றமுண்டாயிற்று. சிவந்த சமுத்திர 
ஓரத்திலே அவர்கள்‌ கர்த்தருக்கு. 
விரோதமாகக்‌ கலகம்‌ பண்ணினார்கள்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய வல்லமையினால்‌ 
சிவந்த சமுத்திரத்தை அதட்டினார்‌. அது 
வற்றிப்போயிற்று. அவர்களை 
வெட்டாந்தரையில்‌ நடக்கிறதுபோல 
அவர்களை ஆழங்களில்‌ நடந்துபோகப்‌ 
பண்ணினார்‌. பகைஞன்‌ கைக்கு 
அவர்களை விலக்கி இரட்சித்தார்‌. 
சத்துருவின்‌ கைக்கு அவர்களை விலக்கி 
மீட்டார்‌. அவர்களைப்‌ பின்தொடர்ந்து 
வந்த  எகிப்திய்களை தண்ணீர்கள்‌ 
முடிக்கொண்ட பர்களெல்லோரும்‌ 
ரக்‌ அன ப 18 

இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ இந்த 
அதிசயங்களை தங்களுடைய கண்களால்‌ 
பிரத்தியட்சமாய்ப்‌ பார்த்தார்கள்‌. கர்த்தர்‌ 
செய்த வல்லமையான கிரியைகளைக்‌ 
கண்டார்கள்‌. அப்போது அவர்களுக்குள்‌ 
மனமாற்றமுண்டாயிற்று. கர்த்தரைப்பற்றும்‌ 
விசுவாசம்‌ உண்டாயிற்று, இது 
நிரந்தமான மனமாற்றமல்ல. அவர்கள்‌ 
விசுவாசத்தில்‌ உறுதியாய்‌ நிலைத்து 
நிற்கவும்‌ இல்லை. அற்புதங்களைக்‌ 
கண்டதினாலும்‌, சத்துருவின்‌ 
கைகளுக்கு தாங்கள்‌ தப்பித்துக்‌ 
கொண்டதினாலும்‌, அவர்கள்‌ 
கர்த்தருடைய வார்த்தைகளை 


விசுவாசித்தார்கள்‌. கர்த்தருடைய துதியைப்‌ 
பாடினார்கள்‌. 


கர்த்தர்‌ தங்களோடு கூடயிருப்பதை 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
அங்கீகாரம்‌ பண்ணினார்கள்‌. 
கர்த்தர்‌ சத்தியமுள்ளவராகவும்‌, 
கிருபையுள்ளவராகவும்‌. இருப்பதை 
இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ உணர்ந்து 
கொண்டார்கள்‌. எகிப்தின்‌ 
அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர்‌ 





[EL 
TT 
தங்களுடைய நன்மைக்காகவே 
தங்களை விடுவித்திருக்கிறார்‌ என்பதைப்‌ 
புரிந்துகொண்டார்கள்‌. வனாந்தரத்திலே 
தங்களைக்‌ கொன்றுபோட 
வேண்டுமென்பதற்காக, கர்த்தர்‌ 
எகிப்தின்‌ -அழமைத்தனத்திலிருந்து 
தங்களை விடுவிக்கவில்லை என்பதையும்‌. 
தங்களை வனாந்தரத்திலே 
கொன்றுபோடுவது தேவனுடைய 
சித்தமோ, நோக்கமோ அல்ல என்பதை 
இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 
அறிந்துகொண்டார்கள்‌. 


கர்த்தருடைய கிருபையையும்‌, 
அவருடைய இரக்கத்தையும்‌. அவருடைய 
நன்மையையும்‌ உணர்ந்து இஸ்ரவேல்‌ 
ஜனங்கள்‌ கர்த்தருடைய துதியைப்‌ 
பாடினார்கள்‌. இந்த சூழ்நிலையில்‌. 
கர்த்தரைத்‌ துதிக்கும்‌ பாட்டை, மோசே 
இஸ்ரவேல்‌ ஜனத்தாருக்கு 
எழுதிக்கொடுத்தார்‌. “அப்பொழுது 
மோசேயும்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரும்‌ 
கர்த்தரைப்‌ புகழ்ந்துபடின பாட்டு: 
கர்த்தரைப்‌ பாடுவேன்‌; அவர்‌ மகியையாய்‌ 
வெற்றிசிறந்தார்‌: குதிரையையும்‌ 
குதிரைவீரனையும்‌ கடலிலே தள்ளினார்‌. 
கர்த்தர்‌ என்‌ பெலனும்‌ என்‌ கீதழுமானவர்‌: 
அவர்‌ எனக்கு இரட்சிப்புமானவர்‌: அவரே 
என்‌ தேவன்‌, அவருக்கு வாசஸ்தலத்தை 
ஆயத்தம்‌ பண்ணுவேன்‌; அவரே என்‌ 


தகப்பனுடைய தேவன்‌, அரை 
உயர்த்துவேன்‌” (யாத்‌ 1541,2). 


இச்சை: 
சங்‌ 106 : 13-15 


சுங்‌ 10619. ஆனாலும்‌ சீக்கிரமாய்‌ 
அவருடைய கிரியைகளை மறத்தார்கன்‌; 
அவருடைய ஆலோசனைக்கு அவர்கள்‌. 
காத்திராமல்‌, 


சங்‌ 108-14. வனாந்தரத்திலே 
இச்சையுவ்னவர்கனாகி, 
அவாத்தரவெனியிலே 
பரீட்சையார்த்தார்கள்‌.. 


தேவனைப்‌: 


சுங்‌ 10615. அப்பொழுது அவர்கள்‌ 
கேட்டதை அவர்களுக்குக்‌ கொடுத்தார்‌, 
அவர்கள்‌. ஆத்துமாக்கனிலோ 
இணைப்பை அனுப்பினார்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை CDNEYIS 


PUBLISHERS 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ ஜனத்தாருக்கு 
அற்புதமான கிரியைகளைச்‌ செய்தார்‌. 
ஆனால்‌ அவர்களோ சீக்கிரமாய்‌ 
அவருடைய கிரியைகளை மறந்தார்கள்‌. 
கர்த்தருடைய ஆலோசனைக்கு 
இஸ்ரவேல்‌ புத்திரர்கள்‌ 
காத்திருக்கவில்லை. வனாந்தரத்திலே 
இச்சையுள்ளவர்களானார்கள்‌. அவாந்தர 
வெளியிலே அவர்கள்‌ தேவனைப்‌ பரீட்சை 


பார்த்தார்கள்‌. இஸ்ரவேல்‌ ஜனத்தாரின்‌ 


சரித்திரத்திலே அவர்களுடைய வனாந்தர 
முக்கியமான 
ஏற்பாட்டிலே 


இந்த 
நிருபத்தில்‌ 


பிரயாணம்‌ 
சம்பவமாகும்‌. 
அப்போஸ்தலர்களும்‌ 
சம்பவங்களை 


எழுதியிருக்கிறார்கள்‌. 


“இப்படியிருக்க, சகோதரரே, நீங்கள்‌ 
எவைகளை அறியவேண்டுமென்றிருக்கிறே 
னென்றால்‌: நம்முடைய 
பிதாக்களெல்லாரும்‌ மேசத்துக்குக்‌ 
கீழாயிருந்தார்கள்‌, எல்லாரும்‌ 
சமுத்திரத்தின்‌ வழியாய்‌ நடந்துவந்தார்கள்‌. 
எல்லாரும்‌ மோசேக்குள்ளாக 
மேகத்தினாலும்‌ சமுத்திரத்தினாலும்‌ 
ஞானஸ்நானம்‌ பண்ணப்பட்டார்கள்‌. 
எல்லாரும்‌ ஒரே ஞானபோஜனத்தைப்‌ 
புசித்தார்கள்‌. எல்லாரும்‌ ஒரே 
ஞானபானத்தைக்‌ குடித்தார்கள்‌. 
எப்படியெனில்‌. அவர்களோடே கூடச்‌ 
சென்ற ஞானக்கன்மலையின்‌ 
தண்ணீரைக்‌ குடித்தார்கள்‌: அந்தக்‌ 
கன்மலை கிறிஸ்துவே. (1கொரி 101-4). 


மிகவும்‌ 


புதிய 


தங்கள்‌ 


அவர்களில்‌ 
தேவன்‌ 


"அப்படியிருந்தும்‌, 
அதிகமானபேர்களிடத்தில்‌ 
பிரியமாயிருந்ததில்லை; ஆதலால்‌ 
வனாந்தரத்திலே. அவர்கள்‌ 
அழிக்கப்பட்டார்கள்‌. அவர்கள்‌ இச்சித்தது. 
போல நாமும்‌ பொல்லாங்கானவைகளை 
இச்சியாதபடிக்கு, இவைகள்‌ நமக்குத்‌ 
திருஷ்டாந்தங்களாயிருக்கிறது. ஜனங்கள்‌ 
புசிக்கவும்‌ குடிக்கவும்‌ உட்கார்ந்து 
விளையாட எழுந்திருந்தார்கள்‌ என்று 
எழுதியிருக்கிற, அவர்களில்‌ சிலர்‌ 
விக்கிரகாராதனைக்காரர்‌ ஆனது 
போல. நீங்களும்‌ காதிருங்கள்‌” 
கொரி 10:5-7) கி 





ழ்‌ நள 
யாய 


“அவர்களில்‌ சிலர்‌ வேசித்தனம்‌. 
பண்ணி, ஒரே நாளில்‌ இருபத்துமூவாயிரம்‌ 
பேர்‌ விழுந்துபோனார்கள்‌; 
நாமும்‌ 
பண்ணாதிருப்போமாக. அவர்களில்‌ சிலர்‌ 
கிறிஸ்துவைப்‌ பரீட்சை 
பாம்புகளால்‌ 
அதுபோல நாமும்‌ 
பரீட்சைபாராதிருப்போமாக 
சிலர்‌ முறுமுறுத்து, சங்காரக்காரனாலே 
அழிக்கப்பட்டார்கள்‌; அதுபோலவே 
நீங்களும்‌ முறுமுறுக்காதிருங்கள்‌. 
இவைகளெல்லாம்‌ திருஷ்டாந்தங்களாக 
அவர்களுக்குச்‌ சம்பவித்து: உலகத்தின்‌ 
முடிவுகாலத்திலுள்ள. நமக்கு 
எச்சரிப்புண்டாக்கும்ப, எழுதப்பட்டும்‌ 
இருக்கிறது! (கொளி 10:81). i 


தேவனுடைய வார்த்தையையும்‌ 
அவருடைய கிரியைகளையும்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ கனப்படுத்தாமல்‌ அவமதித்தார்கள்‌ 
கர்த்தருடைய கிரியைகளை தங்கள்‌ 
ஞாபத்தில்‌ வைத்திராமல்‌, அவற்றை 
சீக்கிரமாய்‌ மறந்துபோனார்கள்‌. கர்த்தர்‌ 
தங்களுக்குச்‌ செய்த பலத்த கிரியைகளை 
அவர்கள்‌ புரிந்துகொள்ளவும்‌ இல்லை. 
தங்கள்‌ நினைவில்‌ வைத்திருக்கவும்‌ 
இல்லை, கர்த்தருடைய 
ஆலோசனைக்குக்கூட அவர்கள்‌ 
காத்திருக்கவில்லை. அவர்கள்‌ தங்களை 
தங்கள்‌ சுயபுத்திக்கும்‌, சுயஇச்சைக்கும்‌ 
ஒப்புக்கொடுத்தார்கள்‌. 


தேவன்‌ இஸ்ரவேல்‌ ஜனத்தை 
கானான்‌ தேசத்திற்கு வழிநடத்துவார்‌ இது 
தேவனுடைய வாக்குத்தத்தம்‌. கப்பல்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனங்களும்‌ தேவனை 
வாக்குத்தத்தம்‌ நிறைவேறவண்டும 
என்றே காத்திருந்தார்கள்‌. ல்‌ 
அவர்களிடத்தில்‌ பொறு 
தேவனுடைய வாக்குத்தத்தம்‌ சீக்கிரத்தில்‌ 
நிறைவேறவேண்டும்‌ என்று 
எதிர்பார்த்தார்கள்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மமம்‌ 


PUBLISHERS 


இஸ்ரவேல்‌ 


மறந்தார்கள்‌. 


ஜனங்கள்‌ கர்த்தரை 
கர்த்தருடைய 
வாக்குத்தத்தத்தை மாத்திரம்‌ நினைவில்‌ 
வைத்திருக்கிறார்கள்‌. தேவனுடைய 
வாக்குத்தத்தம்‌ தங்களுக்கு சீக்கிரத்தில்‌ 
நிறைவேறும்‌ என்று எதிர்பார்த்தார்கள்‌. 
இதனால்‌. தாங்கள்‌ கானான்‌ 
தேசத்திற்கு போவோமா, அல்லது 
போகமாட்டோமா என்னும்‌ சந்தேகமே 
அவர்களுக்குள்‌ வரவில்லை. இஸ்ரவேல்‌ 
ஜனத்தார்‌ கர்த்தருக்கு விரோதமாக 
அநேக காரியங்களைப்பற்றிக்‌ கேட்டார்கள்‌. 
ஆனாலும்‌ கானான்‌ தேசத்திற்கு! 
போவதைப்பற்றி அவர்கள்‌ ஒரு 
கேள்விகூட கேட்கவில்லை. கானான்‌ 
தேசத்திற்கு சீக்கிரமாகவும்‌, 
நிச்சயமாகவும்‌ போய்ச்‌ சேர்ந்துவிடுவோம்‌ 
என்னும்‌ நம்பிக்கை அவர்களிடத்தில்‌ 
இருந்தது. 
கானான்‌ தேசம்‌ 
வாக்குத்தத்தம்‌. 
வாக்குத்தத்தத்தை மாத்திரம்‌ 
வைத்திருக்கிறார்கள்‌. 
தங்களுக்கு இந்த 


தேவனுடைய 
அவர்கள்‌ 
நினைவில்‌ 

னால்‌ 
வாக்குத்தத்தத்தைக்‌ 
கொடுத்த கர்த்தராகிய தேவனை 
மறந்தார்கள்‌. அவருடைய வல்லமையை 
மறந்தார்கள்‌. அவருடைய மகிமையையும்‌, 
மகத்துவத்தையும்‌ மறந்தார்கள்‌. அவர்‌ 
தங்களுக்குச்‌ செய்த ஏராளமான 
அற்புதங்களை மறந்தார்கள்‌. 
கர்த்தருடைய கிருபைகளின்‌ திரட்சியை 
mies வாக்குத்தத்தத்தை 
மாத்திரம்‌ மறவாமல்‌ நினைவில்‌ 
வைத்திருக்கிறார்கள்‌. 

கர்த்தர்‌ 
கிரியைகளினால்‌. 
ஜனங்களுக்குத்‌ 
வெளிப்படுத்துகிறார்‌. கர்த்தருடைய 
கிரியைகளை மறந்துபோகிறவர்கள்‌, 
கர்த்தரையும்‌ மறந்துபோவார்கள்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய கிரியைகளினால்‌ மாத்திரமே 
தம்மை நமக்கு வெளிப்படுத்துகிறார்‌. 


தமது பலத்த 
இஸ்ரவேல்‌ 


தம்மை 





ழ்‌ நயனா 
யாய 


தங்களுக்கு 
மறந்துபோனார்கள்‌. 
வார்த்தையை நம்பி. 
சார்ந்து ஜீவிக்கவேண்டும்‌ 
மறந்துபோனார்கள்‌. 
கர்த்தருடைய கிரியைகளை சீக்கிரமாய்‌. 
மறந்தவர்கள்‌, அவருடைய 
ஆலோசனைக்குக்‌ கூட 
காத்திருக்கவில்லை. கர்த்தர்‌ 
எல்லாவற்றையும்‌ தமக்குச்‌ சித்தமான 
காலத்திலே செய்து முடிப்பார்‌. 
எல்லாவற்றிற்கும்‌ ஒரு காலமுண்டு. 
ஆனால்‌ இஸ்ரவேல்‌ ஜனத்தாரோ 
தேவனுடைய காலத்திற்காகக்‌ 
காத்திருக்கவில்லை. அவருடைய சித்தம்‌ 
நிறைவேறும்‌ காலம்‌ வரையிலும்‌ அவர்கள்‌ 
பொறுமையாயிருக்கவில்லை. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தருடைய 
ஆலோசனைக்கு காத்திராமல்‌. அநேக 
பாவங்களைச்‌ செய்தார்கள்‌. சங்கீதக்காரர்‌ 
அவர்கள்‌ செய்த பாவங்களில்‌ சிலவற்றை 
இங்கு சொல்லுகிறார்‌. அவர்களுடைய 
பாவத்தினிமித்தமாய்‌ தேவன்‌ அவர்கள்மீது 
கோபப்பட்டார்‌. இஸ்ரவேல்‌ 
ஜனங்கள்‌ வனாந்தரத்தில்‌ 
இச்சையுள்ளவர்களானார்கள்‌. அவர்கள்‌ 
அவாந்தர வெளியிலே தேவனைப்‌ 
பரீட்சை பார்த்தார்கள்‌. அவர்களுக்கு 
மாம்ச சரீரம்‌ இருக்கிறது என்பது 
தேவனுக்குத்‌ தெரியும்‌. அவர்களுக்குப்‌ 
பசிக்கும்‌ என்பதும்‌ தேவனுக்குத்‌ தெரியும்‌. 
ஆனாலும்‌ தேவன்‌ தங்களைப்‌ போஷிப்பார்‌ 
என்றும்‌, தங்களைப்‌ பராபரிப்பார்‌ என்றும்‌ 

ம்பவில்லை. 


இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ ந 


எகிப்தின்‌ அடிமைத்தனத்திலிருந்து 
விடுதவையாகி வந்திருக்கிற இஸ்ரவேல்‌ 
ஜனங்கள்‌, கானான்‌ தேசத்தின்‌ 
எல்லைக்கு அருகாமையில்‌ 
வந்துவிட்டார்கள்‌ இன்னும்‌ சொற்ப 
தூரத்தைக்‌ கடந்தால்‌, அவர்கள்‌ 
கானான்‌ தேசத்திற்குள்‌ 
பிரவேசித்துவிடலாம்‌. ஆனால்‌ அவர்களோ 
கானான்‌ தேசத்தை ச்சிப்பதற்குப்‌ 
பதிலாக, தங்களுடைய மாம்சத்தின்‌: 
,சைகளை இச்சித்தார்கள்‌. போஜனத்தை 
ச்சித்தார்கள்‌ 


கர்த்தர்‌ 
சொன்னதையும்‌ 
கர்த்தருடைய 
அவரைச்‌ 
என்பதையும்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்மா 


PUBLISHERS 


கானான்‌ தேசத்திற்குள்‌ பிரவேசித்த 
புசிக்கலாம்‌ என்னும்‌ சிந்தனை 
இஸ்ரவேல்‌ ஜனங்களின்‌ இருதயத்தில்‌ 
உண்டாகவில்லை. முதலாவதாக தங்கள்‌ 
சரீரம்‌ இச்சித்ததைப்‌ பெற்றுக்கொள்ள 
வேண்டும்‌ என்றே. ம்பினார்கள்‌. 
கானான்‌ தேசம்‌ தங்களுக்கு 
நியமிக்கப்பட்ட தேசமென்றும்‌, தாங்கள்‌ 
என்ன செய்தாலும்‌, கர்த்தர்‌ தங்களை 
அந்தத்‌ தேசத்திற்கு உடனே 
அழைத்துக்கொண்டு போய்விடுவார்‌ 
என்றும்‌ உறுதியாய்‌ நம்பினார்கள்‌. 
ஆனால்‌ மாம்சத்தின்‌ இச்சைகளை 
அவர்களால்‌ தாங்கிக்கொள்ள 
முடியவில்லை. 


அவர்கள்‌ இச்சித்துக்‌ கேட்டதை 
கர்த்தர்‌ அவர்களுக்குக்‌ கொடுத்தார்‌. 
கர்த்தர்‌ அதை அவர்களுக்கு. 
சந்தோஷமாய்க்‌ கொடுக்கவில்லை. 
அவர்கள்‌ இச்சித்துக்‌ கேட்டதை கர்த்தர்‌ 
ஆசீர்வாதமாய்க்‌ கொடுக்கவில்லை. 
சாபமாகவே கொடுத்தார்‌. இதனால்‌ 
அவர்கள்‌ ஆத்துமாக்களில்‌ இளைப்பை 
அனுப்பினார்‌. அவர்களுடைய சிந்தையில்‌ 
கூழப்பமுண்டாயிற்று. மனச்சாட்சியில்‌ 


பயமுண்டாயிற்று, ர்கள்‌ தங்களைத்‌ 
னை தற அகன்றான்‌, 
எகிப்து கர்த்தர்‌ 


தேசத்திலே 

எகிப்தியர்களுக்கு வாதையைக்‌ 
கொடுத்ததுபோல, இப்போது இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கு வனாந்தரத்திலே வாதையைக்‌ 
கொடுக்கிறார்‌. “தங்கள்‌ பற்கள்‌ நடுவே 
இருக்கும்‌ இறைச்சியை அவர்கள்‌ பென்று 
தின்னுமுன்னே கர்த்தருடைய கோபம்‌ 
ஜனங்களுக்குள்ளே மூண்டது; கர்த்தர்‌ 
ஜனங்களை மகா பெரிய வாதையால்‌ 
வாதித்தார்‌" (எண்‌ 11:33). 





ழ்‌ நவள 
யாய 


அவர்கள்‌ 
அவர்களுடைய 
இருக்கிறது. 


்‌ இச்சித்தது 
பற்களின்‌ நடுவே 
அதை அவர்களால்‌ 
கடித்துத்‌ 'தின்னமுடியவில்லை. 
கர்த்தருடைய வாதை அவர்கள்மீது 
வந்தது. அவர்கள்‌ இச்சித்த போஜனம்‌ 
தங்கள்‌ வாயிலிருக்கும்போதே அவர்கள்‌ 
மரித்துப்போனார்கள்‌. அவர்கள்‌ 
இச்சித்தது அவர்கள்‌ பற்களின்‌ 
நடுவேதான்‌ இருந்தது. அது இன்னும்‌ 
அவர்கள்‌ வயிற்றுக்குள்‌ போகவில்லை, 
அவர்களோ செத்துப்போனார்கள்‌. 


பொறாமை 
௪ங்‌ 106 : 16-18 


சுங்‌ 10616. பானயத்தில்‌ அவர்கள்‌: 
மோசேயின்மேலும்‌, 

பரிசுத்தனாகிய 
பொறாமைகொண்டார்கள்‌.. 


சங்‌ 10817. பூமி பினந்த தாத்தானை: 
விழுங்கி, அயிராமின்‌ கூட்டத்தை 
மூடிப்போட்டது. 


சங்‌ 
அக்கினி. 
அக்கினிலுவாலை 
எரித்துப்போட்டது.. 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ ஜனங்களை 
வனாந்தரத்திலே வழிநடத்துகிறார்‌. 
அவர்களை செய்வதற்கு 
தேவனாகிய மோசேயையும்‌, 
ஆரோனையும்‌ அவர்களுக்குத்‌ 
தலைவர்களாக நியமிக்கிறார்‌. மோசே 
இஸ்ரவேல்‌ புத்திரரை நீதியாக நியாயம்‌ 
விசாரிக்கிறார்‌. ஆரோன்‌ அவர்களுக்கு 
பிரதான ஆசாரியராயிருக்கிறார்‌. ஆனால்‌ 
பாளயத்தில்‌ அவர்கள்‌ மோசேயின்‌! 
கர்த்தருடைய பரி த்தனாகிய ஆரோனின்‌ 
மேலும்‌ பொறாமைகொண்டார்கள்‌ 


106:18. அவர்கள்‌ கூட்டத்தில்‌ 
பற்றியெமித்தது; 
'துன்மார்க்கரை 


கர்த்தர்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை OCDNEYIS 


PUBLISHERS 


மோசே தங்களுக்கு பிரதான 
நியாயாதிபதியாயிருப்பதை இஸ்ரவேல்‌ 
ஜனங்கள்‌ ஏற்றுக்கொள்ளவில்லை. 
ஆரோன்‌ கர்த்தருடைய  பரிசுத்தன்‌. 
ஆனால்‌ இஸ்ரவேல்‌ ஜனங்களோ 
ஆரோனின்‌ வல்லமையின்மீது 
பொறாமைப்பட்டார்கள்‌. அவர்‌ பிரதான 
ஆசாரியராக அபிஷேகம்‌ 
பண்ணப்பட்டிருக்கிறார்‌. ஆரோனின்‌ 
இடத்திலே கோராகு வரவேண்டுமென்று 
ஆசைப்படுகிறார்‌. 

தாத்தானும்‌ அபிராமும்‌ ரூபன்‌ 
கோத்திரத்தைச்‌ சேர்ந்த பிரபுக்கள்‌. 
யாக்கோபின்‌ மூத்த குமாரன்‌ 
பிரதான  நியாயாதிபதியாக இருக்க 
வேண்டுமென்று விரும்புகிறார்‌. 
தேவனுடைய ஆளுகைக்கும்‌, அவருடைய 
நியமத்திற்கும்‌ விரோதமாக இஸ்ரவேல்‌ 
ஜனங்கள்‌ கலகழ்பண்ணுகிறார்கள்‌ 
கர்த்தர்‌ அவர்கள்மீது கோபப்பட்டார்‌. பூமி 
பிளந்து தாத்தானை விழுங்கி, அபிராமின்‌ 
கூட்டத்தை மூடிப்போட்டது. அவர்கள்‌ 
கூட்டத்தில்‌ அக்கினி பற்றியெரிந்தது; 
அக்கினிஜுவாலை. துன்மார்க்கரை 
எரித்துப்போட்டது. 
தன்‌ வாயைத்‌ திறந்து, 
அவர்கள்‌ வீடுகளையும்‌, 
எல்லா மனிதரையும்‌, 
அவர்களுக்கு உண்டான சகல 
பொருள்களையும்‌. விழுங்கிப்போட்டது 
அவர்கள்‌ தங்களுக்கு உண்டானவை 
எல்லாவற்றோடும்‌ உயிரோடே பாதாளத்தில்‌ 
இறங்கினார்கள்‌; பூமி அவர்களை 
மூடிக்கொண்டது: இப்படிச்‌ சபையின்‌ 
நடுவிலிருந்து அழிந்துபோனார்கள்‌ 
(எண்‌ 16:32,33) 


பூமி 
அவர்களையும்‌ 


கோராகுக்குரிய 


“அவர்களை சுற்றிலும்‌ இருந்த 
இஸ்ரவேலர்‌ யாவரும்‌ அவர்கள்‌ 
கூக்குரலைக்‌ கேட்டு, பூமி நம்மையும்‌ 
விழுங்கிப்போடும்‌ என்று சொல்லி 
ஓஷனார்கள்‌. அக்கினி கர்த்தருடைய 
சந்நிதியிலிருந்து புறப்பட்டு, தூபங்காட்டின 
இருநூற்று “ஐம்பது பேரையும்‌ 
பட்சித்துப்போட்டது” (எண்‌ 16:34,35). 





ழ்‌ நயனா 
யாய 


கர்த்தர்‌ சபையை 


நடத்தும்‌ பொறுப்பை 
தம்முடைய ஊழியக்காரரிடத்தில்‌ 
ஒப்புக்கொடுத்திருக்கிறார்‌. விசுவாசிகள்‌ 
கர்த்தருக்குக்‌ கிழ்ப்படிவதுபோல, சபையின்‌ 
அதிகாரத்திற்கும்‌ ஆளுகைக்கும்‌ 
கீழ்ப்படியவேண்டும்‌. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
வனாந்தரத்திலே. மோசேக்கும்‌ 
ஆரோனுக்கும்‌ விரோதமாய்க்‌ 
கலகம்பண்ணியதுபோல, விசுவாசிகள்‌. 
சபையிலே போதகருக்கும்‌, மூப்பருக்கும்‌ 
விரோதமாய்க்‌ கலகம்பண்ணக்கூடாது. 


தம்முடைய 


தேவனுடைய ஊழியத்திற்கு 
விரோதமாய்‌ நாம்‌ கலகம்பண்ணினால்‌, 
தேவனுடைய தெய்வீக நியாயத்தீர்ப்பு 
நம்மீது வரும்‌. தேவனுடைய கோபம்‌ 
நம்மீது பற்றியெரியும்‌. தேவனே 
ஊழியங்களை நியமித்திருக்கிறார்‌ 
தேவனே ஊழியக்காரர்களை அபிஷேகம்‌ 
பண்ணியிருக்கிறார்‌. சகலமும்‌ ஒழுங்கும்‌ 
கிரமமுமாக நடைபெறவேண்டும்‌ என்பது 
தேவனுடைய சித்தம்‌. இதுவே சபையைக்‌ 
குறித்து தேவனுடைய தெய்வீக திட்டம்‌ 


விக்கிரகாராதனை 
சங்‌ 106 : 19-23 


சங்‌ 
ஒரு 
வார்ப்பிக்கப்பட்ட 
நமஸ்கரித்தார்கன்‌. 


106:19. அவர்கன்‌ ஓரேயிலே 
கன்றுக்குட்டியையுண்டாக்கி, 
விக்கிரகத்தை 


சுங்‌ 10620. தங்கள்‌ மகிமையைப்‌: 
புல்லைத்‌ தின்கிற மாட்டின்‌ சாயலாக 
மாற்றினார்கள்‌. 


சுங்‌ 10821. எகிப்திலே பெரிய 
கிரியைகளையும்‌, காமின்‌ தேசத்திலே. 
அதிசயங்களையும்‌, சிவந்த 
சமுத்திரத்‌ தண்டையிலே. 
பாயங்கரமானவைகளையும்‌ 
செய்தவராகிய, 


சுங்‌ 108:22. தங்கள்‌ இரட்சகரான 
தேவனை மறத்தார்கள்‌.. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை 


QOODNENS 
PUBLISHERS 


சங்‌ 10628. ஆகையால்‌, அவர்களை 
நாசம்பண்ணுவேன்‌. என்றார்‌; 
அப்பொழுது அவரால்‌ தெரித்து 
கொள்ளப்பட்ட மோசே, அவர்களை 
அவர்‌ அழிக்காதபடிக்கு, அவருடைய 
உக்கிரத்தை. ஆற்றும்பொருட்டு, 
அவருக்கு முன்பாகத்‌ திறப்பின்‌ 
வாயிலே தின்றான்‌. 


இஸ்ரவேல்‌ 
வனாந்தரத்திலே 
கன்றுக்குட்டியை 
அது ஒரு வார்ப்பிக்கப்பட்ட 
அதை அவர்கள்‌ தங்கள்‌ 
நமஸ்கரித்தார்கள்‌. இந்த 
ஒரேபிலே நடைபெற்றது. 
ஒரேபில்தான்‌ கர்த்தர்‌ 
பிரமாணத்தை 
ஜனங்களுக்குக்‌ கொடுத்தார்‌. 
பத்துக்கட்டளைகளில்‌ ஒரு 
கட்டளையாக, “என்னையன்றி உனக்கு 
வேறே தேவர்கள்‌ உண்டாயிருக்க 
வேண்டாம்‌. மேலே வானத்திலும்‌, கீழே 
பூமியிலும்‌, பூமியின்கீழ்த்‌ தண்ணீரிலும்‌ 
உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு 
சொரூபத்தையாகிலும்‌ யாதொரு 
விக்கிரகத்தையாகிலும்‌ நீ உனக்கு 
உண்டாக்க வேண்டாம்‌: நீ அவைகளை 
நமஸ்கரிக்கவும்‌ சேவிக்கவும்‌ வேண்டாம்‌; 
உன்‌ தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நான்‌ 
எரிச்சலுள்ள தேவனாயிருந்து, என்னைப்‌ 
பகைக்கிறவர்களைக்‌ குறித்துப்‌ 
பிதாக்களுடைய அக்கிரமத்தைப்‌ 
பிள்ளைகளிடத்தில்‌ மூன்றாம்‌ 
நான்காம்‌ தலைமுறைடட்டும்‌ 
விசாரிக்கிறவராயிருக்கிறேன்‌' யாத்‌ 
20:3-5) என்னும்‌ கட்டளையைக்‌ கர்த்தர்‌ 


கொடுத்தார்‌ 


இந்த கட்டளையில்‌ இரண்டு 
பகுதிகள்‌ உள்ளன. அவையாவன : 7. 
விக்கிரகத்தை உண்டாக்கக்கூடாது. 2. 
அந்த விக்கிரகங்களை நமஸ்கரிக்கவும்‌ 
சேவிக்கவும்‌ கூடாது. ஆனால்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனங்களோ இவ்விரண்டு. 
கற்பனைகளையும்‌ மீறிவிட்டார்கள்‌. 
அவர்கள்‌ ஒரு கன்றுக்குட்டியை 
உண்டாக்கி, வார்ப்பிக்கப்பட்ட 
விக்கிரகத்தை நமஸ்கரித்தார்கள்‌. 


ஜனங்கள்‌ 
ஒரு பொன்‌ 
உண்டாக்கினார்கள்‌. 
விக்கிரகம்‌, 
தெய்வமாக 
சம்பவம்‌ 
இதே 
தம்முடைய 
இஸ்ரவேல்‌ 





ழ்‌ நயனா 
யாய 


பிள்ளைகள்‌ 
வார்த்தைக்குக்‌ 
நம்முடைய 


கர்த்தருடைய 
அவருடைய 
கீழ்ப்படியவேண்டும்‌. 
நன்மைக்காகவே கர்த்தர்‌ நமக்கு 
பிரமாணங்களைக்‌  கொடுத்திருக்கிறார்‌. 
கர்த்தரே சர்வஆளுகையுள்ளவர்‌. அவர்‌ 
தம்முடைய சித்தத்தின்‌ பிரகாரமாய்‌, 
நம்மை நீதியாகவும்‌ பரிசுத்தமாகவும்‌ 
ஆளுகை செய்கிறார்‌. கர்த்தர்‌ மனுஷருக்கு 
மகிமையைக்‌ கொடுத்திருக்கிறார்‌. ஆனால்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனங்களோ தங்கள்‌ 


மகிமையை புல்லைத்‌ தின்கிற மாட்டின்‌ 
சாயலாக மாற்றினார்கள்‌. 


தேசத்திலே “ஆபிஸ்‌” 
தெய்வத்தை வணங்கினார்கள்‌. 
அது பொன்னால்‌ செய்யப்பட்ட 
விக்கிரகம்‌. அந்த விக்கிரத்தின்‌ உருவம்‌ 
புல்லைத்‌ தின்கிற மாட்டின்‌ 
சாயலாகயிருக்கும்‌. அதே போன்ற 
விக்கிரகத்தை இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 
வனாந்தரத்திலும்‌  உண்டாக்கினார்கள்‌. 
கர்த்தருடைய பிரமாணத்திற்கு 
விரோதமாய்‌ இஸ்ரவேலர்கள்‌ 
துணிகரமாய்ப்‌ பாவம்‌ செய்தார்கள்‌. 
கர்த்தருடைய பிரமாணம்‌ இன்னது என்று 
தெரிந்திருந்தும்‌, இஸ்ரவேலர்கள்‌ அதற்கு 
கழ்ப்பரயாயல்‌ கர்த்தருக்கு விரோதக்‌ 
கலகம்பண்ணுகிறார்கள்‌. 


தேவனுடைய தெய்வீக வெளிப்பாடு 
இஸ்ரவேல்‌ ஜனங்களுக்கு 
வெளிப்படுத்தப்பட்டது. தேவன்‌ தம்முடைய 
வார்த்தையின்‌ மூலமாகவும்‌ அவர்களோடு 
பேசினார்‌. தம்முடைய கிரியைகளின்‌ 
மூலமாகவும்‌ தம்மை அவர்களுக்கு 
வெளிப்படுத்தினார்‌. எகிப்திலே கர்த்தர்‌ 
பெரிய கிரியைகளைச்‌ செய்தார்‌. காயின்‌ 
தேசத்திலே அதிசயங்களைச்‌ செய்தார்‌. 
சிவந்த சமுத்திரத்தண்டையிலே. 
பயங்கரமான கிரியைகளைச்‌ செய்தார்‌. 
கர்த்தரே இஸ்ரவேல்‌ ஜனத்தாரின்‌ 
இரட்சகர்‌. அதிசயங்களையும்‌ 
அற்புதங்களையும்‌ செய்து தங்களை 
இரட்சித்த இரட்சகரான தேவனை 

ஸ்ரவேலர்‌ மறந்துவிட்டார்கள்‌. 
(சங்‌ 1%:21,22), 


எகிப்து 
என்னும்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்மா 


PUBLISHERS 


ஜனங்கள்மீது 
“அவர்களை 
கர்த்தர்‌ 
சொன்னார்‌. 
ஜனங்களுக்காக 
அவர்களை 


தம்மை மறந்த 
தேவன்‌ கோபப்பட்டார்‌. 
நாசம்பண்ணுவேன்‌" என்று 
தம்முடைய கோபத்திலே 
மோசே இஸ்ரவேல்‌ 
பரிந்து பேசினார்‌. 
அழிக்காதடுடிக்கு, கர்த்தருடைய 
உக்கிரத்தை ஆற்றும்‌ பொருட்டு, 
கர்த்தருக்கு முன்பாக மோசே திறப்பின்‌ 
வாயிலே நின்றார்‌. மோசே தேவனால்‌ 
தெரிந்துகொள்ளப்பட்டவர்‌. மோசேயின்‌ 
பரிந்து பேசும்‌ ஜெபத்தை கர்த்தர்‌ கேட்டு 
தம்முடைய உக்கிரத்தை ஆற்றினார்‌. 
மோசே இஸ்ரவேல்‌ ஒனங்களுக்காக 
ஜெபித்திருக்கவில்லையென்றால்‌, கர்த்தர்‌ 
தம்முடைய உக்கிரத்திலே இஸ்ரவேல்‌ 
னங்களை நாசம்பண்ணியிருப்பார்‌ 
மோசேயின்‌ ஜெபத்தைக்கேட்டு கர்த்தர்‌ 
தம்முடைய உக்கிரத்தை ஆற்றினார்‌. 
அவர்களை நாசம்பண்ணாமல்‌ 
விட்டுவிட்டார்‌. 

ஜெபம்‌ வல்லமையுள்ளது. தேவனால்‌ 
தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள்‌, கர்த்தருடைய 
சமுகத்திலே விழித்திருந்து ஜெபிக்க 
வேண்டும்‌. இடைவிடாமல்‌ ஜெபிக்க 
வேண்டும்‌. நம்முடைய ஜெபத்தின்‌ 
மூலமாய்‌ தேவனோடு ஐக்கியமாயிருக்க 
நமக்கு ஒரு சிலாக்கியம்‌ 
கிடைத்திருக்கிறது. நம்முடைய 
ஆத்துமாவின்‌ பிரயோஜனத்திற்காக 
இந்த  சிலாக்கியத்தைப்‌ பயன்படுத்திக்‌ 
கொள்ளவேண்டும்‌. 

மோசே 
அடையாளமாயிருக்கிறார்‌. 
தேவனால்‌ தெரிந்துகொள்ளப்பட்டவர்‌. 
கர்த்தருடைய இருதயம்‌ மோசேயைக்‌ 
குறித்து சந்தோஷப்படுகிறது. இந்தப்‌ 
பிரபஞ்சத்தில்‌ பாவம்‌ நிரப்பியிருக்கிறது. 
எல்லா மனுஷரும்‌ பாவம்‌ செய்து 
ஏகமாய்க்‌ கெட்டுப்போயிருக்கிறார்கள்‌. 
பாவத்தின்‌ சம்பளம்‌ மரணம்‌. 
பாவிகளுக்கு அழிவு 
நியமிக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து, பிதாவின்‌ 
சமுகத்திலே நமக்காக பரிந்து பேசுகிறார்‌. 


கிறிஸ்துவுக்கு 
மோசே 





ழ்‌ நயனா 
யாய 


தேவனுடைய கிருபையும்‌ இரக்கமும்‌. 
இயேசுகிறிஸ்துவின்‌ மூலமாய்‌ நமக்குக்‌ 
கொடுக்கப்படுகிறது. பழைய 
ஏற்பாட்டுக்காலத்திலே மோசே 
இஸ்ரவேல்‌ ஜனங்களுக்காக 
கர்த்தருடைய திறப்பின்‌ வாயிலே நின்று 
ஜெபித்தார்‌ கர்த்தர்‌ மோசேயின்‌ 
ஜெபத்தைக்‌ கேட்டு இஸ்ரவேல்‌ 


னங்களை நாசம்பண்ணாமல்‌. 
ட்டுவிட்டார்‌ 


முறுமுறுப்பு 
௪ங்‌ 106 : 24-27 


சங்‌ 10:24. அவருடைய வார்த்தையை 
விசுவாசியாமல்‌, இச்சிக்கப்படத்தக்க 
தேசத்தை அசுட்டைபண்ணினார்கன்‌. 


சங்‌ 106:25. கர்த்தருடைய 
சுத்தத்திற்குச்‌ செவிகொடாமல்‌, தங்கள்‌. 
கூடாரங்களில்‌ முறுமுறுத்தார்கள்‌. 


சங்‌ 10828. அப்பொ அவர்கள்‌. 
வனாந்தரத்திலே மடியவும்‌, அவர்கள்‌ 
சந்ததி ஜாதிகளுக்குள்ளே அழியவும்‌, 


சங்‌. 10827. அவர்கள்‌ பற்பல 
தேசங்களிலே சிதறடிக்கப்படவும்‌, 
அவர்களுக்கு விரோதமாகத்‌ தம்முடைய 
கையை எடுத்தார்‌. 


தேவன்‌ இஸ்ரவேல்‌ 
கானான்‌ தேசத்திற்கு அழைத்துக்‌ 
கொண்டுபோய்‌, பாலும்‌ தேனும்‌ ஓடுகிற 
அந்தத்‌ தேசத்தை அவர்களுக்குக்‌. 
கொடுப்பதாக வாக்குப்பண்ணினார்‌. 
ஆனால்‌ இஸ்ரவேல்‌ ஜனங்களோ 
கர்த்தருடைய வார்த்தையை 
விசுவாசிக்கவில்லை. இச்சிக்கப்படத்தக்க 
கானான்‌ தேசத்தை அசட்டை 
பண்ணினார்கள்‌. தேசத்தை 
வேவுபார்ப்பதற்காக வேவுகாரரை 
அனுப்பினார்கள்‌. பன்னிரண்டு 
வேவுகாரர்கள்‌ அனுப்பப்பட்டார்கள்‌. 
அவர்களில்‌ பத்துபேர்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனங்களுக்கு துர்ச்செய்தியைச்‌ 
சொன்னார்கள்‌. இஸ்ரவேல்‌ ஜனங்களோ 


தேவனுடைய வார்த்தையை “நம்பாமல்‌, 


ஜனங்களை 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை CDNENIS 


PUBLISHERS 


தங்களுக்கு துர்ச்செய்தியைச்‌ சொன்ன 
வேவுதாரரின்‌ வார்த்தைகளை 
நம்பினார்கள்‌. கர்த்தருடைய 
சத்தத்திற்குச்‌ செவிகொடாமல்‌ தங்கள்‌ 
கூடாரங்களில்‌ முறுமுறுத்தார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ எகிப்தின்‌ 
அடிமைத்தனத்திலிருந்து விடுதலைபெற்று 
வந்திருக்கிறார்கள்‌. ஆனால்‌ அவர்களோ 
மறுபடியும்‌ எகிப்தின்‌ அடிமைத்தனத்திற்கு 
திரும்பிப்போக வேண்டுமென்று 
ஆசைப்படுகிறார்கள்‌. தங்களை 
எகிப்திற்கு கூட்டிச்செல்ல, தங்களுக்கு 
ஒரு தலைவரைத்‌ தேடுகிறார்கள்‌. 
தங்களுக்கு உதவிசெய்த கர்த்தர்மீது 
குற்றம்சொல்லுகிறார்கள்‌. வனாந்தரத்திலே 
செத்துப்போவதற்காக, கர்த்தர்‌ 
தங்களை இங்கு அழைத்து வந்திருப்பதாக 
முறுமுறுக்கிறார்கள்‌. கானானியர்களுக்கு 
தாங்கள்‌ இரையாக 
ப்புக்‌ கொடுக்கப்பட்டிருப்பதாக 
ப பட த்க்‌ 


“அப்பொழுது சபையார்‌ எல்லாரும்‌ 
கூக்குரலிட்டுப்‌ புலம்பினார்கள்‌; 
ஜனங்கள்‌ அன்று இராமுழுதும்‌ 
அழுதுகொண்டிருந்தார்கள்‌. இஸ்ரவேல்‌ 
புத்திர்‌ எல்லாரும்‌ மோசேக்கும்‌ 
ஆரோனுக்கும்‌ விரோதமாக 
முறுமுறுத்தார்கள்‌. சபையார்‌ எல்லாரும்‌ 
அவர்களை நோக்கி: எகிப்துதேசத்திலே 
செத்துப்போனோமானால்‌ நலமாயிருக்கும்‌; 
இந்த வனாந்தரத்திலே நாங்கள்‌ 
செத்தாலும்‌ நலம்‌. நாங்கள்‌ பட்டயத்தால்‌ 
மடியும்படிக்கும்‌, எங்கள்‌ பெண்ஜாதிகளும்‌ 
பிள்ளைகளும்‌ கொள்ளையாகும்படிக்கும்‌, 
கர்த்தர்‌ எங்களை இந்த தேசத்துக்குக்‌ 
கொண்டு வந்தது என்ன? எகிப்துக்குத்‌ 
திரும்பிப்போகிறதே எங்களுக்கு உத்தமம்‌ 
அல்லவோ ம்‌ பின்பு அவர்கள்‌: 
நாம்‌ 
ஏற்படுத்திக்கொண்டு 
திரும்பிப்போவோம்‌ 
ஒருவரோடொருவர்‌ 
கொண்டார்கள்‌. (எண்‌ 143-4). 





ழ்‌ நயனா 
யாய 


தேசத்தை சுற்றிப்பார்த்தவர்களில்‌ 
யோசுவாவும்‌ காலேபும்‌ இருந்தார்கள்‌. 
இவர்கள்‌ கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை 
இஸ்ரவேல்‌ 


ஜனங்களுக்கு 
ஞாபகப்படுத்தினார்கள்‌. 

வல்லமையைப்பற்றி எடுத்துச்‌ 
சொன்னார்கள்‌. ஆனால்‌ இஸ்ரவேல்‌. 
ஜனங்களோ அவர்களுடைய 
வார்த்தைக்குச்‌ செவிகொடுக்க 
ஆயத்தமாயில்லை. அவர்கள்‌ இரண்டுபேர்‌ 
மேலும்‌ கல்லெறியவேண்டுமென்று 
)ஸ்ரவேல்‌ . சபையார்‌ எல்லோரும்‌ 
ான்னார்கள்‌. 


“அப்பொழுது மோசேயும்‌ ஆரோனும்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ சபையாராகிய 
எல்லாக்‌ கூட்டத்தாருக்குமுன்பாகவும்‌ 
முகங்குப்புற விழுந்தார்கள்‌. 
தேசத்தைச்‌ சுற்றிப்பார்த்தவர்களில்‌ 
நூனின்குமாரனாகிய யோசுவாவும்‌, 
எப்புன்னேமின்‌ குமாரனாகிய காலேபும்‌, 
தங்கள்‌ வஸ்திரங்களைக்‌ 
கிழித்துக்கொண்டு, இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ 
சமஸ்த சபையையும்நோக்கி: நாங்கள்‌ 
போய்ச்‌ சுற்றிப்பார்த்து சோதித்த தேசம்‌ 
மகா நல்ல தேசம்‌. கர்த்தர்‌ நம்மேல்‌ 
பிரியாயிருந்தால்‌, அந்தத்‌ தேசத்திலே 
நம்மைக்‌ கொண்டுபோய்‌, பாலும்‌ தேனும்‌ 
ஒடுகிற அந்தத்‌ தேசத்தை நமக்குக்‌ 
கொடுப்பார்‌. கர்த்தருக்கு விரோதமாக 
மாத்திரம்‌ கலகம்பண்ணாதிருங்கள்‌; அந்த 
தேசத்தின்‌ ஜனங்களுக்கு நீங்கள்‌ 
பயப்படவேண்டியதில்லை: அவர்கள்‌ நமக்கு 
இரையாவார்கள்‌: அவர்களைக்‌ காத்த 
நிழல்‌ அவர்களைவிட்டு விலகிப்போயிற்று; 
கர்த்தர்‌ ந இருக்கிறார்‌; 
அவர்களுக்குப்‌ பயப்பட வேண்டியதில்லை 
என்றார்கள்‌. அப்பொழுது அவர்கள்மேல்‌ 
கல்லெறியவேண்டும்‌ என்று சபையார்‌ 
எல்லாரும்‌ சொன்னார்கள்‌” (எண்‌ 14:5-10. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ODNENIS 


PUBLISHERS 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
முறுமுறுத்ததினால்‌ தேவன்‌ அவர்கள்மீது 
கோபப்பட்டார்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
கோபத்திலே அவர்களை சபித்தார்‌. 
“என்னுடைய இளைப்பாறுதலில்‌ அவர்கள்‌ 
பிரவேசிப்பதில்லையென்று, என்னுடைய 
கோபத்திலே ஆணையிட்டேன்‌' (சங்‌ 
9511). “இந்த வனாந்தரத்தில்‌ உங்கள்‌ 
பிரேதங்கள்‌ விழும்‌; உங்களில்‌ இருபது 
முதல்‌ அதற்கு மேற்பட்டவர்களாக 
உங்கள்‌ தொகைக்கு 
உட்பட்டவர்களும்‌ எனக்கு விரோதமாய்‌ 
முறுமுறுத்திருக்கிறவர்களுமாகிய 
அனைவரின்‌ பிரேதங்களும்‌ விழும்‌” 
(எண்‌ 14:29). 
“கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
கோபமாயிருந்தார்‌. 
வனாந்தரத்திலே 


புத்திரர்மீது 

அவர்கள்‌ 
மடியவும்‌, அவர்கள்‌ 
சந்ததி ஜாதிகளுக்குள்ளே அழியவும்‌, 
அவர்கள்‌... பற்பல... தேசங்களிலே 
சிதறடிக்கப்படவும்‌, அவர்களுக்கு 
விரோதமாகத்‌ தம்முடைய கையை 
எடுத்தார்‌. மோசே தேவனுடைய 
சமுகத்திலே இஸ்ரவேல்‌ ஜனத்திற்காக 
பரிந்துபேசி ஜெபித்தார்‌. மோசே கர்த்தரை 
நோக்கி: எகிப்தியர்‌ இதைக்‌ கேட்பார்கள்‌, 


கர்த்தராகிய 
நீர்முகழுகமாய்த்‌ _ தரிசனமாகிறதையும்‌, 
உம்முடைய மேகம்‌ இவர்கள்மேல்‌ 
நிற்கிறதையும்‌ பகலில்‌ மேகத்தூணிலும்‌, 
இரவில்‌ அக்கினித்தூணிலும்‌, நீர்‌ 
இவர்களுக்கு முன்‌ செல்லுகிறதையும்‌ 
கேட்டிருக்கிறார்கள்‌; இந்த தேசத்தின்‌ 
குடிகளுக்கும்‌. சொல்லுவார்கள்‌" 
(எண்‌ 144314). 





ழ்‌ நள 
யாய 


“ஒரே மனிதனைக்‌ 
கொல்லுகிறதுபோல இந்த 
ஜனங்களையெல்லாம்‌ நீர்‌ கொல்வீரானால்‌, 
அப்பொழுது உம்முடைய கீர்த்தியைக்‌ 
கேட்டிருக்கும்‌ புறஜாதியார்‌: கர்த்தர்‌ அந்த 
ஜனங்களுக்குக்‌ கொடுப்போம்‌ என்று 
ஆணையிட்டிருந்த தேசத்திலே 
அவர்களைக்‌ கொண்டுபோய்‌ 
விடக்கூடாதே போனபடியினால்‌, 
அவர்களை வனாந்தரத்திலே 
'கொன்றுபோட்டார்‌. என்பார்களே 


“ஆகையால்‌ கர்த்தர்‌ நீடிய சாந்தமும்‌ 
மிகுந்த கிருபையுமுள்ளவர்‌ என்றும்‌, 
அக்கிரமத்தையும்‌ மீறுதலையும்‌ 
பன்னிக்கிறவர்‌ என்றும்‌ 
குற்றமுள்ளவர்களைக்‌ குற்றமற்றவர்களாக 
விடாமல்‌, பிதாக்கள்‌ செய்த. 
அக்கிரமத்தைப்‌ பிள்ளைகளிட த்தல்‌ 
மூன்றாம்‌ நான்காம்‌ தலைமுறைமட்டும்‌ 
விசாரிக்கிறவர்‌ என்றும்‌ நீர்‌ சொல்லி 
யிருக்கிறடியே, என்‌ ஆண்டவருடைய 
வல்லமை பெரிதாய்‌ விளங்குவதாக. உமது 
கிருபையினுடைய _ மகத்துவத்தின்படியும்‌, 
எகிப்தை விட்டதுமுதல்‌ இந்நாள்வரைக்கும்‌ 
இந்த ஜனங்களுக்கு மன்னித்துவந்ததின்‌ 
படியேயும்‌, இந்த ஜனங்களின்‌ 
அக்கிரமத்தை மன்னித்தருளும்‌ என்றான்‌ 
அப்பொழுது ்‌ 
வார்த்தையின்படியே 
என்றார்‌” (எண்‌ 1417-20). 


பாகால்‌ பேயோர்‌ 
சங்‌ 106 : 28-31 


சங்‌ 10628. அவர்கள்‌. 
பாகால்பேயோரைப்‌ பற்றிக்கொண்டு, 
ஜீவனில்லாதவைகளுக்கு இட்ட பலி. 
களைப்‌ புசித்து, 


சங்‌ 106:29. தங்கள்‌ கிரியைகளினால்‌. 
அவருக்குக்‌ கோபம்‌ மூட்டிணார்கள்‌; 
ஆகையால்‌ வாதை அவர்களுக்குண்‌ 
புகுந்தது. 


சங்‌ 10650. அப்பொழுது பினெகாஸ்‌ 
எழுத்து தின்று தியாயஞ்செய்தான்‌; 
அதினால்‌ வாதை நிறுத்தப்பட்டது. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை (ய்ய 


PUBLISHERS 


சண்‌ 108:31. அது தலைமுறை 
தலைமுறையாக என்றைக்கும்‌ அவனுக்கு 
நீதியாக எண்ணப்பட்டது. 

இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ சீத்தீமிலே 
தங்கியிருந்தார்கள்‌. இஸ்ரவேல்‌ பத்திரரில்‌ 
புதிய சந்ததியார்‌ இங்கு. 
ஏராளமாயிருக்கிறார்கள்‌. 
பாகால்பேயேரைப்‌ பற்றிக்‌ 
கொண்டார்கள்‌. விக்கிரகாராதனையிலும்‌ 
வேசித்தனத்திலும்‌ தங்களை ஈடுபடுத்திக்‌ 
கொண்டார்கள்‌. சரிரப்பிரகாரபாகவும்‌ 
வேசித்தனம்பண்ணினார்கள்‌. ஆவிக்குரிய 
பிரகாரமாகவும்‌ வேசித்தனம்‌. 
பண்ணினார்கள்‌. 

இந்த சம்பவம்‌ எண்ணாகமம்‌ 
புஸ்தகத்தில்‌ எழுதப்பட்டிருக்கிறது. 
“இஸ்ரவேல்‌ சித்தீமிலே தங்கியிருக்கையில்‌, 
ஜனங்கள்‌ மோவாபின்‌ குமாரத்திகளோடே 
வேசித்தனம்‌ பண்ணத்தொடங்கினார்கள்‌. 
அவர்கள்‌ தங்கள்‌ தேவர்களுக்கு இட்ட 
பலிகளை விருந்துண்ணும்படி ஜனங்களை 
அழைத்தார்கள்‌; ஜனங்கள்‌ போய்ப்‌ புசித்து, 
அவர்கள்‌ தேவர்களைப்‌ பணிந்து 
கொண்டார்கள்‌. இப்பி இஸ்ரவேலர்‌ 
பாகால்பேயோரைப்‌ பற்றிக்கொண்டார்கள்‌; 
அதனால்‌ இஸ்ரவேலர்மேல்‌ கர்த்தருடைய 
கோபம்‌ மூண்டது” (எண்‌ 2511-3) 

இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 
இதுவரையிலும்‌ கர்த்தருடைய பலிபீடத்தில்‌ 
பலிகளைச்‌ செலுத்தினார்கள்‌. கர்த்தரே 
ஜீவனுள்ள தேவன்‌. ஆனால்‌ இப்போதோ 
அவர்கள்‌ ஜீவனில்லாதவைகளுக்கு 
பலிகளைச்‌ செலுத்துகிறார்கள்‌. அந்தப்‌ 
பலிகளை புசிக்கவும்‌ செய்கிறார்கள்‌. 
ஜீவனில்லாதவைகள்‌ என்பது 
மோவாபியரின்‌ விக்கிரகங்களைக்‌ 
குறிக்கிற வார்த்தை. இது பொதுவாக 
மரித்தோரின்‌ பிரேதங்களாகயிருக்கலாம்‌. 

பாடம்பண்ணப்பட்ட 

சரீரமாகயிருக்கலாம்‌. 
செத்துப்போனவர்களுக்காக 
பலிகளை 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ புசித்தார்கள்‌. 
தீட்டானதைத்‌ தொட்டு, அதைப்‌ புசித்து, 
தங்களை அசுத்தப்படுத்தினார்கள்‌. 


இவர்கள்‌ 


அல்லது 
மரித்தவர்களின்‌ 
மோவாபியர்‌ 
பலிசெலுத்தினார்கள்‌. அந்தப்‌ 





ழ்‌ நள 
யாய 


தங்கள்‌ கிரியைகளினால்‌ 
ஜனத்தார்‌ 
கோபமூட்டினார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ 
தேவனுக்குக்‌ 
ஆசையால்‌ வாதை 
அவர்களுக்குள்‌ புகுந்தது. அந்த 
வாதையால்‌ செத்தவர்கள்‌ இருத்து 
நாலாயிரம்‌ பேர்‌ (எண்‌ 25:9) 


இஸ்ரவேல்‌ 
வாதையினால்‌ 


ஜனத்தார்‌ 
செத்துப்போனபோது 
கர்த்தர்‌ பினெகாஸ்‌ என்பவரை 
எழுப்பினார்‌. இவர்‌ ஆசாரியனாகிய 
ஆரோனின்‌ குமாரனான எலெயாசாரின்‌ 
குமாரன்‌. இஸ்ரவேல்‌ புத்திரரில்‌ ஒருவன்‌ 
ஒரு மீதியானிய ஸ்திரீயை தன்‌ 
சகோதரரிடத்தில்‌ அழைத்துக்கொண்டு 
வந்தான்‌. அதை பினெகாஸ்‌ கண்ட 
போது, ஒரு ஈட்டியினால்‌ இஸ்ரவேல்‌. 
மனிதனையும்‌. அந்த ஸ்திரியையும்‌ 
குத்திப்போட்டான்‌. அப்பொழுது இஸ்ரவேல்‌ 
புத்திரரில்‌ உண்டான வாதை 
நின்றுபோயிற்று (எண்‌: 25:6-8). 


இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ பாவத்தினால்‌, 
இஸ்ரவேல்‌ ஜனங்களில்‌ அநேகருக்கு 
வாதை உண்டாயிற்று. அந்த வாதை 
எல்லா ஜனங்களுக்கும்‌ பரவாதபடி 
தடுத்து நிறுத்த கர்த்தர்‌ பினெகாசை 
ஒரு கருவியாகப்‌ பயன்படுத்தினார்‌. 
பாவத்தைத்‌ தடுத்து நிறுத்தவும்‌ அது 
மற்ற ஜனங்கள்‌ மத்தியில்‌ பரவாதவாறு 
தடைபண்ணவும்‌ கர்த்தர்‌ பினெகாசைப்‌ 
பயன்படுத்தினார்‌. கர்த்தருடைய 
பக்தி வைராக்கியம்‌ பினெகாசிடத்தில்‌. 
பற்றியெரிந்தது பினெகாஸ்‌ 
எழுந்து நின்று நியாயம்‌ செய்தபோது, 
வாதை நிறுத்தப்பட்டது. 


மீதியானிய ஸ்திரீயோடே குத்துண்டு 
செத்த இஸ்ரவேல்‌ மனிதனுடைய பேர்‌ 
சிம்ரி; அவன்‌ சல்லூவின்‌ குமாரனும்‌, 
சிமியோனியரின்‌ தகப்பன்‌ வம்சத்தில்‌ 
ஒரு பிரபுவுமாயிருந்தான்‌. குத்துண்ட 
மீதியானிய ஸ்திரீயின்‌ பேர்‌ கஸ்பி, அவள்‌ 
சூரின்‌ குமாரத்தி, அன்‌ 
மீதியானியருடைய தகப்பன்‌ வம்சத்தாரான. 
ஜனங்களுக்குத்‌ தலைவனாயிருந்தான்‌. 
(எண்‌ 251415). பினெகாஸ்‌ நியாயம்‌ 
செய்தது தலைமுறை தலைமுறையாக 


என்றைக்கும்‌ அவனுக்கு நீதியாக 
எண்ணப்பட்டது. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை 


QOODNENS 
PUBLISHERS 


விசனப்படுத்துதல்‌ 
சங்‌ 106 : 32,33 


சங்‌ 106:32. மேரிபாவின்‌ 
தண்ணீர்களிடத்திலூம்‌ அவருக்குக்‌ 
கடுங்கோபம்‌ மூட்டினார்கன்‌; அவர்கள்‌ 
நிமித்தம்‌ மோசேக்கும்‌ பொல்லாப்பு 
வந்தது. 


சவ்‌ 10693. அவர்கள்‌ அவன்‌ ஆவியை 
விசனப்படுத்தின தினாலே, தன்‌ 
உதடுகளினால்‌ பதறிப்பேசினான்‌. 


இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ தொடர்ந்து 
முறுமுறுத்தக்‌ கொண்டேயிருந்தார்கள்‌. 
வனாந்தரத்திலே பல வருஷங்களாக 
சுற்றி அலைந்தார்கள்‌. ஆனாலும்‌ 
அவர்களுடைய முறுமுறுப்பு 
குறையவில்லை. இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 
நாற்பது வருஜங்களாக வனாந்தரத்திலே 
சுற்றி அலைந்தார்கள்‌. நாற்பதாவது 
வருஷத்திலே, மேரிபாவின்‌. 
தண்ணீர்களிடத்தில்‌ அவர்கள்‌ 
கர்த்தருக்கு கடுங்கோபமூட்டினார்கள்‌. 


“ஜனங்களுக்குத்‌ தண்ணீர்‌ 
இல்லாதிருந்தது; அப்பொழுது அவர்கள்‌ 
மோசேக்கும்‌ ஆரோனுக்கும்‌ விரோதமாகக்‌ 
கூட்டங்கூடினார்கள்‌. ஜனங்கள்‌ 
மோசேயோடே வாக்குவாதம்பண்ணி: 
எங்கள்‌ சகோதரர்‌ கர்த்தருடைய 
சந்நிதியில்‌ மாண்டபோது நாங்களும்‌ 
மாண்டுபோயிருந்தால்‌ நலமாயிருக்கும்‌. 
நாங்களும்‌ எங்கள்‌ மிருகங்களும்‌ இங்கே 
சாகும்படி, நீங்கள்‌ கர்த்தரின்‌ சபையை 
இந்த வனாந்தரத்திலே கொண்டு வந்தது 
என்ன: விதைப்பும்‌ அத்திமரமும்‌. 
திராட்சச்செடியும்‌, மாதளஞ்செடியும்‌, 
குடிக்கத்‌ தண்ணீரும்‌ இல்லாத இந்தக்‌ 
கெட்ட இடத்தில்‌ எங்களைக்‌ 
கொண்டுவரும்படி, நீங்கள்‌ எங்களை 
எகிப்திலிருந்து புறப்படப்பண்ணினது 
என்ன என்றார்கள்‌” (எண்‌ 20:2-5). 





ழ்‌ நள 
யாய 


இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 
மோசேக்கும்‌ பொல்லாப்பு 
அவர்கள்‌ 
விசனப்படுத்தினார்கள்‌. 
மோசே 


தன்‌ 
பதறிப்பேசினார்‌ 
சாந்தகுணமுள்ளவர்‌. 
யார்மீதும்‌ கோபப்படமாட்டார்‌. ர 
மோசேயையும்‌ அவர்கள்‌ கோபப்படுத்தி 
விட்டார்கள்‌. மோசே இப்போது வயது 
முதிர்ந்தவராகயிருக்கிறார்‌. அவருடைய 
வார்த்தையில்‌ தடுமாற்றமுண்டாகிறது. 
இதோடு சேர்ந்து இஸ்ரவேல்‌ 
னங்கள்‌ மோசேயின்‌ ஆவியை 
விசனப்படுத்தினதினாலே, அவர்‌ தன்‌ 
உதடுகளினால்‌ பதறிப்பேசுகிறார்‌. 


மோசேயை 
ஜனங்களுக்கு முன்னே, 
பார்த்து பேசுங்கள்‌, 
தன்னிடத்திலுள்ள 


கர்த்தர்‌ நோக்கி, 
இஸ்ரவேல்‌ 

கன்மலையைப்‌ 
அப்பொழுது அது 
தண்ணீரைக்‌ கொடுக்கும்‌ என்று 
சொன்னார்‌. மோசேயோ கர்த்தருடைய 
சந்நிதியிலிருந்து கோலை எடுத்து, 
“கலகக்காரரே கேளுங்கள்‌, உங்களுக்கு 
இந்த கன்மயையிலிருந்து நாங்கள்‌ 
தண்ணீர்‌ புறப்படப்பண்ணுவோமோ” 
என்று உதடுகளினாலே பதறிப்பேசினார்‌. 
(எண்‌ 20:10), மோசே இதன்‌ பின்பு, தன்‌ 
கையை ஓங்கி, சுன்மலையை தன்‌ 
கோலினால்‌ இரண்டு தரம்‌ அடித்தார்‌. 
கர்த்தர்‌ கன்மலையைப்‌ பார்த்து பேசுமாறு 
சொன்னார்‌. னால்‌ மோசேயோ 
கன்மலையைப்‌ பார்த்துப்‌ பேசாமல்‌, அதைத்‌ 
தன்‌ கோலினால்‌ இரண்டுதரம்‌ அடித்தார்‌. 


மோசே செய்த 
கர்த்தருக்குப்‌ பிரியமாயில்லை. 
கர்த்தர்‌ மோசேயையும்‌ 

நோக்கி: இஸ்ரவேல்‌  பத்திரரின்‌ 
கண்களுக்கு முன்பாக என்னைப்‌ 
பரிசுத்தம்பண்ணும்படி, நீங்கள்‌ என்னை 
விசுவாசியாமற்‌ போனபடியினால்‌ இந்தச்‌ 
சபையாருக்கு நான்‌ கொடுத்த 
தேசத்துக்கள்‌ நீங்கள்‌ அவர்களைக்‌ 
கொண்டுபோவதில்லை என்றார்‌" 
(எண்‌ 2042), மோசே கர்த்தருடைய 
வார்த்தைக்கு ஒருதரம்‌ மாத்‌; 

கீழ்ப்படியவில்லை. அதற்கே கர்த்தர்‌ 
அவரை  அதிகமாய்த்‌ தண்டித்தார்‌. 


காரியம்‌ 
பின்பு 
ஆரோனையும்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்மா 


PUBLISHERS 


ஜனங்களோ நாற்பது 
கர்த்தருக்குக்‌ 
முறுமுறுத்தார்கள்‌. 


மோசே வனாந்தரத்திலே இஸ்ரவேல்‌ 
ஜனங்களை தேவபயத்தோடு 
வழிநடத்தினார்‌. தேவனுடைய 
வார்த்தையைக்‌ கேட்டு அதை 
அவர்களுக்குச்‌ சொன்னார்‌. இஸ்ரவேல்‌ 
ஜனங்கள்‌ மோசேக்கு விரோதமாக 
முறுமுறுத்தாலும்‌ மோசே அவர்களுக்கு 
ஆசீர்வாதமாகவே இருந்தார்‌. 
க்கு மோசே தேவைப்பட்டார்‌. 
மோசே அதிகமாய்த்‌ 

காலத்தில்‌, அவர்‌ 

மோசேயில்லாமல்‌ 
மிகவும்‌ 
அதிகமாய்த்‌ 
மோசேயின்‌ மரணம்‌ 
தண்டனை என்று 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
அது பெரிய 
என்று 
வியாக்கியானம்‌ 


மரித்துப்போனார்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌. 
கஷ்டப்பட்டார்கள்‌. 
துக்கப்பட்டார்கள்‌. 
அவருக்கு ஒரு 
சொல்லுவதைவிட, 
எல்லோருக்கும்‌. 
தண்டனையாயிற்று 
வேதபண்டிதர்கள்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 


கானான்‌ ஜாதிகனோடே, கலப்பு 
௪ங்‌ 106 : 34-39 


சங்‌ 10654. கர்த்தர்‌ தச்களுக்கர்‌ 
சொன்னபடி, அவர்கள்‌ 


ஜனங்களை அழிக்கவில்லை. 


சங்‌ 106:35. ஜாதிகளுடனே கலந்து, 
அவர்கள்‌ கிரியைகளைக்‌ கற்று; 


சன்‌ 108:36. 
விக்கிரகங்களைச்‌. 
அவைகள்‌. 

கண்ணியாயிற்று. 


அவர்களுடைய 
சேவித்தார்கன்‌; 


அவர்களுக்குக்‌ 


சன்‌ 106:87. 
குமாரரையும்‌ 
குமாரத்திகளையும்‌ 
பலியிட்டார்கன்‌. 


அவர்கன்‌ தங்கள்‌ 
தங்கள்‌ 


பிசாகுகளுக்குப்‌ 





ழ்‌ நள 
யாய 


சங்‌ 109:88. அவர்கள்‌ கானான்தேசத்து 
விக்கிரகங்களுக்குப்‌ பலியிட்டு, தங்கள்‌: 
குமாரர்‌ குமாரத்திகளுடைய 
குற்றமில்லாத இரத்தத்தைச்‌. 
சித்தினார்கன்‌; தேசம்‌ இரத்தத்தால்‌ 
தீட்டுப்பட்டது. 


சங்‌  106:39. அவர்கள்‌ தங்கள்‌ 
கிரியைகளினால்‌ அசுத்தமாகி, தங்கள்‌ 
செய்கைகளினால்‌ சோரம்போனார்கள்‌.. 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரை 
கானான்‌ தேசத்திலே குடியேற்றினார்‌. 
வனாந்தரத்திலே இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
கர்த்தருக்கு முன்பாக எப்படி நடந்து 
கொண்டார்கள்‌ என்பது இதுவரையிலும்‌ 
ஒரளவு விவரிக்கப்பட்டிருக்கிறது. இதைத்‌ 
தொடர்ந்து அவர்கள்‌ கானான்‌ தேசத்திலே 
கர்த்தரோடு எப்படி ஐக்கியமாயிருந்தார்கள்‌ 
என்பது இங்கு விவரிக்கப்பட்டிருக்கிறது. 
தேவன்‌ தம்முடைய நீதியையும்‌ 
இரக்கத்தையும்‌ இஸ்ரவேலருக்கு 
வெளிப்படுத்தினார்‌. 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
விரோதமாகக்‌ 
தேவனைக்‌ 
அவர்கள்‌ 
குடியேறின பின்பு 
மறந்துவிட்டார்கள்‌. புறஜாதிகளுடனே 
கலந்து அவர்களுடைய விக்கிரகங்களை 
க்‌ 


தேவனுக்கு 
கலகம்பண்ணினார்கள்‌. 


கோபப்படுத்தினார்கள்‌. 


கானான்‌ 


தேவனாகிய கர்த்தர்‌ 
ஜனங்களிடம்‌ 
ஜனங்களை 
கட்டளை கொடுத்தார்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனங்களோ, கர்த்தர்‌ 
தங்களுக்குச்‌ சொன்னபடி, கானான்‌ 
தேசத்து ஜனங்களை அழிக்கவில்லை. 
கானான்‌ தேசத்தாரோடு தாங்கள்‌ 
எந்தவிதமான  ஐக்கியமும்‌ வைத்துக்‌ 
கொள்ளப்போவதில்லை என்று 
கர்த்தருடைய  சமுகத்திலே வாக்குப்‌ 
பண்ணினார்கள்‌. ஆனால்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனங்கள்‌ தங்கள்‌ வார்த்தையில்‌ 
உண்மையுள்ளவர்களாயிருக்கவில்லை. 


இஸ்ரவேல்‌ 
கானான்‌ தேசத்திலுள்ள 
அழித்துப்போடுமாறு, 


ஆனால்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மம்ம 


PUBLISHERS 


இஸ்ரவேல்‌ 
தேசத்திலுள்ள 
கலந்தார்கள்‌. 
கிரியைகளைக்‌ 
அவர்களுடைய 
த்த 


ஜாதியார்‌, கானான்‌ 
ஜாதிகளோடே 
அவர்களுடைய 
கற்றுக்கொண்டார்கள்‌. 
விக்கிரகங்களைச்‌ 
தங்கள்‌ ஆவிக்குரிய 
ஆபத்தான காரியங்களில்‌ 
ரே வர்க க்‌ 


புறஜாதி ஜனங்களோடு தாங்கள்‌ 
சேர்ந்துகொண்டாலும்‌ அவர்களுடைய 
விக்கிரகங்களை தாங்கள்‌ சேவிக்கப்‌ 
போவதில்லை என்று இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
ஆரம்பதிலே உறுதியாயிருந்தார்கள்‌. 
அதன்பின்பு இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ அந்தப்‌ 
புறறாதி  ஜனங்களோபே கலந்து 
கொண்டார்கள்‌. அதோடு சேர்ந்து 
அவர்களுடைய கிரியைகளையும்‌ 
கற்றுக்கொண்டார்கள்‌. அதைத்‌ 
தொடர்ந்து அவர்களுடைய 
விக்கிரகங்களையும்‌ சேவித்தார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கும்‌ கானான்‌ 
தேசத்தாருக்கும்‌ இடையேயுள்ள ஐக்கியம்‌ 
மிகவும்‌ நெருக்கமாயிற்று. புறஜாதியாரின்‌. 
விக்கிரகாராதனை இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாரின்‌ ஆராதனையாயிற்று. 
அவர்கள்‌ கர்த்தரை 
ஆராதிக்க மறந்துவிட்டார்கள்‌. 
விக்கிரகாராதனையினிமித்தமாய்‌ 

டைய கோபமும்‌ நியாயத்தீர்ப்பும்‌ 
இஸ்‌? வல்‌ ஜனத்தார்மீது வந்தது 


ஆரம்பத்தில்‌ இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 
விக்கிரகாராதனை மாத்திரமே 
செய்தார்கள்‌. அவர்களுடைய மற்ற பழக்க 
வழக்கங்களில்‌ ஈடுபடாமல்‌ ஆரம்பத்தில்‌ 
விலகியே இருந்தார்கள்‌. பறஜாதி 
ஜனங்கள்‌ பிசாசுகளுக்குத்‌ தங்கள்‌ 
குமாரரையும்‌, குமாரத்திகளையும்‌ 
பலியிடுவது வழக்கம்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனங்கள்‌ ஆரம்பத்தில்‌, புறஜாதியார்‌ 
தங்கள்‌ குமாரர்களையும்‌ 
குமாரத்திகளையும்‌ பிசாசுகளுக்கு 
பலியிடுவதை வேடிக்கை மாத்திரமே 
பார்த்தார்கள்‌. 





ழ்‌ நவள 
யாய 


இஸ்ரவேலருடைய விக்கிரகாராதனை 
அவர்களுக்குக்‌ கண்ணியாயிற்று. 
ஆரம்பத்தில்‌ வேடிக்கை பார்த்தவர்கள்‌, 
சிறிது காலத்திற்குப்‌ பின்பு 
அவர்களுடைய கிரியைகளையும்‌ 
கற்றுக்கொண்டார்கள்‌.  புறஜாதியாரைப்‌ 
போலவே, இஸ்ரவேல்‌ ஜனத்தாரும்‌, தங்கள்‌ 
குமாரரையும்‌, தங்கள்‌ குமாரத்திகளையும்‌ 
பிசாசுகளுக்குப்‌ பலியிட்டார்கள்‌. 
உயிரோடிருக்கிற பிள்ளைகளை 
செத்துப்போன பிள்ளைகளுக்கு நரபலி 
செலுத்தினார்கள்‌. 

தாங்கள்‌ இந்த 
விக்கிரகாராதனையில்‌ 
என்பதை 
எதிர்பார்க்கவில்லை. 
அவர்களுடைய 
அவர்களுக்குக்‌ 
அதிலிருந்து அவர்களால்‌ 
பெறமுடியவில்லை. 


இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 
விக்கிரகாராதனை என்னும்‌ பெயரில்‌. 
தங்கள்‌ சொந்த பிள்ளைகளை கொலை 
செய்தார்கள்‌. கானான்‌ தேசத்து 
விக்கிரகங்களுக்கு தங்கள்‌ பிள்ளைகளை 
பலியிட்டார்கள்‌. தங்கள்‌ பிள்ளைகளுடைய 
குற்றமில்லாத இரத்தத்தை இஸ்ரவேல்‌ 
னங்கள்‌ சிந்தினார்கள்‌. இதனால்‌ தேசம்‌ 
'த்தத்தால்‌ தீட்டுப்பட்டது 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
மனச்சாட்சிக்கு 


அளவுக்கு. 
ஈடுபடுவோம்‌ 
அவர்களே 
னால்‌. 
விக்கிரகாராதனை,, 
கண்ணியான தினால்‌, 
விடுதலை 


தங்களுடைய 
விரோதமாய்ப்‌ பாவம்‌ 
செய்தார்கள்‌. தங்களுடைய 
குமாரர்களையும்‌, குமாரத்திகளையும்‌ 
விக்கிரகங்களுக்குப்‌ பலியிடுவது பாவம்‌ 
என்னும்‌ உணர்வுகூட அவர்களிடத்தில்‌ 
காணப்படவில்லை. அவர்களுடைய 
மனச்சாட்சி அளவுக்கு 
மழுங்கிப்போயிற்று வர்கள்‌. அறங்கள்‌ 
கிரியைகளினால்‌ அசுத்தமானார்கள்‌. 


பாவிகளாகவும்‌, 
ப்பட அமலன்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மமம்‌ 


PUBLISHERS 


கர்த்தருடைய 
கிருபையும்‌ 
சங்‌ 106 : 40-46 


கோபமும்‌ 


சங்‌ 106:40. அதினால்‌ கர்த்தருடைய 
கோபம்‌ தமது ஜனத்தின்மேல்‌ மூண்டது; 
சுதந்தரத்தை 


சங்‌ 106:41. அவர்களை ஜாதிகளுடைய 
கையில்‌ ஒப்புக்கொடுத்தார்‌; 
அவர்களுடைய பகைஞர்‌ அவர்களை 
ஆண்டார்கன்‌. 


சங்‌ 106:42. 
சத்துருக்கன்‌. அவர்களை: 
ஒடுக்கினார்கன்‌; அவர்களுடைய 
கையின்கீழ்த்‌ தாழ்த்தப்பட்டார்கள்‌. 


அவர்களுடைய 


சங்‌ 10:43. அநேகந்தரம்‌ அவர்களை: 
விடுவித்தார்‌; அவர்களோ தங்கள்‌ 
யோசனையினால்‌. அவருக்கு. 
விரோதமாய்க்‌ கலகம்பண்ணி, 
தங்களுடைய அக்கிரமத்தினால்‌ 
சிறுமைப்படுத்தப்பட்டார்கள்‌.. 


சங்‌ 106:44. அவர்கள்‌ கூப்பிடுதலை 
அவர்‌ கேட்கும்போதோ, அவர்களுக்கு 
உண்டான இடுக்கத்தை. அவர்‌ 
கண்ணோக்கி, 


சங்‌ 106:45. அவர்களுக்காகத்‌ தமது 
உடன்படிக்கையை நினைத்து, தமது 
மிகுந்த கிருபையின்‌ படி, 
மனஸ்தாபப்பட்டு, 


சங்‌ 106:46. அவர்களைச்‌ சிறைபிடித்த 
யாவரும்‌ அவர்களுக்கு இரங்கும்படி. 
செய்தார்‌. 





ழ்‌ நள 
யாய 


கர்த்தர்‌, 
இஸ்ரவேல்‌ 
நீதியான 
கொடுத்தார்‌. 
ப தமது 
கர்த்தர்‌ தமது 
தேவனுக்கு 
பாவம்‌ செய்த 
தேவனுடைய 


தேவனாகிய 
விக்கிரகங்களை சேவித்த 
ஜனத்தார்மீது, தம்முடைய 
நியாயத்தீர்ப்பைக்‌ 
கர்த்தருடைய கோபம்‌ 
ஜனத்தின்‌ மேல்‌ மூண்டது. 
சுதந்தரத்தை அருவருத்தார்‌. 
விரோதமாக 
இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌, 
நியாயத்தீர்ப்பையும்‌, தண்டனையையும்‌ 
அனுபவிக்கவேண்டும்‌. இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ தங்கள்‌ குமாரர்களையும்‌, 
குமாரத்திகளையும்‌ பிசாசுகளுக்குப்‌ 
பலியிட்டதைப்‌ பார்த்‌ தேவன்‌ 
அவர்கள்மேல்‌ அதிகமாய்க்‌ கோபப்பட்டார்‌. 


புறஜாதி ஜனங்களுக்கு தேவனாகிய 
கர்த்தரை தெரியாது. அவர்கள்‌ தங்கள்‌ 
அறியாமையினால்‌ தங்கள்‌ பிள்ளைகளை 
விக்கிரகங்களுக்குப்‌ பலியிட்டார்கள்‌. 
ஆனால்‌ இஸ்ரவேல்‌ ஜனங்களுக்கோ 
தேவனாகிய கர்த்தரைப்பற்றித்‌ தெரியும்‌ 
விக்கிரகாராதனை பாவம்‌ என்பதும்‌ 
தெரியும்‌ தெரிந்திருந்தும்‌ அவர்கள்‌ 
தேவனுக்கு விரோதமாய்த்‌ துணிகரமாய்ப்‌ 
பாவம்செய்தார்கள்‌. இதனால்‌. 
தேவனுடைய கோபம்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரர்மீது அதிகரித்தது. கர்த்தர்‌ தமது 
சுதந்தரத்தை அருவருத்தார்‌. 


பாவத்திற்குத்‌ தண்டனை உண்டு. 
நாம்‌ செய்த பாவத்தினிமித்தமாய்‌, கர்த்தர்‌ 
நம்மை அருவருத்து ஒதுக்குவதுதான்‌. 
நமக்குக்‌ கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய 
தண்டனை நாம்‌ கர்த்தரை 
உண்மையான 
ஆராதிக்கும்போது, 
நெருக்கமாக 
கர்த்தருக்கு 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மமம்‌ 


PUBLISHERS 


கர்த்தர்‌ தம்முடைய கோபத்தினால்‌, 
இஸ்ரவேல்‌ ஜனங்களை புறஜாதிகளுடைய 
கையில்‌ ஒப்புக்கொடுத்தார்‌. புறஜாதியார்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனத்திற்குப்‌ 
பகைஞராயிருந்தார்கள்‌. கர்த்தருடைய 
ல்‌ இப்போது 
ஆளுகை 
கர்த்தருடைய 
பிள்ளைகளின்‌ சத்துருக்கள்‌ அவர்களை 
ஒடுக்குகிறார்கள்‌. புறஜாதிகளுடைய 
கைகளின்‌ கீழ்‌ இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 
எக ட பம்‌ 


இஸ்ரவேல்‌ 
புறஜாதிகளுடனே 


ஜனங்கள்‌ 
கலந்து அவர்கள்‌ 
கிரியைகளைக்‌  கற்றுக்கொண்டார்கள்‌. 
கர்த்தரோ தம்முடைய பிள்ளைகளைத்‌ 
திருத்துவதற்கு. புறஜாதியாரையே 
கருவியாகப்‌ பயன்படுத்தினார்‌. 
தேவனுடைய சித்தத்தினால்‌ புறஜாதிகள்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனங்களை வெறுத்தார்கள்‌. 
கர்த்தரைவிட்டுப்‌ பின்வாங்கிப்போனவர்கள்‌ 
தேவனுடைய அன்பை விட்டும்‌ 
விலகிப்போய்விடுவார்கள்‌. இஸ்ரவேல்‌ 
ஜனங்கள்‌ யாரை வெறுத்தார்களோ, 
அவர்களே இஸ்ரவேலரை 
டுக்கினார்கள்‌ அவர்களே 
ல்‌ ஆளுகை செய்தார்கள்‌. 


கர்த்தர்‌ அநேகந்தரம்‌ தம்முடைய 
ஜனத்தை சத்துருக்களின்‌ கைகளிலிருந்து 
விடுவித்தார்‌. அவர்கள்‌ 
மனந்திரும்புவதற்கு வாய்ப்பைக்‌ 
கொடுத்தார்‌. 


மனந்திரும்பாமல்‌, 
யோசனையினால்‌ 


விரோதமாய்க்‌ கலகம்பண்ணினார்கள்‌. 
அவர்கள்‌ தங்களுடைய அக்கிரமத்தினால்‌ 
சிறுமைப்படுத்தப்பட்டார்கள்‌. இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ கர்த்தருக்கு விரோதமாய்ப்‌ பாவம்‌ 
செய்வதை நிறுத்திக்கொள்ளவில்லை. 
அவர்களுடைய பாவம்‌ தொடர்ந்தது, 
இதனால்‌ அவர்களுக்கு துன்பமும்‌, 
துயரமும்‌, சிறுமையும்‌ தொடர்ந்து 
வந்தது. 


ஒரு 
ஆனால்‌ 





சங்கீதம்‌ 


ழ்‌ நயனா 
யாய 


, ஜனத்தாருடைய 


கர்த்தரை நோக்கிக்‌ கூப்பிட்டபோது. 
கர்த்தர்‌ அவர்களை தஇரட்சிப்பதற்காக, 
நியாயாதிபதிகளை அனுப்பினார்‌. 
ஆனாலும்‌ இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 
மறுபடியும்‌ விக்கிரங்களை சேவிக்கப்‌ 
போய்விட்டார்கள்‌. 


நம்முடைய பாவங்களை நாம்‌ 
மறைக்காமல்‌ கர்த்தருக்கு முன்பாக 
அறிக்கை செய்யவேண்டும்‌. பாவங்களை 
மறைக்கிறவன்‌  வாழ்வடையமாட்டான்‌ 

அவற்றை அறிக்கை செய்து 
விட்டுவிடுகிறவனோ தேவனுடைய 
இரக்கத்தைப்‌ பெற்றுக்கொள்வான்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனங்களோ 
மனந்திரும்பவுமில்லை. தங்கள்‌ 
பாவங்களை விட்டுவிடவுரில்லை. 
பாவங்களை பற்றிக்கொண்டார்கள்‌. 
இதனால்‌ அவர்கள்‌ தங்கள்‌ 
க்‌ 2 கையின்கீழ்‌ 
தாழ்த்தப்பட்டார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ 
மனந்திரும்புகிற அறுபவத்தை 
சங்கீதக்காரர்‌ விரிவாக எடுத்துச்‌ 
சொல்லுகிறார்‌. “அவர்கள்‌ கூப்பிடுதலை 
அவர்‌ கேட்கும்போதோ, அவர்களுக்கு 
உண்டான இடுக்கத்தை அவர்‌ 
கண்ணோக்கி, அவர்களுக்காகத்‌ தமது 
உடன்படிக்கையை நினைத்து தமது 
மிகுந்த கிருபையின்படி மனஸ்தாடப்பட்டு, 
அவர்களைச்‌ சிறைபிடித்த யாவரும்‌ 
அவர்களுக்கு இரங்கும்படி செய்தார்‌” 
(சங்‌ 106:44-46). 


பத்திரரின்‌ 


- விரிவுரை 
PSALMS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இஸ்ரவேல்‌ ஜனத்தாரின்‌ 
பாவத்தினிபித்தமாய்‌ கர்த்தர்‌ அவர்களை 
சிட்சித்தார்‌. அவர்களை 
அழித்துப்போடவில்லை. அவர்களைக்‌ 
கொன்றுபோடவில்லை. அவர்களைத்‌ 
தம்முடைய சமுகத்தைவிட்டு விலக்கி 
வைத்துவிடவில்லை. கர்த்தர்‌ எப்போதுமே 
தம்முடைய பிள்ளைகளின்‌ கூப்பிடுதலைக்‌ 
கேட்கிறார்‌. அவர்களுக்கு உண்டான 
இடுக்கத்தை கண்ணோக்கிப்‌ பார்க்கிறார்‌. 
அவர்கள்‌ தம்மை கோபப்படுத்தியதை 
மறந்துவிடுகிறார்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
வாக்குத்தத்ததை நினைவுகூர்ந்து, 
ம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்‌ 
ரசிக்கிறார்‌ ச 


விசேஷித்த 
மனம்‌ மாற 


கர்த்தருக்கென்று 
தெய்வீக சுபாவம்‌ உண்டு. 
அவர்‌ ஒரு மனுஷரல்ல. னாலும்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ தம்மை நோக்கிக்‌ 
கூப்பிடுகிறபோது. கர்த்தர்‌ அவர்களைத்‌ 
தண்டியாமல்‌ விட்டுவிடுகிறார்‌. 
கர்த்தருடைய பிள்ளைகள்‌ அவரிடத்தில்‌ 
ஜெபம்பண்ணும்போது, அவர்‌ தமது 
கிருபையினால்‌ தம்முடைய மனதை 
மாற்றிக்கொள்கிறார்‌. கர்த்தர்‌ 
கிருபையுள்ளவர்‌. இரக்கமுள்ளவர்‌. 
நமக்காக தம்முடைய வழியை 
மாற்றிக்கொள்கிறவர்‌. கர்த்தர்‌ நல்லவர்‌. 
அவர்‌ தம்முடைய பிள்ளைகளோ 
செய்துகொண்ட உடன்படிக்கையில்‌ 
உண்மையுள்ளவர்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
உடன்படிக்கையை ஒருபோதும்‌ 
முறித்துப்போடுகிறவால்ல. 

“அப்பொழுது கர்த்தர்‌: 
எகிப்திலிருக்கிற என்‌ ஜனத்தின்‌ 
உபத்திரவத்தை நான்‌ பார்க்கவே பார்த்து, 
ஆளோட்டிகளினிமித்தம்‌ அவர்கள்‌ இடுகிற 
கூக்குரலைக்‌ கேட்டேன்‌, அவர்கள்‌ படுகிற 
வேதனைகளையும்‌  அறிந்திருக்கிறேன்‌” 
(யாத்‌ 32) என்று சொன்னார்‌. இது 
கர்த்தருடைய மனதுருக்கம்‌. 





ழ்‌ நள 
யாய 


இஸ்ரவேல்‌ புத்திரரை சத்துருக்கள்‌ 
ஒடுக்கியபோது, கர்த்தர்‌ தம்முடைய 
ஜனத்தைப்‌ பெலப்படுத்தினார்‌. 
புறஜாதியாரின்‌ கையின்கீழ்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனங்கள்‌ தாழ்த்தப்பட்டபோது, கர்த்தர்‌ 
அவர்களை உயர்த்தினார்‌. அவர்களுடைய 
கல்லான இருதயத்தை தசையான 
இருதயமாக மென்யையாக்கினார்‌. 
அவர்கள்‌ தங்கள்‌ பாவத்திற்காக மனம்‌ 
வருத்தமடைந்தார்கள்‌. தங்கள்‌ 
பாவங்களை கர்த்தரிடத்தில்‌ அறிக்கை 
செய்தார்கள்‌. தேவனுடைய இரக்கத்தைப்‌ 
பெற்றுக்கொண்டார்கள்‌. 


கர்த்தர்‌ ஸ்தோத்திரிக்கப்படத்‌ 
தக்கவர்‌ 
சங்‌ 106: 47,48 


சுங்‌ 106:47. எங்கள்‌ தேவனாகிய 
கர்த்தாவே, நாங்கள்‌ உமது பரிசுத்த 
நாமத்தைப்‌: போற்றி, உம்மைத்‌ 
துதிக்கிறதில்‌ மேன்மைபாராட்டும்படி. 
எங்களை இரட்சித்து, எங்களை 
ஜாதிகளிலிருந்து சேர்த்தருளும்‌. 


சங்‌ 10:48. இஸ்ரவேலின்‌ தேவனாகிய 
கர்த்தர்‌ அநாதியாய்‌ என்றென்றைக்கும்‌ 
ஸ்தோத்திரிக்கப்படத்‌. 
ஜனங்களெல்லாரும்‌: 

அல்லேதூயா, என்பார்கனாக. 


சங்கீதக்காரர்‌ 
ஜெபத்தினாலும்‌ 
நிறைவுசெய்கிறார்‌. 
தம்முடைய ஜனங்களை 
இரட்சிக்கவேண்டும்‌ என்பது 
சங்கீதக்காரரின்‌ பிரதான ஜெபமாகும்‌. 
நியாயாதிபதிகளின்‌ காலத்தில்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாரில்‌ அநேகர்‌ அந்நிய 
தேசங்களிலே குடியிருந்தார்கள்‌. 
இவர்களுக்கு நகோமியை 
எடுத்துக்காட்டாகச்‌ சொல்லலாம்‌ (ரூத்‌ 13). 
அந்நிய தேசங்களில்‌ குடியிருந்த 
யூதர்கள்‌, தாவீதின்‌ ஆட்சிக்‌ 
காலத்தினுடைய ஆரம்ப காலம்‌ வரையிலும்‌ 
இஸ்ரவேல்‌ தேசத்திற்குத்‌ திரும்பி 


வரவில்லை. 


இந்த சங்கீதத்தை 
துதியினாலும்‌ 
கர்த்தர்‌ தாமே 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை OCDNENIS 


PUBLISHERS 


இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ அந்நிய 
தேசங்களிலே குடியிருப்பதை 
சங்கீதக்காரர்‌ நினைவுகூர்ந்து, “எங்களை 
இரட்சித்து எங்களை ஜாதிகளிலிருந்து 
சேர்த்தருளும்‌' என்று பயபக்தியோடு 
ஜெபம்பண்ணுகிறார்‌. கர்த்தருடைய 
பரிசுத்த நாமத்தைப்‌ போற்றுவதற்காகவும்‌, 
கர்த்தரைத்‌ துதிப்பதற்காகவும்‌ தங்களை 
புறஜாதி ஜனங்களிடமிருந்து இரட்சித்து, 
இஸ்ரவேல்‌ தேசத்திலே மறுபடியும்‌ 
கூட்டிச்சேர்க்குமாறு சங்கீதக்காரர்‌ 
ஜெபம்பண்ணுகிறார்‌. 


பல தேசங்களிலே குடியிருக்கிற 
இஸ்ரவேல்‌ ஜனங்களால்‌ தேவனுடைய 
ஆசரிப்புக்கூடாரத்திற்கு வரமுடியவில்லை. 
அங்கு நடைபெறும்‌ ஆராதனைகளில்‌ 
அவர்களால்‌ பங்குபெறமுடியவில்லை. 
கர்த்தர்‌ அவர்களை ஒரே 
தேசமாய்க்‌ கூ. டச்சேர்க்குப்போது, 
அவர்களெல்லோரும்‌ கர்த்தருடைய 
பரிசுத்த சமுகத்தில்‌ ஒன்றுகூடி, 
கர்த்தரைத்‌ துதிப்பதற்கு வாய்ப்பு 
உண்டாகும்‌. 
சங்கீதக்காரர்‌ 

தேவனாகிய கர்த்தரைத்‌ 
“இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
அநாதியாய்‌ என்றென்றைக்கும்‌. 
ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர்‌ என்று, 
சொல்லுகிறார்‌. ஆசாரியர்‌ இந்த 
வாக்கியத்தைச்‌ சொல்லும்போது, 
ஜனங்களெல்லோரும்‌. “ஆமென்‌, 
அல்லேலூயா” என்று சொல்லுவார்கள்‌. 


இஸ்ரவேலின்‌ 
குதிக்கிறார்‌. 





ழ்‌ நவள 
யாய 


பொதுவாக மனுபுத்திரர்‌ 
எல்லோரையும்‌ பராபரிக்கிறார்‌. 
அவர்களுக்கு ஆபத்துக்களும்‌, 
'நெருக்கங்களும்‌ இருக்கும்போது கர்த்தர்‌ 
உதவிபுரிகிறார்‌. கர்த்தரே 
ம்‌ தேவனாகயிருக்கிறவர்‌. 
சர்வலோகத்திற்கும்‌ 
அதிபதியாகபிருக்கிறவர்‌ எல்லா 
மனுஷருக்கும்‌ கர்த்தரே 
பரலோகப்பிதாவாயிருக்கிறார்‌. மனுஷர்‌ 
அநேகர்‌ இஸ்ரவேலின்‌ காணியாட்சிக்கு. 
உட்பட்டவர்களாயிருக்கிறார்கள்‌. இன்னும்‌ 
அநேகர்‌ இஸ்ரவேலின்‌ காணியாட்சிக்குப்‌ 
புறம்பேயிருக்கிறார்கள்‌. 


புறஜாதி  ஜனங்களில்‌ அந்நிய 
தெய்வங்களை ஆராதியாமல்‌. 
இஸ்ரவேலின்‌ மெய்யான தேவனை 
மாத்திரம்‌ ஆராதிக்கிறவர்களும்‌ 
இருக்கிறார்கள்‌. விக்கிரகாராதனை 
'செய்கிறவர்களில்கூட கர்த்தரைப்பற்றி 
அறிந்திருக்கிறவர்களும்‌ இருக்கிறார்கள்‌. 
இவர்களுக்கு தேவனைப்பற்றி 
அதிகமாகத்‌ தெரியாவிட்டாலும்‌ 
ஓரளவாகிலும்‌ தெரிந்திருக்கிறது. 
தங்களுடைய விக்கிரகங்களைவிட, 
மெய்யாகவே ஒரு தேவன்‌ இருக்கிறார்‌ 
என்று இவர்கள்‌ நம்புகிறார்கள்‌. அந்த 
தேவனை உண்மையான மனதோடு 
தேடுகிறார்கள்‌. தேவனாகிய 
கர்த்தரிடத்தில்‌ பயபக்தியோடு 
ஜெபம்பண்ணுகிறார்கள்‌. கர்த்தர்‌ 
இவர்களுடைய ஜெபத்தையும்‌ கேட்டு, 
இவர்களுடைய இக்கட்டுக்களிலும்‌, 
நெருக்கங்களிலும்‌ உதவிசெய்கிறார்‌. 


கர்த்தர்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம்மா 


மீ: 


மனுஷருடைய வாழ்விலே பொதுவாக 
வருகிற துன்பங்களைப்பற்றி 
சங்கீதக்காரர்‌ விவரமாகச்‌ சொல்லுகிறார்‌. 
மனுஷருடைய ஜெபத்திற்கு கர்த்தர்‌ பதில்‌ 
கொடுக்கிறார்‌. 

அவருடைய 

என்றுமுள்ளது (சங்‌ 1074). கர்த்தர்‌ 
தம்முடைய ஜனங்களை பல 
தேசங்களிலுமிருந்து கூட்டிச்‌ சேர்க்கிறார்‌ 
(சங்‌ 107:2-9), சிறையிருப்பு 
(சங்‌ 10740-16 சரீரவியாதி 
(சங்‌ 10747-22), கடற்பிரயாணத்தில்‌ 
ஆபத்து (சங்‌ 107:23-32), கர்த்தர்‌ 
தம்முடைய ஜனங்களுக்கு நன்மையான 
ஈவுகளைத்‌ தருகிறார்‌ (சங்‌ 107:33-43). 


அவர்களை 


வழியிலே 


கர்த்தர்‌ 
செவ்வையான 
நடத்தினார்‌ 
சண்‌ 107 : 1-9 


சங்‌ 1070. கர்த்தரைத்‌ துதியுங்கள்‌; 
அவர்‌. நல்லவர்‌, அவர்‌ கிருபை 


என்றுமுன்னது. 


சங்‌ 1072. கர்த்தரால்‌ சத்துருவின்‌ 
கைக்கு நீங்கலாக்கி மீட்கப்பட்டு, 


சங்‌ 1075. கிழக்கிலும்‌ மேற்கிலும்‌ 
வடக்கிலும்‌ தெற்கிலுமுன்ன 
யல தேசங்களிலுமிருந்து 
சேர்க்கப்பட்ட வர்கள்‌, அப்படிச்‌. 
'கொல்லக்கடவர்கள்‌.. 


சங்‌ 1074. அவர்கள்‌ தாபரிக்கும்‌ 
ஊரைக்‌ காணாமல்‌, வனாந்தரத்திலே. 
அவாத்தர வழியாய்‌, 


சங்‌ 107:5. பசியாகவும்‌, தாகமாகவும்‌, 
ஆத்துமா தொய்த்ததாகவும்‌ அலைத்து 
சங்‌ 1078. தங்கள்‌ ஆயத்திலே. 
கர்த்தரை நோக்கிக்‌ கூப்பிட்டார்கள்‌, 
அவர்கள்‌: இக்கட்டுகளிலிருந்து 
அவர்களை விடுவித்தார்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


கங்‌ 1077. தாபரிக்கும்‌ 
ஊருக்குப்போய்ச்‌ சேர, அவர்களைச்‌: 
செவ்வையான வழியிலே நடத்தினார்‌. 


சங்‌ 107:8. தவனமுன்ன ஆத்துமாவைக்‌. 
கர்த்தர்‌ திருப்தியாக்கி, பசியுன்ன 
ஆத்துமாவை 'நன்மையினால்‌ 
திரப்புகிறாரென்று, 


சங்‌ 1072. அவருடைய 
கிருபையினிமித்தமும்‌, மனுபுத்திரருக்கு. 
அவர்‌ செய்கிற. 
அதிசயங்களினிமித்தமும்‌ அவரைத்‌ 
துதிப்பார்கனாக. 


எல்லோரும்‌ 
துதிக்கவேண்டுமென்று  சங்கீதக்காரர்‌ 
அழைக்கிறார்‌. கர்த்தர்‌ நல்லவர்‌ 
அவருடைய கிருபை என்றுமுள்ளது என்று 
சொல்லி, எல்லோரும்‌ கர்த்தரைத்‌ 
துதியுங்கள்‌ என்று சங்கீதக்காரர்‌ 
டட ஏர ச ரல ன 
கர்த்தரால்‌ மீட்கப்பட்டவர்கள்‌ 
அவருடைய பிள்ளைகளாகமிருக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ பல தேசங்களிலும்‌ 
சிதறியிருக்கிறார்கள்‌. தம்முடைய 
பிள்ளைகள்‌ எல்லோரையும்‌ 
கூட்டிச்சேர்ப்புதற்காக கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே. 
மரித்தார்‌ 


கர்த்தரைத்‌ 


“அப்பொழுது அவர்களில்‌ ஒருவனும்‌ 
அந்த வருஷத்துப்‌ பிரதான 
ஆசாரியனுமாகிய காய்பா என்பவன்‌ 
அவர்களை நோக்கி: உங்களுக்கு 
ஒன்றுந்தெரியாது:  ஜனங்களெல்லாரும்‌ 
கெட்டுப்போகாதடடிக்கு ஒரே மனுஷன்‌ 
ஜனங்களுக்காக  மரிப்பது நமக்கு 
நலமாமிருக்குமென்று நீங்கள்‌ 
சிந்தியாமலிருக்கிறீர்கள்‌ என்றான்‌. இதை 
அவன்‌ சுயமாய்ச்‌ சொல்லாமல்‌, அந்த 
வருஷத்து பிரதான ஆசாரியனான 
படியினாலே இயேசு யூதஜனங்களுக்காக 
மரிக்க்‌ போகிறாரென்றும்‌ அந்த 
ஜனங்களுக்காக மாத்திரமல்ல, 
சிதறியிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை 
ஒன்றாகச்‌ சேர்க்கிறதற்காகவும்‌ ஸரிக்கப்‌ 
போகிறாரென்றும்‌, தீர்க்கதரிசனமாய்ச்‌ 
சொன்னான்‌” (யோவா 1149-52). 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம 


PUBLISHERS 


அப்பொழுது, மனுஷகுமாரனுடைய 
அடைளாயம்‌ வானத்தில்‌ காணப்படும்‌. 
அப்பொழுது, மனுஷகுமாரன்‌. 
வல்லமையோடும்‌. மிகுந்த மகிமையோடும்‌ 
வானத்தின்‌ மேகங்கள்மேல்‌ வருகிறதை 
பூமியிலுள்ள சகல கோத்திரத்தாரும்‌ 
கண்டு புலம்புவார்கள்‌. வலுவாய்த்‌ 
தொனிக்கும்‌ எக்காள சத்தத்தோடே அவர்‌ 
தமது தூதர்களை அனுப்புவார்‌: அவர்கள்‌ 
அவரால்‌ தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை 
வானத்தின்‌ ஒருமுனை முதற்கொண்டு 
மறுமுனைமட்டும்‌ நாலு திசைகளிலுமிருந்து 
கூட்டிச்‌ சேர்ப்பார்கள்‌" (மத்‌ 24:30,31). 


இஸ்ரவேல்‌ ஜனங்களுக்கு மிகுந்த 
நெருக்கமும்‌ வேதனையும்‌ உண்டாயிற்று, 
அவர்கள்‌ தங்கள்‌ ஆபத்திலே கர்த்தரை 
நோக்கிக்‌ கூப்பிட்டார்கள்‌, அவர்கள்‌ 
இக்கட்டுகளிலிருந்து கர்த்தர்‌ அவர்களை 
விடுவித்தார்‌ (சங்‌ 1073), இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ எல்லோரும்‌ கர்த்தரால்‌ 
சத்துருவின்‌ கைக்கு 
மீட்கப்பட்டிருக்கிறார்கள்‌ (சங்‌ 107.2) 
அந்நிய தேசத்திலே இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 
எல்லோரும்‌ அடிமைகளாகயிருக்கிறார்கள்‌. 
தேவனுடைய ஆவியானவர்‌ மனுஷருடைய 
ஆளிகளிலே கி வதக்க 


கர்த்தருடைய ஜனங்கள்‌ அந்நிய 
தேசங்களுக்குத்‌ 'துரத்தப்பட்டார்கள்‌. 
இவர்கள்‌ அந்நிய ஜாதியார்‌ மத்தியிலே 
பரதேசிகளாய்‌ ஜீவித்தார்கள்‌. இவர்கள்‌ 
எங்கெல்லாம்‌. தூத்தப்பட்டார்களோ, 
அங்கிருந்து பரிசுத்த ஆவியானவர்‌ 
அவர்கள்‌ எல்லோரையும்‌ கூட்டிச்‌ 
சேர்க்கிறார்‌. கர்த்தராகிய தேவன்‌ 
தம்முடைய ஜனங்களை  சத்துருவின்‌ 
கைக்கு நீங்கலாக்கி. மீட்டுக்‌ 
கொள்கிறார்‌. அவர்களை கர்த்தர்‌ 
கிழக்கிலும்‌, மேற்கிலும்‌, வடக்கிலும்‌, 
தெற்கிலுமுள்ள பல தேசங்களிலுபிருந்து 
கூட்டிச்‌ சேர்க்கிறார்‌ (சங்‌ 107:3). 





ழ்‌ நளனை 
யாய 


கர்த்தர்‌ தமக்குரியவர்களை 
அறிந்திருக்கிறார்‌. அவர்களை எங்கே. 
கண்டுபிடிக்கவேண்டும்‌ என்பதும்‌ 
கர்த்தருக்குத்‌ தெரியும்‌ எந்த 
திசையிலிருந்தாலும்‌ அவர்களால்‌ 
கர்த்தருக்கு மாறைவாகயிருக்க முடியாது. 
கர்த்தர்‌ சர்வவியாபகமுள்ளவர்‌. இஸ்ரவேல்‌ 
ஜனங்கள்‌ வனாந்தரத்தில்‌ பிரயாணம்‌ 
பண்ணுகிறார்கள்‌. வனாந்தரத்திலே 
சரியான பாதை எதுவுமில்லை. அவர்கள்‌ 
தாபரிக்கும்‌ ஊரை அவர்களால்‌. 
காணமுடியவில்லை. வனாந்தரத்திலே. 
அவாந்தரவழியாய்‌ பசியாகவும்‌, 


தாகமாகவும்‌, ஆத்துமா தொய்ந்ததாகவும்‌ 
அலைந்து கந்தன்‌ மன்‌ 


வழியாய்‌ நடக்கும்‌ 


உதவி 


அவாந்தர 
ஜனங்களுக்கு கர்த்தருடைய 
தேவைப்படுகிறது. எந்த வழியாகப்‌ 
போகிறோம்‌ என்பதுகூட இஸ்ரவேல்‌ 
ஜனங்களுக்குத்‌ தெரியவில்லை. அவர்கள்‌ 
மிகுந்த ஆபத்திலே இருக்கிறார்கள்‌. 
தங்கள்‌ ஆபத்திலே கர்த்தரை நோக்கிக்‌ 
கூப்பிட்டார்கள்‌, அவர்கள்‌ இக்கட்டுகளிலி 
ருந்து அவர்களை விடுவித்தார்‌. 
தாபரிக்கும்‌ ஊருக்குப்போய்ச்‌ சேர, 
அவர்களைச்‌ செவ்வையான வழியிலே 
நடத்தினார்‌ (சங்‌ 10757), அவர்கள்‌ 
ாபரிக்கும்‌ ஊ கர்த்தர்‌ பர்களை 
நடத்திக்கொண்டு சோனார்‌. 


இந்த வாக்கியம்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாரை விசேஷமாக 
குறிப்பிடுகிறது ஆனாலும்‌ கர்த்தருடைய 


எல்லோருக்கும்‌ 
தவமிருக்க! என்று 
வேதபண்டிதர்கள்‌ வியாக்கியானம்‌ 
சொல்லுகிறார்கள்‌. அக்காலத்தில்‌ 
அரபியா தேசத்து பாஸைனத்திலே 
பிரயாணம்பண்ணுவது மிகவும்‌ கடினம்‌. 
பாலைவனத்தில்‌ 

பண்ணுகிறவர்கள்‌, 

போய்ச்சேரவேண்டிய 

போகமுடியாமல்‌, 

காணாமல்‌ 

பாலைவனத்தில்‌ அவர்கள்‌ பசியாகவும்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மய 


மீ 


ஊருக்குப்‌ போய்சேர, கர்த்தர்‌ அவர்களை 
செவ்வையான வழியிலே 
நடத்துவார்‌. அவர்கள்‌ 
இஸ்ரவேலின்‌ காணியாட்சிக்குப்‌ 
புறம்பானவர்களாகயிருந்தாலும்‌, கர்த்தர்‌ 
அவர்களுக்கு உதவிபுரிவார்‌. 

இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ எகிப்தின்‌ 
அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு, 
கானான்‌ தேசத்திற்குப்‌ புறப்பட்டுப்‌ 
போனார்கள்‌. வழியிலே அவர்கள்‌ நாற்பது 
வருஷகாலமாக வனாந்தரத்திலே சுற்றி 
அலைந்தார்கள்‌. இக்காலத்தில்‌ கர்த்தர்‌ 
தம்முடைய பிள்ளைகளுக்கு 
உதவிசெய்ததை இந்த வசனங்கள்‌ 
£ிபபிடுவதாக வேதபண்டிதர்களில்‌ சிலர்‌ 
யாக்கியானம்‌ சொல்லுகிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
வனாந்தரத்தில்‌ பிரயாணம்பண்ணியபோது 
பசியாகவும்‌ தாகமாகவும்‌ இருந்தார்கள்‌. 
பசியினாலும்‌ தாகத்தினாலும்‌ அவர்கள்‌ 
யரித்துப்போகலேண்டிய சூழ்நிலை 
உண்டாயிற்று. கர்த்தரோ அவர்களுடைய 
பசியையும்‌ தாகத்தையும்‌ தீர்த்து 
அவர்களுக்கு ஜீவனைக்‌ கொடுத்தார்‌. 
வனாந்தர பிரயாணம்‌ முடியும்‌ வரையிலும்‌ 
கர்த்தர்‌ அவர்களை அற்புதமாய்ப்‌ 
போஷித்தார்‌. அதே தேவனே இன்று 
நர்வையம்‌ வழிநடத்துகிறார்‌ அவர்‌ 
நம்மையும்‌ போஷிப்பார்‌. 





ழ்‌ நள 
யாய 


கர்த்தர்‌ தவனமுள்ள ஆத்துமாவைத்‌ 
திருப்தியாக்குகிறார்‌. பசியுள்ள 
ஆத்துமாவை நன்மையினால்‌ 
நிரப்புகிறார்‌. நாம்‌ கர்த்தருடைய 
கிருபையை நினைத்துப்‌ பார்த்து அவரைத்‌ 
துதிக்கவேண்டும்‌. சங்கீதக்காரர்‌ 
இதுபற்றிச்‌ சொல்லும்போது “அவருடைய 
கிருபையினிமித்தமும்‌, மனுபுத்திரருக்கு 
அவர்‌ செய்கிற அதிசயங்களினிமித்தமும்‌ 
அவரைத்‌ துதிப்பார்களாக” (சங்‌ 1079) 
என்று சொல்லுகிறார்‌. 
ஜனங்கள்‌ மாத்திரமல்ல, 
மனுஷருமே கர்த்தருடைய கிருபையையும்‌ 
இரக்கத்தையும்‌ நினைவுகூர்ந்து அவரைத்‌ 
துதிக்கவேண்டும்‌. 


கர்த்தர்‌ அவர்கள்‌ கட்டுகளை 
அறுத்தார்‌ 
௪ங்‌ 107 : 10-16 


சங்‌ 10710. 
வார்த்தைகளுக்கு 
கல்கம்பண்ணி, 

ஆலோசனையை 
பண்ணினவர்கள்‌,, 


தேவனுடைய 
விரோதமாய்ப்‌ 
உன்னதமானவருடைய 
அசட்டை 


சுங்‌ 10711. அந்தகாரத்திலும்‌ மரண 
இருளிலும்‌: வைக்கப்பட்டிருத்து, 
ஒடுக்கத்திலும்‌ இரும்பிலும்‌ கட்டுண்டு 
கிடந்தார்கள்‌. 


சங்‌ 10742. 
இருதயத்தை 
தாழ்த்தினார்‌; 
விழுந்தூபோனார்கள்‌.. 


அவர்களுடைய 


அவர்‌ வருத்தத்தால்‌ 
சக௱யமில்லாமல்‌. 


கங்‌ 10748. தங்கள்‌ ஆயத்திலே 
கர்த்தரை நோக்கிக்‌ கூப்பிட்டார்கள்‌; 
அவர்கள்‌ இக்கட்டுகளிலிருத்து. 
அவர்களை நீங்கலாக்கி இரட்சித்தார்‌. 


சங்‌ 10714. 
மரணஇருவிலுமிருத்து 
வெளிப்படப்பண்ணி, 
கட்டுகளை அறுத்தார்‌. 


அத்தகாரத்திலும்‌ 
அவர்களை 
அவர்கள்‌ 


கங்‌ 10745. கர்த்தர்‌ வெண்கல. 
கதவுகளை உடைத்து, இருப்புத்‌ 
தாழ்ப்பான்கனை முதித்தாரென்று, 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை OODNENIS 


PUBLISHERS 


சங்‌ 107416. அவருடைய 


கிருபையினிமித்தமும்‌, as 
அவர்‌ 


அதிசயங்களினிமித்தமும்‌ 
துதிப்பார்கனாக. 


சிறையில்‌ 
பட்டிருக்கிறவர்களுக்கும்‌, 

தனத்திலிருக்கிறவர்களுக்கும்‌ 
நன்மை செய்கிறார்‌. 

அந்தகாரத்திலும்‌, மரண 
வைக்கப்பட்டிருக்கிறார்கள்‌. 

இவர்கள்‌ ஒடுக்கத்திலும்‌ இரும்பிலும்‌ 
கட்டுண்டு கிடக்கிறார்கள்‌ (சங்‌ 1074). 
இவர்களுடைய  அடிமைத்தனத்திற்கும்‌, 
சிறையிருப்புக்கும்‌ இவர்களே காரணம்‌. 
இவர்கள்‌ தேவனுடைய வார்த்தைகளுக்கு 
விரோதமாய்ப்‌ கலகம்பண்ணி, 
உன்னதமானவருடைய லோசனையை 
அசட்டைபண்‌। 'வர்கள்‌ (சங்‌ 107.10). 


சிறையில்‌ 


மிகப்பெரிய 
இவர்கள்‌ 


கலிமா 


அடைக்கப்‌ 
அரைத்‌ 
கர்த்தர்‌ 
இவர்கள்‌ 
இருளிலும்‌ 
மேலும்‌ 


இருக்கிறவர்களுக்கு 
ஆபத்து காத்திருக்கிறது. 
மரணஇருளில்‌ 
வைக்கப்பட்டிருக்கிறார்கள்‌. எந்நேரமும்‌. 
இவர்களுக்கு மரணம்‌ வரலாம்‌. இவர்கள்‌ 
தேவனுடைய வார்த்தைக்கு விரோதணாய்க்‌ 
கலகம்பண்ணியவர்கள்‌. ஆகையினால்‌ 
இவர்கள்‌ ஒடுக்கத்திலும்‌ இரும்பிலும்‌ 
கட்டுண்டு கிடக்கிறார்கள்‌. கர்த்தர்‌ 
உன்னதமானவர்‌. அவருடைய 
ஆலோசனை இவர்களுக்கும்‌. 
கொடுக்கப்பட்டது ஆனால்‌ 
கர்த்தருடைய ஆலோசனை தங்களுக்குத்‌ 
என்று நினைத்து, 
உன்னதமானவருடைய 

அசட்டைபண்ணி 

அனலை கர்த்தருடைய 
ஆலோசனையினால்‌ தங்களுக்கு ஒரு 
பிரயோஜனமும்‌ உண்டாகாது என்று 
அவருடைய ஆலோசனையை ஏளனம்‌. 
பண்ணினார்கள்‌. உன்னதமானவருடைய 
ஆலோசனையை  ஏற்றுக்கொள்வதற்குப்‌ 


பதிவாக அதை. அசப்பைண்ணி 
டுவிட்டார்கள்‌. 





ழ்‌ நவள 
யாய 


ஆலோசனையை ஏற்றுக்‌ 
கொள்ளாதவர்களுக்கு யாராலும்‌ உதவி 
செய்யமுடியாது. மனுஷனுக்கு சொந்த 
புத்தியிருக்கவேண்டும்‌. அல்லது 
சொற்புத்தியைக்‌ கேட்கவேண்டும்‌. நாம்‌ 
மனுஷருடைய லோசனையை 
கேட்கவேண்டும்‌ என்னும்‌ அவசியமில்லை. 
உன்னதமானவருடைய ஆலோசனையை 
கேட்கவேண்டும்‌. அதற்கு முக்கியத்துவம்‌ 
கொடுக்கவேண்டும்‌. அதை 
அசட்டைபண்ணிவிட்டுவிடக்கூடாது. 


தேவனுடைய 
விரோதமாகக்‌ 
ஆகையினால்‌. 


கலகக்காரர்கள்‌ 
வார்த்தைக்கு 
கலகம்பண்ணுகிறார்கள்‌. 
கர்த்தர்‌ அவர்களுடைய இருதயத்தை 
வருத்தத்தால்‌ தாழ்த்தினார்‌. அவர்களும்‌ 
சகாயமில்லாமல்‌ விழுந்துபோனார்கள்‌. 
தங்களுடைய பாவத்தை அவர்கள்‌ 
புரிந்துகொள்ளவேண்டும்‌. பாவத்திற்காக 
மனம்‌ வருந்தவேண்டும்‌ கர்த்தர்‌ 
அவர்களுடைய இருதயத்தை வருத்தத்தால்‌ 
தாழ்த்தும்போது, அவர்களும்‌ தங்களை 
கர்த்தருக்கு முன்பாக தாழ்த்தவேண்டும்‌. 
கர்த்தரை நோக்கிக்‌ கூப்பிடவேண்டும்‌. 


வருத்தத்தால்‌ தாழ்ந்திருக்கிறவர்கள்‌, 
சகாயரில்லாமல்‌ விழுந்துபோனவர்கள்‌, 
தங்கள்‌ பத்திலே கர்த்தரை 
நோக்கிக்கூப்பிடுகிறார்கள்‌. நமக்கு 
ஆபத்துக்களும்‌ வருத்தங்களும்‌ 
வரும்போது, நாமும்‌ கர்த்தரை நோக்கிக்‌ 
கூப்பிடவேண்டும்‌. கர்த்தரிடத்தில்‌ 
ஜெபம்பண்ணவேண்டும்‌ அப்போது 
கர்த்தர்‌ நம்முடைய  கூப்பிடுதலைக்‌ 
கேட்பார்‌. நமக்கு உதவிசெய்வார்‌. 


இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 
படக அக 
கூப்பிட்டார்கள்‌; கர்த்தர்‌ 
இக்கட்டுகளிலிருந்து 
நீங்கலாக்கி இரட்சித்தார்‌. 
அந்தகாரத்திலும்‌ மரணஇருளிலுமிருந்து 
கர்த்தர்‌ அவர்களை வெளிப்படப்பண்ணி, 
அவர்கள்‌ கட்டுகளை அறுத்தார்‌ 
(சங்‌ 1071314). அடிமைத்தனத்திலிருந்த 
ஜனங்களுக்கு கர்த்தர்‌ விடுதலையைக்‌ 
கொடுத்தார்‌. அது அவர்களுக்கு ஸரித்துப்‌ 
போன நிலமையிலிருந்து, உயிரோடு 
மறுபடியும்‌ எழும்பி போல. 
இருந்தது. 


ங்க 
நோக்கிக்‌ 
அவர்கள்‌ 
அவர்களை 


வந்ததைப்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை 


QOODNENS 
PUBLISHERS 


சிறையிருப்பில்‌ இருக்கிறவர்களை 
வெண்கல. கதவுகளைப்‌ போட்டு 
மூடியிருந்தார்கள்‌. அந்தக்‌ கதவுகளுக்கு 
இருப்புத்‌ தாழ்ப்பாள்களைப்‌ போட்டார்கள்‌. 
தம்மை நோக்கிக்‌ கூப்பிட்ட ஜனங்களை 
விடுவிக்கவேண்டுபென்று கர்த்தர்‌ 
சித்தங்கொண்டார்‌. அவர்கள்‌ வெண்கல 
கதவுகளுக்குள்‌ அடைக்கப்பட்டிருந்தாலும்‌, 
கர்த்தர்‌ வெண்கல கதவுகளை 
உடைத்தார்‌. இருப்புத்‌ தாழ்ப்பாள்களை 
முறித்தார்‌. 


கர்த்தர்‌ தம்முடைய ஜனங்களை 
விடுவிப்பதற்காக வெண்கல கதவுகளை 
உடைத்தார்‌. கர்த்தர்‌ உடைத்த அந்தக்‌ 
கதவுகளை அவர்களால்‌ மறுபடியும்‌ ஒன்று 
சேர்க்க முடியாது. அதுபோலவே கர்த்தர்‌ 
முறித்த இருப்புத்‌ தாழ்ப்பாள்களை 
அவர்களால்‌ மறுபடியும்‌ 
பயன்படுத்தமுடியாது. கர்த்தர்‌ ஒருவரும்‌ 
பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவர்‌. 
ஒருவரும்‌ திறக்கக்கூடாதபரிக்கு 
பூட்டுகிறவர்‌. கர்த்தருடைய வல்லமை 
பெரியது. அவருடைய கிருபையும்‌ 
பெரியது. அவர்‌ மனுபுத்திரருக்குச்‌ செய்த 
அதிசயங்களும்‌ பெரியது. இதற்காக நாம்‌ 
கர்த்தரைத்‌ துதிக்கவேண்டும்‌ என்று 
சங்கீதக்காரர்‌ சொல்லுகிறார்‌. “அவருடைய 
கிருபையினிமித்தமும்‌, மனுபுத்திரருக்கு 
அவர்‌ செய்கிற அதிசயங்களினிமித்தமும்‌ 
அவரைத்‌ துதிப்பார்களாக" (சங்‌ 10716). 


கர்த்தர்‌ அவர்களை 
குணமாக்குகிறார்‌ 
சன்‌ 107 : 17-22 


சங்‌ 10707. நிர்முடர்‌ 
மாதகமார்க்கத்தாதூம்‌. 
அக்கிரமங்கனாலும்‌ 
ஒடுங்கிப்போகிறார்கன்‌. 


சன்‌ 107:18. அவர்கள்‌ ஆத்துமா ௪௧௨ 
போஜனத்தையும்‌ அரோசிக்கிறது, 
அவர்கள்‌ மரணவாசல்கன்‌ பரியந்தம்‌. 
சமீபிக்கிறார்கள்‌. 


சன்‌ 10719. தங்கள்‌ ஆயத்திலே. 
கர்த்தரே நோக்கிக்‌ கூப்பிடுகிறார்கள்‌; 
அவர்கள்‌ இக்கட்டுகளுக்கு அவர்களை: 
நீங்கலாக்கி இரட்சிக்கிறார்‌. 





ழ்‌ நள 
யாய 


சங்‌ 10720. அவர்‌ தமது வசனத்தை 
அனுப்பி அவர்களைக்‌ குணமாக்கி, 
அவர்களை அழிவுக்குத்‌ தப்புவிக்கிறார்‌. 


கங்‌ 10721. அவர்கள்‌ கர்த்தரை 
அவருடைய  கிருமையினிமித்தமும்‌, 
மனுபுத்திரருக்கு அவர்‌ செய்கிற 


அதிசுயங்களினிமித்தமும்‌ துதித்து, 


கங்‌ 10722. ஸ்தோத்திரபலிகளைச்‌. 
செலுத்தி, அவருடைய கிரியைகளை 
ஆனந்த சத்தத்தோடே 


விவரிப்பார்களாக. 


நாம்‌ இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ ஜீவிக்கிற 
காலத்தில்‌, நம்முடைய சரீர வியாதிகள்‌ 
நம்மை வேதனைப்படுத்துகிறது. நாம்‌ 
வியாதியிலிருந்தாலும்‌, இதன்‌ மூலமாய்‌ 
தேவனுடைய நன்மையை அனுபவிப்பதற்கு 
ஒரு வாய்ப்பு உண்டாகிறது. நம்மிடத்தில்‌ 
பாவம்‌ இல்லாவிட்டால்‌ நம்மிடத்தில்‌ ஒரு 
வியாதியும்‌ இருக்காது பாவிகள்‌ 
மதியீனராயிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ பாவம்‌ 
செய்யும்போது தங்களுக்குத்‌ தாங்களே 
தீங்கு செய்கிறார்கள்‌. தங்களுடைய 
ஆவிக்குரிய ஜீவியத்தை மாத்திரமல்ல, 
தங்களுடைய சரீரப்பிரகாரமான 
ஜீவியத்தையும்‌ சேதப்படுத்துகிறார்கள்‌. 

பாவத்தின்‌ சம்பளம்‌ 
பாவத்தினால்‌ சாபமும்‌, சாபத்தினால்‌ 
வியாதியும்‌, வியாதியினால்‌ சரீர மரணமும்‌ 
உண்டாகிறது. நம்முடைய பாவத்தினால்‌. 
நம்முடைய சரீர ஆரோக்கியம்‌ 
சேதமடைகிறது. ஆரோக்கியம்‌ 
கெடும்போது அது நம்முடைய 
ஜீவனுக்கே ஆபத்தாகிவிடுகிறது. பாவம்‌ 
செய்கிறவர்களால்‌ அவர்களுடைய 
பாவத்தை நிறுத்த முடியாது. 
பாவத்தை  இச்சிக்கிறவர்கள்‌, அதை 
சந்தோஷமாய்த்‌ தொடர்ந்து 
செய்துகொண்டேயிருப்பார்கள்‌. பாவத்தின்‌ 
விளைவாக அவர்களுக்கு சரீரத்திலே. 
வியாதி வரும்‌ ப்போதுதான்‌ 
அவர்களுடைய பாவத்தின்‌ பயங்கரம்‌ 
அவர்களுக்குப்‌ புரியும்‌. 


மரணம்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம 


PUBLISHERS 


பெருந்தீனி 
சீரழிந்துபோவான்‌. 
ஆரோக்கியம்‌. 
போஜனப்பிரியனால்‌. போஜனம்‌ 
பண்ணுவதை நிறுத்தமுடியாது. 
எப்போதும்‌ தின்றுகொண்டேயிருப்பார்கள்‌. 
அவர்களுடைய வயிறு நிறையும்‌. 
ஆனாலும்‌ பெருந்தீனியினால்‌ 
அவர்களுடைய ஆரோக்கியமும்‌ 
கெட்டுப்போகும்‌. நம்முடைய 
ஜீவன்‌ இருக்கும்‌ வரையில்தான்‌ நம்மால்‌ 
புசிக்க முடியும்‌. போஜனத்தை இச்சித்துப்‌ 
புசிக்கிறவர்கள்‌ சீக்கிரத்தில்‌ மரித்துப்‌ 
போவார்கள்‌. மரித்த பின்பு 
அவர்களுக்குப்‌ போஜனம்‌ 
தேவைப்படாது. 


உண்கிறவன்‌ 
அவனுடைய சரீர 
கெடும்‌. 


பாவம்‌ செய்கிறவர்களை 
சங்கீதக்காரர்‌. நிர்மூடர்‌ என்று 
சொல்லுகிறார்‌. நிர்மூடர்‌ தங்கள்‌ 
பாதகமார்க்கத்தாலும்‌ தங்கள்‌ 
அக்கிரமங்களாலும்‌ நோய்கொண்டு 
ஒடுங்கிப்போகிறார்கள்‌. அவர்கள்‌ 
ஆத்துமா சகல  போஜனத்தையும்‌ 
அரோசிக்கிறது, அவர்கள்‌ மரணவாசல்கள்‌ 
பரியந்தம்‌ சமீபிக்கிறார்கள்‌ 
(சங்‌ 1074718) நிர்மூடர்கள்‌ 
தங்களுடைய சரீர ஆரோக்கியம்‌ 
நன்றாகயிருக்கும்‌ வரையிலும்‌ பெருந்தீனி 
தின்கிறார்கள்‌. பெருந்தீனி சரீர 
ஆரோக்கியத்தைக்‌ கெடுத்துப்போடும்‌. 
சரீர ஆரோக்கியம்‌ கெட்ட பின்பு 
அவர்கள்‌ மரணத்தின்‌ வாசலுக்கே 
போய்விடுவார்கள்‌. ்‌ 
வரையிலும்‌ போஜனத்தைத்‌ தவிர 
நினைவு எதுவும்‌ இருந்திருக்காது. 
மரணம்‌ சமிபிக்கும்போது தான்‌ 
அவர்களுக்கு கர்த்தரைப்பற்றிய நினைவு 
வரும்‌. நிர்மூடர்கள்‌ தங்கள்‌ ஆபத்திலே 
கர்த்தரே நோக்கிக்‌ கூப்பிடுகிறார்கள்‌; 
அவர்கள்‌ இக்கட்டுகளுக்கு கர்த்தர்‌ 
அவர்களை நீங்கலாக்கி இரட்சிக்கிறார்‌. 
கர்த்தர்‌ தமது வசனத்தை அனுப்பி 
அவர்களைக்‌ குணமாக்கி, அவர்களை 
அறிவுக்குத்‌ தப்புவிக்கிறார்‌ 
(சங்‌ 10719,20). 





சங்கீதம்‌ - 


விரிவுரை 


PSALMS - COMMENTARY 


| மிகுந்தவர்‌. நாம்‌ 
ஆபத்திலே நோக்கிக்‌ 
கூப்பிடும்போது அவர்‌ நம்மை, நம்முடைய 
இக்கட்டுகளுக்கு நீங்கலாக்கி, நம்மை 
இரட்சிக்கிறார்‌. நம்மில்‌ யாராவது 
வியாதியாயிருந்தால்‌ நாம்‌ கர்த்தரிடத்தில்‌ 
ஜெபம்பண்ணவேண்டும்‌. நம்முடைய 
வியாதி நீங்கவேண்டுமென்று 
விசுவாசத்தோடு ஜெபிக்கவேண்டும்‌. 
விசுவாசமுள்ள ஜெபம்‌ பிணியாளிகளை 
இரட்சிக்கும்‌. நம்முடைய எல்லா 
வியாதிகளுக்கும்‌ விசுவாசமுள்ள ஜெபமே 
சிறந்த ஒளஷதம்‌. 


தேவனுடைய 
அவருடைய 
கிருபையினாலும்‌, 
வியாதிகளிலிருந்து, நாம்‌ 
குணமாக்கப்படுகிறோம்‌. கர்த்தர்‌ 
நம்முடைய வியாதிகளிலிருந்து நம்மை 
குணமாக்கும்போது, நாம்‌ கர்த்தரை 
நன்றியோடு துதிக்கவேண்டும்‌. வியாதி 
சொஸ்தமாகும்போது கர்த்தரைத்‌ துதிப்பது 
நம்முடைய கடமை. கர்த்தர்‌ தம்முடைய 
வசனத்தை அனுப்பி நம்மைக்‌ 
குணமாக்குகிறார்‌. 


இயேசுகிறிஸ்து இந்த 
மனுஷராக அவதரித்தார்‌. 
வியாதியஸ்தரை 
தம்முடைய 
'சொஸ்தமாக்கினார்‌. 
“சொஸ்தமாகு" 


வல்லமையினாலும்‌, 
இரக்கத்தினாலும்‌, 
நம்முடைய 


உலகத்தில்‌ 
ஏராளமான 
கிறிஸ்துவானவர்‌ 
வார்த்தையினால்‌ 

சுத்தமாகு', 
என்னும்‌ வார்த்தைகளை 
இயேசுகிறிஸ்து சொன்னபோது. 
அவருடைய வார்த்தையின்‌ பிரகாரம்‌, 
வியாதியஸ்தர்கள்‌ . சுத்தமானார்கள்‌, 
சொஸ்தமானார்கள்‌. 


பிரகாரமான 
ஆவிக்குரிய 
கர்த்தர்‌ தமது 


நமக்கு சரீரப்‌ 
வியாதிகள்‌ வருவதுபோல, 
வியாதிகளும்‌ வரும்‌. 


தேவன்‌ தம்முடைய சித்தத்தின்‌ 
பிரகாரமாக நம்முடைய நோய்களை 
சொஸ்தமாக்குகிறார்‌. தேவனுடைய 
பராமரிப்பில்‌ அவருடைய வார்த்தை 
மிகவும்‌ முக்கியமானது. அது 
ஜீவனுள்ளது. வல்லமையுள்ளது. 
நோய்களை சொஸ்தமாக்கக்கூடியது. 
அவர்‌ சொல்ல ஆகும்‌. இயேசுகிறிஸ்து 
தம்முடைய வார்த்தைகளைச்‌ 
சொன்னபோது, ந்‌ வார்த்தைகள்‌ 
அப்படியே நிறைவேறிற்று. பூம்‌ 


தேவனுடைய 
சொஸ்தமானவர்கள்‌, 
சமுகத்திற்கு முன்பாக, 
இருதயத்தோடு வந்து, அவரைத்‌ 
துதிக்கவேண்டும்‌. சங்கீதக்காரர்‌ 
இதைப்பற்றிச்‌ சொல்லும்போது, "அவர்கள்‌ 
கர்த்தரை அவருடைய 
கிருபையினிமித்தமும்‌, மனுபுத்திரருக்கு 
அவர்‌ செய்கிற அதிசயங்களினிபித்தமும்‌ 
துதித்து. ஸ்தோத்திரபலிகளைச்‌ செலுத்தி, 
அவருடைய கிரியைகளை ஆனந்த 
சத்தத்தோடே விவரிப்பார்களாக" 
(சங்‌ 107.21,22) என்று சொல்லுகிறார்‌. 


வார்த்தையினால்‌ 
கர்த்தருடைய 
நன்றியுள்ள 


கர்த்தர்‌ தம்முடைய கிருபையினாலே 
நமக்கு புதிய ஜீவனைக்‌ 
கொடுத்திருக்கிறார்‌. நம்முடைய புதிய 
ஜீவனை நம்முடைய சந்தோஷத்திற்காகப்‌ 
பயன்படுத்தாமல்‌, கர்த்தருடைய 
ஊழியத்திற்கு அற்பணிக்கவேண்டும்‌. 
நாம்‌ கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலிகளை 
செலுத்தவேண்டும்‌ 


செலுத்துவதோடு, 
ஜீவபலியாக 

நம்முடைய 

தேவனை நன்றியோடு 


இருதயத்தில்‌ 
துதிக்கும்‌ துதி நிரம்பிமிருக்கவேண்டும்‌ 





[EL 

TT 

கர்த்தர்‌ அவர்களை 
வந்து சேர்க்கிறார்‌ 
சங்‌ 107 : 28-32 


கொண்டு 


சங்‌ 10722. 
கடல்யாத்திரைபண்ணி, 
தண்ணீர்களிலே 
செய்கிறார்களே, 


கப்பலேறி, 
திரணான 
தொழில்‌ 


சங்‌ 107:24. அவர்கள்‌ கர்த்தநுடைய 
கிரியைகளையும்‌, ஆழத்திலே 
அவருடைய அதிசயங்களையும்‌ 
காண்கிறார்கள்‌. 


சுங்‌ 10725, அவர்‌ கட்டளையிட 
பெருங்காற்று எழும்பி, அதின்‌ 
அலைகளைக்‌ கொத்தவிக்கப்பண்ணும்‌. 


சங்‌ 10726. 
ஏறி, 
அவர்கள்‌ ஆத்துமா 
கரைந்து போகிறது. 


வெறித்தவனைப்யோல்‌ 
'தடுமாறுகிறார்கள்‌; 
ஞானமெல்லாம்‌. 


அவர்கள்‌ ஆகாயத்தில்‌. 
ஆழங்களில்‌ இறங்குகிறார்கள்‌, 
கிலேசத்தினால்‌. 


சங்‌ 10727. 
அலைத்து 
அவர்களுடைய 
முழுகிப்போகிறது. 


சங்‌ 10728. அப்பொ தங்கள்‌. 
ஆபத்திலே அவர்கன்‌ கர்த்தரை 
நோக்கிக்‌ கூப்பிடுகிறார்கன்‌, அவர்கள்‌. 
இக்கட்டுகளுக்கு அவர்களை 
நீங்கலாக்கி விடுவிக்கிறார்‌. 


சங்‌ 107:29. 
அமர்த்துகிறார்‌, 
அடங்குகின்றது. 


கொந்தனிப்யை 
அதின்‌ அலைகள்‌. 


சங்‌ 107:30. 
அமைதலுண்டான தினிமித்தம்‌ அவர்கள்‌ 
சுந்தோஷப்படுகிறார்கள்‌;; தாங்கள்‌ 
நாடின துறைமுகத்தில்‌ அவர்களைக்‌: 
கொண்டுவந்து சேர்க்கிறார்‌. 

சுங்‌ 107251. அவர்கள்‌ கர்த்தரை 
அவருடைய  கிருயையினிமித்தமும்‌, 
மனுபுத்திரருக்கு அவர்‌ செய்கிற 
அதிசயங்களினிமித்தமும்‌ துதித்து, 


சுங்‌ 107:82. ஜனங்களின்‌ சபையிலே 
அவரை. உயர்த்தி, மூப்பர்களின்‌ 
சங்கத்திலே அவரைப்‌ 
போற்றுவார்களாக.. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை 


QOODNENS 
PUBLISHERS 


ஏராளமான ஜனங்கள்‌ கப்பலேறி 
கடல்‌ யாத்திரை பண்ணுகிறார்கள்‌. 
கடல்‌ பிரயாணத்திலே அவர்களுக்கு 
ஏராளமான ஆபத்துக்கள்‌ வருவதற்கு 
வாய்ப்புள்ளது. கர்த்தரே அவர்களுடைய 
எல்லா ஆபத்துக்களிலிருந்தும்‌ அவர்களை 
நீங்கலாக்கி இரட்சிக்கிறார்‌. 
இதனிமித்தமாய்‌  அவர்களெல்லோரும்‌. 
கர்த்தரை நன்றியோடு துதிக்கவேண்டும்‌ 
த அகம்‌ விபு 


இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ பொதுவாக 
கப்பல்‌ யாத்திரை பண்ணமாட்டார்கள்‌. 
பசுமையான புல்வெளிகளில்‌ ஆடுகளை 
மேய்ப்பதுதான்‌ இவர்களுடைய 
பிரதானமான தொழில்‌. 
தேசத்தாருக்கு அண்டை த்‌ 
ஜனங்களான தீரியரும்‌ சீதோனியரும்‌ 
அதிகமாய்‌ கப்பல்‌ யாத்திரை பண்ணுவது 
வழக்கம்‌. அவர்கள்‌ கடல்கடந்து 
பல தேசங்களிலும்‌ வியாபாரம்‌ 
பண்ணுவார்கள்‌. ஒருவேளை 
சங்கீதக்காரர்‌ கப்பல்‌ யாத்திரை 
பண்ணுகிற தீரியரையும்‌, சீதோனியரையும்‌ 
மனதில்‌ வைத்து, இந்த சங்கீதப்பகுதியை 
எழுதியிருக்கலாம்‌. 


தேவனுடைய வல்லமை பூரியில்‌ 
விளங்குவதுபோல சமுத்திரத்திலும்‌ 
விளங்குகிறது. கர்த்தர்‌ பூமியிலே பெரிய 
கிரியைகளையும்‌. அதிசயங்களையும்‌ 
செய்வதுபோல, சமுத்திரத்திலும்‌ 
செய்கிறார்‌. கடல்யாத்திரை 
பண்ணுகிறவர்கள்‌ கர்த்தருடைய 
அதிசயங்களை கடலிலே காண்கிறார்கள்‌. 
சங்கீதக்கார்‌ கடலிலே கர்த்தரின்‌ 
கிரியையை இவ்வாறு சொல்லுகிறார்‌. 
'கப்பலேறி, கடல்யாத்திரைபண்ணி, 
திரளான தண்ணீர்களிலே தொழில்‌ 
செய்கிறார்களே, அவர்கள்‌ கர்த்தருடைய 
கிரியைகளையும்‌, ஆழத்திலே அவருடைய 
அதிசயங்களையும்‌ காண்கிறார்கள்‌” 
(சங்‌ 107.23,24). 





ழ்‌ நள 
யாய 


கடல்‌ யாத்திரைபண்ணுகிறவர்கள்‌ 
பல்வேறு காரணங்களுக்காக கடலிலே 
பிரயாணம்‌ பண்ணுகிறார்கள்‌. அவர்கள்‌ 
வியாபாரம்‌. பண்ணுகிறவர்களாகவோ, 
மீன்பிடிக்கிறவர்களாகவோ அல்லது ஒரு 
தேசத்திலிருந்து மற்றொரு தேசத்திற்கு 


பிரயாணம்‌ பண்ணுகிற 
யாத்திரீகர்களாகவோ இருக்கலாம்‌ 
இவர்களெல்லோரும்‌ கப்பலேறி கடல்‌ 
யாத்திரைபண்ணி, திரளான 
தண்ணீர்களிலே தொழில்‌ செய்கிறார்கள்‌. 
இவர்களெல்லோரும்‌ கர்த்தருடைய 
கிரியைகளையும்‌, அவருடைய 


அதிசயங்களையும்‌, ஆழத்திலே 
காண்கிறார்கள்‌. 


ஆழமான கடலே ஒரு 
அதிசயம்தான்‌. சமுத்திரம்‌ பிரமாண்டமாய்‌ 
பரந்து விரிந்திருக்கிறது. 
சமுத்திரத்தின்‌ தண்ணீரெல்லாம்‌ 
உப்புத்தண்ணீராயிருப்பதே ஒரு 
ஆச்சரியம்தான்‌. கடலின்‌ அலைகளும்‌, 
அலைகள்‌ கொந்தளிப்பதும்‌ அதிசயம்தான்‌. 
குடலில்‌ பிரயாணம்பண்ணுகிறவர்கள்‌ 
கர்த்தருடைய பெரிய கிரியைகளை 
சமுத்திரத்திலே பார்ப்பார்கள்‌. 
சமுத்திரத்திலே ஏராளமான ஜீவன்கள்‌ 
உள்ளன. பெரிய பெரிய 
மச்சங்களெல்லாம்‌ அங்கு திரளாயிருக்கும்‌. 
குடலிலிருக்கிற பெரிய திமிங்கலம்‌ கூட 
கர்த்தருடைய அற்புதமான சிருஷ்டிதான்‌. 


கடல்‌ யாத்திரைபண்ணுகிறவர்கள்‌ 
தங்களுடைய சொந்த தொழிலை 
மாத்திரம்‌ சிந்திக்காமல்‌, சமுத்திரத்தின்‌ 
ஆழத்திலே கர்த்தருடைய கிரியைகளும்‌. 

அவருடைய அதிசயங்களும்‌ விளங்குவதை 
சிந்தித்து தியானிக்கவேண்டும்‌. 
தேவன்‌ சர்வவல்லமையுள்ளவர்‌. அவர்‌ 
பரிபூரணமுள்ளவர்‌. சமுத்திரம்‌ 
கர்த்தருடையது. ... சமுத்திரத்திலுள்ள. 
எல்லா... ஜீவன்களும்‌ கர்த்தருடையது. 
கர்த்தரே சழுத்தித்தை உண்டு 
பண்ணினார்‌. அவரே அதை ஆளுகையும்‌ 
செய்கிறார்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மமம்‌ 


PUBLISHERS 


எழும்பும்‌ 

நில்‌ ப்‌ 
கொந்தளிக்கப்பண்ணும்‌. கடலில்‌ 
பிரயாணம்‌ பண்ணுகிறவர்கள்‌, 
பெருங்காற்றிலும்‌, கொந்தளிக்கும்‌ 
அலையிலும்‌  பிரயாணம்பண்ணும்போது, 
அவர்களுடைய கப்பல்‌ ஆகாயத்தில்‌ ஏறி, 
ஆழத்தில்‌ இறங்குவதுபோல இருக்கும்‌. 
அந்தக்‌ கப்பலோடு அதில்‌ கடல்‌ யாத்திரை 
பண்ணுகிறவர்களும்‌ ஆகாயத்தில்‌ ஏறி 
ஆழங்களில்‌ இறங்குவார்கள்‌. அப்போது 
அவர்கள்‌ ஆத்துமா கிலேசத்தினாலும்‌, 
பயத்தினாலும்‌ கரைந்துபோகும்‌ 
(சங்‌ 10726). 


“பூமியிலுள்ளவைகளே, 
துதியுங்கள்‌: மகாமச்சங்களே, சகல 
ஆழங்களே, அக்கினியே கல்மழையே, 
உறைந்துழையே,  மூடுபனியே, அவர்‌ 
சொற்படி செய்யும்‌ பெருங்காற்றே" 
கர்த்தரைத்‌ துதியுங்கள்‌ சங்‌ 148:7,8). 
கடலில்‌ எழும்பும்‌ பெருங்காற்றும்‌, கடலில்‌ 
கொந்தளிக்கும்‌ அலைகளும்‌ கர்த்தருடைய 
வார்த்தையினால்‌ உண்டாகிறது 
கர்த்தருடைய கட்டளையை இவை 
நிறைவேற்றுகிறது. முதல்‌ முதலாக 
கப்பலேறி கடல்‌ யாத்திரை 
பண்ணுகிறவர்கள்‌,  பெருங்காற்றையும்‌, 
கொந்தளிக்கும்‌ அலைகளையும்‌ பார்த்து 
பயப்படுவார்கள்‌. இப்படிப்பட்ட 
கொந்தளிக்கும்‌ கடலில்‌ கப்பல்‌ எப்படி 
பிரயாணம்‌ பண்ணும்‌ என்று 
திசைப்பார்கள்‌. கர்த்தரே மகாபெரிய 
சமுத்திரத்தை சிருஷ்டித்திருக்கிறார்‌. 


கர்த்தரைத்‌ 





ழ்‌ நள 
யாய 


கர்த்தர்‌ மனுஷனுக்கு ஞானத்தைக்‌ 
கொடுத்திருக்கிறார்‌. தேவனுடைய 
கிருபையினாலும்‌, அவர்‌ கொடுத்திருக்கிற 
'ஞானத்தினாலும்‌ மனுஷன்‌ கப்பல்களைக்‌ 
கட்டுகிறான்‌. அது தண்ணீரில்‌ மிதந்து 
பிரயாணம்‌ செய்கிறது. கடலில்‌ கப்பல்‌ 
மிதக்கும்போது, பெருங்காற்று வீசினாலும்‌. 
அலைகள்‌ கொந்தளித்தாலும்‌, கப்பல்‌ 
மூழ்கிப்‌ ழ்கிப்போகாமல்‌, அலைகளிலே மேலும்‌ 
'மும்‌ இறங்கி மிதக்கிறது. 


அதிகரிக்கும்போது, 
பிரயாணம்செய்து 
பயம்‌ 
அவர்களுடைய 
கிலேசத்தினால்‌ 
பேரலைகளைப்‌ 
அவர்கள்‌ 
அலைந்து 
அவர்களுடைய 


பெருங்காற்று 
கடலில்‌ 
பழக்கமுள்ளவர்களுக்கும்‌ 
வந்துவிடும்‌. 
ஆத்துமாவும்‌ 
கரைந்துபோகும்‌. 
பார்க்கும்போது 
வெறித்தவனைப்போல்‌ 
தடுமாறுகிறார்கள்‌; 
ஞானமெல்லாம்‌. முழுகிப்போகிறது 
(சங்‌ 107:27) இப்படிப்பட்ட ஆபத்தான 
சூழ்நிலைகளில்‌ என்ன செய்வது என்று 
தெரியாமல்‌ அவர்கள்‌ திகைப்பார்கள்‌. 
தங்களை எப்படி காப்பாற்றிக்கொள்வது 
என்பதும்‌ அவர்களுக்குத்‌ தெரியாது. 
பெருங்கடலில்‌ புயல்‌ அடிக்கும்போது, கடல்‌ 
யாத்திரை பண்ணுகிறவர்கள்‌ மரணத்தின்‌ 
வாசலுக்கே போய்விடுவார்கள்‌. 


கடலில்‌ யாத்திரை பண்ணுகிறவர்கள்‌ 
பெருங்காற்றையும்‌, கொந்தளிக்கும்‌ கடல்‌ 
அலைகளையும்‌. எதிர்பார்க்கவேண்டும்‌. 
தங்களுக்கு. , அழிவு வருவதற்கு 
வாய்ப்புள்ளது என்பதையும்‌ அவர்கள்‌ 
அறிந்திருக்கவேண்டும்‌. தங்களுடைய 
ஜீவனை கர்த்தருடைய கரத்தில்‌ 
ஒப்புக்கொடுத்துவிட்டு கடல்‌ 
யாத்திரைபண்ணவேண்டும்‌. கடலில்‌ 
பிரயாணம்பண்ணும்போது எப்போதும்‌ 
'ஜெபம்பண்ணி, தேவனுடைய சமுகத்திற்கு 
அருகாமையில்‌ இருக்கவேண்டும்‌. 
“நீங்கள்‌ ஜெபிக்கக்கற்றுக்‌ 
கொள்ளவேண்டுமென்றால்‌, கடலிலே 
பிரயாணம்பண்ணுங்கள்‌” என்று ஒரு 
உண்டு. கடல்‌ பிரயாணத்தில்‌ 
ஜீவனுக்கு அதிக ஆபத்துக்கள்‌ உண்டு. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை CDNENIS 


PUBLISHERS 


மெய்யாகவே கடலில்‌ 
செய்யப்போகிறவர்கள்‌, முதலாவதாக 
ஜெபிக்கக்‌ கற்றுக்கொள்ள வேண்டும்‌. 
ஆபத்து வேளையிலே கர்த்தரை 
நோக்கிக்‌ கூப்பிட 
கற்றுக்கொள்ளவேண்டும்‌. 


பிரயாணம்‌ 


கர்த்தரை தெய்வமாக 
கொண்டிருக்கிற ஜனம்‌ பாக்கியமுள்ளது. 
கர்த்தர்‌ நம்முடைய தேவனாகயிருக்கும்‌ 
போது, அவர்‌ நம்மோடு கூடவே இருப்பார்‌. 
நாம்‌ ஆபத்து வேளையிலே அவரை 
நோக்கிக்கூப்பிடும்போது, அவர்‌ 
நம்முடைய ஜெபங்களுக்குப்‌ 
பதில்கொடுப்பார்‌. நம்முடைய சரீர பலம்‌ 
குறைந்துபோனாலும்‌, நம்முடைய 
விசுவாசம்‌ நமக்குள்‌ நிரம்பியிருக்கும்‌. 
விசுவாசிக்கிறவர்கள்‌ பதறமாட்டார்கள்‌. 
பெருங்காற்று எழும்பினாலும்‌, கடல்‌ 
அலைகள்‌ கொந்தளித்தாலும்‌, கர்த்தரை 
நம்புகிறவர்கள்‌ பதறாமல்‌, கர்த்தருடைய 
சமுகத்திலே அமைதியாகக்‌ 
காத்திருப்பார்கள்‌. கர்த்தருடைய 
சித்தம்‌ நிறைவேறக்கடவு என்‌! 
மண்கிழ்ச்சிமோடு சொல்லுவார்கள்‌ a 


கடலில்‌ பிரயாணம்‌ 
பண்ணுகிறவர்களுக்கு ஆபத்து 
வரும்போது கர்த்தரே அவர்களுக்குத்‌ 
துணையாகயிருக்கிறார்‌. சங்கீதக்காரர்‌ 
இதைப்பற்றிச்‌ சொல்லும்போது, 
அப்பொழுது தங்கள்‌ ஆபத்திலே அவர்கள்‌ 
கர்த்தரை நோக்கிக்‌ கூப்பிடுகிறார்கள்‌, 
அவர்கள்‌ இக்கட்டுகளுக்கு அவர்களை 
நீங்கலாக்கி விடுவிக்கிறார்‌. கொந்தளிப்பை 
அமர்த்துகிறார்‌, அலைகள்‌ 
அடங்குகின்றது” (சங்‌ 107:28,29) என்று 
சொல்லுகிறார்‌. 





ழ்‌ நள 
யாய 


கர்த்தர்‌ கட்டளை கொடுக்கும்போது 
கடல்‌ அலைகள்‌ அடங்கும்‌ 
கடலிலே அமைதி 


கொந்தளிக்கும்‌. 
உண்டாகும்‌. இதனிமித்தமாய்‌ கடல்‌ 
யாத்திரை பண்ணுகிறவர்கள்‌ 
சந்தோஷப்படுகிறார்கள்‌. அவர்கள்‌ 
தங்கள்‌ ஆபத்திலே கர்த்தரை நோக்கிக்‌ 
கூப்பிட்டார்கள்‌. கர்த்தர்‌ அவர்களுக்கு 
உதவி செய்கிறார்‌. அவர்கள்‌ நாடின 
துறைமுகத்தில்‌, கர்த்தர்‌ அவர்களைக்‌ 
கொண்டுபோய்ச்சேர்க்கிறார்‌. அவர்கள்‌ 
போய்ச்‌ சேரவேண்டிய ஊர்களுக்கு, 
தா்‌ பத்திரத்தோடு 
'போய்ச்சேருகிறார்கள்‌. இதுவும்‌ 
கர்த்தருடைய கிருபை. கடலில்‌ பிரயாணம்‌ 
பண்ணுகிறவர்கள்‌ நிர்மூலமாகாதிருப்பது 
தேவனுடைய சுத்தகிருபை 


ஆபத்துக்காலத்திலே தம்மை 
நோக்கிக்‌ கூப்பிடுகிறவர்களுக்கு கர்த்தர்‌ 
தம்முடைய கிருபையையும்‌, 
இரக்கத்தையும்‌, உதவியையும்‌ 
காண்பிக்கிறார்‌. மனுஷருக்கு அவர்‌ 
அதிசயங்களைச்‌ செய்கிறார்‌. 
இதனிமித்தமாக மனுபுத்திரர்‌ கர்த்தரைத்‌ 
துதிக்கவேண்டும்‌ என்று சங்கீதக்காரர்‌ 
சொல்லுகிறார்‌. “அவர்கள்‌ கர்த்தரை 
அவருடைய கிருபையினிமித்தமும்‌, 
மனுபுத்திரருக்கு அவர்‌ செய்கிற 
அதிசயங்களினிமித்தமும்‌ துதித்து, 
ல சபையிலே அவரை உயர்த்தி, 
ப்பர்களின்‌ சங்கத்‌ அவரைப்‌ 
ாற்றுவார்களாக" (சங்‌ 107 31,32). 


கர்த்தர்‌ வறண்ட நிலத்தை 
நீருற்றுகளாக மாற்றுகிறார்‌ 
சங்‌ 107 : 38-88. 


சுங்‌ 10753. அவர்‌ ஆறுகளை 
அவாத்தரவெளியாகவும்‌, தீகுற்றுகனை 
வறண்ட ஸ்தலமாகவும்‌, 


சங்‌ 107:34. 
பொல்லாப்பினிமித்தம்‌ 
தேசத்தை. உவர்‌ 
மாற்றுகிறார்‌. 


குடிகளுடைய 
செழிப்பான 
"நிலமாகவும்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம 


PUBLISHERS 


சங்‌ 10735. அவர்‌ அவாத்தர 
வெனியைத்‌ தண்ணீர்த்தடாகமாகவும்‌, 
வறண்ட திலத்தை தீகுற்றுகனாகவும்‌ 
மாற்றி, 


சுங்‌ 107:38. பசித்தவர்களை அங்கே 
குடியேற்றுகிறார்‌ அங்கே அவர்கள்‌ 
குடியிருக்கும்‌ நகரத்தைக்‌ கட்டி, 


சுங்‌ 107:87. வயல்களை உண்டாக்கி 
விதைத்து, திராட்சத்தோட்டங்களை 
நாட்டுகிறார்கன்‌, அவைகள்‌ வரத்தூன்ன. 
பலனைத்‌ தரும்‌. 


சங்‌ 10759. 
ஆசிர்வதிக்கிறார்‌, 
பெருகுகிறார்கன்‌; 
மிருகஜீவன்கள்‌ 
பண்ணுகிறார்‌. 


அவர்களை 
மிகுதியும்‌ 
அவர்களுடைய 
குறையாதிருக்கப்‌ 


மனுஷருக்கு துன்பங்களும்‌, 
வேதனைகளும்‌ வரும்போது, கர்த்தர்‌ 
தம்முடைய கிருபையினால்‌, தம்முடைய 
நாமமகிமைக்காக, மனுபுத்திரரை 
போலிக்கிறார்‌, பராயிக்கிறார்‌, 
பாதுகாக்கிறார்‌. தேவனுடைய 
பராமரிப்பினால்‌ பலவிதமான மாற்றங்கள்‌ 
உண்டாகும்‌. கர்த்தர்‌ நேற்றும்‌ இன்றும்‌, 
என்றும்‌ மாறாதவர்‌. ஆனாலும்‌ அவர்‌ 
காரியங்களை மாற்றுகிற வல்லமையுள்ள 
தேவனாயிருக்கிறார்‌. தேவன்‌ மாற்றத்தை 
உண்டாக்கும்போது, அது நமக்கு 
ஆச்சரியமாகயிருக்கும்‌. மனுஷர்‌ 
மத்தியிலே கர்த்தர்‌ செய்கிற கிரியைகள்‌ 
பயங்கரமானவைகள்‌. 


கர்த்தருடைய கிரியைகளினால்‌ 
நடைபெறும்‌ மாற்றங்களில்‌ சிலவற்றை, 
சங்கீதக்கார்‌ இங்கு விவரித்துச்‌ 
சொல்லுகிறார்‌. கர்த்தருடைய 
கிரியையினால்‌ செழிப்புள்ள தேசங்கள்‌ 
வறண்ட தேசங்களாகும்‌. அதுபோலவே 
அவருடைய கிரியையினால்‌, வறண்ட 
தேசங்கள்‌ செழிப்புள்ள தேசங்களாகும்‌. 
ஒரு தேசம்‌ செழிப்பாகயிருப்பதற்கு, அந்த 
நிலம்‌ விவசாயத்திற்கு ஏற்ற 
நிலமாகயிருக்கவேண்டும்‌ என்றுதான்‌ 
எல்லோரும்‌ நினைப்பார்கள்‌. 
ல்‌ யயிர்‌ செழிக்கும்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


பாவம்‌ அவனைப்‌ 

அவன்‌ குடியிருக்கிற 

பாதித்துவிடுகிறது. 

பாதித்துவிடுகிறது. 

பாவத்தினால்‌ நல்ல 

செழிப்பான தேசம்‌ உவர்நிலமாக 
மாறிப்போகிறது 


கர்த்தர்‌ 
கொடுக்கிற ஆக்கினைத்தீர்ப்பு 


மனுஷனுடைய 
பாதிப்பதுபோல, 
தேசத்தையும்‌ 
நிலத்தையும்‌ 
மனுஷனுடைய 


சங்கீதக்காரர்‌ 
சொல்லும்போது... “அவர்‌ 
அவாந்தரவெளியாகவும்‌, 

வறண்ட ஸ்தலமாகவும்‌, குழகளுடைய 
பொல்லாப்பினிரித்தம்‌ செழிப்பான 


தேசத்தை உவர்‌ நிலமாகவும்‌ மாற்றுகிறார்‌” 
(சங்‌ 107:33,34) என்று சொல்லுகிறார்‌. 


மனுஷன்‌ பாவியாகயிருந்தாலும்‌ 
தேவன்‌  நல்லவராகவே இருக்கிறார்‌. 
மனுஷன்‌. தேவனுக்கு விரோதமாக 
பொல்லாப்பு செய்தாலும்‌, கலகம்‌ 
செய்தாலும்‌ கர்த்தரோ மனுஷருக்கு 
நன்மைகளையே செய்கிறார்‌. அவர்‌ 
அவாந்தரவெளியை தண்ணீர்‌ தடாகமாக 
மாற்றுகிறார்‌ வறண்ட நிலத்தை 
நீரூற்றுகளாக மாற்றுகிறார்‌ (சங்‌ 107:35) 
இது கர்த்தருடைய கிருபை இது 
கர்த்தர்‌ மனுஷருக்குச்‌ செய்கிற நன்மை. 
தேசம்‌ செழித்திருக்க 
வேண்டுமென்றால்‌, அங்கு மனுஷரின்‌ 
எண்ணிக்கையும்‌ நிரம்பியிருக்கவேண்டும்‌ 
மனுஷர்‌ பலுகிப்பெருகவேண்டும்‌. 
குடும்பங்கள்‌ கட்டியெழுப்பப்படவேண்டும்‌ 
அவர்களுக்கு போஜனம்‌ முதலான. 
எல்லா தேவைகளும்‌ சந்திக்கப்பட 
வேண்டும்‌. தேசத்திலே மனுஷருடைய 
தொகை குறைந்துபோனால்‌ அந்த 
தேசமே அழிந்துபோகும்‌. கர்த்தரோ 
தேசத்தை பகத மாற்றுகிறார்‌. 
கட்டியெழுப்புகிறார்‌. 
தேசத்தில்‌ க மித்கு ஜனங்களை 
அங்கு குடியேற்றுகிறார்‌. 


இதுபற்றிச்‌ 
ஆறுகளை 
நீரூற்றுகளை 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மமம்‌ 


PUBLISHERS 


கர்த்தர்‌ பசித்தவர்களை அந்த 
தேசங்களிலே குடியேற்றுகிறார்‌; அங்கே 
அவர்கள்‌ குடியிருக்கும்‌ நகரத்தைக்‌ 
கட்டுகிறார்கள்‌. வயல்களை உண்டாக்கி 
விதைக்கிறார்கள்‌. திராட்சத்தோட்டங்களை 
நாட்டுகிறார்கள்‌, அவைகள்‌ வரத்துள்ள 
பலனைத்‌ தரும்‌ (சங்‌ 107:36,37). ஆரம்பம்‌ 
சிறியதாகயிருந்தாலும்‌. கர்த்தருடைய 
கிருபையினால்‌. முழவு 
பெரியதாகயிருக்கிறது. கர்த்தர்‌ 
தேசத்திலே குடியிருக்கிற ஜனங்களை 
ஆசீர்வதிக்கிறார அவர்கள்‌ மிகுதியும்‌ 
பெருகுகிறார்கள்‌. கர்த்தர்‌ அவர்களுடைய 
மிருகஜீவன்களையும்‌  குறையாதிருக்கப்‌ 
பண்ணுகிறார்‌. இதனால்‌ அவர்களுடைய 
மிருகஜீவன்களும்‌ பெருகுகிறது 
(சங்‌ 107:38). 


பசியாயிருக்கிறவர்கள்‌ செழிப்பான 
தேசத்திலே குடியேறுகிறார்கள்‌. அங்கு 
அவர்களுக்கு போதுமான போஜனம்‌ 
கிடைக்கிறது. பழவகைகளெல்லாம்‌ 
ஏராளமாய்க்‌ கிடைக்கிறது. நல்ல 
செழிப்பான  தேசங்களிலே இவர்கள்‌ 
குடியேறி, வேரூன்றி நிற்கிறார்கள்‌. அங்கு 
பலுகிப்‌ பெருகுகிறார்கள்‌. கர்த்தருடைய 
கிருபையினால்‌, அவர்கள்‌ உழுது விதை 
விதைக்கிற நிலம்‌ செழிப்பான நிலமாக 
மாறுகிறது. தேசத்திலே நல்ல. 
அறுவடை கிடைக்கிறது. 
திராட்சத்தோட்டங்களெல்லாம்‌ வாத்துள்ள 
பலனைத்‌ தருகிறது. ஜனங்கள்‌ 
செழிப்பான தேசத்திலே சந்தோஷமாக 
குடியிருப்பதற்கு. வீடுகளைக்‌ 
கட்டுகிறார்கள்‌. நகரங்களையும்‌ 
கட்டுகிறார்கள்‌. 


“கர்த்தர்‌ தம்முடைய கிருபையினால்‌ 


தானியங்களைத்‌ தாராளமாய்த்‌ தருகிறது. 
கர்த்தர்‌ அவர்களுடைய கைகளின்‌ 
பிரயாசங்களை 

ஆண்டவருடைய 

அவர்கள்‌ பயிரிட்டு, அறுவடை செய்து 
செழித்திருக்கிறார்கள்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


ஜனங்களுக்கு தங்குவதற்கு 
வாசஸ்தலம்‌ வேண்டும்‌. நிலமில்லாமல்‌ 
வீடுகளைக்‌ கட்ட முடியாது. பயிரிடாமல்‌ 
அறுவடை செய்யமுடியாது. நிலம்‌ 
செழிப்பாகமிருந்தால்தான்‌ பயிரிட முடியும்‌. 
நீரூற்றுகள்‌ போதுமான 
இருந்தால்தான்‌ பயிர்கள்‌ 
விவசாயம்‌ செழிக்கும்‌. 
பயனுள்ளதாகமிருக்கும்‌. 
தேசத்திலே குடியேறி 
உண்டாக்குகிறார்கள்‌. 
விதைக்கிறார்கள்‌. திராட்சத்தோட்டங்களை 
நட்டுகிறார்கள்‌. கர்த்தர்‌ அவர்களுடைய 
கைகளின்‌ பிரயாசங்களை 
ஆசீர்வதிக்கிறார்‌. அவர்கள்‌ நாட்டிய 
திராட்சத்தோட்டங்களும்‌, விதைத்த 
வயல்நிலங்களும்‌ அவர்களுக்கு வரத்துள்ள 
பலனைத்‌ தருகி கர்த்தருடைய 
ண்பன்‌ நட்த 0 


தேவன்‌ நம்மை ஆசீர்வதிக்கும்போது, 
நாம்‌ சோம்பேறியாக இருக்கக்கூடாது. 
கர்த்தர்‌ கொடுக்கிற ஆசீர்வாதமான 
தாலந்துகளை நாம்‌ பயன்படுத்தவேண்டும்‌. 
நம்முடைய வேலைகளில்‌. 
உண்மையுள்ளவர்களாயிருக்க வேண்டும்‌. 
சோம்பலில்லாமல்‌ உற்சாகமாய்‌ வேலை 
செய்யவேண்டும்‌. நாம்‌ கர்த்தருடைய 
கிருபையினால்‌ சுறுசுறுப்பாகவும்‌, 
விவேகபாகவும்‌, வேகமாகவும்‌, 
உண்மையுள்ளவர்களாகவும்‌ வேலை 
செய்யும்போது, கர்த்தர்‌ 
தம்முடைய நன்மைகளினாலும்‌, 
ஆசீர்வாதங்களினாலும்‌ நம்மை 
முடிசூட்டுகிறார்‌. 


நாம்‌ எவ்வளவுதான்‌ 
சுயமுயற்சிமினால்‌ பிரயாசப்பட்டாலும்‌, 
தேவனுடைய கிருபையும்‌ உதவியும்‌, 
ஒத்தாசையும்‌ இல்லாவிட்டால்‌, நம்முடைய 
பிரயாசங்களெல்லாம்‌ விருதாவாய்ப்‌ 
போய்விடும்‌. நமக்கு தேவனுடைய 
ஆசீர்வாதம்‌ தேவை நாம்‌ வயல்‌ 

ளில்‌ விதை விதைத்தாலும்‌. 
விளையச்‌ செய்கிறவர்‌ தேவனே. நாம்‌ 
திராட்சத்தோட்டங்களை _ நாட்டினாலும்‌. 
வரத்துள்ள பலனைத்‌ தருகிறவர்‌ 
கர்த்தரே. கர்த்தருடைய அநுக்கிரகம்‌ 


்‌ நமக்கு ஒரு நன்மையும்‌ 
உண்டாகாது. சோம்பேறியாயிராமல்‌, 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை OCDNENIS 


PUBLISHERS 


சுறுசுறுப்பாய்‌ வேலை செய்கிறவர்களை 
கர்த்தர்‌ ஆசீர்வதிக்கிறார்‌. கர்த்தர்‌ 
கொடுக்கிற ஆசீர்வாதத்தினால்‌ அவர்கள்‌ 
மிகுதியும்‌ றார்கள்‌. கர்த்தர்‌ 
ர்களுடைய மிருகஜீவன்களையும்‌ 
பெருகப்பண்ணுகிறார்‌ (சங்‌ 107.38). 


நம்முடைய நிலம்‌ 
வெளியாயிருந்தால்‌ கர்த்தரிடத்தில்‌ 
ஜெபம்பண்ணவேண்டும்‌. அவர்‌ 
அவாந்தரவெளியை தண்ணீர்‌ தடாகமாக 
மாற்றுகிறவர்‌. நம்முடைய நிலம்‌ வறண்ட 
நிலமாகயிருந்தால்‌ கர்த்தரிடத்தில்தான்‌ 
ஜெபம்பண்ணவேண்டும்‌. அவர்‌ வறண்‌। 
நிலத்தை நீரூற்றுகளாக மாற்றுகிறவர்‌. 
கர்த்தர்‌ நமக்கு நன்மை செய்யும்போது, 
நாம்‌ அவருக்கு நன்றியுள்ளவர்களாய்‌ 
ஜீவிக்கவேண்டும்‌. பாவத்தை விட்டு 
விலகவேண்டும்‌. கர்த்தருக்கு 
விரோதமாய்க்‌  கலகம்பண்ணக்கூடாது. 
அவருக்குக்‌ கீழ்ப்படிந்து ஜீவிக்கவேண்டும்‌. 


அவாந்தர 


நாம்‌ கர்த்தருக்கு விரோதமாகக்‌ 
கலகம்பண்ணி, துன்மார்க்கமாய்‌ 
ஜீவித்தால்‌, தேவகோபம்‌ நம்மீது வரும்‌. 
அவர்‌ ஆறுகளை அவாந்தரவெளியாக்கிப்‌ 
போடுவார்‌. நீரூற்றுகளை வறண்ட 
ஸ்தலமாக மாற்றிப்போடுவார்‌. 
குடிகளுடைய பொல்லாப்பினிபித்தம்‌ 
கர்த்‌ செழிப்பான தேசத்தையும்‌ 
உவர்நிலமாக மாற்றிப்போடுவார்‌. 


ஜனங்களும்‌, 


எல்லா அதிலும்‌ 
விசேஷமாய்‌. கர்த்தருடைய 
ஜனங்களெல்லோரும்‌, கர்த்தருக்குப்‌ பயந்து 
ஜீவிக்கவேண்டும்‌. அவருடைய 
கிருபையில்‌  நிலைத்திருக்கவேண்டும்‌. 
தேவனுடைய தெய்வீக பராமரிப்பை நாம்‌ 
அசட்டை செய்துவிடாமல்‌, அவருக்கு 
நன்றியுள்ளவர்களாக ஜீவிக்கவேண்டும்‌. 
நம்முடைய கைகள்‌  சோம்பலில்லாமல்‌ 
வேலை செய்யவேண்டும்‌. நம்முடைய 
வேலையில்‌ கர்த்தருடைய ஆசீர்வாதம்‌ 
தங்கியிருக்கவேண்டும்‌. இதுவே நாம்‌ 
செழிப்படைவதற்கு வழி 





ழ்‌ நள 
யாய 


கர்த்தர்‌ பிரபுக்கனின்மேல்‌. 
இகழ்ச்சி வரப்பண்ணுகிறார்‌ 
சங்‌ 107 : 99-41 


சுங்‌ 10789. 
இடுக்கத்தினாலும்‌, 
துயரத்தினாலும்‌ 
தாழ்வடைகிறார்கள்‌. 


பின்பு அவர்கள்‌ 
ஆபத்தினாலும்‌, 
குறைவுபட்டுத்‌ 


சுங்‌ 107:40. அவர்‌ பிரபுக்கனின்மேல்‌: 
இகழ்ச்சி வரப்பண்ணி, வழியில்லாத 
அவரந்தர வெளியிலே அவர்களைத்‌ 
திரியச்செய்து, 


சங்‌ 10741. 
சிறுமையினின்று 
அடைக்கலத்திலே 
வம்சங்களை 

போலாக்குகிறார்‌. 


மனுஷன்‌. 

ஜீவியகாலத்தில்‌ சில 
செழித்திருக்கிறான்‌. சில... காலம்‌ 
தாழ்ந்திருக்கிறான்‌. உயர்வும்‌ தாழ்வும்‌ 
மனுஷருக்குத்‌ திடீரென்று வந்துவிடுகிறது. 
ஒரு சிலர்‌ தாழ்வடையும்போது. அவர்கள்‌ 
குறைவுபட்டு, ஒன்றுமில்லாமல்‌ 
தரித்திரராய்ப்‌ போய்விடுகிறார்கள்‌. 
தேவனுடைய பராமரிப்பினால்‌ மனுஷர்கள்‌ 
ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள்‌. அதே 
பராமரிப்பினால்‌ மனுஷர்கள்‌ 
தாழ்வடையவும்‌ செய்கிறார்கள்‌. மனுஷரில்‌ 
சிலர்‌ இடுக்கத்தினாலும்‌, ஆபத்தினாலும்‌, 
துயரத்தினாலும்‌ குறைவுபட்டுத்‌. 
தாழ்வடைகிறார்கள்‌ (சங்‌ 107:39). 
அவர்கள்‌ ஒவ்வொரு நாளும்‌ 
தாழ்ச்சியடைகிறார்கள்‌. குடும்பத்திலும்‌ 
பேரழிவு உண்டாகிறது. குடும்பத்தார்‌ 
ஒன்றுசேர்ந்து கூடியிராமல்‌: 
சிதறிப்போய்விடுகிறார்கள்‌ 


ஒருகாலத்தில்‌ 
இருந்தவர்கள்‌ 
போய்விடுகிறார்கள்‌ 
உயர்ந்த 
ஒன்றுமில்லாமல்‌ 


எனியவனையோ 
எடுத்து, உயர்த்த 
வைத்து, அவன்‌ 
'மந்தையைய்‌ 


தன்னுடைய 
காலம்‌ 


பிரபுத்களாக 
ஒன்றுமில்லாமல்‌ 
சமுதாயத்தில்‌ 
அந்தஸ்திலிருந்தவர்கள்‌ 
தாழ்ந்துவிடுகிறார்கள்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை CDNENIS 


PUBLISHERS 


இதுவும்‌ கர்த்தருடைய கிரியை. 
மனுஷருடைய பொல்லாப்பினிமித்தம்‌ 
தேவனுடைய கோபம்‌ அவர்கள்மீது வரும்‌. 
அப்போது கர்த்தர்‌ பொல்லாப்பு செய்த 
பிரபுக்களின்மேல்‌ இகழ்ச்சி 
வரப்பண்ணுகிறார்‌. வழியில்லாத 
அவாந்தர வெளியிலே ர்களை 
அலைந்து திரியச்செய்கிறார்‌ (சங்‌ 07:40). 


தன்னைத்தானே 
தாழ்ச்சியடைவான்‌. 
தடுமாறுவான்‌. 

எங்கு போவது 


உயர்த்துகிறவன்‌. 

தெரியாமல்‌ 
அவாந்தரவெளியிலே 
என்று தெரியாமல்‌ 
அலைந்து திரிவான்‌. அவர்களுடைய 
துன்மார்க்கத்தினிமித்தமாய்‌ கர்த்தரே 
அவர்களை தண்டித்திருக்கிறார்‌ 
கர்த்தரால்‌ பிரபுக்களின்மேல்‌ இகழ்ச்சி 
வரப்பண்ண முடியும்‌. அதே கர்த்தரால்‌ 
எளியவனை சிறுமையினின்று எடுத்து 
உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்க 
முடியும்‌... கர்த்தரால்‌ செழித்திருக்கிற 
குடும்பங்களை ஒன்றுமில்லாமல்‌ 
செய்யவும்‌ முடியும்‌. ஒன்றுபில்லாத 
எளியவனுடைய வம்சந்களை 
மந்தையைப்போல விருத்திபண்ணி. 
அவர்களெல்லோரையும்‌ ஆசீர்வதிக்கவும்‌ 
மயம்‌ கர்த்தரால்‌ கூடாத காரியம்‌ 
ஒன்றுமில்லை. 


கர்த்தருடைய ஆசீர்வாதத்திற்கு 
அவருடைய கிருபையும்‌ அவருடைய 
சாபத்திற்கு அவருடைய கோபமுமே 
காரணம்‌. இரண்டுமே கர்த்தருடைய 
கிருபைதான்‌. இரண்டுமே கர்த்தருடைய 
பராமரிப்புதான்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
சித்தத்தின்‌ பிரகாரமாய்‌ கிரியை 
நடப்பிக்கிறார்‌. யார்மீது 
அன்பாயிருக்கவேண்டுமென்றும்‌, யார்மீது 
கோபப்படவேண்டுமென்றும்‌ கர்த்தருக்குத்‌ 
தெரியும்‌. யாரை உயர்த்தவேண்டும்‌ 
என்றும்‌. யாரை தாழ்த்தவேண்டும்‌ என்றும்‌ 

அவருக்குத்‌ தெரியும்‌. நாம்‌ கர்த்தருடைய 
கிருபைக்கு நம்மை ஒப்புக்கொடுத்து, 
அவருடைய வார்த்தைக்குக்‌ கீழ்ப்படிந்து, 
பயபக்தியாய்‌ ஜீவிக்கும்போது, கர்த்தர்‌ 
தம்முடைய கிருபையை நமக்குக்‌ 
கொடுப்பார்‌. நம்முடைய பிரயாசங்களை 
ஆசீர்வதிப்பார்‌. கர்த்தருடைய 

பயும்‌ சர்வா; க்குக்‌ 
த, கவா க்‌ 





ழ்‌ நள 
யாய 


இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ ஒரு சிலர்‌ 
உயர்ந்திருப்பதும்‌ ஒரு சிலர்‌ 
தாழ்ந்திருப்பதும்‌ கர்த்தருடைய தெய்வீக 
பராமரிப்பு ஆகையினால்‌ பிரபுக்கள்‌ 
தங்கள்‌ இருதயத்தில்‌ 
இறுமாப்பாயிருக்கக்கூடாது. அதே 
வேளையில்‌ எளியவர்களும்‌ 
தங்களுக்கு நம்பிக்கையில்லை என்று 
சோர்ந்துபோய்விடக்கூடாது. கர்த்தர்‌ 
மாறாதவர்‌. அதே கர்த்தர்‌ நம்மை 
மாற்றுகிறவர்‌. கர்த்தரால்‌ நம்மை 
மாற்றமுடியும்‌ என்பதை நினைவுகூர்ந்து. 
பிரபுக்கள்‌ மிகுந்த 
மனத்தாழ்மையோடு, கர்த்தருக்குக்‌ 
கீழ்ப்படிந்து நன்மை செய்யவேண்டும்‌. 
எளியவனும்‌. சிறுமைப்பட்டவனும்‌ கர்த்தரை 
நம்பவேண்டும்‌. கர்த்தரால்‌ தங்களை 
உயர்த்த முடியும்‌ என்று விசுவாசித்து. 
அவருக்கு உண்மையுள்ளவர்களாய்‌. 
ஜீவிக்கவேண்டும்‌. கர்த்தர்‌ 
தங்களுடைய வம்சங்களை மந்தையைப்‌ 
போலாக்குவார்‌ என்று விசுவாசித்து 
அவரைத்‌ துதிக்கவேண்டும்‌. 


ஞானவான்கள்‌ 
கிருபைகளை 
கொள்வார்கள்‌ 
சங்‌ 107: 42,43 


கர்த்தருடைய 
உணர்ந்து 


சங்‌ 107:42. உத்தமர்கள்‌ அதைக்கண்டு 
மகிழுவார்கன்‌; தியாயக்கேடெல்லாம்‌ 


தன்‌ வாயை மூடும்‌. 


சங்‌ 107248. எவன்‌ ஞானமுன்னவனோ 
அவன்‌ இவைகளைக்‌ கவனிக்கக்கடவன்‌; 
ஞானவான்கள்‌ கர்த்தருடைய 
கிருபைகளை உணர்த்துகொள்வார்கள்‌.. 


அற்புதமான 
கிரியைகளையும்‌, அதிசயமான 
கிரியைகளையும்‌, பயங்கரமான 
கிரியைகளையும்‌ செய்வதை நாம்‌ பார்த்து, 
அவற்றை நமக்குப்‌ பிரபோஜனப்படுத்திக்‌ 
கொள்ளவேண்டும்‌. நாம்‌ 
ஞானமுள்ளவர்களாகயிருக்க வேண்டும்‌. 
ானமுள்ளவர்கள்‌ கர்த்தருடைய 

|யைகளை கவனிப்பார்கள்‌. 


கர்த்தா 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மமம்‌ 


PUBLISHERS 


ஞானவான்கள்‌ 
கிருபைகளை  உணர்ந்துகொள்வார்கள்‌. 
கர்த்தரை நம்பியிருக்கிறவர்கள்‌ 
பாக்கியவான்கள்‌. கர்த்தர்‌ பிரபுக்கள்மேல்‌ 
இகழ்ச்சி வரப்பண்ணுவதையும்‌, 
எளியவனை சிறுமையினின்று 
உயர்த்துவதையும்‌ உத்தமர்கள்‌ கண்டு 
ர்கள்‌ _ நீதிமான்களுக்கு 
கிரியைகளை 


சந்தோஷமும்‌, 


கர்த்தருடைய 


மிகுந்த 

மன ஆறுதலும்‌ உண்டாகும்‌. 

ஒரு குயலன்‌ களிமண்ணை எடுத்து, 
தனக்கு சித்தமான பிரகாரம்‌ 
மண்பாண்டத்தை உண்டாக்குவதுபோல, 
கர்த்தர்‌ மனுபுத்திரை தமக்குச்‌ 
சித்தமான பிரகாரம்‌ உருவாக்குகிறார்‌. 
குயவர்‌ ஒரு சில பாத்திரங்களை 
கனமான பாத்திரங்களாகவும்‌, ஒரு 
சில பாத்திரங்களை கனவீனமான 
பாத்திரங்களாகவும்‌ உருவாக்குகிறார்‌. 
மண்ணுக்குப்‌ பெருமை இருக்கக்கூடாது. 
மண்ணின்‌ சித்தத்தின்படி பாத்திரம்‌ 
உண்டாக்கப்படுவதில்லை. குயவனுடைய 
சித்தத்தின்படிதான்‌ பாத்திரம்‌ 
உண்டாக்கப்படும்‌. 


கர்த்தர்‌ 
தம்முடைய 
அஹ்‌ நம்மை 


நம்முடைய சித்தப்படி 
நம்மை உருவாக்கமாட்டார்‌. 
சித்தத்தின்‌ படியே 
உருவாக்குவார்‌. ஆகையினால்‌ 
உருவாக்கப்பட்டவர்களாகிய நாம்‌, 
நம்முடைய உயர்ந்த நிலமையைப்‌ பார்த்து 
பெருமைப்படக்கூடாது. இது கர்த்தருடைய 
கிருபை என்பதைப்‌ புரிந்துகொள்ள 
வேண்டும்‌. தேவனுடைய கிரியைகளைப்‌ 
பார்த்து நியாயக்கேடெல்லாம்‌ தன்‌ 
வாயை மூடிவிடும்‌. கர்த்தருடைய 
பலத்த கிரியைகள்‌ நீதிமான்களுக்கு 
ஆசீர்வாதமாயிருக்கிறது. 





நயா 
சிபி]. 


கர்த்தருடைய பலத்த கிரியைகளை 
பாவிகளும்‌ பொல்லாப்பு செய்கிறவர்களும்‌ 
கண்டு அதிர்ச்சியடைகிறார்கள்‌. 
கர்த்தருக்கு விரோதமாய்‌ பேசுவதை 
நிறுத்திக்‌ கொள்கிறார்கள்‌. நியாயக்கேடு 
தன்னுடைய வாயை மூடிக்கொள்கிறது. 
பாவிகள்‌ மவுனமாகிறார்கள்‌. 
தங்களுடைய பாவத்தினிமித்தமாய்‌. 
சட்ட லட மங்கல்‌ 
என்பதை உணர்ந்துகொள்ளும்‌ போது, 
பாவிகளால்‌ தேவனுக்கு எதிர்த்து 
நிற்கமுடியவில்லை. தேவனுடைய 
நீதியான தீர்ப்புக்கு விரோதமாய்‌ 
அவர்களால்‌ கலகம்பண்ண முடியவில்லை. 
எல்லா மனுஷரையும்‌ 
எல்லாரையும்‌ 


கர்த்தர்‌ 
ஆசீர்வதிக்கிறார்‌. 
நன்மையினால்‌ நிரப்புகிறார்‌ 
எல்லோருக்கும்‌ கிருபை தருகிறார்‌ 
கர்த்தர்‌ நமக்குக்‌ கொடுத்திருக்கிற 
ஆசீர்வாதத்தையும்‌, நன்மையையும்‌, 
கிருபையையும்‌ நல்ல முறையில்‌. 
பயன்படுத்திக்‌ கொள்ளவேண்டும்‌. இதன்‌ 
மூலமாய்‌ தேவனுடைய நாமத்தை 
மகிமைப்படுத்த வேண்டும்‌. இவற்றை 
நமக்குப்‌ பிரயோஜனமாகப்‌ 
பயன்படுத்துவதுபோல, மற்றவர்களுக்கும்‌ 
na 
கர்த்தர்‌ கொடுத்திருக்கிற 
ஆசீர்வாதங்களையும்‌, நன்மைகளையும்‌, 
கிருபைகளையும்‌ நாம்‌ தவறான வழியில்‌ 
பயன்படுத்தக்கூடாது கர்த்தருடைய 
நன்மைகளை  அசட்டைபண்ணக்கூடாது. 
இவை நம்முடைய சுயமுயற்சியினாலோ, 
சுயநீதியினாலோ நமக்குக்‌ 
கிடைக்கவில்லை. கர்த்தருடைய 
கிருபையினால்‌ மாத்திரமே இவை 
நமக்கு கிடைத்திருக்கிறது. கர்த்தருக்கு 
விரோதமாக நாம்‌ சிந்தித்தாலும்‌, 
செயல்பட்டாலும்‌, கர்த்தர்‌ தம்முடைய 
ஆசீர்வாதங்களையும்‌, நன்மைகளையும்‌, 
நம்மை விட்டு 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை 


கர்த்தருடைய கிருபை 

இல்லையென்றால்‌, இதுவரையிலும்‌ 
மேலாக இருந்த நாம்‌ கீழாகிவிடுவோம்‌. 
தலையாகமிருந்த நாம்‌ வாலாகிவிடுவோம்‌. 
நம்முடைய பொல்லாப்பினிபித்தமாய்‌, 
நம்மீது கர்த்தருடைய கோபம்‌ 
வரும்போது நம்முடைய ஆறுகள்‌ 
அவாந்தரவெளியாகும்‌. நம்முடைய 
நீரூற்றுகள்‌ வறண்ட ஸ்தலமாகும்‌. 
நம்முடைய செழிப்பான தேசம்‌ 
உவர்நிலமாக மாற்றப்படும்‌. நாம்‌ 
இடுக்கத்தினாலும்‌, ஆபத்தினாலும்‌, 
துயரத்தினாலும்‌ குறைவுபட்டு 
தாழ்வடைவோம்‌. 


கிருபையும்‌ 
கர்த்தர்‌ 
தண்ணீர்‌ 
நம்முடைய 
நீரூற்றுகளாக 


நமக்கு கர்த்தருடைய 
இரக்கமும்‌ கிடைக்கும்போதோ, 
நம்முடைய அவாந்தரவெளியை 


செழிப்பான தேசத்திலே 


மாற்றுவார்‌. 
நம்மைக்‌ குடியேற்றுவார்‌. நம்முடைய 
வயல்களும்‌, தோட்டங்களும்‌ வரத்துள்ள 
பலனைத்‌ தரும்‌. 
உத்தமர்கள்‌ 

கிரியைகளைக்‌ கண்டு 
ஞானமுள்ளவர்கள்‌ 
கிரியைகளைக்‌ 


கர்த்தருடைய 
மகிழுவார்கள்‌. 
கர்த்தருடைய 
கண்டு, அவருடைய 
கிருபைகளை  உணர்ந்துகொள்வார்கள்‌. 
தேவனுடைய பராமரிப்புக்களை நாம்‌ 
தியானிக்கும்போது, நம்முடைய ஆத்துமா 
சுத்தமாகும்‌. நம்முடைய ஆவிக்குரிய 
ஜீவியம்‌ வளர்ச்சிபெறும்‌. நாம்‌ கர்த்தருக்கு 
சாட்சியுள்ளவர்களாக ஜீவிப்போம்‌. 
கர்த்தருடைய நாமத்தை 
மகிமைப்படுத்துவோம்‌. கர்த்தர்‌ நம்மையும்‌ 
ஆசீர்வதிப்பார்‌ 





சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


சங்கீதம்‌ 
ஜெபத்தில்‌ 
இவ்விரண்டு 


நூற்று எட்டாவது 
துதியில்‌ ஆரம்பித்து, 
நிறைவுபெறுகிறது 

பகுதிகளிலும்‌ விசுவாசத்திற்கு 
முக்கியத்துவம்‌ கொடுக்கப்பட்டிருக்கிறது. 
தேவனாகிய கர்த்தர்‌ தனக்குக்‌ 
காண்பித்திருக்கிற கிருபைக்காகவும்‌, 
இரக்கத்திற்காகவும்‌ தாவீது தேவனுக்கு 
நன்றி சொல்லுகிறார்‌ (சங்‌ 1081-5). 
தேசத்திற்கு தேவனுடைய கிருபையும்‌ 
இரக்கமும்‌ கிடைக்கவேண்டுமென்று 


தாவீது ஜெபம்பண்ணுகிறார்‌ 
(சங்‌ 1085-13), 


இந்த சங்கீதத்தின்‌ முதல்பகுதி, 
சங்‌ 577 ஆகிய வசனங்களிலிருந்து 
எடுக்கப்பட்டிருக்கிறது. 
சங்கீதத்தின்‌ இரண்டாவது. 
சங்‌ 60-12 ஆகிய வசனங்களிலிருந்து 
எடுக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய 
நாமமகிமைக்காக, அவரைத்‌ துதித்து 
சங்கீதம்‌. பாடும்போது, இந்த 
சங்கீதத்தைப்போல, மற்ற 
சங்கீதங்களிலிருந்து சில 
வசனங்களை எடுத்து 
பயன்படுத்துவது, யூதருடைய 
வழக்கத்தில்‌ ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகும்‌ 


ஒரு 


தாவிதின்‌ சந்தோஷமும்‌ துதியும்‌ 
சங்‌ 108 : 1-5 


(தாவீதின்‌ சங்கீதமாகிய பாட்டு) 


சங்‌ 1081. தேவனே, என்‌ இருதயம்‌ 
ஆயத்தமாயிருக்கிறது; நான்‌ பாடிக்‌ 
கீர்த்தனம்பண்ணுவேன்‌; என்‌ 
மகிமையும்‌ பாடும்‌. 

சங்‌ 108:2. வீணையே, கரமண்டலமே, 


விழியுங்கன்‌, நான்‌ அதிகாலையில்‌ 
விழிப்பேன்‌. 


விரிவுரை ம்மா 


PUBLISHERS 


சன்‌ 108:3. 
ஜனங்களுக்குள்னே. உம்மைத்‌ 
துதிப்பேன்‌; ஜாதிகளுக்குள்ளே 
உம்மைக்‌ கீர்த்தனம்பண்ணுவேன்‌.. 


கர்த்தாவே, 


சங்‌. 1084. உமது கிருமை 
வானங்களுக்கு மேலாகவும்‌, உமது 
சத்தியம்‌. மேகமண்டலங்கள்‌ 


பரியத்தமும்‌ எட்டுகிறது. 


சங்‌ 1085. தேவனே, வானங்களுக்கு 
மேலாக உயர்த்திரும்‌; உமது மகிமை 


பூமியனைத்தின்‌ மேலும்‌ 
உயர்த்திருப்பதாக.. 


என்‌ 
ஆயத்தமாயிருக்கிறது 


இருதயம்‌ 


தேவனே, என்‌: 
ஆயத்தமாயிருக்கிறது; 
கீர்த்தனம்பண்ணுவேன்‌; 
மகிமையும்‌ பாடும்‌ (சங்‌ 108:1). 


இருதயம்‌ 
பாடிக்‌ 
என்‌ 


நான்‌ 


தாவீது இதுவரையிலும்‌ தன்னுடைய 
பிரச்சனைகளைப்‌ பற்றியும்‌, 
சத்துருக்களைப்பற்றியும்‌ கர்த்தரிடத்தில்‌ 
முறையிட்டார்‌. இப்போது தாவீதின்‌ 
ராகம்‌ முற்றிலுமாக மாறியிருக்கிறது. 
இதுவரையிலும்‌ தன்னுடைய 
பிரச்சனைகளை கர்த்தரிடத்தில்‌ 
சோகத்தோடு சொன்னவர்‌, இப்போது 
மிகுந்த சந்தோஷத்தோடு கர்த்தரைத்‌ 
துதிக்கிறார்‌. தாவீதின்‌ இருதயத்திற்குள்‌ 
கர்த்தரைப்பற்றும்‌ விசுவாசம்‌ உறுதியாய்‌ 
நிலைத்திருக்கிறது. இதனால்‌ துக்கம்‌ 
சந்தோஷமாய்‌ மாறிற்று. 


கர்த்தரைத்‌ துதிப்பது தன்னுடைய 
கடமை என்று தாவீது நினைக்கிறார்‌. 
என்‌ இருதயம்‌ (ஆயத்தனயிருக்கிறது. 
தேவனே, இருதயம்‌ 
ஆயத்தமாயிருக்கிறது'. என்று 
சொல்லுகிறார்‌. தாவீதின்‌ இருதயம்‌ 
இதுவரையிலும்‌ தொய்ந்துபோயிருந்தது. 
இப்போதோ அவருடைய இருதயம்‌ 
பரலோகத்தை நோக்கி நிமிர்ந்து 
பார்க்கிறது. தாவீது இப்போது 
தன்னுடைய கண்களையும்‌ 
இருதயத்தைப்‌ கர்த்தரை நோக்கி 
ஏறெடுக்கிறார்‌. 





ழ்‌ நள 
யாய 


“துர்ச்செய்தியைக்‌ கேட்கிறதினால்‌ 
பயப்படான்‌; அவன்‌ இருதயம்‌ கர்த்தரை 
நம்பித்‌ திடனாயிருக்கும்‌' (சங்‌ 12.7) 
“உம்மை உறுதியாய்ப்‌ பற்றிக்‌ கொண்ட 
மனதையுடையவன்‌. உம்மையை 
நம்பியிருக்கிறபடியால்‌, நீர்‌ அவனைப்‌ 

ண... சமாதானத்துடன்‌ காத்துக்‌ 
'காள்வீர்‌” (ஏசா 26:3). 
தாவீது கர்த்தரைத்‌ துதிக்க 
ஆயத்தமாயிருக்கிறார்‌. அவருடைய 
இருதயம்‌ கர்த்தரைப்‌ பாடி 
கீர்த்தனம்பண்ண ஆயத்தமாயிருக்கிறது. 


நான்‌ அதிகாலையில்‌ விழிப்பேன்‌ 


வீணையே, சுரமண்டலமே, 
விழியுங்கன்‌, நான்‌ அதிகாலையில்‌ 
விழிப்பேன்‌ (சங்‌ 108:2). 


கர்த்தரைப்‌ பாடி துதிப்பதை தாவீது 
தன்னுடைய கடமையாக நினைக்கிறார்‌. 
கர்த்தரைத்‌ துதிப்பதற்காக 
சந்தோஷப்படுகிறார்‌ தன்னுடைய 
கடமையை நிறைவேற்றுவதற்கு தாவீது 
தன்னை ஆயத்தம்பண்ணுகிறார்‌. “என்‌ 
மகிமையே விழி என்று சொல்லுகிறார்‌. 
நம்முடைய நாவே நமக்கு மகிமை. 
நம்முடைய நாவு கர்த்தரைத்‌ 
துதிக்கும்போது அது மகிமையான 
வேலையைச்‌ செய்கிறது. தாவீது. “என்‌ 
மகிமையே விழி” என்று சொல்லும்போது. 
“என்‌ நாவே விழி” என்று பொருள்படுமாறு 
சொல்லுகிறார்‌. 


நம்முடைய நாவு விழிப்பதற்கு 
முன்பாக, நம்முடைய ஆத்துமா 
விழிக்கவேண்டும்‌. ஆத்துமா விழிப்போடு 
இருந்தால்தான்‌, கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
நம்மால்‌ பயபக்தியோடு வரமுடியும்‌. 
கர்த்தரை உற்சாகமாய்த்‌ துதிக்கருடியும்‌ 
கர்த்தருடைய வார்த்தைகளையும்‌, 
வாக்குத்தத்தங்களையும்‌ 
தியானிக்கமுடியும்‌ 
னம்‌ _தூக்கத்தோடு க 
ானிக்கும்‌. கர்த்தருடைய கழுத்த 
விழித்திருக்கலேண்‌। 


நாம்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்மா 


PUBLISHERS 


தூக்கக்கலக்கத்தில்‌ ஏறெடுக்கிற 
ஜெபங்களும்‌, ஸ்தோத்திர பலிகளும்‌ 
கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
அங்கீகரிக்கப்படமாட்டாது 

தன்னுடைய நாவையும்‌, 
ஆத்துமாவையும்‌ விழித்திருக்குமாறு 
சொல்லிவிட்டு, தன்னுடைய 
இசைக்கருவிகளையும்‌ விழித்திருக்குமாறு 
சொல்லுகிறார்‌. “வீணையே, சுரமண்டலமே 
விழியுங்கள்‌' என்று சொல்லுகிறார்‌. 
தாவீது அதிகாலையில்‌ 
விழித்துக்கொள்வதாகச்‌ சொல்லுகிறார்‌. 
அதிகாலையிலேயே கர்த்தரைத்‌ 
தேடுகிறவர்கள்‌ அவரைக்‌ 


கண்டடைவார்கள்‌. 


தாவீது 


கர்த்தாவே, ஜனங்களுக்குள்ளே 
உம்மைத்‌ துதிப்பேன்‌ 


கர்த்தாவே, ஜனங்களுக்குன்னே 
உம்மைத்துதிப்பேன்‌; ஜாதிகளுக்குன்னே 
உம்மைக்‌. கீர்த்தன ம்பண்ணுவேன்‌ 
(சங்‌ 108:3). 


தாவீது கர்த்தரைத்‌ துதிப்பதை 
தன்னுடைய சிலாக்கியமாகக்‌ கருதுகிறார்‌ 
கர்த்தரைத்‌ துதிப்பதற்காகச்‌ 
சந்தோஷப்படுகிறார்‌. கர்த்தரைத்‌ 
துதிப்பது பற்றிச்‌ சொல்லும்போது, 
“ஜனங்களுக்குள்ளே உம்மைத்‌ துதிப்பேன்‌” 
என்றும்‌, “ஜாதிகளுக்குள்ளே உம்மைக்‌ 
கீர்த்தனம்பண்ணுவேன்‌' என்றும்‌ 
சொல்லுகிறார்‌. 


தாவீது கர்த்தரை இரகசியமாகவோ, 
யாருக்கும்‌ தெரியாமல்‌ ஒளிந்துகொண்டோ 
துதிக்கவில்லை. தான்‌ கர்த்தரைத்‌ 
துதிப்பது, எல்லா ஜனங்களுக்கும்‌, எல்லா 


பண்ணவேண்டும்‌ என்று ஆசைப்படுகிறார்‌. 
கர்த்தருடைய நன்மையை நினைத்து 
துதிப்பதற்கு விந்த முழுஉலகமும்‌ 
கடமைப்பட்டிருக்கிறது 





ழ்‌ நள 
யாய 


தாவீது கர்த்தரைத்‌ துதிக்கும்போது, 
மற்றவர்களும்‌ ட்ட சேர்ந்து 


சங்கீதங்களெல்லாம்‌ எல்லா சபைகளிலும்‌ 
பாடப்படுகிறது. எல்லா தேசங்களிலும்‌. 
எல்லா ஜாதியாரிடத்திலும்‌ தாவீதின்‌ 
சங்கீதங்கள்‌ பிரபல்யமாயிருக்கிறது. 
கர்த்தருடைய வருகை வரும்‌ வரையிலும்‌ 
தாவீதின்‌ சங்கீதங்கள்‌ சபைகளில்‌ 
பாடப்படும்‌. கர்த்தரைத்‌ துதித்து தாளீது 
பாடும்‌ பாடல்களும்‌, பாடல்களிலுள்ள 
வார்த்தைகளும்‌ பரிசுத்தமானது. 
நம்முடைய பக்திவிருத்திக்கு அவை 
பேருதவியாயிருக்கும்‌. 


கர்த்தருடைய 
சத்தியமும்‌ 


கிருபையும்‌ 


மேலாக உயர்ந்திரும்‌; உமது. டங்க 
பூமியனைத்தின்‌. 
உயர்த்திருப்பதாக (சங்‌ 108:4, வல்‌ 


தாவீது கர்த்தரைத்‌ துதிப்பதற்கான 
காரணத்தைச்‌ சொல்லுகிறார்‌. 
கர்த்தருடைய கிருபை வானபரியந்தம்‌ 
எட்டுகிறது. அவருடைய சத்தியம்‌ 
மேகமண்டலங்கள்‌ பரியந்தம்‌ 
எட்டுகிறது. கர்த்தருடைய கிருபையையும்‌ 
சத்தியத்தையும்‌ நம்மால்‌ அளந்து 
பார்க்க முடியாது. அவை நம்முடைய 
நினைவாற்றலுக்கு அப்பாற்பட்டவை. 
மனுஷருடைய ஞானம்‌, தேவனுடைய 
கிருபையையும்‌ சத்தியத்தையும்‌ புரிந்து 
கொள்வதற்கு குறையுள்ள தாமிருக்கிறது. 
கர்த்தருடைய ஞானமே அனந்த ஞானம்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை OCDNENIS 


PUBLISHERS 


கர்த்தருடைய சத்தியம்‌ 

மேகமண்டலங்கள்‌ பரியந்தம்‌ எட்டுகிறது. 

மேகத்திற்குள்‌ மறைந்திருப்பதை நம்மால்‌ 

காணமுடியாது. சாதாரண மாம்சப்‌ 

பிரகாரமான கண்கள்‌ கர்த்தருடைய 

சத்தியத்தைக்‌ காண்பதற்கு குறைவுள்ளது. 

பிரகாசமுள்ள 

கொடுக்கவேண்டும்‌ 

நாம்‌ விண்ணப்பம்‌ 
பண்ணவேண்டும்‌. அப்போதுது 
கர்த்தருடைய சத்தியம்‌ நமக்குப்‌ புரியும்‌. 


தாவீது கர்த்தரைத்‌ துதிக்கும்போது, 
இந்த சங்கீதத்தின்‌ கடைசியில்‌, "தேவனே, 
வானங்களுக்கு மேலாக உயர்ந்தருளும்‌, 
உமது மகிமை பூமியனைத்தின்மேலும்‌. 
உயர்ந்திருப்பதாக” என்று சொல்லி, 
இந்த சங்கீதத்தை நிறைவுசெய்கிறார்‌. 


புதிய ஜெயங்கள்‌ 
சங்‌ 108:6 


சங்‌ 1086. உமது பிரியர்‌ 
விடுவிக்கப்படும்‌ பொருட்டு, உமது 
வலதுகரத்தினால்‌ இரட்சித்து, எங்கள்‌ 
ஜெபத்தைக்‌ கேட்டருளும்‌. 


தாவீது இஸ்ரவேல்‌ ஜனத்தாரின்‌. 
விடுதலைக்காக கர்த்தரிடத்தில்‌ 
ஜெபம்பண்ணுகிறார்‌. “மது பிரியர்‌ 
விடுவிக்கப்படும்படி, உமது 
வலதுகரத்தினால்‌ இரட்சித்து, எனக்குச்‌ 
செவிகொடுத்தருளும்‌ என்று 
பயபக்தியோடு விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 

தாவீது கர்த்தருடைய 
இரக்கத்திற்காகவும்‌,  கிருபைக்காகவும்‌ 
ஜெபிக்கிறார்‌. “மறுபடியும்‌ எங்களிடமாய்த்‌ 
திரும்பியருளும்‌” என்று சொல்லுகிறார்‌. 
கர்த்தர்‌ இதுவரையிலும்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனத்தார்மிது கோபமாயிருந்தார்‌. 

ல்‌ கர்த்தர்‌ தங்கள்மீது 
கோபமாயிருக்கக்கூடாது என்றும்‌, 
தங்கள்மீது சமாதானமாயிருக்க 
வேண்டுமென்றும்‌. தங்களிடத்தில்‌ 
பிரியணாயிருக்க வேண்டுமென்றும்‌ தாவீது 
கர்த்தரிடத்தில்‌ விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 





ழ்‌ நள 
யாய 


கர்த்தர்‌ பூமியை 
அதை  வெடிப்பாக்கினார்‌. 
வெடிப்புகளை பொருந்தப்பண்ணும்‌” என்று 
தாவீது இப்போது விண்ணப்பம்‌ 
பண்ணுகிறார்‌. தேசத்திலே சத்துருக்கள்‌ 
வெடிப்புகளை  உண்டுபண்ணினார்கள்‌. 
பல சமயங்களில்‌ இஸ்ரவேல்‌ தேசத்தாரே 
தங்கள்‌ தேசத்தில்‌ வெடிப்புகளை 
ஏற்படுத்திவிட்டார்கள்‌. இஸ்ரவேல்‌ 
புத்திரரிடையே பிரிவினை 
உண்டானதினால்‌ தேசத்தில்‌ வெடிப்பு 
உண்டாயிற்று, கர்த்தர்‌ தாமே 
அந்த வெடிப்புக்களையெல்லாம்‌ 
பொருந்தப்பண்ண வேண்டுமென்று 
தாவீது விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 


அதிரப்பண்ணி, 
லு 


கர்த்தர்‌ தம்முடைய பிள்ளைகளின்‌ 
ஜெபத்தைச்‌ செவிகொடுத்து கேட்கிறவர்‌ 
தமக்கு! பிரியமானவர்களை கர்த்தர்‌ 
தமது வலதுகரத்தினால்‌ இரட்சிக்கிறவர்‌ 
நமக்கு சோதனைகளும்‌, வேதனைகளும்‌ 
வரும்போது நாம்‌ கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
நம்முடைய பிரச்சனைகளைச்‌ சொல்ல 
வேண்டும்‌. கர்த்தருக்குப்‌ பிரியமாய்‌ 
ஜீவிக்கவேண்டும்‌. நாம்‌ கர்த்தருக்கு 
பிரியமானவர்களாயிருக்கும்‌ போது, 
கர்த்தர்‌ நம்மையும்‌ விடுவிக்கும்படி, தமது 
வலதுகரத்தினால்‌ நம்மை இரட்சிப்பார்‌. 
கர்த்தருடைய சபையார்‌. ஜெபிக்கும்‌ 
விசுவாசிகளாயிருக்கவேண்டும்‌. கர்த்தர்‌ 
சபையாரின்‌ ஜெபத்திற்குச்‌ 
செவிகொடுப்பார்‌ தமது 
வலதுகரத்தினால்‌ சபையை இரட்சிப்பார்‌. 


தாவிதின்‌ சந்தோஷம்‌ 
சங்‌ 108 : 7-11 


சங்‌... 108:7. தேவன்‌ தமத 
பரிசுத்தத்தைக்‌ கொண்டு வினம்பினார்‌, 
ஆகையால்‌ களிகூருவேன்‌; சீகேமைப்‌ 
பங்கிட்டு, சுக்கோத்தின்‌ 
பன்னத்தாக்கை. அனத்து 
கொள்ளுவேன்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்மா 


PUBLISHERS 


சங்‌ 108:8. கீலேயாத்‌ என்னுடையது, 
மனாசேயும்‌ என்னுடையது; எப்பிராயீம்‌ 
என்‌ தலையின்‌ பெலன்‌, யூதா என்‌ 
'தியாயப்பிரமாணிகள்‌. 


சங்‌. 1089, மோவாப்‌ 
பாதபாத்திரம்‌; ஏதோமிண்மேல்‌ 
பாதரட்சையை எறிவேன்‌; 
ஸ்தியாவின்மேல்‌ ஆர்ப்பமிப்பேன்‌.. 


என்‌ 
என்‌ 
பெலி. 


சங்‌ 10810. அரணான 
பட்டணத்திற்குன்‌ என்னை 
நடத்திக்கொண்டு போகிறவன்‌ யார்‌? 
ஏதோம்மட்டும்‌ எனக்கு. 
வழிகாட்டுகிறவன்‌ யார்‌? 


சங்‌ 108-11. எங்கள்‌ சேனைகனோடே, 
புறப்படாமலிருத்த. தேவரீரல்லவா? 
எங்களைத்‌: தள்ளிவிட்டிருந்த 
'தேவரீரல்லவா?. 


இஸ்ரவேல்‌ 


தேவன்‌ தமது பரிசுத்தத்தைக்‌ 
கொண்டு வினம்பினார்‌, ஆகையால்‌ 
கனிகூருவேன்‌; சீகேமைப்‌ பங்கிட்டு, 
சுக்கோத்தின்‌ பன்னத்தாக்கை அணந்து 
கொள்ளுவேன்‌. கீலேயாத்‌ 
என்னுடையது, மனாசேயும்‌ 
என்னுடையது; எப்பிராயிம்‌ என்‌ 
தலையின்‌ பெலன்‌, யூதா என்‌ 
தியாயப்பிரமாணிகன்‌ (சங்‌ 108:7,8). 


விசுவாசத்தோடு 
சந்தோஷப்பட்டு 
களிகூருகிறார்‌. விசுவாசத்தோடு 
ஜெபம்பண்ணுகிறார்‌. “தேவன்‌ தமது 
பரிசுத்தத்தைக்‌ கொண்டு விளம்பினார்‌, 
கையால்‌ களிகூருவேன்‌" என்று 
ிசுவாசத்தோடு சொல்லுகிறார்‌. கர்த்தர்‌ 
தாவீதுக்கு தம்முடைய 
வாக்குத்தத்தத்தைச்‌ சொல்லியிருக்கிறார்‌. 
ஒருவிசை என்‌ பரிசுத்தத்தின்‌ பேரில்‌ 
ஆணையிட்டேன்‌, தாவீதுக்கு நான்‌ 
பொய்சொல்லேன்‌” (சங்‌ 89:35). கர்த்தர்‌ 
தம்முடைய வாக்குத்தத்தத்தை 


நிறைவேற்றுவார்‌ என்று விசுவாசித்து 
தாவீது கர்த்தருக்குள்‌ களிகூருகிறார்‌. 


தாவீது 
கர்த்தருக்குள்‌ 





ழ்‌ நள 
யாய 


தாவீது இரண்டு காரியங்களுக்காக 
கர்த்தருக்குள்‌ களிகூருகிறார்‌. கர்த்தர்‌ 
இஸ்ரவேல்‌ தேசத்தில்‌: அநேக 
நன்மைகளைச்‌ செய்திருக்கிறார்‌. பெரிய 
மாற்றங்களை உண்டுபண்ணியிருக்கிறார்‌. 
மேடுபள்ளங்களை சமப்படுத்தியிருக்கிறார்‌. 
ஆவிக்குரிய காரியங்களில்‌. 
மறுமலர்ச்சியை உண்டுபண்ணியிருக்கிறார்‌. 
“தாவீது இஸ்ரவேல்‌ தேசத்திற்கு 
ராஜாவாகமிருப்பார்‌” என்று தேவன்‌. 
தமது பரிசுத்தத்தைக்‌ 
விளம்பினார்‌. ஆகையினால்‌ 
களிகூருகிறார்‌. 

கர்த்தர்‌ தன்னை ராஜாவாக 
அறிவித்ததினால்‌, தான்‌ மெய்யாகவே 
இஸ்ரவேல்‌ தேசத்திற்கு ராஜாதான்‌ 
என்பதில்‌ தாவீதுக்கு சந்தேகம்‌ இல்லை. 
சமஸ்த  இஸ்ரவேலுக்கும்‌ தாவீது 
ராஜாவாகயிருப்பார்‌. இது கர்த்தருடைய 
வார்த்தை. இது கர்த்தர்‌ தமது 
பரிசுத்தத்தைக்‌ கொண்டு சொன்ன 
வாக்குத்தத்தம்‌. கர்த்தர்‌ சொன்ன 
பிரகாரமாக தாவீது இப்போது இஸ்ரவேல்‌ 
தேசத்திற்கு ராஜாவாயிருக்கிறார்‌. 


“சீகேமை பங்கிடுவேன்‌” என்று 
தாவீது சொல்லுகிறார்‌. இது எப்பிராயீம்‌ 
மலையிலுள்ள அழகான நகரம்‌. 
“சுக்கோத்தின்‌ பள்ளத்தாக்கை 
அளந்துகொள்வேன்‌? என்று தாவீது 
சொல்லுகிறார்‌. சுக்கோத்தை தாவீது தன்‌ 
வசமாக்கிக்கொள்வார்‌. “கீலேயாத்‌ 
என்னுடையது. மனாசேயும்‌ என்னுடையது” 
என்று தாவீது விசுவாசத்தோடு அறிக்கை 
செய்கிறார்‌. இவ்விரண்டு கோத்திரத்தாரும்‌ 
தாவீதுக்குக்‌ கீழ்ப்படிவார்கள்‌. 


கொண்டு 
தாவீது 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மமம்‌ 


PUBLISHERS 


எப்பிராயீம்‌ என்‌ தவையின்‌ 
பெலன்‌” என்று தாவீது சொல்லுகிறார்‌. 
எப்பிராயீம்‌ கோத்திரத்தார்‌ தாவீதுக்கு 
யுத்த வீரர்களை அனுப்புவார்கள்‌. 
அவர்கள்‌ தாவீதின்‌ மெய்க்‌ 
காவலர்களாயிருப்பார்கள்‌. தாவீதின்‌ 
கட்டளைப்படி அவர்கள்‌ யுத்தம்பண்ணா 
ஆயத்தமாயிருப்பார்கள்‌. “யூதா என்‌ 
நியாயப்பிரமாணிக்கன்‌" என்று தாவீது 
சொல்லுகிறார்‌. யூதா கோத்திரத்திலிருந்து 
நியாயாதிபதிகள்‌ எழும்புவார்கள்‌. 
அவர்கள்‌ தாவீதின்‌ நியாய விசாரணை 
மன்றங்களில்‌ வழக்குகளை நீதியாய்‌ 
விசாரிப்பார்கள்‌. எப்பிராயீம்‌ தாவீதுக்கு 
அவருடைய தலையின்‌ 
பெலனாயிருப்பார்கள்‌. யூதா 
கோத்திரத்தார்‌ தாவீதுக்கு 
நியாயப்‌ பிரமாணத்தை 
போதிக்கிறவர்களாயிருப்பார்கள்‌. 

கர்த்தர்‌ விசுவாசிக்கிறவர்கள்‌ 
அவருடைய வாக்குத்தத்தத்தில்தான்‌ 
சந்தோஷப்படுவார்கள்‌. கர்த்தருடைய 
வார்த்தையே அவருடைய பிள்ளைகளுக்கு 
மெய்யான சந்தோஷம்‌. 
தேவனுடைய வாக்குத்தத்தங்களெல்லாம்‌ 
இயேசுகிறிஸ்துவில்‌ ஆம்‌ என்றும்‌, 
ஆமென்‌ என்றும்‌ இருக்கிறது. கர்த்தர்‌ 
தம்முடைய வாக்குத்தத்தங்களை, 
தம்முடைய பரிசுத்தத்தைக்கொண்டு 
விளம்பினார்‌. 


கர்த்தருடைய வார்த்தையின்‌ 
பிரகாரம்‌ பாவமன்னிப்பு நமக்குரியது. 
சமாதானம்‌ நமக்குரியது. கிருபை 
நமக்குரியது. கிறிஸ்து நமக்குரியவர்‌ 
பரலோகம்‌ நமக்குரியது. தேவனும்‌ 
நமக்குரியவர்‌. 
“பவுலாகிலும்‌, அப்பொல்லோவாகிலும்‌, 
i உலகமாகிலும்‌, 
மரணமாகிலும்‌ 
ழ்‌ காரியங்களாகிலும்‌, 
வருங்காரியங்களாகிலும்‌, எல்லாம்‌ 
உங்களுடையது: நீங்கள்‌ 
கிறிஸ்துவினுடையவர்கள்‌;: கிறிஸ்து 
தேவனுடையவர்‌" "கொரி 3:22,23). 





ழ்‌ நயனா 
யாய 
அந்நிய தேசம்‌ 


மோவாப்‌ என்‌ பாதயாத்திரம்‌; 
ஏதோமின்மேல்‌ என்‌ பாதரட்சையை 
எறிவேன்‌; பெலிஸ்தியாவின்மேல்‌. 
ஆர்ப்பரிப்பேன்‌.. அரணான 
பட்டணத்திற்குள்‌ என்னை 
நடத்திக்கொண்டு போகிறவன்‌ யார்‌? 
ஏதோம்மட்டும்‌ 
வழிகாட்டுகிறவன்‌' 
சேனைகனோடே, 
தேவரீரல்லவா?. 
தன்ளிவிட்டிருத்த 
(சுங்‌ 108:9-11). 


தாவீதுக்கு பக்கத்து தேசங்கள்மீது 
ஜெயமுண்டாயிற்று இவர்கள்‌ 
இஸ்ரவேலுக்கு பிரச்சனை கொடுத்து 
வந்தார்கள்‌. இஸ்ரவேலருக்கு 
இதுவரையிலும்‌ ஆபத்தாயிருந்தார்கள்‌. 
தாவீதுக்கு விரோதமாய்‌ எதிர்த்து 
நின்றார்கள்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
கிருபையினால்‌ தாவீதுக்கு அந்நிய 
தேசத்தின்மிது ஜெயத்தைக்‌ 
கொடுத்திருக்கிறார்‌ 

தாவீது மோவாபியரை 


அடமைப்படுத்துவார்‌. அது தாவீதுக்கு 
பாதபாத்திரமாகயிருக்கும்‌ அவர்கள்‌ 
அடிமையின்‌ வேலையைச்‌ செய்வார்கள்‌ 
“அவன்‌ மோவாபியரையும்‌ முறிய அடித்து. 
அவர்களைத்‌ தரைமட்டும்‌ பணியப்பண்ணி, 
அவர்கள்மேல்‌ நூல்போட்டு, இரண்டுபங்கு 
மனுஷரைக்‌ கொன்றுபோட்டு, ஒரு பங்கை 
உயிரோடே வைத்தான்‌; இவ்விதமாய்‌ 
மோவாபியர்‌ தாவீதைச்‌ சேவித்து, 


॥னுக்குக்‌ கப்பங்‌ 
க ுத்வாகளானரர்கள்‌! (சோமு 8:2). 


ஏதோமியர்‌ எருக்களமாவார்கள்‌. 
இவர்கள்மீது பழைய பாதரட்சைகளை 
ஜனங்கள்‌ எறிந்துபோடுவார்கள்‌. தாவீது 


சொந்தமாகக்‌ கைப்பற்றிக்கொள்வார்‌. “என்‌ 
பாதரட்சையை எறிந்துபோடுவேன்‌” 
என்னும்‌ வாக்கியத்திற்கு. “அதை 
எனக்குச்‌ சொந்தமாகக்‌ கைப்பற்றுவேன்‌" 
என்பது பொருளாகும்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை 


QOODNENS 
PUBLISHERS 


“மீட்கிறதிலும்‌ மாற்றுகிறதிலும்‌ சகல 
காரியத்தையும்‌ உறுதிப்படுத்தும்படிக்கு, 
இஸ்ரவேலிலே  பூர்வகால வழக்கம்‌ 
என்னவென்றால்‌, ஒருவன்‌ தன்‌ 
பாதரட்சையைக்‌ கழற்றி, மற்றவனுக்குக்‌ 
கொடுப்பான்‌, இது ஸ்ரவேலிலே. 
வழங்கின உறுதிப்பாடு” (ரூத்‌ 4:7). 

பெலிஸ்தர்‌ இதற்கு முன்பு 
இஸ்ரவேலை அடிமைப்‌ 
படுத்தியிருந்தார்கள்‌. இஸ்ரவேலரை 
ஆளுகை செய்தார்கள்‌. இஸ்ரவேலரை 
ஜெயித்து ஆர்ப்பரித்தார்கள்‌. இப்போதோ 
பெலிஸ்தர்கள்‌ தாவீதிடம்‌ தோற்றுப்‌ 
போய்விட்டார்கள்‌. பெலிஸ்தருக்கு. 
பழைய தெப்பம்‌, தைரியமும்‌ 
இருந்தால்‌, அவர்கள்‌ இஸ்ரவேலினிபித்தம்‌ 
ஆர்ப்பரித்துக்கொள்ளட்டும்‌ என்று 
தாவீது சொல்லுகிறார்‌. பெலிஸ்தர்மீது 
இன்னும்‌ யுத்தம்‌ ஒயவில்லை. இந்த 
யுத்தம்‌ சீக்கிரத்தில்‌ முடிவு பெறும்‌. இதில்‌ 

ருக்கு. தோல்வி வரும்‌, 
அவர்களால்‌ ஆர்ப்பரிக்க முடியாது. 
இனிமேல்‌ பெலிஸ்தரின்‌ ஆர்ப்பரிப்பு 
அழுகையின்‌ ஓலமாக மாறும்‌. 
தாவீது அவர்களுடைய ஆர்ப்பரிப்பை 
நிறுத்திப்போடுவார்‌. 


தாவீது அரணான 
பட்டணத்தின்மீதும்‌ யுத்தம்பண்ணினார்‌. 
இது அம்மோன்‌ புத்திரரின்‌ ரப்பா 
பட்டணமாகயிருக்கலாம்‌ என்று 
வேதபண்டிதர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. 
தாவீது இன்னும்‌ அம்மோன்‌ புத்திரரை 
ஜெயிக்கவில்லை. தாவீது ஏதோம்‌. 
புத்திரரையும்‌ இன்னும்‌ ஜெயிக்கவில்லை. 
இந்த யுத்தத்தில்‌ தாவீதுக்கு உதவி 
தேவைப்படுகிறது. “அரணான 
பட்டணத்திற்குள்‌ என்னை 
நடத்திக்கொண்டுபோகிறவர்‌ யார்‌? 
ஏதோம்மட்டும்‌ எனக்கு வழிகாட்டுகிறவர்‌ 
யார்‌”? என்று தாவீது கேட்கிறார்‌. 





ழ்‌ நள 
யாய 


தேவன்‌ தாமே தமது பரிசுத்தத்தைக்‌ 
கொண்டு தாவீதுக்கு தம்முடைய மாறாத 
வாக்குத்தத்தத்தை _ விளம்பியிருக்கிறார்‌. 
கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும்‌ 
தாவீது கர்த்தருடைய பாதுகாப்பையும்‌, 
பராமரிப்பையும்‌ நம்பியிருக்கிறார்‌. கர்த்தர்‌ 
சர்வவல்லயையுள்ளவர்‌. 
சேனைகளின்‌ கர்த்தர்‌. 
ஜனங்களுக்காக 
யுத்தம்பண்ணுவார்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனங்களும்‌ 
பயந்து நடக்கவேண்டும்‌ 
கிருபையையும்‌ 
பெற்றுக்கொள்ள வேண்டும்‌. 
தம்முடைய வார்த்தையின்‌ பிரகாரமாய்‌ 
தாவீதுக்கு, தம்முடைய ஜெயக்கொடியைக்‌ 
கொடுத்திருக்கிறார்‌ இதனிபித்தமாய்‌ 
தாவீது கர்த்தருக்குள்‌ கிறார்‌. 
கர்த்தர்‌ இதற்கு முன்பு இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கு உதவி செய்யவில்லை. 
கர்த்தர்‌ அவர்களைக்‌ கைவிட்டார்‌. 
அவர்களை சிதறடித்தார்‌. அவர்கள்மேல்‌ 
கோபமாயிருந்தார்‌ பூமியை 
அதிரப்பண்ணி அதை வெடிப்பாக்கினார்‌. 
கர்த்தருடைய பிள்ளைகள்‌ கர்த்தருக்குப்‌ 
பயந்து ஜீவிக்கவேண்டும்‌. 
அப்போதுதான்‌ அவருடைய கிருபை 
கிடைக்கும்‌. தாவீதுக்கு இப்போது 
கர்த்தருடைய கிருபை கிடைத்திருக்கிறது. 
னாலும்‌ ஒரு காலத்தில்‌ தனக்கு 
கர்த்தருடைய கிருபை கிடைக்காததை 
தாவீது நினைவுகூருகிறார்‌. 


“எங்கள்‌ சேனைகளோடே 
புறப்பபாமலிருந்த தேவரீர்‌ அல்லவோ? 
தள்ளிவிட்டிருந்த தேவரீர்‌ 

என்று தாவீது 
தனது பழைய 
நினைவுகூர்ந்து 
இனிமேல்‌ கர்த்தர்‌ 


இக்கட்டில்‌ 
உதவிசெய்யவேண்டும்‌ என்று தாவீது 


பணிவோடு விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 


கர்த்தரிடத்தில்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்மா 


PUBLISHERS 


தாவீதின்‌ ஜெபம்‌ 
சங்‌ 108 : 12,13 


சங்‌ 10842. இக்கட்டில்‌ எங்களுக்கு 
உதவி செய்யும்‌; மனுஷனுடைய உதவி 


விருதா. 
சஸ்‌ 108418. தேவனாலே. 
அவரே 


சத்துருக்களை 


பராக்கிரமஞ்செய்வோம்‌; 
எங்கள்‌ 


மிதித்தூப்போடுவார்‌. 


தாவீது கர்த்தரிடத்தில்‌ 
விசுவாசத்தோடு  ஜெபம்பண்ணுகிறார்‌. 
“இக்கட்டில்‌ எங்களுக்கு உதவி செய்யும்‌' 
என்று சொல்லுகிறார்‌. தாவீதுக்கு ஒரு 
சில தேசங்கள்மீது வெற்றி 
கிடைத்திருக்கிறது. யுத்தம்‌ இன்னும்‌ 
நடைபெறுகிறது. இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 
இன்னும்‌ ஆபத்தில்தான்‌ இருக்கிறார்கள்‌. 
ஒருபுறம்‌ யுத்தத்தில்‌ ஜெயம்‌ கிடைத்தாலும்‌, 
மறுபுறத்தில்‌ ஆபத்தும்‌ காத்திருக்கிறது. 
கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ ஜனங்களுக்கு 
உதவிசெய்தால்‌ மாத்திரமே, அவர்களால்‌ 
யுத்தத்தில்‌ ஜெயிக்க முடியும்‌. 
இல்லையென்றால்‌ தோல்வி நிச்சயம்‌, 
தாவீது இதை உணர்ந்தவராக, 
"இக்கட்டில்‌ எங்களுக்கு உதவிசெய்யும்‌, 
மனுஷனுடைய உதவி விருதா” என்று 
சொல்லுகிறார்‌. 


பரிசுத்த 

தம்முடைய 
உதவிகளை அனுப்ப 
வேண்டும்‌. அப்போதுதான்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனங்களுக்கு யத்தத்திலிருந்து ஒய்வு 
உண்டாகும்‌. யுத்தம்‌ முடிவுபெறும்‌. தாவீது 
யுத்தத்தில்‌ ஜெயம்‌ பெறவேண்டும்‌ என்று 
ஜெபிக்கவில்லை. யுத்தமே நடைபெறாமல்‌ 
தேசம்‌ அமைதியாயிருக்கவேண்டும்‌ 
என்றுதான்‌ ஜெரிக்கிறார்‌. 


கர்த்தர்‌ தம்முடைய 
பர்வதத்திலிருந்து 
பிள்ளைகளுக்கு 





ழ்‌ நயனா 
யாய 


“தேவனாலே பராமக்கிரமம்‌ 
செய்வோம்‌” என்று தாவீது சொல்லுகிறார்‌. 
தாவீது யுத்தத்தை விரும்பவில்லை. 
ஆனாலும்‌ சத்துருக்கள்‌ இஸ்ரவேல்‌ 
தேசத்தின்மீது யுத்தம்பண்ணும்போது, 
இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ தேவனாலே 
பராக்கிரமம்‌ செய்வார்கள்‌. கர்த்தர்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ சத்துருக்களை 
மிதித்துப்போடுவார்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ODNENIS 


PUBLISHERS 


கர்த்தர்‌ இஸ்ரவேலுக்காக பெரிய 
காரியங்களைச்‌ செய்வார்‌. அதே 
வேளையில்‌ இஸ்ரவேல்‌ ஜனங்களும்‌ ஒரு 
சில காரியங்களைச்‌ செய்ய 
வேண்டுமென்று கர்த்தர்‌ 
எதிர்பார்க்கிறார்‌. அவர்கள்‌ 
தேவனிடத்தில்‌ நம்பிக்கையாயிருக்க 
வேண்டும்‌. கர்த்தரைப்பற்றும்‌ விசுவாசமே. 
நமக்கு மெய்யான பெலன்‌. 
கர்த்தருக்குக்‌ கீழ்ப்படிந்து, கர்த்தருக்குச்‌ 
சித்தமான காரியங்களைச்‌ செய்கிறவர்கள்‌, 
தேவனாலே பராக்கிரமம்‌ செய்வார்கள்‌. 
நாம்‌ கர்த்தருக்குப்‌ பயந்து நடட்குப்போது 
கர்த்தர்‌ நம்மோடு கூடயிருப்பார்‌. 





ழ்‌ நள 
யாய 


தாவீது எந்த சூழ்நிலையில்‌ இந்த 
சங்கீதத்தை எழுதினார்‌ என்பது 
தெளிவாகத்‌ தெரியவில்லை. சவுல்‌ 
துன்பப்படுத்தியபோதோ 
தாவீதின்‌ குமாரனாகிய 
அவருக்கு விரோதபாய்க்‌ 
குலகம்பண்ணியபோதோ, தாவீது இந்த 
சங்கீதத்தை எழுதியிருக்கலாம்‌. அல்லது 
தாவீதுக்கு வேறு ஏதாவது பிரச்சனை 
வந்தபோது அவர்‌ இந்த சங்கீதத்தை 
எழுதினாரா என்பதும்‌ தெரியவில்லை. 


இந்த சங்கீதத்திலுள்ள கருத்துக்கள்‌ 
யூதாஸ்காரியோத்தைப்‌ பற்றி 
முன்னறிவிப்பதுபோல்‌ இருக்கிறது என்று 
வேதபண்டிதர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌ 
(சங்‌ 1098), “சங்கீத புஸ்தகத்திலே: 
அவனுடைய வாசஸ்தலம்‌ பாழாகக்கடவது. 
ஒருவனும்‌ அதில்‌ வாசம்‌ 
பண்ணாதிருப்பானாக என்றும்‌; 
அவனுடைய கண்காணிப்பை 
வேறொருவன்‌ பெறக்கடவன்‌ என்றும்‌ 

பிருக்கிறது” (அப்‌ 1:20) 


தன்னுடைய 
விரோதமாய்‌ 
அவருடைய 
பயன்படுத்தப்பட்டிருக்கிற 
தீர்க்கதரிசன 
ஏவப்பட்டு 
பட்டிருக்கிற 
தன்னுடைய 
விரோதமாய்ச்‌ 
தாவீது 
முறையிடுகிறார்‌. 
நீதியுள்ள தேவனாகிய கர்த்தர்‌ 
துன்மார்க்கரை நீதியாய்‌ நியாயம்‌ 
விசாரிக்கவேண்டுமென்று தாவீது 
விண்ணப்பம்‌ பண்ணுகிறார்‌ 
(சங்‌ 1091-5). 


தாவீது 
சத்துருக்களுக்கு 
ஜெபம்பண்ணுகிறார்‌. 
தல்‌ 
வார்த்தைகள்‌ 
ஆவியானவரால்‌ 
முன்னறிவிக்கப்‌ 
வார்த்தைகளாகும்‌. 
சத்துருக்கள்‌ தனக்கு 
செய்கிற துரோகத்தை 
கர்த்தரிடத்தில்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம 


PUBLISHERS 


தாவீது தன்னுடைய 
சத்துருக்களுக்கு விரோதமாய்‌ 
ஜெபிக்கிறார்‌ (சங்‌ 109:6-20). தாவீது 
தனக்காகவும்‌ ஜெபிக்கிறார்‌. கர்த்தர்‌ 
தாமே தனக்கு உதவிபரியுமாறு 
அவரிடத்தில்‌ விண்ணப்பம்பண்ணுகிறார்‌ 
(சங்‌ 1092-29). கர்த்தர்‌ தன்னுடைய 
நியாயத்தை விசாரிப்பார்‌ என்றும்‌, 
தனக்கு உதவிபுரிவார்‌ என்றும்‌ தாவீது 
சந்தோஷத்தோடு எதிர்பார்த்து இந்த 
சங்கீதத்‌ நிறைவு செய்கிறார்‌ 
(சங்‌ 109:30,31). 


தான்‌ துதிக்கும்‌ தேவனே 
சங்‌ 109 : 1-5 


(இராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட 
தாவீதின்‌ சங்கீதம்‌) 


சுங்‌ 109:1. நான்‌ துதிக்கும்‌ தேவனே, 
மவுன மாயிராதேயும்‌. 


சுங்‌ 109:2. துன்மார்க்கனுடைய வாயும்‌, 
கபட்டுவாயும்‌, எனக்கு விரோதமாய்த்‌ 
திறத்திருக்கிறது; கன்னநாவினால்‌ 
என்னோடே பேசுகிறார்கள்‌. 


சங்‌ 10935. 
வார்த்தைகளால்‌. என்னைச்‌: 
சூழ்ந்துகொண்டு, முகாந்தரமில்லாமல்‌: 
என்னோடே போர்செய்கிறார்கள்‌. 


பகையுண்டாகும்‌ 


சங்‌ 1094. என்‌ சிநேகத்துக்குப்‌ 
பதிலாக என்னை விரோதிக்கிறார்கன்‌, 
நானோ ஜெபம்பண்ணிக்‌ 
கொண்டிருக்கிறேன்‌. 


சன்‌ 1095. நன்மைக்குப்‌ பதிலாக 
எனக்குத்‌ தீமைசெய்கிறார்கன்‌, என்‌ 
சிநேகத்துக்குப்‌ பதிலாக என்னைப்‌: 
ஙகைக்கிறார்கள்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


நீதிமான்கள்‌ மீது தேவனுடைய 
கிருபை எப்போதும்‌ தங்கியிருக்கும்‌. 
கர்த்தர்‌ அவர்களுக்கு நன்மை செய்வார்‌. 
நீதிமான்களுக்கு விரோதமாக யார்‌ 
கர்த்தர்‌ 
ருந்து: 
உதவிசெய்வார்‌. தாவீது 
ஜெபம்பண்ணும்போது, 
மவுனமாயிராதேயும்‌” என்று 
சொல்லுகிறார்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
நீதியை காலதாமதம்பண்ணாமல்‌. 
நிறைவேற்றவேண்டும்‌ என்பதே தாவீதின்‌ 
ஜெபம்‌. 


கர்த்தாவே, நியாயத்தைக்‌ 
கேட்டருளும்‌, என்‌  கூப்பிடுதலைக்‌ 
கவனியும்‌: கபடமில்லாத உதடுகளினின்று 
பிறக்கும்‌ என்‌  விண்ணப்பத்திற்குச்‌ 
செவிகொடும்‌. உம்முடைய 
சந்நிதியிலிருந்து என்‌ நியாயம்‌ 
வெளிப்படுவதாக; உம்முடைய கண்கள்‌ 
நியாயமானவைகளை நோக்குவதாக” 
(சங்‌ 171,2) 
கர்த்தர்‌ தம்முடைய நீதியைச்‌ 
செய்வதில்‌ காலதாமதம்‌ 
உண்டாகக்கூடாது என்று சங்கீதக்காரர்‌ 
விரும்புகிறார்‌ நியாயத்தீர்ப்புக்களில்‌ 
காலதாமதம்‌ ஏற்படும்போது, தவறு 
செய்தவர்கள்‌  துணிகரமாயிருப்பார்கள்‌. 
தங்கள்‌ பாவத்திற்காக வருந்தவும்‌ 
மாட்டார்கள்‌. திருந்தவுமாட்டார்கள்‌. 
கர்த்தர்‌ தங்களுடைய பாவங்களை 
கண்டுகொள்ளாமல்‌ விட்டுவிடுவார்‌ என்று 
நினைப்பார்கள்‌. சங்கீதக்காரர்‌ 
தேவனிடத்தில்‌ ஜெபம்பண்ணும்போது. 
“நான்‌ துதிக்கும்‌ தேவனே” என்று. 
சொல்லுகிறார்‌. தாவீது தேவனை 
மகிமைப்படுத்துகிறார்‌. தன்னுடைய 
சுயபலத்தையோ, சுயஞானத்தையோ 
தாவீது மேன்மைப்படுத்தவில்லை. 
தேவனுக்கு முன்பாக தன்னைத்‌ தாழ்த்தி, 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை CONES 


PUBLISHERS 


சங்கீதக்காரர்‌ தேவனிடத்தில்‌ 
தன்னுடைய சத்துருக்களைப்பற்றி 
முறையிடுகிறார்‌. அவர்கள்‌ 
துன்மார்க்கராயிருக்கிறார்கள்‌. தாவீதுக்கு. 
தீங்குசெய்வதில்‌ அவர்கள்‌ 
பிரியப்படுகிறார்கள்‌. அவர்கள்‌ பகை 
உண்டாகும்‌ வார்த்தைகளைப்‌ 
பேசுகிறார்கள்‌. துன்மார்க்கருடைய வாய்‌ 
கபட்டு வாயாமிருக்கிறது. அந்த வாய்‌ 
தாவீதுக்கு விரோதமாய்த்‌ 
திறந்திருக்கிறது. பர்கள்‌ கள்ள 
நாவினால்‌ தாவீதோடு பேசுகிறார்கள்‌. 
தாவீதின்‌ சத்துருக்கள்‌ உயர்ந்த 
ஸ்தானங்களில்‌  அமர்ந்திருக்கிறார்கள்‌. 
அவர்களிடத்தில்‌ அன்பும்‌ மனுஷநேயமும்‌ 
இருக்கவேண்டும்‌. ஆனால்‌ அவர்களோ 
பகை உண்டாக்கும்‌ வார்த்தைகளை 
பேசுகி! முகாந்தரமில்லாமல்‌ 


0 
தாள்தோடு 6 ர ட 


துன்மார்க்கர்‌ 

துன்மார்க்க 

களாயிருக்கிறார்கள்‌. 
நீதி சிறிதும்‌ இல்லை. 
குற்றச்சாட்டுக்களில்‌ 
ஆதாரம்‌ இல்லை. எந்தவிதமான 
முகாந்தரமுமில்லாமல்‌. அவர்கள்‌ 
தாவீதோடு யத்தம்பண்ணுகிறார்கள்‌ 
தாவீது அவர்களுக்கு ஒரு தீங்கும்‌ 
செய்ததில்லை. அவர்‌ அவர்களுக்கு 
நன்மை மாத்திரமே செய்திருக்கிறார்‌ 
ஆனால்‌ அவர்களோ, “நன்மைக்குப்‌ 
பதிலாக எனக்குத்‌ தீமைசெய்கிறார்கள்‌, 
என்‌ சிநேகத்துக்குப்‌ பதிலாக என்னைப்‌ 
பகைக்கிறார்கள்‌” (சங்‌ 109:5) என்று 
தாவீது சொல்லுகிறார்‌. தாவீது எந்த 
அளவுக்கு அவர்களை அதிகமாய்ச்‌ 
சிநேகிக்கிறாரோ, ந்‌ க்‌ 


எப்போதுமே 
சிந்தனையுடையவர்‌ 
அவர்களிடத்தில்‌ 
அவர்களுடைய 
உண்மையில்லை. 





ழ்‌ நயனா 
யாய 


தன்னுடைய சத்துருக்கள்‌ பகை 
உண்டாக்கும்‌ வார்த்தைகளால்‌ தன்னை 
சூழ்ந்துகொண்டிருந்தாலும்‌, தாவீது 
அவர்களோடு சண்டைபோடாமல்‌, 
கர்த்தரிடத்தில்‌ ஜெபம்பண்ணிக்‌ 
கொண்டிருக்கிறார்‌ (சங்‌ 10929. 
அவர்கள்‌ சிநேகத்திற்குப்‌ பதிலாக 
தாவீதை விரோதித்தாலும்‌, தாவீது 
அவர்களோடு நேருக்கு 
நேர்‌ யுத்தம்‌ பண்ணாமல்‌, 
தன்னுடைய பிரச்சனைகளெல்லாவற்றையும்‌ 
கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 

தாவீதின்‌ சத்துருக்கள்‌ அவர்மீது 
பொய்யாய்க்‌ குற்றம்‌ சொன்னபோதும்‌. 
அவருக்கு விரோதமாய்த்‌ தீங்கான 
வார்த்தைகளைச்‌ சொன்னபோதும்‌, 
தாவீது அவர்களோடு எதிர்த்து 
நிற்காமல்‌, கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
தன்னைத்‌ தாழ்த்துகிறார்‌. தன்னுடைய 
உண்மையான நிலமையை கர்த்தரிடத்தில்‌ 
தெரியப்படுத்துகிறார்‌ தாவீது 
அவர்களை சிநேகித்தும்‌ அவர்கள்‌ 
அவரைப்‌ பகைக்கிறார்கள்‌. தாவீதோ 
தன்னைப்‌. பகைக்கிறவர்களுக்காகவும்‌ 
கர்த்தரிடத்தில்‌ விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 


தாவீதுக்கு ஏற்பட்டிருக்கிற 
பிரச்சனைபோல நமக்கும்‌ பிரச்சனைகள்‌ 
வரலாம்‌. நம்முடைய சத்துருக்கள்‌ பகை 
உண்டாக்கும்‌ வார்த்தைகளால்‌ நம்மைச்‌ 
சூழ்ந்துகொள்ளலாம்‌. முகாந்தரமில்லாமல்‌ 
நம்மோடு போர்செய்யலாம்‌. நம்முடைய 
சிநேகிதற்குப்‌ பதிலாக அவர்கள்‌ நம்மை 
விரோதிக்கலாம்‌. இப்படிப்பட்ட 
சூழ்நிலையில்‌, நாமும்‌ தாவீதைப்போல, 
அவர்களுக்காக கர்த்தரிடத்தில்‌ 
ஜெபம்பண்ணவேண்டும்‌. அவர்கள்‌ 
நமக்குத்‌ தீங்குசெய்தாலும்‌, நமக்கு 
சேதாரம்‌ உண்டுபண்ணினாலும்‌, நாம்‌ 
அவர்களை  பழிவாங்கவேண்டுமென்று 
நினைக்கக்கூடாது. அவர்களைக்‌ 
கர்த்தரிடத்தில்‌ ஒப்புக்கொடுப்பதுதான்‌. 
நம்முடைய வேலை. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்மா 


PUBLISHERS 


உங்களைத்‌ 
ஜனமாக்கிக்கொள்ளப்‌ 
பாவில்‌ கர்த்தர்‌ தம்முடைய 
மகத்துவமான நாமத்தினிமித்தம்‌ தமது 
ஜனத்தைக்‌ கைவிடமாட்டார்‌. நானும்‌ 
உங்களுக்காக விண்ணப்பம்‌. 
செய்யாதிருப்பேனாகில்‌ கர்த்தருக்கு 
விரோதமாகப்‌ பாவஞ்‌ 
செய்கிறவனாயிருப்பேன்‌; அது எனக்குத்‌ 
தூரமாயிருப்பதாக;: நன்மையும்‌ 
அக்‌ வழியை நான்‌ 
உங்க போதிப்பேன்‌” 
[சாமு 12: 122. 23). 


“கர்த்தர்‌ 


தாவீது இயேசுகிறிஸ்துவுக்கு 
அடையாளமாயிருக்கிறார்‌. கிறிஸ்துவுக்கு. 
விரோதமாக அநேகர்‌ தூஷண 
வார்த்தைகளைப்‌ பேசினார்கள்‌. 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்துவை 
சிலுவையில்‌ அறைந்தார்கள்‌. 
இயேசுகிறிஸ்துவோ அவர்களுக்கு 
விரோதமாக கோபமான வார்த்தை 
எதையும்‌ பேசவில்லை. அதற்குப்‌ பதிலாக 
கிறிஸ்துவானவர்‌ அவர்களுக்காக 
ஜெபம்பண்ணினார்‌. பிதாவே, 
இவர்களுக்கு மன்னியும்‌, தாங்கள்‌ 
செய்கிறது இன்னதென்று அறியாமல்‌ 
செய்கிறார்களே” என்று இயேசுகிறிஸ்து 
பர்களுக்காக, பரிந்‌ பேசி 
ஜெபப்ணணினார்‌ டத்‌ 


துன்மார்க்கன்‌ 
சன்‌ 109 : 6-13 


சங்‌ 1096. 
துஷ்டனை 
சாத்தான்‌ 
திற்பானாக.. 


சங்‌ 1097. நியாயம்‌ 
விசாரிக்கப்படும்‌ போது 
குற்றவானியாகக்கடவன்‌; அவன்‌ ஜெபம்‌ 
பாவமாகக்கடவது. 


அவனுக்கு மேலாகத்‌ 
ஏற்படுத்திவையும்‌, 


அவன்‌  வலதூயக்கத்தில்‌ 


அவன்‌ 





ழ்‌ நவள 
யாய 


சங்‌ 1099. அவண்‌ பின்னைகள்‌ 
திக்கற்றவர்களும்‌, அவன்‌ மனைவி. 
விதவையுமாகக்‌ கடவர்கன்‌. 


சங்‌ 10910. அவன்‌ பின்ணைகள்‌ 
அலைத்து திரித்து பிச்சையெடுத்து, 
தங்கள்‌ பாழான வீடுகளிலிருந்து 
இரத்துண்ணக்கடவர்கள்‌.. 


சுங்‌ 1091: கடன்‌ கொடுத்தவன்‌ 
அவனுக்கு உன்னதெல்லாவற்றையும்‌ 
அபகரித்துக்‌ கொள்வானாக; அவன்‌ 
பிரயாசத்தின்‌ பலனை அத்தியர்‌ 
பறித்துக்கொள்னக்கடவர்கள்‌. 


சுங்‌ 10912. அவனுக்கு ஒருவரும்‌ 
இரக்கங்காண்‌பியாமலும்‌, அவனுடைய 
திக்கற்ற பின்னைகளுக்குத்‌ 
தயவுசெய்யாமலும்‌ போவார்களாக.. 


சுங்‌ 10918. 
'திர்முலமாகக்‌ 
இரண்டாத்தலைமுறையில்‌ 
பேர்‌ அற்றுப்போவதாக. 


அவன்‌ சந்ததியார்‌. 
கடவர்கன்‌; 


அவர்கள்‌: 


தாளீதுக்கு அநேகர்‌ 
சத்துருக்களாயிருக்கிறார்கள்‌. ஆனாலும்‌ 
அவர்‌ இந்த சங்கீதத்தில்‌ ஒரு குறிப்பிட்‌. 
சத்துருவைப்பற்றி கர்த்தரிடத்தில்‌ 
முறையிடுகிறார்‌. மற்ற ல்‌ 
சத்துருக்களையும்விட இந்த 
அவருக்கு 

மோசமானவராயிருக்கிறார்‌. தாவீதுக்கு 
தேவன்மீது பரிசுத்த பக்தி வைராக்கியம்‌ 
இருக்கிறது. பாவத்திற்கு விரோதமாகவும்‌, 
கிறிஸ்துவின்‌ சத்துருக்களுக்கு 
விரோதமாகவும்‌ தாவீது பக்தி 
வைராக்கியம்‌ காண்பிக்கிறார்‌. 


இயேசுகிறிஸ்துவைக்‌ காட்டிக்‌ 
கொடுத்த  யூதாஸ்காரியோத்தைப்பற்றி, 
தாவீது இங்கு தீர்க்கதரிசனமாய்ச்‌ 
சொல்லுவதாக வேதபண்டிதர்கள்‌ 
சொல்லுகிறார்‌ யூதாஸ்காரியோத்தின்‌ 
தாவீது முன்னறிவிக்கிறார்‌. 
இயேசுகிறிஸ்து தம்மைக்‌ 
காட்டிக்கொடுத்த யூதாஸ்காரியோத்தைப்‌ 
பற்றிச்‌ சொல்லும்போது. அவனை, 
“கேட்டின்‌ மகன்‌” என்று சொல்லுகிறார்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை CDNENIS 


PUBLISHERS 


தாவீதின்‌ காலத்தில்‌, யாருக்காவது, 
யார்மீதாவது கோபமும்‌ கசப்புணர்வும்‌ 
இருக்குமென்றால்‌, அந்த இடைவிடாமல்‌ 
சபிப்பதும்‌ தூஷிப்பதும்‌ வழக்கம்‌. 
தங்களால்‌  தூஷிக்கமுடியாவிட்டாலும்‌, 
தங்களுடைய சத்துருக்களைத்‌ 
தூஷிப்பதற்கும்‌, சபிப்பதற்கும்‌ அவர்கள்‌ 
கூலிக்கு ஆட்களை அமர்த்திக்‌ 
கொள்வார்கள்‌. இவ்வாறு கூலிக்கு 
அமர்த்தப்பட்டவர்கள்‌, சத்துருக்களின்‌ 
வீட்டு வாசல்களுக்கு முன்பாக நின்று, 
அவர்களை சபித்து தூவிப்பார்கள்‌. 


சபைக்கு. 
ஜனத்திற்கு 
எழும்பியிருக்கிற 
சத்துருக்கள்மீது தாவீது 
கோபமாயிருக்கிறார்‌. இப்படிப்பட்ட 
சத்துருக்கள்‌ துணிகரமாய்ப்‌ பாவும்‌ 
செய்வார்கள்‌. அவர்கள்‌ 
மனந்திரும்பமாட்டார்கள்‌. தேவனை 
மகிமைப்படுத்தமாட்டார்கள்‌. தாவீது 
இங்கு ஒரு துஷ்டமனிதனைப்பற்றிச்‌ 
சொல்லுகிறார்‌. அவனே ஒரு துஷ்டன்‌. 
கர்த்தர்‌ அவனுக்கு மேலாக ஒரு 
துஷ்டனை ஏற்படுத்தி வைக்கவேண்டும்‌ 
என்றும்‌ சாத்தான்‌ அவனுடைய 
வலதுபக்கத்தில்‌ நிற்கவேண்டும்‌ என்றும்‌ 
தாவீது ஜெபம்பண்ணுகிறார்‌ 
துஷ்டனைவிட பெரிய துஷ்டன்‌ 
அதிகமாய்த்‌ தீங்குசெய்வான்‌. 


தேவனுடைய 
விரோதமாகவும்‌, அவருடைய 
விரோதமாகவும்‌ 


மனுஷருக்குத்‌ தீங்கு 
செய்வான்‌. பெரிய துஷ்டனோ 
துஷ்டனுக்குக்கூட தீங்குசெய்துவிடுவான்‌. 
கர்த்தர்‌ ஒருவனைத்‌ தண்டிக்கும்போது, 
அவனுடைய பாவமே அவனுக்கு. 
சாபமாயிருக்கும்‌. அவனுடைய மனச்சாட்சி 
அவனுக்கு விரோதமாகத்‌ திருப்பும்‌. 
சங்கீதக்காரர்‌ i 
சத்துருவைப்பற்றி 


துஷ்டன்‌ 


முறையிடும்போது. 
விசாரிக்கப்படும்‌ 
குற்றவாளியாகக்கடவன்‌; 


பாவமாகக்கடவது” (சங்‌ 109:7) 


சொல்லுகிறார்‌. 





ழ்‌ நள 
யாய 


தன்னுடைய 
ஆயுசுகாலம்‌ 

வேண்டுமென்றும்‌. 

ஆயுசுகாலத்தில்‌ 
மரித்துப்போகவேண்டுமென்றும்‌ 
விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. ன்‌ 
பட்டயத்தினால்‌ சத்துரு அழிக்கப்பட 
வேண்டும்‌. இப்படிப்பட்ட 
துன்மார்க்கனுடைய ஆயுசுநூட்கள்‌ 
கொஞ்சமாகக்‌ கடவது. என்று 
தாவீது தேவனிடத்தில்‌ முறையிடுகிறார்‌. 
துன்மார்க்கன்‌ மரித்துப்போகும்போது. 
அவனுடைய சொத்துக்களும்‌, 
தொழில்களும்‌, உத்தியோகங்களும்‌ 
வேறொருவருக்கு கைமாறிப்போய்விடும்‌ 
“அவன்‌ உத்தியோகத்தை வேறொருவன்‌ 
பெறக்கடவன்‌” என்று தாவீது 
தன்னுடைய சத்துருவைச்‌ சபிக்கிறார்‌ 


துன்மார்க்கனுக்கு தண்டனை 
கிடைத்தால்‌ மாத்திரம்‌ போதாது, 
அவனுடைய குடும்பத்தாரும்‌ 
சீரழிந்துபோகவேண்டும்‌ என்று 
தாவீது கர்த்தரிடத்தில்‌ விண்ணப்பம்‌ 
பண்ணுகிறார்‌. “அவன்‌ பிள்ளைகள்‌. 
திக்கற்றவர்களும்‌ அவன்‌ 
விதவையுமாகக்‌ கடவர்கள்‌. 

பிள்ளைகள்‌ அலைந்து 
பிச்சையெடுத்து, 

பாழான வீடுகளிலிருந்து 
இரந்துண்ணக்கடவர்கள்‌” (சங்‌ 109:510) 


குடும்பத்தார்‌ 
அவர்கள்‌ 


துன்மார்க்கனுடைய 
அழிந்துபோகவேண்டும்‌. 
திக்கற்றவர்களாய்ப்‌ போகவேண்டும்‌, 
அவர்கள்‌ அலைந்து: திரிந்து 
பிச்சையெடுக்கவேண்டும்‌, அவர்களுடைய 
ர்‌ பாழாய்ப்போகவேண்டும்‌ என்று 
தாவீது அவர்களைச்‌ 

பிள்ளைகள்‌ அலைந்து 
பிச்சையெடுக்கும்போது, 
பெற்றோரின்‌ பாவம்‌ 
அவர்களுக்கு வந்திருப்பதை ஜனங்கள்‌ 
புரிந்துகொள்வார்கள்‌. துன்மார்க்கனுடைய 
எல்லோரும்‌ வெறுப்பார்கள்‌. 
பிள்ளைகளை 

தொடர்ந்து வந்து பிடிக்கிறது. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மமம்‌ 


ரிம்‌ 


துன்மார்க்கனுடைய 
அழிந்துபோவதுபோலவே, 
சொத்துக்களும்‌ அழிந்துபோக 
வேண்டுமென்று தாவீது சபிக்கிறார்‌. 
“கடன்‌ கொடுத்தவன்‌ அவனுக்கு 
உள்ளதெல்லாவற்றையும்‌ அபகரித்துக்‌ 


கொள்வானாக; 


அவனுடைய 


அவன்‌ பிரயாசத்தின்‌ 
பலனை அந்நியர்‌ பறித்துக்‌ 
கொள்ளக்கடவர்கள்‌" 


(சங்‌ 1091), 


துன்மார்க்கன்‌ 


இரக்கம்‌ 


ஒருவனுக்கும்‌ 
காண்பித்திருக்கமாட்டான்‌. 
துன்மார்க்கன்‌. கஷ்டப்படும்போது 
அவனுக்கு யாரும்‌ இரக்கம்‌ 
காண்பிக்கக்கூடாது. என்றும்‌, 
துன்மார்க்கனுடைய பிள்ளைகள்‌ 
திக்கற்றவர்களாக, அலைந்து திரிந்து 
பிச்சையெடுக்கும்போது, அவர்களுக்கு 
ட்‌ யவு செய்யக்கூடாது என்றும்‌ 
[து சபிக்கிறார்‌ (சங்‌ 109.12). 


பிள்ளைகள்‌ 
பெற்றோரின்‌ 


அவர்களுடைய 
கடந்துவரும்‌. 


துன்மார்க்கனின்‌ 
செழித்திருக்கமாட்டார்கள்‌. 
பாவமும்‌ சாபமும்‌ 
பிள்ளைகளுக்கும்‌ 
தேவனுடைய கிருபை துன்மார்க்கனுடைய 
பிள்ளைகளுக்குக்‌ கிடைக்காது 
மனுஷரும்‌ அவர்களுக்கு இரக்கம்‌ 
காண்பிக்கமாட்டார்கள்‌. பெற்றோரின்‌. 
பாவத்திற்கு பிள்ளைகள்‌ பொறுப்பேற்க 
முடியாது... பிள்ளைகளுக்கு, தங்கள்‌ 
பெற்றோரின்‌ பாவங்கள்‌ மூலமாய்‌, 
துன்பங்களும்‌, கஷ்டங்களும்‌ 
வரும்போது, பிள்ளைகள்‌ கர்த்தருடைய 
சமுகத்தில்‌ அவருடைய இரக்கத்திற்காக 
கெஞ்சி மன்றாடவேண்டும்‌. கர்த்தர்‌ 
கிருபையும்‌ இரக்கமுமுள்ளவர்‌ 





ழ்‌ ளான 
யாய 


துன்மார்க்கனுக்கு நல்ல மரணம்‌ 
வராது அவன்‌ 
செத்துப்போவான்‌. 
மற்றவர்களுடைய 
அநியாயமாய்ப்‌ 


துன்மார்க்கன்‌. 


பறித்துக்கொண்டவன்‌. 

மரிக்கும்போது 
அவனுடைய சொத்துக்களையும்‌ 
மற்றவர்கள்‌ அபகரித்துக்கொள்வார்கள்‌. 
துன்மார்க்கனுடைய பிள்ளைகளுக்கு 
ஒன்றும்‌ கொடுக்கமாட்டார்கள்‌. அவர்கள்‌ 
தரித்திரராகவும்‌, திக்கற்றவர்களாகவும்‌, 
அலைந்து திரிந்து பிச்சையெடுப்பார்கள்‌ 
அவர்களுக்கு கண்ணியமான வாழ்க்கை 
இருக்காது. மிகுந்த அவமானத்தோடு 
ஜீவிப்பார்கள்‌ பாவத்தின்‌ சம்பளம்‌ 
மரணம்‌. பாவத்தினால்‌ சாபம்‌ வருகிறது 
பெற்றோரின்‌ பாவம்‌ பிள்ளைகளுக்கு 
சாபமாய்‌ முடிகிறது. பெற்றோர்‌ இதை 
நினைவுகூர்ந்து, தங்களுடைய 
பாவங்களை விட்டு விலகி, பரிசுத்தமாய்‌ 
ஜீவிக்கவேண்டும்‌. துன்மார்க்னுடைய 
சந்ததியார்‌ நிர்மூலமாகக்கடவர்கள்‌. 
என்றும்‌, இரண்டாந்தலைமுறையில்‌ 
அவர்கள்‌ பேர்‌ அற்றுப்போவதாக 
என்றும்‌ சங்கீதக்காரர்‌ அவர்களை 
சபிக்கிறார்‌. 


துன்மார்க்கரின்‌ சந்ததியார்‌. 
௪ங்‌ 109 : 14-20 


சுங்‌ 10904. அவன்‌ பிதாக்களின்‌ 
அக்கிரமம்‌ கர்த்தருக்கு முன்பாக 
'தினைக்கப்படக்கடவது, அவன்‌ தாயின்‌ 
பாவம்‌ நீங்காமலிருப்பதாக.. 


சுங்‌ 109:15. அவைகன்‌ தித்தமும்‌ 
கர்த்தருக்குழுன்பாக  இருக்கக்கடவது; 
அவர்கள்‌. பேர்‌ பூமியிலிராமல்‌ 
நிர்முமாவதாக. 


சுங்‌ 10918. அவன்‌ தயைசெய்ய 
தினையாமல்‌, சிறுமையும்‌, 
எவிமையுமானவனைத்‌ துன்பப்படுத்தி, 
மனமுறிவுன்னவனைக்‌ கொலை 
செய்யும்படி. தேடினானே.. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை 


QOODNENS 
PUBLISHERS 


சன்‌ 10917. சாபத்தை விரும்பினான்‌, 
அது அவனுக்கு வரும்‌; அவன்‌ 
ஆசீர்வாதத்தை விரும்பாமற்போனான்‌, 

தூரமாய்‌ 


சுங்‌ 109:18. சாபத்தை அவன்‌ தனக்கு 
அங்கியாக உடுத்திக்கொண்டான்‌; 
அது அவன்‌ உள்ளத்தில்‌ தண்ணீரைப்‌ 
போலவும்‌, அவன்‌ எலும்புகளில்‌ 
எண்ணெயைப்போலவும்‌ பாயும்‌. 


சங்‌ 109418. அது அவன்‌ 
வஸ்திரமாகவும்‌, 
கட்டிக்கொள்ளுகிற 


கச்சையாகவும்‌ இருப்பதாக. 


சுங்‌ 109:20. இதுதான்‌ என்னை 
விரோதிக்கிறவர்களுக்கும்‌, என்‌ 
ஆத்துமாவுக்கு விரோதமாய்த்‌ தீங்கு 
பேசுகிறவர்களுக்கும்‌ கர்த்தரால்‌ வரும்‌ 
பலன்‌. 


துன்பார்க்கனுக்குத்‌ 
தம்முடைய நீதியான தீர்ப்பைக்‌ 
கொடுக்கிறார்‌. துன்மார்க்கருக்கு வரும்‌ 
தண்டனை மிகவும்‌ பயங்கரமாயிருக்கும்‌. 
துன்மார்க்கனுடைய _ முன்சந்ததியாரின்‌ 
அக்கிரமங்களை கர்த்தர்‌ மறக்கமாட்டார்‌. 
கர்த்தர்‌ அதை நினைத்துப்‌. பார்த்து, 
அவர்களுடைய அக்கிரமத்தினிமித்தமாய்‌, 
துன்மார்க்கனுக்கு அதிகமான தண்டனை 
கொடுப்பார்‌. துன்மார்க்கனுடைய தாயின்‌ 
பாவமும்‌ கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
நீங்காமலிருக்கும்‌. அவைகள்‌ நித்தமும்‌ 
கர்த்தருக்கு முன்பாக இருக்கும்‌. 
ன்மார்க்கருடைய பேர்‌ பூமியிலிராதபடி 
இழுவாகப்னோகும்‌ 


கர்த்தர்‌ 





ழ்‌ நவள 
யாய 


“துன்மார்க்கனுடைய பிதாக்களின்‌ 
அக்கிரமம்‌”, “துன்மார்க்கனுடைய தாயின்‌ 
பாவம்‌", ஆகிய வாக்கியங்கள்‌ 
முன்னோர்களின்‌ பாவத்தைக்‌ குறிக்கிற 
பொதுவான வார்த்தையாகும்‌. அவர்கள்‌ 
இந்தப்‌ பூமியிலே குற்றமில்லாத 
இரத்தத்தைச்‌ சிந்தியிருப்பார்கள்‌. 
நீதிமானாகிய ஆபேலின்‌ இரத்தம்‌ 
சிந்தப்பட்ட காலத்திலிருந்து இந்நாள்‌ 
வரையிலும்‌ ஏராளமான நீதிமான்கள்‌ 


துன்பப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள்‌ 
அக்கிரமக்காரர்கள்‌ 


அவர்களுடைய 
இந்தப்‌ பூமியிலே 
துன்மார்க்கர்‌ 
பிதாக்களின்‌ 

நிரம்பி, 

சிலுவையில்‌ 


இரத்தத்தை 
சிந்தியிருக்கிறார்கள்‌. 
தங்களுடைய 
அக்கிரமத்தினால்‌ 
இயேசுகிறிஸ்துவையும்‌ 
அறைந்தார்கள்‌. 


கர்த்தர்‌ துன்மார்க்கருடைய 
பாவத்தை ஒருபோதும்‌ மறக்கமாட்டார்‌. 
அவைகள்‌ நித்தமும்‌ கர்த்தருக்கு 
முன்பாக இருக்கும்‌. பழிவாங்குதல்‌ 
கர்த்தருக்குரியது. கர்த்தரே பாவம்‌ 
செய்தவர்களுக்கு தண்டனை கொடுப்பார்‌. 
கர்த்தர்‌ துன்மார்க்கருடைய பாவத்தை 
கண்டுகொள்ளாமல்‌ விட்டுவிடமாட்டார்‌ 
அவர்களுடைய பூமியிலிராதபடி 
நிர்மூலமாகும்‌. 


துன்மார்க்கன்‌ இந்தப்‌ பூழியிலிருந்த 
போது, அவன்‌ ஒருவனுக்கும்‌ தயை 
செய்ய நினைக்கவில்லை. சிறுமையும்‌ 
எளிமையுமானவனை அவன்‌ 
துன்பப்படுத்தினான்‌. மனமுறிவுள்ளவனை 
கொலைசெய்யும்படி தேடினான்‌. கர்த்தர்‌ 
அவனுடைய துன்மார்க்கமான 
செயல்களை மறவாமல்‌ நினைவில்‌ 
வைத்திருக்கிறார்‌. அவனுடைய 
பாவத்திற்குத்‌ தண்டனையாக, அவனுடைய 
பெயரை பூமியிலிராதபடி நிர்மூலமாக்கிப்‌ 
துன்மார்க்கரிடத்தில்‌ 


பேர்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை CDNENIS 


PUBLISHERS 


துன்மார்க்கன்‌. 
ஆசிர்வதிக்கமாட்டான்‌. எல்லோரையும்‌ 
சபிப்பான்‌. சபித்தல்‌ அவனுக்குப்‌ 
பிரியமானது. துன்மார்க்கன்‌ சாபத்தை 
விரும்பினான்‌. அது அவனுக்கு வரும்‌. 
அவன்‌ ஆசீர்வாதத்தை விரும்பாமல்‌ 
போனான்‌ அது அவனுக்கு தூரமாய்‌ 
விலகிப்போகும்‌. கர்த்தர்‌ துன்மார்க்கனை 
சபிக்கும்போது அவனுக்கு. 
அவமானமுண்டாகும்‌. துன்மார்க்கன்‌. 
மற்றவர்களை. சபிக்கும்போது, அது 
தனக்கு பெருமை என்று நினைத்தான்‌. 
இருதயத்தில்‌ ஆணவத்தோடு பேசினான்‌. 
அழிவுக்கு முன்னானது அகந்தை 
தாவீதின்‌ சத்துருக்கள்‌? அவரை 
விரோதிக்கிறார்கள்‌. அவருடைய 
ஆத்துமாவுக்கு விரோதமாய்த்‌ தீங்கு 
பேசுகிறார்கள்‌. அவர்களுக்கு கர்த்தரால்‌ 
எப்படிப்பட்ட சாபங்களெல்லாம்‌ வரும்‌ 
என்று தாவீது விரிவாகச்‌ 
சொல்லுகிறார்‌. சாபத்தை அவள்‌ 
தனக்கு அங்கியாக உடுத்திக்கொண்டா 
அவன்‌ உள்ளத்தில்‌ 
தண்ணீணப்போலவும்‌ அவன்‌ 
எலும்புகளில்‌ எண்ணெயைப்போலவும்‌ 
பாயும்‌. அது அவன்‌ மூடிக்கொள்ளுகிற 
வஸ்திரமாகவும்‌, நித்தமும்‌ 
கட்டிக்கொள்ளுகிற கச்சையாகவும்‌ 
இருப்பதாக. இதுதான்‌ என்னை 
விரோதிக்கிறவர்களுக்கும்‌, என்‌ 
ஆத்துமாவுக்கு விரோதமாய்த்‌ தீங்கு 
பேசுகிறவர்களுக்கும்‌ கர்த்தரால்‌ வரும்‌ 
பலன்‌” (சங்‌ 109:18-20). இதுவே 
துன்மார்க்கருக்கு கர்த்தரால்‌ வரும்‌ 
பலன்‌. 


யாரையும்‌ 


அழிந்துபோனான்‌. 
சரீரப்பிரகாரமான 
ஆவிக்குரிய 


யூதாஸ்‌ 
அவனுக்கு 
தண்டனையும்‌. 
தண்டனையும்‌ கிடைத்தது. யூதர்கள்‌ 
இயேசுகிறிஸ்துவை சிலுவையில்‌ 
அறைந்தார்கள்‌. அவர்கள்மீது ஆவிக்குரிய 
நியாயத்தீர்ப்பு வந்தது. சங்கீதக்காரர்‌ 
துன்மார்க்கருக்கு கர்த்தரால்‌ வரும்‌ 
சாபங்களைச்‌ சொல்லி, இவையெல்லாம்‌ 
தேவனுடைய நீதியினால்‌ அவர்களுக்கு 
உண்டாகும்‌ என்று விசுவாசத்தோடு 
சொல்லுகிறார்‌. 





ழ்‌ நவள 
யாய 


என்‌ மாம்சம்‌ 
உலர்ந்துபோகிறது 
சங்‌ 109 : 21-25 


புஷ்டியற்று 


சங்‌ 10:21. ஆண்டவராகிய கர்த்தாவே, 
நீர்‌ உமது நாமத்தினிமித்தம்‌ என்னை: 
ஆதரித்து, உமது கிருபை 
நலமான தினால்‌, என்னை 
விடுவித்தருளும்‌. 


சுங்‌ 10922. நான்‌ சிறுமையும்‌ 
எனிமையுமானவன்‌, என்‌ இருதயம்‌ 
எனக்குள்‌ குத்துண்டிருக்கிறது.. 


சங்‌ 10929. சாயும்‌ நிழலைப்போல்‌ 
அகன்று போனேன்‌; வெட்டுக்கினியைப்‌ 
போல்‌ பறக்கடிக்கப்படுகிறேன்‌. 


சுங்‌ 109:24. உயவாசத்தினால்‌ என்‌: 
முழங்கால்கள்‌ தனர்ச்சியடைகிறது; என்‌: 


மாம்சம்‌ புஷ்டியற்று உலர்த்தூபோகிறது. 


சங்‌ 10925. நான்‌ அவர்களுக்கு 
'நிந்தையானேன்‌; அவர்கள்‌. 
என்னைப்பார்த்து, தங்கள்‌ தலையைத்‌ 
துலுக்குகிறார்கள்‌. 


தாவீது 
தேவனுடைய 
சொல்லிக்கொள்கிறார்‌ 
மனப்பெருமையோடு சொல்லாமல்‌, 
மனத்தாழ்மையோடு சொல்லுகிறார்‌. “நான்‌ 
சிறுமையும்‌ ஏழ்மையுமானவன்‌” என்று 
தாவீது தன்னை கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
தாழ்த்துகிறார்‌. தாவீதுக்கு தேவனுடைய 
உதவி தேவைப்படுகிறது. தாவீதின்‌ 
சத்துருக்கள்‌ அவரை 
சூழ்ந்திருக்கிறார்கள்‌. அவருக்கு மிகுந்த 
துன்பத்தைத்‌ அன்த 
தாவீதின்‌ இருதயம்‌ 
குத்துண்டிருக்கிறது. இந்த கழ்நிலையில்‌ 
கர்த்தர்‌ தாமே 
உதவிசெய்யவேண்டுபென்று 
'ஜெபம்பண்ணுகிறார்‌. “ஆண்டவராகிய 
கர்த்தாவே, நீர்‌ உமது நாமத்தினிமித்தம்‌ 
த்‌ ஆதரித்து, உமது 
கிருபை  நலமானதினால்‌, என்னை 
வி (சங்‌ 109:21) என்‌ 
ட து ன்‌ 


தனக்குத்தானே 
ஆசீர்வாதத்தைச்‌ 
இதை 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை CDNENIS 


PUBLISHERS 


தாவீதுக்கு அவருடைய சத்துருக்கள்‌ 
ட 


அவருடைய 
இருதயம்‌ வெளியிலும்‌ குத்துண்டிரக்கிறது 
அவருக்குள்ளும்‌ குத்துண்டிருக்கிறது. 
குற்றவுணர்வினால்‌ அவருடைய 
இருதயம்‌ நொறுங்கிப்போயிருக்கிறது. 
உடைந்துபோன இருதயத்தை நம்மால்‌ 
தாங்கிக்கொள்ள முடியாது. தாவீதின்‌ 
இருதயத்தில்‌ அமைதியில்லை. அவர்‌ 
தன்னைப்பற்றிச்‌ சொல்லும்போது, “சாயும்‌ 
நிழலைப்போல்‌ அகன்று 
போனேன்‌; வெட்டுக்கிளியைப்போல்‌ 
பறக்கடிக்கப்படுகிறேன்‌” (சங்‌ 109:23) 
என்று சொல்லுகிறார்‌. 


தாவீதின்‌ மனது நிலையில்லாமல்‌: 
தவிக்கிறது. வேடர்களுக்குத்‌ தப்பி 
மலைகளில்‌ அங்கும்‌, இங்கும்‌ பறந்து 
திரியும்‌ குருவியைப்போல, தாவீது 
தன்னுடைய சத்துருக்களுக்குத்‌ தப்பி 
அங்கும்‌ இங்கும்‌ அலைந்து திரிகிறார்‌. 
இதனால்‌ தாவீது தன்னுடைய சரீர 
பலத்தை இழந்துவிட்டார்‌. தன்னுடைய 
பிரச்சனைகளினிபித்தமாய்‌ 
கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
நாள்‌  உபவாசம்பண்ணி 
உபவாசத்தினால்‌ 
முழங்கால்கள்‌ தளர்ச்சியடைந்துளிட்டது. 
(ருடைய மாமிசமும்‌ புஷ்டியற்‌ 
உணத்துபோயிற்று (ங்‌ 109:24), ட்‌ 


தாவீது தானாகவே 
உபவாசம்பண்ணினாரா, அல்லது வேறு 
வழியில்லாமல்‌ உபவாசம்பண்ணக்கூடிய 
நிலமைக்கு, அவருடைய ஆபத்தான 
சூழ்நிலை, அவரை வழிநடத்திற்றா என்பது 
தெரியவில்லை. தாவீதின்‌ ஆத்துமா 
வருத்தத்திலிருக்கிறது. ஆத்துமா 
வருத்தத்‌; பாது, நம்முடைய 
சரீரத்தையும்‌ உபவாசத்தினால்‌ வருத்துவது 
நமக்கு நல்லது. ஆத்துமா 
செழிக்கும்போது நாமும்‌ செழிப்போம்‌. 





ழ்‌ நள 
யாய 


தாவீது தன்னுடைய பரிதாபமான 
நிலமையைப்பற்றிச்‌ சொல்லுகிறார்‌. “நான்‌ 
அவர்களுக்கு நிந்தையானேன்‌; அவர்கள்‌ 
என்னைப்பார்த்து, தங்கள்‌ தலையைத்‌ 
துலுக்குகிறார்கள்‌” (சங்‌ 109:25 
தாவீதுக்கு அநேக 
உண்டாயிற்று. 
வேதனைகளும்‌ 
உண்டாயிற்று. 
அவர்‌ 
அடையாளமாயிருக்கிறார்‌. 
இயேசுகிறிஸ்துவும்‌, இந்தப்‌ 
மனுஷராகயிருந்த 
அநேக துன்பங்களையும்‌, 
நிந்தைகளையும்‌ 
கிறிஸ்துவானவர்‌ 
தொங்கியபோது, அவரைப்‌ பார்த்தவர்கள்‌ 
தங்கள்‌ தலைகளைத்‌ துலுக்கினார்கள்‌. 
கிறிஸ்துவானவரோ எல்லாவற்றையும்‌ 
பொறுமையாய்ச்‌ சகித்துக்கொண்டார்‌ 
பிதாவானவர்‌ அவர்களை மன்னிக்க 
வேண்டுமென்று கிறிஸ்துவானவர்‌ 
அவர்களுக்காக பரிந்து பேசி ஜெபித்தார்‌ 


இவையெல்லாவற்றிலும்‌ 
கிறிஸ்துவுக்கு 
கர்த்தராகிய 
பூமியிலே. 


என்‌ தேவனாகிய கர்த்தாவே 
எனக்கு சகாயம்பண்ணும்‌ 
௪ங்‌ 109 : 26-28 


சங்‌. 10926. என்‌ தேவனாகிய 
கர்த்தாவே எனக்குச்‌. ௪காயம்பண்ணும்‌; 
உமது கிருபையின்படி. என்னை 
இரட்சியும்‌. 


சங்‌ 109:27. இது உமது கரம்‌ என்றும்‌, 
கர்த்தாவே, தேவரீர்‌ இதைச்‌ செய்தீர்‌ 
என்றும்‌, அவர்கள்‌ அறிவார்கனாக. 


சுங்‌ 109:28. அவர்கள்‌ சபித்தாதூம்‌, தீர்‌ 

ஆசீர்வதியும்‌; அவர்கள்‌ எழும்பினாலும்‌ 

வெட்கப்பட்டுப்போவார்களாக; உமத 
அடியானோ மகிழக்கடவன்‌.. 

கர்த்தரிடத்தில்‌ 

கர்த்தருடைய 

தனக்கு 

விண்ணப்பம்‌ 


கர்த்தருடைய 
காரியங்கள்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை 


QOODNENS 
PUBLISHERS 


தனக்கு நடைபெறவேண்டுமென்று தாவீது 
எதிர்பார்க்கிறார்‌. தாவீதைக்‌ குறித்து 
தேவன்‌ ஒரு உன்னதமான 
சித்தங்கொண்டிருக்கிறார்‌. அந்த சித்தம்‌ 
நிறைவேறவேண்டுமென்பதே தாவீதின்‌ 
விருப்பம்‌ தாவீதுக்கு இப்போது, 
வந்திருக்கிற பிரச்சனைகள்‌ மிகவும்‌ 
அதிகமாயிருக்கிறது. 


தாவீதுக்கு கர்த்தருடைய சகாயமும்‌ 
கிருபையும்‌ தேவைப்படுகிறது. என்‌ 
தேவனாகிய கர்த்தாவே எனக்குச்‌ 
சகாயம்பண்ணும்‌: உமது கிருபையின்படி 
என்னை இரட்சியும்‌' (சங்‌ 109:26) என்று 
தாவீது ஜெபம்பண்ணுகிறார்‌. கர்த்தர்‌ 
தாவீதுக்கு சகாயம்பண்ணும்போது, அவர்‌ 
தாவீதை இரட்சிக்கும்போது. 
கர்த்தருடைய கரம்‌ தாவீதுக்கு 
உதவியாயிருக்கிறது என்பதை 
ஜனங்கள்‌ அறிந்துகொள்வார்கள்‌. 
கர்த்தருடைய கிருபையையும்‌ 
சகாயத்தையும்‌ சத்துருக்களும்‌ 
புரிந்துகொள்வார்கள்‌. “ இது உமது கரம்‌ 
என்றும்‌ கர்த்தாவே, தேவரீர்‌ இதைச்‌ 
செய்தீர்‌ என்றும்‌, அவர்கள்‌ 
அறிவார்களாக” (சங்‌ 109:27) என்று 
தாவீது தேவனிடத்தில்‌ விண்ணப்பம்‌ 
பண்ணுகிறார்‌. 


தாவீதின்‌ 
சபிக்கிறார்கள்‌. 


சத்துருக்கள்‌ அவரை 
அவர்களுடைய 
வார்த்தையில்‌ உண்மையில்லை. 
சத்துருக்கள்‌ தன்னை சபித்தாலும்‌, 
கர்த்தர்‌ தன்னை சபிக்கக்கூடாது என்றும்‌ 
அவர்‌ தன்னை ஆசீர்வதிக்க 
வேண்டுபென்றும்‌ தாவீது 
விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. தாவீது 
கர்த்தருக்குள்‌ மகிழ்ச்சியாயிருக்க 
வேண்டுமென்று விரும்புகிறார்‌. கர்த்தர்‌ 
நம்மை ஆசீர்வதிக்கும்போது நமக்கு 
மெய்யான மகிழ்ச்சி உண்டாகும்‌. கர்த்தர்‌ 
நம்மை ஆசிர்வதிக்கும்போது, நம்மை 
சபிக்கிறவர்களைப்பற்றி நாம்‌ 
கவலைப்படவேண்டியதில்லை. கர்த்தர்‌ 
நம்மை ஆசீர்வதிக்கும்போது, சத்துருக்கள்‌ 
நமக்கு விரோதமாக  எழும்பினாலும்‌, 
அவர்கள்‌ வெட்கப்பட்டுப்போவார்கள்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


விரோதிகள்‌ 
௪ங்‌ 109:29 
சுங்‌ 10929. என்‌ விரோதிகள்‌ 
இலச்சையால்‌ மூடப்பட்டு, தங்கள்‌. 
வெட்கத்தைச்‌ கால்வையைப்போல்‌ 
தரித்துக்‌ கொள்ளக்கடவர்கள்‌.. 


விரோதிகள்‌ 
வெட்கப்பட்டுப்‌ போகவேண்டுகென்றும்‌. 
அவர்கள்‌ தங்கள்‌ வெட்கத்தை 
சால்வையைப்போல்‌  தரித்துக்கொள்ள 
வேண்டுமென்றும்‌ தாவீது கர்த்தரிடத்தில்‌ 
ஜெபம்பண்ணுகிறார்‌. அவர்கள்‌ 
இலச்சையால்‌ மூடப்படவேண்டும்‌. 
அவர்கள்‌ தனித்துவிடப்படவேண்டும்‌. 
அவர்களுக்கு யாரும்‌ 
உதவிசெய்யக்கூடாது எல்லா 
மனுஷருக்கும்‌ முன்பாக அவர்களுடைய 
அக்கிரமமும்‌, அவமானமும்‌ 
வெளியரங்கமாய்த்‌ தெரியவேண்டும்‌ 
என்றும்‌ தாவீது ஜெபம்பண்ணுகிறார்‌ 


தன்னுடைய விரோதிகள்‌ 
மனந்திரும்ப வேண்மென்பதே தாவீதின்‌ 
விருப்பம்‌ அவர்கள்‌ 
மனந்திரும்ப வேண்டுபென்பதற்காகத்தான்‌, 
கர்த்தருடைய தண்டனை அவர்கள்மீது. 
வரவேண்டுமென்று தாவீது 
ஜெபம்பண்ணுகிறார்‌. அவர்கள்‌ 
மெய்யாகவே அறிந்துபோக 
வேண்டுமென்பது தாவீதின்‌ விருபபமல்ல. 
அவர்கள்‌ தங்கள்‌ துன்மார்க்கத்திலிருந்து 
திரும்பி, கர்த்தருக்குப்‌ பிரியமாய்‌ 
ஜீவிக்கவேண்டும்‌. இதுவே தாவீதின்‌ 
வாஞ்சை. தன்னுடைய சத்துருக்களை 
கர்த்தர்‌... தண்டிக்கவேண்டும்‌ என்று 
ஜெபம்பண்ணினாலும்‌, அவர்கள்‌ 
தடத்த கட்‌ என்பதே தாவீதின்‌ 

யான விருப்‌ கிறது. 


தன்னுடைய 


கர்த்தரை நான்‌ புகழுவேன்‌ 
சங்‌ 109 : 30,31 


கங்‌ 109:30. கர்த்தரை நான்‌ என்‌ 
வாயினால்‌ மிகவும்‌ துதித்து, அநேகர்‌ 
நடுவிலே அவரைப்‌ புகழுவேன்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை (ய்ய 


PUBLISHERS 


சன்‌ 109:31: ஆக்கினைக்குள்ளாகத்‌ 
தீர்க்கிறவர்கனினின்று எனியவனுடைய 
ஆத்துமாவை இரட்சிக்கும்படி அவர்‌ 
அவன்‌ வலதூபாரிசத்தில்‌ திற்பார்‌. 


தாவீது கர்த்தருடைய நாமத்தை 
மகிமைப்படுத்துகிறார்‌. தன்னுடைய 
வாயினால்‌ கர்த்தரைத்‌ குதிக்கிறார்‌. 
கர்த்தருடைய கிருபை பெரியது. அவர்‌ 
தம்முடைய கிருபையினால்‌ தாவீதை 
இரட்சித்திருக்கிறார்‌. தாவீது தன்னுடைய 
சுயநீதிமினாலோ, சுயபரிசுத்தத்தினாலோ 
இரட்சிக்கப்படவில்லை. தேவனுடைய 
கிருபையே தாவீதின்‌ இரட்சிப்புக்குக்‌ 
காரணம்‌. தாவீது இந்த சங்கீதத்தை 
மிகுந்த சந்தோஷத்தோடு நிறைவு 
செய்கிறார்‌. தாவீது கர்த்தருக்குள்‌ 
சந்தோஷமாயிருக்கிறார்‌. தாவீ கர்‌ 
i எக ன 

தாவீதுக்கு துன்பங்களும்‌, 
வேதனைகளும்‌, கஷ்டங்களும்‌ 
வந்தபோதெல்லாம்‌ கர்த்தரே அவரைப்‌ 
பாதுகாத்தார்‌. தாவீதின்‌ சத்துருக்கள்‌ 
அவரை  ஆக்கினைக்குள்ளாகத்தீர்க்க 
ஆயத்தமாயிருந்தார்கள்‌. கர்த்தரோ 
தாவீதின்‌ ஆத்துமாவை இரட்சிக்கும்படி 
அவர்‌ கூடவே இருந்தார்‌. கர்த்தர்‌ 
தாவீதை விட்டு ஒபோதும்‌ 
விலகிப்போகவில்லை. தாவீது இது பற்றிச்‌ 
சொல்லும்போது, “ஆக்கினைக்குள்ளாகத்‌ 
தீர்க்கிறவர்களினின்று  எளியவனுடைய 
ஆத்துமாவை இரட்சிக்கும்டி அவர்‌ 
அவன்‌ வலதுபாரிசத்தில்‌ நிற்பார்‌" 
(சங்‌ 109:3) என்று விசுவாசத்தோடு 
சொல்லுகிறார்‌. தாவீதின்‌ இருதயம்‌ 
கர்த்தரைத்‌ துதிக்கும்‌ துதியினால்‌ 
நிரம்பியிருக்கிறது. 





ழ்‌ AUTH சங்கீதம்‌ - வீரிவுரை பரப்பி 
INTEANATIORAL PSALMS - COMMENTARY PUBLISHERS 


தாவீதின்‌ சத்துருக்கள்‌ 
நியாயாதிபதிகள்போல அவரை 
நியாயந்தீர்க்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
துன்மார்க்கர்கள்‌. ஆனால்‌ 
நியாயாதிபதிகளைப்‌ போல 
வேஷம்போடுகிறார்கள்‌. துன்மார்க்கர்‌ 
ஆக்கினைக்குள்ளாகத்‌ தீர்க்கப்ப 
வேண்டியவர்கள்‌. ஆனால்‌ அவர்களோ, 
நீதிமானாகிய தாவீதை, 
ஆக்கினைக்குள்ளாகத்‌ தீர்க்கிறார்கள்‌. 
தாவீது தன்னை கர்த்தருடைய நீதிக்கு 
ஒப்புக்கொடுக்கிறார்‌. கர்த்தர்‌ 
எளியவனாகிய தன்னுடைய ஆத்துமாவை 
இரட்சிப்பார்‌ என்று தாவீது 
விசுவாசத்தோடிருக்கிறார்‌. 





ழ்‌ நள 
யாய 


நூற்றுப்‌ பத்தாவது சங்கீதம்‌ பூரண 
சுவிசேஷத்தின்‌ சங்கீதமாகும்‌. இந்த 
சங்கீதத்தில்‌ கிறிஸ்துவைப்பற்றித்‌ 
தீர்க்கதரிசனமாய்ச்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
இஸ்ரவேல்‌ ஜனத்தாருக்கு மேசியா 
வாக்குப்‌ பண்ணப்பட்டிருந்தார்‌. 
அவர்களும்‌ மேசியாவின்‌ வருகைக்காக 
எதிர்பார்த்துக்‌ காத்திருந்தார்கள்‌. இந்த 
சங்கீதத்திவள்ள சத்தியத்தை பழைய 
ஏற்பாட்டுக்காலத்து யூதர்கள்‌ எல்லோரும்‌ 
புரிந்துகொள்வார்கள்‌. பக்தியில்‌ 
குறைவுள்ள யூதர்களும்‌ தேவாலயத்திற்கு 
ஒழுங்காகப்‌ போகாத யூதர்களும்‌ 
இந்த சங்கீதத்தின்‌ சத்தியத்தைப்‌ 
புரிந்துகொள்வார்கள்‌. 


இயேசுகிறிஸ்து ஒரு சமயம்‌, பரிசேயர்‌ 
கூடியிருக்கிற இடத்தில்‌ ஒரு 
சத்தியத்தை வெளிப்படுத்தினார்‌. “பரிசேயர்‌ 
கூடியிருக்கையில்‌, இயேசு அவர்களை 
நோக்கி: கிறிஸ்துவைக்‌ குறித்து நீங்கள்‌ 
என்ன நினைக்கிறீர்கள்‌, அவர்‌ யாருடைய 
குமாரன்‌? என்றுகேட்டார்‌. அவர்‌ தாவீதின்‌ 
குமாரன்‌ என்றார்கள்‌. அதற்கு அவர்‌: 
அப்படியானால்‌ தாவீது பரிசுத்த 
ஆவியினாலே அவரை ஆண்டவர்‌ என்று 
சொல்லியிருக்கிறது எப்படி? நான்‌ 
உம்முடைய சத்துருக்களை உமக்கு 
பாதபடியாக்கிப்போடும்‌ வரைக்கும்‌ நீர்‌ 
என்னுடைய வலதுபாரிசத்தில்‌ உட்காரும்‌ 
என்று கர்த்தர்‌ என்‌ ஆண்டவரோடே 
சொன்னார்‌ என்று சொல்லியிருக்கிறானே. 
தாவீது அவரை ஆண்டவர்‌ என்று 
சொல்லியிருக்க அவனுக்கு அவர்‌ 
குமாரனாயிருப்பது எப்படி என்றார்‌. 
அதற்கு மாறுத்தரமாக ஒருவனும்‌ 
அவருக்கு ஒரு வார்த்தையும்‌ சொல்லக்‌ 
கூடாதிருந்தது. அன்றுமுதல்‌ ஒருவனும்‌ 
அவரிடத்தில்‌ கேள்விகேட்கத்‌ 
துணியவில்லை (மத்‌ 22:41-46). 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மமம்‌ 


PUBLISHERS 


இயேசுகிறிஸ்து தேவனுடைய 
குமாரன்‌. வம்சவரலாற்று பிரகாரம்‌ அவர்‌ 
தாவீதின்‌ குமாரன்‌. ஆனால்‌ தாவீதோ 
இயேசுகிறிஸ்துவை “ஆண்டவர்‌” என்று 
சொல்லுகிறார்‌. நம்முடைய கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்து நமக்கு ஆத்தும 
மீட்பராயிருக்கிறார்‌. அவர்‌ தீர்க்கதரிசன 
ஊழியத்தையும்‌, ஆசாரிய ஊழியத்தையும்‌, 
ராஜாவின்‌ ஊழியத்தையும்‌ செய்கிறார்‌. 
இந்த ஊழியங்களெல்லாம்‌ இயேசு 
கிறிஸ்துவின்‌ தாழ்மைக்கும்‌ அவருடைய 
உயர்வுக்கும்‌ எடுத்துக்காட்டுக்களாகும்‌. 
இந்த சங்கீதத்தில்‌ இயேசு 
கிறிஸ்துவின்‌ எல்லா ஊழியங்களும்‌ 
விவரிக்கப்பட்டிருக்கிறது. 


இயேசுகிறிஸ்துவின்‌ தீர்க்கதரிசன. 
ஊழியம்‌ (சங்‌ 110.2). இயேசுகிறிஸ்துவின்‌ 
ஆசாரிய ஊழியம்‌ (சங்‌ 104) 
இயேசுகிறிஸ்துவின்‌ ராஜரீக ஊழியம்‌ 
(சங்‌ 101,355). இயேசுகிறிஸ்துவின்‌ 
தாழ்மையும்‌, உயர்வும்‌ (சங்‌ 110.7 


தாவிதின்‌ ஆண்டவர்‌ 
சண்‌ 110 : 1-4 


(தாவீதின்‌ சங்கீதம்‌) 


சங்‌ 1104. கர்த்தர்‌ என்‌ ஆண்டவரை 

உம்முடைய 

உமக்குப்‌ 

பாதபடியாக்கிப்‌ போடும்வரைக்கும்‌, நீர்‌ 

என்னுடைய வலதுபாரிசத்தில்‌ 
உட்காரும்‌ என்றார்‌. 

சங்‌ 110:2. கர்த்தர்‌ சீயோனிலிருந்து 

வல்லமையின்‌ செங்கோலை 


சன்‌ 1103. உமது பராக்கிரமத்தின்‌ 

உம்முடைய 
ஜனங்கள்‌. மனப்பூர்வமும்‌ 
பரிசுத்த அலங்காரமுமுன்னவர்‌ 
கனாயிருப்பார்கன்‌; விடியற்காலத்துக்‌ 
கர்ப்பத்தில்‌ பிறக்கும்‌ பணிக்குச்‌ 
சமானமாய்‌ உம்முடைய மெொனவன 
ஜனம்‌ உமக்குப்‌ பிறக்கும்‌. 





ழ்‌ நள 
யாய 


நீர்‌ மெல்கிசேதேக்கின்‌. 
என்றென்றைக்கும்‌ 
பத்ர்‌ என்று கர்த்தர்‌ 
ஆணையிட்டார்‌; மனம்‌ மாறாமலி. 
குப்பார்‌. 


நீர்‌ என்னுடைய 
வலதுபாரிசத்தில்‌ உட்காரும்‌ 


கர்த்தர்‌ என்‌ ஆண்டவரை நோக்கி: 
நான்‌ உம்முடைய சத்துருக்களை 
உமக்குப்‌ பாதபடியாக்கிப்‌ 
போடும்வரைக்கும்‌, நீர்‌ என்னுடைய 
வலதுபாரிசத்தில்‌ உட்காரும்‌ என்றார்‌ 
(சங்‌ 1101). 


நூற்றுப்‌ பத்தாவது சங்கீதம்‌ 
தாவீதின்‌ விசுவாச அறிக்கையாகும்‌. 
இந்த சங்கீதத்தில்‌ கிறிஸ்தவர்களுடைய 
விசுவாசப்பிரமாணத்தின்‌ எல்லா 
அறிக்கைகளும்‌ இடம்பெற்றிருக்கிறது. 
இந்த சங்கீதத்திற்கு, “தாவீதின்‌ சங்கீதம்‌" 
என்னும்‌ தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது 
தாவீது கர்த்தரைத்‌ துதிக்கிறார்‌ 
கர்த்தருக்குள்‌ மகிழ்ச்சியாயிருக்கிறார்‌ 
தாவீது மேசியாவைத்‌ தன்னுடைய 
மனக்கண்களால்‌, தீர்க்கதரிசனமாய்க்‌ 
காண்கிறார்‌. நாம்‌ இந்த சங்கீதத்தைப்‌ 
பாடும்போது, இயேசுகிறிஸ்துவைப்பற்றிச்‌ 
சொல்லப்பட்டிருக்கிற தீர்க்க 
தரிசனங்களை நினைவுகூர்ந்து 
அவரைத்‌ துதிக்கலேண்டும்‌. இந்த 
தீர்க்கதரிசனங்களெல்லாம்‌ இயேசு 
கிறிஸ்துவில்‌ நிறைவேறியிருக்கிறது. 
இந்த சங்கீதம்‌ இயேசுகிறிஸ்துவைப்‌ 
பற்றிய மகிமையான காரியங்களைச்‌ 
சொல்லுகிறது 


கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து 
தாவீதின்‌ ஆண்டவராயிருக்கிறார்‌. தாவீது 
பரிசுத்த ஆவிமினாலே இயேசுகிறிஸ்துவை 
- ன்று சொல்லியிருக்கிறார்‌. 

பரிசேயரிடத்தில்‌ 
பேசும்போது, “தாவீது அவரை ஆண்டவர்‌ 
என்று சொல்லியிருக்க, அவனுக்கு அவர்‌ 
குமாரனாயிருப்பது. எப்படி” என்று 
கேட்டார்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை CONES 


PUBLISHERS 


பிதாவாகிய தேவன்‌, தம்முடைய 
ஆதீனத்திலே இயேசுகிறிஸ்துவை 
மகிமைப்படுத்தியிருக்கிறார்‌. குமாரனாகிய 
கிறிஸ்து ஆண்டவராகயிருக்கிறார்‌. 
அவர்‌ தேவனுடைய வலதுபாரிசத்தில்‌ 
உட்கார்ந்திருக்கிறார்‌. அப்போஸ்தலர்‌ 
பவுல்‌ இந்தச்‌ சத்தியத்தைத்‌ தன்னுடைய 
நிருபத்தில்‌ இவ்வாறு எழுதுகிறார்‌. “இவர்‌ 
என்னுடைய நேசகுமாரன்‌, இவரிடத்தில்‌ 
பிரியமாயிருக்கிறேன்‌ என்று சொல்லுகிற 
சத்தம்‌ உன்னதமான மகிமையிலிருந்து 
அவருக்கு உண்டாகி, பிதாவாகிய 
தேவனால்‌ அவர்‌ கனத்தையும்‌ 
மகிமையையும்‌ பெற்றபோது, 
அவரோடேகூட நாங்கள்‌ பரிசுத்த 
பருவத்திலிருக்கையில்‌, வானத்திலிருந்து 
பிறந்த அந்தச்‌ சத்தத்தைக்‌ கேட்டோம்‌" 
மேது 1 


பிதாவாகிய தேவன்‌ குமாரனாகிய 
இயேசுகிறிஸ்துவிடம்‌, “நீர்‌ என்னுடைய 
வலதுபாரிசத்தில்‌ உட்காரும்‌" என்றார்‌. 
இயேசுகிறிஸ்துவுக்கு உயர்ந்த கனமும்‌ 
மகிமையும்‌ கொடுக்கப்படுகிறது. 
சர்வலோகத்தையும்‌ ஆளுகை செய்கிற 
தெய்வீக அதிகாரமும்‌ 
வல்லமையும்‌ கிறிஸ்துவானவருக்குக்‌ 
கொடுக்கப்படுகிறது. இதை 
உறுதிபண்ணும்‌ விதமாக, 
குமாரனிடத்தில்‌, “நீர்‌ 
வலதுபாரிசத்தில்‌ உட்காரும்‌ 
சொன்னார்‌. 


இயேசுகிறிஸ்து 
ஊழியங்களையும்‌, 


நிறைவேற்றித்‌ 


பிதாவானவர்‌ 


என்னுடைய 
என்று 


தம்முடைய 
பாடுகளையும்‌ 
தீர்த்தபின்பு, அவர்‌ 
இளைப்பாறுதலுக்குள்‌ பிரவேசிக்கிறார்‌. 
உட்காருதல்‌' என்னும்‌ வார்த்தைக்கு. 
பழத்‌ அ அல்லது ஓய்வெடுத்தல்‌" 
என்று இயேசுகிறிஸ்து 
தம்முடைய கழியத்தை நிறைவேற்றிய 
பின்பு, பிதாவானவர்‌ அவரை உட்காரச்‌ 
சொல்லுகிறார்‌. அவரைக்‌ கனப்படுத்தும்‌ 
வண்ணமாய்‌, அவரைத்‌ தம்முடைய 
வலதுபாரிசத்தில்‌ உட்காரச்‌ 
சொல்லுகிறார்‌. “பிதாவாகிய தேவனோடு 
வலதுபாரிசத்தில்‌ உட்காருவது” என்பதற்கு, 
“ராஜாவின்‌ சிங்காசனத்தில்‌ உட்கார்ந்து, 
அரசாட்சி செய்வது” என்று பொருள்‌. 





ழ்‌ ளன 
யாய 


குமாரனாகிய இயேசுகிறிஸ்து, 
பிதாவாகிய தேவனோடு வலதுபாரிசத்தில்‌ 
உட்கார்ந்து ஆட்சிபரியும்போது, பிதாவின்‌ 
அதிகாரம்‌ குமாரனுக்கு பூரணமாய்க்‌ 
கொடுக்கப்படுகிறது.  கிறிஸ்துவானவர்‌ 
பிதாவின்‌ வலதுபாரிசத்தில்‌ உட்கார்ந்து 
பிரமாணங்களையும்‌. கட்டளைகளையும்‌ 
கொடுக்கிறார்‌. கிறிஸ்துவானவர்‌ 
தம்முடைய நீதியான நியாயத்தீர்ப்டையும்‌ 
கொடுக்கிறார்‌. 


இயேசு 
சத்துருக்களெல்லோரும்‌. 
காலத்தில்‌, 
பாதபடியாக்கிப்‌ போபப்படுவார்கள்‌. 
கிறிஸ்துவானவருக்கும்‌ சத்துருக்கள்‌ 
இருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ கிறிஸ்துவின்‌ 
ராஜ்யத்திற்கு விரோதமாய்‌ 
யுத்தம்பண்ணுகிறார்கள்‌. இந்தப்‌ 
பிரபஞ்சத்தில்‌ சிலர்‌ தங்களுக்கு 
தேவையில்லை. 
சொல்லுகிறார்கள்‌. 
கலகக்காரர்கள்‌ 
அவர்கள்‌ 
ஆளுகைக்கு 
சாத்தானோடு 
சாத்தான்‌ 


கிறிஸ்துவின்‌ 
குறிப்பிட்‌ 
அவருக்கு 


கிறிஸ்துவின்‌ ஆளுகை 


என்று 
அப்படிப்பட்டவர்கள்‌ 
துன்மார்க்கர்கள்‌. 
இபேசுகிறிஸ்துவின்‌ 
தங்களை உட்படுத்தாமல்‌, 
சேர்ந்துகொள்கிறார்கள்‌. 
அவர்களை தன்னுடைய அநீதியினால்‌ 
ஆளுகை செய்கிறான்‌. சாத்தானின்‌ 
ஆளுகை தங்களுக்கு வேண்டுமென்று 
யாரும்‌ அவனை, அனுமதிக்க வேண்டிய 
அவசியம்‌ எதுவுமில்லை. ஒரு மனுஷன்‌. 
கர்த்தரைவிட்டுப்‌ பிரிந்து விலகி 
வந்துவிட்டால்‌, சாத்தான்‌ அவனை 
எளிதாகப்‌ பிடத்‌ தன்னுடைய 
ஆளுகைக்குட்படுத்‌ ன்‌. 
சத்துருக்கள்‌ 


இயேசுகிறிஸ்துவின்‌ 

அவருக்கு பாதபடியாக்கிப்‌ 
போடப்படுவார்கள்‌. இந்த சம்பவம்‌ உடனே 
நடைபெறாது. ஸிரெயருக்கு எழுதின 


நிருபத்தின்‌ ஆசிரியர்‌ இது பற்றி இவ்வாறு 
சொல்லுகிறார்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம 


ரிம்‌ 


இடத்திலே ஒருவன்‌ 
சாட்சியாக: மனுஷனை நீர்‌ 
நினைக்கிறதற்கும்‌, மனுஷனுடைய 
குமாரனை நீர்‌ விசாரிக்கிறதற்கும்‌ அவன்‌ 
எம்மாத்திரம்‌ அவனை தேவதூதரிலும்‌ 
ற்றுச்‌ சிறியவனாக்கினீர்‌: 

கனத்தினாலும்‌ 


ஒரு 


சகலத்தையும்‌ 

பாதங்களுக்குக்‌ 
என்று சொன்னான்‌. 
சகலத்தையும்‌ அவனுக்குக்‌ 
கீழ்ப்படுத்தினார்‌ என்கிற விஷயத்தில்‌, 
அவர்‌ அவனுக்குக்‌ கீழ்ப்படுத்தாத பொருள்‌ 
ஒன்றுமில்லை: அப்படியிருந்தும்‌, இன்னும்‌ 
அவனுக்குச்‌ சகலமும்‌ 
கீழ்ப்பட்டிருக்கக்‌ காணோம்‌, என்றாலும்‌, 
தேவனுடைய கிருபையினால்‌. 
ஒவ்வொருவருக்காகவும்‌, மரணத்தை 
ருசிபார்க்கும்படிக்கு தேவதூதரிலும்‌ சற்றுச்‌ 
சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு 
மரணத்தை உத்தரித்ததினிமித்தம்‌ 
மகிமையினாலும்‌ கனத்தினாலும்‌ 
முடிசூட்டப்பட்டதைக்‌ காண்கிறோம்‌" 
(எபி 2௩-9). 


இயேசு கிறிஸ்துவின்‌ 
சத்துருக்களெல்லோரும்‌ அவருக்கு. 
இன்னும்‌ பாதபடியாக்கிப்போடப்படவில்லை. 
இன்னும்‌ அவருக்கு சகலமும்‌ 
கீழ்ப்பட்டிருக்கவில்லை. தம்முடைய 
சத்துருக்களெல்லோரும்‌. தமக்கும்‌ 
பாதபடியாக்கிப்‌ போடும்‌ வரைக்கும்‌ 
கிறிஸ்துவானவரும்‌, காத்திருக்கிறார்‌. 
கிறிஸ்துவானவர்‌ காத்திருக்கும்‌ 
வேளையில்‌, பிதாவானவர்‌ அவரை, 
என்னுடைய வலதுபாரிசத்தில்‌ உட்காரும்‌” 
என்று சொல்லுகிறார்‌. கிறிஸ்து தாமே 
தம்முடைய சத்துருக்களை தமக்கு 
பாதபடியாக்கிப்‌ க்கும்‌ 
பிதாவின்‌ வலதுபாரிசத்தில்‌ உட்கார்ந்து 
காத்திருப்பார்‌ 


கீழ்ப்படுத்தினீர்‌ 





சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


நீர்‌ உம்முடைய சத்துருக்களின்‌ 
நடுவே ஆளுகை செய்யும்‌ 


கர்த்தர்‌ சியோனிலிருத்து உமது 
வல்லமையின்‌: செங்கோலை. 


அனுப்புவார்‌; நீர்‌ உம்முடைய 
சத்துருக்களின்‌ நடுவே 
ஆளுகைசெய்யும்‌ (சங்‌ 1102). 


கிறிஸ்துவானவர்‌ இந்த உலகத்தில்‌ 
ஸ்தாபிப்பதற்கு, அவருக்கு ஒரு ராஜ்யம்‌ 
வேண்டும்‌ அவர்‌ தம்முடைய 
ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும்‌ ஊழியத்தை 
எருசவேபிலிருந்து ஆரம்பிக்கிறார்‌. 
“கர்த்தர்‌ சீயோனிலிருந்து, உமது 
வல்லமையின்‌ செங்கோலை அனுப்புவார்‌” 
என்று தாவீது சொல்லுகிறார்‌. 
கிறிஸ்துவின்‌ ராஜ்யம்‌ சீயோனிலிருந்து 
எழும்பும்‌ சீயோன்‌ என்பது தாவீதின்‌ 
நகரம்‌. கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து 
தாவீதின்‌ குமாரன்‌. கிறிஸ்துவானவர்‌ 
சீயோனிலே தாவீதின்‌ சிங்காசனத்தில்‌ 
அமர்ந்திருந்து ஆட்சிசெய்வார்‌ 


இயேசுகிறிஸ்துவின்‌ செங்கோல்‌ 
வல்லமையானது. செங்கோல்‌ என்னும்‌ 
வார்த்தை நித்திய சுவிசேஷத்தைக்‌ 
குறிப்பிடுகிறது. இது பரிசுத்த 
ஆவியானவரின்‌ வல்மைக்கும்‌ 
அடையாளமாயிருக்கிறது. கர்த்தர்‌ தமது 
வல்லமையின்‌ செங்கோலை அனுப்புவார்‌. 
அவர்‌ பரிசுத்த ஆவியானவரை 
ஊற்றுவார்‌ இயேசுகிறிஸ்துவின்‌ 
வார்த்தையைப்‌. பிரசங்கிக்கிறவர்சகளை 
கர்த்தர்‌ தாமே பிரதிஷ்டைபண்ணுகிறார்‌. 
தம்முடைய ஊழியத்தைச்‌ செய்வதற்கு 
கர்த்தர்‌ தாமே அவர்களைத்‌ 
தகுதிப்படுத்துகிறார்‌. 


விரிவுரை CDNENIS 


PUBLISHERS 


“அன்றியும்‌ உங்களுக்கு ஆவியை 
அளித்து, உங்களுக்குள்ளே 
அற்புதங்களை நடப்பிக்கிறவர்‌ 
அதை நியாயப்பிரமாணத்தின்‌ 
கிரியைகளினாலேயோ, விசுவாசக்‌ 
கேள்விமினாலேயோ, எதினாலே. 
செய்கிறார்‌?” (கலா என்று 
ப்போஸ்தலர்‌ பவு டய 
த்‌ மனன்‌ மட ந 


கிறிஸ்துவின்‌ 
சீயோனிலிருந்து 
சீயோனிலிருந்துதான்‌ எல்லா 
தேசங்களுக்கும்‌ சுவிசேஷத்தைப்‌ 
பிரசங்கம்பண்ணுவது ஆரம்பமாயிற்று 
சீயோன்‌ என்பது எருசலேம்‌ நகரத்தை 
குறிப்பிடுகிறது. அப்போஸ்தலர்கள்‌ 
தத நகரத்திலிருந்து, ட 

சங்களுக்கும்‌ புறப்பட்டுப்போய்‌, 
சண்மவ்ததை. றவ னை ப 


கிறிஸ்துவானவர்‌ தம்முடைய 
ராஜ்யத்தை ஸ்தாபிக்குர்போது, அதைப்‌ 
பாதுகாத்து பராமரிக்கவேண்டும்‌. 
கிறிஸ்துவின்‌ ராஜ்யம்‌ இந்த உலகத்தில்‌ 
நிலைத்திருக்கவேண்டும்‌. கிறிஸ்துவின்‌ 
ராஜ்யத்திற்கு விரோதமாய்‌ எதிர்ப்புக்களும்‌ 
அந்தகார வல்லமைகளும்‌ எதிர்த்து 
வந்தாலும்‌, கிறிஸ்துவின்‌ ராஜ்யம்‌ 
அழிந்துபோகாமல்‌ நிலைத்திருக்க 
வேண்டும்‌. கிறிஸ்துவானவர்‌ தம்முடைய 
சத்துருக்களின்‌ நடுவே ஆளுகை 
செய்வார்‌. இயேசுகிறிஸ்து பரலோகத்திலே 
தம்முடைய சிநேகிதர்கள்‌ நடுவே 
அமர்திருக்கிறார்‌. இந்தப்‌. ம்‌ 
பர்‌ தம்முடைய சத்துருக்கள்‌ 1 
அவ “செய்கிறார்‌ £த்துருக்‌, ய்‌ 


35) 


ஆவியானவர்‌ 
அனுப்பப்பட்டார்‌. 


பராமக்கிரமத்தின்‌' 


பராக்கிரமத்தின்‌' 

உம்முடைய 

மனப்பூர்வமும்‌ 

அலங்காரமுமுன்னவர்‌ 

களாயிருப்பார்கன்‌; விடியற்காலத்துக்‌ 

கர்ப்பத்தில்‌ பிறக்கும்‌ பணிக்குச்‌ 

சமானமாய்‌ உம்முடைய மெொனவன 
ஜனம்‌ உமக்குப்‌ பிறக்கும்‌ (சங்‌ 110:3). 





ழ்‌ நவள 
யாய 


கிறிஸ்துவின்‌ 

எராளமான ஜனங்கள்‌ 

அவர்களின்‌ 

திரளாயிருக்கும்‌. 

கிறிஸ்துவின்‌ 

கீழ்ப்பட்டிருப்பார்கள்‌. 

கர்த்தரைத்‌ 

அவர்கள்‌ 

அலங்காரமுள்ளவர்களாயிருப்பார்கள்‌. 

பிதாவானவர்‌ தாமே. 

இந்தப்‌ பரிசுத்தவான்‌௧ளெல்லோரையும்‌, 

தம்முடைய குமாரனாகிய இயேசு 

கிறிஸ்துவிடம்‌ ஒப்புக்கொடுத்திருக்கிறார்‌. 
"நீர்‌ உலகத்தில்‌ தெரிந்தெடுத்து 

எனக்குத்‌ தந்த மனுஷருக்கு உம்முடைய 

நாமத்தை வெளிப்படுத்தினேன்‌. 

அவர்கள்‌ உம்முடையவர்களாயிருந்தார்கள்‌, 

அவர்களை எனக்குத்‌ தந்தீர்‌, 
ர்கள்‌ உம்முடைய வசனத்தைக்‌ 

கைக்கொண்டிருக்கிறார்கள்‌ யோவா 17:6). 


“அவர்‌ நம்மைச்‌ சகல 
அக்கிரமங்களினின்று மீட்டுக்கொண்டு, 
தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும்‌, 
நற்கிரியைகளைச்‌ செய்ய பக்தி 
வைராக்கியமுள்ளவர்களாகவும்‌ நம்மைச்‌ 
சுத்திகரிக்கும்படி, நமக்காகத்‌ 
தம்மைத்தாமே ஒப்புக்கொடுத்தார்‌” 
(தீத்‌ 214) 
நாமெல்லோரும்‌ 
கர்த்தராகிய 
கிறிஸ்துவுக்குரியவர்கள்‌ நாம்‌ 
அவருடைய ஜனங்கள்‌. அவருக்கு நம்மீது 
உரிமையிருக்கிறது. நாம்‌ மனப்பூர்வமாய்‌ 
அவருக்குக்‌ கீழ்ப்படிந்து, அவரைத்‌ 
துதிக்கவேண்டும்‌. கர்த்தருடைய 
ஊழியக்காரர்களாகிய நாம்‌, மனப்பூர்வமாய்‌ 
கர்த்தருடைய 


நம்முடைய 
இயேசு 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம்மா 


PUBLISHERS 


நாம்‌ கர்த்தருடைய சேனையிலுள்ள 
யுத்தவீரர்கள்‌. நம்மை யாரும்‌ 
கட்டாயப்படுத்தி அவருடைய சேனையில்‌ 
சேர்க்கவில்லை. நாமே மனப்பூர்வமாக, 
கர்த்தருடைய சேனையில்‌ சேருவதற்கு 
நம்மை ஒப்புக்கொடுத்திருக்கிறோம்‌. 
கர்த்தருடைய பராமக்கிரமத்தின்‌ நாளிலே, 
அவருடைய ஜனமாகிய நாம்‌, நம்மை 
அவருக்கு மனப்பூர்வமாய்‌ 
ஒப்புக்கொடுக்கவேண்டும்‌. மது 
பராமக்கிரமத்தின்‌ நாளிலே என்னும்‌ 
வாக்கியத்தை, “உமது சேனைகளின்‌ 
நாளிலே" என்றும்‌ வியாக்கியானம்‌ 
பண்ணுகிறார்கள்‌. இயேசுகிறிஸ்து 
தம்முடைய அப்போஸ்தலர்களை முதன்‌ 
முதலாக. சுவிசேஷ ஊழியத்திற்கு 
அனுப்பியபோது, அவர்கள்‌ கிறிஸ்துவின்‌ 
சேனைகளாக அனுப்பப்பட்டார்கள்‌. 
அவர்களெல்லோருமே கிறிஸ்துவின்‌ 
சேனையில்‌ மனப்பூர்வமாய்ச்‌ 
சேர்ந்துகொண்டவர்கள்‌. தேவன்‌ தமக்கு 
சிந்தமான காலத்தில்‌ தம்முடைய 
ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார்‌. கர்த்தருடைய 
வேணையில்‌ கர்த்தருக்குச்‌ சித்தமான 
காரியங்கள்‌ நடைபெறும்‌. 


கர்த்தருடைய ஜனங்களெல்லோரும்‌. 
பரிசுத்த. அலங்காரமுள்ள 
வர்களாயிருப்பார்கள்‌. கிறிஸ்துவின்‌ 
ஆளுகைக்குக்‌ கீழ்ப்படியும்போது அவர்கள்‌ 
கர்த்தருக்குள்‌ சந்தோஷமாயிருப்பார்கள்‌. 
கிறிஸ்துவுக்குக்‌ கிழ்ப்படிவதே 
அவர்களுக்கு அலங்காரம்‌. பரிசுத்தமே 
சபையின்‌ ஆதாரம்‌. நம்முடைய 
இருதயத்தின்‌ சுத்தமே நமக்கு அலங்காரம்‌. 
இயேசுகிறிஸ்து பரிசுத்தர்‌. அவரை 
நா 
ித்தருள்ளவர்களாஙிருக்கவேண்டும்‌. 





சங்கீதம்‌ - 


விரிவுரை 


PSALMS - COMMENTARY 


கிறிஸ்துவின்‌ பிள்ளைகளாகிய நாம்‌, 
அவருடைய பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே. 
பிரவேசிக்கும்போது, நாம்‌ ஆவிக்குரிய 
ஆசாரியர்களாய்‌  பிரவேசிக்கவேண்டும்‌. 
ஆசாரியர்கள்‌ தேவாவயத்திலே ஆசாரிய 
பம்‌ தரித்திருப்பதுபோல, நாம்‌ 
பரிசுத்த அலங்காரத்தைத்‌ 
தொரை வேண்டும கிருபையின்‌ 
அலங்காரத்தையும்‌, பரிசுத்தமாக்கப்படுதல்‌ 
என்னும்‌ அலங்காரத்தையும்‌ நாம்‌ 
அணிந்துகொண்டு கர்த்தரைத்‌ 
'துதிக்கவேண்டும்‌. 

கிறிஸ்துவின்‌ பிள்ளைகளுக்கு 
பரிசுத்தமே அடையாளம்‌. பரிகத்தமே 
அவர்களுடைய ஜீவன்‌. நம்முடைய சரீரம்‌ 
தேவனுடைய லயாயிருக்கிறது. 
பரிசுத்தமான தேவன்‌, நம்முடைய 
பரிசுத்தமான சரீரத்தில்‌ வாசம்பண்ண 
விரும்புகிறார்‌. கிறிஸ்துவின்‌ 
சேனையிலுள்ளவர்கள்‌, அதற்கு ஏற்ற 
வஸ்திரம்‌ தரித்திருக்கவேண்டும்‌. 
எல்லோருக்கும்‌ வஸ்திரம்‌ வேண்டும்‌ 
கிறிஸ்துவின்‌ சேனையிலுள்ளவர்கள்‌ 
யாரும்‌ வஸ்திரமில்லாமல்‌ இருக்கக்கூடாது. 
பரிசுத்‌ ங்காரமே ம்முடைய 
mi நம்மு 

ஏராளமான 
கிறிஸ்துவின்‌ 


பரிசுத்தவான்கள்‌ 
ஜனபாயிருக்கிறார்கள்‌. 
அவர்களெல்லோரும்‌ கிறிஸ்துவின்‌ 
ராஜ்யத்திலே அவருடைய சேனையிலே 
மனப்பூர்வமாய்ச்‌ சேர்ந்திருக்கிறார்கள்‌ 
ஆதித்திருச்சபையிலே ஏராளமான 
வாலிபர்கள்‌ சேர்த்துக்‌ 
கொள்ளப்பட்டார்கள்‌. கிறிஸ்துவானவர்‌ 
எல்லா. விசுவாசிகளுக்கும்‌ நல்ல 
மேய்ப்பராயிருக்கிறார்‌. அவருடைய 


டட. அடம்‌ 


“யாக்கோபிலே மீதியானவர்கள்‌ 
கர்த்தராலே வருகிற பனியைப்போலவும்‌, 
மனுஷனுக்குக்‌ 

னுபத்திருக்குத்‌ 

i ல்‌ போலவும்‌, அரே 

மழைகளைப்‌ ம்‌. 

நடுவிலே இருக்கன்‌. மன 


காத்திருக்கிறவர்களுக்கு 

செய்பவைகளை,, 

உலகத்தோற்றம்‌ முதற்கொண்டு ஒருவரும்‌ 
கேட்டதுமில்லை: செவியால்‌ 
உணர்ந்ததுமில்லை, அவைகளைக்‌ 
கண்டதுமில்லை" (ஏசா 64:9) 
“இப்பொழுதும்‌ கர்த்தாவே, நீர்‌ 
எங்களுடைய பிதா, நாங்கள்‌ களிமண்‌; 
நீர்‌ எங்களை உருவாக்குகிறவர்‌, நாங்கள்‌ 
அனைவரும்‌ உமது கரத்தின்‌ கிரியை 
(ஏசா 648), 


“யெளவன ஜனம்‌” என்னும்‌ 
வார்த்தை  வாலிபர்களைக்‌ குறிக்கிறது. 
விடியற்காலத்தில்‌ பிறக்கும்‌ பனி 
திரளாயிருக்கும்‌. அதுபோல 
கர்த்தருடைய பிள்ளைகளும்‌ 
திரளாயிருப்பார்கள்‌. அவர்கள்‌ 
எண்ணிக்கையில்‌ அதிகமாமிருபபார்கள்‌. 
பார்வைக்கு சவுந்தரியமாமிருப்பார்கள்‌. 
இயேசுகிறிஸ்துவின்‌ சமுகத்தில்‌ 
வாலிபர்கள்‌ திரளாய்க்‌ கூடிமிருப்பது 
ஆனந்த பாக்கியமான அனுபவம்‌. தரையில்‌ 
பனிபெய்யும்போது அது அழகாயிருக்கும்‌. 
அதுபோலவே இயேசுகிறிஸ்துவின்‌ 
சமுகத்தில்‌ அவருடைய பிள்ளைகள்‌ 
கூடியிருப்பதும்‌ அழகாயிருக்கும்‌. 


நீர்‌ 


மெல்கிசேதேக்கின்‌ 
முறைமையின்‌ படி. 
என்றென்றைக்கும்‌ 
ஆசாரியராயிருக்கிறீர்‌ 


நீர்‌ வெல்கிசேதேக்கின்‌ 
முறைமையின்படி என்றென்றைக்கும்‌ 
ஆசாரியராயிருக்கிறீர்‌ என்று கர்த்தர்‌ 
ஆணையிட்டார்‌; மனம்‌ 
மாறாமலிருப்பார்‌ (சங்‌ 110:4). 





ழ்‌ நள 
யாய 


நம்முடைய 
இயேசுகிறிஸ்து 
கர்த்தாதி கர்த்தாவாகவும்‌ 
அவர்‌ ஆசாரியராகவும்‌ 
இயேசுகிறிஸ்து நமக்கு தேவனுடைய 
ஊழியக்காரர்‌ அவர்‌ நமக்காக 
தேவனிடத்தில்‌ பரிந்து பேசுகிறவர்‌. 
நமக்கும்‌ தேவனுக்கும்‌ நடுவே 
மத்தியஸ்தராக ஊழியம்‌ செய்கிறவர்‌. 
அவர்‌ என்றென்றைக்கும்‌ 
ஆசாரியராயிருக்கிறார்‌. கிறிஸ்துவின்‌ 
ஆசாரியத்துவம்‌ நித்தியகாலமாய்‌ 
நிலைத்திருப்பது நமக்குக்‌ 
கிடைத்திருக்கிற மிகப்பெரிய சிலாக்கியம்‌. 
கிறிஸ்துவின்‌ மூலமாய்‌ வரும்‌ 
ஆசீர்வாதங்கள்‌... நமக்கு நித்திய 
காலமாய்த்‌ தங்கியிருக்கும்‌ 


நம்முடைய 
இயேசுகிறிஸ்து, 
காலத்தில்‌, நமக்கு 
ஆசாரியராயிருக்கிறார்‌. இயேசுகிறிஸ்து 
ஆரோனுடைய முறைமையின்படி நமக்கு 
ஆசாரியராகயில்லை. அவர்‌ 
மெல்கிசேதேக்கின்‌ முறையையின்படி 
நமக்கு. ஆசாரியராயிருக்கிறார்‌. 
மெல்கிசேதேக்கு ஆரோலுக்கும்‌ 
முந்தியவர்‌. பல 'ஷயங்களில்‌ 
மெல்கிசேதேக்கின்‌ சாரியத்துவம்‌. 
ஆரோனின்‌. ஆசாரியத்துவத்தைவிட 
மேன்மையானது. 


கர்த்தராகிய 
ராஜாதி ராஜாவாகவும்‌, 
இருக்கிறார்‌. 
இருக்கிறார்‌. 


கர்த்தராகிய 
இந்தக்‌ கிருபையின்‌ 
என்றென்றைக்கும்‌ 


எபிரெயருக்கு நிருபம்‌ எழுதின 
ஆசாரியர்‌, மெல்கிசேதேக்கின்‌ ஆசாரிய 


றமையின்‌ மகத்துவத்தை தெளிவாக 
எழுதியிருக்கிறா்‌ 


மெல்கிசேதேக்கு 
எபி 7 : 1-3 


எபி 71. இந்த மெல்கிசேதேக்கு 
காலேமின்‌ ராஜாவும்‌, உன்னதமான 
தேவனுடைய ஆசரியனுமாயிரு ந்தான்‌; 
ராஜாக்கனை முறியடித்துவத்த 
ஆபிரகாமுக்கு. இவன்‌ 
எதிர்கொண்டுபோய்‌, 
ஆசீர்வதித்தான்‌. 


அவனை 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்மா 


PUBLISHERS 


எபி 72. 
எல்லாவற்றிலும்‌ 
கொடுத்தான்‌; இவனுடைய 
முதற்பேராகிய மெல்கிசேதேக்கு 
என்பதற்கு நீதியின்‌ ராஜா என்றும்‌, 
பின்பு சாலேமின்‌ ராஜா என்பதற்குச்‌. 
சமாதானத்தின்‌ ராஜா என்றும்‌ 
அருத்தமாம்‌. 


எபி 78. இவன்‌ தகப்பனும்‌ தாயும்‌ 
வம்சவரலானும்‌ இல்லாதவன்‌; இவன்‌ 
நாட்களின்‌ துவக்கமும்‌ 
ஜீவனின்‌ முடிவுமுடையவனாயிராமல்‌, 
தேவனுடைய குமாரனுக்கு. 
ஒப்பானவனாய்‌ என்றென்றைக்கும்‌ 
ஆசாரியனாக நிலைத்திருக்கிறான்‌. 


இவனுக்கு ஆபிரகாம்‌ 
தசமபாகம்‌ 


பழைய ஏற்பாட்டில்‌, ஆதியாகமம்‌ 
புஸ்தகத்திலும்‌ (ஆதி 1418-24), சங்கீதம்‌ 
புஸ்தகத்திலும்‌ (சங்‌ 1024). 
யுமல்சேதேக்கைப்‌ பற்றி 
சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இரண்டு 
சம்பவங்களைத்‌ தவிர 
மெல்கிசேதேக்கைப்பற்றி தாக்கத்‌ 
வேறு எங்கும்‌ சொல்லப்படவில்லை. 
மெல்கிசேதேக்கைப்பற்றிய அநேக 
காரியங்கள்‌ இன்னும்‌ அறியாத 
இரகசியமாகவே இருக்கிறது. 


வேத பண்டிதர்கள்‌ 
மெல்கிசேதேக்கைப்பற்றி மூன்று 
காரியங்களை பொதுவாகச்‌ 
சொல்லுகிறார்கள்‌ அவையாவன : 1. இவர்‌ 
நோவாவின்‌ குமாரனாகிய சேம்‌ என்பவர்‌. 
யூதமார்க்கத்து ரபீமார்களில்‌ பிரசித்திப்‌ 
பெற்ற ஒருவர்‌ இந்தக்‌ 
கருத்தைச்‌ சொல்லியிருக்கிறார்‌. 2. 
இயேசுகிறிஸ்துவே மெல்கிசேதேக்கு என்று 
கிறிஸ்தவ ஆசிரியர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. 
3... இவர்‌ கானானிய ராஜா. சாலேம்‌ 
தேசத்தில்‌ சிபரிந்தவர்‌ என்பது 
இவரைப்பற்றச்‌ க்‌ சொல்லப்படும்‌ 
கருத்து ஆகும்‌ 

மெல்கிசேதேக்குக்கும்‌ நம்முடைய 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்துவுக்கும்‌ 
அநேக ஒற்றுமைகள்‌ காணப்படுகின்றன. 
அவையாவன: 





ழ்‌ நயனா 
யாய 


1 மெல்கிசேதேக்கு ஒரு 
ராஜாவாயிருந்தார்‌. நம்முடைய கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்துவும்‌ ராஜாவாகயிருக்கிறார்‌. 
மெல்கிசேதேக்கு சாலேமின்‌ ராஜா. 
நம்முடைய கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்துவோ சர்வலோகத்திற்கும்‌ 
ராஜாதி ராஜாவாகயிருக்கிறார்‌. 

8 
ராஜாவாகயிருந்தார்‌. 
என்னும்‌ பெயருக்கு “நீதியின்‌ ராஜா” 
என்று பொருள்‌. நம்முடைய கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்துவோ நீதியும்‌ நியாயமுள்ள 
ராஜாவாகயிருக்கிறார்‌ 


3. மெல்கிசேதேக்கு சாவேரின்‌ 
ராஜாவாகயிருந்தார்‌. சாலேமின்‌ ராஜா 
என்னும்‌ பெயருக்கு “சமாதானத்தின்‌ 
ராஜா” என்று அர்த்தம்‌. இவரே 
முதலாவதாக வந்த நீதியின்‌ ராஜா. இவரே 
முதலாவதாக ஆட்சிபுரிந்த சமாதானத்தின்‌ 
ராஜா நம்முடைய கர்த்தராகிய 
இபேசுகிறிஸ்துவும்‌ நீதியின்‌ ராஜாவாகவும்‌. 
சமாதானத்தின்‌ ராஜாவாகவும்‌ இருக்கிறார்‌. 


4. மெல்கிசேதேக்கு உன்னதமான 
தேவனுடைய ஆசாரியனாயிருந்தார்‌. 


நம்முடைய கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து 
கு. 


5 வேதாகமத்தில்‌ 
மெல்கிசேதேக்கின்‌ வம்சவரலாறு 
சொல்லப்படவில்லை (ஸி 7:3). இவர்‌ 
தகப்பனும்‌ தாயும்‌, வம்சவரலாறும்‌ 
இல்லாதவர்‌. இவருக்கு நாட்களின்‌ 
துவக்கமும்‌, ஜீவனின்‌ முடிவும்‌ இல்லை. 
தேவகுமாரனாகிய 'இயேசு 
கிறிஸ்துவுக்கு ஒப்பானவராயிருக்கிறார்‌. 
என்றென்றைக்கும்‌ ஆசாரியராய்‌ 
நிலைத்ிருககிறார்‌. இவர்‌ கிறஸ்குவங்கு 
அடையாளமானவர்‌. கிறிஸ்துவும்‌ ஆதியும்‌ 
அந்தமுமாயிருக்கிறார்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மமம்‌ 


PUBLISHERS 


6. ஆபிரகாம்‌ 
முறியடித்து வந்தார்‌. 
மெல்கிசேதேக்கு 
எதிர்கொண்டுபோய்‌ 
ஆசீர்வதித்தார்‌ (ஸி 7:1). மெல்கிசேதேக்கு 
சாலேமின்‌ ராஜாவாகயிருந்தாலும்‌, அவர்‌ 
ஒரு ஆசாரியராக ஆபிரப்மை 
சந்தித்து, அவரை ஆசிர்வதிக்கிறார்‌, 
மெல்கிசேதேக்கைப்போலவே நம்முடைய 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்துவும்‌ 
தம்முடைய ஜனங்களை சந்திக்கிறார்‌. 
நம்மை உற்சாகப்படுத்துகிறார்‌. தம்முடைய 
பிள்ளைகளின்‌ பலத்தைப்‌ புதுப்பிக்கிறார்‌. 
தம்முடைய பிள்ளைகளை 
ஆசீர்வதிக்கிறார்‌. 

7. ஆபிரகாம்‌ மெல்கிசேதேக்கிற்கு 
எல்லாவற்றிலும்‌ தசமபாகம்‌ கொடுத்தார்‌ 
(எபி 7:2). ஆபிரகாமிடம்‌ தசமபாகம்‌ 
வாங்குவதற்கு மெல்கிசேதேக்கு 
பாத்திரராக எண்ணப்பட்டார்‌. கர்த்தருடைய 
பிள்ளைகளாகிய நாமோ அவரிடமிருந்து 
ஏராளமான 'ர்வாதங்களையும்‌, 
சிலாக்கியங்களையும்‌  பெற்றிருக்கிறோம்‌. 
இயேசுகிறிஸ்துவுக்கு நம்முடைய 
அன்பையும்‌, மரியாதையையும்‌, 
நன்றியையும்‌ காண்பிக்கவேண்டும்‌. 
கர்த்தருக்கு நம்முடைய துதிகளையும்‌, 
ஸ்தோத்திரங்களையும்‌, தசமபாகங்களையும்‌ 
செலுத்தவேண்டும்‌. 


8. மெல்கிசேதேக்கு தேவனுடைய 
குமாரனுக்கு ஒப்பானவராய்‌, 
என்றென்றைக்கும்‌ ஆசாரியராக 
நிலைத்திருக்கிறார்‌ (எபி 7:3). நம்முடைய 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்துவும்‌. 
என்றென்றைக்கும்‌. நிலைத்திருக்கிற, 
நித்திய பிரதான ஆசாரியராயிருக்கிறார்‌. 
தம்முடைய பயபக்தியிலும்‌, 
அதிகாரத்திலும்‌ கிறிஸ்துவானவர்‌ 
தேவனுடைய சாயவைப்பெற்றிருக்கிறார்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


பெரியவராயிருக்கிற 
மெல்கிசேதேக்கு 
எபி 7: 4-10 


எபி 24, இவன்‌ 
பெரியவனாயிருக்கிறான்‌ பாருங்கள்‌; 
கோத்திரத்தலைவனாகிய ஆபிரகாம்‌. 
முதலாய்‌ கொள்ளையிடப்பட்ட 
பொருள்களில்‌ இவனுக்குத்‌ தசமபாகம்‌ 
கொடுத்தான்‌. 


எபி 75. லேவியின்‌ புத்திரரில்‌ 
ஆசாரியத்துவத்தை அடைகிறவர்களும்‌, 
ஆபிரகாமின்‌ அரையிலிருத்துவத்த 
தங்கன்‌ சகோதரரான ஜனங்களின்‌: 
கையிலே நியாயப்பிரமாணத்தின்படி. 
தசமபாகம்‌ வாங்குகிறதற்குக்‌. 
கட்டனையெற்றிருக்கிறார்கன்‌. 


எவ்வனவு 


எபி 7:6. ஆகிலும்‌, அவர்களுடைய 
வம்சவரிசையில்‌ வராதவனாகிய இவன்‌ 
ஆபிரகாமின்‌ கையில்‌ தசமபாகம்‌ 
வாங்கி, வாக்குத்தத்தங்களைப்‌ 
பெற்றவனை ஆசிர்வதித்தான்‌.. 


எமி 7:7. சிறியவன்‌ பெரியவனாலே. 
ஆசீர்வதிக்கப்படு வான்‌, அதற்குச்‌. 
சந்தேகமில்லை. 


எமி 7:8. அன்றியும்‌, இங்கே மரிக்கிற 
மனுஷர்கள்‌ 

வாங்குகிறார்கள்‌; 

பிழைத்திருக்கிறான்‌. 

காட்சியெற்றவன்‌ வாங்கினான்‌. 


எபி 77:9. அன்றியும்‌, மெல்கிசேதேக்கு 
ஆபிரகாமுக்கு. எதிர்கொண்டு. 
போனபோது, லேவியானவன்‌ தன்‌ 
தகப்பனுடைய அரையிலிருத்தபடியால்‌, 


எபி 7:10. வாங்குகிற 
அவனும்‌ மூலமாய்த்‌ 
தசமபாகம்‌ என்று 
சொல்லலாம்‌. 


தசமபாகம்‌ 
ஆபிரகாமின்‌ 
கொடுத்தான்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மாமா 


PUBLISHERS 


ஏற்பாட்டுக்காலத்தில்‌ 
சந்ததியில்‌ வந்தவர்கள்‌ 
மாத்திரமே பிரதான ஆசாரியராக 
அபிஷேகம்‌ பண்ணப்பட்டார்கள்‌. 
மெல்கிசேதேக்கு ஆரோனுடைய சந்ததியில்‌ 
வராவிட்டாலும்‌ அந்தச்‌ சந்ததியில்‌ 
வருகிற மற்ற பிரதான ஆசாரியரைவிட, 
மிகவும்‌ பெரியவராயிருக்கிறார்‌. ஆபிரகாம்‌ 
கோத்திரத்‌ தலைவனாககிருந்தாலும்‌ 
அவரும்‌ மெல்கிசேதேக்கிற்கு தசமபாகம்‌ 
கொடுத்தார்‌. கொள்ளையிடப்பட்‌. 
பொருள்களில்‌ ஆபிரகாம்‌ 
மெல்கிசேதேக்குக்கு தசமபாகம்‌ 
கொ டய சாரிய 
கொடுத்த அரப ரித்‌ 


பழைய ஏற்பாட்டுக்காலத்தில்‌ 
லேவியின்‌ புத்திரர்‌ மாத்திரமே 
ஆசாரியத்துவ ஊழியத்தைச்‌ செய்தார்கள்‌. 
இவர்கள்‌ மாத்திரமே ஆபிரகாமின்‌ 
சந்ததியாரிடத்தில்‌, நியாயப்பிரமாணத்தின்‌ 
படி, தசமபாகம்‌ வாங்குகிறதற்கு கட்டளை 
பெற்றிருக்கிறார்கள்‌ (எபி 7:3. ஆனால்‌ 
மெல்கிசேதேக்கிற்கோ  லேவியானவனும்‌. 
தசமபாகம்‌ கொடுத்தார்‌. மெல்கிசேதேக்கு 
ஆபிரகாமுக்கு எதிர்கொண்டு 
போனபோது, லேவியானவன்‌ தன்‌ 
தகப்பனுடைய அரையிலிருந்தான்‌. 
லேவியானவன்‌ தசமபாகம்‌ வாங்குகிறான்‌. 
ஆனாலும்‌ லேவியானவனும்‌ ஆபிரகாமின்‌ 
மூலமாய்‌ மெல்கிசேதேக்குக்கு. 
தசமபாகம்‌ கொடுத்தான்‌ என்‌; 
சொல்லப்பட்டிருக்கிறது (எபி 7:9,10). 


பழைய 
ஆரோனின்‌. 


லேவியானவனே மெல்கிசேதேக்கிற்கு 
தசமபாகம்‌ கொடுத்ததினால்‌, 
லேவிமினுடைய ஆசாரிய ஊழியத்தைவிட, 
மெல்கிசேதேக்கின்‌. ஆசாரிய 
ஊழியம்‌ மேன்மையானதாயிருக்கிறது. 
லேவியானவனைவிடவும்‌ மெல்கிசேதேக்கு 
உயர்ந்தவராயிருக்கிறார்‌. 





ழ்‌ நவள 
யாய 


மெல்கிசேதேக்கு ஆபிரகாமை 
ஆசீர்வதித்தார்‌. இவர்‌ ஆபிரகாமுடைய 
வம்சவரலாற்றில்‌ வராதவர்‌. ஆபிரகாமோ 
தேவனுடைய வாக்குத்தத்தங்களைப்‌ 
பெற்றவர்‌. ஆனாலும்‌ மெல்கிசேதேக்கு 
ஆபிகாரமின்‌ கையில்‌ தசமபாகம்‌ வாங்கி, 
தேவனுடைய வாக்குத்தத்தங்களைப்‌ பெற்ற 
ஆபிரகாமை ஆசீ! ரர்‌ (ஸி 75). 


சிறியவன்‌ பெரியவனாலே 
ஆசீர்வதிக்கப்படுவான்‌ (எபி 7.7). அதற்கு 
சந்தேகமில்லை. சிறியவராகிய ஆபிரகாம்‌, 
பெரியவராகிய  மெல்கிசேதேக்கினாலே 
ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்‌. ஆபிரகாம்‌ 
மிகுந்த ஜசுவரியமுள்ளவர்‌. தேவனுடைய 
ஆசீர்வாதம்‌ அவரிடத்தில்‌. 
தங்கியிருக்கிறது. அவருக்கு திரளான 
ஆடுமாடுகள்‌ இருந்தது. விளைச்சல்‌: 
நிலங்கள்‌ இருந்தது. ஆபிரகாமை 
ஆசீர்வதிப்பதாக தேவனும்‌ 
வாக்கு/பண்ணி, தம்முடைய வாக்குத்‌ 
தத்தத்தை முத்திரையிட்டிருக்கிறார்‌. 
ஆனாலும்‌ மெல்கிசேதேகிற்கு ஆபிரகாமை 
ஆசீர்வதிக்கிற சிலாக்கியம்‌ 
கிடைத்திருக்கிறது. இதனால்‌ ஆபிரகாமின்‌ 
மகிமையைவிட மெல்கிசேதேக்கின்‌ மகிமை 
அதிக மேன்மையுள்ளதாயிருக்கிறது. 
மெல்கிசேதேக்கைவிட ஆபிரகாம்‌ 
சிறியவராமிருந்தபடியினால்‌, பெரியவராகிய 
மெல்கிசேதேக்கு, சிறியவராகிய 
ஆபிரகாமை ஆசீர்வதித்தார்‌. 


லேவியின்‌ கோத்திரத்தில்‌ 
நியமிக்கப்பட்டிருக்கிற ஆசாரியர்கள்‌ 
மரித்துப்போவார்கள்‌ மரணம்‌ 
இவர்களுக்கு  நியமிக்கப்பட்டிருக்கிறது. 
லேவியின்‌ வம்சத்தார்‌ யரிக்கிற 
மனுஷராயிருந்தாலும்‌, தசமபாகம்‌ 
வாங்குகிறார்கள்‌. னால்‌ 
மெல்கிசேதேக்கோ நாட்களில்‌ துவக்கமும்‌ 
ஜீவனின்‌ முடிவும்‌. தவர்‌. 
தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவராய்‌, 
அவர்‌ என்றென்றைக்கும்‌ ஆசாரியராய்‌ 
நிலைத்திருக்கிறார்‌. மெல்கிசேதேக்கு 
பிழைத்திருக்கிறார்‌ ன சாட்சி 
பெற்றவர்‌. 

மெல்கிசே' பிரகாமிடத்திலிருந்‌ 
யாண வாகன ஙி 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை (ய்ய 


PUBLISHERS 


லேவிகோத்திர 


முறைமை 
எபி 7 : 1112 


எபி 7401. அல்லாமலும்‌, இஸ்ரவேல்‌ 
ஜனங்கள்‌ லேவிகோத்திர ஆசாரிய 
முறைமைக்கு உட்பட்டிருத்தல்லவோ 
'தியாயப்பிரமாணத்தைப்‌ பெற்றார்கள்‌; 
அத்த ஆசாரிய முறைமையினாலே. 
பூரணப்படுதல்‌ உண்டரயிருக்குமானால்‌, 
ஆரோனுடைய முறைமையின்படி, 
அழைக்கப்படாமல்‌, மெல்கி 
சேதேக்கினுடைய  முறைமையின்படி, 
அழைக்கப்பட்ட வேறொரு ஆசாரியர்‌ 
எழும்பவேண்டுவதென்ன? 


எபி 71௨. ஆசாரியத்துவம்‌ 
மாற்றப்பட்டிருக்குமேயானால்‌, நியாயப்‌ 
பிரமாணமும்‌ மாற்றப்பட, 
வேண்டியதாகும்‌. 


இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ வேளிகோத்திர 
ஆசாரிய முறைபைக்குட்பட்டிருந்தார்கள்‌. 
இந்த முறைமைக்குட்பட்டு 
நியாயப்பிரமாணத்தைப்‌ பெற்றார்கள்‌, லேவி 
கோத்திர ஆசாரிய முறைமையினாலே 
பூரணப்படுதல்‌ உண்டாகவில்லை. லேவி 
கோத்திர ஆசாரிய முறைமை 
ஆரோனுடைய கோத்திர முறைமையின்படி 
உண்டாயிற்று. ஆனால்‌ ஆரோனுடைய 
ஆசாரிய ஊழியத்தின்‌ மூலமாய்‌ பரிபூரண 
படுதல்‌ உண்டாகவில்லை. ஆகையினால்‌ 
வேறொரு ஆசாரியர்‌ எழும்ப 
வேண்டியதாயிற்று. இந்த ஆசாரிய 
ஊழியம்‌ ஆரோனுடைய முறையையின்படி 
உண்டாக்கப்படவில்லை. அதற்குப்‌ பதிலாக 
மெல்கிசேதேக்கினுடைய முறைமையின்படி 
உண்டாயிற்று. லேவி கோத்திர ஆசாரிய 
முறைமைக்குப்‌ பதிலாக வேறொரு 
ஆசாரியர்‌ எழும்பவேண்டியதாயிற்று 
(எபி 7:11) 





ழ்‌ ளா 
யாய 


மெல்கிசேதேக்கினுடைய 
முறையையின்படியான 

முறைமையினாலே பூரணப்படுதல்‌ 
உண்டாகும்‌. லேவி கோத்திர 
ஆசாரியத்துவம்‌ மாற்றப்பட்டிருக்கிறது. 
இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ லேவி கோத்திர 
ஆசாரிய முறைமைக்குட்பட்டிருந்து 
நியாயப்பிரமாணத்தைப்‌ பெற்றார்கள்‌. 
லேவி... கோத்திர ஆசாரியத்துவம்‌ 
மாற்றப்பட்டதினால்‌, நியாயப்பிரமாணமும்‌ 
மாற்றப்பட வேண்டியதாயிற்று. 
மெல்கிசேதேக்கினுடைய ஆசாரிய 
முறைமையினாலே நமக்கு பூரணப்படுதல்‌. 
உண்டாயிருக்கிறது (எபி 7427 


ஆசாரிய 


இயேசு 
ஆசாரியத்துவம்‌ 
எபி 7 : 18-25 


கிறிஸ்துவின்‌ 


எபி 748. இவைகன்‌ எவரைக்குதித்துச்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறதே, அவர்‌ 
வேறொரு கோத்திரத்துக்கு. 
உள்ளானவராயிருக்கிறாரே; அந்தக்‌. 
கோத்திரத்தில்‌ ஒருவனாகிலும்‌ பலி. 
பீடத்து ஊழியம்‌ செய்ததில்லையே. 


எமி 
கர்த்தர்‌ யூ; 
கோத்திரத்தில்‌ தோன்றினாரென்பது 
பிரசித்தமாயிருக்கிறது; 
கோத்திரத்தாரைக்குறித்து 
ஆசாரியத்துவத்தைப்பற்றி 
சொல்லவில்லையே. 


714. 


எபி 715. ம்‌ 
மெல்கிசேதேக்குக்கு ஒப்பாய்‌ வேறொரு 
ஆசாரியர்‌ எழும்புகிறார்‌ 
சொல்லியிருப்பதினால்‌, 

சொல்லியது மிகவும்‌ 

விளங்குகிறது. 


எபி 7:16. அவர்‌ மாம்ச சம்பத்தமான 
கட்டனையாகிய "நியாயப்‌ 
பிரமாணத்தின்படி ஆசாரியராகாமல்‌, 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மமம்‌ 


PUBLISHERS 


எடி 742. தீர்‌ மெல்கிசேதேக்கின்‌ 
முறைமையின்படி என்றென்றைக்கும்‌ 
ஆசாரியராயிருக்கிறீர்‌ எண்று சொல்லிய 
சாட்சிக்குத்தக்கதாக அழியாத 
ஜீவனுக்குரிய வல்லமையின்படியே 
ஆசாரியரானார்‌. 
எபி 718. முத்தின 
கட்டளை பெலவினமுன்வதும்‌ 
பயனற்றதுமாயிருத்‌ததினிமித்‌ தம்‌ 
மாற்றப்பட்டது. 


எபி 749. தியாயப்பிரமாணமானது. 
ஒன்றையும்‌ பூரணப்படுத்தவில்லை, 
அதிக நன்மையான நம்பிக்கையை 
வருவிப்பதோ பூரணப்படுத்துகிறது; 
அத்த 'நம்பிக்கையினாலே 
தேவனிடத்தில்‌ சேருகிறோம்‌. 


எபி அன்றியும்‌, 
அவர்கள்‌ ஆணையில்லாமல்‌ 
ஆசாரியராக்கப்படுகிறார்கன்‌; இவரோ: 
நீர்‌ 'மெல்கிசேதேக்கின்‌. 
முறைமையின்படி என்றென்றைக்கும்‌. 
ஆசாரியராயிருக்கிறீர்‌ என்று கர்த்தர்‌ 
ஆணையிட்டார்‌, மனம்மாறாமலும்‌ 
இருப்பார்‌ 'தம்முடனே 
சொன்னவராலே ஆணையோடே 
ஆசாரியரானார்‌. 


7:90. 


என்று 


இயேசுவானவர்‌ 
படியே 
எவ்வனவு 


எடி 721. ஆனதால்‌, 
ஆணையின்‌ 


ஆசாரியராக்கப்பட்டது. 
விசேஷித்த காரியமோ, 


எபி அவ்வளவு. 
விசேஷித்த உடன்படிக்கைக்குப்‌ 
பிணையானியானார்‌. 


7:22. 


எபி 7.28. அன்றியும்‌, 
அவர்கள்‌ மரணத்தினிமித்தம்‌ 
நிலைத்திருக்கக்‌ கூடாதவர்களான' 
படியால்‌, ஆசாரியராக்கப்படுகிறவர்கள்‌ 


அநேகராயிருக்கிறார்கள்‌.. 

எபி 77:24. இவரோ என்றென்றைக்கும்‌ 
'திலைத்திருக்கிற படியினாலே, 
மாறிப்‌ போகாத 
ஆசாரியத்துவமுன்ன வராயிருக்கிறார்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


எபி 7:25. மேலும்‌, தமது மூலமாய்‌. 
தேவனிடத்தில்‌ சேருகிறவர்களுக்காக. 
வேண்டுதல்‌ செய்யும்படிக்கு அவர்‌ 
எப்பொழுதும்‌ உயிரோடிருக்கிற 
வராகையால்‌ அவர்கனை முற்றுமுடிய 
இரட்சிக்க வல்வைராயுமிருக்கிறார்‌. 


ஆசாரியத்துவமும்‌ நியாயப்‌ 
பிரமாணமும்‌ மாற்றப்பட வேண்டியதாயிற்று 
நியாயப்பிரமாணத்தின்‌ காலம்‌ 
முடிந்துபோய்‌, இப்போது சுவிசேஷத்தின்‌ 
மூலமாய்‌ உண்டாகிற கிருபையின்‌ 
காலம்‌ நடைபெற்றுக்கொண்டிருக்கிறது. 
நியாயப்பிரமாணத்தின்‌ காலத்தில்‌ 
தேவனுடைய பிள்ளைகளுக்கு 
பூரணப்படுதல்‌ உண்டாகவில்லை. 
கிருபையின்‌ 
மெய்யான விசுவாசிகளுக்கு 
பூரணப்படுதல்‌ நியமிக்கப்பட்டிருக்கிறது. 


பழைய ஏற்பாட்டுக்காலத்து, 
ஆசாரியர்கள்‌ லேவி கோத்திரத்தைச்‌ 
சேர்ந்தவர்கள்‌. லேவி கோத்திர ஆசாரிய 
முறைமைக்குட்பட்டுத்தான்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனங்கள்‌ நியாயப்பிரமாணத்தைப்‌ 
பெற்றுக்கொண்டார்கள்‌. ஆனால்‌ லேவி 
கோத்திர ஆசாரிய  முறைமையினால்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனங்களுக்கு பூரணப்படுதல்‌ 
உண்டாகவில்லை. இதனால்‌ தேவனுடைய 
தெய்வீக சித்தத்தின்‌ பிரகாரமாக லேவி 
கோத்திரத்து ஆசாரிய முறைமை 
மாற்றப்பட்டிருக்கிறது லேவி 
கோத்திரத்திலிருந்து ஆசாரியரை 
எழுப்புவதற்குப்‌ பதிலாக, வேறொரு 
கோத்திரத்திலிருந்து தமக்குப்‌ பிரியான 
ஆசாரியரை எழுப்புவது தேவனுடைய 
சித்தமாயிற்று. ஆசாரிய முறைமைக்குரிய 

கோத்திரம்‌ மாற்றப்பட்டதினால்‌, 
ஆசாரியத்துவத்தின்‌ பிரமாணமும்‌ 
மாற்றப்பட்டிருக்கிறது. 


கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்து லேவி கோத்திரத்தில்‌ 
தோன்றவில்லை. அவர்‌ யூதா 
கோத்திரத்தில்‌ தோன்றினார்‌. 
கோத்திரத்தைக்‌ குறித்து, 


நம்முடைய 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை CDNENIS 


PUBLISHERS 


ஜனங்களுக்கு, பூரணப்படுதல்‌ 
உண்டாகவில்லை. அதனால்‌ 
ஆசாரியத்துவம்‌ மாற்றப்பட்டது. லேவி 
கோத்திரத்து ஆசாரியத்துவம்‌ இப்போது 
த கோத்திரத்தில்‌ 


ஒப்‌ ்கொடுக்கப்ப்‌ டிருக்கிறது. 
கிறிஸ்துவுக்கு முன்பு, யூதாகோத்திரத்தில்‌ 
ஒருவரும்‌ பலிபீடத்து ஊழியம்‌. 
செய்தததில்லை (எபி 713). யூதா 
கோத்திரத்தைச்‌ சேர்ந்தவர்கள்‌ ஆசாரிய 
ஊழியம்‌ செய்வார்கள்‌ என்று மோசேயும்‌ 
சொல்லவில்லை (எபி 7:14), 


கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்து லேவி கோத்திரத்து 
முறையையின்பி  ஆசாரியராகவில்லை 
அவர்‌ மெல்கிசேதேக்கின்‌ முறைமையின்படி 
என்றென்றைக்கும்‌ ஆசாரியராயிருக்கிறார்‌. 
நியாயப்பிரமாணமானது. மாம்ச 
சம்பந்தமான கட்டளையாயிருக்கிறது. 
இயேசுகிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின்படி 
ஆசாரியராகவில்லை (ஸி 7:14). அவர்‌ 
ண்‌ தாறு முறைமையின்‌ 
ஆசாரியராயிருக்கிறார்‌ 
மெல்கிசேதேதக்கிற்கு ஒப்பாய்‌ வேறொரு 
ஆசாரியர்‌ எழும்புதிறார்‌ என்று 
சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 
வார்த்தையின்‌ பிரகாரமாக, கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்து நித்திய 
ஆசாரியராயிருக்கிறார்‌ (எபி 71516) 


நம்முடைய 


ஆசாரியர்களுடைய ஊழியத்திலும்‌, 
ஆசாரியர்களை நியமனம்‌ செய்வதிலும்‌ 
மாற்றம்‌ ஏற்பட்டிருக்கிறது. பழைய 
ஏற்பாட்டுக்காலத்தில்‌ ல்‌ 
ஆரோனுடைய 

எழுப்பப்பட்டார்கள்‌. 

மெல்கிசேதேக்கின்‌' 


ஆசாரியரானார்‌. 
என்றென்றைக்கும்‌ ஆசாரியராயிருக்கிறார்‌. 


அவர்‌ அழியாத 
வல்லமையின்படியே 
(எபி 747). 
அவருடைய 


ஜீவனுக்குரிய 
ஆசாரியரானார்‌ 
இயேசுகிறிஸ்துவும்‌ 
சுவிசேஷமும்‌ 
அழியாத ஜீவனுக்குரிய 
வல்லமையுடையதாயிருக்கிறது. கிறிஸ்து 
நித்தியமானவர்‌. அவருடைய சுவிசேஷமும்‌ 
நித்தியமானது. 





சங்கீதம்‌ - 


விரிவுரை 


PSALMS - COMMENTARY 


நம்முடைய பிரதான ஆசாரியராகிய 
இயேசுகிறிஸ்துவோ மனுஷருடைய 
பிரமாணத்தினால்‌ ஆசாரியராகவில்லை. 
அழியாத ஜீவனுக்குரிய வல்லமையின்‌: 
படியே அவர்‌ ஆசாரியரானார்‌. 
இயேசுகிறிஸ்துவிடத்தில்‌ அழியாத ஜீவன்‌ 
இருக்கிறது. அவரிடத்தில்‌ அழியாத 
நித்திய வல்லமையும்‌ இருக்கிறது. 
இயேசுகிறிஸ்துவே நம்முடைய பிரதான 
ஆசாரியராயிருக்கிறார்‌. ஜனங்களுடைய 
பாவங்களை நிவிர்த்தி செய்வதற்காக 
பிரதான. ஆசாரியர்‌ தேவனுடைய 
சமுகத்தில்‌ பாவநிவாரண உ பலியைச்‌ 
செலுத்தவேண்டும்‌. அதன்பின்பு அவர்‌ 
வனுடைய ௪ ங்களுக்காக 
வின்ணப்ப்பன்ணவேண்டும்‌ 
நம்முடைய பிரதான ஆசாரியராகிய 
இயேசுகிறிஸ்து, நம்முடைய பாவங்களை 
நீக்குவதற்காக, தம்மையே பாவநிவாரண 
பலியாக செலுத்திமிருக்கிறார்‌. இப்போது 
அவர்‌ பிதாவின்‌ வலதுபாரிசத்தில்‌ 
அமர்ந்து, நமக்காகப்‌ பரிந்துபேசிக்‌ 
கொண்டிருக்கிறார்‌. இயேசுகிறிஸ்து 
செலுத்திய பாவநிவாரண உ பலியையும்‌, 
அவருடைய பரிந்துபேசுகிற ஊழியத்தையும்‌ 
கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம்‌ 
விசுவாசிக்கிறோம்‌. இந்தச்‌ சத்தியத்தை 
விசுவாசிக்கிற எல்லோருக்கும்‌, பிரதான 
,சாரியராகிய சுகிறிஸ்‌ த்திய 
கொடுத்த ஆயத்த... 


ஆரோனுடைய 
உண்டாக்கப்பட்ட 
ஊழியத்திற்கும்‌ 
முறைபையின்படி 
சாரிய 
த்தியாசமிருக்கிறது 
மாற்றப்பட்டதுபோல, 


முறைமையின்படி 
ஆசாரியத்துவ 
மெல்கிசேதேக்கின்‌ 
ஏற்படுத்தப்பட்டிருக்கிற 
ஊழியத்திற்கும்‌ 
ஆசாரியத்துவம்‌ 
நியாயப்பிரமாணமும்‌ 
மாற்றப்பட வேண்டியதாயிற்று. 
ஆசாரியத்துவ ஊழியத்தின்‌ 
வல்லமையிலும்‌ மாற்றமுண்டாயிருக்கிறது. 


இயேசுகிறிஸ்துவின்‌ ஆசாரிய ம 


நமக்கு ஜீவனையும்‌, நம்பிக்கையையும்‌ 


தருகிறது. 


நியாயப்பிரமாணத்தின்‌ கட்டளை 
பலனீமுள்ளதாயிருந்தது அது 
பலனற்றதாயிருந்தது. ஆரோனின்‌ 
ஆசாரிய முறைமையினால்‌ பூரணப்படுதல்‌ 
உண்டாகவில்லை. ஆகையினால்‌ 
நியாயப்பிரமாணத்தினால்‌ ன்டா 
ம. கட்டளை 
சல 


நியாயப்பிரமாணமானது ஒன்றையும்‌ 
பூரணப்படுத்தவில்லை. இயேசுகிறிஸ்துவின்‌ 
சுவிசேஷமே நமக்கு நம்பிக்கையைத்‌ 
தருகிறது. அதுவே நமக்கு அதிக 
நன்மையைக்‌ கொடுக்கிறது. அதிக 
நன்மையை வருளிக்கிற சுவிசேஷமே 
நம்மைப்‌  பூரணப்படுத்துகிறது. அந்த 
நம்பிக்கையினாலே நாம்‌ தேவனிடத்திலே 
சேருகிறோம்‌ (எபி 7:19), கிறிஸ்துவின்‌ 
மூலமாய்‌ நம்முடைய பாவங்களுக்கு 
மன்னிப்பும்‌, நம்முடைய ஆத்துமாக்களுக்கு 
இரட்சிப்பும்‌ உண்டாயிருக்கிறது. நம்முடைய 
எல்லா. நம்பிக்கைக்கும்‌, நம்முடைய 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்துவே 
'தாரமாயிருக்கிறார்‌. இந்த 
நம்பிக்கையினால்‌ நமக்கு தேவனுடைய 
சமுகத்தில்‌ கிட்டச்‌ சேருகிற வாய்ப்பு 
நமக்குக்‌ கிடைத்திருக்கிறது. தேவனோடு 
ஐக்கியமாயிருக்கிற சிலாக்கியமும்‌ நமக்கு 
உண்டாயிருக்கிறது. 


தேவன்‌ பழைய ஏற்பாட்டுக்காலத்தில்‌, 
ஆரோனுடைய முறைமையின்படி 
ஆசாரியரை அழைத்ததற்கும்‌ புதிய 
ஏற்பாட்டுக்காலத்தில்‌ மெல்கிசேதேக்கின்‌ 
முறையையின்படி, இயேசுகிறிஸ்துவை 
சாரியராக அழைத்ததற்கும்‌ 
த்தியாமிருக்கிறது.  ஆசாரியத்துவமும்‌, 
நியாயப்பிரமாணமும்‌ மாற்றப்பட்டதுபோல, 
ஆசாரிய - ச |; ஊழியத்திற்கு. 
அழைக்கப்படுவதும்‌ மாற்றப்பட்டிருக்கிறது. 
ஆரோனுடைய முறைமையின்படியான 
ஆசாரியர்கள்‌, யில்லாமல்‌ 
ஆசாரியராக்கப்படுகிறார்கள்‌. அவர்களை 
ஆசாரியராக்குவதற்காக, தேவன்‌ 
ஆணையிடவில்லை. 





ழ்‌ நயனா 
யாய 


பிதாவாகிய தேவன்‌ 
இயேசுகிறிஸ்துவை ஆசாரியராக்கும்போது. 
நீர்‌ மெல்கிசேதேக்கின்‌ முறைமையின்படி 
என்றென்றைக்கும்‌ ஆசாரியராயிருக்கிறீர்‌' 
என்று ஆணையிட்டார்‌ (எபி 7:20). 


இயேசுவானவர்‌ ஆணையின்படியே 
சாரியராக்கப்பட்டிருக்கிறார்‌. இது ஒரு 
சேவித்த காரியம்‌. இது ஒரு விசேஷித்த 
உடன்படிக்கை. இந்த 
காலமும்‌ 


உடன்படிக்கையின்‌ 
ன்‌ மாற்றப்பட்டிருக்கிறது. 
சுவிசேஷத்தின்‌ காலம்‌ 
நியாயப்பிரமாணத்தின்‌ காலத்தைவிட 
மேன்மையானது. சுவிசேஷத்தின்‌ காலம்‌ 
பூரணமானது. இயேசுகிறிஸ்து தம்முடைய 
ஆள்தத்துவத்தில்‌ தெய்வீக சுபாவத்தையும்‌, 
மனுஷசுபாவத்தையும்‌ ஒன்றாய்‌ 
இணைத்திருக்கிறார்‌. இதன்‌ மூலமாய்‌ 
தேவனுக்கும்‌ மனுஷருக்கும்‌ இடையே 
ஒப்புரவாகுதலை  உறுதிசெய்திருக்கிறார்‌. 
இயேசுகிறிஸ்து தம்முடைய நித்திய 
உடன்படிக்கையில்‌, பிதாவாகிய 
தேவனையும்‌ மனுக்குலத்தையும்‌, 
தம்முடைய மத்தியஸ்த ஊழியத்தினால்‌ 
இணைக்கிறார்‌ (ஸி 7:21,22/ 


ஆசாரியரின்‌ எண்ணிக்கையிலும்‌ 
மாற்றமுண்டாயிருக்கிறது. ஆரோனுடைய 
முறைமையின்படி ஆசாரியராக்கப்‌ 
படுகிறவர்கள்‌ அநேகராயிருக்கிறார்கள்‌. 
ஒவ்வொரு ஆசாரியரும்‌ தன்தன்‌ 
காலத்தில்தான்‌ ஆசாரிய ஊழியம்‌ 
செய்வார்‌. எல்லா ஆசாரியருக்கும்‌ மரணம்‌ 
நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு ஆசாரியர்‌ 
மரித்தபின்பு அவருடைய ஸ்தானத்தில்‌. 
ஆசாரிய ஊழியம்‌ செய்வதற்கு மற்றொரு 
ஆசாரியரை ஏற்படுத்தவேண்டும்‌. 
இவ்வாறாக ஆரோனுடைய 
முறைமையின்படி ஏராளமானோர்‌ 
ஆசாரியராக்கப்‌ பட்டிருக்கிறார்கள்‌. 
(எபி 7:23). 
மெல்கிசேதேக்கின்‌ முறைமையின்படி, 
இயேசுகிறிஸ்து, அழியாத ஜீவனுக்குரிய 
வல்லமையின்படி ஆசாரியரானார்‌. 
இயேசுகிறிஸ்து என்றென்றைக்கும்‌ 
நிலைத்திருக்கிறார்‌. இவர்‌ மாறிப்போகாத 
சாரி! எவர்‌. ஆரோனுடைய 
பரங்கிப்‌ எவ கன்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மமம்‌ 


PUBLISHERS 


மரணத்தினிமித்தம்‌ நிலைத்திருக்கக்‌ 
கூடாதவர்களாயிருந்தார்கள்‌. இயேசு 
காலமாய்‌ 


ஆதியும்‌ 


ர்‌. அவரே 
கிறவர்‌ (எபி 7:24 


இயேசுகிறிஸ்து என்றென்றைக்கும்‌ 


படியினாலே, 
ஆசாரியத்துவமுள்ள 
இயேசுகிறிஸ்துவுக்குப்‌ 
இன்னொருவர்‌ 
வேண்டிய 
இயேசுகிறிஸ்துவின்‌ 
ஸ்தானம்‌ 

காலியாகப்‌ போவதில்லை. அவர்‌ 
தம்முடைய ஆசாரிய ஊழியத்தைவிட்டு 
விலகிப்போகப்போவதில்லை. நமக்காக 
பிதாவின்‌ சமுகத்தில்‌ பரிதபிக்கிற 
ஆசாரியர்‌ நமக்கு உண்டு. நம்முடைய 
மகா பிரதான ஆசாரியர்‌, பிதாவின்‌. 
சமுகத்தில்‌ எப்போதும்‌ நமக்காகப்‌ 
பரிந்துபேசிக்கொண்டிருக்கிறார்‌. நாம்‌ 
சிறிது நேரம்கூட, நமக்கு ஆசாரிய 
ஊழியம்‌ செய்கிற பிரதான ஆசாரியர்‌ 
மல்‌, தனித்திருக்க வேண்டிய 
அவசியமில்லை (எபி 7:24). 


வராயிருக்கிறார்‌. 
பதிலாக 


ஆசாரியராக்கப்பட 
அவசியமில்லை. 
ஆசாரிய ஊழிய 


கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம்‌ 
இயேசுகிறிஸ்துவின்‌ மூலமாய்‌ 
தேவனிடத்தில்‌ சேருகிறோம்‌. நமக்காக 
பிதாவின்‌ சமுகத்தில்‌ வேண்டுதல்‌ 
செய்யும்படிக்கு, கிறிஸ்துவானவர்‌ 
எப்பொழுதும்‌ உயிரோடிருக்கிறார்‌. அவர்‌ 
நம்மை முற்று முடிய இரட்சிக்க 
வல்லவராயும்‌ இருக்கிறார்‌ (எபி 7:25) 
நம்முடைய ஆவிக்குரிய காரியங்களைக்‌ 
குறித்து, நம்முடைய மகா பிரதான 
ஆசாரியராகிய இயேசுகிறிஸ்து, 
பரலோகத்திலே, பிதாவின்‌ சமுகத்தில்‌, 
எப்போதும்‌ நமக்காகப்‌ பரிந்துப்‌ 
பேசிக்கொண்டிருக்கிறார்‌. இயேசுகிறிஸ்து 


நம்மை முற்று 

வல்லவராகவும்‌ இருக்கிறார்‌ (எபி 7:25) 

இயேசுகிறிஸ்து கொடுக்கிற இரட்சிப்பைப்‌ 

பெற்றுக்கொள்வதற்கு: நாம்‌ அவர்‌ 
ப்‌ தேவனிடத்திற்கு வரவேண்டும்‌ 

(எபி 7:25). 





ழ்‌ நள 
யாய 


நமக்கேற்ற பிரதான ஆசாரியார்‌ 
எபி 7: 26-28 


எபி 7:28. பரிசுத்தரும்‌, குந்தமத்தவரும்‌, 


மாசில்லாதவரும்‌, 

விலகினவரும்‌, க்கத்‌ 
உயர்த்தவருமாயிருக்கிற இவ்விதமான 
பிரதான ஆசாரியரே நமக்கு. 


ஏற்றவராயிருக்கிறார்‌. 


எமி 727. 
ஆசாரியர்கனைப்‌ 
சொந்தப்‌ பாவங்களுக்காகவும்‌, பின்பு 
ஜனங்களுடைய  பாவங்களுக்காகவும்‌. 
நாடோறும்‌ பலியிடவேண்டுவதில்லை; 
ஏனெனில்‌ தம்மைத்தாமே பலி. 
யிட்டதினாலே இதை ஒரேதரம்‌ செய்து 
முடித்தார்‌. 


எபி 7:28, தியாயப்பிரமாணமானது. 
பெலவினமுன்ன. மனுஷர்களைப்‌ 
பிரதான ஆசாரியராக ஏற்படுத்துகிறது; 
'நியாயப்பிரமாணத்திற்குப்‌ ன்பு 
உண்டான ஆணையோடே வினங்கிய 
வசனமோ என்றென்றைக்கும்‌. 
பூரணமான குமாரனை ஏற்படுத்துகிறது. 


ஆரோனுடைய முறைமையின்படி 
ஆசாரியர்களாக்கப்பட்ட ஆசாரியர்களின்‌ 
தகுதிகளுக்கும்‌, மெல்கிசேதேக்கினுடைய 
முறைமையின்படி அழைக்கப்பட்ட 
மகாபிரதான ஆசாரியராகிய 
இயேசுகிறிஸ்துவின்‌ தகுதிகளுக்கும்‌ 
வித்தியாசம்‌ உண்டாயிருக்கிறது. 
நம்முடைய மகரபிரதான அன்பாக 
இயேசுகிறிஸ்து பரிசுத்தரும்‌, 
குற்றமற்றவரும்‌, பாவிகளுக்கு 
வரும்‌, வானங்களிலும்‌ 
உயர்ந்தவருமாயிருக்கிறார்‌. இவ்விதமான 
பிரதான ஆசாரியரே நமக்கு 
ஏற்றவராயிருக்கிறார்‌ (எபி 7:26). 


பாவிகளாகயிருக்கிற நமக்கு 
பிரதான ஆசாரியர்‌ ஒருவர்‌ 
தேவைப்படுகிறார்‌. அவர்‌ தேவனிடத்தில்‌ 
நமக்காகப்‌ பரிந்து பேசவேண்டும்‌. 
நம்முடைய பாவங்களுக்காக அவர்‌ 
பாவநிவாரண பலி செலுத்தவேண்டும்‌. 


அவர்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மமம்‌ 


PUBLISHERS 


செலுத்துகிற பலியையும்‌, 
அவருடைய பரிந்து பேசுகிற 
ஊழியத்தையும்‌ பிதாவாகிய தேவன்‌ 
அங்கீகரிக்கவேண்டும்‌. நம்மை 
தேவனுடைய சமுகத்தில்‌ 
ஒப்பரவாக்குவதற்கு, தான! நீதியுள்ள 
பிரதான சாரியர்‌ நமக்‌ 

தேவைப்படுகிறார்‌. ட்‌ 


பாவமுள்ள பிரதான ஆசாரியரால்‌ 
நம்மை தேவனுக்கு முன்பாக ஒப்புரவாக்க 
முடியாது. ஆரோனின்‌ முறையையின்படி 
ஏற்படுத்தப்பட்ட பிரதான ஆசாரியர்கள்‌, 
முன்பு தங்கள்‌ சொந்த 
பாவங்களுக்காகவும்‌, பின்பு 
ஜனங்களுடைய பாவங்களுக்காகவும்‌ 
பலியிடவேண்டும்‌. இந்தப்‌ பலியை 
அவர்கள்‌ ஒருதரம்‌ மாத்திரம்‌ 

னால்‌. போதா; ர்கள்‌ 

ப வயா. எர 


அவர்‌ 


மகாபிரதான 
இயேசுகிறிஸ்துவோ 
குற்றமற்றவரும்‌, 
பாவிகளுக்கு 


நம்முடைய 
ஆசாரியராகிய 
பரிசுத்தரும்‌, 
மாசில்லாதவரும்‌, 
விலகினவருமாயிருக்கிறார்‌. ஆகையினால்‌ 
அவர்‌ தம்முடைய சொந்த 
பாவங்களுக்காக பலியிடவேண்டிய 
அவசியமில்லை. இயேசுகிறிஸ்து 
தம்மைத்தாமே பலியிட்டார்‌. இதை ஒரே 
தரம்‌ செய்து முடித்தார்‌. கிறிஸ்துவானவர்‌ 
நாடோறும்‌ தம்மை பலியிட வேண்டிய 
அவசியமில்லை. அவர்‌ பரிசுத்தர்‌. 
அவரிடத்தில்‌ பாவம்‌ 
வாசமாயிருக்கவில்லை. அவர்‌ 
மனுஷருக்கோ தேவனுக்கோ ஒரு தீங்கும்‌ 
செய்யவில்லை. அவர்‌ நம்முடைய 
பாவங்களை தம்மீது ஏற்றுக்கொண்டாலும்‌, 
அவரிடத்தில்‌ ஒரு குற்றமும்‌ 
காணப்படவில்லை. அவர்‌ தம்மை 
பாவத்திற்கு ஒப்புக்கொடுக்கவில்லை. 


அவருடைய சரீரத்தின்‌ எந்த அவயவமும்‌ 
பாவகாரியங்களில்‌ ஈடுபடவில்லை. அவர்‌ 
பாவிகளுக்கு விலகினவராகமிருக்கிறார்‌ 
(எபி 7:27). 





ழ்‌ நள 
யாய 


இயேசு 

மனுஷரூபமெடுத்தவர்‌. 
மனுஷனாகயிருந்தார்‌. 
மனுஷத்துவம்‌ மெய்யானது. ஆனாலும்‌ 
மனுக்குலத்திலுள்ள மற்ற மனுஷரைவிட, 
இயேசுகிறிஸ்து விசேஷித்தவராயிருந்தார்‌. 
அவர்‌ பரிசுத்த ஆவியினாலே, உற்பத்தி 
பண்ணப்பட்டவர்‌. கன்னிகையின்‌ வயிற்றில்‌. 
பிறந்தவர்‌. 


இயேசுகிறிஸ்து வானங்களிலும்‌ 
உயர்ந்தவராயிருக்கிறார்‌ பிதாவின்‌ 
வலதுபாரிசத்திற்கு அவர்‌ உயர்த்தப்பட்டார்‌. 
இயேசுகிறிஸ்துவின்‌ ஆசாரியத்துவம்‌ 
பரிபூரணமாமிருக்கிறது. தேவனுடைய 
பரிபூரணமான சித்தத்தின்‌ பிரகாரமாகவும்‌, 
திட்டத்தின்‌ பிரகாரமாகவும்‌, 
இயேசுகிறிஸ்து மகாபிரதான ஆசாரியராக 
ஊழியம்‌ செய்கிறார்‌. பிதாவாகிய தேவன்‌ 
அங்கீகரிக்கும்படியாக ஆசாரிய ஊழியம்‌ 
செய்கிறார்‌ 


கிறிஸ்து 
அவர்‌ மெய்யாகவே 
அவருடைய 


நியாயப்‌ 
பலவீனமுள்ள 


பிரமாணமானது 
மனுஷர்களை பிரதான 
ஆசாரியராக ஏற்படுத்துகிறது. 
ஆரோனின்‌ முறைமையின்படி 
ஆசாரியர்களாக்கப்பட்டவர்களெல்லோருமே 
பலவீனமுள்ள மனுஷர்கள்‌. இயேசு 
கிறிஸ்துவோ நியாயப்பிரமாணத்திற்கு. 
முன்பே. பிரதான உஆசாரியராக 
ஏற்படுத்தப்பட்டவர்‌. இயேசுகிறிஸ்து 
என்றென்றைக்கும்‌ பூரணராயிருக்கிறவர்‌. 
அவர்‌ தேவனுடைய ஆணையோடே 
விளங்கிய வசனத்தினால்‌ பிரதான 
ஆசாரியராக ஏற்படுத்தப்பட்டவர்‌. 


இயேசுகிறிஸ்து பூரணராகயிருக்கிற 
படியினால்‌, அவரிடத்தில்‌ எந்தப்‌ 
பாவமுமில்லை. ஆகையினால்‌ மற்ற 
பிரதான ஆசாரியர்களைப்போல, 
கிறிஸ்துவானவர்‌ தம்முடைய சொந்த 
பாவங்களுக்காக 
பலியிடவேண்டியதில்லை. 
கிறிஸ்துவுக்கும்‌ 
யம்‌ 
தல்ல 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மய 


PUBLISHERS 


ஆகையினால்‌ 
மனுஷருக்கும்‌ தேவனுக்கும்‌ இடையே 
ஒப்புரவாகுதல்‌ நடைபெறவேண்டும்‌. 
இயேசுகிறிஸ்துவுக்கு 
இரக்கம்‌ தேவையில்லை. 
கிறிஸ்துவானவர்‌ 
இரக்கத்திற்காகப்‌ பரிந்து பேசுகிறார்‌. அவர்‌ 
தமக்காகப்‌ பரிந்து பேசாமல்‌, நாம்‌ 
தேவனுடைய இரக்கத்தைப்‌ 
பெற்றுக்கொள்ள வேண்டுமென்பதற்காக, 
அவர்‌ நமக்காகப்‌ பரிந்து பேசுகிறார்‌. 
மக்‌ க்கும்‌ இடையில்‌ மத்தியஸ்‌; 
a Td 
பெலவீனமுள்ள 
மனுஷர்களாகயிருக்கிற 
ஆசாரியர்கள்‌, 


பிரதான 
தேவனிடத்தில்‌ 
தங்களுக்காகப்‌ பரிந்து பேசவேண்டும்‌. 
தங்களுடைய பாவங்களுக்காக பலி 
செலுத்தவேண்டும்‌. நாடோறும்‌ 
பலியிடவேண்டும்‌. தேவகுமாரனாகிய 
இயேசுகிறிஸ்துவோ என்றென்றைக்கும்‌. 
பூரணராகயிருக்கிறார்‌. அவர்‌ 

பலியிட்டதினால்‌, 


தம்மைத்தாமே. 

ஒரே தூம்‌ ஜனங்களுடைய 
பாவங்களுக்காக, தம்மையே 
பாவநிவாரண செலுத்தி, 
மனுஷருக்கு பாவநிவாரணத்தை செய்து 
முடித்திருக்கிறார்‌. (எபி 7:28) 


பழைய ஏற்பாட்டில்‌ 
சொல்லப்பட்டிருக்கிற சத்தியத்தை புதிய 
ஏற்பாடு விவரிக்கிறது. புதிய ஏற்பாட்டு 
சத்தியத்தை பழைய ஏற்பாடு 
உறுதிபண்ணுகிறது.  இபேசுகிறிஸ்துவே 
அல்பாவும்‌ ஒமெகாவுமாகயிருக்கிறார்‌. 
அவரே ஆதியும்‌, அந்தமுமாயிருக்கிறார்‌. 
இயேசுகிறிஸ்துவைப்பற்றிய சத்தியம்‌ 
பழைய ஏற்பாட்டிலும்‌ புதிய ஏற்பாட்டிலும்‌ 
மாறாமலிருக்கிறது. அவர்‌ நேற்றும்‌, 
இன்றும்‌, என்றும்‌ மாறாதவர்‌. 


பலியாக 





ழ்‌ நயனா 
யாய 


மீட்பர்‌ 
சண்‌ 110 : 5-7 


சுங்‌ 1105, உம்முடைய வலது 
பாரிசத்திலிருக்கிற ஆண்டவர்‌, தமது 
கோபத்தின்‌ நானிலே ராஜாக்கனை 
வெட்டுவார்‌. 


சுங்‌ 1108. அவர்‌ ஜாதிகளூக்குள்‌ 
தியாயத்‌ தீர்ப்பார்‌; 

இடங்களையும்‌ தக்கார்‌ 
திரப்புவார்‌; விஸ்தாரமான தேசங்களின்‌: 
மேல்‌ தலைவர்கனாயிருக்கிறவர்கனை 
தொறுக்கிப்போடுவார்‌. 


சங்‌ 1107. வழியிலே அவர்‌ நதியில்‌ 
குடிப்பார்‌; ஆகையால்‌ அவர்‌ தமது 
தலையை எடுப்பார்‌. 


உம்முடைய வலதுபாரிசத்தில்‌ 
இருக்கிற ஆண்டவர்‌ 


உம்முடைய வலது பாரிசத்திலி. 
ருக்கிற ஆண்டவர்‌, தமது கோபத்தின்‌ 
நானிலே ராஜாக்கனை வெட்டுவார்‌. 
அவர்‌ ஜாதிகளுக்குன்‌ தியாயத்தீர்ப்பார்‌; 
எல்லா இடங்களையும்‌ பிரேதங்கனால்‌ 
நிரப்புவார்‌; விஸ்தாரமான தேசங்களின்‌ 
மேல்‌ தலைவர்கனாயிருக்கிறவர்களை 
நொறுக்கிப்போடுவார்‌ (சங்‌ 110:5,6). 


இந்த 


தம்முடைய 
எப்படிப்பட்ட 


தாவீது மீட்பரைப்பற்றி' 
சங்கீதத்தில்‌ பாடுகிறார்‌. 
ராஜ்யத்திற்கு விரோதமாக 
எதிர்ப்புக்கள்‌ வந்தாலும்‌, நம்முடைய 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து அதை 
நொறுக்கிப்போடுவார்‌. சங்கீதக்காரர்‌ 
வச்‌ சொல்லும்போது. 

பித 


த தபாரிசதகிலிற கறை 
என்று சொல்லுகிறார்‌. 

என்பதற்கான கிரேக்க 
“அதோனாய்‌' என்பதாகும்‌. 

க “ஆளுகை செய்கிற 
என்று பொருள்‌ 
நம்முடைய கர்த்தராகிய 

'சர்வவல்லமையும்‌. 
சர்வஆளுகையுமுள்ளவர்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மமம்‌ 


PUBLISHERS 


இயேசு கிறிஸ்துவினிடத்தில்‌ 
சர்வசிருஷ்டிகளின்‌ நியாயந்தீர்க்கும்‌ 
அதிகாரமும்‌, எல்லா நியாயத்தீர்ப்புக்களும்‌ 
ஒப்புக்கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர்‌ 
தாம்‌ செய்ய வேண்டிய வேலைகளை 
நேர்த்தியாய்ச்‌ செய்து முடிப்பார்‌. 
தம்முடைய சத்துருக்களை எப்படி 
அதம்பண்ண வேண்டுமோ, 
அப்படி அதம்பண்ணிப்போடுவார்‌. 
இயேசுகிறிஸ்து தமது பிதாவின்‌ 
வலதுபாரிசத்தில்‌ அமர்ந்திருப்பது ஒரு 
மகிமையான தரிசனம்‌. கர்த்தருடைய 
பிள்ளைகளுக்கு இது சந்தோஷமான 
தரிசனம்‌. ல்‌ இயேசுகிறிஸ்துவின்‌ 
சத்துருக்களுக்கோ இது பயங்கரமான 
தரிசனம்‌, 


கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து, 
தம்முடைய சத்துருக்கள்மீது 
ஜெயம்‌ பெறுகிற 
நாளும்‌ தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. 
கிறிஸ்துவானவர்‌ தமது கோபத்தின்‌ 
நாளிலே ராஜாக்களை வெட்டுவார்‌. அந்த 
நாளில்‌ இயேசுகிறிஸ்துவினுடைய 
கோபத்தின்‌ அளவு பூரணமாயிருக்கும்‌. 
இதனால்‌ சத்துருக்களுக்கு உண்டாகும்‌ 
அழிவும்‌ பயங்கரமாயிருக்கும்‌. 


கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து 
தமக்கு சத்துருவாயிருக்கிற சாதாரண 
ஜனங்களையும்‌, பிரபுக்களையும்‌, 
ராஜாக்களையும்‌ அதம்பண்ணிப்‌ 
போடுவார்‌. சாத்தான்‌ இந்த உலகத்தின்‌ 
அதிபதி. மரணம்‌ பயங்கரங்களின்‌ ராஜா, 
கெர்ச்சிக்கிற சிங்கம்போல 

நம்முடைய 

கர்த்தராகிய இயேசுகிறிஸ்துவோ ஆட்டுக்‌ 
குட்டியானவராகயிருக்கிறார்‌. ஆனாலும்‌ 
ஆட்டுக்குட்டிக்கு முன்பாக சிங்கம்‌ 
தோற்றுப்போகும்‌. இயேசுகிறிஸ்துவுக்கு 
முன்பாக சாத்தான்‌ ஒடுக்கப்படுவான்‌, 
நொறுக்கப்படுவான்‌. 





சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


ஜெம்‌ 
புறஜாதியார்‌ மத்தியிலும்‌ பிரத்தியட்சமாய்த்‌ 
தெரியும்‌. கிறிஸ்துவின்‌ சத்துருக்கள்‌ 
எல்லா தேசங்களிலும்‌ இருக்கிறார்கள்‌. 
சத்துருக்கள்‌ எங்கெல்லாம்‌ 
இருக்கிறார்களோ, அங்கெல்லாம்‌ 
இயேசுகிறிஸ்து, தமது கோபத்தின்‌ 
நாளிலே அவர்களை வெட்டுவார்‌. அவர்‌ 
ஜாதிகளுக்குள்‌ நியாயந்தர்ப்பார்‌. 
இயேசுகிறிஸ்து நியாயந்தீர்க்கும்போது, 
கோபத்தோடு நியாயந்தீர்க்கமாட்டார்‌. 
உலகப்பிரகாரமான நீதிபதிகளும்‌, 
பிரபுக்களும்‌, இராஜாக்களும்‌, ராணுவத்‌ 
தலைவர்களும்‌ நியாயந்தீர்ப்பதுபோல 
இயேசுகிறிஸ்து நியாயந்தீர்க்கமாட்டார்‌. 


த பேசுகிறி! 
போதுமே நதியாக நயத்தக்க 


இயேசுகிறிஸ்துவின்‌ நியாயத்தீர்ப்பு 


அவருடைய 
பேரழிவு உண்டாகும்‌. 
ஜாதிகளுக்குள்ளே 

எல்லா 


பூரணமாயிருக்கும்‌. 
சத்துருக்களுக்கு 
கர்த்தர்‌ 

நியாயந்தீர்க்கும்போது. 
இடங்களையும்‌ சத்துருக்களுடைய 
பிரேதங்களால்‌ நிரப்புவார்‌. “அவர்‌ உன்‌ 
தலையை நசுக்குவார்‌” (ஆதி 375) 
என்பதே மேசியாவைக்‌ குறித்து 
முதலாவதாகச்‌ சொல்லப்பட்ட 
வாக்குத்தத்தம்‌. கிறிஸ்துவானவர்‌ 
சர்ப்பத்தின்‌ தலையை நசுக்கவேண்டும்‌. 
தமக்கு விரோதமாக  எழும்புதிற 
சத்துருக்களின்‌ தலைகளை 
இயேசுகிறிஸ்து நசுக்கிப்போடுவார்‌. அவர்‌ 


எல்லா ஜாதிகளுக்குள்ளும்‌, எல்லா 
டடங்களையும்‌, சத்துருக்களின்‌ 


ரேதங்களால்‌ நிரப்புவார்‌ 


விஸ்தாரமான தேசங்களின்‌ 

£ தலைவர்களாயிருக்கிறவர்களை 

போடுவார்‌. 

விரோதமாய்‌ 

ஜனங்கள்‌ 

தேசங்களின்‌ 

தலைவர்களாயிருக்கிறவர்கள்‌ 

எழும்பினாலும்‌, அவர்கள்‌ 

அழிந்துபோவார்கள்‌. இயேசுகிறிஸ்துவின்‌ 
நியாயத்தீர்ப்பு நீதியானது. 


விரிவுரை ODNENIS 


PUBLISHERS 


மீட்பர்‌ 
எடுப்பார்‌ 


தமது தலையை 


ல... அவர்‌ நதியில்‌ 
குடிப்பார்‌ ஆகையால்‌ அவர்‌ தமது 
தலையை எடுப்பார்‌ (சங்‌ 110:7). 


கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து 
தம்முடைய  சிநேகிதர்களை மீட்டு, 
அவர்களுக்கு ஆறுதல்‌ சொல்லுகிறார்‌, 
கிறிஸ்துவானவர்‌ 

தாழ்த்துகிறார்‌. 
நதியில்‌ குடிப்பார்‌” 
சொல்லுகிறார்‌. 
குமாரனாகிய கிறிஸ்துவின்‌ கரத்திலே 
கசப்பான பாத்திரத்தைக்‌ 
கொடுத்திருக்கிறார்‌. இயேசுகிறிஸ்து ஒரு 
பாவமும்‌ அறியாதவர்‌. ஆனால்‌ அவர்‌ 
நமக்காகப்‌ சாபமாக்கப்பட்டார்‌ 
இயேசுகிறிஸ்து பாடுகளை 
அனுபவித்தபோது அவர்‌ கெதரோன்‌. 
என்னும்‌ ஆற்றுக்கு அப்புறம்‌ போனார்‌ 
(யோவா 18.4), அங்கே ஒரு தோட்டம்‌ 
இருந்தது. கெதரோன்‌ ஆற்றண்டையில்‌ 
இயேசுகிறிஸ்துவின்‌ பாடுகள்‌. 
ஆரம்பமாயிற்று. கிறிஸ்துவானவர்‌ 
கசப்பான பாத்திரத்தில்‌ 
பானம்பண்ணுவதுபோல, அவர்‌ வழியிலே 
தம்முடைய பாடுகளையும்‌ 
வேதனைகளையும்‌. நதியிலே 
குடிப்பதுபோல குடிப்பார்‌. தாராளமாய்க்‌ 
குடிப்பார்‌. அவருக்கு வேதனையும்‌ 
பாடுகளும்‌ தாராளமாயிருக்கும்‌. 


என்று 
பிதாவானவர்‌, 


கிறிஸ்துவானவர்‌ கல்வாரி 
சிலுவையிலே மரணபரியந்தம்‌ தம்மைத்‌ 
தாழ்த்தினார்‌. இயேசுகிறிஸ்து 
உயர்த்தப்படவேண்டும்‌. ஆகையால்‌ அவர்‌ 
தமது தலையை எடுப்பார்‌. “தலையை 
எடுப்பார்‌" என்னும்‌ வாக்கியத்திற்கு. 
தம்முடைய தலையை உயர்த்துவார்‌” 
என்பது பொருளாகும்‌. இயேசுகிறிஸ்து 
கல்வாரி சிலுவையிலே தம்முடைய 
ஜீவனை ஒப்புக்கொடுத்தபோது, 
தம்முடைய தலையை சாய்த்து, 
தம்முடைய ஆவியை ஒப்புக்கொடுத்தார்‌ 
(யோவா 19:30).  கிறிஸ்துவானவர்‌ 
தலையை சாய்த்து, தம்முடைய ஜீவனை 
ஒப்புக்கொடுத்தாலும்‌, தப்‌ நாளிலே, 





ட்ட சங்கீதம்‌ - விரிவுரை பரப்பி 
INTEANATIORAL PSALMS - COMMENTARY PUBLISHERS 


தம்முடைய உயிர்த்தெழும்‌ 
வல்லமையினால்‌, தம்முடைய தலையை 
உயர்த்துவார்‌ இயேசுகிறிஸ்து 
உயிர்த்தெழுந்தபோது, ஜெயம்பெற்றவராக 
தம்முடைய தலையை உயர்த்தினார்‌. 
இயேசுகிறிஸ்து வழியிலே. 
நதியிலே குடித்தார்‌. ஆகையால்‌ அவர்‌ 
தமது தலையை உயர்த்தினார்‌. 
கிறிஸ்துவானவர்‌ தம்முடைய தலையை 
மாத்திரமல்ல, அவரை உண்மையாய்ப்‌ 
பின்பற்றுகிற எல்லா விசுவாசிகளுடைய 
தலைகளையும்‌ உயர்த்துவார்‌. நாம்‌ 
கிறிஸ்துவோடு பாடுகளை அனுபவித்தால்‌, 
அவரோடுகூட ஆளுகையும்‌ செய்வோம்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


நூற்றுப்‌ பதினொன்றாவது. 
சங்கீதத்தையும்‌, இதைத்‌ தொடர்ந்து வரும்‌ 
மேலும்‌ சில சங்கீதங்களையும்‌ தாவீது 
எழுதியிருக்கிறார்‌. யூதருடைய பண்டிகை 
நாட்களிலே, இந்த சங்கீதங்களைப்‌ பாடும்‌ 
வண்ணமாக, தாவீது கர்த்தரைத்‌ 
துதித்து இந்தப்‌ பாடல்களைப்‌ பாடுகிறார்‌. 
இந்த சங்கீதம்‌ துதியின்‌ கீதமாகும்‌. 
இந்த  சங்கீதத்திற்கு, “அல்லேலூயா” 
என்று தலைப்பு கொடுக்கலாம்‌. 
அல்லேலூயா என்னும்‌ வார்த்தைக்கு, 
"கர்த்தாவே உம்மைத்‌ துதிக்கிறோம்‌" 
என்பது பொருளாகும்‌. நாம்‌ கர்த்தரைத்‌ 
துதிக்கும்போது, நம்முடைய இருதயத்தின்‌ 
ஆழத்திலிருந்து, “அல்லேலூயா” என்று 
சொல்லவேண்டும்‌. 


எபிரெய மொழியில்‌ இந்த சங்கீதம்‌, 
எபிரெய எழுத்தியலின்‌ அகர 
வரிசைப்பிரகாரம்‌  எழுதப்பட்டிருக்கிறது. 
ஒவ்வொரு வாக்கியத்தின்‌ முதல்‌ எழுத்தும்‌, 
எபிரெய மொழியின்‌ ஒவ்வொரு 
எழுத்துக்களினால்‌ ஆரம்பமாகிறது. 
ஒவ்வொ வசனத்திலும்‌ இரண்டு 
வாக்கியங்கள்‌ இருக்கும்‌. 


நாம்‌ எல்லோருமே 
துதிக்கவேண்டும்‌ என்று 
நமக்கு ஆலோசனை சொல்லுகிறார்‌. 
கர்த்தரைத்‌ துதிப்பதற்கு தாவீது 
முன்மாதிரியாயிருக்கிறார்‌ (சங்‌ 113). 
தேவனுடைய கிரியைகளையெல்லாம்‌ 
தாவீது எடுத்துச்‌ சொல்லுகிறார்‌. அவற்றை 
நினைவுகூர்ந்து நாம்‌ கர்த்தரைத்‌ 
'துதிக்கவேண்டுமென்று நமக்கு 
ஆலோசனை சொல்லுகிறார்‌ (சங்‌ 111:2-9). 
நாம்‌ கர்த்தரிடத்தில்‌ பயபக்தியாயிருக்க 
வேண்டும்‌. கர்த்தருடைய 
கற்பனைகளுக்குக்‌  கீழ்ப்படியவேண்டும்‌. 
நாம்‌ கர்த்தரை வாயினால்‌ ததிப்பதோடு, 


அவருடைய கட்டளைகளுக்கும்‌ 
கீழ்ப்படியவேண்டும்‌. இதுவே மெய்யான 
ஆராதனை (சங்‌ 1140) 


கர்த்தரைத்‌ 
சங்கீதக்காரர்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ODNENIS 


PUBLISHERS 


அல்லேலூயா. 
சங்‌ 111:1-5 


சங்‌ 1111. அல்லேதாயா, 
'செம்மையானவர்களுடைய 
சங்கத்திலும்‌ சபையிலும்‌ கர்த்தரை முழு 
இருதயத்தோடும்‌ துதிப்பேன்‌. 


சங்‌ 1112. கர்த்தரின்‌ செய்கைகள்‌ 
பெரியவைகளும்‌, அவைகளில்‌. 
பீரியப்படுகிற எல்லாராலும்‌ 
ஆராயப்படுகிறவைகளுமாயிருக்கி றது. 


சங்‌ 1118. அவருடைய செயல்‌ 
மகிமையும்‌ மகத்துவமுமுன்னது, 
அவருடைய தீதி என்றென்றைக்கும்‌ 


அவர்‌ 


தினைவுகூரும்படி செய்தார்‌, கர்த்தர்‌ 
இரக்கமும்‌ மனஉருக்கமுமுன்னவர்‌. 


சங்‌ 1115. தமக்குப்‌ பயந்தவர்களுக்கு 
ஆகாரம்‌ கொடுத்தார்‌; தமது 
உடன்படிக்கையை என்றென்றைக்கும்‌ 
நினைப்பார்‌; 


இந்த சங்கீதத்திற்கு, “அல்லேலூயா” 
என்னும்‌ தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 
சங்கீதக்காரர்‌, இந்‌ 
பிரகாரம்‌ சங்கீதத்தை 
எழுதியிருக்கிறார்‌. அவர்‌ கர்த்தரைத்‌ 
துதிக்கவேண்டும்‌ என்று தனக்குத்தானே. 
தீர்மானம்பண்ணியிருக்கிறார்‌. நாம்‌ 
தனிமையில்‌ இருக்கும்போதும்‌ 
கர்த்தரைத்‌ துதிக்கவேண்டும்‌. சபையிலும்‌ 
கர்த்தரைத்‌ துதிக்கவேண்டும்‌. 
கூடியிருக்கிற விசுவாசிகளின்‌ 
எண்ணிக்கை கொஞ்சமாகயிருந்தாலும்‌, 
அதிகமாகயிருந்தாலும்‌, நாம்‌ கர்த்தரை 
ன்றியுள்ள பத்தோ 
த்‌ ய ண்டும்‌ இருதயத்தோடு 





ழ்‌ நள 
யாய 


குடும்பங்களிலும்‌ 
துதிக்கவேண்டும்‌ 
ந 
பிரகாரங்களிலும்‌ அவரைத்‌ 
துதிக்கவேண்டும்‌. சங்கீதக்காரர்‌ 
கர்த்தரைத்‌ துதிப்பதுபற்றி, “அல்லேலூயா, 
செம்மையானவர்களுடைய சங்கத்திலும்‌ 
சபையிலும்‌ கர்த்தரை முழு 
ய ா( ப்பேன்‌” (சங்‌ 1114 
கர்த்தரின்‌ 
பெரியவைகள்‌. நாம்‌ 
துதிப்பதற்கு அவருடைய 
செய்கைகளே நமக்கு பிரதான 
காரணமாயிருக்கவேண்டும்‌. நாம்‌ 
கர்த்தரைப்பற்றித்‌_தியானிக்கும்போதும்‌, 
அவரைத்‌ துதிக்கும்போது, கர்த்தரின்‌ 
செய்கைகளைத்‌ தியானித்துப்‌ 
பார்க்கவேண்டும்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
தெய்வீக பராமரிப்பின்‌ பிரகாரம்‌ இந்த 
உலகத்திற்கும்‌, தம்முடைய சபைக்கும்‌, 
சில விசேஷ ர்க ம்‌ பெரிய 
தக்கர்‌ செய்வதாம்‌ 


நம்முடைய 
கர்த்தரைத்‌ 
கர்த்தருடைய 


செய்கைகள்‌ 
கர்த்தரைத்‌ 
பெரிய 


பெரியவர்‌. 
அவருடைய 
பெரியதாயிருக்கிறது. 
கர்த்தருடைய செய்கைகளில்‌ எதுவும்‌ 
சிறியதல்ல. பிரயோஜனமில்லாத செய்கை 
எதையும்‌ கர்த்தர்‌ செய்யமாட்டார்‌. கர்த்தர்‌ 
பொழுதுபோக்குக்காக கிரியை 
செய்கிறவால்ல. கர்த்தரின்‌ 
கிரியைகளெல்லாம்‌ அவருடைய 
சித்தத்தின்‌ பிரகாரம்‌ இருக்கும்‌. கர்த்தர்‌ 
சர்வஞானமும்‌, சர்வவல்மையுமுள்ளவர்‌. 
கர்த்தரின்‌ செய்கைகளில்‌ அவருடைய 
தெய்வீக ஞானமும்‌ தெய்வீக வல்லபையும 
'ளிப்படும்‌. 


கர்த்தர்‌ 
அவரைப்போலவே 
செய்கைகளும்‌ 


நாம்‌ கர்த்தருடைய செய்கைகளில்‌ 
பிரியப்படவேண்டும்‌. அவற்றை ஆராய்ந்து 
பார்க்கவேண்டும்‌. சங்கீதக்காரர்‌ 
கர்த்தரின்‌ செய்கையைப்பற்றிச்‌ சொல்லும்‌ 


1 எல்லாராலும்‌, அவை 
ஆராயப்‌  படுகிறவைகளுமாயிருக்கிறது” 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம்மா 


PUBLISHERS 


என்று சொல்லுகிறார்‌. கர்த்தருடைய 
செய்கைகளில்‌ பிரியப்படுகிறவர்கள்‌, அதை 
ஆராய்ந்து பார்ப்பார்கள்‌. அவருடைய 
இரக்கங்களையும்‌, 

ஞானத்தையும்‌, 

அறிந்து 


கொள்வார்கள்‌. 


கிரியைகளை 
போதாது. 


கர்த்தருடைய 

மேலோட்டமாகப்‌ பார்த்தால்‌ 
அதை ஆராய்ந்து பார்க்கவேண்டும்‌. 
கருத்தாய்த்‌ தியானிக்கவேண்டும்‌. 
கர்த்தரின்‌ செய்கைகள்‌ ஒவ்வொன்றுக்கும்‌ 
ஒரு தெய்வீக நோக்கமுண்டு. அந்த 
நோக்கத்தை அறிந்துகொள்வதற்கு, 
அவருடைய செய்கைகளைத்‌ 
தியானிக்கவேண்டும்‌. நம்முடைய 
அன்றாட ஜீவியத்தில்‌ பல சம்பவங்கள்‌ 
நடைபெறுகிறது. இயற்கையில்‌ பல 
மாற்றங்கள்‌ உண்டாகிறது. சரித்திரத்தில்‌ 
பல சம்பவங்கள்‌ நடைபெற்றிருக்கிறது. 
இவையெல்லாவற்றையும்‌ ஆராய்ந்து 
பார்க்கும்போது, கர்த்தருடைய 
செய்கைகளின்‌ மகத்துவத்தையும்‌, 
மகிமையையும்‌ நாம்‌ அறிந்துகொள்ளலாம்‌. 


கர்த்தருடைய செய்கைகள்‌ எல்லாமே 
நீதியானது. அவையெல்லாம்‌ 
பரிசுத்தமானது. கர்த்தருடைய நீதி 
என்றென்றைக்கும்‌ நிற்கும்‌. அவருடைய 
செய்கைகள்‌ எல்லாமே மனுஷருடைய 
மனதில்‌ பதிந்திருக்கும்‌. அவையெல்லாம்‌ 
முக்கியமானவை. கர்த்தரின்‌ 
செய்கைகளை வரலாற்று ஆவணங்களில்‌ 
பதிந்து வைத்திருக்கிறார்கள்‌. நாம்‌ 
கர்த்தருடைய செய்கைகளை 
மறந்துவிடாதபடிக்கு, அவர்‌ தம்முடைய 
அதிசயமான (கைகளை 
நினைவுகூரும்படி செய்தார்‌. தேவனுடைய 
செய்கைகளை நாம்‌ ஆராய்ந்து 
பார்க்கும்போது, “கர்த்தர்‌ இரக்கமும்‌ மன 
உருக்கமுமுள்ளவர்‌ என்பதை நம்மால்‌ 
புரிந்துகொள்ள முடியும்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


தேவன்‌ கிருபையும்‌ 
மனதுருக்கமுமுள்ளவர்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
கிரியையில்‌, தம்முடைய இரக்கத்தை: 
வெளிப்படுத்துகிறார்‌. அவருடைய 
கிரியைகளெல்லாமே மனதுருக்கம்‌ 
நிரம்பியதாயிருக்கும்‌ கர்த்தர்‌ தமது 
உடன்படிக்கையை ஒருபோதும்‌ 
மறக்கமாட்டார்‌. அவர்‌ அதை 
என்றென்றைக்கும்‌ நினைப்பார்‌. கர்த்தர்‌ 
எல்லா மனுஷர்‌ மீதும்‌ பொதுவான 
இரக்கம்‌ காண்பிக்கிறார்‌. அவருடைய 
இரக்கமான செய்கைகளை நாம்‌ 
தியானிக்கும்போது, அவருடைய அன்பின்‌ 
உடன்படிக்கையை நம்மால்‌ புரிந்துகொள்ள 
முடியும்‌. 


"கர்த்தர்‌ தமக்கு பயந்தவர்களுக்கு 
ஆகாரம்‌ கொடுத்தார்‌” என்று 
சங்கீதக்காரர்‌ சொல்லுகிறார்‌. இந்த 
வாக்கியத்தில்‌, “ஆகாரம்‌' என்பது. 
மன்னா” வை குறிக்கும்‌ என்று 
வேதபண்டிதர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ வனாந்தரத்தில்‌: 
பிரயாணம்பண்ணினார்கள்‌. அப்போது 


கர்த்தர்‌ தம்முடைய. ஜனங்களுக்கு 
ர பரக சகா ௮ 


தேவனுக்கு மகிமை 
சண்‌ 111 : 6-10 


சங்‌ 111:6. ஜாதிகளின்‌ ௬தந்தரத்தைத்‌ 
தமது ஜனங்களூக்குக்‌ கொடுத்ததினால்‌, 
தமது கிரியைகளின்‌ பெலத்தை 
அவர்களுக்குத்‌ தெரியப்படுத்தினார்‌. 


கரத்தின்‌: 
சத்தியமும்‌. 
அவருடைய 


சங்‌ 1117. 
கிரியைகள்‌ 
தியாயமுமானவைகன்‌; 
கட்டனைகளெல்லாம்‌ 
உண்மையானவைகள்‌. 


அவருடைய 


சங்‌ 11:8. அவைகள்‌ 
என்றென்றைக்குமுன்ன சதா 
காலங்களுக்கும்‌ உறுதியானவைகள்‌, 
அவைகள்‌ உண்மையும்‌ 
செம்மையுமாய்ச்‌ செய்யப்‌ 
பட்டவைகள்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மமம்‌ 


PUBLISHERS 


சுங்‌ 11159. அவர்‌ தமது ஜனத்திற்கு 
மீட்பை அனுப்பி, தமது 
உடன்படிக்கையை நித்திய 
உடன்படிக்கையாகக்‌ கட்டனையிட்டார்‌; 
அவருடைய நாமம்‌ பரிசுத்தமும்‌ 
பயங்கரமுமுமானது. 


சங்‌ 111:10. கர்த்தருக்குப்‌ பயப்படுதலே. 
ஞானத்தின்‌ ஆரம்பம்‌; அவருடைய 
கற்பனைகளின்படி. செய்கிற 
யாவருக்கும்‌ நற்புத்தியுண்டு; அவர்‌ 
புகழ்ச்சி என்றைக்கும்‌ நிற்கும்‌. 
சங்கீதக்காரர்‌ 
மகிமைப்படுத்துகிறார்‌. இஸ்ரவேல்‌ 
ஜனங்கள்‌ தேவனுடைய விசேஷித்த 
ஜனங்கள்‌. அவர்கள்‌ தேவனுடைய 
வாக்குத்தத்தத்தின்‌ ஜனங்கள்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய பிள்ளைகளுக்கு பெரிய 
காரியங்களை செய்திருக்கிறார்‌. கர்த்தர்‌ 
தமது கிரியைகளின்‌ பெலத்தை 
அவர்களுக்குத்‌ தெரியப்படுத்தினார்‌. 
கானான்‌ தேசம்‌ இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு 
வாக்குத்தத்த தேசமாகும்‌. இந்த 
தேசத்தைச்‌ சுதந்தரித்துக்கொள்ளும்படி, 
கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ ஜனத்தாருக்கு 
கட்டளை கொடுத்தார்‌. கானான்‌ 
தேசத்தை அவர்களுக்கு 
வாக்குத்தத்தமாகக்‌ கொடுத்தார்‌. 


அவர்கள்‌ தேசத்தைச்‌ சுதந்தர்ப்பதற்கு 
கர்த்தர்‌ பலத்த கிரியைகளைச்‌ செய்தார்‌. 


தேவனை 


யோசுவா கானான்‌ தேசத்திற்குள்‌ 
பிரவேசித்தபோது அங்கு ஏழு ஜாதியார்‌ 
இருந்தார்கள்‌. இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 
அவர்களுக்கு விரோதமாய்‌ 
யுத்தம்பண்ணினார்கள்‌ ர்த்தர்‌ 
தம்முடைய ஜனத்திற்காக 
யுத்தங்களில்‌ பலத்த கிரியைகளைச்‌ 
செய்தார்‌. தாவீதின்‌ காலத்திலும்‌, 
இஸ்ரவேல்‌ தேசத்தைச்‌ சுற்றி பல 
தேசத்தார்‌ இருந்தார்கள்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய ஜனத்திற்குப்‌ பலத்த 
கிரியைகளைச்‌ செய்தார்‌. இதனால்‌ 
இஸ்ரவேல்‌ தேசத்தின்‌ அண்டை 
தேசத்தார்‌ எல்லோரும்‌ அவர்களுக்கு 
பகுதி "கட்டுகிறவர்களானார்கள்‌. 
ஜாதிகளின்‌ கத்லி கர்த்தர்‌ தமது 
ஜனங்களுக்குக்‌ கொடுத்தார்‌ (சங்‌ 111%). 





ழ்‌ நள 
யாய 


இஸ்ரவேல்‌ ஜனங்களோ கர்த்தர்‌ 
தங்களுக்குச்‌ செய்த பலத்த கிரியைகளை 
மறந்துவிட்டார்கள்‌. கர்த்தருக்கு 
விரோதமாக கலகம்பண்ணினார்கள்‌. 
முரட்டுக்‌ குணமுள்ள 
ஜனங்களாகயிருந்தார்கள்‌. அவர்கள்‌ 
கர்த்தருடைய வார்த்தைக்கும்‌, 
அவருடைய பிரமாணத்திற்கும்‌ 
கீழ்ப்படியவில்லை. அவர்களுடைய 
பாவங்களினிபித்தபாய்‌, கர்த்தர்‌ 
அவர்களை தமது கோபத்தில்‌ தண்டித்தார்‌. 
அவர்கள்‌ ந்நிய தேசத்தின்‌. 
சிறையிரு!புக்குட்பட்டார்கள்‌. அந்நிய 
ஜாதியார்‌ இஸ்ரவேல்‌ ஜனங்களை 
அடிமைகளாக ஆண்டுகொண்டார்கள்‌. 

கர்த்தரோ தமது ஜனத்தின்மீது 
மறுபடியும்‌ கிருபை காண்பித்தார்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
சிறையிருப்பிலிருந்த காலங்களில்‌, கர்த்தர்‌ 
அவர்களை மீட்டுக்கொண்டார்‌. கர்த்தர்‌ 
தமது ஜனத்திற்கு மீட்பை 
அனுப்பினார்‌. புதிய ஏற்பாட்டுக்காலத்தில்‌ 
இயேசுகிறிஸ்துவை விசுவாசிக்கிற நமக்கு, 
கர்த்தர்‌ நித்திய மீட்பைக்‌ கொடுக்கிறார்‌. 
பழைய ஏற்பாட்டுக்காலத்தில்‌, கர்த்தர்‌ 
தமது ஜனத்திற்கு கொடுத்த மீட்டி, 
புதிய ஏற்பாட்டுக்காலத்தில்‌ 
விசுவாசிகளாகிய நமக்குக்‌ 
கொடுக்கப்பட்டிருக்கும்‌ நித்திய மீட்புக்கு 
அடையாளமாயிருந்தது (சங்‌ 1119). 


கர்த்தருடைய கரத்தின்‌ கிரியைகள்‌ 
சத்தியமும்‌, நியாயமுமானவைகள்‌. 
கர்த்தருடைய வார்த்தை நிலைத்து நிற்கும்‌. 

அவருடைய கிரியைகளும்‌ நிலைத்து 
நிற்கும்‌. அவையெல்லாவற்றையும்‌ நாம்‌ 
தியானித்துப்‌ பரல்‌ கர்த்தர்‌ 
நமக்காக பெரிய காரியங்களைச்‌ 
செய்வார்‌ என்னும்‌ நம்பிக்கை நமக்குள்‌ 
உண்டாகும்‌. கர்த்தர்‌ தாம்‌ செய்கிற 
அதிசயங்களை ஒருபோதும்‌ 
நிறுத்திக்கொள்ளமாட்டார்‌. கர்த்தருடைய 
கிரியைகளை எந்த மனுஷனாலும்‌ 
தடைபண்ணமுடியாது. மனுஷனால்‌ 
மாத்திரமல்ல, பிசாசுகளாலும்‌ கர்த்தருடைய 
கிரியைகளை தடுக்க முடியாது. 
கர்த்தருடைய சித்தம்‌ நிச்சயம்‌ 
நிறைவேறும்‌. கர்த்தர்‌ தமக்குச்‌ சத்தமான 
காரியங்களை நிச்சயம்‌ செய்வார்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தருடைய கரத்தின்‌ கிரியைகள்‌ 
சத்தியமும்‌ நியாயமுமானவைகள்‌. 
கர்த்தருடைய கட்டளைகளெல்லாம்‌ 
உண்மையானவைகள்‌ (சங்‌! 1117). 


கர்த்தர்‌ ஒரு காரியத்தை 
ஆரம்பிக்கும்போது, அதை நிச்சயமாய்‌ 
செய்துமுடிப்பார்‌. கர்த்தர்‌ ஆரம்பித்த 
காரியம்‌ எதுவும்‌ பாதியில்‌ 
அரைகுறையாக நிற்காது. அவர்‌ நம்மை 
முற்றும்‌ முடிய வழிநடத்துகிறவர்‌. கர்த்தர்‌ 
தமக்குச்‌ சித்தனான காரியங்களை செய்து 
முடிப்பார்‌. என்று, நாம்‌ 
நிச்சயமாய்‌ நம்பலாம்‌. அவைகள்‌ 
என்றென்றைக்குமுள்ள சதா 
காலங்களுக்கும்‌ உறுதியானவைகள்‌, 
அவைகள்‌ உண்மையும்‌ செம்மையுமாய்ச்‌ 
செய்யப்பட்டவைகள்‌” (சங்‌ 1118). 


கர்த்தர்‌ தம்முடைய வார்த்தையில்‌ 
உண்மையும்‌ உறுதியுமுள்ளவர்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய பேச்சில்‌ பிறழமாட்டார்‌ 
சொன்னதை செய்யாமல்‌ இருக்கமாட்டார்‌. 
ஒரு காரியத்தைச்‌ சொல்லிவிட்டு அதைத்‌ 
தாம்‌ சொல்லவில்லையென்று ்‌ 

ஒருபோதும்‌ 
அவருடைய 
உண்மையானலைகள்‌. 


வார்த்தைகளெல்லாம்‌ 
நேர்மையுமானவைகள்‌. 


பொய்சொல்லணாட்டார்‌ 
கட்டளைகளெல்லாம்‌ 
கர்த்தருடைய 
நீதியும்‌, 


கர்த்தர்‌ தமது ஜனங்களை 
பாதுகாத்து பராமரிக்கிறார்‌. அவர்கள்‌ 
கஷ்டங்களிலும்‌, ஆபத்துக்களிலும்‌, 
சிறையிருப்புக்களிலும்‌ இருக்கும்போது, 
அவர்‌ தமது ஜனத்திற்கு மீட்பை 
அனுப்புகிறார்‌. கர்த்தருடைய 
உடன்படிக்கை உண்மையானது. அது 
நித்தியமானது. கர்த்தர்‌ தமது 
உடன்படிக்கையை நித்திய 
உடன்படிக்கையாகக்‌ கட்டளையிட்டார்‌. 
கர்த்தருடைய உடன்படிக்கை மாறாதது. 
அது நித்தியமானது. சங்கீதக்காரர்‌ 
கர்த்தருடைய நாமத்தைப்பற்றிச்‌ 
சொல்லும்போது, அது பரிசுத்தமும்‌ 
பயங்கரமுமானது என்று சொல்லுகிறார்‌ 
(சங்‌ 1119). 





ழ்‌ நள 
யாய 


கர்த்தர்‌ தம்முடைய ராஜ்யத்தை 
இந்தப்‌ பூமியில்‌ ஸ்தாபித்திருக்கிறார்‌. 
அதை மனுஷர்‌ மத்தியில்‌, மனுஷருடைய 
இருதயங்களில்‌ ஸ்தாபித்திருக்கிறார்‌. 
தேவனுடைய உபதேசங்களையும்‌. 
அவருடைய கட்டளைகளையும்‌, 
அவருடைய பிரமாணங்களையும்‌, 
அவருடைய உடன்படிக்கைகளையும்‌ நாம்‌ 
தியானித்துப்‌ பார்க்கும்போது. அவருடைய 
மம்‌ பரி மகிமையுமுள்ள. 
ல்‌ ட்‌ 


கர்த்தர்‌ தம்முடைய வார்த்தையின்‌ 
மூலமாகவும்‌, தம்முடைய கிரியைகளின்‌ 
மூலமாகவும்‌ தம்மை வெளிப்படுத்துகிறார்‌. 
கர்த்தருடைய செயல்‌ மகிமையும்‌ 
மகத்துவமுமுள்ளது. நாம்‌ கர்த்தருடைய 
செய்கைகளைப்‌ பார்த்து “கர்த்தர்‌ 
பெரியவர்‌ என்று பயபக்தியோடு 
சொல்லவேண்டும்‌. கர்த்தர்‌ பெரியவர்‌, 
ஆகையினால்‌ அவர்‌ பெரிய 
காரியங்களைச்‌ செய்கிறார்‌. 
கர்த்தருடைய கிரியைகளெல்லம்‌, 
அவரை நம்பி, அவருக்குப்‌ பயந்து 
ஜீளிக்கிறவர்களுக்ு நன்மைக்‌ 

'துவானதாயிருக்கும்‌. 


நாம்‌ கர்த்தரை 
ஆராதிக்கவேண்டும்‌. 
கீழ்ப்படிந்து ஜீவிக்கவேண்டும்‌. இது 
நம்முடைய கடமை. கர்த்தருக்குப்‌ 
பயப்படுதலே ஞானத்தின்‌ ஆரம்பம்‌ என்று 
சங்கீதக்காரர்‌ சொல்லுகிறார்‌. 
கர்த்தருக்குப்‌ பயப்படாமல்‌ எந்த. 
மனுஷனாலும்‌. ஞானவானாக 
ஆகமுடியாது அவனுக்குள்‌ ஞானம்‌ 
ஆரம்பமாகாது. கர்த்தருக்குப்‌ 
பயப்படும்‌ பயமே நம்முடைய ஞானத்திற்கு 
அஸ்திபாரம்‌. 


பயபக்தியோடு 
கர்த்தருக்குக்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மமம்‌ 


PUBLISHERS 


கர்த்தருடைய குற்பனைகளின்படி 
செய்கிற யாவருக்கும்‌ நற்பத்தி உண்டு. 
நம்முடைய இருதயத்தை கர்த்தர்‌ 
ஆளுகை செய்யவேண்டும்‌. நம்முடைய 
ல்‌ அந்தரங்க காரியங்களும்‌ 
வெளியரங்கமாயிருக்கிறது 
நமக்குள்‌ 
கர்த்தருடைய 
கீழ்ப்படியவேண்டும்‌ 
என்று த்‌ ய மனச்சாட்சி நம்மை 
உணர்த்திக்கொண்டேயிருக்க வேண்டும்‌. 
கர்த்தருடைய கற்பனைகளைப்பற்றி 
பேசினால்‌ மாத்திரம்‌ போதாது. அதைப்‌ 
புரிந்துகொண்டு. அதற்குக்‌ கீழ்ப்படிவது 
மிகவும்‌ அவசியம்‌. கர்த்தருடைய 
கற்பனைகளின்படி செய்கிற யாவருக்கும்‌ 
9 உண்டு என்று சங்கீதக்காரர்‌ 
வ்‌ டு று த 
கர்த்தருடைய  குற்பனைகளுக்குக்‌ 
கீழ்ப்படிகிறவர்கள்‌, அவருக்கு! 
பயப்படுவார்கள்‌. அவர்களிடத்தில்‌ 
கர்த்தருக்குப்‌ பயப்படும்‌ பயம்‌ இருக்கும்‌. 
அவர்களுக்குள்‌ பெய்யான ஞானம்‌ 
ஆரம்பமாகும்‌. கர்த்தருடைய புகழ்ச்சி 
நித்தியயானது. அது என்றென்றைக்கும்‌ 
நிற்கும்‌. நாம்‌ கர்த்தரை துதிக்கும்போது, 
இவையெல்லாவற்றையும்‌ தியானித்துப்‌ 
பார்த்து, அவரை எப்போதும்‌ 
துதிக்கவேண்டும்‌. நம்முடைய ஜீவனுள்ள 
காலம்‌ வரையிலும்‌, நாம்‌ கர்த்தருடைய 
பாதபடியில்‌ அமர்ந்திருந்து. அவருடைய 
கற்பனைக்குக்‌ கீழ்ப்படிந்து. அவருக்குப்‌ 
பயந்து, நன்றியுள்ள 
அவரை பயபக்தியோடு துதிக்க 


நாம்‌ கர்த்தரை உண்மையான 
மனதோடு துதிக்கும்போது, அவர்‌ 
நம்முடைய இருதயத்திற்குள்‌ மெய்யான 
சந்தோஷத்தையும்‌, சமாதானத்தையும்‌ 
தருவார்‌. கர்த்தரைத்‌ துதிப்பதே நாம்‌ 


சந்தோஷம்‌ பெறுவதற்கு வழி. துதி 
பெருகும்போது கிருபை பெருகும்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


111-ஆவது  சங்கீதத்தைப்போலவே, 
112-ஆவது சங்கீதமும்‌ எபிரெய மொழி 
எழுத்தியலின்‌ அகர வரிசைப்‌ பிரகாரமாக 
எழுதப்பட்டிருக்கிறது. இந்த சங்கீதத்தில்‌, 
தாவீது கர்த்தருடைய 
பரிசுத்தவான்‌௧ளுக்கு கொடுக்கப்படும்‌ 
சந்தோஷமான ஆசீர்வாதங்களைச்‌ 
சொல்லுகிறார்‌ இவையெல்லாம்‌ 
'வனுடைய நாமத்தை 
மகிமைப்படுத்துகிறது. 


111-ஆவது சங்கீதத்தின்‌ 
வசனம்‌, “கர்த்தருக்குப்‌ 
ஞானத்தின்‌ ஆரம்பம்‌; 
கற்பனைகளின்படி 


கடைசி 
பயப்படுதலே 
அவருடைய 
செய்கிற யாவருக்கும்‌ 
நற்புத்தியுண்டு; அவர்‌ புகழ்ச்சி 
என்றைக்கும்‌ நிற்கும்‌” என்றுள்ளது. 
112-ஆவது சங்கீதத்தில்‌, சங்‌ 11110- ஆவது 
வசனத்திற்கு, வியாக்கியானம்‌ 
கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்குப்‌ 
பயப்படுவதினாலும்‌, தேவனுடைய 
கற்பனைகளின்படி செய்வதினாலும்‌ 
நமக்கு என்னென்ன 
சீர்வாதங்களெல்லாம்‌ உண்டாகும்‌ 
என்று சங்கீதக்கார விவரிக்கிறார்‌. 
நீதிமானின்‌ சுபாவம்‌, நீதிமானின்‌ 
ஆசீர்வாதம்‌. துன்மார்க்கரின்‌ வேதனை 
ஆகியவற்றையற்றி சங்கீதக்காரர்‌ 
விவரிக்கிறார்‌. நமக்கு முன்பாக நன்மையும்‌ 
தீமையும்‌ வைக்கப்பட்டிருக்கிறது. 
ஆசீர்வாதமும்‌ சாபமும்‌ நமக்கு முன்பாக 
இருக்கிறது. கர்த்தருக்குப்‌ பயந்து, 
அவருடைய கற்பனைகளின்படி 
செய்யும்போது, நமக்கு நன்மையும்‌ 
ஆசீர்வாதமும்‌ உண்டாகும்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை OODNEYIS 


PUBLISHERS 


அல்லேலூயா 
சண்‌ 112 : 1-5 


சங்‌ 1121. அல்லேலூயா, கர்த்தருக்குப்‌ 
பயத்து, அவருடைய கட்டணைகளில்‌ 
மிகவும்‌ பிரியமாமிருக்கிற மனுஷன்‌ 
பாக்கியவான்‌. 


சங்‌ 1122. அவன்‌ சந்ததி பூமியில்‌ 
பலத்திருக்கும்‌, செம்மையானவர்களின்‌ 
வம்சம்‌ ஆசீர்வதிக்கப்படும்‌. 


சங்‌ 1123. ஆஸ்தியும்‌ ஐசுவரியமும்‌. 
அவன்‌ வீட்டிலிருக்கும்‌ அவனுடைய 
தீதி என்றைக்கும்‌ திற்கும்‌. 


சங்‌ 1124. செம்மையானவர்களுக்கு. 
இருனிலே வெளிச்சம்‌ உதிக்கும்‌; அவன்‌: 
இரக்கமும்‌ மன உருக்கமும்‌ 
நீதியுமுன்னவன்‌.. 


சங்‌ 1125. இரங்கிக்‌ கடன்கொடுத்து, 
தன்‌ காரியங்களை நியாயமானபடி. 
நடப்பிக்கிற மனுஷன்‌ பாக்கியவான்‌. 


சங்கீதத்திற்கும்‌, 

என்னும்‌ தலைப்பே 
த்‌ டிருக்கிறது. நாமெல்லோரும்‌ 
கர்த்தரைத்‌ துதிக்கவேண்டுபென்று 
சங்கீதக்காரர்‌ அழைக்கிறார்‌. அவரும்‌ 
கர்த்தரைத்‌ துதிக்கிறார்‌. கர்த்தரைத்‌ 
துதிக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு 
வரும்‌ ஆசீர்வாதங்களை தாவீது 
விரிவாகச்‌ சொல்லுகிறார்‌ 


கர்த்தரைத்‌ துதிப்பதற்கு 
காரணமுண்டு. இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ 
ஏராளமான ஜனங்கள்‌. இருக்கிறார்கள்‌. 
இவர்களில்‌ சிலர்‌ கர்த்தருக்குப்‌ பயந்து 
ஜீவிக்கிறார்கள்‌. கர்த்தருடைய 
கற்பனைகளின்படி செய்கிறார்கள்‌. 
இவர்களெல்லோரும்‌ பாக்கியவான்கள்‌. 
இவர்கள்‌ மிகுந்த 
சந்தோஷத்தோடிருப்பார்கள்‌. கர்த்தருடைய 
பிள்ளைகள்‌ அவருடைய கிருபையை 
நம்பி ஜீவிக்கிறார்கள்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


கர்த்தர்‌ தம்முடைய பிள்ளைகளுக்கு 
வாக்குத்தத்தமான  ஆசீர்வாதங்களைக்‌ 
'கொடுத்திருக்கிறார்‌. கர்த்தரால்‌ 
ஆசீர்வதிக்கப்‌ படுகிறவர்கள்‌' 
பாக்கியவான்கள்‌. கர்த்தருடைய 
பிள்ளைகள்‌ உண்மையுள்ளவர்களாயும்‌, 
செம்மையானவர்களாயும்‌ இருப்பார்கள்‌. 
தங்களுடைய 
சமுதாயத்திலும்‌, 
பொறுப்புள்ளவர்களாயிருப்பார்கள்‌. 
கர்த்தருக்குப்‌ பயந்து நன்மை 
செய்வார்கள்‌. தேவனுடைய சித்தத்திற்குக்‌ 
கீழ்ப்படிந்து ப்ராக்‌ 


மகிமையும்‌ 
மகத்துவமுமுள்ளவர்‌. கர்த்தருடைய 
பிள்ளைகள்‌ அவரை பயபக்தியோடு 
துதிப்பார்கள்‌. கர்த்தரைத்‌ தங்கள்‌ 
பிதாவாக ஏற்றுக்கொண்டு, அவருக்குப்‌ 
பயந்து ஜீவிப்பார்கள்‌. ஒரு பிள்ளை 
தன்னுடைய பெற்றோருக்கு! 
பயப்படுவதுபோல, கர்த்தருடைய 
பிள்ளைகள்‌ கர்த்தருக்குப்‌ 
பயப்படுவார்கள்‌. இந்த பயம்‌ அன்பின்‌ 
நிமித்தமாசவும்‌ மரியாதையின்‌ 
நிமித்தமாகவும்‌ உண்டாகும்‌ 


கர்த்தர்‌ 


நாம்‌ கர்த்தருக்குப்‌ பயப்படுவது, 
அன்பினால்‌ உண்டாகிறது. இது 
அமைத்தனத்தினால்‌ உண்டாவதில்லை. 
கர்த்தருடைய பிள்ளைகள்‌ அவருடைய 
கட்டளைகளில்‌ மிகவும்‌ 


பிரியணாயிரப்பார்கள்‌ கர்த்தருடைய 
கற்பனைகள்‌ இவர்களுடைய 
இருதயங்களில்‌ எழுதப்பட்டிருக்கும்‌ 
கர்த்தருடைய கற்பனை இவர்களுக்கு. 
பாரமான சுமையாகமிருக்காது. மிகவும்‌ 


தங்கள்மீது ஏற்றுக்கொள்வார்கள்‌. 
சங்கீதக்காரர்‌ 
பிள்ளைகளுக்கு 
ஆசீர்வாதத்தைப்பற்றிச்‌ செய்ற போது! 
“அல்லேலூயா, கர்த்தருக்குப்‌ பயந்து. 
அவருடைய கட்டளைகளில்‌. ன்‌ 


பிரியமாயிருக்கிற 
பாக்கியவான்‌” 


கரத 


என்று சொல்லுகிறார்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மமம்‌ 


PUBLISHERS 


தம்முடைய பிள்ளைகளுக்கு 
. வாக்குத்தத்தங்களைக்‌ 


கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு 
கொடுக்கிற. வாக்குத்தத்தங்களும்‌, 
பொறுப்புக்களும்‌ இன்பமானவை, 
கர்த்தருடைய பரிசுத்தவான்கள்‌, கர்த்தர்‌ 
கொடுக்கிற. பொறுப்புக்களையும்‌, 
ஊழியங்களையும்‌ சந்தோஷமாய்ச்‌ செய்து, 
அவர்‌ கொடுக்கிற ஆசீர்வாதங்களை 
பணிவோடு பெற்றுக்கொண்டு, 
சந்தோஷபாயிருப்பார்கள்‌. 


பிள்ளைகள்‌ 
வார்த்தைகளிலும்‌, 
உண்மை 
அவர்கள்‌ 
ஜீவிப்பார்கள்‌. 


கர்த்தருடைய 
தங்களுடைய 
கிரியைகளிலும்‌ 
உள்ளவர்களாயிருப்பார்கள்‌. 
செம்மையானவர்களாய்‌ 
நோக்கமும்‌ 


அவர்களுடைய 
பிரயாசங்களும்‌ நீதியும்‌ நேர்மையும்‌ 
உள்ளதாயிருக்கும்‌. அவர்களிடத்தில்‌ 
காணப்படாது.  சங்கீதக்காரர்‌ 

்‌ கர்த்தருடைய 
பிள்ளைகளை,  “செம்மையானவர்கள்‌" 


என்று சொல்லுகிறார்‌. 


செம்மையானவர்கள்‌ மெய்யாகவே 
நல்லவர்கள்‌. அவர்களோடு பேசும்போதும்‌, 
பழகும்போதும்‌ அவர்களுடைய நற்குணம்‌ 
வெளிப்படும்‌ அவர்கள்‌ மனுஷருக்கு 
முன்பாகவும்‌ தேவனுக்கு முன்பாகவும்‌ 
உண்மை உள்ளவர்களாயிருப்பார்கள்‌. 
சொன்னதை செய்வார்கள்‌. செய்வதை 
சொல்லுவார்கள்‌. உள்ளதை உள்ளது 
என்றும்‌, இல்லாததை இல்லாதது என்றும்‌ 
சொல்லுவார்கள்‌. கிறிஸ்தவ மார்க்கத்தின்‌ 
அஸ்திபார உபதேசமே, “உண்மை, 
சத்தியம்‌” என்பதுதான்‌. மாய்மாலம்‌ 
கிறிஸ்துவின்‌ உபதேசத்திற்கு 
விரோதமானது. சுவிசேஷம்‌ 
பூரணமாயிருப்பதுபோல, கர்த்தருடைய 
பிள்ளைகளும்‌ பூரணராயிருப்பார்கள்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


செம்மையானவர்களின்‌ சந்ததி 
பூமியில்‌ பலத்திருக்கும்‌. அவர்களுடைய 
வம்சம்‌ ஆசீர்வதிக்கப்படும்‌.  ஆஸ்தியும்‌ 
ஐசுவரியமும்‌ அவன்‌ வீட்டிலிருக்கும்‌: 
அவனுடைய நீதி என்றைக்கும்‌ நிற்கும்‌. 
செம்மையானவர்களுக்கு இருளிலே. 
வெளிச்சம்‌ உதிக்கும்‌: அவன்‌ இரக்கமும்‌ 
மன உருக்கமும்‌ நீதியுமுள்ளவன்‌ 
(சங்‌ 1122-4). 


செம்மையானவர்கள்‌ 
இரக்கமுமுள்ளவர்கள்‌. 
எல்லா 
கிரியைகளிலும்‌, 
போலவே, 
வெளிப்படும்‌ செம்மையானவர்கள்‌ 
செய்கிற நன்மையான காரியத்தை: 
சங்கீதக்காரர்‌ இங்கு சொல்லுகிறார்‌. 
செம்பையானவர்கள்‌. இரங்கி 
கடன்கொடுப்பார்கள்‌. அவர்கள்‌ தங்கள்‌ 
காரியங்களை நியாயமானபடி 
நடப்பிப்பார்கள்‌. அப்படிப்பட்ட மனுஷர்‌ 
பாக்கியவான்களாயிருப்பார்கள்‌ (சங்‌ 112:5). 


குடன்‌ 
போதும்‌ 
உண்பையுள்ளவர்களாயும்‌ 
நேர்மையுள்ளவர்களாயும்‌. தாங்கள்‌ 
வாங்கிய கடனைத்‌ திருப்பிச்‌ 
செலுத்துவார்கள்‌. பிறரை வஞ்சிக்கம 


ஈட்டார்கள்‌. தங்கள்‌ சுயஆதாயத்திற்காக 
யாரையும்‌ ஏமாற்றமாட்டார்கள்‌. 


செம்பையானவர்கள்‌ 
வாங்கும்‌ 
அவர்கள்‌ 


கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு 
எல்லாவிதமான ஆசீர்வாதங்களும்‌ 
கிடைக்கும்‌ கர்த்தருக்குப்‌ 
பயப்படுகிறவர்கள்‌ மாத்திரமே 
பாக்கியவான்கள்‌. கர்த்தருக்கு 
விரோதமாய்க்‌ கலகம்பண்ணுகிறவர்கள்‌ 
சபிக்கப்பட்டவர்கள்‌. நாம்‌ கர்த்தருக்குப்‌ 
பயந்து, அவருடைய கற்பனைகளின்படி 

ய்யும்போது, கர்த்தர்‌ நம்மையும்‌ 
ஆசீர்வதிக்கிறார்‌. நம்முடைய 
சந்ததியையும்‌ ஆசீர்வதிக்கிறார்‌. 
நம்முடைய சந்ததி பூமியில்‌ பலத்திருக்கும்‌ 
என்று சங்கீதக்காரர்‌ சொல்லுகிறார்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை CDNENIS 


PUBLISHERS 


கர்த்தருடைய பிள்ளைகள்‌ 
கர்த்தரால்‌ ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்‌. 
கர்த்தருடைய உபதேசத்தின்‌ பிரகாரம்‌, 
நக குடும்த்தை நாம்‌ 
நடத்தும்போது, நம்முடைய குடும்பத்தில்‌ 
ஆசீர்வாதம்‌ தங்கியிருக்கும்‌. ஒருவேளை 
நமக்கு உலகப்பிரகாரமான ஐசுவரியங்கள்‌ 
அதிகம்‌ இல்லாமற்போகலாம்‌. நாம்‌. 
செல்வந்தராக இல்லாமல்‌, சாதாரண 
நடுத்தர வர்க்கத்து 
குடும்பத்தராயிருக்கலாம்‌. செல்வம்‌ எந்தக்‌ 
குடும்பத்திற்கும்‌' அஸ்திபாரமல்ல. 
கர்த்தருடைய கிருபையும்‌, அவருடைய 
ஆசீர்வாதமுமே நம்முடைய 
குடும்பத்திற்கு அஸ்திபாரம்‌. நாம்‌ 
கர்த்தருக்குப்‌ பயந்து, அவருடைய 
கற்பனைகளின்படி செய்யும்போது, 
நம்முடைய ம்பம்‌ உறுதியாய்‌ 
ணட கர 


கர்த்தருடைய பரிசுத்தவான்கள்‌ 
பரலோகத்தில்‌ கர்த்தரோடு மிகுந்த 
சந்தோஷமாயிருப்பார்கள்‌. அவர்களுடைய 
சந்ததியாரோ இந்தப்‌ பூமியில்‌ 
பலத்திருப்பார்கள்‌. கர்த்தர்‌ 
அவர்களுடைய வம்சத்தாரை இந்தப்‌ 
பூமியில்‌ ஆசீர்வதிப்பார்‌. பெற்றோரின்‌ 
ஆசீர்வாதம்‌ பிள்ளைகளுக்குக்‌ 
கடந்துவரும்‌. சங்கீதக்கார்‌ இந்த 
ஆசீர்வாதத்தைபற்றச்‌.. செல்லும்போது. 

'ம்மையானவர்களின்‌ வம்சம்‌ 

சீர்வதிக்கப்படும்‌” என்‌! 
தார ர 


(சங்‌ 112:2) 


செம்பையானவர்களின்‌ வம்சத்தாரும்‌, 
தங்களுடைய பெற்றோரின்‌ நற்குணத்தை 
பின்பற்றி ஜீவிக்கவேண்டும்‌. தங்கள்‌ 
பெற்றோரைப்போலவே இவர்களும்‌ 
தங்கத்‌ க்‌ தகம்‌ 
செய்யவேண்டும்‌. 

இவர்களுக்கு மிகுந்த 

ஆசீர்வாதம்‌ உண்டாயிருக்கும்‌. தங்கள்‌ 
பெற்றோரின்‌ ஆசீர்வாதமும்‌, 
இவர்களுடைய ஆசிர்வாதமும்‌ சேர்ந்து, 





ழ்‌ நயன 
யாய 


ஆத்துமா 

அவர்களும்‌ 

இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ 

பிள்ளைகளுக்கு 

ஆசீர்வாதங்கள்‌ உண்டு. 
ஆசீர்வாதங்களையெல்லாம்‌, 

தம்முடைய நகா்‌ 
தம்முடைய கிருபையினாலும்‌ 
இரக்கத்தினாலும்‌ கொடுக்கிறார்‌. 
நீதிமான்கள்‌ உலகப்பிரகாரமாகவும்‌ 
ஆசீர்வதிக்கப்‌ பட்டிருப்பார்கள்‌. 
ஆவிக்குரிய ரீதியாகவும்‌ 
ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள்‌. 


உலகப்பிரகாரமான ஆஸ்தியையும்‌. 
ஐகுவரியத்தையும்விட, ஆவிக்குரிய 
ஆசீர்வாதமே மெய்யானது. இதுவே. 
அதிக பாக்கியமுள்ளது. ஆவிக்குரிய 
ஐசுவரியமே மெய்யான ஐசுவரியம்‌. 
தேவனுடைய கிருபை இப்பிரபஞ்சத்தின்‌ 
பொன்னைவிட மேலானது. பொன்‌ 
அழிந்துபோகும்‌. தேவனுடைய கிருபையோ 
நம்மை வாழவைக்கும்‌. நம்மை 
அழிவிலிருந்து இரட்சிக்கும்‌. 


கர்த்தருடைய கிருபையினால்‌. 
நம்முடைய வீட்டில்‌ ஆஸ்தியும்‌ 
ஐசுவரியமும்‌ இருந்தால்‌ நாம்‌ அதற்காக 
கர்த்தரைத்‌ துதிக்கவேண்டும்‌. உலக 
ஐகுவரியத்தின்மீது பிரியம்‌ வைத்து, 
கர்த்தரை மறந்துவிடக்கூடாது. 
ஐசுவரியமுள்ளவர்களும்‌ கர்த்தருக்குப்‌ 
பயந்து, அவருடைய கற்பனைகளின்படி 
செய்ய நாம்‌ கர்த்தருக்குப்‌ 
பயந்து ஜீவிக்கும்போது நம்முடைய நீதி 
என்றென்றைக்கும்‌ நிற்கும்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம 


ரிம்‌ 


கர்த்தருடைய 
நம்முடைய குடும்பத்தில்‌ 
தங்கியிருக்கும்போது நம்முடைய 
சந்ததியாரும்‌ ஆசீர்வதிக்கப்படுவார்கள்‌. 
நம்முடைய ஆஸ்தியையும்‌, 
ஐசுவரியத்தையும்‌ நம்முடைய சந்ததியார்‌ 
சுதந்தரித்துக்‌ கொள்வதுபோல, 
தேவனுடைய தெய்வீக 
ஆசீர்வாதங்களையும்‌, நம்‌ நிமித்தமாய்‌ 
அவர்கள்‌ சுதந்தரித்துக்கொள்வார்கள்‌. 
நம்முடைய குடும்பம்‌ 
சந்தோஷமாயிருப்பதுபோல, நம்முடைய 
சந்ததியாரின்‌ ம்பமும்‌ 
வலிக்கும்‌ ந்த மா 
இந்த உலகத்தில்‌ எல்லோருக்குமே 
உபத்திரவம்‌ உண்டு. பாடுகளும்‌ 
வேதனைகளும்‌ உண்டு, கர்த்தருடைய 
பிள்ளைகளாகிய நமக்கு, 
உபத்திரவங்களுக்கு மத்தியில்‌, 
கர்த்தருடைய ஆறுதலும்‌ தேறுதலும்‌ 
செம்மையானவர்களுக்கு 

வெளிச்சம்‌ உதிக்கும்‌. 
வருவதுபோல நமக்கும்‌. 
வேதனைகள்‌ வந்தாலும்‌ கர்த்தருடைய 
கிருபை நம்மைத்‌ தாங்கும்‌. 
செம்மையானவன்‌ இரக்கமும்‌, 
மனஉருக்கழும்‌, நீதியுமுள்ளவன்‌. இவன்‌ 
பாக்கியவான்‌. கர்த்தர்‌ இவனையும்‌ 
இவனுடைய சந்ததியையும்‌ 
ஆசீர்வதிக்கிறார்‌. நீதிமானுக்கு வரும்‌ 
ஆபத்துக்களிலிருந்து கர்த்தர்‌ அவனை 
தப்புவிக்கிறார்‌. நீதிமான்‌ பாடுகளையும்‌, 
வேதனைகளையும்‌ அனுபவிக்கும்போ 
கர்த்தரே அவனுக்கு ஆறுதலாயிருக்கிறார்‌. 


ஆசீர்வாதம்‌ 


எல்லோருக்கும்‌. 


“என்‌. சத்துருவே, 
விரோதமாய்ச்‌ சந்தோஷப்படாதே: நான்‌ 
விழுந்தாலும்‌ எழுந்திருப்பேன்‌; நான்‌ 

உட்கார்ந்தால்‌, கர்த்தர்‌ எனக்கு 


ளிச்சமாயிருப்பார்‌” (மீகா 7:8). 


எனக்கு 





ழ்‌ நள 
யாய 


தமக்குப்‌ பயந்து, தமது 
கற்பனைகளின்படி செய்கிற தம்முடைய 
பிள்ளைகளுக்கு கர்த்தர்‌ ஞானத்தைக்‌ 
கொடுக்கிறார்‌. அவர்கள்‌ ஞானமாய்ப்‌ 
பேசுவார்கள்‌. ஞானமாய்க்‌ கிரியை 
செய்வார்கள்‌. ஞானமாய்‌ 
நிர்வாகம்பண்ணுவார்கள்‌. கர்த்தர்‌ நம்மை 
ஆசீர்வதிக்கிறார்‌. க்குத்‌ 
தாலந்துகளைக்‌ கொடுக்கிறார்‌. 
கொடுக்கிற 
ாலந்துகளையும்‌ 
தவண்டி 


நி குத்‌ 
ஆசீர்வாதங்களையும்‌, 
நாம்‌ 

டும்‌. 


ஞானமாய்ப்‌ 


செம்பையானவர்கள்‌ 
கடன்கொடுப்பார்கள்‌. அவர்கள்‌ தங்கள்‌ 
காரியங்களை நியாயமானபடி 
நடப்பிப்பார்கள்‌. இப்படிப்பட்ட மனுஷன்‌ 
பாக்கியவான்‌. என்று... சங்கீதக்காரர்‌ 
சொல்லுகிறார்‌ (சங்‌ 112:5) 


இரங்கி 


நம்முடைய தொழிலை நல்லமுறையில்‌ 
செய்வதற்கும்‌ நேர்மையான வழியில்‌ 
பணம்‌ சம்பாதிப்பதற்கும்‌ சம்பாதித்த 
பணத்தை தேவனுடைய கிருபையினால்‌ 
சேமித்து வைப்பதற்கும்‌ நம்பிடத்திலுள்ள 
பணத்தை மனதிரங்கி பிறருக்கு 
கடன் கொடுப்பதற்கும்‌. தேவனுடைய 
கிருபையும்‌, ஞானமும்‌ நமக்குத்‌ தேவை. 
கர்த்தருக்குப்‌ பயப்படும்போது, கர்த்தர்‌ 
இந்த ஞானத்தை நமக்குக்‌ கொடுத்தார்‌. 
கர்த்தருக்குப்‌ பயப்படுதலே ஞானத்தின்‌ 
ஆரம்பம்‌. 


நீதிமான்‌ 
௪ங்‌ 112 : 6-10 


சங்‌ 1126. 
அசைக்கப்படாதிருப்பான்‌; 


தித்திய கீர்த்தியுன்னவன்‌. 


சுங்‌ 1127. துர்ச்செய்தியைக்‌ 
கேட்கிறதினால்‌ பயாப்படான்‌; அவன்‌ 
இருதயம்‌ கர்த்தரை ம்பித்‌ 
'திடனாயிருக்கும்‌. 


1128. 


அவன்‌ என்றென்றைக்கும்‌ 
நீதிமான்‌ 


சங்‌ 


காணுமட்டும்‌ பயப்படாதிருப்பான்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம்மா 


PUBLISHERS 


சங்‌ 1125. வாரியிறைத்தான்‌, 
ஏழைகளுக்குக்‌ கொடுத்தான்‌, 
அவனுடைய தீதி என்றென்றைக்கும்‌ 
திற்கும்‌ அவன்‌ கொம்பு மகிமையாய்‌ 
உயர்த்தப்படும்‌. 


சங்‌ 11210. துன்மார்க்கன்‌ அதைக்கண்டு. 
மனமடிவாகி, பற்களைக்‌ 
கடித்துக்கரைத்து. போவான்‌; 
துன்மார்க்ககுடைய ஆசை அழியும்‌. 


நீதிமான்களுக்கு தெய்வீக 
சந்தோஷமும்‌, தெய்வீக சமாதானமும்‌, 
தெய்வீக ஆறுதலும்‌ உண்டாயிருக்கும்‌. 
நீதிமான்‌ என்றென்றைக்கும்‌ 
அசைக்கப்படாதிருப்பான்‌. அவன்‌ 
உறுதியாய்‌ நிலைத்திருப்பான்‌. நீதிமான்‌ 
தன்னுடைய ஆசீர்வாதத்தை 
இழந்துபோகமாட்டான்‌. கர்த்தருடைய 
கிருபையினால்‌ அதைப்பற்றிக்கொள்வான்‌. 
அவன்‌ கர்த்தருக்குப்‌ பயந்து 
ஜீவிப்பதினாலும்‌, கர்த்தருடைய 
கற்பனைகளின்‌ செய்கிறதினாலும்‌ 
அவன்‌  நற்புத்தியுள்ளவனாயிருப்பான்‌. 
தேவனுடைய கிருபையையும்‌. அவருடைய 
ஆசீர்வாதத்தையும்‌ அசட்டைபண்ண 
மாட்டான்‌ 


நீதிமானுக்கு சமுதாயத்திலே நல்ல 
மதிப்பு இருக்கும்‌. தேவனுக்கு 
முன்பாகவும்‌. மனுஷருக்கு 
முன்பாகவும்‌ நற்பெயர்‌ 
இருக்கும்‌. நித்திய 
கீர்த்தியுள்ளவன்‌. நீதிமானுடைய 
நற்பெயரைக்‌ கெடுப்பதற்கு அநேகர்‌ 
முயற்சி செய்யலாம்‌. அவர்களெல்லோரும்‌ 
துன்மார்க்கர்‌. நீதிமான்‌ என்ன செய்தாலும்‌ 
துன்மார்க்கர்‌ குற்றம்‌ சொல்லுவார்கள்‌. 
அவர்கள்‌ நீதிமானுக்கு வேதனையையும்‌ 
வருத்தத்தையும்‌ கொடுப்பார்கள்‌. 
சத்துருக்கள்‌ நீதிமானுக்கு விரோதமாக 
எவ்வளவுதான்‌. துர்‌ ஆலோசனை 
பண்ணினாலும்‌. ப்‌ 
செய்தாலும்‌. நீதிமா நித்திய 
கீர்த்தியுள்ளவனாகவே, ட்‌ 


நல்ல. 
நீதிமானுக்கு 
நீதிமான்‌ 





ழ்‌ நயனா 
யாய 


இந்தப்‌ 
நீதிமான்கள்‌. 
அவர்களுடைய 
ஜனங்கள்‌ 
இந்தப்‌ 


பிரபஞ்சத்தில்‌ அக 
இருக்கிறார்கள்‌. 
நீதியான கிரியைகளை 


நினைவுகூருவார்கள்‌. ஒருவேளை 
உலகம்‌ நீதிமான்கள்‌ செய்த நன்மைகளை 
மறந்துவிடலாம்‌. அவர்களுடைய 
நற்கிரியைகளை ஏளனம்‌ பண்ணலாம்‌. 
அவர்களைத்‌ தூஷிக்கலாம்‌. இந்தப்‌ 
பூமியிலே நீதிமான்கள்‌ நீண்டகாலமாக 
நினைக்கப்படாவிட்டாலும்‌, பரலோகத்திலே. 
அவர்கள்‌ நித்திய காலமாய்‌ 
நினைக்கப்படுவார்கள்‌. நீதிமான்கள்‌. 
பரலோகத்திற்கு" போகும்போது. 
அவர்களுடைய நற்கிரியைகள்‌ 
மெய்யாகவே  நித்தியகாலமாய்‌ நிலைத்து 
நிற்கும்‌ (சங்‌ 11269. 


அழிந்துபோகிற பொன்‌ 
அக்கினியினாலே சோதிக்கப்படும்‌; 
அதைப்பார்க்கிலும்‌ க 
விலையேறப்பெற்றதாயிருக்கிற உங்கள்‌ 
விசுவாசம்‌ சோதிக்கப்பட்டு, இயேசுகிறிஸ்து 
வெளிப்படும்போது உங்களுக்குப்‌ 
புகழ்ச்சியும்‌ கனமும்‌ மகியையுண்டாகக்‌ 
காணப்படும்‌” பேது 17). 


நீதிமான்‌ அநேக நற்கிரியைகளைச்‌ 
செய்யலாம்‌. ஏழைகளுக்கு தாராளமாய்‌ 
உதளிபுரிவதே, அவர்களுடைய 
நற்கிரியைகளிலெல்லாம்‌ மேன்மையானது. 
சங்கீதக்காரர்‌ இதைப்பற்றிச்‌ 
சொல்லும்போது த்தான்‌, 
ஏழைகளுக்குக்‌ கொடுத்தான்‌, அவனுடைய 
நீதி என்றென்றைக்கும்‌ நிற்கும்‌: அவன்‌ 
கொம்பு மகிமையாய்‌ உயர்த்தப்படும்‌” 
(சங்‌ 112.9) என்று சொல்லுகிறார்‌. 


நீதிமான்‌ 
உதவுவதை 


ஏழைகளுக்கு 
நிறுத்தமாட்டான்‌. 
தாராளமாக, மனப்பூர்வமாக, 
உதாரத்துவமாக உதவிசெய்வான்‌. 
தனக்கு வேண்டியவர்களுக்கு மாத்திரம்‌ 
உதவி செய்துவிட்டு, தேவைப்படுகிற 
மற்றவர்களுக்கு ய்யாமல்‌ 
இருந்துவிடமாட்டான்‌. 

கர்த்தராகிய 

பட்சபாதமில்லாதவர்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ODNENIS 


PUBLISHERS 


நீதிமானும்‌, பட்சபாதமில்லாமல்‌, 
முகதாட்சணியம்‌ பார்க்காமல்‌, 
ஏழைகளுக்கு இரங்கி உதவிசெய்வான்‌. 
இப்படிப்பட்டவனுடைய நீதி 
என்றென்றைக்கும்‌ நிற்கும்‌. 
என்றைக்கும்‌ அசைக்கப்படாதிருப்பான்‌. 


நீதிமானுடைய ஆவி கலங்காமல்‌ 
உறுதியாயிருக்கும்‌. அவனிடத்தில்‌ 
தடுமாற்றம்‌ இருக்காது. அவன்‌ 
துர்ச்செய்தியைக்‌ கேட்கிறதினால்‌ 
பயப்படான்‌; அவன்‌ இருதயம்‌ கர்த்தரை 
நம்பித்‌ திடனாயிருக்கும்‌. அவன்‌ இருதயம்‌ 
உறுதியாயிருக்கும்‌; அவன்‌ தன்‌ 
சத்துருக்களில்‌ சரிக்கட்டுகை லக்‌ 
காணுமட்டும்‌ பயப்படாதிருப்பான்‌ 
(சங்‌ 1127,8), நீதிமான்‌. என்ன 
காரியத்தைச்‌ செய்தாலும்‌, அவன்‌ 
தேவனையே நோக்கிப்‌ பார்ப்பான்‌. 
அவனுடைய மனது தேவனிடத்தில்‌ 
அடைக்கலம்‌ பெற்றிருக்கும்‌. கர்த்தருடைய 
வார்த்தையையும்‌, அவருடைய 


வாக்குத்தத்தத்தையும்‌ நன்மை 
செய்வான்‌. 


நம்பி 


நீதிமான்‌ கர்த்தருடைய 
வாக்குத்தத்தத்தை உறுதியாய்ப்‌ 
பற்றிக்கொள்வான்‌. இதனால்‌ அவனுடைய 
இருதயம்‌ அமைதியாயிருக்கும்‌ 
அவன்‌ எந்த வேலை 
செய்தாலும்‌. கர்த்தருடைய நாம 
மகிமைக்காகவும்‌, பரிசுத்தவான்‌களுடைய 
பிரயோஜனத்திற்காகவுமே செய்வான்‌ 
இதனால்‌ கர்த்தருடைய கிருபை 
அவனோடு எப்போதும்‌ கூடவே இருக்கும்‌ 
கர்த்தருடைய கிருபை நீதிமானை 
நற்கிரியைகளைச்‌ செய்வதற்கு 
வழிநடத்தும்‌. 


நம்முடைய இருதயம்‌ பயப்படாமல்‌, 
திடனாயிருப்பது நமக்குக்‌ 
கிடைத்திருக்கிற பெரிய ஆசீர்வாதம்‌, 
நம்முடைய இருதயம்‌ கர்த்தரை 
நம்பும்போது அது திடனாயிருக்கும்‌. நாம்‌ 
கர்த்தரை நம்பும்போது, துர்ச்செய்தியைக்‌ 
கேட்பதினால்‌ நமக்கு பயமுண்டாகாது. 
நாம்‌ கர்த்தரை நம்பி நன்மை செய்வோம்‌. 
எல்லா காரியங்களையும்‌ கர்த்தருடைய 
சமுகத்தில்‌ ஒப்புக்கொடுப்போம்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


நமக்கு விரோதமாக 
ன 'த்தனை வந்தாலும்‌, 
பயப்படாமல்‌, கர்த்தரையே 


திடனாயிருப்போம்‌. 


நம்முடைய 
திடனாயிருபபதற்கு, 
நம்புவதைத்‌ தவிர 
எதுவுமில்லை. நீதிமான்‌ 
சத்துருக்களில்‌ 4 
காண்பான்‌. கர்த்தர்‌ 
வல்லமையைப்‌ பரிப்பார்‌. 
நீதியைச்‌ 


தம்முடைய 
அதுவரைக்கும்‌. 

பயப்படாதிருப்பான்‌. 
இருதயம்‌ 


அவனுடைய 


துர்ச்செய்திகள்‌ 
நாம்‌ அதற்குப்‌ 
நம்பி 


இருதயம்‌ 
கர்த்தரை 
வேறு ஷி 
, தன்னுடைய 


உறுதியாயிருக்கும்‌ 
கண்கள்‌ சத்துருவை 
பயப்படாமல்‌ பார்க்கும்‌. சாத்தானும்‌, 
அவனுடைய பிசாசுகளின்‌ கூட்டத்தாரும்‌ 
இயேசுகிறிஸ்துவுக்கு பாதபடியாக்கிப்‌ 
போடப்படுவார்கள்‌. அப்போது 
சத்துருவுக்கு வல்லமையிருக்காது. அது 
வரையிலும்‌ சத்துரு கர்த்தருடைய 
பிள்ளைகளுக்குத்‌ தீமையான 
காரியங்களை செய்துகொண்டேயிருப்பான்‌. 
சத்துரு தீமை செய்தாலும்‌ நீதிமான்‌ 
அவனுக்குப்‌ பயப்படமாட்டான்‌. 
சத்துருவின்‌ முகத்தை நீதிமான்‌ 
தைரியமாய்ப்‌ பார்ப்பான்‌. சத்துருவினுடைய 
வல்லமை பரிக்கப்படும்‌ என்பதுதான்‌ 
நீதிமானின்‌ விசுவாசம்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய சத்துருக்களை சரிக்கட்டுவார்‌ 
(சங்‌ 128). 


நீதிமானுடைய நீதி 
என்றென்றைக்கும்‌ நிற்கும்‌. ஏழைகளுக்கு 
தாராளமாய்க்‌ கொடுப்பதுதான்‌ 
அவனுடைய நீதி. அவன்‌ கொம்பு 
மகிமையாய்‌ உயர்த்தப்படும்‌. சமுதாயத்தில்‌ 
அவனுக்கு நற்பெயர்‌ கிடைக்கும்‌. மனுஷர்‌ 
மத்தியிலே அவனுக்கு மேன்மை 
உண்டாகும்‌. இந்த மேன்மை கர்த்தருடைய 
கிருபையினால்‌ உண்டாயிற்று. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மமம்‌ 


PUBLISHERS 


நீதிமான்‌ கர்த்தருக்கு பயந்து, 
அவருடைய கற்பனையின்படி 
செய்ததினால்‌, கர்த்தர்‌ தம்முடைய 
ஞானத்தை அவனுக்குக்‌ கொடுக்கிறார்‌. 
நீதிமான்‌ கர்த்தர்‌ கொடுக்கும்‌ 
ஞானத்தைப்‌ பயன்படுத்தி ஜீவிக்கும்போது. 
அவனுடைய நீதி என்றென்றைக்கும்‌. 
நிற்கும்‌. அவன்‌ கொம்பு மகிமையாய்‌ 
உயர்த்தப்படும்‌ (சங்‌ 112, 


பாவிகளுக்கு வரும்‌ 
ஆக்கினைத்தீர்ப்பைப்பற்றி சங்கீதக்காரர்‌ 
சொல்லுகிறார்‌. நீதிமானுடைய நீதி 
என்றென்றைக்கும்‌ நிற்பதையும்‌, 
அவனுடைய கொம்பு மகிமையாய்‌ 
உயர்த்தப்படுவதையும்‌ துன்மார்க்கன்‌. 
காண்பான்‌. அதை அவனால்‌ 
சகித்துக்கொள்ளமுடியாது. துன்மார்க்கன்‌ 
அதைக்‌ கண்டு மனமடிவாவான்‌. 
தன்னுடைய பற்களைக்‌ குடித்து 
கரைந்துபோவான்‌. நீதிமானுக்கு 
ஆசீர்வாதம்‌ வரும்‌. துன்மார்க்கனுக்கு 
ரிவு வரும்‌. துன்மார்க்கருடைய ஆசை 
யும்‌. தன்பாரக்கரும்‌ அறிவார்கள்‌ 


“ஆகிலும்‌ 
பொருந்தியவனாயிருக்கிற 
நிலைத்திருக்கிறதில்லை: அழிந்துபோகு 
மிருகங்களுக்கு ஒப்பாயிருக்கிறான்‌. 
இதுதான்‌ அவர்கள்‌ வழி, இதுதான்‌ 
அவர்கள்‌ பைத்தியம்‌; ஆகிலும்‌ அவர்கள்‌ 
சந்ததியார்‌ அவர்கள்‌? சொல்லை 
மெச்சிக்கொள்ளுகிறார்கள்‌. (சேலா. 
ஆட்டுமந்தையைப்போல  பாதாளத்திலே 
கிடத்தப்படுகிறார்கள்‌: மரணம்‌ அவர்களை 
மேய்ந்துபோடும்‌: செம்மையானவர்களை 
அதிகாலையில்‌ அவர்களை 
ஆண்டுகொள்வார்கள்‌; அவர்கள்‌ தங்கள்‌ 
வாசஸ்தலத்தில்‌ நிலைத்திருக்கக்கூடாதபடி, 
அவர்களுடைய ரூபத்தைப்‌ பாதாளம்‌ 
அழிக்கும்‌” (சங்‌ 4912-14). 


கனம்‌ 
மனுஷன்‌ 
அழிந்துபோகும்‌ 





ழ்‌ நயனா 
யாய 


நூற்றுப்‌ பதிமூன்றாவது சங்கீதம்‌, 
“அல்லேலூயா” என்னும்‌ வார்த்தையில்‌ 
ஆரம்பித்து. அதே வார்த்தையிலேயே 
முடிவு பெறுகிறது. த்‌ ப்பது 
மிகவும்‌ நல்லது, நாமெல்லோரும்‌ 
கர்த்தரைத்‌ துதிக்கவேண்டும்‌ என்று 
சங்கீதக்காரர்‌ நமக்கு ஆலோசனை 
சொல்லுகிறார்‌ கர்த்தரைத்‌ துதிக்க 
நம்மை உற்சாகப்படுத்துகிறார்‌. 
(சங்‌ 1131-3). என்னென்ன 
காரியங்களுக்கெல்லாம்‌. கர்த்தரைத்‌ 
துதிக்கவேண்டும்‌ என்று சங்கீதக்காரர்‌ 
விரிவாகச்‌ சொல்லுகிறார்‌. கர்த்தருடைய 
மகிமையும்‌, மகத்துவமும்‌ உயர்ந்தது 
(சங்‌ 13:45). தேவன்‌ தம்முடைய 
கிருபையினாலும்‌, இரக்கத்தினாலும்‌ 
அநேக நன்மைகளைச்‌ செய்கிறார்‌ 
(சங்‌ 1136-9), 


அல்லேலூயா 
சங்‌ 118 : 1-3 


சங்‌ 1191. அல்லேலாயா, கர்த்தருடைய 
ஊழியக்காரரே, துதியுங்கள்‌; 
கர்த்தருடைய நாமத்தைத்‌ துதியுங்கள்‌. 


சங்‌ 1192. இதுமுதல்‌ என்றென்றைக்கும்‌ 
கர்த்தருடைய நாமம்‌ 
ஸ்தோத்திரிக்கப்படக்கடவது. 


கங்‌ 1133. சூரியன்‌ உதிக்கும்‌ 
திசைதொடங்கி அது அஸ்தமிக்கும்‌ 
திசைமட்டும்‌ கர்த்தருடைய நாமம்‌ 
துதிக்கப்படுவதாக. 

கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. 
கர்த்தரைத்‌ துதியுங்கள்‌ என்று 
சங்கீதக்காரர்‌ திரும்பத்‌ திரும்ப 
சொல்லுகிறார்‌. கர்த்தருடைய 
ஊழியக்காரரே, துதியுங்கள்‌”, 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ODNENIS 


PUBLISHERS 


“கர்த்தருடைய நாமத்தைத்‌ துதியுங்கள்‌” 
(சங்‌ 1134), “கர்த்தருடைய நாமம்‌ 
ஸ்தோத்திரிக்கப்படக்கடவது' (சங்‌ 113:2), 
“கர்த்தருடைய நாமம்‌ துதிக்கப்படுவதாக' 
(சங்‌ 1133) என்று சங்கீதக்காரர்‌ 
கர்த்தரைத்‌ துதிக்குமாறு சொல்லுகிறார்‌. 
கர்த்தருடைய நாமம்‌ மேன்மையான நாமம்‌. 
அவருடைய நாமமே துதிகளுக்குப்‌ 
பாத்திரமானது. எல்லா ஜனங்களும்‌ 
கர்த்தரைத்‌ துதிக்கவேண்டும்‌. 


கர்த்தரைத்‌ துதிக்குமாறு சங்கீதக்காரர்‌ 
எல்லா ஜனங்களையும்‌ அழைக்கிறார்‌. 
முதலாவதாக கர்த்தருடைய ஜனத்தின்‌ 
மத்தியில்‌ அவருக்கு ஸ்தோத்திரமுண்டாக 
வேண்டும்‌. இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
கர்த்தரைத்‌ துதிப்பதற்கு ஏராளமான 
காரணங்கள்‌ உண்டு. “கர்த்தருடைய 
ஊழியக்காரரே' என்னும்‌ வாக்கியம்‌ 
தேவதூதரைக்‌ குறிப்பதாக 
வேதபண்டிதர்கள்‌ வியாக்கியானம்‌ 
சொல்லுகிறார்கள்‌. தேவதூதர்கள்‌ 
எல்லோருமே கர்த்தருடைய 
ஊழியக்காரர்கள்‌. அவர்கள்‌ கர்த்தரை 
எப்போதும்‌ துதிக்கிறார்கள்‌. மனுஷரைவிட 
தேவதூதர்கள்‌ கர்த்தரை நன்றாகத்‌ 
துதிப்பார்கள்‌. “கர்த்தர்‌ பரிசுத்தர்‌, கர்த்தர்‌ 
பரிசுத்தர்‌” என்று தேவதூதர்கள்‌ ஒயாமல்‌ 
சொல்லி, அவரைத்‌ துதிப்பார்கள்‌. 


கர்த்தருடைய நாமம்‌ எல்லா 
காலங்களிலும்‌ துதிக்கப்ப. வேண்டும்‌. 
எல்லா சந்ததியாரும்‌ கர்த்தரைத்‌ துதிக்க 
வேண்டும்‌. “இது முதல்‌ 
என்றென்றைக்கும்‌ கர்த்தருடைய நாமம்‌ 
ஸ்தோத்திரிக்கப்படக்கடவது' என்றும்‌ 
சங்கீதக்காரர்‌ சொல்லுகிறார்‌. எல்லா 
இடங்களிலுமுள்ள ஜனங்களும்‌ கர்த்தரைத்‌ 
துதிக்கவேண்டும்‌. “சூரியன்‌ உதிக்கும்‌ 
திசைதொடங்கி அது அஸ்தமிக்கும்‌ 
திசைமட்டும்‌ கர்த்தருடைய நாமம்‌ 
துதிக்கப்படுவதாக” என்று சங்கீதக்காரர்‌ 
சொல்லுகிறார்‌. 





ழ்‌ நள 
யாய 


“சூரியன்‌ உதிக்கும்‌ திசைதொடங்கி, 
அது அஸ்தமிக்கும்‌ திசைமட்டும்‌” 
என்னும்‌ வாக்கியம்‌ பூமியின்‌ எல்லா 
தேசங்களையும்‌ குறிக்கிறது. எல்லா 
தேசங்களிலுமுள்ள ஜனங்கள்‌ கர்த்தரைத்‌ 
துதிக்க வேண்டும்‌. கிழக்கிலுள்ளவர்களும்‌, 
மேற்கிலுள்ளவர்களும்‌, வடக்கிலுள்ள 
வர்களும்‌, தெற்கிலுள்ளவர்களும்‌ 
கர்த்தரைத்‌ துதிக்கவேண்டும்‌. எல்லா 
திசையையும்‌ நாம்‌ நோக்கிப்‌ பார்க்கும்‌ 
போது, கர்த்தருடைய ஞானத்தையும்‌, 
வல்லமையையும்‌, நன்மையையும்‌ 
காணலாம்‌. பூமி பனுடைய மகிமைக்‌। 
சாட்‌ ம்பு ட ©! 


கர்த்தர்‌ உயர்ந்தவர்‌ 
சுங்‌ 113 : 4-9 


சுங்‌ 194. 
ஜாதிகன்மேலும்‌ 
அவருடைய மகிமை 
மேலானது. 


கர்த்தர்‌ 
உயர்ந்தவர்‌ 


வானங்களுக்கு 


சங்‌ 1195. 
வாசம்பண்ணுகிற 


தேவனாகிய 
சுமானமானவர்‌ யார்‌? 


சங்‌ 1186, அவர்‌ 
பூமியிலுமுன்னவைகனைப்‌ பார்க்கும்படி. 
தம்மைத்‌ தாழ்த்துகிறார்‌. 


சங்‌ 1187. 
புழுதியிலிருந்து 
எனியவனைக்‌ 
உயர்த்துகிறார்‌. 


அவர்‌ சிறியவனைய்‌ 
தாக்கிவிடுகிறார்‌; 


குப்பையிலிருத்து 


சங்‌ 1188. அவனைப்‌ பிரபுக்களோடும்‌, 
தமது ஜனத்தின்‌ அதிபதிகளோடும்‌. 
உட்காரப்பண்ணுகிறார்‌. 


சங்‌ 1199. மலடியைச்‌ சந்தோஷமான 
யின்னைத்தாய்ச்சியாக்கி, வீட்டிலே. 
குடியிருக்கப்‌ பண்ணுகிறார்‌. 
அல்லேலூயா. 


நாம்‌ கர்த்தரை நம்முடைய 
விசுவாசக்கண்களால்‌ நோக்கிப்‌ பார்க்க 
வேண்டும்‌. சாதாரணமாகப்‌ பார்த்தால்‌. 
கர்த்தருடைய மகிமையைக்‌ காணமுடியாது. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை 


QOODNENS 
PUBLISHERS 


மகிமையைப்‌ பார்க்க 


நம்முடைய 


கர்த்தருடைய 

வேண்டுமென்றால்‌, 
மனக்கண்கள்‌  பிரகாசமுள்ளதாயிருக்க 
வேண்டும்‌. நம்முடைய விசுவாசக்‌ 
கண்களை ஏறெடுத்துப்‌ பார்க்கவேண்டும்‌. 
வானத்திலே பார்க்கும்போது, அங்கும்‌ 
அவருடைய மகிமை பிரத்தியட்சமாய்த்‌ 


தெரியும்‌ கர்த்தருடைய மகிமை 
வானங்களுக்கு மேலானது. 


கர்த்தர்‌ எல்லா ஜாதிகளின்மேலும்‌ 
உயர்ந்தவர்‌. அவர்‌ உன்னதங்களில்‌. 
வாசம்பண்ணுகிறவர்‌. நம்முடைய 
தேவனாகிய கர்த்தருக்கு சமமானவர்‌ 
ஒருவருமில்லை. (சங்‌ 11345). 
இந்த உலகத்திலுள்ள எல்லா 
தேசங்களையும்‌ ஒன்றுசேர்த்தாலும்‌, 
எல்லா ஜாதிகளையும்‌ ஒன்றுசேர்த்தாலும்‌. 
கர்த்தரே உயர்ந்தவராயிருக்கிறார்‌. 
அவரே சர்வலோகத்தின்‌ அதிபதி, 
கர்த்தர்‌ சர்வ அதிகாரமும்‌ 
சர்வஆளுகையுமுள்ளவர்‌. 

இதோ, ஜாதிகள்‌ ஏற்றச்சாலில்‌ 
தொங்கும்‌ துளிபோலவும்‌, தராசிலே படியும்‌ 
தூசிபோலவும்‌  எண்ணப்படுகிறார்கள்‌; 
இதோ, தீவுகளை ஒரு அணுவைப்போல்‌ 
தூக்குகிறார்‌” (ஏசா 405), “சகல 
ஜாதிகளும்‌ அவருக்கு முன்பாக 
ஒன்றுமில்லை: அவர்கள்‌ சூனியத்தில்‌ 
சூனியமாகவும்‌, மாயையாகவும்‌ 
எண்ணப்படுகிறார்கள்‌” (ஏசா 40:17). 


கர்த்தருடைய மகிமை உயர்ந்த 
வானங்களிலுள்ளது. அவருடைய மகிமை 
வானங்களுக்கு மேலானது. கர்த்தருடைய 
மகிமை தேவதூதர்களுக்கெல்லாம்‌. 
மேலானது. தேவதூதர்கள்‌ தேவனுடைய 
கட்டளைக்குக்‌ கீழ்ப்படியவேண்டும்‌. 
தேவதூதர்களும்‌, “கர்த்தர்‌ பரிசுத்தர்‌, 
கர்த்தர்‌ பரிசுத்தர்‌ என்று சொல்லி 
அவரை ஆராதிக்கவேண்டும்‌. 

கர்த்தர்‌ எல்லா ஜாதிகள்மேலும்‌ 
உயர்ந்தவர்‌. ஆனாலும்‌ அவர்‌ தம்மைத்‌ 
தாழ்த்துகிறார்‌. பரலோகத்திலும்‌, பூமியிலும்‌ 


உள்ளவைகளைப்‌ பார்க்கும்படி கர்த்தர்‌ 


தம்மைத்‌ தாழ்த்துகிறார்‌ (சங்‌ 130) 
கர்த்தர்‌ தம்மை உயர்த்துவதும்‌, 





ழ்‌ நள 
ஈயா 


தம்மைத்‌ தாழ்த்துவதும்‌ அவருடைய 
தெய்வீக செயல்‌. தம்முடைய சித்தத்தின்‌ 
பிரகாரமாக கர்த்தர்‌ தமக்குப்‌ பிரியமான 
கிரியைகளை நடப்பிக்கிறார்‌. 


கர்த்தர்‌ உன்னதங்களில்‌ 
வாசம்பண்ணினாலும்‌, அவர்‌ வானத்திலும்‌ 
பூமியிலும்‌ உள்ளவைகளைப்‌ பார்க்கும்படி 
தம்மைத்‌ தாழ்த்துகிறார்‌. நாமெல்லோருமே 
கர்த்தருடைய பாதபடியில்‌ இருக்கிறோம்‌. 
கர்த்தருடைய சமுகத்திலிருந்து 
நன்மைகளைப்‌ பெற்றுக்கொள்கிறோம்‌. 
கர்த்தரோ நம்மீது கிருபையும்‌ 
இரக்கமுமுள்ளவர்‌. நாம்‌ 
தாழ்ந்தவர்களாகயிருந்தாலும்‌. கர்த்தர்‌ 
நம்முடைய தாழ்வில்‌ நம்மை 
நினைவுகருகிறார்‌. உன்னதங்களில்‌ 
வாசம்பண்ணுகிற தேவன்‌, நம்மைப்‌ 
பார்க்கும்படி, தம்மையே தாழ்த்துகிறார்‌. 


தேவனுடைய மகிமை 
வானங்களிலுமுள்ளது.  பூமியிலுமுள்ளது. 
எல்லா ஜாதிகள்‌ மேலுமுள்ளது. எல்லா 
தேசங்கள்‌ மேலுமுள்ளது. கர்த்தர்‌ 
எல்லோரையும்‌ நினைகூருகிறார்‌. கர்த்தரே 
சர்வசிருஷ்டிகர்‌, தம்முடைய சிருஷ்டிகளில்‌ 
எதையும்‌ அவர்‌ மறக்கமாட்டார்‌. “இதோ, 
தேவன்‌  மகத்துவமுள்ளவர்‌, அவர்‌ 
ஒருவரையும்‌ புறக்கணியார்‌; மன 
உருக்கத்திலும்‌ அவர்‌ மகத்துவமுள்ளவர்‌” 
(யோபு 36:5). 


பார்க்கும்‌ 
தம்மைத்‌ 
தெய்வீக 
அது 
போதுமானது. 
எந்தக்‌ குறையும்‌ 
தம்முடைய நித்திய 
ஆலோசனையில்‌, தம்முடைய 
ஆதீனத்தில்‌ கர்த்தர்‌ நம்மை நினைவு 
கூருகிறார்‌. அவர்‌ சர்வலோகத்தையும்‌ 
சிருஷ்டித்து... பராமரிக்கிறவர்‌. 
வானத்திலுள்ளவைகளையும்‌, 
பூமியிலுள்ளவைகளையும்‌ 
பராமரிக்கிறார்‌. அவை! 
பார்க்கும்படியாக, 
விசாரிக்கும்படியாக, 
தாழ்த்துகிறார்‌. 


சர்வசிருஷ்டிகளையும்‌ 
படியாகவே கர்த்தர்‌ 
தாழ்த்துகிறார்‌. தேவனுடைய 
பராமரிப்பு பரிபூரணமானது. 
சர்வசிருஷ்டிகளுக்கும்‌ 

கர்த்தர்‌ யாருக்கும்‌ 
வைப்பதில்லை. 


கர்த்தரே 
ற்றையும்‌ 
அவற்றை நலம்‌ 
கர்த்தர்‌ தம்மைத்‌ 
நாம்‌ தாழ்விலுள்ளவர்கள்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மமம்‌ 


PUBLISHERS 


கர்த்தரோ உயர்விலுள்ளவர்‌. அவர்‌ எல்லா 
ஜாதிகள்மேலும்‌ உயர்ந்தவர்‌. உயர்ந்த 
கர்த்தர்‌, தாழ்ந்த நம்மைப்‌ பார்ப்பதற்காக, 
தம்மைத்‌ தாழ்த்துகிறார்‌. 

ரூமியின்‌ குடிகள்‌ எல்லாம்‌ ஒன்று 
மில்லையென்று எண்ணப்படுகிறார்கள்‌;: 
அவர்‌ தமது சித்தத்தின்படியே வானத்தின்‌ 
சேனையையும்‌ பூமியின்‌ குடிகளையும்‌ 
நடத்துகிறார்‌: அவருடைய கையைத்‌ 
தடுத்து அவரை நோக்கி: என்ன 
செய்கிறீரென்று சொல்லத்தக்கவன்‌ 
ஒருவனும்‌ இல்லை என்றேன்‌” 
(தா்‌ 5), 

கர்த்தர்‌ இந்தப்‌ பூமியிலும்‌ தம்மைத்‌ 
தாழ்த்துகிறார்‌. தேவகுமாரனாகிய 
இயேசுகிறிஸ்து, தம்மையே தாழ்த்தி, 
பரலோகத்திலிருந்து இந்தப்‌ பூமிக்கு 
வந்தார்‌. கிறிஸ்துவானவர்‌ தம்மீது மாம்ச 
சரீரத்தை ஏற்றுக்கொண்டார்‌. காணாமல்‌ 
போனவர்களை கண்டுபிடித்து இரட்சிக்கும்‌ 
படியாக, கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து. 
நம்மைப்போல. பாடுள்ள ஒரு 
மனுஷரானார்‌. 


கர்த்தர்‌ இந்தப்‌ பூரியை பார்க்கும்‌ 
போது, இதிலுள்ள மகிமையையும்‌, 
மேன்மையையும்‌, மகத்துவத்தையும்‌ 
பார்க்கிறார்‌. அதே வேளையில்‌ இந்தப்‌ 
பூமியிலுள்ள சாதாரண காரியங்களையும்‌ 
பார்க்கிறார்‌. கர்த்தர்‌ இந்தப்‌ பூமியிலே 
அற்புதங்களையும்‌ அதிசயங்களையும்‌ 
நடப்பிக்கிறார்‌. சந்திரன்‌, சூரியன்‌ 
ஆகியவை தங்களுடைய வேலைகளை 
ஒழுங்காகச்‌ செய்யும்‌. கர்த்தர்‌ அவற்றிற்கு. 
நித்திய கட்டளை கொடுத்திருக்கிறார்‌. 
அவை... சர்த்தரின்‌ கட்டளைக்குக்‌ 
கீழ்ப்படிந்து, முரண்பாடில்லாமல்‌ இயங்கும்‌. 

கர்த்தர்‌ இந்த உலகத்தை ஆளுகை 
செய்கிறார்‌. இயற்கையின்‌ பிரமாணம்‌ 
கர்த்தருடையது. இது தவிர, கர்த்தர்‌ 
தம்முடைய தெய்வீக பிரமாணத்தினாவும்‌ 
இந்த உலகத்தை ஆளுகை செய்கிறார்‌. 
இந்த உலகத்தை 

செய்கிறது என்று 


இந்த உலகத்தை ஆளுகை 





கர்த்தருடைய மகத்துவங்களையும்‌, 


ழ்‌ [பப்ப 
யாய 


அதிசயங்களையும்‌, அற்புதங்களையும்‌, 
பலத்த கிரியைகளையும்‌ நாம்‌ இன்னும்‌ 
ட்ட பார்க்கவில்லை. கர்த்தர்‌ 
ந்தப்‌ நன்மை செய்வதில்‌ 
ம்‌ 

எல்லா காரியங்களும்‌ இயற்கையின்‌ 
பிரமாணத்தின்படி, மெதுவாகத்தான்‌. 
நடக்கும்‌ என்று நிச்சயமாய்ச்‌ சொல்ல 
முடியாது. கர்த்தர்‌ அற்புதங்களையும்‌ 
அதிசயங்களையும்‌ செய்கிறவர்‌. 
கர்த்தரிடத்தில்‌ இயற்கைக்கு மேலான 
வல்லமை உண்டு. அவரே சர்வவல்லவர்‌. 
அவரே இயற்கைக்கு வல்லமையைக்‌ 
கொடுத்திருக்கிறவர்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
சித்தத்தின்‌ பிரகாரம்‌ எதை 
வேண்டுமானாலும்‌ செய்வார்‌, அதை 
எப்பொழுது வேண்டுமானாலும்‌ செய்வார்‌. 

கர்‌ டய சுயாதீனம்‌. 
வகி விக த்தின்‌ ஒர 

கர்த்தர்‌ 
பிரகாரம்‌, 
வல்லமையினால்‌. 


தம்முடைய சித்தத்தின்‌ 
தம்முடைய தெய்வீக 
சிறியவனைப்‌ 
புழுதியிலிருந்து தூக்கிவிடுகிறார்‌; 
எளியவனைக்‌ குப்பையிலிருந்து 
உயர்த்துகிறார்‌, அவனைப்‌ பிரபுக்களோடும்‌ 
தமது ஜனத்தின்‌ அதிபதிகளோடும்‌ 
உட்காரப்பணணுகிறார்‌ (சங்‌ 113:7,8). 


கர்த்தர்‌ சிறியவனை புழுதியிலிருந்து 
தூக்கிலிட்டதற்கு, வேதாகமத்தில்‌ அநேக 
எடுத்துக்காட்டுக்கள்‌ உண்டு. 
போரடித்துக்கொண்டிருக்கும்போது கர்த்தர்‌ 
கிதியோனை தூக்கிவிட்டார்‌. காணாமல்‌ 
போன கழுதைகளை தேடிப்போன சவுலை 
கர்த்தர்‌ தூக்கிவிட்டார்‌. கரவலாடுகளின்‌ 
பின்னால்‌ போன தாவீதை கர்த்தர்‌ 
தூக்கிவிட்டார்‌. மீன்பிடித்துக்‌ 
கொண்டிருந்த அப்போஸ்தலர்களை, 
கர்த்தர்‌ மனுஷரைப்‌ பிடிக்கிறவர்களாகத்‌ 
தூக்கிவிட்டார்‌. 


சுவிசேஷம்‌ விலையுயர்ந்த 
பொக்கிஷம்‌. கர்த்தர்‌ இதை 
ரண்பாண்டங்களில்‌ கொடுத்திருக்கிறார்‌. 
இந்த உலகத்தில்‌ 
பலவீனமானவர்களிடத்திலும்‌, பைத்தியம்‌ 
என்று எண்ணப்படுகிறவர்களிடத்திலும்‌, 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ தம்முடைய சுவிசேஷ ஊழியத்தை 
ஒப்புக்கொடுத்திருக்கிறார்‌. இந்த 
உலகத்தால்‌ சாதாரண ஜனங்கள்‌ என்று 
எண்ணப்பட்டவர்களே, கர்த்தருடைய 
சுவிசேஷத்தை பரிசுத்த ஆவியானவரின்‌. 
அபிஷேகத்தோடு பிரசங்கம்‌ 


பண்ணினார்கள்‌. 


“எப்படியெனில்‌, சகோதரரே, நீங்கள்‌ 
அழைக்கப்பட்ட அழைப்பைப்‌ பாருங்கள்‌; 
மாம்சத்தின்பி ஞானிகள்‌ அநேகரில்லை, 
வல்லவர்கள்‌ அநேகரில்லை, பிரபுக்கள்‌ 
அநேகரில்லை. ஞானிகளை 
வெட்கப்படுத்தும்பி தேவன்‌ உலகத்தில்‌ 
பைத்தியமானவைகளைத்‌ தெரிந்து 
கொண்டார்‌: பலமுள்ளவைகளை 
வெட்கப்படுத்தும்படி தேவன்‌ உலகத்தில்‌ 
பலவீனமானவைகளைத்‌ தெரிந்து 
கொண்டார்‌. உள்ளவைகளை அவமாக்கும்‌ 
படி, உலகத்தின்‌ இழிவானவைகளையும்‌, 
அற்பமாய்‌ எண்ணப்பட்டவைகளையும்‌ 
இல்லாதவைகளையும்‌ தேவன்‌ தெரிந்து 
கொண்டார்‌. மாம்சமான எவனும்‌ 
தேவனுக்கு முன்பாகப்‌ பெருமையாராட்டாத 
படல்‌ படிச்‌ செய்தார்‌” 
பல்கு 1:26-: ச ப கி 


நாம்‌ தேவனிடமிருந்தே நம்முடைய 
வல்லமையைப்‌ பெற்றுக்கொள்கிறோம்‌. 
தேவனில்லாமல்‌ நாம்‌ ஒன்றுமில்லை. 
யோசேப்பு எகிப்து தேசத்திலே, குற்றம்‌. 
சாட்டப்பட்டு சிறையில்‌ அடைக்கப்பட்டார்‌. 
கர்த்தரோ யோசேப்பை 
சிறையிலிருப்பிலிருந்து விடுவித்து, அவரை 
பிரபுக்களோடும்‌, தமது ஜனத்தின்‌ 

ளோடும்‌ உட்காரப்பண்ணினார்‌ 
(சங்‌ 113:8). 


ஒரு சில ஸ்திரீகள்‌ திருமணமாகி, 
நீண்டகாலமாக பிள்ளைபேறு 
இல்லாமலிருப்பார்கள்‌. கர்த்தரோ 
தம்முடைய தெய்வீக வல்லமையினால்‌, 
மஷயை திடிரென்று பிள்ளைத்தாய்ச்சி 
ள்‌, ரெபெக்காள்‌, 
எலிசபெத்து 
ஆ பிள்ளைபேறு இல்லாத 
மலடிகளாயிருந்தார்கள்‌. கர்த்தரோ இந்த 
மஷஷகளை சந்தோஷமான பிள்ளைத்‌ 
தாய்ச்சியாக்கினார்‌. அவர்களுடைய 
நிந்தையை நீக்கினார்‌. 





ட்ட சங்கீதம்‌ - விரிவுரை படப்பு 
INTEANATIORAL PSALMS - COMMENTARY PUBLISHERS 


கர்த்தருடைய கிருபையினாலும்‌ 
வல்லமையினாலும்‌ மலடிகள்‌ 
பிள்ளைத்தாய்ச்சியானார்கள்‌. கர்த்தர்‌ 
அவர்களை வீட்டிலே குடியிருக்கப்‌ 
பண்ணுகிறார்‌. அவர்கள்‌ தங்கள்‌ 
குடும்பத்தைக்‌  கட்டியெழுப்புகிறார்கள்‌. 
குடும்பத்தலைவியாகபிருந்து, தங்கள்‌ 
குடும்பத்திற்கு தாங்கள்‌ செய்ய வேண்டிய 
கடமைகளை நிறைவேற்றுகிறார்கள்‌. 
(சங்‌ 113.9). 





ழ்‌ நயனா 
யாய 


இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ எகிப்து 
தேசத்திலே  அடிமைகளாயிருந்தார்கள்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய ஜனத்தை, தம்முடைய 
பலத்த புயத்தினால்‌, எகிப்தின்‌ 
அழமைத்தனத்திலிருந்து விடுவித்தார்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ விடுதலைக்குப்‌ 
பின்பு, இஸ்ரவேல்‌ தேசம்‌ 
ஸ்தாபிக்கப்பட்டது. கர்த்தரை 
ஆராதிக்கும்‌ சபையும்‌ ஸ்தாபிக்கப்பட்டு. 
நூற்றுப்‌ பதிநான்காவது சங்கீதம்‌ 
துதியின்‌ கீதமாகும்‌. இந்த சங்கீதத்திற்கும்‌ 
“அல்லேலூயா சங்கீதம்‌" என்னும்‌ தலைப்பு 
கொடுக்கலாம்‌. இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
பஸ்கா போஜனத்தைப்‌ புசித்து 
முடித்தபின்பு, இந்த சங்கீதத்தைப்‌ 
பயபக்தியோடு பாடுவது வழக்கம்‌ 

கர்த்தருடைய பிள்ளைகளாகிய 
நாமும்‌, அவர்‌ நமக்கு செய்த 
நன்மைகளை ஒருபோதும்‌ மறந்துவிடக்‌ 
கூடாது. கர்த்தர்‌ செய்த நன்மைகளை 
நினைத்து அவரைத்‌ துதிக்கவேண்டும்‌. 
கர்த்தரே இஸ்ரவேல்‌ ஜனத்தாரை 
எகிப்தின்‌ அடிமைத்தனத்திலிருந்து 
விடுதலைபண்ணி அழைத்து வந்தார்‌ 
(சங்‌ 1141). தம்முடைய ஜனத்தார்‌ 
மத்தியிலே தேவன்‌ தம்முடைய 
ஆசிப்புக்கூடாரத்தை ஸ்தாபித்தார்‌ 
(சங்‌ 114:2), இஸ்ரவேல்‌ ஜனத்தாருக்கு 
முன்பாக செங்கடலும்‌ யோர்தான்‌ நதியும்‌ 
இரண்டாகப்‌ பிளந்தது (சங்‌ 114:3,5). பூமி 
அதிர்ந்தது. தேவன்‌ சீனாய்‌ மலையில்‌ 
வந்திறங்கினார்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
ஜனத்திற்குப்‌ பிரமாணங்களைக்‌ 
கொடுத்தார்‌ (சங்‌ 114467). கர்த்தர்‌ 
கன்மலையைத்‌ தண்ணீர்‌ தடாகமாகவும்‌ 
கற்பாறையை நீரூற்றுகளாகவும்‌ 
மாற்றினார்‌ (சங்‌ 11428) 


பஸ்கா பண்டிகை கீதம்‌ 

சண்‌ 114 : 1-8 

சங்‌ 11441. இஸ்ரவேல்‌ எகிய்திலும்‌, 
யாக்கோபின்‌ குடும்பம்‌ அத்திய 


பாஷைக்காரரான ஒனத்திலுமிருத்து. 
புறப்பட்டபோது, 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


வீரிவுரை மாமா 


PUBLISHERS 


சங்‌ 114:2. யூதா, அவருக்குப்‌ பரிகத்த 
ஸ்தானமும்‌, இஸ்ரவேல்‌ அவருக்கு 
சாஜ்யமுமாயிற்று. 


சங்‌ 114:8. கடல்‌ கண்டு விலகி ஓடிற்று; 
யோர்தான்‌ பின்னிட்டுத்‌ திரும்பின து. 


சங்‌ 11424. 
ஆட்டுக்கடாக்கணைப்‌. போலவும்‌, 
குன்றுகள்‌ ஆட்டுக்குட்டிகளைப்‌ 
போலவும்‌ துன்னினது. 


மலைகள்‌ 


சங்‌ 1145, கடலே, ந 
விலகியோடுகிறதற்கும்‌; யோர்தானே, தீ 
பின்னிட்டுத்‌ திரும்புகிறதற்கும்‌; 


சுங்‌ 1148. மலைகளே, நீங்கள்‌ 
போலவும்‌; 
ஆட்டுக்‌ 
ப்‌ போலவும்‌ 
எண்கள்‌ ப உங்களுக்கு என்ன 


வந்தது? 


சங்‌ 11447. பூமியே, நீ ஆண்டவருக்கு 
முன்பாகவும்‌, யாக்கோபுடைய 
தேவனுக்கு முன்பாகவும்‌ அதிரு. 


சங்‌ 1148, அவர்‌ கன்மலையைத்‌ 
தண்ணீர்த்தடாகமாகவும்‌, கற்பாறையை 
நீகுற்துகனாகவும்‌ மாற்றுகிறார்‌. 


சங்கீதக்காரர்‌ 
நினைத்துப்‌ பார்க்கிறார்‌. 
முற்பிதாக்கள்‌ ரத்‌ 
அதிசயங்களையும்‌ 
அவருக்குச்‌ சொல்லியிருக்‌ 


பூர்வநாட்களை 
அவருடைய 


றார்கள்‌. 


அப்பொழுது கிதியோன்‌ அவரை 
நோக்கி: ஆ என்‌ டவனே, கர்த்தர்‌ 
எங்களோடே இருந்தால்‌, இவையெல்லாம்‌ 
எங்களுக்கு நேரிடுவானேன்‌? கர்த்தர்‌ 
எங்களை எகிப்திலிருந்து 
கொண்டுவரவில்லையா என்று எங்கள்‌ 
பிதாக்கள்‌ பட்டை 
விவரித்துச்சொன்ன 

அற்புதங்களெல்லாம்‌ எங்கே? இவர்க 
கர்த்ர்‌ எங்களைக்‌ கைவிட்டு, 
மீதியானியர்‌ கையில்‌ எங்களை 
ஒப்புக்கொடுத்தாரே என்றான்‌" 
(நியா 643). 





ழ்‌ நள 
யாய 


இஸ்ரவேலின்‌ 
கர்த்தருடைய ஜனங்கள்‌ 
விரோதமாகப்‌ பாவம்‌ செய்தார்கள்‌. 
வரிகள்‌... நங்கள்‌... இருத்தல்‌ 
குற்றவுணர்வுள்ளவர்களானார்கள்‌. 
அவர்களுடைய பாவங்களினால்‌. 
கர்த்தருடைய மகிமை மங்கிப்‌ 
போகவில்லை. கர்த்தர்‌ அவர்களுக்குச்‌ 
செய்த அதிசயங்களும்‌, அற்புதங்களும்‌, 
நன்மைகளும்‌ காணாமல்‌ 
போய்விடவில்லை. தேவனுடைய இரக்கம்‌ 
நித்தியமானது. அது எக்காலத்திலும்‌ 
நிலைத்து நிற்கும்‌. 

இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ எகிப்திலிருந்து 
புறப்பட்டார்கள்‌. தேவனே அவர்களை 
தம்முடைய பலத்த புயத்தினால்‌, எகிப்தின்‌ 
அழமைத்தனத்திலிருந்து விடுவித்தார்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய கரத்தை நீட்‌ டினார்‌. 
அப்போது இஸ்ரவேல்‌  ஜனத்தார்‌ 
எகிப்திலிருந்து புறப்பட்டார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ எகிப்திலிருந்து 
புறப்பட்டபோது, யாருக்கும்‌ க்‌ 
மிகவும்‌ இரகசியமாக 
தேசத்தைவிட்டு வெளியேறவில்லை. 
எல்லோருக்கும்‌ தெரியும்‌ வண்ணமாக 
அவர்கள்‌ எகிப்திலிருந்து புறப்பட்டுப்‌ 
போனார்கள்‌. தேவனுடைய நாமம்‌ 
எகிப்து தேசத்திலே பிரத்தியட்சமாய்‌ 
மகிமை பெற்றது. இஸ்ரவேல்‌ 
எகிப்திலும்‌, யாக்கோபின்‌ குடும்பம்‌ அந்நிய 
பாஷைக்காரரான ஜனத்திலுமிருந்து, 
புறப்பட்டார்கள்‌ (சங்‌. 1144) என்று 
சங்கீதக்காரர்‌ சொல்லுகிறார்‌. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌, எகிப்திலிருந்து 
புறப்பட்டபோது, யூதா, அவருக்கும்‌ 
பரிசுத்த ஸ்தானமும்‌, இஸ்ரவேல்‌ 
அவருக்கு ராஜ்யமுமாயிற்று (சங்‌ 114.2). 
கர்த்தர்‌ தம்முடைய ஜனத்தை எகிப்தின்‌ 
அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை 
செய்து, அவர்களுக்கு க்‌ 
பிரமாணத்தைக்‌ கொடுத்தார்‌. 
பரிசுத்தமான நியமங்களைக்‌ கொடுத்தார்‌. 
சமுதாயத்திற்கும்‌, தேசத்திற்கும்‌ 
தேவையான கட்டளைகளையும்‌ 
கொடுத்தார்‌. இஸ்ரவேல்‌ அவருக்கு 
யு யூதா அவருக்கு பரிசுத்த 
ஸ்தானமாயி 


வரலாற்றில்‌, 
அவருக்கு 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை 


QOODNENS 
PUBLISHERS 


எகிப்தியர்கள்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாரை ஒடுக்கினார்கள்‌. தம்முடைய 
ஜனங்களை ஒடுக்கியவர்களின்‌ 
கைகளிலிருந்து, கர்த்தர்‌ அவர்களை 
விடுவித்தார்‌. அவர்கள்‌ தம்மை 
ஆராதிக்க வேண்டும்‌ என்பதற்காக, 
கர்த்தர்‌ அவர்களை ஒரு தேசமாகக்‌ 
கூட்டிச்சேர்த்தார்‌. இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
தம்முடைய கற்பனைகளுக்குக்‌ கீழ்ப்படிந்து, 
தம்முடைய பிரமாணத்தின்படி தம்மை 
ஆராதிக்கவேண்டும்‌ என்பதே 
சம பப 


கர்த்தருடைய ஆராதனை 
அவருடைய ஜனங்கள்‌ மத்தியில்‌ நடைபெற 
வேண்டும்‌. இதற்காகவே கர்த்தர்‌ 
இஸ்ரவேல்‌  ஜனத்தார்‌ மத்தியில்‌ 
தம்முடைய பரிசுத்த  வாசஸ்தலத்தை 
ஸ்தாபித்தார்‌. இந்தப்‌ பரிசுத்த ஸ்தலத்தில்‌ 
தேவனுடைய தெய்வீக பிரசன்னம்‌ 
வந்திறங்கிற்று. கர்த்தர்‌ தம்முடைய 
ஜனங்களுக்கு வாக்குத்தத்தங்களைக்‌ 
கொடுத்தார்‌. கர்த்தரே அவர்களுக்கு 
பிரமாணங்களைக்‌ கொடுத்தவர்‌. அவரே 
அவர்களை நீதியாய்‌ நியாயந்தீர்க்கிற 
நியாயாதிபதி. இஸ்ரவேல்‌ ஜனத்தாரின்‌ 
ராஜ்யத்திற்கு, 
ராஜாவாயிருக்கிறார்‌. 
கர்த்தருக்கு. ராஜ்யமாயிற்று. 
இஸ்ரவேலுக்கு 


(சங்‌ 114:2). 


இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ எகிப்தின்‌. 
அழமைத்தனத்திலிருந்து வெளியேறி 
வந்தார்கள்‌. செங்கடல்‌ அவர்களுக்கு 
முன்பாக பிரமாண்டமாய்‌ நின்றது. 
கர்த்தருடைய வல்லமையினால்‌ செங்கடல்‌ 
அவர்களுக்கு வழிவிட்டது. செங்கடல்‌ 
இரண்டாகப்‌ பிரிந்தபோது இஸ்ரவேல்‌ 
ஜனங்கள்‌ வெட்டாந்தரையில்‌ 
நடப்பதுபோல கடலைக்‌ 
கடந்தார்கள்‌. 


ராஜாவானார்‌ 


நடந்து 


எகிப்தியர்கள்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரை 
பின்தொடர்ந்து வந்தார்கள்‌. செங்கடல்‌ 
அவர்களை மூடிற்று, எகிப்திர்கள்‌ 
எல்லோரும்‌  செங்கடலிலே செத்துப்‌ 
போனார்கள்‌. கர்த்தருடைய 
வல்லமையினால்‌ செங்கடல்‌ 
இரண்டாகப்‌ பிரிந்தது 





ழ்‌ நள 
யாய 


கர்த்தருடைய கரத்தைக்‌ கண்டு கடல்‌ 
விலகி ஓடிற்று. கர்த்தரே செங்கடலை. 
பிளந்தார்‌. அவரே அதை மூடினார்‌. 
கர்த்தர்‌ செங்கடலைத்‌ திறந்தபோது அது 
இஸ்ரவேல்‌ ஜனத்தாருக்கு ஜீவனைக்‌ 
கொடுத்தது. க செங்கடலை 
மூடியடே வேல்‌. 
க்ப்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ கானான்‌. 
தேசத்திற்குள்‌ பிரவேசிக்கும்போது, 
யோர்தான்‌ நதி பிரவாகித்து ஓடிற்று, 
அது அவர்களுக்குத்‌ தடையாகயிருந்தது. 
கர்த்தருடைய பலத்த புயத்தைக்‌ கண்டு 
யோர்தான்‌ பின்னிட்டுத்‌ திரும்பினது. 
இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ போர்தான்‌ நதியின்‌ 
வழியாக, உலர்ந்த தரையில்‌ 
டந்துபோய்‌, கானான்‌ த்திற்குள்‌ 
பா்‌ sn 


தேவன்‌ தம்முடைய பிரமாணத்தைக்‌ 
கொடுப்பதற்காக சீனாய்‌ மலைக்கு 
இறங்கி வந்தார்‌. அப்போது மலைகள்‌ 
அதிர்ந்தது. சங்கீதக்காரர்‌ இதைப்பற்றிச்‌ 
சொல்லும்‌ போது “மலைகள்‌ 
ஆட்டுக்கடாக்களைப்‌ போலவும்‌, குன்றுகள்‌ 
ஆட்டுக்குட்டிகளைப்போலவும்‌ துள்ளினது” 
(சங்‌ 114:4) என்று சொல்லுகிறார்‌. 


மலைகள்‌ ஆட்டுக்கடாக்களைப்‌ 
போல 'துள்ளியதா அல்லது 
ஆட்டுக்குட்டிகளைப்‌ போல துள்ளியதா 
என்பது முக்கியமல்ல. அவை 
கர்த்தருடைய பிரசன்னத்தையும்‌, 
அவருடைய வார்த்தையையும்‌ கேட்டு 
அதிர்ந்தது. கர்த்தருடைய சத்தத்தைக்‌ 


கேட்டு மலைகளும்‌ குன்றுகளும்‌ பயந்தது 
(சங்‌ 14:4). 


, கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ ஜனங்களுக்கு 
யத 

அற்புதங்களையும்‌ 

ஆச்சரியத்தோடு சொல்லுகிறார்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை CDNENIS 


PUBLISHERS 


நீ பின்னிட்டுத்‌ திரும்புகிறதற்கும்‌; 
மலைகளே, நீங்கள்‌ ஆட்டுக்கடாக்களைப்‌ 
போலவும்‌; குன்றுகளே, நீங்கள்‌ 
ஆட்டுக்குட்டிகளைப்‌ போலவும்‌ 
துள்ளுகிறதற்கும்‌, உங்களுக்கு என்ன 
வந்தது? (சங்‌ 114:5,6). 


கர்த்தருடைய பிரசன்னமே கடல்‌ 
விலகி  ஒடுவதற்கும்‌, போர்தான்‌ 
பின்னிட்டுத்‌ திரும்புவதற்கும்‌ காரணம்‌. 
கர்த்தருடைய வல்லமையே மலைகள்‌. 
ஆட்டுக்கடாக்களைப்போலவும்‌, குன்றுகள்‌ 
ஆட்டுக்குட்களைப்‌ போலவும்‌ 
துள்ளுவதற்குக்‌ காரணம்‌. கடலும்‌, 
யோர்தான்‌ நதியும்‌, மலைகளும்‌, 
குன்றுகளும்‌ இயற்கையின்‌ 
வல்லமையினால்‌ இந்தக்‌ காரியங்களைச்‌ 
செய்யவில்லை. இதற்கு இயற்கையான 
காரணம்‌ எதுவும்‌ இல்லை. கர்த்தருடைய 
பிரசன்னமே இதற்குக்‌ காரணம்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய வார்த்தையைக்‌ கொடுக்கிறார்‌. 
கர்த்தருடைய வார்த்தைக்கு சகலமும்‌ 
கீழ்ப்படிகிறது. கர்த்தர்‌ சொல்ல கடல்‌ 
விலகி ஓடுகிறது. அவர்‌ சொல்ல 
யோர்தான்‌ பின்னிட்டுத்‌ திரும்புகிறது. 
கர்த்தர்‌ சொல்லும்போது, அவருடைய 
வார்த்தையின்படி சகலமும்‌ ஆகும்‌. 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ கடலின்‌. 
மீதும்‌, யோர்தான்‌ நதியின்மீதும்‌ வெற்றி 
பெறவேண்டும்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
பிள்ளைகளை மீட்பதற்கு 
சித்தமாயிருக்கும்போது, அவருடைய 
பலத்த கிரியைக்கு விரோதமாய்‌ எந்த 
சக்தியாலும்‌ எதிர்த்து நிற்கமுடியாது. 
தேவனுடைய சித்தத்திற்கு விரோதமான 
செங்கடலும்‌ இல்லை. யோர்தான்‌ நதியும்‌ 
இல்லை. செங்கடலின்‌ ஆழம்‌ 
அதிகமாயிருந்தாலும்‌ அதன்‌ அகலம்‌ 
அதிகமாயிருந்தாலும்‌, கர்த்தருடைய 
கிருபையும்‌ சித்தமும்‌, செங்கடலைவிட 
ஆழமும்‌ அகலமுமானது. தேவனுக்கு 
கறவை கருபொது. அவா தாது 
ஜனங்களை இரட்சிக்கிறார்‌. கர்த்தருடைய 
இரட்சிப்புக்கு எதிராக எப்படிப்பட்ட 
தடைகள்‌ இருந்தாலும்‌ அது விலகி 
ஓடிப்போகும்‌. அல்லது அது பின்னிட்டுத்‌ 
திரும்பும்‌. 





ழ்‌ நள 
யாய 


கிறிஸ்துவானவர்‌ இந்த உலகத்தில்‌ 
தமது சபையை ஸ்தாபித்தார்‌. சாத்தானும்‌ 
அவனுடைய அந்தகார வல்லமைகளும்‌ 
தேவனுடைய சபைக்கு விரோதமாய்‌ 
எழும்பினார்கள்‌. கர்த்தரோ பிசாசுகளைத்‌ 
துரத்திவிட்டார்‌. “பலவிதமான 
வியாதிகளினால்‌  உபத்திரவப்பட்டிருந்த 
அநேகரை இயேசுகிறிஸ்து சொஸ்தமாக்கி, 
அநேகம்‌ பிசாசுகளையும்‌ துரத்திவிட்டார்‌. 
அந்தப்‌ பிசாசுகள்‌ தம்மை அறிந்திருந்த 
யால்‌, )வகள்‌ பேசுகி! ர்‌ 
இடங்கொடுக்களிக்லை! (றி படட. 

புறஜாதியாருடைய மார்க்கங்களில்‌ 
மந்திரங்கள்‌ இருந்தாலும்‌, குறி 
சொல்லுதல்‌ இருந்தாலும்‌, அவை. 
இயேசுகிறிஸ்துவின்‌ சுவிசேஷத்திற்கு 
முன்பாக பெலனற்றுப்போகும்‌ 
கிறிஸ்துவானவருக்கு விரோதமாய்‌ எந்த 
மந்திர சக்தியாலும்‌ எதிர்த்து நிற்க 
முடியாது. மந்திரம்‌ ஓதுதல்‌ நின்றுபோகும்‌ 
ஓதுகிறவர்கள்‌ அதமாவார்கள்‌. 
சுவிசேஷத்திற்கு 
விக்கிரகாராதனையும்‌, 
சூனியங்களும்‌ எதிர்த்து நிற்கமுடியாது. 


சுவிசேஷத்தை எதிர்த்தவர்கள்‌ 
எல்லோருமே தோற்றுப்போனார்கள்‌. 
கர்த்தருடைய பிள்ளைகளை 
உபத்திரவப்படுத்தியவர்கள்‌ எல்லோரும்‌ 
காணாமல்‌ போய்விட்டார்கள்‌. 
இயேசுகிறிஸ்துவின்‌ வருகையின்போது, 
கிறிஸ்துவுக்கு விரோதமாகக்‌ கிரியை 
செய்தவர்கள்‌ எல்லோரும்‌, மலைகளைப்‌. 
பார்த்தும்‌, குன்றுகளைப்‌ பார்த்தும்‌ 
தங்களை ஒழித்துக்கொள்ளுமாறு 
புலம்புவார்கள்‌. இதுவும்‌ தேவனுடைய 
வல்லமையினால்‌ உண்டாகும்‌. 


கிறிஸ்துவின்‌ சுலிசேஷத்தோடு 
அவருடைய வல்லமையும்‌ சேர்ந்திருக்கிறது. 
சுவிசேஷம்‌ பிரசங்கிக்கப்படுகிற இடத்தில்‌ 


தேவனுடைய பிரசன்னம்‌ 
கர்த்தர்‌ தம்முடைய 


செய்கிறார்‌. 
ஆத்துமாவை 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை CDNENIS 


PUBLISHERS 


நம்முடைய ஆத்துமாவில்‌ இதுவரையிலும்‌ 
குடிகொண்டிருந்த அசுத்தங்களும்‌ 
வேசித்தனங்களும்‌ நம்மைவிட்டு 
நீங்கிப்போகிறது. இயேசுகிறிஸ்து 
நமக்குள்‌ வரும்போது, நம்மிடத்திலுள்ள 
பழையவைகளெல்லாம்‌ தகு 
நமக்குள்‌ எல்லாம்‌ புதிதாகும்‌. இது 
நம்முடைய சுயபக்திபினாலோ, 
சுயநீதியினாலோ நடைபெறுகிற 
காரியமல்ல. தேவனுடைய ஆவியானவரின்‌ 
பிரசன்னத்தினாலும்‌, அவருடைய 
வல்லமையினாலும்‌ நம்முடைய ஆவியும்‌ 
ஆத்துமாவும்‌ புதுப்பிக்கப்படுகிறது. 
நமக்குள்‌. மறுஜென்ம அனுபவம்‌ 
உண்டாகிறது. 

“நாங்கள்‌ 
நடக்கிறவர்களாயிருந்தும்‌, 
போர்‌ செய்கிறவர்களல்ல. 
போராயுதங்கள்‌ 
கேற்றவைகளாயிராமல்‌, 
நிர்மூலமாக்குகிறதற்கு 
பலமுள்ள வைகளாயிருக்கிறது 
அவைகளால்‌ நாங்கள்‌ தர்க்கங்களையும்‌, 
தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய்‌ 
எழும்புகிற எல்லா மேட்டிமையையும்‌ 
நிர்மூலமாக்கி, எந்த எண்ணத்தையும்‌ 
கிறிஸ்துவக்குக்‌ கீழ்ப்படியச்‌ 


சிறைப்படுத்துகிறவர்களாயிருக்கிறோம்‌” 
(2கொரி 10:3-5). ப 


மாம்சத்தில்‌ 
மாம்சத்தின்படி 
எங்களுடைய 


கர்த்தருடைய வார்த்தையைக்கேட்டு 
மலைகள்‌ ஆட்டுக்கடாக்களைப்போலவும்‌, 
குன்றுகள்‌ ஆட்டுக்குட்டிகளைப்போலவும்‌ 
துள்ளும்‌. கர்த்தருடைய சத்தத்தைக்‌ 
கேட்டு அவை பயப்படும்‌. கர்த்தருடைய 
பிரசன்னம்‌ இருக்குமிடத்தில்‌ அவருடைய 
வல்லமையும்‌ இருக்கும்‌. கர்த்தருடைய 
பிரசன்னத்திற்கும்‌, அவருடைய 
வல்லமைக்கும்‌ விரோதமாக மலைகளாலும்‌ 
குன்றுகளாலும்‌ ரமி நிற்கமுடியாது. 
மலைகளைப்‌! தேவனுடைய 
னத்தை ம முன்பாக பூமியாலும்‌ 
அமைதியாயிருக்க ட்‌ _முடியாது. 
“பூமியே நீ ஆண்டவருக்கு முன்பாகவும்‌, 
யாக்கோபுடைய தேவனுக்கு முன்பாகவும்‌ 
அதிரு” (சங்‌ 114:7) என்று சங்கீதக்காரர்‌ 
சொல்லுகிறார்‌. 





ழ்‌ நள 
யாய 


ஜனங்கள்‌ 
வனாந்தரத்தில்‌ பிரயாணம்‌ 
பண்ணுகிறார்கள்‌. கர்த்தரோ அவர்களுக்கு 

தண்ணீரைத்‌ 


கர்த்தருடைய 
பிரசன்னம்‌ வடு கூடயிருக்கிறது. 
அவர்கள்‌ பிரயாணம்‌ பண்ணுகிற 
வனாந்தரம்‌ தண்ணீரற்ற 
பூமியாகயிருந்தாலும்‌. கன்மஹையைத்‌ 
தண்ணீர்‌ தடாகமாக மாற்றுகிற 
கர்த்தருடைய வல்லமை அவர்களோடு 
கூடயிருக்கிறது. 

கர்த்தர்‌ 
மாற்றுகிறவர்‌ 


தண்ணீரை மதிலாக 

“இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
சமுத்திரத்தின்‌ நடுவாக 
வெட்டாந்தரையிலே நடந்துபோனார்கள்‌; 
அவர்கள்‌ வலதுபுறத்திலும்‌ அவர்கள்‌ 
இடதுபுறத்திலும்‌ ஜலம்‌ அவர்களுக்கு 
மதிலாக நின்றது” (யாத்‌ 14:22). இந்த 
மதில்‌ கற்பாறையைப்போல 
உறுதியாகயிருக்கும்‌. அதே கர்த்தர்‌ 
தம்முடைய வல்லமையினால்‌ கற்பாறையை 
தண்ணீராகவும்‌ மாற்றுகிறார்‌. கர்த்தரால்‌ 
எல்லாம்‌ செய்யமுடியும்‌. அவரால்‌ கூடாத 
காரியம்‌ ஒன்றுமில்லை. 


கர்த்தர்‌ எதை செய்தாலும்‌ அதை 
அவர்களுடைய நன்மைக்காகவே 
செய்கிறார்‌. கன்மலையை 
தண்ணீர்‌ மாற்றுகிறார்‌. 


கர்த்தர்‌ 
தடாகமாக 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மமம்‌ 


PUBLISHERS 


கர்த்தர்‌ அவர்களைப்‌ பாதுகாக்கிறார்‌. 
அவர்களைப்‌ பாதுகாக்கிற கர்த்தர்‌ 
அவர்களைப்‌ பராமரிக்கவும்‌ செய்கிறார்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய ஜனங்களுக்காக 

ங்களையும்‌ அதிசயங்களையும்‌ 


நிக்கிறா 


தேவனாகிய கர்த்தர்‌ 
நதியை தரித்து நிற்கச்செய்கிறார்‌. 
கர்த்தர்‌ கற்பாறையை 
நீரூற்றுகளாக மாற்றுகிறார்‌. 
கன்மலை. கிறிஸ்துவே 
அப்போஸ்தலர்‌ பவுல்‌ சொல்லுகிறார்‌. 


யோர்தான்‌ 
அதே 
ஓடுகிற 
அந்தக 
என்று 


“இப்படியிருக்க, சகோதரரே, நீங்கள்‌ 
எவைகளை அறியவேண்டுபென்றிருக்கிறே. 
னென்றால்‌: நம்முடைய 
பிதாக்களெல்லாரும்‌ மேசத்துக்குக்‌ 
கீழாயிருந்தார்கள்‌, எல்லாரும்‌ 
சமுத்திரத்தின்‌ வழியாய்‌ நடந்துவந்தார்கள்‌. 
எல்லாரும்‌ மோசேக்குள்ளாக 
மேகத்தினாலும்‌ சமுத்திரத்தினாலும்‌ 
ஞானஸ்நானம்‌ பண்ணப்பட்டார்கள்‌. 
எல்லாரும்‌ ஒரே ஞானபோஜனத்தைப்‌ 
புசித்தார்கள்‌. எல்லாரும்‌ ஒரே 
ஞானபானத்தைக்‌ குடித்தார்கள்‌. 
எப்படியெனில்‌. அவர்களோடே கூடச்‌ 
சென்ற ஞானக்கன்மலையின்‌ 
தண்ணீரைக்‌ குடித்தார்கள்‌; அந்தக்‌ 
கன்மலை கிறிஸ்துவே” கொரி 101-4). 





ழ்‌ நவள 
யாய 


பரிசுத்த வேதாகமத்தின்‌ பழைய 
பதிப்புக்களில்‌ 115-ஆவது சங்கீதமும்‌, 
இதற்கு அடுத்து வரும்‌ சங்கீதமும்‌, ஒரே 
சங்கீதமாக கோர்க்கப்பட்டிருக்கிறது. 
செப்துவஜிந்த்‌ 
லத்தீன்‌ 
உள்ளது. 
115-ஆவது சங்கீதமும்‌, 
சங்கீதமும்‌ வெவ்வேறு 
கோர்க்கப்பட்டிருக்கிறது. 


கர்த்தரை மகிமைப்படுத்தவேண்டும்‌ 
என்பதே இந்த சங்கீதத்தின்‌ உபதேசம்‌. 
நமக்கல்ல, கர்த்தருடைய நாமத்திற்கே 
மகிமை உண்டாகவேண்டும்‌ (சங்‌ 1154. 
விக்கிரகங்களையல்ல, கர்த்தரையே நாம்‌ 
ஆராதிக்கவேண்டும்‌ (சங்‌ 1152-8). 
நாம்‌ கர்த்தரை நம்பி 
அவரை. மகிமைப்படுத்த வேண்டும்‌. 
அவருடைய வாக்குத்தத்தங்களையும்‌ 
ஆசீர்வாதங்களையும்‌ நாம்‌ நம்பவேண்டும்‌ 
(சங்‌ 1159-5) நாம்‌ கர்த்தரை 
ஸ்தோத்திரித்து அவரை மகிமைப்படுத்த 
வேண்டும்‌ (சங்‌ 1156-18). 


116-ஆவது. 
சங்கீதமாக 


உம்முடைய நாமத்திற்கே 
மகிமை வரப்பண்ணும்‌ 
சங்‌ 115:1 


கங்‌ 1151. எங்களுக்கு அல்ல, 
கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல, உமது 
கிருபையினிமித்தமும்‌, உமது 
சுத்தியத்தினிமித்தமும்‌, உம்முடைய 
'நாமத்திற்கே மகிமை வரப்பண்ணும்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மமம்‌ 


PUBLISHERS 


பன்‌ 
செய்கிறோம்‌. கர்த்தர்‌ நமக்கு அநேக 
நன்மைகளை ஆசீர்வாதமாய்க்‌ 
கொடுத்திருக்கிறார்‌. இவையெல்லாமே 
அவருடைய  இரக்கங்களின்‌ ஈவாகும்‌. 
இந்த சத்தியை நினைவுகூர்ந்து, நாம்‌ 
நம்மைப்‌, மப்படுத்தாமல்‌, கர்த்தரை 
த்திய மப ரண்டும்‌ 


நாம்‌ கர்த்தரைத்‌ துதித்து பல 
பாடல்களைப்‌ பாடுகிறோம்‌ அநேக 
இசைக்கருவிகளை இசைக்கிறோம்‌. 
கர்த்தரைத்‌ துதிக்கும்போது, “எங்களுக்கு 
அல்ல கர்த்தாவே” 
பயபக்தியோடும்‌, 
கர்த்தரிடத்தில்‌ சொல்லவேண்டும்‌. 
அதோடு, உம்முடைய நாமத்திற்கே 
மகிமை வரப்பண்ணும்‌' என்று சொல்லி 
கர்த்தரைத்‌ துதிக்கவேண்டும்‌. எல்லா 
துதிகளு எல்லா கனமும்‌, எல்லா 
னய கர்த்தருக்கே உரியது. இதுவே 
நம்முடைய ஜெபங்களின்‌ பிரதான இலக்‌ 


சங்கீதக்காரர்‌ கர்த்தரிடத்தில்‌ 
விண்ணப்பம்பண்ணும்போது, தன்னுடைய 
தேவைகளை விண்ணப்பம்பண்ணுவதற்கு. 
முன்பாக, கர்த்தருடைய நாமத்தை 
மகிமைப்படுத்துகிறார்‌. நாம்‌ கர்த்தரை 
மகிமைப்படுத்தும்‌ போது, மற்ற 
காரியங்களெல்லாம்‌ சரியாக நடைபெறும்‌ 
கர்த்தருக்கு மகிமை உண்டாகிற 
காரியங்கள்‌ எல்லாமே அவருக்குச்‌ 


சித்தமான காரியங்களாகவும்‌, அவருக்கு 
மகிமையான காரியங்களாகவும்‌ இருக்கும்‌. 


ரன்‌ ஆகாரத்தை 
எங்களுக்குத்‌ தாரும்‌” 
என்று நாம்‌ 





ழ்‌ நள 
ஈயா 


இந்த ஜெபத்தின்‌ ஆரம்பப்பகுதியே 
தேவனுடைய நாமம்‌ பரிசுத்தப்படுவதாக 
வணங்க சும்ப 


சங்கீதக்காரர்‌ கர்த்தரிடத்தில்‌ 
ஜெபம்பண்ணும்போது, “எங்களுக்கு அல்ல, 
கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல, உமது 
கிருபையினிமித்தமும்‌, உமது 
சத்தியத்தினி௰ித்தமும்‌, உம்முடைய 
நாமத்திற்கே மகிமை வரப்பண்ணும்‌' 
என்று சொல்லி தன்னுடைய ஜெபத்தை 
ஆரம்பிக்கிறார்‌. 


புறஜாதிகன்‌ 
சங்‌ 115 : 2-8 


சுங்‌ 1155. அவர்களுடைய தேவன்‌ 
இப்பொ எழக எங்கே என்று புறஜாதிகன்‌ 
சொல்வானேன்‌? 


சுங்‌ 1158. நம்முடைய தேவன்‌ 
பரலோகத்தில்‌ இருக்கிறார்‌; தமக்குச்‌ 
சித்தமானயாவையும்‌ செய்கிறார்‌. 


சங்‌ 1154. 
விக்கிரகங்கள்‌. வெள்ளியும்‌: 
பொன்னும்‌, மனுஷருடைய 
கைவேலையுமாயிருக்கிறது. 


அவர்களுடைய 


பேசாது; 
கண்களிருந்தும்‌ க்க 


சுங்‌ 1155. அவைகளுக்கு வ வாயிருந்தும்‌ 
வகளுக்குக்‌. 


சுங்‌ 115. 

காதுகளிருந்தும்‌ கேளாது; 
அவைகளுக்கு மூக்கிருத்தும்‌ முகராது. 
சுங்‌ 11527. அவைகளுக்குக்‌ 
கைகளிருந்தும்‌. தொடாது; 
அவைகளுக்குக்‌ கால்களிருந்தூம்‌ 
நடவாது; தங்கன்‌ தொண்டையால்‌ 
சுத்தமிடவும்‌ மாட்டாது. 


சுங்‌ 15:8. 
பண்ணுகிறவர்களும்‌, அவைகளை 
நம்புகிறவர்கள்‌. யாவரும்‌, 
அவைகளைப்போலவே இருக்கிறார்கள்‌. 


அவைகளைப்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம 


ரிம்‌ 


புறஜாதியார்‌ கர்த்தருடைய 
பிள்ளைகளை நிந்திக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ தேவனுடைய ஜனத்தை 
அவமானப்படுத்துகிறார்கள்‌. சங்கீதக்காரர்‌ 
தனக்கு ஏற்பட்டிருக்கிற அவமானத்தை 
கர்த்தரிடத்தில்‌. முறையிடுகிறார்‌. 
தேவன்‌ இப்பொழுது 
என்று புறஜாதிகள்‌ 
சொல்வானேன்‌? (சங்‌ 115:2) என்று 
கர்த்தரிடத்தில்‌ கேட்கிறார்‌. நம்முடைய 
தேவன்‌ சர்வனியாபகர்‌. அவர்‌ எல்லா 
இடங்களிலும்‌ இருக்கிறார்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய பராமரிப்பின்‌ மூலமாக அவர்‌ 
நமக்கு சமிபமாயிருக்கிறார்‌. தம்முடைய 
வாக்குத்தத்தத்தினாலும்‌, கிருபையினாலும்‌, 
கர்த்தர்‌ நமக்கு அருகாமையிலிருக்கிறார்‌. 
ஆனால்‌ புறஜாதிகளுக்கு இந்த சத்தியம்‌ 
தெரியவில்லை. ஆசையினால்‌ அவர்கள்‌, 
"இஸ்ரவேல்‌ ஜனத்தாரின்‌ தேவன்‌ 
இப்பொழுது எங்கே” என்‌; தங்கள்‌ 
அறியாமையில்‌ கேட்கிறார்கள்‌. 


“உங்களுடைய தேவன்‌ இப்பொழுது 
எங்கே” என்பது புறஜாதியாரின்‌ கேள்வி. 
அதற்கு சங்கீதக்காரர்‌, “நம்முடைய 
தேவன்‌ பரலோகத்திலிருக்கிறார்‌” 
(சங்‌ 115:3) என்று பதில்‌ சொல்லுகிறார்‌. 
புறஜாதியாரின்‌ தெய்வங்களில்‌ எதுவும்‌ 
பரலோகத்‌; இல்லை. அவைகளால்‌ 
நனோ க்கை பரக்கக்‌ முடியாது. 


தேவனுடைய 
அருகாமையில்‌ 
முடியாது. 
வல்லமையினால்‌. 
பிரபஞ்சத்தில்‌ சிருஷ்ரத்திருக்கிறா்‌ 
கர்த்தர்‌ எங்கு க்கிறார்‌. என்றோ, 
அவருடைய வல்லமையைப்பற்றியோ நாம்‌ 
சந்தேகப்பட்டு கேள்வி கேட்கக்கூடாது. 
கர்த்தர்‌ எங்கும்‌ இருக்கிறார்‌. அவர்‌ 
நமக்கு அருகாமையிலிருக்கிறார்‌. அவர்‌ 
எல்லாவற்றின்‌ ஆரம்பத்திலிருந்து, 
எல்லாவற்றின்‌ முடிவு வரையிலும்‌ 
இருக்கிறார்‌. அவர்‌ நமக்கு 
தூரமானவரல்ல. கர்த்தர்‌. இப்போது 


பரலோகத்திலிருந்து தமக்குச்‌ சித்தமான 
யாவையும்‌ செய்கிறார்‌. 


மகத்துவத்திற்கு 

நம்மால்‌ பிரவேசிக்க 

தேவன்‌ தம்முடைய 
நம்மை இந்து 





ழ்‌ நவள 
ஈயா 


புறஜாதியாருடைய விக்கிரகங்கள்‌ 
வெள்ளியும்‌ பொன்னும்‌ மனுஷருடைய 
கைவேலையுமாயிருக்கிறது (சங்‌ 11547. 
ர்‌ இஸ்ரவேல்‌ ஜனத்தாரிடம்‌, 

" என்று 

கேள்வி கேட்‌ ர்கள்‌ அவர்கள்‌ அந்தக்‌ 
கேள்வியை, தங்களுக்குத்‌ தாங்களே 
கேட்டுக்கொள்ளவேண்டும்‌. சங்கீதக்காரர்‌ 


புறஜாதியாரின்‌ 


விக்கிரகாராதனைக்காரர்கள்‌. 
ரியனையும்‌ 
சந்திரனையும்‌ ஆராதனை செய்தார்கள்‌. 


“சூரியன்‌ பிரகாசிக்கும்போதும்‌, 
அல்லது சந்திரன்‌ மகியையாய்ச்‌ 
செல்லும்போதும்‌, நான்‌ அதை நோக்கி: 
என்‌ மனம்‌ இரகசியமாய்‌ மயக்கப்பட்டு, 
என்‌ வாய்‌ என்‌ கையை 
முத்திசெய்ததுண்டானால்‌, இதுவும்‌ 
நியாயாதிபதிகளால்‌ விசாரிக்கப்படத்தக்க 
அக்கிரமமாயிருக்கும்‌: அதினால்‌ 


உன்னதத்திலிருக்கிற தேவனை முதலி 
பு 31:26-28). 


புறஜாதிகள்‌ ஆரம்பத்தில்‌ 
சந்திரனையும்‌ சூரியனையும்‌ ஆராதித்து, 
இப்போது விக்கிரகங்களை 
ஆராதிக்கிறார்கள்‌. பொன்னினாலும்‌ 
வெள்ளியினாலும்‌ ர்கள்‌ 
விக்கிரகங்களைச்‌ செய்கிறார்கள்‌. இந்த 
உலோகங்கள்‌ மண்ணிலிருந்து தோண்டி 
எடுக்கப்பட்டவை. பொன்னும்‌ வெள்ளியும்‌ 
பூமிக்குள்‌ இருக்கும்போது 
அசுத்தமாயிருக்கும்‌. புறஜாதியாரோ, அந்த 
அசுத்தத்தையெல்லாம்‌. சுத்தம்செய்து 
தங்களுக்கு விக்கிரகங்களைச்‌ 
செய்கிறார்கள்‌. பொன்னாலும்‌ 
வெள்ளியாலும்‌ காசுகளைச்‌ செய்யலாம்‌. 
ஆனால்‌. அவற்றால்‌ தெய்வங்களை 
செய்யக்கூடாது 


எல்லோராலும்‌ 
உருவாக்க முடியாது 


உருவாக்குவதற்கென்று 
திறமையுள்ளவர்கள்‌ 


விக்கிரகங்களை 

விக்கிரங்களை 

_விசேஷித்த 
றார்கள்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்மா 


ரிம்‌ 


கர்த்தரே இவர்களையும்‌ 
சிருஷ்டித்திருக்கிறார்‌. ஆனால்‌ 
இவர்களோ தங்களுக்கு தெய்வங்களை 
சிருஷ்டித்திருக்கிறார்கள்‌.  விக்கிரகங்க 
ளெல்லாம்‌ மனுஷருடைய வீணான 
கற்பனைகளில்‌ உருவானவை, 
இவையெல்லாமே மனுஷருடைய கை 
வேலன்‌. இவற்றிற்கு தெய்வீக 
குணமில்லை. 


“சமாரியாவே உன்‌ கன்றுக்குட்டி 
உன்னை வெறுத்துவிடுகிறது: என்‌ கோபம்‌ 
அவர்கள்மேல்‌ மூண்டது; எதுவரைக்கும்‌ 
சுத்தாங்கம்‌ அடையமாட்டாதிருப்பார்கள்‌? 
அதுவும்‌ இஸ்ரவேலருடைய செய்கையே; 
தட்டான்‌ அதைச்‌ செய்தான்‌, ஆதலால்‌ 
அது தேவன்‌ அல்லவே, சமாரியாவின்‌ 
கன்றுக்குட்டி துண்டுதுண்டாய்ப்போகும்‌" 
(ஓசி 8:56) 


சங்கீதக்காரர்‌ விக்கிரகங்களைப்பற்றி 
விரிவாகச்‌ சொல்லுகிறார்‌. சிறுபிள்ளைகள்‌ 
இவற்றை விளையாடுவதற்கு! 
பயன்படுத்துகிறார்கள்‌. ஆனால்‌ 
புறதாதியாரோ, அவற்றை தெய்வம்‌ 
என்று நம்பி வணங்குகிறார்கள்‌. ஒவியர்‌, 
கல்தச்சர்‌, வெண்கல தச்சர்‌ ஆகியோர்‌ 
விக்கிரகங்களை வரைவதிலும்‌, 
செய்வதிலும்‌ தேர்ச்சி 
பெற்றவர்களாயிருக்கிறார்கள்‌. 


விக்கிரகங்களுக்கு உருவம்‌ உண்டு, 
ஆனால்‌ அவற்றிற்கு ஜீவன்‌ இல்லை, 
உணர்வு இல்லை. விக்கிரகங்கள்‌ 
எப்படிப்பட்டவை என்று  சங்கீதக்காரர்‌ 
விவரிக்கிறார்‌. 


அவைகளுக்கு வாயிருந்தும்‌ பேசாது; 
அவைகளுக்குக்‌ கண்களிருந்தும்‌ 
காணாது. அவைகளுக்குக்‌ 
காதுகளிருந்தும்‌ கேளாது: அவைகளுக்கு 
மூக்கிருந்தும்‌ முகராது. அவைகளுக்குக்‌ 
கைகளிருந்தும்‌ தொடாது: அவைகளுக்குக்‌ 
கால்களிருந்தும்‌ நடவாது: தங்கள்‌ 
தொண்டையால்‌ சத்தமிடவும்‌ மாட்டாது 
(சங்‌ 115:5-7). 





ழ்‌ நள 
யாய 


சிலர்‌ 
பிரேதங்களை 


புறஜாதியாரில்‌ 
மரித்துப்போனவர்களின்‌. 


ன்ன தன்கை 
தேவைகளையெல்லாம்‌, ர்‌ 
விக்கிரகங்களிடம்‌ சொல்லுகிறார்கள்‌. 
அவைகளுக்கு வாயிருந்தும்‌ பேசாது. 
விக்கிரகங்களின்‌ பூசாரிகள்தான்‌ 
அவற்றிற்கு! பதிலாகப்‌ பேசவேண்டும்‌. 


பாகாலின்‌ தெய்வம்‌ பேசாது. 
புறஜாதியார்‌ பாகாலிடம்‌ எவ்வளவு 
காரியங்களை  வேண்டிக்கொண்டாலும்‌, 
அவை பதில்‌ சொல்லாது. 
தங்களுக்கு முன்னால்‌ இருக்கிற 
விக்கிரகாராதனைக்காரரை அவை 
பார்க்கவும்‌ செய்யாது. அவர்களுடைய 
தேவைகள்‌ என்ன என்பதும்‌, 
அவர்களுடைய இருதயத்தின்‌ பாரம்‌ 
என்ன என்பதும்‌  விக்கிரகங்களுக்குத்‌ 
தெரியாது. விக்கிரகாராதனைக்காரர்‌ 
எவ்வளவுதான்‌ சத்தம்‌ போட்டு 
தங்களுடைய தேவைகளைச்‌ 
சொன்னாலும்‌, விக்கிரகங்கள்‌ 
அவர்களுக்குப்‌ பதில்கொடுக்காது. 


விக்கிரகாராதனைக்காரர்‌ தங்களுடைய 

விக்கிரகங்களுக்கு தூபஆராதனை 
செய்கிறார்கள்‌. ஆனால்‌ அவர்களுடைய 
விக்கிரகங்களுக்கோ. மூக்கிருந்தும்‌ 
முகராது. அவர்களுடைய தூபஆராதனை 
எவ்வளவு சுசுந்தமுள்ளதாகயிருந்தாலும்‌. 
விக்கிரகங்கள்‌ அதைக்‌ கண்டுகொள்ளாது. 
விக்கிரகங்களுக்கு எதைப்‌ படைத்தாலும்‌ 
அவை அந்தப்‌ படையலை ஏற்றுக்‌ 
கொள்ளாது. தங்களை 
வணங்குகிறவர்களுக்கு விக்கிரகங்கள்‌ 
வரங்களையோ, ஈவுகளையோ 
கொடுக்காது. தங்களுடைய கைகளை 
நீட்டி உதவிசெய்யாது. அவைகளுக்கு 
கால்கள்‌ இருந்தும்‌ நடவாது. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மமம்‌ 


ரமி 


விக்கிரகங்களுக்கு ஜீவன்‌ இல்லை. 


நம்புகிறவர்களும்‌ அவைகளைப்போலவே 
இருக்கிறார்கள்‌ (சங்‌ 1158) 
விக்கிரகங்களைச்‌ செய்கிறவர்கள்‌ 
கைத்திறமையுள்ளவர்கள்‌. அவர்கள்‌ 
உணர்வள்ளவர்கள்‌. ஆனாலும்‌ அந்த 
விக்கிரகங்களை அவர்கள்‌ தங்களுக்கு 
தெய்வங்களாக செய்யும்போது, 
அவர்கள்‌ தங்கள்‌ மதியீனத்தினால்‌ 
செய்கிறார்கள்‌. அவர்களிடத்தில்‌ 
மெய்யான ஞானமில்லை. 


கர்த்தருடைய சிருஷ்டிப்பின்‌ 
கிரியையில்‌ நாம்‌ மகிமையும்‌ 
வல்லமையுமுள்ள தேவனைப்‌ பார்க்கலாம்‌, 
ஜீவனுள்ள மெய்யான தேவனைப்‌ 
பார்க்கலாம்‌. “அவைகளுக்குப்‌ 
பேச்சுமில்லை, வார்த்தையுரில்லை, 
அவைகளின்‌ சத்தம்‌ கேட்கப்படுவது 
மில்லை" (சங்‌ 19:3). புறஜாதி ஜனங்கள்‌ 
பகலின்‌ சத்தத்தையும்‌, இரவின்‌ 
சத்தத்தையும்‌ கேட்கமாட்டார்கள்‌. 
இவையெல்லாம்‌ தேவனுடைய மகிமையை 
வெளிப்படுத்தும்‌. மாயையான 
விக்கிரங்களை  ஆராதிக்கிறவர்களும்‌, 
மாய்மாலக்காரராயிருக்கிறார்கள்‌. 
விக்கிரகாராதனைக்காரின்‌ மதியீனம்‌ 
அவர்க விக்கிரகாராதனையில்‌ 
வெளிப்படுகிறது. 


விக்கிரகங்களுக்கு ஜீவனில்லை. 
அவற்றை ஆராதிக்கிறவர்களுக்கும்‌ 
ஆவிக்குரிய ஜீவனில்லை. புறஜாதி 
ஜனங்கள்‌ ஆவிக்குரிய காரியங்களுக்கு 
அந்நியராயிருக்கிறார்கள்‌. 


விக்கிரகங்களைப்போலவே இவர்களுக்கும்‌ 


உணர்வு இல்லை. 





ழ்‌ நவள 
யாய 


இஸ்ரவேலர்‌ 
சங்‌ 115 : 9-18 


சங்‌ 115:9. இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு; 
அவரே அவர்களுக்குத்‌ துணையும்‌ 
அவர்களுக்குக்‌ கேடகமுமாயிருக்கிறார்‌. 


சங்‌ 11510. ஆரோன்‌ குடும்பத்தாரே, 
கர்த்தரை நம்புங்கள்‌; அவரே 
அவர்களுக்குத்‌ துணையும்‌ 
அவர்களுக்குக்‌ கேடகமுமாயிருக்கிறார்‌. 


சங்‌ 11511. கர்த்தருக்குப்‌ 
பயப்படுகிறவர்கனே, கர்த்தரை 
நம்புங்கள்‌; அவரே அவர்களுக்குத்‌ 
துணையும்‌ அவர்களுக்குக்‌ 
கேடகமுமாயிருக்கிறார்‌. 


சங்‌ 11502. 
'நினைத்திருக்கிறார்‌, அவர்‌ 
ஆசிர்வதிப்பார்‌; இஸ்ரவேல்‌ 
குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார்‌, அவர்‌ 
ஆரோன்‌ குடும்பத்தாரை 
ஆசிர்வதிப்பார்‌. 


கர்த்தர்‌ நம்மை. 


சங்‌ 11519. கர்த்தருக்குப்‌ பயப்படுகிற 
பெரியோரையும்‌ சிறியோரையும்‌ 
ஆசீர்வதிப்பார்‌. 


சுங்‌ 11514. கர்த்தர்‌ உங்களையும்‌ 
உங்கள்‌ பின்னைகனையும்‌ 
வர்த்திக்கப்பண்ணுவார்‌. 


சங்‌ 11515. வானத்தையும்‌ பூமியையும்‌ 
படைத்த கர்த்தராலே நீங்கள்‌ 
ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்‌. 


சங்‌ 115118. வானங்கள்‌ 
கர்த்தநுடையவைகள்‌; பூமியையோ 
மனுபுத்திரருக்குக்‌ கொடுத்தார்‌. 


சங்‌ 115:17. மரித்தவர்களும்‌ மவுனத்தில்‌ 
இழங்குகிற அனைவரும்‌ கர்த்தரைத்‌ 
துதியார்கள்‌. 


சங்‌ 11518. நாமோ, இதுமுதல்‌ 
என்றென்றைக்கும்‌. கர்த்தரை 
ஸ்தோத்திரிப்போம்‌. அல்லேலூயா. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மாமா 


PUBLISHERS 


இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு 


இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு; 
அவரே அவர்களுக்குத்‌ துணையும்‌ 
அவர்களுக்குக்‌ கேடகமுமாயிருக்கிறார்‌. 
ஆரோன்‌ குடும்பத்தாரே, கர்த்தரை 
நம்புங்கள்‌; அவரே அவர்களுக்குத்‌ 
துணையும்‌ அவர்களுக்குக்‌ 
கேடகமுமாயிருக்கிறார்‌. கர்த்தருக்குப்‌ 
கர்த்தரை 

அவர்களுக்குத்‌ 

அவர்களுக்குக்‌ 
'கேடகமுமாயிருக்கிறார்‌ (சங்‌ 115:9-11). 


நாம்‌ எல்லோருமே கர்த்தரிடத்தில்‌ 
நம்பிக்கை வைக்கவேண்டுபென்று 
சங்கீதக்காரர்‌ ஆலோசனை சொல்லுகிறார்‌. 
புறஜாதியார்‌. நம்மைத்‌ 
துன்பப்படுத்துவதினாலோ. நம்மை 
அவமானப்படுத்துவதினாலோ, நாம்‌ 
கர்த்தர்மீது வைத்திருக்கிற நம்பிக்கை 
குறைந்துபோய்விடக்கூடாது. ஒருவேளை 
தற்போது நமக்கு துன்பங்களும்‌ 
வேதனைகளும்‌, கஷ்டங்களும்‌ வந்தாலும்‌, 
கர்த்தரை நம்புவதை நிறுத்திவிடக்கூடாது. 
மரித்துப்போனவர்களை நம்புவதும்‌, 
ஜீவனில்லாத விக்கிரங்களை நம்புவதும்‌ 
மதியீனமான காரியம்‌ ஜீவனுள்ள. 
தேவனை நம்புவதே ஞானமானது. 

கர்த்தர்‌ நமக்குத்‌ 
கேடகமுமாயிருக்கிறார்‌. சங்கீதக்காரர்‌ 
இதைப்பற்றிச்‌ சொல்லும்போது 
இஸ்ரவேலே, கர்த்தரை நம்ப: அவரே 
அவர்களுக்குத்‌ துணையும்‌ அவர்களுக்குக்‌ 
'கேடகமுமாயிருக்கிறார்‌” (சங்‌ 1159) என்று 
சொல்லுகிறார்‌. இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
எல்லோருமே கர்த்தரை நம்பவேண்டும்‌. 
இஸ்ரவேல்‌ தேசம்‌ செழித்திருப்பதற்கும்‌, 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ எல்லோரும்‌ 
ஆசீர்வதிக்கப்படுவதற்கும்‌, ஒவ்வொரு 
இஸ்ரவேல்‌ புத்திரரும்‌ சந்தோஷமாகவும்‌, 
சமாதானமாகவும்‌ ஜீவிப்பதற்கும்‌ 
அவர்கள்‌ கர்த்தரை நம்பவேண்டும்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌, தங்கள்‌ 
ஜனத்தாரின்‌ பொதுவான நன்மைக்கும்‌, 
தங்களுடைய தனிப்பட்ட ஜீவியங்களில்‌ 
தேவைப்படும்‌ நன்மைக்கும்‌ அவர்கள்‌ 
கர்த்தரை நம்பவேண்டும்‌. 


துணையும்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


ஆசாரியர்கள்‌ கர்த்தருடைய 
ஊழியக்காரர்கள்‌. அவர்கள்‌ தங்கள்‌ 
குடும்பத்தோடு கர்த்தரை நம்பவேண்டும்‌. 
ஆரோன்‌ குடும்பத்தாரே, கர்த்தரை 
நம்புங்கள்‌" என்று  சங்கீதக்காரர்‌ 
சொல்லுகிறார்‌. கர்த்தர்‌ ஆரோனின்‌ 
குடும்பத்தாரை தமக்கு ஆசாரிய ஊழியம்‌ 
செய்வதற்கு அழைத்திருக்கிறார்‌. 
கர்த்தருடைய ஊழியக்காரர்கள்‌. 
மற்றவர்களுக்கு முன்மாதிரிகளாகயிருக்க 
வேண்டும்‌. தங்களுக்கு வேதனைகளும்‌, 
கஷ்டங்களும்‌, நஷ்டங்களும்‌ வந்தாலும்‌, 
அவர்கள்‌ கர்த்தரை நம்பவேண்டும்‌. மற்ற 
ஜனங்களுக்கு அவர்கள்‌ 
முன்மாதிரிகளாகயிருக்க வேண்டும்‌. 
ஆரோனின்‌ குடும்பத்தாருக்கும்‌ கர்த்தரே 
துணையும்‌ கேடகமுபாயிருக்கிறார்‌. 
(சங்‌ 11510), 


இஸ்ரவேல்‌ ஜனத்தாரைப்போலவே, 
புறஜாதி ஜனத்தாரில்‌ அநேகர்‌, தங்கள்‌ 
புறஜாதி மார்க்கங்களைவிட்டுவிட்டு, 
கர்த்தரை நம்புகிறார்கள்‌ இவர்கள்‌ 
இஸ்ரவேலின்‌ சந்ததியாரல்ல. இவர்கள்‌ 
இஸ்ரவேலின்‌ காணியாட்சிக்குப்‌ 
புறம்பானவர்கள்‌. ஆனாலும்‌ இவர்கள்‌ 
கர்த்தருக்குப்‌ பயப்படுகிறவர்கள்‌. 
கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள்‌. 
இவர்களுடைய மனச்சாட்சி கர்த்தருக்குப்‌. 
பயப்படுகிறது. இவர்களும்‌ கர்த்தரை 
நம்பவேண்டும்‌ என்று சங்கீதக்காரர்‌ 
சொல்லுகிறார்‌ கர்த்தர்‌ இவர்களை 
கைவிடமாட்டார்‌. இவர்களுடைய ஜெபம்‌ 
ஒருநாளும்‌ வீணாய்ப்‌ போகாது. கர்த்தரே 
பர்க துணையும்‌ 
டகமுமாயிருக்கிறார்‌ (சங்‌ 11541). 


கர்த்தர்‌ நம்மை ஆசீர்வதிப்பார்‌ 


கர்த்தர்‌ 
தினைத்திருக்கிறார்‌, 
ஆசீர்வதிப்பார்‌; 
குடும்பத்தாரை 
அவர்‌ ஆரோன்‌ 
ஆசீர்வதிப்பார்‌. 


நம்மை 
அவர்‌ 
இண்ரவேல்‌ 
ஆசீர்வதிப்பார்‌, 
குடும்பத்தாரை 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம 


PUBLISHERS 


வானத்தையும்‌ பூமியையும்‌ படைத்த 
கர்த்தரரலே தீங்கன்‌ ஆசீர்வதிக்கப்‌ 
பட்டவர்கள்‌ (சங்‌ 115:12-15). 


நாம்‌ கர்த்தரை நம்பவேண்டுபென்று 
சங்கீதக்காரர்‌ நம்மை 
உற்சாகப்படுத்துகிறார்‌. கர்த்தர்‌ நம்மை 


பதிந்திருக்கும்‌ 
நம்முடைய இருதயத்திற்கு 
சமாதானமும்‌ உண்டாகும்‌ 
நம்மீது  கோபமாயிருக்கிறார்‌ 
சிந்தனை நமக்குள்‌ 
நம்முடைய இருதயத்தில்‌ சந்தோஷமும்‌ 
சமாதானமும்‌ இருக்காது. நம்முடைய 
மனச்சாட்சி குற்றவணர்வினால்‌ 
வேதனைப்படும்‌. 


சந்தோஷமும்‌ 

கர்த்தர்‌ 
என்னும்‌ 
வந்துவிட்டால்‌, 


கர்த்தர்‌ எப்போதும்‌ நம்மை 
நினைத்திருக்கிறார்‌. அவர்‌ ஒருபோதும்‌ 
நம்மை மறப்பதில்லை. கர்த்தர்‌ நமக்கு 
இதுவரையிலும்‌ செய்த காரியங்களைத்‌ 
தியானித்துப்‌ பார்த்து “அவர்‌ நம்மை 

சீர்வதிப்பார்‌” என்று உறுதியாய்‌ 
நம்பவேண்டும்‌. கர்த்தர்‌ நமக்குத்‌ 
துணையும்‌ கேடகமுமயிருக்கிறவர்‌. நாம்‌ 
கஷ்டங்களிலும்‌ வேதனைகளிலும்‌ 
சிக்கிக்கொண்டிருந்தாலும்‌. அவர்‌ நம்மை 
நிச்சயமாய்‌ விடுவிப்பார்‌. அவரே நமக்கு 
துணையாகவும்‌, கேடகமாகவும்‌ 
இருப்பதினால்‌, கர்த்தர்‌ நமக்காக 
யுத்தம்பண்ணுவார்‌. நம்முடைய 
சத்துருக்களின்‌ தாக்குதல்களிலிருந்து 
கர்த்தர்‌ நம்மைப்‌ பாதுகாப்பார்‌ 
இதுவரையிலும்‌ நம்மை சத்துருவின்‌ 
கைகளிலிருந்து விடுவித்த கர்த்தர்‌, 
இனிமேலும்‌ நம்மை விடுவிப்பார்‌ என்‌) 
நாம்‌ விசுவாசிக்கு ல வம்‌ ரத 


கர்த்தர்‌ நம்மை ஆசீர்வதிப்பதாக 
நமக்கு வாக்குப்பண்ணியிருக்கிறார்‌ 
கர்த்தர்‌. நமக்கு ஆசீர்வாதமான 
வார்த்தைகளைச்‌ சொல்வதோடு. 
நிறுத்திக்கொள்வதில்லை. அவர்‌ நமக்கு 
நன்மைகளைச்‌ செய்வதாக 
அறிவிப்பதோடு நிறுத்திக்‌ 
கொள்வதில்லை. அவர்‌ நமக்கு 
ஆசீர்வாதங்களைக்‌ கொடுக்கிறார்‌. 





ழ்‌ நவள 
யாய 


அவர்‌ நமக்கு நன்மைகளைச்‌ செய்கிறார்‌. 
நாம்‌ கர்த்தருக்குப்‌ பயப்படும்போது, நாம்‌ 
சிறியவர்களா அல்லது பெரியவர்களா 
என்பது கர்த்தருக்கு முக்கியமல்ல. நாம்‌ 
கர்த்தருக்குப்‌ பயப்படவேண்டும்‌ என்பதே 
அவருடைய சித்தம்‌. தமக்குப்‌ பயப்படுகிற 
பெரியோரையும்‌ [யோரையும்‌ கர்த்தர்‌ 
ஆசீர்வதிப்பார்‌ (சங்‌ 11543). 


பயப்படுகிறவர்கள்‌ 
காணியாட்சிக்குப்‌ 

ஆரோனின்‌ 
சேராதவர்களாகவும்‌ 
இருக்கலாம்‌. னாலும்‌ அவர்கள்‌. 
கர்த்தருக்குப்‌ பயப்படும்போது, கர்த்தர்‌ 
இவர்களையும்‌ ஆசர்வதக்கிறர்‌. 


கர்த்தருக்குப்‌ 
இஸ்ரவேலின்‌ 
புறம்பானவர்களாகவும்‌, 


குடும்பத்தைச்‌ 


அப்போஸ்தலர்‌ பேதுரு இந்தச்‌ 
சத்தியத்தை உறுதியாய்‌ நம்புகிறார்‌. 
அப்பொழுது பேதுரு பேசத்தொடங்கி: 
தேவன்‌ பட்சபாதமுள்ளவரல்ல என்றும்‌, 
எந்த  ஜனத்திலாயினும்‌ அவருக்குப்‌ 
பயந்திருந்து நீதியைச்‌ செய்கிறவன்‌ 
எவனோ அவனே அவருக்கு உகந்தவன்‌ 
என்றும்‌ நிச்சயமாய்‌ அறிந்திருக்கிறேன்‌. 
எல்லாருக்கும்‌ கர்த்தராயிருக்கிற 
இயேசுகிறிஸ்துவைக்கொண்டு அவர்‌ 
சமாதானத்தைச்‌ சுவிசேஷமாய்க்‌ கூறி, 
இஸ்ரவேல்‌  புத்திரருக்கு அனுப்பின 
வார்த்தையை அறிந்திருக்கிறீர்களே” 
(அப்‌ 10:34-36) என்று விசுவாசத்தோடு 
சொல்லுகிறார்‌ 


ஒரு சிலர்‌ தேவனுடைய கிருபையில்‌ 
பலவீனராயிருப்பார்கள்‌. வேறு சிலரோ 
கிருபையில்‌ பலப்பட்டிருப்பார்கள்‌. 
மந்தையில்‌ வெள்ளாடுகளும்‌ இருக்கும்‌. 
செம்மறியாடுகளும்‌ இருக்கும்‌. கர்த்தர்‌ 
பட்சபாதம்‌ பார்க்கிறவால்ல. 
யாராகயிருந்தாலும்‌ அவர்கள்‌ தமக்குப்‌ 
பயந்து கீழ்ப்படியவேண்டும்‌ என்றே 
கர்த்தர்‌ எதிர்பார்க்கிறார்‌. தமக்கும்‌ 
பயப்படுகிறவர்கள்‌ அனைவரையும்‌ கர்த்தர்‌ 
ஆசீர்வதிக்கிறார்‌. 

உங்கள்‌ 
வர்த்திக்கப்‌ 
£524). இது 
வாக்குத்தத்தம்‌ 


“கர்த்தர்‌ உங்களையும்‌ 
பிள்ளைகளையும்‌ 
பண்ணுவார்‌" 
கர்த்தருடைய 


(சங்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை OCDNENIS 


PUBLISHERS 


கர்த்தர்‌ தம்முடைய வாழ்க்கையில்‌ 
உண்மையுள்ளவர்‌. கர்த்தர்‌ நம்மையும்‌, 
நம்முடைய சந்ததியையும்‌ 
வர்த்திக்கப்பண்ணுவார்‌. அவர்‌ நமக்குக்‌ 
கிருபைகளையும்‌, இரக்கங்களையும்‌, 
ஆசீர்வாதங்களையும்‌, தாலந்துகளையும்‌ 
அதிகமாய்க்‌ கொடுப்பார்‌. கர்த்தரை 
அறியும்‌ அறிவையும்‌, தெய்வீக 
ஞானத்தையும்‌, பரிசுத்தத்தையும்‌, 
அதிகமாய்க்‌ 


சந்தோஷத்தையும்‌ கர்த்தர்‌ 
கொடுப்பர்‌. ன்‌ 


கர்த்தருக்குப்‌ பயப்படுகிறவர்களுக்கு, 
அவருடைய ஆசீர்வாதம்‌ ஒருபோதும்‌ 
குறைந்து போவதில்லை. அது 
அதிகரித்துக்கொண்டேயிருக்கும்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய கிருபைகளை அவர்களுக்கு 
வர்த்திக்கப்பண்ணிக்‌ கொண்டேயிருபபார்‌. 
நாம்‌ கர்த்தருக்குப்‌ பயந்து. இந்தப்‌ 
பூமியில்‌ ஜீவிக்கும்‌ காலம்‌ வரையிலும்‌, 
கர்த்தருடைய ஆசீர்வாதத்திற்கு 
குறைவிருக்காது. அவருடைய 
நன்மைக்குக்‌ குறைவிருக்காது. கர்த்தர்‌ 
நம்மை பூரணப்படுத்தும்‌ வரையிலும்‌. 
கர்த்தருடைய முகத்தின்‌ பிரகாசம்‌. 
நம்மீது பட்டுக்கொண்டேயிருக்கும்‌. 
“நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல்‌. 
வரைக்கும்‌ அதிகமதிகமாய்ப்‌ பிரகாசிக்கிற 
சூரியப்பிரகாசம்போலிருக்கும்‌" (நீதி 418) 


“வானத்தையும்‌ பூமியையும்‌ படைத்த 
கர்த்தராலே 
ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்‌” (சங்‌ 115 
அவர்கள்‌ சந்ததியானது ஜாதிகளின்‌ 
நடுவிலும்‌. அவர்கள்‌ சந்தானமானது. 
ஜனங்களின்‌ நடுவிலும்‌ 
அறியப்பட்டிருக்கும்‌: அவர்களைப்‌ பார்க்கிற 
யாவரும்‌ அவர்கள்‌ கர்த்தரால்‌ ஆசீர்வாதம்‌ 
பெற்ற சந்ததியென்று அறிந்து 
"(ஏசா 619). நம்மை 
ஆசீர்வதிக்கிற கர்த்தர்‌ பெரியவர்‌. அவர்‌ 
சர்வவல்லபையுள்ள தேவன்‌. அவரே 
வானத்தையும்‌ பூமியையும்‌ படைத்தவர்‌. 
தேவனுடைய மகத்துவமான 
கரத்தினாலும்‌ அவருடைய மகிமையான 
கிருபையினாலும்‌, நாம்‌ ஆசீர்வதிப்படுவது 
நமக்குக்‌ கிடைத்திருக்கிற பாக்கியம்‌. 
நமக்கு கர்த்தருடைய  ஆசீர்வாதமே 
தங்கும்‌. 





ழ்‌ நள 
யாய 


கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம்‌ 


வானங்கள்‌ கர்த்தநுடையவைகள்‌; 
பூமியையோ மனுபுத்திரருக்குக்‌ 
கொடுத்தார்‌. மீரித்தவர்களும்‌ 
மவுனத்தில்‌ இறங்குகிற அனைவரும்‌. 
கர்த்தரைத்‌ தூதியார்கள்‌.. நாமே, 
இதுமுதல்‌ என்றென்றைக்கும்‌ கர்த்தரை 
ஸ்தோத்திரிப்போம்‌. 

(சுங்‌ 115:16-18). 


சங்கீதக்கார்‌ 
துதிக்கிறார்‌ தன்னையே 
எடுத்துக்காட்டாகச்‌ சொல்லி, 
கர்த்தரைத்‌ க 

நமக்கு ஆலோசனை சொல்கிற 
சங்கீதக்காரரும்‌ நம்மோடு சேர்ந்து 
இ இதுமுதல்‌ என்றென்றைக்கும்‌ 
ர்‌ ஸ்தோத்திரிப்போம்‌. 

Moe rr 


கர்த்தரே வானத்தையும்‌ பூமியையும்‌ 
படைத்தவர்‌. வானங்கள்‌ 
கர்த்தருடையவைகள்‌. அது அவருடைய 
வாசஸ்தலம்‌.  பரலோகத்திலே கர்த்தர்‌ 
தமக்கு சிங்காசனத்தை 
ஸ்தாபித்திருக்கிறார்‌. கர்த்தர்‌ 
வானத்திலிருந்தாலும்‌. அவர்‌ 
மனுபுத்திரருக்கும்‌ இரக்கம்‌ காண்பித்து, 
இந்தப்‌ பூமியை மனுபுத்திரருக்குக்‌ 
'கொடுத்திருக்கிறார்‌. மனுபுத்திரர்‌ இதைப்‌ 
பயன்படுத்தும்‌ வண்ணமாக, திட்டமிட்டு 
வடிவமைத்திருக்கிறார்‌. மனுஷருடைய 
தேவைகளெல்லாம்‌ தேவனுடைய 
சம்பூரண ஆசீர்வாதங்களினால்‌ 
சந்திக்கப்படுகிறது. இந்தப்‌ பூமியில்‌ 
கர்த்தர்‌ மனுஷருக்குப்‌ புசிக்க 
போஜனங்களையும்‌, பருக 
பானங்களையும்‌, குடியிருக்க 
வாசஸ்தலங்களையும்‌ கொடுத்திருக்கிறார்‌ 
[சங்‌ 111516). 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம்மா 


PUBLISHERS 


நாம்‌ எல்லோரும்‌ கர்த்தரைத்‌ துதிக்க 
வேண்டும்‌ என்பதுதான்‌ சங்கீதக்காரரின்‌ 
ஆலோசனை. ஆனாலும்‌ ஒரு சிலர்‌ 
கர்த்தரைத்‌ துதிக்கமாட்டார்கள்‌. 
“மரித்தவர்களும்‌ மவுனத்தில்‌ இறங்குகிற 
அனைவரும்‌ 

(சங்‌ 11547. 
அவனுடைய 

பிரிந்திருக்கும்‌. 
மவுனமாயிருக்கும்‌. 


எடம்‌ ஆத்துமாவும்‌ 
மரித்துப்போன சரீரம்‌ 


மனுஷன்‌ 
மரித்தபின்பும்‌ அவனுடைய ஆத்துமா 
ஜீவனோடுதான்‌ இருக்கும்‌. அந்த 
ஆத்துமாவால்‌ கர்த்தரைத்‌ துதிக்கழுடியும்‌. 


விசுவாசமுள்ள ஆத்துமாக்கள்‌, 
சரீரத்தின்‌ பாரத்தைவிட்டு விடுதலை 
பெற்று, தனித்திருந்தாலும்‌ அவை 
கர்த்தரைத்‌ துதிக்கும்‌. துதித்துக்‌ 
கொண்டேயிருக்கும்‌. என்றென்றைக்கும்‌. 
அவை கர்த்தரைத்‌ துதிக்கும்‌. பக்தியுள்ள 
ஆத்துமா பரலோகத்திற்கு 
போகும்போதும்‌, அங்கும்‌ அது கர்த்தரை 
நித்தியகாலமாய்த்‌ குதிக்கும்‌ "கர்த்தரைத்‌ 
துதிப்பதுதான்‌ இரட்சிக்கப்பட்டவர்களின்‌. 
பிரதான ஊழியம்‌ அவர்கள்‌ இந்தப்‌ 
பிரபஞ்சத்தில்‌ உயிரோடிருக்கிற 
காலங்களில்‌, அவர்களுடைய ஆவியும்‌ 
சரீரமும்‌ கர்த்தரைத்‌. துதிக்கும்‌, 
அவர்கள்‌ தங்கள்‌ சரீரத்தில்‌ 
மரணமடைந்தாலும்‌, அவர்களுடைய 
மாக்கள்‌ கர்த்தரை 
£ன்றென்றைக்கும்‌ ஸ்தோத்திரிக்கும்‌. 





ழ்‌ நள 
யாய 


பதினாறாவது சங்கீதம்‌ 
கீதமாகும்‌. சங்கீதக்காரர்‌ 
நெருக்கத்திலிருந்தார்‌. 
அரைச்‌ சூழ்ந்து 
(சங்‌ 116:3,10,1). 

நெருக்கங்களிலே. 
சங்கீதக்கார்‌ கர்த்தரை நோக்கிக்‌ 
கூப்பிடுகிறார்‌ (சங்‌ 1164). 
சங்கீதக்காரரின்‌ ஜெபத்தைக்‌ கர்த்தர்‌ 
கேட்டு, அவருக்குப்‌ பதில்‌ கொடுக்கிறார்‌. 
சங்கீதக்காரர்‌ கர்த்தருடைய நன்மைகளை 
அனுபவிக்கிறார்‌ (சங்‌ 11642). கர்த்தர்‌ 
சங்கீதக்காரர்மீது இரக்கம்‌ காண்பிக்கிறார்‌ 
(சங்‌ 11656), அவரை விடுவிக்கிறார்‌ 
(சங்‌ 116 


நூற்றுப்‌ 
ஸ்தோத்திர 
மிகுந்த 
மரணக்கட்டுக்கள்‌ 
கொண்டது 
தன்னுடைய 


கர்த்தர்‌ தனக்கு செய்த எல்லா 
உபகாரங்களையும்‌ சங்கீதக்காரர்‌ மறவாமல்‌ 
நினைவுகூருகிறார்‌ (சங்‌ 11642). 
சங்கீதக்கார்‌ கர்த்தரிடத்தில்‌ அன்பு 
கூருகிறார்‌. (சங்‌ 1164). கர்த்தரை 
எப்பொழுதும்‌ தொழுதுகொள்வதாக. 
வாக்குப்பண்ணுகிறார்‌ (சங்‌ 116:2,1317). 
அவர்‌ கர்த்தரிடத்தில்‌ இளைப்பாறுதல்‌. 
பெற்றிருக்கிறார்‌ (சங்‌ 167). அவர்‌ 
கர்த்தருக்கு முன்பாக நடக்கிறார்‌ 
(சங்‌ 169). அவர்‌ கர்த்தருடைய 
சமுகத்தில்‌ தன்னுடைய 
பொருத்தனைகளை  நிறைவேற்றுகிறார்‌. 
(சங்‌ 11643-1517 19). தன்னுடைய 
ஜீவியகாலம்‌ முழுவதும்‌, சங்கீதக்காரர்‌ 
கர்த்தருடைய அடியானாகயிருக்கப்‌ 
போவதாக வாக்குப்பண்ணுகிறார்‌ 
(சங்‌ 11644). கர்த்தரை நம்புகிற ஆத்துமா 
சந்தோஷமாயிருக்கும்‌. » 
பரிசுத்தமாயிருக்கும்‌. பக்தித்ன்‌ 
வார்த்தைகளைத்‌ தியானிக்கும்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை CONES 


PUBLISHERS 


கர்த்தரைத்‌ 
தொழுதுகொள்ளூவேன்‌ 
சங்‌ 116 : 12 


பல்‌ 11641. கர்த்தர்‌ என்‌ சத்தத்தையும்‌ 
விண்ணப்பத்தையும்‌ 
ந்தான்‌ அவரில்‌ அன்பு 


கூருகிறேன்‌.. 


சங்‌ 1182. அவர்‌ தமது செவியை 
எனக்குச்‌ சாயத்தபடியால்‌, நாண்‌ 
உயிரோடிருக்குமனவும்‌ அவரைத்‌ 
தொழுதுகொன்ளாவேன்‌. 


தாவீது இந்த சங்கீதத்தின்‌ 
ஆசிரியர்‌. அவர்‌ தன்னுடைய பொதுவான 
அனுபவத்தையும்‌ அவர்‌ கர்த்தர்மீது 
வைத்திருக்கிற பக்தியையும்‌ இந்த 
சங்கீதத்தில்‌ எழுதுகிறார்‌. “ கர்த்தரைத்‌ 
துதிப்பது” என்பதுதான்‌ இந்த 
சங்கீதத்தின்‌ மையச்செய்தி. தாவீது பல 
சமயங்களில்‌ கர்த்தரிடத்தில்‌ 
ஜெபித்திருக்கிறார்‌. அவர்‌ கர்த்தருடைய 
நன்மைகளை பல சமயங்களில்‌ பெற்று 
அரு கர்த்தர்‌ தமது 

ய சாய்த்தார்‌ என்‌! 
னத அகபா. எட 


கர்த்தர்‌ மனுஷருடைய ஜெபத்தைக்‌ 
கேட்பது அவருடைய கிருபை. அவர்‌ 
நம்‌ பக்கமாக தம்முடைய செவியைச்‌ 
சாய்த்து; நமக்காக தம்மையே 
தாழ்த்துகிறார்‌. நாம்‌. 
அபாத்திரராயிருந்தாலும்‌ கர்த்தர்‌ நம்மீது 
அன்புகூர்ந்து, நமக்காக அவர்‌ த. 
தாழ்த்தி, தம்முடைய செவியை நம்‌ 


பக்கமாகத்‌ திருப்புகிறார்‌. 

சங்கீதக்காரர்‌ இந்த சங்கீதத்தின்‌ 
ஆரம்பத்தில்‌, "கர்த்தரில்‌ 
அன்புகூருகிறேன்‌” என்று சொல்லுகிறார்‌. 
தாவீதின்‌ இருதயம்‌ கர்த்தர்மீதுள்ள 
அன்பினால்‌ நிரம்பியிருக்கிறது. 
அவருடைய இருதயத்திலிருப்பதை 
அவருடைய வாய்‌ பேசுகிறது. “என்‌: 
பெலனாகிய கர்த்தாவே உம்மில்‌ 
ன்‌ (சங்‌ 184) என்று 





EL 
TT 
தாவீதைப்போலவே நாமும்‌ கர்த்தரில்‌ 
அன்புகூரவேண்டும்‌. அவர்‌ நம்முடைய 
சத்தத்தையும்‌, நம்முடைய 
விண்ணப்பத்தையும்‌ கேட்டதினால்‌, நாம்‌ 
அவரில்‌ அன்புகூரவேண்டும்‌. கர்த்தர்‌ 
தமது செவியை நமக்குச்‌ 
சாய்த்தடியினால்‌ நாம்‌ அவரைத்‌ 
தொழுதுகொள்ள வேண்டும்‌. தாவீது 
கர்த்தரைத்‌ தொழுதுகொள்வதைப்பற்றிச்‌ 
சொல்லும்போது, நான்‌ 
உயிரோடிருக்குமாவும்‌ அவரைத்‌ 
தொழுது கொள்ளுவேன்‌” என்று 
க்கை செய்கிறார்‌. எபிரெய 
பாஷையில்‌, உயிரோடிருக்குமளவும்‌" 
என்னும்‌ எபிரெய வார்த்தைக்கு, “என்‌ 
ஜீவியகாலமெல்லாம்‌, என்‌ 
வாழ்நாளெல்லாம்‌" என்று பொருள்‌. தாவீது 
ஒவ்வொரு நாளும்‌ கர்த்தரைத்‌ 
தொழுதுகொள்வதாகவும்‌, தன்னுடைய 
ஆயுசுகாலம்‌ முடியும்‌ வரையிலும்‌ அவர்‌ 
கர்த்தரை தொழுதுகொள்வதாகவும்‌ 
அறிக்கை செய்கிறார்‌ ட ழ்‌ 


கிருபையுள்ள கர்த்தர்‌ 
சங்‌ 116 : 3-9 


சங்‌ 116:3. மரணக்கட்டுகள்‌ என்னைச்‌ 
சுற்றிக்‌ கொண்டது, பாதான 
இடுக்கண்கன்‌ என்னைப்‌ பிடித்தது; 
இக்கட்டையும்‌ சஞ்சலத்தையும்‌ 


அப்பொழுது. 
ரகத்‌ கட்த 
கர்த்தாவே, 


'விடுவியும்‌ சது 


சுங்‌ 1165. கர்த்தர்‌ கிருபையும்‌. 
தீதியுமுன்னவர்‌, நம்முடைய தேவன்‌ 
மனஉருக்கமானவர்‌. 


சுங்‌ 116:8. கர்த்தர்‌ கபடற்றவர்களைக்‌: 
காக்கிறார்‌; நான்‌ மெலித்துயோனேன்‌, 
அவர்‌ என்னை இரட்சித்தார்‌; 

சங்‌ 116:7. என்‌ ஆத்துமாவே, கர்த்தர்‌ 
உனக்கு நன்மை செய்தபடியால்‌, தீ 
உன்‌ இளைப்பாறுததுக்குத்‌ திரும்பு. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மாமா 


PUBLISHERS 


சங்‌ 1185. 
மரணத்துக்கும்‌, என்‌ 
கண்ணீருக்கும்‌, என்‌ 
இடறுதலுக்கும்‌ தப்புவித் தீர்‌. 


சங்‌ 1184. நான்‌ கர்த்தருக்கு முன்பாக 
ஜீவனுன்னோர்‌ தேசத்திலே நடப்பேன்‌. 


என்‌ ஆத்துமாவை 
கண்ணைக்‌ 


காலை 


கர்த்தாவே, 
விடுவியும்‌ 


என்‌ ஆத்துமாவை 


மரணக்கட்டுகள்‌ என்னைச்‌ சுற்றிக்‌ 
கொண்டது, பாதான இடுக்கண்கள்‌. 
என்னைப்‌ பிடித்தது; இக்கட்டையும்‌ 
சுஞ்சலத்தையும்‌ அடைந்தேன்‌. 
அப்பொழுது நான்‌ கர்த்தருடைய 
நாமத்தைத்‌ தொழுது கொண்டு: 
கர்த்தாவே, என்‌ ஆத்துமாவை 
விடுவியும்‌. என்று கெஞ்சினேன்‌ 
(சங்‌ 1163.4), 


கர்த்தர்‌ தாவீதிடத்தில்‌ 
கிருபையுள்ளவராயிருக்கிறார்‌. அவருக்குத்‌ 
தம்முடைய கிருபையைக்‌ காண்பிக்கிறார்‌. 
மரணக்கட்டுகள்‌ என்னைச்‌ 
சுற்றிக்கொண்டது, பாதாள இடுக்கண்கள்‌ 
என்னைப்‌ பிடித்தது;  இக்கட்டையும்‌ 
சஞ்சலத்தையும்‌ அடைந்தேன்‌” என்று 
தன்னுடைய அனுபவங்களையெல்லாம்‌ 
சொல்லுகிறார்‌. தாவீதுக்கு மிகுந்த 
நெருக்கமும்‌, மிகுந்த துன்பமும்‌ 
உண்டாயிற்று. மரணத்தின்‌ வாயிலில்‌ 
நிற்கிறார்‌. ஒருவேளை அவருடைய சரீர 
மரணமே, அவருடைய வருத்தத்திற்குக்‌ 
காரணமாயிருக்கலாம்‌. அவருடைய சரீர 
வேதனையும்‌, மனதின்‌ குழப்பமும்‌ 
அவருக்கு மிகுந்த துன்பத்தைத்‌ தரலாம்‌. 
இந்தப்‌ பிரச்சனைகளை தாவீது 
பாதாள இடுக்கண்கள்‌' என்று 
சொல்லுகிறார்‌. 


தனக்கு கஷ்டங்கள்‌ வரும்போது, 
தாவீது அவற்றையெல்லாம்‌ கர்த்தருடைய 
சமுகத்தில்‌ ஒப்புக்கொடுக்கிறார்‌. 
விசுவாசத்தோடும்‌. பயபக்தியோடும்‌. 
கர்த்தரிடத்தில்‌ ஜெபம்பண்ணுகிறார்‌ 
“அப்பொ நான்‌ கர்த்தருடைய 
நாமத்தைத்‌ தொழுது கொண்டு: 





ழ்‌ நவள 
யாய 


கர்த்தாவே, என்‌ ஆத்துமாவை விடுவியும்‌ 

= து 

தாவீதின்‌ 

சுருக்கமாகயிருக்கிறது. 

சுருக்கமாகமிருந்தாலும்‌ நிறைவான 
கருத்துள்ளதாயிருக்கிறது 


“கர்த்தாவே, 
ஆத்துமாவை விடுவியும்‌' என்பதுதான்‌ 
தாவீதின்‌ ஜெபம்‌. இந்த ஜெபத்திற்கு, 
“கர்த்தாவே என்னை மரணத்திலிருந்து 
இரட்சித்தக்‌ கொள்ளும்‌ என்றும்‌, 
பாவத்திலிருந்து என்னை 
மீட்டுக்கொள்ளும்‌” என்றும்‌ பொருள்‌. 
பாவமே. நம்முடைய ஆத்துமாவைக்‌ 
கொன்றுபோடும்‌. நம்முடைய ஆத்துமா 
உயிரோடிருக்க வேண்டுமென்றால்‌, 
நம்முடைய பாவங்கள்‌ நம்மைவிட்டு 
நீங்கிப்போகவேண்டும்‌. தாவீது, 
தன்னுடைய சரீரத்திற்காக ஜெபிக்காமல்‌, 
தன்னுடைய ஆத்துமாவுக்காக 
ஜெரிக்கிறார்‌. ஆத்தும ஆசீர்வாதமே 
மெய்யான ஆசீர்வாதம்‌ ஆத்து! 

கிப்‌ பயக பரவப்‌ 


என்னுடைய 


கர்த்தர்‌ என்னை இரட்சித்தார்‌ 


கர்த்தர்‌ 
தீதியுமுன்னவர்‌, 
மனஉருக்கமானவர்‌. 
கபடற்றவர்கனைக்‌ 
மெலித்துபோனேன்‌, 
இரட்சித்தார்‌; என்‌ 
கர்த்தர்‌ உனக்கு 
செய்தபடியால்‌, 
இனைப்பாறுதலுக்குத்‌ 
(சுங்‌ 116:5-7). 


தாவீது கர்த்தரோடு நெருங்கிய 
ஐக்கியத்திலிருக்கிறார்‌. கர்த்தர்‌ 
அவருக்கு அநேக நன்மைகளைச்‌ 
செய்திருக்கிறார்‌. கர்த்தருக்குள்‌. 
அவருக்கு அநேக அனுபவங்கள்‌: 
உண்டாயிற்று தாவீது 
தன்னுடைய அனுபவங்கள்‌ மூலமாக 
கர்த்தர்‌ கிருபையும்‌, நீதியும்‌, 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம்மா 


PUBLISHERS 


அறிந்திருக்கிறார்‌. 
கபடற்றவர்களைக்‌ 
கபடற்றவர்கள்‌ எளிமையானவர்கள்‌. 
அவர்கள்‌ நீதியும்‌ நேர்மையுமுள்ளவர்கள்‌. 
அவர்களிடத்தில்‌ குற்றம்‌ காணப்படாது. 
அவர்கள்‌ கர்த்தரின்‌ பார்வைக்கு 
அருமையானவர்கள்‌. ஆகையினால்‌ 
கர்த்தர்‌ கபடற்றவர்களைப்‌ 
பாதுகாக்கிறார்‌. 

கர்த்தர்‌ பவுலைக்‌ 
கொண்டார்‌. பவுல்‌ 
அவர்‌ உலகத்திற்குரிய 
கர்த்தருடைய 
அறிவிக்கவில்லை. 
மாம்ச 


ஆவிக்குரிய 


காத்துக்‌ 
கபடற்ற உத்தமர்‌ 

ஞானத்தின்படி 

சுவிசேஷத்தை 
பவுல்‌ தன்னுடைய 
ஞானத்தின்படி பேசாமல்‌ 

ஞானத்தோடு பேசினார்‌. 
அதுபோலவே தாவீதும்‌ தன்னுடைய 
அனுபவங்களை 


விக்குரிய 
வனத்‌ 


தாவீது மெலிந்துபோனார்‌ 
துக்கத்திலும்‌ நெருக்கத்திலும்‌ சிக்கிக்‌ 
கொண்டார்‌. மரண உபாதை அவரை 
நெருக்கிற்று. அந்த சூழ்நிலையில்‌ 
கர்த்தர்‌ தாவீதை இரட்சித்தார்‌. தாவீது 
மிகுந்த உபத்திரலத்திலிருந்தபோது, அந்த 
உபத்திரவத்தைத்‌ தாங்கிக்கொள்ள 
கர்த்தர்‌ தாமே அவருக்கு உதவிசெய்தார்‌. 
தாவீது உபத்திரவத்திலிருந்தாலும்‌, 
கர்த்தர்‌ தனக்கு நன்மையான 
உதவிகளைச்‌ செய்வார்‌ 

நம்புகிறார்‌. கர்த்தர்‌ 
விசுவாசத்தையும்‌. கொடுத்தார்‌. 
நெருக்கத்திலிருந்த சூழ்நிலையில்‌, 
கர்த்தரை நோக்கி ஜெபிப்பதற்கு அவரே 
உதவிபரிந்தார்‌. கர்த்தருடைய 
உதவியில்லையென்றால்‌. தாவீது 
ஒன்றுபில்லாமல்‌ டமா 
கர்த்தரிடத்தில்‌ ஜெபித்துவிட்டு, 
அவருடைய உதவிக்காக காத்திருக்கும்‌ 
பொறுமையையும்‌ கர்த்தர்‌ அவருக்குக்‌ 
கொடுத்தார்‌. பொறுமையில்லையென்றால்‌ 
விசுவாசம்‌ தோல்வியடைந்துவிடும்‌. 





ழ்‌ நள 
யாய 


தாவீது தன்னைப்‌ பற்றி 
பெருமையாக ஒன்றும்‌ சொல்லவில்லை. 
கர்த்தருடைய கிருபையினால்‌ தாவீது 
இரட்சிக்கப்பட்டிருக்கிறார்‌. “இந்த ஏழை 
என்ட்‌ கர்த்தர்‌ கேட்டு, அவனை 


'களுக்கெல்லாம்‌ 
நகக்‌ பித்தர்‌. வக்‌ (சங்‌ 345). 
கர்த்தர்‌ தாவீதுக்காக யாவையும்‌ 
செய்து முடித்திருக்கிறார்‌. தாவீது 
கர்த்தருக்குள்‌ சந்தோஷமாயிருந்தார்‌. 
தாவீது கர்த்தரையும்‌ அவர்‌ தனக்குச்‌ 
செய்த நன்மைகளையும்‌ 
மறந்துவிடவில்லை. “என்‌ ஆத்துமாவே, 
கர்த்தர்‌ உனக்கு நன்மை செய்தபடியால்‌, 
நீ உன்‌ இளைப்பாறுதலுக்குத்‌ திருப்பு” 
என்று நன்றியுள்ள இருதயத்தோடு, 
தன்னுடைய ஆத்துமாவிடம்‌ சொல்லுகிறார்‌. 
கர்த்தர்‌ கிருபையும்‌ நீதியுமுள்ளவர்‌. 
நம்முடைய தேவன்‌ மனஉருக்கமானவர்‌ 
அவரே நமக்கு நன்மை செய்கிறவர்‌. 
நாம்‌ கர்த்தருடைய இளைப்பாறுதலுக்குத்‌ 
திரும்பி வரவேண்டும்‌. 


நமக்கு எவ்வளவு ஆபத்தான 
சூழ்நிலைகள்‌ வந்தாலும்‌, நாம்‌ 
சூழ்நிலைகளைப்‌ பார்த்து பயப்படக்கூடாது. 
கர்த்தரை நோக்கிப்‌ பார்த்து 
தைரியமாமிருக்க வேண்டும்‌. கர்த்தர்‌ 
கபடற்றவர்களைக்‌ காக்கிறார்‌ என்றும்‌, 
நாம்‌ மெலிந்துபோனாலும்‌ கர்த்தர்‌ நம்மை 
இட சிக்கிறார்‌ என்றும்‌ 
சசுவாசத்தோடிருக்கவேண்டும்‌. 
நம்முடைய ஆத்துமாவுக்கு 
கர்த்தரிடத்தில்‌ மாத்திரமே இளைப்பாறுதல்‌ 
உண்டு. அவரே நமக்கு இளைப்பாறுதல்‌. 
கர்த்தருக்குள்‌ மாத்திரமே நம்மால்‌ 
இளைப்பாறுதல்‌ பெறமுடியும்‌. நம்முடைய 
த்துமா எங்கு இருந்தாலும்‌ 
கர்த்தரிடத்தில்‌ திரும்பி வரவேண்டும்‌. 
அவருடைய இளைப்பாறுதலுக்குத்‌ திரும்ப 


கர்த்தருக்குள்‌ 
வேண்டும்‌ 


சுமக்கிறவர்கள்‌ 
வரும்போது. 
அவர்களுக்கு இளைப்பாறுதல்‌ கிடைக்கும்‌ 
என்று இயேசுகிறிஸ்து 
வாக்குப்பண்ணியிருக்கிறார்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை 


QOODNENS 
PUBLISHERS 


“வருத்தப்பட்டுப்‌ பாரஞ்சுமக்கிறவர்களே! 
நீங்கள்‌ எல்லாரும்‌ என்னிடத்தில்‌ 
வாருங்கள்‌; நான்‌ உங்களுக்கு 
இளைப்பாறுதல்‌ தருவேன்‌. நான்‌ சாந்தமும்‌ 
மனத்தாழ்மையுமாய்‌ இருக்கிறேன்‌; என்‌ 
நுகத்தை உங்கள்‌ மேல்‌ ஏற்றுக்கொண்டு, 
என்னிடத்தில்‌ கற்றுக்‌ கொள்ளுங்கள்‌; 
அப்பொழுது. உங்கள்‌ ஆத்துமாக்களுக்கு 
இளைப்பாறுதல்‌ கிடைக்கும்‌. என்‌ நுகம்‌ 
மெதுவாயும்‌, என்‌ சுமை ஈயும்‌. 
இருக்கிறது என்றார்‌” (மத்‌ 11:28-30), 


என்‌ ஆத்துமாவை 
மரணத்துக்குத்‌ தப்புவித்தார்‌ 


என்‌ ஆத்துமாவை மரணத்துக்கும்‌, 
என்‌ கண்ணைக்‌ கண்ணீருக்கும்‌, என்‌ 


காலை இடறுதலுக்கும்‌ தப்புவித்தீர்‌ 
(சங்‌ 116:8). 


கர்த்தர்‌ தாவீதை 
கிருபையினால்‌ தப்புவிக்கிறார்‌, 
தாவீதின்‌ ஆத்துமாவை 
தப்புவிக்கிறார்‌. 
நிர்மூலமாகாமலிருப்பது 
சுத்தகிருமை நாம்‌ 
தேவனுடைய மகாபெரிய தயவு. நாம்‌ 
மரணப்படுக்கையிலிருக்கும்‌ போதுதான்‌ 
தேவனுடைய தயவின்‌ ஐசுவரியத்தை 
நம்மால்‌ பூரணமாய்ப்‌ புரிந்துகொள்ள 
முடியும்‌. நாம்‌ மரணத்தின்‌ வாயிலில்‌ 
நிற்கும்போது கர்த்தர்‌ தம்முடைய 
நுபையினால்‌ நம்மை மரணத்திற்குத்‌ 
தப்புவிக்கிறார்‌. 


தம்முடைய 
கர்த்தர்‌ 
மரணத்திற்குத்‌ 
நாம்‌. 
தேவனுடைய 
ஜீவனோடிருப்பது 


நம்முடைய சரீர மரணத்தைவிட 
த்தும மரணம்‌ மிகவும்‌ பயங்கரமானது. 
நம்முடைய ஆவிக்குரிய மரணத்திலிருந்து 
கர்த்தர்‌ நம்முடைய ஆத்துமாவைத்‌ 
தப்புவிக்கிறார்‌. கர்த்தருடைய 
பரிசுத்தவான்கள்‌ எல்லோருமே, கர்த்தர்‌ 
தங்களுடைய ஆத்துமாவை ஆவிக்குரிய 
மரணத்திற்குத்‌: தப்புவித்ததை 
நன்றியோடு இ ண மட 
கர்த்தரை மகிமைப்படுத்தவேண்டும்‌. 





ழ்‌ நள 
யாய 


கர்த்தர்‌ கண்ணை 
கண்ணீருக்குத்‌ தப்புவிக்கிறார்‌. 
நம்முடைய இருதயத்தில்‌ மிகுந்த துக்கமும்‌, 
மிகுந்த வேதனையும்‌ உண்டாகும்போது, 
நம்முடைய கண்கள்‌ கண்ணீரினால்‌. 
நிரம்பியிருக்கும்‌. கர்த்தரோ நம்முடைய 
இருதயத்திலிருக்கிற துக்கத்தையும்‌, 
வேதனையையும்‌ நீக்கிப்போட்டு, அங்கு 
தம்முடைய தெய்வீக சந்தோஷத்தையும்‌ 
சமாதானத்தையும்‌ வைக்கிறார்‌. 
நம்முடைய கண்ணை கண்ணிருக்குத்‌ 
தப்புவிக்கிறார்‌. 


நம்முடைய 


நம்முடைய காலை. 
தப்புவிக்கிறார்‌. நாம்‌ 
பாவத்தில்‌ விழுந்துவிடாதவாறு, 
பாவத்தில்‌ விழுந்து சாபத்தில்‌ சிக்கிக்‌ 
கொள்ளாதவாறு, சாபத்தினால்‌ சரீர 
வியாதியையும்‌. மரணத்தையும்‌ 
அடைந்துவிடாதவாறு கர்த்தர்‌ நம்மைத்‌ 
தப்புவிக்கிறார்‌. கர்த்தர்‌ தாவீதுக்கு 
அநேக நன்மைகளைச்‌ செய்திருக்கிறார்‌ 
தாவீது கர்த்தர்‌ செய்த நன்மைகளை 
நினைவுகூர்ந்து, என்‌ ஆத்துமாவே, நீர்‌ 
உன்‌ இளைப்பாறுதலுக்குத்‌ திரும்பு” என்று 
ன்னுடைய மாவுக்‌ 

க பலக்‌ 


கர்த்தர்‌ 
இடறுதலுக்குத்‌ 


ஜீவனுள்ளோர்‌. தேசத்திலே 


நடப்பேன்‌ 


நான்‌ கர்த்தருக்கு முன்பாக. 
ஜீவனுன்னோர்‌ தேசத்திலே நடப்பேன்‌ 
(சங்‌ 116:9). 


தாவீது கர்த்தருக்கு முன்பாக 
பயபக்தியோடு ஜீவிக்கவேண்டும்‌ என்று 
விரும்புகிறார்‌. நான்‌ கர்த்தருக்கு. 
முன்பாக ஜீவனுள்ளோர்‌ தேசத்திலே 
நடப்பேன்‌” என்று விசுவாசத்தோடு 
சொல்லுகிறார்‌. “ஜீவனுள்ளோர்‌ தேசம்‌" 
என்னும்‌ வாக்கியம்‌ இந்தப்‌ 
பிரபஞ்சத்தைக்‌ குறிக்கிறது. இந்தப்‌ 
பிரபஞ்சத்தில்‌ தாவீது ஜீவனோடிருக்கும்‌ 
வரையிலும்‌ அவர்‌ கர்த்தரிடத்தில்‌ 

ஈடு ஜீவிக்க விரும்புகிறார்‌ 
ஜீவனுள்ளோர்‌ தேசம்‌ என்பது 
தேவனுடைய கிருபையின்‌ தேசமாகும்‌. 
து தேவனுடைய இரக்கத்தின்‌ 
சாகும்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்மா 


PUBLISHERS 


நாம்‌ இந்தப்‌ பிரபஞ்சத்திற்காக 
கர்த்தருக்கு நன்றி சொல்லவேண்டும்‌. 
ஜீவனுள்ளோர்‌ தேசம்‌ நமக்கு அநேக 
நல்ல வாய்ப்புக்களைக்‌ கொடுக்கிற தேசம்‌. 
நாம்‌ தெய்வீக சீர்வாதங்களைப்‌ 
பெற்றுக்கொள்கிற தேசம்‌. நாம்‌ இந்தத்‌ 
தேசத்தில்‌ ஜீவிக்கும்‌ காலம்‌ 
வரையிலும்‌ கர்த்தர்‌ கொடுக்கிற 
நன்மைகளைப்‌ பெற்றுக்கொண்டு, 
அவருக்கு நன்றியுள்ளவர்களாக ஜீவிக்க 
வேண்டும்‌. கர்த்தருடைய நாமத்தை 
மகிமைப்படுத்தவேண்டும்‌. நம்முடைய 
ஆத்துமாவும்‌ ஜீவியமும்‌ செழித்திருக்க 
வேண்டும்‌. 


கர்த்தர்‌ செய்த நன்மைகள்‌ 
௪ங்‌ 116 : 10-19 


சங்‌ 16:10. விசுவாசித்தேன்‌, ஆகையால்‌ 
பேசுகிறேன்‌; நான்‌ மிகுதியும்‌ 
வருத்தப்பட்டேன்‌. 


சங்‌ 116-11. எத்த மனுஷனும்‌ பொய்யன்‌: 
என்‌ 


என்று. 
சொன்னேன்‌. 


மனக்கலக்கத்திலே 


சங்‌ 11812. கர்த்தர்‌ எனக்குச்‌. செய்த 
எல்லா உபகாரங்களுக்காகவும்‌, 
அவருக்கு என்னத்தைச்‌ செலுத்துவேன்‌. 


சுங்‌ 116-18. இரட்சிப்பின்‌ பாத்திரத்தை. 
எடுத்துக்‌ கொண்டு, கர்த்தருடைய 
நாமத்தைத்‌ தொழுதுகொள்ளுவேன்‌. 


சங்‌ 116.14. நான்‌ கர்த்தருக்குச்‌ செய்த. 
 பொருத்தனைகளை அவருடைய 
ஜனங்கனெல்லாருக்கு. முன்பாகவும்‌ 
செலுத்துவேன்‌... 


சன்‌ 116415. கர்த்தருடைய 
பரிசுத்தவான்‌௧ளின்‌ மரணம்‌ அவர்‌ 
பார்வைக்கு அருமையானது. 

சன்‌ 116:16. கர்த்தாவே, நான்‌ உமது 
அடியேன்‌; 

அடியானின்‌. 


கட்டுகளை அவிழ்த்துவிட்டீர்‌ 





ழ்‌ நள 
யாய 


சங்‌ 118:17. 
ஸ்தோத்திரபலியைச்‌: 
கர்த்தருடைய நாமத்தைத்‌ த்‌ 
கொள்ளுவேன்‌. 


நான்‌ 


சுங்‌ 116:18. நான்‌ கர்த்தருக்குக்‌ செய்த 
பொருத்தனைகனை அவருடைய 
ஜனங்கலெல்லாருக்கு முன்பாகவும்‌, 


சங்‌ 11619. கர்த்தருடைய ஆலயத்தின்‌ 
பிராகாரங்கனிலும்‌, எருசலேமே உன்‌ 
நடுவிலும்‌ நிறைவேற்றுவேன்‌. 
அல்லேலூயா. 


விசுவாசித்தேன்‌ 


விசுவாசித்தேன்‌, ஆகையால்‌ 
பேசுகிறேன்‌; நான்‌ மிகுதியும்‌ 
வருத்தப்பட்டேன்‌ (சங்‌ 16:10). 


செப்துவஜிந்த்‌ பதிப்பிலும்‌ மேலும்‌ 
பல. பழைய பதிப்புக்களிலும்‌ சங்‌ 1610-19 
ஆகிய வசனங்கள்‌ தனி சங்கீதமாக 
எழுதப்பட்டிருக்கிறது. இந்த 
வசனப்பகுதிகளை “இரத்த சாட்‌ சிகளின்‌ 
கீதம்‌ என்று அழைக்கிறார்கள்‌. 
கர்த்தருடைய பரிசுத்தவான்களின்‌ 
மரணம்‌ அவர்‌ பார்வைக்கு 
அருமையானது” (சங்‌ 11685) என்ற 
வசனத்தை ஆதாரமாக வைத்து, இந்த 
வசனப்பகுதியை “இரத்த சாட்சிகளின்‌ 
கீதம்‌” அழைக்கிறார்கள்‌. 

தாவீது கர்த்தரிடத்தில்‌ மூன்று 
காரியங்களை அறிக்கை செய்கிறார்‌. 
அவையாவன: 1 விசுவாசம்‌ 
2. மனக்கலக்கம்‌ 3. ஸ்தோத்திரம்‌ 
பண்ணுவது 


தாவீது தன்னுடைய விசுவாசத்தைப்‌ 

பற்றிச்‌ சொல்லும்போது. “விசுவாசித்தேன்‌, 

கையால்‌ பேசுகிறேன்‌” என்று 
சொல்லுகிறார்‌. அப்போஸ்தலர்‌ பவுல்‌, 
தன்னுடைய நிருபத்தில்‌, இந்த வசனத்தை 
மேற்கோளாகச்‌ சொல்லுகிறார்‌. 
“விசுவாசித்தேன்‌, ஆகையால்‌ பேசினேன்‌ 
என்று எழுதியிருக்கிறடடி, ங்களும்‌ 
அந்த தன்‌ 
உடையவர்களாயிருந்து, 
படியால்‌ பேசுகிறோம்‌” (2கொரி 413). 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம்மா 


PUBLISHERS 
இந்த 


பவுல்‌ வசனத்தைக்‌ 


குறிப்பிடும்போது, இதில்‌ தன்னையும்‌, 

உடன்‌ 
சேர்த்துக்‌ 
எல்லோரும்‌ 
பாடுகளை 
ஆனாலும்‌ 


தன்னோடுகூட, தன்னுடைய 
ஊழியக்காரர்களையும்‌ 
கொள்கிறார்‌. அவர்கள்‌ 


தைரியமாய்‌ 


கர்த்தர்‌ இருக்கிறார்‌ 
அவருடைய பராமரிப்பையும்‌, 
வாக்குத்தத்தத்தையும்‌ 

விசுவாசிக்கிறார்‌. சாமுவேல்‌ தாவீதை 
அபிஷேகம்பண்ணியபோது. தாவீது 
ஆடுமேய்க்கிறவராகமிருந்தார்‌. அவருடைய 
கையில்‌ ஆடுகளை பேய்க்கும்‌ கோல்‌ 
இருந்தது. சாமுவேலே தாவீதின்‌ 
கையில்‌ ராஜாவின்‌ செங்கோல்‌ இருக்கும்‌. 
என்று வாக்குப்பண்ணினார்‌. அவர்‌ 
தாவீதை ராஜாவாக அபிஷேகம்‌ 
பண்ணினார்‌. சாமுவேலின்‌ மூலமாய்‌ 
சொல்லப்பட்ட தேவனுடைய வார்த்தையை 
தாவீது வாசித்த. ட்டன 


தேவனுடைய வார்த்தையின்படி, 
தாவீது ராஜாவாக ஆவதற்கு முன்பாகவே, 
அவருக்கு அநேக பாடுகளும்‌, 
வேதனைகளும்‌, உபத்திரவங்களும்‌ 
உண்டாயிற்று... அவருடைய ஜீவனுக்கு 
ஆபத்து உண்டாயிற்று. கர்த்தருடைய 
வாக்குத்தத்தம்‌ நிறைவேறுவதற்கு 
முன்பாகவே தாவீதுக்கு பிரச்சனைகளும்‌, 
வேதனைகளும்‌, நெருக்கங்களும்‌ 
உண்டாயிற்று... இவையெல்லாவற்றிற்கும்‌ 
மத்தியில்‌, தாவீது கர்த்தரை நம்புகிறார்‌. 
கர்த்தருடைய வார்த்தையை நப்புகிறார்‌. 
'விசுவாசித்தேன்‌, பேசுகிறேன்‌' 
நம்பிக்கையோடு சொல்லுகிறார்‌. 
கர்த்தருடைய ்த்‌ 
விசுவாசிப்பதினால்‌, அவர்‌ 
கர்த்தரோடு பேசுகிறார்‌. 
துதித்து அவருக்கு தன்னுடைய 
நன்றியையும்‌, ஸ்தோத்திரத்தையும்‌ 
ஏறெடுக்கிறார்‌. கர்த்தருடைய நாமத்தைத்‌ 
தொழுதுகொள்கிறார்‌. 


என்றும்‌, 
அவருடைய 
தாவீது 


கர்த்தரைத்‌ 





ழ்‌ நவள 
யாய 
என்‌ 
சொன்னேன்‌ 


மனக்கலக்கத்திலே 


எத்த மனுஷனும்‌ பொய்யன்‌ 
என்று என்‌ மணக்கலக்கத்திலே. 
சொன்னேன்‌ (சங்‌ 11841). 


மிகுந்த 
மனக்கலக்கத்திலிருக்கிறார்‌. நிதான 
மில்லாமல்‌ பேசுகிறார்‌. அவருக்கு 
நடைபெறும்‌ காரியங்கள்‌ அவருக்கே 
ஆச்சரியமாயிருக்கிறது. தாவீதின்‌ 
வாழ்க்கையில்‌ அவர்‌ எதிர்பாராத 
காரியங்கள்‌ நடைபெறுகிறது. அநேக 
காரியங்கள்‌ நன்மைக்குப்‌ பதிலாக 
தீமையாகவே இருக்கிறது. இதனால்‌ 
அவருக்கு மனக்கலக்கமுண்டாயிற்று. 


சவுல்‌ 


தாவீது 


தாவீதைக்‌ கொன்றுபோட 
வேண்டுமென்று சதிஆலோசனை 
பண்ணுகிறார்‌. தாவீதைப்‌ பிடிப்பதற்கு 
முயற்சி பண்ணுகிறார்‌. தாவீது 
யாரோடெல்லாம்‌ பழகுகிறாரோ, அவர்கள்‌ 
எல்லோருமே அவருக்கு 
விரோதிகளாயிருக்கிறார்கள்‌. அவருக்குத்‌ 
தீங்கு செய்கிறார்கள்‌. இப்படிப்பட்ட ஒரு 
சூழ்நிலையில்‌, எந்த மனுஷனும்‌ 
பொய்யன்‌' ன்று தாவீது 
க்கத்‌ ஈல்லுகிறார்‌. 


சவுல்‌ தன்னோடு 
என்றும்‌, 
யுத்தவீரர்களெல்லாம்‌ 
செய்வார்கள்‌. 
எதிர்பார்த்தார்‌. 


கூடமிருப்பார்‌ 
அவருடைய 
தனக்கு உதவி 
என்றும்‌ தாவீது 

கோலியாத்தைக்‌ 
கொன்றதினால்‌ தனக்கு நற்பெயரும்‌, 
சவுலின்‌ அரண்மனையில்‌ மரியாதையும்‌ 
கிடைக்கும்‌ என்று தாவீது நினைத்தார்‌. 
ஆனால்‌ தாவீது நினைத்ததுபோல, சவுல்‌ 
அவருக்கு நன்மை செய்யவில்லை. 
தீமையையே செய்தார்‌. தாவீதுக்குத்‌ 
துன்பம்‌ வந்தபோது, அவருடைய 
சிநேகிதர்கள்‌ அவரோடு கூடமிருந்து, 
அவருக்கு உதவிசெய்வார்கள்‌ என்று 
நினைத்தார்‌. ஆனால்‌ அவர்களோ 
தாவீதை தனியாக விட்டுவிட்டுப்‌ 
போய்விட்டார்கள்‌. சவுல்‌ தாவீதின்மீது 
கோபமாயிருக்கிறார்‌ என்பதைத்‌ 
தெரிந்தவுடன்‌, தாவீதின்‌ சிநேகிதர்க 
ளெல்லாம்‌ அவரைக்‌ கைவிட்டுவிட்டார்கள்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை 


QOODNENS 
PUBLISHERS 


நமக்கும்‌ கஷ்டங்கள்‌ வரும்போது 
மனக்கலக்கமும்‌ வரும்‌ நாம்‌ சில 
சமயங்களில்‌ அவசரப்பட்டு, நிதானமிழந்து 
பேசிவிடுவோம்‌. மனக்குழப்பத்தில்‌ பேசக்‌ 
கூடாத வார்த்தைகளை பேசிவிடுவோம்‌. 
நாம்‌ செய்த தப்பிதங்களுக்காக நாம்‌ 
மனக்கலக்கத்திலே சொன்ன பாவமான 
வார்த்தைகளுக்காக, மனம்‌ வருந்தி 
கர்த்தரிடத்தில்‌ மன்னிப்பு கேட்கவேண்டும்‌. 
கர்த்தர்‌ நம்மை மன்னிப்பார்‌. நமக்கு 
மறுபடியும்‌. ஒரு நல்ல வாய்ப்பைக்‌ 
கொடுப்பார்‌. அப்போது நாம்‌. 
மனக்கலக்கத்தில்‌ பேசாமல்‌, தெளிந்த 
சிந்தனையோடு, விசுவாசத்தோடு, 
ஆவியானவரின்‌ பெலத்தினால்‌ 
பேசவேண்டும்‌. “உம்முடைய கண்களுக்கு 
முன்பாக இராதபடிக்கு வெட்டுண்டேன்‌ 
என்று நான்‌ என்‌ மனக்கலக்கத்திலே 
சொன்னேன்‌; ஆனாலும்‌ நான்‌ 
உம்மைநோக்கிக்‌ கூப்பிப்டபோது, என்‌ 
விண்ணப்பங்களின்‌ ௪ க்‌. கேட்டீர்‌” 
(சங்‌ ௭:22) என்று தாள்து சொல்லுகிறார்‌ 


கர்த்தருடைய 
தொழுதுகொள் வேன்‌ 


நாமத்தைத்‌ 


கர்த்தர்‌ எனக்குச்‌ செய்த எல்லா 
உபகாரங்களுக்காகவும்‌, அவருக்கு. 
என்னத்தைச்‌. செலுத்துவேன்‌. 
இரட்சிப்பின்‌ பாத்திரத்தை எடுத்துக்‌ 
கர்த்தருடைய நாமத்தைத்‌ 


செலுத்துவேன்‌ (சங்‌ 116:12-14). 
தாவீதுக்கு துன்பங்களும்‌, 
வேதனைகளும்‌, நெருக்கங்களும்‌, 
பயங்களும்‌ உண்டாயிற்று. 
இவையெல்லாவற்றையும்விட கர்த்தருடைய 
நன்மைகளும்‌ அவருக்கு உண்டாயிற்று. 
தாவீது பல சமயங்களில்‌ நெருக்கத்திலே 
அகப்பட்டுக்கொண்டாலும்‌, 
தம்முடைய கிருபையினால்‌ 
மீட்டுக்கொண்டார்‌. 
ஆத்துமாவை இரட்சித்தார்‌. 





ழ்‌ நவள 
யாய 


கர்த்தர்‌ தனக்குச்‌ செய்த 
நன்மைகளை தாவீது மறக்காமல்‌. 
நினைய க றார்‌ கர்த்தர்‌ எனக்குச்‌ 
செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும்‌, 
அவருக்கு என்னத்தைச்‌ செலுத்துவேன்‌” 
என்று தனக்குத்தானே கேட்டுக்‌ 
கொள்கிறார்‌. தாவீது இப்போது 
மனக்கலக்கத்திலே பேசவில்லை. 
தெளிந்த சிந்தனையோடு, 
விசுவாசத்தோடு பேசுகிறார்‌. கர்த்தர்‌ 
தனக்கு அநேக நன்மைகளை 
செய்திருப்பதை தாவீது அங்கிசரிக்கிறார்‌. 
இவையெல்லாவற்றையும்‌ கர்த்தருடைய 
உபகாரங்கள்‌ என்று சொல்லுகிறார்‌. 


நமக்குச்‌ செய்கிற 
நம்மால்‌ அவருக்கு, 
எதையும்‌ செலுத்த 
முரயாது. நாம்‌ கர்த்தரிடத்திலிருந்து 
பெற்றுக்கொண்ட ல்‌ ஈடாக, 
நம்மால்‌ கர்த்தருக்கு 
ர ன்தை பதியில்‌! கெடுக 
முடியாது. ஆனாலும்‌ நமக்கு நன்மை 
செய்த கர்த்தருக்கு நாம்‌ ஒன்றும்‌ 
செய்யாமலும்‌ இருக்கக்கூடாது. கர்த்தர்‌ 
ஏற்றுக்கொள்ளக்கூடியதை நாம்‌ 
அவருக்குக்‌ கொடுக்கவேண்டும்‌. நாம்‌ 
நன்றியுள்ள இருதயத்தோடு 
கர்த்தருக்குக்‌ கொடுக்கவேண்டும்‌ 


கர்த்தர்‌ 
உபகாரங்களுக்காக, 
அதற்கு ஈடாக 


கர்த்தர்‌ தனக்குச்‌ செய்த எல்லா 
உபகாரங்களுக்காகவும்‌ தாவீது 
கர்த்தருக்கு ஒரு சில காரியங்களை 


செலுத்துவதாகச்‌ சொல்லுகிறார்‌. 
அவையாவன: 


1... “இரட்சிப்பின்‌ 
எடுத்துக்கொண்டு, 
நாமத்தைத்‌ தொழுதுகொள்ளுவேன்‌ 
(சங்‌ 11643). 2. நான்‌ கர்த்தருக்குச்‌ 
செய்த பொருத்தனைகளை அவருடைய 

பாகவும்‌ 

(சங்‌ 11644). 3. “நான்‌ 

உமக்கு ஸ்தோத்திரபலியைச்‌ செலுத்தி, 
கர்த்தருடைய நாமத்தைத்‌ தொழுது 
கொள்ளுவேன்‌” (சங்‌ 11647). 4. “நான்‌ 
கர்த்தருக்குச்‌ செய்த பொருத்தனைகளை 
அவருடைய ஜனங்களெல்லாருக்கு 
முன்பாகவும்‌, கர்த்தருடைய 
ஆலயத்தின்‌ பிராகாரங்களிலும்‌. 


பாத்திரத்தை. 
கர்த்தருடைய 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை 


QOODNENS 
PUBLISHERS 


எருசலேமே உன்‌ ந 
நிறைவேற்றுவேன்‌” (சங்‌ 116:18,19). 


தாவீது இரட்சிப்பின்‌ பாத்திரத்தை 
எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய 
நாமத்தைத்‌ துதிக்கிறார்‌. பழைய 
ஏற்பாட்டில்‌ சொல்லப்பட்டிருக்கிற, 
மோசேயின்‌ பிரமாணத்தின்படி, தாவீது 
கர்த்தருக்கு பானபலிகளைச்‌ 
செலுத்துகிறார்‌. கர்த்தர்‌ தனக்குச்‌ செய்த 
நன்மைகளை நன்றியுள்ள இருதயத்தோடு. 
நினைவுகூடருவதற்கு அடையாளமாக 
தாவீது கர்த்தருக்கு பானபலிகளைச்‌ 
செலுத்துகிறார்‌. கர்த்தர்‌ தன்னை 
மீட்டுக்கொண்டதற்கு அடையாளமாக 
தாவீது இரட்சிப்பின்‌ பாத்திரத்தை 
எடுத்துக்கொள்கிறார்‌. 

கர்த்தர்‌ தாவீதுக்கு அநேக 
உபகாரங்களை செய்திருக்கிறார்‌. அவர்‌ 
தாவீதின்‌ கரத்தில்‌ எந்தப்‌ பாத்திரத்தைக்‌ 
கொடுத்தாலும்‌, தாவீது அதை 
நன்றியுள்ள இருதயத்தோடு பெற்றுக்‌ 
கொள்கிறார்‌.  கர்த்தரோடு விவாதம்‌ 
பண்ணாமல்‌, கர்த்தருடைய சித்தம்‌. 
ஆகக்கடவது என்று விசுவாசத்தோடு, 
சொல்லுகிறார்‌. கர்த்தருடைய சித்தமே 
பரிசுத்தமான சித்தம்‌. 


தாவீது இங்கு பேசுவது, தாவீதின்‌ 
குமாரனாகிய இயேசுகிறிஸ்து 
பேசுவதுபோல உள்ளது. “பிதா எனக்குக்‌ 
கொடுத்த பாத்திரத்தில்‌ நான்‌ பானம்‌ 
பண்ணாதிருப்பேனோ” (யோவா 18/1). 
என்று இயேசு சொன்னார்‌. 


“அப்படியிருக்க, சகோதரரே, நீங்கள்‌ 
உங்கள்‌ சரீரங்களைப்‌ பரிசுத்தமும்‌ 
தேவனுக்குப்பிரியமுமான  ஜீவபலியாக 

ஒப்புக்கொடுக்க வேண்டுமென்று, 
தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு 
உங்களை  வேண்டிக்கொள்ளுகிறேன்‌;; 
இதுவே நீங்கள்‌ செய்யத்தக்க புத்தியுள்ள 
ஆராதனை” (ரோம 121). “மேலும்‌ 
நாங்கள்‌ நினைத்தபடிமாத்திரம்‌ கொடாமல்‌, 
தேவனுடைய  சித்தத்தினாலே முன்பு 
தங்களைத்தாமே கர்த்தருக்கும்‌ பின்பு 
எங்களுக்கும்‌ ஒப்புக்கொடுத்தார்கள்‌” 
(கொரி 8:5) என்று பவுல்‌ சொல்லுகிறார்‌. 





ழ்‌ நவள 
யாய 


நாம்‌ கர்த்தருக்காக எதைக்‌ 
கொடுத்தாலும்‌ அதை அவருடைய 
நாமமகிமைக்காக கொடுக்கவேண்டும்‌ 
பயபக்தியோடு கொடுக்கவேண்டும்‌. நாம்‌ 
தானதருமங்களைச்‌ செய்தாலும்‌, 
ஏழைகளுக்கு இரங்கி உதவிசெய்தாலும்‌, 
அவையெல்லாவற்றின்‌ மூலமாயும்‌ 
கர்த்தருடைய நாமம்‌ மகிமைப்படவேண்டும்‌. 
கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அவருடைய 
நாமமகிமையே பிரதானம்‌. 

கர்த்தருடைய பரிசுத்த 
வான்களின்‌ மரணம்‌. 


கர்த்தருடைய பரிசுத்தவான்கனின்‌ 
மரணம்‌ அவர்‌ பார்வைக்கு. 
அருமையானது (சங்‌ 16:15), 


தாவீதின்‌ இருதயத்தில்‌ தேவனைப்‌ 
பற்றிய சிந்தனை நிரம்பியிருக்கிறது. 
கர்த்தர்‌ தம்முடைய பிள்ளைகளை 
ஆசீர்வதிக்கிறார்‌ அவர்களைப்‌ 
பாதுகாக்கிறார்‌. பராமரிக்கிறார்‌. முற்றும்‌ 
முடிய கரம்பிடித்து வழிநடத்துகிறார்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய பரிசுத்தவான்‌களை 
பராமரிப்பதைப்பற்றி, தாவீது மிகவும்‌ 
சுருக்கமாக, “கர்த்தருடைய 
பரிசுத்தவான்களின்‌ மரணம்‌ அவர்‌ 
பார்வைக்கு அருமையானது” என்று 
சொல்லுகிறார்‌. 

தாவீதின்‌ ஜீவன்‌ 
பார்வைக்கு அருமையானது. தாவீதுக்கு 
அநேக சத்துருக்கள்‌ இருந்தாலும்‌ 
அவர்களால்‌ தாவீதின்‌ ஜீவனை எடுக்க 
முடியாது. கர்த்தரே தாவீதின்‌ 
ஜீவனுக்குப்‌ பாதுகாப்பாகயிருக்கிறார்‌. 
கர்த்தருடைய சித்தத்தின்‌ பிரகாரம்‌, 
அவருக்கு ஏற்றவேளையில்‌, தாவீதுக்கு 
சரீர மரணமுண்டாகும்‌. அப்போது 
தாவீதின்‌ மரணம்‌ கர்த்தருடைய 
பார்வைக்கு அருமையானதாக இருக்கும்‌ 


இந்த சத்தியத்தை. 
தன்னுடைய இருதயத்தில்‌ தியானித்துப்‌ 
பார்த்து, தனக்குத்தானே ஆறுதல்‌ 
சொல்லிக்‌ கொள்கிறார்‌. தாவீதுக்கு 
உண்டாயிருக்கிற அநேக ஆபத்துக்களின்‌ 
நடுவிலும்‌ நெருக்கங்களின்‌ நடுவிலும்‌, 


கர்த்தருடைய 


தாவீது 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை 


QOODNENS 
PUBLISHERS 


இந்த சிந்தனையே 
ஆறுதலாகவும்‌, 
இருக்கிறது. 


அவருக்கு 
தேறுதலாகவும்‌ 
ருக்கிறது. தாளீது! இந்த 
சத்தியத்தினால்‌ தனக்கு ஆறுதல்‌. 
சொல்லுவதுபோல, "கர்த்தருடைய 
பரிசுத்தவான்கள்‌ அனைவருக்கும்‌ ஆறுதல்‌ 
சொல்லுகிறார்‌. 

கர்த்தர்‌ தனக்குச்‌ செய்த எல்லா 
உபகாரங்களுக்காகவும்‌, அவருக்கு தான்‌ 
என்னத்தை செலுத்துவேன்‌ என்று கேள்வி 
கேட்ட தாவீது இப்போது தன்னையே 
கர்த்தருடைய சமுகத்தில்‌ ஜீவபலியாக 
ஒப்புக்கொடுக்கிறார்‌. எல்லா சர்வாங்க 
தகனபலிகளைவிட, நம்மை கர்த்தருக்கு 
ஜீவபலியாக ஒப்புக்கொடுப்பதே, 
கர்த்தருக்குப்‌ பிரியமான பலி, 


கர்த்தாவே, 
அடியேன்‌ 


நான்‌ உமது 


கர்த்தாவே, நான்‌ 
அடியேன்‌; நான்‌ 
அடியானின்‌. புத்திரனும்‌, 
ஊழியக்காரனுமாயிருக்கிறேன்‌; என்‌ 
கட்டுகளை அவிழ்த்தூவிட்டீர்‌. நான்‌ 
உமக்கு ஸ்தோத்திரபலியைச்‌ செலுத்தி, 
கர்த்தருடைய நாமத்தைத்‌ தொழுது 
கொள்ளுவேன்‌. நான்‌ கர்த்தருக்குக்‌. 
செய்தயொருத்தனைகனை அவருடைய 
ஜனங்கனெல்லாருக்கு. முன்பாகவும்‌, 
கர்த்தருடைய ஆலயத்தின்‌ 
பிராகாரங்களிலூம்‌, எருசலேமே உன்‌ 
நடுவிலும்‌ நிறைவேற்றுவேன்‌. 
அல்லேலூயா (சங்‌ 116:16-19). 


உமது 
உமது 
உமது 


நான்‌ உமது அடியேன்‌' என்று 

சொல்லி தாவீது தன்னை கர்த்தரிடத்தில்‌ 
ஒப்புக்கொடுக்கிறார்‌. கர்த்தருக்கு. 
அடியாராகமிருக்க வேண்டுமென்று 
தாவீதை யாரும்‌ கட்டாயப்படுத்தவில்லை. 
அவரே மனப்பூர்வமாக 
அடியாராகயிருக்கவேண்டும்‌. 
தீர்மானம்‌ செய்திருக்கிறார்‌. 
கர்த்தருக்கு அடியாராக 

அவருக்கு அடியாராகவே மரித்தப்போக 

வேண்டும்‌ என்று விரும்புகிறார்‌. 
கர்த்தரை சேவிப்பதே தாளீதுக்குப்‌ 
பிரியமானது. 





ழ்‌ நள 
யாய 


கர்த்தருடைய ஜனங்களை தாவீது. 
“கர்த்தருடைய பரிசுத்தவான்கள்‌” என்று 
சொல்லுகிறார்‌. ஆனால்‌ தாவீது 
தன்னைப்‌ பற்றிச்‌ சொல்லும்போதோ, 
“கர்த்தாவே நான்‌ உமது அடியேன்‌” என்று 
மாத்திரமே. சொல்லி தன்னைத்‌ 
தாழ்த்துகிறார்‌. தாவீது தன்னை, 
“கர்த்தாவே, நான்‌ உமது பரிசுத்தவான்‌” 
என்று சொல்லவில்லை. கர்த்தருக்கு 
அடியாராகயிருப்பதே தாவீதின்‌ விருப்பம்‌. 
இதுவே அவருடைய இருதயத்தின்‌ 
வாஞ்சை. 


தாவீது சமஸ்த இஸ்ரவேலுக்கும்‌ 
ராஜாவாகயிருந்தவர்‌. இதன்‌ மூலமாய்‌ 
அவருக்கு உலகப்பிரகாரமான 
மேன்மையும்‌, மகிமையும்‌ உண்டாகும்‌. 
ஆனால்‌ தாவீதோ இந்த மேன்மையிலும்‌, 
மகிமையிலும்‌ பிரியப்படவில்லை. 


அயாரகமிருஃதே 
கம்‌ பிரியமாயிருக்கி 


ஒருவர்‌ கர்த்தருக்கு 
அழயாராகயிருக்க வேண்டுமென்றால்‌ 
இரண்டு வழிகள்‌ உண்டு. மனுபத்திரர்‌ 
இரண்டு வழிகளில்‌ கர்த்தருக்கு 
அடியாராக ஆகுகிறார்கள்‌. அவையாவன : 
1, பிறப்பின்‌ மூலமாக 2. இரட்சிப்பின்‌ 
மூலமாக 
தாவீது பிறப்பின்‌ மூலமாக 
கர்த்தருக்கு அடியாராகயிருக்கிறார்‌. 
தன்னுடைய பிறப்பைப்பற்றிச்‌ சொல்லும்‌ 
போது, நான்‌ உமது இடியாளின்‌ 
உமது ஊழியக்காரனுமா 
என்று சொல்லுகிறார்‌. 
க்கு பிள்ளைகளாக 
பிறப்பது மிகப்பெரிய சிலாக்கியம்‌. இது 
தேவனுடைய கிருபை நாம்‌ விசுவாச 
பெற்றோருக்கு பிள்ளைகளாக 
பிறந்திருப்போமென்றால்‌, நமக்கு அநேக 
பொறுப்புக்களும்‌ கடமைகளும்‌ உண்டு. 
கர்த்தர்‌ நமக்கு அநேக பொறுப்பான 
ஊழியங்களைக்‌ கொடுப்பார்‌. நாம்‌ 
தேவனுடைய கிருபையினால்‌, கர்த்தருக்கு 
உண்மையுள்ளவர்களாய்‌ ஜீவித்து, 
கர்த்தருடைய ஊழியத்தை நேர்த்தியாய்ச்‌ 
செய்து, அவருடைய நாமத்தை 
மகிமைப்படுத்தவேண்டும்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்மா 


ரிம்‌ 


நாம்‌ மீட்பின்‌ மூலமாகவும்‌ 
கர்த்தருக்கு அடியாராக இருக்க முடியும்‌. 
கர்த்தர்‌ நம்முடைய கட்டுக்களை 
அவிழ்த்துவிட்டு, நம்முடைய 
அடமைத்தனத்திலிருந்து, நம்மை 


மீட்டுக்கொள்ளும்போது, நாம்‌ கர்த்தருக்கு 
அரவேனாரமிருக்கினோம்‌. 
அடிமைகளாகயிருந்தவ 
கொடுத்த விதையின்‌, 
அந்நியருக்கு அடிமைகளாயிராமல்‌, 
கர்த்தருக்கு அடிமைகளாயிருப்பார்கள்‌. 


த்‌ 
இனியேல்‌ 


தாவீது கட்டுக்களிலிருந்தார்‌. 
கர்த்தர்‌ தன்னுடைய கட்டுக்களை 
அவிழ்த்துவிட்டார்‌ என்று தாவீது 
அறிக்கை செய்கிறார்‌. இதனிபித்தமாயும்‌. 
தாவீது கர்த்தருடைய 
அடியாராகயிருக்கிறார்‌. இதனால்‌ 
தாவீதுக்கு கர்த்தருடைய பாதுகாப்பு 
கிடைக்கிறது. அதே சமயத்தில்‌ 
கர்த்தருடைய ஊழியத்தைச்‌ செய்யும்‌ 
பொறுப்பும்‌ அவருக்கு வருகிறது. கர்த்தர்‌ 
நம்மை அடிமைத்தனத்தின்‌ 
கட்டுக்களிலிருந்து அவிழ்த்துவிட்டு 
விடுதலை செய்யும்போது, அவர்‌ நம்மை 
i டய. அன்பின்‌ கட்டுக்களால்‌ 
டடத கட படல 


தாவீது 
வேண்டிய 
சொல்லுகிறார்‌. 
ஸ்தோத்திரபலியைச்‌ 
கர்த்தருடைய நாமத்தைத்‌ தொழுது 
கொள்ளுவேன்‌. நான்‌ கர்த்தருக்குச்‌ 
செய்த பொருத்தனைகளை அவருடைய 
ஜனங்களெல்லாருக்கு முன்பாகவும்‌, 
கர்த்தருடைய 
பிராகாரங்களிலும்‌. 
நடுவிலும்‌ நிறைவேற்றுவேன்‌” 


கர்த்தருடைய 
செய்கிறார்‌ 


கர்த்தருக்குச்‌ செய்ய 
ஊழியத்தைப்பற்றி இங்கு 
நான்‌ உமக்கு 

செலுத்தி, 


நம்முடைய பொருத்தனைகள்‌, நாம்‌ 
கர்த்தருக்குச்‌ செலுத்தவேண்டிய 
கடனைப்போல இருக்கிறது. நாம்‌ 
வாங்கிய கடனை திரும்பச்‌ செலுத்த 
வேண்டும்‌. பொருத்தனை செய்தும்‌ அதை 
நிறைவேற்றாமல்‌ இருப்பது பாவம்‌. 
இப்படிப்பட்ட சூழ்நிலையில்‌ நாம்‌ 
பொருத்தனை செய்யாமலிருப்பதே நலம்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


தாவீது கர்த்தருடைய ஆஃயத்தின்‌ 
பிரகாரங்களில்‌, தான்‌ கர்த்தருக்கு 
செய்த ஈருத்தனைகளை 
oa வக்கு கறார்‌ 


கர்த்தருடைய ஆலயத்தின்‌ 
பிரகாரங்களில்‌ மாத்திரமல்ல, 
எருசவஷேரின்‌ நடுவிலும்‌, தான்‌ 
கர்த்தருக்குச்‌ செய்த பொருத்தனைகளை 
நிறைவேற்றுவதாக வாக்குப்பண்ணுகிறார்‌. 
தாவீது கர்த்தருக்குச்‌ செய்த 
பொருத்தனைகளை கர்த்தருடைய 
ன எல்லாருக்கும்‌ முன்பாக 
நேற்றுக்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம்மா 


PUBLISHERS 


சமுகத்தில்‌ 
சந்தோஷத்தோடிருக்கிறார்‌. 
நன்றியோடு _ துதிக்கிறார்‌. 
யா” என்று சொல்லி இந்த 
சங்கீதத்தை நிறைவு செய்கிறார்‌. 


தாவீது கர்த்தருடைய 
மிகுந்த 
கர்த்தரை 





ழ்‌ நள 
யாய 


நூற்றுப்‌ பதினேழாவது சங்கீதத்தில்‌ 
இரண்டு வசனங்களே உள்ளன. இது 
மிகவும்‌ சிறிய சங்கீதமாகயிருந்தாலும்‌, 
இது ஒரு இனிமையான சங்கீதமாகும்‌. 
யூதர்கள்‌ இந்த சங்கீதத்தை அடிக்கடி 
பாடுவது வழக்கம்‌. இந்த சங்கீதத்தின்‌ 
இனிமையை உணர்ந்து, கர்த்தருடைய 
பரிசுத்தவான்கள்‌ எல்லோரும்‌. இதை 
பயபக்தியோடு பாடுகிறார்கள்‌. எல்லா 
ஜாதிகளும்‌ கர்த்தரைத்‌ துதிக்க 
வேண்டுமென்று சங்கீதக்காரர்‌ அழைப்பு 
கொடுக்கிறார்‌ (சங்‌ 1171). கர்த்தரை நாம்‌ 
ஏன்‌ துதிக்கவேண்டும்‌ என்பதற்கான 
காரணத்தையும்‌ சங்கீதக்காரர்‌ 
விவரிக்கிறார்‌ 


ஜாதிகளே எல்லாரும்‌ கர்த்தரைத்‌ 
துதியுங்கள்‌ 
சங்‌ 117:1 


சுங்‌ 1170. ஜாதிகனே, எல்லாரும்‌ 
கர்த்தரைத்‌ துதியுங்கள்‌; ஜனங்களே, 
எல்லாரும்‌ அவரைப்‌ போற்றுங்கள்‌. 


சுவிசேஷத்தின்‌ 
இந்த சங்கீதத்தில்‌ 
அப்போஸ்தலர்‌ பவுல்‌ 
மேற்கோளாகச்‌ 


பெரும்பகுதி 
எழுதப்பட்டிருக்கிறது. 
இந்த சங்கீதத்தை 


புகழுங்கள்‌ 
கிறார்‌ (ரோம 1541). 


சுவிசேஷம்‌ புறஜாதியாருக்கும்‌ 
பிரசங்கிக்கப்பட வேண்டும்‌. புறஜாதியார்‌ 
மத்தியில்‌ சுவிசேஷம்‌ பரசங்கக்கப்பவேதே 
யூதருக்கு பெரிய 
ச கா கரத்து புறஜாதியார்கள்‌ 
'இரட்சிக்கப்படுவதைப்‌ பற்றி 
கூடாது. 


யூதர்கள்‌ கவவைப்பக்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை OODNENIS 


PUBLISHERS 


ஜாதிகளெல்லோரும்‌ கர்த்தரைத்‌ துதிக்க 
வேண்டுமென்று, சங்கீதக்கார்‌ 
சொல்லுகிறார்‌. யூதஜனங்களும்‌, புறஜாதி 
ஜனங்களும்‌ கர்த்தரைப்‌ போற்றவேண்டும்‌ 
என்று சங்கீதக்காரர்‌ எல்லோருக்கும்‌ 
ஆலோசனை சொல்லுகிறார்‌. 


இந்த சங்கீதம்‌ 
ராஜ்யத்தைப்பற்றி சொல்லுவதாக 
தமார்க்கத்து வேதபண்டிதர்கள்‌ 
ங்கள்‌ மேசியாவின்‌ நாளில்‌ 
கர்த்தர்‌ எல்லா. ஜனங்களாலும்‌ 
மகிமைப்படுத்தப்படுவார்‌. எல்லா 
ஜனங்களும்‌ என்று சொல்லும்போது, 
அதில்‌ ர்களும்‌ இருப்பார்கள்‌, 
புறஜாதியாரும்‌. 


நப்பார்கள்‌. 

யூதர்கள்‌ மோசேயின்‌ 
பிரமாணத்தின்‌ படி கர்த்தரை 
மகிமைப்படுத்துவார்கள்‌. இந்த சங்கீதம்‌ 
எழுப்ப போது, யூதரும்‌ புறஜாதியாரும்‌, 
ஓ சபையாக கூட்டிச்‌ 
சேர்க்கப்படவில்லை. ஆனாலும்‌ இந்த 
சங்கீதத்திலுள்ள இரண்டு வசனங்களும்‌, 
ஒரே சங்கீதமாக கோர்க்கப்பட்டிருக்கிறது. 


மேசியாவின்‌ 


சுவிசேஷ சபை உலகம்‌ முழுவதும்‌ 
பரவியிருக்கிறது. ஜாதிகளெல்லோரும்‌ 
கர்த்தரைத்‌ துதிக்கவேண்டுபென்று 
சங்கீதக்காரர்‌ சொல்லுகிறார்‌. பழைய 
ஏற்பாட்டுக்காலத்தில்‌, 
ஜாதிகளாலும்‌ கர்த்தரைத்‌ 
முடியாது. யூதர்களால்‌ 
கர்த்தரைத்‌ துதிக்க முடியும்‌ 
புறஜாதியாரை ரன ய 
ஆலயத்திற்குள்‌ பிரவேசிப்பதற்கு 
அனுமதிப்பதில்லை. 

யூதர்கள்‌ எல்லோரும்‌ 
விருத்தசேதனம்பண்ணிக்கொண்டவர்கள்‌. 
புறஜாதியார்‌ விருத்தசேதனம்‌ பண்ணிக்‌ 
கொண்டால்‌ மாத்திரமே, அவர்களை 
தங்களோடு சேர்ந்து கர்த்தரைத்‌ 
துதிக்க யூதர்கள்‌ அனுமதிப்பார்கள்‌. 
விருத்தசேதனம்‌ பண்ணிக்‌ 
கொள்ளாதவர்களுக்கு யூதர்கள்‌ 
மத்தியில்‌ இடமில்லை. 





ழ்‌ நவள 
யாய 


கிறிஸ்துவின்‌ சுவிசேஷமோ எல்லா 
ஜனங்கள்‌ மத்தியில்‌ பிரசங்கம்பண்ணப்பட 
வேண்டும்‌. இயேசுகிறிஸ்துவின்‌ 
மூலமாய்‌, யூதருக்கும்‌ புறஜாதியாருக்கும்‌ 
இடையேயிருந்த திணச்சீலை 
நீக்கப்பட்டு விட்டது. இதுவரையிலும்‌ 
தேவனுடைய பிரசன்னத்திற்கு 
தூரத்திலிருந்தவர்கள்‌' இப்போது 
சமீபமாயிருக்கிறார்கள்‌. இஸ்ரவேலின்‌ 
காணியாட்சிக்கு இதுவரையிலும்‌ 
புறம்பேயிருந்தவர்கள்‌, இப்போ, க்‌ 
காணியாட்சியில்‌ பங்குபெற்றிருக்கிறார்கள்‌. 

கிறிஸ்துவின்‌ சபையில்‌ யாரெல்லாம்‌ 
சேர்த்துக்கொள்ளப்படலாம்‌ என்னும்‌ 
கேள்விக்கு எல்லா ஜாதிகளும்‌, எல்லா 
ஜனங்களும்‌ சேர்த்துக்கொள்ளப்படலாம்‌ 
என்றுதான்‌ எல்லோரும்‌ சொல்லுவார்கள்‌. 
மூலபாஷையிலே, "ஜாதிகள்‌" 
என்பதற்கான எபிரெய வார்த்தைக்கு, 
'புறஜாதிகள்‌" என்றே பொருள்‌, 
இயேசுகிறிஸ்துவுக்கும்‌, அவருடைய 
ராஜ்யத்திற்கும்‌ விரோதமாக எழும்பிய 
சத்துருக்கள்‌ எல்லோருமே 
புறஜாதியாரைப்‌ பப்பட்‌ 
இவர்களெல்லோருமே, 
இயேசுகிறிஸ்துவுக்கு எதிர்த்து நிற்காமல்‌, 
அவரைத்‌ தங்களுடைய இரட்சகராகவும்‌. 
ஆண்டவராகவும்‌ 
படட பட்டம்‌ தேவனுடைய 
ராஜ்ய பர்களும்‌ 
லப ெலேண்டும பய 


“ராஜ்யத்தினுடைய இந்தச்‌ சுவிசேஷம்‌ 
பூலோகமெங்குமுள்ள சகல ஜாதிகளுக்கும்‌ 
சாட்சியாகப்‌ பிரசங்கிக்கப்படும்‌, அப்போது 
முடிவு வரும்‌” (மத்‌ 24.1 14). “பின்பு, அவர்‌ 

ர ; நீங்கள்‌ 

சர்வ சிருஷ்டிக்கும்‌ 
பிரசங்கியுங்கள்‌” 
(மாற்‌ 1645) 


சுவிசேஷத்தின்‌ நற்செய்தி எல்லா 
ஜாதிகளுக்கும்‌ எல்லா ஜனங்களுக்கும்‌ 
வேண்டும்‌. 

தங்கள்‌ 

சுவிசேஷத்தை ஏற்றுக்‌ 

கர்த்தரைத்‌ துதிக்க 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை CDNENIS 


PUBLISHERS 


கர்த்தரைத்‌ துதிக்கும்‌ வாய்ப்பு 
கொடுக்கப்படுகிறது. சுவிசேஷத்தின்‌ 
வல்லமையினாலே, எல்லா 
ஜனங்களுடைய இருதயமும்‌, கர்த்தரைத்‌ 
துதிக்குமாறு மாற்றப்படுகிறது. இந்த 
வல்லமை சுவிசேஷத்தின்‌ கிருபையினால்‌ 
உண்டாகும்‌ வல்லமை. சங்கீதக்காரர்‌ 
எல்லோரும்‌ கர்த்தரைத்‌ துதிக்க 
வேண்டுமென்றும்‌, “ஜாதிகளே, எல்லாரும்‌ 
கர்த்தரைத்‌ துதியுங்கள்‌; ஜனங்களே, 
எல்லாரும்‌ அவரைப்‌ போற்றுங்கள்‌" 
என்றும்‌ ர்க்கதரிசனமாகச்‌ 
சொல்லுகிறார்‌. பட்டம்‌ 


கர்த்தர்‌ நம்மேல்‌ வைத்த கிருபை 
பெரியது 
சண்‌ 117:2 


சங்‌ 117:2. அவர்‌ நம்மேல்‌ வைத்த 
கிருபை பெரியது; கர்த்தரின்‌ உண்மை 
என்றென்றைக்குமுள்ளது. அல்லேதாயா. 


சுவிசேஷத்தின்‌ கிருபை மிகவும்‌ 
பெரியது. கர்த்தர்‌ தம்முடைய கிருபையில்‌ 
ஐசுவரியமுள்ளவர்‌. நாம்‌ கர்த்தருடைய 
கிருபையின்‌ ஐக்ரியத்தை நினைவு, 
கூர்ந்து, கர்த்தரைத்‌ துதிக்கவேண்டும்‌. 
நாம்‌ கர்த்தரைத்‌ துதிக்கும்போது, 
அவருடைய குணாதிசயங்களைத்‌ 
தியானித்து அவரைத்‌ துதிக்க வேண்டும்‌. 
அவருடைய சத்தியத்திற்காகவும்‌, 
அவருடைய கிருபைக்காகவும்‌, 
அவருடைய இரக்கத்திற்காகவும்‌ 
கர்த்தரைத்‌ துதிக்கவேண்டும்‌. கர்த்தரைத்‌ 
துதிக்கும்போது தேவனுடைய தெய்வீக 
பிரசன்னம்‌ நமக்குள்‌ வரும்‌. நம்முடைய 
தேவபிரசன்னத்தினால்‌ 
நம்முடைய 


முகம்‌ 
பிரகாசமாயிருக்கும்‌. 
இருதயத்தில்‌ சந்தோஷமும்‌ சமாதானமும்‌, 
ஆறுதலும்‌ உண்டாயிருக்கும்‌ 


புறஜாதியார்‌ கர்த்தரை ஏன்‌ 
துதிக்கவேண்டும்‌ என்று அப்போஸ்தலர்‌ 
பவுல்‌ ரோமருக்கு எழுதின நிருபத்தில்‌ 
விரிவாகச்‌ சொல்லுகிறார்‌. “மேலும்‌. 
பிதாக்களுக்குப்‌ பண்ணப்பட்ட 
வாக்குத்தத்தங்களை உறுதியாக்கும்படிக்கு, 





ழ்‌ நள 
யய 


தேவனுடைய சத்தியத்தினிமித்தம்‌ இயேசு 
கிறிஸ்து விருத்தசேதனமுள்ளவர்களுக்கு 
ஊழியக்காரரானாரென்றும்‌; புறஜாதியாரும்‌ 
இரக்கம்‌ பெற்றதினிமித்தம்‌ 
தேவனை மகிமைப்படுத்துகிறார்களென்றும்‌ 
சொல்லுகிறேன்‌. அந்தப்படி: இதினிமித்தம்‌ 
நான்‌ புறஜாதிகளுக்குக்குள்ளே உம்மை 
அறிக்கைபண்ணி, உம்முடைய நாமத்தைச்‌ 
சொல்லி, சங்கீதம்‌ பாடுவேன்‌ என்று 
எழுதியிருக்கிறது. மேலும்‌, புறஜாதிகளே, 
அவருடைய ஜனங்களோடேகூடக்‌ 
களிகூருங்கள்‌ என்கிறார்‌. மேலும்‌, 
புறஜாதிகளே, எல்லாரும்‌ கர்த்தரைத்‌ 
துதியுங்கள்‌; ஜனங்களே, எல்லாரும்‌ 
அவரைப்‌ புகழுங்கள்‌ என்றும்‌ 
சொல்லுகிறார்‌” (ரோம 15:8-1). 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம 


PUBLISHERS 


கர்த்தருடைய  கிருபைக்காகவும்‌ 
அவருடைய உண்மைக்காகவும்‌ நாம்‌ 
அவரைத்‌ துதிக்கவேண்டும்‌. அவர்‌ 
நம்மேல்‌ வைத்த கிருபை 
பெரியது: கர்த்தரின்‌ உண்மை 
என்றென்றைக்குழுள்ளது. நம்முடைய 
எல்லா ஆறுதல்களுக்கும்‌ தேவனுடைய 
கிருபையும்‌ இரக்கமும்‌ ஊற்றாயிருக்கிறது. 
நம்முடைய எல்லா நம்பிக்கைகளுக்கும்‌ 
கர்த்தரின்‌ உண்மை ஊற்றாகயிருக்கிறது. 
ஆகையினால்‌ நாம்‌ கர்த்தருடைய 
கிருபைக்காகவும்‌, அவருடைய 
உண்மைக்காகவும்‌ நாம்‌ அவரைத்‌ 
துதிக்கவேண்டும்‌. சங்கீதக்காரர்‌ இந்த 
சத்தியங்களைச்‌ சொன்ன பின்பு 
“அல்லேலூயா என்று சொல்லி 
கர்த்தரைத்‌ துதிக்கிறார்‌. 





ழ்‌ நள 
யாய 


பதினெட்டாவது 
தாவீது எழு க்க 
வேதபண்டிதர்கள்‌ 
சொல்லுகிறார்கள்‌. தாவீதின்‌ 
ஜீவியத்திலே பல பிரச்சனைகள்‌ 
உண்டாயிற்று. புயல்காற்றுகள்‌ போல 
அவருக்கு பல சம்பவங்கள்‌ நடைபெற்றது. 
முடிவிலே கர்த்தருடைய கிருபையினால்‌, 
தாவீது இஸ்ரவேல்‌ ராஜ்யத்திற்கு 
ராஜாவானார்‌. கர்த்தர்‌ தாவீதை 
ராஜாவாக அபிஷேகம்பண்ணினார்‌. 
கர்த்தருடைய வார்த்தையின்‌ பிரகாரம்‌ 
தாவீது இப்போது ராஜாவாயிருக்கிறார்‌ 
அவர்‌ இந்த சூழ்நிலையில்‌, இந்த 
சங்கீதத்தை எழுதியிருக்க வேண்டுமென 
வேதபண்டிதர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. 
தன்னுடைய சிநேகிதர்களும்‌ 
தன்னோடு சேர்ந்து, கர்த்தரைத்‌ துதிக்க 
வேண்டுமென்று தாவீது அவர்களை 
அழைக்கிறார்‌. மேசியாவின்‌ வருகையை 
யூதர்களெல்லோரும்‌ எதிர்பார்க்கிறார்கள்‌ 
அந்த எதிர்பார்ப்போடு கர்த்தரைத்‌ 
துதிக்கவேண்டும்‌. தேவனுடைய ராஜ்யம்‌ 
ஸ்தாபிக்கப்படும்‌ என்றும்‌ கர்த்தர்‌ 
உயர்த்தப்படுவார்‌ என்றும்‌ எதிர்பார்த்து. 
விசுவாசித்து அவரைத்‌ துதிக்கவேண்டும்‌ 


இந்த சங்கீதத்தின்‌ பின்பகுதி 
மேசியாவைப்பற்றித்‌ தீர்க்கதரிசனமாய்ச்‌ 
சொல்லுகிறது. கிறிஸ்துதாமே இந்த 
சங்கீதத்தின்‌ 22,23 ஆவது வசனத்தை 
தமக்குச்‌ சொந்தமாக்கிக்‌ கொள்கிறார்‌ 
(மத்‌ 2142). 


நூற்றுப்‌ 
சங்கீதத்தை 
வேண்டுமென்று 


தாளீது உடன்படிக்கைபெட்டியை, 
முதன்முதலாக தாவீதின்‌ நகாத்திற்கு 
தூக்கிகொண்டு வந்தபோது. இந்த 
சங்கீதம்‌ பாடப்பட்டிருக்கவேண்டும்‌ 
என்றும்‌, அதன்பின்பு கூடாரப்‌ 
பண்டிகையின்‌ போது, இந்த சங்கீதம்‌ 
பாடப்பட்டிருக்கவேண்டும்‌. என்றும்‌ 
வேதபண்டிதர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மமம்‌ 


PUBLISHERS 


கர்த்தருடைய நன்மைக்காக, அவரை 
எல்லோரும்‌ மகிமைப்படுத்தவேண்டுமென்று 
தாவீது அனைவரையும்‌ அழைக்கிறார்‌ 
(சங்‌ 1181-4). கர்த்தரை 
நம்பவேண்டுமென்று அவர்‌ தன்னையும்‌ 
மற்றவர்களையும்‌ உற்சாகப்படுத்துகிறார்‌. 
தேவனுடைய வல்லமையையும்‌, அவருடைய 
இரக்கத்தையும்‌ தாவீது 
அனுபவித்திருக்கிறார்‌ (சங்‌ 118:5-18), 
கர்த்தர்‌ தனக்கு சிங்காசனத்தைக்‌ 
கொடுத்ததற்காக, தாவீது கர்த்தரைத்‌ 
துதிக்கிறார்‌. இந்த வாக்கியங்கள்‌ 
கிறிஸ்து உயர்த்தப்படுவதற்கு 
அடையாளமாயுள்ளது (சங்‌ 118:19-23), 
ஜனங்களும்‌ ஆசாரியரும்‌, தாவீதும்‌ 
கர்த்தருக்குள்‌ சந்தோஷமாயிருக்கிறார்கள்‌. 
போ்‌ ராஜ்யத்தைக்‌ ஆத்து 
ர்க! 
களிகூ pr (சங்‌ 118:24-29), பரத 


கர்த்தரைத்‌ துதியுங்கள்‌ 
சங்‌ 118 : 1-18 


சங்‌ 1180. கர்த்தரைத்‌ துதியுங்கள்‌, 
அவர்‌. நல்லவர்‌ அவர்‌ கிருபை 


என்றுமுன்னது. 


சங்‌ 1182. 
என்றுமுன்னதென்று. 
சொல்வதாக. 


அவர்‌ கிருபை 


இஸ்ரவேல்‌ 


சங்‌ 118. அவர்‌ கிருபை 
என்றுமுன்னதென்று, ஆரோனின்‌. 
குடும்பத்தார்‌ சொல்வார்கனாக. 


சங்‌ 1 அவர்‌ கிருபை 
என்றுமுன்ன தென்று, கர்த்தருக்குப்‌ 
பயப்படுகிறவர்கள்‌ சொல்வார்களாக. 


18:5. நெருக்கத்திலிருந்து 
கர்த்தரை நோக்கிக்‌ கூப்பிட்டேன்‌, 
கர்த்தர்‌ என்னைக்‌. கேட்டருவி 
விசாலத்திலே வைத்தார்‌. 


சங்‌ 


சண்‌ 118:8. கர்த்தர்‌ என்‌ பட்சத்தில்‌. 
இருக்கிறார்‌, நான்‌ பயப்படேன்‌; 
மனுஷன்‌ எனக்கு என்ன செய்வான்‌? 





ழ்‌ நவள 
யாய 


சங்‌ 1187. எனக்கு அநுகூலம்‌. 
பண்ணுகிறவர்கள்‌ நடுவில்‌ கர்த்தர்‌ என்‌ 
பட்சத்தில்‌ 

சுத்துருக்கனில்‌ 

காண்பேன்‌. 


சுங்‌ 118:8. மனுஷனை நம்புவதைப்‌ 
பார்க்கிலும்‌, கர்த்தர்‌ பேரில்‌ 
பற்றுதலாயிருப்பதே நலம்‌. 


சுங்‌ 1182. நக்க நம்பும்‌ 
பார்க்கிலும்‌, கர்த்தர்‌ பேரில்‌ 
பற்றுதலாயிருப்பதே நலம்‌. 


சங்‌ 11810. எல்லா ஜாதியாரும்‌ என்னை 
வனைந்து ' கொள்ளுகிறார்கள்‌; 
கர்த்தருடைய "நாமத்தினால்‌. 
அவர்களைச்‌ சங்கரிப்பேன்‌. 


சுங்‌ 11811. என்னைச்‌ சுற்றிலும்‌ 
வனைந்து கொள்ளுகிறார்கள்‌; 
கர்த்தருடைய நாமத்தினால்‌. 


அவர்களைச்‌ சங்கரிப்பேன்‌.. 


சுங்‌ 11812.  தேனீக்கனைப்போல 
என்னை வனைத்துகொள்ளுகிறார்கன்‌; 
முன்னில்‌ பற்றின நெருப்பைப்போல 
அணைத்து போவார்கள்‌; கர்த்தருடைய 
நாமத்தினால்‌ அவர்களைச்‌ 
சங்கமிப்பேன்‌.. 


சுங்‌ 11808. நான்‌ விழும்படி நீ 
என்னைத்‌ தண்ளினாம்‌; கர்த்தரோ 
எனக்கு உதவி செய்தார்‌. 


சங்‌ 118:14. கர்த்தர்‌ என்‌ பெலனும்‌, எண்‌: 
கீதமுமானவர்‌; அவர்‌ எனக்கு 
இரட்சிப்புமானார்‌. 


சுங்‌ 11815. நீதிமான்களுடைய 
கூடாரங்களில்‌ இரட்சிப்பின்‌ 
கெம்பீரசத்தம்‌ உண்டு; கர்த்தரின்‌ 


வலதுகரம்‌ பராக்கிரமஞ்செய்யும்‌. 


சங்‌ 11816. கர்த்தரின்‌ 
உயர்த்திருக்கிறது; 
வலதுகரம்‌ பராக்கிரமஞ்செய்யும்‌. 


சாவாமல்‌, 
கர்த்தருடைய 


சங்‌ 118:17. 
பிழைத்திருத்து, 
ம்கைகனை 


நான்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மாமா 


PUBLISHERS 


சவ்‌ 11818. கர்த்தர்‌ என்னை 
வெகுவாய்த்‌ தண்டித்தும்‌, என்னைச்‌ 
சாவுக்கு ஒப்புக்கொடுக்கவில்லை. 


தாவீதின்‌ இருதயத்தில்‌ 
தேவனுடைய நன்மை நிரம்பியிருக்கிறது. 
தேவனுடைய இரக்கத்திற்காகவும்‌, 
அவருடைய கிருபைக்காகவும்‌ தாவீது 
கர்த்தரை நன்றியோடு குதிக்கிறார்‌ 
மற்றவர்களும்‌ தன்னோடு சேர்ந்து 
கர்த்தரைத்‌ துதிக்குமாறு அவர்களையும்‌ 
அழைக்கிறார்‌. தாவீதின்‌ ஜீவியத்தில்‌ 
கர்த்தர்‌ அநேக நன்மைகளைச்‌ 
செய்திருக்கிறார்‌. தாவீதைப்போலவே 
மற்றவர்களும்‌ தங்கள்‌ ஜீவியங்களில்‌ 
கர்த்தருடைய நன்மைகளை 
அனுபவித்திருக்கிறார்கள்‌. ஆகையினால்‌, 
எல்லோரும்‌ கர்த்தரைத்‌ துதியுங்கள்‌ 
என்று தாவீது சொல்லுகிறார்‌. 


கர்த்தரைத்‌ துதியுங்கள்‌, அவர்‌ 
நல்லவர்‌; அவர்‌ கிருபை என்றுமுள்ளது. 
அவர்‌ கிருபை என்றுமுள்ளதென்று 
இஸ்ரவேல்‌ சொல்வதாக. அவர்‌ கிருபை 
என்றுமுள்ளதென்று, ஆரோனின்‌ 
குடும்பத்தார்‌ சொல்வார்களாக, அவர்‌ 
கிருபை என்றுமுள்ளதென்று, கர்த்தருக்குப்‌ 
பயப்படுகிறவர்கள்‌. சொல்வார்களாக” 
(சங்‌ 1181-4). 


ஆசாரியர்கள்‌, 
புறஜாதியார்கள்‌ ஆகிய 
தேவனுடைய 
அனுபவித்திருக்கிறார்கள்‌. ஆகையினால்‌ 
அவர்களெல்லோருமே தன்னோடு 
சேர்ந்து, கர்த்தரை நன்றியோடு துதித்துப்‌ 
பாடவேண்டும்‌ என்பது தாவீதின்‌ 
விருப்பம்‌ அவர்களால்‌ தனியாகப்‌ 
பாடமுடியவில்லை என்றாலும்‌, அவர்கள்‌ 
தாவீதோடு சேர்ந்து, “கர்த்தருடைய 
டு என்றுமுள்ளது” என்று சொல்ல 
அவர்கள்‌ தங்கள்‌ 
கர்த்தருடைய 
பகளையும்‌ 


யூதர்கள்‌, 
எல்லோருமே 
நன்மையை 





ழ்‌ நவள 
ஈயா 


இருதயத்தோடு நினைவு 

.... தாவீதின்‌ ஜீவியத்தில்‌ 

அநேக பிரச்சனைகள்‌ உண்டாயிற்று. பல 

சமயங்களில்‌ அவர்‌ நெருக்கப்பட்டார்‌. 

சத்துருக்கள்‌ மூலமாய்‌ அவருடைய 

ஜீவனுக்கும்‌ ஆபத்து உண்டாயிற்று. 

மரண வாசலின்‌ விளிம்பில்‌ நின்றார்‌. 

ஆனாலும்‌. எல்லா குற்நிலைகளிலும்‌ 

கர்த்தர்‌ தாவீதுக்கு உதவி 
செய்திருக்கிறார்‌. 


கர்த்தருடைய 
நன்மைகளை தாவீது ஏராளமாய்‌ 
அனுபவித்திருக்கிறார்‌. 


ஒரு சிஸ்‌ இப்போது தங்கள்‌ 
வாழ்க்கையில்‌ உயர்ந்திருக்கிறார்கள்‌. ஒரு 
காலத்தில்‌ இவர்கள்‌ தங்கள்‌ 
வாழ்க்கையில்‌ தாழ்ந்து 
இருந்திருப்பார்கள்‌. ஆனால்‌ இவர்களோ 
தங்களுடைய பழைய வாழ்க்கையை 
மறந்துவிட்டு, இப்போது புதிய 
வாழ்க்கையில்‌ ஆடம்பரமாயிருப்பார்கள்‌. 
தாவீது பழையதை மறக்கவில்லை. ஒரு 
காலத்தில்‌ தான்‌ மிகவும்‌ தாழ்ந்திருந்ததை 
தாவீது இப்போதும்‌ நினைவுகூருகிறார்‌ 
"நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கிக்‌ 
கூப்பிட்டேன்‌, கர்த்தர்‌ என்னைக்‌ 
கேட்டருளி விசாலத்திலே வைத்தார்‌” 
ம்‌ , தான்‌ ஒருகாலத்தில்‌ 
ருக்‌ ந்ததை கர்த்தருடைய 
சர்ர்‌ நின நினைவுகூருகிறார்‌. 

தாவீது நெருக்கத்திலிருந்தபோது, 
அவர்‌ கர்த்தரை நோக்கிக்‌ கூப்பிட்டார்‌. 
கர்த்தர்‌ தாவீதை கேட்டருளி, அவரை 
விசாலத்தில்‌ வைத்தார்‌. கர்த்தர்‌ நல்லவர்‌. 
நாம்‌ வேண்டிக்கொள்வதற்கும்‌. 
விண்ணப்பம்பண்ணுவதற்கும்‌ அதிகமாய்‌ 
நமக்கு உதவிசெய்கிறவர்‌. தாவீது 
கர்த்தரிடத்தில்‌ அதிகமான 
நன்மைகளைக்‌ கேட்கவுமில்லை. 
எதிர்பார்க்கவுபில்லை. தன்னுடைய 
நெருக்கத்திலிருந்து, தன்னை 
இரட்சிக்கவேண்டும்‌ என்றுதான்‌ 
கர்த்தரை நோக்கிக்‌ கூப்பிட்டார்‌. 
ஆனால்‌ கர்த்தரோ, தாவீதை 
அவருடைய நெருக்கத்திலிருந்து 
இரட்சித்ததோடு மாத்திரமல்ல, அவரை 
விசாலத்திலும்‌ வைத்தார்‌. 


கர்த்தர்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மமம்‌ 


PUBLISHERS 


தாவீதின்‌ இருதயத்தை 
விசாலப்படுத்தினார்‌. 
ஜெபத்தின்‌. 
கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர்‌ 
தாவீதின்‌ விசுவாச எல்லையை 
விஸ்தரித்தார்‌. ாவீதின்‌ விசுவாசம்‌ 
த்‌ (சங்‌ பட்ஸ்‌ 


கர்த்தர்‌ 
தாவீதுக்கு 
அதிகமாய்‌ 


தாவீது நெருக்கத்திலிருந்தாலும்‌, 
கர்த்தர்‌ அவருடைய பட்சத்திலிருக்கிறார்‌. 
தாவீதுக்கு அநேக சத்துருக்கள்‌ 
இருக்கிறார்கள்‌. கர்த்தர்‌ தாவீதின்‌ 
பட்சத்திலிருப்பதினால்‌, அவர்‌ தன்னுடைய 
சத்துருக்களுக்கு பயப்படுவதில்லை, அவர்‌ 
எந்த மனுஷனுக்கும்‌ பயப்படுவதில்லை. 
“மனுஷன்‌ எனக்கு என்ன செய்வான்‌" 
வீது விசுவாசத்தோ 

ணா அங்தக எ 


தாவீதின்‌ சத்துருக்கள்‌ அவரை 
அதிகமாய்‌. விரோதிக்கிறார்கள்‌. 
அவருக்குத்‌ செய்கிறார்கள்‌. 
கர்த்தரோ அநுகூலம்‌ 
செய்கிறார்‌. தாவீதுக்கு சத்துருக்கள்‌ 
ர்‌ இருந்தாலும்‌, அவருக்கு 
பண்ணுகிறவர்களும்‌ 
அவர்கள்‌ நடுவிலே. 
கர்த்தர்‌ தாவீதின்‌ பட்சத்திலிருக்கிறார்‌ 
சத்துருக்கள்‌ தாவீதுக்கு தீங்கு 
செய்தாலும்‌. அவருடைய சத்துருக்களில்‌ 
சரிக்கட்டுதலை தான்‌ காணப்போவதாக 
வாகு துவா 


தாவீது கர்த்தரை மாத்திரமே 
நம்புகிறார்‌. கர்த்தர்‌ பேரில்‌ மாத்திரமே 
பற்றுதலாயிருக்கிறார்‌. “மனுஷனை 
நம்புவதைப்பார்க்கிலும்‌ கர்த்தர்‌ பேரில்‌ 
பற்றுதலாயிருப்பதே நலம்‌. பிரபுக்களை 
நம்புவதைப்பார்க்கிலும்‌ கர்த்தர்‌ பேரில்‌ 
பற்றுதலாயிருப்பதே நலம்‌' (சங்‌ 118:8,9) 
என்பதே தாவீதின்‌ விசுவாச வார்த்தை. 
கர்த்தரிடத்தில்‌ பற்றுதலாயிருப்பதுதான்‌. 
நமக்கும்‌ நல்லது, அதுதான்‌ நமக்குப்‌ 
பாதுகாப்பானது. 


தீங்கு. 
தாவீதுக்கு 





ழ்‌ நவள 
யாய 


மனுஷரில்‌ 
இருக்கிறார்கள்‌. 
அதிகாரமுள்ளவர்கள்‌. 
சாதாரண மனுஷரை  நம்பாமலிருப்பது 
போல, பிரபுக்களையும்‌ நம்பவில்லை. 
கர்த்தரை மாத்திரமே நம்புகிறார்‌. கர்த்தர்‌ 
தாவீதின்‌: பட்சத்திலிருக்கிறார்‌. 
கர்த்தருடைய கிருபையும்‌, அவருடைய 
இரக்கமும்‌, அநுக்கிரகமும்‌ தனக்கு 
கிடைத்தால்‌ போதும்‌ என்று தாவீது 
அமைதியாகயிருக்கிறார்‌. நாம்‌ 
தேவனுடைய பட்சத்திலிருக்கும்போது. 
அவரும்‌ நம்‌ பட்சத்திலிருப்பார்‌. நாம்‌ 
கர்த்தருக்காக ஊழியம்‌ செய்யும்போது. 
அவர்‌ நமக்கு நன்மை செய்வார்‌. அவர்‌ 
நம்மோடு கூடயிருப்பார்‌. அவர்‌ நமக்காக 
கிரியை நடப்பிப்பார்‌ (சங்‌ 18:89) 


பிரபுக்களும்‌ 
இவர்கள்‌ 
தாவீதோ 


எல்லா ஜாதியாரும்‌ 
வளைந்துகொள்கிறார்கள்‌. தாவீதோ 
கர்த்தர்‌ பேரில்‌ பற்றுதலாயிருக்கிறார்‌, 
“கர்த்தருடைய நாமத்தினால்‌ அவர்களை 
சங்கரிப்பேன்‌" என்று  இரண்டுதரம்‌ 
விசுவாசத்தோடு சொல்லுகிறார்‌. “எல்லா 
ஜாதியாரும்‌ என்னை வளைந்து 
கொள்ளுகிறார்கள்‌: கர்த்தருடைய 
நாமத்தினால்‌ அவர்களைச்‌ சங்கரிப்பேன்‌. 
என்னைச்‌ சுற்றிலும்‌ வளைந்து 
கொள்ளுகிறார்கள்‌; கர்த்தருடைய 
நாமத்தினால்‌ அவர்களைச்‌ சங்கரிப்பேன்‌” 
(சங்‌ 11801) என்பது தாவீதின்‌ விசுவாச 
வார்த்தை, 


இஸ்ரவேல்‌ தேசத்தைச்‌ சுற்றிலுமுள்ள, 
அண்டை. தேசத்தார்‌ எல்லோரும்‌ 
தாவீதுக்குப்‌ பிரச்சனைகளைக்‌ 
கொடுக்கிறார்கள்‌. தாவீது இஸ்ரவேலின்‌ 
சிங்காசனத்தில்‌ வீற்றிருந்தபோது, 
பெலிஸ்தரும்‌, மோவாபியரும்‌, சீரியரும்‌ 
அம்மோனியரும்‌ அவருக்கு விரோதமாய்‌ 


தாவீதை 


தாவீதின்‌ சத்துருக்கள்‌ எல்லோரும்‌ 
துன்மார்க்கராகவும்‌. முட்டுக்‌ 
குணமுள்ளவர்களாகவும்‌ இருக்கிறார்கள்‌. 
தாவீதுக்கு விரோதமாக அவர்கள்‌ 
யுத்தம்பண்ணியபோது, சில சமயங்களில்‌ 
அவர்கள்‌ ஜெயமும்‌ பெற்றார்கள்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை 


QOODNENS 
PUBLISHERS 


தாவீது அவர்களைப்‌ பற்றிச்‌ 
சொல்லும்போது, “தேனீக்களைப்போல 
என்னை  வளைந்துகொள்ளுகிறார்கள்‌; 
முள்ளில்‌ பற்றின  நெருப்பைப்போல 
அணைந்து போவார்கள்‌; கர்த்தருடைய 
நாமத்தினால்‌ அவர்களைச்‌ சங்கரிப்பேன்‌” 
(சங்‌ 11812) என்று சொல்லுகிறார்‌. 


தேனீக்களுக்கு 

கொடுக்குகள்‌ இருக்கும்‌ 
கொட்டினால்‌ வேதனை 

தேனீ ஒருவரைக்‌ கொட்டிய பின்பு, அது 
உயிரோடிருக்காது என்று உயிரியில்‌ 
அறிஞர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. தேனீ 
யாரையாவது கொட்டினால்‌, அதன்‌ 
கொடுக்கு முறிந்துபோகுமாம்‌. அத்தோடு 
அதன்‌ ஜீவனும்‌ முடிந்துபோகுமாம்‌. 


தாவீதுக்கு இரண்டு வழிகளில்‌ 
பிரச்சனைகள்‌ வருகிறது. அவையாவன : 
1 தாவீதின்‌ சத்துருக்கள்‌ அவரை 
நெருக்கிறார்கள்‌. 2. கர்த்தர்‌ தாவீதைத்‌ 
தண்டிக்கிறார்‌ (சங்‌ 11848) 

தாவீதுக்கு அநேகர்‌ 
சத்துருக்களாயிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
தாவீதுக்கு விரோதமாய்‌ எழும்பி 
அவரைச்‌ சேதப்படுத்துகிறார்கள்‌. தாவீது 
கீழே விழும்படி சத்துருக்கள்‌ அவரைத்‌ 
தள்ளிவிடுகிறார்கள்‌. கீழே விழுந்த 
தாவீதை கர்த்தர்‌ தூக்கியெடுத்து 
அவருக்கு உதவிசெய்கிறார்‌. தாவீது 
கர்த்தருடைய உதவியை நன்றியுள்ள 
இருதயத்தோடு நினைவுகூருகிறார்‌. 
“நான்‌ விழும்படி நீ என்னைத்‌ தள்ளினாய்‌; 
கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார்‌ 
(சங்‌ 11813) என்று சொல்லுகிறார்‌. 


தாவீதின்‌ சத்துருக்கள்‌ கோபத்தோடும்‌. 
பொறாமையோடும்‌. அவரைத்‌ 
தண்டிக்கிறார்கள்‌. கர்த்தரோ 
அன்போடும்‌, கிருபையோடும்‌, 
தண்டிக்கிறார்‌. ஒரு தகப்பன்‌ தன்‌ 
பிள்ளையைத்‌ தண்டிப்பதுபோல, கர்த்தர்‌ 
தாவீதைத்‌ தண்டிக்கிறார்‌. 





ழ்‌ பய] 
யாய 


தாவீதின்‌ சத்துருக்கள்‌ அவரை 
தேனீக்களைப்‌ போல வளைந்து 
கொள்கிறார்கள்‌. அவர்கள்‌ முள்ளில்‌ 
பற்றின நெருப்பைப்போல அணைந்து 
போவார்கள்‌. முள்‌ பற்றியெரியும்போது, 
ம்‌ அதிகமாய்‌ எரியும்‌. 

அந்த நெருப்பு கொஞ்சம்‌ 
ைந்துபோகும்‌. 

அதிகமாய்ப்‌ பற்றியெரியும்போது, அதன்‌ தீ 
பிளம்புகள்‌ ஆரவாரத்தோடு எழும்பும்‌ 
அந்த நெருப்பு எவ்வளவுதான்‌ 
அதிகமாயிருந்தாலும்‌ அது சீக்கிரத்தில்‌ 
அணைந்துபோகும்‌. ஆரம்பத்தில்‌ அது 
ஒரு ஊரையே அழித்துப்போடுவதுபோல 
ஆர்ப்பரிக்கும்‌ ஆயினும்‌, சிறிது 
நேரத்திற்குப்‌ பின்பு அது தன்னுடைய 


ஆரவார; த்‌ 
ஆக்கம்‌ ட்ட. 


தாவீதின்‌ சத்துருக்களும்‌ முள்ளில்‌ 
பற்றின நெருப்பைப்போல இருக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ தாவீதுக்கு விரோதமாய்‌ 
தூஷண வார்த்தைகளை அதிகமாய்ப்‌ 
பேசுகிறார்கள்‌. தாவீதை 
பயமுறுத்துகிறார்கள்‌. அவர்களிடத்தில்‌ 
மெய்யான பெலனில்லை. சிறிது நேரம்‌ 
ஆர்ப்பரிக்கிறார்கள்‌. அதன்பின்பு 
அமைதியாகிவிடுகிறார்கள்‌. அவர்கள்‌ 
கோபத்தோடு சொன்னதுபோல, 
அவர்களால்‌ தாவீதை அழிக்க 
முடியவில்லை. 


கேட்டருளி, விசாலத்தில்‌ வைக்கிறார்‌. 
தாவீதின்‌ சத்துருக்களோ, முள்ளில்‌. 
பற்றின. நெருப்பைப்போல சீக்கிரத்தில்‌. 
அணைந்துபோகிறார்கள்‌. தாவீது 
கர்த்தருடைய நாமத்தினாலே. தன்னுடைய 
சத்துருக்களை சங்கரிப்பார்‌ (சங்‌ 11812) 
சத்துருக்கள்‌ தாவீதை கீழே விழும்படி 
தள்ளிவிட்டார்கள்‌. கர்த்தரோ 
அவருக்கு உதவிசெய்தார்‌. அவரைத்‌: 
தூக்கிவிட்டார்‌ (சங்‌ 11813). 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம்மா 


PUBLISHERS 


கர்த்தர்‌ நம்முடைய 
பெலனாகயிருக்கும்‌ போது, அவர்‌ 
நம்முடைய கீதமாகவும்‌ இருக்கவேண்டும்‌. 
அவர்‌ நமக்குள்‌ தம்முடைய கிரியைகளை 
நடப்பிக்கும்போது, நம்முடைய 
இருதயத்தின்‌ ஆழத்திலிருந்து 
கர்த்தரைத்‌ துதிக்கிற துதிகள்‌ புறப்பட்டு 
வரவேண்டும்‌. நாம்‌ கர்த்தரை 
மகிமைப்படுத்த வேண்டும்‌. கர்த்தர்‌ 
நம்முடைய பெஷாகவும்‌ கீதமாகவும்‌ 
இருக்கும்போது, அவரே நம்முடைய 
ரரட்சகராகவும்‌, இரட்சிப்பாகவும்‌ இருக்க 

பண்டும்‌ (சங்‌ 118.14). 


கர்த்தருடைய ஆறுதலும்‌, 
உதவியும்‌ தனக்குத்‌ தொடர்ந்து 
கிடைக்குமென்று தாவீது நம்புகிறார்‌. 
கர்த்தர்‌ தனக்கு ஜெயம்‌ கொடுப்பார்‌ 
என்று தாவீது உறுதியோடு 
சொல்லுகிறார்‌. நீதிமான்களுடைய 
கூடாரங்களில்‌ இரட்சிப்பின்‌ கெம்பீர 
சத்தம்‌ உண்டு. தாவீது தன்னுடைய 
சொந்த வாழ்க்கையையும்‌ தன்னுடைய 
குடும்பத்தையும்‌ இங்கு, 
“நீதிமான்களுடைய கூடாரம்‌" என்று 
சொல்லுகிறார்‌. கூடாரம்‌ ஒரே இடத்தில்‌ 
நிலையாக இருக்காது இது 
தற்காலிகமாக ஸ்தாபிக்கப்படும்‌ 
ரிட்‌ த்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு 

செல்ல வசதியாக கூடாரம்‌ 
கோடும்‌ 


பிரபஞ்சத்தில்‌ 


ஆடம்பரமாகவும்‌ 
எளிமையாகயிருக்கும்‌. ஏரடத்தலிரந்த 
மற்றொரு இடத்திற்கு எளிதாக எடுத்துச்‌ 

செல்லக்கூடிய விதத்தில்‌ இருக்கும்‌. 
பரிசுத்தவான்‌களிடத்திலும்‌. ஆடம்பரம்‌ 
இருக்காது. அவர்கள்‌ 
எளிமையாகயிருப்பார்கள்‌. நமக்கு இந்தப்‌ 
பூமியில்‌ நிலையான நகரம்‌ எதுவுமில்லை. 


நாம்‌ இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ 
பாதேசிைப்போல ஜீ ஜீவிக்கிறோம்‌. 





ழ்‌ நள 
யாய 


துன்மார்க்கர்‌ அரண்மனைகளில்‌ 
ஜீவிக்கிறார்கள்‌. நாம்‌ கூடாரங்களில்‌ 
ஜீவிக்கிறோம்‌. நம்முடைய கூடாரங்களில்‌ 
இரட்சிப்பின்‌ கெம்பீர சத்தம்‌ உண்டு. 
துன்மார்க்கருடைய மாளிகையிலோ 
துணிகரமான பாவங்களின்‌ ஆரவாரம்‌ 
உண்டு. கர்த்தரின்‌ வலதுகரம்‌ நமக்குப்‌ 
பராமக்கிரமம்‌ செய்யும்‌. 
துன்மார்க்கருக்கோ, கர்த்தரின்‌ கரம்‌ 
தண்டனையைக்‌ கொடுக்கும்‌ (சங்‌ 118: 
தாவீது கர்த்தரின்‌ வலதுகரத்தைப்பற்றிச்‌ 
சொல்லும்போது, “கர்த்தரின்‌ வலதுகரம்‌ 
உயர்ந்திருக்கிறது: கர்த்தரின்‌ வலதுகரம்‌ 
பராக்கிரமஞ்செய்யும்‌' (சங்‌ 11816) என்று 
சொல்லுகிறார்‌ 


நீதிமான்களின்‌ கூடாரங்களில்‌ 
இரட்சிப்பு உண்டு. எங்கே இரட்சிப்பு 
இருக்கிறாதோ அங்கே சந்தோஷமும்‌ 
சமாதானமும்‌ இருக்கும்‌. இரட்சிக்கப்‌ 
பட்டவர்கள்‌... கர்த்தருக்குள்‌ எப்போதும்‌ 
'சந்தோஷமாயிருப்பார்கள்‌. 

சந்தோஷம்‌ இருக்கிறதோ 


சித்தமும்‌ நாவயிரககம 


எங்கே சந்தோஷம்‌ இருக்கிறதோ, 
அங்கே கெம்பீர சத்தமும்‌ இருக்கும்‌ 
கர்த்தரின்‌ வலதுகரம்‌  பராமக்கிரமம்‌ 
செய்யும்‌ போது, கர்த்தருடைய 
நீதிமான்கள்‌ சந்தோஷப்பட்டு 
களிகூருவார்கள்‌. நீதிமான்களுடைய 
கூடாரங்கள்‌, இந்தப்‌ பூமியிலே, பரலோகம்‌ 
போலவே இருக்கும்‌ 
பரிசுத்தவான்களுக்கு 
ஆசீர்வாதமானது. அரண்மனைகளைவிட 
நமக்கு கூடாரங்களே வசதியானது. நாம்‌ 
எங்கு ஜீவிக்கிறோம்‌ என்பது முக்கியமல்ல 
நாம்‌ குடியிருக்கிற கூடாரத்தில்‌, கர்த்தர்‌ 
க்கிறாரா, கர்த்தருடைய இரட்சிப்பு 
த்கிறதா என்பதுதான்‌ முக்கியம்‌ 


கர்த்தருடைய வலதுகரம்‌ 
உயர்ந்திருந்த, அது பராக்கிரமம்‌ செய்யும்‌ 
போது, நாம்‌ சாவாமல்‌ பிழைத்திருப்போம்‌ 
தாவீதின்‌ சத்துருக்கள்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ODNENIS 


PUBLISHERS 


ஆனால்‌ தாவீதோ 
பிழைத்திருக்கப்‌ 
விசுவாசத்தோடு சொல்லுகிறார்‌. 
பிழைத்திருக்கும்‌ 
சும்மாயிருக்கமாட்டார்‌. அவர்‌ 
கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பார்‌ 
கர்த்தர்‌ உயர்ந்தவர்‌. அவர்‌ தாவீதை 
உயர்த்தியிருக்கிறார்‌. தாவீது 
கரந்தை செய்கைகளை 


தாவீது தப்பிதம்‌ செய்யும்போது, 
கர்த்தர்‌ அவரை கண்டும்‌ காணாமல்‌ 
விட்டுவிடவில்லை. அவரையும்‌ 
தண்டிக்கிறார்‌. வெகுவாக தண்டிக்கிறார்‌. 
ஆனாலும்‌ கர்த்தர்‌ தாவீதை சாவுக்கு. 
ஒப்புக்கொடுக்கவில்லை. நாம்‌ அழிந்து 
போக வேண்டும்‌ என்னும்‌ நோக்கத்தோடு 
கர்த்தர்‌ நம்மை ஒருபோதும்‌ 
தண்டிக்கமாட்டார்‌. நாம்‌ திருந்த 
வேண்டுமென்றும்‌ நாம்‌ பிழைத்திருக்க 
வேண்டுவென்றும்‌. விரும்பியே கர்த்தர்‌ 
நம்மைத்‌ தண்டிக்கிறார்‌. நாம்‌ சீக்கிரத்தில்‌ 
திருந்தவில்லையென்றால்‌, கர்த்தர்‌ 
நம்மை வெகுவாய்த்‌ தண்டிப்பார்‌ 
அவர்‌ நம்மை அன்போடு தண்டிப்பதினால்‌, 
நம்மை சாவுக்கு ஒப்புக்கொடுக்கமாட்டார்‌. 
ஆனாலும்‌ நாம்‌ திருந்தும்‌ வரையிலும்‌, 
நம்மைத்‌ தண்டித்துக்கொண்டுதான்‌ 
இருப்பார்‌ (சங்‌ 11848). 


தான்‌ சாவாமல்‌ 
போவதாக 
தாவீது 
போது 


தாவீது சாவாமல்‌ பிழைத்திருந்து, 
கர்த்தருடைய செய்கைகளை விவரிக்கப்‌ 
போவதாக அறிவிக்கிறார்‌. கர்த்தர்‌ 
அவருக்கு அநேக நன்மைகளைச்‌ 
செய்திருக்கிறார்‌. பல சமயங்களில்‌ 
கர்த்தர்‌ தம்முடைய கிருபைகளையும்‌ 
இரக்கங்களையும்‌ தாவீதுக்கு 
வெளிப்படுத்தியிருக்கிறார்‌. தாவீதின்‌ 
ஜீவியத்தில்‌ தேவனுடைய கிரியைகள்‌ 
வெளிப்பட்டிருக்கிறது ஆகையினால்‌ 
கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பதும்‌ 
கர்த்தரைத்‌ துதிப்பதும்‌, கர்த்தரை 
மகிமைப்படுத்துவதும்‌ தன்னுடைய 
கடமை என்று தாவீது 
விசுவாசத்தோடு சொல்லுகிறார்‌. . ர 
சாவாமல்‌ 

கர்த்தருடைய 





ழ்‌ நள 
யாய 


கர்த்தருடைய ஊழியத்தைச்‌ செய்வதே 
தன்னுடைய  ஜீவியத்தின்‌ நோக்கம்‌ 
என்றும்‌ தாவீது அறிக்கை செய்து, 
தன்னை டய சமுகத்தில்‌ 
தக்வா தய்ககறகளா ட 


கர்த்தரின்‌ வாசல்‌ இதுவே 
சங்‌ 118 : 19-21 


சுங்‌ 11819. நீதியின்‌ வாசல்களைத்‌: 
திறவுங்கள்‌; நான்‌ அவைகளுக்குள்‌. 
யிரவேசித்துக்‌ கர்த்தரைத்‌ துதிப்பேன்‌. 


சுங்‌ 118:20. கர்த்தரின்‌ வாசல்‌ இதுவே; 


நீதிமான்கள்‌. இதற்குள்‌. 
பிரவேசிப்பார்கன்‌. 


சுங்‌ 118:21. நீர்‌ எனக்குக்‌ செவி 
கொடுத்து, எனக்கு இரட்சிப்பாயிருந்த 
படியால்‌, நான்‌ உம்மைத்‌ துதிப்பேன்‌. 


இயேசுகிறிஸ்து. 
அவர்‌ 

இந்த வசனங்கள்‌ 
சொல்லுகிறது. 
பாடுகளைத்‌ 


கர்த்தராகிய 
தாழ்த்தப்பட்டதையும்‌, 
உயர்த்தப்பட்டதையும்‌ 
தீர்க்கதரிசனமாய்ச்‌ 
இயேசுகிறிஸ்துவின்‌ 
தொடர்ந்து, அவருக்கு மகிமை 
உண்டாயிற்று, இயேசுகிறிஸ்து 
உயர்த்தப்பட்டதை அப்போஸ்தலர்‌ பேதுரு 
பிரதான ஆசாரியருக்கும்‌ ஜனத்தின்‌ 
அதிகாரிகளுக்கும்‌, (லின்‌ 
மூப்பர்களுக்கும்‌ தெளிவுபடுத்துகிறார்‌. 


“அப்பொழுது பேதுரு பரிசுத்த 
ஆவியினாலே நிறைந்து, அவர்களை 
நோக்கி: ஜனத்தின்‌ அதிகாரிகளே, 
இஸ்ரவேலின்‌ மூப்பர்களே 
பிணியாளியாயிருந்த இந்த மனுஷனுக்குச்‌ 
செய்யப்பட்ட உபகாரத்தைக்‌ குறித்து, 
எதினாலே இவன்‌ 

ஆரோக்கியமானானென்று நீங்கள்‌ இன்று 
எங்களிடத்தில்‌ விசாரித்துக்கேட்டால்‌, 
உங்களால்‌ சிலுவையில்‌ 
அறையப்பட்டவரும்‌, தேவனால்‌ 
கக்‌ எழுப்பப்பட்ட 


நசரேயனாகிய 
இயேசு தின்‌ நார கே 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மமம்‌ 


PUBLISHERS 


இவன்‌ முன்பாகச்‌ 
சொஸ்தமாய்‌ நிற்கிறானென்று 
உங்களெல்லாருக்கும்‌. இஸ்ரவேல்‌ 
ஜனங்களெல்லாருக்கும்‌  தெரிந்திருக்கக்‌ 
கடவது. வீடுகட்டுகிறவர்களாகிய 
உங்களால்‌ அற்பமாய்‌ எண்ணப்பட்ட 
அவரே மூலைக்குத்‌ தலைக்கல்லானவர்‌. 
அவராலேயன்றி வேறொருவராலும்‌ 
இரட்சிப்பு இல்லை; நாம்‌ இரட்சிக்கப்படும்‌. 
படிக்கு வானத்தின்‌ கீழெங்கும்‌, 
மனுஷர்களுக்குள்ளே அவருடைய 
நாமமேயல்லாமல்‌ வேறொரு நாமம்‌ 
கட்டளையிடப்படவும்‌ இல்லை என்றான்‌” 
(அப்‌ 48-12), 


உங்களுக்கு 


சங்கீதக்காரர்‌ மகிமை நிறைந்த 
தீர்க்கதரிசனத்தை 
கர்த்தருடைய 
வருகிறவர்‌ 
கர்த்தருடைய 
பிரவேசிக்க 


இந்த 
முன்னறிவிக்கிறார்‌. 
நாமத்தினால்‌ 
ஸ்தோத்திரிக்கப்பட்டவர்‌. 
பரிசுத்த ஆஃயத்திற்குள்‌ 
வேண்டுபென்று. சங்கீதக்காரர்‌ 
விரும்புகிறார்‌ தேவனுடைய நாமத்தை 
மகிமைப்படுத்தவேண்டும்‌ என்பதற்காகவும்‌, 
கர்த்தரைத்‌ துதித்து ஸ்தோத்திரம்பண்ண 
வேண்டும்‌ என்பதற்காகவும்‌, 
சங்கீதக்காரர்‌ தேவனுடைய 
வாசஸ்தலத்திற்குள்‌ பிரவேசிக்க 
ஆசைப்படுகிறார்‌. 


சங்கீதக்காரர்‌ தன்னுடைய 
விருப்பத்தைப்‌ பற்றிச்‌ சொல்லும்போது, 
'நீதியின்‌ வாசல்களைத்‌ திறவுங்கள்‌; நான்‌ 
அவைகளுக்குள்‌ பிரவேசித்துக்‌ கர்த்தரைத்‌ 
துதிப்பேன்‌” (சங்‌ 1189) என்று 
சொல்லுகிறார்‌. நீதியின்‌ வாசல்கள்‌ 
என்பது. $தவனுடைய 
ஆலயப்பிரகாரத்தின்‌ வாசல்களைக்‌ 
குறிக்கிறது. நமக்கு நீதியின்‌ வாசல்கள்‌ 
திறக்கப்படும்போது, நாம்‌ அவற்றுக்குள்‌ 
பிரவேசிக்கவேண்டும்‌. தேவனுடைய 
பரிசுத்த ஸ்தலத்திற்குள்‌, நம்மால்‌ 
எவ்வளவு தூரம்‌ போகமுடியுமோ, 
அவ்வளவு தூரம்‌ நாம்‌ பயபக்தியோடு 
போகவேண்டும்‌. தேவனுடைய 
ஆலயத்திற்குள்‌ பிரவேசித்து கர்த்தரைத்‌ 
இதிக்கவேண்டும்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


சங்கீதக்காருக்கு நீதியின்‌ 
வாசல்கள்‌ திறக்கப்படுகிறது. 
தேவனுடைய ஆலயத்திற்குள்‌ பிரவேசிக்க 
அவருக்கு அனுமதி கொடுக்கப்படுகிறது. 
“கர்த்தரின்‌ வாசல்‌ இதுவே; நீதிமான்கள்‌. 
இதற்குள்‌ பிரவேசிப்பார்கள்‌” என்று 
ee சொல்லுகிறார்‌. கர்த்தர்‌ 


மித்திருக்கிற வாசல்‌ இதுலே இ இதற்குள்‌ 


தன்ன பிரவேசிக்‌ 


இந்த வாக்கியத்தில்‌, "வாசல்‌" 
என்னும்‌ வார்த்தை இயேசுகிறிஸ்துவைக்‌ 
குறிப்பதாக வேதபண்டிதர்கள்‌ 
வியாக்கியானம்‌ சொல்லுகிறார்கள்‌. நாம்‌ 
இயேசுகிறிஸ்துவின்‌ மூலமாகவே 
தேவனுடைய சமுகத்தில்‌ பிரவேசிக்கிறோம்‌. 
கிறிஸ்துவே தேவனுக்கும்‌ நமக்கும்‌ 
நடுவே மத்தியஸ்தராயிருக்கிறார்‌ 
இயேசுகிறிஸ்துவின்‌ மூலமாகவே நாம்‌ 
தேவனோடு ஐக்கியமாயிருக்கிறோம்‌. 
பிதாவாகிய தேவன்‌, தமது குமாரனாகிய 
இயேசுகிறிஸ்துவின்‌ மூலமாய்‌ நம்முடைய 
துதிகளையும்‌ ஸ்தோத்திரங்களையும்‌ 
அங்கீகரிக்கிறார்‌ 

'நான்‌ போகிற 
அறிந்திருக்கிறர்கள்‌ வழியையும்‌ 
அறிந்திருக்கிறீர்கள்‌ என்றார்‌. தோமா 
அவரை நோக்கி: ஆண்டவரே, நீர்‌ போகிற 
இடத்தை அறியோமே வழியை நாங்கள்‌ 
எப்படி அறிவோம்‌ என்றான்‌. அதற்கு 
இயேசு: நானே வழியும்‌ 
சத்தியமும்‌ ஜீவனுமாயிருக்கிறேன்‌;: 
என்னாலேயல்லாமல்‌ ஒருவனும்‌ 
பிதாவினிடத்தில்‌ வரான்‌. என்னை 
அறிந்தீர்களானால்‌ என்‌ பிதாவையும்‌ 
அறிந்திருப்பீர்கள்‌: இதுமுதல்‌ நீங்கள்‌ 
அவரை அறிந்தும்‌ அவரைக்‌ கண்டும்‌ 
இருக்கிறீர்கள்‌ என்றார்‌” (யோவா 144-7). 


இடத்தை 


சங்கீதக்காரர்‌ நீதியின்‌ வாசலைக்‌ 
கண்டுபிடித்திருக்கிறார்‌. இந்தக்‌ 
கண்டுபிடிப்புக்காக அவர்‌ கர்த்தருக்குள்‌ 
மிகவும்‌ 'சந்தோஷபாயிருக்கிறார்‌. 
நீதியின்‌ 


நீண்டகாலமாய்‌ 
வாசல்‌ அடைக்கப்பட்டிருந்தது. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம்மா 


PUBLISHERS 


பல வருஷங்களாக ஜனங்கள்‌ நீதியின்‌ 
வாசலைத்‌ தட்டினார்கள்‌. “தட்டுங்கள்‌ 
அப்பொழுது உங்களுக்குத்‌ திறக்கப்படும்‌” 
ப்‌ வாக்கியம்‌ நிறைவேறத்தக்கதாய்‌, 
நீ வாசல்‌ 
க 
சங்கீதக்காரர்‌ கர்த்தரைத்‌ 
துதிப்பதாக வாக்குப்பண்ணுகிறார்‌. “நீர்‌ 
எனக்குச்‌ செவிகொடுத்து, எனக்கு 
இரட்சிப்பாயிருந்தபடியால்‌, நான்‌ உம்மைத்‌ 
துதிப்பேன்‌” (சங்‌ 1182) என்று 
சொல்லுகிறார்‌. கர்த்தருடைய பரிசுத்த 
வான்கள்‌ இதுவரையிலும்‌ கிறிஸ்துவின்‌ 
நாணை தூரத்திலிருந்து பார்த்தார்கள்‌. 
இப்போதோ கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்துவும்‌ அவருடைய நாளும்‌ 
நமக்கு சமிபமாமிருக்கிறது. கர்த்தர்‌ 
நம்முடைய  ஜெபங்களைக்‌ கேட்கிறார்‌. 
ம்முடைய பங்குக்கும்‌ பதில்‌ 
கடுக்க. எத்தி சி 
பழைய ஏற்பாட்டுக்காலத்து 
பரிசுத்தவான்கள்‌. மேசியாவின்‌ 
வருகைக்காக  ஜெபம்பண்ணினார்கள்‌. 
கர்த்தர்‌ அவர்களுடைய ஜெபத்தைக்‌ 
கேட்டு, கர்த்தருடைய நாளை 
அநுக்கிரகம்‌ பண்ணினார்‌. கர்த்தர்‌ 
சங்கீதக்காரரின்‌ ஜெபத்திற்கு! 
பதில்கொடுத்திருக்கிறார்‌. கர்த்தரே 
அவருக்கு இரட்சிப்பாயிருக்கிறார்‌. 
இதனிமித்தமாய்‌ சங்கீதக்காரர்‌ கர்த்தரைத்‌ 
துதிப்பதாக வாக்குப்பண்ணுகிறார்‌. 


மூலைக்குத்‌ தலைக்கல்‌ 
சங்‌ 118 : 22,23 


சங்‌. 11822. வீடுகட்டுகிறவர்கள்‌. 
ஆகாதென்று தன்னின கல்லே, 
மூலைக்குத்‌ தலைக்கல்லாயிற்று. 

சங்‌ 118:28. அது கர்த்தராலே ஆயிற்று, 


அது நம்முடைய கண்களுக்கு 
ஆச்சரியமாயிருக்கிறது. 





ழ்‌ நள 
யாய 


சங்கீதக்காரர்‌ 


ிக்கதிசனத்தின்‌ 
வசனத்தில்‌ 
இந்தத்‌ 
இயேசுகிறிஸ்துவைக்‌ 
குறிக்கிறது. பழைய ஏற்பாட்டுக்காலத்தில்‌ 
தாவீது இயேசுகிறிஸ்துவுக்குத்‌ 
அடையாளமாகமிருக்கிறார்‌. சவலும்‌. 
அவருடைய அரண்மனையிலுள்‌எவர்களும்‌ 
தாவீதை தள்ளிவிட்டார்கள்‌. அவரைப்‌ 
புறக்கணித்துவிட்டார்கள்‌. கர்த்தர்‌ 
தாவீதை ராஜாவாக அபிஷேகம்‌ 
பண்ணியிருக்கிறார்‌. தம்முடைய 
அற்புதமான கிருபைகளையும்‌. கர்த்தர்‌ 
பராமரிப்புக்களையும்‌. தாவீதுக்குக்‌ 
கொடுத்திருக்கிறார்‌. இஸ்ரவேல்‌ ராஜ்யம்‌ 
என்னும்‌ கட்டிடத்திற்கு, கர்த்தர்‌ தாவீதை: 
தலைக்கல்லாக நியமித்திருக்கிறார்‌ 


இந்தத்‌ தீர்க்கதரிசனம்‌ தாவீதைப்‌ 
பற்றி ஓரளவு சொன்னாலும்‌ இது 
பூரணமாய்‌ இபேசுகிறிஸ்துவைப்‌ பற்றியே 
சொல்லுகிறது கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்து தம்மையே தாழ்த்தினார்‌ 
பரலோகத்தின்‌ மேன்மையை விட்டுவிட்டு, 
இந்தப்‌ பூமியிலே மனுஷராக அவதரித்தார்‌ 
யூதர்கள்‌ மத்தியிலே வந்தார்‌. யூதர்களோ 
அவரை தேவனுடைய குமாரனாக 
ஏற்றுக்கொள்ளவில்லை. அவரைப்‌ 
புறக்கணித்துவிட்டார்கள்‌. இயேசு 
கிறிஸ்துவைத்‌ தள்ளிவிட்டார்கள்‌. 
இயேசுகிறிஸ்து வீடு கட்டுகிறவர்களால்‌. 
ஆகாததென்று தள்ளின கல்லைப்‌ 
போலானார்‌. இயேசுகிறிஸ்து கைகளால்‌ 
பெயர்க்கப்பட்டாத கல்‌. 


“நீர்‌ பார்த்துக்கொண்டிருக்கும்‌ 
போதே, கைகளால்‌ பெயர்க்கப்படாத ஒரு 
கல்‌. ல்‌ உருண்டுவந்தது: அது 

சிலையை 
ர ராகப்‌ அதின்‌ ரர்‌ 
மோதி, அவைகளை நொறுக்கிப்போட்டது” 
(தானி 2:34), இயேசுகிறிஸ்து கையால்‌ 
பெயர்க்கப்படாத கல்‌. 


வீடுகட்டுகிறவர்களோ இந்தக்‌ 
கல்லை ஆகாததென்று தள்ளிவிட்டார்கள்‌. 
யூதமார்க்கத்துத்‌ 

மூப்பர்களும்‌ 

இயேசுகிறிஸ்துவை 


தள்ளிவிட்டார்கள்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம 


PUBLISHERS 


அப்பொழுது பேதுரு பரிசுத்த 
ஆவியினாலே நிறைந்து, அவர்களை 
நோக்கி: ஜனத்தின்‌ அதிகாரிகளே, 
இஸ்ரவேலின்‌ மூப்பர்களே. 
பிணியாளியாயிருந்த இந்த மனுஷனுக்குச்‌ 
செய்யப்பட்ட  உபகாரத்தைக்‌ குறித்த 
எதினாலே 
ஆரோக்கியமானானென்று நீங்கள்‌ ந 
எங்களிடத்தில்‌ விசாரித்துக்கேட்டால்‌, 
உங்களால்‌. சிலுவையில்‌ 
அறையப்பட்டவரும்‌, தேவனால்‌ 
மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்ட 
வருமாயிருக்கிற நசரேயனாகிய 
இயேசுகிறிஸ்துவின்‌ நாமத்தினாலேயே 
இவன்‌ உங்களுக்கு முன்பாகச்‌ 
சொஸ்தமாய்‌ நிற்கிறானென்று 
உங்களெல்லாருக்கும்‌. இஸ்ரவேல்‌ 
ஜனங்களெல்லாருக்கும்‌ தெரிந்திருக்கக்‌ 
கடவது. வீடுகட்டுகிறவர்களாகிய 
உங்களால்‌ அற்பமாய்‌ எண்ணப்பட்‌। 
அவரே மூலைக்குத்‌ தலைக்கல்லானவர்‌" 
(அப்‌ 48-11) என்று சொன்னார்‌. 

யூதர்கள்‌ கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்துவைத்‌ தங்களுடைய 
மேசியாவாக ஏற்றுக்கொள்ளவில்லை. 
பிலாத்துவிற்கு முன்பாக அவர்கள்‌ 
இயேசுகிறிஸ்துவை மறுதலித்தார்கள்‌. 

பிரகாம்‌ ஈசாக்கு யாக்கோபு 
என்பவர்களுடைய தேவனாகிய நம்முடைய 
பிதாக்களின்‌ தேவன்‌ தம்முடைய 
பிள்ளையாகிய இயேசுவை 
மகிமைப்படுத்தினார்‌: அவரை நீங்கள்‌. 
ஒப்புக்கொடுத்தீர்கள்‌: பிலாத்து அவரை 
விடுதவையாக்கத்‌ தீர்மானித்தபோது, 
அவனுக்குழுன்பாக அவரை  மறுதலி 
த்தீர்கள்‌" (அப்‌ 313) என்று பேதுரு 
சொல்லுகிறார்‌. தங்களுக்கு இராயரைத்‌ 
தவிர வேறு ராஜா லென்று, 
யூதர்கள்‌ ஆணவத்தோடு சொன்னார்கள்‌. 


பிதாவாகிய தேவன்‌, கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்துவை உயர்த்தினார்‌. வீடு 
கட்டுகிறவர்கள்‌ ஆகாததென்று தள்ளின 
கல்லே, மூலைக்குத்‌ தலைக்கல்லாயிற்று, 
தலைக்கல்‌ மிகவும்‌ முக்கியமானது. 
அதிக பிரயோஜனமுள்ளது. அந்தக்‌ 
கல்லே அதிக மேன்மையானது. எல்லா 
கல்லுக்கும்‌ தலைக்கல்லே மேலான கல்‌, 





ழ்‌ நள 
யாய 


தலைக்கல்லாகமிருக்கிறார்‌. 
தலைக்கலே 
இணைக்கிறது. 


இயேசுகிறிஸ்துவில்‌ _ 

புறஜாதியாரும்‌ 

இவர்களெல்லோரும்‌ 

பரிசுத்தமான 

கட்டியெழுப்பப்ப 

தேவனுடைய சித்தம்‌. 

மாளிக்கைக்கு இபேசகிறிஸ்கே 

மூலைக்குத்‌ தலைக்கல்லாகயிருக்கிறார்‌. 

அவரே பிரதான கல்லாகயிருக்கிறார்‌. 

இபேசுகிறிஸ்துவில்‌ தேவனுடைய 

பரிசுத்தமான மாளிகை பூரணமாய்க்‌ கட்டி 

முடிக்கப்படும்‌. நம்முடைய விசுவாசத்திற்கு 

கிறிஸ்துவே ஆதாரமாகயிருக்கிறார்‌. 

அவரே நம்முடைய விசுவாசத்தை 
வராகவும்‌, முடிக்கிறவராகவும்‌ 

ருக்கிறார்‌ 


இவையெல்லாவற்றிலும்‌ கர்த்தருடைய 
கரம்‌ இருக்கிறது. தம்முடைய பரிசுத்தமான 
மாளிசையை கட்டியெழுப்புவதற்கு. 
கர்த்தர்‌ தெய்வீக சித்தங்‌ 
கொண்டிருக்கிறார்‌. கர்த்தருடைய கரம்‌ 
பரிபூரணமாய்க்‌ கிரியை செய்கிறது. 
கிறிஸ்துவானவர்‌ துவக்கத்திலிருந்து 
முடிவு. வரையிலும்‌ பிதாவின்‌ 
சித்தத்திற்குக்‌ கீழ்ப்டிகிறார்‌. இது 
நம்முடைய கண்களுக்கு 
ஆச்சரியமாயிருக்கிறது.  சங்கீதக்காரர்‌ 
இதுபற்றிச்‌ சொல்லும்போது, “அது 
கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய 


கண்க ச்சரியமாயிருக்கிறது” 
(சங்‌ 118.23) என்று சொல்லுகிறார்‌. 


இயேசுகிறிஸ்துவுக்கு “அற்புதமானவர்‌" 
என்று ஒரு பெயர்‌ உண்டு. கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்து நமக்கு ஆத்தும மீட்பை 
உண்டுபண்ணியிருக்கிறார்‌. கர்த்தருடைய 
கிரியைகளெல்லாமே  ஆச்சரியமானவை. 
அவைபெல்லாவற்றிலும்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மம்ம 


PUBLISHERS 


கர்த்தர்‌ உண்டுபண்ணின நான்‌ 
சங்‌ 118 : 24 


சங்‌ 11824. இது 
உண்டுபண்ணின. நான்‌; 
களிகூர்ந்து மகிழக்கடவோம்‌. 
கர்த்தர்‌ உண்டுபண்ணின 
பரிசுத்த நாளாகயிருக்கிறது. 
நாளிலே நாம்‌ களிகூர்ந்து 
கர்த்தரைத்‌ துதிக்கவேண்டும்‌. 
நாள்‌ ஞாயிற்றுக்கிழமையைக்‌ குறிக்கும்‌ 
என்று வேதபண்டிதர்கள்‌ 
சொல்லுகிறார்கள்‌. இதுவே கிறிஸ்தவ 
விசுவாசிகளின்‌ ஓய்வுநாள்‌. நம்முடைய 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து, 
ஞாயிற்றுக்கிழமை காலையிலே உயிரோடு 
எழும்பினார்‌. அந்த நாளை விசுவாசிகள்‌. 
பரிசுத்தமாய்‌ நினைவுகூருகிறார்கள்‌. 
இயேசுகிறிஸ்து வீடுகட்டிவர்களால்‌ 
ஆகாதென்று தள்ளப்பட்ட கல்லாயிருந்தார்‌. 
அவரே. இந்த பரிசுத்தநாளில்‌, 
மூலைக்குத்தலைக்கலாக உயர்த்தப்பட்டார்‌ 


கர்த்தர்‌ 
இதிலே. 


நாள்‌ 


இந்த 


கிறிஸ்தவ ஒய்வு நாளைக்‌ குறித்து 
வேதபண்டிதர்கள்‌ தெளிவான 
வியாக்கியானம்‌ சொல்லுகிறார்கள்‌. இது 
கர்த்தர்‌ உண்டுபண்ணின நாள்‌, கர்த்தர்‌ 
இந்த நாளை விசேஷித்த 
நாளாக்கியிருக்கிறார்‌. இந்த நாளை 
பரிசுத்த நாளாக்கியிருக்கிறார்‌. மற்ற 
நாட்களிலிருந்து. ஞாயிற்றுக்கிழமையை 
கர்த்தர்‌ வேறுபடுத்தியிருக்கிறார்‌. கர்த்தர்‌ 

கிறார்‌ மனுபுத்திரருக்காக 


நாம்‌ 

கர்த்தரை 

விசேஷித்த நாள்‌. 

கொடுக்கப்பட்டிருப்பதற்காக 

சந்தோஷப்பட வேண்டும்‌. 

வேளையில்‌ இந்த நல்ல நாளிலே நாம்‌ 

கர்த்தருடைய உயிர்த்தெழுதலை நினைவு 

கூர்ந்து, களிகூர்ந்து டும்‌. 

கர்த்தர்‌ உண்டுபண்ணின இந்த நாளில்‌ 

மூலைக்குத்‌ 

ர்‌. கர்த்தருடைய ஒய்வு 





1 படட 
றிய 
கர்த்தருடைய 
வருகிறவர்‌ 
ஸ்தோத்திரிக்கப்பட்டவர்‌ 
சங்‌ 118 : 25,26 


நாமத்‌ தினாலே 


சங்‌ 11825, கர்த்தாவே, இரட்சியும்‌; 
கர்த்தாவே, காரியத்தை 
வாய்க்கப்பண்ணும்‌. 


சங்‌ 118:28. 
"நாமத்தினாலே 
ஸ்தோத்திரிக்கப்பட்டவர்‌; கர்த்தருடைய 
ஆலயத்திலிருத்து உங்களை 
ஆசிர்வதிக்கிறோம்‌. 
உயர்த்தப்பட்ட 
சமுகத்திற்கு நாம்‌ சந்தோஷத்தோடு 
வரவேண்டும்‌. அவரை மகிழ்ச்சியோடு 
சந்திக்கவேண்டும்‌. அவரைத்‌ துதித்து 
ஆராதிக்கவேண்டும்‌. அவருக்கு 
ஓசன்னா” என்று சொல்லவேண்டும்‌ 
ராஜா வாழ்க” என்று சொல்லி 
கர்த்தரை வாழ்த்தி வரவேற்கவேண்டும்‌. 
உயிர்த்தெழுந்த இயேசுகிறிஸ்து இப்போது 
பிதாவின்‌ வலதுபாரிசத்தில்‌ 
உட்கார்ந்திருக்கிறார்‌. சிலுவையில்‌ 
தொங்கிய இயேசுகிறிஸ்து இப்போது 
உயர்த்தப்பட்டு சிங்காசனத்தில்‌ 
அமர்ந்திருக்கிறார்‌. முள்முடி சூட்டப்பட்ட 
இயேசுகிறிஸ்து, இப்போது கிரீடம்‌ 
சூட்டப்பட்டவராய்‌, தம்முடைய 
நியாயாசனத்தில்‌ அமர்ந்திருக்கிறார்‌ 
ஓசன்னா" என்னும்‌ வார்த்தைக்கு, 
“கர்த்தாவே இரட்சியும்‌” என்று பொருள்‌. 
நாம்‌ கர்த்தருடைய சமுகத்தில்‌ “ஓசன்னா” 
என்று சொல்லும்போது, “கர்த்தாவே 
என்னை இரட்சியும்‌ உம்மை கெஞ்சி 
வேண்டிக்கொள்கிறேன்‌. என்னை 
இரட்சியும்‌, நீர்‌ என்னுடைய 
இரட்சகராமிரும்‌, என்னை ஆளுகை 
செய்யும்‌. நான்‌ உம்முடைய பாதுகாப்புக்கு 
வரவேண்டும்‌. என்னை உம்முடைய 
பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு. என்னை 
ஆட்கொள்ளும்‌" என்பது பொருளாகும்‌. 


மீட்பருடைய 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை 


QOODNENS 
PUBLISHERS 


நாம்‌ மாம்சத்தின்‌ இச்சைகளுக்கு 
இடங்கொடுத்துவிடக்‌ கூடாது. கர்த்தர்‌ 
தாமே நமக்கு மாம்சத்தின்மீது 
வெற்றியைத்‌ தரவேண்டும்‌. 

தெய்வீக கிருபையினால்‌ 
ஜெயம்பெற்றவர்களாக இருக்கவேண்டும்‌. 
நாம்‌ கர்த்தரிடத்தில்‌ “ஓசன்னா” என்று 
சொல்லும்போது, “கர்த்தாவே, காரியத்தை 
வாய்க்கப்‌ பண்ணும்‌" என்றும்‌ கெஞ்சி 
மன்றாடுகிறோம்‌ 


நாம்‌. 


அவருடைய 
வேண்டும்‌. 


கர்த்தரைத்‌ துதிக்கும்போது, 
நாமத்தை மகிமைப்படுத்த 

“உம்முடைய ராஜ்யம்‌ 
வருவதாக, உம்முடைய சித்தம்‌ 
நிறைவேறுவதாக” என்று சொல்லி 
கர்த்தரைத்‌ துதிக்கவேண்டும்‌. “அவர்‌ 
பிழைத்திருப்பார்‌, ஷேபாவின்‌ பொன்‌ 
அவருக்குக்‌ கொடுக்கப்படும்‌; 
அவர்நிமித்தம்‌ இடைவிடாமல்‌ 


ஜெபம்பண்ணப்படும்‌, எந்நாளும்‌ 
ஸ்தோத்திரிக்கப்படுவார்‌” (சங்‌ 7219). 


கர்த்தருடைய நாளிலே, நாம்‌ 
அவருடைய ராஜ்யத்தில்‌ களிகூர்ந்து 
மகிழுவோம்‌ தேவனுடைய ராஜ்யம்‌ 
இன்னும்‌ விஸ்தாரமாகவேண்டும்‌ என்று, 
கர்த்தர்‌ உண்டுபண்ணின நாளிலே நாம்‌ 
ஜெபம்பண்ணவேண்டும்‌. ஆசாரியர்களும்‌ 
கர்த்தருடைய ஊழியக்காரர்களும்‌, கர்த்தர்‌ 
உண்டுபண்ணினநாளிலே, தங்களுக்குக்கு 
கொடுக்கப்பட்ட ஊழியங்களை 
நேர்த்தியாய்ச்‌ செய்யவேண்டும்‌. 


ராஜாவாகவும்‌, 
இருக்கிறார்‌. 
கர்த்தரைத்‌ துதிக்க 
வேண்டும்‌. “கர்த்தருடைய நாமத்தினாலே 
வருகிறவர்‌ ஸ்தோத்திரிக்கப்பட்டவர்‌' 
என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தை 
மகிமைப்படுத்த வேண்டும்‌ நம்முடைய 
இருதயங்களில்‌ கர்த்தரை வரவேற்க 
“ஆசீர்வதிக்கப்பட்ட 

எனக்குள்ளே வாரும்‌. 


கர்த்தர்‌ ராஜாதி 
கர்த்தாதி கர்த்தாவாகவும்‌ 
ஊழியக்காரர்கள்‌, 





ழ்‌ நவள 
யாய 


கர்த்தருடைய சபை வளர்ச்சி 
பெறவேண்டுபென்றும்‌. சபை ஆவிக்குரிய 
போஜனத்தினால்‌ திருப்தியடைய 
வேண்டுமென்றும்‌ நாம்‌ ஜெபிக்க 
வேண்டும்‌. இயேசுகிறிஸ்துவின்‌ 
இரண்டாம்‌ வருகைக்காக விசுவாசிகள்‌ 
தங்களை ஆயத்தப்படுத்தவேண்டும்‌. 
“இதோ வருகிறேன்‌” என்று சொன்னவர்‌, 
சீக்கிரமாய்‌ வருவார்‌. “வருகிறேன்‌” என்று 
சொன்ன கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்துவை வரவேற்பதற்கு, நாம்‌ 
ஆயத்தமாயிருக்க வேண்டும்‌ 


கிறிஸ்துவின்‌ ஊழியக்காரர்கள்‌, 
கர்த்தர்‌ தங்களுக்குக்‌ கொடுத்த 
ஊழியத்தை உண்ணையாய்ச்‌ செய்ய 
வேண்டும்‌. கர்த்தருடைய 
வார்த்தைகளைப்‌ பகிர்ந்துகொடுக்க 
வேண்டும்‌. விசுவாசிகளைக்‌ கண்டித்து 
உணர்த்தவேண்டும்‌ எப்போதும்‌ 
கண்டித்துக்‌ கொண்டேயிருந்தால்‌ 
மயிலு, அவர்கள்‌ 
சுவாசிகளை ஆசிர்வதிக்கவும்வேண்டும்‌. 
கர்த்தருடைய ஆ பத்திலிருந்து, 
உங்களை ஆசிர்வதிக்கிறோம்‌' என்று 
சொல்ல வேண்டும்‌. கிறிஸ்துவின்‌ 
ஊழியக்காரர்கள்‌, கிறிஸ்துவின்‌ 
நாமத்தினால்‌, கர்த்தருடைய பிள்ளைகளை 
கன்‌ வேண்டும்‌. கர்த்தரை 
த்‌ அவரை நேசிக்கிறவர்கள்‌, 
டய ஆசீர்வாதத்திற்கு. 
'வான்கள்‌. 
“பிதாவாகிய 
கர்த்தராகிய 
சகோதாருக்குச்‌ 
விசுவாசத்தோடு. கூடிய அன்பும்‌ 
உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராகிய 
கிறிஸ்துவினிடத்தில்‌ அழியாத 


(ஸ்‌ 


தேவனாலும்‌ 
இயேசுகிறிஸ்துவினாலும்‌. 
சமாதானமும்‌ 


(எபே6:23,24) 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை OODNENIS 


PUBLISHERS 


கர்த்தர்‌ நம்மை பிரகாசிப்பிக்கிற 
தேவனாயிருக்கிறார்‌. 
சங்‌ 18:27 


சவ்‌ 11827. கர்த்தர்‌. நம்மைப்‌ 
பிரகாசிப்பிக்கிற தேவனாயிருக்கிறார்‌; 
பண்டிகைப்பலியைக்‌ கொண்டுபோய்‌. 
பலிபீடத்தின்‌. கொம்புகளில்‌ 
கயிறுகளால்‌ கட்டுங்கள்‌. 


நம்முடைய 
இயேசுகிறிஸ்து 
பாவங்களிலிருந்து நம்மை மீட்பதற்காக, 
தம்மையே, பாவநிவாரண பலியாக 
ஒப்புக்கொடுத்தார்‌. நாம்‌ நம்முடைய 
இரட்சகரை கனப்படுத்தும்‌ வண்ணமாய்‌ 
அவருக்கு ஸ்தோத்திர பலிகளை 
ஏறெடுக்கவேண்டும்‌. கர்த்தர்‌ நம்மை 
பிரகாசிப்பிக்கிற  தேவனாயிருக்கிறார்‌. 
அவர்‌ நமக்கு வெளிச்சத்தைக்‌ 
கொடுத்திருக்கிறார்‌. தேவனைப்பற்றிய 
அறிவையும்‌, அவருடைய சித்தத்தை 
அறிந்துகொள்ளும்‌ அறிவையும்‌ நமக்குக்‌ 
கொடுத்திருக்கிறார்‌. 


கர்த்தருடைய 
வந்திருக்கிறது. 
பிரகாசிப்பிக்கிறார்‌. 
மகிழ்ந்து 
நமக்குக்‌ 


கர்த்தராகிய 
நம்முடைய 


பிரகாசம்‌ நம்மீது 
அவரே நம்மை 
கர்த்தருக்குள்‌ நாம்‌ 
களிகூருவதற்கு கர்த்தர்‌ 
கிருபைகளைக்‌ 
கொடுத்திருக்கிறார்‌. கர்த்தருக்குள்‌ 
சந்தோஷமாயிருப்பதே நம்முடைய 
ஆத்துமாவுக்கு வெளிச்சம்‌. பரலோகத்திலே 
நித்திய வெளிச்சம்‌ உண்டாயிருக்கும்‌. 
அந்த வெளிச்சத்தின்‌ ஒரு பகுதி, நாம்‌ 
'யிலிருக்கும்போதே நமக்குக்‌ 
ஈடுக்கப்பட்டிருக்கிற கட்டளை. 


கர்த்தர்‌ நம்மை பிரகாசிப்பிக்கிற 
தேவனாயிருக்கிறடியினால்‌, நாம்‌. 
சமுகத்திற்கு முன்பாக 

| அவருக்கு பண்டிகைப்‌ 
பலியைக்‌ கொண்டுவரவேண்டும்‌. அந்தப்‌ 
பலியை கயிறுகளால்‌ கட்டவேண்டும்‌. 





ழ்‌ யய] 
யாய 


நாம்‌ கொண்டு வருகிற 
பலிபீடத்திலே அடித்து, 
கொம்புகளின்மீது, அதின்‌ இரத்தத்தைத்‌ 
தெளிக்கவேண்டும்‌. “பண்டிகைப்பலியைக்‌ 
கொண்டுபோய்‌ பலிபீடத்தின்‌ 
கொம்புகளில்‌ கயிறுகளால்‌ கட்டுங்கள்‌” 
என்று சங்கீதக்காரர்‌ சொல்லுகிறார்‌. இது 
மோசேயின்‌ நியாயப்பிரமாணத்தில்‌. 
சொல்லப்பட்டிருக்கிறது 

பண்டிகைப்‌ பலிக்கு 
வேதபண்டிதர்கள்‌ மற்றும்‌ ஒரு 
வியாக்கியானத்தைச்‌ சொல்லுகிறார்கள்‌. 
நாம்‌ கர்த்தருடைய சமுகத்திற்கு வரும்‌ 
போது, அவருக்கு பலிசெலுத்தவேண்டும்‌ 
கர்த்தர்‌ தம்முடைய அன்பினாலும்‌ 
கிருபையினாலும்‌ நம்மை மீட்டுக்‌ 
கொண்டார்‌. நம்முடைய ஆத்துமாவை 
இரட்சித்த கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்துவக்கு நம்மையே 
ஜீவபலியாக  ஒப்புக்கொடுக்கவேண்டும்‌ 
நம்மை பலிபீடத்திலே கொல்ல. 
வேண்டியதில்லை. ஆனால்‌ நம்மை 
ஜீவபலியாக கர்த்தருக்கு ஒப்புக்கொடுக்க 
வேண்டும்‌. கர்த்தரை ய பலிபீடத்திலே 
நம்மை அன்பின்‌ கயிறுகளால்‌ 
கட்டவேண்டும்‌. கர்த்தருக்கு ஜெபமாகிய 
ஆவிக்குரிய பலிகளையும்‌, துதியின்‌ 
பலிகளையும்‌, ஸ்தோத்திர பலிகளையும்‌ 
ஏறெடுக்கவேண்டும்‌ 


“அப்படியிருக்க, சகோதரரே, நீங்கள்‌ 
உங்கள்‌ சரீரங்களைப்‌ 
தேவனுக்குப்பிரியமுமான 

ஒப்புக்கொடுக்க 

தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு 
உங்களை  வேண்டிக்கொள்ளுகிறேன்‌; 
இதுவே நீங்கள்‌ செய்யத்தக்க புத்தியுள்ள 
ஆராதனை” (ரோம 1247. 


கர்த்தருடைய 
என்றுமுள்ளது. 
சங்‌ 118 : 28,29 


கிருபை 


சங்‌ 118:28. தீர்‌ என்‌ தேவன்‌, நாண்‌ 
உம்மைத்‌ துதிப்பேன்‌; தீர்‌ என்‌ தேவன்‌, 
நான்‌ உம்மை உயர்த்துவேன்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ODNEYIS 


PUBLISHERS 


சங்‌ 118:29. கர்த்தரைத்‌ துதியுங்கள்‌, 
அவர்‌ நல்லவர்‌ அவர்‌ கிருபை 


என்றுமுன்னது. 


தேவனுடைய தெய்வீக கிருபைக்காக 
சங்கீதக்காரர்‌ கர்த்தரை நன்றியோடு 
துதித்து இந்த சங்கீதத்தை 
நிறைவுசெய்கிறார்‌. தன்னோடு மற்ற 
பரிசுத்தவான்களும்‌ சேர்ந்து கர்த்தரைத்‌ 
துதிக்க வருமாறு அழைக்கிறார்‌. 
“இயேசுகிறிஸ்து நம்முடைய 
இரட்சகராயிருக்கிறார்‌” என்பது 
மனுக்குலத்திற்குக்‌ கொடுக்கப்பட்டிருக்கிற 
நற்செய்தி. கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து 
உலகஇரட்சகராகயிருக்கிறார்‌. இந்த 
நற்செய்திக்காக, எல்லா ஜனங்களும்‌, 
ர்த்தராகிய இயேசுகிறிஸ்துவைத்‌ 
 தகவேண்டும்‌ 


பிதாவாகிய 
குமாரனாகிய 
ஆசீர்வதித்திருக்கிறார்‌. 
இயேசுகிறிஸ்துவில்‌ 
நல்லவராயிருக்கிறார்‌. 
கிருபை நமக்கு 
சங்கீதக்காரர்‌ இந்த 
ஆரம்பிக்கும்‌ போது “கர்த்தரைத்‌ 
துதியுங்கள்‌, அவர்‌ நல்லவர்‌; அவர்‌ 
கிருபை என்றுமுள்ளது” (சங்‌ 118:1) என்று 
சொல்லி ஆரம்பித்தார்‌. இப்போது அதே 
வார்த்தையினாலேயே இந்த சங்கீதத்தை 
நிறைவுசெய்கிறார்‌. கர்த்தருடைய மகிமை 
அல்பாவும்‌ ஒமெகாவுமாகயிருக்கிறது. 

ப்ரே ம்‌ 'கயிருக்கிறார்‌. 
ரே க பாகம. 

சங்கீதக்காரர்‌ கர்த்தரைத்‌ 
துதிக்கும்போது, என்‌ தேவன்‌, நான்‌ 
உம்மைத்‌ துதிப்பேன்‌; நீர்‌ என்‌ தேவன்‌, 
நான்‌ உம்மை உயர்த்துவேன்‌” என்று 
சொல்லுகிறார்‌. கர்த்தர்‌ மெய்யாகவே 
நல்லவர்‌. அவருடைய கிருபை மெய்யாகவே 
நமக்கு என்றுமுள்ளது. 


தேவன்‌ தம்முடைய 
இயேசுகிறிஸ்துவை 
பிதாவானவர்‌ 
மனுஷருக்கு. 
கர்த்தருடைய 
என்றுமுள்ளது. 
சங்கீதத்தை 





ழ்‌ பய] 
யாய 


நூற்றுப்‌ பத்தொன்பதாவது சங்கீதம்‌ 
மற்ற சங்கீதங்களைவிட விசேஷமானது. 
தாவீது கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
பயபக்தியோடு பாடுகிற பாட்டுக்கள்‌ 
இந்த சங்கீதத்தில்‌ மொத்தமாகச்‌ 
சேர்க்கப்பட்டிருக்கிறது. தாவீது 
தன்னுடைய ஆத்துமாவை கர்த்தருடைய 
சமுகத்திற்கு முன்பாக உயர்த்துகிறார்‌. 
கர்த்தருடைய  சமுகத்திலே தாவீது 
பெருமூச்சுவிடுகிறார்‌. தாவீதின்‌ 
ஆவிக்குரிய ஜீவியத்திலே அநேக 
அனுபவங்கள்‌ உண்டாயிற்று. தன்னுடைய 
ஜீவியத்தின்‌ ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும்‌ 
தாவீது இந்த ப்‌ ந்த்‌ 
வார்த்தைகளை எழுதியிருக்கிறார்‌ 


119-ஆவது சங்கீதத்தில்‌ 176 
வசனங்கள்‌ உள்ளன. எல்லா வசனங்களும்‌ 
ஒன்றோடொன்று தொடர்புடையது அல்ல. 
ஒவ்வொரு வசனமும்‌ விசேஷமானது. 
சாலொமோனின்‌  நீதிமொழிகளைப்போல, 
இந்த சங்கீதத்தின்‌ ஒவ்வொரு வசனமும்‌ 
விசேஷித்த முக்கியத்துவம்‌ 
பெற்றிருக்கிறது. நாம்‌ இந்த 
சங்கீதத்தைத்‌ தியானிக்கும்போது, 
கர்த்தரிடத்தில்‌ நாம்‌ வைத்திருக்கிற 
விசுவாசம்‌ அதிகரிக்கும்‌ நம்முடைய 
ஆவிக்குரிய ஜீவியம்‌ வளர்ச்சி பெறும்‌ 
தேவனோடு நாம்‌ ஐக்கியமாயிருப்பதற்கு 
இந்த சங்கீதம்‌ நமக்கு உதவிபுரியும்‌. 


கொள்ளவேண்டும்‌. ஒவ்வொரு வசனமும்‌ 
நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தின்‌ 
வளர்ச்சிக்கு மிகவும்‌ 
பிரயோஜனமாயிருக்கும்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மமம்‌ 


PUBLISHERS 


பிரிக்கப்பட்டிருக்கிறது 
பாஷை எழுத்தியலில்‌ 
இருபத்திரண்டு எழுத்துக்கள்‌ உள்ளன 
இந்த சங்கீதத்தின்‌ ஒவ்வொரு பகுதியிலும்‌ 
எட்டு வனங்கள்‌ சேர்க்கப்பட்டிருக்கிறது. 
ஒவ்வொரு பகுதியிலுமுள்ள எட்டு 
வசனங்களின்‌ முதல்‌ எழுத்தும்‌ 
ஒன்றுபோலிருக்கும்‌. 
இந்த சங்கீதத்தின்‌ முதல்‌ 
பகுதியிலுள்ள எட்டு வசனங்களின்‌ முதல்‌ 
எழுத்தும்‌ “ஆலெப்‌" என்னும்‌ எழுத்தினால்‌ 
ஆரம்பமாகும்‌. இதுபோலவே ண்டாம்‌ 
பகுதியிலுள்ள எட்டு வசனங்களின்‌ முதல்‌ 
எழுத்தும்‌ “பேத்‌' என்னும்‌ எழுத்தினால்‌ 
ஆரம்பமாகும்‌. இவ்வாறாக இந்த 
சங்கீதத்திலுள்ள இருபத்திரண்டு 
பகுதிகளும்‌, எந்தவிதப்‌ பிழையுமின்றி, 


அந்தந்த  எழுத்துக்களினால்‌ அதன்‌ 
வசனங்கள்‌ ஆரம்பமாகிறது. 


119-ஆவது சங்கீதத்தை 
“பரிசுத்தவான்‌௧ளின்‌ எழுத்தியல்‌! என்றும்‌ 
சொல்லுகிறார்கள்‌. ிரெய எழுத்தின்‌ 
அகர வரிசைப்பிரகாரம்‌ இந்த சங்கீதம்‌ 
எழுதப்பட்டிருப்பதினால்‌, இதை மனப்பாடம்‌ 
செய்வது எளிது. எளிதாக நினைவில்‌ 
வைத்துக்கொள்ளலாம்‌. முதல்‌ எழுத்து 
தெரிந்தால்‌, அந்த. வசனத்தை 
மனப்பாடமாகச்‌ சொல்லலாம்‌. 
யூதமார்க்கத்து சிறுபிள்ளைகள்‌ இந்த 
சங்கீதத்தை மனப்பாடமாகப்‌ படிப்பார்கள்‌. 
சிறுபிள்ளைப்‌ பிராயத்தில்‌ படித்ததை, 
அவர்கள்‌ பெரியவர்களான பின்பும்‌ 
நினைவில்‌ வைத்திருப்பார்கள்‌. 


கர்த்தருடைய பிரமாணத்தை 
மகிமைப்படுத்துவதே இந்த சங்கீதத்தின்‌ 


ஜீவியத்தை ஆளுகை செய்யவேண்டும்‌. 
கர்த்தருடைய கற்பனைகளும்‌ 
கட்டளைகளும்‌ நம்மை வழிநடத்த 
வேண்டும்‌. சங்கீதக்காரர்‌ தேவனுடைய 
பிரமாணத்திற்குக்‌ கீழ்ப்படிந்து ஜீவிக்கிறார்‌. 





ழ்‌ நள 
யாய 


இதனால்‌ அவருக்கு 
ஆசீர்வாதங்கள்‌ 
கிடைத்திருக்கிறது 
ஜீவியத்தில்‌ 
தொடா 
சங்கீதத்தை 


கர்த்தருடைய 


எழுதிய தாவீது, ஆரம்பம்‌ 
ல்‌ முடிவு வரையிலும்‌ 
ன்‌ த்‌ 


119-ஆவது சங்கீதத்தில்‌ 
சொல்லப்பட்டிருக்கிற முக்கியமான 
சத்தியங்களின்‌ விவரம்‌ வருமாறு : 
1. தேவனுடைய பிரமாணம்‌. நம்முடைய 
ஜீவியத்தை தேவனுடைய பிரமாணம்‌ 
ஆளுகை செய்ய வேண்டும்‌ 
2... தேவனுடைய வழி, தேவன்‌ 
தம்முடைய வழியில்‌ நம்மை 
வழிநடத்துகிறார்‌. தேவனுடைய வழி 
பராமரிப்பாகக்‌ 

நாம்‌ 


நமக்கும்‌ 

கக்கு 
தேறு வழியில்‌ கீழ்ப்படிதலோடு 
றிச்‌ செல்லவேண்டும்‌. 


3. தேவனுடைய சாட்சிகள்‌. இந்த 
உலகத்திற்கு தேவனுடைய சாட்சிகள்‌, 
கர்த்தருடைய கிருபையையும்‌, 
மகத்துவத்தையும்‌ அறிவிக்கிறது. 
4. தேவனுடைய கட்டளைகள்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய கட்டளைகளை 
அதிகாரத்தோடு அறிவிக்கிறார்‌. 
தம்முடைய கட்டளைகளை கர்த்தர்‌ 
நம்மிடத்தில்‌ நம்பி ஒப்புக்‌ 
கொடுத்திருக்கிறார்‌. 5. தேவனுடைய 
கற்பனைகள்‌. நாம்‌ எப்படி ஜீவிக்க 
வேண்டுபென்று தேவன்‌ தம்முடைய 
கற்பனைகளின்‌ மூலமாய்‌ நமக்குக்‌ 
கட்டளை கொடுக்கிறார்‌. 

6. தேவனுடைய வார்த்தை. தேவன்‌ 
தம்முடைய 
வார்த்தையின்‌ 
'வெளிப்படுத்துகிறார்‌. ள்‌ 
வார்த்தையாகயிருக்கிறார்‌. அவரே நித்திய 
வார்த்தை. _இயேசுகிறிஸ்துவுக்குள்‌ 
தேவனுடைய வார்த்தை பரிபூரணமாய்‌ 
வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. 
7. தேவனுடைய  நியாயத்தீர்ப்புக்கள்‌. 
இதன்‌ மூலமாகவே நாம்‌ நியாயந்தீர்க்க 
வேண்டும்‌. நாமும்‌ மூலமாக 
நியாயந்தீர்க்கப்படுவோம்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ODNENIS 


PUBLISHERS 


8. தேவனுடைய நீதி. கர்த்தருடைய 
நீதி பரிசுத்தமானது, நீதியானது. நல்லது. 
தேவனுடைய நீதியே நம்முடைய நீதியை 
ஆளுகை செய்யவேண்டும்‌. இதுவே 
நம்முடைய ஜீவியத்திற்கு சட்டம்‌. 
தேவனுடைய எண்ணங்கள்‌. 
கர்த்தருடைய எண்ணங்களைப்‌ 
கொண்டு, அவற்றிற்குக்‌ கீழ்ப்படிந்து 
ஜீவிக்கவேண்டும்‌. 10. தேவனுடைய 
சத்தியம்‌ தேவனுடைய சத்தியத்தின்‌ 
அடிப்படையிலேயே அவருடைய தெய்வீக 
பிரமாணம்‌ கட்டியெழுப்பப்‌! கி! 
னுடைய சத்தில்‌ தறியா 


தாவீது தேவனுடைய வார்த்தையின்‌. 
மீது பிரியமாயிருக்கிறார்‌. 
தேவனுடைய வார்த்தையை 
வைத்திருக்கிறார்‌. 

அறிந்துகொள்ள 

ஆர்வத்தோடிருக்கிறார்‌. 

தேவனுடைய வார்த்தையை 
அறிந்திருந்தாலும்‌ தன்னையே தாழ்த்தி, 
தேவனுடைய வார்த்தையை இன்னும்‌ 
அதிகமாய்க்‌ கற்றுக்கொள்ள 
வேண்டுபென்று பிரியமாயிருக்கிறார்‌ 
தாவீது இந்த சங்கீதத்தில்‌ நமக்கு 
ஆவிக்குரிய ஆலோசனைகளை 
ஏராளமாய்ச்‌ சொல்லுகிறார்‌. 
இவையெல்லாம்‌ நம்முடைய ஆவிக்குரிய 
ஜீலியத்திற்கு மிகுந்த 
பிரயோஜனமுள்ளதாயிருக்கும்‌ தாவீது 
கர்த்தருடைய வார்த்தையின்‌ பிரகாரம்‌ 
ஜீவித்தார்‌ தேவனுடைய 
குற்பனைகளுக்குக்‌ கீழ்ப்படிந்து ஜீவித்தார்‌. 
தாவீது நமக்கு நல்ல முன்மாதிரியாய்‌ 
ஜீவித்தார்‌. 


ஆலெப்‌ 
சங்‌ 119 : 1-8 


சங்‌ 119:1. கர்த்தருடைய வேதத்தின்படி. 
நடக்கிற உத்தம மார்க்கத்தார்‌ 
பாக்கியவான்கள்‌. 


சன்‌ 1192. அவருடைய சாட்சிகளைக்‌ 
முழு 





ழ்‌ நள 
யாய 


சுங்‌ 1195. அவர்கள்‌ அதியாயம்‌. 
செய்வதில்லை; அவருடைய வழிகளில்‌ 
நடக்கிறார்கள்‌. 


சுங்‌ 119:4. உமது கட்டளைகளை 
நாங்கள்‌ கருத்தாய்க்‌ 
கைக்கொன்ளும்படி. நீர்‌ கற்பித்தீக 


சங்‌ 1195. உமது பிரமாணங்களைக்‌ 
கைக்கொள்ளும்படி, என்‌ நடைகள்‌ 
ஸ்திரப்பட்டால்‌ நலமாயிருக்கும்‌. 


சங்‌ 1198. நான்‌ 
உம்முடைய கற்பனைகனையெல்லாம்‌ 
கண்ணோக்கும்‌ போது, 
வெட்கப்பட்டுப்போவதில்லை. 

சங்‌ 11957. உம்முடைய 
தீதிதியாயங்கனை நான்‌ கற்றுக்‌ 
கொள்ளும்போது, செம்மையான 
இருதயத்தால்‌ உம்மைத்‌ துதிப்பேன்‌. 


சுங்‌ 119:8. உமது பிரமாணங்களைக்‌. 
கைக்கொள்ளுவேன்‌;; முற்றிலும்‌ 
என்னைக்‌ கைவிடாதேயும்‌. 


கர்த்தருடைய வேதம்‌ 


வேதத்தின்படி. 
நடக்கிற உத்தம மார்க்கத்தார்‌ 
பாக்கியவான்கள்‌. அவருடைய 
காட்சிகளைக்‌ கைக்கொண்டு, அவரை 
முழு இருதயத்தோடும்‌ தேடுகிறவர்கள்‌. 
பாக்கியவான்கள்‌. அவர்கள்‌ 
அநியாயம்‌ செய்வதில்லை; அவருடைய 
வழிகளில்‌ நடக்கிறார்கள்‌. 
(சங்‌ 1191-8). 
தேவனுடைய 
பாக்கியவான்கள்‌. அவர்கள்‌ 
ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்‌. தாவீது இந்த 
சங்கீதத்தில்‌, நமக்கு ஆலோசனையாகச்‌ 
சொல்லும்‌ உபதேசங்களைப்‌ புரிந்து. 
கொண்டு. ற்‌ க்குச்‌ 
சொந்தமாக்கிக்‌ 
கர்த்தருடைய வேதத்தின்படி 
உத்தம மார்க்கத்தார்‌ பாக்கியவான்கள்‌ 
என்று தாவீது சொல்லுகிறார்‌. இவர்கள்‌ 
தேவனுடைய சித்தத்தை தங்களுடைய 
ஜீவியத்தின்‌ பிரமாணமாக 
ஏற்றுக்கொள்வார்கள்‌. தேவனுடைய 
சித்தத்திற்குக்‌ கீழ்ப்படிந்து ஜீவிப்பார்கள்‌. 


கர்த்தருடைய 


ன்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை CDNENIS 


PUBLISHERS 


கர்த்தருடைய பரிசுத்தவான்கள்‌. 
தேவனுடைய வார்த்தையை, தங்களுடைய 
ஜீவியத்திற்கு பிரமாணமாக ஏற்றுக்‌ 
கொள்வார்கள்‌. அவர்கள்‌ கர்த்தருடைய 
வழியில்‌ நடப்பார்கள்‌. கர்த்தருடைய வழி 
அவருடைய 
கர்த்தருடைய 
மாறுவதில்லை. 
பிரமாணத்தையே நமக்கு யாகக்‌ 
கொடுத்திருக்கிறார்‌. நாம்‌ கர்த்தருடைய 
வேதத்தின்ப க்கி] உத்தம 
அ த்தாராபிருக்கலேண்டும்‌ ல்லி 


நம்முடைய பேச்சிலும்‌, செய்கையிலும்‌ 
உண்மையிருக்க வேண்டும்‌. பேச்சும்‌ 
செய்கையும்‌ முரண்படக்கூடாது. நாம்‌ 
உலகத்தால்‌ கறைபடாதவர்களாயிருக்க 
வேண்டும்‌ நம்முடைய சுபாவம்‌ 
நீதியுள்ளதாயும்‌ உத்தமமானதாயும்‌ 
இருக்கவேண்டும்‌. நம்முடைய ஆவியில்‌ 
களங்கம்‌ இருக்கக்கூடாது. கர்த்தருடைய 
பிள்ளைகள்‌ ஒருபோதும்‌ அநியாயம்‌ 
செய்யமாட்டார்கள்‌. 


தேவன்‌ தம்முடைய பிரமாணத்தை, 
தம்முடைய பிள்ளைகளிடத்தில்‌ நம்பி 
ஒப்புக்கொடுத்திருக்கிறார்‌. கர்த்தருடைய 
வழிகளில்‌ நடக்கிறவர்கள்‌, அவருடைய 
சாட்சிகளைக்‌ கைக்கொள்வார்கள்‌. 
கர்த்தருடைய சாட்சிகள்‌ எல்லாமே 
சத்தியமானவை. கர்த்தருடைய சாட்சிகள்‌ 
அவருடைய உடன்படிக்கையைக்‌ 
குறிக்கிறது. உடன்படிக்கைப்‌ பெட்டிக்கு 
சாட்சியின்‌ பெட்டி” என்றும்‌ ஒரு பெயர்‌ 
உள்ளது. 
தேவனுடைய  உடன்படிக்கையைக்‌ 
கைக்கொள்ளாதவர்கள்‌ அவருடைய 
கட்டளைகளுக்கும்‌ கீழ்ப்படியமாட்டார்கள்‌. 
கர்த்தருடைய பரிசுத்தவான்கள்‌, எல்லா 
சூழ்நிலைகளிலும்‌ கர்த்தரையே நோக்கிப்‌ 
பார்ப்பார்கள்‌. தங்களுக்கு ஒத்தாசை 
வரும்‌ கர்த்தருடைய சமுகத்திற்கு நேராக 
விண்ணப்பங்களை 
அவர்களுக்கு எல்லாமே 
கர்த்தருடைய 
பிள்ளைகள்‌ அவருடைய சாட்சிகளைக்‌ 
கைக்கொண்டு, அவரை 
முழுஇருதயத்தோடு தேடுவார்கள்‌. 





ழ்‌ நவள 
ஈயா 


கர்த்தருடைய பரிசுத்தவான்கள்‌. 
பாவும்‌ செய்யமாட்டார்கள்‌. 
பாவத்தைவிட்டு விலகி ஓடுவார்கள்‌. 
அவர்கள்‌ அநியாயம்‌ செய்வதில்லை 
என்று தாவீது சொல்லுகிறார்‌. 
நீதிமான்களின்‌ மனச்சாட்சி 
சுத்தமாயிருக்கும்‌. கர்த்தருடைய வழியில்‌ 
நடக்கவேண்டுமென்று அவர்களுடைய 
மனச்சாட்சி அவர்களுக்குப்‌ போதிக்கும்‌ 
கர்த்தருடைய பரிசுத்தவான்௧ளிடத்தில்‌ 
'துன்மார்க்கம்‌ இருக்காது. அவர்களிடத்தில்‌ 
அக்கிரமமும்‌ அநியாயமும்‌ இருக்காது. 


கர்த்தருடைய கட்டளைகள்‌ 


உமது கட்டனைகளை நாங்கள்‌ 
கருத்தாய்க்‌ கைக்கொள்ளும்படி தீர்‌ 
கற்பித்தீர்‌. உமது பிரமாணங்கனைக்‌ 
கைக்கொள்ளும்படி,, 
ஸ்திரப்பட்டால்‌ 
நான்‌ உம்முடைய 
வெல்லாம்‌ கண்ணோக்கும்‌ 
வெட்கப்பட்டுப்‌ போவதில்லை. 
(சுங்‌ 1194-6). 


தேவனுடைய வழிகளில்‌ நடக்க 
வேண்டும்‌ என்று நம்மை கர்த்தரிடத்தில்‌ 
ஒப்புக்கொடுக்கவேண்டும்‌. தேவனுடைய 
கட்டளைகளை நாம்‌ கருத்தாய்‌ 
கைக்கொள்ளவேண்டும்‌. கர்த்தரே நமக்கு 
இந்த உபதேசத்தைக்‌ கொடுத்திருக்கிறார்‌. 
தேவனுடைய உபதேசமே நம்முடைய 
ஜீவியத்தை ஆளுகை செய்கிற பிரமாணம்‌. 
கர்த்தருடைய பிரமாணங்களைக்‌ 
கைக்கொள்ளும்படி நம்முடைய நடைகள்‌ 
ஸ்திரப்பட்டிருக்கவேண்டும்‌ 
நாம்‌ பரிசுத்துமாயிருக்கவேண்டும்‌ 
என்பது தேவனுடைய சித்தம்‌. தேவனுடைய 
ட நம்முடைய சித்தமாயும்‌ இருக்க 
கர்த்தருடைய பரிசுத்த 
வான்கள்‌ தேவனுடைய கட்டளைகளில்‌. 
பிரியமாயிருப்பார்கள்‌. அதைக்‌ கருத்தாய்‌ 
கைக்கொள்வார்கள்‌. நம்முடைய உள்ளான 
மனுஷனும்‌, புறம்பான மனுஷனும்‌ 
கர்த்தருடைய பிரமாணங்களைக்‌ 
கைக்கொள்ளவேண்டும்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை OCDNENIS 


PUBLISHERS 


கற்பனைகளில்‌ நாம்‌ 
பிரியப்படவேண்டும்‌. அவருடைய 
கற்பனைகளுக்கு கீழ்ப்படிகிறவர்கள்‌. 
ஒருபோதும்‌ வெட்கப்பட்டுப்போவதில்லை. 
கர்த்தருடைய கற்பனைகள்‌ நம்முடைய 
ஆத்துமாவை சுத்தப்படுத்தும்‌. நம்முடைய 
ஆத்துமாவுக்கு பெலன்‌ தரும்‌. நாம்‌ 
கர்த்தருடைய கட்டளைகளைக்‌ கருத்தாய்‌ 
கைக்கொள்ளும்போதும்‌, அவருடைய 
பிரமாணங்களை நாம்‌ கைக்கொள்ளும்‌ 
போதும்‌, அவருடைய கற்பனைகளை 
யெல்லாம்‌ கண்ணோக்கும்போதும்‌ நமக்கு 
மிகுந்த ஆசீர்வாதம்‌ உண்டாகும்‌. நாம்‌ 
பாக்கியவான்‌களாயிருப்போம்‌. நம்முடைய 
ஆத்துமா செழிக்கும்‌. 


கர்த்தருடைய 


கர்த்தருடைய நீதிநியாயங்கள்‌ 


உம்முடைய  நீதிதியாயங்களை 
நான்‌ கற்றுக்கொள்ளும்போது, 
செம்மையான இருதயத்தால்‌ உம்மைத்‌ 
துதிப்பேன்‌. உமது பிரமாணங்களைக்‌ 
கைக்கொள்ளுவேன்‌; முற்றிலும்‌ 
என்னைக்‌. கைவிடாதேயும்‌ 
(சங்‌ 119:7,8). 


தாவீது தன்னுடைய ஆவிக்குரிய 
ஜீவியத்தில்‌, தன்னுடைய ஆத்துமாவைச்‌ 
சுத்திகரிக்கிறார்‌. தேவனுடைய நீதி 
நியாயங்களை கற்றுக்கொள்ள 
வேண்டுமென்று விரும்புகிறார்‌. 
தாவீதுக்கு தேவனுடைய நீதி நியாயங்கள்‌ 
ஏற்செனவே தெரியும்‌. அவற்றை ஓரளவு 
அறிந்து வைத்திருக்கிறார்‌. ஆனாலும்‌ 
அதை இன்னும்‌ அதிகமாய்க்‌ கற்றுக்‌ 
கொள்ளவேண்டும்‌ என்று விரும்புகிறார்‌. 
தாவீதைப்போல நம்பிடத்திலும்‌ கற்றுக்‌ 
கொள்ளும்‌ சுபாவம்‌ இருக்கவேண்டும்‌. 
நாம்‌ இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ 
ஜீவனோடிருக்கிற காலம்‌ வரையிலும்‌, 
கர்த்தருடைய பாதபடியில்‌ அமர்ந்திருந்து, 
அவருடைய  சத்தியங்களைக்‌ கற்றுக்‌ 
கொள்ளவேண்டும்‌. 





ழ்‌ நவள 
யாய 


கர்த்தருடைய நீதி நியாயங்களை 
கற்றுக்கொண்டால்‌, நமக்கு மிகுந்த 
ஆசீர்வாதம்‌ உண்டு. நம்மால்‌ கர்த்தரை 
செம்மையான  இருதயத்தால்‌ துதிக்க. 
முடியும்‌. கர்த்தர்‌ நமக்குக்‌ கற்றுக்‌ 
கொடுத்தால்தான்‌ நம்மால்‌ கற்றுக்கொள்ள 
தெய்வீக 

விசேஷித்த 

நீதி 
கற்றுக்கொள்கிறவர்கள்‌. 
கிருபையில்‌ 


நியாயங்களைக்‌ 
அவருடைய 

பலப்பட்டிருப்பார்கள்‌. கர்த்தருடைய நீதி 
நியாயங்களின்படி ஜீவிப்பதற்கு கர்த்தர்‌ 
தாமே அவர்களுக்குப்‌ பலன்‌ கொடுப்பார்‌. 


தாவீது கர்த்தரோடு 
கூடயிருக்கவேண்டுபென்று விரும்புகிறார்‌. 
'முற்றிலும்‌ என்னைக்‌ கைவிடாதேயும்‌” 
என்று ஜெபம்பண்ணுகிறார்‌. கர்த்தர்‌ 
நம்மைச்‌ கைவிட்டுவிட்டல்‌ நாம்‌ 
ஒன்றுமில்லாமல்‌ போய்விடுவோம்‌. கர்த்தர்‌ 
நம்மைக்‌ கைவிடும்போது 
சோதனைக்காரன்‌ நம்மைப்‌ பிடித்துக்‌ 
கொள்வான்‌. அவனுடைய பிடியிலிருந்து 
விடுபடுவது மிகவும்‌ சிரமம்‌. தாவீது 
கர்த்தரிடத்தில்‌ “உமது பிரமாணங்களைக்‌ 
கைக்கொள்ளுவேன்‌' என்று 
வாக்குப்பண்ணுகிறார்‌. கர்த்தரிடத்தில்‌ 
பிரியமாயிருக்கிறவர்கள்‌ அவருடைய 
பிரமாணங்களைக்‌ கைக்கொள்வார்கள்‌. 
கர்த்தருடைய வழியிலே நடப்பார்கள்‌. 


பேத்‌ 
சங்‌ 119 : 9-16 


சுங்‌ 119:9. வாலிபன்‌ தன்‌ வழியை 
எதினால்‌ சுத்தம்பண்ணுவான்‌? உமது 
வசனத்தின்படி தன்னைக்‌ காத்துக்‌ 
கொள்ளுகிறதினால்தானே.. 


சங்‌ 119:10. என்‌ ன்‌ முலு இர இருதயத்தோடும்‌ 


உம்மைத்‌ 
உமது தற்கு த்‌ 
'தப்பவிடாதேயும்‌. 


சுங்‌ 119:11. நான்‌ உமக்கு விரோதமாய்ப்‌ 
பாவஞ்செய்யாத படிக்கு, உமது 
வாக்கை என்னிருதயத்தில்‌ வைத்து 
வைத்தேன்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை OODNENS 


PUBLISHERS 


சங்‌ 119:12. கர்த்தாவே, நீர்‌ 
ஸ்தோத்திரிக்கப்பட்டவர்‌; உம்முடைய 
நிரமாணங்கனை எனக்குப்‌ போதியும்‌. 


சுங்‌ 11918. உம்முடைய வாக்கின்‌ 
தியாயத்தீர்ப்புகனையெல்லாம்‌ எண்‌: 
உதடுகளால்‌ விவரித்திருக்கிறேன்‌. 


சங்‌ 19:14. திரளான செல்வத்தில்‌ 
கவிகூருவதுபோல, நான்‌ உமது 
சாட்சிகளின்‌ வழியில்‌ கனிகூருகிறேன்‌. 


சங்‌ 11945. உமது கட்டனைகளைத்‌ 
தியானித்து, உமது வழிகளைக்‌ 
கண்ணோக்குகிறேன்‌.. 


சங்‌ 11916. உமது பிரமாணங்களில்‌ 
மனமகிழ்ச்சியாயிருக்கிறேன்‌; உமது 
வசனத்தை மறவேன்‌. 


வாலிபன்‌ 


வாலிபன்‌ தன்‌ வழியை எதினால்‌ 
சுத்தம்பண்ணுவான்‌? உமது 
வசனத்தின்படி தன்னைக்‌ காத்துக்‌ 
கொள்ளுகிறதினால்‌ தானே (சங்‌ 119:8). 


தாவீது ஒரு முக்கியமான 
கேள்வியைக்‌ கேட்கிறார்‌. “வாலிபன்‌ தன்‌ 
வழியை எதினால்‌ சுத்தம்பண்ணுவான்‌"? 
இனிமேல்‌ வரப்போகிற சந்ததி, 
இப்போதுள்ள சந்ததியைளிட எப்படி 
விசேஷித்த சந்ததியாயிருக்கும்‌ எப்படி 
பரிசுத்த சந்ததியாயிருக்கும்‌. இதுதான்‌ 
தாவீதின்‌ கேள்வி. 


தான்‌ கேட்ட கேள்விக்கு, தாவீது 
யாரிடத்திலும்‌ பதிலை எதிர்பார்க்காமல்‌, 
அவரே பதில்‌ சொல்லுகிறார்‌. “உமது 
வசனத்தின்படி தன்னைக்‌ காத்துக்‌ 
கொள்கிறதினால்தானே" என்பதே 
தாவீதின்‌ பதில்‌. வாலிபர்கள்‌ தேவனுடைய 
வார்த்தையின்‌ பிரகாரம்‌ ஜீவிக்கவேண்டும்‌. 
தேவனுடைய வார்த்தைக்குக்‌ கீழ்ப்படிந்து 
ஜீவிக்கவேண்டும்‌. தேவனுடைய 
வார்த்தை அவர்களுடைய ஜீவியத்தை 
ஆளுகிற பிரமாணமாயிருக்கவேண்டும்‌. 





ழ்‌ நவள 
யாய 


எல்லா தேசங்களிலுமே சட்டங்கள்‌ 
உண்டு. இந்த சட்டங்களால்‌ வாலிபரை 
சுத்தம்பண்ண முடியாது. இந்தப்‌ 
பிரபஞ்சத்தில்‌ ஏராளமான த்‌ 
ஞானிகள்‌ ங்கள்‌ தத்‌ 
சொல்லியிருக்‌ த 
தத்துவங்களில்‌ எதுவும்‌ வாலிபரை சுத்தம்‌ 
பண்ணாது கர்த்தருடைய வசனமே 
சிறியோரையும்‌, வாலிபரையும்‌, 
பெரியோரையும்‌ சுத்தம்பண்ணும்‌. 
கர்த்தருடைய வார்த்தையின்‌ பிரகாரம்‌ 
நாம்‌ ஜீவிக்கக்‌ கற்றுக்கொள்ளவேண்டும்‌. 
கர்த்தருடைய வார்த்தையே நம்மை 
ஆளுகை செய்கிற 
கட்டளைகளாகயிருக்க வேண்டும்‌. 
கர்த்தருடைய வார்த்தையே நாம்‌ நடக்கிற 
வழியாகயிருக்கவேண்டும்‌. அப்போது 


நாம்‌ கர்த்தருடைய சமுகத்திற்கு முன்பாக 
தாயி போப்‌ 


உம்மைத்‌ தேடுகிறேன்‌ 


எண்‌: 
உம்மைத்‌ 
உமது. க வவட 
'தப்பவிடாதேயும்‌ (சங்‌ 19:10). 


a ம வவ 
என்னை 


வழி 


தாவீது தன்னுடைய அனுபவத்தைச்‌ 
சொல்லுகிறார்‌. “என்‌ முழுஇருதயத்தோடும்‌ 
உம்மைத்‌ தேடுகிறேன்‌ என்பதே 
தாவீதின்‌ அனுபவம்‌. நாம்‌ 
இதுவரையிலும்‌ கர்த்தரைக்‌ கண்டுபிடிக்க 
வில்லையென்றால்‌, அவரைக்‌ கருத்தாய்த்‌ 
தேடவேண்டும்‌. நாம்‌ கர்த்தரைத்‌ 
தேடினால்‌ அவரைக்‌ கண்டுபிடிக்கலாம்‌ 
நாம்‌ கர்த்தரைத்‌ தேடும்போது 
ஏனோதானோவென்று, அக்கரையில்லாமல்‌ 


க்‌ க்‌ (இருதயத்தோடு 


தாவீது 
கற்பனைகளைக்‌ 
வேண்டுபென்று 
கர்த்தருடைய 
வேண்டுபென்‌। 


கர்த்தருடைய 


று 
கர்த்தருடைய 
கர்த்தரை 
இருதயத்தோடு 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை CDNENIS 


PUBLISHERS 


தம்முடைய 
வழிநடத்துகிறார்‌. 
கர்த்தர்‌ தாவீதை கரம்பிடித்து 
வழிநடத்துகிறார்‌. “என்னை உமது, 
கற்பனைகளைவிட்டு வழிதப்பவிடாதேயும்‌” 
என்று தாவீது பணிவோடு. 
விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. கர்த்தர்‌ நம்மை 
முற்றும்‌ முடிய வழிநடத்துகிறவர்‌. நாம்‌ 

(ருடைய சமுகத்தைவிட்டு 
விலகிப்போய்விடக்‌ கூடாது. அவரும்‌ 
நம்மை ஒருபோதும்‌ கைவிடமாட்டார்‌. 


கர்த்தரே தாவீதை 
கற்பனைகளில்‌ 


உமதூ 
என்னிருதயத்தில்‌ 
வைத்தேன்‌ 


வாக்கை 
வைத்து 


நான்‌ உமக்கு விரோதமாய்ப்‌ 
பாவஞ்செய்யாதபடிக்கு, உமது 
வாக்கை என்னிருதயத்தில்‌ வைத்து 
வைத்தேன்‌ (சங்‌ 19:11). 


கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய 
இருதயத்தில்‌ பதிந்திருக்கவேண்டும்‌. நாம்‌ 
பாவம்‌ செய்யத்‌ துணியும்போது. 
நம்முடைய இருதயத்தில்‌ இருக்கும்‌ 
கர்த்தருடைய வார்த்தை நம்மை 
எச்சரிக்கும்‌. "உமது வாக்கை என்‌: 
இருதயத்தில்‌ வைத்து வைத்தேன்‌” என்று 
தாவீது சொல்லுகிறார்‌. தாவீது 
கர்த்தருடைய வார்த்தையை தன்னுடைய 
இருதயத்தில்‌ மறைத்து வைத்திருக்கிறார்‌. 
அவர்‌ எப்போதெல்லாம்‌ தேவனுடைய 
வார்த்தையைப்‌ பயன்படுத்தவேண்டும்‌ 
என்று விரும்புகிறாரோ, அப்போதெல்லாம்‌ 
அவர்‌ அந்த வார்த்தையை தன்னுடைய 
இருதயத்திலிருந்து எடுத்து 
பயன்படுத்துவார்‌. கர்த்தருடைய வார்த்தை 
தாவீதுக்கு உதவிபுரிய எப்போதும்‌ 
ஆயத்தமாயிருக்கும்‌. 


கர்த்தருடைய வார்த்தை 
விலையுயர்ந்த பொக்கிஷத்தைப்‌ போன்றது. 
இதை நம்முடைய இருதயத்தில்‌ சேமித்து 
வைப்பது மிகவும்‌ ஞானமானது 
கர்த்தருடைய வார்த்தையை நம்மால்‌ 
வேறு எங்கும்‌ சேமித்து வைக்க முடியாது. 


வல்‌ அனல்‌ 


முடியும்‌ 





i நயன சங்கீதம்‌ 
ராரா 


கர்த்தருடைய வார்த்தையை நம்முடைய 

தலையில்‌ சேமித்து வைப்போமென்றால்‌, 

நம்முடைய ஞாபகசக்தி நம்மை 

ஏமாற்றிவிடும்‌. நமக்கு கர்த்தருடைய 

வார்த்தை தேவைப்படும்போது, நமக்குத்‌ 
வைப்படும்‌ வார்த்தை நமக்குக்‌ 
டக்காது 


வார்த்தையை 
சேமித்து 
உத்தமமானது. 


கர்த்தருடைய 
நம்முடைய இருதயத்தில்‌ 
வைப்பதுதுதான்‌ 

கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய 
இருதயத்தில்‌ ஆழமாய்ப்‌ பதிந்திருக்க 
வேண்டும்‌. நம்முடைய இருதயத்திலுள்ள 
வார்த்தை நம்முடைய  ஆத்துமாவோடு 
எப்போதும்‌ பேசிக்கொண்டிருக்கும்‌. 
நம்முடைய இருதயத்திற்கும்‌, நம்முடைய 
மனச்சாட்சிக்கும்‌ அதிக இடைவெளி 
இல்லை. நம்முடைய இருதயத்தில்‌ நாம்‌ 
சேமித்து வைத்திருக்கிற கர்த்தருடைய 
வார்த்தை, நம்முடைய மனச்சாட்சியில்‌ 
சேமிப்பதற்கு ஈடானது. கர்த்தருடைய 
வார்த்தையை நம்முடைய இருதயத்தில்‌ 
சேமித்து வைத்திருந்தால்‌, நாம்‌ 


கர்த்தருக்கு விரோதமாய்‌. பாவம்‌ 
செய்யாதபடிக்கு தலித்துக்கொள்ளனாம்‌ 


கர்த்தாவே, 
ஸ்தோத்திரிக்கப்பட்டவர்‌ 


நீர்‌ 


கர்த்தாவே, தீர்‌ 
ஸ்தோத்திரிக்கப்பட்டவர்‌; உம்முடைய 
பிரமாணங்களை எனக்குப்‌ போதியும்‌ 
(சங்‌ 119-19). 


கர்த்தரைத்‌ துதிக்கிறார்‌. 
நாமத்தை 
“கர்த்தாவே, நீர்‌ 
என்று 

தாவீது 


தாவீது 
அவருடைய 
மகிமைப்படுத்துகிறார்‌. 
ஸ்தோத்திரிக்கப்பட்டவர்‌” 
பயபக்தியோடு சொல்லுகிறார்‌. 
தேவனுடைய கிருபைக்காக கெஞ்சி 
மன்றாடுகிறார்‌. உம்முடைய 
பிரமாணங்களை எனக்குப்‌ போதியும்‌” 
என்று தாவீது கர்த்தரிடத்தில்‌ 
பயபக்தியோடு விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 
தாவீது தன்னுடைய கடமைகளை 

க்‌ என்‌! ம்‌ 


வேண்‌ 
Tr 


- விரிவுரை 
PSALMS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


என்றும்‌ விரும்புகிறார்‌. கர்த்தருடைய 
பிரமாணங்களைத்‌ தெரிந்திருந்தால்தான்‌, 
அதற்குக்‌ கீழ்ப்படிந்து ஜீவிக்க முடியும்‌. 
கர்த்தர்‌ நமக்கு தம்முடைய 
பிரமாணங்களைப்‌ போதித்தால்தான்‌. 
நம்மால்‌ கற்றுக்கொள்ள முடியும்‌. 


உமது வசனத்தை மறவேன்‌ 


உம்முடைய வாக்கின்‌ 
தியாயத்தீர்ப்புகனையெல்லாம்‌ எண்‌: 
உதடுகளால்‌. விவரித்திருக்கிறேன்‌. 
திரனான செல்வத்தில்‌ கனிகூருவது 
போல, நான்‌ உமது சாட்சிகளின்‌ 
வழியில்‌ கவிகூருகிறேன்‌. உமது 
கட்டனைகளைத்‌ தியானித்து, உமது 
வழிகளைக்‌ கண்ணோக்குகிறேன்‌.. 
உமது பிரமாணங்கனில்‌ 
மனமகிழ்ச்சியாயிருக்கிறேன்‌; உமது 
வசனத்தை மறவேன்‌ (சங்‌ 119:18-16). 


தாவீது கர்த்தருடைய 
வார்த்தையினால்‌ போஷிக்கப்பட்டிருக்கிறார்‌. 
கர்த்தர்‌ தனக்குக்‌ கொடுத்திருக்கிற 
கிருபைகளை தாவீது மற்றவர்களுக்கும்‌ 
பகிர்ந்து கொடுக்கிறார்‌. கர்த்தருடைய 
வாக்கின்‌ நியாயத்தீர்ப்புக்கள்‌ 
தாவீதுக்குத்‌ தெரிந்திருக்கிறது. 
கர்த்தரே பிரமாணங்களை 
தாவீதுக்குப்‌ போதித்திருக்கிறார்‌ 
இப்போது கர்த்தர்‌ தனக்குக்‌ கொடுத்த 
போதனைகளை, அவர்‌ மற்றவர்களுக்கும்‌ 
க்கிறார்‌. “உம்முடைய வாக்கின்‌ 
என்‌ 
உதடுகளால்‌ விவரித்திருக்கிறேன்‌” என்று 
சொல்லுகிறார்‌. 
தாவீது, ராஜாவின்‌ சிங்காசனத்தில்‌ 
வீற்றிருக்கிறார்‌. கர்த்தருடைய 
பிரமாணங்களை தாவீது. ராஜாவின்‌ 
கட்டளையாகவும்‌ அறிவிக்கிறார்‌. 
தன்னுடைய நியாயத்தீர்பபுக்களாகவும்‌ 
வெளிப்படுத்துகிறார்‌. ஒரு 
தீர்க்கதரிசியாகவும்‌ முன்னறிவிக்கிறார்‌. 
ஒரு சாதாரண சிநேகிதராகவும்‌, 
கர்த்தருடைய சாதாரண பிள்ளையாகவும்‌ 


இருந்து, கர்த்தர்‌ 
போதித்திரக்கிற 
மற்றவர்களுக்குப்‌ போதிக்கிறார்‌. 


தம்முடைய 





ழ்‌ நள 
யாய 


தாவீதுக்கு திரளான 
இருக்கிறது. இந்த 
தாவீதுக்கு உண்மையான 
இல்லை. 
கர்த்தருடைய 
அவருக்கு 
கொடுக்கிறது. 


செல்வம்‌ 
செல்வத்தில்‌ 
சந்தோஷம்‌ 
திரளான செல்வத்தைவிட, 
சாட்சிகளின்‌ வழியே 
மிகுந்த சந்தோஷத்தைக்‌ 
உலகப்பிரகாரமான 
ஜனங்கள்‌ இந்த உலகத்தின்‌ 
ஐசுவரியங்களில்‌ பிரியமாயிருக்கிறார்கள்‌. 
உலக சம்பத்துக்களில்‌ களிகூருகிறார்கள்‌. 
தாளீதோ, “திரளான செல்வத்தில்‌. 
களிகூருவதுபோல, நான்‌ உமது 
சாட்சிகளின்‌ வழியில்‌ களிகூருகிறேன்‌” 
என்று சொல்லுகிறார்‌. 


தாவீது தேவனுடைய வார்த்தையில்‌ 
பிரியமாயிருக்கிறார்‌. இந்தப்‌ பிரியம்‌ 
அவரிடத்தில்‌ ஒருபோதும்‌ குறைந்து 
போகவில்லை. அவர்‌ எப்போதுமே 
கர்த்தருடைய வழிகளைக்‌ 
கண்ணோக்குகிறார்‌ கர்த்தருடைய 
கட்டளைகளைத்‌ தியானிக்கிறார்‌ 
கர்த்தருடைய வார்த்தைகளை 
மற்றவர்களுக்குப்‌ போதிப்பதோடு 
தாவீது திருப்தியடைந்துவிடவில்லை. 
கர்த்தருடைய வார்த்தைகளை 
தன்னுடைய இருதயத்திலும்‌ தியானித்து, 
அவற்றை தனக்குச்‌ சொந்தமாக்கிக்‌ 
கொள்கிறார்‌. 


தாவீது கர்த்தருடைய 
பிரமாணங்களில்‌ மனமகிழ்ச்சியா 
யிருக்கிறார்‌. தாவீதின்‌ அரண்மனையில்‌ 
அநேக ஐசுவரியங்கள்‌ உண்டு. அநேக 
சந்தோஷங்கள்‌ உண்டு. தாவீதின்‌ 
பாளையத்தில்‌ அவருக்கு உயர்ந்த 
கனமும்‌, மரியாதையும்‌, மேன்மையும்‌ 
உண்டு. தாவீதின்‌ பட்டயம்‌ 
மேன்மையானது. அவருடைய இசைக்‌ 
கருவிகளும்‌ மேன்மையானது. தாவீதோ 
இவற்றில்‌ மனமகிழ்ச்சியாயிருக்கவில்லை. 
இதற்குப்‌ பதிலாக, தாவீது 
கர்த்தருடைய பிரமாணங்களில்‌ 
மனமகிழ்ச்சியா யிருக்கிறார்‌. உமது 
வசனத்தை மறவேன்‌” என்று 
கர்த்தரிடத்தில்‌ வாக்குப்‌ பண்ணுகிறார்‌. 
கர்த்தருடைய வசனங்கள்‌ தாவீதின்‌ 
இருதயத்தில்‌ எழுதப்பட்டிருக்கிறது. இதுவே 
அவருடைய மனமகிழ்ச்சிக்கு ஆதாரம்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை OODNENS 


PUBLISHERS 


கிமெல்‌ 
சங்‌ 119 : 17-24 


சங்‌ 11907. உமது அடியேனுக்கு 
அனுகூலமாயிரும்‌; அப்பொழுது நான்‌ 
பிழைத்து, உமது வசனத்தைக்‌ 
கைக்கொள்ளுவேன்‌. 


சங்‌ 11918. உமது வேதத்திலுள்ள 
அதிசயங்களை நான்‌ பார்க்கும்படிக்கு, 
என்‌ கண்களைத்‌ திறந்தருளும்‌. 


சங்‌ 11919. பூமியிலே நான்‌ பரதேசி; 
எனக்கு. 


சங்‌ 119:20. உமது தியாயங்கள்மேல்‌ 
என்‌ ஆத்துமா எக்காலமும்‌ 
வைத்திருக்கிற வாஞ்சையினால்‌ 
தெய்த்து போகிறது. 


சங்‌ 119:21. உமது கற்பனைகளை விட்டு 
லகி, சுயிக்கப்பட்ட, 
கடிந்து 


'தித்தையையும்‌ 
என்னை 


உம்முடைய 
சாட்சிகளைக்‌ கைக்கொள்ளுகிறேன்‌. 


சங்‌ 119:28. பிரபுக்களும்‌ உட்கார்த்து 
எனக்கு. விரோதமாய்ப்‌ 
'பேசிக்கொள்ளுகி நார்கள்‌; உமது 
அடியேனோ, உமது பிரமாணங்களைத்‌ 
தியானிக்கிறேன்‌. 


சங்‌ 119.24. உம்முடைய சாட்சிகள்‌. 


எனக்கு. இன்பமும்‌, என்‌ 
ஆலோசனைக்காரருமாயிருக்கிறது. 


உமது 
கைக்கொள்ளூவேன்‌ 


வசனத்தைக்‌ 


உமது அடியேனுக்கு. 
அனுகூமையிரும்‌; அப்பொழுது நான்‌ 
பிழைத்து, உமது வசனத்தைக்‌ 
கைக்கொள்ளுவேன்‌ (சங்‌ 19:17. 





ழ்‌ நள 
யாய 


“உமது அடியேனுக்கு 
அனுகூலமாயிரும்‌' என்று தாவீது 
கர்த்தரிடத்தில்‌ ஜெபிக்கிறார்‌. கர்த்தர்‌ 
நமக்கு அனுக லமாயிருந்தால்தான்‌. 
நம்மால்‌ பிழைக்க முடியும்‌. கர்த்தருடைய 
அனுகூலமே நமக்கு ஜீவனைத்‌ 
தருகிறது. கர்த்தருடைய அனுகூலம்‌ 
நமக்கு தொடர்ந்து கிடைக்கவேண்டும்‌. 
அதுவே நமக்கு ஆதரவாயும்‌. ஆறுதலாயும்‌ 
இருக்கும்‌. நமக்கு கர்த்தருடைய 
அனுகூலம்‌ இருக்கும்போது தான்‌, 
நம்மால்‌ தேவனுக்கு ஊழியம்‌ செய்ய 
முடியும்‌. கர்த்தருடைய கிருபைகளையும்‌, 
இரக்கங்களையும்‌, _ அனுகூலங்களையும்‌ 
பெற்றுக்கொள்கிறவர்கள்‌, கர்த்தருடைய 
வசனத்தைக்‌ கைக்கொள்ளவேண்டும்‌. 


என்‌ கண்களைத்‌ திறந்தருளும்‌ 


உமது வேதத்திலூன்ன 
அதிசயங்களை நான்‌ பார்க்கும்படிக்கு, 
எண்‌: கண்களைத்‌ திறந்தருளும்‌. 
(சுங்‌ 11918). 


தேவனுடைய பிரமாணத்தில்‌ அநேக. 
அதிசயங்கள்‌ உள்ளன. கர்த்தர்‌ நாம்‌ 
எதிர்பார்க்காத காரியங்களையும்‌ 
செய்கிறார்‌. அது மாத்திரமல்ல, அவர்‌ 
அற்புதமான காரியங்களையும்‌, 
அதிசயமான காரியங்களையும்‌ செய்கிறார்‌. 
கர்த்தர்‌ செய்கிற காரியங்கள்‌ எல்லாமே 
மிகுந்த பிரயோஜனமுள்ளவை. 
தேவனுடைய அதிசயங்கள்‌ 
ஞானிகளுக்கும்‌, புத்திமான்களுக்கும்‌ 
இதுவரையிலும்‌ டது 
ஆனால்‌ இப்போதோ, 
பிள்ளைகளைப்‌ போன்ற தங்கும்‌ 
நேவதுபைய வேதத்திலுள்ள அதிசயங்கள்‌ 
வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. 

தேவனுடைய பிரமாணங்களில்‌ 
அநேக அதிசயங்கள்‌ உள்ளது. 
கிறிஸ்துவின்‌ சுவிசேஷத்தில்‌ அதைவிட 
மேலான அதிசயங்களும்‌ அற்புதங்களும்‌ 
உள்ளன. நம்முடைய சுபாவத்தின்‌ 
பிரகாரம்‌ நாம்‌ தே 
காரியங்களுக்கு குருடராயிருக்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மமம்‌ 


மிள 
நம்முடைய கண்கள்‌ திறக்க 
வேண்டுமென்றால்‌. நம்முடைய 
கண்களிலுள்ள செதிள்கள்‌ தேவனுடைய 
கிருபையினால்‌ கீழே விழவேண்டும்‌. 
நம்முடைய மனக்கண்கள்‌ 
பிரகாசமுள்ளதாயிருக்க வேண்டும்‌. 
நம்முடைய விசுவாசக்கண்களினால்‌ 
மாத்திரமே, தேவனுடைய காரியங்களை 
நம்மால்‌ காணமுடியும்‌. 

கர்த்தர்‌ நம்முடைய கண்களை 
எவ்வளவு விரிவாய்த்‌ திறக்கிறாரோ, 
அவ்வளவு விரிவாக தேவனுடைய 
வேதத்திலுள்ள அதிசயங்களை நம்மால்‌ 
பார்க்க முடியும்‌. தாவீது இதை அறிந்து 
கொண்ட வ்‌ “என்‌ கண்களைத்‌ 
திறந்தரு என்று விண்ணப்பம்‌ 
பண்ணுகி றார்‌ 


பூமியிலே நான்‌ பரதேசி. 


பூமியிலே நான்‌ பரதேசி; உமது 
கற்பனைகளை எனக்கு மறையாதேயும்‌ 
(சங்‌ 119-19). 


தாவீது தன்னுடைய உண்மையான 
நிலமையை கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
அறிக்கை செய்கிறார்‌. “பூமியிலே நான்‌ 
பாதேசி' என்பதை அங்கீகரிக்கிறார்‌. 
தாவீதைப்போலவே கர்த்தருடைய 
பரிசுத்தவான்கள்‌ எல்லோருமே, “பூரியிலே 
நாங்கள்‌ பரதேசிகள்‌ என்று 
அங்கீகரிக்கவேண்டும்‌. பரலோகமே 
நமக்கு மெய்யான வாசஸ்தலம்‌. இந்தப்‌ 
பூமி நமக்கு சத்திரம்‌ போலவே 
இருக்கிறது. நம்முடைய பரலோக 
பிரயாணத்தில்‌, நாம்‌ இந்தப்‌ பூமியிலே 
கொஞ்ச காலம்‌ மாத்திரமே த றாம்‌. 


தாவீது தன்னைப்பற்றியும்‌, இந்த 
உலகத்தைப்பற்றியும்‌ நன்றாக அறிந்து 
வைத்திருக்கிறார்‌. இந்தப்‌ பூமியிலுள்ள 
காரியங்களையும்‌ அவர்‌ அறிந்து 
வைத்திருக்கிறார்‌. தாவீதுக்கு இஸ்ரவேல்‌ 
தேசத்திலே மதிப்பும்‌ மேன்மையும்‌ உண்டு. 
சமஸ்த இஸ்ரவேலுக்கும்‌ தாவீதே ராஜா. 
ஆனாலும்‌. | தாவீது 'தன்னைப்பற்றிச்‌ 
க்‌ தான்‌ பூமியிலே ஒரு 
றா 'தான்‌ சொல்லுகிறார்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


தாவீது இந்தப்‌ பூமியிலே ஜீவிக்கும்‌ 
காலம்‌ வரையிலும்‌, கர்த்தருடைய 
கற்பனைகளை கைக்கொள்ள 
வேண்டுமென்று விரும்புகிறார்‌. தாவீது 
கர்த்தருடைய வார்த்தைகளை 
தன்னுடைய ஜீவியத்தில்‌ சொந்தமாக்கிக்‌ 
கொள்ள விருப்புகிறார்‌. கர்த்தர்‌ தாமே 
தம்முடைய கற்பனைகளை நமக்கு 
வெளிப்படுத்த வேண்டும்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய கற்பனைகளை நமக்கு 
மறைத்துவிட்டால்‌, அதை நம்மால்‌ 
அறிந்துகொள்ள முடியாது. அது நமக்கு 
மறைவான இரகசியமாகவே இருக்கும்‌. 
தாவீது இதை அறிந்தவராக, “உமது 
கற்பனைகளை எனக்கு மறையாதேயும்‌" 
என்று கர்த்தரிடத்தில்‌ 
விண்ணப்பம்பண்ணுகிறார்‌ 
பூமியிலே ஒரு 

இருக்கிறார்‌. 
பாதை தெரியாது. 
யாராவது ஒருவர்‌ 
கர்த்தரே 
வழிகாட்டியாகயிருக்கிறார்‌ 
அவரைப்‌ பாதுகாக்கிறவராகவும்‌, 
அவரோடு உடன்‌ பிரயாணம்‌ 
பண்ணுகிறவராகவும்‌, அவருக்‌ ல்‌ 
வவர த்‌ 


தாவீது இந்தப்‌ பூமியிலே ஜீவிக்கும்‌ 
காலமெல்லாம்‌, கர்த்தருடைய 
கற்பனைகளை பார்க்க 
வேண்டுமென்று விரும்புகிறார்‌. 
தாவீதுக்கு தேவனுடைய விருப்பத்தைத்‌ 
தவிர வேறு விருப்பம்‌ எதுவுமில்லை. 
அவரோ இந்தப்‌ பூமியிலே ஒரு 
பரதேசியைப்‌ போல இருக்கிறார்‌. 
பாதேசிக்கு உலகப்பிரகாரமான 
காரியங்கள்‌ மீது விருப்பம்‌ இருக்காது. 
தாவீதின்‌: விருப்பமெல்லாம்‌ 
கர்த்தருடைய கற்பனைகளின்‌ மீதும்‌. 
அவருடைய சித்தத்தின்‌ மீதுமே 
இருக்கிறது. 


தாவீது இந்தப்‌ 
பரதேசியைப்போல 
வழிப்போக்கருக்கும்‌ 
பாதை தெரிந்த 
அவருக்கு வழிகாட்டவேண்டும்‌. 
தாவீதுக்கு 


நோக்கிப்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மய 


PUBLISHERS 


என்‌ஆத்துமா தொய்ந்து 


எக்காலமும்‌ 
வாஞ்சையினால்‌ 
தொய்த்துபோகிறது (சங்‌ 119:90). 


கர்த்தருடைய வேதத்திலுள்ள 
அதிசயங்களைப்‌ பார்க்கும்படிக்கு, கர்த்தர்‌ 
தாமே தன்னுடைய கண்களைத்‌ 
திறந்தருள வேண்டுமென்று தாவீது. 
ஜெபம்பண்ணினார்‌ (சங்‌ 19:18), கர்த்தர்‌ 
தம்முடைய கற்பனைகளை தனக்கு 
மறைக்கக்‌ கூடாது என்றும்‌ 
ஜெபம்பண்ணினார்‌ (சங்‌ 11919), கர்த்தர்‌ 
தம்முடைய நியாயங்களை தனக்கு 
வெளிப்படுத்தவேண்டுமென்று தாவீது 
இப்போது ஜெபம்பண்ணுகிறார்‌. 


கர்த்தருடைய வார்த்தைகளை நாம்‌ 
அறிந்து கொள்ள வேண்டுமென்றால்‌, 
1, கர்த்தர்‌ நம்முடைய கண்களைத்‌ திறக்க 
வேண்டும்‌. 2. கர்த்தர்‌ தம்முடைய 
வார்த்தையை நமக்கு வெளிப்படுத்த 
வேண்டும்‌. 3. தம்முடைய வார்த்தையைப்‌ 
புரிந்துகொள்வதற்கு. கர்த்தர்‌ தாமே 
நமக்கு ஞானத்தையும்‌ அறிவையும்‌ 
கொடுக்கவேண்டும்‌. 


தாவீதின்‌ ஆத்துமா கர்த்தருடைய 
நியாயங்கள்‌ மேல்‌ 
வாஞ்சையாயிருக்கிறது. 
வாஞ்சையினால்‌ அவருடைய ஆத்துமா 
தொய்ந்துபோயிருக்கிறது. 


சபிக்கப்பட்ட அகங்காரிகள்‌ 


கற்பனைகளை விட்டு 
சபிக்கப்பட்ட 
தீர்‌ கடித்து 

கொள்ளுகிறீர்‌ (சங்‌ 119:21). 





ழ்‌ நவள 
யாய 


துன்மார்க்கருடைய தீயகுணங்களை 
தாவீது இங்கு விவரிக்கிறார்‌. 
அவர்களுடைய சிந்தைகள்‌ 
மோசமாயிருக்கிறது. அவர்கள்‌ 
பெருமையுள்ளவர்களாகவும்‌, 
அதங்காரிகளாகவும்‌ இருக்கிறார்கள்‌. 
மற்ற எல்லோரையும்விட அவர்கள்‌ 
தங்களை உயர்த்துகிறார்கள்‌. தங்களை, 
எல்லா மனுஷருக்கு மேலாக 
உயர்த்துவதோடு, அவர்கள்‌ தேவனுக்கு 
மேலாகவும்‌ தங்களை உயர்த்துகிறார்கள்‌. 
வனுக்‌। விரோதமாகப்‌. 
கிறார்கள்‌ 


இவர்கள்‌ தேவனுடைய 
கற்பனைகளைவிட்டு வழி விலகினவர்கள்‌. 
இவர்கள்‌ தேவனால்‌ சபிக்கப்பட்டவர்கள்‌. 
இவர்கள்‌  அகங்காரிகள்‌. இவர்கள்‌ 
தேவனுடைய சித்தத்திற்கு தங்களுடைய 
கீழ்ப்படுத்தவில்லை. 

தேவனுடைய சித்தத்திற்கு 

சித்தங்‌ 
பாவங்களைத்‌ 
செய்கிறார்கள்‌. 


கொண்டிருக்கிறார்கள்‌. 
'துணிகரமாகச்‌ 
இவர்களுடைய இருதயத்திலிருக்கும்‌ 
ருமையே இவர்களுடைய 
inn esis படட iin 


இவர்கள்‌ தேவனுடைய 
கற்பனைகளைவிட்டு வழிவிலகுவது. 
மாத்திரமல்ல, தேவனுடைய கற்பனைக்கு 
விரோதமான காரியங்களையும்‌ 
தங்களுக்குச்‌ சொந்தமாக்கிக்‌ 
கொள்கிறார்கள்‌. இதனால்‌. 
அவர்களுடைய செய்கையும்‌ 
பாவமாயிருக்கிறது. கர்த்தர்‌ 
பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து 
நிற்கிறார்‌. பெருமையுள்ளவர்களை 
சபிக்கிறார்‌. தாழ்பையுள்ளவர்களுக்கோ 
கர்த்தர்‌ கிருபை கொடுக்கிறார்‌. 
அவர்களை ஆசீர்வதிக்கிறார்‌. 


“நியாயப்‌ பிரமாணத்தின்‌ 
கிரியைக்காரராகிய யாவரும்‌ சாபத்திற்குட்‌ 
பட்டிருக்கிறார்கள்‌;: நியாயப்பிரமாண 
புஸ்தகத்தில்‌ பட்டவைகளை 
யெல்லாம்‌ செய்யத்தக்கதாக அவைகளில்‌ 
நிலைத்திராதவன்‌ எவனோ அவன்‌ 


பேச்சும்‌, 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம 


PUBLISHERS 


சபிக்கப்பட்டவன்‌ 
எ " (கலா 310) 
அப்போஸ்தலர்‌ பவுல்‌ சொல்லுகிறார்‌. 


என்று 
என்று 


நான்‌ உம்முடைய சாட்சிகளைக்‌ 
கைக்கொள்ளுகிறேன்‌. 


Enoki அவமானத்தையும்‌ 

விட்டகற்றும்‌; நான்‌. 

ல்‌ சாட்சிகளைக்‌ 
கைக்கொள்ளுகிறேன்‌ (சங்‌ 19:22). 


தாவீதுக்கு மனுஷரால்‌ நிந்தையும்‌ 
அவமானமும்‌ உண்டாயிற்று. இவை 
தம்மைவிட்டு அதற்றப்படவேண்டுபென்று 
தாவீது விரும்புகிறார்‌. கர்த்தரால்‌ 
மாத்திரமே தாவீதுக்கு வந்த 
நிந்தையையும்‌ அவமானத்தையும்‌ 
அதற்றிப்போட முடியும்‌. “விட்டகற்றுதல்‌' 
என்னும்‌ வார்த்தைக்கு “புரட்டித்‌ 
தள்ளிப்போடுதல்‌' என்று பொருள்‌. 
நிந்தையும்‌ அவமானமும்‌  தாளீதின்மீது 
சுமத்தப்பட்டிருக்கிறது. இந்தப்‌ பாரத்தை 
தாவீதின்‌ சுயமுயற்சிபினால்‌ புரட்டிப்போ. 
முடியவில்லை. 


தன்னுடைய 
சுயமுயற்சிகளைப்‌ பற்றி கர்த்தரிடத்தில்‌ 
பெருமைப்படவில்லை. தன்னால்‌ ஒன்றும்‌ 
செய்யமுடியாது என்பதை அங்கீகரித்து, 
'நிந்தையையும்‌ அவமானத்தையும்‌ என்னை 
விட்டகற்றும்‌” என்று கர்த்தரிடத்தில்‌ 
ஜெபம்பண்ணுகிறார்‌. தாவீது 
கர்த்தரை ய சாட்சிகளைக்‌ கைக்கொள்ள 
விரும்புகிறார்‌. 

தாவீதைப்‌ போலவே நமக்கும்‌ 
மனுஷர்‌ மூலமாய்‌ நிந்தையும்‌ 
அவமானமும்‌ வந்திருக்கலாம்‌. நம்முடைய 
நாட்கள்‌ சோதனையின்‌ நாட்களைப்போல 
இருக்கலாம்‌. நமக்கு எவ்வளவு நிந்தையும்‌ 
அவமானமும்‌ வந்தாலும்‌ நாம்‌ கர்த்தரை 
உறுதியாகப்‌  பற்றிக்கொள்ளவேண்டும்‌. 
விசுவாசத்தில்‌ நிலைத்திருக்கவேண்டும்‌ 
கர்த்தர்‌ நமக்கு நல்ல முடிவைக்‌ 
கொடுப்பார்‌. ஆரம்பமும்‌ முடிவும்‌ 
கர்த்தருடைய ட டட உள்ளது. 


தாவீது 





ழ்‌ நவள 
யாய 


கர்த்தரே 

முடிவுமாகயிருக்கிறவர்‌. அவரே ஆதியும்‌ 
அந்தமுமாகயிருக்கிறவர்‌. அவரே 
அல்பாவும்‌ ஒமெகாகவுமாக இருக்கிறவர்‌. 
கர்த்தரால்‌ கூடாத காரியம்‌ ஒன்றுமில்லை. 
என்று விசுவாசித்து, நமக்கு 
கர்த்தருடைய நன்மை கிடைக்குமென்று 
நம்பி காத்திருக்கவேண்டும்‌ 


துவக்கமும்‌ 


உமது பிரமாணங்களைத்‌ 
தியானிக்கிறேன்‌. 


பிரபுக்களும்‌ உட்கார்த்து எனக்க 
விரோதமாய்ப்‌ பேசி. 
னர்‌ உமது க்‌ 
பிரமாணங்கனைத்‌ 
இய்ிக்குதன்‌. (சுங்‌ 11929). 
சாதாரண மனுஷரும்‌ தாவீதை 
நிந்திக்கிறார்கள்‌. பிரபுக்களும்‌ அவரை 
நிந்திக்கிறார்கள்‌. அவர்கள்‌ சாதாரண 
ஜனங்களாகமிருந்தாலும்‌ சமுதாயத்திலே 
உயர்ந்த அந்தஸ்துள்ளவர்களா 
யிருந்தாலும்‌, மனுஷருடைய சுபாவம்‌ 
ஒனறம ல்தான்‌ இருக்கிறது. 


பழைய ஏற்பாட்டுக்காலத்தில்‌ தாவீது, 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்துவுக்கு 
அடையாளமாயிருக்கிறார்‌. இந்த 
உலகத்தின்‌ திகள்‌ 
இயேசுகிறிஸ்துவை சிலுவையில்‌ 
அறைந்தார்கள்‌. “அதை இப்பிரபஞ்சத்துப்‌ 
பிரபுக்களில்‌ ஒருவனும்‌ அறியவில்லை; 
அறிந்தார்களானால்‌, மகிமையின்‌ 
கர்த்தரை அவர்கள்‌ சிலுவையில்‌ 
அறையமாட்டார்களே” (கொரி 28) என்று 
பவுல்‌ சொல்லுகிறார்‌. 


இஸ்ரவேல்‌ தேசத்திலுள்ள பிரபுக்கள்‌ 
தேசத்திற்கு நன்மையான காரியங்களை 
உட்கார்ந்து யோசித்து, அதைப்பற்றிப்‌ 
பேசிக்கொள்ள வேண்டும்‌. அதற்குப்‌ 
பதிலாக, அவர்கள்‌ தாவீதுக்கு 
விரோதமாகப்‌ க்கொள்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ பேசுவது தாவீதுக்குத்‌ தெரியும்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை OCDNEYIS 


PUBLISHERS 


தாவீதோ அவர்களுடைய பேச்சுக்கு 
முக்கியத்துவம்‌ கொடுக்காமல்‌, அவர்‌ 
கர்த்தருடைய பிரமாணங்களைத்‌ 
தியானிக்கிறார்‌. தாவீது சமஸ்த 
இஸ்ரவேலின்‌ ராஜாவாகயிருந்தாலும்‌, 
அவர்‌ தன்னை “தேவனுடைய அடியான்‌" 
என்‌, மனத்தாழ்மையோ। 
ணரா தபோ 

தேசத்தின்‌ பிரபுக்கள்‌ தனக்கு 
விரோதமாகப்‌ பேசும்போது, கர்த்தருடைய 
பிரமாணங்கள்‌ தனக்கு ஆதரவாகப்‌ 
பேசுவதை தாவீது அறிந்திருக்கிறார்‌. 
மனுஷர்‌ நமக்கு விரோதமாய்ப்‌ பேசும்போது 
கர்த்தருடைய வார்த்தை நமக்கு 
ஆதரவாகப்‌ பேசுகிறது. மனுஷர்‌ தங்கள்‌ 
வார்த்தையினால்‌ நம்மை நிந்திக்கும்போது, 
கர்த்தர்‌ தம்முடைய வார்த்தையினால்‌ 
நம்மை ஆசீர்வதிக்கிறார்‌. தாவீது 
தேவனுடைய பிரமாணங்களைத்‌ 
தியானித்து, அவருடைய 
மகத்துவத்தையும்‌, கிருபையையும்‌, 
அதிசயத்தையும புரிந்துகொள்ள 
விரும்புகிறார்‌. 


கர்த்தருடைய சாட்சிகள்‌ 


உம்முடைய சாட்சிகள்‌ எனக்கு 
என்‌ 


ம்‌, 
ஆலோசனைக்காரருமாயிருக்கிறது 
(சங்‌ 11924. 


தாவீது 
பிரமாணங்களைத்‌ 
பிரபுக்கள்‌ தாவீதுக்கு 
உட்கார்ந்து பேசும்போது, 
பிரமாணங்கள்‌, 
ஆறுதலயிருக்கிறது. 
சாட்சிகள்‌ 
இன்பமாயிருக்கிறது. 
தேவனுடைய வார்த்தைகளையும்‌, 
அவருடைய பிரமாணங்களையும்‌, 

அவருடைய சாட்சிகளையும்‌ தன்னுடைய 

லோசனைக்காரர்‌” என்று 


சொல்லுகிறார்‌. 


கர்த்தருடைய 
தியானிக்கிறார்‌ 
விரோதமாக 
கர்த்தருடைய 
அவருக்கு: 
தேவனுடைய 
தாவீதுக்கு 
தாவீது 





ழ்‌ நவள 
யாய 


கஷ்டங்கள்‌ வரும்போது 
பொறுமையாகமிருக்குமாறு தேவனுடைய 
பிரமாணம்‌ தாவீதுக்கு ஆலோசனை 
சொல்லுகிறது கர்த்தருக்காகப்‌ 
பாடுகளை அனுபவிக்கும்போது, அதைச்‌ 
சகித்துக்கொள்ளுமாறு, தேவனுடைய 
சாட்சிகள்‌ தாவீதுக்கு ஆலோசனை 
சொல்லுகிறது. தாவீது கர்த்தருடைய 
பிரமாணங்களைத்‌ தியானித்து, 
அவருடைய சாட்சிகளைக்‌ கைக்கொண்டு, 
தன்னை கர்த்தருடைய சமுகத்திலே 
ஜீவபலியாக ஒப்புக்கொடுக்கிறார்‌. 
தன்னுடைய பிரச்சனைகள்‌, துக்கங்கள்‌, 
ஆபத்துக்கள்‌, நெருக்கங்கள்‌ 
எல்லாவற்றையும்‌ கர்த்தருடைய கரத்திலே. 
ஒப்புக்கொடுக்கிறார்‌ 


டாலெத்‌ 
சங்‌ 119 : 25-92. 


சங்‌ 119:25. என்‌ ஆத்துமா மண்ணோடு 
ஒட்டிக்கொண்டிருக்கிறது; உமது 
வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும்‌. 


சுங்‌ 11926. என்‌ வழிகனை நான்‌ 
உமக்கு விவரித்துக்‌ காட்டினபோது 
எனக்குச்‌ செவிகொடுத்தீரி உமது 
பிரமாணங்களை எனக்குப்‌ போதியும்‌. 


சங்‌ 11927. உமது கட்டனைகளின்‌ 


வழியை எனக்கு உணர்த்தியருளும்‌; 
அப்பொழுது உமது அதிசயங்களைத்‌ 
தியாணிப்பேன்‌. 


சங்‌ 19:98. சஞ்சலத்தால்‌ என்‌ ஆத்துமா 
கரைந்து போகிறது; உமது 
வசனத்தின்படி என்னை எடுத்த 
நிறுத்தும்‌. 

சுங்‌ 119:29. பொய்வழியை 
என்னைவிட்டு விலக்கி, உம்முடைய 
வேதத்தை எனக்கு அருள்செய்யும்‌. 


சங்‌ 11950. மெய்வழியை நான்‌ 
தெரிந்து கொண்டு, உம்முடைய 
நியாயங்களை எனக்கு முன்பாக 
திறுத்தினேன்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


வீரிவுரை மாமா 


PUBLISHERS 


காட்சிகள்‌ மேல்‌ 
கர்த்தாவே, 
வெட்கத்திற்குட்‌ 


சங்‌ 11831. உமது 
பற்றுதலாயிருக்கிறேன்‌; 


சங்‌ 11932. தீர்‌ என்‌ இருதயத்தை 
விசாலமாக்கும்போது, நான்‌ உமது 
கற்பனைகளின்‌ வழியாக ஓடுவேன்‌. 


என்னை உயிர்ப்பியும்‌ 


என்‌ ஆத்துமா மண்ணோடு 
ஒட்டிக்கொண்டிருக்கி றது; உமது 
வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும்‌ 
(சங்‌ 119:25). 


தாவீது கர்த்தருடைய சமுகத்தில்‌, 
“என்‌ ஆத்துமா மண்ணோடு ஒட்டிக்‌ 
கொண்டிருக்கிறது என்று 
முறையிடுகிறார்‌. ஒரு வேளை 
அவருடைய ஆத்துமா இந்தப்‌ 
பிரபஞ்சத்தின்‌ காரியங்களினால்‌ 
கறைடட்டிருக்கலாம்‌. தாவீது தேவனுடைய 
ஊழியத்தைச்‌ செய்ய வேண்டும்‌. 
ஒருவேளை அவர்‌. தேவனுடைய 
ஊழியத்‌ சரியாக செய்யாமல்‌, 
ஊழியத்திற்கு மரித்துப்போயிருக்கலாம்‌. 


அப்போஸ்தலர்‌ பவுலும்‌ தாவீதைப்‌ 
போலவே கர்த்தரிடத்தில்‌ முறையிட்டார்‌. 
தான்‌ ஒரு நிர்ப்பந்தமான மனுஷன்‌ 
என்றும்‌, தன்னுடைய சரீரம்‌ ஒரு மரண 
சரீரம்‌ என்றும்‌ சொன்னார்‌. இந்த மரண 
சரீரத்தை பவுல்‌ எப்போதும்‌ தன்னோடு 
சுமந்து செல்ல வேண்டியிருந்தது 


தாவீதுக்கு ஒருவேளை அவருடைய 
சிந்தையில்‌ குழப்பம்‌ ஏற்பட்டிருக்கலாம்‌, 
வெளியிலிருந்து அவருக்கு ஏதாவது 
பிரச்சனைகள்‌ வந்திருக்கலாம்‌. 
அவருடைய ஆத்துமாவின்‌ வருத்தமும்‌, 
அவருக்கு வெளியிலிருந்து வந்த 
பிரச்சனையும்‌ சேர்ந்து, அவரை 
மண்ணோடு ஒட்ட வைத்திருக்கிறது. அவர்‌ 
மரணத்தின்‌ புழுதியைப்போல்‌ 
இருக்கிறார்‌. 





ழ்‌ நவள 
யாய 


தாவீதின்‌ ஆத்துமா மண்ணோடு 
ஒட்டிக்கொண்டிருந்தாலும்‌, கர்த்தர்‌ 
தன்னை உயிர்ப்பிப்பார்‌ என்று 
விசுவாசிக்கிறார்‌. “உமது வசனத்தின்படி 
என்னை உயிர்ப்பியும்‌” என்று 
கர்த்தரிடத்தில்‌ விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 
தேவனுடைய கிருபையினாலும்‌, 
அவருடைய தெய்வீக பராமரிப்பினாலும்‌. 
மரித்துப்போயிருக்கிற காரியங்களெல்லாம்‌ 
தாவீதுக்கு மறுபடியும்‌ உயிர்பெறும்‌. 
தாவீதின்‌ ஆவிக்குரிய ஜீவியம்‌ 
செத்துப்போயிருக்கிறது. கர்த்தர்‌ அதை 
உயிர்ப்பிக்கவேண்டும்‌. தாவீது 
தேவனுடைய வசனத்தைத்‌ தியானித்து. 
உயிர்பெற விரும்புகிறார்‌. 


எனக்குப்‌ போதியும்‌ 


என்‌ வழிகளை நான்‌ உமக்கு. 
விவரித்துக்‌ காட்டினபோது எனக்குச்‌. 
செவிகொடுத்தீர்‌; உமது 
பிரமாணங்களை எனக்குப்‌ யோதியும்‌. 
உமது கட்டளைகளின்‌ வழியை எனக்கு. 
உணர்த்தியருளும்‌; அப்பொழுது உமது 
அதிசயங்களைத்‌ 'தியானிய்யேன்‌ 
(சுங்‌ 119:26,27). 


கர்த்தருடைய சமுகத்தில்‌ 

பிரச்சனைகளையெல்லாம்‌ 
சொல்லுகிறார்‌. கர்த்தரே நீதியான 
நியாயாதிபதி, அவரிடத்தில்‌ தாவீது 
தன்னுடைய வழக்குகளை ஒப்புவிக்கிறார்‌. 
தன்னுடைய இருதயத்தை அவர்‌ 
கர்த்தருக்குத்‌ திறந்துகொடுக்கிறார்‌. 
தாவீது வழிகளைக்‌ 
அந்தக வது ர்க்க 


தாவீது தன்‌ வழிகளெல்லாவற்றிலும்‌ 
கர்த்தருக்குக்‌ கீழ்ப்படிந்து ஜீவித்தார்‌. 
தாவீது எங்குபோனாலும்‌. அவர்‌ 
கர்த்தரையும்‌ தன்னோடு கூடவே 
அழைத்துக்கொண்டு போனார்‌. தாவீதின்‌ 
சிந்தனையிலும்‌, ம்‌ கர்த்தர்‌ 
அவரோடு கூடவே 
கர்த்தருடைய ஆலோசனையின்‌ பிரகாரமே 
வீ; காரியங்களையும்‌ 


தாவீது 
தன்னுடைய 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம 


PUBLISHERS 


தாவீது தன்னுடைய வழிகளை 
கர்த்தருக்கு விவரித்துக்‌ காட்டின போது, 
கர்த்தர்‌ அவருக்குச்‌ செவிகொடுத்தார்‌. 
“உமது பிரமாணங்களை எனக்குப்‌ 
போதியும்‌” என்று தாவீது கர்த்தரிடத்தில்‌ 
பயபக்தியோடு விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 
தேவனுடைய பிரமாணங்களே நம்முடைய 
ஆத்துமாவுக்கு இன்பமானது. அதுவே 
நமக்கு சமாதானத்தையும்‌ 
சந்தோஷத்தையும்‌ தரும்‌. தேவனுடைய 
கிருபைகளை நினைத்துப்‌ பார்க்கும்போது 
நம்முடைய ஆத்துமாவில்‌ சந்தோஷம்‌ 
பெருகும்‌ 


கர்த்தர்‌ தம்முடைய பிரமாணங்களை 
நமக்குப்‌ போதித்தால்தான்‌, அதை 
நம்மால்‌ புரிந்துகொள்ள முடியும்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய கட்டளைகளின்‌ வழியை 
நமக்கு உணர்த்தினால்தான்‌ அதை 
நம்மால்‌ உணர்ந்து கொள்ள முடியும்‌, 
தேவனுடைய அதிசயங்களை நாம்‌ 
தியானிக்க வேண்டுமென்றால்‌, 
அவருடைய பிரமாணங்களையும்‌, 
அவருடைய கட்டளைகளின்‌ வழியையும்‌ 
நாம்‌ அறிந்திருக்கவேண்டும்‌. 


நாம்‌ எதையாகிலும்‌ அவருடைய 
சித்தத்தின்படி கேட்டால்‌, அவர்‌ நமக்குச்‌ 
செவிகொடுக்கிறாரென்பதே அவரைப்‌ 
பற்றி நாம்‌ கொண்டிருக்கிற தைரியம்‌. நாம்‌ 
எதைக்‌ கேட்டாலும்‌ அவர்‌ நமக்குச்‌ 
செவிகொடுக்கிறாரென்று நாம்‌ 
அறிந்திருந்தோமானால்‌, அவரிடத்தில்‌ நாம்‌ 
கேட்டவைகளைப்‌ பெற்றுக்‌ 
கொண்டோபென்றும்‌ அறிந்திருக்கிறோம்‌' 
தவா 51415). 

என்பது 
தெரிந்திருந்தால்தான்‌, 
தேவனுடைய 
ஜெபம்பண்ண முடியும்‌, 
தம்முடைய சித்தத்தை 
வெளிப்படுத்தினால்தான்‌, 
கர்த்தருடைய சித்தத்தைப்‌ புரிந்துகொள்ள 
முடியும்‌. 





ழ்‌ நள 
யாய 


பொய்வழி. 


சஞ்சலத்தால்‌ என்‌ ஆத்துமா 
கரைத்து போகிறது; உமது 
வசனத்தின்படி என்னை எடுத்து 
திறுத்தும்‌. பொய்வழியை 
என்னைவிட்டு விலக்கி, உம்முடைய 
வேதத்தை எனக்கு அருள்செய்யும்‌ 
(சங்‌ 119:28,29). 


தன்னுடைய 
'துக்கத்தையெல்லாம்‌ கர்த்தருடைய 
சமுகத்தில்‌ ஊற்றுகிறார்‌. “சஞ்சலத்தால்‌ 
ர்‌ த்‌ கரைந்துபோகிறது* 


தாவீது 


மனவேதனையோடு 

ஏற்கெனவே அவர்‌ 

மண்ணோடு  ஒட்டிக்கொண்டிருக்கிறது” 

(சங்‌ 19:25) என்று முறையிட்டார்‌ 

நம்முடைய இருதயம்‌ மிகுந்த 

பாரத்தோடிருக்கும்போது, நம்முடைய 

ட கரைந்துபோகும்‌. ஒரு மெழுகு 
பதுபோல நம்முடைய ஆத்துமாவும்‌ 

ர கரைந்துபோகும்‌. 


தாவீது தேவனுடைய கிருபைக்காக 
விண்ணப்பம்‌ பண்ணுகிறார்‌. 
வசனத்தின்படி என்னை 
நிறுத்தும்‌' என்று ஜெபிக்கிறார்‌. தாவீது 
பொய்வழியை விரும்பவில்லை. 
“பொய்வழியை என்னைவிட்டு 
த்‌ என்று ஜெரிக்கிறார்‌. தாவீது 
சமயம்‌ ஆசாரியனாகிய 
இகிபொேக்கினிடத்தில்‌ பொய்‌ 
சொன்னார்‌. அவரை ஏமாற்றினார்‌ 
(சாமு 21:2). தாவீது மறுபடியும்‌ காத்தின்‌ 
ராஜாவாகிய ஆகிசை ஏமாற்றினார்‌. 
ரிசாமு 11:2;2710). 


நம்முடைய வாயின்‌ 
வார்த்தைகளினால்‌ பொய்சொல்லுவதற்கு 
அதிக வாய்ப்புக்கள்‌ உண்டு. 
நம்முடைய சுயநலத்திற்காகவும்‌, 
சுயபாதுகாப்புக்காகவும்‌, சுய 
ஆதாயத்திற்காகவும்‌. 
சொல்லுகிறோம்‌. 
கர்த்தருக்கு 


பொய்‌ 


பொய்நாவு 
விரோதமானது. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை CDNENIS 


PUBLISHERS 


பொய்வழி கர்த்தருடைய வழியல்ல. 
தாவீது இதை அறிந்து கொண்டவராக, 
“பொய்வழியை என்னை விட்டு விலக்கி, 
உம்முடைய வேதத்தை எனக்கு 
செய்யும்‌” என்று 
ரர எ 


பொய்வழி நம்மைவிட்டு 
நீங்கவேண்டுமென்றால்‌, நாம்‌ 
மெய்வழியைப்‌ பின்பற்றவேண்டும்‌ 
தாவீதிடத்தில்‌ தேவனுடைய பிரமாணம்‌ 
உள்ளது. பழைய ஏற்பாட்டுக்காலத்தில்‌ 
ராஜாக்கள்‌ வேதாகமத்தின்‌ ஒரு பிரதியை 
தங்களுக்காக எழுதி வைத்துக்கொள்வது 
வழக்கம்‌. 

“அவன்‌ தன்‌ சிங்காசனத்தின்மேல்‌ 
வீற்றிருக்கும்போது. அவனுடைய 
இருதயம்‌ அவன்‌  சகோதரர்பேரில்‌ 
மேட்டிமைகொள்ளாமலும்‌, கற்பனையை 
விட்டு வலதுபுறம்‌ இடதுபுறம்‌ சாயாமலும்‌, 
இந்த நியாயப்பிரமாணத்தின்‌ எல்லா 
வார்த்தைகளையும்‌, இந்தக்‌ 
கட்டளைகளையும்‌ கைக்கொண்டு, 
இவைகளின்படி செய்வதற்காகத்‌ தன்‌ 
தேவனாகிய கர்த்தருக்குப்‌ 
பயந்திருக்கும்டி கற்றுக்‌ கொள்ளும்‌ 
பொருட்டு, அவன்‌ லேவியராகிய 
ஆசாரியரிடத்திலிருக்கிற நியாயப்பிரமாண 
நூலைப்‌ பார்த்து, தனக்காக ஒரு பிரதியை 
எழுதி, தன்னிடத்தில்‌ வைத்துக்கொண்டு, 
தன்‌ ஜீவனுள்ள நாளெல்லாம்‌ அதை 
வாசிக்கக்கடவன்‌; இப்படிச்‌ செய்வதினால்‌, 
தானும்‌ தன்‌ குமாரரும்‌ இஸ்ரவேலின்‌ 
நடுவே தங்கள்‌ ராஜ்யத்திலே நீடித்து 
வாழுவார்கள்‌” (உபா 1718-20). 


தோல்சுருளில்‌ 
கர்த்தருடைய வசனம்‌ 
காத்திலுள்ளது. தாவீதோ 
வசனத்தை தன்னுடைய 
எழுதிக்கொள்ள 
விரும்புகிறார்‌. த னல 
சமுகத்தில்‌ மிகுந்த பயபக்தியோடு 
"உம்முடைய வேதத்தை எனக்கு 
அருள்‌ செய்யும்‌” என்று 
விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 


எழுதப்பட்ட, 

தாவீதின்‌ 
கர்த்தருடைய 
க்‌ 





ழ்‌ நள 
யாய 


மெய்வழி 


மெய்வழியை நான்‌ தெரித்து 
கொண்டு, உம்முடைய தியாயங்களை 
எனக்கு முன்பாக நிறுத்தினேன்‌. உமது 
காட்சிகன்மேல்‌ பற்றுதரையிருக்கிறேன்‌; 
கர்த்தாவே, என்னை 
வெட்கத்திற்குட்படப்‌ பண்ணாதேயும்‌. 
தீர்‌ என்‌ இருதயத்தை விசாலமாக்கும்‌ 
போது, நான்‌ உமது கற்பனைகளின்‌. 
வழியாக ஓடுவேன்‌ (சங்‌ 119:90-32). 


ஆலிக்குரிய ஊழியத்தில்‌ பங்குபெற 
விரும்புகிறவர்கள்‌, முதலாவதாக 
கர்த்தருக்கு ஊழியம்‌ செய்ய 
வேண்டுமென்று தீர்மானிக்கவேண்டும்‌. 
தீர்மானமில்லமல்‌ ஊழியம்‌ உறுதிப்படாது. 
தாவீது கர்த்தரைத்‌ துதிக்கிறார்‌ 
'மெய்வழியை நான்‌ தெரிந்துகொண்டேன்‌” 
என்று தன்னுடைய தீர்மானத்தை 
அறிவிக்கிறார்‌. மேலும்‌, “உம்முடைய 
நியாயங்களை எனக்கு முன்பாக 
நிறுத்தினேன்‌” என்றும்‌ சொல்லுகிறார்‌. 


கட்டிடம்‌ கட்டுகிறவர்கள்‌ ஒரு 
வரைபடத்தை வரைந்து, அதன்‌ 
பிரகாரமாக கட்டிடம்‌ கட்டுவது வழக்கம்‌ 
அதுபோலவே தாவீது தேவனுடைய 
நியாயங்களைத்‌ தனக்கு முன்பாக 
நிறுத்தி, அதன்‌ பிரகாரம்‌ ஜீவிக்கிறார்‌. 
தேவனுடைய நியாயங்களில்‌. 
சொல்லப்பட்டிருக்கிற பிரகாரம்‌ தாவீது 
கர்த்தருக்கு ஊழியம்‌ செய்கிறார்‌. 


கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய 
இருதயத்தில்‌ நிலைத்திருக்கவேண்டும்‌. 
கர்த்தருடைய வார்த்தையின்‌ பிரகாரம்‌ 
நாம்‌ ஜீவிக்கவேண்டும்‌ கர்த்தருடைய 
வார்த்தை நம்மை ஆளுகை செய்ய 
வேண்டும்‌. கர்த்தருடைய வார்த்தையே 
நம்மை வழிநடத்த வேண்டும்‌. 
கர்த்தருடைய வார்த்தை மாத்திரமே 
நம்முடைய ஜீவியத்திற்கு சட்டமாயிருக்க 
வேண்டும்‌. கர்த்தருடைய வார்த்தைக்கு 
நாம்‌ ட மட்‌ 

டும்‌. முழுஆத்துமாவோ 

கீழ்ப்படியவேண்டும்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம்மா 


PUBLISHERS 


கர்த்தரை நம்முடைய தெய்வமாகத்‌ 
தெரிந்துகொள்ளும்போது, நம்முடைய 
தீர்மானத்தில்‌ நாம்‌ உறுதியாயிருக்க 
வேண்டும்‌. அப்போதுதான்‌ நம்முடைய 
ஆவிக்குரிய ஜீவியம்‌ அசைக்கப்படாமல்‌ 
உறுதியாயிருக்கும்‌. நம்முடைய தீர்மானம்‌ 
உறுதியாகயில்லைபென்‌| 
காற்று அடிக்கிற 
பதரைப்போல 
விசுவாசிகள்‌, 
ஓட்டத்திலே ஸ்திரமாக 
ஒடமாட்டார்கள்‌. தடுமாறுவார்கள்‌. வழி 
விலகிப்‌ பொய்விடுவார்கள்‌ 


தாவீது கர்த்தருடைய சாட்சிகள்‌ 
மேல்‌ பற்றுதலாயிருக்கிறார்‌. “கர்த்தாவே, 
என்னை வெட்கத்திற்குட்படப்‌ 
பண்ணாதேயும்‌' என்று ஜெபம்‌ 
பண்ணுகிறார்‌. தன்னுடைய ஊழியத்தை 
கர்த்த்‌ அங்கீகரியாமல்‌ ஒதுக்கி 
வைத்துவிடக்கூடாது என்பதே தாவீதின்‌ 
ஜெபம்‌ நம்முடைய ஊழியத்தை கர்த்தர்‌ 
அங்கீகரிக்கவில்லையென்றால்‌, நம்முடைய 
ஊழியத்தினால்‌ ஒரு பிரயோஜனமும்‌ 
உண்டாகாது. ஊழியம்‌ செய்கிற நமக்கும்‌ 
தெளிந்த சிந்தனையிருக்காது. சகலமும்‌ 
குழப்பமாகவே இருக்கும்‌. 


தேவன்‌ நமக்கு எவ்வளவு அதிகமாய்‌ 
ஆறுதலைத்‌ தருகிறாரோ, அவ்வளவு 
அதிகமாய்‌ நாம்‌ ஊழியம்‌ செய்யவேண்டும்‌ 
என்றும்‌ தேவன்‌ எதிர்பார்க்கிறார்‌. கர்த்தர்‌ 
நம்மை அதிகமாய்‌ ஆசீர்வதிக்கும்போது, 
நாம்‌ கர்த்தருக்கு அதிகமாய்‌ ஊழியம்‌ 
செய்யவேண்டும்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
ஞானத்தை த்‌ கொடுக்கும்போது, 
கர்த்தருடைய னவர்‌ நம்முடைய 
இருதயத்தை விலவ்பத்துவறார 

“தேவன்‌ சாலொமோனுக்கு 
மிகுதியான ஞானத்தையும்‌ புத்தியையும்‌, 
கடற்கரை 'மணலத்தனையான 
மனோவிருத்தியையும்‌ கொடுத்தார்‌” 
இராஜா 4:29). கர்த்தர்‌ தாவீதின்‌ 
இருதயத்தை விசாலமாக்கும்போது, அவர்‌ 
தேவனுடைய கற்பனைகளின்‌ வழியாக 
ஓடுவதற்கு தன்னை ஒப்புக்கொடுக்கிறார்‌. 





பனா 
நாறிய 
நாம்‌ கர்த்தருக்கு உண்மையுள்ளவர்களாய்‌ 
ஜீவிக்கும்போது, கர்த்தர்‌ நம்முடைய 
இருதயத்தை விசாலமாக்குவார்‌. 
நம்முடைய த இருதயத்தை 
சந்தோஷத்தினாலும்‌ சமாதானத்தினாலும்‌ 
நிரப்புவார்‌ நாம்‌ கர்த்தருக்குக்‌ 
கீழ்ப்டியும்போது கர்த்தருடைய 
சந்தோஷமே நம்முடைய ஓட்டத்திற்கு 
தத்‌ 


ன்‌ 119 : 33-40 


சுங்‌ 11999. கர்த்தாவே, உமது 
பிரமாணங்கவின்‌ வழியை எனக்குப்‌ 
போதியும்‌; முடிவுபரியத்தம்‌ நான்‌ 
அதைக்‌ காத்துக்கொள்ளுவேன்‌. 


சங்‌ 119:84. எனக்கு உணர்வைத்‌ தாரும்‌; 
அப்பொழுது நான்‌ உமது வேதத்தைப்‌ 
பற்றிக்கொண்டு, என்‌ முழு 
இருதயத்தோடும்‌ அதைக்‌ 
கைக்கொள்ளுவேன்‌. 


சுங்‌ 11985, உமது கற்பனைகளின்‌ 
பாதையில்‌ என்னை நடத்தும்‌; நான்‌ 
அதில்‌ பிரியமாமிருக்கிறேன்‌. 


சங்‌. 11996, என்‌ இருதயம்‌. 
பொருனாசையைச்‌ சாராமல்‌, உமது 
சாட்சிகளைச்‌ சாரும்படி. செய்யும்‌. 


சுங்‌ 119:37. மாயையைப்‌ பாராதபடி. நீர்‌ 
என்‌ கண்கனை விலக்கி, உமது 
வழிகளில்‌ என்னை உ.யிர்ப்பியாம்‌. 


சுங்‌ 119:38. உமக்குப்‌ பயப்படுகிறதற்கு. 
ஏற்ற உமது வாக்கை உமத 
அடியேனுக்கு உறுதிப்படுத்தும்‌. 

சுங்‌ 119:39. நான்‌ அஞ்சுகிற நித்தையை 
விலக்கியருளும்‌; உம்முடைய 
தியாயத்தீர்ப்புகன்‌ நல்லவைகள்‌. 

சுங்‌ 119:40. இதே, 
கட்டனைகள்‌ 


வாஞ்சையாயிருக்கிறேன்‌; 
நீதியால்‌ என்னை உயிர்ப்பியும்‌. 


உம்முடைய 
மேல்‌ 


உமது 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


வீரிவுரை மாமா 


மிள 
எனக்கு உணர்வைத்‌ தாரும்‌ 


கர்த்தாவே, உமது 
பிரமாணங்கனின்‌ வழியை எனக்குப்‌ 
போதியும்‌; முடிஷபரியத்தம்‌ நாண்‌ 
அதைக்‌ காத்துக்கொள்ளுவேன்‌. எனக்கு 
உணர்வைத்‌ தாரும்‌; அப்பொழுது நான்‌. 
உமது வேதத்தைப்‌ பற்றிக்கொண்டு, 
என்‌ முழு இருதயத்தோடும்‌ அதைக்‌ 
கைக்கொள்ளுவேன்‌ (சங்‌ 119:83,84). 


போதிக்க 
பணிவோடு 


கர்த்தர்‌ தனக்குப்‌ 
வேண்டுமென்று தாவீது 
விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. கர்த்தரைப்‌ 
போல யாராலும்‌ போதிக்க முடியாது. 
“தேவன்‌ தம்முடைய வல்லமையில்‌ 
உயர்ந்திருக்கிறார்‌. அவரைப்‌ போல்‌ 
போதிக்கிறவர்‌ யார்‌” (யோபு 36:22) 
என்று எலிகூ. கேட்கிறார்‌. “கர்த்தாவே, 

ிரமாணங்களின்‌ வழியை எனக்குப்‌ 
தாவீது 


று 
விண்ணப்பம்பண்ணுகிறார்‌ 


தாவீதுக்கு மனுஷருடைய 
போதனையைக்‌ கேட்பதில்‌ பிரியமில்லை. 
தேவனைப்போல யாராலும்‌ போதிக்க 
முடியாது என்பது தாளீதுக்குத்‌ தெரியும்‌, 
கர்த்தர்‌ நமக்குப்‌ போதிக்கும்போது, 
தம்முடைய போதனையை பரிந்து 
கொள்ளும்‌ ஞானத்தையும்‌ நமக்குக்‌ 
கொடுப்பார்‌. 


நாம்‌ எவ்வளவுதான்‌ 
போதிக்கப்படாலும்‌, நாம்‌ பெற்றுக்‌ 
கொண்ட போதனையின்படி நடக்க 
வேண்டும்‌. இல்லையென்றால்‌, நமக்கு 
கொடுக்கப்பட்ட போதனையினால்‌ ஒரு 
பிரயோஜனமும்‌ உண்டாகாது. கர்த்தர்‌ 
தனக்கு தம்முடைய பிரமாணங்களின்‌ 
வழியைப்‌ போதிக்கும்போது, முடிவுபரியந்தம்‌ 
அதைக்‌ சாத்துக்கொள்வதாக தாவீது 
வாக்குப்பண்ணுகிறார்‌. 

தேவன்‌ நமக்குப்‌ போதிக்கும்போது, 
அவர்‌ தம்முடைய சித்தத்தின்‌ பிரகாரமாக, 
ஒரு நல்ல நோக்கத்தோடு போதிக்கிறார்‌. 
கர்த்தர்‌ ஒருபோதும்‌ பொழுது 
போவதற்காகவோ அல்லது நம்முடைய 
மனுஷ வெளிப்படுத்திக்‌ 
காண்பிப்பதற்காகவோ போதிப்பதில்லை. 





EL 
TT 
கர்த்தர்‌ போதிக்கும்போது, அவர்‌ நமக்கு 
உணர்வைத்‌ தருகிறார்‌. தாவீது இதைப்‌ 
புரிந்துகொண்டு... எனக்கு உணர்வைத்‌ 
தாரும்‌" என்று ஜெபம்பண்ணுகிறார்‌. 
கர்த்தா துல்‌ 
'போதித்தால்தான்‌, அவருக்கு வேதத்தின்‌ 
இரகசியம்‌ புரியும்‌ கர்த்தருடைய 
பிரமாணங்களின்‌ வழி அவருக்கு 
விளங்கும்‌. கர்த்தர்‌ தனக்குப்‌ போதித்து. 
உணர்வைத்‌ தரும்போது, தாவீது 


தேவனுடைய வேதத்தைப்‌ பற்றிக்கொண்டு, 
தன்னுடைய முழுஇருதயத்தோடு அதைக்‌ 


கைக்கொள்வதாக 


வாக்குப்பண்ணுகிறார்‌. 
கர்த்தர்‌ நமக்குப்‌ 
போதிக்கவில்லையென்றால்‌ நமக்கு 
தேவனுடைய பிரமாணங்களைப்பற்றி 
ஒன்றும்‌ தெரியாது தேவனுடைய 
பிரமாணத்தை நம்முடைய 
சுயஞானத்தினாலோ, சுயபுத்திமினாலோ 
கற்றுக்கொள்ள முடியாது 


உமது சா௱ட்சிகளைச்‌ சாரும்படி. 
செய்யும்‌ 


உமது கற்பனைகளின்‌ பாதையில்‌ 
என்னை நடத்தும்‌ நான்‌ அதில்‌ 
பிரியமாயிருக்கிறேன்‌. என்‌ இருதயம்‌ 
பொருனாசையைச்‌ சாராமல்‌, உமது 
சாட்சிகளைச்‌ சாரும்படி செய்யும்‌ 
(சங்‌ 119:85,86). 


கர்த்தர்‌ தம்முடைய பிரமாணங்களின்‌ 
வழியை தனக்குப்‌ போதிக்கவேண்டும்‌ 
என்று தாவீது கற்‌ முன்பு 
ஜெபித்தார்‌. கர்த்தர்‌ 
உணர்வைத்‌ 
ஜெபித்தார்‌. 
தம்முடைய கற்பனைகளின்‌ பாத்‌ 
தன்னை நடத்துமாறு தாவீது 
ஜெபம்பண்ணுகிறார்‌. கர்த்தர்‌ தாவீதுக்கு 
மெய்யான ஞானத்தைத்‌ தரும்போது, 
அவர்‌. வேதத்தின்‌ இரகசியத்தைப்‌ 
புரிந்துகொள்வார்‌. கர்த்தருடைய 
சித்தத்தைப்‌ புரிந்துகொண்டு, அவருக்குப்‌ 
பிரியமாய்‌ ஜீவிப்பார்‌. கர்த்தர்‌ தனக்கு 
கொடுத்திருக்கிற ஊழியத்தை அறிந்து 
கொண்டு, அதை உண்மையாகவும்‌ 
நேர்த்தியாகவும்‌ செய்து முடிப்பார்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மமம்‌ 


PUBLISHERS 


தன்னுடைய 


தேவனுடைய 


இருதயத்தில்‌ 
நிரம்பியிருக்க 
வேண்டும்‌ என்பதுதான்‌ தாவீதின்‌ 
விருப்பம்‌. தாவீது தன்னுடைய 
சித்தத்தின்‌ பிரகாரம்‌ எதையும்‌ செய்ய 
விரும்பவில்லை, தேவனுடைய சித்தத்தின்‌ 
பிரகாரமே எல்லாவற்றையும்‌ செய்ய 
விரும்புகிறார்‌. கர்த்து தன்னுடைய 
ஆத்துமாவை உயிர்ப்பிக்கவேண்டுமென்று 
தாவீது ஜெபம்பண்ணுகிறார்‌. அப்போது 
தாவீது தனக்குக்‌ கொடுக்கப்பட்டிருக்கிற 
ஊழியத்தை நேர்த்தியாய்ச்‌ செய்வார்‌. 
நன்மையானது எது என்பதைப்‌ 
புரிந்துகொள்ளவேண்டுமென்றால்‌ நமக்கு 
கர்த்தருடைய ஞானம்‌ வேண்டும்‌. 


சித்தம்‌ 


“தேவனே தம்முடைய தயவுள்ள 
சித்தத்தின்படி விருப்பத்தையும்‌ 
செய்கையையும்‌ உங்களில்‌ 
உண்டாக்குகிறவராயிருக்கிறார்‌" 
(பிலி 243) என்று அப்போஸ்தலர்‌ பவுல்‌ 
சொல்லுகிறார்‌. தேவனே க 
விருப்பத்தைக்‌ கொடுக்கிறார்‌. 
விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கான 
கிருபைகளையும்‌ அவரே நமக்குக்‌ 
கொடுக்கிறார்‌. தாவீது தேவனுடைய 
கற்பனைகளில்‌ பிரியமாயிருக்கிறார்‌ 
கர்த்தர்‌ தாமே தன்னை தம்முடைய 
கற்பனைகளின்‌ பாதையில்‌ நடத்த 
வேண்டுபென்று தாவீது 
விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 
தாவீதின்‌ இருதயம்‌ 
சாட்சிகளை 
விரும்புகிறது. 


கர்த்தருடைய 

சாரவேண்டுமென்று 
தேவனுடைய சாட்சிகள்‌ 
சொல்லுகிற எல்லா சத்தியங்களையும்‌, 
தாவீது தன்னுடைய இருதயத்தில்‌ 
சேமித்து வைத்து, அதற்குக்‌ கீழ்ப்படிய 
வேண்டும்‌ என்று தீர்மானம்பண்ணுகிறார்‌. 
நாம்‌ கர்த்தருடைய ஊழியத்தை, ஏதோ 
ஒரு கடமைக்காக செய்யக்கூடாது. அதை 
மனப்பூர்வமாயும்‌, சந்தோஷமாயும்‌ செய்ய 
வேண்டும்‌. கர்த்தருடைய ஊழியத்தை 
அசட்டைபண்ணி, உதாசீனம்‌ 
பண்ணிவிடக்‌ கூடாது. கர்த்தருடைய 
ஊழியம்‌ செய்வது நம்முடைய பாக்கியம்‌. 
கர்த்தர்‌ நமக்குக்‌ கொடுக்கும்‌ ஊழியத்தின்‌ 
எல்லா பகுதியையும்‌ முழு ஈடுபாபோடும்‌, 
முழுஇருதயத்தோடும்‌ செய்யவேண்டும்‌. 





ழ்‌ நவள 
யாய 


கர்த்தருடைய ஊழியத்தைச்‌: 
செய்கிறவர்களின்‌ ஊழியம்‌ 
பரிசுத்தமாயிருக்க வேண்டும்‌. நம்முடைய 
இருதயம்‌ பொருளாசையை சார்ந்திருக்கக்‌ 
கூடாது. அது கர்த்தருடைய சாட்சிகளை 
சார்ந்திருக்க வேண்டும்‌. தேவனுடைய 
சாட்சிகளுக்கு விரோதமான எல்லா 
காரியங்களும்‌ பாவம்தான்‌. உலகசிநேகம்‌ 
தேவனுக்கு விரோதமான பகை, நாம்‌ 
உ முழுஇருதயத்தோடு நேசிக்கும்‌ 
பாது, ம்முடைய ப 
உ 'லகசிநேகத்திற்கு இ. க ஆண்‌ ல்ல 


நம்முடைய இருதயத்தில்‌ 
கர்த்தருடைய வார்த்தைகள்‌ வேரூன்றி 
முளைக்கும்போது, உலகப்பிரகாரமான 
சைகளெல்லாம்‌ வோறுந்து கீழே 
விழுந்துவிடும்‌. தன்னுடைய இருதயம்‌ 
பொருளாசையை சாரக்கூடாது என்று 
தாவீது ஜெபம்பண்ணுகிறார்‌. “என்‌ 
இருதயம்‌ பொருளாசையை சாராமல்‌, 
உமது சாட்சிகளை சாரும்படி செய்யும்‌" 
என்று தாவீது ஜெபம்பண்ணுகிறார்‌. 


உமது வழிகளில்‌ 
உயிர்ப்பியும்‌ 


என்னை 


மாயையைப்‌ பாராதபடி தீர்‌ என்‌ 
கண்களை விலக்கி, உமது வழிகளில்‌ 
என்னை உயிர்ப்பியும்‌ (சங்‌ 119:37). 


கர்த்தருடைய கிருபை தன்னோடு 
தங்கியிருக்கவேண்டும்‌ என்று தாவீது 
ஜெபர்பண்ணுகிறார்‌. “மாயை பாராதபடிக்கு 
நீர்‌ என்‌ கண்களை விலக்கும்‌” என்று 
பணிவோடு  விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 
இந்த உலகத்தின்‌ மகிமை, மேன்மை. 
சந்தோஷம்‌ ஆதாயம்‌ எல்லாமே மாயை. 
உலகசிநேகம்‌ தேவனிடமிருந்து நம்மைப்‌ 
பிரித்துவிடும்‌. இப்பிரபஞ்சத்தில்‌ அநேகர்‌ 
உலகத்தின்‌ மேல்‌ ஆசை வைத்து 


ட 4௦ 
போய்விட்டார்கள்‌. 

நம்முடைய கண்கள்‌ 
உலகக்காரியங்கள்‌ மீது பதியும்போது, 
அது நம்முடைய இருதயத்தைப்‌ பாதிக்கும்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம 


PUBLISHERS 


நம்முடைய இருதயத்திற்குள்‌ உலகசிநேகம்‌ 
வேரூன்றும்‌. உலகசிநேகம்‌ நம்மை 
தேவனை விட்டும்‌, தெய்வீக காரியங்களை 
விட்டும்‌ விலக்கிப்‌ பிரித்துவிடும்‌. நாம்‌ 
உலகத்திற்கு சிநேகிதராயிருந்தால்‌, 
தேவனுக்கு அந்நியராயிருப்போம்‌. 


தாவீதைப்‌ போலவே 
“மாயையை பாராதபடி 

கண்களை விலக்கும்‌" 
வேண்டும்‌. 
மாயையில்‌ 
கர்த்தர்‌ 
நம்முடைய 
பாராதபடிக்கு 
கொள்வார்‌. 
ஜெபிக்கும்‌ 


நாமும்‌, 
நீர்‌ என்‌ 
என்று ஜெபிக்க 

நம்முடைய கண்கள்‌ 

நிலைத்துவிடக்கூடாது 
தம்முடைய கிருபையினால்‌, 
கண்களை. மாயையைப்‌ 

விலக்கிக்‌ காத்துக்‌ 
தாவீது கர்த்தரிடத்தில்‌ 
போது, “உமது வழிகளில்‌ 
என்னை  உயிர்ப்பியும்‌' என்றும்‌ 
ஜெபிக்கிறார்‌. மாயையைப்‌ பின்பற்றும்‌ 
போது நமக்கு ஆவிக்குரிய 
மரணமுண்டாகும்‌. கர்த்தருடைய 
வழிகளில்‌ நாம்‌ னேறும்போ, 
நன்கு விற்‌! எ வ தம்‌ 


உமது வாக்கை உமது 
அடியேனுக்கு உறுதிப்படுத்தும்‌ 


உமக்குப்‌ பயப்படுகிறதற்கு ஏற்ற 
உமது வாக்கை உமது அடியேனுக்கு. 
உறுதிப்படுத்தும்‌ (சங்‌ 119:38). 


நீதிமான்‌ “கர்த்தருடைய அடியார்‌ 
என்று அழைக்கப்படுகிறார்‌. அவர்‌ 
தேவனுக்குப்‌ பயந்து ஜீவிப்பார்‌. 
தேவனுடைய பிரமாணத்திற்குக்‌ 
கீழ்ப்படிவார்‌. கர்த்தருடைய ஊழியத்தை 
உண்மையாய்ச்‌ செய்வார்‌. கர்த்தரிடத்தில்‌ 
பயபக்தியாயிருக்கிறவர்கள்‌, அவருக்குப்‌ 
பயப்படுவார்கள்‌. கர்த்தருக்குப்‌ 
பயப்படுவதே ஞானத்தின்‌ ஆரம்பம்‌, 
அவர்களுடைய இருதயங்களில்‌ 
தேவனைப்‌ பற்றிய உயர்வான 
சிந்தனைகள்‌ இருக்கும்‌. கர்த்தருக்குப்‌ 
பதக்‌ எதை செய்தாலும்‌, 

தேவனுடைய நாமமகிமைக்காக 
வ்வண்டும எனு விரும்புவார்கள்‌. 





ழ்‌ நவள 
ஈயா 


கர்த்தருக்குப்‌ பயப்படுகிறவர்களிடத்தில்‌ 
ஸரிசத்தமான தைரியம்‌ இருக்கும்‌ 
அவர்கள்‌ மனத்தாழ்மையோடும்‌ 
இருப்பார்கள்‌. கர்த்தருக்குள்‌ 
தைரியமாகவும்‌ இருப்பார்கள்‌. 
கர்த்தருடைய தங்களுடைய 
இருதயத்தில்‌ உறுதிப்படுத்தப்பட 
வேண்டும்‌ என்று அவர்கள்‌ 
விசுவாசத்தோடு ஜெபம்பண்ணுவார்கள்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய வாக்குத்தத்தங்களை, 
தமக்கு ஏற்ற காலத்தில்‌, தங்களுக்கு 
பண்டும்‌ என்று அவர்கள்‌ 
டு கேட்பார்கள்‌. 


வாக்கு 


றவேற்‌! 
விசுவாசத்‌ 

கர்த்தர்‌ நமக்கு 
வாக்குப்பண்ணியிருக்கிறாரோ, 
அவரிடத்தில்‌ நாம்‌ 
ஜெபிக்கவேண்டும்‌ கர்த்தருடைய 
ஆசீர்வாதங்களை அதிகமாய்ப்‌ பெற்றுக்‌ 
கொள்ளவேண்டும்‌ என்னும்‌ பேராசையும்‌ 
நமக்கு இருக்கக்கூடாது. அதே 
வேளையில்‌, கர்த்தர்‌ நமக்கு கொடுக்க 
விரும்பும்‌ ஆசீர்வாதத்தை அவரிடத்தில்‌ 
குறைவாகவும்‌ கேட்கக்கூடாது. 
நம்மிடத்தில்‌ பெருமையும்‌ பேராசையும்‌ 
இருக்கக்‌ கூடாது. கர்த்தருடைய 
பிள்ளைகளிடத்தில்‌ தாழ்மையிருக்க 
வேண்டும்‌ மனப்பான்மை 


இருக்கக்கூடாது 


எதை 
அதை 
விசுவாசத்தோடு 


தாழ்வு 


நான்‌ அஞ்சுகிற நிந்தையை 


வில்க்கியருளும்‌ 


நான்‌  அஞ்சுகிற 
விலக்கியருளும்‌; 
தியாயத்தீர்ப்புகன்‌ 

(சங்‌ 119:39). 


தாவீது ஏற்கெனவே 
நிந்தையைப்‌ பற்றி கர்த்தரிடத்தில்‌ 
ஜெபித்திருக்கிறார்‌. “நிந்தையையும்‌ 
அவமானத்தையும்‌ என்னை விட்டகற்றும்‌” 
19:22) ன்‌ 


நிந்தையை 
உம்முடைய 
நல்லவைகள்‌ 


தன்னுடைய 


தாவீது நிந்தையோடும்‌ 
அவமானத்தோடும்‌ இருக்கும்‌ போது, 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை CONES 


PUBLISHERS 


கர்த்தரைத்‌ 
இடமுண்டாகும்‌. 
நிந்தையும்‌ அவமானமும்‌ 
9 நீங்கவேண்டுமென்று 

தாவீது விரும்புகிறார்‌. 


இப்போது. அவர்‌ 
“நான்‌ அஞ்சுகிற 
விலக்கியருளும்‌” 
ஜெபம்பண்ணுகிறார்‌. 
கரத்தில்‌ 
இருதயங்களும்‌. 


அவருடைய சத்துருக்கள்‌ 


மறுபடியுமா, 
நிந்தையை 

என்று 
கர்த்தருடைய 
எல்லா மனுஷருடைய 
நாவுகளும்‌ இருக்கிறது. 
கர்த்தர்‌ தம்முடைய சித்தத்தின்படி 
மனுஷரையும்‌, மனுஷருடைய 
அவயவங்களையும்‌ ஆளுகை செய்கிறார்‌. 
கர்த்தர்‌ தாமே எல்லாவிதமான 
நிந்தைகளுக்கும்‌ தன்னை விலக்கிக்‌ 
காத்தருளுமறு, தாவீது 
ஜெபம்பண்ணுகிறார்‌. கர்த்தருடைய 
பிள்ளைகளை மதியீனமுள்ளவர்கள்‌ 
நிந்திக்கிறார்கள்‌. அப்படிப்பட்ட நிந்தை 
தனக்கு வந்துவிடுமோ என்று தாவீது 
அஞ்சுகிறார்‌. “மூடனுடைய நிந்தனைக்கு 
என்னை ஒப்புக்கொடாதேயும்‌” (சங்‌ 39:8) 
வ தாவீது கர்த்தரிடத்தில்‌ 

வே ஜெய்ஸ்னிமிருகோ 


சிங்காசனத்தில்‌ 
வீற்றிருக்கிறார்‌. கர்த்தருடைய 
நியாயத்‌; நீதியானவைகள்‌. 
நேர்மையானவைகள்‌. அவை நல்லவைகள்‌. 
தப்பு செய்தவர்களுக்கு கர்த்தருடைய 
தண்டனை கிடைக்கும்‌. கர்த்தர்‌ நம்மைப்‌ 
பாதுகாக்கும்போது, நமக்கு நிந்தை 
வராது. அநீதியுள்ளவர்களும்‌, அநியாயம்‌ 
செய்கிறவர்களும்‌ நம்மை நிந்திப்பார்கள்‌. 
கர்த்தருடைய நியாயத்தீர்ப்புகளோ 
நல்லவைகளாயும்‌, நீதியுள்ளவைகளாயும்‌ 
இருக்கிறது. 


உமது நீதியால்‌ 
உயிர்ப்பியும்‌ 


கர்த்தர்‌ 


இதே, உம்முடைய கட்டளைகள்‌ 
மேல்‌ வாஞ்சையாமிருக்கிறேன்‌; உமது 
நீதியால்‌ என்னை ஒமிர்ப்பியும்‌. 
(சங்‌ 19:40). 





1 
TT 
தேவனுடைய 
தாவீது பிரியமாயிருக்கிறார்‌. 
கட்டளைகள்‌ 
வாஞ்சையாயிருக்கிறேன்‌” என்று தாவீது 
அறிக்கை செய்கிறார்‌. தேவனுடைய 
கட்டளைகளை தாவீது நேசிப்பதோடு, 
அவற்றை இன்னும்‌ அதிகமாய்‌ அறிந்து 
கொள்ள வேண்டுமென்றும்‌ 
வாஞ்சையாயிருக்கிறார்‌. கர்த்தரே 
தாவீதின்‌ இருதயத்தில்‌ இந்த 
வாஞ்சையைக்‌ கொடுத்திருக்கிறார்‌. 
தம்முடைய நீதிமினால்‌ கர்த்தர்‌ தாமே 
தன்னை உமிர்ய்பிக்குமறு தாவீது 
ஜெபம்பண்ணுகிறார்‌. தம்முடைய நீதியின்‌ 
வழிகளினாலும்‌, நீதியின்‌ 
வாக்குத்தத்தங்களினாலும்‌ 
தன்னை உயிர்ப்பிக்கவேண்டும்‌ 
தாவீதின்‌ விண்ணப்பம்‌. 


வார்த்தையின்மீது 
“உம்முடைய 
மேல்‌ 


கர்த்தர்‌ 
என்பதே 


வென 
சங்‌ 119 : 41-48 


சுங்‌ 118%41. கர்த்தாவே, உம்முடைய 
வாக்கின்படி, உமது தயவும்‌ உமது 
இரட்சிப்பும்‌ எனக்கு வருவதாக. 


சுங்‌ 119:42. அப்பொழுது என்னை 
தித்திக்கிறவனுக்கு. உத்தரவு 
சொல்லுவேன்‌; உம்முடைய வசனத்தை 
நம்பியிருக்கிறேன்‌. 


சங்‌ 119:48. சத்திய வசனம்‌ முற்றிலும்‌ 
என்‌ வாயினின்று நீங்கவிடாதேயும்‌; 
உம்முடைய  தியாயத்தீர்ப்புகளுக்குக்‌ 
காத்திருக்கிறேன்‌. 


சங்‌ 1192௧4. நான்‌ எப்பொழுதும்‌. 
என்றைக்கும்‌ உமது வேதத்தைக்‌. 
காத்துக்‌ கொள்ளுவேன்‌. 


சங்‌ 11945. நான்‌ உம்முடைய 
கட்டளைகளை  ஆராய்கிறபடியால்‌, 
விசாலத்திலே நடப்பேன்‌. 


கங்‌  119:46. நாம்‌ உம்முடைய 
காட்சிகளை குறித்து, ராஜாக்களுக்கு. 
முன்பாகவும்‌ வெட்கப்படாமல்‌ 
பேசுவேன்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


வீரிவுரை மாமா 


PUBLISHERS 


சங்‌ 119:47. நான்‌ பிரியாப்படுகிற உமது 
கற்பனைகளின்‌. பேரில்‌ 
மனமகிழ்ச்சியாயிருப்பேன்‌. 


சங்‌ 119:48. நான்‌ பிரியப்படுகிற உமது 
ல கையெயடுப்பேன்‌; 
மிரமாணங்களைத்‌ 


உமது தயவும்‌ உமது 
இரட்சிப்பும்‌ எனக்கு வருவதாக 


கர்த்தாவே, உம்முடைய 
வாக்கின்படி, உமது தயவும்‌ உமது 
இரட்சிப்பும்‌ எனக்கு வருவதாக. 
அப்பொழுது என்னை 
இித்திக்கிறவனுக்கு. உத்தரவு 
சொல்லுவேன்‌; உம்முடைய வசனத்தை. 
நம்பியிருக்கிறேன்‌ (சங்‌ 119:41,42). 


கர்த்தருடைய இரட்சிப்புக்காக 
தாவீது ஜெபம்பண்ணுகிறார்‌. தாவீது 
கர்த்தரை தன்னுடைய இரட்சகராக 
ஏற்றுக்கொள்கிறார்‌. “கர்த்தாவே, உமது 
இரட்சிப்பு எனக்கு வருவதாக” என்று 
விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. தாவீது மிகுந்த 
மனக்கலக்கத்திலிருக்கிறார்‌. அவருக்குள்‌ 
அதிகமான போராட்டங்களும்‌, 
வருத்தங்களும்‌ உண்டாயிற்று. 
தாவீதிடத்தில்‌ சந்தோஷம்‌ இல்லை 
கர்த்தரால்‌ மாத்திரமே வருக்கு 
சந்தோஷத்தைக்‌ கொடுக்க முடியும்‌, 
கர்த்தருடைய இரட்சிப்பு வந்தால்தான்‌, 
அவருக்கு சந்தோஷம்‌ வரும்‌. 


தாவீது இப்போது மிகுந்த 
வேதனையிலும்‌ நெருக்கத்திலும்‌ 
இருக்கிறார்‌. ஆகையினால்‌ கர்த்தருடைய 
இரட்சிப்பு. தனக்கு சீக்கிரமாய்‌ 
வரவேண்டுமென்று விரும்புகிறார்‌ 
தாவீதுக்கு தற்போதுள்ள 
பிரச்சனைகளிலிருந்தும்‌ இரட்சிப்பு 
தேவைப்படுகிறது. அவருக்கு நித்திய 
இரட்சிப்பும்‌ தேவைப்படுகிறது. இரட்சிப்பு 
தேவனுடைய இலவசமான ஈவு 
தேவனுடைய இரட்சிப்பைப்‌ 
பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர்‌ தாமே 
தன்னைத்‌ தகுதிப்படுத்தவேண்டும்‌. 
என்பதே தாவீதின்‌ ஜெபம்‌. 





ழ்‌ நள 
யாய 


“கர்த்தாவே 
வாக்கின்படி, 


உம்முடைய 
உமது தயவும்‌, உமது 
இரட்சிப்பும்‌ எனக்கு வருவதாக” என்று 
தாவீது பணிவோடு விண்ணப்பம்‌ 
பண்ணுகிறார்‌. நம்முடைய ஆத்தும 
இரட்சிப்புக்கு, நாம்‌ தேவனுடைய 
கிருபையையும்‌, அவருடைய 
வாக்குத்தத்தையும்‌ சார்ந்திருக்கவேண்டும்‌. 
நம்முடைய விசுவாசம்‌ இவ்விரண்டு 
தூண்களிலும்‌ கட்டியெழுப்பப்பட வேண்டும்‌. 
அப்போதுதான்‌ நமக்கு 
ஏமாற்றமுண்டாகாது. நமக்குத்‌ தோல்னி 
உண்டாகாது. நாம்‌ கற்பாறையின்மீது 
வீட்டைக்கட்டிய புத்தியுள்ளவர்களைப்‌ 
போல இருப்போம்‌ 


தாவீதை அநேகர்‌ நிந்திக்கிறார்கள்‌. 
அவர்களுக்கு தாவீது உத்தரவு சொல்ல 
வேண்டும்‌. கர்த்தருடைய கிருபையும்‌, 
அவருடைய இரட்சிப்பும்‌ தாவீதுக்கு 
வந்தால்தான்‌, அவரால்‌ ஜீவனோடு 
பேசமுடியும்‌. நல்ல உத்தரவுகளைச்‌ 
சொல்ல முடியும்‌ கர்த்தருடைய 
நன்மைகளை அனுபவித்தால்தான்‌ 
“கர்த்தர்‌ நல்லவர்‌” என்று சாட்சிசொல்ல 
முறியும்‌ கர்த்தருடைய இரட்சிப்பைப்‌ 
பெற்றுக்கொண்டால்தான்‌ “கர்த்தா 
நம்முடைய ஆத்தும இரட்சகர்‌” என்று 
அறிக்கை செய்யமுடியும்‌ தாவீது 
கர்த்தருடைய வசனத்தை நம்பியிருக்கிறார்‌. 
கர்த்தரையும்‌ அவருடைய வசனத்தையும்‌ 
ம்புகிறவர்கள்‌' போதும்‌ 
NN CT 


சத்திய வசனம்‌ முற்றிலும்‌ என்‌ 
வாயினின்று நீங்கவிடாதேயும்‌ 


சத்திய வசனம்‌ முற்றிலும்‌ என்‌: 
வாயினின்று 'நீங்கவிடாதேயும்‌; 
உம்முடைய  தியாயத்தீர்ப்புகளுக்குக்‌ 
காத்திருக்கிறேன்‌. நான்‌ எப்பொழுதும்‌. 
என்றைக்கும்‌. உமது வேதத்தைக்‌ 
காத்துக்‌ கொள்ளுவேன்‌ 
(சங்‌ 119:48,44). 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம்மா 


PUBLISHERS 


தனக்கு கல்விமானின்‌ நாவு 
வேண்டும்‌ என்று தாவீது கர்த்தரிடத்தில்‌ 
பணிவோடு  விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 
அப்போதுதான்‌ தேவனுடைய 
நாமமகிமைக்காக, ஒவ்வொரு 
சூழ்நிலையிலும்‌, எப்படி பேசவேண்டும்‌ 
என்று அவருக்குத்‌ தெரியும்‌. 
கர்த்தருடைய ஞானத்தைப்‌ பெற்றுக்‌ 
கொண்டால்தான்‌. ஞானமுள்ள 
வார்த்தைகளைப்‌ பேசமுடியும்‌. சத்திய 
வசனம்‌ தன்னுடைய வாயில்‌ 
தங்கியிருக்கவேண்டும்‌ என்பதுதான்‌ 
தாவீதின்‌ விருப்பம்‌. “சத்திய வசனம்‌ 
முற்றிலும்‌ என்‌ வாயினின்று 
ங்கவிடாதேயும்‌' என்‌, னி 
ஜே ப்ண்ணுகிறார்‌ நட பதிவது 


சத்திய வார்த்தை, தாவீதின்‌ வாயில்‌ 
எப்போதும்‌ தங்கியிருக்கவேண்டும்‌. 
மற்றவர்களுக்கு உபதேசம்பண்ணுவதற்கு 
கர்த்தர்‌ கொடுக்கும்‌ ஞானமும்‌, அவர்‌ 
கொடுக்கும்‌ பெலனும்‌ தாவீதிடத்தில்‌ 
தங்கியிருக்கவேண்டும்‌. அப்போதுதான்‌ 
அவரால்‌ கர்த்தருடைய நாமத்தை 
மகிமைப்படுத்தி, பரிசுத்தமான 
வார்த்தைகளைப்‌ பேசமுடியும்‌ 
கர்த்தருடைய கிருபை இருந்தால்‌ 
மாத்திரமே, ஞானமுள்ள வார்த்தைகளை 
பிறருக்கு அறிவிக்க முடியும்‌. 


கர்த்தருடைய பரிசுத்தவான்கள்‌. 
விசுவாசத்தோடும்‌ பேசவேண்டும்‌. 
ஞானத்தோடும்‌ பேசவேண்டும்‌. தாவீது 
கர்த்தருடைய நியாயத்தீர்ப்புகளுக்காக 
காத்திருக்கிறார்‌. அவர்‌ கர்த்தருடைய 
வேதத்தை, எப்பொழுதும்‌, என்றைக்கும்‌. 
காத்துக்‌ கொள்வதாக 
வாக்குப்பண்ணுகிறார்‌. நாம்‌ கர்த்தருடைய 
கிருபையில்‌ பலப்படவேண்டும்‌. 
அப்போதுதான்‌ கர்த்தருடைய வேதத்தை 
நம்மால்‌ காத்துக்கொள்ள முடியும்‌ 
சுயபக்தியும்‌, சுயந்தியும்‌ 
கர்த்தருடைய 

ய நமக்குத்‌ 





ழ்‌ நள 
யாய 


கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய 
இருதயத்திலும்‌ இருக்கவேண்டும்‌. 
நம்முடைய வாயிலும்‌ இருக்கவேண்டும்‌. 
கர்த்தருடைய சித்தமே 
சித்தமாயிருக்கவேண்டும்‌. 
ஜீவியத்தில்‌ தேவனுடைய - 
நிறைவேறவேண்டும்‌. 
சித்தத்திற்கு நாமும்‌ நம்மைப்‌ பூரணமாய்‌ 
ஒப்புக்கொடுக்கவேண்டும்‌. இதற்காக 
நாம்‌ என்ன சொல்லவேண்டுமோ அதைச்‌ 
சொல்லவேண்டும்‌. என்ன செய்ய 
வேண்டுமோ அதை செய்யவேண்டும்‌. 


உமது பிரமாணங்களைத்‌ 
'தியானிப்பேன்‌ 


நான்‌ உம்முடைய கட்டளைகளை 
ஆராய்கிறபடியால்‌, விசாலத்திலே 
நடப்பேன்‌. நாம்‌ உம்முடைய 
சாட்சிகளை குறித்து, ராஜாக்களுக்கு. 
முன்பாகவும்‌ ”கப்படாமல்‌ 
பேசுவேன்‌. நான்‌  பிரியப்படுகிற 
உமது கற்பனைகளின்பேரில்‌ 
மனமகிழ்ச்சியாயிருப்பேன்‌. நான்‌ 
பிரியப்படுகிற உமது கற்பனைகளுக்குக்‌ 
கையெயடுப்பேன்‌;. 
பிரமாணங்கணைத்‌ 
(சங்‌ 119:45-48). 


உமது 
தியானிப்பேன்‌ 


தேவனுடைய  பிரமாணத்தின்மீது 
தாவீது  பிரியமாயிருக்கிறார்‌. “நான்‌ 
உம்முடைய கட்டளைகளை ஆராய்கிறேன்‌” 
என்று தாவீது விசுவாசத்தோடு 
சொல்லுகிறார்‌. தேவனுடைய சித்தம்‌ 
என்ன என்பதைப்‌ புரிந்துகொள்வதற்கு. 
தாவீது என்னவெல்லாம்‌ செய்ய 
வேண்டுமோ, அதையெல்லாம்‌ செய்வதற்கு 
ஆயத்தமாயிருக்கிறார்‌. தேவனுடைய 
சிந்தையை கண்டுபிடிப்பதற்கு. 
என்னென்ன ஆராய்ச்சிகளெல்லாம்‌ செய்ய 
வேண்டுமோ  அவையெல்லாவற்றையும்‌ 
செய்கிறார்‌. தாவீது தேவனுடைய 
கற்பனைகளில்‌ பிரியப்படுகிறார்‌. 
கையினால்‌ அவர்‌. தேவனுடைய 
கற்பனைகளை ஆராய்கிறார்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை OCDNENIS 


PUBLISHERS 


கற்பனைகளெல்லாம்‌ 
எல்லோருக்கும்‌ 


தேவனுடைய 
நல்லவை. அவை 
நல்லவை என்று பொதுவாக 
சொல்வதற்குப்‌ பதிலாக, அவை தனக்கு 
தனிப்பட்ட முறையில்‌ நல்லவை என்று 
தாவீது  சாட்சியாகச்‌ சொல்லுகிறார்‌. 
தாவீது கர்த்தருடைய சமுகத்திலே, 
அவருடைய கிருபையின்‌ பெலத்தினால்‌, 
சில காரியங்களை 
அவையாவன : 


தனக்குக்‌ கொடுத்த 
தாவீது தாராளமாயும்‌ 
மனப்பூர்வமாயும்‌ செய்கிறார்‌. 
சுயாதீனத்தோடு செய்கிறார்‌. 
கர்த்தருடைய ஊழியத்தைச்‌ செய்யுமாறு 
யாரும்‌ அவரைக்‌ கட்டாயம்பண்ணவில்லை. 
அவர்‌ கர்த்தருடைய கட்டளைகளை 
ஆராய்ந்து விசாலத்திலே நடக்கிறார்‌. 
தாவீது தீமையைவிட்டு விலகியிருக்கிறார்‌. 
நன்மையானதைப்‌  பற்றிக்கொள்கிறார்‌ 
நன்மையான காரியங்களை 
மனப்பூர்வமாகச்‌ செய்கிறார்‌. 


2, கர்த்தர்‌ தனக்குக்‌ கொடுத்த 
ஊழியத்தை தாவீது தைரியமாகச்‌ 
செய்கிறார்‌. வெட்கப்படாமல்‌ செய்கிறார்‌. 
“ராஜாக்களுக்கு முன்பாக கர்த்தருடைய 
சாட்சிகளைக்‌ குறித்து, வெட்கப்படாமல்‌ 
பேசுவேன்‌" என்று தேவனிடத்தில்‌ 
தன்னை ஒப்புக்கொடுக்கிறார்‌. நம்முடைய 
விசுவாசத்தைக்‌ குறித்து நாம்‌ 
வெட்கப்பக்‌ கூடாது. நம்முடைய 
விசுவாசத்தினிமித்தம்‌ மனுஷருடைய 
கோபம்‌ நம்மீது வந்தாலும்‌ நாம்‌ 
பயப்படக்கூடா; சத்தியத்தைத்‌ 
பரன்‌ உடபட த்தப்‌ 


ஒரு... ்‌ 
வாக்குப்பண்ணுகிறார்‌. 


1. கர்த்தர்‌ 
ஊழியத்தை 


வார்த்தையினால்‌ 
நாம்‌ ஜீவிக்கவேண்டும்‌ கர்த்தருடைய 
வார்த்தையினிமித்தம்‌ நாம்‌ மரிக்க 
வேண்டியது வந்தாலும்‌, அதற்கும்‌ 
ஆயத்தமாயிருக்க வேண்டும்‌. நேபுகாத்‌ 
நேச்சாருக்கு முன்பாக, சாத்ராக்‌, 
மேஷாக்‌, ஆபேத்நேகோ ஆகிய மூன்று 
எபிரெய வாலிபரும்‌, கர்த்தரைக்‌ குறித்து, 


தைரியமாய்ச்‌ சாட்சிசொன்னார்கள்‌. 


கர்த்தருடைய 





ழ்‌ நள 
யாய 


அதுபோல, நாமும்‌ ராஜாக்களுக்கு 

ப கர்த்தருடைய சாட்சிகளைக்‌. 
தைரியமாயும்‌, வெட்கப்படாமலும்‌ 

ண்ட்‌ (தானி 316; அப்‌ 4:20). 


3. தாவீது 
ஊழியத்தை 


கர்த்தருடைய 
மனமகிழ்ச்சியாய்ச்‌ 
செய்வதற்கு தன்னை ஒப்புக்‌ 
கொடுக்கிறார்‌. தாவீது கர்த்தருடைய 
கற்பனைகளின்பேரில்‌  பிரியப்படுகிறார்‌. 
கர்த்தருடைய வார்த்தைகளை 
மற்றவர்களுக்கு விவரித்துச்‌ சொல்லவும்‌, 
கர்த்தருடைய வார்த்தையின்‌ பிரகாரம்‌ 
சாட்சியாய்‌ ஜீவிக்கவும்‌ தாவீது 
பிரியப்படுகிறார்‌. தாவீது தனக்குப்‌ 
பிரியமானதைச்‌ செய்யாமல்‌, கர்த்தருக்கு 
எது பிரியமானது என்பதை ஆராய்ந்து 
செய்யவேண்டுவென்‌। 

டுத்‌ மது 

4 கர்த்தர்‌ 
கொடுத்திருக்கிற 
உண்மையாயும்‌, ஊக்கமாயும்‌. 
விவேகாயும்‌ செய்யவேண்டுமென்று 
தாவீது விரும்புகிறார்‌. “நான்‌ பிரியப்படுகிற 
உமது கற்பனைகளுக்கு கையெடுப்பேன்‌” 
என்று தாவீது கர்த்தரிடத்தில்‌ வாக்குப்‌ 
பண்ணுகிறார்‌. கர்த்தருடைய 
வாக்குத்தத்தத்தின்‌ மீது தாவீது 
தன்னுடைய கைகளை வைத்திருக்கிறார்‌. 
வாக்குத்தத்தங்களுக்காக கர்த்தரைத்‌ 
துதிப்பதற்காக மாத்திரமல்ல, 
வாக்குத்தத்தங்களுக்குக்‌ கீழ்ப்படிந்து, 
அதன்‌ பிரகாரம்‌ ஜீவிப்பதற்காகவும்‌ 
தாவீது தன்னுடைய கைகளை 
வாக்குத்தத்தங்களின்மீது 
வைத்திருக்கிறார்‌ 


தனக்குக்‌ 
ஊழியத்தை, 


கர்த்தருடைய 
பிரியப்படுகிறார்‌. 
தன்னுடைய முழுபலத்தோடும்‌ 
கர்த்தருடைய கற்பனைகளுக்கு 
கையெடுக்கவேண்டும்‌ என்று தாவீது 
விரும்புகிறார்‌. "கையெடுப்பேன்‌" என்னும்‌ 
வார்த்தைக்கு, “கீழ்ப்படிவேன்‌” என்பது 
பொருளாகும்‌. 


தாவீது 
கற்பனைகளில்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மாமா 


PUBLISHERS 


தனக்குக்‌ கொடுத்த 
குறித்து தாவீது 
கருத்தோடிருக்கிறார்‌. கர்த்தருடைய 
பிரமாணங்களைத்‌ தியானிக்கிறார்‌ 
கர்த்தருடைய ஊழியத்தை நேர்த்தியாய்ச்‌ 
செய்ய பண்டும்‌ என்னும்‌ 
சனை போரருச்கிறா. 


5. கர்த்தர்‌ 
ஊழியத்தைக்‌ 


காயின்‌ 
சங்‌ 119 : 49-56 


சங்‌ 19:49. நீர்‌ என்னை 
நம்பப்பண்ணின வசனத்தை உமது 
அடியேனுக்காக நினைத்தருளும்‌. 


சங்‌ 11850. அதுவே என்‌ சிறுமையில்‌ 
எனக்கு ஆறுதல்‌, உம்முடைய வாக்கு 
என்னை உயிர்ப்பித்து. 


சங்‌ 119:51, அகந்தைக்காரர்‌ என்னை 
மிகவும்‌ பரியாசம்பண்ணியும்‌, நான்‌ 
உமது வேதத்தைவிட்டு விலகின தில்லை. 


சங்‌ 11952. கர்த்தாவே, ஆதிமுதலான 
உமது தியாயத்தீர்ப்புகளை நாண்‌ 
நினைத்து என்னைத்‌ தேற்றுகிறேன்‌. 


சங்‌ 119:58. உமது வேதத்தை விட்டு 
p துன்மார்க்கர்திமித்தம்‌ 


நடுக்கம்‌ என்னைப்‌ பிடித்தது. 


சங்‌ 11954. நான்‌ பரதேசியாய்த்‌ 
தங்கும்‌ வீட்டிலே உமது பிரமாணங்கள்‌ 
எனக்குக்‌ கீதங்களாயின. 


சங்‌ 19:55. கர்த்தாவே, இராக்காலத்தில்‌ 
உமதூ நாமத்தை நினைத்து, உமது 
வேதத்தைக்‌ கைக்கொள்ளுகிறேன்‌. 
சங்‌ 119:58. நான்‌ உமது 
கட்டளைகளைக்‌ கைக்கொண்ட 
படியினால்‌, இது எனக்குக்‌ கிடைத்தது. 
உமது 
நினைத்தருளும்‌ 
நீர்‌ என்னை நம்பப்பண்ணின 


வசனத்தை உமது அடியேனுக்காக 
(நினைத்தருளும்‌ (சங்‌ 119:49). 


அடியேனுக்காக 





ழ்‌ நவள 
யாய 


தாவீது. தேவனுடைய 
கிருபையையும்‌ இரக்கத்தையும்‌ 
எதிர்பார்த்து காத்திருக்கிறார்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய தயவினால்‌, தம்முடைய 
கிருபையையும்‌ இரக்கத்தையும்‌ தனக்குக்‌ 
காண்பிக்கவேண்டுபென்று தாவீது 
ஜெபம்பண்ணுகிறார்‌. தாவீது எதிர்பார்த்த 
காரியத்தை தேவன்‌ அவருக்கு 
வாக்குப்பண்ணியிருக்கிறார்‌. 
தம்முடைய 
நிறைவேற்றுவார்‌ 
நம்புகிறார்‌. 


தாவீதின்‌ ஜீவியத்தில்‌ 
உலகப்பிரகாரமான ஆசைகள்‌ எதுவும்‌ 
இல்லை. அவர்‌ தேவனுடைய 
வசனத்தை நம்புகிறார்‌. அந்த வசனம்‌ 
தன்னுடைய ஜீவியத்தில்‌ நிறைவேறினால்‌ 
அதுவே தனக்குப்‌ போதுமானது என்று 
தாவீது ஆறுதல்‌ பெற்றிருக்கிறார்‌. 
"இப்போதும்‌ கர்த்தாவே தேவரீர்‌ 
அடியானையும்‌ அவன்‌ வீட்டையும்‌ 
குறித்துச்‌ சொன்ன வார்த்தை 
என்றென்றைக்கும்‌ நிலைவரப்‌ 
பட்டிருப்பதாக; தேவரீர்‌ சொன்னபடியே 
செய்தருளும்‌" நாளா 1723) 
என்று தாளீது ஜெரித்தார்‌. 


கர்த்தர்‌ 
வாக்குத்தத்தத்தை 
என்று தாவீது 


கர்த்தர்‌ உண்மையுள்ளவர்‌. அவர்‌ 
தம்முடைய வாக்குத்தத்தத்தை 
நிறைவேற்றுவதில்‌ உண்மையுள்ளவர்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய வார்த்தையையும்‌. 
வாக்குத்தத்தத்தையும்‌ முறித்துப்‌ 
போடமாட்டார்‌. தேவனாகிய கர்த்தர்‌, 
தம்முடைய பரிசுத்த ஆவியானவரால்‌, 
நமக்குள்‌ விசுவாசத்தின்‌ கிரியைகளை 
நடப்பிக்கிறார்‌. நம்முடைய விசுவாசத்தின்‌ 
பிரகாரமாக, அவர்‌ நமக்குள்‌ கிரியை 
நடப்பிப்பார்‌. கர்த்தர்‌ ஒருபோதும்‌ நம்மை 
ஏமாற்றமாட்டார்‌ கர்த்தரை 
நம்புகிறவர்கள்‌ வெட்கப்பட்டுப்‌ 
போகமாட்டார்கள்‌. 


உம்முடைய வாக்கு 
உயிர்ப்பித்து 


என்னை 


அதுவே என்‌ சிறுமையில்‌ எனக்கு 
ஆறுதல்‌, உம்முடைய வாக்கு என்னை 
உயிர்ப்பித்து (சங்‌ 119:50).. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை OCDNENIS 


PUBLISHERS 


தாவீது தேவனுடைய வார்த்தையின்‌ 
ஆசீர்வாதங்களை அனுபவித்திருக்கிறார்‌. 
கர்த்தருடைய வாக்கு அவரை 
உயிர்ப்பித்திருக்கிறது. தாவீது பாவத்தில்‌ 
மரித்துப்போயிருந்தபோது, தேவனுடைய 
வார்த்தையே அவருக்கு ஜீவனைக்‌ 
கொடுத்தது. கர்த்தர்‌ தாவீதுக்குக்‌ 
கொடுத்த ஊழியத்தை நேர்த்தியாகச்‌ 
செய்யாமல்‌, அவர்‌ ஊழியத்திற்கு 
மரித்துப்போயிருந்தபோது, கர்த்தருடைய 
வார்த்தையே அவரை உயிர்ப்பித்து. 

ன்‌ பின்பு, அவர்‌ மறுபடியும்‌ 


கனி ப டப்ப 


கர்த்தர்‌ தாவீதை உயிர்ப்பித்து 
தாவீதுக்குக்‌ கிடைத்திருக்கிற பெரிய 
ஆசீர்வாதம்‌. அவர்‌ தேவனை விட்டு 
பின்வாங்கிப்போயிருந்த காலத்தில்‌, 
கர்த்தருடைய வார்த்தையை நம்பாமல்‌, 
அங்கும்‌ இங்குமாக அலைந்து 
கொண்டிருந்தார்‌. அந்தக்‌ காலத்தில்‌ 
கர்த்தர்‌ தம்முடைய வார்த்தையினால்‌ 
தாவீதை உயிர்ப்பித்தார்‌. அவர்‌ ஆவியிலே 
மரித்துப்போயிருந்தபோது, கர்த்தருடைய 
வார்த்தையினால்‌ தாவீதுக்கு ஜீவன்‌ 
உண்டாயிற்று. இது அவருக்கு மிகுந்த 
நன்மையாயிற்று, 


வார்த்தையே 
அவர்‌ 


மனுஷர்‌ 
எல்லோரும்‌ 


கர்த்தருடைய 
தாவீதுக்கு ஆறுதல்‌. 
சிறுமையிலிருந்தபோது, 
அவருக்கு ஆறுதலாயில்லை. 
அவரை தனியாக விட்டு 
விட்டுப்போய்விட்டார்கள்‌. தாவீதுக்கு 
உதவி செய்ய ஒருவரும்‌ முன்வரவில்லை. 
அவர்‌ தனிமையிலிருந்து கஷ்டப்பட்டபோது, 
கர்த்தருடைய வசனமே அவருக்கு 

கர்த்தருடைய 
ர ரகலன்ன வரக" 


நான்‌ உமது வேதத்தைவிட்டு 
வில்கினதில்லை. 


அகத்தைக்காரர்‌ என்ணை மிகவும்‌ 
பரியாசம்பண்ணியும்‌, நான்‌ உமது 
வேதத்தைவிட்டு விலகினதில்லை 
(சங்‌ 119551). 





ழ்‌ நள 
யாய 


தாவீது சமஸ்த இஸ்ரவேலுக்கும்‌ 
ராஜவாயிருந்தார்‌. தன்னால்‌. 
முடிந்தவரையிலும்‌ தேசத்தை நல்ல 
முறையில்‌ ஆட்சிபுரிந்தார்‌. ஜனங்களுக்கு 
எல்லாவிதமான உதவிகளையும்‌ 
செய்தார்‌. மனுஷருடைய தேவைகளை 
அவர்‌ அறிந்திருந்தார்‌. தன்னுடைய 
தேசத்திலுள்ள மனுஷருக்கு தாவீது 
மனதிரங்கி உதவிசெய்தார்‌. இருதயத்தில்‌ 
பெருமையுள்ளவர்களுக்கு . தாவீதின்‌ 
இரக்க குணம்‌ பிடிக்‌ 

தாவீது சிங்காசனத்தில்‌ 
வீற்றிருந்தாலும்‌, கர்த்தருடைய பாதபடியில்‌ 
அமர்ந்திருந்து, அவரை நன்றியோடு 
துதித்தார்‌. தாவீது கர்த்தரிடத்தில்‌ 
ஜெபம்பண்ணுவதைப்‌ பார்த்து. 
அகந்தைக்காரர்கள்‌ அவரை மிகவும்‌ 
பரியாசம்பண்ணினார்கள்‌. அவரைக்‌ 
குறித்து ஏளனமாய்ப்‌ பேசினார்கள்‌. 
தாவீதோ கர்த்தரிடத்தில்‌ 
பயபக்தியாயிருக்கிறார்‌. துன்மார்க்கரோ 
தாவீதை பரியாசம்பண்ணுகிறார்கள்‌. 

ர்கள்‌ தாவீதின்‌ சொந்த விஷயங்களில்‌. 
கினிய தவையிடுகிறாகள்‌ 


அகந்தைக்காரர்‌ மூலமாய்‌ தனக்கு 
நிந்தையும்‌, வேதனையும்‌, பரியாசமும்‌ 
வந்தூலும்‌, தாவீது கர்த்தருடைய 
வேதத்தைவிட்டு விலகினதில்லை. தாவீது 
கர்த்தரை ய வார்த்தையைப்‌ பிரியமாய்க்‌ 
அதை தன்னுடைய 
த்தம்‌ தியானித்து, கர்த்தருடைய 
பிரமாணத்திற்குக்‌ கீழ்ப்படிந்தார்‌. 


ஒரு வழிப்போக்கர்‌, ஓரிடத்திலிருந்து 
மற்றொரு இடத்திற்குப்‌ பிரயாணம்‌ 
பண்ணும்போது. தெருவிலுள்ள நாய்கள்‌ 
அவரைப்‌ பார்த்து குலைப்பதற்கு 
வாய்ப்புள்ளது. வழிப்போக்கர்‌ நாய்களின்‌ 
குலைப்பை கண்டுகொள்ளாமல்‌, 
தன்னுடைய பிரயாணத்தைத்‌ தொடரா 
வேண்டும்‌. அப்போதுதான்‌ தான்‌ 
போகவேண்டிய ஊருக்கு அவரால்‌ ஏற்ற 
காலத்தில்‌ போய்ச்சேரமுடியும்‌. தன்னை 
மிகவும்‌ பரியாசம்பண்ணுகிற 
அகந்தைக்காரரை, தாவீது தெருவில்‌ 
குலைக்கிற நூய்களைப்போல 
நினைக்கிறார்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்மா 


PUBLISHERS 


விசுவாசிகளாகிய 
விரோதமாகவும்‌ அநேகர்‌ 
வார்த்தைகளைப்‌ பேசுவார்கள்‌. நம்மைப்‌ 
பரியாசம்பண்ணுவார்கள்‌. நாம்‌ 
அவர்களுடைய பரியாச வார்த்தைகளுக்கு 
முக்கியத்துவம்‌. கொடுக்கக்கூடாது 
கர்த்தரையே நோக்கிப்‌ பார்க்கவேண்டும்‌. 
கர்த்தர்‌ நமக்கு நியமித்திருக்கிற இலக்கை 
நோக்கி பயபக்தியோடு முன்னேறிச்‌ 
செல்லவேண்டும்‌. நாம்‌ எந்த 
சூழ்நிலையிலும்‌. கர்த்தருடைய 
வேதத்தைவிட்டு விலகிப்போய்விடக்‌ 
கூடாது. 


நமக்கு 
தூஷண 


நியாயத்தீர்ப்புகளை 
நினைத்து 
தேற்றுகிறேன்‌ 


நான்‌ 
என்னைத்‌ 


கர்த்தாவே, ஆதிமுதலான உமது 
தியாயத்தீர்ப்புகனை நான்‌ நினைத்து 
என்னைத்‌ தேற்றுகிறேன்‌ (சங்‌ 19:02). 


அதந்தைக்காரர்‌ தாவீதின்‌ 
தெய்வபத்தியை பரியாசம்பண்ணுகிறார்கள்‌. 
அவர்‌ கர்த்தரிடத்தில்‌ ஜெபிப்பதைப்பற்றி 
ஏளனம்பண்ணுகிறார்கள்‌. தாவீது 
அவர்களுடைய தூஷண 
வார்த்தைகளைக்‌ கேட்டு கர்த்தரை விட்டு 
விலகிப்போய்விடவில்லை. கர்த்தருடைய 
வேதத்தை விட்டும்‌ விலகிப்‌ 
போய்விடவில்லை. தாவீது தன்னைத்‌ 
ரானே கர்த்தருக்குள்‌ ற்றிக்‌ 
கோண்கிறார்‌ 'த்தருக்குள்‌ தேற்றி 
மற்றவர்கள்‌ சொல்லுகிற பரியாச 
வார்த்தைகளை தாவீது எதறகாக 
தாங்கிக்‌ கொள்ளாமல்‌. மிகுந்த 
சந்தோஷத்தோடு  தாங்கிக்கொள்கிறார்‌. 
கர்த்தருக்காக பரியாச வார்த்தைகளையும்‌ 
தாங்கிக்கொள்வதற்கு. தனக்குக்‌ 
கிடைத்திருக்கிற நல்ல வாய்ப்புக்களை 
நினைத்து, தாவீது கர்த்தருக்குள்‌ 
ஆறுதனாயிருக்கிறார்‌. 





ழ்‌ நவள 
யாய 


கர்த்தரிடத்தில்‌ 
யிருப்பதற்காக 
பரியாசம்பண்ணலாம்‌. 
பிரமாணத்திற்குக்‌ 
நம்மையும்‌ ஒரு சிலர்‌ தூஷணமாகப்‌ 
பேசலாம்‌. இவைபெல்லாவற்றையும்‌ 
கர்த்தருக்காகத்‌ தாங்கிக்கொள்ள 
வேண்டும்‌. இதுவே நமக்கு மெய்யான 
ஆறுதல்‌. 


நம்முடைய கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்து இந்தப்‌ பூரியில்‌ ஊழியம்‌ 
செய்த காலத்தில்‌  அகந்தைக்காரர்‌ 
அவரையும்‌ பரியாசம்பண்ணினார்கள்‌. 
அவரை. நிந்தித்தார்கள்‌. அவரைத்‌ 
தூவித்தார்கள்‌. கிறிஸ்துவானவரோ 
எல்லா... பரியாசத்தையும்‌ தாங்கிக்‌ 
கொண்டார்‌ நாம்‌ இப்போது 
கிறிஸ்துவுக்காக வேதனைகளை 
அனுபவிக்கலாம்‌ முடிவிலே கர்த்தர்‌ 
நம்மை சந்தோஷத்தை அனுபவிக்கச்‌ 
செய்வார்‌. எகிப்தின்‌ திரவியங்களைவிட 
கர்த்தர்‌ கொடுக்கிற ஆசீர்வாதம்‌ நமக்கு 
மிகுந்த சந்தோஷத்தைத்‌ தரும்‌. 
உலகத்தின்‌ 'சம்பத்துக்களைவிட 
கர்த்தருடைய வேதமே மெய்யான 
ஐசுவரியம்‌ 


கர்த்தர்‌ 
தம்முடைய 
கொடுத்திருக்கிறார்‌. 
நியாயத்தீர்ப்பு 
நீதிமான்களை 
துன்மார்க்கரையோ 
இதுவே கர்த்தருடைய மாறாத நீதி. 
ஆதி முதல்‌ இதுவே அவருடைய சத்திய 
நீதியாயிருக்கிறது. தாவீது கர்த்தருடைய 
க்‌ நியாயத்தீர்ப்புக்களை 


னையே 
தேற்றிக்கொள்கிறார்‌ க்‌ 


ஆதிமுதலாய்‌ 
நியாயத்தீர்ப்புக்களைக்‌ 
கர்த்தருடைய 
நீதியானது. அவர்‌ 
ஆசீர்வதிக்கிறார்‌. 
தண்டிக்கிறார்‌. 


நடுக்கம்‌ என்னைப்‌ பிடித்ததூ 
வேதத்தை விட்டு 
துன்மார்க்கர்திமித்தம்‌ 

என்னைப்‌ பிடித்தது 


உமது 
விலகுகிற 
நடுக்கம்‌ 
(சுங்‌ 11953). 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை 


QOODNENS 
PUBLISHERS 


பாவிகள்‌ துணிகரமாகப்‌ பாவம்‌ 
செய்கிறார்கள்‌. துன்மார்க்கர்‌ தணிந்து 
கேடுசெய்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
தேவனுடைய வேதத்தைவிட்டு 
துணிகரமாய்‌ விலகிப்போய்விடுவார்கள்‌. 
அவர்கள்மீது தேவனுடைய நியாயத்தீர்ப்பு 
வரும்‌. அவர்கள்‌ தேவனுடைய 
தண்டனையைப்‌ பெற்றுக்கொள்வார்கள்‌. 
துன்மார்க்கருக்கு வரும்‌ நியாயத்தீர்ப்பைப்‌ 
பார்த்து தாவீது பயப்படுகிறார்‌. "நடுக்கம்‌. 
என்னைப்‌ பிடித்தது” என்று சொல்லுகிறார்‌. 


தேவனைத்‌ 
னுக்கு 
கலகம்பண்ணுகிறார்கள்‌. 
பிரமாணத்திற்குக்‌ 
அகங்காரமாய்‌ 
ஜீவிக்கிறார்கள்‌. தேவனுக்கு 
சத்துருக்களாகயிருக்கிற துன்மார்க்கர்‌ 
சாத்தானுக்கு சிநேகிதராயிருக்கிறார்கள்‌. 
இவர்கள்‌ மனுஷருடைய 
ஆத்துமாக்களுக்‌ 
சேதமுண்டாக்‌ 


பாவத்தின்‌ சம்பளம்‌. மரணம்‌. 
துன்மார்க்கரின்‌ பாவமான கிரியைகளுக்கு 
நிச்சயமாகவே தண்டனை கிடைக்கும்‌. 
துன்மார்க்கருக்கு அழிவு 
நியமிக்கப்பட்டிருக்கிறது. துன்மார்க்கர்‌ 
தங்களுக்குத்‌ தாங்களே கேடுவருவித்துக்‌ 
கொள்கிறார்கள்‌. அவர்கள்‌ தேவனுக்கும்‌, 
தேவனுடைய பிள்ளைகளுக்கும்‌. 
விரோதமாய்த்‌ தீங்கு செய்து, தங்கள்மீது 
தேவனுடைய கோபத்தை  இரட்டிப்பாய்‌ 
வருவித்துக்கொள்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
வேதத்தை விட்டு விலகுவது மாத்திரமல்ல, 
வேதத்தைப்‌ பற்றிக்கொள்கிற 
கர்த்தருடைய பரிசுத்தவான்களுக்கு 
விரோதமாகவும்‌ தீங்கு செய்கிறார்கள்‌. 
துணிகரமாய்ப்‌ பாவம்‌ செய்கிற 
துன்மார்க்கர்‌ நிமித்தம்‌ நடுக்கம்‌ தாவீதைப்‌ 
பிடித்திருக்கிறது. 
உமதூ பிரமாணங்கள்‌ எனக்குக்‌ 
கீதங்கனாயின 

தான்‌ பரதேசியாய்த்‌ தங்கும்‌ 


வீட்டிலே. உமது பிரமாணங்கள்‌ 
எனக்குக்‌ கீதங்களாவின (சங்‌ 19:54). 


துன்மார்க்கர்‌ 
தூஷிக்கிறார்கள்‌. 
விரோதமாய்க்‌ 
தேவனுடைய 
கீழ்ப்படியாமல்‌ 


றார்கள்‌. 





ழ்‌ நவள 
யாய 


கர்த்தருடைய 
நமக்கு இந்தப்‌ 
வாசஸ்தலமல்ல 
பிரபஞ்சத்தில்‌ 
தங்குகிறோம்‌. 


பிள்ளைகளாகிய 
பிரபஞ்சம்‌ நித்திய 
நாம்‌ இந்தப்‌ 

பாதேசியாய்த்‌ 
இந்த உலகமானது நாம்‌ 
பரதேசியாய்த்‌ தங்கும்‌ வீட்டைப்போல. 
இருக்கிறது. நாம்‌ இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ 
நித்திய காலமாய்‌ ஜீவிக்கப்போவதில்லை. 
கர்த்தர்‌ நமக்கு நியமித்திருக்கிற காலம்‌ 
வரையிலும்‌ நாம்‌ இந்தப்‌ 
பூமியிலிருப்போம்‌. அதன்பின்பு கர்த்தர்‌ 
நம்மை தம்முடைய பரலோகத்திற்கு 

த்துக்கொண்டு போவார்‌. 


1 
பரலோகமே நமக்கு நித்திய வாசஸ்தலம்‌. 


நாம்‌ கொஞ்சகாலம்‌ மாத்திரமே 
தங்கியிருக்கப்‌ போகிற இந்தப்‌ 
பிரபஞ்சத்தின்பீது. ஆசை வைக்கக்‌ 
கூடாது. உலகசிநேகம்‌ தேவனுக்கு 
விரோதமான பகை உலகத்தைப்‌ 
பற்றிக்கொள்கிறவர்கள்‌. தேவனைவிட்டு 
விலகிப்போய்விடுவார்கள்‌ 


தாவீது எருசலேம்‌ நகரத்திலே 
மிகப்பெரிய அரண்மனையில்‌ 
வாசம்பண்ணுகிறார்‌. அவர்‌ தன்னுடைய 
அரண்மனையை நோக்கிப்‌ பார்த்து, 
இது “நான்‌ பரதேசியாய்த்‌ தங்கும்‌ வீடு” 
என்று சொல்லுகிறார்‌. அரண்மனையில்‌ 
ஏராளமான அழகு! பொருட்கள்‌ இருக்கும்‌. 
ஆடம்பரமான பொருட்கள்‌ இருக்கும்‌ 
தாவீதோ தேவனுடைய பிரமாணங்கள்‌ 
தன்னுடைய அரண்மனையில்‌ இருக்க 
வேண்டுமென்று விரும்புகிறார்‌. “உமது 
பிரமாணங்கள்‌ எனக்குக்‌ கீதங்களாயின” 
என்‌, தாவீது கர்த்தரிடத்தில்‌ 
சொல்லுகிறார்‌. 


ஒரு வழிப்போக்கர்‌ ஓரிடத்திலிருந்து, 
மற்றொரு இடத்திற்கு பிரயாணம்‌ 
பண்ணும்‌ போது, அவருக்குப்‌ 
பிரயாணக்களைப்பு உண்டாகும்‌. 
களைப்பை நீக்குவதற்கு அவர்‌ 
தனக்குத்தானே கீதங்களைப்‌ பாடிக்‌ 
கொள்வார்‌. தன்னுடைய சோர்வு நீங்க 
தன்னைத்தானே  உற்சாகப்படுத்துவார்‌. 
அவ்வப்போது அவருடைய மனதிற்குப்‌ 
பிடித்த 


களைப்புக்களையும்‌ அகற்றிப்போடுவார்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ODNENIS 


PUBLISHERS 


தாவீதும்‌, இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ ஒரு 
பரதேசியைப்போல பிரயாணம்பண்ணுகிறார்‌. 
தன்னுடைய ஜீவியத்தின்‌ சோர்வுகளும்‌, 
களைப்புக்களும்‌ நீங்கிப்போவதற்காக, 
அவர்‌ தேவனுடைய பிரமாணங்களை 
கீதங்களாகப்‌ பாடுகிறார்‌. 


தாவீது 

மயான பாடகர்‌. 
கீதங்களை இயற்றியிருக்கிறார்‌. 
சங்கீதங்களெல்லாம்‌ 
சங்கிதத்திலுள்ள 
பரிசுத்தமானது. 


தாவீதின்‌ 
பயபத்தியுள்ளது. 
வார்த்தைகளெல்லாம்‌. 
தாவீது, தன்னுடைய 
சங்கீதத்தில்‌ தேவனுடைய 
வார்த்தைகளையே பயன்படுத்துகிறார்‌. 
தேவனுடைய பிரமாணங்களே தாவீதுக்கு 
கீதங்களாயிற்று. 


உமது வேதத்தைக்‌ 
கைக்கொள்ளுகிறேன்‌ 


கர்த்தாவே, இராக்காலத்தில்‌ 
உமது நாமத்தை நினைத்து, உமது 
வேதத்தைக்‌. கைக்கொள்ளுகிறேன்‌. 
நாண்‌: உமது கட்டளைகளைக்‌ 
கைக்கொண்ட. படியினால்‌, இது 
எனக்குக்‌ கிடைத்தது (சங்‌ 119:55,56). 

மற்றவர்கள்‌ தூங்கிக்கொண்டிருக்கும்‌ 
போது, தாவீது தேவனுடைய நாமத்தை 
நினைக்கிறார்‌. தேவனோடு நெருங்கிய 
ஐக்கியத்திலிருக்கிறார்‌. இராக்காலத்திலே 
தேவனுடைய வசனத்தைத்‌ தியானிக்கிறார்‌. 
பரிசுத்த ஆவியானவர்‌ இரவு வேளையிலும்‌ 
தாவீதுக்குப்‌ போதிக்கிறார்‌. தாவீதுக்கு 
அநேக பிரச்சனைகள்‌ இருந்தது. 
பாடுகளும்‌, வேதனைகளும்‌, 
நெருக்கங்களும்‌ இருந்தது. அவருக்கு 
பகலிலும்‌ ல்‌ இருந்தது. இரவிலும்‌ 


துன்பம்‌ இருந்த; 


மனுஷர்‌ யாரும்‌ தாவீதுக்கு 
உதவிசெய்ய முன்வரவில்லை. கர்த்தரும்‌ 
அவருடைய வார்த்தையுமே தாவீதுக்கு 
தாவீது 

கர்த்தருடைய 

தியானிக்கிறார்‌. 


ம்க்‌. 





ழ்‌ நவள 
யாய 


பிரமாணத்தைத்‌ 
மாத்திரம்‌ போதாது. 
கைக்கொள்ளவும்‌ 


கர்த்தருடைய 
தியானித்தால்‌ 
ம்‌ 
வேண்டும்‌." 
கர்த்தருடைய நாமத்தைத்‌. 
தியானிப்பதும்‌ அவருடைய வேதத்தைக்‌ 
கைக்கொள்வதும்‌ தாவீதுக்கு ஆறுதலாயும்‌ 
இன்பமாயும்‌ இருக்கிறது. நாம்‌ 
தேவனுடைய வார்த்தைக்குக்‌ 
கீழ்ப்படியும்போது, நம்முடைய ஜீவியத்தில்‌ 
ய்வீக ஆசீர்வாதம்‌ உண்டாகும்‌. 
கர்த்தருடைய சித்தத்திற்குக்‌ கீழ்ப்படிகிற 
இருதயம்‌, சந்தோஷத்தினாலும்‌. 
சமாதானத்தினாலும்‌ நிரம்பியிருக்கும்‌. 
பாவம்‌. செய்கிறவர்களுக்கு கர்த்தர்‌ 
அதற்குரிய பலனைக்‌ கொடுப்பார்‌ 
பாவத்தின்‌ சம்பளம்‌ மரணம்‌. 
தம்முடைய கட்டளைகளைக்‌. 
கைக்கொள்கிறவர்களுக்கு கர்த்தர்‌ 
அதற்குரிய பிரதிபலன்களைக்‌ கொடுப்பார்‌ 
கர்த்தருடைய வேதத்தைக்‌ 


கைக்கொள்கிறவர்களுக்கு தேவனுடைய 
ஆசீர்வாதம்‌ கிடை ர்‌ 


கேத்‌ 
சங்‌ 119 : 57-04 


சங்‌ 119:57. கர்த்தாவே, நீரே என்‌ பங்கு; 
நான்‌ உமது வசனங்களைக்‌. 
கைக்கொள்ளுவேன்‌ என்றேன்‌. 


சங்‌ 11958. முழு இருதயத்தோடும்‌. 
உம்முடைய 

கெஞ்சுகிறேன்‌; உமது. 

எனக்கு இரங்கும்‌. 


சங்‌ 11959. என்‌ வழிகளைச்‌ சிந்தித்துக்‌ 
கொண்டு, என்‌ கால்களை உம்முடைய 
சாட்சிகளுக்கு நேராகத்‌ திருப்பினேன்‌... 
சங்‌ 119:80. உமது கற்பனைகளைக்‌: 
கைக்கொள்ளும்படி, நான்‌ தாமதியாமல்‌ 
தீவிரித்தேன்‌. 

சங்‌ 119:61. துன்மார்க்கரின்‌ கூட்டங்கள்‌ 
என்னைக்‌: கொள்ளையிட்டும்‌, 
உம்முடைய வேதத்தை. நான்‌ 
மறக்கவில்லை. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


வீரிவுரை மாமா 


PUBLISHERS 


சங்‌ 11962௨ உமது நீதியான 
'தியாயத்தீர்ப்புகளினிமித்தம்‌, உம்மைத்‌ 
துதிக்கும்படி. பாதிராத்திரியில்‌. 
எழுத்திருப்பேன்‌. 


சங்‌ 119:88. உமக்குப்‌ பயந்து, உமது 
கட்டனைகளைக்‌ கைக்கொள்ளுகிற 
அனைவருக்கும்‌ நான்‌ தோழன்‌. 


சங்‌ 19:84. கர்த்தாவே, பூமி உமது 
கிருபையினால்‌. திறைந்திருக்கிறது; 
உமது பிரமாணங்களை எனக்குப்‌. 


போதியும்‌. 
கர்த்தாவே, நீரே என்‌ பங்கு. 


கர்த்தாவே, நீரே என்‌ பங்கு; நான்‌: 
வசனங்களைக்‌ 
என்றேன்‌. 

(சங்‌ 119:57). 


தாவீது கர்த்தரைத்‌ தன்னுடைய 
பங்காகத்‌  தெரிந்துகொண்டிருக்கிறார்‌. 
தன்னுடைய 'சந்தோஷத்திற்கும்‌, 
சமாதானத்திற்கும்‌, சகல காரியத்திற்கும்‌. 
அவர்‌ கர்த்தரையே நம்புகிறார்‌. இது 
கர்த்தருக்கும்‌ தெரியும்‌. தேவனுடைய 
பிரமாணமே தாவீதின்‌ ஜீவியத்தை 
ஆளுகை செய்கிறது. அவர்‌ கர்த்தருடைய 
பிரமாணத்திற்குக்‌ கீழ்ப்படிந்து ஜீவிக்கிறார்‌. 
நான்‌ உமது வசனங்களைக்‌ 
கைக்கொள்ளுவேன்‌" என்று தாவீது 
கர்த்தரிடத்தில்‌ அறிக்கை செய்கிறார்‌ 

தாவீது 
ஜீவிக்கிறார்‌. 
அவருடைய 
முரண்படாமலிருக்கிறது. 
கர்த்தருடைய 


கர்த்தருக்குப்‌ பயந்து 
தாவீதின்‌ வார்த்தையும்‌, 
செய்கையும்‌ 
தாவீது 
வசனங்களைக்‌ 
கைக்கொள்வது போல, தன்னுடைய 
வார்த்தைகளையும்‌  கைக்கொள்கிறார்‌. 
தேவனுடைய கிருபையினால்‌ தான்‌ 
சொன்ன வார்த்தைகளை மீறாமல்‌, 
கடைப்பிடிக்கிறார்‌. கடைசி வரையிலும்‌ 
அவர்‌ தன்னுடைய வார்த்தையில்‌ 
உண்மையள்ளவரயிருக்கிறார்‌ 





ழ்‌ நள 
யாய 


நான்‌ உமது வசனங்களைக்‌ 
கைக்கொள்வேன்‌” என்று நாம்‌ 
சொல்லுவது வெறும்‌ வார்த்தையாக 
இருந்துவிடக்கூடாது. அது நம்முடைய 
இருதயத்தின்‌ தீர்மானமாயிருக்கவேண்டும்‌. 
நாம்‌ நம்முடைய வார்த்தையில்‌ 
உண்மையுள்ளவராயிருக்க வேண்டும்‌. 
நாம்‌ கர்த்தரை நம்முடைய பங்காகத்‌ 
தெரிந்துகொள்ளும்போது, அவரை 
ம்‌ டய 'வியத்தின்‌ யாகவும்‌ 
தெ நான்கே ண்டும்‌ ன்று 


உமதூ 
இரங்கும்‌ 


வாக்கின்படி. எனக்கு 


முழு இருதயத்தோடும்‌. 
உம்முடைய 'தயவுக்காகக்‌. 
கெஞ்சுகிறேன்‌; உமது வாக்கின்படி. 
எனக்கு இரங்கும்‌ (சங்‌ 119:58). 


தாவீது இதுவரையிலும்‌ தேவனுடைய 
உடன்படிக்கையைப்பற்றியும்‌, அவருடைய 
பிரமாணங்களைப்பற்றியும்‌ அதிகமாய்ச்‌ 
சொன்னார்‌ தேவனுடைய 
பிரமாணத்திற்கும்‌, கட்பளைகளுக்கும்‌ 
தான்‌ உண்மையுள்ளவராக இருப்பதாக 
தாவீது வாக்குப்பண்ணினார்‌. 
தேவனுடைய வசனங்களைத்‌ தான்‌ 
கைக்கொள்வதாக தாவீது 
இப்போதோ அவர்‌ 

முக்கியத்துவம்‌ 


தாவீது கர்த்தரிடத்தில்‌ இதுவரையிலும்‌ 
ஏறெடுத்த ஜெபத்தை, இங்கு மறுபடியும்‌ 
ஜெபிக்கிறார்‌. “எனக்கு என்பதே 
தாவீதின்‌ பிரதான வப தாவீது பல 
பாவங்களைச்‌ செய்திருக்கிறார்‌. 
தேவனுக்கும்‌ மனுஷருக்கும்‌ விரோதமான 
காரியங்களைச்‌ செய்‌ ்‌ 
தாவீதுக்கு. 
தேவைப்படுகிறது. 
மன்னிப்பு 
“முழுஇருதயத்தோடும்‌ 
தயவுத்காக கெஞ்சுகிறேன்‌” என்று தாவீது 
கர்த்தரிடத்தில்‌ ஜெபம்பண்ணுகிறார்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை CDNENIS 


PUBLISHERS 


இரக்கமும்‌ 
“உமது 
என்று 


கெஞ்சி 


கர்த்தர்‌ கிருபையும்‌. 
மனதுருக்கழுமுள்ளவர்‌. 
வாக்கின்படி எனக்கு இரங்கும்‌” 
தாவீது கர்த்தரிடத்தில்‌ ட்‌ 
விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. கர்த்தர்‌ 
தாவீதுக்கு தயவு காண்பித்து, 
இரங்கும்போது, அவர்‌ இனிமேல்‌ பாவம்‌ 
செய்யமாட்டார்‌. கர்த்தருடைய 
கிருபையினால்‌ அவருடைய சமுகத்தில்‌ 
நீதிமானாக ஜீவிப்பார்‌. கர்த்தருக்கு 
உண்மையாய்‌ ஊழியம்‌ செய்வார்‌. 
தாவீதின்‌ ஜெபம்‌ வாயிலிருந்து வரும்‌ 
சாதாரண வார்த்தைகளல்ல. அவர்‌ 
தன்னுடைய ன முழுஇருதபத்தோடும்‌ 
கர்த்தரிட 
விற்‌ ப 


என்‌ வழிகளைச்‌. 
கொண்டேன்‌ 


சிந்தித்துக்‌ 


என்‌ வழிகளைச்‌ சிந்தித்துக்‌ 
கொண்டு, என்‌ கால்களை 
உம்முடைய சாட்சிகளுக்கு நேராகத்‌ 
திருப்பினேன்‌. உமது கற்பனைகளைக்‌ 
கைக்கொள்ளும்படி, நான்‌ தாமதியாமல்‌ 
தீவிரித்தேன்‌ (சங்‌ 119:59,60). 


தாவீது தன்னுடைய வழிகளைச்‌ 
சிந்தித்துக்‌ கொண்டிருக்கிறார்‌ 
சிந்தித்துக்‌ கொண்டிருப்பது” என்னும்‌ 
வார்த்தைக்கு, ஒரு சிந்தனையில்‌ 
உறுதியாய்த்‌ தரித்திருப்பது', அல்லது “ஒரு 
சிந்தனையைத்‌ தவிர வேறு எதையும்‌ 
சிந்தியாமலிருப்பது” என்பது பொருளாகும்‌. 


தையல்‌ வேலை செய்கிறவர்களும்‌, 
துணிகளில்‌ பூ வேலை செய்கிறவர்களும்‌ 
மிகுந்த கவனத்தோடு அந்த 
வேலையைச்‌ செய்வார்கள்‌. சிறுபிழையும்‌ 
ஏற்பட்டுவிடாதவாறு தங்களுடைய 
முழுகவனத்தையும்‌ செலுத்தி அந்த 
வேலையை நேர்த்தியாய்ச்‌ செய்வார்கள்‌. 
இவர்களுடைய வேலையை பாதியில்‌ 
நிறுத்த முடியாது. ஆரம்பித்த வேலையை 


க்க வேண்டும்‌. அதையும்‌ 
நர்த்தியாய்ச்‌ செய்து முடிக்கவேண்டும்‌. 





ழ்‌ நள 
யாய 


தாவீது தன்னுடைய வழிகளை, 
மிகுந்த கவனத்தோடு சிந்தித்துக்‌ 
கொண்டிருக்கிறார்‌. தாவீது தன்னுடைய 
கால்களை தேவனுடைய சாட்சிகளுக்கு 
நேராகத்‌ திருப்புகிறார்‌. தேவனுடைய 
வார்த்தையே தாவீதின்‌ ஜீவியத்திற்குப்‌ 
பிரமாணமாயிற்று, அவர்‌ 
வார்த்தையின்‌ பிரகாரம்‌ - 
பேசுகிறார்‌, செயல்படுகிற? தேவனுடைய 
னின்‌ பே நப கா்‌ 


வார்த்தைக்குக்‌ 
தாவீது காலதாமதம்‌ 
காலதாமதம்பண்ணுவது 
ஆத்துமாவுக்கு ஆபத்தாயிருக்கும்‌. 
கர்த்தர்‌ நமக்குக்‌ கட்டளை கொடுக்கும்‌ 
போது, காலதாமதம்பண்ணாமல்‌, 
உடனடியாக அதற்குக்‌ கீழ்ப்படிய 
வேண்டும்‌ காலதாமதம்பண்ணுவது. 
தேவனுடைய. சித்தமல்ல, “உமது 
கற்பனைகளைக்‌ கைக்கொள்ளும்படி, நான்‌ 
மதியாமல்‌ வரித்‌! என்‌, 

னககள்‌ லை சொல்லுகிறார்‌ ்‌்‌ 


தாவீது ஒவ்வொரு நாளும்‌ 
கர்த்தருடைய கட்டளைகளுக்குக்‌ 
கீழ்ப்படிகிறார்‌. கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
அவர்‌ தன்னையே ஜீவபலியாக 
அனுதினமும்‌ ஒப்புக்கொடுக்கிறார்‌. தாவீது 
முதல்முறையாக ம்‌ கர்த்தருக்கு 
ஒப்புக்கொடுத்த போது, 
வாக்கியத்தைச்‌ சொல்லுகிறார்‌. 
தன்னுடைய வாலிபநாட்களில்‌, தன்னைக்‌ 
கர்த்தருக்கு அர்ப்பணித்தார்‌. கர்த்தர்‌ 
அவரை கரம்பிடித்து வழிநடத்தினார்‌. 
தாவீதின்‌ வாலிபநாட்களில்‌ பலவிதமான 
மாயையான சம்பவங்கள்‌ அவரைச்‌ சூழ்ந்து 
கொண்டது அவையெல்லாவற்றிற்கும்‌ 
மத்தியில்‌, தாவீது தன்னுடைய கால்களை, 
கர்த்தருடைய சாட்சிகளுக்கு நேராகத்‌ 
திருப்பினார்‌. உலகத்தை சிநேகியாமல்‌ 
கர்த்தரைச்‌ சிநேகித்தார்‌. உலகத்தின்‌ 
ஆசாபாசங்களை நினைவுகூராமல்‌, 
தன்னை சிருஷ்டித்த கர்த்தரை 
நினைவுகூர்ந்தார்‌ 


கர்த்தருடைய 
கீழ்ப்படிய 
பண்ணவில்லை. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை OCDNENIS 


PUBLISHERS 


உம்முடைய வேதத்தை நான்‌ 
மறக்கவில்லை 


துன்மார்க்கரின்‌' 
என்னைக்‌ கொள்ளையிட்டும்‌,. 
உம்முடைய வேதத்தை. நான்‌ 
மறக்கவில்லை (சங்‌ 19:61). 


தாவீதின்‌. சத்துருக்கள்‌ 
துன்மார்க்கராயிருக்கிறார்கள்‌. தாவீது 
தேவனிடத்தில்‌ பக்தியுள்ளவராயிருக்கிறார்‌. 
அவருடைய பக்தியினிமித்தம்‌ சத்துருக்கள்‌ 
அவரை விரோதிக்கிறார்கள்‌. தாவீதுக்கு 
தேசத்திலே நற்பெயர்‌ உள்ளது. 
அவருடைய சத்துருக்களோ, தாவீதின்‌ 
நற்பெயருக்கு களங்கம்‌ உண்டுபண்ண 
முயற்சி பண்ணுகிறார்கள்‌. 

துன்மார்க்கரின்‌ கூட்டங்கள்‌ 
தாவீதை கொள்ளையிடுகிறார்கள்‌. 
தேசத்திலே தாவீதுக்கு இருக்கிற 
மதிப்பையும்‌. மரியாதையையும்‌, 
நற்பெயரையும்‌ அவர்கள்‌ 
கொள்ளையிடுகிறார்கள்‌. தாவீது 
எல்லாவற்றையும்‌ இழப்பதற்கு 
ஆயத்தமாயிருக்கிறார்‌. ஆனால்‌ 
கர்த்தரிடத்தில்‌ தான்‌ வைத்திருக்கிற 
விசுவாசத்தை இழப்பதற்கு அவர்‌ 
ஆயத்தமாயில்லை. “உம்முடைய வேதத்தை 
நான்‌ மறக்கவில்லை! என்று தாவீது 
கர்த்தரிடத்தில்‌ அறிக்கை செய்கிறார்‌. 


யோபுவின்‌ ஜீவியத்திலும்‌ அநேக 
இழப்புக்கள்‌ உண்டாயிற்று. 
கல்தேயர்களும்‌, சபேரியரும்‌ யோபுவின்‌ 
சம்பத்துக்களைக்‌ கொள்ளையிட்டார்கள்‌. 
யோபு ற்றையும்‌ 
ஆனாலும்‌ 
வைத்திருந்த 
விசுவாசத்தையும்‌. 
யோபுவைப்‌ போலவே 
தன்னுடைய உலகப்பிரகாரமான 
ங்கள்‌ எல்லாவற்றையும்‌ 
கர்த்தருடைய 
இழக்கவில்லை. 
அவர்‌ 


கூட்டங்கள்‌ 


அவர்‌ 


அவர்‌ 


கர்த்தருடைய வேதத்தை 
மறக்கவுமில்லை. 





ழ்‌ நயனா 
யாய 


உம்மைத்‌ 
பாதிராத்‌ திரியில்‌ 
எழுந்திருப்பேன்‌ 


துதிக்கும்படி. 


நீதியான 
'தியாயத்தீர்ப்புகளனமித்தம்‌, உம்மைத்‌ 
துதிக்கும்படி. பாதிராத்திரியில்‌ 
எழுந்திருப்பேன்‌ (சஸ்‌ 19:69). 


தாவீது தேவனுடைய சமுகத்தில்‌ 
அதிகமாய்‌ ஜெபித்தாலும்‌, அவர்‌ 
கர்த்தரைத்‌ துதிக்க மறந்துவிடவில்லை. 
நம்முடைய ஜெபங்களில்‌ கர்த்தரைத்‌ 
துதிக்கும்‌ துதி அதிகமாய்‌ 
இடம்பெற்றிருக்க வேண்டும்‌. தாவீது 
பாதிராத்திரியிலே, கர்த்தரைத்‌ துதிக்கும்படி 
எழுந்திருக்கிறார்‌ கர்த்தருடைய 
நியாயத்தீர்ப்பக்களெல்லம்‌  நீதியானது. 
இதனிமித்தமாய்‌ அவர்‌ கர்த்தரைத்‌ 
துதிக்கும்படி ஆயத்தமாகிறார்‌ 


“கர்த்தர்‌ எனக்கு நன்மை 
செய்ததினால்‌”, அல்லது “கர்த்தர்‌ என்னை 
ஆசீர்வதித்ததினால்‌' நான்‌ “உம்மைத்‌ 
'ுதிக்கும்படி பாதிராத்திரியில்‌ 
எழுந்திருப்பேன்‌” என்று தாவீது 
சொல்லவில்லை. தேவனுடைய நீதியான 
நியாயத்திர்ப்புக்களினிமித்தம்‌ அவர்‌ 
கர்த்தரைத்‌ துதிக்கிறார்‌. தேவன்‌ சகல. 
காரியங்களையும்‌ தம்முடைய 


ஞானத்தினால்‌ செய்கிறார்‌. தேவனுடைய 
செய்கைகள்‌ எல்லாமே நீதியானவை, 


தாவீதின்‌ இருதயத்தில்‌ 
தேவனைத்‌ துதிக்கும்‌ துதி 
நிரம்பியிருக்கிறது. பகல்‌ 
வேளையாகயிருந்தாலும்‌,  பாதிராத்திரி 
வேளையாகயிருந்தாலும்‌, தாவீது 
தேவனைத்‌ துதிக்க எப்போதும்‌ 
ஆயத்தமாயிருக்கிறார்‌. நாம்‌ சபை 
ஆராதனையில்‌ பங்குபெறலாம்‌. மற்ற 
சுவாசிகளோடு சேர்ந்து கர்த்தரை 
உற்சாகமாய்த்‌ துதிக்கலாம்‌. 
இவையெல்லாவற்றையும்‌ செய்தாலும்‌. 
நம்முடைய தனி ஜெபங்களிலும்‌ நாம்‌ 
ப்‌ டும்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம 


PUBLISHERS 


படுக்கையில்‌ 
கர்த்தரைத்‌ 
தூங்கிக்கொண்டே 
அவர்‌ கர்த்தரைத்‌ 
தன்‌  படுக்கையிலிருந்து 
பாதிராத்திரி என்பது 
காரிருள்‌ வேளையாகயிருக்கும்‌. 
ஒருவேளை  குளிர்காலமாகயிருக்கலாம்‌. 
கர்த்தரைத்‌ துதிப்பதற்கு இருட்டோ, 
குளிரோ தாவீதுக்குத்‌ தடையாகயில்லை. 
த ட்டம்‌ ப்‌ | 
வேண்டும்‌. துதிபெருகும்போது 
கேவ்னய்‌ பெருகும்‌. 


தாவீது தன்‌ 
படுத்துக்கொண்டே 
துதிக்கவில்லை. 
துதிக்கவில்லை. 
துதிப்பதற்கு 
எழும்புகிறார்‌. 


நான்‌ தோழன்‌ 


உமக்குப்‌ பயந்து, உமது 
கட்டளைகளைக்‌  கைக்கொள்ளுகிற 
அனைவருக்கும்‌. நாண்‌: தோழன்‌: 
(சங்‌ 11989). 


தாவீது தேவனிடத்தில்‌ மிகவும்‌ 
பிரியமாயிருக்கிறார்‌. தேவனிடத்தில்‌ 
அன்பு கூருகிறார்‌. தேவனிடத்தில்‌ 
மாத்திரமல்ல, தேவனுடைய 
பிள்ளைகளிடத்திலும்‌ தாவீது அன்பு 
கூருகிறார்‌. தாவீது தன்னை 
நேசிப்பதுபோலவே பிறரையும்‌ நேசிக்கிறார்‌. 
அவர்கள்‌ தன்னுடைய ர்கள்‌ 
என்பதற்காகவோ, i 

தனக்கு அதிகமாய்‌ 

செய்கிறார்கள்‌ என்பதற்காகவோ 
அவர்களை நேசிக்கவில்லை 
கர்த்தருக்குப்‌ பயப்படுகிறார்கள்‌. அவர்கள்‌ 
கர்த்தருடைய கட்டளைகளைக்‌ 
கைக்கொள்கிறார்கள்‌. இதனிமித்தமாகவே 
தாவீது அவர்கள்மீது அன்புகூருகிறார்‌ 
அவர்கள்‌ எல்லோ, 'தாவீது 
தோழனாயிருக்கிறார்‌. 


தேவனுடைய ஆலயத்தில்‌ 
செல்வந்தரும்‌ இருப்பார்கள்‌. தரித்திரரும்‌ 
இருப்பார்கள்‌. ராஜாக்களும்‌, பிரபுக்களும்‌ 
இருப்பார்கள்‌. சாதாரண 
குடியானவர்களும்‌ இருப்பார்கள்‌. 





ழ்‌ நயனா 

யாய 

இவர்கள்‌ எல்லோருமே 
பயந்து, அவருடைய 


கைக்கொள்கிறவர்கள்‌. 
எல்லோருமே 


கர்த்தருக்குப்‌ 
கட்டளைகளைக்‌ 

இவர்கள்‌ 
கர்த்தருடைய பிள்ளைகள்‌. 
கர்த்தருடைய பிள்ளைகள்‌ எல்லோரும்‌ 
ஒருவருக்கொருவர்‌ தோழூயிருக்க 
வேண்டும்‌. அவர்களுடைய 
சந்தோஷங்களிலும்‌ துக்கங்களிலும்‌ நாம்‌ 
பங்குபெறவேண்டும்‌. “நிந்தைகளாலும்‌ 
உபத்திரவங்களாலும்‌ நீங்கள்‌ 
வேடிக்கையாக்கப்பட்டதுமல்லாமல்‌, அப்படி 
நடத்தப்பட்டவர்க 


பங்காளிகளுமானீர்கள்‌' ஸி 10:39, 


உமதூ பிரமாணங்களை 
எனக்குப்‌ போதியும்‌ 


கர்த்தாவே, 
கிருபையினால்‌ 
உமது 

போதியும்‌ 


பூமி உமது 

திறைந்திருக்கிறது;. 

பிரமாணங்களை எனக்குப்‌ 
(சங்‌ 119:84). 


சர்வசிருஷ்டிக்கும்‌ 
பூமி கர்த்தருடைய 
_நிறைந்திருக்கிறது. 
சர்வசிருஷ்டிகளையும்‌ 
ப ற்றன்‌ 
அறிந்திருக்கிறார்‌. 
பலவீனத்தையும்‌ 
அவை 
தம்முடைய தெய்வீக 
சித்தத்தின்‌ பிரகாரம்‌ பராமரிக்கிறார்‌. 
பரலோகம்‌ தேவனுடைய மகிமையினால்‌ 
நிறைந்திருக்கிறது. ட [ன்‌ 
அவருடைய ருபையினால்‌ 
நிறைந்திருக்கிறது. 


தேவனுடைய 
சர்வசிருஷ்டிகளும்‌ 
கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு 
மாத்திரமல்ல, மனுபுத்திரருக்கு 
மாத்திரமல்ல, இந்தப்‌ பிரபஞ்சத்திலுள்ள 
சாதாரண. சிருஷ்டிகளும்‌ தேவனுடைய 


தேவன்‌ 
நல்லவராயிருக்கிறார்‌. 
கிருபையினால்‌ 
தேவன்‌ 
அறிந்திருக்கிறார்‌ 
தேவைகளை 
அவற்றின்‌ பலத்தையும்‌, 
அறிந்திருக்கிறார்‌ 
யெல்லாவற்றையும்‌, 


நன்மையை 
அனுபவிக்கிறது. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மாமா 


PUBLISHERS 


“உமது பிரமாணங்களை எனக்குப்‌ 
போதியும்‌” என்று தாவீது 
விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. நம்முடைய 
பிரமாணங்கள்‌  மாம்சப்பிரகாரமானவை. 
கர்த்தர்‌ நம்முடைய பிரமாணங்களைத்‌ 
தம்முடைய பிரமாணமாக ஏற்றுக்‌ 
கொள்ளவேண்டும்‌ என்று நாம்‌ 
கர்த்தரைக்‌ கட்டாயப்படுத்தக்கூடாது 
கர்த்தருடைய பிரமாணமே நம்முடைய 
பிரமாணமாயிருக்க வேண்டும்‌. 
கர்த்தருடைய பிரமாணங்களை நாம்‌ 
கற்றுக்‌ கொள்ள வேண்டும்‌. 
போதிக்கப்பட்டால்தான்‌ கற்றுக்கொள்ள. 
முடியும்‌. கர்த்தரைப்போல நல்ல போதகர்‌ 
ஒருவருமில்லை. தாவீது இதை 
உணர்ந்தவராக, கர்த்தரிடத்தில்‌, “உமது 
பிரமாணங்களை எனக்குப்‌ போதியும்‌” 
என்று சொல்லுகிறார்‌. 


கேத்‌ 
சண்‌ 119 : 65-72 


சங்‌ 11980. கர்த்தாவே உமது 
வசனத்தின்படி உமது அடியேனை 
நன்றாய்‌ நடத்தினீர்‌. 


சுங்‌ 119:86. உத்தம நிதானிப்பையும்‌ 
அறிவையும்‌ எனக்குப்‌ போதித்தருளும்‌, 
உம்முடைய கற்பனைகளின்பேரில்‌ 
விசுவாசமாயிருக்கிறேன்‌. 


சங்‌ 119:67. 
உபத்திரவப்படுவதற்கு முன்‌ வழிதப்மி 
நடந்தேன்‌; இப்பொழுதோ உம்முடைய 
வார்த்தையைக்‌ காத்து நடக்கிறேன்‌. 


சங்‌ 119:68. தேவரீர்‌ நல்லவரும்‌, நன்மை 
செய்கிறவருமாயிருக்கிறீர்‌; உமது 
பிரமாணங்கனை எனக்குப்‌ போதியும்‌. 


சுங்‌ 11989. அகங்காரிகன்‌ எனக்கு 
விரோதமாய்ப்‌ பொய்களைப்‌ 
மிணைக்கிறார்கன்‌; நானோ, முழு 
இருதயத்தோடும்‌ உம்முடைய 
கட்டனைகளைக்‌ கைக்கொள்ளுவேன்‌. 
சங்‌ 11920. அவர்கள்‌ இருதயம்‌ 
நிணத்துன்னிக்‌ கொழுத்திருக்கிறது; 
நானோ, உம்முடைய வேதத்தில்‌ 
மனமகிழ்ச்சியாயிருக்கிறேன்‌. 





ழ்‌ நவள 
யாய 


சங்‌ 119:71. நான்‌ உயத்திரவப்பட்டது. 
எனக்கு நல்லது; அதினால்‌ உமது 
பிரமாணங்கனைக்‌ கற்றுக்‌ 


கொள்ளுகிறேன்‌. 


சுங்‌ 119:72. அநேகமாயிரம்‌ பொன்‌: 
வெள்னியைப்பார்க்கிலும்‌, நீர்‌ 
வினம்பின வேதமே எனக்கு நலம்‌. 


எனக்குப்‌ போதித்தருளூம்‌ 


கர்த்தாவே, உமது வசனத்தின்‌ படி. 
உமது அடியேனை நன்றாய்‌. 
நடத்தினீர்‌. உத்தம 
நிதானிப்பையும்‌ அறிவையும்‌ எனக்குப்‌ 
போதித்தருளும்‌, உம்முடைய 
கற்பனைகளின்‌ பேரில்‌ விசுவாசமா 
யிருக்கிறேன்‌ (சங்‌ 119:85,66). 


தேவன்‌ தாவீதுக்கு கிருபையாய்‌ 
நன்மை செய்கிறார்‌. கர்த்தர்‌ தனக்கு 
செய்த நன்மைகளுக்காக தாவீது 
அவரை நன்றியோடு துதிக்கிறார்‌. “உமது 
அடியேனை நன்றாய்‌ நடத்தினீர்‌” என்று 
நன்றியுள்ள இருதயத்தோடு 
சொல்லுகிறார்‌ தம்முடைய 
லு நன்றாய்‌ 
நடத்தின 

கர்த்தர்‌ நம்மை 
நடத்தினாலும்‌, அவர்‌ 
நன்றாய்த்தான்‌ நடத்துகிறார்‌. நம்முடைய 
பாவங்களினிமித்தமாய்‌ கர்த்தர்‌ நம்மைத்‌ 
தண்டிக்கவேண்டும்‌. ஆனால்‌ கர்த்தரோ 
நம்மைத்‌ தண்டியாமல்‌, தமது 
கிருபையினால்‌ நமக்கு நன்மை செய்கிறார்‌. 
தண்டனைக்குப்‌  பாத்திரவான்‌௧ளாகிய 
நமக்கு கர்த்தர்‌ நன்மை செய்கிறார்‌. 
நம்மீது அன்பாகவே இருக்கிறார்‌. கர்த்தர்‌ 
நம்மை அன்போடு நடத்துகிறார்‌. கர்த்தர்‌ 
நமக்குச்‌ செய்கிற எல்லா காரியங்களும்‌ 
நம்முடைய நன்மைக்கு ஏதுவானதாகவே 
இருக்கும்‌. 


தாவீதுக்கு 
நன்மைகளைப்‌ 
அனுபவங்கள்‌ 
கர்த்தருடைய 
பேரில்‌ 


கர்த்தர்‌ 
தாவீதை 


எப்படி 
நம்மை 


கர்த்தருடைய 
பெற்றிருக்கிற 
தாவீது 
கற்பனைகளின்‌ 
விசுவாசபாயிருக்கிறார்‌ 


உண்டு 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ODNENIS 


PUBLISHERS 


தாவீதுக்கு தேவனுடைய உபதேசம்‌ 
தேவைப்படுகிறது. “உத்தம நிதானிப்பையும்‌, 

வையும்‌ _ எனக்‌ போ ம்‌ 
என்று தாவீது கண்ணுக்‌ 


தாவீதுக்கு பகுத்தறியும்‌ கிருபை 
தேவைப்படுகிறது. அவர்‌ நன்மை 
தீமையை பகுத்தறியவேண்டும்‌. “உத்தம 
நிதானிப்பை எனக்குப்‌ போதித்தருளும்‌” 
என்று தாவீது ஜெபம்பண்ணுகிறார்‌. 
உத்தம நிதானிப்பு  தாவீதுக்குள்‌ 
வரும்போது அவர்‌ சகலவற்றையும்‌ 
சரியாக அறிந்துகொள்வார்‌. 
எல்லாவற்றையும்‌ நிதானித்துப்‌ பார்ப்பார்‌. 
நன்மைக்கும்‌ தீமைக்கும்‌ வித்தியாசம்‌. 
காண்பார்‌. நீதிக்கும்‌ அநீதிக்கும்‌. 
வேறுபாட்டைப்‌ புரிந்துகொள்வார்‌. 


நம்முடைய செவிகள்‌ கர்த்தருடைய 
வார்த்தையைக்‌ கேட்டு ஆசீர்வாதம்‌ 
பெறுகிறது. நம்முடைய நாவோ கர்த்தர்‌ 
கொடுக்கும்‌ போஜனத்தை ருசிபார்த்த 
ஆசீர்வாதம்‌ பெறுகிறது. நமக்குள்‌ உத்தம 
நிதானிப்பும்‌ அறிவும்‌ இருக்கவேண்டும்‌. 
மனுபுத்திரரில்‌ அநேகருக்கு அறிவு 
ஏராளமாயிருக்கிறது. ஆனாலும்‌ 
அவர்களில்‌ பலருக்கு உத்தம நிதானிப்பு 
குறைவாகவே இருக்கிறது. 
கர்த்தர்‌ 

இருதயத்தையும்‌ 
சிந்தையையும்‌ 
கர்த்தரிடத்தில்‌ 
தாவீதைப்போலவே, 
நிதானிப்பையும்‌ அறிவையும்‌ எனக்கு 
போதித்தருளும்‌' என்று விண்ணப்பம்‌ 
பண்ண வேண்டும்‌. தாவீது கர்த்தருடைய 
கற்பனைகளின்‌ பேரி 

விசுவாசமாயிருப்பது போல, 
விசுவாசமாயிருக்கவேண்டும்‌ 


நமக்கு, நல்ல 
தரவேண்டும்‌. நல்ல 
தரவேண்டும்‌. நாம்‌ 
ஜெபம்பண்ணும்போது, 
"உத்தம 


நாமும்‌ 


உம்முடைய வார்த்தையைக்‌ 
காத்து நடக்கிறேன்‌. 


நான்‌ உயத்திரவப்படுவதற்கு முன்‌: 
வழிதப்பி நடத்தேன்‌; இப்பொழுதோ 
உம்முடைய வார்த்தையைக்‌ காத்து 
நடக்கிறேன்‌ (சங்‌ 119:87). 





ழ்‌ நள 
ஈயா 


தாவீதின்‌ வாழ்க்கையில்‌ அவருக்கு 
அநேக அனுபவங்கள்‌ உண்டாயிற்று 
அவர்‌ சில காலம்‌ செழித்திருந்தார்‌. சில: 
காலம்‌ தாழ்மையிலும்‌ உபத்திரவத்திலும்‌ 
இருந்தார்‌. அவர்‌. 

காலத்தில்‌ 

சோதனைகள்‌ 

அக்காலத்தில்‌ அவர்‌ சமாதானத்தோடும்‌, 
சந்தோஷத்தோடும்‌ இருந்தார்‌. அவருக்கு 
ஒரு குறைவும்‌ உண்டாகவில்லை. எல்லாம்‌ 
தாராளமாய்‌ இருந்தது. அவருடைய 
வாழ்க்கையில்‌ வருத்தமே இல்லை. 
அப்படிப்பட்ட. செழிப்பான காலத்தில்‌ 
தாவீது கர்த்தரைவிட்டு விலகிப்போனார்‌. 
வழிதப்பி நடந்தார்‌. 


நம்முடைய வாழ்க்கையில்‌ செழிப்பு 
வரும்போது நாம்‌ மிகவும்‌ 
கவனமாயிருக்கவேண்டும்‌. செழிப்பு 
நமக்கு  ஆசீர்வாதமாயிருக்கவேண்டும்‌ 
அது நமக்கு சாபமாகிவிடக்‌ 
கூடாது. நாம்‌ நெருக்கத்திலிருக்கும்போது 
கர்த்தரைத்‌ தேடுவோம்‌ நாம்‌ 
ஆசீர்வதிக்கப்பட்‌ பருக்கும்‌ போதும்‌ 
கர்த்தரைத்‌ தேட 
நமக்குள்‌ 

உண்டாகும்‌ போது, 
மறந்துவிடுவதற்கு 
நமக்குள்‌ உலகசிநேகம்‌ 
பிரவேசிப்பதற்கும்‌ வாய்ப்புள்ளது. 
மாம்சத்தின்‌ இச்சைகளை 
நிறைவேற்றுவதற்கும்‌ வாய்ப்புள்ளது. நாம்‌ 
செழிப்பாமிருக்கும்போது, நமக்கு யாராவது 
கர்த்தருடைய வசனங்களை உபதேசித்துச்‌ 
சொன்னால்‌, நம்முடைய செவிகளை 
அடைத்துக்கொள்வதற்கும்‌ வாய்ப்புள்ளது. 
கர்த்தருடைய வார்த்தையைச்‌ சொல்லி, 
நம்மை ஊழியக்காரர்கள்‌ கடிந்து 
கொள்ளும்‌ போது, நாம்‌ அதைக்‌ 
கவனித்துக்‌ கேட்பதற்கு பதிலாக, 
உலககாரியங்களை சிந்திப்பதற்கும்‌ 
வாய்ப்புள்ளது. “நான்‌ ஒருக்காலும்‌ 
அசைக்கப்படுவதில்லையென்று, தாவீது 
தன்‌ வாழ்விலே சொன்னார்‌” (சங்‌ 30:6). 


அதிகமான செழிப்பு 
நாம்‌ கர்த்‌ 


தாவீதுக்கு உபத்திரவமுண்டாயிற்று. 
உபத்திரவப்படுவதற்கு முன்பாக 
நடந்தார்‌. இப்பொழுதோ, 


அவர்‌ 
வழிதப்பி 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை CDNENIS 


PUBLISHERS 


கர்த்தருடைய வார்த்தையை காத்து 
நடக்கிறார்‌. கர்த்தருடைய வார்த்தைக்குச்‌ 
செவிகொடுக்கிறார்‌. அவருடைய 
அடிச்சுவடுகளைப்‌ பயபக்தியோடு, 
பின்பற்றுகிறார்‌. உபத்திரவம்‌ தாவீதின்‌ 
மனக்கண்களைத்‌ .. திறந்திருக்கிறது. 
தாவீது செழித்திருந்தபோது வழிதப்பி 
நடந்தார்‌. தான்‌ விரும்பியதையெல்லாம்‌ 
செய்தார்‌. கர்த்தருடைய வார்த்தைக்கு 


செவிகொடுக்கவுமில்லை. அதைக்‌ காத்து 
நடக்கவுமில்லை. தாவீதுக்கு உபத்திரவம்‌ 
வந்தபோதுதான்‌, 
தெளிகிறது. 


அவருக்குப்‌ புத்தி 
விசுவாசிகளாகிய நமக்கும்‌ 
உபத்திரவம்‌ வருகிறது. தாவீதைப்போலவே 
நாமும்‌, செழித்திருக்கும்போது வழிதப்பி 
நடக்கிறோம்‌. கஷ்டம்‌ வரும்போது 
கர்த்தரிடத்தில்‌ வந்துவிடுகிறோம்‌. வழிதப்பி 
நடக்கிற நம்மை தம்மிடத்தில்‌ அழைத்து 
வருவதற்காக, கர்த்தர்‌ சில சமயங்களில்‌ 
நமக்கு உபத்திரவங்களை 
அனுமதிக்கிறார்‌. நமக்கு உபத்திரவம்‌ 
வரும்போது நாம்‌ திருந்தவேண்டும்‌. 
மறுபடியும்‌ கர்த்தரிடத்தில்‌ திரும்பி 
வரவேண்டும்‌ i 
முதலாவதாக 
அதன்பின்புதான்‌ 
தகப்பனிடத்திற்கு 
எப்போதும்‌ 
புத்தியுள்ளவர்களாயிருக்க வேண்டும்‌. 


வந்தான்‌. 


தேவரீர்‌ நல்லவர்‌. 


தேவரீர்‌ நல்லவரும்‌, நன்மை 
செய்கிறவருமாயிருக்கிறீர்‌; உமது 
பிரமாணங்களை எனக்குப்‌ போதியும்‌ 
(சங்‌ 119:68). 


தேவன்‌ நல்லவர்‌. 
செய்கிறவர்‌. தாவீது 
சுபாவத்தினிமித்தம்‌ 
ஸ்தோத்திரம்பண்ணுகிறார்‌. கர்த்தருடைய 
நாமத்தைக்‌ கனம்பண்ணுகிறார்‌. கர்த்தர்‌ 
எல்லோருக்கும்‌ நல்லவராகவே ர்‌ 


சர்வசிருஷ்டிகளுக்கும்‌ நன்மை செய்கிறார்‌. 





ழ்‌ நவள 
யாய 


சர்வசிருஷ்டிகளுக்கும்‌ நன்மை 
செய்கிற கர்த்தர்‌ நமக்கும்‌ நன்மை 
செய்வார்‌ என்று நாம்‌ விசுவாசிக்க 
வேண்டும்‌. எல்லா ஜீவன்களையும்‌ 
போவிக்கிற கர்த்தர்‌ நம்மையும்‌ 
போஷிப்பார்‌ என்றும்‌ நம்பவேண்டும்‌ 
“உமது பிரமாணங்களை எனக்குப்‌ 
'போதியும்‌” என்று தாவீது கர்த்தரிடத்தில்‌ 
விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. நாம்‌ 
செய்யவேண்டிய ஊழியத்தை கர்த்தர்‌ 
நமக்குப்‌ போதிக்கவேண்டும்‌. கர்த்தருடைய 
ஊழியத்திற்கு நம்மை ஒப்புத்கொடுக்க 
வேண்டும்‌. தம்முடைய ஊழியத்தைச்‌ 
செய்ய கர்த்தர்‌ தாமே நம்மைத்‌ 
தகுதிப்படுத்த வேண்டுமென்றும்‌. 
பெலப்படுத்த வேண்டுமென்றும்‌ ஜெபிக்க 
வேண்டும்‌. 


அகங்காரிகள்‌ 


அகங்காரிகன்‌ 
விரோதமாய்ப்‌ 
பிணைக்கிறார்கள்‌;. 
இருதயத்தோடும்‌ 
கட்டளைகளைக்‌ கைக்கொள்ளுவேன்‌. 
அவர்கள்‌ இருதயம்‌ நிணந்துன்னிக்‌. 
கொழுத்திருக்கிறது;. நானே, 
உம்முடைய வேதத்தில்‌ மனமகிழ்ச்சி. 
யாயிருக்கிறேன்‌ (சுங்‌ 119:69,70). 


அகங்காரிகள்‌ இருதயத்தில்‌ 
பெருமையுள்ளவர்களாயிருக்கிறார்கள்‌ 
அவர்கள்‌ தாவீதுக்கு விரோதமாய்த்‌ 
தீங்குசெய்கிறார்கள்‌. தூஷணமான 
வார்த்தைகளைப்‌ பேசுகிறார்கள்‌. 
பொய்களைப்‌ பிணைக்கிறார்கள்‌. 
தாவீதுக்கு இஸ்ரவேல்‌ தேசத்திலே 
நற்பெயர்‌ இருக்கிறது. அதனிமித்தமாய்‌ 
அகங்காரிகள்‌ தாவீதின்மீது 
பொறாமைப்படுகிறார்கள்‌. தாவீது 
தேசத்திலே உயர்ந்திருப்பதினால்‌, அவரை 
எப்படியாவது கீழே தள்ளிவிடவேண்டும்‌ 
என்று சத்துருக்கள்‌ 
சதிஆலோசனைபண்ணுகிறார்கள்‌ 

பொய்களைப்‌ பிணைக்கிறவர்களுக்கு 

பாவம்‌ என்பதுகூட 

ட்‌ 


இப்டிப்பட்டவர்கள்‌ 
தாராளமாகப்‌ பொய்‌ சொல்லுவார்கள்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை 


QOODNENS 
PUBLISHERS 


எப்போதும்‌ பொய்‌ 
கொண்‌ ப்பார்கள்‌. அவர்கள்‌ 
தாவீதுக்கு விரோதமாகப்‌ பொய்களைப்‌ 
பிணைக்கிறார்கள்‌. அவர்கள்‌ பேசுகிற 
பொய்களையெல்லாம்‌ தாவீது 
சகித்துக்கொண்டிருக்கிறார்‌. தாவீதின்‌ 
சத்துருக்கள்‌ செழித்திருக்கிறார்கள்‌. 
செல்வந்தரா மிருக்கிறார்கள்‌. ஆனாலும்‌ 
தாவீதுக்கு அவர்கள்மீது 
பொறாமையில்லை. 


சொல்லிக்‌. 


அகங்காரிகளின்‌ 
நிணந்துன்னி கொழுத்திருக்கிறது 
அவர்களுடைய இருதயத்தில்‌ கொழுப்பு 
அதிகமாயிருக்கிறது.  “சுகஜீவிகளுடைய 
நிந்தனையினாலும்‌, அகங்காரிகளுடைய 
இகழ்ச்சியினாலும்‌, எங்கள்‌ ஆத்துமா 
மிகவும்‌ நிறைந்திருக்கிறது" 
(சங்‌ 1234) என்று தாவீது 
சொல்லுகிறார்‌. அவர்களுடைய 
இருதயத்தில்‌ உலகசிநேகமும்‌, 
சுவரியமும்‌, உலகசந்தோஷமும்‌ 
நிரம்பியிருக்கிறது பல்பம்‌ 


அதங்காரிகள்‌ 
காரியங்களுக்கு முக்கியத்துவம்‌ 
கொடுக்கிறார்கள்‌. உலகசந்தோஷத்தின்‌ 
மீது ஆசைப்படுகிறார்கள்‌. அவர்களுக்கு 
இந்தப்‌ பிரபஞ்சத்தைத்‌ தவிர வேறு 
ஒன்றும்‌ தெரியவில்லை. அவர்கள்‌ 
தாவீதோடு கூடமிருந்தாலும்‌, 
அவர்களுடைய துன்மார்க்கமான. 
சிந்தனையினால்‌ தாவீதுக்கு ஒரு 
பாதிப்பும்‌ உண்டாகவில்லை. 
தாவீது தன்னுடைய முழுஇருதயத்தோடு 
கர்த்தருடைய கட்டளைகளைக்‌ 
கைக்கொள்கிறார்‌ அவர்‌ தேவதுடைய 

தத்தில்‌ மனமகிழ்ச்சியாயி 
அதங்காரிகள்‌ உலகத்தை 
நம்புகிறார்கள்‌. மனுஷரை த 
ஐக்வரியத்தை 

இவை 


இருதயம்‌ 


உலகக்‌ 


தங்களைப்‌ 

என்று 
இறுமாப்பாயிருக்கிறார்கள்‌. இவற்றில்‌ 
மனமகிழ்ச்சியாயிருக்கிறார்கள்‌. இவர்களை 
விட்டு ஐசுவரியம்‌ போய்விட்டால்‌, 
இவர்களுடைய சந்தோஷமும்‌ போய்விடும்‌ 
தாவீதோ கர்த்தருடைய வேதத்தில்‌ 
மாத்திரமே மகிழ்ச்சியாயிருக்கிறார்‌. 





ழ்‌ நவள 
யாய 


தாவீதின்‌ ஆவிக்குரிய 
தேவனுடைய வார்த்தையே 
அஸ்திபாரமாயிருக்கிறது. _ தேவனுடைய 

தத்தமே அவருக்குப்‌ பாதுகாப்பு. 


உலகப்பிரகாரமான ஜனங்கள்‌ 
இந்த உலகக்காரியங்களில்‌. 
'சந்தோஷப்படுகிறார்கள்‌. நாமோ 
கர்த்தருடைய ஆவிக்குரிய ஜனங்கள்‌. 
நாம்‌ ஆவிக்குரிய காரியங்களில்‌ 
'சந்தோஷப்படவேண்டும்‌. உலகசிநேகம்‌ 
தேவனுக்கு விரோதமான பகை என்பதைப்‌ 
புரிந்துகொண்டு, நாம்‌ உலகத்தை 
சிநேகிக்காமல்‌, தேவனையும்‌, அவருடைய 
வார்த்தையையும்‌, ருடைய 


ஜீவியத்திற்கு 


தகதக எதக்ள டுப்‌ 


எனக்கு நல்லது. 


நான்‌ உயத்திரவப்பட்டது எனக்கு. 
நல்லது; அதினால்‌. உமது 
பிரமாணங்கனைக்‌. கற்றுக்‌. 
கொள்ளுகிறேன்‌ (சுங்‌ 119:71). 


இருதயத்தில்‌ 
துன்மார்க்கமாய்‌ 


அகங்காரிகளும்‌, 
பெருமையுள்ளவர்களும்‌. 
ஜீவிக்கிறார்கள்‌. ஆடம்பரமா 
யிருக்கிறார்கள்‌. உலகசந்தோஷத்தினால்‌. 
நிரம்பியிருக்கிறார்கள்‌. தாவீதோ 
தன்னுடைய முழுஇருதயத்தோடு 
தேவனுடைய கட்டளைகளைக்‌ 
கைக்கொள்கிறார்‌. அவருடைய வேதத்தில்‌ 
மனமகிழ்ச்சியாயிருக்கிறார்‌. ஆனாலும்‌ 
தாவீதுக்‌ உபத்திரவங்கள்‌ 
வந்திருக்கிறது. 
தாவீது தனக்கு வந்திருக்கிற 
உபத்திரவங்களைத்‌ தியானித்துப்‌ 
பார்க்கிறார்‌. “நான்‌ உபத்திரவப்பட்டது 
எனக்கு நல்லது" என்று சொல்லுகிறார்‌. 
தாவீது உபத்திரவப்பட்டபோதுதான்‌, அவர்‌ 
சத்தியங்களைக்‌ கற்றுக்‌ 
அநேக காரியங்களை 
தாவீது தன்னுடைய உபத்திரவத்தில்தான்‌ 
புரிந்துகொண்டார்‌. உபத்திரவப்படுவதற்கு 
முன்பு அவர்‌ கர்த்தருடைய 


வார்த்தையைக்‌ காத்து நடக்கி! 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை OCDNENIS 


PUBLISHERS 


தாவீது உபத்திரவப்பட்டதினால்‌, 
கர்த்தருடைய பிரமாணங்களைக்‌ கற்றுக்‌ 
கொள்கிறார்‌. உபத்திரவத்தின்‌ மூலமாய்‌, 
தேவனுடைய கிருபையும்‌, தேவனைப்பற்றிய 
அறிவும்‌ தாவீதின்‌ இருதயத்திற்குள்‌ 
அதிகரித்திருக்கிறது. கர்த்தர்‌ நம்மைத்‌ 
தண்டிக்கும்போது, நமக்குப்‌ போதிக்கவும்‌ 
செய்கிறார்‌. கர்த்தர்‌ கற்றுக்கொடுக்கும்‌ 
போது, நாம்‌ கற்றுக்கொள்ளவேண்டும்‌. 
நாம்‌ உபத்திரவப்படும்போதுதான்‌, 
நம்முடைய இருதயம்‌ கற்றுக்‌ 
கொள்வதற்குத்‌ திறந்திருக்கும்‌. 


நீர்‌ வினம்பின வேதமே எனக்கு 
நலம்‌ 

அநேகமாயிரம்‌ 
வெள்வியைப்பார்க்கிலும்‌, 
விவம்பின வேதமே 
(சங்‌ 19:72). 


உபத்திரவப்பட்டபோது 

பிரமாணங்களைக்‌ 
கற்றுக்கொண்டார்‌ தாவீதிடத்தில்‌ 
அநேகமாயிரம்‌ பொன்னும்‌ வெள்ளியும்‌ 
இருந்தது. அவர்‌ உபத்திரவப்பட்டபோது 
இந்த ஐசுஷியங்களெல்லம்‌ அவரை 
விட்டுப்‌ போய்விட்டது. தாவீது இப்போது 
ஒன்றுரில்லாதவராயிருக்கிறார்‌. ஆனாலும்‌ 
இவையெல்லாவற்றைப்‌ பார்க்கிலும்‌ 
கர்த்தருடைய பிரமாணமே தனக்கு 
நலமானது என்று அனுபவத்தோடு 
சொல்லுகிறார்‌ 


இப்போது தாவீதிடத்தில்‌ பொன்னும்‌ 
வெள்ளியும்‌ இல்லை. தேவனுடைய 
பிரமாணம்‌ மாத்திரமே உள்ளது. தாவீது 
இல்விரண்டையும்‌ ஒப்பிட்டுப்‌ பார்க்கிறார்‌ 
பொன்‌ வெள்ளி கியவற்றைவிட 


கர்த்தருடைய பிரமாணங்களே தாவீதுக்கு 
வள்‌ அண்டக்‌ எனம 


புதிய ஏற்பாட்டுக்காலத்தில்‌ ஜீவிக்கிற 
விசுவாசிகளாகிய நமக்கு, கர்த்தர்‌ 
சவ னக கவடு கரு ர்‌ 
பழைய ஏற்பாட்டையும்‌ புதிய ஏற்பாட்டையும்‌ 
சேர்த்துக்‌ கொடுத்திருக்கிறார்‌. தாவீதின்‌ 

க்கியம்‌ கிடைக்கவில்லை. கு 
நழுவேதாகமமும்‌ கொடுக்கப்ப வில்லை 


தாவீது 
தேவனுடைய 





ழ்‌ நள 
யாய 


தனக்குக்‌ கொடுக்கப்பட்டிருக்கிற 
பப ட ன்ப வன்க இந்தப்‌ 
பிரபஞ்‌ சுவரியங்களையும்‌ அவர்‌ 
ஒப்பிட டுப்‌ மக்கள்‌ 

தேவனுடைய பிரமாணம்‌ 
கர்த்தருடைய வாயிலிருந்து 
வந்திருக்கிறது. தாவீது இதைப்பற்றிச்‌ 
சொல்லும்போது, “நீர்‌ விளம்பின வேதம்‌” 
என்று சொல்லுகிறார்‌. தேவன்‌ தம்முடைய 
சித்தத்தை, தம்முடைய 
வேதத்தில்‌ வெளிப்படுத்தியிருக்கிறார்‌. 
தாவீது உபத்திரவப்பட்ட பின்பு மறுபடியும்‌ 
செழித்திருந்தார்‌. அவர்‌ இழந்துபோன 
ஐகூரியங்களையெல்லாம்‌ திரும்பவும்‌ 
பெற்றுக்கொண்டார்‌. இப்போது தாவீதின்‌ 
இருதயம்‌ உலகப்பிரகாரமான 
ஐசுவரியத்தின்மீது சார்ந்திருக்கவில்லை. 
தேவனுடைய வேதத்தின்மீது மாத்திரமே 
சார்ந்திருக்கிறார்‌. “அநேகமாயிரம்‌ பொன்‌ 
வெள்ளியைப்பார்க்கிலும்‌, நீர்‌ விளம்பின 
வேதமே எனக்கு நலம்‌" (சங்‌ 1972) 
என்று தாவீது தெளிந்த சீந்தனையோடு 
சொல்லுகிறார்‌ 


யோட்‌ 
௪ங்‌ 119 : 78-80 


சுங்‌ 11978. உம்முடைய 
என்னை உண்டாக்கி, 
உருவாக்கிற்று;. உம்முடைய 
கற்பனைகளைக்‌ கற்றுக்கொன்ன 
என்னை உணர்வுன்னவனாக்கும்‌. 


கங்‌ 11974. நான்‌ உம்முடைய 
வசனத்திற்குக்‌ காத்திருக்கிறபடியால்‌, 
உமக்குப்‌ பாயத்தவர்கள்‌ என்னைக்‌: 
கண்டு சந்தோஷப்படுவார்கள்‌.. 


கங்‌ 119575. கர்த்தாவே உமது 
தியாயத்தீர்ப்புகன்‌ தீதியுன்னதென்றும்‌, 
உண்மையின்படி. என்னை 
உயத்திரவப்படுத்தினீரென்றும்‌ 
அறிவேன்‌. 


கரங்கள்‌ 
என்னை 


சுங்‌ 119:78. தீர்‌ உமது அடியேனுக்குக்‌ 
கொடுத்த உமது வாக்கின்படி, உமது 
கிருபை என்னைத்‌ தேற்றுவதாக. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மாமா 


PUBLISHERS 


119:77. தான்‌ பிழைத்திருக்கும்‌ 
படிக்கு உமது இரக்கங்கள்‌ எனக்குக்‌ 
கிடைப்பதாக; உம்முடைய வேதம்‌ என்‌: 
மனமகிழ்ச்சி. 


சங்‌ 19:78. அகங்காரிகன்‌ என்னைப்‌ 
பொய்களினால்‌ கெடுக்கப்‌ பார்த்த 
படியால்‌ வெட்கப்பட்டுப்‌ 
போவார்கனாக; நானோ உமது 
கட்டளைகளைத்‌ தியானிப்பேன்‌. 


சங்‌ 119:79. உமக்குப்‌ பயந்து, உமது 
சாட்சிகளை அதித்திருக்கிறவர்கள்‌. 
என்னண்டைக்குத்‌ திரும்புவார்கனாக. 


சங்‌ 119:80. நான்‌ வெட்கப்பட்டுப்‌ 
போகாதபடிக்கு, என்‌ இருதயம்‌ உமது 
பிரமாணங்கவில்‌ உத்தமமாயிருக்கக்‌ 
கடவது. 


என்னை உணர்வுள்ள வனாக்கும்‌ 


உம்முடைய கரங்கள்‌ என்னை 
உண்டாக்கி, என்னை உருவாக்கிற்று; 
உம்முடைய கற்பனைகளைக்‌ 
கற்றுக்கொள்ள. என்னை 
உணர்வுள்ளவனாக்கும்‌ (சங்‌ 19:79). 


தாவீது தானாக உண்டாகவில்லை 
என்றும்‌. கர்த்தருடை ய கரங்களே தன்னை 
உருவாக்கிற்று என்றும்‌ அற்கீகரிக்கிறார்‌ 
“உம்முடைய கரங்கள்‌ என்னையும்‌ 
எனக்குரிய எல்லாவற்றையும்‌ உருவாக்கிப்‌ 
படைத்திருந்தும்‌, என்னை 
நிர்மூலமாக்குகிறீர்‌ களிமண்போல 
உன்னை உருவாக்கினீர்‌ என்பதையும்‌, 
என்னைத்‌ திரும்பத்‌ தூளாகப்போகப்‌ 
பண்ணுவீர்‌ என்பதையும்‌ நினைத்தருளும்‌” 
(யோபு 10:89). ஆதியிலே தேவன்‌ 
ஆதாமை உண்டாக்கினார்‌. கர்த்தருடைய 
கரங்களே எல்லா மனுஷரையும்‌ 
உண்டாக்கிற்று. 


“நான்‌ பிரமிக்கத்தக்க 
உண்டாக்கப்பட்டபடியால்‌, 
துதிப்பேன்‌; உமது 
அதிசயமானவைகள்‌, 


ஆத்துமாவுக்கு நன்றாய்த்‌ தெரியும்‌. நான்‌ 
ஒளிப்பிடத்‌; உண்டாக்கப்பட்ட, 


அதிசயமாய்‌ 





ழ்‌ நள 
யாய 


பூமியின்‌ தாழ்விடங்களிலே விசித்திர 
விநோதமாய்‌ உருவாக்கப்பட்ட போது, 
என்‌ எலும்புகள்‌ உமக்கு 
மறைவாயிருக்கவில்லை. என்‌ கருவை 
உம்முடைய கண்கள்‌ கண்டது; என்‌ 
அவயங்களில்‌ ஒன்றாகிலும்‌ 
இல்லாதபோதே அவைகள்‌ அனைத்தும்‌, 
அவைகள்‌ உருவேற்படும்‌ நாட்களும்‌. 
உம புஸ்தகத்தில்‌ எழுதியிருந்தது” 


(சங்‌ 1394516). 


நோக்கிப்‌ 
கிருபையுள்ள 
தாவீது 


தாவீது கர்த்தரை 
பார்க்கும்போது, அவரை 
தேவனாகக்‌ காண்கிறார்‌. 
கர்த்தருடைய கற்பனைகளை கற்றுக்‌ 
கொள்ள விரும்புகிறார்‌. “உம்முடைய 
கற்பனைகளைக்‌ கற்றுக்கொள்ள என்னை 
உணர்வுள்ளவனாக்கும்‌' என்று 
கர்த்தரிடத்தில்‌ ஜெபம்பண்ணுகிறார்‌ 
கர்த்தரே நம்முடைய ஜீவனுக்கு 
ஆதாரமானவர்‌ அவரே நம்மை 
உண்டாக்கினவர்‌. அவரே நம்மைப்‌ 
புதுப்பிக்கிறவர்‌ 


நம்முடைய ஜீவனுக்கு ஒரு 
நோக்கழுண்டு. கர்த்தர்‌ நம்‌ 
ஒவ்வொருவருடைய ஜீவனுக்கும்‌ ஒரு 
இலக்கை நியமித்திருக்கிறார்‌ நாம்‌ 
எல்லோருமே நம்முடைய இலக்கை 
அடையும்‌ வண்ணமாய்‌ ஜீவிக்கவேண்டும்‌. 
கர்த்தருடைய கற்பனைகளைக்‌ கற்றுக்‌ 
கொண்டால்தான்‌, அவருடைய சித்தத்தைப்‌ 
புரிந்துகொள்ள முடியும்‌. நாம்‌ 
உணர்வுள்ளவர்களாகமிருந்தால்‌ தான்‌ 
நம்மால்‌ கர்த்தருடைய கற்பனைகளைக்‌ 
கற்றுக்கொள்ள முடியும்‌. கர்த்தரே நம்மை 
உணர்வுள்ளவர்களாக ஆக்குகிறவர்‌. 


நான்‌ உம்முடைய 
வசனத்திற்குக்‌ காத்திருக்கிறேன்‌ 


நான்‌ உம்முடைய வசனத்திற்குக்‌ 
காத்திருக்கிற படியால்‌, உமக்குப்‌ 
பயந்தவர்கள்‌ என்னைக்‌ கண்டு. 
சுந்தோஷப்படுவார்கன்‌ (சண்‌ 119:74). 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம்மா 


PUBLISHERS 


கர்த்தருடைய பரிசுத்தவான்கள்‌. 
தேவனுடைய இரட்சிப்பை நம்புவார்கள்‌. 
தேவனுடைய வசனத்தை நம்புவார்கள்‌. 
கர்த்தரை நம்புகிறவர்கள்‌ ஒருபோதும்‌ 
வெட்கப்பட்டுப்போகமாட்டார்கள்‌. கர்த்தரை 
நம்புவதற்காக அவர்கள்‌ வெட்கப்படவும்‌ 
மாட்டார்கள்‌. நாம்‌ கர்த்தரை நம்பும்போது 
நம்முடைய ஆத்துமாவில்‌ ஆரம்பத்தில்‌ 
திருப்தியுண்டாகும்‌ முடிவில்‌ மகிமை 
உண்டாகும்‌. 


கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு 
கர்த்தரே ஆசீர்வாதமாயிருக்கிறார்‌. நமக்கு 
கர்த்தரிடத்தில்தான்‌ ஆறுதலும்‌ 
ஆசீர்வாதமும்‌ நாம்‌ 
கர்த்தருடைய வசனத்திற்குக்‌ 
காத்திருக்கும்‌ போது, கர்த்தர்‌ தம்முடைய 
வசனத்தின்‌  பிரகாரமாய்‌ நம்மை 
ஆசீர்வதிப்பார்‌ நம்மைப்‌ போலவே 
கர்த்தருக்குப்‌ பயந்தவர்கள்‌ அநேகர்‌ 
இருக்கிறார்கள்‌. நாம்‌ கர்த்தருடைய 


வசனத்திற்கு காத்திருப்பதை அவர்கள்‌ 
கண்டு சந்தோஷப்படுவார்கள்‌. 


உண்டு, 


துன்மார்க்கர்‌ 
விசுவாசத்தைக்கண்டு 
தூஷித்தாலும்‌, 
பரியாசம்பண்ணினாலும்‌, 
பயந்தவர்கள்‌. 
சந்தோஷப்படுவார்கள்‌. 
விசுவாசிப்பதினாலும்‌. 
வசனத்திற்குக்‌ 
நமக்கும்‌ 
கர்த்தருடைய 
வான்களுக்கும்‌ சந்தோஷமுண்டாகும்‌. 


நம்முடைய 
நம்மைத்‌ 
நம்மைப்‌ 
கர்த்தருக்குப்‌ 
நம்மைக்‌ கண்டு 
நாம்‌ கர்த்தரை 
கர்த்தருடைய 
காத்திருப்பதினாலும்‌, 


கர்த்தாவே, உமது 
நியாயத்தீர்ப்புகள்‌ நீதியுன்னது 


கர்த்தாவே, 
தீர்ப்புகள்‌ 
உண்மையின்படி. 
உயத்திரவப்படுத்தினீரென்றும்‌ 
அறிவேன்‌ (சங்‌ 119:75). 


உமது நியாயத்‌ 
நீதியுள்ள தென்றும்‌, 
என்னை 





ழ்‌ பய] 
யாய 


தாவீது இன்னும்‌ 
உபத்திரவுத்திலிருக்கிறார்‌. தாவீது 
தன்னுடைய பாவத்தை மறைக்கவில்லை. 
தன்னுடைய பாவத்தினிமித்தமாய்‌, கர்த்தர்‌ 
தனக்கு உபத்திரவத்தை அனுமதித்து, 
தன்னைத்‌ திருத்துகிறார்‌ என்பதை 
தாவீது புரிந்துகொள்கிறார்‌. கர்த்தருடைய 
நியாயத்தீர்ப்புக்கள்‌ எல்லாமே 
நீதியுள்ளவை. அவர்‌ தம்முடைய 
உண்மையின்‌ படியே தாவீதை 
கவ்‌ 


தேவன்‌ தம்முடைய சுபாவத்தில்‌ 
பரிசுத்தமுள்ளவர்‌. ஞானமுள்ளவர்‌. 
நீதியுள்ளவர்‌. தேவனுடைய ராஜ்யத்தில்‌ 
சகலமும்‌ அவருடைய நீதியின்‌ பிரகாரமே 
ம்‌ அவருடைய ராஜ்யத்தில்‌: 
அசுத்தமோ இருக்காது. 
பரிசுத்தமாயும்‌  நீதியாயும்‌ 
தேவனுடைய 
நீதியுள்ளது. 
நாமும்‌ 


க்கு! 
நியாயத்திர்புகளெல்லாம்‌ 
என்று. தாளீதைப்போல 
சொல்லலாம்‌. 


சில சமயங்களில்‌ தேவனுடைய 
நியாயத்தீர்ப்பை நம்மால்‌ புரிந்துகொள்ள 
முடியாது. தேவன்‌ சில சமயங்களில்‌ 
நமக்கு உபத்திரவத்தை அனுமதிப்பார்‌. நாம்‌ 
கஷ்டங்களையும்‌ வேதனைகளையும்‌ 
அனுபவிப்போம்‌. இதற்கான 
காரணங்களையும்‌ நம்மால்‌ 
புரிந்துகொள்ள முடியாது. இவையெல்லாம்‌ 
தேவனுக்கு மாத்திரமே தெரிந்திருக்கிற 
இரகசியமாகயிருக்கும்‌. 


தேவனுடைய 
பிரகாரம்‌ 
உபத்திரவங்கள்‌: வருகிறது. 
நம்மை வேதனைப்படுத்தவேண்டும்‌ 
என்பதோ அல்லது நம்மை அழித்துப்போட 
வேண்டும்‌ என்பதோ  உபத்திரவத்தின்‌ 
நோக்கமல்ல. நாம்‌ திருந்துவதற்காகவும்‌ 
நம்முடைய நன்மைக்காகவும்‌, 
நமக்கு உபத்திரவத்தை அனுமதிக்கிறார்‌. 
அவர்‌ நம்மை உபத்திரவப்படுத்தும்போது. 
தம்முடைய உண்மையின்படியே நம்மை 
உபத்திரவப்படுத்துகிறார்‌ என்பதை நாம்‌ 
அறிந்துகொள்ள வேண்டும்‌. 


உடன்படிக்கையின்‌ 
நமக்கு. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மமம்‌ 


PUBLISHERS 


உம்முடைய 
மனமகிழ்ச்சி 


வேதம்‌ 


தீர்‌ உமது அடியேனுக்குக்‌ 
கொடுத்த உமது வாக்கின்படி, உமது 
கிருபை என்னைத்‌ தேற்றுவதாக. நான்‌: 
பிழைத்திருக்கும்படிக்கு. உமது 
இரக்கங்கள்‌ எனக்குக்‌ கிடைப்பதாக; 
உம்முடைய வேதம்‌ என்‌ மனமகிழ்ச்சி 
(சங்‌ 119:76,77). 


தனக்கு தேவனுடைய கிருபை 
கிடைக்கவேண்டுமென்று, தாவீது 
பயபக்தியோடு விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 
தாவீது தேவனுடைய நீதியினால்‌, 
தன்னுடைய ஜீவியத்தில்‌ உபத்திரவங்களை 
அனுபவிக்கிறார்‌. இது தேவனுடைய நீதி, 
நாம்‌ உபத்திரவப்பட்டாலும்‌, தேவனுடைய 
கிருபைக்காக அவரிடத்தில்‌ 
விசுவாசத்தோடு ஜெபிக்கவேண்டும்‌. 
கர்த்தர்‌ நீதியுள்ளவர்‌. அவர்‌ கிருபையும்‌ 
இரக்கமுமுள்ளவர்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
நீதியினால்‌, நம்மை 
உபத்திரவப்படுத்தினாலும்‌, அவர்‌ 
தம்முடைய கிருபையினாலும்‌ 
இரக்கத்தினாலும்‌, நமக்கு நன்மையும்‌ 
செய்வார்‌. உபத்திரவத்தில்‌ நம்மைத்‌ 
தேற்றுவார்‌. 


தேவனுடைய கிருபை தனக்குக்‌ 
காண்பிக்கப்படவேண்டும்‌. என்று தாவீது 
பயபக்தியோடு விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 
நீர்‌ உமது அடியேனுக்கு கொடுத்த 
உம்முடைய வாக்கின்படி, உமது கிருபை 
என்னைத்‌ தேற்றுவதாக” என்றும்‌, “நான்‌ 
பிழைத்திருக்கும்படிக்கு உமது 
இரக்கங்கள்‌ எனக்குக்‌ கிடைப்பதாக” 
விசுவாசத்தோடும்‌. 
ரிவோடும்‌ கர்த்தரிடத்தில்‌ 
விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 
நமக்கு தேவனுடைய உபத்திரவம்‌ 
மாத்திரம்‌ வந்தால்‌ நாம்‌ சோர்ந்து 
போய்விடுவோம்‌. உபத்திரவத்தோடு 
தேவனுடைய ன்‌ இரக்கமும்‌, 


ம்‌, தேறுதலும்‌ டும்‌. 
சத்த. நம்மை உபத்திரவப்படுத்தினாலும்‌, 





ழ்‌ நவள 
யாய 


அவரே தம்முடைய 
இரக்கத்தினாலும்‌, 


எிழலிக்க வேண்டும்‌. 


நாம்‌ உபத்திரவப்படும்போது நமக்கு 
மனுஷர்‌ மூலமாய்‌ எந்த தலும்‌ 
உண்டாக வில்லையென்றாலும்‌, 
தேவனுடைய கிருபையினால்‌ நமக்கு 
ஆறுதல்‌ உண்டாகும்‌. நமக்கு எப்படிப்பட்ட 
உபத்திரவங்கள்‌ வந்தாலும்‌, அந்த 
உபத்திரவங்கள்‌ மத்தியில்‌, தேவனுடைய 
கிருபையும்‌ இரக்கமும்‌, நம்மைத்‌ தாங்கும்‌ 
என்பதே கர்த்தருக்குள்‌ நாம்‌ 
வைத்திருக்கிற விசுவாசம்‌. இதுவே 
நமக்கு மெய்யான மகிழ்ச்சி. “உம்முடைய 
வேதம்‌ என்‌ மனமகிழ்ச்சி! என்று தாவீது 
சொல்லுகிறார்‌ கர்த்தருடைய 
வார்த்தையே நமக்கு உண்மையான 
சந்தோஷம்‌, கர்த்தர்‌ நம்மை 
உயத்திரவப்படுத்தினாலும்‌. அவர்‌ நம்மை 
ஆசீர்வதித்தாலும்‌, எல்லாவற்றையும்‌ 
இவர்‌ நம்முடைய நன்மைக்காகவே 
செய்கிறார்‌. இதுவே கர்த்தருடைய 
வார்த்தை. இதுவே அவருடைய வேதம்‌ 


கிருபையினாலும்‌ 
நம்முடைய 
நம்மை 


உமது 
'தியானிப்பேன்‌ 


கட்டனைகளைத்‌ 


அகங்காரிகள்‌ 
பொய்களினால்‌ 
பார்த்தபடியால்‌ 
போவார்களாக; 
கட்டனைகணைத்‌. 
உமக்குப்‌ 
சாட்சிகளை 
என்னண்டைக்குத்‌ 
(சங்‌ 119:78,79). 


தித்‌, 
திரும்புவார்கனாக. 


விரோதமாக 
அதங்காரிகள்‌  எழும்பியிருக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ தாவீதை பொய்களினால்‌. 
கெடுக்கப்பார்க்கிறார்கள்‌. தாவீது 
சொன்னதையும்‌. செய்ததையும்‌ தவறாக 
வியாக்கியானம்‌ பண்ணி; தாவீதின்‌ 
நற்பெயருக்கு களங்கம்‌ 
உண்டுபண்ணப்பார்க்கிறார்கள்‌. 

ாலீதோ க பொய்ப்‌ 
பககக. ன்றது 


தாவீதுக்கு 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மமம்‌ 


PUBLISHERS 


கொடுக்கவில்லை. 
வெட்கப்பட்டுப்போவார்கள்‌ 
தாவீதுக்குத்‌ தெரியும்‌. 


அவர்கள்‌ 
என்பது, 


அதங்காரிகள்‌ 
காரணமில்லாமல்‌ 
காரணமில்லாமல்‌. 
காரணமில்லாத நிந்தனைகளும்‌, 
காரணமில்லாத சாபங்களும்‌ நம்மைச்‌ 
சேதப்படுத்தாது. அவை நமக்கு முன்பாக 
பெலனற்றுப்போகும்‌. அவர்களுடைய 
பொய்வார்த்தைகளினால்‌ நமக்கு ஒரு 
பாதிப்பும்‌ உண்டாகாது. அவர்கள்தான்‌. 
பாதிக்கப்படுவார்கள்‌. தாவீது இந்தச்‌ 
சத்தியத்தை உணர்ந்தவராக, 
“அகங்காரிகள்‌ என்னை பொய்களினால்‌ 
கெடுக்கப்பார்த்தபடியால்‌ வெட்கப்பட்டு 
போவார்களாக” என்று கர்த்தரிடத்தில்‌ 
விசுவாசத்தோடு ஜெபர்பண்ணுகிறார்‌. 
“வெட்கப்பட்டுப்போவார்களாக' என்னும்‌ 
வார்த்தைக்கு, “மனந்திரும்புவார்களாக 
அல்லது அழிந்துபோவார்களாக” என்று 
பொருள்‌. 


தாவீதைக்‌ 
நிந்திக்கிறார்கள்‌. 
சபிக்கிறார்கள்‌. 


அதங்காரிகள்‌ 
விரோதமாக 


தாவீதுக்கு 
பொய்சொன்னாலும்‌ அவர்‌ 
கர்த்தருடைய கட்டளைகளைத்‌ 
தியானிப்பதாக தீர்மானம்பண்ணுகிறார்‌. 
தாவீது கர்த்தருடைய பரிசுத்தவான்‌களை 
நேசிக்கிறார்‌. தன்னுடைய ஜீவியத்தில்‌ 
அவர்களுக்கு முக்கியத்துவம்‌ 
கொடுக்கிறார்‌. கர்த்தருக்குப்‌ பயந்து, 
கர்த்தருடைய சாட்சிகளை 
அறிந்திருக்கிறவர்கள்‌ தன்னண்டைக்குத்‌ 
திரும்பவேண்டும்‌ என்று தாவீது 
விரும்புகிறார்‌. 


தாவீது உரியாவைக்‌ கொன்று 
போட்டார்‌. பத்சேபாளோடு தான்‌ செய்த 
பாவத்தை மறைப்பதற்காக, அவர்‌ 
மேலும்‌ ஒரு பாவத்தை துணிகரமாகச்‌ 
செய்தார்‌. கர்த்தருக்குப்‌ பயந்தவர்கள்‌ 
தாவீதின்‌ பாவமான செயலைப்‌ பார்த்து, 
அவரைவிட்டு விலகிப்போய்விட்டார்கள்‌. 
தாவீதின்‌ துன்மார்க்கமான செய்கையைக்‌ 
கண்டு நீதிமான்கள்‌ வெட்கப்பட்டார்கள்‌. 
அவர்களெல்லோரும்‌ தாவீதை விட்டு 
விலகிப்போனது அவருக்கு மிகுந்த 
மனவேதனையைக்‌ கொடுத்தது. 





ழ்‌ நவள 
யாய 


இப்போது 
மனந்திரும்பியிருக்கிறார்‌. 
கட்டளைகளைத்‌ தியானிக்கிறார்‌. 
தன்னைவிட்டு விலகிப்போன: 
பரிசுத்தவான்கள்‌, இனிமேல்‌ தன்னிடத்தில்‌. 
திரும்ப வேண்டுமென்று. தாவீது 
ரர அன்‌ எர வாம்‌ 


என்‌ இருதயம்‌ 
உமது பிரமாணங்களில்‌ 
உத்தமமாயிருக்கக்கடவது 


தாவீது 
கர்த்தருடைய 


வெட்கப்பட்டுப்‌ 

என்‌ இருதயம்‌ 

பிரமாணங்கனில்‌. 
உத்தமமாயிருக்கக்கடவது (சங்‌ 19:80). 


உத்தமானாயிருக்க 
என்‌ இருதயம்‌ 
பிரமாணங்களில்‌ 
உத்தமமாயிருக்கக்கடவது' என்று 
ஜெபம்பண்ணுகிறார்‌ துன்மார்க்கரின்‌ 
முடிவு எப்படியிருக்கும்‌ என்று தாவீதுக்குத்‌ 
தெரியும்‌. மாய்மாலக்கார்கள்‌ அழிந்து 
போவார்கள்‌ அதங்காரிகள்‌ 
வெட்கப்பட்டுப்போவார்கள்‌. கர்த்தருக்கு 
து உத்தணாயிருக்கிறவர்களோ 
மித்திரு'பார்கள்‌ 


தாவீது 
விரும்புகிறார்‌. 
உமது 


நாம்‌ 
கிருபாசனத்தண்டைக்கு 
தைரியமாய்க்‌ கிட்டிச்சேர 
நம்முடைய 
சுத்தமாயிருந்தால்தான்‌ 
சமுகத்திற்கு முன்பாக நம்மால்‌ 
வரமுடியும்‌. நம்முடைய இருதயத்தை 
கர்த்தருடைய சமுகத்திற்கு முன்பாக 
உயர்த்தி விண்ணப்பம்பண்ணபமுடியும்‌ 
நம்முடைய இருதயம்‌ அசுத்தமாயிருந்தால்‌, 
மகாநாளின்‌ நியாயத்தீர்ப்பின்போது நாம்‌ 
'வெட்கப்பட்டுப்போவோம்‌. 

தாவீது நியாயத்தீர்ப்பு நாளின்போது, 
தன்னுடைய இருதயத்தில்‌ கறை திரை 
எதுவுரில்லாமல்‌, தன்னுடைய தலையை 
ப சமுகத்திற்கு படப்‌ 
உயர்த்த விரும்புகிறார்‌. இதற்காகவே, 


கர்த்தருடைய 
முன்பாக 
வேண்டும்‌. 
இருதயம்‌ 
கர்த்தருடைய 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மாமா 


PUBLISHERS 


“நான்‌ வெட்கப்பட்டுப்போகாதபடிக்கு, 
என்‌ இருதயம்‌ உமது பிரமாணங்களில்‌ 
உத்தமமாயிருக்கக்கடவது” என்று தாவீது 
தன்னுடைய ஆத்தும பரிசுத்தத்திற்காக 
ஜெபம்பண்ணுகிறார்‌. கர்த்தர்‌ பரிசுத்தர்‌ 
அவருடைய பிள்ளைகளாகிய நாமும்‌ 
சுத்தமுள்ளவர்களாயிருக்கவேண்டும்‌. 


கப்‌ 
சங்‌ 119 : 81-88 


சங்‌ 119:81. உம்முடைய இரட்சிப்புக்கு 
என்‌ ஆத்துமா தவிக்கிறது; உம்முடைய 
வசனத்துக்குக்‌ காத்திருக்கிறேன்‌. 


சங்‌ 119:82. எப்பொழுது என்னைத்‌ 
தேற்றுவீர்‌ என்று, உம்முடைய 
வாக்கின்மேல்‌ நோக்கமாய்‌ என்‌ கண்கள்‌: 
பூத்துப்‌ போகிறது. 


சங்‌ 19:88. புகையிலுன்ன 
துருத்தியைப்‌ போலானேன்‌; உமது 
பிரமாணங்கனையோ மறவேன்‌. 


சங்‌ 
நாட்கள்‌ 
துன்பப்படுத்துகிறவர்களுக்கு. நீர்‌ 
எப்பொழுது நியாயத்தீர்ப்பு செய்வீர்‌? 


119:84. உமது அடியேனுடைய 
எம்மாத்திரம்‌? என்னைத்‌ 


சங்‌ 119:85. உம்முடைய வேதத்துக்கு 
விரோதமாய்‌ அகங்காரிகன்‌ எனக்குக்‌ 
குழிகளை வெட்டினார்கள்‌. 


சன்‌ 119:86. 
கற்பனைகளெல்லாம்‌. 
உண்மையாயிருக்கிறது; அதியாயமாய்‌ 
என்னைத்‌ துன்பப்படுத்துகிறார்கள்‌; தீர்‌ 
எனக்குச்‌ சகாயம்பண்ணும்‌. 


உம்முடைய 


சங்‌ 119:87. அவர்கள்‌. 
பூமியிலிராமல்‌ நீக்கிவிடச்‌ சற்றே 
தப்பித்து; ஆனாலும்‌ நான்‌ உமது 
கட்டனைகளை விட்டு விடவில்லை. 


என்னைப்‌ 


சன்‌ 119:88. உமது கிருபையின்‌ படியே 
என்னை உயிர்ப்பியும்‌; அப்பொழுது 
நான்‌ உம்முடைய வாக்கின்‌ காட்சியைக்‌ 
காத்து நடப்பேன்‌. 





ழ்‌ நவள 
யாய 


உம்முடைய இரட்சிப்புக்கு என்‌ 
ஆத்துமா தவிக்கிறது 


உம்முடைய இரட்சிப்புக்கு என்‌ 
ஆத்துமா தவிக்கிறது; உம்முடைய 
வசனத்துக்குக்‌ காத்திருக்கிறேன்‌. 
எப்பொழுது என்னைத்‌ தேற்றுவீர்‌ 
என்று, உம்முடைய வாக்கின்மேல்‌: 
நோக்கமாய்‌ என்‌ கண்கன்‌ பூத்துப்‌ 
போகிறது. (சங்‌ 119:81,82). 


தாவீதின்‌ ஆத்துமா கர்த்தருடைய 
இரட்சிப்புக்காகவும்‌ அவருடைய 
வசனத்திற்காகவும்‌ தவிக்கிறது. 
காத்திருக்கிறது. நம்முடைய ஆத்தும 
இரட்சிப்பு தேவனுடைய வார்த்தையின்‌ 
பிரகாரமாய்‌ உண்டாகும்‌. தாவீது 
இப்போது நெருக்கத்திலிருக்கிறார்‌ 
உபத்திரவப்படுகிறார்‌. அவருடைய 
இருதயத்தில்‌ சந்தேகங்களும்‌ பயங்களும்‌ 
நிரம்பியிருக்கிறது. தந்த 
இக்கட்டுக்களிலிருந்து 

விடுதலை உண்ட ரகவேண்டுகென்று 
தாவீது விரும்புகிறார்‌ 


தாவீது இந்த 
மேசியாவின்‌ 


வசனப்பகுதியில்‌ 
வருகையைப்பற்றிச்‌ 
சொல்லுவதாக வேதபண்டிதர்கள்‌ 
வியாக்கியானம்‌ பண்ணுகிறார்கள்‌. 
விசுவாசமுள்ளவர்களின்‌ ஆத்துமாக்கள்‌, 
மேசியாவைக்‌ காண்பதற்காகக்‌ 
காத்திருக்கிறது அவர்‌ மூலமாய்‌ 
உண்டாகும்‌ இரட்சிப்பைப்‌ பெற்றுக்கொள்ள 
கர்த்தருடைய பரிசுத்தவான்கள்‌ தவித்துக்‌ 
கொண்டிருக்கிறார்கள்‌ 
உங்கள்‌ விசுவாசத்தின்‌ பலனாகிய 
ஆத்துமரட்சிப்பை அடைகிறீர்கள்‌. 
உங்களுக்கு உண்டான கிருபையைக்‌ 
குறித்துக்‌ தீர்க்கதரிசனஞ்சொன்ன 
தீர்க்கதரிசிகள்‌ இந்த இரட்சிப்பைக்‌ 
குறித்துக்‌ கருத்தாய்‌ ஆராய்ந்து 
பரிசோதனை பண்ணினார்கள்‌; 
தங்களிலுள்ள கிறிஸ்துவின்‌ ஆவியானவர்‌ 
கிறிஸ்துவுக்கு உண்டாகும்‌ ப்‌ 


அவைகளுக்குப்‌ 
மகிமைகளையும்‌ முன்னறிவித்த 6 த்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை CDNENIS 


PUBLISHERS 


இன்னகாலத்தைக்‌ குறித்தாரென்பதையும்‌, 
அந்தக்‌ காலத்தின்‌ விசேஷம்‌ 
இன்னதென்பதையும்‌ ஆராய்ந்தார்கள்‌. 
தங்கள்நிமித்தமல்ல, நமது நிமித்தமே 
இவைகளைத்‌  தெரிவித்தார்களென்று, 

ர்களுக்கு 'வெளியாக்கப்பட்டது” 

௬ 1.912). 

தீர்க்கதரிசிகள்‌ 
இரட்சிப்பைப்‌ 
வேண்டுபென்று 
பரிசுத்தவான்கள்‌. 
விரும்பினார்கள்‌. ஆனால்‌ அவர்களால்‌ 
அந்த இரட்சிப்பைப்‌ பெற்றுக்கொள்ள 
முடியவில்லை. ஆபிரகாமும்‌, அவரைப்‌ 
போலவே பழைய ஏற்பாட்டுக்கால 
ரிசுத்தவான்களும்‌, மேசியாவின்‌ 
இரட்சிப்பை தூரத்திலிருந்து 
பார்த்தார்கள்‌. தூரத்திலிருந்து 
பார்த்ததினால்‌ அவர்களால்‌ தெளிவாகப்‌ 
பார்க்க முடியவில்லை. அவர்கள்‌ கண்கள்‌ 
பூத்துப்போயிற்று 


தாவீது தன்னுடைய 
இரட்சிப்புக்காக கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
காத்துக்கொண்டிருக்கிறார்‌. “எப்பொழுது 
என்னைத்‌ தேற்றுவீர்‌" என்று 
கர்த்தரிடத்தில்‌ கேட்கிறார்‌. தாவீது 
கர்த்தருடைய வாக்கின்மேல்‌ 
நோக்கபாயிருக்கிறார்‌. ஆனாலும்‌ கர்த்தர்‌ 
அவரை இன்னும்‌ தேற்றவில்‌ 
காத்திருப்பதினால்‌ தாவீதின்‌ கண்கள்‌ 
பூத்துப்போயிற்று. கண்கள்‌ பெலனிழந்து 
போயிற்று. நம்முடைய கண்கள்‌ 
சோர்வடையலாம்‌. ஆனால்‌ நம்முடைய 
விசுவாசம்‌ சோர்வடையக்கூடாது. 
கர்த்தருக்குள்‌ நாம்‌ வைத்திருக்கிற 
விசுவாசம்‌ உறுதியாயிருக்கவேண்டும்‌. 


முன்னறிவித்த 
பெற்றுக்‌ கொள்ள 
பழைய ஏற்பாட்டுக்கால 
எல்லோருமே 


புகையிலுன்ன 
போலானேன்‌ 


துருத்தியைப்‌ 


புகையிலுன்ன 
போலானேன்‌; 

பிரமாணங்கவையோ 
(சங்‌ 118:83). 


துருத்தியைப்‌ 
உமது 
மறவேன்‌ 





ழ்‌ நவள 
ஈயா 


தாவீது 
ஆறுதலுக்காகவும்‌, 
இரட்சிப்புக்காகவும்‌ 


ல பற்ப்‌ 
உபத்திரவங்களின்‌ மத்தியில்‌ 
“புகையிலுள்ள துருத்தியைப்போலானேன்‌” 
என்று சொல்லுகிறார்‌. துருத்தி 
மிருகத்தின்‌ தோலினால்‌ 
செய்யப்பட்டிருக்கும்‌. துருத்தியை 
நெருப்புப்‌ புகையின்மேல்‌ தொங்கவிட்டால்‌. 
அது கருகிப்போகும்‌. சுருங்கிப்போகும்‌. 
அதன்பின்பு அதை பயன்படுத்த முடியாது. 
பாழாய்ப்போகும்‌. 


தாவீது இப்போது புகையிலுள்ள 
துருத்தியைப்‌ போலிருப்பதாகச்‌ 
சொல்லுகிறார்‌ தாவீதுக்கு 
முதிர்வயதாயிற்று, வருத்தமும்‌ வியாதியும்‌ 
அவரைப்‌ பிடித்திருக்கிறது. இதனால்‌ 
தாவீது புகையிலுள்ள துருத்தியைப்‌ 
போல பெலனிழந்து போனார்‌. 
பிரயோஜனமற்றவராயிருக்கிறார்‌. தாவீது 
ஒரு காலத்தில்‌  சவந்தரியமுள்ள 
வாலிபனாகயிருந்தார்‌ இப்போதோ 
அவருடைய முகமெல்லாம்‌ சுருங்கிப்‌ 
போயிற்‌ (ருடைய சிகப்பு நிறம்‌ 
a மறக மரா த 


புகையிலுள்ள துருத்தி இனிமேல்‌ 
பயன்படாது. அதை தூரத்தில்‌ எரிந்து 
விடுவார்கள்‌. தாவீதும்‌ புகையிலுள்ள 
துருத்தியைப்போல்‌ இருக்கிறார்‌. 
தாழ்ந்துபோனார்‌. அவரால்‌ ல்‌ 
யாருக்கும்‌ ஒரு பிரயோஜனமுமில்லை. 
ஜனங்களெல்லோரும்‌ அவரை உடைந்த 
பாத்திரத்தைப்போல பார்க்கிறார்கள்‌. 
தாவீது யாருக்கும்‌ பிரயோஜனமில்லாதவர்‌ 
என்று ஜனங்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. 
அவரைத்‌ துன்பப்படுத்துகிறார்கள்‌. 


தாவீதுக்கு உபத்திரவம்‌ 
அதிகமாயிருக்கிறது. அவரை அநேகர்‌ 
பரியாசம்‌ பண்ணுகிறார்கள்‌. 
தூஷிக்கிறார்கள்‌. நிந்திக்கிறார்கள்‌. 
இவையெல்லாற்றிற்கும்‌ மத்தியில்‌ தாவீது 
கர்த்தரை நோக்கிப்‌ பார்க்கிறார்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை OCDNENIS 


PUBLISHERS 
வாக்குத்தத்தத்தைத்‌ 
கர்த்தருடைய 


அவருடைய 
தியானிக்கிறார்‌. 
பிரமாணங்களை: மறவாதிருக்கிறார்‌. 
நம்முடைய சரீரம்‌ அழிந்துபோனாலும்‌ 
கர்த்தருடைய _ வார்த்தை நமக்குள்‌ 
நிலைத்திருக்கவேண்டும்‌. 


உமதூ அடியோனுடைய நாட்கள்‌ 
எம்மாத்திரம்‌ 


உமது அடியேனுடைய நாட்கள்‌ 
எம்மாத்திரம்‌? 
'துன்பப்படுத்துகிறவர்களூக்கு நீர்‌ 
நியாயத்தீர்ப்பு செய்வீர்‌? 


என்னைத்‌ 


எப்பொ! 
(சங்‌ 119:84). 


தாவீதின்‌ சத்துருக்கள்‌ அவரைத்‌ 
துன்பப்படுத்துகிறார்கள்‌. அவர்களைத்‌ 
தான்‌ பழிக்குப்‌ பழி வாங்கவேண்டுபென்று 
தாவீது ஜெபம்பண்ணவில்லை. தாவீது 
யாருக்கும்‌ தீங்குசெய்யவிரும்பவில்லை. 
பழிவாங்குதல்‌ கர்த்தருக்குரியது 
தாவீதைத்‌ துன்பப்படுத்துகிறவர்களுக்கு, 
கர்த்தரே நியாயத்தீர்ப்பு செய்யவேண்டும்‌. 
கர்த்தர்‌ அவர்களுக்கு நியாயத்தீர்ப்பு 
செய்யும்‌ நாளை காணவேண்டுபென்று 
தாவீது வாஞ்சையோடு காத்திருக்கிறார்‌. 
“என்னைத்‌  துன்பப்படுத்துகிறவர்களுக்கு 
நீர்‌ எப்பொழுது நியாயத்தீர்ப்பு செய்வீர்‌" 


என்று தாவீது கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
கேட்கிறார்‌. 

தாவீது இப்போது புகையிலுள்ள 
துருத்தியப்‌ போல பெலனற்று 
இருக்கிறார்‌. அவருக்கு கர்த்தருடைய 
உதவியும்‌, ஒத்தாசையும்‌ தேவைப்படுகிறது. 
உமது அடியேறுடைய நாட்கள்‌ 
எம்மாத்திரம்‌” என்று தாவீது 
கர்த்தரிடத்தில்‌ கேட்கிறார்‌. இந்த 
வார்த்தைக்கு, “என்னுடைய 
உபத்திரவத்தின்‌ நாட்கள்‌ அநேகம்‌ 
என்பது பொருளாகும்‌. 

கர்த்தர்‌ தாவீதைக்‌ கண்ணோக்கிப்‌ 
பார்க்கிறார்‌. தாவீதின்‌ உபத்திரவங்களை 
அவர்‌ அறிந்திருக்கிறார்‌. தாவீதுக்கு 
எத்தனை உபத்திரவங்கள்‌ வந்தாலும்‌, 
கர்த்தருடைய கிருபையும்‌ 
இரக்கமும்‌ தனக்குக்‌ கிடைத்தால்‌, 





ழ்‌ நவள 
ஈயா 


அதுவே போதும்‌ என்று நினைக்கிறார்‌ 
தன்னுடைய உபத்திரவத்தின்‌ நாட்கள்‌ 


நீர்‌ எனக்குச்‌ சகாயம்பண்ணும்‌ 


உம்முடைய வேதத்துக்கு 
விரோதமாய்‌ அகங்காரிகன்‌ எனக்குக்‌ 
குழிகனை வெட்டினார்கள்‌. 
உம்முடைய கற்பனைகளெல்லாம்‌. 
உண்மையாயிருக்கிறது; அதியாயமாய்‌ 
என்னைத்‌ துன்பப்படுத்துகிறார்கன்‌; தீர்‌ 
எனக்குச்‌ சகாயம்பண்ணும்‌. அவர்கள்‌ 
என்னைப்‌ பூமியிலிராமல்‌ தீக்கிவிடச்‌. 
சற்றே தப்பிற்று; ஆனாலும்‌ நான்‌ உமது 
கட்டனைகளை விட்டுவிடவில்லை 
(சங்‌ 119:85-87). 


தாவீது கர்த்தராகிய இயேசு 
கிறிஸ்துவுக்கு அடையாளமாயிருக்கிறார்‌. 
புதிய ஏற்பாட்டுக்காலத்திலே. 
இயேசுகிறிஸ்துவின்‌ நிமித்தமாய்‌ 
உபத்திரவங்களை அனுபவிக்கிற 
விகுவாசிகளுக்கும்‌ தாவீது 
அடையாளமாயிருக்கிறார்‌. தாவீதைத்‌ 
துன்பப்படுத்துகிறவர்கள்‌ அதங்காரிகளாக 
யிருக்கிறார்கள்‌. அவர்களுடைய இருதயம்‌ 
பெருமையினால்‌ நிரம்பியிருக்கிறது. 
அவர்களிடத்தில்‌ நீதியில்லை. அவர்கள்‌ 
அநியாயமாய்த்‌ தாவீதைத்‌ 
துன்பப்படுத்துகிறார்கள்‌. 


அகங்காரிகள்‌ தாவீதுக்கு குழிகளை 
வெட்டுகிறார்கள்‌. தாவீதுக்கு விரோதமாய்‌ 
அவர்கள்‌ துணிகரமாம்ப்‌ பாவம்‌ 
செய்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
இரகசியமாகவோ அல்லது ஒளிவு 
மறைவாகவோ தாவீதுக்கு விரோதமாய்‌ 
சதிஆலோசனை பண்ணவில்லை. 
அவர்கள்‌ அகங்காரிகளாகயிருப்பதினால்‌, 
தாவீதின்‌ கண்களுக்கு முன்பாகவே 
அவருக்குக்‌ குழிகளை வெட்டுகிறார்கள்‌. 
அவர்கள்‌ தேவனுடைய வேதத்திற்கு 
விரோதமாய்த்‌ தீங்கு செய்கிறார்கள்‌. 
தேவனுபைய வேதத்திற்கு விரோதமாக 

கிரியை செய்கிறவர்கள்‌, 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ODNENIS 


PUBLISHERS 


தேவனுக்கு விரோதமாகவும்‌ கிரியை 
செய்கிறார்கள்‌. தேவனுடைய 
வார்த்தையைப்‌ பகைக்கிறவர்கள்‌, 
தேவனையும்‌ பகைக்கிறார்கள்‌. 


நாம்‌ 
கூடாது. 
பிறரையும்‌ 
தேவனுடைய 
அகங்காரிகளோ 
விரோதமாகச்‌ 


பிறருக்குத்தீங்கு செய்யக்‌ 
நம்மை நேசிப்பதுபோலவே 
நேசிக்கவேண்டும்‌. இதுவே 
வேதம்‌. னால்‌ 
வேதத்திற்கு 
சந்திக்கிறார்கள்‌. 
செயல்படுகிறார்கள்‌. பிறருக்கு. 
விரோதமாகத்‌ தீங்கு செய்யக்கூடாது 
என்று தேவனுடைய வேதம்‌ சொன்னாலும்‌, 
அகங்காரிகளோ தேவனுடைய 
வேதத்திற்கு விரோதமாக தாவீதுக்குத்‌ 
ங்‌ செய்கிறார்கள்‌. புக்குக்‌ 
ன்‌ (99 னன்‌ பட 


ஒருவன்‌ ஒரு குழியைத்‌ திறந்து 
வைத்ததினாலாவது, ஒரு குழியை வெட்டி 
அதை மூடாதேபோனதினாலாவது, அதிலே 
ஒரு  மாடாவது ஒரு கழுதையாவது 
விழுந்தால்‌, குழிக்கு உடையவன்‌ அதற்கு 
ஈடாகப்‌ பணத்தை மிருகத்தின்‌ 
எஜமானுக்குக்‌ கொடுக்கக்கடவன்‌; 
செத்ததோ  அவனுடையதாகவேண்டும்‌' 
(யாத்‌ 21:33,34), அகங்காரிகள்‌ 
வேண்டுமென்றே. துணிகரமாய்க்‌ 
குழிகளை வெட்டுகிறார்கள்‌. 


தாவீது தேவனுடைய கிருபைக்காக 
கெஞ்சி  மன்றாடுகிறார்‌ “நீர்‌ 
எனக்கு... சகாயம்பண்ணும்‌' என்று 
விண்ணப்பம்‌ பண்ணுகிறார்‌. 
கர்த்தருடைய குற்பனைகளெல்லாம்‌ 
உண்மையாயிருக்கிறது. ஆனால்‌ 
அகங்காரிகளோ கர்த்தருடைய 
கற்பனைகளுக்கு விரோதமாகக்‌ கிரியை 
செய்கிறார்கள்‌. அவர்கள்‌ தாவீதை 
அதியாயமாய்த்‌ துன்பப்படுத்துகிறார்கள்‌. 
தாவீதால்‌ அவர்களை 


அவரிடத்தில்‌ விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 





ழ்‌ [பப்ப 
யாய 


சத்துருக்கள்‌ 
துன்பப்படுத்தும்‌ போது. 


கர்த்தர்‌ 


ஜெபம்பண்ணுகிறார்‌. 

கொள்ள கர்த்தர்‌ தனக்கு நீடிய 
பொறுமையைத்‌ தரவேண்டும்‌ என்றும்‌, 
ஏற்றவேளையிலே கர்த்தர்‌ தன்னை 
இந்த உபத்திரவங்களிலிருந்து விடுவிக்க 
வேண்டுமென்றும்‌ தாவீது விண்ணப்பம்‌ 
பண்ணுகிறார்‌. 


“கர்த்தாவே எனக்கு உதவிசெய்யும்‌, 
நீர்‌ எனக்கு சகாயம்பண்ணும்‌' என்னும்‌ 
ஜெபம்‌ மிகவும்‌ முக்கியமானது. இது 
சுருக்கமான ஜெபமாகயிருந்தாலும்‌, 
இப்படிப்பட்ட ஜெபமே நமக்கு 
பேருதவியாகயிருக்கும்‌. இந்த ஜெபத்தை 
வெறும்‌ வார்த்தைகளால்‌ சொல்லாமல்‌, 


ன்‌ பத்தின்‌ ஆழத்திலிருந்து 


தாவீதின்‌ சத்துருக்கள்‌ அவரைக்‌ 
கொன்றுபோட முயற்சிசெய்தார்கள்‌. 
தாவீதை பூரியிலிராமல்‌ நீக்கிவிட தீங்கு 
செய்தார்கள்‌. மரணத்திற்கும்‌ 
தாவீதுக்கும்‌ கொஞ்ச தூரம்‌ மாத்திரமே 
இருந்தது. ஆனாலும்‌ தாவீதின்‌ ஜீவன்‌ 
சற்றே தப்பிற்று. “அவர்கள்‌ என்னை 
பூழியிலிராமல்‌ நீக்கிவிட சற்றே தப்பிற்று 

ரவி கர்த்தரிடத்தில்‌ 
துன எ பு 


தாவீதின்‌ ஜீவனுக்கு ஆபத்து 
உண்டாயிற்று. சத்துருக்கள்‌ அவரை 
அநியாயமாய்த்‌  துன்பப்படுத்துகிறார்கள்‌ 
அதங்காரிகள்‌ அவருக்குக்‌ 
குழிவெட்டுகிறார்கள்‌ தாவீதும்‌ 
பெலனற்றவராயிருக்கிறார்‌. புகையிலுள்ள 
துருத்தியைப்போல இருக்கிறார்‌. இந்த 
சூழ்நிலையிலும்‌ தாவீது கர்த்தருடைய 
கட்டளைகளை விட்டுவிடவில்லை. 


என்னை உயிர்ப்பியும்‌ 


உமது கிருயையின்படியே 
என்னை உளிர்ப்பியும்‌; அப்யொழுதா 
நான்‌ உம்முடைய வாக்கின்‌ காட்சியைக்‌. 
காத்து நடப்பேன்‌ (சங்‌ 19:88). 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


வீரிவுரை மாமா 


PUBLISHERS 


தேவனுடைய தெய்வீக கிருபைக்காக, 
தாவீது ஜெபம்பண்ணுகிறார்‌. “உம்முடைய 
கிருபையின்படியே என்னை உயிர்ப்பியும்‌” 
என்று விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. தாவீது 
தேவனுடைய வாக்கின்‌ சாட்சியை காத்து 
நடக்க விரும்புகிறார்‌. இதற்கு முன்பு 
“உமது நீதியால்‌ என்னை உயிர்ப்பியும்‌” 
(சங்‌ 19:40) என்று தாவீது 
ஜெபம்பண்ணினார்‌. இப்போதோ, “உமது 

பயின்படியே என்னை உயிர்ப்பியும்‌” 
என்று ஜெபம்பண்ணுகிறார்‌. 


தேவன்‌ நம்மீது 
கிருபையாகயிருக்கும்‌ போது அவர்‌ நம்மை 
உயிர்ப்பிப்பார்‌. தேவன்‌ நமக்குள்‌ 
நன்மையான கம்‌ செய்யும்‌ 
போது, நம்மீது 
ராரா னார்‌ வதை எய்‌ 
அறிந்து கொள்ளலாம்‌. தேவனுடைய 
கிருபையைப்‌ பெற்றுக்கொண்ட நாம்‌, 
அவருடைய வாக்கின்‌ சாட்சிகளைக்‌ 
காத்து நடக்கவேண்டும்‌. 


லாமேட்‌ 
சங்‌ 119 : 89-96 


சங்‌ 119:89. கர்த்தாவே, உமது வசனம்‌ 
என்றென்றைக்கும்‌ வானங்களில்‌ 
நிலைத்திருக்கிறது. 


சங்‌ 11990. உம்முடைய உண்மை 
தலைமுறை தலைமுறையாக இருக்கும்‌; 
பூமியை உதுதிப்படுத்தினீர்‌, அது 
நிலைத்திருக்கிறது. 


சங்‌ 119:91. 
பிரமாணங்கனை 
அவைகள்‌ 
நிற்கிறது; 
சேவிக்கும்‌. 


உம்முடைய 
நிறைவேற்றும்படி. 
'இத்நான்‌ வரைக்கும்‌. 
சமஸ்தமும்‌ உம்மைச்‌. 


சங்‌ 11992 உமது வேதம்‌ என்‌ 
மனமகிழ்ச்சியாயிராதிருந்தால்‌, என்‌ 
துக்கத்திலே அழித்துபோயிருப்பேன்‌. 


சன்‌ 11993. 
உம்முடைய கட்டனைகனை 
மறக்கமாட்டேன்‌; அவைகளால்‌ நீர்‌ 
என்னை உயிர்ப்பித்தீர்‌. 


நான்‌ ஒருபோதும்‌ 





ழ்‌ நள 
யாய 


சங்‌ 11994. நான்‌ உம்முடையவன்‌, 
என்னை இரட்சியும்‌; உம்முடைய 
கட்டனைகளை ஆராய்கிறேன்‌.. 


சங்‌ 11995. துன்மார்க்கர்‌ என்னை 
அழிக்கக்காத்திருக்கிறார்கள்‌; நான்‌ 
உமது சாட்சிகணைச்‌ சிந்தித்துக்‌ 
கொண்டிருக்கிறேன்‌. 


சுங்‌ 119:96. சகல சம்பூரணத்திற்கும்‌. 
எல்லையைக்‌ கண்டேன்‌; உம்முடைய 
கற்பனையோ மகா விஸ்தாரம்‌. 
சமஸ்தமும்‌ உம்மைச்‌: சேவிக்கும்‌. 
கர்த்தாவே உமது வசனம்‌. 
என்றென்றைக்கும்‌. வானங்களில்‌: 
திலைத்திருக்கிறது. உம்முடைய 
உண்மை தலைமுறை தலைமுறையாக. 
இருக்கும்‌; பூமியை உறுதிப்படுத்தினீர்‌, 
அது திலைத்திருக்கிறது. உம்முடைய 
பிரமாணங்களை நிறைவேற்றும்படி. 
அவைகள்‌ இந்நான்வரைக்கும்‌ 
நிற்கிறது; சமஸ்தமும்‌ உம்மைச்‌ 
சேவிக்கும்‌ (சங்‌ 119:89-91). 


வார்த்தையும்‌, 
ஆலோசனைகளும்‌ 
உமது வசனம்‌ 
வானங்களில்‌ 
உம்முடைய 
தலைமுறை தலைமுயாக 
என்றும்‌  சங்கீதக்காரர்‌ 
ட கர்த்தர்‌ நேற்றும்‌ 
என்றும்‌ மாறாதவர்‌. 
கர்த்தரிடத்தில்‌ வேறுபாடுகளோ, 
வேற்றுமைகளோ இல்லை. அவர்‌ 
மாறாதவராயிருப்பதுபோல, அவருடைய 
வசனங்க வாக்குத்தத்தங்களும்‌ 
ரகமாக அது அனை 


தேவனுடைய 
அவருடைய 
மாறாதவைகள்‌. 
என்றென்றைக்கும்‌. 
நிலைத்திருக்கிறது" என்றும்‌, 
உண்மை 
இருக்கும்‌ 
சொல்லுகிறார்‌ 
இன்றும்‌, 


கர்த்தருடைய வசனம்‌ வானங்களில்‌ 
என்றென்றைக்கும்‌  நிலைத்திருக்கிறது. 
தேவன்‌ தம்முடைய வார்த்தையினால்‌ 
வானங்களை உண்டாக்கினார்‌. கர்த்தர்‌ 
உண்டுபண்ணின வானம்‌ மாறாமல்‌. 
ES க்கி ாள்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மமம்‌ 


PUBLISHERS 


கர்த்தர்‌ சத்தியமுள்ளவர்‌. அவர்‌ நீதியும்‌ 
உண்மையுமுள்ளவர்‌. கர்த்தருடைய 
உண்மை ச்‌ தலைமுறை 
தலைமுறையாகயிருக்கும்‌. 


ஆதியிலே தேவன்‌ 
பூமியையும்‌ சிருஷ்டித்தார்‌. அவர்‌ பூமியை 
உறுதிப்படுத்தினார்‌. அது இந்நாள்‌ 
வரைக்கும்‌ நிலைத்திருக்கிறது. 
தேவனுடைய வார்த்தை உறுதியானது. 
அவருடைய வார்த்தை நிலைத்திருக்கிறது. 
கர்த்தர்‌ சொன்ன வார்த்தையின்படி 
சகலமும்‌ நிலைத்திருக்கும்‌ “பூமியுள்ள. 
நாளளவும்‌ விதைப்பும்‌ அறுப்பும்‌, சீதளமும்‌ 
உஷ்ணமும்‌, கோடைகாலமும்‌ மாரிகாலமும்‌, 
பகலும்‌ இரவும்‌ ஒழிவதில்லை என்று 
கர்த்தர்‌ தம்முடைய உள்ளத்தில்‌ 
சொன்னார்‌” (ஆதி 8:22). 


வானத்தையும்‌ 


கர்த்தர்‌ சர்வசிருஷ்டிகளையும்‌ 
சிருஷ்டித்தார்‌. அவையெல்லாம்‌ 
அவற்றிற்குரிய இடங்களில்‌ இந்நாளளவும்‌ 
நிலைத்திருக்கிறது. அவையெல்லாமே 
கர்த்தரைச்‌ சேவிக்கிறார்‌. கர்த்தருக்குக்‌ 
கீழ்ப்படிகிறது. 'சர்வசிருஷ்டிகளும்‌ 
கர்த்தருடைய பிரமாணங்களை 
நிறைவேற்றும்படி அவைகள்‌ இந்நாள்‌ 
வரைக்கும்‌ நிற்கிறது” என்று சங்கீதக்காரர்‌ 
சொல்லுகிறார்‌. மேலும்‌ *சமஸ்தமும்‌ 
உம்மைச்‌ சேவிக்கும்‌" என்றும்‌ அறிக்கை 
செய்கிறார்‌. சர்வசிருஷ்டிகளும்‌ 
கர்த்தரைத்‌ தொழுதுகொள்ளும்‌. 


சிருஷ்டிகளில்‌ 
விசேஷித்தவன்‌. 

விசேஷித்த 

ஞானத்தையும்‌ 

கொடுத்திருக்கிறார்‌. கர்த்தர்‌ மனுஷனை 
தம்முடைய சாயலாக சிருஷ்டித்தார்‌. 
சர்வசிருஷ்டிகளிலும்‌ மனுஷன்‌ கர்த்தரை 
அதிகமாய்ச்‌ சேவிக்கவேண்டும்‌. ஆனால்‌ 
மனுஷனோ தேவனுக்கு விரோதமாகக்‌ 
கலகம்பண்ணுகிறான்‌. சமஸ்தமும்‌ 
கர்த்தரைச்‌ சேவிக்கும்போது, மனுஷன்‌ 
மாத்திரம்‌ கர்த்தருக்கு விரோதமாய்க்‌ 
கலகம்பண்ணுகிறான்‌. இந்தப்‌ பூமியிலுள்ள 
எல்லா சிருஷ்டிகளும்‌, தேவனை சேவித்து, 
இந்தப்‌ பூரிக்கு ஆசீர்வாதமாயிருக்கிறது. 





ழ்‌ நள 
யாய 


மனுஷன்‌ மாத்திரம்‌ கர்த்தருக்குக்‌ 
கீழ்ப்படியாமல்‌, அவருக்கு விரோதமாகப்‌ 
பாவம்‌ செய்து, இந்தப்‌ பூமிக்கு சாபத்தைக்‌ 
கொண்டுவந்துவிட்டான்‌. மனுஷனால்‌ 
இந்தப்‌ பூமிக்கு ஆசீர்வாதம்‌ வருவதற்குப்‌ 
பதிலாக சாபம்‌ வ! றது. 


உமது வேதம்‌ என்‌ மனமகிழ்ச்சி 


உமது வேதம்‌ என்‌ 
மனமகிழ்ச்சியாயிராதிருத்தால்‌, என்‌ 
துக்கத்திலே அழித்துபோயிருப்பேன்‌. 
(சங்‌ 11992). 


தாவீது துக்கத்திலிருக்கிறார்‌. 
அவருடைய துக்கம்‌ அதிகமாயிருக்கிறது 
அவர்‌. தன்னுடைய துக்கத்திலே 
அழிந்துபோகும்‌ நிலமைக்கு வந்துவிட்டார்‌. 
தனக்கு மிகுந்த உபத்திரவம்‌ 
இருந்தாலும்‌ அவர்‌ கர்த்தரையும்‌, 
அவருடைய வேதத்தையும்‌ தியானிக்கிறார்‌ 
கர்த்தருடைய வேதம்‌ தாவீதுக்கு 
மனமகிழ்ச்சியாயிருக்கிறது. அவர்‌ 

வனுடைய மைகளை நினைத்‌ 

சந்தோஷ்படுகிறார்‌ ணின்‌ 


கர்த்தர்‌ தாவீதின்‌ ஆத்துமாவைப்‌ 
பாதுகாக்கிறார்‌. இதனால்‌ அவருடைய 
ஆத்துமா அழிந்துபோகாமல்‌ 
ஜீவனுள்ளதாயிருக்கிறது அவர்‌ 
துக்கத்திலே அழிந்துபோகும்‌ நிலமையில்‌ 
வரும்போது, கர்த்தர்‌ தமது கிருபையினால்‌ 
அவரை  ஒயிர்ப்பிக்கிறார்‌. தாவீது 
தேவனுடைய சமுகத்திற்கு அருகாமையில்‌ 
வருகிறார்‌ தம்மிடத்தில்‌ வருகிற 
யாரையும்‌ கர்த்தர்‌ புறம்பே தள்ளமாட்டார்‌. 
வீலை ன்‌ பக்கமாகச்‌ 
சேரந்தககொள்கிறார்‌. 


தாவீது இப்போது மிகுந்த 
துன்பத்தை அனுபவித்தாலும்‌ தேவனுடைய 
பிரமாணங்கள்‌ 
மனமகிழ்ச்சியாயிருக்கிறது 
தேவனுடைய வேதத்தை 
அதில்‌ அவருடைய 
ஆறுதலையும்‌ 
நம்ம 
சத்தியங்கள்‌ 


சமாதானத்தையும்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்மா 


PUBLISHERS 


இவையெல்லாவற்றையும்‌ 
போது 
விட்டு 


ருடைய துக்கம்‌ அவரை 
நீங்கிப்போயிற்று. சந்தோஷம்‌ 
ள்‌ வந்திருக்கிறது. 
வர்‌. ..... தனிமையிலிருந்தாலும்‌, 
துக்கத்திலிருந்தாலும்‌, காத்தருடைய 
வேதம்‌ அவரோடு கூடயிருக்கிறது. 
அவரைத்‌ தேற்றுகிறது. அவருக்கு 
ஆறுதலாயிருக்கிறது. அவருக்கு 
மனமகிழ்ச்சியைத்‌ தருகிறது. கர்த்தருடைய 
பிள்ளைகளுக்கு, பரிசுத்த வேதாகமமே, 
எல்லா சூழ்நிலைகளிலும்‌, எல்லா 
நேரங்களிலும்‌ ஏற்ற 
துணையாகயிருக்கும்‌. 


உம்முடைய கட்டளைகளை 


மறக்கமாட்டேன்‌ 


நான்‌ ஒருபோதும்‌ உம்முடைய 
கட்டளைகளை மறக்கமாட்டேன்‌; 
அவைகளால்‌ நீர்‌ என்னை உயிர்ப்பித்‌ தீர்‌ 
(சங்‌ 11999). 


தாவீது ஒருபோதும்‌ கர்த்தருடைய 
கட்டளைகளை மறப்பதில்லை என்று, 
அவருடைய சமுகத்திலே வாக்குப்‌ 
பண்ணுகிறார்‌. நாம்‌ தேவனுடைய 
வார்த்தையை நேசிப்போமென்றால்‌ அதை 
நிச்சயமாகவே மறக்கணட்டோம்‌. 
தேவனுடைய வார்த்தையை 
மறவாமலிருப்பதுதான்‌, நாம்‌ அவருடைய 
வார்த்தையை நேசிக்கிறோம்‌ என்பதற்கு 
அடையாளம்‌ தேவன்‌ தம்முடைய 
வார்த்தையினால்‌. வீடை 
ததக. உ 


நம்முடைய வாழ்க்கையில்‌ 
துன்பமான சம்பவங்களும்‌, இன்பமான 
சம்பவங்களும்‌ நடைபெற்றிருக்கும்‌. நாம்‌ 
சோகசம்பவங்களை மறவாமல்‌ நம்முடைய 
நினைவில்‌ வைத்திருப்போம்‌. இதனால்‌ 
நம்முடைய துக்கம்‌ அதிகரிக்கும்‌. 
தேவையில்லாத காரியங்களை நினைவில்‌ 
வைத்திருந்து. வருத்தப்படுவதற்கும்‌ 
பதிலாக, கர்த்தருடைய கட்டளைகளை 
மறவாமலிருப்பது நமக்கு மிகுந்த 
ஆசிர்வாதம்‌. 





ழ்‌ நள 
யாய 


நான்‌ உம்முடையவன்‌ 


நான்‌ உம்முடையவன்‌, என்னை 
இரட்சியும்‌; உம்முடைய கட்டளைகளை 
ஆரரய்கிறேன்‌ (சங்‌ 119:94). 


தாவீது தனக்கும்‌ கர்த்தருக்கும்‌ 
இடையிலுள்ள ஐக்கியத்தை அறிக்கை 
செய்கிறார்‌. “நான்‌ உம்முடையவன்‌” என்று 
சொல்லுகிறார்‌. மெய்யாகவே தாவீது 
கர்த்தருடையவர்‌. கர்த்தர்‌ தாவீதை 
தமக்குச்‌ சொந்தமாக்கிக்‌ 
கொண்டிருக்கிறார்‌. தம்முடைய 
உடன்படிக்கையின்‌ மூலமாய்‌, கர்த்தர்‌ 
தாவீதை ஆளுகை செய்கிறார்‌ 


தாவீது கர்த்தருடையவர்‌. 
இதனிமித்தமாய்‌ அவர்‌ கர்த்தருடைய 
கட்டளைகளை ஆராய்கிறார்‌. நாமும்‌ 
தாவீதைப்போல  கர்த்தருடையவர்கள்‌. 
கர்த்தருக்குச்‌ சொந்தமானவர்கள்‌, 
அவருடைய கட்டளைகளை 
அறிந்திருப்பவர்கள்‌. தேவனுடைய 
கட்டளைகள்‌ என்ன என்று நமக்குத்‌ 
தெரிந்தால்தான்‌, நம்மால்‌ அவற்றிற்குக்‌ 
கீழ்ப்படிந்து ஜீவிக்க முடியும்‌ 
தாவீதைப்போல நாமும்‌ தேவனுடைய 
கட்டளைகளை ஆராய்ந்து 


பார்க்கவேண்டும்‌ க்கு நம்மைப்‌ 
பூணயால்‌ ஒயுக்கொடுக்கவண்டும 


நான்‌ 
காட்சிகளைச்‌. 
கொண்டிருக்கிறேன்‌ 


உமது 
சிந்தித்துக்‌ 


துன்மார்க்கர்‌ என்னை 
அழிக்கக்காத்திருக்கிறார்கள்‌; நான்‌ 
உமது சாட்சிகனைச்‌ சிந்தித்துக்‌ 
கொண்டிருக்கிறேன்‌ (சங்‌ 119:95). 


தாவீது தன்னுடைய சத்துருக்களைப்‌ 
பற்றி கர்த்தரிடத்தில்‌ முறையிடுகிறார்‌. 
தேவனுடைய வார்த்தையே அவருக்குப்‌ 
பாதுகாப்பாகயிருக்கிறது. தாவீது 
தேவனுடைய வார்த்தையினால்‌ தனக்கு 
ஆறுதல்‌ சொல்லிக்‌ கொள்கிறார்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மமம்‌ 


PUBLISHERS 


துன்மார்க்கர்‌ தாவீதை அழிக்கக்‌ 
காத்திருக்கிறார்கள்‌. தாவீது அவர்களைப்‌ 
பற்றிச்‌ சிந்தித்துக்கொண்டிருந்தால்‌, 
அவருடைய இருதயத்தில்‌ பயமும்‌ துக்கமும்‌ 
அதிகமாய்‌ வரும்‌. ஆனால்‌ தாவீதோ 
துன்மார்க்கரை நினைத்துப்‌ பார்க்காமல்‌, 
கர்த்தருடைய சாட்சிகளை சிந்தித்துக்‌ 
கொண்டிருக்கிறார்‌. கர்த்தருடைய 
சாட்சிகள்‌ தாவீதின்‌ இரட்சிப்பை 
உறுதிபண்ணும்‌. அது அவருடைய 
இருதயத்திற்கு சந்தோஷத்தைத்‌ தரும்‌ 
2 பருடைய ஆத்துமாவுக்கு 
ஆ ஈக்கியத்தைத்‌ தரும்‌. 


உம்முடைய கற்பனையோ மகா 
விஸ்தாரம்‌ 


சகல. சும்பூரணத்திற்கும்‌ 
எல்லையைக்‌ கண்டேன்‌; உம்முடைய 
கற்பனையோ மகா விஸ்தாரம்‌ 
(சங்‌ 11956). 


தன்னுடைய 
மனுஷஞானத்தை கர்த்தரிடத்தில்‌ 
சொல்லுகிறார்‌. “சகல சம்பூரணத்திற்கும்‌ 
எல்லையைக்‌ கண்டேன்‌" என்று தாவீது 
கர்த்தருடைய சமுகத்தில்‌ அறிக்கை 
செய்கிறார்‌. தாவீது சொல்லுவது 
பரிபூரணமான சம்பூரணமல்ல. 
மெய்யான சம்பூரணம்‌ கர்த்தருக்குரியது. 
தாவீது சொல்லுவது மனுஷப்பிரகாரமான 
சம்பூரணம்‌. இது உலகப்பிரகாரமானது. 
அவர்‌ இந்த  சம்பூரணத்திற்கான 
எல்லையைக்‌ கண்டிருக்கிறார்‌. 


தாவீது 


இந்தப்‌ பிரபஞ்சத்திலுள்ள எல்லாமே 
குறைவுள்ளது. எதுவுமே நிறைவானதல்ல. 
எதுவும்‌ சம்பரணமானதுமல்ல. நமக்குப்‌ 
பெரியதாகத்‌ தெரிகிற காரியங்களை நாம்‌ 
சம்பூரணம்‌ என்று சொல்லுகிறோம்‌. 
தாவீதும்‌ அதுபோலவே, தன்னுடைய 
சுயஞானத்தினாலும்‌, சுயஅறிவினாலும்‌ 
ஆராய்ந்து பார்த்து, கலை 
சம்பூரணத்திற்கும்‌ எல்லையைக்‌ 
பன்‌ என்று சொல்லுகிறார்‌ 





ழ்‌ நவள 
யாய 


தாவீது தன்னுடைய காலத்தில்‌: 
கோலியாத்தைக்‌ கண்டார்‌. அக்காலத்தில்‌ 
கோலியாத்துதான்‌ மிகவும்‌ பலமுள்ளவன்‌. 
தாவீது ஆசகேலைப்‌ பார்த்தார்‌. அவர்‌ 
வேகமாக ஓடக்கூடியவர்‌. அவர்‌ 
அகித்தோப்பேவையும்‌ பார்த்தார்‌. அவர்‌ 
ஞானமுள்ளவர்‌. அப்சலோமையும்‌ 
பார்த்தார்‌. அவர்‌ அழகுள்ளவர்‌. தாவீது 
கோலியாத்தைக்‌ கொன்றுபோட்டார்‌. 
தாவீது ,சகேலைவிட வேகமாக 
ஓடினார்‌. அகித்தோப்பேலை ஏமாற்றினார்‌. 
அப்சலோமின்‌ அழகு அழிந்துபோயிற்று. 
தாவீது இவர்கள்‌ எல்லோரையும்‌ பார்த்து, 
“சகல சம்பூரணத்திற்கும்‌ எல்லையைக்‌ 
கண்டேன்‌” என்று சொல்லுகிறார்‌ 


மனுஷனுடைய மகிமை 
பூவுக்கு ஒப்பாயிருக்கிறது 
உஷ்ணம்‌ அதன்மேல்‌ பட்டவுடன்‌ 
கருகிப்போகும்‌. அது நிலையானதல்ல. 
கர்த்தருடைய கற்பனையோ மகா 
விஸ்தாரமானது. தேவனுடைய வார்த்தை 

காலங்களுக்கும்‌ 


புல்லின்‌ 
வெயிலின்‌ 


ஏற்றதாமிருக்கிறது. 


மேம்‌ 
சங்‌ 119 : 97-104 


சங்‌ 11997. உமது வேதத்தில்‌ நான்‌ 
எவ்வனவு பீரியமாயிருக்கிறேன்‌! நான்‌ 
முழுதும்‌ அது என்‌ தியானம்‌. 


சங்‌ 11996. நீர்‌ உம்முடைய 
கற்பனைகளைக்கொண்டு என்னை என்‌ 
சுத்துருக்கவிலும்‌ அதிக 
ஞானமுன்னவனாக்குகிறீர்‌ அவைகள்‌ 
என்றைக்கும்‌ என்னுடனே இருக்கிறது. 


சங்‌ 119:99. உம்முடைய சாட்சிகள்‌ என்‌ 
தியானமாயிருக்கிறபடியால்‌, எனக்குப்‌ 
போதித்தவர்கனெல்லாரிலூம்‌. 

அறிவுள்ள வனாயிருக்கிறேன்‌. 


சங்‌ 119:100. 
கட்டளைகளை 
கைக்கொண்டிருக்கிற. படியால்‌, 
முதியோர்களைப்‌ பார்க்கிலும்‌ 
ஞானமுன்னவனாயிருக்கிறேன்‌.. 


உம்முடைய 
நான்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மாமா 


ரிம்‌ 


சங்‌ 119101. உம்முடைய வசனத்தை. 
நடக்கும்படிக்கு, சகல. 
வழிகளுக்கும்‌ என்‌ 
கால்களை விலக்குகிறேன்‌.. 


சங்‌ 11800௨ தீர்‌ எனக்குப்‌ 
போதித்திருக்கிற படியால்‌, நான்‌ 
உம்முடைய தியாயங்கனை விட்டு 
விலகேன்‌. 


சங்‌ 119108. உம்முடைய வார்த்தைகள்‌ 
என்நாவுக்கு எவ்வளவு. 
இனிமையானவைகன்‌; எண்‌ வாய்க்கு 
அவைகள்‌ தேனிலும்‌ மதுரமாயிருக்கும்‌. 


சங்‌ 119104. உமது கட்டளைகளால்‌. 
உணர்வடைத்தேன்‌, ஆதலால்‌ எல்லாப்‌ 
பொய்வழிகளையும்‌ வெறுக்கிறேன்‌. 


உமதூ வேதத்தில்‌ 
பிரியமாயிருக்கிறேன்‌. 


நான்‌ 


உமது வேதத்தில்‌ நான்‌ எவ்வளவு. 
பிரியமாயிருக்கிறேன்‌! நான்‌ முழுதும்‌ 
அது என்‌ தியானம்‌ (சங்‌ 119:97). 


தாவீது தேவனுடைய வேதத்தின்மேல்‌ 
மிகவும்‌ பிரியமாயிருக்கிறார்‌. “உமது 
வேதத்தில்‌ நான்‌ எவ்வளவு 
பிரியமாயிருக்கிறேன்‌” என்று 
கர்த்தரிடத்தில்‌ கேட்கிறார்‌. தாவீது 
தேவனுடைய வாக்குத்தத்தங்களின்மீதும்‌ 
பிரியமாயிருக்கிறார்‌. அதே வேளையில்‌ 
அவர்‌ தேவனுடைய பிரமாணங்களின்‌ 
மீதும்‌ பிரியமாயிருக்கிறார்‌. தாவீதின்‌ 
உள்ளான மனுஷன்‌ தேவனுடைய 
வேதத்தில்‌ பிரியமாயிருக்கிறார்‌. 

நாம்‌ 
பிரியமாயிருக்கிறோமோ, அதைத்‌ 
தியானிப்பதற்கும்‌ பிரியமாயிருக்கவேண்டும்‌. 
தாவீது நாள்முழுவதும்‌ தேவனுடைய 
வேதத்தைத்‌ தியானிக்கிறார்‌. தேவனுடைய 
வேதத்தைத்‌ தியானிப்பது தாவீதுக்குப்‌ 
பிரியமாயிருக்கிறது. 


எதன்மீது 





ழ்‌ நவள 
யாய 


நீர்‌ என்னை 
ஞானமுன்னவனாக்குகிறீர்‌ 


நீர்‌ உம்முடைய கற்பனைகளைக்‌: 
கொண்டு என்னை என்‌ 
சுத்துருக்களிலும்‌ அதிக 
ஞானமுன்னவனாக்குகிறீர்‌ அவைகள்‌ 
என்றைக்கும்‌ என்னுடனே இருக்கிறது. 
உம்முடைய சாட்சிகள்‌: என்‌ 
தியான மமாயிருக்கிற. படியால்‌, 
எனக்குப்‌ போதித்தவர்கனெல்லாரிலும்‌ 
அறிவுன்னவனாயிருக்கிறேன்‌.. 
உம்முடைய கட்டனைகனை நான்‌ 
கைக்கொண்டிருக்கிற. படியால்‌, 
முதியோர்களைப்‌ பார்க்கிலும்‌ 
ஞானமுன்னவனாயிருக்கிறேன்‌ 
(சுங்‌ 119:98-100). 

தாவீது தேவனுடைய வேதத்தைத்‌ 
தியானிக்கிறார்‌. அவருடைய 
கற்பனைகளைக்‌ கற்றுக்கொள்கிறார்‌. 
தேவனுடைய வார்த்தையை தாவீது எந்த 
அளவுக்கு. கற்றுக்கொண்டிருக்கிறார்‌ 
என்பதை அவர்‌ இங்கு விவரமாகச்‌ 
சொல்லுகிறார்‌ தாவீது 
சிறுபையனாகயிருந்த போது, விளைச்சல்‌ 
நிலப்பகுதிகளில்‌ ஆடுகளை மேய்த்துக்‌ 
கொண்டிருந்தார்‌. அதுதான்‌ அவருக்குப்‌ 
பிரியமானவேலை. அவர்‌ வாலிபரானபோது. 
சவுலின்‌ அரண்மனையிலும்‌, 
பாளையத்திலும்‌ பணிபுரிந்தார்‌. 
தன்னுடைய அனுபவத்திலிருந்து தாவீது 
அதிகமாக எதையும்‌ கற்றுக்‌ 
கொள்ளவில்லை. கர்த்தரிடமிருந்தே 
அவர்‌ அதிகமாய்க்‌ கற்றுக்கொண்டார்‌. 


கர்த்தர்‌ தன்னை 
ஞானமுள்ளவனாக்குகிறார்‌ என்று 
தாவீது அறிக்கை செய்கிறார்‌. தேவன்‌ 
நமக்குக்‌ கற்றுக்கொடுக்கும்போது, அவர்‌ 
தம்முடைய வார்த்தையை நமக்குக்‌ 
கற்றுக்கொடுப்பார்‌ அவருடைய 
கற்பனைகளையும்‌, பிரமாணங்களையும்‌, 
சாட்சிகளையும்‌ நமக்குக்‌ 
கற்றுக்கொடுப்பார்‌. கர்த்தர்‌ நமக்குக்‌ 
கற்றுக்கொடுத்ததை, நாம்‌ தியானித்துப்‌ 
பார்த்து, ஞானமுள்ளவர்களாகவேண்டும்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை OCDNENIS 


PUBLISHERS 


கர்த்தருடைய பிள்ளைகள்‌ 
போனாலும்‌, 
தங்களோடு 
ஒருவேளை 
வேதாகமத்தை 


எங்கு 
பரிசுத்த வேதாகமத்தைத்‌ 
எடுத்துச்‌ செல்லவேண்டும்‌. 
நம்முடைய கைகளில்‌ 
கொண்டுபோக 

முடியாவிட்டாலும்‌, 


iL 
சிந்தையிலும்‌. 
சுமந்துகொண்டு இல்‌ வன்பு எர 


நாம்‌ ஞானிகளாவதற்கும்‌, அறிவில்‌ 
சிறந்துவிளங்குவதற்கும்‌ ஒரே வழிதான்‌ 
உண்டு. தேவனுடைய வார்த்தையைத்‌ 
தியானித்து அதற்குக்‌ கீழ்ப்படியவேண்டும்‌. 
நம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்தில்‌ 
பயபக்தியாயிருக்க வேண்டும்‌. 
கர்த்தருக்குப்‌ பயப்படுவதே ஞானத்தின்‌ 
ஆரம்பம்‌. கிறிஸ்துவின்‌ உபதேசத்திற்கு 
நாம்‌ கீழ்ப்டியவேண்டும்‌ என்று 
விரும்பினால்‌, முதலாவதாக அவருடைய 
உபதேசத்தைக்‌ கற்றுக்கொள்ளவேண்டும்‌. 
தேவனுடைய வார்த்தையில்‌ க்குத்‌ 
சி்‌ க 1 
“என்‌ 

என்னுடையதாயிராமல்‌, 
அனுப்பினவருடையதாயிருக்கிறது 
அவருடைய சித்தத்தின்படி செய்ய 
மனதுள்ளவனெவனோ அவன்‌ இந்த 
உபதேசம்‌ தேவனால்‌ 
உண்டாயிருக்கிறதோ, நான்‌ சுயமாய்ப்‌ 
பேசுகிறேனோ என்று அறிந்து 
கொள்ளுவான்‌” (யோவா 7167) என்று 
இயேசுகிறிஸ்து நமக்குச்‌ சொல்லுகிறார்‌. 
நாம்‌ சத்தியத்தில்‌ பிரியமாயிருக்க 
வேண்டும்‌. அப்போதுதான்‌ சத்தியத்தின்‌ 
வெளிச்சத்தில்‌ நடக்க நாம்‌ 
ஆயத்தமாயிருப்போம்‌. நம்முடைய 
இருதயம்‌ சுத்தமுள்ளதாயிருக்கவேண்டும்‌ 
இருதயத்தில்‌ சுத்தமுள்ளவர்கள்‌ 
தேவனைத்‌ தரிசிப்பார்கள்‌. 


உபதேசம்‌ 


என்னை 


தாவீதுக்கு அநேக 
சத்துருக்கள்‌ இருக்கிறார்கள்‌. 
அவர்களெல்லோரையும்விட தாவீது 
அதிக ஞானமுள்ளவராயிருக்கிறார்‌. 
தாவீதின்‌ சுயமுயற்சியினாலோ, 





ழ்‌ நயனா 
யாய 


சுயநீதியினாலோ 
உண்டாகவில்லை. 
ஞானமுள்ளவராக 
தாவீதும்‌ 


அதிக 

க்ப்‌ (சங்‌ 11998) 
என்று நாளிது. சரத்தருடைய சமுகத்தில்‌ 
அறிக்கை செய்கி 

தாவீதின்‌ சத்துருக்கள்‌ அவருக்கு 
விரோதமாய்‌ சதிஆலோசனை 
பண்ணுகிறார்கள்‌. தாவீதின்‌ ஞானமோ 
அவருடைய சத்துருக்களின்‌ 
ஞானத்தைவிட அதிகமாயிருக்கிறது. 
இதனால்‌ தாவீது சத்துருக்களின்‌ 
தந்திரங்களையெல்லாம்‌ 
கொள்கிறார்‌. அவர்களுடைய 
ஆலோசனைகளுக்கும்‌, 
திட்டங்களுக்கும்‌ தப்பித்துக்கொள்கிறார்‌. 
தேவனுடைய கற்பனைகள்‌ தாவீதோடு 
என்றென்றைக்கும்‌ இருக்கிறது. அவர்‌ 
கர்த்தருக்குள்‌ உறுதியாய்‌ 
நிலைத்திருக்கிறார்‌. 


தாவீது தேவனுடைய சாட்சிகளைத்‌ 
தியானிக்கிறார்‌. அவருக்கு 
கர்த்தருடைய சாட்சிகளை ஒரு சிலர்‌ 
போதிக்கிறார்கள்‌ அவருக்குப்‌ 
போதிக்கிறவர்களைவிட தாவீது 
அறிவுள்ளவராயிருக்கிறார்‌. அவர்களுக்கு. 
தேவனுடைய சாட்சிகளைப்பற்றித்‌ 
தெரிந்திருப்பதைவிட, தாவீதுக்கு 
அதிகமாய்த்‌ தெரிந்திருக்கிறது. 
தேவனுடைய கற்பனைகள்‌ தாவீதுடனே 
என்றென்றைக்கும்‌ இருக்கிறது. அதோடு 
அவர்‌ தேவனுடைய சாட்சிகளை 
எப்போதும்‌ தியானித்துக்‌ 
கொண்டிருக்கிறார்‌. இதனால்‌ அவருக்குப்‌ 
போதித்தவர்கள்‌ எல்லாரிலும்‌ தாவீது 
அறிவுள்ளவராயிருக்கிறார்‌ (சங்‌ 119.99). 


தாவீது 
போது, 
தேவனுடைய 
போதித்தார்கள்‌. 


அவர்களுடைய 
போதனைகளைப்‌ 


பெற்றுக்‌ கொண்டு, 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை OODNENIS 


PUBLISHERS 


தாவீது தன்னுடைய ஆவிக்குரிய 
ஜீவியத்திற்கு அஸ்திபாரம்‌ போட்டார்‌. 
தாவீதிடத்தில்‌ தேவனுடைய கற்பனைகள்‌ 
இருந்தது. அவர்‌ அதை தன்னுடைய 
இருதயத்தில்‌ தியானித்துக்‌ 
கொண்டிருந்தார்‌. இதனால்‌ தாவீது 
சீக்கிரத்தில்‌ தேவனுடைய சாட்சிகளைக்‌ 
கற்றுக்‌ கொண்டார்‌. தனக்கு 
போதித்தவர்களை விட 
அறிவுள்ளவரானார்‌. மற்றவர்களுக்குப்‌ 
போதிக்கக்கூடிய £லந்துகளையும்‌ 
கிருபைகளையும்‌ பெற்றுக்கொண்டார்‌. 


வசனங்களை 
நமக்கும்‌ அநேக  ஊழியக்காரர்கள்‌ 
போதிக்கிறார்கள்‌. நாம்‌ அவர்களைவிட 
வேதத்திலே அறிவுள்ளவர்களாகயிருக்க 
வேண்டும்‌ என்று நாம்‌ விரும்பவேண்டும்‌. 
நமக்கு பெருமை உண்டாகவேண்டும்‌ 
என்பதற்காக இந்த விருப்பம்‌ நமக்குள்‌ 
வரக்கூடாது. நமக்குள்‌ எப்போதும்‌ 
பெருமையோ, அகந்தையோ இருக்கக்‌ 
கூடாது. நமக்குப்‌ போதித்தவர்களைவிட 
நாம்‌ அறிவுள்ளவர்களாயிருக்கும்போது, 
நம்முடைய போதகர்களுக்கு பெருமையும்‌ 
மதிப்பும்‌ உண்டாகும்‌. நல்ல மாணவர்கள்‌ 
எப்போதும்‌ கற்றுக்கொண்டிருக்கவேண்டும்‌. 
போதகர்களும்‌ கற்றுக்கொண்டிருக்க 
வேண்டும்‌. கற்பதற்கு முடிவில்லை. 
பொதுவாக முதியோர்கள்‌ 
ஞானமுள்ளவர்களாகயிருப்பார்கள்‌. 
தாவீதோ அவருடைய காலத்திலிருந்த 
முதியோர்களைப்‌ பார்க்கிலும்‌ 
ஞானமுள்ளவராயிருக்கிறார்‌ (சங்‌ 11999), 
தாவீது தேவனுடைய கட்டளைகளைக்‌ 
கைக்கொண்டிருக்கிறார்‌. இதனால்‌ தேவன்‌ 
அவருக்கு தம்முடைய ஞானத்தைப்‌ 
பகிர்ந்துகொடுக்கிறார்‌. தேவனுடைய 
வார்த்தையே நம்மை ஞானிகளாக்கும்‌. 
நாம்‌ பரலோகத்திற்குப்‌ போவதற்கு 
தேவனுடைய வார்த்தையே மெய்யான 
வழிகாட்டி. நமக்குப்‌ போதிக்கிறவர்களை 
விட, சபைகளின்‌ உபதேசங்களைவிட, 
ஊழியக்காரர்களின்‌ ஆலோசனைகளை 
விட, கர்த்தருடைய வசனமே நமக்கு 
மெய்யான சத்தியத்தைப்‌ போதிக்கும்‌. 


தேவனுடைய 





ழ்‌ நள 
யாய 


கர்த்தருடைய வார்த்தைகள்‌. 
எல்லாமே பரிசுத்தமானவை. நாம்‌ 
வேதத்தை, புரிந்துகொள்வதற்கு 
கர்த்தருடைய ஊழியக்காரர்கள்‌ உதவி 
செய்கிறார்கள்‌. நாம்‌ கற்றுக்கொள்கிற 
வேதஉபதேசங்கள்‌ நம்முடைய 
சிந்தையிலும்‌ இருக்கவேண்டும்‌. 
இருதயத்திலும்‌ இருக்கவேண்டும்‌. நாம்‌ 
கர்த்தருடைய கட்டளைகளைக்‌ கற்றுக்‌ 
கொண்டு அவற்றை நம்முடைய 
ஜீவியத்தில்‌ கைக்கொள்ளவேண்டும்‌. 
கர்த்தருடைய பிரமாணங்களுக்கு நாம்‌ 
கீழ்ப்படியவேண்டும்‌. அப்போதுதான்‌ 
நமக்கு மெய்யான ஞானமுண்டாகும்‌ 
கர்த்தருடைய வார்த்தைக்குக்‌ கீழ்ப்படிய 
கீழ்ப்படிய, நம்முடைய ஞானம்‌ 
விருத்தியடையும்‌ 


௪கல பொல்லாத வழிகளுக்கும்‌ 
என்‌ கால்களை விலக்குகிறேன்‌ 


உம்முடைய வசனத்தை: 
நான்காத்து நடக்கும்படிக்கு, ௪௧. 
பொல்லாத வழிகளுக்கும்‌ என்‌: 
கால்களை விலக்குகிறேன்‌ (சங்‌ 119:101). 


தாவீது பாவத்தின்‌ வழிகளைவிட்டு 
கவனமாய்‌ விலகிப்போகிறார்‌. “சகல 
பொல்லாத வழிகளுக்கும்‌ என்‌ கால்களை 
விலக்குகிறேன்‌” என்று அறிவிக்கிறார்‌. 
தாவீதின்‌ கால்கள்‌ பொல்லாத வழிகளில்‌ 
நடப்பதற்கு. ஆயத்தமாயிருக்கிறது. 
ஆனாலும்‌. தாவீது கர்த்தருடைய 
கிருபையினால்‌, தன்னுடைய 
கால்களை பொல்லாத வழிகளுக்கு 
விலக்குகிறார்‌ சோதனையில்‌. 
சிக்கிகொள்‌। போ அதிலிரு்‌ 
விரைவாக வெள்யேறிவிடுக்றார்‌ எல்‌ 


கர்த்தருடைய பரிசுத்தவான்கள்‌. 
பாவத்தைவிட்டு விலகிவரவேண்டும்‌. நாம்‌ 
தேவனுடைய வசனத்தை காத்து நடக்க 
வேண்டும்‌. தேவனுடைய வார்த்தைக்குக்‌ 
கீழ்ப்படிகிறவர்களும்‌. அவருடைய 
பிரமாணத்திற்குக்‌  கீழ்ப்படிகிறவர்களும்‌ 
தங்களுடைய கால்களை பொல்லாத 
வழிகளுக்கு விலக்குவார்கள்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மமம்‌ 


PUBLISHERS 


பாவத்திலிருந்து விலகி ஜீவிப்பதே 
பரிசுத்தத்திற்கு அடையாளம்‌. நாம்‌ 
கர்த்தருடைய வசனத்தில்‌ காத்து 
நடக்கிறோம்‌ என்பதற்கு. பொல்லாத 
வழிகளுக்கு நம்முடைய கால்களை 
விலக்குவதே அடையாளம்‌. கர்த்தருடைய 
பிரமாணம்‌ நம்மை ஆளுகை 
செய்யும்போது, நம்முடைய கால்கள்‌ 
நீதியான வழிகளில்‌ செல்லும்‌. பொல்லாத 
வழிகளுக்கு விலகும்‌. 


நான்‌ உம்முடைய 
நியாயங்களை விட்டு விலகேன்‌ 


தீர்‌ எனக்குப்‌ போதித்திருக்கிற 
படியால்‌, 


(சங்‌ 119-109). 


தாவீது தேவனுடைய வார்த்தைக்குக்‌ 
கீழ்ப்படிந்து ஜீவிக்கிறார்‌. அவருடைய 
உபதேசங்கள்‌ தாவீதின்‌ இருதயத்தில்‌ 
நிரம்பியிருக்கிறது. அவர்‌ தேவனுடைய 
நியாயங்களை விட்டு விலகாமல்‌, அதை 
எப்போதும்‌ பற்றிக்கொள்கிறார்‌. 
தேவனுடைய வார்த்தையைத்‌ தவிர 
தாவீதுக்கு வேறு பிரமாணம்‌ 
எதுவுமில்லை. தாவீது தேவனுடைய 
பிரமாணத்திற்கு மீறி நடக்கவுமில்லை. 
தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக 
அவர்‌ கலகம்பண்ணவுமில்லை. 


கர்த்தரே தாவீதுக்கு தம்முடைய 
நியாயங்களைப்‌ போதித்திருக்கிறார்‌. 
நம்முடைய இருதயத்தில்‌ தேவனுடைய 
நியாயங்கள்‌ நிரம்பியிருப்பது, அவருடைய 
சுத்தகிருபை. 
கிருபையுள்ளவர்கள்‌ 
தேவனுடைய 
போதிக்கப்படுவார்கள்‌. கர்த்தர்‌ தட்‌ 
தம்முடைய நியாயங்களைப்‌ 
போதித்திருக்கிற படியினால்‌, “நான்‌ 
உம்முடைய நியாயங்களைவிட்டு 
விலகேன்‌” என்று தாவீது கர்த்தரிடத்தில்‌ 
விசுவாசத்தோடு அறிக்கை செய்கிறார்‌. 





ழ்‌ நவள 
றிய 
உம்முடைய 


என்‌ நாவுக்கு 
இனிமையானவைகள்‌ 


வார்த்தைகள்‌ 


உம்முடைய வார்த்தைகள்‌ 
என்நாவுக்கு எவ்வனவு 
இனிமையானவைகன்‌; என்‌ வாய்க்கு. 
அவைகள்‌ தேனிலும்‌ மதுரமாயிருக்கும்‌. 
உமது கட்டளைகளால்‌: 
உணர்வடைந்தேன்‌, ஆதலால்‌ எல்லாப்‌ 
பொய்வழிகளையும்‌ வெறுக்கிறேன்‌. 
(சங்‌ 119:108,104). 


தாவீது தேவனுடைய வார்த்தையில்‌ 
பிரியமாயிருக்கிறார்‌ தேவனுடைய 
வார்த்தையை சந்தோஷமாய்த்‌ 
தியானிக்கிறார்‌. “உம்முடைய வார்த்தைகள்‌ 
என்‌ நாவுக்கு எல்வளவு, 
இனிமையானவைகள்‌* "என்‌ 
வாய்க்கு அவைகள்‌ தேனிலும்‌ 
மதுரமாயிருக்கும்‌” என்றும்‌ 
சந்தோஷத்தோடு சொல்லுகிறார்‌ 
தேவனுடைய வார்த்தையில்‌ ஆவிக்குரிய 
ருசி இருக்கிறது. நம்முடைய உள்ளான 
மனுஷன்‌ தேவனுடைய வார்த்தையின்‌ 
இனிமையையும்‌ மதுரத்தையும்‌ 
சந்தோஷமாய்‌ ருசிபார்க்கும்‌. தெய்வீக 
காரியங்கள்‌ நம்முடைய மாவுக்‌! 
ப அ ளப கடலக 


என்றும்‌ 


தாவீது தேவனுடைய 
வார்த்தையினால்‌ உணர்வடைந்திருக்கிறார்‌. 
தாவீதுக்கு மெய்யான ஞானம்‌ 
கிடைத்திருக்கிறது. தாவீது 
தேவனுடைய கட்டளைகளைக்‌ 
கைக்கொள்கிறார்‌. அவருடைய 
சாட்சிகளைத்‌ தியானிக்கிறார்‌. 
கர்த்தருடைய கட்டளைகளால்‌ தாவீது 
உணர்வடைகிறார்‌. நன்மைக்கும்‌ 
தீமைக்கும்‌ வித்தியாசத்தைக்‌ 
காண்கிறார்‌. பொய்யையும்‌ மெய்யையும்‌ 
வெறுத்த பார்க்கிறார்‌. தன்னுடைய 
ஜீவியத்‌; பாவத்தையும்‌ 
தத்தை வித்தியாசப்படுத்துகிறார்‌. 
மெய்வறிக்கும்‌ 
வித்தியாசம்‌ 
கர்த்தருடைய கட்டளைகளினால்‌ 
உணர்வடைந்தபடியினால்‌, அவர்‌ எல்லா 
போய்கழிக்களயும்‌ வெறுக்கிறார்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மாமா 


PUBLISHERS 


தாவீது தேவனுடைய கட்டளைகளால்‌ 
உணர்வடைந்திருப்பது அவருக்குக்‌ 
கிடைத்திருக்கிற பெரிய ஆசீர்வாதம்‌. 
இதனால்‌ அவருடைய ஆத்துமாவக்கு 
அநேக நன்மைகள்‌ உண்டாகிறது. அவர்‌ 
சத்தியத்தைப்‌ புரிந்துகொள்கிறார்‌ 
மற்றவர்களுக்கும்‌ சத்தியத்தை 
உபதேசம்பண்ணுகிறார்‌. தேவனுடைய 
கட்டளைகளால்‌ தாவீதின்‌ இருதயம்‌ 
சுத்தமாயிருக்கிறது. அவர்‌ சத்தியத்தை 
அறிந்துகொண்டபடிமினால்‌ பொய்யை 
வெறுக்கிறார்‌. தாவீது மெய்வழியில்‌ 
நடப்பதினால்‌, பொய்வ| 
வெறுக்கிறார்‌. கர்த்தருடைய 
அடிச்சுவடுகளைப்‌ பின்பற்றிச்‌ 
செல்லவேண்டும்‌ தாவீதின்‌ 
விருப்பம்‌ 


என்பதே 


நூன்‌ 
சண்‌ 119 : 105-112 


சங்‌ 119.105. உம்முடைய வசனம்‌ என்‌ 


கால்களுக்குத்‌ தீபமும்‌, என்‌ பாதைக்கு. 
வெளிச்சமுமாயிருக்கிறது. 


சங்‌ 119106. உம்முடைய 
நியாயங்களைக்காத்து. 
என்று ஆணையிட்டேன்‌; 
நிறைவேற்றுவேன்‌. 


சங்‌. 119007. நாண்‌ 
உயத்திரவப்படுகிறேன்‌; கர்த்தாவே, 
உம்முடைய வசனத்தின்படியே. 
என்னை உயிர்ப்பியும்‌. 


நீதி 
நடப்பேன்‌ 
அதை 


மிகவும்‌ 


சங்‌ 119:108. கர்த்தாவே, என்‌ வாயின்‌ 
உற்சாகபலிகனை நீர்‌ அங்கீகரித்து, 
உமது நியாயங்களை எனக்குப்‌ 
போதித்தருளும்‌. 


சங்‌ 119109. என்‌ பிராணன்‌ 
எப்பொழுதும்‌ என்‌ கையில்‌ இருக்கிறது; 
ஆனாலும்‌ உம்முடைய வேதத்தை 
மறவேன்‌. 


சங்‌ 119110. துன்மார்க்கர்‌ எனக்குக்‌ 
கண்ணிவைக்கிறார்கள்‌; ஆனாலும்‌ நான்‌ 
உம்முடைய கட்டனைகனை விட்டு, 
வழிதவறேன்‌.. 





ழ்‌ நள 
யாய 


சங்‌ 119111. உம்முடைய சாட்சிகளை 
தித்திய ௬தந்தரமாக்கிக்‌ 
கொண்டிருக்கிறேன்‌, அவைகனே என்‌ 
இருதயத்தின்‌ மகிழ்ச்சி. 


சங்‌ 119112. 
இடைவிடாமல்‌ 
பிரமாணங்களின்படி செய்ய 
இருதயத்தைச்‌ சாய்த்தேன்‌. 


உம்முடைய வசனம்‌ 
கால்களுக்குத்‌ தீபம்‌ 


உம்முடைய 
கால்களுக்குத்‌ 
பாதைக்கு. 

(சங்‌ 119105). 


வசனம்‌ என்‌: 
தீபமும்‌, என்‌: 
வெளிச்சமுமாயிருக்கிறது. 


தாவீது தேவனுடைய வசனத்தின்‌ 
விசேஷித்த தன்மைகளை இங்கு 
விவரிக்கிறார்‌. கர்த்தருடைய வசனம்‌ 
தீபமாகவும்‌, வெளிச்சமாகவும்‌ இருக்கிறது. 
தேவனுடைய வார்த்தையை இந்த 
உலகத்திர்‌ சொல்லும்போது, 
இருளிலிருக்கிற உலகத்திற்கு வெளிச்சம்‌ 
உண்டாகும்‌. 


தேவனுடைய வசனம்‌ நமக்கு 
வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவனுடைய 
வார்த்தை நமக்கு தேவனையும்‌ 
அவருடைய சுபாவங்களையும்‌ 
வெளிப்படுத்துகிறது அது 
நம்மைப்பற்றி அறிந்து கொள்வதற்கு 
நமக்கு உதவியாயிருக்கிறது. 
தேவனுடைய வசனம்‌ நமக்கு 
இல்லையென்றால்‌, நம்மால்‌ தேவனையும்‌ 
அறிந்துகொள்ளமுடியாது. நம்மையும்‌ 
அறிந்துகொள்ள முடியாது. 


தேவனுடைய கட்டளை எப்போதும்‌ 
எரிந்துகொண்டிருக்கும்‌ தீபமாகயிருக்கிறது. 
பரிசுத்த ஆவியானவரின்‌ தைலத்தினால்‌ 
இந்தத்‌ தீபம்‌ எப்போதும்‌ எரிகிறது. 
தேவாலயத்திலுள்ள தீபங்களைப்போல, 
கர்த்தருடைய வசனம்‌ ஸிந்து 
பிரகாசமாய்‌ வெளிச்சம்‌ கொடுக்கிறது. 
இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ வனாந்தரத்தில்‌ 
பிரயாணம்‌ பண்ணிய போது 


த வர்ம 
அக்கினி ஸ்தம்பமாக வெளிப்பட்டார்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மமம்‌ 


PUBLISHERS 


தேவனுடைய வசனம்‌. நம்முடைய 
பாதைக்கு அக்கினி ஸ்தம்பத்தைப்போல 
ம்‌ மி்க்கிறது. ல்‌ 


தேவனுடைய வசனம்‌ நம்முடைய 
கண்களுக்கு வெளிச்சமாயிருப்பது, 
மாத்திரமல்ல, அது நம்முடைய 
கால்களுக்கு தீபமாகவும்‌, நம்முடைய 
பாதைக்கு வெளிச்சமாகவும்‌ இருக்கிறது. 
ம்‌ போகும்‌ பாதையை மக்‌ 

ச்‌ மடம்‌ 


நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில்‌ 
நன்மையும்‌ தீமையும்‌ நமக்கு முன்பாக 
இருக்கும்‌. மெய்வழிகளும்‌ பொய்வழிகளும்‌ 
நமக்கு முன்பாக இருக்கும்‌. எந்த 
வழியாகப்போக வேண்டுமென்று, 
நாம்தான்‌ தீர்மானம்பண்ணவேண்டும்‌. 
வெளிச்சத்தில்தான்‌ நம்மால்‌ சரியான 
தீர்மானம்‌ எடுக்கமுடியும்‌. நாம்‌ 
நடக்கவேண்டிய ஒவ்வொரு அடியையும்‌ 
மிகுந்த கலனமாயும்‌, நிதானமாயும்‌, 
பரிசுத்தமாயும்‌ நடப்பதற்கு, நமக்கு தீபமும்‌ 
வெளிச்சமும்‌ தேவை, கர்த்தருடைய 
வசனம்‌ நம்முடைய இருதயத்தில்‌ 
இருந்தால்தான்‌, நம்மால்‌ கர்த்தருடைய 
அடிச்சுவடுகளைப்‌ பின்பற்றிச்‌ 
னாய்‌ 

உம்முடைய நீதி 
'நியாயங்களைக்காத்து 
நடப்பேன்‌ 


உம்முடைய 
தியாயங்களைக்காத்து 
என்று ஆணையிட்டேன்‌; 
நிறைவேற்றுவேன்‌ (சங்‌ 119:106). 


தாவீது கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
பொருத்தனை பண்ணுகிறார்‌. “உம்முடைய 
நீதி நியாயங்களைக்‌ காத்து நடப்பேன்‌” 
என்று ஆணையிடுகிறார்‌. தான்‌ 
ஆணையிட்டதை நிறைவேற்றுவதாகவும்‌ 
வாக்குப்பண்ணுகிறார்‌. தேவனுடைய 
நியாயத்தீர்ப்புக்கள்‌ நீதியானவை. 
அவருடைய கட்டளைகளே அவருடைய 
க்‌ ப 


நீதி 
நடப்பேன்‌. 
அதை 





ழ்‌ நவள 
யாய 


நம்மை கர்த்தருக்கும்‌ அவருடைய 
பிரமாணத்திற்கும்‌ ஒப்புக்கொடுப்பது 
நமக்கு நல்லது. நாம்‌ கர்த்தருடைய 
கரத்தில்‌ அடைக்கலமாகமிருப்பதுதான்‌. 
நமக்குப்‌ பாதுகாப்பானது. கர்த்தர்‌ நம்மை 
ஆளுகை செய்யவேண்டும்‌ நாம்‌ 
அவருடைய  ஆளுகைக்குக்‌ கீழ்ப்படிய 
வேண்டும்‌. நம்முடைய வார்த்தையில்‌ நாம்‌ 
உண்மையுள்ளவர்களாயிருக்கவேண்டும்‌. 
நாமும்‌ தாவீதைப்போல, கர்த்தருடைய 
சமுகத்தில்‌ ரம்‌, யிட்டதை 
நிறைவேற்றவேண்டும்‌. 


என்னை உயிர்ப்பியும்‌ 


நான்‌ மிகவும்‌ 
உயத்திரவப்படுகிறேன்‌; கர்த்தாவே, 
உம்முடைய வசனத்தின்படியே 
என்னை உயிர்ப்பியும்‌ (சங்‌ 119:107). 


தாவீதின்‌ ஜீவியத்தில்‌ ஏராளமான 
துன்பங்கள்‌ உண்டாயிற்று. பல 
சமயங்களிலே அவர்‌ தன்‌ ஆலியில்‌ 
சோர்ந்து போனார்‌ தாவீது 
சோர்வடைந்தபோதெல்லாம்‌. “கர்த்தாவே, 
என்னை உயிர்ப்பியும்‌' என்று ஜெபிப்பது 
வழக்கம்‌. கர்த்தர்‌ தாமே 
தன்னுடைய சோர்வுகளை நீக்கிப்போட்டு 
விட்டு, தன்னை உற்சாகப்படுத்த 
வேண்டுமென்று தாவீது 
ஜெபம்பண்ணுகிறார்‌. தாவீது, 
சோர்வாயிரு/பதினால்‌, கர்த்தருடைய 
ஊழியத்தை அவரால்‌ நேர்த்தியாய்ச்‌ 
செய்ய முடியவில்லை. “நான்‌ மிகவும்‌ 
உபத்திரவப்படுகிறேன்‌” என்று தாவீது 
கர்த்தரிடத்தில்‌ மனவேதனையோடு 
சொல்லுகிறார்‌. 


தாவீது பல சமயங்களில்‌, 


நம்மை உயிர்ப்பிக்கிறார்‌. 

“கர்த்தாவே, உம்முடைய 
வசனத்தின்படியே என்னை உயிர்ப்பியும்‌” 
என்று விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 
மட 
வேதத்தில்‌ 


தேவனுடைய 
பிரியமாயிருக்கிறார்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மமம்‌ 


PUBLISHERS 


அவருடைய 
கைக்கொள்கிறார்‌. 
சாட்சிகளைத்‌ 
கர்த்தருடைய வசனமே 
கால்களுக்கு தீபமாயும்‌ 
பாதைக்கு வெளிச்சமும்‌ இருக்கிறது. 
கர்த்தர்‌ தம்முடைய வசனத்தின்படி 
தாவீதை உயிர்ப்பிக்கும்‌ போது, அவர்‌ 
தன்னுடைய சோர்வுகளிலிருந்து விடுதலை 
பெற்று உற்சாகம்‌ பெறுவார்‌. 


கற்பனைகளைக்‌ 
கர்த்தருடைய 
தியானிக்கிறார்‌. 
தாவீதின்‌ 
அவருடைய 


உமது நியாயங்களை எனக்குப்‌ 
போதித்தருளூம்‌ 


கர்த்தாவே, என்‌ வாயின்‌ உற்சாக. 
யலிகளை நீர்‌ அங்கீகரித்து, உமது 
நியாயங்களை எனக்குப்‌ 
போதித்தருளும்‌ (சங்‌ 119:108). 


தாவீது கர்த்தருக்கு 
உற்சாகபலிகளை ஏறெடுக்கிறார்‌. தாவீது 
மிகவும்‌ உபத்திரவப்படுகிறார்‌. அவர்‌ 
அரண்மனை வாழ்க்கையை விட்டுவிட்டு, 
வனாந்தரத்திலே தன்‌ ஜீவனைக்‌ 
காப்பாற்றிக்‌ கொள்ள ஓடி ஒளிந்து 
கொண்டிருக்கிறார்‌. அவரிடத்தில்‌ 
இப்போது பொன்னோ, வெள்ளியோ, 
உலக  ஜசுவரியமோ எதுவுமில்லை. 
தன்னிடத்தில்‌ உலகப்பிரகாரமான 
பொருட்கள்‌ இல்லாவிட்டாலும்‌ தாவீது 
கர்த்தருக்‌ ன்‌ வாயினால்‌ 
ரகக ற த்து 


கர்த்தர்‌ தாமே தன்னுடைய வாயின்‌ 
உற்சாக பலிகளை அங்கீகரிக்கவேண்டும்‌. 
என்றும்‌ தம்முடைய நியாயங்களைத்‌ 
தனக்குப்‌ போதிக்கவேண்டுமென்றும்‌. 
தாவீது கர்த்தரிடத்தில்‌ 
ஜெபம்பண்ணுகிறார்‌. தாவீதைப்போலவே 
நாமும்‌ கர்த்தருக்கு நம்முடைய வாயின்‌ 
உற்சாகபலிகளை தாராளமாய்ச்‌ செலுத்த 
வேண்டும்‌. சந்தோஷமாய்ச்‌ செலுத்த 
வேண்டும்‌ நாம்‌ மனப்பூர்வமாயும்‌, 
உற்சாகமாயும்‌ பலிகளைச்‌ 
செஜத்தினால்தான்‌, கர்த்தர்‌. அதை 
அங்கீகரிப்பார்‌. கர்த்தர்‌ அங்கீகரியாத 
பலியினால்‌ ஒருபிரயோஜனமும்‌ 


உண்டாகாது. 





ழ்‌ நள 
யாய 
உம்முடைய வேதத்தை மறவேன்‌. 


என்‌ பிராணன்‌ எப்பொழுதும்‌ என்‌ 
கையில்‌ இருக்கிறது; ஆனாலும்‌ 
உம்முடைய வேதத்தை மறவேன்‌. 
துன்மார்க்கர்‌ எனக்குக்‌ 
கண்ணிவைக்கிறார்கள்‌; ஆனாலும்‌ நான்‌ 
உம்முடைய கட்டளைகளை விட்டு 
வழிதவறேன்‌ (சங்‌ 119:109,110). 


தாவீது மரணத்தின்‌ 
வாசலிலிருக்கிறார்‌. மரணத்திற்கும்‌ 
அவருக்கும்‌ சிறிது தூரம்‌ மாத்திரமே 
இடைவெளி இருக்கிறது. “என்‌ பிராணன்‌ 
எப்பொழுதும்‌ என்‌ கையிலிக்கிறது” 
என்று தாவீது கர்த்தரிடத்தில்‌ தன்னுடைய 
ஜீவனுக்கு ஏற்பட்டிருக்கிற ஆபத்தைப்‌ 
பற்றிச்‌ சொல்லுகிறார்‌. 


துன்மார்க்கர்‌ தாவீதுக்கு கண்ணி 
வைத்திருக்கிறார்கள்‌. சவுல்‌ தாவீதைக்‌ 
கொலைசெய்வதற்கு பலமுறை முயற்சி 
செய்தார்‌. தாவீதின்‌ தெய்வபக்தி 
சஷலுக்குப பிடிக்கவில்லை. சவுல்‌ 
தாவீதின்மீது கோபமாமிருந்தார்‌. அவர்மீது 
பொறாமைப்பட்டார்‌. சவுலால்‌ தாவீதுக்கு 
வெளிப்படையாக தீங்கு 
செய்யமுடியவில்லை.  சவுலைப்போலவே 
தாவீதுக்கு ஏராளமான சத்துருக்கள்‌ 
இருக்கிறார்கள்‌. அவர்களாலும்‌ 
தாவீதுக்கு விரோதமாய்‌ வெளிப்படையாக 
ஒன்றும்‌ செய்யமுடியவில்லை. 
ஆகையினால்‌ அவர்கள்‌ தாவீதுக்கு 
மறைவாக கண்ணி வைக்கிறார்கள்‌. 
தாவீதின்‌ ஜீவனு விரோதமாய்‌ 
றோ க நன 

தாவீது தம்முடைய ஜீவனுக்கு 
உண்டாயிருக்கிற ஆபத்துக்களை 
நோக்கிப்‌ பார்க்கிறார்‌. தான்‌ மரணத்தின்‌ 
வாசலிலிருப்பதை அத்‌ 
தன்னுடைய பிராணன்‌ 

கையிலிருப்பதைப்‌ பரிந்துகொள்கிறா. 
தாவீது தன்னைத்தானே பாதுகாத்துக்‌ 
கொள்ளவேண்டும்‌. தாவீதின்‌ ஜீவனுக்கு 
ஏராளமான ஆபத்துக்கள்‌ உண்டான 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம்மா 


PUBLISHERS 


தாவீதுக்கு ஆபத்தான 
சூழ்நிலைகள்‌ உண்டானபோதிலும்‌. அவர்‌ 
பாதுகாப்பைக்‌ குறித்து 
கவலைப்படாமல்‌, 
கர்த்தருடைய வேதத்தை மறவாமல்‌ 
நினைவில்‌ வைத்திருக்கிறார்‌. தன்னுடைய 
ஜீவனைக்‌ காப்பாற்றிக்கொள்ள, தாவீது 
பல இடங்களுக்கும்‌ தப்பி ஓடினாலும்‌, 
அவர்‌ கர்த்தருடைய கட்டளைகளைவிட்டு 
வழிதவறாமலிருக்கிறார்‌. தாவீதின்‌ 
இருதயத்தில்‌ ஜீவத்தண்ணீர்‌ ஊற்றாய்ப்‌ 
புறப்பட்டு வருகிறது. 


உம்முடைய பிரமாணங்களின்‌' 
படிசெய்ய என்‌ இருதயத்தைச்‌. 
சாய்த்தேன்‌ 


உம்முடைய சாட்சிகளை நித்திய 
சதந்தரமாக்கிக்‌ கொண்டிருக்கிறேன்‌, 
அவைகளே என்‌ இருதயத்தின்‌ 
மகிழ்ச்சி. முடிவுபரியத்தம்‌ 
இடைவிடாமல்‌ உம்முடைய 
பிரமாணங்களின்படி. செய்ய என்‌ 
இருதயத்தைச்‌. சாய்த்தேன்‌ 
(சவ்‌ 1184111-119). 


தேவனுடைய 
பற்றிக்கொள்கிறார்‌ 
வார்த்தையின்‌ பிரகாரமாக 
கர்த்தருடைய 
'மரிக்கவும்‌ 


தாவீது 
வார்த்தையைப்‌ 
கர்த்தருடைய 
ஜீவிக்கிறார்‌. 
வார்த்தையினாலே. 
ஆயத்தமாயிருக்கிறார்‌. தேவனுடைய 
சாட்சிகள்‌ சத்தியயானவை. அவருடைய 
வாக்குத்தத்தங்கள்‌ நித்தியமானவை, 
தாவீது கர்த்தருடைய சாட்சிகளை 
நித்திய சுதந்தரமாக்கிக்கொண்டிருக்கிறார்‌. 

அவைகள்‌ தா ர்‌ 
தச்‌ அட்டன்‌ இருதயத்திற்கு 


தேவனுடைய சாட்சிகளைத்‌ 
தியானித்துப்‌ பார்க்கும்போது தனக்கு 
நித்திய சந்தோஷம்‌ உண்டாகும்‌ என்று 
தாவீது எதிர்பார்க்கிறார்‌ தேவன்‌ 
தாவீதோடு நித்திய உடன்படிக்கை 
செய்திருக்கிறார்‌. தேவனுடைய சாட்சிகள்‌ 
நித்திய 


அவருக்கு 
சுதந்தரமாகயிருக்கிறது. 





ழ்‌ நள 
யாய 


தாவீது கர்த்தருடைய 
பிரமாணத்திற்குக்‌ கீழ்ப்படிகிறார்‌. 
கர்த்தருடைய பிரமாணங்களின்படி செய்ய 
தன்னுடைய இருதயத்தை ஒப்புக்‌ 
கொடுக்கிறார்‌. தன்னுடைய ஜீவியத்தின்‌ 
முழவு பரியந்தம்‌, இடைவிடாமல்‌, 
கர்த்தருடைய பிரமாணங்களின்படி செய்ய, 
ன்னுடைய ய புக்‌ 
ஜன்‌ கிறா இருதயத்தை ஓப 


தேவனுடைய சாட்சிகளின்‌ 
ஆசீர்வாதம்‌ நமக்கு வேண்டுமென்றால்‌, 
நாம்‌ தேவனுடைய பிரமாணங்களின்படி 
செய்ய நம்மை ஒப்புக்கொடுக்கவேண்டும்‌. 
கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம்‌ 
கீழ்ப்படியவில்லையென்றால்‌, கர்த்தருடைய 
வார்த்தையினால்‌ நமக்கு ஒரு 
ஆசீர்வாதமும்‌ உண்டாகாது. கர்த்தர்‌ 
நமக்கு நன்மை செய்யவேண்டுபென்றால்‌, 
நாம்‌ கர்த்தருடைய பிரமாணத்திற்குக்‌ 
கீழ்ப்பியவேண்டும்‌ 


சாமெக்‌ 
சங்‌ 119 : 113-120 


சுங்‌ 1194118. வீண்‌ சிந்தனைகளை நான்‌ 
வெறுத்து, உமது வேதத்தில்‌ 
ிரியப்படுகிறேன்‌. 


சுங்‌ 119114. என்‌ மறைவிடமும்‌ என்‌ 
கேடகமும்‌ நீரே உம்முடைய 
வசனத்துக்குக்‌ காத்திருக்கிறேன்‌. 


சுங்‌ 119115.  பொல்லாதவர்கனே, 
என்னைவிட்டு அகன்றுபோங்கன்‌; என்‌ 
தேவனுடைய கற்பனைகளை நாண்‌ 
கைக்கொள்ளுவேன்‌. 


சங்‌ 119118. நான்‌ பிழைத்திருப்பதற்கு. 
உமது வார்த்தையின்படி என்னை 
ஆதரித்தருளூம்‌; என்‌: 
விருதாவாய்ப்போக. 


வெட்கத்திற்கு உட்படுத்தாதேயும்‌. 


சங்‌ 119:117. என்னை ஆதரித்தருளும்‌; 
அப்பொழுது நான்‌ இரட்சிக்கப்பட்டு, 
எக்காலமும்‌ உம்முடைய 
பிரமாணங்களின்‌ பேரில்‌ 
நோக்கமாயிருப்பேன்‌.. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மாமா 


PUBLISHERS 


சங்‌ 119:118. உமது 
பிரமாணங்கனைவிட்டு வழிவிலகுகிற 
யாவரையும்‌ மிதித்துப்போடுகிறீர்‌; 
அவர்களுடைய உபாயம்‌ வெறும்‌. 
பொய்யே. 


சங்‌ 119119. பூமியிலுன்ன துன்மார்க்கர்‌ 
யாவரையும்‌ கவிம்பைப்போல 
அகதற்றிவிடுகிறீர்‌ ஆகையால்‌ உமது 
சாட்சிகளில்‌ பிரியப்படுகிறேன்‌. 

உமக்குப்‌ பயப்படும்‌. 


சங்‌ 119120. 


பயத்தால்‌ என்‌ உடம்பு சிலிர்க்கிறது; 
தியாயத்திர்ப்புகளுக்குப்‌ 
றன்‌, 


வேதத்தில்‌ 
பிரியப்படுகிறேன்‌ 


வீண்‌ சிந்தனைகளை 
வெறுத்து, உமது வேதத்தில்‌ 
பிரியப்படுகிறேன்‌ (சங்‌ 1194113). 


பாவங்களை 
செய்கிறார்‌. 
சிந்தனைகள்‌ 


தாவீது தன்னுடைய 
கர்த்தரிடத்தில்‌ அறிக்கை 
தாவீதிடத்தில்‌ வீண்‌ 
உள்ளது. தன்னிடத்தில்‌ 
வீண்சிந்தனைகள்‌ ஒன்றுமேயில்லை 
என்று சொல்லி, தாவீது தன்னைத்தானே 
வஞ்சிக்கவிலலை. அவருக்கு வீண்‌ 
சிந்தனைகள்மீது பிரியமில்லை. அவர்‌ 
வீண்சிந்தனைகளை வெறுக்கிறார்‌ 
வீண்சிந்தனைகளுக்கு அவர்‌ 
முக்கியத்துவம்‌ கொடுக்கவில்லை. 
தன்னுடைய மனதிலே. அவர்‌ 
வீண்சிந்தனைகளை வளர்க்கவுமில்லை. 


தாவீது வீண்சிந்தனைகள்மீது. 
பிரியப்படுவதற்குப்‌ பதிலாக, 
கர்த்தருடைய வேதத்தில்‌ பிரியப்படுகிறார்‌. 
வீண்‌ சிந்தனைகளை தன்னைவிட்டு 
ஒதுக்கிவைத்து விடுகிறார்‌. தன்னுடைய 
மனதில்‌ வீண்சிந்தனைகள்‌ எப்பொழுது 
வந்தாலும்‌, அவற்றை தேவனுடைய 
வசனத்தினால்‌ மேற்கொள்கிறார்‌. நாம்‌ 
தேவனுடைய வேதத்தில்‌ பிரியமாயிருக்கும்‌ 
போது, நமக்கு வீண்சிந்தனைகள்மீது 
பிரியம்‌ இருக்காது. தேவனுடைய வேதம்‌. 
வீண்சிந்தனைகளை நம்மைவிட்டு 
நீக்கிப்போடும்‌ 





ழ்‌ நள 
யாய 


நாம்‌ எவ்வளவு அதிகமாய்‌ 

வுடைய வேதத்தில்‌. 
பிரியமாயிருக்கிறோமோ, அவ்வளவு 
அதிகமாய்‌ நம்மால்‌ வீண்சிந்தனைகளை 
வெறுக்க முடியும்‌. தேவனுடைய வேதத்தில்‌ 
நாம்‌ பிரியமாயிருக்கும்போது. 
வீண்சிந்தனைகள்‌ நமக்கு 


வெறுப்பாயிருக்கும்‌. 


எண்‌: மறைவிட,மும்‌ 
கேடகமும்‌ நீரே 


என்‌ மறைவிடமும்‌ என்‌ கேடகமும்‌ 
நீரே உம்முடைய  வசனத்துக்குக்‌ 
காத்திருக்கிறேன்‌ (சங்‌ 119:114). 


சவுல்‌ தாவீதைப்‌ 
தொடர்ந்து வருகிறார்‌. 
சவுல்‌ தாவீதுக்கு அருகாமையில்‌ 
வந்துவிடுகிறார்‌. சவுல்‌ மாத்திரமல்ல, 
தாவீதும்‌ சில சமயங்களில்‌ சவுக்கு 
அருகாமையில்‌ வருகிறார்‌. சவுலோடு 
அவருடைய படைவீரர்கள்‌ 
இருக்கிறார்கள்‌. தாவீதுக்குப்‌ படைபலம்‌ 
இல்லை. கர்த்தரே அவருக்கு 

அவருடைய 


பிடிப்பதற்காகத்‌ 
பல சமயங்களில்‌ 


மறைவிடமாசவும்‌, 
எண்ட பப 


சவுல்‌ தாவீதை பிடிப்பதற்கு எந்த 
வழிகளில்‌ வந்தாலும்‌, அவரால்‌ தாவீதைப்‌ 
பிடிக்க முடியவில்லை. கர்த்தர்‌ தாவீதைப்‌ 
பாதுகாக்கிறார்‌. தாவீதை சூழ்ந்திருக்கிற 
ஆபத்துக்களிலிருந்து கர்த்தரே அவரை 
தம்மிடத்தில்‌ ஒளித்து வைத்துக்‌ 
கொள்கிறார்‌. தாவீதுக்கு மரணம்‌ 
நெருங்கி வருகிறது. கர்த்தரோ தாவீதின்‌: 
மரணத்திலிருந்து அவரைப்‌ பாதுகாக்கிற 
கேட்கமாகமிருக்கிறார்‌. 


பல சமயங்களில்‌, தாவீதின்‌ 
ஆத்துமா பாவத்தில்‌ a 
ஆயத்தமாயிருக்கிறது 

சூழ்நிலைகளில்‌, தாவீது பாவத்தில்‌ 
விழுந்துவிடாதவாறு, கர்த்தர்‌ அவருக்கு 
கேடகமாயிருந்து அவரை 
பாவத்திலிருந்து விலக்கிப்‌ பாதுகாக்கிறார்‌. 
தாவீதுக்கு ஆபத்துக்களும்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை OCDNENIS 


PUBLISHERS 


நெருக்கங்களும்‌ 
அவையெல்லாம்‌ 
அவருக்கு 
வருகிற; 


ஏராளமாய்‌ உள்ளது. 
அவரைப்‌ பிடிப்பதற்கு. 
அவிய விரைந்து 

கர்த்தருடைய 


ள்‌ காத்திருக்கிறார்‌. 


எண்‌: 
கற்பனைகளை 
கைக்கொள்ளுவேன்‌ 


தேவனுடைய 
நான்‌ 


பொல்லாதவர்கனே, என்னைவிட்டு, 
அகன்றுபோங்கன்‌; என்‌ தேவனுடைய 
கற்பனைகளை நான்‌ 
கைக்கொள்ளூவேன்‌ (சுங்‌ 118115). 


தாவீது கர்த்தருடைய சமுகத்தில்‌, 
“என்‌ தேவனுடைய கற்பனைகளை நான்‌ 
கைக்கொள்வேன்‌" என்று வாக்குப்‌ 
பண்ணுகிறார்‌. தாவீது ஒரு 
பரிசுத்தவானைப்‌ போலவும்‌, ஒரு 
யுத்தவீரனைப்‌ போலவும்‌ தைரியமாய்‌ 
வாக்குப்‌ பண்ணுகிறார்‌. நாம்‌ 
கர்த்தருக்குள்‌ உறுதியாயிருக்கும்போது, 
நம்முடைய தீர்மானமும்‌ உறுதியாயிருக்கும்‌ 
நாம்‌ கர்த்தருக்குள்‌ 
பலழுள்ளவர்களாயிருப்போம்‌. பாவத்திற்கு 
விரோதமாய்‌ துணிந்து எதிர்த்து 
நிற்போம்‌. கர்த்தருடைய ஊழியத்தை 
தைரியமாய்ச்‌ செய்வோம்‌. 


கர்த்தருடைய கற்பனைகளை 
கைக்கொள்ள வேண்டுமென்று தீர்மானம்‌ 
பண்ணுகிறவர்கள்‌, பொல்லாதவர்களின்‌ 
கூட்டத்தில்‌ ஐக்கியமாயிருக்கக்‌ கூடாது. 
நம்முடைய பரிசுத்த ஜீவியத்திற்கு 
பொல்லாதவர்களின்‌ சிநேகம்‌ 
தடையாயிருக்கும்‌. தாவீது 
பொல்லாதவர்களைப்‌ பார்த்து, 
'என்னைவிட்டு அகன்றுபோங்கள்‌” என்று 
சொல்லுகிறார்‌. 

“துன்மார்க்கருடைய ஆலோசனையில்‌ 
நடவாமலும்‌ பாவிகளுடைய வழியில்‌ 
நில்லாமலும்‌, பரியாசக்காரர்‌ உட்காரும்‌ 
இடத்தில்‌ உட்காராமலும்‌, கர்த்தருடைய 
வேதத்தில்‌ பிரியமாயிருந்து, இரவும்‌ பகலும்‌ 
அவருடைய வேதத்தில்‌ தியானமாயிருக்கிற 
மனுஷன்‌ பாக்கியவான்‌” (சங்‌ 12,2) 





ழ்‌ நவள 
ஈயா 


“கனியற்ற அந்தகாரக்கிரியைகளுக்கு 
உடன்படாமல்‌, அவைகளைக்‌ கடிந்து 
கொள்ளுங்கள்‌. அவர்களால்‌ 
ஒளிப்பிடத்தில்‌ செய்யப்படும்‌ 
கிரியைகளைச்‌ சொல்லுகிறதும்‌ 
அவலட்சணமாயிருக்கிறதே” (எபே 51112). 


என்னை ஆதரித்தருளும்‌ 


நான்‌: புழைத்திருப்பதற்கு தத்‌, 
வார்த்தையின்‌ படி, 
ஆதரித்தருளும்‌; 
விருதாவாய்ப்போக. 
வெட்கத்திற்கு. உட்படுத்தாதேயும்‌. 
என்னை ஆதரித்தருளும்‌; அப்பொழுது: 
நான்‌ இரட்சிக்கப்பட்ட, எக்காலமும்‌ 
உம்முடைய  பிரமாணங்களின்பேரில்‌ 
நோக்கமாயிருப்பேன்‌ (சங்‌ 119:116,117). 


எண்‌: 


தேவனுடைய கிருபைக்காக 
ஜெபம்பண்ணுகிறார்‌. 
கிருபை தாளீதுக்குள்‌ 
தங்கியிருக்க வேண்டும்‌. “என்னை 
ஆதரித்தருளும்‌” என்று தாவீது 
இரண்டுமுறை விண்ணப்பம்பண்ணுகிறார்‌ 
தாவீது கர்த்தருக்கு ஊழியம்‌ 
செய்யவேண்டுமென்று விரும்புகிறார்‌. 
நம்முடைய சுயபலத்தினாலோ, 
சுயநீதிமினாலோ நம்மால்‌ கர்த்தருக்கு 
ஊழியம்‌ செய்யமுடியாது. நமக்கு 
கர்த்தருடைய கிருபையும்‌, அநுக்கிரகமும்‌, 
தரவும்‌, உதவியும்‌ தேவை. கர்த்தர்‌ 
நம்மைப்‌ _ பெலப்படுத்தவில்லையென்றால்‌, 
நாம்‌ பலவீனராயிருப்போம்‌ 


தாவீது 
அவரிடத்தில்‌ 
தேவனுடைய 


கர்த்தர்‌ தம்முடைய கிருபையினால்‌ 
நம்மைப்‌ பாதுகாக்கவேண்டும்‌ 
கர்த்தருடைய பாதுகாப்பு நமக்கு கிடைக்க 
வில்லையென்றால்‌, நாம்‌ பாவத்தில்‌ 
விழுந்துவிடுவோம்‌. கர்த்தர்‌ நம்மை 
எதுவரைக்கும்‌. தாங்குகிறாரோ, 
அதுவரைக்கும்‌ மாத்திரமே நம்மால்‌ 
நிலைத்து நிற்கமுடியும்‌. கர்த்தர்‌ நம்மை 
எதுவரைக்கும்‌ வழிநடத்துகிறாரோ, 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ தம்முடைய வார்த்தையின்படி 
நம்மை ஆதரித்தருள வேண்டும்‌. 
அப்போதுதான்‌ நம்மால்‌ பிழைத்திருக்க 
முடியும்‌. கர்த்தருடைய 
உதவியும்‌ நமக்குத்‌ 
இல்லையென்றால்‌ நம்முடைய நம்பிக்கை 
விருதாவாய்ப்போய்விடும்‌. அப்போது 
நமக்கு வெட்கமுண்டாகும்‌. தாவீது இதை 
உணர்ந்தவராக, “என்‌ நம்பிக்கை 
விருதாவாய்ப்போக என்னை 
வெட்கத்திற்கு உட்படுத்தாதேயும்‌” என்று 
ஜெபம்பண்ணுகிறார்‌. 


கர்த்தருடைய வார்த்தையை 
நம்புகிறவர்கள்‌, கர்த்தர்‌ நம்மை 
கைவிடமாட்டார்‌ என்றும்‌ நம்பவேண்டும்‌. 
கர்த்தர்‌ நம்மை ஆதரிப்பார்‌ என்றும்‌, 
நம்மை வெட்கத்திற்கு உட்படுத்தமாட்டார்‌ 
என்றும்‌ விசுவாசிக்க வேண்டும்‌. 
அப்போதுதான்‌ நம்முடைய 
விசுவாசத்தினால்‌ நமக்குள்‌ சந்தோஷம்‌. 
உண்டாகும்‌. 


தன்னை ஆதரித்தருள 
வேண்டுமென்று தாவீது ஜெபம்‌ 
பண்ணுகிறார்‌. அப்பொழுது நான்‌ 
இரட்சிக்கப்பட்ட, எக்காலமும்‌ உம்முடைய 
பிரமாணங்களின்‌ பேரில்‌ நோக்கமா 
யிருப்பேன்‌" என்று கர்த்தருடைய 
சமுகத்திலே வாக்குப்‌ பண்ணுகிறார்‌. 
இரட்சிக்கப்படுகிறவர்கள்‌ கர்த்தருடைய 
பிரமாணங்களைக்‌ கைக்கொள்ள 
வேண்டும்‌. கர்த்தருடைய வேதத்தில்‌ 
பிரியப்படவேண்டும்‌. அவருடைய 
வசனத்திற்குக்‌ காத்திருக்க வேண்டும்‌. 


கர்த்தர்‌ 


உமது சாட்சிகளில்‌ 


பிரியப்படுகிறேன்‌ 


மிரமாணங்களைவிட்டு. 
வழிவிலகுகிற யாவரையும்‌ 
மிதித்துப்போடுகிறீர்‌ அவர்களுடைய 
உபாயம்‌ வெறும்‌ பொய்யே. 
பூமியிலுன்ன துன்மார்க்கர்‌ யாவரையும்‌ 
கனிம்யைய்போல அகற்றிவிடுகிறீர்‌; 
ஆகையால்‌ உமது காட்சிகளில்‌ 
மிரியப்படுகிறேன்‌. உமக்குப்‌ பயப்படும்‌ 
EA என்‌ உடம்பு சிலிர்க்கிறது; 
தியாயத்தீர்ப்புகளுக்குப்‌ 
பயப்படுகிறேன்‌ (சங்‌ 119:118-120). 


உமது 





ழ்‌ நள 
யாய 


நீதியான நியாயத்தீர்ப்பைக்‌ கொடுக்கிறார்‌. 
துன்மார்க்கர்‌ டைய 
பிரமாணங்களை விட்டு வழிவிலகிப்‌ 
போகிறார்கள்‌. துன்மார்க்கர்‌ 
தேவனுடைய ஆளுகைக்கு 
கீழ்ப்படிவதில்லை. கர்த்தரும்‌ அவர்களை 
ஆளுகை செய்வதில்லை. அவர்கள்‌ 
தேவனுடைய பிரமாணங்களைவிட்டு 
விலகிப்போகும்போது, கர்த்தர்‌ 
அவர்களெல்லோரையும்‌ மிதித்துப்‌ 
போடுகிறார்‌. 


நாம்‌ துன்மார்க்கருக்குப்‌ பயப்படக்‌ 
கூடாது. அவர்களைப்‌ பார்த்து 
பொறாமைப்படவும்‌ கூடாது. பூமியிலுள்ள 
துன்மார்க்கர்‌ யாவரையும்‌ கர்த்தர்‌ 
களிம்பை போல  அகற்றிவிடுவார்‌. 
துன்மார்க்கர்‌ களிம்பைப்போல. 
அசுத்தமாயிருக்கிறார்கள்‌. பூமியிலிருந்து 
உலோகத்தாதுக்களை வெட்டி எடுக்கும்‌ 
போது, அதில்‌ மண்ணும்‌ மற்ற 
அசுத்தங்களும்‌ ஒட்டியிருக்கும்‌. 
உலோகத்திலிருந்து அசுத்தங்களைப்‌ 
பிரிக்கவேண்டும்‌. அப்போதுதான்‌ நமக்கு 
சுத்தமான உலோகம்‌ கிடைக்கும்‌ 


கர்த்தருடைய பார்வையில்‌ 
துன்மார்க்கர்‌ களிம்பைப்போல அசுத்தமாய்‌ 
இருக்கிறார்கள்‌. களிம்பு அதற்றப்ப 
வேண்டும்‌. துன்மார்க்கர்‌ தேவனுடைய 
பிரமாணங்களைவிட்டு விலகிப்‌ 
போகிறார்கள்‌. பொய்யான உபாயங்களை 
சிந்திக்கிறார்கள்‌. தேவனுடைய 
பிரமாணத்திற்கு விரோதமாக, 
தங்களுக்குப்‌ பிடித்த 
சுயபிரமாணங்களைக்‌ கண்டு 
பிடிக்கிறார்கள்‌. இவர்கள்‌ தங்களைத்‌ 
தாங்களே வஞ்சித்துக்கொள்கிறார்கள்‌. 
மற்றவர்களையும்‌ வஞ்சித்துவிடுகிறார்கள்‌. 
இவர்களுடைய உபாயம்‌ வெறும்‌ பொய்யே 
என்று தாவீது சொல்லுகிறார்‌. 


தாவீது தேவனுடைய சாட்சிகளில்‌ 


பிரியப்படுகிறார்‌. கர்த்தருக்குப்‌ பயப்படும்‌ 
பயத்தால்‌ தாவீதின்‌ உடம்பு சிலிர்க்கிறது. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


வீரிவுரை ம்மா 


ரிம்‌ 


கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு 
தாவீது பயப்படுகிறார்‌. துன்மார்க்கர்‌ 
கர்த்தருடைய பிரமாணங்களைவிட்டு. 
விலகுகிறார்கள்‌. கர்த்தர்‌ அவர்களைத்‌ 
தண்டிக்கிறார்‌. தாவீது அவர்களைப்பற்றி 
ஒன்றும்‌ சொல்லவில்லை. அவர்களை 
ஏளனம்பண்ணவுமில்லை. 

தூஷிக்கவுமில்லை. அதற்குப்‌ பதிலாக 
தாவீது கர்த்தருடைய 
பாயத்தீர்ப்புகளுக்குப்‌ பயப்படுகிறார்‌. 
கய்‌ கட்சிகளின்‌ பிரியப்‌ ர்‌ 


ஆயின்‌ 
சண்‌ 119 : 121-128 


சங்‌ 119121. 
செய்கிறேன்‌; 

ஒடுக்குகிறவர்களூக்கு. 
ஒப்புக்கொடாதேயும்‌. 


தியாயமும்‌ நீதியும்‌ 
என்னை 
என்னை 


சுங்‌ 119122. உமது அடியேனுக்கு 
நன்மையாகத்‌ துணைநில்லும்‌; 
அகங்காரிகள்‌ என்னை 
யொடுக்கவொட்டாதேயும்‌. 


சங்‌ 119128. உமது இரட்சிப்புக்கும்‌ 
உமது நீதியின்‌ வார்த்தைக்கும்‌ 
காத்திருக்கிறதினால்‌ என்‌ கண்கள்‌. 


பூத்தூப்போகிறது. 


சுங்‌ 119:124. உமது அடியேனை உமது 
கிருபையின்படியே நடத்தி, உமது 
பிரமாணங்களை எனக்குப்‌ போதியும்‌. 


சுங்‌ 119:125. நான்‌ உமது அடியேன்‌; 
உம்முடைய காட்சிகளை நான்‌ 
அறியும்படி. என்னை 
உணர்வுன்னவனாக்கும்‌. 


சன்‌ 119126. நீதியைச்‌ செய்யச்‌ 
கர்த்தருக்கு வேனை வந்தது; அவர்கள்‌ 
தியாயப்பிரமாணத்தை 


ஆதலால்‌ நான்‌ 
பசும்பொன்னிலும்‌ 





ழ்‌ நவள 
யாய 


சங்‌ 119:128. எல்லாவற்றைப்பற்றியும்‌. 
நீர்‌ அருனின எல்லாக்‌ கட்டனைகளூம்‌ 
செம்மையென்று எண்ணி, சகல. 
பொய்வழிகளையும்‌ வெறுக்கிறேன்‌. 


உமதூ அடியேனுக்கு 
'நன்மையாகத்‌ துணைநில்லும்‌ 


தியாயமும்‌ தீதியும்‌ செய்கிறேன்‌; 
என்னை ஒடுக்குகிறவர்களுக்கு என்னை: 
ஒப்புக்கொடாதேயும்‌. 
அடியேனுக்கு 
துணைதநில்லும்‌; 
என்னையொடுக்க 
(சுங்‌ 119:121122) 


வொட்டாதேயும்‌ 


தாவீது யாருக்கும்‌ எந்தத்‌ தீங்கும்‌ 
செய்யவில்லை. அவரால்‌ கர்த்தருடைய 
சமுகத்திற்கு முன்பாக வந்து, “நியாயமும்‌ 
நீதியும்‌ செய்கிறேன்‌” என்று பணிவோடு 
சொல்லமுடிகிறது. தாவீதின்‌ வார்த்தையில்‌ 
உண்மையிருக்கிறது. தாவீதின்‌ 
மனச்சாட்சி அவருடைய வார்த்தைக்கு 
சாட்சி பகருகிறது. தாவீது யாருக்கும்‌ 
அநியாயம்‌ செய்யவில்லை. யாரையும்‌ 
வஞ்சிக்கவில்லை. யாருடைய 
சொத்துக்களையும்‌ அபகரித்துக்‌ 
கொள்ளவில்லை. 


தாவீது 
செய்தாலும்‌. 


அவர்‌ 


நீதியும்‌ 
கர்த்தருடைய 
துணையும்‌ தேவைப்படுகிறது. 
கர்த்தருடைய உதவியும்‌ ஒத்தாசையும்‌ 
இல்லாமல்‌ நம்மால்‌ ஒரு நன்மையும்‌ 
செய்யமுடியாது. கர்த்தருடைய கிருபை 
இருந்தால்‌ மாத்திரமே நம்மால்‌ நியாயமும்‌ 
நீதியும்‌ செய்ய முடியும்‌. தாவீது இதை 
உணர்ந்தவராக, கர்த்தாவே உமது 
அடியேனுக்கு நன்மையாகத்‌ துணை 
நில்லும்‌” என்று ஜெபம்பண்ணுகிறார்‌. 


தாவீதுக்கு விரோதமாக 
சத்துருக்கள்‌ எழும்பியிருக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ தாவீதை ஒடுக்குவதற்கு 
முயற்சி பண்ணுகிறார்கள்‌. தன்னுடைய 
சுயபலத்தினால்‌, தாவீதால்‌ அவர்களுக்கு 
எதிர்த்து நிற்கமுடியவில்லை. அவர்கள்‌ 
அகங்காரிகளாகவும்‌ இருக்கிறார்கள்‌. 


நியாயமும்‌ 
அவருக்கு 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை OCDNENIS 


PUBLISHERS 


தாவீதுக்கு தேவனுடைய பாதுகாப்பு 
தேவைப்படுகிறது. தாவீது 
தேவனுடைய சமுகத்திலே, பயபக்தியோடு, 
“என்னை ஒடுக்கிறவர்களுக்கு என்னை 
ஒப்புக்கொடாதேயும்‌" என்றும்‌, 
“அகங்காரிகள்‌ ஒடுக்க 
வொட்டாதேயும்‌” என்றும்‌ 
ஜெபம்பண்ணுகிறார்‌. 


என்னை 


தனக்கு கர்த்தர்‌ துணையாயிருக்க 
வேண்டும்‌ என்று தாவீது விரும்புகிறார்‌. 
நம்முடைய கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து 
நமக்குத்‌ துணையாகயிருக்கிறார்‌. 
பிதாவினுடைய சமுகத்திலே 
கிறிஸ்துவானவர்‌ நமக்காக பரிந்து 
பேசுகிறார்‌. தேவனுக்கும்‌ மனுஷருக்கும்‌ 
நடுவே கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து 
மத்தியஸ்தராயிருக்கிறார்‌. நமக்கு 
விரோதமாக எழும்பி 
வந்தாலும்‌, அவர்கள்‌ 
எப்படிப்பட்டவர்களாகமிருந்தாலும்‌, கர்த்தர்‌ 
நமக்குத்‌ துணையாகயிருக்கிறார்‌. கர்த்தர்‌ 
நம்முடைய பட்சத்திலிருக்கும்போது, 
சத்துருவால்‌ நமக்குத்‌ தீங்கு செய்ய 
முடியாது. 


யார்‌ 


என்‌ கண்கள்‌ பூத்துப்போகிறது 


இரட்சிப்புக்கும்‌ 
உமது நீதியின்‌ வார்த்தைக்கும்‌ 
காத்திருக்கிறதினால்‌ என்‌ கண்கள்‌ 
பூத்தூப்போகிறது (சங்‌ 119:129). 


உமது 


மிகவும்‌ 
அதிகமாய்‌ 
கர்த்தருடைய 
காத்திருக்கிறார்‌. 
இரட்சிப்பு தனக்கு 
சீக்கிரத்தில்‌ வரும்‌ என்று நம்புகிறார்‌. 
ஆனால்‌ அவர்‌ எதிர்பார்த்த பிரகாரமாக 
அவருக்கு இரட்சிப்பு சீக்கிரத்தில்‌ 
வரவில்லை தாவீது தேவனுடைய 
இரட்சிப்புக்காகவும்‌, அவருடைய நீதியின்‌ 
வார்த்தைக்காகவும்‌ காத்திருக்கிறார்‌ 
நீண்டகாலமாய்‌ 


நெருக்கப்பட்டிருக்கிறார்‌. 





ழ்‌ நள 
யாய 


கர்த்தருடைய இரட்சிப்புக்காக 
காத்திருக்கிறதினால்‌ தாவீதின்‌ கண்கள்‌ 
பூத்துப்‌ போகிறது. ட நாமும்‌ 
தேவனிடத்திலிருந்து நன்மைகளை 
எதிர்பார்த்துக்‌ காத்திருக்கும்போது, 
காலதாமதத்தினால்‌ நம்முடைய 
கண்களும்‌ பூத்துப்போவதற்கு 
வாய்ப்புள்ளது. நம்முடைய கண்கள்‌ 

ப்போனாலும்‌ தேவனுடைய வார்த்தை 
(பன்ன! அது 


நம்முடைய ஆவிக்குரிய 
ஜீவியத்திற்கு தேவனுடைய வசனமே 
அஸ்திபாரமாயிருக்க வேண்டும்‌ 
ஒருவேளை நம்முடைய ஜீவியத்தில்‌ 
தேவனுடைய வாக்குத்தத்தம்‌ உடனே 
நிறைவேறாமல்‌ போகலாம்‌. காலதாமதம்‌ 
ஏற்படலாம்‌. நாம்‌ கர்த்தரையும்‌. 
அவருடைய வார்த்தையையும்‌ உறுதியாய்‌ 
நம்பும்போது, ஏற்ற காலத்திலே 
கர்த்தருடைய வாக்குத்தத்தம்‌ நமக்கு 
நிறைவேறும்‌ என்று நிச்சத்தோடிருப்போம்‌. 
தேவனுடைய இரட்சிப்பும்‌ அவருடைய 
நீதியும்‌, அவருடைய வார்த்தையும்‌, 
தேவனுக்குச்‌ சித்தமான வேளையிலே, 
நமக்குக்‌ கிடைக்கும்‌ என்று நாம்‌ 
விசுவாசத்தோடும்‌, நிச்சயத்தோடும்‌ 
காத்திருப்போம்‌. 


உமது பிரமாணங்களை 
எனக்குப்‌ போதியும்‌ 


உமது அடியேனை உமது 
கிருயையின்படியே நடத்தி, உமது 
மிரமாணங்களை எனக்குப்‌ போதியும்‌. 
நான்‌ உமது அடியேன்‌; உம்முடைய 
காட்சிகளை நான்‌ அறியும்படி. 
என்னை உணர்வுன்னவனாக்கும்‌. 
(சங்‌ 119124125). 


கர்த்தர்‌ தாமே தனக்கும்‌ போதிக்க 
வேண்டுபென்று தாவீது விருய்பகிறார்‌ 
“உமது பிரமாணங்களை எனக்குப்‌ 
போதியும்‌' என்று தாவீது கர்த்தரிடத்தில்‌ 
ஜெபம்பண்ணுகிறார்‌. கர்த்தருக்காக 
தாவீது ட்ட ட ஊழியங்களை, 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தரே அவரை  உணர்வுள்ளவராக்க 
முடியும்‌. தாவீது உணர்வடையும்‌ போது, 
அவர்‌ கர்த்தருடைய சாட்சிகளை அறிந்து 
கொள்வார்‌. 


நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில்‌ 
உபத்திரவங்கள்‌ வரும்‌. கஷ்டங்கள்‌ வரும்‌. 
வேதனைகள்‌ வரும்‌. அப்படிப்பட்ட 
சூழ்நிலைகளில்‌ நாம்‌ என்ன 
செய்யவேண்டும்‌ என்று கர்த்தர்‌ தாமே 
நமக்குப்‌ போதிக்கவேண்டும்‌. உபத்திரவ 
காலங்களில்‌, பிறரிடமிருந்து உதவிகளை 
எதிர்பார்ப்பதற்குப்‌ பதிலாக, 
கர்த்தருக்காக ஊழியம்‌ செய்வது நமக்கு 
மிகுந்த ஆசீர்வாதத்தைத்‌ தரும்‌. நாம்‌ 
உபத்திரவப்பட்டாலும்‌ கர்த்தருடைய 
பிரமாணத்திற்குக்‌ கீழ்ப்படியவேண்டும்‌. 


வேதனையிலிருக்கும்போது. 
வழிநடத்துதலுக்காக 
கர்த்தருடைய 
அறியும்படி, கர்த்தர்‌ 
தாமே நம்மை உணர்வுள்ளவர்களாக்க 
வேண்டும்‌ என்று பணிவோடு 
ஜெபம்பண்ணவேண்டும்‌. அப்போது கர்த்தர்‌ 
தம்முடைய கிருபையின்படியே நம்மை 
நடத்துவார்‌. தம்முடைய பிரமாணத்தை 
நமக்குப்‌ போதிப்பார்‌. வேதாகமத்தில்‌ 
சொல்லப்பட்டிருக்கிற 
தரிசனங்களைவிட, 
சொல்லப்பட்டிருக்கிற தேவனுடைய 
பிரமாணங்களை அறிந்துகொள்வதில்‌ நாம்‌ 
அதிக உணர்வுள்ளவர்களாயிருக்க 
வேண்டும்‌ 


நாம்‌ 
கர்த்தருடைய 
ஜெபிக்க வேண்டும்‌. 
சாட்சிகளை நாம்‌ 


தாவீது, தனக்கும்‌ 
இடையிலுள்ள உறவைப்பற்றிச்‌ 
சொல்லுகிறார்‌. "நான்‌ உமது அடியேன்‌” 
என்று தாவீது கர்த்தரிடத்தில்‌ அறிக்கை 
தாவீது கர்த்தருக்கு 
ஊழியத்தை 
விரும்புகிறார்‌. 
தாவீது செய்ய வேண்டிய ஊழியத்தை 
கர்த்தர்‌ அவருக்குப்‌ போதித்தால்தான்‌, 
அவரால்‌ நேர்த்தியாக ஊழியம்‌ செய்ய 
முடியும்‌. நல்ல ஊழியக்காரனாக ஊழியம்‌ 
செய்ய முடியும்‌. உண்மையும்‌ 
உத்தமுமுள்ளவராக ஊழியம்‌ செய்ய 
முடியும்‌. 


தேவனுக்கும்‌ 





[EL 
WEFT 
நீதியைச்‌ செய்யச்‌: கர்த்தருக்கு. 
வேளை வந்தது 


நீதியைச்‌ செய்யச்‌ கர்த்தருக்கு. 
வேளை வத்தது; அவர்கள்‌ உம்முடைய 
தியாயப்பிரமாணத்தை மீறினார்கள்‌ 
(சங்‌ 119126). 


தாவீது தேவனுடைய சமுகத்தில்‌. 
துன்மார்க்கரைப்‌ பற்றி முறையிடுகிறார்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய மகிமைக்காக, 
துன்மார்க்கருக்கு தம்முடைய நீதியைச்‌ 
சரிக்கட்டுவார்‌. கர்த்தர்‌ நீதியை செய்ய 
சீக்கிரமாய்‌ வருவார்‌ என்று தாவீது 
எதிர்பார்க்கிறார்‌. “நீதியைச்‌ செய்ய 
கர்த்தருக்கு வேளை வந்தது” என்று 
விசுவாசத்தோடு சொல்லுகிறார்‌ 


துன்மார்க்கர்‌ 
நியாயப்பிரமாணத்தை 
அவர்கள்‌ தேவன்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 
விரோதமாகவும்‌. 
வார்த்தைக்கு விரோதமாகவும்‌ கலகம்‌ 
பண்ணுகிறார்கள்‌. தேவனுடைய 
பிள்ளைகளுக்கு தீங்கு செய்கிறார்கள்‌. 
கர்த்தர்‌ அவர்கள்மீது தம்முடைய 
நீதியைச்‌ செய்யவேண்டும்‌ என்று தாவீது 
ஜெபம்பண்ணுகிறார்‌ 


தேவனுடைய 
மீறுகிறார்கள்‌. 
இல்லையென்று, 
தேவனுக்கு 
அவருடைய 


தூஷண வார்த்தைகளைப்‌ 

பேசுகிறவர்களின்‌ வாய்களைக்‌ கர்த்தர்‌ 

அடைத்துப்போட வேண்டும்‌. தேவனுக்கு 

விரோதமாகவும்‌ பாத்திற்கு 

விரோதமாகவும்‌ அவர்கள்‌ இனிமேல்‌ 
ஷணமான வார்த்தைகள்‌ எதையும்‌ 
சக்கூடாது. 


“நீதியைச்‌ 
வேளை வந்தது 
“கர்த்தாவே, 
செய்யவேண்டிய 
சொல்லலாம்‌, 


பட்சத்திலிருந்து 


செய்ய கர்த்தருக்கு 
என்னும்‌ வாக்கியத்திற்கு, 
இது நீர்‌ நீதியைச்‌ 

” என்று பொருள்‌ 

நாமும்‌ கர்த்தருடைய 
அவருடைய ஊழியத்தை 
செய்யவேண்டிய வேளை வந்திருக்கிறது. 
கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த 
வேண்டிய வேளை நமக்கு வந்திருக்கிறது. 
கர்த்தருக்கு சாட்சியாக ஜீவிக்க 
வேண்டிய வேளை நமக்கு வந்திருக்கிறது. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம 


PUBLISHERS 


பாவத்திற்கு விரோதமாகவும்‌, 
துன்மார்க்கத்திற்கு விரோதமாகவும்‌ பேச 
பரிசுத்தவான்களுக்கு. வேளை 
வந்திருக்கிறது. 

அநியாயக்காரர்பிதும்‌, அகங்காரிகள்‌ 
மீதும்‌, கர்த்தர்‌ தம்முடைய நீதியைச்‌ 
சரிக்கட்டும்‌ வேளை வந்திருக்கிறது. 
அவர்கள்‌ தேவனுடைய நியாயப்‌ 
பிரமாணத்தை மீறினவர்கள்‌. அதற்குரிய 


தண்டனையை கர்த்தர்‌ அவர்களுக்குக்‌ 
கொடுப்பார்‌. 


வேளையில்‌ கொடுப்பார்‌. 


நு 


உமது 
பிரியப்படுகிறேன்‌ 


அதை அவர்‌ தம்முடைய 
அந்த வேளை 
வந்திருக்கிறது என்று தாவீது 
ர்‌. 


கற்பனைகளில்‌ 


ஆதலால்‌ நான்‌ பொன்னிலும்‌ 
பசும்பொன்னிலும்‌ அதிகமாய்‌ உமது 
கற்பனைகளில்‌ பிரியப்படுகிறேன்‌. 
எல்லாவற்றைப்பற்றியும்‌ நீர்‌ அருளின 
எல்லாக்‌ கட்டளைகளும்‌. 
செம்மையென்று எண்ணி, சகல 
பொய்வ! யும்‌ வெறுக்கிறேன்‌ 
(சங்‌ 119:127,128). 


தேவனுடைய வார்த்தையின்மீதும்‌, 
அவருடைய பிரமாணத்தின்மீதும்‌ தாவீது 
பிரியணாமிருக்கிறார்‌. இந்த சங்கீதத்தில்‌ 
தாவீது பல வசனங்களில்‌, “உமது 
கற்பனைகளில்‌ பிரியப்படுகிறேன்‌” என்று 
சொல்லியிருக்கிறார்‌. தேவனுடைய 
வார்த்தையே தாவீதுக்கு 
ஆறுதலாயிருக்கிறது. அவருடைய எல்லா 
தேவைகளையும்‌ தேவனுடைய வார்த்தையே 
சந்திக்கிறது. 

இந்த உலகத்தில்‌ உலகப்பிரகாரமான 
ஐகவரியங்கள்‌ ஏராளமாய்‌ உள்ளன. 
ஜனங்கள்‌ பொன்னையும்‌, வெள்ளியையும்‌ 
விரும்புகிறார்கள்‌. அவற்றால்‌ 
தங்களுக்குப்‌ பிரயோஜனமுண்டாகும்‌ 
என்று நினைக்கிறார்கள்‌. தாவீதோ 
பொன்னையும்‌, பசும்பொன்னையும்விட, 


தேவனுடைய கற்பனைகளில்‌ 
அதிகமாய்ப்‌ பிரியப்படுகிறார்‌. 





ழ்‌ நவள 
யாய 


தேவனுடைய வார்த்தையே 
மெய்யான ஐசுவரியம்‌ 
ஆத்துமாவை 
தேவனுடைய 
ஆத்துமாவை ப்‌ 
தேவனுடைய வார்த்தையே 
ஆத்துமாவை டைய. 
முன்பாக அழைத்துச்‌ செல்லும்‌ 


இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ 
ஐசுவரியங்களினால்‌ சாதிக்க முடியாத 
காரியங்கள்‌ ஏராளமாய்‌ உள்ளன. 
எல்லாவற்றையும்‌ விலைகொடுத்து வாங்க 
முடியாது. பொன்னும்‌ பசும்பொன்னும்‌ 
எல்லா காரியங்களுக்கும்‌ 
பிரயோஜனமாயிருக்காது ஒருவேளை 
அவை பிரயோஜனமாயிருந்தாலும்‌ சிறிது 
காலம்‌ மாத்திரமே பிரயோஜனமாயிருக்கும்‌ 
அதன்பின்பு அது பிரயோஜனமற்றுப்‌ 
போகும்‌. கர்த்தருடைய கற்பனைகளோ 
நமக்கு நித்திய பிரபோஜனமுள்ளது 


உலகத்தின்‌ ஐசுவரியம்‌ நம்மைக்‌ 
கைவிட்டுவிடும்‌. நாம்‌ கர்த்தருடைய 
வசனத்தை விசுவாசித்து, அதை 
ஏற்றுக்கொள்ளும்போது, அது ஒருபோதும்‌ 
நம்மைக்‌ கைவிடாது. கர்த்தர்‌ அருளின 
எல்லா கட்டளைகளும்‌ செம்மையானவை, 
அவர்‌ எல்லாவற்றைபற்றியும்‌ கட்டளை 
கொடுத்திருக்கிறார்‌. கர்த்தருடைய 
கட்டளைகள்‌ எல்லாமே நீதியும்‌ 
நியாயமுமானவை. அவை உண்யையும்‌ 


உத்தமுமானவை. தாவீது தேவனுடைய 
பெய்வழியைப்பற்றிக்கொள்கிறார்‌. சகல 


நமக்கு 
இது நம்முடைய 
ஆசீர்வதிக்கும்‌ 
நம்முடைய 
சுத்திகரிக்கும்‌, 
நம்முடைய 
சமுகத்திற்கு 


வார்த்தை 


உலக 


'பொய்வழிகளையும்‌ வெறுக்கிறார்‌. 


நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில்‌, 


முன்பாக 

பொய்வழியும்‌ 

பொய்வ 3 
மெய்வழியின்‌ வழியாகச்‌ செல்லவேண்டும்‌. 
மெய்வழியே கர்த்தருடைய 
கர்த்தருடைய அடிச்சுவடுகளைப்‌ 
பின்பற்றிச்‌ செல்கிறவர்கள்‌ மெய்வழியின்‌ 
வழியாகப்‌ போவார்கள்‌. 
செல்லுகிறவர்கள்‌ பரலோக ராஜ்யத்திற்குள்‌ 
பிரவேசிப்பார்கள்‌. 


மெய்வழியும்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


வீரிவுரை மாமா 


PUBLISHERS 


பே 
சங்‌ 119 : 129-136 


சங்‌ 119429. உம்முடைய சாட்சிகள்‌. 
அதிசயமானவைகள்‌; ஆகையால்‌ 
என்‌ ஆத்துமா அவைகளைக்‌ 
கைக்கொள்ளும்‌. 


சங்‌ 119180. உம்முடைய வசனத்தின்‌ 
பிரசித்தம்‌ வெளிச்சம்‌ தந்து, 
பேதைகனை உணர்வுன்னவர்களாக்கும்‌. 


சங்‌ 118181. உம்முடைய கற்பனைகளை: 
நான்‌ வாஞ்சிக்கிறபடி.யால்‌, என்‌ வாயை 
ஆவென்று திறந்து அவைகளுக்கு 
ஏங்குகிறேன்‌. 


சங்‌ 119192. உம்முடைய நாமத்தை 
நேசிக்கிறவர்களுக்கு. வழங்கும்‌ 
நியாயத்தின்‌ படியே என்னை 
நோக்கிப்பார்த்து, எனக்கு இரங்கும்‌. 


சங்‌ 119193. உம்முடைய 
வார்த்தையிலே என்‌ காலடிகளை 
நிலைப்படுத்தி, ஒரு அநியாயமும்‌ 
என்னை ஆனவொட்டாதேயும்‌. 


சங்‌ 119184. மனுஷர்‌ செய்யும்‌ 
இடுக்கத்துக்கு. என்னை விலக்கி 
விடுவித்தருளூம்‌; அப்பொழுது நான்‌ 
உம்முடைய கட்டளைகளைக்‌ 
காத்துக்கொள்ளுவேன்‌. 


சங்‌ 119195. உமது அடியேன்மேல்‌ 
உமது முகத்தைப்‌ பிரகாசிக்கப்பண்ணி, 
எனக்குப்‌ 


சங்‌ 119126. உம்முடைய வேதத்தை 
மனுஷர்‌ காத்து நடவாதபடியால்‌, என்‌: 
கண்களிலிருந்து தீர்த்தாரைகள்‌ 
ஓடுகிறது. 


உம்முடைய 
அதிசயமானவைகள்‌ 


சாட்சிகள்‌ 


உம்முடைய காட்சிகள்‌. 
அதிசயாமானவைகன்‌; ஆகையால்‌ என்‌ 
ஆத்தூமா அவைகளைக்‌ கைக்கொள்ளும்‌ 
(சங்‌ 119129. 





ழ்‌ நள 
றியா 
வார்த்தையின்‌ 
நாம்‌ அவரைப்பற்றிய 
காரியங்களை அறிந்து, 
கர்த்தர்‌ அதிசயமானவர்‌ 


தேவனுடைய 
மூலமாய்‌, 
மகத்துவமான 
கொள்கிறோம்‌. 
கர்த்தருடைய 
அதிச। 


கிறிஸ்துவானவரே நமக்கு வார்த்தையாகக்‌ 
கொடுக்கப்பட்டிருக்கிறார்‌. 


தேவனுடைய வார்த்தையின்‌ மூலமாய்‌ 
அவருடைய அன்பையும்‌, அவருடைய 
கிருபையையும்‌ நாம்‌ அறிந்துகொள்கிறோம்‌. 
தேவனுடைய அன்புக்கும்‌ கிருபைக்கும்‌ 
அவருடைய வார்த்தைகளே அதிசயமான 
சாட்சிகளாயிருக்கிறது தேவனுடைய 
வார்த்தைகள்‌ எல்லாமே 
அதிசயமானவைகள்‌. பரிசுத்த 
வேதாகமத்தில்‌ தேவனுடைய வார்த்தை 
எழுதப்பட்டிருக்கிற மொழிநடை, 
மொழிநயம்‌ ஆகியவை அற்புதமானவை. 
தேவனுடைய வார்த்தையிலுள்ள 
பரிசுத்தமும்‌ மிகவும்‌ அற்புதமானது. 


பரிசுத்த வேதாகமத்தில்‌ 6 
புஸ்தங்கள்‌ உள்ளன. இவையெல்லாமே 
ஒன்றுக்கொன்று. முரண்பாடில்லாமல்‌, 
இசைவாக எழுதப்பட்டிருக்கிறது. 
இவையெல்லாவற்றிலும்‌ தேவனுடைய 
வார்த்தையே எழுதப்பட்டிருக்கிறது. 


தாவீது இதைப்‌ புரிந்து 
கொண்டவராக, “உம்முடைய சாட்சிகள்‌ 
அதிசயமானவைகள்‌" என்று 
சொல்லுகிறார்‌. மேலும்‌, “என்‌ ஆத்துமா 
அவைகளைக்‌ கைக்கொள்ளும்‌” என்றும்‌ 
சாட்சியாய்‌ அறிவிக்கிறார்‌. தேவனுடைய 
வார்த்தை மனுஷருடைய 
மனச்சாட்சியோடு பேசுகிறது. 
மனுஷருக்கு அவர்களுடைய பாவத்தை 
உணர்த்துகிறது. அவர்களுக்கு 
ஆரோக்கியமான, ஆறுதலான 
உபதேசத்தைக்‌ கொடுக்கிறது. 
தேவனுடைய வார்த்தைகள்‌ எல்லாமே 
அதிசயமானவைகளாயிருக்கிறது. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம 


PUBLISHERS 


பேதைகளை 
உணர்வுள்ளவர்களாக்கும்‌ 


உம்முடைய வசனத்தின்‌: 
யீரசித்தம்‌ வெளிச்சம்‌ தந்து, 
பேதைகனை உணர்வுன்னவர்களாக்கும்‌ 
(சங்‌ 119-180). 

கர்த்தர்‌ நம்முடைய 
பிரயோஜனத்திற்காகவே, தம்முடைய 
வார்த்தையை நமக்குக்‌ 
கொடுத்திருக்கிறார்‌. தேவனுடைய வசனம்‌ 
நமக்கு வெளிச்சம்‌ தருகிறது. அது 
நம்மை உணர்வுள்ளவர்களாக்குகிறது 
“வசனத்தின்‌. பிரசித்தம்‌' என்னும்‌ 
வாக்கியத்திற்கு, 'வசனத்திற்குள்‌ 
பிரவேசிப்பது” அல்லது “வசனம்‌ நமக்குள்‌ 
பிரவேசிப்பது” என்று பொருள்‌. 
தேவனுடைய வார்த்தை நமக்குள்‌ 
பிரவேசிக்கும்போது, அது நமக்கு 
வெளிச்சம்‌ தருகிறது. அதோடு, நாம்‌ 
தேவனுடைய வசனத்திற்குள்‌ 
பிரவேசிக்கும்‌ போதும்‌, நமக்குள்‌ 
வெளிச்சம்‌ உண்டாகிறது. “உம்முடைய 
வசனத்தின்‌ பிரசித்தம்‌ வெளிச்சம்‌ தரும்‌” 
என்று தாவீது சொல்லுகிறார்‌. 


நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தின்‌ 
ஆரம்பத்திலேயே, தேவனுடைய 
வசனத்தைத்‌ தியானிக்க ஆரம்பித்துவி। 
வேண்டும்‌. தேவனுடைய வார்த்தை 
நமக்கு முன்பாக எப்போதும்‌ இருக்க 
வேண்டும்‌. தேவனுடைய வார்த்தையே 
நம்மை வழிநடத்தவேண்டும்‌. பரிசுத்த 
வேதாகமத்தில்‌, முதல்‌ வசனம்‌, “ஆதியிலே 
தேவன்‌ வானத்தையும்‌ பூமியையும்‌ 
சிருஷ்டித்தார்‌ என்று சொல்லுகிறது. 
இந்த உலகமும்‌, இந்த வானமும்‌ எப்படி 
நாம்‌ 
வேண்டிய 
தேவனே இவற்றை 
வானத்திலும்‌ பூமியிலும்‌ 
காரியங்கள்‌ உள்ளன. 
இவையெல்லாம்‌ எப்படி சிருஷ்டிக்கப்பட்டது. 
என்று நாம்‌ ஆச்சரியப்படவேண்டிய 
அவசியம்‌ எதுவுமில்லை. சர்வஞானமுள்ள. 
தேவன்‌, தம்முடைய தெய்வீக 
ஞானத்தினால்‌, வானத்தையும்‌, 
பூமியையும்‌. இவற்றிலுள்ள 
எல்லாவற்றையும்‌ சிருஷ்டித்தார்‌. 





ழ்‌ நவள 
ஈயா 


நாம்‌ தேவனுடைய வார்த்தையைத்‌ 
தியானிக்க ஆரம்பிக்கும்போதே, 
தேவனுடைய மகத்துவத்தையும்‌. 
அவருடைய தெய்வீக 
குணாதிசயங்களையும்‌ புரிந்துகொள்ள 
ஆரம்பிப்போம்‌. தேவனுடைய வசனம்‌ 
பேதைகளை உணர்வுள்ளவர்களாக்கும்‌. 
பழைய ஏற்பாட்டில்‌ சொல்லப்பட்டிருக்கிற 
தேவனுடைய இரகசியங்களை புதிய 
ஏற்பாடு நமக்கு விவரித்துச்‌ சொல்லுகிறது. 
தெய்வீக இரகசியங்களை புதிய ஏற்பாடு 
தெளிவுபடுத்துகிறது. தேவனுடைய 
வார்த்தையை நாம்‌ தியானிக்கும்போது. 
தேவனைப்பற்றித்‌ தியானிக்கிறோம்‌. 
தேவனுடைய வசனம்‌ பரலோகத்திற்குப்‌ 
போகும்‌ வழியை நமக்குக்‌ காண்பிக்கும்‌. 
நம்முடைய கர்த்தராகிய இயேசுகிறிஸ்துவே 
வழியாகமிருக்கிறார்‌ அவரே 
நமக்கு ஜீவனாகமிருக்கிறார்‌. 
ஒளியாகமிருக்கிறார்‌ வெளிச்சமாக 
யிருக்கிறார்‌. தேவனுடைய வசனம்‌ 
நமக்கு வெளிச்சம்‌ தருகிறது. அது நம்மை 
உணர்வுள்ளவர்களாக்குகிறது. 


கர்த்தருடைய கற்பனைகள்‌ 


உம்முடைய கற்பனைகளை நான்‌ 
வாஞ்சிக்கிறபடியால்‌, என்‌ வாயை 
ஆவென்று திறத்து அவைகளுக்கு 
ஏங்குகிறேன்‌ (சங்‌ 119.181). 


நம்முடைய ஆத்துமாவில்‌ 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து உருவாக 
வேண்டும்‌. கிறிஸ்துவானவர்‌ நமக்குள்‌ 
உருவாகும்போது. நம்முடைய 
ஆத்துமாவுக்குள்‌ ஆவிக்குரிய 
தாகமுண்டாகும்‌. தாவீது தேவனுடைய 
கற்பனைகளை. வாஞ்சிக்கிறார்‌. 
தன்னுடைய 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்மா 


PUBLISHERS 


தேவனுடைய கற்பனைகளை 
சுவாசிக்க விரும்புகிறார்‌. அவற்றை 
தனக்கு சொந்தமாக்கிக்‌ 
கொள்ளவேண்டும்‌ என்று விரும்புகிறார்‌. 
தாவீது தேவனுடைய வார்த்தைகளுக்காக 
ஏங்குகிறார்‌. 


தாவீது 


எனக்கு இரங்கும்‌ 


டய 
தேசிக்கிதவர்களுக்கு 
தியாயத்தின்படியே 
நோக்கிப்பார்த்து, 
(சங்‌ 119.182). 


தாவீது தேவனுடைய 
நேசிக்கிறார்‌. தேவனுடைய கிருபை 
தனக்கு வேண்டும்‌ என்று தாவீது 
பயபக்தியோடு ஜெபர்பண்ணுகிறார்‌ 
கர்த்தர்‌ தம்முடைய கிருபையின்படியும்‌ 
நியாயத்தின்படியும்‌ தன்னை நோக்கிப்‌ 
பார்த்து, தனக்கு இரங்கவேண்டும்‌ என்று 
ஜெபம்பண்ணுகிறார்‌. தாவீதின்‌ 
விண்ணப்பத்தில்‌ எளிமையும்‌ தாழ்பையும்‌ 
இருக்கிறது. அவர்‌ பணிவோடும்‌ 
பயபக்தியோடும்‌ தேவனிடத்தில்‌ 
விண்ணப்பம்‌ பண்ணுகிறார்‌. “தேவனுடைய 
பலத்த கரம்‌ தனக்குள்‌ பெரிய கிரியை 
நடப்பிக்கவேண்டும்‌ என்று தாவீது 
ஜ்ணப்பம்பண்ணவில்லை. அதற்குப்‌ 
ர்‌ தன்னை நோக்கிப்‌ 
பார்த்து, தனக்கு  இரங்கவேண்டும்‌' 
என்றே ஜெபம்பண்ணுகிறார்‌ 


“நாமத்தை. 
வழங்கும்‌ 

என்னை 

எனக்கு இரங்கும்‌ 


நாமத்தை 


தாவீது தேவனுடைய பிரகாசமுள்ள 
முகத்தைத்‌ தரிசிக்கவேண்டும்‌ என்று 
விரும்புகிறார்‌. தாவீதுக்கு தேவனுடைய 
கிருபையும்‌ இரக்கமும்‌ தேவைப்படுகிறது. 
தாவீது தேவனுடைய நாமத்தை 
நேசிக்கிறார்‌. தம்முடைய நாமத்தை 
நேசிக்கிறவர்களுக்கு கர்த்தர்‌ இரக்கம்‌ 
காண்பிப்பார்‌. தாவீது கர்த்தருடைய 
நேசிப்பதோடு, அவருடைய 


யும்‌, அவருடைய 
பரப்ப பட க பர்வ 





ழ்‌ நயனா 
யாய 


கர்த்தருக்கு நம்முடைய பலத்தைப்‌ 
பற்றியும்‌ தெரியும்‌. பலவீனத்தைப்பற்றியும்‌ 
தெரியும்‌. கர்த்தர்‌ தம்மைப்பற்றி எந்த 
அளவுக்கு நமக்கு வெளிப்படுத்தவேண்டும்‌ 
என்பதும்‌ அவருக்கு மாத்திரமே தெரியும்‌ 
நம்முடைய திராணியைப்‌ பற்றியும்‌ 
கர்த்தருக்குத்‌ தெரியும்‌ “மனுஷருக்கு 
நேரிடுகிற சோதனையேயல்லாமல்‌ வேறே 
சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. 
தேவன்‌ உண்மையுள்ளவராயிருக்கிறார்‌: 
உங்கள்‌ திராணிக்கு மேலாக நீங்கள்‌ 
சோதிக்கப்படுகிறதற்கு அவர்‌ 
இடங்கொடாமல்‌, சோதனையைத்‌ 
தாங்கத்தக்கதாக, சோதனையோடு ௯ 
அதற்குத்‌ தப்பிக்கொள்ளும்படியான 
போக்கையும்‌ உண்டாக்குவார்‌” 
(॥கொரி 10:13) என்‌! ப்போஸ்தலர்‌ பவுல்‌ 
சொல்லுகிறார்‌ ப 


ஒரு அநியாயமும்‌ என்னை 


ஆளவொட்டாதேயும்‌ 


உம்முடைய வார்த்தையிலே என்‌: 
காலடிகளை நிலைப்படுத்தி, ஒரு 
அறியாயமும்‌ என்னை 
ஆளவொட்டாதேயும்‌ (சங்‌ 119:183). 


நற்கிரியையை 
தாவீது 


ஊக்க 
என்று 


கர்த்தர்‌ தனக்கு 
செய்யவேண்டும்‌ என்று 
எதிர்பார்க்கிறார்‌. கர்த்தர்‌ 
இரக்கம்‌ காண்பிக்கவேண்டும்‌ 
ஜெபம்பண்ணியவர்‌, இப்போது கர்த்தர்‌ 
தனக்கு நற்கிரியைகளை செய்ய 
வேண்டும்‌ என்றும்‌ எதிர்பார்க்கிறார்‌ 
தன்னுடைய காஷகள்‌ கர்த்தருடைய 
வார்த்தையிலே நிலைநிறுத்தப்ப 
வேண்டும்‌ என்று தாவீது விரும்புகிறார்‌. 
கர்த்தருடைய வார்த்தையே சரியான வழி. 
அதுவே ஜீவனுக்கும்‌ போகிற வழி. 
தேவன்‌ தம்முடைய பமினால்‌, நம்மை 
தம்முடைய வழியில்‌ வழிநடத்துகிறார்‌. 


நம்முடைய கால்கள்‌ தேவனுடைய 
நிலைநிறுத்தப்பட 


கர்த்தர்‌ நம்மை, 


பாதுகாப்பார்‌. 
நம்மை 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மமம்‌ 


PUBLISHERS 


கர்த்தர்‌ நம்மை தம்முடைய தெய்வீக 
பாதுகாப்பில்‌ வைத்திருப்பார்‌. கர்த்தர்‌ 
நம்மை ஆளுகை செய்யும்போது, வேறு 
எந்த ஒரு அநியாயமும்‌ நம்மை ஆளுகை 
செய்யாது. நம்மை ஆட்கொள்கிற தேவன்‌ 
உண்மையுள்ளவர்‌. அவரே பெரியவர்‌. 
ர்‌ சர்வவல்லமையுள்ளவர்‌. அவர்‌ 
நம்மைக்‌ காத்துக்கொள்ள வல்லவர்‌. 


உம்முடைய கட்டளைகளைக்‌ 
காத்துக்கொள்ளுவேன்‌. 

மனுஷர்‌ செய்யும்‌ இடுக்கத்துக்கு. 
என்னை விலக்கி விடுவித்தருளும்‌; 
அப்பொழுது நான்‌ உம்முடைய 
கட்டனைகளைக்‌ காத்துக்‌ 
கொள்ளுவேன்‌ (சங்‌ 119:184). 


தாவீது அமைதியாகவும்‌, 
சமாதானமாகவும்‌ ஜீவிக்கவேண்டும்‌ என்று 
விரும்புகிறார்‌. தாவீதுக்கு விரோதமாய்‌ 
சத்துருக்கள்‌ 
அவர்கள்‌ 
செய்ய 
தாவீதுக்கு 


ஒரு 
எழும்பியிருக்கிறார்கள்‌. 


தாவீதுக்கு இடுக்கண்‌ 
யோசனையாயிருக்கிறார்கள்‌. 

கர்த்தரே பாதுகாப்பு கொடுக்கிறார்‌. 
துன்மார்க்கருடைய வஞ்சகமான 
ஆலோசனைகளுக்கு கர்த்தர்‌ தாவீதை 
லக்கி காத்துக்கொள்கிறார்‌. “மனுஷர்‌ 
செய்யும்‌. இடுக்கத்திற்கு என்னை 
விலக்கி விடுவித்தருளும்‌' என்று தாவீ 
சரத்திடத்தில்‌ ஜெல்ண்னுகிறர்‌ 


தாவீது கர்த்தருடைய கட்டளைகளை 
காத்துக்கொள்ள வேண்டுமென்று 
விரும்புகிறார்கர்த்தருடைய வார்த்தைக்கும்‌, 
அவருடைய பிரமாணத்திற்கும்‌ கீழ்ப்படிந்து 
ஜீவிக்க வேண்டும்‌ என்று விரும்புகிறார்‌. 
மனுஷர்‌ செய்யும்‌ இடுக்கத்தில்‌, நாம்‌ 
சிக்கிக்‌ கொண்டால்‌, நமக்குள்‌ 
சந்தோஷமும்‌ இருக்காது. சமாதானமும்‌ 
இருக்காது. கர்த்தர்‌ நமக்கு விடுதலை 
கொடுக்கும்போதுதான்‌, நமக்குள்‌ 
சந்தோஷமும்‌ சமாதானமும்‌ திரும்ப வரும்‌. 
கர்த்தர்‌ தாவீதை அவருடைய 
சத்துருக்களின்‌ கைகளுக்கு விலக்கிப்‌ 
பாதுகாக்கிறார்‌. தாவீது நன்றியுள்ள 
இருதயத்தோடு கர்த்தரைத்‌ துதிக்கிறார்‌. 
அவருடைய கட்டளைகளைக்‌ 
காத்துக்கொள்கிறார்‌. 





ழ்‌ நள 
TT 
உமது அடியேன்மேல்‌ உமது 


முகத்தைப்‌ பிரகாசிக்கப்‌ 
பண்ணும்‌ 


உமது அடியேன்மேல்‌ உமது 
முகத்தைப்‌ பிரகாசிக்கப்பண்ணி, உமது 
பிரமாணங்கனை எனக்குப்‌ போதியும்‌ 
(சுங்‌ 118185). 


தாவீது 
அடியாராகயிருக்கிறார்‌. 
வசனத்திலும்‌, மேலும்‌ 
வசனங்களிலும்‌, தாவீது கர்த்தரிடத்தில்‌ 
'தன்னைப்பற்றிச்‌ சொல்லும்போது, “நான்‌ 
உமது அடியேன்‌” என்றே சொல்லுகிறார்‌. 
தாவீது சமஸ்த இஸ்ரவேல்‌ சோச்தந்த 
ராஜாவாகயிருந்தாலும்‌, 
கர்த்தருக்கு அடியாராகவே இருக்கிறார்‌. 
கர்த்தருக்கு அடியராகயிருப்பதில்‌ 
சந்தோஷப்படுகிறார்‌. க 
க்‌ த 


தாளீதுக்கு தேவனுடைய கிருபை 
தேவைப்படுகிறது கர்த்தருக்குள்‌ 
சந்தோஷமாகயிருபபதே நமக்கு மெய்யான 
ஆசீர்வாதம்‌. கர்த்தருடைய முகம்‌ 
பிரகாசமானது. அவர்‌ தம்முடைய 
முகத்தை நம்மேல்‌ பிரகாசிக்கப்பண்ணும்‌ 
போது, நம்முடைய முகமும்‌ 
பிரகாசமாயிருக்கும்‌. கர்த்தர்‌ தாவீதை 
தம்முடைய சாயலாக சிருஷ்டித்திருக்கிறார்‌. 
அவர்மீது தம்முடைய முகத்தை 
பிரகாசிக்கப்‌ பண்ணி. அவரை 
ஆசீர்வதிக்க வேண்டுமென்று. 
(ரும்புகிறார்‌. 


கர்த்தரே நமக்கு மெய்யான 
போதகர்‌. அவர்‌ நமக்கு தம்முடைய 
பிரமாணங்களைப்‌ போதிபபார்‌. கர்த்தரைப்‌ 
போல போதிக்கிறவர்‌ ஒருவருமில்லை. நாம்‌ 
இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ அநேகக்‌ 
காரியங்களைக்‌ கற்றுக்‌ கொள்ளலாம்‌. 
இவையெல்லாவற்றிலும்‌ கர்த்தருடைய 
பிரமாணங்களைக்‌  கற்றுக்கொள்வதே 
நமக்கு மெய்யான ஆசீர்வாதம்‌. இதுவே 
நமக்கு மெய்யான பிரயோஜனத்தைத்‌ 
தரும்‌. கர்த்தருடைய பிரமாணங்களை 
நாம்‌ அறிந்திருந்தால்‌ தான்‌, நம்மால்‌ 
அவற்றிற்கு கீழ்ப்படிந்து ஜீவிக்கமுடியும்‌. 


கர்த்தருடைய 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ODNENIS 


PUBLISHERS 


நம்முடைய ஜீவியத்தில்‌ அவற்றைக்‌ 
கைக்கொள்ள முடியும்‌. 


இந்த உலகம்‌ நமக்கு 
பகையாகயிருக்கலாம்‌. நம்மைக்‌ 
கோபத்தோடு பார்க்கலாம்‌. இந்த உலகம்‌ 
நம்மை எப்படிப்‌ பார்க்கிறது என்பது 
நமக்கு முக்கியமல்ல. கர்த்தர்‌ நம்மை 
எப்படி பார்க்கிறார்‌ என்பதுதான்‌ நாக்கு 
முக்கியம்‌. கர்த்தருடைய முகத்தின்‌: 
பிரகாசம்‌ நம்மேல்‌ பிரகாசமாகத்‌ 
தெரியவேண்டும்‌. இதுவே நமக்கு 
மெய்யான ஆசீர்வாதம்‌. 


என்‌ கண்களிலிருந்து 


தீர்த்தாரைகள்‌ ஓடுகிறது 


உம்முடைய வேதத்தை கத்‌ 
காத்து நடவாதபடியால்‌, 
கண்களிலிருந்து ரத்தக்‌ 
ஓடுகிறது. (சங்‌ 119196). 


மனுஷில்‌ அநேகர்‌ தேவனுக்கும்‌, 
அவருடைய வார்த்தைக்கும்‌ 
சத்துருக்களாயிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
தேவனுக்கு விரோதமாய்க்‌ 
கலகம்பண்ணுகிறார்கள்‌. தேவன்‌ 
தம்முடைய கிருபையினால்‌, மனுஷருக்குத்‌ 
தம்மை, தம்முடைய வேதத்தின்‌ மூலமாய்‌ 
வெளிப்படுத்தியிருக்கிறார்‌. தேவனுடைய 
வார்த்தை நமக்கு கிடைத்திருப்பது 
மிகப்பெரிய பாக்கியம்‌. நாம்‌ தேவனுடைய 
வேதத்தில்‌ சொல்லப்பட்ட பிரகாரம்‌ 
ஜீலிக்கவேண்டும்‌. மனுஷன்‌ தேவனுடைய 
பதத்தைக்‌ காத்து நடக்கவேண்டும்‌. 


தாவீது கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
உமது பிரமாணங்களை எனக்குப்‌ 
போதியும்‌ என்று ஜெபம்பண்ணுகிறார்‌. 
அவர்‌ தேவனுடைய கட்டளைகளை 
காத்துக்‌ கொள்வதாக வாக்குப்‌ 
பண்ணுகிறார்‌. தாவீது கர்த்தருடைய 
கற்பனைகளை வாஞ்சிக்கிறார்‌ 
தேவனுடைய வசனம்‌ பிரசித்தம்‌ 
வெளிச்சம்‌ தரும்‌ என்றும்‌, அது 
பேதைகளை  உணர்வுள்ளவர்களாக்கும்‌. 
என்றும்‌ விசுவாசிக்கிறார்‌. தாவீது 
மிகுந்த சத்தோவத்தோடு. கர்த்தருடைய 
வேதத்தைக்‌ காத்து நடக்கிறார்‌. 





ழ்‌ நவள 
யாய 


மனுஷரில்‌ அநேகர்‌ தேவனுடைய 
வேதத்தைக்‌ காத்து நடக்கவில்லை. 
அவர்களைப்‌ பார்க்கும்போது தாவீதுக்கு 
துக்கம்‌ அதிகரிக்கிறது. அவருடைய 
கண்களிலிருந்து நீர்த்தாரைகள்‌ ஓடுகிறது. 
'உமது அடியேன்மேல்‌ உமது முகத்தைப்‌ 
பிரகாசிக்கப்பண்ணும்‌' என்று தாவீது 
ஜெபம்பண்ணினார்‌. தாவீதுக்கு 
தேவனுடைய ஆறுதல்‌ தேவைப்படுகிறது. 
சீயோனிலே துக்கப்பட்டவர்களில்‌ தாவீதும்‌ 
ஒருவர்‌. 


“சீயோனிலே துயரப்பட்டவர்களைச்‌ 
சீர்ப்படுத்தவும்‌ அவர்களுக்குச்‌ 
சாம்பலுக்குப்‌ பதிலாகச்‌ சிங்காரத்தையும்‌, 
துயரத்துக்குப்‌ பதிலாக ஆனந்த 
தைலத்தையும்‌, ஒடுங்கின ஆவிக்குப்‌ 
பதிலாகத்‌ துதிமின்‌ உடையையும்‌ 
கொடுக்கவும்‌, அவர்‌ என்னை 
அனுப்பினார்‌: அவர்கள்‌ கர்த்தர்‌ 
தம்முடைய மகிமைக்கென்று 
நாட்டின நீதியின்‌ விருட்சங்க 
ளென்னப்படுவார்கள்‌" (ஏசா 61:3). 


தாவீது தன்னுடைய 
பிரச்சனைக்காக அழவில்லை. அவருக்கு 
ஏராளமான பிரச்சனைகள்‌ உண்டு. அவர்‌ 
நெருக்கத்திலிருந்தார்‌. மரணத்தின்‌ 
ஆபத்திலிருந்தார்‌ தன்னுடைய 
வருத்தத்தினிரித்தமாய்‌ தாவீது இங்கு 
அழவில்லை. அவருடைய 
கண்களிலிருந்து. அவருடைய 
துக்கத்திற்காக, நீர்த்தாரைகள்‌ 
ஓடவில்லை. தேவனை 
மகிமைப்படுத்தாமல்‌, அவருடைய 
வேதத்தைக்‌ காத்து நடவாமல்‌ இருப்பதைப்‌ 
பார்த்து, தாவீது வேதனைப்படுகிறார்‌. 
“என்‌ சத்துருக்கள்‌ உம்முடைய 
வசனங்களை மறந்தபடியால்‌ என்‌ 
பக்திவைராக்கியம்‌ என்னைப்‌ பட்சிக்கிறது” 
(சங்‌ 119139) என்று தாவீது 
சொல்லுகிறார்‌. 


மனுஷர்‌ 


த்காடே 
௪ண்‌ 119 : 137-144 
சங்‌ 119:187. கர்த்தாவே, தீர்‌ நீதிபரர்‌, 


உமது தியாயத்தீர்ப்புகன்‌ 
 செம்மையானவைகன்‌.. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை OODNENS 


PUBLISHERS 


என்‌ சத்துருக்கள்‌ 
வசனங்களை 
மறத்தபடியால்‌, என்‌ பக்திவைராக்கியம்‌ 


என்னைப்‌ பட்சிக்கிறது. 


சங்‌ 119:140. உமது வார்த்தை மிகவும்‌ 
புடமிடப்பட்டது, உமது அடியேன்‌ 
அதில்‌ பிரியப்படுகிறேன்‌. 

சுங்‌ 119141. நான்‌ சிதியவனும்‌ 
அசட்டை பண்ணப்‌ 
பட்டவனுமாயிருக்கிறேன்‌; ஆனாலும்‌ 
உமது கட்டனைகளை மறவேன்‌. 


சங்‌ 119142. உம்முடைய நீதி நித்திய 
தீதி, உம்முடைய வேதம்‌ சத்தியம்‌. 


சங்‌ 119148. இக்கட்டும்‌ நெருக்கமும்‌ 
என்னைப்‌ பிடித்தது; ஆனாலும்‌ 
உம்முடைய கற்பனைகள்‌ எண்‌: 
மனமகிழ்ச்சி. 


சங்‌ 119:144. உம்முடைய சாட்சிகளின்‌ 
தீதி என்றைக்கும்‌ திற்கும்‌ என்னை: 
உணர்வுள்ளவனாக்கும்‌, அப்பொழுது 
நான்‌ பிழைத்திருப்பேன்‌. 


கர்த்தாவே, நீர்‌ நீதிபரர்‌ 


கர்த்தாவே, நீர்‌ RA உமது 


நியாயத்‌ 
செம்மையானவைகள்‌.. 
சாட்சிகன்‌ நீதியும்‌, 
உண்மையுமானவைகள்‌ 
(சங்‌ 119:187,138). 


கர்த்தர்‌ நீதிபரர்‌. அவர்‌ இந்தப்‌ 
பிரபஞ்சத்தைத்‌ தம்முடைய பராமரிப்பினால்‌ 
ஆளுகை. செய்கிறார்‌. _ கர்த்தருடைய 
பராமரிப்புக்கள்‌ எல்லாமே நீதியானவைகள்‌. 
தம்முடைய சிருஷ்டிகளில்‌ எந்த 
சிருஷ்டிக்கும்‌, கர்த்தர்‌ இதுவரையிலும்‌ 
அநியாயம்‌ செய்ததுமில்லை, இனிமேல்‌ 
செய்யப்போவதுமில்லை....... கர்த்தருடைய 
நியாயத்தீர்ப்புக்கள்‌ செம்மையானவைகள்‌. 


ர்ப்புகள்‌' 





ழ்‌ நள 
யாய 


கர்த்தர்‌ நீதிபரராயிருப்பதுபோலவே, 
அவருடைய செய்கைகள்‌ எல்லாம்‌ 
நீதியாயும்‌, செம்மையாயும்‌ இருக்கிறது. 
நாம்‌ நம்முடைய சுபாவத்தின்படி கிரியை 
செய்கிறோம்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
சுபாவத்தின்டி கிரியை செய்கிறார்‌. 
நம்முடைய செய்கைகள்‌ எல்லாவற்றையும்‌ 
நாம்‌ நிதானித்து அறியவேண்டும்‌. 
நம்முடைய செய்கைகளுக்கு நாம்‌ 
பொறுப்பு ஏற்கவேண்டும்‌. தேவனுக்கு 
முன்பாகவும்‌ மனுஷருக்கு முன்பாகவும்‌ 
நாம்‌ நீதியான செய்கைகளைச்‌ 
செய்யவேண்டும்‌. 


நீதிபரர்‌. அவர்‌ 
உண்மையுள்ளவர்‌. அவர்‌ கட்டளையிட. 
சாட்சிகள்‌ நீதியும்‌ மகா 
உண்மையுமானவைகள்‌. கர்த்தரிடத்தில்‌ 
அநீதியில்லை. அவரிடத்தில்‌ 
பொய்யில்லை. பொய்சொல்லுவதற்கு 
கர்‌; மனுஷால்ல. ிபாராகிய 
தன ரன்‌ இருக்கிறா 


கர்த்தர்‌ 


என்‌ பக்திவைராக்கியம்‌ 
என்னைப்‌ பட்சிக்கிறது 


என்‌ சத்துருக்கள்‌ உம்முடைய 
வசனங்களை மறந்தபடியால்‌, என்‌ 
பக்திவைராக்கியாம்‌ என்னைப்‌ 
பட்சிக்கிறது (சங்‌ 119:189). 

துன்மார்க்கர்‌ 
அவருடைய 
விரோதமாய்‌ 
கர்த்தருடைய 
விரோதமாக 


தேவனுக்கும்‌. 
பிரமாணத்திற்கும்‌ 
கலகம்பண்ணுகிறார்கள்‌. 
பிள்ளைகளுக்கு 
துன்மார்க்கர்‌ 
தீங்குசெய்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
துணிகரமாய்ப்‌ பாவம்‌ செய்கிறார்கள்‌. 
தாவீதின்‌ சத்துருக்கள்‌ தேவனுடைய 
வசனங்களை மறந்துவிட்டார்கள்‌. அவர்கள்‌ 
தாவீதுக்கு. சத்துருக்களாயிருப்பது 
போலவே, தேவனுக்கும்‌, அவருடைய 
வார்த்தைக்கும்‌ 
சத்துருக்களாகயிருக்கிறார்கள்‌. 
ட கர்த்தரிடத்தில்‌ 
வைராக்கியமாயிருக்கிறார்‌. 
போது, 


தாவீது 
பக்தி 
தன்னுடைய 


அவபக்தியைப்‌ பார்க்கும்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை 


QOODNENS 
PUBLISHERS 


தாவீதின்‌ பக்திவைராக்கியம்‌ அவரைப்‌ 
பட்சிக்கிறது. நாமும்‌ தாவீதைப்‌ போலவே 
பக்திவைராக்கியமாயிருக்க வேண்டும்‌. 
பாவத்திற்கு விரோதமாகவும்‌, 
துன்மார்க்கத்திற்கு விரோதமாகவும்‌ நாம்‌ 
பக்திவைராக்கியம்‌ காண்பிக்கவேண்டும்‌. 
மற்றவர்களிடத்தில்‌ பக்திவைராக்கியம்‌ 
காண்பிப்பதுபோல, நம்மிடத்திலும்‌ 
பக்திவைராக்கியம்‌ காண்பித்து, நம்முடைய 
பாவத்தை வெறுக்கவேண்டும்‌. நம்மைப்‌ 
பரிசுத்தப்படுத்திக்கொள்ளவேண்டும்‌. 


உமதூ வார்த்தை 
புடமிடப்பட்டது 


மிகவும்‌ 


உமது வார்த்தை: மிகவும்‌ 
புடமிடப்பட்டது, உமது அடியேன்‌ 
அதில்‌ பிரியப்படுகிறேன்‌ (சங்‌ 119:140). 


நீதிமான்களெல்லோரும்‌ தேவனுடைய 
வார்த்தையில்‌ பிரியப்ப வேண்டும்‌. 
கர்த்தருடைய ஊழியக்காரர்கள்‌ 
எல்லோருமே நீதிமான்களாக 
யிருக்கிறார்கள்‌. ஊழியக்காரர்களுக்குத்‌ 
தங்கள்‌ எஜமானருடைய சித்தம்‌ 
தெரிந்திருக்கவேண்டும்‌. எஜமானருடைய 
விருப்பத்தின்படி ஊழியம்‌ செய்ய 
வேண்டும்‌. உண்மையும்‌ உத்தமமுன 
நல்ல ஊழியக்காரராயிருக்கவேண்டும்‌ 
கர்த்தருடைய ஊழியக்காரர்கள்‌ 
கர்த்தருடைய தாயத்தை நேர்த்தியாய்ச்‌ 
செய்துமுடிக்கவேண்டும்‌. 


கர்த்தருடைய அடியார்‌ 
அவர்‌ கர்த்தருடைய ஊழியக்காரர்‌. 
தாவீது கர்த்தருடைய வார்த்தையைத்‌ 
தியானித்துப்‌ பார்க்கிறார்‌. கர்த்தருடைய 
வசனங்களெல்லாம்‌. பரிசுத்தமா 
யிருக்கிறது. அது மிகவும்‌ 
புடமிடப்பட்டதாயிருக்கிறது. நாம்‌ 
கர்த்தருடைய வார்த்தையைத்‌ தியானித்து, 
அதற்குக்‌ கீழ்ப்படியவேண்டும்‌. நம்முடைய 
இருதயத்தில்‌ கர்த்தருடைய புடமிடப்பட்ட 
ட நிரம்பியிருக்கவேண்டும்‌. 
கர்த்த வார்த்தை நம்மை 
சுத்திகரிக்‌ 


தாவீது 





ழ்‌ நவள 
யாய 


உமது கட்டளைகளை மறவேன்‌ 


நான்‌ சிறியவனும்‌ அசட்டை 
பண்ணப்பட்ட வனுமாயிருக்கிறேன்‌; 
ஆனாலும்‌ உமது கட்டளைகளை 
மறவேன்‌ (சங்‌ 119:141). 


கர்த்தர்‌ தம்முடைய நாமத்தை 
மகிமைப்படுத்துவதற்கு, இந்த 
உலகத்தில்‌ பலவீனமானவர்களையும்‌, 
பைத்தியமானவர்களையும்‌ தெரிந்து 
கொண்டார்‌. மனுஷரால்‌ ஆகாதவர்கள்‌ 
என்று தள்ளப்பட்டவர்களை, கர்த்தர்‌ 
தம்மிடமாகச்‌ சேர்த்துக்கொள்கிறார்‌. 
தாவீது கர்த்தருடைய ஊழியக்காரர்‌. 
தாவீது தன்னைப்பற்றிச்‌ சொல்லும்போது, 
“நான்‌ சிறியவனும்‌ அசட்டை 
பண்ணப்பட்டவனுமாயிருக்கிறேன்‌" என்று 
சொல்லுகிறார்‌ 


தாவீது சிறியவராகயிருந்தாலும்‌, 
பண்ட வப்‌ உயர்ந்தவராகமிருக்கிறார்‌. 
ஏழையாகயிருந்தாலும்‌. 
விசுவாசத்தில்‌ ஐசுவரிய 
வானாகயிருக்கிறார்‌. தாவீது மனுஷரால்‌ 
அசட்டைபண்ணப்பட்டவராக இருந்தாலும்‌, 
)வனால்‌. ஏற்றுக்கொள்ளப்பட்டவராக 
இருக்கிறார்‌. 


பலவிதமான 
நெருக்கங்களும்‌, 
வந்திருக்கிறது. 
ரில்‌, 


தாவீதுக்கு 
பிரச்சனைகளும்‌, 
ஆபத்துக்களும்‌ 
அவையெல்லாவற்றிற்கும்‌ 
தாவீது கர்த்தருடைய 
மறவாமல்‌ நினைவுகூருகிறார்‌. 
தேவனுடைய உபதேசத்தை 
கைக்கொள்கிறார்‌. கர்த்தருடைய 
வார்த்தையை தன்னுடைய இருதயத்தில்‌ 
'நினைவுகூருகிறார்‌. 


தாவீதுக்கு அநேக பிரச்சனைகள்‌ 
வந்தபோது, அவர்‌ கர்த்தரைவிட்டு 
விலகிப்போய்விடவில்லை. கர்த்தரை 
மறுதலிக்கவில்லை. தேவனுடைய 
கிருபையினால்‌ கர்த்தருக்குள்‌. 
நிலைத்திருக்கிறார்‌. 


கட்டளைகளை 


அவர்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை CONES 


PUBLISHERS 


தாவீதின்‌ நடையில்‌ தடுமாற்றம்‌ இல்லை. 
அவருடைய விசுவாசத்தில்‌ 
த்திற்கு தாவீது கர்த்தருடைய 
இ ஏற்ற 
ட்‌ பகல்கள்‌ 


உம்முடைய வேதம்‌ சத்தியம்‌ 


உங்கடை தீதி நித்தல்‌ 
உம்முடைய வேதம்‌ 
(சங்‌ 119-142). 


நீதி, 
தியம்‌ 


தேவனுடைய வார்த்தையே 
பிரமாணம்‌. அவருடைய பிரமாணம்‌ 
சத்தியமானது. கர்த்தர்‌ தம்முடைய 
சாயலாக நம்மை சிருஷ்டித்திருக்கிறார்‌. 
நமக்கு சிந்திக்கும்‌ அறிவையும்‌ 
ஞானத்தையும்‌ 'கொடுத்திருக்கிறார்‌. 
சத்தியம்‌ நம்மை ஆளுகை செய்ய 
வேண்டும்‌. நம்முடைய சிந்தனைகளும்‌ 
செயல்களும்‌ உண்மையுள்ளதாயிருக்க. 
வேண்டும்‌. ாம்‌ சத்தியத்திற்குத்‌ 
தணைபோகவேண்டும்‌ மடம்‌ 


தேவனுடைய நீதி நித்திய 
நீதியாயிருக்கிறது. அவருடைய வேதம்‌ 
சத்தியமாயிருக்கிறது. அவருடைய 
கிரியைகளெல்லாம்‌ நீதியானவை. நாம்‌ 
தேவனுடைய சித்தத்தின்‌ பிரகாரம்‌ 
சிந்தித்து செயல்படவேண்டும்‌. நம்முடைய 
சித்தம்‌ தேவனுடைய  சித்தத்தோடு 
ஒத்துப்போகவேண்டும்‌. தேவனுடைய 
சித்தத்திற்கு விரோதமாக நாம்‌ 


ஒருபோதும்‌ கலகம்‌பண்ணக்கூடாது. 


நாம்‌ எல்லோருமே தேவனுடைய 
சிருஷ்டிகள்‌. தேவனே நம்மை ஆளுகை 
செய்கிறவர்‌. அவரே நம்முடைய 
எஜமானர்‌. நம்முடைய சிருஷ்டிகரின்‌ 
ஆளுகைக்கே நாம்‌ கீழ்ப்படியவேண்டும்‌ 
கர்த்தருடைய கட்டளைகள்‌ 
எதுவாகயிருந்தாலும்‌, அதற்கு நாம்‌ 
மனப்பூர்வமாக கீழ்ப்படியவேண்டும்‌. 
தேவனுடைய கட்டளைக்குக்‌ கீழ்ப்படிவது 
நம்முடைய கடமை. 





ழ்‌ நள 
யாய 


நம்முடைய மாம்சம்‌ பலவீனமானது. 
நம்முடைய ஆவியோ பலமுள்ளது. சில 
சமயங்களில்‌ தேவனுடைய ஆளுகைக்கு 
கீழ்ப்பியக்கூடாது என்று நம்முடைய 
மாம்சம்‌. நமக்குச்‌ சொல்லும்‌. நாம்‌ 
மாம்சத்தின்‌ இச்சைக்குக்‌ 
கீழ்ப்படியக்கூடாது. பரிசுத்த ஆவியானவர்‌ 
நமக்குள்‌ வாசம்பண்ண வருமாறு நாம்‌ 
அவரை அழைக்கவேண்டும்‌. 
ஆவியானவரின்‌ சத்தத்திற்கும்‌. 
சித்தத்திற்கும்‌ கீழ்ப்படியவேண்டும்‌ 
தேவனுடைய பிரமாணத்திற்கு நாம்‌ 
கீழ்ப்படியும்போது, நமக்கு தெய்வீக. 
பாதுகாப்பு கிடைக்கும்‌. சத்துரு நம்மை 

குமாட்டான்‌. கர்த்தரே நமக்‌ 
ர டை படட ain அரக இகர 


உம்முடைய கற்பனைகள்‌ என்‌ 
மனமகிழ்ச்சி. 


இக்கட்டும்‌ நெருக்கமும்‌ என்னைப்‌ 
பிடித்தது; ஆனாலும்‌ உம்முடைய 
கற்பனைகள்‌ என்‌ மனமகிழ்ச்சி. 
உம்முடைய சாட்சிகளின்‌ நீதி 
என்றைக்கும்‌. திற்கும்‌; என்னை 
உணர்வுன்னவனாக்கும்‌, அப்பொ 
நான்‌ மிழைத்திருப்பேன்‌. 
(சங்‌ 119:148,144). 


தாவீது தன்னைத்தானே 
ஆராய்ந்து பார்க்கிறார்‌. அவர்‌ 
ராஜாவாகயிருந்தாலும்‌, இக்கட்டும்‌ 
நெருக்கமும்‌ பிடித்திருக்கிற சாதாரண 
மனுஷனைப்போலவே இருக்கிறார்‌. இந்த 
உலகத்தின்‌ மூலமாய்‌ தாவீதுக்கு ஒரு 
நன்மையும்‌ உண்டாகவில்லை. 
துன்பங்க வேதனைகளும்‌ தான்‌ 
உண்டாயிற்று. 


தாவீதின்‌ மனதில்‌ வேதனை 
உண்டாயிற்று. “உள்ளான வேதனையை 
தாவீது “இக்கட்டு” என்று சொல்லுகிறார்‌. 
தாவீதுக்கு வெளியிலுள்ள மனுஷர்‌ 
மூலமாகவும்‌ - துன்பம்‌ எனி வந்தது. 
ளியிலிருந்‌, ச்சனையை 
தாவீது டர்‌ ல்‌ TE 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம 


PUBLISHERS 


தாவீதை இக்கட்டும்‌. 
பிடித்திருக்கிறது. 
சூழ்நிலையிலும்‌, உம்முடைய 
கற்பனைகள்‌ என்‌ மனமகிழ்ச்சி என்று 
தாவீது கர்த்தரிடத்தில்‌ சொல்லுகிறார்‌. 


நெருக்கமும்‌ 
இப்படிப்பட்ட 


தேவனுடைய வார்த்தையில்‌ நமக்கு 
அநேக சந்தோஷங்கள்‌ உண்டு. 
கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு 
தேவனுடைய வார்த்தையைப்போல 
சந்தோஷமானது வேறு எதுவுமில்லை. 
நாம்‌ இக்கட்டிலிருந்தாலும்‌, 
நெருக்கத்திலிருந்தாலும்‌ தேவனுடைய 
வார்த்தையே நமக்கு ஆறுதலைத்‌ தரும்‌. 
“கிறிஸ்துவினுடைய 

எங்களிடத்தில்‌ பெருகுகிறது 
கிறிஸ்துவினாலே எங்களுக்கு ஆறுதலும்‌ 
பெருகுகிறது” (2கொரி 1:5) 
என்று அப்போஸ்தலர்‌ பவுல்‌ சொல்லுகிறார்‌. 


தேவனுடைய சாட்சிகளின்‌ நீதி 
என்றைக்கும்‌ நிற்கும்‌. தாவீது 
கர்த்தரிடத்தில்‌  ஜெபம்பண்ணும்போது, 
“எனக்கு இன்னும்‌ அதிகமான 
வெளிப்பாட்டைத்‌ தூரும்‌" 
என்று ஜெபம்பண்ணாமல்‌ “என்னை 
உணர்வுள்ளவனாக்கும்‌” என்றே 
ஜெபம்பண்ணுகிறார்‌. கர்த்தர்‌ தாவீதை 
உணர்வுள்ளவராக்கும்போது, அவர்‌ 
கர்த்தருக்குள்‌ பிழைத்திரு/பார்‌ 
கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம்‌, 
நம்முடைய ஆவிக்குரிய 
பிழைத்திருக்கவேண்டும்‌. 
காரியங்களில்‌ நாம்‌ ஸித்துப்போனால்‌ 
நமக்கு ஒரு பிரயோஜனமுமில்லை. நாம்‌ 
கர்த்தருக்குள்‌ 
நம்முடைய 
உணர்வுள்ளதாயிருக்க 
தேவனுடைய வசனத்தைத்‌ தியானிக்கும்‌ 





ழ்‌ நள 
யாய 


கோப்‌ 
சங்‌ 119 : 145-152 


சங்‌ 119045. முழு இருதயத்தோடும்‌ 
கூப்பிட்டேன்‌, கர்த்தாவே, எண்‌: 
ஜெபத்தைக்கேளும்‌; உம்முடைய 
மிரமாணங்களைக்‌ கைக்கொள்ளுவேன்‌. 


உம்மை நோக்கிக்‌ 
கூப்பிட்டேன்‌, என்னை இரட்சியும்‌, 
அப்பொழுது நான்‌ உம்முடைய 
சாட்சிகளைக்‌ காத்துக்கொள்ளுவேன்‌. 


சங்‌ 119146. 


சுங்‌ 119147. அதிகாலையில்‌ நான்‌ 
எழுந்து சத்தமிட்டேன்‌; உம்முடைய 
வசனத்தூக்குக்‌ காத்திருக்கிறேன்‌. 


சுங்‌ 119148. உமது வசனத்தைத்‌ 
தியானிக்கும்படி, குறித்த 
ஜாமங்களுக்குமுன்னே எண்‌ கண்கள்‌ 
விழித்துக்கொள்ளும்‌. 


சங்‌ 119149. 
கிருபையின்படி எண்‌: 
கேளும்‌; கர்த்தாவே, 
தியாயத்தின்படி. 
உயிர்ப்பியும்‌. 


உம்முடைய 
சத்தத்தைக்‌. 
உம்முடைய 

என்னை 


சுங்‌ 119150. தீவினையைப்‌ 
யின்பற்றுகிறவர்கள்‌ சமீபிக்கிறார்கன்‌; 
அவர்கள்‌ உம்முடைய வேதத்துக்குத்‌ 
தூரமாயிருக்கிறார்கன்‌.. 

சுங்‌ 119051 கர்த்தாவே நீர்‌ 
சுமீபமாயிருக்கிறீர்‌; உமது 
கற்பனைகளெல்லாம்‌ உண்மை. 

சுங்‌ 119152. நீர்‌ உம்முடைய 
சாட்சிகளை என்றென்றைக்கும்‌ திற்க 
ஸ்தாபித்தீர்‌ என்பதை, அவைகனால்‌ 
நான்‌ நெடுநானாய்‌ அறித்திருக்கிறேன்‌.. 


என்னை இரட்சியும்‌ 


3 மம ன்‌ இருதயத்தோடும்‌ 
கூப்பிட்டேன்‌, கர்த்தாவே, 
ஜெயத்தைக்கேளும்‌; அத்ன்‌ 
பிரமாணங்களைக்‌ கைக்கொள்ளுவேன்‌. 
உம்மை நோக்கிக்‌ கூப்பிட்டேன்‌, 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


வீரிவுரை மாமா 


PUBLISHERS 


என்னை இரட்சியும்‌, அப்பொழுது நான்‌ 
உம்முடைய சாட்சிகளைக்‌ காத்துக்‌ 
கொள்ளுவேன்‌ (சங்‌ 119:145,146). 


தாவீது தன்னுடைய இருதயத்தின்‌ 
ஆழத்திலிருந்து கர்த்தரிடத்தில்‌ 
ஜெபம்பண்ணுகிறார்‌. தன்னுடைய 
முழுஇருதயத்தோடும்‌ அவர்‌ கர்த்தரிடத்தில்‌ 
கூப்பிடுகிறார்‌. தாவீதைப்போலவே நாமும்‌ 
முழுஇருதயத்தோடு கர்த்தரை நோக்கிக்‌ 
கூப்பிடவேண்டும்‌. கர்த்தரிடத்தில்‌ போராடி 
ஜெபிக்கிறவர்களும்‌ இருக்கிறார்கள்‌. 
தாவீது கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு 
கூப்பிடுகிறார்‌. ஒரு சிறு குழந்தைக்கு 
சரீர வேதனை வரும்போது, அது அழுது 
புலம்பி, தன்னுடைய பெற்றோரின்‌ 
கவனத்தை ஈர்க்கும்‌. அதுபோலவே 
தாள்தக்க பிரச்சனை வரும்போது, அவர்‌ 
முழுஇருதயத்தோ। தேவனை 
நோக்கக்‌ வலித்‌ 0 


கர்த்தரிடத்தில்‌ நாம்‌ பல 
காரியங்களுக்காக ஜெபம்பண்ணுகிறோம்‌. 
“என்னை இரட்சியும்‌” என்று நாம்‌ 
நம்முடைய ஆத்தும இரட்சிப்புக்காக, 
பிரதானமாய்‌ ஜெபம்பண்ணவேண்டும்‌. 
தேவனுடைய இரட்சிப்பைத்‌ தவிர நமக்கு 
தேவனிடத்தில்‌ வேறு விருப்பமோ, வேறு 
வாஞ்சையோ இருக்கக்கூடாது. தாவீது 
கர்த்தரிடத்தில்‌ ஜெபம்பண்ணும்போது, 
கர்த்தாவே, என்‌ ஜெபத்தைக்‌ 
கேளும்‌, உம்முடைய பிரமாணங்களைக்‌ 
கைக்கொள்வேன்‌" என்று 
சொல்லுகிறார்‌. 

தாவீது தன்னுடைய ஆத்தும 
இரட்சிப்புக்காக கர்த்தரிடத்தில்‌ 
ஜெபம்பண்ணும்‌ போது, “என்னை 
இரட்சியும்‌, அப்போது நான்‌ உம்முடைய 
சாட்சிகளை காத்துக்கொள்வேன்‌' 
என்றும்‌ ஜெபம்பண்ணுகிறார்‌ 
பிரியமானவர்களே, நாங்கள்‌ இப்படிச்‌ 
சொன்னாலும்‌, நன்மையானவைகளும்‌ 
இரட்சிப்புக்குரியவைகளுமான காரியங்கள்‌ 
உங்களிட, உண்டாயிருக்கி! 
நவிலிருகிறோம்‌ தி ட்‌ 





ழ்‌ நவள 
யாய 


உம்முடைய 
காத்திருக்கிறேன்‌ 


அதிகாலையில்‌ 
சத்தமிட்டேன்‌; 
வசனத்தூக்குக்‌ காத்திருக்கிறேன்‌. உமது 
வசனத்தைத்‌ தியானிக்கும்படி, குறித்த 
ஜாமங்களுக்குமுன்னே என்‌ கண்கள்‌ 
விழித்துக்கொள்ளும்‌ (சங்‌ 119:147,148). 


நாம்‌ கர்த்தரிடத்தில்‌ பல 
காரியங்களுக்காக ஜெபம்பண்ணுகிறோம்‌. 
ஒருவேளை நம்முடைய ஜெபத்திற்கு 
உடனடியாக பதில்‌ கிடைக்காமல்‌. 
போகலாம்‌. னாலும்‌ நாம்‌ சோர்ந்து 
போகாமல்‌ டர்ந்து ஜெபம்பண்ண 
வேண்டும்‌. உற்சாகமாய்‌ ஜெபம்பண்ண 
வேண்டும்‌. நாம்‌ ஜெபத்தில்‌ உறுதியாய்த்‌ 
தரித்திருக்க வேண்டும்‌ என்று 
தேவனுடைய வார்த்தை நம்மை 
உற்சாகப்படுத்துகிறது 


தாவீது கர்த்தருடைய 
வசனத்திற்குக்‌ காத்திருக்கிறார்‌. அவர்‌ 
கர்த்தருடைய வசனத்தை நம்புகிறார்‌. 
கர்த்தருடைய வசனம்‌ நிச்சயமாய்‌ 
நிறைவேறும்‌ என்பதை அவர்‌ 
அறிந்திருக்கிறார்‌. கர்த்தரை 
நம்புகிறவர்கள்‌ ஒருபோதும்‌ 
வெட்கப்பட்டுப்‌ போகமாட்டார்கள்‌. நாம்‌ 
தேவனுடைய வார்த்தையை நம்முடைய 
இருதயத்தில்‌ தியானிக்கவேண்டும்‌. 
நம்முடைய மனச்சாட்சி தேவனுடைய 
வசனத்தோடு பேசவேண்டும்‌. நம்முடைய 
சிந்தையில்‌ தேவனுடைய வார்த்தை 
நிரம்பிமிருக்கவேண்டும்‌. அப்போதுதான்‌ 
நம்மால்‌ தேவனோடு தெளிவாகப்‌ 
பேசமுடியும்‌. 


தேவனுடைய வசனத்தை 
எல்லோரும்‌ வாசிப்போம்‌. 
வாசித்தால்‌ மாத்திரம்‌ 
தேவனுடைய வசனத்தை 
தியானிக்கவும்‌ 
தாவீது 
வசனத்தைத்‌ 


நாம்‌ 
அதை 
போதாது. 
நாம்‌ 
வேண்டும்‌. 
தேவனுடைய 
தியானிக்கிறார்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மமம்‌ 


PUBLISHERS 


“உமது வசனத்தைத்‌ தியானிக்கும்படி, 
குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என்‌ 
கண்கள்‌ விழித்துக்‌ கொள்ளும்‌" என்று 
சொல்லுகிறார்‌. தாவீது ஒவ்வொரு 
நாளையும்‌ தேவனோடு ஆரம்பிக்கிறார்‌. 
தேவனிடத்தில்‌ பேசாமல்‌, ஜெபிக்காமல்‌ 
அவர்‌ எந்தக்‌ காரியத்தையும்‌ 
ஆரம்பிக்கமாட்டார்‌. தாவீது 
அதிகாலையில்‌ கண்விழிக்கும்போது, 
அவர்‌ செய்கிற முதல்‌ காரியம்‌ 
தேவனுடைய வசனத்தைத்‌ 
ஈனிப்பதுதான்‌. (வனோ 
தொன்ம றான்‌ ட்‌ ப்‌ 


நாமும்‌ 


அதிகாலையில்‌ 
தேவனுடைய 


தாவீதைப்போலவே 

கண்விழித்து, 
வசனத்தைத்‌ தியானிக்க 
வேண்டும்‌. தேவனிடத்தில்‌ ஜெபம்பண்ண 
வேண்டும்‌. அப்போது அந்த நாள்‌ 
முழுவதும்‌ நமக்கு ஆசீர்வாதமாயிருக்கும்‌. 
தேவனுடைய பாதுகாப்பும்‌ பராமரிப்பும்‌ 
நமக்குக்‌ கிடைக்கும்‌, கர்த்தர்‌ நம்மைத்‌ 
தீங்குகளுக்கு விலக்கிப்‌ பாதுகாப்பார்‌ 
கர்த்தருக்குப்‌ பயப்படுகிற பயம்‌ 
மாத்திரமே நம்மிடத்தில்‌ இருக்கும்‌, 
வேறு பயம்‌ எதுவும்‌ இருக்காது 


தாவீது நடுஜாமத்தில்‌ எழுந்தாலும்‌, 
அவர்‌ அப்போதும்‌ கர்த்தருடைய 
வசனத்தைத்‌ தியானிக்கிறார்‌. 
நடுஜாமத்தில்‌ மீதமுள்ள 
ஜாமத்தில்‌ தூங்குவதற்குப்‌ 
போய்விடமாட்டார்‌. கர்த்தரிடத்தில்‌ 
ஜெபிப்பதும்‌, கர்த்தருடைய வசனத்தைத்‌ 
தியானிப்பதும்‌ தாவீதுக்குப்‌ பிரியமானது 


தாவீது அதிகாலையில்‌ எழுந்து 
தேவனுடைய சமுகத்தில்‌ சத்தமிடுகிறார்‌. 
தேவனை நோக்கிக்‌ கூப்பிடுகிறார்‌. 
தன்னுடைய  பிரச்சனைகளையெல்லாம்‌. 
கர்த்தரிடத்தில்‌ ஒப்புக்கொடுக்கிறார்‌. 
கர்த்தருடைய வசனத்திற்காகக்‌ 
காத்திருக்கிறார்‌. தாவீதின்‌ ஜெபத்திற்கு 
கர்த்தர்‌ 
பதில்கொடுக்காவிட்டாலும்‌, 
பதில்கொடுக்கும்‌ 
காத்திருக்கிறார்‌. 


எழுந்து 





ழ்‌ நள 
றிய 
கர்த்தாவே 
உயிர்ப்பியரம்‌ 


உம்முடைய கிருபையின்படி என்‌ 
சத்தத்தைக்‌ கேளும்‌ கர்த்தாவே, 
உம்முடைய தியாயத்தின்படி என்னை: 
உயிர்ப்பியும்‌ (சங்‌ 119:149). 


தாவீது கர்த்தரிடத்தில்‌ பயபக்தியாய்‌ 
ஜெபம்பண்ணுகிறார்‌. கர்த்தரை நோக்கி 
சத்தமிடுகிறார்‌. “உம்முடைய 
கிருபையின்படி என்‌ சத்தத்தைக்‌ கேளும்‌" 
என்று தாவீது கர்த்தரிடத்தில்‌ 
சொல்லுகிறார்‌. “என்னை உயிர்ப்பியும்‌ 
என்பதே தாவீதின்‌ பிரதான ஜெபம்‌. 
கர்த்தர்‌ தாவீதை நன்மையான 
காரியத்திற்கு உயிர்ப்பிக்கவேண்டும்‌. 
நன்மையான காரியத்தில்‌ தாவீது 
சந்தோஷமாயிருக்க வேண்டும்‌. 
ஜீவனுள்ளவராயிருக்க வேண்டும்‌. 
நன்மையான காரியத்தில்‌ ஆர்வத்தோடும்‌, 
முழுமன தோடும்‌,  முழுஉற்சாகத்தோடும்‌ 
ஈடுபட வேண்டும்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
நியாயத்தின்படி தன்னை உயிர்ப்பிக்குமாறு 
தாவீது ஜெபம்பண்ணுகிறார்‌. நாம்‌ 
தேவனுடைய  கிருபைகளைப்‌ பெற்றுக்‌ 
கொள்ளும்போது, கர்த்தருக்குப்‌ பிரியமான 
கிரியைகளைச்‌ செய்யவேண்டும்‌. 
கிருபைகள்‌ கிரியைகளாக வெளிப்ப 
வேண்டும்‌. 


உமது 
உண்மை 


கற்பனைகளெல்லாம்‌ 


தீவினையைப்‌ பின்பற்றுகிறவர்கன்‌ 
சமீபிக்கிறார்கன்‌; அவர்கள்‌ உம்முடைய 
வேதத்துக்குத்‌ தூரமாயிருக்கிறார்கள்‌. 
கர்த்தாவே, நீர்‌ சமீபமாயிருக்கிறீர்‌; 
உமது கற்பனைகளெல்லாம்‌ உண்மை 
(சங்‌ 118:150,151). 


தாவீதின்‌ சத்துருக்கள்‌ அவருக்கு 
விரோதமாக எழும்பி வருகிறார்கள்‌. 
அவருடைய சத்துருக்கள்‌ மூலமாய்‌ 
தாவீதுக்கு அதிகமான ஆபத்துக்கள்‌ 
வந்திருக்கிறது. அவர்கள்‌ தாவீதை 
நெருங்கி பின்தொடருகிறார்கள்‌. 
தாவீதோ தன்னுடைய சத்துருக்களின்‌. 
கைகளில்‌ விழுந்துவிடும்‌ சூழ்நிலைக்கு 
வந்துவிடுகிறார்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்மா 


PUBLISHERS 


தாவீது தன்னுடைய ஆபத்தான 
நிலமையை கர்த்தரிடத்தில்‌ சொல்லுகிறார்‌. 
“தீவினையைப்‌ பின்பற்றுகிறவர்கள்‌ 


சமிபிக்கிறார்கள்‌. அவர்கள்‌ உம்முடைய 


வேதத்திற்கு தூரமா 
என்று தாவீது சொல்லுகிறார்‌. 


க்கிறார்கள்‌” 


சத்துருக்கள்‌ தாவீதுக்கு சமீபமாய்‌ 
வரும்போது, கர்த்தரும்‌ அவருக்கு 
சமீபமாய்‌ வருகிறார்‌. சில சமயங்களில்‌ 
நம்முடைய சத்துருக்கள்‌ நமக்கு சமீபமாய்‌ 
வருவதற்கு கர்த்தர்‌ அனுமதி 
கொடுக்கிறார்‌. சில சமயங்களில்‌ 
சத்துருக்கள்‌ தேவனுடைய பிள்ளைகளை 
மேற்கொள்கிறார்கள்‌. ம்‌ 
தேவனுடைய 
ஆனாலும்‌ 
பிள்ளைகளை 
நமக்கு 
பராமரிப்பும்‌, 
உண்டு. 
“அப்பொழுது தாவீது: உம்முடைய 
கண்களில்‌ எனக்குத்‌ தயைகிடைத்தது 
என்று உம்முடைய தகப்பன்‌ நன்றாய்‌ 
அறிவார்‌: ஆகையால்‌ போனத்தானுக்கு 
மனநோவு  உண்டாகாதபடிக்கு அவன்‌ 
இதை. அறியப்போகாது என்பார்‌; 
மரணத்திற்கும்‌ எனக்கும்‌ ஒரு அடி 
தூரமாத்திரம்‌ இருக்கிறது என்று 
கர்த்தருடைய ஜீவனையும்‌ உம்முடைய 
ஜீவனையும்‌ கொண்டு. நிச்சயமாய்‌ 
சொல்லுகிறேன்‌. என்று மறுமொழி சொல்லி 
ஆணையிட்டான்‌” (சாமு 20:3). 


கர்த்தர்‌ தம்முடைய 
கைவிடவேமாட்டார்‌ 
தேவனுடைய தெய்வீக 
பாதுகாப்பும்‌ எப்போதும்‌ 


நம்முடைய சத்துருக்கள்‌ நமக்கு 
சமீபமாய்‌ வரும்போதும்‌, ஆபத்துக்கள்‌ 
நமக்கு சமிபமாய்‌ வரும்போதும்‌, நம்முடைய 
கர்த்தரும்‌ நமக்கு சமிபமாய்‌ வருகிறார்‌. 
இதுவே கர்த்தருடைய 
பரிசுத்தவான்களுக்கு ஆறுதலான 
சத்தியம்‌. தேவன்‌ நமக்கு 
சமீபமாயிருக்கும்போது சத்துரு நமக்கு 
தூரமாய்‌ விலகிப்போவான்‌. எந்தப்‌ 
பிரச்சனையும்‌, எந்த ஆபத்தும்‌ நம்மையும்‌ 
தேவனையும்‌ பிரிக்காது. தேவன்‌ நமக்கு 
சமிபமாகவே இருக்கிறார்‌. தேவனுடைய 


கற்பனைகளெல்லாம்‌ உண்மையானவை, 





ழ்‌ நவள 
யாய 


'நம்முடைய தேவனாகிய கர்த்தரை 
நாம்‌ தொழுதுகொள்ளுகிறபோதெல்லாம்‌, 
அவர்‌ நமக்குச்‌ சமீபமாயிருக்கிறதுபோல, 
தேவனை இவ்வளவு சமீபமாய்ப்‌ 


பெற்றிருக்கிற வேறே பெரிய ஜாதி எது?” 
(உபா 47). 


சாட்சிகளை 
நிற்க 


நீர்‌ உம்முடைய 
என்றென்றைக்கும்‌ 
ஸ்தாபித்தீர்‌ 


நீர்‌ உம்முடைய காட்சிகளை 
என்றென்றைக்கும்‌ நிற்க ஸ்தாயித்தீர்‌ 
என்பதை, அவைகளால்‌ நாண்‌. 
நெடுநாளாய்‌ அறித்திருக்கிறேன்‌ 
(சுங்‌ 119:159). 
கற்பனைகளெல்லாம்‌ 
உண்மை. அவருடைய வார்த்தையும்‌. 
உடன்படிக்கையும்‌ உண்மையானவை. 
கர்த்தர்‌ ஆயிரம்‌ சந்ததிக்கும்‌ தம்முடைய 
வாக்குத்தத்தத்தைச்‌ சொல்லுகிறார்‌ 
கர்த்தருடைய உடன்படிக்கை எல்லா 
சந்ததியாருக்கும்‌ மாறாத 
உண்மையாயிருக்கும்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
சாட்சிகளை என்றென்றைக்கும்‌ நிற்க 
ஸ்தாபித்திருக்கிறார்‌. வானமும்‌ பூமியும்‌ 
ஒழிந்து! தனால்‌ கர்த்தருடைய 
வார்த்தை ஒருபோதும்‌ ஒழிந்துபோகாது. 


எங்களால்‌ தேவனுக்கு 
மகிமையுண்டாகும்பர, தேவனுடைய 
வாக்குத்தத்தங்களெல்லாம்‌ இயேசு 
கிறிஸ்துவுக்குள்‌ ஆம்‌ என்றும்‌. 
அவருக்குள்‌ மென்‌ என்றும்‌ 
இருக்கிறதே” (2கொரி 1:20). 


கர்த்தருடைய 


ஆரம்பித்தார்‌. 
தேவனுடைய 


அவருக்கு உண்மையுள்ளதாயிருக்கிறது. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


வீரிவுரை ம்மா 


PUBLISHERS 


கற்பனைகளெல்லாம்‌ 
என்பதை தாவீது 
ஜீவியத்தில்‌ 

கர்த்தர்‌ 

அவர்‌ 
தாவீது 


கர்த்தருடைய 
உண்மையானவை 
தன்னுடைய 
அனுபவித்திருக்கிறார்‌. ்‌ 
உண்மையுள்ளவர்‌ என்பதையும்‌, 
வாக்குமாறாதவர்‌ என்பதையும்‌ 


நெடுநாளாய்‌ அறிந்திருக்கிறா 


ரேஷ்‌ 
சங்‌ 119 : 158-160. 


சங்‌ 119158. என்‌ உபத்திரவத்தைப்‌ 
பார்த்து, என்னை விடுவியும்‌ உமது 
வேதத்தை மறவேன்‌. 


சங்‌ 119:154. எனக்காக நீர்‌ வழக்காடி, 
என்னை மீட்டுக்கொள்ளும்‌, உம்முடைய 
வார்த்தையின்‌ படியே என்னை 
உயிர்ப்பியும்‌. 


சங்‌ 119155. இரட்சிப்பு 


துன்மார்க்கருக்குத்‌ தூரமாயிருக்கிறது, 
அவர்கள்‌ உமது பிரமாணங்களைத்‌ 
'தேடார்கள்‌.. 


சங்‌ 119156. கர்த்தாவே, உம்முடைய 
இரக்கங்கள்‌. மிகுதியாயிருக்கிறது; 
உமது நியாயங்களிண்படி என்னை 
உயிர்ப்பியும்‌. 


சங்‌ 119157. 
துன்பப்படுத்துகிறவர்களும்‌ 
விரோதிக்கிறவர்களும்‌ 
ஆனாலும்‌ உம்முடைய 
விட்டு விலகேன்‌. 


என்னைத்‌ 
என்னை 
அநேகர்‌; 
காட்சிகளை: 


சங்‌ 119158. உமது வசனத்தைக்‌ 
காத்துக்‌ கொள்ளாத துரோகிகளை 
நான்‌ கண்டபோது, எனக்கு 
அருவருப்பாயிருத்‌ தது. 


சங்‌ 119159. இதே, 
கட்டனைகளை நேசிக்கிறேன்‌; 
கர்த்தாவே, உமது கிருபையின்படி. 
என்னை உயிர்ப்பியும்‌. 


உம்முடைய 


சங்‌ 119160. உம்முடைய வசனம்‌ 
சமூலமும்‌ சத்தியமும்‌, உம்முடைய தீதி 
'தியாயமெல்லாம்‌ தித்தியாம்‌. 





ழ்‌ நள 
யாய 


என்னை உயிர்ப்பியும்‌ 


என்‌  உயத்திரவத்தைப்பார்த்து, 
என்னை விடுவியும்‌; உம வேதத்தை 
மறவேன்‌. எனக்காக வழக்காடி. 
என்னை அட்டுக்கொள்ளும்‌ உம்முடைய 
வார்த்தையின்‌ படியே என்னை 
உயிர்ப்பியும்‌ (சுங்‌ 119:159,154). 


தாவீது தேவனுடைய 
இரக்கத்திற்காக கெஞ்சி மன்றாடுகிறார்‌. 
கர்த்தரிடத்தில்‌ ஜெபம்பண்ணும்போது, 
“என்‌ உபத்திரவத்தைப்‌ பாரும்‌” என்று 
பணிவோடு சொல்லுகிறார்‌. தாவீது 
தேவனுடைய இரக்கத்தைப்‌ பார்க்கும்‌ 
போது, அவருடைய வல்லமையையும்‌ 
பார்க்கிறார்‌. “என்னை விடுவியும்‌" என்று 
ஜெபிக்கிறார்‌. தேவன்‌ தம்முடைய 
இரக்கத்தினால்‌ நம்முடைய 
உபத்திரவத்தைப்‌ பார்ப்பார்‌. அவர்‌ 
தம்முடைய, வல்லமையினால்‌ நம்மை 

ப்பார்‌. 


தாவீது தேவனுடைய நீதியையும்‌ 
நோக்கிப்‌ பார்க்கிறார்‌. “எனக்காக நீர்‌ 
வழக்காடும்‌' என்று ஜெபம்பண்ணுகிறார்‌. 
கர்த்தர்‌ தாவீதின்‌ சார்பாக பரிந்து 
பேசவேண்டும்‌. அவருடைய சார்பாக 
வழக்காட வேண்டும்‌. அப்போது கர்த்தர்‌ 
A I எ 


தாவீது தேவனுடைய சுபாவத்தை 
நோக்கிப்‌ பார்த்து, “என்னை உயிர்ப்பியும்‌" 
என்று ஜெபர்பண்ணுகிறார்‌. தனக்கு 
ஆறுதலைத்‌ தருமாறும்‌, ன்‌ 
உயிர்ப்பிக்குமாறும்‌. 
விடுவிக்குமாறும்‌ தாவீது கர்த்தரிடத்தில்‌ 
பயபக்தியோடு ஜெபம்பண்ணுகிறார்‌. 
“என்னை உயிர்ப்பியும்‌' என்று தாவீது பல. 


என்று தாவீது 
கர்த்தரிடத்தில்‌ விண்ணப்பம்பண்ணுகிறார்‌ 
மேலும்‌ தாவீது கர்த்தருடைய வேதத்தை 
மறவா; டம்‌ வாக்குப்‌ 
பண்ணு. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை OODNEYIS 


PUBLISHERS 


இரட்சிப்பு துன்மார்க்கருக்கு 
தூரமாயிருக்கி றது 


இரட்சிப்பு 
தூரமாயிருக்கிறது, 
பிரமாணங்கணைத்‌ 
(சங்‌ 119159). 


துன்மார்க்கருக்குத்‌ 
அவர்கள்‌ உமது 


தேடார்கள்‌. 


தேவனுக்கு விரோதனாகக்‌ கலகம்‌ 
பண்ணுகிறவர்களுக்கு தேவனுடைய 
இரட்சிப்பு தூரமாயிருக்கும்‌. 
அவர்கள்‌ துன்மார்க்கராயிருக்கிறார்கள்‌. 
துன்மார்க்கமான கிரியைகளை விரும்பி 
செய்கிறார்கள்‌. துணிகரமான 
பாவங்களைச்‌ செய்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
தேவனுடைய க்கான 
தேடுவதில்லை. 

உலகப்பிரகாரமாக செ ந்தர்‌ 


னால்‌ அவர்களுடைய ய 
யி தனன பன்‌ வில! | 
இரட்சிப்பு 


தூரமாயிருக்கும்‌ கர்த்தரையும்‌, 
அவருடைய பிரமாணங்களையும்‌ 
தேடாதவர்களுக்கு இரட்சிப்பு தூரமாகவே 
இருக்கும்‌. இரட்சிப்பு கர்த்தருடையது. 
கர்த்தரைத்‌ தேடுகிறவர்கள்‌ மாத்திரமே 
அவரைக்‌. கண்டுபிடிப்பார்கள்‌. 
தன்மார்க்கரோ கர்த்தரையும்‌ 
தேடுவதில்லை, அவருடைய 
பிரமாணங்கணயும்‌ தேடுவதில்லை. 
3) ட துன்மார்க்கருக்கு நித்திய 
[ப்‌ சிப்பு தூரமாகவே இருக்கும்‌. 


தங்கள்‌ இருதயத்தில்‌ 
கர்த்தருக்கு இடங்கொடுப்பதில்லை. 
கர்த்தரை விட்டு விலகியே 
ஜீவிக்கிறார்கள்‌. இவர்கள்‌ கர்த்தருடைய 
இரட்சிப்பை விட்டும்‌ விலகியே 
ஜீவிப்பார்கள்‌. நாம்‌ இரட்சகரைவிட்டு 
விலகிக்போகும்போது, இரட்சிப்பைவிட்டும்‌ 
விலகிப்போய்விடுவோம்‌. வெகுதூரம்‌ 
விலகிப்போய்விட்டால்‌, எட்டமுடியாத 
தூரத்திற்குப்‌ போய்விடுவோம்‌. அதன்பின்பு 
இரட்சிப்பைப்‌ பெற்றுக்கொள்வது மிகவும்‌ 
கடினம்‌. 


துன்மார்க்கருக்கு 


துன்மார்க்கர்‌ 





ழ்‌ நள 
ஈயா 


நாம்‌ எந்த அளவுக்கு பாவத்தில்‌ 
உறுதியாய்‌ நிலைத்திருக்கிறோமோ, அந்த 
அளவுக்கு நம்முடைய ஆத்தும இரட்சிப்பு 
நம்மை விட்டு தூரமாக விலகிப்‌ 
போய்விடும்‌. பாவத்தில்‌. 
நிலைத்திருக்கிறவர்கள்‌ வாழ்வடைய 
மாட்டார்கள்‌. பாவத்தை அறிக்கை செய்து 
விட்டுவிடுகிறவர்களோ. தேவனுடைய 
இரக்கத்தைப்‌ பெற்றுக்கொள்வார்கள்‌. 
வனுடைய ட்சிப்பைப்‌ 
ரைன்‌ பா 


என்னை உயிர்ப்பியும்‌ 


கர்த்தாவே, உம்முடைய 
இரக்கங்கள்‌ மிகுதியாயிருக்கிறது; 
உமது தியாயங்களின்படி எண்ணை 
உயிர்ப்பியும்‌ (சங்‌ 119:156). 


துன்மார்க்கருடைய 
கர்த்தரிடத்தில்‌ 
கர்த்தருடைய 
தேடமாட்டார்கள்‌ 
த்தும்‌ இரட்சிப்பு 
ருக்கிறது என்றும்‌ 


தாவீது 
துர்க்குணத்தைப்பற்றி 
முறையிட்டார்‌. அவர்கள்‌ 
பிரமாணங்களை 
என்றும்‌ 
அவர்களுக்கு தூரமாய்‌ 
சொன்னார்‌ 
துன்மார்க்கருக்கு 
தூரமாமிருந்தாலும்‌, கர்த்தருடைய 
இரக்கங்கள்‌ மிகுதியாகவே இருக்கிறது. 

|ஷர்‌ 'மாரக்கராய்‌ லும்‌, 
ந்த்‌ தவக்‌ நர்‌ 

துன்மார்க்கருக்கு இரட்சிப்பு 
'தூரமாயிருந்தாலும்‌, அவர்களை 
இரட்சிப்பதற்கு கர்த்தருடைய 
இரக்கங்களும்‌, கிருபைகளும்‌ 
போதுமானவையாயிருக்கிறது. அவர்கள்‌ 
தேவனுடைய இரக்கங்களை அசட்டை 
பண்ணக்கூடாது. கர்த்தரையும்‌ அசட்டை 
பண்ணக்கூடாது. தங்களுடைய ஆத்தும 
இரட்சிப்பையும்‌ அசட்டைபண்ணக்கூடாது. 
கர்த்தரிடத்தில்‌ பயபக்தியோடு வந்து, 
தங்களுடைய பாவங்களுக்காக மனம்‌ 
வருந்தி, பாவங்களை விட்டு 
விலகும்போது, கர்த்தர்‌ அவர்களையும்‌ 
இரட்சிப்பார்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை 


QODNENS 
PUBLISHERS 


தாவீது மறுபடியுமா, “என்னை 
உயிர்ப்பியும்‌” என்று கர்த்தரிடத்தில்‌ 
ஜெபம்பண்ணுகிறார்‌. இதற்கு முன்பு, 
“உம்முடைய வார்த்தையின்படியே என்னை 
உயிர்ப்பியும்‌” (சங்‌ 119154) என்று 
ஜெபம்பண்ணியவர்‌, இப்போது, * உமது 
நியாயங்களின்‌। என்னை உயிர்ப்பியும்‌' 
என்று ஜெபம்பண்ணுகிறார்‌. 


உம்முடைய சாட்சிகளை விட்டு 
விலகேன்‌: 


என்னைத்‌ 
படுத்துகிறவர்களும்‌ 
விரோதிக்கிறவர்களும்‌ அநேகர்‌; 
ஆனாலும்‌ உம்முடைய சாட்சிகளை 
விட்டு விலகேன்‌ (சங்‌ 119:157). 


துன்பப்‌ 
என்னை 


தாவீது சமஸ்த இஸ்ரவேலுக்கும்‌ 
ராஜாவாயிருக்கிறார்‌. இதனால்‌ அவருக்கு 
சிநேகிதர்‌ அதிகமாயிருபபதுபோல, 
விரோதிகளும்‌ அதிகபாமிருக்கிறார்கள்‌. 
தாவீதின்‌ சிநேகிதர்கள்‌ அவருடைய 
நல்வாழ்வை விரும்புகிறார்கள்‌. அவரை 
நேசிக்கிறார்கள்‌. தாவீதுக்கு 
சிநேகிதர்களைவி. சத்துருக்களே 
க அவர்கள்‌ 


தன்பப்படுத்துகிறார்கள்‌ 
க 'விரோதிக்கிறார்கள்‌. 


தாவீது இயேசுகிறிஸ்தவக்கும்‌, புதிய 
ஏற்பாட்டு 
அடையாளமாயிருக்கிறார்‌. 
கிறிஸ்துவைத்‌  துன்பப்படுத்தியவர்களும்‌, 
விரோதித்தவர்களும்‌ அதிகம்‌ பேர்‌ 
இருந்தார்கள்‌. இயேசுகிறிஸ்துவின்‌ 
சபையையும்‌ 
ஜன்பப்படத்துகிறார்கள்‌ 

ரோதிக்கிறார்கள்‌. 


கர்த்தர்‌ நம்முடைய கரத்தை 
பற்றியிருக்கும்போது, கர்த்தர்‌ நம்மோடு 
கூடயிருக்கும்போது, நாம்‌ கர்த்தருடைய 
அடிச்சுவடுகளைப்‌ பின்பற்றிச்‌ செல்லும்‌ 
போது, நாம்‌ யாருக்கும்‌ பயப்பட 
வேண்டிய அவசியமில்லை நம்மைத்‌ 
துன்பப்படுத்துகிறவர்களும்‌ விரோதிகளும்‌ 
அதாயிருத்து ம்‌. நம்மோடு 
க்கிற கர்த்தர்‌ பெரியவர்‌. அவரே 
nn 





ழ்‌ நள 
யாய 


தாவீது தன்னுடைய சத்துருக்களைப்‌ 
பற்றி கர்த்தரிடத்தில்‌ முறையிட்ட பின்பு, 
“நான்‌ உம்முடைய சாட்சிகளை விட்டு 
விலகேன்‌” என்று வாக்குப்பண்ணுகிறார்‌. 
இதற்கு முன்பு “உமது 

மறவேன்‌” (சங்‌ 119153) 
பொருத்தனை 
கர்த்தருடைய 
விலகுவதில்லை 
செய்கிறார்‌. 


செய்தவர்‌, 
சாட்சிகளை 


உமது வசனத்தைக்‌ 
கொள்ளாத துரோகிகள்‌ 


காத்துக்‌ 


காத்துக்‌. 
த 


உமது வசனத்தைக்‌ 
கொள்ளாத துரோகிகளை 
கண்டபோது, 

அருவருப்பாயிருந்தது (சங்‌. 119158), 


தாவீது தன்னுடைய ஜீவியகாலத்தில்‌ 
எல்லாவிதமான ஜனங்களையும்‌ 
பார்க்கிறார்‌. ஜனங்களில்‌ பலர்‌ 
நல்லவர்களாகவும்‌, _ நீதிமான்களாகவும்‌, 
பரிசுத்தவான்களாகவும்‌ இருக்கிறார்கள்‌. 
வேறுசிலரோ பாவிகளாகவும்‌, 
துன்மார்க்கராகவும்‌  துரோகிகளாகவும்‌ 
இருக்கிறார்கள்‌. துரோகிகள்‌ 
கர்த்தருடைய வேதத்தைக்‌ காத்துக்‌. 
கொள்வதில்லை. தாவீதும்‌, அவரைப்போல. 
மற்ற பரிசுத்தவான்க௧ளும்‌ கர்த்தருடைய 
வேதத்தை மறவாதிருக்கிறார்கள்‌. 
கர்த்தருடைய சாட்சிகளை விட்டு 

விலகாதிருக்கிறார்கள்‌. 
தாவீது இப்படிப்பட்ட துரோகிகளைப்‌ 
பார்க்கிறார்‌. அது அவருக்கு 
அருவருப்பாயிருக்கிறது தேவனைத்‌ 
தூஷிக்கிற துரோகிகளைப்‌ பார்க்கும்போது 
தாவீதின்‌ இருதயம்‌ வேதனைப்படுகிறது. 
துக்கப்படுகிறது. சாத்தான்‌ இந்த 
உலகத்தை வஞ்சிக்கிறான்‌. மனுஷருடைய 
இருதயத்தைத்‌ திருடி அதில்‌ 
மனுஷருடைய 


குடியிருக்கிறான்‌. 
ஆத்துமாவை அழிவுக்கு நேராக 
வழிநடத்துகிறான்‌. சாத்தானுக்குத்‌ 
தங்களை ஒப்புக்கொடுத்தவர்கள்‌ 
கர்த்தருடைய வசனத்தைக்‌ காத்துக்‌ 
கொள்ளாத துரோகிகளாகவே. 


இருப்பார்கள்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மமம்‌ 


PUBLISHERS 
என்னை உயிர்ப்பியும்‌ 


இதே, உம்முடைய 
கட்டனைகளை நேசிக்கிறேன்‌; 
கர்த்தாவே உமது கிருபையின்படி. 
என்னை உயிர்ப்பியும்‌ (சங்‌ 119:159). 


தாவீது கர்த்தருடைய சமுகத்தில்‌, 
“உம்முடைய கட்டளைகளை 
நிறைவேற்றினேன்‌” என்று 
ஜெபம்பண்ணாமல்‌, “இதோ, உம்முடைய 
கட்டளைகளை நேசிக்கிறேன்‌” என்றே 
ஜெபம்பண்ணுகிறார்‌. தாவீது 
தன்னைப்பற்றி நன்றாகத்‌ தெரிந்து 
வைத்திருக்கிறார்‌. தாவீதுக்கு அவருடைய 
பலவீனம்‌ தெரிந்திருக்கிறது. அவருடைய 
குறைகள்‌ தெரிந்திருக்கிறது. 


தாவீது கர்த்தருடைய கட்டளைகளை 
நேசிக்கிறார்‌. இது தாவீதுக்கும்‌ தெரியும்‌, 
கர்த்தருக்கும்‌ தெரியும்‌. நாம்‌ தேவனுக்கு 
கீழ்ப்படியும்போது, நம்முடைய கீழ்ப்படிதல்‌ 
தேவனுக்கு! பிரியமாயிருக்கிறது. நாம்‌ 
தேவனுடைய கட்டளைகளுக்குக்‌ 
கீழ்ப்படிய வேண்டும்‌. அவருடைய 
பிரமாணத்திற்குக்‌  கீழ்ப்படியவேண்டும்‌. 
பலியைவிட கீழ்ப்பஏதலே உத்தமமானது. 
நாம்‌ கட்டாயப்படுத்தபபட்டு தேவனுடைய 
கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவதினால்‌ 
பிரயோஜனமில்லை. நாம்‌ மனப்பூர்வமாக, 
தேவனுடைய கட்டளைகளை நேசித்து, 
அவற்றிற்கு கீழ்ப்படியவேண்டும்‌. 
அதுதான்‌ நமக்கு பிரயோஜனபானது. 
ஆசீர்வாதமானது. 


தாவீது மறுபியுமாக, “என்னை 
உயிர்ப்பியும்‌” என்று கர்த்தரிடத்தில்‌ 
ஜெபம்பண்ணுகிறார்‌. இதற்கு முன்பு, 
“உம்முடைய வார்த்தையின்படியே 
என்னை உயிர்ப்பியும்‌' என்றும்‌, “உமது 
நியாயங்களின்படி என்னை உயிர்ப்பியும்‌' 
என்றும்‌ சொன்னவர்‌ இப்போது, “உமது 
கிருபையின்படி என்னை உயிர்ப்பியும்‌” 
என்று ஜெபம்பண்ணுகிறார்‌. நம்முடைய 
ஆவிக்குரிய ஜீவியத்தில்‌ கர்த்தர்‌ நம்மை 
உயிர்ப்பிக்கவேண்டும்‌. நாம்‌ ஆவிக்குரிய 
ஜீவனைப்பெற்றுக்கொள்ளவேண்‌। 





ழ்‌ நள 
யாய 
உம்முடைய வசனம்‌ சமூல்மும்‌ 
சத்தியமும்‌ 


உம்முடைய வசனம்‌ தல்‌ 
சத்தியமும்‌, உம்முடைய தி 
'தியாயமெல்லாம்‌ நித்தியம்‌ 
(சங்‌ 118:160). 


வார்த்தை 
தாவீதைத்‌ 


தேவனுடைய 
சத்தியமானது 
துன்பப்படுத்துகிறவர்களும்‌. 
விரோதிக்கிறவர்களும்‌ 
அநேகராயிருக்கிறார்கள்‌. அவர்‌ 
வேதனையிலும்‌. நெருக்கத்திலும்‌ 
இருக்கிறார்‌. இவற்றிற்கு மத்தியில்‌ தாவீது 
கர்த்தருடைய வசனத்தைத்‌ 
தியானிக்கிறார்‌. கர்த்தருடைய வசனம்‌ 
சத்தியமானது என்னும்‌ தியானம்‌ 
தாவீதுக்கு ஆறுதலாயிருக்கிறது. தாவீது 
கர்த்தருடைய வசனத்தைப்பற்றிச்‌ 
சொல்லும்போது, அது சமூலமும்‌ 
சத்தியம்‌” என்று சொல்லுகிறார்‌. இந்த 
வாக்கியத்திற்கு. “கர்த்தருடைய வசனம்‌ 
ஆதிமுதற்கொண்டே சத்தியமானது” 
என்று பொருள்‌, 


தேவன்‌ மனுயுத்திரருக்குத்‌ தம்மை 
எப்போது வெளிப்படுத்த ஆரம்பித்தாரோ, 
அவர்‌ மனுஒஷரோடு எப்போது பேச 
ஆரம்பித்தாரோ, அப்போதிலிருந்து 
அவர்‌ நமக்கு சொன்ன வார்த்தைகள்‌ 
எல்லாமே... சத்தியமுள்ளதாமிருக்கிறது. 
அவற்றை நாம்‌ நம்பலாம்‌. அவற்றை நாம்‌ 
சார்ந்து ஜீவிக்கவாம்‌. , கர்த்தருடைய 
வசனம்‌ சமூலமும்‌ சத்‌; 


இயேசுகிறிஸ்துவின்‌ சபை, ஆரம்பம்‌ 
முதற்கொண்டே, தேவனுடைய வசனத்தின்‌ 
மீது கட்டியெழுப்பப்பட்டிருக்கிறது. 
கர்த்தராகிய கிறிஸ்துவும்‌. 
அவருடைய வார்த்தையும்‌ திருச்சபைக்கு 
அஸ்திபாரமாயிருக்கிறது. கிறிஸ்துவாகிய 
கன்மலையின்மீது அவருடைய சபை 
கட்டியெழுப்பப்பட்டிருக்கிறது. சபை 
ற்பித்‌ அநேக வருஷங்கள்‌ 
அது பழையதாய்ப்‌ 
உலகப்பிரகாரமான 

பொருட்கள்‌ காலத்தினால்‌ பழசாய்ப்போகும்‌ 
கர்‌ டய சபை போதும்‌ 
வலக்கால்‌ பழய பொதிகை 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை OCDNENIS 


PUBLISHERS 


நியாயமும்‌ 
கர்த்தருடைய வசனம்‌ 
ஆதிமுதல்‌ சத்தியமாயிருப்பதுபோல, 
அவருடைய நீதியும்‌ நியாயமும்‌ 
நித்தியமாயிருக்கிறது. இயேசுகிறிஸ்துவின்‌ 
ஆளுகை நிலையானது. கிறிஸ்துவின்‌ 
ராஜ்யத்திற்கு உறுதியான அஸ்திபாரம்‌ 
உண்டு. கிறிஸ்துவின்‌ ராஜ்யம்‌ நிலைத்து 
நிற்கும்‌ முடிவு... வரையிலும்‌. 
நிலைத்திருக்குமா; கிறிஸ்துவின்‌ ராஜ்யம்‌ 
உறுதியாக ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. 


தேவனுடைய நீதியும்‌ 
நித்தியமானது. 


வானமும்‌ 
அழிந்துபோனாலும்‌, 


பூரியும்‌. 
இபேசுகிறிஸ்துவின்‌ 
வார்த்தைகள்‌ ஒருபோதும்‌ அறிந்து 
போவதில்லை. இந்த உலகத்திலுள்ள 
ராஜ்யங்களெல்லாம்‌ அழிந்துபோனாலும்‌, 
இயேசுகிறிஸ்துவின்‌ ராஜ்யம்‌ ஒருபோதும்‌ 
அழிந்துபோவதில்லை. கிறிஸ்து 
நித்தியமானவர்‌. அவருடைய வார்த்தை 
நித்தியமானது. அவருடைய நீதியும்‌ 
நியாயமும்‌ நித்தியமானது. அவருடைய 
ராஜ்யமும்‌ நித்தியமான து. 


ஷீன்‌ 
சங்‌ 119 : 161-168 


சங்‌ 119:161. பிரபுக்கள்‌ காரணமில்லாமல்‌ 
என்னைத்‌. துன்பப்படுத்தினார்கள்‌, 
ஆனாலும்‌ என்‌ இருதயம்‌ உமது 
வசனத்திற்கே பயப்படுகிறது. 


சன்‌ 119-162. மிகுந்த 
 கொள்னையுடைமையையக்‌ கண்டு 
பிடிக்கிறவன்‌ மகிழுகிறதுயோல, நான்‌ 

வார்த்தையின்பேரில்‌ 
மகிழுகிறேன்‌.. 


சங்‌ 119165. பொய்யைப்‌ பகைத்து 
அருவருக்கிறேன்‌; உம்முடைய 
வேதத்தையோ நேசிக்கிறேன்‌. 


சங்‌ 119164. உமது 
நீதிநியாயங்களினிமித்தம்‌, ஒருநானில்‌ 
ஏழுதரம்‌ உம்மைத்துதிக்கிறேன்‌. 

சண்‌ 119165. உம்முடைய வேதத்தை 
நேசிக்கிறவர்களுக்கு மிகுத்த 


சமாதானமுண்டு; அவர்களுக்கு. 
'இடறலில்லை. 





ழ்‌ பப்ப 
யாய 


சுங்‌ 119166. கர்த்தாவே, உம்முடைய 
இரட்சிப்புக்கு நான்‌ காத்திருந்து, 
உம்முடைய கற்பனைகளின்‌ படி. 
செய்கிறேன்‌. 


சங்‌ 119:167. என்‌ ஆத்துமா உமது 
சாட்சிகளைக்‌ காக்கும்‌; அவைகளை 
நான்‌ மிகவும்‌ நேசிக்கிறேன்‌. 


சங்‌ 119168. உமது கட்டளைகளையும்‌ 
உமது. சாட்சிகளையும்‌ காத்து 
நடக்கிறேன்‌; என்‌  வழிகனெல்லாம்‌ 
உமக்கு முன்பாக இருக்கிறது. 


இருதயம்‌ உமது வசனத்திற்கே 
பயப்படுகிறது 

பிரபுக்கள்‌ காரணமில்லாமல்‌ 
என்னைத்‌ துன்பப்படுத்தினார்கள்‌, 
ஆனாலும்‌ என்‌ இருதயம்‌ உமது 
வசனத்திற்கே பயப்படுகிறது 
(சங்‌ 1191161). 


இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ துன்மார்க்கர்‌ 
நீதிமான்களைத்‌ துன்பப்படுத்துகிறார்கள்‌. 
இது ஆச்சரியமான காரியமல்ல. எல்லா 
பகுதிகளிலும்‌ இப்படிப்பட்ட 
துர்ச்சம்பவங்கள்‌ நடக்கத்தான்‌ செய்கிறது. 
பிரபுக்கள்‌ துன்மார்க்கராயிருக்கும்போது, 
நீதிமான்களுக்கு அநேகத்‌ துன்பங்கள்‌ 
உண்டாகும்‌. தாவீது கர்த்தரிடத்தில்‌, 
“பிரபுக்கள்‌ காரணமில்லாமல்‌ என்னைத்‌ 
துன்பப்படுத்தினார்கள்‌ என்று 
முறையிடுகிறார்‌ 

பிரபுக்களின்‌ கையில்‌ அதிகாரம்‌ 
இருக்கிறது. ஆயுதம்‌ இருக்கிறது. நீதியும்‌, 
நியாயமும்‌, சட்டமும்‌ அவர்கள்‌ 
கையில்தான்‌ இருக்கிறது. அவர்கள்‌ 
ஜனங்களை நீதியாய்‌ ஆளுகை செய்ய 
வேண்டும்‌. அவர்களுடைய 
வார்த்தைகளிலும்‌, செயல்களிலும்‌, 
ஆளுகையிலும்‌ நீதியும்‌ நியாயமும்‌ 
இருக்கவேண்டும்‌. ஆனால்‌ அவர்களோ 
நீதி நியாயங்களை ஒதுக்கி 
வைத்துவிட்டு, தங்கள்‌ இஷ்டம்போல 
செயல்படுகிறார்கள்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை OCDNENIS 


PUBLISHERS 


கர்த்தரே பிரபுக்களுக்கு அதிகாரம்‌ 
கொடுத்திருக்கிறார்‌. தங்களிடத்திலுள்ள 
அதிகாரத்தை பிரபுக்கள்‌: 
நியாயமாயும்‌ 
கர்த்தரிடத்திலிருந்து 
அதிகாரத்தை, 
நாமமகிமைக்காக பயன்படுத்தவேண்டும்‌. 
பிரபுக்கள்‌ தங்கள்‌ அதிகாரத்தை 
தேவனுக்கு விரோதமாக போதும்‌ 
பயன்படுத்திலிடக்கமாது. என்‌ 


தாவீது இங்கு அக்கிரமக்காரரான 
பிரபுக்களைப்பற்றி கர்த்தரிடத்தில்‌ 
முறையிடுகிறார்‌. அவர்கள்‌ அநியாயம்‌. 
செய்கிறார்கள்‌. இதனால்‌ தாவீதின்‌ 
இருதயம்‌ 'சோர்வடைந்துவிடவில்லை. 
அவர்‌ கர்த்தரைவிட்டு விலகிப்‌ 
போய்விடவில்லை. பிரபுக்கள்‌ தன்னை 
காரணமில்லாமல்‌ துன்பப்படுத்தினாலும்‌, 
தன்னுடைய இருதயம்‌ கர்த்தருடைய 
வசனத்திற்கே பயப்படுகிறது என்று 
தாவீ; கர்த்தரிடத்தில்‌ அறிக்கை 
செய்கிறார்‌. 

பிரபுக்கள்‌ 
வார்த்தைக்கு விரோதமாக 
செய்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
அவருடைய 
பயப்படாதிருக்கிறார்கள்‌. 
தாவீதின்‌ இருதயமோ கர்த்தருடைய 
வசனத்திற்குப்‌ பயபடுகிறது. தாவீது 
கர்த்தருடைய வசனத்திற்குக்‌ 
கீழ்ப்படிகிறார்‌. அதைத்‌ தன்னுடைய 
இருதயத்தில்‌ பதியவைத்துக்கொள்கிறார்‌. 
கர்த்தருக்குப்‌ பிரியமாக ஜீவிக்கிறார்‌. 


தேவனுடைய 
கிரியை 
தேவனுக்கும்‌, 
வார்த்தைக்கும்‌ 
ஆனால்‌ 


தன்னைக்‌ காரணமில்லாமல்‌ 
துன்பப்படுத்துகிறவர்களை கர்த்தர்‌ 
பார்த்துக்கொள்வார்‌ என்று தீர்மானித்து, 
தாவீது கர்த்தருக்குப்‌ பிரியமானதைச்‌ 
செய்ய விரும்புகிறார்‌. கர்த்தருக்குப்‌ 
பயப்படுகிறவர்கள்‌ அவருடைய 
வசனத்திற்கும்‌ பயப்படுவார்கள்‌. 
கர்த்தருக்குப்‌ பயப்படுவதே ஞானத்தின்‌ 
ஆரம்பம்‌. கர்த்தருடைய வசனத்திற்குப்‌ 
பயப்படுகிறவர்களிடத்தில்‌ தேவனுடைய 
விசேஷித்த ஞானம்‌ தங்கியிருக்கும்‌. 





1 
TT 
நான்‌ உமது வார்த்தையின்‌ 
பேரில்‌ மகிழுகிறேன்‌ 


மிகுத்த கொள்னையுடைமையைக்‌ 
கண்டுபிடிக்கிறவன்‌ மகிழுகிறதுபோல, 
நான்‌ உமது வார்த்தையின்பேரில்‌: 
மகிழுகிறேன்‌ (சங்‌ 119:192). 


தாவீது கர்த்தருடைய வார்த்தையின்‌ 
பேரில்‌ மகிழ்ச்சியாயிருக்கிறார்‌. தாவீதின்‌ 
இருதயம்‌ கர்த்தருடைய வார்த்தையினால்‌ 
நிரம்பியிருக்கிறது. அவருடைய இருதயம்‌ 
கர்த்தருடைய வார்த்தைக்குப்‌. 
பயப்படுகிறது. அதே இருதயம்‌ 
கர்த்‌ டய வார்த்தையின்பேரில்‌ 
ம ரச்சபாயும்‌ இருக்கிறது. னு 
டண? வார்த்தையின்‌ பேரில்‌ 
நாம்‌ க 
பயபக்தியாமிருக்கிறோயோ 
அளவுக்கு. நமக்குள்‌ மெய்யான 
சந்தோஷமும்‌, மெய்யான சமாதானமும்‌ 
நிரம்பியிருக்கும்‌. மிகுந்த 
கொள்ளையுடமையைக்‌ கண்டுபிடிக்கிறவன்‌ 
மகிழ்ச்சியடைவான்‌. து 
உலகப்பிரகாரமான சந்தோஷம்‌. 
தேவனுடைய 


தாவீதுக்கோ 
வசனத்தினால்‌ ஆவிக்குரிய சந்தோஷம்‌ 
உண்டாயிருக்கிறது. உலகப்பிரகாரமான 
சந்தோஷம்‌ நிலைத்து நிற்காது. 
ஆவிக்குரிய சந்தோஷமோ நித்திய 
சந்தோஷமாயிருக்கும்‌. 


உம்முடைய 
நேசிக்கிறேன்‌ 


வேதத்தையோ 


பொய்யைப்‌: 
அருவருக்கிறேன்‌; 
வேதத்தையோ 
(சங்‌ 119168). 


பகைத்து 
உம்முடைய 
நேசிக்கிறேன்‌. 


நன வ ஆத்துமாவில்‌ நேசிப்பதும்‌ 
இருக்கவேண்டும்‌, 
இருக்கவேண்டும்‌... 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மமம்‌ 


PUBLISHERS 


தாவீது பொய்யைப்‌ பகைத்து 
அருவருப்பதாகவும்‌, கர்த்தருடைய 
வேதத்தை நேசிப்பதாகவும்‌, கர்த்தருடைய 
சமுகத்தில்‌ வாக்குப்பண்ணுகிறார்‌. 


தாவீதின்‌ இருதயத்தில்‌ பாவத்தை 
வெறுக்கும்‌ சுபாவம்‌ இருக்கிறது. 
பாவத்தைப்பற்றி அவரால்‌ சந்தோஷமாய்‌ 
சிந்திக்க முடியவில்லை. அவர்‌ பாவத்தை 
பகைத்து அருவருக்கிறார்‌. பாவத்தின்‌ 
விளைவினால்‌ பொய்‌ பிறக்கிறது. எல்லா 
மாய்மாலங்களும்‌ பாவமானவை. அவை 
பொய்யானவை. கர்த்தருக்கு விரோதமான 
தவறான உபதேசங்களெல்லாமே 
பொய்யானவை. கள்ளஉபதேசத்தில்‌ 
சத்தியம்‌ இருக்காது. விசுவாசத்தைவிட்டு 
விலகிப்போவது எல்லாமே பொய்யானது. 


நம்முடைய அன்றாட பேச்சிலும்‌ 
செய்கையிலும்‌ உண்மையிருக்கவேண்டும்‌. 
நம்முடைய வியாபாரத்திலும்‌ தொழிலும்‌ 
உண்மையிருக்க வேண்டும்‌. கர்த்தர்‌ 
உண்மையுள்ளவர்‌ கர்த்தருடைய 
பிள்ளைகளாகிய நாமும்‌ 
உண்மையுள்ளவர்களாயிருக்க வேண்டும்‌. 
பொய்யான பேச்சும்‌, பொய்யான 
செய்கையும்‌ தேவனுக்கும்‌ மனுஷருக்கும்‌ 
விரோதமான பாவம்‌. நல்லவர்கள்‌ 
பொய்யை வெறுப்பார்கள்‌. தாவீது 
கர்த்தருக்கு முன்பாக 
நீதிமானாகயிருக்கிறார்‌. அவர்‌ 
பொய்யைப்‌ பகைத்து, அதை 
அருவருக்கிறார்‌. 


தாவீதின்‌ இருதயம்‌ பொய்யைப்‌ 
பகைக்கிறது. அதை அருவருக்கிறது. 
அதே சமயத்தில்‌, அவருடைய இருதயம்‌ 
கர்த்தருடைய வேதத்தை நேசிக்கிறது. 
கர்த்தருடைய வசனத்தில்‌ சத்தியம்‌ 
இருக்கிறது. கர்த்தருடைய வசனம்‌ 
சமூலமும்‌ சத்தியம்‌. அவருடைய நீதி 
நியாயமெல்லாம்‌ நித்தியம்‌ (சங்‌ 119160), 
தேவனுடைய பிரமாணம்‌ சத்தியமானது. 
சத்தியத்தை நேசிக்கிறவர்கள்‌, 
தேவனுடைய சத்திய வார்த்தைகளையும்‌ 
நேசிப்பார்கள்‌. தேவன்‌ சத்தியபரராக 
இருப்பதினால்‌, அவருடைய வேதமும்‌ 
சத்தியமாயிருக்கிறது. 





ழ்‌ நவள 
யாய 
உம்மைத்‌ துதிக்கிறேன்‌ 


உமது தீதிதியாயங்களினிமித்தம்‌, 
ஒருநாளில்‌ ஏழுதரம்‌ உம்மைத்‌ 
துதிக்கிறேன்‌ (சங்‌ 119:164). 


விசுவாசிகளில்‌ அநேகர்‌, 
ஒருமுறை ஞாயிறு ஆராதனையில்‌ 
பங்குபெற்று, கர்த்தரைத்‌ துதித்தால்‌ 
போதும்‌ என்று நினைக்கிறார்கள்‌. ஒரு 
சில்‌ தினமும்‌ , ஒருமுறை 
ஜெபம்பண்ணினால்‌ போதும்‌ என்று 
நினைக்கிறார்கள்‌. தாவீது ஒரு நாளில்‌ 
ஏழுதரம்‌ கர்த்தரைத்‌ துதிக்கிறார்‌. 
கர்த்தரைத்‌ துதிப்பதற்கு கணக்குப்‌ 
பார்க்கக்கூடாது. அவர்‌ நம்முடைய 
துதிகளுக்குப பாத்திரர்‌ அவரை 
எப்போதும்‌ துதிக்கவேண்டும்‌. ஒவ்வொரு 
வேலையை ஆரம்பிக்கும்போதும்‌. அதை 
முடிக்கும்போதும்‌ கர்த்தரைத்‌ 
துதிக்கவேண்டும்‌. 


வாரத்தில்‌ 


நாம்‌ ஒவ்வொரு 
போஜனம்பண்ணும்‌ போதும்‌. கர்த்தரைத்‌ 
துதித்து, புசிக்கக்‌ கற்றுக்கொள்ள 
வேண்டும்‌. கர்த்தர்‌ நமக்குக்‌ கொடுத்த 
போஜனத்திற்காகவும்‌, சரீர 
ஆரோக்கியத்திற்காகவும்‌, ஜீவனுக்காகவும்‌ 
காத்தரைத்‌ துதிக்கவேண்டும்‌. 

நாம்‌ கர்த்தரைத்‌ துதிப்பதற்கு 
ஏராளமான. காரணங்கள்‌ உண்டு 
கர்த்தருடைய  வார்த்தைகளுக்காசவும்‌, 
அவருடைய வாக்குத்தத்தங்களுக்காசவும்‌, 
நாம்‌ அனுபவிக்கிற நன்மைகளுக்காகவும்‌ 
கர்த்தரைத்‌ துதிக்கவேண்டும்‌ 
நன்மைகளுக்காக மாத்திரமல்ல, நாம்‌ 
அனுபவிக்கிற பாடுகளுக்காகவும்‌ 
வேதனைகளுக்காகவும்‌ நாம்‌ கர்த்தரைத்‌ 
துதிக்கவேண்டும்‌. கர்த்தர்‌ நம்முடைய 
நன்மைக்காகவே நன்மை சிட்சிக்கிறார்‌. 


முறை 


கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு 
சகலமும்‌ நன்மைக்கேதுவாக நடைபெறும்‌. 
நம்முடைய ஜீவியத்தில்‌ எப்படிப்பட்ட 
சம்பவங்கள்‌ நடைபெற்றாலும்‌, அதற்காக 
கர்த்தரை முழுஇருதயத்தோடு 
துதிக்கவேண்டும்‌. தாவீது தேவனுடைய 
நீதி நியாயங்களினிமித்தம்‌, ஒருநாளில்‌ 
எழுதரம்‌ அவர்‌ கர்த்தரைத்‌ துதிக்கிறார்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை 


QOODNENS 
PUBLISHERS 


உம்முடைய 
நேசிக்கிறவர்கள்‌ 


உம்முடைய 
நேசிக்க்தவர்களுக்கு 
சமாதானமுண்‌ 


இடறலில்லை ச 119165). 
தேவனுடைய 


நீதிமான்களை 

அவர்களுடைய 

தேவனுடைய வசனமும்‌ 

அன்பும்‌ நிரம்பியிருக்கும்‌. 

தேவனுடைய வேதத்தை நேசிப்பார்கள்‌. 
தேவனுடைய பிரமாணங்களுக்குக்‌ 
கீழ்ப்படிவார்கள்‌. வேதத்தை 
நேசிக்கிறவர்களுடைய ஜீவியம்‌ 
பரிசுத்தமாயிருக்கும்‌. அவர்களிடத்தில்‌ 
மெய்யான சந்தோஷமும்‌, சமாதானமும்‌ 
இருக்கும்‌. அவர்களுக்கு இடறல்‌ 
க்காது, 


நம்மை கரம்பிடித்து 
வழிநடத்தும்போது, நாம்‌ கர்த்தருடைய 
அடிச்சுவடுகளைப்‌ பின்பற்றி 
செல்லும்போது, நாம்‌ இடறிவிழமாட்டோம்‌. 
கர்த்தரே நமக்கு வழியாகமிருக்கிறார்‌ 
கர்த்தருடைய வழியில்‌ நாம்‌ முன்னேறிச்‌ 
செல்லும்போது, நமக்கு சந்தோஷமும்‌ 
சைக்‌ உன்ட இன்‌ த்‌ 


கர்த்தர்‌ 


ஒரு சிலர்‌ தேவனுடைய வேதத்தை 
வெறுப்பார்கள்‌. கர்த்தருடைய 
வார்த்தைக்குக்‌  கீழ்ப்படியமாட்டார்கள்‌. 
அவர்கள்‌ உலகத்தையும்‌, உலகத்திலுள்ள. 
காரியங்களையும்‌ விரும்புவார்கள்‌. 
டா க்‌ தவறுக்கு விரோதமான 
பகை. ளுக்கு சமாதானம்‌ 


இல்லை. இட்றுதலே உண்டு. 


தேவனே 
நன்கு. 
துன்மார்க்கர்‌ 
சமுகத்தைவிட்டு விலகிப்போய்‌ 
விடுகிறார்கள்‌. அப்போது அவர்கள்‌ 
மெய்யான சமாதானத்தையும்‌ மெய்யான 


டன 
விடுகள்‌ ட 


சமாதான பிரபு. அவரே 
சமாதானம்‌ தருகிறவர்‌ 
தேவனுடைய 





ழ்‌ நவள 
ஈயா 


நாம்‌ கர்த்தருடைய வேதத்தை 
நேசிக்கும்போது, அவருடைய 
கிரியைகளையும்‌ நேசிக்கவேண்டும்‌. 
நம்முடைய ஜீவியத்தில்‌ எப்படிப்பட்ட 
சம்பவங்கள்‌ நடைபெற்றாலும்‌, அவற்றை 
கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கவேண்டும்‌ 
நம்முடைய ஜீவியத்தில்‌ கர்த்தருடைய 
சித்தம்‌ நிறைவேறட்டும்‌ என்று தீர்மானம்‌ 
செய்து, சமாதானத்தோடு ஜீவிக்க. 
வேண்டும்‌. கர்த்தருக்குப்‌ பயந்து. 
அவருடைய வேதத்தை 
நேசிக்கிறவர்களுக்கு, கர்த்தருடைய 

சித்தமே நடைபெறும்‌. கர்த்தருடைய 


(தை நேசிக்கிறவர்கள்‌, கர்த்தருக்கு 
வி ரதமாகக்‌ கலகம்பண்ணமாட்டார்கள்‌. 


உம்முடைய இரட்சிப்புக்கு நான்‌: 
காத்திருக்கிறேன்‌ 


கர்த்தாவே, 
இரட்சிப்புக்கு நான்‌ 
உம்முடைய 
செய்கிறேன்‌ (சங்‌ 119:166). 

கர்த்தர்‌ நமக்கு 
பொறுப்புக்களைக்‌  கொடுத்திருக்கிறார்‌. 
நாம்‌ கர்த்தருடைய இரட்சிப்புக்கு 
காத்திருக்கவேண்டும்‌. தேவனுடைய 
கிருபையின்‌ மீதும்‌, அவருடைய 
இரக்கத்தின்‌ மீதும்‌ நாம்‌ 
கண்ணோக்கமாயிருக்க வேண்டும்‌. 
தேவனையும்‌, அவருடைய வார்த்தையையும்‌ 
நோக்கிப்‌ பார்க்கவேண்டும்‌. கர்த்தருடைய 
வசனம்‌ நம்மை ஆளுகை செய்ய, நம்மை 
ஒப்புக்கொடுக்கவேண்டும்‌. கர்த்தருடைய 
கற்பனைகளின்படி நாம்‌ செய்யவேண்டும்‌ 


கர்த்தருடைய இரட்சிப்புக்கு 
காத்திருப்பதும்‌, அவருடைய 
கற்பனைகளின்படி செய்வதும்‌ நம்முடைய 
ஜீவியத்தில்‌ காணப்படவேண்டிய இரண்டு 
முக்கியமான காரியங்கள்‌. கர்த்தர்‌ 
இவ்விரண்டையும்‌ ஒன்றாகச்‌ சேர்த்து 
நாம்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை OCDNENIS 


PUBLISHERS 


கர்த்தருடைய கற்பனைகளின்படி 
செய்யவில்லையென்றால்‌, நம்மால்‌ 
கர்த்தருடைய இரட்சிப்புக்கு காத்திருக்க 
முடியாது. கர்த்தருடைய இரட்சிப்புக்கு 
காத்திராமல்‌, அவருடைய 
கற்பனைகளின்படி செய்வதினால்‌ நமக்கு 
ரகச 

“ஜீவவிருட்சத்தின்‌ மேல்‌ 
அதிகாரமுள்ளவர்களாவதற்கும்‌, வாசல்கள்‌ 
வழியாய்‌ நகரத்திற்குள்‌ பிரவேசிப்பதற்கும்‌ 


அவருடைய கற்பனைகளின்படி 
செய்கிறவர்கள்‌ பாக்கியவான்கள்‌” 
(வெளி 2214). 


என்‌ ஆத்துமா 
சாட்சிகளைக்‌ காக்கும்‌ 


உமது 


என்‌ ஆத்துமா உமது 
சாட்சிகளைக்‌ காக்கும்‌ அவைகளை 
நான்‌ மிகவும்‌ நேசிக்கிறேன்‌. உமது 
கட்டளைகளையும்‌ உமது 
சாட்சிகளையும்‌ காத்து நடக்கிறேன்‌; 
என்‌ வழிகனெல்லாம்‌ உமக்கு முன்பாக 
இருக்கிறது (சங்‌ 119:167,88). 


நாம்‌ தேவனுடைய வேதத்தை 
நேசிப்பது. சாதாரண நேசமாகயிருக்கக்‌ 
கூடாது. நம்முடைய முழுஇருதயத்தோடும்‌, 
முழுஆத்துமாவோடும்‌ நேசிக்கவேண்டும்‌. 
கர்த்தருடைய வார்த்தையின்மீது நாம்‌ 
பிரதானமாய்‌ அன்புகூரவேண்டும்‌. 
நம்முடைய அன்பு ஜெயங்கொள்ளுகிற 
அன்பாகமிருக்கவேண்டும்‌. தேவனுடைய 
வசனத்தின்மீது நாம்‌ வைத்திருக்கிற 
அன்பு, நம்முடைய 

'சைகளை 
அன்பாயிருக்க வேண்டும்‌. 

சரீர 


முயற்சிகள்‌ 
ஆவிக்குரிய 
அற்பபிரயோஜனமுள்ளவை. 
ஆவிக்குரிய ஜீவியத்திற்கு இருதயத்தின்‌ 
கிரியைகளே பிரயோஜனமுள்ளவை. நாம்‌. 
எதை செய்தாலும்‌ மனப்பூர்வமாயும்‌, 
முழுஇருதயத்தோடும்‌ செய்யவேண்டும்‌. 
இருதயத்தில்‌ ஈடுபாடில்லாமல்‌ ஆவிக்குரிய 

யம்‌ இல்லை. 





ழ்‌ நவள 
யாய 


தாவீது கர்த்தருடைய சமுகத்தில்‌, 
“என்‌ ஆத்துமா உமது சாட்சிகளைக்‌ 
காக்கும்‌, அவைகளை நாம்‌ மிகவும்‌ 
நேசிக்கிறேன்‌” என்று. வாக்குப்‌ 
பண்ணுகிறார்‌. தாவீது தேவனுடைய 
வார்த்தையை சாதாரணமாக, 
ஏனோதானோவென்று நேசிக்காமல்‌, 
மிகவும்‌ நேசிக்கிறார்‌. 


தாவீது 
கட்டளைகளையும்‌, 
சாட்சிகளையும்‌ 
தாவீதின்‌ 
முன்பாக 
முகத்தைப்‌ 
நம்முடைய 
பார்க்கிறார்‌. 


தேவனுடைய 
அவருடைய 
நடக்கிறார்‌. 
கர்த்தருக்கு 


காத்து 
வழிகளெல்லாம்‌ 
இருக்கிறது. மனுஷன்‌ 
பார்க்கிறான்‌. கர்த்தர்‌ 
இருதயத்தை ஆராய்ந்து 


தென 
௪ங்‌ 119 : 169-176 


சுங்‌ 119169. கர்த்தாவே, என்‌ 
கூப்பிடுதல்‌ உமது சந்நிதியில்‌ 
வருவதாக; உமது வசனத்தின்படியே 
என்னை உணர்வுன்னவனாக்கும்‌. 


சங்‌ 118170. என்‌ விண்ணப்பம்‌ உமது 
சுந்திதியில்‌ வருவதாக; உமது 
வார்த்தையின்‌ படி, என்னை 
விடுவித்தருளும்‌. 


சங்‌ 119171. உம்முடைய 
பிரமாணங்களை நீர்‌ எனக்குப்‌ 
போதிக்கும்போது, என்‌ உதடுகள்‌ உமது 
துதியைப்‌ பிரஸ்தாபப்படுத்தும்‌. 


சங்‌ 119172. உமது 
கற்பனைகளெல்லாம்‌ நீதியுன்னவைகள்‌; 
ஆதலால்‌, என்‌ நாவு உம்முடைய 
வசனத்தை விவரித்துச்சொல்லும்‌. 


சுங்‌ 
கட்டனைகளைத்‌ 

படியால்‌, உமது. 
துணையாயிருப்பதாக. 


119178. நான்‌ உம்முடைய 
தெரிந்துகொண்ட. 
கரம்‌ எனக்குத்‌ 


சங்‌ 119:174. கர்த்தாவே, உம்முடைய 
இரட்சிப்பின்மேல்‌ ஆவரையிருக்கிறேன்‌; 
உம்முடைய வேதம்‌ என்‌ மனமகிழ்ச்சி. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை 


QOODNENS 
PUBLISHERS 


ஆக்கும்‌ 

உம்மைத்‌ 

உமது 

தியாயத்தீர்ப்புகள்‌ எனக்கு 
உதவியாயிருப்பதாக. 


சங்‌. 19176. காணாமற்போன 
ஆட்டைப்போல வழிதப்பிப்போனேன்‌; 
உமது அடியேனைத்‌ தேடுவீராக; உமது 
கற்பனைகளை நான்‌ மறவேன்‌. 


என்னை உணர்வுள்ளவனாக்கும்‌ 


கர்த்தாவே, என்‌ கூப்பிடுதல்‌ உமது 
சுத்திதியில்‌ வருவதாக; உமது 
வசனத்தின்படியே என்னை 
உணர்வுன்னவனாக்கும்‌. என்‌ 
விண்ணப்பம்‌ உமது சந்நிதியில்‌ 
வருவதாக; உமது வார்த்தையின்படி. 
என்னை விடுவித்தருளும்‌ 
(சங்‌ 119:169,170). 


நாம்‌ கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
வரும்போதெல்லாம்‌. பயபக்தியோடும்‌, 
பணிவோடும்‌ வரவேண்டும்‌. நம்முடைய 
ஜெபம்‌ எப்போதுமே கர்த்தரிடத்தில்‌ 
கெஞ்சி ஏறெடுக்கப்படுகிற 
ஜெபமாயிருக்கவேண்டும்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய கிருபைமினாலேயே நம்முடைய 
ஜெபங்களுக்குப்‌ பதில்கொடுக்கிறார்‌. 
கர்த்தரிடத்தில்‌ அதிகாரம்பண்ணுவதற்கோ, 
கோபப்படுவதற்கோ நமக்கு 
எந்தவிதமான உரிமையும்‌ இல்லை. 


கூப்பிடுதல்களும்‌ 

விண்ணப்பங்களும்‌ 
சமுகத்திற்கு முன்பாக 
வரவேண்டும்‌ என்று தாவீது 
விரும்புகிறார்‌. “கர்த்தாவே என்‌ 
கூப்பிடுதல்‌ உமது சந்நிதியில்‌ வருவதாக 
என்றும்‌, “என்‌ விண்ணப்பம்‌ உமது 
சந்நிதியில்‌ வருவதாக” என்றும்‌ தாவீது 
கர்த்தருடைய சமுகத்தில்‌ பயபக்தியோடும்‌ 
பணிவோடும்‌ விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 


கர்த்தரிடத்தில்‌ 

ட அடதத! 

பெலத்திற்காகவும்‌ 

வேண்டிக்கொள்கிறார்‌. நாம்‌ 
கர்த்தரிடத்தில்‌ ஜெபிக்கும்‌ போது. 


தன்னுடைய 
தன்னுடைய 
கர்த்தருடைய 





ழ்‌ நள 
யாய 


நமக்கும்‌ அவருக்கும்‌ நடுவே 
எந்தவிதமான தடையும்‌ இருக்கக்கூடாது. 
நம்முடைய பாவங்களோ, நம்முடைய 


மீறுதல்களோ தேவனிடத்தில்‌ ஜெபிப்பதை 
தடைசெய்து விடக்கூடாது 


கர்த்தரிடத்தில்‌ 
ஜெபம்பண்ணும்‌ போது, மது 
வசனத்தின்‌ படியே என்னை 
உணர்வுள்ளவனாக்கும்‌' என்றும்‌, "உமது 
வார்த்தையின்படி என்னை 
விடுவித்தருளும்‌” என்றும்‌ 
ஜெபம்பண்ணுகிறார்‌. கர்த்தரே தாவீதை 
உணர்வுள்ளவராக்குகிறார்‌. தாவீது 
உணர்வடைகிறார்‌ தன்னுடைய 
பாவத்தைக்‌ குறித்தும்‌ பலவீனத்தைக்‌ 
குறித்தும்‌ தாளீது உணர்வடைந்து 
அவையெல்லாம்‌ தன்னைவிட்டு 
நீங்கவேண்டுமென்று கர்த்தரிடத்தில்‌ 
பணிவோடு விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 


பாவத்தின்‌ பிடியில்‌ சிக்கிமிருக்கிற 
தன்னை, கர்த்தர்‌ தாமே தமது 
வார்த்தையின்படி விடுவித்தருளவேண்டும்‌ 
என்றும்‌ ஜெபிக்கிறார்‌. கர்த்தர்‌ நம்மை 
விடுவிக்காமல்‌ நமக்கு விடுதலையில்லை. 
அதுபோலவே கர்த்தர்‌ நம்மை 
உயிர்ப்பிக்காமல்‌ நமக்கு ஜீவனில்லை. 
நமக்கு கர்த்தர்‌ இல்லையென்றால்‌ நாம்‌ 
ஒன்றுமில்லை. 


தாவீது 


என்‌ உதடுகள்‌ உமது தூதியைப்‌ 
பிரஸ்தாபப்படுத்தூம்‌ 
டய பிரமாணங்களை நீர்‌ 
போதிக்கும்போது, என்‌ 


ன்‌ உமது துதியைப்‌ 
யிரஸ்தாபப்படுத்தும்‌ (சங்‌ 119:171). 


தாவீது தேவனிடத்திலிருந்து மிகப்‌ 
பெரிய சிலாக்கியத்தை எதிர்பார்க்கிறார்‌. 
தம்முடைய பிரமாணங்களைத்‌ 
போதிக்க வேண்டும்‌ 

தாவீதின்‌ எதிர்பார்ப்பு 

சங்கீதத்தில்‌ தாவீது, 


ரர க ர எ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை 


தாவீது மறுபடியும்‌ 
கர்த்தருடைய பிரமாணங்களைக்‌ குறித்து 
நினைவுகூருகிறார்‌. 
நம்முடைய இருதயத்தில்‌ 
கர்த்தருடைய பிரமாணம்‌ இடம்பெற்றிருக்க 
வேண்டும்‌. கர்த்தரே தம்முடைய 
பிரமாணத்தை நமக்குப்‌ போதிக்கிறவர்‌. 
கர்த்தரைப்போல. பெரிய போதகர்‌ 
ஒருவருமில்லை. அவர்‌ நமக்குப்‌ 
போதிக்கும்‌ போது நாம்‌ உணர்வடைவோம்‌. 
கர்த்தருடைய பிரமாணங்களைப்‌ பெற்றுக்‌ 
கொள்ளும்‌ போ; நாம்‌ அவற்றிற்கு 
கி ப 


தம்முடைய 
போதிக்கும்‌ 
கர்த்தருக்கு. 
தாவீதின்‌ 


கர்த்தர்‌ 

பிரமாணங்களைத்‌ தனக்குப்‌ 
போது, தாவீது 
நன்றியுள்ளவராயிருக்கிறார்‌. 
உதடுகள்‌ கர்த்தருடைய துதியை 
பிரஸ்தாபப்படுத்துகிறது. தாவீது 
அநேகக்‌ காரணங்களுக்காக கர்த்தரைத்‌ 
துதிக்கிறார்‌. அந்தக்‌ காரணங்களில்‌ 
இதுவும்‌ ஒன்று, கர்த்தர்‌ தாவீதின்‌ 
போதகர்‌. அவர்‌ தாளீதுக்கு தம்முடைய 
பிரமாணங்களைப்‌ போதிக்கிறார்‌. 
இதனிமித்தமாய்‌ கர்த்தரைத்‌ 
துதிக்கிறார்‌. 


கர்த்தரை எப்ப்டி துதிக்கவேண்டும்‌ 
என்பது தாவீதுக்குத்‌ தெரிந்திருக்கிறது. 
இதையும்‌ கர்த்தரே, தம்முடைய 
பிரமாணத்தின்படி, அவருக்குப்‌ 
ர்‌ கர்த்தரை எப்படி 
என்று நமக்கு 
மாத்திரம்‌ போதாது. 
கர்த்தரைத்‌ துதிப்பதற்கு நம்முடைய 
இருதயம்‌ இடங்கொடுக்கவேண்டும்‌. 
நம்முடைய இருதயத்தில்‌ கர்த்தரைத்‌ 
துதிக்கிற துதி நிரம்பியிருக்கவேண்டும்‌. 
நம்முடைய ஆத்துமாவும்‌, நம்முடைய 
ள்ளமும்‌ கர்த்தரைத்‌ 
க்கவேண்டும்‌. 


தாவீது 





ழ்‌ நள 
யாய 


தாவீதால்‌ 
காணிக்கைகளைச்‌ 


கர்த்தருக்கு பெரிய 
செலுத்தமுடியவில்லை. 
தன்னிடத்தில்‌ பொருளாதார 
வசதியில்லையென்றாலும்‌ தாவீது 
கர்த்தரைத்‌ துதிப்பதை நிறுத்திவிடவில்லை. 
தாவீதால்‌ காளைகளையும்‌. 
ஆட்டுக்கடாக்களையும்‌, கர்த்தருக்கு 
பலிசெலுத்த முடியாமல்போனாலும்‌, அவர்‌ 
தன்னுடைய உதடுகளின்‌ பலியை 
கர்த்தருக்குச்‌ வாதுலன்‌ தாவீதின்‌ 
உதடுகள்‌ ருடைய துதியை 
டுத்து 


என்‌ நாவு 
வசனத்தை 
சொல்லும்‌ 


உம்முடைய 
விவரித்துச்‌ 


உமது கற்பனைகளெல்லாம்‌. 
'தீதியுன்னவைகன்‌; ஆதலால்‌, என்‌ நாவு 
உம்முடைய வசனத்தை விவரித்துச்‌ 
சொல்லும்‌ (சங்‌ 119172). 


கர்த்தர்‌ தம்முடைய பிரமாணங்களை 
நமக்குப்‌ போதிக்கும்போது, நாம்‌ 
கர்த்தருடைய பிரமாணங்களில்‌ 
உணர்உடைகிறோம்‌. அவருடைய 
பிரமாணங்களைப்‌  புரிந்துகொள்கிறோம்‌ 
கர்த்தருடைய கற்பனைகளை எந்த 
அளவுக்கு நாம்‌ புரிந்துகொள்கிறோமோ, 
அந்த அளவுக்கு அதை. 
மற்றவர்களுக்கும்‌ விவரித்துச்‌ சொல்ல 
வேண்டும்‌. கர்த்தருடைய வசனங்களை 
மற்றவர்களுக்கும்‌. பகிர்ந்துகொடுக்க 
வேண்டும்‌. மற்றவர்களுக்குப்‌ பகிர்ந்து 


கொடுப்பதினால்‌ நமக்கு ஒரு குறைவும்‌ 
உண்டாகப்போவதில்லை. 


நாம்‌ கர்த்தருடைய 
பிரமாணங்களையும்‌, அவருடைய 
கற்பனைகளையும்‌ கற்றுக்கொண்டபின்பு, 
நாம்‌ கர்த்தரிடத்திலிருந்து கற்றுக்‌ 
கொண்டதை மற்றவர்களுக்கும்‌ போதிக்க 
வேண்டும்‌. கர்த்தருடைய கற்பனைகளை 
மற்றவர்‌ கற்றுக்கொள்வதற்கு நாம்‌ 
கல்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்மா 


PUBLISHERS 


நம்முடைய ஜீவியத்தை 
தேவனுடைய வார்த்தை ஆளுகை 
செய்யவேண்டும்‌. நாம்‌ மற்றவர்களோடு 
பேசும்போதும்‌, பழகும்போதும்‌ 
தேவனுடைய வார்த்தையே நம்மை 
ஆளுகை செய்து, வழிநடத்தவேண்டும்‌. 
தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக 
நாம்‌ ஒன்றும்‌ பேசவும்‌ கூடாது, ஒன்றும்‌ 
செய்யவும்‌ கூடாது. நாம்‌ பேசக்கூடாததை 
பேசுவது நமக்குப்‌ பாவமாகயிருக்கும்‌. 
அதே வேளையில்‌ நாம்‌ பேசவேண்டியதை 
பேசாமலிருப்பதும்‌ நமக்குப்‌ 
பாவமாகிவிடும்‌. பாவமான 
வீண்பேச்சுக்களும்‌, பாவமான அமைதியும்‌ 
நம்மைவிட்டு நீங்கவேண்டும்‌. 


கற்பனைகளெல்லாம்‌ 
தாவீது இதை 
ஜீவியத்தில்‌ 


தாவீதின்‌ நாவு 
வசனத்தை 
விவரித்துச்‌ 
நாம்‌ மற்றவர்களிடம்‌ 
கர்த்தரைப்பற்றியும்‌, 
அவருடைய வசனத்தைப்பற்றியும்‌ 
மாத்திரமே பேசவேண்டும்‌. 
வீண்பேச்சுக்கள்‌, ஆகாத சம்பாஷணைகள்‌ 
நம்முடைய ஆவிக்குரிய 
ஆரோக்கியத்திற்கு கேடு விளைவிக்கும்‌. 
கர்த்தரைப்பற்றியும்‌, அவருடைய 
பரிசுத்தத்தைப்‌ பற்றியும்‌, அவருடைய 
சுபாவங்களைப்‌ பற்றியும்‌, நாம்‌ 
மற்றவர்களிடத்தில்‌ சாட்சியாக 
அறிவிக்கவில்லையென்றால்‌, நம்முடைய 
விக்குரிய 'வியம்‌ 
க பூ 


கர்த்தருடைய 
நீதியுள்ளவைகள்‌. 
தன்னுடைய 
அனுபவித்திருக்கிறார்‌. 
கர்த்தருடைய 
மற்றவர்களுக்கு 
சொல்லுகிறது. 
பேசும்போது, 


வசனத்தை 
வத்‌ 
அவர்களுக்கு 
கொடுக்கிறார்‌. 
தன்னுடைய உபதேசத்தைக்‌ 
கேட்கிறவர்களுக்கு, தாவீது 
கிருபையுள்ள ஊழியக்காரராயிருக்கிறார்‌. 
தாவீதைப்போலவே, நாமும்‌ கிருபையும்‌ 
உண்மையுள்ள ஊழியக்காரராயிரு்ச 


ண்டும்‌. 


தாவீது கர்த்தருடைய 
மற்றவர்களுக்கு 
சொல்லுகிறார்‌. 


ஆவிக்குரிய போஜனம்‌ 





ழ்‌ நள 
யாய 


உமது கரம்‌ 
துணையாயிருப்பதாக 


எனக்குத்‌. 


நான்‌ உம்முடைய 
கட்டனைகளைத்‌ தெரித்து கொண்ட 
படியால்‌, உமது 
துணையாயிருப்பதாக. 

உம்முடைய இரட்சிப்பின்மேல்‌ 
ஆவலாயிருக்கிறேன்‌; 

வேதம்‌ என்‌ 

(சுங்‌ 119078,174). 


தன்னுடைய ஜீவியத்தில்‌ 
தேவனுடைய தெய்வீக கிருபை கிரியை 
நடப்பிக்க வேண்டுமென்று தாவீது 
ஜெபம்பண்ணுகிறார்‌. தேவனை அவர்‌ 
நம்பிக்கையோடு நோக்கிப்‌ பார்க்கிறார்‌. 
தன்னை உண்டாக்கின கர்த்தருடைய 
கரம்‌ தனக்கு உதவியாயிருக்கும்‌ என்று 
நம்புகிறார்‌. கர்த்தர்‌ நமக்கு உதவி 
செய்யவில்லையென்றால்‌, இந்த 
உலகத்தில்‌ வேறு எந்த சிருஷ்டியும்‌ 
நமக்கு உதவிசெய்யாது. 


தாவீது தேவனுடைய சமுகத்தில்‌ 
பயபக்தியோடு ஜெடிக்கிறார்‌ “நான்‌ 
உம்முடைய கட்டளைகளைத்‌ தெரிந்து 
கொண்டேன்‌” என்று விசுவாசத்தோடு 
அறிக்கை செய்கிறார்‌ தாவீது 
கர்த்தருடைய வசனங்களை தன்னுடைய 
இருதயத்தில்‌ ஏற்றுக்‌ கொண்டிருக்கிறார்‌. 
அவற்றிற்கு கீழ்ப்படிந்து ஜீவிக்கிறார்‌. 
தாவீது கர்த்தருடைய இரட்சிப்பின்மேல்‌ 
ஆவனாயிருக்கிறார்‌ 

தாவீதின்‌ இருதயம்‌ 
பரலோகத்திலுள்ள தேவனை நோக்கிப்‌ 
பார்க்கிறது கர்த்தருடைய 
வேதமே தாவீதுக்கு 
மனமகிழ்ச்சியாயிருக்கிறது. கர்த்தருடைய 
ஊழியத்தை தாவீது சந்தோஷமாய்ச்‌ 
செய்கிறார்‌. மனமகிழ்ச்சியோடு 
கர்த்தருடைய வேதத்தைத்‌ தியானிக்கிறார்‌. 
கர்த்தருடைய வசனத்திற்குக்‌ கீழ்ப்பிவது 
தாவீதுக்கு பேரானந்தமாயிருக்கிறது. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மமம்‌ 


ரிம்‌ 


என்‌ ஆத்தூமா பிழைத்திருந்தூ 
உம்மைத்‌ துதிக்கக்கடவது 


என்‌ ஆத்துமா பிழைத்திருத்து 
உம்மைத்‌ துதிக்கக்கடவது; உமது 


தியாயத்தீர்ப்புகன்‌' எனக்கு 
உதவியாயிருப்பதாக (சங்‌ 119175). 


தாவீதுக்கு எராளமான 
பிரச்சனைகளும்‌, நெருக்கங்களும்‌, 
துன்பங்களும்‌ வந்திருக்கிறது. 
இவையெல்லாவற்றிற்கும்‌ மத்தியில்‌ தாவீது 
கர்த்தரைத்‌ துதிக்கிறார்‌. “என்‌ ஆத்துமா 
பிழைத்திருந்து உம்மைத்‌ துதிக்கக்கடவது” 
என்று பயபக்தியோடு சொல்லுகிறார்‌. 
தாவீதின்‌ ஆத்துமா பரிசுத்தமாக்கப்ப. 
வேண்டும்‌. அவருடைய ஆத்துமாவுக்கு 
ஆறுதல்‌ கிடைக்கவேண்டும்‌. பரிசுத்தமும்‌ 
ஆறுதலுமே  ஆத்துமாவுக்கு ஜீவன்‌. 
நம்முடைய த்துமா 
பிழைத்திருந்தால்தான்‌ அது கர்த்தரைத்‌ 
துதிக்கும்‌. 


தேவனுடைய நியாயத்தீர்பபுக்கள்‌ 
நீதியானவை. அவர்‌ துன்மார்க்கருக்கு 
தண்டனை கொடுக்கிறார்‌. 
நீதிமான்களுக்கோ வெகுமதி 
கொடுக்கிறார்‌. தாவீதின்‌ சத்துருக்கள்‌ 
துன்மார்க்கராயிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
காரணமில்லாமல்‌ தாவீதைப்‌ 
பகைக்கிறார்கள்‌. தேவனுடைய 
நியாயத்தீர்ப்பு அவர்களுக்கு வரும்போது, 
அவர்கள்‌ தண்டிக்கப்படுவார்கள்‌. 
தண்டிக்கப்படும்‌ போது அவர்கள்‌ 
மனந்திரும்புவதற்கு வாய்ப்புண்டாகும்‌. 
தேவனுடைய நியாயத்தீர்பபுக்களினால்‌, 
சத்துருக்கள்‌. தண்டிக்கப்பட்டு, 


பினால்‌, அது தாவீதுக்கு. 
கதவுக்கு 


காணாமற்போன ஆட்டைப்‌ 
போல வழிதப்பிப்போனேன்‌. 


காணாமற்போன ஆட்டைப்போல 
உமது 





(சங்‌ 118:176). 


ழ்‌ நவள 
யாய 


மனந்திரும்பாத பாவி 
காணாமல்போன ஆட்டைப்போல 
இருக்கிறார்‌. “உங்களில்‌ ஒரு மனுஷன்‌ 
நூறு ஆடுகளை உடையவனாயிருந்து, 
அவைகளில்‌ ஒன்று காணாமற்போனால்‌, 
தொண்ணூற்றொன்பது ஆடுகளையும்‌ 
வனாந்தரத்திலே விட்டு, காணமற்போன 
ஆட்டைக்‌ கண்டுபிடிக்குமளவும்‌ 
தேடித்திரியானோ?  கண்டுபிடித்தபின்பு. 
அவன்‌ சந்தோஷத்தோடே அதைத்‌ தன்‌ 
தோள்களின்மேல்‌ போட்டுக்கொண்டு, 
வீட்டுக்கு வந்து, சிநேகிதரையும்‌ 
அயலகத்தாரையும்‌ கூட வரவழைத்து: 
காணாமற்போன. என்‌ ஆட்டைக்‌ 
கண்டுபிடித்தேன்‌, என்னோடுகூ. 
சந்தோஷப்படுங்கள்‌ என்பான்‌ அல்லவா? 
அதுபோல, மனந்திரும்ப அவசியமில்லாத 
தொண்ணூற்றொன்பது நீதிமான்களைக்‌ 
குறித்துச்‌ சந்தோஷம்‌ உண்டாகிறதைப்‌ 
பார்க்கிலும்‌ மனந்திருயுகிற ஒரே 
பாவியினி௰ித்தம்‌ பரலோகத்தில்‌ மிகுந்த 
சந்தோஷம்‌ உண்டாயிருக்கும்‌ என்று 
உங்களுக்குச்‌ சொல்லுகிறேன்‌” 
(லூக்‌ 15:4-7) என்று இயேசுகிறிஸ்து 
இரட்சிக்கப்படாத பாவிகளைக்‌ குறித்து 
உவமையாகச்‌ சொல்லுகிறார்‌. 


கர்த்தருடைய பிள்ளைகளில்‌ சிலர்‌ 
பலவீனமாயும்‌ நிலையில்லாமலும்‌ 
இருப்பார்கள்‌. அவர்கள்‌ தேவனுடைய 
மந்தையை விட்டு சிதறிப்‌ போனவர்கள்‌. 
அவர்களும்‌ காணாமல்போன 
ஆட்டைப்போலவே இருக்கிறார்கள்‌. 


“மனுஷகுமாரன்‌ கெட்டுப்போனதை 
ரட்சிக்க வந்தார்‌. உங்களுக்கு எப்படித்‌ 
தோன்றுகிறது? ஒரு மனுஷனுக்கு நூறு 
ஆடுகளிலிருக்க, அவைகளில்‌ ஒன்று 
சிதறிப்போனால்‌, அவன்‌ மற்றத்‌ 
தொண்ணூற்றொன்பது அப 
மலைகளில்‌ டுப்போய்ச்‌ 
பணலட்டட ரன்ன 

கண்டுபிடித்தால்‌, 
* தொண்ணூநொள்பது 

குறித்துச்‌ 


க 
ஆடுகளைக்‌ 

சந்தோஷப்படுகிறதைப்‌ பார்க்கிலும்‌. 
அதைக்குறித்து அதிகமாய்ச்‌ 
சந்தோஷப்படுவான்‌ என்று, மெய்யாகவே 
உங்களுக்குச்‌ சொல்லுகிறேன்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம 


PUBLISHERS 


இவ்விதமாக, இந்தச்‌ சிறியரில்‌ 
ஒருவனாகிலும்‌ கெட்டுப்போவது 
பரலோகத்திலிருக்கிற உங்கள்‌ பிதாவின்‌ 
சித்தமல்ல” (மத்‌ 184144) என்று 
சிதறிப்போனவர்களைப்‌ பற்றி 


இயேசுகிறிஸ்து உவமையாகச்‌ 
£ல்லுகிறார்‌. 


இந்த உலகத்தில்‌ நாமும்‌ 
காணாமல்போன ட்டைப்போல 
வழிதப்பித்‌ திரிந்தோம்‌. பாதை தெரியாமல்‌ 
அங்கும்‌ இங்குமாக அலைந்து 
திரிந்துகொண்டிருந்தோம்‌. கர்த்தரோ 
நம்மைத்‌ தேடி கண்டுபிடித்து, தம்முடைய 
தொழுவத்தில்‌ கொண்டு வந்து 
சேர்த்திருக்கிறார்‌. ஒரு மேய்ப்பரின்‌ 


அனுபவம்‌ தாவீதுக்கு நன்றாகத்‌ தெரியும்‌. 
இஸ்ரவேல்‌ தேசத்திற்கு. 

அபிஷேகம்பண்ணப்படுவதற்கு, 
தாவீது 
சென்று 
கொண்டிருந்தார்‌. 


ராஜாவாக 
முன்பு, 
பின்னாகச்‌ 
மேய்த்துக்‌ 


கறவலாடுகளின்‌ 
அவைகளை 


ஒரு மேய்ப்பர்‌ தன்னுடைய 
ஆடுகளை எப்படி மேய்ப்பார்‌ என்பதும்‌, 
தன்னுடைய ஆடுகள்‌ மீது அவர்‌ எப்படி 
பிரியணயிருப்பார்‌ என்பதும்‌, தன்னுடைய 
ஆடுகளை அவர்‌ எப்படி பாதுகாத்து 
பராமரிப்பார்‌ என்பதும்‌ தாவீதுக்குத்‌ 
தெரியும்‌. 

நாம்‌ எல்லோருமே 
மேய்ச்சலின்‌ 
அவருடைய 


கர்த்தருடைய 
ஆடுகளாகமிருக்கிறோம்‌. 
ற , தொழுவத்திலுள்ள 
ஆடுகளாகயிருக்கிறோம்‌. நாம்‌ 
தொழுவத்தைவிட்டு காணாமல்‌ 
போய்விட்டால்‌, நம்முடைய மேய்ப்பராகிய 
கர்த்தர்‌ தாமே நம்மைத்‌ தேடி 
கண்டுபிடித்து, மறுபடியும்‌ தம்முடைய 
தொழுவத்திற்குள்‌ கொண்டு வந்து 
சேர்ப்பார்‌. 
தாவீது கர்த்தரிடத்தில்‌ 
தன்னைப்பற்றிச்‌ சொல்லும்போது. 
“காணாமற்போன ஆட்டைப்போல 
வழிதப்பிப்போனேன்‌. உமது அடியேனைத்‌ 
தேடுவீராக” என்று, விண்ணப்பம்‌ 
பண்ணுகிறார்‌. தாவீது காணாமல்போன 
ஆட்டைப்போல  வழிதப்பிப்போனாலும்‌, 





டட சங்கீதம்‌ - விரிவுரை பரப்பி 
INTEANATIORAL PSALMS - COMMENTARY PUBLISHERS 


அவர்‌ கர்த்தருடைய கற்பனைகளை | தம்முடைய பரிசுத்தமான குறியை 
மறவாதிருக்கிறார்‌. கர்த்தருடைய | தம்முடைய ஆடுகளுக்குப்‌ போடுகிறார்‌. 
கற்பனை தாவீதின்‌ இருதயத்தில்‌ | கர்த்தர்‌ நம்முடைய பெயர்களை 
வாசம்பண்ணுகிறது. தாவீது | தம்முடைய ப ஜீவப்புஸ்தகத்தில்‌ 
எங்குபோனாலும்‌ கர்த்தருடைய | எழுதிவைத்திருக்கிறார்‌. 
வார்த்தையும்‌ அவரோடு கூடவே தாவீது இந்த சங்கீதத்தின்‌ முடிவில்‌, 
போகிறது. தன்னுடைய பாவங்களை ரிடத்தில்‌ 
கர்த்தர்‌ தாமே தன்னை | அறிக்கை செய்கிறார்‌. கர்த்தர்‌ தாமே 
சொந்தமாக்கிக்கொள்ளவேண்டும்‌ என்று | தனக்கு கிருபையாய்‌ இரங்குமாறு 
தாவீது ஜெபம்பண்ணுகிறார்‌. தாவீது | விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. தாவீது 
கர்த்தருடைய  மந்தையிலுள்ள ஆடு. | தேவனுடைய கிருபையை நம்பி 
தம்முடைய டுகளை கர்த்தர்‌ | சார்ந்திருக்கிறார்‌. ட அட்ட 
பேர்‌ சொல்‌ அழைக்கிறார்‌. | நம்புகிறவர்கள்‌ ஒருபோதும்‌ வெட்கப்பட்டுப்‌ 


போகமாட்டார்கள்‌. 





ழ்‌ நள 
யாய 


நூற்று இருபதாவது சங்கீதத்திற்கு 
'ஆரோகண சங்கீதம்‌" என்னும்‌ தலைப்பு 
கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த 
சங்கீதத்திலிருந்து 134-ஆவது சங்கீதம்‌ 
வரையிலுமுள்ள 15 சங்கீதங்கள்‌ 
ஆரோகண சங்கீதங்களாகும்‌. 
எருசலேமிலுள்ள தேவாலயத்தில்‌, 
உட்பிரகாரம்‌, வெளிப்பிரகாரம்‌ என 
இரண்டு பிரகாரங்கள்‌ 
உள்ளன. வெளிப்பிரகாரத்திலிருந்து 
தேவாலயத்திற்கு உள்ளேயிருக்கும்‌ 
உட்பிரகாரத்திற்குப்‌ போக 15 படிகள்‌ 
ஏறிப்போகவேண்டும்‌. தேவாலயத்தின்‌ 
உட்பிரகாரத்திற்குள்‌ போகிறவர்கள்‌, 
ஒவ்வொரு படியிலும்‌ நின்று ஒவ்வொரு 
ஆரோகண . சங்கீதமாகப்‌ பாடுவது. 
வழக்கம்‌. 

இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ பாபிலோனிய 
சிறையிருப்பிலிருந்தார்கள்‌. அவர்கள்‌ 
சிறையிருப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டு, 
தங்கள்‌ தேசத்திற்கு திரும்பி வந்தபோது. 
அவர்களுடைய பிரயாணங்களில்‌ 
பல்வேறு சம்பவங்கள்‌ நடைபெற்றன. 
அவர்கள்‌ வெவ்வேறு சூழ்நிலைகளை 
கடந்து வந்தார்கள்‌. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
ஒவ்வொரு சூழ்நிலையிலும்‌, ஒவ்வொரு 
ஆரோகண பாடலை பாடினார்கள்‌ 
என்றும்‌ வேதபண்டிதர்களில்‌ சிலர்‌ 
கருத்து சொல்லுகிறார்கள்‌ 


த்‌ இந்த க்‌ 
எழுதியிருக்கவேண்டுமென்பது பொதுவான 
கருத்து. தோவேக்கு தாவீதை 
தூஷித்தபோதோ, அல்லது ஆசாரியர்கள்‌ 
தாவீதைப்பற்றி சவுல்‌ ராஜாவிடம்‌ 
முறையிட்டபோதோ, தாவீது இந்த 
சங்கீதத்தை எழுதியிருக்கலாம்‌. இந்த 
சங்கீதமும்‌, 52-ஆவது சங்கீதமும்‌ ஒரே 
சூழ்நிலையில்‌ எழுதப்பட்டிருக்கவேண்டும்‌ 
என்றும்‌ ஒரு கருத்துள்ளது. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை OODNENIS 


PUBLISHERS 


கர்த்தருடைய 
ஸ்தலத்தைவிட்டு 
துரத்தப்பட்டிருக்கிறார்‌. 
தேசத்திலே புறஜாதியார்‌ 
ஜீவிக்கிறார்‌. இந்த 
தன்மீது தவறாக 
சாட்டுகிறவர்களிடமிருந்து. கர்த்தர்‌ தாமே 
தன்னை மீட்டுக்கொள்ள வேண்டும்‌ 
என்று தாவீது ஜெபம்பண்ணுகிறார்‌. 
சத்துருக்களின்‌ பொய்‌ 
உதடுகளுக்கும்‌. கபட நாவுத்கும்‌ 
தன்னுடைய ஆத்துமாவை தப்புவிக்குமாறு 
தாவீது கர்த்தரிடத்தில்‌ விண்ணப்பம்‌ 
பண்ணுகிறார்‌ (சங்‌. 1201,2) 
துன்மார்க்கருக்கு விரோதமாக 
தேவனுடைய நீதியான நியாயத்தீர்ப்பு 
கொடுக்கப்படும்‌ (சங்‌ 120:3,4. தாவீது 
தன்னுடைய சத்துருக்களோடு 
சமாதானத்தை நாடுகிறார்‌. அவர்களோ 
யத்தத்திற்கு. எத்தம்பண்ணுகிறார்கள்‌ 
(சங்‌ 120:5-7). 


பொய்‌ உதடுகளும்‌ கபட நாவும்‌ 
சண்‌ 120 : 1-4 


(ஆூரோகண சங்கீதம்‌) 


சங்‌ 1201. என்‌ நெருக்கத்திலே. 
கர்த்தரை நோக்கிக்‌ கூப்பிட்டேன்‌; 
அவர்‌ எனக்குச்‌ செவிகொடுத்தார்‌. 


சங்‌ 1202. கர்த்தாவே பொய்‌ 
உதடுகளுக்கும்‌ கபடநாவுக்கும்‌ என்‌: 
ஆத்துமாவைத்‌ தப்புவியும்‌. 


சன்‌ 120:3. கபடநாவே, உனக்கு என்ன 
கிடைக்கும்‌? உனக்கு. என்ன 
செய்யப்படும்‌? 


சங்‌ 120:4. பலவானுடைய கூர்மையான 
அம்புகளும்‌, சூரைச்செடிகளை எரிக்கும்‌ 
தழலுமே கிடைக்கும்‌. 


பொய்‌ உதடுகளாலும்‌, கபடநாவாலும்‌ 
தாவீதுக்கு மிகுந்த நெருக்கமுண்டாயிற்று 
தாவீதின்‌ சத்துருக்கள்‌ அரை 
அபான! வேண்டுமென்று ல்‌ 
பண்‌, ர்கள்‌. தாவீதுக்கு 
க வல என ட்ப 





ழ்‌ நயனா 
யாய 


செய்கிறார்கள்‌. 
துணிகரமான 
தாவீது 


அவருக்குத்‌ தீங்கு 
துன்மார்க்கருடைய 
செய்கைகளினால்‌ 
பாதிக்கப்பட்டிருக்கிறார்‌. 


தாவீதின்‌ சத்துருக்கள்‌ அவரைத்‌ 
'தூஷிக்கிறார்கள்‌. சத்துருக்கள்‌ அவருக்கு 
விரோதமாக இரகசியமாக 
சதிஆலோசனை பண்ணி, கண்ணிகளை 
விரிக்கிறார்கள்‌. அவர்கள்மீது யாருக்கும்‌ 
சந்தேகம்‌ வராதவாறு அவர்கள்‌ 
தங்கள்‌ துர்ச்செய்கைகளை மிகவும்‌ 
இரகசியமாய்ச்‌ செய்கிறார்கள்‌. தாவீதைப்‌ 
பார்க்கும்போது, அவருடைய முகத்திற்கு 
நேராக மலர்ந்த முகத்தைக்‌ 
காண்பிக்கிறார்கள்‌. அவரை 
அன்போடு முத்தமிட்டு தழுவிக்‌ 
கொள்கிறார்கள்‌ ஆனால்‌. 
அவர்களுடைய உள்ளத்தில்‌ மெய்யான 
அன்பும்‌, நேசமும்‌ இல்லை. 
அவர்களுடைய உள்ளத்தில்‌ 
வஞ்சனையிருக்கிறது. தாவீதை அழித்துப்‌ 
போடவேண்டும்‌ என்பதே அவர்களுடைய 
விருப்பம்‌ 


தாவீது 
அடையாளமாயிருக்கிறார்‌. 
கிறிஸ்துவுக்கும்‌ பொய்‌ 
குபடநாவாலும்‌ 
உண்டாயிற்று. கபட நாவைக்‌ 

வேலி எதுவுமில்லை. ௧ 
அவர்களுடைய நாவை 
வேண்டுமென்று, தாவீது கர்த்தரிடத்தில்‌ 
ஜெபம்பண்ணுகிறார்‌. தாவீது தன்னுடைய 
நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கிக்‌ 
கூப்பிடுகிறார்‌. கர்த்தர்‌ அவருக்குச்‌ 
செவிகொடுக்கிறார்‌. 


இயேசுகிறிஸ்துவுக்கு 
இயேசு 
உதடுகளாலும்‌, 


தாவீது கர்த்தரிடத்தில்‌, 
“பொய்‌உதடுகளுக்கும்‌ கபடநாவுக்கும்‌ 
என்‌ ஆத்துமாவைத்‌ தப்புவியும்‌” என்று 
தன்னுடைய நெருக்கத்திலே 
ஜெபம்பண்ணுகிறார்‌. மனுஷன்‌ 
முகத்தைப்‌ பார்க்கிறான்‌. கர்த்தர்‌ 
மனுஷருடைய இருதயத்தைப்‌ பார்க்கிறார்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை OODNENIS 


PUBLISHERS 


மறைவான காரியம்‌ 
கர்த்தருடைய கரத்தில்‌ 
இருதயமும்‌ 
தம்முடைய 
சித்தத்தின்‌ பிரகாரமாய்‌, மனுஷருடைய 
நாவுகளுக்கு கடிவாளம்போட்டு 
அவற்றை அடக்குகிறார்‌. 
கர்த்தர்‌ தனக்கு உதவிசெய்வார்‌ 
என்று தாவீது நம்பிக்கையாயிருக்கிறார்‌ 
பொய்‌உதடுகளுக்கும்‌, கபடநாவுக்கும்‌ 
கர்த்தர்‌ தாமே தன்னுடைய ஆத்துமாவைத்‌ 
தப்புவிப்பார்‌ என்று தாவீது கர்த்தரை 


நம்பு தாவீதின்‌ ஜெபத்திற்கு 
கிக்‌ பதில்கொடுக்கிறார்‌. 


கர்த்தருக்கு 


தனக்கு விரோதமாகப்‌ பொய்களைப்‌ 
பேசும்‌ உதடுகளையும்‌, கபடத்தைப்பேசும்‌ 
நாவையும்‌ தாவீது கர்த்தருடைய 
நாமத்தினாலே சபிக்கிறார்‌. 'கபடநாவே, 
உனக்கு என்ன கிடைக்கும்‌? உனக்கு 
என்ன செய்யப்படும்‌?” என்று கேட்கிறார்‌. 
“துன்மார்க்கருக்கு என்ன கிடைக்கும்‌” 
என்று ஒரு கேள்வியைக்‌ கேட்டுவிட்டு, 
தாவீது அதற்குப்‌ பதிலும்‌ சொல்லுகிறார்‌. 
“பலவானுடைய கூர்மையான அம்புகளும்‌, 
சூரைச்செடிகளை எரிக்கும்‌ தழலுமே 
துன்மார்க்கருக்குக்‌ கிடைக்கும்‌" 
பொய்‌உதடுகளுக்கும்‌, குபடநாவுக்கும்‌. 
இதுதான்‌ கிடைக்கும்‌. 

பொய்பேசுகிறவர்கள்‌, கர்த்தர்‌ 
தங்களுக்குக்‌ கொடுக்கப்போகும்‌ 
தண்டனையை நினைத்துப்‌ பார்க்க 
வேண்டும்‌. பாவத்தின்‌ சம்பளம்‌ மரணம்‌. 
பொய்பேசுவது பாவம்‌. பொய்‌ 
பேசுகிறவர்களுக்கு விரோதமாக கர்த்தர்‌ 
தம்முடைய கூர்மையான i 
எய்வார்‌. 
அவர்களை 
பேசுகிறவர்கள்‌ 
தூரமாய்‌ விலகிப்போய்விடுகிறார்கள்‌. 
கர்த்தர்‌ எய்யும்‌ அம்பு தங்களுக்கு 

வராது என்று அவர்கள்‌ 

ஆணவபமாயிருக்கிறார்கள்‌. 





ழ்‌ நவள 
யாய 


கர்த்தருடைய தண்டனை நீதியானது. 
அவருடைய தண்டனைக்கு யாரும்‌ 
தப்பிக்க முடியாது. கர்த்தர்‌ துன்மார்க்கர்‌ 
மீது தம்முடைய பலத்த புயத்தினால்‌ 
அம்பை எய்வார்‌. துன்மார்க்கருடைய 
இருதயம்‌ எவ்வளவு 
கடினமானதாயிருந்தாலும்‌, 
அவர்களுடைய 
துளைக்கும்‌. 


அதி 
இருதயத்தைத்‌ 


தேவனுடைய 
செடிகளை எரிக்கும்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. 
முட்செடிகளை 

ஆரவாரத்தோடும்‌, ரப்பிப்போடும்‌ 
எரியும்‌. சூரைச்செடிகளை எரிக்கும்‌ தழல்‌ 
அமைதியாக எரியும்‌ ஆரவாரம்‌ 
பண்ணாது. ஆனாலும்‌ இந்த அக்கினி 
தழல்‌ மிகவும்‌ வல்லபையுள்ளது. அதிக 
நேரம்‌ அணையாமல்‌ எரியும்‌ 
தன்மையுடையது சூரைச்செடி 
முழுவதையும்‌ எரிக்கும்‌ வரையிலும்‌, இந்த 
அக்கினி தழல்‌ எரிந்துகொண்டேமிருக்கும்‌ 
கர்த்தருடைய கோபமும்‌ அக்கினி 
தழல்போன்றது துன்மார்க்கர்‌ 
அக்கினியில்‌ எரியும்‌ வரையிலும்‌, 
கர்த்தருடைய அக்கினி த ர்களை 
கிகி பாம்‌ 


கோபம்‌ சூரைச்‌ 
தழளுக்கு ஒப்பாகச்‌ 


கேதாரின்‌ கூடாரங்கள்‌ 
சங்‌ 120: 5-7 


சங்‌ 120:5. ஐயோ! நான்‌ மேசேக்கிலே 
சஞ்சரித்தது. போதும்‌, 
கேதாரின்‌ கூடாரங்கனண்டையிலே 
குடியிருந்ததும்‌ போதும்‌! 


கங்‌ 120:6. சமாதானத்தைப்‌ 
பகைக்கிறவர்களிடத்தில்‌ என்‌ ஆத்துமா 
குடியிருத்ததும்‌ போதும்‌! 


சங்‌ 120:7. 
"நாடுகிறேன்‌; 
பேசும்போது 
எத்தனப்படுகிறார்கள்‌.. 


நான்‌. சமாதானத்தை 
அவர்களோ, நான்‌ 


யுத்தத்துக்கு. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மமம்‌ 


PUBLISHERS 


தாவீது இஸ்ரவேல்‌ தேசத்திலிருந்து 
தூத்தப்பட்டிருக்கிறார்‌. 
தேசத்திலே 1 
காப்பாற்றிக்‌ கொள்வதற்காக புறஜாதியார்‌ 
மத்தியிலே  ஒழிந்துகொண்டிருக்கிறார்‌. 
அவர்கள்‌ விக்கிரகாராதனைக்காரர்‌. 
அவர்களிடத்தில்‌ நற்குணம்‌ 
எதுவுமேயில்லை. தாவீது மேசேக்கிலும்‌, 
கேதாரின்‌ கூடாரங்களிலும்‌ குலி 
போல நினைக்கிறார்‌. 
தன்னுடைய ஜீவியத்தில்‌ மேசேக்கிலோ, 
கேதாரிலோ குடியிருந்ததில்லை. இப்போது 
தாவீது குடியிருக்கிற தேசம்‌, மேசேக்கின்‌ 
தேசத்தைப்‌ போலவும்‌,  கேதாரின்‌. 
கூடாரத்தைப்போலவும்‌ இருக்கிறது. 


மேசேக்கிலும்‌, கேதரின்‌ 
கூடாரங்களிலும்‌ சஞ்சரிக்கிறவர்கள்‌ 
துன்மார்க்கர்கள்‌. அவர்கள்‌ 
துணிகரமாகப்‌ பாவம்‌ செய்கிறவர்கள்‌. 
தாவீது இப்போது சஞ்சரிக்கிற தேசம்‌ 
மேசேக்கைப்போலவும்‌, கேதாரின்‌ 
கூடாரங்களைப்‌ போலவும்‌ இருக்கிறது. 
இங்குள்ள ஜனங்கள்‌ தேதாரின்‌ 
ஜனங்களைப்‌ போல 
துன்மார்க்கராயிருக்கிறார்கள்‌. மேசேக்கின்‌ 
ஆட்களைப்போல இவர்கள்‌. பாவங்களைத்‌ 
துணிகரமாய்ச்‌ செய்கிறார்கள்‌. 


தாவீது இப்போது தன்னுடைய 
ஜீவனைப்‌ பாதுகாத்துக்கொள்வதற்காக, 
தன்‌ தேசத்தைவிட்டு தப்பி வந்திருக்கிறார்‌. 
இது அவருக்கு மெய்யான குடியிருப்பல்ல. 
இது அவருடைய தேசமுமல்ல. இஸ்ரவேல்‌ 
தேசமே தாவீதின்‌ தேசம்‌. ஆனாலும்‌ 
தான்‌ இந்த உலகத்தில்‌ ஒரு 
பரதேசியைப்போல  வாசம்பண்ணுவதாக 
தாவீது சொல்லுகிறார்‌. தனக்கென்று 
நிலையான வீடு இந்தப்‌ பூமியில்‌ 
இல்லை என்பதும்‌, தனக்கு நிலையான 
வீடு பரலோகத்தில்தான்‌ இருக்கிறது 
என்பதும்‌ தாவீதின்‌ விசுவாசமாகும்‌. 





ழ்‌ நள 
யாய 


எருசலேரிலே தேவனுடைய ஆலயம்‌ 
இருக்கிறது. தாவீது எருசலேமைவிட்டுத்‌ 
துரத்தப்பட்டிருப்பதினால்‌, அவரால்‌ 
தேவாலயத்திற்கு) போகமுடியவில்லை. 
பரிசுத்தவான்களோடு சேர்ந்து கர்த்தரை 
ஆராதிக்க முடியவில்லை. கர்த்தருடைய 
வசனத்தைக்‌ கேட்குமுடியவில்லை. 
கர்த்தருடைய பிரமாணங்களை 
கேட்கமுடியாமல்‌ போனது தனக்குக்‌ 
கிடைத்திருக்கிற மிகப்பெரிய தண்டனை 
என்று தாவீது நினைக்கிறார்‌. 


தேவனிடத்தில்‌ அன்புகூருகிறவர்கள்‌ 
அவரோடு ஐக்கியமாயிருக்க 
வேண்டுமென்று விரும்புவார்கள்‌. 
அவருடைய பரிசுத்தவான்‌௧ளோடும்‌ 
ஜக்கியமாயிருக்க வேண்டும்‌ என்றும்‌ 
விரும்புவார்கள்‌. தாவீது இப்போது அந்நிய 
தேசத்தில்‌  குடியிருக்கிறார்‌. அந்தத்‌ 
தேசத்து ஜனங்கள்‌ சமாதானத்தைப்‌ 
பகைக்கிறார்கள்‌. கர்த்தருடைய 


பரிசுத்தவான்களிடத்தில்‌ க்கிற 
ர்களிடத்தில்‌ ன்‌ 


சுபாவம்‌ எதுவும்‌ 

தாவீது அந்நிய தேசத்தில்‌ மிகுந்த 
வருத்தத்தோடு குடியிருக்கிறார்‌. அவர்‌ 
கர்த்தரிடத்தில்‌ தன்னுடைய வருத்தத்தைப்‌ 
பற்றி, “ஐயோ! நான்‌  மேசேக்கிலே 
சஞ்சரித்து போதும்‌, கேதாரின்‌ 
கூடாரங்களண்டையிலே குடியிருந்ததும்‌ 
போதும்‌! சமாதானத்தைப்‌ 
பகைக்கிறவர்களிடத்தில்‌ என்‌ ஆத்துமா 
குடி பிருந்‌ ம்‌ போ, சங்‌ 120:5,6) 
என்று கல மிகி 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ODNENIS 


PUBLISHERS 


கேதாரின்‌ கூடாரங்களிலிருக்கிறவர்கள்‌. 
ஆடுகளை மேய்க்கிறவர்கள்‌. அவர்கள்‌ 
வாக்குவாதம்‌ பண்ணுகிறவர்கள்‌. 
ஆபிரகாரமின்‌ மேய்ப்பரும்‌, லோத்துவின்‌ 
மேய்ப்பரும்‌ வாக்குவாதம்‌ பண்ணினது. 
போல, கேதாரின்‌ மேய்ப்பர்கள்‌. 
எப்போதும்‌ வாக்குவாதம்பண்ணுவார்கள்‌. 

தாவீது சமாதானத்தை நாடுகிறார்‌. 
அவர்களோ தாவீதை வெறுக்கிறார்கள்‌. 
“நான்‌ சமாதானத்தை நாடுகிறேன்‌; 
அவர்களோ, நான்‌... பேசும்போது 
யுத்தத்துக்கு எத்தனப்படுகிறார்கள்‌” என்று 
தாவீது கர்த்தரிடத்தில்‌ சொல்லுகிறார்‌. 
மேசேக்கிலும்‌, கேதாரின்‌ கூடாரங்களிலும்‌ 
குடியிருக்கிறவர்கள்‌. சவுலைப்போல. 
இருக்கிறார்கள்‌. சவுலின்‌ தூர்க்குண 
சுயாவமுள்ள  ஜனங்களோடு தாவீது 
குடியிருக்கிறார்‌. 

“அவர்கள்‌ யுத்தத்திற்கு 
எத்தனப்படுகிறர்கள்‌” என்று தாவீது 
சவுலைப்பற்றிச்‌ சொல்லுவதாக சிலர்‌ 
வியாக்கியானம்பண்ணுகிறார்கள்‌. தாவீது 
சவுலோடு சமாதானத்தை நாடுகிறார்‌. 
சவுலோ தாவிதோடு யுத்தத்திற்கு. 
எத்தனப்படுகிறார்‌. தாவீது சவுலோடு 
சமாதானயிருப்பதற்கு பிரயாசப்படுகிறார்‌. 
தாவீதின்‌ சமாதான முயற்சிகள்‌ எல்லாம்‌ 
தோல்வியடைந்துவிட்டது. தாவீது 
சமாதானத்தை நாடினாலும்‌, சவுல்‌ 
சமாதானத்தை நாடவில்லை. தாவீதை 
அழித்துப்போடவேண்டும்‌ என்பதுதான்‌. 
சவுலின்‌ விருப்பம்‌. 





ழ்‌ நள 
யாய 


, நூற்று இருபத்து ஒன்றாவது 
சங்கீதத்தை, “யுத்தவீரரின்‌ கீதம்‌" என்றும்‌ 
சொல்லுகிறார்கள்‌. ஒரு சிலர்‌ இந்த 
சங்கீதத்தை  “வழிப்போக்கரின்‌ கீதம்‌” 
என்றும்‌ சொல்லுகிறார்கள்‌. தாவீது இந்த 
சங்கீதத்தை எழுதினார்‌. நீதிமான்கள்‌ 
பரலோகத்தை நோக்கிப்‌ 
பிரயாணம்பண்ணுகிறார்கள்‌ 
அவர்களுடைய பிரயாணத்தில்‌ கர்த்தரே 
அவர்களுக்குத்‌ துணையாகயிருக்கிறார்‌. 
கர்த்தரிடத்திலிருந்து அவர்களுக்கு 
ஒத்தாசை வருகிறது. 


நாம்‌ 
வெளியிலிருந்தாலும்‌, 
வருவதற்கு வாய்ப்புள்ளது பல 
சமயங்களில்‌ நாம்‌ எதிர்பாராத 
வேளையில்தான்‌ ஆபத்துக்கள்‌ வரும்‌. 
நம்முடைய பிரச்சனைகள்‌ 
எப்படியிருந்தாலும்‌ கர்த்தரை 
நம்பவேண்டும்‌ கர்த்தர்‌ நமக்கு 
உதவிசெய்வார்‌ என்றும்‌, நம்மைப்‌ 
பாதுகாப்பார்‌ என்றும்‌ கர்த்தரிடத்தில்‌ 
நம்பிக்கையாயிருக்கவேண்டும்‌ 


வீட்டிலிருந்தாலும்‌. 
நமக்கு ஆபத்து 


நாம்‌ 


கர்த்தரிடத்திலிருந்து 
ஒத்தாசை: வரும்‌ 
சங்‌ 121 : 1,2 


எனக்கு 


(ஆரோகண சங்கீதம்‌) 


சுங்‌ 121:1. எனக்கு ஒத்தாசை வரும்‌ 
பர்வதங்களுக்கு நேராக என்‌ கண்களை 


ஏறெடுக்கிறேன்‌.. 

சுங்‌ 121:2. வானத்தையும்‌ பூமியையும்‌. 
உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருத்து 
எனக்கு ஒத்தாசை வரும்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம 


PUBLISHERS 


நம்முடைய தேவனாகிய கர்த்தர்‌ 
நமக்குப்‌ போதுமானவராகயிருக்கிறார்‌. 
நாம்‌ கர்த்தருக்குள்‌ நிலைத்திருக்க 
வேண்டும்‌. “எனக்கு ஒத்தாசை வரும்‌. 
பர்வதங்களுக்கு நேராக என்‌ 
கண்களை ஏறெடுக்கிறேன்‌” என்று 
தாவீது சொல்லுகிறார்‌. இந்த 
வாக்கியத்திற்கு “என்‌ கண்களை 
பர்வதங்களுக்கு நேராக 
ஏறெடுக்கவேண்டுமோ” என்று சிலர்‌ 
அர்த்தம்‌ சொல்லுகிறார்கள்‌. இந்த 
வாக்கியத்திற்கு, 'பர்வதங்களிலிருந்து 
நமக்கு உதவி வராது என்றும்‌, 
கர்த்தரிடமிருந்தே நமக்கு உதவி வரும்‌” 
என்றும்‌ பொருள்‌. 


நாம்‌ பூழியின்மீதும்‌, வானத்தின்மீதும்‌ 
நம்பிக்கை வைக்கக்கூடாது. 
பூமியிலுள்ள பிரபுக்கள்மீதும்‌, 
அவர்களுடைய அதிகாரத்தின்மீது 
நாம்‌ நம்பிக்கை வைக்கக்கூடாது. 
நமக்கு மனுஷரிடத்திலிருந்து உதவி 
வராது. தேவனிடத்திலிருந்து மாத்திரமே 
நமக்கு உதவி வரும்‌, “எனக்கு 
ஒத்தாசை வரும்‌ பர்வதங்களுக்கு 
நேராக என்‌ கண்களை ஏறெடுக்கிறேன்‌” 
என்னும்‌ வாக்கியத்திற்கு, 
பர்வதங்களுக்கும்‌ மேலாக நம்முடைய 
கண்களை ஏறெடுக்கவேண்டும்‌' என்றும்‌ 
சிலர்‌ வியாக்கியானம்‌ சொல்லுகிறார்கள்‌. 


கர்த்தரே வானத்தையும்‌ பூமியையும்‌ 
உண்டாக்கினவர்‌. அவரே உயர்ந்த 
பர்வதங்களையும்‌ உண்டாக்கினவர்‌. 
இவையெல்லாம்‌ தேவனால்‌ சிருஷ்டிக்கப்‌ 
பட்டவைகள்‌. நமக்கு மெய்யான உதவி 
சிருஷ்டிகரிடமிருந்து மாத்திரமே 
வருகிறது. நாம்‌ சிருஷ்டிகளிடமிருந்து 
உதவிகளை எதிர்பார்க்கக்கூடாது. 
நம்முடைய ஒத்தாசைக்காக வானத்தையும்‌ 
பூமியையும்‌ நம்பக்கூடாது. இவற்றை 
உண்டாக்கின கர்த்தரையே 
நம்பவேண்டும்‌ கர்த்தரிடமிருந்தே 
நமக்கு ஒத்தாசை வரும்‌. கர்த்தருக்குச்‌ 
சித்தமான வழியில்‌, அவருக்குச்‌ 
சித்தமான நோத்தில்‌, நமக்கு. 
அவரிடத்‌; து ஒத்தாசை வரும்‌. 





EL 
TT 
கர்த்தர்‌ உண்னைக்‌ காக்கிறவர்‌ 
சங்‌ 121 : 8-5 
சுங்‌ 1218. 


தன்னாடவொட்டார்‌; 
காக்கிறவர்‌ உறங்கார்‌. 


இதோ, இஸ்ரவேலைக்‌ 
உறங்குவதுமில்லை. 


உன்‌ காலைத்‌ 


உன்னைக்‌ 


சுங்‌ 1914. 
காக்கிறவர்‌ 
தூங்குகிற துமில்லை. 


சன்‌ 1215. கர்த்தர்‌ உன்னைக்‌ 
காக்கிறவர்‌; கர்த்தர்‌ உன்‌ வலது 
பக்கத்திலே உனக்கு நிழலாயிருக்கிறார்‌. 

வானத்தையும்‌ பூமியையும்‌ 
உண்டாக்கின. சர்த்தர்மீது நாம்‌ 
நம்பிக்கையாயிருக்கவேண்டும்‌. கர்த்தரால்‌ 
கூடாத காரியம்‌ ஒன்றுமில்லை. கர்த்தரே 
நம்மைத்‌ காக்கிறவர்‌. நம்மைக்‌ காக்கிற 
கர்த்தர்‌ தம்முடைய சபையையும்‌ 
காக்கிறார்‌. சபையிலுள்ள ஒவ்வொரு 
விசுவாசியையும்‌ காக்கிறார்‌. ஒவ்வொரு 
விசுவாசிக்கும்‌ தம்முடைய ஞானத்தையும்‌ 
வல்லமையையும்‌ கொடுக்கிறார்‌. தம்முடைய 
தெய்வீக வாக்குத்தத்தங்களை ஒவ்வொரு 
விசுவாசியின்‌ ஜீவியத்திலும்‌ 
நிறைவேற்றுகிறார்‌ 

தாவீது கர்த்தரைப்பற்றிச்‌ 
சொல்லும்போது “அவர்‌ இஸ்ரலேலைக்‌ 
காக்கிறவர்‌" (சங்‌ 1214) என்றும்‌ 
அவர்‌, “உன்னைக்‌ காக்கிறவர்‌” 
(சங்‌ 1215) என்றும்‌ சொல்லுகிறார்‌. 
மந்தைக்கு மேய்ப்பராகமிருக்கிறவர்‌, அந்த 


மந்தை முழுவதும்‌ 
மந்தையிலுள்ள ஒரு 
ட்டை மாத்திரம்‌ அவர்‌ 
மேய்ப்பராரென்றால்‌, அவர்‌ அந்த 
மந்தைக்கு நல்ல மேய்ப்பரல்ல. நல்ல. 
மேய்ப்பரானவர்‌ மந்தையிலுள்ள ஒவ்வொரு 
ஆடுகளையும்‌ மேய்க்கவேண்டும்‌. சிறிய 
ஆடாகயிருந்தாலும்‌, பெரிய 
ஆடாகயிருந்தாலு பலமுள்ள 
ஆடாகயிருந்தாலு பலவீனமான 
ஆடாகயிருந்தாலும்‌, மந்தையின்‌ மேய்ப்பர்‌ 
எல்லா ஆடுகளின்மீதும்‌ 
கவனம்‌ செலுத்தி அவற்றை 
மேய்க்கவேண்டும்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை 


QOODNENS 
PUBLISHERS 


தேவனாகிய கர்த்தர்‌ 
பிள்ளைகளை விழித்திருந்து 
பாதுகாக்கிறார்‌. தாவீது கர்த்தருடைய 
இந்த சுபாவத்தைப்பற்றிச்‌ சொல்லும்போது, 
“இதோ, வேலைக்‌ காக்கிறவர்‌ 
உறங்குவதுபில்லை தூங்குகிறதுமில்லை" 
(சங்‌ 1214) என்று சொல்லுகிறார்‌. 
இஸ்ரவேலை உறங்காமலும்‌, தூங்காமலும்‌ 
காக்கிற கர்த்தரே, நம்மையும்‌ காக்கிறவர்‌. 


தம்முடைய 


கர்த்தர்‌ தம்முடைய பிள்ளைகளை 
பாதுகாக்கிறவர்‌ மாத்திரமல்ல, அவர்‌ 
நம்மைப்‌ போவிக்கிறவராகவும்‌, 
பராமரிக்கிறவராகவும்‌ இருக்கிறார்‌. 
கர்த்தர்‌ நமது வலதுபக்கத்திலே நமக்கு 
நிழலாயிருக்கிறார்‌. தம்முடைய 
பிள்ளைகளின்‌ பாதுகாப்புக்காகவும்‌, 
அவர்களுடைய பராமரிப்புக்காகவும்‌, 
கர்த்தர்‌ எப்போதும்‌ அவர்களுக்கு. 
அருகாமையிலிருக்கிறார்‌. கர்த்தர்‌ 
ஒருபோதும்‌ தம்முடைய பிள்ளைகளை 
விட்டு தூரமாய்‌ விலகிப்போவதில்லை. 
கர்த்தர்‌ நமக்கு அருகாமையிலேயே 
இருப்பதினால்‌, அவரைத்‌ தேடி நாம்‌ 
எங்கும்‌ அலையவேண்டியதில்லை, அவரே 
சர்‌ துள்‌ எக்கர்‌ யர்‌ 


நம்முடைய வலதுபக்கத்திலே 
கர்த்தர்‌ நமக்கு நிழலாயிருக்கிறார்‌. 
வலதுகரம்‌ வேலை செய்கிற கரம்‌. 
கர்த்தர்‌ நம்முடைய வலதுகரத்தைப்‌ 
பலப்படுத்துகிறார்‌. நமக்கு 
நியமிக்கப்பட்டிருக்கிற வேலைகளையும்‌, 
ஊழியங்களையும்‌ நாம்‌ நேர்த்தியாய்ச்‌ 
செய்வதற்கு. கர்த்தர்‌ நமது 
வலதுகரத்தை ஆசீர்வதிக்கிறார்‌. அந்தக்‌ 
கரத்தைப்‌ பலப்படுத்துகிறார்‌. கர்த்தர்‌ 
நம்மைப்‌ பலப்படுத்துவதற்கு எப்போதும்‌ 
ஆயத்தமாயிருக்கிறார்‌. 

கர்த்தர்‌ நமக்கு உதவிசெய்ய 
விரும்புகிறார்‌. கர்த்தர்‌ நமக்கு 
வெற்றியைக்‌ கொடுப்பதற்காக, நம்முடைய 
வலதுகரத்தைப்‌ பலப்படுத்துகிறார்‌. 
“கர்த்தரை எப்பொழுதும்‌ எனக்கு 
முன்பாக வைத்திருக்கிறேன்‌; அவர்‌ என்‌ 
வலதுபாரிசத்தில்‌ இருக்கிறபடியால்‌ 
நான்‌ அசைக்கப்படுவதில்லை” (சங்‌ 164) 
என்று தாவீது சொல்லுகிறார்‌. 





ழ்‌ நவள 
யாய 


கர்த்தர்‌ 
காப்பார்‌ 
சங்‌ 121: 6-8 


உன்‌ ஆத்தூமாவைக்‌ 


சங்‌ 1218. பகலிலே வெயிலாகிலும்‌, 
இரவிலே திலவாகிலும்‌ உன்னைச்‌: 
சேதப்படுத்துவதில்லை, 


சுங்‌ 121:7. கர்த்தர்‌ உன்ணை எல்லாத்‌ 
தீங்குக்கும்‌ விலக்கிக்‌ காப்பார்‌; அவர்‌ 
உன்‌ ஆத்துமாவைக்‌ காப்பார்‌. 


சுங்‌ 121:8. கர்த்தர்‌ உன்‌ போக்கையும்‌ 
உன்‌ வரத்தையும்‌ இதுமுதற்கொண்டு 
என்றைக்குங்‌ காப்பார்‌. 


கர்த்தருடைய பிள்ளைகளை 
வெயிலும்‌, நிலவும்‌ சேதப்படுத்துவதில்லை. 
பகல்வேளையிலே வெயிலின்‌ உஷ்ணம்‌ 
அதிகமாயிருக்கும்‌, அது நம்மைப்‌ 
பாதிக்காது. இரவுவேளையிலே குளிர்‌ 
அதிகமாகமிருக்கும்‌. அது நம்முடைய 
சரீரத்தை சேதப்படுத்தாது. கர்த்தர்‌ நம்மை 
இரவும்‌ பகலும்‌ பாதுகாக்கிறார்‌. தாவீது 
கர்த்தருடைய கிருபையை 
உணர்ந்தவராக, “பகலிலே வெயிலாகிலும்‌. 
இரவிலே நிலவாகிலும்‌ உன்னைச்‌ 
சேதப்படுத்துவதில்லை 1215) 
ல்‌ லத்‌ 

“கர்த்தராகிய நான்‌ 
காப்பாற்றி அடிக்கடி. அதற்குத்‌ 
தண்ணீர்ப்பாய்ச்சி, ஒருவரும்‌ அதைச்‌ 
சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும்பகலும்‌ 
காத்துக்கொள்வேன்‌" (ஏசா 27:3). பகலின்‌ 
வெயிலையும்‌, _ இரவின்‌ நிலவையும்‌ 
வேதபண்டிதர்கள்‌ வெவ்வேறு 
விதமாக வியாக்கியானம்பண்ணுகிறார்கள்‌. 
சத்துருக்கள்‌ நம்மை வெளிப்படையாகத்‌ 
தாக்கழுடியாது. சூரியனின்‌ 
'வெப்பக்கதிர்கள்‌ வெளிப்படையாகத்‌ 


தெரியும்‌. வெயில்‌ அடிப்பதை நம்முடைய 
கண்களால்‌ காணமுடியும்‌ 


(சங்‌ 


அதைக்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ODNENIS 


PUBLISHERS 


இரவு வேளையிலே அதிகமான 
குளிர்‌ இருக்கும்‌ குளிரை நம்முடைய 
கண்களால்‌ காணமுடியாது. குளிர்‌ நமக்கு. 
மறைவாயிருந்து நம்மைப்‌ பாதிக்கும்‌. 
இரவின்‌ குளிரைப்போல, சத்துருக்கள்‌ 
மறைவாக வந்து, நமக்கு விரோதமாகத்‌ 
தீங்குசெய்ய நினைத்த 


அவர்களாலும்‌ நம்மை சேதப்‌ 


முடியாது. அவர்களுடைய இரகசியமான 
சதிஆலோசனைகளெல்லாம்‌ 
அதமாய்ப்போகும்‌. 


பகலின்‌ வெளிச்சத்தில்‌ நம்முடைய 
கண்களுக்கு எல்லாம்‌ தெளிவாய்த்‌ 
தெரியும்‌. இரவின்‌ இருட்டிலோ நமக்கு 
ஒன்றும்‌ தெரியாது. எதையும்‌ பார்க்க 
முடியாது. நம்முடைய சத்துருக்கள்‌ நாம்‌ 
பார்க்கக்கூடிய விதமாகவும்‌ வருவார்கள்‌. 
நாம்‌ பார்க்கமுடியாதபடி  ஒளிந்திருந்தும்‌. 
வருவார்கள்‌. சத்துருக்கள்‌ எப்படி 
வந்தாலும்‌ அவர்களால்‌ நம்மை 
சேதப்படுத்த முடியாது. 

கர்த்தர்‌ நம்மை எல்லாத்‌ தீங்குக்கும்‌ 
விலக்கிக்‌ காப்பார்‌. பாவத்தின்‌ 
தீங்குக்கும்‌, பிரச்சனைகளின்‌ தீங்குக்கும்‌ 
கர்த்தர்‌ நம்மை விலக்கிக்‌ காப்பார்‌. 
ஜீவனைக்‌ கொன்றுபோடுகிற 
பயங்கரமான காரியங்களாலும்‌ நம்மை 
சேதப்படுத்த முடியாது. நம்முடைய 
ஆவிக்குரிய ஜீவன்‌ கர்த்தருக்குரியது. 
கர்த்தரே நம்முடைய ஆத்துமாவைக்‌ 
காக்கிறவர்‌. கர்த்தருடைய கரத்திலிருந்து 
நம்முடைய ஆத்துமாவை சத்துருவால்‌. 
பறித்துக்கொள்ள முடியாது. நம்முடைய 
காலங்களும்‌, நம்முடைய ஜீவனும்‌ 
நம்முடைய ஆத்துமா. கர்த்தருடைய 


காத்திலிருக்கிறது. ரே, நம்முடைய 
ஆத்துமாவைக்‌ க்கிறான்‌ (சங்‌ 12137). 


நம்முடைய எல்லா பிரயாணங்களிலும்‌ 
கர்த்தரே நமக்கு பாதுகாப்பாயிருக்கிறார்‌. 
நாம்‌ வீட்டைவிட்டு வெளியேபோனாலும்‌, 
வெளியிலிருந்து வீட்டிற்கு 
வந்தாலும்‌, கர்த்தருடைய 
பிரசன்னம்‌ நம்மோடு கூடவே வரும்‌, 
கர்த்தருடைய பாதுகாப்பும்‌ 
ரப்‌ அட சூழ்ந்துகொள்ளும்‌. 





மை சங்கீதம்‌ - விரிவுரை படப்பு 
யுமா PSALMS - COMMENTARY PUBLISHERS 


தாவீது கர்த்தருடைய 
பாதுகாப்பைப்பற்றிச்‌ சொல்லும்‌ போது, 
“கர்த்தர்‌ உன்‌ போக்கையும்‌ உன்‌ 
வரத்தையும்‌ இதுமுதற்கொண்டு 
என்றைக்குங்‌ காப்பார்‌” 
(சங்‌ 1218) என்று சொல்லுகிறார்‌. வீட்டிற்குத்‌ திரும்பி வரும்போதும்‌ 
டட. | கர்த்தருடைய பாதுகாப்பு நம்மோடு 
நாம்‌ ஜீவனோடிருக்கும்போதும்‌ | கூடவே இருக்கும்‌. “அப்பொழுது 
கர்த்தர்‌ நம்மைப்‌ பாதுகாக்கிறார்‌. நாம்‌ | மனுஜன்‌  சாயங்காலாட்டும்‌ தன்‌ 
மரிக்கும்போதும்‌ கர்த்தர்‌ நம்மைப்‌ | வேலைக்கும்‌, தன்‌  பண்ணைக்கும்‌ 
பாதுகாக்கிறார்‌. ம்‌ | புறப்படுகிறான்‌” (சங்‌. 104:23), 
ஜீவனோடிருக்கும்போது கர்த்தர்‌ நம்மை இதுமுதற்கொண்டு, 
இடங்களுக்கும்‌ பிரயாணம்‌ | எப்போதும்‌ பாதுகாக்கிறார்‌. நாம்‌. 
பண்ணுகிறோம்‌. போக்கும்‌ வரத்துமாக | கர்த்தருடைய கரத்திலே நம்மை 
இருக்கிறோம்‌. கர்த்தரே நம்முடைய ஒப்புக்கொடுக்கும்போது, அவருடைய 
போக்கையும்‌ வரத்தையும்‌ பாதுகாக்கிறவர்‌. | பாதுகாப்புக்கும்‌ பராமரிப்புக்கும்‌ 
i நம்மை ஒப்புக்கொடுக்கிறோம்‌. 


ளப்பாறுதலில்‌ 
ணவ கர்த்தர்‌ நமக்குக்‌ கொடுப்பார்‌. 





ழ்‌ நவள 
ஈயா 


இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 
நாட்களிலே 
எருசவேபிலுள்ள 


பண்டிகை 
கர்த்தரை ஆராதிப்பதற்கு 

தேவாவயத்திற்கு 
வருவார்கள்‌. யூதர்கள்‌ வருஷத்திற்கு 
மூன்று பண்டிகைகளை முக்கியமான 
பண்டிகைகளாக ஆசரிக்கிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ தேவாலயத்தில்‌ வந்து, 
பண்டிகை நாட்களிலே. கர்த்தரை 
ஆராதிக்கும்போது, அவர்களுக்கு 
பிரயோஜனம்‌ உண்டாகும்‌ வண்ணமாய்‌, 
தாவீது இந்த சங்கீதத்தை 
எழுதியிருக்கிறார்‌. 


எருசலேம்‌ நகரம்‌ முதலில்‌ தாவீதின்‌ 
நகரம்‌ என்று அழைக்கப்பட்டது. கர்த்தர்‌ 
எருசவேபிலுள்ள தேவாலயத்தில்‌ 
வாசம்பண்ணுகிறார்‌ கர்த்தருடைய 
ஆலயத்திற்கு போவோம்‌ வாருங்கள்‌ 
என்று ஜனங்கள்‌ சொன்னபோது 
தாவீதுக்கு மகிழ்ச்சியாயிருந்தது (சங்‌ 
124,2). இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ எருசலேம்‌ 
நகரத்தின்மீது அதிகமான மதிப்பும்‌ 
மரியாதையும்‌ வைத்திருக்கிறார்கள்‌. 
(சங்‌ 122:3-5). 
எருசவேின்‌ சமாதானத்திற்காசவும்‌, 
அசீர்வாத்திற்சாகவம்‌. கர்த்தருடைய 
பிள்ளைகள்‌ 'த்தரிடத்தில்‌. 
ஜெப்பண்ணவேண்டம்‌ (சங்‌ 1222-9) 


கர்த்தருடைய ஆலயம்‌ 
சங்‌ 122 : 1-5 


(தாவீது பாடின ஆரோகண சங்கீதம்‌) 


கங்‌ 1221. கர்த்தருடைய 
ஆகயத்திற்கு்‌ பல்‌ வாருங்கள்‌. 
என்று அவர்கள்‌. 
அக்‌ கபாது மழச்சியாவிருத்தேன்‌. 


சங்‌ 122௨ 
வாசல்களில்‌ 


திற்கலாயிற்று. 


எருசலேமே, 


உன்‌ 
எங்கள்‌ ன்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மமம்‌ 


PUBLISHERS 


1225. 
ப்பான 
கட்டப்பட்டிருக்கிறது. 


சங்‌ 122.4. அங்கே இஸ்ரவேதுக்குச்‌. 
சாட்சியாகக்‌ கர்த்தநுடைய 
ஜனங்களாகிய கோத்திரங்கள்‌ 
கர்த்தரின்‌ நாமத்தை ஸ்தோத்திரிப்‌ 
பதற்குப்‌ போகும்‌. 


சங்‌ 1225, அங்கே தாவீதின்‌ 
வம்சத்தாருடைய சிங்காசனங்கனாகிய 
தியாயாசனங்கள்‌ வைக்கப்‌ 


பட்டிருக்கிறது. 


நம்முடைய வீடுகளில்‌ 
கர்த்தரை ஆராதிக்கவேண்டும்‌. கர்த்தரை 
வீடுகளில்‌ ஆராதித்தால்‌ மாத்திரம்‌ 
போதாது. கர்த்தரை அவருடைய 
ஆலயத்திற்கும்‌ போயும்‌ 
ஆராதிக்கவேண்டும்‌. கர்த்தருடைய 
ஆலயத்தில்‌ அவரைத்‌ துதிக்கவேண்டும்‌. 
அவரை ஸ்தோத்திரம்பண்ணவேண்டும்‌. 
கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த 
வேண்டும்‌. சபை. கூடுதலை 
ஒரு சிலர்‌ விட்டுவிடுவதுபோல, 
நாமும்‌ விட்டுவிடக்கூடாது சபை 
கூடுவதற்கு நாம்‌ முக்கியத்துவம்‌ 
கொடுத்து, சபை ஆராதனைகளில்‌. 
பங்குபெறவேண்டும்‌. 

கர்த்தருடைய பிள்ளைகள்‌ 
கர்த்தருக்குள்‌ சந்தோஷமாயிருப்பார்கள்‌. 
கர்த்தருடைய ஆலயத்திற்குப்‌ போவதற்கும்‌, 
கர்த்தரைத்‌ துதிப்பதற்கும்‌, அவர்களுக்கு 
அழைப்புக்‌ கொடுக்கும்போது, 
அவர்கள்‌ மிகவும்‌ சந்தோஷப்படுவார்கள்‌. 
தாவீதுக்கு அப்படிப்பட்ட 
சந்தோஷம்‌. உண்டாயிருக்கிறது. 
“கர்த்தருடைய ஆலயத்திற்கு) போவோம்‌ 
வாருங்கள்‌ என்று எனக்கு அவர்கள்‌ 
சொன்னபோது  மகிழ்ச்சியாயிருந்தேன்‌” 
(சங்‌ 1224) என்று தாவீது 
தன்னுடைய மகிழ்ச்சியை 
வெளிப்படுத்துகிறார்‌. 


சங்‌ எருசலேம்‌ 


நகரமாய்க்‌ 


நாம்‌ 





ழ்‌ நள 
யாய 


நாமும்‌ நம்முடைய ஆவிக்குரிய 
சிநேகிதர்களை நேசிக்கவேண்டும்‌. 
அவர்கள்‌ நமக்கு ஊழியவாய்ப்புக்களைக்‌ 
கொடுக்கும்‌ போது, ப்‌ சந்தோஷமாய்ப்‌ 
ர்‌ கொள்ளவேண்டும்‌. 


ட நம்மை கபன்‌ நாம்‌ 
சந்தோஷத்தோடு 
டு கூடப்போகவேண்டுப 


தேசத்தின்‌ 
இஸ்ரவேல்‌ 
அவர்களுக்கு 
மிகுதியாயிருக்கும்‌. 
சமீபமாய்‌ வரும்போது, 
பிரயாணக்களைப்பு 
எருசலேபிலுள்ள 
கர்த்தருடைய ஆயத்திற்குப்‌ போகம்‌ 
போகிறோம்‌ என்னும்‌ சிந்தனை 
அவர்களுடைய களைப்பை நீக்கிப்போடும்‌. 
இந்த சிந்தனையே அவர்களுக்கு 
சந்தோஷத்தையும்‌ உற்சாகத்தையும்‌ தரும்‌. 
அவர்கள்‌ எருசலேயையும்‌, தேவனுடைய 
லயத்தையும்‌ நினை; ங்களை 
ஆய்தல்‌ பத்தக்கொல்களி கள்‌ 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ எருசவேுக்குள்‌ 
வரும்போது,எருசலேமே, உன்‌ வாசல்களில்‌ 
எங்கள்‌ கால்கள்‌ நிற்கலாயிற்று” 
(சங்‌ 122:2) என்று சந்தோஷமாய்ச்‌ 
சொல்லுவார்கள்‌. இந்த சந்தோஷம்‌ 
அவர்களுடைய வருத்தத்தையும்‌ 
களைப்பையும்‌, வேதனையையும்‌ 
மேற்கொள்ளும்‌. அவர்களுடைய 
சரீரத்தில்‌ களைப்பு நீங்கி உற்சாகம்‌ 
உண்டாகும்‌ 


எருசலேம்‌ நகரத்திற்கு 
பல. பாசுங்களிலிருந்தும்‌ 
புத்திரர்‌ வருவார்கள்‌. 
பிரயாணக்களைப்பு 
எருசலேமுக்கு. 
அவர்களுக்குப்‌ 
இருந்தாலும்‌, 


சரீர 


எருசலேம்‌ மிகவும்‌ அழகான நகரம்‌ 
சீயோன்‌ மலையின்மீது இந்த நகரம்‌ 
அழகாக கட்டப்பட்டிருக்கிறது. எருசலேம்‌ 
நகரம்‌ அமைந்துள்ள இடமும்‌ அழகானது. 
எருசலேம்‌ நகரமும்‌ அழகானது. 
எருசலேம்‌ இசை விணைப்பான 
நகரமாக  கட்டப்பட்டிருக்கிறது என்று 
தாவீது சொல்லுகிறார்‌ (சங்‌ 12:3) 
எருசலேம்‌ ம்‌ 

நேர்த்தியாகவும்‌ 
நகரத்திலுள்ள 
ன்றுக்கொன்‌; 
a 


ஆதரவாகயிருக்கிறது. 
பலப்படுத்துகிறது. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மமம்‌ 


PUBLISHERS 


சுவிசேஷ சபையும்‌ எருசவேமைப்‌ 
இசைவிணைப்பான க 


ந்தியோத்றய 
சபை 
இசைவாக இபன 
அப்படியிருந்தால்தான்‌ அல்லா 
விசுவாசிகளும்‌ லட்‌ 
கூட்டிச்‌ சேர்க்கப்பட்டு, ஒரே 
சபையாராயிருப்பார்கள்‌. இதுவே பரிசுத்த 
நகரம்‌. எருசலேம்‌ நகரத்திலே ஏராளமான 
வீடுகள்‌ இருந்தாலும்‌. அவையெல்லாம்‌ 
சவாகக்‌ கட்டப்பட்டு, ஒரே 
நகரமாகயிருக்கிறது. 


எருசலேம்‌ நகரத்திற்கு. 
இஸ்ரவேலின்‌ பன்னிரண்டு 
கோத்திரத்தாரும்‌ வருவார்கள்‌. அவர்கள்‌ 
எருசலேம்‌ நகரத்தின்‌ அழகை 
ரசிப்பதற்கோ, அங்கு ஒய்வெடுப்பதற்கோ 
வருவதில்லை. கர்த்தருடைய பரிசுத்த 
ஆலயத்தில்‌, அவருடைய பரிசுத்த 
நாமத்தை ஸ்தோத்திரிப்பதற்காக 
வருவார்கள்‌. தேவனுடைய வார்த்தையைக்‌ 
கேட்பதற்காக எருசலேமுக்கு வருவார்கள்‌. 
தாவீது இதுபற்றிச்‌ சொல்லும்போது, 
“அங்கே இஸ்ரவேலுக்குச்‌ சாட்சியாகக்‌ 
கர்த்தருடைய ஜனங்களாகிய 
கோத்திரங்கள்‌ கர்த்தரின்‌ 
ஸ்தோத்திரிப்பதற்குப்‌ 
(சங்‌ 1224) என்று சொல்லுகிறார்‌. 


எருசலேம்‌ நகரம்‌ ஒரு ராஜதானி 
பட்டணமாகும்‌. எருசலேம்‌ நகரத்திலே. 
தாவீதின்‌ வம்சத்தாருடைய 
சிங்காசனங்களாகிய  நியாயாசனங்கள்‌ 
வைக்கப்பட்டிருக்கிறது. எருசவேரிலே 
எல்லா ஜனங்களுக்கும்‌ நீதியான தீர்ப்பு 
கொடுக்கப்படுகிறது. எருசலேமின்‌ 
சிங்காசனத்திலே தாவீது அமர்ந்திருந்து 
ஆளுகை 
தேவனுடைய 
மனுஷர்‌. தேவன்‌ நீதிபரராயிருப்‌ 
தாவீதும்‌ நீதியாக 
விசாரிக்கிறார்‌. நீதியாக 
செய்கிறார்‌ 
ஜனங்கள்‌ எருசலேமை நேசிக்கிறார்கள்‌ 
(சங்‌ 122:5). 





ழ்‌ நள 
யாய 
எருசலேமின்‌ சமாதானம்‌ 
சங்‌ 122 : 6-9 


சங்‌ 1226. 
சமாதானத்துக்காக வேண்டிக்‌ 
கொள்ளுங்கள்‌; உன்னை 
நேசிக்கிறவர்கள்‌ சுகித்திருப்பார்களாக. 


எருசலேமின்‌. 


சங்‌ 1227. உன்‌ அலங்கத்திற்குன்னே 
சமாதானமும்‌, உன்‌ அரமனை 
களுக்குன்னே சுகமும்‌ இருப்பதாக. 


சங்‌ 1228. என்‌ சகோதரர்திமித்தமும்‌ 
என்‌ சிநேகிதர்‌ நிமித்தமும்‌, உன்னில்‌: 
சமாதானம்‌ இருப்பதாக என்பேன்‌. 


சுங்‌ 1229. எங்கன்‌ தேவனாகிய 
கர்த்தரின்‌ ஆலயத்தினிமித்தம்‌ 
உனக்கு நன்மையுண்டாகத்‌ தேடுவேன்‌. 


எருசலேமுக்கு 
உண்டாகவேண்டுமென்று 
விரும்பவேண்டும்‌ என்று 
சொல்லுகிறார்‌ எருசவேமின்‌ 
சமாதனத்திற்காக வேண்டிக்‌ 
கொள்ளுங்கள்‌" என்று தாவீது இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ எல்லோரிடமும்‌ சொல்லுகிறார்‌. 
எருசவேில்‌ சமாதானம்‌ இருப்பது 
எல்லோருக்கும்‌ நல்லது. அதிலும்‌ 
விசேஷமாய்‌ எருசலேபிலே குடியிருக்கிறவர்‌ 
களுக்கு, எருசவேரின்‌ சமாதானம்‌ 
மிகுந்த ஆசீர்வாதமாயிருக்கும்‌ 
எருசலேமில்‌ சமாதானம்‌ இருந்தால்தான்‌. 
அங்குள்ள ஜனங்கள்‌ ஒற்றுமையா 
யிருப்பார்கள்‌. எல்லோரும்‌ ஒருமனதோடு, 
ஆலயத்திற்குப்‌ போய்‌, 
ஆராதிப்பார்கள்‌. 
சமாதானம்‌ 
ங்கள்‌ 


நன்மை 
எல்லோரும்‌ 
தாவீது 


இருந்தால்தான்‌, 
முழுஇருதயத்தோடு, முழு 
ஆத்துமாவோடு, முழுமனதோடு கர்த்தரை 
ஆராதிப்பார்கள்‌. 


நம்முடைய சபை கிறிஸ்துவின்‌ 
இது கிறிஸ்துவின்‌ சுவிசேஷ. 


ன ப 
சத்தில்‌ சமாதானம்‌ இருக்கேன்ல 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை OCDNENIS 


PUBLISHERS 


சபையிலுள்ள 
தங்களுடைய 
சமாதானத்திற்காக 
வேண்டும்‌. சபையின்‌ நன்மைக்காக 
எருசலேமை 
சுகித்திருப்பார்கள்‌ 
சொல்லுகிறார்‌. 
ல்‌ உ வதாக. 
ஆசீர்வதிக்கப்படுவார்கள்‌. அவர்கள்‌ 
செழித்திருப்பார்கள்‌. எருசலேமுக்கு 
விரோதமாக எழும்புகிறவர்கள்‌, 
தேவனுடைய கோபாக்கினையினால்‌ 
ழிததுபோலார்கள்‌. 


ஜெபம்பண்ணவேண்டும்‌. 


எருசவேரின்‌ அலங்கத்திற்குள்ளே 
சமாதானமும்‌, அதன்‌ அரண்மனை 
களுக்குள்ளே சுகமும்‌ இருப்பதாக என்று 
தாவீது சொல்லுகிறார்‌ (சங்‌. 1227). 
எருசவேயின்‌ சமாதானத்திற்காக 
வேண்டிக்கொள்ளுங்கள்‌ என்று 
சொன்னவர்‌, நாம்‌ அதற்காக 
எ வேண்டிக்கொள்ள வேண்டும்‌ 
என்றும்‌ சொல்லுகிறார்‌ 
எருசவேின்‌ அலங்கத்திற்குள்ளே 
சமாதானம்‌ இருப்பதாக என்று 
வேண்டிக்கொள்ள வேண்டும்‌. மேலும்‌ 
எருசவேரின்‌ அரண்மனைகளுக்குள்ளே 
சுகம்‌ பதாக என்றும்‌ 
வேண்டிக்கொல்யவேண்டும்‌ i 


எருசவேயின்‌ 
கர்த்தருடைய 


அலங்கத்திற்குள்ளே 
பிள்ளைகள்‌ 
அவர்களில்‌ 
பெரியோரும்‌ 
பலமுள்ளவர்களும்‌ 
இருக்கிறார்கள்‌. 
அவர்களெல்லோருக்கும்‌ சமாதானம்‌ 
உண்டாயிருக்கவேண்டும்‌. எருசலேமுக்கு 
அதன்‌ அலங்கம்‌ பாதுகாப்பாயிருக்கிறது. 
எதிரி தேசத்தார்‌ எருசேஹின்‌ 
அலங்கத்தை  சேதப்படுத்திவிடக்கூடாது. 
எருசவேபின்மீது யத்தம்பண்ணக்கூடாது. 
சத்துருக்கள்‌ எருசலேமின்‌ அலங்கத்தை 
கைப்பற்றிவிடக்கூடாது. எருசலேயின்‌ 
அலங்கத்திற்குள்ளே எப்போதும்‌ 
சமாதானம்‌ உண்டாயிருக்கவேண்டும்‌. 
அலங்கம்‌ எருசலேமுக்குப்‌ 
பாதுகாப்பாயிருக்கவேண்டும்‌. 





ழ்‌ நள 
யாய 


எருசலேமின்‌ அரமனைகளுக்குள்ளே 
ராஜாக்களும்‌ பிரபுக்களும்‌ 
வீற்றிருப்பார்கள்‌. அங்கு தாவீதின்‌ 
வம்சத்தாருடைய சிங்காசனங்களாகிய 
நியாயாசனங்கள்‌ வைக்கப்பட்டிருக்கிறது. 
பிரபுக்கள்‌ நியாயாசங்களில்‌ 
வீற்றிருந்து ஜனங்களுடைய வழக்குகளை 
விசாரித்து நீதியாய்‌ தீர்ப்பு 
சொல்லுவார்கள்‌. அரமனைகளுக்குள்ளே 
சமாதானமும்‌ சுகமும்‌ இருந்தால்தான்‌ 
வழக்கு விசாரணைகளும்‌, 
நியாயத்தீர்ப்புகளும்‌ நீதியாய்‌ 
நடைபெறும்‌. ராஜாவும்‌ 
சுகமாயிருக்கவேண்டும்‌. ஜனங்களும்‌ 
சுகமாயிருக்கவேண்டும்‌. அரமனைக்குள்ளே 
இருக்கிற எல்லோரும்‌ 
சுகமாயிருக்கவேண்டும்‌. 


எருசலேமுக்கு விரோதமாக அநேக 
சத்துருக்கள்‌ எழும்பியிருக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ எருசலேமை 
சபிக்கிறார்கள்‌. எருசலேமுக்கு 
விரோதமாகத்‌ தூஷண வார்த்தைகளைப்‌ 
பேசுகிறார்கள்‌. அவர்கள்‌ எருசலேமைப்‌ 
பரியாசம்பண்ணுகிறார்கள்‌. மற்றவர்கள்‌ 
எருசலேமைப்பற்றி எப்படி பேசினாலும்‌, 
தாவீது, எருசலேமில்‌ 
சமாதானமிருப்பதாக” என்‌ே 
கிம்‌ க்‌ 


மற்றவர்கள்‌ எருசலேமின்‌ 
சமாதானத்திற்காக ஜெபிக்கட்டும்‌ என்றும்‌. 
நான்‌ எருசலேமின்‌ சமாதானத்திற்காக 
ஜெபிக்கப்போவதில்லை. என்றும்‌ 
தாவீது சொல்லவில்லை. ஆசாரியர்களும்‌ 
தீர்க்கதரிசிகளும்‌ எருசலேமை 
ஆசீர்வதிக்கட்டும்‌ என்றும்‌ நான்‌ 
எருசலேமை ஆசீர்வதிக்கப்போவதில்லை 
என்றும்‌ தாவீது சொல்லவில்லை. 
மற்றவர்கள்‌ எருசலேமுக்காக 
ஜெபம்பண்ணட்டும்‌ என்றும்‌ 
நான்‌ சத்துருக்களோடு 
யுத்தம்பண்ணப்போகிறேன்‌ என்றும்‌, 
ஜனங்களை ஆளுகை செய்யப்போகிறேன்‌. 
என்றும்‌ தாவீது சொல்லவில்லை. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை 


QOODNENS 
PUBLISHERS 


எருசலேமின்‌ 
ஜெயித்தாலும்‌, 


மற்றவர்கள்‌ 
சமாதானத்திற்காக 
ஜெபிக்காமல்‌ போனாலும்‌, தாவீது 
அதற்காக ஜெபிக்கிறார்‌. மற்றவர்கள்‌. 
எருசவேரில்‌ சமாதானமிருப்பதாக என்று 
ஆசீர்வதித்தாலும்‌, ஆசீர்வதியாமல்‌ 
போனாலும்‌. தான்‌ எருசலேமை 
ஆசீர்வதிப்பதாகச்‌ சொல்லுகிறார்‌. 
“என்‌ சகோதரர்நிமித்தமும்‌ என்‌ சிநேகிதர்‌ 
நிமித்தமும்‌, உன்னில்‌ சமாதானம்‌ 
இருப்பதாக என்டேன்‌” (சங்‌ 1223) 
என்பதே தாவீதின்‌ ஆசீர்வாதமான 
வார்த்தை 

எருசலேமிலே 
சகோதரர்கள்‌ 
அவருடைய 
எல்லோரும்‌ 
இருக்கிறார்கள்‌. 
நகரத்திலே 


தாவீதின்‌ 
இருக்கிறார்கள்‌. 
உறவினர்கள்‌ 
எருசவேயில்தான்‌ 

மேலும்‌ எருசலேம்‌ 
தாவீதின்‌ சிநேகிதர்கள்‌ 
எல்லோரும்‌ இருக்கிறார்கள்‌. உத்தம 
இருதயமுள்ள இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 
எருசலேயிலிருக்கிறாகள்‌. உத்தம 


நுதயத்தார்‌ எல்லோருமே தாவீதுக்கு 
தக விரகன்‌ 


உற்றார்‌ 


“அப்பொழுது ராஜாவாகிய தாவீது 
எழுந்திருந்து காலூன்றி நின்று: என்‌ 
சகோதரரே, என்‌ ஜனமே நான்‌ 
சொல்வதைக்‌ கேளுங்கள்‌; கர்த்தருடைய 
உடன்படிக்கைப்‌ பெட்டியும்‌. நமது 
தேவனுடைய பாதபடியும்‌ தங்குவதற்கு ஒரு 
ஆலயத்தைக்‌ கட்ட நான்‌ என்‌ மனதிலே 
நினைத்து, கட்டுகிறதற்கு ஆயத்தமும்‌ 
பண்ணினேன்‌” நாளா 28:2). 
தாவீது இஸ்ரவேல்‌ ஜனங்களை, 
“என்‌ த்‌ என்‌ ஜனமே” என்று 
அழைக்கிறார்‌. 


, தாவீது தேவனுடைய ஆலயத்திலே 
கர்த்தரை ஆராதிக்கப்போகும்போது, 
அவருடைய சகோதரரும்‌ அவருடைய 
சிநேகிதரும்‌ அவரோடு கூடயிருந்து, 


னைந்திருத்கினு நாம்‌ தேவனிடத்தில்‌ 
அன்பு தேவனுடைய 
சகட ற எல ட்‌ 





ழ்‌ நயன 
யாய 


கர்த்தருடைய ஜனம்‌ 
வேண்டும்‌ என்றும்‌. அவர்களுக்கு 
சமாதானமுண்டாயிருக்க வேண்டும்‌ 
என்றும்‌ நாம்‌ ஜெபம்பண்ணவேண்டும்‌ 
கர்த்தருடைய பிள்ளைகள்‌ எல்லோரும்‌ 
நன்றாயிருக்கவேண்டும்‌ என்னும்‌ கரிசனை 
நமக்குள்‌ காணப்படவேண்டும்‌. 


சுகித்திருக்க 


தாவீது எருசலேம்‌ நகரத்தாருக்கு 
நன்மை. உண்டாகவேண்டும்‌ என்று 
விரும்புகிறார்‌. அவர்களுடைய தனிப்பட்ட 
குணாதிசயம்‌ எப்படியிருந்தாலும்‌, 
அவர்களுக்கு நன்மை உண்டாக 
வேண்டும்‌ என்பதே தாவீதின்‌ 
விருப்பம்‌. தேவனாகிய கர்த்தரின்‌ 
ஆலயத்தினிமித்தம்‌' அவர்களுக்கு, 
நன்மை உண்டாகவேண்டும்‌ என்று 
தாவீது விரும்புகிறார்‌ (சங்‌ 12229). 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தரை விசுவாசத்தோடு, 
உண்மையான இருதயத்தோடு துதிக்கிற 
எல்லோருக்கும்‌ நன்மை 
உண்டாகவேண்டும்‌ என்று நாமும்‌ 
விரும்பவேண்டும்‌. கர்த்தருடைய 
ஆலயத்திலே அவரை ஆராதிப்பதற்காக 
கூடிவருகிற எல்லோருக்கும்‌ நன்மை 
உண்டாகவேண்டும்‌ என்று நாம்‌ 
விரும்பவேண்டும்‌. நாம்‌ கர்த்தரையும்‌, 
அவருடைய ஆராதனையையும்‌, 
அவருடைய ஆலயத்தையும்‌, ஆலயத்தில்‌ 
கர்த்தரைத்‌ துதிப்பதற்காக கூடிவருகிற 
தேவபிள்ளைகளையும்‌ நாம்‌ 
விரும்பவேண்டும்‌. அவர்களுக்கு 
நன்மை உண்டாகவேண்டும்‌ என்று 


தேடவேண்டும்‌. 





ழ்‌ நள 
யாய 


(ஆரோகண சங்கீதம்‌) 
சண்‌ 128 : 1-4 


சங்‌ 12311. பரலோகத்தில்‌ 
வாசமாயிருக்கிறவரே, உம்மிடத்திற்கு. 
என்‌ கண்களை ஏறெடுக்கிறேன்‌. 


சங்‌ 1292. இதோ, வேலைக்காரரின்‌ 
கண்கள்‌ தங்கன்‌ எஜைமான்களின்‌ 
கையை நோக்கியிருக்குமாப்போலவும்‌, 
வேலைக்காரியின்‌. கண்கள்‌ தன்‌ 
எஜமாட்டியின்‌' கையை 
நோக்கியிருக்குமாப்போலவும்‌, எங்கள்‌: 
தேவனாகிய கர்த்தர்‌ 
இரக்கஞ்செய்யும்வரைக்கும்‌, 

கண்கள்‌ அவரை நோக்கியிருக்கிறது. 


சங்‌ 1295. எங்களுக்கு இரங்கும்‌ 
கர்த்தாவே எங்களுக்கு இரங்கும்‌; 
திந்தனையினால்‌ மிகவும்‌ 
திழைந்திருக்கிறோம்‌. 


சங்‌ 128:4. 
திந்தனையினாலும்‌, 
அகங்காரிகளுடைய இகழ்ச்சியினாலும்‌, 
எங்கள்‌. ஆத்துமா மிகவும்‌ 
திழைந்திருக்கிறது. 

சங்கீதக்காரர்‌ கர்த்தரை நோக்கிக்‌ 
கூப்பிடும்போது. “பரலோகத்தில்‌ 
வாசமாமிருக்கிறவரே* என்று 
கூப்பிடுகிறார்‌ நாம்‌ எப்படி 
ஜெபிக்கவேண்டும்‌ என்று நம்முடைய 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து க்குக்‌ 
கற்றுக்கொடுத்திருக்கிறார்‌. 
ஜெபம்பண்ணும்போது, 
லிருக்கிற எங்கள்‌ பிதாவே” 
சொல்லி ஜெபிக்கவேண்டும்‌. 
தேவனை நோக்கிப்‌ பார்க்கும்போது, 
அவரை நம்முடைய பரலோகப்‌. 
பிதாவாகக்‌ காணவேண்டும்‌. 


சுகஜீவிகளுடைய 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை CDNENIS 


PUBLISHERS 


பரலோகம்‌ தேவனுடைய வல்லமையும்‌, 
அவருடைய மகிமையும்‌ அவருடைய 
ஆளுகையும்‌ நிரம்பியிருக்கிற ஸ்தானம்‌. 
தேவன்‌ பரலோகத்தில்‌ வாசமாயிருக்கிறார்‌. 
அவர்‌ பரலோகத்திலிருந்தாலும்‌, 
பூமியிலுள்ள தம்முடைய பிள்ளைகளை 
கண்ணோக்கிப்‌ பார்க்கிறார்‌. நம்முடைய 
துன்பங்களையும்‌, வேதனைகளையும்‌, 
கண்ணீரையும்‌ கர்த்தர்‌ 
பரலோகத்திலிருந்து நோக்கிப்‌ பார்க்கிறார்‌. 


தேவன்‌ பரலோகத்திலிருந்தாலும்‌, 
பூமியிலிருக்கிற நம்மை இரட்சிக்கிறார்‌. 
சங்கீதக்காரர்‌ பரலோகத்தில்‌ 
வாசமாயிருக்கிற சர்த்தரிடத்திற்கு 
தன்னுடைய கண்களை ஏறெடுக்கிறார்‌. 
நாம்‌ கர்த்தரிடத்தில்‌ ஜெபிக்கும்போ 
தெல்லாம்‌, நம்முடைய ஆத்துமாவை 
கர்த்தருக்கு நேராக உயர்த்தவேண்டும்‌. 
நம்முடைய மாவின்‌ கண்கள்‌ 
es கல்‌ * பார்க்கவேண்டும்‌. 


நாம்‌ துக்கத்திலும்‌, நெருக்கத்திலும்‌, 
வேதனையிலும்‌ இருந்தாலும்‌ நம்முடைய 
ஆத்துமாவின்‌ கண்களை 
கர்த்தரிடத்திற்கு ஏறெடுக்கும்போது, 
கர்த்தர்‌ நமக்கு உதவிசெய்வார்‌. 
நம்முடைய தேவனாகிய கர்த்தர்‌ 
நமக்கு இரக்கம்‌ செய்யும்‌ வரைக்கும்‌, 
நம்முடைய கண்கள்‌ அவரை 
நோக்கிமிருக்கவேண்டும்‌.  சங்கீதக்காரர்‌ 
இதை ஒரு உவமையினால்‌ விவரிக்கிறார்‌. 
நாம்‌ தேவனை நோக்கி பார்க்கும்‌ 
பார்வை வேலைக்காரரின்‌ 
பார்வையைப்போல இருக்கவேண்டும்‌. 


வேலைக்காரர்‌ தங்களுடைய 
வேலைகளைச்‌ செய்து முடித்தமின்பு. 
தங்களுடைய எஜமான்களிடத்தில்‌ சம்பளம்‌. 
வாங்கவேண்டும்‌ அதற்காக அவர்கள்‌ 
தங்கள்‌ எஜமான்களின்‌ கையை 
ஆவலோடு நோக்கிப்‌ பார்ப்பார்கள்‌. 
தங்களுக்கு சம்பளம்‌ கிடைக்கும்‌ 
வரையிலும்‌. அவர்கள்‌ 
எஜமான்களின்‌ கையை நோக்கிப்‌ 
பார்த்துக்கொண்டேயிருப்பார்கள்‌. 





EL 
TT 
வேலைக்காரரைப்போலவே, வேலைக்‌ 
காரியின்‌ கண்களும்‌ தங்களுடைய 
எஜமாட்டியின்‌ கையை நோக்கியிருக்கும்‌. 
எஜமாட்டி தங்களுக்கு உதவிசெய்யும்‌ 
வரையிலும்‌ சம்பளம்‌ கொடுக்கும்‌ 
வரையிலும்‌. வேலைக்காரிகள்‌ 
எஜமாட்டியின்‌ கைகளை நோக்கிப்‌ 
பார்த்துக்கொண்டிருப்பார்கள்‌. 
வேலைக்காரர்கள்‌ வேலைக்கு 
வரும்போது, அவர்களுடைய எஜமான்கள்‌ 
அவர்களுக்கு வேலை கொடுப்பார்கள்‌ 
வேலைக்காரர்கள்‌ எந்த வேலையை 
செய்யவேண்டும்‌ என்று தங்கள்‌ கைகளால்‌ 
கட்டளையிடுவார்கள்‌. எஜமானுடைய 
கட்டளையை பார்ப்பதற்காக 
வேலைக்காரர்கள்‌,  எஜமான்களுடைய 
கையைப்‌. பார்த்துக்கொண்டிருப்பார்கள்‌ 
எஜமாட்டிகள்‌ தங்கள்‌ வேலைக்‌ 
காரிகளுக்கு ஏற்ற வேளையிலே. 
போஜனம்கொடுப்பார்கள்‌ அதைப்‌ 
பெற்றுக்கொள்வதற்காக, வேலைக்காரிகள்‌, 
எஜமாட்டியின்‌ கைகளைப்‌ 
பார்த்துக்கொண்டிருப்பார்கள்‌. 


“குணசாலியான 
கண்டுபிடிப்பவன்‌ 
அவளுடைய 


ஸ்திரீயைக்‌ 
யார்‌? 
விலைமுத்துக்களைப்‌ 
பார்க்கிலும்‌ உயர்ந்தது” (சங்‌ 310). 
“இருட்டோடே எழுந்து தன்‌ 
வீட்டாருக்கு. ஆகாரங்கொடுத்து, தன்‌ 
வேலைக்காரிகளுக்குப்‌  படியளக்கிறாள்‌” 
(நீதி 31:15). 


நம்முடைய அன்றாட 
போஜனத்திற்காக, நாம்‌ கர்த்தரை 
நோக்கிப்‌ பார்க்கவேண்டும்‌. கர்த்தருடைய 
கிருபையும்‌, பராமரிப்பும்‌ நமக்கு 
எப்போதுமே போதுமானதாயிருக்கும்‌. 
சில சமயங்களில்‌ வேலைக்காரர்கள்‌ 
தங்களுடைய வேலைகளைச்‌ 
செய்யும்போது, அவர்களுக்கு 
எதிர்ப்புக்களும்‌ பிரச்சனைகளும்‌ வரலாம்‌. 
அவர்கள்‌ செய்யும்‌ வேலையைக்‌ குறித்து 
ஒரு சிலர்‌ கேள்விகளைக்‌ கேட்கலாம்‌. 
இந்த வேலையைச்‌ செய்வதற்கு யார்‌ 
அதிகாரம்‌ கொடுத்தது என்றுகூட 
சிலர்‌ வேலைக்காரிடம்‌ கேட்பார்கள்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ODNENIS 


PUBLISHERS 


அப்போது அந்த வேலைக்காரர்‌, 
“என்னுடைய எஜமான்தான்‌ என்னை 
இந்த வேலையைச்‌ செய்ய சொன்னார்‌” 
என்று தெளிவாகச்‌ சொல்லவேண்டும்‌. 


கர்த்தருடைய ஜனத்திற்கு இந்த 
உலகத்தில்‌ அநேக உபத்திரவங்களும்‌, 
பாடுகளும்‌, நெருக்கங்களும்‌ 
வந்திருக்கிறது. பல சமயங்களில்‌ 
ஊழியக்காரர்களாகிய நமக்கு 
எதிர்ப்புக்களும்‌ தடைகளும்‌ வருகிறது. 
ஊழியம்‌ கர்த்தருடையது. அந்த 
ஊழியத்தை தடை செய்ய சிலர்‌ 
முயற்சி பண்ணுகிறார்கள்‌. நம்மை 
வேதனைய்படுக்துகார்ன்‌ இப்படிப்பட்‌ 1 
சூழ்நிலைகளில்‌ நா 
எஜமானரை நோக்கிப்‌ 
“நாங்கள்‌ உம்முடையவர்கள்‌ கர்த்தாவே” 
என்று கர்த்தரிடத்தில்‌ சொல்லி, 
“எங்களை. ட்சியும்‌” என்று 


பணிவோடு விண்ணப்‌. பண்ணவேண்டும்‌ 


கர்த்தருடைய பிள்ளைகள்‌ இப்போது 
நிந்தனையினால்‌ நிறைந்திருக்கிறார்கள்‌. 
“ஜனங்கள்‌ தங்களை அடிக்கிறவரிடத்தில்‌ 
திரும்பாமலும்‌, சேனைகளின்‌ 
கர்த்தரைத்‌ தேடாமலும்‌ இருக்கிறார்கள்‌” 
(ஏசா 913). நம்முடைய ஆபத்து 
வேளையிலே நாம்‌ கர்த்தரைத்‌ 
தேடவேண்டும்‌. அவரிடத்தில்‌ 
திரும்பி வரவேண்டும்‌. இஸ்ரவேல்‌. 
ஜனத்தாருக்கு பிரச்சனைகளும்‌, 
நெருக்கங்களும்‌ உண்டாயிற்று. அவர்கள்‌ 
தேவனிடத்தில்‌ தங்களை 
ஒப்புக்கொடுக்கிறார்கள்‌. தேவனுடைய 
பலத்த கரத்திற்கு முன்பாக 
தங்களைத்‌ தாழ்த்துகிறார்கள்‌. 
எங்களுக்கு இரங்கும்‌ கர்த்தாவே, 
எங்களுக்கு இரங்கும்‌: நிந்தனையினால்‌ 
மிகவும்‌ றந்திருக்கிறோம்‌' 
(சங்‌ 123:3) என்று சொல்லுகிறார்கள்‌. 


வேலைக்காரர்கள்‌ 
எஜமான்களிடத்தில்‌ சம்பளம்‌ 
வாங்குவதற்காக வருவார்கள்‌. 
தங்களுக்குக்‌ கொடுக்கப்பட்ட வேலையை 
செய்து முடித்தபின்பு, வேலைக்காரர்கள்‌ 
சம்பளத்தை எதிர்பார்ப்பார்கள்‌. 


தங்கள்‌ 





ழ்‌ நள 
யாய 


எஜமான்‌ வேலைக்காரருக்கு 
சம்பளத்தையும்‌ கொடுத்துவிட்டு, 
நல்லது உண்மையும்‌, உத்தமுமான 
ஊழியக்காரனே” என்று பாராட்டும்போது, 
வேலைக்காரருக்கு மிகுந்த 
சந்தோஷமுண்டாகும்‌ நாம்‌ 
கர்த்தருக்கு பிரியமான ஊழியக்காரராயும்‌ 
பா க அவருக்குப்‌ 
பிரயோஜனமுள்ள ஊழியக்காரராயும்‌ 
இருக்கவேண்டும்‌ 


கர்த்தருடைய பிள்ளைகள்‌ 
கர்த்தருடைய கையை நோக்கிப்‌ 
பார்க்கவேண்டும்‌. மாய்மாலக்காரர்கள்‌ 
இந்தப்‌ பிரபஞ்சத்தின்‌ கைகளை நோக்கிப்‌ 
பார்க்கிறார்கள்‌. அவர்கள்‌ தங்களுடைய 
பலனை அடைந்து தீர்ந்தாயிற்று (மத்‌ 
62) என்று இயேசுகிறிஸ்து 
சொல்லுகிறார்‌. உலகத்தை நோக்கிப்‌ 
பார்க்கிறவர்கள்‌ ஆவிக்குரிய 
நன்மைகளைப்‌ 

பெற்றுக்கொள்ளமாட்டார்கள்‌. தங்களுக்கு 
உலகப்பிரகாரமான ஆசீர்வாதம்‌ 
கிடைத்தால்‌ போதுமென்று 
சொல்லுவார்கள்‌. 


கர்த்தருடைய பிள்ளைகளாகிய 
நம்முடைய கண்களோ, கர்த்தரையே 
நோக்கிப்‌ பார்க்கவேண்டும்‌. அவரே நமக்கு 
நன்மை செய்கிறவர்‌. அவரே நம்மை 
ஆசீர்வதிக்கிறவர்‌. இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ 
நமக்கு வேதனைகளும்‌, நெருக்கங்களும்‌, 
நிந்தனைகளும்‌ வருவதற்கு 
வாய்ப்புள்ளது. நாம்‌ 
கஷ்டப்படும்போதெல்லாம்‌ கர்த்தரை 
நோக்கிக்‌ கூப்பிடவேண்டும்‌. “எங்களுக்கு 


கர்த்தாவே" 
பண்ணவேண்டும்‌ 


பணிவோடு 
இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ கர்த்தருடைய 
தக டட ட கய்‌ 
கஷ்டங்களையெல்லாம்‌ சொல்லுகிறார்கள்‌. 
“நிந்தனையினால்‌ மிகவும்‌ 
நிறைந்திருக்கிறோம்‌” என்று 
கர்த்தரிடத்தில்‌ வேதனையோடு 
சொல்லுகிறார்கள்‌. நிந்தனை நம்முடைய 
ஆத்துமாவைக்‌ காயப்படுத்தும்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை OCDNENIS 


PUBLISHERS 


இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ தங்களுடைய 
கர்த்தரிடத்தில்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 


கஷ்டங்களை 


ிறைந்திருந்கிறது 
றந்‌; று (சங்‌. 
என்று பறையிய்கதார்கள்‌ 


கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம்‌ 
இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ கஷ்டப்படுகிறோம்‌. 
வேதனைகளை அனுபவிக்கிறோம்‌. 
உலகப்பிரகாரமான ஜனங்களோ 
சுகஜீவிகளாயிருக்கிறார்கள்‌. அவர்களுக்கு 
ஒரு கஷ்டமும்‌ வருவதில்லை, 
இதைப்‌ பார்க்கும்போது சில சமயங்களில்‌ 
நமக்கு மனவேதனையாயிருக்கும்‌, 
சுகஜீவிகள்‌  சும்மாயிருக்கமாட்டார்கள்‌. 
அவர்கள்‌ நம்மை நிந்தனை செய்வார்கள்‌. 
அவர்கள்‌  அகங்காரிகளாயிருப்பார்கள்‌. 
இவர்கள்‌ நம்மை இகருவார்கள்‌. 
சுகஜீவிகளும்‌, அகங்காரிகளும்‌ 
நம்மை நிந்தித்து  இகழும்போது. 
ம்முடைய த்துமா மிகவும்‌ 
கபடம்‌ “௮ 


ஆபத்துக்குள்ளானவன்‌ சுகமாயி 
ருக்கிறவனுடைய நினைவில்‌ இகழ்ச்சி 
யடைகிறான்‌; காலிடறினவர்களுக்கு 
இது நேரிடும்‌” (யோபு 12:5). சுகஜீவிகளும்‌ 
அகங்காரிகளும்‌ கர்த்தருடைய 
பிள்ளைகளைத்‌ துன்பப்படுத்துகிறார்கள்‌. 
அவர்களை துன்பப்படுத்துவதற்காக 
பெருமைப்படுகிறார்கள்‌. தங்களுடைய 
பெலத்தையும்‌, பெருமையையும்‌ நினைத்து 
ஆணவராயிருக்கிறார்கள்‌. கர்த்தருடைய 
பிள்ளைகளாகிய நாம்‌ சுகஜீவிகளுடைய 
பார்வைக்கு அற்பமானவர்களாக 
யிருக்கிறோம்‌. அவர்களால்‌ ஆகாதவர்கள்‌ 
என்று தள்ளப்பட்டிருக்கிறோம்‌. 
நம்முடைய கர்த்தரோ நம்மை 
ஒருபோதும்‌ தள்ளமாட்டார்‌. நாம்‌ 
கர்த்தருக்குரியவர்கள்‌. நாம்‌ 
கர்த்தருக்கு விசேஷித்தவர்கள்‌. இதுவே 
நமக்குக்‌ கிடைத்திருக்கிற பெரிய 
சிலாக்கியம்‌. 





ழ்‌ நவள 
யாய 


சங்கீதத்தை 
தாவீதுக்கும்‌ 
மிகப்பெரிய 
அந்தப்‌ 
கர்த்தர்‌ 
கிருபையினாலும்‌ 
தாவீதையும்‌. 
விடுவித்து 
அப்படிப்பப்‌ 
இந்த 


தாவீது இந்த 
எழுதியிருக்கிறார்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனங்களுக்கும்‌. 
பிரச்சனை உண்டாயிற்று. 
பிரச்சனையிலிருந்து, 
தம்முடைய 
வல்லமையினாலும்‌, 
இஸ்ரவேல்‌ புத்திரரையும்‌ 
தப்புவிக்கிறார்‌ 
சூழ்நிலையில்‌ தாள 
சங்கீதத்தை எழுதியிருக்கார்‌ 


தாவீதுக்கு வந்த ஆபத்து அவரை 
மிகவும்‌ பாதித்திருக்கிறது. 
அவரைப்போலவே இஸ்ரவேல்‌ 
ஜனங்களும்‌ பாதிப்படைந்திருக்கிறார்கள்‌. 
கர்த்தர்‌ தங்களுக்குச்‌ செய்த 
நன்மைகளை நன்றியுள்ள இருதயத்தோடு 
நினைவுகூருகிறார்கள்‌. கர்த்தர்‌ 
தங்கள்‌ பக்கத்திலிராவிட்டால்‌, 
சத்துருக்கள்‌ தங்களை 
உயிரோடே விழுங்கியிருப்பார்கள்‌ என்று 
சொல்லுகிறார்கள்‌. 


தாவீது இஸ்ரவேல்‌ ஜனங்களுக்கு 

பெரிய ஆபத்தைய்பற்றிச்‌ 
சொல்லுகிறார்‌ (சங்‌ 1241-5). 
கர்த்தர்‌ தங்களை விடுவித்ததற்காக, 
தாவீது கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார்‌ 
(சங்‌ 124:6,7). தாவீது கர்த்தரையே 
நம்புகிறார்‌. கர்த்தரை நம்புவதினால்‌. 
தாவீது ஆறுதலடைந்திருக்கிறார்‌ 
[சங்‌ 124:8). 


வந்த 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை OCDNENIS 


PUBLISHERS 


மனுஷர்‌ நமக்கு விரோதமாய்‌ 
எழும்பினபோது 
சங்‌ 124 : 1-5 


(தாவீது பாடின ஆரோகண சங்கீதம்‌) 


சங்‌ 1244. மனுஷர்‌ நமக்கு விரோதமாய்‌ 
எழும்பினயோது, கர்த்தர்‌ நமது 
பக்கத்திலிராவிட்டால்‌, 


சங்‌ 1242, கர்த்தர்‌ தாமே நமது 
பக்கத்திலிராவிட்டால்‌, 


சங்‌ 1243. அவர்கன்‌ கோபம்‌ நம்மேல்‌ 
எரிகையில்‌, நம்மை உயிரோடே 


விழுங்கியிருப்பார்கள்‌.. 


சங்‌ 1244. அப்பொழுது தண்ணீர்கள்‌. 
நம்மேல்‌ பாய்ந்து, வெள்ளங்கள்‌. 
நமது ஆத்துமாவின்‌ மேல்‌ பெருகி, 


சங்‌ 1245. கொந்தளிக்கும்‌ ஜலங்கள்‌' 
நமது ஆத்தூமாவின்மேல்‌ புரண்டு. 
போயிருக்கும்‌ எண்று. இஸ்ரவேல்‌. 
இப்பொழுது சொல்வதாக. 


கர்த்தருடைய ஜனங்கள்‌ 
அதிகமாய்‌ நெருக்கப்பட்டருக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ அழிந்துபோய்விடும்‌ 
நிலமைக்கு வந்திருக்கிறார்கள்‌. ஒரு 
வியாதியஸ்தருக்கு 

முற்றிப்போகும்போது, பெரிய 
வியாதியஸ்தருக்கு 
சிகிச்சை கொடுக்கவேண்டும்‌. 
சாதாரண வியாதியை எல்லா 
வைத்தியருமே குணமாக்கிவிடுவார்கள்‌. 
முற்றிப்போன வியாதிகளை 
விசேஷித்த வைத்தியர்களால்‌ மாத்திரமே 


எல்லா வியாதிகளையும்‌. 
முடியும்‌. மரித்துப்போனவர்களைக்கூட 
கர்த்தரால்‌ உமிரோடு எழுப்ப முடியும்‌ 





ழ்‌ நவள 
யாய 


இஸ்ரவேல்‌ ஜனத்திற்கு 
விரோதமாய்‌ மனுஷர்‌ 
எழும்பியிருக்கிறார்கள்‌.  சத்துருக்களும்‌ 
இஸ்ரவேல்‌. ஜனத்தாரைப்போலவே 
மனுஷராகத்தான்‌ இருக்கிறார்கள்‌. 
ஆனால்‌ அவர்களிடத்தில்‌ மனுஷகுணம்‌ 
இல்லை. மனுஷரை உயிரோடு 
விழுங்கக்கூடிய மிருகசுபாவம்‌ 
அவர்களிடத்தில்‌ இருக்கிறது. 
அவர்கள்‌ இஸ்ரவேல்‌ ஜனத்தார்மீது 
விழுந்‌ அவர்களை அழித்துப்போட 
முயற்சி செய்கிறார்கள்‌. 


கர்த்தர்‌ தம்முடைய 
பக்கத்திலிருக்கிறார்‌. 
பாதுகாப்பாகயிருக்கிறார்‌ 
யுத்தம்பண்ணுகிறார்‌ நம்முடைய 
வழக்குகளை பரிந்துபேசுகிறார்‌. 
சத்துருக்களின்‌ கோபம்‌ நம்மீது 
பற்றியெரிகிறது. கர்த்தரோ நமது 
பக்கத்திலிருக்கிறார்‌. அதனால்‌ 
சத்துருக்களின்‌ கோபம்‌ 
பலனற்றுப்போகிறது. அவர்களுடைய 
கோபத்தால்‌ சேதப்படுத்த 
முடியவில்லை. 


ஜனத்தாருக்குப்‌ 
அவர்‌ நமக்குப்‌ 
நமக்காக 


நம்மை 


நம்முடைய தேவனாகிய கர்த்தர்‌ 
சர்வவல்லபையுள்ளவர்‌ அவர்‌ 
பரிபூரணர்‌.... அவரிடத்தில்‌ பரிபூரணமான 
வல்லமையுள்ளது. கர்த்தர்‌ தங்கள்‌ 
பக்கத்தில்‌ இல்லாவிட்டால்‌, 

என்ன நேரிட்டிருக்கும்‌ 
சங்கீதக்காரர்‌ 


பக்கத்திலிராவிட்டால்‌, 

கோபம்‌ நம்மேல்‌ எரிகையில்‌, 
உமிரோடே விழுங்கியிருப்‌ 
(சங்‌ 1241-3) என்று சொல்லுகிறார்‌. 


நம்மை 
ப்பார்கள்‌” 


நம்மோடு 
தெய்வீக 
நம்முடைய 
பாதுகாப்பு 
இயற்கையின்‌ 
நமக்குப்‌ 
கிடைக்கிறது. 


கர்த்தர்‌ 
கூடமிருக்கும்போது நாக்கு 
பாதுகாப்பு கிடைக்கிறது, 
சத்துருக்களிடமிருந்து 
கிடைப்பதோடு, 
சீற்றங்களிலிருந்தும்‌ 
பாதுகாப்பு 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மமம்‌ 


PUBLISHERS 


கர்த்தர்‌ தங்கள்‌ பக்கத்தில்‌ 
இருக்கவில்லையென்றால்‌, இயற்கையின்‌ 
சீற்றத்தினால்‌, தங்களுக்கு எப்படிப்பட்ட 
உண்டாயிருக்கும்‌ என்று 
“தண்ணீர்கள்‌ நம்மேல்‌ 
வெள்ளங்கள்‌ நமது 
ஆத்துமாவின்மேல்‌ பெருகி, 
கொந்தளிக்கும்‌ ஜலங்கள்‌ நமது 
ஆத்துமாவின்மேல்‌ புரண்டுபோயிருக்கும்‌" 
(சங்‌ 12445) என்று தாவீது 
சொல்லுகிறார்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 
நன்றியோடு துதிக்கவேண்டும்‌. 
தங்கள்‌ பக்கத்திலிருக்கிறார்‌ 
அறிக்கை செய்யவேண்டும்‌. 
மூலமாய்‌ நமக்கு பாதுகாப்பு 
கிடைத்திருக்கிறது என்பதையும்‌ 
கர்த்தருடைய சமுகத்திலே பயபக்தியோடு 
அறிவிக்கவேண்டும்‌. கர்த்தர்‌ 
நமக்கு உதவிசெய்வதினால்‌ 
சத்துருக்களின்‌ வல்லமையும்‌, 
இயற்கையின்‌ சீற்றங்களும்‌ 
பெலனற்றுப்போகும்‌. என்று 
ஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌  சாட்சியாகச்‌ 
ai 


நம்முடைய சகாயம்‌ 
கர்த்தருடைய நாமத்திலுன்ளது 
௪ங்‌ 124:6-8 


கர்த்தரை 
கர்த்தர்‌ 
என்பதை 
கர்த்தர்‌ 


சங்‌ 
பற்களுக்கு. 
ஒப்புக்கொடாதிருக்கிற 
ஸ்தோத்திரம்‌. 


சங்‌ 124:7. வேடருடைய கண்ணிக்குத்‌ 
தப்பின குருவியைப்போல நம்முடைய 
ஆத்துமா தப்பிற்று, கண்ணி 
தெறித்தது, நாம்‌ தப்பினோம்‌. 


சங்‌ 1248. நம்முடைய சகாயம்‌ 
வானத்தையும்‌ பூமியையும்‌ 
உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில்‌ 
உன்னது. 


124:6. நம்மை அவர்களுடைய 





ழ்‌ நள 
யாய 


கர்த்தர்‌ தங்களை எப்படி 
பாதுகாத்தார்‌ என்று தாவீது விரிவாகச்‌ 
சொல்லுகிறார்‌. இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 
ஆடுகளைப்போல இருக்கிறார்கள்‌. 
அவர்களுடைய சத்துருக்களோ 
ஆடுகளை வேட்டையாடித்‌ தின்றுபோடுகிற 
கொடிய மிருகங்களைப்போல. 
இருக்கிறார்கள்‌. கர்த்தரே தம்முடைய 
ஜனங்களைப்‌ பாதுகாக்கிறார்‌. 
கர்த்தருடைய அனுமதியில்லாமல்‌ 
சத்துருக்களால்‌ நம்மைத்‌ தொடமுடியாது. 
கர்த்தர்‌ தம்முடைய கிருபையினால்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனங்களை, 
சத்துருக்களுடைய பற்களுக்கு இரையாக 
ஒப்புக்கொடுக்கவில்லை. தாவீது 
இதற்காக கர்த்தரைத்‌ துதிக்கிறார்‌. 
"நம்மை அவர்களுடைய பற்களுக்கு. 
இரையாக ஒப்புக்கொடாதிருக்கிற 
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்‌” (சங்‌ 124) 
என்று சொல்லுகிறார்‌ 

இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 
குருவியைப்போல இருக்கிறார்கள்‌. குருவி 
மிகச்‌ சிறிய பறவை வேடர்கள்‌ 
குருவியைப்‌ பிடிக்க கண்ணி 
வைத்திருக்கிறார்கள்‌. குருவிகள்‌, 
தங்கள்‌ சுயமுயற்சியினால்‌, வேடருடைய 
கண்ணிக்கு தப்பிக்க முடியாது. 
கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு 
விரோதமாக, சாத்தான்‌ கண்ணிகளை 
வைத்திருக்கிறான்‌ நாமும்‌ 
குருவிகளைப்போல பலவீனமானவர்கள்‌. 
நம்முடைய சுயபலத்தினால்‌, 
சாத்தானுடைய கண்ணியிலிருந்து 
நம்மால்‌ தப்பிக்க முடியாது. 
நமக்கு கர்த்தருடைய உதவியும்‌, 
ஒத்தாசையும்‌ பாதுகாப்பும்‌ தேவை. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை CONES 


PUBLISHERS 


கர்த்தர்‌ நமக்கு விரோதமாக 
வைக்கப்பட்டிருக்கிற கண்ணியை 
முறித்துப்போடுகிறார்‌. கண்ணி தெறித்து 
விடுகிறது. கர்த்தர்‌ சத்துருக்களின்‌ 
ஆலோசனைகளை அதமாக்கிப்‌ 
போடுகிறார்‌. அவர்களுடைய 
தீயயோசனைகள்‌ அவர்களுக்கே தீங்காய்‌ 
முடிகிறது. கர்த்தருடைய பிள்ளைகள்மீது 
சத்துருக்‌, லோசனைகள்‌ 
வங்க இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாருடைய ஆத்துமா எப்படி தப்பிற்று 
என்பதை தாவீது சொல்லும்போது, 
“வேடருடைய கண்ணிக்குத்‌ தப்பின 
குருவியைப்போல நம்முடைய ஆத்துமா 
தப்பிற்று கண்ணி தெறித்தது, நாம்‌ 
தப்பினோம்‌” (சங்‌ 124.7) என்று 
சொல்லுகிறார்‌. 


நம்முடைய சகாயம்‌ கர்த்தருடைய 
நாமத்திலுள்ளது. அவரே வானத்தையும்‌ 
பூமியையும்‌ உண்டாக்கினவர்‌. சர்வ 
வல்லமையுள்ளவர்‌. அவரே சர்வத்தையும்‌ 
சிருஷ்டித்தவர்‌. “வானத்தையும்‌ பூமியையும்‌ 
உண்டாக்கின. கர்ந்தரிடத்திலிருந்து 
எனக்கு ஒத்தாசை வரும்‌” (சங்‌ 121:2). 
நமக்குத்‌ தேவைப்படும்‌ எல்லா 
உதவிக நாம்‌ கர்த்தரையே 
சார்ந்திருக்கவேண்டும்‌. அவர்‌ 
நம்மீது அன்பும்‌, இரக்கமும்‌, 
கரிசனையுமுள்ளவர்‌. 


இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தரே 
இந்தப்‌ பூமியை உண்டாக்கினவர்‌. இந்தப்‌ 
பூமியிலே தமக்கு ஒரு சபை 
இருக்கவேண்டும்‌ என்று கர்த்தர்‌ 
சித்தங்கொண்டிருக்கிறார்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய சபையாரைப்‌ பாதுகாப்பார்‌ 
சபைக்கு. எவ்வளவு பெரிய ஆபத்து 
வந்தாலும்‌,  எல்வளவு நெருக்கங்கள்‌ 
வந்தாலும்‌, கர்த்தர்‌ தம்முடைய சபையைப்‌ 
பாதுகாப்பார்‌. கர்த்தரே வானத்தையும்‌ 
பூமியையும்‌ உண்டாக்கினவர்‌. அவரே 
இந்தப்‌ பூமியில்‌ தம்முடைய 
சபையை ஸ்தாபித்தவர்‌. சபையின்‌ சகாயம்‌ 
கர்த்தருடைய நாமத்திலுள்ளது. 





ழ்‌ நவள 
யாய 


ஏசா 310, ஆகிய 
வசனங்களில்‌ சொல்லப்பட்டிருக்கிற 
சத்தியத்தின்‌ அடிப்படையில்‌ இந்த 
சங்கீதம்‌ எழுதப்பட்டிருக்கிறது. 
“உங்களுக்கு நன்மையுண்டாகும்‌ 
என்று நீதிமான்களுக்குச்‌ சொல்லுங்கள்‌; 
அவர்கள்‌ தங்கள்‌ கிரியைகளின்‌ 
பலனை அநுபவிப்பார்கள்‌. 
துன்மார்க்கனுக்கு ஐயோ! அவனுக்குக்‌. 
கேடு உண்டாகும்‌: அவன்‌ கைகளின்‌ 
பலன்‌ அவனுக்குக்‌ கிடைக்கும்‌" 
(ஏசா 340/1). 


கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு 
நன்மை உண்டாகும்‌ அவர்கள்‌ 
செழித்திருப்பார்கள்‌. அவர்களுடைய 
ஜீவியத்தில்‌ 
வாக்குத்தத்தங்கள்‌ 
அவர்கள்‌ 
(சங்‌ 1254) 
(சங்‌ 125:2) 
நிலைத்திராது 

சங்கீதக்காரர்‌ நல்ஸர்களுக்காகவும்‌ 
இருதயத்தில்‌ செம்மையானவர்களுக்‌ 
காகவும்‌ ஜெபம்பண்ணுகிறார்‌ 
(சங்‌ 125:4), அத்கிரமக்காருக்கு 
தேவனுடைய தண்டனையும்‌, 
இஸ்ரவேலுக்கு தேவனுடைய 


சமாதானமும்‌ உண்டு (சங்‌ 12535) 


அசையாதிருப்பார்கள்‌ 
பாதுகாப்பாயிருப்பார்கள்‌ 


அவர்கள்மீது அநியாயம்‌ 
(சங்‌ 125:3). 


கர்த்தரை நம்புகிறவர்கள்‌ 
சங்‌ 125 : 1-3 


(ஆரோகண சங்கீதம்‌) 


சுங்‌ 125:1. கர்த்தரை நம்புகிறவர்கள்‌ 
என்றென்றைக்கும்‌. அசையாமல்‌ 
நிலைத்திருக்கும்‌ சீயோன்‌ 
பர்வதத்தைய்போல்‌ இருப்பார்கள்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மமம்‌ 


PUBLISHERS 


சுங்‌ 15:2. பர்வதங்கள்‌ எருசலேமைச்‌ 
சுற்றிலும்‌ இருக்குமாப்போல்‌, கர்த்தர்‌ 
முதல்‌ என்றென்றைக்கும்‌ 
ஜனத்தைச்‌ சுற்றிலும்‌. 


நீதிமான்கள்‌ 
அதியாயத்திற்குத்‌ தங்கள்‌ கைகளை 
தீட்டாதபடிக்கு, ஆகாமியத்தின்‌ 
கொடுங்கோல்‌ தீதிமான்களுடைய 
சுதந்தரத்தின்மேல்‌ திலைத்திராது. 


கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு 
மாத்திரமே, கர்த்தருடைய வாக்குத்தத்தம்‌ 
நிறைவேறும்‌. கர்த்தருடைய 
பிள்ளைகள்‌  எப்படிப்பட்டவர்களாயிருக்க 
வேண்டும்‌ என்று சங்கீதக்காரர்‌ 
விரிவாகச்‌ சொல்லுகிறார்‌. 
அவர்கள்‌ நீதிமான்களாகயிருக்க 
வேண்டும்‌ (சங்‌ 12 
அவர்கள்‌ தேவனுக்கு 
முன்பாக நீதியுள்ளவர்களாகயிருக்க 
வேண்டும்‌ தேவனுக்கும்‌. 
மனுஷருக்கும்‌ நீதியான கிரியைகளைச்‌ 
செய்யவேண்டும்‌. 


பிள்ளைகள்‌ 
கர்த்தருடைய 


கர்த்தருடைய 

கர்த்தரை நம்பவேண்டும்‌. 
பராமரிப்பையும்‌, பாதுகாப்பையும்‌ சார்ந்து 
ஜீவிக்கவேண்டும்‌. கர்த்தருடைய 
நாமமகிமைக்காக விசுவாசிகள்‌ தங்களை 
அற்பணிக்கவேண்டும்‌. தேவனுடைய 
விருப்பமும்‌, நம்முடைய விருப்பமும்‌ 
ஒன்றாயிருக்கவேண்டும்‌. தேவனுடைய 
சித்தத்திற்கு நம்முடைய சித்தம்‌ 
முரண்படக்கூடாது. நாம்‌ கர்த்தருடைய 
சித்தத்தோடும்‌. விருப்பத்தோடும்‌, 
ஒத்துப்போகும்போது, தேவன்‌ 
நமக்கு பெரிய காரியங்களைச்‌ செய்வார்‌. 
கர்த்தரிடமிருநது நாமும்‌ பெரிய 
காரியங்களை எதிர்பார்ப்போம்‌. 


கர்த்தருடைய பிள்ளைகள்‌ 
கர்த்தரைத்‌ தங்கள்‌ இருதயத்தில்‌ 
நம்புகிறார்கள்‌. அவர்களுடைய இருதயம்‌ 
கர்த்தரைப்பற்றும்‌ விசுவாசத்தில்‌ 
நிலைத்திருக்கும்‌. , அவர்களுடைய 
மனதும்‌ அங்கும்‌ இங்கும்‌ 
நிலைத்திருக்கும்‌. 


அலைபாயாமல்‌ 





ழ்‌ [பப்ப 
யாய 


கர்த்தரை நம்புகிறவர்கள்‌, கர்த்தரை 
மாத்திரமே நம்புவார்கள்‌ 
விசுவாசியாவிட்டால்‌ 

மாப்டர்கள்‌” (ஏசா 

கர்த்தரை நம்புகிறவர்கள்‌ கர்த்தருக்குள்‌ 
நிலைபெற்றிருப்பார்கள்‌. 


கர்த்தரை நம்புகிறவர்கள்‌ 
என்றைக்கும்‌ அசையாமல்‌ 
நிலைத்திருக்கும்‌ சீயோன்‌ பர்வதத்தைப்‌ 
போல்‌ இருப்பார்கள்‌. சீயோன்‌ பர்வதம்‌ 
உறுதியாக நிலைத்திருக்கிறது. 
தேவனுடைய தெய்வீக பராமரிப்பினால்‌ 
சீயோன்‌ பர்வதம்‌ ஸ்தாபிக்கப்‌ 
பட்டிருக்கிறது. நாமும்‌ சீயோன்‌ 
பர்வதத்தைப்போல்‌ அசையாமல்‌ 
நிலைத்திருப்போம்‌. தேவனுடைய 
வாக்குத்தத்தங்களை நாம்‌ நம்புவோம்‌. 
அவை நமக்கு ஆதரவாயிருக்கும்‌. 


எருசலேமைச்‌ சுற்றிலும்‌ பர்வதங்கள்‌ 
இருக்கிறது. இந்தப்‌ பர்வதங்கள்‌ 
எருசலேருக்குப்‌ பாதுகாப்பாமிருக்கிறது. 
இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ கர்த்தரை 
நம்புகிறார்கள்‌. கர்த்தரிடத்தில்‌ 
தங்களை ஏப்புத்கொடுத்திருக்கிறார்கள்‌ 
கர்த்தருடைய பாதுகாப்பில்‌ அவர்கள்‌ 
பாதுகாப்பாயிருப்பார்கள்‌. சத்துருக்கள்‌ 
கர்த்தருடைய பிள்ளைகளை 
நெருக்கினாலும்‌. உபத்திரவப்‌ 
படுத்தினாலும்‌, அவர்கள்‌ சீயோன்‌ 
பர்வதத்தைப்போல என்றென்றைக்கும்‌ 
அசையாமல்‌ நிலைத்திருப்பார்கள்‌. 


எருசலேம்‌ நகரத்து பர்வதங்கள்‌ 
அரணாகயிருக்கிறது. எருசலேமைச்‌ 
சுற்றிலும்‌ பர்வதங்கள்‌ இருக்கிறது. நமக்கு 
கர்த்தரே அரணாகயிருக்கிறார்‌. 
சங்கீதக்காரர்‌ கர்த்தருடைய 
பிள்ளைகளின்‌ பாதுகாப்பைப்பற்றிச்‌ 
சொல்லும்போது, “பர்வதங்கள்‌ 
எருசலேமைச்‌ சுற்றிலும்‌ இருக்குமாப்போல்‌, 
கர்த்தர்‌ இது முதல்‌ என்றென்றைக்கும்‌ 


ஜனத்தைச்‌ சுற்றிலும்‌ 
(சங்‌ 1252) என்று 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மமம்‌ 


PUBLISHERS 


பிள்ளைகளுக்கு 
வந்தாலும்‌, 


கர்த்தருடைய 
உபத்திரவங்கள்‌. 
நீண்டகாலமாய்‌ 


தாங்கிக்கொள்ளக்கூடிய 
கர்த்தர்‌ நமக்குத்‌ தருவார்‌. 


துன்மார்க்கருடைய 
பிரகாரமாகவோ, 
பிரகாரமாகவோ நமக்குத்‌ துன்பம்‌ 
வருவதில்லை. துன்மார்க்கருடைய 
விரு! படி... நமக்குத்‌ துன்பம்‌ 
நீடித்திருப்பதுரில்லை. சகலமும்‌ 
கர்த்தருடைய. சித்தத்தின்‌ படியும்‌ 
அவருடைய விருப்பத்தின்படியுமே நடக்கும்‌, 
நாம்‌ கர்த்தருக்குப்‌ பயந்து 
ஜீவிக்கவேண்டும்‌. நீதிமான்கள்‌ தங்கள்‌ 
கைகளை அநியாயத்திற்கு நீட்டக்கூடாது. 
ஒருவேளை நீதிமான்களுக்கு சோதனை 
வரலாம்‌ கர்த்தரோ இந்த 
சோதனைகளிலிருந்து தப்பித்துக்‌ 
கொள்ளும்‌ வழிகளை நமக்குக்‌ 
கொடுப்பார்‌. ஆகாமியத்தின்‌ 
கொடுங்கோல்‌ நீதிமான்களுடைய 
சுதந்தரத்தின்மேல்‌ தங்காது (சங்‌ 123:3) 


திட்டத்தின்‌ 
தீர்மானத்தின்‌ 


சமாதானம்‌ 
சங்‌ 125 : 45 


சன்‌ 125:4. 
நல்லவர்களுக்கும்‌. 
செம்மையானவர்களுக்கும்‌ 
'நன்மைசெய்யும்‌. 


கர்த்தாவே, 
இருதயத்தில்‌ 


சங்‌ 1255. தங்கள்‌ கோணலான 
க்குச்‌ காய்கிறவர்களைக்‌ 
அக்கிரமக்காரரோடே 


இஸ்ரவேலுக்கோ 


கர்த்தர்‌ 
போகப்பண்ணுவார்‌. 
சமாதானம்‌ உண்டு. 





ழ்‌ நயனா 
யாய 


சங்கீதக்காரர்‌  நல்லவர்களுக்கும்‌ 
இருதயத்தில்‌ செம்மையானவர்களுக்கும்‌ 
ஜெபம்பண்ணுகிறார்‌. கர்த்தர்‌ அவர்களுக்கு 
நன்மை செய்யுமாறு வேண்டிக்கொள்கிறார்‌. 
கர்த்தருடைய பிள்ளைகள்‌ செழித்திருக்க 
வேண்டும்‌. அவர்கள்‌ கர்த்தருடைய 
ஆசீர்வாதங்களை குறைவில்லாமல்‌ 
பெற்றுக்கொள்ள வேண்டும்‌. “செம்மை 
யானவர்கள்‌” என்னும்‌ வார்த்தைக்கு, 
பாவமில்லாதவர்கள்‌' என்று பொருள்‌. 
இவர்கள்‌ கறைதிரை எதுவுமில்லாமல்‌ 
பரிசுத்தமாயிருப்பார்கள்‌. கர்த்தருடைய 
வாக்குத்தத்தம்‌ பரிசுத்தவான்‌களுக்கு 
சித்திக்கும்‌ 

நம்முடைய ஜீவியத்தில்‌ 
கர்த்தருடைய வாக்குத்தத்தம்‌ நிறைவேற 


ஜெபம்‌ 

வாக்குத்தத்தங்கள்‌ 

ஜெபஜீவியத்தை உந்சாகப்படத்தவேண்டும 
கர்த்தர்‌ நல்லவர்களுக்கும்‌. 
இருதயத்தில்‌ செம்மையானவர்களுக்கும்‌ 
நன்மை செய்வார்‌. அதே வேளையில்‌ 


கர்த்தர்‌ துன்மார்க்கரைத்‌ தண்டிப்பார்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம 


PUBLISHERS 


தங்கள்‌ கோணலான வழிகளுக்கு. 
சாய்கிறவர்களை கர்த்தர்‌ 
அக்கிரமக்காரரோடே போகப்பண்ணுவார்‌. 
துன்மார்க்கருக்கு அழிவு நியமிக்கப்‌ 
பட்டிருக்கிறது. துன்மார்க்கர்‌ அழிந்துபோக 
வேண்டும்‌... என்று சங்கீதக்காரர்‌ 
பம்பண்ணவில்லை. துன்மார்க்க 
வ்‌ அழிவை அவர்‌ யு முன்சற்னிக்கா. 


இந்த சங்கீதத்தின்‌ இறுதியில்‌, 
“இஸ்ரவேலுக்கோ சமாதானம்‌ உண்டு” 
என்று சங்கீதக்காரர்‌ சொல்லுகிறார்‌. இது 
அவருடைய 'ஜெபவிண்ணப்பமாகும்‌. 
“கர்த்தாவே, இஸ்ரவேலை. 
சமாதானத்தோடே காத்துக்கொள்ளும்‌” 
என்று சங்கீதக்காரர்‌ 
ஜெபம்பண்ணுகிறார்‌. கோணலான 
வழிகளில்‌ செல்லுகிறவர்கள்‌ மீதும்‌, 
துன்மார்க்கர்மிதும்‌, தேவனுடைய கோபம்‌ 
வந்திறங்கும்‌. அவர்கள்‌ அழிவின்‌ 
பாதையில்‌ போய்க்கொண்டிருப்பார்கள்‌. 
தேவனுடைய ஆக்கினைத்தீர்ப்ப 
அவர்கள்மீது வரும்‌. துன்மார்க்கருக்கு. 
அழிவு வந்தாலும்‌, இஸ்ரவேலுக்கு 
சமாதானம்‌ வரவேண்டும்‌ 
என்று சங்கீதக்காரர்‌ ஜெபம்பண்ணுகிறார்‌. 





ழ்‌ பயா] 
யாய 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌. அந்நிய 
தேசத்து  அடிமைத்தனத்திலிருந்தார்கள்‌. 
சத்துருக்கள்‌ அவர்களை அதிகமாய்‌ 
நெருக்கினார்கள்‌. கர்த்தருடைய 
பிள்ளைகள்‌ மிகுந்த உ பத்திரவத்தை 
அனுபவித்தார்கள்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
கிருபையினாலும்‌, பலத்த புயத்தினாலும்‌, 
தம்முடைய ஊத்தை அந்நிய 
தேசத்தாரின்‌  அடிமைத்தனத்திலிருந்து, 
அற்புதமாக விடுதலைபண்ணினார்‌ 
எஸ்றாவின்‌ காலத்தில்‌, இஸ்ரவேல்‌ 
ஜனங்கள்‌ பாபிலோனிய 
சிறையிருப்பிலிருந்து  விடுதலைபெற்று. 
தங்கள்‌ தேசத்திற்குத்‌ திரும்பிப்போன 
போது, இந்த சங்கீதம்‌ 
எழுதப்பட்டிருக்கலாம்‌. 


137-ஆவது சங்கீதத்தில்‌ 
பாபிலோனைப்‌ பற்றிச்‌ சொல்லப்பட்டிருப்பது 
போல, இந்த சங்கீதத்தில்‌ பாபிலோனின்‌ 
பெயர்‌ சொல்லப்படவில்லை. ஆனாலும்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ பாபிலோன்‌ தேசத்து 
அடிமைத்தனத்திலிருந்தார்கள்‌ என்பது 
ஒரு சரித்திர சம்பவமாகும்‌. இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாருடைய சரித்திரத்தில்‌ அவர்கள்‌ 
பாபிலோன்‌ தேசத்து 
சிறையிலிருப்பிலிருந்தது, மிகவும்‌ 
முக்கியமான காலமாகும்‌. அவர்கள்‌ 
அடிமைத்தனத்திலிருந்து திரும்பி வந்தது, 
இயேசுகிறிஸ்துவின்‌ மூலமாய்‌ நமக்குக்‌ 
கிடைக்கிற த்தும இரட்சிப்புக்கு 
அடையாளமாயிருக்கிறது. 

இந்த சங்கீதத்தை எஸ்றா 
எழுதியிருக்கவேண்டும்‌ என்றும்‌ அல்லது 
சிறையிருப்பிலிருந்து முதலாவது திரும்பி 
வந்தவர்களில்‌ யாராவது ஒரு தீர்க்கதரிசி 


(சங்‌ 1264-3). 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மமம்‌ 


PUBLISHERS 


சிறையிருப்பில்‌ இன்னும்‌ இருக்கிறவர்கள்‌ 
தங்களுடைய விடுதலைக்காக 
கர்த்தரிடத்தில்‌ ஜெபம்பண்ண வேண்டும்‌ 
(சங்‌ 126:4). சங்கீதக்காரர்‌ கர்த்தரிடத்தில்‌ 
ஜெம்‌ லத்‌ அவரிடத்தில்‌ 
ம்பிக்கையாயிரு/பதை உற்சாகப்‌ 
படுத்தக்‌ வேல்‌. அ 


சிறையிருப்பிலிருந்தூ 
வந்தவர்கள்‌ 
சங்‌ 126 : 1-8 


திரும்பி 


(ஆரோகண சங்கீதம்‌) 


சங்‌ 1261. சீயோனின்‌ சிறையிருப்பைக்‌ 
கர்த்தர்‌ திருப்பும்போது, சொப்பனம்‌ 
காண்கிறவர்கன்போல்‌ இருந்தோம்‌. 


சங்‌ 1262. அப்பொழுது நம்முடைய 
வாய்‌ நகைப்பினாலும்‌, நம்முடைய 
நாவு ஆனந்தசத்தத்தினாலும்‌ 
ne? அப்பொழுது: கர்த்தர்‌ 
இவர்களுக்குப்‌ பெரிய காரியங்களைச்‌. 
செய்தார்‌ என்று புறஜாதிகளுக்குன்ளே 
 சொல்லிக்கொண்டார்கன்‌. 


சங்‌ 126:3. கர்த்தர்‌ prams பெரிய 
காரியங்களைச்‌. ய்தார்‌; 
இதினிமித்தம்‌ நாம்‌ 
மகிழ்த்திருக்கிறோம்‌. 


இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ பாபிலோனின்‌ 
சிறையிருப்பிலிருந்தபோது. அவர்கள்‌ 
தங்களுடைய இசைக்கருவிகளாகிய 
கின்னரங்களை, அணிச்‌ செடிகளின்மேல்‌ 
தொங்களிட்டிருந்தார்கள்‌. 
பாபிலோனின்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 
பட்டிருக்கிறார்கள்‌. 
தொங்கவிடப்பட்டிருந்த 
கின்னரங்களை, 
இசைகளை இசைத்து, 
துதித்துப்பாடுகிறார்கள்‌. கர்த்தருடைய 
கிருபையையும்‌, அவருடைய அன்பையும்‌, 
அவருடைய பராமரிப்பையும்‌, அவர்‌ 
கொடுத்திருக்கிற விடுதலையையும்‌ 
நினைவுகூர்ந்து, இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 
கர்த்தரை நன்றியோடு 
துதித்துப்பாடுகிறார்கள்‌. 


கர்த்தரைத்‌ 





ழ்‌ நள 
யாய 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ கர்த்தருடைய 
கிருபைக்காகவும்‌  இரக்கத்திற்காகவும்‌ 


நீண்ட காலமாக காத்திருந்தார்கள்‌. நீண்ட 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
கிருபைகளையும்‌, 


காலத்திற்கும்‌ பின்பு 
கர்த்தருடைய 
இரக்கங்களையும்‌ 
இதனால்‌ அவர்களுக்கு கர்த்தருடைய 
கிருபையும்‌ இரக்கமும்‌ மதுரமாயிருக்கிறது. 
கோரேசு ராஜா கர்த்தருடைய 
பிள்ளைகளை விடுதலைபண்ணினார்‌. 
கோரேசு இஸ்ரவேலரை விடுவித்தாலும்‌, 
அதுவும்‌ கர்த்தருடைய கிரியைதான்‌. 
கர்த்தர்‌ கோரேசின்‌ உள்ளத்தில்‌. 
பேசியதினால்தான்‌, கோரேசு 
கர்த்தருடைய பிள்ளைகளை விடுதலை 
செய்தார்‌. 


கர்த்தர்‌ தம்முடைய வார்த்தையின்‌ 
பிரகாரம்‌ கிரியை நடப்பிக்கிறார்‌. தாம்‌ 
சொன்ன வாக்குத்தத்தங்களை 
ஏற்றவேளையில்‌ நிறைவேற்றுகிறார்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய சித்தத்தின்‌ 
பிரகாரமாக, இஸ்ரவேல்‌ ஜனங்களை 
பாபிலோன்‌ தேசத்து அடிமைத்தனத்திற்கு 
அனுப்பினார்‌. பாபிலோன்‌ தேசத்திலே 
தம்முடைய ஜனங்களை அழித்துப்போட 
வேண்டும்‌ என்பது கர்த்தருடைய 
விருப்பமல்ல. அக்கினியில்‌ களிம்பை 
உருக்குவதுபோல, இஸ்ரவேலரை 
உருக்கிவிட வேண்டும்‌ என்பதற்காக, 
கர்த்தர்‌ அவர்களை சிறையிருப்புக்கு 
அனுப்பவில்லை. பொன்னைப்‌ புடமிட்டால்‌ 
அது பசும்பொன்னாகும்‌. சுத்தமான 
பொன்னாகும்‌. கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
்‌ புடமிட்டு சுத்திகரிக்க 
சித்தங்கொண்டார்‌. 

அதற்க ர்களை பாபிலோன்‌ 
சிறையிருப்புக்கு அனுப்பினார்‌. 


கர்த்தர்‌ அவர்களை 


புடமிட்டு 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மமம்‌ 


PUBLISHERS 


கர்த்தர்‌ தம்முடைய ஜனத்தை திடீரென்று 
விடுதலை பண்ணினார்‌. கர்த்தருடைய 
அற்புதமான கிரியையை இஸ்ரவேல்‌ 
ஜனங்களால்‌ புரிந்துகொள்ள 
முடியவில்லை. அவர்கள்‌ 
குழப்பத்திலிருந்தார்கள்‌. அடுத்து என்ன 
செய்யவேண்டும்‌ என்பதும்‌ 
அவர்களுக்குத்‌ தெரியவில்லை. 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ தங்களுடைய 
நிலமையைப்பற்றிச்‌ சொல்லும்போது, 
“சீயோனின்‌ சிறையிருப்பைக்‌ கர்த்தர்‌ 
திருப்பும்‌ போது, சொப்பனம்‌ 
காண்கிறவர்கள்‌ போல்‌ இருந்தோம்‌” 
என்று சொல்லுகிறார்கள்‌. பாபிலோன்‌ 
சிறையிருப்பிலிருந்து கர்த்தர்‌ தம்முடைய 
ஜனத்தை விடுதலை செய்வது 
அவர்களுக்கு ஒரு நற்செய்தி, இது 
அவர்கள்‌ எதிர்பாராத நற்செய்தி. இது 
மிகப்பெரிய நற்செய்தியாகயிரு/பதினால்‌, 
அவர்களால்‌ இதை நம்பக்கூப 
முடியவில்லை. இது ஒரு 
சொப்பனமாகயிருக்குமோ என்று கற்பனை 
பண்ணினார்கள்‌. 


தங்களுடைய சந்தோஷத்தை 
அவர்களால்‌ முறைப்படி. வெளிப்படுத்த 
முடியவில்லை.  அடிமைத்தனத்திலிருந்த 
போது அவர்கள்‌ ஒரு நாள்‌ கூட 
நகைத்ததில்லை. எல்லா நாட்க 
துக்கநாட்கள்தான்‌. இப்போதோ ர்‌ 
சீயோனின்‌ சிறையிருப்பைத்‌ 
திருப்பியிருக்கிறார்‌. இப்போது இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாருடைய வாய்‌ நகைப்பினாலும்‌, 
அவர்களுடைய நாவு ஆனந்த 
சத்தத்தினாலும்‌ நிறைந்திருக்கிறது 


கர்த்தருடைய ஜனத்தார்‌ சொப்பனம்‌ 
காண்கிறவர்கள்போல இருக்கிறார்கள்‌. 
தெளிவாக 
இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாருடைய விடுதலையை புறஜாதிகள்‌ 
பார்த்து ச்சரியப்படுகிறார்கள்‌. 
அவர்களுக்கு இஸ்ரவேல்‌ ஜனத்தாருடைய 
பலவீனம்‌. நன்றாகத்‌ தெரியும்‌. 
அவர்களுடைய சொந்த முயற்சியினால்‌ 
அவர்களால்‌ விடுதலை பெறமுடியாது 
என்பதும்‌. கர்த்தரே அவர்களை 
விடுதலை செய்திருக்கிறார்‌ என்பதும்‌ 
புறஜாதிகளுக்குத்‌ தெரிந்திருக்கிறது. 





ழ்‌ நள 
யாய 


இவர்களுக்கு பெரிய 
செய்தார்‌” என்று 
கர்த்தருடைய பலத்த 
சாட்சியாக 
(சங்‌ 126:2). 
இதைப்போன்ற 
தங்களுக்கு 
செய்ததில்லை. 
புறஜாதியார்‌ 


“கர்த்தர்‌ 
காரியங்களை 
புறஜாதியார்‌ 
செய்கையை 
அறிவிக்கிறார்கள்‌ 
புறஜாதிகளின்‌ தெய்வம்‌ 
பெரிய காரியங்களை. 
இதுவரையிலும்‌ 
என்பதையும்‌ 
அறிந்திருக்கிறார்கள்‌. புறலாதி 
தெய்வங்களால்‌ கர்த்தரைப்போல பெரிய 
காரியங்களை செய்யமுடியா, பற்றிற்‌ 
பன்‌ இல்லை முடியாது. அவற்றிற்கு 
இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ எகிப்தின்‌ 
அடிமைத்தனத்திலிருந்து விடுதலைபெற்று, 
தங்களுடைய தேசத்திற்குத்‌ 
திரும்பிப்போகும்போது, புறஜாதிகள்‌, 
கர்த்தருடைய பிள்ளைகளைப்‌ பார்க்கிற 
பார்வையாளர்களாகவே இருக்கிறார்கள்‌. 
கர்த்தருடைய பிள்ளைகளுக்குக்‌ 
கிடைத்திருக்கிற ஆசீர்வாதத்தில்‌ 
புறஜாதிகளுக்கு பங்கும்‌ இல்லை. 
பாத்தியமும்‌ இல்லை. கர்த்தருடைய 
ஆசீர்வாதத்திற்கு அவருடைய 
பிள்ளைகள்‌ மாத்திரமே 
சுதந்தரவாளிகளாக இருக்கிறார்கள்‌. 
சீயோனின்‌ சிறைமிரு/பைக்‌ கர்த்தர்‌ 
திருப்பும்போது சீயோனுக்குச்‌ 
சொந்தக்காரர்கள்‌ மாத்திரமே கர்த்தர்‌ 
கொடுத்திருக்கிற வி( பில்‌ 
பங்குபெறுகிறார்கள்‌. 
கர்த்தராகிய 
உலக 


நம்முடைய 
இயேசுகிறிஸ்து 
இரட்சகராயிருக்கிறார்‌. எல்லாருடைய 
இரட்சிப்புக்காக, கிறிஸ்துவானவர்‌ 
தம்முடைய இரத்தத்தையே, மீட்பின்‌ 
கிரயமாகச்‌ செலுத்திபிருக்கிறார்‌. 
தங்களுடைய பாவங்களுக்கு மனந்திரும்பி, 
இயேசுகிறிஸ்துவைத்‌ தங்களுடைய 
ஆத்தும இரட்சகராக 
ஏற்றுக்கொள்கிறவர்கள்‌ மாத்திரமே 
இரட்சிக்கப்படுகிறார்கள்‌ இரட்சிக்கப்‌ 
பட்டவர்களுக்கு மாத்திரமே இரட்சிப்பின்‌ 
ஆசீர்வாதம்‌ கிடைக்கும்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை OCDNENIS 


PUBLISHERS 


சிறையிருப்பில்‌ இருக்கிறவர்கள்‌ 
சண்‌ 126 : 4-6 


சங்‌ 126:4. கர்த்தாவே, தெற்கத்தி 
வெள்ளங்களைத்‌ திருப்புவதுபோல, 
எங்கள்‌ சிறையிருப்யைத்‌ திருப்பும்‌. 


சங்‌ 1265. 
விதைக்கிறவர்கள்‌ 
அறுப்பார்கள்‌. 


கண்ணீரோடே 
கெம்பீரத்தோடே 


சங்‌ 1268. அன்னித்தாவும்‌ விதையைச்‌. 
சுமக்கிறவன்‌ | கொண்டு 
போகிறான்‌; ஆனாலும்‌ தான்‌ அறுத்த 
அமிகளைச்‌. சுமந்துகொண்டு 
'கெம்பீரத்தோடே திரும்பிவருவான்‌. 


சிறையிருப்பிலிருக்கிற இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாருக்கு தேவனுடைய கிருபையும்‌ 
இரக்கமும்‌ தேவைப்படுகிறது. 
சிறையிருப்பிலிருந்து. விடுதலைபெற்று. 
தங்கள்‌ சொந்த தேசத்திற்குத்‌ திரும்பி 
களும்‌ தங்கள்‌ தேசத்திலே 
துன்பங்களை அனுபவிக்கிறார்கள்‌. 


சகோதாரில்‌ 
வேறே சில 


“என்‌ ஒருவனாகிய 
ஆனானியும்‌, மனுஷரும்‌. 
யூதாவிலிருந்து வந்தார்கள்‌; 
அவர்களிடத்தில்‌ நான்‌ சிறையிருப்பில்‌ 
மீந்து தப்பின யூதரின்‌ செய்தியையும்‌, 
எருசலேமின்‌ செய்தியையும்‌ விசாரித்தேன்‌. 
அதற்கு அவர்கள்‌:  சிறையிருப்பில்‌ 
மீந்திருக்கிறவர்கள்‌ அந்தத்‌ தேசத்திலே 
மகா. தீங்கையும்‌ நிந்தையையும்‌ 
அநுபவிக்கிறார்கள்‌; எருசலேமின்‌ 
அலங்கம்‌ இடிபட்டதும்‌, அதின்‌ வாசல்கள்‌ 
அக்கினியால்‌. சுட்டெரிக்கப்பட்டதுமாய்க்‌ 
கிடக்கிறது என்றார்கள்‌" (நெகே 12,3). 


இஸ்ரவேல்‌ 
வ்‌ 


ஜனத்தாரில்‌ பலர்‌ 
தேசத்திலே 
விடுகிறார்கள்‌. 
சறைிருிலிருக்கிறார்களும்‌ 
சிறையிருப்பிலிருந்து திரும்பினவர்களும்‌ 
த்திலே, “எங்கள்‌ 
திருப்‌. ர என்‌! 
க்கிறார்கள்‌ 





ழ்‌ நள 
யாய 


சிறையிருப்பிலிருந்து திரும்பியவர்களுக்கு 
அடிமைத்தனத்தின்‌ பாரம்‌ இல்லை. 
ஆனாலும்‌ அவர்கள்‌ தங்கள்‌ தேசத்திலே 
துக்கப்படுகிறார்கள்‌. பாபிலோன்‌ 
தேசத்தில்‌ இன்னும்‌ 
சிறையிருப்பிலிருக்கிறவர்களுக்காக 

பாரத்தோடு ஜெபிக்கிறார்கள்‌. 


திருப்பவேண்டுபென்‌! 


விண்ணப்பம்பண்ணுகிறார்கள்‌. 


கர்த்தர்‌ 


கோரேசு ராஜாவின்‌ 
சிறையிருப்பிலிருந்த 
ஜனத்தாருக்கு விடுதலை 
கொடுக்கப்பட்டது. ஒரு சிலர்‌ மாத்திரமே 
அந்த விடுதலையை பயன்படுத்தி தங்கள்‌ 
தேசத்திற்குத்‌ திரும்பி வந்தார்கள்‌ 
மற்றவர்கள்‌ அந்நிய தேசத்திலேயே 
தங்கிவிட்டார்கள்‌. கர்த்தர்‌ அவர்களுடைய 
சிறையிரு/பைத்‌ திருப்பவேண்டும்‌ என்று. 
சிறையிருபபிலிருந்து திரும்பி வந்தவர்கள்‌ 
ஜெபிக்கிறார்கள்‌. 


சிறையிருப்பிலிருந்து திரும்பியவர்கள்‌ 
கர்த்தருடைய கிருபையையும்‌ 
இரக்கத்தையும்‌ அனுபவிக்கிறார்கள்‌. இது 
கர்த்தருடைய கிருபையின்‌ ஆரம்பம்‌ 
சிறையிருப்பிலிருக்கிற கர்த்தருடைய 
பிள்ளைகள்‌ எல்லோரும்‌, விடுதலை 
பெற்று, தங்கள்‌ தேசத்திற்குத்‌ திரும்பி 
வந்தால்தான்‌, கர்த்தருடைய கிருபை 
பூரணமாய்‌ நிறைவு பெறும்‌. அதுதான்‌ 
பூரணமான கிருபை சிறையிருப்பிலிருந்து: 
திரும்பி வந்த யூதர்கள்‌, கர்த்தருடைய 
கிருபையும்‌ இரக்கமும்‌, இஸ்ரவேல்‌ 
ஜனத்தார்மீது பரிபூரணமாய்‌ ந 
இறங்க வேண்டும்‌ 
ஜெபம்பண்ணுகிறார்கள்‌. 
'ஜெபிக்கும்போது, “கர்த்தாவே, தெற்கத்தி 
வெள்ளங்களைத்‌ திருப்புவதுபோல, எங்கள்‌ 
சிறையிருப்பைத்‌ திருப்பும்‌” என்று சொல்லி 
ஜெபிக்கிறார்கள்‌. 


கர்த்தருடைய சமுகத்திற்கு முன்பாக 
கண்ணீரோடு க 


காலத்திலே 
இஸ்ரவேல்‌ 


நாம்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மமம்‌ 


PUBLISHERS 


கண்ணீரோடு 
கெம்பீரத்தோடே அறுப்பார்கள்‌ 
சங்கீதக்காரர்‌ சொல்லுகிறார்‌ 
நம்பிக்கையோடு விதைக்க வேண்டும்‌. 
அப்போதுதான்‌. சந்தோஷத்தோடே 
அறுக்க முடியும்‌. நம்முடைய அழுகை நாம்‌ 
விதைப்பதற்கு டயாக 
இருக்கக்கூடாது பு 


நாம்‌ சுகவீனமாயிருந்தாலும்‌ 
கர்த்தருக்கு நேர்த்தியான ஊழியத்தைச்‌ 
செய்ய வேண்டும்‌. கர்த்தருடைய 
ஊழியத்தைச்‌ செய்வதற்கு, நம்முடைய 
குடும்ப சூழ்நிலைகளோ, பொருளாதார 
பிரச்சனைகளோ, சரீர வியாதியோ 
தடையாகயிருக்கக்‌ கூடாது, நாம்‌ 
எப்படிப்பட்ட பிரச்சனைகளை 
அனுபவித்தாலும்‌, கண்ணீரோடு 
இருந்தாலும்‌. கண்ணீரோடு 
கர்த்தருக்கு ய ்‌்யவேண்டும்‌ 


நாம்‌ விதை 
மழைத்‌ தண்ணீர்‌ 
பக்குவப்படுத்துகிறது. 

கண்ணீர்கள்‌ மழைத்தண்ணீருக்கு 
ஒப்பானது. நாம்‌ விதை விதைத்து, 
நம்முடைய கண்ணீர்களினால்‌ நீர்ப்பாய்ச்ச 
வேண்டும்‌. நம்முடைய பாவங்களுக்காக 
வருத்தப்பட்டு கண்ணீர்‌ சிந்தி 
அழவேண்டும்‌. நமக்காக மாத்திரமல்ல, 
இரட்சிக்கப்படாத. ஏராளமான 
ஜனங்களுக்காகவும்‌, நாம்‌ கண்ணீரோடே 
ஜெபம்பண்ணவேண்டும்‌. சபைகள்‌ 
துன்பப்படும்போதும்‌, விசுவாசிகளுக்கு 
உபத்திரவங்கள்‌ வரும்போதும்‌, நாம்‌ 


கர்த்தருடைய சமுகத்திலே கண்ணீரோடு 
ஜெண்ண்ணவேண்டுல 


விதைக்கிறவர்கள்‌ 
என்று 


விதைக்கும்போது 
நிலத்தை 
நம்முடைய 


நாம்‌ கண்ணீரோடு ஊழியம்‌ 
செய்யும்போது, கர்த்தர்‌ அதற்கேற்ற 
பலனைத்‌ தருவார்‌. நாம்‌ சுவிசேஷத்தின்‌ 
விதைகளை கண்ணீரோடு விதைக்க 
வேண்டும்‌. சங்கீதக்காரர்‌ இதைப்பற்றிச்‌ 
சொல்லும்‌ போது, “அள்ளித்தூவும்‌ 
விதையைச்‌ சுமக்கிறவன்‌ அழுதுகொண்டு 
போகிறான்‌; ஆனாலும்‌ தான்‌ அறுத்த 
அரிகளைச்‌ சுமந்துகொண்டு 
கெம்பீரத்தோடே திரும்பிவருவான்‌” 
(சங்‌ 126%) என்று சொல்லுகிறார்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


யோபு. 
ஆகியோரைப்போல, 
பரிசுத்தவான்கள்‌. 
விதைத்து கெம்பீரத்தோடே 
அறுத்தார்கள்‌. அள்ளித்தூவும்‌ விதையை 
அழுதுகொண்டு சுமந்துபோனார்கள்‌. 
ஆனாலும்‌ தாங்கள்‌ அறுத்த அரிகளை 
சுமந்துகொண்டு கெம்பீரத்தோடே 
திரும்பி வந்தார்கள்‌. நம்முடைய 
துக்கம்‌ பரிசுத்தத்திற்‌ கேதுவான 
துக்கமாகமிருக்க வேண்டும்‌ 


யோசேப்பு, 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ODNENIS 


PUBLISHERS 


நம்முடைய 
துக்கப்பட்டு, 
சமுகத்தில்‌ 


கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
பாவங்களுக்காக 
வருத்தப்பட்டு, கர்த்தருடைய 
அவற்றை அறிக்கை செய்யும்போது, 
கர்த்தர்‌ நம்முடைய பாவங்களை 
மன்னிக்கிறார்‌. நம்முடைய இரட்சகராகிய 
இயேசுகிறிஸ்து நமக்கு பாவமன்னிப்பின்‌ 
நிச்சயத்தைக்‌ கொடுத்து, இரட்சிப்பின்‌ 
சந்தோஷத்தையும்‌, சமாதானத்தையும்‌ 
தருகிறார்‌. 





ழ்‌ நள 
யாய 


நூற்று இருபத்து ஏழாவது சங்கீதம்‌ 

ஒரு குடும்ப சங்கீதமாகும்‌. இதற்கு 
முந்திய சங்கிதங்களெல்லாம்‌, தேசத்தின்‌ 
கீதங்களாகவும்‌, சபையின்‌ 
கீதங்களாகவும்‌ எழுதப்பட்டிருக்கிறது. 
க்‌ தலைப்பில்‌ 

பாடின. ஆரோகண 
எழுதப்பட்டிருக்கிறது. 
சாலொமோனுடைய 

தாவீது ராஜா தன்‌ 
சாலொமோனுக்காக பாடினார்‌ 
சிலர்‌ வியாக்கியானம்‌ 


சங்கீதம்‌' என்று 
இந்த சங்கீதத்தை 
தகப்பனாராகிய 
மகன்‌ 
என்‌, 
பட்டன 

சாலொமோன்‌ 
அரண்மனையைக்‌ 
எருசலேம்‌ நகரத்தைப்‌ 
வேண்டும்‌. தாவீதின்‌ சந்ததியில்‌ 
பக்தியுள்ள பிள்ளைகளை வளர்க்க 
வேண்டும்‌. இவையெல்லாவற்றிலும்‌ 
சாலொமோன்‌ தேவனையே நோக்கிப்‌ 
பார்க்கவேண்டும்‌ என்றும்‌ தன்னுடைய 
பராமரிப்புக்காக தேவனையே சார்ந்திருக்க 
வேண்டும்‌ என்றும்‌ தாவீது அவருக்கு 
ஆலோசனை சொல்லுகிறார்‌. 
கர்த்தருடைய  உதவியில்லையென்றால்‌ 
சாலொமோனுடைய ஞானமும்‌, பெலமும்‌, 
கடின உழைப்பும்‌ பிரயோஜனப்படாது 
என்பது தாவீதின்‌ உபதேசம்‌. 


இந்த சங்கீதத்தை 
எழுதினார்‌ என்றும்‌ 
சொல்லுகிறார்‌. சாலொமோன்‌ பரங்கி 
புஸ்தகத்தைப்போல, இந்த சங்கீதத்தையும்‌ 
எழுதியிருக்கிறார்‌. இவ்விரண்டிலும்‌ ஒரே 
மாதிரியான  உபதேசமே சொல்ஃப்‌ 
பட்டிருக்கிறது. உலகப்பிரகாரமான 
காரியங்களெல்லாம்‌ மாயையானவை. 
கர்த்தருடைய கிருபையே சத்தியம்‌ 
நம்முடைய  ஐகுவரியத்திற்காக நாம்‌ 
கர்த்தரை சார்ந்திருக்க வேண்டும்‌ 
(சங்‌ 1274,2). 
சந்ததியாருக்கு 
கொடுக்கவேண்டும்‌ (சங்‌ 127:3-5) 


தனக்கு ஒரு 
கட்டவேண்டும்‌. 
பாதுகாக்க 


சானல்கள்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்மா 


PUBLISHERS 


ஐசுவரியம்‌ 
சங்‌ 127: 1-3 


(சாலொமோன்‌. 
சங்கீதம்‌) 


பாடின ஆரோகண 


சங்‌ 1270. கர்த்தர்‌ வீட்டைக்‌ 
கட்டாராகில்‌, அதைக்‌ கட்டுகிறவர்களின்‌. 
பிரயாசம்‌ விருதா; 


சங்‌ 1272. கர்த்தர்‌ 
காவாராகில்‌ 


விழித்திருக்கிறது விருதா. 


சங்‌ 1275. நீங்கள்‌ அதிகாலையில்‌ 
எழுத்து, நேரப்பட வேலையிலே தரித்து, 
வருத்தத்தின்‌ அப்பத்தைச்‌ 
சாப்பிடுகிறதும்‌ விருதா; அவரே 
தமக்குப்‌ பிரியமானவனுக்கு நித்திரை 
அளிக்கிறார்‌. 


நகரத்தைக்‌ 


காவலாளர்‌. 


தாவீது தன்னுடைய குமாரன்‌ 
சாலொமோனுக்கு ஆவிக்குரிய உபதேசம்‌ 
கொடுக்கிறார்‌. சாலொமோன்‌ ஒவ்வொரு 
காரியத்திற்கும்‌ பரலோகத்திலுள்ள 
கர்த்தரையே நோக்கிப்‌ பார்க்கவேண்டும்‌. 
சாலொமோன்‌ எதைசெய்தாலும்‌, கர்த்தரை 
தன்னோடு கூட வைத்துக்கொள்ள 
வேண்டும்‌. கர்த்தரை சார்ந்தே எந்தக்‌ 
காரியத்தையும்‌ செய்யவேண்டும்‌. இதுவே 
தாவீது சாலொமோனுக்குச்‌ சொன்ன 
அடிப்படை உபதேசம்‌. 


சாலொமோனுக்கு 
ஆவிக்குரிய உபதேசங்களை 
வில்லையென்றால்‌, 
தன்னுடைய 
சுயஞானத்தையும்‌, 
சார்ந்திருப்பார்‌ 
காரியங்களைவிட 
தன்னுடைய 
காரியங்களே 


தாவீது 
இப்படிப்பட்‌ 
கொடுக்க 
சாலொமோன்‌ 
சுயபுத்தியையும்‌, 
சுயபலத்தையும்‌ 
கர்த்தருடைய 
அவருக்கு 
உலகப்பிரகாரமான 


லி 
கர்த்தரிடத்தில்‌ 
விசுவாசமுள்ளவராக 





ழ்‌ நள 
யாய 


நாம்‌ தேவனுடைய 
ஆசீர்வாதத்தையே சார்ந்திருக்கவேண்டும்‌. 
உலகப்பிரகாரமான ஆசீர்வாதங்கள்‌ 
'மாயையானவை. அவை நிலைத்து 
நிற்கப்போவதில்லை. நம்முடைய 
சுயபுத்தியிலும்‌, சுயஜக்வரியத்திலும்‌ நாம்‌ 
நம்பிக்கை வைக்கக்கூடாது. நம்முடைய 
குடும்பத்தை கர்த்தரே கட்டியெழுப்ப 
வேண்டும்‌ கர்த்தர்‌ வீட்டைக்‌ 
கட்டாராகில்‌ நம்முடைய பிரயாசமெல்லாம்‌ 
வீணாய்ப்போய்விடும்‌ 

கர்த்தர்‌ தம்முடைய 
ஆசீர்வாதங்களினாலும்‌, தம்முடைய 
தெய்வீக பராமிப்புக்களினாலும்‌ 
நம்முடைய குடும்பத்தை கட்டியெழுப்ப 
வேண்டும்‌. கர்த்தர்‌ வீட்டைக்‌ கட்டாராகில்‌, 
அதைக்‌  கட்டுகிறவர்களின்‌ பிரயாசம்‌ 
விருதா, நமக்கு ஞானம்‌ இருக்கலாம்‌. 
செல்வம்‌ இருக்கலாம்‌. புகழ்‌ இருக்கலாம்‌ 


என்றாலும்‌ கர்த்தரே நம்முடைய வீட்டைக்‌ 
கட்டவேண்டும்‌ க 


வீடு 
குடும்பத்தையும்‌, 
வாசஸ்தலத்தையும்‌ 
நாம்‌ குடியிருக்கிற 
கட்டவேண்டும்‌. 


என்பது நம்முடைய 
நாம்‌ குடியிருக்கிற 
குறிக்கிற வார்த்தை, 
வீட்டை கர்த்தரே 
கர்த்தர்‌ நம்முடைய 
வீட்டை கட்டவில்லையென்றால்‌, நாம்‌ 
வீடு கட்டுவதற்கு ஒரு நோக்கமும்‌ 
இருக்காது. கர்த்தர்‌ நம்முடைய வீட்டை 
ஆசீர்வதிக்க வேண்டும்‌. அதுதான்‌ 
உண்மையான ஆசீர்வாதம்‌. கர்த்தர்‌ 
நம்முடைய வீட்டை ஆசீர்வதிக்க 
வில்லையென்றால்‌, நம்முடைய வீட்டில்‌ ஒரு 
நன்மையும்‌ இருக்காது. 


நம்முடைய வீட்டைக்‌ கட்டுவதற்கு 
நாம்‌ வரைபடம்‌ தயாரிக்கலாம்‌. 
திட்டமிடலாம்‌. அதிகமான பணம்‌ செலவு, 
செய்து வீட்டை ஆடம்பரமாக 
கட்டவேண்டும்‌ என்று ஆசைப்படலாம்‌. 
நம்முடைய பெருமைக்காக பெரிய 
வீட்டைக்‌ கட்டலாம்‌. நம்முடைய வீட்டை 
நாமே கட்டுவதினால்‌ நமக்கு ஒரு 
நன்மையும்‌ உண்டாகாது. கர்த்தரே 
நம்முடைய வீட்டை கட்ட வேண்டும்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய சித்தத்தின்‌ 
பிரகாரமாகவும்‌ தம்முடைய விருப்பத்தின்‌ 
பிரகாரமாகவும்‌ கட்ட வேண்டும்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை OCDNENIS 


PUBLISHERS 


இதுவே நமக்கு நன்மையாயிருக்கும்‌. 
சுயமுயற்சிபினால்‌. கட்டுவது 
மாயையாயிருக்கும்‌. 

ஒரு சிலர்‌ அநியாயம்‌ செய்து 
பணம்‌ சம்பாதிக்கிறார்கள்‌. ஏழைகளை 
ஒடுக்கி தங்கள்‌ வீட்டிற்கு அஸ்திபாரம்‌ 
போடுகிறார்கள்‌. “தீமையின்‌ வல்லமைக்குத்‌ 
தப்ப வேண்டுமென்று தன்‌ கூட்டை 
உயரத்திலே வைக்கும்படிக்கு, தன்‌ 
வீட்டுக்குப்‌ பொல்லாத ஆதாயத்தைத்‌ 
தேடுகிறவனுக்கு ஐயோ! அநேக 


ஜனங்களை வெட்டிப்‌ போட்டதினால்‌ உன்‌ 
வீட்டுக்கு வெட்கமுண்டாக ஆலோசனை 
பண்ணினாய்‌; 
விரோதமாய்ப்‌ 
சுவரிலிருந்து 
த்துல 


உன்‌ ஆத்துமாவுக்கு 
பாவஞ்செய்தாய்‌. கல்லு 
கூப்பிடும்‌ உத்திரம்‌ 

_சாட்சிமிடும்‌ 


நகரத்தைப்‌ 
மடக பக்றலலுக்க ஐயோ!" 
(ஆப 29-12), 

அநியாயமாய்‌ பணம்‌ சம்பாதித்து 
ஒருவர்‌ வீட்டைக்‌ கட்டும்போது, கர்‌ 
அவருக்கு உதவிசெய்யமாட்டார்‌. கர்த்தர்‌ 
அவருடைய வீட்டைக்‌ கட்டமாட்டார்‌. நாம்‌ 
வீடுகட்டும்போது, கர்த்தருக்குப்‌ பயந்து. 
பயபக்தியோடு நம்முடைய வீட்டைக்கட்ட 
வேண்டும்‌. நம்முடைய கர்த்தரை 
நம்முடைய ஆண்டவராகவும்‌, 
எஜமானராகவும்‌ நாம்‌ அங்கீகரிக்க 
வேண்டும்‌. கர்த்தரை நம்முடைய 
தேவனாக அங்கீகரிக்கவில்லையென்றால்‌, 
கர்த்தர்‌ நம்முடைய வீட்டை 
ஆசீர்வதிப்பார்‌ என்று எதிர்பார்க்கக்‌ 
கூடாது. கர்த்தருடைய ஆசீர்வாதம்‌ 
இல்லையென்றால்‌ நம்முடைய வீட்டில்‌ 
ஒன்றுமில்லை. நமக்கும்‌ ஒன்றுமில்லை 
எல்லாம்‌ மாயை. 

“வீட்டைக்‌ கட்டுவது” என்னும்‌ 
வாக்கியத்திற்கு “குடும்பத்தைக்‌ 
கட்டியெழுப்புவது” என்றும்‌ பொருள்‌ 
சொல்லலாம்‌. ஒரு தொழிலையோ அல்லது 
வியாபாரத்தையோ கட்டியெழுப்புவது 
என்றும்‌ இந்த வார்த்தைக்கு அர்த்தம்‌ 
சொல்லலாம்‌. மனுஷன்‌ தன்னுடைய 
வீட்டின்‌ தேவைகளை சந்திப்பதற்காக 
அநேக தொழில்களைச்‌ செய்கிறான்‌. 
வியாபாரம்‌ பண்ணுகிறான்‌. 





EL 
நாறிய 
பொருட்களை வாங்கி விற்கிறான்‌. 
வேலைகளுக்குப்போய்‌ சம்பாதிக்கிறான்‌. 
தன்னுடைய வீட்டைக்‌ கட்டவேண்டும்‌ 
என்பதற்காகவே மனுஷன்‌ இவ்வளவு 
பிரயாசங்களை மேற்கொள்கிறான்‌. 
கர்த்தரே நம்முடைய வீட்டைக்‌ 
கட்டவேண்டும்‌. அவர்‌ 
கட்டவில்லையென்றால்‌ நம்முடைய 
பிரயாசமெல்லாம்‌. விருதாவாய்ப்‌ 
போய்விடும்‌ (சங்‌ 12747. 


காவல்‌. 
இதற்காக 
காக்கிற 
கத்தர்‌ 


நகரத்திற்கு 
தேவைப்படுகிறது. 
விழித்திருந்து காவல்‌ 
காவலாளரை நியமிக்கிறார்கள்‌ 
நகரத்தை காவாராகில்‌, காவலாளர்‌ 
விழித்திருக்கிறது விருதா (சங்‌ 127:2) 
தேவனுடைய உதவியில்லாமல்‌ எந்தக்‌ 
காவலாளராலும்‌, நகரத்தை காவல்‌ காக்க 
முடியாது கர்த்தர்‌ நகரத்தைப்‌ 
பாதுகாக்கவில்லையென்றால்‌ நகரம்‌ 
பாதுகாப்பாகமிருக்காது நாம்‌ 
எவ்வளவுதான்‌ நல்லவர்களாகபிருந்தாலும்‌, 
கர்த்தர்‌ தான்‌ நம்முடைய வீட்டையும்‌ 
பாதுகாக்கவேண்டும்‌. கர்த்தர்‌ நம்முடைய 


வீட்டிற்கும்‌, நகரத்திற்கும்‌ வேலியடைத்து 
பாதுகாப்புக்‌ கொடுப்பார்‌ 

நம்முடைய குடும்பங்கள்‌ செழிக்க 
வேண்டும்‌. என்று நாம்‌ 
விரும்புகிறோம்‌. குடும்பத்தில்‌ ஐசுவரியம்‌ 
மிகுதியாயிருக்கவேண்டும்‌ என்றும்‌ 
ஆசைப்படுகிறோம்‌. இதற்காக கடினமாக 
உழைக்கிறோம்‌. அதிகாலையில்‌ எழுந்து 
நேரப்பட வேலையில்‌ தரித்துவிடுகிறோம்‌. 
நாம்‌. எவ்வளவுதான்‌ கஷ்டப்பட்டு 
உழைத்தாலும்‌, கர்த்தருடைய 
அநுக்கிரகம்‌ நமக்கு இல்லையென்றால்‌, 
ம்முடைய பிரயாசமெல்லாம்‌ விருதவாய்ப்‌ 
போய்விடும்‌ டடத 


சங்கீதக்காரர்‌ மனுஷருடைய 
பிரயாசத்தைப்பற்றிச்‌ சொல்லும்போது, 
“நீங்கள்‌ அதிகாலையில்‌ எழுந்து, நேரப்பட 
வேலையிலே தரித்து வருத்தத்தின்‌ 
அப்பத்தைச்‌ சாப்பிடுகிறதும்‌ விருதா; 
அவரே தமக்குப்‌ பிரியமானவனுக்கு 
நித்திரை அளிக்கிறார்‌” (சங்‌ 127:3) 
என்று சொல்லுகிறார்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை CDNENIS 


PUBLISHERS 


ஒரு சிலர்‌ சர்க்க 
வேண்டுபென்பதற்காக ஒன்றும்‌ 
சாப்பிடாமல்‌ பட்டினி கிடப்பார்கள்‌. 
சிறிதும்‌ ஒய்வெடுக்காமல்‌ அளவுக்கு மீறி 
வேலைசெய்வார்கள்‌. எப்படியாவது 
சீக்கிரத்தில்‌ பணம்‌ சேர்த்துவிடவேண்டும்‌ 
என்பதுதான்‌ இவர்களுடைய ஆசை, 
கர்த்தர்‌ இவர்களை ஆசீர்வதிக்க 
வில்லையென்றால்‌, இவர்களுக்கு ஒரு 
ஆசீர்வாதமும்‌ உண்டாகாது. 
திரும்பிக்கொண்டு 
கீழே கண்டதாவது: 
ஒடுகிறதற்கு 'வேகழுள்ளவர்களின்‌. 
வேகமும்‌, யுத்தத்துக்குச்‌ 
சவுரியவான்களின்‌ சவுரியமும்‌ போதாது: 
பிழைப்புக்கு ஞானமுள்ளவர்களின்‌ 
ஞானமும்‌ போதாது; ஐசுவரியம்‌ 
அடைகிறதற்குப்‌ புத்திமான்களின்‌ புத்தியும்‌ 
போதாது: தயவு அடைகிறதற்கு 
வித்துவான்களின்‌ . அறிவும்‌ போதாது: 
பர்களெல்லா( சமயமும்‌ தேவச்‌ 
ட ரிலே ண்டும்‌” பிர, பய 


பணம்‌ சேர்க்க 


ன்‌ 
சூரியனுக்குக்‌ 


நாம்‌ கர்த்தரை நேசிக்கவேண்டும்‌. 
கர்த்தரும்‌ நம்மை நேசிக்கவேண்டும்‌. 
நாம்‌ கர்த்தருக்கு, விரோதமாக 
கலகம்பண்ணக்கூடாது கர்த்தருக்கு 
பிரியமான பிள்ளைகளாகவும்‌, 
பிரயோஜனமுள்ள பிள்ளைகளாகவும்‌ 
ஜீவிக்க வேண்டும்‌. நம்முடைய 
இருதயத்தில்‌ கர்த்தரைப்பற்றிய சிந்தனை 
நிரம்பியிருக்க வேண்டும்‌. கர்த்தர்‌ 
நம்முடைய இருதயத்திற்குள்‌ 
வாசம்பண்ண வேண்டும்‌. கர்த்தருடைய 
வில்‌ அவருடைய வழிநடத்துதலும்‌ 
நம்முடைய இஷ்டம்போல. 
'விக்கலாம்‌ என்று நினைக்கக்கூடாது. 


கர்த்தர்‌ தமக்குப்‌ பிரியமானவனுக்கு 
நித்திரையளிக்கிறார்‌. கர்த்தருக்கு! 
பயப்படும்‌ பயமுள்ளவர்களுக்கு வேறு 
பயம்‌எதுவும்‌ இருக்காது. உலகபயம்‌, 
மனுஷபயம்‌ போன்ற பயங்களில்லாதவர்கள்‌ 
நிம்மதியாகத்‌ தூங்குவார்கள்‌. 
நம்மிடத்தில்‌ கர்த்தருக்குப்‌ பயப்படும்‌ 
பயம்‌. மற்ற 
பயங்கள்‌ இருக்காது. 


து. 
எதுவும்‌ 





ழ்‌ நவள 
யாய 


வசனம்‌ நமக்கு 

"நாம்‌ படுக்கைக்குச்‌ 

கர்த்தரோடு 

போகவேண்டும்‌. படுக்கையை விட்டு 

எழுந்திருக்கும்போதும்‌. கர்த்தரோடு 
க்கி 


நாம்‌ 
நேர்த்தியாய்ச்‌ 
இதற்காகவே, கர்த்தர்‌ 
நித்திரையையும்‌, சரீர ஓய்வையும்‌ 
மனதிற்கு ஆறுதலாயும்‌ கொடுக்கிறார்‌. 
கர்த்தர்‌ கொடுக்கும்‌ நித்திரை மிகவும்‌ 
ஆசீர்வாதமானது. நம்முடைய சரீரம்‌ 
ஒய்வெடுக்கும்போது நம்முடைய மனதும்‌ 
ஓய்வெடுக்கும்‌. நம்முடைய மனதில்‌ 
தேவையில்லாத குழப்பங்களெல்லாம்‌ 
நீங்கிப்போகும்‌. கர்த்தருக்குள்‌ ஆறுதலும்‌ 
சமாதானமும்‌ நமக்கு மிகுதியாய்க்‌ 
கிடைக்கும்‌. ஒரு சில்‌ அதிகமான 
ஜசுவரியத்தைச்‌ சேகரித்து, படுக்கையில்‌ 
நித்திரையில்லாமல்‌ தவிப்பார்கள்‌. 
கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு இப்படிப்பட்ட 
பிரச்சனைகள்‌ வராது. கர்த்தர்‌ தமக்கு 
பிரியனான பிள்ளைகளுக்கு 
நித்திரையளிக்கிறார்‌. 


ஊழியத்தை 
வேண்டும்‌. 
நமக்கு. 


கர்த்தருடைய 
செய்ய 


பின்னைகள்‌ 
சங்‌ 127 : ௧-8 


சுங்‌ 1274. இதோ, பின்னைகள்‌ 
கர்த்தரால்‌ வரும்‌ சுதந்தரம்‌, கர்ப்பத்தின்‌ 
கணி அவரால்‌ கிடைக்கும்‌ பலன்‌. 


சங்‌ 1275. 
பலவான்கையிலுன்ன 
ஒப்பாயிருக்கிறார்கள்‌. 


வாலவயதின்‌ குமாரர்‌ 
அம்புகளூக்கு. 


சுங்‌ 1274. அவைகளால்‌ தண்‌ 
அம்பறாத்தூணியை திரப்பின புருஷன்‌ 
பாக்கியவான்‌; அவர்கள்‌ 
"நாணமடை யாமல்‌ ஓலிமுகவாசலில்‌: 
சுத்துருக்கனோடே பேசுவார்கள்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம 


PUBLISHERS 


பிள்ளைகள்‌ கர்த்தரால்‌ வரும்‌ 
சுதந்தரம்‌ அவர்கள்‌ கர்த்தர்‌ நமக்குக்‌ 
கொடுத்திருக்கும்‌ ஈவு. கர்த்தர்‌ தம்முடைய 
சித்தத்தின்‌ பிரகாரமாய்‌ பிள்ளைகளை 
உருவாக்குகிறார்‌. கர்ப்பத்தின்‌ கனி 
அவரால்‌ கிடைக்கும்‌ பலன்‌. பிள்ளைகள்‌ 
மூலமாய்‌ நமக்கு ஆறுதலும்‌, 
சமாதானமும்‌, சந்தோஷமும்‌ 
உண்டாகிறது. பிள்ளைகள்‌ நமக்குப்‌ 
பாரமாயிருக்கக்‌ கூடாது. கர்த்தரே 
நம்முடைய பிள்ளைகளை 
சிருஷ்டித்திருக்கிறார்‌. வாயை 
உண்டுபண்ணின கர்த்தர்‌, அந்த வாய்க்கு 
ஆகாரத்தையும்‌ கொடுப்பார்‌ என்று நாம்‌ 
விசுவாசிக்கவேண்டும்‌. கர்த்தரை நம்பி 
நம்முடைய பிள்ளைகளை வளர்க்க 
வேண்டும்‌. பிள்ளைகள்‌ கர்த்தரிடத்தில்‌ 
பயபக்தியாய்‌ வளர்ச்சி பெறவேண்டும்‌. 


ஒரு குடும்பத்தில்‌ 
பிள்ளைகள்‌ இருப்பது கர்த்தரால்‌ வரும்‌ 
பெரிய ஆசீர்வாதம்‌. இவர்கள்‌ 
பலவானிடத்திலுள்ள அம்பறாத்தூணியில்‌ 
நிரம்பியுள்ள அப்புகளுக்கு 
ஒப்பாயிருக்கிறார்கள்‌. அம்புகள்‌ 
வெவ்வேறு நீளத்தில்‌ இருக்கும்‌. எல்லாம்‌. 
ஒன்றுபோல்‌ இருக்காது. அளவிலும்‌, 
பெலத்திலும்‌ அவை வித்தியாசமாயிருக்கும்‌. 
அதுபோலவே வீட்டிலுள்ள. 
பிள்ளைகளெல்லோரும்‌ ஒன்று போல்‌ 
இருக்கமாட்டார்கள்‌. வித்தியாசமா 
யிருப்பார்கள்‌. ஒரு சிலர்‌ வாலவயதின்‌ 
குமாரராயிருப்பார்கள்‌. வாலவயது என்பது 
சிறுபிள்ளைகளின்‌ வயதைக்‌ குறிக்கிற 
வார்த்தை. 


ஏராளமான 


அம்பறாதூணியிலுள்ள 
பலவான்‌ தன்னுடைய 
பயன்படுத்துவான்‌. 
பிள்ளைகள்‌ 
ரசனை 
பலவானுடைய 


அம்புகளை 
இஷ்டப்படி 
வீட்டிலுள்ள 
பலவான்‌ கையிலுள்ள 
ஒப்பாயிருக்கிறார்கள்‌. 
அம்பறாத்தூணியில்‌ 
அம்புகள்‌ நிரப்பப்பட்டிருக்கவேண்டும்‌. 
அம்புகள்‌ இல்லாத அம்பறாத்தூணி 
பிரயோஜனமற்றது. தன்னுடைய 
அம்பறாதூணியை அம்புகளால்‌ 
நிரப்பியிருக்கிற புருஷன்‌ பாக்கியவான்‌. 





ழ்‌ யனா 
யாய 


நம்முடைய குடும்பத்தில்‌ அநேக 
பிள்ளைகள்‌ நிரம்பியிருக்கும்போது நாமும்‌ 
பாக்கியவான்‌௧ளாயிருப்போம்‌. நம்முடைய 
பிள்ளைகளுக்கு வெவ்வேறு திறமைகள்‌ 
இருக்கும்‌. வெவ்வேறு அளவில்‌ 
ஞானமிருக்கும்‌. அவர்களெல்லோருமே 
கர்த்தரால்‌ வரும்‌ சுதந்தரம்‌. 
நம்முடைய பிள்ளைகளெல்லோரும்‌ 
கர்த்தரால்‌ கிடைத்த பலன்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மமம்‌ 


PUBLISHERS 


நம்முடைய பிள்ளைகளை கர்த்தருடைய 
நாமமகிமைக்காக வளர்க்கவேண்டும்‌. 
நம்முடைய பிள்ளைகள்‌ கர்த்தருக்குப்‌ 
பயந்து வளரும்போது, அவர்கள்‌ பூரண 
புருஷராய்‌ வளர்ச்சியடைவார்கள்‌. 
அவர்கள்‌ நாணமடையாமல்‌, 
ஒலிமுகவாசலிலே  சத்துருக்களோடே 
பேசுவார்கள்‌. 





ழ்‌ நள 
யாய 


நூற்று இருபத்து எட்டாவது. 
சங்கீதம்‌, 127-ஆவது சங்கீதத்தைப்போல 
ஒரு குடும்ப சங்கீதமாகும்‌. நம்முடைய 
குடும்பத்தின்‌ வளர்ச்சியும்‌ செழிப்பும்‌ 
கர்த்தருடைய ஆசீர்வாதத்தைச்‌ 
சார்ந்திருக்கிறது. நாம்‌ கர்த்தருக்குப்‌ 
பயந்து ஜீவிக்கவேண்டும்‌. நம்முடைய 
முழுக்குடும்பமும்‌ கர்த்தருடைய 
வார்த்தைக்குக்‌ கீழ்ப்படிந்து ஜீவிக்க 
வேண்டும்‌. அப்போதுதான்‌ கர்த்தருடைய 
வாக்குத்தத்தம்‌ ஆசிர்வாதமும்‌ நமக்குச்‌ 


கர்த்தருக்குப்‌ பயந்து அவருடைய 
வழிகளில்‌ நடக்கிறவன்‌ பாக்கியவான்‌ 
(சங்‌ 1284,2,4). அவர்கள்‌ தாங்கள்‌ 
செய்கிற தொழில்களில்‌ 
ஆசீர்வாதமாயிருப்பார்கள்‌ சங்‌ 128:2). 
அவர்களுடைய குடும்பம்‌ செழித்திருக்கும்‌ 
(சங்‌ 128:3). தங்களுடைய சந்ததியார்‌ 
ஆசிர்வதிக்கப்படுவதை அவர்கள்‌ 
காண்பார்கள்‌ (சங்‌ 1282). கர்த்தருடைய 
சபை... ஆசீர்வதிக்கப்படுவதையும்‌. அது 
வளர்ந்து பெருகுவதையும்‌ கண்டு 
வர்கள்‌ திருப்தியடைவார்கள்‌. 
(சங்‌ 128:5,6). 


கர்த்தருக்குப்‌ பயப்படுகிறவன்‌ 
சங்‌ 128 : 1-3 


(ஆரோகண சங்கீதம்‌) 


சங்‌ 12841. கர்த்தருக்குப்‌ பயந்து, அவர்‌ 
வழிகளில்‌ நடக்கிறவன்‌ எவனோ, அவன்‌ 
பாக்கியவான்‌. 


சங்‌ 1282. 
பிரயாசத்தை 

உனக்குப்‌ பாக்கியமும்‌ 
உண்டாயிருக்கும்‌. 


சாப்பிடுவாய்டி 
"நன்மையும்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மமம்‌ 


ரிம்‌ 


சங்‌ 1283. உன்‌ மனைவி உன்‌ 
வீட்டோரங்களில்‌ கனிதரும்‌ 
திராட்சக்கொடியைய்போல்‌ இருப்பான்‌; 
உன்‌ மின்னைகன்‌ உன்‌ பத்தியைச்‌. 
சுற்றிலும்‌ ஒலிவமரக்‌ கன்றுகளைப்போல்‌ 
இருப்பார்கன்‌.. 


கர்த்தருக்குப்‌ பயப்படுவது 
ஞானத்தின்‌ ஆரம்பம்‌. நாம்‌ கர்த்தருக்குப்‌ 
பயந்து ஜீவிக்கும்போது, நம்முடைய 
ஜீவியம்‌ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும்‌. 
கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள்‌ 
நம்முடைய ஜீவியத்தில்‌ இம்மையிலும்‌, 
மறுமையிலும்‌ நிறைவேறும்‌. தமக்குப்‌ 
பயந்து, தமது வழிகளில்‌ நடக்கிற 
அனைவரயும்‌ கர்த்தர்‌ ஆசீர்வதிக்கிறார்‌. 
அவர்களுடைய நீதியின்‌ கிரியைகளை 
அங்கீகரிக்கிறார்‌. 


கர்த்தருக்கு) பயந்து, அவர்‌ வழியில்‌ 
நடக்கிறவன்‌ எவனோ அவன்‌ 
பாக்கியவான்‌. அவன்‌ சிறியவனாக 
யிருந்தாலும்‌, பெரியவனாகயிருந்தாலும்‌, 
தரித்திரனாகயிருந்தாலும்‌, ஐசுவரியவனாக 
யிருந்தாலும்‌, அவன்‌ இந்த உலகத்தில்‌ 
பாக்கியவானாயிருப்பான்‌. கர்த்தருடைய 
பிரமாணம்‌ நம்மை ஆளுகை 
செய்யும்போது, கர்த்தர்‌ நம்மைப்‌ 
பாதுகாத்து பராமரிக்கிறார்‌. நம்முடைய 
தேவைகளைச்‌ சந்தித்து, நாம்‌ 
நினைப்பதற்கும்‌ வேண்டிக்கொள்வதற்கும்‌ 
அதிகமாய்‌ உதவிசெய்கிறார்‌. 


நாம்‌ கர்த்தருக்குப்‌ பயந்து. 
அவருடைய வழிகளில்‌ நடக்கும்போது, 
நம்முடைய கைகளின்‌ பிரயாசத்தை நாம்‌ 
சாப்பிடுவோம்‌. நமக்கு பாக்கியமும்‌, 
நன்மையும்‌ உண்டாயிருக்கும்‌. 
கர்த்தருடைய வழிகளில்‌ நாம்‌ நடக்கும்‌ 
போது, நமக்கு தேவனுடைய கிருபையும்‌, 

அவருடைய அநுக்கிரகமும்‌ கிடைக்கும்‌. 
நமக்கு வலதுபக்கத்தில்‌ ஆயிரம்பேரும்‌, 
இடதுபக்கத்தில்‌ பதினாயிரம்பேரும்‌ இடறி 
விழுந்தாலும்‌, நாம்‌ கர்த்தருடைய 
வழிகளில்‌ நடக்கும்போது, இடறிவிழாமல்‌ 
தெளிவாக நடப்போம்‌. கர்த்தர்‌ நம்முடைய 
கரம்பற்றி வழிநடத்துவார்‌. நாம்‌ 
கர்த்தருடைய அடிச்சுவடுகளைப்‌ 
பின்பற்றுவோம்‌ 





ழ்‌ ளன 
யாய 


கர்த்தருக்குப்‌ பயந்து, அவருடைய 
வழியில்‌ நடக்கும்போது, நாம்‌ இந்தப்‌ 
பிரபஞ்சத்தில்‌ ஜீவிக்கிற காலமெல்லாம்‌ 
பாக்கியவான்‌களாயிருப்போம்‌ நமக்கு 
பாக்கியமும்‌ நன்மையும்‌ உண்டாயிருக்கும்‌. 
நாம்‌ ஜீவணோடிருக்கும்போது மாத்திரமல்ல, 
நாம்‌ மரிக்கும்போதும்‌ நமக்கு பாக்கியமும்‌ 
நன்மையும்‌ உண்டாயிருக்கும்‌. 
ஜீவனோடிருக்கும்‌ போது நமக்குக்‌ 
கிடைக்கும்‌ நன்மையைவி. நாம்‌ 


மரிக்கும்போது நமக்கு அதிக நன்மை 
கிடைக்கும்‌ 


நாம்‌ 
உயிரோடிருக்கும்‌ 
உலகத்திற்குரிய 
பெற்றுக்‌ கொள்வோம்‌. 
போதோ பரலோகத்தின்‌ 
ஆசீர்வாதங்களைப்‌ பெற்றுக்கொள்வோம்‌. 
பரலோகத்தின்‌ ஆசீர்வாதமே நித்திய 
ஆசீர்வாதம்‌. அதுவே மெய்யான 
ஆசீர்வாதம்‌, ந்தப்‌ பிரபஞ்சத்தின்‌ 
ஆசீர்வாதம்‌ தற்காலிகமானது. 


நாம்‌ கர்த்தருக்குப்‌ பயந்து. 
அவருடைய வழிகளில்‌ நடக்கும்போது. 
நம்முடைய கைகளின்‌ பிரயாசத்தை நாம்‌ 
சாப்பிடுவோம்‌. நமக்கு ஒரு வேலை 
கிடைக்கும்‌. நம்முடைய கைகளின்‌ 
பிரயாசத்தைப்‌ பயன்படுத்துவதற்கு நமக்கு 
ஒரு வாய்ப்பு உண்டாகும்‌. ஒரு வேலையும்‌ 
செய்யாமல்‌ சும்மாயிருப்பது. மிகவும்‌ 
கனம்‌. அது நம்முடைய ஜீவனுக்கு 
கஷ்டமாயிருக்கும்‌. கர்த்தரே நமக்கு ஒரு 
வேலையையும்‌, அந்த வேலையைச்‌ 
செய்வதற்கு சரீர ஆரோக்கியத்தையும்‌, 
'திராணியையும்‌ தருகிறார்‌. 


கர்த்தருக்குப்‌ பயந்து. அவருடைய 
வழிகளில்‌ நடக்கிறவர்கள்‌ மற்றவர்களை 
ஏமாற்றிப்‌ பிழைக்கமாட்டார்கள்‌. 
மற்றவர்களுடைய பிரயாசத்தின்‌ பலனை 
அனுபனிக்கமாட்டார்கள்‌. அவர்கள்‌ 
தங்களுடைய கைகளின்‌ பிரயாசத்தைச்‌ 
சாப்பிடுவார்கள்‌. கர்த்தருக்குப்‌ 


பயந்தவர்கள்‌, தங்கள்‌ போஜனத்திற்காக, 
மற்றவர்களை வஞ்சிக்கமாட்டார்கள்‌. 


பிரபஞ்சத்தில்‌ 
போது, இந்த 
ஆசீர்வாதங்களைப்‌ 
நாம்‌ மரிக்கும்‌ 


இந்தப்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம 


ரமி 


தமக்குப்‌ வேலை 
செய்கிறவர்களை கர்த்தர்‌ 
ஆசீர்வதிக்கிறார்‌. அவர்களுடைய 
தொழில்கள்‌ விருத்தியடையும்‌. வியாபாரம்‌ 
நல்லமுறையில்‌ நடைபெறும்‌. தாங்கள்‌ 
பார்க்கும்‌ வேலைகளை அவர்கள்‌ 
நேர்த்தியாகச்‌ செய்வார்கள்‌. 
அவர்களுடைய கைகளின்‌ பிரயாசத்தை 
அனுபவிக்கக்கூடிய கிருபைகளை கர்த்தர்‌ 
இவர்களுக்குக்‌ கொடுப்பார்‌. 
கர்த்தருக்குப்‌ 
வழிகளில்‌ 
குடும்பத்தாரும்‌ 
பட்டிருப்பார்கள்‌. 
நன்மைகளை 


பயந்து 


பயந்து, அவருடைய 
நடக்கிறவர்களுடைய 

ஆசீர்வதிக்கப்‌ 
கர்த்தர்‌ கொடுக்கிற 
இவர்கள்‌ குடும்பமாக 
அனுபவிப்பார்கள்‌. கர்த்தருக்குள்‌ 
சந்தோஷமாகயிருப்பார்கள்‌. இவர்கள்‌ 
கர்த்தருக்குப்‌ பிரியமானவர்கள்‌. கர்த்தர்‌ 
தமக்குப்‌ பிரியமானவர்களுக்கு நல்ல 
நித்திரையைக்‌ கொடுப்பார்‌. இவர்கள்‌ 
நன்றாக வேலை செய்து, நன்றாக 
போஜனம்பண்ணி, நன்றாக நித்திரை 
செய்து ஒய்வெடுப்பார்கள்‌. இவர்களுடைய 
சரீரங்களிலும்‌. சிந்தையிலும்‌ 
சந்தோஷமும்‌ சமாதானமும்‌ 
நிரம்பியிருக்கும்‌. இவர்களுடைய 
இருதயங்களில்‌ ஆறுதல்‌ 
பெருகியிருக்கும்‌. 


இவர்களுடைய 
ஆசீர்வாதமாயிருக்கும்‌. 
குடும்பத்திலுள்ளவர்கள்‌. 
கொருவர்‌ 
சந்தோஷமாகவும்‌. 
கர்த்தருக்குப்‌ பயந்து, அவருடைய 
வழிகளில்‌ நடக்கிறவருடைய மனைவி, 
அவருடைய வீட்டோரங்களில்‌ கனிதரும்‌ 
திராட்சக்கொடியைப்போல இருப்பாள்‌. 
அவருடைய பிள்ளைகள்‌, அவருடைய 
பந்தியைச்சுற்றிலும்‌ ஒலிவமரக்கன்றுகளைப்‌ 
போல இருப்பார்கள்‌ (சங்‌ 128:3). 


குடும்ப ஐக்கியம்‌ 
இவர்களுடைய 
ஒருவருக்‌ 
ஒற்றுமையாகவும்‌, 
இருப்பர்கள்‌. 





ழ்‌ நவள 
யாய 


கர்த்தருக்குப்‌ 
ஜீவிக்கிறவர்களின்‌ 
தெய்வீக ஆசீர்வாதம்‌ 
அவர்கள்‌ தங்கள்‌ மனைவியையும்‌ 
பிள்ளைகளையும்‌ கர்‌ 
பராமரிப்பார்கள்‌. 
செய்வார்கள்‌. 
அவர்கள்‌ 
தங்கியிருக்கும்‌. 


ன்‌ 


கர்த்தருக்குப்‌ பயந்து அவருடைய 
வழிகளில்‌ நடக்கிறவருடைய மனைவி, 
கனிதரும்‌ ஜர்‌ CS 
இருப்பாள்‌. ஒரு சில கொடிகள்‌ படர்ந்து 
விரிந்திருக்கும்‌ பார்பதற்கு 
அழகாகயிருக்கும்‌. ள்‌ 
கனிதராது. கனிதராத கள்ளா 
௬ பிரயோஜனமுமில்லை. கனிதரும்‌ 
ாடியே பிரயோஜனமுள்ளது. 


பந்தோஷமும்‌ 


ய்வீக 
பிருக்குப்‌ 


கர்த்தருக்குப்‌ பயந்து, அவர்‌ 
வழிகளில்‌ நடக்கிறவருடைய மனைவி, 
அவருடைய வீட்போரங்களில்‌ கனிதரும்‌ 
திராட்சக்‌ கொடியைப்‌ போல 
பிரயோஜனமுள்ளவளாயிருப்பாள்‌. அவள்‌ 
கொடுக்கும்‌ கனிகளினால்‌, அவளுடைய 
வீட்டிலுள்ளவர்களுக்கு சீர்வாதம்‌ 
கிடைக்கும்‌. அவள்‌ தன்‌ கனிகளினால்‌ 
கர்த்தரை மகிமைப்படுத்துவாள்‌. 
அதற்குத்‌ திராட்சச்செடி: தேவர்களையும்‌ 
மனுஷரையும்‌ மகிழப்பண்ணும்‌ என்‌ 
ரசத்தை நான்‌ விட்டு மரங்களை 

'சாளப்போவேனோ என்றது” 

ர 913). 


திராட்சக்கொடி கேதுரு மரத்தைப்‌ 


கொடி ல்‌ ஆதரவு 
நேரப்படி 

'தண்ணீர்பாய்ச்சி, எரு/பேட்டு, உரமிட்டு, 
நிலத்தை கொத்தி பண்படுத்தவேண்டும்‌. 
சரியாக பராஸரிக்கவில்லையென்றால்‌ 
திராட்சக்கொடி வாடிப்போகும்‌. நன்றாகப்‌ 
பராமரித்தால்‌, திராட்சக்கொடி மிகுந்த 


நமக்குத்தான்‌ நல்லது. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை OCDNENIS 


PUBLISHERS 


கணவன்‌ 
போல, 


ஒரு குடும்பத்தில்‌ 
முக்கியமானவராயிருப்பது 
அவருடைய மனைவியும்‌ 
முக்கியமானவளாயிருக்கிறாள்‌. மனைவி 
வீட்டுக்காரியங்கள்‌ எல்லாவற்றையும்‌ 
செய்கிறாள்‌. அவளுடைய வீடுதான்‌ 
அவளுக்கு அரண்மனை. மனைவி தன்‌ 
வீட்டில்‌ ராஜாத்தியைப்போல இருக்கிறாள்‌. 
ஆபிரகாரமைப்பார்ப்பதற்கு மூன்று 
தேவதூதர்கள்‌ வந்தார்கள்‌. அவர்கள்‌ 
ஆபிரகாமிடம்‌, “உன்‌ மனைவி சாராள்‌ 
எங்கே” என்று கேட்டார்கள்‌. ஆபிரகாம்‌. 
அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, 
அவள்‌ கூடாரத்திலிருக்கிறாள்‌" 
சொன்னார்‌. சாராள்‌ 
கூடாரத்தில்தான்‌ இருப்பாள்‌. 
எங்கும்‌ க்கமாட்டாள்‌. நல்ல மனைவி 
வீட்டோரங்களில்‌ தங்கியிருப்பாள்‌. 


குடும்பத்திலுள்ள புருஷன்‌ தன்‌ 
மனைவிக்கு. ஸ்ரியாதை கொடுத்து, 
நல்லமுறையில்‌ பராயிக்கவேண்டும்‌. 
அவள்‌ வீட்டோரங்களில்‌ இருக்க 
வேண்டியவள்‌. புருஷன்‌ அவளை 
தன்னுடைய காலடியில்‌ வைத்திருக்கக்‌ 
கூடாது. காலில்‌ மிதித்து 
அடிமைப்படுத்தக்கூடாது. நல்ல மனைவி 
வீட்டின்‌ கூரையின்மீதும்‌ ஏறி 
நிற்கக்கூடாது. எல்லா அதிகாரமும்‌ 
தனக்குத்தான்‌ உள்ளது மனைவி 
ஆணவமாகப்‌ பேசக்கூடாது. 


கர்த்தருக்குப்‌ பயந்து அவருடைய 
வழிகளில்‌ நடக்கிறவர்களின்‌ பிள்ளைகள்‌ 
ஒலிவமரக்கன்றுகளைப்போல இருப்பார்கள்‌. 
இவர்களுடைய வீட்டில்‌ எப்போதும்‌ பந்தி 
ஆயத்தமாகும்‌ ஒருவேளை 
இவர்கள்‌ போஜனத்தைப்‌ 
புசித்தாலும்‌ சந்தோஷமாய்‌ 
புசிப்பார்கள்‌. அவர்களுடைய 
பிள்ளைகளும்‌ அவர்களோடு சேர்ந்து, 
பந்தியில்‌ அமர்ந்து போஜனம்‌ 
பண்ணுவார்கள்‌. பிள்ளைகள்‌ அங்கும்‌ 
இங்குமாக சிதறி 
ஓடிப்போய்விடமாட்டார்கள்‌. பந்தியிலே 
போஜனம்‌ பண்ணவருமாறு, பிள்ளைகளை 
அடித்து இழுத்து வரவேண்டிய அவசியம்‌ 
இருக்காது. 


அதை 





ழ்‌ நவள 
யாய 


பெற்றோர்‌ பந்தியிலே தங்கள்‌ 
பிள்ளைகளை நேசிப்பார்கள்‌. பிள்ளைகள்‌ 
பந்தியில்‌ சாப்பிட உட்கார்ந்தவுடன்‌, 
அவர்களுக்கு புத்திமதிகளைச்‌ சொல்லி 
அவர்களை வேதனைப்படுத்தமாட்டார்கள்‌. 
சாப்பிடும்போது அவர்களை கண்டித்து 
வருத்தப்பட வைக்குமாட்டார்கள்‌. 
பெற்றோர்‌ தங்கள்‌ பிள்ளைகளை 
நேசித்து, பந்தியில்‌ சாப்பிடும்போது 
பேசவேண்டிய பேச்சுக்களை மாத்திரமே 
பேசுவார்கள்‌. அவர்களுடைய பேச்சில்‌ 
ஆரோக்கியமும்‌, சந்தோஷமும்‌. 
சமாதானமும்‌ இருக்கும்‌. 


பிள்ளைகள்‌ போராசைப்பட்டு 
பெருந்தீனி தின்னமாட்டார்கள்‌. அவர்கள்‌ 
பந்தியைச்‌ சுற்றிலும்‌ 
ஒலிவமரக்கன்றுகளைப்போல இருப்பார்கள்‌. 
ஒலிவமரக்கன்றுகள்‌ பசுமையாகவும்‌, 
நேர்த்தியாகவும்‌ இருக்கும்‌. தனக்குத்‌ 
தேவையான சத்தான ஆகாரத்தை. 
மாத்திரம்‌ எடுத்துக்கொண்டு, அது 
ஆரோக்கியமாய்‌ வளரும்‌. நாமும்‌ 
கர்த்தருக்குப்‌ பயந்து, அவருடைய 
வழிகளில்‌ நடக்கும்போது, நம்முடைய 
பிள்ளைகளும்‌ ஆரோக்கியமாயிருப்பார்கள்‌. 
அவர்கள்‌ நம்முடைய பந்தியைச்‌ சுற்றிலும்‌ 
ஒலிவமரக்கன்றுகளைப்போல இருப்பார்கள்‌. 
ர்களுக்கு, நல்ல ஞானம்‌ இருக்கும்‌ 


த்‌ எதையும்‌ 
து தை 
நிதானித்து அறியும்‌ 


வ்‌ இருக்கும்‌. 
பின்னைகளின்‌ பின்னைகள்‌ 
சங்‌ 128 : 4-6 
சங்‌ 128:4. இதே, கர்த்தருக்குப்‌ 


பயப்படுகிற மனுஷன்‌ இவ்விதமாய்‌. 
ஆசீர்வதிக்கப்படுவான்‌.. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம 


PUBLISHERS 


சங்‌ 1285. கர்த்தர்‌ சீயோனிலிருந்து 
உன்னை ஆசீர்வதிப்பார்‌; நீ ஜீவனுன்ன 
நானெல்லாம்‌ எருசலேமின்‌ வாழ்வைக்‌ 
காண்பாய்‌. 


சங்‌ 1288. தீ உன்‌ பின்னைகளின்‌ 
ின்னைகனையும்‌, இஸ்ரவேலுக்கு 
உண்டாகும்‌ சமாதானத்தையும்‌ 
காண்பாய்‌. 


தமக்குப்‌ பயப்படுகிற மனுஷரை 
கர்த்தர்‌ சீயோனிலிருந்து ஆசீர்வதிப்பார்‌. 
அவருடைய குடும்பத்தையும்‌ 
ஆசீர்வதிப்பார்‌. அவருடைய சந்ததியையும்‌ 
ஆசீர்வதிப்பார்‌. தங்களுடைய சந்ததியார்‌ 
ஆசீர்வதிக்கப்படுவதை இவர்களுடைய 
கண்கள்‌ காணும்‌. 'சங்கீதக்காரர்‌ 
இதைப்பற்றிச்‌ சொல்லும்போது, “நீ உன்‌ 
பிள்ளைகளின்‌ பிள்ளைகளையும்‌, 
இஸ்ரவேலுக்கு உண்டாகும்‌ 
சமாதானத்தையும்‌ காண்பாய்‌” என்றும்‌, 
“நீ ஜீவனுள்ள நாளெல்லாம்‌ எருசவேின்‌ 
வாழ்வைக்காண்பாய்‌' என்றும்‌ 
சொல்லுகிறார்‌. 

பிள்ளைகளின்‌ பிள்ளைகள்‌ 
முதியோருக்குக்‌ கிரீடம்‌” (நீதி 17:6 
பெற்றோர்‌ தங்கள்‌ பேரப்பிள்ளைகளை 
பார்க்கவேண்டுமென்று விரும்புவார்கள்‌. 
கர்த்தருக்குப்‌ பயப்படுகிறவர்களுக்கு 
பூரண ஆயுசு உண்டாயிருக்கும்‌. 
அவர்கள்‌ நீடித்த நாட்களாய்‌ இந்தப்‌ 
பூமியில்‌ ஜீவித்து, அநேக நன்மைகளைக்‌ 


உண்டாகும்‌. சமாதானத்தையும்‌ அவர்கள்‌ 
காண்பார்கள்‌. 





ழ்‌ நள 
யாய 


நூற்று இருபத்து ஒன்பதாவது 
சங்கீதத்தில்‌ தேவனுடைய இஸ்ரவேலைப்‌ 
பற்றிச்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல்‌ 
ஜனத்தார்‌ பாபிலோன்‌ சிறையிருப்பில்‌ 
இருந்த காலத்திலோ, அல்லது அவர்கள்‌ 
சிறையிருப்பிலிருந்த திரும்பி வந்த 
காலத்திலோ சங்கீதம்‌ 
எழுதப்பட்டிருக்க என்று 
வேதபண்டிதர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. 

கர்த்தர்‌ இதற்கு முன்பு தங்களை 
விடுவித்த 'சம்பவங்களையெல்லாம்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ நன்றியோடு 
நினைவுகூருகிறார்கள்‌  பூர்வகாலங்களை 
நோக்கிப்‌ பார்க்கிறார்கள்‌ (சங்‌ 1291-4) 
சீயோனின்‌ சத்துருக்கள்‌ எல்லோரையும்‌, 
இனிமேல்‌ வரப்போகிற காலங்களில்‌, 
கர்த்தர்‌ அழித்துப்‌ போடுவார்‌ என்று 
விசுவாசிக்கிறார்கள்‌. இனிமேல்‌ 
நடைபெறப்போகிற சம்பவங்களை 
விசுவாசத்தோடும்‌, ஜெபத்தோடும்‌ 


நோக்கிப்‌ பார்க்கிறார்கள்‌ (சங்‌ 129:5-8). 


என்‌ சிறுவயது தொடங்கி 
௪ங்‌ 129 : 1-8 


(ஆரோகண சங்கீதம்‌) 


சங்‌ 129:1. என்‌ சிறுவயது தொடங்கி 
அநேகந்தரம்‌ என்னை நெருக்கினார்கன்‌.. 


சங்‌ 129:2, என்‌ சிறுவயது தொடங்கி 


அநேகத்தரம்‌ என்னை நெருக்கியும்‌, 
என்னை மேற்கொன்னாமற்போனார்கன்‌.. 


சங்‌ 129:8. உழுகிறவர்கன்‌ எண்‌: 
முதுகின்மேல்‌ தங்கள்‌. 
படைச்சால்களை தீனமாக்கினார்கள்‌.. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மமம்‌ 


PUBLISHERS 


இஸ்ரவேல்‌ ஜனத்தாரின்‌ 
அனுபவத்தை  விவரிப்பதற்காக, ஒரு 

அனுபம்‌ இந்த 

எடுத்துக்காட்டாகச்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தனி நபர்‌ 
வயது முதிர்ந்தவர்‌. இவருடைய 
தலைமுடிகளெல்லாம்‌ நரைத்துப்‌ 
போயிருக்கிறது. தன்னுடைய 
பூர்வநாட்களை இவர்‌ நினைத்துப்‌ 
பார்க்கிறார்‌. இவருடைய அனுபவமும்‌ 
ஸ்ரவேல்‌. ருடைய பவமும்‌ 
ஒன்றுசேல்‌ இருகிறது டயா 


கர்த்தருடைய சபைக்கு இந்தப்‌ 
பூமியிலே. அநேக சத்துருக்கள்‌ 
இருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ சபையை 
வெகுவாய்த்‌ துன்பப்படுத்துகிறார்கள்‌. 
அவர்கள்‌ மூலமாய்‌ சபைக்கு மிகுந்த 
உபத்திரவம்‌ உண்டாகிறது. தேவனுடைய 
ஜனத்தாருக்கு எப்போதுமே சத்துருக்கள்‌ 
இருப்பார்கள்‌. சபையின்‌ நிலமையைப்‌ 
போலத்தான்‌ விசுவாசிகளின்‌ நிலமையும்‌ 
இருக்கிறது. சபை ஸ்தாபிக்கப்பப்‌. 
காலத்திலிருந்தே அதற்கு உபத்திரவங்கள்‌ 
உண்டாயிற்று. அநேக உபத்திரவங்கள்‌ 
அநேகந்தரம்‌ வந்தது. அது போலத்தான்‌ 
விசுவாசிகளுடைய ஆவிக்குரிய 
ஜீவியத்திலும்‌. ஆரடந்திலேயே 
உபத்திரவங்களும்‌, பதனைகளும்‌ 
வந்துவிடுகிறது. 


சங்கீதக்காரர்‌ 
சொல்லும்போது, “என்‌ சிறுவயது 
தொடங்கி அநேகந்தரம்‌. என்னை 
நெருக்கினார்கள்‌” (சங்‌ 1291) என்றும்‌, 
'உழுகிறவர்கள்‌ என்‌ முதுகின்மேல்‌ உழுது. 
தங்கள்‌ படைச்சால்களை 
நீளமாக்கினார்கள்‌” (சங்‌ 129:3) என்றும்‌ 
சொல்லுகிறார்‌. தேவனுடைய ஜனத்திற்கு 
விரோதமாய்‌ எழும்பியிருக்கிற 
சத்துருக்கள்‌ துன்மார்க்கராயும்‌ முரட்டு 


இதுபற்றிச்‌ 


சத்துருக்கள்‌ தேவனுடைய பிள்ளைகளை 
உழுகிறார்கள்‌. அவர்களுடைய 
முதுகுகளை பிய்த்து விடுகிறார்கள்‌. 
கர்த்தருடைய பிள்ளைகளின்‌ முதுகுகள்‌, 
நீளமான படைச்சால்களால்‌ உழப்பட்ட 


நிலம்‌ போலிருக்கிறது. 





ழ்‌ நவள 
யாய 


தேவனுடைய அனுமதியில்லாமல்‌, 
சத்துருக்களால்‌ நம்மைத்‌ தொடமுடியாது. 
நம்மை உழுவதற்கு கர்த்தர்‌ ஒரு 
விசேஷித்த நோக்கத்தோடுதான்‌ 
சத்துருக்களை "அனுமதிக்கிறார்‌. 
சத்துருக்கள்‌ நம்மை உழுது 
வேதனைப்படுத்துவது, நம்முடைய 
நன்மைக்கு ஏதுவாகயிருக்கும்‌. நிலத்தை 
உழும்போது, கடினமான மண்‌ 
மென்மையாகும்‌. நிலத்தின்‌ மண்‌ 
பண்படுத்தப்படும்‌. இப்படிப்பட்ட மண்ணில்‌. 
விதைக்கப்பட்ட விதைதான்‌ நேர்த்தியாக. 
முளைக்கும்‌. நல்ல நிலத்தில்‌: 
விதைக்கப்பட்ட விதை அதிகப்‌ 
பலனைத்தரும்‌. 


நம்முடைய 

கடினமாயிருக்கும்‌ போது. 
இருதயங்களை உழுவதற்கு. 
சத்துருக்களை அனுமதிக்கிறார்‌. 
நம்முடைய கடினமான 
மீது உழுது, 
மென்யையாக்குகிறார்கள்‌. நாம்‌ 
உபத்திரவங்களையும்‌, பாடுகளையும்‌ 
அனுபவிக்கும்போது, நம்முடைய இருதயம்‌ 
கர்த்தருடைய வசனத்தை ஏற்றுக்‌ 
கொள்வதற்கு ஆயத்தமாயிருக்கும்‌. 
நம்முடைய இருதயத்தில்‌ விதைக்கப்பட், 
தேவவசனம்‌ நல்ல பலனைத்தரும்‌. 
நம்முடைய ஜீவியம்‌ ஆவியின்‌ கனிகளை 
வெளிப்படுத்தும்‌ 


நாம்‌ நற்கனிகளைக்‌ கொடுக்க 
வேண்டும்‌ என்பது சத்துருக்களின்‌ 
நோக்கமல்ல. அதற்காக அவர்கள்‌ நம்மை 
உழவில்லை. நமக்கு சேதம்‌ உண்டாக்க 
வேண்டும்‌ என்பதற்காகவும்‌, நமக்கு 
தீமைசெய்யவேண்டும்‌ என்பதற்காகவும்‌ 
அவர்கள்‌ நம்மை  உழுகிறார்கள்‌. 
கர்த்தரோ தீமையை நமக்கு நன்மையாக 
மாற்றுகிறார்‌. சத்துருக்கள்‌ தங்கள்‌ 
படைச்சால்களை  நீளமாக்குகிறார்கள்‌. 
கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு 
உபத்திரவம்‌ அதிகரிக்கிறது. இதுவும்‌ 
நமக்கு அதிக நன்மையைத்‌ தருகிறது. 


இருதயம்‌ 
நம்முடைய 
கர்த்தர்‌ 
அவர்கள்‌ 
இருதயங்கள்‌ 
அவற்றை 


சத்துரு கர்த்தருடைய சபையை 


அழித்துப்போடவேண்டும்‌ என்பதற்காக 
தன்னுடைய படைச்சால்களை 


நீளமாக்கி உழுகிறான்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்மா 


மிள 
ஆனால்‌ அவனுடைய விருப்பம்‌ 
நிறைவேறுவதில்லை. கர்த்தருடைய 
சித்தமும்‌, அவருடைய விருப்பமும்‌ 
மாத்திரமே நிறைவேறும்‌. சத்துரு நமக்கு 
தமை செய்வதாக நினைக்கிறான்‌. ஆனால்‌ 
கர்த்தரோ அவன்‌ செய்கிற தீமையை, 
நமக்கு நன்மையாக மாற்றித்தருகிறார்‌. 


கர்த்தருடைய பிள்ளைகளின்‌ 
ஜீவியத்தில்‌ வேதனையின்‌ தழும்புகள்‌ 
ஏராளமாய்க்‌ காணப்படலாம்‌. நம்முடைய 
முதுகு, உழுகிறவர்களால்‌ உழப்பட்ட நிலம்‌ 
போல இருக்கலாம்‌. நீளமான 
படைச்சால்களின்‌ தழும்புகள்‌ நம்முடைய 
சரீரத்தில்‌ காணப்படலாம்‌ நாம்‌ 
அடிக்கப்படலாம்‌. துன்புறுத்தப்படலாம்‌. 
உபத்திரவப்படுத்தப்படலாம்‌. நாம்‌ 
கண்ணீரோடும்‌ வேதனையோடும்‌ 
இருக்கலாம்‌. கர்த்தருடைய பிள்ளைகள்‌ 
தாங்கள்‌ பட்ட கஷ்டங்களை 
மறந்துவிடக்கூடாது. நம்முடைய முதுகு 
நீளமான படைச்சால்களால்‌ 


உழப்பட்டிருக்கிறது என்பதை நினைவுகூர 
வேண்டும்‌ 


சிறுவயது தொடங்கி, 
சத்துருக்கள்‌ அநேகந்தரம்‌ 
நம்மை நெருக்கியிருக்கலாம்‌. 
துன்பப்படுத்தியிருக்கலாம்‌. ஆனாலும்‌ 
அவர்கள்‌ நம்மை மேற்கொள்ள முடியாமல்‌ 
போய்விட்டார்கள்‌. அவர்களால்‌ நம்மை 
சேதப்படுத்த முடியவில்லை. கர்த்தர்‌ 
நமக்குப்‌ பாதுகாப்பாயிருக்கிறார்‌ 
ரிசுத்தவான்௧ளின்‌ சரீரங்களில்‌ 
வேதனையின்‌ தழும்புகளும்‌, 
உபத்திரவங்களின்‌ தழும்புகளும்‌ அநேகம்‌ 
காணப்படலாம்‌. யெல்லாம்‌ 
நம்முடைய நன்மைக்கேதுவாகவே 
இருக்கும்‌ 


நம்முடைய 


கர்த்தராகிய 
சத்துருக்கள்‌ 
அவருடைய 


நம்முடைய 

இயேசுகிறிஸ்துவையும்‌ 
வாரினால்‌ அடித்தார்கள்‌. 
சிரசில்‌ முள்முடியை சூட்டினார்கள்‌. 
கைகளிலும்‌ கால்களிலும்‌ ஆணிகளால்‌ 
அறைந்தார்கள்‌. “அடிக்கிறவர்களுக்கு 
என்‌ ஏதவைய்‌, ட்‌ 
பிடுங்குகிறவர்களுக்‌ 

ப கொடுத்தேன்‌; 


தாடைகளையும்‌ 





ழ்‌ நவள 
யாய 


அவமானத்துக்கும்‌ உமிழ்நீருக்கும்‌ என்‌ 
முகத்தை மறைக்கவில்லை" (ஏசா 50:5) 
நம இவசுகிறிஸ்துலன்‌ பாடுகளைப்‌ 


தீர்க்கதரிசி 
னற அனை 


கர்த்தரோ நீதியுன்னவர்‌ 
சங்‌ 129:4 


சங்‌ 1294. கர்த்தரோ நீதியுன்னவர்‌; 
துன்மார்க்ககுடைய கயிறுகனை அவர்‌ 
அறுத்தார்‌. என்று, இஸ்ரவேல்‌ 
இப்பொழுது சொல்வதாக. 

நம்முடைய கர்த்தராகிய தேவன்‌ 
பரலோகத்திலே நமக்கு 
சிநேகிதராயிருக்கிறார்‌. நமக்கு எப்படிப்பட்ட 
ஆபத்துக்களும்‌ உபத்திரவங்களும்‌ 
வந்தாலும்‌, நம்முடைய தேவனாகிய 
கர்த்தர்‌, 

தம்முடைய கிருபையினாலும்‌ 
தயவினாலும்‌, எப்போதும்‌ 
மீட்டுக்கொள்கிறார்‌. சத்துருக்களின்‌ 
திட்டங்களையும்‌ சதிஆலோசனைகளையும்‌ 
கர்த்தர்‌ அதம்பண்ணிப்போடுகிறார்‌. 
கர்த்தருடைய சபைக்கு விரோதமாக 
சத்துருக்கள்‌ எப்படித்தான்‌ 
சதிஆலோசனை செய்தாலும்‌, 
அவர்களுடைய முயற்சிகள்‌ ஒருபோதும்‌ 
நிறைவேறுவதில்லை. கர்த்தர்‌ தம்முடைய 
சபையைப்‌ ப கவா 


கிறிஸ்து 

கற்பாறையின்‌ 
கட்டியெழுப்பியிருக்கிறார்‌ 
உறுதியான அஸ்திபாரம்‌ 
பாதாளத்தின்‌ வாசல்கள்‌ 
சபையை 
மேற்கொள்வதில்லை. கர்த்தர்‌ நீதயுள்ளவர்‌ 
அவர்‌ துன்மார்க்கருடைய கயிறுகளை 
அறுத்துப்போடுகிறார்‌. அவர்களுடைய 
பெலத்தை முறியடிக்கிறார்‌. துன்மார்க்கர்‌ 
ர்க்‌ பிள்ளைகளை உழமுடியாத 

படி அவர்களுடைய படைச்சால்களை 
நொறுக்கிப்போடுகிறார்‌. கர்த்தருக்கு 
விரோதமாகவும்‌, அவருடைய 
பிள்ளைகளுக்கு விரோதமாகவும்‌ எழும்பிய 
சத்துருக்கள்‌ து பலனற்றுப்‌ 
போனார்கள்‌. 


நம்மை 


தம்முடைய சபையை 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தருடைய பிள்ளைகள்‌ அந்நிய 
தேசத்தின்‌ அடிமைத்தனத்திலிருந்தார்கள்‌. 
கர்த்தரோ அவர்களுடைய 
அடிமைத்தனத்தின்‌. கயிறுகளை 
அறுத்துப்போட்டார்‌. அவர்களை 
சிறையிருப்பிலிருந்தும்‌, அந்நிய தேசத்தின்‌ 
அடிமைத்தனத்திலிருந்தும்‌ விடுவித்து. 
அவர்களுடைய சொந்த தேசத்திற்கு. 
திருப்பி அழைத்துக்கொண்டு வந்தார்‌. 
சங்கீதக்காரர்‌ கர்த்தருடைய 
கிருபைகளையும்‌, பலத்த கிரியைகளையும்‌ 
பற்றிச்‌ சொல்லும்‌ போது, 
“துன்மார்க்கருடைய கயிறுகளை அவர்‌ 
அறுத்தார்‌ என்று இஸ்ரவேல்‌ இப்பொழுது 
சொல்வதாக? என்று சொல்லுகிறார்‌. 


கர்த்தர்‌ நீதியுள்ளவர்‌. அவருடைய 
கிரியைகளெல்லாம்‌ நீதியுள்ளது. 


சியோனைப்‌ 
அனைவரும்‌ 
சங்‌ 129 : 5-8 


பகைக்கிற 


சுங்‌ 1295. சியோனைப்‌ பகைக்கிற 
அனைவரும்‌ வெட்கிப்‌ பின்னிட்டுத்‌ 
திரும்பக்கடவர்கன்‌. 


சங்‌ 129:6. வீட்டின்மேல்‌ முளைக்கும்‌. 
புல்லுக்கு அவர்கன்‌ ஒப்பாவார்களாக; 
அது வனருமுன்‌ உலர்த்துபோம்‌. 


சங்‌ 129:7. அறுக்கிறவன்‌ அதினால்‌ தன்‌ 
கையையும்‌, அரிகளைக்‌ கட்டுகிறவன்‌ 
தன்‌ மடியையும்‌ திரப்புவதில்லை. 


சங்‌ 129:8. கர்த்தருடைய ஆசீர்வாதம்‌ 
உங்களுக்கு உண்டாவதாக; கர்த்தரின்‌ 
நாமத்தினால்‌ உங்களை 
ஆசீர்வதிக்கிறோம்‌ என்று 
வழிப்போக்கர்‌ சொல்வதுமில்லை. 


தெபோராள்‌ பாடிய பாடலைப்போல, 
சங்கீதக்காரர்‌ இந்த சங்கீத்தை நிறைவு 
செய்கிறார்‌. “கர்த்தாவே, 

பகைக்கிற யாவரும்‌ 
அழியக்கடவர்கள்‌; 

கூருகிறவர்களோ, 

உதிக்கிற 

இருக்கக்கடவர்கள்‌ என்று பாடினார்கள்‌" 


(நியா 5:31) 





ழ்‌ நள 
யாய 


கர்த்தருடைய பிள்ளைகள்‌ 
பனையைப்‌ போல செழித்திருப்பார்கள்‌. 
கனிதரும்‌ ஒலிவமரக்கன்றுகளைப்போல. 
பசுமையாயிருப்பார்கள்‌. கர்த்தருடைய 
சத்துருக்களோ வீட்டின்மேல்‌ முளைக்கும்‌ 
புல்லுக்கு ஒப்பாயிருப்பார்கள்‌. அது 
வளரும்‌ முன்‌ உனர்ந்து போகும்‌ 
அதுபோல உலர்ந்து போவார்கள்‌. 
சத்துருக்கள்‌ அழிந்து போவார்கள்‌. 
கர்த்தருடைய சத்துருக்கள்‌ சீயோனைப்‌ 
பகைக்கிறார்கள்‌. அவர்கள்‌ அனைவரும்‌ 
வெட்கி, பின்னிட்டுத்‌ 
திரும்பிப்போய்விடுவார்கள்‌. 


கர்த்தருடைய சத்துருக்கள்‌ 
சீயோனைப்‌ பகைப்பதினால்‌, கர்த்தர்‌ 
அவர்களுக்கு அழிவை 
நியமித்திருக்கிறார்‌. அவர்களுக்கு 
சீக்கிரத்தில்‌ அழிவு வரும்‌. 
அவர்களுடைய பிரயாசத்தினால்‌ 
அவர்களுக்கு நன்மையும்‌ 
உண்டாகாது கர்த்தருடைய 
பிள்ளைகளுக்கு விரோதமாக அவர்கள்‌ 
செய்த 'சதிஆலோசனைகளெல்லாம்‌ 
வாய்க்காமல்‌ போகும்‌. அது சீக்கிரத்தில்‌ 
அவமாய்ப்‌ போகும்‌. வீட்டின்மேல்‌. 
முளைக்கும்‌ புல்‌. நன்றாய்‌ 
வளரும்முன்‌ உலர்ந்துபோகும்‌. 
அதுபோலவே சத்தருக்களுடை ய 
சதிஆலோசனைக டாமல்‌ 
போகும்‌. அது ஒரு! ல்‌ றது 


ஒரு 


புல்‌ வீட்டின்மேல்‌ முளைக்கும்போது, 
அது உயர்ந்த இடத்தில்‌ முளைக்கிறது. 
இதை நினைத்து அந்தப்‌ புல்‌ 
பெருமைப்படலாம்‌ உயரமாகயிருக்கும்‌ 
பொருளின்மீதுதான்‌ சூரியனின்‌ உஷ்ணம்‌ 
அதிகமாய்ப்படும்‌. வீட்டின்மேல்‌ 
முளைக்கும்‌ புல்‌ வெயிலின்‌ உஷ்ணம்‌ 
தாங்காமல்‌, அது வளரும்‌ முன்பாகவே 
சீக்கிரத்தில்‌ உலர்ந்துபோகும்‌. 
பட்டுப்போகும்‌. கொஞ்சகாலம்‌ 
பெருமையோடிருக்கும்‌. ஆனாலும்‌ 
சீக்கிரத்தில்‌ அழிந்துபோகும்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ODNENIS 


PUBLISHERS 


வீட்டின்‌ மேல்‌ முளைக்கும்‌ புல்‌ 
எதற்கும்‌ பிரயோஜனப்படாது. நிலத்தில்‌ 
தானியம்‌ விளையும்போது அதை 
அறுவடை செய்வார்கள்‌. உலர்ந்துபோன 
புல்லை அறுத்து ஒன்றும்‌ செய்யமுடியாது. 
அது ஒன்றுக்கும்‌ உதவாது. சங்கீதக்காரர்‌ 
அதைப்பற்றிச்‌ சொல்லும்போது, 
“அறுக்கிறவன்‌ அதினால்‌ தன்‌ கையையும்‌, 
அரிகளைக்‌ கட்டுகிறவன்‌ தன்‌ மடியையும்‌ 
நிரப்புவதில்லை (சங்‌ 1297) என்று, 
சொல்லுகிறார்‌. 

கர்த்தரிடத்தில்‌ 
யிருக்கிறவர்கள்‌, மனுஷருடைய 
புகழ்ச்சியை எதிர்பார்க்கக்கூடாது. 
கர்த்தரே நம்மை ஆசீர்வதிக்கவேண்டும்‌. 
கர்த்தருடைய ஆசீர்வாதமே நமக்குத்‌ 
தங்கும்‌ வழிப்போக்கர்‌ நம்மை 
ஆசீர்வதிக்கவேண்டும்‌ என்பதற்காக 
நாம்‌ எதையும்‌ செய்யக்கூடாது. மனுஷர்‌ 
பட்சபாதம்‌ பார்ப்பார்கள்‌. கர்த்தரிடத்தில்‌ 
டவ களை ட்ப 
கர்த்தரை 
போது, 
நம்மைவிட்டுப்‌ 

அவர்கள்‌ 


பயபக்தியா 


நாம்‌ 
ஆராதிக்கும்‌ 
மனுஷர்கள்‌ 
போகலாம்‌. 
ஆசீர்வதிக்காமல்‌ 
சங்கீதக்காரர்‌ இதைப்பற்றிச்‌ 
போது, “கர்த்தருடைய 
உங்களுக்கு உண்டாவதாக; கர்த்தரின்‌ 
நாமத்தினால்‌ உங்களை 
ஆசீர்வதிக்கிறோம்‌ என்று வழிப்போக்கர்‌ 
சொல்வதுமில்லை" (சங்‌ 129:8) என்று 
சொல்லுகிறார்‌. 


மனுஷர்‌ மூலமாய்‌ நமக்கு புகழ்ச்சி 
உண்டாகும்போது, அது நம்முடைய 
ஆவிக்குரிய ஜீவியத்திற்கு தடையாகவே 
இருக்கும்‌. கர்த்தர்‌ நம்மைப்‌ பார்த்து, 
“நல்லது, உண்மையும்‌ உத்தமமுமான 
ஊழியக்காரனே” என்று சொல்லவேண்டும்‌. 
நாம்‌ கர்த்தருடைய சமுகத்தில்‌ நம்மைத்‌ 
தாழ்த்தி, “நான்‌ அப்பிரயோஜனமான 
ஊழியக்காரன்‌” என்று தாழ்மையோடு. 
சொல்லவேண்டும்‌. 


மாத்திரம்‌ 
ஒருவேளை 
பிரிந்து 
நம்மை 
போகலாம்‌. 
சொல்லும்‌ 
ஆசீர்வாதம்‌ 





ழ்‌ நள 
யாய 


நூற்று முப்பதாவது சங்கீதம்‌ 
நம்முடைய ஆத்துமாவின்‌ நிலமையை 
விவரமாகச்‌ சொல்லுகிறது. நம்முடைய 
பாவங்களுக்காக நாம்‌ வருத்தப்பட்டு, 
மனந்திருப்பும்போது, இந்த சங்கீதத்தைப்‌ 
பாடுவது நமக்கு ஆசீர்வாதமாயிருக்கும்‌. 
இந்த சங்கீதத்தின்‌ ஒவ்வொரு 
வார்த்தையையும்‌, நம்முடைய ஆவிக்குரிய 
ஜீவியத்தில்‌, நமக்கு சொந்தமாக்கிக்‌ 
கொள்ள வேண்டும்‌. 


சங்கீதக்காரர்‌ 
தன்னுடைய 
வெளிப்படுத்துகிறார்‌ 
கர்த்தருக்கு முன்பாக 
பாவங்களுக்காக 
மனந்திரும்புகிறார்‌ 


தேவனிடத்திலுள்ள 
வாஞ்சையை 
13012). 
தன்னுடைய 
மனம்வருந்துகிறார்‌, 
(சங்‌. 130:3,4. 
கர்த்தருக்காக காத்திருக்கிறார்‌ 
க 13056). கர்த்தரிட த்திலிருந்து. 
பையும்‌, மீட்பையும்‌, நன்மையையும்‌ 
திர்பார்க்கிறார்‌ (சங்‌ 130:7,8). 


(சங்‌ 


கர்த்தரிடத்தில்‌ மன்னிப்பு 
உண்டு 
சங்‌ 180: 1-4 


(ஆரோகண சங்கீதம்‌) 


குங்‌ 1301. கர்த்தாவே, 
ஆழங்களிலிருந்து உம்மை நோக்கிக்‌ 
கூப்பிடுகிறேன்‌. 


சுங்‌ 1302. 

சத்தத்தைக்‌ 

விண்ணப்பங்களின்‌ சத்தத்திற்கு உமத 
செவிகள்‌ கவனித்திருப்பதாக. 


சங்‌ 1905. 
அக்கிரமங்களைக்‌ 
பீரானால்‌, யார்‌ 
ஆண்டவரே. 


கர்த்தாவே, தீர்‌ 
கவனித்திருப்‌ 
திலைதிற்பான்‌, 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ODNENIS 


PUBLISHERS 


சங்‌ 180:4. உமக்குப்‌ பயாப்படும்படிக்கு 
உம்மிடத்தில்‌ மன்னிப்பு உண்டு. 


இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ 
நீதிமான்களாகயிருக்கிறவர்களுக்குக்கூட 
சில சமயங்களில்‌ துன்பமும்‌, வேதனையும்‌, 
நெருக்கமும்‌ வந்துவிடும்‌. நாம்‌ பாடுகளின்‌, 
உபத்திரவங்களின்‌ பள்ளத்தில்‌ 
விழுந்துவிடுவதற்கு வாய்ப்புள்ளது. நாம்‌ 
எவ்வளவு, பெரிய ஆபத்தில்‌. 
விழுந்துவிட்டாலும்‌, அந்த 
ஆழங்களிலிருந்து கர்த்தரை நோக்கிக்‌ 
கூப்பிடுகிற சிலாக்கியத்தைப்‌ 
பெற்றிருக்கிறோம்‌. நாம்‌ கர்த்தரை 
நோக்கிக்‌ கூப்பிடும்போது, ரர்‌ நமக்‌ 
செவி கொடுக்கிறார்‌ ந தல்க ஸ்ப 


நாம்‌ ஆழங்களில்‌ விழுந்துவிடும்‌ 
போது, கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு 
கூப்பிடவேண்டும்‌. நாம்‌ ஆழத்தில்‌ 
விழுந்துவிட்டோம்‌ என்னும்‌ உணர்வு 
நமக்குள்‌ இருக்கவேண்டும்‌. இந்த 
சூழ்நிலையில்‌, நாம்‌ கர்த்தரை நோக்கிக்‌ 
கூப்பிடும்போது. கர்த்தர்‌ நர்மைப்‌ 
பாதுகாப்பார்‌. இன்னும்‌ அதிகமான 
ஆழத்திற்குள்‌ நாம்‌ மூழ்கிவிடாதவாறு, 
கர்த்தருடைய கரம்‌ நம்மைப்‌ பாதுகாக்கும்‌. 
மேலும்‌, நாம்‌ விழுந்துவிட்‌. 
ஆழங்களிலிருந்து, கர்த்தர்‌ தம்முடைய 
பலத்த கரத்தினால்‌ நம்மைத்‌ 
தூக்கிவிடுவார்‌. 


'கர்த்தருக்காகப்‌ பொறுமையுடன்‌ 
காத்திருந்தேன்‌: அவர்‌ என்னிடமாய்ச்‌ 
சாய்ந்து, என்‌ கூப்பிடுதலைக்‌ கேட்டார்‌. 
பயங்கரமான குழியிலும்‌ உளையான 
சேற்றிலுருமிருந்து என்னைத்‌ 
தூக்கியெடுத்து, என்‌ கால்களைக்‌ 
கன்மலையின்மேல்‌ நிறுத்தி என்‌: 
அடிகளை உறுதிப்படுத்தினார்‌' 
(சங்‌ 403,2). 


நாம்‌ கர்த்தருடைய சமுகத்தில்‌, 
நம்முடைய அக்கிரமங்களுக்காக பனம்‌ 
வருந்தி வரும்போது. அவர்‌ நம்மை 
மன்னிக்கிறார்‌. கர்த்தர்‌ நம்முடைய 
அக்கிரமங்களை கவனிப்பதில்லை. 
கர்த்தர்‌ அக்கிரமங்களைக்‌ 
கவனித்திருப்பார்‌ என்றால்‌, 





ழ்‌ நள 
யாய 


ஒருவராலும்‌ நிலை 
சங்கீதக்காரர்‌ இந்த 
தேவனை, “கர்த்தாவே” 
“ஆண்டவரே” என்றும்‌ 

தேவனுடைய 
அவருடைய 


அவருக்கு முன்பாக 
நிற்கமுடியாது. 
வசனத்தில்‌, 
என்றும்‌. 
சொல்லுகிறார்‌. 
'சர்வவல்லபையையும்‌, 
மகத்துவத்தையும்‌ தெளிவாகச்‌ 
சொல்லுவதற்காக, சங்கீதக்கார்‌ 
விரண்டு பெயர்களையும்‌ கர்‌; 1} 
இல்ல படத்‌ த்‌ யும்‌ கர்த்தருக்குப்‌ 
கர்த்தர்‌ மகிமையும்‌ 
மகத்துவமுமுள்ளவர்‌. நீதியாய்க்‌ கிரியை 
நடப்பிக்கிறவர்‌. தமக்குப்‌ பயந்து 
ஜீனிக்கிறவர்களுக்கு நன்மை செய்கிறவர்‌. 
தமக்கு விரோதமாய்க்‌ கலகம்பண்ணுகிற 
துன்மார்க்கரைத்‌ தண்டிக்கிறவர்‌. 
நம்முடைய சுயநீதியினால்‌, ம்மால்‌ 
கர்த்தருடைய 
முன்பாக நீதிமான்கள்‌ ஆகமுடியாது. நாம்‌ 
எல்லோருமே குற்றம்‌ செய்தவர்கள்‌. 
எல்லோரும்‌ பாவம்‌ செய்து. ஏகமாய்க்‌ 
கெட்டுப்போயிருக்கிறோம்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய நீதியின்‌ பிரகாரமாய்‌, நம்மைப்‌ 
ம்‌ நாம்‌ கர்த்தருடைய 
கோட ஆக்கினைத்தீர்ப்புக்கும்‌. 
தத்வ ளங்கவ்‌ ர 


நம்முடைய  பாவத்தினிமித்தமாய்‌, 
கர்த்தர்‌ தம்முடைய நீதியினால்‌ நம்மை 
தண்டிக்கவேண்டும்‌. கர்த்தருடைய 
கிருபையோ நம்மீது அவரை இரக்கம்‌ 
காண்பிக்க வைக்கிறது. கர்த்தருடைய 
கிருபை அவருடைய கோபத்தை 
அவளைவிட்டு நீக்கிப்போட்டு, அவருக்குள்‌ 
மனதுருக்கத்தைக்‌ கொடுக்கிறது. கர்த்தர்‌ 
நம்மீது கிருபையாகவும்‌, 
இரக்கமாகவும்‌, மனதுருக்கமாகவும்‌ 
இருப்பதினால்தான்‌ நம்மால்‌ அவருடைய 
சமுகத்திற்கு முன்பாக 
கிட்டிச்சேரமுடிகிறது சங்கீதக்காரர்‌ 
தேவனுடைய நீதியையும்‌, இரக்கத்தையும்‌ 
பற்றிச்‌ சொல்லும்போது. “கர்த்தாவே, நீர்‌ 
அக்கிரமங்களைக்‌ கவனித்திருப்பீரானால்‌, 
யார்‌. நிலைநிற்பான்‌, ஆண்டவரே” 
(சங்‌ 130:3) என்று சொல்லுகிறார்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்மா 


PUBLISHERS 


சமுகத்திற்கு 
நமக்குள்‌. 
பெருகுகிறது. 


நாம்‌ தேவனுடைய 
முன்பாக வரும்போது, 
சமாதானமும்‌ ஆறுதலும்‌ 
கர்த்தர்‌ நம்முடைய பாவங்களை 
மன்னிக்கிறார்‌. நாம்‌ கர்த்தருக்குப்‌ 
பயப்படுகிறோம்‌. கர்த்தரிடத்தில்‌ நமக்கு 
மன்னிப்பு உண்டு. நம்முடைய தேவையும்‌ 
இதுதான்‌. கர்த்தர்‌ நம்முடைய பாவங்களை 
மன்னிக்கவேண்டும்‌. அவர்‌ நம்முடைய 
த்துமாவை இரட்சிக்கவேண்டும்‌. 
நம்முடைய பாவங்களிலிருந்து நாம்‌ 
மனந்திரும்பும்போது. நம்முடைய 
இரட்சகராகிய இயேசுகிறிஸ்து நம்முடைய 
பாவங்களை மன்னிக்கிறார்‌. இது 
கர்த்தருடைய வாக்குத்தத்தம்‌ 


இயேசுகிறிஸ்து, 

பாவநிவாரண 

நம்முடைய 

மன்னிப்பதற்காக, கர்த்தர்‌ 

தம்மையே கிருபாதாரபலியாக 

ஒப்புக்கொடுத்தார்‌. நம்மை மீட்பதற்காக, 

இயேசுகிறிஸ்து தம்முடைய 

மீட்பின்‌ 

செலுத்தினார்‌. 

இயேசுகிறிஸ்துவின்‌ மூலமாய்‌ நமக்கு 

மீட்பு உண்டு, கர்த்தரிடத்தில்‌ நமக்கு 
மன்னிப்பு உண்டு. 


கர்த்தராகிய 
நமக்காக தம்மையே 
பலியாக ஒப்புக்கொடுத்தார்‌. 
பாவங்களை 


நாம்‌ உண்மையாய்‌ மனந்திருப்பும்‌ 
போது, கர்த்தர்‌ நம்மை மன்னிப்பதில்‌ 
உண்மையுள்ளவர்‌. நமக்கு ஆபத்துக்கள்‌ 
வரலாம்‌. பிரச்சனைகளும்‌ நெருக்கங்களும்‌ 
வரலாம்‌. நம்முடைய ஆத்துமா 
கர்த்தரோடு ஜக்கியமாயிருந்தால்தான்‌, 
நம்முடைய ஆபத்து வேளையிலே நம்மால்‌ 
கர்த்தரை நோக்கிக்‌ கூப்பிட ம்‌ 
சங்கீதக்காரர்‌ தன்னுடைய ம ஆபத்திலே 
கர்த்தரை நோக்கிக்‌ டடுகிறார்‌. 
“கர்த்தாவே, ஆழங்களிலிருந்து உம்மை 
நோக்கிக்‌ கூப்பிடுகிறேன்‌. ஆண்டவரே, 
என்‌ சத்தத்தைக்‌ கேளும்‌: 
விண்ணப்பங்களின்‌ சத்தத்திற்கு உமது 
செவிகள்‌ குவனித்திருப்பதாக" 
(சங்‌ 13042) என்று கர்த்தரிடத்தில்‌ 
சொல்லுகிறார்‌. 





ழ்‌ நள 
யாய 


வருத்தப்பட்டு பாரம்‌ சுமக்கிற 
எல்லோருமே கர்த்தரிடத்தில்‌ வரலாம்‌. 
தம்மிடத்தில்‌ வருகிற யாரையும்‌ கர்த்தர்‌ 
புறம்பே தள்ளமாட்டார்‌. நம்முடைய 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து, நம்முடைய 
பாவங்களை மன்னிக்கும்போது, அவற்றை 
மன்னிப்பதோடு மறந்தும்‌ விடுகிறார்‌. 
நம்மை அவர்‌ நீதிமான்களாக்குகிறார்‌. 
நாம்‌ கர்த்தருடைய நிருரசனத்திற்கு 

பாக, யமாய்க்‌ கிட்டிச்சேரு 

க்கியத்தைப்‌ ெற்றுக்கொள்கிதே்‌ 


கர்த்தரிடத்தில்‌ கிருபையும்‌, 
'திரனான மீட்பும்‌ உண்டு 
சங்‌ 180 : 5-8 


சங்‌ 13055. 
காத்திருக்கிறேன்‌; ஆத்துமா 
காத்திருக்கிறது; அவருடைய 
வார்த்தையை நம்பியிருக்கிறேன்‌.. 


சுங்‌ 130:6. எப்பொழுது விடியும்‌ என்று 
விடியற்காலத்துக்குக்‌ காத்திருக்கிற 
ஜாமக்காரரைப்பார்க்கிலும்‌ அதிகமாய்‌. 
என்‌ ஆத்துமா ஆண்டவருக்குக்‌. 
காத்திருக்கிறது. 


கங்‌ 18:7. இஸ்ரவேல்‌ கர்த்தரை 
தம்பியிருப்பதாக; கர்த்தரிடத்தில்‌ 
கிருபையும்‌, அவரிடத்தில்‌ திரனான 
மீட்பும்‌ உண்டு. 


சுங்‌ 180:8. அவர்‌ இஸ்ரவேலை அதின்‌ 
சகல்‌ அக்கிரமங்களினின்றும்‌ மீட்டுக்‌. 
கொள்வார்‌. 


கர்த்தருக்குக்‌. 
என்‌ 


சங்கீதக்காரர்‌ கர்த்தருக்குக்‌ 
காத்திருக்கிறார்‌. கர்த்தரிடமிருந்துதான்‌ 
அவருக்கு மீட்பும்‌ ஆறுதலும்‌ உண்டாகும்‌. 
கர்த்தர்‌ தனக்கு மீட்பையும்‌ ஆறுதலையும்‌ 
கொடுப்பார்‌ என்று சங்கீதக்காரர்‌ 
விசுவாசிக்கிறார்‌. தான்‌ விசுவாசித்ததைப்‌ 
பெற்றுக்கொள்ளலாம்‌ என்னும்‌ ஏக்கம்‌ 
அவரிடத்தில்‌ காணப்படுகிறது. கர்த்தர்‌ 
கொடுக்கிற நன்மைகளைப்‌ பெற்றுக்‌. 
கொள்வதில்‌, ஒருவேளை காலதாமதம்‌ 
ஏற்பட்டாலும்‌, சங்கீதக்காரர்‌ 
பொறுமையோடு காத்திருக்கிறார்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மமம்‌ 


PUBLISHERS 


கர்த்தருடைய காத்திலிருந்து 
மாத்திரமே தனக்கு நன்மை வரும்‌ 
என்பது சங்கீதக்காரரின்‌ விசுவாசம்‌. 
நன்மை வருவதற்கு தாமதம்‌ 
ஏற்படும்போது, சங்கீதக்கார்‌ வேறு 
யாருடைய கரத்தையும்‌ நோக்கிப்‌ 
பார்க்கவில்லை. கர்த்தரைத்‌ தவிர வேறு 
யாரிடத்திலிருந்தும்‌ அவர்‌ ஒத்தாசையை 
எதிர்பார்க்கவில்லை. சங்கீதக்காரர்‌ தான்‌ 
கர்த்தருக்குக்‌ காத்திருப்பதைப்பற்றிச்‌ 
சொல்லும்‌ போது, கர்த்தருக்குக்‌ 
காத்திருக்கிறேன்‌; ஆத்துமா 
காத்திருக்கிறது; அவருடைய 
வார்த்தையை நம்பியிருக்கிறேன்‌" 
(சங்‌ 130:5) என்று சொல்லுகிறார்‌. 


என்‌ 


சங்கீதக்காரரைப்போலவே நம்முடைய 
ஆத்துமாவும்‌ கர்த்தருக்குக்‌ காத்திருக்க 
வேண்டும்‌. அவருடைய வார்த்தையை 
நம்பியிருக்க வேண்டும்‌. நாம்‌ 
தையெல்லாம்‌ கர்த்தர்‌ நமக்குக்‌ 
ஈர்‌ என்று எதிர்பார்க்கக்கூடாது 
கர்த்தர்‌ நமக்கு வாக்குப்பண்ணிமிருப்பதை 
நிச்சயமாய்க்‌ கொடுப்பார்‌ நாம்‌ 
கர்த்தருடைய வார்த்தையை நம்பி 
ஜீவிக்கவேண்டும்‌. கர்த்தருடைய 
வார்த்தை சத்தியமுள்ளது. அவர்‌ நமக்குச்‌ 
சொன்ன வாக்குத்தத்தம்‌, ஏற்றவேளையில்‌ 
நிறைவேறும்‌, தேவையில்லாத 
கற்பனைகளை வளர்த்துக்கொண்டு, 
போராசைப்பட்டு, கர்த்தர்‌ நம்முடைய 
ஆசைகளையெல்லாம்‌. நிறைவேற்றி 
வைக்கவில்லையே என்று 
அங்கலாய்க்கக்கூடாது. 


தான்‌ கர்த்தருக்கு எப்படி 
காத்திருக்கிறேன்‌ என்பதைப்பற்றி 
சங்கீதக்காரர்‌ இல்வாறு சொல்லுகிறார்‌. 
“எப்பொழுது விடியும்‌ என்று 
விடியற்காலத்துக்குக்‌ காத்திருக்கிற 
ஜாமக்காரரைப்பார்க்கிலும்‌ அதிகமாய்‌ என்‌ 
ஆத்துமா ஆண்டவருக்குக்‌ 
காத்திருக்கிறது” (சங்‌. 1305) 
சங்கீதக்காரருடைய ஆத்துமா கர்த்தருக்கு 
மாத்திரமே காத்திருக்கிறது. நாம்‌ 
கர்த்தருக்காக காத்திருக்கும்‌ போது, 





ழ்‌ நவள 
யாய 


விசுவாசத்தோடும்‌ நிச்சயத்தோடும்‌ 
காத்திருக்கவேண்டும்‌. நாம்‌ ஒருவேளை 
இப்போது இரவின்‌ இருட்டில்‌ இருக்கலாம்‌. 
பகல்பொழுது நிச்சயமாகவே விடியும்‌. 
காலைப்பொழுது நிச்சயமாகவே வரும்‌, 
அதுபோலவே கர்த்தர்‌ நிச்சயமாகவே 
தம்முடைய கிருபையோடு நம்மிடத்தில்‌ 
வருவார்‌. 


பகலும்‌ இரவும்‌ தேவனுடைய 
வார்த்தையின்‌ பிரகாரம்‌. அன்றாடம்‌ மாறி 
மாறி வருகிறது. இது தேவனாகிய கர்த்தர்‌ 
இயற்கைக்குக்‌ கொடுத்திருக்கிற கட்டளை. 
கர்த்தருடைய வார்த்தை ஒருபோதும்‌ 
மாறுவதில்லை. வானமும்‌ பூமியும்‌ 
ஒழிந்துபோனாலும்‌. கர்த்தருடைய 
வார்த்தை ஒழிந்து போகாது. 
கர்த்தருடைய வார்த்தையும்‌, அவருடைய 
வாக்குத்தத்தங்களும்‌ மாறாதவை. 
உறுதியானவை 


நமக்கு இரவுவேளையிலே, 
வியாதியஸ்தரை கவனிக்கும்‌ பொறுப்பு 
கொடுக்கப்பட்டிருக்கலாம்‌. ஒவ்வொரு 
ஜாமமும்‌ கழியும்போது, எப்பொழுது விடியும்‌ 
என்று ஆவலாய்க்‌ காத்துக்‌ 
கொண்டிருப்போம்‌. நீண்ட தூரம்‌ 
பிரயாணம்‌ பண்ணுகிறவர்கள்‌, தாங்கள்‌ 
போய்ச்‌ சேரவேண்டிய ஊர்‌ எப்பொழுது 
வரும்‌ என்று ஆவலாய்‌ எதிர்பார்த்துக்‌ 
கொண்டிருப்பார்கள்‌ இரவில்‌ 
இருக்கிறவர்கள்‌ பொழுது எப்பொழுது 
விடியும்‌ என்று காத்துக்‌ 
கொண்டிருப்பார்கள்‌ சங்கீதக்காரர்‌, 
எப்பொழுது விடியுபென்று. 
விடியற்காலத்திற்குக்‌. காத்திருக்கிற 
ஜாமக்காரைப்‌ பார்க்கிலும்‌ அதிகமாய்‌, 
கர்த்தருடைய கிருபைக்கும்‌ அவருடைய 
இரக்கத்திற்கும்‌ காத்திருக்கிறார்‌. 
அவருடைய ஆத்துமாவும்‌ காத்திருக்கிறது. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம 


PUBLISHERS 


கர்த்தருடைய எல்லா கிரியைகளிலும்‌, 
அவருடைய எல்லா ஆலோசனைகளிலும்‌, 
ற்‌ இரக்கமும்‌ 

கர்த்தரிடத்தில்‌ 

கிருபையும்‌, அவரிடத்தில்‌ திரளான மீட்பும்‌. 
அடும்‌ ஆகையினால்‌ “இஸ்ரவேல்‌ 
கர்த்‌ நம்பியிருப்பதாக” என்று 

ர்‌ ரது 


“அவள்‌ ஒரு குமாரனைப்‌ பெறுவாள்‌, 
அவருக்கு இயேசு என்று பேரிடுவாயாக: 
ஏனெனில்‌ அவர்‌ தமது ஜனங்களின்‌ 
பாவங்களை நீக்கி அவர்களை 
இரட்சிப்பார்‌" (மத்‌ 1:21) 


“அவர்‌ நம்மைச்‌ சகல 
அக்கிரமங்களினின்று மீட்டுக்கொண்டு, 
தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும்‌, 
நற்கிரியைகளைச்‌ செய்ய பக்தி 
வைராக்கியமுள்ளவர்களாகவும்‌ நம்மைச்‌ 
சுத்திகரிக்கும்படி, நமக்காகத்‌ 
தம்மைத்தாமே. ஒப்புக்கொடுத்தார்‌" 
(தீத்‌ 2:14). 


“இந்தப்பிரகாரம்‌ இஸ்ரவேலரெல்லாரும்‌ 
இரட்சிக்கப்படுவார்கள்‌. மீட்கிறவர்‌ 
சீயோனிலிருந்து வந்து, அவபக்தியை 
யாக்கோபைவிட்டு விலக்குவார்‌ என்றும்‌; 
அவர்களுடைய பாவங்களை 
நீக்கும்போது, இதுவே நான்‌ 
அவர்களுடனே செய்யும்‌ உடன்படிக்கை 
என்றும்‌ எழுதியிருக்கிறது” 
(ரோம 11:26,27). 
பாவத்திலிருந்து மீட்பு உண்டாகும்‌ 
போது, எல்லா அக்கிரமங்களிலிருந்தும்‌ 
மீட்பு உண்டாகும்‌. கர்த்தருடைய மீட்பு 
பரிபூரணமானது. கர்த்தர்‌ இஸ்ரவேலை 
அதின்‌ சகல அக்கிரமங்களினின்றும்‌ 
மீட்டுக்கொள்வார்‌. நாம்‌ கர்த்தரிடத்தில்‌ 
பாவமன்னிப்பைப்‌ பெற்றுக்கொள்ளும்‌ 
போது, அவர்‌ நம்மை முற்றும்‌ முடிய 
இரட்சிக்கிறார்‌. 





ழ்‌ நவள 
யாய 


கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
தாழ்மையை அறிக்கை 
செய்கிறார்‌. கர்த்தருடைய கிருபைக்காக 
தாவீது அவரை நன்றியுள்ள 
இருதயத்தோடு துதிக்கிறார்‌. தாவீது 
தன்னுடைய இருதயத்தில்‌ 
பெருமையுள்ளவர்‌ என்று சவுல்‌ 
தப்பிதமாக நினைக்கிறார்‌ தாவீதின்‌ 
இருதயத்தில்‌ பெருமையில்லை. தன்னுடைய 
மனத்தாழ்மையை தாவீது கர்த்தரிடத்தில்‌ 
அறிக்கை செய்கிறார்‌. 


தாவீதின்‌ 
இருமாப்புள்ளதல்ல. 
வாழ்க்கையில்‌ 
எதுவும்‌ இல்லை (சங்‌ 
தன்னை எந்த நிலமையில்‌. 
வைத்திருக்கிறாரோ, அந்த நிலமையில்‌ 
தாவீது மனத்திருப்தியோடிருக்கிறார்‌ 
(சங்‌ 1312), கர்த்தருடைய பிள்ளைகள்‌ 
எல்லோரும்‌ கர்த்தரையே 
ஜீலிக்கவேண்டும்‌ என்று 

புத்திரர்‌ எல்லோருக்கும்‌ வீ; 
பான சொல்றா சங்‌ பா்‌ 


தாவீது 
தன்னுடைய 


இருதயம்‌ 
அவருடைய 
குறிக்கோள்‌ 
1313) கர்த்தர்‌ 


பெரிய 


(தாவீது ஆரோகண 
சங்கீதம்‌) 


சங்‌ 181 : 1-8 


பாடின 


சங்‌ 18140. கர்த்தாவே, என்‌ இருதயம்‌ 
இறுமாப்புன்னதல்ல, எண்‌ கண்கள்‌ 
மேட்டிமையுன்னவைகளுமல்ல; பெரிய 
காரியங்களிலும்‌, எனக்கு மிஞ்சின 
கருமங்களிலூம்‌ நான்‌ 
தலையிடுகிறதூமில்லை.. 


சங்‌ 1302. தாயின்‌ பால்மறத்த 
குழத்தையைய்போல 

ஆத்துமாவை 

அமரப்பண்ணினேன்‌; என்‌ ஆத்துமா 
பால்மறத்த குழந்தையைப்‌ போல்‌ 
இருக்கிறது. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை (ய்ய 


PUBLISHERS 


சன்‌ 191:8. இதுமுதல்‌ என்றென்றைக்கும்‌ 
இஸ்ரவேல்‌ கர்த்தரை நம்பியிருப்பதாக.. 


தாவீது மிகுந்த மனத்தாழ்மையோடு 
கர்த்தருடைய அடிச்சுவடுகளைப்‌ 
பின்பற்றுகிறார்‌. தாவீதின்‌ தாழ்மைக்கு 
அவருடைய மனச்சாட்சி சாட்சி 
சொல்லுகிறது. தாவீதுக்குள்‌ முரண்பாடு 
எதுவுமில்லை. அவர்‌ கர்த்தருக்குள்‌ 
சந்தோஷமாயும்‌, சமாதானபாயும்‌ 
க்கிறார்‌ தாவீதுக்கு தனிப்‌ 
எதுவுமில்லை. கர்‌ 
ராஜாவாக 
அபிஷேகம்பண்ணுவதற்கு முன்பு, அவர்‌ 
கறவலாடுகளின்‌ பின்னே சென்று 
ஆடுகளை  யேய்த்துக்கொண்டிருந்தார்‌. 
ஆடுகளை மேய்ப்பதுதான்‌ தாவீதின்‌ 
ஜீவியகால வேலை என்று கர்த்தர்‌ 
சொன்னால்‌, அதையும்‌ தாவீது 
சந்தோஷமாய்‌ ஏற்றுக்கொள்வார்‌. 
தன்னுடைய வாழ்நாள்‌ முழுவதும்‌ 
ஆடுகளை சந்தோஷமாய்‌ மேய்ப்பார்‌. 
தன்னுடைய வேலையை உண்ையாயும்‌, 
உற்சாகமாயும்‌, மனப்பூர்வமாயும்‌, 
சந்தோஷமாயும்‌ செய்வார்‌. 


தாவீதின்‌ சகோதரர்கள்‌, 
பெருமையுள்ளவர்‌ என்று 
குற்றப்படுத்துகிறார்கள்‌. அந்த 
மனுஷரோபே அவன்‌ பேசிக்‌ 
கொண்டிருக்கிறதை அவன்‌ மூத்த 
சகோதரனாகிய எலியாப்‌ கேட்டபோது. 
அவன்‌ தாவீதின்மேல்‌ கோபங்கொண்டு: 
நீ இங்கே வந்தது என்ன? 
வனாந்தரத்திலுள்ள அந்தக்‌ கொஞ்ச 
டுகளை நீ யார்‌ வசத்தில்‌ 
பட்டாய்‌? யூத்தத்தைப்‌ பார்க்க அல்லவா 
வந்தாய்‌? உன்‌ துணிகரத்தையும்‌ 
உன்‌ இருதயத்தின்‌ அதங்காரத்தையும்‌ 
நான்‌ என்றான்‌” 
சாமு 17:28). க சகோதரர்கள்‌ 
அவர்மீது 'பொய்க்குற்றம்‌ 
சொல்லுகிறார்கள்‌. அவர்களுடைய 
குற்றச்சாட்டில்‌ நீதியில்லை. ஆதாரமும்‌ 
இல்லை. 


தாவீதை 
சொல்லி 





EL 
TT 

தாளீது தன்னுடைய உண்மையான 
மனத்தாழ்மையை, கர்த்தருடைய 
சமுகத்திலே அறிக்கை செய்கிறார்‌ 
“கர்த்தாவே, என்‌ இருதயம்‌ 
இறுமாப்புள்ளதல்ல, என்‌ கண்கள்‌ 
மேட்டிமையுள்ளவைகளுமல்ல: பெரிய 
காரியங்களிலும்‌ எனக்கு மிஞ்சின 
கருமங்களிலும்‌ நான்‌ தலையிடுகிறது 
மில்லை" (சங்‌ 1314) என்று தாவீது 
கர்த்தரிடத்தில்‌ சொல்லுகிறார்‌. 

தன்னைவிட 
பார்த்து தாவீது 
பொறாமைப்பட்டதுமில்லை. தன்னைவிட 
சிறியவர்களைப்‌ பார்த்து, தாவீது 
அவர்களை  ஏளனம்பண்ணியதுமில்லை. 
இஸ்ரவேல்‌ தேசத்திற்கு ராஜாவாக 
ஆகவேண்டும்‌ என்று தாவீது 
பேராசைப்பட்டதுமில்லை. கர்த்தரே 
தாவீதை இஸ்ரவேல்‌ தேத்திற்கு ராஜாவாக 
அபிஷேகம்பண்ணியிருக்கிறார்‌. தாவீது 
சிறுபையனாகமிருந்தபோதே, கர்த்தருடைய 


அபிஷேகம்‌ அவருக்குக்‌ 
கி திருக்கிறது 


இபேசுகிறிஸ்துவின்‌ 
பரலோகத்தில்‌ 
பெரியவனாயிருப்பான்‌” 
அவரிடத்தில்‌ கேட்டார்கள்‌. 
இயேசுகிறிஸ்து ஒரு பிள்ளையைத்‌ 
தம்மிடத்தில்‌ அழைத்து அதை, அவர்கள்‌ 
நடுவே நிறுத்தி : “நீங்கள்‌ மனந்திருங்பிப்‌ 
பிள்ளைகளைப்போல்‌ ஆகாவிட்டால்‌, 
பரலோகராஜ்யத்தில்‌ பிவேசிக்கமாட்டர்கள்‌. 
என்று, மெய்யாகவே உங்களுக்குச்‌ 
சொல்லுகிறேன்‌. ஆகையால்‌ இந்தப்‌ 
பிள்ளையைப்‌ போலத்‌ பனைத்‌ 
தாழ்த்துகிறவன்‌ எவனோ, 
பரலோகராஜ்யத்தில்‌ பெரியவானிருப்பான்‌" 
(மத்‌ 18:34) என்று சொன்னார்‌. 


தாவீது தன்னுடைய 
மனத்தாழ்பையைப்பற்றிச்‌ சொல்லும்போது, 
"தாயின்‌ பால்மறந்த குழந்தையைப்போல: 
நான்‌ ஆத்துமாவை 
அடக்கி ரை 

ஆத்துமா போல்‌ 

குழந்தையைப்போல்‌ 

(சங்‌ 13.2) என்று 


பெரியவர்களைப்‌ 
ஒருபோதும்‌ 


சீஷர்கள்‌, 
எவன்‌ 
என்று 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்மா 


PUBLISHERS 


கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாமும்‌. 
சிறுபிள்ளைகளைப்போல. நம்மைத்‌ 
தாழ்த்தவேண்டும்‌. சிறுகுழந்தை 
இயல்பாகவே தாயின்‌ பாலை விருப்பம்‌ 


அதுபோலவே மனுபுத்திரராகிய நாம்‌, 
ப்பிரபஞ்சத்தின்‌ 
inl 


காரிங்களை 


கிருபையினால்‌ 
நம்முடைய ஆத்துமா 
சுத்திகரிக்கப்படவேண்டும்‌. ஒரு 
குழந்தை தாயின்‌ பாலை விரும்பினாலும்‌, 
அது தேவனுடைய கிருபையினால்‌, அந்தப்‌ 
பாலை மறந்துவிடுகிறது. தாவீது தாயின்‌ 
பால்மறந்த குழந்தையைப்போல, 
தன்னுடைய ஆத்துமாவை அடக்கி 
அமரப்பண்ணுகிறார்‌. உலகப்பிரகாரமான 
ஆசைகளுக்கு தன்னை விலக்கிக்‌ 
காத்துக்கொள்கிறார்‌. 


நமக்கு கர்த்தர்மீது மாத்திரமே 
பிரியமும்‌ சிநேகமும்‌ இருக்கவேண்டும்‌. 
உலகசிநேகம்‌ தேவனுக்கு விரோதமான 
பகை. நமக்குப்‌ பிரியமானதை நாம்‌ 
விரும்பாமல்‌, கர்த்தருக்கு பிரியமானதை 
நாம்‌ விரும்பவேண்டும்‌. நாம்‌ 
விரும்பியதையெல்லாம்‌ பெற்றுக்‌ 
கொண்டாலும்‌. நம்முடைய ஆத்துமாவை 
நாம்‌ நஷ்பப்படுத்திவிட்டால்‌, நமக்கு ஒரு 
லாபமும்‌ இல்லை. 


தேவனுடைய 


நாம்‌ 
இருக்கும்போது, 
சந்தோஷமாயும்‌, 
ஆறுதலாயும்‌ 
தேவன்‌ உடன்படிக்கையின்‌ தேவன்‌. 
அவருடைய  உடண்படிக்கையெல்லாமே 
தேவகிருபை நிரம்பியதாயிருக்கிறது. 


தாவீது கர்த்தரையே நம்புகிறார்‌. 
தன்னுடைய  ஜீவியத்தின்‌ எல்லா 
ஆதாரங்களுக்காகவும்‌ அவர்‌ 
மாத்‌; நம்பியிருக்கிறார்‌. 
தன்னைப்போலவே இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
எல்லோரும்‌ கர்த்தரை நம்பவேண்டும்‌ 
என்று ஆலோசனை சொல்லுகிறார்‌. 
“இதுமுதல்‌ என்றென்றைக்கும்‌ இஸ்ரவேல்‌ 
கர்த்தரை நம்பியிருப்பதாக” (சங்‌ 131:3) 


மனத்தாழ்மையோடு 
நம்முடைய ஜீனியம்‌ 
சமாதானமாயும்‌, 
இருக்கும்‌. நம்முடைய 





ழ்‌ நள 
யாய 


நூற்று முப்பத்து இரண்டாவது 
சங்கீதத்தை சாலோமோன்‌ ராஜா 
எழுதியிருக்கவேண்டும்‌ என்று 
வேதபண்டிதர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. 
தாவீது தனக்கு சொன்ன பிரகாரம்‌ 
சாலொமோன்‌ கர்த்தருக்குத்‌ 
தேவாலயத்தைக்‌ கட்டினார்‌. 


“அப்பொழுது ராஜாவாகிய தாவீது 
எழுந்திருந்து காலூன்றி நின்று: என்‌ 
சகோதரரே என்‌ ஜனமே நான்‌ 
சொல்வதைக்‌ கேளுங்கள்‌; கர்த்தருடைய 
உடன்படிக்கைப்‌ பெட்டியும்‌. நமது 
தேவனுடைய பாதபடியும்‌ தங்குவதற்கு ஒரு 
அவத்தை கட்ட நான்‌ என்‌ மனதிலே 

ன; கட்டுகி யத்தமும்‌ 
க பவட வல்ளை 

“இப்போதும்‌ எச்சரிக்கையாயிரு: 
பரிசுத்த ஸ்தலமாக ஒரு ஆலயத்தைக்‌ 
கட்டுவதற்குக்‌ கர்த்தர்‌ உன்னைத்‌ 
தெரிந்து கொண்டார்‌; நீ திடன்கொண்டு 
அதை நடப்பி என்று சொன்னான்‌. தாவீது 
தன்‌ குமாரனாகிய சாலொமோனுக்கு 
மண்டபமும்‌, அதின்‌ அறைகளும்‌, அதின்‌ 
பொக்கிஷசாலைகளும்‌, அதின்‌ 
மேல்வீடுகளும்‌, அதின்‌ உள்ளறைகளும்‌. 
கிருபாசன ஸ்தானமும்‌ இருக்க வேண்டிய 
மாதிரியையும்‌ ஆவியினால்‌ தனக்குக்‌ 
கட்டளையிடப்பட்டடியெல்லாம்‌ அவன்‌ 
செய்யவேண்டிய கர்த்தருடைய 
ஆலயப்பிரகாரங்களும்‌, தேவனுடைய 
ஆலயத்துப்‌ பொக்கிஷங்களையும்‌, 
பரிசுத்தமாக நேர்ந்துகொள்ளப்‌ 
பட்டவைகளின்‌ பொக்கிஷங்களையும்‌ 
வைக்கும்‌ சகல சுற்றறைகளும்‌ 
இருக்கவேண்டிய மாதிரியையும்‌. 
ஆசாரியரையும்‌ லேவியரையும்‌ 
வரிசைகளாக வகுக்கிறதற்கும்‌, 
கர்த்தருடைய ஆலயப்பணிவிடை வேலை 
அனைத்திற்கும்‌ கர்த்தருடைய ஆலயத்து 

(வையின்‌ பணிமுட்டுகள்‌ 
அனைத்திற்குமுரிய கட்டளையையும்‌ 
கொடுத்தான்‌” (நாளா 2810-13). 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம 


PUBLISHERS 


சாலொமோன்‌ கர்த்தருடைய 
ஆலயத்தைப்‌ பிரதிஷ்டைபண்ணியபோது, 


சாலொமோன்‌ செய்து முடித்திருக்கிறார்‌. 
இந்த தேவாலயத்தை கர்த்தர்‌ 
அங்கீகரிக்கவேண்டும்‌ என்றும்‌, கர்த்தர்‌ 
தாவீதை நினைவுகூர்ந்து அவரை 
ஆசீர்வ, டம்‌ என்றும்‌ 
சாலொமோன்‌ ஜெபம்பண்ணுகிறார்‌. 


தேவனுடைய நாமமகிமைக்காகவும்‌, 
தேவனை ஆராதனை செய்வதற்காகவும்‌ 
சாலொமோன்‌ கர்த்தருக்கு ஒரு 
வாசஸ்தலத்தைக்‌ கட்டியிருக்கிறார்‌. 
தேவனுடைய தெய்வீக பிரசன்னத்திற்கு 
அடையாளமாக இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாருக்கு உடன்படிக்கை 

பெட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது. 
சாலொமோன்‌ கர்த்தருடைய உடன்படிக்கை 
பெட்டியை 
கொண்டுவருகிறார்‌. 
தமது வல்லமை விளங்கும்‌ 
பெட்டியுடன்‌, தமது தாபா 
ஸ்தலத்திற்குள்‌ எழுந்தருளவேண்டுமென்று 
சாலொமோன்‌ ஜெபம்பண்ணுகிறார்‌ 
(சங்‌ 132:8-10). 


கர்த்தர்‌ 


சாலொமோன்‌ ஏறெடுத்த ஜெபம்‌ 
நோளா 6:4142 ஆகிய இரண்டு 
வசனங்களிலும்‌ எழுதப்பட்டிருக்கிறது. 
தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய 
தாபர ஸ்தலத்திற்கு தேவரீர்‌ உமது 
வல்லமை விளங்கும்‌ பெட்டியுடன்‌ 
எழுந்தருளும்‌: தேவனாகிய கர்த்தாவே, 
உமது ஆசாரியர்‌ இரட்சிப்பைத்‌ தரித்து, 
உம்முடைய 
நன்மையிலே. 
தேவனாகிய 
அவ்னின்‌ முகத்தைப்‌ 
புறக்கணியாமல்‌, உம்முடைய தாசனாகிய 
தாவீதுக்கு வாக்குத்தத்தம்பண்ணின 

பைகளை நினைத்தருளும்‌ 
என்றான்‌” (2நாளா 6:41,42). 





ழ்‌ நவள 
யாய 


தேவனிடத்தில்‌ 
பயபக்தியாயிருந்தார்‌. தாவீதின்‌ 
தெய்வபக்தியை சாலொமோன்‌. 
கர்த்தருடைய சமுகத்தில்‌ பரிந்து பேசி 
ஜெபம்பண்ணுகிறார்‌ (சங்‌ 1321-7). கர்த்தர்‌ 
தாவீதுக்கு பண்ணிய வாக்குத்தத்‌ 
தத்தையும்‌ சாலொமோன்‌ கர்த்தருடைய 
சமுகத்திலே விண்ணப்பம்பண்ணுகிறார்‌ 
(சங்‌ 13221418). 


தாவீது 


ஜெபம்‌ 
சங்‌ 182 : 1-10 


(ஆரோகண சங்கீதம்‌) 


சங்‌ 1921. கர்த்தாவே, தாவிதையும்‌. 
அவனுடைய சகல உயத்திரவத்தையும்‌ 
நினைத்தருளும்‌. 


சுங்‌ 1822. அவன்‌: நான்‌ கர்த்தருக்கு. 
ஒரு இடத்தையும்‌, யாக்கோபின்‌ 
வல்லவருக்கு ஒரு வாசஸ்தலத்தையும்‌ 
காணு மட்டும்‌, 


சங்‌ 192:8. என்‌ வீடாகிய கூடாரத்தில்‌ 
பிரவேசிப்பதுமில்லை, என்‌ 
படுக்கையாகிய 
ஏறுவதுமில்லை. 


கட்டி.லின்மேல்‌ 


சங்‌. 1925. என்‌ கண்களுக்கு. 
நித்திரையையும்‌, என்‌ இமைகளுக்கு. 
உறக்கத்தையும்‌ வரவிடுவதுமில்லை 
என்று, 


சங்‌ 182:5. கர்த்தருக்கு ஆணையிட்டு, 
யாக்கோபின்‌ வல்லவருக்குப்‌ 


பொருத்தனை பண்ணினான்‌. 


சங்‌ 1828. இதோ, நாம்‌ 
எப்பிராத்தாவிலே அதின்‌ செய்தியைக்‌. 
கேட்டு, வனத்தின்‌ வெளிகளில்‌ அதைக்‌. 
கண்டோம்‌. 


சங்‌ 13227. அவருடைய 
வாசஸ்தலங்களுக்குன்‌ பிரவேசித்து, 
அவர்‌ பாதபடியில்‌ பணிவோம்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மமம்‌ 


PUBLISHERS 


சங்‌ 182:8. கர்த்தாவே, உமது வல்லமை 
வினங்கும்‌ பெட்டியுடன்‌ தீர்‌ உமது 
தாபர ஸ்தலத்திற்குன்‌ எழுந்தருளும்‌. 


சங்‌ 1829. உம்முடைய ஆசாரியர்கள்‌. 


நீதியைத்‌ தரித்து, உம்முடைய 
பரிசுத்தவான்௧ன்‌ கெம்பீரிப்பார்களாக. 
சங்‌ 19210. நீர்‌ அபிஷேகம்பண்ணு 
முகத்தை உமது 
தாவீதினிமித்தம்‌ 


தாவிதை 
நினைத்தருளும்‌ 


கர்த்தாவே, தாவீதையும்‌ 
அவனுடைய சகல்‌ உபத்திரவத்தையும்‌ 
நினைத்தருளும்‌. அவன்‌: நாண்‌: 
கர்த்தருக்கு. ஒரு இடத்தையும்‌, 
யாக்கோபின்‌ வல்லவருக்கு. ஒரு 
வாசஸ்தலத்தையும்‌ காணு மட்டும்‌, 
என்‌ வீடாகிய கூடாரத்தில்‌ 
பிரவேசிப்பதுமில்லை, என்‌: 
படுக்கையாகிய கட்டி.லின்மேல்‌ 
ஏலுவதுமில்லை, என்‌ கண்களுக்கு. 
தித்திரையையும்‌, என்‌ இமைகளுக்கு 
வரவிடுவதுமில்லை 
கர்த்தருக்கு 
யாக்கோபின்‌ 
பொருத்தனை 

பண்ணினான்‌ (சங்‌ 1821-5), 


கர்த்தர்‌ தாவீதுக்கு கிருபை 
கொடுக்கவேண்டும்‌ என்று சாலொமோன்‌ 
ஜெபம்பண்ணுகிறார்‌. சாலொமோன்‌ 
கர்த்தருக்காக ஒரு ஆலயத்தைக்‌ 
கட்டியிருக்கிறார்‌. அந்த ஆலயத்தை 
கர்த்தர்‌ அங்கீகரித்து, அதில்‌ 
வாசம்பண்ணவேண்டும்‌ என்று 
சாலொமோன்‌ ஜெபம்பண்ணுகிறார்‌. தாவீது 
கர்த்தருக்கு ஒரு பொருத்தனை 
பண்ணினார்‌. அந்தப்‌ பொருத்தனையின்‌ 
தொடர்ச்சியாகவே, சாலொமோன்‌ 
கர்த்தருக்கு ஆலயத்தைக்‌ 
கட்டியிருக்கிறார்‌. 


ஒரு 





ழ்‌ நவள 
யாய 


தான்‌ கட்டிய தேவாலயத்தினிமித்தம்‌ 
தனக்கு பெருமை வரவேண்டும்‌ என்று 
சாலொமோன்‌ தேவனிடத்தில்‌ 
'விண்ணப்பம்பண்ணவில்லை. தன்னுடைய 
பெயர்‌ மேன்மையடையவேண்டும்‌ என்றும்‌ 
சாலொமோன்‌ விரும்பவில்லை. 
பெயருக்கும்‌ புகழுக்கும்‌ தான்‌. 
பாத்திரவானல்ல என்று சாலொமோன்‌. 
காத்தாட த்தில்‌ அறிக்கை செய்கிறார்‌. 


கர்த்தர்‌ தன்னை ஆசீர்வதிப்பதற்குப்‌ 

க, தாவீதை ஆசீர்வதிக்கவேண்டும்‌ 

[தே சாலொமோனின்‌ விண்ணப்‌ 
“கர்த்தாவே, தாவீதை நினைத்தருளு! 
என்றும்‌, "தாவீது கர்த்தருக்கு 


ஆணையிட்டு யாக்கோபின்‌ வல்லவருக்கு 
பொருத்தனைபண்ணினான்‌"' 
என்றும்‌ 
சமுகத்திலே 
ப்பட்‌ 


(சங்‌ 1325). 
கர்த்தருடைய 
தாவீதைப்பற்றிச்‌ 


சாலொமோன்‌ 


தாவீது இஸ்ரவேல்‌ 
ஸ்தாபித்தவுடன்‌, அவர்‌ 
பொருத்தனை பண்ணினார்‌. கர்த்தருக்கு 
ஆலயத்தைக்‌ கட்டுவதற்கு முன்பாகவே, 
தாவீது தனக்கு ஒரு வீட்டைக்கட்டினார்‌. 
கர்த்தருக்கு ஒரு ஆத்தை கட்டுவதற்கு 
முன்பாக, வீடாகிய 
கூடாரத்தில்‌ பிரவேசிப்பதுமில்லை என்‌ 
படுக்கையாகிய கட்டிலின்மேல்‌ 
ஏறுவதுமில்லை. என்‌ கண்களுக்கு 
நித்திரையையும்‌. என்‌ இமைகளுக்கு 
உறக்கத்தையும்‌ வரவிடுவதுமில்லை" 
(சங்‌ 132:34) என்று தாவீது கர்த்தருக்கு 
ணையிட்டார்‌. வீ கர்‌ டய 
i ரன்‌ அண்‌ 


கர்த்தருடைய ஆலயத்திலே 
அவருடைய மகிமையின்‌ பிரசன்னம்‌ 
தங்கியிருக்கும்‌. இஸ்ரவேலின்‌ எல்லா 
கோத்திரத்தாரும்‌ அங்கு வந்து கர்த்தரை 
ஆராதனை செய்வார்கள்‌. இதுவே 
த்‌ விருப்பம்‌ தாவீது 
ராஜாவாக அபிஷேகம்‌ 

கர்த்தருக்கு 


ராஜ்யத்தை 
கர்த்தருக்கு 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மமம்‌ 


ரிம்‌ 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தருக்கு 
பண்டிகைகளை ஆசரிப்பது வழக்கம்‌. 
கர்த்தருடைய ஜனத்தாருக்கு பண்டிகை 
நாட்கள்‌ மிகவும்‌ முக்கியமான 
நாட்களாகும்‌. ஆசரிப்புக்‌ கூடாரம்‌ 
இல்லாததினால்‌, இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
பண்டிகைகளை ஆசரிக்க 
முடியாமலிருக்கிறார்கள்‌. இப்படிப்பட்ட ஒரு 
சூழ்நிலையில்‌, தான்‌ கர்த்தருக்கு ஒரு 
ஆலயத்தைக்‌ கட்டப்போவதாக தாவீது 
பொருத்தனை பண்ணுகிறார்‌. இந்த 
ஆலயத்தில்‌ இஸ்ரவேல்‌  புத்திரரின்‌ 
எல்லா... கோத்திரத்தாரும்‌ வந்து 
கர்த்தருக்குப்‌. பண்டிகைகளை 
ஆசரிப்பார்கள்‌. 


தாவீது கர்த்தருடைய 
ஆலயத்தைப்பற்றிச்‌ சொல்லும்போது, அது 
யாக்கோபின்‌ வல்லவருடைய வாசஸ்தலம்‌ 
என்று சொல்லுகிறார்‌. இந்த ஸ்தலத்தில்‌ 
தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி 
வைக்கப்பட்டிருக்கும்‌. _ ஆசாரியர்களும்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனங்களும்‌ தேவனுடைய 
ஆலயத்திலே வந்து, கர்த்தரை 
ஆராதனை செய்வார்கள்‌. 


கர்த்தருக்கு ஒரு ஆலயம்‌ 
கட்டப்படும்‌ என்று இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 
எல்லோரும்‌ பேசிக்கொண்டிருந்தார்கள்‌. 
ஆனால்‌ யாரும்‌ கர்த்தருக்கு 
ஆலயத்தைக்‌ கப்‌. முன்வரவில்லை. 
கர்த்தருடைய ஆலயம்‌ வெறும்‌ 
பேச்சாகவே இருந்தது. ந்தர்‌ தாவீதின்‌ 
உள்ளத்தில்‌ பேசினா தாவீது 
தன்னுடைய ன்‌ அன்றாட 
அலுவல்களை கவனித்துக்கொண்டிருக்கும்‌ 
போது, கர்த்தருக்கு ஒரு கூடாரத்தைப்‌ 
போடவேண்டும்‌ என்று தீர்மானம்‌ 
பண்ணினார்‌. 


கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி 
அந்தக்‌ கூடாரத்தில்‌ வைக்கப்படவேண்டும்‌. 
தாவீது தன்னுடைய ஆட்சிக்காலத்தின்‌ 
ஆரம்பத்திலேயே, காத்தருக்கு ஒரு 
கூடாரத்தைப்போட்டார்‌. தாவீது 
தேவனுக்கு ஒரு ஆலயம்‌ கட்டவேண்டும்‌ 
என்று விரும்பினார்‌. கர்த்தர்‌ 
அதை அனுமதிக்கவில்லை. 





ழ்‌ நள 
யாய 


தாவீதுக்கு பதிலாக 
குமாரன்‌ சாலொமோன்‌. 
ஆலயத்தைக்‌ கட்டுவார்‌ 
காத்தருடைய சித்தமாயிற்று. 


சாலொமோன்‌ கர்த்தருடைய 
சமுகத்தில்‌ தாவீதுக்காக ஜெபிக்கிறார்‌. “ 
கர்த்தாவே, தாவீதையும்‌ அவனுடைய 
சகல உபத்திரவத்தையும்‌ நினைத்தருளும்‌ 
(சங்‌ 13 என்று சொல்லுகிறார்‌. 
தாவீது கர்த்தரிடத்தில்‌ செய்துகொண்ட 
பொருத்தனையையும்‌ சாலொமோன்‌. 
கர்த்தருடைய சமுகத்தில்‌ எடுத்துச்‌ 
சொல்லுகிறார்‌. 


அவருடைய 
காத்தருக்கு 
என்பது 


காலைவேளையில்‌ 
பொருத்தனை 

நம்முடைய 
கர்த்தருடைய 


தாவீது 
கர்த்தரிடத்தில்‌ இந்தப்‌ 
பண்ணினார்‌. 
காலைப்பொழுதில்‌ நாமும்‌ 
சமுகத்திற்கு வரவேண்டும்‌. 
தினம்‌ 
வேலைகளையெல்லாம்‌ 
என்று 
பயபக்தியோடு 
வேண்டும்‌ 


செய்யவேண்டும்‌ 
கர்த்தருடைய சமுகத்திலே 
ஆலோசனைபண்ண 
கர்த்தருடைய சித்தத்திற்குக்‌ 
கீழ்ப்படிந்து, கர்த்தர்‌ கொடுக்கிற 
ஊழியங்களை. நாம்‌ எல்லோருமே 
உண்மையாய்ச்‌ செய்யவேண்டும்‌. 


கர்த்தருடைய 
பணிவோம்‌ 


பாதபடியில்‌ 


இதே, நாம்‌ எப்பிராத்தாவிலே. 
அதின்‌ செய்தியைக்‌ கேட்டு, வனத்தின்‌ 
வெளிகளில்‌ அதைக்‌ கண்டோம்‌. 
அவருடைய வாசஸ்தலங்களுக்குன்‌. 
பிரவேசித்து, அவர்‌  பாதபடியில்‌ 
பணிவோம்‌ (சங்‌ 182:6,7). 

இஸ்ரவேல்‌. 
கர்த்தருடைய பெட்டிக்காக 
கொண்டிருக்கிறார்கள்‌. 
கீரியாத்யாரீமின்‌ 


ஜனங்கள்‌ 


புலம்பிக்‌ 


கர்த்தருடைய பெட்டியைக்‌ காக்கும்படிக்கு. 
அவன்‌ குமாரனாகிய 
எலெயாசாரைப்‌ பரிசுத்தப்படுத்தினார்கள்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை CDNENIS 


PUBLISHERS 


கீரியாத்யாரீமிலே அநேகநாள்‌ 

: இருது வருஷம்‌ 

இருந்து; இஸ்ரவேல்‌. 

குடும்பத்தாரெல்லாரும்‌ கர்த்தரை 

நினைத்து, புலம்பிக்கொண்டிருந்தார்கள்‌” 
ரிசாமு 71,2). 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ எப்பிராத்தாவிலே 
கர்த்தருடைய  உடன்படிக்கையைப்பற்றிக்‌ 
கேள்விப்பட்டார்கள்‌. எப்பிராத்தா என்பது, 
எப்பிராயீம்‌ கோத்திரத்திலுள்ள சீலோவைக்‌ 
குறிக்கும்‌ வார்த்தை. எப்பிராத்தாவிலே 
கர்த்தருடைய பெட்டியிருக்கிறது என்று 
கேள்விப்பட்டார்கள்‌. ஆனால்‌ அது அங்கு 
இல்லை. கர்த்தருடைய பெட்டியை 
அவர்கள்‌ வனத்தின்‌ வெளிகளில்‌ 
கண்டார்கள்‌. வனத்தின்‌ வெளி என்பது 
கீரியாத்யாரிமைக்‌ குறிக்கிற வார்த்தை, 
ஜனங்கள்‌ 
கர்த்தருடைய 
டிக்கை பெட்டியை பயபக்தியோடு 
எடுத்துக்கொண்டு வந்தார்கள்‌. 


கேருபன்களின்‌ நடுவே வாசம்‌ 
பண்ணுகிற கர்த்தராகிய தேவனுடைய 
நாமம்‌ தொழுதுகொள்ளப்படுகிற 
அவருடைய பெட்டியை யூதாவிலிருக்கிற 
கீரியாத்யாரீமுக்கடுத்த பாலாவிலி 
ருந்து கொண்டுவரும்படிக்கு, அவனும்‌ 
இஸ்ரவேலர்‌ அனைவரும்‌ அவ்விடத்திற்கு 
போனார்கள்‌" (நாளா 136). தாவீது 
தனக்கு தாவீதின்‌ நகரத்திலே வீடுகளை 
உண்டாக்கினார்‌. தேவனுடைய பெட்டிக்கு. 
ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி, அதற்கு 
ஒரு கூடாரத்தைப்போட்டார்‌ நாளா 151 
இந்த சம்பவம்‌ தாவீதினுடைய 
ஆட்சிக்காலத்தின்‌ ஆரம்பத்தில்‌ 
நடைபெற்றது. 


தாவீது கர்த்தருடைய உடன்படிக்கை 
பெட்டிக்கு ஒரு கூடாரத்தைப்போட்டார்‌ 
சாலொமோன்‌ ராஜா கர்த்தருக்கு ஒரு 


கட்டினார்‌. 
கட்டிவிட்டு, அங்கு 
கர்த்தரை ஆராதியாமல்‌ இருக்கக்கூடாது 


கர்த்தருடைய ஆலயத்தைக்‌ 





ழ்‌ நள 
யாய 


“அவருடைய 
பிரவேசித்து, 
பணிவோம்‌" 
கர்த்தருடைய 
தனக்காகவும்‌, 
எல்லோருக்காகவும்‌ 
பண்ணுகிறார்‌. 
சவுலின்‌ 
உடன்படிக்கை 
போடப்படவில்லை. 
தேவனுடைய 


வாசஸ்தலங்களுக்குள்‌ 
அவர்‌ பாதபடியில்‌ 
என்று சாலொமோன்‌ 
த்‌ ந்தை 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
பொருத்தனை 


காலத்தில்‌ கர்த்தருடைய 
பெட்டிக்கு கூடாரம்‌ 
சவுலின்‌ நாட்களிலே. 
உடன்படிக்கை பெட்டியை 
இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ தேடவுரில்லை. 
தேவனுடைய பெட்டியை 
தங்களிடத்திற்குக்‌ கொண்டுவர அவர்கள்‌ 
முயற்சி பண்ணவுமில்லை (நாளா 13:3) 
இப்போது தேவனுக்கு ஒரு வாசஸ்தலம்‌ 
கட்டப்பட்டிருக்கிறது. இந்த 
பகடை இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 


பிரவேசித்து, கர்த்தருடைய 
பாதியிலே பணிந்துகெள்ள வேண்டும 


கர்த்தாவே, எழுந்தருளும்‌ 


கர்த்தாவே உமது வல்லமை 

விளங்கும்‌ பெட்டியுடன்‌ நீர்‌ உமது 

ஸ்தலத்திற்குன்‌ எழுந்தருளும்‌. 

ஆசாரியர்கள்‌. 

உம்முடைய 

பரிசுத்தவான்‌௧ன்‌ கெம்பீரிப்பார்கனாக. 

நீர்‌ அபிஷேகம்பண்ணுவித்தவனின்‌' 

முகத்தை. உமது தாசனாகிய 

தாவீதினிமித்தம்‌ புறக்கணியாதிரும்‌ 
(சங்‌ 192:8-10). 


சாலொமோன்‌ கர்த்தருடைய 
சமுகத்திலே ஜெபம்பண்ணுகிறார்‌. அவர்‌ 
கர்த்தருக்கு ஒரு வாசஸ்தலத்தைக்‌: 
கட்டியிருக்கிறார்‌. கர்த்தர்தாமே இந்த. 
ஆலயத்தில்‌ எழுந்தருளவேண்டும்‌. 
இந்த ஆம்‌ சர்த்தருக்காகவே 
கட்டப்பட்டிருக்கிறது. இந்த ஆலயத்தில்‌ 
கர்த்தர்‌ வாசம்பண்ணவேண்டும்‌ என்று 
சாலொமோன்‌ ஜெபம்பண்ணுகிறார்‌. 
“கர்த்தாவே, உமது வல்லமை விளங்கும்‌ 
பெட்டியுடன்‌. நீர்‌ உமது தாபா 
ஸ்தலத்திற்குள்‌ எழுந்தருளும்‌” 
(சங்‌. 1328) கர்த்தரிடத்தில்‌ 


என்று 
வேண்டிக்கொள்கிறார்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம்மா 


PUBLISHERS 


கர்த்தருடைய ஆசாரியர்கள்‌ 
நீதியைத்‌ தரித்துக்கொள்ளவேண்டும்‌. 
அவர்கள்‌ உலகப்பிரகாரமான ஜனங்களைப்‌ 
போல இருக்கக்கூடாது. அவர்கள்‌ 
ராஜாவின்‌ ஆசாரியர்கள்‌ அல்ல, அவர்கள்‌ 
கர்த்தருடைய ஆசாரியர்கள்‌. 
கர்த்தருக்கும்‌ ஆசாரியர்களுக்கும்‌ 
நெருங்கிய ஐக்கியம்‌ இருக்கிறது. அது 
பரிசுத்தமும்‌ நீதியும்‌ நிரம்பிய ஐக்கியம்‌. 
கர்த்தருக்கு ஊழியம்‌ செய்கிற 
ஆசாரியர்கள்‌. நீதியுள்ள கிரியைகளை 
நடப்பிக்கவேண்டும்‌. 


கர்த்தருடைய பரிசுத்தவான்கள்‌ 
மத்தியிலே, கர்த்தருடைய பரிசுத்தமான 
பிரமாணங்கள்‌ பரிபூரணமாய்‌ 
நிறைவேறும்‌. அப்போது கர்த்தருடைய 
பரிசுத்தவான்கள்‌. கர்த்தருடைய 
சமுகத்திலே கெம்பீரித்து மகிழுவார்கள்‌ 
(சங்‌ 1322). சாலொமோன்‌ கர்த்தரிடத்தில்‌ 
ஜெபம்பண்ணுகிறார்‌. கர்த்தரை 
நோக்கிப்‌ பார்க்கிறவர்கள்‌ 
வெட்கப்பட்டுப்போகமாட்டார்கள்‌. கர்த்தர்‌ 
தன்நிரித்தம்‌ தன்னுடைய ஜெபத்தைக்‌ 
கேட்காவிட்டாலும்‌ தாவீதின்‌ 
நிமித்தமாக தன்னுடைய ஜெபத்தை 
கேட்டருளவேண்டுமென்று சாலொமோன்‌ 
விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. நீர்‌ 
அபிஷேகம்பண்ணுவித்தவனின்‌ முகத்தை 
உமது தாசனாகிய தாவீதினிமித்தம்‌ 
புறக்கணியாதிரும்‌' (சங்‌ 132:10) என்று 
சொல்லுகிறார்‌. 


தேவனுடைய வாக்குத்தத்தம்‌ 
சண்‌ 192 : 11-18 


சங்‌ 18211. உன்‌ கர்ப்பத்தின்‌ கனியை 
உன்‌ சிங்காசனத்தின்மேல்‌ வைப்பேன்‌ 
என்றும்‌, 


சங்‌ 19212. உன்‌ குமாரர்‌ 
என்‌ உடன்படிக்கையையும்‌, நான்‌ 
போதிக்கும்‌ என்‌ சாட்சிகளையும்‌, 
காத்து நடந்தால்‌, அவர்கள்‌ குமாரரும்‌ 
என்றென்றைக்கும்‌ உன்‌ சிங்காசனத்தில்‌ 
வீற்றிருப்பார்கள்‌ என்றும்‌, கர்த்தர்‌ 
தாவீதுக்கு. உண்மையாய்‌ 
ஆணையிட்டார்‌; அவர்‌ தவறமாட்டார்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


சுங்‌ 18218. கர்த்தர்‌ சீயோனைத்‌ 
தெரிந்து கொண்டு, அது தமக்கு 
வாசஸ்தலமாகும்படி. விரும்பினார்‌. 


சுங்‌ 18214. இது என்றென்றைக்கும்‌. 
தங்கும்‌ இடம்‌ இதை 
விரும்பினபடியால்‌, இங்கே 

வாசம்பண்ணுவேன்‌. 


சங்‌ 19215. அதின்‌ ஆகாரத்தை நான்‌ 
ஆசீர்வதித்து. வருவேன்‌; அதின்‌ 
ஏழைகளை நான்‌  அப்பத்தினால்‌ 
திருப்தியாக்குவேன்‌. 


சங்‌ 18216. அதின்‌ ஆசாரியர்களுக்கு 
இரட்சிப்பை உடுத்துவேன்‌; 
அதிலுன்ன பரிசுத்தவான்௧ன்‌ மிகவும்‌ 
கெம்பீரிப்பார்கள்‌. 


சங்‌ 18217. அங்கே தாவீதுக்காக ஒரு 
கொம்பை முனைக்கப்பண்ணுவேன்‌; 
நான்‌ அபிஷேகம்பண்ணுவித்தவனுக்காக 
ஒரு விளக்கை ஆயத்தம்பண்ணினேன்‌.. 


சங்‌ 19218. 

வெட்கத்தை 

அவன்மீதிலோ அவன்‌ கிரீடம்‌ பூக்கும்‌ 
என்றார்‌. 

கர்த்தர்‌ 
ஆணையிட்டார்‌ 


தாவீதுக்கு 


உன்‌ கர்ப்பத்தின்‌ கனியை உன்‌ 
சிங்காசன த்தின்மேல்‌ வைப்பேன்‌ 
என்னும்‌, உன்‌ குமாரர்‌ 
உடன்படிக்கையையும்‌, 
போதிக்கும்‌ என்‌: 
காத்து நடத்தால்‌, அவர்கள்‌ குமாரரும்‌. 
என்றென்றைக்கும்‌ உன்‌ சிங்காசனத்தில்‌ 
வீற்றிருப்பார்கள்‌ என்றும்‌, கர்த்தர்‌ 
தாவீதுக்கு. உண்மையாய்‌. 
ஆணையிட்டார்‌; அவர்‌ தவறமாட்டார்‌. 
(சங்‌ 1821119). 


ன்‌ கர்ப்பத்தின்‌ கனியை உன்‌ 
சிங்காசனத்தின்மேல்‌ வைப்பேன்‌” என்று 
கர்த்தர்‌ தாவீதுக்கு உண்டையாய்‌ 
கர்த்தர்‌ தாம்‌ 

தவறமாட்டார்‌. 

வாக்குத்தத்தம்‌ 

அவருடைய 

றவேறுகிறது. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மாமா 


PUBLISHERS 


கர்த்தர்‌ சொன்ன பிரகாரம்‌ தாவீதின்‌ 
குமாரர்‌, அவருடைய சிங்காசனத்தின்மேல்‌ 
என்றென்றைக்கும்‌ வீற்றிருப்பார்கள்‌. 
சீயோன்‌ மலையிலே இஸ்ரவேல்‌ 
ஜனத்தார்‌ சாட்சியாக 
ஸ்தாபிக்கப்படுகிறார்கள்‌. 


சீயோனைத்‌ 
தமக்கு 


கர்த்தர்‌ 
தெரிந்துகொண்டார்‌. 
வாசஸ்தலமாயிருக்கும்படி விரும்பினார்‌ 
(சங்‌ 13213). சீயோன்‌ பர்வதம்‌ 
என்பது புதிய ஏற்பாட்டுக்காலத்து 
சுவிசேஷ சபையைக்‌ குறிக்கும்‌ 
என்றும்‌ தாவீதின்‌ வித்து என்பது 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்துவைக்‌ 
குறிக்கும்‌ என்றும்‌ வேதபண்டிதர்கள்‌. 
வியாக்கியானம்‌ சொல்லுகிறார்கள்‌. 
கர்த்தருடைய வாக்குத்தத்தம்‌ 
விசுவாசிகள்‌ எல்லோருக்குமே 
சீர்வாதமாயும்‌ ஆறுதனாயும்‌ 
இருக்கிறது. 


தாவீதின்‌ 
பர்வதத்தையும்‌ 
தெரிந்துகொண்டார்‌. 
தெய்வீக 
தம்முடைய தெய்வீக 
தம்முடைய தெய்வீக 

பிரகாரமாக, இவற்றைத்‌ 
தெரிந்துகொண்டார்‌. கர்த்தர்‌ தாவீதின்‌ 
குடும்பத்தாரை ராஜரீக குடும்பமாகத்‌ 
தெரிந்தெடுத்து. அதை தம்முடைய 
ஆணையினால்‌ உறுதிபண்ணினார்‌. 
இஸ்ரவேல்‌ தேசத்தின்‌ ராஜாக்கள்‌ 
தாவீதின்‌ சந்ததியிலிருந்து 
வருவார்கள்‌. கர்த்தர்‌ தாவீதினுடைய 


கர்ப்பத்தின்‌ கனியை, அவருடைய 
சிங்காசனத்தின்மேல்‌ வைப்பார்‌ 


வீட்டையும்‌ சீயோன்‌ 


கர்த்தர்‌ 
இவை இரண்டுமே 


நியமனங்கள்‌, கர்த்தர்‌ 
ஆதீனத்தில்‌, 
தீர்மானத்தின்‌ 


தாவீதுக்கு பிறகு அவருடைய 
குமான்‌ சாலொமோன்‌, சமஸ்த 
இஸ்ரவேலுக்கும்‌ ராஜாவாக அபிஷேகம்‌ 
பண்ணப்பட்டார்‌. சாலொமோன்‌ 
ராஜாவாக அபிஷேகம்பண்ணப்பட்ட 
சம்பவத்தை தாவீது தன்னுடைய 
கண்களால்‌ காணும்‌ சிலாக்கியத்தைப்‌ 
பெற்றிருந்தார்‌. 





ழ்‌ நவள 
யாய 


கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்‌ 
று சொன்னார்‌ என்றான்‌” 
(இராஜா 1:48). 


தாவீதினுடைய கர்ப்பத்தின்கனி, 
அவருடைய சிங்காசனத்தின்மேல்‌ 
வீற்றிருக்கவேண்டுமென்றால்‌, கர்த்தர்‌ 
சில நிபந்தனைகளையும்‌ சொல்லுகிறார்‌. 
தாவீதின்‌ குமாரர்‌, கர்த்தருடைய 
உடன்படிக்கையையும்‌, அவர்‌ 
போதிக்கும்‌ அவருடைய சாட்சிகளையும்‌ 
காத்து நடக்கவேண்டும்‌ அப்போது 
தாவீதின்‌ குமாரரும்‌ அவர்களுடைய 
குமாரரும்‌ என்றென்றைக்கும்‌ 
தாவீதின்‌ சிங்காசனத்தில்‌ 
வீற்றிருப்பார்கள்‌. இதுவே கர்த்தர்‌ 
சொன்ன வாக்குத்தத்தமும்‌ இது 
நிறைவேறுவதற்கு கர்த்தர்‌ சொன்ன 
நிபந்தனையும்‌ ஆகும்‌. இந்த 
வாக்குத்தத்தத்தை கர்த்தர்‌ தாவீதுக்கு 
உண்மையாய்‌ ஆணையிட்டார்‌. அவர்‌ 
தவறமாட்டார்‌ (சங்‌ 13212). 


தாவீதின்‌ 
கர்த்தருடைய 
நடக்கவில்லை. 
அவருடைய 
நடக்கவில்லை. 
சந்ததியாரால்‌ _ 


சந்ததியாரோ 
உடன்படிக்கையை காத்‌ 
கர்த்தர்‌ 
சாட்சிகளையும்‌ 
இதனால்‌ 


ள்‌ 
அவருடைய 
வீற்றிருக்க _ 
யூதாவிலிருந்த 

விலகிப்போயிற்று. 
வாக்குத்தத்தத்தின்‌ ரக 
தாவீதின்‌ சந்ததியிலே, கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்து பிறந்தார்‌. அவருடைய 
ராஜ்யத்திற்கு முடிவு இல்லை. அவர்‌ 
இந்தப்‌ பூரியை நீதியாயும்‌ சமாதானமயும்‌ 
ஆளுகை செய்வார்‌. 


முடியாமல்‌ தள்ளிப்போட்டார்‌. 
செங்கோல்‌ 

கர்த்தருடைய 
பிரகாரமாக, 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை OCDNENIS 


PUBLISHERS 


இயேசுகிறிஸ்துவே தாவீதினுடைய 
கர்ப்பத்தின்‌ கனி என்னும்‌ சத்தியத்தை 
அப்போஸ்தலர்‌ பேதுரு தன்னுடைய 
பிரசங்கத்தில்‌ சொல்லுகிறார்‌. இந்த 
சத்தியம்‌ தாவீதுக்கும்‌ தெரிந்‌; 

i மை பெண 


“சகோதரரே, கோத்திரத்தலை 
வனாகிய  தாவீதைக்குறித்து நான்‌ 
உங்களுடனே தைரியமாய்ப்‌ பேசுகிறதற்கு 
இடங்கொடுங்கள்‌: அவன்‌ மரணமடைந்து 
அடக்கம்பண்ணப்பட்டான்‌: அவனுடைய 
கல்லறை இந்நாள்வரைக்கும்‌ நம்மிடத்திலி 
ருக்கிறது. அவன்‌ தீர்க்கதரிசியாயிருந்து: 
உன்‌ சிங்காசனத்தில்‌ வீற்றிருக்க 
மாம்சத்தின்டி உன்‌  சந்ததியிலே 
கிறிஸ்துவை எழும்பப்பண்ணுவேன்‌ என்று 
தேவன்‌ தனக்குச்‌ சத்திய்பண்ணினதை 
அறிந்தபடியால்‌. அவன்‌ கிறிஸ்துவினுடைய 
ஆத்துமா பாதாளத்திலே 
விடப்படுவதில்லையென்றும்‌ அவருடைய 
மாம்சம்‌ அழிவைக்‌ காண்பதில்லையென்றும்‌ 
முன்னறிந்து. அவர்‌ உயிர்த்‌ 

லக்‌ படிச்‌ 
கண்ணன்‌ ப ட ர்‌ 


கர்த்தர்‌ சியோனைத்‌ 


தெரிந்துகொண்டார்‌ 


கர்த்தர்‌ சீயோனைத்‌ தெரிந்து 
கொண்டு, அது தமக்கு. 
வாசஸ்தலமாகும்படி. விரும்பினார்‌. 
இது என்றென்றைக்கும்‌ நான்‌ தங்கும்‌ 
இடம்‌; இதை நான்‌ விரும்பின படியால்‌, 

க. வாசம்பண்ணுவேன்‌. 
(சங்‌ 182:18,14). 


கர்த்தர்‌ தாளீதையும்‌ அவருடைய 
ரப தெரிந்துகொண்டபோல, 


சீயோனையும்‌ 
தெரிந்துகொண்டார்‌ சீயோன்‌ 
தமக்கு வாசஸ்தலமாயி ருக்கும்படி 
விரும்பினார்‌. “இது என்றென்றைக்கும்‌ 
நான்‌ தங்கும்‌ இடம்‌; இதை நான்‌ 
விரும்பின படியால்‌, 
வாசம்பண்ணுவேன்‌” (சங்‌ 13244) என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 





ழ்‌ நள 
யாய 


சீயோன்‌ பர்வதம்‌ பரிசுத்த. 
பர்வதம்‌. கர்த்தர்‌ இந்தப்‌ பர்வதத்தில்‌ 
பிரியமாயிருக்கிறார்‌. கர்த்தர்‌ சீயோன்‌ 
பர்வதத்தை விரும்புகிறார்‌. தாவீதும்‌ 
சீயோனைத்‌ தெரிந்துகொண்டார்‌. 
கர்த்தரும்‌ சீயோனைத்‌ 
தெரிந்துகொண்டார்‌. கர்த்தர்‌ அங்கே 
வாசம்பண்ணுவதாகச்‌ சொல்லுகிறார்‌. 
கர்த்தர்‌ எங்கே வாசம்பண்ணுகிறாரோ, 
அவருக்கு அருகாமையில்‌ தானும்‌ 
வாசம்பண்ணவேண்டும்‌ என்று தாவீது 
விரும்புகிறார்‌. கர்த்தருடைய சமுகத்திற்கு 


ருகாமையில்‌ 'பதுதான்‌ 
ET (ட்டு பத்வா! 


சீயோன்‌ பர்வதம்‌ சுவிசேஷ 
சபைக்கு அடையாளமாயிருக்கிறது. 
எபிரெயருக்கு நிருபம்‌ எழுதின ஆசிரியர்‌ 


சீயோன்‌... பர்வதத்தை "சீயோன்‌ 


மலை" என்று சொல்லுகிறார்‌. 


நீங்களோ சீயோன்‌ மலையினி 
பத்திற்கும்‌, ஜீவனுள்ள தேவனுடைய 
நகரமாகிய பரம எருசவேயினிடத்திற்கும்‌, 
ஆயிரம்‌ பதினாமிரமான தேவதூதர்‌ 
களினிடத்திற்கும்‌, பரலோகத்தில்‌ 
பேரெழுதியிருக்கிற முதற்பேறானவர்களின்‌ 
சர்வசங்கமாகிய சபையினிடத்திற்கும்‌, 
யாவருக்கும்‌ நியாயாதிபதியாகிய 
தேவனிடத்திற்கும்‌, பூரணராக்கப்பட்ட 
நீதிமான்களுடைய ஆவிகளினிடத்திற்கும்‌, 
புது உடன்படிக்கையின்‌ மத்தியஸ்தராகிய 
இயேசுவினிடத்திற்கும்‌ ஆபேலினுடைய 
இரத்தம்‌ பேசினதைப்பார்க்கிலும்‌ 
நன்மையானவைகளைப்‌ பேசுகிற 
இரத்தமாகிய தெளிக்கப்படும்‌ 


'த்தத்தினிடத்திற்கு வ 
ர்ந்தீர்கள்‌" பி 12:22-24). 


கர்த்தர்‌ 
சொன்னது, 
பரிபூரணமாய்‌ 
நீண்டகாலமாக 
விளைச்சல்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ODNENIS 


PUBLISHERS 


கிறிஸ்துவின்‌ சபையாகிய 
ஜீவனுள்ள தேவனுடைய 
சபையாகயிருக்கிறது. “அந்த வீடு 
ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய்‌ 
சத்தியத்திற்குத்‌ தூணும்‌ 
ஆதாரமுமாயிருக்கிறது” தீமோ 345) 
கர்த்தர்‌ சீயோனிலே நித்தியகாலமாய்‌ 
வாசம்பண்ணுகிறார்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
பிரசன்னத்தினால்‌ சீயோனை 
ஆரிர்வதிக்கிறார்‌ இந்த ட்‌ லத்தின்‌ 
வு பரியந்தம்‌ கர்த்தருடைய பிரசன்னம்‌ 
தனிலே வாசிக்கும்‌ 


சீயோனோ 


சீியோனின்‌ ஆகாரத்தை 
கர்த்தர்‌ ஆசீர்வதிப்பார்‌ 

அதின்‌ ஆகாரத்தை 
ஆசீர்வதித்து வருவேன்‌; 
ஏழைகளை நாண்‌ 
திருப்தியாக்குவேன்‌. 


மி. 
கெம்பீரிப்பார்கள்‌ (சங்‌ 182:15,16). 


தாவீதின்‌ வீட்டாருக்கும்‌, சீயோன்‌ 
பர்வதத்திற்கும்‌ தேவன்‌ ஏராளமான 
ஆசீர்வாதங்களை சேமித்து 
வைத்திருக்கிறார்‌. கர்த்தர்‌ யாரைத்‌ 
தெரிந்தெடுக்கிறாரோ, அவரை 
ஆசீர்வதிக்கிறார்‌. நாம்‌ இந்தப்‌ 
பிரபஞ்சத்தில்‌ ஜீவிக்கும்‌ காலத்தில்‌, 
நமக்கு சரீரப்பிரகாரமான 
நன்மைகள்‌ தேவைப்படுகிறது. தமக்குப்‌ 
பயந்து ஜீவிக்கிறவர்களுக்கு கர்த்தர்‌ 
சரீர நன்மைகளைத்‌ தருவதாக 
வாக்குப்பண்ணுகிறார்‌. 


இந்தப்‌ 

விளைச்சலைந்தரும்‌. 
ஜனங்கள்‌ கர்த்தருக்குப்‌ பயந்து 
ஜீவிக்கும்போது, கர்த்தர்‌ அந்தத்‌ 
தேசத்தை ஆசீர்வதிக்கிறார்‌. 
ஒரு தேசத்தில்‌ கர்த்தருடைய பிரமாணம்‌ 
ஆளுகை செய்யும்போது, அங்கு 
சந்தோஷமும்‌ _ சமாதானமும்‌ 
நிரம்பியிருக்கும்‌. 


பூமி. தன்னுடைய 


தேசத்தின்‌: 





ழ்‌ நள 
யாய 


கர்த்தர்‌ 
போவித்துப்‌ 
எல்லோருக்கும்‌ 
இருக்கிறார்‌. சூரியன்‌; சந்திரன்‌, மழை. 
காற்று ஆகியவை கர்த்தர்‌ 
எல்லோருக்கும்‌ தருகிற பொதுவான 
பராமரிப்பு. இவற்றைத்‌ தவிர கர்த்தர்‌ 
தம்முடைய ஜனத்திற்கு விசேஷித்த 
ஆசீர்வாதங்களையும்‌ தருகிறார்‌. இந்த 
ஆசீர்வாதங்களைப்‌ பெற்றுக்கொள்வதற்கு. 
கர்த்தருடைய பிள்ளைகள்‌ மாத்திரமே 
சுதந்தரராயிருக்கிறார்கள்‌. 

கர்த்தர்‌ சீயோனின்‌ ஆகாரத்தை 
ஆசிர்வதித்து வருவேன்‌ என்று 
சொல்லுகிறார்‌ மேலும்‌, “அதின்‌ 
ஏழைகளை நான்‌ அப்பத்தினால்‌ 
திருப்தியாக்குவேன்‌" (சங்‌ 132.15) என்றும்‌ 
வாக்கு'பண்ணுகிறார்‌ கர்த்தருடைய 
பிள்ளைகளுக்கு தேவையானது 
கிடைக்கும்‌. அவர்களுக்கு போதுமானது 
உண்டாயிருக்கும்‌. தேசத்தில்‌ பஞ்சம்‌ 
வரும்போது, ஏழைகள்தான்‌ முதலாவது 
பாதிக்கப்படுவார்கள்‌. 
அவர்களுக்குத்தான்‌ முதலாவதாக கஷ்டம்‌ 
வரும்‌. கர்த்தர்‌ ஏழைகளை 
அப்பத்தினால்‌ திருப்தியாக்கும்போது, 
அந்தத்‌ தேசத்தில்‌ சம்பூரண ஆசீர்வாதம்‌ 
உண்டாயிருக்கும்‌. ஒரு தேசத்தில்‌. 
ஏழைகள்‌ பசியில்லாமல்‌ இருப்பதுதான்‌ 

த்‌ தேசம்‌ செழித்திருப்பதற்கு 


சர்வசிருஷ்டிகளையும்‌ 
பராமரிக்கிறார்‌. கர்த்தர்‌ 
நல்லவராகவே 


அந்தத்‌ 
அடையாளம்‌. 


கர்த்தர்‌ ஏழைகளை அப்பத்தினால்‌ 
திருப்தியாக்குகிறார்‌. வேதபண்டிதர்கள்‌ 
இந்த வாக்கியத்திற்கு ஆவிக்குரிய 
வியாக்கியானம்‌ கொடுக்கிறார்கள்‌. 
கர்த்தர்‌ நம்முடைய ஆத்துமாவை 
தம்முடைய வார்த்தையினாலும்‌, 
பிரமாணங்களினாலும்‌ திருப்தி 
யாக்குகிறார்‌. நம்முடைய ஆவிக்குரிய 
ஜீவியத்திற்கு கர்த்தர்‌ ஆவிக்குரிய 
போஜனத்தைக்‌ கொடுக்கிறார்‌. நம்முடைய 
உள்ளான மனுஷன்‌ புதுப்பிக்கப்பட 
வேண்டும்‌. போவிவக்கப்படவேண்டும்‌. 
ஆவியில்‌ எளிபையுள்ளவர்கள்‌. 
பாக்கியவான்கள்‌. கர்த்தர்‌ அவர்களுக்கு 
ஜீவஅப்பத்தைக்‌ கொடுக்கிறார்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மமம்‌ 


PUBLISHERS 


சாலொமோன்‌ கக்‌ 
ஜெபம்பண்ணியபோது. 
ஆசாரியர்கள்‌ நீதியைத்‌ “நாத்து 
உம்முடைய பரிசுத்தவான்கள்‌. 
கெம்பீரிப்பார்களாக” (சங்‌1325) என்று 
சொல்லி ஜெபம்பண்ணினார்‌. கர்த்தர்‌ 
சாலொமோனின்‌ ஜெபத்திற்குப்‌ 
பதில்கொடுக்கிறார்‌. “அதில்‌ 
ஆசாரியர்களுக்கு இரட்சிப்பை 
உடுத்துவேன்‌; அதிலுள்ள 
பரிசுத்தவான்கள்‌. மிகவும்‌ 
கெம்பீரிப்பார்கள்‌” (சங்‌ 132:6) என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. கர்த்தருக்குப்‌ 
பயந்து ஜீவிக்கிறவர்களுக்கு 
சரீரப்பிரகாரமான நன்மையும்‌ 
உண்டாகும்‌, ஆவிக்குரிய நன்மையும்‌ 
உண்டாகும்‌ 

கர்த்தருடைய ஆசாரியர்கள்‌. 
நீதியைத்‌ தரித்துக்கொள்ளவேண்டும்‌ 
என்று சாலொமோன்‌ விரும்பினார்‌. 
கர்த்தரோ, 'ஆசாரியர்களுக்கு 
இரட்சிப்பை உடுத்துவேன்‌” என்று 
வாக்குப்பண்ணுகிறார்‌. இரட்சிக்கப்‌ 
படுகிறவர்களை கர்த்தர்‌ தம்முடைய 
சபையிலே சேர்த்துக்கொள்வார்‌ 
அவர்களுக்கு இரட்சிப்பின்‌ வஸ்திரத்தை 
உடுத்தக்கொடுப்பார்‌. விசுவாசிகளாகிய 
நாம்‌ நீதியின்‌ வஸ்திரத்தையும்‌, 
இரட்சிப்பின்‌ வஸ்திரத்தையும்‌ 
தரித்துக்கொள்ள வேண்டும்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய பிள்ளைகளுக்கு இரட்சிப்பை 
உ துன்மார்க்கருக்கோ 
எட்கர்‌ உடுத்துகிறார்‌. 


தாவிதின்‌ கிரீடம்‌ பூக்கும்‌ 


தாவீதுக்காக ஒரு 
முனைக்கப்பண்ணுவேன்‌; 
நான்‌ அபிஷேகம்பண்ணுவித்தவனுக்காக 
ஒரு விளக்கை ஆயத்தம்பண்ணினேன்‌. 
அவன்‌: சத்துருக்களுக்கு 
வெட்கத்தை உடுத்துவேன்‌; 
அவன்மீதிலோ அவன்‌ கிரீடம்‌ 
பூக்கும்‌ என்றார்‌ (சங்‌ 182:17,18). 





ழ்‌ நவள 
யாய 


கர்த்தர்‌ இஸ்ரவேலை 
செய்ய, தாவீதையும்‌ அவருடைய 
குடும்பத்தாரையும்‌ தெரிந்துகொள்கிறார்‌. 
தாம்‌ தெரிந்துகொள்கிறவர்களை கர்த்தர்‌ 
ஆசீர்வதிக்கிறார்‌. கர்த்தர்‌ தாவீதுக்கு 
தம்முடைய ர்வாதத்‌ 
வாக்குப்பண்ணுகிறார்‌. 
(சீயோனிலே!  தாவீதுக்காக 
கொம்பை முளைக்கப்பண்ணுவேன்‌" 
13217) என்று 
வாக்கு'பண்ணுகிறார்‌ 
ராஜரீகம்‌ விருத்தியடையும்‌. 
நிலைத்திருக்கும்‌. 


கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து. 
இரட்சிப்பின்‌ கொய்பாகயிருக்கிறார்‌. 
கர்த்தர்‌ அந்தக்‌ கொம்பை உயர்த்துகிறார்‌. 
அதை முணைக்கப்பண்ணுகிறார்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய தாசனாகிய தாவீதின்‌ 
வீட்டிலே தாவீதுக்காக ஒரு கொம்பை 
முளைக்கப்பண்ணுகிறார்‌ கர்த்தர்‌ 
தாவீதுக்கு இன்னும்‌ அதிகமான 
ஆசீர்வாதங்களை வாக்குப்பண்ணுகிறார்‌. 
"நான்‌ அபிஷேகம்‌ பண்ணுவித்தவனுக்காக 
ஒரு விளக்கை ஆயத்தம்பண்ணினேன்‌" 
சங்‌. 13227) என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌ 


ஆளுகை 


ஆசீர்வாதத்தை 
“அங்கே 


ஒரு 
(சம்‌ 
ப்‌ 
தாவீதின்‌ 
அது 


“தேவரீர்‌ என்‌ விளக்கை ஏற்றுவீர்‌; 
என்‌ தேவனாகிய கர்த்தர்‌ என்‌ இருளை 
வெளிச்சமாக்குவார்‌” (சங்‌ 18:28) என்று 
தாவீது சொல்லுகிறார்‌. 
அபிஷேகம்பண்ணுகிற 
பிரகாசமாக ஸியும்‌. 
சந்ததியைக்‌ 
கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலத்தில்‌ ஒரு 
விளக்கு அணையும்போது மற்றொரு 
விளக்கு ஏற்றப்படும்‌ அந்த விளக்கு 
அணையும்போது, அதற்கு அடுத்த 
விளக்கு ஏற்றப்படும்‌ தேவனுடைய 
சமுகத்திற்கு முன்பாக விளக்கு எப்போதும்‌ 
எரிந்துகொண்டிருக்கும்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம 


PUBLISHERS 


தாவீது 
நிற்பார்‌ 
பின்பு, 
வேறொருவர்‌ 


தேவனுக்கு முன்பாக 

அவருடைய மரணத்திற்குப்‌ 
அவருடைய சந்ததியில்‌ 
றொ தேவனுக்கு முன்பாக 
நிற்பார்‌. கர்த்தர்‌ அவருக்காக ஒரு 
விளக்கை 


ஆயத்தம்பண்ணி 
வைத்திருக்கிறார்‌. தாவீதின்‌ 
குமாரனாகிய இயேசுகிறிஸ்துவே 
விளக்காகயிரு 


உலகத்திற்கு ளக மாயிரக்கறார்‌ இ 


தாவீதின்‌ சத்துருக்கள்‌ அவருக்கு. 
விரோதமாக சதிஆலோசனை 
பண்ணுகிறார்கள்‌. கர்த்தரோ 
அவர்களுக்கு வெட்கத்தை உடுத்துவதாக 
வாக்குப்பண்ணுகிறார்‌. அவர்களுடைய 
தீயஆலோசனைகள்‌ வாய்க்காதே 
போகும்‌. தாவீதின்‌ மீதிலோ, அவருடைய 
கிரீடம்‌ பூக்கும்‌ அவருடைய ராஜ்யம்‌ 
மேலும்‌ மேலும்‌ 
மகிமையுள்ளதாகயிருக்கும்‌. தாவீதின்‌ 
ராஜ்யம்‌ நிலைத்திருக்கும்‌. அது 
ம்‌. “செல்வம்‌ என்றைக்கும்‌ 
கிரீடம்‌ தலைமுறை 
i நிலைநிற்குமோ?" 
கிறிஸ்துவின்‌ 
என்றென்றும்‌, 

காலமாய்‌ நிலைத்து நிற்கும்‌. ள்‌ 
தம்முடைய பிள்ளைகளுக்காக 
ஆயத்தம்பண்ணி வைத்திருக்கிற 
கிரீடங்கள்‌ ஒருபோதும்‌ 

மங்கிப்போவதில்லை. 





ழ்‌ நள 
யாய 


முப்பத்து மூன்றாவது 
சகோதர சிநேகத்தை 
விவரிக்கிறது. சகோதரர்கள்‌ 
ஒருமித்து வாசம்பண்ணவேண்டும்‌. 
இஸ்ரவேலின்‌ பன்னிரண்டு 
'கோத்திரத்தாரும்‌, ஒன்றாகக்‌ கூடி வந்து. 
தாவீதை சமஸ்த  இஸ்ரவேலுக்கும்‌ 
ராஜாவாக ஆக்கினார்கள்‌. அந்த 
சந்தர்ப்பத்தில்‌ தாவீது இந்த 
சங்கீதத்தை எழுதியிருக்கிறார்‌. சகோதரர்‌ 
ஒருமித்து வாசம்பண்ணுகிறது நன்மையும்‌ 
இன்பமுமானது (சங்‌ 1334). சகோதரர்‌ 
ஒருமித்து வாசம்பண்ணுவதை தாவீது 
இரண்டு உவமைகளினால்‌ விவரிக்கிறார்‌ 
(சங்‌ 13323). சகோதரர்‌ ஒருமித்து 
வாசம்பண்ணும்‌ இடத்தில்‌ கர்த்தர்‌ 
தம்முடைய ஆசீர்வாதத்தையும்‌ ஜீவனையும்‌ 
கட்டளையிடுகிறார்‌ (சங்‌ 133:3). 


நூற்று 
சங்கீதம்‌ 
சுருக்கமாக 


(தாவீது பாடின ஆரோகண 
சங்கீதம்‌) 
சங்‌ 183 : 1-3 


சங்‌ 1831. இதோ, சகோதரர்‌ ஒருமித்து 
வாசம்பண்ணுகிறது. எத்தனை 
நன்மையும்‌ எத்தனை இன்பமுமானது? 


சுங்‌ 1982. அது ஆரோனுடைய சிரசின்‌ 
மேல்‌ ஊற்றப்பட்டு, அவனுடைய 
தாடியிலே வடிகிறதும்‌, அவனுடைய 
அங்கிகளின்மேல்‌ இறங்குகிறதுமான 
நல்ல தைலத்துக்கும்‌, 


சங்‌ 198.9. எர்மோன்மேலும்‌, சீயோன்‌ 
பர்வதங்கள்மேலும்‌ இறங்கும்‌ 
பனிக்கும்‌ ஒப்பாயிருக்கிறது; அங்கே. 
கர்த்தர்‌ என்றென்றைக்கும்‌ 
ஆசீர்வாதத்தையும்‌ ஜீவனையும்‌ 
கட்டனையிடுகிறார்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம 


PUBLISHERS 


சகோதரர்‌ ஒருித்தும்‌ 
வாசம்பண்ணவேண்டும்‌ அதே சமயத்தில்‌ 
அவர்கள்‌ ஒருவருக்கொருவர்‌ மிகவும்‌ 
நெருக்கமாகயிராமல்‌, சற்று தூரத்திலும்‌ 
இருக்கவேண்டும்‌. அதிக நெருக்கம்‌ 
இருந்தால்‌ மோதல்களும்‌ உரசல்களும்‌ 
உண்டாகும்‌. சகோதரர்‌ ஒருமித்து 
வாசம்பண்ணவேண்டும்‌. ஆனாலும்‌ 
சற்று இடைவெளி விட்டு 
வாசம்பண்ணும்போது பொறாமைகளும்‌, 
போட்டிகளும்‌ தவிர்க்கப்படும்‌ 
சகோதரர்‌ சமாதானமாய்‌ ஜீவிப்பதற்‌ 
கனகம்‌ ஜட நீ 


“ஆபிராமுடனே வந்த லோத்துக்கும்‌ 
ஆடுமாடுகளும்‌ கூடாரங்களும்‌ இருந்தன. 
அவர்கள்‌ ஒருமித்துக்‌ குடியிருக்க அந்தப்‌ 
பூமி அவர்களைத்‌ தாங்கக்கூடாதிருந்தது; 
அவர்களுடைய ஆஸ்தி 
மிகுதியாயிருந்தபடியால்‌, அவர்கள்‌ 
ஒருமித்து வாசம்பண்ண 
ஏதுவில்லாமற்போயிற்று. பிராமுடைய 
மந்தைமேய்ப்பருக்கும்‌ த்துடைய 
மந்தைமேய்ப்பருக்கும்‌ வாக்குவாதம்‌ 
உண்டாயிற்று. அக்காலத்திலே 
கானானியரும்‌ பெரிசியரும்‌ அத்தேசத்தில்‌ 
குடியிருந்தார்கள்‌. ஆபிராம்‌ லோத்தை 
நோக்கி: எனக்கும்‌ உனக்கும்‌, என்‌ 
மேய்ப்பருக்கும்‌ உன்‌  மேய்ப்பருக்கும்‌ 
வாக்குவாதம்‌ வேண்டாம்‌; நாம்‌ சகோதரர்‌. 
இந்தத்‌ தேசமெல்லாம்‌ உனக்குமுன்‌ 
இருக்கிறது அல்லவா? நீ 
என்னைவிட்டுப்‌ பிரிந்துபோகலாம்‌; நீ 
இடதுபுறம்‌ போனால்‌, நான்‌ வலதுபுறம்‌ 
போகிறேன்‌; நீ வலதுபுறம்‌ போனால்‌, நான்‌ 
இடதுபுறம்‌ போகிறேன்‌ என்றான்‌” 
(ஆதி 13:5-9 


சகோதரர்‌ 
வாசம்பண்ணுகிறது 
வாக்கியத்திற்கு 
வாசம்பண்ணுவது 
சொல்லாமல்‌, ஒரே இதோ 
ஒரே ஆத்துமாவோடும்‌, ஒரே 
நோக்கத்தோடும்‌ வாசம்பண்ணுவது 
என்று பொருள்‌ சொல்லவேண்டும்‌. 


ஒருமித்து 

ன்னும்‌ 
ஒரே ள்‌ 
என்று 





ழ்‌ யய] 
யாய 


நியாயாதிபதிகளின்‌ 
இஸ்ரவேலின்‌ 
கோத்திரத்தாரும்‌ பிரிந்திருந்தார்கள்‌. 
ஒவ்வொரு கோத்திரத்தாருக்கும்‌ 
வெவ்வேறு விதமான குறிக்கோள்களும்‌ 
நோக்கங்களும்‌ இருந்தன. 
அவர்களெல்லோரும்‌ 
சேர்ந்திருக்கிறார்கள்‌. 
இஸ்ரேலுக்கும்‌ 
உடன்படிக்கை 
தேசத்திலே 
அங்கு 
பன்னிரண்டு 
ஒன்றுகூடி 
ஆராதிக்கிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ 
தேவனுடைய 
வரும்போது 
வருகிறார்கள்‌. 
சமாதானம்‌ 
இதுவரையிலும்‌ 
இப்போது 
தாவீது 


காலத்தில்‌, 
பன்னிரண்டு, 


ராஜாவாயிருக்கிறார்‌. 
பெட்டி இஸ்ரவேல்‌ 
ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. 
இஸ்ரவேலின்‌ 

, . கோத்திரத்தாரும்‌ 
வந்து கர்த்தரை 
புத்திரர்‌ எல்லோரும்‌ 
ஆசரிப்புக்கூடாரத்திற்கு 
சந்தோஷமாய்‌ 
அவர்களுக்குள்‌ 
உண்டாயிருக்கிறது. 
பிரிந்திருந்தவர்கள்‌ 
ஒன்றுக டியிருக்கிறார்கள்‌. 
அவர்களுடைய ஒற்றுமையைப்‌ 
பார்த்து மிகவும்‌ சந்தோஷப்படுகிறார்‌. 
"இதோ, சகோதார்‌ ஒருமித்து 
வாசம்பண்ணுகிறது எத்தனை நன்மையும்‌ 
எத்தனை இன்பமுமானது?” 
(சங்‌ 133) என்று சொல்லுகிறார்‌. 


சகோதார்‌ 
வாசம்பண்ணுவது 


ஒருமித்து 
அதிக நன்மையானது. 
அதுவே அதிக இன்பமானது. இது 
நல்ல  தைலத்திற்கும்‌ பனிக்கும்‌ 
ஒப்பாயிருக்கிறது. கர்த்தர்‌ ஆரோனை 
தம்முடைய ஆசாரிய ஊழியத்திற்கு 
அபிஷேகம்பண்ணுகிறார்‌. மோசே 
ஆரோனுடைய சிரசின்மேல்‌ நல்ல. 
அபிஷேக தைலத்தை ஊற்றுகிறார்‌. 
அபிஷேக தைலம்‌ கர்த்தர்‌ சொன்ன 
பிரகாரம்‌  கூட்டிச்சேர்க்கப்பட்டிருக்கிறது. 
அபிஷேக தைலத்தைத்‌ திறக்கும்போது, 
அதிலிருந்து எல்லா திசையிலும்‌ 
நறுமணம்‌ பாவும்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்மா 


PUBLISHERS 


மோசே அபிஷேக தைலத்தை 
ஆரோனுடைய சிரசின்‌ மேல்‌ ஊற்றுகிறார்‌. 
ஆரோனுக்குப்பின்பு ஈரியராக 
அபிஷேகம்பண்ணப்பட்டவர்களின்‌ சிரசின்‌ 
மீதும்‌ அபிஷேக தைலம்‌ ஊற்றப்பட்டது. 
மோசே ஆரோனுடைய சிரசின்மீது 
அபிஷேக தைலத்தை தாராளமாயும்‌, 
அதிகமாயும்‌ ஊற்றுகிறார்‌. 
அவருடைய  தாடியிலே 
தாடியிலிருந்து 
அங்கிகளின்மேல்‌ 
அபிஷேக தைலம்‌ பரிசுத்தமானது. அது 
தேவனுடைய ஊழியத்திற்கென்று 
சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறது (சங்‌ 133:2) 


சகோதர சிநேகம்‌ 
தைலம்‌ போல 
ஒருமித்து 
சகோதரர்களுடைய 
சுத்தமாயிருக்கவேண்டும்‌. 
அன்பும்‌ ரிசுத்தமாயிருக்கவேண்டும்‌. 
அவர்களுடைய சகோதர்‌ அன்பு 
தேவனுக்கு  அற்பணிக்கப்பட்டதாயிருக்க 
வேண்டும்‌. தேவன்‌ பரிசுத்தமான 
அன்பை கனம்பண்ணுகிறார்‌. 
இயேசுகிறிஸ்து மனுக்குலத்தின்மீது 
அன்புகூர்ந்தார்‌. அவருடைய அன்பு 
பரிசுத்தமானது. கிறிஸ்துவின்‌ அன்பு 
சந்தோஷமான தைலத்திற்கு 
ஒப்பாயிருக்கிறது. 


நல்ல அபிஷேக 
இருக்கவேண்டும்‌, 
வாசம்பண்ணும்‌ 
இருதயம்‌ 
அவர்களுடைய 


ஆரோனும்‌ அவருடைய குமாரரும்‌, 
அபிஷேக தைலத்தால்‌ அபிஷேகம்‌ 
பண்ணப்பட்ட பின்பே கர்த்தருடைய 
ஊழியத்தைச்‌ செய்வதற்கு அனுமதிக்கப்‌ 
பட்டார்கள்‌. அபிஷேகம்பண்ணப்‌ 
படுவதற்கு முன்பு, ஆஸ்க்‌ கவ 
செய்வதற்கு அவர்களுக்கு அனுமதி 
கொடுக்கப்படவில்லை. கர்த்தரே நம்மை 
ஊழியத்திற்கு அபிஷேகம்‌ 
செய்திருக்கிறார்‌. நம்முடைய 
ஊழியத்தை அங்கீகரிக்கிறார்‌. கர்த்தர்‌ 
நம்மை அபிஷேகம்பண்ணவில்லை. 
யென்றால்‌, நம்முடைய 
ஊழியத்தை அவர்‌ அங்கீகரிக்கமாட்டார்‌. 





ழ்‌ நள 
யாய 


நம்மிடத்தில்‌ தேவனுடைய 
இருக்கவேண்டும்‌. அன்பு 
யென்றால்‌ நமக்கு ஒன்றுமில்லை. 
மனுஷர்‌ ம்‌ 

களையும்‌ 

எனக்கிராவிட்டால்‌, 

வெண்கலம்‌ போலவும்‌, 

கைத்தாளம்‌ போலவும்‌ 

நான்‌ தீர்க்கதரிசன 
உடையவனாயிருந்து, 

இரகசியங்களையும்‌, சகல அறிவையும்‌ 
அறிந்தாலும்‌, மலைகளைப்பேர்க்கத்தக்க 
சகல விசுவாசமுள்ளவனாயிருந்தாலும்‌ 
அன்பு எனக்கிராவிட்டால்‌ நான்‌ 
ஒன்றுமில்லை. எனக்கு உண்டான 
யாவற்றையும்‌ நான்‌ அன்னதானம்‌ 
பண்ணினாலும்‌ என்‌ சரீரத்தைச்‌ 
சுட்டெரிக்கப்படுவதற்குக்‌ கொடுத்தாலும்‌, 
அன்பு எனக்கிராவிட்டால்‌ எனக்குப்‌ 
பிரயோஜனம்‌ ன்றுமில்லை'" 
(கெரி 134-2) ட்‌ 


சகோதர சிநேகம்‌ எர்மோன்மேலும்‌, 
சீயோன்‌ பர்வதங்கள்மேலும்‌ இறங்கும்‌ 
பனிக்கு ஒப்பாயிருக்கிறது (சங்‌ 133:3). 
சகோதர சிநேகம்‌ இருக்குமிடத்தில்‌ 
அதிகமான சந்தோஷமும்‌. அதிகமான 
ஆசீர்வாதமும்‌ தங்கியிருக்கும்‌ பனி 
பெய்யும்போது. பனித்துளிகள்‌ 
வானத்திலிருந்து ஏராளமாய்‌ விழும்‌. 
அவற்றை எண்ணி முடியாது. சகோதரர்‌ 
ஒருமித்து வாசம்பண்ணுகிற போது, 
அங்கு பனித்துளிகளைப்போல, 
நன்மையும்‌ இன்பமும்‌ ஏராளமாயிருக்கும்‌. 
பனிபெய்யும்போது உஷ்ணம்‌ குறைந்து 
குளிர்ச்சி உண்டாகும்‌ சகோதார்‌ 
ஒருவேளை ஒருவருக்கொருவர்‌ 
கோபமாயும்‌, விரோதமாயும்‌ இருக்கலாம்‌. 
மத்திபிலே சகோதர 
நிலைத்திருக்கும்போது, 
கோபமும்‌ விரோதமும்‌ அவர்களைவிட்டு 
நீங்கி, அவர்களுக்குள்‌ சந்தோஷமும்‌, 
சமாதானமும்‌ உண்டாகும்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை 


பூமியிலுள்ள காற்றை பனி குளிர்ச்சி 
அது. காற்றை 

நம்முடைய இருதயம்‌ 
கடினமாகயிருக்கும்போது, சகோதர 
சிநேகம்‌ அதை மென்மையாக்குகிறது. 
நம்முடைய இருதயத்தைப்‌ 
பக்குவப்படுத்துகிறது. தேவனுடைய 
வார்த்தையின்‌ வித்தை நம்முடைய 
இருதயம்‌ சந்தோஷமாய்‌ 
ஏற்றுக்கொள்கிறது. தாவீது 
பனியைப்பற்றிச்‌ சொல்லும்போது, 
எர்மோன்‌ சீயோன்‌ 
பர்வதங்கள்மேலும்‌ இறங்கும்‌ பனி 
என்று சொல்லுகிறார்‌. எர்மோன்‌ 
என்பது பொதுவான பர்வதம்‌. 
சீயோன்‌ என்பது கர்த்தருடைய பர்வதம்‌, 


மேலும்‌ 


எர்மோன்‌ மேல்‌ பனி 
என்னும்‌ வாக்கியம்‌, 
பிரபஞ்சத்திலுள்ள 
சிநேகத்தோடு 
குறிப்பிடுகிறது. 
ஜனங்கள்‌ 
ஒருமித்து 
அவர்களுடைய 
நன்மையும்‌ இன்பமும்‌ 
அவர்கள்‌ மத்தியிலே 
சமாதானமும்‌ நிரம்பியிருக்கும்‌. 
சீயோன்‌ பர்வதங்கள்மேல்‌ பனி 
இறங்குவது என்னும்‌ வாக்கியம்‌, 
கர்த்தருடைய பிள்ளைகள்‌ சகோதர 
சிநேகத்தோடு ஒருமித்து 
வாசம்பண்ணுவதைக்‌ குறிப்பிடுகிறது 
சீயோன்‌ பர்வதம்‌ கர்த்தருடைய பரிசுத்த 
பர்வதம்‌ இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 
கர்த்தருடைய பரிசுத்த ஜனங்கள்‌. 
கர்த்தருடைய பரிசுத்தவான்கள்‌ தங்கள்‌ 
'வியத்தில்‌ யின்‌ கனியை 


ளிப்படுத்தவேண்டும்‌. 


இறங்குவது 
இந்தப்‌ 
மனுபுத்திரர்‌ சகோதர 
ஜிவிப்பதைக்‌ 
உலகப்பிரகாரமான 
சகோதர சிநேகத்தோடு 
வாசம்பண்ணும்போது, 
சமுதாயத்தில்‌ 
உண்டாயிருக்கும்‌. 
சந்தோஷமும்‌ 





ழ்‌ நயனா 
யாய 


தேவன்‌ நம்மை தம்முடைய 


சாயலாக சிருஷ்டித்திருக்கிறார்‌. 
தேவபிள்ளைகளாகிய நம்மிடத்தில்‌ 
தேவனுடைய சுபாவம்‌ காணப்படவேண்டும்‌. 
கர்த்தர்‌ அன்பாகவே இருக்கிறார்‌ 
கர்த்தருடைய பிள்ளைகளாகிய 
நாமும்‌ அன்பாகவே இருக்கவேண்டும்‌. 
நேசிக்கிற ஜனங்கள்‌ ஆசிர்வதிக்கப்பப்‌. 
ஜனங்கள்‌. தங்கள்‌ சகோதாரை 
நேசிக்கிறவர்களை கர்த்தர்‌ 
,சீர்வதிக்கி! குர்‌ டய 
ஆர்வக்‌ ட பதித்த 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம 


PUBLISHERS 


கர்த்தருடைய பிள்ளைகள்‌ சகோதர 
சிநேகத்தோடு ஒருமித்து 
வாசம்பண்ணும்போது, அங்கு கர்த்தர்‌ 
என்றென்றைக்கும்‌ ஆசீர்வாதத்தையும்‌ 
ஜீவனையும்‌ கட்டளையிடுகிறார்‌. சகோதர 
சிநேகத்திலம்‌. சகோதர அன்பிலும்‌ 
வாசம்பண்ணுகிறவர்கள்மீது கர்த்தருடைய 
ஆசீர்வாதம்‌ என்றென்றைக்கும்‌. 
தங்கியிருக்கும்‌. இதுவே ஆசீர்வாதங்கள்‌ 
எல்லாவற்றிற்கும்‌ மேலான. பிரதான 
ஆசிர்வாதம்‌. சகோதர சிநேகத்தோடு, 
ஒருமித்து வாசம்பண்ணுகிறவர்‌ 

கர்த்தருக்குள்‌ வாசம்பண்ணுகிறார்கள்‌. 
அவர்கள்‌ இந்தப்‌ பூமியில்‌ 
வாசம்பண்ணினாலும்‌, பரலோகத்தில்‌ 
வாசம்பண்ணும்போது கிடைக்குகிற 
ஆசீர்வாதங்களை, இந்தப்‌ 


பிரபஞ்சத்திலேயே பெற்று 
க (சங்‌ 133:3). 





ழ்‌ நயனா 
யாய 


சங்கீதப்புஸ்தகத்திலே பதினைந்து 
சங்கீதங்களுக்கு “ஆரோகண சங்கீதம்‌” 
என்னும்‌ தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 
நூற்று முப்பத்து நான்காவது சங்கீதம்‌ 
ஆரோகண. சங்கீதங்களில்‌ கடைசி 
சங்கீதமாகும்‌. ஆரோகண சங்கீதத்திற்கு 
முடிவுரையாக இந்த சங்கீதம்‌ 
எழுதப்பட்டிருக்கிறது கர்த்தருடைய 
ஊழியக்காரர்‌ இராக்காலத்திலும்‌ 
தங்களுடைய ஊழியங்களை 
நிறைவேற்றவேண்டும்‌. பகல்பொழுதிலே 
செய்யவேண்டிய ஊழியத்தை முடித்த 
பின்பு, இராக்காலத்திலே செய்ய 
வேண்டிய ஊழியத்தையும்‌ 
நிறைவேற்றவேண்டும்‌. 


இந்த சங்கீதம்‌ ஒரு 
உரைநடையைப்போல எழுதப்பட்டிருப்பதாக 
வேதபண்டிதர்கள்‌ ள்‌ 
கர்த்தருடைய ஆலயத்திலே 
ஆசாரியர்களும்‌, லேவியர்களும்‌ 
இரவுவேளையிலே ஜாமக்காரர்களாக 
நின்று கொண்டிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
தேவாலயத்தை காவல்காக்கிறார்கள்‌. 
இராக்காலங்களில்‌ கர்த்தருடைய 
ஆலயத்தில்‌ நிற்கிற இந்த 
ஊழியக்காரர்கள்‌,, தங்களுடைய 
பொழுதை சும்மா போக்கிவிடக்கூடாது. 
ஜாமத்திலே. அவர்கள்‌ 
சும்மாயிருக்கக்கூடாது. அவர்கள்‌. 
கர்த்தரை 

12442). 
லயத்திலே, 
இண்ககாங்களிலே, பிரதான ன்றன 
அல்லது. ஜாமக்காரருக்கு தலைவரோ, 
கர்த்தரைத்‌ துதிக்கிறவர்களை 
ஆசீர்வதிக்கிறார்‌ (சங்‌ 134:3) 


ப 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம்மா 


PUBLISHERS 


(ஆரோகண சங்கீதம்‌) 
சண்‌ 134 : 1-8 


சங்‌ 1844. இதோ, இராக்காலங்களில்‌ 
கர்த்தநுடைய ஆலயத்தில்‌ நிற்கும்‌ 
கர்த்தரின்‌. ஊழியக்காரரே, 
'நீங்களெல்லாரும்‌ கர்த்தரை 
ஸ்தோத்திரியுங்கன்‌. 


சங்‌ 1842. உங்கள்‌ கைகளைப்‌ 
பரிசுத்த ஸ்தலத்திற்கு நேராக 
எடுத்து, கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள்‌. 


சங்‌ 1948. வானத்தையும்‌ பூமியையும்‌ 
உண்டாக்கின கர்த்தர்‌ சீயோனிலிருந்தூ 
உன்னை ஆசீர்வதிப்பாராக. 


நம்முடைய தேவனாகிய கர்த்தர்‌ 
நம்மை ஆசீர்வதிக்கிற 
தேவனாகயிருக்கிறார்‌. கர்த்தருடைய 
ஊழியக்காரர்கள்‌ எல்லோரும்‌ அவரை 
ஸ்தோத்திரிக்கவேண்டும்‌. இந்த 
சங்கீதத்தில்‌, “கர்த்தருடைய ஊழியக்காரர்‌" 
என்னும்‌ வாக்கியம்‌, கர்த்தருடைய பரிசுத்த 
ஸ்தலத்திலே ஊழியம்‌ செய்கிற 
லேவியரைக்‌ குறிக்கும்‌ என்று 
வேதபண்டிதர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌ 
லேலியர்களில்‌ கர்த்தருடைய 
ஆலயத்தில்‌, இராக்காலத்திலே 
நின்று ஊழியம்‌ செய்கிறார்கள்‌. 
இவர்கள்‌ தேவாலயத்திலுள்ள பரிசுத்த 
பணிமுட்டுக்களையெல்லாம்‌. காவல்‌ 
க்கிறார்கள்‌. 


சிலர்‌, 


பணிமுட்டுக்‌ 


பசும்பொன்னால்‌ 


தேவாலயத்திலுள்ள 
களில்‌ பல 


செய்யப்பட்டிருக்கிறது. அவையெல்லாம்‌ 
விலையுயர்ந்த ஜக்வரியங்களாகும்‌. 
தேவாலயத்தின்‌ பொருட்களை யாரும்‌ 
கொள்ளையிட்டுவிடக்கூடாது. அவற்றை 
பரிசுத்த குலைச்சல்‌ ஆக்கிவிடவும்‌ கூடாது. 
இதற்காக கர்த்தருடைய ஆலயத்திலே 
லேவியர்கள்‌ பகற்காலங்களிலும்‌, 
இராக்காலங்களிலும்‌ நின்று காவல்‌ 
காப்பது வழக்கம்‌. 





ழ்‌ நள 
யாய 


கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி 
ஆலயத்திலே மகா பரிசுத்த ஸ்தலத்தில்‌ 
வைக்கப்பட்டிருக்கிறது. அது 
திரைச்சீலைகளால்‌  மூடப்பட்டிருக்கிறது. 
லேவியர்கள்‌ உடன்படிக்கை பெட்டியையும்‌ 
காவல்காக்கவேண்டும்‌. பிரதான 
ஆசாரியர்‌ மாத்திரமே மகாபரிசுத்த 
ஸ்தலத்திற்குள்‌ பிரவேசிக்க முடியும்‌. 
மற்றவர்கள்‌ யாரும்‌ அதற்குள்‌. 
பிரவேசித்துவிடாதவாறு, லேவியர்கள்‌. 


மகாபரிசுத்த _ ஸ்தலத்தைக்‌ கவனமாய்க்‌ 
காவல்காக்கவேண்டும்‌. 


தேவாலயத்திலே விளக்குத்தண்டின்‌ 
மீது விளக்குகள்‌ எரிந்துகொண்டிருக்கும்‌. 
கர்த்தருடைய ஆஃயத்திலுள்ள 
விளக்குகள்‌ எப்போதும்‌ ஸிந்து 
கொண்டிருக்கவேண்டும்‌. எண்ணெய்‌ 
இல்லாமல்‌ விளக்கு அணைந்துவிடக்‌ 
கூடாது. விளக்கு மங்கியெரியும்போது, 
லேலியர்கள்‌ விளக்கின்‌ திரியை 
தீண்டிவிடவேண்டும்‌. விளக்குத்தண்டில்‌ 
எண்ணெய்‌ குறையும்போது லேலியர்கள்‌ 
அதில்‌ எண்ணெய்‌ ஊற்றவேண்டும்‌ 
இராக்காலங்களில்‌ காவல்காக்கிற 
லேனியர்கள்‌ விளக்குத்தண்டையும்‌ 
அதில்‌ எரிகிற விளக்குகளையும்‌ 
பராமரிக்கவேண்டும்‌ 


கர்த்தருடைய ஆலயத்தில்‌ பலிபீடம்‌ 
இருக்கிறது. பலிபீடத்தில்‌ எப்போதும்‌ 
அக்கினி எரிந்துகொண்டிருக்கவேண்டும்‌. 
பலிபீடத்தின்‌ அக்கினி அணைந்துவிடக்‌ 
கூடாது. அதையும்‌  லேனியர்கள்‌ 
பராமரிக்கவேண்டும்‌. லேலியர்கள்‌ 
தேவாலயத்திலே நின்று 
காவல்காக்கும்போது, பக்தியுள்ள. 
தர்கள்‌ அவர்களோடுகூட 
தேவாகயத்தில அமர்ந்திருப்பது வழக்கம்‌. 
அன்னாள்‌ என்னும்‌ தீர்க்கதரிசி 
தேவாலத்தைவிட்டு 
இரவும்‌ பகலும்‌ 
ஜெபம்பண்ணி, 
கொண்டிருந்தாள்‌ 
லூக்கா... எழுதின 
எழுதப்பட்டிருக்கிறது 


(லூக்‌ 237) 
சுவிசேஷத்தில்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ODNENIS 


PUBLISHERS 


இராக்காலங்களில்‌ 
நிற்கும்‌ 


ஆலயத்தில்‌ 
ஊழியக்காரர்‌ 
ஸ்தோத்திரிக்கலேண்டும்‌. 
கைகளைப்‌ பரிசுத்த ஸ்தலத்திற்கு நேராக 
எடுத்து, கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள்‌” 
(சங்‌ 1342) என்று சங்கீதக்காரர்‌ 
சொல்லுகிறார்‌. புதிய ஏற்பாட்டுக்‌ 
காலத்து விசுவாசிகளாகிய நாமும்‌ 
கர்த்தரை ஸ்தோத்திரம்பண்ணவேண்டும்‌. 
நம்முடைய கர்த்தருக்கு நாம்‌. 
ஆசாரியரும்‌, லேலியராயும்‌ 
இருக்கிறோம்‌. “அவர்களிலும்‌ சிரை 
ஆசாரியராகவும்‌ லேவியராகவும்‌ 
[கொள்வேன்‌ என்று கர்த்தர்‌ 
பொதி (ஏசா ன்ட்‌ ப்ட்‌ 


கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம்‌ 
எல்லோருமே கர்த்தரின்‌ ஊழியக்காரர்கள்‌. 
கர்த்தருடைய வீட்டில்‌, அவருடைய 
பரிசுத்த ஸ்தலத்தில்‌ அவரை 
ஸ்தோத்திரிப்பதற்கு நமக்கும்‌ ஒரு 
இடமுண்டு. கர்த்தரை 
ஸ்தோத்திரிக்கிறவர்களின்‌ பெயர்‌ 
அட்டவணையில்‌ நம்முடைய பெயரும்‌ 
எழுதப்பட்டிருக்கிறது. நாம்‌ 
கர்த்தரை ஸ்தோத்திரம்பண்ணுவதற்காக 
அவருடைய பரிசுத்த சமுகத்திற்கு 
முன்பாக நிற்கிறோம்‌. நம்முடைய கைகளை 
பரிசுத்த ஸ்தலத்திற்கு நேராக எடுத்து, 
நாம்‌ கர்த்தரை ஸ்தோத்திரம்பண்ணா 
வேண்டும்‌. 


நம்முடைய கைகளை பரிசுத்த 
ஸ்தலத்திற்கு நேராக எடுக்கும்போது. 
நாம்‌ கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
ஜெபிக்கிறோம்‌, அவரை துதிக்கிறோம்‌, 
ம்‌ பொருத்தனைகளை 

கர்த்தருடைய 





ழ்‌ மயான 
யய 


நாம்‌ கர்த்தரை ஸ்தோத்திரம்‌ 
பண்ணும்போது, கர்த்தர்‌ நம்மை 
ஆசிர்வதிக்கிறார்‌. கர்த்தர்‌ நமக்கு 
நன்மையான ஈவுகளைத்‌ தருகிறார்‌. நாம்‌ 
க சமுகத்தில்‌ வந்து 

கர்த்தருடைய 
ஆசீர்வாதங்களைப்‌ பெற்றுக்கொள்ள 
வேண்டும்‌ என்று விரும்பவேண்டும்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 





விரிவுரை மமம்‌ 


ரிம்‌ 


கர்த்தருடைய 
மெய்யான 
கர்த்தர்‌ நம்மை 
நாம்‌ மெய்யாகவே 
பட்டிருப்போம்‌. நம்முடைய 
கர்த்தர்‌ வானத்தையும்‌ பூமியையும்‌ 
உண்டாக்கினவர்‌. அவர்‌ “சீயோனிலிருந்து 
உன்னை ஆசீர்வதியாராக' 


என்‌) 
சங்கீதக்காரர்‌ சொல்லுகிறார்‌ (சங்‌ 134:3). 


ஆசீர்வாதமே நமக்கு 
சந்தோஷத்தைத்‌ தரும்‌, 
ஆசீர்வதிக்கும்போது, 

ஆசீர்வதிக்கப்‌ 


ழ்‌ நள 
யாய 


நூற்று முப்பத்து ஐந்தாவது 
சங்கீதத்திற்கு அல்லேலூயா கீதம்‌" 
என்னும்‌ தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 
இந்த சங்கீதத்தின்‌ ஆரம்பத்தில்‌ 
கர்த்தருடைய நாமத்தைத்‌ துதிப்பதற்கு 
சங்கீதக்காரர்‌ நமக்கு அழைப்பு 
கொடுக்கிறார்‌ (சங்‌ 1359-3). கர்த்தரை 
என்னென்ன காரியங்களுக்கெல்லாம்‌ 
துதிக்கவேண்டும்‌ என்னும்‌ 
அட்டவணையும்‌ இந்த சங்கீதத்தில்‌ 
உள்ளது. கர்த்தர்‌ யாக்கோபின்‌ தேவன்‌ 
(சங்‌. 1354). கர்த்தர்‌ எல்லா 
தேவர்களுக்கும்‌ மேலானவர்‌ (சங்‌ 13555). 
சர்வலோகத்திற்கும்‌ தேவனே 
கர்த்தராயிருக்கிறார்‌ (சங்‌ 1357), 
இஸ்ரவேலின்‌ சத்துருக்களுக்கு கர்த்தர்‌ 
மகாபயங்கரமானவர்‌ (சங்‌ 135 
இஸ்ரவேல்‌ ஜனத்தாருக்கு 
கிருபையும்‌ இரக்கமும்‌ 
(சங்‌ 12-14). 
ஜீவனுள்ளவர்‌. விக்கிரகங்கள்‌ பொய்யும்‌ 
மாயையுமாயிருக்கிறது (சங்‌ 
எல்லோரும்‌ கர்த்தரைத்‌ துதிக்கவேண்டும்‌ 
என்னும்‌ ஆலோசனையோடு இந்த 
சங்கீதம்‌ நிறைவுபெறுகிறது 
(சங்‌ 13519-21). 


கர்த்தரைத்‌ துதியுங்கள்‌ 
சங்‌ 185 : 1-4 


சங்‌ 185:1. அல்லேலூயா, கர்த்தருடைய 
நாமத்தைத்‌ துதியுங்கள்‌; கர்த்தரின்‌ 
ஊழியக்காரரே, துதியுங்கள்‌. 

கங்‌ 1852. கர்த்தருடைய வீட்டிலும்‌, 
நமது தேவனுடைய ஆலயப்‌ 
யிராகாரங்களிலும்‌ 'நிற்கிறவர்கனே, 
கர்த்தரைத்‌ துதியுங்கள்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை OCDNENIS 


PUBLISHERS 


சன்‌ 1853. கர்த்தர்‌ நல்லவர்‌; 
அவருடைய நாமத்தைக்‌ கீர்த்தனம்‌. 
பண்ணுங்கள்‌; அது இன்பமானது. 


சங்‌ 1854. கர்த்தர்‌ யாக்கோயைத்‌ 
தமக்காகவும்‌, இஸ்ரவேலைத்‌ தமக்குச்‌. 
சொத்தமாகவும்‌ தெரித்துகொண்டார்‌. 


கர்த்தரைத்‌ துதிப்பது நம்முடைய 
கடமை... நாம்‌ கர்த்தருடைய நாமத்தைத்‌ 
துதிக்கவேண்டும்‌. “கர்த்தரைத்‌ 
துதியுங்கள்‌" என்று சங்கீதக்காரர்‌ திரும்ப 
திருடர்‌ சொல்லுகிறார்‌. கர்த்தர்‌ நமக்கு 
செய்த நன்மைகளையெல்லாம்‌. 
நினைவுகூர்ந்து, நாம்‌. அவரை 
நன்றியோடு துதிக்கவேண்டும்‌. அது 
மாத்திரமல்ல, கர்த்தருடைய 
குணாதிசயங்களை நாம்‌ தியானித்துப்‌ 
பார்த்து அவரைத்‌ துதிக்குவேண்டும்‌. 
மேலும்‌ கர்த்தர்‌ நமக்கு நன்மை 
செய்வதுபோலவே, பிறருக்கும்‌ நன்மை 
செய்வதை நினைவுகூர்ந்து அவரைத்‌ 
துதிக்கவேண்டும்‌ 
கர்த்தருடைய ஊழியக்காரர்‌ 
எல்லோரும்‌ கர்த்தரைத்‌ துதிக்கவேண்டும்‌ 
ஆசாரியரும்‌ கேனியரும்‌. கர்த்தருடைய 
ட்டில்‌ நின்று ஊழியம்‌ செய்கிறார்கள்‌. 
பக்தியுள்ள இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
எல்லோரும்‌, தேவனுடைய 
ஆலயப்பிரகாரங்களில்‌ நின்று கர்த்தரைத்‌ 
க்கிறார்கள்‌. சங்கீதக்காரர்‌ இதுபற்றிச்‌ 
அல்லேலூயா, 
கர்த்தருடைய நாமத்தைத்‌ துதியுங்கள்‌; 
கர்த்தரின்‌ ஊழியக்காரரே துதியுங்கள்‌. 
கர்த்தருடைய வீட்டிலும்‌ நமது 
தேவனுடைய  ஆஃயப்பிராகாரங்களிலும்‌ 


நிற்கிறவர்களே, எத்தன ரத்‌ துதியுங்கள்‌' 
(சங்‌ 135,2) என்று சொல்லுகிறார்‌. 


கர்த்தர்‌ யாக்கோபை தமக்காகவும்‌, 
இஸ்ரவேலைத்‌ தமக்குச்‌ சொந்தமாகவும்‌ 
தெரிந்துகொண்டார்‌. யாக்கோபும்‌ 
இஸ்ரவேலும்‌ கர்த்தரைத்‌ 
அகள்க்‌. அவர்களுடைய 
கடமை அவர்களுக்குக்‌ 
கிடைத்திருக்கிற பயனான சிலாக்கியம்‌. 
கர்‌ ல்லவர்‌. ர்‌ எல்லோ 
வற்‌ ந ர்‌ 





ழ்‌ நள 
ஈயா 


கர்த்தருடைய நன்மையே அவருடைய 
மகிமையாயிருக்கிறது. நாம்‌ கர்த்தரை 


நாம்‌ கர்த்தருடைய நாமத்தைக்‌ 
கீர்த்தனம்பண்ணவேண்டும்‌. அதுவே 
நமக்கு இன்பமானது. கர்த்தருடைய 
நாமத்தைக்‌ கீர்த்தனம்பண்ணுவது நமக்கு 
ஆதாயம்‌. வேலைக்கு சம்பளம்‌ என்று 
இல்லாமல்‌, வேலையே சம்பளமாகயிருக்கும்‌ 
போது, அதுவே ஆசீர்வாதம்‌. 
கர்த்தரைத்‌ துதிப்பதினால்‌ நமக்கு 
நன்மை உண்டாகும்‌. என்று 
சொல்லுவதற்கு பதிலாக, கர்த்தரைத்‌ 
நப்பதே நமக்கு நன்மையாயிருக்கி 
தன இனா தன ம்‌ 


கர்த்தர்‌ பெரியவர்‌ 
சங்‌ 185 : 5-7 


சுங்‌ 185:5, கர்த்தர்‌ பெரியவர்‌ என்றும்‌, 
நம்முடைய ஆண்டவர்‌ எல்லா 
தேவர்களுக்கும்‌ மேலானவர்‌ என்றும்‌ 
நான்‌ அறிவேன்‌. 


சன்‌ பதம. வனத்திறாம்‌. முகிலும்‌ 
சழுத்திரங்களிலும்‌, 

ஆழங்களிலும்‌, கர்த்தர்‌ க்கள்‌ 
சித்தமானதையெல்லாம்‌ செய்கிறார்‌. 


சுங்‌ 1857. அவர்‌ பூமியின்‌ 
கடையாந்தரங்களிலிருத்து மேகங்களை 
எழும்பப்பண்ணி, மழையுடன்‌ 
மின்னலையும்‌ உண்டாக்கி, காற்றைத்‌ 
தமது பண்டசாலைகளிலிருத்த 
புறப்படப்பண்ணுகிறார்‌. 


சங்கீதக்காரர்‌ கர்த்தருடைய 
நன்மையை விரிவாகச்‌ சொல்லுகிறார்‌ 
கர்த்தர்‌ ரி பட்ட நினைத்து, 
நாம்‌ நன்றியுள்ள. 
இருதயத்தோடும்‌, சந்தோஷத்தோடும்‌ 
துதிக்கவேண்டும்‌. கர்த்தர்‌ நன்மை 
செய்கிறவர்‌ இது அவருடைய 
சுபாவம்‌. நல்லவராகிய 
பெரியவராகவும்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்மா 


PUBLISHERS 


அவர்‌ மகிமையும்‌ 
உள்ளவராகவும்‌ 
சங்கீதக்காரர்‌ கர்த்தரைப்பற்றிச்‌ 
சொல்லும்போது, “கர்த்தர்‌ பெரியவர்‌ 
என்றும்‌ நம்முடைய ஆண்டவர்‌ எல்லா 
தேவர்களுக்கும்‌ மேலானவர்‌ என்றும்‌ நான்‌ 
அறிவேன்‌” (சங்‌ 135) 
சொல்லுகிறார்‌. 

கர்த்தர்‌ சர்வவியாபகர்‌. கர்த்தரை 
காலத்தால்‌ கட்டுப்படுத்த முடியாது. 
கர்த்தருக்கு கட்டுப்பாடுகள்‌ 
எதுவுமேயில்லை. கர்த்தர்‌ ஒரே 
நேரத்தில்‌ எல்லா... இடங்களிலும்‌. 
இருக்கிறவர்‌. கர்த்தருடைய வல்லமையும்‌. 
பெரியது. அவர்‌ சர்வவல்லமையுள்ளவர்‌. 
கர்த்தர்‌. தமக்கு சித்தமானது 
எல்லாவற்றையும்‌ செய்கிறார்‌. கர்த்தரால்‌ 
செய்ய முடியாத காரியம்‌ எதுவுமில்லை. 
கர்த்தருடைய கிரியைகள்‌ பூமியில்‌ 
மாத்திரமே நடைபெறும்‌ என்று 
அவருடைய வல்லமையை மட்டுப்படுத்த 
முடியாது. “வானத்திலும்‌ பூமியிலும்‌ 
சமுத்திரங்களிலும்‌ எல்லா ஆழங்களிலும்‌, 


கர்த்தர்‌ தமக்குச்‌ சித்தமானதையெல்லாம்‌. 
செய்கிறார்‌” (சங்‌ 1350), 


தேவனுடைய 
சங்கீதக்காரர்‌ 
எடுத்துக்காட்டைச்‌ 
கர்த்தருக்கு 
அதிகாரமுள்ளது. 
வல்லமைகளெல்லாம்‌. 
மகத்துவத்திற்கு 
அவையெல்லாம்‌. 
தங்கள்‌ 
கொண்டன. 
வல்லமைக்காக 
சார்ந்திருக்கின்றன. 

இயற்கையில்‌ நடைபெறும்‌ ஒவ்வொரு 
சம்பவங்களையும்‌ தேவனே தம்முடைய 
தெய்வீக ஆலோசனையில்‌ 
திட்டமிட்டிருக்கிறார்‌. தேவனுடைய 
திட்டத்தின்‌ பிரகாரமாகவே இயற்கை 
இயங்குகிறது. கர்த்தர்‌ தமது 
வல்லமையினால்‌ இயற்கையின்‌ 
பிரமாணங்களைப்‌ பாதுகாக்கிறார்‌. 


சர்வவல்லமைக்கு 


கு ஒரு 
சொல்லுகிறார்‌. 
இயற்கையின்மீது 
இயற்கையின்‌ 
தேவனுடைய 

சாட்சி கொடுக்கிறது 
தேவனிடமிருந்தே. 


வல்லமைகளைப்‌ 
அவை 


பெற்றுக்‌ 
தங்கள்‌ 


தேவனையே 





ழ்‌ நள 
ஈயா 


கர்த்தர்‌ தமது வல்லமையினால்‌ பூமியின்‌ 
கடையாந்தரங்களிலிருந்து மேகங்களை 
எழுர்பப்பண்ணுகிறார்‌. 

மழையுடன்‌ 

உண்டாக்குகிறார்‌. கர்த்தர்‌ காற்றை தமது 
பண்டசாலைகளிலிருந்து 
புறப்படப்பண்ணுகிறார்‌. 


இந்தப்‌ பூமியின்மீது சூரியனின்‌ 
உஷ்ணம்படும்போது, பூமியிலுள்ள 
தண்ணீர்‌ ஆவியாகி மேலே செல்லுகிறது. 
இது சூரியனின்‌ தனிப்பட்ட 
வல்லமையல்ல. இதுவும்‌ தேவனுடைய 
வல்லமையே. சூரியன்‌ தன்னுடைய 
சக்தியை கர்த்தரிடமிருந்தே 
பெற்றுக்கொள்கிறது பூமியிலிருந்து 
மேகங்கள்‌ மேலே எழும்பி வானத்திற்குப்‌ 
போவதும்‌, வானத்திலுள்ள மேகங்கள்‌ 
பூமிக்கு மழையாகத்‌ திரும்பி வருவதும்‌ 
தேவனுடைய வல்லமையினால்‌ 
நடைபெறுகிற செயல்‌. பூமியில்‌ மழை 
பெய்யும்போது. பூமி அதனால்‌ 
ஆசீர்வதிக்கப்படுகிறது. தாவரங்கள்‌ 
வளருகிறது. பூமி பசுமையாயிருக்கிறது. 
கனிவிருட்சங்கள்‌ தங்கள்‌ கனிகளைத்‌ 
தருகிறது. தானியப்பமிர்கள்‌ 
அறுவடையைத்‌ தருகிறது. கர்த்தரே 
மழையுடன்‌ மின்னலை உண்டாக்குகிறவர்‌. 


கர்த்தர்‌ வானத்திலுள்ள மேகத்தை 


அதிலுள்ள 
பொழிகிறது. 
மனுஷருடைய 


குலுக்குகிறார்‌. அப்போது 
மேகம்‌ மழையாக கீழே 
நெருப்பும்‌ தண்ணீரும்‌ 
ஜீவாதாரத்திற்குத்‌. தேவையானவை. 
இதையும்‌ கர்த்தரே நமக்குக்‌ 
கொடுக்கிறார்‌. நமக்கு சுவாசிப்பதற்கு 
சுத்தமான காற்று வேண்டும்‌. காற்று 
எங்கிருந்து வருகிறது என்றோ, அது 
எங்கே போகிறது என்றோ நமக்குத்‌ 
தெரியாது. கர்த்தர்‌ தமது 
பண்டசாலைகளிலிருந்து காற்றைப்‌ 
புறப்படப்பண்ணுகிறார்‌. கர்த்தருடைய 
சித்தத்தின்‌ பிரகாரமாய்‌ காற்று 
வீசுகிறது. காற்றின்‌ அளவையும்‌, 
அதின்‌ வேகத்தையும்‌, கர்த்தரே 
தீர்மானிக்கிறார்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம 


PUBLISHERS 


எகிப்து தேசமே 
சங்‌ 185 : 8-12 
சங்‌ 1858. அவர்‌ எகிப்திலே 
மனுஷருடைய தலைப்பின்னைகளையும்‌ 
மிருகத்தின்‌. தலையிற்றுகளையும்‌ 
அடித்தார்‌. 


சங்‌ 1959. எகிப்துதேசமே உன்‌ 
நடுவில்‌ பார்வோன்மேலும்‌ அவனுடைய 
எல்லா ஊழியக்காரர்மேலும்‌ 
அடையாளங்களையும்‌ அற்புதங்‌ 
கணையும்‌ அனுப்பினார்‌. 


சங்‌ 18510. அவர்‌ அநேகம்‌ ஜாதிகளை 
அடித்து, பலத்த ராஜாக்களைக்‌ 
கொன்று; 


சங்‌ 19:11. எமோரியரின்‌ ராஜாவாகிய 
சீகோனையும்‌, பாசானின்‌ ராஜாவாகிய 
ஓகையும்‌, கானானின்‌' சகல 
ராஜ்யங்களையும்‌ அழித்து, 


சுங்‌ 13502. அவர்கள்‌ 
தம்முடைய ஜனமாகிய இஸ்‌; 
சுதந்தரமாகக்‌ கொடுத்தார்‌. 


பூமியிலுள்ள தேசங்களை 
ஆளுகை. செய்கிறார்கள்‌. 
மனுஷருக்குரியது. 
சர்வஆளுகையுள்ளவர்‌. 
ஆளுகைக்கு விரோதமாய்‌ 
எதிர்த்து நிற்கமுடியாது. 
தம்முடைய பலத்த 
சர்வவல்லமையினாலும்‌ 
ஜனங்களை 
அழமைத்தனத்திலிருந்து 
கர்த்தர்‌ எகிப்து 
பத்து வாதைகளை 
பார்வோனை ஒடுக்கினார்‌. 
தேசத்தின்மீதும்‌, பார்வோன்மேலும்‌. 

அவனுடைய ஊழியக்காரர்மேலும்‌ 
கர்த்தர்‌ அடையாளங்களையும்‌ 
அற்புதங்களையும்‌ அனுப்பினார்‌. 


.த்தைத்‌ 
வலுக்குச்‌. 


மனுஷர்‌ 
தேசம்‌ 
கர்த்தரோ 
கர்த்தருடைய 
யாரும்‌ 
கர்த்தர்‌ 
புயத்தினாலும்‌, 
இஸ்ரவேல்‌ 





ழ்‌ பயா] 
யாய 


கர்த்தர்‌ எகிப்திலே செய்த 
பலத்த கிரியைகளைப்பற்றி “அவர்‌ 
எகிப்திலே மனுஷருடைய 
தலைப்பிள்ளைகளையும்‌ மிருகத்தின்‌ 
'தலையீற்றுகளையும்‌ அடித்தார்‌. 
எகிப்துதேசமே, உன்‌ நடுவில்‌ 
பார்வோன்மேலும்‌ அவனுடைய எல்லா 
ஊழியக்காரர்மேலும்‌ அடையாளங்களையும்‌ 
அற்புதங்களையும்‌ அனுப்பினார்‌” 
(சங்‌ 135:89) சங்கீதக்காரர்‌ இவ்வாறு 
விவரித்துச்‌ சொல்லுகிறார்‌. 


பார்வோனாலும்‌, 
தேசத்தாராலும்‌ 
வல்லமைக்கு விரோதமாக 
நிற்கமுடியவில்லை. 
இஸ்ரவேல்‌ ஜனங்களை 
தேசத்திலிருந்து அனுப்பிவிட்டார்கள்‌. 
கர்த்தர்‌ அவர்களை எகிப்திலிருந்து 
கானான்‌ தேசத்திற்குக்‌ கொண்டுபோய்‌, 
அந்தத்‌ தேசத்திலே அவர்களை 
குடியேற்றினார்‌. கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கு கானான்‌ தேசத்தைச்‌ 
சுதந்தரமாகக்‌ கொடுத்திருக்கிறார்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 
தேசத்திற்கு வரும்போது, 
புறஜாதி ஜனங்களும்‌. 
ராஜாக்களும்‌ இருந்தார்கள்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனத்தாருக்காக, கானான்‌ 
தேசத்திலுள்ள அநேகம்‌ ஜாதிகளை 
அடித்தார்‌ பலத்த ராஜாக்களைக்‌ 
கொன்றார்‌. மேலும்‌ கர்த்தர்‌ 
“எமோரியரின்‌ ராஜாவாகிய 
சீகோனையும்‌, பாசானின்‌ ராஜாவாகிய 
i கானானின்‌ சகல. 
, அழித்து, அவர்கள்‌ 
தம்முடைய  ஜனமாகிய 
சுதந்தாமாகக்‌ 
(சங்‌ 135112) 
என்று சங்கீதக்காரர்‌ சொல்லுகிறார்‌. 


எகிப்து 
கர்த்தருடைய 
எதிர்த்து 
அவர்கள்‌ 
தங்கள்‌ 


கானான்‌ 
அங்கு 
புறஜாதி 
கர்த்தர்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ODNENIS 


PUBLISHERS 


தேவனுடைய வாக்குத்தத்தம்‌ 
நிறைவேறுகிறது. கர்த்தர்‌ தம்முடைய 
வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதற்கு 
ஒரு காலத்தையும்‌, ஒரு வேளையையும்‌ 
குறித்தார்‌. கர்த்தருக்கு ஏற்றவேளை 
வரும்போது அவருடைய வாக்குத்தத்தம்‌ 
நிறைவேறுகிறது. அவருடைய 
வல்லமைக்கு விரோதறாக எந்த 
சக்தியாலும்‌ எதிர்த்து நிற்கமுடியாது. 
கர்த்தருடைய வாக்குத்தத்தம்‌ 
நிறைவேறுவதை யாராலும்‌ தடுத்து 
நிறுத்தமுடியாது. 


கானான்‌ 
ஜனத்தாருக்கு 
கர்த்தர்‌ 
தம்முடைய 


தேசம்‌ இஸ்ரவேல்‌ 

வாக்குத்தத்த தேசம்‌. 
கானான்‌ தேசத்தைத்‌ 
ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு 
சுதந்தரமாகக்‌ கொடுத்தார்‌. கர்த்தர்‌ 
தமக்குப்‌ பிரியமானவர்களுக்கு 
தேசங்களை கொடுக்கிறார்‌. கானான்‌ 
தேசத்தை. தம்முடைய  ஜனமாகிய 
இஸ்ரவேலுக்கு சுதந்தரமாகக்‌ கொடுப்பது 
கர்த்தருக்குப்‌ பிரியமாயிற்று. இதுவே 
கர்த்தருடைய  சித்தமாயிற்று ஏற்ற 
காலத்திலே கர்த்தருடைய சித்தம்‌ 
நிறைவேறிற்று. கர்த்தர்‌ தம்முடைய 
வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதற்காக, 
கானானின்‌ சகல ராஜ்பங்களையும்‌ 
அழித்து, அவர்களுடைய 
தேசத்தை இஸ்ரவேல்‌ ஜனத்திற்குக்‌ 
கொடுத்தார்‌. 


கர்த்தருடைய 
என்றென்றைக்குமுன்ன தூ 
சங்‌ 185 : 1814 


நாமம்‌ 


சுங்‌ 18518. கர்த்தாவே, உம்முடைய 
"நாமம்‌ என்றைக்குமுன்னது; கர்த்தாவே, 
உம்முடைய பிரஸ்தாபம்‌ தலைமுறை 
தலைமுறைக்கும்‌ இருக்கும்‌. 


சன்‌ 19514. கர்த்தர்‌ தம்முடைய 
ஜனத்தின்‌ தியாயத்தை விசாரித்து, 
தம்முடைய ஊழியக்காரர்மேல்‌ 
பமிதாபப்படுவார்‌. 





ழ்‌ நள 
ஈயா 


கர்த்தருடைய மகிமையும்‌, 
அவருடைய கிருபையும்‌ நித்தியமானது. 
கர்த்தருடைய நாமம்‌ என்றென்றைக்கு 
முள்ளது. கர்த்தர்‌ தம்முடைய நாமத்தை 
மோசேக்கு வெளிப்படுத்தினார்‌. 
'தேவன்‌ மோசேயை நோக்கி: ஆபிரகாமின்‌ 
தேவனும்‌ ஈசாக்கின்‌ தேவனும்‌ 
யாக்கோபின்‌ தேவனுமாயிருக்கிற உங்கள்‌ 
பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர்‌ 
என்னை உங்களிடத்துக்கு 
அனுப்பினார்‌ என்று நீ இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கு சொல்வாயாக; என்றைக்கும்‌ 
இதுவே என்‌ நாமம்‌ தலைமுறை 
தலைமுறைதோறும்‌ இதுவே என்‌ 
பெர்ப்பிரஸ்தாபம்‌' என்றார்‌ (யாத்‌ 345), 
கர்த்தருடைய பேர்ப்பிரஸ்தாபம்‌ தலைமுறை 
தலைமுறைக்கும்‌ இருக்கும்‌. 

கர்த்தர்‌ தம்முடைய 
அன்புள்ளவராகவும்‌ கிருபையும்‌ 
இரக்கமுமுள்ளவராகவும்‌ இருக்கிறார்‌ 
கர்த்தர்‌ தம்முடைய ஜனத்தின்‌ நியாயத்தை 
விசாரிப்பார்‌. கர்த்தருடைய பிள்ளைகள்‌, 
புறஜாதி ஜனங்களுக்கு விரோதமாக, 
கர்த்தருடைய சமுகத்தில்‌ வந்து 
முறையிடும்போது, கர்த்தர்‌ 
அவர்களுடைய முறையிடுதல்களை 
விசாரிப்பார்‌ அவர்களுடைய 
விண்ணப்பங்களுக்குச்‌ செவிகொடுப்பார்‌ 
அவர்களுடைய கூக்குரலைக்கேட்டு, 
அவர்களுக்குத்‌ தக்க பதில்‌ 
கொடுப்பார்‌. கர்‌ ம்முடைய 
பாவ பொய்த்த அரிப்ப 


ஜனத்தின்மீது 


கர்த்தர்‌ தம்முடைய ஜனத்தை 
ஆக்கினைக்குள்ளாகத்‌  தீர்க்கமாட்டார்‌. 
தம்முடைய கிருபையினால்‌ அவர்களுக்கு 
இரங்குவார்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
ஊழியக்காரர்மேல்‌ பரிதாபப்படுவார்‌. 
தம்முடைய ஜனத்தின்‌ நியாயத்தை. 
விசாரித்து, அவர்களை 
தண்டிக்கவேண்டும்‌ என்பதோ, அல்லது 
அவர்களை அழித்துப்போடவேண்டும்‌ 
என்பதோ கர்த்தருடைய நோக்கமல்ல. 
அவர்களுக்காக பரிதாபப்படவேண்டும்‌ 
என்பதும்‌. அவர்களுடைய நியாயம்‌ 
ஒடுக்கப்படக்கூடாது என்பதும்‌ 
கர்த்தருடைய விருப்பம்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மாமா 


மிள 
விக்கிரகங்கள்‌ 
௪ங்‌ 185 : 15-21 


சன்‌ 18505. ானிகளுடைய 
விக்கிரகங்கள்‌ வெள்ளியும்‌ பொன்னும்‌, 


மனுஷருடைய 
கைவேலையுமாயிருக்கிறது. 


சங்‌ 195:18. அவைகளுக்கு வாயிருத்தும்‌ 
பேசாது, அவைகளுக்குக்‌ 
கண்களிருத்தும்‌ காணாது. 


19518. அவைகளைப்‌ 
பண்ணுகிறவர்களும்‌, அவைகளை 
நம்புகிறவர்கள்‌ யாவரும்‌, 
அவைகளைப்போல்‌ இருக்கிறார்கள்‌. 


சங்‌ 185:19. இஸ்ரவேல்‌ குடும்பத்தாரே, 
கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள்‌; ஆரோன்‌ 
குடும்பத்தாரே, கர்த்தரை 
ஸ்தோத்திரியுங்கள்‌. 


சுங்‌ 19520, லேவி குடும்பத்தாரே, 
கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள்‌; 
கர்த்தருக்குப்‌ பயத்தவர்கவே, கர்த்தரை 
ஸ்தோத்திரியுங்கள்‌. 


சங்‌ 1851. 
வாசம்பண்ணுகிற கர்த்தருக்கு. 
சீயோனிலிருந்து ஸ்தோத்திர 
முண்டாவதாக. அல்லேலூயா. 


கர்த்தருடைய பிள்ளைகள்‌ கர்த்தரை 
மாத்திரமே ஆராதிக்கவேண்டும்‌. 
கர்த்தரே ஜிவனுள்ளவர்‌. அவரே பெரியவர்‌. 
அவர்‌ மாத்‌ நல்லவர்‌. 
விக்கிரகங்களுக்கு ஜீவன்‌ இல்லை. அவை 
அஞ்ஞானிகளுடைய வெள்ளியும்‌, 
பொன்னும்‌ மனுஷருடைய கைவேலையு 
மாயிருக்கிறது (சங்‌ 1. சங்கீதக்காரர்‌ 
விக்கிரகாராதனைக்கு விரோதமாக 
கர்த்தருடைய பிள்ளைகளை 
எச்சரிக்கிறார்‌. புறஜாதியார்‌ ஆராதிக்கிற 
வ சங்‌ 1154-8 
வசனங்களில்‌ வா! 
ன்‌ ள்‌ ர 


எருசலேமில்‌ 





ழ்‌ நயனா 
யாய 


“அவர்களுடைய விக்கிரகங்கள்‌ 
வெள்ளியும்‌ பொன்னும்‌ மனுஷருடைய 
கைவேலையுமாயிருக்கிறது. அவைகளுக்கு 
வாயிருந்தும்‌ பேசாது; அவைகளுக்குக்‌ 
கண்களிருந்தும்‌ காணாது. 
அவைகளுக்குக்‌ காதுகளிருந்தும்‌ 
கேளாது: அவைகளுக்கு மூக்கிருந்தும்‌ 
முகராது. அவைகளுக்குக்‌ கைகளிருந்தும்‌ 
தொடாது; அவைகளுக்குக்‌ 
கால்களிருந்தும்‌ நடவாது: தங்கள்‌ 
தொண்டையால்‌ சத்தமிடவும்‌ மாட்டாது. 
அவைகளைப்‌ 'பண்ணுகிறவர்களும்‌. 
அவைகளை நம்புகிறவர்கள்‌ 
யாவரும்‌, அவைகளைப்போலவே 
இருக்கிறார்கள்‌” (சங்‌ 115:4-8). 
சங்கீதத்தில்‌ 

சொல்லப்‌ 
சங்கீதத்திலும்‌ 
விக்கிரகங்‌ 
அவற்றிற்கு 


115-ஆவது 

விக்கிரகங்களைப்பற்றிச்‌ 
பட்டிருப்பதே இந்த 
சொல்லப்பட்டிருக்கிறது 
களுக்கு உணர்வு இல்லை. 
வல்லமையில்லை. அவைகள்‌ 
மிருகங்களுக்கு ஒப்பாகவோ அல்லது 
மனுஷருடைய கற்பனையின்‌ 
பிரகாரமாவோ இருக்கும்‌. மிருகங்களுக்கு 
ஜீவன்‌ உண்டு. விக்கிரகங்களுக்கு 
ஜீவனே இல்லை. ஜீவன்‌ 
இல்லாத விக்கிரகங்களை 

நம்பிப்‌ த்திலும்‌ ஜீவன்‌ 


இஸ்ரவேல்‌ குடும்பத்தார்‌ 
புறதாதியாரைப்போல விக்கிரகங்களை 
நம்பக்கூடாது. அவர்கள்‌ கர்த்தரை 
மாத்திரமே நம்பவேண்டும்‌. கர்த்தரை 
மாத்திரமே ஸ்தோத்திரம்பண்ணவேண்டும்‌. 
கர்த்தரே மெய்யான தேவன்‌. 
கர்த்தரை மாத்திரமே  ஸ்தோத்திரிக்க 
வேண்டும்‌ என்று  சங்கீதக்காரர்‌ 
ல்‌ குடும்பத்தாருக்கு ஆலோசனை 


இஸ்ரவேல்‌ 
சொல்லுகிறார்‌. “இஸ்ரவேல்‌ குடும்பத்தாரே, 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மமம்‌ 


PUBLISHERS 


லேவி குடும்பத்தாரே, 
ஸ்தோத்திரியுங்கள்‌ ; 
பயந்தவர்களே, 

ஸ்தோத்திரியுங்கள்‌" 
இந்த வசனங்களில்‌ 
குடும்பத்தார்‌, ஆரோன்‌ 
லேவி குடும்பத்தார்‌, 
பயந்தவர்கள்‌ ஆகிய எல்லா 
வாக்கியங்களும்‌ கர்த்தருடைய 
ஜனத்தைக்‌ குறிக்கிற வார்த்தைகளாகும்‌. 


கர்த்தரை 
கர்த்தருக்குப்‌ 
ரக 
13519,20). 
இஸ்ரவேல்‌ 
குடுப்பத்தார்‌, 
கர்த்தருக்குப்‌ 


(சங்‌ 


சங்‌ 1159-11 ஆகிய வசனங்களில்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ கர்த்தரை 
நம்பவேண்டும்‌ என்று 
சொல்லப்பட்டிருக்கிறது. “இஸ்ரவேலே, 
கர்த்தரை நம்பு; அவரே அவர்களுக்குத்‌ 
துணையும்‌ அவர்களுக்குக்‌ 
கேடகமுமாயிருக்கிறார்‌. ஆரோன்‌. 
குடும்பத்தாரே கர்த்தரை நம்புங்கள்‌; 
அவரே அவர்களுக்குத்‌ துணையும்‌ 
அவர்களுக்குக்‌ கேடகமுமாயிருக்கிறார்‌. 
கர்த்தருக்குப்‌ பயப்படுகிறவர்களே, 
கர்த்தரை நம்புங்கள்‌; அவரே 
அவர்க துணையும்‌ 

அவர்களுக்குக்‌ கேடகமுமாயிருக்கிறார்‌” 
சங்‌ 115901). 


கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம்‌ 
கர்த்தரை நம்பவும்‌ வேண்டும்‌, 
அவரை ஸ்தோத்திரிக்கவும்‌ வேண்டும்‌. 
கர்த்தர்‌ எருசவேயில்‌. வாசம்‌ 
பண்ணுகிறார்‌. அவருக்கு சீயோனிலிருந்து 
ஸ்தோத்திரமுண்டாவதாக என்று 
சங்கீதக்காரர்‌ சொல்லுகிறார்‌. 
“சீயோன்‌” என்பது கர்த்தருடைய 
சபையைக்‌ குறிக்கிற வார்த்தை, 
கர்த்தருடைய சபையிலிருந்து 
ர்த்தருக்‌ ஸ்தோத்திரறாண்டாக 
சங்கீதக்காரர்‌ 

என்று 


இந்த சங்கீதத்தை 





ழ்‌ நவள 
யாய 


கர்த்தரைத்‌ துதிக்கும்‌ வண்ணமாக 
நூற்று முப்பத்து ஆறாவது சங்கீதம்‌ 
எழுதப்பட்டிருக்கிறது 135-ஆவது. 
சங்கீதத்தைப்‌ போலவே இதுவும்‌ ஒரு 
துதியின்‌ கீதமாகும்‌. இந்த சங்கீதத்தின்‌ 
ஒவ்வொரு வசனத்தின்‌ பின்பகுதியிலும்‌, 
“அவர்‌ கிருபை என்றுமுள்ளது” என்று 
சொல்லப்பட்டிருக்கிறது. இதுவே இந்த 
சங்கீதத்தின்‌ விசேஷித்த கவிநயம்‌. 
இந்த சங்கீதம்‌ முழுவதிலும்‌ 26 
தடவைகள்‌, அவர்‌ கிருபை 
என்றுமுள்ளது” என்னும்‌ வாக்கியம்‌ 
வருகிறது. மெய்யாகவே கர்த்தருடைய 
கிருபை என்றுமுள்ளது. 

தேவன்‌ தம்முடைய 
இரக்கமுள்ளவராகவும்‌ கிருபை 
யுள்ளவராகவும்‌ இருக்கிறார்‌. அவருடைய 
கிருபைக்கு முடிவு இல்லை. கர்த்தருடைய 
கிருபையும்‌ இரக்கமும்‌ மாறாதது. 
தேவனுடைய ஒவ்வொரு செய்கையிலும்‌. 
நாம்‌ அவருடைய வல்லமையையும்‌, 
அவருடைய இரக்கத்தையும்‌ காணமுடியும்‌. 
கர்த்தர்‌ என்றும்‌ கிருபையுள்ளவரயிருபபது 
அவருடைய மகிமை. தேவனுடைய 
குணாதிசயங்களைப்பற்றி வேதாகமத்தில்‌ 
ஏராளமாய்ச்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
தேவனுடைய எல்லா குணாதிசயங்களிலும்‌. 
அவருடைய கிருபையே மிகவும்‌ 
முக்கியமானது கர்த்தருடைய 
இந்த விசேஷித்த குணமே, இந்த 
சங்கீதத்தின்‌ ஒவ்வொரு வசனத்திலும்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது 


ஜனங்களுக்கு 


கர்த்தர்‌ நம்முடைய துதியையும்‌ 
ஜெபத்தையும்‌ அங்கீகரிக்கவேண்டும்‌. 
தெய்வீக அங்கீகரிப்பு இல்லையென்றால்‌ 
நம்முடைய துதியினால்‌ 
பிரயோஜனமுபில்லை. 
ஜனங்கள்‌ தம்மை 
துதிக்க வேண்டும்‌ 
கர்த்தரே ப்படுத்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்மா 


PUBLISHERS 


“அவர்கள்‌  ஒருமிக்கப்‌ பூரிகைகளை 
ஊதி, ஏகசத்தமாய்‌ கர்த்தரைத்‌ துதித்து 
ஆசாரியர்‌ 

ஸ்தலத்திலிருந்து 

பாடகர்‌ பூரிகைகள்‌ 
கீதவாத்தியங்களுடைய 

சத்தத்தை தொனிக்கப்பண்ணி, கர்த்தர்‌ 
நல்லவர்‌, அவர்‌ கிருபை என்றுமுள்ளது 
என்று அவரை ஸ்தோத்திரிக்கையிலும்‌, 
கர்த்தருடைய வீடாகிய தேவாலயம்‌ 
மேகத்தினால்‌. நிறையப்பட்டது” 


(நாளா 513) 


“பின்பு அவன்‌ 
ஆலோசனைபண்ணி, பரிசுத்தமுள்ள 
மகத்துவத்தைத்‌ துதிக்கவும்‌, ஆயுதம்‌ 
அணிந்தவர்களுக்கு முன்னாக 
நடந்துபோய்‌, கர்த்தரைத்‌ துதியுங்கள்‌, 
அவர்‌ கிருபை என்றும்‌ உள்ளதென்று 
கர்த்தரைப்‌ பாடவும்‌, பாடகரை 
நிறுத்தினான்‌. அவர்கள்‌ பாடித்‌ 
துதிசெய்யத்‌ தொடங்கின போது, 
யூதாவுக்கு விரோதமாய்‌ வந்து பதிவிருந்த 
அம்போன்‌ புத்திரரையும்‌ மோவாபியரையும்‌, 
சேயீர்‌ மலைத்‌ தேசத்தாரையும்‌, 
ஒருவருக்கு விரோதமாய்‌ ஒருவரைக்‌ 
கர்த்தர்‌ எழும்பப்பண்ணின தினால்‌. 
அவர்கள்‌ வெட்டுண்டு விழுந்தார்கள்‌” 
(நோளா 20:21,22), 


ஜனத்தோடே 


நாம்‌ கர்த்தரைத்‌ துதிக்கவேண்டும்‌. 
கர்த்தர்‌ நல்லவராகவும்‌, பெரியவராகவும்‌ 
இருக்கிறார்‌ (சங்‌ 1361-3). கர்த்தரே இந்த 
உலகத்தை சிருஷ்டித்தவர்‌ (சங்‌ 135:5-9) 
கர்த்தர்‌ இஸ்ரவேலுக்குத்‌ தேவனாகவும்‌ 
இரட்சகராகவும்‌ இருக்கிறார்‌ 
(சங்‌ 13640-22), அவர்‌ நம்முடைய மீட்பர்‌ 
(சங்‌ 1362329), கர்த்தர்‌ 
சர்வசிருஷ்டிக்கும்‌ போஜனம்‌ கொடுத்து 
பராமரிக்கிறார்‌ (சங்‌ 136225,26). 


கர்த்தர்‌ நல்லவர்‌ 
சங்‌ 196 : 1-9 
சங்‌ 19931. கர்த்தரைத்துதியுங்கள்‌; 


அவர்‌ நல்லவர்‌, அவர்‌ கிருபை 
என்றுமுன்னது. 





ழ்‌ நவள 
யாய 


சங்‌ 1882. 
துதியுங்கள்‌; 
என்றுமுன்னது. 
சங்‌ 1983. கர்த்தாதி கர்த்தரைத்‌ 


துதியுங்கள்‌; அவர்‌ கிருபை 
என்றுமுன்னது. 


தேவாதி தேவனைத்‌ 
அவர்‌ கிருபை 


சுங்‌ 1964. 
அதிசயங்களைச்‌: 
துதியுங்கள்‌; 
என்றுமுள்ளது. 


ஒருவராய்ப்‌ பெரிய 
செய்கிறவரைத்‌ 
அவர்‌ கிருபை 


சங்‌ 1965, வானங்களை ஞானமாய்‌ 
உண்டாக்கினவரைத்‌ துதியுங்கள்‌; அவர்‌ 
கிருபை என்றுமுள்ளது. 


சங்‌ 1960. தண்ணீர்களூக்கு மேலே 
பூமியைப்‌ பரப்பினவரைத்‌ துதியுங்கள்‌; 
அவர்‌ கிருபை என்றுமுன்னது;; 


சங்‌. 1987. பெரிய சுடர்கனை 
உண்டாக்கினவரைத்‌ துதியுங்கள்‌; அவர்‌ 
கிருபை என்றுமுள்ளது. 


சுங்‌ 196:8. பகலில்‌ ஆனச்‌ சூரியனைச்‌ 
படைத்தவரைத்‌ துதியுங்கள்‌; அவர்‌ 
கிருபை என்றுமுள்ளது. 


இரவில்‌ ஆனச்‌. 
நட்சத்திரங்கனையும்‌ 
அவர்‌ 


சங்‌. 1965. 
சந்திரணையும்‌ 
படைத்தவரை த்துதியுங்கன்‌; 
கிருபை என்றுமுன்னது; 


"இந்த சங்கீதத்தில்‌ 
துதியுங்கள்‌" என்னும்‌ 
சங்கீதக்காரர்‌ திரும்பத்‌ 
சொல்லுகிறார்‌ கர்த்தர்‌ 
துதிகளுக்குப்‌ பாத்திரர்‌. கர்த்தரைத்‌ 
துதிப்பது நம்முடைய கடமை. நாம்‌ 
கர்த்தருடைய சமுகத்திலே ஸ்தோத்திர 
பலிகளை எப்போதும்‌ ஏறெடுக்கவேண்டும்‌ 
“அவருடைய நாமத்தைத்‌ துதிக்கும்‌ 
உதடுகளின்‌ கனியாகிய ஸ்தோத்திர 
பலியை. அவர்மூலமாய்‌ எப்போதும்‌ 
தேவனுக்குச்‌ செலுத்தக்கடவோம்‌" 
(எபி 1315) என்று எபிரெயருக்கு நிருபம்‌ 
எழுதின ஆசிரியர்‌ சொல்லுகிறார்‌. 


நாம்‌ 
துதிக்க. 

என்பதற்கான 
சங்கீதக்காரர்‌ 


கர்த்தரைத்‌ 
வாக்கியத்தை 
திரும்ப 
நம்முடைய 


கர்த்தரை எதற்காக 
வேண்டும்‌ 


காரணங்களையும்‌ 
விவரிக்கிறார்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ நல்லவர்‌. அவர்‌ தேவாதி தேவன்‌. 
அவர்‌ கர்த்தாதி கர்த்தா. தேவதூதர்களும்‌ 
கர்த்தரைத்‌ துதிக்கிறார்கள்‌. இந்தப்‌ 
பூமியிலுள்ள ராஜாக்களும்‌, அதிகாரிகளும்‌, 
கர்த்தரிடமிருந்தே தங்களுடைய 
அதிகாரத்தைப்‌ பெற்றுக்கொள்கிறார்கள்‌. 
நம்முடைய தேவனாகிய கர்த்தர்‌ 
மாத்திரமே கர்த்தர்‌. அவர்‌ கர்த்தாதி 
கர்த்தர்‌. சர்வஆளுகையுள்ளவர்‌. 


நாம்‌ கர்த்தருடைய நன்மைக்காகவும்‌, 
இரக்கங்களுக்காகவும்‌, கிருபைக்காகவும்‌ 
அவரைத்‌ துதிக்கவேண்டும்‌. அவர்‌ 
நமக்கு நன்மை செய்கிறார்‌ என்பதற்காக 
மாத்திரமல்ல, அவர்‌ 
நல்லவராகயிருக்கிறார்‌ என்பதற்காகவும்‌ 
நாம்‌ கர்த்தரைத்‌ துதிக்கவேண்டும்‌. 
கர்த்தர்‌ நமக்கு இந்தப்‌ பூமியிலே 
இப்போது கிருபை கொடுத்திருக்கிறார்‌. 
இப்போதுள்ள கிருபைக்காக மாத்திரமல்ல, 
அவருடைய கிருபை என்றென்றும்‌ 
நிலைத்து, நிற்கும்‌ என்பதற்காகவும்‌ நாம்‌ 
கர்த்தரைத்‌ துதிக்கவேண்டும்‌. 
பரலோகத்திலே தேவனுடைய மகிமையில்‌ 
அவருடைய சந்தோஷம்‌ என்றுமுள்ளது 
போல, இந்தப்‌ பூமியிலே கர்த்தருடைய 
கிருபையும்‌ என்றுமுள்ளது. 

கர்த்தர்‌ 
சர்வஞானமுமுள்ளவர்‌. 
பெரிய அதிசயங்களைச்‌ செய்கிறவர்‌. 
அவரே... வானங்களை ஞானமாய்‌ 
உண்டாக்கினார்‌. கர்த்தருடைய 
வல்லமைக்கும்‌, அவருடைய ஞானத்திற்கும்‌ 
அளவேயில்லை. கர்த்தர்‌ வானங்களை 
உண்டாக்கி, அதை ஆகாயத்திலே 
விரித்தார்‌. நாம்‌ வானத்தைப்‌ பார்க்கும்‌ 
போது, அவருடைய ஞானத்தையும்‌, 
வல்லமையையும்‌ காண்கிறோம்‌. அதோடு 
அதிலே தேவனுடைய கிருபையையும்‌, 
இரக்கத்தையும்‌ பார்க்கிறோம்‌. வானங்கள்‌ 
உள்ளளவும்‌. அவற்றிலே தேவனுடைய 
கிருபையும்‌ இருக்கும்‌. கர்த்தரே 
தண்ணீர்களுக்கு மேலே பூமியைப்‌ 
பரப்பினவர்‌. அவர்‌ பெரிய சுடர்களை 
உண்டாக்கினவர்‌. பகலில்‌ 
ஆளசூரியனையும்‌, இரவில்‌ 
ஆளசந்திரனையும்‌  நட்சத்திரங்களையும்‌ 
கர்த்தரே படைத்தவர்‌. 


சர்வவல்லமையும்‌ 
அவர்‌ ஒருவராய்‌ 





ழ்‌ நவள 
யாய 


கர்த்தர்‌ 
மனுஷருக்குக்‌ 
பூமியிலுள்ள 
மனுஷருக்கு. 
கொடுத்திருக்கிறார்‌. 
சூரியனும்‌ சந்திரனும்‌, 
நமக்கு. ஆசீர்வாதமாயிருக்கிறது. 
அவற்றின்‌ வெளிச்சம்‌ நமக்குப்‌ 
பிரயோஜனமாயிருக்கிறது. கர்த்தர்‌ 
தம்முடைய சித்தத்தின்‌ பிரகாரமாக, 
நம்முடைய நன்மைக்காக, இவை 
அனைத்தையும்‌ உண்டாக்கியிருக்கிறார்‌. 
நாம்‌ இவற்றைப்‌ பார்க்கும்போது 
கர்த்தருடைய கிருபையைப்‌ பார்க்க 
வேண்டும்‌ “கர்த்தருடைய கிருபை 
என்றுமுள்ளது” என்று சொல்லி அவரைத்‌ 
துதிக்கவேண்டும்‌. 


இந்தப்‌ பூரியை 
கொடுத்திருக்கிறார்‌ 
விளைச்சல்களையெல்லாம்‌ 
ஆகாரமாய்க்‌ 
வானத்திலே 
நட்சத்திரங்களும்‌ 


இஸ்ரவேல்‌ 
சங்‌ 186 : 10-22 


சங்‌ 18610. 
தலைச்‌சன்களைச்‌. 
துதியுங்கள்‌; 
என்றுமுன்னது. 


எகிப்தியருடைய 
சங்கரித்தவரைத்‌ 
அவர்‌ கிருபை 


சுங்‌ 1961. அவர்கள்‌ நடுவிலிருந்து 
இஸ்ரவேலைப்‌ புறப்படப்‌ 
பண்ணினவரைத்‌ துதியுங்கள்‌; அவர்‌ 
கிருயை என்றுமுன்னது. 


கங்‌ 18812. பலத்த கையினாலும்‌ 
ஓங்கியபுயத்தினாலும்‌ அதைச்‌. 
செய்தவரைத்‌ துதியுங்கள்‌; அவர்‌ 
கிருபை என்றுமுள்ளது. 


சுங்‌ 19619. சிவந்த சமுத்திரத்தை 
இரண்டாகப்‌ பீரித்தவரைத்‌ 


துதியுங்கள்‌; அவர்‌ கிருபை 
என்றுமுன்ன து. 


சுங்‌ 19814. அதின்‌ நடுவே 
இஸ்ரவேலைக்‌ கடத்துபோகப்‌ 
பண்ணினவரைத்‌ தூதியுங்கன்‌; அவர்‌ 
கிருபை என்றுமுன்னது. 


சுங்‌ 13615. பார்வோனையும்‌ அவன்‌ 
சேனைகளையும்‌ சிவத்த சமுத்திரத்தில்‌ 
கவிழ்த்துப்போட்டவரைத்‌ துதியுங்கன்‌; 
அவர்‌ கிருபை என்றுமுன்னது. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை 


QOODNENS 
PUBLISHERS 


சங்‌ 19616. தம்முடைய ஜனங்களை 
வனாந்தரத்தில்‌ நடத்தினவரைத்‌ 
துதியுங்கள்‌; அவர்‌ கிருபை 
என்றுமுள்ளது. 

சங்‌ 18607. பெரிய ராஜாக்கனை 
சங்கரித்தவரைத்‌ துதியுங்கள்‌; அவர்‌ 
கிருபை என்றுமுன்னது. 


சங்‌ 19618. பிரபலமான ராஜாக்களை 
அழித்தவரைத்‌ துதியுங்கள்‌; அவர்‌ 
கிருபை என்றுமுள்ளது. 

சங்‌ 186-19. எமோரியரின்‌ ராஜாவாகிய 
சீகோனை அழித்தவரைத்‌ துதியுங்கள்‌; 
அவர்‌ கிருபை என்றுமுள்ளது. 


சங்‌ 18:20. பாசானின்‌ ராஜாவாகிய 


ஓகை அழித்தவரைத்‌ துதியுங்கன்‌; அவர்‌ 
கிருபை என்றுமுன்னது. 


சங்‌ 19821. அவர்கள்‌ தேசத்தைச்‌. 
சுதந்தரமாகத்‌ தந்தவரைத்‌ துதியுங்கள்‌; 
அவர்‌ கிருபை என்றுமுன்னது. 


சங்‌ 19622. அதைத்‌ தம்முடைய 
தாசனாகிய 'இஸ்ரவேலுக்குச்‌. 
சுதந்தரமாகவே தந்தவரைத்‌ 
துதியுங்கள்‌; கிருபை 
என்றுமுன்னது. 


கர்த்தர்‌ இஸ்ரவேலுக்காக பெரிய 
காரியங்களைச்‌ செய்திருக்கிறார்‌. 
அவர்களை ஒரு தேசமாக 
உருவாக்கினார்‌. அவர்களுக்கு ஒரு 
ராஜ்யத்தைக்‌ கொடுத்தார்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய ராஜ்யத்தை இஸ்ரவேல்‌ 
ஜனங்கள்‌ மத்தியிலே ஸ்தாபித்தார்‌. 
கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ ஜனங்களுக்காக 
செய்த பலத்த கிரியைகள்‌ பரிசுத்த 
வேதாகமத்தின்‌ பல புஸ்தகங்களிலும்‌ 
எழுதப்பட்டிருக்கிறது. அத்தோடு, 
இஸ்ரவேல்‌ ஜனங்களுக்காக கர்த்தர்‌ 
காண்பித்த கிருபைகளும்‌, இரக்கங்களும்‌ 
வேதாகமத்தில்‌ அதிகமாய்ச்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது (சங்‌ 13640). 


அவர்‌ 





ழ்‌ நவள 
யாய 


இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ எகிப்து 
தேசத்திலே அடிமைகளாகயிருந்தார்கள்‌. 
கர்த்தர்‌ அவர்களுடைய 
அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை 
விடுவித்தார்‌. எகிப்தியரின்‌ நடுவிலிருந்து 
இஸ்ரவேல்‌  ஜனத்தாரைப்‌ புறப்படப்‌ 
பண்ணினார்‌. எகிப்தின்‌ ராஜாவாகிய 
பார்வோனின்‌ இருதயம்‌ கடினப்பட்டிருந்தது. 
அவன்‌ இஸ்ரவேல்‌ ஜனங்களை அனுப்ப 
மறுத்துவிட்டான்‌. கர்த்தர்‌ அவன்மேலும்‌, 
எகிப்து தேசத்தின்‌ மேலும்‌ வாதைகளை 
அனுப்பினார்‌. எகிப்தியருடைய 
தலைச்சன்களை சங்கரித்தார்‌. தம்முடைய 
பலத்த கையினாலும்‌, ஓங்கிய 
புயத்தினாலும்‌, இஸ்ரவேல்‌ ஜனங்களை, 
எகிப்தியரின்‌ டுவிலிருந்து 


நு 
புறப்படப்பண்ணினார்‌ (சங்‌ 1364112). 


இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 
அடிமைத்தனத்திலிருந்து புறப்பட்டுப்‌ 
போனபோது, சிவந்த சமுத்திரம்‌ 
அவர்களுக்கு முன்பாகயிருந்தது. கர்த்தர்‌ 
சிவந்த சமுத்திரத்தை இரண்டாகப்‌. 
பிரித்தார்‌. சமுத்திரத்தின்‌ நடுவில்‌ 
வெட்டாந்தரை போல பாதை 
உண்டாயிற்று. இஸ்ரவேல்‌ ஜனங்களை 
சிவந்த சமுத்திரத்தின்‌ நடுவே 
கடந்துபோகப்பண்ணினார்‌. இஸ்ரவேல்‌ 
ஜனங்கள்‌ 430 வருஷங்களாக 
எகிப்திலே அடிமைகளாகயிருந்தார்கள்‌. 
அவர்களிடத்தில்‌ சரீர  பெலமில்லை. 
கர்த்தர்‌ சிலந்த சமுத்திரத்தை 
இரண்டாகப்‌ பிரித்து தம்முடைய 

ந க்‌ சரீர பலத்தைக்‌ 

, ர்களை அதன்‌ 

மகனின்‌ ணு 


சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக! 

பிளந்தது கர்த்தருடைய க 
கையினாலும்‌ ஓங்கிய புயத்தினாலும்‌ 
நடைபெற்ற கிரியை. இது தண்ணீர்மேல்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனங்களை 
சமுத்திரத்தின்‌ நடுவே 
கடந்துபோகப்‌ பண்ணினது ஒரு அற்புதம்‌ 
கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ ஜனங்களுடைய 
இருதயங்களிலே பெலத்தைக்‌ சொடுத்தார்‌. 
அவர்கள்‌ சிவந்த சமுத்திரத்தின்‌ நடுவாக 
வெட்டாந்தரையில்‌ நடந்துபோவதுபோல, 

கடந்துபோனார்கள்‌ (சங்‌ 1364314). 


எகிப்தின்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை OCDNENIS 


PUBLISHERS 


பார்வோனும்‌, அவனுடைய 
சேனையும்‌ இஸ்ரவேல்‌ ஜனங்களை 
தொடர்ந்து வந்தார்கள்‌. இஸ்ரவேல்‌ 
ஜனங்கள்‌ சிவந்த சமுத்திரத்தைக்‌ 
கடந்துபோனபோது. பார்வோனும்‌ அவன்‌ 
சேனையும்‌ அந்த வழியாகக்‌ கடந்து 
வந்தார்கள்‌. இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 
து சமுத்திரத்தைக்‌ கடந்து முடித்த 
பின்பு, கர்த்தர்‌ சமுத்திரத்தை 
மூடிப்போட்டார்‌. பார்வோனையும்‌ அவன்‌ 


சேனைகளையும்‌ சிவந்த சமுத்திரத்தில்‌ 
கவிழ்த்துப்போட்டார்‌ (சங்‌ 13615), 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ ஜனங்களை 
சிவந்த சமுத்திரத்தின்‌ நடுவே கடந்து 
போகப்பண்ணினபின்பு அவர்களை 
வனாந்தரத்தில்‌ நடத்தினார்‌. கர்த்தர்‌ 
வனாந்தரத்திலே, இஸ்ரவேல்‌ 
ஜனங்களுக்கு பகலிலே. 
மேகஸ்தம்பமாகவும்‌, இரவிலே அக்கினி 
ஸ்தம்பமாகவும்‌ இருந்து, அவர்களை 
வழிநடத்தினார்‌. வனாந்தரத்திலே 
அவர்களை அற்பதமாய்ப்‌ போவித்தார்‌ 
(சங்‌ 13616). 


இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌. 
வனாந்தரத்திலே பிரயாணம்பண்ணிய 
போது, பெரிய ராஜாக்களும்‌, பிரபலமான 
ராஜாக்களும்‌ அவர்களுக்கு விரோதமாக 
எதிர்த்து நின்றார்கள்‌. கர்த்தரோ 
தம்முடைய ஜனத்தை அவர்களுடைய 
கைகளிலிருந்து பாதுகாத்தார்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய ஜனத்திற்காக 
யுத்தம்பண்ணினார்‌. பெரிய ராஜாக்களை 
சங்கரித்தார்‌. பிரபலமான ராஜாக்களை 
அழித்தார்‌ (சங்‌ 13647 18). 


கர்த்தருடைய 
என்றுமுள்ளது. 


கிருபை 
நாம்‌ ஒவ்வொரு நாளும்‌ 


கிருபை எங்கோ ஒரு தூரத்திலுள்ளது 
என்றோ, அது எப்போதாவது வரும்‌ 
என்றோ நாம்‌ ஏங்கிக்கொண்டிருக்கக்‌ 
கூடாது. கர்த்தருடைய கிருபை 
என்றது. நாம்‌ கர்த்தரை நோக்கிக்‌ 
கூப்பி! அவருடைய கிருபை 
நமக்கு சமிபராிருச்கிறது 





ழ்‌ நவள 
யாய 
ல்‌ ஜனங்கள்‌ கானான்‌ 


தேசத்தை நோக்கி பிரயாணம்பண்ணிய 
போது எமோரியரின்‌ ராஜாவாகிய 
சீகோனும்‌, பாசானின்‌ ராஜாவாகிய 
ஒல்‌ அறிவாக விரதமாக 
எதிர்த்து நின்றார்கள்‌. கர்த்தருடைய 
பிள்ளைகளுக்கு விரோதமாக எதிர்த்து 
நிற்கிறவர்கள்‌, கர்த்தருக்கும்‌ விரோதமாக 
எதிர்த்து நிற்கிறார்கள்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
ஜனத்திற்காக யுத்தம்‌ பண்ணுகிறார்‌. 
யுத்தம்‌ கர்த்தருடையது. கர்த்தர்‌ 
சீகோனையும்‌, ஒகையும்‌ அழித்தார்‌ 
(சங்‌ 13649,20). 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ ஜனத்தாரை 
நல்ல தேசத்திலே குடியேற்றினார்‌. கர்த்தர்‌ 
கானான்‌. 
சுதந்தரமாகத்‌ 
தம்முடைய 
சுதந்தரமாகவே தந்தவரைத்‌ துதியுங்கள்‌; 
அவர்‌ கிருபை என்றுமுள்ளது” 
(சங்‌ 136.22) என்று சங்கீதக்காரர்‌ 
சொல்லுகிறார்‌. கர்த்தர்‌ எகிப்தியரிடம்‌, 
"என்‌. ஜனத்தைப்‌ . போகவிடுங்கள்‌” 
என்று சொன்னார்‌. கர்த்தர்‌ 
கானானியரிடமோ, “என்‌ க்‌ 
வரவிடுங்கள்‌” என்று வக்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ கர்த்தரை 
ஆராதிக்க வேண்டும்‌. தம்மை ஆராதிக்க 
வேண்டும்‌ என்பதற்காகவே, கர்த்தர்‌ 
அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து 
விடுவித்து, கானான்‌ த்திலே 
குடியேற்றியிருக்கிறார்‌. இது கர்த்தருடைய 
கிருபை அவருடைய கிருபை 
என்றுமுள்ளது. கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனத்திற்கு சுதந்தரமாகக்‌ கொடுத்த 
கானான்‌ தோசம்‌, பரமகானானுக்கு 
அடையாளமாயிருக்கிறது. கர்த்தருடைய 
கிருபை என்றுமுள்ளது. கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்துவின்‌ கிருபையும்‌ 
இரக்கமும்‌ நமக்கு நித்திய ஜீவனைக்‌ 
கொடுக்கிறது. 


நம்முடைய தாழ்வு 
சங்‌ 136 : 28-26 


சுங்‌ 186:28. நம்முடைய தாழ்வில்‌ 
நம்மை திணைத்தவரைத்‌ துதியுங்கன்‌; 
அவர்‌ கிருபை என்றுமுன்னது.. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை 


QOODNENS 
PUBLISHERS 


சங்‌ 186:24. நம்முடைய சத்துருக்களின்‌ 
கையிலிருந்து நம்மை விடுதலை. 
பண்ணினவரைத்‌ துதியுங்கள்‌; அவர்‌ 
கிருபை என்றுமுன்னது. 


சங்‌ 19025. மாம்சதேகமுன்ன 
யாவுக்கும்‌ ஆகாரங்‌ கொடுக்கிறவரைத்‌ 
துதியுங்கள்‌; அவர்‌ கிருபை 
என்றுமுள்ளது. 

சங்‌ 19626. பரலோகத்தின்‌ தேவனைத்‌ 
துதியுங்கள்‌; அவர்‌ கிருபை 
என்றுமுன்னது. 


கர்த்தர்‌ தம்முடைய சபைக்கு 
மீட்பைக்‌ கட்டளையிட்டிருக்கிறார்‌. இது 
கர்த்தருடைய பெரிதான கிருபை. பழைய 
ஏற்பாட்டுக்காலத்தில்‌ கர்த்தர்‌ தம்முடைய 
ஜனங்களை, அவர்களுடைய 
சத்துருக்களின்‌ கையிலிருந்து விடுதலை 
பண்ணினார்‌. இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 
430 வருஷங்கள்‌ எகிப்தின்‌ 
அழமைத்தனத்திலிருந்தார்கள்‌. மிகவும்‌ 
தாழ்ந்திருந்தார்கள்‌. கர்த்தர்‌ அவர்களை 
மறந்துவிடவில்லை. கர்த்தர்‌ 
அவர்களுடைய தாழ்வில்‌ அவர்களை 
நினைத்தார்‌. 


இஸ்ரவேல்‌ ஜனங்களின்‌ வரலாற்றில்‌, 
பல சந்தர்ப்பங்களில்‌ சத்துருக்கள்‌. 
அவர்களுக்கு விரோதமாக எழும்பி 
வந்தார்கள்‌. சத்துருக்களுக்கு முன்பாக 
இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ தாழ்ந்து 
போனார்கள்‌. கர்த்தரோ 
நியாயாதிபதிகளையும்‌, ராஜாக்களையும்‌ 
தம்முடைய ஜனங்களுக்காக எழுப்பினார்‌. 
தாவீது இஸ்ரவேலின்‌ பன்னிரண்டு 
கோத்திரத்தாரையும்‌ ஒன்றாக 
இணைத்தார்‌. சமஸ்த இஸ்ரவேலுக்கும்‌ 
தாவீது ராஜாவானார்‌. புறஜாதி 
ஜனங்களுக்கு முன்பாக, இஸ்ரவேல்‌ 
ஜனங்கள்‌ தாழ்ந்திருந்தாலும்‌ கர்த்தர்‌ 
அவர்களுடைய தாழ்வில்‌, 
அவர்களை நினைத்து தம்முடைய 
கிருபையை அவர்களுக்கு 
வெளிப்படுத்தினார்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


கர்த்தர்‌ தம்முடைய சாயலாக 
மனுஷனை சிருஷ்டித்தார்‌. மனுஷனோ 
தேவனுக்கு விரோதமாகக்‌ கலகம்பண்ணி 
பாவம்‌ செய்தான்‌. எல்லோரும்‌ பாவம்‌ 
செய்து ஏகமாய்க்‌ கெட்டுப்போனார்கள்‌. 
மனுக்குலத்தை மீட்பதற்காக, பிதாவாகிய 
தேவன்‌, தம்முடைய குமாரனாகிய 
இயேசுகிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு 
அனுப்பினார்‌. 'கிறிஸ்துவானவர்‌ 
நம்முடைய பாவங்களிலிருந்தும்‌, 
நம்முடைய மரணத்திலிருந்தும்‌, நரகத்தின்‌ 
தண்டனையிலிருந்தும்‌, நம்முடைய 
விக்குரிய சத்துருக்களிடமிருந்தும்‌ 
நம்மை மீட்பதற்காக வந்தார்‌. 
கர்த்தருடைய கிருபை என்றுமுள்ளது. 
கர்த்தர்‌ சர்வசிருஷ்டிகர்‌. எல்லா 
சிருஷ்டிகளையும்‌ கர்த்தரே சிருஷ்டித்தார்‌. 
சிருஷ்டிகளைச்‌ சிருஷ்டித்தவர்‌ 
பராமரிக்கவும்‌ செய்கிறார்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மமம்‌ 


ரிம்‌ 


பராமரிப்பு 
போதுமானதா 
மாம்சதேகமுள்ள 


கர்த்தருடைய 
சர்வசிருஷ்டிக்கும்‌ 
யிருக்கிறது. கர்த்தர்‌ 
யாவுக்கும்‌ ஆகாரம்‌ கொடுக்கிறார்‌. 
நம்முடைய குடும்பம்‌ சிறியதாக 
யிருந்தாலும்‌, பெரியதாகயிருந்தாலும்‌, 
கர்த்தர்‌ நம்‌ குடும்பத்திலுள்ள 
எல்லோரையும்‌ போவிக்கிறார்‌ 
(சங்‌ 136-2425). 

கர்த்தர்‌ தம்முடைய 
நமக்கு நன்மையான 
கொடுக்கிறார்‌. அவர்‌ 
தேவனாயிருந்தாலும்‌, பூமியிலுள்ள 
நம்மையும்‌ நினைத்து, நமக்குப்போஜனம்‌ 
கொடுக்கிறார்‌. சங்கீதக்காரர்‌ இதுபற்றிச்‌ 
சொல்லும்போது, “பரலோகத்தின்‌ 
தேவனைத்‌ துதியுங்கள்‌; அவர்‌ கிருபை 
என்றுமுள்ளது” (சங்‌ 136:26) என்று 
சொல்லுகிறார்‌. கர்த்தருடைய கிருபைக்கு 


இ ற்தையோல்‌ இருக்கிறது. ணட 


கிருபையினால்‌ 
ஈவுகளைக்‌ 
பரலோகத்தின்‌. 





ழ்‌ நவள 
யாய 


பாபிலோன்‌ 
நூற்று 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
சிறையிலிருப்பிலிருந்தபோது நூற்று 
முப்பத்து ஏழாவது சங்கீதம்‌ 
எழுதப்பட்டிருக்கிறது. ஒருவேளை இந்த 
சங்கீதம்‌ அவர்களுடைய சிறையிருப்பின்‌ 
முடிவுகாலத்தில்‌ எழுதப்பட்டிருக்கலாம்‌ 
பாபிலோனுக்கு சீக்கிரமாய்‌ அழிவு வரும்‌ 
என்று இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
எதிர்பார்க்கிறார்கள்‌ (சங்‌ 1378). இந்த 
சங்கீதம்‌ ஒரு புலம்பல்‌ கீதமாகும்‌. 
சிறையிருப்பில்‌ இருக்கிறவர்களால்‌ 
சந்தோஷமாய்‌ இருக்க முடியாது 
(சங்‌ 1371,2) தங்களை 
சிறைபிடித்தவர்களை இஸ்ரவேல்‌ 
புத்திரரால்‌ மகிழப்பண்ணவும்‌ முடியாது. 
(சங்‌ 137.34). இஸ்ரவேல்‌ புத்திரரால்‌ 
எருசலேமை மறக்கமுடியவில்லை 
(சங்‌ 137:5,6). அவர்களால்‌ ஏதோயையும்‌ 
பாபிலோனையும்‌ மன்னிக்கவும்‌ 
முடியவில்லை (சங்‌ 1377-9). 


பாபிலோன்‌ ஆறுகள்‌ 

சங்‌ 187 : 12 

சங்‌ 1874. பாபிலோன்‌ ஆறுகள்‌ அருகே. 
நாங்கள்‌ உட்கார்த்து, அங்கே. 
சியோனை நினைத்து அழுதோம்‌. 


சங்‌ 1972. அதின்‌ நடிகருக்கும்‌ 
அலரிச்செடிகளின்மேல்‌ 


கின்னரங்களைத்‌ க்கைத்தேரக்‌ 


பிள்ளைகள்‌ 
அவர்கள்‌ 


கர்த்தருடைய 
கண்ணீரிலிருக்கிறார்கள்‌ 
கண்ணீரோடு விதைக்கிறார்கள்‌. 
பாபிலோன்‌ சிறையிருப்பிலிருக்கிற 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ இப்போது பாபிலோன்‌ 
ஆறுகள்‌ அருகே உட்கார்ந்திருக்கிறார்‌. 
பாபிலோன்‌ தேசம்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாருக்கு ந 
கானான்‌ இது 
வெகுதூர்திலள்எது. பாபிலோனியர்கள்‌ 
புத்திரரை சிறைப்பிடித்து 
ணாநக ககக அக்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மமம்‌ 


PUBLISHERS 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ ஆரம்பத்தில்‌ 
எகிப்தின்‌ அடிமைத்தனத்திலிருந்தார்கள்‌. 
அவர்களுக்கு கானான்‌ தேசம்‌. 
வாக்குத்தத்த தேசமாகயிருந்தாலும்‌, 
அந்நிய தேசமாகிய எகிப்து தேசத்திலே 
அவர்கள்‌ 430 வருஷங்கள்‌ 
அடிமைகளாகயிருந்தார்கள்‌. இப்போது 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ பாபிலோன்‌. 
தேசத்தில்‌ சிறையிருப்பிலிருக்கிறார்கள்‌. 
சிறைப்பிடிக்கப்பட்ட இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாரை, பாபிலோன்‌ தேசத்தார்‌, 
தங்கள்‌ தேசத்தின்‌ ஆறுகள்‌ அருகே 
குடியேற்றியிருக்கிறார்கள்‌. அங்கு 
அவர்கள்‌ அடிமைகளாகயிருக்கிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌  ஜனத்தூர்‌ பாபிலோன்‌ 
தேசத்தாருக்கு  அடிமைகளாகயிருந்து 
வேலை செய்யவேண்டும்‌. 


பாபிலோன்‌. சிறையிருப்பிலிருந்த 
இஸ்ரவேல்‌ ஜனத்தாரில்‌ சிலர்‌ கேபார்‌ 
நதியண்டையிலிருந்தார்கள்‌ (எசே 1:3). 
பாபிலோன்‌ ஆறுகள்‌ அருகே இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ உட்கார்ந்திருக்கிறார்கள்‌. 
தங்களுடைய கஷ்டங்களையும்‌, 
கவலைகளையும்‌, துக்கங்களையும்‌ 
கர்த்தருடைய சமுகத்திலே கொட்டித்‌ 
தீர்ப்பதற்காக பாபிலோன்‌ ஆறுகள்‌ 
அருகே அவர்கள்‌ உட்கார்ந்திருக்கிறார்கள்‌. 
அவர்களுடைய இருதயத்தில்‌ சீயோனைப்‌ 
பற்றிய சிந்தனை நிரம்பியிருக்கிறது. 
சீயோனைப்பற்றி நினைக்கும்போதே 
அவர்களுடைய கண்களில்‌ கண்ணீர்‌ 
வருகிறது. 


பரிசுத்த பர்வதமாகிய சீயோன்‌ 
மலைமீதிலே, கர்த்தருக்குத்‌ தேவாலயம்‌ 
கட்டப்பட்டிருக்கிறது. பாபிலோன்‌ 
சிறையிருப்பில்‌ இருக்கிற இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌, கர்த்தருடைய தேவாலயத்தை 
நினைத்து அழுகிறார்கள்‌. இவர்களால்‌ 
தேவாலயத்திற்கு போய்‌ ஆராதனை 
செய்ய முடியவில்லை. தேவனுடைய 
ஆலயத்தின்‌ மீது இவர்கள்‌ 
பிரியமாயிருக்கிறார்கள்‌. தங்கள்‌ வீட்டை 
நேசிப்பதைவிட இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
கர்த்தருடைய வீட்டை அதிகமாய்‌ 
நேசிக்கிறார்கள்‌ (சங்‌ 137.1) 





ழ்‌ யய] 

யாய 
பாபிலோன்‌ ஆறுகள்‌ நடுவிலே 

அலரிச்‌ செடிகள்‌ இருக்கிறது. இஸ்‌ 


வந்திருக்கிறார்கள்‌. இப்போது அவர்கள்‌ 
மிகுந்த துக்கத்திலிருக்கிறார்கள்‌. 
அவர்களால்‌ இசைக்கருவிகளை 
இசைத்துப்‌ பாடமுடியவில்லை. 
அவர்களிடத்திலுள்ள கின்னரங்களை 
அவர்களால்‌ இசைக்க முடியவில்லை. 
சீயோனை நினைக்கும்போது 
அவர்களுக்கு அழுகை வருகிறது. 
அவர்களால்‌ சந்தோஷமாய்‌ 
பாடமுடியவில்லை. இதனால்‌ பாபிலோன்‌ 
ஆறுகளின்‌  நடுவிலிருக்கும்‌ அஸிச்‌ 
செடிகளின்‌ மேல்‌, அவர்களுடைய 
கின்னரங்களைத்‌ தூக்கி 
வைத்திருக்கிறார்கள்‌ (சங்‌ 137.2) 
இஸ்ரவேல்‌ 
தேசத்து 
கர்த்தரைத்‌ 


ஜனத்தார்‌, அந்நிய 
சிறையிருப்பிலிருந்தாலும்‌. 
துதித்துப்‌ பாடும்போது 
பயன்படுத்தப்ப வேண்டிய 
இசைக்கருவிகளை அவர்கள்‌ 
பாறைகளின்‌ இடுக்குகளிலோ அல்லது 
புதர்களிலோ யாருக்கும்‌ தெரியாமல்‌ 
மறைத்து வைக்கவில்லை. அந்நிய 
தேசத்திலிருந்தாலும்‌ அவர்கள்‌ கர்த்தரை 
ஆராதிக்கிறார்கள்‌. கர்த்தருக்கு 
மாத்திரமே பயப்படுகிறார்கள்‌. அந்நிய 
தேசத்தாருக்குப்‌ பயப்படவில்லை. 
அவர்களுடைய இருதயத்தில்‌ துக்கம்‌ 


மாயிருப்பதினால்‌, அவர்களால்‌ 
சந்தோஷமாய்ப்‌ பாட முடியவில்லை. 


இஸ்ரவேல்‌ ஜனங்களுடைய 
ஜீவியத்தில்‌ மிகப்பெரிய மாற்ற 
முண்டாயிருக்கிறது. கானான்‌. 
தேசத்திலே சுதந்தரமாகயிருந்தவர்கள்‌' 
இப்போது பாபிலோன்‌ தேசத்திலே 
அடிமைகளாகயிருக்கிறார்கள்‌. 
தங்களுடைய கின்னரங்களை இஹிச்‌ 
செடிகளின்‌ மேல்‌ தூக்கி வைத்து, 
அவற்றையே 3 பார்த்துக்‌ 
கொண்டிருக்கிறார்கள்‌ தங்களுடைய 
ஜீவியத்தில்‌ ஏற்பட்டிருக்கும்‌ 
மாற்றங்களைத்‌ தியானித்துப்‌ 
பார்க்கிறார்கள்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை 


QOODNENS 
PUBLISHERS 


நமக்கு அதிக துக்கம்‌ வந்தால்‌ 
கர்த்தர்‌ தான்‌ நம்முடைய துக்கத்தைப்‌ 
போக்கவேண்டும்‌. எல்லா சூழ்நிலைகளிலும்‌ 
நாம்‌ கர்த்தரை நோக்கிப்‌ பார்த்து, 
அவரைக்‌ நடன வம்ப 
துக்கம்‌ வரும்போது 

முக்கியத்துவம்‌ கொடுத்துவிட்டு 
கர்த்தரைத்‌ துதிப்பதை நிறுத்திவிடக்‌ 
கூடாது. இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ அலரிச்‌ 
செடிகளின்மேல்‌ அவர்களுடைய 
கின்னரங்களைத்‌ தூக்கிவைத்திருப்பதற்குப்‌ 
பதிலாக, அவற்றைத்‌ தங்கள்‌ கைகளில்‌ 
பிடித்து. இசை இசைத்து, கர்த்தரைத்‌ 
துதிக்கும்‌ துதிப்பாட ல்களைப்‌ 
பாடவேண்டும்‌. கர்த்தர்‌ நம்முடைய 
துதிகளுக்குப்‌ பாத்திரர்‌. நாம்‌ எல்லா 
சூழ்நிலைகளிலும்‌ கர்த்தரைத்‌ 
துதிக்கவேண்டும்‌. 


சியோனின்‌ பாட்டுகள்‌ 
சங்‌ 187: 3 


சங்‌ 1975. 
பிடித்தவர்கள்‌. எங்கள்‌ 
பாடல்களையும்‌, எங்களைப்‌. 
பாழாக்கினவர்கள்‌ மங்களகீதத்தையும்‌ 
விரும்பி: சீயோனின்‌ பாட்டுகளில்‌ 
சிலதை எங்களுக்குப்‌ பாடுங்கள்‌ என்று. 
சொன்னார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 
துக்கத்திலிருக்கிறார்கள்‌. 
ஜனங்களோ 
ஏளனம்பண்ணுகிறார்கள்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரரை விலங்கிட்டு, 
சிறைப்பிடித்து. தங்‌ தேசத்திற்கு 
கொண்டு வந்திருக்கிறார்கள்‌. இஸ்ரவேல்‌ 
புத்திரரோ, பாபிலோன்‌ தேசத்திலே 
அடிமைகளாகயிருக்கிறார்கள்‌. இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌ விரும்பினாலும்‌, 
விரும்பாவிட்டாலும்‌, அவர்கள்‌ கட்டாயம்‌ 
வேலை செய்தே ஆகவேண்டும்‌. அவர்கள்‌ 
தங்களுக்காக வேலை செய்யாமல்‌, 
பாபிலோன்‌  தேசத்தாருக்காக வேலை 
செய்கிறார்கள்‌. தன்‌ 


எங்களைச்‌. 
அங்கே 


சிறை 


மிகுந்த 
பாபிலோன்‌ 
அவர்களை 
பாபிலோனியர்‌ 





ழ்‌ நயனா 
யாய 


பாபிலோன்‌ ஆறுகள்‌ 

இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ உட்கார்ந்‌ 
போது, அவர்களை சிறைப்பிடித்திருக்கிற 
பாபிலோனியர்‌ அங்கு வருகிறார்கள்‌. 
அவர்களுக்கு இஸ்ரவேல்‌ புத்திரரைப்‌ 
பிடிக்காது. ஆனால்‌ அவர்களுடைய 
பாடல்களும்‌ மங்கள கீதமும்‌ 
பாபிலோனியருக்குப்‌ பிடிக்கும்‌. 
பாபிலோனியர்‌ இஸ்வேரை சிறைபிடித்து, 
அவர்களை பாழாக்கிப்‌ 
போட்டிருக்கிறார்கள்‌. இஸ்ரவேலரும்‌ 
தங்களுடைய அடிமைத்தனத்தை 
நினைத்து வருத்தத்தோடிருக்கிறார்கள்‌. 
இந்த சூழ்நிலையில்‌ மங்களகீதம்‌ பாடுமாறு 
பாபிலோனியர்‌ அவர்களை 
'கேட்டுக்கொள்கிறார்கள்‌. 


இப்போது துக்கத்திலிருக்கிற 
இஸ்ரவேல்‌ ஜனங்களால்‌ தங்களுடைய 
பழைய சந்தோஷத்தை நினைத்துப்‌ 
பார்க்கழுடியவில்லை. சீயோனை 
நினைத்து அழும்போது, அவர்களால்‌ 
மங்கள கீதத்தைப்‌ பாபமுடியவில்லை. 
கர்த்தருடைய பிள்ளைகள்‌ எல்லா 
சூழ்நிலைகளிலும்‌ கர்த்தரைத்‌ துதித்துப்‌ 
பாட ஆயத்தமாயிருக்கவேண்டும்‌ 
நம்முடைய பாடல்களை கர்த்தருக்காக 
பாடவேண்டும்‌. பாபிலோன்‌ 
தேசத்தாருக்காக நாம்‌ பாடாவிட்டாலும்‌, 
கர்த்தருடைய சமுகத்திலே கர்த்தருக்காக 
துதியின்‌ கீதங்களையும்‌, ஸ்தோத்திர 
கீதங்களையும்‌ மங்கள கீதங்களையும்‌ 


பாடவேண்டும்‌. 


அருகே 


இஸ்ரவேல்‌ ஜனத்தாரையும்‌, இஸ்ரவேலின்‌ 
தேவனையும்‌ தூவிக்கிறார்கள்‌. 
பழிவாங்குதல்‌ கர்த்தருக்குரியது. கர்த்தர்‌ 
தமக்கு ஏற்ற வேளையில்‌, தம்முடைய 
தெய்வீக சித்தத்தின்‌ பிரகாரமாய்‌, 
தம்முடைய சத்துருக்களை நீதியாய்‌ 
நியாயந்தீர்ப்பா்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம்மா 


PUBLISHERS 


கர்த்தரின்‌ பாட்டு 
சங்‌ 17:4 


சங்‌ 187:4. கர்த்தரின்‌ பாட்டை அந்திய 
தேசத்திலே நாங்கள்‌ பாடுவதெப்படி? 
பாபிலோன்‌ தேசத்தார்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனங்களை நிந்திக்கிறார்கள்‌. 
தூஷிக்கிறார்கள்‌. கர்த்தருடைய 
பிள்ளைகளோ தங்கள்மீது வரும்‌ 
நிந்தைகளை பொறுமையோடு தாங்கிக்‌ 
கொள்கிறார்கள்‌. அவர்கள்‌ தங்கள்‌ 
கின்னரங்களை  அலஸரிச்செடிகளின்மேல்‌ 
தூக்கி வைத்துவிட்டார்கள்‌. இனிமேல்‌ 
அதை எடுப்பதில்லை என்று தீர்மானம்‌ 
செய்திருக்கிறார்கள்‌. அந்நிய தேசத்திலே 
கர்த்தரின்‌ பாட்டைப்பாட அவர்களுக்குப்‌ 
பிரியமில்லை. பாபிலோன்‌ தேசத்தாருக்கு 
மகிழ்ச்சி உண்டாவதற்காக இஸ்ரவேல்‌ 
ஜனங்கள்‌ பாடவிரும்பவில்லை. அவர்கள்‌ 
கர்த்தரை மாத்திரமே துதித்துப்‌ பாட 
விரும்புகிறார்கள்‌. 
பாபிலோன்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரரிடம்‌. 
பாட்டுகளில்‌ சிலதை எங்களுக்குப்‌ 
பாடுங்கள்‌” (சங்‌ 1373) என்று 
கேட்கிறார்கள்‌. அதற்கு இஸ்ரவேல்‌ 
புத்திரரோ, “கர்த்தரின்‌ பாட்டை அந்நிய 
தேசத்தில்‌ நாங்கள்‌ பாடுவதெப்படி” 
(சங்‌ 137-4) என்று சொல்லி பாபிலோன்‌ 
தேசத்தாருடைய வேண்டுகோளுக்கு 
மறுத்துவிடுகிறார்கள்‌. சீயோனின்‌ பாட்டு 


கர்த்தருடைய பாட்டு. இது பரிசுத்தமான 
பாட்டு. கர்த்தருடைய பாட்டை 


ஜனத்தார்‌ 
'சீபோனின்‌ 


தேவாலயத்தில்‌ பாடவேண்டிய பக்தியான 
பாட்டை, இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌, அந்நிய 
தேசத்திலே, விக்கிரகாராதனைக்காரர்‌ 
மத்தியிலே பாடவிரும்பவில்லை. 
அவர்களுடைய வேண்டுகோளுக்கு 
மறுத்துவிடுகிறார்கள்‌. 





ழ்‌ நவள 
யாய 


எருசலேம்‌ 
சங்‌ 197: 5,8 


சங்‌ 1975. எருசலேமே, நான்‌ உன்னை 
மறத்தால்‌ என்‌ வலதுகை தன்‌ 
தொழிலைமறப்பதாக. 


சுங்‌ 1878. நான்‌ உன்னை 
தினையாமலும்‌, எருசலேமை என்‌: 
முக்கியமான மகிழ்ச்சியிலும்‌ அதிகமாக 
எண்ணாமலும்போனால்‌, என்‌ நாவு என்‌ 
மேல்வாயோடு ஒட்டிக்கொன்‌ வதாக. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ இப்போது 
பாபிலோன்‌ தேசத்திலே, சிறையிருப்பிலே. 
இருந்தாலும்‌ அவர்கள்‌ எருசலேமை 

நினைத்துக்‌, கொண்டிருக்கிறார்கள்‌. 
கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எருசலேம்‌ 
பரிசுத்தமான நகரம்‌. அது தேவனுடைய 
வாசஸ்தலம்‌. எருசலேமிலே கர்த்தருக்கு 
பண்டிகைகள்‌ ஆசரிக்கப்படும்‌. 
பாபிலோனில்‌ கர்த்தருடைய பண்டிகை 
ஒன்றும்‌ ஆசரிக்கப்படுவதில்லை. 
பாபிலோன்‌ தேசத்திலே. 
விக்கிரகாராதனைகள்‌ தாராளமாய்‌ 
நடைபெறுகிறது. இஸ்ரவேல்‌ புத்திரரோ. 
பாபிலோன்‌ தேசத்திலிருந்தாலும்‌, 
அவர்கள்‌ எருசேலமை நினைத்துப்‌ 
பார்க்கிறார்கள்‌. 

எருசலேமைப்‌ பற்றிய 
அவர்களுடைய மனதில்‌ 
நிரம்பியிருக்கிறது 
பசுமையாகயிருக்கிறது. 
சிறையிருப்பிலிருக்கிற இஸ்ரவேல்‌ 
புத்திரரில்‌ சிலர்‌ பாபிலோனில்‌ 
பிறந்தவர்கள்‌. அவர்கள்‌ இன்னும்‌ 
எருசலேமைப்‌ பார்த்ததில்லை. தங்களுடைய 
பெற்றோர்‌ மூலமாய்‌ அவர்கள்‌ 
எருசலேமைப்பற்றிக்‌ கேள்விப்படுகிறார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ பாபிலோன்‌ 
தேசத்து. சிறையிலிருப்பிலிருந்தாலும்‌ 
அவர்கள்‌ அனுதினமும்‌ கர்த்தரை 
நோக்கி ஜெபம்பண்ணுவது க்கம்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ தங்‌ 
வீட்டின்‌ ஜன்னல்‌ - 
எருசலேமுக்கு நேராகத்‌ திறந்துவைத்து. 


நினைவு 
எப்போதும்‌ 


அது 
பாபிலோன்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை OODNENIS 


PUBLISHERS 


கர்த்தராகிய தேவனைத்‌ துதிப்பது 
வழக்கம்‌. அவர்களால்‌ எருசலேமை மறக்க 
முடியவில்லை. 

அவர்கள்‌ எருசலேமை 
அளவுக்கு நினைக்கிறார்கள்‌ என்பதை 
சங்கீதக்காரர்‌ விவரிக்கிறார்‌. “எருசலேமே, 
நான்‌ உன்னை மறந்தால்‌ என்‌ வலதுகை 
தன்‌ தொழிலைமறப்பதாக. நான்‌ உன்னை 
நினையாமலும்‌ எருசலேமை என்‌ 
முக்கியமான மகிழ்ச்சியிலும்‌ அதிகமாக 
எண்ணாமலும்போனால்‌, என்‌ நாவு என்‌ 
மேல்வாயோடு ஒட்டிக்கொள்வதாக" 
என்று சொல்லுகிறார்‌. 


எந்த 


“என்‌ வலது கை தன்‌ தொழிலை 
மறப்பதாக” என்னும்‌ வாக்கியத்திற்கு, 
“என்னுடைய வலதுகையினால்‌ 
இசைக்கருவிகளை வாசிக்க முடியாமல்‌ 
போவதாக” என்று பொருள்‌. “என்‌ நாவு 
என்‌ மேல்‌ வாயோடு ஒட்டிக்கொள்வதாக" 
என்னும்‌ வாக்கியத்திற்கு, “என்னால்‌ 
பேசமுடியாமலும்‌, பாடமுடியாமலும்‌ 
போவதாக" என்று பொருள்‌. இஸ்ரவேல்‌ 
ஜனங்கள்‌ எங்குபோனாலும்‌ எருசலேபைப்‌ 
பற்றி புகழ்ந்து பேசுவது வழக்கம்‌. 
கர்த்தர்‌ அதற்காகவே தங்களுக்கு 
வாயைப்‌ படைத்திருக்கிறார்‌ என்று 
அவர்கள்‌ நம்புகிறார்கள்‌. தங்களுடைய 
நாவையும்‌ வாயையும்‌ கர்த்தரைத்‌ 
துதிக்கும்‌ துதிகளை ஏறெடுப்பதற்காகவும்‌, 
சீயோனின்‌ பாடல்களைப்‌ 
பாடுவதற்காகவும்‌ பயன்படுத்துகிறார்கள்‌. 


பாபிலோன்‌ குமாரத்தியே 
சங்‌ 187: 7-9 


சங்‌ 187:7. கர்த்தாவே, 
நானில்‌ ஏதோமின்‌ 

"இனையும்‌; அவர்கள்‌: அதை 
'இடித்துப்போடுங்கள்‌, அண்தியாரம்‌ 
மட்டும்‌ இடித்துப்போடுங்கள்‌ என்று 
சொன்னார்களே. 


எருசலேமின்‌: 
புத்திரரை 


சங்‌ 187:8. பாபிலோன்‌ குமாரத்தியே 
பாழாய்ப்போகிறவனே, தீ எங்களுக்குச்‌ 
செய்தபடி, உனக்குப்‌ பதில்‌ 
செய்கிறவன்‌ பாக்கியவான்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


சங்‌ 1975. உன்‌ குழுத்தைகளைப்‌: 
கல்லின்மேல்‌ 


பிடித்து, 
திக தித்‌ பகலவன்‌ 


பாபிலோன்‌ சிறையிருப்பிலிருக்கிற 
யூதர்களில்‌ பக்தியுள்ளவர்கள்‌ அநேகர்‌ 
க்கிறார்கள்‌. பாபிலோனியர்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனத்தாரை சிறைப்பிடித்த 
போது, அவர்கள்‌ எருசலேம்‌ நகரத்தையும்‌, 
அங்குள்ள மகாக்‌ த்‌ அழித்துப்‌ 
போட்டார்கள்‌. எருசலேமின்‌ அழிவை 
நினைத்து பாபிலோனிலுள்ள பக்தியுள்ள 
யூதர்கள்‌ வருத்தப்படுகிறார்கள்‌. 
அவர்களுடைய இருதயம்‌ துக்கத்தினாலும்‌. 
வேதனையினாலும்‌  நிரம்பியிருக்கிறது. 
தங்களைப்‌ பாழாக்கிய பாபிலோனியரை 
கர்த்தர்‌ பழிவாங்கவேண்டும்‌ என்று 
பக்தியுள்ள யூதர்கள்‌ விரும்புகிறார்கள்‌. 


பாபிலோனுக்கு சீக்கிரத்திலே அழிவு 
வரும்‌ என்று எதிர்பார்த்து மனன்‌ 
'சந்தோஷமாபிருக்கிறார்கள்‌. 

எதிர்பார்ப்பும்‌ சந்தோஷமும்‌ ப்‌ 
ஆவியினால்‌ உண்டாகவில்லை. 
கர்த்தர்மீதுள்ள பக்திவைராக்கியத்தினால்‌ 
உண்டாயிருக்கிறது. தேவனுடைய 
மகிமையின்மீது இஸ்ரவேல்‌ ஐனத்தார்‌ 
பத்திவைராக்கியமாயிருக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ தேவனுடைய ராஜ்யத்தை 
மகிமைப்படுத்துகிறார்கள்‌. தேவனுடைய 
ஜனங்களுக்கு விரோதமாக 
எழும்பியவர்கள்‌, நந்துபோகவேண்டும்‌ 
என்று எதிர்பார்க்கிறார்கள்‌. 


கர்த்தர்‌ எருசலேமுக்காக 
சத்துருக்களை பழிவாங்குவார்‌. அந்த 
நாளில்‌ கர்த்தர்‌ ஏதோமின்‌ புத்திரரை 
நினைவுகூரவேண்டும்‌ என்று யூதர்கள்‌ 
விரும்புகிறார்கள்‌. 
வந்தவர்களே 
முற்பிதாக்களின்‌ 
யாக்கோபின்மீது 
இந்த கோபம்‌ 
நிமித்தமாயும்‌, 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை OCDNENIS 


PUBLISHERS 


எருசலேம்‌ நகரத்தைப்பார்த்து, 
இடித்துப்போடுங்கள்‌, ( 
இடித்துப்போடுங்கள்‌” (சங்‌ 1377) என்று 
சொன்னார்கள்‌. கர்த்தர்‌ எருசவேின்‌ 
நாளில்‌, தம்முடைய  சத்துருக்களைப்‌ 
பழிவாங்கும்‌. போது, ஏதோமின்‌. 
புத்திரரையும்‌ - ள்‌ க்‌்‌ 

ர்களையும்‌ பழிவாங்கவேண்டும்‌ என்‌; 
இஸ்ரவேல்‌ கா வ 


ஏதோமின்‌ பத்திரை 
போது, அவர்களுடைய 
பாவங்களை நினைப்பார்‌. தமக்கு 
விரோதமாகவும்‌, தம்முடைய 
பிள்ளைகளுக்கு விரோதமாகவும்‌ அவர்கள்‌ 
செய்த தீங்குகளை நினைப்பார்‌ 
அவர்களுக்கு விரோதமாக தம்முடைய 
நீதியான நியாயத்தீர்ப்பையும்‌ கொடுப்பார்‌ 
பழிவாங்குதல்‌ கர்த்தருக்குரியது. நமக்கு 
விரோதமாகத்‌ தீங்கு செய்த 
ஒருவரை தண்டிப்பதற்கு நமக்குத்‌ 
திராணியிருந்தாலும்‌, அந்தத்‌ 
தண்டனையை நிறைவேற்றும்‌ பொறுப்பை 
கர்த்தரிடத்தில்‌ ஒப்புக்கொடுத்துவி, 
வேண்டும்‌. பழிவாங்குதல்‌ கர்த்தருக்கு 
மாத்திரமே உரியது. 


பாபிலோன்‌ 

தேசமாகயிருக்கிறது. 
பாதுகாப்பாகயிரு/பதாகவும்‌, 
விரோதமாய்‌ யாரும்‌ 
என்றும்‌ பாபிலோன்‌ தேசத்தார்‌ 
ஆணவரயும்‌. இறுமாப்பாயும்‌ 
இருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ எருசலேயையும்‌, 

ல்‌ ஜனங்களையும்‌ 
பாழாக்கினார்கள்‌. தங்களை யாராலும்‌. 
பாழாக்க முடியாது என்று 
நினைக்கிறார்கள்‌. இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 
பாபிலோனின்‌ தீய செய்கைகளைப்பற்றி 
நினைத்துப்‌ பார்த்து “பாபிலோன்‌. 
குமாரத்தியே பாழாய்ப்போகிறவளே, நீ 
எங்களுக்குச்‌ செய்தபடி. உனக்குப்‌ பதில்‌ 
செய்கிறவன்‌ பாக்கியவான்‌. உன்‌ 
குழந்தைகளைப்‌ பிடித்து, கல்லின்மேல்‌ 
மோதியடிக்கிறவன்‌ பாக்கியவான்‌” என்று 
சொல்லுகிறார்கள்‌. 


“அதை 
அஸ்திபாரமட்டும்‌ 


கர்த்தர்‌ 
நினைக்கும்‌ 


பெருமையுள்ள 
தாங்கள்‌ 
தங்களுக்கு 
எழும்பமுடியாது 





ழ்‌ நள 
யாய 


பாபிலோன்‌ பாழாக்கினவள்‌. அவள்‌ 
பாழாய்ப்போகவேண்டும்‌. அழிக்கிறவர்கள்‌ 
அழிக்கப்பட வேண்டும்‌. 
பாழாக்குகிறவர்கள்‌ பாழாக்கப்படவேண்டும்‌. 
பாபிலோன்‌ இஸ்ரவேலுக்குச்‌ செய்தபடி, 
அந்தத்தேசத்திற்கு பதில்‌ செய்யப்படும்‌ 
பாபிலோன்‌ தேசத்தார்‌ இஸ்ரவேல்‌. 
ஜனங்கள்மீது மிருககுணமுள்ளவர்களைப்‌ 
போல நடந்து கொண்டார்கள்‌. 
அவர்களுக்கு அதிகாரபிருந்தும்‌ இரக்கம்‌ 
காண்பிக்கவில்லை. 
சிறுபிள்ளைகளையும்‌ 
கொன்று போட்டார்கள்‌. 

பாபிலோன்‌ 
இஸ்ரவேலுக்குச்‌ 
பாபிலோனின்‌ 
அழிந்துபோக 
இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ எதிர்பார்க்கிறார்கள்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம 


PUBLISHERS 


ஒரு தேசத்தில்‌ சிறுபிள்ளைகள்‌ 
அழிந்துபோனால்‌ அந்த தேசமே அழிந்து 
போகும்‌. சிறுபிள்ளைகளே 
சந்ததிக்கு வித்தாகயிருக்கிறது. வித்து 
அழிந்துபோனால்‌ அந்த சந்ததி பூரண 
சங்காரமாகும்‌. இதற்குமேல்‌ அவர்களை 
அழிக்க வேண்டியதிருக்காது. எல்லாமே 
ஒன்றுமில்லாதிருக்கும்‌. 
ட பூரண அழிவு பாபிலோனுக்கு. 
வரவேண்டும்‌ என்று இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
எதிர்பார்க்கிறார்கள்‌. இப்படிப்பட்ட அழிவு 
யார்‌ மூலமாக வந்தாலும்‌ அவர்கள்‌ 
பாக்கியவான்கள்‌. என்றும்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 





ழ்‌ நள 
யாய 


தாவீது ராஜா நூற்று முப்பத்து 
எட்டாவது சங்கீதத்தை எந்த சூழ்நிலையில்‌ 
எழுதினார்‌ என்பது தெளிவாகத்‌ 
தெரியவில்லை. தேவன்‌ தாவீதுக்கு 
அநேக நன்மைகளைச்‌ செய்திருக்கிறார்‌. 
தான்‌ அனுபவித்த நன்மைகளை 
நினைவுகூர்ந்து தாவீது கர்த்தரை 
நன்றியுள்ள இருதயத்தோடு துதிக்கிறார்‌ 
(சங்‌ 1381-3). இனிமேல்‌ வரப்போகிற 
காலங்களிலும்‌ கர்த்தர்‌ தனக்கு நன்மை 
செய்வார்‌ என்று நம்பி 
ஆறுதலோடிருக்கிறார்‌. தன்னைப்போலவே 
மற்றவர்களும்‌ கர்த்தரைத்‌ துதிப்பார்கள்‌ 
என்று தாவீது சொல்லுகிறார்‌ 
(சங்‌ 13845). கர்த்தர்‌ தனக்கு தொடர்ந்து 
நன்மையானதைச்‌ செய்வார்‌ என்று 
தாவீது விசுவாசிக்கிறார்‌ 
(சங்‌ 1386-8). 


கர்த்தருடைய 
உண்மையும்‌ 
சங்‌ 198 : 1-5 


கிருபையும்‌ 


(தாவீதின்‌ சங்கீதம்‌) 


சங்‌ 18811. உம்மை 
இருதயத்தோடும்‌ 
தேவர்களுக்கு முன்பாக 
கீர்த்தனம்பண்ணுவேன்‌. 


என்‌ 
துதிப்பேன்‌; 
உம்மைக்‌ 


சுங்‌ 1882. உமது பரிகத்த 
ஆலயத்திற்கு நேராகநான்‌ பணிந்து, 
உமது கிருபையினிமித்தமும்‌ உமது 
உண்மையினிமித்தமும்‌ உமது 
நாமத்தைத்‌ துதிப்பேன்‌; உமது சகல 
யிரஸ்தாபத்தைப்பார்க்கிலும்‌ 
வார்த்தையை 


மகிமைப்படுத்தியிருக்கிறீர்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மாமா 


PUBLISHERS 


சண்‌ 198. நான்‌ கூப்பிட்ட நானிலே 
எனக்கு மறுஉத்தரவு அருனினீர்‌; என்‌ 
ஆத்துமாவிலே பெலன்தத்து என்னைத்‌ 
தைசியப்படுத்தினீர்‌, 

சங்‌ 188:4. கர்த்தாவே, பூமியின்‌ 
ராஜாக்கனெல்லாரும்‌ உமது வாயின்‌: 
வார்த்தைகளைக்‌ கேட்கும்போது 
உம்மைத்‌ தூதிப்பார்கள்‌. 


சங்‌ 1885. கர்த்தரின்‌ மகிமை 
பெரிதாயிருப்பதினால்‌, அவர்கள்‌ 
கர்த்தரின்‌ வழிகளைப்பாடுவார்கள்‌. 


கர்த்தரை என்‌ 
முழுஇருதயத்தோடும்‌ 
தூதிப்பேன்‌ 


உம்மை முழு 
இருதயத்தோடும்‌ துதிப்பேன்‌; 
தேவர்களுக்கு முன்பாக உம்மைக்‌ 
கீர்த்தனம்பண்ணுவேன்‌ (சங்‌ 188:1). 


தாவீது கர்த்தரை 
இருதயத்தோடு துதிக்கிறார்‌. 
தாவீதினிடத்தில்‌ கர்த்தர்மீது. 
பக்திவைராக்கியம்‌ இருக்கிறது. தாவீதின்‌ 
துதியில்‌ உண்டையிருக்கிறது. தாவீது 
கர்த்தரைத்‌ துதிக்கும்போது “என்‌ 
முழுஇருதயத்தோடும்‌ துதிப்பேன்‌” என்று 
சொல்லுகிறார்‌. இந்த வாக்கியத்திற்கு 
தாவீது கர்த்தரை முழுவதுமாய்த்‌ 
துதிக்கிறார்‌ என்று பொருள்‌. தாவீதின்‌ 
எண்ணங்களும்‌, உணர்வுகளும்‌, 
சரீரத்தின்‌ அவயவங்களும்‌ கர்த்தரைத்‌ 
துதிக்கிறது, தாவீதின்‌ ஆவியும்‌, 
ஆத்துமாவும்‌ முழுவுள்ளமும்‌ கர்த்தரைத்‌ 
துதிக்கிறது. 


“தேவர்களுக்கு முன்பாக உம்மைக்‌ 
கீர்த்தனம்பண்ணுவேன்‌" என்று 
தாவீது சொல்லுகிறார்‌. 
பிரபுக்களுக்கு முன்பாகவும்‌, 
நியாயதிபதிகளுக்கு முன்பாகவும்‌, பெரிய 
மனுஷர்களுக்கு முன்பாகவும்‌ 
கர்த்தரைக்‌ 

பண்ணுகிறார்‌. 
அவருடைய 
நேராகப்‌ 


என்‌ 


நன்றியுள்ள 


தாவீது 
பரிசுத்த 
பணிந்து 





EL 
TT 
பொதுவாக ஆசாரியர்‌ மாத்திரமே 
தேவாலயத்திற்குள்‌ பிரவேசிப்பார்கள்‌. 
மற்றவர்கள்‌ தேவாலயத்திற்கு நேராகப்‌ 
பணிந்து கொள்வார்கள்‌. 


ஸ்தலத்திற்கும்‌ 
உட்பிரகாரங்களில்‌ 
குதிப்பார்கள்‌. 

(ந்‌; 


கிறிஸ்து 
ஆலயபாயிருக்கிறார்‌. 
தேவனுடைய 


நம்முடைய 
நம்முடைய சரீரம்‌ 
ஆலயமாயிருக்கிறது. 
கிறிஸ்துவானவர்‌ நமக்குள்‌ வாசம்‌ 
பண்ணுகிறார்‌. நம்முடைய கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்துவே நமக்கும்‌ தேவனுக்கும்‌ 
நடுவே மத்தியஸ்தராயிருக்கிறார்‌. நாம்‌ 
கர்த்தரைக்‌  கீர்த்தனம்பண்ணும்போது. 
நம்முடைய கர்த்தராகிய இயேசு 
கிறிஸ்துவுக்கு நேராக பணிந்துகொள்ள 
வேண்டும்‌. நம்முடைய மத்தியஸ்தராகிய 
கீர்த்தனம்பண்ண 


'சுகிறிஸ்துவைக்‌ 
பண்டும்‌ 


பரலோகம்‌ தேவனுடைய 
ஆலயமாகமிருக்கிறது 
கண்களை பரலோகத்திற்கு 
நோக்கிப்‌ பார்க்கவேண்டும்‌. நம்முடைய 
கைகளை பரலோகத்திற்கு நேராக 
உயர்த்தவேண்டும்‌. நம்முடைய தேவன்‌ 
பரலோகப்‌ பிதாவாகயிருக்கிறார்‌. 
ம்முடைய ஜெபம்‌ பரலோகப்‌ பிதாவிடம்‌ 
ரக்கபப வண்டும்‌ 


பரிசுத்த. 


நம்முடைய 
நேராக 


உமது வார்த்தையை 
மகிமைப்படுத்தியிருக்கிறீர்‌ 


உமது பரிசுத்த ஆலயத்திற்கு 
நேராகநான்‌' பணிந்து, உமது 
கிருபையினிமித்தமும்‌ உமது 
உண்மையினிமித்தமும்‌ உமது 
நாமத்தைத்‌ துதிப்பேன்‌; உமது சகல 
யிரஸ்தாபத்தைப்பார்க்கிலும்‌ 
வார்த்தையை நீர்‌ 
படுத்தியிருக்கிறீர்‌. நான்‌ கூப்பிட்ட 
நாவிலே எனக்கு மறுஉத்தரவு 
அருளினீர்‌; என்‌ ஆத்துமாவிலே 
பெலன்தத்து என்னைத்‌. 
தைரியப்படுத்தினீர்‌ (௪ங்‌ 188:2,3). 


நீர்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை OCDNENIS 


PUBLISHERS 


நம்முடைய கர்த்தராகிய தேவனே 
நமக்கு ஆறுதலின்‌ ஊற்றாகயிருக்கிறார்‌. 
நமக்கு சமாதானத்தையும்‌, ஆறுதலையும்‌ 
கொடுக்கிற கர்த்தரை நாம்‌ 
கீர்த்தனம்பண்ண வேண்டும்‌. 
கர்த்தருடைய கிருபையினிமித்தமும்‌, 
அவருடைய உண்மையினிமித்தமும்‌ நாம்‌ 
அவருடைய நாமத்தைத்‌ துதிக்கவேண்டும்‌. 
கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களெல்லாம்‌ 
உண்மையுள்ளது. கர்த்தர்‌ தம்முடைய 
சகல  பிரஸ்தாபத்தைப்‌ பார்க்கிலும்‌ 
ம்முடைய வார்த்தையை பர்‌ 
னைக்‌ சா ப்‌ 


நம்முடைய தேவன்‌, 
மூலமாகவும்‌, பராமரிப்பின்‌ 
தம்மைப்பற்றி 
வெளிப்படுத்தியிருக்கிறார்‌. 
யெல்லாவற்றையும்விட, தேவன்‌ தம்முடைய 
வார்த்தையினாலேயே, தம்மைப்பற்றி 
நமக்கு தெளிவாகவும்‌. அதிகமாகவும்‌ 
வெளிப்படுத்தியிருக்கிறார்‌. சங்கீதக்காரர்‌ 
இங்கு “வார்த்தை” என்று சொல்லுவது 
இபேசுகிறிஸ்துவையும்‌, அவருடைய 
சுவிசேஷத்தையும்‌ குறிக்கிறது என்று 
வேதபண்டிதர்கள்‌ வியாக்கியானம்‌ 
பண்ணுகிறார்கள்‌. 


சிருஷ்டிப்பின்‌ 
மூலமாகவும்‌ 


தேவன்‌ மகிமையுள்ளவர்‌. அவரே 
மகத்துவமுள்ளவர்‌. தேவன்‌ தம்முடைய 
பிரஸ்தாபத்தை மனுஷராகிய நமக்கு 
வெளிப்படுத்தியிருக்கிறார்‌. தம்முடைய 
பிரஸ்தாபங்கள்‌ எல்லாவற்றிலும்‌, 
தம்முடைய வார்த்தையை தேவன்‌ 
அதிகமாய்‌  மகிமைப்படுத்தியிருக்கிறார்‌. 
இன்த மூலமாய்‌ நாம்‌ 
'வனைப்பற்றி அறிந்துகொள்கிறோம்‌. 


தாவீதுக்கு துன்பங்களும்‌, 
வேதனைகளும்‌, உபத்திரவங்களும்‌ 
உண்டாயிற்று. தாவீது அதையெல்லாம்‌. 
நினைத்துப்‌ பார்க்கிறார்‌. தனக்கு உதவி 
தேவைப்படும்போது, தாவீது கர்த்தரை 
நோக்கிக்‌ கூப்பிட்டார்‌. “நான்‌ கூப்பிட்ட 
நாளிலே எனக்கு மறுஉத்தரவு 
அருளினீர்‌” என்று தாவீது கர்த்தரிடத்தில்‌ 
சொல்லுகிறார்‌. 





ழ்‌ நள 
யாய 


தாவீது பிரச்சனைகள்‌ நடுவிலே 
சிக்கிக்கொண்டபோது அவருடைய 
த்‌ பெலனிழந்து போயிற்று. 

தன்னுடைய சரீரத்திலும்‌. 
ஆவியிலும்‌ சோர்ந்துபோனார்‌. 
வேதனைகளையும்‌. சோதனைகளையும்‌ 
அவரால்‌ தாங்கிக்கொள்ள முடியவில்லை. 
கர்த்தரோ தாவீதின்‌ ஆத்துமாவிலே 
பெலன்தந்து அவரைத்‌ 
தைரியப்படுத்தினார்‌. கர்த்தர்‌ நம்முடைய 
ஆத்துமாவுக்குப்‌ பெலன்தரும்போது, 
நம்மால்‌ வேதனைகளைத்‌ தாங்கிக்கொள்ள 
முடியும்‌. சோதனைகளுக்கு எதிர்த்து 
நிற்கமுடியும்‌. நாம்‌ துன்பத்திலும்‌, 
துயரத்திலும்‌, வேதனையிலும்‌ இருந்தாலும்‌, 
கர்த்தர்‌ நமக்குக்‌ கொடுத்திருக்கிற 
ஊழியங்களை நேர்த்தியாய்ச்‌ செய்ய 
முடியும்‌. 


கர்த்தர்‌ நம்முடைய 
பெலப்படுத்தும்‌ போது, 
பற்றிக்கொள்ளும்‌ விசுவாசம்‌ 
உறுதியாயிருக்கும்‌. 
நம்முடைய 
சந்தோஷத்தையும்‌, 
ஆறுதலையும்‌ தருவார்‌. 
நோக்கிக்‌ கூப்பிடும்போது, 
மறுஉத்தரவு அருளுவார்‌ 
விசுவாசம்‌ நமக்குள்‌ இருக்க. 
வேண்டும்‌ கர்த்தர்‌ நமக்குக்‌ 
கொடுத்த நன்மைகளுக்காகவும்‌. 
ஆறுதல்களுக்காகவும்‌, று 
உ ரவு கவும்‌ ம்‌ கா; 7 
நன்றியோடு துதக்கவேண்டும்‌.. னி 


ஆத்துமாவைப்‌ 
கர்த்தரைப்‌ 
நமக்குள்‌ 
கர்த்தர்‌ 
ஆத்துமாவிலே 
சமாதானத்தையும்‌, 
நாம்‌ கர்த்தரை 
அவர்‌ நமக்கு 
என்னும்‌ 


பூமியின்‌ ராஜாக்கள்‌ 


கர்த்தாவே, பூமியின்‌ 
ராஜாக்கனெல்லாரும்‌ உமது வாயின்‌ 
வார்த்தைகளைக்‌ கேட்கும்போது 
உம்மைத்‌ துதிப்பார்கன்‌. கர்த்தரின்‌ 
மகிமை பெரிதாயிருப்பதினால்‌, 
அவர்கள்‌. கர்த்தரின்‌. 
வழிகணைப்பாடுவார்கள்‌ (சங்‌ 188:4,5). 


தாவீது. சமஸ்த இஸ்ரவேலுக்கும்‌ 
ராஜாவாகயிருக்கிறார்‌. கர்த்தர்‌ தாவீதுக்கு 
அநேக நன்மைகளைச்‌ செய்திருக்கிறார்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மமம்‌ 


PUBLISHERS 


அவர்‌ தாவீதுக்கு தம்முடைய சத்தியத்தை 
உபதேசம்பண்ணியிருக்கிறார்‌. தாவீது 
கர்த்தருடைய வார்த்தையைக்‌ கேட்டு, 
அவருடைய பிரமாணத்திற்குக்‌ கீழ்ப்படிந்து 
ஜீவிக்கிறார்‌. கர்த்தருடைய 
வார்த்தையைக்‌ கேட்கும்போது, தாவீது 
அவரைத்‌ துதிக்கிறார்‌. தன்னைப்போலவே, 
பூமியின்‌ ராஜாக்கள்‌ எல்லாரும்‌, 
கர்த்தருடைய வாயின்‌ வார்த்தைகளைக்‌ 
கேட்கும்போது, அவர்கள்‌ கர்த்தரைத்‌ 
2 ப்பார்கள்‌ என்று தாவீது 
£ல்லுகிறார்‌. 

இஸ்ரவேல்‌ தேசத்திற்கு. 
அருகாமையிலுள்ள தேசங்களின்‌ 
ராஜாக்களைப்பற்றி தாளீது இங்கு 
சொல்லியிருக்கலாம்‌. ஈராம்‌ தாவீதுக்கு 
சிநேகழுள்ள ராஜா. ஈராமைப்போலவே 
மேலும்‌ பல ராஜாக்கள்‌ இஸ்ரவேல்‌ 
தேசத்திற்கும்‌, தாவீதுக்கும்‌ 
ஆதரவாயிருந்தார்கள்‌. அவர்கள்‌ 
தாவீதோடு சிநேகமாயிருந்தார்கள்‌. 
அவர்கள்‌ கர்த்தருடைய வாயின்‌ 
தப கேட்கும்போது, 
அவர்களும்‌ கர்த்தரைத்‌ துதிப்பார்கள்‌ 
என்று தாவீது சொல்லுகிறார்‌. 


சமஸ்த இஸ்ரவேலுக்கும்‌ 
ராஜாவாகயிருக்கும்போது பூமியின்‌ 
ராஜாக்களெல்லோரும்‌ அவரைப்‌ பார்க்க 
வந்தார்கள்‌. தாவீது மரித்துப்போன 
பின்பு, அவர்கள்‌ சாலொமோன்‌. 
ராஜாவைப்‌ பார்ப்பதற்கு. வந்தார்கள்‌. 
'சாலொமோனின்‌ இருதயத்திலே தேவன்‌ 
அருளிய ஞானத்தைக்‌ கேட்பதற்கு 
பூமியின்‌ ராஜாக்கள்‌ எல்லாரும்‌ அவன்‌ 


முகதரிசனத்தைத்‌' தேடினார்கள்‌' 
(நோளா 9:23). 


பூமியின்‌ 


தாவீது 


ராஜாக்கள்‌ இஸ்ரவேல்‌ 
தேசத்திற்கு வந்தபோது, அவர்கள்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரோடு சேர்ந்து, 
கர்த்தரைத்‌ துதித்தார்கள்‌. தாவீது 

புறஜாதி ஜனங்களைப்‌ 
பற்றி சொல்லுகிறார்‌ என்று 
வேதபண்டிதர்கள்‌ வியாக்கியானம்‌ 
சொல்லுகிறார்கள்‌. இயேசுகிறிஸ்துவின்‌ 
சுவிசேஷம்‌ எல்லா ஊ்யாருக்கு 


பிரசங்கம்பண்ணப்பட 





ழ்‌ நயனா 
யாய 


கிறிஸ்துவின்‌ ராஜ்யத்தில்‌ பூதருக்கும்‌ 
புறஜாதியாருக்கும்‌ 
கர்த்தராகிய 


"சகல. ராஜாக்களும்‌ அவரைப்‌ 
பணிந்துகொள்வார்கள்‌; சகல ஜாதிகளும்‌ 
அவரைச்‌ சேவிப்பார்கள்‌” (சங்‌ 7271) 
கர்த்தரின்‌ மகிமை பெரியதாயிருக்கிறது. 
இதனால்‌ பூமியின்‌ ராஜாக்களெல்லோரும்‌ 
கர்த்தரின்‌ வழிகளைப்‌ பாடுவார்கள்‌. 
கர்த்தர்‌ தங்களை பராமரிப்பது பற்றியும்‌. 
பாதுகாப்பது பற்றியும்‌ பாடுவார்கள்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய i 
ரெக்கங்களையும்‌ 
சண்பக கடக்‌ எட 


கர்த்தர்‌ உயர்ந்தவர்‌ 
சங்‌ 188 : 6-8 


சங்‌ 1980. 
யிருத்தும்‌, 
நோக்கிப்‌ 
மேட்டிமையான வனையோ 
தூரத்திலிருந்து அறிகிறார்‌. 


சங்‌ 1987. நான்‌ துன்பத்தின்‌ நடுவில்‌ 
நடந்தாலும்‌ நீர்‌ எண்னை உயிர்ப்பிப்பீர்‌; 
என்‌ சத்துருக்களின்‌ கோபத்துக்கு 
விரோதமாக உமது கையை நீட்டுவீர்‌; 
உமது வலதுகரம்‌ என்னை இரட்சிக்கும்‌. 


கர்த்தர்‌ உயர்ந்தவரா 
தாழ்மையுவ்வவனை 
பார்க்கிறார்‌; 


சங்‌ 1888. 
யாவையும்‌ 
கர்த்தாவே, உமது 
என்றுமுன்னது; உமது 
கிரியைகளை நெகிழவிடாதிருப்பீராக.. 


கர்த்தர்‌ எனக்காக 
செய்து 


தாழ்மையுள்ளவன்‌ 


கர்த்தர்‌ உயர்ந்தவராயிருந்தும்‌, 
தாழ்மையுன்ளவனை. நோக்கிப்‌ 
பார்க்கிறார்‌; மேட்டிமையானவனையோ 
தூரத்திலிருந்து அறிகிறார்‌ (சங்‌ 188:8). 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம 


PUBLISHERS 


தாவீது கர்த்தருடைய 
தனக்குத்தானே ஆறுதல்‌ 
கொள்கிறார்‌. 
உயர்ந்தவராயிருக்கிறார்‌. 
தாழ்மையுள்ளவனை 
பார்க்கிறார்‌. 
நம்முடைய 


சமுகத்தில்‌ 
சொல்லிக்‌. 
கர்த்தர்‌ 
னாலும்‌ 
அவர்‌ நோக்கிப்‌ 
நாம்‌ தாழ்ந்திருந்தாலும்‌, 
இருதயத்தில்‌ உண்யையும்‌, 
பயபக்தியும்‌, கர்த்தரைத்‌ துதிக்கும்‌ 
துதியும்‌ நிரம்பியிருக்கவேண்டும்‌. 
மனுஷன்‌ முகத்தைப்‌ பார்க்கும்போது 
கர்த்தர்‌ நம்முடைய இருதயத்தைப்‌ 
பார்க்கிறார்‌. கர்த்தர்‌ நம்முடைய 
இருதயத்தில்‌ நிரம்பியிருக்கிற 
துதிகளையும்‌ ஸ்தோத்திரங்களையும்‌ 
பார்க்கிறார்‌. 


நாம்‌ தாழ்மையுள்ளவர்களா 
யிருந்தாலும்‌, கர்த்தருக்கு 
உண்மையுள்ளவர்களாயிருக்க வேண்டும்‌. 
கர்த்தருக்குப்‌ பிரியமுள்ளவர்களாகவும்‌, 
பிரயோஜனமுள்ளவர்களாகவும்‌ இருக்க 
வேண்டும்‌ கர்த்தர்‌ நம்மை 
ஏற்றவேளையிலே உயர்த்துவார்‌. கர்த்தர்‌ 
நம்மைக்‌ கனப்படுத்துவார்‌. நம்முடைய 
இருதயத்தில்‌ பெருமையிருக்கக்கூடாது 
மேட்டிமையான சிந்தனைகள்‌ எதுவும்‌ 
நம்மிடத்தில்‌ காணப்படக்கூடாது. நாம்‌ 
ஜசுவரியவான்‌களாயிருந்தாலும்‌, நம்முடைய 
இருதயத்தில்‌ மனத்தாழ்மையிருக்க 
வேண்டும்‌ கர்த்தர்‌ 
மேட்டிமையானவனைத்‌ தூரத்திலிருந்தே 
அறிகிறார்‌. ட்டிமை 
சிந்தையுள்ளவர்களுக்கு கர்த்தருடைய 
சமுகத்தில்‌ ஆறுதலோ, ஆசீர்வாதமோ 
கிடைக்காது. 


கர்த்தருடைய வலதுகரம்‌ 


தான்‌ துன்பத்தின்‌ நடுவில்‌ 
நடந்தாலும்‌ நீர்‌ என்னை உயிர்ப்பிப்பீர்‌; 
என்‌ சத்துருக்களின்‌ கோபத்துக்கு 
விரோதமாக உமது கையை தீட்டுவீர்‌; 
உமது வலதுகரம்‌ என்னை இரட்சிக்கும்‌ 
(சங்‌ 188:7). 





ழ்‌ நவள 
யாய 


கர்த்தருடைய 
துன்பத்திலிருந்தாலும்‌, 
துயரத்திலிருந்தாலும்‌, 
நெருக்கத்திலிருந்தாலும்‌ 
அவர்களைத்‌ தப்புவிப்பார்‌. 
ஜனங்கள்‌ ஒடுக்கப்படும்போது 
அவர்களை விடுவிப்பார்‌. 
இஸ்ரவேலுக்கும்‌ 

வேலின்‌ பன்னிரண்டு 
கோத்திரங்களிலும்‌ தாவீதே பெரியவர்‌. 
தாவீதின்‌ இருதயமும்‌ பரிசுத்தமா 
ந்‌ தாவீது கர்த்தருடைய 
இருதயத்தி 


ஜனம்‌ 


கர்த்தர்‌ 
தம்முடைய 

கர்த்தர்‌ 
தாவீது சமஸ்த 
ராஜாவாயிருக்கிறார்‌. 


தர னை 
காத்தருக்குக்‌ கீழ்ப்படிந்து ஜீவிக்கிறார்‌. 


தாவீது கர்த்தரிடத்தில்‌ 
பக்தியுள்ளவராயிருக்கிறார்‌. ஆனாலும்‌ 
அவரும்‌ துன்பத்தின்‌ நடுவில்‌ நடப்பதற்கு 
வாய்ப்புள்ளது. தாவீதுக்கு துன்பம்‌ 
வந்தாலும்‌, அவருடைய இருதயத்தில்‌ 
கர்த்தரை நம்பும்‌ விசுவாசம்‌ 
உறுதியாயிருக்கிறது. “நான்‌ துன்பத்தின்‌ 
நடுவில்‌ நடந்தாலும்‌ நீர்‌ என்னை 
உயிர்ப்பிப்பீர்‌' என்று சொல்லுகிறார்‌ 
தாவீதுக்கு துன்பம்‌ அதிகரிக்கும்போது 
அவருடைய  ஆத்துமாவும்‌, ஆவியும்‌ 
சோர்ந்துபோவதற்கு வாய்ப்புள்ளது. 
ஆனால்‌ கர்த்தரோ தாவீதை 
கைவிடவில்லை. அவருடைய ஆவி 
சோர்ந்து போனாலும்‌ கர்த்தர்‌ தாவீதை 
உயிர்ப்பிக்கிறார்‌ 


தாளீது துன்பத்தின்‌ 
நடுவிலிருந்தாலும்‌, அவருடைய 
இருதயத்தில்‌ சந்தோஷமும்‌ சமாதானமும்‌. 
ஆறுதலும்‌ நிரம்பியிருக்கிறது. தான்‌ 
துன்பப்படும்போது, தாவீது தன்னையும்‌, 
தன்னுடை ய துன்பத்தையும்‌ நோக்கிப்‌ 
பார்க்காமல்‌, துன்பத்தின்‌ நடுவிலும்‌ 
தன்னை உயிர்ப்பிக்கிற கர்த்தரையே 
நோக்கிப்‌ பார்க்கிறார்‌. நம்முடைய 
காலங்கள்‌ கர்த்தருடைய 
கரத்திலிருக்கிறது. கர்த்தரே நம்மைப்‌ 
பாதுகாக்கிறவர்‌. அவரே நம்மைப்‌ 
பராமரிக்கிறவர்‌. அவரே நம்மை 
தம்முடைய நன்மைகளினால்‌ நிரப்புகிறவர்‌. 


தாவீதுக்கு விரோதமாக 
சத்துருக்கள்‌ கோபத்தோடு வருகிறார்கள்‌. 
தன்னுடைய சுயபலத்தினாலோ, 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம்மா 


ரிம்‌ 


சுயநீதியினாலோ தாவீதால்‌ தன்னுடைய 
சத்துருக்களை எதிர்த்து நிற்கழுடியாது. 
சுயபலத்தால்‌ அவர்களை மேற்கொள்ளவும்‌ 
முடியாது. தாவீதுக்கு தேவனுடைய 
உதவியும்‌, ஒத்தாசையும்‌ பாதுகாப்பும்‌ 
தேவைப்படுகிறது. தாவீதுக்கு 
விரோதமாக சத்துருக்கள்‌ கோபத்தோடு 
வரும்போது, கர்த்தர்‌ தமது கையை 
அவர்களுக்கு விரோதமாக நீட்டுகிறார்‌. 
i வலதுகரம்‌ தாவீதை 
இரட்சிக்‌ 
நாம்‌. 
போது, 
நம்மை 
நமக்கு 
வரும்போது, 


துன்பத்தின்‌ நடுவிலிருக்கும்‌ 
கர்த்தர்‌ தமக்கு ஏற்றவேளையில்‌ 
தன்பங்களிலிருந்து விடுவிப்பார்‌. 
விரோதமாக சத்துருக்கள்‌ 
கர்த்தர்‌ அவர்களை 
அழிப்பதற்கு, தம்முடைய கரத்தை 
அவர்களுக்கு நேராக நீட்டாமல்‌ 
இருக்கலாம்‌. ஆனாலும்‌ அவர்களுடைய 
கோபத்திற்கு விரோதமாக கர்த்தர்‌ 
தம்முடைய கரத்தை நீட்டுவார்‌. 
சத்துருக்களின்‌ கோபம்‌ அடங்கும்‌. 
அவர்களுடைய கோபம்‌. பெலனற்றுப்‌ 
போகும்‌. கர்த்தர்‌ ஏற்ற வேளையிலே 
1 டய ளின்‌. 
கோத்திகுந்து நப்மை விடுவியா 


தாவீது தன்னுடைய 
விடுதலையைப்பற்றிச்‌ சொல்லும்போது, 
உமது கரம்‌ என்னை இரட்சிக்கும்‌' என்று 
கர்த்தரிடத்தில்‌ சொல்லுகிறார்‌. நம்முடைய 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்துவே, 
பிதாவாகிய தேவனுக்கு 
வலதுகரமாயிருக்கிறார்‌. நாம்‌ கர்த்தரை. 
நம்பும்போது நமக்கு கர்த்தருடைய 
இரட்சிப்பு கிடைக்கும்‌. அவருடைய 
வலதுகரத்தினால்‌ நமக்கு இரட்சிப்பு 
உண்டாகும்‌. 


கர்த்தர்‌ எனக்காக 
செய்து முடிப்பார்‌ 


யாவையும்‌ 


கர்த்தர்‌ எனக்காக யாவையும்‌ 
செய்து முடிப்பார்‌; கர்த்தாவே, உமது 
கிருபை என்றுமுன்னது; உமது கரத்தின்‌ 
கிரியைகளை நெகிழவிடாதிருப்பீராக 
(சங்‌ 188:8). 





ழ்‌ யனா 
யாய 


முடிக்கவும்‌ செய்வார்‌. “கர்த்தர்‌ எனக்காக 
யாவையும்‌ செய்து முடிப்பார்‌” என்று 
தாவீது சொல்லுகிறார்‌. தாவீதுக்கு 
எதுவெல்லாம்‌ தேவையோ, அதையெல்லாம்‌ 
கர்த்தர்‌ அவருக்காக செய்து முடிப்பார்‌. 
கர்த்தருடைய பிள்ளைகள்‌ எல்லோருமே, 
கர்த்தருக்குள்‌ சந்தோஷபாயிருக்க 
வேண்டும்‌ என்று விரும்புகிறார்கள்‌. 
வடி கன்ட வப்‌ வார 
ஊழிய ர்த்தியாய்ச்‌ ய்ய 
டும்‌ நக நப கட்க 
நாம்‌ கர்த்தருக்கு விசுவாசத்தோடு 
ஊழியம்‌ செய்யவேண்டும்‌. அப்போது 
கர்த்தர்‌ நமக்கு சந்தோஷத்தையும்‌ 
சமாதானத்தையும்‌ கொடுப்பார்‌. 
கர்த்தருடைய ஊழியத்தை 
விசுவாசத்தோடு செய்யும்போது, அவர்‌ 
நமக்குக்‌ கொடுக்கிற சந்தோஷத்தையும்‌ 
ஆசீர்வாதத்தையும்‌ 
காத்துக்கொள்ள வேண்டும்‌. 


கர்த்தர்‌ நம்முடைய இருதயத்தில்‌. 
பேசுகிறார்‌. அவரே ஊழியவாஞ்சைகளை 
நம்முடைய இருதயத்தில்‌ கொடுக்கிறார்‌. 
நமக்குள்‌ நற்கிரியைகளைத்‌ 
துவக்குகிறார்‌. துவக்குகிறவர்‌ அதை 
நேர்த்தியாய்‌ முடிக்கவும்‌ செய்கிறார்‌. 
“உங்களில்‌ நற்கிரியையைத்‌ 
தொடங்கினவர்‌ அதை 
கிறிஸ்துவின்‌ நான்‌ பரியந்தம்‌ 
நடத்திவருவாரென்று நம்பி, 
உங்களை நினைக்கிறபொழுதெல்லாம்‌ என்‌ 

ஸ்தோத்திரிக்கிறேன்‌” 

ற்ற ப கல்‌ பொதுவா 


கர்த்தர்‌ நமக்குக்‌ கொடுத்திருக்கிற 
விசுவாசத்தை நாம்‌ காத்துக்‌ 
கொள்ள வேண்டும்‌. கர்த்தரைப்‌ 
பற்றும்‌... விசுவாசம்‌ நமக்குள்‌ 
உறுதியாய்‌ நிலைத்திருக்க வேண்டும்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை 


நம்முடைய சுயபலத்தினால்‌ நம்முடைய 
விசுவாசத்தை உறுதிபண்ண முடியாது. 
நம்முடைய சுயமுயற்சியினால்‌ நம்முடைய 
விசுவாசத்தை வர்த்திக்கப்‌ பண்ண 
முடியாது. நமக்கு தேவனுடைய கிருபை 
தேவைப்படுகிறது. கர்த்தருடைய கிருபை 
நமக்குக்‌ கிடைக்கும்போது, 
கர்த்தரைப்பற்றும்‌ விசுவாசம்‌ நமக்குள்‌ 
உறுதியாய்‌ நிலைத்திருக்கும்‌. 


தாவீது கர்த்தருடைய கிருபையைப்‌ 
பற்றிச்‌ சொல்லும்போது. “கர்த்தாவே, 
உமது கிருபை என்றுமுள்ளது” என்று 
சொல்லுகிறார்‌. நாம்‌ கர்த்தருடைய 
கிருபைகளுக்கு சாட்சிகளாக இருக்க 
வேண்டும்‌. கர்த்தருடைய கிருபைக்காக 
reel நன்றியோ துதிக்கவேண்டும்‌ 


தாவீது கர்த்தருடைய கிருபையைப்‌ 
பற்றியும்‌, அவர்‌ தனக்காக யாவையும்‌ 
செய்து முடிப்பார்‌ என்றும்‌ சொல்லி, 
கர்த்தரைத்‌ துதித்துவிட்டு, கர்த்தருடைய 
சமுகத்திலே தன்னுடைய 
விண்ணப்பத்தையும்‌ ஏறெடுக்கிறார்‌. 
“உமது கரத்தின்‌ கிரியைகளை 
நெகிழவிடாதிரு/பீராக” என்று 
ஜெபிக்கிறார்‌. தாவீது கர்த்தருடைய 
கரத்தின்‌ கிரியையாயிருக்கிறார்‌. 
தாவீதைப்போலவே நாமும்‌, கர்த்தருடைய 
கரத்தின்‌ கிரியைகளாயிருக்கிறோம்‌. 
நம்முடைய ஆத்துமாவும்‌ கர்த்தருடைய 
கிரியையாயிருக்கிறது நம்முடைய 
காலங்கள்‌ கர்த்தருடைய 
கரத்திலிருக்கிறது. கர்த்தர்‌ தாமே 
கரத்தின்‌ கிரியைகளாகிய 
நெகிழவிடாதிருக்கவேண்டும்‌. 
ர்‌ நம்மை பனியாய்‌ 
நம்மை 
தள்ளிவிடாதிருக்க வேண்டும்‌ அப்போது 
தான்‌ நமக்கு தெய்வீக பாதுகாப்பு 
கிடைக்கும்‌. 





ழ்‌ நயனா 
மயா 


யூதர்கள்‌ மத்தியிலே நூற்று முப்பத்து 
ஒன்பதாவது சங்கீதம்‌ மிகவும்‌ 
பிரபல்யமானதாகும்‌. தாவீது எழுதின 
சங்கீதங்களில்‌ இந்த சங்கீதமே மிகவும்‌ 
அற்புதமான சங்கீதம்‌ என்று 
வேதபண்டிதர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. 
தேவனுடைய சர்வஞானத்தைப்‌ 
பயபக்தியோடு தியானிப்பதற்கு இந்த 
சங்கீதம்‌ நமக்கு பேருதவியாயிருக்கிறது. 


தேவனுடைய சர்வஞானத்தைப்பற்றி 
தாவீது இந்த சங்கீதத்தில்‌ விவரிக்கிறார்‌ 
(சங்‌. 1391-6). தேவனுடைய 
சர்வஞானத்தை விவரிப்பதற்கு தாவீது 
இரண்டு ஆதாரங்களைக்‌ கொடுக்கிறார்‌ 
அவையாவன : 1. தேவன்‌ எங்கும்‌ 
இருக்கிறார்‌. ஆகையினால்‌ அவருக்கு 
எல்லாம்‌. தெரிந்திருக்கிறது 
(சங்‌ 1397-12) 2, தேவன்‌ நம்மை 
உண்டாக்கியிருக்கிறார்‌. ஆகையினால்‌. 
தேவனுக்கு நம்மைப்பற்றி நன்றாய்த்‌ 
தெரிந்திருக்கிறது (சங்‌ 139:13-16). 


தேவன்‌ சர்வஞானமும்‌, 
சர்வலியாபகமுமுள்ளவர்‌. தேவனுடைய 
இந்த மகத்துவமான குணாதிசயங்களை 
நினைவுகூர்ந்து, நாம்‌ கர்த்தரைக்‌ 
கீர்த்தனம்பண்ண வேண்டும்‌ 
(சங்‌ 1394718). பாவத்தை விட்டும்‌, 
பாவிகளைவிட்டும்‌ நாம்‌ பிரிந்திருக்க 
வேண்டும்‌ (சங்‌ 1399-22). நம்முடைய 
ஆவிக்குரிய ஜீவியத்தில்‌ நமக்கு 
பரிசுத்தமான திருப்தி உண்டாயிருக்க 
வேண்டும்‌ (சங்‌ 139:23,24). 


கர்த்தருடைய சர்வஞானம்‌ 

சங்‌ 199 : 1-6 

(இராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட 
தாவீதின்‌ சங்கீதம்‌) 


சங்‌ 13941. கர்த்தாவே, தீர்‌ என்னை 
ஆராய்த்து, அறித்திருக்கிறீர்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை OCDNENIS 


PUBLISHERS 


சங்‌ 189:2. என்‌ உட்காருதலையும்‌ என்‌ 
எழுத்திருக்குதலையும்‌ தீர்‌ 
அறித்திருக்கிறீர்‌ என்‌ நினைவுகளைத்‌ 
காரத்திலிருத்து அதிகிறீர்‌. 


சங்‌ 1995. நடந்தாலும்‌ 
படுத்திருத்தாலும்‌ என்னைச்‌ 
கழ்த்திருக்கிறீர்‌ என்‌ வழிகனெல்லாம்‌ 
உமக்குத்‌ தெரியும்‌. 


சங்‌. 1994. என்‌ நாவில்‌ சொல்‌ 
யிறவாததற்குமுன்னே, இதோ, 
கர்த்தாவே, அதையெல்லாம்‌. நீர்‌ 
அறித்திருக்கிறீர்‌. 

சங்‌ 1995. முற்புதத்திலும்‌ 


பிற்புறத்திலும்‌ தீர்‌ என்னை நெருக்கி, 
உமது கரத்தை என்மேல்‌ வைக்கிறீர்‌. 


நான்‌ 


சங்‌ 1898. இந்த அறிவு எனக்கு மிகுத்த 
ஆச்சரியமும்‌, எனக்கு எட்டாத 
உயரமுமாயிருக்கிறது. 


கர்த்தராகிய தேவனிடத்தில்‌ 
நம்மைப்பற்றிய பரிபூரண ஞானம்‌ 
இருக்கிறது. அவர்‌ நம்மைப்பற்றிய எல்லா 
விவரங்களையும்‌ அறிந்திருக்கிறார்‌. 
நம்முடைய சிந்தனைகளும்‌ செய்கைகளும்‌ 
கர்த்தருக்கு மறைவாயிராமல்‌, எல்லாம்‌ 
வெளிச்சமாயிருக்கிறது. மனுஷருடைய 
உள்ளான கிரியைகளையும்‌, புறம்பான 
கிரியைகளையும்‌ கர்த்தர்‌ அறிந்திருக்கிறார்‌. 
கர்த்தர்‌ சர்வஞானமுள்ளவர்‌. தாவீது 
இந்த சத்தியத்தை கர்த்தரிடத்திலேயே 
சொல்லுகிறார்‌. 


தாவீது கர்த்தருடைய 
சர்வஞானத்தை அங்கீகரிக்கிறார்‌ 
கர்த்தருடைய சர்வஞானத்தை தியானித்து, 
தாவீது அவரை மகிமைப்படுத்துகிறார்‌. 
தாவீது கர்த்தருக்கே துதிகளையும்‌, 
ஸ்தோத்திரங்களையும்‌  ஏறெடுக்கிறார்‌. 
நாம்‌ தேவனுடைய சமுகத்தில்‌ 
இவரைப்பற்றிச்‌ சொல்லும்போது, 
நம்முடைய வார்த்தைகள்‌ பரிசுத்தமாயும்‌, 
பயபக்தியாயும்‌ 
கர்த்தருடைய 
த 
காண்பிக்கக்கூடாது. 
சிந்தனையும்‌. பகம்‌ கர்த்தருக்கு 
முன்பாக ஒழுக்கமாயிருக்கவேண்டும்‌. 





ழ்‌ மயான 
யாய 


தாவீது... “கர்த்தரிடத்தில்‌ 
அவருடைய சர்வஞானத்தைப்‌ பற்றிச்‌ 
சொல்லும்போது, “கர்த்தாவே, நீர்‌ என்னை 
ஆராய்ந்து, அறிந்திருக்கிறீர்‌” (சங்‌ 139) 
என்று சொல்லுகிறார்‌. தாவீது 
கர்த்தரிடத்தில்‌ சொல்லும்போது, “நீர்‌ 
எல்லோரையும்‌ அறிந்திருக்கிறீர்‌” என்று 
சொல்லுவதற்‌ க, “நீர்‌ என்னை 


ப 
அறிந்திருக்கிறா” த சொல்லுகிறார்‌. 


தாளீது சமஸ்த இஸ்ரவேல்‌ 
தேசத்திற்கும்‌ ராஜாவாயிருக்கிறார்‌. 
ராஜாக்களின்‌ இருதயங்கள்‌ ஆராய்ந்து 
முடியாது (நீதி 25:3) என்று 
சாலொமோன்‌ ராஜா சொல்லுகிறார்‌. 
தாவீது ராஜாவாயிருந்தாலும்‌. கர்த்தர்‌ 
அவரையும்‌ ஆராய்ந்து அறிந்திருக்கிறார்‌. 
கர்த்தர்‌ நம்மீது சர்வஆளுகையுள்ளவர்‌. 
மனுஷருடைய ஆளுகை வேறு. 
கர்த்தருடைய ஆளுகை வேறு. கர்த்தர்‌ 
தம்முடைய ராஜ்யத்திலுள்ள எல்லோரையும்‌ 
ஆராய்ந்து அறிந்திருக்கிறார்‌ 


கர்த்தர்‌ தன்னைப்பற்றி 
எதையெல்லாம்‌ அறிந்திருக்கிறார்‌ என்று 
தாவீது சொல்லுகிறார்‌.  கர்த்தருக்குத்‌ 
தாவீதைப்பற்றி எல்லாம்‌ தெரிந்திருக்கிறது. 
தாவீது என்னவெல்லாம்‌ செய்கிறார்‌ 
என்பதும்‌ கர்த்தருக்குத்‌ 
தெரிந்திருக்கிறது தாவீதுக்கு 
எதுவெல்லாம்‌ சொந்தமானது என்பதும்‌ 
கர்த்தருக்குத்‌ தெரிந்திருக்கிறது. கர்த்தர்‌ 
தாவீதை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார்‌. 
அவருடைய உட்காருதஷையும்‌, 
எழுந்திருக்குதலையும்‌ கர்த்தர்‌ 
அறிந்திருக்கிறார்‌. தாவீது 
ஓய்வெடுப்பதற்காக எப்போது உட்காரப்‌ 
போகிறார்‌ என்பது சர்த்தருக்குத்‌ 
தெரியும்‌. அதுபோலவே அவர்‌ வேலை. 
செய்வதற்காக எப்பொழுது 
எழுந்திருக்கப்போகிறார்‌ என்பதும்‌ 
கர்த்தருக்குத்‌ தெரியும்‌. 


தாவீது ஆ. கதுவ 
அரண்மனைக்குள்‌ வரும்போது கர்த்தர்‌ 
அதையும்‌ அறிந்து வைத்திருக்கிறார்‌. 
தன்னுடைய வீட்டிற்கு முன்பாக தாவீது 
எப்படி நடக்கிறார்‌ என்பதும்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மமம்‌ 


PUBLISHERS 


தன்னுடைய வீட்டைவிட்டு வெளியே 
போகும்போது தாவீது எப்படி நடந்து 
கொள்கிறார்‌ என்பதும்‌ கர்த்தருக்குத்‌ 
தெரியும்‌. கர்த்தர்‌ தாவீதின்‌ 
செய்கைகளை அறிந்திருப்பது போல, 
அவருடைய நினைவுகளெல்லாவற்றையும்‌ 
அறிந்திருக்கிறார்‌. தாவீது இதபற்றிச்‌ 
சொல்லும்போது, “என்‌ நினைவுகளை 
த்திலிருந்‌, கிறீர்‌" (சங்‌ 139:2) 
ச்‌ 


தாவீது ஒரு காரியத்தைப்பற்றி 
சிந்திப்பதற்கு முன்பாகவே கர்த்தர்‌ அதை 
அறிந்திருக்கிறார்‌. தாவீது ஒரு 
காரியத்தை சிந்தித்து, சிறிதுகாலம்‌ 
சென்றபின்பு, அதை மறந்துவிடுவார்‌. 
ஆனால்‌ கர்த்தரோ தாவீதின்‌ 
நினைவுகள்‌ எதையும்‌ மறப்பதில்லை. 
கர்த்தர்‌ தாவீதின்‌ நினைவுகளை 
தூரத்திலிருந்து அறிகிறார்‌. கர்த்தர்‌ 
பரலோகத்தின்‌ உயரத்திலிருந்து 
மனுஷருடைய இருதயங்களின்‌ ஆழங்களை 
கண்ணோக்கிப்‌ பார்க்கிறார்‌. நம்முடைய 
இருதயங்களை ஆராய்கிறார்‌. "தாம்‌ 
வாசமாயிருக்கிற ஸ்தானத்திலிருந்து 
பூமியின்‌: குடிகள்‌ எல்லார்‌ 
மேலும்‌ கண்ணோக்கமாயிருக்கிறார்‌. 
அவர்களுடைய இருதயங்களைபெல்லாம்‌ 
அவர்‌ உருவாக்கி, 
அவர்கள்‌ செய்கைகளையெல்லாம்‌ 
கவனித்திருக்கிறார்‌' (சங்‌ 33:14,15). 
நமக்கு 
வித்தியாசம்‌ 
கர்த்தருடைய 
மாத்திரமே 


நன்மைக்குத்‌ தீமைக்கும்‌ 

தெரியவேண்டும்‌. 

அடிச்சுவடுகளில்‌ 
நாம்‌ நடக்கவேண்டும்‌ 
தன்னுடைய நடைகள்‌ நன்மைக்‌ 
கேதுவானதா அல்லது அது தீமைக்‌ 
கேதுவானதா என்பது பற்றி தாவீதுக்கே 
தெளிவாகத்‌ தெரியவில்லை. ஆனால்‌ 
கர்த்தரோ தாவீதின்‌ நடைகள்‌ 
எல்னலற்று்‌  அறிநதிரக்கிறர்‌ 
“நான்‌ நடந்தாலும்‌ படுத்திருந்தாலும்‌ 
என்னைச்‌ சூழ்ந்திருக்கிறீர்‌: என்‌ 
வழிகளெல்லாம்‌. உமக்குத்‌ தெரியும்‌” 
(சங்‌ 139:3) என்று தாவீது கர்த்தரிடத்தில்‌ 
அறிக்கை செய்கிறார்‌. 





ழ்‌ நவள 
யாய 


தாவீது ஓய்வெடுக்கப்போகும்‌ 
போதும்‌ கர்த்தர்‌ அவரை அறிந்திருக்கிறார்‌. 
தாவீது படுத்திருந்தாலும்‌ கர்த்தர்‌ 
அவரைச்‌ சூழ்ந்திருக்கிறார்‌. தாவீதின்‌ 
இருதயத்திலுள்ள சிந்தனைகள்‌ எல்லாம்‌ 
கர்த்தருக்கு வெளிச்சமாயிருக்கிறது. 
தாவீது தன்னுடைய படுக்கையில்‌ 
படுத்துக்கொண்டு. என்னென்ன 
காம்‌ தா்‌ 
என்பதும்‌ கர்த்தருக்குத்‌ தெரிந்திருக்கிறது. 

தாவீது பேசுவதற்கு முன்பாகவே, 
அவர்‌ என்ன பேசப்போகிறார்‌ என்பதை 
கர்த்தர்‌ அறிந்திருக்கிறார்‌. “என்‌ நாவில்‌ 
சொல்‌ பிறவாததற்குமுன்னே, இதோ, 
கர்த்தாவே, அதையெல்லாம்‌ நீர்‌ 
அறிந்திருக்கிறீர்‌” (சங்‌ 1394) 
என்று, தாவீது கர்த்தரிடத்தில்‌: 
சொல்லுகிறார்‌. தாவீது நல்ல 
வார்த்தையைப்‌ பேசப்போகிறாரா அல்லது 
மாய்மாலமான வார்த்தையைப்‌ 
பேசப்போகிறாரா என்பது அவருக்கே 
தெரியாது ஆனால்‌ கர்த்தரோ 
தாவீது பேசுவதற்கு முன்பாகவே, 
அவருடைய வார்த்தைகளை 
அறிந்திருக்கிறார்‌. மனுஷருடைய 
நினைவுகள்‌ கர்த்தருக்கு 
வார்த்தைகளாக இருக்கிறது. கர்த்தர்‌ 
நம்முடைய பெருமூச்சுகளின்‌ 
அர்த்தத்தையும்‌ அறிந்திருக்கிறார்‌ 


கர்த்தர்‌ தாவீதோடு எப்போதும்‌ 
கூடயிருக்கிறார்‌. கர்த்தருடைய கரம்‌ 
தாவீதின்மேல்‌ எப்போதும்‌ இருக்கிறது. 
“முற்புறத்திலும்‌ பிற்புறத்திலும்‌ நீர்‌ என்னை 
நெருக்கி, உமது கரத்தை என்மேல்‌ 
லைக்கிறீர்‌” (சங்‌ 139:5) என்று சொல்லி, 
தாவீது கர்த்தருடைய சர்வஞானத்தை 
அங்கீகரிக்கிறார்‌. நாம்‌ எங்கு இருந்தாலும்‌ 
கர்த்தருடைய பார்வையும்‌ அவருடைய 
காமும்‌ நம்மீது இருக்கிறது. பல 
சமயங்களில்‌ நம்முடைய கண்களால்‌ 
பார்ப்பதைக்கூட நம்மால்‌ சரியாகப்‌ 
புரிந்துகொள்ள முடியாது. ஆனால்‌ 
கர்த்தரோ நாம்‌ பார்ப்பதை மாத்திரமல்ல, 
என்ன 

என்பதையும்‌ 

கர்த்தர்‌ நம்மை 


ஆராய்ந்து | றி்தரக்க றார்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மமம்‌ 


PUBLISHERS 


தாவீது கர்த்தருடைய 
சர்வஞானத்தை ஆராய்ந்து பார்த்து 
மிகவும்‌ ஆச்சரியப்படுகிறார்‌. “இந்த அறிவு 
எனக்கு மிகுந்த ஆச்சரியமும்‌, எனக்கு 
எட்டாத உயரமுமாயிருக்கிறது' 
(சங்‌ 1395) என்று சொல்லுகிறார்‌. கர்த்தர்‌ 
நம்மை எப்படி ஆராய்ந்து 
அறிந்திருக்கிறார்‌ என்பதை நம்மால்‌ 
ஆராய்ந்து அறிந்துகொள்ள முடியாது. 
கர்த்தர்‌ நம்மைப்பற்றி எதையெல்லாம்‌ 
ஆராய்ந்து அறிந்திருக்கிறார்‌ என்பதையும்‌ 
நம்மால்‌ ஆராய்ந்து அறிந்துகொள்ள 
முடியாது. கர்த்தருடைய ஞானம்‌ 
சர்வஞானம்‌. அவருடைய ஞானம்‌ 
அநந்தஞானம்‌. கர்த்தருடைய ஞானத்தை 
மனுஷர்‌ அறிந்துகொள்வதற்கு 

ப கர்த்தர்‌ நமக்கு எதை 


வெ துகிறாரோ, அதை மாத்திரமே 
நம்மால்‌ து 


கர்த்தருடைய ச௪ர்வவியாபகம்‌ 
சங்‌ 189 : 7-10 


சங்‌ 1897. உம்முடைய ஆவிக்கு 
மறைவாக எங்கே. போவேன்‌? 
உம்முடைய சமுகத்தைவிட்டு எங்கே. 
வேண்‌? 


சங்‌ 1999. நான்‌ விடியற்காலத்துச்‌ 
செட்டைகளை எடுத்து, சமுத்திரத்தின்‌ 
கடையாத்தரங்களிலே. போய்த்‌ 
தங்கினாலும்‌, 


சங்‌ 189:10. அங்கேயும்‌ உமது கை 
என்னை நடத்தும்‌, உமது வலதுகரம்‌ 
என்னைப்பிடிக்கும்‌. 

கர்த்தர்‌ தன்னைப்பற்றியும்‌, 
தன்னுடைய எல்லா வழிகளைப்பற்றியும்‌. 
பரிபூரணமாய்‌ அறிந்திருக்கிறார்‌ என்று 


தாவீது நிச்சயமாய்‌ நம்புகிறார்‌. 
கர்த்தருடைய பார்வைக்கு மறைவாக 





யணம்‌ 
சிபி]. 


கர்த்தருடைய பார்வை 


எப்போதும்‌ பதிந்திருக்கிறது. 


அவர்மீது 
தேவன்‌ 
அவர்‌ 
இருக்கிறார்‌. 
சிருஷ்டிப்பில்‌ வானமும்‌ 
இடம்பெற்றிருக்கிறது. 


மயம்‌ 


சர்வவியாபகராகமிருக்கும்போது. 
சர்வஞானமுள்ளவராகவும்‌ 
கர்த்தருடைய 


வான! ம்‌ பு 
தரமுடைய சரஷ்ளால்‌ திஸ்கி 


“நான்‌. சமிபத்திற்கு மாத்திரமா 
தேவன்‌, தூரத்திற்கும்‌ தேவன்‌ அல்லவோ 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. 
யாவனாகிலும்‌ தன்னை நான்‌ 
காணாதபடிக்கு மறைவிடங்களில்‌ 
ஒளித்துக்கொள்ளக்கூடுமோ என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌: நான்‌ 
வானத்தையும்‌ பூமியையும்‌ நிரப்புகிறவர்‌ 
அல்லவோ என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌” 
(எரே 23:23,24), 


கர்த்தர்‌ வானத்தையும்‌ பூமியையும்‌ 
அறிந்திருக்கிறார்‌. அவை இரண்டையும்‌ 
ஆளுகை செய்கிறார்‌. அது மாத்திரமல்ல 
கர்த்தர்‌ வானத்தையும்‌ பூமியையும்‌ 
நிரப்புகிறார்‌. தேவனுடைய ஒவ்வொரு 
சிருஷ்டியிலும்‌ அவருடைய சிருஷ்டிப்பின்‌ 
கிரியை வெளிப்படுகிறது. தேவன்‌ 
சர்வசிருஷ்டியையும்‌ தம்முடைய தெய்வீக 
சித்தத்தின்‌ பிரகாரமாகவும்‌, 
தீர்மானத்தின்‌ பிரகாரமாகவும்‌ 
சிருஷ்டித்திருக்கிறார்‌. 

நாம்‌ எல்வளவு வேகமாக ஓடினாலும்‌ 
கர்த்தருடைய பார்வையிலிருந்து நம்மால்‌ 
தப்பிக்க முடியாது தேவனுடைய 
பிரசன்னத்தைவிட்டு நம்மால்‌ விலகி 
ஓடவும்‌ முடியாது. தாவீது இதுபற்றிச்‌ 
சொல்லும்போது, “உம்முடைய ஆவிக்கு 
மறைவாக எங்கே போவேன்‌? உம்முடைய 
சமுகத்தைவிட்டு எங்கே ஓடுவேன்‌?” 
(சங்‌ 1397) என்று சொல்லுகிறார்‌. 
தேவனாகிய கர்த்தர்‌ ஆவியானவராக 
இருக்கிறார்‌. அவருடைய ஆவிக்குரிய 
பிரசன்னத்திற்கு மறைவாக நம்மால்‌ 
எங்கும்‌ போகமுடியாது 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம்மா 


PUBLISHERS 


தேவன்‌ ஆவியானவராயிருப்பதினால்‌, 
நம்மால்‌ அவரை பிரத்தியட்சமாகப்‌ 
பார்க்கமுடியவில்லை. தேவனை நம்மால்‌ 
பார்க்கமுடியவில்லை என்பதற்காக, 
தேவனாலும்‌ நம்மைப்‌ பார்க்கமுடியாது. 
என்று நினைக்கக்கூடாது. தேவனுடைய 
ஆவிக்கு மறைவாக நம்மால்‌ எங்கும்‌ 
போகமுடியாது. அவருடைய 
சமுகத்தைவிட்டு நம்மால்‌ எங்கும்‌ ஓடவும்‌ 
முடியாது. 


கர்த்தருடைய ஆவிக்கு மறைவாக 
தாவீது மூன்று இடங்களுக்கு 
போகவேண்டுமென்று விரும்புகிறார்‌ 
தாவீது சொல்லுகிற ஒவ்வொரு இடமும்‌ 
அதிதூரத்திலுள்ள இடமாகயிருக்கிறது. 
அவையாவன : 1, வானம்‌ 2, பாதாளம்‌ 
3. சமுத்திரத்தின்‌ கடையாந்தரங்கள்‌. 

“நான்‌ வானத்திற்கு ஏறினாலும்‌, 
நீர்‌ அங்கே இருக்கிறீர்‌” (சங்‌ 1398) 
என்று தாவீது சொல்லுகிறார்‌. தாவீது 
வயது. முதிர்ந்தவராகி சீக்கிரத்தில்‌ 
மரிக்கப்போகிறார்‌. தான்‌ வானத்திற்கு 
ஏறிப்போகப்போவதாக  விசுவாசிக்கிறார்‌. 
தாவீது வானத்திற்கு ஏறிப்போனாலும்‌ 
அங்கேயும்‌ கர்த்தர்‌ இருக்கிறார்‌. 
வானத்திலே கர்த்தர்‌ தாவீதோடு 
கூடயிருப்பதுதான்‌ அவருக்கு 
பேோனந்தமும்‌ நித்திய 
ஆசீர்வாதமுமாயிருக்கும்‌. 

நான்‌ பாதாளத்தில்‌ படுக்கை 
போட்டாலும்‌ நீர்‌ அங்கேயும்‌ இருக்கிறீர்‌ 
(சங்‌ 1398) என்று தாவீது கர்த்தரிடத்தில்‌ 
சொல்லுகிறார்‌. பாதாளம்‌ என்னும்‌ 
வார்த்தை பூமியிலுள்ள ஆழமான 
பகுதியைக்‌ குறிப்பிடுகிறது. ஒரு பெரிய 
பள்ளத்தைத்‌ தோண்டி. பூமியின்‌ 
பாதாளத்திற்கு மனுஷரால்‌ போகமுடியாது. 
நம்முடைய சுயமுயற்சியினால்‌ பாதாளம்‌ 
வரைக்கும்‌. பள்ளந்தோண்டி, 
அங்கே கர்த்தருக்கு மறைவாக 
ஓழிந்துகொள்ளலாம்‌ என்று 
நினைக்கக்கூடாது. நாம்‌ பாதாளத்தில்‌ 
படுக்கை போட்டாலும்‌ கர்த்தர்‌ அங்கேயும்‌ 
இருக்கிறார்‌. 





ழ்‌ நள 
யாய 


பாதாளத்தில்‌ படுக்கை போடுவது 
என்பது மனுஷருடைய மரணத்தைக்‌ 
குறிக்கிற வாக்கியம்‌. நாம்‌ மரிக்கும்போது 
நம்மை அடக்கம்பண்ணிவிடுவார்கள்‌. நாம்‌ 
மரித்தபின்பு மனுஷருடைய 
கண்களைவிட்டு மறைந்துபோய்விடுவோம்‌. 
மனுஷருக்கு மறைவாகப்‌ போனாலும்‌, 
நம்மால்‌ கர்த்தருக்கு மறைவாகப்‌ 
போகமுடியாது. நம்முடைய கர்த்தர்‌ 
ஜீவனுள்ள தேவன்‌. அவருடைய பார்வை 
நம்மீது எப்போதும்‌ நோக்கமாயிருக்கிறது. 
நாம்‌ உயிரோடிருக்கும்போதும்‌, நாம்‌ 
மரித்த பின்பும்‌ கர்த்தர்‌ நம்மைப்‌ 
பார்த்துக்கொண்டேயிருப்பார்‌. நாம்‌ 
பாதாளத்திற்குப்போய்விட்டாலும்‌ கர்த்தர்‌ 
அங்கேயும்‌ நம்மை நோக்கிப்‌ பார்ப்பார்‌. 
கர்த்தருடைய பார்வைக்கு மறைவாக 
நம்மால்‌ எங்கும்‌ தப்பித்து போகமுடியாது. 


படுக்கை போடுவது 
பாவிகளுக்கு வரும்‌ 
குறிக்கிறது என்றும்‌ 

வியாக்கியானம்‌ 


பாதாளத்தில்‌ 
என்னும்‌ வாக்கியம்‌ 
தண்டனையைக்‌ 
வேதபண்டிதர்கள்‌ 
சொல்லுகிறார்கள்‌. பாதாளத்தில்‌ படுக்கை 
போடுவது என்னும்‌ வாக்கியத்திற்கு 
நரகத்திற்குப்போவது என்று பொருள்‌ 
படுக்கை போட்டு படுத்துத்‌ 
தூங்குமளவுக்கு நரகம்‌ ஓய்வெடுக்கும்‌ 
ஸ்தலமல்ல. நரகம்‌ தண்டனைகளை 
அனுபவிக்கிற ஸ்தலம்‌. அங்கு அழுகையும்‌ 
பற்கடிப்பும்‌ உண்டாயிருக்கும்‌ 
தேவனுடைய நீதியும்‌ நியாயத்தீர்பபும்‌ 
அங்கு வெளிப்படும்‌. கர்த்தர்‌ 
சர்வவியாபகர்‌. அவருடைய பிரசன்னம்‌ 
வானத்திலும்‌. பூமியிலும்‌ இருப்பதுபோல, 

டய பிரசன்னம்‌ பாதாளத்திலும்‌ 
இருக்கிறது 


கர்த்தருடைய சமுகத்திற்கு 
மறைவாக தாவீது ஓடி ஒழிந்துகொள்ள 
வேண்டுமென்று விரும்புகிறார்‌. அவரால்‌ 
முடியவில்லை. மனுஷரைப்‌ போல 
கால்களால்‌ ஓடுவதற்குப்‌ பதிலாக, 
போல செட்டைகளை 

பறந்து தப்பித்துக்‌ 

க்கிறார்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மமம்‌ 


PUBLISHERS 


சமுத்திரத்தின்‌ கடையாந்தரங்களுக்கு 
பறந்துபோனால்‌ ஒருவேளை அங்கு 
கர்த்தருக்குத்‌ தப்பிக்கலாமோ என்று 
யோசிக்கிறார்‌. னால்‌ அங்கும்‌ 
கர்த்தருடைய வ இருக்கிறது. 


தாவீது இதுபற்றிச்‌ சொல்லும்போது, 
“நான்‌ விடியற்காலத்துச்‌ செட்டைகளை 
எடுத்து, 
கடையாந்தரங்களிலே 
தங்கினாலும்‌, அங்கேயும்‌ உமது கை 
என்னை நடத்தும்‌ உமது வலதுகரம்‌ 
என்னைப்பிடிக்கும்‌” (சங்‌ 139910) என்று 
சொல்றுகிறார்‌. 


விடியற்காலத்து, செட்டைகள்‌ 
என்னும்‌ வாக்கியத்திற்கு, காஸைப்‌ 
பொழுதின்‌ வெளிச்சம்‌ என்று பொருள்‌. 
கர்த்தருடைய நாமத்திற்குப்‌ 
பயந்திருக்கிறவர்கள்‌ மேல்‌ நீதியின்‌ 
சூரியன்‌ உதிக்கும்‌. சூரியனுடைய 
செட்டைகளின்கீழ்‌ ரோக்கியம்‌ 
இருக்கும்‌ (மல்‌ 4:2), காலைப்பொழுதின்‌ 
வெளிச்சத்தை மல்கியா “சூரியனின்‌ 
செட்டைகள்‌' என்று சொல்லுகிறார்‌ 
சூரியனின்‌ செட்டைகளைப்போல எந்தப்‌ 
பறவையாலும்‌ வேகமாய்ப்‌ பறக்கமுடியாது. 
சூரியனின்‌ கதிர்கள்‌ பூமியின்‌ 
எல்லா பாகங்களுக்கும்‌ வேகமாக 
பாவும்‌. எழுந்திற்தின்‌ 
கடையாந்தரங்களுக்கெல்லாம்‌ 


தாவீது சமுத்திரத்தின்‌ 
கடையாந்தரங்களைப்‌ பற்றி யோசித்துப்‌ 
பார்க்கிறார்‌. இவை தூரத்திலுள்ள 
தீவுகள்‌. மனுஷருடைய நடமாட்டமே 
அங்கு கிடையாது. அப்படிப்பட்ட 
தனிமையான தீவுகளுக்கு தாவீது 
பறந்துபோனாலும்‌, அங்கும்‌ கர்த்தருடைய 
பிரசன்னம்‌ இருக்கிறது. தாவீதால்‌ 

ன்‌ கடையாந்தரங்கள்‌ 
வரைக்கும்தான்‌ போகமுடியும்‌. 
அதற்குமேல்‌ அவரால்‌ போகமுடியாது. 
கர்த்தர்‌ சர்வவியாபகமுள்ளவர்‌. தாவீது 
ங்குபோனாலும்‌, கர்‌ 
ப்‌ த்தரும்‌ அங்கு 





ழ்‌ நள 
யாய 


இருளும்‌ வெளிச்சமும்‌ 
சங்‌ 199 : 11,12 


சுங்‌ 18901. இருள்‌ என்னை 
முடிக்கொன்ளூமென் றாலும்‌, இரவும்‌ 
என்னைச்‌ சுற்றிவெளிச்சமாயிருக்கும்‌. 


சங்‌ 189:12. உமக்கு மறைவாக இரும்‌ 
அத்தகாரப்படுத்தாது; இரவும்‌ 
ஙகலைப்போல்‌ வெளிச்சமாயிருக்கும்‌; 
உமக்கு இருளும்‌ வெளிச்சமும்‌ சரி. 


தேவனுடைய கண்களுக்கு 
மறைவாக மூடுதிரை போட்டு மறைக்க 
முடியாது. கர்த்தரால்‌ நம்மைப்‌ பார்க்க 
முடியாதபடிக்கு, இருள்‌ நம்மை 
மூடிக்கொள்ளும்‌ என்றோ, அல்லது 
இருள்‌ நம்மை கர்த்தருடைய 
பார்வையிலிருந்து மறைத்துக்கொள்ளும்‌ 
என்றோ நாம்‌ நினைக்கலாம்‌. ஆனால்‌ 
இது தப்பிதமான சிந்தனை. 
கர்த்தருடைய பார்வையை இருள்‌ 
தடைபண்ணாது. கர்த்தர்‌ நம்மைப்‌ 
பார்க்கும்போது, நாம்‌ இரவு வேளையின்‌ 
இருளிலிருந்தாலும்‌ கர்த்தருக்கு முன்பாக 
இரவும்‌ நம்மைச்‌ சுற்றி 
பளிச்சமாயிருக்கும்‌. 


கர்த்தருக்கு மறைவாக இருளும்‌ 
அந்தகாரப்படாது. இரவும்‌ பகலைப்போல. 
வெளிச்சமாபிருக்கும்‌ கர்த்தருக்கு 
இருளும்‌ வெளிச்சமும்‌ ஒன்றுதான்‌. 
நமக்கு அப்படியல்ல. இருளில்‌ நம்பால்‌ 
ஒன்றும்‌ பார்க்க முடியாது. 
வெளிச்சத்தில்தான்‌ பார்க்கமுடியும்‌ 
கர்த்தர்‌ நம்மை இருளிலும்‌ பார்ப்பார்‌ 
வெளிச்சத்திலும்‌ பார்ப்பார்‌. கர்த்தரே 
வெளிச்சமா "ருக்கி! ருக்‌ 

பலன ரா ம்ப 


உள்ளித்திரியங்கள்‌ 
சங்‌ 199 : 18-16 


சங்‌ 139-13. நீர்‌ 
உன்ளத்திரியங்களைக்‌ கைக்‌ 
கொண்டிருக்கிறீர்‌; என்‌ தாஸின்‌ 
கர்ப்பத்தில்‌ என்னைக்‌ காப்பாற்றினீர்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


வீரிவுரை OODNENS 


PUBLISHERS 


சுங்‌ 19914. நான்‌ பிரமிக்கத்தக்க. 
அதிசயமாய்‌. உண்டாக்கப்பட்ட. 
படியால்‌, உம்மைத்‌ துதிப்பேன்‌; உமது 
கிரியைகள்‌ அதிசயமானவைகள்‌, அது 
என்‌ ஆத்துமாவுக்கு. நன்றாய்த்‌ 
தெரியும்‌. 


சங்‌ 19915. நான்‌ ஒனிப்பிடத்திலே 
உண்டாக்கப்பட்டு, பூமியின்‌ 
தாழ்விடங்கவிலே. விசித்திர 
விநோதமாய்‌ உருவாக்கப்பட்டபோது, 


சங்‌ 139:16. என்‌ கருவை உம்முடைய 
கண்கள்‌ கண்டது; என்‌ அவயங்களில்‌ 
ஒன்றாகிலும்‌ இல்லாதபோதே அவைகள்‌. 
அனைத்தும்‌, அவைகள்‌ உருவேற்படும்‌ 
நாட்களும்‌, உமது புஸ்தகத்தில்‌ 
எழுதியிருந்தது. 


தாவீது கர்த்தருடைய கரத்தின்‌ 
கிரியையாயிருக்கிறார்‌. ஒரு இயந்திரத்தை 
உண்டுபண்ணுகிறவருக்கு, அது எப்படி 
இயங்கும்‌ என்பது நன்றாய்த்‌ தெரியும்‌. 
கர்த்தரே நம்மை உண்டாக்கியவர்‌. நம்மை 
உண்டாக்கின கர்த்தர்‌ நம்மை 
நன்றாய்‌ அறிந்திருக்கிறார்‌. நீர்‌ 
என்‌ உள்ளிந்திரியங்களை 
கைக்கொண்டிருக்கிறீர்‌' (சங்‌ 13913) 
என்று தாவீது கர்த்தரிடத்தில்‌ 
சொல்லுகிறார்‌. கர்த்தர்‌ தாவீதை 
பூரணமாய்‌ ஆளுகை. செய்கிறார்‌. 
தாவீதினுடைய சரீரத்தின்‌ எல்லா 
அவயவங்களையும்‌ கர்த்தர்‌ ஆளுகை 
செய்கிறார்‌. தாவீது தன்னுடைய தாயின்‌ 
கர்ப்பத்திலிருந்தபோதே, கர்த்தர்‌ அவரைக்‌ 
காப்பாற்றினார்‌. “என்‌ தாயின்‌ கர்ப்பத்தில்‌ 
என்னைக்‌ காப்பாற்றினீர்‌" என்னும்‌ 


வாக்கியத்திற்கு, “என்‌ தாயின்‌ கர்ப்பத்தில்‌ 
என்னை உண்டாக்கினீர்‌” என்று பொருள்‌. 


“தோலையும்‌ சதையையும்‌ எனக்குத்‌ 
தரித்து, எலுப்புகளாலும்‌ நரம்புகளாலும்‌ 
என்னை இசைத்தீர்‌. எனக்கு ஜீவனைத்‌ 
தந்ததும்‌ அல்லாமல்‌, தயவையும்‌ எனக்கு 
பாராட்டினீர்‌: உம்முடைய பராமரிப்பு 
என்‌ வியைக்‌  காப்பாற்றினது” 
(யோபு 103112). 





ழ்‌ நவள 
யாய 


நம்முடைய ஆத்துமா நமக்குள்‌ 
மறைவாயிருக்கிறது. தேவனே நம்முடைய 
ஆத்துமாவை மறைவாக. 
வைத்திருக்கிறார்‌. எப்போது 
விரும்புகிறாரோ, அப்போது 
மறைவாகயிருக்கிற நம்முடைய 
ஆத்துமாவை வெளிப்படுத்துகிறார்‌. தாவீது 
கர்த்தரைத்‌ துதிக்கிறார்‌. கர்த்தரே 
தன்னை உண்டாக்கினார்‌ என்று தாவீது 
அறிக்கை செய்கிறார்‌. “நூன்‌ 
பிரமிக்கத்தக்க. அதிசயமாய்‌ 
உண்டாக்கப்பட்ட படியால்‌, உம்மைத்‌ 
துதிப்பேன்‌" (சங்‌ 13914). கர்த்தரே நம்மை 
உண்டாக்கியவர்‌ கர்த்தர்‌ நம்மை 
உண்டாக்குவதற்கு, நம்முடைய 
பெற்றோரை, தற்முடை ய கருவிகளாகப்‌ 
பயன்படுத்திமிருக்கிறார்‌ 


கர்த்தருடைய 
அதிசயமானவைகள்‌. அது 
ஆத்துமாவுக்கு 
தெரிந்திருக்கிறது. தான்‌ 
உண்டாக்கப்பட்ட விதத்தை தாவீது. 
கர்த்தரிடத்தில்‌ சொல்லுகிறார்‌ ரன்‌. 
ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்டு, 
பூமியின்‌ தாழ்விடங்களிலே விசித்திர 
விநோதமாய்‌ உருவாக்கப்பட்ட போது, 
என்‌ எலும்புகள்‌ உமக்கு 
மறைவாயிருக்கவில்லை' (சங்‌ 13945) 
என்று தாவீது கர்த்தரிடத்தில்‌ அறிக்கை 
செய்கிறார்‌. 
நாம்‌ 
தெய்வீக 
அவருடைய 
பிரகாரமாகவும்‌ 
பட்டிருக்கிறோம்‌. 
கர்த்தருடைய 
நம்முடைய 


கர்த்தர்‌ 


கிரியைகள்‌ 
தாவீதின்‌ 
நன்றாகத்‌ 


எல்லோருமே 
சத்தத்தின்‌ 
தெய்வீக 


தேவனுடைய 
பிரகாரமாகவும்‌, 
திட்டத்தின்‌ 
உருவாக்கப்‌ 
நாம்‌ எல்லோருமே 
கிரியைகளாயிருக்கிறோம்‌. 
அவயவங்களெல்லாம்‌ 
தேவனுடைய புஸ்தகத்தில்‌ 
எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுடைய 
தெய்வீக ஞானமே நம்மை உருவாக்கும்‌ 
திட்டத்தை அவருக்குக்‌ 
கொடுத்திருக்கிறது. நாம்‌ பிரமிக்கத்தக்க 
அதிசயமாய்‌ உண்டாக்கப்பட்டிருக்கிறோம்‌. 


சரீரத்தின்‌ ஒவ்வொரு அவயவத்தையும்‌ 
தேவனே சிருஷ்டித்திருக்கிறார்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மமம்‌ 


PUBLISHERS 


அவயவங்கள்‌ எல்லாவற்றையும்‌ 
இசைவாய்‌ இணைத்திருக்கிறார்‌. 
நம்முடைய தாயின்‌ கர்ப்பத்திலே நாம்‌ 
கருவாகயிருக்கும்போதே, நம்முடைய 
கருவை கர்த்தருடைய கண்கள்‌ கண்டது. 
தாவீது இந்தச்‌ சத்தியத்தைப்பற்றிச்‌ 
சொல்லும்போது, “என்‌  அவயங்களில்‌ 
ஒன்றாகிலும்‌ இல்லாதபோதே அவைகள்‌ 
அனைத்தும்‌ அவைகள்‌ உருவேற்படும்‌ 
i உமது புஸ்தகத்தில்‌ 
எழுதிய்‌ (சங்‌ 13916) என்று 
சொல்லு. படத 


கர்த்தருடைய ஆலோசனைகள்‌ 
சங்‌ 139 : 17,18 


சங்‌ 18917. தேவனே, 
ஆலோசனைகள்‌ எனக்கு, 
அருமையானவைகன்‌; 

தொகை எவ்வனவு அதிகம்‌. 


உமது 
எத்தனை 
அவைகளின்‌ 


சங்‌ 189:18. அவைகளை நான்‌ எண்ணப்‌ 
போனால்‌, மணலைப்‌ பார்க்கிலும்‌ 
அதிகமாம்‌; நான்‌ விழிக்கும்போது 
இன்னும்‌ உம்மண்டையில்‌ இருக்கிறேன்‌. 


தேவன்‌ 
தன்னுடைய 


சர்வஞானமுள்ளவர்‌. 
ஜீவியத்தில்‌ தேவன்‌ 
சர்வஞானத்தினால்‌ 
கிரியைகளையெல்லாம்‌. 
நடப்பிக்கிறார்‌ என்பதை தாவீது, 
விரிவாகச்‌ சொல்லுகிறார்‌. கர்த்தருடைய 
கிரியைகளை தாவீது ஆச்சரியத்தோடும்‌, 
நன்றியுள்ள இருதயத்தோடும்‌. 
நினைவுகூருகிறார்‌. கர்த்தர்‌ ஒவ்வொரு 
நாளும்‌ தாவீதைப்‌ பாதுகாத்துப்‌ 
பராமரிக்கிறார்‌. கர்த்தர்‌ தாவீதை 
அறிந்திருக்கிறார்‌. அவர்‌ தாவீதைப்பற்றி 
நினைவாயிருக்கிறார்‌. தாவீது 
தம்மைப்பற்றி எப்படிப்பட்ட 
நினைவோடிருக்கிறார்‌ என்பதையும்‌ 
கர்த்தர்‌ அறிந்திருக்கிறார்‌. கர்த்தர்‌ 
நம்மைப்பற்றி நினைவுகூரும்போது, 
அவருடைய நினைவுகளெல்லாம்‌ அன்பு 
நிரம்பியவையாயிருக்கிறது. கர்த்தர்‌ 
நமக்கு நன்மை செய்வதற்காகவே நம்மை 
நோக்கிப்‌ பார்க்கிறார்‌. 





ழ்‌ நள 
யாய 


“இதோ, நாட்கள்‌ வருமென்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌, அப்பொழுது 
இஸ்ரவேல்‌ குடும்பத்தையும்‌ யூதா 
குடும்பத்தையும்‌ மனுஷவித்தினாலும்‌. 
மிருகவித்தினாலும்‌ விதைப்பேன்‌. 
அப்பொழுது நான்‌ பிடுங்கவும்‌ இடிக்கவும்‌ 
நிர்மூலமாக்கவும்‌ அழிக்கவும்‌ 
தீங்குசெய்யவும்‌ அவர்கள்பேரில்‌ எப்படி 
ஜாக்கிரதையாயிருந்தேனோ, அப்படியே 
கட்டவும்‌ நாட்டவும்‌ அவர்கள்பேரில்‌ 
ஈக்கிரதையாயிருப்பேன்‌ என்று கர்த்தர்‌ 
ஈல்லுகிறார்‌” (எரே 31:27,28) 


கர்த்தர்‌ நமக்கு செய்ய விரும்புகிற 
நன்மைகள்‌ எல்லாவற்றையும்‌ நம்மால்‌ 
புரிந்துகொள்ள முடியாது. கர்த்தர்‌ நாம்‌ 
நினைப்பதற்கும்‌ வேண்டிக்கொள்வதற்கும்‌ 
அதிகமாய்‌ நமக்கு நன்மை செய்கிறார்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய அநாதி காலங்களில்‌ 
நம்மைப்பற்றி திட்டமிட்டிருக்கிறார்‌. நமக்கு 
நன்மை செய்யவேண்டுமென்று 
அப்போதே சித்தங்கொண்டிருக்கிறார்‌ 
ரத்‌ சித்தத்தின்‌ பிரகாரமாய்த்‌ 
ட்ட காரியங்கள்‌, நம்முடைய 
£வியத்தில்‌, ஏற்றவேளையில்‌, நமக்‌ 
ற்‌ ன்‌ ல்‌ 
கர்த்தருடைய யோசனைகள்‌ 
அருமையானவைகள்‌. அவைகளின்‌ 
தொகை மிகவும்‌ அதிகம்‌. அவற்றை 
நம்மால்‌ எண்ணித்தொகையேற்ற முயாது 
அது மணவைப்பார்க்கிலும்‌ 
தேவனுடைய இமைக்க 
முடிவில்லை. கர்த்தருடைய கிருபையும்‌ 
இரக்கமும்‌ ஒவ்வொரு நாளும்‌ 
புதிதாயிருக்கிறது. தாவீது ஒவ்வொரு 
நாள்‌ காலையிலும்‌ விழிக்கும்போது, 
“நான்‌ இன்னும்‌ உம்மண்டையில்‌ 
இருக்கிறேன்‌” என்று கர்த்தரிடத்தில்‌ 
பயபக்தியோடு சொல்லுகிறார்‌. 
ஒவ்வொரு நாளும்‌ தாவீது கர்த்தருடைய 
பார்வையிலும்‌, அவருடைய பராமரிப்பிலும்‌, 
அவருடைய பாதுகாப்பிலும்‌ இருக்கிறார்‌. 
கர்த்தருடைய பாதுகாப்பில்‌ இருப்பதுதான்‌ 
நமக்கு மெய்யான பாதுகாப்பு 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம 


PUBLISHERS 


துன்மார்க்கன்‌ 
சண்‌ 199 : 19-22 
சங்‌ 189:19. தேவனே, நீர்‌ 
அழித்தீரானால்‌ 
இரத்தப்பிரியரே, 
என்னைவிட்டு 


உம்மைக்‌ 

துன்மார்க்கமாய்ப்‌ 

உம்முடைய 

சத்துருக்கன்‌ உமது நாமத்தை வீணாய்‌. 
வழங்குகி தார்கள்‌. 


சங்‌ 189221. 
உம்மைப்பகைக்கிறவர்களை 
பகையாமலும்‌, உமக்கு விரோதமாய்‌ 
எழும்புகிறவர்கனை  அருவருக்காமலும்‌ 
இருப்பேனோ? 


சங்‌ 19922. முழுப்பகையாய்‌ 
அவர்களைப்‌ பகைக்கிறேன்‌; அவர்களை 
எனக்குப்‌ பகைஞராக எண்ணுகிறேன்‌. 


பாவிகளுக்கு அறிவுதான்‌ முடிவு, 
பாவத்தின்‌ சம்பளம்‌ மரணம்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய பிள்ளைகளை 
ஆசீர்வதிக்கிறார்‌. கர்த்தருக்குப்‌ பயந்து 
ஜீவிக்கிறவர்களுக்கு ஏராளமான 
நன்மைகள்‌ உண்டாகும்‌. பாவிகளுக்கோ 
அழிவு உண்டாகும்‌. அவர்கள்‌ தேவனுடைய 
நீதியான நியாயத்தீர்ப்பினால்‌ 
அழிந்துபோவார்கள்‌. 

கர்த்தர்‌ 
மனுஷருடைய 
ஆராய்ந்து 
துன்மார்க்கருடைய 
எண்ணங்களும்‌, 
துன்மார்க்கமான. 
கர்த்தருக்குத்‌ தெரியும்‌. 
மறைவாக 
செய்யமுடியாது. 
ஒவ்வொரு அசைவையும்‌ கர்த்தர்‌ 
அறிந்திருக்கிறார்‌. கர்த்தர்‌ 
ன்மார்க்கருக்கு ஏற்ற தண்டனையைக்‌ 
டுப்பார்‌. 


சர்வஞானமுள்ளவர்‌. 
இருதயங்களை அவர்‌ 
அறிந்திருக்கிறார்‌. 
துன்மார்க்கமான 
அவர்களுடைய 
செய்கைகளும்‌ 
கர்த்தருக்கு 
துன்பார்க்கரால்‌ பாவம்‌ 


அவர்களுடைய 





ழ்‌ நவள 
யாய 


துன்மார்க்கர்‌ கர்த்தரைக்‌ குறித்து 
துன்மார்க்கமாய்ப்‌ பேசுகிறார்கள்‌. 
கர்த்தருடைய சத்துருக்கள்‌, கர்த்தருடைய 
வீணாய்‌ வழங்குகிறார்கள்‌. 
கர்த்தருக்கும்‌, 
பிள்ளைகளுக்கும்‌ 
சத்துருக்களாயிருக்கிறார்கள்‌ 
“துன்மார்க்கர்‌” என்னும்‌ வார்த்தை 
மாய்மாலக்காரரைக்‌ குறிக்கும்‌ என்றும்‌ 
வ ட்‌ 


மாய்மாலக்காரருடைய வார்த்தையில்‌ 
உண்மையிருக்காது. அவர்கள்‌ 
கர்த்தருடைய வீணாய்‌. 
வழங்குவார்கள்‌. தங்களை 
பக்தியுள்ளவர்கள்‌ போல காண்பிப்பார்கள்‌. 
ஆனால்‌ அவர்களிடத்தில்‌ கர்த்தருக்குப்‌ 
பயப்படுகிற பயமும்‌ இருக்காது, 
கர்த்தரிடத்தில்‌ பக்தியும்‌ இருக்காது. 
பக்தியுள்ளவர்கள்‌ போல வேஷம்‌ 
போடுவார்கள்‌, ர்கள்‌ மெய்யாகவே 
கர்த்தருக்கு சத்துருக்களாகயிருப்பார்கள்‌. 

துன்மார்க்கர்‌ 
சத்துருக்களாகயிருந்தாலும்‌, 
பக்தியுள்ளவர்கள்போல 
பண்ணுகிறார்கள்‌. பக்தியுள்ளவர்கள்‌ 
கர்த்தருடைய நாமத்தை பயபக்தியாய்‌ 
வழங்குவார்கள்‌. மாய்மாலக்காரரோ 
கர்த்தருடைய நாமத்தை வீணிலே 
வழங்குகிறார்கள்‌. தாவீது கர்த்தருடைய 
சமுகத்தில்‌ துன்மார்க்கனுக்கு விரோதமாய்‌ 
ஜெபிக்கிறார்‌. தேனே நீர்‌ 
துன்மார்க்களை த்தீரானால்‌. 
நலமாயிருக்கும்‌' 13919) என்று 
சொல்லுகிறார்‌. தாவீது 
துன்மார்க்கரைப்பார்த்து. “இரத்தப்பிரியரே, 
நீங்கள்‌ என்னைவிட்டு 
போங்கள்‌” என்றும்‌ 
தாவீதுக்கு துன்மார்க்கரோடு சிநேகம்‌ 
இல்லை. அவர்களுக்கு தாவீதோடு 
பங்குமில்லை. பாத்தியமுமில்லை. தாவீது 
துன்மார்க்கரோடு, ஐக்கியம்‌ 
வைத்திருப்பதில்லை. 

துன்மார்க்கர்‌ 
விரோதமாக 
ஆனால்‌ 


அழிக்க 


நாமத்தை 


கர்த்தருக்கு 
அவரிடத்தில்‌ 


மாய்மாலம்‌ 


(சங்‌ 


தாவீதுக்கு 
எழும்பியிருக்கிறார்கள்‌. 
அவர்களால்‌ தாவீதை 
முடியாது. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ தாவீதோடு கூடயிருக்கிறார்‌. 
கர்த்தரே தாவீதை பாதுகாக்கிறார்‌. 
கர்த்தர்‌ தாவீதின்‌ இருதயத்தை ஆராய்ந்து 
அறிந்திருக்கிறார்‌. தின்‌. 
நற்குணத்திற்கு 
சொல்லுவார்‌. 
துன்மார்க்கரை 
கர்த்தருக்கு 
எழும்புகிறவர்களை 
அருவருக்கிறார்‌. 


கட்ட 

தாவீதும்‌ பகைக்கிறார்‌. 

விரோதமாய்‌ 

தாவீது 

தான்‌ அவர்களை 

முழுப்பகையாய்‌ பகைப்பதாக தாவீது 

சொல்லுகிறார்‌. மேலும்‌ தாவீது 

துன்மார்க்கரை தனக்கு பகைஞராகவே 
எண்ணுகிறார்‌. 


தாவீது 
கர்த்தருக்கு 
துன்மார்க்கரைப்‌ 
துன்மார்க்கர்‌ கர்த்தருடைய 
வீணாய்‌ வழங்குவதை 
பொறுத்துக்கொள்ள 
சத்துருக்கள்‌ 


கர்த்தரை நேசிப்பதினால்‌, 

சத்துருக்களாயிருக்கிற 
பகைக்கிறார்‌ 

நாமத்தை 

தாவீதால்‌ 
முடியவில்லை. 
கர்த்தருக்கு விரோதமாக 
எழும்பும்பபோது தாவீதின்‌ இருதயம்‌ 
வேதனைப்படுகிறது. துன்பார்க்கர்கள்‌ 
கர்த்தருக்கு விரோதமாகக்‌ கலகம்‌ 
பண்ணுவதைப்பார்த்து தாவீது 
வருத்தப்படுகிறார்‌. அவர்களுக்கு அழிவு 
நியமிக்கப்பட்டிருக்கிறது அவர்கள்‌ 
அழிந்துபோவார்களே என்று நினைத்து 
தாவீது அவர்களுக்காக பரிதாபப்படுகிறார்‌ 
துன்மார்க்கருக்கு அழிவு நிச்சயம்‌ 
உண்டாகும்‌. 


தாவீது பாலத்தை வெறுக்கிறார்‌ 
பாவம்‌ செய்தவர்கள்‌ தங்கள்‌ 
பாவத்திற்காக வருத்தப்பட்டு, 
மனங்கசந்து அழவேண்டும்‌. தேவனுடைய 
சமுகத்திலே தாங்கள்‌ செய்த பாவங்களை 
அறிக்கையிட்டு, அவற்றை 
விட்டுவிடவேண்டும்‌. அப்போது கர்த்தர்‌ 
தம்முடைய கிருபையினாலும்‌ 
இரக்கத்தினாலும்‌ அவர்களை மன்னிப்பார்‌. 
மனந்திரும்பாத பாவிகளை தாவீது 
முழுப்பகையாய்ப்‌ பகைக்கிறார்‌. 
அவர்களைத்‌ தனக்கு பகைஞராக 
எண்ணுகிறார்‌. தாவீது கர்த்தர்‌ 
மீது பயபக்தியாயிருப்பதினால்‌, 
துன்மார்க்கர்‌ தாவீதுக்கு 
சத்துருக்களாகயிருக்கிறார்கள்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


“தீங்கான காரியத்தை என்‌ கண்‌ 
முன்‌ வைக்கணாட்டேன்‌; வழி 
விலகுகிறவர்களின்‌ செய்கையை 
வெறுக்கிறேன்‌; அது என்னைப்‌ பற்றாது. 
மாறுபாடான இருதயம்‌ என்னைவிட்டு 
அகல வேண்டும்‌: பொல்லாதவனை 
அறியமாட்டேன்‌. பிறனை இரகசிமாய்‌ 
அவதூறு பண்ணுகிறவனைச்‌ 
சங்கரிப்பேன்‌; மேட்டிமைக்‌ கண்ணனையும்‌ 
பெருநெஞ்சுள்ளவனையும்‌ 
பொறுக்கமாட்டேன்‌” (சங்‌ 101:3-5). 


நித்திய 
நடத்தும்‌ 
சங்‌ 189 : 23,24 


வழியிலே என்னை 


சுங்‌ 139:28, தேவனே, என்னை 
ஆராய்ந்து, என்‌: இருதயத்தை 
அறிந்துகொள்ளும்‌; என்னைச்‌. 
சோதித்து, என்‌ சிந்தனைகளை 
அறிந்துகொள்ளும்‌. 


சங்‌ 18924. வேதனை உண்டாக்கும்‌ 
வழி என்னிடத்தில்‌ உண்டோ என்று 
பார்த்து, தித்திய வழியிலே என்னை 
நடத்தும்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம 


PUBLISHERS 


தாவீது ஒவ்வொரு நாளும்‌ 
கர்த்தருடைய அடிச்சுவடுகளைப்‌ பின்பற்றி 
நடக்கிறார்‌. தாவீது துன்மார்க்கமான 
வழியில்‌ நடக்கவில்லை. கர்த்தரிடத்தில்‌ 
பயபக்தியாய்‌ ஜீவிக்கிறார்‌. ஆனாலும்‌ 
தனக்குள்‌ பாவமோ, துன்மார்க்கமான. 
சிந்தனைகளோ இருக்கிறதா என்பதை 
கர்த்தர்‌ ஆராய்ந்து பார்க்கவேண்டும்‌. 
என்று விரும்பி, “தேவனே, என்னை 
ஆராய்ந்து, என்‌ இருதயத்தை 
அறிந்துகொள்ளும்‌: என்னைச்‌ சோதித்து 
என்‌ சிந்தனைகளை அறிந்துகொள்ளும்‌ 
(சங்‌ 139:23) தாளீது 
கர்த்தரிடத்தில்‌ ர்‌ 

தாவீது கர்த்தருக்குப்‌ பிரியமான 
வழியில்‌ நடக்கிறார்‌. ஆனாலும்‌ வேதனை 
உண்டாக்கும்‌ வழி தன்னிடத்தில்‌ 
உண்டோ என்று கர்த்தர்‌ தாமே தன்னை 
ஆராய்ந்து பார்ப்பதற்கு, கர்த்தரிடத்தில்‌ 
தன்னை ஒப்புக்கொடுக்கிறார்‌. “நித்திய 
வழியிலே என்னை நடத்தும்‌ 
என்று தாவீது கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
பயபக்தியோடு 'ஜெபம்பண்ணுகிறார்‌. 
கர்த்தர்‌ நம்மை கரம்பிடித்து 
வழிநடத்தும்போது, நமக்கு கர்த்தருடைய 
பாதுகாப்பு உண்டு. நம்‌ ன ட 
கர்த்தர்‌. பரிசுத்தமான 
நியமித்திருக்கிறார்‌. கர்த்தர்‌ 
கரம்பிடித்து நித்திய 
நடத்தவேண்டுமென்று, 
நாமும்‌ ஜெபிக்கவேண்டும்‌. 


பட்‌ 
வழியிலே 
தாவீதைப்போல 





ழ்‌ நள 
யாய 


நூற்று நாற்பதாவது சங்கீதத்தை 
தாவீது எழுதினார்‌. சவுல்‌ தாவீதைத்‌ 
துன்பப்படுத்தியபோது, தாவீது இந்த 
சங்கீதத்தை எழுதியிருக்கவேண்டும்‌ என்று 
வேதபண்டிதர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. 
தாவீது இந்த சங்கீதத்தைப்போலவே. 
மேலும்‌ ஐந்து சங்கீதத்களை இதே 
சூழ்நிலையில்‌ எழுதியிருக்கிறார்‌ சங்கீதம்‌ 
140 முதல்‌ 145 வரையிலும்‌ உள்ள 
சங்கீதங்களில்‌ ஒரே மாதிரியான 
செய்தியே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 
ஆறு சங்கீதங்களையும்‌ தாவீது ஒரே 
சூழ்நிலையில்‌ எழுதினார்‌. 


தாவீது சுர்த்தரிடத்தில்‌ தன்னுடைய 
சத்துருக்களின்‌ துன்மார்க்கமான 
காரியங்களைக்‌ குறித்து முறையிடுகிறார்‌. 
கர்த்தர்‌ தாமே தன்னை 
அவர்களிடமிருந்து காத்துக்‌ கொள்ள 
வேண்டுமென்று ஜெபம்பண்ணுகிறார்‌ 
தாவீது தேவனாகிய 
நீர்‌ என்‌ தேவன்‌” என்று 
தன்னை உற்சாகப்படுத்துகிறார்‌ 
(சங்‌ 14067). 
'துன்பப்படுத்துகிறவர்கள்‌ 
போவார்கள்‌ என்று 
தீர்க்கதரிசனமாய்ச்‌ சொல்லுகிறார்‌ 
(சங்‌ 1408-1). கர்த்தருடைய 
பிள்ளைகளுக்கு துன்பங்கள்‌ வந்தாலும்‌, 
அவையெல்லாம்‌ ஏற்ற வேளையிலே 
அவர்களை விட்டு நீங்கிப்போகும்‌ 
(சங்‌ 14042/13). 


கர்த்தாவே, 
மனுஷனுக்கு 
தப்புவியும்‌ 
சங்‌ 140 : 1-5 


பொல்லாத 
என்னைத்‌ 


(இராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட 
தாவீதின்‌ சங்கீதம்‌) 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


வீரிவுரை மாமா 


ரமி 


சுங்‌ 1403. கர்த்தாவே, பொல்லாத: 
மனுஷனுக்கு என்னைத்‌ தப்புவியும்‌; 
கொடுமையுள்ளவனுக்கு என்னை 
விலக்கி இரட்சியும்‌. 


சங்‌ 1402. அவர்கள்‌ தங்கள்‌ 
இருதயத்தில்‌ பொல்ரைப்புகளைச்‌. 
சிந்தித்து, யுத்தஞ்செய்ய நான்தோறும்‌ 
கூட்டங்கூடுகிறார்கள்‌.. 


சங்‌ 140:8. சர்ப்பத்தைப்போல்‌ தங்கள்‌ 
நாவை கூர்மையாக்குகிறார்கள்‌; 
அவர்கள்‌ உதடுகனின்கீழ்‌ விரியன்‌ 
பாம்பின்விஷம்‌ இருக்கிறது. (சேலா). 


சங்‌ 14054. 
துன்மார்க்கனுடைய 

என்னை நீங்கலாக்கி, கொடியவனுக்கு 
என்னை விலக்கி இரட்சியும்‌; அவர்கள்‌. 
என்‌ 'நடைகளைக்‌ 
கவிழ்க்கப்பார்க்கிறார்கள்‌. 


சங்‌ 1405, அகங்காரிகன்‌ எனக்குக்‌ 
கண்ணியையும்‌ கயிறுகனையும்‌ 
மறைவாய்‌. வைக்கிறார்கள்‌; 
வழியோரத்திலே வலையை விரித்து, 
எனக்குச்‌ கருக்குகளை வைக்கிறார்கள்‌. 
(சலா), 


தாவீது இயேசுகிறிஸ்துவுக்கு 
அடையாளமாயிருக்கிறார்‌. இயேசுகிறிஸ்து 
பிதாவின்‌ வலதுபாரிசத்தில்‌ அமர்ந்து 
ஆளுகைசெய்வதற்கு முன்பாக, பல 
பாடுகளையும்‌ வேதனைகளையும்‌ 
அனுபவித்தார்‌. கிறிஸ்துவானவர்‌ 
உயர்த்தப்படுவதற்கு முன்பாக, அவர்‌ 
தம்மையே தாழ்த்தினார்‌. 
இயேசுகிறிஸ்துவைப்போலவே தாவீதுக்கும்‌ 
பிரச்சனைகளும்‌, பாடுகளும்‌ 
உண்டாயிற்று. அவர்‌ சமஸ்த இஸ்ரவேல்‌ 
தேசத்திற்கும்‌ ராஜாவாக ஆவதற்கு 
முன்பு, அவருக்கு பல பாடுகளும்‌, 
உபத்திரவங்களும்‌ உண்டாயிற்று. தாவீது 
உயர்த்தப்படுவதற்கு முன்பாக, அவர்‌ 
வெகுவாகத்‌ தாழ்த்தப்பட்டார்‌. 





ழ்‌ நள 
யாய 


தாவீதுக்கு 
சிநேகிதர்கள்‌ 
அவருக்கு 


ஏராளமான 
இருந்தார்கள்‌. அவர்கள்‌ 
நன்மை செய்ய 
முன்வந்தார்கள்‌. அவர்கள்‌ தாவீதைக்‌ 
கனப்படுத்தினார்கள்‌. தாவீதுக்கு 
சிநேகிதர்கள்‌ இருந்ததுபோல அவருக்கு 
சத்துருக்ளும்‌  ஏராளணயிருந்தார்கள்‌. 
அவர்கள்‌ தாவீதை 
அவர்மீது பொறா 


ருக்கு தீங்கு செய்யவேண்டும்‌ என்று 
அக்கு நீக்கு வேண்டு 


தாவீது தன்னுடைய சத்துருக்களின்‌ 
சுபாவங்களைப்பற்றிச்‌ சொல்லுகிறார்‌. 
அவருக்கு சத்துருக்கள்‌ ஏராளமானோர்‌ 
இருந்தாலும்‌ அவர்களில்‌ ஒருவன்‌ 
தலைவனாகமிருக்கிறான்‌. தாவீது 
அவனைப்பற்றி இங்கு அதிகமாகச்‌ 
சொல்லுகிறார்‌. அவனை, “பொல்லாத 
மனுஷன்‌" என்றும்‌, “கொடுமையுள்ளவன்‌” 
என்றும்‌ சொல்லுகிறார்‌. தாவீது 
ஒருவேளை இங்கு சவுவைப்பற்றிச்‌ 
சொல்லியிருக்க வேண்டும்‌... என்று 
வேதபண்டிதர்கள்‌ வியாக்கியானம்‌ 
சொல்லுகிறார்கள்‌. தாவீதுக்கு சவுலைத்‌ 
தவிர, இன்னும்‌ அநேக சத்துருக்கள்‌ 
இருந்தார்கள்‌. அவர்களெல்லோரும்‌ 
தாவீதுக்கு விரோதமாக கூட்டுச்‌ சேர்ந்து, 
அவரைப்‌ 'பகைத்தார்கள்‌. 


தாவீது தன்னுடைய சத்துருக்களைப்‌ 
பற்றி கர்த்தரிடத்தில்‌ சொல்லும்போது, 
'கர்த்தாலே, பொல்லாத மனுஷனுக்கு 
என்னைத்‌ தப்புவியும்‌: 
கொடுபையுள்ளவனுக்கு என்னை விலக்கி 


இட்‌ சியும்‌" (சங்‌ 140) என்று 
ஈல்லுகிறார்‌. 


தாவீதின்‌ சத்துருக்கள்‌ தங்கள்‌ 
இருதயத்தில்‌ பொல்லாப்புகளை 
சிந்திக்கிறார்கள்‌. அவர்கள்‌ தாவீதுக்கு 
விரோதமாக யுத்தம்‌ செய்ய நாள்தோறும்‌ 
கூட்டம்‌ கூடுகிறார்கள்‌. வேடன்‌ கண்ணி 
வைப்பதுபோல, தாவீதின்‌ சத்துருக்கள்‌ 
அவருக்கு விரோதமாக மறைவான 
கண்ணிகளை வைக்கிறார்கள்‌. 
அவர்களுடைய இரகசியமான 
ஆலோசனைகளைப்‌ பற்றி தாவீது 
காத்தரிபத்தில்‌ சொல்லும்‌ போது. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மமம்‌ 


PUBLISHERS 


“அகங்காரிகள்‌ எனக்குக்‌ கண்ணியையும்‌ 
கயிறுகளையும்‌ மறைவாய்‌ வைக்கிறார்கள்‌; 
வழியோரத்திலே வலையை விரித்து, 
எனக்குச்‌ சுருக்குகளை வைக்கிறார்கள்‌” 
(சங்‌ 140.5) என்று சொல்லுகிறார்‌. 


தாவீது தங்களுடைய கைகளில்‌ 
சிக்கிக்கொள்ளவேண்டும்‌ என்பதுதான்‌ 
அவருடைய எதிரிகளின்‌ விருப்பம்‌, 
இதனால்‌ தாவீதுக்குத்‌ தெரியாமலேயே 
அவரைப்‌ பிடிப்பதற்கு கண்ணிகளையும்‌ 
கயிறுகளையும்‌, வலைகளையும்‌, 
சுருக்குகளையும்‌ அவருக்கு மறைவாக 
வைக்கிறார்கள்‌. மனுஷருக்கு தீங்கு 
செய்கிறவர்களும்‌ மனுஷரை உபத்திரவப்‌ 
படுத்துகிறவர்களும்‌ விவேகமாக 
செயல்படுவார்கள்‌. தங்களுடைய 
வலையிலிருந்து யாரும்‌ தப்பித்துக்கொள்ள 
முடியாதபடிக்கு வலைகளை மறைவாக 
விரிப்பார்கள்‌. கர்த்தரோ தம்முடைய 
பிள்ளைகளுக்குப்‌ பாதுகாப்பாகமிருக்கிறார்‌. 


நீதிமானை 
கண்ணிகளை 
கொடுமையான 


பொல்லாதவன்‌ 
வேட்டையாடுவதற்கு 
விரிக்கிறான்‌. ஆனால்‌ 
மனுஷனை பறக்கடிக்க பொல்லாப்பு 
அவனை வேட்டையாடும்‌ (சங்‌ 140.11). 
கர்த்தர்‌ சிறுமையானவனின்‌ வழக்கையும்‌, 
எளியவர்களின்‌ நியாயத்தையும்‌ 
விசாரிப்பார்‌ (சங்‌ 14012). நமக்கு 
விரோதமாக சத்துருக்கள்‌ எழும்பி 
வந்தாலும்‌, கர்த்தர்‌ நமக்குப்‌ பாதுகாப்பாக 
யிருப்பார்‌. சத்துருவின்‌ பொல்லாத 
ஆயுதங்கள்‌ வாய்க்காதே போகும்‌. அவன்‌ 
எவ்வளவுதான்‌ மறைவாக 
கண்ணிகளையும்‌ குயிறுகளையும்‌ 
வைத்தாலும்‌, கர்த்தருக்கு மறைவாக 
அவர்களால்‌ ஒன்றும்‌ செய்யமுடியாது. 

விஷமுள்ளவர்களாயும்‌ 
இருக்கிறார்கள்‌. “சர்ப்பத்தைப்போல்‌ தங்கள்‌ 
நாவை கூர்மையாக்குகிறார்கள்‌: அவர்கள்‌ 
உதடுகளின்கீழ்‌ விரியன்‌ பாம்பின்னிஷம்‌ 
இருக்கிறது” (சங்‌ 140:3) என்று தாவீது 
தன்னுடைய சத்துருக்களைப்பற்றிச்‌ 
சொல்லுகிறார்‌. சத்துருவின்‌ விஷம்‌ 
அவனுடைய நாவில்‌ இருக்கிறது. அவன்‌ 
பேசுவதெல்லாம்‌ விஷம்‌ போல தீங்கு 
செய்கிறது. 





ழ்‌ நள 
யாய 


தாவீதின்‌ சத்துருக்கள்‌ அவருக்கு 
விரோதமாக யுத்தம்செய்ய நாள்தோறும்‌ 
கூட்டம்‌ கூடுகிறார்கள்‌. அவர்கள்‌ 
தாவீதுக்கு. விரோதமாய்‌ ஒன்று 
'சேர்ந்திருக்கிறார்கள்‌. பொதுவாக 
யாரோடும்‌ ஒத்துப்போகாத மனுஷர்கூட, 
ஒரு நீதிமானை உபத்திரவப்படுத்துவதற்கு 
ஒத்துப்போவார்கள்‌.  ஒன்றுகூடுவார்கள்‌. 
நல்லவர்களைத்‌ துன்பப்படுத்துவது 
அவர்களுக்கு (பட ன்‌ 


இயேசுகிறிஸ்து பிலாத்துவின்‌ 
அரண்மனையில்‌ விசாரிக்கப்பட்டார்‌. 
அப்போது தேசாதிபதிகளாகமிருந்த 
ஏரோதுவும்‌ பிலாத்துவும்‌ ஒருவருக்‌ 
கொருவர்‌ சத்துருக்களாயிருந்தார்கள்‌. 
சத்துருக்களாயிருந்த அவர்கள்‌, இயேசு 
கிறிஸ்துவைத்‌ துன்பப்படுத்துவதற்காக 
ஒன்றுசேர்ந்தார்கள்‌. ஏரோதுவும்‌ 
பிலாத்துவும்‌ சாத்தானுக்கு 
அடையாளமாயிருக்கிறார்கள்‌. சாத்தான்‌ 
தனக்குத்தானே விரோதமாய்ப்‌ 
பிரிந்திருக்கமாட்டான்‌. பெயல்செபூலின்‌ 
எல்லா பிசாசுகளும்‌ 


நாமத்தினாலே 
ஒன்றுசேரும்‌. ஏரோதுவும்‌ பிலாத்துவும்‌ 
பகையை மறந்து, 


தங்களுடைய 
கிறிஸ்துவைத்‌  துன்பப்படுத்துவதற்காக 
ஒன்று சேர்ந்தார்கள்‌. 

துன்மார்க்கர்‌ 
துன்பப்படுத்தும்போது 
இருதயத்தில்‌ பெருமையுள்ளவர்களாயும்‌. 
ஆணவமுள்ளவர்களாயும்‌ இருக்கிறார்கள்‌. 
அவர்களுடைய ஆணவமும்‌, அகம்பாவமும்‌ 
நமக்கு பிரத்தியட்சமாய்த்‌ தெரிகிறது. 
அவர்களுடைய பெருமைகளையும்‌ 
ஆணவங்களையும்‌ பார்க்கும்போது, நாம்‌ 
அவர்களுக்காக கர்த்தரிடத்தில்‌ 
ஜெபம்பண்ணவேண்டும்‌. கர்த்தர்‌ 
பெருமையுள்ளவனுக்கு எதிர்த்து நிற்கிறார்‌. 
நம்மைத்‌ 'பப்படுத்து! 
துன்மார்க்கனும்‌ 


அகங்காரிகளாயிருக்கிறார்கள்‌. ஆணவம்‌ 
நிரம்பியவர்களாயிருக்கிறார்கள்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை OCDNENIS 


PUBLISHERS 


தாவீது தேவனுடைய சமுகத்திலே 
துன்மார்க்கனுக்கு விரோதமாக 
ஜெபம்பண்ணுகிறார்‌. “கர்த்தாவே, 
துன்மார்க்கனுடைய கைகளுக்கு என்னை 
நீங்கலாக்கி, கொடியவனுக்கு என்னை 
விலக்கி இரட்சியும்‌: அவர்கள்‌ என்‌ 
நடைகளைக்‌ கவிழ்க்கப்பார்க்கிறார்கள்‌” 
(சங்‌ 1404) என்று கர்த்தரிடத்தில்‌ 
சொல்லுகிறார்‌. துன்மார்க்கன்‌ எவ்வளவு 
ஆணவமாயிருக்கிறானோ அவ்வளவு 
சீக்கிரத்திலே அவனுக்கு அழிவு வரும்‌. 
ஒருவனுக்கு அகம்பாவம்‌ அதிகரிக்கும்‌ 
போது அவனுக்கு அரிவும்‌ சீக்கிரமாய்‌ 
உண்டாகும்‌. 


தன்னுடைய சத்துருக்கள்‌ தன்மீது 
ஜெயம்பெறக்கூடாது என்று தாவீது 
கர்த்தரிடத்தில்‌ விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 
சத்துருக்கள்‌ தன்னுடைய நற்பெயரையும்‌, 
தன்னுடைய சந்தோஷத்தையும்‌, 
சமாதானத்தையும்‌, ஆறுதலையும்‌ 
அழித்துப்போடக்கூடாது என்று தாவீது 
கர்த்தரிடத்தில்‌ ஜெபம்பண்ணுகிறார்‌. 
கர்த்தர்‌ தாவீதை இஸ்ரவேலின்‌ ராஜாவாக 
அபிஷேகம்பண்ணியிருக்கிறார்‌. தாவீதின்‌ 
சத்துருக்களோ, அவர்‌ சிங்காசனத்தில்‌ 
வந்தமர்ந்து ஆட்சி செய்வதற்கு 
தடைபண்ணுகிறார்கள்‌. தேவனுடைய 
வார்த்தைக்கு சத்துருக்கள்‌ 
விரோதிகளாகயிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
தாவீதின்‌ நடைகளை 
கவிழ்க்கப்பார்க்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
எல்லோரும்‌ துன்மார்க்கராயிருக்கிறார்கள்‌. 
கொடியவர்களாயிருக்கிறார்கள்‌. 
துன்மார்க்கனுடைய கைக்கும்‌, 
கொடியவனுக்கும்‌ கர்த்தர்‌ தாமே 
தன்னை விலக்கி இரட்சிக்குமாறு தாவீது 
கர்த்தருடைய சமுகத்தில்‌ பயபக்தியாய்‌ 
விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 


நீர்‌ என்‌ தேவன்‌ 
சங்‌ 140 : 6,7 


சங்‌ 140:8. நான்‌ கர்த்தரை நோக்கி: நீர்‌ 
என்‌ தேவன்‌ என்றேன்‌; கர்த்தாவே, என்‌ 
விண்ணப்பங்களின்‌. சுத்தத்துக்குச்‌ 
செவிகொடும்‌. 





ழ்‌ நள 
யாய 


சுங்‌ 140:7. ஆண்டவராகிய கர்த்தாவே, 
என்‌ இரட்சிப்பின்‌ பெலனே, 
யுத்தநானில்‌ என்‌ தலையை மூடினீர்‌. 


கர்த்தருக்குள்‌ வெற்றி 
பெறுகிறார்‌. தன்னுடைய சத்துருக்கள்மீது 
தாவீதுக்கு வெற்றி உண்டாயிற்று, 
தாவீது கர்த்தரை நோக்கி, “நீர்‌ என்‌ 
தேவன்‌" என்று சொல்லுகிறார்‌. கர்த்தர்‌ 
தாவீதின்‌ தேவனாக இருக்கும்போது, 
அவரே தாவீதுக்கு கேடகமாகவும்‌, 
பாதுகாப்பாகவும்‌ இருக்கிறார்‌. தாவீது 
தேவனுடைய சமுகத்தில்‌ வரும்போது, 
கர்த்தர்‌ தன்னோடு செய்து கொண்ட 
உடன்படிக்கையை நினைவுகூருகிறார்‌. 
கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
ஐக்கியமாயிருக்கிறார்‌ கர்த்தருடைய 
உடன்படிக்கையை நினைத்துப்‌ 
பார்க்கும்போது தாவீதுக்‌ லாயும்‌ 
சந்தோஷமாயும்‌ இருக்கிறது. க்‌ 

தாவீது தன்னுடைய 
எல்லாவற்றையும்‌ 
சமுகத்திலே ஒப்புக்கொடுக்கிறார்‌ 
"கர்த்தாவே, என்‌ விண்ணப்பங்களின்‌ 
சத்தத்திற்குச்‌ செவிகொடும்‌' என்று 
வேண்டிக்‌ கொள்கிறார்‌. தாவீது 
கர்த்தரை நோக்கி, “நீர்‌ என்‌ தேவன்‌” 
என்று சொல்லும்போது, “அதோனாய்‌' 
என்னும்‌ எபிரெய வார்த்தையை 
தேவனுக்குப்‌ பயன்படுத்துகிறார்‌. 
அதோனாய்‌ என்னும்‌ பெயருக்கு 
எப்போதும்‌ இருக்கிறவர்‌ என்றும்‌, 
நமக்குப்‌ போதுமானவர்‌ என்றும்‌ பொருள்‌ 
கர்த்தர்‌ தாவீதோடு எப்போதும்‌ 
கூடமிருக்கிறார்‌. அவருக்கு 
ஆதரவாகயிருக்கிறார்‌. அவரை ஆளுகை 
செய்கிறார்‌. 


தாவீது 


பிரச்சனைகள்‌ 
கர்த்தருடைய 


ஆண்டவராகிய கர்த்தரே தாவீதுக்கு 


இரட்சிப்பின்‌ 'பெலனாயிருக்கிறார்‌. 
நம்முடைய கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து 
வல்லமையுள்ள இரட்சகர்‌. அவர்‌ 
யுத்தநாளிலே தாவீதின்‌ தலையை 
மூடினார்‌. அவருடைய தலைக்கு ஆபத்து 
வராதவாறு. தம்முடைய இரட்சிப்பினால்‌ 
தாவீதை! பாதுகாத்துக்கொண்டார்‌. 
தானி! கர்த்தருடைய இரட்சிப்பை 
நன்‌! இருதயத்தோடு, 


(ள்ள 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மாமா 


PUBLISHERS 


“ஆண்டவராகிய கர்த்தாவே என்‌ 
இரட்சிப்பின்‌ பெலனே, யுத்தநாளில்‌ என்‌ 
தலையை மூடினீர்‌' (சங்‌ 140:7) என்று 
சொல்லி துதிக்கிறார்‌. ஆண்டவராகிய 
கர்த்தர்‌ நமக்கும்‌, நம்முடைய 
இரட்சிப்பின்‌ 'பெலனாகயிருக்கிறார்‌. 
நம்முடைய யுத்தநாளிலும்‌ கர்த்தர்‌ 
நம்முடைய தலையை மூடி, நம்மைப்‌ 
பாதுகாப்பார்‌. 


கர்த்தாவே, துன்மார்க்கனுடைய 
ஆசைகள்‌. சித்தியாதபடி 
செய்யும்‌ 

சண்‌ 140 : 8-11 


சித்தியாதபடி, செய்யும்‌; 
தன்னை உயர்த்தாதபடி, 
அவனுடைய யோசனையை 
நடத்தேறவொட்டாதேயும்‌. (சேலா) 

சங்‌ 1409. என்னை வனைந்து 
கொள்ளுகிறவர்களுடைய உதடுகளின்‌ 
தீவினைகள்‌ அவர்கன்‌ தலைகளையே 
மூடுவதாக. 

சங்‌ 14010. 
அவர்கள்மேல்‌ விழுவதாக; 
அக்கினியிலும்‌, அவர்கள்‌. 
எழுந்திருக்கக்கூடாத படு குழிகளிதூம்‌ 
தன்னப்படுவார்கனாக. 


சங்‌ 14011. பொல்லாத நாவுன்னவன்‌. 
பூமியிலே. நிலைப்பதில்லை; 
கொடுமையான மனுஷனை 
யறக்கடிக்கப்‌ பொல்லாப்பு அவனை 
வேட்டையாடும்‌. 


தேவன்‌ சர்வசிருஷ்டிகளையும்‌ 
சிருஷ்டித்து, அவையெல்லாவற்றையும்‌ 
போஷித்துப்‌ பராமரிக்கிறார்‌. தேவனுடைய 
தெய்வீக சித்தத்தின்‌ பிரகாரமாயும்‌, 
தீர்மானத்தின்‌ பிரகாரமாயும்‌, 
சர்வசிருஷ்டிகளுக்கும்‌ தேவனுடைய 
பராமரிப்பு கிடைக்கிறது. கர்த்தர்‌ 
நல்லோர்மீதும்‌, தீயோர்மீதும்‌ தம்முடைய 
பொதுவான நன்மைகளை அருளுகிறார்‌. 
கர்த்தருடைய பயினால்‌, 
நீதிமான்கள்‌  செழித்திருப்பது போல, 


நெருப்புத்தழல்‌ 





ழ்‌ நள 
யாய 
துன்மார்க்கரும்‌, 
கர்த்தருடைய 


இந்தப்‌ பூமியில்‌ 
நன்மைகளைப்‌ பெற்றுக்‌ 
கொள்கிறார்கள்‌. தாங்கள்‌ 
துன்மார்க்கராயிருந்தாலும்‌, தங்களுக்கு 
நன்மை உண்டாவதினால்‌, துன்மார்க்கர்‌ 
'துணிகரமாய்ப்‌ பாவம்‌ செய்கிறார்கள்‌. 


கர்த்தருடைய சமுகத்திலே 
விரோதமாக 
“கர்த்தாவே, 


தாவீது 
துன்மார்க்கனுக்கு 
'ஜெபம்பண்ணுகிறார்‌. 
'துன்மார்க்கனுடைய ஆசைகள்‌ 
சித்தியாதபடி செய்யும்‌; அவன்‌ தன்னை 
உயர்த்தாதபடி அவனுடைய யோசனையை 
நடந்தேறவொட்டாதேயும்‌' (சங்‌ 1403) 
என்று தாவீது கர்த்தரிடத்தில்‌ 
சொல்லுகிறார்‌. துன்மார்க்கன்‌ 
துன்மார்க்கமான கிரியைகளை 
நடப்பிக்க வேண்டும்‌ என்று 
ஆசைப்படுவான்‌... கர்த்தர்‌ அவனுடைய 
ஆசைகள்‌ நிறைவேறாதபடி செய்ய 
வேண்டும்‌. துன்மார்க்கன்‌ 
தீயகாரியங்களைச்‌ செய்யும்போது கர்த்தர்‌ 
தாமே தம்முடைய வல்லமையினால்‌ 
அவனைத்‌ தடுத்து நிறுத்தவேண்டும்‌. 


தான்‌ நினைப்பது நடப்பதினால்‌, 
துன்மார்க்கன்‌ தன்னை உயர்த்துகிறான்‌. 
தனக்கு விரோதமாக யாரும்‌ 
செயல்படமுடியாது. என்று துன்மார்க்கன்‌ 
தன்‌ இருதயத்தில்‌ 
ஆணவமாயிருக்கிறான்‌. தன்னுடைய 
யோசனைகள்‌ நடைபெறலில்லையென்றால்‌ 
துன்மார்க்கன்‌ தன்னை உயர்த்தமாட்டான்‌. 
நீதிமான்களால்‌ துன்மார்க்கனை எதிர்க்க 
முடியாது கர்த்தால்‌ மாத்திரமே 
துன்மார்க்கனை மேற்கொள்ள முடியும்‌ 
தாவீது கர்த்தருடைய சமுகத்திலே 
துன்மார்க்கனுக்கு விரோதமாய்‌ 
ஜெபம்பண்ணுகிறார்‌. துன்மார்க்கன்‌ 
தன்னை உயர்த்தாதடி அவனுடைய 
யோசனையை  நடந்தேறவொட்டாதேயும்‌” 
(சங்‌ 140.8) என்று தாவீது கர்த்தரிடத்தில்‌ 
துன்மார்க்கனுக்கு 'தமாய்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்மா 


PUBLISHERS 


அவர்களுடைய உதடுகளில்‌ தீவினைகள்‌ 
நிரம்பியிருக்கிறது. தாவீது 
துன்மார்க்கருக்கு வரும்‌ அழிவைப்பற்றி 
முன்னறிவிக்கும்‌ போது, “என்னை 
வளைந்து கொள்ளுகிறவர்களுடைய 
உதடுகளின்‌ தீவினைகள்‌ அவர்கள்‌ 
தலைகளையே மூடுவதாக, நெருப்புத்தழல்‌ 
அவர்கள்மேல்‌ விழுவதாக; அக்கினியிலும்‌, 
அவர்கள்‌  எழுந்திருக்கக்கூடாத படு 

களிலும்‌ 'எப்படுவார்களாக” 


(சங்‌ 140910) என்று சொல்க 


துன்மார்க்கர்‌ 
விரோதமாக என்னென்ன தீங்குகள்‌ 
எல்லாம்‌ செய்யவேண்டுமென்று 
ஆசைப்பட்டார்களோ, அவையெல்லாம்‌ 
அவர்கள்மீது வரும்‌ துன்மார்க்கர்‌ 
தாவீதை சபித்தார்கள்‌. அவர்கள்‌ சபித்த 
சாபம்‌ அவர்கள்மீது திரும்பி வரும்‌, 
துன்மார்க்கர்‌ தாவீதுக்கு விரோதமாய்‌ 
சதிஆலோசனை பண்ணினார்கள்‌. 
அவர்கள்‌ பண்ணின சதிஆலோசனைகள்‌ 
nc 


“இதோ, அவன்‌ அத்கிரமத்தைப்‌ 
பெறக்‌ கர்ப்பவேதனைப்படுகிறான்‌; 
தீவினையைக்‌ கர்ப்பந்தரித்து பொய்யைப்‌ 
பெறுகிறான்‌. குழியை வெட்டி, அதை 
ஆழமாக்கினான்‌; தான்‌ வெட்டின 
குழியில்தானே விழுந்தான்‌. அவன்‌ 
தீவினை அவன்‌ சிரசின்‌ மேல்‌ திரும்பவும்‌, 


தாவீதுக்கு 


(சங்‌ 744-16). 


சோதோபின்மீது கர்த்தருடைய 
நியாயத்தீர்ப்பு வந்தது, நெருப்புத்தழல்கள்‌ 
அவர்கள்மீது விழுந்து; சோதோமை 
அழித்துப்போட்டது அதுபோலவே 
துன்மார்க்கரும்‌ அழிந்துபோவார்கள்‌ 
முன்னறிவிக்கிறார்‌ 

அவர்கள்‌ இ 


்‌ “கனவில்‌ 

எழுந்திருக்கக்கூடாத படு குழிகளிலும்‌ 
தள்ளப்படுவார்களாக' (சங்‌ 14010), 
தன்மார்க்கர்மீது தேவனுடைய 
நியாயத்தீர்ப்புக்கள்‌  நெருப்புத்தழல்போல 
விழும்‌. £ஈதோழுக்கு ஏற்பட்ட 
அழிவைப்போல துன்மார்க்கருக்கு அழிவு 
ஏற்படும்‌. 





ழ்‌ நவள 
ஈயா 


கர்த்தர்‌ துன்பார்க்கரை படுகுழிகளில்‌. 
தள்ளிப்போடுவார்‌ தங்களுடைய 
சுயமுயற்சிபினாலோ, சதி 
ஆலோசனைகளினாலோ அவர்களால்‌ 
தாங்கள்‌ தள்ளப்பட்டிருக்கிற 
படுகுழிகளிலிருந்து எழுந்திருக்க முடியாது. 
துன்மார்க்கருக்கு கர்த்தருடைய உதவியும்‌, 
ஒத்தாசையும்‌ கிடைக்காது. 


பொல்லாத நாவுள்ளவன்‌ தீமையான 
காரியங்களைப்‌ பேசுவான்‌. கர்த்தருக்கு 
விரோதமாகவும்‌, அவருடைய 
பரிசுத்தவான்‌௧ளுக்கு விரோதமாகவும்‌ 
தூஷணமான வார்த்தைகளைப்‌ பேசுவான்‌. 
தீமையான காரியங்களைப்‌ பேசுகிறவர்கள்‌ 
நிலைத்து நிற்கமாட்டார்கள்‌. காற்றில்‌ 
பறக்கடிக்கப்படுகிற பதரைப்போல 
அங்கும்‌ இங்கும்‌ அலைந்து 
கொண்டிருப்பார்கள்‌. பொல்லாத 
நாவுள்ளவன்‌ பூமியிலே நிலைப்பதில்லை. 
என்று தாவீது சொல்லுகிறார்‌. 


பிறரை வஞ்சித்து, துன்மார்க்கமான 
காரியங்களை நடப்பித்து, அநியாயமாய்‌ 
சேமித்து வைக்கிற சம்பத்து 
நிலைத்திருக்காது. அநியாயக்காரர்‌ 
தங்கள்‌ ஜீவியத்தில்‌ செழிக்கமாட்டார்கள்‌. 
கொடுமையான மனுஷனை பறக்கடிக்க 
பொல்லாப்பு அவனை வேட்டையாடும்‌ 
துன்மார்க்கன்‌ பிறருக்கு பொல்லாப்பு 
செய்ய சதிஆலோசனை பண்ணுவான்‌. 
ஆனால்‌ அவனுடைய யோசனை 
சித்திக்காது அவன்‌ பண்ணிய 
சதிஆலோசனை அவனுக்கு விரோதமாக 
திரும்பும்‌ அவன்‌ மற்றவர்களுக்கு 
செய்ய வேண்டுமென்று விரும்பிய 
பொல்லாப்பு, இவன்மீதே வந்து, அவனை 
வேட்டையாடும்‌. (சங்‌ 14011). 


செம்மையானவர்கள்‌ 
சமுகத்தில்‌ 
வாசம்பண்ணுவார்கள்‌ 
சங்‌ 140 : 12,13 


சுங்‌ 14012. 
வழக்கையும்‌, 

நியாயத்தையும்‌ 
விசாரிப்பாரென்று அறிவேன்‌. 


சிறுமையானவனின்‌. 
'எனியவர்கனின்‌ 
கர்த்தர்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மமம்‌ 


PUBLISHERS 


140-18. நீதிமான்கள்‌ 

நாமத்தைத்தூதிப்பார்கள்‌; 

செம்மையானவர்கன்‌ உமது சமுகத்தில்‌ 
வாசம்பண்ணுவார்கள்‌. 


சிறுமையானவனின்‌ 
விசாரிப்பார்‌. அவர்‌ 
நியாயத்தையும்‌ 
இதை அறிந்து 
நீதிமானுக்கு. 
துன்மார்க்கன்‌ 


கர்த்தர்‌ 
வழக்கை 
எளியவர்களின்‌ 
விசாரிப்பார்‌. தாவீது 
வைத்திருக்கிறார்‌ 
விரோதமாக 
எழும்பினாலும்‌, துன்மார்க்கனுக்கு 
ஜெயமுண்டாகாது. சிறிதுகாலம்‌ 
துன்மார்க்கன்‌ நீதிமானை 
மேற்கொள்வதுபோல தெரியும்‌. ஆனாலும்‌, 
கர்த்தர்‌ நீதிமானுக்குத்‌ துணையாக 
நிற்பார்‌. நீதிமான்‌ 
சிறியவனாகயிருந்தாலும்‌, அவன்‌ 
எளியவனாகயிருந்தாலும்‌. கர்த்தர்‌ 
அவனுடைய வழக்கையும்‌, நியாயத்தையும்‌ 
விசாரித்து, மார்க்கனை தம்முடைய 
நீதியினால்‌ ம்‌ பார்‌, is 


தாவீது இந்த சங்கீதத்தின்‌ முடிவில்‌, 


“நீதிமான்கள்‌ 
துதிப்பார்கள்‌” 
“செம்மையானவர்கள்‌ 
வாசம்பண்ணுவார்கள்‌” 
சொல்லுகிறார்‌ 
கிருபையும்‌, சிலாக்கியமும்‌, 
ஆசீர்வாதமும்‌ நீதிமான்களுக்கும்‌, 
செம்மையானவர்களுக்கும்‌ கிடைக்கும்‌. 
இப்போது தேவனுடைய கிருபையை 
அனுபவிக்கிற பரிசுத்தவான்கள்‌, 
இனிமேல்‌ அவருடைய மகிமையில்‌ 
பங்குபெறுவார்கள்‌. 


இப்போது கர்த்தருடைய சமுகம்‌ 
கிருபையின்‌ சமுகமாகயிருக்கிறது 
இனிமேல்‌ அவருடைய சமுகம்‌ மகிமையின்‌ 
சமுகமாகயிருக்கும்‌. கர்த்தருடைய சமுகமே 
அவருடைய பரிசுத்தவான்களுக்கு 
பாதுகாப்பும்‌ சந்தோஷமுமானது. கர்த்தர்‌ 
தம்முடைய சமுகத்திலே வாசம்பண்ணும்‌ 
கிருபையை நமக்குக்‌ கொடுத்திருக்கிறார்‌. 
நாம்‌ கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
வாசம்பண்ணும்போது, பயபக்தியோடும்‌, 
நன்றியுள்ள இருதயத்தோடும்‌, 
கர்த்தருடைய நாமத்தைத்‌ 
துதிக்கவேண்டும்‌. 


நாமத்தை 
என்றும்‌, 
உமது சமுகத்தில்‌ 
என்றும்‌ 
தேவனுடைய 


உமது 





ழ்‌ நவள 
யாய 


தாவீது மிகுந்த துன்பத்திலும்‌ 
நெருக்கத்திலும்‌ இருந்தபோது, 
நூற்று நாற்பத்து ஒன்றாவது சங்கீதத்தை 


கிடைக்கவேண்டும்‌ 

ஜெபிக்கிறார்‌ (சங்‌ 14182). கர்த்தர்‌ 
தம்முடைய வல்லமையினால்‌ தனக்கு 
உதவிபுரிய வேண்டுமென்று விண்ணப்பம்‌ 
பண்ணுகிறார்‌ (சங்‌ ரசல்‌ 
நீதிமான்கள்‌ தன்னுடைய ஆத்துமாவுக்கு 
நன்மை செய்யவேண்டும்‌... என்றும்‌, 
தானும்‌ மற்றவர்களுடைய ஆத்துமாவுக்கு 
நன்மை செய்யவேண்டும்‌ என்றும்‌ தாவீது 
விரும்புகிறார்‌ (சங்‌ 14 

தன்னுடைய சிநேகிதரும்‌ 
ஆபத்திலிருப்பதாகவும்‌, 

தம்முடைய கிருபையினால்‌ 
இரட்சிக்கவேண்டுமென்றும்‌ 
விண்ணப்பம்பண்ணுகிறார்‌ (சங்‌ 1412-10). 
கர்த்தாவே உம்மை நோக்கிக்‌ 
கூப்பிடுகிறேன்‌ 

சங்‌ 141 : 1,2 


(தாவீதின்‌ சங்கீதம்‌) 


சங்‌ 1414. கர்த்தாவே, உம்மை நோக்கிக்‌ 
கூப்பிடுகிறேன்‌, என்னிடத்திற்கு 
வரத்தீவிரியும்‌; நான்‌ உம்மை நோக்கிக்‌ 
கூப்பிடுகையில்‌, என்‌ சத்தத்திற்குச்‌ 
செவிகொடும்‌. 


சங்‌ 141:2. என்‌ விண்ணப்பம்‌ உமக்கு. 
முன்பாகத்‌ தூபமாகவும்‌, எண்‌: 
கையெடுப்பு அத்திப்பலியாகவும்‌ 
இருக்கக்கடவது. 


தாவீது கர்த்தரிடத்தில்‌ ஜெபம்‌ 
பண்ணுவதற்கு எப்போதுமே பிரியப்படுவார்‌. 
கர்த்தர்‌ தன்னுடைய ஜெபத்தைக்‌ கேட்டு, 
தனக்கு பதில்‌ கொடுக்கவேண்டும்‌ என்று 
தாவீது ர்‌ தாவீது கர்த்தரை 
நோக்கிக்‌ கூப்பிடுகிறார்‌. சாதாரணமாகக்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மமம்‌ 


PUBLISHERS 


கூப்பிடாமல்‌, கர்த்தரை 
சத்தமிட்டுக்‌ கூப்பிடுகிறார்‌. கர்த்தரை 
நோக்கி சத்தமிட்டுக்‌ கெஞ்சுகிறார்‌” 
(சங்‌ 1429). தாவீது தேவனுடைய 
ஜெபத்தில்‌. 
இடைவிடாமல்‌ 


நோக்கி 


கர்த்தரை நோக்கிக்‌ 

கர்த்தர்‌ தன்னுடைய 
சத்தத்திற்குச்‌ செவிகொடுக்கவேண்டும்‌ 
என்றும்‌ கர்த்தர்‌ தன்னிடத்திற்கு வர 
தீவிரிக்கவேண்டும்‌ என்றும்‌ தாவீது 
கர்த்தரிடத்தில்‌ விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 
நாம்‌ கர்த்தரை நோக்கி சத்தமிட்டுக்‌ 
கூப்பிடும்போது, கர்த்தர்‌ நம்முடைய 
ஜெபத்தைக்‌ கேட்கவேண்டும்‌ என்று 
விரும்புவோம்‌. நம்முடைய சத்தம்‌ 
அதிகமாயிருக்கிறது  என்பதினாலல்ல, 
நம்முடைய ஜெபத்தில்‌ ஜீவன்‌ இருக்கிறது 
என்பதற்காக, கர்த்தர்‌ நம்முடைய 
ஜெபத்தைக்‌ கேட்கவேண்டும்‌ என்று 
விரும்புவோம்‌. நமக்கு ஆபத்து 
அதிகரிக்கும்போது, நம்முடைய ஜெபத்தின்‌ 
சத்தமும்‌ அதிகரிக்கும்‌. 


தாவீது கர்த்தரை நோக்கி 
சத்தமிட்டுக்‌ கூப்பிட்டு, “என்னிடத்திற்கு 
வாத்தீலிரியும்‌' என்று ஜெரிக்கிறார்‌ 
விசுவாசிக்கிறவர்கள்‌ பதறக்கூடாது. 
ஆனாலும்‌, கர்த்தர்‌ நம்முடைய 
ஜெபத்தைக்‌ கேட்டு, நர்பிடத்திற்கு வாத்‌ 
தீவிரிக்கவேண்டும்‌ என்று நம்முடைய 

யத்தின்‌ மத்தில்‌ 
பா சிக்சலேண்டும்‌ i 


தாவீது கர்த்தருடைய சமுகத்திற்கு 
முன்பாக வரும்போது, தன்னுடைய 
கைகளை உயர்த்தி ஜெபிக்கிறார்‌. 
கைகளை உயர்த்தும்போது தன்னுடைய 
உள்ளத்தின்‌ வாஞ்சைகளையெல்லாம்‌ 
தாவீது கர்த்தரிடத்தில்‌ உயர்த்திக்‌ 
காண்பிக்கிறார்‌. கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
நம்முடைய கைகளை உயர்த்துவது, 
நம்முடைய இருதயத்தை உயர்த்துவதற்கு 
அடையளமயிருக்கிறது. தேவன்‌ 
நம்முடைய ஜெபத்தைக்‌ கேட்பார்‌ என்றும்‌, 
நம்முடைய ஜெபத்திற்கு சீக்கிரமாய்ப்‌ பதில்‌ 
கொடுப்பார்‌ என்றும்‌ நாம்‌ நம்புவதற்கும்‌ 
இது அடையாளமாயிருக்கிறது. 





ழ்‌ நவள 
யாய 


தாவீது கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
அந்திப்பலியை செலுத்துவதற்கு! பதிலாக, 
தன்னுடைய கைகளை கர்த்தருக்கு 
முன்பாக ஏறெடுக்கிறார்‌. மேலும்‌ அவர்‌ 
தேவனுடைய சந்நிதியில்‌ 
தூபங்காட்டுவதற்குப்‌ பதிலாக, 
அவருடைய சந்நிதியில்‌ தம்முடைய 
விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறார்‌. தாவீது 
இதுபற்றிச்‌ சொல்லும்போது, “என்‌ 
விண்ணப்பம்‌ உமக்கு முன்பாகத்‌ 
தூபமாகவும்‌, என்‌ கையெடுப்பு அந்திப்பலி 
யாகவும்‌ இருக்கக்கடவது” (சங்‌ 1ச1:2) 
என்று சொல்லுகிறார்‌. 


பழைய ஏற்பாட்டுக்காலத்தில்‌ 
ஆசாரியர்கள்‌ கர்த்தருடைய பரிசுத்த 
சமுகத்திற்கு முன்பாக தூபபலிகளையும்‌, 
அந்திப்பலிகளையும்‌ அசைவாட்டும்‌ 
பலிகளாக செலுத்துவது வழக்கம்‌ 
தாவீதோ அசைவாட்டும்‌ பலிகளை 
செலுத்துவதற்குப்‌ பதிலாக, தன்னுடைய 
கைகளை கர்த்தருடைய சமுகத்திற்கு 
முன்பாக உயர்த்தி, அவற்றை 
அசைவாட்டுகிறார்‌. நம்முடைய ஜெபமே 
கர்த்தருடைய சமுகத்தில்‌ ஆவிக்குரிய 
பலியாகயிருக்கிறது. நாம்‌ 
ஜெபிக்கும்போது நம்முடைய 
ஆத்துமாவை கர்த்தருடைய சமுகத்திலே 
பலியாக செலுத்துகிறோம்‌. நம்முடைய 
ஜெபத்தில்‌ நம்மையே 'வபலியாக 
கர்த்தரிடத்தில்‌ ஒப்புக்கொடுக்கிறோம்‌. 


தூபபலியின்மீது 
கர்த்தருக்குப்‌ 
வாசனை 


கர்த்தர்‌ 
பிரியாயிருக்கிறார்‌ 
பிரியமான 
தூயலியிலிருந்து புறப்பட்டு வரும்‌, 
அக்கினியில்லாமல்‌ தூபம்‌ எரியாது. 
நம்முடைய ஜெபத்திலும்‌ விண்ணப்பத்திலும்‌ 
தூபம்‌ எரியவேண்டுமென்றால்‌ 
பரிசுத்தமும்‌, பயபத்தியும்‌ நம்முடைய 
ஜெபத்தில்‌ இணையவேண்டும்‌ 
நம்மிடத்தில்‌ பரிசுத்தமான அன்பும்‌, 
விசுவாசமும்‌ கர்த்தரிடத்தில்‌ பயபக்தியும்‌ 
இல்லையென்றால்‌, கர்த்தர்‌ நம்முடைய 
ஜெபத்தை அங்கீகரிக்கமாட்டார்‌. 
விசுவாசமில்லாத ஜெபமும்‌ 
விண்ணப்பமும்‌ கர்த்தருக்கு முன்பாக 
தூபமாகமிருக்காது. அவை வெறும்‌ 
வார்த்தைகளாகவே இருக்கும்‌. 


சுகந்த 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தாவே, 
காவல்வையும்‌ 
சண்‌ 141 : 3,4 


வாய்க்கு 


சங்‌ 141:8. கர்த்தாவே, என்‌ வாய்க்குக்‌ 
காவல்‌ வையும்‌; என்‌ உதடுகளின்‌: 
வாசலைக்‌ காத்துக்கொள்ளும்‌. 


சுங்‌ 1415.  அக்கிரமஞ்செய்கிற 
மனுஷரோடே ஆகாமியக்‌ கிரியைகளை: 
நடப்பிக்கும்படி என்‌ இருதயத்தைத்‌ 
துன்மார்க்கத்திற்கு இவங்க. 
'வொட்டாதேயும்‌; அவர்களுடைய 
குசியுன்ன பதார்த்தங்களில்‌ ஒன்றையும்‌ 
நான்‌ சாப்பிடாமல்‌ இருப்பேனாக. 
தாமே தன்னை 
விலக்கிக்‌ 
என்று, 


கர்த்தர்‌ 
பாவத்திலிருந்து 
காத்துக்கொள்ளவேண்டும்‌ 
தாவீது கர்த்தரிடத்தில்‌ கெஞ்சி 
மன்றாடுகிறார்‌. தாவீது பாவத்திற்கு 
விரோதமாக எச்சரிப்பாயிருக்கவேண்டும்‌. 
பாவம்‌ செய்யாதவாறு தாவீது தன்னைக்‌ 
காத்துக்கொள்ளவேண்டும்‌. அப்போதுதான்‌ 
தன்னுடைய ஜெபத்தை கர்த்தர்‌ 
அங்கீகரிப்பார்‌ என்று தாவீது 
அறிந்திருக்கிறார்‌. நம்முடைய பாவங்கள்‌ 
கர்த்தருடைய  சமுகத்திலிருந்து நாம்‌ 
நன்மைகளைப்‌ பெற்றுக்கொள்வதற்கு 
தடையாகயிருக்கும்‌. 


நாம்‌ கர்த்தருடைய 
வந்து ஜெபிக்கும்போது, முதலாவதாக 
நம்முடைய பாவங்களை கர்த்தரிடத்தில்‌ 
அறிக்கை பண்ணவேண்டும்‌. கர்த்தர்‌ 
தாமே நம்மை நம்முடைய பாவங்களற 
சுத்திகரிக்கவேண்டும்‌. என்று 
ஜெபம்பண்ணவேண்டும்‌. நமக்குள்‌ 
தேவனுடைய கிருபை நிரம்பியிருக்க 
வேண்டும்‌. கர்த்தர்‌ நமக்காக 
நன்மையான காரியங்களை செய்ய 
வேண்டும்‌. நாம்‌ பாவம்‌ செய்யும்போது, 
கர்த்தருடைய நன்மைகளுக்கு தூரமாய்‌ 
விலகிப்போய்விடுவோம்‌. தாவீது இதை 
உணர்ந்தவராக “கர்த்தாவே. என்‌ 
வாய்க்குக்‌ காவல்‌ வையும்‌; என்‌ 
உதடுகளின்‌ வாசலைக்‌ 
காத்துக்கொள்‌ என்று 
'ஜெபம்பண்ணுகிறார்‌. 


சமுகத்திலே 





ழ்‌ நள 
யாய 


கர்த்தர்‌ நம்முடைய 
நாவையும்‌ காவல்‌ 

நம்முடைய ரத்‌ 

வழியாகவே 

இருதயத்தின்‌ நிறைவினால்‌ 
பேசுகிறது. நம்முடைய வார்த்தைகள்‌ 
பரிசுத்தமான வார்த்தைகளாகவும்‌, 
விசுவாசத்தை வர்த்திக்கப்பண்ணக்கூடிய 
வார்த்தைகளாகவும்‌ இருக்கவேண்டும்‌. 
தாறுமாறான வார்த்தைகளைப்‌ பேசிவிடக்‌ 
கூடாது. கர்த்தர்‌ தாமே நம்முடைய 
வாய்க்கு காவல்‌ வைக்கவேண்டும்‌. 
நம்முடைய உதடுகளின்‌ வாசல்களையும்‌ 
னக பவட எக்‌ 


நாம்‌ பேசுகிற எந்த வார்த்தையும்‌ 
கர்த்தருடைய நாமத்தைத்‌ 
தூஷித்துவிடக்கூடாது. மனுஷருடைய 
மனதை வேதனைப்படுத்தும்‌ 
வண்ணமாகவும்‌ நாம்‌ பேசக்கூடாது. 
நம்முடைய வார்த்தைகள்‌ எப்போதுமே 
கர்த்தரைத்‌ துதிக்கும்‌ வார்த்தைகளாகவும்‌, 
கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு 
வார்த்தைகளாகவும்‌ 


ப்‌ 


இருக்க! 


தாவீது 
இருதயத்திற்காகவும்‌ 
பாவக்கிரியைகள்‌ 
ஆரம்பமாகிறது. 
இருதயம்‌ ஆகாமிய 
நடப்பிக்குமாறு நம்மைத்‌ 
தாளீது தன்னுடைய 
பரிசுத்தத்திற்காக ஜெபிக்கும்போது. 
“அக்கிரமஞ்செய்கிற மனுஷரோடே 
ஆகாமியக்‌ கிரியைகளை நடப்பிக்கும்படி 
என்‌ இருதயத்தைத்‌ துன்மார்க்கத்திற்கு 
இணங்கவொட்டாதேயும்‌: அவர்களுடைய 
ரசியுள்ள பதார்த்தங்களில்‌ ஒன்றையும்‌ 
நான்‌ சாப்பிடாமல்‌ இருப்பேனாக” என்று 
சொல்லி ஜெபிக்கிறார்‌. 


வண்டும்‌ 


தன்னுடைய 
ஜெபிக்கிறார்‌ 
இருதயத்தில்நான்‌ 
துன்மார்க்கமான 
கிரியைகளை 
தூண்டும்‌ 
இருதயத்தின்‌ 


தாவீதுக்கு தேவனுடைய கிருபை 
தேவைப்படுகிறது. தாவீது அக்கிரமம்‌ 
செய்கிற மனுஷரோடே ஐக்கியமாயிருக்க 
விரும்பவில்லை. தன்னுடைய இருதயமும்‌ 
ஆகாமியக்‌ கிரியைகளை நடப்பிக்கக்‌. 
கூடாது என்றும்‌, அது 
துன்மார்க்கத்திற்கு  இணங்கக்கூடாது 
என்றும்‌ தாவீது விரும்புகிறார்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம 


PUBLISHERS 


நம்முடைய சுயமுயற்சியினால்‌ நம்முடைய 
வாயையோ, உதடுகளையோ, 
இருதயத்தையோ காத்துக்கொள்ள 
முடியாது. நமக்கு கர்த்தருடைய கிருபை 
தேவைப்படுகிறது. தேவன்‌ தம்முடைய 
கிருபையினால்‌ நம்மை நிரப்பும்போது, 
தம்முடைய பரிசுத்தத்தினாலும்‌ நம்மை 
நிரப்புகிறார்‌. நம்முடைய வாய்க்கு காவல்‌ 
வைக்கிறார்‌. நம்முடைய உதடுகளின்‌. 
வாசலைக்‌ காத்துக்கொள்கிறார்‌ 
நம்முடைய 

மார்க்கத்திற்கு 

வொட்டாதிருக்கிறார்‌. அக்கிரமம்‌ செய்கிற 
மனுஷரோடே நாம்‌ ஜக்கியமாயிராதப 
னம்‌ எ யாக றுக்‌ வ 


நாம்‌ ஜீவிக்கிற இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ 
துன்மார்க்கம்‌ நிரம்பியிருக்கிறது. 
மனுஷருடைய இருதயம்‌ 
திருக்குள்ளதாகவும்‌  கேடுள்ளதாகவும்‌ 
இருக்கிறது. இப்படிப்பட்ட உலகத்து 
ணக ப பவம்‌ அட ம 
பழகும்போதும்‌ அவர்களுடைய ஆகாபியக்‌ 
கிரியைகளை நடப்பிக்கவேண்டும்‌ 
என்னும்‌ நம்முடைய 
இருதயத்திற்குள்‌ வந்துவிடக்கூடாது 
பரிசுத்தம்‌ இருக்கவேண்டிய நம்முடைய 
இருதயத்தில்‌ துன்மார்க்கம்‌ 
பிரவேசித்துவிடக்கூடாது. கர்த்தர்‌ 
நம்முடைய வாயையும்‌ உதடுகளையும்‌ 
காத்துக்கொள்ளவேண்டும்‌ என்று 
ஜெபிப்பதுபோல, கர்த்தர்‌ தாமே நம்முடைய 
இருதயத்தையும்‌ காத்துக்கொள்ள 
வண்டும்‌ என்று ஜெபம்பண்ணவேண்டும்‌. 


துன்மார்க்கருடைய பாவக்‌ 
கிரியைகளில்‌ நாம்‌ பிரியப்படக்கூடாது. 
அவர்களுடைய பாவங்களிலும்‌ துன்‌ 
மார்க்கங்களிலும்‌ நாம்‌ பங்குபெறக்கூடாது. 
தாவீது அக்கிரமம்‌ செய்கிற 
மனுஷரைவிட்டு. விலகி ஜீவிக்கவேண்டும்‌. 
என்று விரும்புகிறார்‌. “அவர்களுடைய 
ருசியுள்ள பதார்த்தங்களில்‌ ஒன்றையும்‌ 
நான்‌ சாப்பிடாமல்‌ இருப்பேனாக” என்று 
கர்த்தரிடத்தில்‌ ஜெபம்பண்ணுகிறார்‌. 
துன்மார்க்கருடைய பாவம்‌ அவர்களுக்கு 
ருசியுள்ள பதார்த்தத்தைப்போல 
இருக்கிறது. அவர்கள்‌  துணிகரமாய்ப்‌ 
பாவம்‌ செய்யும்போது, அதை 
சந்தோஷமாகச்‌ செய்கிறார்கள்‌. 





ழ்‌ நள 
ஈயா 


கர்த்தருடைய பிள்ளைகளாகிய 
நாமோ பாவத்திற்கு விலகி ஜீவிக்க 
வேண்டும்‌. கர்த்தர்‌ தாமே நம்மை 
பாவத்தின்‌ காரியங்களுக்கு விலக்கிப்‌ 
பாதுகாத்துக்கொள்ளவேண்டும்‌ என்று 
கர்த்தருடைய சமுகத்தில்‌ பணிவோடு 
விண்ணப்பம்பண்ண வேண்டும்‌. தன்‌ 
மார்க்கனுக்கு பாவம்‌ இனிப்பாகயிருக்கலாம்‌. 
கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கோ 
பாவம்‌ கசப்பாகயிருக்கவேண்டும்‌ 
பாவத்தைக்‌ குறித்த வெறுப்பை கர்த்தர்‌ 
தூமே நம்முடைய இருதயத்திற்குக்‌ 
கொடுக்கவேண்டும்‌. 


நீதிமான்‌ 
தயவாய்க்குட்டி, 
கடிந்தூகொள்ளட்டும்‌. 
சங்‌ 141 : 5,6 


என்னை 
என்னைக்‌ 


சுங்‌ 1415. நீதிமான்‌ என்னைத்‌ 
தயவாய்க்குட்டி, என்னைக்‌. 
கடிந்துகொன்னட்டும்‌ அது என்‌ 
தலைக்கு எண்ணெயைப்போலிருக்கும்‌; 
என்‌ தலை அதை அல்லத்தட்டுவதில்லை; 
அவர்கள்‌ இக்கட்டுகளில்‌ நான்‌ இன்னும்‌: 
ஜெபம்பண்ணுவேன்‌. 


சுங்‌ 34128. 

நியாயாதிபதிகள்‌. 

சார்புகவிலிருந்தூ 

போகிறபோது எண்‌: 
'இன்பமானவைகளென்று கேட்பார்கள்‌. 


தாவீது தான்‌ செய்த தவறுகளை 
கர்த்தரிடத்தில்‌ அறிக்கை செய்கிறார்‌. 
“நீதிமான்‌ என்னை  தயவாய்க்குட்டி, 
என்னைக்‌ கடிந்துகொள்ளட்டும்‌' என்று 
தாவீது கர்த்தரிடத்தில்‌ சொல்லுகிறார்‌. 
நீதிமான்களும்‌,  ஞானமுள்ளவர்களும்‌ 
நம்மைக்‌ கண்டித்து உணர்த்தும்போது, 
நாம்‌ கோபப்படாமல்‌, சாந்தத்தோடு 
அவர்களுடைய கண்டிப்பான 
உபதேசங்களை ஏற்றுக்கொள்ளவேண்டும்‌. 
நாம்‌ திருந்தவேண்டுமென்பதற்காகவும்‌, 
நம்முடைய நன்மைக்காகவும்‌ நீதிமான்கள்‌ 
நம்மைக்‌ கடிந்துகொள்கிறார்கள்‌. 

நாம்‌ தப்பிதம்‌ செய்யும்போது 
நம்முடைய இருதயமும்‌, நம்முடைய 
மனச்சாட்சியும்‌ நம்மைக்‌ கடிந்துகொள்ள 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை 


QOODNENS 
PUBLISHERS 


வேண்டும்‌. சில சமயங்களில்‌ நம்முடைய 
மனச்சாட்சி மழுங்கிப்போயிருக்கும்‌. 
மனச்சாட்சி நம்மை கண்டித்து உணர்த்த 
வேண்டிய வேளையில்‌ 
அமைதியாயிருக்கும்‌. நம்முடைய இருதயம்‌ 
நம்மை கடிந்துகொள்ளவில்லையென்றால்‌, 
நம்முடைய சிநேகிதரோ அல்லது 
நீதிமான்களோ அல்லது கர்த்தருடைய 
ஊழியக்காரர்களோ, நம்மைக்‌ 
கடிந்துகொள்வதற்கு நாம்‌ 
அனுமதிக்கவேண்டும்‌. நாம்‌ பாவத்தில்‌ 
விழுந்து தண்டனைகளை 
அனுபவிப்பதற்குப்‌ பதிலாக, பாவம்‌ 
செய்யும்‌ முன்பாகவே நீதிமான்‌ நம்மைக்‌ 
கடிந்துகொள்வது நமக்கு மிகவும்‌ நல்லது. 
நாம்‌ பாவம்‌ செய்தால்‌ நம்மீது 
தேவனுடைய நீதியான நியாயத்தீர்ப்பு 
வரும்‌ நீதிமான்‌ நம்மைக்‌ 
கடிந்துகொண்டாலோ, நமக்கு 
மனவருத்தமும்‌ வேதனையும்‌ மாத்திரமே 
வரும்‌ 


நீதிமான்‌ நம்மை தயவாய்க்குட்டி, 
நம்மைக்‌ கடிந்துகொள்ளும்போது. அதை 
சகோதர சிநேகத்தோடு ஏற்றுக்கொள்ள 
வேண்டும்‌. அவர்கள்‌ கடிந்துகொள்ளும்‌ 
போது, அவர்களுடைய உபதேசத்தை 
பொறுமையோடும்‌, அன்போடும்‌ 
ஏற்றுக்கொள்ளவேண்டும்‌. பிறர்‌ நம்மைக்‌ 
கடிந்துகொள்ளும்போது நாக்கு 
வேதனையாகத்தான்‌ இருக்கும்‌. நீதிமான்‌ 
நம்மைக்குட்டும்போது நமக்கு வலிக்கும்‌, 


கடிந்துகொள்கிற 
அறுவை சிகிச்சையைப்போன்றது. நாம்‌ 
குணப்படவேண்டும்‌ என்பதற்குத்தான்‌ 
மருத்துவர்‌ நமக்கு அறுவை சிகிச்சையைச்‌ 
செய்கிறார்‌. நாம்‌ ரித்து போகவேண்டும்‌ 
என்பது மருத்துவரின்‌ நோக்கமல்ல. நாம்‌ 
குணமடையவேண்டும்‌. என்பதுதான்‌ 
மருத்துவரின்‌ விருப்பம்‌. மருத்துவர்‌ 
நமக்கு அறுவை சிகிச்சை செய்யும்போது, 
நாமும்‌ சிகிச்சைக்கு ஒத்துழைப்பு 
கொடுக்கவேண்டும்‌. அப்போதுதான்‌. 
அறுவை சிகிச்சை நல்லமுறையில்‌ 
வெற்றியாக நடைபெறும்‌. நமக்கு 
ஆரோக்கியம்‌ உண்டாகும்‌. நீதிமான்‌ 
நம்மைக்‌ கடிந்துகொள்ளும்போது, 
அவருடைய போதனைகளை நாம்‌ 
ஏற்றுக்கொண்டு, மனந்திரும்பவேண்டும்‌. 


உபதேசம்‌ 





ழ்‌ நயனா 
யாய 


மறைவான சிநேகத்தைப்பார்க்கிலும்‌ 
வெளிப்படையான க்ஷிந்துகொள்ளுதல்‌ 
நல்லது. சிநேகிதன்‌ அடிக்கும்‌ அடிகள்‌: 
உண்மையானவைகள்‌; சத்துரு இடும்‌ 
முத்தத்களோ  வஞ்சனையுள்ளவைகள்‌" 
(நீதி 27:56), “ஒருவன்‌ மூடரின்‌ பாட்டைக்‌ 
கேட்பதிலும்‌, ஞானியின்‌ 
கடிந்துகொள்ளுதலைக்‌ கேட்பது நலம்‌ 
ர 7:5). 


நீதிமான்‌ 
தயவாய்க்குட்டுவதும்‌, தன்னைக்‌ 
கடிந்துகொள்வதும்‌ தன்‌ தலைக்கு 
எண்ணெயைப்போலிருக்கும்‌ என்று தாவீது 
சொல்லுகிறார்‌. அது காயம்கட்டுவதற்கு 
பயன்படுகிற எண்ணெயைப்போலிருக்கும்‌ 
நீதிமன்‌ நம்முடைய தலையில்‌ 
தயவாய்க்குட்டுவதினால்‌ நம்முடைய தலை 
உடைந்துபோய்விடாது இலேசாக 
வலிக்கும்‌. தலைக்கு வேறு சேதாரம்‌ 
எதுவும்‌ உண்டாகாது. நீதிமான்‌ 
ந்‌ நம்‌ குட்டும்போது, தன்‌ 

அல்லத்தட்டுவதில்லை. 
ர Fano தகை 


தன்னை 


நீர்‌ என்னை  ஈசோப்பினால்‌ 
சுத்திகரியும்‌, அப்பொழுது நான்‌ 
சுத்தமாவேன்‌; என்னைக்‌ கழுவியருளும்‌, 
அப்பொழுது நான்‌ உறைந்த மழையிலும்‌ 
வெண்மையாவேன்‌. நான்‌ சந்தோஷமும்‌ 
மகிழ்ச்சியும்‌ கேட்கும்டி செய்யும்‌. 
அப்பொழுது நீர்‌ நொறுக்கின எலும்புகள்‌ 
களிகூரும்‌. என்‌ பாவங்களைப்‌ 
பாராதடிக்கு நீர்‌ உமது முகத்தை 
மறைத்து, என்‌ அக்கிரமங்களையெல்லாம்‌ 
நீக்கியருளும்‌ தேவனே, சுத்த 
இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும்‌, 
நிலைவரமான ஆவியை என்‌ உள்ளத்திலே 
புதுப்பியும்‌' (சங்‌ 51:7-10) 


நம்முடைய பாவமே நம்முடைய 
தலையை உடைக்கும்‌. பாவமே நம்முடைய 
எலும்புகளை நொறுக்கும்‌ நீதிமான்‌ 
நம்மைக்‌ கடிந்துகொள்வது நம்முடைய 
சரீரத்திற்கு சேதாரத்தை 
உண்டுபண்ணாது. அது நம்முடைய 
ஆத்துமாவைக்‌ குணப்படுத்தும்‌ நீதிமான்‌ 
கடிந்துகொள்வது ந்‌ தலையை 
நொறுக்காது நம்முடைய 
இருதயத்தை மாத்திரமே ளே நொறுக்கும்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை 


QOODNENS 
PUBLISHERS 


சத்துருக்கள்‌ தனக்கு விரோதமாகத்‌ 
தீங்குசெய்தாலும்‌ தாவீது அவர்களை 
சபிக்காமல்‌, அவர்களுக்காக ஜெபம்‌ 
பண்ணவேண்டும்‌ என்று விரும்புகிறார்‌. 
அவர்கள்‌ தங்களுடைய பாவங்களை 
உணர்ந்து, மனந்திரும்பி, நல்லவர்களாக 
ஜீவிக்கவேண்டும்‌ என்று விரும்புகிறார்‌ 
தன்னுடைய சத்துருக்களுக்கு 
இக்கட்டுக்கள்‌ வரும்போது தாவீது 
அவர்களுக்காக ஜெபம்பண்ணுகிறார்‌. 
“அவர்கள்‌ இக்கட்டுகளில்‌ நான்‌ இன்னும்‌ 
வன்க கத ர்க்‌ 


தாவீது, தன்னுடைய 
சத்துருக்களுக்காக ஜெபம்பண்ணும்போது, 
அவர்கள்‌ மனந்திரும்புவார்கள்‌. 
சத்துருக்கள்‌ தன்னுடைய வார்த்தைகளை 
இன்பமானவைகள்‌ என்று கேட்பார்கள்‌ 
என்று தாவீது நம்புகிறார்‌. தாவீது 
இதுபற்றிச்‌ சொல்லும்போது, 
அவர்களுடைய நியாயாதிபதிகள்‌ 
கன்மலைச்‌ சார்புகளிலிருந்து தள்ளுண்டு 
போகிறபோது என்‌ வார்த்தைகள்‌ 
இன்பமானவைகளென்று கேட்பார்கள்‌" 
என்று சொல்லுகிறார்‌. 


சவுல்‌ தாவீதுக்கு 
தீங்குசெய்தார்‌. தாவீதோ  சவலுக்காக 
ஜெபம்பண்ணினார்‌. கர்த்தர்‌ சவுலின்‌ 
இருதயத்தில்‌ ஒரு மாற்றத்தை 
உண்டுபண்ணினார்‌. சவுலுக்கு தாவீதின்‌ 
வார்த்தைகள்‌ இன்பமான 
வார்த்தைகளாயிருந்தது. சல்‌ தன்‌ 
பாவத்தைக்‌ குறித்து மனம்‌ வருந்தி, 
அதை தாவீதிடம்‌ அறிக்கை செய்தார்‌. 


விரோதமாகத்‌ 


தாவீது இந்த வார்த்தைகளைச்‌ 
சவுலோடே சொல்லி முடிந்தபின்பு, சவுல்‌: 
என்‌ குமாரனாகிய தாவீதே இது 
உன்னுடைய சத்தமல்லவா என்று சொல்லி, 
சத்தமிட்டு அழுதார்‌” சாமு 2416). 
“அப்பொழுது சவுல்‌: நான்‌ 
பாவஞ்செய்தேன்‌: என்‌ குமாரனாகிய 
தாவீதே,  திரும்ிவா: என்‌ ஜீவன்‌ 
இன்றையதினம்‌ உன்‌ பார்வைக்கு 
அருமையாயிருந்தபடியால்‌, இனி உனக்கு 
ஒரு பொல்லாப்புக்செய்யேன்‌: இதோ, 
நான்‌ மதியற்றவனாய்‌ மகா பெரிய 
தப்பிதஞ்செய்தேன்‌. என்றான்‌” 
சாமு 26:21). 





டட 
யாய 
கர்த்தாவே என்‌ கண்கள்‌ உம்மை 
நோக்கியிருக்கிறதூ 

சங்‌ 141: 7-10 


சுங்‌ 1412. பூமியின்மேல்‌ ஒருவன்‌ 
மரத்தை வெட்டிப்‌ பினக்கிறதுபோல, 
எங்கள்‌ எதூம்புகன்‌ பாதானவாய்க்கு 
நேராய்ச்‌ சிதறடிக்கப்பட்டிருக்கிறது. 
சங்‌ 1418. ஆனாலும்‌ ஆண்டவராகிய 
கர்த்தாவே, என்‌ கண்கள்‌ உம்மை 
நோக்கியிருக்கிறது;. உம்மை 
நம்பியிருக்கிறேன்‌; என்‌ ஆத்துமாவை 
வெறுமையாக விடாதேயும்‌. 


கங்‌ 1419. அவர்கள்‌ எனக்கு வைத்த 
கண்ணியின்‌' சிக்குகளுக்கும்‌, 
அக்கிரமக்காரரின்‌ கருக்குகளுக்கும்‌. 
என்னை விலக்கி இரட்சியும்‌. 


சங்‌ 14140. 
வலைகளில்‌. 
நானோ 
கடந்துபோவேன்‌ 


துன்மார்க்கர்‌ தங்கள்‌ 
அகப்படுவார்கவாக; 
அதற்குத்தப்பிக்‌ 


தாவீதும்‌ அவருடைய சிநேகிதரும்‌ 
மிகுந்த துன்பத்திலிருக்கிறார்கள்‌. 
துன்மார்க்கர்‌ இவர்களுக்கு அதிகமான 
தீங்குகளைச்‌ செய்கிறார்கள்‌. தானும்‌ 
தன்னுடைய சிநேகிதரும்‌ அதிகமாய்‌ 
நெருக்கப்பட்டிருப்பதாக தாவீது 
கர்த்தரிடத்தில்‌ சொல்லுகிறார்‌. 
“பூமியின்மேல்‌ ஒருவன்‌ மரத்தை வெட்டிப்‌ 
பிளக்கிறதுபோல, எங்கள்‌ எலும்புகள்‌ 
பாதாளவாய்க்கு நேராய்ச்‌ 
சிதறடிக்கப்பட்டிருக்கிறது” (சங்‌ 1417), 
தாவீதின்‌: எலும்புகள்‌ 
சிதறடிக்கப்பட்டதுபோல இருக்கிறது. 

நீண்ட நாட்களாக 
மரித்துப்போனவரைப்போல, தாவீது 
ஜீவனும்‌ பெலனும்‌ இல்லாமலிருக்கிறார்‌. 
தாவீதின்‌: ஜீவன்‌ கர்த்தருக்கு 
அருமையானது. ஆனால்‌ தாவீதின்‌ 
சத்துருக்களோ அவருடைய ஜீவனை 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை 


QOODNENS 
PUBLISHERS 


அற்பமாய்‌ நினைக்கிறார்கள்‌. மரத்தை 
வெட்டிப்‌ பிளக்கிறதுபோல அவருடைய 
ஆத்துமாவைப்‌ பிளக்கிறார்கள்‌. ஒரு 
குப்பையிலே கொண்டுபோய்ப்‌ 
போடுவதுபோல, துன்மார்க்கர்‌ தாவீதின்‌ 
ஆத்துமாவுக்கு முக்கியத்துவம்‌ தராமல்‌, 
இவரை அலட்சியம்‌ பண்ணுகிறார்கள்‌. 
சத்துருக்கள்‌ தனக்கு விரோதமாகத்‌ 
தீங்குசெய்தாலும்‌ தாவீது கர்த்தரை 
நம்புகிறார்‌. தாவீதுக்கு அநேக 
ஆபத்துக்கள்‌ வந்தாலும்‌, கர்த்தர்‌ 
தன்னை விடுதலை செய்வார்‌ என்று 
நம்பிக்கையோடிருக்கிறார்‌. சத்துருக்கள்‌ 
தங்களுடைய எலும்புகளை 
பாதாள வாய்க்கு நேராய்‌ 
சிதறடித்துப்போட்டாலும்‌, தாவீதின்‌ 
கண்கள்‌ கர்த்தரையே 
நோக்கியிருக்கி) ர்‌ கர்த்தரையே 
நவியிருகிறா்‌. ட 


தாவீதுக்கு மிகுந்த நெருக்கமும்‌, 
அதிகமான துன்பமும்‌ வந்தபோது, அவர்‌ 
கர்த்தரிடத்தில்‌ “என்‌ ஆத்துமாவை 
வெறுமையாக விடாதேயும்‌. அவர்கள்‌ 
எனக்கு வைத்த 'கண்ணியின்‌ 
சிக்குகளுக்கும்‌, அக்கிரமக்காரரின்‌ 
சுருக்குகளுக்கும்‌ என்னை விலக்கி 
ிரட்சியும்‌ (சங்‌ 14189) என்று 
'பம்பண்ணுகிறார்‌. 

கர்த்தரிடத்தில்‌ 
நம்பிக்கையோடிருக்கிறார்‌. துன்மார்க்கர்‌ 
தாவீதுக்கு விரோதமாக வலைகளை 
விரித்திருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ விரித்த 
வலைகளில்‌ அவர்களே விழுவார்கள்‌ 
என்றும்‌, தான்‌ கர்த்தருடைய 
கிருபையினால்‌, அதற்கு தப்பி 
கடந்துபோவேன்‌. என்றும்‌. 
விசுவாசத்தோடு சொல்லுகிறார்‌. கர்த்தர்‌ 
தம்மை நம்புகிறவர்களை ஒருபோதும்‌. 
கைவிடமாட்டார்‌. கர்த்தரை நம்புகிறவர்கள்‌ 
வெட்கப்பட்டுப்போகமாட்டார்கள்‌. 


தாவீது 





ழ்‌ நள 
ஈயா 


நூற்று நாற்பத்து இரண்டாவது 
சங்கீதம்‌ தாவீது எழுதின ஜெபகீதமாகும்‌. 
சவுல்‌ தாவீதைக்‌ கொன்றுபோட முயற்சி 
பண்ணுகிறார்‌. தாவீது சவுலின்‌ 
கைக்குத்‌ தப்பி, ஒரு  கெபியிலே 
ஒளிந்திருக்கிறார்‌. அப்போது தாவீது 
இந்த சங்கீதத்தை எழுதினார்‌. என்று 
வேதபண்டிதர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. 


தாவீது கர்த்தரிடத்தில்‌ தன்னுடைய 
நெருக்கத்தை அறிக்கையிடுகிறார்‌. 
(சங்‌ 14272) தன்னுடைய 
சத்துருக்களின்‌ பெலத்தையும்‌, 
அவர்களுடைய துன்மார்க்க 
சிந்தனையையும்‌ தாவீது கர்த்தரிடத்தில்‌ 
சொல்லுகிறார்‌ (சங்‌ 142:36). 
தாவீதுக்கு சிநேகிதர்‌ யாருமில்லை (சங்‌ 
142:4), கர்த்தர்‌ தாவீதை அறிந்திருக்கிறார்‌ 
(சங்‌ 142:3). கர்த்தரே தாவீதுக்கு 
அடைக்கலமாயிருக்கிறார்‌ (சங்‌ 14235). 
கர்த்தர்‌ தன்னுடைய ஜெபத்தைக்‌ கேட்டு, 
தன்னை விடுவிப்பார்‌ என்று தாவீது 
நம்புகிறார்‌ (சங்‌ 14257). தான்‌ 
கர்த்தரைத்‌ துதிக்கும்போது, நீதிமான்கள்‌ 
தன்னோடு சேர்ந்துகொள்வார்கள்‌ என்று 
தாவீது எதிர்பார்க்கிறார்‌ (சங்‌ 1427) 


கர்த்தரை நோக்கி 
கெஞ்சுகிறேன்‌ 
சங்‌ 142 : 1-8 


சத்தமிட்டு 


(தாவீது கெபியிலிருக்கும்போது, 
பண்ணின விண்ணப்பமாகிய மஸ்கீல்‌) 


சுங்‌ 1421. கர்த்தரை நோக்கிக்‌ 
சத்தமிட்டுக்‌ கூப்பிடுகிறேன்‌; கர்த்தரை 
நோக்கிச்‌ சத்தமிட்டுக்‌ கெஞ்சுகிறேன்‌. 


சங்‌ 1422. அவருக்கு முன்பாக என்‌ 
சஞ்சலத்தை ஊற்றுகிறேன்‌; அவருக்கு. 
முன்பாக எண்‌: நெருக்கத்தை 
அறிக்கையிடுகிறேன்‌.. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம்மா 


PUBLISHERS 


சங்‌ 1423. என்‌ ஆவி என்னில்‌ 
தியங்கும்போது, தீர்‌ என்‌ பாதையை 
அறித்திருக்கிறீர்‌; நான்‌ நடக்கிற. 
வழியில்‌ மறைவாக எனக்குக்‌ 
கண்ணிவைத்தார்கள்‌. 


தாவீது கர்த்தரை நோக்கி 
சத்தமிட்டு ஜெபிக்கிறார்‌ அவர்‌ 
அதுல்லாம்‌ கெபியில்‌ இருந்தபோது இந்த 
ஜெபத்தை  ஏறெடுத்தரா, அல்லது 
என்கேதி கெபியில்‌ இருந்தபோது இந்த 
ஜெபத்தை. ஏறெடுத்தாரா என்பது 
தெளிவாகத்‌ தெரியவில்லை. தாவீது 
எந்தக்‌ கெபியில்‌ இருந்தாலும்‌, அவர்‌ 
மிகுந்த நெருக்கத்திலும்‌, உபத்திரவத்திலும்‌ 
இருக்கிறார்‌ என்பது தெளிவாகத்‌ 
தெரிகிறது. சவலுக்கு விரோதமாக தாவீது 
ஒன்றும்‌ செய்யவில்லை. கர்த்தரால்‌ 
அபிஷேகம்பண்ணப்பட்ட சவுலை தாவீது 
தொடுவதற்குப்‌ பிரியப்படவில்லை. 


தாவீது சவுலுக்கு விரோதமாக தன்‌ 
கையை நீட்டுவதற்குப்‌ பதிலாக, கர்த்தரை 
நோக்கி சத்தமிட்டுக்‌ கூப்பிடுகிறார்‌. 
தன்னுடைய கைகளை கர்த்தருக்கு நேராக 
உயர்த்துகிறார்‌. தாவீது தங்கியிருக்கிற 
கெபி ஒருவேளை இருட்டாகமிருக்கலாம்‌. 
அது ஆழமான கெபியாகயிருக்கலாம்‌. 
தாவீது இருக்கிற இடம்‌ எவ்வளவு 
இருட்டாகமிருந்தாலும்‌, அது எவ்வளவு 
ஆழமாகயிருந்தாலும்‌, அவர்‌ அங்கிருந்து 
கர்த்தரை நோக்கிக்‌ கூப்பிடும்போது, 
கர்த்தர்‌ அவருக்குச்‌ செவிகொடுக்கிறார்‌. 
நம்முடைய ஆத்துமா எவ்வளவு 
பிரச்சனையிலிருந்தாலும்‌, நாம்‌ கர்த்தரை 
நோக்கிக்‌ கூப்பிடும்போது, கர்த்தர்‌ 
நம்முடைய விண்ணப்பத்திற்குப்‌ 
பதில்கொடுப்பார்‌. 


142-ஆவது சங்கீதத்திற்கு “மஸ்கீல்‌ 
என்னும்‌ சங்கீதம்‌ என்னும்‌ தலைப்பு 
கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு 
போதக சங்கீதம்‌. தாவீது 
சசபியிலிருந்தபோது. கர்த்தருடைய 
சமுகத்திலிருந்து அநேக 
உபதேசங்களைக்‌ கற்றுக்கொண்டார்‌. 
தாவீது கெபியில்‌ முழங்கால்‌ படியிட்டு 
ஜெபித்தபோது, பரிசுத்த ஆவியானவர்‌ 
கு. தம்முடைய 
ததி போதித்தார்‌. 





ழ்‌ நள 
யாய 


தாவீது இப்போது 
ஒளிந்திருக்கிறார்‌. சவுல்‌ மூலமாக 
தாவீதுக்கு ஆபத்து வந்தது. தாவீது 
அந்த ஆபத்திலிருந்து தப்பித்து, இப்போது 
கெபியில்‌ பாதுகாப்பாகயிருக்கிறார்‌. 
ஆனாலும்‌ தனக்கு வந்த ஆபத்தை: 
தாவீது மறக்கவில்லை. தனக்கு நேரிட்ட 
பிரச்சனைகளையெல்லாம்‌ கர்த்தரிடத்தில்‌ 
சொல்லுவதற்கு தாவீது 
வெட்கப்படவில்லை. நம்முடைய 
ஆவியிலே. நாம்‌ 
எவ்வளவு பெலமுள்ளவர்களாகயிருந்தாலும்‌, 
நம்முடைய ஆவியும்‌ சோர்ந்துபோவதற்கு 
வாய்ப்புள்ளது நம்முடைய 
தைரியமாயிருந்தாலும்‌, சில 
அது பயப்படுவதற்கும்‌ வாய்ப்புள்ளது. 
நம்முடைய உண்மையான நிலமையை 
கர்த்தரிடத்தில்‌ மறைக்காமல்‌. 
சொல்லும்போது, நமக்கு கர்த்தருடைய 
உதவியும்‌ ஒத்தாசையும்‌ கிடைக்கும்‌ 


கெபியில்‌ 


நாம்‌ 
நம்முடைய 
கர்த்தரிடத்தில்‌ 


நெருக்கத்திலிருக்கும்போது, 
நெருக்கத்தைப்பற்றி 
சத்தமிட்டு சொல்லுவது. 
நமக்கு அவமானம்‌... என்று 
நினைக்கக்கூடாது பிள்ளைகளுக்கு 
ஆபத்து வரும்போது, அவர்கள்‌ தங்கள்‌ 
பிரச்சனைகளை, தங்கள்‌ பெற்றோரிடத்தில்‌ 
சொல்லுவதற்கு வெட்கப்படமாட்டார்கள்‌ 
பிள்ளைகளை ஏதாவது சில காரியங்கள்‌ 
பயமுறுத்தினால்‌, அவற்றை தங்கள்‌ 
பெற்றோரிடம்‌ உடனே 
அறிலித்துவடவார்கள்‌. நாம்‌ கர்த்துட்‌ 
ஜெபிப்பதற்கோ, கெஞ்சி 
மன்றாடுவதற்கோ, கர்த்தரை நோக்கி 
சத்தமிட்டு கூப்பிடுவதற்கோ 


வெட்கப்படக்கூடாது. 


தாவீது கர்த்தரை நோக்கி 
சத்தமிட்டு கூப்பிடுகிறார்‌. அவரை 
நோக்கி சத்தமிட்டு கெஞ்சுகிறார்‌. தாவீது 
பிரத்தியட்சமாக சத்தமிடவில்லையென்றும்‌, 
அவர்‌ தன்னுடைய மனதில்தான்‌. 
சத்தமிட்டு பேசினார்‌ என்றும்‌ சிலர்‌ 
வியாக்கியானம்‌ பண்ணுகிறார்கள்‌. 
தாவீது கெயியில்‌ 


ஒளிந்துகொண்டிருக்கிறார்‌. இந்த 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை 


QOODNENS 
PUBLISHERS 


சூழ்நிலையில்‌: அவர்‌ சத்தமிட்டு 
பேசினால்‌, அவர்‌ கெபியில்‌ ஒளிந்திருப்பது 
சத்துருக்களுக்குத்‌ தெரிந்துவிடும்‌. 
ஆகையினால்‌ அவர்‌ வாயினால்‌ 
சத்தமிட்டு பேசாமல்‌, தன்னுடைய 
மனதிற்குள்‌ சத்தமிட்டு பேசியிருக்க 
வேண்டும்‌ என்று சிலர்‌ விளக்கம்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 


நாம்‌ கர்த்தரிடத்தில்‌ 
ஜெபம்பண்ணும்போது, சத்தமிட்டு 
ஜெபித்தாலும்‌, சத்தமில்லாமல்‌ மெதுவாக 
ஜெபித்தாலும்‌ கர்த்தர்‌ அதைப்‌ 
புரிந்துகொள்வார்‌. நம்முடைய சத்தத்தைக்‌ 
குறித்து மெதுவான தொனியில்‌ 
ஜெபித்தாலும்‌, அதையும்‌ கர்த்தர்‌ 
புரிந்துகொள்வார்‌. நாம்‌ பெருமூச்சுவிட்டு 
அழுதாலும்‌ அதன்‌ அர்த்தமும்‌ 
கர்த்தருக்குத்‌ தெரியும்‌. நம்முடைய 
மனதின்‌ எண்ணமும்‌ இருதயத்தின்‌ 
சிந்தையும்‌ கர்த்தருக்கு நன்றாய்த்‌ 
தெரியும்‌. 


அந்தப்படியே ஆவியானவரும்‌ நமது 
பலவீனங்களில்‌ நமக்கு உதவிசெய்கிறார்‌. 
நாம்‌ ஏற்றடி வேண்டிக்கொள்ள 
வேண்டியதின்னதென்று அறியாமலி 
ருக்கிறபடியால்‌, ஆலியானவர்தாமே 
வாக்குக்கடங்காத பெருமூச்சுகளோடு 
நமக்காக வேண்டுதல்‌ செய்கிறார்‌” 
(ரோம 8:26) என்று பவுல்‌ சொல்லுகிறார்‌ 


கர்த்தருக்கு முன்பாக 
சஞ்சலத்தை ஊற்றுகிறார்‌. 
முன்பாக தன்னுடைய 
அறிக்கையிடுகிறார்‌ 
நம்பியிருக்கிறார்‌ 
பிரச்சனை 
தாவீது அதை 


தாவீது 
தன்னுடைய 
அவருக்கு 
நெருக்கத்தை 
தாவீது கர்த்தரையே 
தன்னுடைய 
எதுவாகயிருந்தாலும்‌, 
தனக்குள்‌ மூடி மறைக்கமாட்டார்‌. 
தன்னுடைய சஞ்சலத்தையெல்லாம்‌ 
கர்த்தருடைய சமுகத்திலே ஊற்றிவிட்டு, 
தாவீது மனநிம்மதியோடிருப்பார்‌. அவருக்கு 
எப்படிப்பட்ட நெருக்கம்‌ வந்தாலும்‌, 
தாவீது தன்னுடைய நெருக்கத்தை, 
கர்த்தருக்கு முன்பாக 
அறிக்கை செய்துவிட்டு, 
மனசமாதானத்தோடிருப்பார்‌. 





ழ்‌ நள 
யாய 


நாமும்‌ பல சமயங்களில்‌ 
வருத்தப்பட்டு பாரம்‌ சுமக்கிறோம்‌. 
நம்முடைய கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து. 
நம்மிடத்தில்‌, “வருத்தப்பட்டு பாரம்‌ 
சுமக்கிறவர்களே என்னிடத்தில்‌ 
வாருங்கள்‌, நான்‌ உங்களுக்கு 
இளைப்பாறுதல்‌ தருவேன்‌” என்று. 
சொல்லுகிறார்‌ நாம்‌ கர்த்தருடைய 
வார்த்தையை நம்பி, நம்முடைய 
பாரத்தையெல்லாம்‌ அவருக்கு முன்பாக 
ஊற்றிவிடவேண்டும்‌. நம்முடைய 
பாரங்களை நாமே சுமக்கவேண்டும்‌ 
என்று பிடிவாதமாக இருக்கக்கூடாது. 
நம்முடைய பாரத்தின்‌ சுமை எவ்வளவு 
பெரியதாகமிருந்தாலும்‌ 

கர்த்தரிடத்தில்‌ கொடுத்துவிடலாம்‌. 


கர்த்தர்‌ நம்மை நேசிக்கிறார்‌. அவர்‌ 
நமக்கு உதவிசெய்ய விரும்புகிறார்‌. 
நம்முடைய பாரத்தை நம்மைவிட்டு 
நீக்கிப்போட வேண்டுமென்று 
விரும்புகிறார்‌. நாம்‌ வருத்தப்பட்டு பாரம்‌ 
சுமக்கவேண்டியதில்லை. நம்முடைய 
பாரத்தை நாமே சுமந்தால்‌ நமக்கு 
வேதனை அதிகரிக்கும்‌ அதைக்‌ 
கர்த்தரிடத்தில்‌ இறக்கி வைத்துவிட்டால்‌, 
நம்முடைய பாரம்‌ குறையும்‌. நம்முடைய 
வேதனை குறையும்‌. நமக்குள்‌ 
சந்தோஷமும்‌, சமாதானமும்‌ ஆறுதலும்‌ 
பெருகும்‌. 


சத்துருக்கள்‌ தனக்கு விரோதமாக 
செய்கிற தீங்குகளையெல்லாம்‌ தாவீது 
கர்த்தரிடத்தில்‌ ஒப்புவிக்கிறார்‌. 
“சத்துருக்கள்‌ நான்‌ நடக்கிற வழியில்‌ 
மறைவாக எனக்கு கண்ணி 
வைத்தார்கள்‌" என்று சொல்லுகிறார்‌. 
கர்த்தர்‌ தாவீதின்‌ பாதையை 
அறிந்திருக்கிறார்‌. தன்னுடைய பாதையில்‌ 
ஆபத்து இல்லை என்று நினைத்து தாவீது 
அந்தப்‌ பாதையில்‌ முன்னேறிச்‌ 
செல்லுகிறார்‌. ஆனால்‌ தாவீதின்‌ 
சத்துருக்களோ, அவர்‌ நடக்கிற வழியில்‌, 
அவருக்கு மறைவாக கண்ணி 
வைக்கிறார்கள்‌. தாவீதை மறைந்திருந்து 
பிடிக்க முயற்சி பண்ணுகிறார்கள்‌. 
தன்னுடைய சறுக்கு 
நினைக்கும்போது தாவீதின்‌ ஆவி 
அவருக்குள்‌ தியங்குகிறது. 
கலங்குகிறது. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம்மா 


PUBLISHERS 


சவுலின்‌ குமாரத்தியாகிய மீகாள்‌, 
தாவீதுக்கு கண்ணியாயிருப்பாள்‌ என்று 
சவுல்‌ நினைத்து, அவளை தாவீதுக்கு 


க ப ன்‌ 


“சவுலின்‌ குமாரத்தியாகிய மீகாள்‌ 
தாவீதை நேசித்தாள்‌; அது சவுலுக்கு 
அறிவிக்கப்பட்டபோது, அது அவனுக்குச்‌ 
சந்தோஷமாயிருந்தது. அவன்‌ அவனுக்குக்‌ 
கண்ணியாயிருக்கவும்‌, பெலிஸ்தரின்‌ கை 
அவன்மேல்‌ விழவும்‌ அவளை அவனுக்குக்‌ 
கொடுப்பேன்‌ என்று சவுல்‌ எண்ணி, 
தாவீதை நோக்கி: நீ என்னுடைய 
இரண்டாம்‌ குமாரத்திமினால்‌ இன்று 
எனக்கு மருமகனாவாய்‌ என்றான்‌” 
ர 18:20,21 


தாவீதின்‌ ஆவி 
தயங்குகிறது. மிகவும்‌ 
தன்னுடைய பயத்திலும்‌, துக்கத்திலும்‌, 
பிரச்சனையிலும்‌ தாவீது அபிழ்ந்துவிடும்‌ 
நிலமையிலிருக்கிறார்‌. இப்படிப்பட்ட 
வேதனை நிரம்பிய வேளையில்கூட, 
கர்த்தர்‌ தாவீதுக்கு ஆறுதலாயிருக்கிறார்‌. 
ர்த்தர்‌ வீதின்‌ பாதையை 

கர்த்தர்‌ தன்னை 
அறிந்திருக்கிறார்‌ என்னும்‌ சிந்தனையே 
தாவீதுக்கு ஆறுதலாயிருக்கிறது. தனக்கு 
உதவியாக ஒருவரும்‌ இல்லையென்று 
வேதனைப்பட்டபோது, தாவீதுக்கு 
உதவிசெய்ய கர்த்தர்‌ இருக்கிறார்‌. 
கர்த்தரே தாவீதைப்‌ 
பாதுகாக்கிறார்‌. 


அவருக்குள்‌ 
கலங்குகிறது. 


கர்த்தர்‌ 
மேல்‌ நம்பிக்கையாயிருக்கிறார்‌; 
உன்னதமானவருடைய தயவினால்‌ 
அசைக்கப்படாதிருப்பார்‌” (சங்‌ 21:7). "உன்‌ 
தேவனாகிய கர்த்தர்‌ உன்‌ 
கைக்கிரியைகளிலெல்லாம்‌. உன்னை 
ஆசிர்வதித்து வருகிறார்‌; இந்தப்‌ பெரிய 
வனாந்தரவழியாய்‌ நீ நடந்துவருகிறதை 
அறிவார்‌; இந்த நாற்பது வருஷமும்‌ உன்‌ 
தேவனாகிய கர்த்தர்‌ உன்னோடே 
இருந்தார்‌; உனக்கு ஒன்றும்‌ 
குறைவுபடவில்லை என்று சொல்‌ என்றார்‌” 
(உபா 2:7). 


ராஜா 





ழ்‌ நவள 
TT 
கர்த்தாவே, 


அடைக்கலம்‌ 
சங்‌ 142 : 4-7 


சங்‌ 1424, வலதுபுறமாய்க்‌: 
கண்ணோக்கிப்பாரும்‌; என்னை அறிவார்‌ 
ஒருவரும்‌ இல்லை; எனக்கு 
அடைக்கலமில்லாமற்போமிற்று; என்‌: 
ஆத்துமாவை விசாரிப்பார்‌ ஒருவரும்‌ 
இல்லை. 


சுங்‌ 1425. கர்த்தாவே, உம்மை 
நோக்கிக்‌ கூப்பிடுகிறேன்‌; நீரே எண்‌: 
அடைக்கலமும்‌, ஜீவனுன்னோர்‌ 
தேசத்திலே என்‌ பங்குமாயிருக்கிறீர்‌ 
என்றேன்‌. 


சுங்‌ 1429. என்‌: கூக்குரலுக்குச்‌. 
செவிகொடும்‌, நான்‌ மிகவும்‌ 
தாழ்த்தப்பட்டேன்‌;. என்னைப்‌ 
யின்தொடருகிறவர்களுக்கு என்னைத்‌ 
தப்புவியும்‌, அவர்கள்‌ என்னிலும்‌ 
பலவான்‌ கனாயிருக்கிறார்கன்‌. 


சுங்‌ 1427. உமது நாமத்தை நான்‌ 
துதிக்கும்படி, என்‌  ஆத்துமாவைக்‌ 
காவலுக்கு நீங்கலாக்கிவிடும்‌; எனக்கு. 
நீர்‌ தயவுசெய்யும்போது நீதிமான்கள்‌. 
என்னைக்‌ சூழ்த்துகொள்ளுவார்கள்‌.. 


தாவீதின்‌ சிநேகிதர்கள்‌ அவரை 
கைவிட்டுவிட்டுப்போய்விட்டார்கள்‌. சவுல்‌ 
தாவீதை இஸ்ரவேல்‌ தேசத்தவிட்டுத்‌ 
துரத்திவிட்டார்‌. தாவீதுக்கு 
அடைக்கலமில்லாமல்‌ போயிற்று. அவரை 
விசாரிப்பார்‌ ஒருவருமில்லை. தாவீதின்‌ 
சிநேகிதர்கூ. அவரைப்பற்றி 
நினைப்பதற்கோ, அல்லது பேசுவதற்கோ 
வெட்கப்படுகிறார்கள்‌. தாவீது 
தன்னுடைய வலதுபுறமாகத்‌ திரும்பிப்‌ 
பார்க்கிறார்‌. தனக்கு ஆதரவாக 
யாராவது பரிந்து பேசுவார்களா 
என்று நோக்கிப்‌ 
பார்க்கிறார்‌. 'ஆக்கினைக்குள்ளாகத்‌ 
தீர்க்கிறவர்களினின்று  எளியவனுடைய 
ஆத்துமாவை இரட்சிக்கும்படி அவர்‌ 
அவன்‌. வலதுபாரிசத்தில்‌ நிற்பார்‌ 
(சங்‌ 109:31). 


தாவீது தனக்கு வலதுபுறமாக 
நோக்கிப்‌ பார்க்கும்போது, அங்கு அவரை 
அறிவார்‌ ஒருவருமில்லை. எல்லோரும்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம 


PUBLISHERS 


அவரை கைவிட்டு 
விட்டார்கள்‌. சவுலின்‌ 
யோனத்தான்‌ மாத்திரமே தாவீதுக்கு 
ஆதரவாயிருந்தார்‌. யோனத்தானைத்தவிர 
வேறு யாரும்‌ தாவீதுக்கு உதவிசெய்ய 
முன்வரவில்லை. தாவீதுக்கு உதவிசெய்ய, 
யோனத்தான்‌. ஜீவனையே 


விட்டுப்போய்‌ 
குமாரனாகிய 


டைய 
ie பண பய 


நம்முடைய ஜீவியத்திலும்‌ நமக்கு 
அநேகர்‌ சிநேகிதர்களாயிருப்பார்கள்‌. 
நமக்கு ஆபத்து வரும்போது, நமக்கு 
உதவி தேவைப்படும்போது, ஒருவரும்‌ 
உதவிசெய்யமுன்வராமல்‌ நம்மைவிட்டு 
விலகிப்போய்விடுவார்கள்‌. கர்த்தர்‌ 
மாத்திரமே நமக்கு மெய்யான சிநேகிதர்‌. 
அவர்‌ மாத்திரமே நம்முடைய 


ஆபத்துக்காலத்திலே நமக்கு 
உதவியாயிருப்பார்‌. 


தாவீது இயேசுகிறிஸ்துவுக்கு 
அடையாளமாயிருக்கிறார்‌ இயேசு 
கிறிஸ்துவை யூதர்கள்‌ 
கைவிட்டுவிட்டார்கள்‌. எல்லா மனுஷரும்‌ 
ரைக்‌ கைவிட்டுவிட்டார்கள்‌. 
இயேசுகிறிஸ்துவின்‌ சீஷர்கள்கூட 
அவரைக்‌ கைவிட்டுவிட்டார்கள்‌. 
இயேசுகிறிஸ்துவோ திராட்சப்பழ 
(லையை, தாம்‌ ஒருவராகவே 
'தித்துக்கொண்டிருந்தார்‌ 


தாவீது கெபியிலே கர்த்தரைப்ற்றிச்‌ 
சொன்னதை நினைவு ருகிறார்‌. 
கர்த்தாவே, உம்மை நோக்கிக்‌ 
கூப்பிடுகிறேன்‌: நீரே என்‌ அடைக்கலமும்‌, 
ஜீவனுள்ளோர்‌ தேசத்திலே என்‌: 
பங்குமாயிருக்கிறீர்‌ என்றேன்‌” (சங்‌ 142:5) 
என்று சொல்லுகிறார்‌. தாவீது 
கெபியிலிருக்கிறார்‌. அது அவருக்கு 
ஓரளவுக்கு அடைக்கலமாயிருந்தது 
தாவீதுக்கு கெபி பெரிய 
அடைக்கலமாகாது. கர்த்தரே தாவீதுக்கு 
மெய்யான அடைக்கலம்‌. கர்த்தரே 
தாவீதுக்கு பலத்த துருகமாகயிருக்கிறார்‌. 
கர்த்தரே தாவீதுக்கு பெரிய 
கோட்டையாகவும்‌ உயர்ந்த அரணாகவும்‌ 
இருக்கிறார்‌. தாவீதுக்கு கர்த்தர்‌ 
அடைக்கலமாகயிருக்கும்போது, அவருக்கு 
மெய்யான பாதுகாப்பு உண்டாயிருக்கிறது. 





ழ்‌ நள 
யாய 


தாவீதுக்கு கர்த்தர்‌ 
அடைக்கலமாயிருப்பதுபோல, நமக்கும்‌ 
கர்த்தரே அடைக்கலமாயிருக்கவேண்டும்‌ 
கர்த்தரை அடைக்கலமாகப்‌ 
பெற்றுக்கொள்கிறவர்கள்‌ பாக்கியவான்கள்‌. 
நம்முடைய பிரச்சனைகளையும்‌, 
நெருக்கங்களையும்‌, ஆபத்துக்களையும்‌, 
நமக்கு அடைக்கலமாயிருக்கிற 
கர்த்தரிடத்தில்‌ ஒப்புக்கொடுக்கலாம்‌. 
அவர்‌ நம்மைப்‌ பாதுகாப்பாக 
பார்த்துக்கொள்வார்‌ 


தாவீது கர்த்தரிடத்தில்‌, 
ஜீவனுள்ளோர்‌ தேசத்திலே என்‌ 
பங்குமாயிருக்கிறீர்‌” என்று சொல்லுகிறார்‌. 
தாவீது இம்மையில்‌ ஜீலித்தாலும்‌, 
மறுமையில்‌ ஜீவித்தாலும்‌, கர்த்தரே 
அவருடைய பங்காயிருக்கிறார்‌. இந்தப்‌ 
பிரபஞ்சத்தில்‌ தாவீது எஸிப்பதற்குப்‌ 
பயப்படவில்லை. தான்‌ மரித்தாலும்‌, 
கர்த்தர்‌ தனக்கு பங்காயிருப்பார்‌ என்று 
விசுவாசிக்கிறார்‌ கர்த்தருடைய 
பரிசுத்தவான்‌௧ளுக்கு இம்மையைவி, 
மறுமையே ஆசீர்வாதமானது. இந்தப்‌ 
பிரபஞ்சத்தைவிட பரலோகத்தில்‌ நாம்‌ 
ஜீவிப்பதே நமக்கு பாக்கியனனது. 


கர்த்தரிடத்தில்‌ 
என்‌ கூக்குரலுக்குச்‌ 
நான்‌ மிகவும்‌ 

என்னைப்‌ 
என்னைத்‌ 


தாவீது 
ஜெபம்பண்ணுகிறார்‌ 
செவிகொடும்‌, 
தாழ்த்தப்பட்டேன்‌; 
பின்தொடருகிறவர்களுக்கு 
தப்புவியும்‌ அவர்கள்‌ என்னிலும்‌ 
பலவான்களாயிருக்கிறார்கள்‌” (சங்‌ 1426) 
என்று தாவீது மனபாரத்தோடு 
கர்த்தரிடத்தில்‌ விண்ணப்பம்‌ 
பண்ணுகிறார்‌. சவுலும்‌ அவருடைய 
போர்வீரர்களும்‌ தாவீதைப்‌ பின்தொடர்ந்து 
வருகிறார்கள்‌. அவர்கள்‌ தாவீதை 
விட பலவான்களாயிருக்கிறார்கள்‌. 
தாவீதுக்குள்‌ கர்த்தர்‌ இருக்கிறார்‌. 
கர்த்தர்‌ பெரியவர்‌. இந்த உலகத்தில்‌ 
இருக்கிறவனைவிட, நமக்குள்‌ இருக்கிற 
கர்த்தர்‌ பெரியவர்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம 


PUBLISHERS 


தாவீது ஜீவனோடிருந்து 
கர்த்தருடைய நாமத்தைத்‌ 
துதிக்கவேண்டுமென்று விரும்புகிறார்‌ 
இதற்காகவே தன்னுடைய ஆத்துமாவைக்‌ 
காவலுக்கு நீங்கலாக்கிவிடும்‌ என்று 
ஜெபம்பண்ணுகிறார்‌. கர்த்தர்‌ 
தாவீதை சத்துருக்களுக்கு விலக்கிக்‌ 
காத்துக்கொள்ள வேண்டும்‌. அல்லது 
கர்த்தர்‌ சத்துருக்களின்‌ மனதிலே 
மாற்றத்தை உண்டுபண்ணவேண்டும்‌. 
அவர்களுடைய திட்டங்களை 


முறியடிக்கவேண்டும்‌. தாவீதின்‌ ஆத்துமா 
காவலிலிருப்பதுபோல 
ஒளிந்திருக்கிற 


இப்போது 
இருக்கிறது. 
கெபி 
சிறைச்சாலையைப்போல்‌ ருக்கிறது 
தாவீது இந்தக்‌ கெபியிலிருந்து வெளியே 
வரவேண்டும்‌ என்று விரும்புகிறார்‌. 
கெபிக்கு வெளியிலோ தாவீதைப்‌ 
பின்தொடருகிறவர்கள்‌, அவரைப்‌ 
பிடிப்பதற்காக. காத்துக்‌ 
கொண்டிருக்கிறார்கள்‌. கர்த்தர்‌ 
தாமே தன்னுடைய ஆத்துமாவை 
காவலுக்கு நீங்கலாக்கிவி। 
வேண்டும்‌ என்று தாவீது 
ஜெபம்பண்ணுகிறார்‌. 


தாவீது 


கர்த்தர்‌ தன்னுடைய ஆத்துமாவை 
விடுவிக்கும்போது, தாவீது கர்த்தருடைய 
நாமத்தை நன்றியுள்ள இருதயத்தோடு 
துதிப்பார்‌. கர்த்தர்‌ தாவீதுக்கு தயவு 
செய்யும்போது, நீதிமான்கள்‌ அவரை 
சூழ்ந்துகொள்வார்கள்‌. இப்போது 
தாவீதை விசாரிப்பார்‌ ஒருவருமில்லை. 
கர்த்தர்‌ தாவீதுக்கு நன்மை 
செய்யும்போது, நீதிமான்களெல்லோரும்‌ 
தாவீதோடு, சேர்ந்துகொண்டு, 
கர்த்தருடைய நாமத்தைத்‌ துதிப்பார்கள்‌. 





ழ்‌ நவள 
யாய 


நூற்று நாற்பத்து மூன்றாவது. 
சங்கீதம்‌ தாவீதின்‌ ஜெபகீதமாகும்‌ 
தாவீது கர்த்தருடைய சமுகத்திலே, 
தன்னுடைய நெருக்கங்களையும்‌, 
ஆபத்துக்களையும்‌ முறைபிடுகிறார்‌. 
சத்துரு தாவீதின்‌ ஆத்துமாவை 
பின்தொடர்ந்து வருகிறான்‌ (சங்‌ 143:3). 


ரவி! டய த்துமாவில்‌ 
சோர்ந்துபோயிருககதார்‌. சக்ர 


தாவீது கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
ஜெபம்பண்ணுகிறார்‌ (சங்‌ 143:6). கர்த்தர்‌ 
தன்னுடைய விண்ணப்பங்களுக்கு 
செவிகொடுக்கவேண்டுமென்று தாவீது 
ஜெபிக்கிறார்‌ (சங்‌ 1431-7). தன்னுடைய 
பாவங்களின்‌ பிரகாரம்‌ கர்த்தர்‌ தன்னை 
நியாயந்தீர்க்கக்கூடாது என்று தாவீது 
விண்ணப்பம்பண்ணுகிறார்‌ (சங்‌ 143:2). 
கர்த்தர்‌ தமது முகத்தை தனக்கு 
மறைக்கக்கூடாது என்று தாவீது 
ஜெபிக்கிறார்‌ (சங்‌ 143.7). கர்த்தர்‌ தமது 
கிருபையைத்‌ தனக்குக்‌. 
கொடுக்கவேண்டும்‌... என்‌; தாவீது 
கர்த்தரிடத்தில்‌ ஜெபிக்கிறார்‌ (சங்‌ 143:8.. 


தான்‌ நடக்கவேண்டிய 
கர்த்தர்‌ தாமே 
காண்பிக்கவேண்டும்‌ 
விண்ணப்பம்‌ 


வழியை 


என்று 

பண்ணுகிறார்‌. 
(சங்‌ 14370) கர்த்தர்‌ தன்னை 
உயிர்ப்பிக்குமறும்‌ (சங்‌ 14377, 
தன்னுடைய ஆத்துமாவை இடுக்கத்திற்கு 
நீங்கலாக்கி விடுமாறும்‌ தாவீது 
ஜெபம்பண்ணுகிறார்‌ (சங்‌ 143911). 
கர்த்தர்‌ தமக்கு ஏற்றவேளையிலே 
தன்னுடைய சத்துருக்களை அழிப்பார்‌ 
என்று தாவீது நம்பிக்கையோடிருக்கிறார்‌ 
(சங்‌ 14342. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மய 


PUBLISHERS 


கர்த்தாவே, 
கேளும்‌ 

சங்‌ 148 : 1,2 
(தாவீதின்‌ சங்கீதம்‌) 


சங்‌ 14341. கர்த்தாவே, என்‌ ஜெயத்தைக்‌ 
கேளும்‌, என்‌ விண்ணப்பங்களுக்குச்‌. 
செவிகொடும்‌; உமது உண்மையின்‌ 
படியும்‌ உமது நீதியின்படியும்‌ எனக்கு 
உத்தரவு அருவிச்செய்யும்‌. 


சங்‌ 1482, ஜீவனுன்ன ஒருவனும்‌ 
உமக்கு. முன்பாக நீதிமான்‌ 
அல்லாததினாலே, அடியேனை 
தியாயத்‌ தீர்க்கப்‌ பிரவேசியாதேயும்‌. 


தாவீது கர்த்தருடைய சமுகத்திலே 
தனக்காக பரிந்து பேசி ஜெபிக்கிறார்‌. 
தனக்கு விரோதமாக எழும்பியிருக்கிற 
சத்துருக்களுக்கு விரோதமாகவும்‌ 
ஜெபிக்கிறார்‌. கர்த்தர்‌ தாமே தமது 
உண்மையின்படியும்‌, தமது நீதியின்படியும்‌ 
நியாயத்தீர்ப்பு செய்யவேண்டும்‌ என்பது 
தாவீதின்‌ விருப்பமாகும்‌ கர்த்தர்‌ 
நீதியுள்ள நியாயாதிபதி. அவருக்கு 
நன்மைக்கும்‌ தீமைக்கும்‌ வித்தியாசம்‌. 
தெரியும்‌. அவர்‌ சரியானதையும்‌ தப்பித 
மானதையும்‌ வேறுபிரிப்பார்‌ கர்த்தர்‌ 
Ro நியாயாதிபதியாமிருபபதுபோல, 

உண்பையுள்ள 
பாது தியாயும்‌ இருக்கிறார்‌. 


தாவீது கர்த்தரிடத்தில்‌, “கர்த்தாவே 
என்‌ ஜெபத்தைக்‌ கேளும்‌, என்‌ 
'விண்ணப்பங்களுக்குச்‌ செவிகொடும்‌; 
உமது உண்மையின்படியும்‌ உமது நீதியின்‌ 
படியும்‌ எனக்கு உத்தரவு அருளிச்செய்யும்‌' 
என்று சொல்லி ஜெபிக்கிறார்‌. இந்தப்‌ 
பப்சத்தில்‌ நீதிமான்‌ ஒருவருமில்லை. 

ரம்‌ பாவம்‌ செய்து ஏகமாய்க்‌ 
கெட்‌ டுப்போயிருக்கிறார்கள்‌. தாவீது 
இந்த சத்தியத்தை அங்கீகரித்து, 
“ஜீவனுள்ள ஒருவனும்‌ உமக்கு முன்பாக 
நீதிமானல்ல' என்று சொல்லுகிறார்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய நீதியின்படி தாவீதை 
நியாயந்தீர்த்தால்‌ தாவீது கர்த்தருடைய 
சமுகத்திற்கு முன்பாக குற்றவாளியாகத்‌ 
தான்‌ இருப்பார்‌. ஆகையினால்‌ கர்த்தர்‌ 
தம்முடைய தியின்படி தன்னை, 
“நியாயந்தீர்க்க பிரவேசியாதேயும்‌' என்று 
சொல்லுகிறார்‌. 


என்‌ ஜெபத்தைக்‌ 





ழ்‌ நள 
யாய 


கர்த்தர்‌ தம்முடைய கிருபையினால்‌ 
நம்மை நோக்கிப்‌ பார்க்கும்போது, நமக்கு 
பாவமன்னிப்பு கிடைக்கும்‌ நாம்‌ 
விசுவாசத்தினால்‌ நீதிமான்களாக்கப்‌ 
படுகிறோம்‌. நம்முடைய கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்து நமக்கு ஆத்தும 
இரட்சராகமிருக்கிறார்‌. அவர்‌ நம்முடைய 
பாவங்களை மன்னித்து, அவற்றை 
மறந்துவிடுகிறார்‌. இயேசுகிறிஸ்துவுத்குள்‌ 
நமக்கு நம்பிக்கையும்‌, பாவமன்னிப்பின்‌ 
நிச்சயமும்‌ உண்டு. தேவன்‌ தம்முடைய 
நீதியின்டி நியாயந்தீர்த்தால்‌, நாம்‌ 
எல்லோருமே தேவனுடைய 
நியாயத்தீர்ப்புக்கு தப்பிக்க முடியாது. 
கர்த்தர்‌ தம்முடைய கிருபையின்படி 
நம்மை நியாயந்தீர்த்தால்‌ நமக்கு 
பாவமன்னிப்பு உண்டு. ஆக்கினைத்தீர்ப்பு 
நல்லை. 


தாவீது கர்த்தரிடத்தில்‌ 
ஜெபம்பண்ணியபோது, “உமது 
உண்மையின்படியும்‌, உமது நீதியின்பர 

எனக்கு உத்தரவு அருளிச்செய்யும்‌' 
(சங்‌ 1434) என்று சொல்லி ஜெபித்தார்‌ 
கர்த்தர்‌ தம்முடைய நீதியின்படி நமக்கு 
உத்தரவு கொடுத்தால்‌, கர்த்தருடைய 
நீதியான நியாயத்தீர்ப்புக்கு நம்மால்‌ 
தப்பிக்கவே முடியாது தாவீது 
கர்த்தருடைய உண்மையையும்‌, நீதியையும்‌ 
பற்றி பயபக்தியோடு சொல்லுகிறார்‌ 
சுவிசேஷத்தில்‌ தேவனுடைய நீதியான 
வாக்குத்தத்தங்கள்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
கர்த்தருடைய நீதி என்பது, 
நியாயப்பிரமாணத்தில்‌ சொல்லப்பட்டிருக்கிற 
நீதியைக்‌ குறிப்பிடாமல்‌, சுவிசேஷத்தில்‌ 
சொல்லப்பட்டிருக்கிற _ நீதியான 
வாக்குத்தத்தங்களைக்‌ குறிப்பிடுகிறது. 


நியாயப்‌ 
தன்னை 


கர்த்தர்‌ தம்முடைய 
பிரமாணத்தின்‌ நீதியினால்‌ 
நியாயந்தீர்க்கக்கூடாது என்று தாவீது 
ஜெபம்பண்ணுகிறார்‌. அடியேனை 
நியாயந்தீர்க்க பிரவேசியாதேயும்‌” என்று 
தாவீது கர்த்தரிடத்தில்‌ கெஞ்சி 
ஜெபம்பண்ணுகிறார்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
நீதியின்படி தாவீதை நோக்கிப்‌ பார்த்தால்‌. 
தாவீது கர்த்தருக்கு முன்பாக ஒரு 
குற்றவாளியாகயிருப்பார்‌. தேவனுடைய 
நீதியான நியாயத்தீர்ப்பின்படி தாவீது 
தண்டிக்கப்பட்டிருப்பார்‌. கர்த்தருடைய 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம்மா 


PUBLISHERS 


தண்டனையிலிருந்து தப்பித்துக்‌ 
கொள்வதற்காக, தாவீது கர்த்தரிடத்தில்‌, 
யேனை நியாயந்தீர்க்க 


பிரவேசியாதேயும்‌” என்று ஜெபிக்கிறார்‌. 


தாவீது மிகுந்த நெருக்கத்திலும்‌, 
பிரச்சனைகளிலும்‌ 
தாவீதுக்கு கர்த்தருடைய 
ஒத்தாசையும்‌. கிருபையும்‌, 
தேவைப்படுகிறது 
துன்பங்களிலிருந்தும்‌, 
பிரச்சனைகளிலிருந்தும்‌, ஆற்த்துக்‌ 
களிலிருந்தும்‌ கர்த்தர்‌ 
தன்னை  விடுவிக்கவேண்டும்‌ என்று 
ஜெபம்பண்ணுவதற்கு முன்பாக, தாவீது 
தன்னுடைய பாவங்களை கர்த்தரிடத்தில்‌ 
அறிக்கை செய்கிறார்‌ கர்த்தர்‌ 
தன்னுடைய பாவங்களை 
மன்னிக்கவேண்டும்‌ என்று 
ஜெபம்பண்ணுகிறார்‌. தாவீது கர்த்தருடைய 
கிருபைக்காகவும்‌  இரக்கத்திற்காகவும்‌. 
கெஞ்சி  மன்றாடுகிறார்‌. கர்த்தருடைய 
சமுகத்திற்கு முன்பாக நம்முடைய 
சுயநீதியும்‌, சுயபரிசுத்தமும்‌ 
அற்பபிரயோஜனமுள்ளது. கர்த்தருடைய 
கிருபையும்‌ இரக்கமுமே நமக்கு மிகுந்த 
பிரயோஜனமுள்ளது. 
சத்துரு 
சங்‌ 148 : 8 
சங்‌ 1433. சத்து ௭ என்‌ ஆத்துமாவைத்‌ 
தொடர்ந்து, பிராணணைத்‌ 
தரையோடே. நகக்‌ வெகுகாலத்துக்கு. 
முன்‌ மரித்தவர்கள்‌ போல்‌ என்னை 
இருளில்‌ இருக்கப்பண்ணுகிறான்‌. 


தாவீது கர்த்தருடைய சமுகத்திலே 

தன்னுடைய சத்துருக்களுக்கு விரோதமாக 

முறையிடுகிறார்‌. தாவீது இப்போது 

ஆபத்திலிருக்கிறார்‌. இந்த ஆபத்துக்கு 

சவுல்தான்‌ காரணம்‌. சவுலே தாவீதுக்கு 

பிரதான சத்துருவாயிருக்கிறார்‌. சவுல்‌ 

துமாவைத்‌ துன்பப்‌ 

தாவீதைக்‌ கொன்றுபோட 

ர்‌ தாவீதுக்கு 

சதி 

ஆலோசனைபண்ணிக்‌ கொண்டிருக்கிறார்‌. 

தாவீதின்‌ பிராணனை தரையோடே நசுக்க 

முயற்சி செய்கிறார்‌. சவுல்‌ தாவீதை 
இருளிலிருக்கப்பண்ணுகிறார்‌. 





ழ்‌ நள 
யாய 


தாவீது ஒளிந்திருக்கிற கெபி 
இருளாயிருக்கிறது. அதோடு அவருடைய 
விசுவாசமும்‌, சிக்‌ 
வெளிச்சமில்லாமல்‌ 
தனக்கு உதவிசெய்ய 
என்னும்‌ சிந்தனை து 
இருதயத்தில்‌ நிரம்பியிருக்கிறது. தாவீது 
வெகுகாலத்திற்குழுன்‌  மரித்தவர்களைப்‌ 
போல நம்பிக்கையற்றிருக்கிறார்‌. 


தாவீதுக்கு. கர்த்தருடைய 
கிருபையும்‌ இரக்கமும்‌ தேவைப்படுகிறது. 
கர்த்தரே தாவீதை, தமது 
வல்லமையினால்‌. உயிர்ப்பிக்கவேண்டும்‌. 
அப்போதுதான்‌ மரித்தவர்களைப்போல்‌. 
இருளிலிருக்கிற தாவீது, ஜீவனுள்ள 
வர்களைப்போல வெளிச்சத்திற்கு 
வருவார்‌. தாவீதுக்கு மனுஷருடைய 
கண்களில்‌ தயவு கிடைக்கவில்லை. 
கர்த்தருடைய சமுகத்தில்‌ தயையும்‌ 
இரக்கத்தையும்‌ எதிர்பார்க்கிறார்‌. கர்த்தர்‌ 
தம்மை நம்பி வருகிற தாவீதை புறம்பே 
தள்ளிவிடமாட்டார்‌. அவர்‌ தாவீதுக்கு 
கிருபையும்‌ இரக்கமும்‌ காண்பிப்பார்‌ 


என்‌ ஆத்துமா 
சங்‌ 148 : 4-6. 


சுங்‌ 1494. என்‌ ஆவி என்னில்‌ 
தியங்குகிறது; என்‌ இருதயம்‌ எனக்குன்‌ 
சோர்த்து போகிறது. 


கங்‌ 1485. பூர்வநாட்கனை 
நினைக்கிறேன்‌, உமது செய்கைகளை 
யெல்லாம்‌ தியானிக்கிறேன்‌; உமது 
கரத்தின்‌ கிரியைகளை யோசிக்கிறேன்‌. 


சங்‌ 1489. என்‌ கைகளை உமக்கு 
நேராக விரிக்கிறேன்‌; வறண்ட 
நிலத்தைப்‌ போல்‌ என்‌ ஆத்துமா 
உம்மேல்‌ தாகமாயிருக்கிறது (சேலா. 


- நெருக்கமும்‌, 
உபத்திரவங்களும்‌ 
உண்டாயிருக்கிறது. 
அவருடைய மனது வேதனைப்படுகிறது. 
இருதயம்‌ கலங்குகிறது. தாவீதுக்கு 
வெளியிலிருந்து வரும்‌ பிரச்சனைகளினால்‌, 
அவருடைய உள்ளான 
மனுஷனும்‌. பாதிக்கப்பட்டிருக்கிறது. 


தாவீதுக்கு 
பிரச்சனைகளும்‌, 
ஏராளமாய்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை 


QOODNENS 
PUBLISHERS 


“என்‌ ஆவி என்னில்‌ தியங்குகிறது; என்‌ 
இருதயம்‌ எனக்குள்‌ சோர்ந்து போகிறது” 
(சங்‌ 14344) என்று தாவீது தன்னுடைய 

ஆத்தும சோர்வைப்பற்றி கர்த்தரிடத்தில்‌ 
சொல்லுகிறார்‌. 


தன்னுடைய சோர்விலிருந்து 
நாளிது விடுதலை பெறலிருங்றா்‌ 
இதற்காக தான்‌ 

வேண்டியதெல்லாவற்றையும்‌ ன்‌ 
தாவீது ஆயத்தமாயிருக்கிறார்‌. தியங்குகிற 
ஆத்துமா உற்சாகமாயிருக்கவேண்டும்‌. 
சோர்ந்துபோயிருக்கிற இருதயம்‌ 
பெலப்படவேண்டும்‌. தாவீது இதற்காக 
சில வழிகளைக்‌ கையாளுகிறார்‌. நமக்கு 
உலகப்பிரகாரமான ஐசுவரியம்‌ இல்லாமல்‌ 
போகலாம்‌. சரீரத்தில்‌ பெலன்‌ இல்லாமல்‌ 
போகலாம்‌. இவை இல்லாவிட்டாலும்‌ 
நம்முடைய ஆத்துமா 
ஆறுதலாயிருக்கவேண்டும்‌. நம்முடைய 
இருதயம்‌ உற்சாகமாமிருக்க வேண்டும்‌ 
மக சந்தோஷமும்‌, சமாதானமும்‌, 
ப்ச்‌ இ ண்்‌ ன 


தன்னுடைய சமாதானத்திற்காக 
தாவீது  பூர்வநாட்களை நினைக்கிறார்‌. 
கர்த்தருடைய செய்கைகளையெல்லாம்‌. 
தியானிக்கிறார்‌. கர்த்தருடைய கரத்தின்‌ 
கிரியைகளை யோசிக்கிறார்‌ (சங்‌ 143:5). 
கர்த்தருடைய ஜனங்களில்‌ அநேகர்‌, 
தாவீதுக்கு முந்திய காலத்தில்‌, 
உபத்திரவங்களை 

அனுபவித்திருக்கிறார்கள்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய கிருபையினால்‌ அவர்களுடைய 
உபத்திரவங்களிலிருந்து, அவர்களை 
வ்‌ கர்த்தர்‌ தாவீதுக்கும்‌ 
தெற்கு அநேக நன்மைகளை 
ப்திருக்ிறார்‌. 


சுற்றிலும்‌ 
நோக்கிப்‌ 
வானமும்‌ 


தன்னைச்‌ 
பிரபஞ்சத்தை 
பூமியும்‌ 


தாவீது 
இருக்கிற 
பார்க்கிறார்‌. 
கர்த்தருக்குரியது. , பூமியிலும்‌ 
வானத்திலுமுள்ள சர்வசிருஷ்டிகளையும்‌ 
கர்த்தரே சிருஷ்டித்தவர்‌. சிருஷ்டிப்பில்‌ 
தேவனுடைய கிரியையை தாவீது 
காண்கிறார்‌. கர்த்தருடைய பராமரிப்பை 
தியானித்துப்‌ பார்க்கிறார்‌. கர்த்தருடைய 
கரத்தின்‌ கிரியைகளெல்லாம்‌ 
நன்மையானதாயிருக்கிறது. 





ழ்‌ நள 
யாய 


தாளீதைப்போல நாமும்‌ கர்த்தருடைய 
வல்லமையை தியானிக்கவேண்டும்‌. 
அவருடைய செய்கைகளையும்‌, அவருடைய 
கரத்தின்‌ கிரியைகளையும்‌ நாம்‌ 
தியானிக்கும்போது, மனுஷபயம்‌ 
நம்மைவிட்டு நீங்கிப்போகும்‌. நமக்குள்‌ 
தெய்வீக தைரியம்‌ உண்டாகும்‌. 
நம்முடைய இருதயத்தின்‌ 
சோர்வுகளெல்லாம்‌ நம்மைவிட்டு 
நீங்கிப்போகும்‌. நம்முடைய இருதயம்‌ 
கர்த்தருக்குள்‌ திடமாயிருக்கும்‌. 


'நான்‌, நானே உங்களுக்கு ஆறுதல்‌. 
செய்கிறவர்‌; சாகப்போகிற மனுஷனுக்கும்‌, 
புல்லுக்கொப்பாகிற  மனுபுத்திரனுக்கும்‌ 
பயப்படுகிறதற்கும்‌ வானங்களை விரித்து 
பூமியை. அஸ்திபாரப்படுத்தி, உன்னை 
உண்டாக்கின கர்த்தரை மறக்கிறதற்கும்‌ நீ 
யார்‌? இடுக்கண்செய்கிறவன்‌ அழிக்க 
ஆயத்தமாகிறபோது, நீ அவனுடைய 
உக்கிரத்துக்கு நித்தம்‌ இடைவிடாமல்‌. 
பயப்படுகிறதென்ன? இடுக்கண்‌ 
செய்கிறவனுடைய உக்கிரம்‌ எங்கே? 
(ஏசா 514213). 


தாவீது இந்தப்‌ பூமியிலே 
கர்த்தருடைய செய்கைகளையும்‌, 
கர்த்தருடைய கரத்தின்‌ கிரியைகளையும்‌ 
நோக்கிப்‌ பார்க்கிறார்‌. இதற்கு பின்பு 
வானத்திலுள்ள தேவனை ஏறிட்டுப்‌ 
பார்க்கிறார்‌. கர்த்தருடைய கிருபைக்காக 
தாவீது பாரத்தோடு  ஜெறிக்கிறார்‌. 
“என்‌ கைகளை உமக்கு நேராக 
விரிக்கிறேன்‌; வறண்ட நிலத்தைப்‌ போல்‌ 
என்‌ ஆத்துமா உம்மேல்‌ 
தாகமாயிருக்கிறது” (சங்‌ 143:6). என்று 
தாவீது கர்த்தரிடத்தில்‌ சொல்லுகிறார்‌. 
தாவீது கர்த்தருக்கு நேராக மாத்திரமே 
தன்னுடைய கைகளை விரிக்கிறார்‌. 
கர்த்தரிடத்திலிருந்து மாத்திரமே தாவீதால்‌ 
உதவிகளைப்‌ பெற்றுக்கொள்ளமுடியும்‌ 
மனுஷரால்‌ தாவீதுக்கு உதவிசெய்ய 
முடியாது. தாவீது கர்த்தருக்கு நேராக 
தன்னுடைய கைகளை விரிக்கும்போது, 
கர்த்தருடைய சமுகத்திலே தன்னையே 
ஜீவபலியாக ஒப்புக்கொடுக்கிறார்‌. 
வறண்ட நிலத்தைப்போல தாவீதின்‌ 
ஆத்துமா கர்த்தர்மேல்‌ தாகமாயிருக்கிறது. 
தாகமுள்ள ஆத்துமாவுக்கு கர்த்தர்‌ 
ஜீவத்தண்ணீரைக்‌ கொடுப்பார்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தாவே, சீக்கிரமாய்‌ 
எனக்குச்‌ செவிகொடும்‌ 
சங்‌ 148 : 7,8 


சங்‌ 149. கர்த்தாவே, சீக்கிரமாய்‌ 
எனக்குச்‌ செவிகொடும்‌, என்‌ ஆவி 
தொய்த்து. போகிறது; 
நான்‌ 


குழியில்‌ 
இறங்குகிறவர்களுக்கு. ஒப்பாகாத 
படிக்கு, உமது. முகத்தை. 
எனக்கு மறையாதேயும்‌. 


சங்‌ 1484. அதிகாலையில்‌ உமது 
கிருபையைக்‌ கேட்கப்பண்ணும்‌, உம்மை 
தம்பியிருக்கிறேன்‌, நான்‌: 
நடக்கவேண்டிய வழியை எனக்குக்‌ 
காண்பியும்‌; உம்மிடத்தில்‌ என்‌ 
ஆத்துமாவை உயர்த்துகிறேன்‌.. 


கர்த்தருடைய கிருபை 
கிரியை நடப்பிக்கவேண்டும்‌ என்று 
தாவீது ஜெபம்பண்ணுகிறார்‌. “உமது 
முகத்தை எனக்கு மறையாதேயும்‌' என்று 
தாவீது கர்த்தரிடத்தில்‌ சொல்லுகிறார்‌. 
பரிசுத்தவான்‌௧ளுடைய  ஜீவியங்களில்‌ 
சமாதானமும்‌, ஆறுதலும்‌ இல்லாதபோது, 
அவர்கள்‌. தாவீதைப்போல, “உமது 
க்கை எனக்கு மறையாதேயும்‌' என்று 
'ஜபம்பண்ணுவார்கள்‌. 


தனக்குள்‌ 


'சர்வவல்லவரின்‌ அம்புகள்‌ எனக்குள்‌ 

தைத்திருக்கிறது: அவைகளின்‌ விஷம்‌ 

என்‌ உயிரைக்‌ குடிக்கிறது: தேவனால்‌ 

உண்டாகும்‌ பயங்கரங்கள்‌ எனக்கு 
ன்பாக அணியணியாய்‌ நிற்கிறது' 
யாபு 6:47. 


“மரித்தவர்களில்‌ ஒருவனைப்போல்‌ 
நெகிழப்பட்டிருக்கிறேன்‌: நீர்‌ இனி 
ஒருபோதும்‌ நினையாதபடி, உமது கையால்‌ 
அறுப்புண்டுபோய்ப்‌  பிரேதக்குழிகளிலே 
கிடக்கிறவர்களைப்‌ போலானேன்‌. 
என்னைப்‌ பாதாளக்குழியிலும்‌ 
இருளிலும்‌ ஆழங்களிலும்‌ வைத்தீர்‌” 


(சங்‌ 88:56). 





ழ்‌ நவள 
யாய 


தாவீது கர்த்தரிடத்தில்‌ 
ஜெபம்பண்ணும்போது, “கர்த்தாவே, 
சீக்கிரமாய்‌ எனக்குச்‌ செவிகொடும்‌” 
என்று விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 
தாவீதுக்கு அதிகமான ஆபத்துக்கள்‌ 
வந்திருப்தினால்‌ அவருடைய ஆத்துமா 
தொய்ந்துபோயிற்று. கர்த்தர்‌ தம்முடைய 
முகத்தை தாவீதுக்கு மறைத்தால்‌, 
தாவீது மரித்தவர்களில்‌ ஒருவரைப்போல 
இருப்பார்‌. குழியில்‌ இறங்குகிறவர்களுக்கு 
ஒப்பானவராயிருப்பார்‌. கர்த்தர்‌ தமது 
முகத்தை தனக்கு. மறையாமல்‌, 
தமது கிருபையை தனக்கு 
வெளிப்படுத்தவேண்டும்‌ என்று தாவீது 
ஜெபம்பண்ணுகிறார்‌. 


கர்த்தர்‌ நம்மோடு தம்முடைய 
வார்த்தையினாலும்‌, தம்முடைய தெய்வீக 
பராமரிப்புக்ளினாலும்‌ பேசுகிறார்‌ 
தாவீது இ உணர்ந்தவராக 
அதிகாலையில்‌ கிருபையைக்‌ 
கேட்கப்பண்ணும்‌, உம்மை 
நம்பியிருக்கிறேன்‌, நான்‌ நடக்கவேண்டிய 
வழியை எனக்குக்‌ காண்டியும்‌; 
உம்மிடத்தில்‌. என்‌ ஆத்துமாவை 
உயர்த்துகிறேன்‌” (சங்‌ 1438) என்று 
ஜெபிக்கிறார்‌. தாவீதைப்போல நாமும்‌ 
கர்த்தருடைய கிருபையை நாடவேண்டும்‌ 
“எவன்‌ ஞானமுள்ளவனோ அவன்‌ 
இவைகளைக்‌ குவனிக்கக்கடவன்‌; 
ஞானவான்கள்‌ கர்த்தருடைய 
கிருபைகளை  உணர்ந்துகொள்வார்கள்‌' 
(சங்‌ 10743). 


உமது 


எனக்குப்‌ போதித்தருளும்‌ 
சங்‌ 143 : 9-11 


கங்‌ 1439. கர்த்தாவே என்‌ 
சத்துருக்களுக்கு என்னைத்‌ தப்புவியும்‌; 
உம்மைப்‌ புகலிடமாகக்‌ 
கொள்ளுகிறேன்‌. 


சங்‌ 14310. உமக்குப்‌ பிரியாமானதைச்‌ 
செய்ய எனக்குப்‌ போதித்தருளும்‌, நீரே 
என்‌ தேவன்‌; உம்முடைய நல்ல்‌ ஆவி 
என்னைச்‌ செம்மையான வழியிலே 
'நடத்துவாராக. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மய 


PUBLISHERS 


சங்‌ 14801. கர்த்தாவே, உம்முடைய 
நாமத்தினிமித்தம்‌. என்னை 
உயிர்ப்பியும்‌; உம்முடைய தீதியின்பாடி 
என்‌ ஆத்துமாவை இடுக்கத்திற்கு 
தீங்கலாக்கிவிடும்‌. 


தேவனுடைய கிருபை தாவீதுக்குள்‌ 
கிரியை  நடப்பிக்கிறது. தாவீது 
கர்த்தரிடத்தில்‌, “உமக்குப்‌ பிரியமானதைச்‌ 
செய்ய எனக்குப்‌ போதித்தருளும்‌' என்று 
ஜெபம்பண்ணுகிறார்‌. மேலும்‌, “உம்முடைய 
நல்ல ஆவி என்னை செம்மையான 
வழியிலே. நடத்துவாராக” என்றும்‌. 
ஜெபிக்கிறார்‌. நாம்‌ செம்மையான வழியில்‌ 
நடக்கவேண்டும்‌. நமக்கு எது 
சந்தோஷமான ஷி என்பதைவிட, 
செம்மையான வழியே நமக்கு 
பிரயோஜனமுள்ளதாயிருக்கும்‌. 


தாவீது கர்த்தரிடத்தில்‌ 
ஜெபிக்கும்போது, “நான்‌ நடக்கவேண்டிய 
வழியை எனக்குக்‌  காண்டியும்‌" 
(சங்‌ 1438) என்று ஜெரிக்கிறார்‌. நாமும்‌, 
தாவீதைப்போலவே கர்த்தரிடத்தில்‌ 
ஜெபம்பண்ணும்போது, “எந்த வழியில்‌ 
நான்‌ நடக்கவேண்டும்‌" என்று 
ஜெபிப்பதற்குப்பதிலாக, “செம்மையான 
வழியிலே என்னை நடத்தும்‌" 
ன்று ஜெபிப்பது மிகவும்‌ 
ante 


தாவீது கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
தன்னுடைய ஆத்துமாவை உயர்த்துகிறார்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய சித்தத்தின்‌ 
பிரகாரமாக தாவீதின்‌ ஆத்துமாவை 
உருவாக்கவேண்டும்‌. அதற்காகத்‌ தாவீது 
தன்னுடைய (பட்டி கர்த்தரிடத்தில்‌ 
ஒப்புக்கொடுக்‌, 


தாவீதுக்கு கர்த்தருடைய சித்தம்‌ 
என்ன என்பது தெரியவேண்டும்‌. 
கர்த்தருக்குப்‌ பிரியமானது அவருடைய 
சித்தமாயிருக்கிறது. கர்த்தருக்குப்‌ 
பிரியனானது எது என்று தெரிந்தால்‌ 
மாத்திரம்‌ போதாது. நாம்‌ கர்த்தருக்குச்‌ 
சித்தமானதை செய்யவும்‌ வேண்டும்‌. 
தாவீது கர்த்தரிடத்தில்‌ ஜெபிக்கும்போது, 
"கர்த்தாவே, உமக்குப்‌ பிரியமானதைச்‌ 


செய்ய எனக்குப்‌ போதித்தருளும்‌' என்று 
ஜெபம்பண்ணுகிறார்‌. 





ழ்‌ நவள 
யாய 


தாவீது இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ 
பரிசுத்தமாய்‌ ஜீவிக்கவேண்டும்‌ என்று 
விரும்புகிறார்‌.  பரலோகத்திற்குப்போகிற 
செம்மையான வழியிலே நடக்கவேண்டும்‌ 
என்று ஆசைப்படுகிறார்‌. கர்த்தரே 
தாவீதை வழிநடத்தவேண்டும்‌. 
அப்போதுதான்‌ அவரால்‌ வழிமாறாமல்‌, 
திசைமாறாமல்‌, போகவேண்டிய 
இலக்கை நோக்கி போகமுடியும்‌. தாவீது 
கர்த்தரிடத்தில்‌, “உம்முடைய நல்ல ஆவி 
என்னை செம்மையான வழியிலே 
நடத்துவாராக” என்று ஜெபம்பண்ணுகிறார்‌. 


தம்முடைய 
அந்த 
நடக்க முடியும்‌ 


கர்த்தர்‌ நமக்கு 
வழியைக்‌  காண்பித்தால்தான்‌. 
வழியிலே நம்மால்‌ 
பரலோகத்திற்குப்போகும்‌ செம்மையான 
வழி எது என்பதை கர்த்தர்‌ தாமே 
நமக்குக்‌ காண்பிக்கலேண்டும்‌. நமக்கு 
வழி தெரிந்தால்‌ மாத்திரம்‌ போதாது, 
கர்த்தருடைய ஆவியானவர்‌ நம்மைக்‌ 
கரம்பிடித்து, தம்முடைய செம்மையான 
வழியிலே நடத்தவும்‌ வேண்டும்‌. நம்முடைய 
சுயமுயற்சியினால்‌ செம்மையான வழியிலே 
நடக்கமுடியாத. 


நம்முடைய ஆவிக்குரிய 
பலவீனமாயிருக்கிறது. 
ஆவிக்குரிய காரியங்கள்‌ 
முடமாயிருக்கிறது. நம்முடைய 
மனக்கண்களின்‌ பார்வையும்‌ 
பிரகாசமாயில்லாமல்‌ மங்கிப்போயிருக்கிறது. 
நமக்கு கர்த்தருடைய உதவி 
தேவைப்படுகிறது. கர்த்தருடைய 
ஆவியானவர்‌, நல்ல. 
ஆவியானவராயிருக்கிறார்‌. அவர்‌ நமக்கு 
நன்மை செய்ய வல்லவர்‌. கர்த்தரே 
நம்மை தம்முடைய செம்மையான வழியில்‌ 
கரம்பிடித்து வழிநடத்துவார்‌. நாம்‌ 
கர்த்தருடைய அடிச்சுவடுகளைப்‌ 
பின்பற்றிச்‌ செல்லும்போது. காணாமல்‌ 
போய்விடாதவாறு. கர்த்தருடைய 
ஆவியானவர்‌ பத்திரமாய்‌ 
வழிநடத்துகிறார்‌. 


ஜீவியம்‌ 


நம்முடைய 
பெலனற்று 


நம்மை 


தாவீதுக்கு 
இருக்கிறார்கள்‌. 
சுயபலத்தினால்‌ 
மேற்கொள்ள 


அநேக சத்துருக்கள்‌ 
தன்னுடைய 
தாவீதால்‌ அவர்களை 


முடியவில்லை. தாவீதின்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம்மா 


PUBLISHERS 


அவரை 

பெலமுள்ளவர்களாயிருக்கிறார்கள்‌. 
இப்படிப்பட்ட சூழ்நிலையில்‌ கர்த்தரால்‌ 
மாத்திரமே தாவீதுக்கு 
உதவிசெய்யமுடியும்‌. “கர்த்தாவே, என்‌ 
சத்துருக்களுக்கு என்னைத்‌ தப்புவியும்‌; 
உம்மைப்‌ புகலிடமாகக்‌ கொள்ளுகிறேன்‌" 
(சங்‌ 1439) என்று தாவீது 
ஜெபம்பண்ணுகிறார்‌. 


தாவீது தன்னுடைய ஆவியிலே 
சோர்ந்துபோயிருக்கிறார்‌. கர்த்தரால்‌ 
மாத்திரமே தாவீதை உயிர்ப்பிக்க முடியும்‌. 
தாவீது கர்த்தருக்குப்‌ பிரியமானதைச்‌ 
செய்ய விரும்புகிறார்‌. தாவீதின்‌ 
ஆவிக்குரிய ஜீலியம்‌ 
உயிர்ப்பிக்கப்படும்போதுதான்‌, அவரால்‌ 
கிரியை நடப்பிக்க முடியும்‌. தான்‌ 
கர்த்தருக்குப்‌ பிரியமான பிள்ளையாகவும்‌, 
பிரயோஜனமுள்ள பிள்ளையாகவும்‌ 
ஜீவிக்கவேண்டும்‌ என்று தாவீது 
விரும்புகிறார்‌. இதற்காக, “கர்த்தாவே, 
உம்முடைய நான்தினபத்கம்‌ என்னை 
உயிர்ப்பியும்‌ தாவீது 
கர்த்தரிடத்தில்‌ ஜெய்‌ ர்‌ 


தாவீதின்‌ விசுவாசம்‌ 
உயிர்ப்பிக்கப்படவேண்டும்‌. அவருடைய 
பயபக்தி உயிர்ப்பிக்கப்பட வேண்டும்‌. 
கர்த்தருடைய வசனத்தைத்‌ தியானிப்பது 
அவருக்குள்‌ உயிர்ப்பிக்கப்படவேண்டும்‌. 
கர்த்தருடைய கிருபை அவருக்குள்‌ 
உயிர்ப்பிக்கப்படவேண்டும்‌. அப்போதுதான்‌ 
தாவீதின்‌ ஆவிக்குரிய 
ஜீவியம்‌ உயிர்ப்பிக்கப்பட்டு, 
ஜீவனுள்ளதாயிருக்கும்‌. 


தாவீதின்‌ 
இடுக்கத்திலிருக்கிறது. 
அவரை நெருக்குகிறார்கள்‌. தாவீது 
மிகுந்த ஆபத்திலிருக்கிறார்‌. அவருடைய 
ஆத்துமா சோர்ந்துபோயிருக்கிறது. 
கர்த்தர்‌ தன்னை, தம்முடைய 
நாமத்தினிமித்தம்‌ உயிர்பபிக்கும்போது, 
அவர்‌ தம்முடைய நீதியின்படி, 
தன்னுடைய ஆத்துமாவை இடுக்கத்திற்கு 
நீங்கலாக்கி விடுமாறு தாவீது 
கர்த்தரிடத்தில்‌ ஜெபம்பண்ணுகிறார்‌. 


, ஆத்துமா 
சத்துருக்கள்‌ 





ழ்‌ ளான 
யாய 


போடும்‌ 
சங்‌ 148 : 12 


சங்‌ 148412. 

கிருபையின்படி, என்‌ 

அழித்து, என்‌ ஆத்துமாவை ஒடுக்குகிற 
யாவரையும்‌ சங்காரம்பண்ணும்‌; நான்‌ 
உமது அடியேன்‌. 


தாவீதின்‌ 
இடுக்கத்திலிருக்கிறது. ; 
அவருடைய ஆத்துமாவை 
ஒடுக்குகிறார்கள்‌. 'தன்னுடைய 
சுயபலத்தினால்‌ தாவீதால்‌ சத்துருக்களை 
எதிர்க்க முடியவில்லை. தாவீதுக்கு 
கர்த்தருடைய உதவியும்‌ ஒத்தாசையும்‌ 
தேவைப்படுகிறது. தாவீது கர்த்தருடைய 
பாதுகாப்புக்காகவும்‌,  பராமிப்புக்காகவும்‌ 
அவரிடத்தில்‌ ஜெபம்பண்ணுகிறார்‌. கர்த்தர்‌ 
தாமே தம்முடைய கிருபையின்படி 
தன்னுடைய சத்துருக்களை 
அழித்துப்போடவேண்டும்‌ என்றும்‌, 
தன்னுடைய ஆத்துமாவை ஒடுக்குகிற 
யாவரையும்‌ சங்காரம்பண்ணவேண்டும்‌ 
என்றும்‌ தாவீது கர்த்தரிடத்தில்‌ 
ப்ப்பகதியோடு விண்ணப்ப வானத்‌ 


ஆத்துமா 
சத்துருக்கள்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மமம்‌ 


PUBLISHERS 


தாவீது 
பிரியமானதைச்‌ செய்ய 
ஆனால்‌, அவருடைய 

அவருடைய 

ஒடுக்குகிறார்கள்‌. 

சத்துருக்கள்‌ மூலமாய்‌ 
பிரச்சனைகள்‌ வந்திருக்கிறது. இந்தப்‌ 
பிரச்சனைகளினால்‌ தாவீதின்‌ 
ஆத்துமாவுக்கும்‌ பிரச்சனை உண்டாயிற்று, 
அவருடைய ஆத்துமா சோர்ந்துபோயிற்று, 
தன்னுடைய ஆத்துமாவை 
பிக்வேண்டுமென்றும்‌ தன்னுடைய 
ஆத்துமாவை ஒடுக்குகிற யாவணயும்‌. 
கர்த்தர்‌ சங்காரபண்ணவேண்டும்‌ என்றும்‌ 
நான்று ஜெய்‌ ண்கள்‌ பகம்‌ 


கர்த்தருக்குப்‌ 
விரும்புகிறார்‌. 
சத்துருக்களோ, 
ஆத்துமாவை 
தாவீதுக்கு 
ஏராளமான 


தாவீது கர்த்தரிடத்தில்‌ 
ஜெபம்பண்ணும்போது, தன்னைத்‌ 
தாழ்த்தி, “நான்‌ உமது அடியேன்‌" என்று 
சொல்லுகிறார்‌. தாவீது சமஸ்த 
இஸ்ரவேல்‌ தேசத்திற்கு 
ராஜாவாகயிருந்தாலும்‌, அவர்‌ கர்த்தருக்கு 
அடியாராகவே இருக்கிறார்‌. நாழும்‌ 
சமுதாயத்தில்‌, பலவிதமான 
அந்தஸ்துக்களில்‌ இருக்கலாம்‌. 
செல்வந்தராகயிருக்கலாம்‌. நம்முடைய 
அந்தஸ்து எப்படிப்பட்டதாயிருந்தாலும்‌, 
நாமும்‌ கர்த்தருடைய அடியாராகவே 
இருக்கிறோம்‌. கர்த்தருக்கு 
அடியாராயிருப்பது நமக்குக்‌ 
கிடைத்திருக்கிற பாக்கியம்‌. 





ழ்‌ நள 
யாய 


தாவீது இஸ்ரவேலின்‌ 
சிங்காசனத்தில்‌ வீற்றிருந்து... சமஸ்த 
இஸ்ரவேலரையும்‌ ஆட்சிபரிந்தபோது, 
நூற்று நாற்பத்து நான்காவது சங்கீதத்தை 
எழுதினார்‌ என்று வேதபண்டிதர்கள்‌ 
சொல்லுகிறார்கள்‌. இந்த சங்கீதத்திற்கு 
முந்திய நான்கு சங்கீதங்களாகிய, சங்‌ 
140-143ஆகிய சங்கீதங்கள்‌, தாவீது 
சிங்காசனத்தில்‌ வீற்றிருந்து 
ஆட்சிபுரிவதற்கு முன்பாக எழுதப்பட்டவை. 
அப்போது சவுல்‌  தாவீதைத்‌ 
துன்பப்படுத்தினார்‌ தன்னுடைய 
வேதனையின்‌ நடுவிலும்‌, நெருக்கத்தின்‌ 
நடுவிலும்‌ ஆபத்துக்களின்‌ நடுவிலும்‌ 
தாவீது சங்‌ 140-143 ஆகிய நான்கு 
சங்கீதங்களை எழுதினார்‌. 


கர்த்தர்‌ தாவீதுக்கு அநேக 
நன்மைகளை செய்திருக்கிறார்‌ 
இஸ்ரவேலின்‌ சிங்காசனத்தில்‌ கர்த்தர்‌ 
தாவீதை அமரச்‌ செய்திருக்கிறார்‌. 
கர்த்தர்‌ செய்த நன்மைகளை நினைத்து, 
தாவீது அவரை நன்றியோடு துதிக்கிறார்‌ 
(சங்‌ 1441-4). தாவீதுக்கு விரோதமாக 
சத்துருக்கள்‌ எழும்பியிருக்கிறார்கள்‌. 
கர்த்தர்‌ தாமே தன்னுடைய 
சத்துருக்களை சிதறடிக்கச்‌ 
செய்யவேண்டும்‌ என்று தாவீது 
ஜெபம்பண்ணுகிறார்‌ (சங்‌ 1445-811). 
சத்துருக்களின்மீது கர்த்தர்‌ தாவீதுக்கு 
ஜெயம்‌ கிடைக்கப்பண்ணியிருக்கிறார்‌. 
இதற்காக தாவீது கர்த்தருக்குள்‌ 
சந்தோஷப்படுகிறார்‌ (சங்‌ 144970). 
தன்னுடைய ராஜ்யத்தில்‌ கர்த்தருடைய 
ஆசீர்வாதமும்‌ செழிப்பும்‌ 
நிரம்பியிருக்கவேண்டும்‌ என்று 
கர்த்தரிடத்தில்‌ 
(சங்‌ 1441215). 


தாவீது 
ஜெபம்பண்ணுகிறார்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம 


PUBLISHERS 


என்‌ கன்மலையாகிய 
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்‌ 
சன்‌ 144 : 1-4 


(தாவீதின்‌ சங்கீதம்‌), 


சங்‌ 1441. என்‌ கைகளைப்‌ போருக்கும்‌ 
என்‌ விரல்களை உவயுத்தத்திற்கும்‌ 
படிப்பிக்கிற என்‌ கன்மலையாகிய 
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்‌. 


சங்‌ 1443. அவர்‌ என்‌ தயாபரரும்‌, எண்‌: 

ம்‌ உயர்ந்த 

என்னை 

கேடகமும்‌, 

எண்‌ 

எனக்குக்‌. 
கீழ்ப்படுத்துகிறவருமாயிருக்கிறார்‌. 


சங்‌ 1௧43. கர்த்தாவே, மனுஷனை நீர்‌ 
கவனிக்கிறதற்கும்‌, மனுபுத்திரனை நீர்‌ 
எண்ணுகிறதற்கும்‌, அவன்‌ 
எம்மாத்திரம்‌? 


சங்‌ 1444. மனுஷன்‌ மாயைக்கு, 
ஒப்பாயிருக்கிறான்‌; அவன்‌ நாட்கள்‌ 
கடத்து போகிற நிழலுக்குச்‌ சமானம்‌. 


தாவீது கர்த்தரையே 
நம்பியிருக்கிறார்‌. அவர்‌ கர்த்தரைத்‌ 
துதிக்கும்போது, “என்‌ கன்மலையாகிய 
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்‌ என்றும்‌, 
'அவர்‌ என்‌ தயாபரரும்‌ 
என்‌ கோட்டையும்‌” என்றும்‌ சொல்லுகிறார்‌. 
தாவீது கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
மன ஆறுதலயும்‌. சந்தோஷமாயும்‌ 
இருக்கிறார்‌. கர்த்தரே தாவீதுக்கு 
உயர்ந்த அடைக்கலமாகயிருக்கிறார்‌. 
அவரே தாவீதுக்கு பெலனாகவும்‌ 
இருக்கிறார்‌. கர்த்தர்‌ தாவீதுக்கு 
தயாபாராயிருப்பதினால்‌, அவருக்கு 
அநேக நன்மைகள்‌ கிடைக்கிறது. 
தாவீதுக்கு மாத்திரமல்ல, தம்மை நம்புகிற 
எல்லோருக்குமே கர்த்தர்‌ 
தயாபரராயிருக்கிறார்‌. கர்த்தரே எல்லா 
நன்மைகளுக்கும்‌ ஆதாரமானவர்‌. 
கர்த்தரிடத்திலிருந்து மாத்திரமே 
நன்மையான எல்லா ஈவுகளும்‌ புறப்பட்டு 
வருகிறது. 





ழ்‌ நள 
யாய 


தாவீது என்கேதியில்‌ என்ன்‌ 
இது அவருக்கு 
கோட்டையைப்போல இருந்தது. தாவீது 
அவ்விடத்தை விட்டுப்‌ புறப்பட்டு, 
என்கேதியிலுள்ள அரணிப்பான 
இடங்களில்‌ தங்கினார்‌” (சாமு 23:29). 
இது இயற்கையான அரண்‌. இதன்‌ 
பின்பு தாவீது சீயோனிலே தங்கினார்‌. 
ங்‌ சீயோனின்‌ பாதுகாப்புக்காக 
'காட்டைகளைக்‌ கட்டினார்‌. 


ஆனாலும்‌ தாவீது சீயோன்‌ 
கோட்டையைப்‌ பிடித்தான்‌; அது தாவீதின்‌ 
நகரமாயிற்று” (சாமு 5:7) “அந்தக்‌ 
கோட்டையிலே தாவீது வாசம்பண்ணி, 
அதற்குத்‌ தாவீதின்‌ நகரம்‌ என்று 
பேரிட்டு, மில்லோ என்னும்‌ ஸ்தலந்துவக்கி, 
உட்புறமட்டும்‌ சுற்றிலும்‌ இருக்கிற 
மதிலைக்‌ கட்டினான்‌” (சோமு 59). 
தாவீதுக்கு என்கேதியின்‌ அரண்களும்‌, 
சியோனின்‌ கோட்டைகளும்‌ இருந்தாலும்‌, 
இவை அவருக்கு மெய்யான 
பாதுகாப்பைக்‌ கொடுக்கவில்லை. 
தன்னுடைய பாதுகாப்புக்கு தாவீது 
இந்த அரண்களையும்‌. கோட்டைகளையும்‌ 
நம்பாமல்‌, கர்த்தரையே நம்புகிறார்‌ 


கர்த்தரைப்பற்றிச்‌ 
அவர்‌ என்‌ 
என்‌ உயர்ந்த 
அடைக்கலமும்‌, என்‌ 
கேடகமுமாயிருக்கிறார்‌ என்று 
சொல்லுகிறார்‌. தாவீது அரண்மனையில்‌ 
இருக்கும்போது, கர்த்தரே அவருக்கு 
தோட்டையாகவும்‌, உயர்ந்த 
அடைக்கலமாகவும்‌ இருக்கிறார்‌. தாவீது 
யுத்தக்களத்திலே  யுத்தர்பண்ணும்போது, 
அவருக்கு 


தாவீது 
சொல்லும்போது, 
கோட்டையும்‌. 


கர்த்தரே 
கேடகமாகயிருக்கிறார்‌ 


விசுவாசிகள்‌ எங்குபோனாலும்‌ 
கர்த்தருடைய பிரசன்னமும்‌ அவர்களோடு 
கூடப்போகிறது. கர்த்தர்‌ நம்மோடு 
கூடமிருக்கும்போது, அவருடைய 
பாதுகாப்பும்‌, பராமரிப்பும்‌, உதவியும்‌, 
ஒத்தாசையும்‌ நமக்குக்‌ கிடைக்கிறது. 
தாவீது சிறுபையனாகயிருந்தபோது 
ஆடுகளை  மேய்த்துக்கொண்டிருந்தார்‌. 
அவருடைய இளமைப்பருவம்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம்மா 


PUELISHERS 


கறவலாடுகளின்‌ பின்னாகவே 
முடிந்துபோயிற்று. தாவீதின்‌ பெற்றோர்‌ 
அவருக்கு எதையும்‌ அதிகமாகக்‌ 
கற்றுக்கொடுக்கவில்லை. தாவீதும்‌ 
தன்னுடைய சுயமுயற்சியினால்‌ எதையும்‌ 
கற்றுக்கொள்ளவில்லை. கர்த்தரே 

எல்லாவற்றையும்‌ 
கற்றுக்கொடுக்கிறார்‌ பத்‌ 


கர்த்தர்‌ தாவீதை ஒரு 
போர்வீரனாக உருவாக்கியிருக்கிறார்‌. 
அதற்காக அவர்‌ கர்த்தரைத்‌ துதிக்கிறார்‌. 
“என்‌ கைகளைப்‌ போருக்கும்‌ என்‌ 
விரல்களை யுத்தத்திற்கும்‌ படிப்பிக்கிற என்‌ 
கன்மலையாகிய கர்த்தருக்கு 
ஸ்தோத்திரம்‌” (சங்‌ 1441). தாவீது 
ஆடுகளை மேய்த்தபோது, அவருடைய 
விரல்கள்‌ இசைக்கருவிகளை 
இயக்குவதற்குப்‌ படித்துக்கொண்டது 
அவர்‌. தன்னுடைய கைகளினால்‌ 
இலைகளைப்பறித்து ஆடுகளுக்கு 
ஆகாரம்‌ தேடித்தந்தார்‌. இதுதான்‌ 
அவருக்குத்‌ தெரிந்தது. கர்த்தரோ 
அவருடை கைகளை பேருக்கும்‌, 
அவருடைய விரல்களை யுத்தத்திற்கும்‌ 
படிப்பித்துக்‌ கொடுத்தார்‌. 


தாவீது ஆடுகளை 
மேய்க்கவேண்டும்‌ என்பது அவருடைய 
பெற்றோரின்‌ விருப்பம்‌. கர்த்தருடைய 
விருப்பமோ தாவீது சமஸ்த 
இஸ்ரவேலுக்கும்‌ ராஜாவாகமிருக்க 
வேண்டும்‌ என்பதாயிருந்தது. கர்த்தர்‌ 
தம்முடைய சித்தத்தை நிறை 
வேற்றுவதற்காக, அவர்‌ தாவீதுக்கு 
யுத்தத்திலே பயிற்சி கொடுத்தார்‌ 
தாவீதின்‌ செங்கோல்‌ நீதியானதாகயிருக்க 
வேண்டும்‌. அவருடைய ஆயுதங்கள்‌ 
பலமுள்ளதாகயிருக்க பண்டும்‌. 
தாவீதுக்கு நீதியாய்‌ ஆளுகை செய்யவும்‌ 
தெரிந்திருக்கவேண்டும்‌. தன்னுடைய 
ஆயுதங்களை சத்துருக்கள்மீது சரியாகப்‌ 
பயன்படுத்தவும்‌ தெரிந்திருக்கவேண்டும்‌. 
கர்த்தர்‌ தாவீதுக்கு தம்முடைய 
சித்தத்தின்‌ பிரகாரம்‌ கற்றுக்கொடுத்தார்‌. 
தம்முடைய சித்தத்தின்‌ பிரகாரம்‌ தாவீதை 
உருவாக்கினார்‌. கர்த்தர்‌ தம்முடைய 

பயினால்‌, இஸ்ரவேல்‌ ஜனங்களை 
தாவீதுக்குக்‌ கீழ்ப்படுத்தினார்‌ 





ழ்‌ நள 
யாய 


தாவீது எல்லாவற்றிற்கும்‌ 
கர்த்தரையே நம்புகிறார்‌. தன்னுடைய 
பாதுகாப்புக்கு அவர்‌  கோட்டையையோ, 
அரணையோ நம்பாமல்‌, கர்த்தரையே 
நம்புகிறார்‌. யுத்தம்பண்ணுவதற்கு தாவீது 
தன்னுடைய சுயபலத்தை நம்பாமல்‌, 
கர்த்தருடைய பலத்தையே நம்புகிறார்‌. 
கர்த்தர்‌ தாவீதை சத்துருக்களிடமிருந்து 
விடுவிக்கிறார்‌. இஸ்ரவேல்‌ ஜனங்களை 
அவருக்குக்‌ கீழ்ப்படுத்துகிறார்‌. தாவீது 
கர்த்தரை நம்புகிறார்‌. தம்மை நம்புகிற 
யாரையும்‌ கர்த்தர்‌ கைவிடமாட்டார்‌ 


கர்த்தர்‌ தாவீதின்மீது 
கிருபையாகயிருக்கிறார்‌. அவர்‌ தாவீதை 
நன்றாகக்‌ கவனித்துக்கொள்கிறார்‌. 
இதைப்‌ பார்க்கும்போது தாளீதுக்கு 
மிகுந்த ஆச்சரியமாயிருக்கிறது. மனுஷன்‌ 
பாடுகள்‌ உள்ளவன்‌. அவன்‌ ஒரு மாம்சப்‌ 
பிறவி. கர்த்தரோ சர்வவல்லமையுள்ள 
தேவன்‌: கர்த்தர்‌ தம்முடைய 
கிருபையினால்‌ மனுஷனை கவனிக்கிறார்‌. 
மனுஷனோ கர்த்தருடைய நன்மைகளைப்‌ 
பெற்றுக்‌ கொள்வதற்கு 
அபாத்திரனாயிருக்கிறான்‌. தேவனுடைய 
கிருபைகளைப்‌ பெற்றுக்கொள்ள 
மனுஷனிடத்தில்‌ ஒரு தகுதியுமில்லை. 

கர்த்தர்‌ தாவீதுக்கு நன்மை 
செய்கிறார்‌ சத்துருக்களிடமிருந்து 
அவரை விடுவிக்கிறார்‌. இஸ்ரவேல்‌ 
ஜனங்களை தாவீதுக்குக்‌ 
கீழ்ப்படுத்துகிறார்‌ தாவீதுக்கு 
தயாபரராயிருக்கிறார்‌ கர்த்தர்‌ 
காண்பிக்கிற இந்த நன்மைகளுக்கு தான்‌ 
பாத்திரவானல்ல என்று தாவீது தன்னை 
வெகுவாகத்‌ தாழ்த்துகிறார்‌. “கர்த்தாவே, 
மனுஷனை நீர்‌ கவனிக்கிறதற்கும்‌. 
மனுபுத்திரனை நீர்‌ எண்ணுகிறதற்கும்‌. 
அவன்‌ எம்பாத்திரம்‌” (சங்‌ 144:3) 
என்று தாவீது கர்த்தரிடத்திலேயே 
கேட்கிறார்‌. 


கர்த்தர்‌ 


மனுஷன்‌ மிகவும்‌ சாதாரணமானவன்‌. 
அவன்‌  அற்பமானவன்‌. மனுஷன்‌ 
மாயைக்கு ஒப்பாயிருக்கிறான்‌. அவன்‌ 
நாட்கள்‌ கடந்துபோகிற நிழலுக்கு 
சமானம்‌. ஆனாலும்‌ கர்த்தர்‌ மனுஷனைக்‌ 
கவனிக்கிறார்‌. மனுஷனுக்கு இரக்கம்‌ 
காண்பிக்கிறார்‌. மனுஷனைப்‌ பாதுகாத்து 
பராமரிக்கிறார்‌. மனுஷனிடத்தில்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம 


PUBLISHERS 


ஏராளமான குறைகள்‌ இருக்கிறது. 
தன்னுடைய 
மனுஷனால்‌ ஒன்றும்‌ 
அவன்‌ பூமியில்‌ 
ஜீவிக்கப்போவதுபில்லை. 
* மாயையாயிருக்கிறான்‌ 
மனுஷன்மீது 
மனுஷனை 
பராமரிக்கிறார்‌. ன ஆதரிக்கிறார்‌. 
அவனுக்கு தயாபரராயிருக்கிறார்‌. 


அவன்‌ பலவீனமானவன்‌. 
சுயபலத்தால்‌ 
செய்யமுடியாது. 


கர்த்தாவே, 


சிதறடியும்‌ 
சங்‌ 144: 5-8 


சத்துருக்களைச்‌. 


சங்‌ 1445, கர்த்தாவே, நீர்‌ உமது 
வானங்களைத்‌ தாழ்த்தி இறங்கி, 
பர்வதங்கள்‌ புகையும்படி. அவைகளைத்‌ 
தொடும்‌. 


சங்‌ 14446. மின்னல்களை வரவிட்டுச்‌. 


சத்துருக்களைச்‌ சிதறடியும்‌, உமது 
அம்புகளை எய்து. அவர்களைக்‌ 
கலங்கடியும்‌. 


சுங்‌ 1442. உயரத்திலிருந்து உமது 
கரத்தை நீட்டி, ஜலப்பிரவாகத்துக்கு 
என்னை விலக்கி இரட்சியும்‌. 


சங்‌ 144:8. மாயையைப்‌ பேசும்‌ வாயும்‌, 
கன்னத்தனமான வலதுகையும்‌ உடைய 
அந்திய புத்திரரின்‌ கைக்கு என்னை 
விலக்கித்‌ தப்புவியும்‌. 


தாவீதுக்கு ஏராளமான 
சத்துருக்கள்‌ இருக்கிறார்கள்‌. தாவீது 
அவர்களோடு யுத்தம்பண்ணுகிறார்‌. 
கர்த்தர்‌ தாமே தனக்கு ஆதரவாக 
யுத்தம்பண்ணி, சத்துருக்களை 
சிதறடிக்கவேண்டுமென்று தாவீது 
ஜெபம்பண்ணுகிறார்‌. தன்னுடைய 
சத்துருக்கள்‌ யார்‌ என்று தாவீது 
யாரையும்‌ குறிப்பிட்டுச்‌ சொல்லவில்லை. 
ஆனாலும்‌ அந்த சத்துருக்கள்‌ 
தாவீதைவிட பெலமுள்ளவர்களாயிருக்‌ 
கிறார்கள்‌. தன்னுடைய சுயபலத்தால்‌ 
அவர்களை மேற்கொள்ள முடியாது 
என்பது தாவீதுக்குத்‌ தெரிந்திருக்கிறது. 
அதனால்‌ தாவீது கர்த்தருடைய 
உதவிக்காக கெஞ்சி ஜெபம்பண்ணுகிறார்‌. 





ழ்‌ நள 
யாய 


தாவீதின்‌ சத்துருக்கள்‌ மாயையை 
பேசும்‌ வாயை உடையவர்கள்‌. அவர்கள்‌ 
கள்ளத்தனமான வலதுகையையும்‌ 
உடையவர்கள்‌. அவர்கள்‌ இஸ்ரவேலின்‌ 
காணியாட்சிக்கு்‌ புறம்பான அந்நிய 
புத்திரர்கள்‌. அவர்களுடைய கைக்குத்‌ 
தன்னை விலக்கித்‌ தப்புவிக்குமாறு 
தாவீது ஜெபம்பண்ணுகிறார்‌ (சங்‌ 1443 
தாவீது ஒருவேளை இங்கு 
பெலிஸ்தியரைப்பற்றிச்‌ சொல்லியிருக்கலாம்‌ 
என்று வேதபண்டிதர்கள்‌ கருத்து 
சொல்லுகிறார்கள்‌ பெலிஸ்தியர்கள்‌ 
இஸ்ரவேல்‌ தேசத்திற்கு 
அருகாமையிலிருந்த புத்திரர்‌. 
அவர்களுடைய பேச்சை யாரும்‌ 
நம்பமுடியாது. அவர்கள்‌ உண்மையை 
பேசாமல்‌ மாயையை பேசுகிறார்கள்‌. 


அந்நிய 


சத்துருவாகயிருக்கிற 
நம்பிக்கைக்குப்‌ 
அவர்களை 


தாளீதுக்கு 
அந்நிய புத்திரர்‌ 
பாத்திரவான்‌களல்ல. 
யாராவது நம்பினால்‌, முக்கியமான 
நேரத்தில்‌ அவர்கள்‌ கைவிட்டு 
விடுவார்கள்‌. உதவி கரம்‌ நீட்டுவதுபோல, 
தங்கள்‌ வலதுகையை நீட்டுவார்கள்‌. 
அவர்களுடைய வலதுகையோ 
கள்ளத்தனமானது. உதவி செய்வதுபோல 
முன்வருவார்கள்‌. ஆனால்‌ உதவி 
செய்யமாட்டார்கள்‌. அவர்களுடைய 
வலதுகை நன்மை செய்வதுபோல வரும்‌. 


னால்‌ நன்மை செய்யாது. நன்மைக்குப்‌ 
பக நீங ங்கு செய்யும்‌ 


தன்னுடைய 
விரோதமாக 


தாவீது 
சத்துருக்களுக்கு 
கர்த்தரிடத்தில்‌ ஜெபம்பண்ணுகிறார்‌. 

தாவே, நீர்‌ உமது வானங்களைத்‌ 
தாழ்த்தி இறங்கி, பர்வதங்கள்‌ புகையும்படி 
அவைகளைத்‌ தொடும்‌. மின்னல்களை 
வாவிட்டுச்‌ சத்துருக்களைச்‌ சிதறடியும்‌. 
உமது அம்புகளை எய்து அவர்களைக்‌ 
கலங்கயும்‌' (சங்‌ 14455)" வானங்கள்‌ 
கர்த்தருடையது மின்னல்கள்‌ 
கர்த்தருடைய வார்த்தைக்குக்‌ கீழ்ப்படியும்‌ 
தாவீது கர்த்தருடைய சர்வ 
ஆளுகையையும்‌,  சர்வவல்லமையையும்‌ 


அங்கீகரித்து, கர்த்தருடைய உதவிக்காக 
ஜெபம்பண்ணுகிறார்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை 


QOODNENS 
PUBLISHERS 


ஆ. உமது நாமத்தைச்‌ 
சத்துருக்களுக்குத்‌ தெரியப்‌ 
பண்ணுவதற்கும்‌ ஜாதிகள்‌ உம்முடைய 
சந்நிதிக்கு முன்‌ தத்தளிப்பதற்கும்‌, தேவரீர்‌ 
வானங்களைக்‌ கிழித்திறங்கி, உருக்கும்‌ 
அக்கினி எரியுமாப்போலவும்‌, அக்கினி 
தண்ணீரைப்‌ பொங்கப்பண்ணுமாப்‌ 
போலவும்‌, பர்வதங்கள்‌ உமக்கு 

ன்பாக உருகும்படி செய்யும்‌” 
(ஏசா 641,2). 


கர்த்தர்‌ சீனாய்‌ மலையில்‌ பலத்த 
அற்புதத்தை நடப்பித்ததுபோல, இங்கும்‌ 
தன்னுடைய சத்துருக்களுக்கு விரோதமாக 
பலத்த காரியங்களைச்‌ செய்யவேண்டும்‌ 
என்று தாவீது ஜெபம்பண்ணுகிறார்‌. 
கர்த்தர்‌ பர்வதங்களைத்‌ தொடும்போது, 
அவை புகையும்‌. அவர்‌ 
மின்னல்களை வரவிடும்போது 
சத்துருக்கள்‌ சிதறடிக்கப்படுவார்கள்‌. 
கர்த்தர்‌ தமது அம்புகளை 
எய்யும்போது, சத்துருக்கள்‌ 
கலங்குவார்கள்‌. 


கர்த்தரே 
அவரே உயர்ந்த 
கர்த்தரே 


தாவீதுக்கு 

பாதுகாப்பாகயிருக்கிறார்‌. 
அடைக்கலமாகயிருக்கிறார்‌. 
தாவீதை விடுளிக்கிறவர்‌. தாளீது 
கர்த்தரையே நம்பியிருக்கிறார்‌. கர்த்தர்‌ 
தமது பலத்த கரத்தினால்‌. சத்துருக்களை 
அழிக்கும்போது, தன்னை 
இரட்சிக்கவேண்டும்‌. என்று 
தாவீது ஜெடம்பண்ணுகிறார்‌ 
உயரத்திலிருந்து உமது கரத்தை நீட்டி, 
ஜலப்பிரவாகத்துக்கு என்னை விலக்கி 
இரட்சியும்‌” (சங்‌ 1447) என்றும்‌, “அந்நிய 
புத்திரரின்‌ கைக்கு என்னை விலக்கித்‌ 
தப்புவியும்‌' (சங்‌ 1448) என்றும்‌ தாவீது 
கர்த்தருடைய சமுகத்தில்‌ பணிவோடு 
விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


நீரே ராஜாக்களுக்கு. 
ஜெயத்தைத்‌ தருகிறவர்‌ 
சங்‌ 144 : 9,10 


சங்‌ 1444. கர்த்தாவே, நான்‌ உமக்குப்‌ 
புதூப்பாட்டைப்‌ பாடுவேன்‌; 
தம்புரினாலும்‌ பத்துநரம்பு 
வீணையினாலும்‌ உம்மைக்‌ கீர்த்தனம்‌. 
பண்ணுவேன்‌. 


சுங்‌ 14410. தீரே ராஜாக்களுக்கு. 
ஜெயத்தைத்‌ தந்து, உமதடியானாகிய 
தாவீதைப்‌ பொல்லாத பட்டயத்திற்குத்‌ 
தப்புவிக்கிறவர்‌. 


சங்கீதத்தின்‌ இந்தப்‌ பகுதி, இதற்கு 
முந்திய சங்கீதத்தைப்போல துதிமின்‌ 
கீதமாகயிருக்கிறது. தாவீது முதலில்‌ 
தேவனுக்கு மகிமையை செலுத்துகிறார்‌ 
அதன்பின்பு தேவனுடைய 
கிருபைக்காகவும்‌.  இரக்கத்திற்காகவும்‌ 
கர்த்தரிடத்தில்‌ கெஞ்சி மன்றாடுகிறார்‌ 
தாவீது கர்த்தரிடத்திலிருந்து அநேக 
நன்மைகளைப்‌ பெற்றிருக்கிறார்‌. 
ஏராளமான ஆசீர்வாதங்களை 
அனுபவிக்கிறார்‌. தாவீது தன்னுடைய 
சத்துருக்களைப்பற்றி கர்த்தரிடத்தில்‌ 
முறையிட்டாலும்‌ அவர்‌ கர்த்தரைத்‌ 
துதிக்க தவறவில்லை. சத்துருக்கள்‌ 
தன்னைவிட வல்லமையுள்ளவர்களாக 
இருந்தாலும்‌, கர்த்தர்‌ 
சர்வவல்லபையுள்ளவர்‌ தாவீது 
கர்த்தருடைய சர்வவல்லமையை 
நினைவுகூர்ந்து, அவரைப்‌ போற்றிப்‌ 
புகழுகிறார்‌ 

“கர்த்தாவே. நான்‌ உமக்கும்‌ 
புதுப்பாட்டைப்‌ பாடுவேன்‌; தம்புரினாலும்‌ 
பத்துநரம்பு வீணையினாலும்‌ உம்மைக்‌ 
கீர்த்தனம்‌ பண்ணுவேன்‌” (சங்‌ 1449) 
என்று சொல்லி கர்த்தரைத்‌ குதிக்கிறார்‌. 
கர்த்தர்‌ தாவீதுக்கு புதிய கிருபைகளையும்‌, 
புதிய ஆசீர்வாதங்களையும்‌ 
கொடுத்திருக்கிறார்‌. தாவீது அதை 
நன்றியோடு நினைவுகூர்ந்து, 
கர்த்தருக்குப்‌ புதுப்பாட்டை பாடுகிறார்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம்மா 


PUBLISHERS 


தன்னுடைய 
என்னென்ன 


புதுப்பாட்டில்‌ 
வார்த்தைகளெல்லாம்‌ 
இருக்கிறது என்பதையும்‌ தாவீது 
இங்கு சொல்லுகிறார்‌. நீரே 
ராஜாக்களுக்கு ஜெயத்தைத்‌ தந்து, 
உமதடியானாகிய தாவீதைப்‌ பொல்லாத 
பட்டயத்திற்குத்‌ தப்புவிக்கிறவர்‌” 
(சங்‌ 14410). இதுவே தாவீதின்‌ 
புதுப்பாட்டு. ராஜாக்கள்‌ தங்கள்‌ 
ஜனங்களை பாதுகாக்கிறார்கள்‌. 
கர்த்தரோ ராஜாக்களைப்‌ 
பாதுகாக்கிறார்‌. 


கர்த்தர்‌ ராஜாக்களுக்கு ஜெயத்தைத்‌ 
தருகிறார்‌. தாவீதுக்கு விரோதமாக 
பொல்லாத பட்டயம்‌ எழும்பியிருக்கிறது. 
கர்த்தரோ தம்முடைய அடியானாகிய 
தாவீதை பொல்லாத பட்டயத்திற்குத்‌ 
தப்புவிக்கிறார்‌. கர்த்தரே இரட்சகர்‌. 
ர்‌ சாதாரண மனுஷரை 
ராஜாக்களையும்‌ 
ராஜாக்கள்‌ கர்த்தருக்கு! 
ஆட்சிசெய்யவேண்டும்‌. 
ஆட்சி பூரியில்‌ 


அவர்‌ 
இரட்சிப்பதோடு, 
இரட்சிக்கிறார்‌ 
பயந்து நீதியாய்‌ 


தேவ 
நடை 


டைய 
வேண்டும்‌. 


அநேக 
தாவீது 

தேசத்திற்கு 
அவர்‌ தன்னை, 


கர்த்தர்‌ தாவீதுக்கு 

நன்மைகளை செய்திருக்கிறார்‌. 
சமஸ்த இஸ்ரவேல்‌ 
ராஜாவாகயிருந்தாலும்‌, 
கர்த்தருடைய அடியான்‌ என்று 
மனத்தாழ்மையோடு சொல்லுகிறார்‌. 
தாவீது இங்கு “தாவீதின்‌ குமாரனாகிய 
இயேசுகிறிஸ்துவை” பற்றி 
சொல்லியிருக்க வேண்டும்‌ என்று 
வேதபண்டிதர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. 
தாவீது இயேசுகிறிஸ்துவைப்பற்றிச்‌ 
சொல்லும்போது, அவர்‌ சொல்லுகிற 
புதுப்பாட்டு, புதிய ஏற்பாட்டின்‌ பாட்டாக 
இருக்கிறது. 





[EL 

TT 
கர்த்தரை 
கொண்டிருக்கிற 
பாக்கியமுன்னது 
சங்‌ 144 : 11-15 


தெய்வமாக: 
ஜனம்‌ 


சங்‌ 144411, மாயையைப்‌ பேசும்‌ வாயும்‌, 
கன்னத்தனமான வலதுகையும்‌ உடைய 
அந்திய புத்திரரின்‌ கைக்கு என்னை 
விலக்கித்‌ தப்புவியும்‌. 


சுங்‌ 14412, அப்பொழுது எங்கள்‌ 
குமாரர்‌ இனமையில்‌ ஓங்கிவனருகிற 
விருட்சக்கன்றுகளைப்‌: போலவும்‌, 
எங்கள்‌ குமாரத்திகள்‌ சித்திரத்தீர்த்த 
அரமனை  மூலைக்கற்களைப்போலவும்‌. 
இருப்பார்கள்‌. 


சுங்‌ 14448. எங்கள்‌ களஞ்சியங்கள்‌ 
சுகலவிதஹத்‌ வஸ்துகனையும்‌ 
கொடுக்கத்தக்கதாய்‌ திரம்பியிருக்கும்‌; 
எங்கள்‌ கிராமங்களில்‌ எங்கன்‌ ஆடுகள்‌ 
ஆயிரம்‌ பதினாயிரமாய்ப்‌ பலுகும்‌. 


சுங்‌  1க்க்ப்க, எங்கள்‌ எருதுகள்‌ 
ஙலத்தவைகளாயிருக்கும்‌; சத்துரு 
உட்புகுதலும்‌ குடியோடிப்போகுதலும்‌ 
இராது; எங்கள்‌ வீதிகளில்‌ கூக்குரதூம்‌. 
உண்டாகாது. 


சங்‌ 144௮5. இவ்விதமான சீரைப்யெற்ற 
ஜனம்‌ பாக்கிமுன்னது; கர்த்தரை 


தெய்வமாகக்‌ கொண்டிருக்கிற ஜனம்‌ 
பாக்கியமுன்னது. 


தேவனுடைய கிருபையும்‌. இரக்கமும்‌, 
உதவியும்‌. ஒத்தாசையும்‌ தனக்குத்‌ 
தொடர்ந்து கிடைக்கவேண்டுபென்று 
தாவீது கர்த்தரிடத்தில்‌ 
விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. கர்த்தர்‌ தாமே 
தன்னை இரட்சிக்கவேண்டுமென்று. 
தாவீது ஏற்கெனவே ஜெபம்பண்ணினார்‌ 
(சங்‌ 144:7,8). இப்போது அந்த 
ஜெபத்தை இங்கு மறுபடியும்‌ “மாயையைப்‌ 
பேசும்‌ வாயும்‌. கள்ளத்தனமான 
வலதுகையும்‌ உடைய அந்நிய புத்திரரின்‌ 
கைக்கு என்னை விலக்கித்‌ தப்புவியும்‌” 
(சங்‌ 14441) என்று மறுபடியும்‌ 


சொல்லுகிறார்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை 


QOODNENS 
PUBLISHERS 


அந்நிய 

கர்த்தர்‌ 
தப்புவிக்கும்போது, 
தேசத்திலே சமாதானமும்‌ 
உண்டாயிருக்கும்‌. கர்த்தருடைய 
ஜனத்தாருக்கு அவர்களுடைய 
சத்துருக்கள்மீது வெற்றி உண்டாயிருக்கும்‌. 
சத்துருக்கள்‌ இஸ்ரவேல்‌ ஜனங்களை 
ஒடுக்கும்போது, இஸ்ரவேல்‌ ஜனங்களால்‌ 
நன்மைகளை அனுபவிக்க முடியாது. 
அவர்களால்‌ சமாதானமாய்‌ ஜீவிக்க 
முடியாது. தங்களுடைய 
சத்துருக்களின்‌ கைகளுக்கு, கர்த்தர்‌ 
தங்களை விலக்கித்‌ 
தப்புவிக்கும்போது, இஸ்ரவேல்‌ 
ஜனங்கள்‌ கர்த்தருடைய 
ஆசீர்வாதங்களைப்‌ பூரணமாய்‌ 
அனுபவிப்பார்கள்‌. 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ ஜனங்களை 
ஆசீர்வதிக்கும்போது, பெரியோருக்கும்‌ 
சிறியோருக்கும்‌ கர்த்தருடைய 
ஆசீர்வாதம்‌ ஏகமாய்‌ உண்டாயிருக்கும்‌. 
அப்பொழுது எங்கள்‌ குமாரர்‌ இளமையில்‌ 
ஒங்கிவளருகிற  விருட்சக்கன்றுகளைப்‌ 
போலவு எங்கள்‌ குமாரத்திகள்‌ 
சித்திரந்தீர்ந்த அரமனை 
மூலைக்கற்களைப்போலவும்‌ இருப்பார்கள்‌” 
(சங்‌ 14412) என்று தங்கள்‌ 
குளாருக்கம்‌ குமாரத்திகளுக்கும்‌ 
சீர்வாதங்களை தாவீது 
வாகச்‌ சொல்லுகிறார்‌ 


குமாரத்திகள்‌ 
குடும்பங்கள்‌ 


புத்திரரின்‌: 


தன்னை 


கைக்கு 
விலக்கித்‌ 
இஸ்ரவேல்‌ 
செழிப்பும்‌ 


மூலமாய்‌ 
இணைக்கப்படும்‌. 
குடும்பங்களுக்கு இடையே உறவு 
உண்டாகும்‌ பெரிய கட்டிடங்களில்‌ 
மூலைக்கற்கள்‌ மிகவும்‌ முக்கியமானவை. 
இவை மற்ற கற்களை ஒன்றாய்க்‌ 
கூட்டிச்‌ சேர்த்து இணைக்கிறது. 
கட்டிடத்தில்‌ மூலைக்கற்கள்‌ 
முக்கியமான பகுதியாயிருக்கிறது. 





ழ்‌ நயனா 
யாய 


இஸ்ரவேல்‌ ஜனத்தாரின்‌ 
குமாரத்திகள்‌, மூலைக்கற்களைப்போல, 
பிரயோஜனமுள்ளவர்களாயிருப்‌ பார்கள்‌. 
அவர்கள்‌ அழகுள்ளவர்களாகவும்‌ 
இருப்பார்கள்‌. தாவீது தங்கள்‌ 
குமாத்திகளின்‌ அழகை 
விவரிப்பதற்காக, “அவர்கள்‌ சித்திரந்தீர்ந்த 
அரமனை 'மூலைக்கற்களைப்போல 
இருப்பார்கள்‌” என்று சொல்லுகிறார்‌. 
அவர்கள்‌ தங்கள்‌ சிந்தையிலும்‌. 
சரீரத்திலும்‌ அழகுள்ளவர்களாயிருப்‌ 
பார்கள்‌. அவர்களுடைய சிந்தைகளும்‌ 
செயல்களும்‌  பக்குவமுள்ளதாயிருக்கும்‌. 
சித்திரந்தீர்ந்த மூலைக்கற்களைப்போல, 
அவர்களுடைய சிந்தையிலும்‌ செயலிலும்‌, 
தெளிவும்‌ அனுபவமும்‌, முதிர்ச்சியும்‌ 
இருக்கும்‌. 


நம்முடைய குமாரத்திகளை கர்த்தர்‌ 
சீர்வதிக்கும்போது நமக்கு மிகுந்த 
சந்தோஷமாயிருக்கும்‌. அவர்கள்‌ தங்கள்‌ 
குடும்பங்களில்‌ உறுதியாய்‌ 
ஸ்தாபிக்கப்பட்டிருப்பதைப்‌ பார்க்கும்போது 
நாம்‌ மிகுந்த மகிழ்ச்சியடைவோம்‌ 
நம்முடைய குமாரத்திகள்‌ 
உலகப்பிரகாரமான  ஆசீர்வாதங்களோடு, 
ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும்‌ 
பெற்றுக்கொள்ளும்போது நமக்கு 
பேரானந்தமாயிருக்கும்‌ 


குமாரர்களை 
குமாரத்திகளும்‌ 
ஜீவனுள்ள 
கர்த்தருடைய 
பரிசுத்தமுள்ளதாயும்‌, 
பிரதிஷ்டைபண்ணப்‌ 
வேண்டும்‌. 
மாத்திரமே 
தாவீது 
என்று 
மூலைக்‌ 


போலவே, 
கர்த்தருடைய 
ஆலயமாயிருக்கிறார்கள்‌. 


பட்டதாயும்‌ இருக்க 
பரிசுத்த ஸ்தலத்தில்‌ 
கர்த்தர்‌ வாசம்பண்ணுவார்‌. 
“அரமனை  மூலைக்கற்கள்‌” 
சொல்லுவது. தேவாலயத்தின்‌ 
கற்களைக்‌ குறிக்கும்‌ 
நம்முடைய குமாரத்திகள்‌ 
கர்த்தருக்குப்‌ பிரியமுள்ளவர்களாகவும்‌, 
பிரயோஜனமுள்ளவர்களாகவும்‌. 
முள்ளவர்களாகவும்‌ ஜீவிக்கும்‌ 
அதுவே அவர்களுக்கு 
ஆசீர்வாதம்‌. 


இஸ்ரவேல்‌ தேசத்தை 
இஸ்ரவேல்‌ 
ஆசீர்வதிக்கப்‌ 


கர்த்தர்‌ 
ஆசீர்வதிக்கும்போது, 
புத்திரரின்‌ குடும்பங்கள்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை 


COODNENS 
PUBLISHERS 


பட்டிருக்கும்‌. அவர்களுடைய 
களஞ்சியங்களும்‌ நிரம்பியிருக்கும்‌. பூமி 
கர்த்தருடையது. கர்த்தர்‌ தம்முடைய 
பிள்ளைகளை பூமியின்‌ விளைச்சல்களால்‌ 
ஆசீர்வதிக்கிறார்‌. கர்த்தர்‌ தங்களை 
ஆசீர்வதிக்கும்போது, எங்கள்‌ 
களஞ்சியங்கள்‌ சகலவித 
வஸ்துக்களையும்‌  கொடுக்கத்தக்கதாய்‌ 
நிரம்பியிருக்கும்‌” (சங்‌ 14413) 
என்று தாவீது சொல்லுகிறார்‌. நம்முடைய 
களஞ்சியங்கள்‌ நிரம்பி வழியும்‌. கர்த்தரை 
நம்புகிற நாம்‌  செழித்திருப்போம்‌. 
கர்த்தர்‌ நமக்குத்‌ தந்த செழிப்பை 
நினைவுகூர்ந்து, அவரை நன்றியோடு 
துதிப்போம்‌. நம்முடைய சிநேகிதரை 
தாராளமாய்‌ உபசரிப்போம்‌. தரித்திரருக்கு 
உதாரத்துவமாய்க்‌ கொடுப்போம்‌. 

கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ தேசத்தை 
ஆசீர்வதிக்கும்போது, எங்கள்‌ 
கிராமங்களில்‌ ஆடுகள்‌ ஆயிரம்‌ 
பதினாயிரமாய்‌ பலுகும்‌" என்று தாவீது 
சொல்லுகிறார்‌. ஆடுகளே இஸ்ரவேல்‌ 
தேசத்தாரின்‌ பிரதான சம்பத்து. 
ஆடுகளின்‌ பெருக்கம்‌ அவர்களுக்கு 
ஐசுவரியத்தைத்‌ தருகிறது. கர்த்தர்‌ 
இஸ்ரவேல்‌ ஜனத்தாரின்‌ ஆடுகளை 
பலுகிப்‌ பெருகச்‌ செய்கிறார்‌. 


இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ ஆடுகளை 
மேய்ப்பதோடு, விவசாய தொழிலையும்‌ 
செய்து வருகிறார்கள்‌. நிலத்தை 
உழுவதற்கு எருதுகள்‌ வேண்டும்‌. அவை 
பலவீனமாயிராமல்‌, பலத்தவைகளாயிருக்க 
வேண்டும்‌. கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ தேசத்தை 
ஆசீர்வதிக்கும்போது, அவர்களுடைய 
எருதுகளையும்‌ ஆசிர்வதிக்கிறார்‌ 

பர்களுடைய எருதுகள்‌. உழுவ 
தவக்‌ ப்பது 


தேசத்தில்‌ ஆசீர்வாதம்‌ இருந்தாலும்‌, 
சத்துருக்கள்‌ அதை கொள்ளையிட்டு 
விடக்கூடாது. கர்த்தர்‌ கொடுத்திருக்கிற 
ஆசீர்வாதத்தை கர்த்தரே பாதுகாத்து 
தரவேண்டும்‌. கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
தேசத்தை ஆசீர்வதிக்கும்போது, 
அவர்களுடைய தேசத்திலே சத்துரு 
உட்புகுதலும்‌, குடியோடிப்போகுதலும்‌ 
இராது என்று தாவீது சொல்லுகிறார்‌. 
சத்துருக்கள்‌ இஸ்ரவேல்‌ ஜனத்திற்கு 
விரோதமாக வரமாட்டார்கள்‌. 





ழ்‌ நவள 
யாய 


தேசத்தில்‌ யுத்தம்‌ நடைபெறும்போது 
வீதிகளில்‌ கூக்குரல்‌ உண்டாகும்‌. 
தங்களைப்‌ பாதுகாத்துக்கொள்வதற்காக 
யுத்தம்‌ நடைபெற்றாலும்‌, அல்லது 
பிறருடைய தேசத்தை ஒடுக்குவதற்காக 
யுத்தம்‌ நடைபெற்றாலும்‌, யுத்தத்தின்‌ 

வில்‌ உயிர்‌ சேதமும்‌  கூக்குரலும்‌ 
இருக்கும 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ தேசத்தை 
ஆசீர்வதிக்கும்போது, அவர்கள்‌ மற்ற 
தேசங்களை  கொள்ளையிடுவதற்காக, 
அவர்கள்மீது யுத்தர்பண்ணமாட்டார்கள்‌. 
கர்த்தருடைய ஆசீர்வாதம்‌ 
தாராளமாயிருப்பதினால்‌, அவர்கள்‌ மற்ற 
தேசங்கள்மீது _ யுத்தம்பண்ணலேண்டிய 
அவசியம்‌ எதுவும்‌ இருக்காது, 

கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ ஜனங்களைப்‌ 
பாதுகாப்பார்‌. கர்த்தருடைய பாதுகாப்பு 
இஸ்ரவேல்‌ ஜனத்தாருக்கு இரு!/பதினால்‌, 
மற்ற தேசத்தார்‌ அவர்கள்மீது 
யுத்தம்பண்ண வரமாட்டார்கள்‌. யுத்தம்‌ 
இல்லையென்றால்‌ உயிர்ச்சேதம்‌ இல்லை. 
வீதிகளில்‌ கூக்குரல்‌ இல்லை. 


கர்த்தருடைய 
இஸ்ரவேல்‌ 


ஆசீர்வாதம்‌ 
ள்‌ அத , தேசத்தின்மீது 
தங்கியிருக்கும்போது, அந்தத்‌ தேசத்திலே 


சமாதானமும்‌, ஆறுதலும்‌, சந்தோஷமும்‌ 
நகரக கர்த்தருடைய பிள்ளைகள்‌ 
வீதிகளில்‌ கர்த்தரைத்‌ 
ஸ்தோத்திர கீதங்களையும்‌. 
கீதங்களையும்‌ பாடுவார்கள்‌. 
கூக்குரல்‌ உண்டாகாது. 
ப 


துதிக்கும்‌ 
ஆனந்த. 
திகளில்‌ 
கர்த்தரைத்‌ துதிக்கும்‌ 
உண்டாயிருக்கும்‌ (சங்‌ 14414). 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம்மா 


PUBLISHERS 
தேசத்தில்‌ யுத்தம்‌ வரும்போது, 
ராஜ்யத்தின்மீதோ, ராஜாவின்மீதோ 
குற்றம்‌ சொல்லுவார்கள்‌. சில சமயங்களில்‌ 
ஒருவருக்கு விரோதமாக மற்றொருவர்‌ 
குற்றம்‌ சொல்லுவார்கள்‌. கர்த்தர்‌ 
இஸ்ரவேல்‌ தேசத்தை 
ஆசீர்வதிக்கும்போது, அந்தத்‌ தேசத்தில்‌ 
யுத்தம்‌ இருக்காது. சமாதானம்‌ இருக்கும்‌. 
ஜனங்களை ராஜாவின்மீது 
பிரியமாயிருப்பார்கள்‌.  ராஜாவின்மீதோ, 
தேசத்தின்மிதோ ஜனங்கள்‌ குற்றம்‌ 
சொல்லமாட்டார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ ஜனத்தாருக்கு 

மான 
கொடுத்திருக்கிறார்‌ 
குமாரர்களையும்‌, 
ஆசீர்வதித்திருக்கிறார்‌. 
களஞ்சியங்களை நிரப்புகிறார்‌. 
அவர்களுடைய ஆடுகளை பலுகிப்‌ 
பெருகச்‌ செய்கிறார்‌. அவர்களுடைய 
எருதுகளை  பலத்தவைகளாக்குகிறார்‌. 
தேசத்தில்‌ யுத்தம்‌ 
இல்லாதவாறு, சமாதானத்தைக்‌ 
கட்டளையிடுகிறார்‌. 


இவ்விதமான சீரைப்பெற்ற ஜனம்‌ 
பாக்கியமுள்ளது” என்று தாவீது 
சொல்லுகிறார்‌. கர்த்தரை தெய்வமாக 
கொண்டிருக்கிற ஜனம்‌ பாக்கியமுள்ளது. 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ கர்த்தரை 
தெய்வமாகக்‌ கொண்டிருக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ பாக்கியமுள்ளவர்கள்‌ 
விசுவாசிகளாகிய நாமும்‌ கர்த்தரை 
தெய்வமாகக்‌ கொண்டிருக்கிறோம்‌. 
நாமும்‌ பாக்கியவான்களாயிருக்கிறோம்‌ 
(சங்‌ 14445). 


தேவன்‌ 
ஆசீர்வாதங்களைக்‌ 
அவர்களுடைய 
குமாரத்திகளையும்‌ 
அவர்களுடைய 





ழ்‌ நள 
யாய 


சங்கீதம்‌ 140 முதல்‌, சங்கீதம்‌ 144 
வரையிலுமுள்ள சங்கீதங்களெல்லாம்‌ 
ஜெபசங்கீதங்களாகும்‌. இந்த ஐந்து 
சங்கீதங்களிலும்‌, தாவீது கர்த்தரிடத்தில்‌ 
ஏறெடுக்கிற ஜெபங்கள்‌ 
எழுதப்பட்டிருக்கிறது. சங்கீதம்‌ 145 முதல்‌, 
சங்கீதம்‌ 150 வரையிலுமுள்ள ஆறு 
சங்கீதங்களும்‌ ஸ்தோத்திர 
சங்கீதங்களாகும்‌ 


சங்கீதப்புஸ்தகத்தில்‌ 
ஜெபசங்கீதங்களைத்‌ 
ஆறு ஸ்தோத்திர 
கோர்க்கப்பட்டிருக்கிறது. 
சமுகத்திலே நாம்‌ அதிகமாய்‌ 
ஜெபிக்கும்போது, நாம்‌ அவரை 
அதிகமாய்‌ ஸ்தோத்திரம்பண்ணவும்‌ 
வேண்டும்‌. நம்முடைய இருதயத்தில்‌ 
ஜெபத்தின்‌ ஆவியும்‌ இருக்கவேண்டும்‌. 
ஸ்தோத்திரம்‌ பண்ணுகிற ஆலியும்‌ 
இருக்கவேண்டும்‌. 'துதிபெருகும்போது 
கிருபை பெருகும்‌. கர்த்தருடைய 
கிருபைகளையும்‌, இரக்கங்களையும்‌, 
நன்மைகளையும்‌ நினைத்து நாம்‌ அவரை 

நியோடு  துதிக்கவேண்டும்‌. நாம்‌ 
வேண்டிக்கொள்வதற்கும்‌, நினைப்பதற்கும்‌ 
கர்த்தர்‌ நமக்கு அதிகமாய்‌ நன்மை 
செய்கிறார்‌. நம்முடைய ஜெபங்களில்‌ 
வேண்டுதல்களும்‌, விண்ணப்பங்களும்‌ 
இடம்பெற்றிருப்பதுபோல, கர்த்தரைத்‌ 
துதிக்கும்‌ துதிகளும்‌, ஸ்தோத்திரங்களும்‌ 
இடம்பெற்றிருக்கவேண்டும்‌. 


ஐந்து 
தொடர்ந்து, 
சங்கீதங்கள்‌ 
கர்த்தருடைய 


சங்கீதப்புஸ்தகம்‌ இந்த ஸ்தோத்திர 
சங்கீதங்களோடு நிறைவு பெறுகிறது. 
ஆறு. ஸ்தோத்திர சங்கீதங்களிலும்‌, 
கர்த்தரைத்‌ துதிக்கும்‌ துதியே பிரதான 
சத்தியமாயிருக்கிறது. கர்த்தருடைய 
பிள்ளைகள்‌ எல்லோருமே கர்த்தரைத்‌ 
துதிக்கிறவர்களாயிருக்க வேண்டும்‌. 
அதிலும்‌ விசேஷமாய்‌. வயது 
முதிர்ந்தவர்களும்‌, தங்களுடைய 
ஜீவியத்தின்‌ ஓட்டத்தை முடிக்கப்‌ 
போகிறவர்களும்‌, கர்த்தரை அதிகமாய்த்‌ 
துதிக்கவேண்டும்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம்மா 


PUBLISHERS 


கர்த்தருடைய பரிசுத்தவான்கள்‌. 
இந்த உலகத்தை விட்டு கடந்துசெல்லும்‌ 
பாது, பரலோகத்திற்குள்‌ பிரவேசிப்பார்கள்‌. 
பரலோகத்தில்‌ எப்போதுமே கர்த்தரைத்‌ 
துதிக்கிற துதியும்‌ ஸ்தோத்திரமும்‌ 
நிரம்பியிருக்கும்‌. நாம்‌ இந்தப்‌ பூமியில்‌ 
ஜீவிக்கும்போதே, பரலோகத்தில்‌ 
ஜீவிப்பதற்கு. ஆயத்தப்படவேண்டும்‌. 
பரலோகத்திலே கர்த்தரைத்‌ துதிப்பது 
மாத்திரமே நம்முடைய வேலை, பூமியிலே 
நாம்‌ கர்த்தரைத்‌ துதிக்கப்‌ 
பழகிக்கொண்டால்தான்‌, பரலோகத்திலே 
நம்மால்‌ கர்த்தரை தாராளமாய்த்‌ துதிக்க 
முடியும்‌ பரலோகத்தில்‌ கர்த்தரைத்‌ 
துதிப்பது நமக்கு ஆச்சரியமானதாகவோ, 
அதிர்ச்சியானதாகவோ இருக்காது. 
பரலோகத்தில்‌. செய்யவேண்டிய 
வேலைகளை, இந்தப்‌ பூமியிலேயே 
செய்யக்கற்றுக்கொள்வது நமக்கு மிகவும்‌ 
நல்லது. 
சங்கீதப்புஸ்தகத்தில்‌, 
சங்கீதங்கள்‌ எபிரெய 
அகர வரிசைப்பிரகாரம்‌ எழுதப்‌ 
பட்டிருக்கிறது (சங்‌ 25; சங்‌ 34) 
சங்கீதத்தை அகர வரிசைப்பிரகாரம்‌ 
எழுதும்போது. அதை மனப்பாடம்‌ 
பண்ணுவதற்கு எளிதாகயிருக்கும்‌. யூதர்கள்‌ 
இந்த ஸ்தோத்திர சங்கீதத்தை அனு 
தினமும்‌ மூன்று முறைபாடுவது வழக்கம்‌. 
யூதர்கள்‌ ஸ்தோத்திர சங்கீதங்களை 
பாடிப்பழகி, பரலோகத்திற்குப்போக 
தங்களை ஆயத்தப்படுத்திக்கொள்வார்கள்‌. 


தாவீது கர்த்தரைத்‌ துதிக்கிறார்‌. 
மற்றவர்களும்‌ தன்னோடு சேர்ந்து 
கர்த்தரைத்‌ துதிக்குமாறு அழைக்கிறார்‌ 
(சங்‌ 1454247102)... கர்த்தரைத்‌ 
துதிப்பதற்கான காரணங்களையும்‌ தாவீது 
சொல்லுகிறார்‌. கர்த்தர்‌ மகத்துவமுள்ளவர்‌ 
(சங்‌ 145: கர்த்தர்‌ இரக்கமும்‌ 
மன உருக்கமுமுள்ளவர்‌ (சங்‌ 14589, 
கர்த்தருடைய ராஜ்யம்‌ எற ங்களிய்‌ 
உள்ள ராஜ்யம்‌ (சங்‌. 
கர்த்தருடைய ராஜ்யம்‌. ராமின்‌ 
ராஜ்யம்‌ (சங்‌ 145146). கர்த்தருடைய 
ராஜ்யம்‌ கிருபையின்‌ ராஜ்யம்‌ 
(சங்‌ 14517 -20). மாம்ச தேகமுள்ள யாவும்‌ 
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை 
எப்பொழுதும்‌, என்றென்றைக்கும்‌ 
ஸ்தோத்திரிக்கக்கடவது (சங்‌ 145:21) 


ஒரு சில 
எழுத்தியலின்‌ 





கடப்ப 
றிய 
கர்த்தருடைய குணாதிசயம்‌ 
சங்‌ 145 : 1-9 


(தாவீது பாடின ஸ்தோத்திர சங்கீதம்‌) 


சங்‌ 14541. ராஜாவாகிய என்‌ தேவனே, 
உம்மை உயர்த்தி, உம்முடைய 
நாமத்தை எப்பொழுதும்‌ 
என்றென்றைக்கும்‌ ஸ்தோத்திரிப்பேன்‌. 


நாடோறும்‌ உம்மை 
எப்பொழுதும்‌ 
உம்முடைய 


சங்‌ 1452, 
ஸ்தோத்திரித்து, 
என்றென்றைக்கும்‌ 
நாமத்தைத்‌ துதிப்பேன்‌. 


சங்‌ 149:8. கர்த்தர்‌ பெரியவரும்‌ மிகவும்‌ 
புகழப்படத்‌ தக்கவருமாயிருக்கிறார்‌; 
அவருடைய மகத்துவம்‌ ஆராய்ந்து 
முடியாது. 


சங்‌ 145:4. தலைமுறை தலைமுறையாக. 
உம்முடைய கிரியைகளின்‌ புகழ்ச்சிச்‌ 
சொல்லி, உம்முடைய வல்லமையுன்ன 
செய்கைகளை அறிவிப்பார்கள்‌. 


சுங்‌ 1455. உம்முடைய 
மகிமைப்பிர தாபத்தையும்‌, 
அதிசயமான 

குறித்துப்‌ பேசுவேன்‌. 


சிறந்த 


சுங்‌ 1458. 
பயங்கரமான 
வல்லமையைக்‌. 
உம்முடைய 
விவரிப்பேன்‌. 


ங்கள்‌ உம்முடைய 
ப ரியைகளின்‌ 

சொல்லுவார்கள்‌; 
மகத்துவத்தை நான்‌ 


சங்‌ 145:7. அவர்கள்‌ உமது மிகுத்த 
தயவை நினைத்து வெளிப்படுத்தி, 
உமது நீதியைக்‌  கெம்பீரித்துப்‌ 
பாடுவார்கள்‌. 


கங்‌ 145:8. கர்த்தர்‌ இரக்கமும்‌ மன 
உருக்கமும்‌ , நீடிய சாத்தமும்‌ மிகுத்த 
கிருபையும்‌ உன்னவர்‌. 

சங்‌ 
தயவுன்னவர்‌; 
அவருடைய 
மேலுமுன்னது.. 


1459. கர்த்தர்‌ எல்லார்மேலும்‌ 
அவர்‌ இரக்கங்கள்‌ 
எல்லாக்கிரியைகளின்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை 


QOODNENS 
PUBLISHERS 


145-ஆவது சங்கீதத்திற்கு, “தாவீது 
பாடின ஸ்தோத்திர சங்கீதம்‌” என்னும்‌ 
தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 
தாவீது இந்த சங்கீதத்தை அடிக்கடி 
பாடினார்‌ என்றும்‌, இந்த சங்கீதத்தை 
அவர்‌ பாடும்போதெல்லாம்‌ மிகுந்த 
சந்தோஷத்தோடிருந்தார்‌ என்றும்‌ 
வேதபண்டிதர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. 
தாவீது  எங்குபோனாலும்‌ இந்த 
சங்கீதத்தை தன்னோடு 
எடுத்துக்கொண்டுபோவார்‌. அவர்‌ 
எல்லா இடங்களிலும்‌ இந்த 
சங்கீதத்தைப்‌ பாடுவார்‌. இந்த சங்கீதம்‌ 
அவருக்கு வழித்துணையாயிருக்கிறது. 


இந்த சங்கீதத்தின்‌ முதல்‌ பகுதியில்‌ 
தாவீது தேவனுடைய மகிமையுள்ள 
குணாதிசயங்களை நினைவுகூர்ந்து, 
அவரைத்‌ குதிக்கிறார்‌. இந்த 
சங்கீதத்தின்‌ இரண்டாம்‌ பகுதியில்‌, 
தாவீது கர்த்தருடைய 
ராஜ்யத்தைப்பற்றியும்‌, அவருடைய 
ஞுகையைப்பற்றியும்‌ விரிவாக எடுத்துச்‌ 
சொல்லி, தால்‌ 'ுதிக்கிறார்‌. ல்‌ 


தாவீது கர்த்தரை உயர்த்தி, 
அவருடைய நாமத்தை என்றென்றைக்கும்‌ 
ஸ்தோத்திரிக்கிறார்‌. கர்த்தரை எல்லோரும்‌ 
ஸ்தோத்திரிக்கவேண்டும்‌. ஒருவேளை 
மற்றவர்கள்‌ கர்த்தரைத்‌ துதிப்பார்கள்‌, 
துதியாமலும்‌ இருப்பார்கள்‌. மற்றவர்கள்‌ 
என்ன செய்தாலும்‌ தாவீது 
அவர்களைப்பற்றி கவலைப்படாமல்‌, அவர்‌ 
கர்த்தரை எப்பொழுதும்‌, என்றென்றைக்கும்‌ 
ஸ்தோத்திரிக்கிறார்‌. கர்த்தரைத்‌ துதிப்பது 
தாவீதின்‌ கடமை. கர்த்தரைத்‌ துதிப்பது 
தாவீதுக்கு மகிழ்ச்சியாயிருக்கிறது. 


தாவீது பயபக்தியோடு கர்த்தரைத்‌ 
தியானிக்கும்போது அவரை 
மகிமைப்படுத்துகிறார்‌. மேலும்‌ அவர்‌ 
மற்றவர்களோடு சம்பாஷணை 
பண்ணும்போதும்‌ கர்த்தரை 
மகிமைப்படுத்துகிறார்‌. கர்த்தரைத்‌ 
துதிப்பது தாவீதின்‌ அன்றாட ஜீவியத்தில்‌ 
ஓர்‌ அங்கமாயிற்று. 





நியா 
சிபி]. 


தாவீது கர்த்தரைத்‌ துதிப்பது 
பற்றிச்‌ சொல்லும்போது, “ராஜாவாகிய என்‌ 
தேவனே, உம்மை உயர்த்தி, உம்முடைய 
நாமத்தை எப்பொழுதும்‌ என்றென்றைக்கும்‌ 
ஸ்தோத்திரிப்பேன்‌. நாடோறும்‌ உம்மை 
ஸ்தோத்திரித்து, எப்பொழுதும்‌ 
என்றென்றைக்கும்‌ உம்முடைய நாமத்தைத்‌ 
துதிப்பேன்‌” (சங்‌ 14512) என்று 
சொல்லுகிறார்‌ 
நாளிலும்‌ பல வேலைகள்‌ 
அரசாங்கத்து 
முக்கியமானதாகவும்‌ 
அவருக்கு 
முறையில்‌ 
வேலையிருந்தூலும்‌, 
இருந்தாலும்‌, 
ங்கு 
என்றென்றைக்கும்‌. 
துதிக்கிறார்‌. 

தாவீதுக்கு ஒருவேளை துக்கமான 
சம்பவங்கள்‌ நடைபெறலாம்‌. அவர்‌ மிகுந்த 
வருத்தத்திலிருக்கலாம்‌. அவர்‌ 
கண்ணீரோடிருந்தாலும்‌ கர்த்தரைத்‌ 
துதிக்க மறக்கவில்லை. கர்த்தர்‌ நமக்கு 
ஒவ்வொரு நாளையும்‌ ஆசீர்வதித்துத்‌ 
தருகிறார்‌. அவர்‌ நமக்கு 
ஒவ்வொரு நாளும்‌ நன்மை செய்கிறார்‌. 
நாம்‌ கர்த்தர்‌ செய்கிற நன்மைகளை 
நினைத்து, அவரை நன்றியுள்ள 
இருதயத்தோடு, என்றென்றைக்கும்‌ 
துதிக்கவேண்டும்‌. அவரைப்‌ போற்றிப்‌ 

வேண்டும்‌. அவருடைய நாமத்தை 
மகியைப்படுத்தவேண்டும 


தாவீதுக்கு ஒவ்வொரு 
இருக்கலாம்‌. 
வேலைகள்‌ 
இருக்கலாம்‌. 
தனிப்பட்ட 


எப்படிப்பட்ட 
எல்வளவு வேலை 
கர்த்தருடைய 
எப்பொழுதும்‌ 
ஸ்தோத்திரிக்கிறார்‌, 


தன்னைப்போலவே, 
ஜனத்தார்‌ அனைவரும்‌ 
துதிப்பார்கள்‌ என்று 
நம்பிக்கையோடிருக்கிறார்‌. 
கர்த்தரிடத்தில்‌ 
வைராக்கியமாயிருக்கிறார்‌. 
ஜனத்தார்‌ 
பக்திவைராக்கியத்தைப்‌ 


இஸ்ரவேல்‌ 
கர்த்தரைத்‌ 
தாவீது 
தாவீது 

பக்தி 
இஸ்ரவேல்‌ 
தாவீதின்‌ 
பார்க்கிறார்கள்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை CONES 


PUBLISHERS 


அவர்களுடைய இருதயங்களிலும்‌ 
கர்த்தர்மீதுள்ள பக்திவைராக்கியம்‌ 
கொழுந்துவிட்டு எரிகிறது. ஆகையினால்‌ 
அவர்களும்‌, “தலைமுறை தலைமுறையாக 
ர்‌ புகழ்ச்சிச்‌ 

வல்லமையுள்ள 

விப்பார்கள்‌” 


நாம்‌ கர்த்தருடைய நாமத்தை 
ஸ்தோத்திரிப்பதற்கு அநேக காரணங்கள்‌ 
உண்டு. கர்த்தர்‌ பெரியவர்‌. அவருடைய 
கிரியைகளும்‌ பெரியவை. நாம்‌ 
கர்த்தருடைய மகத்துவத்தையும்‌, 
அவருடைய மகத்துவமான 
கிரியைகளையும்‌ சொல்லி, கர்த்தருடைய 
நாமத்தை ஸ்தோத்திரிக்கவேண்டும்‌. 
“கர்த்தர்‌ பெரியவரும்‌ 
மிகவும்‌ புகழப்படத்தக்கவருமாயிருக்கிறார்‌; 
அவருடைய மகத்துவம்‌ ஆராய்ந்து 
முடியாது”. (சங்‌ 145:3) என்று சொல்லி 
கர்த்தரைத்‌ துதிக்கவேண்டும்‌. 
நமக்கு பெரியவராக 
மிருக்கும்போது, நமக்குள்‌ கர்த்தரைத்‌ 
துதிக்கும்‌ துதி நிரம்பியிருக்கவேண்டும்‌. 
அவருடைய மகத்துவத்தை நம்மால்‌ 
ஆராய்ந்து பார்க்கமுடியாது. நம்முடைய 
ஞானம்‌ குறைவுள்ளது. கர்த்தருடைய 
மகத்துவமோ மிகவும்‌ பெரியது 
கர்த்தருடைய மகத்துவத்தின்‌ 
உயரத்தையும்‌, ஆழத்தையும்‌, நீளத்தையும்‌, 
அகலத்தையும்‌ நம்மால்‌ அளக்க முடியாது 


ஆ! தேவனே ஐசுவரியம்‌, ஞானம்‌, 
அறிவு என்பவைகளின்‌ ஆழம்‌ 
எவ்வளவாயிருக்கிறது! அவருடைய 
நியாயத்தீர்ப்புக்கள்‌ அளவிடப்படாதவைகள்‌, 
அவருடைய வழிகள்‌ 
ஆராயப்படாதவைகள்‌!" (ரோம 11:33) 
என்று அப்போஸ்தலர்‌ பவுல்‌ 
சொல்லுகிறார்‌. நாம்‌ கர்த்தருடைய 
மகத்துவத்தின்‌ விளிம்பில்‌ அமர்ந்திருந்து, 

அவருடைய மகத்துவத்தின்‌ ஆழத்தைப்‌ 
போற்றிப்‌ புகழவேண்டும்‌. 


கர்த்தர்‌ 





[EL 
நாறிய 

நாம்‌ மற்றவர்களிடம்‌ பேசும்போது 
கர்த்தருடைய மகிமைப்‌ பிரதாபத்தையும்‌. 
அவருடைய அதிசயமான 
கிரியைகளையும்‌ குறித்துப்‌ 
பேசவேண்டும்‌. கர்த்தருடைய 
மகத்துவத்தை விவரித்துச்‌ 
சொல்லவேண்டும்‌. ஜனங்களோடு 
கர்த்தரைப்பற்றிப்‌ பேசும்போது, 
அவர்களும்‌ கர்த்தரைப்பற்றியே 
பேசுவார்கள்‌. மற்றவர்களோடு 
எவ்வளவு நேரம்‌ பேசுகிறோம்‌ 
என்பதோ, எப்படி பேசுகிறோம்‌ என்பதோ 
முக்கியமல்ல. நாம்‌ யாரைப்பற்றிப்‌ 
பேசுகிறோம்‌ என்பதுதான்‌ முக்கியம்‌ 
தாவீது தன்னுடைய பேச்சைப்பற்றிச்‌ 
சொல்லும்போது, "உம்முடைய சிறந்த 
மகிமைப்பிரதாபத்தையும்‌, உம்முடைய 
அதிசயமான  கிரியைகளையுங்குறித்துப்‌ 
பேசுவேன்‌" (சங்‌ 1455) என்று 
சொல்லுகிறார்‌ 


நாம்‌ 
நாம்‌ 


நாம்‌ 


தாவீது கர்த்தருடைய அதிசயமான 
கிரியைகளைக்‌ குறித்து ஜனங்களிடம்‌ 
பேசும்போது, “ஜனங்கள்‌ உம்முடைய 
பயங்கரமான கிரியைகளின்‌ 
வல்லபையைச்‌ சொல்லுவார்கள்‌" 
(சங்‌ 1455)... என்று சொல்லுகிறார்‌. 
அவர்கள்‌ கர்த்தருடைய வல்லமையைச்‌ 
சொல்லும்போது, தாவீது அவர்களிடம்‌ 
கர்த்தருடைய மகத்துவ 

இல்‌ றால்‌ உனத 


நல்லவர்‌. கர்த்தருடைய 
மகிமை. “அதற்கு 
தயையை எல்லாம்‌ 

உனக்கு 
கடந்துபோகப்பண்ணி, 
கர்த்தருடைய நாமத்தை உனக்கு 
முன்பாகக்‌ கூறுவேன்‌: எவன்மேல்‌ 
கிருபையாயிருக்கச்‌ சித்தமாயிருப்பேனோ, 
அவன்‌ மேல்‌ கிருபையாமிருப்டேன்‌; 
எவன்மேல்‌ இரக்கமாயிருக்கச்‌ 
சித்து ப்பேனோ, அவன்மேல்‌. 
இரக்க ப்பேன்‌” (யாத்‌ 33497. 


கர்த்தர்‌ 
தயவே அவருடைய 
அவர்‌: என்னுடைய 
நான்‌ 

முன்பாகக்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை CDNENIS 


PUBLISHERS 


கர்த்தருடைய தயவு மிகுதியானது. 
அவருடைய தயவை நாம்‌ எவ்வளவு 
வெளிப்படுத்திச்‌ சொன்னாலும்‌. அதை 
நம்மால்‌ நழுவதுமாய்ச்‌ சொல்லி 
முடியாது. ஜனங்கள்‌ கர்த்தருடைய 
பயங்கரமான கிரியைகளின்‌ வல்லமையைச்‌ 
சொல்லுவார்கள்‌. அதோடு “அவர்கள்‌. 
உமது மிகுந்த தயவை நினைத்து 
வெளிப்படுத்தி, உமது நீதியைக்‌ 
கெம்பீரித்துப்‌ பாடுவார்கள்‌” (சங்‌ 1457). 
என்று தாவீது சொல்லுகிறார்‌. 


நாம்‌ கர்த்தருடைய மிகுந்த 
தயவை வெளிப்படுத்திச்‌ சொல்லும்போது, 
அவருடைய நீதியையும்‌ 
நினைவுக.ரவேண்டும்‌. அவருடைய 
நீதியை நாம்‌ கெம்பீரித்துப்‌ பாடவேண்டும்‌. 
கர்த்தர்‌ தயவுள்ளவர்‌. அதே கர்த்தர்‌ 
நீதியுமுள்ளவர்‌. தமக்கு உண்மையாய்‌ 
ஊழியம்‌ செய்கிறவர்களை கர்த்தர்‌ தமது 
கிருபையினால்‌ ஆசீர்வதிக்கிறார்‌. தமக்கு 
விரோதமாக  கலகம்பண்ணுகிறவர்களை 
கர்த்தர்‌ தமது நீதியினால்‌ தண்டிக்கிறார்‌. 


மனஉருக்கமும்‌, 
மிகுந்த 
தேவனுடைய 
தயவும்‌, 
மிகுந்திருக்கிறது. 
சேவிக்கிறவர்களுக்கு. 
இரக்கமுள்ளவராயிருக்கிறார்‌. 
தயவு 


கர்த்தர்‌ இரக்கமும்‌ 
நீடிய சாந்தமும்‌ 
கிருபையுமுள்ளவர்‌. 
சுபாவத்தில்‌ 
இரக்கமும்‌ 
கர்த்தரை 
அவர்‌ 
கர்த்தருடைய 
தேவைப்படுகிறவர்களுக்கு அவர்‌ 
மன உருக்கமுள்ளவராயிருக்கிறார்‌. 
கர்த்தருக்கு விரோதமாக பாவம்‌ 
செய்கிறவர்களுக்கு நீடிய 
சாந்தமுள்ளவராகவும்‌, கர்த்தரைத்‌ 
ர்க ர்‌ மிகுந்‌ 
வா வ இக்கல்‌ 


கர்த்தர்‌ நமக்கு. இரக்கம்‌ 
காண்பிக்க ஆயத்தமாயிருக்கிறார்‌ 
ட்‌ பாவங்களை மன்னிக்கவும்‌ 

ஆயத்தமாயிருக்கிறார்‌. “கர்த்தர்‌ 
என்னார்‌ தயவுள்ளவர்‌; அவர்‌ 
இரக்கங்கள்‌ அவருடைய 
எல்லாக்கிரியைகளின்‌ மேலுமுள்ளது' 
(சங்‌ 1459) என்று தாவீது கர்த்தருடைய 
தயவையும்‌, இரக்கத்தையும்‌ பற்றிச்‌ 
சொல்லுகிறார்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


கர்த்தருடைய ராஜ்யம்‌ 
சங்‌ 145 : 10-21 


சங்‌ 14510. கர்த்தாவே, உம்முடைய 
கிரியைகனெல்லாம்‌ உம்மைத்‌ துதிக்கும்‌; 
உம்முடைய பரிசுத்தவான்‌௧ன்‌ உம்மை 
ஸ்தோத்திரிப்பார்கள்‌.. 


சுங்‌ 14001. மனுபுத்திரருக்கு உமது 
வல்லமையுள்ள செய்கைகளையும்‌, 
உமது ராஜ்யத்தின்‌ சிறந்த 
மகிமைப்பிர தாபத்தையும்‌ தரிவிக்கு. 
படிக்கு; 


சுங்‌ 14512. உமது ராஜ்யத்தின்‌ 
மகிமையை அறிவித்து, உமது 
வல்லமையைக்‌ குறித்துப்‌ பேசுவார்கள்‌. 


சுங்‌ 14518. உம்முடைய 
சுதாகாலங்களிலுமுன்ன 
உம்முடைய ஆளுகை 
தலைமுறையாகவும்‌ உன்னது. 


ராஜ்யம்‌ 
ராஜ்யம்‌, 
தலைமுறை 


சுங்‌ 14504. கர்த்தர்‌ விழுகிற 
யாவரையும்‌ தாங்கி, மடங்கடிக்கப்பட்ட 
யாவரையும்‌ தூக்கிவிடுகிறார்‌. 


சுங்‌ 14515. எல்லா ஜீவன்களின்‌. 
கண்களும்‌ உம்மை நோக்கிக்‌ 
கொண்டிருக்கிறது; ஏற்ற வேனையிலே 
நீர்‌ அவைகளுக்கு ஆகாரங்கொடுக்கிறீர்‌. 


நீர்‌ உமது கையைத்‌ 
சகல பிராணிகளின்‌ 
வாஞ்சையையும்‌ திருப்தியாக்குகிதீர்‌. 


சுங்‌ 14507. கர்த்தர்‌ தமது 
வழிகளிலெல்லாம்‌ நீதியுன்னவரும்‌, 
தமது கிரியைகளிலெல்லாம்‌. 
கிருபையுன்னவருமாயிருக்கிறார்‌. 


சங்‌ 145:18. 
கூப்பிடுகிற 
உண்மையாய்த்‌ 
கூப்பிடுகிற 
சமீபமாயிருக்கிறார்‌. 
சங்‌ 145:19. 
பயத்தவர்களுடைய தப்பத்‌ அன்ப 
செய்து, அவர்கள்‌ கூப்பிடுதலைக்‌ 
கேட்டு, அவர்களை இரட்சிக்கிறார்‌. 


அவர்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை (ய்ய 


PUBLISHERS 


சன்‌ 14520. கர்த்தர்‌ தம்மில்‌ 
அன்புகூருகிற யாவரையும்‌ காப்பாற்றி, 
துன்மார்க்கர்‌ யாவரையும்‌ அழிப்பார்‌. 


சங்‌ 14921. என்‌ வாய்‌ கர்த்தரின்‌ 
துதியைச்‌ சொல்வதாக; 
மாம்சதேகமுன்ன யாவும்‌ அவருடைய 
பரிசுத்த நாமத்தை எப்பொழுதும்‌ 
என்றென்றைக்கும்‌ 
ஸ்தோத்திரிக்கக்கடவது. 


இந்த சங்கீதத்தின்‌ முன்பகுதியில்‌, 
தாவீது கர்த்தருடைய மகத்துவத்தையும்‌, 
அவருடைய தயவையும்‌ நினைவுகூர்ந்து 
அவரைத்‌ துதிக்கிறார்‌. சங்கீதத்தின்‌ 
இந்தப்பகுதியில்‌ தாவீது தேவனுடைய 
ராஜ்யத்தின்‌ மகிமையை நமக்குப்‌ 
போதிக்கிறார்‌. தேவனுடைய ஆளுகையில்‌ 
அவருடைய மகிமையும்‌ தயவும்‌ 
பிரகாசமாய்‌ வெளிப்படுகிறது 
தேவனுடைய ராஜ்யம்‌ சதாகாலங்களிலும்‌ 
உள்ள ராஜ்யம்‌. அவருடைய ஆளுகை 
தலைமுறை தலைமுறையாக உள்ளது 


தாவீது கர்த்தரைத்‌ துதிப்பதுபோல, 
சர்வசிருஷ்டிகளும்‌ கர்த்தரைத்‌ 
துதிப்பார்கள்‌ என்று எதிர்பார்க்கிறார்‌ 
கர்த்தாவே உம்முடைய 
கிரியைகளெல்லாம்‌ உம்மைத்‌ துதிக்கும்‌; 
உம்முடைய பரிசுத்தவான்‌௧ள்‌ உம்மை 
ஸ்தோத்திரிப்பார்கள்‌" (சங்‌ 14540) என்று 
தாவீது பயபக்தியோடு சொல்லுகிறார்‌. 
கர்த்தருடைய கிரியைகளெல்லாம்‌. 
அவரைத்‌ துதிக்கவேண்டும்‌. 


ஒரு அழகான கட்டிடம்‌ தன்னை 
நேர்த்தியாய்க்‌ கட்டியவருடைய புகழ்ச்சியை 
அறிவிக்கும்‌. ஒரு அழகான சித்திரம்‌ 
அதை வரைந்தவருடைய கைத்திறமையை 
வெளிப்படுத்தும்‌. 


பரிசுத்தவான்கள்‌, 
மகிமையையும்‌ 
தயவையும்‌ 
அவர்கள்‌ 
கர்த்தருடைய 
செய்கைகளையும்‌, 
கர்த்தருடைய ராஜ்யத்தின்‌ சிறந்த 
மகிமைப்‌ பிரதாபத்தையும்‌ 
தெரிவிப்பார்கள்‌ (சங்‌ 145117. 


கர்த்தருடைய 
ரட்ட டம்‌ 
மகத்துவத்தையும்‌, 
அறிவிப்பார்கள்‌. 
மனுபுத்திரருக்கு 


வல்லமையுள்ள 





ழ்‌ நள 
யாய 


கர்த்தருடைய பரிசுத்தவான்கள்‌ 
அவருடைய ராஜ்யத்தின்‌ மகிமையை 
அறிவிப்பார்கள்‌. கர்த்தருடைய ராஜ்யம்‌ 
பெரியது. அது மகிமையுள்ளது. இந்தப்‌ 
பூமியிலுள்ள எல்லா ராஜாக்களையும்விட 
கர்த்தரே பெரியவர்‌. 
ராஜாதி ராஜாவாகவும்‌, 
கர்த்தாவாகவும்‌ இருக்கிறார்‌. 
பூமியிலுள்ள எல்லா ராஜ்யங்களையும்விட 
கர்த்தருடைய ராஜ்யமே 
மகிமையுள்ளது. சர்வவல்லமையுள்ள 
கர்த்தர்‌ சர்வஆளுகையுள்ளவராகவும்‌ 
இருக்கிறார்‌. அவர்‌ பூமியிலுள்ள எல்லா 
ராஜாக்களையும்‌, எல்லா ராஜ்யங்களையும்‌ 
ளுகை செய்கிறார்‌. சர்வமும்‌ 
சரந்தருக்குக்‌ கீழ்பரந்து இயங்குகிறது. 
பழைய ஏற்பாட்டுக்காலத்திலே 
சாலொமோன்‌ ராஜாவின்‌ அரண்மனையும்‌, 
அகாஸ்வேரு ராஜாவின்‌ அரண்மனையும்‌ 
புகழ்ச்சியும்‌, கீர்த்தியும்‌ பெற்றதாய்‌ 
விளங்கிற்று. அவற்றை கர்த்தருடைய 
ராஜ்யத்தின்‌ மகிமையோடு ஒப்பிட்டுப்‌ 
பார்க்கும்போது, அவற்றிற்கு புகழ்ச்சியும்‌ 
இருக்காது கீர்த்தியும்‌ இருக்காது. 
சூரியவெளிச்சத்தின்‌ பிரகாசத்தில்‌ 
மின்மினி பூச்சியின்‌ வெளிச்சம்‌ 
மங்கிப்போவதுபோல, பூமியின்‌ 
ராஜாக்களுடைய புகழ்ச்சியும்‌ கீர்த்தியும்‌ 
மங்கிப்போகும்‌. 


கர்த்தருடைய பரிசுத்தவான்கள்‌. 
அவருடைய ராஜ்யத்தின்‌ மகிமையைப்பற்றி 
அறிவிக்கும்போது, அவருடைய 
வல்லமையைக்‌ குறித்தும்‌ பேசுவார்கள்‌. 
அவர்கள்‌ மனுத்திரருக்கு கர்த்தருடைய 
வல்லமையுள்ள செய்கைகளையும்‌, 
அவருடைய ராஜ்யத்தின்‌ சிறந்த 
மகிமை பிரதாபத்தையும்‌ தெரிவிப்பார்கள்‌. 
கர்த்தருடைய ராஜ்யம்‌ நித்திய ராஜ்யம்‌. 
தாவீது கர்த்தருடைய ராஜ்பத்தைப்பற்றிச்‌ 
சொல்லும்போது, “உம்முடைய ராஜ்யம்‌ 
சதாகாலங்களிலுமுள்ள ராஜ்யம்‌, 
உம்முடைய ஆளுகை தலைமுறை 
தலைமுறையாகவும்‌ உள்ளது” (சங்‌ 14543) 
என்று சொல்லுகிறார்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை CDNENIS 


PUBLISHERS 


பூமியிலுள்ள ராஜாக்களும்‌ 
பிரபுக்களும்‌ தங்களுடைய ராஜ்யத்தை 
இழந்துபோவார்கள்‌. அவர்களுடைய 
கிரீடத்திலுள்ள பூக்களெல்லாம்‌ 
வாடிப்போகும்‌. இந்தப்‌ பூரியில்‌ 
ஸ்தாபிக்கப்படுகிற ராஜ்யங்களெல்லாம்‌ 
முடிவுக்கு வரும்‌. கர்த்தருடைய ராஜ்யமோ 
சதாகாலங்களிலும்‌ நிலைத்து நிற்கும்‌, 
கர்த்தருடைய ஆளுகை தலைமுறை 
தலைமுறையாக இருக்கும்‌. 


கர்த்தர்‌ இரக்கமும்‌ 
மனஉருக்கமுமுள்ளவர்‌ கர்த்தருடைய 
ராஜ்யம்‌, அவருடைய சுபாவத்திற்கு ஏற்ற 
பிரகாரம்‌ ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. 
கர்த்தருடைய தயவு அவருடைய 
கிரியைகளில்‌. வெளிப்படுகிறது. கர்த்தர்‌ 
எல்லோருக்கும்‌ நன்மை செய்கிறார்‌. 
சர்வசிருஷ்டிகளையும்‌ சிருஷ்டித்த சிருஷ்டி 
கர்த்தர்‌, எல்லா சிருஷ்டிகளையும்‌ 
போஷித்துப்‌ பராமரிக்கிறார்‌. மனுஷரில்‌ 
நல்லோருக்கும்‌ தீயோருக்கும்‌ நன்மை 
செய்கிறார்‌. 


தாவீது கர்த்தருடைய தயவையும்‌ 
பராமரிப்பையும்‌ பற்றிச்சொல்லும்போது, 
“கர்த்தர்‌ விழுகிற யாவரையும்‌ தாங்கி, 
மடங்கடிக்கப்பட்ட யாவரையும்‌ 
தூக்கிவிடுகிறார்‌. எல்லா ஜீவன்களின்‌. 
கண்க உம்மை 
நோக்கிக்கொண்டிருக்கிறது ; ஏற்ற 
வேளையிலே நீர்‌ அவைகளுக்கு 
ஆகாரங்கொடுக்கிறீர்‌ நீர்‌ உமது 
கையைத்‌ திறந்து, சகல பிராணிகளின்‌ 
வாஞ்சையையும்‌ திருப்தியாக்குகிறீர்‌' 
(சங்‌ 1454-16) என்று சொல்லுகிறார்‌. 





ழ்‌ நள 
யாய 


கர்த்தரை 
கர்த்தரே எல்லா 
ஜீவனைக்‌ 

எல்லா சிருஷ்டிகளும்‌ 
ஜீவஆதாரத்திற்கு 
சார்ந்திருக்கிறது. 


சர்வசிருஷ்டிகளும்‌ 
சார்ந்தே ஜீவிக்கிறது. 
சிருஷ்டிகளுக்கும்‌ 
கொடுக்கிறார்‌. 
தங்களுடைய 
கர்த்தரையே 
மிருகங்களுக்கும்‌, 
கர்த்தரைப்பற்றிய 
அவற்றால்‌ கர்த்தருடைய 
குணாதிசயங்களை அறிந்து கொள்ளவும்‌ 
முடியாது. ஆனாலும்‌ எல்லா ஜீவன்களின்‌ 
கண்களும்‌ கர்த்தரையே நோக்கிக்‌ 
கொண்டிருக்கிறது 


சர்வசிருஷ்டிக்கும்‌ 
உணர்வையும்‌ 
மிருகங்களால்‌ 
தங்களுக்குக்‌ 
உணர்வின்‌ 
தங்களுடைய 


கர்த்தர்‌ 
ஜீவனையும்‌ 

கொடுத்திருக்கிறார்‌. 
பேசமுடியாவிட்டாலும்‌. 
கொடுக்கப்பட்டிருக்கிற 
மூலமாக அவை 
ஆகாரத்தைத்‌ தேடுகிறது. கர்த்தரே 
இந்த ஜீவன்களுக்கு அவற்றிற்குரிய 
உணர்வைக்‌ கொடுத்திருக்கிறார்‌. எல்லா 
ஜீவன்களின்‌ கண்களும்‌ கர்த்தரை 
நோக்கிக்‌ கொண்டிருக்குர்போது. கர்த்தர்‌ 
ஏற்றவேளையிலே அவைகளுக்கு. 
ஆகாரங்கொடுக்கிறார்‌. கர்த்தர்‌ தமது 
கையைத்திறந்து, சகல பிராணிகளின்‌. 
வாஞ்சையையும்‌ திருப்தியாக்குகிறார்‌. 


கர்த்தருடைய சிருஷ்டிகளில்‌ 
மனுபுத்திரர்‌ விசேஷித்திருக்கிறார்கள்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய சாயலாக மனுஷனை 
சிருஷ்டித்திருக்கிறார்‌. அவனுக்கு. 
விசேஷித்த ஞானத்தையும்‌, விசேஷித்த 
அறிவையும்‌ கொடுத்திருக்கிறார்‌. மனுஷன்‌ 
ஞானமும்‌ அறிவும்‌ 
உள்ளவனாகயிருப்பதினால்‌, கர்த்தர்‌ 
மனுஷரை தம்முடைய விசேஷித்த 
ஞானத்தினால்‌ ஆளுகை செய்கிறார்‌ 
“கர்த்தர்‌ 
வழிகளிலெல்லாம்‌ 
ட ௧ ல்‌ 
கிருபையுள்ளவருமாயிருக்கிறார்‌” 
14547) என்று தாவீது சொல்லுகிறார்‌. 


தமது 
நீதியுள்ளவரும்‌. 
கிரியைகளிலெல்லாம்‌ 


(சங்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம 


PUBLISHERS 


கர்த்தருடைய ராஜ்யத்தின்‌ 
கிரியைகளெல்லாம்‌ நீதியுள்ளவை. 
கர்த்தருடைய கிரியை ஒருவருக்கும்‌ 
தீங்குசெய்யாது. எல்லோருக்கும்‌ நீதியை 
மாத்திரம்‌ செய்யும்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய வழிகளிலெல்லாம்‌ நீதியுள்ளவர்‌. 
கர்த்தரிடத்தில்‌ பட்சபாதம்‌ எதுவுமில்லை. 
மனுஷர்‌ எல்லோரும்‌ ஒன்றுபோல்‌ 
இருப்பதில்லை. ஆனாலும்‌ கர்த்தர்‌ 
மனுஷரை பட்சபாதம்‌ பார்க்காமல்‌, 
எல்லோருக்கும்‌ நீதியுள்ளவராயிருக்கிறார்‌. 
தமது கிரியைகளிலெல்லாம்‌ கர்த்தர்‌ 
கிருபையுள்ளவராயிருக்கிறார்‌. 


கர்த்தர்‌ விழுகிற யாவரையும்‌ 
தாங்குகிறார்‌. மடங்கடிக்கப்பட்ட 
யாவரையும்‌ தூக்கிவிடுகிறார்‌ (சங்‌ 1454) 
மனுஷன்‌ கீழே விழுந்தாலும்‌, கர்த்தர்‌ 
அவனை அழித்துப்போடமாட்டார்‌. பலமுள்ள. 
மனுஷன்‌, பலவீனமானவனை ஒடுக்கி, 
அவனை மடங்கடித்தாலும்‌ கர்த்தர்‌ 
அவனை முறிந்துபோகவிடமாட்டார்‌ 
கர்த்தர்‌ மடங்கடிக்கப்பட்டவனை 
தம்முடைய கிருபையினால்‌ 
தூக்கிவிடுகிறார்‌ கர்த்தரே 
தூக்கிவிடுகிறவர்‌. கர்த்தர்‌ நம்மைத்‌ 
தூக்கிவிடும்போது, யாராலும்‌ நம்மை கீழே 
தள்ளிவிடமுடியாது. 


வருத்தப்பட்டு பாரம்‌ சுமக்கிறவர்களே 

ம்‌ என்னிடத்தில்‌ வாருங்கள்‌, 

ங்களுக்‌ இளைப்பாறுதல்‌ 

இயேசுகிறிஸ்து 

பாவத்தின்‌ பாரத்தில்‌ 

இயேசுகிறிஸ்துவிடம்‌ 

கர்த்தரே 

த்தும இரட்சகர்‌ என்று 

விசுவாசிக்கவேண்டும்‌. அப்போது கர்த்தர்‌ 

அவர்களைத்‌ தாங்குவார்‌. அவர்களைத்‌ 
தூக்கிவிடுவார்‌ 





ழ்‌ நள 
யாய 


நாம்‌ 


கூப்பிடும்போது. 


கர்த்தரை நோக்கிக்‌ 

கர்த்தர்‌ நம்முடைய 
ஜெபத்தைக்கேட்டு, நமக்குப்‌ பதில்‌ 
கொடுக்கிறார்‌. “தம்மை நோக்கிக்‌ 
கூப்பிடுகிற யாவருக்கும்‌ உண்மையாய்த்‌ 
தம்மை நோக்கிக்‌ கூப்பிடுகிற யாவருக்கும்‌, 
கர்த்தர்‌ சமீபமாயிருக்கிறார்‌. அவர்‌ 
தமக்குப்‌ பயந்தவர்களுடைய 
விருப்பத்தின்படி செய்து அவர்கள்‌ 
கூப்பிடுதலைக்‌ கேட்டு, அவர்களை 
இரட்சிக்கிறார்‌” (சங்‌ 1451819) என்று 
தாவீது சொல்லுகிறார்‌. 


தேவனுடைய ராஜ்யம்‌ 
கிருபையுள்ளது அவருடைய 
ராஜ்யத்திலுள்ளவர்களுக்கு விடுதலையும்‌. 
சமாதானமும்‌ சந்தோஷம்‌ உண்டு. 
கர்த்தரிடத்தில்‌ விண்ணப்பம்பண்ணுகிற 
உரிமையும்‌ உண்டு. நாம்‌ எல்லோருமே 
கர்த்தரை நோக்கிக்‌ கூப்பிடலாம்‌. அவர்‌ 
நம்முடைய கூப்பிடுதலைக்‌ கேட்டு நம்மை 
இரட்சிப்பார்‌ தம்மை நோக்கிக்‌ 
கூப்பிடுகிற யாவருக்கும்‌ கர்த்தர்‌ 
சமீபமாயிருக்கிறார்‌. கர்த்தர்‌ தமது 
கையைத்‌ திறந்து சகல பிராணிகளின்‌ 
வாஞ்சையையும்‌ திருப்தியாக்குகிறார்‌. 
கர்த்தர்‌ தமக்கு பயந்தவர்களுடைய 
விருப்பத்தின்படி செய்கிறார்‌. 
பறவைகளைப்‌ போஷிக்கிற கர்த்தர்‌ 
சிறுபிள்ளைகளை பட்டினியாய்ப்‌ 
போட்டுவிடமாட்டார்‌. 


நம்முடைய ஜெபத்தைக்‌ 
அவருக்கு ஒரு 
நோக்கமுண்டு. அவர்‌ நம்முடைய 
கூப்பிடுதலைக்‌ கேட்டு நம்மை 
இரட்சிக்கிறார்‌. “என்னைச்‌ சிங்கத்தின்‌ 
வாயிலிருந்து இரட்சியும்‌: நான்‌ 
காண்டாயிருகத்தின்‌ ம்புகளில்‌ 
எனக்குச்‌ 


இருக்கும்போது 

செலிகொடுத்தருளினீர்‌ (சங்‌ 22:21). 
என்று தாவீது ர்‌ நாம்‌ 
கர்த்தரை ஆராதத்‌ அரை 
பயபக்தியோடு விக்கும்போது, கர்த்தர்‌ 
நம்முடைய விண்ணப்பங்களைக்‌ கேட்டு 
நமக்கு நன்மை செய்வார்‌. 


கர்த்தர்‌ 
கேட்பதற்கு 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை 


QOODNENS 
PUBLISHERS 


வல்‌ விக்க 
சாப்பாற்றவர்‌  ண்றும்‌ 
யாவரையும்‌ அழிப்பார்‌ 
என்றும்‌ தாவீது சொல்லுகிறார்‌ 
(சங்‌ 145:20). இந்த சங்கீதத்தின்‌ 
முடிவில்‌ தாவீது கர்த்தரைத்‌ துதிப்பதாக 
வாக்குப்பண்ணுகிறார்‌. “ன்‌ வாய்‌ 
கர்த்தரின்‌ துதியைச்‌ சொல்வதாக” என்று 
தாவீது தன்னுடைய வாய்க்குக்‌ 
கட்டளை கொடுக்கிறார்‌. தான்‌ கர்த்தரைத்‌ 
துதிப்பதுபோல மாம்ச தேகமுள்ள யாவும்‌ 
கர்த்தரைத்‌ துதிக்கவேண்டும்‌ என்று 
தாவீது சொல்லுகிறார்‌. “மாம்சதேகமுள்ள 
யாவும்‌ அவருடைய பரிசுத்த 
ம்‌ எப்பொழுதும்‌ என்றென்னை ம்‌. 
வதோத்திரி்கக்க அது" சங்‌) 


கர்த்தர்‌ 
யாவரையும்‌ 
துன்மார்க்கர்‌ 


நாம்‌ கர்த்தரை எவ்வளவு, 
துதித்தாலும்‌ நம்மால்‌ அவரை 
முழுவதுமாய்த்‌ துதிக்க முடியாது. இன்னும்‌ 
துதித்துக்‌ கொண்டேயிருக்கலாம்‌. கர்த்தர்‌ 
அந்த அளவுக்கு தயவுள்ளவர்‌. அவர்‌ 
இரக்கமும்‌ மனஉருக்கமுமுள்ளவர்‌. நீடிய 
சாந்தமும்‌ மிகுந்த கிருபையுமுள்ளவர்‌. 
நாம்‌ கர்த்தருடைய கிருபையை 
அனுபவித்துக்‌ கொண்டிருக்கும்போது, 
அவருடைய அடுத்த கிருபை நமக்காக 
காத்துக்கொண்டிருக்கும்‌. ஒரு கிருபை 
முடியும்போது மற்றொரு கிருபை 
ஆரம்பமாகும்‌. நாம்‌ கர்த்தருடைய 
கிருபையை நினைத்துத்‌ கதிக்கும்போது, 
அவருடைய நாமத்‌ எப்பொழுதும்‌ 
'றன்றைக்கும்‌ குதிக்கவேண்டும்‌ 





ழ்‌ நவள 
யாய 


சங்கீதம்‌ முதல்‌ 
சங்கீதம்‌ வரையிலும்‌. 
ஒவ்வொரு சங்கீதமும்‌, “அல்லேலூயா” 
என்னும்‌ துதிமின்‌ வார்த்தையோடு 
ஆரம்பித்து, அதே வார்த்தையில்‌ முடிவு 
பெறுகிறது. கர்த்தரைத்‌ துதிக்கும்போது. 
“அல்லேலூயா” என்று சொல்லி 
துதிக்கவேண்டும்‌ இந்த வார்த்தைக்கு. 
“கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக" 
என்று பொருள்‌. எபிரெய மொழியில்‌ 
“யெகோவா” என்னும்‌ பெயர்‌, தமிழில்‌ 
"கர்த்தர்‌ என்று மொழி 
பெயர்க்கப்பட்டிருக்கிறது. 146-ஆவது 


சங்கீதத்தை தாவீது எழுதினார்‌ என்று 
வேதபண்டிதர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌ 


146-ஆவது 
150-ஆவது 


சங்கீதக்காரர்‌ கர்த்தரைத்‌ 
துதிக்கிறார்‌ (சங்‌ 1464.2). மற்றவர்களும்‌ 
கர்த்தரை நம்பி அவரைத்‌ துதிக்க 
வேண்டுமென்று சங்கீதக்காரர்‌ 
ஆலோசனை சொல்லுகிறார்‌. நாம்‌ 
மனுபுத்திரரை நம்பக்கூடாது (சங்‌ 146:3,4). 
கர்த்தர்மேல்‌ மாத்திரமே நம்பிக்கை 
வைக்கவேண்டும்‌. (சங்‌ 1465). கர்த்தர்‌ 
வானத்தையும்‌ பூமியையும்‌ 
உண்டாக்கினவர்‌ 14656). 
கர்த்தருடைய ராஜ்யம்‌ அவருடைய 
கிருபையும்‌ பராமரிப்புமுள்ள ராஜ்யம்‌ 
(சங்‌ 146.7). கர்த்தருடைய ராஜ்யத்தில்‌ 
அவருடைய கிருபை 
பரிபூரணமாயிருக்கிறது (சங்‌ 14689). 
கர்த்தருடைய ராஜ்யம்‌ நித்திய ராஜ்யம்‌ 
(சங்‌ 14640) 


(சங்‌ 


என்‌ ஆத்துமாவே, கர்த்தரைத்‌ 
துதி 


சங்‌ 146: 1-4 


கங்‌ 1461. அல்லேலூயா, 
ஆத்துமாவே, கர்த்தரைத்‌ துதி. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம 


PUBLISHERS 


சங்‌ 146:2. நான்‌ உயிரோடிருக்குமட்டும்‌ 
கர்த்தரைத்‌ துதிப்பேன்‌; நான்‌ 
உள்ளளவும்‌. என்‌ தேவனைக்‌ 
கீர்த்தனம்பண்ணுவேன்‌. 


சங்‌ 1463. பிரபுக்களையும்‌, 
இரட்சிக்கத்‌ 'திராணியில்லாத 
மனுபுத்திரனையும்‌ நம்பாதேயுங்கன்‌. 


சங்‌ 146:4. அவனுடைய ஆவி பிரியும்‌, 
அவன்‌ தன்‌ மண்ணுக்குத்‌ திரும்புவான்‌; 
அத்நானிலே அவன்‌ யோசனைகள்‌: 
அழித்துபோம்‌. 


தாவீது சமஸ்த இஸ்ரவேலுக்கும்‌ 
ராஜாவாகயிருக்கிறார்‌. சிங்காசனத்தில்‌ 
அமர்ந்து இஸ்ரவேலின்‌ பன்னிரண்டு 
கோத்திரத்தாரையும்‌ நீதியாய்‌ ஆளுகை 
செய்கிறார்‌. தேசத்திலே தாவீதுக்கு. 
மதிப்பும்‌ ஸுரியாதையும்‌ இருக்கிறது. 
மனுஷர்‌ தன்னைப்‌ புகழும்போது, தான்‌ 
கர்த்தரைப்‌ புகழுவது, தனக்கு 
அவமானம்‌ என்று தாவீது 
நினைக்கவில்லை, கர்த்தரைத்‌ துதிப்பது 
தனக்குக்‌ கிடைத்திருக்கிற பாக்கியம்‌ 
என்று நினைக்கிறார்‌. தாவீது 
நன்றியுள்ள இருதயத்தோடு கர்த்தரைத்‌ 
துதிக்கிறார்‌. மற்றவர்களும்‌ கர்த்தரைத்‌ 
துதிப்பதற்கு அவர்களை 
வழிநடத்துகிறார்‌ 


“அல்லேலூயா, என்‌ ஆத்துமாவே, 
கர்த்தரைத்‌ துதி. நான்‌ உயிரோடிருக்கு 
மட்‌ டும்‌ கர்த்தரைத்‌ துதிப்பேன்‌; நான்‌ 
உள்ளளவும்‌ என்‌ ்‌ 
கீர்த்தனம்பண்ணுவேன்‌' 

என்று சொல்லி தாவீது 
மகிமைப்படுத்துகிறார்‌. நாம்‌ i 
துதிக்கும்போது, துதியின்‌ வார்த்தைகள்‌ 
நம்முடைய இருதயத்திலிருந்து புறப்பட்டு 
வரவேண்டும்‌. நம்முடைய 
ஆத்துமா கர்த்தரைத்‌ துதிக்கவேண்டும்‌. 
கொஞ்சகாலம்‌ கர்த்தரைத்‌ துதித்துவிட்டு, 
அதன்பின்பு துதிப்பதை நிறுத்திக்‌ 
கொள்ளலாம்‌ என்று நினைக்கக்கூடாது. 
தாவீது, “நான்‌ உயிரோடிருக்குமட்டும்‌ 
கர்த்தரைத்‌ துதிப்பேன்‌" என்றும்‌, “நான்‌ 
உள்ளளவும்‌ என்‌ தேவனை 
கீர்த்தனம்பண்ணுவேன்‌" என்றும்‌ 
சொல்லுகிறார்‌. 


(சங்‌. 





ழ்‌ நள 
யாய 


கர்த்தர்‌ நம்முடைய துதிகளுக்குப்‌ 
பாத்திரர்‌. அவர்‌ நம்மோடு உடன்படிக்கை 
செய்திருக்கிறார்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
உடன்படிக்கையில்‌ உண்மையுள்ளவர்‌. 
தாவீது கர்த்தரைத்‌ தியானிக்கும்போது, 
அவருடைய மகத்துவத்தைத்‌ தியானித்துப்‌ 
பார்க்கிறார்‌. கர்த்தரே இஸ்ரவேல்‌ 
தேசத்தை ஆசீர்வதித்திருக்கிறார்‌. 
கர்த்தரே இஸ்ரவேல்‌ ஜனத்தாரைப்‌ 
பாதுகாத்து பராமரிக்கிறார்‌. கர்த்தருடைய 
கிருபையினால்‌ இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
செழித்திருக்கிறார்கள்‌. அமைதியாகவும்‌, 
சந்தோஷமாகவும்‌, ஆறுதலாகவும்‌, 
சது (க்களின்‌ 'பயமின்றியும்‌ 

ஜீவிக்கிறார்கள்‌. 


தங்கள்‌ 
தெய்வமாக 
இஸ்ரவேல்‌ 


புறஜாதி தேசத்தார்‌ 
ராஜாக்களை 
ஆராதிக்கிறார்கள்‌. 
ஜனத்தாருக்கோ கர்த்தர்‌ மாத்திரமே 
தேவனாயிருக்கிறார்‌. அவரே ராஜாதி 
ராஜாவாகவும்‌ கர்த்தாதி கர்த்தாவாகவும்‌ 
இருக்கிறார்‌. இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 
கர்த்தரை மாத்திரம்‌ பரை: 
பாத்திரம்‌ கீந்த னன்‌ வேண்டும்‌ 


புறஜாதி ஜனங்கள்‌ தங்களுடைய 
ராஜாக்களையும்‌, பிரபுக்களையும்‌ 
நம்புகிறார்கள்‌. தாவீது சமஸ்த 
இஸ்ரவேலுக்கும்‌  ராஜாவாசவிருந்தும்‌, 
தன்னை நம்பவேண்ட £ம்‌. என்று 
இஸ்ரவேல்‌ ஜனங்களுக்குச்‌ சொல்லுகிறார்‌. 
தன்னை மாத்திரமல்ல, எந்த 
பிரபுக்களையும்‌ அல்லது எந்த 
மனுபுத்திரனையும்‌ நம்பவேண்டாம்‌ 
என்பதுதான்‌ தாவீதின்‌ ஆலோசனை 


“பிரபுக்களையும்‌, இரட்சிக்கத்தி 


க்‌ இன்பே “தேசம்‌ 


நித்தியமானதல்ல. அதன்‌ ராஜாக்களும்‌, 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மமம்‌ 


PUBLISHERS 


பிரபுக்களும்‌ நித்தியமானவர்களல்ல. 
அவர்கள்‌ மரித்துப்போவார்கள்‌. அவர்கள்‌ 
தங்கள்‌ மனதை மாற்றிக்கொள்வார்கள்‌. 
தாங்கள்‌ கொடுத்த வாக்குறுதிகளை. 
காப்பாற்ற மாட்டார்கள்‌. அவர்கள்‌ 
தொடர்ந்‌ ராஜாக்களாகயிருப்பார்களா 
ப்ள வ கன்‌ 

ஒருவேளை 
ராஜாக்களும்‌, 


பிரபுக்களும்‌ 
மனுஷரும்‌. நமக்கு 
இப்போது உதவிசெய்யலாம்‌. 
உதவிசெய்யும்‌ திராணியும்‌ மனதும்‌ 
அவர்களுக்கு இப்போது இருக்கலாம்‌. 
அவர்களுடைய திராணி 
அவர்களைவிட்டு  நீங்கிப்போவதற்கும்‌ 
வாய்ப்புள்ளது. அவர்கள்‌ 
மனம்மாறுவதற்கும்‌ வாய்ப்புள்ளது. 
அவர்கள்‌ திடீரென்று மரித்துப்‌ 
போவதற்கும்‌ வாய்ப்புள்ளது நாம்‌ 
மனுஷரை நம்பினால்‌ நமக்கு 
ஏமாற்றமுண்டாகும்‌. மனுஷன்‌ ரிக்கும்‌ 
நாளில்‌ அவனுடைய ஆனி பிரியும்‌, 
அவன்‌ மண்ணுக்குத்‌ திரும்புவான்‌. 
மண்ணுக்குப்‌ போனவனிடத்தில்‌ நாம்‌ 
உதவியை எதிர்பார்க்கக்கூடாது. மனுஷன்‌ 
உயிரோடிருக்கும்‌ வரையிலும்‌ 
ஆலோசனைகளைச்‌ சொல்லுவான்‌. 
அவன்‌  ஸித்துப்போன பின்போ, 
அவனுடைய அவயவங்கள்‌ செயலிழந்து 
போகும்‌. பனுடைய யோசனைகளும்‌ 
தன்‌ ர்‌ ளப 


நாம்‌ 
நம்பவேண்டும்‌. 
நித்தியமானவர்‌. 
வாக்குமாறாதவர்‌. 
நம்புகிறவர்கள்‌ 
போகமாட்டார்கள்‌. 
சர்வவல்மையுள்ளவர்‌. 
உதவிசெய்யும்‌ கிருபையுமுள்ளவர்‌. 
கர்த்தருடைய கிருபை மாறாதது, 
அவருடைய வல்லமையும்‌ குறையாதது, 
£ம்‌ கர்த்தரையே நமக்கு துணையாகக்‌ 
எ 


கர்த்தரை மாத்திரமே 
ஆவர்‌ மாத்திரமே 
அவர்‌ மாத்திரமே 
கர்த்தரை 
வெட்கப்பட்டுப்‌ 
கர்த்தர்‌ 

நமக்கு. 





சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


பரதேசிகளைக்‌ 
கர்த்தருடைய சபைக்கு 
சதிஆலோசனை 

துன்மார்க்கர்‌ 
பிள்ளைகளுக்கு 
எழுர்பியிருக்கிறார்கள்‌ 
அவர்களுக்கு விரோதமாக 
கண்ணிகளை வைக்கிறார்கள்‌. கர்த்தர்‌ 
துன்மார்க்கருடைய தீயஆலோசனைகளை 
அதம்பண்ணிப்‌ போடுகிறார்‌. கர்த்தர்‌ 
திக்கற்ற பிள்ளையையும்‌ விதவையையும்‌ 
ஆதரிக்கிறார்‌; ள்மார்க்கரின்‌ 
வழியையோ குவிழ்த்துப்போ( 


றார்‌. 
கர்த்தர்‌ நேற்றும்‌ இன்றும்‌ என்றும்‌ 
மாறாதவர்‌. அவர்‌ நித்தியமானவர்‌. 
கர்த்தர்‌ சதாகாலங்களிலும்‌ அரசாளுகிறார்‌ 
காலங்கள்‌ மாறுகிறது. ராஜாக்கள்‌ 
மாறுகிறார்கள்‌. ராஜ்யங்கள்‌ மாறுகிறது. 
கர்த்தரும்‌ அவருடைய ராஜ்யமும்‌, 


கர்த்தர்‌ 
காப்பாற்றுகிறார்‌ 
விரோதமாக 

பண்ணுகிறான்‌. 


கர்த்தருடைய 
விரோதமாக 


சத்துரு 


விரிவுரை ம்ம 


PUBLISHERS 


அவருடைய ஆளுகையும்‌ ஒருபோதும்‌ 
மாறுவதில்லை. கர்த்தருடைய ராஜ்யம்‌ 
நித்திய ராஜ்யம்‌ அவருடைய ஆளுகை 
நித்திய ஆளுகை, நாம்‌ கர்த்தரை 
எக்காலத்திலும்‌ நம்பவேண்டும்‌. அவரை 
எக்காலத்திலும்‌, என்றென்றைக்கும்‌ 
துதிக்க! படும்‌ 

இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ சாத்தானுடைய 
அந்தகார சக்திகள்‌ கிரியை 
நடப்பித்தாலும்‌, துன்மார்க்கர்‌ 
நீதிமான்களுக்கு விரோதமாக 
சதிஆலோசனைகளை பண்ணினாலும்‌, 
கர்த்தரே ராஜரிகம்பண்ணுகிறார்‌. அவர்‌ 
தலைமுறை தலைமுறையாக 
ராஜரீகம்பண்ணுகிறார்‌ என்று சொல்லி 
தாவீது கர்த்தரைத்‌ துதிக்கிறார்‌. தாவீது 
“அல்லேலூயா” என்று சொல்லி இந்த 
சங்கீதத்தை நிறைவுசெய்கிறார்‌. 





ழ்‌ பயா] 
யாய 


ஒரு தேசத்தில்‌ 
பிரமாணம்‌ ளகை 
அந்தத்‌ தேசத்தின்மீது தேவனுடைய 
ஆசீர்வாதம்‌ தங்கியிருக்கும்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய தெய்வீக வெளிப்பாட்டின்‌ 
ஆசீர்வாதங்களை அவர்களுக்குக்‌ 
கொடுப்பார்‌. தேவனுடைய பிரமாணம்‌ 
மனுஷருடைய இருதயங்களில்‌ எழுதப்படும்‌. 
தேவனுடைய பிரமாணங்களையும்‌ 
நியாயங்களையும்‌ மனுஷருடைய 
சுயமுயற்சியினால்‌ கண்டுபிடிக்க முடியாது. 
கர்த்தரே அவற்றை மனுஷருக்கு 
வெளிப்படுத்த வேண்டும்‌. கர்த்தர்‌ 
யாக்கோபுக்கு தம்முடைய வசனங்களை 
அறிவித்தார்‌. அவர்‌ இஸ்ரவேலுக்கு தமது 
பிரமாணங்களையும்‌ தமது 
நியாயங்களையும்‌ அறிவித்தார்‌. 
கர்த்தருடைய வார்த்தையே அவருடைய 
பிரமாணங்களாயும்‌ பருடைய 
ட்ட ரந அனை 

கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ தேசத்தாருக்கு 
தம்முடைய வார்த்தையைக்‌ 
கொடுத்திருக்கிறார்‌. தம்முடைய 
பிரமாணங்களையும்‌ நியாயங்களையும்‌ 
கொடுத்திருக்கிறார்‌. கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாருக்கு இந்தக்‌ கிருபைகளைக்‌ 
கொடுத்ததுபோல, அவர்‌ வேறு எந்த 
ஜாதியாருக்கும்‌ கொடுக்கவில்லை. மற்ற 
தேசங்களில்‌ உலகப்பிரகாரமான 
நன்மைகள்‌ ஏராளம்‌ இருக்கலாம்‌. அங்கு 
ஐசுவரியம்‌ திரளாயிருக்கலாம்‌. 

ர்களுடைய ராஜாக்கள்‌. 
பூரியிலே பலவான்களாகமிருக்கலாம்‌ 


தேவனுடைய 
செய்யும்போது. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம்மா 


PUBLISHERS 


அவர்களுடைய இலக்கியங்களும்‌ 
கருத்தாளமும்‌, கவிநயமும்‌ 
உள்ளவையாயிருக்கலாம்‌. இவையெல்லாம்‌ 
இருந்தாலும்‌ இவை தேவனுடைய 
பிரமாணங்களுக்கும்‌  நியாயங்களுக்கும்‌ 
ஈடாகாது. 


கர்த்தருடைய பிரமாணங்களினாலும்‌, 
நியாயங்களினாலும்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாருக்கு தெய்வீக ஆசீர்வாதம்‌ 
கிடைத்திருக்கிறது. கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாருக்கு இப்படி செய்ததுபோல, 
வேறு எந்த ஜாதிக்கும்‌ செய்ததில்லை. 
புறஜாதியார்‌ கர்த்தருடைய 
பிரமாணங்களையும்‌ நியாயங்களையும்‌ 
அறியாமல்‌ போகிறார்கள்‌. கர்த்தர்‌ 
அவர்களுக்கு அறிவிக்கவில்லை. 
ஆகையினால்‌ அவர்களால்‌ 
அறிந்துகொள்ள முடியவில்லை. 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ ஜனத்தாருக்கு 
தம்முடைய பிரமாணங்களையும்‌ 
நியாயங்களையும்‌ அறிவித்திருக்கிறார்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரரும்‌ அவற்றை 
கையினால்‌ 
கர்த்தருடைய வார்த்தைக்கும்‌, 
பிரமாணங்களுக்கும்‌. 
நியாயங்களுக்கும்‌ கீழ்ப்படிந்து ஜீவிக்க 
வேண்டும்‌. தங்களுடைய ஜீவியத்தில்‌ 
கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும்‌. 
வார்த்தையினாலும்‌ செய்கையினாலும்‌. 
அவர்கள்‌ கர்த்தரை ஆராதிக்கவேண்டும்‌. 
சங்கீதக்காரர்‌ இந்த சங்கீதத்தின்‌ முடிவில்‌, 
யா” என்று கர்த்தரைத்‌ துதித்து 

இந்த சங்கீதத்தை நிறைவுசெய்கிறார்‌. 





ழ்‌ நள 
யாய 


சிறுபிள்ளைகள்‌ தங்களுக்கு அனுபவம்‌ 
போதாது என்று சொல்லி கர்த்தரைத்‌ 
துதிக்காமல்‌ இருந்துவிடக்கூடாது. 
பர்களும்‌ கர்த்தரைத்‌ திக்க 
ள்‌ த்தரைத்‌ து; 


இந்தப்‌ பூமியிலுள்ள எல்லா 
மனுஷரும்‌ கர்த்தரைத்‌ துதிக்கவேண்டும்‌ 
கர்த்தருடைய நாமம்‌ மாத்திரம்‌ உயர்ந்தது. 
பருடைய மகிமை பூமிக்கும்‌ 
தத்த 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
சங்‌ 148 : 14. 


சுங்‌ 1484. அவர்‌ தம்முடைய 
பரிசுத்தவான்கள்‌ யாவருக்கும்‌, தம்மைச்‌ 
சேர்ந்த. ஜனமாகிய இஸ்ரவேல்‌ 
புத்திரருக்கும்‌ கொண்டாட்டமாக, 
தம்முடைய ஜனத்திற்கு ஒரு கொம்பை 
உயர்த்தினார்‌. அல்லேலூயா. 


இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ கர்த்தருடைய 


விசேஷித்த ஜனங்கள்‌. சர்வசிருஷ்டிகளும்‌ 
கர்த்தரைத்‌ துதிக்கும்போது. 
கர்த்தருடைய உடன்படிக்கையின்‌ 
பிள்ளைகளாகிய, இஸ்ரவேல்‌ புத்திரர்‌, 
கர்த்தரை விசேஷமாய்த்‌ துதிக்கவேண்டும்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய பிள்ளைகளுக்கு 
விசேஷித்த கிருபைகளையும்‌, 
விசேவித்த நன்மைகளையும்‌ 
செய்திருக்கிறார்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
தயவையும்‌. காருணியத்தையும்‌ இஸ்ரவேல்‌ 
னங்க ாராளமாய்க்‌ 
காண்பித்தருக்கிறார்‌. 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌, கர்த்தர்‌ 
தங்களுக்குச்‌ செய்த நன்மைகளை 
நினைவுகூர்ந்து, அவரை நன்றியோடு 
துதிக்கவேண்டும்‌. மற்ற ஜனத்தாரைவிட, 
இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌, கர்த்தரை 
அதிகமாய்த்‌ துதிக்கவேண்டும்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய பரிசுத்தவான்கள்‌ யாவருக்கும்‌ 
ஒரு பாம்பை உயர்த்‌ றார்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ODNENIS 


PUBLISHERS 


தம்மைச்‌ சேர்ந்த ஜனமாகிய இஸ்ரவேல்‌ 

புத்திரருக்கு கொண்டாட்டமாக, கர்த்தர்‌ 

ஒரு கொம்பை உயர்த்தியிருக்கிறார்‌. 
கர்த்தரைப்‌ 

கூப்பிடுகிற 

சமீபமாயிருக்கிறார்‌. 

ஜனத்தாருக்கு கிடைத்த ட்‌ 

ஆசீர்வாதம்‌, இயேசுகிறிஸ்துவின்‌ 
மாய்‌, இப்போது புறஜாதியாருக்கும்‌. 
டத்திருக்கிறது. 


கர்த்தருடைய உடன்படிக்கையின்‌ 
பிரகாரம்‌ இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 
அவருடைய  வாக்குத்தத்தங்களுக்கும்‌, 
ஆசீர்வாதங்களுக்கும்‌ அருகாமை 
யிலிருக்கிறார்கள்‌. புறஜாதியாரோ, 
இயேசுகிறிஸ்துவின்‌ இரத்தத்தினால்‌ 
கர்த்தருடைய ஆசீர்வாதங்களுக்கு 
சமீபமாயிருக்கிறார்‌. 


ஆனபடியினால்‌ முன்னே 
மாம்சத்தின்படி புறஜாதியாராயிருந்து, 
மாம்சத்தில்‌ கையினாலே செய்யப்‌ 
படுகிற  விருத்தசேதனமுடையவர்களால்‌ 
விருத்தசேதனமில்லாதவர்களென்னப்பட்‌। 

நீங்கள்‌, அக்காலத்திலே கிறிஸ்துவைச்‌ 
சேராதவர்களும்‌, இஸ்ரவேலுடைய 
காணியாட்சிக்குப்‌  புறம்பானவர்களும்‌, 
வாக்குத்தத்தத்தின்‌ உடன்படிக்கைகளுக்கு 
அந்நியரும்‌, நம்பிக்கை 
யில்லாதவர்களும்‌, இவ்வுலகத்தில்‌ 
தேவனற்றவர்களுமாயிருந்தீர்களென்று 

நினைத்துக்‌ கொள்ளுங்கள்‌. முன்னே 
தூரமாயிருந்த நீங்கள்‌ இப்பொழுது 
கிறிஸ்து இயேசுவுக்குள்‌ கிறிஸ்துவின்‌ 
இரத்தத்தினாலே சமீபமானீர்கள்‌” 
(எபே 2111-13) என்று பவுல்‌ சொல்லுகிறார்‌. 


யாரையெல்லாம்‌ 
ஆசர்வதக்களாரோ, அவர்களெல்லோரும்‌ 


கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த 
வேண்டும்‌. கர்த்தர்‌ யாரையெல்லாம்‌ 


கனப்படுத்துகிறாரோ, அவர்களெல்லோரும்‌ 
கர்த்தரைக்‌ கனம்பண்ணவேண்டும்‌. 





ழ்‌ நள 
யாய 


148-ஆவது சங்கீதத்தில்‌ தேவனாகிய 
கர்த்தர்‌ சிருஷ்டிராக  சொல்ஹ்‌ 
பட்டிருக்கிறார்‌ சர்வசிருஷ்டிகராகிய 
கர்த்தரை சர்வசிருஷ்டிகளும்‌ துதிக்க 
வேண்டும்‌ என்பதே 148-ஆவது, 
சங்கீதத்தின்‌ பிரதானமான செய்தியாகும்‌. 
140-ஆவது சங்கீதத்தில்‌ தேவனாகிய 
கர்த்தர்‌ மீட்பராக சொல்லப்பட்டிருக்கிறார்‌. 
நம்முடைய மீட்பராகிய இரட்சகரை நாம்‌ 
நன்றியோடு துதிக்கவேண்டும்‌. 
தேவனாகிய கர்த்தர்‌ இஸ்ரவேலின்‌ 
தேவன்‌. அவர்‌ இஸ்ரவேலுக்கு 
ஜெயத்தைக்‌ கொடுக்கிறார்‌ கர்த்தர்‌ 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு அவர்களுடைய 
சத்துருக்கள்‌ மீது வெற்றியைக்‌ 
கட்டளையிடுகிறார்‌. யுத்தம்‌ 
கர்த்தருடையது. கர்த்தர்‌ தம்முடைய 
பிள்ளைகளுக்காக யுத்தம்பண்ணுகிறார்‌ 


இந்த 
தாவீது 
பிடித்து 


சங்கீதத்தின்‌ 
சீயோன்‌ 
தன்னுடைய 
அங்கு ஸ்தாபித்தபோது 
சங்கீதத்தை எழுதினார்‌ 
வேதபண்டிதர்கள்‌ 


தாவீது 
ஆசிரியர்‌ 
கோட்டையைப்‌ 
ராஜ்யத்தை 
அவர்‌ இந்த 
என்று 
சொல்லுகிறார்கள்‌. 


149-ஆவது சங்கீதத்தில்‌ தாவீதைப்‌, 
பற்றியும்‌, அவருடைய ராஜ்பத்தைப்ப்றியம்‌ 
சொல்லப்பட்டிருப்பதுபோல. தாவீதின்‌ 
குமாரனாகிய இயேசுகிறிஸ்துவைப்‌ 
பற்றியும்‌, தேவனுடைய ராஜ்யத்தைப்‌ 
பற்றியும்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து 
ஜெயிக்கிறவராகவும்‌. ஜெயம்‌ 
கொள்ளுகிறவராகவும்‌ நம்மத்தியிலே 
இருக்கிறார்‌. 


தேவனுடைய ஐனங்களெல்லோருக்கும்‌ 


கர்த்தர்‌ சந்தோஷத்தை தாராளமாய்க்‌ 
கட்டளையிட்டிருக்கிறார்‌ (சங்‌ 1491-5). 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மாமா 


PUBLISHERS 


இஸ்ரவேல்‌ ஜனத்தாரின்‌ 
சத்துருக்களுக்கோ கர்த்தர்‌ 
பயங்கரமானவராயிருக்கிறார்‌. சத்துருக்கள்‌. 
தங்கள்‌ இருதயத்தில்‌ 
பெருமையுள்ளவர்களாகவும்‌, மேட்டிமை 
சிந்தனையுள்ளவர்களாகவும்‌ 
இருக்கிறார்கள்‌. 

பெ ள்ளவர்களுக்‌ 
நிற்கிறார்‌ (சங்‌ 149529), 


கர்த்தர்‌ 
எதிர்த்து 


இஸ்ரவேல்‌ களிகூரக்கடவர்கள்‌' 
சங்‌ 149 : 1-5 


சங்‌ 1491. அல்லேலூயா, கர்த்தருக்குப்‌ 
புதுப்பாட்டைப்‌ 

பரிசுத்தவான்களின்‌' 

அவருடைய துதி வினங்குவதாக. 


சங்‌ 1495. இஸ்ரவேல்‌ தன்னை 
உண்டாக்கினவரில்‌ மகிழவும்‌, சீயோன்‌ 
குமாரர்‌ தங்கள்‌ ராஜாவில்‌ 
கனிகூரவுங்கடவர்கள்‌. 


சுங்‌ 1495. அவருடைய நாமத்தை. 
நடனத்தோடே துதித்து, தம்புரினாலும்‌ 
கின்னரத்தினாலும்‌ அவரைக்‌ கீர்த்தனம்‌. 
ஙண்ணக்கடவர்கள்‌. 


சங்‌ 1494, கர்த்தர்‌ 
ஜனத்தின்‌. மேல்‌ 
வைக்கிறார்‌ சாத்தகுணமுன்னவர்னை 


இரட்சிப்பினால்‌ அலங்கரிப்பர்‌. 


தம்முடைய 
பிரியம்‌ 


சங்‌ 349௮. பரிசுத்தவான்கள்‌. 
மகிமையோடே களிகூர்ந்து, தங்கள்‌ 
படுக்கைகளின்‌ மேல்‌ கெம்பீரிப்பார்கள்‌. 
கர்த்தருக்குப்‌ புதுப்பாட்டைப்‌ 
பாடுங்கள்‌ 
அல்லேலூயா, 
புதாப்பாட்டைப்‌ 
'பரிசுத்தவான்௧கனின்‌ சபையிலே 
அவருடைய துதி விளங்குவதாக. 
இஸ்ரவேல்‌ தன்னை உண்டாக்கினவரில்‌ 
மகிழவும்‌, சீயோன்‌ குமாரர்‌ தங்கள்‌ 
ராஜாவில்‌ கனிகூரவுங்கட வர்கள்‌. 
அவருடைய நாமத்தை நடனத்தோடே 
துதித்து, தம்புமினாலும்‌ 
கின்னரத்தினாலும்‌ அவரைக்‌ கீர்த்தனம்‌. 
ஙண்ணக்கடவர்கள்‌ (சங்‌ 149:1-). 


கர்த்தருக்குப்‌ 
பாடுங்கள்‌; 





ழ்‌ நள 
யாய 


தேவனுடைய இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ 

எல்லோரும்‌ கர்த்தரைத்‌ துதிக்கவேண்டும்‌ 

என்று சங்கீதக்காரர்‌ சொல்லுகிறார்‌. 

கர்த்தருடைய கிரியைகள்‌ 

எல்லாவற்றிற்காகவும்‌ அவரைத்‌ துதிக்க 

148-ஆவது 

சொல்லப்பட்டிருக்கிறது. 

கர்த்தரைத்‌ 

கர்த்தருடைய 

பரிசுத்தவான்கள்‌ அவரை விசேஷமாய்த்‌ 

துதிக்கவேண்டும்‌ என்று இந்த 

சங்கீதத்தில்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 

இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ கர்த்தருடைய 

சபையாராயிருக்கிறார்கள்‌ அவர்களே 
பரிசுத்தவான்களின்‌ சடை 


“அல்லேலூயா, கர்த்தருக்குப்‌ 
புதுப்பாட்டைப்‌ பாடுங்கள்‌; 
பரிசுத்தவான்களின்‌ சபையிலே அவருடைய 
துதி விளங்குவதாக” (சங்‌ 1491) என்று 
தாவீது சொல்லுகிறார்‌. கர்த்தருடைய 
பரிசுத்தவான்கள்‌ கர்த்தரைத்‌ துதிக்கும்‌ 
போது, சீயோன்‌ குமாரர்‌ அரை 
அதிகமாய்த்‌ துதிக்கவேண்டும்‌. இவர்கள்‌ 
கர்த்தருடைய பரிசுத்த பர்வதத்தில்‌. 
வாசம்பண்ணுகிறவர்கள்‌. தேவனாகிய 
கர்த்தரும்‌ சீயோன்‌ பர்வதத்தில்‌ 
வாசம்பண்ணுகிறார்‌. சீயோன்‌ குமாரர்‌, 
மற்ற இஸ்ரவேல்‌ ஜனத்தாரைவிட, 
கர்த்தருக்கு அருகாமையில்‌ 
ஜீவிக்கிறார்கள்‌. தேவனுடைய 
வார்த்தையும்‌, அவருடைய 
பிரமாணங்களும்‌ சீயோன்‌ குமாருக்கு 
அருகாமையில்‌ உள்ளது. ஆகையினால்‌ 
கர்த்தருடைய மற்ற 
பரிசுத்தவான்களைவிட, சீயோன்‌ குமாரர்‌ 
கர்த்தரை பாய்‌ வேண்‌ 
எற தவிற என்னத்‌! ட 

“இஸ்ரவேல்‌ தன்னை 
உண்டாக்கினவரில்‌ மகிழவும்‌, சீயோன்‌ 
குமாரர்‌ தங்கள்‌ ராஜாவில்‌ 
களிகூரவுங்கடவர்கள்‌” (சங்‌ 149:2) என்று 
தாவீது சொல்லுகிறார்‌. 
இயேசுகிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள்‌. 
எல்லோருமே தங்களை “சீயோன்‌ 
குமாரர்‌” என்று அழைத்துக்கொள்ளலாம்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மமம்‌ 


PUBLISHERS 


தேவதூதர்களினிடத்திற்கும்‌, பரலோகத்தில்‌ 
பேரெழுதியிருக்கிற முதற்பேறானவர்களின்‌ 
சர்வசங்கமாகிய சபையினிடத்திற்கும்‌, 
யாவருக்கும்‌ நியாயாதிபதியாகிய 
தேவனிடத்திற்கும்‌, பூரணராக்கப்பட்ட 
நீதிமான்களுடைய ஆவிகளினிடத்திற்கும்‌, 
புது உடன்படிக்கையின்‌ மத்தியஸ்தராகிய 
இயேசுவினிடத்திற்கும்‌. ஆபேலினுடைய 
இரத்தம்‌ பேசினதைப்பார்க்கிலும்‌ 
நன்மையானவைகளைப்‌ பேசுகிற 
இரத்தமாகிய தெளிக்கப்படும்‌ 
இரத்தத்தினிடத்திற்கும்‌ வந்து 
சேர்ந்தீர்கள்‌' (எபி 12:22-24) என்று 
எபிரெயருக்‌ ம்‌ எழுதின ஆசிரியர்‌ 
கு, நிருபம்‌ எழுதின ஆ: 


கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம்‌, 
விசுவாசத்தினால்‌ சீயோன்‌ 
குமாரராயிருக்கிறோம்‌. நம்மை 
உண்டாக்கின கர்த்தரில்‌ நாம்‌ 
மகிழ்ச்சியடைய வேண்டும்‌. கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்துவே நம்முடைய 
ராஜாவாயிருக்கிறார்‌. நம்முடைய 
ராஜாவில்‌ நாம்‌ களிகூரவேண்டும்‌ 
பரி! பான்கள்‌ கர்‌; டய மகிமையில்‌ 
ந்த க்கக்‌ 


நம்முடைய 

தெய்வபக்தியிருக்க. 

கர்த்தருக்குள்‌ நாம்‌ சந்தோஷமாயிருக்கும்‌ 
போதுதான்‌, நம்முடைய விசுவாசமும்‌ 
தெய்வபக்தியும்‌ வல்லமையுள்ளதாயிருக்கும்‌. 
கர்த்தருக்குள்‌ சந்தோஷமாயிருப்பதே 
நம்முடைய நாம்‌ கர்த்தருக்குள்‌ 
சந்தோஷப்பட்டு களிகூரும்‌ போது, 
அவருக்குப்‌ புதுப்பாட்டைப்‌ பாடவேண்டும்‌. 
புதிய அன்போடும்‌, புதிய தரிசனத்தோடும்‌, 
நாம்‌ புதுப்பாட்டுக்களைப்‌ பாடவேண்டும்‌. 
புதுப்பாட்டுக்களிலுள்ள வார்த்தைகள்‌ 
கர்த்தருக்கு 


புதிய பிரதிஷ்டையோடும்‌, புதுப்பாட்டைப்‌ 
பாடவேண்டும்‌. 





ழ்‌ நவள 
யாய 


நாம்‌ கத்தரைத்‌ குதித்துப்‌ 
பாடும்போது ஆவியோடும்‌ பாடவேண்டும்‌, 
கருத்தோடும்‌. பாடவேண்டும்‌. 
கர்த்தருடைய சமுகத்தில்‌ தனியாக 
ஜெபிக்கும்போதும்‌ புதுப்பாட்டைப்‌ 
பாடவேண்டும்‌. பரிசுத்தவான்‌௧ளின்‌. 
சபையிலும்‌ அவருக்கு புதுப்பாட்டைப்‌ 
பாடவேண்டும்‌. கர்த்தருடைய துதி 
அவருடைய பரிசுத்தவான்‌௧ளின்‌ சபையிலே 
விளங்கவேண்டும்‌. உலகத்துக்கு முன்பாக 
தேவனுடைய பரிசுத்த நாமத்தை நாம்‌ 
அறிக்கை செய்யவேண்டும்‌. கர்த்தரே 
துதிகளுக்குப்‌ பாத்திரர்‌ என்பதையும்‌, 
அவர்‌ மகிமையுள்ளவர்‌ என்பதையும்‌ 
பப்பிரபஞ்சத்திலுள்ள ங்கள்‌ 
தந்தக்‌ ன ப ர 

பரிசுத்தவான்கள்‌ மகிமையோபே 
களிகூர்ந்து, தங்கள்‌ படுக்கைகளின்‌ 
மேல்‌ கெம்பீரிப்பார்கள்‌ (சங்‌ 1495) 
கர்த்தருடைய பரிசுத்தவான்கள்‌, பகலிலும்‌ 
இரவிலும்‌ கர்த்தரைத்‌ துதிக்கவேண்டும்‌. 
எக்காலத்திலும்‌ என்றென்றைக்கும்‌ 
கர்த்தரைத்‌ துதிக்க வேண்டும்‌. 
'உமது நீதியான நியாயத்‌ 
தீர்ப்புகளினிமித்தம்‌. உம்மைத்‌ துதிக்கும்படி 
பாதிராத்திரியில்‌ எழுந்திருப்பேன்‌” 
(சங்‌ 19:62) என்று தாவீது 
சொல்லுகிறார்‌. கர்த்தருடைய நாமத்தை 
நடனத்தோடே துதிக்க வேண்டும்‌. 
தம்புரினாலும்‌, கின்னாத்தினாலும்‌ 
அவரைக்‌. கீர்த்தனம்பண்ணவேண்டும்‌ 
(சங்‌ 149:3). 


கர்த்தர்‌ 
ஜனத்தின்மேல்‌ 
வைக்கிறார்‌ 


தம்முடைய 
பிரியம்‌ 


கர்த்தர்‌ தம்முடைய ஜனத்தின்‌ 
பிரியம்‌ வைக்கிறார்‌; சாந்த. 
குணமுவ்னவர்னை இரட்சிப்பினால்‌ 
அலங்கரிப்பார்‌. பரிசுத்தவான்கள்‌. 
மகிமையோடே களிகூர்ந்து, தங்கள்‌ 
படுக்கைகளின்‌ மேல்‌ கெம்பீரிப்பார்கன்‌ 
(சங்‌ 149545). 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை OCDNENIS 


PUBLISHERS 


இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ கர்த்தரை ஏன்‌ 
துதிக்கவேண்டும்‌ என்பதற்கான 
காரணங்களை சங்கீதக்காரர்‌ இங்கு 
சொல்லுகிறார்‌. கர்த்தரே நம்மை 
உண்டாக்கினவர்‌. தேவன்‌ மனுஷனை 
தம்முடைய சாயலாக 
உண்டாக்கியிருக்கிறார்‌. நாம்‌ 
மனுஷராகயிருப்பது தேவனுடைய 
கிருபை நாம்‌ 
மனுஷராகயிருப்பதற்காகவும்‌ கர்த்தரைத்‌ 
துதிக்கவேண்டும்‌. கர்த்தர்‌ நமக்கு 
விசேஷித்த ஞானத்தையும்‌, விசேஷித்த 
அறிவையும்‌ கொடுத்திருக்கிறார்‌. நாம்‌ 
காட்டுமிருகங்களையும்‌, நாட்டு 
மிருகங்களையும்விட மேலானவர்கள்‌. நாம்‌ 
கர்த்தருக்குப்‌ பிரியமானவர்கள்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய ஜனத்தின்மேல்‌ 
பிரியம்‌ வைத்திருக்கிறார்‌. கர்த்தர்‌ நம்மீது 
வைத்திருக்கிற பிரியத்தை, நாம்‌ 
ன்றியுள்ள பத்தோ ினைவு 
தை தன்‌ 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ ஜனத்தாரை 
தமக்குச்‌ சொந்த ஜனமாகத்‌ 
தெரிந்தெடுத்திருக்கிறார்‌. அவர்களைப்‌ 
பரிசுத்தப்படுத்துகிறார்‌. இஸ்ரவேல்‌ 
ஜனத்தாரை தம்முடைய 
பரிசுத்தவான்களின்‌ சபையாகக்‌ கூட்டிச்‌ 
சேர்த்திருக்கிறார்‌. கர்த்தரே 
இஸ்ரவேல்‌ ஜனத்தை உண்டாக்கினவர்‌. 
அவர்களை உண்டாக்கினவரே 
அவர்களுக்கு ராஜாவாயிருக்கிறார்‌. 
ராஜா தம்முடைய  பிரமாணத்தைக்‌ 
கொடுப்பார்‌. தம்முடைய நீதியினால்‌ 
ஆளுகை ய்வார்‌. ராஜாவின்‌ 
பு அவருடைய 
வார்தை பிரமாணத்திற்கும்‌ 
கிழிந்து இலிக்கவேண்டும்‌ 


கர்த்தரே இஸ்ரவேலின்‌ ராஜா. அவர்‌ 


னது ராஜாவாகிய 
கர்த்தருக்கு புதுப்பாட்டைப்‌ பாடி, 
அவரை நன்றியோடு அ, துதிக்கவேண்டும்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


கர்த்தர்‌ தம்முடைய ஜனத்தின்மேல்‌ 
பிரியம்‌ வைக்கிறார்‌. அவர்களுடைய 
ஆராதனையில்‌ பிரியப்படுகிறார்‌. 
அவர்களுடைய செழிப்பில்‌ பிரியப்படுகிறார்‌. 
அவர்கள்‌ தம்மோடு ஐக்கியமாயிருப்பதில்‌ 
பிரியப்படுகிறார்‌. தம்முடைய 
நன்மைகளையும்‌, கிருபைகளையும்‌, 
ஆசீர்வாதங்களையும்‌ அவர்களுக்கு 
அறிவிப்பதில்‌ பிரியப்படுகிறார்‌. 

பர்களுடைய வருங்காலத்து மகிமையை 
கர்த்தர்‌ இப்போது ஆயத்தம்பண்ணுகிறார்‌. 

கர்த்தர்‌ 
இரட்சிப்பினால்‌ 
அவர்களுடைய 
பெருமை இருக்காது. 
அவர்கள்‌ மனத்தாழ்மையேடிருப்பார்கள்‌. 
அவர்களுக்கு பிரச்சனைகளும்‌, 
உபத்திரவங்களும்‌ வரும்போது. அவற்றைப்‌ 
பொறுமையோடு தாங்கிக்கொள்வார்கள்‌. 
அவர்கள்‌ எல்லா மனுஷருக்கும்‌ 
முன்பாக மனத்தாழ்மையேடிருப்பார்கள்‌. 
உலகத்தாரின்‌ பார்வைக்கு 
சாந்தகுணமுள்ளவர்கள்‌ கோழைகளாகத்‌ 
தெரியலாம்‌. கர்த்தரோ அவர்களை 
தம்முடைய இரட்சிப்பினால்‌ 
அலங்கரிக்கிறார்‌ கர்த்தருடைய 
சமுகத்திற்கு முன்பாக, சாந்த 
குணமுள்ளவர்கள்‌ அழகுள்ளவர்களாகவும்‌ 
அலங்கரிக்கப்பட்டவர்களாகவும்‌ 
இருப்பார்கள்‌. 


நீதிமான்‌ 


சாந்தகுணமுள்ளவர்களை 
அலங்கரிக்கிறார்‌. 
இருதயத்தில்‌ 


கர்த்தருடைய நாளில்‌ 
கூரியனைப்போல பிரகாசமாயிருப்பான்‌. 
கர்த்தர்‌ நமக்கு மேன்மையையும்‌, 
மகிமையையும்‌ வைத்திருக்கிறார்‌. கர்த்தர்‌ 
நமக்காக வைத்திருக்கிற 
ஆசீர்வாதங்களை நாம்‌ சுதந்தரித்துக்‌ 
கொள்ளப்போகிறோம்‌. நாம்‌ இந்தப்‌ 
பிரபஞ்சத்திலிருக்கும்போது, நம்மை 
உண்டாக்கின கர்த்தரை, நம்மீது பிரியம்‌ 
வைத்திருக்கிற கர்த்தரை, இரட்சிப்பினால்‌ 

கர்த்தரை, 


பாடுகளின்‌ 
கர்த்தர்‌ நம்மை 
விசுவாசித்து. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம்மா 


PUBLISHERS 


கர்த்தருக்குப்‌ புதுப்பாட்டைப்‌ பாடவேண்டும்‌. 
பரிசுத்தவான்கள்‌. மகிமையோடே 
கனந தனனை படுங்கைகலின்‌: பேல 
கெம்பீரிப்பார்கள்‌ (சங்‌ 149:5) 


துதியும்‌ கருக்குள்ள பட்டயமும்‌ 
சங்‌ 149 : 6-9 


ஜாதிகவிடத்தில்‌ 
ஜனங்களை 


சங்‌ 14927. அவர்களுடைய 
ராஜாக்களைச்‌. சங்கிலிகவாலும்‌, 
அவர்களுடைய மேன்மக்கனை இருப்பு 
விலங்குகனாலும்‌ கட்டவும்‌, எழுதப்பட்ட 
தியாயத்தீர்ப்பை அவர்கள்‌ பேரில்‌ 
செலுத்தவும்‌, 


சங்‌ 149:8. அவர்கள்‌ வாயில்‌ கர்த்தரை 
உயர்த்தும்‌ துதியும்‌, அவர்கன்‌ கையில்‌ 
இருபுறமும்‌ கருக்குன்ன பட்டயமும்‌ 
இருக்கும்‌. 


சங்‌ 1494. இந்தக்‌ கனம்‌ அவருடைய 
பரிசுத்தவான்கள்‌. யாவருக்கும்‌ 
உண்டாகும்‌. அல்லேதூயா. 


தேவனுடைய இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌. 
தங்கள்‌ சத்துருக்களின்மீது வெற்றி 
பெறுவார்கள்‌. இது அவர்களுடைய 
சுயபலத்தினால்‌ உண்டாகும்‌ வெற்றியல்ல. 
கர்த்த்‌ அவர்களுக்காக யுத்தம்‌ 
பண்ணியதினால்‌, அவர்களுக்கு வெற்றி 
உண்டாயிற்று. கர்த்தருடைய பிள்ளைகள்‌, 
அவருடைய அநுக்கிரகத்தினால்‌, 
தாங்கள்‌ பெற்றுக்கொண்ட வெற்றிக்காக, 
கர்த்தரை நன்றியோடு துதிக்கவேண்டும்‌. 
சத்துருவின்மீது ஜெயம்‌ பெற்றவர்கள்‌ 
கர்த்தரை மகிமைப்படுத்தவேண்டும்‌. நாம்‌ 
உத்தம இருதயத்தோடு கர்த்தரை 
துதிக்கும்போது. கர்த்தர்‌ நமக்கு. 
ஜெயம்கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பார்‌. 
நம்முடைய பிரச்சனைகளிலிருந்து நமக்கு 
விடுதலை கிடைக்கும்‌. நம்முடைய துக்கம்‌ 
சந்தோஷமாய்‌ மாறும்‌. 





ழ்‌ நள 
யாய 


இஸ்ரவே 
ஜாதிகளைப்‌ பழிவாங்குவார்கள்‌. 
பெலிஸ்தியரையும்‌. மோவாபியரையும்‌. 
அம்மோன்‌ புத்திரரையும்‌ 
பெலிஸ்தியர்களையும்‌ பழிவாங்கினார்கள்‌. 
[சங்‌ 1497). 


“இதற்குப்பின்பு தாவீது பெலிஸ்தரை 
முறிய அடித்து அவர்களைக்‌ கீழ்ப்படுத்தி, 
மேத்தேக்‌ அம்மாவைப்‌ பிடித்துக்‌ 
கொண்டான்‌. அவன்‌ மோவாபியரையும்‌ 
முறிய அடித்து, அவர்களைத்‌ தரைமட்டும்‌ 
பணியப்பண்ணி, அவர்கள்மேல்‌ நூல்‌ 
போட்டு, இரண்டுபங்கு மனுஷரைக்‌ 
கொன்றுபோட்டு, ஒரு பங்கை உயிரோடே 
வைத்தான்‌; இவ்விதமாய்‌ மோவாபியர்‌ 
தாவீதைச்‌ சேவித்து, அவனுக்குக்‌ கப்பங்‌ 
கட்டுகிறவர்களானார்கள்‌" (2சாமு 8,2). 


ஜனங்கள்‌ 


புறஜாதியார்‌ கர்த்தருடைய 
பிள்ளைகளுக்கு விரோதமாகத்‌ தீங்கு 
செய்தார்கள்‌. கர்த்தருடைய பிள்ளைகள்‌ 
புறறாதியாரை பழிவாங்கி, அவர்களைத்‌ 
தண்டித்தார்கள்‌ அவர்களுடைய 
ராஜாக்களை சங்கிலிகளாலும்‌ அவர்களை 
மேன்மக்களை இருப்பு விலங்குகளாலும்‌ 
கட்டினார்கள்‌ (சங்‌ 1493) 


யூதர்கள்‌ தங்களை ஒடுக்கியவர்கள்‌ 
மீது யுத்தம்பண்ணி அவர்களை ஜெயித்து, 
அவர்களை ஒடுக்கினார்கள்‌. அவர்களைப்‌ 
பழிவாங்கினார்கள்‌. அவர்களைத்‌ 
தண்டித்தார்கள்‌. இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ 
இயல்பாகவே பலவீனமானவர்கள்‌. நீண்ட 
காலம்‌ அடிமைத்தனத்திலிருந்தவர்கள்‌. 
கர்த்தருடைய பிள்ளைகள்‌ இருதயத்தில்‌ 
மென்மையான சுபாவமுள்ளவர்களா 
யிருந்தாலும்‌. அவர்களும்‌ சத்துருக்களைப்‌ 
பழிவாங்கி தண்டித்தார்கள்‌. 


கர்த்தருடைய பரிசுத்தவான்களுக்கு 
யார்மீதம்‌ தனிப்பட்ட முறையில்‌ 
கோபமோ,  விரோதமோ கிடையாது. 
யாரையும்‌ பழிவாங்கவேண்டும்‌. என்னும்‌ 
எண்ணமும்‌ அவர்களிடத்தில்‌ இல்லை. 
கர்த்தருடைய கட்டளையின்‌ 
பிரகாரமாகவே இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 
ஜாதிகள்மீது யத்தம்பண்ணினார்கள்‌. 
கர்த்தருடைய கட்டளைக்குக்‌ 
கீழ்ப்படிந்தார்கள்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ ஜனங்களுக்கு 
தம்முடைய நியாயத்தீர்ப்பை மோசேயிடம்‌ 
எழுதிக்கொடுத்தார்‌. இஸ்ரவேல்‌ 
ஜனங்கள்‌ எழுதப்பட்ட நியாயத்தீர்ப்பை 
புறலாதி தேசத்தார்ரீது செலுத்தினார்கள்‌ 
(சங்‌ 149.7). 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ கானான்‌ 
தேசத்திற்குள்‌ குடியேறுவதற்கு முன்பாக, 
அவர்கள்‌ அநேக  ஜாதியாரோடு 
யுத்தம்பண்ண வேண்டியதாயிற்று. 
கானான்‌ தேசத்து ராஜாக்களோடும்‌, 
மற்ற தேசத்து புறஜாதி ராஜாக்களோடும்‌ 
அவர்களுக்கு யுத்தமுண்டாயிற்று 
மோசேயின்‌ காலத்திலும்‌, யோசுவாவின்‌ 
காலத்திலும்‌ யுத்தம்‌ ஆரம்பமாயிற்று. 


இஸ்ரவேல்‌ ஜனத்தார்‌ புறஜாதி 
ஜனங்களைப்போல யுத்தம்பண்ணவில்லை. 
புறஜாதி ஜனத்தாரிடம்‌. பட்டயம்‌ 
மாத்திரமே தமாயிருக்கும்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனத்தாரிட துதியும்‌ 
பட்டமும்‌ இருக்கும்‌ அவர்கள்‌ வாயில்‌ 
கர்த்தரை உயர்த்தும்‌ துதியும்‌ அவர்கள்‌ 
கையில்‌ இருபுறமும்‌ கருக்குள்ள பட்டயமும்‌ 
இருக்கும்‌ (சங்‌ 1498), தேவனாகிய 
கர்த்தர்‌ சேனைகளின்‌ கர்த்தர்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ சத்துருக்களோடு 
யுத்தம்பண்ணப்போகும்‌ போது, 
சேனைகளின்‌ கர்த்தரும்‌ அவர்களோடுகூ। 
யுத்தம்பண்ணப்போகிறார்‌. இஸ்ரவேல்‌ 
ஜனங்கள்‌ தங்கள்‌ மத்தியில்‌ 
பிரசன்னமாயிருக்கும்‌ கர்த்தரைத்‌ 
துதித்துப்‌ பாடுகிறார்கள்‌. 


'வில்வித்தையை யூதா புத்திரருக்குக்‌ 
கற்றுக்கொடுக்க கட்டளையிட்டான்‌; 
யாசேரின்‌. புஸ்தகத்தில்‌ 
எழுதியிருக்கிறது (சோமு 148). தாவீது 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கு கர்த்தரைத்‌ 
துதிக்கும்‌ துதியையும்‌ கற்றுக்கொடுத்தார்‌. 
வில்வித்தையையும்‌ குற்றுக்கொடுத்தார்‌. 
அவர்களுடைய கைகளில்‌ இருபுறமும்‌ 
கருக்குள்ள பட்டயங்களையும்‌ கொடுத்தார்‌. 
இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ சத்துருக்கள்மீது 
யுத்தம்பண்ணும்போது, தங்கள்‌ 
வாயினால்‌. கர்த்தரை உயர்த்தி 
துதிக்கிறார்கள்‌. தங்கள்‌ கைகளிலுள்ள 
இருபுறமும்‌ கருக்குள்ள பட்டயங்களினால்‌ 
சத்துருக்களோடு யுத்தம்பண்ணுகிறார்கள்‌. 





ழ்‌ நள 
யாய 


புதிய ஏற்பாட்டுக்காலத்தில்‌ இயேசு 
கிறிஸ்து நமக்கு புதிய பிரமாணத்தைக்‌ 
'கொடுத்திருக்கிறார்‌. நம்மை 
சபிக்கிறவர்களை ஆசீர்வதிக்க 
வேண்டும்‌, நம்முடைய 
சத்துருக்களுக்காகவும்‌ நாம்‌ ஜெபம்பண்ண 
வேண்டும்‌. நம்மை யாராவது 
கன்னத்தில்‌ அறைந்தால்‌, 
நம்முடைய மறுகன்னத்தையும்‌ 
காண்பிக்கவேண்டும்‌. 
கிறிஸ்துவின்‌ உபதேசம்‌. 


நாம்‌ 


பிள்ளைகளாகிய 
சங்கிலிகளாலும்‌. 
மேன்மக்களை இருப்பு 
கட்டுவதற்கு 

அனுமதி 
சாத்தானை 


கர்த்தருடைய 
நமக்கு ராஜாக்களை 
அவர்களுடைய 

விலங்குகளாலும்‌ 
கிறிஸ்துவானவர்‌ 
கொடுக்கவில்லை. 
இயேசுகிறிஸ்துவின்‌ நாமத்தினால்‌ 
கட்டலாம்‌. நமக்கு ராஜாக்களோடோ, 
புறஜாதி ஜனத்தாரோடோ யுத்தம்‌ இல்லை. 
ஆவிக்குரிய யுத்தமே நமக்கு உண்டு. 
பிசாசின்‌ அந்தகார வல்லமைகளோடும்‌. 
நமக்கு யுத்தம்‌ 


நாம்‌ 


அந்தகார சக்திகளோடும்‌ 
உண்டு. 


நாம்‌ கிறிஸ்துவின்‌ சுவிசேஷத்தைப்‌ 
பிரசங்கம்பண்ணும்போது நம்முடைய 
வாயில்‌ கர்த்தரைத்‌ துதிக்கும்‌ துதியோடும்‌, 
நம்முடைய கைகளில்‌ இருபுறமும்‌ 
கருக்குள்ள பட்டயத்தோடும்‌ சுவிசேஷ 
ஊழியம்‌ செய்ய முடியாது. நம்முடைய 
வாயில்‌ கர்த்தரைத்‌ துதிக்கும்‌ துதி 
இருக்கவேண்டும்‌. நம்முடைய இருதயத்தில்‌ 
அன்பு இருக்கவேண்டும்‌. நம்மிடத்தில்‌ 
அன்புகூருவதுபோல நாம்‌ பிறரிடத்திலும்‌ 
அன்புகூரவேண்டும்‌. கர்த்தருடைய 
வசனமே நமக்கு இருபுறமும்‌ கருக்குள்ள 
பட்டயமாயிருக்க வேண்டும்‌ 


பழைய ஏற்பாட்டுக்காலத்தில்‌ 
தேவனால்‌ எழுதப்பட்ட நியாயத்தீர்ப்பை, 
இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌, புறஜாதியார்மீது 
செலுத்தும்‌ போது, அவர்கள்‌ 
ஜாதிகளிடத்தில்‌ பழிவாங்கி, ஜனங்களைத்‌ 
தண்டித்தார்கள்‌. நு 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை மமம்‌ 


PUBLISHERS 


நம்முடைய வாயில்‌ கர்த்தரைத்‌ துதிக்கும்‌ 

துதி இருக்க வேண்டும்‌ நம்முடைய 

கரங்களிலோ சமாதானத்தை அறிவிக்கும்‌ 

தலைமக்கள்‌ கிளைகள்‌ இருக்க 
ண்டும்‌. 


கிறிஸ்துவானவர்‌ தம்முடைய 
சுவிசேஷத்தின்‌ வல்லமையினாலும்‌, தமது 
கிருபையினாலும்‌ ஆவிக்குரிய 
சத்துருக்கள்‌ மீது ஜெயம்பெற்றார்‌ 
கிறிஸ்துவை விசுவாசிக்கிற நாமும்‌ 
அவருக்குள்‌ ஜெயம்‌ 
பெற்றவர்களாகயிருக்கிறோம்‌. தேவனுடைய 
வார்த்தையே நம்முடைய பட்டயம்‌. 
“தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும்‌ 
வல்லமையும்‌ உள்ளதாயும்‌ இருபுறமும்‌ 
கருக்குளள எந்தப்‌ பட்டயத்திலும்‌ 
கருக்கானதாயும்‌, ஆத்துமாவையும்‌ 
ஆவியையும்‌ கணுக்களையும்‌ ஊனையும்‌ 
பிரிக்கத்தக்கதாக உருவக்‌ குத்துகிறதாயும்‌, 
இருதயத்தின்‌ நினைவுகளையும்‌ 
யோசனைகளையும்‌ வகையறுக்கிறதாயும்‌. 
இருக்கிறது” (ஸி 412) என்று 
எபி பயரக்கு நிருபம்‌ எழுதின ஆசிரியர்‌ 


அப்போஸ்தலர்‌ பவுல்‌ நம்முடைய 
யுத்தத்தைப்பற்றியும்‌ ஆயுதத்தைப்பற்றியும்‌ 
எபேசியருக்கு எழுதின நிருபத்தில்‌ 
தெளிவாகச்‌ சொல்லுகிறார்‌. “ கடைசியாக, 
என்‌ சகோதரரே, கர்த்தரிலும்‌ அவருடைய 
க்‌ வல்லமையிலும்‌ 
பிசாசின்‌ 
நிற்கத்‌ 
திராணியுள்ளவர்களாகும்படி, லப 
சர்வாயுதவர்க்கத்தையும்‌ தரித்துக்‌ 
கொள்ளுங்கள்‌. ஏனெனில்‌, மாம்சத்தோடும்‌. 
இரத்தத்தோடுமல்ல, துரைத்‌ 
தனங்களோடும்‌. அதிகாரங்களோடும்‌, 
இப்பிரபஞ்சத்தின்‌ அந்தகார லோகாதி 
பதிகளோடும்‌. வான மண்டலங்களிலுள்ள 
பொல்லாத ஆவிகளின்‌ சேனைகளோடும்‌ 
நமக்குப்‌ போராட்டம்‌ உண்டு. ஆகையால்‌, 
தீங்கநாளிலே அவைகளை நீங்கள்‌ 
எதிர்க்கவும்‌, சகலத்தையும்‌ செய்து 
முடித்தவர்களாய்‌ நிற்கவும்‌ 
திராணியுள்ளவர்களாகும்‌ படிக்கு, 
தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும்‌ 
எடுத்துக்கொள்ளுங்கள்‌ * 





ழ்‌ நள 
யாய 


என்னும்‌ கச்சையை 
கட்டினவர்களாயும்‌ 
மார்க்கவசத்தை 
தரித்தவர்களாயும்‌: சமாதானத்தின்‌. 
சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம்‌ என்னும்‌ 
பாதரட்சையைக்‌ கால்‌ 
தொடுத்தவர்களாயும்‌: பொல்லாங்கன்‌. 
எய்யும்‌ அக்கினியாஸ்திரங்களையெல்லாம்‌ 
அவித்துப்‌ போடத்தக்கதாய்‌, 
எல்லாவற்றிற்கும்‌. மேலாக 
விசுவாசமென்னும்‌. கேடகத்தைப்‌ 
பிடித்துக்கொண்டவர்களாயும்‌ நில்லுங்கள்‌ 
இரட்சணியமென்னும்‌ தலைச்‌ சீராவையும்‌, 
தேவவசனமாகிய ஆவியின்‌ பட்டயத்தையும்‌ 
எடுத்துக்கொள்ளுங்கள்‌. எந்தச்‌ 
சமயத்திலும்‌ சகலவிதமான 
வேண்டுதலோடும்‌ விண்ணப்பத்தோடும்‌ 
ஆவியினாலே ஜெபம்‌ பண்ணி, அதன்‌ 
பொருட்டு மிகுந்த மனஉறுதியோடும்‌ சகல. 
பரிசுத்தவான்௧ளுக்காகவும்‌ பண்ணும்‌ 
வேண்டுதலோடும்‌ விழித்துக்‌ 
கொண்டிருங்கள்‌” (எபே 640-18). 
ஆதித்திருச்சபையின்‌ 
இயேசுகிறிஸ்துவின்‌ 
பிரசங்கித்தவர்களுடைய கைகளில்‌, 
தேவனுடைய வார்த்தையாகிய இருபுறமும்‌ 
கருக்குள்ள பட்டயம்‌ மாத்திரமே இருந்தது. 
இந்தப்‌ பட்டயத்தினால்‌ அவர்கள்‌ 
அந்தகாரத்தின்‌ வல்லமைகளோடு யுத்தம்‌ 
செய்து ஜெயம்‌ பெற்றார்கள்‌. புறஜாதி 
ஜனங்கள்‌ மத்தியிலே பழிவாங்குதல்‌ 
காணப்படுகிறது. கர்த்தருடைய 
பிள்ளைகளாகிய நு பாவம்‌ 
செய்தவர்கள்‌ மனம்‌ வருந்தவேண்டும்‌ 
என்றும்‌, மனம்‌ திரும்பவேண்டும்‌ என்றும்‌ 
உபதேசம்பண்ணுகிறோம்‌. நம்முடைய 
சத்துருக்களை நாம்‌ பழிவாங்குவதற்குப்‌ 
அவர்களும்‌ மனந்திரும்ப 
று. அவர்களுக்காக 
வேண்டும்‌. புறஜாதி 
தங்களுடைய 
விக்கிரகாராதனையை விட்டுவிட்டு, 
ஒன்றான மெய்த்தேவனாகிய கர்த்தரை 
ஆராதனை செய்யவேண்டும்‌ என்று 
அவர்களுக்காக ஜெபம்பண்ணவேண்டும்‌. 


காலத்தில்‌ 
சுவிசேஷத்தை 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம 


PUBLISHERS 


“நாங்கள்‌ 
நடக்கிறவர்களாயிருந்தும்‌, 
போர்‌ செய்கிறவர்களல்ல. 
போராயுதங்கள்‌ 
கேற்றவைகளாயிராமல்‌, 
நிர்மூலமாக்குகிறதற்கு 
தேவபலமுள்ளவைகளாயிருக்கிறது. 
அவைகளால்‌ நாங்கள்‌ தர்க்கங்களையும்‌, 
தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய்‌ 
எழும்புகிற எல்லா மேட்டிமையையும்‌ 
நிர்மூலமாக்கி, எந்த எண்ணத்தையும்‌ 
கிறிஸ்துவுக்குக்‌ கீழ்ப்படியச்‌ 
சிறைப்படுத்துகிறவர்களாயிருக்கிறோம்‌" 
(2கொரி 10:3-5) என்று அப்போஸ்தலர்‌ 
பவுல்‌ சொல்லுகிறார்‌. 


மாம்சத்தில்‌ 
மாம்சத்தின்படி 
எங்களுடைய 
மாம்சத்துக்‌ 
அரண்களை 


தேவனுடைய வார்த்தைக்கு முன்பாக 
ராஜாக்களும்‌, பிரபுக்களும்‌, 
அதிகாரிகளும்‌, நடுங்கவேண்டும்‌. 
சாத்தானும்‌, இந்தப்‌ பிரபஞ்சத்தின்‌ 
பிரபுக்களும்‌ தேவனுடைய வார்த்தைக்கு 
முன்பாக நடுங்கும்‌. நம்முடைய கைகளில்‌ 
தேவனுடைய வார்த்தையாகிய இருபுறமும்‌ 
கருக்குள்ள பட்டயம்‌ யுத்தம்பண்ணுவதற்கு 
எப்போதும்‌ ஆயத்தமாயிருக்கவேண்டும்‌. 


நம்முடைய சத்துருக்களோடு நாம்‌ 
யுத்தம்பண்ணும்போது, பல சமயங்களில்‌, 
நமக்குள்ளே காணப்படுகிற 
தீயசுபாவங்களுக்கு எதிராகவும்‌ நாம்‌ 
யுத்தம்பண்ணவேண்டும்‌. தேவனுடைய 
கிருபையினால்‌ நமக்குள்ளே காணப்படுகிற 
பாவசுபாவங்களை கீழ்ப்படுத்தி அவற்றை 
சிலுவையில்‌ அறையவேண்டும்‌. பாவம்‌ 
நம்மை மேற்கொள்ளவிடக்கூடாது 


பாவசுபாவங்கள்‌ ஒரு காலத்தில்‌ 
த்ய இருதயத்தில்‌ ராஜாக்களைப்‌ 
மேன்மக்களைப்போஷும்‌ 

றியது நம்மை. ஆளுகை 
செய்திருக்கலாம்‌. ஆனால்‌ இப்போதோ 
நாம்‌ கர்த்தருடைய வார்த்தை என்னும்‌ 
இருபுறமும்‌ கருக்குள்ள பட்டயத்தினால்‌ 
அவர்களுக்கு எதிராக யுத்தம்பண்ண 
வேண்டும்‌. நம்மை ஆளுகை செய்த பாவம்‌ 
என்னும்‌ ராஜாக்களை சங்கிலிகளாலும்‌, 





ழ்‌ (1 சங்கீதம்‌ - விரிவுரை im 
PSALMS - COMMENTARY 


பாவசுபாவங்களாகிய மேன்மக்களை 
இருப்பு விலங்குகளாலும்‌ கட்டவேண்டும்‌. 


கிறிஸ்துவின்‌ முகத்திற்கு முன்பாக 
அவர்களைக்‌ கீழ்ப்படுத்த வேண்டும்‌ 
இந்தக்‌ கனம்‌ அவருடைய 
பரிசுத்தவான்கள்‌ யாவருக்கும்‌ உண்டாகும்‌ 
(சங்‌ 1499), தாவீது இந்த சங்கீதத்தை 
அல்லேலூயா”. என்று சொல்லி 
நிறைவுசெய்கிறார்‌. 





ழ்‌ நவள 
யாய 


சங்கீதப்புஸ்தகத்தில்‌ 
சங்கீதமும்‌, கடைசி சங்கீதமும்‌ 
சங்கீதமாகயிருந்தாலும்‌ 
சங்கீதமாயிருக்கிறது. 
சங்கீதத்தில்‌ 
பிள்ளைகளாகிய 
கடமைகளைப்‌ பற்றி விவரமாகப்‌ 
போதிக்கப்பட்டிருக்கிறது கர்த்தரைத்‌ 
தியானிப்பதற்கும்‌, அவரைத்‌ துதிப்பதற்கும்‌, 
முதலாவது சங்கீதம்‌ நம்மை 
ஆயத்தம்பண்ணுகிறது. 

கடைசி சங்கீதமோ 
துதிக்கும்‌ துதியில்‌ நம்மை 
வழிநடத்துகிறது. இந்த சங்கீதத்தில்‌ 
சங்கீதக்காரர்‌ கர்த்தரைத்‌  துதிப்பதற்கு 
தன்னை முழுவதுமாய்‌ அற்பணிக்கிறார்‌ 
கர்த்தருடைய பரிசுத்தவான்கள்‌ 
எல்லோரும்‌ தன்னோடு சேர்ந்து 


கர்த்தரைத்‌ நிக்குற ஆலோசனை 
சொல்லுகிறா 


இந்த சங்கீதத்தில்‌ மொத்தம்‌ 6 
வசனங்களே உள்ளன. ஆனாலும்‌ இந்த 
சங்கீதத்தில்‌ தேவனைத்‌ துதியுங்கள்‌”, 
“அவரைத்‌ துதியுங்கள்‌, “கர்த்தரைத்‌ 
துதியுங்கள்‌” என்னும்‌ வாக்கியம்‌ 13 
தடவைகள்‌  பயன்படுத்தப்பட்டிுக்கிறது. 
கர்த்தரைத்‌ துதிப்பதற்கு முக்கியத்துவம்‌ 
கொடுத்து,  சங்கீதக்கார்‌ இந்த 
சங்கீதத்தை எழுதியிருக்கிறார்‌. 


கர்த்தரை எதற்காக துதிக்க 
வேண்டுமென்று சங்கீதக்காரர்‌ காரணம்‌ 
சொல்லுகிறார்‌ (சங்‌ 150,2). கர்த்தரை 


முதலாவது, 
சிறிய 
சிறப்பான 
முதலாவது 
கர்த்தருடைய 
நம்முடைய 


கர்த்தரைத்‌ 


(சங்‌, 150:3-5), கர்த்தரை யாரெல்லாம்‌ 
துதிக்கவேண்டும்‌ என்றும்‌ சங்கீதக்காரர்‌ 
விவரம்‌ சொல்லுகிறார்‌ (சங்‌ 1505) 
சுவாசமுள்ள யாவும்‌ கர்த்தரைத்‌ 
துதிக்கவேண்டும்‌. 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்மா 


PUBLISHERS 


பரிசுத்த 
துதியுங்கள்‌ 
சங்‌ 150 :1 


சங்‌ 1500, அல்லேதாயா, தேவனை 
அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில்‌ 
துதியுங்கள்‌; அவருடைய வல்லமை 
வினங்கும்‌ ஆகாய விரிவைப்பார்த்து 
அவரைத்‌ துதியுங்கள்‌. 


இந்த சங்கீதம்‌ லேலியருக்கு 
பிரத்தியேகமாக எழுதப்பட்டது என்று 
வேதபண்டிதர்களில்‌ ர்‌ 
சொல்லுகிறார்கள்‌. அவர்கள்‌ கர்த்தருடைய 
பரிசுத்த ஸ்தலத்தில்‌ ஊழியம்‌ 
செய்கிறார்கள்‌. தேவனுடைய ஆலயத்தில்‌ 
லேலியர்கள்‌ பாடகர்களாகவும்‌, இசைக்‌ 
கருவிகளை இசைக்கிறவர்களாகவும்‌ 
ஊழியம்‌ செய்கிறார்கள்‌. அவர்களை 
உற்சாகப்படுத்தும்‌ வண்ணமாக இந்த 
சங்கீதம்‌ எழுதப்பட்டிருக்கிறது. இந்த 
சங்கீதத்திலுள்ள வார்த்தைகள்‌ நமக்கும்‌. 
எழுதப்பட்டிருக்கிறது என்று நாம்‌ 
விசுவாசிக்க வேண்டும்‌. நாமும்‌ 
கர்த்தருக்கு பரிசுத்த ஜாதியாயும்‌ 
அவருடைய ஆசாரியராயும்‌ இருக்கிறோம்‌ 
நாம்‌ கர்த்தருடைய  ஆலிக்குரிய 
ஆசாரியர்கள்‌. 


பரிசுத்தவான்கள்‌. 
ஸ்தலத்தில்‌, 
வேண்டும்‌. 
அவருடைய 
கர்த்தருடைய 


கர்த்தருடைய 

அவருடைய பரிசுத்த 
அவரைத்‌ துதிக்க 
கர்த்தருடைய ஆசாரியரும்‌, 
பரிசுத்த ஜனங்களும்‌, ய 
பரிசுத்த ஸ்தலத்திற்கு வந்து, கர்த்தரைத்‌ 
துதிக்கவேண்டும்‌. கர்த்தருடைய 
பரிசுத்த பிரசன்னம்‌, அவருடைய பரிசுத்த 
ஸ்தலத்திலே விசேஷமாக 
தங்கியிருப்பதினால்‌, நாமும்‌ கர்த்தரை, 
அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில்‌ வந்து 
துதிக்கவேண்டும்‌. அவருடைய 
மகிமையையும்‌. அவருடைய கிருபையையும்‌ 
கர்த்தருடைய சமுகத்திலே அறிக்கை 
செய்து, அவரைக்‌ கீர்த்தனம்பண்ண 
வேண்டும்‌. 





ழ்‌ நள 
யாய 


ஆகாய விரிவிலே கர்த்தருடைய 
வல்லமை விளங்குகிறது. ஆகாயம்‌ பரவி 
விரிந்திருக்கிறது. அது பிரகாசமுள்ள 
வெளிச்சமாயிருக்கிறது. ஆகாய 
விரிவில்‌ விளங்கும்‌ கர்த்தருடைய 
வல்லமை, இந்தப்‌ பூமியிலும்‌ 
பிரதிபலிக்கிறது. கர்த்தருடைய 
பரிசுத்தவான்கள்‌ அவருடைய வல்லமை 
விளங்கும்‌ காயவிரிவைப்‌ பார்த்து 
அவரைத்‌ துதிக்கவேண்டும்‌. 


கர்த்தருடைய 
கிரியைகள்‌ 
சுண்‌ 150 : 2 


வல்லமையுள்ள. 


சங்‌ 1502. அவருடைய வல்லமையுன்ன 
கிரியைகளுக்காக அவரைத்‌: 
துதியுங்கள்‌; மாட்சிமை பொருந்திய 
அவருடைய மகத்துவத்திற்காக 
அவரைத்‌ துதியுங்கள்‌. 


நாம்‌ கர்த்தரை 
வேண்டுமென்று 
சொல்லுகிறார்‌ 
வல்லமையுள்ள 
அவரைத்‌ 


எதற்காக துதிக்க 
சங்கீதக்காரர்‌ 
கர்த்தருடைய 
கிரியைகளுக்காக 
வேண்டும்‌ 
கர்த்தருடைய எல்லாமே 
வல்லமையுள்ளது. அவருடைய 
கிருபையும்‌, பராஸ்ரிப்பும்‌ வல்லமையுள்ளது. 
கர்த்தர்‌ சிருஷ்டிப்பிலே தம்முடைய 
வல்லமையுள்ள கிரியையை நடப்பித்தார்‌. 
தம்முடைய சர்வசிருஷ்டிகளையும்‌ தமது 
வல்லமையுள்ள கிரியைகளினால்‌ ஆளுகை 
செய்கிறார்‌. இந்த உலகத்தை 
இரட்சிப்பதற்கு கர்த்தர்‌ வல்லமையுள்ள 
கிரியைகளை நடப்பிக்கிறார்‌. 
மனுக்குலத்தை பொதுவாக 
ஆசீர்வதிப்பதற்கும்‌, தம்முடைய 
பரிசுத்தவான்களை விசேஷமாக 
ஆசீர்வதிப்பதற்கும்‌. கர்த்தர்‌ 
வல்லமையுள்ள கிரியைகளை 
நடப்பிக்கிறார்‌. 


துதிக்க 


கிரியைகள்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம்மா 


PUBLISHERS 


கர்த்தருடைய மகத்துவம்‌ மாட்சிமை 
பொருந்தியது நாம்‌ கர்த்தரைத்‌ 
துதிப்பதினால்‌ கர்த்தருடைய மகத்துவம்‌. 
அதிகரிக்கப்போவதில்லை. நாம்‌ கர்த்தரை 
துதிக்காமலிருபபதினால்‌ அவருடைய 
மகத்துவம்‌ குறைந்துபோகப்போவது 
மில்லை. அவர்‌ எப்போதுமே 
மகத்துவமுள்ளவர்‌. மாட்சிமை 
பொருந்தியவர்‌ கர்த்தருடைய 
ரண ரதத. னன 


துதிக்கும்போது, 
அதிகமாகத்‌ 


கர்த்தரைத்‌. 

அரை அவவுக்கு 
துதித்துவிட்டோமோ என்று நாம்‌ 
கவலைப்படவேண்டியதில்லை. கர்த்தரை 
எவ்வளவு அதிகமாக வேண்டுமானாலும்‌ 
துதிக்கலாம்‌. அவர்‌ நம்முடைய எல்லா 
துதிகளுக்கும்‌ ஸ்தோத்திரங்களுக்கும்‌ 
பாத்திரராயிருக்கிறார்‌. நாம்‌ கர்த்தரை 
எவ்வளவு அதிகமாகத்‌ துதித்தாலும்‌, 
நம்மால்‌ அவருடைய மகத்துவத்தையும்‌ 
மாட்சிமையையும்‌ பூரணமாய்த்‌ துதிக்க 
முடியாது. நாம்‌ கர்த்தரைத்‌ துதிக்காமல்‌ 
இருப்பதுதான்‌ நமக்கு ஆபத்து. துதி 
பெருகும்போது கிருபை பெருகுகிறது. 
கர்த்தருடை ய கிருபை நமக்கு 
இல்லையென்றால்‌ நாம்‌ ஒன்றுமில்லை. 


எக்கான தொனி 
சங்‌ 150 : 3-5 


சங்‌ 1503. எக்கான தொனியோடே 
அவரைத்‌ துதியுங்கள்‌; வீணையோடும்‌. 
சுரமண்டலத்தோடும்‌ அவரைத்‌ 
துதியுங்கள்‌. 


சங்‌ 150:4. தம்புரோடும்‌ நடனத்தோடும்‌ 
அவரைத்‌ துதியுங்கள்‌; யாழோடும்‌ 
தீங்குழலோடும்‌ அவரைத்‌ துதியுங்கள்‌. 


சன்‌ 150:5. 
கைத்தானங்களோடும்‌ 
துதியுங்கள்‌; 
கைத்தாளங்களோடும்‌. 
துதியுங்கள்‌. 


ஓசையுன்ன 
அவரைத்‌ 
பேரோசையுள்ள 
அவரைத்‌ 





ழ்‌ நயனா 
ஈயா 


நாம்‌ கர்த்தரை எப்படி துதிக்க 
வேண்டும்‌ என்றும்‌ சங்கீதக்காரர்‌ நமக்கு 
லோசனை சொல்லுகிறார்‌. 
கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலத்திலே நாம்‌ 
அவரைத்‌ துதிக்கும்போது, 
எல்லாவிதமான இசைக்கருவிகளையும்‌ 
இசைத்து, . அவருக்குத்‌ துதியின்‌ 
கீதங்களைப்‌ பாடவேண்டும்‌. கர்த்தரைத்‌ 
துதிக்கும்போது சரீர வேதனைகளையோ, 
பொருளாதார செலவுகளையோ, 
நேரத்தையோ கணக்குப்‌ பார்க்கக்கூடாது. 
கர்‌; ர கணக்குப்‌ பார்க்காமல்‌. 
தாரியாயச்‌ சேவிக்கவேண்டும்‌ 


நம்முடைய துதிகள்‌ கர்த்தருக்குப்‌ 
பிரியமானது நம்முடைய இசைகள்‌ 
கர்த்தருடைய செவிக்கு இன்பமானது. 
நாம்‌ இசைக்கருவிகளை  எல்வளவு 
நேர்த்தியாக இயக்குகிறோம்‌ என்பது 
முக்கியமல்ல. நாம்‌ கர்த்தரைத்‌ துதிக்கும்‌ 
பாடல்கள்‌ நம்முடைய இருதயத்தின்‌ 
ஆழத்திலிருந்து வரவேண்டும்‌. நம்முடைய 
முழுஆத்துமாவும்‌, முழுஇருதயமும்‌, 
கர்த்தரைத்‌ துதிக்க 


ளாம்‌ 


நாம்‌ கர்த்தரைத்‌ துதிக்கும்போது 
விசுவாசத்தோடு துதிக்க வேண்டும்‌. 
நம்முடைய விசுவாசம்‌ 
பலமுள்ளதாயிருக்கும்‌. நாம்‌ 
பாடுகிற துதியின்‌ பாடல்களும்‌ 
பலமுள்ளதாயிருக்கும்‌. கர்த்தரை 
பயபக்தியோடும்‌, பரிசுத்த அன்போடும்‌, 
சந்தோஷத்தோடும்‌ துதித்துப்‌ 
பாடவேண்டும்‌. கர்த்தரைத்‌ 
துதிக்கும்போது, நம்முடைய 
மழுமக்ையம்‌ இயேசுகிறிஸ்துவின்மீது 


ருக்கவேண்டும்‌. 


போது, 


நாம்‌ 


இந்த உலகத்தில்‌ அந்தகார 
சக்திகள்‌ உள்ளன. நமக்கு விரோதமாக 
சத்துருவின்‌ போராட்டங்கள்‌ உள்ளன. 
இவையெல்லாவற்றிலும்‌, நம்முடைய 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து, நமக்கு 
வெற்றியைத்‌ தருவார்‌ என்று விசுவாசித்து, 
அவரை நன்றியோடு துதிக்கவேண்டும்‌. 
தேவனுடைய ராஜ்யம்‌ 
அவருடைய ராஜ்யம்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை CDNENIS 


PUBLISHERS 


கர்த்தரைத்‌  துதித்துப்பாடும்போது, 
என்னென்ன இசைக்கருவிகளையெல்லாம்‌ 
பயன்படுத்த வேண்டும்‌ என்று 
சங்கீதக்காரர்‌ சொல்லுகிறார்‌. 
அவையாவன : 1, எக்காளதொனி 
2. வீணை 3. சுரமண்டலம்‌ 4. தம்புரு 
5. யாழ்‌ 6. தீங்குழல்‌ என்பனவாகும்‌. 
நாம்‌ கர்த்தரைத்‌ துதிக்கும்போது 
நடனத்தோடும்‌. ஒசையுள்ள 
கைத்தாளங்களோடும்‌, பேரோசையுள்ள 
கைத்தாளங்களோடும்‌ அவரைத்‌ 
துதிக்கவேண்டும்‌. 


கர்த்தரைத்‌ துதிக்கும்போது நாம்‌ 
பலவிதமான வாத்தியக்கருவிகளைப்‌ 
பயன்படுத்தலாம்‌. இந்த 
வாத்தியங்களெல்லாம்‌ இசைந்து, சீராக 
இயங்க வேண்டும்‌. ஒன்றுக்கொன்று 
முரண்பாடு இருக்கக்கூடாது. 
ஒன்றுக்கொன்று உதவியாகயிருந்து, 
கர்த்தருடைய கீதத்தை, "மையாக 
பாடுவதற்கு ஆதரவாயிருக்கவேண்டும்‌. 


நாம்‌ கர்த்தரைத்‌ துதிக்கும்போது 
ஏகசிந்தையுள்ளவர்களாயிருந்து, ஒரே 
வாயினால்‌ அவரை மகிமைப்படுத்த 
வேண்டும்‌ என்று அப்போஸ்தலர்‌ பவுல்‌ 
சொல்லுகிறார்‌. 


"நீங்கள்‌ ஒருமனப்பட்டு நம்முடைய 
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின்‌ 
பிதாவாகிய தேவனை ஒரே வாயினால்‌ 
மகிமைப்படுத்தும்படிக்கு, பொறுமையையும்‌ 
ஆறுதலையும்‌ அளிக்கும்‌ தேவன்‌, கிறிஸ்து 
இயேசுவினுடைய மாதிரியின்படியே, நீங்கள்‌. 
ஏகசிந்தையுள்ளவர்களாயிருக்கும்‌ படி 
உங்களுக்கு அநுக்கிரகஞ்செய்வாராக” 
(ரோம 15:5,6). 


அல்லேலூயா 
சங்‌ 150 : 6 


சன்‌ 150:6. சுவாசமுன்ன யாவும்‌ 
கர்த்தரைத்‌ தூதிப்பதாக. அல்லேலூயா. 





ழ்‌ நள 
யாய 


யாரெல்லாம்‌ கர்த்தரைத்‌ 
'துதிக்கவேண்டும்‌ என்றும்‌ சங்கிதக்காரர்‌ 
விவரம்‌ சொல்லுகிறார்‌. “சுவாசமுள்ள 
யாவும்‌ கர்த்தரைத்‌ துதிப்பதாக” என்று 
சொல்லுகிறார்‌. இந்த சங்கீதத்தின்‌ 
ஆரம்பத்தில்‌, கர்த்தருடைய பரிசுத்த 
மிதத்தல்‌ கூடிவருகிறவர்களும்‌, 
அவருடைய ஆலயத்தில்‌ பணிவிடை 
செய்கிறவர்களும்‌ கர்த்தரைத்‌ 
துதிக்கவேண்டும்‌ என்று சங்கீதக்காரர்‌ 
சொன்னார்‌. சங்கீதத்தின்‌ 
முடிவிலோ யாவும்‌ 
கர்த்தரை என்‌, 
சொல்துகறார்‌ ்‌்‌ 


சுவாசமுள்ள 


துதிக்கவேண்டும்‌ 


மனுபுத்திரர்‌ எல்லோருமே கர்த்தரைத்‌ 

துதிக்கவேண்டும்‌. இஸ்ரவேல்‌ புத்திரரும்‌ 
கர்த்தரைத்‌ துதிக்க வேண்டும்‌. 
இஸ்ரவேலின்‌ காணியாட்சிக்குப்‌ 
புறம்பானவர்களும்‌ கர்த்தரைத்‌ துதிக்க 
வேண்டும்‌. காலம்‌ நிறைவேறினபோது 
புறஜாதியாரும்‌ கர்த்தருடைய சபையில்‌ 
சேர்த்துக்‌ கொள்ளப்பட்டார்கள்‌ 
விசுவாசிகள்‌ கூடிவருகிற 
இடங்களிலெல்லாம்‌, ர்கள்‌ 
ஒருமனதோடு கர்த்தரைத்‌ துதிக்கிறார்கள்‌. 


பழைய ஏற்பாட்டுக்காலத்தில்‌, 
எருசவேபிலுள்ள தேவனுடைய ஆஃத்தில்‌, 
தேவனுடைய மகத்துவம்‌ பிரத்தியட்சமாய்த்‌ 
தங்கியிருந்தது. காலம்‌ நிறைவேறின 
போது எல்லா ஜாதிகளுக்குள்ளும்‌ 
கர்த்தருடைய மகிமை தங்கியிருக்கிறது, 
எல்லா இடங்களிலும்‌ கர்த்தருக்கு 
ஆராதனை நடைபெறுகிறது. இந்த 
சத்தியத்தை மல்கியா தீர்க்கதரிசி 
முன்னறிவித்துச்‌ சொல்லியிருக்கிறார்‌. 


“சூரியன்‌ உதிக்கிற திசை தொடங்கி, 
அது அஸ்தமிக்கிற திசைவரைக்கும்‌, என்‌ 


எல்லா 
இடங்களிலும்‌ என்‌ நாமத்துக்குத்‌ தூபமும்‌ 
சுத்தமான காணிக்கையும்‌ செலுத்தப்படும்‌: 
ய்‌ பயம்‌ பண்பட்ட 
மகத்துவமாயிருக்கும்‌ என்று சேனைகளின்‌ 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌” (மல்‌ 1:11). 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம 


PUBLISHERS 


பறவைகளின்‌ பாடல்கள்‌ கர்த்தரைத்‌ 
துதிக்கும்‌ கீதங்களாகயிருக்கிறது 
சர்வசிருஷ்டிகளும்‌ தங்களுக்குத்‌ தெரிந்த 
பாஷைகளில்‌ கர்த்தரைத்‌ துதிக்கிறது. 
நம்முடைய கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து 
"சர்வசிருஷ்டிக்கும்‌. சுவிசேஷத்தைப்‌ 
பிரசங்கியுங்கள்‌” என்று கட்டளை 
கொடுத்திருக்கிறார்‌. சர்வசிருஷ்டியும்‌ 
என்னும்‌ வார்த்தை, மனுஷசிருஷ்டி 
எல்லோரையும்‌ குறிக்கிறது. எல்லா 
தேசத்தாருக்கும்‌, எல்லா ஜாதியாருக்கும்‌, 
எல்லா இனத்தாருக்கும்‌ கிறிஸ்துவின்‌ 
சுவிசேஷத்தைப்‌ பிரசங்கிக்கவேண்டும்‌. 
மனுபத்திரர்‌ எல்லோருமே கர்த்தரைத்‌ 
துதிக்கவேண்டும்‌. 
சுவாசமுள்ள யாவும்‌ கர்த்தரைத்‌ 
துதிக்கவேண்டும்‌ என்று சங்கீதக்காரர்‌ 
சொல்லுகிறார்‌. நம்முடைய றெபம்‌, 
“பெருமூச்சு” என்றும்‌ அழைக்கப்படுகிறது. 
"என்‌. சத்தத்தைக்‌ கேட்டீர்‌. என்‌ 
பெருமூச்சுக்கும்‌ என்‌ கூப்பிடுதலுக்கும்‌ 
உமது செவியை அடைத்துக்‌ 
கொள்ளாதேயும்‌' (புல 3:50) என்று 
எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார்‌. 
நாம்‌ எல்லோருமே நம்முடைய 
ஜெபங்களில்‌, கர்த்தருடைய சமுகத்திற்கு 
முன்பாக பெருமூச்சு விடவேண்டும்‌. நாம்‌ 
விடுகிற மூச்சு கர்த்தரைத்‌ துதிக்கும்‌ 
துதியாகயிருக்கவேண்டும்‌. 


நமக்கு மூச்சு இருக்கும்‌ வரையிலும்‌ 
நாம்‌ கர்த்தரைத்‌ துதிக்கவேண்டும்‌. நமக்கு 
மரணம்‌ வரும்போது நம்முடைய மூச்சு 
நின்றுபோகும்‌. மரித்தபின்பு நாம்‌ 
பரலோகத்திற்கு போவோம்‌. அங்கு. 
பரலோகத்தின்‌ காற்றை சுவாசித்து, 
கர்த்தருடைய துதிகளை சந்தோஷமாய்ச்‌ 
சொல்லுவோம்‌. பரலோகத்திலே. 
எக்காலத்திலும்‌ துதியுண்டாயிருக்கும்‌. 
நாம்‌ பரலோகத்திற்குப்‌ போகும்போது, 
கர்த்தரை எப்போதும்‌ துதிக்கும்‌ 
சிலாக்கியம்‌ நமக்குக்‌ கிடைக்கும்‌. 
இதுவே விசுவாசிகளின்‌ பாக்கியம்‌. 





ழ்‌ நள 
யாய 


எபிரெய பாஷையிலுள்ள 
சங்கீதப்புஸ்தகம்‌ ஐந்து பாகங்களாகப்‌ 
பிரிக்கப்பட்டிருக்கிறது. முதல்‌ மூன்று 
பாகங்களிலுள்ள சங்கீதங்கள்‌ “ஆமென்‌” 
என்னும்‌ வார்த்தையினால்‌ 
முடிவுபெறுகிறது. நான்காவது. 
பகுதியிலுள்ள சங்கீதங்கள்‌ “ஆனென்‌, 
அல்லேலூயா” என்னும்‌ வார்த்தைகளினால்‌ 
முடிவுபெறுகிறது. ஐந்தாவது 
பகுதியிலுள்ள சங்கீதங்கள்‌, 
“அல்லேலூயா” என்னும்‌ வார்த்தையினால்‌ 
முடிவுபெறுகிறது. 


சங்கீதம்‌ 145 முதல்‌, சங்கீதம்‌ 150 
வரையிலுமுள்ள ஆறு  சங்கீதங்களும்‌ 
ஸ்தோத்திர சங்கீதங்களாகும்‌. இந்த 
சங்கீதங்களெல்லாம்‌, ர” 
என்னும்‌ 
முடிவுபெறுகிறது 
கர்த்தரைத்‌ 
எழுதப்பட்டிருக்கிறது. 
ஜே 'ண்ணப்பங்களோ, 

எதுவுமில்லை. 

£த்திரமும்தான்‌. 


வார்த்தையினால்‌ 
இந்த சங்கீதங்கள்‌ 


சங்கீதம்‌ - 
PSALMS - COMMENTARY 


விரிவுரை ம்ம 


ரிம்‌ 


பரலோகத்திலுள்ள பரிசுத்தவான்கள்‌. 
கர்த்தரை எப்போதும்‌ துதித்துக்‌ 
கொண்டிருக்கிறார்கள்‌. நாம்‌ இந்தப்‌ 
பூமியிலே பரலோகத்திற்குப்‌ போவதற்காக 
காத்துக்கொண்டிருக்கிறோம்‌. அது 
வரையிலும்‌ இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌, 
பரதேசிகளாக சஞ்சரிக்கிறோம்‌. நாம்‌ 
இந்தப்‌ பூமியில்‌ ஜீவிக்கும்‌ காலத்தில்‌, 
கர்த்தரைத்‌ துதிப்பதற்கு ஆயத்தப்பட 
வேண்டும்‌. பரலோகத்தில்‌ கர்த்தரைத்‌ 
இதிப்பது மாத்திரம்தான்‌ நம்முடைய 
லை. 

நமக்கு முன்பாக பரலோகத்திற்குப்‌ 
போன பரிசுத்தவான்கள்‌, அங்கு கர்த்தரை 
எப்போதும்‌ துதிக்கும்போது, இந்தப்‌ 
பூமியிலே. பரலோகத்திற்குப்போக 
காத்திருக்கிற பரிசுத்தவான்‌௧ளாகிய 
நாமும்‌, அவர்களோடு சேர்ந்து, எப்போதும்‌ 
கர்த்தரைத்‌ துதித்து. அவரை 
மகிமைப்படுத்த வேண்டும்‌. சங்கீதக்காரர்‌ 
“அல்லேலூயா” என்று சொல்லி 
கர்த்தரைத்‌ துதிக்கிறார்‌. கர்த்தருடைய 
பிள்ளைகளாகிய நாமும்‌, “அல்லேலூயா” 
என்றும்‌, “கர்த்தருடைய நாமம்‌ 
பரிசுத்தப்படுவதாக என்றும்‌ சொல்லி 
கர்த்தரைத்‌ துதிக்கவேண்டும்‌. 





ழ்‌ நள 
யாய 


பரிசுத்த. கண்னை ஏவதலினால்‌ 


பிரசங்கி, உன்னதப்பாட்டு ஆகிய மூன்று 
புஸ்தகங்களுக்கும்‌ சாலொமோன்‌ ராஜாவே. 
ஆசிரியர்‌. பிரசங்கியின்‌ புஸ்தகம்‌ 
பிரசங்கச்‌ செய்தியைப்போல 
எழுதப்பட்டிருக்கிறது. உன்னதப்பாட்டு 
புஸ்தகம்‌. நடையில்‌ 
எழுதப்பட்டிருக்கிறது. 


சாலொமோன்‌ 


பாடல்‌ 


ர்வயதில்‌ 
வேதபண்டிதர்கள்‌ வாக்லுகறார்க்‌ 


சாலொமோன்‌ ராஜா 
இஸ்ரவேலுக்கும்‌. நர 
வின்‌ குமாரன்‌. 
புஸ்தகங்களில்‌ 
எழுதிய ஆசிரியர்கள்‌ 
பவ சமுதாயத்தில்‌ 
அந்தஸ்திலிருந்தவர்கள்‌. 
அதிகாரமுள்ளவர்கள்‌. 
சாமுவேல்‌, தாவீது. சாலொமோன்‌ ஆகியோர்‌ 
தங்கள்‌ காலத்தில்‌ பிரபலமானவர்களாகவம்‌, 


முக்கியஸ்தர்களாகவும்‌ இருந்தார்கள்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சமுதாயத்தில்‌ 
அந்தஸ்துள்ளவர்களும்‌ 
புஸ்தகங்களை 
தீர்க்கதரிசிகள்‌ 
போல. 


இவர்களுக்குப்‌ பின்பு 
சாதாரண 

வேதாகம 
எழுதியிருக்கிறார்கள்‌. 
ராஜாக்களைப்‌ 
செல்வாக்குள்ளவர்களல்ல. ராஜ்யத்தில்‌ 
தீர்க்கதரிசிகளுக்கு ராஜாக்களைப்போல 
அதிகாரமுமில்லை. தீர்க்கதரிசிகளில்‌ அநேகர்‌ 
தரித்திரராகவும்‌ ஒடுக்கப்பட்டவர்களாகவும்‌ 
இருந்தார்கள்‌. கர்த்தர்‌ சாதாரண 
ஜனங்களையும்‌ தம்முடைய சத்தியத்தை: 
எழுதுவதற்கு பயன்படுத்தியிருக்கிறார்‌ 


ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி 
தேவன்‌ உலகத்தில்‌ பைத்தியமானவைகளைத்‌. 
தெரிந்துகொண்டார்‌: _ பலமுள்ளவைகளை 
வெட்கப்படுத்தும்பி தேவன்‌ உலகத்தில்‌ 
பலவீனமானவைகளைத்‌ நெரிந்துகொண்டார்‌. 
அவமாக்கும்படி, 
இழிவானவைகளையும்‌, 
எண்ணப்பட்டவைகளையும்‌ 
தக்கம்‌ தேவன்‌ தெரிந்து 
கொண்டார்‌. மாம்சமான எவனும்‌ தேவனுக்கு 
முன்பாகப்‌ பெருமைபாராட்டாதபடிக்கு அப்படிச்‌ 
செய்நார்‌' (கொரி 1:27-29) என்று 
அப்போஸ்தலர்‌ பவுல்‌ சொல்லுகிறார்‌ 


சாலொமோன்‌  ஐசுவரியமுள்ள ஒரு 

ராஜா. சாலொமோனின்‌ ராஜ்யம்‌ மிகவும்‌ 

விஸ்தாரமாக பரவியிருந்தது. அவர்‌ சமஸ்த 

இஸ்ரவேலுக்கும்‌. ராஜாவாயிருந்தார்‌ 

சாலொமோன்‌ ராஜா தாவீது ராஜாவின்‌ 

குமாரன்‌. ன்‌ 

ராஜாவாகயிருந்தாலும்‌, 

தீர்க்கதரிசியாகவும்‌, 

குமாரனாகவும்‌ இருந்தார்‌. 

சாலொமோன்‌ மூலமாய்‌. 

ஞானத்தையும்‌, அறிவையும்‌ 
வெளிப்படுத்தியிருக்கிறார்‌. 

ராஜா சிங்காசனத்தில்‌ அமர்ந்து, சமஸ்த 

இஸ்ரவேலையும்‌ ஆட்சிசெய்வதற்கு முன்பாக, 

கர்த்தரை நோக்கி இவ்வாறு 

ஜெபம்பண்ணினார்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


“இப்போதும்‌ ன்‌ தேவனாகிய 
கர்த்தாவே, தேவரீர்‌ உமது அடியேனை என்‌ 
தகப்பனாகிய தாவீதின்‌ ஸ்தானத்திலே. 
ராஜாவாக்கினீரே, நானோவென்றால்‌ போக்கு 
வரவு அறியாத சிறுபிள்ளையாயிருக்கிறேன்‌. 
நீர்‌ தெரிந்துகொண்டதும்‌ ஏராளத்தினால்‌ 
எண்ணிக்கைக்கு அடங்காததும்‌ 
இலக்கத்திற்கு உட்படாததுமான திரளான 
ஜனங்களாகிய உமது ஜனத்தின்‌ நடுவில்‌ 
அடியேன்‌ இருக்கிறேன்‌. ஆகையால்‌ உமது 
ஜனங்களை நியாயம்விசாரிக்கவும்‌, 
நன்மைநீமை இன்னதென்று வகையறுக்கவும்‌, 
அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தைத்‌ 
தந்தருளும்‌; ஏராளமாயிருக்கிற இந்த உமது. 
ஜனங்களை நியாயம்‌ விசாரிக்க யாராலே 
pi 

சாலொசோள்‌ 

ஜெபம்பண்ணினார்‌. சாலொமோன்‌ இந்தக்‌ 
காரியத்தைக்‌ கேட்டது ஆண்டவருடைய 
பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாயிருந்தது. 


கையினால்‌ தேவன்‌ சாலொமோனை 
நோக்கி! நீ உனக்கு நீடித்த நாட்களைக்‌ 
கேளாமலும்‌, ஐசுவரியத்தைக்‌ கேளாமலும்‌, 
உன்‌ சத்துருக்களின்‌ பிராணனைக்‌ 
கேளாமலும்‌, நீ இந்தக்‌ காரியத்தையே கேட்டு, 
நியாயம்‌ விசாரிக்கிறதற்கு ஏற்ற ஞானத்தை 
உனக்கு வேண்டிக்கொண்டபடியினால்‌, உன்‌ 
வார்த்தைகளின்படி செய்தேன்‌: ஞானமும்‌ 
உணர்வமுள்ள இருதயத்தை உனக்குத்‌ 
தந்தேன்‌: இதிலே உனக்குச்‌ சரியானவன்‌ 
உனக்குமுன்‌ இருந்ததுமில்லை, உனக்குச்‌ 
சரியானவன்‌ உனக்குப்பின்‌ எழும்புவதுமில்லை. 
இதுவமின்ி, நீ கேளாத ஐசுவரியத்தையும்‌ 
மகிமையையும்‌ உனக்குத்‌ தந்தேன்‌; உன்‌ 
நாட்களில்‌ இருக்கிற ராஜாக்களில்‌ ஒருவனும்‌ 
உனக்குச்‌ சரியானவன்‌ ல்லை. உன்‌ 
தகப்பனாகிய தாவீது நடந்தது போல, நீயும்‌ 
என்‌ கட்டளைகளையும்‌ என்‌ நியமங்களையும்‌ 
கைக்கொண்டு, என்‌ வழிகளில்‌: 
நடப்பாயாகில்‌, உன்‌ நாட்களையும்‌ 
நீடித்திருக்கப்பண்‌ணுவேன்‌"(0இராஜா 351-4) 
என்று கர்த்தர்‌ சாலொமோனின்‌ 
ஜெத்தறகப்‌ பதி பதில்‌ கொடுத்தார்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
UBLISHERS 


கர்த்தர்‌ சொன்ன பிரகாரம்‌ 
சாலொமோன்‌ ஐசுவரியம்‌ மிகுந்தவராகவும்‌, 
ஞானமுள்ளவராகவும்‌ இருந்தார்‌. ஆனாலும்‌ 
சாலொமோனின்‌ ஜீலியத்திலும்‌ ஒரு சில 
தவறுகள்‌ 

ஆரய்பத்தில்‌ 

விலகாமல்‌, கர்த்தருடைய கற்பனைகளுக்கு 
கீழ்ப்படிந்து, ஜீவித்தார்‌. கர்த்தரை 
பயபக்தியாய்‌ சேவித்தார்‌. அதன்‌ பின்பு 
சாலொமோன்‌ அநேக அந்நிய ஸ்திரீகளை 
விவாகம்பண்ணினார்‌. அவர்கள்‌ 
சாலொமோன்‌ ராஜாவை  குர்த்தரைவிட்டு 
வழிவிலகிப்போகச்‌ செய்துவிட்டார்கள்‌. 
சாலொமோன்‌ தன்னுடைய முதிர்வயதில்‌ 
கர்த்தரை. உண்மையாய்‌ சேவிக்காமல்‌, 
அந்நிய தெய்வங்களுக்கும்‌ தூபங்காட்டி, 
விக்கிரகாராதனையில்‌ பங்குபெற்றார்‌ 


சரித்திரம்‌ நமக்கு 
ஆலோசனையாகவும்‌, எச்சரிப்பாகவும்‌ 
எழுநபட்டிரக்கிறது சாலொமோனைப்‌ 

போல ஐசுவரியமுள்ளவர்களாகவும்‌, 
ஞானமுள்ளவர்களாகவும்‌ இருக்கிறவர்கள்‌ 
தங்கள்‌ இருதயத்தில்‌ பெருமையேடிருக்கக்‌ 
கூடாது. கர்த்தருடைய ஆலோசனைகளை 
நம்முடைய இருநயத்தில்‌ ஏற்றுக்கொண்டு 
அவற்றிற்கு கீழ்ப்படியவேண்டும்‌. 

சாலொமோன்‌ தான்‌ மற்றவர்களுக்குச்‌ 
சொன்ன தான்‌ தன்னுடைய 
ஆலோசனையின்‌ பிரகாரமாக 
ஜீவிக்கவில்லை. ஆனாலும்‌ அவர்‌ சொன்ன 
ஆலோசனைகள்‌ எல்லோருக்கும்‌ 
பிரயோஜனமுள்ளதாயிருக்கும்‌. ஆலோசனை 
சொன்னவர்‌ தவறு செய்திருக்கிறார்‌ 
என்பதற்காக, அவருடைய 
ஆலோசனைகளை நாம்‌ 
புறக்கணித்துவிடக்கூடாது. கர்த்தர்‌. 
சாலொமோன்‌ மூலமாய்‌ நமக்குப்‌ போதிக்கிற 

ய்திகளுக்‌ செவிகொடுக்கவேண்டும்‌. 
கீழ்ப்படிந்து 


சாலொமோனின்‌ 





ழ்‌ நயனா 
யாய 


வேதாகமத்திலுள்ள மற்ற 
புஸ்தகங்களின்‌ மொழிநடைக்கும்‌. 
நீதிமொழிகள்‌ புஸ்தகத்தின்‌ மொழிநடைக்கும்‌ 
வித்தியாசமுள்ளது. தப்‌ புஸ்தகத்தின்‌: 
வாக்கியங்கள்‌ நீளமாயிராமல்‌. 
குருக்கமாயிருக்கும்‌. ஒவ்வொரு வசனமும்‌ 
தேவனுடைய சத்தியத்தை தெளிவாக 
எடுத்துச்‌ சொல்லும்‌. சில சமயங்களில்‌ ஒரு 
வசனத்திற்கும்‌, மற்ற வசனத்திற்கும்‌ தொடர்பு 
இருக்காது. இவையெல்லாமே பரிசுத்த 
ஆவியானவர்‌ நமக்கு வெளிப்படுத்த 
விரும்புகிற தெய்வீக உபதேசங்கள்‌. 


பரிசுத்த வேதாகமத்தில்‌ பஞ்சாகமம்‌ 
புஸ்தகம்‌ இருக்கிறது. இந்தப்‌ புஸ்தகத்தில்‌ 
தேவனுடைய பிரமாணம்‌ விரிவாக 
எழுதப்படரக்கிறது. சரித்திர ஆகமங்களில்‌ 
இஸ்ரவே தேசத்தின்‌ வரலாறு 
எழுதபபட்ருக்கிறது. பாடலாகமத்தில்‌ 
கர்த்தரைத்‌ தியானித்து. அவரைப்‌ போற்றி 
பாடப்படும்‌ பயபத்தியான கீதங்கள்‌ 
ட நீதிமொழிகள்‌ 

(ஸ்தகுத்தில்‌ எழுதப்பட்டிருக்கிற. 
நீநிபொழிகளெல்லாம்‌ பரிசுத்தமானவை. 


ல்‌ பந ஞானம்‌ 
வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. 
வேதாகமத்தின்‌ வசனங்களை. 
வாசித்து, தியானித்து, முதலாவதாக அதை 
நமக்கு நாமே போதித்துக்கொள்ளவேண்டும்‌. 
அதன்‌ பின்பு நாம்‌ மற்றவர்களுக்கும்‌ 
சத்தியத்தை உபதேசம்பண்ணவேண்டும்‌. 
பூர்வகாலம்‌ முதலே, 
உபதேசம்பண்ணும்‌ 


உபதேசம்பண்ணுவது, 
பிரபல்யமானது. 
பயன்படுத்தப்பட்டிருக்கிற 
தெளிவானவை, 

இவற்றை உபதேசத்திற்கு 
பயன்படுத்தலாம்‌. நீ 


வசனங்கள்‌ கருக்கமாகயிருந்தாலும்‌, 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அதில்‌ அதிகமான கருத்துக்கள்‌ இருக்கும்‌. 
ஒரு சிறிய வரைபடத்தில்‌ ஒரு தேசம்‌ 
முழுவதையும்‌ விவரிப்பதுபோலந்திமொழிகள்‌ 
புஸ்தகத்திலுள்ள வசனங்கள்‌ விஸ்தாரமான 
சத்தியங்களை சுருக்கமாகச்‌ சொல்லுகிறது. 
எளிதாகப்‌ புரிந்துகொள்வதற்கு இது 
உதவியாயிருக்கிறது. 


சத்தியத்தை உபதேசிப்பதற்கு 
பலவிதமான முறைகள்‌ உள்ளன. அவற்றுள்‌ 
நீதிமொழிகள்‌ மூலமாய்‌ உபதேசம்பண்ணுவது 
மிகவும்‌ சிறப்பானது. “முதியோர்‌ 
மொழிப்படியே, ஆகாதவர்களிடத்தில்‌ 
ஆகாமியம்‌ பிறக்கும்‌" சாமு 24:13) என்று 
தாவீது சொல்லுகிறார்‌.  நீதிமொழிக்கு, 
தர மொழி" என்றும்‌, "பழமொழி" 
பல பெயர்கள்‌ உள்ளன. 
நீதிமொழிகளிலுள்ள வாக்கியங்கள்‌ 
பூர்வகாலமுதல்‌ பயன்படுத்தப்பட்டருக்கிறது. 
ள்‌ உரையாடலுக்கும்‌, 

_ விவாதங்களுக்குத்‌ 

ற்‌ முதியோர்கள்‌ 

நீதிமொழிகளைப்‌ பயன்படுத்தியிருக்கிறார்கள்‌. 


இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌, எல்லா 
ங்களிலுமே முதியோர்களின்‌ மொழிகள்‌ 
ற்றில்‌ பல நன்மையானவை. 
தீங்குவிளைவிக்கக்கூடியவை. 
பிசாசும்‌ பழமொழிகளைப்‌ பயன்படுத்துகிறான்‌. 
ஒரு தேசத்தில்‌ எப்படிப்பட்ட பழமொழிகள்‌ 
வழக்கத்திலிருக்கிறது என்பதை ஆராய்ந்து 
பார்த்து, அந்தத்‌ தேசத்தாரின்‌ 
குணாதிசயத்தைப்‌ புரிந்துகொள்ள முடியும்‌. 
மோசமான பழமொழிகள்‌ 
தவறான பாதையில்‌ 
அவர்களுடைய 
வஞ்சித்துவிடும்‌. 
பரிசுத்த வேதாகமத்தில்‌, கர்த்தர்‌ 
நீதிமொழிகள்‌ மூலமாய்‌ நம்மோடு பேசுகிறார்‌. 
சாத்தான்‌ தேவனைப்போல மாய்மாலம்‌ 
பண்ணுகிறவன்‌. அவனும்‌ அவிசுவாசிகள்‌. 
மத்தியிலே தன்னுடைய 
பிரபல்யப்படுத்துகிறான்‌. 
உலகத்தாருக்கென்று 
பழமொழிகள்‌ உண்டு... மாம்சப்பிரகாரமான 
ஆதரிக்கிற பழமொழிகளும்‌ 
இவற்றைப்‌ படிப்பதினால்‌ நமக்கு. 
பக்திவிருத்தி உண்டாகாது. 


இருதயத்தையும்‌ 





ழ்‌ நள 
யாய 


எசேக்கியேல்‌ 
புஸ்தகத்தில்‌, 


தீர்க்கதரிசியின்‌: 
தேவனாகிய கர்த்தர்‌ 
தப்பிதமான பழமொழிகளைக்‌ குறித்து. 
எச்சரித்துர்‌ சொல்லுகிறார்‌. பின்னும்‌ 
கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, 
அவர்‌: மனுபுத்திரனே, நாட்கள்‌ நீடிக்கும்‌, 
தரிசனம்‌ எல்லாம்‌ அவமாகும்‌ என்று 
இஸ்ரவேல்‌ தேசத்திலே வழங்கும்‌ பழமொழி 
என்ன? ஆகையால்‌ நீ அவர்களை நோக்கி: 
கர்த்தராகிய ஆண்டவர்‌ உரைக்கிறது. 
என்னவென்றால்‌, அவர்கள்‌ இனி இஸ்ரலேலி 


அதை 

; எல்லாத்‌ 

தரிசனத்தின்‌ பொருளும்‌ சமீபித்து வந்தன 

ஈன்று அவர்களோடே சொல்லு. இஸ்ரவேல்‌ 
நடுவில்‌ இ; 


பண்ணுவேன்‌ என்று கர்த்தராகிய ஆண்டவர்‌ 
உரைக்கிறார்‌. என்று சொல்‌ என்றார்‌" 
(எசே 12:21-25). 


சாலொமோன்‌ 
புஸ்தகத்தை எழுதிய காலத்தில்‌, 
நேசத்தில்‌ முதியோரின்‌ 
ஏராளமாயிருந்தது. சாலொமோன்‌ 
அவற்றையெல்லாம்‌ தொகுத்து இந்தப்‌ 
புஸ்தகத்தில்‌ எழுதிமிருக்கிறார்‌ என்று. 
வேதபண்டிதர்களில்‌ சிலர்‌ சொல்லுகிறார்கள்‌. 
ஆனாலும்‌ இந்தக்‌ கருத்தை ஒரு சிலர்‌ 
மறுக்கிறார்கள்‌. பரிசுத்த 
சாலொமோன்‌ ராஜாவுடைய 
ஏவிய வார்த்தைகள்‌ 
இந்தப்‌ புஸ்தகத்தில்‌ எழுப்பக்‌ 
என்றும்‌ அநேகர்‌ ஈல்லுகிறார்கள்‌. 
நீதிமொழிகள்‌ புஸ்தகத்திலுள்ள வசனங்கள்‌ 
சாலொமோனுடைய சுயகற்பனையல்ல. 
மனுஷருடைய 
இவையெல்லாமே பரிசுத்த ஆவியானவரின்‌ 
வார்த்தைகள்‌. தேவன்‌ தம்முடைய சிந்தையை 


மொழிகள்‌ 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சாலொமோன்‌ ராஜா 
புஸ்தகத்தின்‌ ஆரம்பத்தில்‌ 
பயப்படுதலே. 

நீதி 19) 
இந்தவாக்கியம்‌, 
மனுஷருக்குச்‌ சொன்ன  வாக்கியத்தோடு 
ஒத்திருக்கிறது. “இதோ, ஆண்டவருக்குப்‌ 
பயப்படுவதே ஞானம்‌" (யோபு 28:28) என்று 
யோபுவின்‌ புஸ்தகத்தில்‌ எழுதப்பட்டிருக்கிறது. 


சாலொமோன்‌ இஸ்ரவேல்‌ தேசத்தில்‌ 

மிகவும்‌ பிரசித்திப்‌ பெற்றவர்‌. அவர்‌ 

க்கும்‌ அறிமுகமானவர்‌. 

புஸ்தகத்தை நாம்‌. 

நாம்‌ சாலொமோனுக்கு 

கொடுக்கக்கூடாது. 

“சாலொமோனிலும்‌ பெரியவர்‌ 

இங்கே இருக்கிறார்‌” (மத்‌ 12:42) என்று 

நம்முடைய கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து, 
தம்மைப்பற்றி வெளிப்படுத்தியிருக்கிறார்‌. 

புஸ்தகத்தில்‌ 

பேசவில்லை. 

சாலொமோன்‌ 

பேசுகிறார்‌. 

நீதிமொழிகள்‌ புஸ்தகத்தின்‌ முதல்‌ ஒன்பது 

அதிகாரங்கள்‌, இந்தப்‌ புஸ்தகத்திற்கு ஒரு 

முன்னுரையாக எழுதப்பட்டிருக்கிறது. இதன்‌ 

பின்பு நீதிமொழிகளின்‌ முதலாவது பாகம்‌ 

10-24 ஆகிய அதிகாரங்களிலும்‌, 

இரண்டாவது பாகம்‌ 25-22 ஆகிய 

இ அச நொகுக்கப்பட்டிருக்கிறது 
30-ஆ அதிகாரம்‌ ஆக 

நீதிமொழிகளாகும்‌. 31-ஆவது அதிகாரம்‌ 

லேமுவேலின்‌ நீதிமொழிகளாகும்‌. 


இந்தப்‌ 
“கர்த்தருக்குப்‌ 





ழ்‌ நள 
யாய 
நீதிமொழிகள்‌ - பொருனடக்கம்‌ 


10-ஆவது 
29-ஆவது அதிகாரம்‌ 

ஒவ்வொரு வசனத்திலும்‌ 

ஒவ்வொரு நீதிமொழியும்‌ தனித்தனியாகச்‌ 
'சொல்லப்பட்டிருக்கிறது. அவற்றிற்கு. 
பொதுவான ம 


அதிகாரங்களிலள்ள 
தலைப்பு வாரியாகப்‌ 


தொகுத்துக்‌ கொடுக்கப்பட்டிருக்கிறது. 


1 பின்னைகளின்‌ ஞானமும்‌ 
மதியினமும்‌. பின்னைகன்‌ மூலமாய்‌ 
பெற்றோருக்கு வரும்‌  ஆதுதலும்‌ 
துயரமும்‌ 


108, சாலொமோனின்‌ 

ள்‌ ஞானமுள்ள மகன்‌ 

சந்தோஷப்படுத்துகிறான்‌ ; 

மூடத்தனமுள்ளவனோ தாய்க்குச்‌ 
சஞ்சலமாயிருக்கிறான்‌ 


நீதி. 15:20. ஞானமுள்ள 
தகப்பனைச்‌ சந்தோடிப்படு்தகிறான்‌: 
மதியற்ற மனுஷனோ தன்‌ தாயை 
அலட்சியம்பண்ணுகிறான்‌ 


நீதி 17:21. மூடபுத்திரனைப்‌ 
தனக்குச்‌ சஞ்சலமுண்டாக 
பெறுகிறான்‌; மதியீனனுடைய 
மகிழ்ச்சியில்லை. 


நீதி 17:25. மூடபுத்திரன்‌ தன்‌ பிதாவுக்குச்‌ 
சலிப்பும்‌, தன்னைப்‌ பெற்றவர்களுக்குக்‌ 
குசப்புமானவன்‌. 


நீதி 1973. 

தகப்பனுக்கு மிகுந்த துக்கம்‌; 

சண்டைகள்‌ ஓயாத ஒழுக்கு. 
19: :26. 


பெறுகிறவன்‌ 
அவனைப்‌ 


தகப்பனுக்கு 


மூடனாகிய மகன்‌ தன்‌ 
மனைவியின்‌ 


தகப்பனைக்‌. 
தாயைத்‌ 

இலச்சையையும்‌. 

அவமானத்தையும்‌ உண்டாக்குகிற மகன்‌. 


நீதிமொழிகள்‌ - பொருனடக்கம்‌ 


QOODNENS 
PUBLISHERS 


நீதி 23:15. என்‌ மகனே, 
ஞானமுள்ளதாயிருந்தால்‌, 
இருதயம்‌ மகிழும்‌. 


நீதி 2376. 
செம்மையானவைகளைப்‌. 
உள்ளிந்திரியங்கள்‌ மகிழும்‌. 

நீதி 23:24. நீதிமானுடைய தகப்பன்‌ மிகவும்‌ 
களிகூருவான்‌: ஞானமுள்ள பிள்ளையைப்‌ 
பெற்றவன்‌ அவனால்‌ மகிழுவான்‌. 


உன்‌ இருதயம்‌ 
என்னிலே என்‌ 


உன்‌ உதடுகள்‌ 
பேசினால்‌, என்‌ 


நீதி 23:25. உன்‌ தகப்பனும்‌ உன்‌ தாயும்‌ 
சந்தோஷப்படுவார்கள்‌; உன்னைப்‌ பெற்றவள்‌ 
மகிழுவாள்‌. 


நீதி 2721. என்‌ மகனே, என்னை 
நிந்திக்கிறவனுக்கு. நான்‌ உத்தரவு 
கொடுக்கத்தக்கதாக, நீ ஞானவானாகி, என்‌ 
இருதயத்தைச்‌ சந்தோஷப்படுத்து. 

29:3. ஞான, யிரியப்படுகிறவன்‌ 
தத்‌! இபன பழய னிதன்‌, 
வேசிகளோடே தொந்திப்பனவனோ 
ஆஸ்தியை அழிக்கிறான்‌. 


2. இந்தப்‌ பிரபஞ்சத்தின்‌ மூலமாய்‌ 
வருகிற சந்தோஷம்‌. மெய்யான 
சந்தோஷமல்ல. ஆவிக்குரிய 
சந்தோஷமே மெய்யான சந்தோஷம்‌. 


நீதி 10:2. அறியாயத்தின்‌ திரவியங்கள்‌ 
ஒன்றுக்கும்‌ உதவாது: நீதியோ 
மரணத்துக்குத்‌ தப்புவிக்கும்‌. 


நீதி 102. கர்த்தர்‌ நீதிமான்‌ களப்‌ பசியினால்‌ 
வருந்தவிட। துன்மார்க்கருடைய 
ரை அகற்றிவிடுகிறார்‌, 


நீதி 1:4. கோபாக்கினை நாளில்‌ ஐசுவரியம்‌ 
உதவாது: நீதியோ மரணத்துக்குத்‌ 
தப்புவிக்கும்‌. 

நீதி 15:46 
அதிகப்பொருளிலும்‌, 
பயத்தோடு கூடிய 
உத்தமம்‌. 


சஞ்க்தோடு அறம்‌ 
கர்த்தரைப்‌ பற்றும்‌ 
கொஞ்சப்பொருளே 





i FTE 
TT 


நீதி 1527 பகையோடிருக்கும்‌ 
கொழுத்த எருதின்‌ கறியைப்பார்க்கிலும்‌, 
சிநேகத்தோடிருக்கும்‌ இலைக்கறியே நல்லது. 


நீதி 168, அநியாயமாய்‌ வந்த அதிக 
வருமானத்திலும்‌, நியாயமாய்‌ வந்த கொஞ்ச 
வருமானமே உத்தமம்‌. 


நீதி 166. பொன்னைச்‌ சம்பாதிப்பதிலும்‌ 
ஞானத்தைச்‌ சம்பாதிப்பது எவ்வளவு உத்தமம்‌! 
வெள்ளியைச்‌ சம்பாதிப்பதிலும்‌ புத்தியைச்‌ 


சம்பாதிப்பது எவ்வளவு மேன்மை! 


நீதி 171. சண்டையோடுகூடிய வீடுநிறைந்த 
கொழுமையான பதார்த்தங்களைப்பார்க்கிலும்‌, 
அமரிக்கையோடே சாப்பிடும்‌ வெறும்‌. 
துணிக்கையே நலம்‌. 


நீதி 191, மாறுபாடான உதடுகளுள்ள. 
மூடளைப்பார்க்கிலும்‌, உத்தமனாய்‌ நடக்கிற 
தரித்திரனே வாசி. 


நீதி 28%. இருவழிகளில்‌ நடக்கிற 

(வரக்காரன்‌ ஐசுவரியவானாயிருந்தாலும்‌, 
நேர்மையாய்‌ நடக்கிற தரித்திரன்‌ அவனிலும்‌ 
வாசி. 


ஐசுவரியவான்‌ தன்‌ பார்வைக்கு 
புத்தியுள்ள தரித்திரனோ 
அவனைப்‌ பரிசோதிக்கிறான்‌. 


3. சோம்பல்தனமும்‌ சுறுசுறுப்பும்‌ 


நீதி 10:4 சோம்பற்கையால்‌ 

செய்கிறவன்‌ ஏழையாவான்‌:: 
சுறுசுறுப்புள்ளவன்‌ கையோ செல்வத்தை 
உண்டாக்கும்‌. 


நீதி 10:26. பற்களுக்குக்‌. காணும்‌ 
கண்களுக்குப்‌ புகையும்‌ எப்படியிருக்கிறதே! 
அப்படியே சோம்பேறியும்‌ ண்கள்‌ 
அனுப்புகிறவர்களுக்கு இருக்கிறான்‌. 


நீதி 1241. தன்‌ நிலத்தைப்‌ பயிரிடுகிறவன்‌ 
ஆகாரத்தினால்‌ திருப்‌ வான்‌; 


வீணரைப்பின்பற்றுகிறவனோ மதியற்றவன்‌. 


நீதி 12:24. ஜாக்கிரதையுள்ளவர்களுடைய 
கை 


சோம்பேறியோ 


நீதிமொழிகள்‌ - பொருளடக்கம்‌ 


QOODNENS 
PUBLISHERS 


நீதி 12:27. சோம்பேறி தான்‌ வேட்டையாடிப்‌ 
த்ததைச்‌ 


ஜாக்கிரதையுள்ளவனுடைய 
அருமையானது. 


நீதி 154... சோம்பேறியுடைய 
விரும்பியும்‌... ஒன்றும்‌ 
ஜாக்கிரதையுள்ளவர்களுடைய ஆத்துமாவோ 
புஷ்டியாகும்‌. 

13:23. ஏ ன்‌ வயல்‌. ரான 
கணத்தை... விலக்கும்‌. நவ்‌ 
'கிடையாமல்‌ கெட்டுப்போகிறவர்களும்‌ உண்டு, 


நீதி 1519. சோம்பேறியின்‌ வழி முள்லேலிக்குச்‌ 
சமானம்‌: நீதிமானுடைய வழியோ ராஜபாதை. 


நீதி 16:26. பிரயாசப்படுகிறவன்‌ தனக்காகவே 
பிரயாசப்படுகிறான்‌: அவன்‌ வாய்‌ அதை 
அவனிடத்தில்‌ வருந்திக்‌ கேட்கும்‌. 

நீதி 189 
அசதியாயிருப்பவன்‌ 
சகோதரன்‌. 


நீதி 19:15, சோம்பல்‌ தூங்கிவிழப்பண்ணும்‌; 

அசதியானவன்‌ பட்டினியாயிருப்பான்‌. 

நீதி 19:24, சோம்பேறி தன்‌ கையைக்‌ 

குலத்திலே வைத்து, அதைத்‌ திரும்பத்‌ தன்‌ 

வாயண்டைக்கு எடுக்காமலிருக்கிறான்‌. 
சோம்பேறி குளிருகிறதென்று 
2. அறுப்பிலே பிச்சைகேட்டாலும்‌ 

அவனுக்கு ஒன்றுங்கிடையாது. 

நீதி 203. தூக்கத்தை விரும்பாதே, 

விரும்பினால்‌ தரித்திரனாவாய்‌; 


கண்விழித்திரு, அப்பொழுது ஆகாரத்தினால்‌ 
திருப்தியாவாய்‌. 


நீதி 21:5. 
நினைவுகள்‌ 
பதறுகிறவனுடைய 
தரித்திரத்துக்கும்‌ ஏதுவாகும்‌. 

நீதி 21: சோம்பேறியின்‌ 
வேலைசெய்யச்‌ சம்மதியாததினால்‌, 
ஆசை அவனைக்‌ கொல்லும்‌. 


வேலையில்‌ 
அழிம்பனுக்குச்‌ 


தன்‌ 


ஜாக்கிரதையுள்ளவனுடைய 
செல்வத்துக்கும்‌, 
நினைவுகள்‌ 


கைகள்‌ 
அவன்‌ 


21:26. அவன்‌ நாள்தோறும்‌ 
ன்‌ இச்சிக்கிறான்‌: நீதிமானோ 


பிசினித்தனமில்லாமல்‌ கொடுப்பான்‌. 





ழ்‌ நவள 
யாய 


நீதி 223. வெளியிலே சிங்கம்‌, வீதியிலே. 
கொலையுண்பேன்‌ என்று சோம்பேறி 
சொல்லுவான்‌. 


நீதி 22:22 தன்‌ வேலையில்‌ 
ஜாக்கிரதையாயிருக்கிறவனை நீ கண்டால்‌, 
அவன்‌ நீசருக்கு முன்பாக நில்லாமல்‌, 
ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான்‌. 


நீதி 24:30. சோம்பேறியின்‌ வயலையும்‌, 
மதியீனனுடைய திராட்சத்தோட்டத்தையும்‌ 
குடந்துபோனேன்‌. 


நீதி 24:31. இதோ, அதெல்லாம்‌ 
முள்ளுக்காடாயிருந்தது: நிலத்தின்‌ முகத்தைக்‌ 
காஞ்சொறி மூடினது. அதின்‌ கற்சுவர்‌ 
இடிந்து கிடந்தது. 


நீதி 24:32 
சிந்தனைபண்ணினேன்‌:: 
புத்தியடைந்தேன்‌. 

24:33, இன்னுங்கொஞ்சம்‌ உறங்கட்டும்‌, 
இன்றுங்கொலும்‌ட... கரமுக்கிககொண்டு 
நித்திரை செய்யட்டும்‌ என்பாயோ? 


நீதி 2434. உள்‌ தரித்திரம்‌ 
வழிப்போக்கனைப்‌ போலும்‌ உன்‌ வறுமை 
ஆயுதமணிந்தவனைப்போலும்‌ வரும்‌. 


2613 லே சிங்கம்‌ 
ந றிமிலே கம்‌ கதம்‌ ற்‌ 
சோம்பேறி சொல்லுவான்‌. 


நீ 2614. க; கீல்முளையில்‌ 
கோல, சோம்பேறியும்‌ படுக்கையில்‌ 
ஆடிக்கொண்டிருக்கிறான்‌. 


நீதி 2645, சோம்பேறி தன்‌ கையைக்‌ 
குலத்திலே வைத்து அதைத்‌ தன்‌ வாய்க்குத்‌ 
திரும்ப எடுக்க வருத்தப்படுகிறான்‌. 


நீதி 2646. புத்தியுள்ள மறுஉத்தரவு 
சொல்லத்தகும்‌ ஏழுபேரைப்பார்க்கிலும்‌ 
சோம்பேறி தன்‌ பார்வைக்கு அதிக 
ஞானமுள்ளவன்‌. 


கண்டு 
நோக்கிப்‌ 


அதைக்‌. 
அதை 


க.நீதிமானின்‌ சந்தோஷமும்‌ 
துன்மார்க்கனின்‌ துயரமும்‌ 


நீதி 10:6. நீதிமானுடைய சிரசின்மேல்‌ 
ஆசிர்வாதங்கள்‌ தங்கும்‌: கொடுமையோ 
துன்மார்க்கனுடைய வாயை அடைக்கும்‌. 


நீதிமொழிகள்‌ - பொருளடக்கம்‌ 


QOODNENS 
PUBLISHERS 


நீதி 102. 
பத்திரமாய்‌ 
வழிகளில்‌ 
கண்டுபிடிக்கப்படுவான்‌. 

நீதி 1016. நீதிமானுடைய பிரயாசம்‌ 
ஜீவனையும்‌, துன்மார்க்கனுடைய 
விளைவோபாவத்தையும்‌ பிறப்பிக்கும்‌. 


உத்தமமாய்‌ 
நடக்கிறான்‌; 


நடக்கிறவன்‌. 
கோணலான 
நடக்கிறவனோ 


நீதி 10:24. துன்மார்க்கன்‌ பயப்படும்‌ காரியம்‌ 
அவனுக்கு வந்து நேரிடும்‌; நீதிமான்‌ 
விரும்புகிற காரியம்‌ அவனுக்குக்‌ 
கொடுக்கப்படும்‌. 


:25. சுழல்காற்று கடந்துபோவதுபோல்‌ 
அன்பக்கள்‌ கடத்தமாவான்‌ன! நமா 
நித்திய அஸ்திபாரமுள்ளவன்‌. 
நீதி 10:27. 
ஆயுசுநாட்களைப்‌ 
துன்மார்க்கருடைய 
குறுகிப்போம்‌. 


நீதி 10:28, 
மகிழ்ச்சியாகும்‌; 
அபட்சையோ அழியும்‌. 


கர்த்தருக்குப்‌ பயப்படுதல்‌ 


நீதிமான்களின்‌ நம்பிக்கை 
துன்மார்க்கருடைய 


நீதி 10:29. கர்த்தரின்‌ வழி உத்தமர்களுக்கு 
அரண்‌, அக்கிரமக்காரருக்கோ கலக்கம்‌. 


தக்கபடி ன்‌ சன்னரக்க்‌ பமல்‌ 
வசிப்பதில்லை. 


நீதி 1:3. செம்மையானவர்களுடைய உத்தமம்‌ 
அவர்களை நடத்தும்‌: துரோகிகளின்‌ 
மாறுபாடோ அவர்களைப்‌ பாழாக்கும்‌. 


நீதி 11:5. உத்தமனுடைய நீதி அவன்‌ 
வழியைச்‌ செம்மைப்படுத்தும்‌, துன்மார்க்கனோ 


தன்‌ துன்மார்க்கத்தினால்‌ விழுவான்‌. 


நீதி 16. செம்மையானவர்களுடைய நீதி 
அவர்களைத்‌ தப்புவிக்கும்‌: துரோகிகளோ 
தங்கள்‌ தீவினையிலே பிடிபடுவார்கள்‌. 

நீதி 1:7. துன்மார்க்கன்‌ மரிக்கும்போ, 
அவன்‌ நம்பிக்கை அழியும்‌; அக்கிரமக்காரரின்‌ 
அபேட்சை கெட்டுப்போம்‌. 

நீதி 1:8. நீதிமான்‌ இக்கட்டினின்று 
விடுவிக்கப்படுவான்‌: அவன்‌ இருந்த 
இடத்திலே துன்மார்க்கன்‌ வருவான்‌. 





i THE 
TT 


நீதி 1118. துன்மார்க்கன்‌ விருதாவேலையைச்‌ 
செய்கிறான்‌; நீதியை விதைக்கிறவனோ 
மெய்ப்பலனைப்‌ பெறுவான்‌. 


நீதி 1119. நீதி ஜீவனுக்கு ஏதுவாகிறதுபோல்‌, 
தீமையைப்‌ பின்தொடருகிறவன்‌ மரணத்துக்கு 
ஏதுவாகிறான்‌. 

நீதி 11:20. 

இருதயமுடையவர்கள்‌ 

அருவருப்பானவர்கள்‌: 

மார்க்கத்தாரோ அவருக்குப்‌ பிரியமானவர்கள்‌. 
நீதி 11:21. கையோடே கைகோத்தாலும்‌, 
துஷ்டன்‌ தண்டனைக்குத்‌ தப்பான்‌; 
நீதிமான்களுடைய சந்ததியோ 
விடுவிக்கப்படும்‌. 


113] நீதிமானுக்கு பூமியில்‌ 
தப்பத்‌ க்கம்‌ த்க்‌ 
பாலிக்கும்‌ எத்தனை அதிகம்‌. 


நீதி 12:2. நல்லவன்‌ கர்த்தரிடத்தில்‌ தயை 
பெறுவான்‌ ; துர்ச்சிந்தனைகளுள்ள 
மனுஷனை அவர்‌ ஆக்கினைக்குட்படுத்துவார்‌ 
நீதி 12:3. துன்மார்க்கத்தினால்‌ (ஷன்‌ 
நட்பான (தனக்கு கேரா 
அசையாது. 

நீதி 12:7. துன்மார்க்கர்‌ கவிழ்க்கப்பட்டு 
இறிந்தபோவார்கள்‌: நீதிமான்‌ களுகைய வீடோ 
நிலைநிற்கும்‌. 

நீ! 12:13. மார்க்க 

நதடுகளின்‌ துரோகமே கண்ணி, நினோ 
நெருக்கத்தினின்று நீங்குவான்‌. 


நீதி 12:14. அவனவன்‌ தன்‌ தன்‌ வாயின்‌ 
பலனால்‌  திருப்தியடைவான்‌: அவனவன்‌ 
கைகிரியையின்‌ பலனுக்குத்தக்கதாக 
அவனவனுக்குக்‌ கிடைக்கும்‌. 

நீதி 12:21. நீதிமானுக்கு ஒரு கேடும்‌ வராது; 
துன்மார்க்கரோ. தீமையினால்‌. 
நிறையப்படுவார்கள்‌. 

நீதி 12:26. நீதிமான்‌ தன்‌ 
அயலானைப்பார்க்கிலும்‌ மேன்மையுள்ளவன்‌; 
துன்மார்க்கருடைய வழியோ அவர்களை 
மோசப்படுத்தும்‌. 

நீதி 12:28. நீதியின்‌ பாதையில்‌ ஜீவன்‌ 
உண்டு; அந்தப்‌ பாதையில்‌ மரணம்‌ இல்லை. 


நீதி 136. நீதி உத்‌ 

தற்காக்கும்‌; துன்மார்க்கமோ 

கவிழ்த்துப்போடும்‌. 
நீதிமான்களின்‌ வெளிச்சம்‌ 
;: துன்மார்க்கரின்‌ தீபமோ 


உத்தமமார்க்கத்தானைத்‌ 
பாவியைக்‌ 


ஞானவான்களுடைய போதகம்‌ 
ஊற்று; அதினால்‌ 

மரணக்கண்ணிகளுக்குத்‌ தப்பலாம்‌. 

நீதி 1315. நற்பத்தி தயையை உண்டாக்கும்‌: 

துரோகிகளுடைய வழியோ கரடுமுரடானது. 


நீதி 13:21. பாவிகளைத்‌ தீவினை தொடரும்‌; 
நீதிமான்களுக்கோ நன்மை பலனாக வரும்‌. 


நீதி 13:22. நல்லவன்‌ தன்‌ பிள்ளைகளின்‌ 
பிள்ளைகளுக்குச்‌ சுதந்திரம்‌ வைத்துப்‌ 
போகிறான்‌; பாலியின்‌ ஆஸ்தியோ 
நீதிமானுக்காகச்‌ சேர்த்துவைக்கப்படும்‌. 

5. நீதிமான்‌ தனக்குத்‌ திருப்தியாகப்‌ 


துன்மார்க்கருடைய  வயிறோ 


நீதி 1481. துன்மார்க்கனுடைய வீடு அழியும்‌: 
செம்மையானவனுடைய கூடாரமோ செழிக்கும்‌. 


நீதி 14444. பின்வாங்கும்‌ இருதயமுள்ளவன்‌ 
தன்‌ வழிகளிலேயும்‌, நல்ல மனுஜனோ 
தன்னிலே தானும்‌ திருப்தியடைவான்‌. 


நீதி 1419. தீயோர்‌ நல்லோருக்கு முன்பாகவும்‌, 


துன்மார்க்கர்‌ நீதிம 
வாசற்படிகளிலும்‌ குனிவதுண்டு. 
நீதி 14:32. துன்மார்க்கன்‌ தன்‌ தீமையிலே 
வாரிக்கொள்ளப்படுவான்‌; நீதிமானோ தன்‌ 
மரணத்திலே நம்பிக்கையுள்ளவன்‌. 


நீதி 156,  நீதிமானுடைய வீட்டில்‌ 
அதிகபொக்கிஷமுண்டு: துன்மார்க்கனுடைய 

வருமானத்திலோ துன்பழுண்டு. 
துன்மார்க்கருடைய பலி 
அருவருப்பானது; 


ான்களுடைய 


பிரியம்‌. 

நீதி 159.  துன்மார்க்கனுடைய 
கர்த்தருக்கு அருவருப்பானது; 
பின்பற்றுகிறவனையோ அவர்‌ நேசிக்கிறார்‌. 





ழ்‌ நள 
யாய 


நீதி 15:24. கீழான பாதாளத்தை விட்டு 
விலகும்படி, விலேகிக்கு ஜீவவழியானது. 
உன்னதத்தை நோக்கும்‌ வழியாம்‌. 


நீதி 15:26. துன்மார்க்கருடைய நினைவுகள்‌ 
கர்த்தருக்கு அருவருப்பானவைகள்‌;; 
சுத்தவான்‌௧ளுடைய வார்த்தைகளோ 
இன்பமானவைகள்‌. 


நீதி 15:29. துன்மார்க்கருக்குக்‌ 
தூரமாயிருக்கிறார்‌:: நீதிமா। 
ஜெபத்தையோ கேட்கிறார்‌. 


நீதி 20:7. நீதிமான்‌ தன்‌ உத்தமத்திலே 
நடக்கிறான்‌; அவனுக்குப்பிறகு அவன்‌ 
பிள்ளைகளும்‌ பாக்கியவான்களாயிருப்பார்கள்‌. 


நீத 202. நீதயர்‌ தன்பர்க்ககுடைய 
வீட்டைக்‌ குவனித்துப்பார்க்கிறார்‌: 
துன்மார்க்கரைத்‌  தீங்கில்‌ கவிழ்த்துப்‌ 
போடுவார்‌. 


நீதி 2145. 
சந்தோஷமும்‌, 
அழிவுமாம்‌. 


நீதி 2116. விவேகத்தின்‌ 
தப்பி நடக்கிற மனுஷன்‌ 
கூட்டத்தில்‌ தாபரிப்பான்‌. 


நீதி 2148.  நீதிமானுக்குப்‌ பதிலாகத்‌ 
துன்மார்க்கனும்‌, 'ம்மையானவனுக்குப்‌ 
பதிலாக துரோசியும்‌ மீட்கும்பொருளாவார்கள்‌. 


நீதி 2124. நீதியையும்‌ தமையையும்‌ 
பின்பற்றுகிறவன்‌ ஜீவனையும்‌ நீதியையும்‌ 
மகிமையையும்‌ கண்டடைவான்‌. 


நீதி 2212. கர்த்தருடைய கண்கள்‌ 
ஞானத்தைக்‌ காக்கும்‌: துரோகிகளின்‌ 
வார்த்தைகளையோ அவர்‌ 
தாறுமாறாக்குகிறார்‌. 


நீதி 28:10. உத்தமர்களை மோசப்படுத்தி, 
பொல்லாத வழியிலே நடத்துகிறவன்‌ தான்‌ 
வெட்டின குழியில்‌ தானே விழுவான்‌: 
உத்தமர்களோ நன்மையைச்‌ சுதந்தரிப்பார்கள்‌. 


கர்த்தர்‌ 
'ன்களின்‌ 


நியாயந்தீர்ப்பது நீதிமானுக்குச்‌ 


அக்கிரமக்காரருக்கோ 


வாகன்‌ 


நடக்கிறவன்‌ 
மாறுபாடான 


உத்தமனாய்‌ 


நீதிமொழிகள்‌ - பொருனடக்கம்‌ 


QODNENS 
PUBLISHERS 


நீதி 29:6. துஷ்டனுடைய துரோகத்திலே 
கண்ணியிருக்கிறது: நீதிமானோ பாடி 
மகிழுகிறான்‌. 


5. மதிப்பும்‌ அவமதிப்பும்‌ 


. நீதிமானுடைய பேர்‌ புகழ்பெற்று 
துன்மார்க்கனுடைய 


நீதி 10:7. 
விளங்‌ 


நீதி 12:8. 


கட்டளைகளை 


இருதயத்தில்‌ ஞானமுள்ளவன்‌ 
ஏற்றுக்கொள்ளுகிறான்‌; 


அலப்புகிற மூடனோ விழுவான்‌. 


நீதி 129 
பத்திரமாய்‌ 
வழிகளில்‌: 


உத்தமமாய்‌ 
நடக்கிறான்‌; 


நடக்கிறவன்‌ 
கோணலான 
நடக்கிறவனோ 
கண்டுபிடிக்கப்படுவான்‌. 

நீதி 18:3. துன்மார்க்கன்‌ வர அவமானம்‌ 
வரும்‌: அவமான த்தோடே நிந்தையும்‌ வரும்‌. 
நீதி 264. உஷ்ணகாலத்திலே உறைந்த 
பனியும்‌, அறுப்புக்காலத்திலே மழையும்‌ 
தகாதது போல, மூடனுக்கு மகிமை தகாது. 
நீதி 27:21. வெள்ளிக்குக்‌ 
பொன்னுக்குப்‌ படமும்‌ 
மனுஷனுக்கு அவனுக்கு 
புகழ்ச்சியே சோதனை. 


குகையும்‌, 
தனை; 
உண்டாகும்‌ 


நீதி 2544. கொடுப்பேன்‌ என்று சொல்லியும்‌ 
கொடாமலிருக்கிற வஞ்சகன்‌ மழையில்லாத 
மேகங்களுக்கும்‌ காற்றுக்கும்‌ சரி. 

நீதி 25:27. தேனை மிகுதியாய்‌ உண்பது 
நல்லதல்ல, தற்புகழை நாடுவதும்‌ புகழல்ல. 


நீதி 27:2. உன்‌ வாய்‌ அல்ல, புறத்தியானே 
உன்னைப்‌ புகழட்டும்‌; உன்‌ உதடு அல்ல, 
அந்நியனே உன்னைப்‌ புகழட்டும்‌. 


6. கீழ்ப்படி.தலும்‌ 
கீழ்ப்படியாமமையும்‌ 


நீதி 10:8. இருதயத்தில்‌ ஞானமுள்ளவன்‌ 
கட்டளைகளை ஏற்றுக்கொள்ளுகிறான்‌:: 
அலப்புகிற மூடனோ விழுவான்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


நீதி 1047 த்‌ 
காத்துக்கொள்ளுகிறவன்‌' ஜீவவழியில்‌ 
இருக்கிறான்‌: தண்டனையை 
'வெறுக்கிறவனோ மோசம்போகிறான்‌. 


நீதி 121. புத்திமத்திகளை விரும்புகிறவன்‌ 
அறிவை விரும்புகிறான்‌; 
கொள்ளுதலை. வெ; 
மிருககுணமுள்ளவன்‌. 


நீதி 12:15. 
பார்வைக்குச்‌ 
ஆலோசனைக்குச்‌ 
ஞானமுள்ளவன்‌. 


புத்திமதிகளைக்‌ 


மதிமீனனுடைய வழி அவள்‌ 
செம்மையாயிருக்கும்‌: 
செவிகொடுக்கிறவனோ 


2: பரியாசக்காரனோ 
கத்திக்க செவிகொடான்‌. 


நீதி 1313. திருவசனத்தை அவமதிக்கிறவன்‌ 
நாசமடைவான்‌;: கற்பனைக்குப்‌ 
பயப்படுகிறவனோ பலனடைவான்‌. 


நீதி 13:18, புத்திமதிகளைத்‌ தள்ளுகிறவன்‌ 
தரித்திரத்தையும்‌ இலச்சையையும்‌ அடைவான்‌; 
குடிந்துகொள்ளுதலைக்‌ கவனித்து. 


நடக்கிறவனோ கனமடைவான்‌. 


நீதி 15:5. மூடன்‌ தன்‌ தகப்பன்‌ புத்தியை 
அலட்சியம்‌ பண்ணுகிறான்‌: கடிந்து 
கொள்ளுதலைக்‌ கவனித்து நடக்கிறவனோ 
விவேகி. 


நீதி 15:10. பான்‌ விட்டு விலகுகிறவனுக்குப்‌ 
புத்திமதி 


விசனமாயிருக்கும்‌:: கடிந்து 
கொள்ளுதலை வெறுக்கிறவன்‌ சாவான்‌. 


நீதி 1542. பரியாசக்காரன்‌ 
குடிந்துகொள்ளுகிறவனை 
ஞானவான்களிடத்தில்‌ போகவுமாட்டான்‌. 


நீதி, 15:31. 'வனுக்கேதுவான 
குடிந்துகொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளும்‌ காது. 
ஞானிகளிடத்தே தங்கும்‌. 

நீதி 15:32 புத்திமதியைத்‌ தள்ளிவிடுகிறவன்‌ 
தன்‌ ஆத்துமாவை வெறுக்கிறான்‌; 
கடிந்துகொள்ளுதலைக்‌ கேட்கிறவனோ 
ஞானமடைவான்‌. 


நீதிமொழிகள்‌ - பொருளடக்கம்‌ 


QOODNENS 
PUBLISHERS 


நீதி 1946 கட்டளையைக்‌ 
காத்துக்கொள்ளுகிறவன்‌ தன்‌ ஆத்துமாவைக்‌ 
காக்கிறான்‌: தன்‌ வழிகளை அவமதிக்கிறவன்‌ 
சாவான்‌. 
நீதி 28-4. வேதப்பிரமாணத்தை விட்டு 
விலகுகிறவர்கள்‌ துன்மார்க்கரைப்‌ 
புகழுகிறார்கள்‌; வேதப்பிரமாணத்தைக்‌ 
கைக்கொள்ளுகிறவர்களோ அவர்களோடே 
போராடுகிறார்கள்‌. 


நீதி 28:7. 
கைக்கொள்ளுகிறவன்‌ 
புத்திரன்‌; 
தோழனாயிருக்கிறவனோ 
அவமானப்படுத்துகிறான்‌. 
நீதி 289. வேதத்தைக்‌ கேளாதபடி தன்‌ 


செவியை விலக்குகிறவனுடைய ஜெபமும்‌ 
அருவருப்பானது. 


வேதப்பிரமாணத்தைக்‌ 
விவேகமுள்ள 
போஜனப்பிரியருக்குத்‌ 
தன்‌ தகப்பனை 


7. பிரயோஜனமும்‌ 
பிரயோஜமின்மையும்‌ 


நீதி 10:10. கண்சாடை காட்டுகிறவன்‌ நோவு 
உண்டாக்குகிறான்‌; அலப்புகிற மூடன்‌ 
விழுவான்‌. 


நீதி 102 
யாட்‌ 
உண்டு. 


'தீவினைசெய்வ; 


பத்தினறுங்கோ ஞானம்‌ 


ஞானம்‌. 


நீதி 11:9. மாயக்காரன்‌ தனக்‌ த்தவனை 
தன்னால்‌ கெடுக்கிறான்‌: re 
அறிவினால்‌ தப்புகிறான்‌. 


நீதி 90. நீதிமான்கள்‌ நன்றாயிருந்தால்‌ 
பட்டணம்‌ களிகூரும்‌; துன்மார்க்கர்‌ அழிந்தால்‌ 
கெம்பீரம்‌ உண்டாகும்‌. 

நீதி 11 செம்மையானவர்களுடைய 
ஆசீர்வாதத்தினால்‌ பட்டணம்‌ 
நிலைபெற்றோங்கும்‌: துன்மார்க்கருடைய 
வாயினால்‌ அது இடிந்துவிழும்‌. 

நீதி 7:23. நீதிமான்களுடைய ஆசை 
நன்மையே; துன்மார்க்கருடைய நம்பிக்கையோ 
கோபக்கினையாய்‌ முடியும்‌. 





i= FTE 
TT 


நீதி 12:5. நீதிமான்களுடைய நினைவுகள்‌ 
நியாயமானலைகள்‌ ; துன்மார்க்கருடைய 
ஆலோசனைகளோ சூதானவைகள்‌. 


நீதி 12%, துன்மார்க்கரின்‌ வார்த்தைகள்‌ 
இரத்தஞ்சிந்தப்‌. பதி்‌ றியது: 
உத்தமர்களுடைய வாயோ அவர்களைத்‌ 
தப்புவிக்கும்‌. 

1212, துன்மார்க்கன்‌ துஷ்டருடைய 
றான்‌; நீதிமானுடைய வேர்‌ 


பட்டயக்குத்துகள்போல்‌ 
உண்டு: 
ஞானமுள்ளவர்களுடைய நாவோ ஒளஷதம்‌. 


12:20 ப்‌ பிணைக்கிறவர்களின்‌ 
தயத்தில்‌ இருக்கிறது கபடம்‌: சமாதானம்‌ 

பண்ணுகிற ஆலோசனைக்காரருக்கு உள்ளது 

சந்தோஷம்‌. 

நீதி 13:2. மனுஷன்‌ தன்‌ வாயின்‌ பலனால்‌ 

நன்மையைப்‌  புசிப்பா துரோகிகளின்‌ 

ஆத்துமாவோ கொடுமையைப்‌ புசிக்கும்‌. 


நீதி 14:22, தீமையை யோசிக்கிறவர்கள்‌ 
தவறுகிறார்களல்லவோ? நன்மையை 
யோசிக்கிறவர்களுக்கோ கிருபையும்‌ 
சத்தியமுமுண்டு. 

நீதி 16:29. கொடுமையானவன்‌ தன்‌ 
அயலானுக்கு நயங்காட்டி, அவனை 
நலமல்லாத வழியிலே நடக்கப்பண்ணுகிறான்‌. 


துஷ்டன்‌ கலகத்தையே 
குரூரதூதன்‌ அவனுக்கு 
விரோதமாக அனுப்பப்படுவான்‌. 


நீதி 2140. துள்மார்க்னுடைய மனம்‌ 
பொல்லாப்பைச்‌ செய்ய விரும்பும்‌; அவன்‌ 
கண்களில்‌. அவன்‌ அயலானுக்கு 
இரக்கங்கிடையாது. 


நீதிமொழிகள்‌ - பொருளடக்கம்‌ 


QOODNENS 
PUBLISHERS 


நீதி 2438. 
உபாயஞ்செய்கிறவன்‌. 
என்னப்படுவான்‌. 


நீதி 26:23. நேச அனலைக்‌ காண்பிக்கிற 
உதடுகளோடு கூடிய தீயநெஞ்சம்‌ வெள்ளிப்‌ 
பூச்சு பூசிய ஒட்டைப்போலிருக்கும்‌. 


நீதி 26:27. படுகுழியை வெட்டுகிறவன்‌ 
தானே அதில்‌ விழுவான்‌; கல்லைப்‌ 
புரட்டுகிறவன்‌ மேல்‌ அந்தக்‌ கல்‌ திரும்ப 
விழும்‌. 


தீலினைசெய்ய 
துஷ்டன்‌ 


8. ஞானமுள்ள ௪ம்பாஷணையும்‌ 
மதியீனமான சம்பாஷணையும்‌ 


நீதி 1041, நீதிமானுடைய வாய்‌ ஜீவணற்று: 
கொட £ துன்மார்க்கனுடைய வாமை 
அடைக்கும்‌. 


நீதி 1042. பகை விரோதங்களை எழுப்பும்‌: 
அன்போ சகல பாவங்களையும்‌ மூடும்‌. 


நீதி 1014. ஞானவான்கள்‌ அறிவைச்‌ சேர்த்து 
வைக்கிறார்கள்‌: மூடனுடைய வாய்க்குக்‌ கேடு 
சமீபித்திருக்கிறது. 


நீதி 10:20. நீதிமானுடைய நாவு சுத்தவெள்ளி: 
துன்மார்க்கனுடைய மனம்‌ அற்பவிலையும்‌ 
பெறாது. 


நீதி 10:௮1. நீதிமானுடைய 
அநேகரைப்‌ போலிக்கும்‌; 
மதிமீனத்தினால்‌ மாளுவார்கள்‌. 


நீதி 10:31. நீதிமானுடைய வாய்‌ ஞானத்தை 
வெளிப்படுத்தும்‌: மாறுபாடுள்ள  நாவோ 
அறுப்புண்டுபோம்‌. 


நீதி 10:32. நீதிமான்களுடைய உதடுகள்‌ 
பிரியமானலைகளைப்‌ பேச அறியும்‌; 


துன்மார்க்கருடைய வாயோ மாறுபாடுள்ளது. 


நீதி 11:30. நீதிமானுடைய பலன்‌ ஜீவலிருட்சம்‌; 
ஆத்துமாக்களை 'ஆதாயப்படுத்திக்‌ 
கொள்ளுகிறவன்‌ ஞானமுள்ளவன்‌. 


நீதி 14:3. மூடன்‌ வாயிலே அவன்‌ 
அகந்தைக்கேற்ற மிலாறுண்டு; 
ஞானவான்களின்‌ உதடுகளோ அவர்களைக்‌ 
காப்பாற்றும்‌. 


உநடுகள்‌ 
மூடரோ 





i THE 
TT 


நீதி 15:2. ஞானிகளின்‌ நாவு அறிவை 
உபயோகப்படுத்தும்‌: மூடரின்‌ வாயோ 
புத்தியீனத்தைக்‌ கக்கும்‌. 


நீதி 15:4. ஆரோக்கியமுள்ள நாவு 
ஜீவவிருட்சம்‌: நாவின்‌ மாறுபாடோ ஆலிமை 
நொறுக்கும்‌. 


நீதி 1597. ஞானிகளின்‌ உதடுகள்‌ அறிவை. 
இறைக்கும்‌: மூடரின்‌ இருதயமோ அப்படியல்ல. 
நீதி 15:23, க்குத்‌ 
வாங்பொழிலினால்‌. எமர்‌ பவண்டாம்‌ 
ஏற்றகாலத்தில்‌ சொன்ன வார்த்தை எவ்வளவு 
நல்லது! 

நீதி 15:28, நீதிமானுடைய மனம்‌ பிரதியுத்தரம்‌ 
சொல்ல யோசிக்கும்‌: துன்மார்க்கனுடைய 
வாயோ தீமைகளைக்‌ கொப்பளிக்கும்‌ 


நீதி 16220. விவேகத்துடன்‌ காரியத்தை 
நடப்பிக்கிறவன்‌ நன்மைபெறுவான்‌; கர்த்தரை 
நம்புகிறவன்‌ பாக்கியவான்‌. 


நீதி 16:23, ஞானியின்‌ இருதயம்‌ அவன்‌ 
வாய்க்கு. அறிவை யூப்டும்‌: அவன்‌ 
உதடுகளுக்கு அது மேன்மேலும்‌ கல்வியைக்‌ 
கொடுக்கும்‌. 


நீதி 1624, இனிய சொற்கள்‌ தேன்கூடுபோல்‌ 
ஆத்துமாவுக்கு மதுரமும்‌, எலும்புகளுக்கு 
ஒளஷதமுமாகும்‌. 


நீதி 17:7. மேன்மையானவைகளைப்‌ பேசும்‌ 
உதடு மூடனுக்குத்‌ தகாது: பொய்‌ பேசும்‌ 
உதடு பிரபுவுக்கு எவ்வளவேனும்‌ தகாது. 


நீதி 18:4. மனுஷனுடைய வாய்மொழிகள்‌ 
ஆழமான ஜலம்போலிருக்கும்‌: ஞானத்தின்‌ 
ஊற்று பாய்கிற ஆற்றைப்போலிருக்கும்‌. 

நீதி 18:7. மூடனுடைய வாய்‌ அவனுக்குக்‌ 
கேடு, அவன்‌ உதடுகள்‌ அவன்‌ 
ஆத்துமாவுக்குக்‌ கண்ணி. 


நீதி 18:20. அவனவன்‌ வாயின்‌ பலனால்‌. 
அவனவன்‌ வயிறு நிரம்பும்‌; அவனவன்‌ 
உதடுகளின்‌ விளைவினால்‌ அவனவன்‌ 
திருப்தியாவான்‌. 

நீதி 19௮. மரணமும்‌ ஜீவனும்‌ 
நாவின்‌ அதிகாரத்திலிருக்கும்‌: அதில்‌ 
பிரியப்படுகிறவர்கள்‌. ன்‌ 

புசிப்பார்கள்‌. 


நீதிமொழிகள்‌ - பொருளடக்கம்‌ 


QOODNENS 
PUBLISHERS 


நீதி 2045. பொன்னும்‌ மிகுதியான 
முத்துக்களும்‌ உண்டு: அறிவுள்ள 
உதடுகளோ விலையுயர்ந்த இரத்தினம்‌. 


நீதி 21:23. தன்‌ வாயையும்‌ தன்‌ நாவையும்‌ 
காக்கிறவன்‌ தன்‌ ஆத்துமாவை 
இடுக்கண்களுக்கு விலக்கிக்‌ காக்கிறான்‌. 


நீதி 235. 
கேட்கப்பேசாதே; 
வார்த்தைகளின்‌ 
அசட்டைப்பண்ணுவான்‌. 


நீதி 24:26, 
சொல்லுகிறவன்‌ 
முத்தமிடுகிறவனுக்குச்‌ சமானம்‌. 
நீதி 2501, ஏற்ற சமயத்தில்‌ சொன்ன 
வார்த்தை வெள்ளித்தட்டில்‌ வைக்கப்பட்ட 
பொற்பழங்களுக்குச்‌ சமானம்‌. 


செவிகள்‌ 
உன்‌ 
ஞானத்தை 


மூடனுடைய 
அவன்‌ 


செம்மையான மறுமொழி 


உதடுகளை 


9. அன்பும்‌ பகையும்‌ 


நீதி 1042. பகை விரோதங்களை எழுப்பும்‌: 
அன்போ சகல பாவங்களையும்‌ மூடும்‌. 


1597. பகையோடிருக்கும்‌ கொழுத்த 
நின்‌ குறியைப்பார்க்கிலும்‌, 
சிநேகத்தோடிருக்கும்‌ இலைக்கறியே நல்லது. 
நீதி 171. சண்டையோடுகூடிய வீடுநிறைந்த 
கொழுமையான பதார்த்தங்களைப்பார்ககிலும்‌, 


சாப்பிடும்‌ வெறும்‌ 


குற்றத்தை மூடுகிறவன்‌. 
நாடுகிறான்‌:  கேட்டதைச்‌ 
பிராணசிநேகிதரையும்‌ 


நீதி 17:44. சண்டையின்‌ ஆரம்பம்‌ மதகைத்‌ 
திறந்துவிடுகிறதுபோலிருக்கும்‌; ஆதலால்‌ 
விவாதம்‌ எழும்புமுன்‌ அதை விட்டுவிடு. 


நீதி 17:19. வாதுப்பிரியன்‌ பாதகப்பிரியன்‌: தன்‌ 
வாசலை உயர்த்திக்‌ கட்டுகிறவன்‌ அழிவை 
நாடுகிறான்‌. 

நீதி 18:6. மூடனுடைய உதடுகள்‌ விவாதத்தில்‌ 
நுழையும்‌, அவன்‌ வாய்‌ அடிகளை 
வரவழைக்கும்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


நீதி 18:17. தன்‌ வழக்கிலே முதல்பேசுகிறவன்‌ 
நீதிமான்போல்‌ காணப்படுவான்‌; அவன்‌ 
அயலானோ வந்து அவனைப்‌ 
பரிசோதிக்கிறான்‌ 


நீதி 1818. சீட்டுப்போடுதல்‌ விரோதங்களை 
ஒழித்து, பலவான்கள்‌ நடுவே சிக்கறுக்கும்‌. 


நீதி 1819. அரணான 
வசப்படுத்துவதைப்பார்க்கிலும்‌ 
கோபங்கொண்ட சகோதரனை 
வசப்படுத்துவது அரிது: அவர்களுடைய 
விரோதங்கள்‌ கோட்டைத்‌ தாழ்ப்பாள்கள்போலி 
ருக்கும்‌. 

நீதி 20:3, வழக்குக்கு விலகுவது 
மனுஷனுக்கு மேன்மை: மூடனானவன்‌ 
எவனும்‌ அதிலே தலையிட்டுக்கொள்வான்‌. 


பட்டணத்தை 


நீதி 25:8. வழக்காடப்‌ பதற்றமாய்ப்‌ போகாதே; 
முடிவிலே. உன்‌ அயலான்‌ உன்னை 
வெட்கப்படுத்தும்போது, நீ என்ன செய்யலாம்‌ 
என்று திகைப்பாயே. 


நீதி 2687... வழியே போகையில்‌ 
தனக்கடாதவழக்கில்‌ தலைபிடுகிறவன்‌ 
நாயைக்‌ காதைப்‌ பிடித்திழுக்கிறவனைப்போலி 
ருக்கிறான்‌. 


நீதி 26:21. கரிகள்‌ தழலுக்கும்‌, விறகு 
நேருவுக்கும்‌ ஈகுகானதுவோகு வதுப்பசியன 
சண்டைகளை மூட்டுகிறதற்கு ஏதுவானவன்‌. 


நீதி 299, ஞானி மூடனுடன்‌. 
வழக்காடுகையில்‌, சினந்தாலும்‌ சிரித்தாலும்‌ 
அமைதியில்லை. 


10. ஐசுவரியமும்‌ தரித்திரமும்‌ 


நீதி 1015. ஐசுஷியவானுடைய பொருள்‌ 


அவனுக்கு அரணான பட்டணம்‌; ஏழைகளின்‌ 
வறுமையோ அவர்களைக்‌ கலங்கப்பண்ணும்‌. 


நீதி 10:22. கர்த்தரின்‌ ஆசீர்வாதமே 
ஐசுவரியத்தைத்‌ தரும்‌: அதனோடே அவர்‌ 
வேதனையைக்‌ கூட்டார்‌. 


நீதி 1:28. தன்‌ ஐசுவரியத்தை ச்ம்‌ 
விழுவான்‌; நீதிமான்களோ 
தழைப்பார்கள்‌. 


நீதிமொழிகள்‌ - பொருளடக்கம்‌ 


QOODNENS 
PUBLISHERS 


நீதி 13:7. ஒன்றுமில்லாதிருக்கத்‌ தன்னைச்‌ 
செல்வனாகப்‌ பாராட்டுகிறவனும்‌ உண்டு; 
மிகுந்த செல்வமிருக்கத்‌ தன்னைத்‌ 
தரித்திரனாகப்‌ பாராட்டுகிறவனும்‌ உண்டு. 


நீதி 13:8. மனுஷருடைய ஐசுவரியம்‌ அவன்‌ 
பிராணனை. மீட்கும்‌: தரித்திரனோ 
மிரட்டுதலைக்‌ கேளாதிருக்கிறான்‌. 


நீதி 14:20. தரித்திரன்‌ தனக்கடுத்தவனாலும்‌ 
பகைக்கப்படுகிறான்‌;  ஐசுவரியவானுக்கோ 
அநேக சிநேகிதருண்டு. 


நீதி 14:24. ஞானிகளுக்கு முடி அவர்கள்‌ 
செல்வம்‌; மூடரின்‌ மதியீனம்‌ மூடத்தனமே. 


நீதி 1891. ஐகூரியவானுடைய பொருள்‌ 
அவனுக்கு அரணான பட்டணம்‌; அது அவன்‌ 
எண்ணத்தில்‌ உயர்ந்த மதில்போலிருக்கும்‌. 

நீதி 19:23. தரித்திரன்‌ கெஞ்சிக்கேட்கிறான்‌;: 
ஐசுவரியவான்‌ கடினமாய்‌ உத்தரவு, 
கொடுக்கிறான்‌. 


நீதி 194. மாறுபாடான உதடுகளுள்ள 
மூடனைப்பார்க்கிலும்‌, உத்தமனாய்‌ நடக்கிற 
தரித்திரனே வாசி. 


நீதி 19:4. செல்வம்‌ அநேக சிநேகிதரைச்‌ 
சேர்க்கும்‌: தரித்திரனோ தன்‌ சிநேகிதனாலும்‌ 
நெகிழப்படுவான்‌. 


நீதி 19:7. தரித்திரனை அவனுடைய 
சகோதரர்‌ எல்லாரும்‌ பகைக்கிறார்களே, 
எத்தனை அதிகமாய்‌ அவன்‌ சிநேகிதர்‌ 
அவனுக்குத்‌ தூரமாவார்கள்‌; அவர்களுடைய 
வார்த்தைகளை அவன்‌ நாடுகிறான்‌, 
அவைகளோ வெறும்‌ வார்த்தைகளே. 

நீதி 192 நன்மைசெய்ய மனுஷன்‌ 
கொண்டிருக்கும்‌ ஆசையே தமை; 
பொய்யனைப்‌ பார்க்கிலும்‌ தரித்திரன்‌ வாசி. 


நீதி 22:2. ஐசுவரியவானும்‌ தரித்திரனும்‌ 
ஒருவரையொருவர்‌ சந்திக்கிறார்கள்‌; 
அவர்கள்‌ அனைவரையும்‌ உண்டாக்கினவர்‌ 
கர்த்தர்‌. 

நீதி 22:7. ஐசுஷியவான்‌ தரித்திரனை 
ஆளுகிறான்‌; கடன்வாங்கினவன்‌ 
கடன்கொடுத்தவனுக்கு அடிமை. 





f= al 
ETT 


நீதி 28:6.  இருவழிகளில்‌ நடக்கிற 
'திரியாவரக்காரன்‌ ஐசுவரியவானாயிருந்தாலும்‌. 
நேர்மையாய்‌ நடக்கிற தரித்திரன்‌ அவனிலும்‌ 
வாசி. 

நீதி 28:01. ஐசுவரியவான்‌ தன்‌ பார்வைக்கு 
ஞானவான்‌; புத்தியுள்ள  தரித்திரனோ 
அவனைப்‌ பரிசோதிக்கிறான்‌. 


நீதி 29:13. தரித்திரனும்‌ கொடுமைக்காரனும்‌ 
ஒருவரையொருவர்‌ சந்திக்கிறார்கள்‌; 
அல்லிருவருடைய கண்களுக்கும்‌ கர்த்தர்‌ 
வெளிச்சங்‌ கொடுக்கிறார்‌. 


11. சத்தியமும்‌ பொய்யும்‌ 


நீதி 10:18. பகையை மறைக்கிறவன்‌ பொய்‌ 
உதடன்‌; புறங்கூறுகிறவன்‌ மதிகேடன்‌. 

நீதி 12:17. சத்தியவாசகன்‌ நீதியை 
வெளிப்படுத்துவான்‌ ; பொய்ச்சாட்சிக்காரனோ 
வஞ்சகத்தை வெளிப்படுத்துவான்‌ 

நீதி 12:19. சத்திய உதடு என்றும்‌ 
நிலைத்திருக்கும்‌; பொய்‌ நாவோ ஒரு 
நிமிஷமாத்திரம்‌ இருக்கும்‌. 

நீதி 12:22. பொய்‌ உதடுகள்‌ கர்த்தருக்கு 


அருவருப்பானவைகள்‌:: உண்மையாய்‌. 
நடக்கிறவர்களோ அவருக்குப்‌ பிரியம்‌ 


நீதி 195. நீதிமான்‌ பொய்ப்பேச்சை 

வெறுக்கிறான்‌; துன்மார்க்கனோ வெட்கமும்‌ 

இலச்சையும்‌ உண்டாக்குகிறான்‌. 

நீதி 17:4. துஷ்டன்‌ அக்கிரம உதடுகள்‌ 

சொல்வதை உற்றுக்கேட்கிறான்‌; பொய்யன்‌ 

கேடுள்ள நாவுக்குச்‌ செவிகொடுக்கிறான்‌. 
கொள்ளுகிறவன்‌: 


ந்த 2014. நல்லதல்ல, 
என்பான்‌; போய்விட்டபின்போ 
மெச்சிக்கொள்வான்‌. 


நீதி 20:17. வஞ்சனையினால்‌ வந்த போஜனம்‌ 
மனுஷனுக்கு இன்பமாயிருக்கும்‌: பின்போ 
வாய்‌ பருக்கைக்‌ கற்களால்‌ 


நீதி 26:48. கொள்ளிகளையும்‌ 
சாவுக்கேதுவானவைகளையும்‌ எறிகிற 


பைத்தியக்காரன்‌ எப்படியிருக்கிறானோ, 


நீதிமொழிகள்‌ - பொருளடக்கம்‌ 


நீதி 2649. 
வஞ்சித்து: 
செய்தேன்‌ 
இருக்கிறான்‌. 
நீதி 26:24. பகைஞன்‌ தன்‌ உள்ளத்தில்‌ 


கபடந்தை மறைத்து, தன்‌ உதடுகளினால்‌ 
சூதுபேசுகிறான்‌. 


நீதி 2625. அவன்‌  இதம்பேசினாலும்‌ 
அவனை நம்பாதே: அவன்‌ இருதயத்தில்‌ ஏழு 
அருவருப்புகள்‌ உண்டு. 


அப்படியே, தனக்கடுத்தவனை 
நான்‌  விளையாட்டுக்கல்லவோ 
என்று சொல்லுகிற மனுஷனும்‌ 


நீதி 26:26. பகையை வஞ்சகமாய்‌ மறைத்து 
வைக்கிறவனெவனோ, அவனுடைய 
பொல்லாங்கு சபையிலே 
வெளிப்படுத்தப்படும்‌. 

நீதி 26:28... கள்ளநாவு 
கிலேசப்பட்டவர்களைப்‌ 
இச்சகம்பேசம்‌ 
உண்டுபண்ணும்‌. 


மகா 


தன்னால்‌. 
கைக்கும்‌; 


அழிவை 


வாய்‌ 


12. புறங்கூறுதல்‌ 


நீதி 1048. பகையை மறைக்கிறவன்‌ பொய்‌ 
உதடன்‌; புறங்கூறுகிறவன்‌ மதிகேடன்‌. 

நீதி 2... பேகியாளின்‌.. மகன்‌ 
கிண்டிவிடுகிறான்‌: எரிகிற அக்கினிபோன்றது. 
அவன்‌ உதடுகளில்‌ இருக்கிறது. 

நீதி 25:23. 


புறங்கூறுகிற 
பிறப்பிக்கும்‌. 


வடகாற்று மழையையும்‌, 
நாவு கோபமுகத்தையும்‌ 


18. அதிகமாகப்‌ பேசுவதும்‌ 
அமைதியாயிருப்பதும்‌ 


நீதி 1019. சொற்களின்‌ 
பாவமில்லாமற்போகாது: தன்‌ 
அடக்குகிறவனோ புத்திமான்‌. 
நீதி 742. மதிகெட்டவன்‌ பிறனை 
அவமதிக்கிறான்‌; புத்திமானோ தன்‌ வாயை 
அடக்கிக்கொண்டிருக்கிறான்‌. 


மிகுதியில்‌ 


உதடுகளை 


நீதி 12:23. விவேகமுள்ள மனுஷன்‌ அறிவை. 
அடக்கிக்கிறான்‌; மூடருடைய இருதயமோ 
மதியீனத்தைப்‌ பிரசித்தப்படுத்தும்‌. 





i THE 
TT 


நீதி 13:3. தன்‌ வாயைக்‌ காக்கிறவன்‌ தன்‌ 
பிராணனைக்‌ காக்கிறான்‌: தன்‌ உதடுகளை 
விரிவாய்த்‌ திறக்கிறவனோ கலக்கமடைவான்‌. 


நீதி 17:27. அறிவாளி தன்‌ வார்த்தைகளை 
அடக்குகிறா விவேகி குளிர்ந்த 
மனமுள்ளவன்‌. 


நீதி 17:28.  பேசாதிருந்தால்‌ மூடனும்‌ 
ஞானவான்‌ என்று எண்ணப்படுவான்‌; தன்‌ 


உதடுகளை மூடுகிறவன்‌ புத்திமான்‌ என்று 
எண்ணப்படுவான்‌. 

நீதி 29:1. மூடன்‌ தன்‌ உள்ளத்தையெல்லாம்‌. 
வெளிப்படுத்துகிறான்‌: ஞானியோ அதைப்‌ 
பின்னுக்கு அடக்கிவைக்கிறான்‌. 


நீதி 29:20. தன்‌ வார்த்தைகளில்‌ பதறுகிற. 
மனுஷனைக்‌  கண்டாயானால்‌, 
நம்புவதைப்பார்க்கிலும்‌ மூடனை நம்பலாம்‌. 


14. நீதியும்‌ அநீதியும்‌ 


நீதி 4. கள்ளத்தராசு 
அருவருப்பானது: சுமு; 
நிறைகல்லோ அவருக்குப்‌ பிரியம்‌ 

நீதி 168, அநியாயமாய்‌ வந்த அதிக 
வருமானத்திலும்‌, நியாயமாய்‌ வந்த கொஞ்ச 
வருமானமே உத்தமம்‌. 


நீதி 1681. சுமுத்திரையான நிறைகோலும்‌ 
தராகம்‌ குர்த்தருடையது; பையிலிருக்கும்‌ 
நிறைகல்லெல்லாம்‌ அவருடைய செயல்‌. 


நீதி 1715 துன்மார்க்கனை 
நீதிமானாக்குகிறவனும்‌, நீதிமானைக்‌. 
குற்றவாளியாக்குகிறவனுமாகிய இவ்விருவரும்‌ 
கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள்‌. 

நீதி 17:26. நீதிமானை தண்டம்பிடிக்கிறதும்‌, 
நியாயஞ்செய்கிறவனைப்‌ பிரபுக்கள்‌ 
அடிக்கிறதும்‌ தகுதியல்ல. 

நீதி. 185. வழக்கிலே  நீதிமானைத்‌ 
'தோற்கடிக்கிறதற்கு, துன்மார்க்கனுக்கு. 
முகதாட்சிணியம்பண்ணுவது நல்லதல்ல. 

நீதி 20:10. 

வெவ்வேறான. 


நீதிமொழிகள்‌ - பொருளடக்கம்‌ 


QOODNENS 
PUBLISHERS 


நீதி 20:23. வெவ்வேறான நிறைகற்கள்‌ 
கர்த்தருக்கு அருவருப்பானவைகள்‌; 
கள்ளத்தராசு நல்லதல்ல. 

நீதி 22:28. உன்‌ பிதாக்கள்‌ நாட்டின பூர்வ 
எல்லைக்குறியை மாற்றாதே. 


நீதி 23110. பூர்வ எல்லைக்குறியை மாற்றாதே; 
திக்கற்ற பிள்ளைகளுடைய நிலங்களை 
அபகரித்துக்கொள்ளாதே. 


நீதி 231 டய மீட்பர்‌ வல்லவர்‌; 


அவர்க 
்‌ அவர்களுக்காக 
நீதி 29:24 
ங்கிட்டுக்கொள்ளுகிறவன்‌ 
ஆத்துமாவைப்‌ பகைக்கிறான்‌; 


திருடனோடே 
தன்‌ 
சாபத்தை 
காரியத்தை 


15. பெருமையும்‌ 
மனத்தாழ்மையும்‌ 


நீதி 1:2. அகந்தை வந்தால்‌ இலச்சையும்‌ 
ம்‌: தாழ்ந்த சிந்தையுள்ளவர்களிடத்தில்‌ 


அடதத மால்கம்‌ 
லோசனையைக்‌ 


கேட்கிறவர்களிடந்திலோ ஞானம்‌ உண்டு 


15 
ருக்கிறார்‌, 
எல்லையையோ நிலைப்படுத்துவார்‌. 


நீதி 15:33, கர்த்தருக்குப்‌ 
ஞானத்தைப்‌ போதிக்கும்‌: 
முன்னானது தாழ்மை. 

நீதி 165. மனமேட்டிமையுள்ளவனெவனும்‌. 
கர்த்தருக்கு அருவருப்பானவன்‌; கையோடே 
கைகோத்தாலும்‌ அவன்‌ தண்டனைக்குத்‌ 
தப்பான்‌. 


5. அகங்காரியின்‌ வீட்டைக்‌ கர்த்தர்‌ 
விதவையின்‌. 


பயப்படுதல்‌ 
மேன்மைக்கு 


நீதி 1618. அழிவுக்கு முன்னானது அகந்தை; 
விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை. 

நீதி 1679. அகங்காரிகளோடே கொள்ளைப்‌ 
பொருளைப்‌ பங்கிடுவதைப்‌ 
பார்க்கிலும்‌, சிறுமையானவர்களோடே 
மனத்தாழ்மையாயிருப்பது நலம்‌. 





i a 
TT 


நீதி 1812. அழிவு வருமுன்‌. 
இருதயம்‌ இறுமாப்பாயிருக்கும்‌: 
முன்னானது தாழ்மை. 


நீதி 21:4. மேட்டிமையான 
அகந்தையான  மனமுமுள்ள 
போடும்‌ வெளிச்சம்‌ பாவமே. 


நீதி 25:6. 
பாராட்டாதே; 
ஸ்தானத்தில்‌ நில்லாதே. 

நீதி 25:7. உன்‌ கண்கள்‌ கண்ட பிரபுவின்‌ 
சமுகத்தில்‌ நீ தாழ்த்தப்படுவது நல்லதல்ல; 
அவன்‌ உன்னைப்‌ பார்த்து: மேலே வா என்று 
சொல்வதே உனக்கு மேன்மை 


நீதி 28:26. தன்‌ இருதயத்தை நம்புகிறவன்‌ 
நடக்கிறவனோ 


மனுஷனுடைய 
மேன்மைக்கு 


பார்வையும்‌, 
துன்மார்க்கர்‌ 


ராஜாலின்‌ சமுகத்தில்‌ மேன்மை 
பெரியோர்களுடைய 


மனுஷனுடைய அகந்தை 
தாழ்த்தும்‌: 
மனத்தாழ்மையுள்ளவனோ கனமடைவான்‌. 


16. பிறரை 
அவமதிப்பதும்‌ 


மதிப்பதும்‌ 


மநிகெட்டவன்‌  பிறனை 


நீதி 1112, 
அவமதிக்கிறான்‌: புத்திமானோ தன்‌ வாமை 
அடக்கிக்கொண்டிருக்கிறான்‌. 


நீதி 14:21. பிறனை அவமதிக்கிறவன்‌ 
பாவஞ்செய்கிறான்‌; தரித்திரனுக்கு 
இரங்குகிறவனோ பாக்கியமடைவான்‌. 


17. கட்டுக்கதைகளைப்‌ 
பேசுவது 


143 புறங்கூறித்திரிகிறவன்‌ 
த்‌ வெளிப்படுத்துகிறான்‌ ; 
ஆவியில்‌ உண்மையுள்ளவனோ காரியத்தை 


அடக்குகிறான்‌. 
நீதி 16:28. மாறுபாடுள்ளவன்‌ சண்டையைக்‌ 
கிளப்பிவிடுகிறான்‌; கோள்‌ சொல்லுகிறவன்‌ 
பிராண சிநேகிதரையும்‌ பிரித்துவிடுகிறான்‌. 
நீதி 18:8. கோள்காரனுடைய வார்த்தைகள்‌ 
'விளையாட்டுப்போலிருக்கும்‌, ஆனாலும்‌ 
அவைகள்‌ உள்ளத்திற்குள்‌ தைக்கும்‌. 


நீதிமொழிகள்‌ - பொருளடக்கம்‌ 


ப்பிப்பி 
PUEUSHERS 


தூற்றிக்கொண்டு திரிகிறவன்‌. 
வெளிப்படுத்துவான்‌; 
உதடுகளினால்‌ 


நீதி 20:19 
இரகசியங்களை 


ஆதலால்‌ தன்‌ 
அலப்புகிறவனோடே கலவாதே. 
நீதி 26:20. தன்‌ தகப்பனையும்‌ 


தாயையும்‌: தூஷிக்கிறவனுடைய 
காரிருளில்‌ அணைந்துபோம்‌. 


தன்‌ 
தீபம்‌ 


நீதி 26:22. தீமைக்குச்‌ சரிக்கட்டுவேன்‌ என்று 
சொல்லாதே; கர்த்தருக்குக்‌ காத்திரு, அவர்‌ 
உன்னை இரட்சிப்பார்‌ 


18. 
அவசரப்படுவதும்‌ 


நிதானமும்‌ 


நீதி 114. 
ஜனங்கள்‌ 
ஆலோசனைக்காரர்‌ 
உண்டாகும்‌. 


நீதி 1522 


எண்ணங்கள்‌ 
ஆலோசனைக்காரர்‌ 


அவைகள்‌ உறுதிப்படும்‌ 


நீதி 1813. காரியத்தைக்‌ கேட்குமுன்‌ உத்தரம்‌ 
சொல்லுகிறவனுக்கு, அது புத்தியீனமும்‌ 
வெட்கழுமாயிருக்கும்‌. 

நீதி 19:2. ஆத்துமா அறிவில்லாமலிருப்பது 
நல்லதல்ல: கால்‌ துரிதமானவன்‌ தப்பி 
நடக்கிறான்‌. 


நீதி 20:5, 


லோசனையில்லாத 
போவார்கள்‌; 
உண்டானால்‌ 


இடத்தில்‌ 
அநேக 
சுகம்‌ 


ஆகோசனையில்காமையால்‌ 
சித்தியாமற்போம்‌; 
அநேகர்‌ இருந்தால்‌ 


மனுஷனுடைய இருதயத்திலுள்ள 


நீதி 2018. ஆலோசனையினால்‌ எண்ணங்கள்‌ 
2. நல்யோசனை செய்து 


நீதி 21:29. துன்மார்க்கன்‌ தன்‌ முகத்தைக்‌ 
கடினப்படுத்துகிறான்‌: செம்மையானவனோ 


தன்‌ வழியை நேர்ப்படுத்துகிறான்‌. 
விவேகி ஆபத்தைக்‌ கண்டு 
கொள்ளுகிறான்‌; பேதைகள்‌ 

நெடுகப்போய்‌ தண்டிக்கப்படுகிறார்கள்‌. 





i FTE 
TT 


நீதி 25:8, வழக்காடப்‌ பதற்றமாய்ப்‌ போகாதே: 
ல உன்‌ அயலான்‌ உன்னை 


வெட்கப்படுத்தும்போது. நீ என்ன செய்யலாம்‌. 
என்று திகைப்பாயே. 


நீதி 25:9, நீ உன்‌ அயலானுடனேபாத்திரம்‌ 
உன்‌ வியாஜ்யத்தைக்குறித்து வழக்காடு, 
மற்றவனிடத்தில்‌ இரகசியத்தை 
வெளிப்படுத்தாத 


நீதி 2510. மற்றப்படி அதைக்‌ கேட்கிறவன்‌ 
உன்னை நிந்திப்பான்‌: உன்‌ அவமானம்‌ 


உன்னைவிட்டு நீங்காது. 
19. பிணைப்படுவதூ 


நீதி 1115 
பிணைப்படுகிறவன்‌ வெகு 
பிணைப்படுவதை 


சுகுமாயிருப்பான்‌. 


நீதி 1748. புத்திமீனன்‌ தன்‌ சிநேகிதனுக்கு 
முன்பாகக்‌ கையடித்துக்கொடுத்துப்‌, 
பிணைப்படுகிறான்‌. 

நீதி 2016 அந்நியனுக்காகப்‌ 
பிணைப்பட்டவனுடைய வஸ்திரத்தை 
எடுத்துக்கொள்‌: அந்நிய ஸ்திரீயினிமித்தம்‌ 
அவன்‌ கையில்‌ ஈடு வாங்கிக்கொள்‌. 

நீதி 22:26. 
கடனுக்காகப்‌ 
ஒருவனாகாதே. 


அந்நியனுக்காகப்‌ 
பாடுபடுவான்‌ ; 
வெறுப்பவன்‌ 


கையடித்து உடன்பட்டு, 
பிணைப்படுகிறவர்களில்‌ 


நீதி 22:27. 
ஒன்றுமில்லாதிருந்தால்‌, 
படுக்கையையும்‌ 
எடுத்துக்கொள்ளவேண்டியதாகுமே. 
27:13. அந்நியனுக்காகப்‌ 
வஸ்திரத்தை 
, ஸ்திரீக்காக 
ஈடுவாங்கிக்கொள்‌. 


20. குணசாலியான ஸ்திரீயும்‌ 
'நற்குணமில்லாத ஸ்திரீயும்‌ 


நீதி 11:46. நல்லொழுக்கமுள்ள ஸ்திரீ 
மானத்தைக்‌ காப்பாள்‌; பராக்கிரமசாலிகள்‌ 
ஜசுவரியத்தைக்‌ காப்பார்கள்‌. 


நீதிமொழிகள்‌ - பொருளடக்கம்‌ 


QOODNENS 
PUBLISHERS 


நீதி 1122. மதிகேடாய்‌ நடக்கிற அழகுள்ள 
ஸ்திரீ, பன்றியின்‌ மூக்கிலுள்ள 
பொன்மூக்குத்திக்குச்‌ சமானம்‌. 


நீதி 12:4. குணசாலியான ஸ்திரீ தன்‌ 
பருஷனுக்குக்‌ கிரீடமாயிருக்கிறாள்‌; இலச்சை 
உண்டு பண்ணுகிறவளோ அவனுக்கு 
எலும்புருக்கியாயிருக்கிறாள்‌. 

நீதி 143. புத்தியுள்ள ஸ்திரீ தன்‌ வீட்டைக்‌ 
கட்டுகிறாள்‌: புத்தியில்லாத ஸ்திரீயோ தன்‌ 
கைகளினால்‌ அதை இடித்துப்போடுகிறாள்‌. 
நீதி 18:22. மனைவியைக்‌ கண்டடைகிறவன்‌ 
நன்மையானதைக்‌ கண்டடைகிறான்‌:: 
கர்த்தரால்‌ தயையும்‌ பெற்றுக்கொள்ளுகிறான்‌. 
நீதி 193, மூபனாகிய மகன்‌ தன்‌ 
தகப்பனுக்கு மிகுந்த துக்கம்‌; மனைவியின்‌ 
சண்டைகள்‌ ஓயாத ஒழுக்கு. 


நீதி 19:14. வீடும்‌ ஆஸ்தியும்‌ பிதாக்கள்‌ 
வைக்கும்‌ சுதந்தரம்‌; புத்தியுள்ள மனைவியோ 
கர்த்தர்‌ அருளும்‌ ஈவு. 

நீதி 219. சண்டைக்காரியோடே ஒரு பெரிய 
வீட்டில்‌ குடியிருப்பதைப்பார்க்கிலும்‌, 
வீட்டன்மேல்‌ ஒரு மூலையில்‌ தங்கியிருப்பதே 
நலம்‌. 

நீதி 2149 
கோபக்காரியுமான 
குடியிருப்பதைப்பார்க்கிலும்‌ 
குடியிருப்பது நலம்‌. 


சண்டைக்காரியும்‌ 
ஸ்திரீயுடன்‌ 
வனாந்தரத்தில்‌ 


நீதி 25:24. சண்டைக்காரியோடே ஒரு பெரிய 
வீட்டில்‌ குடியிருப்பதைப்பார்க்கிலும்‌, 
வீட்டின்மேல்‌ ஒரு மூலையில்‌ தங்குவதே நலம்‌. 
நீதி 2 அடைமழைநாளில்‌ ஓயாத 
ஒழுக்கும்‌ சண்டைக்காரியான ஸ்திரீயும்‌ சரி. 
நீதி 27:46. அவளை அடக்கப்பார்க்கிறவன்‌. 
காற்றை அடக்கித்‌ தன்‌ வலதுகையினால்‌ 
எண்ணெயைப்‌ பிடிக்கப்பார்க்கிறான்‌. 


21. 
இரக்கமில்லாமையும்‌ 


இரக்கமும்‌ 


நீதி 17 தயையுள்ள. 
தன்‌ ஆத்துமாவுக்கு 
கொள்ளுகிறான்‌: கடூரனோ 
அலைக்கழிக்கிறான்‌. 





ழ்‌ நள 
யாய 


நீதி 12:0. நீதிமான்‌ தன்‌ மிருகஜீவனைக்‌ 
காப்பாற்றுகிறான்‌ துன்மார்க்கருடைய 
இரக்கமும்‌ கொடுமையே. 


நீதி 14:21. பிறனை  அவமதிக்கிறவன்‌ 
பாவஞ்செய்கிறான்‌; தரித்திரனுக்கு 
இரங்குகிறவனோ பாக்கியமடைவான்‌. 


நீதி 1917. ஏழைக்கு 

கர்த்தருக்குக்‌ கடன்‌ கொடுக்கிறான்‌: 

கொடுத்ததை அவர்‌ திரும்பக்‌ கொடுப்பார்‌. 

நீதி 2143. ஏழையின்‌ கூக்குரலுக்குத்‌ தன்‌ 
செவியை 'அடைத்துக்கொள்ளுகிறவன்‌, 

தானும்‌ சத்தமிட்டுக்‌ கூப்பிடும்போது 

கேட்கப்படமாட்டான்‌. 


22, தமித்திரருக்கு. 
இரங்குவதும்‌ தரித்திரருக்கு 
இரங்காமலிருப்பதும்‌ 


நீதி 1:24. வாரியிறைத்தும்‌ 
விருத்தியடைவாரும்‌ உண்டு; அதிகமாய்ப்‌ 
பிசினித்தனம்பண்ணியும்‌ வறுமையடைவாரும்‌. 


வ 


ம பாஙசசக்தனோ 


அவனுக்குத்‌ தண்ணீர்‌ ப பாய்ச்சப்படும்‌. 


நீதி 1:26. தானியத்தைக்‌ கட்டிவைக்கிறவனை 
ஜனங்கள்‌ சபிப்பார்கள்‌: விற்கிறவனுடைய 
'தலையின்மேல்‌ ஆசீர்வாதம்‌ தங்கும்‌. 


நீதி 14:31. தரித்திரனை ஒடுக்குகிறவன்‌ 
அவனை உண்டாக்கினவரை நிந்திக்கிறான்‌;: 
தரித்திரனுக்குத்‌ தயைசெய்கிறவனோ 
அவரைக்‌ கனம்பண்ணுகிறான்‌. 


நீதி 17:5. ஏழையைப்‌ பரியாசம்பண்ணுகிறவன்‌. 
அவனை உண்டாக்கினவரை நிந்திக்கிறான்‌;: 
ஆபத்தைக்குறித்துக்‌ களிக்கிறவன்‌ 
'தண்டனைக்குத்‌ தப்பான்‌. 


நீதி 229, கருணைக்கண்ணன்‌ 
ஆசிர்வதிக்கப்படுவன்‌; அவன்‌ தன்‌ 
ஆகாரத்தில்‌ தரித்திரனுக்குக்‌ கொடுக்கிறான்‌. 


நீதி 2246. தனக்கு அதிகம்‌ உண்டாகத்‌ 
தரித்திரனை  ஒடுக்குகிறவன்‌ தனக்குக்‌ 
குறைச்சலுண்டாகவே  ஐசுஷியவானுக்குக்‌ 
கொடுப்பான்‌ 


நீதிமொழிகள்‌ - பொருளடக்கம்‌ 


QOODNENS 
PUBLISHERS 


நீதி 22:22. 
ஏழையைக்‌ 
சிறுமையானவனை 
உபத்திரவப்படுத்தாதே. 
நீதி 22:23 அவர்களுக்காக 
வழக்காடி, அவர்களைக்‌ 
கொள்ளையிடுகிறவர்களுடைய பிராணனைக்‌ 
கொள்ளையிடுவார்‌. 


ஏழையாயிருக்கிறான்‌ என்று 
'கொள்ளையிடாதே; 
நியாயஸ்தலத்தில்‌ 


கர்த்தர்‌ 


நீதி 28:27. தரத்தாரக்கக்‌ கொடுப்பவன்‌ 
தாழ்ச்சியடையான்‌; கண்களை 


ஏழைகளுக்கு விகக்குறெயலுக்கோ அநேக 
சாபங்கள்‌ வரும்‌. 


நீதி 29:7. நீதிமான்‌ ஏழைகளின்‌ 
நியாயத்தைக்‌ குவனித்தறிகிறான்‌;: 
துன்மார்க்கனோ அதை அறிய விரும்பான்‌. 


23. பேராசையும்‌ 
பேதுமென்கிற மனமும்‌ 


நீதி 1:29. தன்‌ வீட்டைக்‌ கலைக்கிறவன்‌ 
காற்றைச்‌ சுதந்தரிப்பான்‌ ; மூடன்‌ 
ஞானமுள்ளவனுக்கு அடிமையாவான்‌. 


நீதி 1596. சஞ்சலத்தோடு 
அதிகப்பொருளிலும்‌, கர்த்தரைப்‌ . 
பயத்தோடு கூடிய 


பர 37... பகையோடிருக்கும்‌ கொழுத்த 
குறியைப்பார்க்கிலும்‌, 


சித்தருக்கும்‌ இலைக்கறியே நல்லது 


நீதி 15:27. பொருளாசைக்காரன்‌ தன்‌ 
வீட்டைக்‌ கலைக்கிறான்‌; பரிதானங்களை 
வெறுக்கிறவனோ பிழைப்பான்‌. 


நீதி 23:4. ஐசுவரியவனாக வேண்டுமென்று 
பிரயாசப்படாதே; சுயபுத்தியைச்‌ சாராதே:: 


நீதி 235. இல்லாமற்போகும்‌ பொருள்மேல்‌ 
உன்‌ கண்களைப்‌ பறக்கவிடுவானேன்‌? அது 
கழுகைப்போல சிறகுகளைத்‌ தனக்கு உண்டு 
பண்ணிக்கொண்டு,  ஆகாயமார்க்கமாய்ப்‌ 
பறந்துபோம்‌. 





i FTE 
TT 
24. கோபமும்‌ சாந்தமும்‌ 


நீதி 12:16. மூடனுடைய கோபம்‌ சீக்கிரத்தில்‌ 


வெளிப்படும்‌; இலச்சையை மூடுகிறவனோ 
விவேகி. 


நீதி 1417 


செய்வான்‌; 
வெறுக்கப்படுவான்‌. 


நீதி 14:29. நீடிய  சாந்தமுள்ளவன்‌ 
மகாபுத்திமான்‌; முற்கோபியோ புத்தியினத்தை 
விளங்கப்பண்ணுகிறான்‌. 
நீதி 154. மெதுவான 
உக்கிரத்தை மாற்றும்‌: 
கோபத்தை எழுப்பும்‌. 


நீதி 1518. கோபக்காரன்‌ சண்டையை 
எழுப்புகிறான்‌; நீடியசாந்தமுள்ளவனோ 
சண்டையை அமர்த்துகிறான்‌. 

நீதி 16:32. பலவானைப்பார்க்கிலும்‌ நீடிய 
சாந்தமுள்ளவன்‌ உத்தமன்‌; பட்டணத்தைப்‌ 
பிடிக்கிறவனைப்பார்க்கிலும்‌ தன்‌ மனதை 
அடக்குகிறவன்‌ உத்தமன்‌. 


நீதி 1742. தன்‌ மதிகேட்டில்‌ திரியும்‌ 
மதியீனனுக்கு  எதிர்ப்படுவதைப்பார்க்கிலும்‌, 
குட்டிகளைப்‌ பறிகொடுத்த கரடிக்கு 
எதிர்ப்படுவது வாசி. 

நீதி 17:26. நீதிமானை தண்டம்பிடிக்கிறதும்‌. 
நியாயஞ்செய்கிறவனைப்‌ பிரபுக்கள்‌ 
அடிக்கிறதும்‌ தகுதியல்ல. 


நீதி 19:1. மனுஷனுடைய விவேகம்‌ அவன்‌ 
கோபத்தை அடக்கும்‌: குற்றத்தை மன்னிப்பது 
அவனுக்கு மகிமை. 

நீதி 19:19. 
ஆக்கினைக்குள்ளாலான்‌: நீ 
தப்புவித்தால்‌ திரும்பவும்‌ 
வேண்டியதாய்‌ வரும்‌. 

நீதி 22:24, கோபக்காரனுக்குத்‌ 
தோழனாகாதே; உக்கிரமுள்ள மனுஷனோடே 
நடவாதே. 


நீதி 22:25. அப்படிச்‌ செய்தால்‌, நீ 
அவனுடைய வழிகளைக்‌ கற்றுக்கொண்டு, 
உன்‌ ஆத்துமாவுக்கக்‌ கண்ணியை 
வருவிப்பாய்‌. 


முற்கோபி  மதிகேட்டைச்‌ 
துர்ச்சிந்தனைக்காரன்‌ 


பிரதியுத்தரம்‌ 
கடுஞ்சொற்களோ 


கடுங்கோபி 
அவனைத்‌ 
தப்புவிக்க. 


நீதிமொழிகள்‌ - பொருளடக்கம்‌ 


QOODNENS 
PUBLISHERS 


நீதி 2 நீண்ட 
பிரபுவையும்‌ சம்மதிக்கப்பண்ணலாம்‌; 
நாவு எலும்பையும்‌ நொறுக்கும்‌. 


நீதி 25:28. தன்‌ ஆவியை அடக்காத 
மனுஷன்‌ மதிலிடிந்த பாழான பட்டணம்போலி 
ருக்கிறான்‌. 


நீதி 26:21. கரிகள்‌ தழலுக்கும்‌, விறகு 
நெருப்புக்கும்‌ ஏதுவானதுபோல, வாதுப்பிரியன்‌ 
சண்டைகளை மூட்டுகிறதற்கு ஏதுவானவன்‌. 


நீதி 29:22, கோபக்காரன்‌ வழக்கைக்‌ 
கொளுவுகிறான்‌; மூர்க்கன்‌ பெரும்பாதகன்‌. 


பொறுமையினால்‌ 
இனிய 


25. சோகமும்‌ சந்தோஷமும்‌ 


நீதி 12:25. மனுஷனுடைய இருதயத்திலுள்ள 
கவலை அதை ஒடுக்கும்‌; நல்வார்த்தையோ 
அதை மகிழ்ச்சியாக்கும்‌. 

நீதி 1410... இருதயத்தின்‌: 


இருதயத்திற்கே தெரியும்‌; அ, 
அந்நியன்‌ உடந்தையாகான்‌. 


நீதி 1443. நகைப்பிலும்‌. 
நல்ல்‌ அ 
சஞ்சலம்‌. 


கசப்பு 
மகிழ்ச்சிக்கு 


மனதுக்குத்‌ 
மின்‌ முடிவு 


மனமகிழ்ச்சி முகமலரச்சியைத்‌ 
மனோ துக்கத்தினாலே. 


சிறுமைப்பட்டவனுடைய 
'தீங்குள்ளவைகள்‌; 

மனரம்மியமோ நித்திய விருந்து. 
நீதி 17:22. மனமகிழ்ச்சி நல்ல ஒளஷதம்‌; 
ந்‌ எலும்புகளை 


நீதி 18:14. மனுஷனுடைய ஆவி அவன்‌ 
பலவீனத்தைத்‌ தாங்கும்‌: முறிந்தஆவி யாரால்‌ 
தாங்கக்கூடும்‌? 
நீதி 25:20. மனதுக்கமுள்‌ எவனுக்குப்‌ 
பாட்டுகளைப்‌ பாடுகிறவன்‌, குளிர்காலத்தில்‌ 
வஸ்திரத்தைக்‌  களைகிறவனைப்போலவும்‌, 
வெடியுப்பின்மேல்‌ வார்த்த காடியைப்போலவும்‌ 
இருப்பான்‌. 





ழ்‌ நவள 
யாய 


தூரதேசத்திலிருந்து வரும்‌ 
“வங்க ப்ல்ச்‌ 
தண்ணீருக்குச்‌ 


நம்பிக்கையும்‌ 
எதிர்பார்ப்பும்‌ 


நீதி 1312, நெடுங்காலமாய்க்‌ காத்திருக்குதல்‌ 
இருதயத்தை 'ளைக்கப்பண்ணும்‌:: 
விரும்பினது வரும்போதோ ஜீவலிருட்சம்‌: 
போல்‌ இருக்கும்‌. 

நீதி 1999. வாஞ்சை நிறைவேறுவது. 
ஆத்துமாவுக்கு இனிது: தீமையை விட்டு 
விலகுவது மூடருக்கு அருவறுப்பு 


27. புத்தியும்‌ புத்தியினமும்‌ 


நீதி 1346. விவேகியானவன்‌ அறிவோடு 
நடந்து கொள்ளுகிறான்‌: மூடனோ தன்‌ 
மூடத்தனத்தை வெளிப்படுத்துகிறான்‌. 

நீ்‌ 14:8. 
்தத்தக்கொள்வது விலகின னாம்‌ 
மூடர்களுடைய வஞ்சனையோ மூடத்தனம்‌. 
நீட 14:18. பேதையர்‌ புத்திமீனத்தைச்‌: 
க தர்க்து்கள்‌ 'விவேகிகளோ 
அறிவினால்‌ முடிசூட்டப்படுகிறார்கள்‌. 

நீதி 14:33. புத்திமானுடைய இருதயத்‌ 
ஞானம்‌ தங்கும்‌; மதியீனரிடத்தில்‌ உள்ள! 
வெளிப்படும்‌. 


(2543. மனமகிழ்ச்சி முகமகரச்சியைத்‌ 
ம்‌ னோதுக்கத்தினாலே. 
ஆலிழறிந்தமோம்‌ 


நீதி மூடத்தனம்‌ புத்திமீனனுக்குச்‌ 
சந்தோடும்‌ புத்திமானோ தன்‌ நடக்கையைச்‌ 


மதுரம்‌ கல்வியைப்‌ பெருகப்பண்ணும்‌. 


நீதி 16:22. புத்தி தன்னை உடையவர்களுக்கு 
ஜீவ ஊற்று: மதியீனரின்‌ போதனை 
மதியீனமே. 


நீதிமொழிகள்‌ - பொருளடக்கம்‌ 


(ODES 
PUEUSHERS 


நீதி 17:24. ஞானம்‌ புத்திமானுக்கு முன்பாக 
கடையாந்தரங்களில்‌ செல்லும்‌. 


நீதி 18:2. 
பிரியங்கொள்ளாமல்‌, 
மனதிலுள்ளவைகளை 
பிரியப்படுகிறான்‌. 
நீதி 185. வழக்கிலே நீதிமானைத்‌ 


தோற்கடிக்கிறதற்கு, துன்மார்க்கனுக்கு 
முகதாட்சிணியம்பண்ணுவது நல்லதல்ல. 


நீதி 24:3. வீடு ஞானத்தினாலே கட்டப்பட்டு, 
விவேகத்தினாலே நிலைநிறுத்தப்படும்‌. 
24:4,  அறிவினாலே அறைகளில்‌ 
ம்‌ இனிமையுமன  சகலலிதப்‌ 
பொருள்களும்‌ நிறைந்திருக்கும்‌. 


வெளிப்படுத்தப்‌ 


நீதி 24:5. ல்‌ பெலமுள்ளவன்‌;: 
அறிவுள்ளவன்‌ வல்லமையை 
அதிகரிக்கப்பண்ணுகிறான்‌. 


நீதி 24:6 நல்யோசனைசெய்து 
யுத்தம்பண்ணு, ஆலோசனைக்காரர்‌ 
காக்‌ செய்ங்க க்கம்‌ 


நீதி 24:7. மூடனுக்கு ஞானம்‌ எட்டாத 

உயரமாயிருக்கும்‌: அவன்‌ நியாயஸ்தலத்தில்‌ 
தன்‌ வாயைத்‌ திறவான்‌. 

மூடன்‌ கையிலே செய்தி 

ர்‌ கால்களையே 


நறித்தக்கோண்டு நஷ்டத்தை அடைகிறான்‌. 


நீதி 26:7.  நொண்டியின்‌ கால்கள்‌ 
குந்திக்குந்தி நடக்கும்‌, அப்படியே மூடரின்‌ 
வாயிலுள்ள உவமைச்சொல்லும்‌ குந்தும்‌. 
கனத்தைக்‌ 
கவணிலே 
க்கட்டுகதவன்‌ போனதன்‌ 


மூடனுக்குக்‌ 


நீதி 26:9. மூடன்‌ வாயில்‌ அகப்பட்ட பழமொழி 
வெறியன்‌ கையில்‌ அகப்பட்ட முள்ளு. 
நீதி 2630. 

நோகப்பண்ணி, 
வொ வகித்‌; 
நடக்கிறவர்களையும்‌ வேலைகொள்ளுகிறான்‌. 


பெலத்தவன்‌ அனைவரையும்‌ 





ழ்‌ நள 
யாய 


நீதி 2641, நாயானது தான்‌ கக்கினதைத்‌ 
தின்னும்படி திரும்புவதுபோல, மூடனும்‌ தன்‌ 
மூடத்தனத்துக்குத்‌ திரும்புகிறான்‌. 


நீதி 28:5, துஷ்டர்‌ நியாயத்தை அறியார்கள்‌: 
கர்த்தரைத்‌ தேடுகிறவர்களோ சகலத்தையும்‌ 
அறிவார்கள்‌. 


28. துரோகமும்‌ நம்பிக்கையும்‌ 


நீதி 1317. துரோகமுள்ள தூதன்‌ தீதிலே 
விழுவான்‌; உண்மையுள்ள ஸ்தானாதிபதியோ 
ஒளஷதம்‌. 


நீதி 25௭3. கோடைகாலத்தில்‌ 
உறைந்தமழையின்‌: குளிர்ச்சி 
எப்படியிருக்கிறதோ, அப்படியே உண்மையான 
ஸ்தானாபதியும்‌ தன்னை அனுப்பினவனுக்கு. 
இருப்பான்‌; அவன்‌ தன்‌ எஜமான்களுடைய 
ஆத்துமாவைக்‌ குளிரப்பண்ணுவான்‌. 

நீதி 2519, ஆபத்துக்காலத்தில்‌ துரோகியை 


நம்புவது உடைந்த பல்லுக்கும்‌ மொழிபுரண்ட 
காலுக்கும்‌ சமானம்‌. 


29. நல்லோருடைய சிநேகமும்‌ 
தியோருடைய சிநேகமும்‌ 


நீதி 13:20. ஞானிகளோடே சஞ்சரிக்கிறவன்‌ 
ஞானமடைவான்‌; மூபருக்குத்‌ தோழனோ 
நாசடைவான்‌. 


நீதி 147. மூடனுடைய முகத்துக்கு 


விலகிப்போ; அறிவள்ள உதடுகளை அங்கே 
காணாய்‌. 


நீதி 287 

கைக்கொள்ளுகிறவன்‌ 

புத்திரன்‌; போஜனப்பிரியருக்குத்‌ 

தோழனாயிருக்கிறவனை தன்‌ தகப்பனை 

அவமானப்படுத்துகிறான்‌. 

நீதி 29:3. ஞானத்தில்‌ பிரியப்படுகிறவன்‌ தன்‌ 
மகிழப்ப 


தகப்பனை ண்ணுகிறான்‌ : 
'வேசிகளோடே தொந்திப்பானவனோ 


ஆஸ்தியை அழிக்கிறான்‌. 


நீதிமொழிகள்‌ - பொருனடக்கம்‌ 


QOODNENS 
PUBLISHERS 


80. பிள்னைகளின்‌ கல்வி 


நீதி 13:24. பிரம்பைக்‌ கையாடதவன்‌ தன்‌ 
மகனைப்‌ பகைக்கிறான்‌: அவன்மேல்‌ 
அன்பாயிருக்கிறவனோ அவனை ஏற்கனவே 
தண்டிக்கிறான்‌. 


நீதி 19:18. நப்பிக்கைமிகுக்குமட்டும உன்‌ 
மகனைச்‌ சிட்சைசெய்‌; ஆனாலும்‌ 

அவனைக்‌ கொல்ல உன்‌ ஆத்துமாவை 

எழும்பவொட்டாதே, 

நீதி 201. பிள்ளையானா 

செய்கை சுத்தமோ செம்மையா என்த 

அதின்‌ நடக்கைமினால்‌ விளங்கும்‌. 


நீதி 22:6. பிள்ளையானவன்‌ நடக்கவேண்டிய 
வழியிலே அவனை நடத்து: அவன்‌ 
முதிர்வயதிலும்‌ அதை விடாதிருப்பான்‌. 


நீதி 22:15. பிள்ளையின்‌ நெஞ்சில்‌ மதிமீனம்‌ 
ஒட்டியிருக்கும்‌: அதைத்‌ தண்டனையின்‌ 
பிரம்பு அவனைவிட்டு அகற்றும்‌. 


fe. 2312. உன்‌ 1 இருதயத்தைப்‌ பரா 
வ்ந்து சாய்ப்பாயாக. 


நீதி 24:14. அப்படியே ஞானத்தை அறிந்து 
கொள்வது உள்‌ ஆத்துமாவுக்கு 
இன்பமாயிருக்கு। அதைப்‌ 
பெற்றுக்கொண்டால்‌, அது முடிவில்‌ உதவும்‌, 
உன்‌ நம்பிக்கை வீண்போகாது. 


நீதி 29:15, பிரம்பும்‌ கடிந்துகொள்ளுதலும்‌ 

ல்‌ கொடுக்கும்‌; தன்‌ இஷ்டத்திற்கு. 
விடப்பட்ட பிள்ளை! தன்‌ தாய்க்கு 

வெட்கத்தை உண்டுபண்ணுகிறான்‌. 


நீதி 29:17. உன்‌ மகனைச்‌ சிட்சைசெய்‌, 
அவன்‌ உனக்கு ஆறுதல்செய்வான்‌, 
உன்‌ ஆத்துமாவுக்கு ஆனந்தத்தையும்‌ 
உண்டாக்குவான்‌. 


31. கர்த்தருக்குப்‌ பயப்படுவது 


நீதி 14:2. நிதானமாய்‌ நடக்கிறவன்‌ 
கர்த்தருக்குப்‌ பயப்படுகிறான்‌; தன்‌ வழிகளில்‌ 
தாறுமாறானவனோ அவரை 
அலட்சியம்பண்ணுகிறான்‌. 





i FTE 
TT 


நீதி 14:26. கர்த்தருக்குப்‌ பயப்படுகிறவனுக்குத்‌. 
திடநம்பிக்கை உண்டு; அவன்‌ 
பிள்ளைகளுக்கும்‌ அடைக்கலம்‌ கிடைக்கும்‌. 


நீதி 14:27. கர்த்தருக்குப்‌ பயப்படுதல்‌ 
ஜீவஹற்று: அதினால்‌. 
மரணக்கண்ணிகளுக்குத்‌ தப்பலாம்‌. 


நீது அ சகானதோடு. கண 
அதிகப்பொருளிலும்‌, கர்த்தரைப்‌ பற்றும்‌. 
பயத்தோடு கூடிய கொஞ்சப்பொருளே 
உத்தமம்‌ 


நீதி 15:33. கர்த்தருக்குப்‌ 
ஞானத்தைப்‌ போதிக்கும்‌: 
முன்னானது தாழ்மை 


நீதி 16%. ரணம்‌ சத்தியத்தினாலும்‌ 
பாவம்‌ விர்த்தியாகும்‌: கர்த்தருக்குப்‌ 
பப்படுகிறதினால்‌ மனுஷர்‌ தீமையை விட்டு 
விலகுவார்கள்‌. 


நீர 19:23. கர்த்தருக்குப்‌ பயப்படுதல்‌ 
'வனுக்கே துவானது; அதை அடைந்தவன்‌. 
திருப்தியடைந்து நிலைத்திருப்பான்‌; தீமை 
அவனை அணுகாது. 

நீதி 22:4. தாழ்மைக்கும்‌ கர்த்தருக்குப்‌ 
பயப்படுதலுக்கும்‌ வரும்‌ பலன்‌ ஐசுவரியமும்‌ 
மகிமையும்‌ ஜீவனுமாம்‌. 

நீதி 2317. உன்‌ மனதைப்‌ பாவிகள்மேல்‌ 
பொறாமைகொள்ள விடாதே; நீ நாடோறும்‌ 
கர்த்தரைப்‌ பற்றும்‌ பயத்தோடிரு. 

நீதி 23:18. நிச்சயமாகவே முடிவு உண்டு; 
உன்‌ நம்பிக்கை வீண்போகாது. 


பயப்படுதல்‌ 
மேன்மைக்கு 


32, மெய்ச்சாட்சியும்‌ 
பொய்ச்சாட்சியும்‌ 


நீதி 145 மெய்ச்சாட்சிக்காரன்‌ 
பொய்சொல்லான்‌:  பெய்ச்சாட்சிக்காரனோ 
பொய்களை ஊதுகிறான்‌. 

14:25. 
A 
வஞ்சனைக்காரனோ 
ஊதுகிறான்‌. 


மெய்ச்சாட்சி சொல்லுகிறவன்‌ 
இரட்சிக்கிறான்‌;: 
பொய்களை 


நீதிமொழிகள்‌ - பொருளடக்கம்‌ 


QOODNENS 
PUBLISHERS 


நீதி 19:5. 
ஆக்கினைக்குத்‌ 
பேசுகிறவனும்‌ 


பொய்ச்சாட்சிக்காரன்‌ 
த தப 
தப்புவதில்லை. 

நீதி 199 பொய்ச்சாட்சிக்காரன்‌ 
ஆக்கினைக்குத்‌ தப்பான்‌: பொய்களைப்‌ 
பேசுகிறவன்‌ நாசமடைவான்‌. 


நீதி 19:28. 
நியாயத்தை 
துன்மார்க்கருடைய 
விழுங்கும்‌. 

நீதி 21:28. பொய்ச்சாட்சிக்காரன்‌ 
கெட்டுப்போவான்‌: செவிகொடுக்கிறவனோ 
எப்பொழுதும்‌ பேசத்தக்கவனாவான்‌. 


நீதி 24:28. நியாயமின்றிப்‌ பிறனுக்கு 
விரோதமாய்ச்‌ சாட்சியாக ஏற்படாதே: உன்‌ 
உதடுகளினால்‌ வஞ்சகம்‌ பேசாதே 


நீதி 254 பிறனுக்கு 
பொய்ச்சாட்சி சொல்லுகிற 
தண்டாயுதத்துக்கும்‌. 
கூர்மையான அம்புக்கும்‌ ஒப்பானவன்‌. 


பேலியாளின்‌ சாட்சிக்காரன்‌ 
நிந்திக்கிறான்‌ ; 


வாய்‌ அக்கிரமத்தை 


விரோதமாய்ப்‌ 


38. பிறரை தூஷிக்கிறவர்கள்‌ 


பரியாசக்காரன்‌ ஞானத்தைத்‌ 
கண்டுபிடியான்‌: 


நீதி 14% 
தேடியும்‌ 
புத்தியுள்ளவனுக்கோ அறிவு லேசாய்‌ வரும்‌. 


142... மூடர்‌ பாவத்தைக்‌ 
பரியாசம்பண்ணுகிறார்கள்‌: 


நீதிமான்களுக்குள்ளே தயை உண்டு. 

21:24. அகங்கார 
இல ஒன்பதுக்கு பரியாசக்காரனென்று, 
பெயர்‌, அவன்‌ அகந்தையான சினத்தோடே 
நடக்கிறான்‌. 
நீதி 22:10. 
அப்பொழுது வாது நீங்கும்‌, 
அவமானமும்‌ ஒழியும்‌. 
நீதி 242. 
பரியாசக்காரன்‌ 
அருவருப்பானவன்‌. 
நீதி 29:8. பரியாசக்காரர்‌ 
தீக்கொளுத்திவிடுகிறார்கள்‌: 
குரோதத்தை விலக்குகிறார்கள்‌. 


பரியாசக்காரனைத்‌ துர 


த்திவிடு: 
விரோதமும்‌ 


பாவமாம்‌;: 
மனுஷருக்கு. 


தீயநோக்கம்‌ 


பட்டணத்தில்‌ 
ஞானிகளோ 





i FTE 
TT 
84, எச்சமிக்கையாயிருப்பது 


நீதி 1485... பேதையானவன்‌ எந்த 
வார்த்தையையும்‌ நம்புவான்‌: விவேகியோ தன்‌ 
நடையின்மேல்‌ கவனமாயிருக்கிறான்‌. 

நீதி 14:16. ஞானமுள்ளவன்‌ பயந்து தீமைக்கு 
விலகுகிறான்‌; மதியீனனோ. 
மூர்க்கங்கொண்டு துணிகரமாயிருக்கிறான்‌. 
நீதி 2742, விவேகி ஆபத்தைக்‌ கண்டு 
மறைந்து கொள்ளுகிறான்‌; பேதைகளோ 
நெடுகப்போய்‌ தண்டிக்கப்படுகிறார்கள்‌. 


85. ராஜாவும்‌ 
தேசுத்தாரும்‌ 


அவருடைய 


நீதி 14:28. ஜனத்திரட்சி ராஜாவின்‌ மகிமை; 
ஜனக்குறைவு தலைவனின்‌ முறிவு. 


நீதி 14:34, நீதி ஜனத்தை உயர்த்தும்‌; 
பாவமோ எந்த ஜனத்துக்கும்‌ இகழ்ச்சி. 

நீதி 14:35, ராஜாவின்‌ தயை விவேகமுள்ள 
பணிவிடைக்காரன்மேலிருக்கும்‌: அவனுடைய 
கோபமோ, இலச்சையுண்டாக்குகிறவன்‌ 
மேலிருக்கும்‌ 

நீதி 16:10. ராஜாவின்‌ உதடுகளில்‌ 
தில்லியவாக்கு பிறக்கும்‌; நியாயத்தில்‌ அவன்‌ 
வாய்‌ தவறாது. 


நீதி 1642 அநியாயஞ்செய்வது 
ராஜாக்களுக்கு அருவருப்பு: நீதியினால்‌: 
சிங்காசனம்‌ உறுதிப்படும்‌. 


நீதி 1693 நீதியுள்ள உதடுகள்‌: 
ராஜாக்களுக்குப்‌ பிரியம்‌:  நிதானமாய்ப்‌ 
பேசுகிறவனில்‌ ராஜாக்கள்‌ பிரியப்படுவார்கள்‌. 


நீதி 1644. கோபம்‌ 
மரணதூதருக்குச்‌ சமானம்‌; 
ஞானமுள்ளவனோ அதை ஆற்றுவான்‌. 


நீதி 165. ராஜாவின்‌ முகக்களையில்‌ ஜீவன்‌ 
உண்டு; அவனுடைய தயை பின்மாரி பெய்யும்‌ 
மேகத்தைப்போல்‌ இருக்கும்‌. 

நீதி 19:6. பிரபுவின்‌ தயையை அநேகர்‌ 
வருந்திக்‌ கேட்பார்கள்‌; 
கொடைகொடுக்கிறவனுக்கு எவனும்‌ 
சிநேகிதன்‌. 


ராஜாவின்‌ 


நீதிமொழிகள்‌ - பொருளடக்கம்‌ 


QOODNENS 
PUBLISHERS 


நீதி 19:42. ராஜாவின்‌ கோபம்‌ சிங்கத்தின்‌ 
கெர்ச்சிப்ுக்குச்‌ சமானம்‌: அவனுடைய தயை 
புல்லின்மேல்‌ பெய்யும்‌ பனிபோலிருக்கும்‌. 

நீதி 20:2. ராஜாவின்‌ உறுக்குதல்‌ சிங்கத்தின்‌ 
கெர்ச்சிப்புக்குச்‌ சமானம்‌; அவனைக்‌ 
கோபப்படுத்துகிறவன்‌ தன்‌ பிராணனுக்கே 
துரோகஞ்செய்கிறான்‌. 

நீதி 20:8. நியாயாசனத்தில்‌ வீற்றிருக்கும்‌ 
ராஜா தன்‌ கண்களினால்‌ சகல 
பொல்லாப்பையும்‌ சிதறப்பண்ணுகிறான்‌. 


நீதி 20:26, ஞானமுள்ள ராஜா 
துன்மார்க்கரைச்‌ சிதறடித்து, அவர்கள்மேல்‌ 
உருளையை உருட்டுவான்‌. 

நீதி 20:28. தயையும்‌ சத்தியமும்‌ ராஜாவைக்‌ 
காக்கும்‌; தயையினாலே தன்‌ சிங்காசனத்தை 
நிற்கப்பண்ணுவான்‌. 
நீதி 22 
விரும்புகிறவனுடைய 
இனிமையானவைகள்‌; 
சிநேகிதனாவான்‌. 


நீதி 24:21 


ராஜாவுக்கும்‌ பயந்து நட; 
கலவாதே. 


சுத்த இருதயத்தை: 
உதடுகள்‌ 


ராஜா அவனுக்குச்‌ 


என்‌ மகனே, நீ கர்த்தருக்கும்‌ 
கலகக்காரரோடு 


a 252 Hes. மறைப்பது தேவனுக்கு 
மேன்மை; ரியத்தை  ஆராய்வதோ 

ராஜாக்களுக்கு ல 
வானத்தின்‌ உயர 
ராஜாக்களின்‌ 

ஆராய்ந்துமுடியாது. 

நீதி 25:4. வெள்ளியினின்று களிம்பை 

நீக்கிவிட, அப்பொழுது தட்டானால்‌ நல்ல 

உடைமை பிறக்கும்‌. 


பூமியின்‌ 
ருதயங்களும்‌ 


நீதி 25:5. ராஜாவின்‌ முன்னின்று துஷ்டரை 
நீக்கிவிடு, அப்பொழுது அவனுடைய 
சிங்காசனம்‌ நீதியினால்‌ நிலைநிற்கும்‌. 


நீதி 28:2. தேசத்தின்‌ பாவத்தினிமித்தம்‌. 
அதின்‌ அதிகாரிகள்‌ அநேகராயிருக்கிறார்கள்‌; 
பத்தியம்‌ அறிவமுள்ள மறுஷனாலேோ அதின்‌ 
நற்சீர்‌ நீடித்திருக்கும்‌. 





i FTE 
TT 


நீதி 28:3. ஏழைகளை ஒடுக்குகிற தரித்திரன்‌ 
ஆகாரம்‌ விளையாதபடி வள்ளமாய்‌ 
அடித்துக்கொண்டுபோகிற மழையைப்‌ 
போலிருக்கிறான்‌. 


நீதி 28:15. ஏழை ஜனங்களை ஆளும்‌ 
துஷ்டஅதிகாரி கெர்ச்சிக்கும்‌ சிங்கத்துக்கும்‌ 
அலைந்துதிரிகிற கரடிக்கும்‌ 
ஒப்பாயிருக்கிறான்‌. 


நீதி 28:16. பிரபு 
அவன்‌ செய்யும்‌ 
பொருளாசையை 
தீர்க்காயுசைப்‌ பெறுவான்‌. 


நீதி 29:4. நியாயத்தினால்‌ ராஜா தேசத்தை 
நிலைநிறுத்துகிறான்‌:  பரிதானப்பிரியனோ 
அதைக்‌ சுவிழ்க்கிறான்‌. 


நீதி 29:12, அதிபதியானவன்‌ பொய்களுக்குச்‌ 
செவிகொடுத்தால்‌, அவன்‌ ஊழியக்காரர்‌ 
யாவரும்‌ துன்மார்க்கராவார்கள்‌ 

29:14, நியாயத்தை 


ர்‌ ர்க்க... தாவில்‌ 
சிங்காசனம்‌ என்றும்‌ நிலைபெற்றருக்கும 


நீதி 29:26, (ஞூகைசெய்கிறவனுடைய 
முகதரிசனத்தைத்‌ றவர்கள்‌ அநேகர்‌; 
ஆனாலும்‌. அவனவனுடைய நியாயம்‌ 
கர்த்தராலே தீரும்‌ 


யீ 
க்கள்‌ மகதி: 


வெறுக்கிறவன்‌ 


36. 
பொறாமைப்படுவது 


பாவிகள்மீதூ 


நீதி 14:30. சொஸ்தமனம்‌ உடலுக்கு ஜீவன்‌: 
பொறாமையோ எலும்புருக்கி. 


நீதி 2317. உன்‌ மனதைப்‌ பாவிகள்மேல்‌ 
பொறாமைகொள்ள விடாதே; நீ நாடோறும்‌ 
கர்த்தரைப்‌ பற்றும்‌ பயத்தோடிரு. 
நீதி 2348. நிச்சயமாகவே முடிவு உண்டு; 
உன்‌ நம்பிக்கை வீண்போகாது. 


நீதி 24:1. பொல்லாத மனுஷர்மேல்‌ பொறாமை 
கொள்ளாதே: அவர்களோடே இருக்கவும்‌ 
விரும்பாதே. 

நீதி 24:2, அவர்கள்‌ இருதயம்‌ கொடுமையை 
யோசிக்கும்‌: அவர்கள்‌ உதடுகள்‌ 
தீவினையைப்‌ பேசும்‌. 


நீதிமொழிகள்‌ - பொருனடக்கம்‌ 


QOODNENS 
PUBLISHERS 


நீதி 2429,  பொல்லாதவர்களைக்குறித்து 

எரிச்சலாகாதே; துன்மார்க்கர்மேல்‌ பொறாமை 

கொள்ளாதே. 

நீதி 24:20. துன்மார்க்கனுக்கு நல்லமுடிவு 
2... துன்மார்க்கனுடைய விளக்கு. 

அணைந்துபோம்‌. 

நதி 274. உக்கிரம்‌ 


தல்வாலென்னல்‌ 
முன்னிற்கத்தக்கவன்‌ யார்‌? 


கொடுமையுள்ளது, 
நிஷ்டூரமுள்ளது:: 
அதற்கு 


87. தேவனுடைய சர்வஞானம்‌ 
நீதி 153 கண்கள்‌ 
எல்விடத்திலுமிருந்து, நல்லோரையும்‌ 
தீயோரையும்‌ நோக்கிப்பார்க்கிறது. 

நீதி 1541 


கர்த்தரின்‌ 


பாதாளமும்‌ அழிவும்‌ கர்த்தரின்‌ 
பார்வைக்குப்‌ பிரத்தியட்சமாயிருக்க, 
மனுபுத்திரருடைய இருதயம்‌ அதிக 
பிரத்தியட்சமாயிருக்குமல்லவோ? 


நீதி ன 
மனுஷனுடையது:: 
கர்த்தரால்‌ வரும்‌. 
நீதி 16:4. கர்த்தர்‌ சகலத்தையும்‌ தமக்கென்று 
படைத்தார்‌: தீங்குநாளுக்காகத்‌ 
குன்மார்க்கனையும்‌ உண்டாக்கினார்‌. 


நீதி 169. 
அவனுடைய 


அவனுடைய 
உறுதிப்படுத்துகிறவரோ கர்த்தர்‌. 
நீதி 16:33. சீட்டு மடியிலே போடப்படும்‌; 
காரியசித்தியோ கர்த்தரால்‌ வரும்‌. 

நீதி 173. குகை 


பொன்னைப்புபு சோதிக்கும்‌; 
இருதயங்களைச்‌ சோதிக்கிறவரோ கர்த்தர்‌. 


நீதி 19:21. மனுஷனுடைய இருதயத்தின்‌ 
எண்ணங்கள்‌ அநேகம்‌; ஆனாலும்‌ 
கர்த்தருடைய யோசனையே நிலைநிற்கும்‌. 

நீதி 202. கேட்கிற காதும்‌, காண்கிற 


கண்ணும்‌ ஆகிய இவ்விரண்டையும்‌ கர்த்தர்‌ 
உண்டாக்கினார்‌. 


யோசனைகள்‌ 
பிரதியுத்தரம்‌ 


நல 
காலன்‌ 


யம்‌ 
யோசிக்கும்‌; 
நடைகளை 


மனுஷனுடைய 
வழியை 


-வெள்ளியைக்‌ 





i THE 
TT 


நீதி 20:24, கர்த்தராலே மனுஷருடைய 
நடைகள்‌ வாய்க்கும்‌: ஆகையால்‌ மனுஷன்‌ 


தன்‌ வழியை அறிந்துகொள்வதெப்படி? 


நீதி 214. ராஜாவின்‌ இருதயம்‌ கர்த்தரின்‌ 
கையில்‌ நீர்க்கால்களைப்போலிருக்கிறது: 
அதைத்‌ தமது சித்தத்தின்படி அவர்‌. 
திருப்புகிறார்‌ 


நீதி 21:30 
ஞானமுமில்லை, 
ஆலோசனையுமில்லை. 


நீதி 2131 குதிரை 
ஆயத்தமாக்கப்படும்‌; ஜெ 
வரும்‌. 


நீதி 29:26. ஆளுகைசெய்கிறவனுடைய 
முகதரிசனத்தைத்‌ தேடுகிறவர்கள்‌ அநேகர்‌; 
ஆனாலும்‌  அவனவனுடைய நியாயம்‌ 
கர்த்தராலே தீரும்‌. 


கர்த்தருக்கு விரோதமான 


புத்தியுமில்லை, 


யுத்தநாளுக்கு 
கர்த்தரால்‌ 


88. நற்பெயரும்‌ அவப்பெயரும்‌ 


நீதி 15:30 
பூரிப்பாக்கும்‌, 
புஷ்டியாக்கும்‌ 
நீதி 224. திரளான ஐசுவரியத்தைப்பார்க்கிலும்‌. 


நற்கர்த்தியே தெரததுகொள்ளப்படத்தக்கது. 
பொன்‌ வெள்ளியைப்பார்க்கிலும்‌ 


கண்களின்‌ ஒளி இருதயத்தைப்‌ 
நற்செய்தி எலும்புகளைப்‌ 


நலம்‌. 


39. மனுஷர்‌ தங்களைப்பற்றி. 
நன்மையாய்‌ நினைப்பது 


நீதி 1412. மனுஷனுக்குச்‌ 
தோன்றுகிற வழி உண்டு, 
மரண வழிகள்‌. 


16:2. மனுஷனுடைய வழிகளெல்லாம்‌ 
ன்‌ பார்வைக்குச்‌ சுத்தமானவைகள்‌; 
கர்த்தரோ ஆவிகளை நிறுத்துப்பார்க்கிறார்‌. 


நீதி 16:25. மனுஷனுக்குச்‌ செம்மையாய்த்‌ 
தோன்றுகிற வழியுண்டு; அதின்‌ முடிவோ 
மரண வழிகள்‌. 


நீதி 20:6. மனுஷர்‌ பெரும்பாலும்‌ தங்கள்‌ 
தயாளத்தைப்‌ பிரசித்தப்படுத்துவார்கள்‌: 
உண்மையான மனுஷனைக்‌ கண்டுபிடிப்பவன்‌ 


யார்‌? 


செம்மையாய்த்‌ 
அதின்‌ முடிவோ 


நீதிமொழிகள்‌ - பொருளடக்கம்‌ 


QOODNENS 
PUBLISHERS 


நீதி 21:2. மனுஷனுடைய வழியெல்லாம்‌ அவன்‌ 
செம்மையாகத்‌ 


கர்த்தரோ இருதயங்களை 


2642. தன்‌ 
ஞானியாயிருப்பவனைக்‌  கண்டாயானால்‌, 
அவனைப்பார்க்கிலும்‌ மூடனைக்குறித்து 
அதிக நம்பிக்கையாயிருக்கலாம்‌. 


பார்வைக்கு 


a 28:26. தன்‌ இருதயத்தை நம்புகிறவன்‌ 
ஞானமாய்‌ நடக்கிறவனோ 


இரட்சிக்கப்படுவான்‌. 
40. தேவனைப்பற்றிய தியானம்‌ 


நீதி 16:3. உன்‌ செய்கைகளைக்‌ கர்த்தருக்கு 
ஒப்புவி: அப்பொழுது உன்‌ யோசனைகள்‌ 


உறுதிப்படும்‌. 


நீதி 1810. கர்த்தரின்‌ நாமம்‌ பலத்த துருகம்‌; 
நீதிமான்‌ அதற்குள்‌ ஓடிச்‌ சுகமாயிருப்பான்‌. 
நீதி 23:26. என்‌ மகனே, உன்‌ இருதயத்தை 
எனக்குத்‌ தா; உன்‌ கண்கள்‌ என்‌ வழிகளை 
நோக்குவதாக. 

நீதி 27:1. நாளையத்தினத்தைக்‌ குறித்துப்‌ 
பெருமைபாராட்டாதே; ஒருநாள்‌ பிறப்பிப்பதை 
அறியாயே 

நீதி 29:25, 
கொளுவகிறான்‌;: 
செழிப்பான்‌. 
நீதி 29:25. 


பெருநெஞ்சன்‌ வழக்கைக்‌ 
கர்த்தரை நம்புகிறவனோ 


மனுஷனுக்குப்‌ பயப்படும்‌ பயம்‌ 
வருவிக்கும்‌; கர்த்தரை 
உயர்ந்த அடைக்கலத்திலே. 


41. தேவனுடைய கிருபை 


நீதி 16:7. ஒருவனுடைய வழிகள்‌ கர்த்தருக்குப்‌ 
பிரியமாமிருந்தால்‌, 

சத்துருக்களும்‌ 

சமாதானமாகும்படி செய்வார்‌. 


நீதி 29:26,  ஆளுகைசெய்கிறவனுடைய 
முகதரிசனத்தைத்‌ தேடுகிறவர்கள்‌ அநேகர்‌; 
ஆனாலும்‌ அவனவனுடைய நியாயம்‌ 
கர்த்தராலே தீரும்‌. 





ட்ட] 


42, ஞானத்தைப்‌ 
பெற்றுக்கொள்வது 


நீதி 1646. பொன்னைச்‌ சம்பாதிப்பதிலும்‌: 
ஞானத்தைச்‌ சம்பாதிப்பது எவ்வளவு உத்தமம்‌! 
வெள்ளியைச்‌ சம்பாதிப்பதிலும்‌ புத்தியைச்‌ 
சம்பாதிப்பது எவ்வளவு மேன்மை! 

நீதி 181. பிரிந்துபோகிறவன்‌ தன்‌ 
இச்சையின்படி செய்யப்பார்க்கிறான்‌, எல்லா 
ஞானத்திலும்‌ தலையிட்டுக்கொள்ளுகிறான்‌. 
நீதி 19:8. 
பெற்றுக்கொள்ளுகிறவன்‌ தன்‌ 
சிநேகிக்கிறான்‌; பந்தன்‌ 
நன்மையடைவான்‌. 


நீதி 19:20, உன்‌ அந்தியகாலத்தில்‌ நீ 
ஞானமுள்ளவனாயிருக்கும்படி, 
ஆலோசனையைக்கேட்டு, புத்திமதியை 
ஏற்றுக்கொள்‌ 

நீதி 2217. உன்‌ செலியைச்‌ சாய்த்து, 
ஞானிகளுடைய வார்த்தைகளைக்‌ கேட்டு, 
என்‌ போதகத்தை உன்‌ இருதயத்தில்‌ வை. 

நீதி 22:18. அவைகளை உன்‌ உள்ளத்தில்‌ 
காத்து, அவைகளை உன்‌ உதடுகளில்‌ 
நிலைத்திருக்கப்பண்‌ ணும்போது, அது 
இன்பமாயிருக்கும்‌. 

நீதி 2219. உன்‌ நம்பிக்கை கர்த்தர்மேல்‌ 
இருக்கும்டி, இன்றையதினம்‌. அவைகளை 
உனக்குத்‌ தெரியப்படுத்துகிறேன்‌. 

நீதி 22:20. சத்திய 
யதார்த்தத்தை நான்‌ 
தெரிவிக்கும்படிக்கும்‌, நீ 
அனுப்பினவர்களுக்குச்‌ 


ஞானத்தைப்‌ 
தன்‌ ஆத்துமாவைச்‌ 
காக்கிறவன்‌ 


வார்த்தைகளின்‌ 


முக்கியமானலைகளை வ்கி 


நீதி 23:15. 
ஞானமுள்ளதாயிருந்தால்‌, 
இருதயம்‌ மகிழும்‌. 

நீதி 2346. 
செம்மையானவைகளைப்‌. 
உள்ளிந்திரியங்கள்‌ மகிழும்‌. 


என்‌ மகனே, உன்‌ இருதயம்‌ 
என்னிலே என்‌ 


நீதி 23:22. உன்னைப்‌ பெற்ற தகப்பனுக்குச்‌ 
செவிகொடு; உன்‌ ய்‌ 
வயதுசென்றவளாகும்போது 
அசட்டைபண்ணாதே. 

நீதி 23:23. சத்தியத்தை வாங்கு, அதை 
விற்காதே; அப்படியே ஞானத்தையும்‌. 
உபதேசத்தையும்‌ புத்தியையும்‌ வாங்கு. 

நீதி 23:24. நீதிமானுடைய தகப்பன்‌ மிகவும்‌ 
களிகூருவான்‌: ஞானமுள்ள பிள்ளையைப்‌ 
பெற்றவன்‌ அவனால்‌ மகிழுவான்‌. 

நீதி 23:25. உன்‌ தகப்பனும்‌ உன்‌ தாயும்‌ 
சந்தோஷப்படுவார்கள்‌; உன்னைப்‌ பெற்றவள்‌ 
மகிழுவாள்‌. 

நீதி 24:13. என்‌ மகனே, தேனைச்‌ சாப்பிடு, 
அது நல்லது: கூட்டிலிருந்து ஒழுகும்‌ தேன்‌ 
உன்‌ வாய்க்கு இன்பமாயிருக்கும்‌. 

நீதி 24:14, அப்படியே ஞானத்தை அறிந்து 


பெற்றுக்கொண்டால்‌, அது முடிவில்‌ உதவும்‌, 
உன்‌ நம்பிக்கை வீண்போகாது, 
நீதி 2741. என்‌ மகனே, 
நிந்திக்கிறவனுக்கு நான்‌ உத்தரவு 
கொடுக்கத்தக்கதாக, நீ ஞானவானாகி, 
என்‌ இருதயத்தைச்‌ சந்தோஷப்படுத்து. 


என்னை 


48. சோதனைகளுக்கு 
விரோதமான எச்ச ரிப்புக்கள்‌ 


நீதி 1647. தீமையை விட்டு விலகுவதே 
செம்மையானவர்களுக்குச்‌ சமனான பாதை; 
தன்‌ நடையைக்‌ கவனித்திருக்கிறவன்‌ தன்‌ 
ஆத்துமாவைக்‌ காக்கிறான்‌. 

நீதி 29:27. நீதிமானுக்கு அநியாயக்காரன்‌ 
அருவருப்பானவன்‌ ; சன்மார்க்கனும்‌ 
துன்மார்க்கனுக்கு அருவருப்பானவன்‌ 


கக்‌. முதிர்வயதும்‌ வாலிபமும்‌ 


நீதி 16:31. நீதியின்‌ வழியில்‌ உண்டாகும்‌ நரை 
மயிரானது மகிமையான கிரீடம்‌. 





ட்ட] 


பிள்ளைகளின்‌ 
க்‌ கிரீடம்‌: 
மேன்மை அவர்கள்‌ பிதாக்களே. 


நீதி 20:29, 
அவர்கள்‌ 
முதிர்வயதானவர்களின்‌ மகிமை 
நரை, 


வாலிபரின்‌ அலங்காரம்‌ 
பராக்கிரமம்‌: 
அவர்கள்‌ 


45. வேலையாட்கள்‌ 


நீதி 17:2. புத்தியுள்ள வேலைக்காரன்‌: 
இலச்சையுண்டாக்குகிற புத்திரனை ஆண்டு, 
சகோதருக்குள்ள சுதந்தரத்தில்‌ பங்கடைவான்‌. 
நீதி 1970. மூடனுக்குச்‌ செல்வம்‌ தகாது: 


பிரபுக்களை ஆண்டுகொள்வது அடிமைக்கு 
எல்வளவும்‌ தகாது. 

நீதி 2919. அடிமையானவன்‌ 
வார்த்தைகளினாலே அடங்கான்‌: அவைகளை 
அவன்‌ அறிந்தாலும்‌ உத்தரவுகொடான்‌. 


நீதி 29:21. ஒருவன்‌ மையைச்‌ 


தன்‌ அடி 
சிறுபிராயமுதல்‌ இளக்காரமாக வளர்த்தால்‌, 


முடிவிலே அவன்‌ தன்னைப்‌ 
பாராட்டுவான்‌. 


புத்திரனாகப்‌ 


46. பரிதானம்‌ 


நீதி 17:8. பரிதானம்‌ வாங்குகிறவர்களின்‌ 
பார்வைக்கு அது இரத்தினம்போலிருக்கும்‌: 
அது நோக்கும்‌ திசையெல்லாம்‌ காரியம்‌ 
வாய்க்கும்‌. 


நீதி 17:23. துன்மார்க்கன்‌, நீதியின்‌ வழியைப்‌ 
புரட்ட, மடியிலுள்ள பரிதானத்தை 
வாங்குகிறான்‌. 

நீதி 18:16. ஒருவன்‌ கொடுக்கும்‌ வெகுமதி 


அவனுக்கு வழியுண்டாக்கி, பெரியோர்களுக்கு 
முன்பாக அவனைக்‌ கொண்டுபோய்‌ விடும்‌. 


நீதி 21:14. அந்தரங்கமாய்க்‌ கொடுக்கப்பட்ட 
வெகுமதி. கோபத்தைத்‌ தணிக்கும்‌; 
்டிமிலுள்ள பரிதானம்‌ குரோதத்தை ஆற்றும்‌. 
நீதி 28:21. முகதாட்சிணியம்‌ நல்லதல்ல, 
முகதாட்‌! எவன்‌ ஒரு தண்டு 
அப்பத்துக்காக அநியாயஞ்செய்வான்‌. 


QOODNENS 
PUBLISHERS 


47. கடிந்துகொள்ளுவதூம்‌ 
திருத்துவதும்‌ 
நீதி 170. 
அடிப்பதைப்பார்க்கிலும்‌, 
வாயினால்‌: கண்டிப்பதே 
உறைக்கும்‌. 
நீதி 19:25 


மூடனை நூறடி 
புத்திமானை 


அதிகமாய்‌ 


பரியாசக்காரனை 
பேதை. 


அடி, 
எச்சரிக்கப்படுவான்‌; 
அவன்‌ 


19:29 பரியாசக்காரருக்கு 
தண்டனைகளும்‌, மூடருடைய முதுகுக்கு. 
அடிகளும்‌ ஆயத்தமாயிருக்கிறது. 


நீதி 20:30. காயத்தின்‌ 
உள்ளத்தில்‌ உறைக்கும்‌ 
பொல்லாதவனை அழுக்கறத்‌ துடைக்கும்‌. 


நீதி 2141. பரியாசக்காரனை தண்டிக்கும்போது 
ஞானமடைவாள்‌;  ஞானவான்‌ 


போதிக்கப்படும்போது அறிவடைவான்‌. 


நீதி 2542. கேட்கிற செலிக்‌ 
குரந்துகொண்டு | புத்திசொ 
பொற்கடுக்கனுக்கும்‌ 
பூஷணத்திற்கும்‌ சரி. 

நீதி 265. குதிரைக்குச்‌ 
கழுதைக்குக்‌ கடிவாளமும்‌, 
முதுகுக்குப்‌ பிரம்பும்‌ ஏற்றது. 


ஞானமாய்க்‌ 
ல்லுகிறவன்‌ , 
அபரஞ்சிப்‌ 


சவுக்கும்‌, 
மூடனுடைய 


நீதி 27:6. சிநேகிதன்‌ அடிக்கும்‌ அடிகள்‌ 
உண்மையானவைகள்‌: சத்துரு இடும்‌ 
முத்தங்களோ வஞ்சனையுள்ளவைகள்‌. 


நீதி 27:22. மூடனை உரலில்‌ போட்டு, 
உலக்கைமினால்‌ நொய்யோடே நொய்யாகக்‌ 
குத்தினாலும்‌, அவனுடைய மூடத்தனம்‌. 
அவனை விட்டு நீங்காது. 

நீதி 28:23 தன்‌ நாவினால்‌ 
முகஸ்துதி பேசுகிறவனைப்பார்க்கிலும்‌, 
கடிந்துகொள்ளுகிறவன்‌ முடிவில்‌ அங்கீகாரம்‌ 
பெறுவான்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


நீதி 291. அடிக்கடி கடிந்துகொள்ளப்பட்டும்‌ 
தன்‌ பிட கடினப்படுத்துகிறவன்‌. 
சகாயமின்றிச்‌ சடிதியில்‌ நாசமடைவான்‌. 


48. நண்றி மறப்பது 


நீதி 1713. 
எவனோ, 


நீங்காது. 


நன்மைக்குத்‌ தீமைசெய்கிறவன்‌ 
அவன்‌ வீட்டைவிட்டுத்‌ தீமை 


49. சிநேகம்‌ 


நீதி 1717. சிநேகிதன்‌ எல்லாக்‌ காலத்திலும்‌ 
சிநேகிப்பான்‌; இடுக்கணில்‌ உதவவே 
சகோதரன்‌ பிறந்திருக்கிறான்‌. 


நீதி 19:24. சிநேகிதருள்ளவன்‌ சிநேகம்‌. 
பாராட்டவேண்டும்‌; சகோதரனிலும்‌ அதிக 


சொந்தமாய்ச்‌ சிநேகிப்பவனுமுண்டு. 
பரிமளதைலமும்‌ சுகந்ததூபமும்‌: 
களிப்பாக்‌ 


நீதி 27:10. உன்‌ சிநேகிதனையும்‌, உன்‌ 
தகப்பனுடைய சிநேகிதனையும்‌. 
விட்டுவிடாதே: உன்‌ ஆபத்துக்காலத்தில்‌ உன்‌ 
சகோதரனுடைய வீட்டிற்குப்‌ போகாதே; 
தூரத்திலுள்ள சகோதரனிலும்‌ சமீபத்திலுள்ள 
அயலானே வாசி. 


நீதி 27:14. ஒருவன்‌ அதிகாலையிலே எழுந்து 
உரத்தசத்தத்தோடே தன்‌ கிறது 
சாபமாக 


நீதி 27:47. இரும்பை இரும்பு கருக்கிடும்‌; 
அப்படியே மனுஷனும்‌ தன்‌ சிநேகிதனுடைய 
முகத்தைக்‌ கருக்கிடுகிறான்‌. 


50. மாம்ச இச்சை: 


நீதி 2147 
தரித்திரனாவான்‌ ; 
எண்ணெயையும்‌ 


ஐசவரியவானாவதில்‌ை 


சிற்றின்பப்பிரியன்‌: 
மதுபானத்தையும்‌ 
விரும்புகிறவன்‌ 


நீதிமொழிகள்‌ - பொருளடக்கம்‌ 


QOODNENS 
PUBLISHERS 


நீதி 234. நீ ஒரு அதிபதியோடே போஜனம்‌ 


பண்ண உட்கார்ந்தால்‌, உனக்கு முன்பாக 
இருக்கிறதை நன்றாய்க்‌ கவனித்துப்பார்‌. 


நீதி 23:2. நீ போஜனப்பிரியனாயிருந்தால்‌, 
உன்‌ தொண்டையிலே கத்தியை வை. 


23:3. 
கங்களை. இவத! 
கள்ளப்போஜனமாமே. 


ருசியுள்ள 
அவைகள்‌ 


நீதி 23:6. வன்கண்ணனுடைய ஆகாரத்தைப்‌ 
புசியாதே; அவனுடைய ருசியுள்ள 
பதார்த்தங்களை இச்சியாதே, 


நீதி 237. அவன்‌ இருதயத்தின்‌ நினைவு 
எப்படியோ, அப்படியே அவன்‌ இருக்கிறான்‌; 
புசியும்‌, பானம்பண்ணும்‌ என்று அவன்‌ 
உன்னோடே சொன்னாலும்‌, அவன்‌ இருதயம்‌ 
உன்னோடே இராது. 


நீதி 23:8. நீ புசித்த துணிக்கையை வாந்தி 
பண்ணி, உன்‌ இனிய சொற்களை இழந்து 
போவாய்‌. 


நீதி 23:19. என்‌ மகனே, நீ செவிகொடுத்து 
ந ல்‌ இருதயத்தை 


நீதி 23:20. மதுபானப்பிரியரையும்‌ மாம்சப்‌ 
பெருந்தீனிக்காரரையும்‌ சேராதே 


நீதி 23:21. குடியனும்‌ போஜனப்பிரியனும்‌ 
தரித்திரராவார்கள்‌; தூக்கம்‌ கந்தைகளை 
உடுத்துவிக்கும்‌. 
277. திருப்தியடைந்தவன்‌ 
மிதிப்பான்‌; 


கசப்பான 
பதார்த்தங்களும்‌ தித்திப்பாமிருக்கும்‌. 

51. மதுபானம்‌ அருந்துவது 

நீதி 214. ராஜாவின்‌ இருதயம்‌ கர்த்தரின்‌ 
கையில்‌ நீர்க்கால்களைப்போலிருக்கிறது; 
அதைத்‌ தமது  சித்தத்தின்டி அவர்‌ 
திருப்புகிறார்‌ 

நீதி 23:20. மதுபானப்பிரியரையும்‌ மாம்சப்‌ 
பெருந்தீனிக்காரரையும்‌ சேராதே. 





i FTE 
TT 


நீதி 23:29. ஐயோ! யாருக்கு வேதனை? 
யாருக்குத்‌ துக்கம்‌? யாருக்குச்‌ சண்டைகள்‌? 
யாருக்குப்‌ புலம்பல்‌? யாருக்குக்‌ 
காரணமில்லாத காயங்கள்‌? யாருக்கு 
இரத்தங்கலங்கின கண்கள்‌? 


நதி. 23:30. வனம்‌ இருக்கும்‌ இடத்திலே 
தங்கித்‌ தரிப்பவர்களுக்கும்‌, கலப்புள்ள 
சாராயத்தை நாடுகிறவர்களுக்குந்தானே. 


23:31. 
வதனா பிரந்த 
பளபளப்பாய்த்‌ தோன்றும்போது, நீ அதைப்‌ 
பாராதே; அது மெதுவாய்‌ இறங்கும்‌. 


நீதி 23:32, முடிவிலே அது பாம்பைப்போல்‌ 
கடிக்கும்‌, விரியனைப்போல்‌ தீண்டும்‌. 


நீதி 23:33. உன்‌ கண்கள்‌ பரஸ்திரீகளை 
நோக்கும்‌; உன்‌ உள்ளம்‌ 
தாறுமாறானவைகளைப்‌ பேசும்‌ 


நீதி 23:34, நீ 
சயனித்திருக்கிறவனைப்போலும்‌, 
பாய்மரத்தட்டிலே படுத்திருக்கிறவனைப்போலும்‌ 
இருப்பாய்‌. 

நீதி 23:35. என்னை அடித்தார்கள்‌; எனக்கு 
நோகவில்லை: என்னை அறைந்தார்கள்‌; 
எனக்குச்‌ சரணையில்லை: நான்‌ அதைப்‌ 
பின்னும்‌ தொடர்ந்து தேட எப்பொழுது 
விழிப்பேன்‌ என்பாய்‌. 


நடுக்கடலிலே. 


52, இயற்கையின்‌ அழிவு 


நீதி 209. என்‌ 

சுத்தமாக்கினேன்‌, என்‌ 

துப்புரவானேன்‌ என்று சொல்லத்தக்கவன்‌ 
யார்‌? 


58. மாறுபாடாகப்‌ பேசுவது 


நீதி 20:19. தூற்றிக்கொண்டு திரிகிறவன்‌ 
இரகசியங்களை வெளிப்படுத்துவான்‌:: 
ஆதலால்‌ தன்‌ உதடுகளினால்‌ 
அலப்புகிறவனோடே கலவாதே. 


நீதி 26:28.  கள்ளநாவு 
கிலேசப்பட்டவர்களைப்‌ 


இச்சகம்பேசும்‌ 
உண்டுபண்ணும்‌. 


தன்னால்‌ 
பகைக்கும்‌: 


அழிவை 


வாய்‌ 


நீதிமொழிகள்‌ - பொருளடக்கம்‌ 


நீதி 28:23. தன்‌ நாவினால்‌ முகஸ்துதி 
பேசுகிறவனைப்‌ பார்க்கிலும்‌, 


கடிந்துகொள்ளுகிறவன்‌ முடிவில்‌ அங்கீகாரம்‌ 
பெறுவான்‌. 


நீதி 29:5. பிறனை முகஸ்துகி செய்கிறவன்‌, 
அவன்‌ கால்களுக்கு வலையை விரிக்கிறான்‌. 
54. ஊதாறிப்பின்னைகள்‌ 


நீதி 20:20. தன்‌ தகப்பனையும்‌ 
தாயையும்‌  தூஷிக்கிறவனுடைய 
காரிருளில்‌ அணைந்துபோம்‌. 


நீதி 28:24. 


தன்‌ 


தீபம்‌ 


தன்‌ தகப்பனையும்‌ 
தாயையும்‌ கொள்ளையிட்டு, 
துரோகமல்ல என்பவன்‌ 
மனுஷனுக்குத்‌ தோழன்‌. 


தன்‌ 
அது 
பாழ்க்கடிக்கிற 


55. அநியாயமாய்‌ சம்பாதித்த 
பொருள்‌ நிலைத்திருக்காது 


நீதி 20:௮1. ஆரம்பத்திலே துரிதமாகக்‌ 
கிடைத்த சுதந்தரம்‌ முடிவிலே ஆசிர்வாதம்‌ 
பெறாது. 


21:6. பொய்நாலினால்‌ பொருளைச்‌ 
ப்‌ சாவைத்‌ தேடுகிறவர்கள்‌ 


விடுகிற சுவாசம்போலிருக்கும்‌. 


நீதி 21:7, துன்மார்க்கர்‌ 
மனதில்லாதிருக்கிறபடியால்‌, 
பாழ்க்கடிக்கப்பட்டுப்போவார்கள்‌. 


நீதி 22:8. அநியாயத்தை விதைக்கிறவன்‌ 


வருத்தத்தை அறுப்பான்‌; அவன்‌ உக்கிரத்தின்‌ 
மிலாறு ஒழியும்‌. 
நீதி 28:8. வட்டியினாலும்‌ 
ஆதாயத்தினாலும்‌ ஆஸ்தியைப்‌ 
பெருகப்பண்ணுகிறவன்‌,, தரித்திரர்பேரில்‌ 
இரங்குகிறவனுக்காக அதைச்‌ சேகரிக்கிறான்‌. 


நியாயஞ்செய்ய 
அவர்கள்‌ 


அநியாய 
தன்‌ 


56. பழிவாங்குதல்‌ 


நீதி 20:22. தீமைக்குச்‌ சரிக்கட்டுவேன்‌. 
என்று சொல்லாதே; கர்த்தருக்குக்‌ காத்திரு, 
அவர்‌ உன்னை இரட்சிப்பார்‌. 





ழ்‌ நள 
யாய 


நீதி 2417. உன்‌ விழும்போது. 
'சந்தோஷப்படாதே: அவன்‌ இடறும்போது உன்‌ 
இருதயம்‌ களிகூராதிருப்பதாக. 


நீதி 24:18. கர்த்தர்‌ அதைக்‌ காண்பார்‌, அது 
அவர்‌ பார்வைக்குப்‌ பொல்லாப்பாயிருக்கும்‌; 
அப்பொழுது அவனிடத்தினின்று அவர்‌ தமது. 
கோபத்தை நீக்கிவிடுவார்‌. 


நீதி 24:29. அவன்‌ எனக்குச்‌ செய்தபிரகாரம்‌ 
நானும்‌ அவனுக்குச்‌ செய்வேன்‌, அவன்‌ 
செய்த செய்கைக்குத்தக்கதாக நானும்‌ 
அவனுக்குச்‌ சரிக்கட்டுவேன்‌ என்று நீ 
சொல்லாதே. 


57. பின்வாங்குதல்‌ 


நீதி 20:25, பரசுத்தமானதை விழுங்குகிறதும்‌ 
பொருத்தனை செய்தபின்பு யோசிக்கிறதும்‌, 
மனுஷனுக்குக்‌ கண்ணியாயிருக்கும்‌. 


58. மனச்சாட்சி 


நீதி 20:27. மனுஷனுடைய ஆவி கர்த்தர்‌ 
தந்த தீபமாயிருக்கிறது: அது உள்ளத்தில்‌ 
உள்ளவைகளையெல்லாம்‌ ஆராய்ந்துபார்க்கும்‌. 


நீதி 27:49. தண்ணீரில்‌ மந்குக்கு. Lo 
ஒத்திருக்குமாப்போல, 
இருதயத்திற்கு இருதயம்‌ ஒத்திருக்கும்‌ 


59. 
நிறைவேற்றுதல்‌ 


கடமைகளை 


நீதி 158.  துன்மார்க்கருடை பலி 
கர்த்தருக்கு அருவருப்பானது: 
செம்மையானவர்களின்‌ ஜெபமோ அவருக்குப்‌ 
பிரியம்‌. 


நீதி 213 பலியிடுவதைப்பார்க்கிலும்‌, 
நீதியும்‌ நியாயமும்‌ செய்வதே கர்த்தருக்குப்‌ 
பிரியம்‌. 


நீதி 21:27 துன்மார்க்கருடைய பலி 
அருவருப்பானது; அதைத்‌ துர்ச்சிந்தையோடே 
செலுத்தினாலோ எத்தனை அதிகமாய்‌ 
அருவருக்கப்படும்‌. 


நீதிமொழிகள்‌ - பொருளடக்கம்‌ 


QOODNENS 
PUBLISHERS 


60. ஊதாறித்தனம்‌ 


நீதி 2120. திரலியமும்‌ 
எண்ணெயும்‌ ஞானவானுடைய 
வாசஸ்தலத்தில்‌ உண்டு: மூடனோ அதைச்‌ 
செலஷித்துப்போடுகிறான்‌ 


வேண்டிய 


61. ஞானத்தின்‌ வெற்றிகள்‌ 


நீதி 21:22. பலவான்௧ளுடைய பட்டணத்தின்‌ 
மதிலை ஞானமுள்ளவன்‌ ஏறிப்பிடித்து, 
அவர்கள்‌ நம்பின அரணை 


இடித்துப்போடுவான்‌. 


நீதி 2415. துன்டனே, நீ நீதியா 
வாசஸ்தலத்துக்கு விரோதமாய்ப்‌ பதி 
அவன்‌ தங்கும்‌ இடத்தைப்‌ பழக்கப்‌ 
போடாதே. 


நீதி 24:16. நீதிமான்‌ ஏழுதரம்‌ விழுந்தாலும்‌ 
திரும்பவும்‌ எழுந்திருப்பான்‌; துன்மார்க்கரோ 
தீங்கிலே இடறுண்டு கிடப்பார்கள்‌. 


62. மாறூபாடுள்ள வன்‌ 


9 மாறுபடுள்ளவனுடைய வழியிலே 
முள்ளுகளும்‌ - ணிகளுமுண்டு: தன்‌ 
ஆத்துமாவைக்‌ க்கள்‌ அவைகளுக்குத்‌ 
தூரமாய்‌ விலகிப்போவான்‌. 


68. அசுத்தம்‌ 


நீதி 22:14. பரஸ்திரீகளின்‌ வாய்‌ ஆழமான 
படுகுழி: கர்த்தருடைய கோபத்திற்கு 
ஏதுவானவன்‌ அதிலே விழுவான்‌. 


நீதி 23:27. வேசி ஆழமான படுகுழி: பரஸ்திரீ 
இடுக்கமான கிணறு. 


நீதி 23:28. 
கொள்ளைக்காரனைப்போல்‌ 
மனுஷருக்குள்ளே 
பெருகப்பண்ணுகிறாள்‌. 


அவள்‌ 
பதிவிருந்து, 


பாதகரைப்‌ 





ழ்‌ நள 
யாய 
64. பாடுகள்‌ 


நீதி 24:10. ஆபத்துக்காலத்தில்‌ நீ சோர்ந்து 
போவாயானால்‌, உன்‌ பெலன்‌ குறுகினது. 


65. தூயரப்படுகிறவர்களுக்கு. 
உதவிபுரிதல்‌ 


நீதி 24:1. மரணத்துக்கு 
ஒப்பிக்கப்பட்டவர்களையும்‌, கொலையுண்ணப்‌ 
போகிறவர்களையும்‌ விடுவிக்கக்கூடுமானால்‌ 
விடுவி. 


நீதி 24:12. அதை அறியோம்‌ என்பாயாகில்‌, 
இருநயங்களைச்‌ சோதிக்கிறவர்‌ அறியாரோ? 
உள்‌ ஆத்துமாவைக்‌ காக்கிறவர்‌ 
குவனியாரோ? அவர்‌ மனுஷருக்கு அவனவன்‌ 
கிரியைக்குத்தக்கதாகப்‌ பலனளியாரோ? 


66. தேசத்திற்கு. 
உண்மையுள்னவர்கனாயிருப்பது 


நீதி 24:21. 
ராஜாவுக்கும்‌ பயந்து நட; 
கலவாதே. 


என்‌ மகனே, நீ கர்த்தருக்கும்‌ 
கலகக்காரரோடு 


நீதி 2422. சதியில்‌ அலர்கரூடைய ஆபத்து 
இருவரின்‌ 


எழும்பும்‌: அவர்கள்‌ 
சங்காரத்தையும்‌ அறிந்தவன்‌ யார்‌? 


67. சத்துருக்களை மன்னிப்பது 


நீதி 25:21. உன்‌ சத்துரு பசியாயிருந்தால்‌, 
அவனுக்குப்‌ புசிக்க ஆகாரங்கொடு: அவன்‌ 
தாகமாயிருந்தால்‌, குடிக்கத்‌ தண்ணீர்‌ கொடு, 
நீதி 25:22, அதினால்‌ நீ அவன்‌ 
தலையின்மேல்‌ எரிகிற தழல்களைக்‌ 
குவிப்பாய்‌; கர்த்தர்‌ உனக்குப்‌ பலனளிப்பார்‌. 


68. காரணமில்லாமல்‌ 
சொல்லுகிற சாபம்‌ 


நீதி 22. அடைக்கலான்‌ குருவி 
அலைந்துபோவதுபோலும்‌, 'தகைவிலான்‌ 
குருவி பறந்துபோவதுபோலும்‌, 
காரணமில்லாமலிட்ட சாபம்‌ தங்காது. 


நீதிமொழிகள்‌ - பொருளடக்கம்‌ 


QOODNENS 
PUBLISHERS 


69. மதியீனருக்கு பிர தியுத்தரம்‌ 
சொல்லுவது 


நீதி 26:4. மூடனுக்கு அவன்‌ மதியீனத்தின்படி 
மறுஉத்தரவு கொடாதே; கொடுத்தால்‌ நீயும்‌ 
அவனைப்போலாவாய்‌. 


நீதி 26:5. மூடனுக்கு அவன்‌ மதிமீனத்தின்படி 
மறுஉத்தரவு கொடு; கொடாவிட்டால்‌ அவன்‌ 
தன்‌ பார்வைக்கு ஞானியாயிருப்பான்‌. 


70. திருப்தியின்மை 


நீதி 27:8. தன்‌ கூட்டைவிட்டு அலைகிற 
குருவி எப்படியிருக்கிறதோ, அப்படியே தன்‌ 
ஸ்தானத்தைவிட்டு அலைகிற மனுஷனும்‌ 
இருக்கிறான்‌. 
நீதி 27:20. 
திருப்தியாகிறதில்லை: 


மனுஷனுடைய 
திருப்தியாகிறதில்லை. 


அழிவும்‌ 
அதுபோல 
கண்களும்‌ 


பாதாளமும்‌ 


71. 
கோழைத்தனமும்‌. 


தைரியமும்‌ 


இத்தக 
துன்மார்க்கர்‌ 
நீதிமான்களோ 
தைரியமாயிருக்கிறார்கள்‌. 


ஒருவனும்‌ தொடராதிருந்தும்‌ 
ஒடிப்போகிறார்கள்‌: 


சிங்கத்தைப்போலே. 


72. நீதிமான்கள்‌. 


நீதி 1140. நீதிமான்கள்‌ நன்றாயிருந்தால்‌ 
பட்டணம்‌ களிகூரும்‌; துன்மார்க்கர்‌ அழிந்தால்‌ 
கெம்பீரம்‌ உண்டாகும்‌. 

நீதி பய செம்மையான வர்களுடைய 
ஆசீர்வாதத்தினால்‌ பட்டணம்‌ 
நிலைபெற்றோங்கும்‌; துன்மார்க்கருடைய 
வாயினால்‌ அது இடிந்துவிழும்‌. 


நீதி 28:12. நீதிமான்கள்‌ 


மகா கொண்டாட்டம்‌ 
துன்மார்க்கர்‌ எழும்பும்போதோ 
மறைந்து கொள்ளுகிறார்கள்‌. 


களிகூரும்போது 
உண்டாகும்‌; 
மனுஷர்‌ 





ழ்‌ யனா 
பயா 


நீதி 28:28. துன்மார்க்கர்‌ எழும்பும்போது 
மனுஷர்‌ மறைந்துகொள்ளுகிறார்கள்‌;: 
அவர்கள்‌ அழியும்போதோ நீதிமான்கள்‌: 
பெருகுகிறார்கள்‌. 

நீதி 29:2, 

ஜனங்கள்‌ ர்கள்‌ 

ஆளும்போதோ ஜனங்கள்‌ தவிப்பார்கள்‌. 

நீதி 29:16. துன்மார்க்கர்‌ பெருகினால்‌ 
பாவமும்‌ பெருகும்‌; நீதிமான்களோ அவர்கள்‌ 
விழுவதைக்‌ காண்பார்கள்‌. 


78. மனந்திரும்புவது. 


நீதி 28:13, தன்‌ பாவங்களை மறைக்கிறவன்‌ 


வாழ்வடையமாட்டான்‌;; கை. 


செய்துவிட்டுவிடுகிறவனோ இரக்கம்‌ 
பெறுவான்‌. 


நீதி 28:14. எப்பொ பயந்‌; 
பம்ப்‌ சதன்‌ 


க்கிறவன்‌ 
தயத்தைக்‌ 
கணப்டுத்துறையனைர்‌, தீங்கில்‌ விழுவான்‌. 


74. கெலைபண்ணுகி றவனுக்கு. 
தண்டனை 


நீதி 28:17. இரத்தப்பழிக்காக ஒடுக்கப்பட்டவன்‌ 
குழியில்‌ ஒளிக்க ஓடிவந்தால்‌, அவனை 
ஆதரிக்கவேண்டாம்‌. 


நீதிமொழிகள்‌ - பொருளடக்கம்‌ 


ப்பு 
PUELSHERS 
75. ஐசுவரியம்‌ சேகரிக்க 
அவசரப்படுவது 


நீதி 28:20. உண்மையுள்ள மனுஷன்‌ 
பரிபூரண ஆசீர்வாதங்களைப்‌ பெறுவான்‌; 
ஐசுவரியவானாகிறதற்குத்‌ தீவிரிக்கிறவனோ 
ஆக்கினைக்குத்‌ தப்பான்‌. 

நீதி 28:22 

செல்வனாகிறதற்குப்‌ 

தனக்கு வருமென்று அறியாதிருக்கிறான்‌. 


76. துன்மார்க்கன்‌ 


நீதி 29:10. இரத்தப்பிரியர்‌ உத்தமனைப்‌ 

பகைக்கிறார்கள்‌:  செம்மையானவர்களோ 
ய பிராணனைக்‌ 

காப்பாற்றுகிறார்கள்‌. 

நீதி 29:27. நீதிமானுக்கு அநியாயக்காரன்‌ 

அருவருப்பானவன்‌ ; சன்மார்க்கனும்‌. 

துன்மார்க்கனுக்கு அருவருப்பான வன்‌. 


77. தீர்க்கதரிசனம்‌ 


நீதி 29:18. திக்கி மிக்க இடத்தில்‌. 
ஜனங்கள்‌ 'கெட்டுப்போவார்கள்‌ ; 
வேதத்தைக்‌ கத்‌ பாக்கியவான்‌: 





நீதிமொழிக 


ழ்‌ நள 
யாய 


சங்கீதப்புஸ்தகத்தில்‌ தேவனாகிய 
கர்த்தருடைய மகிமை விரிவாக எடுத்துச்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர்‌ நம்முடைய 
துதிகளுக்குப்‌ பாத்திரராயிருக்கிறார்‌ என்றும்‌, 
நாம்‌ கர்த்தரை 
உண்மையோடும்‌. 
வேண்டுமென்றும்‌ சங்கீதப்புஸ்தகத்தில்‌ நமக்கு 
ஆலோசனை சொல்லப்பட்டிருக்கிறது. 
சங்கீதப்புஸ்தகத்தில்‌ எழுதப்பட்டிருக்கிற. 
வாக்கியங்களெல்லாம்‌ சபையின்‌ 
பக்திலிருத்திக்காக எழுதப்பட்டவை. சமை 
உலகத்திலிருந்து வேறுபிரிக்கப்பட்டு, 
றதா களின்‌ ஐக்கியமாக 
பாவிக்கப்பட்டு, சங்கீதப்புஸ்தகம்‌ 
கோர்க்கப்பட்டிருக்கிறது. மனுஷருடைய 
பிரபஞ்ச ஜீலியத்திற்கும்‌, 
சங்கீதப்புஸ்தகத்திற்கும்‌ அதிகமான (oy 
இருக்காது. நம்முடைய ஆவிக்குரிய 
ஜீவியத்திற்கு மாத்திரமே சங்கீதத்தில்‌ 
அதிகக்கவனம்‌ செலுத்தப்பட்டிருக்கும்‌. 

நாம்‌ இந்தப்‌ பூமியில்‌ ஜீவிக்கிற காலம்‌ 
வரையிலும்‌, இந்த உலகத்‌ ட்டு 
விலகிப்போய்விடமுடியாது. உலகத்து 
மனுஷர்களைவிட்டு தனியாக 
ஒதுங்கிப்போய்விடவும்‌ முடியாது. நாம்‌ இந்தப்‌ 
பிரபஞ்சத்தில்‌ ஜீவிக்கிற காலம்‌ வரையிலும்‌, 
நம்முடைய மாம்ச சரீரத்தில்தான்‌ 
'விக்கவேண்டும்‌. நம்மிடத்தில்‌ உலகசிநேகம்‌ 

க்கக்கூடாது. ஆனாலும்‌ நம்மால்‌ இந்த 
உலகத்தை வெறுத்து ஒதுக்கிவிட்டு, 
தனியாகப்‌ போய்விடவும்‌ முடியாது. நாம்‌ 
இந்த உலகத்தில்‌ ஆவிக்குரிய ஜீவியம்‌ 
ஜீவிக்கவேண்டும்‌. 


நாம்‌ இந்த டவ என்த ற்‌ இந்த 
உலகத்திற்கு ஒத்த வேஷம்‌ தரிக்கக்கூடாது. 
நாம்‌ இந்த உலகத்திலிருந்தாலும்‌, நாம்‌ 
உலகத்திற்குரியவர்களல்ல. ம்முடைய 
நித்திய குடியிருப்பு பரலோகத்திலிருக்கிறது. 
அதுவரையிலும்‌ நாம்‌ இந்த உலகத்தில்தான்‌ 
ஜீவிக்கவேண்டும்‌. நம்முடைய 
சரீரத்தில்தான்‌ 
ஜீவிக்கவேண்டும்‌. 


PROVERBS - COMMENTARY 


- விரிவுரை QOODNENS 


PUBLISHERS 


ஆகையினால்‌ நமக்கு ஆவிக்குரிய 
உபதேசமும்‌ தேவைப்படுகிறது. அதோடு 
சேர்ந்து, இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ நாம்‌ எப்படி 
ஜீலிக்கவேண்டு என்னும்‌ உபதேசமும்‌, 
இம்மையில்‌ கர்த்தரை எப்படி மகிமைப்படுத்த 
ம்‌ உபதேசமும்‌ நமக்குத்‌ 
சங்கீதப்புஸ்தகத்தில்‌ 

ஆவிக்குரிய 

ஏராளமாயுள்‌ என. 

ல்‌ இந்தப்‌ 
பயந்து, 
எப்படி 
உபதேசங்கள்‌ 


பரிசுத்தமாகவும்‌, பயபக்தியோடும்‌ 
ஜீலிப்பது என்பதற்கான 
தாரளமாயுள்ளன. 


க்கு பிரியமுள்ளதாகவும்‌, 
ணன எமி இருக்கவேண்டும்‌. 
நம்முடைய முகத்தில்‌. தேவனுடைய 
மகிமைப்பிரகாசம்‌ காணப்படவேண்டும்‌. நாம்‌ 
கர்த்தருக்கு சாட்சியாய்‌ ஜீவிக்கவேண்டும்‌. 
மனுஷர்‌ மத்திமிலே நாம்‌ கண்ணியமாகவும்‌, 
ஒழுக்கமாகவும்‌, உண்மையுள்ளவர்களாவும்‌ 
ஜீவிக்கவேண்டும்‌. நம்முடைய பேச்சிலும்‌ 
செயலிலும்‌ பரிகத்தம்‌ இருக்கவேண்டும்‌. 


நம்முடைய மாம்சப்பிரகாரமான 
சரீரம்‌ இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ 
நடமாடிக்கொண்டிருந்தாலும்‌, நம்முடைய 
இருதயத்தில்‌ கர்த்தருடைய வார்த்தைகளும்‌, 
அவருடைய உபதேசமும்‌ நிரம்பியிருக்க 
வேண்டும்‌. கர்த்தரைத்‌ துதிக்கும்‌ துதி 
நம்முடைய வாயிலிருந்து எப்போதும்‌ 
புறப்பட்டு வரவேண்டும்‌. 


நீதிமொழிகள்‌ புஸ்தகத்தின்‌ 
பொதுவான நோக்கமும்‌, அதன்‌ திட்டமும்‌ 
விவரிக்கப்பட்டிருக்கிறது (நீதி 1136) 


முக்கியமான காரியங்கள்‌ (நீதி 1:7-9). 
பாவிகளோடு ஐக்கியமாயிருக்கக்கூடாது 
(நீதி 110-19). நாம்‌ ஞானமுள்ள 
உபதேசத்திற்கு செவிகொடுக்கவேண்டும்‌ 
(நீதி 1:20-33). 





ழ்‌ நவள 
யாய 


நீதிமொழிகள்‌ 
நீதி 11 


ந்தி 1ம்‌ திதின்‌ 
'இஸ்ரவேலி; 


கைவண்‌ நீதிமொழிகள்‌: 


க்‌ புஸ்தகத்தின்‌ முன்னுரை 
பகுதியை எஸ்றா தொகுத்து. 
எழுதியிருக்கவேண்டும்‌ என்று 
வேதபண்டிதர்களில்‌ சிலர்‌ சொல்லுகிறார்கள்‌. 
ஆனாலும்‌ அவர்களில்‌ அநேகர்‌, 
புஸ்தகத்தின்‌ முன்னுரை 
சாலொமோன்‌ ராஜாவே எழுதினார்‌ 
நம்புகிறார்கள்‌. ன்‌ 
புஸ்தகத்தின்‌ ஆரம்பத்தில்‌, 
எழுதுவதற்கான 
திட்டத்தையும்‌ தெளிவபடுத்துகிறார்‌ 

நீதிமொழிகள்‌ எல்லாமே ஞானமுள்ள 
வாக்கியங்கள்‌. இவை சாலொமோனின்‌ 
நீதிமொழிகள்‌. சாலொமோன்‌ என்னும்‌: 
பெயருக்கு "சமாதானம்‌" என்று பொருள்‌. 
சாலொமோனின்‌ ஆஃியிலும்‌, அவருடைய 
ஆட்சியிலும்‌ சாமாதானம்‌ நிரம்பியிருந்தது. 
தாவீதின்‌ ஆட்சிக்காலத்தில்‌ அநேக 
யுத்தங்கள்‌ நடைபெற்றன. ஜனங்கள்‌ 
மத்தியில்‌ இரத்தம்‌ சிந்துதலும்‌ 
அதிகமாயிருந்தது. தாவீதின்‌ கரங்களும்‌ 
இரத்தத்தினால்‌ கறைபட்டிருந்தது. 


தாவீது ஏராளமான பிரச்சனைகளுக்கு 
மத்தியில்‌ ஜீவித்தார்‌. அவருக்கு பாடுகளும்‌ 
வேதனைகளும்‌ அதிகமாய்‌ உண்டாயிற்று. 
இவையெல்லாவற்றிற்கும்‌ மத்தியில்‌ தாவீது 
நோக்கிப்‌. பார்த்தார்‌. 

ரிடத்தில்‌ 'விண்ணப்பம்பண்ணி, 
கர்த்தரை நம்பி ஜீவித்தார்‌. இந்த 
சூழ்நிலையில்‌ தாவீது கர்த்தரைத்‌ துதித்துப்‌ 
 துதியின்‌ கீதங்களை எழுதினார்‌. 


வாலும்‌ 


மகிழ்ச்சியாயிருந்தால்‌ சங்கீதம்‌ பாடக்கடவன்‌” 
(யாக்‌ 513) என்று அப்போஸ்தலர்‌ 
யாக்கோபு சொல்லுகிறார்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சாலொமோன்‌ அமைதியான காலத்தில்‌ 
ஜீவித்தார்‌. தேசத்தில்‌ அமைதி நிலவிற்று. 

க்காலத்தில்‌ ஜனங்களுக்கு 
உபதேசம்பண்ணுவதற்காக சாலொமோன்‌ 
நீதிமொழிகள்‌ புஸ்தகத்தை எழுதியிருக்கிறார்‌. 
ஜனங்கள்‌ 'அமைதியாயிருக்கும்போது, 
அவர்களுக்கு உபதேசம்பண்ணவேண்டும்‌. 
சாமாதானக்காலத்தில்‌ நாம்‌ கர்த்தருடைய 
வசனங்களைக்‌  கற்றுக்கொள்ளவேண்டும்‌. 
மற்றவர்களுக்கும்‌ உபதேசம்பண்ணவேண்டும்‌. 
அப்போதுதான்‌ நமக்கு கஷ்டகாலம்‌. 
வரும்போது, நாம்‌ கற்றுக்கொண்ட 
உபதேசங்களை, நம்முடைய ஜீவியத்தில்‌ 
அப்பியாசம்பண்ணுவதற்கு ஏதுவாயிருக்கும்‌. 


சாலொமோன்‌ தாவீதின்‌ குமாரன்‌. 
தாவீது சாலொமோனுக்காக கர்த்தருடைய 
rr] அநேகந்தரம்‌ ஜெபித்திருக்கிறார்‌. 

வனே, ராஜாவுக்கு உம்முடைய 
த்திய த்க்‌ ராஜாவின்‌ 
குமாரனுக்கு உம்முடைய நீதியையும்‌ 
கொடுத்தருளும்‌” (சங்‌ 721) என்பது 
தாவீதின்‌ ஜெபம்‌. கர்த்தர்‌ தாவீதின்‌ 
ஜெபத்தைக்‌ கேட்டு, அவருடைய 
குமாரன்‌ சாலொமோனை அதிகமாய்‌ 
ஆசீர்வதித்திருக்கிறார்‌. கர்த்தர்‌ 
சாலொமோனுக்கு ஏராளமான ஞானத்தைக்‌ 
கொடுத்திருக்கிறார்‌. 


சாலொமோன்‌ இஸ்ரவேலின்‌ ராஜா 
அவர்‌ சமஸ்த இஸ்ரவேலுக்கும்‌ ராஜாவாக 
ஆட்சிபரிந்தார்‌ பூமியின்‌ எல்லா 
தேசங்களிலிருந்தும்‌ சாலொமோனின்‌ 
ஞானத்தைக்‌ கேட்பதற்காக ஏராளமான 
ஜனங்கள்‌ அவரிடத்தில்‌ வந்தார்கள்‌. 


தேவன்‌ சாலொமோனுக்கு மிகுதியான 
ஞானத்தையும்‌ புத்தியையும்‌, கடற்கரை 
மணலத்தனையான  மனோவிருத்தியையும்‌. 
கொடுத்தார்‌. சகல கிழக்கத்திப்‌ புத்திரரின்‌ 
ஞானத்தையும்‌ எகிப்தியரின்‌ சகல 
ஞானத்தையும்‌ பார்க்கிலும்‌ சாலொமோனின்‌ 
ஞானம்‌ சிறந்ததாமிருந்தது. 
(இராஜா 4:29,30). சாலொமோனின்‌ 
இருதயத்திலே தேவன்‌ அருளிய ஞானத்தைக்‌ 
கேட்கிறதற்காக, சகல தேசத்தாரும்‌ 
அவன்‌ முக தரிசனத்தைத்‌ தேடினார்கள்‌ 
இராஜா 10:24). பரிசுத்த ஆவியானவர்‌ 
சாலொமோனின்‌ இருதயத்தை ஏவினார்‌. 
சாலொமோன்‌ நீதிமொழிகள்‌ புஸ்தகத்தை 
எழுதினார்‌. 





நீதிமொழிக 


ழ்‌ நள 
ரியா 


உபதேசம்‌ 


நீதி1:2,3 


நீதி 1:2, இவைகளால்‌ ஞானத்தையும்‌ 
போதகத்தையும்‌ அறித்து, 
புத்திமதிகனை உணர்த்து, 


ந்தி 1:8. விவேகம்‌, தீதி, தியாயம்‌, 


நிதானம்‌ என்பவைகளைப்பத்திய 
உபதேசத்தை அடையலாம்‌. 


எல்லோருக்கும்‌ பயன்படுமாறும்‌, 
பிரயோஜனம்‌ உண்டாகுமாறும்‌ நீதிமொழிகள்‌ 
புஸ்தகம்‌ எழுதப்பட்டிருக்கிறது. இந்தப்‌ 
புஸ்தகத்திலுள்ள வாக்கியங்கள்‌ நமக்கு 
எல்வாறு உதவியாயிருக்கும்‌ என்பது பற்றியும்‌, 
சாலொமோன்‌ இந்தப்‌ புஸ்தகத்தின்‌ 
ஆரம்பத்தில்‌ முன்னுரையாகச்‌ சொல்லுகிறார்‌. 
அவையாவன 


1. நாம்‌ ஒவ்வொரு காரியத்தைப்பற்றியும்‌ 
சரியாகப்‌ புரிந்துகொள்‌ ளவேண்டும்‌. 
நம்முடைய மனதில்ல்‌ தெளிவான 
சிந்தையிருக்கவேண்டும்‌. நமக்கு 
ஒவ்வொரு காரியத்தையும்‌ சரியாகப்‌ 
பகுத்தறியத்‌ தெரியவேண்டும்‌. 

எப்படி பேசுவது. ஞானமாக 

கிரியை நடப்பிப்பது' ம்‌ 
நமக்கு அவசியம்‌ தெரிந்திருக்கவேண்டும்‌ 
நீதிமொழிக புஸ்தகத்தில்‌ 
சொல்வ்ப்ப்ிற உபதேசங்கள்‌ இவற்றை 
சீராக செய்வதற்கு நமக்கு 
உறலியாயிருக்கும்‌. 


2. நமக்கு நன்மைக்கும்‌ தீமைக்கும்‌ 
வித்தியாசம்‌ தெரியவேண்டும்‌. 
சத்தியத்திற்கும்‌ பொய்க்கும்‌ 
அறிந்திருக்கவேண்டும்‌. 
சொல்லப்பட்டிருக்கிற 
குற்றுக்கொள்ளும்போது, நாம்‌ 
நீதி, நிதானம்‌ என்பவைகளைப்பற்றிய 
உபதேசத்தை அடையலாம்‌. இவைகளால்‌. 
ஞானத்தையும்‌ போதகத்தையும்‌ 
அறிந்துகொள்ளலாம்‌. புத்திமதிகளை 


உணர்ந்துகொள்ளலாம்‌. 


PROVERBS - COMMENTARY 


- விரிவுரை oooh 


PUBLISHERS 


நாம்‌ பிறரோடு பேசும்போது 
ஞானமுள்ள வார்த்தைகளைப்‌ 
பயன்படுத்தவேண்டும்‌. நம்முடைய பேச்சில்‌ 
ளிவும்‌ இருக்கவேண்டும்‌. 
புஸ்தகத்தைத்‌ 
தியானிக்கும்போது நமக்கு ஞானமுள்ள 
வார்த்தைகள்‌ கிடைக்கும்‌. நம்முடைய புத்தி 
தெளிவடையும்‌. நாம்‌ தேவனுக்குரிய 
மகிமையை தேவனுக்கு செலுத்தவேண்டும்‌. 
தேவனுக்குரிய மகிமை எது என்பதை 
அறிந்துகொள்வதற்கு நீதிமொழிகள்‌ புஸ்தகம்‌ 
நமக்கு உதவியாயிருக்கும்‌ தேவனுக்குரிய 
மகிமையை நாம்‌ தேவனுக்கு 
நாம்‌ மனுஷருக்குரிய 
மரியாதையையும்‌ 
அவர்களுக்கும்‌ செலுத்தவேண்டும்‌. இதற்கும்‌ 
நீதிமொழிகள்‌ புஸ்கதம்‌. நமக்கு. 
உதவியாயிருக்கும்‌. 


பேதைகளும்‌, 
புத்திமான்களும்‌ 
நீதி1: 4-6 


நீதி 1:4. இவைகள்‌ பேதைகளுக்கு 
வினாவையும்‌, வாலிபருக்கு அறிவையும்‌ 
விவேகத்தையும்‌ கொடுக்கும்‌. 


நீதி 1:5. புத்திமான்‌ இவைகளைக்‌ 
கேட்டு, அறிவில்‌ தேறுவான்‌; விவேகி 
நல்லாலோசனைகளை அடைந்து; 


நீதி 18. தீதிமொழியையும்‌, அதின்‌ 
அர்த்தத்தையும்‌, ஞானிகளின்‌: 
வாக்கியங்களையும்‌, அவர்கள்‌ உரைத்த. 
புதைபொருள்களையும்‌ அழித்து 


வாலிபரும்‌, 


புஸ்தகத்தில்‌ 

உபதேசங்கள்‌ 

பயனுள்ளதாயிருக்கும்‌. 

ய்‌ பேதைகளுக்கும்‌, 

புத்திமான்களுக்கும்‌ இவை 

ிரயோஜனத்தைக்‌ கொடுக்கும்‌. 

சொல்லப்பட்டிருக்கிற 

மிகவும்‌ தெளிவானவை. 

இவை  பேதைகளுக்கு விணாவையும்‌, 

வாலிபருக்கு அறிவையும்‌, விவேகத்தையும்‌ 
கொடுக்கும்‌ (நீதி 1:4). 





ழ்‌ நவள 
யாய 


என்பதையும்‌, 
என்பதையும்‌ நாம்‌ 

இந்த உபதேசங்களைக்‌ 
ஒருவேளை 

ஆனாலும்‌ 

அவர்களுடைய 

உண்டாகும்‌. 

பாவங்களையும்‌, 

வேண்டிய கடமைகளையும்‌ 
புஸ்தகம்‌ அவர்களுக்குப்‌ போதிக்கும்‌ 


வாலிபருக்கு 
தேவைப்படுகிறது 
குற்றுக்கொள்கிற வயது. வாலிபருக்கு நாம்‌ 
போதிக்கும்போது, நம்முடைய போதனைகள்‌ 
அவர்களுடைய உள்ளத்தில்‌ அப்படியே 
பதிந்துவிடும்‌ வாலிபர்கள்‌ தாங்கள்‌ 
பெற்றுக்கொள்வதை, தங்கள்‌ இருதயத்தில்‌ 
முற்றிலுமாகச்‌ சேர்த்துக்கொள்வார்கள்‌. 
அவற்றைத்‌ தங்களுக்குள்‌ பதியவைத்துக்‌ 
கொள்வார்கள்‌. 


வாலிபப்பிராயம்‌ ம்‌ 
ற்ப பல்‌ அனகா. ககன்‌ 
காரியங்களிலும்‌ முன்னால்‌ நிற்பார்கள்‌. 
பின்விளைவுகளை அதிகமாய்ச்‌ சிந்தித்துப்‌ 
பார்க்கமாட்டார்கள்‌. காட்டுக்கழுதை 
ஒன்றுக்குக்‌ கீழ்ப்படியாது. அதை நமக்குப்‌ 
பஸ்ன்படுத்த வேண்டுமென்றால்‌, 
காட்டுக்கழுதையை பழக்கவேண்டும்‌. 
அதற்கு அநேக கட்டுப்பாடுகளை 
விதிக்கவேண்டும்‌. அதைச்‌ சரியாக 
பராமரிக்கவேண்டும்‌. அப்போதுதான்‌ 
காட்டுக்கழுதை நாட்டுக்கழுதையாக மாறும்‌. 


பிறக்கும்போதே, 
பாவசுபாவம்‌ இருக்கிறது. 
மனிதன்‌ எதற்கும்‌, 
கீழ்ப்டியமாட்டான்‌. 
நாம்‌ 


வேகமும்‌ 


ப்‌ 
அவனிடத்தில்‌ 
பாவசபாவழுள்ள 
யாருக்கும்‌ 
அப்படிப்பட்டவர்களை 


கட்டுப்பாடுகளை விதிக்கவேண்டும்‌. சரியான 
பாதையில்‌ அவர்களைக்‌ கரம்பிடித்து 
வழிநடத்த வேண்டும்‌. 
அப்போதுதான்‌ அவர்கள்‌ 
தங்களுக்கும்‌, பிறருக்கும்‌ 
பிரயோஜனமுள்ளவர்களாயிருப்பார்கள்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நம்பிடத்திலுள்ள வாலிபர்களுக்கு 
அறிவும்‌ விவேகமும்‌ தேவைப்படுகிறது. 
அவர்களுக்கு சரியான பயிற்சி கொடுத்தால்‌, 
அவர்கள்‌ மற்ற எல்லா வயதினரையும்விட, 
அதிக பிரயோஜனமுள்ளவர்களாயிருப்பார்கள்‌. 
வாலிபரிடத்தில்‌ சரீர பெலனும்‌, தெம்பும்‌, 
வேகமும்‌ அதிகமாயிருக்கும்‌. வாலிபர்களைப்‌ 
பயன்படுத்தவேண்டுமென்றால்‌ , அவர்களுக்கு 
ஞானமுள்ள உபதேசத்தைக்‌ 
கொடுக்கவேண்டும்‌. 


சாலொமோன்‌ நீதிமொழிகள்‌ புஸ்கத்தை 
எழுதும்போது. தன்னுடைய 
பின்சந்ததியாரையும்‌ நோக்கிப்‌ பார்க்கிறார்‌. 
வாலிபர்கள்‌ அறிவும்‌ விவேகமும்‌ 
பெற்றிருக்கவேண்டும்‌ என்று விரும்புகிறார்‌. 
தனக்கு அடுத்து வருகிற சந்ததியார்‌ 
ஞானம்‌ நிரம்பியவர்களாயிருக்க வேண்டும்‌. 
என்று சாலொமோன்‌ எதிர்பார்க்கிறார்‌. 
வாலிபர்களுக்கு விசேஷித்த உபதேசத்தைக்‌ 


சாலெமோனுடைய 
வாலிபருக்கும்‌ உபதேசம்‌. 
பேதைகளுக்கும்‌ உபதேசம்‌ 


பதைகளுக்கும்‌ 
ஈன்‌ நாத்த போதாது 

விவேகிகளுக்கும்‌, 

ஞானிகளுக்கும்‌ தோண வண்டும்‌ 
அவர்களும்‌ சத்தியத்தைக்‌ கேட்கவேண்டும்‌. 
எல்லாம்‌ தெரியுமென்று, 
ணவமாயிருக்கக்கூடாது. 

கற்றுக்கொள்ளும்‌ 

ஆலியிருக்கவேண்டும்‌. ஞானி அதிகமாய்க்‌ 
கற்றுக்கொள்ளும்போது. அவர்‌ 
அநேகருக்குப்‌ பிரயோஜனமுள்ள வராயிருப்பார்‌ 


புத்திமான்‌ நீதிமொழிகளில்‌ 
சொல்லப்பட்டிருக்கிற உபதேசங்களைக்‌ 
கேட்கும்போது, அவன்‌ அறிவில்‌ தேறுவான்‌ 
விவேகி நல்ல ஆலோசனைகளை அடைவான்‌ 
இவர்களால்‌ தங்களுக்கும்‌, பிறருக்கும்‌ நல்ல 
ஆலோசனைகளைச்‌ 
இவர்கள்‌ 
அமர்ந்திருக்கும்போது, 
நியாயமாய்‌ விசாரித்து, தீர்ப்புக்களை 
நீதியாகவும்‌, ஞானமாகவம்‌ சொல்லுவார்கள்‌. 





ழ்‌ நவள 
யாய 


நம்மை ஞானத்தினால்‌ 
ஆரிர்கதித்தரக்கு்போது. Pp த 
ஞானத்தை நமக்கும்‌, மற்றவர்களுக்கும்‌ 
எப்படி பிரயோஜனப்படுத்துவது என்பதை நாம்‌ 
கற்றுக்கொள்ளவேண்டும்‌. பிரபுக்களுக்கு 
ஆலோசனை சொல்லுவது மிகுந்த 
கனத்திற்குரியது. இதனால்‌ ஆலோசனை 
சொல்லுகிறவர்களுக்கு மேன்மை உண்டாகும்‌. 
தரித்திரருக்கு ஆலோசனை சொல்லும்போது, 
பிரயோஜனமுண்டாகும்‌. 
தங்களுடைய பிரயோஜனத்தை 
தேடாமல்‌, பிறருடைய 
பிரயோஜனத்தையும்‌ தேடவேண்டும்‌. 


;திமொழிகளில்‌  சொல்லப்பட்டிருக்கி 
பக்கக்‌ கேட்கும்போது, விவேகி 
ல்ல ஆலோசனைகளை அடைவார்‌. அவர்‌ 
, அதின்‌ அர்த்தத்தையும்‌, 
வாக்கியத்தையும்‌, அவர்கள்‌ 
புதைப்பொருள்களையும்‌ 

அறிந்துகொள்வார்‌. 


சாலொமோன்‌ 
ஞானத்தில்‌ சிறந்தவர்‌. ஞானிகளின்‌ 
வாக்கியத்தில்‌ புதைந்திருக்கிற 
புதைப்பொருள்களை அறிந்திருக்கிறவர்‌. 
ஞானத்தில்‌ சிறந்த சாலொமோன்‌, தனக்குத்‌ 
சல்வண்ற சக அ கனக்‌, அய்‌ 
மற்றவர்களுக்கும்‌ வெளிப்படுத்துகிறார்‌. 
ராஜ்யபாரம்‌ 
ச்‌ 


அவரிடத்தில்‌ 
ஞான உபதேசம்‌ 
கர்த்தர்‌ தனக்குக்‌ 
சாலொமோன்‌ 
பிரபுக்களுக்கும்‌ 
இப்போதோ அதே 


அவர்‌ 


யல 
ராஜாக்களும்‌ பிரபுக்களும்‌. 
வந்து 
பெற்றுக்கொண்டார்கள்‌. 
கொடுத்த ஞானத்தை, 
ராஜாக்களுக்கும்‌, 
'வெளிப்படுத்தினார்‌. 
ஞானஉபதேசங்களை, சாதாரண 
ஜனங்களுக்கும்‌, இந்தப்‌ புஸ்தகத்தின்‌ 
மூலமாய்‌ வெளிப்படுத்துகிறார்‌. ஒரு காலத்தில்‌ 
ராஜாக்களுக்கும்‌, பிரபுக்களுக்கும்‌ மாத்திரம்‌ 
கிடைத்த சிலாக்கியம்‌, இப்போது நமக்கும்‌ 
னின்‌ 


உணர்ந்துகொள்ளலாம்‌. 
ஞானிகளின்‌ வாக்கியங்களையும்‌, அவர்கள்‌ 
உரைத்த புதைபொருள்களையும்‌ நாம்‌ 
அறிந்துகொள்ளலாம்‌. நீதிமொழியையும்‌ அதன்‌ 
அர்த்தத்தையும்‌ நாம்‌ புரிந்துகொள்ளலாம்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கொள்ளவில்லையென்றால்‌, 
நமக்கு ஒரு 
உண்டாகாதுசத்தியம்‌ 
புதைபொருளைப்போல: 


அதைத்‌ 
தோண்டியெடுக்க 
ஞானவார்த்தைகள்‌ அடையாளங்களாகவும்‌, 
உவமைகளாகவும்‌, உருவகங்களாகவும்‌, 
பழமொழிகளாகவும்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
இவற்றின்‌ மெய்யான அர்த்தத்தை நாம்‌. 
புரிந்துகொள்ளவேண்டுமென்றால்‌, அவற்றின்‌ 
புதைபொருளை  அறிந்துகொள்ளவேண்டும்‌. 
நீதிமொழிகளில்‌ சொல்லப்பட்டிருக்கிற 


இருக்கிறது ந 
தேடிக்கண்டுபிடித்து, 
வேண்டும்‌. 


ஞானமும்‌ போதகமும்‌ 
நீதி1: 7-9 

நீதி 1:7. கர்த்தருக்குப்‌ பயப்படுதலே 
ஞானத்தின்‌ ஆரம்பம்‌; மூடர்‌ 


ஞானத்தையும்‌ போதகத்தையும்‌ 
அசட்டைபண்ணுகிறார்கள்‌. 


நீதி 1:8. என்‌ மகனே, உன்‌ தகப்பன்‌ 
புத்தியைக்‌ கேன்‌, உன்‌ தாயின்‌: 
போதகத்தைத்‌ தன்னாதே. 


நீதி 1:9, அவைகள்‌ உன்‌ சிரசுக்கு 
அலங்காரமான முடியும்‌, உன்‌ 
கழுத்துக்குக்‌ சரப்பணியுமாயிருக்கும்‌. 


சாலொமோன்‌ வாலிபருக்கு 
அறிவையும்‌, விவேகத்தையும்‌ கொடுக்கும்‌ 
வண்ணமாய்ப்‌ போதிக்கிறார்‌. இதற்காக 
அவர்‌ வாலிபருக்கு இரண்டு நியதிகளைச்‌ 
சொல்லுகிறார்‌. அவையாவன. 

1 கர்த்தருக்குப்‌ பயப்படவேண்டும்‌. 
2. பெற்றோரைக்‌ கனம்பண்ணவேண்டும்‌. 





ழ்‌ நள 
யாய 


உன்னதமானது. 

ஆரம்பம்‌. கர்த்தருக்குப்‌ பமப்படுவதே 
ஞானத்தின்‌ முதலாவது பிரதான பகுதி. 
நமக்கு எவ்வளவுதான்‌. 
பண்ணினாலும்‌, நம்மிடத்தில்‌ 


கொடுக்கப்பட்ட 
பிரயோஜனமுமில்லை. நாம்‌ பெற்றக்கொல்ட 
தகன கலக்‌ கர்த்தருக்குப்‌ 
பயந்து, அவருக்குக்‌ கீழ்ப்படிந்து, அவற்றை 
பிரயோஜனப்படுத்திக்‌ கொள்ளவேண்டும்‌. 
ஒருவர்‌ எவ்வளவுதான்‌ உலகஞானத்தைப்‌ 
leo அவரிடத்தில்‌ கர்த்தருக்குப்‌ 
பயம்‌ இல்லையென்‌ றால்‌, 
வடத்தில்‌ மெய்யான ஞானம்‌ 

ஒன்றுமில்லை. 


மூடர்‌ ஞானத்தையும்‌, போதகத்தையும்‌ 
அரட்டைபண்ணுகிறார்கள்‌ தேவன்‌ 
இல்லை யென்று மூடர்கள்‌ 
சொல்லுகிறார்கள்‌. மூடர்கள்‌ கர்த்தருக்குப்‌ 
பயப்படமாட்டார்கள்‌. கர்த்தருடைய 
வார்த்தைக்கு கீழ்ப்படியமாட்டார்கள்‌. அவர்கள்‌ 
தங்களிடத்தில்‌ ஞானமுள்ளதுபோல சாதுரிய 
வார்த்தைகளைப்‌ பேசினாலும்‌, அவர்கள்‌ 
மூடர்களைப்போல  அலப்புகிறவர்களாகவே. 
இருக்கிறார்கள்‌. கர்த்தருக்குப்‌ 
பயப்படாதவர்கள்‌ மெய்யான ஞானத்திற்கு 
அந்நியராகவும்‌, சத்துருக்களாகவும்‌ 
இருக்கிறார்கள்‌. 

நம்முடைய பெற்றோரை ரம்‌. 
கனம்பண்ண வேண்டும்‌. ந்தம்‌ இதுபற்றி 
சாலொமோன்‌ சொல்லும்போது. “என்‌ மகனே 
உன்‌ தகப்பன்‌ புத்தியைக்‌ கேள்‌, உன்‌ தாயின்‌ 
போதகத்தைத்‌ தள்ளாதே. அவைகள்‌ உன்‌ 
சிரகுக்கு முடியும்‌, தள்ளாதே. அவைகள்‌ உன்‌ 
சிரசுக்கு அலங்காரமான முடியும்‌, உன்‌ 
கழுத்துக்குச்‌ சரப்பணியுமாயிருக்கும்‌' என்று 
சொல்லுகிறார்‌. தன்னுடைய சொந்த 
பிள்ளைகள்‌ தன்னுடைய புத்தியையும்‌, 
தன்னுடைய மனைவியின்‌ போதகத்தையும்‌ 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கேட்கவேண்டுமென்று. 

ஆலோசனை சொல்லுகிறார்‌. 

வேளையில்‌, தன்னுடைய பாடசாலையில்‌, 
பாடம்‌ படிக்க வந்திருக்கிற மாணாக்கர்களும்‌, 
தன்னை தங்களுடைய தகப்பன்போலவும்‌, 
தாய்போலவும்‌ பாவித்து, தன்னுடைய 
புத்தியையும்‌, போதகத்தையும்‌ 
கேட்கவேண்டும்‌ என்று சாலொமோன்‌ 
அவர்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறார்‌. 


படிக்கிற மாணவர்கள்‌ தங்களுடைய 
கனம்பண்ணவேண்டும்‌. 
பெற்றோரையும்‌ 
பிள்ளைகள்‌ 
கடமைகளை 
பெற்றோரும்‌, 
தங்களிடத்திலுள்ள ஞானத்தை, தங்களுடைய 
பிள்ளைகளுக்கு உபதேசமாகப்‌ 
போதிக்கவேண்டும்‌. கர்த்தர்‌ பெற்றோருக்கு 
அநேக கடமைகளையும்‌ பொறுப்புக்களையும்‌ 
கொடுத்திருக்கிறார்‌. பெற்றோருக்கு தங்கள்‌ 
பிள்ளைகள்மீது, அதிகாரமுள்ளது. 
பிள்ளைகளின்‌ நன்மைக்காக அவர்களை 
சிட்சிகும்‌ பொறுப்பும்‌ பெற்றோருக்கு உண்டு 
பிள்ளைகளை நல்ல வழியில்‌ வளர்ப்பதற்காக, 
பெற்றோர்‌ அவர்களுக்கு உபதேசம்‌ செய்து, 
தேவைப்பட்டால்‌, அவர்களை  சிட்சித்து, 
திருத்தவேண்டும்‌. 
பிள்ளைகளுக்கும்‌ 
மானத்தைக்‌ ்‌ கொடுத்தர்கறார நம்முடைய 
பிள்ளைகளுக்கு நாம்‌ ஞானத்தை 
உபதேசம்பண்ணும்போது, அவர்களுடைய 
இருதயத்தில்‌. பலவிதமான கேள்விகள்‌ 
எழும்பும்‌. அவர்கள்‌ பல காரியங்களுக்கு 
காரணம்‌ கேட்பார்கள்‌. பிள்ளைகள்‌ கேட்கும்‌ 
காரணங்களுக்கும்‌, 
பதில்‌ சொல்லவேண்டும்‌. 
பிள்ளைகளிடத்தில்‌ கற்றுக்கொள்ளும்‌ சுபாவம்‌ 
அதிகமாயிருக்கும்‌. 
பெற்றோர்கள்‌ அவர்களுக்கு 
கற்றுக்கொடுக்கவேண்டும்‌. 
அதிகக்கவனம்‌. 
பிள்ளைகள்‌ வாலிபப்ரோயத்திலிருக்கம்போதே, 
அவர்களுக்கு 
வார்த்தையையும்‌, 
வழியையும்‌ உபதேசம்பண்ண வேண்டும்‌. 





ழ்‌ நள 
யாய 


சாலொமோன்‌ பிள்ளைகளுக்கும்‌ 
ஆலோசனை சொல்லுகிறார்‌. 

தங்கள்‌ தகப்பனாருடைய 

தாயாருடைய 

கேட்கவேண்டும்‌ என்றும்‌, 

மனதில்‌ 'பதியவைத்துக்கொள்‌ எவேண்டும்‌. 
என்றும்‌ ஆலோசனை சொல்லுகிறார்‌. 
பெற்றோர்‌ கொடுக்கும்‌ புத்திமதிக்காகவும்‌, 
போதகத்திற்காகவும்‌ பிள்ளைகள்‌ 
அவர்களுக்கு நன்றியுள்ளவர்களாமிருக்க 
வேண்டும்‌. அவர்களுடைய புத்திமதியையும்‌ 
போதகத்தையும்‌ தள்ளிவிடக்கூடாது. 
தங்களுக்கு தெரியுமென்றும்‌, 
தங்களுக்கு உபதேசம்பண்ணத்‌. 
தேவையில்லை பிள்ளைகள்‌ 
நினைக்கக்கூடாது. 


எல்லாம்‌ 
யாரும்‌ 
என்றும்‌ 


பிள்ளைகள்‌ 
எப்போதும்‌ 
தங்களுக்கு 


பெற்றோரிடத்தில்‌ 
கற்றுக்கொள்ளவேண்டும்‌. 
வயதாகிவிட்டது என்றும்‌, 
தங்களுக்கு யாரும்‌ 
போதகம்பண்ண வேண்டியதில்லை என்றும்‌ 
நினைத்து, பெற்றோரின்‌ ப்‌ 
போதகத்தையும்‌ பிள்ளைகள்‌ 
தள்ளிவிடக்கூடாது. பெற்றோரின்‌ 
பிரமாணமும்‌, தேவனுடைய பிரமாணமும்‌ 
ஒத்திருக்கவேண்டும்‌. நம்முடைய 
பிள்ளைகளுக்கு நாம்‌ தேவனுடைய 
பிரமாணத்தைக்‌ கற்றுக்கொடுக்க 
வேண்டுமென்றால்‌, பெற்றோராகிய நமக்கு 
தேவனுடைய பிரமாணம்‌ 
தெரிந்திருக்கவேண்டும்‌. 

சாலொமோன்‌ 

உபதேசத்தைப்பற்றிச்‌ 
தகப்பனாருடைய உபதேசத்தையும்‌, 
தாயாருடைய  உபதேசத்தையும்‌ சேர்த்து 
சொல்லுகிறார்‌. பெர்சியருடைய 
காலாச்சாரத்திலும்‌, ரோமப்பேரரசாருடைய 
கலாச்சாரத்திலும்‌, அவர்கள்‌ தகப்பனாருக்கு 
மாத்திரமே. மதிப்பும்‌ மரியாதையும்‌. 
கொடுப்பார்கள்‌. தாயாருக்கு 
புத்திசொல்லுகிற அதிகாரமோ, 
போதகம்பண்ணுகிற அதிகாரமோ அந்தக்‌. 
கலாச்சாரங்களில்‌ இல்லை. பெற்றோர்‌ தங்கள்‌ 
தகப்பனாரின்‌ புத்திமதிக்கும்‌, 
போதகத்திற்கும்‌ மாத்திரம்‌ செவிகொடுத்தால்‌ 
போதும்‌ என்று அந்தக்‌ கலாச்சாரங்களில்‌ 
சொன்னார்கள்‌. 


பெற்றோரின்‌ 
சொல்லும்போது, 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சாலொமோனின்‌ உபதேசமோ, 

பிரமாணத்திற்கு 
கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
தம்முடைய பத்து 
கற்பனைகளைக்‌ கொடுத்தபோது, "உன்‌ 
தேவனாகிய கர்த்தர்‌ உனக்குக்‌ கொடுக்கிற 
தேசத்திலே உன்‌ நாட்கள்‌ நீடித்திருப்பதற்கு, 
உன்‌ தகப்பனையும்‌ உன்‌ தாயையும்‌ 
கனம்பண்ணுவாயாக" (யாத்‌ 20:12) என்று 
சொன்னார்‌. தகப்பனை கனம்பண்ணிவிட்டு, 
தாயை கனம்பண்ண தேவையில்லை என்று 
சொல்லுவது கர்த்தருடைய  உபதேசமல்ல. 
தாயையும்‌ கனம்பண்ணவேண்டும்‌. 
தகப்பனையும்‌ கனம்பண்ணவேண்டும்‌. இதுவே 
கர்த்தருடைய பிரமாணம்‌. சாலொமோன்‌ 
கர்த்தருடைய பிரமாணத்திற்குக்‌ கீழ்ப்படிந்து 
உபதேசம்பண்ணுகிறார்‌. 

பிள்ளைகள்‌ தங்கள்‌ தகப்பனாருடைய 
புத்தியைக்கேட்டு, தங்கள்‌ தாயாருடைய 
போதகத்தைத்‌ தள்ளாமலிருக்கும்போது, 
பிள்ளைகளுக்கு மிகுந்த 
ஆசீர்வாதமுண்டாகும்‌. பெற்றோரின்‌ புத்தியும்‌ 
போதகமும்‌ பிள்ளைகளுடைய  சிரசிற்கு 
அலங்காரமான முடியும்‌ அவர்களுடைய 
கழுத்திற்கு, சரப்பணியுமாயிருக்கும்‌. 
பெற்றோருக்குக்‌ கீழ்ப்டிவதே பிள்ளைகளுக்கு 
மெய்யான அலங்காரம்‌. 


டய 
ஏற்றதாயிருக்கிறது. 
ஜனத்தாருக்கு. 


பாவிகளின்‌ நயங்காட்டுதல்‌ 
நீதி 1: 10-14 


நீதி 1:10. என்‌ மகனே, பாவிகள்‌ 
உனக்கு நயங்காட்டினாலும்‌: ந 
சம்மதியாதே. 


நீதி 1411. எங்கனோடே, வா 
இரத்தஞ்சிந்தும்படி. நாம்‌ பதிவிருந்து, 
குற்றமற்றிருக்கிறவர்களை 
முகாத்தரமின்றிப்‌ 
ஒளித்திருப்போம்‌; 


தீதி 1:12. பாதானம்‌ விழுங்குவதுபோல்‌ 
நாம்‌ அவர்களை உயிரோடே. 
வீழுங்குவோம்‌; குழியில்‌ 
இறங்குகிறவர்கள்‌ விழுங்கப்படுவது 
போல்‌. அவர்களை 


முழுமையும்‌ 
விழுங்குவோம்‌; 


நடிக்கும்படி. 





i FTN 
TT 


நீதி 1:18, விலையுயர்த்த சுகலவிதப்‌ 
பொருள்களையும்‌ கண்டடைவோம்‌; 
கொள்ளைப்‌ பொருளினால்‌ நம்முடைய 
வீடுகளை திரப்புவோம்‌. 


நீதி 114. எங்களோடே 
பங்கானியாயிரு; நம்பெல்லாருக்கும்‌ 
ஒரே பை இருக்கும்‌ என்று அவர்கள்‌: 
சொல்வார்கனாகில்‌; 


சாகோன்‌ வாலிபருக்கு. ற்‌ 
ஒரு ஆலோசனையைச்‌ துப்‌ 
வாலிபர்கள்‌ துன்மார்க்கரோடு ஐக்கியம்‌ 
வைத்துக்கொள்ளக்கூடாது. தீயவர்களுடைய 
சகவாசம்‌ நமக்கு ஒரு கண்ணியைப்போல 
இருக்கும்‌, அவற்றைவிட்டு எப்போதும்‌ 
விலகியே இருக்கவேண்டும்‌. சாலொமோன்‌ 
வாலிபரிடம்‌ பேசும்போது, “என்‌ மகனே" 
என்று 


அன்போடு 

சாலொமோன்‌ 
பாசம்‌ 
குரிசனையோடிருக்கிறார்‌. 
பாவிகள்‌ உனக்கு நயங்காட்டினாலம்‌ நீ 
சம்மதியாதே' நீதி 140) என்று 
சொல்லுகிறார்‌. 

பாவிகள்‌ 
ஐக்கியமாயிருப்பார்கள்‌. 
'தனியாகமிருப்பதைப்பார்க்கிலும்‌, 
பாவிகளோடு கர்ிகயகைல்‌ 
விரும்புவார்கள்‌. தேவனுடைய பரிசுத்த 
சமுகத்திலிருந்து விழுந்துபோன தூதர்கள்‌, 


பாவிகளானார்கள்‌. 
பிசாசின்‌ 


பாவத்தோடு 
பா து 


பக்கம்‌ 
கூட்டமானார்கள்‌. பாவிகளால்‌ 
தனியாகயிருக்கமுடியாது. அவர்கள்‌ மற்ற 
பாவிகளோடு சேர்ந்து கூட்டாகப்‌ பாவம்‌ 
செய்வார்கள்‌. இப்படிப்பட்ட பாவிகள்‌ 
நல்லவர்களையும்‌ தங்கள்‌ வஞ்சகவலையில்‌ 
சிக்கவைத்து. அவர்களையும்‌ 
கெடுத்துவிடுவார்கள்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


பாவிகள்‌ மற்றவர்களோடு விவாதம்‌ 
பண்ணபாட்டார்கள்‌. மற்றவர்களோடு 
'சண்டைபோடமாட்டார்கள்‌. அவர்களை 
பயமுறுத்தமாட்டார்கள்‌. ஆனால்‌ தங்கள்‌ 
வலையில்‌ மற்றவர்களை சிக்க வைப்பதற்காக 
அவர்களுக்கு நயம்‌ காட்டுவார்கள்‌. நயமான 
வார்த்தைகளைப்‌ பேசுவார்கள்‌. சாதுரிய 
வார்த்தைகளைப்பேசி அவர்களை 
மயக்குவார்கள்‌. இப்படிப்பட்ட பாவிகளைக்‌ 
குறித்து சாலொமோன்‌ எச்சரித்துர்‌ 
சொல்லுகிறார்‌. “என்‌ மகனே, பாவிகள்‌ 
உனக்கு நயங்காட்டினாலும்‌ நீ சம்மதியாதே” 
என்று சாலொமோன்‌ வாலிபருக்கு 
ஆலோசனை சொல்லுகிறார்‌. பாவிகள்‌ 
நம்மை கட்டாயப்படுத்தாவிட்டாலும்‌, பலவந்தம்‌. 
பண்ணாவிட்டாலும்‌, நாம்‌ அவர்களைக்‌ 
எச்சரிப்பாமிருக்கவேண்டும்‌. 
ஐக்கியமாயிருக்கக்கூடாது. 
சாலொமோனின்‌ எச்சரிக்கும்‌ வார்த்தை 
நம்முடைய இருதயத்தில்‌ எப்போதும்‌ 
பதிந்திருக்கவேண்டும்‌. 
பாவிகள்‌ 
நயங்காட்டுவார்கள்‌ என்று 
வாலிபரிடம்‌ புத்திமதியாகச்‌ சொல்லுகிறார்‌. 
அவர்கள்‌ நிலையில்லாத ஆத்துமாக்களை 
வஞ்சித்துவிடுவார்கள்‌. பாவிகள்‌ 
வழிப்பறிக்கொள்ளைக்காரர்களைப்போல சுற்றி 
அலைந்து, கொண்டிருக்கிறார்கள்‌. 
தங்களுடைய கொள்ளைக்கூட்டத்தில்‌ 
மற்றவர்களையும்‌ சேர்த்துக்கொள்‌ வதற்கு, 
முயற்சி செய்கிறார்கள்‌. அதற்காக நயமான 
வார்த்தைகளைப்‌ பேசுகிறார்கள்‌. அவர்கள்‌ 
பேசுகிற ஒரு சில வார்த்தைகளை 
சாலொமோன்‌ இங்கு குறிப்பிட்டுச்‌ 
சொல்லுகிறார்‌. 


"எங்களோடே வா" என்று 
நம்மிடத்தில்‌ சொல்லுவார்கள்‌. இந்த 
வார்த்தைக்கு, “எங்களுக்கு உன்னுடைய 
ஐக்கியம்‌ தேவை, உன்னுடைய சகவாசத்தை 
நாங்கள்‌ விரும்புகிறோம்‌" என்பது பொருள்‌. 
பாவிகள்‌ ஆரம்பத்தில்‌ அதிகமாய்ப்‌ 
பேசமாட்டார்கள்‌. நம்மிடத்திலிருந்து அதிகமாய்‌ 
ஒன்றும்‌ எதிர்பார்க்கமாட்டார்கள்‌. 
ஆரய்பத்தில்‌ அவர்களுடைய 
பாவசுபாவம்கூட நமக்குத்‌ தெரியாது. காலம்‌ 
செல்ல செல்லத்தான்‌, அவர்களுடைய 
மெய்யான பாவசுபாவம்‌ நமக்குத்‌ தெரியவரும்‌. 


எப்படியெல்லாம்‌ 
சாலொமோன்‌ 


பாவிகள்‌ 





ழ்‌ நவள 
யாய 


பாவிகள்‌ நம்மிடத்தில்‌ சாதாரண 
வார்த்தைகளை ஆரம்ப வார்த்தைகளாகப்‌ 
பேசுவார்கள்‌. எங்களோடே வா, 
இரத்தஞ்சிந்தும்டி நாம்‌ பதிவிருந்து. 
குற்றமற்றிருக்கிறவர்களை  முகாந்தரமின்றிப்‌ 
பிடிக்கும்படி ஒளித்திருப்போம்‌: பாதாளம்‌ 
விழுங்குவதுபோல்‌ நாம்‌ அவர்களை 
உயிரோடே  விழுங்குவோம்‌; குழியில்‌ 
இறங்குகிறவர்கள்‌ விழுங்கப்படுவதுபோல்‌ 
அவர்களை முழுமையும்‌ விழுங்குவோம்‌: 

ர்ந்த சகலவிதப்‌ பொருள்களையும்‌ 

கண்டடைவோம்‌; கொள்ளைப்‌ பொருளினால்‌ 
நம்முடைய வீடுகளை ப்புவோம்‌" 
(நீதி 18143). என்பதுபோல 
சொல்லுவார்கள்‌. இதன்பின்புதான்‌ 
அவர்கள்‌ தங்கள்‌ உண்மையான சுபாவத்தை 
நமக்கு வெளிப்படுத்துவார்கள்‌. 

நாம்‌ பாவிகளுடைய பேச்சை 
கொஞ்சம்‌ கவனித்து கேட்டால்‌ போதும்‌. 
அவர்கள்‌ நம்மிடத்தில்‌ தொடர்ந்து ஆசை 
வார்த்தைகளைப்‌ பேசுவார்கள்‌. “எங்களோடே 
பங்காளியாயிரு: நம்மெல்லாருக்கும்‌ ஒரே பை 
இருக்கும்‌" (நீதி 1:14) என்று நம்மிடத்தில்‌ 
சொல்லுவார்கள்‌. நாம்‌ சேர்ந்து வாழலாம்‌. 
என்றும்‌, சேர்ந்து மரிக்கலாம்‌ என்றும்‌ 
ஆசையாய்ப்‌ பேசுவார்கள்‌. சேர்ந்து 
சம்பாதித்ததை, சேர்ந்து செலவு பண்ணலாம்‌. 
என்றும்‌ சொல்லுவார்கள்‌. பாவிகளோடு 
பங்காளிகளாமிருப்பது நமக்கு எப்போதுமே. 
ஆபத்து, 

பாவிகள்‌ நமக்கு நயங்காட்டும்போது, 
நம்‌ எ. அப்ப கடகம்‌ 
என்றும்‌ சாலொமோன்‌ நமக்கு fu 
சொல்லுகிறார்‌. என்‌ நீ 
அவர்களோடே வழி பர்வ உன்‌ காலை 
அவர்கள்‌ பாதைக்கு விலக்குவாயாக” 
நீதி 145) என்று நம்மை 
எச்சரிக்கிறார்‌. சாலொமோன்‌ பாவிகளின்‌ 
தீயசுபாவத்தைப்பற்றியும்‌ விவரிக்கிறார்‌. 
“அவர்கள்‌ கால்கள்‌ தீங்குசெய்ய ஓடி, 
இரத்தஞ்சிந்தத்‌ தீவிரிக்கிறது' (நீதி 1:16. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பாவிகள்‌ இரத்த வெறிப்பிடித்தவர்கள்‌. 
நல்லவர்களையும்‌, ஒன்றும்‌ அறியாத 
பேதைகளையும்‌ அவர்கள்‌ வெறுக்கிறார்கள்‌. 
நல்லவர்களிடத்தில்‌ உண்மையும்‌, 
உத்தமமும்‌, கண்ணியமும்‌ இருக்கிறது. 
பாவிகளுக்கு இப்படிப்பட்ட நல்ல சுபாவங்கள்‌ 
எதுவும்‌ பிடிக்காது. ஆகையினால்‌ பாவிகள்‌ 
நீதிமான்களை விரோதிக்கிறார்கள்‌. வேலை. 
செய்யாமல்‌, பிறரை வஞ்சித்து 
பிழைக்கவேண்டும்‌. என்பதுதான்‌. 
பாலிகளுடைய கொள்கை. 

பாவிகள்‌ பிறருக்கு இரத்தம்‌. 
சிந்தும்படி பதிவிருக்கிறார்கள்‌. 
குற்றமற்றிருக்கிறவர்களை _ முகாந்தரமின்றி 
பிடிக்கும்படி ஒளிந்திருக்கிறார்கள்‌. 
சாலைகளில்‌  பிரயாணம்பண்ணுகிறவர்கள்‌ 
பாதுகாப்பில்லாமலும்‌, முன்னெச்சரிப்பு 
எதுவுமில்லாமலும்‌, சாதாரணமாக பிரயாணம்‌ 
பண்ணுவார்கள்‌. இப்படிப்பட்டவர்களை 
கொள்ளைக்காரர்கள்‌ சூழ்ந்துகொண்டு, 
அவர்களுடைய இரத்தத்தைச்‌ சிந்தி, 
அவர்களுடைய பொருட்களை 
அபகரித்துக்கொள்வார்கள்‌. ஜனங்களும்‌ 
இவர்களோடு எதிர்த்து நிற்கமுடியாமல்‌, 
தங்களுடைய பொருட்களை பறிகொடுத்து, 
நிற்பார்கள்‌. 


பாவிகள்‌ வாலிபரிடத்திலே, “பாதாளம்‌ 


விலையுயர்ந்த. 
பொருட்களையும்‌ கொள்ளையடிக்கவேண்டும்‌. 
என்பதும்‌, கொள்ளைப்பொருளினால்‌ 
தங்களுடைய வீடுகளை நிரப்பவேண்டும்‌ 
என்பதும்‌ அவர்களுடைய ஆசை. கூட்டாகச்‌ 
சேர்ந்து கொள்ளையடித்தால்‌, 
கொள்ளைக்காரருடைய வீடுகள்‌ 
கொள்ளைப்பொருளினால்‌ நிரம்பும்‌ 
இதற்காக அவர்கள்‌ அதிகப்பிரயாசம்‌ 
ஒன்றும்‌ எடுக்கவில்லை. 
பறிகொடுத்தவர்களுக்குந்தான்‌, தங்கள்‌ 
பொருட்களுடைய மதிப்பு தெரியும்‌. அவை 
மெய்யாகவே அவர்களுக்கு விலையுயர்ந்த 
பொருட்களாகவே இருக்கும்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


கொள்ளைக்காரரோ. 
உழைப்புமில்லாமல்‌ 
பொருட்களை 
அடித்திருக்கிறார்கள்‌. 
கொள்ளைக்கயடிக்கப்பட்ட 
உண்மையான மதிப்பு 
உழைப்பவர்களுக்குத்தான்‌, ஊதியத்தின்‌ 
மேன்மை தெரியும்‌ திருடர்களுக்கு 
திருட்டுப்பொருளின்‌ மெய்யான மதிப்பு 
தெரியாது. பாவிகள்‌ நல்லவர்களை 
நயங்காட்டும்போது. அவர்களும்‌ 
நல்லவர்களைப்போலவே பேசுகிறார்கள்‌. 
நல்லவர்களுடைய மனதிலிருக்கும்‌ 
சிந்தைக்கேற்ற பிரகாரம்‌ பேசி 
மாய்மாலம்பண்‌ ணுகிறார்கள்‌ 


எந்தவித. 
மற்றவர்‌: 
கொள்ளை 
கொள்ளைக்கா௱ருக்கு, 
பொருளின்‌ 
தெரியாது. 


கொள்ளைக்காரர்கள்‌, தாங்கள்‌ திருடிய 
பொருட்களை, "விலையுயர்ந்த ௪ 
ட்கள்‌ ர்‌ சொல்லுகிறார்கள்‌. 


பொருட்களுமல்ல. அவையெல்லாமே மாயை, 
பொருட்களின்‌ நிழலாகவே 


நம்பாதிருங்கள்‌: 

பெருமைபாராட்டாதிருங்கள்‌; 
விருத்தியானால்‌ இருதயத்தை அதின்மேல்‌ 
வைக்காதேயுங்கள்‌' (சங்‌ 62:10) என்று, 
சங்கீதக்காரர்‌ சொல்லுகிறார்‌. 


பாவிகளின்‌ பாதைக்கு விலகு 
நீதி 1: 15-19 


நீதி 1:15. என்‌ மகனே, நீ அவர்கனோடே 
வழி நடவாமல்‌, உன்‌ காலை அவர்கள்‌: 
பாதைக்கு விலக்குவாயாக. 


நீதி 118. அவர்கள்‌ கால்கள்‌ 
தீங்குசெய்ய ஓடி, இரத்தஞ்சிந்தத்‌ 
தீவிரிக்கிறது. 

117. எவ்வகையான. 
பட்சியானாலும்‌ சரி, அதின்‌ 
கண்களுக்கு முன்பாக வலையை 
விரிப்பது விருதா. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தீதி 1:18. இவர்களோ தங்கள்‌ 
க்வி பதிவிருக்கிறார்கன்‌, 

பிராணனுக்கே 
னதி திருக்கிறார்கள்‌. 


நீதி 109, பொருனாசையுள்ன 
எல்லாருடைய வழியும்‌ இதுவே; இது 
தன்னையுடையவர்களின்‌. உயிரை 
வாங்கும்‌. 


பாவிகளின்‌ பாதை அழிவின்‌ பாதை. 
அது அழிவுக்கு நேராக அவர்களை 
அழைத்துச்‌ செல்லும்‌. பாவிகளின்‌ கால்கள்‌ 
தீங்கு செய்ய ஓடி இரத்தம்‌ சிந்த 
தீவிரிக்கிறது. சாலொமோன்‌ வாலிபருக்கு 
ஆலோசனை சொல்லும்போது, “என்‌ மகனே, 
நீ அவர்களோடே வழி நடவாமல்‌, உன்‌ 
காலை அவர்கள்‌ பாதைக்கு விலக்குவாயாக” 
என்று சொல்லுகிறார்‌. நாம்‌ 
பாவிகளைப்போல சிந்திக்கவும்கூடாது. 
அவர்களைப்போல கிரியை செய்யவும்‌ கூடாது. 
அவர்களுடைய முன்மாதிரியைப்‌ 
பின்பற்றவும்கூடாது. 


பாவிகளுடைய வழிகள்‌ தேவனுக்கு 
அருவருப்பானவை. அவை மனுஷருக்கு 
தீங்கு செய்யும்‌. அவர்களுடைய கால்கள்‌ 
இரத்தம்‌ சிந்த தீவிரிக்கிறது. 
பாவிகளுடைய வழி பாவம்‌ நிரம்பியது. அது 
மலை உச்சியிலிருந்து. மலைச்சரிவில்‌ கீழே 
இறங்கும்‌ பாதைக்கு ஒப்பானது. 
மலைச்சரிவில்‌ இறங்குகிறவர்கள்‌ வேகமாக 


செங்குத்தாகமிருக்கிறதோ, 
சீக்கிரமாக. வர்கள்‌ 
இறங்கிக்கொண்டிருப்பார்கள்‌. 
இறங்குவார்கள்‌. 





i al 
TT 


மலைச்சரிவில்‌ தீவிரமாய்‌ 
இறங்குகிறவர்களைப்போலவே, பாவிகளுடைய 
கால்களும்‌ தீங்குசெய்ய ஓடுகிறது. 
பிறருடைய இரத்தத்தை சிந்த தீவிரிக்கிறது. 
அவர்களுடைய வேகத்தை அவர்களால்‌. 
குறைக்கவும்‌ முடியாது. அவர்களால்‌. 
நிறுத்தவும்‌ முடியாது. அவர்கள்‌ 
மற்றவர்களுடைய இரத்தத்திற்கு தீவிரித்து 
ஓடினாலும்‌, முடிவில்‌ அவர்கள்‌ தங்கள்‌ 
இரத்தத்தையே சிந்துவார்கள்‌ 


ொந்தாமன்றி 

ஒழிந்திருந்தாலும்‌, தங்கள்‌ பிராணனுக்கே 
ஒளிந்திருக்கிறார்கள்‌. தங்களைத்‌ தாங்களே 
அழித்துக்கொள்வதற்கே அவர்கள்‌ 
ஒளித்திருக்கிறார்கள்‌. 
துன்மார்க்கர்‌ தங்களுடைய 
அழிவுக்கு நேராகவே ஒடுகிறார்கள்‌. 
தங்களுடைய பாதையின்‌ முடிவு தங்களுக்கு 
அழிவைத்‌ தரும்‌ என்பது அவர்களுக்குத்‌ 
தெரியும்‌. தெரிந்தாலும்‌, தங்களுடைய 
பாயில்‌ தொடர்ந்து போகாமல்‌, 
தங்களுடைய நடையை அவர்களால்‌ தடுத்து 
நிறுத்த முடியாது. மலைச்சரிவின்‌ 
உச்சியிலிருந்து வேகமாக 
இறங்குலிறஙகளாம்‌! தங்களுடைய 
நடையின்‌ வேகத்தை குறைக்கவும்‌ முடியாது. 
அவர்கள்‌ 
விரும்பாவிட்டாலும்‌, 
சரிவாகயிருப்பதினால்‌, 
கீழே றங்குவார்கள்‌. 
அதுபோலவே, பாவிகளும்‌ பாதாளத்தில்‌, 

வேகமாக இறங்குவார்கள்‌. 


துன்மார்க்கர்‌ 
பறவையைப்போன்‌ றவர்கள்‌. 
விரிக்கப்பட்டிருப்பதை இந்தப்‌ 


பறவைகள்‌ வலையில்‌ சிக்கிக்கொள்ளும்‌. 
அதன்பின்பு இந்தப்‌ பறவையால்‌ வலையின்‌ 
பிடியிலிருந்து தப்பிக்க முடியாது. 
துன்மார்க்கரும்‌ துபோலவே 
துன்மார்க்கத்தில்‌ க்கப்பட்டு 
அழிந்துபோகிறார்கள்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


துன்மார்க்கர்‌ 

பொருளாசைக்காரர்கள்‌. பொருள்‌ 

ல்‌ ஜீவனைக்கொடுக்கும்‌ என்று 

இவர்கள்‌ பிறருடைய 

கொள்ளையடிக்கிறார்கள்‌. 

'பொருள்மீது 

அநியாயமாக 

அவர்களுக்கு 

அது 

பிரயோஜனமாயிருக்காது. 

துன்மார்க்கத்தினால்‌ வந்த ஐசுவரியம்‌ 
துன்மார்க்கரை அழித்துப்போடும்‌. 


பொருளையுள்ளவர்கள்‌ தங்கள்‌ 
இரத்தத்திற்கே பதிவிருக்கிறார்கள்‌, தங்கள்‌ 
ஜீவனுக்கே ஒளித்திருக்கிறார்கள்‌. 
பொருளாசை தன்னை உடையவர்களின்‌ 
என்ரை வங்கிப்போடும்‌.. இவர்களும்‌ 
ஜீலியகாலம்‌ குறுகிப்போகும்‌. 
இவர்களுடைய சரீரத்தில்‌ ஆரோக்கியம்‌ 
இருக்காது. இவர்களுடைய பேராசை 
இவர்களை அழித்துவிடும்‌. இவர்கள்‌ 
அதிகமாகப்‌ பொருள்‌ சேர்த்து, நீண்டநாள்‌ 
சம்பிரமமாய்‌ ஜீவிக்கவேண்டும்‌ என்று 
ஆசைப்படுவார்கள்‌. ஆனால்‌ இவர்களுக்கு 
பூரண ஆயுசு கிடைக்காது. இவர்களுடைய 
ஆயுசுகாலத்தின்‌ பாதியிலேயே இவர்கள்‌ 
துன்மார்க்கர்‌. 


செத்துப்போவார்கள்‌. 

லாதவர்கள்‌. 
இவர்கள்‌ பிறரை கல டம என்று 
நினைக்கிறார்கள்‌. ஆனால்‌ தங்களுடைய 
துன்மார்க்கத்தினால்‌. தாங்களே 
அழிந்துபோகிறார்கள்‌. சாலொமோன்‌ ராஜா 
துன்மார்க்கருடைய புத்தியீனத்தைப்பற்றிச்‌ 
சொல்லும்‌ “எல்வகையான 
பட்சியானாலும்‌ சரி, அதின்‌ கண்களுக்கு 
ன்பாக வலையை விரிப்பது விருதா" 
(நீதி 1:17) என்று சொல்லுகிறார்‌. 


பாவிகள்‌ மற்றவர்களுடைய 
இரத்தத்தை சிந்துவதற்கு பதிவிருக்கிறார்கள்‌. 
ஆனால்‌ இவர்கள்‌ தங்களுடைய 
இரத்தத்தையே சிந்துகிறார்கள்‌. இவர்கள்‌ 
பிறருடைய பிராணனை எடுப்பதற்காக 
ஒளிந்திருக்கிறார்கள்‌. ஆனால்‌ இவர்களோ 
தங்கள்‌ பிராணனுக்கே ஒளிந்திருக்கிறார்கள்‌. 
தாங்கள்‌ விரித்த கண்ணி, தங்களையே 
பிடிக்கும்‌ என்று தெரியாமல்‌, கண்ணிகளை 
விரிக்கிறார்கள்‌. 





ழ்‌ நவள 
யாய 


- சாலொமோன்‌ கொள்ளைக்காரருடைய 
இங்கு, பொதுவாகச்‌ 
கொள்ளைக்காரரைப்போலவே 


அநேகர்‌ 
யிருக்கிறார்கள்‌. துன்மார்க்கமான 
காரியங்களை துணிகரமாய்ச்‌ 
செய்கிறார்கள்‌. அவர்கள்‌ எல்லோருக்கும்‌. 
நாம்‌ எச்சரிப்பாயிருக்கவேண்டும்‌. 
அவர்களுடைய பாவங்களைவிட்டு விலகி 
ஜீவிக்கவேண்டும்‌. மதுபானப்பிரியரும்‌, 
அசத்தர்களும்‌ துணிகரமாய்ப்‌ பாவம்‌. 
செய்கிறவர்கள்‌. அவர்களுடைய பாவமான 
வழிகளில்‌ நாம்‌ சென்றுவிடாதவாறு. மிகவும்‌ 
எச்சரிப்போடு ஜீவிக்கவேண்டும்‌. 


ஞானமானது கூப்பிடுகிறது 
நீதி 1: 20,21 


நீதி 1:90, ஞானமானது வெளியே 
நின்று கூப்பிடுகிறது, வீதிகளில்‌ 


சுத்தமிடுகிறது. 


நீதி 121. அது சந்தடியுன்ன 
தெருக்களின்‌ சந்திலும்‌, ஒலிமுகவாசலி. 
தூம்‌ நின்று கூப்பிட்டு, பட்டணத்தில்‌ 
தன்‌ வார்த்தைகளை வசனித்துச்‌. 
சொல்லுகிறது: 


சாத்தானுடைய இச்சகமான 
பேச்சுக்களுக்கு செலிகொடுப்பது மிகவம்‌ 
ஆபத்தானது. அதே சமயத்தில்‌ தேவன்‌ 
நம்மோடு பேசும்போது, 

செவிகொடுக்க மறுப்பதும்‌, 

மிகப்பெரிய ஆபத்தாகயிருக்கும்‌. 

நம்மோடு பேசுகிறார்‌. அவர்‌ ஞானத்தின்‌ 
மூலமாய்ப்‌ பேசுகிறார்‌. ஞானமானது. 
வெளியே நின்று கூப்பிடுகிறது. “ஞானம்‌ 
என்னும்‌ வார்த்தை, மூலாபிரெய பாஷையில்‌, 
'ஞானங்கள்‌" என்று பன்மையில்‌. 
எழுதப்பட்டிருக்கிறது. தேவனிடத்தில்‌ 
அனந்த ஞானம்‌ இருக்கிறது. அவரே 
சர்வஞானமுள்ளவர்‌. 


“தேவன்‌ நம்முடைய கர்த்தராகிய 
கிறிஸ்து இயேசுவுக்குள்‌ கொண்டிருந்த 
அநாதி தீர்மானத்தின்‌ படியே. 
உன்னதங்களிலுள்ள  துரைத்தனங்களுக்கும்‌ 
அதிகாரங்களுக்கும்‌ அவருடைய அநந்த 
ஞானமானது சபையின்‌ மூலமாய்‌ 
இப்பொழுது தெரியவரும்‌ பொருட்டாக, 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இயேசுகிறிஸ்துவைக்‌ கொண்டு 
எல்லாவற்றையும்‌ சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே 
ஆதிகாலங்கள்‌ முதல்‌ மறைந்திருந்த 
இரகசியத்தினுடைய ஐக்கியம்‌ இன்னதென்று. 
எல்லாருக்கும்‌ வெளிப்படையாகக்‌ 
காண்பிக்கிறதற்கு, இந்தக்‌ கிருபை எனக்கு 
அளிக்கப்பட்டிருக்கிறது'' (எபே 39-11) 
என்று அப்போஸ்தலர்‌ பவுல்‌ சொல்லுகிறார்‌. 
தேவன்‌ மனுபுத்திரரோடு, 


தம்முடைய 
எல்லாவிதமான 


ஞானத்தின்‌ மூலமாயும்‌ 
பேசுகிறார்‌. மனுஷனிடத்தில்‌ 
புரிந்துகொள்ளும்‌ தன்மையிருக்கிறது. 
இதுவே மனுஷருடைய ஞானம்‌. மனுஷன்‌ 
பிரமாணத்தையும்‌, 
வெளிச்சத்தையும்‌ 
மனுஷனுக்கு காரண 
அறிந்துகொள்ளும்‌ ஆற்றல்‌ 
இருக்கிறது. மனுஷனுடைய மனச்சாட்சி 
அவனுடைய ஞானத்தை வெளிப்படுத்துகிறது. 
“அந்தக்கரணங்களில்‌ ஞானத்தை வைத்தவர்‌ 
யார்‌? உள்ளத்தில்‌ புத்தியைக்‌ கொடுத்தவர்‌ 
யார்‌?” (யோபு 38:36) என்று கர்த்தர்‌ 
யோபுவிடம்‌ கேட்கிறார்‌. கர்த்தரே 
மனுஷருக்குள்ளே ஞானத்தை 
வைத்திருக்கிறார்‌. 
தேசத்தில்‌ நடைபெறுகிற 
தேவன்‌ கொடுத்திருக்கிற 
ஞானமாகும்‌. வழக்குகளை விசாரிக்கிற 
நியாயாதிபதிகள்‌, தேவனுடைய 
பிரதிநிதிகளாக ஊழியம்‌ செய்கிறார்கள்‌. 


ஒரு. 
ஆளுகையும்‌ 


தேவனுடைய தெய்வீக வெளிப்பாடும்‌, 
மனுஷருக்கு ஞானமாகயிருக்கிறது. தேவன்‌ 
தம்மைப்பற்றியும்‌, தம்முடைய 
பிரமாணங்களைப்பற்றியும்‌ மனுஷருக்கு 
வெளிப்படுத்துகிறார்‌. தேவனுடைய சித்தமும்‌ 
விருப்பமும்‌ வார்த்தைகளாக 
எழுதப்பட்டிருக்கிறது. வேதாகமத்திலுள்ள 
புஸ்தகங்களை எழுதிய ஆசிரியர்களுக்கும்‌, 
தீர்க்கதரிசிகளுக்கும்‌ தேவன்‌ தம்முடைய 
விசேஷித்த ஞானத்தைக்‌ கொடுத்திருக்கிறார்‌. 
வேதாகம ஆசிரியர்கள்‌ தேவனுடைய 
சிந்தையை மனுஷருக்கு வார்த்தை வடிவில்‌ 
வெளிப்படுத்துகிறார்கள்‌. 





f= FTE 
TT 


பொக்கிஷங்களெல்லாம்‌ 
க்கக்‌ | தேவனுடைய எல்லா 


வார்த்தையாகமிருக்கிறார்‌. ஸ்துவின்‌ 
மூலமாகவே தேவன்‌ நம்மோடு பேசுகிறார்‌. 
அவர்‌ மூலமாக எல்லா நியாயங்களையும்‌ 
விசாரித்து, நமக்கு நீதியான தீர்ப்புகளைச்‌ 
சொல்லுகிறார்‌. நம்முடைய கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்து தம்மைப்பற்றிச்‌ 
சொல்லும்போது, "ஞானமானது அதன்‌ 
பிள்ளைகள்‌ எல்லாராலும்‌ நீதியுள்ளது என்று 
ஒப்புக்கொள்ளப்படும்‌' (லூக்‌ 7:35) என்று 
சொல்லுகிறார்‌. 


நம்முடைய தேவனாகிய 
நம்மோடு பேசுகிறார்‌. 
வெளிப்படையாகவும்‌ பேசுகிறார்‌. 

பேசுகிறார்‌ ்‌ 

தேவன்‌ பேசுகிற 

காதுள்ளவர்கள்‌. 

கேட்கவேண்டும்‌. தேவனுடைய ஞானமானது. 
வெளியே நின்று கூப்பிடுகிறது. அது 
வீதிகளில்‌ சத்தமிடுகிறது 


'தேவனுடைய வார்த்தை ராஜாக்களின்‌ 
அரண்மனையில்‌ வெளிப்படுத்தப்படுவதுபோல, 
சாதாரண ஜனங்கள்‌ கூடியிருக்கும்‌ பொது 
இடங்களிலும்‌ வெளிப்படுத்தப்படுகிறது. 
ஞானமானது சந்தடியுள்ள தெருக்களின்‌ 
சந்திலும்‌, ஒலிமுகவாசலிலும்‌ நின்று 
கூப்பிடுகிறது. ஞானமானது. தன்‌ 

பட்டணத்தில்‌ வசனித்துச்‌ 


நம்மோடு 


சத்தமிட்டுச்‌ சொல்லுகிறார்‌. தேவன்‌ நம்மோடு 
பேசும்போது, அவர்‌ அன்பாகவும்‌ பேசுகிறார்‌, 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சுத்தமாகவும்‌ பேசுகிறார்‌. நாம்‌ தேவனுடைய 
செவிகொடுக்கவேண்டும்‌. 
அவருடைய விருப்பம்‌. நாம்‌ 
எங்கேயிருந்தாலும்‌ தேவனுடைய ஞானமுள்ள 
வார்த்தை நம்மைத்‌ தேடி வருகிறது. கர்த்தர்‌ 
நம்மை நேடி வந்து விசாரிக்கிறவர்‌. நாம்‌ 
இருக்கிற இடங்களில்‌, கர்த்தர்‌ நம்மைத்‌ 
தேடிவந்து, தம்முடைய ஞானமுள்ள 
வார்த்தைகளை நம்மோடு பேசுகிறார்‌. 


பேதைகளே 
தீதி 122 


நீதி 1௨. 
பேதைமையை 

'நிந்தனைக்காரரே, 

நிந்தனையில்‌ 

மதியினரே, நீங்கள்‌. ஞானத்தை 
வெறுப்பதும்‌, எது வரைக்கும்‌ இருக்கும்‌. 


தெய்வீக 
ரத்தன்‌ நம்மோடு பேசுகிறார்‌ 
காரணமில்லாமல்‌, 
சொழுதபோவதந்காக வெறும்‌ பேச்சு 
றவரல்ல. தேவன்‌ நம்மோடு 
பேசுவதற்கான காரணங்கள்‌ உள்ளன. 
அவையாவன : 1. தேவன்‌ பாவிகளை 
அவர்களுடைய பாவத்தினிமித்தமாய்‌ 
கடிந்துகொள்கிறார்‌. 2. பாவிகள்‌ மனந்திரும்ப 
வேண்டும்‌ என்றும்‌, அவர்கள்‌ ஞானத்தைப்‌ 
க்கல்‌ என்றும்‌ நேவன்‌ 
அழைக்கிறார்‌. 3. பாவிகள்‌ 
சந்திப்பால்‌, பாவத்தில்‌ நிலைத்திருந்தால்‌ 
அவர்களுக்கு அழிவு உண்டாகும்‌ என்று 
எச்சரிக்கிறார்‌. 4. தேவனுடைய சத்தத்திற்கு 
நாம்‌ செவிகொடுக்கும்போது, நாம்‌ 
விக்கினமின்றி வாசம்பண்ணி, ஆபத்துக்குப்‌ 
பயப்படாமல்‌ அமைதியாயிருக்கலாம்‌. 


பாவிகள்‌ பொதுவாக 


பேதைகளாகயிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
பேதமையை விரும்புகிறார்கள்‌. 
அவர்களிடத்தில்‌ 'ஞானமில்லை. 
மதியீனமாய்ச்‌ சிந்திக்கிறார்கள்‌, மதிமீனமாய்ப்‌ 
பேசுகிறார்கள்‌, மதியீனமாய்க்‌. 
கிரியைசெய்கிறார்கள்‌. தங்களுடைய 
பாவத்தினாலும்‌, துன்மார்க்கத்தினாலும்‌ 
அவர்கள்‌ தங்களைத்‌ தாங்களே வஞ்சித்துக்‌ 
கொள்கிறார்கள்‌. 





ழ்‌ நவள 
யாய 


பாவிகள்‌ நிந்தனைக்காரராயிருக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ மற்றவர்களையும்‌ நிந்திக்கிறார்கள்‌. 
தங்களையும்‌ நிந்திக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
நிந்தனையில்‌ பிரியப்படுகிறார்கள்‌. 
தங்களுடைய வாழ்க்கையில்‌ நடைபெறுகிற 
எல்லா காரியங்களையும்‌ நிந்திக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ ஒருபோதும்‌ தள்‌ ஜீவியத்தில்‌ 
நடைபெறுகிற ஒவ்வொரு காரியமும்‌ ஏன்‌ 
நடைபெறுகிறது என்பதை சிந்தித்துப்‌ 
பார்ப்பதில்லை. சிந்திப்பதற்கு முன்பாகவே, 
அதை நிந்தித்து; சோர்ந்துபோகிறார்கள்‌. 
தெளிந்த புத்தியும்‌ ஞானமுமுள்ளவர்கள்‌ 
எல்லாவற்றையும்‌ நிதானித்து அறிவார்கள்‌. 
அவற்றிற்கான காரணங்களையும்‌ 
காரியங்களையும்‌ புரிந்துகொள்ள 
முயற்சிபண்ணுவார்கள்‌. 


பாவிகள்‌ ஞானத்தை வெறுக்கிறார்கள்‌. 
தேவனுடைய வார்த்தையையும்‌, அவருடைய 
உபதேசத்தையும்‌ வெறுக்கிறார்கள்‌. 
தேவனுடைய வார்த்தைகளை வெறுகிறவர்கள்‌ 
அதை ஒருபோதும்‌ சரியாகப்‌ 
புரிந்துகொள்ளமாட்டார்கள்‌. நம்மிடத்தில்‌ 
கற்றுக்கொள்ளும்‌ ஆவியிருக்கவேண்டும்‌. 
உபதேசத்தையும்‌, போதகத்தையும்‌ 
வெறுக்கிறவன்‌ மிகப்பெரிய 
மதிகேடனாகயிருக்கிறான்‌. 


பரலோகத்தின்‌ தேவன்‌ 
பேசவேண்டுமென்று விரும்புகிறார்‌ 
நம்முடைய பாவங்களை நமக்கு 
உணர்த்தவேண்டுமென்று விரும்புகிறார்‌. நாம்‌. 
அழிந்துபோகவேண்டுமென்பது தேவனுடைய 
விருப்பமல்ல. நம்முடைய அழிவுக்காக 
தேவன்‌ நமக்குப்‌ போதிக்கவில்லை. தேவன்‌ 
நம்மீது கிருபையும்‌ இரக்கமுமுள்ளவர்‌. நாம்‌ 
ஜீவனைப்பெற்றுக்‌ கொள்ளவேண்டும்‌. 
என்பதும்‌, அந்த ஜீவன்‌ நமக்கு நித்திய 
ஜீவனாயிருக்கவேண்டும்‌ என்பதும்‌. 
தேவனுடைய விருப்பம்‌. 


நம்மோடு. 


தேவன்‌ டைய பாவத்தைக்‌ 
குறித்து நமக்கு ம்‌ பின்பு, 


நீ 
விரும்புவதும்‌, நிந்தனையில்‌ பறப்பதும்‌ 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தும்‌. எதுவரைக்கும்‌. 
கேட்கிறார்‌. தேவன்‌: 
இடு பேசும்போது நாம்‌ அவருடைய 
வார்த்தைக்குச்‌ செவிகொடுக்கவேண்டும்‌. 
நம்முடைய இருதயத்தின்‌ ஆழத்திலிருந்து 
தேவனுக்கு சீக்கிரத்தில்‌ பிரதியுத்தரம்‌. 
சொல்லவேண்டும்‌. 


தேவனுடைய 
கொள்ளுதல்‌ 
நீதி 1:23 


கடிந்து 


நீதி 1:28, என்‌ 
கடிந்துகொள்ளுதலுக்குத்‌ திரும்புங்கள்‌; 
இதே, என்‌ ஆவியை உங்களுக்கு 
அருளுவேன்‌, என்‌ வார்த்தைகளை 
உங்களுக்குத்‌ தெரிவிப்பேன்‌. 


பாவிகள்‌ தங்கள்‌ பாவங்களிலிருந்‌ 
மனந்திரும்பவேண்டும்‌. அவர்கள்‌ 
ப்‌ பெற்றுக்கொள்ளவேண்டும்‌. 
விருப்பம்‌, 
பேதைகளோடும்‌, 
நிந்தனைக்காரரோடும்‌, மதிமீனரோடும்‌. 
பேசுகிறார்‌. அவர்களுடைய பாவங்களை 
அவர்களுக்கு உணர்த்திக்‌ காண்பிக்கிறார்‌ 
நம்முடைய பாவங்கள்‌ நமக்கு 
உணர்த்தப்படும்போது, நாம்‌ 
மனந்திரும்பவேண்டும்‌. தேவன்‌ கொடுக்கிற 
ஞானத்தைப்‌. பெற்றுக்கொள்ளவேண்டும்‌. 
கர்த்தர்‌ நம்மோடு, என்‌ 
கடிந்துகொள்ளுதலுக்கு திரும்புங்கள்‌" என்று 
சொல்லுகிறார்‌. 


நம்முடைய மனதில்‌ தெளிந்த 
சிந்தணையிருக்கவேண்டும்‌. சரியான வழியில்‌ 
சிந்திக்கவேண்டும்‌. இதுவரையிலும்‌ நாம்‌ 
பேதமையை விரும்பினாலும்‌, இனிமேல்‌. 
அதை விரும்பாமல்‌, தேவனுடைய ஞானத்தை 
விரும்பவேண்டும்‌. நாம்‌ இதுவரையிலும்‌ 
நிந்தனையில்‌ பிரியப்பட்டாலும்‌, இனிமேல்‌ 
அதன்மீது பிரியப்படாமல்‌, [டைய 
ஞானத்தின்மீது பிரியப்படவேண்டும்‌. நாம்‌. 
இதுவரையிலும்‌ ஞானத்தை வெறுத்தாலும்‌, 
இனிமேல்‌ அதை வெறுக்காமல்‌, அதை 
விரும்பவேண்டும்‌. 





i= THE 
TT 


தேவனுடைய ஞானத்தை நாம்‌. 
பெற்றுக்கொள்ளும்போது நம்முடைய மனதில்‌ 
தெளிந்த சிந்தனை உண்டாகும்‌. அப்போது 
நாம்‌ தேவனிடத்திற்குத்‌ திரும்பவேண்டும்‌. 
நாம்‌ செய்யவேண்டி காரியங்களை 
செய்வதற்கு ஆயத்தமாகவேண்டும்‌. 
மரணத்தின்‌ பாதையில்‌ போய்க்கொண்டிருந்த 
நாம்‌, இனிமேலும்‌ அதில்‌ தொடர்ந்து 
போகாமல்‌, ள்ள பாதைக்குத்‌ 
திரும்பிவரவேண்டும்‌. தேவன்‌ நமக்குக்‌ 
கொடுக்கும்‌ ஜீவனைப்‌ 
பெற்றுக்கொள்ளவேண்டும்‌. 


தாழ்மையிருக்க 

ஆனால்‌ தாழ்வுமனப்பான்மை: 
இருக்கக்கூடாது. ஒரு சிலர்‌ எளிமையை 
விரும்புவார்கள்‌. அதன்பின்பு அவர்கள்‌ 
எளிமைக்கு, அடிமைகளாகிவிடுவார்கள்‌ 
முடிவில்‌, நாழ்மை அவர்களை ஆளுகை 
செய்வதற்குப்‌ பதிலாக, தாழ்வு மனப்பான்மை 
அவர்களை ஆளுகை செய்யும்‌. 
இப்படிப்பட்டவர்களிடத்தில்‌ தன்னம்பிக்கையும்‌ 
இராது. தேவனிடத்திலும்‌ நம்பிக்கை இராது. 
இவர்கள்‌ நிர்விசாரமாய்‌ ஜீவிப்பார்கள்‌. 
எந்தவிதமான 
பிடிப்புமில்லாமல்‌, 


வாழ்க்கையில்‌ 
நம்பிக்கையுமில்லாமல்‌, 
மிதாபமாகயிருப்பார்கள்‌. 


ய. சுயமிரயாசத்தின்மீதும்‌, 
சுயழுயற்சியின்மீதும்‌, சுயபெலத்தின்மீதும்‌ 
நாம்‌ நம்பிக்கை வைக்கக்கூடாது. நம்முடைய 
சொந்த பெலத்தினால்‌ நம்மால்‌ ஒன்றும்‌ 
செய்யமுடியாது என்று நினைக்கவேண்டும்‌. 
அதே சமயத்தில்‌ தேவனால்‌ கூடாத காரியம்‌ 
ஒன்றுமில்லை என்று விசுவாசித்து. நம்மை 
தேவனுடைய சமுகத்தில்‌ 
அர்ப்பணிக்கவேண்டும்‌. அப்போது தேவன்‌ 
நமக்குள்ளே கிரியை நடப்பிப்பார்‌. நம்மை: 
தேவனுடைய சமுகத்தில்‌ பூரணமாய்‌ 
ஒப்புக்கொடுக்கும்போது, “இதோ என்‌ 
ஆவியை உங்களுக்கு அருளுவேன்‌" என்று 
நம்முடைய தேவனாகிய கர்த்தர்‌ நமக்குச்‌ 
சொல்லுகிறார்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நம்மைப்‌ பெலப்படுத்துவார்‌. தேவனுடைய 
கிருபையினால்‌ நன்மையான காரியங்களை 
செய்யும்‌ சிலாக்கியங்களை கர்த்தர்‌ நமக்குக்‌ 
கொடுப்பார்‌. தேவனுடைய கிருபையில்லாமல்‌ 
நம்மால்‌ ஒன்றும்‌ செய்யமுடியாது. நமக்கு 
பரிசுத்த ஆவியானவரின்‌ உதவியும்‌, 
ஒத்தாசையும்‌, ஊழியமும்‌, அபிஷேகமும்‌ 
தேவை. 


கர்த்தர்‌ நம்மீது கிருபையுள்ளவராக, 
தம்முடைய ஆவியை நமக்கு அருளுகிறார்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய வார்த்தைகளை நமக்குத்‌ 
தெரிவிக்கிறார்‌. தேவன்‌ தம்முடைய 
வார்த்தைகளை நமக்கு சொல்லுவது 
மாத்திரமல்ல, அதை நாம்‌ 
பரிந்துகொள்வதற்கு தம்முடைய 
கிருபையையும்‌ நமக்குக்‌ கொடுக்கிறார்‌ 
பரிசுத்த ஆவியானவர்‌ நமக்கு 

சத்தியங்களையும்‌ போதிக்கிறார்‌. 


மூடரின்‌ நிர்விசாரம்‌ 
நீதி 1 24-82 


நீதி 1:24. நான்‌ கூப்பிட்டும்‌, நீங்கள்‌ 
கேட்கமாட்டோம்‌ என்கிறீர்கள்‌; நான்‌ 
என்‌ கையை நீட்டியும்‌ கவனிக்கிறவன்‌ 


ஒருவனும்‌ இல்லை. 


நீதி 1:25, என்‌ 
ஆலோசனையையெல்லாம்‌ நீங்கள்‌. 
தன்னி, என்‌ கடிந்துகொள்ளுதலை 
வெறுத்தீர்கன்‌. 


நீதி 1:28. ஆகையால்‌, நானும்‌ உங்கள்‌ 
ஆயத்துக்காலத்தில்‌ நகைத்து, நீங்கள்‌. 
பயப்படுங்காரியம்‌ வரும்போது. 
ஆகடியாம்‌ பண்ணுவேன்‌. 


நீதி 1:27. நீங்கள்‌ பயப்படுங்காரியம்‌ 
புசல்போல்‌ வரும்போதும்‌, ஆயத்து 
சூறாவளி போல்‌ உங்களுக்கு. 
தேரிடும்போதும்‌, நெருக்கமும்‌ 
இடுக்கணும்‌ உங்கள்மேல்‌ 
வரும்போதும்‌, ஆகடியம்பண்ணுவேன்‌. 





i THE 
TT 


தீதி 1:28. அப்பொழுது அவர்கள்‌ 
என்னை நோக்கிக்‌ கூப்பிடுவார்கள்‌; 
நான்‌ மறுஉத்தரவு கொடுக்கமாட்டேன்‌; 
அவர்கள்‌ அதிகாலையிலே என்னைத்‌ 
தேடுவார்கள்‌, என்னைக்‌ 
காணமாட்டார்கள்‌. 


நீதி 129, அறிவை 
வெறுத்தார்கள்‌, கர்த்தருக்குப்‌. 
பயப்படுதலைத்‌ தெரித்துகொன்னாமற்‌ 
போனார்கள்‌. 


நீதி 1:30. 


அவர்கள்‌ 


என்‌ ஆலோசனையை 
அவர்கள்‌ விரும்பவில்லை; என்‌ 
கடிந்து கொள்ளுதலையெல்லாம்‌. 
அசட்டையண்ணினார்கள்‌. 


நீதி 1:81. ஆகையால்‌ அவர்கள்‌ தங்கள்‌ 
வழியின்‌ பலனைப்‌ புசிப்பார்கள்‌; 
தங்கள்‌. யோசனைகளினால்‌ 
திருப்தியடை வார்கள்‌. 


நீதி 1:92. பேதைகளின்‌ மாறுபாடு 
அவர்களைக்‌ கொல்லும்‌, மூடரின்‌ 
நிர்விசாரம்‌ அவர்களை அழிக்கும்‌. 


கர்த்தர்‌ நம்மோடு பேசும்போது 
டைய வார்த்தைகளுக்கு 
செலிகொடுக்கவேண்டும்‌ கர்த்தர்‌ கூப்பிட்டும்‌, 
நாம்‌ கேட்காமலிருந்தால்‌ நமக்கு அழிவு 
உண்டாகும்‌. தேவனுடைய கிருபையை 
அசட்டைபண்ணினால்‌ நமக்கு ஆபத்து வரும்‌. 
தேவன்‌ தம்முடைய ஆவியை நமக்கு அருளி, 
தம்முடைய வார்த்தைகளை நமக்குத்‌ 
தெரிவிப்பது தேவனுடைய கிருபை நாம்‌. 
தேவனுடைய 
புறக்கணித்துவிடாமல்‌, 
பயன்படுத்திக்கொள்ளவேண்டும்‌. 


நின்றால்‌, நமக்கு நிச்சயம்‌ அழிவு உண்டு. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


இயேசுகிறிஸ்துவையும்‌, அவருடைய 
கிருபையையும்‌ ஏற்றுக்கொள்ளாமல்‌ 
புறக்கணிப்பது மிகப்பெரிய பாவம்‌. 
தேவனுடைய வார்த்தைக்கும்‌, அவருடைய 
பிரமாணங்களுக்கும்‌, அவருடைய 
சுவிசேஷத்திற்கும்‌ நாம்‌ 
கீழ்ப்படியவில்லையென்றால்‌, நமக்கு 
இரட்சிப்பு இல்லை. நமக்கு தேவனுடைய 
பிரமாணத்தினால்‌ வரும்‌ சாபத்திலிருந்து 
விடுதலை தேவைப்படுகிறது. பாவத்தின்‌ 
பிரமாணம்‌ நம்மை ஆளுகை செய்யாமல்‌, 
தப்பிப்பதற்கு நமக்கு. 
கிருபை தேவைப்படுகிறது. 
தேவன்‌ தம்முடைய கரத்தை நீட்டி, நம்மை 
அழைக்கிறார்‌. தம்முடைய கிருபையையும்‌ 
இரக்கத்தையும்‌ நமக்குக்‌ கொடுக்க 
ஆயத்தமாயிருக்கிறார்‌. ஆனால்‌ பாவிகளோ 
தேவனும்குத்‌ தங்களை ஒப்புக்கொடுக்காமல்‌, 
தங்கள்‌ இருதயத்தைக்‌ 
குடினப்படுத்துகிறார்கள்‌. கர்த்தர்‌ 
அவர்களைப்‌ பார்த்து, “நான்‌ என்‌ கையை 
நீட்டியும்‌ கவனிக்கிறவன்‌ ஒருவனுமில்லை" 
(நீதி 1:24) என்று வேதனையோடு 
சொல்லுகிறார்‌. 


பாவிகள்‌ 
குழப்பத்திலிருக்கிறார்கள்‌. 
க்‌ தம்முடைய 


தெளிவில்லாமல்‌ 
கர்த்தரோ 
கிருபையினால்‌ 


என்கிறார்கள்‌. 
தேவன்‌ நேசிக்கிறாரோ, 
அவர்களை மாத்திரமே  சிட்சிக்கிறார்‌. 
தேவனுடைய  சிட்சையும்‌, அவருடைய 
போதனையும்‌, அவருடைய அன்புக்கும்‌, அவர்‌ 
நமக்குக்‌ கொடுக்க விரும்பும்‌ ஆதரவுக்கும்‌ 
அடையாளம்‌. ஆனால்‌ பாவிகளோ 
தேவனுடைய ஆலோசனையையெல்லாம்‌ 
தள்ளிவிடுகிறார்கள்‌. கர்த்தருடைய 
கடிந்துகொள்ளுதலை வெறுக்கிறார்கள்‌ 
(நீதி 129. இதே வாக்கியம்‌: 
மறுபடியுமாக சொல்லப்பட்டிருக்கிறது. “என்‌ 
ஆலோசனையை அவர்கள்‌ விரும்பவில்லை; 
என்‌ கடிந்துகொள்ளுதலையெல்லாம்‌ அசட்டை 
பண்ணினார்கள்‌” (நீதி 1:30). 


யாரை 





i a 
TT 


பாவிகள்‌ தேவனுடைய 
ஆலோசனையை கேட்கக்கூடாது. என்று 
தீர்மானம்பண்ணியிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
கர்த்தருடைய கிருபைக்கு எதிரான தங்கள்‌ 
தீர்மானத்தில்‌ உறுதியாயிருக்கிறார்கள்‌. 
கர்த்தருடைய கடிந்துகொள்ளுதலை 
நிந்திக்கிறார்கள்‌. கர்த்தர்‌ தங்களுடைய 
நன்மைக்கே தங்களைக்‌ கடிந்துகொள்கிறார்‌ 
ன்‌ புரியவில்லை. 


வெறுக்கிறார்கள்‌. 
ஆலோசனையைத்‌ 


கர்த்தருக்குப்‌ 
தெரிந்துகொள்ளாமல்‌ 
(நீதி 1:29) 


போகிறார்கள்‌. 


டய ஆலோசனையும்‌, 
அவருடைய ஞானமும்‌. பாவிகளுக்கு 
வரும்போது, 
துள்மார்க்கமான 
'வெளியரங்கமாயிருக்கும்‌. 
பாவத்தை மறைக்க 
பாலத்தை 
வாழ்வடையமாட்டார்கள்‌. அவற்றை அறிக்கை. 
செய்துவிட்டுவிடுகிறவர்களோ தேவனுடைய 
இரக்கத்தைப்‌ பெற்றுக்கொள்வார்கள்‌. இ 
தேவனுடைய ஆலோசனை னால்‌ 
பாவிகளோ தங்களுடைய பாவங்கள்‌ 
வெளியரங்கமாகும்‌ என்று பயந்து. அவர்கள்‌ 
தேவனுடைய ஆலோசனையையெல்லாம்‌ 
தள்ளிவிடுகிறார்கள்‌. அவருடைய 
ஆலோசனையை. விரும்பாதிருக்கிறார்கள்‌. 
தேவன்‌ அவர்களுடைய நன்மைக்காக 
அவர்களைக்‌ கடிந்துகொண்டாலும்‌, அவர்கள்‌ 
தேவனுடைய கடிந்துகொள்ளுதலை 
வெறுக்கிறார்கள்‌. கர்த்தர்‌ தங்களை 
கடிந்துகொள்ளுவதை. அசட்டை 
பண்ணுகிறார்கள்‌ 
இப்ிப்பட்டவர்கள்‌ 


பாவம்‌ றவர்கள்‌. 


துணிகரமாய்ப்‌ 
இவர்‌; 
இதத்‌! கடினமாயிருக்கிறது. 


தங்களு 
இச்சைக்கு கீழ்ப்படிந்து ஜீலிக்கிறார்கள்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


இவர்களுடைய இருதயத்தில்‌ துன்மார்க்க. 
சிந்தனை நிரம்பியிருக்கிறது. இவர்கள்‌ 
துன்மார்க்கமான வழிகளில்‌ நடக்கிறார்கள்‌. 
தேவனுடைய கிருபையும்‌ இரக்கமும்‌ 
இவர்களுக்கு. வெளிப்படுத்தப்படும்போது, 
அதைப்‌ பெற்றுக்கொண்டு, அதன்‌ பலனை 
அனுபவிக்க மறுக்கிறார்கள்‌. இதனால்‌ 
இவர்களுக்கு ஆவிக்குரிய நன்மை எதுவும்‌ 
உண்டாவதில்லை. இப்படிப்பட்டவர்கள்மீது 
தேவனுடைய கோபமும்‌ 

தண்டனையும்‌ வரும்‌. 
கடிந்துகொள்எப்பட்டும்‌, 
குடினப்படுத்துகிறவன்‌ 

சடுதியில்‌ நாசமடைவான்‌ (நீதி 29:1) 


தேவனுடைய ஆலோசனையைத்‌ தள்ளி, 
அவருடைய கடிந்துகொள்ளுநலை. 
வெறுக்கிறவர்களுக்கு ஆபத்து வரும்‌, 
அவர்களுடைய ஆபத்துக்காலத்தில்‌ கர்த்தர்‌ 
அவர்களுக்கு உதவிசெய்யமாட்டார்‌. “நானும்‌ 
உங்கள்‌ ஆபத்துக்காலத்தில்‌ நகைத்து, 
நீங்கள்‌. பயப்படுங்காரியம்‌ வரும்போது 
ஆகடியம்‌ பண்ணுவேன்‌" (நீதி 1:26) என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. துன்மார்க்கர்மீதும்‌, 
அவர்களுடைய ஆஸ்திகள்மீதும்‌ 
இரந்தும்‌ அவர்களுடைய சிந்தையிலும்‌, 
ஆபத்து வரும்‌. இந்த ஆபத்து 

ல்‌ 
உண்டாயிற்று. அவர்கள்‌ 
தூரவிலகிப்போனதினால்‌ 
சிக்கிக்கொண்டார்கள்‌. 
ஆலோசனையை தள்ளிவிட்டதினாலும்‌, 
அவருடைய கடிந்துகொள்ளுநலை 
வெறுத்ததினாலும்‌ இவர்களுக்கு ஆபத்து, 
உண்டாயிற்று. இவர்களுடைய 
ஆபத்துக்காலத்தில்‌ கர்த்தருடைய உதவியும்‌, 
ஒத்தாசையும்‌ இவர்களுக்குக்‌ கிடைக்காமல்‌ 
போயிற்று. 

துணிகரமாய்ப்‌ பாவம்‌ செய்கிறவர்கள்‌ 
சமாதானமாய்‌ ஜீவிக்கமாட்டார்கள்‌. 
அவர்களுடைய இருதயத்தில்‌ பயம்‌ ஆளுகை 
செய்யும்‌. கர்த்தருக்குப்‌ பயப்படுகிறவர்கள்‌. 
செழித்திருப்பார்கள்‌. பயத்துக்கு விலகி, 
விக்கினமின்றி ஜீவிப்பார்கள்‌. பாவிகளோ 
எல்லாவற்றிற்கும்‌ பயப்படுவார்கள்‌. அவர்கள்‌ 
பயப்படும்‌ காரியம்‌ புசல்போல்‌ அவர்களுக்கு 
வரும்‌. ஆபத்து சூறாவளிபோல்‌ 
அவர்களுக்கு நேரிடும்‌. நெருக்கமும்‌ 
இடுக்கணும்‌ அவர்கள்மேல்‌ வரும்‌ அப்போது 
கர்த்தர்‌ அவர்களுக்கு உதவிசெய்யாமல்‌, 
அவர்களை ஆகடியம்பண்ணுவார்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


எந்தவிதமான 
திடீரென்று. 


துன்மார்க்கருக்கு 
முன்னெச்சரிப்புமில்லாமல்‌, 
சூறாவளி காற்றைப்போல்‌ ஆபத்து வரும்‌. 
அது வேகமாகவும்‌, பெலமாகவும்‌ வரும்‌. 
சூறாவளி காற்றில்‌ எல்லா பதறும்‌ காற்றில்‌ 
பறப்பதுபோல, பாவிகளும்‌ நெருக்கத்திலும்‌, 
இடுக்கணிலும்‌ சிக்கி 
தங்களுக்கு 
பாவிகளால்‌ 
இவர்களுடைய 
சுயபிரயாசமும்‌ 
செய்யாது. 
தப்பிப்பதற்கு வழியில்லாமல்‌, 
அழிந்துபோவார்கள்‌. 

கர்த்தர்‌ அவர்களுக்கு நல்ல. 
ஆலோசனைகளைச்‌ சொன்னார்‌. ஆனால்‌ 
அவர்களோ கர்த்தருடைய ஆலோசனைகளை 
விரும்பவில்லை. அவற்றைத்‌ 
தள்ளிவிட்டார்கள்‌ அவர்களுடைய 
மதியீனத்தினால்‌ இப்போது அவர்களுக்கு 
ஆபத்து வந்திருக்கிறது. கர்த்தரோ 
இப்போது அவர்களுக்கு உதவிபுரியாமல்‌, 
அவர்களைப்‌ பார்த்து ஆகடியம்பண்ணுகிறார்‌. 
பாவிகளுடைய மதிமீனத்தைப்‌ பார்த்து, 
கர்த்தர்‌ அவர்களைப்‌ பரியாசம்பண்ணுகிறார்‌ 


வரும்‌. 


கர்த்தருடைய 
அவருடைய 
பரியாசம்பண்ணுகிறவர்களைப்‌ பார்த்து. இந்த 
உலகமே  பரியாசம்பண்ணும்‌. அவர்கள்‌ 
இந்த முழுஉலகத்திற்கு முன்பாகவும்‌. 
பரியாசத்திற்கேதுவானவர்களா மிருப்பார்கள்‌. 
இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ தங்களுக்கு வரும்‌ 
னையும்‌, ஆபத்தும்‌, நிந்தையும்‌, 
பரியாசமும்‌ முடியாமல்‌ அவர்கள்‌ 
கர்த்தரை நோக்கிக்‌ கூப்பிடுவார்கள்‌. ஆனால்‌ 
கர்த்தரோ அவர்களுக்கு மறுஉத்தரவு 
'கொடுக்கமாட்டார்‌ (நீதி 1:28). 


ஆரம்பத்தில்‌ கர்த்தர்‌ பாவிகளை 
நோக்கிக்‌ கூப்பிட்டார்‌. ஆனால்‌ அவர்களோ 
கர்த்தர்‌ கூப்பிட்டும்‌, கேட்கமாட்டோம்‌ என்று 
சொல்லிவிட்டார்கள்‌. கர்த்தர்‌ தம்முடைய 


கிருபையும்‌ இரக்கமுமுள்ள கரத்தை 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அவர்களுக்கு நீட்டினார்‌. 

அவர்களோ கர்த்தருடைய 
கவனிக்க மறுத்துவிட்டார்கள்‌ (நீதி 1:24) 
இப்போது பாவிகள்‌ தங்கள்‌ ஆபத்தில்‌ 
கர்த்தரை நோக்கிக்‌ கூப்பிடுகிறார்கள்‌. 
கர்த்தர்‌ அவர்களுக்கு உத்தரவு கொடுக்க 
மறுத்துவிடுகிறார்‌. அவர்கள்‌ அதிகாலையில்‌ 
கர்த்தரைத்‌ தேடுகிறார்கள்‌. ஆனாலும்‌ 
அவர்கள்‌ கர்த்தரைக்‌ காணமாட்டார்கள்‌. 
பாவிகளுடைய கூப்பிடுதல்‌ 
வீணாய்ப்போயிற்று. தேவனுடைய சமுகத்தில்‌ 
கிருபையின்‌ வாசல்‌ அடைக்கப்பட்டிருக்கிறது. 


பாவிகள்‌ கர்த்தரை 
கூப்பிட வேண்டிய காலத்தில்‌, கர்த்தரை 
அசட்டை செய்துவிட்டார்கள்‌. ஆனால்‌ 
இப்போதோ, அவர்கள்‌ கர்த்தரை நோக்கிக்‌ 
கூப்பிட்டும்‌, அவர்களுக்கு ஒரு 
பிரயோஜனமுமில்லாமல்‌ போயிற்று. கர்த்தர்‌ 
அவர்களுடைய கூப்பிடுதலுக்கு மறுஉத்தரவு 
கொடுக்கவில்லை. அவர்கள்‌ அறிவை 
வெறுத்தார்கள்‌. கர்த்தருக்குப்‌ பயப்படுதலை 
தெரிந்துகொள்ளாமல்‌ போனார்கள்‌ 
(நீதி 1:29), 


நமக்குள்‌ ஜீவன்‌ இருக்கும்போதே, நாம்‌ 
த்தரை நோக்கிக்‌ கூப்பிபவேண்டும்‌. 
கர்த்தரிடத்தில்‌ ஜெபம்பண்ணவேண்டும்‌. 
கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை 
விசுவாசிக்கவேண்டும்‌. அப்போதுதான்‌. 
தேவனுடைய கிருபையைப்‌ பெற்றுக்கொள்ள 
முடியும்‌. நாம்‌ மரித்துப்போன பின்பு, நம்மால்‌ 
தேவனை நோக்கிக்‌ கூப்பிட முடியாது. 
கிருபையின்‌ காலத்தில்‌ மாத்திரமே 
கிருபையைப்‌ பெற்றுக்கொள்ள முடியும்‌. 
நியாயத்தீர்ப்பின்‌ காலத்தில்‌ கிருபை 
வெளிப்படாது. அப்போது தேவனுடைய நீதி 
மாத்திரமே வெளிப்படும்‌. தேவனுடைய 
நியாயத்தீர்ப்பு நாளின்போது, நமக்கு நன்மை 
உண்டாகவேண்டுமென்றால்‌, கிருபையின்‌ 
காலத்தைப்‌ புறக்கணியாமல்‌, கர்த்தரை 
நோக்கி விண்ணப்பம்பண்ணவேண்டும்‌. 


ஆனால்‌. 
கரத்தை 


நோக்கிக்‌ 





i THE 
TT 


துன்மார்க்கர்‌ கர்த்தருடைய 
ஆலோசனையை விரும்புவதில்லை. கர்த்தர்‌. 
தங்களை குடிந்துகொள்ளும்‌ போதெல்லாம்‌, 
அதை அவர்கள்‌ அசட்டைபண்ணினார்கள்‌. 
ஆகையினால்‌ அவர்கள்‌ தங்கள்‌ வழியின்‌ 
பலனைப்‌ புசிப்பார்கள்‌ அவர்களுடைய 
கிரியைக்குத்தக்க பலன்‌ அவர்களுக்குக்‌ 
கொடுக்கப்படும்‌. பாவத்தின்‌ சம்பளம்‌ 
மரணம்‌. தங்கள்‌ பாவத்திலிருந்து 
மனந்திரும்பாமலும்‌, பாவத்திலேயே 
பிடிவாதமாகயிருக்கிறவர்கள்‌, நித்திய 
மரணத்தைப்‌ பெற்றுக்கொள்வார்கள்‌. 
பாவிகள்‌ உலகத்தை சிநேகித்தார்கள்‌. மாம்ச 
இச்சைக்கு இடங்கொடுத்து, பாவமான 
வழிகளில்‌ தங்கள்‌ மாம்ச இச்சைகளை 
திருப்திப்படுத்தினார்கள்‌ தங்களுடைய 
அழிவை தாங்களே தேடிக்கொண்டார்கள்‌. 


பாவிகள்‌ தங்கள்‌ யோசனைகளினால்‌ 
திருப்தியடைவார்கள்‌. தங்களுடைய உலக 
னய பனகல்‌ 
பாதுகாப்பாகமிருக்கும்‌. 
ஐசுவரியத்தை நம்புவார்கள்‌ 
ஆஸ்திகளை நம்புவார்கள்‌. 
மறுமையிலே. அவர்களுக்கு ஒரு 
பிரயோஜனமும்‌ தராது. பேதைகளின்‌ 
மறுபாடு அவர்களைக்கொல்லும்‌. மூடரின்‌ 
நிர்விசாரம்‌ அவர்களை அழிக்கும்‌ (நீதி 1:32). 


பாவிகள்‌ 
பிரபஞ்சத்தில்‌ 


ஒருவேளை ந்தப்‌. 

ஜசுவரியவான்‌௧ளாக 
செழித்திருக்கலாம்‌. அவர்கள்‌ தங்கள்‌ 
ஐசுவரியத்தையும்‌, உலகப்பிரகாரமான 
பாதுகாப்பையும்‌ நினைத்து பெருமைப்படலாம்‌. 


வற்றிக்கொள்ளலாம்‌.  பாவிகளுடைய 
பா அவர்களுக்கு ஜீவனைத்‌ தராது. 
பேதைகளின்‌ மாறுபாடு அவர்களைக்‌ 
கொன்றுபோடும்‌. 


பாவிகள்‌ எந்த அளவுக்கு தங்கள்‌ 
ஐசுவரியத்தின்மீது நம்பிக்கை 
வைக்கிறார்களோ, அந்த அளவுக்கு 
அவர்களுக்கு சீக்கிரத்தில்‌ அழிவு வரும்‌. 
மூடரின்‌ நிர்விசாரம்‌ அவர்களை அழிக்கும்‌. 
பேதைகளும்‌ மூடரும்‌ இந்த உலகத்தின்மீது 


அவர்களுடைய இருதயம்‌ கடினமாகிறது. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மாம்சத்தின்‌ இச்சைகளை 
நிறைவேற்றுவதே இவர்களுடைய பிரதான 
இதனால்‌  துன்மார்க்கமான. 

இவர்கள்‌ துணிகரமாய்‌ 

இவர்களுடைய மாறுபாடு 
கொன்றுபோடுகிறது. 

நிர்விசாரம்‌ இவர்களை 


உண்டாக பாவம்‌ செய்கிறார்கள்‌. 


கர்த்தருக்கு. 
கொடுக்கிறவன்‌ 
தீதி 1:33 


நீதி 1:38. க்குக்‌. 
செவிகொடுக்கிறவன்‌ எவனோ, அவன்‌ 
விக்கினமின்றி வாசம்பண்ணி, 
ஆபத்திற்குப்‌ பயப்படாமல்‌ 
அமைதியாயிருப்பான்‌. 


கர்த்தருடைய 
செலிகொடுக்கிறவர்களுக்கு, 
சந்தோஷமும்‌ கிடைக்கும்‌ 
பயப்படுவதே ஞானத்தின்‌ 
கர்த்தருக்குப்‌ 
தெரிந்துகொள்ளாமல்‌ 
மூடர்கள்‌. இவர்கள்‌ 
ஆலோசனையை 

அனைய. அலம்‌, 
இவர்களுக்கு அழிவு வரும்‌. 


ஆலோசனைக்கு 
பாதுகாப்பும்‌ 
கர்த்தரு 
ஆரம்‌ 
பயப்படுதலை. 
போகிறவர்கள்‌ 
கர்த்தருடைய 
விரும்பமாட்டார்கள்‌. 
வெறுப்பார்கள்‌. 


வார்த்தைக்கு 
கொடுக்கிறவர்களுக்கு 
கர்த்தர்‌ தம்முடைய 
வார்த்தையினால்‌ அவர்களை ஆளுகை 
செய்வார்‌. கர்த்தருடைய வார்த்தைக்கு, 
செவிகொடுக்கிறவர்கள்‌ பரலோகத்தின்‌ 
விசேஷித்த பாதுகாப்பில்‌ ஜிவிப்பார்கள்‌. 
அவர்களுக்கு ஒரு சேதமும்‌ ஒரு நாசமும்‌ 
உண்டாகாது. அவர்கள்‌ விக்கினமின்றி 
வாசம்பண்ணுவார்கள்‌. கர்த்தருக்குப்‌ 
பயப்படுகிறவர்கள்‌ ஆபத்துக்குப்‌ பயப்படாமல்‌ 
அமைதியாகயிருப்பார்கள்‌. விசுவாசிகள்‌ 
ஆபத்துக்கு விலகி பாதுகாப்பாக 
இருப்பார்கள்‌. ஆபத்தைக்‌ குறித்த பயமும்‌ 
அவர்களிடத்தில்‌ இருக்காது. 


கர்த்தருடைய 
வி 
ஆசீர்வாதழுண்டாகும்‌. 





i= a 
TT 


தங்களுக்கு போதகம்‌ வேண்டும்‌ 

பெற்றுக்கொள்கிறவர்கள்‌ 

கிருபையையும்‌ 

பெற்றுக்கொள்வார்கள்‌. 

பயப்படுதல்‌. 

உணர்ந்துகொள்வார்கள்‌. 

அறிவை கண்டடைவார்கள்‌ (நீதி 21-0). 

நம்முடைய செவியை ஞானத்திற்கு சாய்த்து, 

நம்முடைய இருதயத்தை த்திக்கு 

அமையப்பண்‌ணும்போது, 

ஆசீர்வாதங்கள்‌ 

துன்மார்க்கருடைய ல்‌ 

தப்புவிக்கப்படுவோம்‌ (நீதி 2210-15). நாம்‌ 

இச்சகமான வார்த்தைகளைப்‌ பேசும்‌ 

பரஸ்திரீக்கும்‌ தப்புவிக்கப்படுவோம்‌. 
I ஆகையால்‌ ம்‌ 

வழியில்‌ 


பாதை! 
காத்துக்கொள்ள வேண்டும்‌ (நீதி 2:20-22). 


ஞானத்தைத்‌ தேடும்‌ வழிகள்‌ 
நீதி2:1-4 


நீதி 21. என்‌ மகனே, தீ உன்‌ செவியை 
ஞானத்திற்குச்‌ சாய்த்து, உன்‌ 
இருதயத்தைப்‌ புத்திக்கு 
அமையப்பண்ணும்பொருட்டு, 


நீதி 22, நீ என்‌ வார்த்தைகளை 
ஏற்றுக்கொண்டு, என்‌ கட்டனைகனை 
உன்னிடத்தில்‌ பத்திரப்படுத்தி, 


நீதி 
கூப்பிட்டு, 
அழைத்து, 
நீதி 24. அதை வென்னியைப்போல்‌ 
நாடி, புதையல்களைத்‌ தேடுகிறதுபோல்‌ 
தேடுவாயாகில்‌, 


28. ஞானத்தை வா என்று. 
புத்தியைக்‌ சத்தமிட்டு 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


நாம்‌ ஞானத்தை எங்கு 
கண்டுபிடிக்கலாம்‌ என்றும்‌, அதை எப்படி 
பெற்றுக்கொள்ளலாம்‌ என்றும்‌ சாலொமோன்‌ 
நமக்கு ஆலோசனை சொல்லுகிறார்‌. 
ஞானத்தைப்‌ பெற்றுக்கொள்வதற்கு, நாம்‌ 
என்னென்ன உபாயங்களையெல்லாம்‌ 
பயன்படுத்தவேண்டும்‌ என்பது பற்றியும்‌. 
சாலொமோன்‌ நமக்கு ஆலோசனை 
சொல்லுகிறார்‌. 

நாம்‌ தேவனுடைய வார்த்தைக்கு 
கவனமாய்ச்‌ செவிகொடுக்கவேண்டும்‌. 
தேவனுடைய வார்த்தையே ஞானமுள்ள 
வார்த்தை. தேவனுடைய வார்த்தை நமக்கு 
இரட்சிப்புக்கேற்ற ஞானத்தைத்‌ தருகிறது, 
தேவனுடைய வார்த்தையே எல்லா 
ஞானத்திற்கும்‌ புத்திக்கும்‌ 
ஊற்றாகயிருக்கிறது. தேவளிடத்திலிருந்தே 
எல்லா ஞானமும்‌ புறப்பட்டு வருகிறது. 
மனுஷர்‌ மத்தியிலே பலவிதமான 
ஞானங்கள்‌ காணப்படலாம்‌. மனுஷர்கள்‌ 
ஞானமாய்ப்‌ பேசலாம்‌. ஞானமான 
காரியங்களைச்‌ செய்யலாம்‌. 
இவையெல்லாவற்றிற்கும்‌ மேலாக தெய்வீக 
வெளிப்பாடே மெய்யான ஞானமாகும்‌, 
ல்‌ தேவனுடைய 

ஆதாரமாகக்‌. 

அவை 

வார்த்தையின்மீது 
கட்டியெழுப்பப்பட்டிருக்கிறது. நாம்‌ 
தேவனுடைய வார்த்தைகளை 
ஏற்றுக்கொண்டு, அவருடைய கட்டளைகளை 
நம்மிடத்தில்‌ பத்திரப்படுத்தவேண்டும்‌. 

ஞானத்தைப்‌ பெற்றுக்கொள்வதற்காக 
நாம்‌ கர்த்தரிடத்தில்‌ ஜெபம்பண்ணவேண்டும்‌. 
“ஞானத்தை வா என்று கூப்பிட்டு, 
த்‌ சத்தமிட்டு அழைக்கவேண்டும்‌” 
நீதி 2:3. கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
ஞானத்திற்காகவும்‌, புத்திக்காகவும்‌ 
ஜெபம்பண்ணும்போது, நம்முடைய சத்தத்தை 
பரலோகத்திற்கு நேராக உயர்த்தவேண்டும்‌. 
ஞானமும்‌ புத்தியுமே நமக்குத்‌ தேவையான 
நல்ல ஈவுகள்‌. நாம்‌ உலகப்பிரகாரமான 
ஆசீர்வாதங்களை நாடுவதற்குப்‌ பதிலாக, 
ஞானத்தையும்‌ புத்தியையும்‌ நாடவேண்டும்‌. 


கொண்டிருக்கிறது. 
தேவனுடைய 





ழ்‌ நள 
யாய 


நாம்‌... புத்தியை சத்தமிட்டு 
அழைக்கவேண்டும்‌. நமக்கு புத்தி 
தேவையென்று சொல்லவேண்டும்‌. நம்முடைய 
நாவை ஞானத்தின்‌ கட்டளைக்குக்‌ 
கீழப்டுத்தவேண்டும்‌. நம்மிடத்தில்‌ ஞானம்‌ 

வேண்டும்‌ என்று நாம்‌ விரும்பவேண்டும்‌. 
ஞானத்தைப்‌ பெற்றுக்கொள்வதற்காக, நாம்‌ 
எல்லா பிரயாசங்களையும்‌ மேற்கொள்வதற்கு 
ஆயத்தமாயிருக்கவேண்டும்‌. 


சேர்ச்சவேண்டுமென்று விருப்பர்கள்‌ இ 
உலகப்பிரகாரமான ஆசை நாமோ 
வெள்ளியை நாடாமல்‌, ஞானத்தை, 
வெள்ளியைப்போல்‌ நாடவேண்டும்‌. 


மனுஷர்‌ புதையலைத்‌ தேடி 
அலைகிறார்கள்‌. அதற்காக அதிகமாய்ப்‌ 
பிரயாசப்படுகிறார்கள்‌. நிலத்தைத்‌ 
தோண்டுகிறார்கள்‌. வெள்ளி உலோகங்களை 
கண்டுபிடிப்பதற்காக சுரங்கங்களைத்‌ 
தோண்டுகிறார்கள்‌. நாமோ வெள்ளியையும்‌, 
உலகப்பிரகாரமான புதையல்களையும்‌ 
தேடவேண்டியதில்லை. ஆனாலும்‌ நாம்‌, 
ஞானத்தை புதையல்களைத்‌ தேடுகிறதுபோல்‌ 
தேடவேண்டும்‌. ஞானத்தைப்‌ 
கொள்வதற்காக 
பிரயாசங்களெல்லாம்‌ 
வேண்டுமோ, 
மேற்கொள்ளவேண்டும்‌. 


தேவனை அறியும்‌ அறிவு 
நீதி 25 


நீதி 2. அப்பொழுது கர்த்தருக்குப்‌ 
பயப்படுதல்‌ இன்னதென்று. 
உணர்த்து, தேவனை அறியும்‌ அறிவைக்‌ 
கண்டடைவாய்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நாம்‌ ஞானத்தை வெள்ளிமைப்போல்‌ 
நாடி, புதையல்களைத்‌ தேடுகிறதுபோல்‌ 
தேடும்போது, நமக்கு மிகுந்த 
ஆசீர்வாதமுண்டாகும்‌. நாம்‌ வாஞ்சையாய்‌ 
தேடுகிற ஞானத்தைப்‌ பெற்றுக்கொள்வோம்‌. 
நம்முடைய பிரயாசம்‌ ஒருபோதும்‌ 
வீணாய்ப்போகாது. ஞானத்தை 
புதையல்களைத்‌ தேடுகிறதுபோல்‌ 
தேடும்போது, கர்த்தருக்குப்‌ பயப்படுதல்‌ 
இன்னதென்று நாம்‌ உணர்ந்துகொள்வோம்‌. 
கர்த்தரை எப்படி ஆராதிக்கவேண்டும்‌ 
என்னும்‌ நீதியைப்‌ புரிந்துகொள்வோம்‌. 

நாம்‌ ஞானத்தை வெள்ளியைப்போல்‌. 
நாடும்போது, தேவனை அறியும்‌ அறிவைக்‌ 
கண்டடைவோம்‌. கர்த்தருக்குப்‌ பயப்படும்‌ 
பயம்‌ நம்மிடத்தில்‌ இருக்கவேண்டுமென்றால்‌, 
நம்மிடத்தில்‌ தேவனை அறியும்‌ அறிவு 
இருக்கவேண்டும்‌. தேவனைப்பற்றிய அறிவு 
இல்லாதவர்கள்‌ கர்த்தருக்குப்‌ 
பயப்படமாட்டார்கள்‌. நம்மிடத்தில்‌ 
கர்த்தருக்குப்‌ பயப்படும்‌ பயம்‌ இருக்கும்போது, 
கர்த்தருக்கு முன்பாக பரிசுத்தமாய்‌ 
ஜீவிப்போம்‌. மற்ற மனுஷருக்கு முன்பாக 
நீதியாய்‌ ஜீவிப்போம்‌. நம்மிடத்தில்‌ 
அன்புகூருவதுபோல. பிறரிடத்திலும்‌ 
அன்புகூருவோம்‌. நம்முடைய சிந்தையிலும்‌, 
வார்த்தையிலும்‌, செய்கையிலும்‌ பரிசுத்தம்‌ 
இருக்கும்‌. 


கர்த்தர்‌ ஞானத்தைத்‌ தருகிறார்‌ 
நீதி 2 : 6-9 


நீதி 28. கர்த்தர்‌ ஞானத்தைத்‌ 
தருகிறார்‌; அவர்‌ வாயினின்று அறிவும்‌ 


புத்தியும்‌ வரும்‌. 


நீதி 27. அவர்‌ நீதிமான்களுக்கென்று 
மெய்ஞ்ஞானத்தை. வைத்து 
வைத்திருக்கிறார்‌; உத்தமமாய்‌ 
'நடக்கிறவர்களூக்கு அவர்‌ 
கேடகமாயிருக்கிறார்‌. 

நீதி ௮8. அவர்‌ நியாயத்தின்‌ 
நெறிகளைத்‌ தற்காத்து தம்முடைய 
பரிசுத்தவான்௧ளின்‌' பாதையைக்‌ 
காப்பாற்றுகிறார்‌. 





f= THE 
TT 


நீதி 29. அப்பொழுது தீதியையும்‌, 
தியாயத்தையும்‌, "நிதானத்தையும்‌, 
சகல 'நல்வழிகனையும்‌ 
அறித்துகொள்ளுவாய்‌... 


நாம்‌ ஞானத்தைத்‌ தேடும்போது, அந்த 
ஞானத்தை  கர்த்தரிடமிருந்து மாத்திரமே 
பெற்றுக்கொள்கிறோம்‌. கர்த்தரே நமக்கு 
ஞானத்தைத்‌ தருகிறவர்‌. கர்த்தரிடத்தில்‌ 
நமக்குக்‌ கொடுப்பதற்கு ஏராளமான 
ஞானமுள்ளது. அவர்‌ சர்வஞானமுள்ளவர்‌. 
நாம்‌ கர்த்தரிடத்தில்‌ ஞானத்தைக்‌ 
கேட்கும்போது, அவர்‌ தம்முடைய தெய்வீக 
ஞானத்தில்‌ ஒரு பகுதியை நமக்குத்‌ 
தருகிறார்‌. கர்த்தர்‌ நமக்கு ஞானத்தைக்‌ 
கொடுக்கும்போது, நாம்‌ தேவனுடைய 
சித்தத்தையும்‌ அவருடைய விருப்பத்தையும்‌ 
அறிந்துகொள்வோம்‌. தேவனே நமக்கு 
ம்மைப்பற்றி வெளிப்படுத்துகிறார்‌. 
தம்முடைய  சித்தத்தைப்பற்றிய அறிவினால்‌ 
கர்த்தர்‌ இந்த உலகத்தை ஆசீர்வதிக்கிறார்‌. 

தேவனுடைய வாயினின்று. டை 
புத்தியும்‌ வரும்‌. தேவன்‌ 
தீர்க்கதரிசிகள்‌ மூலமாயும்‌ 
எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகள்‌ மூலமாயும்‌, 
தம்முடைய ஊழியக்காரர்‌ மூலமாயும்‌ நம்மோடு 
பேசுகிறார்‌. அவர்களுடைய உபதேசத்தின்‌ 
மூலமாய்‌ நமக்கு அறிவும்‌ புத்தியும்‌ வரும்‌. 
நாம்‌ சத்தியத்தை அறிந்துகொள்ள வேண்டும்‌. 
நன்மை இன்னதென்று புரிந்துகொள்ள 
வேண்டும்‌. தேவனே சர்வவல்லமையுள்ளவர்‌ 
என்பதையும்‌, அவரே சர்வஞானமுள்ளவர்‌ 
என்பதையும்‌ அறிந்துகொள்ள வேண்டும்‌. 
கர்த்தரை அறியும்‌ அறிவே மெய்யான 


பிரகாரம்‌ கிரியை நடப்பிப்பார்கள்‌. அவர்கள்‌ 
நீதியின்‌ பாதையில்‌ நடப்பார்கள்‌. 
அவர்களிடத்தில்‌ அறிவும்‌ புத்தியும்‌ இருக்கும்‌. 
நீதிமான்கள்‌ கர்த்தருடைய மகிமையைத்‌ 
தேடுகிறவர்கள்‌. ர்த்‌ 
ஊழியத்திற்காக 
வேறுபிரிக்கப்பட்டிருக்கிறார்கள்‌. 
எல்லோருக்கும்‌ தம்முடைய 

கொடுத்தாலும்‌, 

நீதிமான்களுக்கென்று. அவர்‌ விசேஷித்த. 
மெய்ஞானத்தை வைத்து வைத்திருக்கிறார்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பரிகத்த ஆலியானவர்‌ தேவனைப்பற்றி 
அவருடைய வார்த்தையில்‌ 
வெளிப்படுத்துகிறார்‌. வேதாகமத்தில்‌ 
பரிசுத்த ஆவியானவர்‌ வெளிப்பாட்டின்‌ 
ஆவியானவராக கிரியை நடப்பிக்கிறார்‌. அதே 
ஆவியானவர்‌ நீதிமான்களின்‌ இருதயத்தில்‌, 
ஞானத்தின்‌ ஆவியானவராயிருக்கிறார்‌. 
'மெய்ஞானம்‌"' என்னும்‌ வார்த்தைக்கு. 
மெய்யான அறிவு, மெய்யான சந்தோஷம்‌, 
மெய்யான ஆறுதலும்‌ சமாதானமும்‌" என்று 
பொருள்‌. என்னைச்‌ சிநேகிக்கிறவர்கள்‌ 
சுதந்தரிக்கும்படிக்கும்‌, 
களஞ்சியங்களை நான்‌ 
அவர்களை நீதியின்‌ 
நியாயபாதைகளுக்குள்ளும்‌ 
நடத்துகிறேன்‌” (நீதி 8:20,21) 


நீதியின்‌ பாதைகளில்‌ நடக்கிறவர்க 
சில, சமயங்களில்‌ சோதனை 
சிக்கிக்கொள்வதற்கு வாய்ப்புள்ளது. 
நீதிமான்களின்‌ விசுவாசமும்‌ சோதனைக்கு 
உட்படுத்தப்படலாம்‌. நீதிமான்களுக்கும்‌ 
ஆபத்துக்கள்‌ வரலாம்‌. கர்த்தரோ 
உத்தமமாய்‌ நடக்கிறவர்களுக்கு 
கேடகமாயிருக்கிறார்‌. கர்த்தருடைய 
பிள்ளைகளை தீங்கு அணுகாது. கர்த்தரே 
நமக்கு கேடகமாமிருப்பதினால்‌, வாதை 
நம்முடைய கூடாரத்தை நெருங்காது. கர்த்தர்‌ 
நம்மைப்‌ பாதுகாப்பதே நமக்கு மெய்யான 
பாதுகாப்பு 


கர்த்தர்‌ நியாயத்தின்‌ நெறிகளை 
தற்காத்து. தம்முடைய பரிசுத்தவான்‌௧ளின்‌ 
பாதையைக்‌ காப்பாற்றுகிறார்‌. நாம்‌ 
கர்த்தருடைய வழியில்‌ நடக்கும்போது, 
எந்தவித சேதமும்‌, நாசமோசமும்‌ நமக்கு 
தீங்கு செய்யாது. நாம்‌ தேவனை நம்பி, 
அவரை. சார்ந்து ஜீவிக்கவேண்டும்‌. 
தேவனுடைய ஞானத்தைத்‌ நேடி அதைப்‌ 
பெற்றுக்கொள்ளவேண்டும்‌. அப்போது 
கர்த்தர்‌ நம்முடைய நீதியைத்‌ தாங்குவார்‌ 
நம்முடைய பாதையைக்‌ காப்பாற்றுவார்‌. 
கர்த்தர்‌ நமக்குள்‌ கிரியை நடப்பிப்பார்‌. 
கர்த்தருடைய கிரியை நம்முடைய 
இரட்சிப்புக்கேதுவானதாயிருக்கும்‌. 


மெய்ப்பொருளைச்‌ 
அவர்களுடைய 
நிரப்பும்டிக்கும்‌, 
வழியிலும்‌, 





i THE 
யாய 


ர்‌ ஞானத்தைத்‌ 
நாம்‌... நீதியையும்‌, 
நியாயத்தையும்‌, நிதானத்தையும்‌, சகல 
நல்வழிகளையும்‌ அறிந்துகொள்வோம்‌. 
தேவனுடைய வார்த்தையினாலேயே நம்மால்‌ 
முடியும்‌. 
நமக்குள்‌ 
டி 


கர்த்தர்‌ நமக்கு 


தரும்போது 


உரியவர்களாயிருப்போம்‌. 
கர்த்தருக்குச்‌ 
மனுஷருக்குரிய மனுஷருக்கு செலுத்துவோம்‌. 


துன்மார்க்கர்‌ 
நீதி 2 : 10-15 


நீதி ௮10, ஞானம்‌ உன்‌ இருதயத்தில்‌ 
பிரவேசித்து, அறிவு உன்‌ 


ஆத்துமாவுக்கு இன்பமாயிருக்கும்‌ 
போது, 


நீதி வ. 
காப்பாற்றும்‌, 


பாதுகாக்கும்‌. 


நீதி 1௨, அதினால்‌ ந 
துன்மார்க்கனுடைய வழிக்கும்‌, 
மாறுபாடு பேசுகிற மனுஷனுக்கும்‌, 


நீதி 218. அந்தகார வழிகளில்‌ நடக்க 
தீதிநெறிகளை விட்டு, 


நீதி க்‌. தீமைசெய்ய மகிழ்ந்து, 
துன்மார்க்கருடைய  மாறுபாடுகளில்‌ 


களிகூருகிறவர்களுக்கும்‌, 


நீதி 2:15. மாறுபாடான பாதைகளிலும்‌ 
கோணலான. வழிகளிலும்‌ 
நடக்கிறவர்களுக்கும்‌ ந 
தப்புவிக்கப்படுவாய்‌. 


நல்யோசனை உன்னைக்‌ 
புத்தி உன்னைப்‌ 


மெய்யான ஞானம்‌ நம்மை பாவத்தின்‌ 
வழிகளிலிருந்து விலக்கிப்‌ பாதுகாக்கும்‌. 
இந்த உலகத்தின்‌ ஐசுவரியத்தைவிட 
கர்த்தர்‌ நமக்குக்‌ கொடுக்கிற ஐசுவரியமே 
மெய்யான ஐசுவரியம்‌. கர்த்தர்‌ கொடுக்கிற 
ஐசுவரியம்‌ மாத்திரமே நம்மிடத்தில்‌ 
தங்கியிருக்கும்‌. இந்த உலகம்‌ கொடுக்கிற 
ஐசுவரியம்‌ நம்மிடத்தில்‌ தங்கியிருக்காது. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நாம்‌ பாவத்தின்‌ தீமையிலிருந்து 
விலகி ஜீவிக்கவேண்டும்‌. பாவத்தில்‌ 
சிக்கிக்கொண்டால்‌ அழிவு வரும்‌. பாவம்‌ 
நம்மை ஆளுகை செய்யாமல்‌, தேவனுடைய 
ஞானம்‌ நம்மை ஆளுகை செய்யவேண்டும்‌. 
ஞானம்‌ நம்முடைய இருதயத்தில்‌ 
பிரவேசிக்கவேண்டும்‌. அறிவு நம்முடைய 
ஆத்துமாவுக்கு இன்பமாயிருக்கவேண்டும்‌. 
நம்முடைய இருதயத்தில்‌: ஞானம்‌ 
பிரவேசிக்கும்போது, அது பிசைந்த 
மாவைப்போல இருக்கிறது. பிசைந்த 
மாவானது. தன்னுடைய கிரியைகளை, 
ஆரவாரமில்லாமல்‌ அமைதியாகச்‌ செய்யும்‌ 
அதுபோலவே நம்முடைய இருதயத்தில்‌ 
பிரவேசித்திருக்கிற ஞானமும்‌, நமக்கு நன்மை 
செய்யும்‌. 


ஞானம்‌ நம்முடைய இருதயத்தில்‌: 
பிரவேசிக்கும்போது... நாம்‌ ஞானத்திற்கு 
அடிமைகளாகயிருப்பதில்லை. ஞானம்‌ நம்மை 
ஆளுகை. செய்வதற்கு, நம்மை 
சந்தோஷமாக ஒப்புக்கொடுக்கிறோம்‌. 
ஆகையினால்‌ ஞானத்தினால்‌ உண்டாகிற 
அறிவு. நம்முடைய ஆத்துமாவுக்கு 
இன்பமாயிருக்கிறது. 


நமக்குள்‌ பிரவேசித்திருக்கிற 
நம்மை பல தீங்குகளுக்கு 
பாதுகாக்கிறது. நல்யோசனை 
காப்பாற்றும்‌. புத்தி நம்மைப்‌ பாதுகாக்கும்‌. 
தேவன்‌ கொடுக்கும்‌ மெய்ஞானத்தினால்‌, 
நாம்‌ துன்மார்க்கனுடைய வழிக்கும்‌, மாறுபாடு 
பேசுகிற மனுஷனுக்கும்‌ 
தப்புவிக்கப்படுகிறோம்‌. 


துன்மார்க்கர்‌ அந்தகார வழிகளில்‌ 
நடக்கிறார்கள்‌. அவர்கள்‌ நீதிநெறிகளை 
விட்டு விலகுகிறார்கள்‌. அவர்கள்‌ தீமை 
செய்ய மகிழ்கிறார்கள்‌. துன்மார்க்கர்‌ 
மாறுபாடுகளில்‌ களிகூருகிறார்கள்‌. அவர்கள்‌ 
மாறுபாடான பாதைகளிலும்‌, ட்‌ 
வழிகளிலும்‌ நடக்கிறார்கள்‌. 

இவர்களை விட்டு 'விலகிவரவேண்டும்‌. 
நம்முடைய சுயமுயற்சியினால்‌, நம்மால்‌ 
இவர்களைவிட்டு விலகி வரமுடியாது. 
தேவனுடைய ஞானம்‌ நம்முடைய இருதயத்தில்‌ 
பிரவேசிக்கும்போது, அந்த ஞானம்‌ நம்மை 
துன்மார்க்கருக்குத்‌ தப்புவிக்கும்‌. 





i= FT 
TT 


துன்மார்க்கர்‌ 
வார்த்தைகளைப்‌ பேசுகிறார்கள்‌. அவர்கள்‌ 
தேவனுக்கும்‌, அவருடைய வார்த்தைக்கும்‌. 
விரோதமாகப்‌ பேசுகிறார்கள்‌. அவர்கள்‌ 
நீதியின்‌ பாதையைவிட்டு விலகி, அநீதியின்‌ 
பாதையில்‌ செல்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
பாதையில்‌ நடக்கிறார்கள்‌. துன்மார்க்கர்‌ 
வெளிச்சத்தை வெறுக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
தங்களுடைய அறியாமையினால்‌, இருளில்‌ 
நடப்பதுபோல தடவித்திரிகிறார்கள்‌. 
இவர்கள்‌ குருடருக்கு  வழிகாட்டுகிற 
குருடரைப்போல இருக்கிறார்கள்‌. இவர்களும்‌ 
இருளில்‌ நடக்கிறார்கள்‌. மற்றவர்களையும்‌ 
இருளில்‌ தள்ளிவிடுகிறார்கள்‌. 


மாறுபாடான. 


துன்மார்க்கர்‌ மாறுபாடுகளில்‌ 
களிகூருகிறார்கள்‌. தங்களுடைய 
பாவங்களை சந்தோஷமாய்ச்‌ செய்கிறார்கள்‌. 
தாங்களும்‌ பாவம்‌ செய்கிறார்கள்‌. 
மற்றவர்களையும்‌ பாவம்‌ செய்யத்‌ 
தூண்டுகிறார்கள்‌. இவர்கள்‌ தீமையை 
மகிழ்ந்து செய்கிறார்கள்‌. மற்றவர்கள்‌ பாவம்‌ 
செய்யும்போதும்‌ இவர்கள்‌ 
மச்சி கிறார்கள்‌... பாம்‌ செய்வதத்த 
வாய்ப்பு கிடைக்கும்போதெல்லாம்‌ அதை 
சந்தோஷமாய்ச்‌ ய்கிறார்கள்‌ 
இவர்களுடைய 

மாறுபாடாகயிருக்கிறது. 

கோணலான ல்‌ 

இவர்களுடைய இருதயம்‌ 
கடினப்பட்டிருக்கிறது. 


பாவிகள்‌. 
பாவங்களிலிருந்து 
கோணலான வழிகளில்‌ சுற்றி சுற்றி நடந்து, 
தப்பிக்க முயற்சி செய்கிறார்கள்‌. இவர்கள்‌ 
ஒருவேளை மனுஷரை ஏமாற்றலாம்‌. 
கர்த்தரை யாராலும்‌ ஏமாற்ற முடியாது. 
துன்மார்க்கர்‌ தங்கள்‌ பாவங்களை 
மனுஷருக்கு மூடி மறைக்கலாம்‌. தேவனுக்கு 
பாக எதையும்‌ மூடி மறைக்க முடியாது. 
வனுக்குத்‌ தெரியாத இரகசியம்‌: 
எதுவுமில்லை. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


துன்மார்க்கருடைய வழிகள்‌ 
கோணலாகவும்‌, அவர்களுடைய பாதைகள்‌ 
மாறுபாடானவைகளாகவும்‌ இருப்பதினால்‌, 
நாம்‌ அவற்றிற்கு விலகி நடக்கவேண்டும்‌. 
நீதிமன்‌ பாதையில்‌ நடக்கவேண்டும்‌. 
துன்மார்க்கரைவிட்டு நாம்‌ 
விலகவேண்டுமென்றால்‌, நமக்கு 
தேவனுடைய உதவியும்‌ ஒத்தாசையும்‌ தேவை. 
தேவனுடைய ஞானம்‌. நம்முடைய 
இருதயத்தில்‌ பிரவேசிக்கும்போது, நாம்‌. 
துன்மார்க்கருடைய பாவமான வழிகளுக்கு 
தப்புவிக்கப்படுவோம்‌. 


பரஸ்திரி 
நீதி 2 : 16-19 


நீதி 216. தன்‌ த்‌ நாயகனை 
ட்டு, தேவனுடைய 
த கலைகள்‌ மறத்து, 


நீதி 217. 
வார்த்தைகனைப்பேசும்‌ 
பெண்ணாகிய 


தப்புவிக்கப்படுவாய்‌. 


நீதி 28. அவளுடைய வீடு, 
மரணத்துக்கும்‌, அவளுடைய பாதைகள்‌ 
மரித்தோரிடத்திற்கும்‌ சாய்கிறது. 


நீதி 218. 
போகிறவர்களில்‌ ஒருவரும்‌ 
திரும்புகிறதில்லை, ஜீவபாதைகவில்‌ 
வந்து சேருகிறதுமில்லை. 


துன்மார்க்கமான ஸ்திரீகள்‌ தங்கள்‌ 
மாம்சத்தின்‌ இச்சைகளை 
நிறைவேற்றுவதற்கு பிரயாசப்படுவார்கள்‌. 
இப்படிப்பட்ட ஸ்திரீகள்‌ பரஸ்திரீகள்‌ என்று, 
அழைக்கப்படுகிறார்கள்‌. இவர்கள்‌ 
தங்களையும்‌ கெடுத்துப்போடுவார்கள்‌. 
மற்றவர்களையும்‌ கெடுத்துப்போடுவார்கள்‌. 
நம்முடைய சரீரம்‌ தேவனுடைய 
ஆலயமாயிருக்கிறது. அந்நிய பெண்ணாகிய 
்‌ தன்னுடைய சரீரத்தையும்‌ 
ர மற்ற 


இச்சுகமான 
அந்திய 
பரஸ்திரீக்கும்‌ 


அவளிடத்தில்‌ 


அத்தன 5 யுத்தமுண்டாகும்‌. 





i= THE 
TT 


பரஸ்திரீயானவள்‌ 
என்றும்‌ அழைக்கப்படுகிறாள்‌. 


சேர்ந்தவளாகயிருந்தாலும்‌, 

தேவனுடைய உடன்படிக்கையை 

அதைவிட்டு. 

பரஸ்திரீயானவள்‌ 

நாயகனைவிட்டு விலகியிருக்கிறாள்‌. 

தேவனுடைய 

மறந்திருக்கிறாள்‌. 

வார்த்தைகளைப்‌ 

மனுஷனைப்‌ பார்க்கும்போது. அவனைப்பற்றி 

ஆசை வார்த்தைகளைப்‌ பேசுகிறாள்‌. 

அளவுக்கு அதிகமாக அவனை புகழுகிறாள்‌. 
வார்த்தையில்‌ சத்தியமும்‌: 


காண்பிக்கமாட்டாள்‌. 
நெலீலாளை விரும்பினான்‌. தெல்லாளோ 
சிம்சோன்‌ மூலமாய்‌ வரும்‌ ஆதாயத்தை 
விரும்பினாள்‌. அவள்‌ சிம்சோனை மெய்யாக 
நேசிக்கவில்லை. தெலீலாள்‌ தன்னுடைய 
ஆசைகளை நிறைவேற்றுவதற்கு, 
சிம்சோனை 9 கருவியாகப்‌ 
பயன்படுத்திக்கொண்டாள்‌. 


பரஸ்திரீக்கு எந்த மனுஷன்‌ மீதும்‌ 
உண்மையான அன்பு இருக்காது. அவள்‌ 
அவனுடைய ஐசுவரியத்தின்மீதும்‌, 
சம்பத்தின்மீதும்‌ ஆசைப்படுவாள்‌. 
தன்னுடைய ஆசைகளை நிறைவேற்றுவதற்கு 
அவனைப்‌ பயன்படுத்துவாள்‌. இப்படிப்பட்ட 
பரஸ்திரீ தன்னுடைய புருஷனுக்கும்‌ 
உண்மையுள்ளவளாயிருக்க மாட்டாள்‌. 
கர்த்தருக்கும்‌. உண்மையுள்ளவளாயிருக்க 
மாட்டாள்‌. தன்னுடைய 
உடன்படிக்கையை மீறுவாள்‌. 
பரிசுத்த உடன்படிக்கையையும்‌ மீறுவாள்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


ஒரு ஸ்திரீயும்‌ புருஷனும்‌ யாருக்கும்‌ 
ரியாமல்‌ மறைவாகப்‌ பாவம்‌ 
செய்யும்போது, அது யாருக்கும்‌ தெரியாமல்‌ 
இரகசியமாக க்கும்‌ என்று 
நினைப்பார்கள்‌. தேவனோ எல்லாவற்றையும்‌ 
பார்க்கிறவர்‌. அவர்களுடைய பாவத்திற்கு 
தேவன்‌ கண்ணாரக்கண்ட 
தேவனே தமக்கும்‌ 
மனுஷருக்கு உடன்படிக்கை 
பண்ணிலிருக்கிறார்‌ இந்த உடன்படிக்கையில்‌ 
தேவனுக்கும்‌ ஒரு பங்கு உண்டு. 
மனுஷருக்கும்‌ பங்கு உண்டு. தேவனுடைய 
உடன்படிக்கையின்‌ பிரகாரம்‌, புருஷனும்‌ 
மனைவியும்‌ ஒருவருக்கொருவர்‌ 
உண்மையுள்ளவர்களாயிருக்க வேண்டும்‌. 
அவர்கள்‌ தங்கள்‌ தாம்பத்திய 
வாழ்க்கையில்‌, தேவனுடைய 
பிரமாணத்திற்குக்‌ கீழ்ப்படியவேண்டும்‌. 
கர்த்தருடைய பிரமாணத்தை மீறும்போது, 
அவர்கள்‌ மனுஷருக்கு விரோதமாகவும்‌, 
தேவனுக்கு விரோதமாகவும்‌ பாவம்‌ 
செய்கிறார்கள்‌. 


a 


விபசார பாவம்‌. மனுஷருடைய 
சரீரத்தையும்‌ அழிக்கிறது. அவர்களுடைய 
ஆத்துமாவையும்‌ அழிக்கிறது. பரஸ்திரீயின்‌ 
ம்‌ அவளுடைய பல்‌ 
ய்கிறது. 
போகிறவர்கள்‌ "ஒருவரும்‌ 
ஜீவபாநைகளில்‌ வந்து 
சேருகிறதுமில்லை. விபசாரம்‌ என்பது 
ஒரு. கண்ணியைப்போன்றது. 
சிக்கிக்கொள்கிறவர்கள்‌, 
விடுதலை பெறுவதற்கு வாய்ப்பில்லை. 


அந்நிய பெண்ணாகிய பரஸ்திரீ 
என்னும்‌ வாக்கியம்‌ விக்கிரகாராதனையைக்‌ 
குறிக்கிறது என்றும்‌ வேதபண்டிதர்கள்‌ 
வியாக்கியானம்‌. சொல்லுகிறார்கள்‌. 
விக்கிரகாராதனை என்பது 
ஆவிக்குரிய விபசாரம்‌. நம்மிடத்தில்‌ 
தேவனுடைய மெய்யான 
ஞானம்‌ இருக்கும்போது, 
நாம்‌ விக்கிரகாராதனையையும்‌, 
விக்கிரகாராதனைக்காரரையும்‌ விலகி 
ஜீவிப்போம்‌. தேவனுடைய ஞானம்‌ நம்மை 
மாம்ச இச்சையிலிருந்து, விலக்கிப்‌ 
பாதுகாக்கும்‌. மாம்சம்‌ நம்முடைய ஆவியை 
ஆளுகை செய்யாமல்‌, ஆலி நம்முடைய 
மாம்சத்தை ஆளுகை செய்யும்‌. இவற்றிற்கு 
ஞானம்‌ நம்முடைய இருதயத்தில்‌ பிரவேசிப்பது 
அவசியமாயிருக்கிறது. 





ழ்‌ நள 
யாய 


நல்லவர்களின்‌ வழி 
நீதி 2120-22. 


நீதி 2:20. ஆதலால்‌ தீ நல்லவர்களின்‌. 
வழியிலே நடத்து, நீதிமான்களின்‌. 
பாதைகளைக்‌ காத்துக்கொன்‌ வாயாக. 


நீதி ஜம. 
பூமியிலே 
உத்தமர்கள்‌. 
தங்கியிருப்பார்கன்‌. 


நீதி 22௨, துன்மார்க்கரோ 
பூமியிலிருந்து அறுப்புண்டுபேவார்கன்‌; 
துரோகிகள்‌ அதில்‌ இராதபடிக்கு 
திர்முலமாவார்கன்‌. 


செவ்வையானவர்கன்‌ 
வாசம்பண்ணுவார்கன்‌; 
அதிலே 


ஞானம்‌ நன்மைக்கு நேராக நம்மை 
வழிநடத்தும்‌. நாம்‌ நல்லவர்களின்‌ வழியில்‌ 
நடக்கவேண்டும்‌, நீதிமான்களின்‌ பாதைகளை 
நாம்‌ காத்துக்கொள்ளவேண்டும்‌. நீதியின்‌ 
பாதையில்‌ நடப்பதே மெய்யான பல்‌ 
பூர்வகாலத்தில்‌ காணப்பட்ட 

பாதைகளை விசாரித்து, நாம்‌ அவற்றில்‌ 
நடக்கவேண்டும்‌. 


“வழிகளிலே நின்று. பூர்வ பாதைகள்‌ 
எவையென்று கேட்டு விசாரித்து, நல்ல வழி 
எங்கே என்று பார்த்து. அதிலே நடவங்கள்‌; 
அப்பொழுது உங்கள்‌ ஆத்துமாவுக்கு 
இளைப்பாறுதல்‌ கிடைக்கும்‌ என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌” (எரே 6:16. 


“நீங்கள்‌ அசதியாயிராமல்‌, 
வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை 
விசுவாசத்தினாலும்‌ நீடிய பொறுமையினாலும்‌ 
சுதந்தரித்துக்‌ கொள்ளுகிறவர்களைப்‌ 
பின்பற்றுகிறவர்களாயிருந்து. உங்களுக்கு 
நம்பிக்கையின்‌ பூரண நிச்சயமுண்டாகும்படி 
நீங்கள்‌ யாவரும்‌ முடிவுபரியந்தம்‌ அப்படியே 
ஜாக்கிரதையைக்‌ காண்பிக்கவேண்டுமென்று 
ஆசையாயிருக்கிறோம்‌” (எபி 621,12). 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆகையால்‌, மேகம்போன்ற இத்தனை 
திரளான சாட்சிகள்‌ நம்மைச்‌ 
சூழ்ந்துகொண்டிருக்க, பாரமான 
யாவற்றையும்‌, நம்மைச்‌ சுற்றி நெருங்கிநிற்கிற 
பாவத்தையும்‌ தள்ளிவிட்டு, விசுவாசத்தைத்‌ 
துவக்குகிறவரும்‌  முடிக்கிறவருமாயிருக்கிற 
இயேசுவை நோக்கி, நமக்கு நியமித்திருக்கிற 
ஒட்டத்தில்‌ பொறுமையோடே ஒடக்கடவோம்‌" 
(எபி 12:1). 


நீதிமான்களின்‌ 
ஜீவனுக்கேதுவான 

நாம்‌ நீதிமான்களின்‌ 
காத்துக்கொள்ளவேண்டும்‌. நம்முடைய 
முற்பிதாக்கள்‌, தீர்க்கதரிசிகள்‌ ஆகியோர்‌ 
நீதியின்‌ பாதையிலே நடந்தார்கள்‌. அவர்கள்‌ 
நடந்த பாதை நீதிமான்களின்‌ பாதையாகவும்‌, 
நல்லவர்களின்‌ வழியாகவும்‌ இருக்கிறது. 


பாதை 
பாதையாயிருக்கிறது. 
பாதைகளைக்‌ 


துன்மார்க்கருக்கும்‌ 
வெவ்வேறுவிதமான முடிவு உண்டாகும்‌. 
செல்வையானவர்கள்‌ பூமியிலே. 
வாசம்பண்ணுவார்கள்‌; உத்தமர்கள்‌ அதிலே 
துன்மார்க்கரோ 
அறுப்புண்டுபோவார்கள்‌;: 
அதில்‌ இராதபடிக்கு 
நிர்மூலமாவார்கள்‌. உத்தமர்கள்‌ தங்கள்‌ 
ஜீவியகாலம்‌ முழுவதிலும்‌ சமாதானமாயும்‌, 
சந்தோஷமாயும்‌ ஆறுதலாயும்‌ ஜீவிப்பார்கள்‌. 
துன்மார்க்கரோ அழிந்துபோவார்கள்‌. 


உத்தமருக்கும்‌ 





i ETHER 
TT 


விசுவாசிகளாகிய நாம்‌ கர்த்தரை 
நம்பி ஜீவிக்கவேண்டும்‌. கர்த்தருடைய 
போதகத்திற்கும்‌, அவருடைய கட்டளைக்கும்‌ 


நிறைவேற்றவேண்டும்‌. இதுவே ௦ 
சந்தோஷத்தைப்‌ பெற்றுக்கொள்வதற்கு வழி 
(நீதி 31-4. நாம்‌ கர்த்தரை சார்ந்து 
ஜீவிக்கவேண்டும்‌. இதுவே நம்முடைய 
பாதுகாப்புக்கு வழி (நீதி 3:5). 

நாம்‌ கர்த்தருக்குப்‌ பயந்து, 
ஜீவிக்கவேண்டும்‌. நாம்‌. 
ஆரோக்கியம்‌ பெறுவதற்கு வழி ட்ட 378) 
நம்முடைய பொருளாலும்‌, வின்‌ 
முதற்பனாலும்‌ 
கனம்பண்ண வேண்டும்‌. 
பெறுவதற்கு வழி (நீதி 3.910). நமக்கு, 
வரும்‌ சிட்சைகளை தாங்கிக்கொள்ள 
வேண்டும்‌. இதுவே நாம்‌ நன்றாயிருப்பதற்கு 
வழி (நீதி 31/12) 

எல்வளவு 
ஞானத்தைக்‌ 
ஞானத்தைக்‌ 
பாக்கியவான்‌. 


தன்‌ 
இதுவே ஐசுவரியம்‌: 


பிரயாசப்பட்டாலும்‌ 
கண்டடையவேண்டும்‌. 
கண்டடைகிற மனுஷன்‌ 
(நீதி 3:13-20) 
ன்‌ நியதிகள்‌ நம்மை ஆளுகை. 
செய்யவேண்டும்‌ ந த்தது தத்தர்‌ 
நம்முடைய நம்பிக்கையாயிருப்பார்‌. அவர்‌ 
நம்மைப்‌ பாதுகாப்பார்‌ (நீதி 3:21-26) 
நம்மால்‌ செய்ய முடிகிற எல்லா 
நன்மைகளையும்‌ நாம்‌ பிறருக்குச்‌ 
செய்யவேண்டும்‌. நாம்‌ பிறருக்கு ஒரு 
தீங்கும்‌ செய்யக்கூடாது (நீதி 3:27-35). 


கர்த்தருடைய கட்டனைகள்‌ 


நீதி 3-2 


நீதி 30. என்‌ மகனே, என்‌ 
போதகத்தைமறவாதே; உன்‌ இருதயம்‌ 
என்‌ கட்டனைகளைக்‌ காக்கக்கடவது.. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


நீதி 32, அவைகள்‌ உனக்கு நீடித்த 
நாட்களையும்‌, தீர்க்காயுசையும்‌, 
சமாதானத்தையும்‌ பெருகப்பண்ணும்‌. 


ம்முடைய ஜீவியம்‌ தேவனோடு 
க்விக்‌ இதுவே நமக்கு 
மெய்யான  ஆசிர்வாதத்தைத்‌ தரும்‌. 
கர்த்தரோடு ஜக்கியமாகமிருப்பதினால்‌ நமக்கு 
அநேக நன்மைகள்‌ உண்டாகும்‌. தேவனுடைய 
போதகத்திற்கும்‌, 
கட்டளைகளுக்கும்‌. ம்‌ 
முக்கியத்துவம்‌ கொடுக்கவேண்டும்‌. 
அவற்றை மதிக்கவேண்டும்‌. அவற்றைப்‌ 
போற்றிப்புகழவேண்டும்‌. நாம்‌ ஒருபோதும்‌ 
கர்த்தருடைய போதகத்தை 
ந்துவிடக்கூடாது. நம்முடைய இருதயம்‌ 
த்தருடைய கட்டளைகளை எப்போதும்‌ 
காத்துக்கொள்ளவேண்டும்‌. அவையே 
நம்முடைய ஜீவியத்தை ஆளுகை செய்யும்‌ 
பிரமாணமாயிருக்கவேண்டும்‌. 


கர்த்தருடைய போதகமும்‌, கட்டளையும்‌ 
நம்முடைய மூளையில்‌ இருந்தால்‌ மாத்திரம்‌ 
போதாது. அது நம்முடைய இருதயத்திலும்‌ 
இருக்கவேண்டும்‌. நம்முடைய இருதயம்‌ 
தேவனுடைய கட்டளைகளை 
காத்துக்கொள்ளவேண்டும்‌. தேவனுடைய 
கட்டளைகளெல்லாம்‌ தெய்வீக 
கட்டளைகளாகும்‌. அவற்றை நாம்‌ காத்து 
நடக்கும்போது, நமக்கு அநேக நன்மைகள்‌ 
உண்டாகும்‌. கர்த்தருடைய கட்டளைகள்‌ 
நமக்கு நீடித்த நாட்களைப்‌ பெருகப்பண்ணும்‌. 
அது நமக்கு தீர்க்காயுசையும்‌, 
சமாதானத்தையும்‌ பெருகப்பண்ணும்‌. 

முதிர்வயதிலும்‌ 
வாய்ப்புள்ளது. நம்முடைய 
இருதயத்தில்‌. நாம்‌ கர்த்தருடைய 
கட்டளைகளை காத்துக்கொள்ளும்போது. 
நம்முடைய முதிர்வயதும்‌ சந்தோஷமான 
வயதாகயிருக்கும்‌. சமாதானம்‌ நிரம்பிய 
வயதாகமிருக்கும்‌. முதிர்வயதின்‌ 
வியாதிகளுக்கும்‌, வேதனைகளுக்கும்‌ நாம்‌ 
நீங்கலாயிருப்போம்‌. நம்முடைய இருதயத்தில்‌ 
கர்த்தருடைய கட்டளைகளைக்‌ 
காத்துக்கொள்ளும்போது, நம்மிடத்திலுள்ள 
சமாதானம்‌ பெருகும்‌, பெருகிக்‌ 
கொண்டேயிருக்கும்‌. 


நம்முடைய தீங்குகள்‌ 


வருவதற்கு 





ழ்‌ நள 
யாய 


கிருபையும்‌ சத்தியமும்‌ 
நீதி 3:34 


88. கிருபை ௪ ம்‌ 
கண னாக ததா பாதித்‌ 
அவைகளை உன்‌ கழுத்திலே பூண்டு, 
அவைகளை உன்‌  இருதயமாகிய 
பலகையில்‌ எழுதிக்கொள்‌.. 


நீதி 84. 
பார்வையிலும்‌ 


பார்வையிலும்‌ தயையும்‌ நற்புத்தியும்‌ 
பெறுவாய்‌. 


அதினால்‌ 


தேவனுடைய வாக்குத்தத்திற்கு நாம்‌ 
முக்கியத்துவம்‌ கொடுக்கவேண்டும்‌. 
சத்தியமும்‌ நம்மைவிட்டு 
விலகிப்போய்விடக்கூடாது. 
வாக்குத்தத்தங்களை, 
கிருபையினாலும்‌ 


பூண்டுகொள்ளவேண்டும்‌ ஒரு முக்கியமான 


ஆபரணத்தை கழுத்தில்‌ 

அணிவதுபோல, கர்த்தருடைய 

வாக்குத்தத்தங்களை, நம்முடைய கழுத்தில்‌ 

அணிந்துகொள்ள வேண்டும்‌. இந்தப்‌ 

சத்தியமும்‌, 

கிருபையும்‌ நமக்குக்‌ 

மிகப்பெரிய சிலாக்கியம்‌. 

டய இருதயமாகிய 

எழுதிக்கொள்ள வேண்டும்‌. 

கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களைத்‌ 

தியானிக்கும்போது நம்முடைய இருதயத்தில்‌ 
சந்தோஷமும்‌ சமாதானமும்‌ பெருகும்‌. 


நம்முடைய 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தேவனுடைய 


நம்முடைய 

பதியவைத்துக்கொள்‌ வேண்டும்‌. 

நமக்கு அநேக நன்மைகள்‌ உண்டாகும்‌. 
நம்மை சிருஷ்டித்த தேவனோடும்‌, 
நம்மைப்போல சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிற மற்ற 
மனுஷரோடும்‌ எவ்வாறு 
நடந்துகொள்ளவேண்டும்‌ என்று கர்த்தர்‌ 
நமக்கு உபதேசம்பண்ணுகிறார்‌. நாம்‌ 
கர்த்தருடைய உடன்படிக்கையை 
கைக்கொள்ளும்போது, நாம்‌ தேவனுடைய 
பார்வையிலும்‌ மனுஷருடைய பார்வையிலும்‌ 
தயையும்‌ நற்புத்தியும்‌ பெறுவோம்‌. 


நீதிமான்கள்‌ 
தேவனுடைய கிருபையையும்‌, 
ஆசீர்வாதத்தையும்‌, 
சிலாக்கியத்தையுமே 
ஞானத்தின்‌ பிள்ளைகள்‌ 
தேவனை நங்கள்‌ 
இரட்சகராகவும்‌, 
ஏற்றுக்கொள்கிறார்கள்‌. கர்த்தரைத்‌ தங்கள்‌ 
தேவனாகக்‌ கொண்டிருக்கிற ஜனங்கள்‌ 
பாக்கியமுள்ளவர்கள்‌. அவர்களுடைய 
இருதயத்தில்‌ கர்த்தரைத்‌ தறிக்கும்‌ தறி 
நிரம்பியிருக்கும்‌. 

நாம்‌ தேவனுடைய பார்வையில்‌ தயையும்‌ 
நற்புத்தியும்‌ பெறுவதோடு, மனுஷருடைய 
பார்வையிலும்‌ தயையும்‌ நநற்புத்தியும்‌. 
பெறுவது. நமக்கு இரட்டிப்பான. 
ஆசீர்வாதமாயிருக்கும்‌. யூதனாகிய 
மொர்தெகாய்‌ யூதருக்குள்‌ பெரியவனும்‌, 
தன்‌ திரளான சகோதரருக்கு 
பிரியமான வருமாயிருந்தார்‌. 


“யூதனாகிய மொர்தெகாய்‌ ராஜாவாகிய 
அகாஸ்வேருவுக்கு இரண்டாவதானவனும்‌, 
யூதருக்குள்‌ பெரியவனும்‌, தன்‌ திரளான 
'சகோதரருக்குப்‌ பிரியமானவனுமாயிருந்ததும்‌ 
அன்றி தன்‌ ஜனங்களுடைய 
நன்மையை நாடி, தன்‌ 
குலத்தாருக்கெல்லாம்‌  சமாதானமுண்டாகப்‌ 
பேசுகிறவனுமாயிருந்தான்‌" (எஸ்‌ 10:2. 
மொர்தெகாயும்‌ யூதஜனங்களைப்‌ 
புரிந்துகொண்டார்‌. யூதஜனங்களும்‌ அவரை 
சரியாகப்‌ புரிந்துகொண்டார்கள்‌. 


வாக்குத்தத்தங்களை, 


முதலாவதாக 
அவருடைய 
அவருடைய 
தேடுவார்கள்‌. 
கர்த்தராகிய 
ஆண்டவராகவும்‌, 
கர்த்தராகவும்‌ 





ழ்‌ நவள 
யாய 


கர்த்தரில்‌ நம்பிக்கையாயிரு 
நீதி3:5,8 


நீதி 95. உள்‌ சுயபுத்தியின்மேல்‌ 
காயாமல்‌, உன்‌ முழு இருதயத்தோடும்‌ 
கர்த்தரில்‌ நம்பிக்கையாயிருத்து, 


நீதி 8:6. உன்‌ வழிகளிலெல்லாம்‌ அவரை 
நினைத்துக்கொள்‌; அப்பொழுது அவர்‌ 
உன்‌ பாதைகளைச்‌. 
'செவ்வைப்படுத்துவார்‌. 


தேவனுடைய பராமரிப்புக்‌ ரம்‌ 
எப்போதுமே ம்க்கும்‌ 
கொடுக்கவேண்டும்‌. நமமுடைய 
சுயபுத்தியின்மேல்‌ நாம்‌ சாயாமல்‌, நம்முடைய 
முழுஇருதயத்தோடும்‌ கர்த்தரில்‌ 
நம்பிக்கையாயிருக்க வேண்டும்‌. 
விசவாசத்தோடும்‌ ஜெபத்தோடும்‌ கர்த்தரை 
சார்ந்து ஜீவிக்கவேண்டும்‌. நம்முடைய 
விசுவாசம்‌ பூரணமுள்ளதாகவும்‌, 
உறுதியானதாகவும்‌ இருக்கவேண்டும்‌ 
நம்முடைய முழுஇருதயத்தோடும்‌ கர்‌ 
நம்பிக்கையாயிருப்பதுதான்‌ நமக்கு. ந 
கர்த்தர்‌ தமக்குச்‌ 
செய்ய வல்லவர்‌ என்பதை நாம்‌ 
விசவாசிக்கவேண்டும்‌. கர்த்தர்‌ 
நன்மையானதையும்‌, மேன்மையானதையும்‌ 
தம்முடைய ஞானத்தின்‌ பிரகாரமாகவும்‌, 
தம்முடைய தெய்வீக பராமரிப்பின்‌ 
பிரகாரமாகவும்‌ நமக்கு செய்வார்‌ என்று 


சித்தமானவற்றை 


அவருடைய 
றக தத ஒத்திருக்கும்‌. 


எப்போதுமே 

ஈவுகளை மாத்திரமே. கொடுக்கிறவர்‌. 
தேவனுடைய நன்மையான ஈவுகளை நாம்‌ 
பெற்றுக்கொள்ளவேண்டுமென்றால்‌ நம்முடைய 
முழுஇருதயத்தோடும்‌ நாம்‌ கர்த்தரில்‌ 
நம்பிக்கையாயிருக்கவேண்டும்‌. 
வழிகளிலெல்லாம்‌ 
நினைத்துக்கொள்ளவேண்டும்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நாம்‌ எந்தப்‌ பாதையில்‌ 
நடக்கவேண்டுமென்று கர்த்தருடைய 
ஆலோசனையைக்‌ கேட்கவேண்டும்‌. அதன்‌ 
பிரகாரமாக நடக்கவேண்டும்‌. அப்பொழுது 
கர்த்தர்‌ நம்முடைய பாதைகளை 
செவ்வைப்படுத்துவார்‌. நாம்‌ கர்த்தருக்குள்‌ 
பாதுகாப்பாகயிருப்போம்‌. கர்த்தருக்குள்‌ 
அநேக நன்மைகளைப்‌ பெற்றுக்கொண்டு 
சந்தோஷமாயிருப்போம்‌. நம்முடைய ஆரம்பம்‌ 
அற்பமானதாமிருந்தாலும்‌, நம்முடைய முடிவோ 
சந்தோஷமும்‌, சம்பூரணமுமுள்ளதாயிருக்கும்‌. 


கர்த்தருக்குப்‌ பயப்படு 
நீதி 3:78 


நீதி 3:7. நீ உன்னை ஞானியென்று 
எண்ணாதே; கர்த்தருக்குப்‌ பயந்து, 
தீமையை விட்டுவிலகு. 


நீதி 38. அது உன்‌ நாபிக்கு 
ஆரோக்கியமும்‌, உன்‌ எலும்புகளுக்கு 
ஊனுமாகும்‌. 


கர்த்தருடைய பிள்ளைகளும்‌ 
மூன்றுவிதமான. ஆலோசனைகள்‌ இங்கு 
சொல்லப்பட்டிருக்கிறது. அவையாவன 

1... நாம்‌ நம்மை ஞானியென்று 
எண்ணக்கூடாது. கர்த்தருக்கு முன்பாக 
நம்மைத்‌ தாழ்த்தவேண்டும்‌. கர்த்தருக்குப்‌ 
பயந்து தீமையைவிட்டு விலகவேண்டும்‌. 
2. நம்முடைய பொருளாலும்‌, நம்முடைய 
எல்லா விளைவின்‌. முதற்பலனாலும்‌ 
கர்த்தரைக்‌ கனம்பண்ணவேண்டும்‌. 3. நாம்‌ 
கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக 
எண்ணக்கூடாது. அவர்‌ நம்மைக்‌ 
கடிந்துகொள்ளும்போது, நாம்‌ 
சோர்ந்துபோய்விடக்கூடாது. 





f= FTE 
TT 


உண்மையாயும்‌, உத்தமமாயும்‌ 
நிறைவேற்றவேண்டும்‌. விசுவாசிகள்‌ 
எல்லோரிடத்திலும்‌ கர்த்தருக்குப்‌ பயப்படும்‌ 
பயம்‌ இருக்கவேண்டும்‌. கர்த்தரே நம்முடைய 
எஜமானர்‌ என்றும்‌, அவரே நம்மை 
ஆளுகை செய்கிற சர்வஆளுநர்‌ என்றும்‌ 
விசுவாசித்து, கர்த்தருக்குப்‌ பயந்து 
ஜீவிக்கவேண்டும்‌. 


நம்முடைய ஜீவியத்தில்‌ தேவனுடைய 
பிரமாணம்‌ ஆளுகை செய்யவேண்டும்‌. 
தேவனுடைய சித்தத்திற்கு நம்முடைய 
சித்தத்தை ஒப்புக்கொடுக்கவேண்டும்‌. நம்மை 
நாமே நினைத்துப்‌ பார்க்கும்போது, நம்மை. 
ஞானியென்று எண்ணக்கூடாது. நம்முடைய 
பார்வையில்‌ நாம்‌ 'ஞானிகளாகத்‌ 
தெரியக்கூடாது. இருதயத்தில்‌ காணப்படும்‌ 
பெருமை தேவனுடைய உபதேசத்திற்கு: 
சத்துருவாகயிருக்கிறது. நம்மிடத்தில்‌ 
பெருமையிருக்கும்போது. நம்முடைய 
இருதயத்தில்‌ தேவனுக்குப்‌ பயப்படும்‌ பயம்‌ 
இருக்காது. தேவனுடைய சித்தத்திற்கு 
நம்மைக்‌ கீழ்ப்படுத்துவதற்குப்‌ பதிலாக, 
நம்முடைய சுயசித்தத்தை நிறைவேற்றவே. 
பிரியப்படுவோம்‌. 


நாம்‌ கர்த்தருக்கு பயந்தால்‌ மாத்திரம்‌ 
போதாது. கர்த்தருக்குப்‌ பயந்து, 

நீமையைவிட்டு விலகவும்‌ வேண்டும்‌. 

கர்த்தருடைய நாமத்தைத்‌ தூஷிக்கிற எந்தக்‌ 

காரியத்தையும்‌ நாம்‌ செய்துவிடக்கூடாது. 

கர்த்தருடைய 

விலகிப்போய்விடவும்‌ 

பண்ணக்கூடாது. 

ஐக்கியமாகயிருக்கிறவர்கள்‌ 

ஐக்கியமாயிருக்கமாட்டார்கள்‌. 


பயந்து, 
நமக்கு 


நாம்‌ கர்த்தருக்குப்‌ 
தீமையைவிட்டு விலகும்போது. 
ஆவிக்குரிய ஆசிர்வாதங்கள்‌ கிடைக்கும்‌. 
நம்முடைய சரீரத்திற்கு போஜனம்‌ தேவை. 
கர்த்தருக்குப்‌ பயந்து தீமையைவிட்டு 
விலகும்போது, நம்முடைய நாபிக்கு 
ஆரோக்கியமும்‌, நம்முடைய எலும்புகளுக்கும்‌ 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தருக்குப்‌ பயப்படுகிறவர்கள்‌,, 
கர்த்தருடைய சமுகத்திலே. நீடிய 
பொறுமையோடு காத்திருப்பார்கள்‌. கர்த்தர்‌ 


சமாதானமும்‌ 
ஆறுதலும்‌ நிரம்பியிருக்கும்‌. கர்த்தருடைய 
வார்த்தைகளும்‌, அவருடைய உபதேசங்களும்‌ 
நம்முடைய இருதயத்தில்‌ நிரம்பியிருக்கும்‌. 
இதனால்‌ நமக்கு சந்தோஷமும்‌ சமாதானமும்‌ 
உண்டாகும்‌ இதுவே நம்முடைய 
ஆவிக்கும்‌. ஆத்துமாவுக்கும்‌ 
ஆரோக்கியத்தையும்‌ பெலத்தையும்‌ தரும்‌. 
நமக்கு ஆவிக்குரிய ஆரோக்கியம்‌ 
உண்டாவதோடு, நம்முடைய சரீரத்திற்கும்‌ 
ஆரோக்கியமுண்டாகும்‌. 


கர்த்தரைக்‌ கனம்பண்ணு 
நீதி 8 : 9,10 


நீதி 3:9. உன்‌ பொருனாலும்‌, உன்‌ 
எல்லா விளைவின்‌ முதற்பலனாலும்‌ 
கர்த்தரைக்‌ கனம்பண்ணு. 


நீதி 30. அப்பொழுது உன்‌ 
களஞ்சியங்கள்‌ பூரணமாய்‌ நிரம்பும்‌; 
உன்‌ ஆலைகளில்‌ திராட்சரசம்‌ 
புரண்டோடும்‌. 


கர்த்தர்‌ நமக்குக்‌ கொடுத்திருக்கிற 

ஆசீர்வாதங்களை, கர்த்தருக்குப்‌ பயந்து, 

நல்ல வழிகளில்‌ பயன்படுத்தவேண்டும்‌. 

நம்முடைய களஞ்சியங்கள்‌ பூரணமாய்‌ 

நிரம்பியிருக்கவேண்டுமென்றால்‌, நம்முடைய 

களஞ்சியத்திலுள்ள பொருட்களினால்‌ நாம்‌ 

கர்த்தரைக்‌ கனம்பண்ணவேண்டும்‌. 

ம்‌ ஐசுவரியங்களெல்லாம்‌. 

கர்த்தர்‌ அதை 

.. கிருபையினால்‌: நமக்குக்‌ 

கர்த்தரே நமக்குப்‌ 

பொருளைக்‌ கொடுக்கிறவர்‌. அவரே நமக்கு 
விளைச்சலின்‌ பலனையும்‌ கொடுக்கிறவர்‌. 





i FTE 
TT 


நம்முடைய பொருளாலும்‌, நம்முடைய 
எல்லா விளைவின்‌ முதற்பலனாலும்‌ நாம்‌ 
கர்த்தரைக்‌ கனம்பண்ணவேண்டும்‌. 
உலகப்பிரகாரமான சம்பத்து மெய்யான 
ஐசுவரியமல்ல. ஆனாலும்‌ நம்முடைய 
உலகப்பொருளாலும்‌ கர்த்தரைக்‌, 
என்பது. 
விருப்பமாகமிருக்கிறது. 
உலகப்பிரகாரமான 
ஐசுவரியங்களினால்‌, நாம்‌ கர்த்தரைக்‌ 
குனம்பண்ணும்போது, அந்த ஐசுவரியம்‌ 
நமக்கு ஆசீர்வாதத்தைத்‌ தரும்‌. நம்முடைய 
பொருட்கள்‌ நமக்குப்‌ 
பிரயோஜனமுள்ளதாயிருக்கும்‌. 


விளைவின்‌ 
முதற்பனாலும்‌ கர்த்தரைக்‌ 
குனம்பண்ணவேண்டும்‌. இந்தப்‌ பூமியில்‌ 
கர்த்தர்‌ நமக்கு அநேக ஆசீர்வாதங்களைக்‌ 
கொடுத்திருக்கிறார்‌. பூமியின்‌ விளைச்சல்‌ 
எல்லாம்‌ கர்த்தருக்கே உரியது. கர்த்தரே 
விளையச்செய்கிறவர்‌. பூமியின்‌ விளைச்சல்‌. 
நம்மைப்‌ போவிக்கிறது. நாம்‌ ஒவ்வொரு 
முறை போறனப்பண்ணும்போதும்‌, கர்த்தர்‌ 
ஈவாகக்‌ கொடுத்திருக்கிற 

கர்த்தரைக்‌ 


நம்முடைய எல்லா 


கர்த்தரையே சார்ந்திருக்கிறது. 
விளைவின்‌ முதற்பலன்‌ எல்லாம்‌ கர்த்தருக்கே 
உரியது. நம்முடைய விளைவின்‌ முதற்பலன்‌ 
மிகவும்‌ முக்கியமானது. நாம்‌ கர்த்தருக்கு 
முதலாவதையும்‌ 'னதையும்‌ 
காணிக்கையாய்க்‌ கொடுக்கவேண்டும்‌. 
நம்மிடத்தில்‌ எது 
உச்சிதமானதாகயிருக்கிறதோ அதையே 
கர்த்தருக்குக்‌ காணிக்கையாய்க்‌ 
கொடுக்கவேண்டும்‌. அப்போது. நம்முடைய 


ம்முடைய 
புரண்டோடும்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ நமக்குக்‌ கொடுத்திருக்கிற 
ஆசீர்வாதங்களை... பயன்படுத்தவேண்டும்‌. 
கர்த்தரைக்‌ கனம்பண்ண 
கர்த்தர்‌ கொடுக்கிற 
... ஒன்றுக்கும்‌ 
பார்வைக்கு ஒரு 
அழகுப்பொருளைப்போல அலங்கரித்து 
வைத்திருக்கக்கூடாது. தம்மைக்‌ 
கனம்பண்ணுவதற்காகவே கர்த்தர்‌ நமக்கு 
பொருள்களையும்‌, விளைச்சல்களையும்‌ 
கொடுக்கிறார்‌. அவற்றை நாம்‌ 
பயன்படுத்தவேண்டும்‌ என்பதற்காகவே 
கர்த்தர்‌ அவற்றை நமக்குக்‌ 
கொடுத்திருக்கிறார்‌. 


கர்த்தர்‌ 

ஆசீர்வாதங்களை, 
நாமமகிமைக்காக  செலவுபண்ணவேண்டும்‌. 
அதை யாருக்கும்‌ பயன்படுத்தாமல்‌, 
கர்த்தருடைய நாமத்தையும்‌ கனம்பண்ணாமல்‌, 
சும்மா வைத்திருப்பது கர்த்தருடைய 
பனந மீறிய செயல்‌, நாம்‌ 
கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டதை 
கர்த்தரைக்‌ கனம்பண்ணுவதற்காக 
கொடுக்கவேண்டும்‌. 


கொடுத்திருக்கிற 
கர்த்தருடைய 


கர்த்தருடைய சிட்சை 
நீதி 8 : 1112 


தீதி 301. என்‌ மகனே, நீ கர்த்தருடைய 
சிட்சையை அற்பமாக எண்ணாதே, 
அவர்‌ கடித்துகொள்ளூம்யோது 
சோர்த்துபோகாதே. 


நீதி 3:12. தகப்பன்‌: 
புத்திரனைச்‌. 
கர்த்தரும்‌ 
அன்புகூருகிறாரோ 
சிட்சிக்கிறார்‌. 


தான்‌ நேசிக்கிற 
சிட்சிக்கிறதுபோல, 
எவனிடத்தில்‌ 
அவனைச்‌. 


நாம்‌ கர்த்தருக்குப்‌ 
ஜீவிக்கவேண்டும்‌. கர்த்தர்‌ நம்மை 
ஆசீர்வதிக்கும்போது நமக்கு மிகுந்த 
சந்தோஷமுண்டாகும்‌. கர்த்தர்‌ நம்மை 
சிட்சிக்கும்போது நமக்கு வருத்தமும்‌, 
வேதனையும்‌ உண்டாகும்‌. ஆனாலும்‌ 
கர்த்தருடைய சிட்சையை நாம்‌ அற்பமாக 
எண்ணக்கூடாது. கர்த்தர்‌ நம்மைக்‌ 
கடிந்துகொள்ளும்போது, நாம்‌ 
சோர்ந்துபோய்விடவும்‌ கூடாது. 


பயந்து 





i= THE 
TT 


பாடுகளையும்‌ 
அனுமதிக்கும்போது. 
பிரயோஜனப்படுத்திக்‌ 


நாம்‌ 


கர்த்தர்‌ நமக்கு 
வேதனைகளையும்‌ 
அவற்றை நமக்குப்‌ 
கொள்ளவேண்டும்‌. 
மனந்திரும்புவதற்கும்‌, நம்முடைய 
காரியங்களை சீர்படுத்துவதற்கும்‌ 
கர்த்தருடைய சிட்சைகளையும்‌, அவருடைய 
கடிந்துகொள்ளுதலையும்‌ நாம்‌ 
பயன்படுத்திக்கொள்ளவேண்டும்‌. 


கர்த்தர்‌ நம்மை சிட்சிக்கும்போது நாம்‌ 
கர்த்தர்மீது கோபப்படக்கூடாது. சிட்சையை 
அற்மாக நினைத்து, அதை அசட்டை 
பண்ணிவிடக்கூடாது. சிட்சையின்மீது 
கவனம்‌ செலுத்தாமல்‌, அதற்கான 
காரணத்தையும்‌ புரிந்துகொள்ள 

முயற்சிபண்ணாமல்‌, அதை கண்டும்‌. 
களாமக்குந்துவிடக்காது. நம்முடைய 
தப்பிதத்திற்காக தண்டனை 
கிடைத்திருக்கிறது என்று நினைத்து, இதை 
தாங்கிக்கொள்ள வேண்டும்‌ என்று 
தீர்மானம்பண்ணிவிடக்கூடாது. சிட்சை 
வேறு. தண்டனை வேறு. 


கர்த்தர்‌ நம்முடைய நன்மைக்காகவே 
நம்மை சிட்சிக்கிறார்‌. கர்த்தருடைய சிட்சை 
நமக்கு வரும்போது, நாம்‌ 
மரங்களைப்போலவோ, கற்களைப்போலவோ, 
உணர்ச்சியில்லாமல்‌  இருந்துவிடக்கூடாது. 
நம்முடைய இருதயத்தைக்‌ கடினப்படுத்தி, 
ஜடம்போல இருப்பது நமக்கு ஆபத்தானது. 
தேவனுடைய உதவியும்‌ ஒத்தாசையும்‌ 
இல்லாமலேயே, எல்லா பிரச்சனையிலிருந்தும்‌ 
நம்மால்‌ தப்பித்துக்கொள்ள முடியும்‌ என்று 
நினைக்கக்கூடாது. அப்படிப்பட்ட நினைப்பு 
கடின இருதயத்திலிருந்து வரும்‌. நம்முடைய 
இருதயம்‌ கர்த்தருக்கு முன்பாக 
கடினமாயிருக்கக்கூடாது. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


கர்த்தருடைய உதவியும்‌. 

கர்த்தரே நம்மை 

தம்முடைய 

நம்மை 

ட்‌ நமக்கு ஆசீர்வாதமும்‌ 

தேவை. சிட்சையும்‌ தேவை, ஆசீர்வாதம்‌ 

சந்தோஷப்படுவது 

நாம்‌ 

நமக்கு வேதனை 

வேதனையை நினைத்து நாம்‌ 

சோர்ந்து போய்விடக்கூடாது. நம்முடைய 

ஆவியும்‌ ஆத்துமாவும்‌ அசந்துவிடக்கூடாது. 

நாம்‌ கர்த்தருக்குள்‌ எப்போதும்‌ 

உற்சாகமாயிருக்கவேண்டும்‌. நம்முடைய 

ஆலியும்‌ ஆத்துமாவும்‌ ஜீவனுள்ளதாயிருக்க. 

வேண்டும்‌. அது ஒருபோதும்‌ செத்த 
ஜடம்போல இருந்துவிடக்கூடாது. 


தேவன்‌ தம்முடைய  சிட்சையின்‌ 
மூலமாய்‌ நம்மைத்‌ திருத்துகிறார்‌. சிட்சை 
தேவனிடமிருந்து மாத்திரமே வருகிறது. 
தேவன்‌ நம்மை அறிந்து வைத்திருக்கிறார்‌. 
நம்முடைய தேவைகளெல்லாம்‌ அவருக்குத்‌ 
தெரியும்‌. தம்முடைய சிட்சைகளை நம்மால்‌ 
எந்த அளவுக்கு தாங்க முடியும்‌ என்பதும்‌ 
அவருக்குத்‌ தெரியும்‌, நம்மால்‌ 
தாங்கிக்கொள்ள முடியாத... அளவுக்கு 
அ ஒருபோதும்‌ நம்மை த்‌ 

ம்முடைய  சிட்சையினால்‌ 
அழிந்துபோகலேண்டுமென்பது துன்‌ 
விருப்பமல்ல. நாம்‌ திருந்த 
வேண்டுமென்பதும்‌, ஜீவனைப்‌ 
பெற்றுக்கொள்ள வேண்டுமென்பதுமே 
தேவனுடைய விருப்பம்‌. கர்த்தர்‌ நம்முடைய 
நன்மைக்காகவே நம்மை சிட்சிக்கிறார்‌. 

கர்த்தர்‌ தம்முடைய பிள்ளைகளை 
சிட்சிப்பது, தகப்பன்‌ தான்‌ நேசிக்கிற 
புத்திரனை  சிட்சிப்பதுபோல இருக்கிறது. 
தகப்பன்‌. ல மகனை சிட்சித்துத்‌ 
திருத்துகிறா! அவர்‌ ஒரு 
பபாது வில்பர்‌ தன்‌ மகனைத்‌ 
தண்டிக்கமாட்டார்‌ தன்னுடைய 
மகன்மீதுள்ள அன்பினாலும்‌, பாசத்தினாலும்‌ 
தகப்பன்‌ தன்‌ மகனை சிட்சிக்கிறார்‌. தன்‌ 
மகன்‌ திருந்தவேண்டும்‌ என்பதும்‌, 
தன்னுடைய ஆசீர்வாதங்களை 
நிறைவாகப்பெற்றுக்கொண்டு பரிபூரணமாய்‌ 
ஜீவிக்கவேண்டும்‌ என்பதுமே தகப்பனுடைய 
விருப்பம்‌. 





i THE 
TT 


கர்த்தரும்‌ ஒரு நல்ல தகப்பனைப்போல. 
நம்மை சிட்சிக்கிறார்‌. கர்த்தர்‌ எவனிடத்தில்‌ 
அன்புகூருகிறாரோ அவனை மாத்திரமே 
சிட்சிக்கிறார்‌. நாம்‌ நல்லவர்களாகவும்‌, 
ஞானமுள்ளவர்களாகவும்‌ இருக்கவேண்டும்‌ 
என்பதற்காகவே கர்த்தர்‌ நம்மை சிட்சிக்கிறார்‌. 
கர்த்தர்‌ நம்மை சிட்சிக்கும்போது, அதற்கான 
காரணத்தை நாம்‌ கர்த்தருடைய சமுகத்திலே 
கேட்டுத்‌ தெரிந்துகொள்ளவேண்டும்‌. கர்த்தர்‌ 
பிரியப்படுகிற பிரகாரம்‌ நாம்‌ ஜீவிக்கக்‌ 
குற்றுக்கொள்ளவேண்டும்‌. 


ஞானமும்‌ புத்தியும்‌ 
நீதி 3 : 18-20 


நீதி 948. ஞானத்தைக்‌ கண்டடைகிற 
மனுஷனும்‌, புத்தியைச்‌ சம்பாதிக்கிற 
மனுஷனும்‌ பாக்கியவான்கள்‌. 


நீதி 904. அதின்‌ வர்த்தகம்‌ வென்னி. 
வர்த்தகத்திலும்‌, அதின்‌ ஆதாயம்‌ 
பசும்பொன்னிலும்‌ உத்தமமானது. 


நீதி 305. முத்துக்கனைப்பார்க்கிலும்‌ 
அது விலையேறப்பெற்றது; நீ 
இச்சிக்கத்தக்கதொன்றும்‌ அதற்கு 
நிகரல்ல. 


நீதி 306. அதின்‌ வலதுகையில்‌ 
தீர்க்காயுசும்‌, அதின்‌ இடதுகையில்‌ 
செல்வமும்‌ கனமும்‌ இருக்கிறது. 


நீதி 307. அதின்‌ வழிகள்‌ இனிதான 
வழிகன்‌, அதின்‌ பாதைகளெல்லாம்‌ 
சமாதானம்‌. 


நீதி 318. தன்னை 
அடைந்தவர்களுக்கு ஜீவவிருட்சம்‌, 
அதைப்‌ பற்றிக்கொள்ளூகிற எவனும்‌ 
பாக்கியவான்‌. 


நீதி 3:19. 
பூமியை 
புத்தியினாலே 


ஸ்தாபித்தார்‌. 
நீதி 320. அவருடைய ஞானத்தினாலே 


ஆழங்கள்‌ பிரித்தது, ஆகாயமும்‌ 
பனியைப்‌ பெய்கிறது. 


அது. 


கர்த்தர்‌ ஞானத்தினாலே 
அஸ்திபாரப்படுத்தி, 
வானங்களை 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


ஞானத்தைக்‌ கண்டடைகிற மனுஷன்‌ 
பாக்கியவான்‌. மெய்யான ஞானம்‌. 
தேவனிடத்தில்‌ அன்புகூருவதிலும்‌, 
தேவனைப்பற்றி அறிந்துகொள்வதிலும்‌ 
இருக்கிறது. மெய்யான ஞானம்‌ தேவனுடைய 
சத்தியத்தோடும்‌, அவருடைய 
பிரமாணத்தோடும்‌, அவருடைய தெய்வீக 
பராமரிப்போடும்‌ ஒத்துப்போகும்‌, மெய்யான 
ஞானம்‌ ஒருபோதும்‌ தேவனுடைய 
சித்தத்திற்கு முரண்பட்டிருக்காது. நாம்‌ 
ஞானத்தை  கண்டடையும்போது நமக்கு 
அநேக ஆசீர்வாதங்கள்‌ கிடைக்கும்‌. நாம்‌ 
ஞானத்தைக்‌ கண்டடைந்து, அதை நமக்கு 
சொந்தமாக்கிக்கொள்ள வேண்டும்‌. 


ஞானத்தைக்‌ கண்டடைதல்‌' என்னும்‌ 
த்‌ "ஞானத்தைத்‌ 
ஞானத்தைப்‌ 
என்பது பொருளாகும்‌. 
தண்ணீர்‌ இறைப்பதுபோல, 
நாமும்‌ மெய்யான ஞானத்தை தேவனுடைய 
சமுத்திலிருந்து 
பெற்றுக்கொள்ளவேண்டும்‌. 
ஞானத்திற்கும்‌ 
கண்ணாகவும்‌ இருக்கிறார்‌ 
வாளியைப்‌ 


நம்முடைய ஜெபத்தின்‌ மூலமாய்‌ ஞானத்தைப்‌ 
பெற்றுக்கொள்‌ எவேண்டும்‌. கர்த்தர்‌ 
தம்மிடத்தில்‌ கேட்கிறவர்களுக்குத்‌ 
தராளமாய்க்‌ கொடுக்கிறவர்‌. 


ஞானம்‌ நம்மைத்‌ தேடி வரும்‌ என்று, 
நினைக்கக்கூடாது. நாமே ஞானத்தைத்‌ 
தேடிக்கண்டுபிடிக்க வேண்டும்‌. 
கண்டடைவார்கள்‌. 
கண்டடைகிற 
புத்தியை 
பாக்கியவான்‌. 
சுரங்கத்திலிருந்து, 
தாதுப்பொருட்களை டி! 
பூமிக்கு வெளியிலே கொண்டு வருவதுபோல, 
நாமும்‌ ஞானத்தைத்‌ தேடிப்பார்த்து 
கண்டுபிடிக்கவேண்டும்‌. 





f= FTE 
TT 


நாம்‌ நல்ல காரணத்திற்காகவே. 
ஞானத்தைத்‌ நேடி கண்டுபிடித்திருக்கிறோம்‌. 
நம்முடைய நன்மைக்காகவே புத்தியை 
சம்பாதித்திருக்கிறோம்‌. ஞானமும்‌ பத்தியும்‌ 
நமக்கு மெய்யான ஆசிர்வாதத்தைத்‌ தரும்‌. 
கஷ்டப்பட்டு சம்பாதித்த ஞானத்தை நல்ல 
வழிகளில்‌ பயன்படுத்தவேண்டும்‌ 
தேவனுடைய நாமம்‌ மகிமையடையவேண்டும்‌. 
பிறருக்கும்‌ பிரயோஜனமுண்டாக 


ஞானத்தை எப்படி 
என்பதை விவரிப்பதற்காக, 
வர்த்தகம்பண்ணுவது' என்பது பற்றி இங்கு 
சொல்லப்பட்டிருக்கிறது. வர்த்தகர்கள்‌ 
ஞானத்தோடு வியாபாரம்‌ பண்ணுவார்கள்‌. 
தாங்கள்‌ செய்கிற வியாபாரத்தில்‌ மிகுந்த. 
குவனமாமிருப்பார்கள்‌. அக்கரையில்லாமல்‌, 
ஏனோதானோ. என்று அசட்டையாக 
வியாபாரம்பண்ணினால்‌, நமக்கு ஒரு 
ம கிடைக்காது. 
தன்னுடைய 
முழுஞானத்தையும்‌, 
தன்னுடைய 
பயன்படுத்துவார்‌. 
அதுபோலவே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய 
நாமும்‌, ஞானத்தை சம்பாதிப்பதில்‌ 
நம்முடைய நேரத்தையும்‌, தாலந்துகளையும்‌ 
பயன்படுத்தவேண்டும்‌. 
பிரபஞ்சத்தில்‌ வெள்ளி 
வர்த்தகம்‌ மிகவம்‌ மேன்மையானது. 
அதைவிட பசும்பொன்னின்‌ வர்த்தகம்‌. 
இன்னும்‌ அதிக மேன்மையானது. அது அதிக 
ஆதாயத்தைத்‌ தரக்கூடியது. ஞானத்தைக்‌ 
கண்டடைவதோ, வெள்ளியின்‌ 
வர்த்தகத்திலும்‌ பெரியது. ஞானத்தினால்‌ 
கிடைக்கும்‌ ஆதாயம்‌ பசும்பொன்னிலும்‌ 
உத்தமமானது. 


“மேலும்‌, பரலோகராஜ்யம்‌ நல்ல. 
முத்துக்களைத்‌ தேடுகிற வியாபாரிக்கு 
ஒப்பாயிருக்கிறது. அவன்‌ விலையுயர்ந்த ஒரு 
முத்தைக்‌ கண்டு, போய்‌, தனக்குண்டான 
எல்லாவற்றையு। ற்று. அதைக்‌ 
கொள்ளுகிறான்‌" (மத்‌ 13:45,86) என்று 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து பரலோக. 
ராஜ்யத்தைப்பற்றி உவமையாகச்‌ 
சொல்லுகிறார்‌. 


சம்பாதிப்பது 
எப்படி 


இந்தப்‌ 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


ஞானத்தின்‌ வர்த்தகம்‌ வெள்ளி 
வர்த்தகத்திலும்‌, அதின்‌ ஆதாயம்‌ 
பசும்பொன்னிலும்‌ உத்தமமானது (நீதி 3:14) 
ஆகையினால்‌. நாம்‌. சத்தியத்தை 
வாங்கவேண்டும்‌. அதைவிற்கக்கூடாது. 
அப்படியே ஞானத்தையும்‌, உபதேசத்தையும்‌, 
புத்தியையும்‌ வாங்கவேண்டும்‌ (நீதி 23:23) 
எல்வளவு கிரயம்‌ 
வாங்கவேண்டுமானாலும்‌, 
கொடுத்து 
ஞானத்தை 


ன; 
கொடுத்து 
அந்தக்‌ கிரயத்தைக்‌ 
வாங்கிவிடவேண்டும்‌. 

வாங்காமல்‌ விட்டுவிடக்கூடாது. 
ஞானத்தைப்‌ 
கொள்ளவில்லையென்றால்‌, 
இழந்துபோவோம்‌. அதனால்‌ 
ஆசீர்வாதங்களை ற்குப்‌ 
ஞானத்தை இழப்பதற்குப்‌ பதிலாக நம்முடைய 
ஐசுவரியத்தை இழக்கலாம்‌. அதிகமான 
கிரயம்‌ செலுத்த வேண்டியதாகயிருந்தாலும்‌, 
அதை செலுத்தி ஞானத்தைப்‌ 
பெற்றுக்கொள்ளலாம்‌. 


ஞானத்தின்‌ கிரயம்‌ எவ்வளவு என்று 
வேதத்தில்‌ சொல்லப்படவில்லை. 
முத்துக்களைப்‌ பார்க்கிலும்‌ 
விவையயேறப்பெற்றது. நாம்‌. இச்சிக்க்தக்கது 
(நீதி 
எவ்வளவு கிரயம்‌ 
வேண்டியதாகயிருந்தாலும்‌, 
நாம்‌ ஞானத்தை 
வாங்குவதற்கு ஆயத்தமாயிருக்கவேண்டும்‌. 
நம்மிடத்திலுள்ள  ஐசுவரியங்கள்மீது, நாம்‌ 
ஆசைப்பட்டால்‌, அவை நம்மை ஆளுகை 
செய்யும்‌. உலகத்தின்‌ ஆஸ்தி நம்மை 
ஆளுகை செய்வதற்குப்‌ பதிலாக, ஞானம்‌ 
நம்மை ஆளுகை செய்வது நமக்கு மிகுந்த 
ஆசீர்வாதம்‌. நாம்‌ ஞானத்தைப்‌ 
பெற்றுக்கொள்ளும்போது, நாம்‌. 
பெற்றுக்கொண்ட ஞானத்தை 
இழந்துவிடக்கூடாது. அது நம்மைவிட்டுப்‌ 
போய்விட அனுமதிக்கக்கூடாது. 


வழிகளை 


ஞானத்தின்‌: 
பற்றிக்கொள்ளவேண்டும்‌. 


வழிகள்‌ இனிதான 

பாதைகளெல்லாம்‌ சமாதானம்‌. அது தன்னை 
அடைந்தவர்களுக்கு, ஜீலவிருட்சம்‌. 
ஞானத்தைப்‌ பற்றிக்கொள்ளுகிற எவனும்‌ 
பாக்கியவான்‌ (நீதி 34778). நம்முடைய 
ஜீவியகாலத்தின்‌ முடிவுவரையிலும்‌ நாம்‌ 
ஞானத்தின்‌ வழிகளில்‌ நடக்கவேண்டும்‌. 





ழ்‌ நள 
யாய 


உலகப்பிரகாரமான ஆசீர்வா; 
நமக்கு தற்காலிக சந்தோஷம்‌ கிடைக்கலாம்‌ 
ஆனால்‌ அது மெய்யான சந்தோஷமல்ல. 
உலக உல்ல அழிந்துபோகக்கூடியது. 


ஐசுவரியம்‌ 
நம்வவிட்டுப்போவ்விட்டா்‌ அதனால்‌. 
நமக்கு உண்டான சந்தோஷமும்‌ 
நம்மைவிட்டுப்‌ போய்விடும்‌. ஞானத்தினால்‌. 
கிடைக்கிற சந்தோஷமோ மெய்யான 
சந்தோஷம்‌. அது நித்திய சந்தோஷம்‌. 
ஆகையினால்‌ ஞானத்தை 
கண்டடைகிற மனுஷர்களெல்லோரும்‌ 
பாக்கியவான்களாயிருக்கிறார்கள்‌ 
சம்பாதிக்கிறவர்களும்‌ 

களாயிருக்கிறார்கள்‌ 


ஐசுவரியத்தினால்‌ வரும்‌ சந்தோஷத்தைவிட, 


ஈடாகத்‌ 

டுக்கவும்‌ அதற்குக்‌. 
கிரயமாக வெள்ளியை நிறுக்கவும்‌ கூடாது 
(யோபு 2812-15) 


விலையேறப்பெற்ற 
கோகல்‌ ந்திர நீலக்கல்லும்‌ அதற்கு 


ஈடல்ல. பொன்னும்‌ பளிங்கும்‌ அதற்கு 
ஒப்பல்ல; பசும்பொன்னாபரணங்களுக்கு 


மாற்றக்கூடாது.  பவளத்தையும்‌ 


நிகரல்ல; பசும்பொன்னும்‌ அதற்குச்‌ சரியல்ல. 
இப்படியிருக்க, ஞானம்‌ எங்கேயிருந்து வரும்‌: 
புத்தி தங்கும்‌ இடம்‌ எங்கே? 
(யோபு 28:16-20) 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஜீவனுள்ள  சகலருடைய 
ஒளித்தும்‌. ஆகாசத்துப்‌ 
மறைந்தும்‌ இருக்கிறது. 
நாசமும்‌ மரணமும்‌, நாங்கள்‌ 
எங்கள்‌ காதுகளினாலேமாத்திரம்‌ அதின்‌ 
கீர்த்தியைக்‌ கேட்டோம்‌ என்கிறது. தேவனோ 
அதின்‌ வழியை அறிவார்‌, அதின்‌ ஸ்தானம்‌. 
அவருக்கே தெரியும்‌” (யோபு 28:21-23). 


மனுஷருடைய மதியீனத்தினால்‌ 
நம்முடைய ஆத்துமாவில்‌: பாவம்‌ 
பிரவேசித்திருக்கிறது. தேவனாகிய கர்த்தர்‌ 
நம்முடைய ஆத்துமாவை கிரயம்‌ செலுத்தி 
மீட்டிருக்கிறார்‌. நமக்கு தம்முடைய 
மெய்ஞானத்தைக்‌ கொடுக்கிறார்‌. நம்மிடத்தில்‌ 
மெய்யான ஞானம்‌ இல்லையென்றால்‌ 
நம்மால்‌ பூரண புருஷராகமிருக்க முடியாது. 
நம்மிடத்தில்‌ உலகப்பிரகாரமான ஐசுவரியம்‌ 
அதிகமாயிருந்தாலும்‌, நமக்குள்‌ மெய்யான 
ஞானமில்லையென்றால்‌ நமக்கு 
ஒன்றுமேயில்லை. 


மெய்யான த்‌ நமக்கு மெய்யான 
சந்தோஷத்தைத்‌ ஞானத்தின்‌ 
ஊ்துலக்ில்‌ பக்கு) இருக்கிறது. அதன்‌ 
இடதுகையில்‌ செல்‌ கனமும்‌ 
இருக்கிறது. கர்த்தருடைய உபதேசத்திற்கு 
நாம்‌ கீழ்ப்படியும்போது நம்முடைய 
ஆயுசகாலம்‌ நீடித்திருக்கும்‌. நாம்‌ இந்தப்‌ 
பிரபஞ்சத்தில்‌ ஜீவனோடிருக்கிற 
காலமெல்லாம்‌. சந்தோஷமாயும்‌ 
சமாதானமாயும்‌ இருப்போம்‌. 


அந்த உலக ஜீவியத்தில்‌ நமக்கு 
உலகப்பிரகாரமான ஐசுவரியம்‌ 
இங்வாமலிகக்கல்‌. நாம்‌ மற்றவர்களைப்‌ 

ஐசுவரியவான்‌களாயிராமல்‌, 
தனை தரித்திரராயிருக்கலாம்‌. 
ஆரோக்கியமில்லாமல்‌. 


சரீர 
பெலவீனத்நோடிருக்கலாம்‌. ஆனாலும்‌ நாம்‌ 
தேவனுடைய மெய்யான ஞானத்தைப்‌ 
பெற்றுக்கொள்ளும்போது, பரலோகத்தில்‌ 
நமக்கு பூரண சந்தோஷமும்‌, நித்திய 
ஜீவனும்‌ இருக்கும்‌. 


அது 
கண்களுக்கும்‌ 
பறவைகளுக்கு 





ழ்‌ நள 
யாய 


இந்தப்‌ பிரபஞ்சத்தின்‌ ஜீவனைவிட 


வலதுகையில்‌ நமக்கு தீர்க்காயுசு இருக்கிறது. 
அதன்‌ இடதுகையிலோ நமக்கு செல்வமும்‌: 
கனமும்‌ இருக்கிறது. மெய்யான 
தேவபக்தியே நம்முடைய சந்தோஷத்திற்கு: 
ஆதாரம்‌. கர்த்தருக்குப்‌ பயப்படுதலே. 

ஞானத்தின்‌ ஆரம்பம்‌. அதுவே நமக்கு: 
பூரண சந்தோஷத்தைத்‌ தரும்‌. ஞானத்தின்‌ 
வழிகளெல்லாம்‌ இனிதான வழிகள்‌. அதன்‌ 


பாதைகளெல்லாம்‌ சமாதானமான பாதைகள்‌. 


இந்த உலகத்தில்‌ அநேகர்‌ 
சந்தோஷமாகயிருப்பதாகவும்‌, இந்த உலக 
வாழ்க்குயை நன்றாக அனுபவிப்பதாகவும்‌ 
சொல்லுகிறார்கள்‌. உலகப்பிரகாரமான 
சந்தோஷம்‌ ஆவிக்குரிய சந்தோஷத்திற்கு 
ஒப்பானதல்ல. நம்முடைய ஆத்துமாவின்‌ 
சந்தோஷமே மெய்யான சந்தோஷம்‌. 
மாம்சத்தின்‌ சந்தோஷம்‌ 
அழிந்துபோகக்கூடியது. மாம்ச சந்தோஷம்‌ 
மாய்மாலமான சந்தோஷம்‌. நாம்‌ ஞானத்தின்‌ 
வழிகளிலும்‌, அதன்‌ பாதைகளிலும்‌: 
செல்லும்போது, நமக்கு சந்தோஷமும்‌ 
சமாதானமும்‌ தாராளமாய்க்‌ கிடைக்கும்‌ 

நாம்‌ நீதியின்‌ 
செல்லும்போது 
ஐக்கியமாயிருப்போம்‌. தேவனுக்குப்‌ 
பிரியமான காரியங்களை அவருக்குக்‌ 
கீழ்ப்படிந்து செய்வோம்‌. கர்த்தரை 
பயபக்தியோடும்‌, முழுஇருதயத்தோடும்‌ 
முழுஆத்துமாவோடும்‌ ஆராதனை செய்வோம்‌. 
நீதியின்‌ பாதையே சரியான பாதை. அதுவே 
நமக்கு சந்தோஷத்தைக்‌ கொடுக்கும்‌ பாதை. 
அதுவே பரிசுத்தமான பாதை. நீதியின்‌: 
பாதைகளெல்லாம்‌ சமாதானம்‌ 


நிரம்பியிருக்கும்‌. 


நாம்‌ நீதியின்‌ பாதையில்‌ நடக்கும்போது. 

க்கு சமாதானமாயிருக்கும்‌. 
முடிவில்‌ ல்‌ நீதியின்‌ 
பாதைகளெல்லாமே சமாதானம்‌ நிரம்பியவை. 
சாட சனத்‌. தினிக்குருமோது. நாம்‌ 
இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ ஜீவித்தாலும்‌, 


பாதையில்‌. 
தேவனோடு 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நம்முடைய ஜீவியம்‌ 
ஜீவிப்பதுபோல சந்தோஷமாய்‌ 
தன்னை அடைந்தவர்களுக்கு 
ஜீவலிருட்சமாகமிருக்கிறது. நம்முடைய 
ஆத்துமாவில்‌ மெய்யான ஞானம்‌. 
வரும்போது. நாம்‌ ஜீவவிருட்சத்தின்‌ 
ஆசீர்வாதத்தைப்‌ பெற்றுக்கொள்வோம்‌. 


ஏதேன்‌ தோட்டத்திலே ஜீவலிருட்சம்‌: 
இருந்தது. ஆனால்‌ நம்முடைய 
முற்பிதாக்களால்‌ ஜீவவிருட்சத்தின்‌ கனியைப்‌ 
புசிக்க முடியவில்லை. கர்த்தர்‌ ஆதாமையும்‌ 
ஏவாளையும்‌ ஏதேன்‌ தோட்டத்திலிருந்து, 
கூரத்திவிப்‌ அதன்‌ வாசலை 
அடைத்துப்போட்டார்‌. அவர்கள்‌ 
ஏல்கிகபாத்தின்‌. கனிகளைப்‌! புசிப்பதந்கு 
கர்த்தர்‌ அவர்களை  தடைபண்ணினார்‌. 
ஆனால்‌ நாமோ, மெய்யான ஞானத்தைப்‌ 
பெற்றுக்கொள்ளும்போது, அதுவே நமக்கு 
ஜீவவிருட்சமாகயிருக்கிறது. 


தெய்வீக 
போலிக்கப்பவேண்டும்‌ 
ந வியும்‌ 
க்கியாமிர்‌ 
பியஞ்சத்தின்‌ அசுத்தங்களும்‌, மரணத்தின்‌ 
பயங்கரங்களும்‌ நம்மைப்‌ பாதிக்காது. 
ஞானம்‌ நம்மைப்‌ 'பெகப்படுத்துவதினால்‌, 
நமக்கு எதிராக வரும்‌ பாவமான 
வல்லமைகளுக்கு விரோதமாக, நம்மால்‌ 
எதிர்த்து நின்று பரிசுத்தமாய்‌ ஜீவிக்க 
முடியும்‌. ஜீவலிருட்சத்தின்‌ கனியைப்‌ 
புசிக்கிறவர்கள்‌ நித்திய காலமாய்‌ 
ஜீவிப்பார்கள்‌. நமக்கு பரலோகத்திலே. 
நித்திய ஜீவன்‌ உண்டாயிருக்கும்‌. 


மெய்யான ஞானமே நித்திய மகிமை. 
அதுவே நித்திய ஆசிர்வாதம்‌. 
ய்‌ பெற்றுக்கொள்கிறவர்கள்‌. 
சந்தோஷத்திற்குள்‌ 

ஞானத்தைப்‌ 

பாக்கியவான்‌. 


பரலோகத்தில்‌ 
இருக்கும்‌ 


ஞானம்‌ 


ஞானத்தினால்‌ 

அப்போதுதான்‌. 

ஆத்துமாவும்‌ 
இந்து 


ப்றிக்கொள்கிறவர்களுக்குக்‌ கிடைக்கும்‌. 





f= THE 
TT 


கர்த்தர்‌ தம்முடைய ஞானத்தினாலே 
பூமியை அஸ்திபாரப்படுத்தினார்‌. அவர்‌ 
தம்முடைய புத்திமினாலே வானங்களை 
ஸ்தாபித்தார்‌ மணக்க கர்த்தருடைய 
ஞானத்தினாலே பிரிந்தது. 
ஆகாயமும்‌ பனியைப்பெயகிறது. (நீதி 319 20). 
வானமும்‌ கர்த்தருடையது. பூமியும்‌ 
கர்த்தருடையது. கர்த்தருக்குரியது 
அவருடைய பிள்ளைகளுக்கும்‌ உரியது. நாம்‌ 
ஞானத்தைப்‌ பெற்றுக்கொள்ளும்போது, 
அதன்‌ வலதுகையிலுள்ள தீர்க்காயுசையும்‌, 
அதன்‌ இடதுகையிலுள்ள செல்வத்தையும்‌, 
கனத்தையும்‌ பெற்றுக்கொள்கிறோம்‌. 


மெய்ஞானமும்‌ 
நல்லாலோசனையும்‌ 
நீதி 8 : 21-26 


நீதி 301. என்‌ மகனே, இவைகள்‌ உன்‌ 
கண்களை விட்டுப்‌ பிரியாதிருப்பதாக; 
மெய்ஞ்ஞானத்தையும்‌ 

நல்லாலோசனையையும்‌ காத்துக்கொள்‌. 


நீதி 3:22, அவைகள்‌ உன்‌ 
ஆத்துமாவுக்கு ஜீவனும்‌, உன்‌ 
கழுத்துக்கு அலங்காரமுமாயிருக்கும்‌. 


நீதி 929. அப்பொழுது நீ பயமின்றி 
உன்‌ வழியில்‌ நடப்பாய்‌, உன்‌ கால்‌ 
இடறாது. 


நீதி க. தீ படுக்கும்போது 
பயப்படாதிருப்பாம்‌; தீ படுத்துக்‌ 
கொள்ளும்போது உன்‌ நித்திரை 


இன்பமாயிருக்கும்‌. 


நீதி 925. சடிதியான திகிலும்‌, 
துஷ்டர்களின்‌ பாழ்க்கடிப்பும்‌ 
வரும்போது நீ அஞ்சவேண்டாம்‌. 


நீதி 3:28. கர்த்தர்‌ 
'நம்பிக்கையாயிருந்து, உன்‌ 
சிக்கிக்கொள்னாதபடி. காப்பார்‌. 


உன்‌ 
கால்‌ 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


தேவனுடைய ஆவிக்குரிய பிரமாணம்‌ 
நம்முடைய இருதயத்தில்‌ எப்போதும்‌ 
நிரம்பியிருக்கவேண்டும்‌. கர்த்தருடைய 
பிரமாணமே நம்மை ஆளுகை செய்து. 
வழிநடத்தவேண்டும்‌. “என்‌ மகனே, இவைகள்‌ 
உன்‌ கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக” 
நீதி ல) என்று சாலொமோன்‌ 
சொல்லுகிறார்‌. நம்முடைய கண்கள்‌ 
மாயையைப்‌ பின்பற்றக்கூடாது. நாம்‌ 
மாயையை நிஜம்‌ என்று நினைத்து ஏமாந்து 
போய்விடக்கூடாது. 


கர்த்தருடைய மெய்ஞானமும்‌, 
அவருடைய நல்லாலோசனையும்‌ நம்முடைய 
சிந்தையில்‌: நிரம்பியிருக்கவேண்டும்‌. 
கர்த்தருடைய ஞானம்‌ நம்முடைய 
ஜீலியகாலமெல்லாம்‌ நம்முடைய 
இருதயத்தில்‌ நிரம்பியிருக்கவேண்டும்‌. நாம்‌ 
மெய்ஞானத்தையும்‌, நல்லாலோசனையையும்‌ 
நம்முடைய இருதயத்தில்‌: 
காத்துக்கொள்ள வேண்டும்‌. அவற்றோடு 
ஐக்கியமாமிருக்கவேண்டும்‌. 


மெய்ஞானமும்‌ நல்லாலோசணையும்‌ 
நமக்கு மெய்யான பொக்கிஷங்கள்‌. இவை 
இருதயத்தின்‌ உள்ளான மனுவனுக்குள்‌ 
மறைந்திருக்கிறது. தேவனுடைய ஞானமும்‌ 
வருடைய ஆலோசனையும்‌ நம்மைவிட்டு 
இதுபோதும்‌ பிரிந்துபோய்விடக்கூடாது. நாம்‌ 
மெய்ஞானத்தையும்‌, நல்லாலோசனையையும்‌ 
காத்துக்கொள்வதினால்‌ நமக்கு அநேக 
ஆசீர்வாதங்கள்‌ உண்டு. அவைகள்‌ 
நம்முடைய  ஆத்துமாவுக்கு ஜீவனும்‌, 
நம்முடைய கழுத்துக்கு 
அலங்காரமுமாயிருக்கும்‌ (நீதி 3:22) 
நம்முடைய ஆவிக்குரிய கடமைகளை 
நிறைவேற்றுவதற்கு மெய்ஞானம்‌ நம்மை 
உற்சாகப்படுத்தும்‌. நாம்‌ 
சோதனைகளினாலும்‌, வேதனைகளினாலும்‌ 
சோர்ந்துபோயிருக்கும்போது தேவனுடைய 
நல்லாலோசனைகள்‌ நம்மை உயிர்ப்பித்து 
உற்சாகப்படுத்தும்‌. நம்முடைய ஆவியில்‌ நாம்‌ 
சோர்ந்துபோய்‌, ஆவிக்குரிய பின்மாற்றத்தில்‌ 
போகும்போது, மெய்ஞானம்‌ நமக்கு புதிய 
ஜீவனைக்‌ கொடுத்து, நம்மை மறுபடியும்‌ 
தேவனுடைய ஐக்கியத்திற்கு அழைத்து 
வரும்‌. நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம்‌, 
நம்முடைய ஜீவனுக்கு 
அச்சாரமாயிருக்கிறது. 





i= FTE 
ETT 


நம்முடைய கழுத்துக்களில்‌ 
பொன்னாபரணங்கள்‌ அலங்காரமாயிருப்பது. 
போல, மெய்ஞானம்‌ நல்லாலோசனையும்‌ 
நம்முடைய கழுத்துக்கு அலங்காரமாயிருக்கும்‌. 
“கழுத்துக்கு அலங்காரம்‌” 
வாக்கியத்திற்கு, 
என்று 
சொல்லுகிறார்கள்‌. 
ஆலோசனையும்‌ நமக்கு சுவையாகயிருக்கும்‌. 
நல்ல போஜனத்தை சுவைப்பதுபோல, நாம்‌ 
தேவனுடைய நல்லாலோசனைகளை 
சந்தோஷமாயும்‌, மனமகிழ்ச்சியாயும்‌ 
சுவைக்கலாம்‌. 


மெய்ஞானம்‌ நம்முடைய வாய்க்கு. 
அலங்காரமாயிருக்கும்போது. நம்முடைய 
வாயிலிருந்து புறப்படும்‌ ஒவ்வொரு: 
வார்த்தையும்‌ கிருபை நிரம்பியதாகயிருக்கும்‌. 
நம்முடைய வாயிலிருந்து ஞானமுள்ள 
வார்த்தைகள்‌ புறப்படும்‌. தேவன்‌ 
அங்கீகரிக்கிற வார்த்தைகளை மாத்திரமே 
நாம்‌ பேசுவோம்‌. அந்த வார்த்தைகளினால்‌. 
நமக்கும்‌, மற்றவர்களுக்கும்‌ 
பிரயோஜனமுண்டாகும்‌. 
கர்த்தருடைய பரிசத்தவான்களுக்கு 
தேவனுடைய பாதுகாப்பு 
கிடைக்கும்‌. நாம்‌ கர்த்தருடைய கரங்களில்‌ 
பாதுகாப்பாகவும்‌, சமாதானமாகவும்‌ 
ஜீவிப்போம்‌. மெய்ஞானத்தையும்‌, 
நல்லாலோசனையையும்‌ நாம்‌ 
காத்துக்கொள்ளும்போது, நாம்‌ பயமின்றி 
நம்முடைய வழியில்‌ நடப்போம்‌. நம்முடைய 
கால்‌ இடறாது (நீதி 3:23). கர்த்தருடைய 
ஆவிக்குரிய உபதேசம்‌ நம்மோடு எப்போதும்‌ 
கூடமிருக்கவேண்டும்‌. 
துணையாக இருக்கும்‌. 
சத்துருவின்‌ தாக்குதலிலிருந்து பாதுகாக்கும்‌. 
ய விக்குரிய ல்‌, 
ஹு பன்றி! பதக்கு. 
கர்த்தருடைய அடிச்சுவடுகளைப்‌ 
முன்னேறிச்‌ செல்லவேண்டும்‌. 
கால்கள்‌  இடறாமல்‌ 


நல்லாலோசனையும்‌ நமக்குத்‌ தேவை. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


பராமரிப்பும்‌ தேவைப்படுகிறது. 

ஜீலியமும்‌. அதோடு சம்பந்தப்பட்டிருக்கிற 
காரியங்களும்‌ கர்த்தருடைய 

பாதுகாப்பக்கப்படுத்தப்பட்டரக்கிறது. 

நம்முடைய காலங்கள்‌ கர்த்தருடைய பலத்த 

கரத்தில்‌ பாதுகாப்பாயிருக்கிறது. 


பாதுகாக்கப்படுகிறது. 

பாதுகாக்கும்போது, 

சாத்தானின்‌. 

விழுந்துலிடாதவாறு  பாதுகாப்பாமிருப்போம்‌, 
கர்த்தருடைய பாதுகாப்பே நமக்கு மெய்யான 
பாதுகாப்பு. 


நம்முடைய 
நாம்‌ ப சங்கள்‌, த க 
ஏது உண்டாகிறது. நம்முடைய கால்கள்‌ 
பாவத்தின்‌ பள்ளத்தில்‌ விழுந்துவிடக்கூடிய 
ஆபத்து இருக்கிறது. இப்படிப்பட்ட ஆபத்து 
நமக்கு வரும்போது, மெய்ஞானம்‌ நம்மைப்‌ 
பாதுகாக்கும்‌. நம்முடைய கால்‌ இடறாது. 
நமக்கு விரோதமாக பல தடைகள்‌ 
இருக்கலாம்‌. நமக்குள்ளிருக்கும்‌ மெய்யான 
ஞானம்‌, நமக்கு முன்பாக இருக்கும்‌ 
தடைகளை மேற்கொள்வதற்கு நமக்கு 
நல்லாலோசனைகளைக்‌ கொடுக்கும்‌. 
கர்த்தருடைய உபதேசத்திற்குக்‌ 
கீழ்ப்படியும்போது. பாராது ஆவிக்குரிய 
்‌ வளர்ச்சியும்‌ 


அநேகருக்கு இரவுவேளை பயம்‌ 
வேளையாகமிருக்கும்‌. அவர்கள்‌ 


சரியான நித்திரை வராது. 

மெய்ஞானத்தையும்‌, 

காத்துக்கொள்ளும்‌ 

நாம்‌ 

படுத்துக்கொள்ளும்போது நம்முடைய 
நித்திரை இன்பமாயிருக்கும்‌ (நீதி 3:24) 





ழ்‌ நயன 
யாய 


ஐக்கியமாமிருக்கவேண்டும்‌. 
மனச்சாட்சி 
நம்முடைய 
னம்‌ 
பயத்திற்கு இடமிருக்காது. ணந 
பயமோ, இயற்கையின்‌ சீற்றங்களைப்பற்றிய 
பயமோ நமக்குள்‌ இருக்காது. கர்த்தரே 
நமக்கு பாதுகாப்பாகமிருக்கிறார்‌. நாம்‌ 
தூங்கினாலும்‌, நம்மைக்‌ காக்கிற தேவன்‌ 
தூங்குவதுமில்லை. உறங்குவதுமில்லை. 
நம்முடைய நித்திரை இன்பமாயிருக்க 
வேண்டுமென்றால்‌ நம்முடைய மனச்சாட்சி 
சுத்தமாயிருக்கவேண்டும்‌. 
உழைக்கிறவர்கள்‌ 
நித்திரைபண்ணுவார்கள்‌. சாத்தன்‌. களைப்பு 
அவர்களுக்கு நல்ல 
கொடுக்கும்‌. 
ஞானமுள்ளவர்களுக்கும்‌, 
பயபக்தியாயிருக்கிறவர்களுக்கும்‌ 
இன்பாயிருக்கும்‌. சடுதியான திகிலும்‌, 
துஷ்டர்களின்‌ பாழ்க்கடிப்பும்‌ வரும்போது நாம்‌ 
அஞ்சமாட்டோம்‌ (நீதி 3:25). 


நாம்‌. சர்த்தர்மீது. நம்பிக்கை 
வைத்திருக்கவேண்டும்‌. கர்த்தரே நம்முடைய 
நம்பிக்கையாமிருக்கிறார்‌. துஷ்டர்களின்‌ 
பாழ்க்கடிப்பு நமக்கு விரோதமாக வரும்போது, 
மெய்ஞானமுள்ளவர்கள்‌ 

பயப்படமாட்டார்கள்‌. 

சூழ்நிலைகளிலும்‌ 

நல்லாலோசனைகளைத்‌ 

பார்ப்பார்கள்‌.  இஸ்ரவேலைக்‌ - 
தூங்குவதுமில்லை, 

என்று விசுவாசித்து. அவர்கள்‌ கர்த்தர்‌ 
பேரில்‌ நம்பிக்கையாயிருப்பார்கள்‌. கர்த்தரை 
நம்புகிறவர்கள்‌ ஒருபோதும்‌ 
வெட்கப்பட்டுப்‌ போவதில்லை. கர்த்தரே 
நம்முடைய நம்பிக்கையாயிருப்பார்‌. நம்முடைய 
கால்கள்‌ ஆபத்துக்களில்‌ 
சிக்கிக்கொள்ளாதபடி கர்த்தரே நம்மைக்‌ 
காப்பார்‌ (நீதி 3:26). 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நன்மை செய்‌ 
நீதி 3 : 27,28 


827... நன்மைசெய்யும்படி. 
'திராணியிருக்கும்போது, 
செய்யத்தக்கவர்களுக்குச்‌. 


செய்யாமல்‌ இராதே. 


நீதி 328, உன்னிடத்தில்‌ பொருள்‌ 
இருக்கையில்‌ உன்‌ அயலாணை நோக்கி: 
நீ போய்த்‌ திரும்பவா, நாளைக்குத்‌ 
தருவேன்‌ என்று சொல்லாதே. 


நம்முடைய உற்றார்‌ உறவினரோடும்‌, 
அயலகத்தாரோடும்‌ எப்படி பழகவேண்டும்‌. 
என்று ஞானம்‌ நமக்குப்‌ போதிக்கிறது. நாம்‌. 
பிறருக்குக்‌ கொடுக்கவேண்டிய கனத்தையும்‌ 
மரியாதையையும்‌ அவர்களுக்குக்‌ 
கொடுக்கவேண்டும்‌. அவர்களுக்கு செய்ய 
வேண்டிய. நீதியையும்‌. உதவியையும்‌ 
அவர்களுக்கு காலதாமதமில்லாமல்‌. 
செய்யவேண்டும்‌. நன்மை செய்யும்படி 
நமக்குத்‌ திராணியிருக்கும்போது, அதைச்‌ 
செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமலிருந்து 
விடக்கூடாது. அப்படி செய்யாமலிருப்பது 
நமக்கு மிகப்பெரிய பாவமாக கருதப்படும்‌. 
நம்மால்‌ பிறருக்கு நன்மை செய்ய 
யாவிட்டாலும்‌, நாம்‌ அவர்களுக்கு 
க்கம்‌ காண்பிக்கவேண்டும்‌. நம்மால்‌ 
முடிந்த உதவிகளை எல்லோருக்கும்‌. 
காலதாமதமில்லாமல்‌ செய்யவேண்டும்‌. 
நம்மிடத்தில்‌ பொருள்‌ இருக்கையில்‌, 
நம்முடைய அயலானை நோக்கி, “நீ போய்‌ 
திரும்பி வா, நாளைக்குத்‌ தருவேன்‌" என்று 
சாக்குபோக்கு சொல்லக்கூடாது. 
செய்யக்கூடிய உதவிகளை, அதைச்‌ 
செய்யத்தக்கவர்களுக்கு உடனே 
செய்துவிடவேண்டும்‌. 





i al 
TT 


காலதாமதமாக கொடுக்கப்படும்‌ 
தீர்ப்பு, நீதியுள்ளதாகயிருந்தாலும்‌, அது 
பிரயோஜனமற்றதாகவே இருக்கும்‌. 
ஆகையினால்‌ எல்லா காரியங்களையும்‌, 
ஏற்ற காலங்களிலே செய்யப்‌ பழகவேண்டும்‌. 
பிறருக்கு உதவி செய்யும்போது, நம்முடைய 
சாதகமான காலங்களையும்‌, 
சூழ்நிலைகளையும்‌ பார்ப்பதற்குப்‌ பதிலாக, 
அவர்களுடைய தேவைகளின்‌ அவசரத்தை 
அறிந்து, அவர்களுக்கு உடனே 
உதவிபுரிவது மிகவும்‌ நல்லது. 


நாளைக்கு என்ன நடக்கும்‌ 
நமக்குத்‌ தெரியாது. 
“நாளைக்குத்‌ தருவேன்‌ என்று 
சொல்லும்போது. நாளைக்கு நம்மால்‌. 
தரமுடியுமா என்னும்‌ நிச்சயம்‌ நம்மிடத்தில்‌ 
இருக்காது. நாளைக்கு என்பது நம்முடைய 
காலமல்ல. நாளைக்கு நாம்‌ 
ஜீவனோடிருப்போமா என்னும்‌ நிச்சயமும்‌ 
நமக்கு இல்லை. நம்மிடத்தில்‌ உதவி 
தேட்பவரும்‌ நாளைக்கு ஜீவனோடிருப்பாரா 


என்பது 
நாம்‌ அயலானிடத்தில்‌, 


நாம்‌ 
காலதாமதம்பண்ணாமல்‌, 
உடனடியாக செய்துவிடுவது மிகவும்‌ நல்லது. 


நாம்‌ நிறைவேற்ற வேண்டிய 
கடமைகளை ஏதாவது சாக்குபோக்குகளைச்‌ 
சொல்லி, 
நற்குணமல்ல. 
அதற்குரிய 
நிறைவேற்றவேண்டும்‌. பிறர்‌ கஷ்டப்படும்போது 
அவர்களுடைய கஷ்டங்களைப்‌ பார்த்து, 
நாம்‌ சந்தோஷப்படக்கூடாது. நம்முடைய 
அதிகாரத்தைப்‌ பயன்படுத்தி, ம்‌ 
உதவி  கேட்கிறவர்களுக்கு, 
செய்யாமல்‌, அவர்களைத்‌ துரத்திவிடக்கூடாது. 


நாம்‌ 
கர்த்தரை 
அயலானுக்கு உதவி செய்கிற காரியங்களில்‌, 
நம்முடைய மனச்சாட்சி தேவனுக்கு முன்பாக 
சுத்தமாயிருக்கவேண்டும்‌. நம்மால்‌ செய்ய 
முடிகிற நன்மைகளை அவர்களுக்குச்‌ 
செய்யவேண்டும்‌. நாம்‌ செய்வது அவர்களுக்கு 
பிரயோஜனமுள்ள நன்மையாயிருக்க 
வேண்டும்‌. அவர்களுக்கு 
பிரயோஜனமில்லாததை. செய்தால்‌, 
அவர்களுக்கு ஒரு நன்மையும்‌ உண்டாகாது. 
கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நாம்‌ செய்கிற 
உதவிகளை, 


பிறருக்கு 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


மெய்ஞானமும்‌, நல்லாலோசனையும்‌ 
உள்ளவர்கள்‌, அயலாருக்கு நன்மை 
செய்வதில்‌ அக்கரை காண்பிப்பார்கள்‌. 
எந்தவிதமான காலதாமதமுமில்லாமல்‌, 
அவர்களுக்கு செய்யவேண்டிய நியாயமான 
உதவிகளை  நிச்சயமாய்ச்‌ செய்வார்கள்‌. 
பிறரிடத்தில்‌ குடன்பட்டிருக்கும்போது, கடன்‌ 
கொடுத்தவர்களை வஞ்சிக்காமல்‌, தாங்கள்‌ 
பெற்றுக்கொண்ட கடனை திரும்பச்‌ 
செலுத்துவார்கள்‌. 

தங்களிடத்தில்‌ வேலை 
செய்கிறவர்களுக்கு நியாயமான கூலியைக்‌ 
கொடுப்பார்கள்‌. அதிகமாக வேலை வாங்கி, 
குறைவாக கூலி கொடுக்கமாட்பார்கள்‌. 
வேலை 


செய்கிறவர்களுக்கு 
நியமிக்கப்பட்டிருக்கிற கூலியை 
காலதாமதமில்லாமல்‌ கொடுத்துவிடுவார்கள்‌. 
வேலைக்காரருடைய வேர்வை காய்ந்து 
போவதற்குள்‌ அவர்களுக்கு சம்பளம்‌ 
கொடுத்துவிடவேண்டும்‌. 


நம்முடைய குடும்பத்திலுள்ளவர்களுக்கு 
செய்ய வேண்டிய கடமைகளை 
செய்யவேண்டும்‌. 
குடும்பத்தின்‌ நலைவராயிருக்கம்போது, 
நம்முடைய குடும்பத்திலுள்ளவர்கள்‌ நம்மை 
சார்ந்து ஜீலிக்கிறார்கள்‌, அவர்களுக்கு 
செய்ய வேண்டிய நன்மைகளை நாம்‌ 
செய்யவேண்டும்‌. அவர்களுக்கு 
சேஜாமும்‌ வஸ்திரமும்‌ கொடுக்கவேண்டும்‌. 
நம்பியிருக்கிற நம்முடைய 
பாகை ஏமாற்றிவிடக்கூடாது. 
அவர்களை பட்டினிபோட்டு, நாம்‌ 
பெருந்தீனி தின்னக்கூடாது. நம்முடைய 
குடும்பத்திலுள்‌ எவர்களுக்கு, நன்மை 
செய்யவேண்டியது நம்முடைய கடமை. 


நாம்‌ 
தவறாமல்‌. 


நம்முடைய - க 
ஊழியக்காரர்களுக்கும்‌, தேச, 
செய்யவேண்டிய 


வஞ்சித்துவிடக்கூடாது. 
வஞ்சிக்கிறவர்கள்‌ வஞ்சிக்கப்படுவார்கள்‌. 





f= FTE 
TT 


நாம்‌ பிறரோடு பழகும்போது. 
சிநேகமாகவும்‌,. மனுஷத்தன்மையோடும்‌, 
அன்போடும்‌ பழகவேண்டும்‌. நம்மிடத்தில்‌ 
அன்புகூருவதுபோல. பிறரிடத்திலும்‌ 
அன்புகூரவேண்டும்‌. மற்றவர்கள்‌ நமக்கு 
என்ன செய்யவேண்டும்‌ என்று நாம்‌ 
எதிர்பார்க்கிறோமோ, அதை அவர்களுக்கு 
நாம்‌ முந்தி செய்யவேண்டும்‌. தேவனுடைய 
பிரமாணத்தின்படி 
பிறருக்கு 
உதவிகளையெல்லாம்‌ 
அவைகளெல்லாவற்றையும்‌ செய்வதற்கு நாம்‌ 
ஆயத்தமாயிருக்கவேண்டும்‌. 
தரித்திருக்கும்‌, _ ்‌ 
தேவையுள்ளவர்களுக்கும்‌ நாம்‌ 
உதாரத்துவமாய்‌ உதவிசெய்யவேண்டும்‌. 
தரித்திரரை ஒதுக்கித்‌ தள்ளிவிடக்கூடாது. 
தரித்திரருக்கு உதவிசெய்வதினால்‌ நாம்‌. 
இரட்சிக்கப்படுவதில்லை. ஆனாலும்‌ ம 
இரட்சிக்கப்பட்டிருப்புதினால்‌, தரித்திரருக்கு 
உதவிசெய்வது அவசியமாயிருக்கிறது. நாம்‌ 
தரித்திரருக்கு உதவிசெய்யவில்லையென்றால்‌, 
நம்முடைய இரட்சிப்பு முழுமையானதல்ல. 


திங்கு நினையாதே 
நீதி 3:29 


நீதி 329, அச்சமின்றி உன்னிடத்தில்‌ 
வாசம்‌ பண்ணுகிற உன்‌ அயலானுக்கு. 
விரோதமாக தீங்கு நினையாதே. 


நாம்‌ யாருக்கும்‌ விரோதமாக தீங்கு 
செய்யவும்‌ கூடாது. தீங்கு நினைக்கவும்‌ 
கூடாது. பிறர்‌ நம்மை நம்பும்போது, நாம்‌. 
அவர்களுக்கு, நம்பிக்கைத்‌ துரோகம்‌ 
பண்ணிவிடக்கூடாது. 
அச்சமின்றி வாசம்பண்ணுகிற 
நாம்‌ 
செ 


நிச்சயத்தோடிருக்கிறான்‌. 
அப்படிப்பட்டவனுக்கு விரோதமாய்‌ நாம்‌. 
தீங்கு நினைக்கக்கூடாது. அவனுக்கு. 
மாத்திரமல்ல, நாம்‌ யாருக்கும்‌ விரோதமாய்‌. 
தீங்கு செய்யக்கூடாது. நமக்கு விரோதமாய்‌ 
தீங்கு  செய்கிறவர்களுக்குக்கூட, நாம்‌ 
நன்மையே செய்யவேண்டும்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


நமக்கு 

பொறாமையிருக்கக்கூடாது. பிறர்‌ நம்மீது 
சந்தேகப்படும்படியாக நடந்துகொள்ளக்கூடாது. 
நாமும்‌ மற்றவர்களுடைய நம்பிக்கைக்கு. 
பாத்திரவான்௧ளாய்‌ நடந்துகொள்ளவேண்டும்‌. 
நம்மிடத்தில்‌ அச்சமின்றி வாழ்கிறவர்களுக்கு 
நாம்‌. பாதுகாப்பாகவும்‌, ஆதரவாகவும்‌ 
இருக்கவேண்டும்‌. 


காரணமின்றி வழக்காடாதே 
நீதி 3:30 


நீதி 330. ஒருவன்‌ உனக்குத்‌ 
தீங்குசெய்யாதிருக்க, காரணமின்றி 


அவனோடே வழக்காடாதே.. 


நம்மிடத்தில்‌ பிறரோடு சண்டைபோடும்‌ 
சுபாவம்‌, அவர்களோடு காரணமின்றி 
வழக்காடும்‌ சுபாவம்‌ ஆகிய எதுவும்‌ 
இருக்கக்கூடாது. நாம்‌ எல்லோரோடும்‌ 
சமாதாமானயிருக்க நாடவேண்டும்‌. 


உடனே 
சண்டைக்குப்‌ 
அவர்களோடு 

பதிலாக, 
கர்த்தருடைய 
ஒப்புக்கொடுத்துவிடவேண்டும்‌. 
கர்த்தர்‌ அவர்களைப்‌ பார்த்துக்கொள்வார்‌ 
என்று தீர்மானம்செய்து, கர்த்தருடைய 
சமுகத்தில்‌ சமாதானத்தோடு 
ஜீவிக்கவேண்டும்‌. 


நமக்கு பிறரோடுள்ள 
சமாதானமாய்‌ பேசி 

வாய்ப்பிருக்கும்போது, 

நீதிமன்றத்தில்‌ வழக்கு தொடர்வது 
சரியானதல்ல. நமக்கும்‌ பிறருக்கும்‌ 
வழக்குகள்‌ இருக்கும்போது. அந்த வழக்கை 
முடிந்தவரையிலும்‌ சமாதமானமாய்ப்‌ பேசி 
தீர்த்துக்கொள்ள பிரயாசப்படவேண்டும்‌. ஒரு 
வழியிலும்‌: சமாதானம்‌ 
உண்டாகவில்லையென்றால்‌, கடைசியாக 
நீதிமன்றத்திற்குப்‌ போகலாம்‌. 
ஆரம்பத்திலேயே நீதிமன்றத்திற்குப்‌ போவது, 


ஞானமான செயலல்ல. 


அவர்களுடைய காரியங்களை 


சமுகத்தில்‌ 


வழக்குகளை, 
தீர்த்துக்கொள்ள 
அவர்கள்மீது 





ழ்‌ நவள 
யாய 


துன்மார்க்கனும்‌ நீதிமானும்‌ 
நீதி 3:31-85 


நீதி 8:1. கொடுமையுன்னவன்மேல்‌ 
பொறாமை கொன்னாதே; அவனுடைய 
வழிகளில்‌ ஒன்றையும்‌ 
தெரித்துகொன்னாதே.. 


நீதி 8292. மாறுபாடுன்னவன்‌. 
கர்த்தருக்கு அருவருப்பான வன்‌; 
நீதிமான்‌௧னோடே. அவருடைய 
இரகசியம்‌ இருக்கிறது. 


நீதி 3:88. துன்மார்க்கனுடைய 
வீட்டில்‌ கர்த்தரின்‌ சாபம்‌ 
இருக்கிறது, தீதிமான்களுடைய 
வாசஸ்தலத்தையோ, அவர்‌ 
ஆசிீர்வதிக்கிறார்‌. 


நீதி 


அவர்‌ 
தாழ்மையுள்ளவர்களுக்கோ 
அளிக்கிறார்‌. 


நீதி 3:35, ஞானவான்கன்‌ கணத்தைச்‌ 
சுதந்தரிப்பார்கன்‌; மதிகேடரோ 
கனவினத்தை அடைவார்கள்‌. 


ம்‌, இகழ்வோரை 
இகழுகிறார்‌; 
கிருயை 


நாம்‌ கொடுமையுள்ளவன்‌ மேல்‌: 
பொறாமைக்கொள்ளக்கூடாது. துன்மார்க்கர்‌ 
செழித்திருக்கும்போது அவர்கள்மீது 
பொறாமைப்படுவது நற்குணமல்ல. 
துன்மார்க்கர்‌ ஒருவேளை ஐசுவரியவான்‌ 
களாகயிருக்கலாம்‌. அவர்கள்‌ 
இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ 
பலமுள்ளவர்களாகயிருக்கலாம்‌. ஆனாலும்‌ 
வழிகளில்‌ ஒன்றையும்‌ நாம்‌ 
கொள்ளக்கூடாது. 
தன்னுடைய 
கொடுமையினால்‌ ஐசுவரியமும்‌, புகழும்‌ 
சேர்த்ததுபோல, நாமும்‌ அவனுடைய 
கொடுமையான, துன்மார்க்கமான வழிகளைத்‌ 
தெரிந்துகொள்ளக்கூடாது. அவன்‌ 
நினைப்பதுபோலவோ, அவன்‌ 
செய்வதுபோலவோ, நாம்‌ நினைக்கவும்‌ 
கூடாது. செய்யவும்‌ கூடாது (நீதி 3:31) 


கொடுமையுள்ளவன்‌ 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


துன்மார்க்கனுக்கும்‌ நீதிமானுக்கும்‌ 
வித்தியாசமுண்டு. துன்மார்க்கன்‌ தன்‌ 
துன்மார்க்க கிரியைகளினால்‌ தனக்கு 
ஐசவரியத்தை சம்பாதிக்கிறான்‌. அதனால்‌ 
தனக்கு நன்மை உண்டாகும்‌ என்று 
நினைக்கிறான்‌. துன்மார்க்கனுடைய 
ஐசுவரியம்‌ அதிகமாயிருந்தாலும்‌, அது 
அவனுக்கு மெய்யான ஐசுவரியமல்ல. கர்த்தர்‌ 
நமக்குக்‌ கொடுக்கிற ஐசுவரியம்‌ 
கொஞ்சமாகமிருந்தாலும்‌, அதுவே மெய்யான 
ஐசுவரியம்‌. 
கர்த்தருக்கு 
நீதிமானோ 
பாவிகள்‌ 
செய்கிறார்கள்‌. 


மாறுபாடுள்ளவன்‌. 


ம்‌ மாறுபட்டிருக்கிறார்கள்‌. 
இவர்கள்‌ கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள்‌. 
கர்த்தர்‌ எல்லோரையும்‌ நேசிக்கிறார்‌. அவர்‌ 
யாரையும்‌ வெறுக்கிறவரல்‌ல. ஆனாலும்‌ 
பாவிகள்‌, தங்கள்‌ 
பாவசுபாவங்களினால்‌, கர்த்தருக்கு 
அருவருப்பானவர்களாயிருக்கிறார்கள்‌. 
பாவிகள்‌ தங்களுடைய பாவங்களினால்‌. 
தங்களைத்‌ தாங்களே கறைபடுத்திக்‌ 
கொள்கிறார்கள்‌ (நீதி 3:32) 


மாறுபாடுள்ளவர்கள்‌ 
அருவருப்பானவர்களாக 


நீதிமான்கள்‌ 


கர்த்தருக்கு 
இருப்பதினால்‌, 
அவர்கள்மீது 
பொறாமைகொள்ளக்கூடாது. கர்த்தர்‌ 
நீதிமான்களோடு தம்முடைய அன்பை 
வெளிப்படுத்துகிறார்‌. தமது அன்பின்‌ 
இரகசியங்களை அவர்களுக்கு விளங்கச்‌ 
செய்கிறார்‌. கர்த்தருடைய இரகசியம்‌ 
நீதிமான்களோடே இருக்கிறது. நீதிமான்கள்‌ 
கர்த்தருடைய மனதையும்‌, அவருடைய 
சிந்தையையும்‌, விருப்பத்தையும்‌, சித்தத்தையும்‌, 
திட்டத்தையும்‌ அறிந்திருக்கிறார்கள்‌. 
நீதிமான்களுக்கு கர்த்தருடைய தெய்வீக 
பராமரிப்பின்‌ அர்த்தங்களெல்லாம்‌ தெரியும்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய இரகசியங்களை 
நீதிமான்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார்‌. 





ழ்‌ நயன 
யாய 


கர்த்தருடைய 
கர்த்தர்‌ 
வாசஸ்தலத்தை 


நீதிமான்களுக்கு 
ஆசீர்வாதமுண்டு. 
நீதிமான்களுடைய 
ஆசீர்வதிக்கிறார்‌. நீதிமான்களுடைய 
வாசஸ்தலம்‌ சாதாரண 
குடிசையாகமிருந்தாலும்‌, அந்தக்‌ குடிசையும்‌ 
கர்த்தரால்‌ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. 
நீதிமான்‌ தன்னுடைய வாசஸ்தலத்தில்‌: 
சந்தோஷமாய்‌ வாசம்பண்ணுவான்‌. கர்த்தர்‌ 
அந்த வீட்டின்‌ எல்லா ம்‌ 
ஆசீர்வதிக்கிறார்‌. 
வாசஸ்தலத்தில்‌ 
சந்தோஷமாய்‌ வாசம்பண்ணுவான்‌. 
நீதிமானுடைய வாசஸ்தலத்தை தம்முடைய 
ஆசீர்வாதத்தினாலும்‌, சந்தோஷத்தினாலும்‌ 
நீதிமானுடைய மாபிசைகிற 
அவனுடைய எண்ணெயும்‌, 
கர்த்தரால்‌ 
ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கும்‌. 
கர்த்தர்‌ நீதிமான்களுடைய 
வாசஸ்நலத்தை ன்‌ 
அவர்களுக்குக்‌ கிடைத்திருக்கிற 
சிலாக்கியம்‌. துன்மார்க்கனுடைய வீட்டில்‌ 
கர்த்தருடைய சாபம்‌ இருக்கிறது. 
துன்மார்க்கனால்‌ கர்த்தருடைய சாபத்தை 
மேற்கொள்ள முடியாது. அவனுடைய வீட்டில்‌ 
வியாதியும்‌, வேதனையும்‌, குழப்பமும்‌, பயமும்‌, 
குறைச்சலும்‌ இருக்கும்‌. துன்மார்க்கனுடைய 
வீடு பெரிய மாளிகையைப்போல இருந்தாலும்‌, 
அது கர்த்தரால்‌ சபிக்கப்பட்ட வீடு. அதில்‌ 
அவனுக்கு சந்தோஷமோ, சமாதானமோ, 
நிம்மதியோ இருக்காது. துன்மார்க்கனுக்கு 
ர்‌ நித்திரை வராது. திகிலும்‌ பயமும்‌ 
அவனை சூழ்ந்துகொள்ளும்‌. நீதிமானுடைய 
நித்திரையோ இன்பமாயிருக்கும்‌ (நீதி 3:33). 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பிள்ளைகளை 


இகமுகிறார்‌. 
தாங்களே 


தாழ்த்தப்படுவார்கள்‌. 


கர்த்தர்‌ தம்முடைய 
இகழ்வோரை 
தங்களைத்‌ 
உயர்த்துகிறவர்கள்‌ 


நம்மை நாமே 

நமக்கு ஒரு நன்மையும்‌ 

கர்த்தர்‌ நம்மை 

கர்த்தருடைய 

நாம்‌ அவருடைய பலத்த 

ற்‌ பொறுமையோடு 
காத்திருக்கவேண்டும்‌. 


துன்மார்க்கர்‌ கர்த்தரையும்‌, 
கர்த்தருடைய பிள்ளைகளையும்‌, கர்த்தருடைய 
உபதேசங்களையும்‌ இகழுகிறார்கள்‌. 
கர்த்தரோ தம்மை இகழுகிறவர்களைத்‌ 
தண்டிக்கிறார்‌. இந்த முழுஉலகத்திற்கு 
முன்பாக கர்த்தர்‌ அவர்களை இகழுகிறார்‌ 
நாம்‌ கர்த்தருக்கு முன்பாக நம்மைத்‌ 
தாழ்த்தும்போது. அவர்‌ நம்மை உயர்த்துவார்‌. 
அவர்‌ நமக்கு கிருபையளிப்பார்‌. அவர்‌ 
நமக்குள்‌ கிரியை நடப்பிப்பார்‌. கர்த்தருடைய 
கிருபையினால்‌ நமக்கு நன்மையும்‌, 
மேன்மையும்‌ உண்டாயிருக்கும்‌ (நீதி 3:34). 
ஞானவான்கள்‌. கனத்தை 
சுதந்தரிப்பார்கள்‌. நீதிமான்கள்‌ தேவனால்‌ 
ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள்‌. அவர்கள்‌ 
மனுஷரால்‌ அங்கீரிக்கப்படுவார்கள்‌. 
மதிகேடரின்‌ முடிவு நித்திய அவமானம்‌. 
அவர்கள்‌ கனவீனத்தை அடைவார்கள்‌ 
கர்த்தருடைய பரிசுத்தவான்௧ளுக்கோ நித்திய 
மகிமை உண்டாயிருக்கும்‌. ஞானவான்கள்‌ 
கனத்தை சுதந்தரிப்பார்கள்‌ (நீதி 3:35). 





i= al 
TT 


நீதிமொழிகள்‌ 
அதிகாரத்தைப்போலவே, 
அதிகாரத்திலும்‌, ஞானத்திற்கு 
முக்கியத்துவம்‌ கொடுத்து, 
ஆவிக்குரிய ஆலோசனைகள்‌ 
கக்கத்‌ நாம்‌. 
ஞான; பற்றிய உபதேசத்தைக்‌ 
கேட்கவேண்டும்‌ (நீதி 4113)... நாம்‌ 
துன்மார்க்கருடைய பாதையில்‌ 
பிரவேசிக்கக்கூடாது. தீயோருடைய வழியில்‌ 
நடக்கக்கூடாது நீதி 44449) 
ஞானஉபதேச வார்த்தைகள்‌ நம்முடைய 
கண்களைவிட்டுப்‌ பிரியக்கூடாது. அவற்றை 
நம்முடைய தயத்திற்குள்ளே 
காத்துக்கொள்ளவேண்டும்‌ (நீதி 4:20-27). 


1 
நான்காம்‌ 
அதிக 
நமக்கு 


பின்னைகளே 
நீதி: 1,2 


நீதி கப மின்னைகளே, நீங்கள்‌ 
தகப்பன்‌ போதகத்தைக்‌ கேட்டு, 
புத்தியை அடையும்படி. கவனியுங்கள்‌. 


நீதி 42. நான்‌: உங்களுக்கு. 
நற்போதகத்தைத்‌ தருகிறேன்‌; என்‌: 
உபதேசத்தை விடாதிருங்கன்‌. 


சாலொமோன்‌ தன்னுடைய 
பிள்ளைகளுக்கு அழைப்பு கொடுக்கிறார்‌. 
பிள்ளைகளே, நீங்கள்‌ தகப்பன்‌ போதகத்தை 
"என்று சொல்லுகிறார்‌. 
சாலொமோன்‌ தன்னுடைய 
உபதேசம்பண்ணுகிறார்‌. 
சாலொமோனின்‌ உபதேசத்தைப்‌ 
பெற்றுக்கொள்‌ வேண்டும்‌. தாங்கள்‌ 
பெற்றுக்கொண்டதை அவர்கள்‌ 
மற்றவர்களுக்கும்‌ பயன்படுத்தவேண்டும்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


ஊழியக்காரர்கள்‌ 

பிள்ளைகளுக்கும்‌, 

குடும்பத்திலுள்ளவர்களுக்கும்‌. 
- 'லுத்தி 


தங்களுடைய 


அதிகக்‌ 
சுவிசேஷத்தைப்‌ 
நம்முடைய 
சிறுபிள்ளைகள்‌, 
_ பிள்ளைப்பிராயத்திலேயே, 
அறிவில்‌ வளர்ச்சி 
பெவேண்டும்‌ சிறுபிள்ளைகள்‌ கர்த்தருடைய 
பெற்றுக்கொள்ள வேண்டும்‌. 
கர்த்தருடைய 
பூரணமாய்‌ 
ஏற்றுக்கொள்வதற்கு ஏற்ற 

பருவமாயிருக்கிறது. 
பிள்ளைகளைப்பற்றிச்‌ 

சொல்‌ 


பொதுவாக சொல்லுகிறார்‌. சாலொமோனின்‌ 
உபதேசம்‌ எல்லோருக்கும்‌ பொதுவானது. 
அவர்‌ தன்னுடைய சொந்தபிள்ளைகளுக்கும்‌ 
உபதேசம்பண்ணுகிறார்‌. மற்றவர்களுடைய 
பிள்ளைகளுக்கும்‌ உபதேசம்பண்ணுகிறார்‌. 
சிறுபிள்ளைகளுக்கும்‌ உபதேசம்‌ 
பண்ணுகிறார்‌ 
பெரியோராயிருக்கும்‌. 
உபதேசம்பண்ணுகிறார்‌. 
நாம்‌ பிள்ளைகளிடத்தில்‌ பட்சபாதம்‌. 
காண்பிக்கக்கூடாது. சத்தியத்தைக்‌ 
கற்றுக்கொள்கிறவர்களும்‌, சிறுபிள்ளைகளைப்‌ 
போல மாறவேண்டும்‌. சிறுபிள்ளைகளிடத்தில்‌ 
கள்ளம்‌ கபடம்‌ எதுவும்‌ இருக்காது, 
அவர்களுடைய மனதும்‌ இருதயமும்‌ 
சத்தியத்தை முழுமையாய்‌ ஏற்றுக்கொள்ளும்‌. 
அவர்களு இருதலம்‌. மாசில்லாமல்‌; 
'வெண்மையாயிருக்கும்‌. 
ப்பம்‌ குல்‌ கடமைகளை 
பொறுப்பாய்ச்‌ செய்யவேண்டும்‌. 


வளர்ந்து 
பிள்ளைகளுக்கும்‌. 


சாலொமோன்‌. 
பிள்ளைகளுக்கும்‌. பொதுவான 
உபதேசத்தைச்‌ சொல்லுகிறார்‌. அவர்‌ 
அவர்களுக்கு நற்போதகத்தைத்‌ தருகிறார்‌. 
பிள்ளைகள்‌ தகப்பன்‌ போதகத்தைக்‌ கேட்டு, 
புத்தியை அடையும்படி கவனிக்கவேண்டும்‌. 
தாங்கள்‌ பெற்றுக்கொண்ட உபதேசத்தை 
விட்டுவிடக்கூடாது. அதைத்‌ தாங்கள்‌ 
இருதயத்தில்‌ பற்றிக்கொள்ளவேண்டும்‌. 


எல்லா 





ழ்‌ நள 
யாய 


பெற்றோர்‌ 
அதிகாரத்தோடும்‌, 
உபதேசம்பண்ணுவார்கள்‌. 
உபதேசம்‌ நம்முடைய பரலோகப்‌ பிதாவாகிய 
lc வருகிறது. ley 

நோக்கி, “பரலோகத்‌ 

க பரமபிதாவே' என்று, சொல்லி 
ஜெபிக்கிறோம்‌. நாம்‌. அவரிடத்திலரந்த 
ஆசீர்வாதங்களை எதிர்பார்க்கிறோம்‌. 
பரலோகத்தின்‌ தேவன்‌ ஆவிகளின்‌ 
பிதாவாகயிருக்கிறார்‌. 


மாணவர்கள்‌ தங்கள்‌ ஆசிரியர்களை, 
தங்களுடைய தகப்பனாரைப்‌ பார்ப்பதுபோல. 
பார்க்கவேண்டும்‌. நம்முடைய தகப்பனார்‌ 
நம்மை நேசிக்கிறார்‌. அவர்‌ நம்முடைய 
நன்மையை நாடுகிறார்‌ நம்முடைய 
பரமபிதாவும்‌ நம்மை நேசித்து, நமக்கு 
நன்மை செய்கிறார்‌. நம்முடைய 
ததப்பளாரிடமிருந்து போதகமும்‌ 
கிடைக்கும்‌. 
ஞானமும்‌ 
போதகமும்‌, 

உபதேசமும்‌, கர்பம்‌ வேண்டும்‌. 


தங்கள்‌ 


கர்த்தர்‌ நமக்கு நன்மை தீமை 
இன்னதென்று பகுத்தறியக்கூடிய ஆவியைக்‌ 
கொடுத்திருக்கிறார்‌ தே 
பிரமாணம்‌ சத்தியமானது. 
ஆதாரத்தில்‌ தேலனுடையபிரமாணம்‌ 
'கொடுக்கப்பட்டிருக்கிறது. சத்தியத்தைப்பற்றிய 
உபதேசம்‌ நமக்கு நற்போதகமாயிருக்கும்‌ 
நற்போதகத்தை விவாதம்பண்ணாமல்‌ 
அப்டியே ஏற்றுக்கொள்ளலாம்‌ 
கர்த்தருடைய 

கொண்டு, 

கீழ்ப்படியவேண்டும்‌. 


தாவீதின்‌ போதகம்‌ 
நீதிக்‌: 34 


நீதி 43. நான்‌ என்‌ தகப்பனுக்குப்‌ 
பிரியமான குமாரனும்‌, என்‌ தாய்க்கு. 
மிகவும்‌ அருமையான ஒரே 
பின்னையுமானவன்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நீதி கக்‌. அவர்‌ எனக்குப்‌ போதித்துச்‌. 
சொன்னது: உன்‌ இருதயம்‌ 
வார்த்தைகளைக்‌ 

கொள்னக்கடவது; 

கட்டளைகளைக்‌ 

அப்பொழுது பிழைப்பாய்‌. 


அதிகமாய்‌ நேசித்தார்கள்‌. அதனிமித்தமாய்‌ 
அவருக்கு உபதேசம்பண்ணினார்கள்‌. 


சாலொமோன்‌ தன்னைப்பற்றிச்‌ 
சொல்லும்போது, “நான்‌ என்‌ தகப்பனுக்குப்‌ 
பிரியமான குமாரனும்‌, என்‌ தாய்க்கு மிகவும்‌ 
அருமையான ஒரே பிள்ளையுமானவன்‌" 
என்று சொல்லுகிறார்‌. தாவீதுக்கு அநேக 
குமாரர்கள்‌ இருந்தார்கள்‌. அவர்கள்‌ 
எல்லாரிலும்‌, சாலொமோனே  தாவிதுக்கு 
மிகவும்‌ பிரியமானவர்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
உடன்படிக்கையை ஈசாக்குக்கும்‌, அவருக்குப்‌ 
பின்வரும்‌ அவருடைய சந்ததிக்கும்‌ நித்திய 
உடன்படிக்கையாக ஸ்தாபித்திருக்கிறார்‌ 
(ஆதி 17:19). இதுபோலவே, தாவீதின்‌ சந்ததி 
சாலொமோன்‌ மூலமாய்க்‌ கடந்துவருகிறது. 


சாலொமோன்‌. தன்‌ தகப்பன்‌ 
தாவீதுக்கு பிரியமான 
குமாரனாயிருந்ததுபோல, அவர்‌ தன்னுடைய 
தாயாராகிய பத்சேபாளுக்கும்‌ மிகவும்‌ 
அருமையான ஒரே பிள்ளையாகயிருக்கிறார்‌. 
சாலொமோனுக்கு பெற்றோரின்‌ அன்பு 
தாராளமாய்க்‌ கிடைக்கிறது. சாலொமோன்‌ 
இளவரசராகயிருந்தாலும்‌, தாவீதுக்குப்‌ பின்பு 
சாலொமோன்‌ தாவீதின்‌ சிங்காசனத்தில்‌ 
அமர்ந்து  ஆட்சிபுரிவதற்கு 
வாய்ப்புக்கள்‌ இருந்தாலும்‌, 

பெற்றோர்‌ அவருக்கு. 

உபதேசம்பண்ணுகிறார்கள்‌. 


நல்ல 
சாலொமோனின்‌. 


முறைப்படி 





f= FTE 
ETT 


தாவீது சாலொமோனுக்கு சத்தியத்தை 
கவனமாயும்‌ தெளிவாயும்‌ 
உபதேசம்பண்ணினார்‌. அதோனியாவும்‌ 
தாவீதின்‌ குமாரன்‌. அவன்‌ துன்மார்க்கமாய்‌ 
ஜீவித்தான்‌. தாவீது அதோனியாவிடம்‌ “நீ 
இப்டி செய்வானேன்‌" என்று அவனை 
ஒருக்காலும்‌ கடிந்துகொள்ளவில்லை. 
இராஜா 1:6). இதனால்‌ அதோனியா 
சீரழிந்துபோனான்‌. தாவீது அவனுக்கு: 
சரியாக உபதேசம்பண்ணாததினால்‌, அவன்‌ 
கெட்ட குமாரனாக ஜீவித்தான்‌. 
சாலொமோனுக்கு அப்படிப்பட்ட துன்பம்‌ 
வந்துவிடக்கூடாது என்று தாவீது மிகுந்த 
கவனத்தோடிருக்கிறார்‌. இதனிமித்தமாய்‌ 
தாவீது தன்‌ குமாரன்‌ சாலொமோனுக்கு 
ஞானத்தை அக்கரையோடு போதித்தார்‌. 


தன்னுடைய பெற்றோர்‌ தனக்குப்‌ 
போதித்ததை, சாலொமோன்‌ மற்றவர்களுக்குப்‌ 
போதிக்கிறார்‌ சாலொமோனுக்கு 
முதிர்வயதான போதிலும்‌, அவர்‌ தன்னுடைய 
இளவயதில்‌, தன்னுடைய தகப்பனார்‌. 
தாவீதிடமிருந்து பெற்றுக்கொண்ட 
உபதேசங்களை மறக்கவில்லை. 
அவற்றையெல்லாம்‌ சந்தோஷமாய்‌ 
நினைவுகூருகிறார்‌. அவை தனக்கு நல்ல 
உபதேசங்கள்‌ என்று சந்தோஷப்படுகிறார்‌ 


சாலொமோனின்‌ இருதயம்‌ தாவீதின்‌ 
வார்த்தைகளை காத்துக்கொண்டது. 
சாலொமோன்‌ தாவீதின்‌ கட்டளைகளைக்‌ 
கைக்கொள்கிறார்‌. மினால்‌ 
சாலொமோன்‌ அதோனியாவைப்போல 
கெட்ட குமாரனாக ஜீவிக்காமல்‌, நல்ல 
குமாரனாகவும்‌ ஞானமுள்ளவராகவும்‌ 
ஜீவிக்கிறார்‌. சாலொமோன்‌ தனக்குத்தானே 
'ஞானியாகயிருக்கிறார்‌. 

இயல்பாகவே அதிக 

பரிசுத்த ஆவியானவர்‌ 
உபதேசம்பண்ணுகிறார்‌. 

தேவனுடைய தெய்வீக 

பெற்றிருக்கிறார்‌. ஆனாலும்‌ 
மற்றவர்களுக்கு ஞானத்தைப்‌ 
போதிக்கும்போது, தன்னுடைய 
தகப்பனாரைப்பற்றி மற்றவர்களுக்குச்‌ 
சொல்லுவது, தன்னுடைய அந்தஸ்துக்கு 
குறைவானது என்று நினைக்கவில்லை. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


நாம்‌ மற்றவர்களுக்கு 
உபதேசம்பண்ணும்போது, நு 
சத்தியத்தைக்‌ கற்றுக்கொடுத்தவர்களை 
மொத்தமாக மறந்துலிடக்கூடாது. 
அவர்களையும்‌ நன்றியுள்ள இருதயத்தோடு 
நினைவுகூரவேண்டும்‌. மூத்த க்‌ 
மூத்த உபதேசியார்கள்‌, 
ஊழியக்காரர்கள்‌ கிய 
நமக்கு ஆவிக்கு! 
கொடுத்திருக்கிறார்கள்‌. 

நாம்‌. பூர்வகாலத்து உபதேசங்களை 
மறந்துவிடக்கூடாது. பூர்வபாதைகளிலும்‌ 
நம்முடைய ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல்‌ 
கிடைக்கும்‌. “வழிகளிலே நின்று, பூர்வ 
பாதைகள்‌ எவையென்று கேட்டு விசாரித்து, 
நல்ல வழி எங்கே என்று பார்த்து, அதிலே 
நடவங்கள்‌; அப்பொழுது. உங்கள்‌ 
ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல்‌ கிடைக்கும்‌ 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌; அவர்களோ, 
நாங்கள்‌ அதிலே நடக்கமாட்டோம்‌ 
என்கிறார்கள்‌" (எரே 66) 


எல்லோருமே 
உபதேசங்களைக்‌ 


சாலொமோன்‌ (டைய தகப்பனார்‌ 
தாவீதிடமிருந்து கத்தக்‌ 
ஆலோசனைகளையும்‌, உபதேசங்களையும்‌, 
போதகங்களையும்‌, தன்னுடைய 
பின்சந்ததியாருக்கு அதிகாரத்தோடு 
போதிக்கிறார்‌. அவருடைய 
காலத்தில்‌ முக்கியமானவர்‌. 
தாவீதைப்போலவே சாலொமோன்‌ தன்னுடைய 
காலத்தில்‌ முக்கியமானவர்‌. ஞானத்தில்‌ 
சிறந்தவர்‌. சாலொமோன்‌ கர்த்தரிடத்தில்‌ 
ஞானத்தையும்‌ புத்தியையும்‌ கேட்டார்‌ 
கர்த்தர்‌ அவரை ஞானத்தினாலும்‌ 
புத்தியினாலும்‌ ஆசீர்வதித்தார்‌. 


தாவீது. 


நீதிக்‌: 5-13 


நீதி 4௧. ஞானத்தைக்‌ சம்பாதி, 
புத்தியையும்‌ சம்பாதி; என்‌ வாயின்‌ 
வார்த்தைகளை மறவாமலும்‌ விட்டு 
'விலகாமலும்‌ இரு. 


நீதி ௧&6. அதை விடாதே அது 
உன்னைத்‌ தற்காக்கும்‌ அதின்மேல்‌ 
நரியமாயிரு, அது உன்னைக்‌ 
காத்துக்கொள்ளும்‌. 





ழ்‌ நள 
யாய 


நீதி 47. ஞானமே 
ஞானத்தைக்‌ சம்பாதி; 
சம்பாதித்தாலும்‌ 
சும்பாதித்துக்கொள்‌. 


நீதி 4:8, தீ அதை மேன்மைப்படுத்து, 
அது உன்னை மேன்மைப்படுத்தும்‌ தீ 
அதைத்‌ தழுவிக்கொண்டால்‌, அது 
உன்னைக்‌ கனம்‌ பண்ணும்‌. 


நீதி கமி, அது உன்‌ தலைக்கு. 
அலங்காரமான முடியைக்‌ கொடுக்கும்‌; 
அது மகிமையான கிரீடத்தை உனக்குச்‌. 
சூட்டும்‌. 


நீதி 440. என்‌ மகனே, கேன்‌, 
என்‌ வார்த்தைகளை ஏற்றுக்கொள்‌; 
அப்பொழுது உன்‌ ஆயுசின்‌ வருஷங்கள்‌ 
அதிகமாகும்‌. 

நீதி கம, ஞானமார்க்கத்தை நான்‌. 


உனக்குப்‌ போதித்தேன்‌; செவ்வையான 
பாதைகளிலே உன்னை நடத்தினேன்‌. 


முக்கியம்‌, 
என்னத்தைச்‌. 
புத்தியைச்‌. 


நீதி 4:12. நீ அவைகளில்‌ நடக்கும்போது 
ம உன்‌ நடைகளுக்கு இடுக்கண்‌ 
உண்டாவதில்லை; நீ அவைகளில்‌: 


ஓடினாலும்‌ இடறமாட்டாய்‌.. 


நீதி 419. புத்திமதியை உறுதியாய்ப்‌ 
பற்றிக்கொன்‌, அதை விட்டுவிடாதே; 
அதைக்‌ காத்துக்கொன்‌, அதுவே 
உனக்கு ஜீவன்‌. 


வீ! ன்னுடைய மாரன்‌ 
சாகொமோளுக்கு “ உபதேோம்பண்ணும்போது, 
ந்த கவனத்தோடும்‌, அக்கரையோடும்‌, 
பயபக்தியோடும்‌. உபதேசம்‌ 
ர்‌. ஒரு சத்தியத்தை ஒரு தரம்‌ 
அதை மறுபடியும்‌ திரும்பத்‌ 
அப்போதுதான்‌. 
உபதேசம்‌. 

சாலொமோனுடைய இருதயத்தில்‌ பதியும்‌ 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தாவீது தன்னுடைய 
உபதேசத்தைப்பற்றிச்‌ சொல்லும்போது, அ 


சங்கீதப்புஸ்தகத்தில்‌ 
சங்கீதங்களைக்‌ குறிக்கிறது. தாவீது அந்த 
சங்கீதங்களுக்கு “மஸ்கீல்‌' என்று தலைப்பு 
கொடுத்திருக்கிறார்‌. இதற்கு “போதக 
சங்கீதம்‌" என்று அர்த்தமாகும்‌. தாவீது 
சங்கீதத்தில்‌, இரண்டு 
சாலொமோனுக்காக 


ஏற்றுக்கொள்ளவேண்டும்‌ 
அவர்‌ தாவீதின்‌ 

காத்துக்கொள்ளவேண்டும்‌. 
கட்டளைகளைக்‌ 
(நீதி 4:4. 

சாலொமோனின்‌ 
இருக்கவேண்டும்‌. அவருடைய 
இருக்கவேண்டும்‌. சாலொமோன்‌ தாவீதின்‌ 
வார்த்தைகளை ஒருபோதும்‌ 
மறந்துவிடக்கூடாது. அதற்கு முக்கியத்துவம்‌ 
கொடுக்காமல்‌ அசட்டைபண்ணிவிடக்கூடாது. 


தாவீதின்‌ கட்டளைகள்‌ சாலொமோனை 
ஆளுகை. செய்யவேண்டும்‌. இதை 
வலியுறுத்துவதற்காக , தாவீது. 
சாலொமோனிடம்‌, “என்‌ கட்டளைகளைக்‌ 
கைக்கொள்‌, அப்பொழுது பிழைப்பாய்‌" 
(நீதி 4:4) என்று சொல்லுகிறார்‌. 
சாலொமோன்‌  தாவீதினுடைய வாயின்‌ 
வார்த்தைகளை மறவாமலும்‌, விட்டு 
விலகாமலும்‌ இருக்கவேண்டும்‌ (நீதி 4:5). 


சாலொமோன்‌ செய்கிற 
கிரியையையும்‌ தாவீதின்‌ 
பிரகாரம்‌ இருக்கவேண்டும்‌. தாவீது 
சொல்லுகிற புத்திமதிகளை சாலொமோன்‌ 
உறுதியாய்ப்‌ பற்றிக்கொள்ளவேண்டும்‌. 
கடட து சாலொமோன்‌ 
காத்துக்கொள்ளவேண்டும்‌. 
நால்தின்‌ புத்திமதியே சாலொமோனுக்கு 
ஜீவனாயிருக்கும்‌ (நீதி 4:13). 


(நீதி ்‌ 
வார்த்தைகளைக்‌ 
அவருடைய 
கைக்கொள்ளவேண்டும்‌. 
தாவீதின்‌ வார்த்தைகள்‌ 
இருதயத்திலும்‌: 
நினைவிலும்‌ 


ஒவ்வொரு 
ஆலோசனைப்‌ 





f= FTE 
TT 


er 
“ஞானத்தை சம்பாதி, புத்தியையும்‌ சம்பாதி” 
(நீதி 43) என்று சொல்லுகிறார்‌. மேலும்‌, 
“ஞானமே முக்கியம்‌, ஞானத்தை சம்பாதி" 
(நீதி 4:7) என்றும்‌ சொல்லுகிறார்‌. 


நம்முடைய பலங்கள்‌ மாக 
நாம்‌ னத்தை” பற்றுக்கொள்கிறோம்‌. 
நாம்‌ அநேக காரியங்களை சம்பாதிக்கலாம்‌. 
அவையெல்லாவற்றையும்விட ஞானமே 
முக்கியம்‌. இந்த உலகத்தில்‌ அநேகர்‌ 
ஐசுவரியங்களை 

சம்பாதிக்கிறார்கள்‌. 

நாமோ, 

சுவனம்‌ 


தேடும்போது 
கொடுக்கிறார்‌ 


கர்த்தர்‌ நமக்கு ஞானத்தைக்‌ 


நாம்‌ சம்பா, ஞானத்தை 
நமக்குள்‌ காத்துக்‌ வேண்டும்‌. நாம்‌ 
ஞானமான ஆலோசனை வார்த்தைகளைக்‌ 
கேட்கும்போது, அவற்றை நம்முடைய 
இருது காத்துக்கொள்ளவேண்டும்‌. 
அதை மறவாமலும்‌, அதைவிட்டு விலகாமலும்‌ 
இருக்கவேண்டும்‌ (நீதி 4:5. அதையும்விட்டு. 
விடவும்கூடாது. (நீதி 4:6).  புத்திமதியை. 
உறுதியாய்ப்‌. பற்றிக்கொள்ளவேண்டும்‌. 
அநையும்விட்டுவிடக்கூடாது. அதைக்‌ 
காத்துக்கொள்ளவேண்டும்‌ (நீதி 4:13). 


ஞானத்தின்மேல்‌ 
நீதி 4:6). அதை 
அதை 


ம்‌ 
பிரியமாமிருக்கவேண்டும்‌ 
மேன்மைப்படுத்தவேண்டும்‌. 
தழுவிக்கொள்ளவேண்டும்‌ நீதி 8) 
உலகப்பிரகாரமான ஜனங்கள்‌ தங்கள்‌ 
ஐசுவரியத்தை அதிகமாய்‌ நேசிக்கிறார்கள்‌. 


சம்பாதித்தாலும்‌, 
சம்பாதிக்கவேண்டும்‌ (நீதி 4:7). 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


நம்முடைய ம 
குறைவுள்ளதாகமிருக்கலாம்‌. நம்மிடத்தில்‌ 
பூரணமான ஞானம்‌ இல்லாமலும்‌ போகலாம்‌. 
ஆனாலும்‌ நாம்‌ ஞானத்தை. 
மேன்மைப்படுத்தவேண்டும்‌. ஞானத்தின்மேல்‌ 
பிரியமாயிருக்கவேண்டும்‌. அழகை 
ரசிப்பதுபோல நாம்‌ ஞானத்தை 
ரசிக்கவேண்டும்‌. உண்மையான நேசத்தோடு 
நாம்‌ ஞானத்தைத்‌ தழுவிக்கொள்ளவேண்டும்‌. 
கர்த்தருடைய உபதேசம்‌ நம்முடைய 
இருதயத்தில்‌ எப்போதும்‌ உயர்ந்த இடத்தில்‌ 
இருக்கவேண்டும்‌. கர்த்தருடைய 
ஆலோசனைகளுக்குக்‌ கீழ்ப்படிந்து. 
தேவனுக்குரியதை. தேவனுக்கும்‌, 
மனுஷருக்குரியதை. மனுஷருக்கும்‌ 
கொடுக்கவேண்டும்‌. 


ஞானத்தின்‌ பிள்ளைகள்‌ 
ஞானத்தைப்பற்றிப்‌ பேசினால்‌ மாத்திரம்‌ 
போதாது. நாமே மெய்யான ஞானத்தின்‌ 
பிள்ளைகள்‌. நாம்‌ ஞானத்தை 
மேன்மைப்படுத்தி, அதைக்‌ 
கனம்பண்ணவேண்டும்‌. இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ 
ஜனங்கள்‌ ஐசவரியத்திற்கு முக்கியத்துவம்‌ 
கொடுப்பதுபோல, ஞானத்திற்கு 
முக்கியத்துவம்‌ கொடுக்கவில்லை. 
உலகப்பிரகாரமான ஜனங்களுக்கு 
ஞானத்தைவிட ஐசுவரியமே 
மேன்மையானதாகயிருக்கிறது. ஆகையினால்‌ 
உலகஜனங்கள்‌ ஞானத்தை சம்பாதிக்காமல்‌, 
ஐசுவரியத்தை சம்பாதிக்க 
பிரயாசப்படுகிறார்கள்‌. 

கர்த்தருடைய 
மெய்யான 
மும்கியமானதாயிருக்கவேண்டும்‌. 
ஞானமுள்ள தரித்திரராகயிருக்கலாம்‌. 
வேளையில்‌. நாம்‌ ஞானமில்லாத 
ஐசவரியவானாயிருக்கக்கூடாது. ஞானமே 
முக்கியம்‌. ஞானம்‌ நம்முடைய ஆத்துமாவை. 
அழகுபடுத்துகிறது. இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ 
ஞானத்திற்கு ஒப்பானது ஒன்றுமேயில்லை. 
கர்த்தருக்குப்‌ பயப்படுவதே ஞானத்தின்‌ 
ஆரம்பம்‌. இந்தப்‌ உ கக்‌ 
பயப்படுவது மத்தியிே 
கொஞ்சமாகத்தான்‌ பலக்க்க்றல்‌ ரதம்‌ 
நாம்‌ ஞானத்தை மேன்மைப்படுத்தவேண்டும்‌. 
ஞானமே. 
முக்கியமானதாகயிருப்பதினால்‌, 
ஞானத்தை சம்பாதிக்கவேண்டும்‌. க்‌ 
சம்பாதித்தாலும்‌, 
சம்பாதித்துக்கொள்ளவேண்டும்‌ (நீதி Pe 7). 





i THE 
TT 


நமக்கு ஞானமே முக்கியம்‌ மற்ற 
காரியங்களெல்லாம்‌. ஞானத்திற்கு 
ஒப்பானதல்ல. ஞானத்திற்கு 
முக்கியத்துவம்‌ கொடுப்பதுபோல, 
உலகப்பிரகாரமான காரியங்களுக்கு 
முக்கியத்துவம்‌ கொடுக்கவேண்டியதில்லை. 
நம்மிடத்தில்‌ ஞானம்‌ இருக்கும்போது, 
நமக்குள்‌ தேவனைப்பற்றிய வெளிப்பாடு 
இருக்கும்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
ஞானத்தினால்‌, தம்மையும்‌, நம்மையும்‌, 
நமக்கு வெளிப்படுத்திக்‌ காண்பிப்பார்‌. நாம்‌ 
இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ ஜீவிப்பதற்கு ஒரு 
நோக்கம்‌ இருக்கும்‌. நம்முடைய ஜீவியம்‌: 
அர்த்தமுள்ளதாகமிருக்கும்‌. 


பரலோகமே நம்முடைய 
கர்த்தருடைய பரிசுத்தவான்கள்‌ 
பிரபஞ்சத்தில்‌, 

பரதேசிகளைப்போல 


பூமியல்ல. பரலோகமே நம்முடைய நித்திய 
த்தம்‌ தக்‌ மெய்யான ஞானம்‌ 
இருக்கு நாம்‌ பரலோகத்தை 
கொல, பரலோகத்தில்‌ பிரவேசிப்பதற்கு, 
இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ என்ன 
செய்யவேண்டுமோ, அதை ஞானத்தோடு 
செய்வோம்‌. 


நாம்‌ 


இலக்கு. 
_ இந்தப்‌ 


தாவீது 
ஞானமார்க்கத்தைப்‌ 
செல்வையான பா 
நடத்தினார்‌ (நீதி 4: 
போதனைகள்‌ சாலொமோனின்‌ இருதயத்தில்‌ 
ஆழமாய்ப்‌ பதிந்திருக்கிறது. தாவீது 
கர்த்தருடைய அடிச்சுவடுகளைப்‌ பின்பற்றி 
நடந்தார்‌. அதுவே செல்வையான பாதை. 
அது தேவனுடைய நித்திய பிரமாணத்தோடு 
ஒத்துப்போகிறது. செல்வையான பாதையில்‌ 
நன்மைக்கும்‌ தீமைக்கும்‌ வித்தியாசம்‌ 
காணப்படும்‌. 


தாவீது சாலொமோனுக்கு 
கத்‌ போதித்தது மாத்திரமல்ல. 
சாலொமோனுக்கு நல்ல. 
மன்மாதிரிங்களம்‌ ஜீவித்தார்‌. சாலொமோன்‌ 
கைக்கொள்வதற்கு, தாவீது தன்னுடைய 
கட்டளைகளையெல்லாம்‌ அவருக்குப்‌ 
போதித்தார்‌ (நீதி 4:4). நம்முடைய 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்துவம்‌ நமக்கு 
இதைப்போன்ற சத்தியத்தையே 
உபதேசம்பண்ணியிருக்கிறார்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


'நீ ஜீவனில்‌ பிரவேசிக்க விரும்பினால்‌ 
கற்பனைகளைக்‌ கைக்கொள்‌" (மத்‌ 19:17) 
என்பது இயேசுகிறிஸ்துவின்‌ உபதேசம்‌. 
'நீ என்‌ கட்டளைகளைக்‌ கைக்கொள்‌" 
(நீதி 4:4) என்பது தாவீதின்‌ உபதேசம்‌. 


நாம்‌ ஞானமுள்ள வார்த்தைகளைக்‌ 
கவனித்துக்‌ கேட்கவேண்டும்‌. அவற்றை 
ஏற்றுக்கொள்ளவேண்டும்‌. இதனால்‌ நமக்கு 
அநேக நன்மைகள்‌ உண்டாகும்‌. தாவீது 
சாலொமோனிடம்‌ “என்‌ மகனே, கேள்‌, என்‌ 
வார்த்தைகளை ஏற்றுக்கொள்‌; அப்பொழுது 
உன்‌ ஆயுசின்‌ வருஷங்கள்‌ அதிகமாகும்‌" 
(நீதி 410) என்று சொல்லுகிறார்‌. நாம்‌. 
இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ மெய்யான ஞானத்தை 
ஏற்றுக்கொள்ளவேண்டும்‌. அப்போது 
இம்மையிலும்‌ நம்முடைய யுசின்‌ 
வருஷங்கள்‌ அதிகமாகும்‌. மறுமையிலும்‌ நாம்‌ 
நித்திய ஜீவனைப்பெற்று, தேவனுடைய 
தெய்வீக சமுகத்தில்‌ நாம்‌ நித்திய காலமாய்‌ 
ஜீலிப்போம்‌ (நீதி 480), நாம்‌ புத்திமதியை 
உறுதியாய்ப்‌ தத்த 
அதைவிட்டுவிடக்கூடாது. 
காத்துக்கொள்ள வேண்டும்‌. 
ஜீவன்‌ (நீதி 413). 


அதுவே "நக்கு 


ம்‌ னத்தின்மேல்‌ 
பிரியமாமிருக்கவேண்டும்‌. க்க 
கொள்ளவேண்டும்‌. அதை மேன்மைப்படுத்தி 
கனம்பண்ண வேண்டும்‌. அதைத்‌ 
தழுவிக்கொள்ளவேண்டும்‌ (நீதி 4:6) 
ஞானம்‌ நம்மை பாவத்திலிருந்தும்‌, 
தீமைகளிலிருந்தும்‌ விலக்கிக்‌ 
காத்துக்கொள்ளும்‌. நாம்‌ ஞானத்தைக்‌ 
காத்துக்கொள்ளும்போது நம்மை நாமே 
சேதப்படுத்தாமல்‌, காயப்படுத்தாமல்‌ 
காத்துக்கொள்வோம்‌. வேறு எந்தவிதமான 
வல்லமைகளும்‌, அந்தகார கிரியைகளும்‌ 
நம்மை காயப்படுத்தி சேதப்படுத்தாது. 


“நீ வியாபாரத்தைக்‌ காத்துக்கொள்‌, 
அது உன்னைக்‌ காத்துக்கொள்ளும்‌" என்றும்‌, 
“நீ உன்‌ தொழிலைக்‌ காத்துக்கொள்‌, அது 
உன்னைக்‌ காத்துக்கொள்ளும்‌" என்றும்‌ 
உலகப்பிரகாரமான ஜனங்கள்‌ 

எச்‌ சொல்லுகிறார்கள்‌. இது 
உலகப்பிரகாரமான புத்‌ 
விசுவாசிகளாகிய நாமோ ஞானத்தைக்‌ 
காத்துக்கொள்ளவேண்டும்‌. அது நம்மைக்‌ 
காத்துக்கொள்ளும்‌. 





f= FTN 
TT 


நாம்‌ ஞானத்தை 
மேன்மைப்படுத்தவேண்டும்‌. அப்போது அது 
நம்மை மேன்மைப்படுத்தும்‌ (நீதி 4:8). 
ஞானத்திற்கு நம்முடைய உதவியும்‌ 
தேவையில்லை, நம்முடைய ஒத்தாசையும்‌ 
தேவையில்லை. ஞானமே மேன்மையானது. 
தல முக்கியமானது. நாம்‌. 
மேன்மைப்படுத்தினாலும்‌, 
பேன்வப்படுத்தாவிப்டாலும்‌ ஞானம்‌ 
மேன்மையுள்ளதாகவே இருக்கும்‌. நாம்‌ 
ஞானத்தை மேன்மைப்படுத்தினால்‌ 
நமக்குத்தான்‌ நன்மை உண்டாகும்‌. நாம்‌ 
ஞானத்திற்கு செலுத்துவதை, ஞானம்‌ 
நமக்கு திரும்ப செலுத்தும்‌. 
ஞானம்‌ நம்முடைய தலைக்கு 
அலங்காரமான முடியைக்‌ கொடுக்கும்‌. அது 
மகிமையான கிரீடத்தை சூட்டும்‌ 
நாம்‌ இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ 
ஞானம்‌ நமக்கு 
கிருபையின்‌ ஆபரணத்தைக்‌ கொடுக்கும்‌. 
பரலோகத்திலோ அது நம்முடைய சிரசின்மீது, 
மகிமையான கிரீடத்தை சூட்டும்‌ 
பரலோகத்தில்‌ சூட்டப்படும்‌ மகிமையான 
கிரீடம்‌ ஒருபோதும்‌ மாகபடுவதில்லை 
மங்கிப்போவதில்லை. 


விசுவாசிகளுக்கு ஞானமார்க்கம்‌. 
போதிக்கப்பட்டிருக்கிறது. நாம்‌ செல்வையான 
பாதைகளில்‌ நடக்கவேண்டும்‌. அப்போது 
நம்முடைய  நடைகளுக்கு இடுக்கண்‌ 
உண்டாவதில்லை. நாம்‌ அவைகளில்‌ 
ஒடினாலும்‌ இடறமாட்டோம்‌ (நீதி 412). நாம்‌ 
ஆவிக்குரிய புத்திமநிகளை  உறுதியாய்ப்‌ 
பற்றிக்கொள்ளவேண்டும்‌. அவற்றை 
விட்டுவிடாமல்‌ காத்துக்கொள்‌ளவேண்டும்‌. 
அதுவே நமக்கு ஜீவன்‌ (நீதி 4:13). 


துன்மார்க்கருடைய பாதை: 


நீதி கரக்‌. 
பாதையில்‌ 


தீயோருடைய வழியில்‌ நடவாதே. 


நீதி 4:05. அதை வெறுத்துவிடு, அதின்‌ 
வழியாய்ப்‌ போகாதே; அதை 
விட்டுவிலகிக்‌ கடத்துபோ. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பொல்லாப்புச்‌ 

அவர்களுக்கு. 

வராது; 

யாரையாகிலும்‌ 

விழப்பண்ணாதிருத்தால்‌ அவர்கள்‌ 
தூக்கம்‌ கலைத்துபோம்‌. 


தீதி 407. அவர்கள்‌ ஆகாமியத்தின்‌ 
அப்பத்தைப்‌ புசித்து, கொடுமையின்‌ 
'இரசத்தைக்‌ குடிக்கிறார்கள்‌. 


நீதி 418, நீதிமான்களுடைய பாதை 
நடுப்பகல்வரைக்கும்‌ அதிகமதிகமாய்ப்‌ 
பிரகாசிக்கிற சூரியப்பிரகாசம்‌ 
போலிருக்கும்‌. 


நீதி 4:19. துன்மார்க்கருடைய 
பாதையோ காரிருனைப்போலிருக்கும்‌; 
தாங்கள்‌ இடறுவது இன்னதில்‌ என்று 
அறியார்கள்‌. 


இந்த உபதேசங்களெல்லாம்‌, 
குமாரன்‌ சாலொமோனுக்கு 

என்று வேதபண்டிதர்களில்‌ 

இவை சாலொமோன்‌ நமக்குச்‌ 

என்று வேதபண்டிதர்களில்‌ 

ம்‌ சொல்லுகிறார்கள்‌. இந்த 

்‌ சாலொமோனே 
சொல்லுகிறார்‌ என்பதை வேதபண்டிதர்கள்‌ 
அநேகர்‌ ஏற்றுக்கொள்கிறார்கள்‌. 
துன்மார்க்கரின்‌ பாதையைப்பற்றி 
சாலொமோன்‌ எச்சரிப்பாகச்‌ 


சொல்லுகிறார்‌. 


துன்மார்க்கருடைய பாதை அழிவுக்கு 
நேரான பாதை. நாம்‌ அவர்களுடைய 
பாதையில்‌ பிரவேசிக்கக்கூடாது. 
தீயோருடைய வழியில்‌ நடக்கக்கூடாது. நாம்‌ 
அதை வெறுத்துவிடவேண்டும்‌. அதின்‌ 
வழியாய்ப்‌ போகக்கூடாது. அதை விட்டு 
விலகி கடந்துபோகவேண்டும்‌. நாம்‌ 
பாவத்திலும்‌: விழுந்துவிடக்கூடாது. 
பாவிகளோடு ஐக்கியமாகவும்‌ 
இருக்கக்கூடாது. துன்மார்க்கருடைய 
பாதையும்‌ தீயோருடைய வழியும்‌ நம்மை 
அழிவுக்கு நேராக அழைத்துச்‌ செல்லும்‌. 

கு நேரான பாதை 
விசாலமாகயிருக்கும்‌. ஆனால்‌ அதன்‌. 
முடிவோ அழிவு. 


தாவீது 


நமக்கு 





ழ்‌ நள 
யாய 


சில சமயங்களில்‌ நாம்‌ பாவத்தின்‌ 
வாசல்‌ வரையிலும்‌ பிரவேசித்து விட்டாலும்‌, 
அது பாவத்தின்‌ பாதை என்பதை 
உணரவேண்டும்‌. அதை வெறுக்கவேண்டும்‌. 
அந்த வாசலுக்குள்‌ பிரவேசித்து 
பாவத்தின்‌ வழியாகப்‌ போய்விடக்கூடாது. 
பாவத்தின்‌ பாதையைவிட்டு விலகி 
குடந்துபோய்விடவேண்டும்‌. நம்முடைய 
தப்பிதங்களை நாம்‌ உணரும்போது, அந்தத்‌ 
தப்பிதத்தை மறுபடியும்‌ செய்துவிடாதவாறு, 
அதை விட்டு விலகி, கடந்து 
வந்துவிடவேண்டும்‌. இப்படிப்பட்ட தீர்மானம்‌ 
எடுப்பதில்‌ காலதாமதம்‌ பண்ணக்கூடாது. 
நாம்‌ தாமதிக்கிற ஒவ்வொரு நிமிடமும்‌, 
நாம்‌ அழிவின்‌ பாதையில்‌ 
போய்க்கொண்டிருப்போம்‌. 
நாம்‌ பாவத்தைவிட்டும்‌, 
பாவிகளைவிட்டும்‌ எல்வளவு தூரம்‌ 
விலகியிருக்கவேண்டும்‌ என்றும்‌ நமக்கு 
ஆலோசனை சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு 
குறிப்பிட்ட தூரத்திற்கு மாத்திரம்‌ 
பாவத்தைவிட்டு விலகி கடந்துபோனால்‌ 
போதாது. அதைவிட்டு முற்றிலுமாய்‌ விலகி 
குடந்துபோய்விடவேண்டும்‌. எவ்வளவு, 
அதிகமான தூரம்‌ நாம்‌ பாவத்தை விட்டு 
விலகுகிறோமோ, அந்த அளவுக்கு நமக்கு: 
நன்மை உண்டாகும்‌. பாவத்தை விட்டு 
போதுமான தூரம்‌ விலகி வந்துவிட்டோம்‌. 
என்று ஒருபோதும்‌ நினைக்கக்கூடாது. நாம்‌ 
எப்போதுமே. பாவத்தைவிட்டு விலகி 
குடந்துபோய்க்கொண்டேமிருக்கவேண்டும்‌. 


துன்மார்க்கருடைய சுபாவம்‌ 
பொல்லாப்பானது. பொல்லாப்பு 
செய்தாலொழிய அவர்களுக்கு நித்திரை 
வராது. அவர்கள்‌ யாரையாகிலும்‌ 
விழப்பண்ணாதிருந்தால்‌ அவர்கள்‌ தூக்கம்‌ 
கலைந்துபோய்விடும்‌. அவர்கள்‌ 
துணிகரமாய்ப்‌ பாவம்‌ செய்கிறவர்கள்‌. 
அவர்களுடைய சிந்தையில்‌ எப்போதுமே 
பொல்லாப்பு நிரம்பியிருக்கும்‌. அவர்கள்‌ 
தொடர்ந்து பொல்லாப்பு 
செய்துகொண்டிருப்பார்கள்‌. அவர்கள்‌ 
எப்போதும்‌ மற்றவர்களுக்கு தீங்கு செய்து 
கொண்டேயிருப்பார்கள்‌. மற்றவர்களின்‌ 
சரீரத்திற்கும்‌ ஆத்துமாவுக்கும்‌ தீங்கு. 
செய்துகொண்டேயிருப்பார்கள்‌ (நீதி 4:1. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ரசத்தைக்‌ குடிக்கிறார்கள்‌ 
அவர்கள்‌ புசிப்பதும்‌ குடிப்பதும்‌ 
குன்மார்க்கத்தினால்‌ 


துன்மார்க்கர்‌ தங்களை 
காண்பிப்பார்கள்‌. 

பொல்லாப்பு செய்வதில்‌ பிரியப்படுவார்கள்‌. 
அவர்கள்‌ நம்மிடத்தில்‌ நல்லவர்கள்போல 
நடிப்பார்கள்‌. ஆனால்‌ அவர்களுடைய 
இருதயத்திலோ வஞ்சனை நிரம்பியிருக்கும்‌, 
தங்கள்‌ இரத்தத்திற்கே 
அவர்கள்‌ தங்கள்‌ 
பிராணனுக்கே  ஒளிவைத்திருக்கிறார்கள்‌ 
(நீதி 148) நாம்‌ துன்மார்க்கருடைய 
வழிகளில்‌ போகக்கூடாது. தீயோருடைய 
ல்‌. நடக்கக்கூடாது. நாம்‌ 
“வழியைவிட்டு விலகிவிட 

அவர்கள்‌ 

நம்மை பாவத்தில்‌ விழவைப்பார்கள்‌. நம்மை 
அழைத்துச்‌ 


துன்மார்க்கர்‌ 


பதிவிருக்கிறார்கள்‌. 


நீதிமான்களின்‌ 
வெளிச்சமாயிருக்கிறது. அது நடுப்பகல்‌. 
வரைக்கும்‌. அதிகமாய்ப்‌  பிரகாசிக்கிற 
சூரியப்பிரகாசம்போலிருக்கும்‌ (நீதி 478) 
நீதிமான்களுடைய பாதைகளில்‌ வெளிச்சம்‌ 
பிரகாசிக்கும்‌. அவர்கள்‌ ஒரு காரியத்தை 
நிருணயம்பண்ணினால்‌ அது அவர்களுக்கு 
நிலைவரப்படும்‌ (யோபு 22:28). கிறிஸ்துவே 
நமக்கு வழியாகவும்‌, நமக்கு 
வெளிச்சமாகவும்‌, ஒளியாகவும்‌, விளக்காகவும்‌ 
இருக்கிறார்‌. விசுவாசிகளாகிய நாம்‌. 
கர்த்தருடைய வார்த்தையைக்‌ 
கேட்கவேண்டும்‌. கர்த்தருடைய வார்த்தையே 
நம்மை வழிநடத்தவேண்டும்‌. 


பாதை 





i THE 
TT 


கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய 
கால்களுக்கு தீபத்தைப்போல இருக்கிறது. 
நம்முடைய கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து 
வெளிச்சத்தில்‌ நடக்கிறார்‌. அவருடைய 
பிள்ளைகளாகிய நாமும்‌, அவரைப்போலவே 
வெளிச்சத்தில்‌ நடக்கவேண்டும்‌. நாம்‌ 
வெளிச்சத்தின்‌ பிள்ளைகள்‌. நம்முடைய 
வெளிச்சம்‌ விடியற்கால வெளுப்பைப்போல 
பிரகாசமாயிருக்கும்‌. 


"அப்பொழுது விடியற்கால 
வெளுப்பைப்போல உன்‌ வெளிச்சம்‌ எழும்பி, 
உன்‌ சுகவாழ்வு சீக்கிரத்தில்‌ துளிர்த்து, உன்‌ 
நீதி உனக்கு முன்னாலே செல்லும்‌; 
கர்த்தருடைய மகிமை உன்னைப்‌ பின்னாலே 
காக்கும்‌. அப்பொழுது நீ கூப்பிடுவாய்‌: 
கர்த்தர்‌ மறுஉத்தரவு கொடுப்பார்‌: நீ 
சத்தமிடுவாய்‌: இதோ, நான்‌ இருக்கிறேன்‌ 
என்று சொல்லுவார்‌. நுகத்தடியையும்‌, விரல்‌ 
நீட்டுதலையும்‌, நிபச்‌ சொல்லையும்‌, நீ உன்‌ 
நடுவிலிருந்து அகற்றி, பசியுள்ளவனிடத்தில்‌ 
உன்‌ ஆத்துமாவைச்‌ சாய்த்து, சிறுமைப்பட்ட 
ஆத்துமாவைத்‌ 

அப்பொழுது இருளில்‌ 

உதித்து, உன்‌ அந்தகாரம்‌ மத்தியானத்தைப்‌ 
போலாகும்‌" (ஏசா 58:8-10) 


சூரியப்பிரகாசம்‌ இருளை நீக்குகிறது. 
வெளிச்சம்‌ இருளின்‌ அந்தகார 
கிரியைகளுக்கு முடிவை 
உண்டுபண்ணுகிறது. நீதிமான்களின்‌ 
வெளிச்சம்‌ வளருகிற வெளிச்சம்‌. 
அறிகமதிகமாய்‌ பிரகாசிக்கிற வெளிச்‌. 
மெழுகுவர்த்தியின்‌ வெளிச்சம்‌ நேரம்‌ ஆக 
ஆக மங்கிப்போகும்‌. முடிவில்‌ அது 
அணைந்துபோகும்‌. ன்‌ 
ர்‌ 

அதிகமாய்‌ 
ல 
கர்த்தருடைய பிள்ளைகள்‌, 
ஜீவியகாலம்‌ வரையிலும்‌, ந்தப்‌ 
பிரபஞ்சத்தில்‌, சூரியப்பிரகாசம்போல, 
பிரகாசமான வெளிச்சத்தைக்‌ கொடுப்பார்கள்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


பாதையோ 
அவர்களுடைய 
கிரியைகள்‌. 


துன்மார்க்கருடைய 
காரிருள்போல இருக்கும்‌. 
கிரியைகள்‌ இருளின்‌ 
அவர்களுடைய பாதையில்‌ நாம்‌ 
பிரவேசிக்கக்கூடாது. நாம்‌ அதை 
வெறுத்துவிடவேண்டும்‌. துன்மார்க்கருடைய 
வழியில்‌ போகாமல்‌, அதைவிட்டு விலகி 
கடந்துபோய்விடவேண்டும்‌. மற்றவர்களுக்கு 
பொல்லாப்பு செய்வதுதான்‌ 
துன்மார்க்கருக்குப்‌ பிரியமானது. 
மற்றவர்களை விழப்பண்ணுவததாள்‌ 
அவர்களுக்கு பிரியமான 

துன்மார்க்கர்‌ மற்றவர்களுடைய தன்னம்‌ 
நாடமாட்டார்கள்‌. அவர்கள்‌ 
வெளிச்சத்தையும்‌, சத்தியத்தையும்‌ 
விரும்பமாட்டார்கள்‌. துன்மார்க்கர்‌ இருளின்‌ 
பிள்ளைகளாகயிருப்பதினால்‌, இருளின்‌ 
கிரியைகளைச்‌ செய்கிறார்கள்‌. 


துன்மார்க்கர்‌ இருளில்‌ நடக்கிறார்கள்‌. 
அவர்களுடைய பாதை காரிருளைப்போல 
இருக்கிறது. துன்மார்க்கர்‌ இருளில்‌ பாதை 
தெரியாமல்‌ இடறி விழுகிறார்கள்‌. ஆனால்‌ 
அவர்கள்‌ தாங்கள்‌ இடறுவது இன்னதில்‌ 
என்று அறியாதிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
மற்றவர்களை விழப்பண்ணுகிறார்கள்‌. அதே 
வேளையில்‌ அவர்களும்‌ விழுகிறார்கள்‌ 
தாங்கள்‌ விழுவதற்கான காரணம்‌ என்ன 
என்பது தெரியாமலேயே துன்மார்க்கர்‌ 
இருளில்‌ விழுந்துகிடக்கிறார்கள்‌. 


வார்த்தைகளைக்‌ கவனி. 
நீதி 4120-22 


நீதி ௧:20. என்‌ மகனே என்‌ 
வார்த்தைகளைக்‌ கவனி; என்‌ 
வசனங்களுக்கு உன்‌ செவியைச்‌ சாய்‌. 


நீதி 4:21. அவைகள்‌ உன்‌ கண்களை 
விட்டுப்‌ பிரியாதிருப்பதாக; அவைகளை 
இருதயத்துக்குன்னே 


ம்‌ அவைகளைக்‌. 
கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள்‌. 
ஜீவனும்‌, அவர்கள்‌ உடலுக்கெல்லாம்‌ 
ஆரோக்கியமுமாம்‌. 





ழ்‌ நள 
யாய 


நாம்‌ தீமை செய்யக்கூடாது என்று 

சாலொமோன்‌. நமக்கு எச்சரித்துச்‌ 

சொல்லுகிறார்‌. அதே வேளையில்‌ நாம்‌ 

நன்மை செய்யவேண்டும்‌ என்றும்‌ அவர்‌ 

ணை 

வனுடைய வார்த்தை 

பெற்றிருக்கவேண்டும்‌. 

வார்த்தையை நம்முடைய 

இருதயத்தில்‌ பதிய வைத்திருக்கவேண்டும்‌. 

ஞானவார்த்தைகள்‌ நம்முடைய ஆவிக்குரிய 
ஜீவியத்திற்கு பிரயோஜனமுள்ளவை. 


செய்யவேண்டும்‌ என்றும்‌, 
செய்யக்கூடாது என்றும்‌ 
வசனம்‌ 


நம்முடைய 
ந்‌ தேவனுடைய வார்த்தை 
நம்மை உற்சாகப்படுத்தும்‌. 
நாம்‌ கர்த்தருடைய வார்த்தைகளைக்‌ 
கவனிக்கவேண்டும்‌. கர்த்தருடைய 
வசனங்களுக்கு நம்முடைய செவியைச்‌ 
சாய்க்கவேண்டும்‌. கர்த்தருடைய 
வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து. அவருடைய 
அடிச்சுவடுகளைப்‌ பின்பற்றவேண்டும்‌. 
கர்த்தருடைய வார்த்தைகள்‌ நம்முடைய 
கண்களைவிட்டு ஒருபோதும்‌ பிரிந்திருக்கக்‌ 
கூடாது. அவைகளை நம்முடைய 
இருதயததற்கள்ளே காத்துக்கொள்ள 
கர்த்தருடைய வசனங்களே 
ழ்‌ ஜீவியத்தை வழிநடத்தும்‌ 
வழிகாட்டியாயிருக்கிறது. 


கர்த்தருடைய வார்த்தைகள்‌ நம்முடைய 
கண்களை விட்டுப்‌ பிரிந்துவிட்டால்‌, நாம்‌. 
எங்கு போகிறோம்‌ என்பது நமக்கே 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
ம 


கர்த்தருடைய வார்த்தைகளை 
நம்முடைய இருதயத்திற்குள்ளே நாம்‌ 
காத்துக்கொள்ளும்போது, அவை நமக்கு 
கட்டளைகொடுக்கும்‌. நாம்‌ கர்த்தருடைய 
ர்த்தையோடு ஐக்கியமாயிருப்போம்‌. 
கர்த்தருடைய வார்த்தையை விட்டு 
விலகிப்போய்விட்டால்‌ நமக்கு பாதுகாப்பும்‌ 
இருக்காது, ஆசீர்வாதமும்‌ இருக்காது. 


கர்த்தருடைய வார்த்தைகளை நாம்‌ 
தேடிக்கண்டுபிடிக்கவேண்டும்‌. அப்போது 
அவைகள்‌ நமக்கு ஜீவனும்‌, 
தரம்‌ உடலுக்கெல்லாம்‌ 
ஆரோக்கியமுமாயிருக்கும்‌. 
இவவிருட்சத்தின்‌ இலைக்‌ ஜனங்கள்‌ 
ஆரோக்கியமடைவதற்கு  ஏதுவானவைகள்‌ 
(வெளி 22:2). கர்த்தருடைய வார்த்தைகள்‌ 
மனுஷருக்கு. ஜீலவிருட்சத்தைப்போல, 
ஆரோக்கியத்தைத்‌ தரும்‌. 


கர்த்தருடைய வார்த்தையினால்‌ நமக்‌। 
இரண்டுவிதமான ஆசீர்வாதங்கள்‌ 
உண்டாகிறது. அவையாவன 


கண்டுபிடிக்கிறவர்களுக்கு, 

ள்‌ ஜீவனாயிருக்கிறது. 

சர்ப்பிறகாயான ஜீலியத்திற்கு. போஜனம்‌ 
தேவை. நம்முடைய 

ஜீவியத்திற்கு கர்த்தருடைய த்தப்‌ 

போஜனமாயிருக்கிறது. நம்முடைய 

ஜீவியம்‌ கர்த்தருடைய 

அதே 

நம்முடைய 


போவிக்கப்பட்டு, 


வார்த்தை நம்முடைய 

ஆரோக்கியத்தைக்‌ 

நம்முடைய சரீரத்திற்கும்‌, 

கர்த்தருடைய 

வார்த்தையினால்‌ ஆரோக்கியம்‌ கிடைக்கும்‌. 

நம்முடைய உள்ளான மனுஷனும்‌, நம்முடைய 

புறம்பான மனுஷனும்‌, கர்த்தருடைய 

வார்த்தையினால்‌ போலிக்கப்படுகிறார்கள்‌. 

கர்த்தருடைய வார்த்தைகள்‌ நம்முடைய 

சரீரப்பிரகாரமான ஆரோக்கியத்திற்கும்‌, 

ஆவிக்குரிய - ஆரோக்கியத்திற்கும்‌. 
உதவியாயிருக்கிறது. 





f= THE 
TT 


கர்த்தருடைய வசனமே நம்முடைய 
சரீரத்திற்கு, ஆத்துமாவத்கும்‌ நல்ல 
ஒளஷதம்‌. நம்மிடத்தில்‌ சரீரப்பிரகாரமான 
வியாதியோ, ஆவிக்குரிய வியாதியோ, 
சோர்வோ காணப்படும்போது. கர்த்தருடைய 
வார்த்தை நம்முடைய வியாதியை நீக்கி, 
நமக்கு ஆரோக்கியத்தை தருகிறது. 
நம்முடைய களைப்பையும்‌, சோர்வையும்‌ 
நீக்கி நமக்கு உற்சாகத்தைத்‌ தருகிறது. 
நம்முடைய. ஆவிக்குரிய எல்லா 
பிரச்சனைகளுக்கும்‌, கர்த்தருடைய 
வார்த்தையில்‌ மெய்யான தீர்வுகள்‌ உண்டு. 


இருதயத்தைக்‌ காத்துக்கொள் 
நீதி 4:28. 


நீதி 4:28. எல்லாக்‌ காவலோடும்‌ உன்‌ 
இருதயத்தைக்‌ காத்துக்கொள்‌, 
அதினிடத்தினின்று: ஜீவமகற்று: 
புறப்படும்‌. 


நம்முடைய உள்ளான 
பாதுகாப்பும்‌, காவலும்‌ தேவை. 
இருதயத்தை எல்லா 
காத்துக்கொள்ளவேண்டும்‌. நம்முடைய 
கண்கள்‌, உள்ளான மனுஷன்மீது, 

நோக்கமாமிருக்கவேண்டும்‌. 

உள்ளான மனுஷனின்‌ 

அசைவையும்‌, நாம்‌. 
காத்துக்கொள்ள வேண்டும்‌. கர்த்தரே 
நமக்கு ஆவியையும்‌, ஆத்துமாவையும்‌ 
கொடுத்திருக்கிறார்‌. ஆத்துமாவைக்‌ 
கொடுத்திருக்கிற கர்த்தர்‌, அதை எல்லா 
காவலோடும்‌  காத்துக்கொள்ளவேண்டும்‌. 
என்னும்‌ கட்டளையையும்‌ நமக்குக்‌ 
கொடுத்திருக்கிறார்‌. 


மனுஷனுக்கு 
நம்முடைய 
காவலோடும்‌. 


நம்முடைய ஆத்துமாவின்‌ எல்லா 
க்கத்‌ நார்‌ காவன என்க்ககேண்டும்‌ 
ஆத்துமாவின்‌ எந்தப்‌ பகுதியிலும்‌ திறப்பு 
கண்டுவிடக்கூடாது. நம்முடைய 
ஆத்துமாவை சரியாகக்‌ காவல்‌ 
காக்கவில்லையென்றால்‌, சத்துரு 
க ஆத்துமாவிற்குள்‌ எளிதாகப்‌ 

'வேசித்துவிடுவான்‌. சத்துரு இருக்கிற 
டத்‌ அசுத்தமும்‌, அழிவும்‌ உண்டாகும்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


நம்முடைய இருதயம்‌ பிறருக்குத்‌ தீங்கு 
செய்யக்கூடாது. அதே வேளையில்‌, 
பிறருடைய கிரியைகளினால்‌ நம்முடைய 
இருதயமும்‌ பாதிக்கப்படக்கூடாது. 
பாவத்தினால்‌ நம்முடைய இருதயம்‌ 
கறைபட்டுவிடக்கூடாது. நம்முடைய 
இருதயத்தில்‌ சமாதானமும்‌, தெளிந்த 
சிந்தனையும்‌ நிரம்பியிருக்கவேண்டும்‌. அங்கு 
குழப்பமோ, கலக்கமோ இருக்கக்கூடாது, 
தீமையான சிந்தனைகளை நம்முடைய 
இருதயத்திலிருந்து அகற்றிவிட்டு, அதை 
நல்ல சிந்தனைகளால்‌ நிரப்பவேண்டும்‌. 


நம்முடைய இருதயத்தின்‌ வாஞ்சை 
மரிகுத்தமுள்ளதாயிருக்க வேண்டும்‌. 

நம்முடைய 

விருப்பமும்‌ 
ஒத்துப்போகவேண்டும்‌. அப்போதுதான்‌. 
கர்த்தருடைய சித்தமும்‌, அவருடைய 
திட்டமும்‌, அவருடைய நோக்கமும்‌, நம்முடைய 
சித்தமாகவும்‌, திட்டமாகவும்‌, நோக்கமாகவும்‌ 
இருக்கும்‌. நம்முடைய ஜீவியம்‌ கர்த்தருக்குப்‌ 
பிரியமானதாகவம்‌, பிரயோஜனமானதாகவும்‌ 
இருக்கும்‌. 


நம்முடைய இருதயத்தை பல வழிகளில்‌ 
காத்துக்கொள்ளலாம்‌. அதற்கு 
விதமான  காலல்களை 
இருதயத்தை பராமரிப்பது - 
காத்துக்கொள்வதற்க 
சில சமயங்களில்‌ 
பெற்றுக்கொண்டும்‌ 
இருதயத்தைக்‌ க்கக்‌ 
நம்முடைய இருதயத்திற்கு எப்படிப்பட்ட 
காவல்களையெல்லாம்‌ வைக்கமுடியுமோ, 
அவையெல்லாவற்றையும்‌ வைத்து, நம்முடைய 
இருதயத்தை தீமையிலிருந்து விலக்கிக்‌ 
காத்துக்கொள்ளவேண்டும்‌. 


இருதயத்திலிருந்து 
நம்முடைய 
தயத்தை நாம்‌ 
காத்துக்கொள்ளவில்லையென்றால்‌, நம்முடைய 
இருதயத்தின்‌ ஊற்று வற்றிப்போகும்‌, 
அதிலிருந்து ஜீவனற்று புறப்படாதவாறு, 
இருதயமே மாசுபட்டுவிடும்‌ அல்லது 
மரித்துப்போகும்‌. நம்முடைய ஆவிக்குரிய 
தீலியத்திற்கு ஜிலந்தண்ணார்‌ தேவை. நாம்‌ 
மகிமைப்படுத்துவதற்கும்‌, 
பக்திவிருத்தியான 
கொடுப்பதற்கும்‌ நமக்கு 


நம்முடைய . 
ஜீவனற்று புறப்படுகிறது. 


னக்கு 
உபதேசங்களைக்‌ 


ஜீவத்தண்ணீர்‌ தேவைப்படுகிறது. 





i= THE 
EFT 


உதடுகளின்‌ மாறுபாடு 
நீதி 4:24 


நீதி கலக. வாயின்‌ தாறுமாறுகனை 
உன்னை விட்டகற்றி, உதடுகளின்‌ 
மாறுபாட்டை உனக்குத்‌ தூரப்படுத்து. 


நம்முடைய வாயின்‌ வார்த்தைகளினால்‌ 
மற்றவர்களைத்‌ தூவிக்கக்கூடாது. 
நம்முடைய செய்கைகளினாலும்‌, 
வார்த்தைகளினாலும்‌ நாம்‌ பிறருக்கு 
இடறலாயிருக்கக்கூடாது. நம்முடைய வாயின்‌ 
தாறுமாறுகளை நம்மைவிட்டு 
அகற்றவேண்டும்‌. நம்முடைய உதடுகளின்‌ 
மாறுபாட்டை நமக்குத்‌ தூரப்படுத்தவேண்டும்‌. 
பிறரை சபிப்பது. பொய்சொல்லுவது, 
புறங்கூறுவது, தீமையான வார்த்தைகளைப்‌ 
பேசுவது, அசுத்தமான வார்த்தைகளைப்‌ 
பேசுவது, மதியீனமான வார்த்தைகளைப்‌ 
பேசுவது ஆகிய எல்லாவற்றையும்‌ நமக்குத்‌ 
தூரப்படுத்தவேண்டும்‌. இவையெல்லாம்‌. 
உதடுகளின்‌ மாறுபாட்டால்‌ வருபவை. 


நம்முடைய உதடுகளையும்‌, வாயையும்‌ 
தேவனுடைய வார்த்தை ஆருகை 
செய்யவேண்டும்‌. நம்முடைய பேச்சுக்கள்‌ 
தேவனுடைய வார்த்தைக்கு ஒத்துப்போக: 
வேண்டும்‌. கர்த்தருடைய வார்த்தை நம்மை 
ஆளுகை செய்யவில்லையென்றால்‌, 
நம்முடைய. வாமின்‌ வார்த்தைகள்‌ 
தாறுமாறாகயிருக்கும்‌. நம்முடைய 
உதடுகளும்‌ மாறுபட்டுப்‌ பேசும்‌. நம்முடைய 
வார்த்தைகள்‌ தேவனுடைய சமுகத்திற்கு 
முன்பாக அங்கீகரிக்கப்படாது. பொய்பேசும்‌ 
உதடுகளை கர்த்தர்‌ விரும்பமாட்டார்‌. 


கண்கள்‌. 
நீதி 4:95 


நீதி கல5. உன்‌ கண்கள்‌ நேராய்‌ 
நோக்கக்கடவது; உன்‌ கண்ணிமைகள்‌ 
உனக்கு முன்னே செவ்வையாய்ப்‌ 
பார்க்கக்கடவது. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


கண்களோடு நாம்‌ 
செய்துகொள்ளவேண்டும்‌. 
கண்கள்‌ நேராய்‌ 
நம்முடைய கண்‌இமைகள்‌ 
செல்வையாய்ப்‌ 
நம்முடைய பார்வை 
அங்கும்‌ இங்கும்‌ அலைபாயக்கூடாது. 
கண்ணால்‌ பார்ப்பது எல்லாவற்றையும்‌ 

நம்முடைய இருதயத்தில்‌ இச்சிக்கக்கூடாது. 
கண்களின்‌ பார்வை 
கண்ணியில்‌ சிக்கவைத்துவிடும்‌. ஏதேன்‌ 
தோட்டத்திலே, கர்த்தர்‌ விலக்கிய கனி, 
பார்வைக்கு அழகாயிருந்தது. ஏவாள்‌ அந்தக்‌ 
கண்களால்‌ 
கர்த்தர்‌ தடைபண்ணிய 

கனியை. புசித்து பாவம்‌ செய்தாள்‌. 


பார்க்கவேண்டும்‌. 


நம்மை 


கர்த்தருடைய வசனம்‌ நம்முடைய 
கண்கள்‌ ஆளுகை செய்யவேண்டும்‌. 
கர்த்தருடைய வார்த்தையின்‌ 
பிரகாரமாகவே, நாம்‌ ஒவ்வொன்றையும்‌ 
பார்க்கவேண்டும்‌. நம்முடைய இருதயத்தில்‌ 
பித்தம்‌ இருக்கும்போது. 
பார்வையிலும்‌ 
நம்முடைய வ்‌ 
வேண்டும்‌. ம்முடை நோக்கமும்‌ 
தெனியாக்கக்கலேண்டும்‌ திருப்டுபபார்கவ்‌ 
பார்க்கிறவர்கள்‌, திருட்டுத்தனத்திற்கு 
அடிமையாகிவிடுவார்கள்‌. 

நாம்‌ இந்த உலகத்தைப்‌ பார்த்து, 

சிநேகிக்கக்கூடாது. உலகசிநேகம்‌ 
தேவனுக்கு விரோதமான பாவம்‌. நம்முடைய 
கண்கள்‌, நம்முடைய கர்த்தரையே 
எப்போதும்‌ நோக்கிப்‌ பார்க்கவேண்டும்‌. 
கர்த்தர்‌ நம்முடைய பார்வையை 
அங்கீகரிக்கும்‌ வண்ணமாய்‌, நாம்‌ 
பார்க்கவேண்டும்‌. நம்முடைய பார்வையை 
கர்த்தருடைய வார்‌ ஞூகை 
செய்யும்போது, னம்‌ ன்‌ 
பரிசுத்தம்‌ இருக்கும்‌. நம்முடைய பார்வையும்‌ 
கர்த்தருடைய பிரமாணமும்‌ ஒத்துப்போகும்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


கண்கள்‌ நேராய்‌ 
நோக்கவேண்டும்‌ அது எப்போதுமே கர்த்தர்‌ 
நமக்கு நியமித்திருக்கிற இலக்கைப்‌ 
பார்த்துக்கொண்டிருக்கவேண்டும்‌. இலக்கை 
நோக்கிப்‌ பார்த்தால்தான்‌, நம்மால்‌ அந்த 
இலக்கை அடையமுடியும்‌. க்‌ை 
அடைந்தால்தான்‌, கர்த்தர்‌ நம்மை அழைத்த 
பந்தயப்பொருளை நம்மால்‌ பெற்றுக்கொள்ள 
முடியும்‌. நம்முடைய கண்கள்‌ இலக்கை: 
நோக்கிப்‌. பார்க்கவேண்டுமென்றால்‌, 
நம்முடைய கண்ணிமைகள்‌ நமக்கு முன்னே 
செவ்வையாய்ப்‌ பார்க்கவேண்டும்‌. 


சீர்தூக்கிப்‌ பார்‌ 
நீதி 4 :26,27. 


நீதி 4௦6. உன்‌ கால்‌ நடையைச்‌ 
சீர்தூக்கிப்பார்‌; உன்‌ வழிகனெல்லாம்‌ 
'நிலைவரப்பட்டிருப்பதாக. 


நீதி 47. வலதுபுறமாவது 
இடதுபுறமாவது காயாதே; உன்‌ 
காலைத்‌ தீமைக்கு விலக்குவாயாக. 


விசுவாசிகளுக்கு எல்லா: 
காரியங்களிலும்‌ நிதானம்‌ தேவை. நாம்‌. 
செய்கிற எல்லா காரியங்களையும்‌ சீர்தூக்கிப்‌ 
பார்க்கவேண்டும்‌. நம்முடைய கால்நடையை 
சீர்தூக்கிப்பார்க்கவேண்டும்‌. “சீர்தூக்கிப்பார்‌” 
என்னும்‌ வார்த்தைக்கு, “தராசிலே வைத்து 
நிறுத்தப்‌ பார்‌” என்று பொருள்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தராசின்‌ ஒரு பக்கத்தில்‌ கர்த்தருடைய 
வார்த்தையையும்‌, தராசின்‌ மறுபக்கத்தில்‌ 
நம்முடை கிரியைகள்‌, பேச்சுக்கள்‌, 
சிந்தைகள்‌,. பார்வைகள்‌ ஆகிய 
எல்லாவற்றையும்‌ வைத்து நிறுத்துப்‌ 
பார்க்கவேண்டும்‌. நம்முடைய காரியங்கள்‌ 
தேவனுடைய வார்த்தையோடு 
ஒத்துப்போகிறதா என்பதைக்‌ 
கண்டுபிடிக்கவேண்டும்‌. சீர்தூக்கிப்‌ 
பார்க்காமல்‌ எதையும்‌ அவசரப்பட்டு 
செய்துவிடக்கூடாது. 


நம்முடைய 
நிலைவரப்பட்டிருக்கவேண்டும்‌. 
பேச்சுக்களிலும்‌, செய்கைகளிலும்‌ எச்சரிப்பும்‌, 
உறுதியும்‌, நிச்சயமும்‌ இருக்கவேண்டும்‌. 
நம்முடைய கால்கள்‌ தடுமாறக்கூடாது. நாம்‌ 
வலதுபுறமாவது, . இடதுபுறமாவது 
சாயக்கூடாது. நம்முடைய கால்களை 
தீமைக்கு விலகிக்‌ 
காத்துக்கொள்ளவேண்டும்‌. நாம்‌ கர்த்தரை 
நோக்கிப்‌ பார்க்கும்போது, நம்முடைய கால்கள்‌ 
தள்ளாடாது. நாம்‌ கர்த்தருடைய 
அடிச்சுவடுகளைப்‌ பின்பற்றி நடக்கும்போது, 
நம்முடைய வழிகளெல்லாம்‌. 
நிலைவரப்பட்டிருக்கும்‌.. 





ழ்‌ நவள 
யாய 


நீதிமொழிகள்‌ இரண்டாவது. 
அதிகாரத்திலும்‌, இந்த அதிகாரத்திலும்‌ 
ஒரே மாதிரியான உபதேசமே. 
கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம்‌ ஞானத்தின்‌ 
பிரமாணங்களை புரிந்துகொண்டு 
அவற்றிற்குக்‌ கீழ்ப்படியவேண்டும்‌. 
ஞானத்தைக்‌ கவனித்து, புத்திக்கு 
நம்முடைய செவியைச்‌ சாய்க்கவேண்டும்‌. 
(நீதி 52 வேசித்தனப்பாவத்திற்கு 
விரோதமான எச்சரிப்பு (நீதி 5:3-14) 

பாவத்திற்கு 
வழிகள்‌ 1. உன்‌ 

அவளோடே 
(நீதி 


வேசித்தனப்‌ 
நப்பத்துக்கொள்ளும்‌ 
மனைவியை நேசித்து 
மகிழ்ந்திருக்கவேண்டும்‌ 
கர்த்தருடைய சர்வஞானத்தை 
மதிக்கவேண்டும்‌ (நீதி 5:21) 
துன்மார்க்கனுக்கு அழிவு உண்டாகும்‌. அதை 
நினைவுகூர்ந்து, பாவத்தைவிட்டு விலகி, 
கர்த்தருக்குப்‌ பயந்து ஜீவிக்கவேண்டும்‌ 
(நீதி 5:22,23) 


5415-20). 


ஞானமும்‌ புத்தியும்‌ 
நீதி5 : 1-10 


நீதி 54. என்‌ மகனே, என்‌ ஞானத்தைக்‌ 


கவனித்து, என்‌ புத்திக்கு உன்‌ 
செவியைச்‌ சாய்‌. 


நீதி 5:2, அப்பொழுது நீ விவேகத்தைப்‌ 
பேணிக்கொள்வாய்‌, உன்‌ உதடுகள்‌ 


அறிவைக்‌ காத்துக்கொள்ளும்‌. 


நீதி 5:3. பரஸ்திரீமின்‌ உதடுகள்‌ 
தேன்கூடுபோல்‌ ஒழுகும்‌; அவன்‌ வாய்‌ 
எண்ணெயிலும்‌ மிருதுவாயிருக்கும்‌. 


தீதி ௭:4. அவன்‌ செய்கையின்‌ முடிவோ 
எட்டியைப்போலக்‌ கசப்பும்‌, இருபுறமுங்‌ 
கருக்குன்ன பட்டயாம்போல்‌ 
கூர்மையுமாயிருக்கும்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தீதி 5:5. அவன்‌ காலடிகள்‌ மரணத்துக்கு 
இறங்கும்‌; அவன்‌ நடைகள்‌ 
பாதானத்தைய்‌ பற்றிப்போகும்‌. 


நீதி ௧௬6. தீ ஜீவமார்க்கத்தைச்‌ 
சித்தித்துக்‌ கொள்னாதபடிக்கு, 
அவளுடைய  நடைகன்‌ மாறிமாறி 
விகாரப்படும்‌; அவைகளை 
அறியமுடியாது. 


5:7. ஆதலால்‌ பின்னைகனே, 


எனக்குச்‌ 
வாயின்‌ 
வசனங்களை விட்டு தீங்காதிருங்கன்‌. 


நீதி ௬:8, உன்‌ வழியை அவளுக்குத்‌ 
தாரப்படுத்து; அவளுடைய வீட்டின்‌ 
வாசலைக்கிட்டிச்‌ சேராதே. 


நீதி 529. சேர்ந்தால்‌ உன்‌ மேன்மையை 
அத்தியர்களுக்கும்‌, உன்‌ ஆயுசின்‌: 
காலத்தைக்‌ கொடூரருக்கும்‌ 
கொடுத்துவிடுவாய்‌. 


நீதி 510. அத்தியர்‌ உன்‌ 
செல்வத்தினால்‌ திருப்தியடைவார்கள்‌; 
உன்‌ யிரயாச த்தின்‌ பலன்‌ 
புறத்தியாருடைய வீட்டில்‌ சேரும்‌. 


சாகொமோன்‌ இந்த அதிகாரத்தின்‌ 
ஆரம்பத்தில்‌, “என்‌ மகனே" என்று சொல்லி, 
தன்னுடைய புத்திமதிகளைச்‌ சொல்லுகிறார்‌. 
“என்‌ மகனே” என்னும்‌ வாக்கியம்‌ எல்லா 
வாலிபரையும்‌ பொதுவாக அழைக்கும்‌. 
வார்த்தையாகும்‌. சாலொமோன்‌ தன்னுடைய 
சொந்த மகனுக்கும்‌ புத்தி சொல்லுகிறார்‌ 
தன்னுடைய தேசத்திலுள்ள எல்லா 
வாலிபருக்கும்‌ புத்தி சொல்லுகிறார்‌. 

சாலொமோனிடத்தில்‌ ஞானமும்‌ 
புத்தியும்‌ இருக்கிறது. நாம்‌ அவருடைய 
ஞானத்தைக்‌ கவனித்து, அவருடைய 
புத்திக்கு, நம்முடைய  செவியைச்‌ 
சாய்க்கவேண்டும்‌. ஞானம்‌ நமக்கு உபதேசம்‌ 
பண்ணவேண்டும்‌. சாலொமோனின்‌ 
பாடசாலையில்‌ ஞானத்தைக்‌ 
கற்றுக்கொள்வதற்கு அநேக வாய்ப்புக்கள்‌ 
உள்ளன. 





f= a 
TT 


சாலொமோனின்‌. உபதேசங்கள்‌, 
நம்முடைய மூளையின்‌ வளர்ச்சிக்காக: 
கொடுக்கப்படவில்லை. அவை நம்முடைய 
விவாதத்திறமையை வளர்த்துக்‌ 
கொள்வதற்காகவும்‌ கொடுக்கப்படவில்லை. 
அவை நம்முடைய ஆத்துமாவுக்கு 
பிரயோஜனம்‌. உண்டாவதற்காக 
கொடுக்கப்பட்டிருக்கிறது. சாலொமோனின்‌ 
ஞானமும்‌ அவருடைய புத்தியும்‌ ம்‌ 
ஆளுகை செய்யவேண்டும்‌. 

நம்முடைய 
வழிநடத்தவேண்டும்‌. அப்போது. 
அநேக நன்மைகள்‌ உண்டாகும்‌. 


தாளத்தை? கவிந்த 
தன்னுடைய புத்திக்கு நம்முடைய செலியைச்‌ 
சாய்ந்தால்‌, நாம்‌. விவேகத்தை 
பேணிக்கொள்வோம்‌ என்றும்‌, நம்முடைய 
உதடுகள்‌ அறிவைக்‌ காத்துக்கொள்ளும்‌ 
என்றும்‌ 'சாகொமோன்‌ நமக்கு. 
ஆலோசனை சொல்லுகிறார்‌ (நீதி 5:2) 


நம்முடைய மாம்ச இச்சைகளைவிட்டு 
விட்டு, அவற்றிற்கு விலகி ஜீவிக்கவேண்டும்‌. 
நம்மிடத்தில்‌ வேசித்தனமோ,  விபசாரமோ, 
எந்தவிதமான அசுத்தமோ 
காணப்படக்கூடாது. 'பரஸ்திரீ” என்னும்‌ 
வார்த்தை வேசியைக்‌ குறிக்கும்‌ என்றும்‌, 
விக்கிரகாராதனையைக்‌ குறிக்கும்‌ என்றும்‌, 
தவறான உபதேசங்களைக்‌ குறிக்கும்‌ 
என்றும்‌ வேதபண்டிதர்கள்‌ வியாக்கியானம்‌ 
சொல்லுகிறார்கள்‌. வேசித்தனம்‌. 
மனுஷருடைய சிந்தையையும்‌, சுபாவத்தையும்‌ 
அசுத்தப்படுத்தும்‌. பத்துக்கற்பனைகளில்‌: 
ஏழாவது கற்பனையாக 'விபசாரம்‌. 
செய்யாதிருப்பாயாக” (யாத்‌ 20:14) என்னும்‌ 
கற்பனையை. கர்த்தர்‌ நமக்குக்‌ 
கொடுத்திருக்கிறார்‌. 

பரஸ்திரீயின்‌ 
தேன்க வோல்‌ 
அவளுடைய 
மிருதுவாயிரக்கும்‌. 


யு 


மிருதுவானவை. நஞ்சு 
இருக்கும்‌. அது வாய்க்குள்‌ போகும்போது 
தங்கு தடையில்லாமல்‌ வயிற்றுக்குள்‌ 
போய்விடும்‌. விஷத்தை விழுங்கும்போது. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அதனால்‌ நமக்கு தீங்கு உண்டாகும்‌ 
என்பதுகூட நமக்குத்‌ தெரியாது. அந்த 
அளவுக்கு எண்ணெயிலும்‌ 
மிருதுவானது. அது நம்முடைய 
சரீரத்திற்குள்‌ போனபின்புதான்‌, அதன்‌ 


ஆபத்து நமக்குத்‌ தெரியும்‌. 


கசப்பாயிருக்கும்‌ (நீதி 5:4). 


ஒரு சில காரியங்கள்‌ நம்முடைய 
ரி இனிமையாயிருக்கும்‌. ஆனாலும்‌ 
நம்முடைய வயிற்றுக்குள்‌ 
போனபின்போ, இனிப்பு கசப்பாக மாறிவிடும்‌ 
வேசித்தனத்தின்‌ பாவம்‌ இப்படிப்பட்ட 
முடிவையே மனுஷருக்குக்‌ கொடுக்கிறது. 
பரஸ்திரீயின்‌ செய்கைகள்‌ இருபுறமும்‌ 
பட்டயம்போல்‌ 
விபசார பாவத்தில்‌ 
தங்களுடைய 
மனம்‌ வருந்தி, 
இரட்சக்கப்படுகிறார்க்‌. 
ஆனாலும்‌ விபசார பாவம்‌ அவர்களுடைய 
சரீரத்தையும்‌, ஆத்துமாவையும்‌ 
அழித்துப்போடுகிறது. அவர்கள்‌ 
இரட்சிக்கப்பட்டாலும்‌ விபசார பாவத்தின்‌ 
தாக்கம்‌ அவர்களுடைய சரீரத்திலும்‌ 
ஆத்துமாவிலும்‌ வடுக்களாகக்‌ 
காணப்படுகிறது. 


பரஸ்திரீயோடு பழகுகிறவர்கள்‌. 
இருபுறமும்‌ கருக்குள்ள கூர்மையான 
பட்டயத்தினால்‌ வெட்டப்பட்டவர்கள்போல 
காயம்படுகிறார்கள்‌. இந்தக்‌ காயத்திற்கு 
மருந்து எதுவுமில்லை. இப்படிப்பட்ட காயம்‌ 
என்பதே 
அவர்கள்‌ 
ஆரம்பத்தில்‌ தேன்கூடுகள்போல ஒழுகுகிற 
பரஸ்திரீயின்‌ உதடுகளைத்தான்‌ பார்த்தார்கள்‌. 
அவர்கள்‌ எண்ணெயிலும்‌ மிருதுவாயிரக்கிற 
அவளுடைய 
மயங்கிப்போயிருந்தார்கள்‌. 
செய்கையின்‌ முடிவு, எட்டியைப்போல 
கசப்பாயிருக்கிறது என்பதை, பட்டு 
அனுபவித்த பின்புதான்‌ கண்டுபிடித்தார்கள்‌. 
பரஸ்திரீயின்‌ செய்கைகள்‌ இருபுறமும்‌. 
கருக்குள்ள கூர்மையான உபட்டயம்போல்‌ 
இருக்கும்‌ என்பதை, தங்கள்‌ சரீரத்திலும்‌ 
ஆத்துமாவிலும்‌ காயப்பட்ட பின்புதான்‌ 
உணர்ந்துகொள்கிறார்கள்‌ (நீதி 5:4). 


ன 





i= FTE 
TT 


பரஸ்திரீமின்‌ காலடிகள்‌ மரணத்திற்கு 
இறங்கும்‌. 
அவளுடைய 
மரணத்திற்கு வாசலாயிருக்கிறது. பரஸ்திரீ 
மனுஷரை மயக்குகிறாள்‌. அவளிடத்தில்‌ 
மயங்குகிறவர்களோ, தங்களுடைய 
மரணத்திற்கு நேராக இறங்கிப்போகிறார்கள்‌. 
பரஸ்திரீமின்‌ செய்கையிலும்‌, வார்த்தையிலும்‌ 
மாய்மாலமே நிரம்பியிருக்கிறது. தன்னுடைய 
வார்த்தைகளைக்‌ கேட்கிறவர்களை அவள்‌ 
வஞ்சிக்கிறாள்‌. 


பரஸ்திரீமின்‌ நடைகள்‌ 
பாதாளத்தைப்பற்றிப்போகும்‌. அது மாறி மாறி 


அவளுடைய உண்மையான 
என்பதை யாராலும்‌ 
முடியாது. 
ஐக்கியமாமிருக்கிறவர்களால்‌ 


ஜீவமார்க்கத்தைச்‌ சிந்தித்துக்கொள்ள 


சாதுரியமாய்ப்‌ பேசுவாள்‌. 
சிந்திப்பாள்‌. அவளுடைய 
பேச்சும்‌, கிரியையும்‌ 
அழித்துப்போடும்‌. 

பரஸ்‌ 'யினிடத்தில்‌ சே 
ரகக ந லும்‌ 
தன்னிடத்தில்‌ வருகிறவர்கள்‌ 
ஜீவனை... இழந்துவிடுவார்கள்‌ 
பரஸ்திரீக்கு நன்றாகத்‌ 
சாத்தானின்‌ 
'சநிஆலோசனைகளைப்‌. 
தெரியாதவர்கள்‌, அவனுடைய 
எளிதாக சிக்கிக்கொள்வார்கள்‌. சாத்தான்‌ 
நம்மைச்‌ சோதிக்கும்போது, நமக்கு தீமை. 
உண்டாக்கவேண்டும்‌ என்பதற்காகவே 
சோதிக்கிறான்‌. நாம்‌ ஜீவமார்க்கத்தை 
ராது. எனபதும்‌ நித்திய 
ஜீவனைப்‌ பெற்றுக்கொள்ளக்கூடாது என்பதும்‌ 
சாத்தானுடைய வஞ்சகமான திட்டம்‌. நம்மை 
கர்த்தரைவிட்டுப்‌ பிரித்துவிடவேண்டும்‌ 
என்பதற்காக சாத்தான்‌ பலவிதமான தந்திர 
உபாயங்களை செய்வான்‌. பரஸ்திரீயும்‌ 
சாத்தானுடைய கருவியாக கிரியை 
நடப்பிக்கிறாள்‌. 


நோக்கமும்‌, 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


| பரஸ்திரீக்கு விலகி நம்மை 
என்பதற்கு 
புத்திமதிகள்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
முதலாவதாக நம்முடைய வழிகளை 
க்குத்‌ தூரப்படுத்தவேண்டும்‌. 
வழிகளில்‌ ஏதாவது ஒன்று 
சமீபமாகப்‌ போகுமென்றால்‌, 
உடனே 
அவளுடைய 
கொக்க பதிலாக, 
விலகிப்போய்விடவேண்டும்‌. 
அவளுடைய வீட்டின்‌ வாசலைக்கூட நாம்‌ 
கிட்டிச்‌ சேரக்கூடாது (நீதி 5:8) 


ஸ்திரீயின்‌ வீடு 
இருக்கும்போது, நாம்‌ அந்தத்‌ தெருவின்‌ 
வழியாகப்‌ போகாமல்‌, வேறு தெருவின்‌ 
வழியாகப்‌ போவது நமக்கு நல்லது. அது 
சுற்றுப்பாதையாகயிருந்தாலும்‌, தூரமான 
பாதையாகயிருந்தாலும்‌, நாம்‌ ஆபத்தில்‌ 
சிக்கிகொள்ளாதவாறு தப்பித்துக்கொள்வதே. 
நமக்கு மேன்மையானது. 


எப்படிக்‌ 


ஒரு தெருவில்‌ 


சாலொமோன்‌ தன்னுடைய 
உபதேசத்தைச்‌ சொல்லும்போது, “ஆதலால்‌ 
பிள்ளைகளே, இப்பொழுது. எனக்குச்‌ 
செவிகொடுங்கள்‌; என்‌ வாயின்‌ வசனங்களை 
விட்டு நீங்காதிருங்கள்‌' (நீதி 57) 
என்று சொல்லுகிறார்‌. பரஸ்திரீக்கு. 
சமீபமாய்ப்போவதும்‌, அவளுடைய வீட்டின்‌ 
வாசலைக்‌ கிட்டிச்சேருவது மதியீனமான 
செயல்‌. பரஸ்திரீயினிடத்தில்‌ சேருகிறவர்கள்‌ 
பாவத்தின்‌ கண்ணியில்‌ சிக்கிகொள்வார்கள்‌. 
அவர்கள்‌ தங்கள்‌ மேன்மையை 
அந்நியர்களுக்கும்‌, தங்கள்‌ ஆயுசின்‌ 
காலத்தை கொடூரருக்கும்‌ கொடுத்து 
விடுவார்கள்‌ (நீதி 5:9). 


பரஸ்திரீயினிடத்தில்‌ 


சேருகிறவர்கள்‌ 
கெ 


யிலே அவமானப்படுவார்கள்‌. 
தங்கள்‌ காலத்தை அணாக்கினடுிறர்கள்‌ 


மனுஷருக்கு 
அவர்களுடைய வாலிபப்பிராயமே மிகவும்‌ 


முக்கியமான பிரயாம்‌. அந்நிய 
ஸ்திரீயினிடத்தில்‌ சேருகிறவர்களோ 
தங்களுடைய ஆயுசுகாலத்தின்‌ முக்கியமான 


பகுதியை கொடூரருக்குக்‌ 
கொடுத்துவிடுகிறார்கள்‌. 





f= FTE 
TT 


நம்முடைய வாலிபப்பிரயாத்தில்‌ நாம்‌ 
நம்முடைய சிருஷ்டிகரை நினைக்கவேண்டும்‌. 
தேவனுடைய கிருபைக்கு நம்மை 
ஒப்புக்கொடுக்கவேண்டும்‌. கர்த்தரைச்‌ 
சேவித்து அவரை மகிமைப்படுத்தவேண்டும்‌. 
பரஸ்திரீயினிடத்தில்‌ சேருகிற வாலிபர்களோ, 
தங்களுடைய ஆயுசுகாலத்தை, விபசார 
பாலத்திற்கு ஒப்புக்கொடுத்து, தங்களுடைய 
சரீரத்தையும்‌, தங்களுடைய ஆத்துமாவையும்‌ 
கெடுத்துப்போடுகிறார்கள்‌. கர்த்தரை விட்டு. 
விலகிப்போய்விடுகிறார்கள்‌. 


ன்னிடத்தில்‌  சேர்ந்தவர்களுடைய 
செல்வத்தை பாஸ்தா! பிடுவக்க்கொள்வான்‌ 
அந்நியர்கள்‌ அவர்களுடைய செல்வத்தினால்‌ 
திருப்தியடைவார்கள்‌. அவர்களுடைய 
பிரயாசத்தின்‌ பலன்‌ புறத்தியாருடைய 
வீட்டில்‌ சேரும்‌ (நீதி 540). கர்த்தர்‌ நமக்கு 


நம்முடைய குடும்பத்தை பராமரிக்கவேண்டும்‌. 
நம்முடைய மனைவி, பிள்ளைகளுக்கு 
நாம்தான்‌ உதவிசெய்யவேண்டும்‌. 
புறத்தியாருக்கு நம்முடைய 
பிரயாசத்தின்‌ பலனில்‌ பங்குமில்லை. 
பாத்தியமுமில்லை. நாம்‌ புறத்தியாருக்கு 
எவ்வளவுதான்‌ உதவிசெய்தாலும்‌, நம்முடைய 
குடும்பத்தாரை பட்டினியாய்ப்‌ போட்டுவிட்டு, 
அவர்களுக்கு உதவி செய்வது நல்லதல்ல. 
முதலாவது நம்முடைய குடும்பத்தை நாம்‌ 
ஆனால்‌. 
பழக்கம்‌ 
வைத்திருக்கிறவர்களோ தங்கள்‌ 
குடும்பத்தைக்‌ குவனிக்கமாட்டார்கள்‌. 
தங்களுடைய குடும்பத்திலுள்‌ எவர்களை 
போவிக்கபாட்டார்கள்‌. அவர்களுடைய 
பிரயாசத்தின்‌ பலன்‌ எல்லாம்‌. 
புறத்தியாருடைய வீட்டில்‌ சேரும்‌. 


முடிவிலே துக்கம்‌ 
நீதி5 : 11-14 


நீதி 5:11. முடிவிலே உன்‌ மாம்சமும்‌ உன்‌ 
சரீரமும்‌ உருவழியும்‌ யோது தீ 
துக்கித்தூ: 

தீதி 5:12. ஐயோ, போதகத்தை நான்‌ 


வெறுத்தேனே, கடித்துகொன்ளூதலை 
என்‌ மனம்‌ அலட்சியம்பண்ணினதே! 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தீதி 5:18. என்‌ போதகரின்‌ சொல்லை 
நான்‌ கேனாமலும்‌, எனக்கு 
உயதேசம்பண்ணினவர்களுக்கு எண்‌: 
செவியைச்‌ சாயாமலும்‌ போனேனே! 


நீதி 54. சபைக்குள்ளும்‌ 
சங்கத்துக்குள்ளூம்‌ கொஞ்சங்குறைய 
எல்லாத்‌ தீமைக்குமுன்னானேனே! என்று 


முறையிடுவாய்‌. 


விபசாரமும்‌ வேசித்தனமும்‌ நம்முடைய 
ஆரோக்கியத்தைக்‌ கெடுத்துப்போடும்‌. 
நம்முடைய ஆயுசுகாலத்தை 
குறுகப்பண்ணிவிடும்‌. விபசார பாவத்தினால்‌, 
நம்முடைய மாம்சமும்‌, நம்முடைய சரீரமும்‌ 
ம்‌ (நீதி 541) 
அசுத்தமும்‌, மாம்சத்தின்‌ 
நம்முடைய  ஆத்துமாவுக்கு 
விரோதமாய்‌ யுத்தம்பண்ணுகிற சத்துருக்கள்‌. 
பாலிகளோ இந்த சத்துருக்களின்‌ 
யுத்தத்தைப்‌ புறக்கணித்துவிட்டு, அவற்றோடு 
சிநேகமாயிருக்கிறார்கள்‌. வேசித்தனத்தையும்‌, 
விபசாரத்தையும்‌ விட்டு விலகி வராமல்‌, 
அவற்றோடு ஜக்கியமாயிருக்கிறார்கள்‌. 
இவர்கள்‌ 


தங்கள்‌ சரீரத்தையும்‌ 
பராமரிப்பதில்லை. தங்கள்‌ ஆத்துமாவையும்‌ 
பராமரிப்பதில்லை. 


- வேசித்தனமும்‌, விபசாரமும்‌, 
நம்முடைய  ஆத்துமாவுக்கு 
யுத்தம்பண்ணுவதோடு, 

சரீரத்திற்கு விரோதமாகவும்‌ 

நாம்‌ சரியாக 

நம்முடைய ஆத்துமாவையும்‌ 
காத்துக்கொள்ளவேண்டும்‌. 

யுத்தத்தின்‌ முடிவில்‌, 

நம்முடைய மாம்சமும்‌, நம்முடைய சரீரமும்‌, 
நம்முடைய ஆத்துமாவும்‌ உருவழிந்துபோகும்‌. 


சரீர 


விபசாரத்திலும்‌ 
பாவங்களை 
இந்த 
சந்தோஷம்‌ மெய்யான  சந்தோஷமல்ல. 
இப்படிப்பட்டவர்கள்‌ தங்களைத்‌ தாங்களே 
வஞ்சித்துக்கொள்கிறார்கள்‌. தங்களைத்‌ 
தாங்களே கெடுத்துக்கொள்கிறார்கள்‌. 
வேசித்தனக்காரரும்‌, விபசாரக்காரரும்‌ 
இப்போது சந்தோஷப்பட்டாலும்‌ முடிவிலே 
துக்கித்து அழுவார்கள்‌. 


மத வசித்தனத்திலும்‌ 
சிக்கிமிருக்கிறவர்கள்‌ இந்தப்‌ 
சந்தோஷமாய்ச்‌ செய்கிறார்கள்‌. 





i THEN 
TT 


இவர்களுடைய 
உணர்த்தப்படும்போது, 
தங்களையே வெறுப்பார்கள்‌. தங்களையே 
கடிந்துகொள்வார்கள்‌. ந்தப்‌ பாவத்தில்‌ 
சிக்கிவிடாதவாறு இவர்களுக்கு ஏற்கெனவே 
ஏராளமான உபதேசங்களும்‌, எச்சரிப்புக்களும்‌ 
'கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால்‌ இவர்களோ 
அவற்றிற்கு செவிகொடுத்து கீழ்ப்படியாமல்‌, 
பாவத்தைவிட்டு விலகாமல்‌, போதகத்தை 
வெறுத்தார்கள்‌. கடிந்துகொள்ளுதலை 
அலட்சியம்பண்ணினார்கள்‌. போதகரின்‌ 
சொல்லை. கேளாமல்‌ போனார்கள்‌. 
தங்களுக்கு  உபதேசம்பண்ணினவர்களுக்கு 
தங்கள்‌ செவியை சாயாமல்‌ போனார்கள்‌. 
தங்களுடைய மாம்சமும்‌ சரீரமும்‌ 
உருவழிந்துபோகும்போது. இவற்றையெல்லாம்‌ 
நினைத்து வேதனைப்படுகிறார்கள்‌. 


பெற்றோரும்‌, 
நமக்கு நல்ல. 
லோசனைகளைச்‌ சொல்லுகிறார்கள்‌ 
நம்முடைய ஆத்துமாவுக்கு பிரயோஜமான 
உபதேசங்களைப்‌ போதிக்கிறார்கள்‌. நாம்‌ 
அவற்றிற்கு நம்முடைய செவியைச்‌ சாய்த்து, 
பாவங்களைவிட்டு விலகி வரவேண்டும்‌ 
நல்ல  உபதேசங்களுக்கு நம்முடைய 
செவியை சாய்க்கவில்லையென்றால்‌ முடிவிலே 
நாம்‌ துக்கித்துப்‌ புலம்ப வேண்டியதுவரும்‌. 
துன்மார்க்கர்கள்‌ துணிகரமாய்ப்‌ பாவம்‌ 
செய்கிறார்கள்‌. வேசித்தனத்திலும்‌, 
விபசாரத்திலும்‌ சிக்கிமிருக்கிறவர்கள்‌ 
இந்தப்‌ பாவங்களில்‌ மயங்கிக்‌ கிடக்கிறார்கள்‌. 
இவர்களுடைய மனச்சாட்சி 
மழுங்கிப்போயிருக்கிறது. இவர்களுடைய 
மனதும்‌, மனச்சாட்சியும்‌, விபசாரத்திற்கு 
விரோதமாக இவர்களை எச்சரிக்காது. 
இவர்களுடைய இருதயம்‌. 
வேசித்தனத்தினாலும்‌ விபசாரத்தினாலும்‌ 
நிரம்பியிருக்கிறது. தங்களுடைய மாம்சத்தின்‌ 
இச்சையை நிறைவேற்றவேண்டும்‌ என்பதே. 
இவர்களுடைய பேராசை. 


பாவங்கள்‌ 
இவர்கள்‌ 


நம்முடைய 
ஊழியக்காரரும்‌ 


இவர்கள்‌ சபைக்குள்ளும்‌ 
சங்கத்துக்கு கொஞ்சம்‌ குறைய எல்லா 
தீமைக்கும்‌ உள்ளானவர்கள்‌. இவர்கள்‌ 
அநேகமாய்‌. எல்லா பாவங்களையும்‌ 
'துணிகரமாய்ச்‌ செய்திருப்பார்கள்‌. 
தங்களுடைய பாவங்களெல்லாம்‌ 
மறைவாகமிருக்குமென்றும்‌, அவை யாருக்கும்‌ 
தெரியாது என்றும்‌ நினைத்து, 
தங்களுடைய பாவஜீலியத்தில்‌ தொடர்ந்து 
ஜீவிப்பார்கள்‌. பாவத்தின்‌ சம்பளம்‌ மரணம்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


விபசார 

சிக்கியிருக்கிறவர்களுடைய மாம்சமும்‌. 

சரீரமும்‌ உருவழியும்‌ அப்போது இவர்கள்‌ 

துக்கித்து புலம்புவார்கள்‌. தங்களுடைய 

பாவத்தை நினைத்து வருத்தப்படுவார்கள்‌. 
கொடுக்கப்பட்ட 


பிரயோஜனமில்லை. விபசாரக்காரர்‌ 
மனந்திரும்பினாலும்‌, அவர்களுடைய 
பாவத்தின்‌ வடு, அவருடைய சரீரத்திலும்‌, 
மாம்சத்திலும்‌ காணப்படும்‌. 


உன்‌ மனைவி. 
நீதி 5: 15-20 


நீதி 5௭5. உன்‌ கிணற்றிலுன்ன 
தண்ணீரையும்‌, உன்‌ தூரவில்‌ ஊறுகிற 
ஜலத்தையும்‌ பானம்பண்ணு. 


நீதி 6:16. உன்‌ ஊற்றுகள்‌ வெளியிலும்‌ 
உன்‌ வாய்க்கால்கள்‌ வீதிகளிலும்‌ 
பாய்வதாக. 


நீதி 517. அவைகள்‌ அத்தியருக்கும்‌ 
உரியவைகளாயிராமல்‌, க்கே. 
உரியவைகளாயிருப்பதாக. 


நீதி 518. உன்‌ 
ஆசீர்வதிக்கப்படுவதாக; 
'இளவயதின்‌ 
மகிழ்த்திரு. 


நீதி 509. அவனே நேசிக்கப்படத்தக்க 
பெண்மானும்‌, அழகான  வரையாடும்‌ 
"போலிருப்பானாக; அவளுடைய 
ஸ்தனங்களே எப்பொழுதும்‌ உன்னைத்‌ 
திருப்திசெய்வதாக; அவளுடைய 
நேசத்தால்‌ நீ எப்பொழுதும்‌ 
மயங்கியிருப்பாயாக.. 


மனைவியோடே. 


நீதி 5:20. என்‌ மகனே, தீ பரஸ்திரீயின்‌: 
மேல்‌ 


மயங்கித்‌ 
அத்திய ஸ்திரீயின்‌: 
தழுவவேண்டியதென்ன? 


திரித்து, 
மார்பைத்‌ 





i= FTE 
TT 


வேசித்தனத்திற்கும்‌ விபசாரத்திற்கும்‌ 
விரோதமான எச்சரிப்பு 'துவரையிலும்‌ 
ஏராளமாய்ச்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 

பாவங்களில்‌ சிக்கிக்கொள்ளாதவாறு நம்மை 
எவ்வாறு காத்துக்கொள்ளவேண்டும்‌ என்னும்‌ 
ஆலோசனைகளும்‌, புத்திமதிகளும்‌ இங்கு 
விரிவாக விவரிக்கப்பட்டிருக்கிறது. 


நம்முடைய திருமண வாழ்க்கையை 
நாம்‌ கனம்பண்ணவேண்டும்‌. முறைப்படி 
திருமணம்‌ செய்துகொண்டு, அந்தக்‌ குடும்ப 
வாழ்க்கையில்‌ நாம்‌ சந்தோஷமும்‌ ஆறுதலும்‌ 
பெறவேண்டும்‌. இதுவே பரிசுத்தமான 
ஜீவியம்‌. நம்முடைய குடும்ப வாழ்க்கையில்‌ 
நாம்‌ திருப்தியோடிருக்கும்போது, நாம்‌ 
அசத்தத்திற்கு விலகி ஜீவிப்போம்‌. கர்த்தர்‌ 
மனுஷனை சிருஷ்டித்து, இந்தப்‌ பூமியில்‌: 
பலுகிப்பெருகுமாறு கட்டளையிட்டிருக்கிறார்‌. 


ஆனாலும்‌ நம்முடைய 

சந்தோஷமாகயிருக்க 
கர்த்தருடைய 
நம்முடைய 
வாழ்க்கையை 
அமைத்துக்கொள்ளவேண்டும்‌. கர்த்தர்‌ 
மனுஷருடைய எல்லா தேவைகளையும்‌. 
சந்திக்கிறார்‌. கர்த்தர்‌ நம்முடைய சரீரத்தின்‌ 
தேவைகளையும்‌ புறக்கணிக்கவில்லை. 
மனுஷன்‌ தனிமையாயிருப்பது நல்லதல்ல: 
என்று கர்த்தர்‌ கண்டார்‌. ஆகையினால்‌ 
அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்கினார்‌. 
ஆதாமையும்‌ ஏவாளையும்‌, தாம்பத்திய 
உறவில்‌ இணைத்தார்‌. 

கர்த்தர்‌ ஏதேன்‌ தோட்டத்திலே, 
ஆதாமையும்‌ ஏவாளையும்‌ கொண்டுவந்து, 
தோட்டத்திலுள்ள 
கனிகளையும்‌ 
ஆனாலும்‌ நன்மை ந்த! ஒத 
விருட்சத்தின்‌ கனியை புசிக்கவேண்டாம்‌. 
என்று கட்டளையிட்டார்‌. இந்தக்‌ 
கட்டளை விருட்சத்தின்‌ கனியைப்பற்றி 
கொடுக்கப்பட்டிருக்கிறது. 


குடும்ப வாழ்க்கை 
வேண்டுமென்றால்‌, 
பிரமாணத்திற்குக்‌ கீழ்ப்படிந்து, 
தாம்பத்திய 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


வாழ்வில்‌ 
கட்டளையைக்‌ 
இந்தத்‌ 


நம்முடைய தாம்பத்திய 
கர்த்தர்‌ வேறுவிதமான 
கொடுத்திருக்கிறார்‌. 
தோட்டத்திலுள்ள எல்லா கனியையும்‌ 
புசிக்கக்கூடாது என்றும்‌, கர்த்தர்‌ 
அனுமதித்திருக்கிற ஒரே ஒரு விருட்சத்தின்‌ 
கனியை மாத்திரமே புசிக்கவேண்டும்‌ 
என்பதும்‌, கர்த்தர்‌ நம்முடைய தாம்பத்திய 
உறவுக்குக்‌ கொடுத்திருக்கிற கட்டளை. 
பிரபஞ்சத்தில்‌ 


ஏராளமான 


ஏராளமான 

ஸ்திரீகளும்‌ 

கர்த்தர்‌ ஒவ்வொரு 

அவனுக்குரிய ஸ்திரீயை 

நியர்ததரக்கறார்‌ அந்த ஸ்திரீ மாத்திரமே 

ரியவள்‌. புருஷன்‌ அந்த 

மாத்திரமே தன்னுடைய 

உறவை வைத்துக்கொள்ள 

வேண்டும்‌. வேறு எந்த ஸ்திரீமின்மீதும்‌ 

சைப்படக்கூடாது. ஏதேன்‌ தோட்டத்திலே. 

கர்த்தர்‌ ஒரு விருட்சத்தின்‌ கனியை மாத்திரம்‌ 

தடைபண்ணினார்‌. நம்முடைய தாம்பத்திய 
உறலிலோ, 
கனியைத்த। 


கர்த்தர்‌ தனக்கு நியமித்திருக்கிற 
மனுஷன்‌ தாராளமாய்ப்‌ புசிக்கலாம்‌. 
அதன்‌ அழகைப்‌ பார்த்து ரசிக்கலாம்‌. அந்தக்‌ 
கனியை சுவைக்கலாம்‌. இந்தக்‌ கனி தவிர, 
மனுஷன்‌ வேறு எந்தக்‌ கனியின்மீதும்‌ 
ஆசைப்படக்கூடாது. கர்த்தர்‌ மனுஷனுக்கு 
எல்லா கனியையும்‌ தடைபண்ணி, அவனை 
பசியோடு விட்டுவிடவில்லை. வேகுவதைப்‌ 
பார்க்கிலும்‌ விவாகம்பண்ணுவது நலம்‌ என்று 
அப்போஸ்தலர்‌ பவுல்‌ சொல்லுகிறார்‌. 
வாலிபர்கள்‌ விவாகம்‌ செய்து, தங்களுடைய 
தாம்பத்திய வாழ்க்கையில்‌ சந்தோஷமும்‌ 
திருப்தியும்‌ அடையவேண்டும்‌. 
ஒரு மனுஷனுக்கு, 
மனைவி, அவனுடைய தின்று ள்‌ 
தண்ணீரைப்போலவும்‌, அவனுடைய துரவில்‌ 
ஊருகிற ஜலத்தைப்போலவும்‌ இருக்கிறார்கள்‌. 
அவன்‌ அந்தத்‌ தண்ணீரை மாத்திரமே 
பானம்பண்ணவேண்டும்‌ நீதி 515). 
நம்முடைய ஊற்றுக்கண்‌ 
ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கவேண்டும்‌. இதற்காக 
நம்முடைய இளவயதின்‌ மனைவியோடு 
மகிழ்ந்திருக்கவேண்டும்‌ (நீதி 5:18. 





f= FTE 
ETT 


திருமணம்‌ செய்துகொள்ளுகிற புருஷன்‌ 
தன்னுடைய மனைவியோடு சந்தோஷமாய்‌ 
குடும்பம்‌ நடத்தவேண்டும்‌. அவள்மீது 
மிகுந்த அன்பும்‌ அக்கரையும்‌ 
காண்பிக்கவேண்டும்‌. தேவன்‌ தம்முடைய 
கிருபையினால்‌, இந்த ஸ்திரீயை தனக்கு 
மனைவியாகக்‌ கொடுத்திருக்கிறார்‌ என்று 
விசுவாசித்து, புருஷன்‌ தன்‌ மனைவியை 
அன்பாய்‌ நேசிக்கவேண்டும்‌. 


நம்முடைய மணைவி கர்த்தர்‌ நமக்குக்‌ 
கொடுத்திருக்கிற ஈவு. நம்முடைய சரீரத்தின்‌ 
தேவைகளை அறிந்து, கர்த்தர்‌ நம்முடைய 
மனைவியை, நமக்கு பராமரிப்பாகக்‌ 
கொடுத்திருக்கிறார்‌. அவளே நம்முடைய 
ஊற்றுக்கண்ணாகயிருக்கிறாள்‌. அவள்‌ 
ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கவேண்டும்‌. 

நாம்‌ நம்முடைய மனைவியினிடத்தில்‌ 
சந்தோஷமாயிருக்கவேண்டும்‌. அவள்‌ 
சீர்வதிக்கப்பட்டவள்‌ என்னும்‌ நினைப்பு 
நம்முடைய இருதயத்திற்குள்‌ எப்போதும்‌ 
நிரம்பியிருக்கவேண்டும்‌. நம்முடைய 
மனைவியை நாம்‌ ஆசீர்வதிக்கவேண்டும்‌. 
நம்முடைய  ஆசீர்வாதங்களுக்கு ப 
தைட 


டைய ஸ்‌ 


மகிழ்ந்திருக்கவேண்டும்‌. 


கணவனும்‌ மனைவியும்‌: 
ஒருவருக்கொருவர்‌ இணைந்து, தங்களுடைய 
தாம்பத்திய வாழ்க்கையில்‌ 
சந்தோஷமாயிருக்கவேண்டும்‌ என்பது 
தேவனுடைய சித்தம்‌. புருஷனும்‌ மனைவியும்‌ 
த திருமண உடன்படிக்கையைக்‌ 
காத்துக்கொள்ளவேண்டும்‌. கர்த்தரே 
தங்களை குடும்ப வாழ்க்கையில்‌: 
இணைத்திருக்கிறார்‌ என்பதை புருஷனும்‌. 

மனைவியும்‌ எப்போதும்‌ நினைவுகூரவேண்டும்‌. 
கர்த்தர்‌" இணைத்ததை மனுஷன்‌ 
பிரித்துவிடக்கூடாது. “உன்‌ மனைவியே 
நேசிக்கப்படத்தக்க பெண்மானும்‌, அழகான 
வரையாடும்போலிருப்பாளாக: அவளுடைய 
ஸ்தனங்களே எப்பொழுதும்‌ உன்னைத்‌ 
திருப்திசெய்வதாக: அவளுடைய நேசத்தால்‌ 
நீ எப்பொழுதும்‌ மயங்கியிருப்பாயாக” 
நீதி என்னும்‌ ஆலோசனை 
புருஷனுக்குக்‌ கொடுக்கப்பட்டிருக்கிறது. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


புருஷன்‌ தன்‌ மனைவியினிடத்தில்‌ 
எல்வளவு வேண்டுமானாலும்‌ அன்புகூரலாம்‌. 
அந்த அன்புக்கு தடையுமில்லை, 
வரையரையுமில்லை. தாராளமாய்‌ 
அன்புகூரலாம்‌. ஷன்‌ தன்னுடைய 
அன்பை மற்ற ஸ்திர்களிடத்தல்‌ பகிர்ந்து 
கொள்ளக்கூடாது. அவன்‌ தன்னுடைய 
மனைவிக்கு உண்மையுள்ளவனாய்‌ 
நடந்துகொள்ளவேண்டும்‌. 


ஊற்றுக்கண்‌. வாய்க்கால்களாக 
பாய்வதுபோல, தாம்பத்திய வாழ்க்கையில்‌ 
மனைவி பிள்ளைகளைப்‌ பெற்றெடுப்பதற்கு 
வாய்ப்புள்ளது. நம்முடைய ஊற்றுகள்‌ 
நம்முடைய வெளியிலும்‌, நம்முடைய 
வாய்க்கால்கள்‌ நம்முடைய வீதிகளிலும்‌ 
பாயவேண்டும்‌. 


புருஷன்‌. ன்னுடைய 
மனைவியினிடத்திலும்‌, தன்லுபைய 
பிள்ளைகளிடத்திலும்‌ சந்தோஷமாயிருக்க 
வேண்டும்‌. அவர்களிடத்தில்‌ அன்புகூர்ந்து, 
அவர்களை பராமரிக்கவேண்டும்‌. நம்முடைய 
ஊற்றுகளும்‌, நம்முடைய வாய்க்கால்களும்‌ 
நமக்கே உரியவை. அவை அந்நியருக்கு: 
உரியவைகளாயிராமல்‌, "நமக்கே 
உரியவைகளாயிருக்கவேண்டும்‌. நம்முடைய 
மனைவியும்‌. நம்முடைய பிள்ளைகளும்‌ 
நமக்கே உரியவர்கள்‌. 


ஏதேன்‌ தோட்டத்திலே, கர்த்தர்‌ ஒரு 


வாழ்க்கையிலோ, கர்த்தர்‌ நமக்கு ஒரே ஒரு 

விருட்சத்தின்‌ கனியை மாத்திரம்‌ புசிப்பதற்கு 

அதுமதிந்தரக்கிறார்‌ மற்ற விருட்சங்களின்‌ 

புசிப்பதற்கு நமக்கு 

திக்கை, கர்த்தர்‌ அவற்றை நமக்குத்‌ 

தடைபண்ணியிருக்கிறார்‌. கர்த்தர்‌ 
தடைபண்ணியதை நாம்‌ இச்சிக்கக்கூடாது. 





ழ்‌ நயனா 
யாய 


புருஷன்‌ ட்‌ 
மிழந்திருக்கவேண்டும்‌. 
நேசத்தால்‌ ன க்விட்‌ 
புருஷன்‌. மனைவியை 
விட்டுவிட்டு பாஸ்திரின்மே்‌ மயங்கித்‌ 
திரியக்கூடாது. புருஷனுக்கு தன்னுடைய 
மனைவியே நேசிக்கப்படத்தக்க 
'பெண்மானைப்போலவும்‌, அழகான 
வரையாட்டைப்போலவும்‌ இருக்கவேண்டும்‌. 
ஒரு பரஸ்திரீயை தன்னுடைய பெண்மான்‌ 
என்றோ, தன்னுடைய வரையாடு என்றோ 
நினைத்து, அவள்மேல்‌ மயங்கிவிடக்கூடாது. 
நம்முடைய மனைவியின்‌ ஸ்‌ 

'முதும்‌ நம்மை 
செய்யவேண்டும்‌ நாம்‌ 
மார்பை தழுவவேண்டிய 
நம்முடைய குடும்ப 
தேவனுடைய பிரமாணத்திற்கு 
ஜீவிக்கும்போது, நம்முடைய 
சந்தோஷமும்‌, சமாதானமும்‌, தேவனுடைய 
ஆசிர்வாதமும்‌ நிரம்பியிருக்கும்‌. 


மனுஷனுடைய வழிகள்‌ 
நீதி 521. 


நீதி கம 

கர்த்தரின்‌ 

இருக்கிறது; 
வழிகனெல்லாவற்றையும்‌ 
சீர்தூக்கிப்பார்க்கிறார்‌. 


வழிகளெல்லாம்‌ 
கண்களுக்கு முன்பாக 
கர்த்தருக்குப்‌ பயப்படும்‌ பயம்‌ 
இருதயத்தில்‌ 
கர்த்தருடைய 


நம்முடைய 
கர்த்தருடைய 
இருக்கிறது. 


நம்முடைய 
ரன 
பிரமாணம்‌ 
செய்யவேண்டும்‌. 
பார்க்கும்போது, 
இருதயத்தைப்‌ 
மறைவான 


ஆளுகை 
மனுஷன்‌ முகத்தைப்‌ 
கர்த்தர்‌ நம்முடைய 
பார்க்கிறார்‌. கர்த்தருக்கு 
இரகசியம்‌ எதுவுமேயில்லை. 
நம்முடைய செய்கைகளையும்‌, 
பேச்சுக்களையும்‌ மாத்திரமல்ல, கர்த்தர்‌ 
நம்முடைய இருதயத்தின்‌ யோசனையையும்‌ 
அறிந்திருக்கிறார்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தரே  வெளிச்சமாகயிருக்கிறார்‌. 
அவரே மெய்யான ஒளியாகயிருக்கிறார்‌. 
அவர்‌ தம்முடைய வெளிச்சத்தில்‌ 
எல்லாவற்றையும்‌ பார்க்கிறார்‌. எல்லா 
காரியங்களும்‌ அவருடைய கண்களுக்கு 
முன்பாக பிரத்தியட்சமாயிருக்கிறது. 
எல்லாவற்றின்‌ க்கக்‌ 
சூழ்நிலைகளையும்‌, வற்றின்‌ 
விளைவுகளையும்‌ கர்த்தர்‌ அறிதி. 
கர்த்தர்‌ நம்முடைய 

காண்பது மாத்திரமல்ல, A 
வழிகளெல்லாவற்றையும்‌ அவர்‌ சீர்தூக்கிப்‌ 
பார்க்கிறார்‌. நம்முடைய வழிகளை 
நியாயந்தீர்க்கிறார்‌. தேவனுடைய 
நியாயத்தீர்ப்பு எப்போதும்‌ நீதியாயிருக்கும்‌. 


துன்மார்க்கன்‌ 
நீதி 5: 22,28 


நீதி 5:22, துன்மார்க்கனை அவனுடைய 
அக்கிரமங்கனே பிடித்துக்கொள்ளும்‌ 
தன்‌ பாவக்கயிறுகளால்‌. 
கட்டப்படுவான்‌. 


நீதி 5௦3. 
கேனாததினால்‌ 
மதிகேட்டின்‌ 
மயங்கிப்போவான்‌. 


துன்மார்க்கன்‌ துணிகரமாய்ப்‌ பாவம்‌ 
செய்கிறான்‌. தன்னுடைய பாவங்கள்‌ 
யாருக்கும்‌ தெரியாமல்‌ மறைவாகயிருக்கிறது. 
என்று தனக்குள்ளே 
நினைத்துக்கொள்கிறான்‌. கர்த்தர்‌ 
தன்னுடைய பாவங்களையும்‌ மீறுதல்களையும்‌ 
குவனிக்கமாட்டார்‌ என்றும்‌, தனக்கு 
தண்டனை  கொடுக்கமாட்டார்‌ என்றும்‌. 
இறுமாப்பாயிருக்கிறான்‌. துன்மார்க்கனை 
அவனுடைய அக்கிரமங்களே 
பிடித்துக்கொள்ளும்‌. அவனுடைய பாவங்கள்‌ 
கயிறுகள்‌ போல இருக்கிறது. அவன்‌ 
தன்னுடைய பாவக்கமிறுகளால்‌. 
கட்டப்படுவான்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


பாவத்தில்‌ ஜீவிக்கிறவர்கள்‌. 
தண்டனைக்குத்‌. தப்பிக்கமாட்டார்கள்‌. 
பாவத்தின்‌ சம்பளம்‌ மரணம்‌ 
செய்கிறவர்கள்‌ தங்களைத்‌ 
வஞ்சித்துக்கொள்கிறார்கள்‌. 
பாவங்களே அவர்களைத்‌ தண்டிக்கும்‌. 
துன்மார்க்கருடைய பாவங்கள்‌ 
அவர்களுடைய மனச்சாட்சியைப்‌ பாதிக்கும்‌. 
பாவிகள்‌ தங்களுடைய பாவத்தை நினைத்து 
தங்களைத்‌ தாங்களே கடிந்துகொள்வார்கள்‌. 
மாம்சமும்‌, சரீரமும்‌ 
தங்கள்‌ பாவங்களை 
துக்கித்துப்‌ புலம்புவார்கள்‌. 
தங்கள்‌ முகங்கள்‌ 
வெட்கத்திற்குட்படும்படி, அவர்கள்‌ 
தங்களுக்கே மனயடிவு உண்டாக்குகிறார்கள்‌ 
(எரே 7119). 


துன்மார்க்கருடைய பாவங்களும்‌ 
மீறுதல்களும்‌ அவர்களை சிறைப்பிடிக்கும்‌. 
கமிறுகளைப்போல அவர்களைக்‌ 

அவர்கள்‌  பாவக்குயிறுகளால்‌. 
தேவனுடைய நியாயத்தீர்ப்ுக்கு 

அழைத்து வரப்படுவார்கள்‌ 


திக்க கக்கத்‌ க்கை 

துன்மார்க்கரை சிறைவைப்பதற்கு 
சிறைச்சாலை தேவையில்லை. அவர்களை 
வெண்கல சங்கிலிகளினாலோ, 


சிறையிருப்பிலிருந்து அவர்களால்‌ தப்பிக்கவே. 
முடியாது. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தன்மார்க்கனுக்கு ஏற்கெனவே 
புத்திமதி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால்‌ 
அவனோ  போதகத்தை வெறுத்துவிட்டான்‌. 
அவனுடைய மனம்‌  கடிந்துகொள்ளுதலை 
அலட்சியம்பண்ணிற்று. அவன்‌ போதகரின்‌ 
சொல்லை கேளாமல்‌ போனான்‌. தனக்கு 
உபதேசம்‌ பண்ணினவர்களுக்கு தன்‌ 
செவியை சாயாமல்‌ போனான்‌. இதனால்‌ 
அவன்‌ சபைக்குள்ளும்‌,  சங்கத்திற்குள்ளும்‌ 
கொஞ்சம்‌ குறைய எல்லா தீமைக்கும்‌. 
உள்ளானான்‌. அவன்‌ புத்தியைக்‌ 
கேளாததினால்‌ படிந்துபோனான்‌. 


துன்மார்க்கன்‌. 
மிகுதியினால்‌. 

கர்த்தருடைய 

கேட்கவில்லையென் றால்‌, 
சிக்கிகொள்வோம்‌. கர்த்தர்‌ நம்மைக்‌, 
தமனக காகப்‌ 
அலட்சியம்பண்ணினால்‌, டய மாம்ச | 
சரீரமும்‌ முடிவிலே உருவழிந்துபோகும்‌, 
உருவழிந்துபோனபின்பு, துக்கிப்பதினாலும்‌ 
பிரயோஜனமில்லை. அழிந்துபோனபின்பு 
புலம்புவதினாலும்‌ பிரயோஜனமில்லை. 


தன்‌  மதிகே; 
ங்கய்போயிரக்கிறான்‌ 

உபதேசத்தை 
நாம்‌ ஆபத்திலே 





f= FTE 
TT 


வம்‌ பிணைப்படுவதைக்‌ 
எச்சரிப்பாயிருக்கவேண்டும்‌ 
9 1-5) நம்மிடத்தில்‌ சோம்பேறித்தனம்‌. 
இருக்கக்கூடாது (நீதி 61). 
துன்மார்க்கருடைய சுபாவம்‌ (நீதி 616-9). 
தேவனுடைய வார்த்தையை நாம்‌ 
காத்துக்கொள்ளவேண்டும்‌ (நீதி 6:20-23) 
வேசித்தன பாவத்தினால்‌ உண்டாகும்‌. 
தீயவிளைவுகள்‌ (நீதி 6:24-35). 


பிணைப்படுதல்‌ 
நீதி 6: 1-5 


நீதி 6 
சிநேகிதனுக்காகப்‌ 
அத்தியனுக்குக்‌ 
கொடுத்தாயானால்‌, 


என்‌ மகனே, நீ உன்‌ 
பிணைக்கப்பட்டு, 
கையடித்துக்‌ 


நீதி 62. நீ உன்‌ வாய்மொழிகனால்‌ 
சிக்குண்டாய்‌, உன்‌ வாயின்‌ 
வார்த்தைகளால்‌ பிடிபட்டாய்‌. 


நீதி 63. இப்பொழுது என்‌ மகனே, 
உன்‌  சிநேகிதனுடைய கையில்‌. 

நீ அகப்பட்டுக்‌ கொண்டபடியால்‌, 
நீ உன்னைத்‌ தப்புவித்துக்கொன்ன 
ஒன்று செய்‌. 


நீதி 64. உன்‌ கண்ணுக்கு நித்திரையும்‌, 
உன்‌ கண்ணிமைக்குத்‌ தாக்கமும்‌. 
வரவிடாமல்‌, உன்‌ சிநேகிதனிடத்தில்‌ 
போய்‌, உன்னைத்‌ தாழ்த்தி, அவனை 
வருந்திக்‌ கேட்டுக்கொள்‌. 


நீதி 6:5. வெளிமான்‌ வேட்டைக்காரன்‌ 
கைக்கும்‌, குருவி வேடன்‌ கைக்கும்‌ 
தப்புவதுபோல, ்‌] உன்னைத்‌ 
தப்புவித்துக்கொன்‌.. 


தேவனுடைய வார்த்தை இம்மைக்கும்‌ 
re ல 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


போதுமானதாயிருக்கிறது. இப்பிரபஞ்சத்தில்‌ 
நாம்‌ ஜீவிக்கும்‌ காலம்‌ வரையிலும்‌, 
நம்முடைய காரியங்களெல்லாம்‌ ஒழுங்கும்‌. 
கிரமமுமாய்‌ நடைபெறவேண்டும்‌. நாம்‌ இங்கு 
கர்த்தரை மகிமைப்படுத்தவேண்டும்‌. 
அப்போதுதான்‌ நம்மால்‌ மறுமையிலே 
கர்த்தரை மகிமைப்படுத்தி, அவரை துதிக்க 
முடியும்‌. 


நம்முடைய சிநேகிதனுக்காக 
பிணைப்படக்கூடாது. என்றும்‌, 
அந்நியனுக்காக.. கையடித்துக்கொடுக்கக்‌ 
கூடாது என்றும்‌ இங்கு நமக்கு உபதேசம்‌ 
சொல்லப்படுகிறது. நாம்‌ மற்றவர்களுக்காக 
பிணைப்படுவதினால்‌ நம்முடைய 
குடும்பத்திற்கு தரித்திரமும்‌, பொருளாதார 
வருவதற்கு வாய்ப்புள்ளது, 
சிநேகிதனுக்காக 
அந்நியனுக்காக 
கையடித்துக்கொடுப்பதையும்‌ நாம்‌ 
தலிர்த்துவிடவேண்டும்‌. 


சிநேகிதனுக்காக பிணைப்படுவது ஒரு 
கண்ணியைப்போன்றது. அந்தக்‌ கண்ணியில்‌ 
சிக்கிவிட்டால்‌ நம்மால்‌. விடுதலை. 
பெறமுடியாது. கண்ணியில்‌ 
சிக்கிக்கொண்டவர்களுக்கு அழிவு 
நிச்சயமுண்டாகும்‌. நம்முடைய சிநேகிநருக்கு 
பொருளாதார குறைவு ஏற்படலாம்‌. அவர்‌ 
நமக்கு நெருங்கிய சிநேகிதராகவும்‌ 
இருக்கலாம்‌. அவருக்காக பிணைப்படும்போது, 
அவர்‌ தன்னை உண்மையுள்ளவராகக்‌ 
காண்பித்துக்கொள்ளலாம்‌. ஆனாலும்‌ 
நம்முடைய சிநேகிதனுக்காக நாம்‌ 
பிணைப்படாமலிருப்பதே நமக்கு நல்லது. 


நம்முடைய  சிநேகிதனுக்காக நாம்‌. 
பிணைப்படுவதைவிட அந்நியனுக்கு 
கையடித்துக்கொடுப்பது அதைவிட 
ஆபத்தானது. கையடித்துக்‌ கொடுப்பது 
என்னும்‌ வார்த்தைக்கு, உறுதிமொழி 
கொடுப்பது என்று பொருள்‌. நமக்குத்‌ 
தெரியாத நபருக்கு நாம்‌ உத்தரவாதம்‌ 
கொடுக்கக்கூடாது. அவர்‌ நல்லவரா, 
வார்த்தையைக்‌ காப்பாற்றுகிறவரா 
என்பதெல்லாம்‌ தெரியாமலேயே, அவருக்காக 
உத்தரவாதம்‌ கொடுப்பது, நமக்கு ஆபத்தை 
விளைவிக்கும்‌. 





ழ்‌ ளன 
யாய 


சிநேகிதனுக்காக 
பிணைப்படுகிறவர்களும்‌, அந்நியனுக்கு 
கையடித்துக்கொடுக்கிறவர்களும்‌ தங்கள்‌ 
வாய்மொழிகளால்‌ சிக்குண்டார்கள்‌. 
அவர்கள்‌ தங்கள்‌ வாயின்‌ வார்த்தைகளால்‌ 
பிடிபட்டார்கள்‌. பிறர்‌ செய்யும்‌ தப்பிதத்திற்கு 
இவர்கள்‌ தண்டனையை அனுபவிப்பார்கள்‌. 
இவர்களுக்கு வரும்‌ தண்டனை 
ப்‌ குடும்பத்தையும்‌ பாதிக்கும்‌. 
சார்ந்து ஜீவிக்கும்‌, 
க்கம்‌ பிள்ளைகளும்‌ 
கஷ்டங்களை அனுபவிப்பார்கள்‌. 


ஆபத்தில்‌ சிக்கிக்கொண்டோம்‌. 
உணரவேண்டும்‌. நமக்கு உதவி 
தேவைப்படும்போது, அவர்கள்‌ நமக்காக 
பிணைப்படுவார்கள்‌ என்று எதிர்பார்த்து 
நாம்‌ அவர்களுக்கு உதவிசெய்திருக்கலாம்‌. 
ஒருவேளை பிறர்‌ நமக்கு ஏற்கெனவே 
செய்த உதவிக்கு, நாம்‌ பிரதி உபகாரமாக 
அவர்களுக்கு பிணைப்பட்டிருக்கலாம்‌. நாம்‌ 
மற்றவர்களுக்காக பிணைப்படுவதற்கான 
காரணமும்‌, அவர்களுக்காக கையடித்துக்‌ 
கொடுப்பதற்கான காரணமும்‌, 
எதுவாகயிருந்தாலும்‌, நம்முடைய 
வாய்மொழிகளால்‌ நாம்‌ சிக்குண்டோம்‌ 
என்பதையும்‌, நம்முடைய வாயின்‌ 
வார்த்தைகளால்‌ நாம்‌ பிடிக்குப்பட்டோம்‌. 
என்பதையும்‌ அறிந்துகொள்‌ எவேண்டும்‌. 
பிணைப்படுவது, கையடித்துக்கொடுப்பது 
ஆகியவையெல்லாமே நமக்கு மறைவாக 
வைக்கப்பட்டிருக்கும்‌ கண்ணிகள்‌. நாம்‌ 
இவற்றில்‌ சிக்கிக்கொண்டால்‌, 
இவற்றிலிருந்து எல்வளவு விரைவாக 
தப்பிக்க முடியுமோ, அவ்வளவு விரைவாக 
தப்பித்துவிடுவதுதான்‌ நமக்கு 


இருக்கும்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நம்முடைய சிநேகிதனுக்காக நாம்‌ 
பிணைப்படும்போது, நாம்‌ அவனுடைய கையில்‌. 
அகப்பட்டுக்கொண்டோம்‌. அவனிடமிருந்து 
நாம்‌ சீக்கிரத்தில்‌ விடுதலை பெற்று 
தப்பித்துக்கொள்ளவேண்டும்‌. வெளிமான்‌ 
வேட்டைக்காரன்‌ கைக்கும்‌, குருவி வேடன்‌ 
கைக்கும்‌ தப்புவதுபோல, 


அவனுடைய 
தப்பித்துக்கொள்ளவேண்டும்‌. 


நாம்‌ பிணைப்பட்டதும்‌, கையடித்துக்‌ 
கொடுத்ததும்‌, நித்திரை செய்வதுபோல ஒரு 
பாதிப்பும்‌ கொடுக்காமலிருந்தாலும்‌, நாம்‌ 
நித்திரை செய்யக்கூடாது. நம்முடைய 
வரவிடக்கூடாது. 
தூக்கம்‌ 
ஒருவேளை நம்முடைய 
சிநேகிதனுக்கும்‌, அந்நியனுக்கும்‌ 
கடன்கொடுத்தவன்‌, நம்மிடத்தில்‌ வந்து 
அந்தக்‌ கடனை திரும்பச்‌ செலுத்துங்கள்‌ 
என்று கேட்காமலும்‌ இருக்கலாம்‌. 
கடன்கொடுத்தவனுக்கும்‌, கடன்‌ 
வாங்கியவனுக்கும்‌ கடனைப்பற்றி 
அக்கரையில்லாமலும்‌ இருக்கலாம்‌. ஆனாலும்‌ 
சிநேகிதனுக்காக பிணைப்பட்டவனும்‌, 
அந்நியனுக்காக கையடித்துக்கொடுத்தவனும்‌, 
அந்தக்‌ கடனைக்‌ குறித்து மிகுந்த 
அக்கரையோடிருக்கவேண்டும்‌. 


வரவிடக்கூடாது. 


கடன்‌ பெற்றவன்‌ கடனைத்‌ திருப்பி 
செலுத்தும்‌. வரையிலும்‌, நம்முடைய 
சிநேகிதனுக்காக நாம்‌ பிணைக்கப்பட்டது 
உயிரோடிருக்கும்‌. அந்நியனுக்காக நாம்‌ 
கையடித்துக்கொடுத்தது கிரியை 
நடப்பித்துக்கொண்டிருக்கும்‌. வாங்கிய 
கடனின்‌ அசல்‌ நித்திரை செய்யலாம்‌. 
ஆனாலும்‌ அசலுக்கான வட்டி ஒருபோதும்‌ 
நித்திரை செய்வதில்லை . கடன்கொடுத்தவன்‌ 
எப்போது வேண்டுமானாலும்‌ வந்து, தான்‌ 
கொடுத்த கடனை திருப்பிக்‌ கேட்கலாம்‌. 
அப்போது கடன்‌ வாங்கியவனுக்கும்‌, 
அவனுக்காக பிணைப்பட்டு 
கையடித்துக்கொடுத்தவனுக்கும்‌ பாதிப்பு 
ம்‌. ஆகையினால்‌. நாம்‌ 
கையடித்துக்‌ 
கொடுத்தவர்களாகயிருப்போமென்றால்‌, இந்த 
ஆபத்திலிருந்து சீக்கிரத்தில்‌ விடுதலை 
பெற்றுவிடவேண்டும்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


நாம்‌ பிணைப்பட்ட சிநேகிதனிடத்தில்‌ 
போய்‌, நம்மைத்‌ தாழ்த்தி, கடனைத்‌ திரும்ப 
செலுத்திவிடுமாறு, அவனை வருந்திக்‌ 
கேட்டுக்கொள்‌ வேண்டும்‌. 

வாங்கியவன்‌ நம்முடைய 

ஆனாலும்‌ அவனுக்காக 
தாழ்த்துகிறோம்‌. இந்‌ 

அறியாமையினால்‌ வந்தது. இதுபோன்ற 
தப்பிதத்தில்‌ இனிமேலும்‌ சிக்கிவிடாதவாறு 
மிகவும்‌ எச்சரிக்கையாயிருக்கவேண்டும்‌. 
நம்முடைய சிநேகிதன்‌ கடனைத்‌ திரும்ப. 
செலுந்தவில்லையென்றாலும்‌, 

வாங்கிய கடனுக்காக, 

வேறு ஏதாவது 

பெற்றுக்கொள்‌ வேண்டும்‌. அவன்‌ 
கொடுக்கும்‌ ஈடு நாம்‌ பிணைப்பட்டதற்கு 
சமமாயிருக்கவேண்டும்‌. 


நாம்‌ சிநேகிதனுக்காக பிணைப்பட்டதும்‌, 
ண்‌ கல்பனா பவட 


மக்கு ஒருபோதும்‌ 
கொடுத்துவிடக்கூடாது. இந்தப்‌ 
பிரச்சனையிலிருந்து தப்பிக்கும்‌ வரையிலும்‌ 
நாம்‌ தூங்கவும்‌ கூடாது. நித்திரை செய்யவும்‌. 
கூடாது சோர்வாக அயர்ந்திருக்கவும்‌. 
கூடாது. நாம்‌ பிணைப்பட்டது. நமக்கு 
விரோதமாக கிரியை நடப்பிக்கக்கூடாது. 
நாம்‌ கையடித்துக்கொடுத்தது. நம்மை 
ஆபத்தில்‌ சிக்க வைத்துவிடக்கூடாது. 


பிறருக்கு உதவி செய்யவேண்டும்‌ 
என்று பரிசுத்த வேதாகமம்‌ நமக்கு 
உபதேசம்பண்ணுகிறது. ஆனாலும்‌ 
சிநேகிதனுக்காக 
அந்நியனுக்காக 
கையடித்துக்கொடுப்பதும்‌ நமக்கு 
ஆபத்தானது. மற்றவர்‌ பெற்ற கடனுக்கு 
பொறுப்பு ஏற்பது தேவனுடைய 
பிரமாணத்திற்கு விரோதமானது என்று நாம்‌ 
நினைத்துக்கொள்ளக்கூடாது. பிறருக்கு 
நமக்கு. 
நிச்சயமாய்‌ 
அவர்களுக்கு செ லலெண்டும்‌ நமக்கு 
திராணியில்லாதபோது, சிநேகத்திற்காக 
பிணைப்படுவது ஆபத்தானது. 
அப்போஸ்தலர்‌ பவுல்‌ ஒநேசிமுவுக்காக 
பிணைப்பட்டார்‌. அவர்‌ பட்ட கடனை தான்‌ 
செலுத்துவதாக பவுல்‌ வாக்குப்பண்ணினார்‌. 
ஒநேசிமுவின்‌ கடனை தன்னுடைய 
கணக்கில்‌ வைத்துக்கொள்ளுமாறு. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 


பவுல்‌ பிலோமோனுக்கு நிருபம்‌ எழுதினார்‌ 
யிலே 19) 


பொருளாதார உதவியைச்‌ செய்தார்‌. 


நமக்கு அநேக சிநேகிதர்கள்‌ 
இருக்கலாம்‌. அவர்களுடைய கண்ணியத்தைப்‌ 
உண்மையைப்பற்றியும்‌, 

நாம்‌ நன்றாய்‌ 

அவர்களுக்கு 

உதவி 

நம்மால்‌ அவர்களுக்கு 

உதவி செய்யமுடியுமென்றால்‌, நாம்‌ 
அவர்களுக்கு தாராளமாய்‌ உதவிசெய்யலாம்‌. 
அவர்கள்‌ பிறரிடத்தில்‌ கடன்‌ வாங்குவதற்கு, 
நாம்‌ அவர்களைக்‌ குறித்து நற்சாட்சி 
கொடுக்கலாம்‌. நாம்‌ அவருக்காக 


பிணைப்படுவதும்‌, கையடித்துக்கொடுப்பதும்‌, 
பிற்காலத்தில்‌ 
குடும்பத்தையோ 


நாம்‌ 
எச்சரிப்பாமிருக்கவேண்டும்‌. 


நம்மையோ, நம்முடைய 
பாதித்து விடக்கூடாது. 
ம்‌ மிகவும்‌ 


நம்முடைய சூழ்நிலையை சரியாகப்‌ 
புரிந்துகொள்ளாமல்‌, பிறருக்கு உதவிசெய்ய 
நினைப்பது தப்பிதமானது. நாம்‌ 
பிறரிடத்தில்‌ கடன்‌ வாங்கி, 
மற்றவர்களுக்கு உதவிசெய்யவேண்டுமென்று 
ஆசைப்படக்கூடாது. நம்மால்‌ உதவிசெய்ய 
முடிந்தால்‌ உதவிசெய்யலாம்‌. உதவிசெய்ய 
முடியவில்லையென்றால்‌ சும்மாயிருக்க 
வேண்டும்‌. நாம்‌ செய்கிற ஒவ்வொரு 
காரியத்திலும்‌, செல்லும்‌ செலவை கணக்குப்‌ 
பார்க்கவேண்டும்‌. 
விசுவாசிகளாகிய நாம்‌ 
ஒருவருக்கொருவர்‌ 
பொருளாதார கடன்பட்டிருக்கக்கூடாது. 
விசுவாசிகள்‌ ஒவ்வொருவரும்‌ பிறரிடத்தில்‌ 
கடன்படாமல்‌. வாழக்‌ 
கற்றுக்கொள்ளவேண்டும்‌. கடன்படுவது 
நமக்கு வெட்கத்தைக்‌ கொடுக்கும்‌ என்னும்‌ 
நினைப்பு நம்மிடத்தில்‌ இருக்கவேண்டும்‌. 
கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம்‌ 
பிறருக்கு கடன்கொடுக்க 
வேண்டுமேயல்லாமல்‌, பிறரிடத்தில்‌ 
கடன்வாங்கி ஜீவனம்‌ பண்ணக்கூடாது. 


அன்பினால்‌ 
கடன்பட 
வேறு யாரிடத்திலும்‌ 





i= THE 
TT 


பிறரிடத்தில்‌ கடன்வாங்குகிறவர்கள்‌, 
குடன்சொடுக்கிறவர்களுக்கு அடிமைகளாக 
யிருக்கிறார்கள்‌. கடன்பட்டவர்கள்‌ இந்த 
உலகத்திற்கும்‌, ந்த உலகத்தின்‌ 
காரியங்களுக்கும்‌ அடிமைகளாகவும்‌ 
சிக்குண்டவர்களாகவும்‌ இருக்கிறார்கள்‌. 
இப்படிப்பட்டவர்கள்‌ காரணமில்லாமல்‌ 
வேதனைகளை அனுபவிப்பார்கள்‌. தாங்கள்‌ 
கண்ணியில்‌ சிக்கிக்கொண்டிருக்கிறோம்‌. 
தெரிந்துகொள்ளாமலேயே, 


வாங்குவார்கள்‌. 
டத்தில்‌ குடன்பட்டவர்கள்‌, தங்களுக்கு 
கடன்கொடுத்தவர்களுக்கும்‌ த 
உலகத்திற்கும்‌ அடிமைகளாகயிருக்கிறார்கள்‌. 


நாம்‌ சிநேகிதனுக்காக 
பிணைப்படும்போதும்‌, அந்நியனுக்காக 
கையடித்துக்கொடுக்கும்போதும்‌ i 
திராணியையும்‌, 
திராணியையும்‌ அளந்து பார்க்கவேண்டும்‌. 
நம்முடைய சிநேகிதரும்‌ அந்நியரும்‌ தாங்கள்‌ 
பெற்ற கடனைத்‌ செலுத்தும்‌ 
நிர்வாகமுள்ளவர்களா என்பதை 
சோதித்துப்‌ பார்க்கவேண்டும்‌. 

ஒருவேளை அவர்களால்‌ கடனைத்‌ 
திரும்ப செலுத்த முடியவில்லையென்றால்‌, 
நம்முடைய குடும்பத்திற்கும்‌, நம்முடைய 
மனைவிக்கும்‌, நம்முடைய பிள்ளைகளுக்கும்‌, 
பாதிப்பு ஏற்படாத வண்ணம்‌. நாம்‌. 
பிணைப்பட்டு கையடித்துக்கொடுத்த 
பிரகாரம்‌, நம்மால்‌ அவர்கள்‌ பெற்ற 
கடனைத்‌ திருப்ப செலுத்த முடியுமா 
என்பதையும்‌ கணக்குப்‌ பார்க்கவேண்டும்‌. 
செல்லும்‌ செலவை கணக்குப்‌ பார்க்காமல்‌. 
ஆபத்திலும்‌ கண்ணியிலும்‌ சிக்கிக்கொள்வது. 
விசுவாசிகளுக்கு நல்லதல்ல. 
சோம்பேறி. 
நீதி 6: 6-8 
சோம்பேறியே தீ 


போய்‌, அதின்‌ 
பார்த்து, ஞானத்தைக்‌. 


நீதி 
எறும்பினிடத்தில்‌ 


வழிகளைப்‌ 
கற்றுக்கொள்‌. 


தீதி 6:7. அதற்குப்‌ பிரபுவும்‌, தலைவனும்‌, 
அதிகாரியும்‌ இல்லாதிருத்தும்‌, 


நீதி 6:8. கோடைகாலத்தில்‌ தனக்கு 
ஆகாரத்தைச்‌. சம்பாதித்து, 
அறுப்புக்காலத்தில்‌ தனக்குத்‌ 
தானியத்தைச்‌ சேர்த்துவைக்கும்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


COODNENS 
PUBLISHERS 
சிலர்‌ சோம்பல்தனத்தை 
ஒன்றும்‌ செய்யாமல்‌ 
சோம்பேறியாக. 

அதிகமாய்க்‌ 


ஒரு 
நேசிப்பார்கள்‌. 
சும்மாயிருப்பார்கள்‌. 
இருக்கிறவரிடத்தில்‌ சாத்தான்‌ 
கிரியை நடப்பிப்பான்‌. சோம்பேறியின்‌ 
வாழ்க்கையில்‌ எந்த ஒரு குறிக்கோளும்‌, 
எந்த ஒரு நோக்கமும்‌ இருக்காது. அவர்கள்‌ 
எதைக்‌ குறித்தும்‌ 
அக்கரையில்லாமலிருப்பார்கள்‌. விக்குரிய 
காரியங்களை பலகளுக்து? பரப மற. 

இருக்கிறவன்‌ 


அக்கரையோ இருக்காது. 
சோம்பேறியாக 
பாடசாலையில்‌ படிக்கவேண்டும்‌. அவனுக்கு 
பாடம்‌ கற்றுக்கொடுக்கவேண்டும்‌. 
சோம்பேறிகள்‌ ஒருபோதும்‌ பாடசாலைக்குப்‌ 
போய்‌ கற்றுக்கொள்ளமாட்டார்கள்‌. அவர்கள்‌ 
எப்போதும்‌. சும்மாமிருக்கிறவர்கள்‌. 
ஒருவேலையும்‌ செய்யாமல்‌ கற்பனையில்‌ 
மிதப்பார்கள்‌. தூங்குகிற ஆசிரியர்கள்‌ 
விழிப்பபன்‌  கற்றுக்கொடுக்கமாட்டார்கள்‌. 
சோம்பேறியாக இருக்கிற மாணாக்கர்களும்‌ 
விழித்திருந்த கற்றுக்கொள்ளமாட்டார்கள்‌. 

சோம்பேறிகள்‌ சாதாரண 
பாடசாலைக்குப்போனால்‌ அவர்களால்‌ ஒன்றும்‌ 
கற்றுக்கொள்ள முடியாது. அவர்கள்‌ 
விசேஷித்த பாடசாலைக்குப்‌ போகவேண்டும்‌. 
சோம்பேறியே, நீ எறும்பினிடத்தில்‌ போய்‌, 
அதின்‌ வழிகளைப்‌ பார்த்து, ஞானத்தைக்‌ 
கற்றுக்கொள்‌" (நீதி 6:6).  செப்துவஜிந்த்‌ 
பதிப்பில்‌, அவர்கள்‌ தேனீக்களிடம்‌ போய்‌, 
அதின்‌. வழிகளைப்பார்த்து, 
ஞானத்தைக்‌ கற்றுக்கொள்ளவேண்டுமென்று 
எழுதப்பட்டிருக்கிறது. 


இந்தப்‌ பூமியிலுள்ள மிருகங்களைவிட 
மனுஷனிடம்‌. அதிகமான ஞானம்‌ 
இருக்கிறது. அவன்‌ மிருகங்களைவிட 
அநேக காரியங்களைக்‌ கற்றுக்கொள்கிறான்‌. 
ஆகாயத்துப்‌ பறவைகளைவிட மனுஷனுக்கு 
அதிகமான புத்தியும்‌ ஞானமும்‌ இருக்கிறது. 
மனுஷனை. சிருஷ்டித்தபோது, 
மிருகங்களைவிடவும்‌, 


அதிகமான ஞானத்தைக்‌ 


ஞானமும்‌ 
உயிரில்லாமல்‌. 
உற்சாகமில்லாமல்‌. 
பிரயோஜனமில்லாமல்‌ 


மனுஷனுடைய 


செத்துப்போயிருக்கிறது. 
சோம்பலாயிருக்கிறது. 


தொய்ந்துபோயிருக்கிறது. 





f= FTN 
TT 


சோம்பேறியாயிருக்கிறவன்‌ 
எறும்பினிடத்தில்‌ போம்‌. ஞானத்தைக்‌ 
கற்றுக்கொள்ளவேண்டும்‌. எறும்பு மிகவும்‌ 
சிறிய பிராணி. மனுஷருக்குள்ள அறிவு 
எறும்புக்கக்‌ கிடையாது. ஆனாலும்‌ 
எறும்பினிடத்தில்‌ இருக்கக்கூடிய ஞானம்கூட, 
சோம்பேறியினிடத்தில்‌ 
சோம்பேறிக்கு வெட்கம்‌ உண்டாகவேண்டும்‌ 
எறும்பினிடத்தில்‌ 
ஞானத்தைக்‌ 
கற்றுக்கொள்ளவேண்டுமென்று, அவனுக்கு 
புத்திமதி சொல்லப்படுகிறது. 


எறும்பு சிறிய பிராணியாகயிருந்தாலும்‌ 
அதனிடத்திலும்‌ அநேக நற்குணங்கள்‌ 
உள்ளது. நமக்கு பிரயோஜனமுள்ள நல்ல 
உபதேசங்களை நாம்எறும்பின்‌ மூலமாகவும்‌ 
கற்றுக்கொள்ளலாம்‌. இந்த இயற்கையில்‌ 
நாம்‌ அநேக காரியங்களைப்‌ பார்க்கிறோம்‌. 
பொதுவான காரியங்களைப்‌ ர்‌ 
நம்முடைய ஆவிக்குரிய 
வளர்த்துக்கொள்ளவேண்டும்‌ 
எல்லாவற்றையும்‌ சிருஷ்டித்தவர்‌ 

தேவனுக்கே உரியது. 

சர்வசிருஷ்டிகளிலும்‌ 

ஆகையினால்‌ எறும்பு சிறிய 
பிராணியாகமிருந்தாலும்‌, அதன்‌ மூலமாகவும்‌ 
நாம்‌ ஞானத்தைக்‌ கற்றுக்கொள்வதற்கு 
வாய்ப்புள்ளது. 


நாம்‌ அன்றாடம்‌ எறும்பைப்‌ 
பார்க்கிறோம்‌. அதை ஒரு சாதாரண 
பிராணியாகப்‌ பார்க்காமல்‌, நமக்கு 
ஞானத்தைக்‌ கற்றுக்கொடுக்கும்‌ 
ஆசிரியராகப்‌ பார்க்கவேண்டும்‌. எறும்பு 
நமக்கு போதிக்கும்போது, அதன்‌ 
போதனையை நம்முடைய கண்ணால்‌ 
பார்த்து, ஞானத்தைப்‌ 
பெற்றுக்கொள்ளவேண்டும்‌. சோம்பேறிகள்‌ 
எறும்பினிடத்தில்‌ போய்‌ அதன்‌ ப்‌ 
பார்க்கவேண்டும்‌. சோம்பேறி எங்கும்‌. 
போகமாட்டான்‌. எதையும்‌ கவனித்துப்‌ 
பார்க்கமாட்டான்‌. அவன்‌ தானிருக்கும்‌ 
இடத்தைவிட்டு. வெளியே. எங்கும்‌. 
போகமாட்டான்‌. அப்படிப்பட்டவனுக்கு, அவன்‌ 
இருக்கும்‌ இடத்திலேயே, அவனுக்கு 
உபதேசம்பண்ணவேண்டும்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எறும்பு எல்லா இடத்திலும்‌ இருக்கிறது. 
சோம்பேறி இருக்குமிடத்திலும்‌ எறும்புகள்‌ 
இருக்கும்‌ சோம்பேறி எறும்பைத்‌ தேடி 
எங்கும்‌ ப்‌ 
அவனைத்‌ தேடி, 
இடத்திற்கே த்தும்‌. 
தனக்கு அருகிலுள்ள 
பார்க்கவேண்டும்‌. அப்போது அவனால்‌ 
ஞானத்தைக்‌ கற்றுக்கொள்ள முடியும்‌. 

தேவன்‌ நமக்கு கற்றுக்கொடுக்க 
எப்போதும்‌ ஆயத்தமாயிருக்கிறார்‌. நாம்‌ 
காலத்தையும்‌, சூழ்நிலைகளையும்‌. 
பிரோஜனப்படுத்திக்கொள்ள வேண்டும்‌. 
இயற்கையில்‌ நாம்‌ காணும்‌ பொதுவான 
காரியங்களிலிருந்து, ஆவிக்குரிய 
உபதேசங்களைப்‌ பெற்றுக்கொள்ள வேண்டும்‌. 
கர்த்தர்‌ நம்மோடு பேச நாம்‌ அனுமதிக்க 
வேண்டும்‌. அவர்‌ நமக்கு “தம்முடைய 
வழிகளைப்‌ போதிப்பார்‌ 


எறும்பு கோடைகாலத்தில்‌ 
| ao சாதிக்கக்‌ 
அறுப்புக்காலத்தில்‌ தனக்கு. 
சேர்த்து, வைத்துக்கொள்கிறது. 
எறும்பைப்போல மும்‌ 
ஞானமுள்ளவர்களாயிருக்கவேண்டும்‌. 
சாம்பாதிப்பது எல்லாவற்றையும்‌ 
பண்ணிவிடக்கூடாது. ஒன்றையும்‌ மீதம்‌ 
வைக்காமல்‌ எல்லாவற்றையும்‌ தின்று 
தித்தலிடக்கூடாது. சேமிக்க வேண்டிய 
காலத்தில்‌ சேமித்து வைக்கவேண்டும்‌. 
நம்முடைய சேமிப்பு நாம்‌ செலவு பண்ண 
நமக்கு 


நாம்‌ 
செலவு 


குளிர்காலத்திலும்‌, மழைகாலத்திலும்‌ 
நம்மால்‌ அதிகமாய்‌ சம்பாதிக்க முடியாது 
வீட்டைவிட்டு வெளியில்‌ எங்கும்‌ 
போகமுடியாமல்‌, சம்பாதிக்க முடியாமல்‌, 
வீட்டில்‌ அடைந்து கிடக்கவேண்டியது. 
இருக்கும்‌. நாம்‌ கோடைகாலத்திலும்‌, 
அறுப்புக்காலத்திலும்‌ சம்பாதித்து 
வைத்திருந்தால்‌, நம்முடைய சேமிப்பு, 
நமக்கு குளிர்காலத்திலும்‌ மழைகாலத்திலும்‌ 
உதவியாயிருக்கும்‌. எல்லாவற்றிற்கும்‌ ஒரு 
காலமுண்டு. சம்பாதிப்பதற்கும்‌ ஒரு 
காலமுண்டு. சேர்த்து வைப்பதற்கும்‌ ஒரு 
காலமுண்டு. செலவு பண்ணுவதற்கும்‌ ஒரு 
காலமுண்டு. நம்முடைய காலத்தை 
நாம்‌. பிரயோஜனப்படுத்திக்கொள்ளவேண்டும்‌. 
நாம்‌ எந்தக்‌ காலத்திலிருக்கிறோம்‌ என்பதை 
அறிந்துகொள்ளவேண்டும்‌. 





f= FTE 
TT 


விசுவாசிகளாகிய நமக்கு எல்லா 
காலமும்‌ கோடைகாலமாகமிருக்காது. எல்லா 
நாட்களும்‌ அறுப்பின்‌ நாட்களாகவும்‌ 
இருக்காது. நமக்கு குளிர்காலமும்‌ வரும்‌. 
மழைகாலமும்‌ வரும்‌. சம்பாதிக்க முடியாத 
நாம்‌ எல்லா 
வாலிபராக 
இருக்கப்போவதில்லை. நம்முடைய சரீரம்‌ 
எல்லா. காலத்திலும்‌ இளமையோடும்‌, 
வாலிபத்தின்‌ பெலத்தோடும்‌ இருக்காது. 
நம்முடைய இளவயதும்‌ வாலிபவயதும்‌ நமக்கு 
கோடைகாலத்தைப்‌ போன்றது. இது நமக்கு 
அறுப்புக்காலத்தைப்‌ போன்றது. 


எறும்பு கோடைகாலத்தில்‌ தனக்கு 
ஆகாரத்தை சம்பாதிக்கும்‌. 
அறுப்புக்காலத்தில்‌ தனக்கு தானியத்தைச்‌ 
சேர்த்து வைத்துக்கொள்ளும்‌ நாமும்‌ 
எறும்பின்‌ வழிகளைப்‌ பார்த்து. ஞானத்தைக்‌ 
கற்றுக்கொண்டு, நம்முடைய 
வாலிபலயதிலும்‌, சரீரம்‌ பெலத்தோடிருக்கிற 
காலத்திலும்‌ ஆகாரத்தை சம்பாதித்து. 
தானியத்தை சேர்த்துவைக்கவேண்டும்‌. 
அது நம்முடைய முதிர்வயதிற்கு 
உதவியாயிருக்கும்‌. 

த்தை சேப்ப 
ஆகாரத்தை சேய்‌ ல, ம்முடை 
ஆத்துமாவுக்குத்‌ தேவையான ஆவிக்குரிய 
போஜனங்களையும்‌ நாம்‌ சம்பாதித்து சமந்த 
வைத்துக்கொள்ளவேண்டும்‌. 
சேமித்துவைத்திருப்பது நமக்கு எப்போதுமே 
பிரயோஜனமுள்ளதாயிருக்கும்‌ 
சமயங்களில்‌ நமக்கு 
கிருபைகளைக்‌ கொடுப்பார்‌. 
கிருபைகளை அசட்டை செய்துலிடாமல்‌, 
அவற்றை நமக்கு பிரயோஜனப்படுத்திக்‌ 
கொள்ளவேண்டும்‌. நம்முடைய ஆத்துமாவில்‌ 
நாம்‌ சோர்ந்துபோயிருக்கிற காலங்களில்‌, 
நாம்‌ ஏற்கெனவே சேமித்து வைத்திருக்கிற 


சூரிய 
பூமியின்மீது அதிகமாய்ப்படும்‌. விற்பது 


எறும்பு சுறுசுறுப்பாக 
தன்னால்‌ முடிந்த லு கக, 
ஆகாரத்தை சம்பாதிக்கும்‌. ஒரு எறும்புகூட 
கோடைகாலத்தில்‌ ஆகாரத்தை 
சம்பாதிக்காமல்‌ சும்மாயிருக்காது. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


வ்‌ சோம்பேறித்தனம்‌ என்பது 
இல்லை. எறும்புக்கும்‌ 
கெட்டுக்கிளிக்கம்‌ வித்தியாசமுண்டு. 
வெட்டுக்கிளிகள்‌. கோடைகாலத்தில்‌ 
ஆடிப்பாடி, துள்ளிக்குதித்து விளையாடும்‌. 
குளிர்காலம்‌ வரும்போதோ, அவை 
அழிந்துபோகும்‌. மழைகாலத்தை 
வெட்டுக்கிளிகளால்‌ சமாளிக்க முடியாது. 


எறும்புகள்‌ ஒன்றுக்கொன்று 
உதவியாயிருக்கும்‌. ஒவ்வொரு எறும்பும்‌ ஒரு 
தானியத்தை உருட்டிக்கொண்டு வரும்‌, 
தானியம்‌ அதிக கனமுள்ளதாயிருந்தால்‌, மற்ற 
உதவிசெய்வதற்கு 
ம்‌ அந்தத்‌ தானியத்தை 
எப்படியாவது சேர்க்குமிடத்தில்‌ சேர்த்துவிடும்‌, 
நாம்‌ எறும்பின்‌ வழிகளைப்‌ பார்த்து 
ஞானத்தைக்‌ கற்றுக்கொள்ளலாம்‌. காலத்தை 
நமக்கு எவ்வாறு 
பிரயோஜனப்படுத்திக்கொள்லது என்னும்‌ 
எறும்பினிடத்தில்‌ 
வெளிச்சம்‌. 
நடக்கவேண்டும்‌. 
வெளிச்சத்தின்‌ பிள்ளைகள்‌. 
வெளிச்சத்தில்‌ தூங்கிவிட்டு, இருளில்‌ 
தட்டுதடுமாறி நடக்கக்கூடாது. 


நாம்‌ 


எறும்புக்‌ பிரபுவுமில்லை. 
நலைவனுமில்லை. அதிகாரியுமில்லை 
ஆனாலும்‌ அது தன்னுடைய வேலையை 
நேர்த்தியாய்‌ செய்து முடிக்கிறது... தன்மீது 
அதிகாரம்‌ செலுத்தி ௦ 

ஒருவரும்‌ 

சுறுசுறுப்பாய்‌ 

கோடைகாலத்தில்‌ தனக்கு ஆகாரத்தை 
சம்பாதிக்கிறது. அறுப்புக்காலத்தில்‌ தனக்கு 
தானியத்தை சேர்த்து வைக்கிறது. இவை 
எல்லாமே கர்த்தர்‌ எறுப்புக்குக்‌ 
கொடுத்திருக்கிற ஞானம்‌. 


நாமோ எறும்பை விட 
விசேஷித்தவர்கள்‌. கர்த்தர்‌ நமக்கு 
பெற்றோரையும்‌, பிரபுக்களையும்‌, 
தலைவரையும்‌, அறிவாளிகளையும்‌, 
ஊழியக்காரர்களையும்‌, நியாயாதிபதிகளையும்‌ 
கொடுத்திருக்கிறார்‌. நம்முடைய வேலைகளை 
நாம்‌ சரியாய்‌ நிறைவேற்றுவதற்கு அவர்கள்‌ 
நமக்கு ஆலோசனைகளைக்‌ 
கொடுக்கிறார்கள்‌. சரியான பாதையிலே. 
நம்மை வழிநடத்துகிறார்கள்‌. எறும்பைவிட 
விசேஷித்தவர்களாகிய நாம்‌, 
சோம்பேறியாயிராமல்‌ சுறுசுறுப்பாயிருக்க 
வேண்டும்‌. 





ழ்‌ நவள 
யாய 
தூக்கம்‌ 


நீதி 6: 9-11 


நீதி 69.  சோம்பேறியே நீ 
எவ்வனவுநேரம்‌ யடுத்திருப்பாய்‌? 
எப்பொழுது உன்‌ தூக்கத்தைவிட்டு 
எழுத்திருப்பாய்‌? 


நீதி 6:10. இன்னுங்‌ கொஞ்சம்‌ 
தூங்கட்டும்‌, இன்னுங்‌ கொஞ்சம்‌ 
உறங்கட்டும்‌, இன்னுங்‌ கொஞ்சம்‌ 
கைமுடக்கிக்கொண்டு நித்திரை 
செய்யட்டும்‌ என்பாயோ?' 


நீதி 6. உள்‌ தரித்திரம்‌ 
வழிப்போக்கனைப்‌ போலவும்‌, உன்‌ 
வறுமை ஆயுதமணித்தவனைப்போலவும்‌ 
வரும்‌. 


ல்க தூக்கத்தை விரும்புகிறான்‌. 

அதிக நேரம்‌ படுக்கையிலே. 
புத்திருப்பான்‌ தன்னுடைய 
தூக்கத்தைவிட்டு எழுந்திருக்க 
விரும்பமாட்டான்‌. சோம்பேறி தன்னுடைய 
தூக்கத்தைவிட்டு எழும்பி, தான்‌ 
செய்யவேண்டிய வேலைகளை சுறுசுறுப்பாய்‌ 
செய்யவேண்டும்‌. இல்லையென்றால்‌ 
தரித்திரம்‌ அவனுக்கு. 
வழிப்போக்கனைப்போல வரும்‌. சோம்பேறிக்கு 
வறுமை ஆயுமணிந்தவனைப்போலவும்‌ வரும்‌. 


நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில்‌ 
நாம்‌ சோம்பேறிகளாயிருக்கக்கூடாது. 
தூங்குகிறவர்களாயிருக்கக்கூடாது. 
விழித்திருந்து ஜெபிக்கிறலர்களாயிருக்க 
வேண்டும்‌. கர்த்தர்‌ நமக்குக்‌ 
கொடுத்திருக்கிற ஊழியத்தை, 
உண்மையாயும்‌, உற்சாகமாயும்‌ 
செய்யவேண்டும்‌. 


“சோம்பேறியே நீ எவ்வளவுநேரம்‌ 
படுத்திருப்பாய்‌? எப்பொழுது உன்‌ 
தூக்கத்தைவிட்டு எழுந்திருப்பாய்‌? இன்னுங்‌ 
கொஞ்சம்‌ தூங்கட்டும்‌, இன்னுங்‌ கொஞ்சம்‌ 
உறங்கட்டும்‌, இன்னுங்‌. கொஞ்சம்‌ 
கைமுடக்கிக்கொண்டு நித்திரை செய்யட்டும்‌ 
என்பாயோ?" என்று சோம்பேறியிடம்‌ ஒரு 
கேள்வி கேட்கப்படுகிறது. சோம்பேறி 
இந்தக்‌ கேள்வியை சிந்தித்துப்‌ ரத்‌ 


சொல்வதற்கு சோம்பல்பட்டு, தொடர்ந்து 
தூங்கிவிடக்கூடாது. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அதிகநேரம்‌ தூங்குகிறவர்கள்‌ 
தங்கள்‌ நேரத்தை வீணாக்கிவிடுகிறார்கள்‌ 
காலத்தை பிரயோஜனப்படுத்திக்கொள்கிறவன்‌ 
புத்திமான்‌. தன்னுடைய காலத்தை 
வீணாக்குகிறவனோ மூடன்‌. அதிக நேரம்‌ 
தூங்குகிறவர்கள்‌ ஒருவேலையையும்‌ 
உருப்படியாய்‌ செய்யமாட்டார்கள்‌. 
அவர்களால்‌ தங்கள்‌ குடும்பத்திற்கு நல்ல 
தலைவராக இருக்கமுடியாது. தூக்கத்தை 
விரும்புகிறவர்கள்‌, தங்களைத்‌ தாங்களே 
வெறுத்து, 

எடுத்துக்கொண்டு, 

அடிச்சுவடுகளைப்‌ 

செல்லமாட்டார்கள்‌. 


சோம்பேறிகளுக்கு 
கக கொடுக்கப்பட்டாலும்‌, அவர்கள்‌ 
பயன்படுத்தமாட்டார்கள்‌. 
ஒங்வொரு காரியத்தையும்‌ அதற்குரிய 
காலத்தில்‌ செய்து முடிக்கவேண்டும்‌. 
காலதாமதம்பண்ணும்போது, அந்தக்‌ 
காரியத்தை செய்யமுடியாமல்‌ போய்விடும்‌. 
ஒருவேளை அதை மறுபடியும்‌ செய்வதற்கு 
வாய்ப்பு கிடைக்காமலேயே போய்விடும்‌ 
காலதாமதம்‌ ஆபத்தான கண்ணி. அதில்‌ 
சிக்கிக்கொள்கிறவர்களுக்கு பெரிய 
நஷ்டமுண்டாகும்‌. 
சோம்பேறி அதிக நேரம்‌ படுத்திருந்து, 
தூக்கத்தைவிட்டு  எழுந்திருக்கமாட்டான்‌ 
தான்‌ தூங்குவதற்கான காரணத்தை 
தனக்குத்தானே சொல்லிக்கொள்வான்‌. 
இன்னுங்‌ கொஞ்சம்‌ தூங்கட்டும்‌, இன்னுங்‌ 
கொஞ்சம்‌ உறங்கட்டும்‌ என்று சொல்லி, 
இன்னுங்‌ கொஞ்சம்‌ கைமுடக்கிக்கொண்டு 
நித்திரை செய்வான்‌.  தூக்கத்தைவிட்டு 
எழுந்திருக்கவேண்டும்‌ என்னும்‌ எண்ணமே. 
அவனிடத்தில்‌ இருக்காது. அன்றாட 
வேலைகளை செய்து முடிக்கவேண்டும்‌ 
என்னும்‌ கடமை உணர்வும்‌ அவனிடத்தில்‌ 
காணப்படாது. 


சோம்பேறி தனக்குத்தானே 
எஜமானனாயிருக்கிறான்‌. இவனும்‌ ஒரு 
சோம்பேறி. இவனுடைய எஜமானனும்‌ ஒரு 
சோம்பேறி. தூக்கமே இவர்களுடைய 
விருப்பம்‌. வேலை செய்யவேண்டும்‌ என்னும்‌ 
ஆர்வமோ, அக்கரையோ இவர்களிடத்தில்‌ 
இருக்காது. சோம்பேறி தன்னைத்தானே 
வஞ்சித்துக்கொள்கிறான்‌. அதிகமாக: 
தூங்குகிறவர்களுக்கு அதிகமான 
நஷ்டமுண்டாகும்‌. 





ழ்‌ நள 
யாய 


தங்களுடைய 

ஜெபத்தோடும்‌, 

முடிக்கவேண்டும்‌. 

ஒப்புக்கொடுத்திருக்கும்‌ 

நேர்த்தியாகச்‌ செய்யாமல்‌, தூங்கி பொழுதை 
வீணாக்கிவிடக்கூடாது. அதிக நேரம்‌ 
தூங்குகிறவர்கள்‌ நித்திய ஜீவனை 
குதந்தரிக்கமாட்டார்கள்‌. தூக்கத்தை 
விரும்புகிறவர்களுக்கு நித்திய ஜீவனுக்குப்‌ 
பதிலாக, நித்திய தூக்கமே கிடைக்கும்‌. 


அதிகமாய்த்‌ தூங்குகிறவர்கள்‌ 
தங்களுக்கு ஆபத்தையும்‌, நஷ்டத்தையும்‌ 
வரவழைத்துக்கொள்கிறார்கள்‌. சோம்பேறிக்கு 
தரித்திரம்‌ வழிப்போக்கனைப்போல வரும்‌. 
அவனுக்கு வறுமையும்‌ வரும்‌. தேவனுடைய 
ஜெபிக்காதவர்களுக்கும்‌, 


தியானிக்காதவர்களுக்கும்‌, 
ஆராதிக்காதவர்களுக்கும்‌ 
தரித்திரம்‌ வரும்‌. 


தன்‌ க்கள்‌ 
நாம்‌ ஆவிக்குரிய 
நாக்கத்திலருந்தால்‌, சத்துரு நம்மை 
மேற்கொள்வான்‌. நம்முடைய நீதியின்‌ 
வஸ்திரத்தையும்‌ அபகரித்துக்கொள்வான்‌. 
நமக்கு ஆவிக்குரிய தரித்திரமுண்டாகும்‌. 
நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம்‌ நீதியின்‌ 
வஸ்திரமில்லாமல்‌ நிர்வாணமாயிருக்கும்‌. 


துன்மார்க்கன்‌ 
நீதி 6 : 12-15 


நீதி 6:12. பேலியானின்‌ மனுஷனாகிய 
ஒரு துன்மார்க்கன்‌ ஆகடியம்‌. 
பேசித்திரிகிறான்‌. 


நீதி 6:18, அவன்‌ கண்களால்‌. 
சைகைகாட்டி, தன்‌ கால்களால்‌ பேசி, 
தன்‌ விரல்களால்‌ போதனை 
செய்கிறான்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நீதி 6:14. அவன்‌ இருதயத்திலே 
'திரியாவரமுண்டு; இடைவிடாமல்‌ 
பொல்லாப்பைப்‌ பிணைத்து, 
வழக்குகளை உண்டுபண்ணுகிறான்‌. 


6-15. 


சோம்பேறி ஒரு வேலையும்‌ செய்யாமல்‌ 
சும்மாயிருக்கிறான்‌. அவனுக்கு தரித்திரமும்‌ 
வறுமையும்‌ வரும்‌. இதனிமித்தமாய்‌ 
சோம்பேறித்தனம்‌ கண்டிக்கப்படுகிறது. 
சோம்பேறியைப்போலவே  துன்மார்க்கனும்‌ 
கண்டிக்கப்படுகிறான்‌. துன்மார்க்கன்‌ 
சோம்பேறியைப்போல ஒன்றும்‌ செய்யாமல்‌ 
சும்மாயிருக்கமாட்டான்‌. அவன்‌ 
துன்மார்க்கமான கிரியைகளை நடப்பிப்பான்‌. 
ய சிந்தனையும்‌ செயலும்‌ 
குன்மார்க்கம்‌ நிரம்பியதாகமிருக்கும்‌. 
துன்மார்க்கன்‌ எல்லோருக்கும்‌, 
எல்லாவிதமான தீங்குகளையும்‌ செய்கிறான்‌. 


ஓரிடத்தில்‌ நிலைத்து நிற்காது. துன்மார்க்கம்‌ 


இவன்‌ எப்போதும்‌ எங்கும்‌ 
திரிந்துகொண்டிருப்பான்‌. 
பேச்சில்‌ உண்மையிருக்காது. 
பேச்சினால்‌ பிறருக்கு 
சமாதானமோ உண்டாகாது 


செய்வதற்காக 
அலைந்து, 
இவனுடைய 
இவனுடைய 
சந்தோஷமோ, 
(நீதி 612). 


துன்மார்க்கன்‌ தன்‌ கண்களால்‌ சைகை 
காட்டி தன்‌ கால்களால்‌ பேசி, தன்‌ 
விரல்களால்‌ போதனை செய்கிறான்‌. இவன்‌ 
சர்ப்பத்தைப்போல வினாவுள்ளவன்‌. 
இவனிடத்தில்‌ வஞ்சக எண்ணம்‌ மாத்திரமே 
இருக்கிறது. துன்மார்க்கனுடைய வாய்‌ 
சாதுரிய வார்த்தைகளைப்‌ பேசும்‌. பிறரை 
வஞ்சிக்கும்‌ வார்த்தைகளைப்‌ பேசும்‌. அது 
ஆகடடியம்‌ பேசும்‌ (நீதி 648) 





i= FTE 
TT 


துன்மார்க்கன்‌ 
தீயகிரியைகளுக்கு, 
கண்களையும்‌, 
விரல்களையும்‌ கருவிகளாகப்‌ 
பயன்படுத்துகிறான்‌. இவனுடைய சரீரத்தின்‌ 
எல்லா அவயவங்களுமே தீமை செய்வதற்கு 
தீவிரிக்கிறது. துன்மார்க்கன்‌ தன்னுடைய 
சரீர அவயவங்களுக்கு கட்டளை 
கொடுக்கும்போது, அவை அவனுடைய 
கட்டளைக்குக்‌ கீழ்ப்படிந்து தீமை செய்கிறது. 
தன்னுடைய அவயவங்கள்‌ தன்னுடைய 
கட்டளைக்குக்‌ கீழ்ப்படியும்‌ என்பது, 
துன்மார்க்கனுக்கு வன்‌ தெரியும்‌. 
அவன்‌ அவயவங்களை 
கழிகளை. செல்வதற்கு. நன்றாய்‌ 
பழக்கி வைத்திருக்கிறான்‌. 


துள்மார்க்கனுடைய இருதயத்தில்‌ 
பரிசுத்தம்‌ இருக்காது. அவனுடைய 
இருதயத்தில்‌ சந்தோஷமோ, சமாதானமோ, 
தெய்வபக்நியோ, தெய்வபயமோ இருக்காது. 
அவன்‌ இருதயத்தில்‌ திரியாவரமுண்டு. 
அவன்‌ இடைவிடாமல்‌ பொல்லாப்பை 
பிணைத்து, வழக்குகளை 
உண்டுபண்ணுகிறான்‌ (நீதி 6:14) கக்கும்‌ 
தீங்குசெய்யவேண்டும்‌ என்னும்‌ 
அவனுடைய இருதயத்தில்‌ தரமிக்க 
தன்னுடைய வாழ்க்கையில்‌ தான்‌ 
முன்னேறவேண்டும்‌ என்னும்‌ விருப்பம்கூட 
பார்க்கத்‌ இருக்காது. னால்‌ 
மற்றவர்களை முன்னேற மல்‌ 
கெடுத்துவிடலேண்டும்‌ என்னும்‌ விருப்பம்‌ 
துன்மார்க்கனிடத்தில்‌ அதிகமாயிருக்கும்‌. 


துன்மார்க்கனுக்கு நிச்சயமாகவே. 
ஆபத்து வரும்‌. அதுவும்‌ சடுதியில்‌ வரும்‌. 
அவன்‌ சகாயமின்றி சடுதியில்‌ 
நாசமடைவான்‌ (நீதி 615) 
துன்மார்க்கன்‌ மற்றவர்களுக்கு தீங்கு செய்ய 
நினைத்து, அவர்களுக்கு குழியை 
வெட்டினான்‌. துன்மார்க்கனோ, தான்‌ 
வெட்டிய தானே விழுவான்‌. 

க அழிவு வரும்‌. அதுவும்‌ 
முன்னெச்சரிப்பு எதுவுமில்லாமல்‌, சடுதியில்‌ 
அழிவு வரும்‌. அவனுடைய துன்மார்க்க 
கிரியைகளெல்லாவற்றிற்கும்‌ மொத்தமாக 
அழிவு வரும்‌. அவன்‌ பிறரை கண்ணியில்‌ 
விழவைத்தான்‌. அநேகருக்கு அவன்‌ 
பயங்கரமானவனாகயிருந்தான்‌. அப்படிப்பட்ட 
துன்மார்க்கனுக்கு பயங்கரமான அழிவு 
வரும்‌. அவனுடைய கண்ணியில்‌ அவனே 
சிக்கிக்கொள்வான்‌. 


தன்னுடைய 
தன்னுடைய 
கால்களையும்‌, 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ வெறுக்கும்‌ காரியங்கள்‌. 
நீதி 6 : 16-19 


தீதி 6:16. ஆறு காரியங்களைக்‌ கர்த்தர்‌ 
வெறுக்கிறார்‌, ஏழும்‌ அவருக்கு 
அருவருப்பானவைகள்‌. 


நீதி 6:17. 
மேட்டிமையான கண்‌, 
குற்றமற்றவர்களுடைய 
சிந்துங்‌ கை, 


தீதி 848.  துராலோசனையைப்‌ 
பிணைக்கும்‌ இருதயம்‌, தீங்கு. 
செய்வதற்கு விரைத்தோடுங்கால்‌, 


நீதி 6:19. அபத்தம்பேசும்‌ 
பொய்ச்சாட்சி,  சகோதரருக்குள்னே 
விரோதத்தை உண்டுபண்ணுதல்‌ ஆகிய 
இவைகளே. 

கர்த்தர்‌ 
கிரியைகளை 
வெறுக்கிற. 
பேலியாளின்‌ மனுஷனிடத்தில்‌ 
தேவன்‌ எல்லா பாவங்களையும்‌ வெறுக்கிறார்‌. 
அந்தப்‌ பாவங்களில்‌ சிலவற்றை, கர்த்தர்‌ 
மிகவம்‌ அதிகமாய்‌ வெறுக்கிறார்‌. 
அப்படிப்பட்ட பாவங்களின்‌ அட்டவணை 
இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர்‌ 
வெறுக்கும்‌ காரியங்களை நாமும்‌ 
வெறுக்கவேண்டும்‌. கர்த்தருடைய சித்தமும்‌, 
நம்முடைய சித்தமும்‌ ஒத்துப்போகவேண்டும்‌. 
கர்த்தர்‌ விரும்புவதை நாமும்‌ 
விரும்பவேண்டும்‌. அவர்‌ வெறுப்பதை 
நாமும்‌ வெறுக்கவேண்டும்‌. 


அவையாவன: 
பொய்நாவு, 
இரத்தம்‌ 


கர்த்தர்‌ மேட்டிமியான கண்ணை 
வெறுக்கிறார்‌. இந்தக்‌ கண்ணில்‌ 
தாழ்மையிருக்காது. அது தன்னையும்‌, 
மற்றவர்களையும்‌, சுயபெருமையோடு பார்க்கும்‌. 
மற்றவர்களுக்கு மதிப்பும்‌ மரியாதையும்‌ 
கொடுக்காது. எல்லா பாவங்களுக்கும்‌ 

்‌ பெருமையே 

மனுஷன்‌ 


நம்முடைய 
ஆதாரயாகயிருக்கிறது. 
தன்னைப்பற்றி நினைப்பதற்கு அதிகமாக 


நினைக்கிறான்‌. தன்னுடைய மெய்யான 
சுபாவம்‌ தெரியாமல்‌, மனுஷன்‌ தன்னை 
மேன்மைபடுத்தி பெருமைப்படுகிறான்‌. 





f= FTE 
TT 
டய பார்வை மேட்டிமையாக 


மனுஷனுடை 
இருக்கிறது. அந்தப்‌ பார்வையில்‌ உண்மையும்‌ 
நீதியுமில்லை. பாவிகளின்‌ கண்‌ பார்வை: 
எதையும்‌ நிதானமாய்‌ நிறுத்துப்‌ பார்க்காது. 
தான்‌ காணும்‌ பொருட்களின்‌ சரியான 
ம்‌ அதற்குத்‌ 

கண்ணை 


மற்றவர்களைப்பற்றி தாழ்வாகப்‌ பார்ப்பார்கள்‌. 
கர்த்தர்‌ பொய்நாவை வெறுக்கிறார்‌. 
பொய்நாவு உண்மையைப்பேசாது. அது 
எப்போதும்‌ பொய்யைப்பேசும்‌. உண்மையைக்‌ 
கூட பொய்‌ என்று சொல்லிவிடும்‌. 
பொய்பேசும்‌ நாவைவிட மேட்மையான கண்‌ 
கர்த்தருக்கு அதிக அருவருப்பானது. கர்த்தர்‌ 
பொய்யை அருவருக்கிறார்‌. தேவன்‌ நீதியும்‌ 
சத்தியமே கர்த்தருக்குப்‌ 


அவரு 
பிள்ளைகளாகிய நம்மிடத்திலும்‌ 
காணப்படக்கூடாது. ்‌ 
உள்ளதென்றும்‌, 
இல்லாததென்றும்‌ சொல்லவேண்டும்‌. 
வர்களுடைய 
சந்தம்‌ அவல்‌! ததர! வெங்கா 
அவர்‌ அருவருக்கிறார்‌. 
பிசாசானவன்‌ அதிழுதற்கொண்டு 
கொள்கபாத்கர்பகுக்கினன்‌ போனா 8-0 
பிசாசு பொய்யனும்‌ பொய்க்கு 
பிதாவுமாயிருக்கிறான்‌.  விசுவாசிகளாகிய 
நம்மிடத்தில்‌ பிசாசின்‌ குணம்‌ 
காணப்படக்கூடாது. பாவிகளின்‌ கைகள்‌ 
குற்றமற்றவர்களுடைய இரத்தத்தைச்‌ 
சிந்துகிறது. இப்படிப்பட்டவர்கள்‌ பிசாசின்‌ 
சாயலாகயிருக்கிறார்கள்‌. இவர்கள்‌ 
பிசாசுக்கு சேவை செய்கிறார்கள்‌. 


துன்மார்க்கருடைய இருதயம்‌. 
'துராலோசனையை பிணைக்கிறது. கர்த்தர்‌ 
இப்படிப்பட்ட இருதயத்தையும்‌ வெறுக்கிறார்‌. 
இருதயத்தில்‌ 

நிரம்பியிருக்கும்‌. 

எப்படி 

என்பது 

யோசித்துக்கொண்டிருப்பார்கள்‌. 


சிந்தையிலும்‌ 
இருக்காது. இவர்கள்‌ எந்த அளவுக்கு 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


துராலோசனையை 
பிணைக்கிறார்களோ, அந்த 
இவர்களுடைய பாவசுபாவம்‌ 
அருவருப்பாயிருக்கிறது. 
துன்மார்க்கருடைய கால்கள்‌ 
செய்வதற்கு விரைந்தோடுகிறது. 


தீங்கு 
கர்த்தர்‌ 


இவர்களுடைய கால்களையும்‌ வெறுக்கிறார்‌. 
கால்கள்‌ 


நம்முடைய 
விரைந்தோடவேண்டும்‌. 


நன்மை செய்வதற்கு 

சுவிசேஷத்தை 

நாம்‌ முன்னேறிச்‌ 

பல சமயங்களில்‌ 

தேவனுடைய ஊழியத்தைச்‌ 

சோர்ந்துபோகிறார்கள்‌. 

நன்மை செய்வதற்கு வேகமாக நடக்காமல்‌, 

ஏனோதானோவென்று மெதுவாக 
நடக்கிறார்கள்‌. 


.. துன்மார்க்கரோ, 
துன்மார்க்க 
சுறுசுறுப்பாயிருக்கிறார்கள்‌. 
தீங்குசெய்யவேண்டும்‌ 
அவர்களுடைய விருப்பம்‌. அவர்களுடைய 
கால்கள்‌, அவர்களுடைய 
தீயசிந்தனைகளுக்கு ஒத்துப்போகிறது. அது 
தீங்குசெய்வதற்கு விரைந்தோடுகிறது. 
துன்மார்க்கருடைய கால்கள்‌ ஒருபோதும்‌ 
சோர்ந்துபோவதில்லை. 


தங்களுடைய 
கிரியைகளில்‌ 
பிறருக்குத்‌ 
என்பதே 


பொய்ச்சாட்சிகளை 
துன்மார்க்கர்‌ 
பொய்ச்சாட்சி சொல்லி, மற்றவர்களுக்குத்‌ 
தீங்கு செய்கிறார்கள்‌. தாங்கள்‌ 
பொய்பேசுகிறோம்‌ என்பது துன்மார்க்கருக்குத்‌. 
தெரியும்‌. தெரிந்திருந்தும்‌ அவர்கள்‌ 
மற்றவர்களுக்கு விரோதமாய்‌ 
அபற்தம்பேசுகிறார்கள்‌. பொய்ச்சாட்சி 
சொல்லுகிறார்கள்‌. இப்படிப்பட்ட துன்மார்க்கர்‌ 
துணிகரமாய்ப்‌ பாவம்‌ செய்கிறார்கள்‌. 
பொய்ச்சாட்சி சொல்லுகிறவர்கள்‌ 
தேவனுடைய நாமத்தையும்‌ தூஷிப்பார்கள்‌. 


சகோதரருக்குள்ளே 
உண்டுபண்ணுகிறார்கள்‌. 
ஒற்றுமையாகயிருக்கிற 
சிநேகிதரையும்‌, தங்கள்‌ 
பிரித்து, அவர்களை 
வைத்துவிடுவார்கள்‌. 
பகையாளிகளாக்கி' 
அன்பான வார்த்தைகளைப்‌ 
கோபவார்த்தைகளை 


துன்மார்க்கர்‌ 
விரோதத்தை 
இவர்கள்‌ 
குடும்பத்தாரையும்‌, 
சூழ்ச்சியினால்‌ 
சண்டைபோட 
சிநேகிதர்களை 
விடுவார்கள்‌. 
பேசுகிறவர்களை 
பேசவைத்துவிடுவார்கள்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


தேவனாகிய கர்த்தர்‌ அன்பின்‌ 
தேவனாகவும்‌, சமாதானத்தின்‌ தேவனாகவும்‌ 
இருக்கிறார்‌ துன்மார்க்கரோ 
சகோதரருக்குள்ளே 
உண்டுபண்ணி, 
கோபத்திற்கும்‌, 
சண்டைக்கும்‌ 
துன்மார்க்கருடைய 


காரணராயிருக்கிறார்கள்‌. 
சுபாவம்‌ தேவனுடைய 
சுபாவத்தோடு. ஒத்துப்போவதில்லை. 
ஆகையினால்‌ தேவன்‌ சகோதரருக்குள்ளே 
விரோதத்தை உண்டுபண்ணுதலை வெறுத்து, 
அருவருக்கிறார்‌ 


வேதமே வெளிச்சம்‌. 
நீதி 6 : 20-23 


நீதி 620. என்‌ மகனே, உன்‌ தகப்பன்‌. 
கற்பனையைக்‌ காத்துக்கொன்‌; உன்‌ 
தாயின்‌ போதகத்தைத்‌ தன்னாதே. 


நீதி 62௮1. அவைகளை எப்‌) 
உன்‌ இருதயத்திலே 
அவைகளை உன்‌ 
கட்டிக்கொள்‌. 


நீதி 62௨ நீ. நடக்கும்போது அது 
உனக்கு வழிகாட்டும்‌; தீ படுக்கும்போது. 
அது உன்னைக்‌ காப்பாற்றும்‌ நீ 
விழிக்கும்‌ போது அது உன்னோடே. 
சம்பாஷிக்கும்‌. 

நீதி 6:28. கட்டளையே வினக்கு, 
வேதமே வெளிச்சம்‌, போதகசிட்சையே 
ஜீவ வழி. 


தூம்‌ 
த்து, 
கழுத்திலே. 


தேவனுடைய வார்த்தை 
ஜீவியத்திற்கு 
நம்முடைய பேச்சும்‌ 
தேவனுடைய 
ஒத்துப்போகவேண்டும்‌. 
இருதயத்தில்‌ தேவனுடைய 
உண்மையோடும்‌, 
காத்துக்கொள்ள வேண்டும்‌. 
வார்த்தையே நமக்கு 
விளக்காகவும்‌, கட்டளையாகவும்‌ இருக்கிறது. 
தேவனுடைய வார்த்தையை: 
தியானிக்கும்போது. 
உதவிசெய்யும்‌ வெளிச்சமாகவும்‌, 
ஆளுகை செய்யும்‌ கட்டளையாகவும்‌ 
'தியானிக்கவேண்டும்‌. 


நம்முடைய 
வழ்வாட்வாிகக்கவேண்டும்‌. 
கிரியை: 
வார்த்தையோடு 
நம்முடைய 
வார்‌; 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தேவனுடைய வார்த்தை விளக்காகவும்‌ 


பொக்கிஷங்களையும்‌ 
கண்டுபிடிப்பதற்கு, தேவனுடைய 
வார்த்தையாகிய விளக்கு நமக்கு 
வெளிச்சத்தைக்‌ கொடுக்கிறது. நம்முடைய 
பாதைக்கு அது தீபமாயிருக்கிறது. நாம்‌ 

தடுமாறி கீழே விழுந்துவிடாமல்‌, 
தேவனுடைய வார்த்தை: நம்முடைய 
கால்களுக்கு வெளிச்சத்தைக்‌ கொடுக்கிறது. 


தேவனுடைய வார்த்தை, கர்த்தருடைய 
சத்தியத்தை. நமக்கு வெளிப்படுத்திக்‌ 
காண்பிக்கிறது. கர்த்தருடைய சத்தியம்‌ 
நித்தியமானது. வேதத்தின்‌ வெளிச்சம்‌ 
அணையாத விளக்காகவும்‌, மங்கிப்போகாத 
வெளிச்சமாகவும்‌ இருக்கிறது. தேவனுடைய 
வார்த்தை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற 
பிரமாணமாகயிருப்பதினால்‌, நாம்‌ 
தேவனுடைய வார்த்தைக்கு, முழுமனதோடும்‌, 
முழுஇருதயத்தோடும்‌, முழுஆத்துமாவோடும்‌ 
கீழ்ப்படியவேண்டும்‌. 


நம்முடைய தகப்பனுடைய 
கற்பனைகளைக்‌ காத்துக்கொள்ளவேண்டும்‌. 
என்றும்‌, நம்முடைய தாயின்‌ போதகத்தை 
தள்ளக்கூடாது என்றும்‌ (நீதி 6:20) நமக்கு 
ஆலோசனை சொல்வப்பட்ிருக்கிறது 
தகப்பனுடைய கற்பனை என்பதும்‌, தாயின்‌ 
போதகம்‌ என்பதும்‌ தேவனுடைய 
கற்பனையையும்‌, அவருடைய 
பிரமாணத்தையும்‌ குறிக்கிற வார்த்தை. 


வழிநடத்‌ 
அறிவைப்‌ பதங்ளொள்வதன்‌ அவர்கள்‌ 
உபதேசம்பண்ணுகிறார்கள்‌. 
சமுகத்தைவிட்டு 
அவருடைய 
்‌ பின்பற்‌ செல்வதற்கு, 


நமக்கு பயிற்சி. 





ழ்‌ ளான 
யாய 


ஒன்றாகமிருப்பதினால்‌, நாம்‌ 
குற்பனையைக்‌ காத்துக்கொள்ளவேண்டும்‌ 
என்றும்‌, தாயின்‌ சோகத்தை 
தள்ளக்கூடாது என்றும்‌ 

ஆலோசனை சொல்லப்படுகிறது. பெற்றோரின்‌ 
உபதேசங்களை, 

உபதேசங்களோடு 

பார்க்கவேண்டும்‌. நம்முடைய பெற்றோருக்கு, 
கர்த்தருக்குள்‌ கீழ்ப்படிவதுதான்‌, நமக்கு 
ஆரோக்கியமானது. 


பக்தியுள்ள பெற்றோர்‌ 
கீழ்ப்படிந்து ஜீவிப்பார்கள்‌. தங்களுடைய 
பிள்ளைகளின்‌ இருதயத்தில்‌ கர்த்தருடைய 
வார்த்தை நிரம்பியிருக்கலேண்டும்‌ என்று 
விரும்புவார்கள்‌. இதற்காக அவர்கள்‌ தங்கள்‌ 
பிள்ளைகளுக்கு ஆலோசனைகளையும்‌, 
எச்சரிப்புக்களையும்‌, கட்டளைகளையும்‌, 
போதகங்களையும்‌ கொடுப்பார்கள்‌. அவை. 
தேவனுடைய வார்த்தையோடு 
ஒத்திருப்பதினால்‌, நாம்‌ அவற்றை 
தள்ளிவிடாமல்‌ காத்துக்கொள்ளவேண்டும்‌. 


கர்த்தருக்குக்‌ 


தேவனுடைய வார்த்தையை நம்முடைய 
இருதயத்தில்‌ காத்துக்கொள்‌ =P) 
நமக்கு அநேக நன்மைகள்‌ உண்டாகும்‌. 
நம்முடைய பெற்றோரின்‌ நல்ல உபதேசங்கள்‌ 
உலகப்பிரகாரமான 
இினபதத்கம்‌ ஆவிக்குரிய ஜீவியத்திற்கும்‌ 
பிரயோஜனமுள்ளதாயிருக்கும்‌. 
ஆகையினால்‌ தகப்பன்‌ கற்பனையை 
காத்துக்கொள்ளவேண்டும்‌ என்று நமக்கு 
ஆலோசனை சொல்லப்பட்டிருக்கிறது. அதை 
தள்ளிவிடாமல்‌ காத்துக்கொள்ளும்போது, 
அதனால்‌ நாம்‌ அநேக நன்மைகளை 
பெற்றுக்கொள்ளலாம்‌. 


டய 


டய 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கட்டிக்கொள்ளவேண்டும்‌ (உபா 6:8) 
மோசேயின்‌ 

நமக்கு கட்டளையாகச்‌ 
அவைகள்‌ நம்‌ கண்களுக்கு நடுவே 
ஞாபகக்குறியாய்‌ இருக்கவேண்டும்‌ என்பது 
மோசேயின்‌ பிரமாணம்‌. நீதிமொழிகள்‌ 
புஸ்தகத்திலோ, தேவனுடைய வார்த்தைகளை 
நம்முடைய இருதயத்தில்‌ எப்பொழுதும்‌ 
அணிந்துகொள்ள வேண்டும்‌ என்றும்‌, 
அவைகளை நம்முடைய கழுத்திலே 
கட்டிக்கொள்ளவேண்டும்‌. என்றும்‌ 
ஆலோசனை சொல்லப்பட்டிருக்கிறது. 


என்று 
நியாயப்பிரமாணம்‌ 


சொல்லுகிறது. 


தேவனுடைய வார்த்தை நம்முடைய 
இருதயத்தில்‌ இராமல்‌, கைகளில்‌ மாத்திரம்‌ 
இருக்கும்போது நமக்கு ஒரு பிரயோஜனமும்‌ 
உண்டாகாது. தேவனுடைய வார்த்தை 


நம்முடைய 
தேவனுடைய வார்த்தையினால்‌ 
செய்யப்பட்டு, வழிநடத்தப்படும்‌. 
இருதயத்தில்‌. தெய்வீக 
சமாதானமும்‌, 
நிரம்பியிருக்கும்‌. நமக்கு தேவன்மீது, 
பயமும்‌, பக்தியும்‌ இருக்கும்‌. 


நம்முடைய கழுத்தில்‌ 
ஆபரணத்தை அணிந்தகொள்வத£மோல. 
தேவனுடைய வார்த்தைகளை ந 
கழுத்திலே கட்டிக்கொள்ளவேண்டும்‌. 
மூலஎபிரெய பாஷையில்‌, கழுத்து என்னும்‌ 
வார்த்தை, “தொண்டை” என்று பொருள்படும்‌ 
வார்த்தையாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. 
நம்முடைய வயிற்றுக்குள்‌ போவதெல்லாமே, 
நம்முடைய தொண்டையின்‌ வழியாகத்தான்‌ 
உள்ளே போகும்‌. ஆதாமும்‌ ஏவாளும்‌ 
தேவன்‌ தடைபண்ணிய விருட்சத்தின்‌ 
கனியைப்‌ புசித்தார்கள்‌. அது அவர்களுடைய 
தொண்டையின்‌ வழியாக, அவர்களுடைய 
வயிற்றுக்குள்‌ போனது. நம்முடைய 
தொண்டை தேவனுடைய வார்த்தையினால்‌ 
செய்யப்படவேண்டும்‌. 
வார்த்தையினால்‌ அது 
பாதுகாக்கப்படவேண்டும்‌. 





f= THEN 
TT 


தேவனுடைய எச்சரிப்பின்‌ வார்த்தை, 
ஆதாம்‌ ஏவாள்‌ ஆகியோரின்‌ தொண்டையில்‌ 
நிரம்பியிருந்திருந்தால்‌, ர்த்தரால்‌ 
தடைபண்ணப்பட்ட கனி, 

தொண்டையைத்‌ தாண்டி, 

போயிருக்காது. 

அவரால்‌ தடைபண்ணப்பட்ட 

கனியை, அவர்களுடைய 
போகவிடாதவாறு தடைபண்ணியிருக்கும்‌. 
ஆதாம்‌ ஏவாளுடைய தொண்டை 
தேவனுடைய வார்த்தையினால்‌ 
பாதுகாக்கப்படாமலும்‌, ஆளுகை 
செய்யப்படாமலும்‌ இருந்ததினால்‌, 
அவர்கள்‌ பாவம்‌ செய்தார்கள்‌. தேவனுடைய 
வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல்‌ மீறினார்கள்‌. 


தேவனுடைய வார்த்தையை நம்முடைய 
த்தில்‌ அணிந்துகொள்ளவேண்டும்‌. 
நம்முடைய  இருதயத்தைவிட்டு 
விலகிப்போய்விடக்கூடாது. 

rr நிரம்பியிருக்கிற வார்த்தை 


எப்போதும்‌ 
பேரக்கொண்டேயிக்ு்‌ தவறான 
பாதைக்குப்‌ போகும்போது, நம்முடைய 
மனச்சாட்சி நம்மை எச்சரிக்கும்‌. 
தேவனுடைய வார்த்தையில்லாமல்‌ இருதயம்‌ 
வெறுமையாகயிருந்தால்‌, அங்கிருந்து நமக்கு 
தேவனுடைய ஆலோசனையும்‌ கிடைக்காது. 
அவருடைய எச்சரிப்பும்‌ கிடைக்காது. 


நாம்‌ 


தேவனுடைய வார்த்தையை நம்முடைய 
இருதமத்தின்‌. அணிந்தான்‌ பகு நாம்‌ 
நடக்கும்போது அது நமக்கு வழிகாட்டும்‌. 
தேவனுடைய வார்த்தையே 
வஷிகாட்டியாமிரக்கவேண்டும்‌ 


நம்முடைய ஜீ 
ஆளுகைசெய்யவேண்டும்‌. அப்போது ந்த 


ஆனியானவர்‌. நம்மை சகல 
சத்தியத்திற்குள்ளும்‌ வழிநடத்துவார்‌. அவர்‌ 
நம்முடைய வழிகளைச்‌ சீர்தூக்கிப்‌ பார்ப்பார்‌ 
நம்முடைய வழிகளை கவனிப்பார்‌. நமக்கு 
ஆதரவாயிருப்பார்‌. 

கர்த்தருடைய வார்த்தையே நமக்கு: 
மெய்யான பாதுகாப்பு. நாம்‌ படுக்கும்போது, 
அது நம்மைக்‌ காப்பாற்றும்‌. நாம்‌ இருளின்‌ 
சூழ்நிலையிலும்‌, சாத்தானுடைய அந்தகார 


காப்பாற்றும்‌. 
நமக்கு 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நாம்‌ கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
இருக்கும்போது பாதுகாப்பாயிருப்போம்‌. 
கர்த்தருடைய வார்த்தை எல்லாவிதமான 
தீங்குகள்‌, நாசங்கள்‌, மோசங்கள்‌ 
ஆகியவற்றிற்கு விலக்கி நம்மைக்‌ 
காப்பாற்றும்‌. 


கர்த்தருடைய வார்த்தை நம்மோடு 
எப்போதும்‌ கூடமிருக்கும்‌. நாம்‌ இரவிலே 
படுத்திருந்து, திடீரென்று 
விழித்துக்கொண்டாலும்‌, தேவனுடைய 
வார்த்தை நம்மோடு பேசும்‌. நாம்‌ நித்திரை 
வராமல்‌ விழித்திருந்தாலும்‌, தேவனுடைய 
வார்த்தையும்‌ நம்மோடு விழித்திருந்து, 
நம்மோடே சம்பவிக்கும்‌. இரவு 
வேளையிலே தேவனுடைய வார்த்தையைத்‌ 
தியானம்பண்ணுவது நமக்கு மிகுந்த 
சந்தோஷத்தையும்‌, சமாதானத்தையும்‌ 
ஆறுதலையும்‌ கொடுக்கும்‌. 


நாம்‌ 
எழுந்திருக்கும்போது, 
என்னென்ன வேலைகளையெல்லாம்‌. 
செய்யவேண்டும்‌ என்பதை, தேவனுடைய 
வார்த்தை நமக்குச்‌ சொல்லும்‌. தேவனுடைய 
வார்த்தை பேசுகிற வார்த்தையாகயிருக்கிறது. 
அது சர்வவல்லமையுள்ள வார்த்நையாகவும்‌, 
நமக்கு உதவிசெய்கிற வார்த்தைகயாகவம்‌ 
இருக்கிறது. கர்த்தருடைய வேதத்தில்‌. 
பிரியமாயிருந்து, இரவும்‌ பகலும்‌ அவருடைய 
வேதத்தில்‌ தியானமாயிருக்கிற மனுஷன்‌ 
பாக்கியவான்‌ (சங்‌ 1:2) கட்டளையே 
விளக்கு, வேதமே வெளிச்சம்‌, 
போதகசிட்சையே ஜீவ வழி (நீதி 6:23) 


காலைவேளையிலே 
அந்த நாளில்‌ 


துன்மார்க்க ஸ்திரீ 
நீதி 6: 24- 85 


நீதி 6:24. அது உன்னைத்‌ துன்மார்க்க 
ஸ்திரீக்கும்‌, இச்சகம்பேசும்‌ 
'நாவையுடைய பரஸ்திரீக்கும்‌ விலக்கிக்‌ 
காக்கும்‌. 

நீதி 6:25. உன்‌ இருதயத்திலே அவன்‌ 


அழகை இச்சியாதே; அவன்‌ தன்‌ 
'ணிமைகளினால்‌ ன்‌ 





f= a 
TT 


நீதி 6:28, வேசியினிமித்தம்‌ ஒரு 
அப்பத்துணிக்கையையும்‌ இரக்க 
வேண்டியதாகும்‌; விபசாரியானவன்‌ 
அருமையான உயிரை 
வேட்டையாடுகிறான்‌. 


நீதி 627. தன்‌ வஸ்திரம்‌ வேகாமல்‌ 
மடியிலே எவனாவது நெருப்பை: 
வைத்துக்கொன்னக்கூடுமோ? 


நீதி 6:28. தன்‌ 
எவனாவது 
நடக்கக்கூடுமோ? 


நீதி 6:29, 

மனைவியிடத்தில்‌ பிரவேசிப்பவனும்‌, 

அப்படியே அவனைத்‌ தொடுகிற 

எவனும்‌, ஆக்கினைக்குத்‌ தப்பான்‌. 

தீதி 6:30. திருடன்‌ தன்‌ பசியை ஆற்றத்‌ 
அவனை 


திருடினால்‌ ஜனங்கள்‌ 
இகழமாட்டார்கன்‌; 


கால்‌ ௬டாமல்‌. 
தழலின் மேல்‌ 


பிறனுடைய 


நீதி 6:31, அவன்‌ கண்டுபிடிக்கப்பட்டால்‌ 
பவல்‌ கொடுத்துத்‌ தீரவேண்டும்‌; 
வீட்டிலுன்ன 
புத்தள கத்தம்‌ 
கொடுக்கவேண்டியதாகும்‌. 


நீதி 622. ஸ்திரீயுடனே விபசாரம்‌ 


பண்ணுகிறவன்‌. மதிகெட்டவன்‌; 
அப்படிச்‌. செய்கிறவன்‌. தன்‌ 
ஆத்துமாவைக்‌ கெடுத்தூப்போடுகிறான்‌. 


நீதி 6:33. வாதையையும்‌ 
'இலச்சையையும்‌ அடைவான்‌; அவன்‌ 


திந்தை ஒழியாது. 


நீதி 6:84. ஸ்திரீயைப்பற்றிய எரிச்சல்‌ 
புருஷனுக்கு மூர்க்கத்தை 
உண்டுபண்ணும்‌; அவன்‌ பழிவாங்கும்‌ 
நானில்‌ தப்பவிடான்‌. 


நீதி 6:35. அவன்‌ எத்த எட்டையும்‌. 
பாரான்‌; அநேகம்‌ வெகுமதிகணைக்‌ 
கொடுத்தாலும்‌ அமர்த்திருக்கமாட்டான்‌.. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அகத்தத்திற்கும்‌, வேசித்தனத்திற்கும்‌, 
விபசாரத்திற்கும்‌ விரோதமாய்‌ இங்கு 
எச்சரிப்பு சொல்லப்பட்டிருக்கிறது. வேசித்தன 
பாவம்‌ மிகவும்‌ கொடுமையானது. 
ஆகையினால்தான்‌. வேசித்தனத்திற்கும்‌, 
விபசாரத்திற்கும்‌ விரோதமாய்‌ மறுபடியும்‌ 
மறுபடியுமாக  எச்சரிப்பான வார்த்தைகள்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. 


வனுடைய கட்டளையே 
விளக்கு. அவருடைய வேதமே நமக்கு, 
வெளிச்சம்‌. போதக சிட்சையே ஜீவவழி, 
ர்த்தர்‌ நம்மை சிட்சிக்கும்போது, நாம்‌ 

நடப்பதற்கு வாயப்பு 

போதக சிட்சை நம்மை 
துன்மார்க்க ஸ்திரீக்கும்‌ இச்சகம்‌ பேசும்‌ 
நாவையுடைய  பரஸ்திரீக்கும்‌ விலக்கிக்‌ 
காக்கும்‌ (நீதி 6:24). 


நமக்கு 


பரஸ்திரீ நம்மை அழிவுக்கு நேராக 
இழுத்துக்கொண்டு போகிறாள்‌. அவளிடத்தில்‌ 
போகிறவர்கள்‌ தங்களுடைய சரீரத்தையும்‌ 
ஆத்துமாலையும்‌  கெடுத்துப்போடுகிறார்கள்‌. 
அவளுடைய நாவு இச்சகம்‌ பேசுகிறது. 
இச்சகம்‌ பேசும்‌ நாவுக்கு மயங்குகிறவர்கள்‌ 
தேவனுடைய உபதேசத்திற்கும்‌, 
அவருடைய கடிந்துகொள்ளுதலுக்கும்‌. 
செவிகொடுக்கமாட்டார்கள்‌ பரஸ்திரீ 
நம்மை நேசிப்பதுபோல  நாடகமாடுவாள்‌. 
அவளிடத்தில்‌. மாய்மாலமே இருக்கிறது. 
அவள்‌ நமக்கு நல்லது செய்வதுபோல 
பேசினால்‌, அவளுடைய செயல்கள்‌ நம்மை 
அழித்துப்போடும்‌. 


விசுவாசிகள்‌ 


துன்மார்க்க ஸ்திரீக்கு 
விரோதமாக 


தங்களைக்‌ காத்துக்கொள்ள 
வேண்டும்‌. விபசார... பாவத்திற்கும்‌, 
வேசித்தன. த்திற்கும்‌ விலகி 

தீலிக்கவேண்டும்‌. தீமையைவிட்டு எவ்வளவு, 
தூரம்‌ விலகிப்போக முடியுமோ, அல்வளவு 
தூரம்‌ விலகிப்போய்விடவேண்டும்‌. 
துன்மார்க்க ஸ்திரீயின்‌ அழகை நம்முடைய 
இருதயத்தில்‌ இச்சிக்கக்கூடாது. அவள்‌ 
தன்னுடைய கண்ணிமைகளினால்‌ நம்மைப்‌ 
பிடிப்பதற்கு முயற்சி செய்வாள்‌. ஆனால்‌ 
அவள்‌ நம்மை பிடித்துவிடாதவாறு நாம்‌ 
மிகவும்‌ எச்சரிக்கையாயிருக்கவேண்டும்‌. 
அவளைப்பற்றிய ஆசை நம்முடைய 
இருதயத்தில்‌ இருக்கக்கூடாது. அந்த 
ஸ்திரீயை இருதயத்தில்‌  இச்சித்தாலும்‌, 
அவளோடு விபசாரம்பண்ணுகிற 
பாவத்திற்கு சமமான பாவத்தை செய்கிறோம்‌. 





ழ்‌ நயன 
யாய 


விபசார ஸ்திரீயின்‌ அழகில்‌ நாம்‌ 
மயங்கிவிடக்கூடாது. (வளுடைய 
கண்ணிமைகளைப்‌ 
போய்விடக்கூடாது. 
கண்களின்‌ பார்வைகள்‌ அம்புகளைப்போலவும்‌, 
ஈட்டிகளைப்போலவும்‌ நமக்குள்‌ பாய்ந்து, 
நம்முடைய ஆத்துமாவைக்‌ கொன்றுபோடும்‌. 
விபசார ஸ்திரீயிடத்தில்‌ 
மயங்கியிருக்கிறவர்கள்‌ ஆரம்பத்தில்‌ 
சந்தோஷமாகத்தான்‌ இருப்பார்கள்‌. 
அவளுடைய சிறையிருப்பே தங்களுக்கு 
இன்பமானது என்று சொல்லுவார்கள்‌. 
முடிவில்தான்‌ விபசார ஸ்திரீயின்‌ பயங்கரம்‌ 
நமக்குத்‌ தெரியவரும்‌. அவளுடைய 
சிறையிருப்பு நம்முடைய சரீரத்தையும்‌ 
ஆத்துமாவையும்‌ அழித்துப்போடும்‌. விபசார 
ஸ்திரீயினிடத்தில்‌ அடிமைப்பட்டுக்‌ கிடப்பது. 
எகிப்து தேசத்தின்‌ அடிமைத்தனத்தைவிட 
மிகவும்‌ பயங்கரமானது. 


பார்த்து 


விசாரியானவள்‌ அருமையான உமி 
வேட்டையாடுகிறாள்‌ வேசியினிடத்தில்‌ 
சிக்கிக்கொண்டவர்கள்‌, ய்‌ 
ஒரு 
வேண்டியதாயிருக்கும்‌. 
சிக்கிக்கொண்டவர்கள்‌ 
இசுவரியத்தை இழந்து, 
போஜனத்திற்காக பிச்சையெடுக்க வேண்டிய 
நிலமைக்கு மோசமாய்ப்‌ போய்விடுவார்கள்‌ 
விபசார பாவம்‌ மனுஷரைக்‌ 
கொன்றுபோடுகிறது. மனுஷனுடைய 
ஆத்துமாவையும்‌ ஆவியையும்‌ 
அழித்துப்போடுகிறது. தெலீலாள்‌ 
சிம்சோனுடைய உமிரை வேட்டையாடினாள்‌. 
பாவத்தில்‌. 
மனச்சாட்சி 
வேதனைப்படும்‌. 
தேவனுடைய 


விபசார 
சிக்கிக்கொண்டவர்களுடைய 
குற்றவுணர்வினால்‌ 
விபசாரக்காரன்‌ 
ஆக்கினைக்கு தப்ப முடியாது. பிறனுடைய 


மனைவியிடத்தில்‌ பிரவேசிக்கிறவனும்‌. 
அவளைத்‌ தொடுகிற எவனும்‌, தேவனுடைய 
ஆக்கினைக்குத்‌ தப்பமாட்டான்‌. ஒரு சிலர்‌ 
துணிகரமாகப்‌ பாவம்‌ செய்கிறார்கள்‌. 
தங்களுக்கு எந்தத்‌ தண்டனையும்‌, எந்தத்‌ 
தீங்கும்‌ வராது என்று ஆணவமாகப்‌ 
பேசுகிறார்கள்‌. இப்படிப்பட்டவர்கள்‌ ள்‌ 
லே. 


வைத்துக்கொள்கிறார்கள்‌. தன்‌ வஸ்திரம்‌ 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


வேகாமல்‌, எவனாலும்‌ தன்னுடைய மடியிலே 
நெருப்பை வைத்துக்கொள்ள முடியாது. 
தன்னுடைய கால்‌ சுடாமல்‌ எவனாலும்‌ 
தழலின்மேல்‌ நடக்க முடியாது. 
திருட்டுப்பாவத்தைவிட விபசார பாவம்‌ 
மிகவும்‌ கொடியது. தாவீது உரியாவின்‌ 
மனைவியாகிய பத்சேபாளோடு விபசாரம்‌ 
பண்ணினார்‌. நாத்தான்‌ தீர்க்கதரிசி 
தாவீதின்‌ பாலத்தை அவருக்கு எடுத்துச்‌ 
சொன்னார்‌. அதை ஒரு உவமையால்‌ 
விவரிக்கும்போது, தாவீதின்‌ விபசார 
பாவத்தை, திருட்டுப்பாவத்தோடு ஒப்பிட்டுச்‌ 
சொன்னார்‌. அந்தப்‌ பாவத்திற்கு 
மரணதண்டனை  கொடுக்கவேண்டுமென்று 
தாவீதே தன்னுடைய வாயினால்‌ 
நியாயத்தீர்ப்பு கொடுத்தார்‌. 
தாவீது: அந்‌; 


A 
மலுஷன்மேல்‌. மிகவம்‌ கோபமுண்பவளாகி, 
நாத்தானைப்‌ பார்த்து: இந்தக்‌ காரியத்தைச்‌ 
செய்த மனுஷன்‌ மரணத்திற்குப்‌ பாத்திரன்‌' 
என்று கர்த்தருடைய ஜீவனைக்‌ கொண்டு 
சொல்லுகிறேன்‌. 
இரக்கமற்றவனாயிருந்து, 
காரியத்தைச்‌ செய்தபடியினால்‌, 
ஆட்டுக்குட்டிக்காக த்‌ 
செலுத்தவேண்டும்‌ என்றான்‌. அப்பொழுது 
தாவீதை நோக்கி: நீயே அந்த 
(சோமு என்று 


பாவம்‌ மனுஷனு, 
மிகப்பெரிய நிந்தையைத்‌ தரும்‌. ஒருவேளை 
திருடனைக்கூட "ஜனங்கள்‌ 
மன்னித்துவிடுவார்கள்‌. திருடன்‌ தன்‌ பசியை 
ஆற்ற திருடினால்‌, 

இகழமாட்டார்கள்‌. 

கண்டுபிடிக்கப்பட்டால்‌, 

பாவத்திற்கு பரிகாரமும்‌ உண்டு. அவன்‌ 
ஏழுமடங்கு கொடுத்து தீரவேண்டும்‌. 
அவனிடத்தில்‌ பணம்‌ இன்றாம்‌ 
திருடன்‌ தன்‌ லுள்ள. 
பொருள்களையெல்லாம்‌ கொடுக்கவேண்டும்‌ 
ஆனால்‌ விபசார பாவத்தில்‌ 
ஈடுபட்டவனுக்கோ, இப்படிப்பட்ட 
பாவபரிகாரம்‌ எதுவும்‌ இல்லை. ஜனங்கள்‌ 
அவனை இகழுவார்கள்‌. அணைத்‌ 
தண்டிப்பார்கள்‌ (நீதி 6:30,31) 


க்கு 





ழ்‌ நயனா 
யாய 


ஸ்திரீயுடனே விபசாரம்பண்ணுகிறவன்‌ 
மதிகெட்டவன்‌. மூடனுக்கு கிடைக்கும்‌ 
தண்டனை விபசாரக்காரனுக்கும்‌ கிடைக்கும்‌. 
தனக்கு தண்டனை கிடைக்கும்‌ என்பதை 
அறியாமலேயே. அவன்‌ 
விபசாரம்பண்ணுகிறான்‌. இவனுக்கு 
சரீரப்பிரகாரமான தண்டனையோடு 
ஆலிக்குரிய தண்டனையும்‌ கிடைக்கும்‌. 


அவன்‌ தன்‌ ஆத்துமாவைக்‌ 
கெடுத்துப்போடுகிறான்‌. 


விபசாரம்பண்ணுகிறவன்‌ தன்னுடைய 


ற ஆனாலும்‌ 
நிந்தை ஒழியாது. அவன்‌ 
இலர்சையையும்‌ அடைவான்‌. 


மனைவியிடத்தில்‌ சேர்ந்து பாவம்‌ செய்த்‌, 
இதனால்‌ அவருடை நற்பெயருக்கு: 
'களங்கமுண்டாயிற்று. சத்துருக்கள்‌ 
தேவனுடைய நாமத்தைத்‌ தூஷிப்பதற்கும்‌ ஏது 


தூ 
காரணமாயிருக்கிறார்கள்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பிறனுடைய 'மணைவியினிடத்தில்‌ 
பிரவேசிக்கிறவனுக்கும்‌, அவளைத்‌ 
தொடுகிறவனுக்கும்‌ தண்டனை கிடைக்கும்‌. 
ஸ்திரீயைப்பற்றிய எரிச்சல்‌ புருஷனுக்கு 
மூர்க்கத்தை உண்டுபண்ணும்‌. தன்‌ 
மனைவியை கெடுத்துப்போட்டவனை, அவன்‌ 
பழிவாங்கவேண்டுமென்று துடித்துக்‌ 
கொண்டிருப்பான்‌. பழிவாங்கும்‌ நாளிலே, 
புருஷன்‌, தன்‌ மனைவியைக்‌ கெடுத்தவனை 
தப்பவிடாமல்‌ பழிவாங்கிவிடுவான்‌. 


மனைவியுடனே 


அதை 
பழிவாங்குவதே 
குறிக்கோளாயிருக்கும்‌. 


ஏற்றுக்கொள்ளமாட்டான்‌. 
அவனுடைய 
அவனுக்கு அநேகம்‌ வெகுமதிகளைக்‌ 
கொடுத்தாலும்‌, அவன்‌ சும்மா 
அமர்ந்திருக்கமாட்டான்‌. பிறனுடைய 
மனைவியோடு தான்‌ செய்த பாவம்‌ 
யாருக்கும்‌ தெரியாது என்று விபசாரக்காரன்‌ 
நினைப்பான்‌. பழைய ஏற்பாட்டுக்காலத்தில்‌, 
மறைக்கப்படுகிற விபசார பாவத்தை 
வெளிப்படுத்துவதற்கு, சாபகாரணமான 
ஜலத்தைப்‌ பயன்படுத்தினார்கள்‌ 
(எண்‌ 5:1-3). விபசார பாவம்‌ மனுஷருக்கு 
மறைவாகமிருந்தாலும்‌, கர்த்தருடைய 
பார்வைக்கு மறைவாகயிராது. நியாயத்தீர்ப்பு 
நாளிலே கர்த்தர்‌ விபசாரக்காரரையும்‌, 
வேசிக்கள்ளரையும்‌ தம்முடைய நியாயமான 
தீர்ப்பினால்‌ நியாயந்தீர்ப்பார்‌. 





f= THEN 
TT 


சிக்கிக்கொண்டு, 
அனுபவித்தார்‌. 
ஸ்திரீகளினால்‌ 
உண்டாயிற்று. 
இச்சைகளினால்‌ 
ஆபத்துக்களைப்பற்றி 
எச்சரித்துச்‌ சொல்லுவது 
அவசியமான உபதேசம்‌. 


'சாலொமோனுக்கும்‌ அந்நிய 
அநேக பிரச்சனைகள்‌ 
மாம்சத்தின்‌ 
உண்டாகும்‌ 
வாலிபருக்கு 
மிகவும்‌ 


நம்முடைய தேவனுடைய 
வார்த்தையினால்‌ 
செய்யப்படவேண்டும்‌. 


மனது 


நம்முடைய சந்தையில்‌ 
தேவனுடைய வார்த்தை 
நிரம்பியிருக்கவேண்டும்‌. நாம்‌ தேவனுடைய 
வார்த்தைகளைக்‌ காத்து, அவருடைய 
கட்டளைகளை நம்மிடத்தில்‌ 
பத்திரப்படுத்தவேண்டும்‌ (நீதி 71-5). 
வாலிபர்கள்‌ அந்நிய ஸ்திரீகளின்‌ 
விஷயத்தில்‌ மதத்த குவனமாயிருக்க 
வேண்டும்‌. வேசித்தனத்தினாலும்‌, 
விபசாரத்தினாலும்‌ அநேக ஆபத்துக்கள்‌ 
உண்டாகும்‌ (நீதி 7:6-23). வாலிபர்கள்‌ 
வேசியின்‌ வழியிலே சாயக்கூடாது. அவள்‌ 


சோதனையிலிருந்து 
காத்துக்கொள்ளும்‌" என்று 
ஜெபம்பண்ணவேண்டும்‌. 


தேவனுடைய வார்த்தை 
நீதி 7 :1-5 


நீதி 71. 
வார்த்தைகளைக்‌ 
கட்டனைகளை 

யத்திரப்படுத்து. 
நீதி 7:2. என்‌ கட்டனைகனையும்‌ என்‌ 
போதகத்தையும்‌ உன்‌ 
கண்மணியைப்போல்‌ காத்துக்கொன்‌, 
அப்பொழுது பிழைப்பாய்‌.. 


என்‌ மகனே, நீ என்‌ 
காத்து, என்‌ 
உன்னிடத்தில்‌: 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நீதி 75. அவைகளை உன்‌ விரல்களில்‌ 
கட்டி, அவைகளை உன்‌ இருதய 
பலகையில்‌ எழுதிக்கொள்‌. 


இச்சுகவார்த்தைகளைப்‌ 
அந்திய பெண்ணாகிய 
உன்னை விலக்கிக்‌ 


நீதி 

பேசும்‌ 
யரஸ்திரீக்கு. 
காப்பதற்காக, 


தீதி 75. ஞானத்தை நோக்கி, தீ என்‌ 
சகோதரி என்றும்‌, புத்தியைப்பார்த்து, 
நீ என்‌ இனத்தான்‌ என்றும்‌ 
சொல்வாயாக. 


மாம்சத்தின்‌ இச்சைக்கு விரோதமான 
எச்சரிப்பு நீதிமொழிகள்‌ புஸ்தகத்தில்‌ 
ஏற்கெனவே 'சொல்லப்பட்டிருக்கிறது. 
தேவனுடைய வார்த்தையே நமக்கு. 
மெய்யான பாதுகாப்பைத்‌ தரும்‌. அதுவே 
நம்மை துன்மார்க்க ஸ்திரீக்கும்‌, 
பரஸ்திரீக்கும்‌. விலக்கிக்‌ காக்கும்‌. 
டய வார்த்தை நம்முடைய 
இருதயத்திலிருக்கும்போது அது நமக்கு 
வழிகாட்டும்‌. அது நம்மைக்‌ காப்பாற்றும்‌. 


"என்‌ மகனே, உன்‌ தகப்பன்‌ 
கற்பனையைக்‌ காத்துக்கொள்‌; உன்‌ தாயின்‌ 
போதகத்தைத்‌ தள்ளாதே. அவைகளை 
எப்பொழுதும்‌ உன்‌ இருதயத்திலே அணிந்து, 
அவைகளை உன்‌ கழுத்திலே கட்டிக்கொள்‌. 
நீ நடக்கும்போது. அது உனக்கு வழிகாட்டும்‌; 
நீ படுக்கும்பே அது உன்னைக்‌ 
காப்பாற்றும்‌; ந்‌ விழிக்கும்‌ போது அது 
உன்னோடே சம்‌ கட்டளையே 
விளக்கு, வெளிச்சம்‌, 
போதகசிட்சையே ஜீவ வழி. அது உன்னைத்‌ 
துன்மார்க்க ஸ்திரீக்கும்‌ இச்சகம்பேசும்‌ 
நாவையுடைய  பரஸ்திரீக்கும்‌ விலக்கிக்‌ 
காக்கும்‌" (நீதி 6:20-24). 


விசுவாசிகள்‌ 
தேவனுடைய 
கீழ்ப்படியவேண்டும்‌. 
வார்த்தைகளைக்‌ காத்துக்கொள்ளவேண்டும்‌. 
அவருடைய கட்டளைகளை நம்மிடத்தில்‌ 
பத்திரப்படுத்தவேண்டும்‌. தேவனுடைய 
பிரமாணமே நம்மை ஆளுகை செய்கிற 
பிரதான பிரமாணமாயிருக்கவேண்டும்‌. 
தேவனுடைய கட்டளைகளையும்‌, 
போதகத்தையும்‌, 

கண்மணியைப்போல்‌  காத்துக்கொண்டால்‌, 
அப்பொழுது. நாம்‌ பிழைப்போம்‌. 
இல்லையென்றால்‌ நாம்‌ மரித்துப்போவோம்‌. 


எல்லோருமே 
ன்‌ 





ழ்‌ நள 
யாய 


நம்முடைய கண்மணியே 
க்குப்‌ பிரதானமானது. 
வந்தாலும்‌, 
கண்மணியைத்தான்‌ பாதிக்கும்‌. 
பாதிக்கப்பட்டால்‌ மொத்த 
க்க 10: ஆண்‌ 
கண்மணியை எல்லா 
பாதுகாத்துக்கொள்ளவேண்டும்‌. 
கர்த்தருடைய 


ip 
கண்ணுக்கு 
அது 
கண்மணி 
கண்ணும்‌ 
நம்முடைய 
காவலோடும்‌ 
தாவீது 
சமுகத்திலே, 
என்னைக்‌. 
16:8) என்று 
நாமும்‌ தாவீதைப்போல 
க்கியத்தைச்‌ சொல்லி 

கர்த்தரிடத்தில்‌ ஜெபிக்கவேண்டும்‌. 


ப்பதால்‌ பார்வையில்‌ நம்முடைய 


பாதுகாக்கிறார்‌ 


ம்மைத்‌ தொடுகிறவன்‌ கர்த்தருடைய 
க்‌ தொடுகிறான்‌ (சக 2:8), 
கர்த்தருடைய பிரமாணம்‌ நமக்கு 
கண்மணியைப்போல முக்கியமானதாயிருக்க 
வேண்டும்‌. கண்மணிக்கு 
சிறிது ஆபத்து வந்தாலும்‌ அது நமக்கு 
பெரிய பாதிப்பைக்‌ கொடுக்கும்‌. தேவனுடைய 
பிரமாணத்தை நாம்‌ சிறிதளவு மீறினாலும்‌, 
நமக்கு ஏராளமான தீங்குகள்‌ வரும்‌. 


தேவனுடைய வார்த்தைகளை 
விரல்களில்‌ கட்டிக்கொள்ள 

அவைகளை நம்முடைய இருதய 
எழுதிக்கொள்ளவேண்டும்‌. 

விரல்களில்‌ மோதிரம்‌ அணிவதுபோல, நாம்‌ 
தேவனுடைய வார்த்தைகளை நம்முடைய 
விரலின்‌ நுனியில்‌ வைத்திருக்கவேண்டும்‌. 
அது நம்முடைய பார்வையில்‌ எப்போதும்‌ 
பட்டுக்கொண்டேயிருக்கவேண்டும்‌. வலது 
கை விரலில்‌ முத்திரை மோதிரம்‌ 
தரித்திருப்பதுபோல, கர்த்தருடைய 
வார்த்தைகளையும்‌, நம்முடைய கரங்களில்‌ 
முத்திரை மோதிரங்களைப்போல 
தரித்துக்கொள்ளவேண்டும்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


விரலில்‌ அணிந்திருக்கும்‌ முத்திரை 
மோதிரம்‌ அதிக முக்கியத்துவமுள்ளது. அது 
ராஜாவின்‌ அதிகாரத்திற்கு அடையாளம்‌. 
தேவனுடைய வார்த்தை நமக்கு மிகவும்‌ 
முக்கியமானது. அது தேவனுடைய 
பிரமாணம்‌. நாம்‌ பேசுவது, கிரியை செய்வது 


கொடுக்கவேண்டும்‌. நம்முடைய ஜீவியத்தில்‌ 
அதற்கு முக்கியத்துவம்‌ கொடுக்கவேண்டும்‌. 


;தயத்தில்‌ 


நம்முடைய இருதயத்தி 
க்கும்‌ 


நினைவுகள்‌ பதிற்‌. 
சிநேகிதர்களின்‌ பெயர்கள்‌, 
அவர்களைப்பற்றிய விவரம்‌ எல்லாமே 
நம்முடைய இருதயத்தில்‌ ப கமம்‌ 
தேவனுடைய வார்த்தைகளை நம்முபை 
இருதய ப எழதக்கொள்ும்து 
மிகவும்‌ 
நமக்கு 
ஆலோசனையும்‌, 
வழிநடத்துதலும்‌ தேவைப்படுகிறது. தேவன்‌ 
தம்முடைய வார்த்தையின்‌ மூலமாகவே 
நம்மோடு பேசுகிறார்‌. 


ஏராளமான 
நம்முடைய 


மக்கு 
லாதன ன்னதா்குகக்‌ 
தேவனுடைய 


நோக்கி, “நீ என்‌ 
புத்தியைப்பார்த்து, “நீ 
இனத்தாள்‌" என்றும்‌ சொல்லவேண்டும்‌. 
(நீதி 73). நம்முடைய சகோதரியை 
நாம்‌ நேசிப்பதுபோல தேவனுடைய 
வார்த்தையையும்‌ நேசிக்கவேண்டும்‌. 
சகோதரியினிடத்தில்‌ நாம்‌ பிரியமாயிருப்பது 
போல, தேவனுடைய வார்த்தையிலும்‌ நாம்‌ 
பிரியமாயிருக்கவேண்டும்‌. நமக்கு நெருங்கிய 
இனத்தாராயிருக்கிறவர்கள்‌, நமக்கு பல 
வழிகளில்‌ உதவியாயிருப்பார்கள்‌. அவர்கள்‌ 
ஆலோசனையும்‌, ஆறுதலும்‌, 
ப்திம்களும சொல்லுவார்கள்‌. 
தேவனுடைய வார்த்தை நம்முடைய 
இத்தாகாயகுககுப்ாதட அந்த 
வார்த்தையின்‌ மூலமாய்‌ நமக்கு 
ஆலோசனைகளும்‌, ஆறுதல்களும்‌, 
புத்திமதிகளும்‌ கிடைக்கும்‌. 


நாம்‌ ஞானத்தை 
சகோதரி" என்றும்‌, 
என்‌ 





ழ்‌ நள 
யாய 


தேவனுடைய வார்த்தையே நம்மை 
வேலியடைத்துப்‌ பாதுகாக்கவேண்டும்‌. 
கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய 
இருதயத்தில்‌ நிரம்பியிருக்கும்போது, அங்கு 
வேறு தீயசிந்தனைகளுக்கு இடமிருக்காது. 
தேவனுடைய வார்த்தை நம்மைப்‌ 
பாதுகாப்பதினால்‌, இச்சக வார்த்தைகளைப்‌ 
பேசும்‌ அந்நிய பெண்ணாகிய பரஸ்திரீக்கு 
நம்மை விலக்கிக்‌ காத்துக்கொள்ளலாம்‌. 
பாவங்களுக்கு 
நாம்‌ கர்த்தரை 
பற்றிக்கொள்ளும்போது, 
கர்த்தருடைய கரத்திலிருந்து சத்துருவால்‌ 
நம்மை பிரிக்க முடியாது. 


காமவிகார 


புத்தியீன வாலிபன்‌ 
நீதி 7:67 


நீதி 70, நான்‌. 
ஜன்னலருகே தின்று, 
வழியாய்ப்‌ பார்த்த போது, 


நீதி 77. 
வாலிபருக்குன்னே. 
வாலிபனைக்கண்டு. 
கவனித்தேன்‌. 


வேசித்தன பாவத்திற்கு விரோதமாக 
எச்சரிப்பு சொல்லப்படும்போது, புத்தியில்லாத 
ஒரு வாலிபனைப்பற்றி இங்கு 
எடுத்துக்காட்டாகச்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
இவன்‌ வியார பாவத்தில்‌ விழந்து 
சீரழிந்துபோனான்‌. இவன்‌ ஒரு வாலிபன்‌ 
அதேவேளையில்‌ இவன்‌ புத்தியில்லாத 
வாலிபன்‌ இவனால்‌ இச்சக 
வார்த்தைகளைப்பேசும்‌ ஸ்திரீக்கு தன்னை 
விலக்கிக்‌ காத்துக்கொள்ள முடியவில்லை. 
பரஸ்திரீயின்‌ 
தன்னுடைய 
'சிக்கிக்கொள் கிறான்‌. 
கண்ணியிலிருந்து இந்த 

வாலிபனால்‌ விடுதலை பெறமுடியவில்லை. 
புத்தியீனர்கள்‌. கர்த்தருடைய 
வார்த்தைக்கு செவிகொடுக்கமாட்டார்கள்‌. 
பாவத்தை பரியாசம்பண்ணுவார்கள்‌. 


பேதையர்களாகிய 


ஏரு புத்தியீன 
அவனைக்‌ 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பாவத்திற்கு விரோதமாக விலகி 
ஜீவிக்கமாட்டார்கள்‌. வேசிகளைப்பற்றிய 
எச்சரிப்பு ஞானிகளுக்கும்‌, புத்திமான்களுக்கும்‌ 
சொல்லப்படுவதுபோல, பேதைகளுக்கும்‌, 
புத்தியீனருக்கும்‌ சொல்லப்படுகிறது. 
வாலிபருக்கு எச்சரிப்பு கொடுக்கப்படுவதுபோல, 
வாயதானவருக்கும்‌ எச்சரிப்பு 
கொடுக்கப்படுகிறது. 
பரஸ்திரீ 
வார்த்தைகளினால்‌ புத்தியில்லாத 
வாலிபர்களை, தன்னுடைய வலையில்‌ 
மிகவும்‌ எளிதாக பிடித்துக்கொள்கிறார்கள்‌. 
அவளுடைய பார்வையும்‌, பேச்சும்‌ பாவம்‌. 
நிரம்பியதாகவும்‌, இச்சகம்‌ நிரம்பியதாகவும்‌ 
இருக்கிறது. புத்தியில்லாத வாலிபர்கள்‌ 
பரஸ்திரீயின்‌ அழகிலும்‌, அவளுடைய இச்சக 
மாம்ச 
பார்வையிலும்‌ 
ஜீவனைக்‌ 
கெடு்தப்போடுகறார்கள்‌ புத்திமீனமான. 
வாலிபனைப்பற்றிய செய்தி, இங்கு ஒரு 
உவமையாக சொல்லப்பட்டாலும்‌, 
இதைப்போன்ற உண்மை சம்பவங்கள்‌ இந்தப்‌ 
பிரபஞ்சத்தில்‌ ஏராளமாய்‌ நடைபெறுகிறது. 


தன்னுடைய. இச்சக 


நடந்துபோனான்‌ 
நீதி 7:89. 


நீதி 7:8. அவன்‌ மாலைமயங்கும்‌ 
அஸ்தமன நேரத்திலும்‌, இரவின்‌: 
இருண்ட அத்தகாரத்திலும்‌, 


தீதி. அவன்‌ இருக்கும்‌ சந்துக்கடந்த 


ன்று, அவன்‌ 
தலால்‌ நட த்‌ 


சாலொமோன்‌ சமஸ்த இஸ்ரவேலுக்கும்‌ 
ராஜாவாகமிருந்தபோது, அவர்‌ நீதியுள்ள 
நியாயாதிபதியாக தன்னுடைய ஜனங்களை 
நியாயம்‌ விசாரித்தார்‌. தன்னுடைய 
தேசத்தின்‌ பிரஜைகள்‌ எல்லோரையும்‌ 
சாலொமோன்‌ கவனித்துப்‌ பார்ப்பது வழக்கம்‌. 
அதன்‌ பிரகாரமாகவே சாலொமோன்‌ தன்‌ 
வீட்டின்‌ ஜன்னலருகே நின்று, பலகணி 
வழியாம்‌, ஒரு புத்திமீன்‌ வாலிபனை 
கவனித்துப்‌ பார்க்கிறார்‌. 





i= FTE 
TT 


இந்த. 
விவரிக்கும்போது, 
நீதியுள்ள 
கொள்ளாமல்‌, ஒரு 
ஒரு தீர்க்கதரிசியா 


சம்பவத்தைப்பற்றி 
சாலொமோன்‌ தன்னை 
நியாயாதிபதியாகக்‌ காண்பித்துக்‌ 
ஊழியக்காரராகவும்‌, 
ஈகவும்‌ காண்பிக்கிறார்‌. 
தீர்க்கதரிசிகள்‌ ஜாமக்காரரைப்போல 
எச்சரிப்பின்‌ சத்தத்தைச்‌ சொல்லுவார்கள்‌. 
அதுபோலவே சாலொமோனும்‌ பரஸ்திரீமினால்‌ 
வரும்‌ ஆபத்துக்களை வாலிபருக்கு 
எச்சரிப்பாய்ச்‌ சொல்லுகிறார்‌. சாத்தானுடைய 
தந்திரங்களை நாம்‌ அறிந்திருக்கவேண்டும்‌. 
அப்போதுதான்‌ நம்முடைய ஜீலியத்தின்‌ 
பலவீனமான பகுதி எது என்பது நமக்குத்‌ 
தெரியவரும்‌. அந்தப்‌ பகுதிக்கு. நாம்‌ 
இரட்டிப்பான காவலைப்போடவேண்டும்‌. 


மாம்ச. இச்சையினால்‌ வரும்‌ 
சோதனையும்‌, விபசார பாவமும்‌, வேசித்தன 
ம்‌... வயோதிகருக்கு வருவதைவிட 


(தீமோ 2:22) என்று சொல்லுகிறார்‌. 
வாலிபர்கள்‌. வேசித்தன பாவத்திற்கு 
விரோதமாக தங்களை விசேஷித்த வழிகளில்‌ 
வேலியடைத்துக்‌ காத்துக்கொள்ளவேண்டும்‌. 


வாலிபர்கள்‌ 
விவேகழுமுள்ளவர்களாயிருக்க வேண்டும்‌. 
புத்திமீன வாலிபன்‌ விபசார பாவத்தில்‌ 
எளிதாக சிக்கிக்கொள்வான்‌. அவன்‌ இந்த 
உலகத்தில்‌ எந்தவிதமான குறிக்கோளும்‌, 
நோக்கமுமில்லாமல்‌ ஜீவிக்கிறான்‌.  மாம்சமே 
இவனை ஆளுகை செய்கிறது. தேவனுக்கு 
பயப்படும்‌ பயம்‌ இவனிடத்தில்‌ இல்லை. 
கர்த்தர்‌ கொடுக்கும்‌ ஞானத்தையும்‌ இவன்‌ 
'பெற்றுக்கொள்ளவில்லை. இப்படிப்பட்டவர்கள்‌ 
நடுக்கடலில்‌ மாலுமியில்லாமல்‌ தத்தளிக்கிற 
படகைப்போன்றவர்கள்‌. தேவனுடைய வசனம்‌ 
இவர்களை ஆளுகை செய்வதுமில்லை, 
வழிநடத்துவதுபில்லை. 


ஞானமும்‌ 


வாலிபரோடு 
ஒட்டிக்கொள்வார்கள்‌. 
அவர்கள்‌ சோம்பேறியாக பொழுதைப்‌ 
போக்குகிறவர்கள்‌. உருப்பபடியான 
வேலைகள்‌ எதையும்‌ செய்யமாட்டார்கள்‌. 
வீணாய்ப்‌ பொழுதைப்போக்குகிறவர்கள்‌, 
உதாரிகளாக, ஊர்‌ சுற்றித்திரிவார்கள்‌. 


புத்தியீன 
தீயசிநேகிதர்கள்‌ 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இவர்கள்‌ உருப்படாதவர்கள்‌. 
வாலிபன்‌: ம்‌ 
நேரத்திலும்‌, 
அந்தகாரத்திலும்‌, 
நடந்துபோகிறான்‌. 
ஒரு செய்யாமல்‌ 
சும்மாயிருக்கிறவன்‌,, ள்‌ 
அந்தகாரத்தில்‌, இருளின்‌ கிரியைகளை 
நடப்பிக்கிறான்‌. இவன்‌ இருளின்‌ மகன்‌. 
்‌ வெளிச்சத்திற்கு 


வேசியின்‌ வீட்டு வழியாய்‌ 


சத்துருவாயிருக்கிறான்‌. 
திரட்சியும்‌, 
சாங்கோபாங்கமுமாகிய 
சகோதரியான சோதோமின்‌ அக்கிரமம்‌" 
(எசே 16:49) சோம்பேறியாய்‌ 
சும்மாயிருக்கிறவர்கள்‌ சாத்தானுக்கு 
அடிமைகளாகயிருப்பார்கள்‌. புத்தியீன. 
வாலிபன்‌ இரவின்‌ இருண்ட அந்தகாரத்தில்‌ 
நடக்கிறான்‌. இரவின்‌ பிள்ளைகள்‌, இருளின்‌ 
ள, அந்தகாரத்தில்‌ நடப்பிப்பார்கள்‌ 
மாலை மயங்கும்‌ அஸ்தமன நேரத்திலேயே 
தங்கள்‌ அந்தகார கிரியைகளை செய்ய 
ஆரம்பித்துவிடுவார்கள்‌. 


-புத்திமீன வாலிபன்‌ பரஸ்திரீயிருக்கும்‌ 
சந்துக்கு அடுத்த தெருவில்‌ சென்று, அவள்‌ 
வீட்டு வழியாய்‌ நடந்துபோகிறான்‌. 
அவளுடைய வீட்டில்‌ தனக்கு சந்தோஷமும்‌, 
நிம்மதியும்‌ கிடைக்கும்‌ என்று நினைக்கிறான்‌. 
அவளுடைய வீடு ஒரு சிறைச்சாலையைப்‌ 
போன்றது என்பது இந்த வாலிபனுக்குத்‌ 
தெரியவில்லை. 


கெர்வமும்‌, காரத்‌ 
இன்கா 


இவைகளே உன்‌ 


உன்‌. வழியை. பஸஸ்திரீக்கு 
தூரப்படுத்து, அவளுடைய வீட்டின்‌ வாசலை 
கிட்டிச்சேராதே (நீதி 5:89) என்று 
வாலிபருக்கு உபதேசம்‌ 
கொடுக்கப்பட்டிருக்கிறது. புத்திமீன 
வாலிபனோ இந்த உபதேசத்திற்குக்‌ 
கீழ்ப்படியாமல்‌, அவளுடைய வீட்டின்‌ 
வாசலைக்‌ கிட்டிச்சேருகிறான்‌. 


தந்திரமனமுன்ன ஒரு ஸ்திரீ 
நீதி 7110-12 


நீதி 700, அப்பொழுது இதேர, 
வேசியின்‌ ஆடையாபரணத்தரித்த 
தத்திரமனமுன்ன ஒரு ஸ்திரீ அவனுக்கு 
எதிர்ப்பட்டாள்‌.. 





ழ்‌ நயனா நீதிமொழிக 
ராரா 


நீதி 7:11. அவன்‌ வாயாடி.யும்‌ 
அடங்காதவளுமான வன்‌; அவன்‌ 
கால்கள்‌ வீட்டிலே தரிக்கிறதில்லை. 


நீதி 742. சிலவேனை வெளியிலி. 
ருப்பான்‌, சிலவேளை வீதியிலிருப்பான்‌, 
சந்துகள்‌ தோறும்‌ பதிவிருப்பாள்‌.. 


புத்திமீன வாலிபனை மயக்குகிற ஸ்திரீ 
ஒரு வேசியோ அல்லது பரஸ்திரீயோ அல்ல 
இவள்‌ திருமணமான ஒரு ஸ்திரீ. இவளை 
டக்‌ ன சொல்லமுடியாது 


இவளுக்‌। . 
பயனால்‌ வெளியார்லைக்கு 
ஒரு திருமணமான ஸ்திரீயைப்போலவே 
இருக்கிறாள்‌. ஆனால்‌ இவளுடைய 
உள்ளத்திலோ  பரஸ்திரீமின்‌ சுபாவம்‌ 
நிரம்பியிருக்கிறது. இவள்‌ வேசியின்‌ ஆடை 
ஆபரணம்‌ தரித்திருக்கிறாள்‌. இவள்‌ அதிக 
தந்திரமனமுள்ள ஒரு ஸ்திரீ. 
இவள்‌ இருக்கும்‌ 
புத்திமீன்‌ வாலிபன்‌ 
இவளோ தந்திரமனமுள்ள ஒரு ஸ்திரீ, 
வாலிபர்களை மயக்கும்‌. 
வித்தைகளெல்லாவற்றையும்‌ இவள்‌ அறிந்து 
வைத்திருக்கிறாள்‌. தன்னுடைய மாம்சத்தின்‌ 
இச்சைகளை பூர்த்தி 
செய்துகொள்ள வேண்டும்‌ என்பதுதான்‌ 
இவளுடைய விருப்பம்‌. இவளுடைய இருதயம்‌ 
அசுத்தமானது. எல்லாவிதமான 
தீயசபாவங்களும்‌ இவளிடற்தில்‌ 
காணப்படுகிறது. இவள்‌ வாயாடியும்‌ 
அடங்காதவளுமானவள்‌. இவளுடைய 
கால்கள்‌ வீட்டிலே தரிக்கிறதில்லை. 

, தந்திரமனமுள்ள ஸ்திரீ 
வார்த்தைகளைப்‌ பேசுகிறாள்‌. 
பேசி தன்னுடைய 
நிறைவேற்றுகிறாள்‌. இவளிடத்தில்‌ 

ஆணவமும்‌, கர்வமும்‌. தலைக்கனமும்‌ 
இருக்கிறது. இவளுக்கு யாரும்‌ ஆலோசனை 

யாருடைய 

கேட்கமாட்டாள்‌. 

ஒரு புருஷன்‌ இருக்கிறான்‌. 

வேசித்தனம்‌ அவனுக்கும்‌ 

இவளுடைய பெற்றோரோ, 

இவளுக்கு நல்ல 

சொன்னாலும்‌, இவள்‌ 

அவற்றிற்கு செவிகொடுக்கமாட்டாள்‌. இவள்‌ 
பேலியாளின்‌ மகளாயிருக்கிறாள்‌. 


வீட்டு வழியாய்‌. 
நடந்துபோகிறான்‌. 


இச்சக 
சாதுரியமாய்ப்‌ 


இச்சையை 


PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மாற்றிக்கொள்வாள்‌. வீட்டுவேலை எதையும்‌ 
சரியாக கவனிக்கமாட்டாள்‌. வீட்டைத்தலிர 
மற்ற எல்லா இடங்களுக்கும்‌ சுற்றி 
அலைந்து, கொண்டிருப்பாள்‌. 
காட்டுமிருகங்கள்‌, தன்னுடைய இரைக்காக 
பதிவிருப்பதுபோல, இவளும்‌ சந்துகள்‌ 
தோறும்‌ வாலிபர்களுக்காக பதிவிருக்கிறாள்‌. 


அவனை 
இணங்கப்பண்ணினாள்‌. 


நீதி 7 : 18-21 


நீதி 748. அவன்‌ அவனைப்‌ பிடித்து 
முத்தஞ்செய்து, மூகம்‌  நாணாமல்‌ 
அவனைப்‌ பார்த்து: 


நீதி 7:14. சமாதான பலிகள்‌ என்மேல்‌ 
சுமந்திருத்தது, இன்றைக்குத்தான்‌ என்‌ 
பொருத்தனைகளை நிறைவேற்றினேன்‌. 


நீதி 7:15. ஆதலால்‌, நான்‌ உன்னைச்‌. 
சந்திக்கப்‌ புறப்பட்டு, உன்‌ முகத்தை 
ஆவலோடு தேடினேன்‌; இப்பொழுது 
உன்னைக்‌ கண்டுபிடித்தேன்‌. 


தீதி 746. என்‌ மஞ்சத்தை இரத்தின 
கம்பனங்கனாலும்‌, எகிப்துதேசத்து 
விசித்திரமான மெல்லிய 
வஸ்திரங்கனாலும்‌ சிங்காரித்தேன்‌. 


நீதி 7:07. என்‌ படுக்கையை வெள்ளைப்‌ 
 போனத்தாலும்‌ சத்தனத்தாலும்‌ 
இலவங்கப்பட்டையாலும்‌ வாசனை 
கட்டினேன்‌. 


நீதி 708. வர விடியற்காலம்‌ 
வரைக்கும்‌  சம்போகமாயிருப்போம்‌, 
இன்பங்களினால்‌ பூரிப்போம்‌. 


நீதி 718. புருஷன்‌ வீட்டிலே இல்லை, 
தூரப்பிரயாணம்‌ போனான்‌. 





ழ்‌ ளான 
யாய 


நீதி 720, பணப்பையைத்‌ 
கையிலே. 'கொண்டுபோனான்‌, 
குறிக்கப்பட்ட நானிலே வீட்டுக்கு. 
வருவான்‌ என்று சொல்லி, 


நீதி 701 தன்‌ மிகுதியான இனிய 
சொற்களால்‌ அவனை வசப்படுத்தி, 
தன்‌ உதடுகளின்‌ மதுரவாக்கினால்‌ 
அவனை இணங்கப்பண்ணினான்‌. 


தன்‌ 


தந்திரமனமுள்ள 
புத்திமீன வாலிபன்‌ 
அறிமுகமான வனாகயிருக்கலாம்‌. 
இவளுடைய 
தமல்‌ 
எதிர்ப்படுகி| 
கவ்வு ந்திய அல்ல 
தந்திரமனமுள்ளவள்‌. பை, 
இருந 'சதிஆலோசனை 
நிரம்பிமிருக்கிறது. இவள்‌ திட்டமிட்டு அந்த 
வாலிபனை சந்திக்கிறாள்‌ இவளோ 
சந்துகள்தோறும்‌ பதிவிருக்கிறவள்‌. இவள்‌ 
ler mfr pre ஒரு இரை 
தன்னைத்தேடி வரும்போது, அவள்‌ அந்த 
இரையை விட்டு வைக்கமாட்டாள்‌. 


வேசிஆபரணம்‌ தரித்த தந்‌; 

இந்த ஸ்தர்க்கு. பத்தின வா 

எல்லா கண்‌ தெரநதுக்கிறது 

அவனுடைய அங்க அசைவுகள்‌ 

எல்லாவற்றையும்‌ இவள்‌ 

tn தந்திரமனமுள்ள 
புத்தியீ 


கண்ணியமுள்ள 
மற்ற வாலிபர்களைப்‌ 
முத்தம்‌ செய்யமாட்டார்கள்‌. 


தந்திரமனமுள்ள இந்த ஸ்திரீ, அந்த 
வாலிபனைப்‌ பிடித்து முத்தம்‌ செய்வதோடு, 
அவனோடு முகம்‌ நாணாமல்‌ பேசுகிறாள்‌. 
தன்னோடு வேசித்தனம்பண்ண வருமாறு 
அவனை அழைக்கிறாள்‌. தன்னுடைய 
வீட்டைப்பற்றியும்‌, தன்னுடைய 
படுக்கையைப்பற்றியும்‌ அவனுக்கு ஆசை 
வார்த்தைகளைச்‌ சொல்லுகிறாள்‌. அவனை 
மயக்குகிறாள்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பேசுகிறாள்‌ (நீதி 711415). 


வாலிபனிடம்‌. 
படுக்கையையும்‌ 


தன்னுடைய 
ஆசை 
வர்ணித்துச்‌ 


த. 
மஞ்சத்தையும்‌, 
வார்த்தைகளினால்‌ 
சொல்லுகிறாள்‌. “என்‌ மஞ்சத்தை இரத்தின 
கம்பளங்களாலும்‌, எகிப்துதேசத்து 
விசித்திரமான மெல்லிய வஸ்திரங்களாலும்‌ 
சிங்காரித்தேன்‌. என்‌ படுக்கையை 
வெள்ளைப்போளத்தாலும்‌ சந்தனத்தாலும்‌ 
இலவங்கப்பட்டையாலும்‌ வாசனை கட்டினேன்‌" 
(நீதி 7467) என்று தன்னுடைய 
படுக்கையைப்பற்றி பெருமையாய்ப்‌ பேசுகிறாள்‌. 
தன்னுடைய மஞ்சத்தையும்‌, படுக்கையையும்‌ 
அவனோடு பங்கிட்டுக்கொள்வதற்கு ஆசை 
வார்த்தைகளைச்‌ சொல்லுகிறாள்‌. 

இந்த ஸ்திரீ புத்திமீன வாலிபனிடத்தில்‌ 
சொல்லும்போது, “சமாதான பலிகள்‌ என்மேல்‌ 
சுமந்திருந்தது' (நீதி 744) என்றும்‌. 
சொல்லுகிறாள்‌. கர்த்தர்‌ தங்களை 
அதிகமாய்‌  ஆசீர்வதித்திருப்பதற்காகவும்‌, 
தாங்கள்‌ அதிக 
சந்தோஷமாயிருப்பதற்காகவம்‌, இஸ்ரவேல்‌ 
ஜனங்கள்‌ சமாதான பலிகளை செலுத்துவது 
வழக்கம்‌. இந்த ஸ்திரீ சமாதான பலிகளின்‌ 
பொருத்தனைகளை, இன்றைக்கு 
நிறைவேற்றியதாக சொல்லுகிறாள்‌. இதனால்‌ 
இவள்‌ தரித்திரமுள்ள ஸ்திரீ அல்ல என்பதும்‌, 
ஐசுவரியம்‌ 


தெளிவாகிறது. 
சமாதான 


வாலிபனிடத்தில்‌ 
ரகக இந்த ஸ்திரீ சமாதான 
பலிகளைப்பற்றிச்‌ சொல்லுகிறாள்‌. தனக்கு 
அவனுடைய பணம்‌ பில்லை. 
என்பதையும்‌, அவன்‌ மாத்திரம்‌ தனக்கு 
போகும்‌ என்பதையும்‌. இந்த ஸ்திர இதன்‌ 
மூலமாய்‌ அவனுக்குத்‌ தெரியப்படுத்துகிறாள்‌. 





ழ்‌ நள 
யாய 


பிரகாரத்தில்‌ 

ஆராதனை 

சர்வவல்லமையுள்ள 

வேண்டிய பொருத்தனைகளையெல்லாம்‌ 
நிறைவேற்றிபிரக்கிறாள்‌....... தன்னுடைய 
பாவங்கள்‌ எல்லாம்‌ 
மன்னிக்கப்பட்டிருப்பதினால்‌, தான்‌ புதிய 
பாவத்தை செய்வதற்கு 
ஆயத்தமாயிருக்கிறாள்‌. தன்னுடைய 
பாவத்தை செய்வதற்கு, தன்னுடைய 
தெய்வபக்தியை ஒரு கருவியாகப்‌ 
பயன்படுத்துகிறாள்‌. தெய்வபக்தியின்‌ நிழலில்‌ 
துணிகரமாய்ப்‌ பாவம்‌ செய்கிறவர்கள்‌ 
கர்த்தருடைய ஆக்கினைத்தீர்ப்புக்குத்‌ 
தப்பிக்கமாட்டார்கள்‌. 


பரிசேயர்கள்‌ 
பார்க்கவேண்டுமென்பதற்காக 
ஜெபம்பண்ணுவது வழக்கம்‌. 
தந்திரமான 
நிறைவேற்றுவதற்காக 
தீயதிட்டங்களைத்‌ 
வார்த்தைகளையும்‌ சாதுரிய 
வார்த்தைகளையும்‌ பேசுவார்கள்‌. சமாதான 
பலிகளில்‌ ஆடுகள்‌ பலியாகச்‌ செலுத்தப்படும்‌. 
மோசேயின்‌ பிரமாணத்தின்படி. 
சமாதானபலியாக செலுத்தப்படும்‌ ஆட்டின்‌ 
ஒரு பங்கு, செலுத்துகிறவருக்குத்‌ திரும்பக்‌ 
கொடுக்கப்படும்‌. பலிசெலுத்துகிறவர்‌, 
தன்னுடைய குடும்பத்தாரோடும்‌,, 
சிநேகிதரோடும்‌, அதை சமைத்து விருந்து 
பரிமாறுவது வழக்கம்‌. “சமாதானபலியாகிய 
ஸ்தோத்திர பலியின்‌ மாம்சமானது. 
செலுத்தப்பட்ட அன்றைய தினமே. 
புசிக்கப்படவேண்டும்‌” (லேவி 7:15). 


பிறர்‌ 
நீண்ட நேரம்‌. 
தங்களுடைய 
'சனைகளை 
அவர்கள்‌ 


தீட்டுவார்கள்‌. ஆசை 


of 


சந்தோஷமாக. 
வேண்‌। இவள்‌ ஆசைப்படுகிறாள்‌. 
இதற்காக இந்த ஸ்திரீ, புத்தியீன வாலிபனிடம்‌, 
சமாதான பலிகளைப்பற்றிச்‌ சொல்லுகிறாள்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தன்ன வொருத்தளனைகளை. 
இன்றைக்குத்தான்‌. நிறைவேற்றினேன்‌ 
என்றும்‌ சொல்லுகிறாள்‌. அதைத்‌ தன்னோடு 
சேர்ந்து புசிப்பறற்காக, அவள்‌ அந்த 
வாலிபனைத்தேடுகிறாள்‌. அவனை சந்திக்க 
புறப்பட்டு வந்திருக்கிறாள்‌. அவனுடைய 

ஆவலோடு தேடி இப்போது 
அவனைக்‌ கண்டுபிடித்திருக்கிறாள்‌. 


தந்திரமனமுள்ள இந்த ஸ்திரீ புத்தியீன 
வாலிபனிடம்‌ இச்சக வார்த்தைகளைப்‌ 
பேசுகிறாள்‌. மற்ற எல்லோரைப்‌ பார்க்கிலும்‌ 
இந்த வாலிபன்மீது தனக்கு _ 
அக்கரையும்‌, ஆசையும்‌ 
காண்பித்துக்கொள்கிறாள்‌. 
வீட்டில்‌ விருந்து சாப்பாடு இருப்பதாகவும்‌, 
அதைப்‌ புசிப்பதற்கு இவனை அழைக்க 


நேசசிநேகிதன்‌ 
காண்பித்துக்கொள்கிறாள்‌. 


மேஜையில்‌ விருந்து போஜனங்களை 
பரிமாறுவது வழக்கம்‌. ஆனால்‌ இவளோ 
விருந்தைப்பற்றிச்‌ சொல்லிவிட்டு, 
தன்னுடைய மஞ்சத்தின்‌ சிறப்பைப்பற்றியும்‌ 
சொல்லுகிறாள்‌. விருந்து புசித்த பின்பு, 
தன்னுடைய மஞ்சத்தில்‌ தன்னோடு அவனும்‌ 
சேர்ந்து, இன்பமாய்ப்‌ படுத்திருக்க 
வேண்டுமென்று அவனை அழைக்கிறாள்‌. 
இவள்‌ தன்னுடைய மஞ்சத்தை இரத்தின 
கம்பளங்களாலும்‌, எகிப்து தேசத்து 
விசித்திரமான மெல்லிய வஸ்திரங்களாலும்‌ 
சிங்காரித்திருக்கிறாள்‌. 


தன்னுடைய படுக்கை அறையில்‌ 
அநேக வாசனை திரவியங்களைத்‌ தெளித்து, 
அதை நறுமணமுள்ளதாக 
மாற்றியிருக்கிறாள்‌. தன்னுடைய படுக்கையை 
வெள்ளைப்போளத்தாலும்‌, சந்தனத்தாலும்‌, 
இலஙங்கப்பட்டையாலும்‌ 
கட்டிமிருக்கிறாள்‌. 
வரைக்கும்‌. 
இன்பங்களினால்‌ பூரிப்போம்‌' 
என்று அவனுக்கு ஆசை வார்த்தைகளைச்‌ 
சொல்லி அழைக்கிறாள்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


அன்பு என்னும்‌ வார்த்தை 
பரிசுத்தமானது. அது கத்தத்‌ 
வார்த்தை. இந்த ஸ்திரயோ பரலோகத்தின்‌ 
வார்த்தையினால்‌ தன்னுடைய மாம்சத்தின்‌ 
இச்சையை விவரிக்கிறாள்‌. 
புத்தியீன வாலிபனிடம்‌, 
இல்லை" என்று 
மூணபிரெய பாஷையில்‌, 
“நல்லவன்‌ வீட்டிலே 
பொருள்படுமாறு எழுதப்பட்டிருக்கிறது. இவள்‌ 
தன்‌ புருஷனை, புருஷன்‌ என்று 
அழைக்காமல்‌, நல்லவன்‌ அல்லது 
குடும்பத்தலைவன்‌ அல்லது குடும்பத்தைப்‌ 
ன்‌ என்று சொல்லுகிறாள்‌. 
நல்லவனிடத்தில்‌ இவளுக்குப்‌ 
பிரியமில்லை. அந்த வாலிபனிடத்தில்தான்‌ 
இவளுக்குப்‌ பிரியம்‌ இருக்கிறது. 


இவளுடைய புருஷன்‌ தூரப்பிரயாணம்‌: 
போயிருக்கிறான்‌. அவன்‌ குறிக்கப்பட்ட 
நாளில்தான்‌ வீட்டிற்குத்‌ திரும்பி வருவான்‌ 
திடீரென்று வரமாட்டான்‌. ஆகையினால்‌. 
புத்திமீன வாலிபன்‌ தன்னுடைய வீட்டிற்கு 
பயமில்லாமல்‌ வரலாம்‌ என்று ஆசை 
வார்ததைகளைச்‌ சொல்லி இவனை 
அழைக்கிறாள்‌. ன்‌ 


நன்‌ கை 

கொண்டுபோயிருக்கிறான்‌. 

பணத்தினால்‌ 

பொருட்களையெல்லாம்‌ 

வருவதற்கு அநேக நாட்கள்‌ 

ஆகையினால்‌ குறிக்கப்பட்ட நாளுக்கு 

முன்பாக அவனால்‌ வீட்டிற்கு வரமுடியாது. 
தந்திரமனமுள்ள இந்த  ஸ்திரீக்கு, 

தன்னுடைய புருஷனிடத்தில்‌ மதிப்பும்‌ இல்லை 

மரியாதையும்‌ இல்லை. அவன்‌ தன்னை 

கவனிக்காமல்‌ எப்போதும்‌ தூரதேசத்திற்கு. 

பிரயாணம்‌ போய்விடுகிறான்‌ என்று. 

புருஷனைப்பற்றி, 

முறையிடுகிறாள்‌ 


மோசமான. 
சொல்லிக்கொள்வதற்தம்‌ 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அவளுக்குப்‌ பின்னே போனான்‌ 
நீதி 7:22,23 


நீதி 722, உடனே அவன்‌ அவன்‌: 
பின்னே சென்றான்‌; ஒரு மாடு 
அடிக்கப்படும்படி செல்வதுபோதூம்‌, ஒரு 
மூடன்‌ விலங்கிடப்பட்டு தண்டனைக்குப்‌ 
போவது போலும்‌, 


நீதி 759. ஒரு குருவி தன்‌ பிராணனை: 
வாங்கும்‌ கண்ணியை அறியாமல்‌ அதில்‌ 
விழத்தீ விரிக்கிறதுபோலும்‌, 
அவளுக்குப்‌ பின்னே போனான்‌; அம்பு. 
அவன்‌ சரலைப்‌ பினத்தது. 


புத்திமீன வாலிபனுக்கு என்னென்ன 
ஆசை வார்த்தைகளைச்‌ சொல்லவேண்டுமோ 
அவையெல்லாவற்றையும்‌ இந்த ஸ்திரீ 
சொல்லுகிறாள்‌. தன்னுடைய இச்சக 
வார்த்தைகளினால்‌ அவனை மயக்குகிறாள்‌. 
முடிவில்‌ அந்த வாலிபன்‌ அவளுடைய 
வார்த்தைக்கு மமங்குகிறான்‌. 


பேதமையின்‌ காலமாயிருக்கிறது. 


புத்தியீன வாலிபனால்‌. 
எதிர்த்து நிற்க முடியவில்லை. அந்த ஸ்திரீ 
இச்சக வார்த்தைகளைப்‌ 

இவனுடைய மனச்சாட்சி 

அளவு 


தீமைக்கு 


மிகுதியான இனிய சொற்களினால்‌ அவனை 


வசப்படுத்துகிறாள்‌.. 
மதுரவாக்கினால்‌. 


இணங்கப்பண்ணுகிறாள்‌ 


உதடுகளின்‌ 
அவனை 


தன்‌ 





ழ்‌ நள 
ஈயா 


புத்திமீன வாலிபனால்‌ 
செவிகளை  வேலியடைத்து. 
முடியவில்லை. அந்த ஸ்திரீ 
இனிய சொற்களையும்‌, 
மதுரவாக்குகளையும்‌ பேசும்போது, அவற்றை 
கேட்காமல்‌ இவனால்‌ சும்மாயிருக்க 
முடியவில்லை. அவளுடைய  இச்சக 
வார்த்தைகளுக்குச்‌  செவிகொடுக்கிறான்‌. 
முடிவில்‌ அவளுடைய கண்ணியில்‌ 
சிக்கிக்கொள்கிறான்‌ 


பின்னே செல்லுகிறான்‌. 

பரிதாபமான நிலமையைப்பற்றி 

வசனங்களில்‌ விவரிக்கப்பட்டிருக்கிறது. இவன்‌ 
வாலிபன்‌. ஒரு மாடு 
ம்‌ செல்வதுபோல அந்த 

பின்பாக 

தன்னுடைய அழிவை நோக்கி 

பின்பற்றுகிறான்‌. தனக்கு 

நியமிக்கப்பட்டிருக்கிறது 


போலவும்‌, அவன்‌ அவளுக்குப்‌ பின்னே 
போகிறான்‌. 


புத்திமீனமான 
மார்க்கவச மில்லாமல்‌ 

போவதுபோல போகிறான்‌. த்தத்‌ 
ஏற்படும்‌ காயம்‌, இவனுடைய வறுக்கே 
ஆபத்தாய்‌ முடியும்‌. இந்த வாலிபன்‌ அந்த 
ஸ்திரீக்குப்‌ பின்னால்‌ போகும்போது. அம்பு 
அவன்‌ ஈரலைப்‌ பிளக்கிறது. தன்னுடைய 
ஆபத்தை உணராமலேயே ஆபத்தில்‌. 
சிக்கிக்கொள்கிறான்‌. தன்னுடைய அழிவை 
நோக்கிப்போகிறான்‌. தனக்கு அழிவும்‌, 
மரணமும்‌ காத்திருக்கிறது 
தெரியவில்லை. 

வேகமும்‌ தீவிரமும்‌ இருக்கிறது. 
தீவிரமெல்லாம்‌, இவனுக்கு 

அழிவைக்‌ கொடுக்கிறது. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அவன்‌ பாதையிலே மயங்கித்‌ 
திரியாதே 
நீதி? : 24-27 


தீதி 7:24. ஆதலால்‌ பின்னைகளே, 
எனக்குச்‌ செவிகொடுங்கள்‌; என்‌ 
வார்த்தைகளைக்‌ 


நீதி 725. உன்‌ இருதயம்‌ அவன்‌ 
வழியிலே சாயவேண்டாம்‌; அவன்‌: 
பாதையிலே மயங்கித்‌ திரியாதே. 


நீதி 728. 
காயப்படுத்தி, 
பலவான்கன்‌ 


கொலைசெய்தாள்‌. 


அவன்‌ அநேகரைக்‌ 
விழப்பண்ணினான்‌; 
அநேகரைக்‌ 


நீதி 727. அவன்‌ வீடு 
பாதானத்துக்குப்போம்‌ வழி; அது மரண 
அறைகளுக்குக்‌ கொண்டுபோய்விடும்‌. 


பரஸ்திரீமினிடத்தில்‌ 
சிக்கிக்கொள்கிறவனுக்கு எப்படிப்பட்ட அழிவு 
வரும்‌ என்பதுபற்றி, புத்திமீன்‌ வாலிபனுடைய 
மில்‌ விரிவாகச்‌ 
ப்பட்டிருக்கிறது. நாம்‌ தேவனுடைய 
செவிகொடுக்கவேண்டும்‌. 


செவிகொடுக்கக்கூடாது. 

உதடுகளின்‌ மதுரவாக்கினால்‌ 

மயங்கிப்போகாமலிருக்க வேண்டுமென்றால்‌, 

இவளுடைய வார்த்தைகளுக்கு நம்முடைய 
அடைத்துக்கொள்ளவேண்டும்‌. 

த்தை வார்த்தைக்கு 

செவிகொடுக்கவேண்டும்‌ (நீதி 7:24). 





ழ்‌ நள 
யாய 


செல்வதுபோலவும்‌, 
ப்ட்‌ 
தண்டனைக்குப்போவதுபோலவும்‌ இருக்கும்‌. 
கண்ணியில்‌ விழுந்தால்‌ அழிவு நிச்சயம்‌. 
பரஸ்திரீயின்‌ பின்னே போகிறவன்‌. 


வழியிலே சாயக்கூடாது. அவள்‌ 
மயங்கித்‌ திரியக்கூடாது (நீதி 7:25). நீதியின்‌ 
பாதையில்‌ நடக்கிறவர்கள்‌ 

பாதையைவிட்டு விலகி 

கர்த்தருடைய 
பின்பற்றுகிறவர்கள்‌, 
போகமாட்டார்கள்‌. 


சாத்தானைப்‌ பின்பற்றிப்‌ 


ய கால்களை பரஸ்திரீயின்‌ 
கக்க விலக்கினால்‌ மாத்திரம்‌ போதாது. 
நம்முடைய இருதயமும்‌ அவள்‌ பக்கமாக 
சாயக்கூடாது. அவளைப்பற்றிய மயக்கமும்‌, 
மோகமும்‌ நம்முடைய இருதயத்தில்‌ சிறிதும்‌ 
இருக்கக்கூடாது. நாம்‌ க்குப 
பயப்படவேண்டும்‌. 

வார்த்தைக்குக்‌ 

கர்த்தருக்குப்‌ பயப்படும்‌ பயம்‌ நம்முடைய 
இருதயத்தை ஆளுகை செய்யவேண்டும்‌. 
நம்முடைய மனச்சாட்சி சுத்தமானதாகவும்‌, 
கூர்மையானதாகவும்‌ இருக்கவேண்டும்‌. நாம்‌ 
தவறான வழியிலே சாயும்போது. நம்முடைய 
மனச்சாட்சி நம்மை பலமாய்‌ 
எச்சரிக்கவேண்டும்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பேதைகளும்‌ மாத்திரமல்ல, பலவான்களும்‌ 
அவளுடைய வலையில்‌ சிக்கி 
அழிந்துபோயிருக்கிறார்கள்‌. ஆகையினால்‌ 
தன்னை நிற்கிறவன்‌ என்று நினைக்கிறவன்‌, 
கீழே விழாதிருக்குமாறு மிகுந்த 
எச்சரிப்போடிருக்கவேண்டும்‌ (நீதி 7:26). 


பரஸ்திரீயின்‌ வீடு சந்தோஷத்தைப்‌ 
பெற்றுக்கொள்ளும்‌ வழி என்று புத்தியீன 
வாலிபன்‌ நினைக்கிறான்‌. அவள்‌ வீடு 
பாதாளத்திற்குப்‌ போகும்‌ வழி என்பதை 
அறியாதிருக்கிறான்‌. ன்‌ 
மாம்சத்தின்‌ 
நிறைவேற்றுவதற்காக, 

ஆவிக்குரிய 


அழித்துப்போடுகிறான்‌. 
கொண்டுபோய்விடும்‌. 


பாவத்தின்‌ சம்பளம்‌ மரணம்‌. 
வேசித்தன பாவத்திலும்‌, விபசார 
பாவத்திலும்‌ ஈடுபடுகிறவர்கள்‌, தங்களுடைய 
ஆத்துமாவையும்‌ சரீரத்தையும்‌ அழித்து 
போடுகிறார்கள்‌ (நீதி 7:27). வாலிபர்கள்‌ 
தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருக்கவேண்டும்‌. 
தீமையைவிட்டு விலகவேண்டும்‌. கர்த்தருடைய 
அடிச்சுவடுகளைப்‌ பின்பற்றவேண்டும்‌. 
கர்த்தருடைய வார்த்தைகளும்‌, அவருடைய 
ஆலோசனைகளும்‌, புத்திமதிகளும்‌ வாலிபரின்‌ 
இருதயத்தில்‌ நிரம்பியிருக்கவேண்டும்‌. 





i= THE 
ETT 


தேவனுடைய வார்த்தையே மெய்யான 
ஞானம்‌. தேவனுடைய வெளிப்பாடே 
அவருடைய  ஞானமாகவம்‌, 
வார்த்தையாகவும்‌ இருக்கிறது. 
உபதேசங்களெல்லாம்‌ 

பரிசுத்தமான 
மாசில்லாமல்‌ 


அவருடைய 
ஆவிக்குரிய 
தேவனுடைய 
வார்த்தையின்மீது. 
கட்டியெழுப்பப்பட்டிருக்கிறது. 
நம்முடைய ஆவிக்குரிய ஜிவியத்திற்கு: 
தேவனுடைய வார்த்தையே ஆதாராமாயும்‌, 
அஸ்திபாரமாயும்‌ இருக்கிறது (நீதி 8:1-21). 
தம்முடைய வார்த்தையின்‌ 
ருக்கு 
உபதேசம்பண்ணுகிறார்‌. அவர்களை ஆளுகை 
செய்கிறார்‌. தம்முடைய வார்த்தையினாலேயே 
தேவன்‌ மனுஷரை ஆசீர்வதிக்கிறார்‌. 
தேவனாகிய கர்த்தர்‌ மீட்பராகவும்‌, அவரே 
நித்தியவார்த்தையாகவும்‌, மெய்ஞானமாகவும்‌, 
'லோகோஸாகவும்‌ இருக்கிறார்‌. தேவனுடைய 
ஞானம்‌ நம்மோடு பேசுகிறது. ஞானம்‌. 
கூப்பிடுகிறது. புத்தி சத்தமிடுகிறது. 
தேவனுடைய தெய்வீக 
வெளிப்பாடுகளெல்லாமே, தேவனுடைய ஒரே 
பேறான: குமாரனாகிய இமேககறிஸ்துவின்‌ 


நமக்கு கடந்துவருகிறது. 
வெளிப்பாடுகளெல்லாம்‌ 


தேவனுடைய 

செவிகொடுக்கவேண்டும்‌. 

புத்தியைக்‌ கேட்டு ஞானமடையவேண்டும்‌ 
(நீதி 8:32-36), 


ஞானம்‌ 


நீதி8:1-5 


நீதி 8. ஞானம்‌ 
கூப்பிடுகிறதில்லையோ? யுத்தி. 
சுத்தமிடுகிறதில்லையோ?. 


நீதி 
மேடைகளிலும்‌, 


இிற்கிறது. 


8:2. அது வழியருகேயுள்ள 
நாற்சத்திகனிலும்‌ 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நீதி 83. அது ஊர்வாசல்களின்‌ 
ஓரத்திலும்‌, பட்டணத்தின்‌ முகப்பிலும்‌, 
நடை கூடங்களிலும்‌ தின்று சத்தமிட்டு: 


தீதி 824. மனுஷரே, உங்களை நோக்கிக்‌ 
கூப்பிடுகிறேன்‌; எண்‌: சுத்தம்‌ 
மனுபுத்திரருக்குத்‌ தொனிக்கும்‌. 


நீதி 8. பேதைகனே, விவேகம்‌ 
அடையுங்கள்‌; மூடர்களே, புத்தியுள்ள. 
சித்தையாயிருங்கள்‌. 


'மறைவானவைகள்‌ 
தேவனாகிய கர்த்தருக்கே 
வெளிப்படுத்தப்பட்டவைகளோ, இந்த 
நியாயப்பிரமாணத்தின்‌ வார்த்தைகளின்‌ 
படியெல்லாம்‌ செய்யும்படிக்கு, நமக்கும்‌ 
நம்முடைய பிள்ளைகளுக்கும்‌. 
என்றென்றைக்கும்‌. உலவா! 
(உபா 29:29), வானங்கள்‌ தேவனு 
வெளிப்படுத்துகிறது 
ஆகாமல்‌. அவரும்‌. கங்கள்‌; 
ரியையை அறிவிக்கிறது (சங்‌ 19:1/ 


தேவனாகிய கர்த்தரே சர்வசிருஷ்டிகர்‌ 
தேவனுடைய சிருஷ்டிப்பில்‌ 
கிரியைகளெல்லாம்‌ நமக்கு 


வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. 
நம்முடைய மனச்சாட்சியின்‌ 
நம்மோடு பேசுகிறார்‌ © 
இன்னதென்று த்தறியும 
கர்த்தர்‌ மனுஷனுக்குக்‌ கொடுத்திருக்கிறார்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய தீர்க்கதரிசிகள்‌ 
மூலமும்‌, ஊழியக்காரர்‌ மூலமாயும்‌ 
தம்முடைய பிரமாணங்களை மனுபுத்திரருக்கு, 
வெளிப்படுத்தியிருக்கிறார்‌ 

நமக்கு எது நன்மையானது, எது 
தீமையானது என்பது தெரிந்திருக்கவேண்டும்‌. 
தேவனுடைய சித்தமும்‌, அவருடைய 
விருப்பமும்‌, நம்முடைய சித்தமாயும்‌, 
நம்முடைய விருப்பமாயும்‌ இருக்கவேண்டும்‌. 
ஞானம்‌ ஒருபோதும்‌ அமைதியாகயிருக்காது. 
ஞானம்‌ கூப்பிடுகிறது. அது சத்தமிட்டு 
கூப்பிடுகிறது. “சத்தமிட்டுக்‌. 
அடக்கிக்‌ கொள்ளாதே; எக்காளத்தைப்‌ போல்‌ 
உன்‌ சத்தத்தை உயர்த்தி, என்‌ ஜனத்துக்கு 
அவர்கள்‌ மீறுதலையும்‌ யாக்கோபின்‌ 
வம்சத்தாருக்கு அவர்கள்‌ பாவங்களையும்‌ 
தெரிவி" (ஏசா 58: 


நம்முடைய 
உரியவைகள்‌; 





i FTE 
TT 


சத்தமாய்‌ 

ஆசீர்வாதமான 

சாபவார்த்தைகளையும்‌ 

சொன்னார்கள்‌ (உபா 27:4). நம்முடைய 

இருதயமும்‌ நம்மோடு உரத்த சத்தமாய்ப்‌ 

பேசவேண்டும்‌. நம்முடைய மனச்சாட்சி 

நம்மோடு பேசாமல்‌ மவுனமாயிருக்கக்கூடாது. 
புத்தி சத்தமிடவேண்டும்‌. 


நோக்கிக்கூப்பிடுகிறது. நம்மோடு பேசுகிறது. 
தேவன்‌ சீனாய்‌ மலையின்‌ உச்சியிலிருந்து 
மோசேயோடு பேசினார்‌. தேவனுடைய 
நியாயப்பிரமாணம்‌ மலை உச்சியிலிருந்து 
மனுஷனும்குக்‌ கொடுக்கப்பட்டது. 
நம்முடைய கர்த்தராகிய இயேசுகிறிஸ்துவு்‌, 
ஜனங்களுக்கு தம்முடைய 
மலைப்பிரசங்கத்திலே 


ஞானம்‌ தெளிவாகப்‌ பேசுகிறது. அது 
ஒளிவு மறைவில்லாமல்‌ வெளிப்படையாகப்‌ 
பேசுகிறது. சத்தியம்‌ வெளிப்படையாக 
இருக்கும்‌. அது எந்த மூலையிலும்‌ ஓடி 
ஒளிந்திருக்காது. தேவனுடைய 
வெளிச்சத்தில்‌, அவருடைய சத்தியம்‌ நமக்கு 


சத்தியத்தின்‌ 
நடப்பார்கள்‌. வழியருகே - 
மேடைகளிலும்‌, நாற்சந்திகளிலும்‌ திரளான 


ஜனங்கள்‌ கூடியிருப்பார்கள்‌ அவர்கள்‌ 
மத்தியிலே ஞானமும்‌ புத்தியும்‌ நிற்கிறது. 
இது மனுஷரைப்பார்த்து ஒருபோதும்‌ ஒடி 
ஒளிந்துகொள்ளாது. 

எங்கெல்லாம்‌ 
தேவைப்படுகிறதோ ங்கெல்‌ 
ஞானமும்‌ புத்தியும்‌ சத்தமிட்டு கூப்பிடுகிறது. 
நமக்குத்‌ தேவையான வேளைகளிலெல்லாம்‌, 
பரிசுத்த ஆவியானவர்‌ நமக்கு தெய்வீக 
ஆலோசனைகளை சொல்லுகிறார்‌. ஞானம்‌ 
எல்லா இடங்களிலும்‌ இருப்பதினால்‌, நாம்‌ 
எங்குபோனாலும்‌, நம்மால்‌ ஞானத்தைப்‌. 
பெற்றுக்கொள்ள முடியும்‌. நாம்‌ போகிற. 
பாதை சரியான பாதையா என்பதை. 
ஞானத்தோடும்‌. புத்தியோடும்‌ 
விசாரித்துக்கொள்ள முடியும்‌. 


பிள்ளைகள்‌ 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நம்முடைய ஆவிக்குரிய பிரயாணத்தில்‌ 

நாற்சந்திகள்‌ வந்துவிடுகிறது. நான்கு 

பாதைகள்‌ சந்திக்கும்‌ இடத்தில்‌, நாம்‌ 

சரியான பாதையைத்‌ தெரிந்தெடுத்து, அதன்‌ 

வழியாகப்‌ போகவேண்டும்‌. பல பாதைகள்‌ 

த்தில்‌ சந்திக்கும்போது நமக்கு 

குழப்பம்‌ 

ஞானமும்‌ 

புத்தியும்‌ தேவை. “ஊருக்குப்‌ போகும்‌ வழியை 

மூடன்‌ அறியமாட்டான்‌" (பிர 10:15). நாம்‌. 

ஞானத்தைப்‌  பெற்றுக்கொள்வோமென்றால்‌, 

நாம்‌. போகவேண்டிய வழியை 
அறிந்துகொள்ளலாம்‌. 


ஞானம்‌ நமக்கு உதவிபுரிய 
எப்போதுமே ஆயத்தமாயிருக்கிறது. நம்மை 
சரியான பாதையில்‌ வழிநடத்தவேண்டும்‌. 
என்பதற்காகவே. ஞானம்‌ நாற்சந்திகளில்‌. 
நிற்கிறது. ஊர்‌ வாசல்களின்‌ ஓரத்தில்‌ 
நிற்கிறது. பட்டணத்தின்‌ முகப்பில்‌ நிற்கிறது. 
நடை கூடங்களில்‌ நிற்கிறது (நீதி 8:3) 
ஞானம்‌ எல்லா இடத்திலும்‌ இருக்கிறது. நாம்‌ 
ஞானத்தைத்‌. தேடும்போது, அதைக்‌ 
கண்டுபிடிக்கலாம்‌. சவுல்‌ நடுவாசலிலே 
சாமுவேலிடத்தில்‌ வந்து, 
“ஞானதிருஞ்டிக்காரன்‌ வீடு எங்கே, 
சொல்லும்‌" என்று கேட்டார்‌ சாமு 9:18) 
சவுல்‌. சாமுவேலைத்‌ நேடிப்போனார்‌. 
அவரைக்‌ கண்டுபிடித்தார்‌. 


வனோ ம்ம, 
கொனிளவாகக்தக்கன்‌ “நம்‌ 
ஞானத்தைத்‌ தேடும்போது, ஞானம்‌ நம்மை 
தேடிவருகிறது. நாம்‌ இருக்கும்‌ இடத்திற்கே 
வருகிறது. 

ஞானமும்‌ 

அமைதியாகமிராமல்‌ 

சத்தமிட்டு கூப்பிடுகிறது. அது நாம்‌ இருக்கும்‌. 
இடத்திற்கே வந்து  கூப்பிடுகிறது. 
“மனுஷரே, உங்களை நோக்கிக்‌ 
கூப்பிடுகிறேன்‌" (நீதி 8:4) என்று ஞானம்‌. 
நம்மிடத்தில்‌ சொல்லுகிறது. 


ஞானம்‌ தேவதூதர்களைக்‌ 
கூப்பிடவில்லை. அவர்களுக்கு கர்த்தருடைய 
உபதேசம்‌ தேவையில்லை. அவை ஏற்கெனவே 
தேவனுடைய ஞானத்தைப்‌ பெற்றிருக்கிறது. 
ஞானம்‌ பிசாசுகளை நோக்கியும்‌. 
கூப்பிடவில்லை. அவை ஞானத்திற்கு 
செவிகொடுக்காது. பிசாசுகள்‌ தேவனுடைய 
மெய்யான ஞானத்திற்கு 
சத்துருக்களாயிருக்கிறது. துணிகரமாய்ப்‌ 
பாவம்‌ செய்கிறது. 





ழ்‌ நவள 
யாய 


தேவதூதர்களையும்‌, 
க்‌ கூப்பிடாமல்‌, 
கூப்பிடுகிறது. 


தொனிக்கிறது. பேதைகளாயிருக்கிற மனுஷர்‌ 
விவேகமடையவேண்டும்‌. மூடர்கள்‌ 
புத்தியுள்ள சிந்தையுள்ளவர்களாயிருக்க 
வேண்டும்‌ (நீதி 8:5). ஒரு சிலரிடத்தில்‌. 
ஞானமுள்ள வார்த்தைகளைச்‌ சொன்னால்‌, 
அவர்கள்‌ 
ஏற்றுக்கொள்வார்கள்‌. 
மனுஷரும்‌, 
ஞானத்தை 
கொள்ளமாட்டார்கள்‌. 
ஞானத்தைப்பற்றி 
போதிக்கவேண்டும்‌. 

பேறைகளுக்கும்‌ மூடர்‌ 
தேவனுடைய ஞானம்‌ தேவைப்படுகிறது. 
தேவஞானமில்லாமல்‌ அவர்களால்‌ ஒன்றும்‌ 
செய்யமுடியாது. ர்‌ 
பேநைகளாகயிருந்தாலும்‌, 
அவர்களைப்‌ 
அவர்களும்‌ விவேகமடையவேண்டும்‌. 
என்பதே தேவனுடைய 
ஞானத்தின்‌ விருப்பம்‌. மூடர்கள்‌ ஞானத்தைப்‌ 
பெற்றுக்கொள்ளும்போது... ர்‌ 
சிந்தை 


விவேகத்தையும்‌ பெற்றுக்கொள்ளும்‌. 


மேம்பாடான காயங்கள்‌ 


நீதி 8 : 6-9 


நீதி 839. கேளுங்கன்‌, மேம்பாடான 
காரியங்களைப்‌ பேசுவேன்‌; எண்‌: 
உதடுகள்‌: உத்தமகாரியங்களை 
வசனிக்கும்‌. 


தீதி என்‌ வாய சத்தியத்தை 
விளம்பும்‌, ஆகாமியம்‌ 


உதடுகளுக்கு அருவருப்பானது. 


நீதி 858. 
வாக்குகனெல்லாம்‌. 
அவைகளில்‌ புரட்டும்‌ 
இல்லை. 


என்‌ வாயின்‌. 
'தீதியானவைகணன்‌; 
விபரீதமும்‌ 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நீதி 82. அவைகளெல்லாம்‌ 
புத்தியுன்னவனுக்குத்‌. தெளிவும்‌, 
ஞானத்தைப்‌ பெற்றவர்களுக்கு. 
யதார்த்தமுமாயிருக்கும்‌. 


தேவனால்‌ வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற 
இரகசியங்கள்‌ நமக்கும்‌, நம்முடைய 
சந்ததியாருக்கும்‌ உரியவை. தேவனுடைய 
வெளிப்பாடு நம்முடைய எல்லா 
அங்கீகரிப்புக்கும்‌ பாத்திரமானது. 
அவையெல்லாமே மேம்பாடான காரியங்கள்‌. 
கர்த்தருடைய வார்த்தைகள்‌ உத்தம 
காரியங்களை விவரிக்கிறது. ஞானமுள்ள 
காரியங்கள்‌ மேம்பாடான காரியங்களாகவும்‌, 
உத்தம காரியங்களாகவும்‌ இருக்கிறது. இவை 
நித்திய தேவனோடும்‌, நம்முடைய 
அழிவில்லாத ஆத்துமாவோடும்‌. 
தொடர்புடையது. உத்தமமான காரியங்கள்‌ 
நித்தியமான காரியங்களை விவரிக்கும்‌. 


ஞானம்‌ மேம்பாடான காரியங்களைப்‌ 
பேசும்‌. ஞானத்தின்‌ உதடுகள்‌ உத்தம 
காரியங்களை வசனிக்கும்‌ (நீதி 836) 
இவையெல்லாம்‌ நீதியானவைகள்‌ (நீதி 8:8). 
உத்தம காரியங்களிலும்‌, மேம்பாடான 
காரியங்களிலும்‌ புரட்டும்‌ விபரீதமும்‌ இல்லை. 
ஞானமுள்ள வார்த்தைகளினால்‌ நமக்கு 
எந்தவிதமான ஆபத்துக்களும்‌, 
பிரச்சனைகளும்‌ வராது. ஞானத்தைப்‌ 
பெற்றுக்கொள்வதினால்‌. நம்முடைய 
கண்ணியமும்‌, மதிப்பும்‌, மரியாதையும்‌ 
நம்மைவிட்டு விலகிப்போய்விடாது. 
ஞானமுள்ள வார்த்தைகள்‌ சத்தியமான 
வார்த்தைகள்‌. 


ஞானம்‌ சத்தியத்தை விளம்புகிறது. 
ஆகாமியம்‌ ஞானத்தின்‌ உதடுகளுக்கு 
அருவருப்பானது (நீதி 8:7). தேவனுடைய 
ஒவ்வொரு வார்த்தையும்‌ சத்தியமானது. 
அவருடைய வார்த்தைகளெல்லாம்‌ நமக்கு 
ஆம்‌ என்றும்‌, ஆமென்‌ என்றும்‌ இருக்கிறது. 
அது ஒருபோதும்‌ நமக்கு ஆம்‌ என்றும்‌, 
இல்லை என்றும்‌ இருப்பதில்லை. 
தேவனுடைய வார்த்தை தெளிவானது. அது 
நம்மை ஒருபோதும்‌ குழப்புவதில்லை. 
தேவனுடைய வார்த்தைகளை எளிதாகப்‌ 
புரிந்துகொள்ளலாம்‌. 





ழ்‌ நள 
யாய 


ஞானமுள்ள வார்த்தைகள்‌ 
புத்தியுள்ளவனுக்குத்‌ தெளிவும்‌, ஞானத்தைப்‌ 
பெற்றவர்களுக்கு யதார்த்தமுமாயிருக்கும்‌ 
(நீதி 8:9). தேவனுடைய வார்த்தைகள்‌ 
எல்லாவற்றையும்‌ பரிசுத்த ஆவியானவர்‌ 


அவை ஞானமுள்ள 
வார்த்தைகள்‌. ஞானம்‌ நம்மைக்‌ கூப்பிடுகிறது. 
புத்தி நம்மை சத்தமிட்டு அழைக்கிறது. 
ஞானத்திற்கும்‌ புத்திக்கும்‌ செவிகொடுப்பது 
நமக்கு நல்லது. வேண்டுமென்றே, 
நம்முடைய செவியை அடைத்துக்கொண்டு, 
தேவனுடைய ஞானமுள்ள வார்த்தைகளைக்‌ 
கேட்க மறுத்தால்‌ நமக்குத்தான்‌. 
நஷ்டமுண்டாகும்‌. நாம்‌ விவேகம்‌ 
அடையமுடியாத பேதைகளாகயிருப்போம்‌. 
புத்தியுள்ள சிந்தையில்லாத 
மூடர்களாயிருப்போம்‌. 


ஞானமே நல்ல்து 
நீதி 8 : 10,11 


நீதி 800. வெள்வியைப்பார்க்கிலும்‌ 
என்‌ புத்திமதியையும்‌, பசும்‌ 
பொன்னைப்பார்க்கிலும்‌ ஞானத்தையும்‌ 
அங்கீகரித்துக்கொள்ளுங்கள்‌. 


நீதி 81. முத்துக்களைப்பார்க்கிலூம்‌: 
ஞானமே நல்லது; இச்சிக்கப்படத்‌ 
தக்கவைகளெல்லாம்‌ அதற்கு நிகரல்ல.. 


இந்த உலகத்திலுள்ள எல்லா 
ஐசுவரியங்களை விடவும்‌ ஞானமும்‌ புத்தியுமே 
நல்லது. தேவனுடைய தெய்வீக ஞானமே 
நமக்கு மெய்யான ஐசுவரியம்‌. வெள்ளியைப்‌ 
பார்க்கிலும்‌ புத்திமதியே ல்‌ 
பசும்பொன்னைப்பார்க்கிலும்‌ 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


முத்துக்களைப்பார்க்கிலும்‌. ஞானமே 
நல்லது. நாம்‌ வெள்ளியையும்‌. 
பசும்பொன்னையும்‌ சம்பாதிப்பதற்குப்‌ பதிலாக 
புத்திமதியையும்‌ ஞானத்தையும்‌ சம்பாதிக்க 


வேண்டும்‌. பொன்னாபரணங்களைவிட 


புத்திமதியும்‌ ஞானமுமே நமக்கு மெய்யான 
அழகைக்‌ கொடுக்கும்‌. க்‌ 


விசுவாசிகளுக்கு 
உலகப்பிரகாரமான 


புத்திக்கும்‌ த்‌ இந்தப்‌ “கத்தில்‌ 
ஒன்றுமேயில்லை. 


ஞானமாகிய நான்‌ 


நீதி8:12 


நீதி 81௨ 
'விவேகத்தோடே. 
நல்யுக்தியான 
கண்டடைகிறேன்‌.. 


ஞானமாகிய நாண்‌ 
வாசம்பண்ணி, 
அறிவுகளைக்‌ 


ம்முடைய கர்த்தராகிய இயேசு 
கிஸ்தி ப மெய்யான ஞானமாயிருக்கிறார்‌ 
இயேசுகிறிஸ்துவுக்குள்ளே ஞானம்‌, புத்தி 
ஆகியவற்றின்‌ பொக்கிஷங்களெல்லாம்‌ 
மறைவாக புதைந்திருக்கிறது. நம்முடைய 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து தம்மையே 
நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார்‌. 
நமக்குள்ளே 
வாசம்பண்ணுகிறார்‌. 
வார்த்தையாகயிருக்கிறார்‌. 
தேவனுடைய வெளிப்பாடாகவும்‌ இருக்கிறார்‌. 
தேவனுடைய டவல 
மனுஷருக்கு விவேகத்தையும்‌, 
நல்யுக்தியையும்‌, அறிவையும்‌ தருகிறது. 
ஞானம்‌ விவேகத்தோடு வாசம்பண்ணுகிறது. 
தத்துவங்களினாலும்‌, 
மெய்ஞானத்தைப்‌ 
பெற்றுக்கொள்ள முடியாது. தேவனுடைய 
மெய்யான ஞானம்‌ மனுஷருடைய 
தத்துவங்களில்‌ வாசம்பண்ணுவதில்லை. 
நாம்‌ தேவனுடைய ஞானத்தைப்‌ 
பெற்றுக்கொள்ளும்போது, விவேகத்தையும்‌ 
பெற்றுக்கொள்கிறோம்‌. விவேகமே நமக்கு 
மெய்யான அலங்காரம்‌. 





f= THE 
TT 


பரிசுத்த 
இரகசியங்களும்‌ 


வேதாகமத்தில்‌ எல்லா 
எழுதப்பட்டிருக்கிறது. 
தேவனுடைய வெளிப்பாடுகள்‌ 
எல்லாவற்றையும்‌ நாம்‌. பரிசுத்த 
வேதாகமத்தில்‌ வாசித்துப்‌ புரிந்துகொள்ளல்‌. 
தேவனுடைய பராமரிப்புக்களையும்‌, 
அவருடைய விருப்பங்களையும்‌, 
சித்தங்களையும்‌ புரிந்துகொள்வதற்கு 
'வேதவாக்கியமே நமக்கு உதவியாயிருக்கும்‌ 


வேதாகமத்தின்‌ மூலமாகவே, நம்மால்‌: 
தேவனைப்பற்றி சரியாகப்‌ புரிந்துகொள்ள 
முடியும்‌.  வேதாகமத்திலுள்ள ஒவ்வொரு 
வாக்கியமும்‌ தேவனுடைய தெய்வீக 
வெளிப்பாடாகும்‌. தேவனுடைய 
வெளிப்பாட்டை உலகப்பிரகாரமான தத்துவ 
ஞானிகளிடம்‌ கற்றுக்கொள்ள முடியாது. 
பரிசுத்த ஆவியானவரே நமக்கு சகல. 
சத்தியத்தையும்‌ கற்றுக்கொடுக்கிறார்‌. 


நாம்‌ ஞானத்தைத்‌ 

நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து 
மெய்யான ஞானமாகயிருக்கிறார்‌ என்பதைப்‌ 
புரிந்துகொள்ளவேண்டும்‌. மனுஷன்‌ 
விஞ்ஞானத்தைப்‌ பயன்படுத்தி அநேக 
காரியங்களைக்‌ கண்டுபிடிக்கிறான்‌. 
மனுஷருடைய  கண்டுபிடிப்புக்களில்‌ பல 
மனுக்குலத்திற்கு அழிவையே தருகிறது. 
நம்முடைய அழிவுக்கு ஏதுவானதை நாம்‌ தேடி 
கண்டுபிடிப்பதற்குப்‌ பதிலாக, நம்முடைய 
ஜீவனுக்கு ஏதுவானதை நாம்‌ தேடி 
கண்டுபிடிக்கவேண்டும்‌. 


தீமையை வெறுப்பது 


நீதி8 118 


நீதி 818. தீமையை வெறுப்பதே 
கர்த்தருக்குப்‌ பயப்படும்‌ பயம்‌; 
பெருமையையும்‌, அகத்தையையும்‌, தீய 
வழியையும்‌, புரட்டுவாயையும்‌ நான்‌ 
வெறுக்கிறேன்‌, 


நாம்‌ ஞானத்தைப்‌ 
பெற்றுக்கொள்ளும்போது நம்முடைய 
இருதயத்திலுள்ள அசுத்தம்‌ நீங்கி அது 
பரிசுத்தமாகும்‌. கர்த்தருக்குப்‌ பயப்படுவது. 
ஞானத்தின்‌ ஆரம்பம்‌. தீமையை 
வெறுப்பதுதான்‌ கர்த்தருக்குப்‌ 
பயப்படும்‌ தேவன்‌ எல்லா 
பாவங்களையும்‌ வெறுக்கிறார்‌. 
தேவனுக்குப்‌. நமக்கும்‌ 


பயம்‌. 


பிரியமில்லாதது 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


றமங்காததாலிகுக்கவேண்டும்‌. . தேவன்‌ 


பயப்படுகிறவர்களாகிய 
நாம்‌ தீமையை  வெறுக்கவேண்டும்‌. 
தீமையான வழிகளை வெறுக்கவேண்டும்‌. 
பெருமையை வெறுக்கவேண்டும்‌. கர்த்தர்‌ 
பெருமையையும்‌, அகந்தையையும்‌, 
தியவழியையும்‌, புரட்டு வாயையும்‌ 
வெறுக்கிறார்‌. கர்த்தர்‌ வெறுக்கிற இவற்றை 
ம்‌ வெறுக்கவேண்டும்‌. 


கர்த்தருக்குப்‌ 


காரணமாயிருக்கிறது. 
பெருமையிருக்கும்போது, நமக்கு அழிவு வரும்‌, 
அழிவுக்கு முன்னானது பெருமை நாம்‌ 
தேவனுடைய கிருபையையும்‌, இரக்கத்தையும்‌ 
பெற்றுக்கொள்ளவேண்டுமென்றால்‌, 
நம்மிடத்தில்‌ மனத்தாழ்மையிருக்கவேண்டும்‌. 


ஆலோசனையும்‌ 
மெய்ஞானமும்‌ 
நீதி 8 : 14-16 


நீதி 8௮4. ஆலோசனையும்‌ 
மெய்ஞானமும்‌ என்னுடையவைகன்‌; 
நானே புத்தி, வல்லமை என்னுடையது. 


நீதி 805. என்னாலே 
அரசாளூகிறார்கள்‌, 
நீதிசெலுத்துகிறார்கள்‌. 


நீதி 8:16. என்னாலே அதிகாரிகளும்‌, 
பிரபுக்களும்‌, பூமியிலுன்வ சகல்‌ 
தியாயாதிபதிகளும்‌ ஆளுகை 
செய்தூவருகிறார்கள்‌. 


ராஜாக்கள்‌. 
பிரபுக்கள்‌. 


கர்த்தராகிய 


சர்வஞானமுள்ளவர்‌ 
சர்வஆளுகையுமுள்ளவர்‌. 

நம்முடைய ஆலோசனை கர்த்தர்‌ 
அற்புதமானவர்‌. அவர்‌ நமக்கு கிருபையையும்‌ 
இரக்கத்தையும்‌ காண்பிக்கிறார்‌. தேவன்‌ 
நமக்குக்‌ கொடுக்கிற ஞானமே மெய்ஞானம்‌. 
அவருடைய ஆலோசனைகளே 
நல்‌ஆலோசனைகள்‌. 





ழ்‌ நயனா 
யாய 
ஆலோசனைகள்‌, 


தேவனுடைய 
பரிசுத்த வேதாகமத்தில்‌ தெளிவாக 
எழுதப்பட்டிருக்கிறது. நமக்கு உண்டாகிற 
எல்லா. சூழ்நிலைகளுக்கும்‌ தேவையான 
அடிப்படை ஆலோசனைகளை நாம்‌ பரிசுத்த. 
வேதாகமத்தில்‌ பெற்றுக்கொள்ளலாம்‌. 
தேவனுடைய ஆலோசனைகளைப்‌ 
பெற்றுக்கொண்டு, அவற்றிற்கு கீழ்ப்படிந்து 
ஜீவிக்கும்போது, நமக்கு அநேக நன்மைகள்‌ 
உண்டாகும்‌. தேவனுடைய ஆலோசனைகள்‌ 
புரிந்துகொள்வதற்கு  கடினமானவையல்ல. 
அவையெல்லாமே தெளிவானவை, 
எளிமையானவை. 


ஞானத்தினாலே 
அரசாளுகிறார்கள்‌. 
செலுத்துகிறார்கள்‌. 
அதிகாரிகளும்‌, பிரபுக்களும்‌, பூமியிலுள்ள 
சகல நியாயாதிபதிகளும்‌ ஆளுகை 
செய்துவருகிறார்கள்‌ (நீதி 8:1516). இவர்கள்‌ 

த்தினால்‌ ஆளுகை செய்வதினால்‌, 

ஞானத்திற்காக 


இராஜாக்கள்‌ 
பிரபுக்கள்‌... நீதி 


கிறிஸ்துவின்‌ 
அரசாங்கங்களுக்கு 
பெலனாகவும்‌ இருக்கிறது. 
நேசத்தின்‌ பிரஜைகளும்‌ 
கடமைகளை தங்கள்‌ 
உண்மையாய்‌ நிறைவேற்றவேண்டும்‌ என்று 
பரிசுத்த வேதாகமம்‌ நமக்கு உபதேசிக்கிறது. 
இராயனுக்குரியதை இராயனுக்கு 
செலுத்தவேண்டும்‌ என்பதுதான்‌ கிறிஸ்துவின்‌ 
உபதேசம்‌. இயேசுகிறிஸ்துவை பின்பற்றுகிற 
ஜனங்கள்‌, ஒழுக்கமுள்ளவர்களாகவும்‌, 
உண்மையுள்ளவர்களாகவும்‌ தீமைக்கு விலகி 
த தவல்‌ இருப்பார்கள்‌. 
ர்களை ஆளுகை செய்வது 
இராஜாக்களுக்கு மிகவும்‌ எளிதான காரியம்‌. 


பரிசுத்த வேதாகமம்‌ ஜனங்களுடை। 
கடமைகளை 

பண்ணுவதுபோல, 

அவர்களுடைய 

உபதேசம்பண்ணுகிறது. 

தங்களுடைய தேசத்தை கர்த்தருக்குப்‌ பயந்து 
ஆளுகை செய்யவேண்டும்‌. நீதியான தீர்ப்பு 
சொல்லவேண்டும்‌. தீமையை வெறுப்பதுதான்‌ 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பயம்‌. 
அகந்தையும்‌ 
ஊழியம்‌ 
ஊழியம்‌ 


கர்த்தருக்குப்‌ பயப்படும்‌. 
இராஜாக்களிடம்‌ பெருமையும்‌ 
இருக்கக்கூடாது. இராஜாக்கள்‌ 
கொள்ளுகிறவர்களாமிராமல்‌, 
பண்ணுகிறவர்களாயிருக்கவேண்டும்‌. 


மெய்ப்பொருள்‌ 
நீதி8 17-21 


தீதி 8:17. 
சிநேகிக்கிறவர்களை நான்‌ 
சிநேகிக்கிறேன்‌; அதிகாலையில்‌ 
என்னைத்‌ தேடுகிறவர்கள்‌ என்னைக்‌: 


கண்டடைவார்கள்‌.. 

நீதி 818. ஐசுவரியமும்‌, கனமும்‌, 
மன பொருளும்‌ நீதியும்‌ 

என்னிடத்தில்‌ உண்டு. 


என்னைச்‌. 


தீதி 8:19. பொன்னையும்‌ தங்கத்தையும்‌ 
பார்க்கிலும்‌ என்‌ பலன்‌ நல்லது; சத்த 
வென்னியையப்பார்க்கிலும்‌ என்‌ 
வருமானம்‌ நல்லது. 


நீதி 8:20. என்னைச்‌ சிநேகிக்கிறவர்கள்‌. 
மெய்ப்பொருனைச்‌ சுதந்தரிக்கும்‌. 
அவர்களுடைய 

நான்‌ 


படிக்கும்‌, 
கனஞ்சியங்களை 
திரப்பும்படிக்கும்‌, 


நீதி 821. அவர்களை நீதியின்‌ 
வழியிலும்‌, தியாயபாதைகளுக்குள்ளூம்‌ 
நடத்துகிறேன்‌. 

ஞானத்தைப்‌ பெற்றுக்கொள்கிறலர்கள்‌ 
பாக்கியவான்கள்‌. அவர்கள்‌ கிறிஸ்துவின்‌ 
அன்பில்‌ சந்தோஷமாயிருப்பார்கள்‌. 
“என்னை சிநேகிக்கிறவர்களை 

(நீதி 8: 


நாம்‌ 
சிநேகிக்கும்போது. 
சிநேகிக்கிறார்‌. 
பாவிகளாகமிருக்கையிலேயே, 
ி நம்மைத்‌ தேடி வந்தவர்‌. 
நாம்‌ அவரை பரிசுத்த இருதயத்தோடு 
சிநேகிக்கும்போது. அவர்‌ நம்மை 
சிநேகிப்பது அதிக நிச்சயம்‌. 


கிறிஸ்துவானவர்‌ 





ழ்‌ ளன 
யாய 


நாம்‌ ஞானத்தை அதிகாலையில்‌: 
தேடவேண்டும்‌. அப்போது அதை நம்மால்‌: 
கண்டடைய முடியும்‌. நாம்‌ மற்ற காரியங்களை 
தேடுவதற்கு முன்பாக ஞானத்தைத்‌ 
தேடவேண்டும்‌. நம்முடைய வாலிபவயதிலேயே 
நாம்‌ ஞானத்தைத்‌ தேடவேண்டும்‌. வயதான 
பின்பு ஞானத்தைத்‌ தேடலாம்‌ 
காத்திருக்காமல்‌, 
ஆரங்கித்துலிடலேண்டும்‌ 
கண்டுபிடிப்பார்கள்‌ (நீதி 8:17). 


நாம்‌ தேடும்போது, 
ஞானத்தைக்‌ கண்டடைவோம்‌. 
மெய்ஞானமாகிய கிறிஸ்துவைத்‌ தேடும்போது, 
நாம்‌ கிறிஸ்துவைக்‌ கண்டடைவோம்‌. 
கிறிஸ்து நம்முடையவராயிருப்பார்‌. 
அவருக்குரியவர்களாயிருப்போம்‌. 
கர்த்தராகிய சுகிறிஸ்‌ 
ஐசுவரியமும்‌, கனமும்‌, 
பொருளும்‌, நீதியும்‌ 
கிறிஸ்துவுக்குரியவர்களாயிருக்கும்‌ 
கிறிஸ்துவுக்குரியது. 
உரியதாயிருக்கும்‌. 

ஞானத்திடம்‌ இருக்கும்‌ 
கனமும்‌ நமக்கும்‌ ல்‌ 


ஞானம்‌ அநந்தமா அது 
மிகுந்த பிரயோஜனமாிரக்கும்‌ 


ஞானத்தைத்‌. 


நாமும்‌ 
நம்முடைய 


ச்ம்‌ தலித்கள்‌ 
வஞ்சித்து, ஒடுக்கி சம்பாதிக்கும்‌ ஐசுவரியம்‌ 
ஞானத்தினால்‌ வரும்‌ ஐசுவரியமல்ல. 

கர்த்தர்‌ நமக்கு ஐசவரியத்தைக்‌ 
கொடுக்கும்போது, நாம்‌ பிறருக்கு உதவி 
செய்யவேண்டும்‌. பிறருக்கு உதவிசெய்ய 


செலவு பண்ணவும்‌ வேண்டும்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
UBLISHERS 


கர்த்தர்‌ கொடுக்கும்‌ ஐசுவரியமே 
மெய்யான ஐசுவரியம்‌. இந்த ஐசுவரியமே 
நம்மிடத்தில்‌ தங்கியிருக்கும்‌. இதுவே 
நிலையான பொருள்‌. நாம்‌ கர்த்தருக்குப்‌ 
பயந்து நீதியான வழிகளில்‌ 
சம்பாதிக்கும்‌ ஐசுவரியம்‌, நமக்கும்‌ 
நம்முடைய குடும்பத்தாருக்கும்‌, 
நம்முடைய சந்ததியாருக்கும்‌ 
பிரயோஜனமுள்ளதாயிருக்கும்‌. ஏழைகளுக்கு 
இரங்குகிறவர்கள்‌ கர்த்தருக்குக்‌ 
கடன்கொடுக்கிறார்கள்‌. கர்த்தர்‌ தாம்‌ பட்ட 
கடனை, திரும்ப செலுத்துவார்‌. 
ஏழைகளுக்கு உதவி செய்வதினால்‌ 
நம்முடைய ஐசுவரியம்‌ குறைந்துபோய்விடும்‌ 
என்று பயப்படக்கூடாது. 


நாம்‌ கர்த்தருடைய நீதிக்குக்‌ 
கீழ்ப்படிந்து அவர்‌ நமக்கு கிருபையாகக்‌ 
கொடுத்திருக்கிற ஐசுஷியத்தை செலவு 
பண்ணும்போது, நமக்கு கர்த்தருடைய 
பலன்‌ கிடைக்கும்‌. கர்த்தருடைய ஆசீர்வாதம்‌ 
நமக்கு வரும்‌. கர்த்தருடைய பலனும்‌ 
ஆசீர்வாதமுமே, மேன்மையான ஐசுவரியம்‌. 
பொன்னையும்‌ தங்கத்தையும்‌ பார்க்கிலும்‌ 
கர்த்தருடைய பலன்‌ நமக்கு நல்லது. சுத்த 
வெள்ளியைப்‌ பார்க்கிலும்‌ கர்த்தரால்‌ வரும்‌ 
வருமானமே நமக்கு நல்லது. நேர்மையான 
வழியில்‌ சம்பாதிக்கும்‌ ஐசுவரியம்‌ 
கொஞ்சமாகமிருந்தாலும்‌ அதுவே நமக்கு 
மெய்யான ஆசீர்வாதம்‌. 


கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம்‌, 
இந்த உலகப்பிரகாரமான  ஐசுவரியங்களை 
சம்பாதிக்காவிட்டாலும்‌, கர்த்தர்‌ கொடுக்கிற 
நன்மைகளையும்‌, பலன்களையும்‌, 
ஆசீர்வாதங்களையும்‌  சம்பாதிக்கவேண்டும்‌. 
இந்த உலகத்தில்‌ நமக்கு ஐசுவரியமும்‌, 
கனமும்‌ இல்லாமல்‌ போகலாம்‌. ஆனால்‌ 
கர்த்தர்‌ கொடுக்கிற பலன்‌ நம்மிடத்தில்‌: 
இல்லாமல்‌ போய்விடக்கூடாது. நமக்கு 
உலகப்பிரகாரமான வருமானம்‌ இல்லாமல்‌ 
போகலாம்‌. ஆனால்‌ கர்த்தர்‌ கொடுக்கிற 
வருமானம்‌ நமக்கு வராமல்‌ 
போய்விடக்கூடாது. 





ழ்‌ நள 
யாய 


உலகப்பிரகாரமான ஐசுவரியம்‌ 
அழிந்துபோகும்‌. ப்‌ பூமியிலே கள்ளரும்‌ 
கொள்ளைக்காரரும்‌ அதைத்‌ திருடிக்கொண்டு 
போய்விடுவார்கள்‌. பூச்சிகள்‌ அதை 
அழித்துப்போடும்‌. கர்த்தர்‌ கொடுக்கும்‌ 
ஐசுவரியமோ  பரலோகத்திற்குரியது. அது 
ஒருபோதும்‌ அழிந்துபோவதில்லை. நாம்‌ 
பொன்னையும்‌ த்‌ 


அதிகமாய்த்‌ 

கொடுக்கும்‌ 

என்பதை ண்டு, 
பயபக்தியோடு பெற்றுக்கொள்‌ ளவேண்டும்‌. 


நாம்‌ கர்த்தருடைய மெய்ஞானத்தைப்‌ 
பெற்றுக்கொள்ளும்போது, நாம்‌ கர்த்தருடைய 
கிருபையில்‌ 'சந்தோஷமாயிருப்போம்‌. 
கர்த்தருடைய வார்த்தை நம்மை வழிநடத்தும்‌. 
அவருடைய பிரமாணம்‌ நம்மை ஆளுகை 
செய்யும்‌. கர்த்தர்‌ நம்மை கரம்பிடித்து, 
தம்முடைய நித்திய வழியிலே நடத்துவார்‌. 
ம்‌ ்‌ சிநேகிக்கும்போது, 
சுதந்தரிக்கும்படிக்கு, 


களஞ்சியங்களை கர்த்தர்‌ நிரப்பும்படிக்கு, 
ஞானம்‌ நம்மை வழிநடத்தும்‌. நம்மிடத்தில்‌ 
மெய்ஞானம்‌ இருக்கும்போது அது நம்மை 
நியாயபாதைகளுக்குள்ளும்‌ வழிநடத்தும்‌ 
(நீதி 8:220,21). 


மெய்ஞானத்தினால்‌ 
மெய்யான ஆர்க்‌ 
ல்‌ நாம்‌ நடப்பதே. 
நமக்கு மெய்யான வழி. நாம்‌ தேவனுடைய 
அடிச்சுவடுகளைப்‌ பின்பற்றி நடக்கும்போது, 
வழிதப்பிப்போகாமல்‌, நம்‌ 


நியயித்தருக்கற இலக்கை அடைவோம்‌. 


நாம்‌ நீதியின்‌ வழிகளிலும்‌, 
நியாயப்பாதைகளிலும்‌ நடக்கும்போது, 
கர்த்தருடைய மகிமையில்‌ 


சந்தோஷமாயிருப்போம்‌. இந்த சந்தோஷமே. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மெய்யான சந்தோஷம்‌. இதுவே நமக்கு 
நித்திய சந்தோஷம்‌. இந்த சந்தோஷம்‌ 
உலகப்பொருட்களினால்‌. உண்டானதல்ல. 
இது தேவன்‌ தம்முடைய கிருபையினால்‌ 
நமக்குக்‌ கொடுத்திருக்கிற 
மெய்ப்பொருளினால்‌ உண்டானது. மெய்யான 
சந்தோஷத்திற்கு நிகரான சந்தோஷம்‌ வேறு 
எதுவுமேயில்லை. 


கர்த்தர்‌ நமக்குக்‌ கொடுக்கும்‌ 
மெய்யான சந்தோஷமே நம்மிடத்தில்‌ 
நிலைத்து நிற்கும்‌. இது சூழ்நிலைகளினால்‌ 
மங்கிப்போவதில்லை. இந்த சந்தோஷத்திற்கு 
உலகப்பிரகாரமான பொருட்கள்‌, 
ஐசுவரியங்கள்‌, சம்பத்துக்கள்‌ 
ஆதாரமாகயில்லை. இதற்கு மெய்ப்பொருளே 
ஆதாரமாயிருக்கிறது. ஆகையினால்‌ 
மெய்யான இந்த சந்தோஷம்‌, நம்மைவிட்டு 
ஒருபோதும்‌ நீங்கிப்போகாமல்‌, நம்மோடு 
எப்போதும்‌ கூடவே இருக்கும்‌. 


கர்த்தருக்குள்‌ சந்தோஷமாமிருப்பதே 
நமக்கு மெய்யான பலன்‌. நாம்‌ கர்த்தரை 
உறுதியாய்ப்பற்றிக்‌ கொள்ளும்போது, 
கர்த்தரும்‌ நம்மை தம்முடைய 
பராமக்கிரமமுள்ள கரத்தினால்‌ 

பற்றிக்கொள்கிறார்‌. கர்த்தருடைய 
காத்திலிரு்த நம்மை யாரும்‌ பிரிக்க 


முடியா; கர்த்தருக்குள்‌ 
நிலைத்திருக்கிறயர்கள்‌ பாக்கியவான்கள்‌, 
நம்முடைய 


, .. சந்தோஷங்களுக்கும்‌. 
ஆசீர்வாதங்களுக்கும்‌. கர்த்தரே 
ஆதாரமாகவும்‌, காரணராகவும்‌ இருக்கிறார்‌. 
அவரே நம்முடைய மெய்யான ஐசுவரியத்திற்கு 
அசலாகவும்‌, அச்சாரமாகவும்‌ இருக்கிறார்‌ 


நாம்‌ தேடும்போது 
கஸ்டம்‌. ஞானம்‌ 


களஞ்சியங்களை நிரப்புகிறார்‌. 
மெய்ப்பொருளை சுதந்தரமாகக்‌ 
உலகப்பிரகாரமான 
ம்முடைய வயிற்றுக்கு 

மாத்திரமே. த மக்கத்து 





ழ்‌ நவள 
யாய 


கரத்தினால்‌ என்னைத்‌ தப்புவியும்‌: அவர்கள்‌ 
வயிற்றை உமது திரவியத்தினால்‌ நிரப்புகிிர்‌: 
அவர்கள்‌ புத்திரபாக்கியத்தினால்‌ 
திருப்தியடைந்து, தங்களுக்கு மீதியான 
பொருளைத்‌ தங்கள்‌ குழந்தைகளுக்கு 
வைக்கிறார்கள்‌. நானோ நீதியில்‌ உம்முடைய 
்‌ நான்‌ 
து சாயலால்‌ 
(சங்‌ 171415) என்று 
தாவீது சொல்லுகிறார்‌. 
நிரப்பும்‌, உலகப்பிரகாரமான 
நமக்கு மெய்யான ஐசுவரியமல்ல. நம்முடைய 
இருதயத்தை நிரப்பும்‌ ஞானத்தின்‌ 
மெய்ப்பொருளே, நமக்கு மெய்யான 
ஐசுவரியம்‌. மெய்ப்பொருளே நிலையானது. 


இதுவே நித்தியமானது. 


ஆதி 
நீதி8: 22 


நீதி 8:22. தமது. 
கிரியைகளுக்குமுன்‌. பூர்வமுதல்‌ 
என்னைத்‌ தமது வழியின்‌ ஆதியாகக்‌ 
கொண்டிருந்தார்‌. 


கர்த்தர்‌ 


ஞானம்‌ இங்கு ள்தத்துவ 
பண்பினால்‌ விணிக்கப்படுகிதது.... தணக 
என்பது தேவகுமாரனாகிய இயேசு 
கிறிஸ்துவைக்‌ குறிப்பிடுகிற பெயர்‌. அவரே 
மெய்யான ஞானம்‌. ஞானத்தைப்பற்றி 
வாக்கியங்களெல்லாம்‌. 

இயேசுகிறிஸ்‌ துவையே 

யோவான்‌ எழுதின 
தேவகுமாரனாகிய 


அறிமுகம்‌ செய்து வைக்கப்படுகிறார்‌. 


“ஆதியிலே வார்த்தை இருந்தது. அந்த 
வார்த்தை தேவனிடத்திலிருந்தது. அந்த 
வார்த்தை தேவனாயிருந்தது. அவர்‌ ஆதியிலே 

'தேவனோடிருந்தார்‌. சகலமும்‌ அவர்‌ மூலமாய்‌. 
உண்டாயிற்று: உண்டானதொன்றும்‌ 
அவராலேயல்லாமல்‌ உண்டாகவில்லை. 
அவருக்குள்‌ ஜீவன்‌ இருந்தது, அந்த ஜீவன்‌ 
மனுஷருக்கு ஒளியாயிருந்தது” (யோவா 1:1-4). 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


குமாரன்‌, பரிசுத்தஆவியானவர்‌ 
ஆகிய மூவரும்‌ வெல்வேறு ஆள்தத்துவ 
பண்புடையவர்கள்‌. ஆனாலும்‌ அவர்கள்‌ 
மூவரும்‌ ஒருவராகவே இருக்கிறார்கள்‌. 
பிதாவாகிய தேவன்‌, தம்முடைய ஒரே 
பேறான குமாரனாகிய இயேசுகிறிஸ்துவை, 
தமது வழியில்‌ ஆதியாகக்‌ கொண்டிருந்தார்‌ 
(நீதி 8:22). பிதாவானவர்‌ குமாரனை 
அநாதியாய்‌ அபிஷேகம்பண்ணினார்‌ 
(நீதி 8:23). சகலமும்‌ உண்டாகும்‌ முன்னே 
குமாரன்‌ ஐநிப்பிக்கப்பட்டார்‌ (நீதி 8:24-26), 
உண்டானதெல்லாம்‌ குமாரன்‌ மூலமாகவே 
உண்டாயிற்று (நீதி 8:30) 


பூர்வகாலங்களில்‌ பங்குபங்காகவும்‌ 
வகைவகையாகவும்‌, தீர்க்கதரிசிகள்‌ மூலமாய்ப்‌ 
பிதாக்களுக்குத்‌ திருவுளம்பற்றின தேவன்‌, 
இந்தக்‌ கடைசி நாட்களில்‌ குமாரன்‌ மூலமாய்‌ 
நமக்குத்‌ திருவுளம்பற்றினார்‌;: இவரைச்‌ 
சர்வத்துக்கும்‌ சுதந்தரவாளியாக நியமித்தார்‌, 
இவரைக்கொண்டு உலகங்களையும்‌ 
உண்டாக்கினார்‌. இவர்‌ அவருடைய 
மகிமையின்‌ பிரகாசமும்‌, அவருடைய 
...... சொரூபமுமாமிருந்து, 
தம்முடைய வல்லமையுள்ள 
தாங்குகிறவராய்‌, 
பாவங்களை 


தன்மையின்‌ 
சர்வத்தையும்‌ 

வசனத்தினாலே 
தம்மாலேதாமே நம்முடைய 
நீக்கும்‌ சுத்திகரிப்பை உண்டுபண்ணி, 
உன்னதத்திலுள்ள மகத்துமானவருடைய 
வலதுபாரிசத்திலே உட்கார்ந்தார்‌" (எபி 11-3) 


அநாதிகாலம்‌ 
நீதி 8 : 23-26 


நீதி 8:28. பூமி உண்டாகுமுன்னும்‌, 
ஆதிமுதற்கொண்டும்‌ அநாதியாய்‌ நான்‌ 
அபிஷேகம்‌ பண்ணப்பட்டேன்‌. 


நீதி 824. ஆழங்களும்‌, ஜலம்‌ 
புரண்டுவரும்‌ ஊற்றுகளும்‌ உண்டாகு. 
முன்னே நான்‌ ஜநிப்பிக்கப்பட்டேன்‌. 


நீதி 8:25. மலைகள்‌ நிலைபெறுவதற்கு 
முன்னும்‌, குன்றுகள்‌ உண்டாவதற்கு. 
முன்னும்‌, 

நீதி 8:28. அவர்‌ பூமியையும்‌ அதின்‌ 
'வெளிகளையும்‌, பூமியிலுன்ன மண்ணின்‌ 
திரன்கனையும்‌ உண்டாக்குமுன்னும்‌ 
நான்‌ ஜதிப்பிக்கப்பட்டேன்‌. 





ழ்‌ நயன 
யாய 


நித்தியகாலமாயிருக்கிறவர்‌. 
குமாரனாகிய 

ஜநிப்ித்தார்‌ 

ஆதியாகக்‌ கொண்டிருந்தார்‌. 
இயேசுகிறிஸ்து பிதாவாகிய 
ஒரே பேறான குமாரன்‌. கிறிஸ்துவானவர்‌ 
பிதாவுக்கு நேசகுமாரன்‌. பிதாவானவர்‌ 
குமாரனாகிய இயேசுகிறிஸ்‌ துவின்மேல்‌ 
பிரியமாயிருக்கிறார்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
கிரியைகளை ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே, 
தம்முடைய குமாரனாகிய இயேசுகிறிஸ்‌ துவை, 
தமது வழியின்‌ ஆதியாகக்‌ கொண்டிருந்தார்‌. 
கிறிஸ்துவானவர்‌ பூர்வகாலமுதல்‌ பிதாவோடு, 
கூடயிருக்கிறார்‌. 


.... தேவனுடைய வார்த்தை நித்தியமானது. 
இந்த உலகம்‌ சிருஷ்டிக்கப்படுவதற்கு 
முன்பாகவே, காலங்கள்‌ ஆரம்பமாவதற்கு 
முன்பாகவே, வார்த்தையானவர்‌ இருந்தார்‌. 
அவர்‌ நித்திய காலமாக இருக்கிறவர்‌. 
தேவனுடைய தெய்வீக ஆலோசனையில்‌, 
குமாரனும்‌ கூடமிருந்தார்‌.  பிதாவானவர்‌ 
குமாரனை தமது வழியில்‌ ஆதியாகக்‌ 
கொண்டிருந்தார்‌. பிதாவானவர்‌ தம்முடைய 
கிரியைகளை நடப்பிப்பதற்கு முன்பாகவே, 
குமாரன்‌ அவரோடு கூடமிருந்தார்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய கிரியைகளை ஆரம்பிப்பதற்கு: 
முன்பாகவே, குமாரனாகிய கிறிஸ்து. 
பிதாவாகிய தேவனோடு, பூர்வமுதல்‌ 
இருந்தார்‌ 


குமாரனுக்கு துவக்கமில்லை. 
ஆதிமுதலே இருக்கிறவர்‌. தநாதிகாகத்திலே 
ஜநிப்பிக்கப்பட்டவர்‌ பிதாவாகிய 
தேவனைப்போலவே, குமாரனாகிய 
இயேசுகிறிஸ்துவம்‌ நித்தியமானவர்‌ 
நித்தியகாலமாயிருக்கிறவர்‌. ஆனாலும்‌ 
தேவன்‌ தம்முடைய குமாரனைப்பற்றி 
வெளிப்படுத்தும்போது, லால்‌ புரியும்படியாக, 


கர்த்தராகிய 
தேவனுடைய 


ன்னர்‌ 
சிருஷ்டிக்கப்படுவதற்கு 

குமாரனாகிய 

ஜநிபிக்கப்பட்டிருக்கிறார்‌. 

ஜலங்களும்‌, சமுத்திரங்களும்‌ உண்டாவதற்கு 
முன்பாகவே குமாரன்‌ ஜநிப்பிக்கப்பட்டார்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இயேசுகிறிஸ்து ஜநிப்பிக்கப்பட்டபோது, 
ஜலங்களெல்லாம்‌ ஒன்று சேருவதற்கு 
ஆழங்கள்‌ உண்டாகவில்லை. பூமியும்‌ 
உண்டாகவில்லை. நீரூற்றுகளும்‌ 
உண்டாகவில்லை. தேவஆலியானவர்‌ 
ஜலத்தின்மேல்‌ அசைவாடிக்கொண்டிருந்தார்‌. 
அந்த ஜலம்‌ உண்டாவதற்கு முன்பாகவே, 
கிறிஸ்துவானவர்‌ ஜநிப்பிக்கப்பட்டார்‌. 


மலைகள்‌ நிலைபெறுவதற்கு முன்னும்‌, 
குன்றுகள்‌ உண்டாவதற்கு முன்னும்‌, அவர்‌ 
பூமியையும்‌ அதின்‌ வெளிகளையும்‌, 
பூமியிலுள்ளமண்ணின்‌ திரள்களையும்‌ 
உண்டாக்குழுன்னும்‌ தேவகுமாரனாகிய 
கிறிஸ்துவானவர்‌ ஜநிப்பிக்கப்பட்டார்‌ 
(நீதி 82526) இந்தப்‌ பூமியிலே. 
ஜீவராசிகள்‌ உண்டாக்கப்படும்‌ முன்பாகவே, 
கிறிஸ்துவானவர்‌ ஜநிப்பிக்கப்பட்டார்‌. நித்திய 
வார்த்தையானவர்‌ ஜநிப்பிக்கப்பட்டார்‌. 


இந்தப்‌ பூமியும்‌ உண்டாக்கப்படவில்லை. 
பூமியிலுள்ள மண்ணின்‌ திரள்களும்‌ 
உண்டாக்கப்படவில்லை. மலைகள்‌ இன்னும்‌ 
நிலைபெறவில்லை. குன்றுகள்‌ இன்னும்‌ 
உண்டாகவில்லை. இவையெல்லாம்‌ 
உண்டாக்கப்படும்‌ முன்பாகவே, குமாரனாகிய 
கிறிஸ்துவானவர்‌ ஜநிப்பிக்கப்பட்டார்‌. 


மண்ணின்‌ திரள்கள்‌” என்னும்‌ 
வார்த்தை அணுவைக்‌ குறிக்கிறது. இந்தப்‌ 
பூமியில்‌ அநேக பாகங்கள்‌ உள்ளன. 
இவையெல்லாம்‌ மண்ணின்‌ திரள்களாய்‌ 
உள்ளது. அவையெல்லாமே 
அணுக்களாயிருக்கிறது. இவை 
உண்டாக்கப்படும்‌. முன்பாகவே, 
கிறிஸ்துவானவர்‌ ஜநிப்பிக்கப்பட்டார்‌. 


சிருஷ்டிப்பு 
நீதி 8 : 27-31 
நீதி 8:27. அவர்‌ வானங்கனைப்‌ 
படைக்கையில்‌ நான்‌ அங்கே 


இருத்தேன்‌;. அவர்‌ சமுத்திர 
விலாசத்தை வட்டணிக்கையிலும்‌, 


தீதி 8:28. உயரத்தில்‌ மேகங்களை 
ஸ்தாபித்து, சமுத்திரத்தின்‌ 
ஊற்றுகனை அடைத்து வைக்கையிலும்‌, 





ழ்‌ ளா 
யாய 


நீதி 8:29. சமுத்திர ஜலம்‌ தன்‌ 
கரையை விட்டு மீறாதபடிக்கு அதற்கு 
எல்லையைக்‌ கட்டனையிட்டு, 
பூமியின்‌: அஸ்தியாரங்களை 
'திலைப்படுத்துகையிலூம்‌, 


நீதி 820, நான்‌ அவர்‌ அருகே. 
செல்லப்பிள்னையாயிருத்தேன்‌; தத்தம்‌ 
அவருடைய மனமகிழ்ச்சியாயிருத்து, 
எப்பொழுதும்‌ அவர்‌ சமுகத்தில்‌ 
களிகூர்ந்தேன்‌.. 


நீதி 821. அவருடைய பூவுலகத்தில்‌ 
சந்தோஷப்பட்டு, மனுமக்களுடனே 


மகிழ்ந்துகொண்டிருந்தேன்‌.. 


பிதாவானவர்‌ வானங்களையும்‌, 
பூமியையும்‌ படைக்கும்போது, குமாரனாகிய 
கிறிஸ்துவானவர்‌ அவரோடு கூடமிருந்தார்‌ 
பிதாவானவர்‌ கிரியை நடப்பிக்கும்போது. 
குமாரனானவர்‌ அதை பார்த்துக்‌ 
கொண்டிருக்கிற பார்வையாளராக அவரோடு 
கூட சும்மாமிருக்கவில்லை. பிதாவானவர்‌ 
தம்முடைய தெய்வீக ஆலோசனையின்‌ 
பிரகாரமாக வானங்களையும்‌ பூமியையும்‌ 
படைக்க திட்டமிட்டபோது. குமாரனும்‌ 
அவரோடு  கூடமிருந்து திட்டமிட்டார்‌ 
பிதாவானவர்‌ வானங்களையும்‌ பூமியையும்‌ 
சிருஷ்டித்தபோது, குமாரனும்‌ அவரோடு 
கூடயிருந்து அவற்றை சிருஷ்டித்தார்‌. 
பிதாவானவர்‌ இயேசுகிறிஸ்துவைக்‌ 
கொண்டு எல்லாவற்றையும்‌ சிருஷ்டித்தார்‌. 


ன்‌ நம்முடைய கர்த்தராகிய 
இயேசுவுக்குள்‌ கொண்டிருந்த 
அநாதி நீர்மானத்தின்படியே, 
உன்னதங்களிலுள்ள துரைத்தனங்களுக்கும்‌ 
அதிகாரங்களுக்கும்‌ அவருடைய அநந்த 
ஞானமானது சபையின்‌ மூலமாய்‌ இப்பொழுது 
தெரியவரும்‌ பொருட்டாக, 
இயேசுகிறிஸ்துவைக்‌. கொண்டு 
எல்லாவற்றையும்‌ சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே 

ஆதிகாலங்கள்‌. முதல்‌ மறைந்திருந்த 


கிறிஸ்து 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இரகசியத்தினுடைய ஐக்கியம்‌ இன்னதென்று. 
எல்லாருக்கும்‌ வெளிப்படையாகக்‌ 
காண்பிக்கிறதற்கு, இந்தக்‌ கிருபை எனக்கு 
அளிக்கப்பட்டிருக்கிறது” (எபே 39-11) 


பூர்வகாலங்களில்‌  பங்குபங்காகவும்‌ 
வகைவகையாகவும்‌, தீர்க்கதரிசிகள்‌ மூலமாய்ப்‌ 
பிதாக்களுக்குத்‌ திருவளம்பற்றின தேவன்‌, 
5தக்‌ கடைசி நாட்களில்‌ குமாரன்‌ மூலமாய்‌ 
fe திருவுளம்பற்றினார்‌; இவரைச்‌ 
சர்வத்துக்கும்‌ சுதந்தரவாளியாக நியமித்தார்‌, 
இவரைக்கொண்டு உலகங்களையும்‌ 
உண்டாக்கினார்‌" (எபி 1:1-2/ 
குமாரனாகிய) வருக்குள்‌, 
இரத்தத்தினாலே, 
மீட்பு நமக்கு 
உண்டாயிருக்கிறது. அவர்‌ அதரிசனமான 
தேவனுடைய தற்சரூபமும்‌, 
சிருஷ்டிக்கும்‌ முந்தின 
ஏனென்றால்‌ அவருக்குள்‌ 
சிருஷ்டிக்கப்பட்டது:: 
பரலோகத்திலுள்‌ளவைகளும்‌ 
பூலோகத்திலுள்ளவைகளுமாகிய 
காணப்படுகிறவைகளும்‌ 
காணப்படாதவைகளுமான சகல. 
வஸ்துக்களும்‌, சிங்காசனங்களானாலும்‌, 
கர்த்தத்துவங்களானாலும்‌, 
துரைத்தனங்களானாலும்‌, 
அதிகாரங்களானாலும்‌, சகலமும்‌ 
அவரைக்கொண்டும்‌. அவருக்கென்றும்‌ 
சிருஷ்டிக்கப்பட்டது” (கொலோ 144-16). 


தேவன்‌, சிருஷ்டிப்பின்‌ முதலாம்‌ 
நாளிலே, “வெளிச்சம்‌ உண்டாகக்கடவது" 
(ஆதி 1:3) என்று சொன்னார்‌. தேவனுடைய 
வார்த்தையினால்‌ வெளிச்சம்‌ உண்டாயிற்று, 
தேவனுடைய வார்த்தை சர்வவல்லமையுள்ளது. 
அவருடைய ஞானம்‌ நித்திய ஞானமுள்ளது. 
பிதாவானவர்‌ வானங்களைப்‌ படைக்கையில்‌, 
குமாரனாகிய கிறிஸ்துவானவர்‌, அங்கு 
அவரோடு கூடமிருந்தார்‌. 





ழ்‌ ளான 
யாய 
இரண்டாம்‌. 


நாளின்போ குமாரன்‌ பிதாவோடு. 
கூடவே இருந்தார்‌. தேவன்‌ ஜலத்தின்‌ 
மத்தியில்‌ ஆகாயவிரிவு உண்டாகக்கடவது 
என்று சொன்னபோதும்‌, அது ஜலத்தினின்று 
ஜலத்தைப்‌ பிரிக்கக்கவது. (ஆதி 1:6) 
என்று சொன்னபோதும்‌, குமாரனாகிய 
கிறிஸ்துவானவர்‌ பிதாவாகிய தேவனோடு 
கூடவே இருந்தார்‌. தேவன்‌ ஆகாயலிரிவு 
உண்டுபண்ணி, ஆகாயவிரிவுக்கு 
கீழேயிருக்கிற 

ஆகாயவிரிவுக்கு 

ஜலத்திற்கும்‌ பிரிவு உண்டாக்கினபோது. 
குமாரனாகிய கிறிஸ்துவும்‌: பிதாவோடு 
கூடயிருந்து, கீழேயிருக்கிற ஜலத்திற்கும்‌, 
மேலேயிருக்கிற ஜலத்திற்கும்‌ பிரிவு 
உண்டாக்கினார்‌. பிதாவானவர்‌ சர்வத்தையும்‌ 
சிருஷ்டித்தபோது, குமாரனானவர்‌ ஒரு. 
பார்வையாளராக அவற்றை 
பார்த்துக்கொண்டிருக்காமல்‌, பிதாவாகிய 
தேவனோடு கூடமிருந்து. பிதாவினுடைய 
சிருஷ்டிப்பின்‌ கிரியையில்‌ பங்குபெற்றார்‌ 


சமுத்திர விலாசத்தை 
த்தார்‌. உயரத்தில்‌ மேகங்களை 
ஸ்தாபித்தார்‌. சமுத்திரத்தின்‌ ஊற்றுகளை 
அடைத்து வைத்தார்‌. சமுத்திர ஜலம்‌ தன்‌ 
கரையைவிட்டு மீறாதடிக்கு அதற்கு 
எல்லையைக்‌ கட்டணையிட்டார்‌. பூமியின்‌ 
அஸ்திபாரங்களை நிலைப்படுத்தினார்‌. 
பிதாவானவர்‌ இந்தக்‌ கிரியைகளையெல்லாம்‌. 
நடப்பித்தபோது, குமாரனாகிய கிறிஸ்துவும்‌: 
பிதாவோடு கூடமிருந்து, இந்தக்‌ 
கிரியைகளை நடப்பித்தார்‌ 


வன்‌ 


குமாரன்‌ 


பிதாவாகிய வனுக்‌। 
செல்வவயில்ையாவகு தா, 

குமாரனை பூர்வமுதல்‌ 
தமது வழியின்‌ ஆதியாகக்‌ கொண்டிருந்தார்‌. 
சகலமும்‌ உண்டாகு முன்னே, பிதாவானவர்‌ 
குமாரனை, ஆதிமுதற்கொண்டு அநாதியாய்‌ 


அரு! 
பிதாவானவரே 


தேவனானவர்‌ 


அபிஷேகம்பண்ணினார்‌. 
ற்றையும்‌ முன்னே, 


சிருஷ்டிக்கும்‌ 

பேறான குமாரனை 

பிதாவானவர்‌ சர்வத்தையும்‌ 
குமாரனாகிய கிறிஸ்து 

பிதாவின்‌ 

கிரியைகளில்‌ பங்குபெற்றார்‌. பிதாவுக்கு 
அருகே குமாரன்‌ செல்லப்பிள்ளையாயிருந்தார்‌. 
குமாரனாகிய கிறிஸ்துவானவர்‌ நித்தமும்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பிதாவினுடைய மனமகிழ்ச்சியாயிருந்தார்‌. 
பிதாவின்‌ சமுகத்தில்‌ குமாரனாகிய 
கிறிஸ்துவானவர்‌ எப்பொழுதும்‌ களிகூர்ந்தார்‌ 
(நீதி 8:30) 


வானமும்‌ பூமியும்‌ தேவனுடைய நித்திய 
ஆலோசனையினால்‌ உண்டாயிற்று. 
பிதாவின்‌ நித்திய ஆலோசனையில்‌ 
குமாரனுக்கும்‌ பங்கு உண்டு. பிதாவின்‌ 
சித்தமும்‌, குமாரனின்‌ சித்தமும்‌ 
ஒன்றாயிருக்கிறது. கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்து, தாம்‌ செய்கிற கிரியைகளைக்‌ 
குறித்து, இவ்வாறு சொல்லுகிறார்‌. 


இயேசு அவர்களை 
நோக்கி. லாக வயசே நான்‌ 
உங்களுக்குச்‌ சொல்லுகிறேன்‌: பிதாவானவர்‌ 
செய்யக்‌ குமாரன்‌ காண்கிறதெதுவோ, 
அதையேயன்றி, வேறொன்றையும்‌ தாமாய்ச்‌ 
செய்யமாட்டார்‌: அவர்‌ எவைகளைச்‌ 
செய்கிறாரோ, அவைகளைக்‌ குமாரனும்‌ 
அந்தப்படியே செய்கிறார்‌. பிதாவானவர்‌ 
குமாரனிடத்தில்‌ அன்பாமிருந்து தாம்‌ 
செய்கிறவைகளையெல்லாம்‌ அவருக்குக்‌ 
காண்பிக்கிறார்‌; நீங்கள்‌ 
ஆச்சரியப்படத்தக்கதாக இவைகளைப்‌ 
பார்க்கிலும்‌ பெரிதான கிரியைகளையும்‌ 
அவருக்குக்‌ காண்பிப்பார்‌" (யோவா 549,20). 


குமாரன்‌ த சிந்தப்பி கிரியை 
நடப்பிப்பதினால்‌, நித்தமும்‌ 
பிதாவின்‌ ண்கிழ்ர்சிவாயிகுக்கிறா்‌ இதோ, 
நான்‌ ஆதரிக்கிற என்‌ தாசன்‌, நான்‌ 
தெரிந்துகொண்டவரும்‌, என்‌ ஆத்துமாவுக்குப்‌ 
பிரியமானவரும்‌ இவரே: என்‌ ஆவியை 
அவர்மேல்‌ அமரப்பண்ணினேன்‌; அவர்‌ 
புறஜாதிகளுக்கு நியாயத்தை 
வெளிப்படுத்துவார்‌" (ஏசா 42:1). 


குமாரன்‌ பிதாவின்‌ சித்தத்தின்‌ 
பிரகாரமும்‌, அவருடைய கட்டளையின்‌ 
பிரகாரமும்‌ கிரியை நடப்பிப்பதினால்‌, 
பிதாவானவர்‌  குமாரன்மீது எப்போதும்‌ 
மனமகிழ்ச்சியாயிருக்கிறார்‌.  பிதாவானவர்‌ 
மனமகிழ்ச்சியாயிருப்பதினால்‌, குமாரனும்‌ 
அவர்‌ சமுகத்தில்‌ களிகூருகிறார்‌. 
மனுக்குலத்தின்‌ இரட்சிப்பில்‌ 

குமாரனும்‌ இணைந்து. 
நடப்பிக்கிறார்கள்‌. குமாரன்‌ செய்வதை 
பிதாவானவர்‌ அங்கீகரிக்கிறார்‌. குமாரனும்‌ 
பிதாவின்‌ சித்தத்தை மாத்திரமே செய்கிறார்‌. 





ழ்‌ நயன 
யாய 


குமாரனாகிய கிறிஸ்து 
மனுமக்களுடனே கிருபையும்‌ இரக்கமும்‌ 
நிரம்பியவராயிருக்கிறார்‌. நம்முடைய 


கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து நம்மைக்‌ குறித்து 

இந்தப்‌ பூமியிலுள்ள 

தேவனுக்கு சந்தோஷத்தைக்‌ 
மனுபுத்திரரின்‌ 


கரிசனையுள்ளவர்‌. 
ஐசுவரியங்கள்‌ 
கொடுக்காது. 
இரட்சிப்போ தேவனுக்கு 
சந்தோஷத்தைக்‌ கொடுக்கிறது. 

பூவுலகம்‌ கர்த்தருக்குரியது. 
பிரபஞ்சத்தில்‌ 

சந்தோஷப்படுகிறார்‌. 

மகிழ்ந்து களிகூருகிறார்‌. 

இரட்சிப்பை நினைத்து 

மிகுந்த சந்தோஷமுண்டாயிற்று. மனுஷரின்‌ 
மீட்பும்‌, இரட்சிப்புமே கிறிஸ்துவானவருக்கு 
மெய்யான சந்தோஷம்‌. 


கர்த்தருடைய 
காத்து 
பாக்கியவான்கள்‌ 
நீதி 8: 32-85 


வழிகளை 
நடக்கி றவர்கள்‌ 


நீதி 8:82. ஆதலால்‌ பின்னைகளே, 
எனக்குச்‌ செவிகொடுங்கள்‌; எண்‌: 
வழிகளைக்‌ காத்து நடக்கிறவர்கள்‌ 
பாக்கியவான்கள்‌. 


நீதி 8:33. நீங்கள்‌ புத்தியைக்‌ கேட்டு, 
ஞானமடையுங்கள்‌; அதை விட்டு 
விலகாதிருங்கள்‌. 


நீதி 8:34. என்‌ வாசற்படியில்‌ நித்தம்‌ 
விழித்திருந்து, என்‌ கதவு திலையருகே 
காத்திருந்து, எனக்குச்‌ செவிகொடுக்கிற 
மனுஷன்‌ பாக்கியவான்‌. 


நீதி 8:89. என்னைக்‌ கண்டடைகிறவன்‌ 
ஜீவனைக்‌: கண்டடைகிறான்‌; 
கர்த்தரிடத்தில்‌ தயவையும்‌ பெறுவான்‌. 
நாம்‌ கர்த்தருடைய வார்த்தைக்குச்‌ 
செவிகொடுக்கவேண்டும்‌. அவருடைய 
வழிகளைக்‌ காத்து நடக்கவேண்டும்‌. 
தேவனுடைய பிரமாணத்திற்குக்‌ கீழ்ப்பிவதே. 
ய்‌ ம்‌ ஞானமுள்ளவர்கள்‌. 
'எவர்களாக. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தேவனுடைய பிரமாணத்திற்கு விலகி, 
கீழ்ப்படியாமல்‌. ஜீவித்திருப்போமென்றால்‌, 
தேவனுடைய ஞானத்தைப்‌ பெற்றுக்கொண்டு, 
அவருடைய வார்த்தைக்குக்‌ 
கீழ்ப்பியவேண்டும்‌. கர்த்தருடைய வழிகளை 
காத்து நடக்கிறவர்கள்‌ பாக்கியவான்கள்‌. 
(நீதி 8:32) 

ஆடுகள்‌ மேய்ப்பனுடைய சத்தத்திற்கு 
செலிகொடுக்கம்‌ மேய்ப்பன்‌ தன்னுடைய 
ஆடுகளின்‌ சத்தத்தை அறிந்திருப்பதுபோல, 
ஆகும்‌ தங்களுடைய மேய்ப்பளின்‌ 
சத்தத்தை அறிந்திருக்கும்‌. நம்முடைய 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்துவே நமக்கு நல்ல 


செவிகொடுக்கவேண்டும்‌. 
வார்த்தையை வாசிக்கவேண்டும்‌. அதை 
தியானிக்கவேண்டும்‌. தேவனுடைய 
வார்த்தை பிரசங்கிக்கப்படுகிற இடங்களில்‌ 
பயபக்தியோடு அமர்ந்திருந்து, அவருடைய 
வார்த்தைக்கு செவிகொடுக்கவேண்டும்‌. 
கர்த்தர்‌ நமக்குக்‌ கொடுத்திருக்கிற 
வார்த்தைகளுக்காக நாம்‌ 
நன்றியோடு துதிக்கவேண்டும்‌. 

வார்த்தையே ்‌ 

கேள்வியினால்‌. 
கர்த்தருடைய 


'ஞானமுண்டாகும்‌. 
பிள்ளைகள்‌ ஞானத்தின்‌ 
பிள்ளைகள்‌. அவர்கள்‌. தேவனுடைய 
வார்த்தையைக்‌ கேட்டு ஞானத்தைப்‌ 
பெற்றுக்கொள்வார்கள்‌. 

தேவனுடைய 

ஞானமடைவார்கள்‌. 

விலகாதிருப்பார்கள்‌ (நீதி 8:33), 


தேவன்‌ தமது கிருபையினால்‌ நமக்கு 
புத்திமதிகளைச்‌ சொல்லுகிறார்‌. தேவனுடைய 
புத்திமதி நமக்குப்‌ பிடித்திருக்கிறதா என்‌ 
யோசித்துப்‌ பார்க்கக்கூடாது. 
சொல்லுகிறவர்‌ தேவன்‌ 
புரிந்துகொண்டு, 
கேட்டு, கப பக்ுப்‌ 
தேவனுடைய விட்டு 
விலகாதிருக்கவேண்டும்‌. தேவன்‌ நமக்கு 
சொல்லுகிற புத்திமதிகளை கேட்காமல்‌, 
அதை விட்டு விலகிப்போய்விட்டால்‌, நமக்கு 
அழிவு உண்டாகும்‌. நம்முடைய அழிவுக்கு 
நாமே காரணமாயிருப்போம்‌. 





ழ்‌ நவள 
யாய 


'தேவனுடைய புத்திமதியைக்‌ 
கேட்பதற்காக அவருடைய வாசற்படியில்‌ நாம்‌ 


ம்முடைய 
இருதயத்தில்‌ சத்தத்தோடு, சிந்தையில்‌. 
நீடியபொறுமையோடும்‌, மனத்தாழ்மையோடும்‌ 
கர்த்தருடைய சமுகத்திலே காத்திருந்து, 
அவருடைய புத்திமதிகளைப்‌ 
பெற்றுக்கொள்‌ ளவேண்டும்‌. கர்த்தருக்கு 
'செவிகொடுப்பது என்னும்‌ வார்த்தைக்கு, 
அவருடைய சமுகத்தில்‌ காத்திருந்து. அவரை 
'அண்டிக்கொண்டு, 
வார்த்தையைக்‌ கேட்பது 
பொருளாகும்‌. 


வ த்தில்‌ 

கொண்டிருந்தார்‌ ஜனங்களெல்லாரும்‌ 
அவருக்குச்‌ செவிகொடுத்து அவரை 
அண்டிக்‌ கொண்டிருந்தார்கள்‌ 
(லூக்‌ ஜனங்களெல்லாரும்‌ 


உபதேசத்தைக்‌ 
தேவாலயத்தில்‌ 
அவரிடத்திற்கு வந்தார்கள்‌ (லூக்‌ 21:38) 


கர்த்தருடைய (த்திமதிகளை 
செல்க கேட்கிறவர்களுக்கு 
தெய்வீக சந்தோஷமும்‌, சமாதானமும்‌, 
ஆசிர்வாதமும்‌, நன்மையும்‌ உண்டாகும்‌. 
கர்த்தருடைய உபதேசத்திற்கு, 
'செவிகொடுக்கிறவர்கள்‌, தாங்கள்‌ 
தேடுவதைக்‌ கண்டடைவார்கள்‌. கர்த்தரைக்‌ 
கண்டடைகிறவன்‌. ஜீவனைக்‌ 
கண்டடைகிறான்‌. ஜீவன்‌ என்பது. 
மெய்யான சந்தோஷத்தைக்‌ குறிக்கிற 
வார்த்தை. கர்த்தரை கண்டடைகிறவனுக்கு, 
அவனுக்குத்‌ தேவையான அனைத்து 
நன்மைகளும்‌, ஆசீர்வாதங்களும்‌ கிடைக்கும்‌. 
அவனுடைய வகளெல்லாம்‌. 
குறைவில்லாமல்‌ சந்திக்கப்படும்‌. கிறிஸ்துவே 
ஞானமாகயிருக்கிறார்‌. கிறிஸ்துவைக்‌ 
கண்டுபிடிக்கிறவன்‌. ஜீவனைக்‌ 
கண்டுபிடிக்கிறான்‌. எல்லா விசுவாசிகளுக்கும்‌ 
கிறிஸ்துவே ஜீவனாகிருக்கிறார்‌. அவரே 
நமக்கு ஜீவனைக்‌. கொடுக்கிறார்‌ 
(நீதி 8:35). 


19:47 A8) 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தருக்கு விரோதமாக பாவம்‌ 
செய்கிறவன்‌ 
நீதி 8:38 


நீதி 8:36. எனக்கு விரோதமாகப்‌ 
பாவஞ்செய்கிறவனேர, 

ஆத்துமாவைச்‌ சேதப்படுத்துகிறான்‌; 
என்னை வெறுக்கிறவர்கன்‌ யாவரும்‌ 
மரணத்தை விரும்புகிறவர்கன்‌ என்று 


ஆலோசனைகளுக்கும்‌. 
கொடுக்கிறவர்கள்‌ பாக்கியவான்கள்‌. 
அவர்கள்‌ ஞானத்தின்‌ வழிகளைக்‌ காத்து 
நடப்பார்கள்‌. ஞானத்திற்கு விரோதமாக 
தங்கள்‌ செவிகளை அடைத்துக்‌ 
கொள்கிறவர்களோ சபிக்கப்பட்டவர்கள்‌. 
அவர்களுக்கு அழிவு நியமிக்கப்பட்டிருக்கிறது. 
அவர்கள்‌ தங்களைத்‌ தாங்களே 
அழித்துக்கொள்வார்கள்‌. அவர்கள்‌ 
அழியும்போது ஞானம்‌ அவர்களைத்‌ 
தடைபண்ணாது. அவர்கள்‌ ஞானத்திற்கு. 
செவிகொடுக்காமற்போனதினால்‌, ஞானம்‌ 
அவர்களுக்குள்‌ கிரியை நடப்பிக்காது. 
ஞானத்திற்கு விரோதமாக பாவம்‌ 
செய்கிறவர்கள்‌ ன்‌ கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்துவுக்கு விரோதமாக பாவம்‌ 
செய்கிறார்கள்‌. கிறிஸ்துவின்‌ 
அதிகாரத்திற்குக்‌ கீழ்ப்படியாமல்‌ அதற்கு 
விரோதமாகக்‌ கலகம்பண்ணுகிறார்கள்‌. 
கர்த்தர்‌ நம்முடைய ஜீவியத்தில்‌ தம்முடைய 
நிறைவேற்றவேண்டுமென்று 
கர்த்தருக்கு விரோதமாகப்‌ 
செய்கிறவர்கள்‌ அவருடைய 
விரோதமாக எதிர்த்து 





ழ்‌ ளன நீதிமொழிகள்‌ - விரிவுரை im 
CT PROVERBS - COMMENTARY 


நம்முடைய ஜீவியம்‌ கிறிஸ்துவின்‌ கிறிஸ்துவுக்கு விரோதமாக பாவம்‌ 
விருப்பத்தோடும்‌, சித்தத்தோடும்‌ | செய்கிறவர்கள்‌ தங்களுடைய ஆத்துமாவைச்‌ 
இசைந்திருக்க வேண்டும்‌. | சேதப்படுத்துகிறார்கள்‌. 

இயேசுகிறிஸ்துவின்‌ ஜீவனும்‌ மரணமும்‌ | தங்களுக்குத்‌ தாங்களே 

நமக்குள்ளே திரியை நடப்பிக்கவேண்டும்‌. | வரவழைத்துக்கொள்கிறார்கள்‌. 

கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து கல்வாரி 

சிலுவையிலே தம்முடைய ஜீவனை 


ள்‌ 
ஒப்புக்கொடுத்ததற்கான நோக்கும்‌, நம்முடைய [| விரும்புகிறார்கள்‌. கர்த்தரைத்‌ நேடி, அவரைக்‌ 
ம்‌. | கண்டடைகிறவர்களோ ஜீவனைக்‌ 
கண்டடைகிறார்கள்‌. அவர்கள்‌ 
கர்த்தரிடத்தில்‌ தயவையும்‌ நித்திய 

ஜீவனையும்‌ பெற்றுக்கொள்கிறார்கள்‌. 





i FTE 
TT 


பாவம்‌ மனுஷருடைய ஆத்துமாவுக்கு 
விரோதமானது. நமக்கு முன்பாக ஜீவனும்‌ 
மரணமும்‌ வைக்கப்பட்டிருக்கிறது. நன்மையும்‌ 
தீமையும்‌ நமக்கு முன்பாக நிற்கிறது. 
இவற்றில்‌ எதை தெரிந்தெடுக்கவேண்டும்‌ 
என்பதை நாமே தீர்மானம்பண்ண வேண்டும்‌. 
கிறிஸ்துவானவர்‌ இந்த அதிகாரத்தில்‌, 
“ஞானம்‌' என்று விவரிக்கப்பட்டிருக்கிறார்‌. 
நம்முடைய கர்த்தராகிய இயேசுகிறிஸ்துவே 
மெய்யான ஞானம்‌. 'கிறிஸ்துவானவர்‌ 
தம்மிடத்தில்‌ வருமாறு நம்மை அழைக்கிறார்‌ 
(நீதி 91-6). 
இயேசுகிறிஸ்துவின்‌ அழைப்பை 
ஏற்றுக்கொண்டால்‌ நமக்கு அநேக 
நன்மைகள்‌ உண்டாகும்‌. நாம்‌ ஞானத்தில்‌ 
அறிவில்‌ விருத்தியடைவோம்‌. 
9.79). நம்முடைய கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்து நம்மிடத்திலிருந்து ஒரு சில 
காரியங்களை  எதிர்பார்க்கிறார்‌. நாம்‌ 
கர்த்தருக்குப்‌ பயப்படவேண்டும்‌. இதுவே 
ஞானத்தின்‌ ஆரம்பம்‌ (நீதி 9:10). 
ன்‌ மையான 


கர்த்தர்‌ நமக்காக பல நன்‌ 
காரியங்களை திட்டமிட்டிருக்கிறார்‌ (நீதி 9.11) 
நாம்‌ எதை தெரிந்தெடுக்கவேண்டுமென்றும்‌, 
என்ன  செய்யவேண்டுமென்றும்‌ நாமே 
தீர்மானம்பண்ணவேண்டும்‌ (நீதி 
பாவத்திற்கு ஒப்புமையாக ஒரு 
ஸ்திரீயைப்பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. 
அவள்‌ வழிப்போக்கரை தன்னிடத்தில்‌ 
வருமாறு அழைக்கிறாள்‌ (நீதி 9213-16). 
மதிமீனனை மயக்குகிறாள்‌ (நீதி 9117) 
மதியற்ற ஸ்திரீயின்‌ கண்ணியில்‌ 
சிக்கிக்கொள்கிறவர்களுக்கு அழிவு வரும்‌ 
(நீதி 918) 


ஞானம்‌ 


நீதி9: 12 


நீதி 9:1, ஞானம்‌ தன்‌ வீட்டைக்‌ கட்டி, 
தன்‌ ஏழு தூண்களையும்‌. 
சித்திரத்தீர்த்து, 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நீதி 9:2. தன்‌ கொழுத்த ஜந்துக்களை: 
அடித்து, 'திராட்சரசுத்தை. 
வார்த்துவைத்து, தன்‌ போஜனயத்தியை 
ஆயத்தப்படுத்தி, 


ஞானமானது ஒரு ராஜஸ்திரீயைப்‌ 
போல இங்கு வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. 
அவள்‌ கிருபை நிரம்பியவளாகவும்‌, 
நற்குணமிகுந்தவளாகவும்‌ இருக்கிறாள்‌. 
தேவனுடைய வார்த்தையே மெய்யான 
ஞானம்‌. தேவன்‌ தம்முடைய வார்த்தையின்‌ 
மூலமாய்‌, தம்முடைய சித்தத்தையும்‌, 
திட்டத்தையும்‌, விருப்பத்தையும்‌ மனுஷருக்கு 
வெளிப்படுத்துகிறார்‌. 

ஞானம்‌ தன்‌ வீட்டைக்கட்டி, உயர்ந்த 
மேடையின்மேல்‌: நின்று நம்மைக்‌ 
கூப்பிடுகிறது. ஞானம்‌ என்னும்‌ வார்த்தை, 
மூலஎபிரெய பாஷையில்‌, “ஞானங்கள்‌” என்று 
பன்மையில்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
இயேசுகிறிஸ்துவில்‌ ஞானத்தின்‌ 
பொக்கிஷங்களெல்லாம்‌ முறைந்திருக்கிறது. 
கிறிஸ்துவைக்‌ கண்டடைகிறவர்கள்‌ 
மெய்ஞானத்தைக்‌ கண்டடைகிறார்கள்‌. 

நம்மைக்‌ 


ஞானம்‌ 
நாம்‌ ஞானத்தின்‌ வார்த்தைக்குச்‌ 
செவிகொடுக்கவேண்டும்‌ ஞானத்தின்‌ 
ஆலோசனைகருக்கும்‌ 

அப்போதுதான்‌ நாம்‌. 

சீஷர்களாயிருப்போம்‌. 

சீஷர்கள்‌ ஞானத்தின்‌ 
சீஷர்களாயிருக்கிறார்கள்‌. ஞானம்‌ நம்மை 
தன்னுடைய மேன்மையான விசேஷித்த 
விருந்தில்‌ பங்குபெற வருமாறு அழைக்கிறது. 


ட விருந்து நடைபெறுகிற இடம்‌ மிகவும்‌ 

ஞானம்‌ தன்‌ 

ட்டன எழுதூண்களையும்‌ 

அதில்‌ நமக்கு விருந்து 

ஞானமானது ஒரு 

வாசஸ்தலத்தைப்‌ போன்றது. 

வருகிற எல்லோருக்கும்‌. 

வாசஸ்தலத்தில்‌ இடம்‌ 

நமக்கு ஞானத்தைக்‌ 

கொடுக்கவேண்டும்‌ என்னும்‌ 

நோக்கத்திற்காகவே, ஞானம்‌ தன்‌ வீட்டைக்‌ 

கட்டியிருக்கிறது. ஞானத்தின்‌ வீடு 

உறுதியாகயிருக்கிறது. அது ஏழுதூண்களை 

ஸ்தாபித்திருக்கிறது. அந்தத்‌ 

தூண்களெல்லாம்‌ ஞானத்தின்‌ வீடுகளை 
உறுதியாய்த்‌ தாங்கிப்‌ பிடித்திருக்கிறது. 


கூப்பிடும்போது, 





ழ்‌ நள 
யாய 


ஞானம்‌ 
கட்டியிருப்பதுபோல, 


வீட்டைக்‌ 

நன கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்துவும்‌, பரலோகத்திலே நமக்கு. 
வாசஸ்தலங்களை ஆயத்தம்பண்ணி 
வைத்திருக்கிறார்‌. பரலோகத்தில்‌ பிரவேசிக்கிற 
பரிசுத்தவான்கள்‌ எல்லோருக்குமே, அங்கு 
வாசஸ்தலமுண்டு. அது மகிமையான 
வாசஸ்தலம்‌. நாம்‌ பரலோகத்தில்‌ 
போகும்போது. அங்கு பரதேசியைப்போல. 
வாசஸ்தலமில்லாமல்‌, அலைந்து, 
கொண்டிருக்கமாட்டோம்‌. நாம்‌ பரலோகத்தில்‌ 
பிரவேசிப்பதற்கு முன்பாகவே, அங்கு 
நம்முடைய. வாசஸ்தலம்‌ 
ஆயத்தம்பண்ணப்பட்டிருக்கிறது. 


நாம்‌ பரலோகத்தில்‌ பிரவேசிக்கும்போது, 
அங்கு ஆட்டுக்குட்டியானவரின்‌ கலியாண 
விருந்தில்‌ பங்குபெறுவோம்‌. நம்முடைய 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து, 
பரலோகத்தைப்பற்றி நமக்குச்‌ 
சொல்லும்போது, “என்‌ பிதாவின்‌ வீட்டிலே 
அநேக வாசஸ்தலங்கள்‌ உண்டு” என்று 
சொல்லியிருக்கிறார்‌ கிறிஸ்துவானவர்‌ 
்‌ ன்‌ பரலோகத்திற்குப்போய்‌, 
வாசஸ்தலங்களை 

ஆயத்தம்பண்‌ ணுகிறார்‌. 


நாம்‌ பரலோகத்தில்‌ பிரவேசிக்கும்போது 
அங்கு ஆட்டுக்குட்டியானவரின்‌ கலியாண 
விருந்து ஆயத்தமாமிருக்கும்‌. அதிலே நமக்கு 
நேர்த்தியான போஜனம்‌ கிடைக்கும்‌. ஞானம்‌ 
தன்‌ கொழுத்த ஐந்துக்களை அடிக்கிறது. 
திராட்சரசத்தை வார்த்து வைக்கிறது. தன்‌ 
போஜன பந்தியை க 
ஆயத்தப்படுத்துகிறது. ல 

ஐந்துகளை 

வாக்கியத்திற்கு, னார்‌ 

செலுத்தி" என்பது பொருளாகும்‌. 


ஆட்டுக்குட்டியானவரின்‌ கலியாண 
விருந்து மிகவும்‌ பரிசுத்தமான விருந்து. 
இந்த விருந்து, கிறிஸ்துவானவர்‌ தம்மையே 
பலியா ஒப்புக்கொடுத்ததற்காக 


தராளமாய்க்‌ கிடைக்கும்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நம்முடைய  ஆத்துமாவுக்கு நீதி, 

சமாதானம்‌, சந்தோஷம்‌ 

நமக்கு தேவனுடைய 

பரிசுத்த 

தேவை. 

நம்முடைய நித்திய ஜீவனுக்கு அச்சாரமும்‌ 

உறுதியும்‌ தேவை. இவையெல்லாமே ஞானம்‌ 

ஆயத்தம்பண்ணி வைத்திருக்கும்‌ போஜன 

பந்தியில்‌ நமக்கு தாராளமாய்க்‌ கிடைக்கிறது. 

நம்முடைய ஆத்துமா இவற்றை 

குறைவில்லாமல்‌ புசித்து, சந்தோஷமாய்‌ 
களிகூரலாம்‌. 


பேதமை 


நீதி 9: 3-6 


நீதி 9. தன்‌ பணிவிடைக்காரிகனை 
அனுப்பி, பட்டணத்தின்‌ உயர்த்த 
மேடைகளின்‌ மேல்‌ தின்று கூப்பிட்டு, 


நீதி ௭:4. புத்தியினனை நோக்கி: எவன்‌: 
பேதையோ அவன்‌ இவ்விடத்தில்‌ 
'வரக்கடவன்‌. 


நீதி 95. நீங்கள்‌ வந்து என்‌ 
அப்பத்தைப்புசித்து, நான்‌ வார்த்த 
திராட்சரசத்தைப்பானம்பண்ணுங்கள்‌. 


நீதி 96, பேதைமையை விட்டு 


விலகுங்கள்‌, அப்பொழுது 
மிழைத்திருப்பீர்கள்‌; புத்தியின்‌ 


ங்களுக்‌ 
கொடுக்கப்படுவதில்லை. ஞானத்தின்‌ அழைப்பு 


எல்லோருக்கும்‌ பொதுவானது. 
ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கும்‌ 


நான்‌ 
போஜன 
ஜனங்களை 
தன்னுடைய 
பணிவிடைக்காரிகளை அனுப்புகிறது. 





ழ்‌ நள 
TT 
சுவிசேஷ ஊழியர்கள்‌ கர்த்தருடைய 


பணிவிடைக்காரராயிருக்கிறார்கள்‌. தேவன்‌ 
ஆயத்தம்பண்ணி' வைத்திருக்கும்‌, 
ஆட்டுக்குட்டியானவரின்‌ கலியாண விருந்தில்‌ 


விருப்பமுள்ளவர்கள்‌ 
எல்லோரும்‌ கிறிஸ்துவிடம்‌ வரலாம்‌. 
ஆட்டுக்குட்டியானவரின்‌ கலியாண 
விருந்தில்‌ பங்குபெற வருகிறவர்களுக்கு ஒரு 
சில தகுதிகள்‌ இருக்கவேண்டும்‌. அவர்கள்‌ 
பரிசுத்தமான மணவாட்டியாயிருக்கவேண்டும்‌. 
அவர்கள்‌ தங்களை கறைபடுத்திக்‌ 
கொள்ளகூடாது. ஆட்டுக்குட்டியானவரின்‌ 
இரத்தத்தினால்‌ தங்களிடத்திலுள்ள 
பாவக்கறைகள்‌ கழுவப்பட்டவர்களாயிருக்க: 
வேண்டும்‌. (டைய வார்த்தை 
அவர்களுடைய இருதயத்தில்‌ நிரம்பியிருக்க 
வேண்டும்‌. தேவனுடைய வார்த்தைக்கு 
அவர்கள்‌ கீழ்ப்படிந்து ஜீவிக்கவேண்டும்‌. 
இப்படிப்பட்ட நற்குணமுள்ள பரிசுத்தவான்கள்‌ 
மாத்திரமே, ஆட்டுக்குட்டியானவரின்‌ 
கலியாண விருந்தில்‌ பங்குபெற முடியும்‌. 


னம்‌ பட்டணத்தின்‌ உயர்ந்த 
மேடைகளின்மேல்‌ நின்று எல்லா மனுஷரையும்‌ 
கூப்பிடுகிறது. நாற்சந்திகளிலும்‌, ஜனங்கள்‌ 
கூடுகிற இடங்களிலும்‌ ஞானம்‌ கூப்பிடுகிறது. 
னம்‌ ஆயத்தம்பண்ணி வைத்திருக்கும்‌ 
ரன பந்தியில்‌ பங்குபெற வருமாறு, நம்‌ 
எல்லோருக்குமே அழைப்பு 
கொடுக்கப்படுகிறது. பந்தியில்‌ எல்லாம்‌ 
ஆயத்தமாயிருக்கிறது. ஞானம்‌ 
கட்டளையிட்டபடி செய்தாயிற்று. பந்தியில்‌. 
இன்னும்‌ இடமிருக்கிறது (லூக்‌ 14:22), 
தன்‌ பணிவிடைக்காரிகளை 
தான்‌ ஆயத்தப்படுத்தியிருக்கும்‌ 
பந்தியில்‌ பங்குபெற வருமாறு, 


வைத்திருக்கும்‌ ன்‌ பந்தியில்‌ பங்குபெற 
வருமாறு எல்லோரையும்‌ அழைக்கிறது. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கிறிஸ்துவானவர்‌ மனுஷர்மீது அன்பும்‌, 
கிருபையும்‌ இரக்கமும்‌, 
மனவருக்கமுமுள்ளவர்‌. நம்முடைய 
்‌ விசாரிக்கிறவர்‌. 


நம்மை தம்மிடத்தில்‌ 


சொல்லுகிறார்‌. ஞானம்‌ நம்மை டித்தான்‌ 
அழைக்கும்‌. நமக்குத்‌ தேவையானது 
ஞானத்திடமுள்ளது. ஞானம்‌ நமக்கு 
தருவது, நமக்கு. தேவையானதாகவும்‌ 
பிரயோஜனமுள்ளதாகவும்‌ இருக்கும்‌. 
க்‌ ப 
க அயா வாக்கைப்‌ 
பெற்றுக்கொள்ளவேண்டும்‌ என்பதற்காகவே 
இவனுக்கு அ வருகிறது. “எவன்‌ 
பேதையே! இவ்விடத்தில்‌ 
வரக்கடவன்‌” ல்‌ வாக்கியத்திற்கு, 
“எவனுக்கு இருதயம்‌ வேண்டுமோ, அவன்‌ 
இவ்விடத்தில்‌ வரக்கடவன்‌" என்பது 
பொருளாகும்‌. ஞானத்திடம்‌ வருகிறவனுக்கு, 
ஞானமுள்ள இருதயம்‌ கொடுக்கப்படும்‌. 
அழைப்புக்கு 
ஆயத்தப்படுத்தி 
போஜனபந்தியில்‌ 


னத்தின்‌ 
செவிகொடுத்து. ஞானம்‌ 
வைத்திருக்கும்‌ 
பங்குபெற்றால்‌, நம்முடைய பேதமை நீங்கும்‌. 


நமக்கு ஜீவன்‌ கிடைக்கும்‌. 
மனதின்‌ குழப்பம்‌ நீங்கும்‌. நமக்குள்‌ 
தெளிந்த புத்தி உண்டாகும்‌. ஞானம்‌ 
நம்மை, “இவ்விடத்தில்‌ வரக்கடவன்‌" என்று 
சொல்லி அழைக்கிறது. “இவ்விடம்‌' என்பது, 
ஞானத்தின்‌ வாசஸ்தலத்தைக்‌ குறிக்கிற 
வார்த்தை. ஞானம்‌ நம்மை அழைக்கும்போது. 
ஞானத்தின்‌ எற்‌ 
செவிகொடுக்கவேண்டும்‌. னத்தின்‌. 
வாசஸ்தலத்திற்குள்‌. 'ரவேசிக்கவேண்டும்‌. 

க்‌ ஆயத்தம்பண்ணப்பட்டிருக்கும்‌ 


நம்முடைய 


பெற்றுக்கொள்ளவேண்டும்‌ (நீதி 9:4). 





i= FTE 
TT 


'நீங்கள்‌ வந்து என்‌ அப்பத்தை புசித்து, 
திராட்சரசத்தை 
ஞானம்‌ 


சந்தோஷத்தையும்‌, ஆரோக்கியத்தையும்‌ தரும்‌. 
கர்த்தருக்குப்‌ பயப்படும்‌ பயத்திலும்‌, 
கர்த்தரைப்பற்றிய ஞானத்திலும்‌ நமக்கு 
மெய்யான சந்தோஷம்‌ உண்டு. நாம்‌ 
ஞானத்தின்‌ அப்பத்தைப்‌ புசிக்கும்போது. 
நமக்கு சரீரப்பிரகாரமான பெலத்தோடு, 
ஆவிக்குரிய பெலமும்‌ கிடைக்கும்‌. 


இயேசுகி| தம்முடைய 
சுவிசேஷத்தில்‌ கக ஏராளமான 
வாக்குத்தத்தங்களைக்‌ கொடுத்திருக்கிறார்‌. 
அவையெல்லாவற்றையும்‌ நாம்‌ 
விசுவாசத்தோடு ஏற்றுக்கொண்டு 
நம்முடைய ஜீவியத்தில்‌ அதன்‌ பிரகாரம்‌ 
ஜீவிக்கவேண்டும்‌. விசுவாசத்தோடு கிரியை 
நடப்பிக்கவேண்டும்‌. சுவிசேஷத்தின்‌ 
வாக்குத்தத்தங்களை , அப்பத்தைப்‌ 
புசிப்பதுபோல புசிக்கவேண்டும்‌. கிறிஸ்துவின்‌ 
வார்த்தைகளை, திராட்சரசத்தை பானம்‌. 
பண்ணுவதுபோல  பானம்பண்ணவேண்டும்‌. 
பரிசுத்த. வேதாமகத்திலே நம்முடைய 
ஆத்துமாவுக்குத்‌ தேவையான திராட்சரசம்‌: 
வார்க்கப்பட்டிருக்கிறது. 


ஆயத்தம்பண்ணப்பட்டிருக்கிறது. 


்‌ டய பராமரிப்பு நம்முடைய 
ஆத்துமாவுக்குத்‌ தேவை. அதுவே நமக்குப்‌ 
போதுமானது. நமக்கு தேவனுடைய 
பராமரிப்பு கிடைக்கும்போது, நாம்‌ 
பேதமையை விட்டு விலகவேண்டும்‌. அப்போது 


கொடுக்கப்பட்டிருக்கிற 
திராட்சரசத்தையும்‌, விருந்து 
தாராளமாய்ப்‌ புசிப்பதுபோல. 
புசிக்கவேண்டும்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நாம்‌ ஞானத்தைப்‌ பெற்றுக்கொள்வதற்கு. 
முதலாவது வழி பேதைமையை விட்டு 
விலகுவதுதான்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
சாயலாக நம்மை சிருஷ்டித்திருக்கிறார்‌. நாம்‌ 
மனுபுத்திரரைப்போல. ஜீவிக்கவேண்டும்‌. 
புத்திமீனராய்‌ ஜீலிக்கக்கூடாது. தூங்குகிற 
நாம்‌ விழித்திருந்து மரித்தோரைவிட்டு 
எழுந்திருக்கவேண்டும்‌. அப்போது 
கிறிஸ்துவானவர்‌ நம்மை  பிரகாசிப்பிப்பார்‌. 
நாம்‌ ஞானமற்றவர்களைப்போல நடவாமல்‌, 
ஞானமுள்ளவர்களைப்போல. கவனமாய்‌ 
நடந்துகொள்ளவேண்டும்‌. நாட்கள்‌ 
பொல்லாதவைகளானதால்‌, நாம்‌ காலத்தை 
பிரயோஜனப்படுத்திக்கொள்ளவேண்டும்‌ 
(எபே 5114-6). 


பரியாசக்காரனும்‌ 
ஞானமுன்னவனும்‌ 
நீதி 9: 7-9 


நீதி 97. பமியாசக்காரனைக்‌. 
கண்டிக்கிறவன்‌ இலச்சையடைகிறான்‌; 
துன்மார்க்களைக்‌. கண்டிக்கிறவண்‌. 
தன்னைக்‌. கழைப்படுத்திக்‌ 
கொள்ளுகிறான்‌. 


நீதி 98. பரியாசக்காரணனைக்‌ 
கடித்துக்கொன்னாதே, அவன்‌ 
உன்னைப்‌. பகைப்பான்‌; 
ஞானமுன்னவனைக்‌ கடித்துகொன்‌, 
அவன்‌ உன்னை நேசிப்பான்‌. 


நீதி 9:9. ஞானமுன்னவனுக்குப்‌ 
போதகம்‌ பண்ணு, அவன்‌ ஞானத்தில்‌ 
தேறுவான்‌; தீதிமானுக்கு 
உபதேசம்பண்ணு, அவன்‌ அறிவில்‌ 
விருத்தியடைவான்‌. 


ஊழியக்காருக்கும 
சொல்லுகிறது. 

தேவனுடைய சித்தத்தின்‌ 

பிரகாரமாகவும்‌. அவருடைய திட்டத்தின்‌ 
பிரகாரமாகவும்‌ ஊழியம்‌ செய்யவேண்டும்‌. 
தேவன்‌ மனுஷருடைய ஆத்துமாக்களுக்கு 
ஆயத்தம்பண்ணி வைத்திருக்கிற 
ஆசீர்வாதங்களை, ஊழியக்காரர்கள்‌ 
கர்த்தருக்குப்‌ பயந்து அறிவிக்கவேண்டும்‌. 
மனுஷருக்கு ஆசீர்வாதத்தை சொன்னால்‌ 
மாத்திரம்‌ போதாது. தேவைப்படும்போது 
அவர்களைக்‌ கடிந்துகொள்ளவும்‌ வேண்டும்‌. 





ழ்‌ நள 
யாய 


தேவனுடைய வார்த்தை நம்மைத்‌ 
திருத்துவதற்கும்‌, நம்மைக்‌ கடிந்து 
கொள்வதற்கும்‌, நம்மை நீதியின்‌ பாதையில்‌ 
வழிநடத்துவதற்கும்‌ பிரயோஜனமுள்ளதா 
யிருக்கிறது. மனுஷர்களின்‌. 
குணாதிசயங்கள்‌  வித்தியாசமாயிருக்கும்‌. 
சிலர்‌ பரியாசக்காரராயிருப்பார்கள்‌. சிலர்‌ 
துன்மார்க்கராயிருப்பார்கள்‌. வேறு சிலரோ 
ஞானமுள்ளவராயிருப்பார்கள்‌. சிலர்‌ 
நீதிமான்களாயும்‌ இருப்பார்கள்‌. 

பரியாசக்காரரும்‌ 
கர்த்தருடைய 
பரியாசம்பண்ணுவார்கள்‌. 
வார்த்தையை: 


துன்மார்க்கரும்‌. 
ஊழியக்காரர்களை 
தேவனுடைய 
அசட்டைபண்ணுவார்கள்‌. 
பரியாசக்காரர்களும்‌, துன்மார்க்கரும்‌ 
கர்த்தருடைய மியக்காரர்களை: 
தங்களுக்கு சாதகமாக, தவறான வழிகளில்‌. 
பயன்படுத்திக்கொள்கிறார்கள்‌. இவர்களை 
த்‌ பெற்றுக்கொள்ளுமாறு. 
மில்லை. 


(நீதி 9:4) 


நாம்‌. 
துன்மார்க்கரையும்‌ 
எச்சரிப்பாமிருக்க 
பரியாசக்காரனைக்‌. 
இலர்சையடைகிறான்‌; 
கண்டிக்கிறவன்‌ தன்னைக்‌ கறைப்படுத்திக்‌ 
கொள்ளுகிறான்‌ பரியாசக்காரனைக்‌ 
கடிந்துக்கொள்ளாதே, அவன்‌ உன்னைப்‌ 
பகைப்பான்‌ (நீதி 9:78). நம்முடைய 
இயேசுகிறிஸ்து, 
சொல்லும்போது. 
“அவர்களை விட்டுவிடுங்கள்‌” (மத்‌ 15:14) 
என்று சொல்லுகிறார்‌. பரிசேயர்கள்‌ 
குருடருக்கு வழிகாட்டுகிற 
குருடராயிருக்கிறார்கள்‌. குருடனுக்கு குருடன்‌ 
வழிகாட்டினால்‌ இருவரும்‌ குழியிலே. 
விழுவார்கள்‌. 
கர்த்தருடைய 
தேவனுடைய 
ஞானமுள்ளவர்களுக்கு 
நீதிமானுக்கு கர்த்தருடைய 


ஊழியக்காரர்கள்‌ 

பிரமாணத்தை 
போதிக்கவேண்டும்‌. 
சத்தியத்தை 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


உபதேசம்பண்ணவேண்டும்‌. 
பிரபஞ்சத்தில்‌ ஏராளமான மனுஷர்கள்‌ 
இருந்தாலும்‌ அவர்கள்‌ எல்லோரும்‌. 
பரியாசக்காரராகவும்‌, துன்மார்க்கராகவும்‌ 
இருப்பதில்லை. அவர்களில்‌ அநேகர்‌ 
ஞானமுள்ளவர்களாகவும்‌, நீதிமான்களாகவும்‌. 


இந்தப்‌ 


செவிகொடுப்பார்கள்‌. 


ஞானமுள்ளவர்களுக்கும்‌, 
நதமான்களுக்கும கத்னா பாது. 
தேவைப்பட்டால்‌. அவர்களைக்‌ 
குடிந்துகொள்ளலாம்‌. ஒருவன்‌ எவ்வளவுதான்‌ 
ஞானமுள்ளவனாகமிருந்தாலும்‌, 
ம்‌ பரிபூரணமான ஞானம்‌ 
அவனுக்கு இன்னும்‌ 
ஞானம்‌ தேவைப்படுகிறது. 
கடிந்துகொள்ளுதல்‌ 
தேவைப்படுகிறது. மனுஷர்கள்‌ எல்லோருமே. 
ஞானத்தில்‌ குறைவுள்ளவர்கள்‌. நம்முடைய 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து மாத்திரமே. 
'சர்வஞானமுள்ளவர்‌. 


தனக்கு இன்னும்‌ அதிகமான ஞானம்‌ 
விரும்‌ 


வேண்டும்‌ என்று: வர்கள்‌, 
தங்களிடத்தில்‌ ஞானம்‌ குறைவாகயிருக்கிறது 
என்பதை அங்கீகரிக்கவேண்டும்‌. 
தங்களுடைய பலவீனத்தைப்‌ 
புரிந்துகொள்கிறவர்களுக்குத்தான்‌, 
ஞானத்தை உபதேசம்பண்ண முடியும்‌. நாம்‌ 
ஞானமுள்ளவர்களை  கடிந்துகொண்டாலும்‌, 
நம்முடைய கடிந்துகொள்ளுதல்‌ அவர்களுக்கு 
பிரமாணத்தைப்‌ 


ஏற்றுக்கொள்கிறவர்கள்‌ 
அறிவிலும்‌, 


பெறுவார்கள்‌. 


கர்த்தரை அறிகிற 
தேவகிருபையிலும்‌ வளர்ச்சி 





i FTE 
TT 


ஞானமும்‌ அறிவும்‌ 
நீதி 9 : 10-12 


நீதி 9:10. கர்த்தருக்குப்‌ பாயப்படுதலே. 
ஞானத்தின்‌ ஆரம்பம்‌; பரிசுத்தரின்‌ 
அறிவே அறிவு. 


தீதி 901. என்னாலே உன்‌ நாட்கள்‌ 
பெருகும்‌; உன்‌ ஆயுசின்‌ வருஷங்கள்‌ 
விருத்தியாகும்‌. 


நீதி 2, தீ ஞானியானால்‌ 
உனக்கென்று ஞானியாவாம்‌; தீ 
பரியாசக்காரனானால்‌ நீயே அதின்‌ 
பயனை  அநுபவிப்பாய்‌ என்னு 
சொல்லுகிறது. 


ஞானத்தைக்‌ கற்றுக்கொள்கிறவர்கள்‌, 
அது எங்கு இருக்கிறது என்பதை 
அறிந்துகொள்ளவேண்டும்‌. கர்த்தருக்குப்‌ 


அநீதிமின்மீதும்‌ தேவனுடைய கோபம்‌ வரும்‌. 
நாம்‌ தேவனுடைய 'கோபத்திற்குப்‌. 
பயப்படவேண்டும்‌. கர்த்தருக்குப்‌ பயப்படாமல்‌ 
நம்மால்‌ ஆவிக்குரிய ஜீவியத்தில்‌ வளர்ச்சி 
பெறமுடியாது.  மூலஎபிரெய பாஷையில்‌, 
“பரிசுத்தர்‌! என்னும்‌ வார்த்தைக்கு, 
பரிசுத்தமான காரியங்கள்‌ என்று 
பொருள்படும்‌ எபிரெய வார்த்தை 
பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ்‌ 
தேவனுடைய பரிசுத்தமான 
அறிந்துகொள்ளவேண்டும்‌. 

மெய்யான அறிவு 

பரிசுத்தமடைவதற்கு, 

காரியங்களைப்பற்றிய 

பேருதவியாயிருக்கும்‌. 


வெத்றுக்கொள்ளுற்போது. அதனால்‌ நமக்கு 
அநேக நன்மைகள்‌ உண்டாகும்‌. நம்முடைய 
நாட்கள்‌ பெருகும்‌. நம்முடைய ஆயுசின்‌ 
வருஷங்கள்‌ விருத்தியாகும்‌. நம்முடைய 
ஜீவயகாலமெல்லாம்‌. நாம்‌ சரீர 
ஆரோக்கியத்தோடு ஜீவிப்போம்‌. ஞானம்‌ 
நம்மை பரலோகத்திற்கு வழிநடத்திச்‌ 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


செல்லும்‌. பரலோகத்திலே நம்முடைய 
ஆயுசுகாலம்‌ நித்தியகாலமாமிருக்கும்‌. நாம்‌ 
ங்கு நிந்திய ஜீவனை அனுபவிப்போம்‌. 


ஞானத்தின்‌. புத்திமதிகளுக்கும்‌ 
ஆலோசனைகளுக்கும்‌ நம்முடைய 
செவிகளை சாய்க்காமல்‌, 
அடைத்துக்கொள்ளும்போது, நமக்கு அநேக 
தீங்குகள்‌ உண்டாகும்‌. நாம்‌ ஞானியானால்‌ 
நமக்கென்று ஞானியாவோம்‌. நாம்‌ 
ஞானத்தைப்‌ பெற்றுக்கொள்வதினால்‌, 
ஞானத்திற்கு ஒரு பிரயோஜனமும்‌. 
உண்டாகப்போவதில்லை. ஞானத்தினால்‌. 
நமக்குத்தான்‌ பிரயோஜனமுண்டாகும்‌. நாம்‌. 
பரியாசக்காரனானால்‌, நாமே அதன்‌ பயனை 
அனுபவிப்போம்‌. பரியாசத்தினால்‌ உண்டாகும்‌ 
பாடுகளையும்‌, வேதனைகளையும்‌ நாம்தான்‌. 
தாங்கிக்கொள்ள வேண்டும்‌. பாவத்தின்‌ 
சம்பளம்‌ மரணம்‌. பரியாசம்பண்ணுவது 
தேவனுக்கு விரோதமான பாவம்‌. இதற்கான 
தண்டனை நமக்குத்தான்‌ வரும்‌. 


மதியற்ற ஸ்திரீ 
நீதி 9 : 18,14 


நீதி 93. 
வாயாடியும்‌, 
திர்முடமுமாயிருக்கிறான்‌.. 


மதியற்ற ஸ்திரீ 
ஒன்றுமறியாத 


நீதி 914. அவன்‌ தன்‌ 
வீட்டுவாசற்படியிலும்‌ பட்டணத்தின்‌ 
மேடைகளிலும்‌ ஆசனம்‌ போட்டு 
உட்கார்த்து, 


நம்முடைய ஆத்துமாவை நாம்‌ எல்லா 
காவலோடும்‌  காத்துக்கொள்ளவேண்டும்‌. 
சோதனைக்காரன்‌ நம்முடைய ஆத்துமாவை 
வஞ்சிக்க வருவான்‌. சோதனையில்‌ 
சிக்கிக்கொண்டால்‌ நம்முடைய ஆத்துமா 
பாவத்தில்‌ சிக்கிக்கொண்டு, 


அழிவு. 
சோதனைக்காரனுக்கு 
சொல்லப்பட்டிருக்கிறாள்‌. 


எடுத்துக்காட்டாக 
இவள்‌ 
இவள்‌ ஒரு வாயாடி. இவள்‌ 
நிர்மூடமாமிருக்கிறாள்‌. 
ஸ்திரீ மாம்சத்தின்‌ 
அடையாளமாயிருக்கிறாள்‌. 
மனதையும்‌, 

மணச்சாட்சியையும்‌ கெடுத்துப்போடும்‌. 


மதியற்றவள்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


"மனுஷரை  சோதனைக்குட்படுத்துகிற 
மற்ற தா, வலலகமுஎள கதிர. 
இவள்‌ ஒன்றும்‌ அறியாத நிர்மூடஸ்திரீ. தான்‌ 
பிறரை வஞ்சிப்பதற்கான காரணம்கூட 
இவளுக்குத்‌ தெரியாது. அந்த அளவுக்கு: 
இவள்‌ மதியற்றவள்‌. வேசித்தனம்‌, விபசாரம்‌, 
மதுபானம்‌ ஆகியவையெல்லாமே மதியற்ற 


இதற்கு 
மதியற்றவர்களாயிருப்பார்‌ 


மதியற்ற ஸ்திரீயால்‌ யாருக்கும்‌ ஒரு 
பிரயோஜனமுமில்லை. ஆனாலும்‌ இவள்‌: 
தன்னுடைய மாம்சத்தின்‌ இச்சையை 
நிறைவேற்றிக்கொள்ள வேண்டுமென்று 
துடிப்பாயிருக்கிறாள்‌ பேதைகளை 
தன்னுடைய கண்ணியில்‌ விழவைக்கிறாள்‌. 
இதற்காக இவள்‌ தன்‌ வீட்டு 
வாசற்படியிலும்‌ பட்டணத்தின்‌ மேடைகளிலும்‌ 
ஆசனம்போட்டு உட்கார்ந்திருக்கிறாள்‌. 


, இவள்‌ மதியற்ற அதித கத்தான்‌ 
இவள்‌ சோம்பலுள்ள ஸ்திரீயல்ல. இவள்‌ 
சிறிதுநேரம்‌ கூட சம்ாமிருக்கமாட்டாள்‌ 
இவளுடைய வாயும்‌ னக 
ஒரு வாயாடி. சிங்கம்‌ 
பதிலிருக்கிறதபோல, இவளும்‌. 
வாசற்படியில்‌, பேதைகளைப்‌ பிடிப்பதற்காக 
பதிவிருக்கிறாள்‌. 

இவள்‌ மேடைகளில்‌ ஆசனம்போட்டு 
உட்கார்ந்திருக்கிறாள்‌. ஆசனம்‌ என்பது. 


சிங்காசனத்தைக்‌ குறிக்கிற வார்த்தை. 
இவள்‌ பட்டணத்தின்‌ சிங்காசனத்தில்‌ 
உட்கார்ந்திருப்பதினால்‌, அந்தப்‌ பட்டணத்தில்‌ 


னால்‌ க்கிறான்‌. இதனிமித்தமாய்‌, 
இவள்‌ 


தன்னைத்‌ தாழ்த்தாமல்‌, 
பட்டணத்தின்‌ மேடைகளில்‌ ஆசனம்போட்டு 
பெருமையோடு உட்கார்ந்திருக்கிறாள்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


வழிப்போக்கர்‌ 
நீதி 9 : 15,16 


நீதி 9:15. தங்கள்‌ வழிகளை நோக்கி 
நேரே போகும்‌ வழிப்போக்கரைப்‌ 


பார்த்த: 


நீதி 906. எவன்‌ பேதையோ அவன்‌: 
இவ்விடத்தில்‌ வரக்கடவன்‌ என்றும்‌, 


வழிப்போக்கர்மீது, 
க்கிறாள்‌. அவர்கள்‌ தங்கள்‌ 
நோக்கி நேரே போகிறார்கள்‌. 
வாலிபர்களாகவும்‌, கல்வி 
குற்றவர்களாகவும்‌ இருக்கிறார்கள்‌. 
அவர்களுக்கு சரியான பாதை எது என்பது, 


பிரயாணம்பண்ணுகிறார்கள்‌. 
இடதுபக்கமும்‌ சாயாமல்‌, தங்கள்‌ வழிகளை 
நோக்கி நேரே போகிறார்கள்‌. 
பேதையர்களாகிய வாலிபர்கள்‌ 
மாலைமயங்கும்‌ அஸ்தமன நேரத்தில்‌, 
இதுளின்‌ இதண்ட  அந்தசாரத்ில்‌ 
பரஸ்திரீயிருக்கும்‌ சந்துக்கடுத்த தெருவில்‌ 
சென்று. அவள்‌ வீட்டு வழியாய்‌ 
நடந்துபோவார்கள்‌ (நீதி 7:7-9). ஆனால்‌ 
இவர்களோ வழிபிசகாமல்‌ தங்கள்‌ வ 
நோக்கி நேரே போகிற வழிப்போக்கர்கள்‌. 
இப்படிப்பட்ட 
கண்ணிவைக்கிறாள்‌. 
பிடிப்பதற்கு, 


தியற்து.. திரி 
வழிப்போக்கர்களுக்கு 
அவர்களை தன்‌ வசமாய்ப்‌ 
எல்லாவிதமான 
கையாளுகிறாள்‌. 
வார்த்தைகளினாலும்‌, வஸ்திரங்களினாலும்‌, 
அலங்காரங்களினாலும்‌ அவர்களை 
மயக்குகிறாள்‌. வழிப்போக்கர்களைப்‌ பார்த்து, 
எவன்‌ பேதையோ அவன்‌ இவ்விடத்தில்‌ 
வரக்கடவன்‌” என்று சொல்லுகிறாள்‌. அவள்‌ 
மதிமீனனை நோக்கி, “திருட்டுத்‌ தண்ணீர்‌ 
தித்திக்கும்‌, அந்தரங்கத்தில்‌ புசிக்கும்‌ அப்பம்‌ 
இன்பமாயிருக்கும்‌” என்று சொல்லி 
அவர்களைக்‌ கூப்பிடுகிறாள்‌. 





ழ்‌ நள 
யாய 


வழிப்போக்கர்‌ பேதைகளாகவும்‌, 
மதியீனராகவும்‌ இருப்பதினால்‌, அவர்கள்‌ 
தன்னுடைய பாடசாலைக்கு வந்து பாடம்‌ 
கற்றுக்கொள்ள வருமாறு அழைக்கிறாள்‌. 
அவர்கள்‌ இப்போது தங்கள்‌ வழிகளை 
நோக்கி நேரே போய்க்கொண்டிருக்கிறார்கள்‌. 
இவர்கள்‌ மதியற்ற ஸ்திரீயின்‌ வலையில்‌: 
சிக்கிக்கொண்டால்‌, இவர்களால்‌ தங்கள்‌ 
வழிகளை நோக்கி நேரே போகமுடியாது. 
இவர்களுடைய நடைகளில்‌ தடுமாற்றம்‌. 
உண்டாகும்‌. தங்களுடைய இலக்கை 
இழந்துவிடுவார்கள்‌. சிறைப்பிடிக்கப்‌ 
பட்டவர்களைப்போல, விலங்கிடப்பட்டு, 
பாவத்தின்‌ அடிமைத்தனத்தில்‌. 
சிக்கிக்கொள்வார்கள்‌. 


திருட்டுத்தண்ணீர்‌ 
நீதி: 17 


நீதி 907. மதியினனை நோக்கி: 
திருட்டுத்தண்ணீர்‌ தித்திக்கும்‌, 
அந்தரங்கத்தில்‌ புசிக்கும்‌ அப்பம்‌ 
'இன்பமாயிருக்கும்‌ என்றும்‌ சொல்லிக்‌. 
கூப்பிடுகிறான்‌. 


மதியற்ற ஸ்திரீ மதிமீனனை நோக்கி, 
“திருட்டுத்ண்ணீர்‌ தித்திக்கும்‌" 
சொல்லுகிறாள்‌. ஞானம்‌ நம்மிடம்‌, 
வந்து என்‌ அப்பத்தை புசித்து, நான்‌ வார்த்த 
திராட்சரசத்தை பானம்பண்ணுங்கள்‌" 
(நீதி 9:5) டர்‌ சொல்லி அழைக்கிறது. 
ஞானம்‌. திராட்சரசத்தைக்‌ 
கொடுக்கிறது * தியற்ற ஸ்திரீயோ நமக்கு. 
திருட்டுத்தண்ணீரைக்‌ கொடுக்கிறாள்‌. 
ஞானம்‌ நமக்காக கொழுத்த ஐந்துக்களை 
அடித்து, திராட்சரசத்தை 


பிக்கும்‌ அப்பத்தையும்‌ கொடுக்கிறாள்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நாம்‌ பசியாகயிருக்கும்போது அப்பமும்‌ 
தண்ணீரும்‌ நமக்குப்‌ போதுமானது. இது 
நம்முடைய தாகத்தைத்‌ தீர்க்கும்‌. நம்முடைய 
பசியைப்‌ போக்கும்‌ மதியற்ற ஸ்திரீயோ 
நமக்கு சாதாரண தண்ணீரையும்‌, 
அப்பத்தையும்‌ கொடுப்பதற்குப்‌ பதிலாக. 
திருட்டுத்ண்ணீரையும்‌, அந்தரங்கத்தில்‌ 
ம்‌ அப்பத்தையும்‌ கொடுக்கிறாள்‌. 
ன்ணீர்‌ இனிக்கும்‌ என்று 
ள்‌. அந்தரங்கத்தில்‌ புசிக்கும்‌. 
ர்‌ என்றும்‌ 
திருட்டுத்ண்ணீரை பானம்‌ 
கண்டுபிடிக்கப்பட்டால்‌, 
தண்டனைகளை 
ஆனால்‌ மதியற்ற 
திருட்டுத்தண்ணீர்தான்‌ 

இனிக்குமென்று வாயாடியாகப்‌ பேசுகிறாள்‌. 


| திருட்டுத்தண்ணீரை  பானம்பண்ண 
தடைவிதிக்கப்பட்டிருக்கிறது. 


அறம்‌ 
ஆசீர்வதத்திரக்கிறார்‌ 
தாம்பத்திய உறவல்ல. ஆனால்‌ ஒரு சிலர்‌ 
திருட்டுத்தண்ணீரை பானம்பண்‌ ஹுவதற்காக 


க ்டுந்தல்ணர்‌ 


பெருமைப்படுகிறார்கள்‌. 
அப்பத்தைப்‌ புசிப்பதற்காக 
மேன்மைப்படுத்துகிறார்கள்‌. 

'இவற்றை தடைபண்ணியிருக்கிறார்‌. 


ஞானம்‌ நமக்கு வார்த்து வைத்திருக்கிற 
திராட்சரசம்‌ இனிப்பாகயில்லாவிட்டாலும்‌, 
அதுவே நம்முடைய சரீரத்திற்கும்‌ 
ஆத்துமாவுக்கும்‌ நல்லது. அதுபோலவே 
ஞானம்‌ நமக்கு புசிக்கக்கொடுக்கிற அப்பம்‌ 
இன்பமாகயில்லாவிட்டாலும்‌, அதுவே 
நம்முடைய சரீரத்திற்கும்‌ ஆத்துமாவுக்கும்‌ 
ஆரோக்கியமானது. ஞானத்தின்‌ பாதையில்‌ 
நடக்கும்போது, நமக்கு ஜீவன்‌ உண்டாகும்‌. 
பாவத்தின்‌ பாதையில்‌ நடக்கும்போது நமக்கு 
அழிவு உண்டாகும்‌. 


அந்தரங்கத்தில்‌ 
தங்களை 
கர்த்தர்‌ 





ழ்‌ நயனா 
யாய 
மரித்தவர்கள்‌ 


நீதி 9:18 


தீதி 9:18. ஆயினும்‌ மரித்தவர்கள்‌. 
அவ்விடத்தில்‌ உண்டென்றும்‌, 
அவளுடைய விருத்தானிகள்‌ நரக 
பாதானங்களில்‌ கிடக்கிறார்கவென்னும்‌ 


அவன்‌ அறியான்‌. 


மதியற்ற ஸ்திரீ தன்னுடைய ஆசை 
வார்த்தைகளினால்‌ வழிப்போக்கரை 
மயக்குகிறாள்‌. பேதைகளையும்‌, 
மதியீனரையும்‌ தன்னுடைய கண்ணியில்‌ 
விழவைக்கிறாள்‌. வாலிபர்கள்‌ 
வேசித்தனத்தின்‌ பாவத்திற்கு விலகி 
ஓடவேண்டும்‌. வேசித்தனத்திற்கும்‌, 
விபசாரத்திற்கும்‌, மாம்சத்தின்‌ 
இச்சைகளுக்கும்‌ தங்களை 
ஒப்புக்கொடுக்கிறவர்கள்‌, தங்களுடைய 
சரீரத்தையும்‌ ஆத்துமாவையும்‌ 
கெடுத்துப்போடுகிறார்கள்‌. 


எங்கு திருட்டுத்தண்ணீர்‌ இருக்கிறதோ, 
எங்கு அந்தரங்கத்தில்‌ புசிக்கும்‌ அப்பம்‌ 
இருக்கிறதோ, அங்கு மரித்தவர்களும்‌ 
இருக்கிறார்கள்‌. அங்குதான்‌ மதியற்ற 
ஸ்திரீயும்‌ இருக்கிறாள்‌. பின்விளைவுகள்‌ 


மதியற்ற 
கோலன்‌ வலையில்‌ சிக்கிக்கொள்கிறார்கள்‌. 


தித்திக்கிற 
பானம்பண்‌ ணுவதற்காக, 
ஸ்திரீயின்‌ 


நிரட்டுந்தண்ணீரை 

இவர்கள்‌ மதியற்ற 

விருந்தாளிகளாக 
அவளிடத்திற்குப்‌ போகிறார்கள்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஏற்கெனவே 
விருந்தாளிகளாய்ப்‌ போனவர்கள்‌, இப்போது 
நரகபாதாளங்களில்‌ கிடக்கிறார்கள்‌. இதை 
அறியாமல்‌, அவர்கள்‌ அவள்‌ பின்னே 
போகிறார்கள்‌. திருட்டுத்ண்ணீரை 
பானம்பண்ணுகிறவர்களை த்தான்‌ 
சிறைப்பிடிக்கிறான்‌. 
அப்பத்தைப்‌ புசிக்கிறவர்களை 
மேற்கொண்டு, அவர்களை 
செய்கிறான்‌. 

எல்லோரும்‌ நரகபாதாளங்களுக்கு 
பங்காளிகளாயிருக்கிறார்கள்‌. 


ஞானத்திற்கு 
நித்திய ஜீவனைப்‌ 
பரலோகத்திலே த்‌ 
ஜீவிக்கலாம்‌. 
அசட்டைபண்ணிவிட்டு, 
பின்பற்றினால்‌. 
பரலோகத்திற்குப்‌. 
நரகபாதாளங்களில்‌ 
அனுபவிக்க வேண்டியதாயிருக்கும்‌. 
பாவத்தின்‌ சம்பளம்‌ மரணம்‌ என்பது, 
இவர்களுக்குத்‌ தெரியவில்லை. இவர்கள்‌ 
தங்கள்‌ பேதமையினாலும்‌, 
அறியாமையினாலும்‌, பாவத்தின்‌ சம்பளம்‌ 
இன்பம்‌ என்று தப்பிதமாய்‌ நினைக்கிறார்கள்‌. 


அவளுடைய 


செவிகொடுத்தால்‌, 
பெற்றுக்கொண்டு, 
சந்தோஷமாய்‌ 
ஞானத்தை 
மதியற்ற ஸ்திரீயை 
மரணமுண்டாகும்‌. 
ல்‌ ட்‌ 





ழ்‌ நள 
யாய 


இதுவரையிலும்‌ உள்ள அதிகாங்களில்‌ 
சாலொமோனின்‌ 'திமொழிகளுக்கு, 
முன்னுரை கொடுக்கப்ப்டரககறது. த 
அதிகாரத்திலிருந்து 'சாலொமோனின்‌ 
நீதிமொழிகள்‌ 


வரிசையாகச்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு 
வசனத்திலும்‌ ஒரு சில வார்த்தைகளே 
உள்ளன. வார்த்தைகள்‌ 
குறைவாகயிருந்தாலும்‌ அவை 
த்திலும்‌ ஆலோசனையிலும்‌, 
மிகுதியானவை. ஒவ்வொரு 

இரண்டு வாக்கியங்கள்‌: 

வசனங்கள்‌ 

ஒன்றுக்கொன்று தொடர்பில்லாமல்‌, 
தனித்தனியாகமிருப்பதுபோல தோன்றுகிறது. 


சாலொமோனின்‌ 

எல்லாமே நமக்கு 
பிரயோஜனத்தைக்‌ கொடுக்கிறது. 

முன்பாக 

வைக்கப்பட்டிருக்கிறது. ஆசீர்வாதமும்‌ 
சாயமும்‌ நமக்கு முன்பாக நிற்கிறது. 
இவற்றில்‌ நன்மையையும்‌, ஆசீர்வாதத்தையும்‌ 
தெரிந்துகொள்வதற்கு,  சாலொமோனின்‌ 
நீதிமொழிகள்‌ மிகுந்த 
பிரயோஜனமுள்ளதாயிருக்கும்‌ நம்முடைய 
நாவை ஞானமாய்‌ ஆளுகை செய்யவேண்டும்‌. 
இருதயத்தின்‌ நிறைவினால்‌ வாய்‌ பேசும்‌. 
இருதயத்தில்‌ பரிசுத்தம்‌ இருக்கும்போது. 
நம்முடைய வார்த்தைகளும்‌ 
பரிசுத்தமாமிருக்கும்‌ 


ஞானமுன்ன மகன்‌ 


நீதி 10:1 


நீதி 10:1. சாலொமோனின்‌. 
நீதிமொழிகள்‌: ஞானமுன்ன மகன்‌ 
தகப்பனைச்‌ சந்தோஷப்படுத்துகிறான்‌; 
மூடத்தனமுன்னவனோ தாய்க்குச்‌. 
சஞ்சலமாயிருக்கிறான்‌.. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பெற்றோரின்‌ சந்தோஷமும்‌ ஆறுதலும்‌ 
அவர்களுடைய பிள்ளைகளின்‌ நல்ல 
சுபாவங்களில்‌ இருக்கிறது. தங்களுடைய 
பராமரிப்புக்குக்‌ கீழிருக்கும்‌ பிள்ளைகள்‌ நல்ல 
பிள்ளைகளாக வளரும்போது பெற்றோருக்கு 
சந்தோஷமுண்டாகும்‌. 
உலகப்பிரகாரமான 
சந்தோஷமும்‌, ஆவிக்குரிய சந்தோஷமும்‌ 
நிரம்பியிருக்கும்‌. குடும்பத்திலும்‌, 
சமுதாயத்திலும்‌ அவர்கள்‌ 
சந்தோஷமாயிருப்பார்கள்‌. 


பிள்ளைகள்‌ ஞானமுள்ளவர்களாய்‌ 
நடந்துகொள்ள வேண்டும்‌. தாங்கள்‌ 
கற்றுக்கொண்ட கல்விக்குத்‌ தக்க பிரகாரம்‌ 
தங்களுடைய 
பில்வ 

தன்னுடைய 
சந்தோஷப்படுத்துகிறான்‌ 
இருதயம்‌ பிள்ளைகளின்‌ நற்குணங்களால்‌ 
சந்தோஷப்படும்‌. திருப்தியாயிருக்கும்‌. 


தங்களுடைய பெற்றோர்‌ தங்களை 
வார்த்து ஆளாக்கிமிருப்பதற்காக, 
பிள்ளைகள்‌ தங்கள்‌ பெற்றோரை 
கனம்பண்ண வேண்டும்‌. பெற்றோர்‌ 
தங்களுக்கு நன்மை செய்ததுபோல, 
பிள்ளைகளும்‌ ஏற்ற காலத்திலே, தங்கள்‌ 
பெற்றோருக்கு நன்மை செய்யவேண்டும்‌. 
தங்கள்‌ பெற்றோரிடமிருந்து தாங்கள்‌ பெற்ற 
அன்பின்‌ கடனை, பிள்ளைகள்‌ 


சந்தோஷமாய்த்‌ திருப்பிச்‌ செலுத்தவேண்டும்‌. 


பெற்றோரின்‌ முதிர்வயதில்‌ பிள்ளைகள்‌ 
அவர்களை பாதுகாத்து பராமரிக்கவேண்டும்‌. 
பிள்ளைகளின்‌ ஞானத்தையும்‌, 
நல்வாழ்வையும்‌ பார்த்து பெற்றோர்‌ 
சந்தோஷப்படவேண்டும்‌. ஞானமுள்ள 
மகனால்‌ மாத்திரமே தன்னுடைய தகப்பனை 
சந்தோஷப்படுத்த முடியும்‌. 
மூடத்தனமுள்ளவனோ தன்னுடைய தாய்க்கு 
'சஞ்சலமாயிருக்கிறான்‌. புத்தியில்லாத 
பிள்ளைகளினால்‌ குடும்பத்தில்‌ சந்தோஷமும்‌, 
சமாதானமும்‌, ஆறுதலும்‌ இருக்காது. 





je 
EFT 
அநியாயத்தின்‌ திரவியங்கள்‌ 
நீதி10: 2,8 


தீதி 10:2, அதியாயத்தின்‌ திரவியங்கள்‌: 
ஒன்றுக்கும்‌ உதவாது; நீதியோ 
மரணத்துக்குத்‌ தப்புவிக்கும்‌. 


நீதி 103, கர்த்தர்‌ தீதிமான்களைப்‌: 
பசியினால்‌ 'வருத்தவிடார்‌; 
துன்மார்க்ககுடைய பொருளையோ 
அகற்றிவிடுகிறார்‌, 


சித்தமான வழியில்‌, 
பணம்‌ சம்பாதிப்பதுதான்‌ 
ஆசீர்வாதத்தைத்‌ தரும்‌. 
திரவியங்கள்‌ ஒன்றுக்கும்‌ 
உதவாது. பிறரை ஒடுக்கி, அநியாயமாக 
சம்பாதித்த ஆசீர்வாதம்‌ நமக்கு 
நன்மையாயிராது. தேவன்‌ அநியாயத்தின்‌ 
ஐசவரியத்தை சபிக்கிறார்‌. அதில்‌ கர்த்தரின்‌ 
ஆசீர்வாதம்‌ சிறிதும்‌ இருக்காது. 


நமக்கு லாபம்‌ கொஞ்சமாயிருந்தாலும்‌, 
அதை நீதியான வழியிலும்‌ நேர்மையான 
வழியிலும்‌ சம்பாதிக்கவேண்டும்‌. மனுஷன்‌ 
உலகம்‌ முழுவதையும்‌ ஆதாயப்படுத்திக்‌ 
கொண்டாலும்‌, அவன்‌ தன்னுடைய ஜீவனை 
நஷ்டப்படுத்தினால்‌ அவனுக்கு ஒரு லாபமும்‌ 
மனுஷனால்‌ தன்‌ ஜீவனுக்கு 
ஈடாக எதையும்‌ கொடுக்க முடியாது. 
(முத்‌ 16:26) 


அநியாயத்தின்‌ 
ஆத்துமாவுக்குப்‌ 
கர்த்தர்‌ துன்மார்க்கருடைய 
அகற்றிவிடுகிறார்‌. அநியாயமாய்‌ ஐசுவரியம்‌: 
சேர்த்தவர்கள்‌, தங்கள்‌ ஜீவியகாலத்தில்‌: 
அழிந்துபோவதை நம்முடைய கண்களால்‌. 
பார்க்கிறோம்‌. அநியாயத்தின்‌ திரவியத்தோடு 
தேவனுடைய சாபம்‌ இருக்கும்‌. 
துன்மார்க்கர்மீது தேவனுடைய நீதியான 
நியாயத்தீர்ப்பு வரும்போது, அவர்கள்‌ 
தண்டிக்கப்படுகிறார்கள்‌. 


கர்த்தருக்கு. 
நேர்மையாக 
நமக்கு 
நியாயத்தின்‌ 


திரவியம்‌ நம்முடைய 
பிரயோஜனமாயிராது. 
பொருளை 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கண்ணியமான வழியிலும்‌, நேர்மையான 
வழியிலும்‌ நீதியான வழியிலும்‌ 
சம்பாதிக்கப்படும்‌ ஐசுவரியத்தை கர்த்தர்‌ 
ஆசீர்வதிக்கிறார்‌. நீதி நம்மை 
மரணத்திற்குத்‌ தப்புவிக்கும்‌. நாம்‌ அநியாயம்‌ 
செய்து ஐசுவரியம்‌ சேர்க்கும்போது, நமக்கு 
நித்திய மரணமுண்டாகும்‌. நம்முடைய 
கிரியைகள்‌ ந்தியாயிருக்கும்போது நாம்‌ 
நீதிக்கு தப்புவிக்கப்படுகிறோம்‌. நாம்‌ நீதியாய்‌ 
சம்பாதித்த ஐசுவரியத்தை, நல்ல வழிகளில்‌ 
பயன்படுத்தவேண்டும்‌. மீதமிருப்பதை 
வருங்காலத்திற்கு சேமித்து வைக்கவேண்டும்‌. 


நீதியாக சம்பாதிக்கப்படும்‌ ஐசுவரியம்‌ 
கொஞ்சமாகமிருந்தாலும்‌, அதுவே கர்த்தரால்‌ 
ஆசிர்வதிக்கப்படுகிறது. கர்த்தர்‌ 
நீதிமான்களை பசியினால்‌. 
வருந்தவிடமாட்டார்‌. நீதிமான்களுக்கு ஒரு 
நன்மையும்‌ குறைவுபடாது. நீதியின்‌ 
திரவியங்கள்‌ நமக்கு ஆசீர்வாதத்தைத்‌ 
தரும்‌. அறியாயத்தின்‌ திரவியங்கள்‌ நமக்கு 
ஒன்றுக்கும்‌ உதவாது. 
சோம்பற்கையால்‌ வேலை 
செய்கிறவன்‌ 

நீதி 10:4 


நீதி 10:4. 
வேலைசெய்கிறவன்‌ 


சுறுசுறுப்புன்னவன்‌' 
செல்வத்தை உண்டாக்கும்‌. 


சோம்பற்கையால்‌ 
ஏழையாவான்‌; 
கையோ 


ஒரு சிலர்‌ அநீதியான கிரியைகளைச்‌ 
செய்யமாட்டார்கள்‌. அதேவேளையில்‌ அவர்கள்‌ 
நீதியான கிரியைகளையும்‌ செய்யமாட்டார்கள்‌. 
அவர்கள்‌ சோம்பற்காரர்கள்‌. 
சோம்பற்கையால்‌ வேலை செய்கிறவன்‌ 
ஏழையாவான்‌. இப்படிப்பட்வர்கள்‌. 
தங்களுடைய தொழிலில்‌ அக்கரை 
காண்பிக்கமாட்டார்கள்‌. சோம்பற்காரனுடைய 

க்‌ கையாகயிருக்கிறது. 


நினைப்பதுபோல அவனுக்கு முடிவு வராது. 
சோம்பற்கையால்‌ வேலை செய்கிறவன்‌ 
ஏழையாவான்‌. 





i FTE 
TT 


சோம்பேறியின்மீது தேவனுடைய சாபம்‌ 
இருக்கும்‌. 


இருக்கும்‌. 
அநியாயக்காரனுடைய. 
நீங்கிப்போகும்‌. 

நேர்மையும்‌, 
உண்மையுமுள்ளவர்களாயிருக்க. 
நம்முடைய வார்த்தைகளைக்‌ 
செய்கைகளைக்‌ குறித்தும்‌ 
எச்சரிப்போடிருக்கவேண்டும்‌. 
பயந்து, நீதியான வழிகளில்‌ 
சேர்க்கும்போது, 
பிரயோஜனமுள்ளதாய்‌ 
நம்மிடத்திலுள்ள நீ 
விருத்தியடையும்‌. 
ட சறுகு 
உண்டாக்கும்‌. 
ஆத்துமாவும்‌. 


ள்ளவன்‌ கை செல்வத்தை 

நம்முடைய ஆவியும்‌ 

சோம்பலாயிராமல்‌, 

சுறுசுறுப்பாமிருக்கவேண்டும்‌ நம்முடைய 

்‌ சோம்பேறியாகவும்‌, நம்முடைய 

மாய்மாலமுள்ளதாகவும்‌ 

ஆவிக்குரிய 

நம்முடைய ஆலியில்‌ 

உண்மையோடும்‌ பயபக்தியோடும்‌ கர்த்தரை 

சேவிக்கும்போது, நம்முடைய விசுவாசமும்‌ 

விருத்தியடையும்‌ நம்முடைய 
நற்கிரியைகளும்‌ விருத்தியடையும்‌ 


கோடைகாலத்தில்‌ சேர்க்கிறவன்‌ 
நீதி 10:5 


நீதி 10:5. கோடைகாலத்தில்‌ 
சேர்க்கிறவன்‌ புத்தியுன்ன மகன்‌; 
அறுப்புக்காலத்தில்‌ தூங்குகிறவனோ 
'இலச்சையை உண்டாக்குகிற மகன்‌. 


நல்ல. 
றம பயன்படுத்திக்கொள்ளவேண்டும்‌. 

க பன்‌ சேர்க்கிறவன்‌ புத்தியுள்ள. 
மகன்‌.  அறுப்புக்காலத்தில்‌ அறுவடை 
செய்கிறவன்‌ ஞானமுள்ளவன்‌. 
கோடைகாலம்‌ சேர்க்கிற காலம்‌. 
குளிர்காலத்திலும்‌ மழைகாலத்திலும்‌ நம்மால்‌. 
ஒன்றையும்‌ சேர்க்க முடியாது. 
எல்லாவற்றிற்கும்‌ ஒரு காலமுண்டு. நாம்‌ 
ஒவ்வொரு காரியத்தையும்‌. அதனதன்‌ 
காலத்தில்‌ நேர்த்தியாய்ச்‌ செய்து, 
முடிக்கவேண்டும்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


ஞானமுள்ளவர்கள்‌ 
தூங்கமாட்டார்கள்‌. அறுப்புக்காலத்தில்‌ 
தூங்குகிறவன்‌ தன்னுடைய பெற்றோருக்கு 
உண்டாக்குகிறான்‌. 
சோம்பேறித்தனத்தினால்‌. 
சந்தோஷமும்‌ ஆறுதலும்‌ 
பறிபோய்விடும்‌. ஒரு வேலையும்‌ செய்யாமல்‌. 
தூங்குகிறவன்‌ மிகப்பெரிய சோம்பேறி. 
இவன்‌ தன்னுடைய கடமைகளை 
அசட்டைபண்ணுகிறான்‌. தூங்கவேண்டிய 
நேரத்தில்‌ தூங்கலாம்‌. அறுப்புக்காலத்தில்‌ 
சறுகறுப்பாயிருக்கவேண்டும்‌. 


அறுப்புக்காலத்தில்‌. 


அறுப்புக்காலத்தில்‌. தூங்குகிறவன்‌ , 
மழைகாலத்திற்கு. வெட்கத்தையும்‌. 
த்‌ சேமித்து வைக்கிறான்‌. 

வாலிபநாட்களை 
ன ஈம்‌. மிரபோஜனப்படுத்திக்கொள்ளவேண்டும்‌. 
வாலிபநாட்களில்‌ கர்த்தரை நினைத்து, 
ஆவிக்குரிய உபதேசங்களைப்‌ 
பெற்றுக்கொள்ளவேண்டும்‌. வாலிபகாலத்தில்‌ 
ஒருவேலையும்‌ செய்யாமல்‌ தூங்குகிறவர்கள்‌, 


மற்றவர்களையும்‌ கஷ்டப்படுத்துவார்கள்‌. 

கோடைகாலம்‌ வரும்போதே, நாம்‌ 
மழைகாலத்தையும்‌ சிந்தித்துப்பார்க்கவேண்டும்‌. 
அறுப்புக்கலம்‌ வரும்போதே, நாம்‌ 
விதைப்புக்காலத்தையும்‌ யோசிக்கவேண்டும்‌. 
ஒவ்வொரு காலத்திலும்‌, நாம்‌ செய்ய 
வேண்டிய வேலைகளை ச ுறுசுறுப்பாய்ச்‌' 
செய்தால்தான்‌, நமக்கும்‌ நல்லது. நம்மை 
நம்பியிருக்கிற நம்முடைய குடும்பத்தாருக்கும்‌ 
நல்லது. 


'நீதிமானுடைய சிரசு 
நீதி 10:8 


நீதி 10:6. தீதிமானுடைய சிரசின்மேல்‌ 
ஆசீர்வாதங்கள்‌ தங்கும்‌; 
கொடுமையோ  துண்மார்க்கனுடைய 
வாயை அடைக்கும்‌. 





ழ்‌ நள 
யாய 


நல்லவர்கள்மீது 
பலவிதமான ஆசீர்வாதங்கள்‌ 
நீதிமானுடைய சிரசின்மேல்‌ ஆசீர்வாதங்கள்‌ 
தங்கியிருப்பதை நாம்‌ பிரத்தியட்சமாய்க்‌ 
காணலாம்‌. நம்முடைய சிரசிற்கு தேவன்‌ 
கொடுக்கிற ஆசீர்வாதங்கள்‌, 
தலைச்சீராவைப்போல நம்மைப்‌ பாதுகாக்கும்‌. 
இவை தலையின்மேல்‌ சூட்டப்பட்டிருக்கிற 
கிரீடத்தைப்போல, நமக்கு மதிப்பையும்‌, 
மேன்மையையும்‌ தரும்‌. 


| கொடுமை துன்மார்க்கனுடைய வாயை 
துன்மார்க்கனுடைய வாயில்‌ 
அநீதியும்‌, துன்மார்க்கமும்‌ 
து. இவர்கள்‌ செய்த 
துன்மார்க்கத்திற்கு தக்க பலன்‌ 
இவர்களுக்கு உண்டாகும்‌. துன்மார்க்கரால்‌ 
மனுஷருடைய கோபத்திற்கும்‌ தப்பிக்க 
முடியாது. தேவனுடைய கோபத்திற்கும்‌ 
தப்பிக்க முடியாது. தாங்கள்‌ செய்த 
தீவினைகளின்‌ பயனை இவர்கள்‌ 
அனுபலிப்பார்கள்‌. 


நீதிமானுடைய பேர்‌ 
நீதி 10:7 


நீதி 10:7. 
புகழ்பெற்று 
துன்மார்க்கனுடைய 
அழிந்துபோகும்‌. 


நீதிமானுடைய பேர்‌ 
விளங்கும்‌; 
பேரோ 


நீதிமானும்‌ தன்மார்க்கனும்‌, 
தங்களுக்கு க்கப்பட்ட காலம்‌ முடிவு 
பெற்ற பின்பு, மரிக்கவேண்டும்‌. ஒரு 


தரம்‌ பிறப்பதும்‌ 


அடக்கம்பண்ணப்படும்‌. மரித்த பிரேதங்களில்‌, 

நீதிமானுக்கும்‌ துன்மார்க்கனுக்கும்‌ 

பிரத்தியட்சமான த்‌ த்தைக்‌ 

காணமுடியாது. 

இரண்டுபேருடைய 

ஒன்றுக்கொன்று வித்தியாசமாயிருக்கிறது. 
நீதிமானுடைய பேர்‌ புகழ்பெற்று 

விளங்கும்‌. நீதிமான்‌ தன்னுடைய 

ஜீவியகாலத்தில்‌ அநேக நன்மைகளைச்‌ 

செய்திருப்பான்‌. ஜனங்கள்‌ அவற்றை 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நினைவுகூர்ந்து கர்த்தரைத்‌ துதிப்பார்கள்‌. 
கர்த்தரை மகிமைப்படுத்துகிறவர்களை 
ஜனங்களும்‌ மேன்‌ மைப்படுத்துவார்கள்‌. 

. “ஆஸ்தியும்‌ ஐசுவரியமும்‌ 
வீட்டிலிருக்கும்‌; அவனுடைய 
என்றைக்கும்‌. நிற்கும்‌. 
என்றென்றைக்கும்‌ அசைக்கப்படாதிருப்பான்‌;: 
நீதிமான்‌ நித்திய கீர்்தியுள்ளவன்‌ 
வாரியிறைத்தான்‌, 


மகிமையாய்‌ உயர்த்தப்படும்‌" (சங்‌ 112:3 9). 


உயிரோடிருக்கிறவர்கள்‌, 
மரித்துப்போன: ;திமான்களை 
புகழவேண்டும்‌. “நீதிமானுடைய நினைவு 
ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பதாக” என்று இந்த 
வாக்கியத்திற்கு யூதமார்க்கத்து தலைவர்கள்‌ 
வியாக்கியானம்‌ சொல்லுகிறார்கள்‌. 
துன்மார்க்கனுடைய பேரோ அழிந்துபோகும்‌. 
அவன்‌ மரித்துப்போன பின்பு, அவனை 
யாரும்‌ நினைத்துக்கூட பார்க்கமாட்டார்கள்‌. 
அவனைப்பற்றி யாராவது பேசினாலும்‌, 
அவனை நல்ல வார்த்தைகளினால்‌ புகழ்ந்து 
பேசமாட்டார்கள்‌. அவனைத்‌ தூவிக்கவே 
செய்வார்கள்‌. 


இருதயத்தில்‌ ஞானமுன்ளவன்‌ 
நீதி 10:8 


10:8. இருதயத்தில்‌ 
கட்டனைகளை 
ஏற்றுக்கொள்ளுகிறான்‌; அலப்புகிற 
மூடனோ விழுவான்‌. 
கட்டளைகளை  ஏற்றுக்கொள்கிறவன்‌ 
பாக்கியவான்‌. அவன்‌ கர்த்தருடைய 
பிரமாணத்திற்கும்‌, தன்னுடைய தேசத்தின்‌ 
சட்டதிட்டங்களுக்கும்‌ கீழ்ப்படிந்து ஜீவிப்பான்‌. 
கட்டளைகளை ஏற்றுக்கொண்டு, அவற்றிற்கு 
கீழ்ப்டிவது தன்னுடைய கடமை என்பதை 
தனக்குள்ளே அங்கீகரிப்பான்‌. இவன்‌ 
ஞானமுள்ளவன்‌.  இலனுடைய இருதயம்‌ 
ஞானத்தினால்‌. நிறைந்திருக்கிறது. 
இப்படிப்பட்டவன்‌. உறுதியாய்‌ 
நிலைத்திருப்பான்‌. 





i THE 
TT 


கீழ்ப்படியாதவன்‌ 
நடப்ப பல்‌ 


கற்றுக்கொடுக்க முடியாது. 
யாருடைய ஆலோசனைகளையும்‌, 
புத்திமதிகளையும்‌ ஏற்றுக்கொள்ளமாட்டான்‌. 


தனக்குத்தானே 
ல தங்கல்‌ இவனுடைய பார்வைக்கு 
எல்லோரும்‌ மூடராயிருப்பார்கள்‌. தனக்கு 
எல்லாம்‌ தெரியுமென்று 
இறுமாப்பாயிருப்பான்‌. இவன்‌ எந்த ஒரு 
விஷயத்திலும்‌ நிலைத்திருக்கமாட்டான்‌. 
அலப்புகிற மூடன்‌ விழுவான்‌. இவனுக்கு: 
அஸ்திபாரமும்‌ இருக்காது. பிடிப்பும்‌ 
இருக்காது. அதிகமாகப்‌ பேசுவான்‌. 
இவனுடைய பேச்சில்‌  ஞானமிருக்காது. 
தன்னைத்தானே புகழ்ந்துபேசுவான்‌ 
இவனிடத்தில்‌ தற்புகழ்ச்சிதான்‌ 
இருக்குமேயல்லாமல்‌, வேறு யாரும்‌ 
இவனைப்‌ புகழ்ந்து பேசமாட்டார்கள்‌. 


உத்தமமாய்‌ நடக்கிறவன்‌ 


நீதி 10:9 


நீதி 10:9. உத்தமமாய்‌ நடக்கிறவன்‌ 
பத்திரமாய்‌ நடக்கிறான்‌; கோணலான 


களில்‌ 'நடக்கிறவனோ 


நாம்‌ இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ ஜீவிக்கிற 
காலத்தில்‌. பத்திரமாமிருக்கவேண்டும்‌. 
உத்தமமாய்‌ நடக்கிறவன்‌ பத்திரமாய்‌ 
நடக்கிறான்‌. நாம்‌ தேவனுக்கு முன்பாகவும்‌, 
மனுஷருக்கு... முன்பாகவும்‌ உத்தமமாய்‌ 
நடக்கவேண்டும்‌. கர்த்தருக்கு 
உண்மையுள்ளவர்களாய்‌ ஜீவிக்கவேண்டும்‌. 


பாதுகாப்பு நமக்கு கிடைக்கும்‌. 
விழுந்துவிடாதவாறு பத்திரமாய்‌ நடப்போம்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


நாம்‌ நடக்கும்‌ பாதை 
பாதையாயிருக்கும்‌. அந்தப்‌ 
நாம்‌  மனத்தாழ்மையோடு 
தேவனுடைய பெலத்தாலும்‌, 
பத்திரமாய்‌ நடப்போம்‌. 
சோதனைகளுக்கு நாம்‌ 
கர்த்தருடைய சர்வாயுதவர்க்கத்தை 
தரித்திருப்பதினால்‌, நமக்கு 
மூலமாய்‌ ஒரு சேதமும்‌ வராது. 
உலகத்தின்‌ பிரச்சனைகளும்‌ 
மேற்கொள்ளாது. 
நிந்தைகளும்‌ நம்மை நெருக்காது. 

உண்மையில்லாமல்‌ நடக்கிறவன்‌ 
தனக்குத்தானே அவமானத்தைத்‌ தேடுவான்‌. 
அவனுடைய வாழ்க்கையில்‌ 
வெட்கமுண்டாகும்‌. அவனுடைய கால்கள்‌ 
இடறும்‌. அவன்‌ கோணலான வழிகளில்‌ 
நடப்பான்‌. தன்னுடைய தப்பிதங்களை யாரும்‌ 
கண்டுபிடிக்கக்கூடாது என்பதற்காக, நேரான 
வழியில்‌ நடக்காமல்‌, மாறுபாடான பாதையில்‌ 
நடப்பான்‌. தேவனை விட்டும்‌, மனுஷரை 
விட்டும்‌. தூரவிலகிப்போய்விடுவான்‌. 
இப்படிப்பட்டவன்‌ சிறிதுகாலம்‌ 
மறைவாயிருந்தாலும்‌, இவனால்‌ நித்தியமாய்‌ 
மறைவாயிருக்கு 
எப்படிப்பட்ட 
நடந்தாலும்‌, அவன்‌ கண்டுபிடிக்கப்படுவான்‌ 


கர்த்தருக்கு மறைவான இரகசியம்‌ 
எதுவுமேயில்லை. இவனுடைய உண்மையான 
சுபாவம்‌ எல்லோருக்கும்‌ முன்பாக 
பிரத்தியட்சமாய்‌ வெளிப்படும்‌. அப்போது, 
இவனுக்கு வெட்கமும்‌, இலச்சையும்‌, 


அவமானமும்‌ உண்டாகும்‌. 


பயப்படமாட்டோம்‌. 
நாம்‌ 


கண்சாடை காட்டுகிறவன்‌ 


நீதி 10:10 


நீதி 10:10. கண்சாடை காட்டுகிறவன்‌. 
நோவு உண்டாக்குகிறான்‌; அலப்புகிற 
மூடன்‌ விழுவான்‌. 

“கண்சாடை காட்டுகிறவன்‌” 
வார்த்தைக்கு “பிறருக்குத்‌ தீங்கு 
செய்கிறவன்‌” என்று பொருள்‌. இவன்‌ 
நல்லவன்போல வேஷந்தரித்திருக்கிறான்‌. 
ஆனால்‌. இவனுடைய இருதயமோ 
துன்மார்க்கமானது. இவன்‌ பிறருக்கு 
விரோதமாக தீங்குகளை யோசிக்கிறான்‌. 
தீங்குகளை செய்கிறான்‌. 


என்னும்‌ 





f= THE 
TT 


கண்சாடை காட்டுகிறவன்‌ பிறருக்கு 
விரோதமாக. தீங்கு செய்யும்போது. 
'தன்னைப்போன்ற மற்ற துன்மார்க்கரின்‌ 
உதவியைப்‌ பெற்றுக்கொள்கிறான்‌. பிறருக்கு 
தீங்கு செய்வதற்கான வாய்ப்பை தேடி 
கண்டுபிடிக்கிறான்‌. தன்னுடைய 
கூட்டாளிகளிடம்‌ கண்சாடை காட்டுகிறான்‌. 
எல்லோருமாக சேர்ந்து வந்து நமக்கு 
விரோதமாக தீங்கு செய்யும்போது, நமக்கு 
வேதனையும்‌, வருத்தமும்‌, நெருக்கமும்‌ 
உண்டாகிறது. 


கண்சா 
உண்டாக்குகிறான்‌. 
மற்றவர்களுக்கும்‌, தனக்கும்‌ 
உண்டாக்குகிறான்‌. அலப்புகிற 
விழுவான்‌ என்று 
சொல்லப்பட்டிருக்கிறது (நீதி 10:8, 
கண்சாடை காட்டுகிறவன்‌ அலப்புகிற 
மூடன்‌. பிறருக்கு விரோதமாக கண்சாடை 
காட்டுகிறவன்‌, அதிக ஆபத்தில்லாதவன்‌. 
இவன்‌ குரைக்கும்‌ நாயைப்போன்றவன்‌. 
நாய்‌ கடித்தால்தான்‌ நமக்கு பாதிப்பு வரும்‌. 
அது குரைப்பதினால்‌ நமக்கு ஒரு பாதிப்பும்‌ 
வரப்போவதில்லை. கண்சாடை 
காட்டுகிறவனும்‌. நாய்‌ குரைப்பதுபோலவே 
சீறுகிறான்‌. இவன்‌ அலப்புகிற மூடன்‌. 
இவனுடைய அலப்பலினால்‌ இவனுக்குத்‌. 
தான்‌ தீங்கு வரும்‌. இவன்‌ கீழே 
விழுந்துவிடுவான்‌ டநந்தற்த இவனுக்கு 
ஆதாரமுமில்லை, அஸ்திபாரமுமில்லை. 


காட்டுகிறவன்‌ நோவு 
அவன்‌ 
நோவு 
மூடன்‌ 
ஏற்கெனவே 


நீதிமானுடைய வாய்‌ 


நீதி 10:11 


நீதி 10:11. 
ஜீவஊற்று; 
துன்மார்க்கனுடைய 
அடைக்கும்‌. 


நீதிமானுடைய வாய்‌ 
கொடுமையோ 
வாயை 


எப்போதுமே 

பிறருக்கு 
காலதாமதம்‌: 
பண்ணாமல்‌. எப்போதும்‌ செய்து 
கொண்டிருக்கிறான்‌. நம்முடைய இருதயத்தின்‌ 
சிந்தனையை, நம்முடைய வாய்‌ பேசும்‌. 
நீதிமானுடைய வாய்‌ ஜீவஊற்றைப்போன்றது. 


நீதிமான்‌ 
சுறுகறுப்பாகமிருக்கிறான்‌. 
தன்னால்‌ முடிந்த நன்மையை 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


வற்றாத ஜீவஊற்று.. இவன்‌ தன்‌ 
வாயைத்‌ திறந்து எப்போது பேசினாலும்‌, 
அவனுடைய பேச்சினால்‌ மற்றவர்களுக்கு 
ஆசீர்வாதம்‌ உண்டாகும்‌. நன்மையும்‌ 
ஆறுதலும்‌ உண்டாகும்‌. மற்றவர்களுடைய 
பிரயோஜனத்திற்காகவே இவனுடைய வாய்‌ 
திறக்கும்‌. 
நீதிமானைப்போலவே, 
அதிகமாய்ப்‌ பேசுகிறான்‌. 
பேச்சில்‌ உண்மையிருக்காது. 
துர்க்குணத்தை மறைத்துவிட்டு, 
போல பேசுவான்‌. 
வார்த்தையினால்‌ 
பிரயோஜனமும்‌ உண்டாகாது. இவன்‌ 
மற்றவர்களுக்கு தீங்கு உண்டாகப்‌ 
பேசுவான்‌. கொடுமை துன்மார்க்கனுடைய 
வாயை அடைக்கும்‌. துன்மார்க்கனுடைய 
வாய்‌ அநியாயத்தை மூடி மறைக்கும்‌. 
இரத்தம்‌ சிந்துதலை மூடி மறைக்கும்‌. 
உள்ளதை 


மார்க்கனுடைய வாய்‌ 
உள்ளதென்றும்‌ இல்லாததை 
இல்லாததென்றும்‌ பேசாது. இது எப்போதுமே 
வேஷம்போடும்‌. சிநேகத்தின்‌ போர்வையில்‌ 
ஒளிந்துகொண்டு பிறருக்குத்‌ தீங்கு செய்யும்‌. 
நீதிமானின்‌ போர்வையில்‌ ஒளிந்துகொண்டு 
எல்லோருக்கும்‌. துன்மார்க்கம்‌ பண்ணும்‌. 
இப்படிப்பட்ட துர்க்குணம்‌ துன்மார்க்கனுடைய 
வாயை... மூடிமிருக்கிறது. தன்னுடைய 
உண்மையான சுபாவம்‌. வெளியே 
தெரியாதவாறு, துன்மார்க்கன்‌ தன்னை மூடி 
மறைக்கிறான்‌. 


துன்மார்க்கனுடைய ஐசுவரியம்‌ 
பாழாய்ப்போகும்‌. பிறரை ஒடுக்கி ஐசுவரியம்‌ 
சம்பாதித்தவன்‌ எல்லாவற்றையும்‌ 
இழந்துபோவான்‌. இவன்‌ மற்றவர்களை 
ஒடுக்கினாலும்‌, இவனை ஒடுக்குவதற்கும்‌ 
ஒரு பலவான்‌ 
இவனிடத்திலுள்ள 
அபகரித்துக்கொள்வான்‌. 


துன்மார்க்கனும்‌ 


யாருக்கும்‌ 


அவன்‌ பிள்ளைகள்‌ இரட்சிப்புக்குத்‌ 
தூரமாகி, தப்புவிப்பாரில்லாமல்‌, வாசலிலே. 
நொறுக்கப்பட்டார்கள்‌. பசித்தவன்‌ அவன்‌ 
விளைச்சலை  முட்செடிகளுக்குள்ளுமிருந்து 
பறித்துத்‌ தின்றான்‌; பறிகாரன்‌ அவன்‌ 
ஆஸ்தியை விழுங்கினான்‌” (யோபு 5:4,5). 





ழ்‌ நள 

யாய 
பகை 

நீதி 10:12 


நீதி 1042. பகை விரோதங்களை 
எழுப்பும்‌; அன்போ சகல 
பாவங்களையும்‌ மூடும்‌. 


துன்மார்க்கன்‌ பகையை 
உண்டுபண்‌ ணுகிறான்‌. அமைதியான 
சூழ்நிலைகளையும்‌ இவன்‌ கெடுத்துப்போட்டு, 
அங்கு பகையை வளர்த்துவிடுவான்‌. 
ஜனங்கள்‌ சமாதானமாகவும்‌, அமைதியாகவும்‌ 
இருந்தால்‌ துன்மார்க்கனுடைய மனதில்‌ 
ஆறுதல்‌ இருக்காது. அவன்‌ சண்டையை 
பண்ட்‌ பகையை வளர்ப்பான்‌. 


மற்றவர்கள்‌ சண்டை 


சந்தோஷப்படுவான்‌. 


போடுவதைப்பார்த்து, 


துன்மார்க்கரின்‌ சுபாவம்‌ மிகவும்‌ 
கொடியது. எல்லோருக்கும்‌ நீங்கு 
நினைக்கும்‌. 

வளர்க்கும்‌. பிறரைப்பற்றி 
மற்றவர்களைப்பற்றி 

புறம்பான காரியங்களைப்‌ 
சாதாரணமாகபுகையும்‌ நெருப்பை, ஊதி ஊதி, 
அதை பெரிய நெருப்பாக வளர்த்துவிடுவான்‌. 
நெருப்பு கொழுந்துவிட்டு எரியும்போது. அதில்‌ 
குளிர்காய்ந்து இன்பம்‌ காண்பான்‌. பகை 
விரோதங்களை எழுப்பும்‌ 


அன்பே பிரதானம்‌. அன்பு. 
சமாதானத்தை உண்டுபண்ணும்‌. அன்பு 
சகல பாவங்களையும்‌ மூடும்‌. மனுஷர்‌: 
மத்தியிலே கருத்து வேறுபாடுகளும்‌, 
கலாச்சார வேறுபாடுகளும்‌ இருந்தாலும்‌, 
அவர்களுக்குள்ளே அன்பு இருக்கும்போது. 
அவர்களுடைய வேற்றுமைகளெல்லாம்‌ 
மறைந்து, அங்கு ஒற்றுமையும்‌ சமாதானமும்‌ 
நிரம்பியிருக்கும்‌. 

பிறரிடத்தில்‌ தப்பிதம்‌ இருந்தாலும்‌, 


அன்பு அதைப்‌ பெரிதுபடுத்தாது. அதை 
உடனே  மன்னித்துவிடும்‌. அன்பு 


சகலவற்றையும்‌ சகிக்கும்‌. எல்லாவற்றையும்‌ 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஏற்றுக்கொள்ளும்‌. சண்டை போடுவதற்குப்‌ 
பதிலாக சமாதானமாயிருக்கவேண்டுமென்று 
விரும்பும்‌. நம்மிடத்தில்‌ அன்பு இருக்கும்போது, 
பிறரிடத்தில்‌ காணப்படும்‌ சிறிய 
குறைகளையும்‌ குற்றங்களையும்‌ நாம்‌ 
பெரியதாய்‌ நினைக்கமாட்டோம்‌. அன்பு 
அந்தக்‌ குறைகளையும்‌ குற்றங்களையும்‌ 
மூடிவிடும்‌. 

ர சிலர்‌ நமக்கு விரோதமாக தீங்கு 
செய்திகுக்கனம்‌ தீங்கு நினைத்திருக்கலாம்‌. 
நம்மிடத்தில்‌. அன்பு இருக்கும்போது, 
அவர்களுடைய தீயசுபாவங்களை நாம்‌ 
மன்னித்துவிடுவோம்‌. நம்முடைய அன்பினால்‌ 
அவையெல்லாவற்றையும்‌  மூடிப்போடுவோம்‌. 
இதனால்‌. நமக்குள்ளே  கோபங்களும்‌, 
வாக்குவாதங்களும்‌ வராமல்‌ தவிர்த்து 
விடுவோம்‌. அன்பு இறுமாப்பாமிராது. அது 
தற்பொழிவை நாடாது. பிறர்மீது தீங்கு 
நினையாது. பிறரை பழிவாங்கவேண்டுமென் று 
நினைக்காது.  விசுவாசிகளாகிய நமக்குள்‌ 
அன்பு இருக்கவேண்டும்‌. தேவன்‌ 
அன்பாகவே இருக்கிறார்‌. நம்மிடத்தில்‌ அன்பு 

நால்‌, நாமும்‌ ஒன்றுமேயில்லை. 
நமக்கும்‌ ஒன்றுமேயில்லை. 


புத்திமானுடைய உதடுகள்‌ 
நீதி 10:13 


நீதி 10:18. புத்திமானுடைய உதடுகளில்‌ 
வினங்குவது ஞானம்‌; மதிகேடனுடைய 
முதுகுக்கு ஏற்றது பிரம்பு. 


ஞானமும்‌ கிருபையும்‌ நீதிமான்களுக்கு 


மேன்மையானது. நல்லவர்களை 
சுபாவம்‌. கனம்பண்ணும்‌. நாம்‌ 
ஞானமுள்ளவர்களாகமிருக்க வேண்டும்‌. 
இதுவே நமக்கு மதிப்பையும்‌, மரியாதையையும்‌, 
கண்ணியத்தையும்‌ தரும்‌. ந 
ஞானம்‌ இருக்கும்போது, 
மற்றவர்களுக்கும்‌ 'மிர்ந்துகொடுக்கவேண்டும்‌. 
அவர்களும்‌ ஞானத்தில்‌ சிறந்து விளங்க 
நாம்‌ காரணமாயிருக்கவேண்டும்‌. 


இந்த 





i= FTE 
TT 


,திமனமும்‌ 1 
துன்மார்க்கருடைய சுபாவம்‌. 
அவனுக்கு வெட்கத்தை உண்டுபண்ணும்‌. 
புத்திமானுடைய உதடுகளில்‌ ஞானம்‌ 
விளங்கும்‌. மதிகேடனிடத்தில்‌ ஞானமில்லை. 
அவனுக்கு வேண்டிய. 
அவனிடத்தில்‌ இல்லை. 
கொடுக்கக்கூடிய அளவுக்கும்‌ அவனிடத்தில்‌ 
ஞானமில்லை. மதிகேடனுடைய முதுகுக்கு 


க்‌ கடிந்துகொள்ளும்‌. இவனுடைய 

இருதயம்‌ அசுத்தமாயிருக்கிறது. இவனுடைய 
மனச்சாட்சி பிரம்பால்‌ 
அடிப்பதுபோல, கண்டித்துப்பேசுகிறது. 
தேவனுடைய நீதியான நியாயத்தீர்ப்பு 
இவன்மீது வரும்‌. தேவனுடைய 
கோபக்கினைக்கு மதிகேடனால்‌ தப்பிக்க 
முடியாது. 


ஞானவான்கள்‌ 


நீதி 10:14. 


நீதி 1084. ஞானவான்கள்‌ அறிவைச்‌. 
சேர்த்து வைக்கிறார்கள்‌; மூடனுடைய 
வாய்க்குக்‌ கேடு சமீபித்திருக்கிறது.. 


அறிவைச்‌ சேர்த்து 
இந்தப்‌ பிரபஞ்சத்தின்‌ 
பொன்னையும்‌, வெள்ளியையும்‌ 
வைக்கிறார்கள்‌. ஞானம்‌ 
்‌ பசும்பொன்னையும்விட 
புத்திமானுடைய உதடுகளில்‌ 
விளங்கும்‌. இவர்ககுடைய 
இருதயத்தில்‌ அறிவு 
வைக்குப்பட்டிருக்கிறது. இருதயத்தில்‌ 
நிறைவினால்‌. பேசுகிறது. 
ஞானவான்களின்‌ இருதயத்தில்‌: 
நிரம்பியிருக்கிற அறிவு. அவர்களுடைய 
வாயின்‌ மூலமாய்‌ வெளிப்படும்‌. 


ஞானவான்கள்‌ 
வைக்கிறார்கள்‌. 
மக்கள்‌ 


வாய்‌ 


மூடனுடைய வாய்க்கு 
சமீபித்திருக்கிறது. மூடனுடைய இருதயத்தில்‌ 
துன்மார்க்கமும்‌, கேடும்‌ 
அவனுடைய வாயின்‌ வார்த்தைகள்‌. 


நினைக்கும்‌. 
வார்த்தைகள்‌ 

அம்பைப்‌ போன்று சீறிப்பாயும்‌. 
வார்த்தையினால்‌ பிறருக்கு 
உண்டாகுமேயல்லாமல்‌, யாருக்கும்‌ நன்மை 
உண்டாகாது. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஜசுவரியவானுடைய பொருள்‌ 


நீதி 1015 


நீதி 10:15. இசுவரியவானுடைய 
பொருள்‌ அவனுக்கு அரணான 
பட்டணம்‌; ஏழைகளின்‌ வறுமையோ 
அவர்களைக்‌ கலங்கப்பண்ணும்‌. 


தங்களிடத்தில்‌ திரளான ஐசுவரியம்‌ 
இருப்பதினால்‌ தாங்கள்‌ 
சந்தோஷமாயிருப்பதாக  ஐசுவரியவான்கள்‌ 
நினைக்கிறார்கள்‌. இவர்களுடைய நினைப்பு 
தப்பிதமானது. ஐசுவரியவானுடைய பொருள்‌ 
அவனுக்கு அரணான பட்டணம்‌. 
தன்னுடைய ஐசுவரியம்‌ தனக்கு அரணான 
பட்டணத்தைப்போல இருக்கிறது என்று 
அவன்‌ தப்பிதமாய்‌ நினைத்துக்கொள்கிறான்‌. 
தன்னுடைய ஐசவரியத்தால்‌ தன்னைப்‌ 
பாதுகாக்க முடியாது என்பது அவனுக்குத்‌ 
தெரியவில்லை. 

ஏழைகளின்‌ வறுமை அவர்களைக்‌. 
கலங்கப்பண்ணுகிறது. தாங்கள்‌ 
ஏழைகளாகமிருப்பதினால்‌, தங்களால்‌ 
ஒன்றும்‌ செய்ய முடியாது என்று நினைத்து, 
ஏழைகள்‌ சோர்ந்துபோகிறார்கள்‌. இதுவும்‌ 
தப்பிதமான எண்ணமாகும்‌. நம்மிடத்தில்‌ 
தாழ்மையிருக்கவேண்டும்‌. ஆனால்‌ தாழ்வு 
மனப்பான்மை இருக்கக்கூடாது. தாழ்வு 
மனப்பான்மையும்‌, மனச்சோர்வும்‌ நம்முடைய 
ஆலியை முறித்துப்போடும்‌. 


எளிமையாகயிருப்பது, 
நாம்‌ ஏழையாகயிருந்தாலும்‌, 
சந்தோஷமாகயிருக்கலாம்‌. 
விருந்துபோஜனம்போல நேர்த்தியான 
போஜனம்‌ இல்லாவிட்டாலும்‌, சாதாரண 
போஜனத்தையும்‌ நாம்‌ பசியில்லாமல்‌ புசிப்பது 
நமக்கு  ஆசீர்வாதமானது. நம்மிடத்தில்‌ 
போதுமென்கிற மனதிருப்தியிருக்கலேண்டும்‌. 
மனச்சாட்சி 
கர்த்தர்‌ பேரில்‌ 
ஜீவிக்கவேண்டும்‌. 
கர்த்தருடைய 
கர்த்தர்‌ தமக்குச்‌. 
நமக்குச்‌ செய்வார்‌. 
தேவனிடத்தில்‌ பட்சபாதமில்லை. அவர்‌ 
தரித்திரர்மீதும்‌ ஐசுவரியவான்‌௧ள்‌ மீதும்‌ 
ஒன்றுபோலவே அன்புகூருகிறார்‌. 


ஏழ்மையல்ல. 
கர்த்தருக்குள்‌ 
நம்மிடத்தில்‌ 


நம்முடைய 
சுத்தமாயிருக்கவேண்டும்‌. 


விசுவாசம்‌ வைத்து, 
நம்முடைய காலங்கள்‌ 
கரத்திலிருக்கிறது. 
சித்தமானவற்றை 





i FTN 
TT 
'தீதிமானுடைய பிரயாசம்‌ 
நீதி 10:16 


நீதி 106. தீதிமானுடைய பிரயாசம்‌ 
ஜீவனையும்‌, துன்மார்க்னுடைய 
விளைவோபாவத்தையும்‌ பிறப்பிக்கும்‌. 


நீதிமான்‌ தன்னுடைய கரங்களின்‌ 
பலனைப்‌ புசிப்பான்‌. நீதிமானிடத்தில்‌ பேராசை 
இருக்காது. அவனிடத்தில்‌ போதுமென்று 
மனப்பக்குவம்‌ இருக்கும்‌ தன்னுடைய 
ஜீவியம்‌ பரிசுத்தமாகவம்‌, எளிமையாகவும்‌ 
இருக்கவேண்டும்‌ என்றே விரும்புவான்‌. 
தன்னுடைய குடும்பத்தைப்‌ போஷிப்பான்‌. 
அவர்களை பாதுகாத்து பராமரிப்பான்‌. 
நீதிமான்‌ தன்னுடைய நன்மையை. 
பார்ப்பதுபோல, பிறருடைய நன்மையையும்‌ 
பிறருக்கு தன்னால்‌ செய்ய 
எல்லா உதவிகளையும்‌ செய்வான்‌. 
பிரயாசம்‌ ஜீவனைப்‌ 
நீதிமான்‌ 
குறைச்சலுள்ளவனுக்குக்‌ 
கொடுக்கத்தக்கதாக, தனக்கு 
உண்டாயிருக்கும்படி, தன்‌ கைகளினால்‌ 
நலமான வேலை செய்து பிரயாசப்படுவான்‌ 
(எபே 4:28) 


விளைவு 
தன்னுடைய 
இச்சைகளை 


துன்மார்க்கனுடைய 
பாலத்தைப்‌ பிறக்கும்‌ 
மாம்சத்தின்‌ 
நத ந்னக 
ஐசவரியத்தை 
பயன்படுத்துவான்‌. 


தன்னுடைய 
இஷ்டப்பிரகாரம்‌. 
துன்மார்க்கன்‌ 


டய உபதேசத்திற்கு 


தன்‌ 


'வனுபை 
செவிகொடுக்கவும்‌ மாட்டான்‌. 
பிரமாணத்திற்குக்‌ 
துன்மார்க்கனுடைய 
பெருமையினாலும்‌, 
நிரம்பியிருக்கும்‌. துன்மார்க்கன்‌ தன்னுடைய 
ஐசுவரியத்தினால்‌, பிறருக்கு நன்மை 
செய்யாமல்‌, அநேகருக்குத்‌ தீங்கு செய்வான்‌. 
பிறருக்குத்‌ தீங்கு செய்வதே 
துன்மார்க்கனுக்கு பிரியமானது. 


அவருடைய 
கீழ்ப்படியவும்‌ மாட்டான்‌. 

இருதயம்‌ 
டம்பரத்தினாலும்‌ 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


புத்திமதிகனைக்‌ 
காத்துக்கொள்கிறவன்‌. 
நீதி 1017 


தீதி 10:17. புத்திமதிகளைக்‌ 
காத்தூக்கொள்ளுகிறவன்‌ ஜீவவழியில்‌ 
இருக்கிறான்‌; தண்டனையை 
வெறுக்கிறவனோ மோச ம்போகிறான்‌. 


நீதிமான்கள்‌ சரியான பாதையில்‌ 
நடப்பார்கள்‌. தங்களுக்குக்‌ கொடுக்கப்படும்‌. 
ஆவிக்குரிய உபதேசங்களை பயபக்தியோடு 
ஏற்றுக்கொள்வார்கள்‌. ஆனிக்குரிய 
பம து காத்துக்கொள்வார்கள்‌. 
தங்கள்‌ ஜீவியத்தில்‌. 
ரயோஜனப்படத்திக்‌ கொள்வார்கள்‌. 
கர்த்தருடைய பிரமாணம்‌ நீதிமான்களை 
ஆளுகை செய்யும்‌. கர்த்தருடைய வார்த்தை 
நீதியான்களுக்கு உபதேசம்பண்ணும்‌, 
அவர்களுக்குத்‌ தேவையான புத்திமதிகளைக்‌, 
கொடுக்கும்‌. 
புத்திமதிகளுக்கு 
செலிகொடுக்காதவர்கள்‌ மோசம்போவார்கள்‌. 
இவர்கள்‌ தேவனுடைய பிரமாணத்திற்கு 
கீழ்ப்படியமாட்டார்கள்‌. துணிகரமாகப்‌ பாவம்‌ 
செய்வார்கள்‌. பாவத்தின்‌ சம்பளம்‌ மரணம்‌. 
ஆனால்‌ இவர்களோ, தாங்கள்‌ எவ்வளவு, 
பாவம்‌ செய்தாலும்‌, தங்களுக்கு ஒரு தீங்கும்‌ 
வராது என்று ஆணவமாய்‌ நினைத்துக்‌ 
கொண்டிருப்பார்கள்‌. இப்படிப்பட்டவர்களுக்கு 
ம்‌ மோசமும்‌ நிச்சயம்‌ வரும்‌. 
தண்டனையை வெறுக்கிறவன்‌ மோசம்‌ 
போகிறான்‌ 


துன்மார்க்கன்‌ ஆவிக்குரிய 
உபதேசத்தை வெறுக்கிறான்‌. கர்த்தருடைய 
வார்த்தை துன்மார்க்கனுடைய பாவத்தை 
வெளிப்படுத்திக்‌ காண்பிக்கிறது. தன்னுடைய 
பாவம்‌ தனக்குள்ளே 
மறைவாயிருக்கவேண்டும்‌ என்று 
துன்மார்க்கன்‌ ஆசைப்படுகிறான்‌. 
தன்னுடைய பாவங்களை 
வாழ்வடையமாட்டான்‌. அதை 
செய்து விட்டுவிடுகிறவனோ 
இரக்கத்தைப்‌ பெற்றுக்கொள்வான்‌. 
கர்த்தருடைய வார்த்தை, தன்னுடைய 
இரகசியமான பாவங்களையெல்லாம்‌. 
வெளிப்படுத்துவதினால்‌, துன்மார்க்கன்‌ 
கர்த்தருடைய வார்த்தையை வெறுக்கிறான்‌. 
அதை தன்‌ இருதயத்தில்‌ ஏற்றுக்கொள்ள 
மறுக்கிறான்‌. 





ழ்‌ நயனா நீதிமொழிக 
ராரா 


துன்மார்க்கன்‌ பாதை தவறி 
பிரயாணம்‌ பண்ணுகிறவனைப்போல. 
இருக்கிறான்‌. இவனுக்கு சரியான பாதையை 
எடுத்துச்சொன்னாலும்‌ அதைக்‌ கவனித்துக்‌ 
கேட்கமாட்டான்‌. புத்திமதிகளைக்‌ 
காத்துக்கொள்கிறவன்‌ 

துன்மார்க்கனோ 


செவிகொடுக்காதவன்‌. 
ஜீவவழியை கண்டுபிடிக்க 

தன்னுடைய  பாவத்தினாலும்‌, 

பிடிவாத குணத்தினாலும்‌ பாவத்தின்‌ வழியில்‌ 


புத்தி! 
வெறுத்தத்தினால்‌ மோசம்‌ போகிறான்‌. 


பகையை மறைக்கிறவன்‌ 
நீதி 10:18 


நீதி 10:18. பகையை மறைக்கிறவன்‌ 
பொய்‌ உதடன்‌; புறங்கூறுகிறவன்‌. 
மதிகேடன்‌. 


துன்மார்க்கன்‌ பிறருக்கு தீங்கு 
நினைக்கிறான்‌. இவன்‌ ஒரு மதிகேடன்‌. 
உண்மையைப்‌ பேசாமல்‌, புறங்கூறுகிறவன்‌. 
தன்னை ஞானியென்று 
நினைத்துக்கொள்கிறவன்‌. ஆனால்‌ 
இவனிடத்தில்‌ ஞானம்‌  சிறிதுமில்லை. 

உதடுகளும்‌ உண்மையை 

இவனுடைய இருதயமும்‌ 

இருதயத்தின்‌ நிறைவினால்‌. 
வாய்‌ பேசும்‌. இவனுடைய இருதயத்தில்‌ பொய்‌ 
நிரம்பியிருப்பதினால்‌ இவன்‌ பொய்யைப்‌ 
பேசுகிறான்‌. 


"துன்மார்க்கன்‌ தன்னுடைய துன்மார்க்க. 
களந்தை மூடி மறைக்கிறான்‌. தன்னுடைய 
சாதரிய வார்த்தைகளினாலும்‌, 
வெளிவேஷங்களினாலும்‌, தன்னை 

நீதிமான்போல காண்பித்துக்கொள்கிறான்‌. 
ஆனால்‌ இவனிடத்தில்‌ நீதியுமில்லை, 
உண்மையுமில்லை. துன்மார்க்கன்‌ 
தன்னுடைய பொய்உதடுகளினால்‌, 
தனக்குத்தானே தீங்கு உண்டாகப்‌ 
பொய்பேசுகிறான்‌. இப்படிப்பட்டவர்களை 
கர்த்தர்‌ நீதியாய்‌ நியாயம்‌ விசாரிப்பார்‌. 
புறங்கூறுகிற  மதிகேடன்‌ தேவனுடைய 


கோபாக்கினைக்குத்‌ தப்பான்‌. 


PROVERBS - COMMENTARY 


- விரிவுரை QOODNENS 


PUBLISHERS 


சொற்களின்‌ மிகுதி 
நீதி 10:19 


தீதி 10:19. சொற்களின்‌ மிகுதியில்‌ 
பாவமில்லாமற்போகாது; தன்‌ 
உதடுகளை அடக்குகிறவனோ. 
புத்திமான்‌. 
அதிகமாகப்‌ பேசுகிறவர்கள்‌ 
குழப்பத்திலிருப்பார்கள்‌. தெளிந்த 
சிந்தையுள்ளவர்கள்‌ சுருக்கமாகப்‌ 
பேசுவார்கள்‌. அவர்களுடைய வார்த்தையில்‌ 
தெளிவு இருக்கும்‌. சொற்களின்‌ மிகுதியில்‌ 
பாவம்‌ இருக்கும்‌. அதிகமான 
வார்த்தைகளைப்‌ பயன்படுத்தும்போது, அதில்‌ 
தேவையில்லாத வார்த்தைகளும்‌, பாவமான 
வார்த்தைகளும்‌ இருப்பதற்கு வாய்ப்புள்ளது. 


நாம்‌ கேட்பதற்கு தீவிரமாயும்‌, 

பேசுவதற்கு தாமதமாயும்‌ இருக்கவேண்டும்‌. 

நாம்‌ தப்பிதமாகப்‌ பேசினால்‌, கர்த்தருடைய 

சமுகத்தில்‌ அதற்காக மன்னிப்பு 

கேட்கவேண்டும்‌. சொற்களின்‌ மிகுதியினால்‌ 

ம்‌ ம்போது, நாம்‌ மனம்‌ 

மனந்திருந்தவேண்டும்‌. 

நாவுக்கு கடிவாளம்‌ 

ம்‌ நம்மை ஆளுகை செய்கிற 

நம்முடைய நாவையும்‌ ஆட்கொள்ள 
வேண்டுமென்று ஜெபம்பண்ணவேண்டும்‌. 
புத்திமான்‌ தன்‌ 

சுருக்கமாகப்‌ 


உதடுகளை 
அடக்குகிறான்‌. பேசுகிறான்‌. 
தேவையான வார்த்தைகளை மாத்திரம்‌ 
யோசித்துப்‌ பேசுகிறான்‌. இவன்‌ சுருக்கமாகப்‌ 
பேசினாலும்‌, ஞானமுள்ள வார்த்தைகளைப்‌ 
பேசுகிறான்‌. 


'நீதிமானுடைய நாவு 
நீதி 10 : 20,2 


தீதி 10:20. தீதிமானுடைய நாவு 
ச௬ுத்தவென்னி; துன்மார்க்கனுடைய 
மனம்‌ அற்பவிலையும்‌ பெறாது. 


நீதி 1021. நீதிமானுடைய உதடுகள்‌: 
அநேகரைப்‌ போலஷிக்கும்‌ மூடரோ 
மதியினத்தினால்‌ மாளுவார்கன்‌.. 





i THE 
WEFT 


மதிப்பிடும்போது, 


உலகப்பிரகாரமான 


பிரயோஜனமுள்ளவர்களா 

அவர்களுடைய வாயின்‌ 

சுத்தமுள்ளதாயும்‌, பிறருக்கு 

பிரயோஜனமுள்ளதாயும்‌. இருக்கும்‌. 
நீதிமானுடைய நாவு சுத்தவெள்ளி. 


நீதிமானுடைய பேச்சில்‌ அசுத்தம்‌ 
இருக்காது. வெள்ளியை உருக்கும்போது. 
அதிலுள்ள கழிவுப்‌ பொருட்களெல்லாம்‌ 
நீக்கப்பட்டு, அது சுத்த வெள்ளியாக 
உருக்கப்படுகிறது. அதுபோலவே. 
நீதிமானுடைய பேச்சில்‌ அசுத்தமோ, 
மாய்மாலமோ, தீயண்ணமோ இருக்காது. 
நீதிமானுடைய பேச்சைக்‌ கேட்கிறவர்களுக்கு 
ஆசிர்வாதம்‌ கிடைக்கும்‌. அவர்கள்‌ 
ஞானத்தைப்‌ பெற்றுக்கொள்வார்கள்‌. 
நீதிமானுடைய உதடுகள்‌ அநேகரைப்‌ 
போஷிக்கும்‌. அவர்களுடைய வார்த்தைகள்‌ 
பிறருக்கு ஆவிக்குரிய போஜனத்தைக்‌ 
கொடுக்கும்‌. நீதிமானுடைய வார்த்தைகளில்‌ 
தேவனுடைய வார்த்தை நிரம்பியிருக்கும்‌. 
அதுவே நமக்கு ஜீவஅப்பம்‌. நாம்‌ அதைப்‌ 
புசித்து நம்முடைய  ஆத்துமாக்களைப்‌ 
போலிக்கவேண்டும்‌. 
துன்மார்க்கனுடைய மனம்‌ 
அற்பலிலையும்பெறாது. அவன்‌ யாருக்கும்‌, 
பிரயோஜனமாயிருக்கமாட்டான்‌ 


நிரம்பியதாயிருக்கும்‌. 
உலகசிநேகமும்‌, 

நிறைவேற்ற வேண்டும்‌ என்னும்‌ விருப்பமும்‌ 
இருக்கும்‌. அவனுடைய வார்த்தைகளில்‌ 
சுத்தமும்‌ நீதியும்‌ இருக்காது. 

துன்மார்க்கனுக்கு ஆலிக்குரிய 
காரியங்களை பேசத்தெரியாது. துன்மார்க்கன்‌ 
தீயசிந்தனைகளை யோசித்து. 
தீயவார்த்தைகளைப்‌ பேசுகிறான்‌. அவனுடைய 
நாவு பிறருக்கு ஆபத்தைக்‌ கொடுக்கும்‌. 
துன்மார்க்கன்‌ உலகப்பிரகாரமான 
காரியங்களையே யோசித்து அதையே 
பேசுகிறான்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மூடன்‌ தன்னுடைய மதியீனத்தினால்‌ 
மாளுவான்‌. ஞானம்‌ நமக்கு ஜீவனைத்‌ 
தரும்‌. மதியீனம்‌ நமக்கு மரணத்தைத்‌ 
தரும்‌. மூடனிடத்தில்‌ மநியீனம்‌ மாத்திரமே 
இருக்கிறது. பூமிக்குரியவர்கள்‌, பூமிக்குரிய 
காரியங்களை மாத்திரமே பேசுவார்கள்‌. 
அவர்களுக்கு. பரலோகத்தின்‌ 
காரியங்களைப்பற்றி ஒன்றும்‌ தெரியாது. 
உன்னதத்திலிருந்து வருகிறவர்‌ எல்லாரிலும்‌ 
மேலானவர்‌; பூமியிலிருந்துண்டானவன்‌. 
பூமியின்‌ தன்மையுள்ளவனாயிருந்து, 
பூமிக்கடுத்தவைகளைப்‌ பேசுகிறான்‌ ; 
பரலோகத்திலிருந்து வருகிறவர்‌ எல்லாரிலும்‌ 
மேலானவர்‌" (யோவா 3:3] 


நாங்களோ உலகத்தின்‌ ஆவியைப்‌ 
பெறாமல்‌, தேவனால்‌ எங்களுக்கு 
அருளப்பட்டவைகளை அறியும்படிக்குத்‌ 
தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியையே 
பெற்றோம்‌. அவைகளை நாங்கள்‌ 
மனுஷஞானம்‌ போதிக்கிற வார்த்தைகளாலே 
பேசாமல்‌, பரிசுத்த ஆவி போதிக்கிற 
வார்த்தைகளாலே பேசி, ஆலிக்குரியவைகளை 
ஆலிக்குரியவைகளோடே  சம்பந்தப்படுத்திக்‌ 
காண்பிக்கிறோம்‌. ஜென்ம சுபாவமான 
மனுஷனோ தேவனுடைய 
ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்‌ கொள்ளான்‌; 
இவைகள்‌ அவனுக்குப்‌ பைத்தியமாகத்‌ 
தோன்றும்‌: அலைகள்‌  ஆவிக்கேற்றப்‌ 
பிரகாரமாய்‌ ஆராய்ந்து க்கப்‌ 
படுகிறவைகளானதால்‌, 

அறியவுமாட்டான்‌. 


ஆனாலும்‌ அவன்‌ 
ஆர்ந்து நிதானிக்கப்படான்‌' 


5) என்று அப்போஸ்தலர்‌ 
சென்றுவா 


கர்த்தரின்‌ ஆசீர்வாதம்‌ 
நீதி 10:22 


நீதி 1022. கர்த்தரின்‌ ஆசீர்வாதமே 


இசுவரியத்தைத்‌ தரும்‌; அதனோடே 
அவர்‌ வேதனையைக்‌ கூட்டார்‌. 





i THE 
ETT 


இந்த உலகத்திலுள்ள  ஜனங்களில்‌ 
அநேகர்‌ உலகப்பிரகாரமான 
ஐசுவரியங்களையே விரும்புகிறார்கள்‌. அதுவே 
தங்களுக்கு மெய்யான ஆசீர்வாதம்‌ என்று 
நினைக்கிறார்கள்‌. அவர்களுடைய எண்ணம்‌ 
தப்பிதமானது. கர்த்தரின்‌ ஆசீர்வாதமே 
ஐசவரியத்தைத்‌ தரும்‌, கமான்‌ 
ஜனங்களுக்கு சத்தியம்‌ 
தெரியவுமில்லை, பகலை. ஆகையினால்‌ 
உலகத்தின்‌ ஐசுவரியத்தை நல்ல வழிகளில்‌ 
சம்பாதிப்பதற்குப்‌ பதிலாக  தீயவழிகளிலும்‌: 
சம்பாதிக்க முயற்சி பண்ணுகிறார்கள்‌. 
நம்முடைய ஐசுவரியம்‌ கர்த்தருடைய 
ஆசீர்வாதத்தோடு வரவேண்டும்‌. நாம்‌ 
கர்த்தருக்குப்‌ பயந்து ஜீவிக்கவேண்டும்‌. 
நாம்‌ எந்த வேலைகளை செய்தாலும்‌, அந்த 
வேலையில்‌ கர்த்தருக்குப்‌ பயந்து, 
உண்மையுள்ளவர்களாய்‌ ஈடுபடவேண்டும்‌. 
ந்தர்‌ வீட்டைக்‌ கட்டாராகில்‌, அதைக்‌ 
கட்டுகிறவர்களின்‌  பிரயாசம்‌ விருதா; 
கர்த்தர்‌ நகரத்தைக்‌ காவாராகில்‌ காவலாளர்‌ 
விழித்திருக்கிறது விருதா" (சங்‌ 127:1,2), 


ஐசுவரியம்‌ 
அது நேர்மையான 


நம்முடைய 
கொஞ்சமாகமிருந்தாலும்‌, 
வழிகளில்‌. சம்பாதிக்கப்பட்டதாயிருக்க. 
வேண்டும்‌. நாம்‌ கர்த்தருடைய சித்தத்திற்கும்‌, 


விபத்திற்கு 
கீழ்ப்படிந்து, 
நிறை? 


அவருடைய அவருடைய 
நம்முடைய 
கர்த்தர்‌ நமக்கு 
ஆசீர்வாதத்தையும்‌ ஐசுவரியத்தையும்‌ தருவார்‌. 

அந்த ஐசுவரியமே நமக்கு நிலைத்து நிற்கும்‌. 
உலகப்பிரகாரமான ஜனங்கள்‌ 
அநீதியான வழிகளிலும்‌, துன்மார்க்கமான 
வழிகளிலும்‌ ஐசுவரியத்தை சேமிக்கிறார்கள்‌. 
அந்த ஐசுவரியத்தினால்‌ அவர்களுக்கு 
ஆசிர்வாதம்‌ கிடைக்காது. அவர்களுடைய 
ல சமாதானமும்‌, 


தரும்‌. அந்த ஐசுவரியத்தோடு கர்த்தர்‌ 
நமக்கு வேதனையைக்‌ கூட்டித்தரமாட்டார்‌. 
நம்முடைய ஐசுவரியம்‌ கொஞ்சமாயிருந்தாலும்‌. 
வேதனையில்லாத ஐசுவரியமே, 
ஆசீர்வாதமானது. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அன்பினால்‌ வரும்‌ 
முத்திரையும்‌ 
அது நம்முடைய 


தேவனுடைய 
ஆசீர்வாதத்தில்‌, அவருடைய 
அடையாளமும்‌ இருக்கும்‌. 
ஆத்துமாவுக்கும்‌' சரீரத்திற்கும்‌ 
பிரயோஜனமுள்ளதாயிருக்கும்‌. ஒரு சிலர்‌ 
ஐசுவரியத்தை அதிகமாய்ச்‌ சேகரித்து, அதை 
தகாத வழிகளில்‌ செலவுபண்ணுவார்கள்‌. 
தங்களுடைய மாம்சத்தின்‌ இச்சைகளை 
நிறைவேற்றுவதற்காக,  தங்களிடத்திலுள்ள 
பணத்தை தாறுமாறாக 
பண்ணுவார்கள்‌. மாம்சத்தின்‌ 
நிறைவேற்றும்போது. 
ஆத்துமாவும்‌ 
அவர்களுடைய 
ஆறுதலும்‌ அழியும்‌. அவர்களுக்கு சரீரத்தில்‌ 
வியாதியும்‌, மனதிலே வேதனையும்‌ பெருகும்‌. 
சந்தோஷமாக பாவத்தில்‌ ஈடுபடுகிறவர்கள்‌, 
அதன்‌ பின்‌ விளைவுகளை வேதனையோடு 
அனுபலிக்க வேண்டியதுவரும்‌. 


தீவினை செய்வது 
நீதி 10:23 


நீதி 10:28, தீவினைசெய்வது மூடுக்கு. 
விளையாட்டு; புத்திமானுக்கோ ஞானம்‌ 
உண்டு. 


மூடன்‌ பாவத்‌ பிரியப்படுகிறான்‌. 
தீவினையை சந்தோஷமாய்ச்‌ செய்கிறான்‌. 
பாவத்திற்கு விரோதமாக. அவனுக்கு 
எச்சரிப்பு கொடுத்தாலும்‌. அதை அவன்‌ 
செவிகொடுத்து கேட்பதில்லை. தேவனுடைய 
வார்த்தையையும்‌,  எச்சரிப்பையும்‌ அசட்டை 
பண்ணுகிறான்‌. தான்‌ செய்கிற பாவத்தினால்‌ 
தனக்கு எந்தவிதமான தண்டனையும்‌ வராது 
என்று இறுமாப்பாயிருக்கிறான்‌. 


மூடனுடைய பாவத்தைக்‌ 
அவனுக்கு எச்சரித்து தவல அம்பாக 
அவன்‌  எச்சரிப்பின்‌ வார்த்தைகளையும்‌, 
கடிந்துகொள்ளும்‌ வார்த்தைகளையும்‌ 
பரியாசம்பண்ணுகிறான்‌. தீவினை செய்வது 
மூடனுக்கு விளையாட்டாயிருக்கிறது. 
அவனுடைய மனச்சாட்சி அவனுடைய 
பாவத்தைக்‌ குறித்து அவனை எச்சரித்தாலும்‌, 
அவன்‌ தன்னுடைய மனச்சாட்சியின்‌ 

த்திற்கும்‌ செவிகொடுக்கமாட்டான்‌. 
“மூடர்‌ பாவத்தைக்‌ குறித்து 
பரியாசம்பண்ணுகிறார்கள்‌ (நீதி 14:9). 





ழ்‌ நள 
யாய 


புத்திமானுக்கு ஞானமுண்டு. புத்திமான்‌ 
ஞானமாக சிந்தித்து. ஞானமாகப்‌ பேசுகிறான்‌. 
அவன்‌ நற்குணமுள்ளவன்‌. அவனுடைய 
ஜீவியத்தில்‌ ஆவியின்‌ கனிகள்‌ அதிகமாய்‌ 
வெளிப்படுகிறது. ப்‌ 
கடிந்துகொள்ளும்போது 
திருந்துகிறான்‌. அவனுக்கு பத்திமதிக்ளைச்‌ 
சொல்லும்போது அவற்றை சந்தோஷமாய்‌. 
ஏற்றுக்கொள்கிறான்‌. புத்திமான்‌ 
தற்புகழ்ச்சியை விரும்பமாட்டான்‌ 
புத்திமானிடத்தில்‌ ஞானமுண்டு என்று, 
சொல்லுவதே, அவனைப்‌ புகழ்ந்துபேசம்‌ 
நேர்த்தியான வார்த்தையாகும்‌. நம்மிடத்தில்‌. 
ஐசுவரியம்‌ உண்டு, பெலன்‌ உண்டு, 
அதிகாரம்‌ உண்டு என்று மற்றவர்கள்‌ 
நம்மைப்பற்றிச்‌ சொல்லுவதற்குப்‌ பதிலாக, 
நம்மிடத்தில்‌ ஞானமும்‌ புத்தியும்‌ உண்டு 
என்று சொல்லுவதே நமக்கு மேன்மை 


துன்மார்க்கன்‌' 
நீதி 10 : 24,25 


நீதி 10:24. துன்மார்க்கன்‌ பயப்படும்‌. 
காரியம்‌ அவனுக்கு வந்து நேரிடும்‌; 
நீதிமான்‌ விரும்புகிற. காரியம்‌ 
அவனுக்குக்‌ கொடுக்கப்படும்‌. 


ந 10:25. சுழல்காற்று. 
கடந்துபோவதுபோல்‌ "துன்மார்க்கன்‌. 
கடத்துபோவான்‌; நீதிமானோ நித்திய 
அஸ்தியாரமுன்னவன்‌. 


துன்மார்க்கன்‌. எல்லாவற்றிற்கும்‌ 
பயப்படுவான்‌. அவன்‌ பயப்படும்‌ காரியம்‌ 
ந்து நேரிடும்‌. நீதிமானோ 


விருப்ப 
நீதிமான்‌ 
கொடுக்கப்படும்‌. 


விரும்புகிற காரியம்‌ அவனுக்குக்‌ 


'துன்மார்ககனோ  துன்மார்க்கமான 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அதே வேளையில்‌ அவன்‌ பயப்படும்‌ காரியம்‌ 
அவனுக்கு வந்து நேரிடும்‌. 
துன்மார்க்கனுடைய நம்பிக்கை மாயையானது. 
அது அவனை வஞ்சிக்கும்‌. துன்மார்க்கன்‌ 
பிறரை வஞ்சிக்கிறான்‌. முடிவில்‌ அவனே 
வஞ்சிக்கப்படுகிறான்‌. 


துன்மார்க்கன்‌. தன்னுடைய 
பாவத்திற்கு தண்டனை கிடைக்குமோ என்று, 
ப்‌ ன்‌. அவன்‌ பயப்படுவதுபோலவே. 
தண்டனை வந்துவிடுகிறது. 
்‌ சமயங்களில்‌ 
துணிகரமாய்ப்‌ 
அதே துன்மார்க்கன்‌, 
ஒன்றுமே செய்யாமல்‌, 
பயந்து நடுங்கிக்கொண்டிருக்கிறான்‌. 
அவனிடத்தில்‌ நிலையான புத்தியில்லை. 
அவனுடைய ஜீவியம்‌ அஸ்திபாரமே இல்லாமல்‌ 
கட்டியெழுப்பப்பட்டிருக்கிறது. துன்மார்க்கன்‌ 
சுழல்காற்று கடந்துபோவதுபோல்‌ 
கடந்துபோகிறான்‌. 


நீதிமான்‌ சத்தியத்தை விரும்புகிறான்‌. 
அவனிடத்திலும்‌ சில சமயங்களில்‌ பயம்‌ 
இருக்கும்‌. அதே வேளையில்‌ அவனிடத்தில்‌ 
விருப்பமும்‌ 

கர்த்தருக்குள்‌ 

சந்தோஷமாகமிருக்க விரும்புகிறான்‌. 
அவனுடைய விருப்பம்‌ அவனுக்குள்‌ 
நிறைவேறுகிறது. நீதிமானுக்கு, அவனுடைய 
பயத்தின்‌ பிரகாரம்‌ காரியம்‌ நடைபெறாமல்‌, 
அவனுடைய விசுவாசத்தின்‌ பிரகாரம்‌ காரியம்‌ 


இறுமாப்பாயிருக்கிறான்‌. 
பாவம்‌ செய்கிறான்‌. 
பல... சமயங்களில்‌, 


நன்மைசெய்‌: 

சத்தியத்தை 

கர்த்தரிடத்தில்‌ 
மனமகிழ்ச்சியாயிரு: அவர்‌ உன்‌ இருதயத்தின்‌ 
வேண்டுதல்களை உனக்கு அருள்செய்வார்‌. 
உன்‌ வழியைக்‌ கர்த்தருக்கு ப்ட்‌ 
அவர்மேல்‌ நம்பிக்தையாயிரு: இவ! 
காரியத்தை  வாய்க்கப்பண்ணுவார்‌. இல்‌ 
நீதியை வெளிச்சத்தைப்‌ போலவும்‌, உன்‌ 
நியாயத்தைப்‌ பட்டப்பகலைப்போலவும்‌ 
விளங்கப்பண்ணுவார்‌” (சங்‌ 37:3-6) என்று 
தாவீது சொல்லுகிறார்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


துன்மார்க்கனுடைய ஐசுவரியம்‌ 
அழிந்துபோகும்‌. அவனுடைய சம்பத்து 
ஒன்றுமில்லாமல்‌ போய்விடும்‌. நீதிமானுடைய 
சந்தோஷமோ நிலைத்து நிற்கும்‌. கர்த்தரே 
நீதிமானுக்கு அஸ்திபாரமாயிருக்கிறார்‌. 
நீதிமான்‌ கர்த்தருடைய வார்த்தையின்மீது, 
தன்னுடைய ஜீவியத்தை 
கட்டியெழுப்பிமிருக்கிறான்‌. துன்மார்க்கன்‌ 
அஸ்திபாரமில்லாதவன்‌. நீதிமான்‌ நித்திய 
அஸ்திபாரமுள்ளவன்‌. நீதிமானுக்கு நித்திய 
சந்தோஷமும்‌, நித்திய சமாதானமும்‌, நித்திய 
ஆசீர்வாதமும்‌, நித்திய ஜீவனும்‌ 
கொடுக்கப்படும்‌. 


சோம்பேறி. 
நீதி 10:26 


நீதி 10:28. பற்களுக்குக்‌ காடியும்‌, 
கண்களுக்குப்‌ 

எப்படியிருக்கிறதோ, 

சோம்பேறியும்‌ 

அனுப்புகிறவர்களுக்கு இருக்கிறான்‌. 


சோம்பேறி ஒரு வேலையும்‌ 
செய்யமாட்டான்‌. அவன்‌ எதற்கும்‌ 
பிரயோஜனமற்றவன்‌. அவனை நம்பி எந்தக்‌ 
காரியத்தையும்‌ ஒப்படைக்க முடியாது. 
சோம்பேறிகள்‌ கர்த்தருடைய 
ஊழியக்காரராயிருக்க முடியாது. 
சோம்பல்தனம்‌ கர்த்தருக்கு விரோதமான 
பாவம்‌. கிறிஸ்துவின்‌ ஸ்தானிகர்கள்‌ 
சுறுசுறுப்பாயும்‌, உற்சாகமாயும்‌, 
கர்த்தருக்காக ஊழியம்‌ செய்யவேண்டும்‌. 
ல்‌ தன்னுடைய எஜமானுக்கு 
வேதனையையும்‌, 


த்தத்தையும்‌, 
இலச்சையையும்‌ கொடுப்பான்‌ 


பற்களுக்கு காடியும்‌, 
புகையும்‌ ஆகாது. 
பட்டவுடனே, பல்‌ கூசும்‌. 
கண்களில்‌ ட்‌ 
எரிச்சல்‌. உண்டாகும்‌. 
கண்ணீர்‌ வடியும்‌. காடியும்‌ புகையும்‌ நம்மால்‌ 
தாங்கமுடியாது. அவற்றால்‌ நமக்கு ஒரு 
நன்மையும்‌ உண்டாகாது. வேதனையும்‌ 
கண்ணீரும்‌ மாத்திரமே நமக்கு உண்டாகும்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சோய்பேறி தன்னிடத்தில்‌ 
ஒப்புக்கொடுக்கப்பட்ட வேலைகளை 
உருப்படியாக செய்யமாட்டான்‌. தன்னுடைய 
கடமைகளை நிறைவேற்றமாட்டான்‌. 
தன்னுடைய வேலையில்‌ உண்மையுள்ளவனா 
யிருக்கமாட்டான்‌. இப்படிப்பட்டவன்‌ 
தன்னுடைய எஜமானுக்கு காடியைப்போல. 
இருப்பான்‌. காடியை உள்ளே விழுங்கவும்‌ 
முடியாது. வெளியே துப்பவும்‌ முடியாது. 
அதுபோலவே சோம்பேறியும்‌ தன்னுடைய 
எஜமானை விட்டுப்போகமாட்டான்‌. 
தன்னுடைய எஜமானோடு கூடவே 
இருந்து. அவனுக்கு வேதனையைக்‌ 
கொடுத்துக்கொண்டிருப்பான்‌. கண்களில்‌ 
புகைபடும்போது, கண்ணுக்கு 
எரிச்சலுண்டாகும்‌. கண்ணிலிருந்து 
கண்ணீர்‌ ஷயும்‌. சோம்பேறியின்‌ 
எஜமானனும்‌, சோம்பேறியினுடைய 
சோம்பல்தனத்தினால்‌ கண்ணீர்விடுவான்‌. 


கர்த்தருக்குப்‌ பயப்படுதல்‌ 
நீதி 10: 27,28 


நீதி 10:97. கர்த்தருக்குப்‌ பயப்படுதல்‌ 
ஆயுகுநாட்கனைப்‌ பெருகப்பண்ணும்‌; 
துன்மார்க்கருடைய வருஷங்களோ 
குறுகிப்போம்‌. 


நீதி 10:28, நீதிமான்களின்‌ நம்பிக்கை 


மகிழ்ச்சியாகும்‌ துன்மார்க்ககுடைய 
அபட்சையோ அழியும்‌. 


உபதேசத்தையும்‌, 
புத்திமதிகளையும்‌. 
ஏற்றுக்கொள்கிறவர்கள்‌, கர்த்தருக்குப்‌ 
பயப்படுவார்கள்‌. கர்த்தருக்குப்‌ 
பயப்படுவதினால்‌ நக்க அநேக நன்மைகள்‌ 
உண்டாகும்‌. நம்முடைய 
ஆயுசநாட்களைப்‌ கவன்‌ இந்தப்‌ 
பிரபஞ்சத்தில்‌ நாம்‌ நீடித்த நாள்‌ 
சந்தோஷமாயும்‌, ஆரோக்கியமாயும்‌ 
ஜீவிப்போம்‌. நம்முடைய  ஆயுசுகாலத்தில்‌ 
கர்த்தரை மகிமைப்படுத்தி அவரை 
சேவிப்போம்‌. நாம்‌ கர்த்தருக்குப்‌ பிரியமான 
பிள்ளைகளாகவும்‌, பிரயோஜனமுள்ள 
பிள்ளைகளாகவும்‌ இருப்போம்‌. 


கர்த்தருடைய 
அவருடைய 





i= FTE 
TT 


நீதிமான்களின்‌ 
மகிழ்ச்சியாயிருக்கும்‌. நீதிமான்களின்‌ 
ஆயுசகாலம்‌ பெருகியிருப்பதோடு, 
சந்தோஷம்‌  நிரம்பியதாகவும்‌ இருக்கும்‌. 
துன்மார்க்கம்‌ மனுஷருடைய ஆயுசுகாலத்தை 
குறைத்துப்போடும்‌. பாவத்தின்‌ சம்பளம்‌. 
மரணம்‌. துன்மார்க்கனுக்கு மரணம்‌ 
சீக்கிரத்தில்‌ சம்பவிக்கும்‌. துன்மார்க்கருடைய 
வருஷங்கள்‌ குறுகிப்போகும்‌. அவர்களுடைய 
விருப்பமும்‌ நிறைவேறாது. துன்மார்க்கரின்‌ 
அபேட்சை அழிந்துபோகும்‌. துன்மார்க்கன்‌ 
பயப்படும்‌ காரியம்‌ அவனுக்கு நேரிடும்‌. 
ஆனால்‌ அவன்‌ விரும்புகிற காரியம்‌ 
அவனுக்கு சித்திக்காது. 


கர்த்தரின்‌ வழி 
நீதி 10 : 29,30 


நம்பிக்கை 


நீதி 1029, 


உத்தமம்களுக்கு. 
அக்கிரமக்காரருக்கோ கலக்கம்‌. 


நீதி 10:50. நீதிமான்‌ என்றும்‌. 
அசைக்கப்படுவதில்லை துன்மார்க்கர்‌ 
பூமியில்‌ வசிப்பதில்லை.. 


கர்த்தரின்‌ வழி. 
அரண்‌, 


கர்த்தரின்‌ வழியே நமக்கு 
பாதுகாப்பானது. அவருடைய வழி நீதியின்‌ 
வழி. நாம்‌ கர்த்தரிடத்தில்‌ 
நம்பிக்கையாயிருக்கும்போது, நம்முடைய 
ஜீவியம்‌ உறுதியாயும்‌, பெலமுள்ளதாயும்‌ 
இருக்கும்‌. கர்த்தரின்‌ வழி உத்தமர்களுக்கு 
பாதுகாப்பான அரண்‌. கர்த்தர்‌ நீதிமானுடைய 
உத்தமத்தில்‌ அவனுக்கு துணையாககிருப்பார்‌ 
கர்த்தர்‌ நீதிமானுக்கு செய்கிற எல்லா 
காரியங்களும்‌ அவனுக்கு ஆசீர்வாதத்தைத்‌ 
தரும்‌. கர்த்தர்‌ நீதிமான்மீது தம்முடைய 
கிருபையையும்‌, இரக்கத்தையும்‌ தாராளமாய்க்‌ 
காண்பிப்பார்‌. நீதிமானும்‌ கர்த்தருடைய 
கிருபையினால்‌, கர்த்தர்‌ தனக்கு 
நியமித்திருக்கிற காரியங்களை, நேர்த்தியாக 
செய்துமுடிப்பான்‌. அவனுடைய ஜீவியத்தில்‌. 
சோர்வுகள்‌ வந்தாலும்‌, கர்த்தர்‌ அவனுடைய 
சோர்வுகளை கிப்போட்டு, அவனுக்கு 
உற்சாகத்தைத்‌ தருவார்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


நீதிமானின்‌. 
சுத்தமானதாயிருக்கும்‌. 
பாவத்தைவிட்டு விலகி 
நீதிமானுக்கு ஆபத்துக்கள்‌ 
அவன்‌ கர்த்தருக்குள்‌ 
உறுதியாயும்‌ இருப்பான்‌. 
என்றைக்கும்‌. அசைக்கப்படுவதில்லை. 
கர்த்தருடைய சந்தோஷம்‌ அவனுடைய 
இருதயத்தில்‌ நிரம்பியிருக்கும்‌. 


வழியில்‌ மாத்திரமே, 

சந்தோஷத்தைப்‌ 
பெற்றுக்கொள்ள முடியும்‌. கர்த்தருக்குள்‌ 
மகிழ்ச்சியாயிருப்பதே நம்முடைய பெலன்‌ 
(நெகே 8:10).  துன்மார்க்கனுக்கு அழிவு 
உண்டாகும்‌. அக்கிரகமக்காரருக்கு 
கலக்கமுண்டாகும்‌. தேவனுடைய 
நியாயத்தீர்ப்பு துன்மார்க்கன்‌ மீது, 
வருவதினால்‌, அவன்‌ பூமியில்‌ அதிக நாள்‌ 
வசிக்கமாட்டான்‌. துன்மார்க்கனுடைய 
வருஷங்கள்‌ குறுகிப்போகும்‌. 


துன்மார்க்கன்‌ கர்த்தருடைய வழியை 
விரும்பமாட்டான்‌. அந்த வழி அவனுக்கு 
கலக்கமுள்ள வழியாகமிருக்கும்‌. 
கர்த்தருடைய சித்தமும்‌, துன்மார்க்கனுடைய 
சித்தமும்‌ வெவ்வேறாக இருக்கிறது. 
துன்மார்க்கனால்‌ கர்த்தருடைய திட்டத்தோடு 
ஒத்துப்போகமுடியாது கர்த்தருடைய 
வழியில்‌ அவனால்‌ நடக்கவும்‌ முடியாது. 
உத்தமர்களுக்கு கர்த்தருடைய 
சந்தோஷமான வழியாகவும்‌, 

வழியாகவும்‌ இருக்கிறது. 

அவர்களுக்கு அரண்‌. 

துன்மார்க்கருக்கோ 

கலக்கம்‌ ங்கம்‌ 
நிரம்பியதாகவும்‌ இருக்கிறது. 
துன்மார்க்கன்‌ பூமியில்‌ வசிப்பதில்லை. 


வந்தாலும்‌ 


சந்தோஷமாயும்‌, 
நீதிமான்‌ 


கர்த்தருடைய 
கர்த்தருடைய 


'நீதிமானுடைய வாய்‌ 
நீதி 10 : 31,32 


நீதி தீதிமானுடைய வாய்‌ 
வெளிப்படுத்தும்‌; 


நாவோ 


10:31. 


10:32.  நீதிமான்களுடைய 
உதடுகள்‌ பிரியமானவைகளைப்‌ பேச 
அறியும்‌; தூன்மார்க்கருடைய வாயோ 
மாறுபாடுன்னது.. 





ழ்‌ நயனா 
யாய 


நீதிமான்‌ ஞானமுள்ள வார்த்தைகளைப்‌ 
பேசுவான்‌. (டைய உதடுகள்‌ 


அவனு. 
பிரியமானலைகளைப்‌ பேசும்‌. நீதிமானுடைய 
இருதயத்தில்‌ நீதியும்‌, 
பரிசுத்தமும்‌ நிரம்பியிருக்கும்‌. 
நிறைவினால்‌. ம்‌ 


ஞானமும்‌, 

ப இருதயத்தின்‌ 
வாய்‌ 

ம்‌, உ 

நீதிமானுடைய வாய்‌ 

வெளிப்படுத்துகிறது. 

துன்மார்க்கருடைய வாயோ மாறுபாடுள்ளது. 

அசுத்தத்தையும்‌, 

அக்கிரமத்தையும்‌ 

துன்மார்க்களிடத்தில்‌ 

நீதியும்‌ ஞானமும்‌ இல்‌ அவனுடைய வாய்‌ 

சத்தியத்தைப்‌ பேசாது. ஞானத்தை 

வெளிப்படுத்தாது. 


ஞானத்தை 
வெளிய்டுத்தந்போது அது அநேகருக்கு. 
பிரயோஜனமுள்ளதாயிருக்கும்‌. நீதிமானுடைய 
வார்த்தைகளுக்கு செவிகொடுக்கிறவர்கள்‌ 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பெற்றுக்கொள்வார்கள்‌. 

உபதேசங்களைப்‌ 
பெற்றுக்கொள்வார்கள்‌. ஆலிக்குரிய 
புத்திமதிகளையும்‌ பெற்றுக்கொள்வார்கள்‌. 
நீதிமானுடைய வார்த்தைகள்‌ 


ஆசீர்வாதங்களைப்‌ 
ஞானமுள்ள. 


காரியங்களை பேசுகிறான்‌. அவனுடைய நாவு 
மாறுபாடுள்ளதாயிருக்கிறது. அவனுடைய 
வாயும்‌ மாறுபாடுள்ளதாயிருக்கிறது. 
அவனுடைய வா வார்த்தைகளும்‌. 
பறுபாடுள்ளதாமிர்கிறத. அவனால்‌. 
க்குப்‌ பிரியமானதை பேசவும்‌ 
அதை பேசவும்‌ தெரியாது. 
மாறுபாடுள்ள நாவு அழிந்துபோகும்‌. அது 
அறுப்புண்டுபோகும்‌. 





நீதிமொழிக 


ழ்‌ நள 
ஈயா 


கள்னத்தராசு. 


நீதி 114 


நீதி 11:1. கண்ணத்தராசு கர்த்தருக்கு. 
அருவருப்பானது; சுமுத்திரையான 
'திறைகல்லோ அவருக்குப்‌ பிரியம்‌. 


வியாபாரம்‌ பண்‌ ர்கள்‌ 
வத்சிக்கக்கூடாது. ஷ்ண 
கர்த்தருக்கு அருவருப்பானது. மனுஷரை 
வஞ்சிப்பது, மனுஷருக்கும்‌ தேவனுக்கும்‌ 
விரோதமான பாவம்‌.  கள்ளத்தராசு என்பது 
துன்மார்க்கருடைய  துர்க்கிரியைகளுக்கும்‌, 
அநீதியான... 
அடையாளமாகச்‌ 
கள்ளத்தராசை பயன்படுத்துவது. 
பாவமில்லை என்று நினைத்து, ர்‌ 
இதைப்‌ பயன்படுத்துகிறார்கள்‌. இதனால்‌ 
தங்களுக்கு அதிக லாபம்‌ கிடைக்கும்‌ என்று 
நினைக்கிறார்கள்‌. கள்ளத்தராசினால்‌ 
வரக்கூடிய லாபம்‌ நிலைத்திருக்காது. 

கர்த்தர்‌ நீதியும்‌, சத்தியமும்‌, 
நேர்மையுமுள்ளவர்‌. நீதியான பாதையே 
கர்த்தருக்குப்‌ பிரியமான பாதை. வியாபாரம்‌ 
பண்ணுகிறவர்கள்‌ கண்ணியமான 
வழிமுறைகளில்‌ வியாபாரம்‌. 
பண்ணவேண்டுமென்று கர்த்தர்‌ விரும்புகிறார்‌. 
மனுஷருடைய வார்த்தையிலும்‌, செய்கையிலும்‌ 
உண்மையிருக்கவேண்டும்‌. சுமுத்திரையான 
நிறைகல்‌ கர்த்தருக்குப்‌ பிரியமானது. 
விசுவாசிகளாகிய நாம்‌ கர்த்தருக்குப்‌ 
பிரியமானதை மாத்திரமே செய்யவேண்டும்‌. 
அதுவே நமக்கு மெய்யான 
சந்தோஷத்தையும்‌, தெய்வீக 
ஆசீர்வாதத்தையும்‌ கொடுக்கும்‌. 


பிறரை 
கள்ளத்தராசு 


PROVERBS - COMMENTARY 


- விரிவுரை QOODNENS 


PUBLISHERS 


நிறைகல்லோடு 
வருமானம்‌ 
கர்த்தருடைய 
கர்த்தருடைய 


க த்ிணயான 
i 


குறைவாகமிருந்தாலும்‌, இது. 
ஆசீர்வாதத்தோடு வருகிறது. 
ஆசீர்வாதமே. மெய்யான ஐசுவரியம்‌. 
கள்ளத்தராசின்‌ மூலமாய்‌ வருகிற 
வருமானம்‌ அதிகமாகமிருந்தாலும்‌, அதில்‌ 
கர்த்தருடைய சாபமும்‌, அருவருப்பும்‌ 
இருக்கிறது. 


அகந்தை 
நீதி 11:2 


நீதி அகத்தை 


யும்‌ வரும்‌; 
சிந்தையுள்ளவர்களிடத்தில்‌ 
உண்டு. 


112, வந்தால்‌ 
தாழ்ந்த 


ஞானம்‌ 


மனுஷனுக்கு அகந்தை வரும்போது 
அவனுக்கு இலச்சையும்‌ வரும்‌. பூமியின்‌ 
ஆசிர்வாதங்களில்‌ எதுவும்‌ அவனுக்குக்‌ 
கிடைக்காது. அகந்தையுள்ளவன்‌ தேவனை 
சார்ந்து ஜீவிக்கமாட்டான்‌. தேவனுடைய 
கோபம்‌ அவன்மீது வரும்போது, அவன்‌ 
எல்லாரிடத்திலும்‌ உதவி கேட்டு ஜீவிக்க 
வேண்டியதுவரும்‌. அகந்தையுள்ளவன்‌. 
தனக்குள்ளது. எல்லாவற்றையும்‌ 
இழந்துவிடுவான்‌.  அகந்தையுள்ளவனை 
கர்த்தர்‌ அருவருக்கிறார்‌. அழிவுக்கு. 
முன்னானது அகந்தை. 


பழைய ஏற்பாட்டுக்காலத்தில்‌ பாபிலோன்‌ 
பக்க ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார்‌, 
ஏற்பாட்டுக்காலத்தில்‌. 
தேசதியதியாகிய ஏரோது ஆகியோர்‌ 
அகந்தையுள்ளவர்களாயிருந்தார்கள்‌. 
அவர்கள்‌ 'அழிந்துபோனார்கள்‌. 
பெருமையுள்ளவர்கள்‌ வீண்பெருமையை 
நாடுவார்கள்‌. வீண்பெருமையினால்‌ நன்மை 
வராது. இலச்சை மாத்திரமே வரும்‌. 





i FTE 
TT 


சிந்தையுள்ளவர்களிடத்தில்‌ 
தன்னைத்தானே 
தாழ்த்தப்படுவான்‌. 
தன்னைத்தானே தாழ்த்துகிறவன்‌. 
உயர்த்தப்படுவான்‌. 'ஞானமுள்ளவனுக்கு, 
மதிப்பும்‌ மரியாதையும்‌ கிடைக்கும்‌. 
மனுஷர்‌ மத்தியிலே. ஞானமுள்ளவன்‌ 
பிரகாசமாகமிருப்பான்‌. அவனுடைய இருதயம்‌ 
பரிசுத்தமாயிருக்கும்‌. அவனுடைய வாயின்‌ 
வார்த்தைகளும்‌, கைகளின்‌ கிரியைகளும்‌ 
ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும்‌. 


தாழ்ந்த 
'ஞானமுண்டு. 
உயர்த்துகிறவன்‌ 


செம்மையானவர்களுடைய 
உத்தமம்‌ 


நீதி 11:8. 


நீதி 11:8. செம்மையானவர்களுடைய 
உத்தமம்‌ அவர்களை நடத்தும்‌; 
துரோகிகளின்‌: மாதுபாடோ. 
அவர்களைப்‌ பாழாக்கும்‌. 


செம்மையானவர்களிடத்தில்‌ 
இருக்கும்‌. அதுவே 
வழிகாட்டியாயிருக்கும்‌. 
நீதியின்‌ பாதையில்‌ 
செம்மையானவர்கள்‌ 
சிந்தனையோடிருப்பார்கள்‌. 
சிந்தையிலும்‌ பேச்சிலும்‌ 
இருக்காது. ்‌ 


தள்ளாடாது. 
சீராய்‌ நடப்பார்கள்‌. 

எல்லோருக்கும்‌ 
வருவதுபோலவே, செம்மையானவர்களூக்கும்‌ 
சோதனை உத்தமர்கள்‌ 


சோதனைகளைச்‌ சகித்துக்கொள்வார்கள்‌. 
த்‌ தாங்கிக்கொள்வார்கள்‌. 


போட்டிருக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ ஒருபோதும்‌ அசைக்கப்படுவதில்லை. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


உத்தமர்களின்‌ 
பரிசுத்தமாயிருக்கும்‌. 
மனச்சாட்சி கூர்மையாயிருக்கும்‌. 
துரோகிகள்‌ மாறுபாடுள்ளவர்கள்‌. 
அவர்களுடைய சிந்தைகளும்‌, பேச்சுக்களும்‌, 
செய்கைகளும்‌ மாறுபட்டிருக்கும்‌. 
அவர்களுடைய மாறுபாடே அவர்களைப்‌ 
பாழாக்கிப்போடும்‌. துரோகிகளின்‌ சிந்தை 
குழப்பத்திலிருக்கும்‌. அவர்களுடைய 
இருதயத்தில்‌ அசுத்தம்‌ நிரம்பியிருக்கும்‌. 


துரோகிகள்‌ 
பாதுகாப்பாகமிருப்பதாக நினைத்துக்‌ 
கொள்வார்கள்‌. ஆனால்‌ அவர்களுக்கு 
மெய்யான பாதுகாப்பு எதுவும்‌ இருக்காது. 
கர்த்தருடைய பாதுகாப்பே மெய்யான 
பாதுகாப்பு துன்மார்க்கருக்கும்‌, 
துரோகிகளுக்கும்‌ கர்த்தருடைய பாதுகாப்பு 
கிடைக்காது. துரோகிகளின்‌ மாறுபாடே 
அவர்களை பாழாக்கிப்போடும்‌. 


அவர்களுடைய 


தாங்கள்‌ 


கோபாக்கினை நான்‌ 


நீதி 11:5 


நீதி 115. கோபாக்கினை நாளில்‌ 
ஐசுவரியம்‌ உதவாது; நீதியோ 
மரணத்துக்குத்‌ தப்புவிக்கும்‌. 


தன்னுடைய ஐசுவரியம்‌ தனக்கு. 
பாதுகாப்பான அரண்‌ என்று ஐசுவரியவான்‌ 
நினைக்கிறான்‌. தன்னுடைய ஐசுவரியத்தை 


ஜீவனை இழந்துபோனால்‌, அவனுக்கு ஒரு 
லாபமுமில்லை. எல்லாவற்றிற்கும்‌ 
தங்களுடைய ஐசுவரியத்தை நம்புகிறவர்கள்‌ 
ஏமாந்துபோவார்கள்‌. 





ழ்‌ நயனா 
ஈயா 


தரித்திரனுக்கு மரணம்‌ வருவதுபோல, 
ஐசவரியவானுக்கும்‌ 
நம்முடைய இருதயமும்‌, 
தேவனுக்கு முன்பாக சுத்தமாயிருக்கும்போது. 
நம்முடைய சரீர மரணம்‌ நமக்கு. 
பாரமாகவோ, வருத்தமாகவோ இருக்காது. 
இம்மையில்‌ நம்முடைய ஜீவன்‌ முடியும்போது, 
மறுமையில்‌ நாம்‌ நித்திய ஜீவனைப்‌ 
பெற்றுக்கொள்வோம்‌ என்னும்‌ நம்பிக்கை: 
நமக்கு உண்டு. நீதி நம்மை மரணத்திற்குத்‌ 
தப்புவிக்கும்‌. தேவனுடைய நீதி நம்மை 
மரணத்தின்‌ பயத்திற்கு விடுதலை பண்ணும்‌. 


உத்தமனுடைய நீதி 
நீதி 11:5,6 


நீதி 110. உத்தமனுடைய நீதி அவன்‌ 
வழியைச்‌ செம்மைப்படுத்தும்‌, 
துன்மார்க்கணோ தன்‌ 


துன்மார்க்கத்தினால்‌ விழுவான்‌. 


நீதி 116. 
நீதி அவர்களைத்‌ 
தூரோகிகளோ தங்கள்‌: 
பிடியடு வார்கள்‌. 


செம்மையானவர்களுடைய 
தப்புவிக்கும்‌; 
தீவினையிலே. 


செம்மையானவர்களுடைய 
அவர்களை வழிநடத்தும்‌. 
மாறுபாடு அவர்களைப்‌ 
கர்த்தருடைய உபதேசமே 
பாதுகாப்பானது. கர்த்தருடைய 
கற்பனைகளுக்கு நாம்‌ கீழ்ப்படிந்து 
ஜீவிக்கும்போது, நமக்கு தெய்வீக பாதுகாப்பு 
கிடைக்கும்‌. நீதிமான்கள்‌ தேவனுக்குப்‌ 
பிரியமான வழியில்‌ நடப்பார்கள்‌. 
அவர்களுடைய 
செம்மையானதாயிருக்கும்‌.  உத்தமனுடைய 
நீதி, அவன்‌ வழியை செம்மைப்படுத்தும்‌. 
செம்மையானவர்களுடைய நீதி அவர்களை 
தீமைகளுக்குத்‌ தப்புவிக்கும்‌. 

இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ பிசாசுகளும்‌, 
உலகப்பிரகாரமான காரியங்களும்‌ நமக்கு 
விரோதமாய்‌ யுத்தம்பண்ணுகிறது. நமக்கு 
இந்த உலகத்தில்‌ போராட்டம்‌ உண்டு. 
அந்தகார லோகாதிபதிகளோடும்‌, அந்தகார 
வல்லமைகளோடும்‌ நாம்‌ போராடவேண்டும்‌. 
இந்தப்‌ 
தேவனுடைய 
தரித்துக்‌ 

செம்மையானவர்களுடைய நீதி அவர்களுக்கு 
தலைச்சீராவைப்‌ போலவும்‌, மார்க்கவசத்தைப்‌ 
போலவும்‌ பாதுகாப்பாயிருக்கும்‌. 


உத்தமம்‌. 
துரோகிகளின்‌ 
பாழாக்கும்‌. 
நமக்கு 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QODNENS 
PUBLISHERS 


துன்மார்க்கன்‌ அநீதியின்‌ பாதையில்‌ 
செல்லுகிறான்‌. அவன்‌ தன்‌ 
துன்மார்க்கதினால்‌ விழுவான்‌. பிறருக்கு 
தீங்கு செய்கிறவன்‌ தனக்குத்தானே தீங்கு 
செய்கிறான்‌. துரோகிகள்‌ தங்கள்‌ 
தீலினையில்‌ பிடிபடுவார்கள்‌. துன்மார்க்கரின்‌ 
பாவம்‌ அவர்களுக்கு தண்டனையைக்‌ 
கொடுக்கும்‌. தேவனுடைய நீதியான 
தண்டனையிலிருந்து துன்மார்க்கரால்‌ 
தப்பிக்க முடியாது. 


துன்மார்க்கன்‌ 


நீதி 11:7 


தீதி 117. துன்மார்க்கன்‌ மரிக்கும்போதூ 
அவன்‌ நம்பிக்கை. அழியும்‌; 
அக்கிரமக்காரரின்‌' அபேட்சை 
கெட்டுப்போம்‌. 


மார்க்கள்‌ ப்‌ பிரபஞ்சத்தில்‌ 
துன்துறது ஆடக்‌, தில்‌ 
பெருமையோடும்‌ ஜீலிக்கிறான்‌. தன்னுடைய 
பெருமை அழியாது என்று நினைக்கிறான்‌. 
அவன்‌ தன்னுடைய துர்க்குணத்தையும்‌, 
அநியாயத்தினால்‌ சம்பாதித்த 
ஐசுவரியத்தையும்‌ நம்புகிறான்‌. துன்மார்க்கன்‌ 
மரிக்கும்போது, அவனுடைய நம்பிக்கையும்‌ 
அழிந்துபோகும்‌. நீதிமான்‌ 
ஜீவனேடிருக்கும்போது, நித்திய ஜீவனை 
நம்புகிறான்‌. நீதிமான்‌ மரிக்கும்போது, 
அவன்‌ நம்பிக்கை சித்திக்கும்‌. 


இத்கிரமக்காரன்‌ இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ 


ஜீவிக்கிற காலத்தில்‌, அநேக காரியங்கள்மீது 
பிரியம்‌ வைக்கிறான்‌. இவனுடைய அபேட்சை 
கெட்டுப்போகும்‌. இவன்‌ விரும்புவது எதுவும்‌ 
Bogie சித்திக்காது.  நீதிமானுடைய 

தேவனுடைய விருப்பமும்‌ 
ஒன்றுபெக்ரக்கம. இதனால்‌ நீதிமானின்‌ 
அபேட்சை நிலைக்கும்‌. 


நீதிமான்‌ 
நீதி 11:8 


நீதி 11:8. தீதிமான்‌ இக்கட்டினின்று 
விடுவிக்கப்படுவான்‌; அவன்‌ இருத்த 
இடத்திலே துன்மார்க்கன்‌ வருவான்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


துன்மார்க்கனுக்கு 
வருவதுபோலவே நீதிமானுக்கும்‌ 
வரும்‌. தன்னுடைய 
வருத்தத்திலும்‌, நெருக்கத்திலும்‌ தான்‌ 
அழிந்துபோவதுபோல நீதிமான்‌ நினைப்பான்‌. 


இக்கட்டிலிருந்து, 


, எங்களைச்‌ சோதித்தீர்‌: 
வெள்ளிப்‌ புடமிடுகிறதுபோல எங்களைப்‌ 
புடமிட்டீர்‌. எங்களை வலையில்‌ அகப்படுத்தி, 
எங்கள்‌ இடுப்புகளின்பேல்‌ வருத்தமான 
பாரத்தை ஏற்றினீர்‌. மனுஷரை எங்கள்‌ 
'தலையின்மேல்‌ ஏறிப்போகப்பண்ணினீர்‌; 
தீயையும்‌ தண்ணீரையும்‌ கடந்துவந்தோம்‌; 
செழிப்பான எங்களைக்‌ 
கொண்டுவந்து விட்டீர்‌. சர்வாங்க தகனபலி 
களோடே உமது ஆலயத்திற்குள்‌ 
பிரவேசிப்பேன்‌" (சங்‌ 661043). என்று. 
சங்கீதக்காரர்‌ சொல்லுகிறார்‌. 


"நீதிமானுக்கு வரும்‌ 
அநேகமாயிருக்கும்‌, 
அலைகளெல்லாவற்றிலும்‌ 
விடுவிப்பார்‌ 
எலும்புகளையெல்லாம்‌. 
அவைகளில்‌ ஒன்றும்‌ முறக்கப்டதிக்லை 


குற்றவாளிகளாவார்கள்‌. 
ஊழியக்காரரின்‌ 

மீட்டுக்கொள்ளுகிறார்‌; 

ஒருவன்மேலும்‌ 

(சங்‌ 3419-22) என்று தாவீது சொல்லுகிறார்‌. 


சிக்கிக்கொள்கிறான்‌. தனக்கு எது 
பாதுகாப்பாகமிருக்கும்‌ என்று நினைத்தானோ, 
அதுவே அவனுக்கு ஆபத்தாகிவிடுகிறது. 
அவனை விடுவிப்பதற்கு ஒருவரும்‌ 
முன்வருவதில்லை. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


துரோகிகள்‌ தங்கள்‌ தீவினையிலே 
பிடிபடுவார்கள்‌. ஆமான்‌ ஒரு துன்மார்க்கன்‌. 
அவன்‌ மொர்தெகாயை கொல்லவேண்டும்‌ 
என்பதற்காக ஒரு தூக்கு மரத்தை 
செய்தான்‌. கர்த்தர்‌ மொர்தெகொயை 
ஆமானின்‌ தூக்கு மரத்திலிருந்து விடுதலை 
பண்ணினார்‌. ஆமானோ தான்‌ செய்த 
தூக்குமரத்திலேயே தொங்கி 
செத்துப்போனான்‌. 


கர்த்தர்‌ தம்முடைய ஊழியக்காரரின்‌ 
சுகத்தை. விசாரிக்கிறவர்‌. தம்முடைய 


நினைத்தவர்கள்‌, அந்தத்‌ தீங்குகளில்‌ சிக்கி 
அழிந்துபோனார்கள்‌. 


நீதிமான்‌ இருந்த இடத்திலேயே 
துன்மார்க்கன்‌ வருவான்‌.  விசுவாசிகளாகிய 
நாம்‌ எந்த ஆபத்திலிருந்தாலும்‌, அந்த 
ஆபத்து நம்மை சேதப்படுத்தாது. நம்முடைய 
ஆபத்துக்கு காரணமாக இருக்கிறவர்கள்‌, 
நாம்‌ இருந்த ஆபத்துக்கு வருவார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ செங்கடல்‌ 
வழியாக பிரயாணம்பண்ணினார்கள்‌. 
கர்த்தர்‌. தம்முடைய ஜனங்களை 
செங்கடலைப்‌ பிரித்து பாதுகாப்பாக 
வழிநடத்தினார்‌. அதே  செங்கடலில்‌ 
எகிப்தியரை மூழ்கச்‌ செய்துவிட்டார்‌. 


மாயக்காரன்‌' 


நீதி 11:9 


நீதி 11:9. மாயக்காரன்‌ தனக்கு 
அடுத்தவனை வாயினால்‌ கெடுக்கிறான்‌; 
'நீதிமானோ அறிவினால்‌ தப்புகிறான்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


மாயக்காரன்‌ தன்னுடைய 
பட்டயத்தினாலும்‌ மற்றவர்களை அழிக்கிறான்‌. 
வாயினாலும்‌ தனக்கு. 
கெடுக்கிறான்‌. பிறருக்கு 
ன்‌. அவர்களிடத்தில்‌ 
அன்பாகமிருப்பதுபோல பேசுகிறான்‌. 
மாயக்காரனின்‌ வார்த்தையில்‌ மாய்மாலம்‌: 
நிரம்பியிருக்கிறது. பிறருக்கு நன்மை. 
செய்வதுபோல பேசி அவர்களுக்கு தீங்கு 
செய்கிறான்‌. நாவின்‌ வல்லமையில்‌ ஜீவனும்‌ 
மரணமும்‌ இருக்கிறது. மாயக்காரனோ 
தன்னுடைய வாயினால்‌ மற்றவர்களைக்‌ 
கெடுக்கிறான்‌. நீதிமானோ தன்னுடைய 
வாயினால்‌ மற்றவர்களை ஆசீர்வதிக்கிறான்‌. 
மாயக்காரன்‌ நீதிமானை கெடுப்பதற்கு 
முயற்சி பண்ணினாலும்‌, நீதிமான்‌ 
தன்னுடைய அறிவினால்‌ 
தப்பித்துக்கொள்கிறான்‌. அலப்புகிற நாவு 
எப்போதுமே ஆபத்தானது. 


நீதிமான்கள்‌ 
நீதி 110,11 


நீதி 11410. நீதிமான்கள்‌ 
'நன்றாயிருந்தால்‌ பட்டணம்‌ கவிகூரும்‌; 
துன்மார்க்கர்‌ அழிந்தால்‌ கெம்பீரம்‌ 
உண்டாகும்‌. 


நீதி 11401. செம்மையானவர்களுடைய 
ஆசீர்வாதத்தினால்‌ பட்டணம்‌ நிலை 
பெற்றோங்கும்‌ துன்மார்க்ககுடைய 
வாயினால்‌ அது இடித்துவிழும்‌. 


நல்லோரை அவர்களுடைய 
உறவினர்‌ எல்லோரு! 
அநேகர்‌ ர்‌ 
நாடுவார்கள்‌. 
நன்றாமிருக்கவேண்டும்‌. அப்போது அங்கு 
நீதி செழித்திருக்கும்‌. பட்டணமும்‌ களிகூரும்‌. 
நீதிமான்கள்‌ பிறருக்கு நன்மை செய்வார்கள்‌. 
எல்லோருக்கும்‌ நன்மை செய்யக்கூடிய 
வாய்ப்புக்கள்‌ பட்டணங்களில்‌ 
உண்டாயிருக்கவேண்டும்‌. நீதிமான்களின்‌ 
புத்திமதிகளை ஜனங்கள்‌ கேட்கவேண்டும்‌. 


உற்றார்‌ 


ஜனங்களும்‌ அவர்களுடைய புத்திமதிகளைக்‌: 


கேட்பார்கள்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நீதிமான்கள்‌ 

இருப்பார்கள்‌ 
ஆசிீர்வாதத்தினால்‌ 
பட்டணம்‌ நிலைபெற்றோங்கும்‌. 
துன்மார்க்கரில்‌ ஒரு சிலர்‌ மாத்திரமே, 
மற்றவர்கள்‌ நன்றாமிருக்கவேண்டுமென்று 
நினைப்பார்கள்‌. ஆனாலும்‌ துன்மார்க்கர்‌ 
பொதுவாக பிறருடைய நன்மைகளை 
நாடுவதற்குப்‌ பதிலாக, அவர்களுடைய 
தீமைகளையே நாடுவார்கள்‌, பிறருக்கு 
நன்மை செய்வதற்குப்‌ பதிலாக தீமை 
செய்வார்கள்‌. துன்மார்க்கருடைய 
வார்த்தைகளும்‌ செம்மையானதாயிருக்காது. 
அவர்களுடைய வாயினால்‌ பட்டணம்‌ இடிந்து 
விழும்‌. 


துன்மார்க்கருக்கு 
பயப்படுவார்கள்‌. துன்மார்க்கன்‌ 
பலவனாயிருக்கும்போது, அவன்‌ மூலமாய்‌ 
அநேகருக்கு தீங்கு ம்‌. ஜனங்க 
பலவானாகிய  துன்மார்க்களைப்‌ பார்த்து 
பயப்படுவார்கள்‌. ஆனாலும்‌ துன்மார்க்கனை 
ஒருவரும்‌ நேசிக்கமாட்டார்கள்‌. துன்மார்க்கர்‌ 
அழிந்தால்‌. பட்டணத்தில்‌ 
சந்தோஷமுண்டாகும்‌. ஜனங்கள்‌ தங்கள்‌ 
சந்தோஷத்தை கெம்பீர சத்தத்தினால்‌ 
வெளிப்படுத்துவார்கள்‌. 


நீதிமான்கள்‌ எல்லோருக்கும்‌ நன்மை 
செய்வார்கள்‌. அவர்கள்‌ எல்லோருக்கும்‌ 
ஆசீர்வாதமாயிருப்பார்கள்‌. அவர்களுடைய 
ஆசீர்வாதத்தினால்‌ அநேகருக்கு நன்மை 
உண்டாகும்‌. செம்மையானவர்களுடைய 
ஆசீர்வாதம்‌. சித்திக்கும்‌. நீதிமான்கள்‌ 
எல்லோருக்கும்‌. பிரியமானவர்களாகவும்‌, 
பிரயோஜனமுள்ளவர்களாகவும்‌ இருப்பார்கள்‌. 


நீதிமான்களின்‌ இருதயத்தில்‌ ஞானம்‌. 
நிரம்பியிருக்கும்‌. அவர்கள்‌ பிறருக்கு 
முன்மாதிரிகளாக ஜீவிப்பார்கள்‌. 
அவர்களுடைய ஆலோசனைகளினாலும்‌, 
னாலும்‌ அநேகருக்கு நன்மை 
உண்டாகும்‌. நீதிமான்கள்‌ பிறருக்காக 
ஜெபம்பண்ணுவார்கள்‌. கர்த்தர்‌ 
நீதிமான்களின்‌ ஜெபத்தைக்கேட்டு, 
அநேகரை ஆசீர்வதிப்பார்‌. இவர்களுடைய 
ஆசீர்வாதத்தினால்‌ பட்டணம்‌. 
பட்டணம்‌ 

பட்டணத்திலுள்ள 

'குறைவமில்லாமல்‌. 


செம்மையானவர்களாகவும்‌ 
அவர்களுடைய 


ஜனங்கள்‌ 


சந்தோஷமாயிருப்பார்கள்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


துன்மார்க்கரோ 
தீங்குகளையும்‌, 
மோசங்களையும்‌ 
துன்மார்க்கர்‌ 
செய்யமாட்டார்கள்‌. அவர்கள்‌ 
எல்லோருக்குமே பிரச்சனையாகத்தான்‌ 
இருப்பார்கள்‌. அவர்களுடைய வாயிலிருந்து 
ஆசீர்வாதமான வார்த்தை வராது. 
துன்மார்க்கர்‌ எல்லோரையும்‌ சபிப்பார்கள்‌, 
துன்மார்க்கருடைய வாயினால்‌ பட்டணம்‌: 
இடிந்து விழும்‌. செம்மையானவர்களுடைய 
ஆசிர்வாதத்தினால்‌ பட்டணம்‌ 
கட்டியெழுப்பப்படும்‌. 


ஜனங்களுக்கு 
நாசங்களையும்‌, 
செய்கிறவர்கள்‌. 


யாருக்கும்‌ நன்மை 


மதிகெட்டவன்‌ 
நீதி 111218 


நீதி 1102. மதிகெட்டவன்‌ பிறனை 
அவமதிக்கிறான்‌; புத்திமானேோ தண்‌ 
வாயை அடக்கிக்கொண்டிருக்கிறான்‌. 


நீதி 1108.  புறங்கூறித்திரிகிறவன்‌. 
இரகசியத்தை வெளிப்படுத்துகிறான்‌; 
ஆவியில்‌ உண்மையுன்னவனோ 
காரியத்தை அடக்குகிறான்‌.. 
மெய்யான 
அமைதியாகமிருப்பது 
பிரயோஜனமாயிருக்கும்‌. புத்திமான்‌ தன்‌ 
வாயை  அடக்கிக்கொள்கிறான்‌. அவன்‌ 
தன்னுடைய ஆவியை ஆளுகை செய்கிறான்‌. 
புத்திமானுக்கு விரோதமாகத்‌ தூஷண 
வார்த்தைகளைப்‌ பேசினாலும்‌, அவன்‌ 
கோபப்படமாட்டான்‌. தன்‌ வாயை அடக்கி, 
அதிபர்கள்‌ 
"பத்தையும்‌, 
கக்க கனல்‌ 
வார்த்தையினால்‌ 
உண்டுபண்ண மாட்டான்‌. 


சிநேகத்திற்கு 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மதிகெட்டவன்‌ 
அவமதிக்கிறான்‌. அவனுடைய வாயின்‌ 
வார்த்தைகளே, அவனுடைய மதிகேட்டை 
வெளிப்படுத்தும்‌. மற்றவர்களை ஏளனமாகப்‌ 
பேசுவான்‌. பிறரை பரியாசம்பண்ணுவான்‌. 
மற்றவர்களைப்பற்றி புறங்கூறுவான்‌. 
பேச தயங்கமாட்டான்‌. 
ஓரிடத்தில்‌ 
தங்கியிருக்கமாட்டான்‌. 
இடங்களுக்கும்‌ சென்று, கறி திரிவான்‌. 
இவனிடத்தில்‌ இரகசியத்தைச்‌ சொன்னால்‌, 
அதை தனக்குள்‌ வைத்திருக்கமாட்டான்‌. 
புறங்கூறி திரிகிறவன்‌ இரகசியத்தை 
வெளிப்படுத்துகிறான்‌. 

ஆலியில்‌ உண்மையுள்ளவன்‌ 
காரியத்தை அடக்குகிறான்‌. அவனுடைய 
ஆவி அவனுக்கு கட்டுப்பட்டிருக்கும்‌. 


பிறனை 


பிரச்சாரம்‌ 

ஏதாவது, 

ஒப்படைக்கப்பட்டிருந்தால்‌, அதைத்‌ தனக்குள்‌ 
பாதுகாப்பாக வைத்திருக்கமாட்டான்‌. அதை 
அப்படியே பிறரிடத்தில்‌ கொட்டிவிடுவான்‌. 


மதிகெட்டவன்‌ தேவனுடைய 
பிரமாணத்திற்கும்‌, அவருடைய கட்டளைக்கும்‌, 
அவருடைய வார்த்தைக்கும்‌ 
கீழ்ப்பியமாட்டான்‌. கட்டளையை மீறுவது 
க்கப்‌ பெகமையென்று இணைப்ப: 
உண்மையான 


யாருக்கும்‌ ஒரு பிரயோஜனமும்‌ 
உண்டாகாது. 


ஆலோசனையில்லாத இடம்‌ 
தீதி 1114 


ஆலோசனையில்லாத. 

ஜனங்கள்‌. 

'பாவார்கன்‌; அநேக. 

ஆ 'க்காரர்‌ உண்டானால்‌ ௬௧ம்‌ 
உண்டாகும்‌. 


தீதி நக்‌, 
இடத்தில்‌ 





ழ்‌ ளன 
யாய 


எல்லோருக்குமே ஆலோசனை 
தேவைப்படுகிறது. அனுபவமுள்ளவர்களும்‌, 
ஞானமுள்ளவர்களும்‌ பிறருக்கு ஆலோசனை 
சொல்லவேண்டும்‌. நமக்கு ஆலோசனை 
சொல்ல. ஒருவருமில்லை. என்றால்‌, 
நம்முடைய சுயசித்தத்தின்‌ பிரகாரமாகவும்‌, 
சுயவிருப்பத்தின்‌ பிரகாரமாகவும்‌ நம்முடைய 
காரியங்களை அவசரப்பட்டு செய்வோம்‌. 
நம்முடைய வார்த்தையிலும்‌, செய்கையிலும்‌ 
நிதானமும்‌, நியாயமும்‌, விவேகமும்‌ 
இருக்காது. 

நாம்‌ இருக்கும்‌ இடங்களில்‌ நமக்கு: 
நல்ல ஆலோசனை சொல்லக்கூடியவர்கள்‌ 
அநேகர்‌ இருக்கவேண்டும்‌. 
ஆலோசனையில்லாத இடத்தில்‌ ஜனங்கள்‌ 
விழுந்துபோவார்கள்‌ ஜனங்களுக்குள்‌ 
பிரிவினைகளும்‌, குழப்பங்களும்‌ உண்டாகும்‌. 
ஒவ்வொரு காரியத்தையும்‌ செய்யும்‌ முன்பாக, 
அதைப்பற்றி நாமும்‌ யோசிக்கவேண்டும்‌, 
பிறருடைய ஆலோசனைகளையும்‌ 
பெற்றுக்கொள்ள வேண்டும்‌. 
யுத்தம்பண்ணுவதற்கு முன்பாக, யுத்தத்தை 
எப்படி நடத்துவது என்னும்‌ ஆலோசனை 
தேவை. ஒரு கண்ணால்‌ பார்ப்பதைவிட 
இரண்டு கண்களால்‌ நன்றாக பார்க்க 
யும்‌. ஒருவருக்கொருவர்‌ ஆலோசனை 
£ல்லும்போது, ஒருவருக்கொருவர்‌ 
உதவியாகயிருக்கலாம்‌. 


நாம்‌ இருக்கும்‌ இடங்களில்‌, அநேக 
ஆனோசைக்கார்‌. உண்டானால்‌, அங்கு 
சுகழுண்டாகும்‌. அங்கு சந்தோஷமும்‌. 
சமாதானமும்‌ உண்டாகும்‌. நாம்‌ நம்முடைய 
தேவைகளை மாத்திரம்‌ பார்ப்பதோடு, 
மற்றவர்களுடைய தேவைகளையும்‌ பார்ப்போம்‌. 
நமக்கு நாமே ஆலோசனை 
சொல்லிக்கொள்வதோடு, மற்றவர்களுக்கும்‌ 
தேவையான லோசனைகளையும்‌, 
புத்திமதிகளையும்‌ சொல்வோம்‌. இதனால்‌. 
எல்லோருக்கும்‌ பரஸ்பர நன்மை உண்டாகும்‌. 
எல்லோருக்கும்‌ பொதுவான பாதுகாப்பும்‌, 
பராமரிப்பும்‌ கிடைக்கும்‌. 


அத்தியனுக்காகப்‌ 
பிணைப்படுகிறவன்‌ 
நீதி 1115 


நீதி 1145. 
பிணைப்படுகிறவன்‌ 
பாடுபடுவான்‌; 


அத்தியனுக்காகப்‌ 
வெகு 


பீணைப்படுவதை 
வெறுப்பவன்‌ ௬ுகமாயிருப்பான்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நம்முடைய ஐசுவரியமும்‌, சம்பத்தும்‌ 
நமக்கு மாத்திரமே உரியது என்று நாம்‌ 
ஒருபோதும்‌ நினைக்கக்கூடாது. கர்த்தரே 
நம்முடைய எஜமான்‌. நாம்‌ அவருடைய 
உக்கிராணக்காரர்கள்‌. நம்மிடத்திலுள்ள 
ஐசுவரியத்தையும்‌, சம்பத்தையும்‌ 
உக்கிராணத்துவ ஊழியம்‌ 
கொடுக்கப்பட்டிருக்கிறது. 
ஆலோசனையின்‌ 
பிரகாரமாகவே நம்முடைய ஐசுவரியங்களை 
செலவு பண்ணவேண்டும்‌. 
கடன்கொடுத்து, தன்‌ 
நியாயமானபடி நடப்பிக்கிற 
பாக்கியவான்‌ (சங்‌ 123) 
என்றென்றைக்கும்‌ அசைக்கப்படாதிருப்பான்‌. 


நம்முடைய குடும்பத்தாருக்கு நாம்‌ 
உண்மையுள்ளவர்களாமிருக்க வேண்டும்‌. 
நம்முடைய நீதியும்‌, நியாயமும்‌, கரிசனையும்‌, 
ப்‌ பராமரிப்பும்‌ அவர்களுக்குத்‌ 
நம்முடைய குடும்பத்தில்‌ 
உண்மையுள்ளவர்களாயிருக்க 
வில்லையென்றால்‌, நம்மால்‌ கர்த்தருக்கு 
உண்மையுள்ள  உக்கிராணக்காரராயிருக்க 
முடியாது. நாம்‌ ஒவ்வொரு காரியத்தை 
செய்யும்போதும்‌. யோசித்து, ஜெபித்து, 
தெய்வீக ஆலோசனைகளைப்‌ 
பெற்றுக்கொண்டு செய்யவேண்டும்‌. 
அந்நியனுக்காக 
மிகவும்‌ ஆபத்தானது. 
வெகுபாடுபடுவான்‌. 
பெற்றுக்கொண்ட 
உத்தரவாதம்‌ 


பிணைப்படுவது 
அவன்‌ 
மற்றவர்கள்‌ 
கடனுக்கு நாம்‌ 
கொடுக்கக்கூடாது. 
அவசரப்பட்டு உத்தரவாதம்‌ 
கொடுத்துவிட்டால்‌, பின்னால்‌ நமக்கு 
அநேக பாடுகள்‌ உண்டாகும்‌. இதனால்‌ 
நமக்கும்‌ பாதிப்பு வரும்‌. நம்முடைய 
குடும்பத்திற்கும்‌ பாதிப்பு வரும்‌. நாம்‌ செய்த 
தப்பிதத்திற்கு, நம்முடைய 
குடும்பத்திலுள்ளவர்களும்‌ தண்டனைகளை 
அனுபவிப்பார்கள்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


நாம்‌ 
பிணைப்படுவதற்கு முன்பு, 

திராணியை கணக்குப்‌ பார்க்கவேண்டும்‌. 
திராணிக்கு மிஞ்சின காரியங்களில்‌ 
அவசரப்பட்டு ஈடுபட்டு அவஸ்தைபடக்கூடாது. 
பிறருக்காக பிணைப்படுவதை 
வெறுக்கவேண்டும்‌. அவ்வாறு 
வெறுக்கிறவன்‌ சுகமாயிருப்பான்‌. 
அந்நியனுக்காக அவசரப்பட்டு 
பிணைப்படுகிறவன்‌ திவாலாவாகிவிடுவான்‌. 
இவனுடைய மதியீனத்தினால்‌, இவனுடைய 
குடும்பத்திலுள்ளவர்களும்‌ திவாலாவாகி 
வெகுபாடுபடுவார்கள்‌. 


நல்லொழுக்கமுன்ன ஸ்திரீ 
நீதி 1116 


நீதி 1146. நல்லொழுக்கமுன்ன ஸ்திரீ 
மானத்தைக்‌ காப்பான்‌; 
பராக்கிரமசாலிகன்‌ ஜசுவரியத்தைக்‌ 
காப்பார்கள்‌. 


பராக்கிரமசாலிகள்‌ 
காப்பார்கள்‌. தங்களுடைய 
எத்தனை. தடைகள்‌ 
அவையெல்லாவற்றையும்‌ 
முன்னேறி செல்வார்கள்‌ தங்களுக்கு 
எத்தனை பாடுகள்‌ வந்தாலும்‌, 
வேதனைகளும்‌, சோதனைகளும்‌ வந்தாலும்‌, 
அவையெல்லாவற்றையும்‌ கடந்து தங்களுடைய 
இலக்கை அடைவார்கள்‌. பராக்கிரமசாலிகள்‌ 
தங்களிடத்திலுள்ள ஐசுவரியத்தை 
விருத்திபண்ணுவார்கள்‌. ஞானமாய்ச்‌ 
சிந்தித்து நீதியாய்‌ கிரியை நடப்பிப்பார்கள்‌. 
இவர்கள்மீது கர்த்தருடைய ஆசீர்வாதம்‌ 
தங்கியிருக்கும்‌ 


நல்லொழுக்கமுள்ள ஸ்திரீ மானத்தைக்‌ 
காப்பாள்‌. இவளிடத்தில்‌ ஞானமும்‌, 
கற்பும்‌, கண்ணியமும்‌ இருக்கும்‌. 
மனத்தாழ்மையோடிருப்பாள்‌. தன்னுடைய 
வீட்டிற்கு வரும்‌ விருந்தினரை உபசரிப்பாள்‌. 
இவளுக்கு நல்லொழுக்கமே அலங்காரமான 

பராமக்கிரமசாலிகள்‌ 
குடும்பத்தின்‌ ஐசுஷரியத்தைக்‌ 
காப்பதுபோல, நல்லொழுக்கமுள்ள ஸ்திரீ 
தன்னுடைய குடும்பத்தின்‌ மானத்தைக்‌ 
காப்பாள்‌. தன்னுடைய நல்ல நடத்தையினால்‌, 
தன்னுடைய குடும்பத்தின்‌ மரியாதையையும்‌, 

'ணியத்தையும்‌ 


கண்‌. உயர்த்திக்‌ காண்பிப்பாள்‌. 


ஐசுவரியத்தைக்‌ 
வழிகளில்‌ 
வந்தாலும்‌, 
மேற்கொண்டு, 


ஆபரணம்‌. 
தங்களுடைய 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஸ்திரீகளுக்கு அலங்காரமான ஆபரணங்கள்‌ 
அநேகம்‌ இருந்தாலும்‌, நல்லொழுக்கமே 
அவர்களுக்கு முக்கியமான ஆபரணம்‌. 
ஸ்திரீகளுக்கு நல்லொழுக்கமே மேன்மையான 
அலங்காரம்‌. 


தமையுள்ன மனுஷன்‌ 


நீதி 1117 


தீதி 1142. தயையுன்ன மனுஷன்‌ தன்‌ 
ஆத்துமாவுக்கு நன்மை. 
செய்துகொள்ளுகிறான்‌; கடூரனோ தன்‌ 
உடலை அலைக்கழிக்கிறான்‌. 


மனுஷன்‌ 
இவனிடத்தில்‌. 
மனதுருக்கமும்‌, 


தயையுள்ள. 
நற்குணமுள்ளவன்‌. 
கிருபையும்‌, இரக்கமும்‌, 

அன்பும்‌ நிரம்பியிருக்கும்‌. இவனிடத்தில்‌ 
நற்குணம்‌ இருக்கும்‌. இவன்‌ தன்னுடைய 
ஆத்துமாவுக்கு நன்மை செய்துகொள்கிறான்‌. 
தயையுள்ள மனுஷன்‌ தன்‌ ஆத்துமாவுக்குத்‌ 
தீங்குசெய்யமாட்டான்‌. அதற்கு நன்மை 
செய்து அதைக்‌ காத்துக்கொள்வான்‌. இவன்‌ 
தன்னுடைய கடமைகளை சந்தோஷமாய்ச்‌ 
செய்வான்‌. தன்னுடைய ஆத்துமாவைப்போல, 
தன்னோடு கூடயிருக்கிற  சிநேகிதருக்கும்‌ 
நன்மை செய்வான்‌. தன்னுடைய 
குடும்பத்தாருக்கும்‌ நன்மை செய்வான்‌. 


... விசவாசிகளாகிய 
கர்த்தருடைய 
அங்கத்தினர்களாகயிருக்கிறோம்‌. 
தேவனுடைய சரீரத்தின்‌ 
அவயவங்களாயிருக்கிறோம்‌. அவயவங்களில்‌ 
வித்தியாசமிருந்தாலும்‌ சரீரம்‌ ஒன்றுதான்‌. 
நாம்‌ ஒவ்வொருவரும்‌ நம்முடைய நன்மையை 
பார்ப்பதுபோல, பிறருடைய நன்மையையும்‌. 
பார்க்கவேண்டும்‌. நாம்‌ ஒருவருக்கொருவர்‌ 
அன்பாயும்‌, ஆதரவாயும்‌, உதவியாயும்‌ 
இருக்கவேண்டும்‌. 


நாம்‌ 
குடும்பத்தில்‌ 
வெவ்வேறு 


நம்முடைய 
தயையுள்ள 
மனுஷனுடைய உள்ளான மனுஷன்‌ 
நன்மையினால்‌ நிரம்பியிருப்பான்‌. நம்முடைய 
ஆலிக்குரிய ஜீலியத்திற்கு தேவயான 
போஜனங்களை நாம்‌ 
பெற்றுக்கொள்ளவேண்டும்‌. நம்முடைய 
ஆத்துமாவை நன்மையினால்‌ நிரப்பவேண்டும்‌. 
நம்முடைய இருதயத்தை கர்த்தரைப்பற்றும்‌ 
விசுவாசத்தினாலும்‌, கர்த்தருடைய 
கற்பனைகளினாலும்‌ நிரப்பவேண்டும்‌. 


நம்முடைய ஆத்துமாவே 
உள்ளான மனுஷன்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


கடூரன்‌ துன்மார்க்க சுபாவமுடையவன்‌. 
இவனிடத்தில்‌ உண்மையிருக்காது. இவன்‌ 
பிறருக்கு தீங்கு செய்கிறவன்‌. இவன்‌ 
தனக்கும்‌ தீங்குசெய்துகொள்வான்‌. கடூரன்‌ 
தன்‌ உடலுக்கு நன்மை செய்யாமல்‌ அதை 
அலைக்கழிக்கிறான்‌. இவனுடைய 
பாவத்தினால்‌ இவனுடைய சரீரத்திற்கு 
தண்டனை கிடைக்கிறது. 

பாவமே 

பிரச்சனையாகயிருக்கிறது. 

இவனுக்கு பாரமாயிருக்கிறது. 
தன்னுடைய துர்க்குணத்தினாலும்‌. 
துர்க்கிரியையினாலும்‌, தன்னுடைய 
ஆத்துமாவைக்‌ கெடுத்துப்போடுகிறான்‌. 
தன்னுடைய சரீரத்தையும்‌ 
அழித்துப்போடுகிறான்‌ 


துன்மார்க்கன்‌ 


நீதி 1118 


தீதி 11418. 
விருதாவேலையைச்‌. செய்கிறான்‌; 
நீதியை விதைக்கிறவனோ 
மெய்ப்பலனைப்‌ பெறுவான்‌. 


துன்மார்க்கன்‌. 


மார்க்கன்‌ பிரயோஜனமுள்ள ௭ 
ரகவ செய்யாள்‌! ன்‌ 
பிறரை வஞ்சிக்கிறவன்‌. அவன்‌ தன்னையும்‌ 
வ்சித்தக்கொன்ான்‌. 
வேலையை செய்கிறான்‌. 

வேலையினால்‌ அவனுக்கும்‌ 
உண்டாகாது. பிறருக்கும்‌ நன்மை 
உண்டாகாது. துன்மார்க்கன்‌ மணலின்மீது 
தன்‌ வீட்டைக்கட்டின புத்தியில்லாத 
மனுஷனுக்கு ஒப்பானவன்‌. பெருவெள்ளம்‌ 
வந்து, புயல்காற்று இதன்மீது வீசும்போது, 
மணல்மீது கட்டப்பட்ட இவன்‌ வீடு இடிந்து 
விழுந்துவிடும்‌. இவனுடைய பிரயாசமெல்லாம்‌ 
வீணாய்ப்போய்விடும்‌ 


ன்மார்க்கள்‌ 
விதைத்தான்‌. 
பெற்றான்‌. 
மெய்ப்பலனைப்‌ 


வாக்குப்பண்ணப்பட்டிருக்கிறது. அதுபோலவே. 
விதைக்கிறவர்களுக்கு 
வாக்குப்பண்ணப்பட்டிருக்கிறது. 
அவனுடைய பாவமே 
விடும்‌. நீதிமானை அவனுடைய 

நீதி ஆசீர்வதிக்கும்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தீதி 
நீதி 11:19 


நீதி 11:19. 
ஏதுவாகிறதுபோல்‌, 
பின்‌ தொடருகிறவன்‌ 
ஏதூவாகிறான்‌. 


தீதி ஜீவனுக்கு. 


தீமையைப்‌ 


மரணத்துக்கு. 


மெய்யான 
சந்தோஷம்‌. 


 பரிசுத்தமே மெய்யான 
நம்முடைய  பரிசுத்தத்திற்கு. 
சந்தோஷம்‌ அச்சாரமாகக்‌ 
கொடுக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதம்‌. நீதி 
ஜீலனுக்கேதுவாகயிருக்கிறது. இது நம்முடைய 
ஆத்துமாவுக்கு ஜீவனைக்‌ கொடுக்கிறது. 
நீதி நம்மை ஜீவப்பாதையில்‌ வழிநடத்துகிறது. 
நீதியைப்‌ பின்தொடர்ந்தால்‌ நமக்கு ஜீவன்‌ 
உண்டாகும்‌. தீமையைப்‌ பின்தொடர்ந்தால்‌ 
நமக்கு மரணமுண்டாகும்‌. நீதியை 
விதைக்கிறவன்‌ மெய்ப்பலனைப்‌ பெறுவான்‌. 


விதைக்கிறவன்‌ 
அழிவைப்பெறுவான்‌. தீமையைப்‌ 
பின்தொடருகிறவன்‌ மரணத்துக்கு 
ஏதுவாயிருப்பான்‌. 


மாறுபாடுள்ள 
இருதயமுடையவர்கள்‌ 
நீதி 11:20 


நீதி 11:20. 
இருதயமுடையவர்கன்‌ 
அருவருப்பானவர்கன்‌; 
மார்க்கத்தாரோ 
பிரியமானவர்கள்‌. 


தேவனுடைய சாயலாக 
சதக்்க் வபரும்‌ தேவனுடைய 
விருப்பமும்‌, அவருடைய சித்தமும்‌, நம்முடைய 
விருப்பமாயும்‌, நம்முடைய சித்தமாயும்‌ 
இருக்கவேண்டும்‌. தேவன்‌ விரும்புவது எது 
என்பதையும்‌, அவர்‌ வெறுப்பது எது 
என்பதையும்‌ அறிந்திருக்கவேண்டும்‌. 
அதன்‌ பிரகாரம்‌ நம்முடைய 
ஜீவியத்தை  அமைத்துக்கொள்ளவேண்டும்‌. 
தேவனுடைய பிரமாணம்‌ நம்மை ஆளுகை 
செய்யவேண்டும்‌. 


மாறுபாடுள்ன 
கர்த்தருக்கு 
உத்தம 
அவருக்குப்‌ 


நாம்‌ 





ழ்‌ ளா 
யாய 


விசுவாசிகளாகிய 
மாய்மாலம்‌ இருக்கக்கூடாது. 
இருக்கக்கூடாது. 

தன்னுடைய 

தடுமாறுகிறான்‌. 

தாறுமாறாக நடக்கிறான்‌. 


காண்பிப்பார்கள்‌. ஆனால்‌ 
இருதயத்திலோ அசுத்தம்‌ நிரம்பியிருக்கும்‌. 
தங்களுடைய பாவத்தை: யாரும்‌ 
கண்டுபிடித்துவிடக்கூடாது என்பதற்காக 
இவர்கள்‌ கோணலான வழிகளிலே. 
நடப்பார்கள்‌. உத்தமமார்க்கத்தாரே 
கர்த்தருக்குப்‌ பிரியமானவர்கள்‌. கர்த்தர்‌ 


நாம்‌ ஏழையாகயிருந்தாலும்‌ 
உண்மையுள்ளவர்களாயிருக்கவேண்டும்‌. 


கையோடே கைகோத்தல்‌ 
நீதி 11221 


நீதி 11:21. கையோடே கைகோத்தாலும்‌, 
துஷ்டன்‌ தண்டனைக்குத்‌ தப்பான்‌; 
 தீதிமான்களுடைய சந்ததியோ 
விடுவிக்கப்படும்‌. 


ஒரு சிலர்‌ கூட்டாகச்‌ சேர்ந்து பாவம்‌ 
செய்வார்கள்‌. தங்களை யாரும்‌ 
கண்டுபிடிக்கக்கூடாது. என்பதற்காகவும்‌, 
கண்டுபிடிக்கப்பட்டாலும்‌ தங்களுக்கு, 
தண்டனை கிடைக்கக்கூடாது. 
என்பதற்காகவும்‌ பாவிகள்‌ 
ஒன்றுசேருவார்கள்‌. இவர்கள்‌ எவ்வளவு 
நெருக்கமாய்‌ ஒன்றுசேர்ந்தாலும்‌ கர்த்தர்‌ 
இவர்களுடைய க்கி 
முறித்துப்போடுவார்‌. 
'தண்டனைக்குத்தப்பான்‌ 
கூட்டுசேர்வதினால்‌, 
கோபத்திற்கும்‌, 

அவர்களால்‌ தப்பிக்கவே முடியாது. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


(OODNERS 
PUBLISHERS 
துஷ்டரின்‌ எண்ணிக்கை 
அதிகமாயிருக்கும்போது, அவர்களுடைய 
துஷ்டத்தனமும்‌ அதிகரிக்கும்‌. அவர்கள்‌ 
ஒருவருக்கொருவர்‌ ஆதரவாகயிருந்து, 
தங்களுடைய துஷ்டத்தனத்தை 
தடையில்லாமல்‌ நிறைவேற்றுவார்கள்‌. 
துஷ்டருடைய பிள்ளைகளும்‌ துஷ்டராகவே 
இருப்பார்கள்‌. தங்களுடைய 
பெற்றோரிடமிருந்து துன்மார்க்கத்தைக்‌ 
கற்றுக்கொள்வார்கள்‌. தங்கள்‌ 
பெற்றோரைப்போலவே தாங்களும்‌ தீங்கு 
செய்கிறோம்‌ என்று சொன்னாலும்‌, 
இவர்களாலும்‌ தண்டனைக்குத்‌ தப்பிக்க 
முடியாது. 

கையோடே கைகோத்தாலும்‌ துஷ்டன்‌ 
தண்டனைக்குத்‌ தப்பான்‌. அவர்கள்‌ 
எல்வளவு நெருக்கமாகமிருந்தாலும்‌, 
அவர்கள்‌ எல்லோருக்குமே தண்டனை 
கிடைக்கும்‌. தங்களுக்கு ஒன்றுமே 
தெரியாது என்றும்‌, மற்றவர்கள்தான்‌ 
தங்களை துன்மார்க்க கிரியையிலே. 
பழக்கிவிட்டார்கள்‌ என்று சொன்னாலும்‌, 
அவர்களால்‌ தண்டனைக்குத்‌ தப்பிக்க 
முடியாது. கர்த்தர்‌ எல்லோரையும்‌ நீதியாய்‌ 
நியாயம்‌ விசாரிக்கிறவர்‌. அவரிடத்தில்‌ 
சாக்குபோக்கு சொல்லி யாராலும்‌ தப்பிக்க 
முடியாது. 


நீதிமானின்‌ பிள்ளைகள்‌, தங்கள்‌ 
பெற்றோரின்‌ அடிச்சுவடுகளைப்‌ பின்பற்றி 
நடப்பார்கள்‌. பெற்றோரைப்போலவே. 
அவர்களுடைய பிள்ளைகளும்‌ நீதியின்‌ 
பாதையில்‌ அவர்களைப்‌ பின்பற்றிச்‌ 
செல்வார்கள்‌. அவர்கள்‌ கீழே விழுந்தாலும்‌ 
எழுந்திருப்பார்கள்‌. கர்த்தருடைய பாதுகாப்பும்‌ 
பராமரிப்பும்‌ நீதிமான்களுக்குக்‌ கிடைக்கும்‌. 
நீதிமான்களுடைய சந்ததி விடுவிக்கப்படும்‌ 
அவர்கள்‌ ஆபத்தில்‌ சிக்கிக்கொண்டாலும்‌, 
கர்த்தர்‌ ஏற்ற வேளையில்‌ அவர்களை 
விடுவிப்பார்‌. துஷ்டர்களையோ தண்டிப்பார்‌ 


மதிகேடாய்‌ நடக்கிற அழகுள்ள 
ஸ்திரீ 
நீதி 11:22 


மதிகேடாய்‌ நடக்கிற 
ஸ்திரீ, பன்றியின்‌ 
பொள்முக்குத்திக்குச்‌ 





ழ்‌ நயனா 
யாய 


ஒரு ஸ்திரீ அழகுள்ளவளாயிருந்தாலும்‌, 
அவளிடத்தில்‌ 'ஞானமில்லையென்றால்‌, 
அவளுக்கு அழகில்லை என்றுதான்‌ பொருள்‌. 
ஞானமே மெய்யான அழகு. மதிகேடாய்‌ 
நடக்கிறவள்‌, 
ஸ்திரீயாகயிருந்தாலும்‌, 
மதிகேட்டினால்‌, அவளுக்கு 
அவமானமுமே உண்டாகும்‌. 
சரீரத்தின்‌ 
பொன்னாபரணத்தைப்போன்றது. பொன்னைப்‌ 
பாதுகாப்பதுபோல, நம்மிடத்திலுள்ள 
ஞானத்தையும்‌, புத்தியையும்‌ 
பாதுகாத்துக்கொள்ளவேண்டும்‌. 

மதிகேடாய்‌ நடக்கிற ஸ்திரீ பன்றிக்கு 
ஒப்பாயிருக்கிறாள்‌. இவள்‌ எவ்வளவு. 
அழகாகயிருந்தாலும்‌, இவள்‌ அழகுள்ள 
பன்றியாகத்தான்‌ இருப்பாள்‌. இவளிடத்தில்‌ 
அழகும்‌ இருக்கிறது. மாம்சத்தின்‌ இச்சையும்‌ 


இவளுடைய மனதும்‌. 
மாசுபட்டு 


நல்லாலோசனைகளையும்‌, புத்திமதிகளையும்‌ 
சொன்னாலும்‌, அவள்‌ மறுபடியும்‌ மறுபடியும்‌ 
பாவத்தில்‌ விழுவாள்‌. தன்னுடைய 
சரீரத்தையும்‌ ஆத்துமாவையும்‌ 
அழித்துப்போடுவாள்‌. தன்னுடைய பாவ. 
அசத்தத்தினால்‌ தன்னை 
தீட்டுப்படுத்துவாள்‌. 

இவள்‌ அழகுள்ள ஸ்திரீ ரல்‌. 
இவள்‌ தன்னுடைய அழகை மதிகேடாய்‌ 
பயன்படுத்துகிறாள்‌. தன்னுடைய மாம்சத்தின்‌ 
இச்சைகளை நிறைவேற்றி பாவம்‌ 
செய்வதற்காகவே தன்னுடைய அழகை 
பயன்படுத்துகிறாள்‌. இவளுடைய அழகு 
பன்றியின்‌ மூக்கிலுள்ள பொன்மூக்குத்திக்கு 
சமானமாயிருக்கிறது. பன்றி தன்னுடைய 

மேட்டை 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நீதிமான்களுடைய ஆசை: 


நீதி 11:23 


தீதி 11:29. தீதிமான்களுடைய ஆசை. 
நன்மையே, துன்மார்க்கருடைய 
நம்பிக்கையோ கோபக்கினையாய்‌ 
முடியும்‌. 


நீதிமான்கள்‌ நன்மையையே 
பேசுவார்கள்‌. நன்மையையே 
விரும்புவார்கள்‌. நன்மையையே செய்வார்கள்‌. 
நன்மையையே யோசிப்பார்கள்‌. 
நீதிமான்களுடைய ஆசை நன்மையே 
எல்லாம்‌ நன்றாய்‌ நடக்கவேண்டுமென்றும்‌, 
எல்லோரும்‌ நன்றாயிருக்கவேண்டுமென்றும்‌ 
நீதிமான்கள்‌ ஆசைப்படுவார்கள்‌. இவர்கள்‌ 
யாருக்கும்‌ தீங்கு செய்யமாட்டார்கள்‌. 
இவர்களால்‌ எல்லோருக்கும்‌ நன்மையும்‌ 
சந்தோஷமும்‌ உண்டாகும்‌... மற்றவர்களுடைய 
சந்தோஷத்தைப்‌ பார்த்து இவர்கள்‌ 
சந்தோஷப்படுவார்கள்‌. 


நீதிமான்கள்‌ கர்த்தரிடத்தில்‌ 
தங்களுக்காகவும்‌  ஜெபம்பண்ணுவார்கள்‌. 
மற்றவர்களுக்காகவும்‌ ஜெபம்பண்ணாவார்கள்‌. 
கிருபையும்‌, அநுக்கிரகமும்‌, 

எல்லோருக்கும்‌ கிடைக்க 
வேண்டிக்சொள்வார்கள்‌. 

அவரிடத்தில்‌ 

எல்லோருக்கும்‌ 
கர்த்தரை நம்பி 


பட நேசத்தில்‌ 
மேய்ந்துகொள்ள 


அவர்‌ 
நன்மை செய்கிறவர்‌. நாம்‌ 
நன்மை செய்யவேண்டும்‌. 
குடியிருந்து சத்தியத்தை 
வேண்டும்‌. கர்த்தரிடத்தில்‌ 
மனமகிழ்ச்சியாயிருக்க வேண்டும்‌. 
அப்பொழுது அவர்‌ நம்முடைய இருதயத்தின்‌ 
வேண்டுதல்களை நமக்கு அருள்‌ செய்வார்‌ 
நம்முடைய வழிகளை கர்த்தருக்கு 
ஒப்புவித்து, அவர்மேல்‌ நம்பிக்கையாயிருக்க 
வேண்டும்‌. அப்போது அவரே நமக்கு 
காரியத்தை வாய்க்கப்பண்ணுவார்‌. 
(சங்‌ 37:3-5). 





ழ்‌ நள 
யாய 


துன்மார்க்கன்‌ எல்லோருக்கும்‌ தீங்கு 
செய்கிறான்‌. அவன்‌ தீங்கு நினைக்கிறான்‌. 
பிறர்‌ விழவேண்டுமென்பதற்காக குழிகளை 
வெட்டுகிறான்‌. துன்மார்க்கன்‌ தான்‌ 
வெட்டிய குழியில்‌ தானே விழுவான்‌. 
துன்மார்க்கன்‌ பிறருக்கு கண்ணியை 
வைக்கிறான்‌. தான்‌ வைத்த கண்ணியில்‌ 
தானே விழுவான்‌. துன்மார்க்கன்‌ யாருக்கும்‌ 
நன்மை செய்யமாட்டான்‌. யாரையும்‌ 
ஆசிர்வதிக்கமாட்டான்‌. எல்லோரையும்‌ 
சபிப்பான்‌. துன்மார்க்கனுடைய நம்பிக்கை: 
கோபாக்கினையாய்‌ முடியும்‌. தேவனுடைய 
கோபம்‌ துன்மார்க்கன்‌ மீது வரும்‌. 


வாரியிறைத்தும்‌ 
நீதி 11:24 


நீதி 1124. வாரியிறைத்தும்‌ 
விருத்தியடைவாரும்‌ உண்டு; 
அதிகமாய்ப்‌ பிசினித்தனம்பண்ணியும்‌ 
வறுமையடைவாரும்‌ உண்டு. 
கொடுத்திருக்கிற. 
ல்‌ 
வேலைகளை பயபக்தியாய்‌ செய்யவேண்டும்‌. 
நம்மால்‌ செய்ய முடிந்த உதவிகளை பிறருக்கு 
செய்யவேண்டும்‌. பிறருக்கு 
உதவிசெய்யும்போது, மனப்பூர்வமாயும்‌, 
உற்சாகமாயும்‌, உதாரத்துவமாயும்‌ 
கொடுக்கவேண்டும்‌. உதாரகுணமுள்ள 
த்துமா செழிக்கும்‌. வா த்தும்‌ 
விருத்த டைவருமுனாம்‌ 
க்கிற ஐசுவரியத்தை, 
சந்தின்‌ பிரகாரம்‌, ஞானமாய்‌ 
'செலவுபண்ணும்போது, நமக்கு ஒரு 
குறைவும்‌ வராது. கர்த்தருடைய ஆசீர்வாதம்‌ 
நம்மிடத்தில்‌ பெருகும்‌. நம்முடைய சம்பத்து 


கர்த்தர்‌ 
அவருடைய 


நம்முடைய 
அதிகரிக்கவேண்டுமென்றால்‌, 


நாம்‌ நல்ல நிலத்தில்‌, 
விதைக்கவேண்டும்‌. 
விதைக்கிறவர்கள்‌ 
அறுவடைபண்ணுவரர்கள்‌. கர்த்தர்‌ 
கொடுக்கும்‌ கரங்களை ஆசீர்வதிக்கிறார்‌. 
பிறரிடத்தில்‌ வாங்குவதைவிட, பிறருக்கு. 
கொடுப்பதே நமக்கு ஆசீர்வாதமானது. 


நல்ல விதைகளை 
அதிகமாக 
அதிகமாய்‌ 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


'வாரியிறைத்தான்‌ , 
கொடுத்தான்‌, அவனுடைய 
என்றென்றைக்கும்‌ நிற்கும்‌ என்று 
எழுதியிருக்கிறபடியாகும்‌. விதைக்கிறவனுக்கு 
விதையையும்‌, புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும்‌ 
அளிக்கிறவர்‌ உங்களுக்கு விதையை 
அளித்து, அதைப்‌ பெருகப்பண்ணி, உங்கள்‌ 
நீதியின்‌ விளைச்சலை வர்த்திக்குச்செய்வார்‌. 
தேவனுக்கு எங்களால்‌ 
ஸ்தோத்திரமுண்டாவதற்கு ஏதுவாயிருக்கும்‌ 
மிகுந்த உதாரகுணத்திலே 
நீங்கள்‌ எல்விதத்திலும்‌ 
'சம்பூரணமுள்ளவர்களாவீர்கள்‌” (கொரி 
9௮௮) என்று அப்போஸ்தலர்‌ பவுல்‌ 


ஏழைகளுக்குக்‌ 
நீதி 


அதிகமாய்‌ 
அவன்‌ 
வாய்ப்புள்ளது. 
இப்படிப்பட்டவர்கள்‌, தாங்கள்‌ த்தில்‌ 
வாங்கிய கடனை 
செலுத்தமாட்டார்கள்‌. இவர்கள்‌ 
ஏழைகளுக்கு கடன்‌ கொடுத்திருந்தால்‌, 
அதற்கு அநியாய வட்டி வாங்கி, ஏழைகளை 
ஒடுக்குவார்கள்‌. தங்களுடைய 
குடும்பத்திற்குத்‌ தேவையான காரியங்களை 
பராமரிக்கமாட்டார்‌ தங்களுடைய 
குடும்பத்திலுள்‌ எவர்களுக்கு சரியான 
போஜனம்‌ கொடுக்கமாட்டார்கள்‌. எல்லா 
காரியங்களிலும்‌ பிசினித்தனம்பண்‌ ணுவார்கள்‌. 
இப்படிப்பட்டவர்கள்‌ மீது கர்த்தருடைய 
ஆசீர்வாதம்‌ தங்காது. கர்த்தருடைய 
ஆசீர்வாதமே மெய்யான ஐசுவரியம்‌. 
இவர்கள்‌ பிசினித்தனம்‌ பண்ணி, 
தேவனுடைய ஆசீர்வாதத்தை 
அசட்டைபண்ணுகிறார்கள்‌. 


உதாரகுணமுன்ன ஆத்துமா 
நீதி 11:25 


நீதி 11:25. உதாரகுணமுன்ன ஆத்துமா 
செழிக்கும்‌; எவன்‌. தண்ணீர்‌. 
பாய்ச்‌சுகிறனேோ அவனுக்குத்‌ தண்ணீர்‌ 
பாய்ச்சப்படும்‌. 





ழ்‌ நள 
யாய 


உதாரகுணமுள்ள ஆத்துமா 
மற்றவர்களுக்காக ஜெபம்பண்ணும்‌. 
ஒடுக்கப்படுகிறவர்களுக்காகவும்‌, 
நெருக்கப்படுகிறவர்களுக்காகவும்‌, 
வியாதிகளையும்‌ வேதனைகளையும்‌ 
அனுபவிக்கிறவர்களுக்காகவும்‌ 
ஜெபம்பண்ணும்‌. தங்களால்‌ முடிந்த 
உதவிகளை அவர்களுக்கு செய்ய விரும்பும்‌. 


உதாரகுணமுள்ளவர்களை 
ஆசிர்வதிக்கிறார்‌. 

கொடுக்கும்‌ கைகளாயிருக்கும்‌. 
தங்களுக்குக்‌ கொடுத்திருக்கும்‌ 
ஆசீர்வாதங்களை இவர்கள்‌ மற்றவர்களுக்கு 
பகிர்ந்துகொடுப்பார்கள்‌. அன்பும்‌ கிருபையும்‌ 
நிறைந்த வார்த்தைகளைப்‌ பேசுவார்கள்‌. 
தங்களுடைய கைகளினால்‌ தாராளமாய்‌ 
உதவிசெய்வார்கள்‌. உதாரகுணமுள்ள 
ஆத்துமா செழிக்கும்‌. அது வடகம்‌ 
இவர்களுக்கு கிருபையின்‌! கிருபை 


கிடைக்கும்‌. 


நாம்‌ நமக்கு தண்ணீர்‌ பாய்ச்சுவதோடு 
மற்றவர்களுக்கும்‌ தண்ணீர்‌ பாய்ச்சவேண்டும்‌. 
மற்றவர்களுக்கு எவன்‌ தண்ணீர்‌ 
பாய்ச்சுகிறானோ, அவனுக்கு தண்ணீர்‌ 
பாய்ச்சப்படும்‌. பிறருக்கு 
உதலிசெய்கிறவர்கள்மீது, ஜீவத்தண்ணீரின்‌ 
நீரோடை தாராளமா! ்‌ 
ஆசீர்வதிக்கிறலர்களுக்கு 

பெருகும்‌. பிறருக்கு 
செய்கிறவர்களுக்கு நன்மை உண்டாகும்‌. 


,, ஏழைகளுக்கு இரங்குகிறவர்களை, 
கர்த்தர்‌ ஆசிர்வதிப்பார்‌. அவர்கள்‌ செய்த 
உதவிகளை கர்த்தர்‌ திரும்பக்கொடுப்பார்‌. 
ஏழைக்கு உதவுகிறவன்‌ கர்த்தருக்கு 
கடன்கொடுக்கிறான்‌. கர்த்தர்‌ தாம்‌ பட்ட 
கடனைத்‌ திரும்பச்‌ செலுத்துவார்‌. 

எவன்‌ 


பாய்ச்சுகிறானோ, 
பெய்யுமென்று 


பிறருக்கு தண்ணீர்‌ 

அனமத. மத 
வேதபண்டிதர்கள்‌ இந்த 
வாக்கியத்திற்கு வியாக்கியானம்‌ 
சொல்லுகிறார்கள்‌. வானத்திலுள்ள மேகம்‌ 
மழையை பெய்வதுபோல, இவனும்‌ 
தன்னிடத்திலுள்ள தண்ணீரை 
மற்றவர்களுக்கு பாய்ச்சுகிறான்‌. இவனுடைய 
தண்ணீர்‌ குறைந்து போவதுமில்லை. 
வீணாய்ப்போவதுமில்லை. பிறருக்கு 
ஆசீர்வாதமாகயிருக்கிறவர்களை கர்த்தர்‌ 
ஆசீர்வதிக்கிறார்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தானியத்தைக்‌ 
வைக்கிறவன்‌ 


நீதி 11:26 


நீதி 11:98. 
கட்டிவைக்கிறவனை ஜனங்கள்‌ 
சுயிப்பார்கன்‌; விற்கிறவனுடைய 
தலையின்மேல்‌ ஆசீர்வாதம்‌ தங்கும்‌. 


தேசத்திலே தானியத்திற்கு பஞ்சம்‌ 
உண்டாயிருக்கும்போது, அதைப்‌ பதுக்கி 
வைப்பது மிகப்பெரிய பாவம்‌. ஒரு சிலர்‌ 
தானியத்தை அதிக விலைக்கு விற்று, 
கொள்ளை லாபம்‌ பெறவேண்டும்‌. 
என்பதற்காக, தானியத்தைப்‌ 
பதுக்குகிறார்கள்‌. இவ்வாறு தானியத்தை 
கட்டி வைக்கிறவர்களை ஜனங்கள்‌ 
சபிப்பார்கள்‌. இவர்கள்‌ ஏற்கெனவே 
்‌ களாயிருக்கிறவர்கள்‌. 
பாவமான செயலினால்‌, 
ஐசுவரியம்‌ 
சேர்க்க வேண்டுமென்று ஆசைப்படுகிறார்கள்‌. 
இவர்களுடைய ஆசையினால்‌ ஏழைகளுக்கு 
பெரும்‌ பாதிப்பு ஏற்படுகிறது. உணவு பஞ்சம்‌ 
உண்டாகிறது. ஜனங்கள்‌ போஜனமில்லாமல்‌: 
பசியினாலும்‌, பட்டினியினாலும்‌ 
பரிதபிப்பார்கள்‌. 


தானியத்தைக்‌ 


பஞ்சம்‌ நிலவும்போது, 
களங்கள்‌ அதை ஜனங்களுக்கு 
நியாயமான விலையில்‌ விற்கவேண்டும்‌. 
ஏழைகள்மீது கரிசனையோடிருக்கவேண்டும்‌ 
அங்கங்கு; நீதிமான்‌ கலம்‌ விடத்தான்‌ 

போதும்‌ என்று தீர்மானம்‌ செய்து, 
கண்ணியமாய்‌ வியாபாரம்‌ பண்ணவேண்டும்‌. 
சந்தையில்‌ தானியங்களை விற்கவேண்டிய 
விலைக்கு மாத்திரமே விற்கவேண்டும்‌. 
தானியத்தை பதுக்கி வைத்து கொள்ளை 
லாபம்‌: பெறவேண்டுமென்று 
பேராசைப்படக்கூடாது. இவ்வாறு, 
நிதானமான விலையில்‌ தானியத்தை 
விற்கிறவனுடைய 'தலையின்மேல்‌ 
ஆசிர்வாதம்‌ தங்கும்‌. 





நயம்‌ 
சிபி]. 


நன்மையை 
தேடுகிறவன்‌ 
நீதி 11:27 


நீதி 11:97. நன்மையை 
ஜாக்கிரதையுடன்‌ தேடுகிறவன்‌. 
தயையைப்‌ பெறுவான்‌; தீமையைத்‌ 
தேடுகிறவனுக்கோ தீமையே வரும்‌. 


அதிகாலையில்‌ எழும்பி நன்மையான 
காரியங்களை செய்யவேண்டும்‌. நன்மை 
செய்வதற்காகவே அதிகாலையில்‌ 
எழும்பவேண்டும்‌. தன்னுடைய 
சிநேகிதர்களுக்கும்‌ உற்றார்‌ 
உறவினர்களுக்கும்‌ நன்மை செய்வதற்காக 
அதிகாலையில்‌ எழும்பி சுறுசுறுப்பாய்‌ வேலை 
தரித்திரருக்கு 

என்பதற்காகவும்‌, 

ஒத்தாசை 

என்பதற்காகவும்‌ 

சேவை 

இப்படிப்பட்டவர்களே 


ஜாக்கிரதையுடன்‌ 


தேடுகிறவர்கள்‌ 
பெறுவார்கள்‌. 
நேசிப்பார்கள்‌. 
பாராட்டுதலைவிட தேவனுடைய தயையே 
மிகவும்‌ பெரியது. அதுவே நமக்கு மெய்யான 
ஆசீர்வாதத்தைத்‌ தரும்‌. 
ஒரு சிலர்‌ 

பிறருக்கு 
ஆரம்பித்துவிடுவார்கள்‌. 
தீங்கு செய்வது 
த்‌ 

ரசித்துக்‌ 
இப்படிப்பட்டவர்களுடைய 
வார்த்தையிலும்‌ 

இருக்காது. க்கக்‌ 
தேடுகிறவனுக்கு த வரும்‌. 
தன்னுடைய 
அனுபவிப்பான்‌. இவன்‌ பிறருக்கு வெட்டின 
குழியில்‌ தானே விழுந்துவிடுவான்‌. இவன்‌ 
பிறருக்கு விரித்த வலையிலும்‌, கண்ணியிலும்‌ 
தானே சிக்கிக்கொள்வான்‌. 


காலையில்‌ எழுந்தவுடன்‌ 
தீங்கு செய்ய 

பிறருக்கு எப்படி 
என்பதை. இரவு 


தங்கள்‌ படுக்கையில்‌ 
கொண்டிருப்பார்கள்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தன்‌ ஐசுவரியத்தை நம்புகிறவன்‌. 
நீதி 11:28 


நீதி 128. தன்‌ வரியத்தை 
நம்புகிறவன்‌ விழுவான்‌; நீதிமான்கனோ 
'துனிரைப்போலே தழைப்பார்கள்‌. 


நாம்‌ கர்த்தரை நம்பி ஜீவிக்கவேண்டும்‌. 
அவரை நம்பி நன்மை செய்யவேண்டும்‌. 
தன்னுடைய ஐசுவரியத்தை நம்புகிறவன்‌. 
விழுவான்‌. ஐசுவரியம்‌ நம்மைப்‌ 
பாதுகாக்காது. நம்மைக்‌ 
கைவிட்டுவிடும்‌. நீதிமான்களோ, 
துளிரைபோல. தழைப்பார்கள்‌. 
நீதிமான்களிடத்தில்‌ சத்தியமும்‌, உண்மையும்‌ 
இருக்கும்‌. கர்த்தரை நம்புகிறவர்கள்‌ 
செழிப்பார்கள்‌. நீதிமான்கள்‌ தழைப்பார்கள்‌. 
நீதிமான்‌ நீர்க்கால்களின்‌ ஓரமாய்‌ நடப்பட்டு, 
தன்‌ காலத்தில்‌ தன்‌ கனியைத்‌ 
தந்து, இலையுதிராதிருக்கிற 
மாந்தைப்பொன்கப்பா்‌. அவன்‌ 
செய்வதெல்லாம்‌ வாய்க்கும்‌ (சங்‌ 1:3). 
நீதிமான்கள்‌ இலையுதிராதிருக்கிற மரத்தின்‌ 
துளிரைப்போல தழைப்பார்கள்‌. 


நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தின்‌ 
அஸ்திபாரம்‌ கர்த்தருடைய 
வார்த்தையின்மீது கட்டியெழுப்பப்பட்டிருக்க 
வேண்டும்‌. இது. உறுதியாயிருக்கும்‌. இந்த 
உலகத்தின்மீதும்‌, இந்த உலகத்தின்‌ 
காரியங்கள்மீதும்‌ கட்டியெழுப்பப்படும்‌ 
நிலைத்திருக்காது. 

கிறிஸ்துவின்‌ 

ஒட்டவைக்கப்பட்டு 

ஜக்கியமாயிருக்க வேண்டும்‌. அப்போதுதான்‌ 
நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில்‌, 
ஆவியின்‌ கனிகள்‌ ஏராளமாய்‌ வெளிப்படும்‌. 


அது 


தன்‌ வீட்டைக்‌ கலைக்கிறவன்‌ 


நீதி 11:29 


நீதி 11:29. தன்‌ வீட்டைக்‌ கலைக்கிறவன்‌ 
காற்றைச்‌ ௬தந்தரிப்பான்‌; மூடன்‌ 
ஞானமுன்னவனுக்கு அடிமையாவான்‌. 





ழ்‌ நள 
யாய 


நம்முடைய குடும்பக்காரியங்களை 
நிர்வாகம்பண்ணும்‌ பொறுப்பை கர்த்தர்‌ 
நமக்குக்‌ கொடுத்திருக்கிறார்‌. ஒரு சிலர்‌ 
தங்கள்‌ குடும்பத்தின்மீது சிறிதும்‌ அக்கரை 
காண்பிக்கமாட்டார்கள்‌. அவர்களிடத்தில்‌ 
ஞானமிருக்காது. உலகப்பிரகாரமாக 
ஜீலிப்பார்கள்‌. ஆவிக்குரிய 
உபதேசங்களுக்கும்‌, புத்திமதிகளுக்கும்‌. 
'செவிகொடுக்காமல்‌, தங்கள்‌ 
சுயஇஷ்டம்போல குடும்பத்தை: 
நடத்துவார்கள்‌. 


ஒரு சில குடும்பத்தலைவர்களுக்கு, 
அவர்களுடைய வியாபாரத்தின்‌: 
நஷ்டங்களும்‌, தொழிலின்‌ கஷ்டங்களும்‌: 
அதிக பிரச்சனையாகயிருக்கும்‌ இவர்களை 
கவலை ஆளுகை செய்யும்‌. இவர்களாலும்‌ 
தங்கள்‌ கும்பத்தை சரியாக 
நிர்வாகம்பண்ண முடியாது. 
இப்படிப்பட்டவர்கள்‌ தங்களுடைய 
குடும்பத்தாருக்கு பிரச்சனையாகவும்‌, 
பாரமாகவும்‌ இருப்பார்கள்‌. இவர்கள்‌ தங்கள்‌ 
வீட்டை. கட்டியெழுப்பாமல்‌, தங்கள்‌ 
மதியீனத்தால்‌. கலைத்துவிடுகிறார்கள்‌. 
இவர்களுக்கு குடும்பத்தில்‌ எந்த சுதந்தரமும்‌ 
இருக்காது. இவர்களால்‌ காற்றை மாத்திரமே 
சுதந்தரிக்க முடியும்‌. இவர்கள்‌ சம்பாதித்தது, 
இவர்கள்‌ 
நஷ்டப்பட்டது எல்லாமே மாயையா 
இவர்களுடைய தொழிலும்‌ வாரப்‌ 
இவர்களுடைய குடும்பத்திற்கு 
பிரயோஜனப்படாது. 


தங்கள்‌ 

குவனிக்காதவர்கள்‌. 
குவனிக்கமாட்டார்கள்‌. 
வியாபாரத்தையும்‌ கவனிக்கமாட்டார்கள்‌. 
இவர்களுக்கு எதிலும்‌ அக்கரையிராது. 
இவர்கள்‌ மதியீனராய்‌ ஜீவிப்பார்கள்‌. 
சமுதாயத்தில்‌ இவர்களுக்கு மதிப்பும்‌, 
மரியாதையும்‌ இருக்காது. 
இவர்கள்‌ மூடராகயிருப்பதினால்‌,. 
ஞானமுள்ளவர்களுக்கு 
அடிமையாயிருப்பார்கள்‌. ஞானமுள்ளவர்கள்‌ 
இவர்களை செய்வார்கள்‌. 
மெய்யான ஞானமுள்ளவர்கள்‌ தங்களுடைய 
குடும்பத்தையும்‌, தங்களுடைய தொழிலையும்‌ 
சரியாக நிர்வாகம்பண்ணுவார்கள்‌. 
இவர்களுடைய வாழ்க்கைத்‌ தரம்‌ உயரும்‌. 
இவர்கள்‌ மூடர்கள்மீது அதிகாரம்‌ செலுத்தி, 
அவர்களை தங்களுக்குக்‌ 
கீழ்ப்படுத்துவார்கள்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ங்களுடைய குடும்பத்திற்கு 
உலகப்பிரகாரமான காரியங்களை மாத்திரமே. 
செய்கிறவர்கள்‌ புத்தியுள்ளவர்களல்ல. 
நம்முடைய குடும்பத்திற்குத்‌ தேவையான 
ஆவிக்குரிய காரியங்களிலும்‌ நாம்‌ 
அக்கரை காண்பிக்கவேண்டும்‌. எப்போது 
பார்த்தாலும்‌ தொழிலையும்‌, வியாபாரத்தையும்‌ 
கவனித்துக்கொண்டிருந்தால்‌ போதாது. 
வீட்டையும்‌ கவனிக்கவேண்டும்‌. நாம்‌ 
எல்வளவுதான்‌ சம்பாத்தியம்பண்ணினாலும்‌, 
நம்முடைய குடும்பம்‌ 
சரியாகமில்லையென்றால்‌, நம்முடைய 
சம்பாத்தியத்தினால்‌ ஒரு 
பிரயோஜனமுமில்லை. 


இப்பட்டவர்‌! ஏராளமான 
ஐசுவரியத்தை சதக நெரிந்திருக்கிறது. 
ஆனால்‌ இவர்களுக்கு தங்களுடைய 
குடும்பத்தை கட்டியெழுப்பத்‌ தெரியவில்லை, 
இவன்‌ தன்னுடைய 

தன்னுடைய ்‌ 
அலைத்தும்டுகிறான்‌:._. i 
ஐசுவரியம்‌ இருந்தாலும்‌ அது இவனுக்கு 
பிரயோஜனப்படாது. இப்படிப்பட்ட மூடன்‌ 
ஐசுவரியத்தை  சுதந்தரிப்பதற்குப்‌ பதிலாக, 
காற்றை சுதந்தரிக்கிறான்‌. 


'நீதிமானுடைய பலன்‌ 

நீதி 11:80 

நீதி 11:30. 
ட்சும்‌ 


ஆதாயப்படுத்திக்‌ 
ஞானமுன்னவன்‌. 


நீதிமான்கள்‌ 
ன்‌ வ்‌ உ த்கள்ட தில்‌ 


கனிகள்‌ நிரம்பிமிருக்கும்‌. நீதிமான்கள்‌ 
கர்த்தருக்குப்‌ பயந்து ஜீவிப்பார்கள்‌. 
கர்த்தரிடத்தில்‌ பமபக்தியோடிருப்பார்கள்‌ 
தங்களுக்கு சொல்லப்படும்‌. 
ஆலோசனைகளையும்‌,  புத்திமதிகளையும்‌, 
கடிந்துகொள்ளும்‌ வார்த்தைகளையும்‌ 
அப்படியே ஏற்றுக்கொள்வார்கள்‌. இவர்கள்‌ 
பிரபஞ்சத்தில்‌: வாழ்ந்தாலும்‌, 
இப்பிரபஞ்சத்திற்குரியவர்களல்ல. 
உலகசிநேகம்‌ காணப்படாது. 


நீதிமானுடைய பலன்‌ 
ஆத்துமாக்களை: 
கொள்ளுகிறவன்‌ 


தீலலிரட்சந்தைப்‌ 
ஆலியின்‌ 





ழ்‌ நயனா 
யாய 


'ன்கள்‌ கர்த்தருடை ச த்தில்‌ 
விழித்திருந்து கெப்பார்கள்‌. இவர்கள்‌ 
நெருங்கிய 


கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
ஜஐக்கியத்திலிருப்பார்கள்‌.  ஜீவலிருட்சத்தின்‌ 
கனி மனுஷருக்கு ஜீவனைக்‌ கொடுக்கும்‌. 
நீதிமான்களுடைய கனிகள்‌ அநேகருடைய 
ஆலிக்குரிய ஜீவியத்திற்கு போஜனமாகவம்‌, 
பிரயோஜனமாகவம்‌ இருக்கும்‌. 
இவர்கள்‌ சபைகளில்‌ பிரயோஜனமுள்ள. 
வர்களாயிருப்பார்கள்‌. ்‌ 
அலங்காரமாயிருப்பார்கள்‌. 


நீதிமான்களிடத்தில்‌ 

ஞானம்‌ நிரம்பியிருக்கும்‌. 

விசுவாசிகளுக்கு 

ஆலோசனைகளையும்‌, 

சொல்லுவார்கள்‌. 

வார்த்தைகளில்‌ 

நிரம்பியிருக்கும்‌. இவர்கள்‌ ஆத்துமாக்களை 
ஆதாயப்படுத்திக்கொள்வார்கள்‌. 

மத்தியிலே தேவனுடைய 
ஸ்தாபிப்பதற்காக ஊழியம்‌ 

ஆத்தும ஆதாயம்‌  செய்கிறவர்களுக்கு 
தேவனுடைய ஞானம்‌ தேவைப்படுகிறது. 
ஆத்துமாக்களோடு எப்படி பேசவேண்டும்‌, 
அவர்களுக்கு சத்தியத்தை எப்படி விவரித்து. 
சொல்லவேண்டும்‌ என்பதெல்லாம்‌. 
தெரிந்திருந்தால்தான்‌ ஆத்துமாக்களை 
ஆதாயம்பண்ண முடியும்‌. ஆத்துமாக்களை 
ஆதாயப்படுத்திக்‌ கொள்கிறவன்‌ 


ஞானமுள்ளவன்‌. 


நீதிமான்‌ 
நீதி 11:31 


நீதி 11:81. இதோ, நீதிமானுக்கு பூமியில்‌ 
சரிக்கட்டப்படுமே; துன்மார்க்கனுக்கும்‌ 
பாவிக்கும்‌ எத்தனை அதிகம்‌. 


பயன்படுத்தப்ப்டிுக்கிறது. 

வார்த்தைகள்‌ எல்லாமே 

வேதாகமத்திலுள்ள எல்லா வசனங்களையும்‌ 

பரிசுத்த. ஆவியானவர்‌ ஏவி 

எழுதவைத்திருக்கிறார்‌. எல்லா வசனங்களும்‌ 

நமக்கு முக்கியமானது. பிரயோஜனமானது. 
'இதோ' 


விசேஷித்த முக்கியமானது. 
விசேஷித்த பிரயோஜனத்தைத்‌ தரும்‌ 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நீதிமான்கள்‌ 
கர்த்தர்‌ அதை 
விட்டுவிடமாட்டார்‌. 
நீதிமான்களாகமிருந்தாலும்‌, 
செய்த பாவத்திற்கான 
கர்த்தர்‌ அவர்களுக்குக்‌ கொடுப்பார்‌. 
நீதிமானுக்கு பூமியில்‌ சரிக்கட்பப்படும்‌. 
நீதிமானுக்கே பாவத்திற்கான தண்டனை 
கிடைக்கும்போது, துன்மார்க்கனுக்கும்‌, 
பாவிக்கும்‌, அவர்களுடைய பாவத்திற்கான 
தண்டனை அதிகமாய்க்‌ கிடைக்கும்‌. 
துன்மார்க்கருக்கு அநேக அடிகள்‌ 
கொடுக்கப்படும்‌. 


பாவம்‌ செய்தால்‌, 
கண்டுகொள்ளாமல்‌. 
அவர்கள்‌ 
அவர்கள்‌ 
தண்டனையை 


“சரிக்கப்பட்டப்படும்‌" என்னும்‌ 


வெகுமதி . கொடுக்கபடும்‌" 


சொல்லுகிறார்கள்‌. 
நீதிமானுடைய நீதிக்குத்தக்கதாக, 
அவனுக்கு வெகுமதி கொடுக்கப்படும்‌. 
குன்மார்க்களுக்கும்‌, பாவிக்கும்‌, 
அவர்களுடைய பாவத்திற்குத்தக்கதாக 
தண்டனை கொடுக்கப்படும்‌. இந்தப்‌ பூமியில்‌ 
கர்த்தர்‌ மனுஷருடைய நீதியையும்‌, 
பாவத்தையும்‌ தம்முடைய நீதியினால்‌ 
சரிக்கட்டுகிறார்‌. 


ஆனாலும்‌ இந்தப்‌ பூமியில்‌ அநேக 

பாவிகள்‌ 'தண்டிக்கப்படுவதில்லை. 

அநேகருடைய மீறுதல்களுக்கு தண்டனை 
கொடுக்கப்படுவதில்லை. அதுபோலவே 

நீதிமான்களில்‌ அநேகருக்கு இந்தப்‌ பூமியில்‌ 

ம்‌. 'கொடுக்கப்படுவதில்லை. 

மனுஷருடைய 

பாவத்திற்கும்‌ 

தேவனுடைய 


இந்தப்‌ 





மிக்க 


வ்‌ இந்தப்‌ பூமியில்‌, கர்த்தருடைய 
பெற்றுக்கொண்டு, 


நீதியள்ளவர்களாய்‌ ஜீலிக்கும்போது நமக்கு 
இம்மைக்குரிய ஆசீர்வாதமும்‌, 


ஆசீர்வாதமும்‌ கிடைக்கும்‌. 
பிரபஞ்சத்தில்‌. நம்முடைய 

சந்தோஷமும்‌, சமாதானமும்‌, ஆறுதலும்‌ 
னம்‌ ல்‌ ஞானம்‌ நமக்கு. 
நன்மையை ்‌ செய்யும்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


fe 


பிரபஞ்சத்தில்‌ 
துன்மார்க்கரோ 
அவர்கள்‌ 
துள்மார்க்கம்‌ 
குடும்பத்தாரும்‌, 
நீதியான 
தீர்ப்பின்‌ பிரகாரமாய்‌ தண்டிக்கப்படுவார்கள்‌. 
துன்மார்க்கனுக்கும்‌ பாவிக்கும்‌ அதிகமாய்த்‌ 
தண்டனை கிடைக்கும்‌. 


நீதிமான்கள்‌ 
செழித்திருப்பார்கள்‌ 
அழிந்துபோவார்கள்‌. 


தண்டிக்கப்படுவார்கள்‌. 


இந்தப்‌ 





ழ்‌ நள 
யாய 


புத்திமதிகனை விரும்புகிறவன்‌ 
நீதி 12:1. 


நீதி 124. புத்திமத்திகனை 
விரும்புகிறவன்‌ அறிவை விரும்புகிறான்‌; 
கடிந்துகொள்ளுதலை வெறுக்கிறவனோ 
மிருககுணமுன்னவன்‌. 


தேவனுடைய 
பெற்றிருக்கிறவர்கள்‌, 
விரும்புவார்கள்‌. இவர்கள்‌ 
பராமரிப்பின்‌ மூலமாகவும்‌, 
வார்த்தையின்‌ மூலமாகவும்‌ 
சொல்லப்படும்‌ எல்லா ஆலோசனைகளுக்கும்‌, 
புத்திமதிகளுக்கும்‌ கீழ்ப்படிவார்கள்‌. 
இவர்கள்‌ கர்த்தருடைய வார்த்தைக்கு 
முக்கியத்துவம்‌ கொடுப்பார்கள்‌. 
கர்த்தருடைய வசனத்தை தியானிப்பதையும்‌, 
குற்றுக்கொள்வதையும்‌ தங்களுக்கு 
பாரமானது என்று நினைக்கமாட்டார்கள்‌. 
வசனத்தை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு, 
வசனத்தின்‌ புத்திமதிகளுக்கு கீழ்ப்படிந்து, 
ஒழுக்கத்தோடு ஜீவிப்பார்கள்‌. புத்திமதிகளை 
விரும்புகிறவர்கள்‌ அறிவை விரும்புகிறார்கள்‌. 
ஒரு சிலர்‌ ளை 
விருப்பமாட்டார்கள்‌. அவர்களை யாரும்‌ 
கடிந்துகொள்ளவும்‌ முடியாது. 


அதை 

தங்கள்‌ சொந்த 
தலையிடுகிறார்கள்‌ 
அவர்கள்மீது 


ஏற்றுக்கொள்ளமாட்டார்கள்‌. 


விஷயத்தில்‌ அவர்கள்‌ 


வெறுக்கிறவர்கள்‌ மிருககுணமுள்ளவர்கள்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நல்லவன்‌ 
நீதி 12:2 


நீதி 12:2, நல்லவன்‌ கர்த்தரிடத்தில்‌ 
தயை பெறுவான்‌; 
துர்ச்சித்தனைகளுள்ள மனுஷனை 
அவர்‌ ஆக்கினைக்குட்படுத்துவார்‌. 


நம்முடைய பரலோகப்பிதா, தம்முடைய 
பிள்ளைகளை, அவர்களுடைய 
நற்குணத்தின்‌ அடிப்படையிலும்‌, நல்ல 
நடத்தையின்‌ அடிப்படையிலும்‌ 
நியாயந்தீர்க்கிறார்‌. நாம்‌ ஒருவருக்கொருவர்‌ 
எப்படி பழகுகிறோம்‌ என்பதையும்‌, நாம்‌ 
நம்மிடத்தில்‌. அன்புகூருவதுபோல 
பிறரிடத்திலும்‌ அன்புகூருகிறோமா 
என்பதையும்‌ கர்த்தர்‌ கவனித்துப்‌ 
பார்க்கிறார்‌. நல்லவன்‌ கர்த்தரிடத்தில்‌ தயை 
பெறுவான்‌. இவன்‌ இரக்கமுள்ளவனாகவும்‌, 
பிறருக்கு உதவியும்‌ நன்மையும்‌ 
செய்யக்கூடியவனாகவும்‌. இருப்பான்‌. 
இப்படிப்பட்டவன்‌ தன்னுடைய ஜெபத்தின்‌: 
மூலமாக, கர்த்தரிடத்திலிருந்து 
கிருபையையும்‌, இரக்கத்தையும்‌, தயவையும்‌, 
அநுக்கிரகத்தையும்‌ பெற்றுக்கொள்வான்‌ 


துர்ச்சிந்தனையுள்ள மனுஷர்கள்‌ 
சர்தகுக்க அருவருப்பானவர்கள்‌. கர்த்தர்‌ 
ஆக்கினைக்குட்படுத்துவார்‌. 
இவர்களுடைய இருதயத்தில்‌ அசுத்தமும்‌, 
துன்மார்க்கமும்‌ நிரம்பியிருக்கும்‌. இவர்கள்‌ 
எல்லோருக்கும்‌ தீங்கு நினைப்பார்கள்‌. 
தீங்கு செய்வார்கள்‌. தேவனுடைய ராஜ்யத்தில்‌ 
ப்பட்டவர்களுக்‌ இடமில்லை. 
ஆக்கினைத்தீர்ப்ப 

நியமிக்கப்பட்டிருக்கிறது. 


துன்மார்க்கம்‌ 
நீதி 12:3 
தீதி 12:8. துன்மார்க்கத்தினால்‌ மனுஷன்‌: 


'திலைவரப்படான்‌; நீதிமான்களுடைய 
'வேரோ அசையாது. 





i= FTE 
TT 


ஒரு சிலர்‌ தங்களுடைய துன்மார்க்க 
கிரியைகளினால்‌ வாழ்க்கையில்‌ 
முன்னேறலாம்‌ என்று நினைக்கிறார்கள்‌. 
இப்படிப்பட்டவர்கள்‌ துணிகரமாய்ப்‌ பாவம்‌ 
செய்வார்கள்‌. பிறரை வஞ்சிப்பார்கள்‌. 
பிறரை ஒடுக்கி தாங்கள்‌ சுகமாயிருக்கலாம்‌ 
என்று நினைப்பார்கள்‌. துன்மார்க்கத்தினால்‌ 


ஆசீர்வாதமும்‌ கிடைக்காது. 
வாழ்க்கையில்‌ அவனால்‌ 
ஜீவிக்கவும்‌ முடியாது. 


துன்மார்க்கன்‌ சிறிதுகாலம்‌ 
நன்றாகயிருப்பதுபோல தெரியும்‌. அவனுக்கு 
ஐசுவரியமும்‌, சுகவாழ்வும்‌. வாழ்க்கையில்‌. 
முன்னேற்றமும்‌ வருவதுபோல தோன்றும்‌. 
ஆனால்‌ இந்த வாழ்க்கை அவனுக்கு 
நிலைக்காது. அவன்‌ துன்மார்க்கத்தினால்‌, 
தன்னுடைய வாழ்க்கையில்‌ எவ்வளவு 
உயரம்‌ போமிருக்கிறானோ, அவ்வளவு, 
உயரத்திலிருந்து கீழே விழுவான்‌. உயரம்‌ 
கூட கூட, கீழே விழும்போது. காயமும்‌ 
சேதமும்‌ அதிகரிக்கும்‌. 


"நிச்சயமாகவே நீர்‌ அவர்களைச்‌ 
சறுக்கலான இடங்களில்‌ நிறுத்தி, பாழான 
இடங்களில்‌ விழப்பண்ணுகிறீர்‌. அவர்கள்‌ 
ஒரு நிமிஷத்தில்‌ எல்வளவு 
பாழாய்ப்போகிறார்கள்‌! பயங்கரங்களால்‌ 
அழிந்து நிர்மூலமாகிறார்கள்‌. நித்திரை 
நெளிந்தவுடனே சொப்பனம்‌ ஒழிவதுபோல்‌, 
ஆண்டவரே, நீர்‌ விழிக்கும்போது. அவர்கள்‌ 
வேஷத்தை இகழுவீர்‌" (சங்‌ 7318-20) என்று, 
ஆசாப்‌ துன்‌ மார்க்கரைப்பற்றிச்‌ சொல்லுகிறார்‌. 


ன்களுடைய வேர்‌ யா, 
த தல்‌ சலக 
ஐசுவரியம்‌ கொஞ்சமாயிருந்தாலும்‌, அது 
அவர்களுக்கு ஆசீர்வாதமாயிருக்கும்‌. 
அவர்களுடைய சம்பத்து நிலைத்திருக்கும்‌. 
நீதியான வழிகளில்‌: சம்பாதிக்கப்பட்ட 
ஐசுவரியம்‌, பிரயோஜனமாயிருக்கும்‌. 


குணசாலியான ஸ்திரீ 
நீதி 124 


நீதி 12:4. குணசாலியான ஸ்திரீ தன்‌ 
புருஷனுக்குக்‌. கிரீடமாயிருக்கிறான்‌; 
'இலச்சை உண்டு பண்ணுகிறவனோ 
அவனுக்கு எதும்புருக்கியாயிருக்கிறாள்‌.. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நல்ல மனைவியை பெற்றிருக்கிற 
புருஷன்‌ ஆசீர்வதிக்கப்பட்டவன்‌. அவன்‌ 
சிங்காசனத்தில்‌ வீற்றிருப்பதுபோல, 
தன்னுடைய குடும்பத்தின்‌ 
ஸ்தானத்தில்‌ அமர்ந்து, 
குடும்பத்தை 
குணசாலியான ஸ்‌, 
கிரீடமாயிருக்கிறாள்‌. 
வீற்றிருக்கிற 
அலங்காரமாயிருக்கும்‌. 

குணசாலியான 
தெய்வ. பக்தியுள்ளவளாயிருப்பாள்‌. 
நற்குணமுள்ளவளாகவும்‌, 
ஞானமுள்ளவளாகவும்‌ இருப்பாள்‌. 
தன்னுடைய குடும்பத்தின்‌ வேலைகளை 
சுறுசுறுப்பாக செய்வாள்‌. இவளால்‌ 
குடும்பத்திற்கு அநேக நன்மைகள்‌ 
உண்டாகும்‌. தன்னுடைய கடமைகளை 
பொறுப்பாய்‌ நிறைவேற்றுவாள்‌. குடும்பத்தின்‌ 
பாரங்களை  முறுமுறுப்பில்லாமல்‌ சுமப்பாள்‌ 
குணசாலியான ஸ்திரீ தன்‌ புருஷனுக்கு 
உண்மையுள்ளவளாயிருப்பாள்‌. தன்னுடைய 
நற்குணத்தின்‌ மூலமாகவும்‌, 
எடுத்துக்காட்டான ஜீலியத்தின்‌ மூலமாகவும்‌, 
தன்னுடைய பிள்ளைகளுக்கு நல்ல 
புத்திமதிகளை கற்றுக்கொடுப்பாள்‌. 


'குணசாலியான 
வேலைக்காரர்களும்‌, 


ஸ்திரீயின்‌ 
வேலைக்காரிகளும்‌ 
உண்மையுள்ளவர்‌ 
தங்களுக்கு 
அவர்கள்‌ 


தணலில்‌; 
கொடுக்கப்படும்‌ 


ஏமாற்றாமல்‌ செய்வார்கள்‌. துன்மார்க்கமான 


வேலைகளை 


ஸ்திரீயோ இலச்சை உண்டுபண்ணுகிறவள்‌ 
இப்படிப்பட்டவள்‌ தன்‌ புருஷனுக்கும்‌ 
எலும்புருக்கியாயிருக்கிறாள்‌. இவள்‌ 
தன்னுடைய புருஷனுக்கு 
யாத வியாதியாமிருப்பாள்‌. இவளால்‌, 
இவளுடைய புருஷனுக்கு அவமானமும்‌ 
இலச்சையும்‌ வரும்‌. இவள்‌ ஒரு சோம்பேறி. 
ஊர்‌ சுற்றுகிறவள்‌. வீட்டில்‌ 
தரித்திருக்கமாட்டாள்‌. வாயாடியாகப்‌ 
தன்னுடைய குடும்பத்தின்‌: 
கெடுத்துப்போடுவாள்‌. 
துன்மார்க்கமான ஸ்திரீ 
புருஷனுக்கு இலச்சையை 
உண்டுபண்ணுகிறாள்‌. 


குணப்படுத்த 





ழ்‌ நவள 
யாய 


நீதிமான்களுடைய நினைவுகள்‌ 
நீதி 125 


நீதி 125, தீதிமான்களுடைய 
"நினைவுகள்‌ 'நியாயமானவைகன்‌; 
துன்மார்க்ககுடைய ஆலோசனைகளோ 
சூதானவைகள்‌. 


நினைவுகள்‌. 
வருவதில்லை. 


நம்முடைய 
நம்மிடத்திலிருந்து சுயமாய்‌ 
தேவனே நமக்குள்‌ நினைவுகளை 
உண்டுபண்ணுகிறார்‌. தேவனுடைய 
தெய்வீக பராமரிப்பின்‌ பிரகாரமாக, நமக்குள்‌ 
விருப்பங்களும்‌ நினைவுகளும்‌ உண்டாகிறது. 
நல்லவனுடைய மனதில்கூட சில 
சமயங்களில்‌ தீயநினைவுகள்‌ வரலாம்‌. 
ஆனாலும்‌ தீயநினைவுகள்‌ நல்லவர்களை 
ஆளுகை செய்யாது. நல்லவர்கள்‌ 
'தீயகாரியங்களை செய்யவேண்டுமென்று, 
முயற்சி பண்ணமாட்டார்கள்‌. 


நீதிமான்களுடைய 
நியாயமானவைகள்‌ 
நீதியுள்ளவர்களாகவும்‌, 
கண்ணியமுள்ளவர்களாகவும்‌, 
உண்மையுள்ளவர்களாகவும்‌ இருப்பதே 
நமக்கு மேன்மை. நாம்‌ சில காரியங்களை 
செய்ய தவறிவிடலாம்‌. நாம்‌ பேசவேண்டிய 
சில வார்த்தைகளை பேசாமல்‌ கூட 
இருந்துவிடலாம்‌. ஒரு குறிப்பிட்ட 
ற்குள்‌ செய்து முடிக்க வேண்டிய 
ப்பிட்‌ நேரத்திற்குள்‌ 


ம்முடைய நினைவுகள்‌ 
ப்பான கப்தாக வேண்டும்‌. 
நீதியுள்ள நினைவுகள்‌ 
நியாயமானவைகளாகயிருக்கும்‌. நம்முடைய 
வார்த்தையிலும்‌, செய்கையிலும்‌ தப்பிதங்கள்‌ 
இருக்குமென்றால்‌ நாம்‌ அதை 
ஒத்துக்கொள்ளவேண்டும்‌. நம்முடைய 

தப்பிநங்களைத்‌ திருத்திக்கொள்ளவேண்டும்‌. 
அதே தப்பிதத்தை மறுபடியும்‌: 
செய்யாதிருக்க கவனமாயிருக்கவேண்டும்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


துன்மார்க்கனுடைய ஆலோசனைகள்‌ 
சூதானவைகள்‌. இவர்கள்‌ பிறரை 
வஞ்சிப்பார்கள்‌. இவர்களிடத்தில்‌ 
வஞ்சனையான திட்டங்கள்‌ இருக்கும்‌. 
பிறருக்கு மறைவாக கண்ணிகளை 
விரிப்பார்கள்‌. துன்மார்க்கருடைய 
ஆலோசனைகள்‌ பிறருக்கு 
தீங்குசெய்வதுபோல, அவர்களுக்கும்‌ தீங்கு 
செய்யும்‌. துன்மார்க்கர்‌ தாங்கள்‌ விரித்த 
வலைகளில்‌ சிக்கிக்கொள்வார்கள்‌ 


துன்மார்க்கரின்‌ வார்த்தைகள்‌ 


நீதி 12:6 


நீதி 12:8. துன்மார்க்கரின்‌ வார்த்தைகள்‌ 
இரத்தஞ்சித்தப்‌ பதிவிருப்பதைப்‌ 
பற்றியது; உத்தமர்களுடைய வாயோ 
அவர்களைத்‌ தப்புவிக்கும்‌. 
நீதிமான்களின்‌ நினைவுகளுக்கும்‌, 
துன்மார்க்கரின்‌ நினைவுகளுக்கும்‌ 
வித்தியாசமுள்ளது. அதுபோலவே 
இவர்கள்‌ இருவருடைய 
வார்த்தைகளுக்கும்‌ வித்தியாசமிருக்கிறது. 
குன்மார்க்கரின்‌ வார்த்தைகள்‌ இரத்தம்‌. 
சிந்துவதற்கு பதிவிருப்பதைப்‌ பற்றியதாகவே 
இருக்கும்‌. இவர்களுடைய நாவுகள்‌ 
பட்பயம்போல பிதரை வெட்டி காயப்படுத்தும்‌ 


கொள்ளமாட்டார்கள்‌. 
நல்லவர்களை 
அவர்களைத்‌ துன்பப்படுத்துவார்கள்‌. 
“பிரதான ஆசாரியரும்‌ 
சமயம்பார்த்து. தேசாதிபதி 
அதிகாரத்துக்கும்‌ 
ஒப்புக்கொடுக்கும்படி அவருடைய பேச்சிலே 
குற்றங்கண்டுபிடிக்கலாமென்று, தங்களை 
உண்மையுள்ளவர்களாய்க்‌ காண்பிக்கிற 
வேவுகாரரை அவரிடத்தில்‌ அனுப்பினார்கள்‌. 
அவர்கள்‌ வந்து: போதகரே நீர்‌ 
நிதானமாய்ப்‌ பேசி உபதேசிக்கிறீரென்றும்‌, 
முகதாட்சணியமில்லாமல்‌ தேவனுடைய 
மார்க்கத்தைச்‌ சத்தியமாய்ப்‌ 
போதிக்கிறீரென்றும்‌ அறிந்திருக்கிறோம்‌” 
(லூக்‌ 20:20,21/ 


வேதபாரகரும்‌ 
வன்‌ 





ழ்‌ நள 
யாய 


உத்தமர்களுடைய வார்த்தைகள்‌ 
எல்லோருக்கும்‌ உதவியாயிருக்கும்‌. 
உத்தமர்கள்‌ ஒடுக்கப்பட்டவர்கள்‌ சார்பாகவும்‌, 
நெருக்கப்பட்டவர்கள்‌ சார்பாகவும்‌ பேசி, 
அவர்களை தப்புவிப்பார்கள்‌. 
"ஊமையானுக்காகவும்‌, திக்கற்றவர்கள்‌ 
எல்லாருடைய நியாயத்திற்காகவும்‌ உன்‌ 
வாயை திற. உன்‌ வாயைத்‌ திறந்து, நீதியாய்‌ 
நியாயந்தீர்த்து, 


துன்மார்க்கர்‌ 


நீதி 12:7 


நீதி 12:7. துன்மார்க்கர்‌ கவிழ்க்கப்பட்டு. 
ஒழித்துயோவார்கன்‌; தீதிமான்‌களுடைய 
வீடோ திலைதிற்கும்‌. 


துன்மார்க்கர்‌ 
துன்மார்க்கத்திலிருந்து 
வரவேண்டும்‌. ஆனால்‌ அவர்களோ 
துன்மார்க்கத்தை விட்டுவிடாமல்‌ அதை 
இறுகப்பற்றிக்‌ கொள்கிறார்கள்‌. 
துன்மார்க்கத்தில்‌ இருப்பது சறுக்கலான 
பாறையிலிருப்பதைப்‌ போன்றது. சறுக்கலான 
பாறையில்‌. கால்கள்‌ உறுதியாக 
நிஷைத்திருக்காது. காலுக்கு பிடிப்பும்‌ 
உறுதியாயிருக்காது.  சறுக்கலான பாறை. 
எப்போது வேண்டுமானாலும்‌ சறுக்கிவிடும்‌. 
துன்மார்க்கரின்‌ கால்கள்‌, அவர்களை கீழே 
தள்ளிப்போடும்‌. துன்மார்க்கர்‌ குவிழ்க்கப்பட்டு 
ஒழிந்துபோவார்கள்‌. 
சோதோமிலிருந்த ஜனங்கள்‌ 
துன்மார்க்கமாய்‌ ஜீவித்தார்கள்‌. 
தங்களுடைய மாம்ச இச்சையை நிறைவேற்ற 
டுமென்‌! 


தங்களுடைய 
திரும்பி 


பார்ப்பதற்கு அழகாகத்தான்‌ 
ஆனால்‌ அழகுள்ளே ஆபத்து இருக்கிறது. 
சோதோமின்‌ ஜனங்கள்‌  துன்மார்க்கத்தில்‌ 
ஜீவனம்பண்ணி,  சறுக்கலான பாறையில்‌ 
நிற்பதுபோல இருந்தார்கள்‌. முடிவில்‌ 
அவர்கள்‌ கவிழ்க்கப்பட்டு 
ஒழிந்துபோனார்கள்‌. மண்ணோடு 
மண்ணாகிப்‌ போனார்கள்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நீதிமான்களுடைய ஐசுவரியமும்‌ 
சம்பத்தும்‌ நிலைத்திருக்கும்‌. அவர்களுடைய 
வீடு நிலைநிற்கும்‌. மரணம்‌ அவர்களுக்கு 
அருகாமையில்‌ வராமல்‌ தூரமாய்‌ 
விலகிப்போகும்‌. நீதிமான்களுடைய 
குடும்பத்திலுள்ளவர்களூம்‌ ஆசீர்வதிக்கப்‌ 
பட்டிருப்பார்கள்‌. கர்த்தர்‌ கொடுக்கிற 
ஆசீர்வாதங்களை நீதிமானும்‌, அவனைச்‌ 
சேர்ந்தவர்களும்‌. சந்தோஷமாய்‌ 
அனுபவிப்பார்கள்‌. தேவனாகிய 
கர்த்தருக்கு. நன்றியுள்ளவர்களாக 
ஜீவிப்பார்கள்‌. நீதிமான்கள்‌ 
கர்த்தருக்கு பிரியமுள்ளவர்களாகவும்‌, 
பிரயோஜனமுள்ள வர்களாகவும்‌ 
இருக்கிறார்கள்‌. 


தன்‌ புத்திக்குத்தக்கதாக 
நீதி 12:8 


நீதி 12:8. தன்‌ புத்திக்குத்தக்கதாக 
மனுஷன்‌ புகழப்படுவான்‌; மாறுபாடான 
இருதயமுன்னவனோ இகழப்படுவான்‌. 


ஒரு மனுஷனுக்கு. அவனுடைய 
ஜசவரியத்தன்‌ அடப்படையிலேயோ, 
சம்பத்துக்களின்‌ அடிப்படையிலேயோ, 
அதிகாரத்தின்‌ அடிப்படையிலேயோ புகழ்ச்சி 
வருவதில்லை. மனுஷன்‌ தன்‌ புத்திக்குத்‌ 
தக்கதாக புகழப்படுகிறான்‌. மனுஷனுடைய 
புகழ்ச்சிக்கும்‌, அவன்‌. எவ்வாறு 
ஜீலிக்கிறான்‌ என்பதற்கும்‌ நெருங்கிய 
சம்பந்தமுண்டு.. நம்முடைய ஜீவியகாலத்தில்‌, 
நாம்‌ கர்த்தருக்குப்‌ பயந்து, பயபக்தியோடு 
ஜீலிக்கவேண்டும்‌. கர்த்தரை நம்பி நன்மை 
செய்யவேண்டும்‌. இதுவே நமக்கு மெய்யான 
புகழ்ச்சியைத்‌ தரும்‌. 

கர்த்தர்‌. ஞானத்தைக்‌ 
கொடுக்கிற. 
நல்லவழிகளில்‌ 


மனுஷருக்‌। 
கொடுக்கிறார்‌. கர்த்தர்‌ 
ஞானத்தை நாம்‌ 
பயன்படுத்தவேண்டும்‌. நம்முடைய 
ஞானத்திற்குத்‌ தக்கதாக நாம்‌ 
புகழப்படுவோம்‌. நம்முடைய கைத்திறமைகள்‌, 
தொழில்‌ திறமைகள்‌ ஒரு பக்கம்‌ 
இருந்தாலும்‌, நம்முடைய ஞானமும்‌ 
பத்தியுமே நமக்கு மெய்யான புகழ்ச்சியைத்‌ 
ஞானமுள்ளவனுடைய இருதயத்தில்‌ 
நிரம்பியிருக்கும்‌. அவனுடைய 
சுத்தமாயிருக்கும்‌. அவனுடைய 
திட்டங்களும்‌, தீர்மானங்களும்‌ 
நீதியுள்ளதாயிருக்கும்‌. புத்தியுள்ளவன்‌ 
கண்ணியமுள்ளவனாய்‌ ஜீவிப்பான்‌. 


வார்த்தை 





ழ்‌ நவள 
யாய 


மாறுபாடான இருதயமுள்ளவனிடத்தில்‌ 
ரவுல்‌ ஈது. இப்படிப்பட்டவன்‌ 

இகழப்படுவான்‌.. இவனுடைய இருதயத்தில்‌ 
பரிசுத்தம்‌ இருக்காது.  இப்படிப்பட்டவன்‌ 
பாவமான காரியங்களை சிந்தித்து. 
பாவங்களை திட்டமிட்டு செய்வான்‌. இவன்‌ 
சத்திய பாதையில்‌ நடக்கமாட்டான்‌. 
தன்னுடைய பாவங்களை யாரும்‌ 
கண்டுபிடிக்கக்கூடாது என்பதற்காக, 
கோணலான வழிகளிலும்‌, மாறுபாடான 
வழிகளிலும்‌ நடப்பான்‌. இவனுடைய 
இருதயம்‌ மாறுபாடுள்‌ எதாயிருப்பதினால்‌, 
இவனுடைய டது 
மாறுபாடுள்ளதாயிருக்கிறது. 
பட்டலனுக்கு புகழ்ச்சிக்குப்‌ பதிலாக இகழ்ச்சி 
உண்டாகும்‌. 


ஆகாரமில்லாதவனாயிருந்தூம்‌ 
நீதி 12:9 


12:9. 


நீதி 
ஆகாரமில்லாதவனாயிருந்தும்‌, தன்னை 
கனம்‌ 


கொல்ளூகிறவனைப்‌ 


பார்க்கிலும்‌, கனமற்றவனாயிருத்தும்‌ 
பணிவிடைக்காரனுன்னவன்‌ உத்தமன்‌. 


ஒரு சிலர்‌ தங்களிடத்தில்‌ போதுமான 

அளவு... ஐசவ சம்பத்தும்‌ 

இல்லாதிருந்தாலும்‌, அவர்கள்‌ ப்ட்‌ 
ஜீலிப்பார்கள்‌. சமுதாயத்திலே 

கண்பிக்ககேண்டும்‌ 

தங்களுடைய அந்தஸ்துக்கு 

செலவுபண்ணி, தங்களுடைய 

வெளிப்படுத்துவார்கள்‌. 

பகட்டாகவும்‌, 

இருந்தாலும்‌, 

ளுடைய வறுமையிருக்கும்‌. 

போஜனம்‌ இக்கால. கடன்பட்டிருப்பார்கள்‌. 

செலுத்தக்கூடிய 


ஆடம்பரத்தைக்‌ காண்பித்து பெருமைப்பட்டுக்‌ 
கொள்வார்கள்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


பிரியப்‌ 
PUBLISHERS 


பாராமரிக்கவேண்டும்‌. 
ஆகாரம்‌ இல்லாதவனாயிருந்தும்‌, 
தன்னைத்தான்‌ கனம்பண்ணிக்‌ 
கொள்கிறவன்‌. புத்திசாலியல்ல இவன்‌ 
உத்தமனுமல்ல. 
இவனைப்போலவே இன்னும்‌ சிலர்‌ 
எளியவர்களாகத்தான்‌. இருப்பார்கள்‌. 
ஆனால்‌ இவர்களிடத்தில்‌ ஆடம்பரமும்‌ 
பகட்டும்‌. க்காது. எளிமையாக 
ஜீலிப்பார்கள்‌. செல்லும்‌ செலவை கணக்கு 
பார்ப்பார்கள்‌. மற்றவர்கள்‌ தங்களைப்‌ பார்த்து 
டும்‌ என்பதற்காக 
ல்‌ செலவு பண்ணமாட்டார்கள்‌. 
இவர்கள்‌ தங்கள்‌ குடும்பத்தை நன்றாய்‌ 
விசாரிப்பார்கள்‌. அவர்களுக்கு திருப்தியான 
போஜனங்களைக்‌ கொடுத்து போவிப்பார்கள்‌. 
சிறகுகள்‌ 


பறவைகள்‌ 
அதற்காக 


அழகாகுயிருந்தால்தான்‌ 
பார்ப்பதற்கு அழகாகமிருக்கும்‌. 
பறவைகளால்‌ தங்கள்‌ 
சிறகுகளை அழகுபடுத்திக்கொள்ள 
முடியாது. ஆனால்‌... மனுஷனோ 
தன்னுடைய உண்மை நிலையை மறைத்து, 
வெளிஉலகத்திற்கு தன்னை உயர்த்திக்‌ 
காண்பிக்கவேண்டும்‌ என்பதற்காக, வேஷம்‌ 
போடுகிறான்‌. மற்ற மனுஷரும்‌ அவனுடைய 
வேஷத்தை நம்பி ஏமாந்து போகிறார்கள்‌. 


கர்த்தர்‌ நம்மிடத்தில்‌ கொடுத்திருக்கிற 
ஆசீர்வாதங்களுக்காக, நாம்‌ கர்த்தரை 
நன்றியோடு துதிக்கவேண்டும்‌. போதுமென்ற 
மனதுடனே திருப்தியோடு 
பழகிக்கொள்ளவேண்டும்‌. 
வாழ்வதினால்‌ 
ஏழைகளாகிவிடுவதில்லை. 


கற்றுக்கொள்ளவேண்டும்‌. ப்‌ 
வஸ்திரங்களில்‌ ஆடம்பரமில்லாவிட்டாலும்‌, 
அது. சுத்தமாகவும்‌ தூய்மையாகவும்‌ 
இருக்கவேண்டும்‌. 





f= a 
TT 


நம்மிடத்தில்‌ ஐசுவரியம்‌ இல்லை 
என்பதினால்‌, நம்முடைய சமுதாயத்தார்‌ 
ஒருவேளை நம்மை கனம்பண்ணாமல்‌: 
போகலாம்‌. மனுஷர்‌ மத்தியிலே 
கனமற்றவர்களாயிருக்கலாம்‌. 
நம்மைப்‌ புகழவேண்டும்‌ 
நம்முடைய தகுதிக்கு மீறி ஆடம்பரமாய்‌ 
செலவு செய்துவிடக்கூடாது. அதற்குப்‌ 
நம்முடைய வரவு செலவுகளை 


காரியங்களுக்கு குறைவில்லாமல்‌ செலவு 
செய்யவேண்டும்‌. 


நம்முடைய குடும்பத்தாரை 
போஷிப்பதுபோலவே, நம்மை சார்ந்திருக்கிற 
வேலையாட்களையும்‌  போஷிக்கவேண்டும்‌. 
நாம்‌ கனமற்றவர்களாயிருந்தாலும்‌, 
பணிவிடைக்காரர்‌ உள்ளவர்களாயிருக்க 
வேண்டும்‌. அவர்கள்‌ பணிவிடை செய்து 
நமக்கு உதவிசெய்வதுபோல, நாமும்‌ 
அவர்களுக்கு வஸ்திரங்களும்‌, 
போஜனங்களும்‌, வேலைக்குத்தகுந்த 
ஊதியமும்‌ கொடுத்து அவர்களை 
ஆதரிக்கவேண்டும்‌. தன்னுடைய 
ட்டிலுள்ளவர்களை அப்பங்களினாலும்‌, 
பணிவிடைக்காரர்களினாலும்‌ 
ஆசீர்வதிக்கிறவர்கள்‌ புத்தியுள்ளவர்கள்‌. 
இவர்கள்‌ உத்தமர்களாயிருப்பார்கள்‌. 


நீதிமான்‌ 
நீதி 12:10 


நீதி 12:10. 


மிருகஜீவனைக்‌ 
துன்மார்க்கருடைய 
கொடுமையே. 


நீதிமான்‌ தன்‌ 
காப்பாற்றுகிறான்‌; 


இரக்கமும்‌ 


நற்குணமுள்ளவர்கள்‌ இரக்க 
குணமுள்ளவர்களாகவும்‌ இருப்பார்கள்‌. 
இவர்கள்‌ மிருகஜீவன்கள்மீதும்‌ இரக்கம்‌ 
காண்பிப்பார்கள்‌. மிருகஜீவன்கள்‌ நமக்கு 
உதவியாயிருக்கிறது. நிலத்தை உழுகிற 
வேலைக்காரரைப்போல. நமக்கு 
பிரயோஜனமாயிருக்கிறது. மிருகஜீவன்கள்‌ 
நமக்கு உதவி செய்கிறது தேவனாகிய 
கர்த்தரே அவற்றையும்‌ சிருஷ்டித்திருக்கிறார்‌ 
என்பதை நினைவுகூர்ந்து, அவற்றை 
பராமரிக்கவேண்டும்‌. நீதிமான்‌ தன்‌ 
மிருகஜீவனை காப்பாற்றுகிறான்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நம்முடைய வீட்டில்‌ வளருகிற 
மிருகஜீவன்கள்‌ நம்முடைய பராமரிப்புக்கு 
ஒப்புக்கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவற்றிற்கு 
போஜனமும்‌ ஓய்வும்‌ கொடுக்கவேண்டியது 
நம்முடைய கடமை. மிருகங்களை 
கொடுமைப்படுத்தக்கூடாது. பிலேயாம்‌ தன்‌ 
கழுதையின்மீது ஏறிப்போனபோது, அதை 
தன்‌ கோலினால்‌ அடித்தான்‌. கர்த்தர்‌ 
கழுதையின்‌ வாயைத்‌ திறந்தார்‌. உடனே 
அந்தக்‌ கழுதை பிலேயாமிடம்‌ “என்னை ஏன்‌ 
அடிக்கிறாய்‌” என்று திருப்பி கேட்டது. 
எல்லா மிருகமும்‌ பேசுவதில்லை. நாம்‌. 
மிருகங்களைக்‌ கொடுமைப்படுத்தும்போது, 
அவற்றின்‌ மனதில்‌ கோபம்‌ நம்மீது, 

இருக்கும்‌. 
மோசேயின்‌: நியாயப்பிரமாணத்தில்‌ 
நம்முடைய எருதுகளை பராயரிக்கவேண்டும்‌ 
என்னும்‌ கற்பனை கொடுக்கப்பட்டிருக்கிறது. 
துன்மார்க்கன்‌ இரக்ககுணமில்லாதவன்‌. 
அவன்‌ இரக்கம்‌ காண்பித்தாலும்‌, அதில்‌ 
அன்போ, ஆதரவோ இருக்காது. 
அவனுடைய இரக்கமும்‌ கொடுமையாகவே 
இருக்கும்‌. அவனுடைய இருதயம்‌ 
குடினப்பட்டதாயிருக்கும்‌. இப்படிப்பட்டவர்கள்‌ 
தங்களிடத்திலுள்ள மிருகங்களை அதிகமாய்‌ 
ப 


கொடுமைப்படுத்துவார்கள்‌ 


பணக்‌ 
ஓய்வும்‌ 
பராமரிக்கமாட்டார்கள்‌. 

மிருகஜீவன்களை 


அவற்றிற்கு சரியான போஜனமும்‌, 
கொடுத்து அவற்றை 
தங்கள்‌ 

ஆதரிக்கமாட்டார்கள்‌. 


தன்‌ நிலத்தைப்‌ பயிரிடுகிறவன்‌ 
நீதி 12:11 
தன்‌ நிலத்தைப்‌ 
ஆகாரத்தினால்‌ 
வீணரைப்‌ 
பின்பற்றுகிறவனோ மதியற்றவன்‌. 





ழ்‌ ளன 
யாய 


ஒவ்வொரு மனுஷனும்‌: 
தனக்குக்‌ கொடுத்திருக்கிற 


உற்சாகமாகயும்‌, 

செய்யவேண்டும்‌. 

ஆசீர்வாதங்களைப்‌. 

வேண்டுமென்றால்‌, 

கொடுத்திருக்கிற 

உண்மையுள்ளவர்களாயிருக்க 

நாம்‌ செய்கிற வேலைகளுக்கு நியாயமான 
பெற்றுக்கொண்டு, 
நடத்தவேண்டும்‌. 

கண்ணியமான 

வாழ்க்கையைக்‌ கொடுக்கும்‌. நம்முடைய 

தொழிலை நாம்‌ கவனிக்கும்போது அந்தத்‌ 

தொழில்‌ நம்மைக்‌ கவனித்துக்கொள்ளும்‌. 


ஒரு சிலர்‌ தங்களுடைய தொழிலில்‌ 
கவனம்‌ செலுத்தமாட்டார்கள்‌. தங்களுடைய 
வியாபாரத்தை அக்கரையோடு 
செய்யமாட்டார்கள்‌. தங்கள்‌ வேலைகளில்‌ 
அசட்டையாயிருப்பார்கள்‌. ஒரு வேலையும்‌ 
செய்யாமல்‌ சும்மாயிருக்கிறவர்களை வறுமை 
டி வரும்‌. அவர்களுடைய 
போஜனத்திற்கு குறைவு. 
இப்படிப்பட்டவர்கள்‌ 
பாரமாமிருப்பார்கள்‌. 
மற்றவர்களுக்கும்‌. பாரமாயிருப்பார்கள்‌. 
மற்றவர்களுடைய உழைப்பில்‌ தாங்கள்‌ 
புசிக்கவேண்டுமென்று நினைப்பார்கள்‌. 


தன்னுடைய 
ஆகாரத்தினால்‌ 
கண்ணீரோடு 
கெம்பீரத்தோடு  அறுப்பார்கள்‌. 
விதைக்கிறவர்கள்‌ பெருக அறுப்பார்கள்‌. 
சிறுக விதைக்கிறவர்களோ சிறுகவே 
அறுப்பார்கள்‌ ஒன்றும்‌ 
விதைக்காமலிருக்கிறவர்களோ, ஒன்றும்‌. 
அறுக்கமாட்டார்கள்‌. ர்களுக்‌ 
தானியமும்‌ கிடைக்காது. 
கிடைக்காது. இவர்கள்‌. 
காலத்தில்‌ 
வேலை 
வீணரைப்‌. 


இப்படிப்பட்டவர்கள்‌ மதியற்றவர்கள்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
UBLISHERS 


துன்மார்க்கன்‌ 
நீதி 12:12 


தீதி 12:12. துன்மார்க்கன்‌ துஷ்டருடைய 
வலையை விரும்புகிறான்‌; 
'தீதிமானுடைய வேர்‌ கனி கொடுக்கும்‌. 


துன்மார்க்கனுடைய விருப்பமும்‌ 
நோக்கமும்‌ துன்மார்க்கம்‌ நிரம்பியதாகவே 
இருக்கும்‌. அவன்‌ யாருக்கும்‌ நன்மை 
செய்யவேண்டுமென்று விரும்பமாட்டான்‌. 
எல்லோருக்கும்‌ தீங்கு செய்வான்‌. தன்னால்‌ 
தீங்கு செய்யமுடியாவிட்டாலும்‌, பிறருடைய 
துணையோடு மற்றவர்களை கெடுக்க 
வேண்டுமென்று நினைப்பான்‌. இவனுடைய 
இருதயமும்‌, பேச்சும்‌ தீமை நிரம்பியதாகவே 
ல இவனால்‌ பிறருக்கு தீங்கு 
யாருக்கும்‌ நன்மை 


துன்மார்க்கன்‌ துஷ்டருடைய வலையை 
விரும்புகிறான்‌. அவன்‌ தன்னுடைய 
வலையில்‌ மீன்பிடித்தால்‌ அதை யாருக்கும்‌ 
பகிர்ந்து. கொடுத்து உதவிசெய்யமாட்டான்‌. 
வேண்டுமென்று 

துஷ்டருடைய 

வலை அவர்களுக்கு 
மாத்திரமே பிரயோஜனமுள்ளதாயிருக்கும்‌, 
மற்றவர்களுக்கு அந்த வலைகளால்‌ ஒரு 
பிரயோஜனமும்‌ உண்டாகாது. துன்மார்க்கன்‌ 
துஷ்டருடைய வலையை விரும்பி, 
சுயபிரயோஜனமடைய முயற்சி பண்ணுகிறான்‌. 


நீதிமானோ பிறருக்கு நன்மை செய்ய 
பிரயாசப்படுகிறான்‌. நீதிமான்‌ தன்னுடைய 
வலையில்‌ மீன்பிடித்து அதை 
பகிர்ந்துகொடுப்பான்‌... 


வாயின்‌ வார்த்தைகளினாலும்‌, கைகளின்‌ 
பிரயாசங்களினாலும்‌ அநேகருக்கு நன்மை 
உண்டாகும்‌. 





f= al 
TT 


பிரயோஜனமுள்ளதாயிருக்கும்‌. 
மற்றவர்களுக்கும்‌ 'ஜனமுள்ள 
தாயிருக்கும்‌. நீதிமானுடைய ஜீவியம்‌: 
கர்த்தருக்குப்‌ பிரியமுள்ளதாகவும்‌, 
கர்த்தருடைய மரிசுத்தவான்களுக்கு 
பிரயோஜனமுள்ளதாகவும்‌ இருக்கும்‌. நீதிமான்‌ 
கர்த்தருடைய விருப்பத்தையும்‌ சித்தத்தையும்‌ 
நிறைவேற்றி கர்த்தரை மகிமைப்படுத்துவான்‌. 
விசேவித்துக்‌ 
கர்த்தருக்கென்று 
நாட்களை 
கொள்ளாதவனும்‌ 
கர்த்தருக்கென்று விசேஷித்துக்‌ 
கொள்ளாதிருக்கிறான்‌. புசிக்கிறவன்‌ 
தேவனுக்கு மன்ன 
கர்த்தருக்கென்று 
புசியாதிருக்கிறவனும்‌ 
புசியாதிருந்து, தேவனுக்கு ஸ்தோத்திரஞ்‌ 
செலுத்துகிறான்‌. நம்மில்‌ ஒருவனும்‌: 
தனக்கென்று பிழைக்கிறதுமில்லை, ஒருவனும்‌ 
தனக்கென்று மரிக்கிறதுமில்லை. நாம்‌ 
பிழைத்தாலும்‌ 
பிழைக்கிறோம்‌, நாம்‌ 
கர்ததரக்கென்று மரிக்கிறோம்‌. 
பிழைத்தாலும்‌. 
நாம்‌ 
(ரோம 14:6-8) என்று அப்போஸ்தலர்‌ பவுல்‌ 
சொல்லுகிறார்‌. 


“நாட்களை 
கொள்ளுகிறவன்‌ 
விசேஷித்துக்கொள்ளுகிறான்‌; 
விசேஷித்துக்‌ 


கந்தரககெள்று 


துன்மார்க்கனின்‌ உதடுகள்‌ 


நீதி 12:19. 


நீதி 1219. 
உதடுகளின்‌. 
நீதிமானோ 
'நீங்குவான்‌.. 


துன்மார்க்கனுக்கு அவன்‌ 
துரோகமே கண்ணி; 
நெருக்கத்தினின்று 


ய வாயின்‌ வார்த்தைகளைக்‌ 
கறக்க மிகவும்‌ எச்சரிப்பாயிருக்கவேண்டும்‌. 
இருதயத்தின்‌ நிறைவினால்‌ வாய்பேசும்‌. 
நம்முடைய இருதயத்தில்‌ நீதியும்‌, 
உண்மையும்‌, இரக்கமும்‌ 
நிரம்பியிருக்கவேண்டும்‌. நம்மிடத்தில்‌ 
பிறருக்கு துரோகம்பண்ணும்‌ 
சிந்தையிருக்கக்கூடாது. நம்முடைய நாவு 
சிறிய அவயவமாகமிருந்தாலும்‌, அது 
மிகவும்‌ பலமுள்ள அவயவயமாயிருக்கிறது. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


நம்முடைய 


கர்த்தருடைய கிருபையினால்‌ 
ம்‌ கடிவாளமிட்டு 


நாவை நாம்‌ 
அடக்கவேண்டும்‌. 
அடக்காதவர்கள்‌, 


“துன்மார்க்கர்‌ 
தள்ளப்படுவார்கள்‌. கீழே விழும்படி அவர்கள்‌ 
நாவுகளே அவர்களைக்‌ கெடுக்கும்‌” 
(சங்‌ 64:8) என்று தாவீது சொல்லுகிறார்‌. 


நீதிமான்களின்‌ 
குத்தமாயிருக்கும்‌. நீதிமான்‌: 
ஞானவார்த்தைகளைப்‌ பேசுவான்‌. 
அவனுடைய வார்த்தைகளினால்‌ அநேகருக்கு 
பிரயோஜனமுண்டாகும்‌. அவனுக்கும்‌. 
ஆசீர்வாதமுண்டாகும்‌. தனக்கு ஏதாவது 
பிரச்சனைகளோ, நெருக்கங்களோ, 
ஆபத்துக்களோ வந்திருந்தாலும்‌ நீதிமான்‌ 
2 வாயின்‌ வார்த்தையினால்‌, 
விடுதலை பெறுவான்‌. 

ர்த்‌ அவனை 


வார்த்தைகள்‌ 


உதடுகளோ 
பேசும்‌. அதுவே 


துன்மார்க்கனுடைய 
துரோகப்பேச்சுக்களைப்‌ 
அவர்களுக்கு கண்ணியாகயிருக்கும்‌. 
அந்தக்‌ கண்ணியிலே துன்மார்க்கர்‌ சிக்கி 
விழுந்து. விடுவார்கள்‌. நீதிமான்‌: 
ஞானவார்த்தைகளைப்‌ பேசும்போது, கர்த்தர்‌ 
அவன்மீது பிரியப்படுகிறார்‌. அவனுக்கு 
உதலியும்‌ ஒத்தாசையும்‌ பண்ணுகிறார்‌ 
ஆபத்து வேளையிலே கர்த்தர்‌ அவனோடு 
கூடமிருந்து ஆபத்துக்களிலிருந்து அவனைத்‌ 
தப்புவிக்கிறார்‌. கர்த்தர்‌ நீதிமானுக்கு 
தம்முடைய கிருபையையும்‌, இரக்கத்தையும்‌ 
காண்பிக்கிறார்‌. 


வாயின்‌ பலன்‌ 
நீதி 12:14. 


நீதி 12:14. அவனவன்‌ தன்‌ தன்‌ வாயின்‌ 
பலனால்‌ திருப்தியடைவான்‌; அவனவன்‌ 
கைகிரியையின்‌  பலனுக்குத்தக்கதாக 
அவனவனுக்குக்‌ கிடைக்கும்‌. 





f= FTN 
TT 


நாம்‌ பேசுகிற ஒவ்வொரு நல்ல. 
வார்த்தைகளுக்கும்‌ அதற்குரிய பலன்‌ 
கிடைக்கும்‌. நம்முடைய நல்ல வார்த்தைகள்‌ 
நமக்கு ஆசீர்வாதத்தைத்‌ தரும்‌. அவனவன்‌ 
தன்‌ தன்‌ வாயின்‌ பலனால்‌ 
திருப்தியடைவான்‌. மனுஷன்‌ பேசுகிற நல்ல 
வார்த்தைகளினால்‌ அவனுக்கு ஆறுதலும்‌, 
சந்தோஷமும்‌, சமாதானமும்‌ உண்டாகும்‌. 
அவனுடைய  ஆத்துமாவில்‌: திருப்தி 
உண்டாயிருக்கும்‌. அவன்‌ கையிட்டு செய்கிற 
எல்லா காரியங்களும்‌ அவனுக்கு 
வாய்க்கும்‌. 


தியான்‌. பத்திலிருத்திக்கேதுவான 


நீர 
காரியங்களையே பேசுவான்‌. 


மற்றவர்களுக்கு 

ஆலோசனைகளைச்‌ 

கர்த்தருடைய 

பயபக்தியாகயிருந்து. 

கிருபைகளைப்‌ 

கிருபையுள்ள வார்த்தைகளைப்‌ பேசுகிறவன்‌. 
கிருபையுள்ள கிரியைகளை நடப்பிப்பான்‌ 


ய வாயின்‌ வார்த்தைகளினால்‌ 

நாம்‌ ப்தியடைவதுபோல, நம்முடைய 

கைகளின்‌ கிரியைகளினால்‌ நமக்கு பலன்‌ 

கிடைக்கும்‌. அவனவன்‌ கைக்கிரியையின்‌ 

பளுக்கத்தக்கதாக அவனவனுக்குக்‌ 
கிடைக்கும்‌. இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ 

நற்கிரியைகளைச்‌ செய்கிறவர்களை கர்த்தர்‌ 

ஆசீர்வதிக்கிறார்‌ 

இரங்குகிறவன்‌ 

கொடுக்கிறான்‌. கர்த்தர்‌ தமக்கு. 

கொடுத்தவர்களுக்கு, 

கொடுப்பார்‌. கர்த்தர்‌ 

கடன்படமாட்டார்‌. தாம்‌ 

திரும்ப செலுத்துவார்‌. 

செய்கிறவர்களுக்கு. 

நற்கிரியைகளுக்கு தக்கதாக கர்த்தருடைய 

சமுகத்திலிருந்து பலன்‌ கிடைக்கும்‌. 


மதியீனனுடைய வழி 
நீதி 12:15 


நீதி 12:15. மதியீனனுடைய வழி அவன்‌ 
மார்வைக்குச்‌ செ்லமைவலிருக்கும்‌ 
ஆலோசனைக்குச்‌. 

கொடுக்கிறவனோ று 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


செய்வது எல்லாமே 
சரியானதுதான்‌ என்று மதிமீனன்‌ 
நினைப்பான்‌. அவனுடைய வார்த்தைகளும்‌, 
அவனுடைய செய்கைகளும்‌ அவனுக்கு 
நல்லதாகவே தெரியும்‌. மதியீனனுடைய வழி 
அவன்‌ பார்வைக்கு செம்மையாயிருக்கும்‌. 
க ஆலோசனையும்‌ 
மதியீனன்‌ 
அவனுக்கு யாராவது. 
ப்‌ அந்த 
ஆலோசனைகளுக்கு அவன்‌ 
செவிகொடுக்கவும்‌ மாட்டான்‌. 


தான்‌ 


ஞானமுள்ளவனோ 
ஆலோசனைகளையும்‌, 
பெற்றுக்கொள்ள வேண்டுமென்று 
விரும்புவான்‌. ஞானஆலோசனை எங்கு 
அடக்குயென்று தேடிப்‌ பார்த்து, அங்கு 

போய்‌ நல்ல ஆலோசனைகளைப்‌ 
பெற்றுக்கொண்டு ஆசீர்வாதம்‌ பெறுவான்‌. 
ஆலோசனைக்கு செவிகொடுக்கிறவன்‌ 
ஞானமுள்ளவன்‌. ன்‌ 
வழிகளெல்லாம்‌ 
ஞானமுள்ளவன்‌ 
நினைக்கமாட்டான்‌. 
இருப்பதற்கு 
நினைப்பான்‌. 
யாராவது 
அவர்கள்மீது 
அவர்களுடைய 
பெற்றுக்கொள்வான்‌. 
பிறருடைய 
பெற்றுக்கொண்டு தன்னுடைய 
வளர்ச்சி பெறுவான்‌. 


நல்ல 


புத்திமதிகளையும்‌ 


வாய்ப்புள்ளது 
தன்னுடைய தப்‌ 
சுட்டிக்‌ காண்பித்தால்‌, 
கோபப்படமாட்டான்‌. 
ஆலோசனைகளைப்‌ 
ஞானமுள்ளவன்‌ 
புத்திமதிகளையும்‌ 
ஞானத்தில்‌ 


மூடனுடைய கோபம்‌ 
நீதி 12:16 


நீதி 1216. மூடனுடைய கோபம்‌ 
சீக்கிரத்தில்‌ வெளிப்படும்‌; இலச்சையை 
மூடுகிறவனோ விவேகி. 





i= THE 
TT 


மிகவும்‌ பொறுமையாகமிருப்பது 
கோழைத்தனம்‌ என்று உலகப்பிரகாரமான 
ஜனங்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. 
ஞானமுள்ளவன்கூட சில சமயங்களில்‌ 
கோபப்படுகிறான்‌. இவனுடைய கோபத்திற்கு 
நியாயமான காரணம்‌ இருக்கும்‌. 
ஞானமுள்ளவன்‌ தன்னுடைய கோபத்தை 
தன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள்‌ 
வைத்திருப்பான்‌. ஒருபோதும்‌ பொறுமை 
இழந்துவிடமாட்டான்‌. 
தன்னுடைய 
எஜமானனாகயிருப்பான்‌. 
கட்டளைக்கு அவனுடைய 
அடங்கியிருக்கும்‌. 


மூடனுடைய 
குட்டுப்பாடில்லாதது. கோபமே மூடனுடைய 
எஜமான்‌. மூடன்‌ தன்னுடைய கோபத்திற்கு. 


மூடன்‌ 
கோபப்பட்டுவிடுவான்‌. 


கோபத்தை 
வார்த்தைகளினாலும்‌. 


ஆலியின்‌ கனி வெளிப்படவேண்டும்‌. அன்பு, 
நீடியபொறுமை ஆகியவை ஆலிமின்‌ 
முக்கியமான கனிகள்‌. 


பொறுமையோடிருப்பதே. ஞானம்‌. 
மூடனுடைய கோபம்‌ சீக்கிரத்தில்‌. 
வெளிப்படும்‌. ஞானமுள்ளவன்‌ சீக்கிரத்தில்‌ 
கோபப்படமாட்டான்‌. விவேகி இலச்சையை 
மூடுகிறான்‌. கருத்து வேறுபாடுகளும்‌, 
தர்க்க வேறுபாடுகளும்‌ இருந்தாலும்‌, 
விவேகி அதை பெரிதுபடுத்தாமல்‌, 
தன்னுடைய ஞானத்தினால்‌. 
வேறுபாடுகளையும்‌ கோபங்களையும்‌ 
அடக்கிவிடுவான்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


விவேகியின்‌ இருதயத்தில்‌ சாந்தமும்‌ 
அமைதியும்‌ இருக்கும்‌. விவேகி தன்னுடைய 
நாலை... கடிவாளம்‌ போட்டு அடக்கி 
வைத்திருப்பான்‌. நம்முடைய இருதயத்தில்‌ 
அமைதியாகயிருப்பதும்‌, நம்முடைய வாயினால்‌ 
சமாதானமுள்ள வார்த்தைகளைப்‌ பேசுவதும்‌ 
ஆவிக்கும்‌, சரீர 

ம்‌ மிகவும்‌ நல்லது. 
சிந்தனையுள்ளவர்கள்‌. 

மாட்டார்கள்‌. 


காயப்படுத்தமாட்டார்கள்‌. 
அன்பு சகலத்தையும்‌ தாங்கும்‌. 
சகலத்தையும்‌ சகிக்கும்‌. அன்பு பிறருக்கு. 
தீங்கு செய்யாது. மற்றவர்கள்‌ தங்களுக்கு 
தீங்கு செய்தாலும்‌, நற்குணமுள்ளவர்கள்‌ 
அதை சகித்துக்கொள்வார்கள்‌. 
மற்றவர்களுடைய தப்பிதங்களை 
மன்னித்துவிடுவார்கள்‌. மற்றவர்கள்‌ 
தங்களுக்கு காயம்‌ ஏற்படுத்தியிருந்தாலும்‌, 
அவர்களை பழிக்கு பழிவாங்கவேண்டுமென்று 
கோபப்படமாட்டார்கள்‌. இலச்சையை 
மூடுகிறவன்‌ விவேகி. விவேகியின்‌ 
வார்த்தைகளும்‌, செய்கைகளும்‌ 
ஞானமுள்ளதாகயிருக்கும்‌. 


சத்தியவாசகன்‌ 


நீதி 12:17 


நீதி 1217. சுத்தியவாசகள்‌ நீதியை 
வெளிப்படுத்துவான்‌; பொய்ச்‌ 
சாட்சிக்காரனோ வஞ்சகத்தை. 
வெளிப்படு த்துவான்‌. 


உண்மையுள்ள சாட்சிக்காரன்‌ 
உண்மையை மாத்திரமே பேசுவான்‌. அவன்‌ 
சத்தியவாசகன்‌. தன்னுடைய புத்திக்கும்‌, 
ஞானத்திற்கும்‌ எட்டிய வரையில்‌, தனக்குத்‌ 
தெரிந்திருக்கும்‌ உண்மைகளை மாத்திரமே 
பேசுவான்‌. சத்தியவாசகன்‌ 
வெளிப்படுத்துவான்‌. 
சம்பாஷணையாகயிருந்தாலும்‌, 
விசாரணையாகயிருந்தாலும்‌, நியாயத்தீர்ப்பு 
கொடுக்கும்போது சாட்சி கொடுக்கவேண்டிய 
ம்‌ சத்தியவாசகன்‌: 

'த்திரமே பேசுவான்‌. அவன்‌ 
ஆணையிட்டு பேசினாலும்‌, ஆணையிடாமல்‌ 
பேசினாலும்‌, அவனுடைய வாயிலிருந்து 
உண்மை மாத்திரமே வெளிவரும்‌. 





f= THE 
ETT 


நீதியின்‌ பிரமாணம்‌ சத்தியவாசகனை 


இன்னதென்பதை இவன்‌ அறிந்திகக்கரான்‌. 
சத்தியவாசகன்‌ நீதியை மாத்திரம்‌ பேசி, 
கர்த்தரை மகிமைப்படுத்துகிறான்‌. 
பொய்ச்சாட்சிக்காரன்‌ வஞ்ச 
வெளிப்படுத்துவான்‌. இவனிடத்தில்‌ ய்‌ 
வஞ்சிக்கிற ஆவியிருக்கும்‌. உண்மையை 
'பொய்போலவும்‌, பொய்யை உண்மைபோலவும்‌ 
ஜோடனையாகப்‌ பேசுவான்‌. தன்னுடைய 
சாதுரிய வார்த்தைகளினாலும்‌, ல்‌ 
எண்ணங்களினாலும்‌ 
சொல்லுவான்‌. 


ஆளுகை செய்கிறது. 


ஞானமுன்னவர்களுடைய நாவு 
நீதி 12:18 


நீதி 1218. பாட்டயக்குத்துகன்போல்‌ 
பேசுகிறவர்களும்‌ உண்டு; 
ஞானமுன்னவர்களுடைய தாவோ. 
ஒளஷதம்‌. 

ம்முடைய நாவை ம்‌ ௭ 
பயன்படுத்துகிறோம்‌ என்பது க்‌ 
முக்கியம்‌ அதன்‌ அடிப்படையிலேயே 
ஜீவனும்‌ மரணமும்‌ உண்டாகும்‌. நாம்‌ 
நாவைப்‌ பயன்படுத்தும்‌ விதத்தில்தான்‌, 
நம்முடைய வார்த்தைகள்‌ விஷமாகவோ 
அல்லது ஒளஷதமாகவோ 
நடப்பிக்கும்‌. 
பட்டயத்தைப்போல 
காயப்படுத்திவிடுவார்கள்‌. 
நல்ல மதிப்போடும்‌, 
இருக்கிறவர்களுக்கு 
பொய்யான குற்றச்சாட்டுக்களைச்‌ 
அவர்களுடைய மதிப்பையும்‌ மரியாதையையும்‌ 
கெடுத்துப்போடுவார்கள்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


விரோதமாகத்‌ தூஷண 
பேசுவதும்‌, உண்மைக்கு 
விரோதமாக பொய்யை ஜோடித்து 
சொல்லுவதும்‌, பட்டயம்‌ போலவே பிறரை 
வெட்டிக்காயப்படுத்திவிடும்‌. பட்டயம்‌. 
ஒற்றுமையாகமிருக்கிற சரீர அவயவத்தை 
வெட்டி துண்டுபண்ணிப்போடும்‌. 
அதுபோலவே மத்தியிலே 


பிறருக்கு 
வார்த்தைகளைப்‌ 


நண்பர்கள்‌ 


கோள்சொல்லுதல்‌, புறங்கூறுதல்‌ ஆகியவை. 
சிநேகத்தையும்‌, 
அவர்கள்‌ 

பி 


நண்பர்களின்‌ 
பாசத்தையும்‌... பிரத்துவிடும்‌. 
இதுவரையிலும்‌ 
நண்பர்களாயிருந்திருப்பார்கள்‌. 
துன்மார்க்கருடைய 
பேச்சுக்களினால்‌, 
முறிந்துபோகும்‌. 
பட்டயக்குத்துக்கள்போல. 
காயப்படுத்திவிடுகிறார்கள்‌. 


ஒரு சிலர்‌ 


இவர்களுடைய 
இப்படிப்பட்டவர்கள்‌ 
பேசி பிறரை 


நல்ல வார்த்தைளைப்‌ 
பேசுவார்கள்‌. இவர்களுடைய 
பேச்சுக்களினால்‌ பகை குறைந்து நட்பு 
ன்டாகும்‌. சண்டை குறைந்து சமாதானம்‌. 
இவர்களுடைய ஆறுதலான 
வேதனையோடிருக்கும்‌. 

குணப்படுத்தும்‌. இவர்கள்‌ 
ஞானமுள்ளவர்கள்‌. இவர்களுடைய நாவின்‌ 
வார்த்தைகள்‌ ஒளஷதம்போல காயங்களைக்‌ 


குணப்படுத்துகிறது. 


புறங்கூறும்‌ வார்த்தைகளினால்‌ மனுஷர்‌ 
மத்தியிலே பிரிவினைகள்‌ உண்டாகும்‌. 
ஞானமுள்ளவர்களின்‌ வார்த்தையினால்‌ 
அந்தப்‌ பிரிவினை நீங்கி ஒற்றுமை 
உண்டாகும்‌. நாம்‌ ஞானமுள்ள 
வார்த்தைகளைப்‌ பேசும்போது, ஜனங்கள்‌ 
தங்களுடைய தப்பிதங்களைப்‌ 
புரிந்துகொள்வார்கள்‌. தங்களுடைய 
பாவங்களுக்காக மனம்‌ வருந்துவார்கள்‌. 
தாங்கள்‌ யாருக்கு விரோதமாகத்‌ தீங்கு 
செய்தார்களோ, அவர்களிடத்தில்‌ போய்‌ 
ஒப்புரவாவார்கள்‌. மனுஷரிடத்தில்‌ 
ஒப்புரவாவாதுபோல, இவர்கள்‌ 
தேவனிடத்திலும்‌ ஒப்புரவாவார்கள்‌. 





ழ்‌ நள 
யாய 
சத்திய உதடு 
நீதி 12:19 


நீதி 1219. சத்திய உதடு என்றும்‌ 
நிலைத்திருக்கும்‌ பொய்‌ நாவோ ஒரு 
திமிஷமாத்திரம்‌ இருக்கும்‌. 


நாம்‌ மாத்திரமே 
பேசவேண்டும்‌. திக நிலைத்திருக்கும்‌. 
சத்தியமே ஜெயம்பெறும்‌. சத்தியம்‌ 
எப்போதும்‌ சத்தியமாகவேயிருக்கும்‌. சத்‌ 
உதடு என்றும்‌ 
பொய்நாவோ ஒரு நிமிஷம்‌ 
இருக்கும்‌. அதற்கு பின்பு 
ஒன்றுமில்லாமல்‌ 
பொய்பேசுகிறவர்கள்‌ 
முரண்பட்டுப்‌ பேசுவார்கள்‌. 
வார்த்தைகளில்‌ 
இருக்காது. சத்தியத்தைப்‌ பேசுகிறவர்கள்‌ 
உறுதியோடு பேசுவார்கள்‌. சில சமயங்களில்‌ 
ம்‌ மங்கிப்போவதுபோல இருக்கும்‌. 
சத்தியத்தை மூடி மறைப்பதுபோல. 
ம்‌ ஏற்ற வேளை 
பிரகாசமாக 
ஒளியைக்கொடுக்கும்‌. சத்தியமே என்றும்‌ 
நிலைத்திருக்கும்‌. 


'தீங்கைப்‌ பிணைக்கிறவர்கள்‌ 
நீதி 12:20 


நீதி 12:20. தீங்கைப்‌ 

பிணைக்கிறவர்களின்‌' இருதயத்தில்‌ 

இருக்கிறது கபடம்‌; சமாதானம்‌ 

பண்ணுகிற ஆலோசனைக்காரருக்கு. 

உன்னது சந்தோஷம்‌. 
மற்றவர்களுக்கு தீங்கு 

நினைக்கிறவர்கள்‌, தாங்கள்‌ விரித்த 

வலையில்‌ தாங்களே விழுந்துவிடுவார்கள்‌. 

அவர்களுடைய கண்ணி அவர்களையே 

பிடிக்கும்‌. பிறருக்கு தீங்கு நினைக்கிறவர்கள்‌ 

தங்களைத்‌. தாங்களே 

கொள்கிறார்கள்‌. 

பிணைக்கிறவர்களின்‌ 

கபடமிருக்கிறது. 

சந்தோஷமோ, சமாதான! 

இவர்களுடைய வார்த்தைகளினால்‌ பிறருக்கு 

எந்த நன்மையும்‌ உண்டாகாது. 

சமாதானமாகயிருக்கிற குடும்பத்தைக்கூட 

இவர்கள்‌ பிரித்துவிடுவார்கள்‌. அவர்கள்‌ 

மத்தியிலே சண்டையை மூட்டிவிடுவார்கள்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சமாதானம்‌. பண்ணுகிறவர்கள்‌ 
சந்தோஷமாயிருப்பார்கள்‌. இவர்கள்‌ பிறருக்கு 
பிரயோஜனமான ஆலோசனைகளையும்‌, 
புத்திமதிகளையும்‌ சொல்லி அவர்களை 
ஆசீர்வதிப்பார்கள்‌. இவர்களுடைய 
ஆலோசனைகளை கேட்கிறவர்கள்‌ மத்தியிலே 
பகை. நீங்கும்‌, சந்தோஷமுண்டாகும்‌ 
இவர்களுடைய வார்த்தைகளினால்‌ 
சமுதாயத்திற்கு ஆசீர்வாதமுண்டாகும்‌. 
ஜனங்கள்‌, தங்கள்‌ மத்தியிலே இருக்கிற 
கருத்து வேறுபாடுகள்‌ எல்லாவற்றையும்‌. 
மறந்து. சமாதானம்‌ 
பண்ணுகிறவர்களின்‌ ஆலோசனைகளினால்‌ 
சமாதானமாயிருப்பார்கள்‌. சமாதானம்‌. 
பண்ணுகிறவர்கள்‌ பாக்கியவான்கள்‌ என்று 
நம்முடைய கர்த்தராகிய இயேசுகிறிஸ்துவம்‌ 
சொல்லியிருக்கிறார்‌. 


நீதிமான்‌ 
தீதி 12:21 


நீதி 12:21. தீதிமானுக்கு 2 கேடும்‌ 
வராது; துன்மார்க்கரோ மையினால்‌ 


திறையப்படுவார்கள்‌.. 


நீதிமானின்‌ நன்மையை 
விசாரிக்கிறார்‌. அவனைப்‌ பாதுகாத்து, 
பராமரிக்கிறார்‌. நீதிமானுக்கு ஒரு கேடும்‌ 
வராது. அவனுக்கு ஆபத்து வரும்போது, 
கர்த்தரே அவனுக்கு கேடகமாகவும்‌, 
அரணாகவும்‌, பாதுகாப்பாகவும்‌ இருக்கிறார்‌. 
நீதிமானை தீங்கு அணுகுவதில்லை. 
நீதிமானுக்கு 

நாசமோசங்களும்‌ வருவதற்‌ 

அனுமதி கொடுக்கமாட்டார்‌. 
அனுமதியில்லாமல்‌ நீதிமான்களை எந்த 
அந்தகார சக்திகளும்‌ நெருங்கவும்‌ முடியாது, 
தொடவும்‌ முடியாது. 


நீதமாள்களிடத்தில தேவனுடைய 
வல்லமை  நிரம்பிமிருக்கும்‌. 
ததினன்களுக்க சோதனைகள்‌ வரலாம்‌. 
ஆனாலும்‌ அவர்கள்‌ கர்த்தருடைய 
கிருபையின்‌ பெலத்தினால்‌, சோதனைகளை 
மேற்கொள்வார்கள்‌. கர்த்தருடைய 
கிருபையினாலும்‌, பெலத்தினாலும்‌ 
சோதனைகளில்‌ ஜெயம்பெறுவார்கள்‌. 


கர்த்தர்‌ 





ழ்‌ யனா 
யாய 


“உன்னதமானவரின்‌ 
சர்வவல்லவருடைய 


மறைவிலிருக்கிறவன்‌. 
நிழலில்‌ தங்குவான்‌" 
(சங்‌ 919). “எனக்கு அடைக்கலமாயிருக்கிற 
உன்னதமான கர்த்தரை உனக்குத்‌ 
தாபரமாகக்கொண்டாய்‌. ஆகையால்‌. 
பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன்‌ 
கூடாரத்தை அணுகாது" (சங்‌ 91270) 
என்று தாவீது பாடுகிறார்‌. 
துன்மார்க்கர்‌ தீமையினால்‌ 
நிறையப்படுவார்கள்‌. இவர்கள்‌ மனுஷருக்கு 
தீங்கு நினைக்கிறார்கள்‌. தீங்கு 
செய்கிறார்கள்‌. தேவனுடைய 
பிரமாணத்திற்குக்‌ கீழ்ப்படியாமல்‌, அவருக்கு 
கலகம்பண்‌ ணுகிறார்கள்‌. 
தேவனுடைய நீதியான 
யத்தீர்ப்பு வரும்‌. பிறருக்கு தீங்கு 
செய்யவேண்டும்‌ என்பதே துன்மார்க்கருடைய 
விருப்பம்‌. இவர்களுடைய விருப்பத்தின்‌ 
பிரகாரமாக, இவர்களுடைய இருதயங்களில்‌ 
தீமையும்‌, வஞ்சனையும்‌ நிரம்பியிருக்கும்‌. 
நீதிமானுக்கு. ஒரு கேடும்‌ வராது, 
துன்மார்க்கனுக்கு ஒரு ஆசீர்வாதமும்‌ வாது. 


பொய்‌ உதடுகள்‌ 
நீதி 12:22 


நீதி 12:22. 
கர்த்தருக்கு 

உண்மையாய்‌. 
அவருக்குப்‌ பிரியம்‌. 


நீதியும்‌ சத்தியமுழுள்ளவர்‌. 
நீதியையும்‌ பொய்யையும்‌: 
பொய்‌உதடுகள்‌ கர்த்தருக்கு 
தேவனுடைய 
வார்த்தைகளும்‌, அவருடைய பிரமாணங்களும்‌ 
சத்தியமானவை. தேவனுடைய பிரமாணத்தை 
பெய்யும்‌ அநீதியும்‌ மீறுகிறது. ஆகையினால்‌ 
கர்த்தர்‌ பொய்‌உதடுகளை அருவருக்கிறார்‌. 
பொய்பேசுகிறவர்கள்‌ சமுதாயத்திற்கு 
'கிருமிகளைப்போல. தீங்கு 
செய்கிறார்கள்‌. இவர்களால்‌ மனுஷருக்கு 
தீங்கும்‌, நோயும்‌, பலவீனமும்‌, மரணமும்‌ 
உண்டாகுமேயல்லாமல்‌, வேறு ஒரு நன்மையும்‌ 
உண்டாகாது. 


பொய்‌ உதடுகள்‌ 
அருவருப்பானவைகள்‌; 
'நடக்கிறவர்கனோ 


கர்த்தர்‌ 


நோய்‌ 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நடக்கிறவர்கள்‌ 
பிரியமானவர்கள்‌. 
பேச்சுக்களும்‌, 
சத்தியமுள்ளதாயிருக்கும்‌. 
நீதியுள்ளதாயிருக்கும்‌. கர்த்தர்‌ இவர்கள்‌ 
மேலும்‌, இவர்களுடைய வார்த்தைகள்மேலும்‌, 
இவர்களுடைய கிரியைகள்மேலும்‌ 
பிரியமாயிருக்கிறார்‌. பொய்உதட்டுக்காரர்கள்‌ 
ர்த்தருக்‌ அருவருப்பானவர்கள்‌. 
நடக்கிறவர்களோ 

கர்த்தருக்குப்‌ பிரியமானவர்கள்‌. 


விவேகமுன்ன மனுஷன்‌ 
தீதி 12:23 


நீதி 12:29, விவேகமுன்ன மனுஷன்‌: 
அறிவை அடக்கிவைக்கிறான்‌; 
முடருடை। இருதயமோ 
மதியினத்தைப்‌ பிரசித்தப்படுத்தும்‌. 


பத்தயள்ளவன்‌. பிறக்கு ப்தயள்ள 
ஆலோசனைகளைச்‌ சொல்றுகிறா 
மற்றவர்களுக்கு 


ற்‌ கபோணமுண்டாகத்‌ 
தக்கதாக, 


ப ர்களுக்கு நல்ல 
சொல்லுகிறான்‌ 
ண்டுக்கைள்‌ பேசும்போது, அவன்‌ 
மூலமாய்‌ ஞானமும்‌ அறிவும்‌ வெளிப்படும்‌. 
இவனுடைய வார்த்தைகளைக்‌ கேட்போருக்கு 
மிகுந்த ஆசீர்வாதமாயிருக்கும்‌. 
எப்போதும்‌. 
ஆலோசனை 
சொல்லிக்கொண்டேயிருக்க மாட்டான்‌. 
யாருக்கு ஆலோசனை சொல்லவேண்டும்‌ 
என்பதும்‌, அவர்களுக்கு எப்பொழுது 
ஆலோசனை சொல்லவேண்டும்‌ என்பதும்‌, 
எப்டி... ஆலோசனை சொல்லவேண்டும்‌ 
என்பதும்‌ அவனுக்கு நன்றாய்த்‌ 
தெரிந்திருக்கிறது. வல்கள்‌ மனுஷன்‌ 
அறிவை அடக்கி வைக்கிறான்‌. 
தேவைப்படும்போது அதைத்‌ தாராளமாய்‌ 
வெளிப்படுத்துகிறான்‌. 





i THE 
TT 


மூடனால்‌ அவனுடைய மூடத்தனத்தை 
அடக்கி வைக்க முடியாது. 
பேச்சிலும்‌, கிரியையிலும்‌, 
மூடத்தனம்‌ பிரத்தியட்சமாய்‌ 
மூடனுடைய இருதயத்தில்‌ 
நிரம்பியிருக்கிறது. அது 
மதிமீனத்தை பிரசித்தப்படுத்தும்‌. தான்‌ ஒரு 
மூடன்‌ என்பதை எந்த மூடனாலும்‌ மூடி 
மறைக்க முடியாது. அவனுடைய வாய்‌ 
அவனுக்கு கட்டுப்பட்டு கீழ்ப்படிந்திருக்காது. 
அவனுடைய இருதயத்தின்‌ ஆசைகளும்‌ ஒரு 
கட்டுப்பாட்டிற்குள்‌ இருக்காது. மூடன்‌ 
தனக்குப்‌ பிரியமானதை, தன்னுடைய 
இஷ்டத்தின்‌ பிரகாரம்‌ செய்கிறவன்‌ இவன்‌ 
சூழ்நிலைகளை பார்க்கமாட்டான்‌. 
ஆலோசனை. சொல்லவேண்டுமா. 
சொல்லவேண்டாமா என்பதையும்‌ 
கவனிக்கமாட்டான்‌. தனக்கு தெரிந்தது. 
தெரியாதது எல்லாவற்றையும்‌ பேசி 
தன்னுடைய மதியீனத்தை 
பிரசித்தப்படுத்துவான்‌. 


ஜாக்கிரதையுள்ளவர்களுடைய 


நீதி 12:24. 
ஜாக்கிரதையுன்னவர்களுடைய கை 
ஆளுகைசெய்யும்‌;  சோம்பேதியோ 
பகுதிகட்டுவான்‌. 


உற்சாகமாகவும்‌, 
வேலைசெய்கிறவர்கள்‌ 
அவர்களுக்கு ஒரு நன்மையும்‌: 
குறைவுபடாது. சாலொமோனுடைய 
ஆட்சிக்காலத்தில்‌ யெரொபெயாம்‌ என்பவன்‌ 
பராக்கிரமசாலியாயிருந்தான்‌. அவன்‌ 
காரியசமர்த்தனான. வாலிபன்‌ என்று 
சாலொமோன்‌ கண்டு, அவனை 
தன்னுடைய ராஜ்யத்தில்‌ பயன்படுத்தினான்‌. 
யோசேப்பு 

காரியத்தையெல்லாம்‌ 

விசாரிப்புக்கு சாலெமோன்‌ 

(இராஜா 11:28). 


சுறுசுறுப்பாகவும்‌ 
சுகமாயிருப்பார்கள்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


வாலிபவயதிலே ஜாக்கிரதையுள்ள 
வர்களாகவும்‌, சுறுசுறுப்பாகவும்‌, 
உற்சாகமாகவும்‌ வேலை செய்கிறவர்களாகவும்‌ 
இருக்கிறவர்கள்‌, தங்களுடைய காலத்தை 
பிரயோஜனப்படுத்திக்‌ கொள்கிறார்கள்‌. 
தங்களுடைய வாலிபவயதில்‌ சம்பாதிப்பதை 
மொத்தமாக செலவு செய்துவிடாமல்‌, 
தங்களுடைய வருங்காலத்திற்கு சேமித்து 
வைக்கிறார்கள்‌. இவர்கள்‌ 
ஜாக்கிரதையுள்ளவர்களாக இருப்பதினால்‌, 
இவர்களுக்கு முதிர்வயதாகும்போது ஒரு 
நன்மையும்‌ குறைவுபடாது. வாலிபத்தில்‌ 
சேமித்து வைத்த பணம்‌, இவர்களுடைய 
முதிர்வயதில்‌ உதவியாயிருக்கும்‌. 


சோம்பல்தனம்‌ மனுஷனை 

அடிமைத்தனத்திற்கு அழைத்துச்‌ செல்லும்‌. 

சோம்பல்காரர்கள்‌ ஒரு வேலையும்‌. 

செய்யமாட்டார்கள்‌. இவர்கள்‌ சரீர 

உழைப்பை வெறுக்கிறவர்கள்‌. தங்களுடைய 

சரீரம்‌ கஷ்டப்படக்கூடாது என்பது மாத்திரமே 

விருப்பம்‌. கர்த்தர்‌ 

கொடுக்கும்‌ எந்த 

இவர்கள்‌ 
உண்மையுள்ளவர்களாயிருக்கமாட்டார்கள்‌. 


சோம்பற்காரர்கள்‌ கர்த்தருடைய 
ஊழியத்தை செய்வதற்கு தகுதியற்றவர்கள்‌. 
இவர்கள்‌ கர்த்தருடைய அழைப்பை 
அசட்டைபண்ணுவார்கள்‌ படுத்து 
தூங்குவதுதான்‌ சோம்பற்காரருக்கு மிகவம்‌ 

ம இப்படிப்பட்டவர்கள்‌ 


்‌ அடிச்சுவடுகளைப்‌ 
பின்பற்றிப்‌ போகமாட்டார்கள்‌. 


சோம்பேறி ஒரு வேலையும்‌ செய்யாமல்‌. 
சும்மாயிருப்பதினால்‌ அவனிடத்தில்‌ ஒரு 
காகம்‌ இருக்காது. புசிப்பதற்கு 
போஜனமிருக்காது. நேர்மையாக உழைத்து 
சம்பாதிக்கவேண்டும்‌ என்னும்‌ எண்ணமும்‌ 
இவனுக்கு இருக்காது. இப்படிப்பட்டவன்‌ 
பிறரை வஞ்சிக்க ஆரம்பித்துவிடுவான்‌. 
பிறருடைய வஞ்சனையில்‌ விழுந்துவிடுவான்‌. 
மற்றவர்களுக்கு அடிமையாகயிருப்பான்‌.. 
அவர்களுக்கு பகுதி கட்டுவான்‌. 
ஜாக்கிரதையுள்ளவன்‌. சுறுகறுப்பாக 
உழைத்து சாப்பிடுவான்‌. 

ஒரு வேலையும்‌ செய்யாமல்‌, 

பிச்சையெடுத்து 

பிச்சையெடுப்பது கேவலம்‌ 
என்பதைக்கூட சோம்பேறி உணரமாட்டான்‌. 





ழ்‌ நள 
யாய 


இருதயத்திலுன்ன கவலை 
நீதி 12:25 


நீதி 12:25, மனுஷனுடைய 
இருதயத்திலுன்ன கவலை அதை 
ஒடுக்கும்‌; நல்வார்த்தையோ அதை 
மகிழ்ச்சியாக்கும்‌. 


மனுஷனுடைய இருதயத்தின்‌ பாரம்‌ 
அவனை வேதனைக்குட்படுத்துகிறது. அவன்‌ 
அதிகபாரங்களை சுமப்பதினால்‌ 
கவலைப்படுகிறான்‌. அவனுக்கு பயம்‌: 
வந்துவிடுகிறது. அவனுடைய ஆவி 
சோர்ந்துபோகிறது. வருத்தப்பட்டு பாரம்‌ 
சுமக்கிறவன்‌ தன்னுடைய பாரத்தில்‌ 
மூழ்கிப்போவதுபோல பரிதாபமாகயிருக்கிறான்‌. 
மனுஷனுடைய  இருதயத்திலுள்ள கவலை, 
அவனுடைய இருதயத்தை ஒடுக்கிவிடும்‌. 


கர்த்தருடைய வார்த்தையே நம்முடைய 
இருதயத்தின்‌ வியாதிக்கு நல்ல மருந்து. 
தேவனுடைய வார்த்தை: நம்முடைய 
துக்கத்தை சந்தோஷமாக மாற்றும்‌. 
ஒடுங்கிப்போன நம்முடைய இருதயத்தை 
மறுபடியும்‌ விடுதலை செய்யும்‌. துக்கத்தில்‌ 
மூழ்கிப்போயிருக்கிற நம்மை, கர்த்தருடைய 
வார்த்தை துக்கத்திலிருந்து தாக்கம்‌ 
தலைநிபிரச்செய்யும்‌. கர்த்தர்‌ 

நம்முடைய பாரத்தை, தடைகள்‌ 
அப்போது அவர்‌ நம்மை ஆதரிப்பார்‌. 


வருத்தப்பட்டுப்‌ பாரஞ்சுமக்கிறவர்களே! 
நீங்கள்‌ எல்லாரும்‌ என்னிடத்தில்‌ வாருங்கள்‌; 
நான்‌ உங்களுக்கு இளைப்பாறுதல்‌ தருவேன்‌. 
நான்‌ சாந்தமும்‌ மனத்தாழ்மையுமாய்‌ 
இருக்கிறேன்‌: என்‌ நுகத்தை உங்கள்‌ மேல்‌ 
ஏற்றுக்கொண்டு, என்னிடத்தில்‌ கற்றுக்‌ 
கொள்ளுங்கள்‌; 
ஆத்துமாக்களுக்கு 
கிடைக்கும்‌. என்‌ நுகம்‌ கம்‌, என்‌ 
சுமை வாயும்‌ இருக்கிறது” 
(மத்‌ 11:28-30) என்று இயேசுகிறிஸ்து 
சொல்லுகிறார்‌. 


நீதிமான்‌ 
நீதி 12:28 


நீதி 12:98. நீதிமான்‌ தன்‌ அயலானைப்‌: 
பார்க்கிலும்‌. மேன்மையுன்ளவன்‌; 
துன்மார்க்கருடைய யா 
அவர்களை மோசப்படுத்தும்‌.. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நீதிமான்‌ தன்‌ அயலானைக்காட்டிலும்‌ 
செழித்திருப்பான்‌ என்பது 

வாக்கியத்தின்‌ வியாக்கியானம்‌ 
ஒருவேளை நீதிமானுக்கு _ 
உலகப்பிரகாரமான 
சம்பத்துக்களும்‌ அதிகமில்லாமல்‌ 
இருக்கலாம்‌. ஆனாலும்‌ நீதிமான்‌ பரிசுத்த 
ஆவியானவருடைய கிருபைகளிலும்‌, 
ஆறுதல்களிலும்‌ பெருகியிருப்பான்‌. 
கர்த்தருடைய ஆசீர்வாதமே மெய்யான 
ஐசுவரியம்‌. நீதிமானுக்கு உலகப்பிரகாரமான 
ஆசீர்வாதம்‌. அதிகமாயில்லாவிட்டாலும்‌, 
ஆவிக்குரிய ஆசீர்வாதம்‌ அதிகமாயிருக்கும்‌. 


நீதிமானுக்கு 
பாதுகாப்பார்‌ 
வார்த்தைகள்‌ நீதிமானை 
நீதிமான்‌ நன்மையான 
ஞானத்தோடு செய்வான்‌. 
அயலகத்தார்‌ 

உலகப்பிரகாரமாக. 
ஒசவரியவான்களாகமிரந்தாும்‌, நீதிமானே 
தன்‌ அயலகத்தாரைப்‌ பார்க்கிலும்‌ 
மேன்மையுள்ளவன்‌. நீதிமானுடைய 
வார்த்தையிலும்‌ செய்கையிலும்‌ பரிசுத்தமும்‌ 
நீதியும்‌ நிரம்பியிருக்கிறது. 

ன்மார்க்கன்‌ 
வழியில்‌ நடக்கிறான்‌. 
கோணலானவை. 
பாதையில்‌ நடக்கிறான்‌. 
வழி அவனை 


உதவத்‌ 
கர்த்தருடைய 


அவனைப்‌ 


துன்மார்க்கத்‌ 
அவனுடைய வ 
அவன்‌ அழிவின்‌ 
துன்மார்க்கனுடைய 
மோசப்படுத்திவிடும்‌. 
ஆரம்பத்தில்‌. துன்மார்க்கன்‌ 
நன்றாயிருப்பதுபோல தெரியும்‌. அவனுடைய 
உலகஜகவரியமும்‌, உலகசெல்வாக்கும்‌, 
ஆடம்பரமும்‌ அவனை உயர்ந்த ஸ்தலத்திலே 
ூக்கிநிறுத்தும்‌. ஆனாலும்‌ அவன்‌ 
வலுவான அஸ்திபாரத்தின்மீது நிற்கவில்லை. 
அவன்‌ கீழே விழுவான்‌. அவனுடைய 
பெருமையும்‌, ஐசவரியமும்‌ ஒன்றுமில்லாமல்‌ 
போகும்‌. அவனால்‌ தன்னைத்தானே 
பாதுகாத்துக்கொள்ள 

அவனுடைய வழி 
வழியாகமிருப்பதினால்‌, 

அவனை மோசப்படுத்‌ 





i= FTE 
TT 


சோம்பேறி 
வேட்டையாடிய 
சமைப்பதில்லை; 
ஜாக்கிரதையுன்னவனுடைய பொருளோ 
அருமையானது. 


பரிசுத்தவான்கள்‌: 
'சோம்பேறித்தன த்தையும்‌, வஞ்சகத்தையும்‌ 
வெறுக்கவேண்டும்‌. சோம்பல்தனம்‌. 
கர்த்தருக்கு அருவருப்பானது. “சோம்பேறி” 
என்று சொல்லப்பட்டிருக்கும்‌ 
வார்த்தைக்கு, சோம்பேறி” என்றும்‌, 
"வஞ்சகக்காரன்‌"' என்றும்‌ பொருள்‌ 
சொல்லலாம்‌. இவனுக்கு நல்ல ஆகாரம்‌ 
கிடைக்கும்‌. ஆனால்‌ இந்த ஆகாரத்தை 
ன்‌ வேட்டையாடிப்‌ பிடிக்கவில்லை. 
சோம்பேறியும்‌, வஞ்சகனுமாகமிருக்கிறவன்‌ 
வேட்டையாட போகமாட்டான்‌. மற்றவர்கள்‌ 
வேட்டையாடி வைத்திருப்பதை வஞ்சகமாக. 
அபகரித்துக்கொள்வான்‌. 


சோம்பேறி 
அபகரித்தாலும்‌, 


கர்த்தருடைய 


பிறருடைய பொருளை 

அந்தப்‌ பொருளை அவன்‌ 
சமைக்கமாட்டான்‌. வேட்டையாடுவதற்கு 
மனதில்லாமலிருக்கிறவன்‌. அதை 
சமைப்பதற்கும்‌ மனதில்லாமலேயே இருப்பான்‌ 
அந்த ஆகாரத்தை  வேட்டையாடுவதற்கு 
எல்வளவு கஷ்டம்‌ என்பது அவனுக்குத்‌ 


தெரியாது. இவன்‌ பிறருடைய பொருளை 
அபகரித்துக்கொண்டவன்‌. 


ல்‌ த்த து 


ஜாக்கிரதையுள்ளவனுடைய 
மிகவும்‌ அருமையானது. 


கொஞ்சம்‌ 

அவனுக்கு அருமையான பொருள்‌. கர்த்தர்‌ 
இந்தப்‌ பொருளை அவனுக்கு ஆசீர்வதித்து 
தந்திருக்கிறார்‌. கர்த்தருடைய 
ஆசீர்வாதத்தோடு வருவதே. மெய்யான. 
ஐசுவரியம்‌. அதுவே நமக்கு நன்மையைத்‌ 
தரும்‌. ஆறுதலைத்‌ தரும்‌. கர்த்தருடைய 
ஆசீர்வாதத்தோடு வருகிற பொருள்‌, 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நம்முடைய குடும்பத்தார்‌ எல்லோருக்கும்‌ 
ஆசீர்வாதமாயிருக்கும்‌. ஜாக்கிரதையுள்ளவன்‌. 
பிறர்‌ பொருளை வஞ்சிக்கமாட்டான்‌. 
யாருடைய பொருளையும்‌ அநியாயமாய்‌ 
அபகரிக்கமாட்டான்‌. இவன்‌ உண்மையாய்‌ 
உழைப்பான்‌. கடினமாய்‌ வேலை செய்வான்‌. 
கர்த்தருக்குப்‌ பயந்து பொருள்‌ சம்பாதிப்பான்‌. 
இப்படிப்பட்டவர்கள்மீது, கர்த்தருடைய 
ஆசிர்வாதம்‌ தங்கியிருக்கும்‌. 


நீதியின்‌ பாதை 
நீதி 12:28 


நீதி 12:28. நீதியின்‌ பாதையில்‌ ஜீவன்‌ 
உண்டு; அந்தப்‌ பாதையில்‌ மரணம்‌ 
இல்லை. 


கர்த்தருடைய வார்த்தைகள்‌ நம்மை 
நீதியின்‌ பாதையில்‌ வழிநடத்தும்‌, நீதியின்‌ 
பாதையில்‌ ஜீவன்‌ உண்டு. கர்த்தர்‌ நமக்கு 
நீதியின்‌ பாதையை உண்டு 
பண்ணியிருக்கிறார்‌. அங்கே 
பெரும்பாதையான வழியும்‌ இருக்கும்‌; அது 
பரிசுத்த வழி என்னப்படும்‌: தீட்டுள்ளவன்‌ 
அதிலே நடந்துவருவதில்லை; அந்த வழியில்‌ 
நடக்கிறவர்கள்‌ பேதையராயிருந்தாலும்‌ 
திசைகெட்டுப்‌ போவதில்லை” (ஏசா 35:8). 


கர்த்தருடைய பாதை 
இது ராஜாக்களின்‌ 


ன்ப அநேக 
ந்தப்‌ 
அழகுபடுத்தியிருக்கிறார்கள்‌. 
ர்‌ த்‌ துக்‌ 
இதுவே 


பெரும்பாதை 
பாதை. நமக்கு 


விசுவாசிகளாகிய 
நாம்‌, கர்த்தருடைய சத்தத்தைக்‌ கேட்டு, 
நீதியின்‌ பாதையிலே, அவருடைய 
அடிச்சுவடுகளைப்‌ பின்பற்றி செல்லவேண்டும்‌. 





நீதிமொழிகள்‌ - விரிவுரை i= HENS 
PROVERBS - COMMENTARY RS 


நீதிமன்‌ பாதை நம்மை அழிவுக்கு நேராக 
நீதியின்‌ டி ஜீவன்‌ உண்டு. | வழிநடத்துவதில்லை. மரணத்திற்கு நேராக 


முழுவதுமே | வழிநடத்துவதில்லை. இது நம்மை 
ஜீவனுக்கு நேராக வழிநடத்துகிறது. 
கர்த்தருடைய பரிசுத்தவான்கள்‌ நீதியின்‌: 
பாதையில்‌ நடந்து நித்திய ஜீவனைப்‌ 
பெற்றுக்கொள்‌ எவேண்டும்‌. 
நீதியின்‌ பாதையில்‌ கனம்‌ பின்பற்றி, ன்‌ 
மரணமில்லை. இந்தப்‌ பாதையில்‌ இந்தப்‌ | பாதையில்‌ நடக்கிறவர்கள்‌ 
பிரபஞ்சத்தின்‌ வருத்தங்கள்‌ எதுவுமில்லை. | செழித்திருப்பார்கள்‌. 





ழ்‌ நள 
யாய 


ஞானமுள்ள மகன்‌. 


நீதி 181 


நீதி 181. 
தகப்பனுடைய 
கேட்கிறான்‌; 
கடிந்துகொள்ளுதலுக்குச்‌. 


பெற்றோரை மதித்து, 
ஆலோசனைகளுக்கும்‌, 
கீழ்ப்படிகிற. 
பிள்ளைகளுக்கு அநேக ஆசீர்வாதங்கள்‌ 
உண்டு. பிள்ளைகளின்‌  ஆயுசுகாலம்‌: 
அதிகரிக்கவேண்டுமானால்‌, அவர்கள்‌ தங்கள்‌ 
பெற்றோரை கனம்பண்ண வேண்டும்‌. 
அவர்களுடைய ஆலோசனைகளுக்கு 
செவிகொடுக்கவேண்டும்‌. அவர்கள்‌ 
சொல்லும்‌ புத்திமதிகளுக்கு கீழ்ப்படிய 
வேண்டும்‌. ஞானமுள்ள மகன்‌ தன்னுடைய 
தகப்பனின்‌ போதகத்தைக்‌ கேட்கிறான்‌. 
அதை தன்னுடைய ஜீவியத்தில்‌ 
பயன்படுத்துகிறான்‌. 
ஒரு சிலர்‌ யார்‌ புத்திமதி சொன்னாலும்‌ 
கேட்கமாட்டார்கள்‌. இப்படிப்பட்டவர்கள்‌ 
யாருடைய ஆலோசனைகளுக்கும்‌. 
செவிகொடுக்கமாட்டார்கள்‌. தங்களுடைய 
பெற்றோர்‌ நல்ல... புத்திமதிகளைச்‌ 
சொன்னாலும்‌ அதற்கும்‌ 
கொடுக்கமாட்டார்கள்‌. 
கீழ்ப்படியமாட்டார்கள்‌. 
கீழ்ப்படியமாட்டார்கள்‌. 
கடிந்துகொண்டாலும்‌ 


சட்டதிட்டங்களுக்கும்‌ 
இவர்களைக்‌. 
அதற்கும்‌ 
மாட்டார்கள்‌. 
பரியாசக்காரர்கள்‌. 


குடிந்துகொள்ளுதலுக்கு செவிகொடான்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மனுஷன்‌ தன்‌ வாயின்‌ பலனால்‌ 
நீதி 13:2 


நீதி 182. மனுஷன்‌ தன்‌ வாயின்‌ 
பலனால்‌ நன்மையைப்‌ புசிப்பான்‌; 
துரோகிகளின்‌ ஆத்துமாவோ 
கொடுமையைப்‌ புசிக்கும்‌. 


நம்முடைய மனதிற்கு நிம்மதியும்‌, 
ஆறுதலும்‌, திருப்தியுமே நமக்கு அன்றாட 
போஜனம்‌. தீவினை செய்கிறவர்களுக்கு 
தீவினை செய்யப்படும்‌. இவர்கள்‌ பிறருக்கு 
செய்த தீமைக்குத்தக்கவாறும்‌, 
கொடுமைக்குத்தக்கவாறும்‌, இவர்களுக்கும்‌ 
தீமையும்‌ கொடுமையும்‌ செய்யப்படும்‌. 
மனுஷன்‌ தன்‌ வாயின்‌ பலனால்‌ 
நன்மையை  புசிப்பான்‌. நன்மையான 
காரியங்களை யோசித்து, 
நன்மையானலைகளைப்‌ பேசி, 
நன்மையானவைகளையே செய்கிறவர்களுக்கு 
அதிக நன்மைகள்‌ உண்டாகும்‌. 


கிளின்‌. 
தார்கள்‌ கனை போசிநத 


அவர்கள்‌ தீமையை செய்வதற்கு 

தீலிரிப்பார்கள்‌. அவர்களுடைய 

வார்த்தைகளிலும்‌ செய்கைகளிலும்‌ துரோகம்‌ 

ன்‌ ஆத்துமா 

இப்படிப்பட்டவர்கள்‌. 

பிறருக்கு தீங்கு செய்து, பிறர்‌ பொருளை 

அநியாயமாய்‌ அபகரித்து, ப்‌ 

புசிப்பார்கள்‌ ்‌ 

நிரம்பியிருக்கும்‌. ஆனால்‌ 

கர்த்ருடைய ஆசீர்வாதம்‌ 

இருக்காது. 


ஒவ்வொரு மனுஷனும்‌ தன்னுடைய 
வாயின்‌ பலனை புசிப்பான்‌. அவன்‌ பேசுகிற 
வார்த்தைகளுக்குத்‌ தக்க பிரகாரம்‌, 
அவனுக்கு நன்மையோ அல்லது தீமையோ 


த்துமா 
திட்டமிடும்‌ 


நியாயந்தீர்க்கவேண்டும்‌. 
பேசுவதற்கு முன்பாக 
யோசித்து பேசவேண்டும்‌. 
வார்த்தைகள்‌ 
அநீதியானவையா 


யோசித்து. தீர்மானித்து, அதன்‌ பிரகாரம்‌ 
பேசவேண்டும்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


தண்‌ வாயைக்‌ காக்கிறவன்‌ 


நீதி 18:3 


நீதி 199. தன்‌ வாயைக்‌ காக்கிறவன்‌ 
தன்‌ பிராணனைக்‌ காக்கிறான்‌; தண்‌: 
உதடுகளை விரிவாய்த்‌ திறக்கிறவனோ. 
கலக்கமடைவான்‌. 


தன்னுடைய உதடுகளைக்‌ காக்கிறவன்‌ 
தன்னுடைய  ஆத்துமாவைக்‌ காத்துக்‌ 
கொள்கிறான்‌. இவன்‌ எல்லா 
காரியங்களிலும்‌ மிகுந்த 
எச்சரிக்கையோடிருப்பான்‌. தன்‌ 
வாயைக்காக்கிறவன்‌ தன்‌ பிராணைனைக்‌ 
்‌ தன்னுடைய பிராணனுக்கு 
நாசமும்‌, மோசமும்‌, 
சேதமும்‌ வந்துவிடாதவாறு. 
அதைக்‌ காத்துக்கொள்கிறான்‌. இவனுடைய 
ஆத்துமா குற்றவுணர்வகளிலிருந்து 
விடுதலை பெற்றிருக்கும்‌. 
நன்‌ வாயைக்‌ 
மனச்சாட்சி ்‌ 
உதடுகளை 
குலக்குமடைவான்‌. 
நீதியும்‌ நிதானமும்‌ இருக்காது. அவனுடைய 
நாவு அவனுக்குக்‌ கீழ்ப்படியாது. 
பதறிப்பேசுகிறவனுடைய நாவு கடிவாளம்‌ 
போடப்படாத நாவு. அது தனக்கு 
இஷ்டமானதை பேசும்‌. அதனால்‌ வரும்‌ 
கஷ்டங்களை அந்த நாவுக்கு 
சொந்தக்காரன்‌ அனுபவிக்கவேண்டும்‌. 


காக்கிறவனுடைய 


சோம்பேறியுடைய ஆத்துமா 
நீதி 13:4 
நீதி 184. சோம்பேறியுடைய 
ஆத்துமா விரும்பியும்‌ ஒன்றும்‌. 
பெறாது; ஜாக்கிரதையுள்ளவர்களுடைய 
ஆத்துமாவே புஷ்டியாகும்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சோம்பேறி 
ஜாக்கிரதையுள்ளவனோ 
கொள்கிறான்‌. சோம்பேறி 
எடுக்கமாட்டான்‌. இவன்‌ ஒரு வேலையும்‌ 
செய்யாமல்‌ சும்மாமிருப்பான்‌. இவனுடைய 
சரீரம்‌ சும்மாயிருந்தாலும்‌ இவனுடைய மனது 
சும்மாயிருக்காது. இவனுடைய மனது 
எல்லாவற்றிற்கும்‌ ஆசைப்படும்‌. தான்‌ பார்ப்பது 
எல்லாமே தனக்கு வேண்டும்‌ என்று 
போசைப்படுவான்‌. ஆனால்‌ அதைப்‌ 
பெற்றுக்கொள்வதற்கு சோம்பேறி எந்த 
முயற்சியும்‌ எடுக்கமாட்டான்‌. 
இப்படிப்பட்டவனுக்கு ஒன்றும்‌ கிடைக்காது, 
சோம்பேறியுடைய ஆத்துமா விரும்பியும்‌. 
ஒன்றும்‌ பெறாது. 


ஆசைப்படுகிறான்‌. 


“ஒருவன்‌ வேலைசெய்ய 
மனதில்லாதிருந்தால்‌ அவன்‌ சாப்பிடவும்‌ 
கூடாதென்று நாங்கள்‌ உங்களிடத்தில்‌ 
இருந்தபோது உங்களுக்குக்‌ 
கட்டளையிட்டோமே உங்களில்‌ சிலர்‌ 
யாதொரு வேலையும்‌ செய்யாமல்‌, 
வீண்‌. அலுவற்காரராய்‌, ஒழுங்கற்றுத்‌ 
கேள்விப்படுகிறோம்‌. 

அமைதலோடே 

தங்கள்‌ சொந்தச்‌ 
தண்டின்‌, 


நம்முடை! கர்த்தராகிய 
கிறிஸ்துவினாலே. 


தட 
குட்டளையிட்டுப்‌ பத்தசொல்லுகறோம்‌ 
சகோதரரே, நீங்கள்‌ நன்மை செய்வதிலே 
சோர்ந்துபோகாமலிருங்கள்‌" (2தெச 3910-13) 
என்று அப்போஸ்தலர்‌ பவல்‌ சொல்லுகிறார்‌. 


ஜாக்கிரதையுள்ளவர்களுடைய ஆத்துமா 
புஷ்டியாகும்‌. இவர்களுக்கு சந்தோஷமும்‌ 
மேன்மையும்‌ உண்டாகும்‌. இவர்களிடத்தில்‌ 
நன்மையும்‌ குறைவாயிராது. 
கடினமாக உழைப்பார்கள்‌. 
வேலைகளில்‌ 
உண்மையுள்ளவர்களாயிருப்பார்கள்‌. உலகப்‌ 
பிரகாரமான காரியங்களில்‌ நாம்‌ 
ஜாக்கிதையுள்ளவர்களாயிருப்பது போல, 
நம்முடைய ஆவிக்குரிய காரியங்களிலும்‌ நாம்‌ 
ஜாக்கிரதையுள்ளவர்களாயிருக்க வேண்டும்‌. 
அப்போது நமக்கு ஆலிக்குரிய 
ஆசீர்வாதங்கள்‌ அநேகம்‌ உண்டாகும்‌. 





ழ்‌ நள 
யாய 


நீதிமான்‌ 
நீதி 18:5 


நீதி 195. தீதிமான்‌ பொய்ப்பேச்சை. 
வெறுக்கிறான்‌; துன்மார்க்கனோ 
வெட்கமும்‌ இலச்சையும்‌ 
உண்டாக்குகிறான்‌. 


நீதிமான்‌ பொய்ப்பேச்சை 
வெறுக்கிறான்‌. எல்லா பாவமும்‌ 
பொய்யாகத்தான்‌ இருக்கிறது. கர்த்தர்‌ 
நீதிபரர்‌. அவரே சத்தியபரர்‌. கர்த்தருக்கு. 
விரோதமாகப்‌ பேசுவதும்‌, அவருடைய 
பிரமாணத்திற்கு விரோதமாக கிரியை 
நடப்பிப்பதும்‌ மிகப்பெரிய பாவம்‌. நீதிமான்‌ 
கர்த்தருக்குப்‌ பிரியமானதை விரும்புகிறான்‌. 
கர்த்தர்‌ வெறுப்பதை இவனும்‌ வெறுக்கிறான்‌. 
கர்த்தர்‌ பாவத்தை வெறுக்கிறார்‌. 
பொய்ப்பேச்சை வெறுக்கிறார்‌. நீதிமானும்‌ 
பொய்பேச்சை வெறுக்கிறான்‌. 


நம்முடைய அன்றாட வாழ்க்கையில்‌, 
நாம்‌ உண்மையுள்ளவர்களாயிருக்கவேண்டும்‌. 
நம்முடைய வார்த்தைகளிலும்‌, 
செய்கைகளிலும்‌ சத்தியம்‌ இருக்கவேண்டும்‌. 
நம்முடைய தொழிலிலும்‌, வியாபாரத்திலும்‌ 
நேர்மையும்‌ கண்ணியமும்‌ இருக்கவேண்டும்‌. 
நாம்‌ பொய்சொல்லாமல்‌ இருந்தால்‌ மாத்திரம்‌: 
போதாது. நம்முடைய ஆத்துமா பொய்யை 
வெறுக்கவும்‌ ண்டும்‌. இருதயத்தின்‌ 
நிறைவினால்‌ வாய்‌ பேசும்‌. நம்முடைய 
இருதயத்தில்‌ பொய்‌ இருக்குமென்றால்‌, 
நம்முடைய வார்த்தையும்‌ பொய்யாகவே. 
இருக்கும்‌. 

நம்முடைய இருதயத்தை _ வைல்‌ 
நீதியும்‌ ஆளுகை 
நம்முடைய விருப்பம்‌ ப்‌ 
விருப்பத்தோடு. ஒத்துப்போகவேண்டும்‌. 
தேவனுடைய பிரமாணத்திற்கும்‌, 
திட்டத்திற்கும்‌,  சித்தத்திற்கும்‌ 
கீழ்ப்படிந்து ஜீவிக்கவேண்டும்‌. 


தேவனுடைய சுபாவம்‌ வெளிப்படவேண்டும்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


துன்மார்க்கனுடைய சிந்தையும்‌, 
பார்வையும்‌, வார்த்தையும்‌, செய்கையும்‌ 
பாவமாகவே இருக்கிறது. இவனுடைய 
மனச்சாட்சி மங்கிப்போயிருக்கிறது. 
இவனுடைய மனக்கண்கள்‌ மூடியிருக்கிறது. 
இவன்‌ தன்னுடைய மனக்கண்களை 
திறக்கும்போதுதான்‌, இவனுடைய 
மனச்சாட்சி கூர்மையுள்ளதாகும்‌. அது 
தன்னுடைய தூக்கத்திலிருந்து விழித்துக்‌ 
கொள்ளும்‌. அப்போதுதான்‌ அவனுடைய 
பாவமான சுபாவமும்‌, துன்மார்க்கமான 
சுபாவமும்‌: அவனுக்குத்‌ தெரியவரும்‌. 
தன்னுடைய பேச்சுக்களும்‌ கிரியைகளும்‌ 
தனக்கு வெட்கத்தையும்‌ இலச்சையையும்‌ 
உண்டாக்கிற்று என்பதை துன்மார்க்கன்‌ 
புரிந்துகொள்வான்‌. தன்னுடைய துக்கத்தின்‌ 
மிகுதியினால்‌, துன்மார்க்கன்‌ மனம்‌ 

மனம்‌ 


விரும்புவான்‌. 

ல்‌ அமர்ந்து 
கர்த்தருடைய கிருபையையும்‌ இரக்கத்தையும்‌ 
பெற்றுக்கொள்ள காத்திருப்பான்‌. 
துன்மார்க்கன்‌ தனக்கு வெட்கமும்‌ 
இலர்சையையும்‌ உண்டாக்குகிறான்‌ 


உத்தமமார்க்கத்தான்‌' 


நீதி 18:6 


தீதி 18:8. நீதி. உத்தமமார்க்கத்தாணைத்‌ 
தற்காக்கும்‌; துன்மார்க்கமோ பாவியைக்‌ 


கவிழ்த்துப்போடும்‌. 


உத்தமமார்க்கத்தான்‌ 
முன்பாகவும்‌, மனுஷருக்கு 
உத்தமனாமிருப்பான்‌ 


தேவனுக்கு 
முன்பாகவும்‌ 
அவனுடைய 
உத்தமமும்‌ 
அவனை 

உத்தமமார்க்கத்தான்‌ 
சாத்தானுடைய சோதனைகளுக்கு தன்னை 
விலக்கி காத்துக்கொள்வான்‌. சாத்தானால்‌ 
உத்தமமார்க்கத்தானை மேற்கொள்ள 
முடியாது. நீதி உத்தமமார்க்கத்தானை 
தற்காக்கும்‌. 





ழ்‌ நள 
யாய 


துன்மார்க்கமோ பாவியைக்‌ 


கவிழ்த்துப்போடும்‌. துன்மார்க்கன்‌ பிறருக்கு. 
மற்றவர்களை 
வலையையும்‌ 


தீங்கு செய்கிறான்‌. 
விழவைப்பதற்காக 
கண்ணியையும்‌ வைக்கிறான்‌. அவன்‌ 
விரித்த வலையில்‌ அவனே 
விழுந்துவிடுவான்‌. வைத்த 
கண்ணியில்‌ அவனே சிக்கிக்கொள்வான்‌. 
துன்மார்க்கனுடைய பாவமே அவனைக்‌. 
குவிழ்த்துப்போடும்‌. துன்மார்க்கன்‌ பாவத்தின்‌ 
கயிறுகளால்‌ கட்டப்பட்டிருக்கிறான்‌. இந்தக்‌ 
கட்டுக்களிலிருந்து அவனால்‌ விடுதலை 
பெறமுடியாது. 
தன்னைச்‌ செல்வனாகப்‌ 
பாராட்டுகிறவன்‌ 

நீதி 19:7 


நீதி நர... ஒன்றுமில்லாதிருக்கத்‌ 
தன்னைச்‌. செல்வனாகப்‌ 
பாராட்டுகிறவனும்‌ உண்டு; மிகுத்த 
செல்வமிருக்கத்‌. தன்னைத்‌. 
தரித்திரனாகப்‌ பாராட்டுகிறவனும்‌. 
உண்டு. 


இந்த உலகம்‌ ஒரு மாயை. இது. 
எல்லோரையும்‌. வஞ்சிக்கிறது. நம்முடைய 
பார்வையும்‌ மாயை. நம்முடைய செய்கையும்‌ 
மாயை. இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ ஒரு சிலர்‌ 
கொடிய தரித்திரராயிருக்கிறார்கள்‌. 
அறர்களுக்கு. ஒன்றுமே இருக்காது 
புசிப்பதற்கு போஜனமும்‌, உடுத்துவதற்கு 
வஸ்திரமும்‌ இருக்காது. ஆனாலும்‌ அவர்கள்‌ 
தங்களை ஐசுவரியவான்‌௧ள்‌ போல 
நினைத்துக்கொள்கிறார்கள்‌. பெரிய 
ஐசுவரியவான்‌ எப்படி நடந்துகொள்வானோ. 
அப்படியே தரித்திரனும்‌ நடந்துகொள்கிறான்‌. 
ஜசுவரியவானைப்போலவே 
செலவு. பண்ணுகிறான்‌. 
ஒன்றுமில்லாதிருக்கிறவன்‌. ஆனாலும்‌ இவன்‌ 
தன்னை செல்வனாக பாராட்டுகிறான்‌. 

தரித்திரன்‌ தன்னை 
போல காண்பிப்பதற்காக 
கடன்வாங்குகிறான்‌ 
கடனையெல்லாம்‌ 


இவனிடத்தில்‌ 


ஐசுவரியவான்‌ 
பிறரிடத்தில்‌ 
இந்தக்‌ 
செலுத்திவிட்டால்‌, 
சாப்பிடுவதற்குகூட ஒன்றும்‌ 
இருக்காது. சந்தையில்‌ விற்கப்படும்‌. 
ஆடுகள்கூட  இவனைவிட அதிக 
விலைமதிப்புள்ளதாயிருக்கும்‌. வேஷம்‌ 
போடுவது பாவம்‌. இது ஒரு அவமானம்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஒரு சிஸிடத்தில்‌ மிகுந்த செல்வம்‌ 
இருக்கும்‌. ஆனால்‌ அவர்களோ தங்களை 
தரித்திரராக பாராட்டுவார்கள்‌. இவர்கள்‌ 
ஐசுவரியவான்களாகமிருந்தாலும்‌, தங்களை 
தரித்திரராக நினைத்துக்கொள்வார்கள்‌. 
கர்த்தர்‌ இவர்களை ஆசீர்வதித்திருந்தாலும்‌, 
இவர்கள்‌ அந்த ஆசீர்வாதங்களை 
அனுபவிக்கமாட்டார்கள்‌. கர்த்தர்‌ 
இவர்களுக்கு கொடுத்திருக்கும்‌ நன்மைகளை 
பயன்படுத்தாமல்‌, ஒரு தரித்திரரைப்போல. 
ஜீவிப்பார்கள்‌. இப்படிப்பட்டவர்கள்‌ 
தேவனுடைய நாமத்தைத்‌ தூலிக்கிறார்கள்‌. 
தங்களுடைய குடும்பத்தாருக்கு அநீதி 
செய்கிறார்கள்‌. 

ஐசுவரியவான்௧ளாக 
தங்களை தரித்திரராகப்‌ 
தங்களை வஞ்சிப்பதோடு, 
உற்றார்‌ உறவினரையும்‌, அயலகத்தாரையும்‌ 
வஞ்சித்துவிடுகிறார்கள்‌. இவர்களிடத்தில்‌ 
பிறருக்கு உதவிசெய்ய ஐசுவரியம்‌ இருக்கும்‌. 
ஆனால்‌ இவர்களோ தங்களை நரித்திரர்‌ 
என்று நினைத்துக்கொண்டு, 
யாருக்கும்‌ உதவிசெய்யமாட்டார்கள்‌. 
இப்படிப்பட்டவர்களுடைய ஐசுவரியத்தினாலும்‌, 
சம்பத்துக்களினாலும்‌ யாருக்கும்‌ எந்த 
நன்மையும்‌ உண்டாகாது. 


கதரத்திரனிடந்திலும்‌ மாய்மாலம்‌ 
க்கிறது. 'ஐசுவரியவானிடத்திலும்‌ 
மாய்மாலம்‌ இருக்கிறது. ஒரு சிலர்‌ 
தேவனுடைய கிருபையில்லாமல்‌ இருப்பார்கள்‌. 
ஆவிக்குரிய தரித்திரராயிருப்பார்கள்‌. 
ஆனாலும்‌ இவர்கள்‌ 
ஆவிக்குரிய 
வளர்ந்திருப்பதுபோல _ 


கொள்வார்கள்‌. 


இருந்தும்‌, 
பாலிக்கிறவர்கள்‌, 
தங்களுடைய 


தாராளமாய்‌ 

வேஷம்‌ போடுவார்கள்‌. 
இதுவும்‌ ஒரு மாய்மாலம்‌. விசுவாசிகளாகிய 
நாம்‌ உண்மையுள்ளவர்களாயிருக்கவேண்டும்‌. 
நம்முடைய வார்த்தையிலும்‌, செய்கையிலும்‌, 
சிந்தையும்‌ உண்மையிருக்கவேண்டும்‌. 
உள்ளதை உள்ளதென்றும்‌, இல்லாததை 
இல்லாததென்றும்‌ தெளிவாய்‌: 
சொல்லவேண்டும்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


ஒரு சில விசுவாசிகள்‌ தங்கள்‌ 
ஆவிக்குரிய ஜீவியத்தில்‌ வளர்ந்திருப்பார்கள்‌. 
தேவனுடைய கிருபையைகளை அதிகமாய்ப்‌ 
பெற்றிருப்பார்கள்‌. 
வரங்களெல்லாம்‌ 
கொடுக்கப்பட்டிருக்கும்‌. ஆனாலும்‌ 
தங்களிடத்தில்‌ ஒரு 
இல்லாததுபோல்‌. ட இரு்பர்கள்‌ 
இவர்களிடத்தில்‌ சந்தேகங்களும்‌ பயங்களும்‌ 
இருக்கும்‌. தெளிவும்‌ உறுதியும்‌ இருக்காது. 
எப்போதுமே வருத்தத்திலும்‌ வேதனையிலும்‌ 
தங்களுடைய ஆவிக்குரிய 
நிச்சயமில்லாமல்‌, 
மற்றவர்களிடத்தில்‌ 
எப்போதும்‌ குறை சொல்லி புலம்புவார்கள்‌. 
இப்படிப்பட்டவர்கள்‌ பிறரையும்‌ 
துக்கப்படுத்துகிறார்கள்‌ தாங்களும்‌ 
துக்கத்தோடிருக்கிறார்கள்‌. நம்மிடத்தில்‌ 
தாழ்மையிருக்கவேண்டும்‌. தாழ்வு 
மனப்பான்மை சிறிதும்‌ இருக்கக்கூடாது. 


மனுஷருடைய ஐசுவரியம்‌ 
நீதி 13:8 


நீதி 198. 
அவன்‌ 


தரித்திரனோ 
கேனாதிருக்கிறான்‌. 

இந்தப்‌  பிரபஞ்சத்து, 
உலகப்பிரகாரமான 


மனுஷருடைய ஐசுவரியம்‌: 
பிராணனை 


கொடுக்கிறார்கள்‌. 
ம அவனுடைய 
என்று 
சொல்லுகிறார்கள்‌. ஐசுவரியம்‌ 
ஆசீர்வாதத்திற்கு அடையாளமாகமிருக்கிறது 
என்பது பொதுவான கருத்து. 
மனுவதுபைய ஐகவரியம்‌ அவனுக்கு 
மேன்மையைக்‌ கொடுத்தாலும்‌, 
சமயங்களில்‌ அதுவே தங்கு 
ஆபத்தாகவும்‌ மாறிவிடும்‌. ஒருவரிடத்தில்‌ 
திரளான ஐசுவரியம்‌ இருக்கும்போது. 
ஜனங்கள்‌ அந்த ஐசுவரியவானுக்கு மதிப்பு 
கொடுப்பார்கள்‌. மரியாதை காண்பிப்பார்கள்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எல்லோரும்‌ நல்ல உள்ளத்தோடு 
ஐசுவரியவானுக்கு மதிப்பு கொடுப்பதில்லை. 
ஒரு சிலர்‌ ஐசுவரியவானைப்‌ பார்த்து 
பொறாமைப்படுவார்கள்‌. ஐசுவரியவானுடைய 
ஜீலியத்திற்கே கண்ணி வைப்பார்கள்‌. 
தன்னுடைய ஐசுவரியம்‌ தனக்கு 
உதலியாயிருக்கும்‌ என்று ஐசுவரியவான்‌ 
பொறாமைக்காரருடைய 
ஐசுவரியவானுடைய 
ஐசுவரியம்‌ அவனுக்கு ஆபத்தாக மாறிவிடும்‌. 
தன்னுடைய ஐசுவரியத்தைக்‌ கொடுத்து, தன்‌ 
ஜீவனை மீட்டுக்கொள்ள வேண்டிய சூழ்நிலை 
உண்டாகும்‌. இதனால்‌ ஐசுவரிவான்களில்‌ 
அநேகர்‌,  தங்களிடத்தில்‌ ஐசுவரியம்‌ 
மிகுதியாகமிருந்தாலும்‌ அதை அவர்கள்‌ 
வெளிப்படுத்திக்‌ காண்பிக்காமல்‌ மறைத்து, 
வைத்திருப்பார்கள்‌. மனுஷனுக்கு பிராண 
ஆபத்து வரும்போது, அவனுடைய ஐசுவரியம்‌ 
அவனுடைய பிராணனை மீட்கிறது. 


இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ அநேகர்‌ 
தரித்திரராயிருக்கிறார்கள்‌. தரித்திரருக்கு 
சிநேகிதர்‌ அதிகம்‌ பேராயிருக்கமாட்டார்கள்‌. 
தரித்திரரை கண்டுகொள்ளமாட்டார்கள்‌ 
தரித்திரருக்கு சமுதாயத்திலே மதிப்பும்‌. 
மரியாதையும்‌ கொடுக்கமாட்டார்கள்‌. 
தரித்திரருக்கு புத்திசொன்னால்‌ அதற்கும்‌ 
அவர்கள்‌ செவிகொடுக்கமாட்டார்கள்‌. 


இறுமாப்பாயிருப்பார்கள்‌. 
மிரட்டுதலை கேளாதிருக்கிறான்‌. 
க்கு செவிகொடாதிருக்கிறான்‌. 
்‌ ணவமாகவும்‌ ஜீவிக்கக்கூடாது. 
பயத்தோடும்‌ ஜீவிக்கக்கூடாது. கர்த்தருடைய 
பிள்ளைகள்‌ கர்த்தருக்குள்‌. 
சந்தோஷமாயிருக்கவேண்டும்‌. நம்மிடத்தில்‌ 
ஐசுவரியம்‌ இருந்தாலும்‌, அதை நினைத்து, 
பெருமைப்படக்கூடாது. நாம்‌ 
தரித்திரராமிருந்தாலும்‌, அதை நினைத்து, 
மனம்‌ சோர்ந்துவிடவும்‌ கூடாது. 


நீதிமான்களின்‌ வெளிச்சம்‌ 
நீதி 13:9 


நீதி 18:9. தீதிமான்கனின்‌ வெளிச்சம்‌ 
சுந்தோஷிப்பிக்கும்‌; துன்மார்க்கரின்‌' 
'தீபமோ அணைத்துபோம்‌. 





ழ்‌ ளா 
யாய 


அதிறரித்கும்‌. 

சந்தோஷத்தைக்‌ 

நீதிமான்கள்‌ உலகப்பிரகாரமாக 
செழித்திருக்கும்போது, அவர்களுக்குள்‌. 
இயல்பான சந்தோஷமுண்டாகும்‌. அதைவிட 
அதிகமான சந்தோஷம்‌, கர்த்தர்‌ கொடுக்கும்‌. 
கிருபையினாலும்‌, ஆறுதல்களினாலும்‌, 
வரங்களினாலும்‌ வரும்‌. கர்த்தருடைய 
கிருபையினால்‌ நம்முடைய ஆத்துமா 
சந்தோஷமாயிருக்கும்‌. ஆத்தும சந்தோஷமே 
மெய்யான சந்தோஷம்‌. 


துன்மார்க்கரின்‌ 
அணைந்துபோகும்‌. 3} 
முடிவில்‌ எண்ணெயில்லாமல்‌, காற்றுக்கு 
எதிர்த்து நிற்கமுடியாமல்‌ அணைந்துபோகும்‌. 
அணைந்துபோகிற 
பரிதாபமாயிருக்கும்‌. 
பார்க்கும்போதே, அது 
இணைந்தோம்‌. ட அன்த 
வெளிப்படையாகத்‌ தெரியும்‌. துன்மார்க்கர்‌ 
செழித்திருக்கமாட்டார்கள்‌. ஆரம்பத்தில்‌ 
அவர்கள்‌ சந்தோஷமாகவும்‌, ஆடம்பரமாகவும்‌ 
இருப்பதுபோல தெரியும்‌ ஆனாலும்‌ 
சீக்கிரத்தில்‌ அவர்களுக்கு அழிவு வரும்‌. 
அவர்களுடைய ஜீவியம்‌ அணைந்துபோகும்‌. 


அகந்தை 
நீதி 19:10 


நீதி 18:10. அகந்தையினால்மாத்திரம்‌ 
வாதுபிறக்கும்‌; ஆலோசனையைக்‌ 
கேட்கிறவர்களிடத்திலோ ஞானம்‌ 
உண்டு. 


புத்திமீனமான மனுஷன்‌ 
இருதயத்தில்‌ பெருமையோடம்‌. 
க இருப்பான்‌. இவன்‌ 
யாரோடும்‌ சமாதானமாயிருக்கமாட்டான்‌. 
எல்லோரோடும்‌ வாக்குவாதம்பண்‌ ணுவதற்கும்‌, 
சண்டைபோடுவதற்கும்‌ எப்போதும்‌ 
ஆயத்தமாயிருப்பான்‌. இவனுடைய 
அகந்தையும்‌ 

_ விரோதமும்‌, 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அகந்தையிருக்கிறவனிடத்தில்‌ 
இருக்காது. சிறிய 
அதை சகித்துக்‌ 
அகந்தையுள்ளவன்‌ 
தன்மையில்லாதவன்‌. 


பொறுமை 
காரியமாகயிருந்தாலும்‌ 
கொள்ளமாட்டான்‌. 


உற்றார்‌ உறவினரோடும்‌, 
எப்போதும்‌ 
தேசங்களிலும்‌, 
சமுதாயங்களிலும்‌ 
அங்கு வாது 


குடும்பத்தாரோடும்‌, 
அயலகத்தாரோடும்‌. 
சண்டைபோடுவான்‌. 
சபைகளிலும்‌, 
அகந்தையிருக்கும்போது, 
பிறக்கும்‌. போட்டியும்‌ பொறாமையும்‌ 
உண்டாகும்‌. ஒருவருக்கொருவர்‌ 
சண்டைபோடும்‌ சூழ்நிலைகள்‌ வரும்‌. 


ஆலோசனையைக்‌ 
கேட்கிறவர்களிடத்தில்‌. ஞானமுண்டு, 
இவர்கள்‌ இருதயத்தில்‌ தாழ்மையுள்ளவர்கள்‌. 
சமாதானமாக ஜீவிப்பதற்கு தேவையான 
எல்லா ஆலோசனைகளையும்‌ இவர்கள்‌ 
கேட்டு பெற்றுக்கொள்வார்கள்‌. 
இவர்களுடைய மனச்சாட்சி சுத்தமாயிருக்கும்‌. 
சமாநானமாய்‌ ஜீவிப்பதற்கு இவர்கள்‌ எல்லா 
எடுப்பார்கள்‌. 
த்த வேதாகமத்திலிருந்தும்‌, 
ஊழியக்காரர்களிடத்திலிுந்தும இவர்கள்‌ 
ஆலோசனைகளைக்‌ கேட்டு 
பெற்றுக்கொள்வார்கள்‌. சண்டைபோடுவதை 
சமாதானமாய்‌ ஜீவிப்பதற்கு, 
மனச்சாட்சியும்‌, 
சிநேகிதரும்‌ இவர்களுக்கு 
நல்ல ஆலோசனைகளை சொல்லுவார்கள்‌. 
இவர்களும்‌: தங்களுக்கு சொல்லப்படும்‌. 
ஆலோசனைகளுக்கும்‌  புத்திமதிகளுக்கும்‌ 

செவிகொடுப்பார்கள்‌. 


வஞ்சனையால்‌ தேடின பொருள்‌ 
நீதி 1301 


தீதி 1301. 
பொருள்‌ 
கைப்பாடாய்ச்‌ 
விருத்தியடைவான்‌. 


வஞ்சனையால்‌ தேடின 
குறைத்துபோம்‌; 
சேர்க்கிறவனோ 





ழ்‌ நள 
யாய 


அநியாயமாய்‌ சம்பாதித்த 
நிலைத்திருக்காது. வஞ்சனையால்‌ தேடின 
பொருள்‌ குறைந்துபோகும்‌. பிறரை 
வஞ்சித்து. ஒடுக்கி சம்பாதித்த ஐசுவரியம்‌ 
காணாமல்போய்விடும்‌. அது ஒருபோதும்‌ 
பிரயோஜனப்படாது. கர்த்தருடைய 
பிரமாணத்திற்குக்‌ கீழ்படிந்து. 
உண்மையாகவும்‌, நீதியாகவும்‌, 
உத்தமமாகவும்‌ தேடுகிற பொருள்‌ மாத்திரமே. 
நிலைத்திருக்கும்‌. சூதுகளினாலோ, 
வாதுகளினாலோ, வஞ்சனைகளினாலோ 
சேர்க்கப்படும்‌ பொருள்‌ ஒருபோதும்‌ 
நிலைத்திருப்பதில்லை. மாயையினால்‌ வந்த 
பொருள்‌ மாயையாய்ப்‌ போய்விடும்‌. 


ஒரு சிலர்‌ ஐசுவரியவானாக 
ஆகவேண்டும்‌ என்பதற்காக எல்லா 
வழிகளிலும்‌ பொருள்‌ சேகரிக்கிறார்கள்‌. அது 
நீதியான வழியா அல்லது அநீதியான 
வழியா என்பதையெல்லாம்‌ அவர்கள்‌ 
சிந்தித்துப்‌ பார்ப்பதில்லை. 


பொருள்‌ 


தங்களுடைய 
தொழிலிலும்‌, வியாபாரத்திலும்‌ உண்மையும்‌ 


சிந்தித்துப்பார்ப்பதில்லை. 
வஞ்சனையாகமிருந்தாலும்‌, அநியாயமாக 
இருந்தாலும்‌, பொருள்‌ சேர்ப்பதிலேயே 
இவர்கள்‌ கவனமாயிருப்பார்கள்‌. 
வஞ்சனையால்‌ தேடின பொருள்‌ 
நிலைத்திருக்காது. அது குறைந்து போகும்‌. 


உண்மையாகவும்‌, நேர்மையாகவும்‌, 
கண்ணியமாகவும்‌ உழைத்து சம்பாதித்த 
நிலைத்திருக்கும்‌. 
ம்‌. கைப்பாடாய்‌ சேர்க்கிறவன்‌ 
உண்மையாயும்‌, 
உத்தமமாயும்‌ பாடுபடுகிறவர்களுக்கு குறைவு 
உண்டாகாது. நி 
கர்த்தருக்குப்‌ பயந்து 
செழித்திருப்பார்கள்‌. 
ஐசுவரியம்‌ 
ஆசீர்வாதமாயிருக்கும்‌. 
இவர்களுடைய கையின்‌ 
ஆசீர்வதிப்பார்‌. கர்த்தருடைய ஆசீர்வாதமே 
மெய்யான ஐசுவரியம்‌. நேர்மையாய்‌ 
சம்பாதிக்கப்பட்ட பொருள்‌, இவர்களுடைய 
குடும்பத்திற்கு பிரயோஜனமுள்ளதாயிருக்கும்‌. 
இவர்களுக்கு குறைவிருக்காது. தாராளம்‌ 
உண்டாயிருக்கும்‌. இவர்களுடைய சம்பத்து 
கர்த்தர்‌ இவர்களுக்குக்‌ கொடுத்திருக்கிற 
சுதந்தரமாகயிருக்கும்‌. இவர்களும்‌ த 
சுதந்தரத்தை தங்களுடைய சந்ததியாருக்கு 
மீதியாக வைத்திருப்பார்கள்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நெடுங்காலிமாய்க்‌ 
காத்திருக்குதல்‌ 
நீதி 13:12 


நெடுங்காலாய்க்‌ 

இருதயத்தை 

ப்‌ விரும்பினது. 

வரும்போதோ ஜீவவிருட்சம்‌ போல்‌. 
இருக்கும்‌. 


மனுஷருடைய வாழ்க்கையில்‌ 
தோல்விகளுக்கு மேல்‌ தோல்வி வரும்போது, 
அவர்களால்‌ அதை தாங்கிக்கொள்ள, 
முடியாது. அவர்களுடைய வேதனை 
அதிகரிக்கும்‌. எதிர்பார்ப்பு அதிகமாயிருக்கும்‌. 
இவர்களுக்கு நன்மை மறுக்கப்படவில்லை, 
ஆனாலும்‌ நன்மை ஏற்ற காலத்தில்‌ 
கிடைக்காமல்‌ காலதாமதமாகிறது. 
நன்மையைப்‌ பெற்றுக்கொள்வதற்கு இவர்கள்‌ 
நெடுங்காலமாக காத்திருக்கிறார்கள்‌. 
அதிகமாக காத்திருந்தால்‌ நம்முடைய 
இருதயம்‌ சோர்ந்துபோகும்‌. நெடுங்காலமாய்‌ 
காத்திருக்குதல்‌ இருதயத்தை 
இளைக்கப்பண்ணும்‌. 


நாம்‌ ஒரு காரியத்திற்காக 
காத்திருக்கும்போது, நம்முடைய இருதயத்தில்‌ 
சோர்வு உண்டானாலும்‌, நாம்‌ அதைப்‌ 
பெற்றுக்கொள்ளும்போது நம்முடைய 
இருதயத்தில்‌ அதிக சந்தோஷமுண்டாகும்‌. 
நாம்‌ காத்திருக்காத காரியம்‌ நமக்கு 
கிடைப்பதைவிட. நாம்‌ காத்திருக்கும்‌ காரியம்‌ 
நமக்கு கிடைப்பதே அதிக சந்தோஷம்‌. நாம்‌ 
விரும்பினது வரும்போது அது நமக்கு 
ஜீவலிருட்சம்போல இருக்கும்‌. இதுவே 
சந்தோஷத்தின்‌ தோட்டமாகமிருக்கும்‌. 


கர்த்தருடைய பரிசுத்தவான்‌௧ ளாகிய 
நாம்‌, நம்முபைய பரலோக ஜீலியத்திற்காக 
இப்பிரபஞ்சத்தில்‌ காத்திருக்கிறோம்‌. நித்திய 
ஜீவனை அனுபவிப்பதற்காக நீடிய 
பொறுமையோடு காத்திருக்கிறோம்‌. 
பரலோகத்தில்‌. பிரவேசிக்கும்‌ காலம்‌ 
வரையிலும்‌, நாம்‌ 
பரதேசியைப்போல 
கொண்டிருக்கிறோம்‌. 
பரலோக ஜீவியம்‌ நமக்கு க டக்கமபோது 
அது நமக்கு ஜீவலிருட்சம்போல இருக்கும்‌. 
நாம்‌ நெடுங்காலமாய்‌ காத்திருந்தது நமக்கு 
கிடைக்கும்போது, அது நம்முடைய 
நம்பிக்கைக்கு கிரீடமாயிருக்கும்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


திருவசனத்தை 
அவமதிக்கிறவண்‌ 


நீதி 1318 


நீதி 1848. 
அவமதிக்கிறவன்‌ 
கற்பனைக்குப்‌ 
பலனடைவான்‌. 


திருவசனத்தை 
'நாசமடைவான்‌; 


பயப்படுகிறவனோ. 


விசுவாசிகளாகிய நம்மை இந்தப்‌ 
பிரபஞ்சமும்‌, பிரபஞ்சத்தின்‌ காரியங்களும்‌ 
ஆளுகை செய்யக்கூடாது. உலகசிநேகம்‌ 
விரோதமான பகை. 
வாக்குத்தத்தங்களையும்‌, 
ஆறுதல்களையும்விட 
உலககாரியங்களுக்கு அதிக முக்கியத்துவம்‌ 
கொடுக்கக்கூடாது. கர்த்தருடைய 
வார்த்தையைப்‌ புறக்கணித்துவிட்டு, 
உலகப்பிரகாரமான காரியங்களை 
பற்றிக்கொள்கிறவர்கள்‌ அழிந்துபோவார்கள்‌. 
திருவசனத்தை அவமதிக்கிறவன்‌. 
நாசமடைவான்‌. 


கர்த்தருடைய கற்பனை 


அறிந்து 

கர்த்தருக்குப்‌ பிரியமில்லாத 

காரியத்தை  துணிகரமாய்‌ செய்யமாட்டான்‌. 
கர்த்தருடைய கற்பனையை மீறுவது பாவம்‌. 


பாவத்தின்‌ சம்பளம்‌ மரணம்‌. கர்த்தருடைய 
வார்த்தைக்குக்‌ கீழ்ப்படியாவிட்டால்‌ தண்டனை 
கிடைக்கும்‌. கர்த்தருடைய கற்பனைக்கு 
பயப்பட்டு, அதற்கு கீழ்ப்படிந்தால்‌, பலனும்‌ 
ஆசீர்வாதமும்‌ கிடைக்கும்‌ கர்த்தர்‌ 
நம்முடைய பயபக்தியை கனப்படுத்துகிறார்‌. 


ஞானவான்களுடைய போதகம்‌ 


நீதி 1314 


நீதி 1804.  ஞானவான்களூுடைய 
போதகம்‌ ஜீவ ஊற்று; அதினால்‌ 
மரணக்கண்ணிகளுக்குத்‌ தப்பலாம்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


போதகத்தினால்‌ 
அநேக நன்மைகள்‌ உண்டாகும்‌. 
ஆளுகை செய்கிற 
பிரமாணங்களை, அவர்களுடைய 
போதகங்கள்‌ மூலமாய்‌ நாம்‌ அறிந்து 
கொள்ளலாம்‌. ஞானவான்களுடைய போதகம்‌ 
ஜீவஊற்றாகயிருக்கிறது. இதிலிருந்து 
ஊற்றுக்கள்‌ தொடர்ந்து 
வந்துகொண்டிருக்கிறது. 


.. ஞானவான்களுடைய 
நமக்கு 
ஞானவான்களை 


ஞானவான்களுடைய போதகம்‌ 
நம்முடைய இருதயத்தில்‌ நிரம்பியிருக்க 
வேண்டும்‌. அவற்றை நம்முடைய 
ஜீவியத்தில்‌ கடைப்பிடித்து சந்தோஷமாயும்‌, 
சமாதானமாயும்‌ ஜீலிக்கவேண்டும்‌. 
இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ நாம்‌ 
கர்த்தருக்குப்‌ பிரியமானவர்களாகவும்‌, 
பிரயோஜனமுள்ளவர்களாகவும்‌ ஜீவிப்பதற்கு 
ஞானவான்களுடைய போதகம்‌ நமக்கு 
உதவியாயிருக்கும்‌. ஞானவான்களுடைய 
போதகத்திற்கு நாம்‌ செவிகொடுத்து, அதன்‌ 
பிரகாரம்‌ ஜீவிக்கும்போது, நாம்‌ 
மரணக்கண்ணிகளுக்கு தப்பித்துக்‌ 
கொள்ளலாம்‌. ஞானவான்களின்‌ 
போதகத்தை அசட்டைபண்ணுகிறவர்கள்‌ 
மரணக்கண்ணிகளில்‌ சிக்கிக்கொள்வார்கள்‌. 


நற்புத்தி 
நீதி 18:15 


நீதி 18:15. நற்புத்தி தயையை 
உண்டாக்கும்‌; துரோகிகளுடைய 
வழியோ கரடுமுரடான து. 


நற்புத்தியுள்ளவர்கள்‌ 
சலிபபாரகள்‌ 
மனுஷராலும்‌ 
நற்புத்தி தயையை உண்டாக்கும்‌. ங்‌ 
நன்மை தூஷிக்கப்பட இடங்கொடாதிருங்கள்‌. 
தேவனுடைய ராஜ்யம்‌ புசிப்பும்‌ குடிப்புமல்ல, 
அது நீதியும்‌ சமாதானமும்‌ 
பரிசுத்த ஆவியினாலுண்டாகும்‌. 
சந்தோஷமுமாயிருக்கிறது. இவைகளிலே 
கிறிஸ்துவுக்கு 'ஞசெய்கிறவன்‌ 
தேவனுக்குப்‌ பிரியனும்‌ மனுஷரால்‌. 
அங்கீகரிக்கப்‌ பட்டவனுமாயிருக்கிறான்‌. 
ஆனபடியால்‌. 
சமாதானத்துக்கடுத்தவைகளையும்‌, 
அந்நியோந்நிய பக்திவிருத்தி உண்டாக்கத்‌ 
தக்கவைகளையும்‌ நாடக்கடவோம்‌" 
(ரோம 14:16-19) என்று அப்போஸ்தலர்‌ பவுல்‌ 
சொல்லுகிறார்‌. 





ழ்‌ நள 
யாய 


துரோகிகளுடைய வழி 
கரடுமுரடனாது. அது தாறுமாறானது. 
துரோகிகள்‌ நேரான பாதையில்‌ நடவாமல்‌ 
கோணலான பாதையில்‌ நடப்பார்கள்‌. 
அவர்களுடைய வழி மற்றவர்களுக்கு 
கடினமாயிருக்கும்‌. ர்களுக்கும்‌ 
கடினமாயிருக்கும்‌. 
தங்களுடைய 
சந்தோஷமாயிருக்க 
தங்களுடைய பிரச்சனைகளையும்‌, 
வேதனைகளையும்‌ மற்றவர்களிடம்‌ சொல்லி 
புலம்புவார்கள்‌. இவர்களுடைய ஜீவியத்தில்‌ 
ம்‌ ஆசீர்வாதமும்‌ இருக்காது. 
A வழி 
கரடுமுரடாகயிருப்பதினால்‌, அந்த வழியில்‌ 
இவர்களால்‌ சேதாரமில்லாமல்‌ நடக்க 
யாது. துரோகிகளின்‌ வார்த்தைகளும்‌, 


ப்‌ க 
இவர்களுக்கு கைது. 


துரோகிகள்‌ 
மற்றவர்களுக்கு விரோதமாக வலைகளை 
விரிப்பார்கள்‌. இவர்கள்‌ விரித்த வலைகளில்‌ 
இவர்களே சிக்கிக்கொள்வார்கள்‌. 


விவேகியானவன்‌ 


நீதி 1316 


நீதி 18:16. விவேகியானவன்‌ அறிவோடு. 
நடந்து கொள்ளுகிறான்‌; மூடனோ தன்‌ 
மூடத்தனத்தை வெளிப்படுத்துகிறான்‌.. 
விவேகமுள்ளவன்‌ சிந்தித்து 
செயல்படுவான்‌. எல்லா காரியங்களிலும்‌ 
மிகுந்த எச்சரிப்போடிருப்பான்‌. ஒரு தரம்‌ 
பேசுவதற்கு முன்பாக இரண்டு தரம்‌ 
யோசிப்பான்‌. விவேகியானவன்‌ அறிவோடு 
நடந்துகொள்கிறான்‌ விவேகி தனக்கு 
சம்பந்தமில்லாத காரியங்களில்‌ 
'தலையிடமாட்டான்‌. தனக்கு தெரியாத 
காரியங்களை தனக்கு தெரிந்திருப்பதுபோல. 
பேசவும்‌ மாட்டான்‌. எதற்கும்‌ அவசரப்படாமல்‌: 
பொறுமையைக்‌ காத்துக்கொள்வான்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மூடனோ எல்லாவற்றிலும்‌ அவசரம்‌ 
காண்பிப்பான்‌. மூடன்‌ தனக்கு 
சம்பந்தமில்லாத காரியங்களில்‌ தலையிட்டு, 
தன்னுடைய மூடத்தனத்தை 
வெளிப்படுத்துவான்‌. தனக்கு தகுதியில்லாத 
காரியங்களை செய்து மற்றவர்கள்‌ 
மத்தியிலே அவமானப்படுவான்‌. மூடனுக்கு 
புத்தியில்லை. எந்தக்‌ காரியத்தையும்‌ 
யோசித்து செய்யக்கூடிய பொறுமையும்‌ 
கர்த்தருக்குப்‌ 
பப்படுவதே ஞான ஆரம்பம்‌. மூடன்‌ 
கர்த்தருக்குப்‌ பயப்படமாட்டான்‌. அவருடைய 
பிரமாணங்களுக்கும்‌ கீழ்ப்படியமாட்டான்‌. 


தூரோகமுன்ன தூதன்‌ 
நீதி 1827 


நீதி 1907. துரோகமுன்ன தூதன்‌ 
தீதிலே வான்‌; உண்மையுள்ள. 


ஸ்தானாதியதியோ ஒளஷதம்‌. 


விசுவாசிகள்‌ நம்பிக்கைக்குப்‌ 
பாத்திரவான்‌களாய்‌ நடந்துகொள்ளவேண்டும்‌. 
நம்மை நம்பி ஒப்புக்கொடுக்கப்பட்டிருக்கும்‌ 
காரியங்களில்‌ 

உண்மையுள்ளவர்களாயிருக்க 

துரோகமுள்ள 

உண்மையிருக்காது. உண்மைக்குப்‌ பதிலாக 
துரோகம்‌ இருக்கும்‌. இவனுடைய துரோகம்‌ 
கண்டுபிடிக்கப்படும்போது இவனுக்கு 
அதிகமான தண்டனை கொடுக்கப்படும்‌. 


உண்மையுள்ள ஸ்தானாபதி 
கண்‌ ள்ளவன்‌. இவன்‌ உண்மையுள்ள 
உக்கிராணக்காரனாயிருப்பான்‌. தனக்குக்‌ 
கொடுக்கப்பட்டிருக்கும்‌ வேலைகளை 
உண்மையாகவும்‌, உத்தமமாகவும்‌, 
நேர்த்தியாகவும்‌ செய்து முடிப்பான்‌. 
உண்மையுள்ள ஸ்தானாபதி நம்பிக்கைக்குப்‌ 
பாத்திரவான்‌. தன்னை அனுப்பியவருக்கு 
இவன்‌ உண்மையுள்ளவனாகயிருப்பான்‌. 
தன்னுடைய எஜமானரின்‌ நன்மைக்காக 
பேசுவான்‌, அதற்காகவே கிரியை 
நடப்பிப்பான்‌. 





ழ்‌ ளான 
யாய 


உண்மையுள்ள ஸ்தானாபதி ஒளஷதம்‌: 
போல இருக்கிறான்‌. தன்னுடைய 
எஜமானருக்கும்‌ ர்களுக்கும்‌ 
இடையிலுள்ள 
இவன்‌ நீக்கிப்போடுவான்‌. 
உண்மையும்‌ சத்தியமும்‌ இரு 
ஆரோக்கியமுள்ள 
பேசுவான்‌. 


குழப்பங்களும்‌, 

நிவிர்த்தியாகும்‌ உண்மையுள்ள ஸ்தானாபதி 
ஒளஷதம்‌ போல இருக்கிறான்‌. கிறிஸ்துவின்‌ 
ஊழியக்காரர்கள்‌ அவரு 
உக்கிராணக்காரர்களாயிருக்கிறார்கள்‌. 
கிறிஸ்துவுக்கு உண்மையுள்ள 
ஸ்தானாபதிகளாய்‌ ஊழியம்‌ செய்யவேண்டும்‌. 
காயங்களை சுட்டுகிற ஒளஷதமாக: 
இருக்கவேண்டும்‌. சமாதானம்‌ 
பண்ணவேண்டும்‌. 


புத்திமதிகளைத்‌ தன்ளூகிறவன்‌ 
நீதி 18:18 


நீதி 1918. 
தன்ளுகிறவன்‌ 


புத்திமதிகனைத்‌ 
தரித்திரத்தையும்‌ 
இலச்சையையும்‌ அடைவான்‌; 
கடி.ந்துகொள்ளூதலைக்‌ கவனித்து 
'நடக்கிறவனேர கனமடைவான்‌. 


, இருதயத்தில்‌ 
அகந்தையுள்ளவனாகவும்‌ 
இவனுக்கு யார்‌ புத்‌ 
அதை செவிகொடுத்து கேட்கமாட்டான்‌. 
இவன்‌ எல்லாருடைய புத்திமதிகளையும்‌ 


தள்ளிவிடுவான்‌. இதனால்‌ இவனுக்கு ஒரு 
நன்மையும்‌ உண்டாகாது. புத்திமதிகளை 
தள்ளுகிறவன்‌ 

இலச்சையையும்‌ அடைவான்‌. 


தரித்திரத்தையும்‌ 


தன்னைத்‌ 
மற்றவர்களுடைய 
செவிகொடுப்பான்‌. மற்றவர்கள்‌ தன்னுடைய 
தப்பிதத்தை சட்டிக்காண்பிக்கும்போது, 
தன்னுடைய தவறுகளை 
அதைத்‌ திருத்திக்கொள்வான்‌. 
பிடிவாத குணம்‌ 
கடிந்துகொள்ளூதலை கவனித்து நடக்கிறவன்‌ 
கனமடைவான்‌ இப்படிப்பட்ட 
நற்குணமுள்ளவனை எல்லோரும்‌ உயர்வாகப்‌ 
பேசுவார்கள்‌. நமக்கு எல்லாம்‌ தெரியுமென்று 
ஆணவத்தோடு இருக்கக்கூடாது. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தருடைய உபதேசங்களுக்கு அனுதினமும்‌ 
செவிகொடுக்கவேண்டும்‌. கர்த்தருடைய 
வசனங்களை அன்றாடம்‌ தியானிக்க 
வேண்டும்‌. 


வாஞ்சை: நிறைவேறுவது 
நீதி 19:19. 


தீதி 18:19. வாஞ்சை நிறைவேறுவது 
ஆத்துமாவுக்கு இனிது; தீமையை 
விட்டு விலகுவது மூடருக்கு அருவறுப்பு. 

கர்த்தரே வாஞ்சையைக்‌ 
கொடுக்கிறார்‌. அவரே அதை 
நிறைவேற்றியும்‌ தருகிறார்‌. நம்முடைய 
வாஞ்சை நிறைவேறும்போது, நம்முடைய 
ஆத்துமாவுக்கு சந்தோஷமாயிருக்கும்‌. 
வாஞ்சை நிறைவேறுவது ஆத்துமாவுக்கு 
இனிது, கர்த்தர்‌ தம்முடைய கிருபையினாலும்‌, 
இரக்கத்தினாலும்‌, தெய்வீக பராமரிப்பினாலும்‌ 
நம்முடைய வாஞ்சைகளை நிறைவேற்றுகிறார்‌. 
நீதிமானின்‌ வாஞ்சையும்‌ கர்த்தருடைய 
விருப்பமும்‌ ஒத்திருக்கும்‌. 


நீதிமான்‌. 
பெற்றுக்கொள்ள 


நமக்கு 


கர்த்தருடைய கிருபைகளை 
த ண்டுவென்று 
அவனுக்கு 
ஆசீர்வாதங்களே 
துன்மார்க்கனோ 
உலகப்பிரகாரமான நன்மைகளின்மீது ஆசை 
த்தருயான்‌. உலகசிரேசம்‌ தேவனுக்கு 
நீதிமா 


பலிகளைச்‌ செலுத்தி, 
கர்த்தர்மேல்‌. நம்பிக்கையாயிருங்கள்‌. 
எங்களுக்கு நன்மை காண்பிப்பவன்‌ யார்‌ 
என்று சொல்லுகிறவர்கள்‌ அநேகர்‌; 
கர்த்தாவே, உம்முடைய முகத்தின்‌ ஒளியை 
எங்கள்மேல்‌. பிரகாசிக்கப்பண்ணும்‌. 
அவர்களுக்குத்‌ தானியமும்‌ திராட்சரசமும்‌ 
பெருகியிருக்கிற காலத்தின்‌ 
சந்தோஷத்தைப்பார்க்கிலும்‌, அதிக 
சந்தோஷத்தை என்‌ இருதயத்தில்‌ தந்தீர்‌ 
'சமாதானத்தோடே படுத்துக்கொண்டு 
நித்திரைசெய்வேன்‌; கர்த்தாவே, நீர்‌ ஒருவரே 
என்னை சுகமாய்த்‌ தங்கப்பண்ணுகிறீர்‌' 
(சங்‌ 4:5-8) என்று தாவீது சொல்லுகிறார்‌. 





ழ்‌ நள 
யாய 


தீமையை விட்டு விலகுவது மூடருக்கு. 
அருவருப்பு. நாம்‌ சந்தோஷமாகமிருக்க: 
வேண்டுமென்றால்‌ தீமையைவிட்டு 
விலகவேண்டும்‌. சந்தோஷத்தைப்‌ 


பெற்றுக்கொள்வதற்கு இதைத்‌ தவிர வேறு 
ஆனால்‌. 


சந்தோஷமில்லாமல்‌. 
ஜீவிக்கிறான்‌. 
சுமக்கிறான்‌. 


ஞானிகனோடே, ௪ஞ்சரிக்கிறவன்‌ 
நீதி 18:20 


நீதி 1920. ஞானிகளோடே. 
சஞ்சரிக்கிறவன்‌. ஞானமடை வான்‌; 
மூடருக்குத்‌ தோழனோ நாசடைவான்‌. 
நல்லவர்கள்‌ நல்லவர்களோடு 
'சவகாசம்‌ வைத்திருப்பார்கள்‌. ஞானிகளோடே 
சஞ்சரிக்கிறவன்‌ ஞானமடைவான்‌. 
ஞானிகளின்‌ நற்குணம்‌, அவர்களோடுகூட 
ஐக்கியமாகமிருக்கிறவர்களுக்கும்‌ கிடைக்கும்‌. 
ஒரு மனுஷனுடைய சிநேகிதர்கள்‌ 
எப்படிப்பட்டவர்கள்‌ என்பதை வைத்து. அந்த 
மனுஷனுடைய குணாதிசயத்தைக்‌ 
கண்டுபிடிக்க முடியும்‌ நல்லவனுக்கு 
தீயோரின்‌ சவகாசம்‌ பிடிக்காது. 
மூடருக்கு தோழனாயிருக்கிறவன்‌ 
நாசமடைவான்‌. மூடரோடும்‌, 
பாவிகளோடும்‌, அக்கிரமக்காரரோடும்‌. 
ஐக்கியமாமிருந்தவர்களில்‌ அநேகர்‌ 
'கெட்டுப்போனார்கள்‌. அவர்களெல்லோரும்‌. 
நாசமடைந்தார்கள்‌. கர்த்தரைப்‌ பற்றிக்‌ 
'கொள்கிறவர்களோ  செழித்திருக்கிறார்கள்‌. 
கர்த்தருடைய பிள்ளைகளோடு ஐக்கியம்‌. 
வைத்திருக்கிறவர்களுக்கு தேவனுடைய 
ஆசீர்வாதம்‌ பகிர்ந்துகொடுக்கப்படுகிறது. 


பாவிகளைத்‌ தீவினை தொடரும்‌ 
நீதி 19:21 


நீதி 1821. பாவிகணைத்‌ தீவினை 
தொடரும்‌; தீதிமான்களுக்கோ நன்மை 
பலனாக வரும்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தரே நம்மை ஆளுகைசெய்கிறவர்‌. 

கர்த்தருடைய ஆளுகையிலிருந்து 

மனுஷனால்‌ தப்பித்து, ஓடி ஒளிந்துகொள்ள 

முடியாது. நாம்‌ எந்த சூழ்நிலையில்‌ 

இருந்தாலும்‌ கர்த்தருடைய பிரமாணம்‌ நம்மை 

நாம்‌ எந்த 

கர்த்தரே அந்த 

ஸ்தலத்திற்கு ராஜாவாகயிருக்கிறார்‌. எல்லா 

மனுஷரும்‌ கர்த்தருடைய ராஜ்யபாரத்திற்கு 
உட்பட்டவர்களாயிருக்கிறார்கள்‌. 


கர்த்தர்‌ தமக்கு சித்தமான 
கிரியைகளை மனுஷர்மீது நபப்பிக்கிறார்‌ 
கர்த்தருடைய கிரியைகளெல்லாமே நீதியும்‌, 
நியாயமும்‌, சத்தியமுமானவை. அவரிடத்தில்‌ 
எந்தவிதமான அநீதியும்‌, வேற்றுமையின்‌ 
நிழலும்‌ இல்லை. த்க்‌ சித்தத்தின்‌ 
பிரகாரமாக தீவினை பாவிகளைத்‌ 
தொடருகிறது. அவர்களுடைய 
பாவங்களுக்குத்தக்க தண்டனைகளை 
கர்த்தர்‌ அவர்களுக்குக்‌ கொடுக்கிறார்‌ 
கர்த்தருடைய நீதியான தண்டனையிலிருந்து 
பாவிகளால்‌ தப்பிக்கவே முடியாது. பாவிகள்‌ 
ஆரம்பத்தில்‌ செழித்திருப்பதுபோல தெரியும்‌ 
ஆனாலும்‌ அவர்களுக்கு சு வரும்‌. 
பாவிகளுக்கு வருகிற அழிவு 
தூங்குவதுமில்லை, உறங்குவதுமில்லை. அது 
ஏற்ற காலத்தில்‌ அவர்கள்மீது வந்து, 
அவர்களை மேற்கொள்ளும்‌. 


நீதிமான்௧ளுக்கு நன்மை பலனாக 
வரும்‌. அவர்கள்‌ செய்கிற நீதிக்குத்தக்க 
பலனை கர்த்தர்‌ அவர்களுக்கு 
வெகுமதிகளாகக்‌ கொடுக்கிறார்‌. ஒருவேளை 
அவர்கள்‌. நீதியினிமித்தம்‌. 
துன்பப்பட்டிருக்கலாம்‌. வேதனைகளையும்‌ 
உபத்திரவங்களையும்‌ அனுபவித்திருக்கலாம்‌. 
பலவிதமான பாடுகள்‌ வழியாக கடந்து, 
வந்திருக்கலாம்‌. கர்த்தர்‌ நீதிமான்களுடைய 
துக்கங்கள்‌ எல்லாவற்றையும்‌ சந்தோஷமாக 
மாற்றுவார்‌. அவர்களுடைய நீதிக்கு தக்க 
பலனை கர்த்தர்‌ அவர்களுக்குக்‌ கொடுப்பார்‌. 
நன்மையும்‌ கிருபையும்‌ நீதிமான்களை 
சூழ்ந்துகொள்ளும்‌. 





நீதிமொழிக 


ழ்‌ நள 
யாய 


நல்லவன்‌ 
நீதி 18:22 


நீதி 180௨ 

பின்னைகளின்‌ 

சுதந்திரம்‌ 

பாவியின்‌ ஆஸ்தியோ தீதிமானுக்காகச்‌. 
சேர்த்துவைக்கப்படும்‌. 


நல்லவர்களுடைய சுவரியம்‌ 
அவர்களுக்கு தங்கியிருக்கும்‌. அவர்களுடைய 
ஆஸ்தி அவர்களுக்கும்‌, 
அவர்களுடைய குடும்பத்தாருக்கும்‌ 
பிரயோஜனமுள்ளதாயிருக்கும்‌. கர்த்தர்‌ 
நல்லவர்களை நினைவுகூருவதுபோல, 
அவர்களுடைய பின்சந்ததியாரையும்‌ 
நினைவுகூருகிறார்‌. ல்லவர்களும்‌ 
கர்த்தருடைய 
அசட்டைபண்ணாமல்‌, 
காத்துக்கொள்கிறார்கள்‌. 
ஆசீர்வாதங்களைப்‌ பெற்றுக்கொள்கிறார்கள்‌. 
நீதியான வழிகளில்‌ தங்களுக்கு ஆஸ்தியை 
சேர்க்கிறார்கள்‌. நல்லவர்கள்‌ தங்கள்‌ 
தொழில்களிலும்‌ வியாபாரங்களிலும்‌ 
உண்மையுள்ளவர்களாகவும்‌, கண்ணிய 
முள்ளவர்களாகவும்‌ நடந்துகொள்கிறார்கள்‌. 
நீதிமான்களுக்கு நன்மை பலனாக. 
வருகிறது. நீதிமான்கள்மீது கர்த்தருடைய 
ஆசீர்வாதம்‌ தங்கியிருக்கிறது. 
நீதிமான்கள்‌ இந்தப்‌ 

பத்தில்‌ பெரிய ஐசுவரியவான்‌௧ளாக 
இல்லாமலிருக்கலாம்‌. அவர்களுடைய ஆஸ்தி 
பெரியதாகமிராமல்‌ த்‌ 
ஆனாலும்‌ ப்‌ ஜெபங்களும்‌, 
அவர்களுடைய 
அவர்களுடைய 
ஆசீர்வாதமாக 
நீதிமான்களுடைய ஜெபங்கள்‌, அவர்களுடைய 
நல்ல ஆலோசனைகள்‌, அவர்களுடைய 

ள்‌ ஆகியவையெல்லாமே, 
அவர்களுடைய சந்ததியாருக்கு மிகுந்த 
பிரயோஜனமுள்ளதாயிருக்கும்‌. 


PROVERBS - COMMENTARY 


- விரிவுரை QOODNENS 


PUBLISHERS 


நீதிமான்கள்‌ 
குடும்பத்தாருக்கு , 
சந்ததியாருக்கு முன்பாகவும்‌ 
எடுத்துக்காட்டாக  ஜீவனம்பண்ணுவார்கள்‌ 
அவர்களுடைய ஜீவியத்தில்‌ உண்மையும்‌, 
நீதியும்‌, நியாயமும்‌ இருக்கும்‌. அவர்கள்‌ 
கர்த்தருடைய பிரமாணத்திற்கு கீழ்ப்படிந்து 
ஜீவிப்பார்கள்‌. அவர்களுடைய சந்ததியார்கள்‌ 
அவர்களுடைய ஜிவியத்தைக்‌ கவனித்து, 
அவர்களும்‌ தங்கள்‌ முன்னோர்களின்‌ 
பாதையில்‌ முன்னேறிச்‌ செல்வார்கள்‌. 
நீதியான பாதையில்‌ நடப்பார்கள்‌. 


தங்களுடைய 
முன்பாகவும்‌, 


கர்த்தருடைய கிருபையோ அவருக்குப்‌ 
பயந்தவர்கள்மேலும்‌, அவருடைய நீதி 
அவர்கள்‌ பிள்ளைகளுடைய 
பிள்ளைகள்மேலும்‌ அநாதியாய்‌ 
என்றென்றைக்கும்‌ உள்ளது. அவருடைய 
உடன்படிக்கையைக்‌ கைக்கொண்டு, 
அவருடைய  கட்டளைகளின்டி செய்ய 
நினைக்கிறவர்கள்‌ மேலேயே உள்ளது” 
(சங்‌ 103178) என்று தாவீது சொல்லுகிறார்‌. 


தேவனுடைய தெய்வீக 
பிரமாணத்தின்படி நீதிமானுக்கு 
ஆசீர்வாதமுண்டாகிறது. பாலிகளுக்கோ 
சாபம்‌ வருகிறது. துன்மார்க்கன்‌ 
தன்னுடைய பாவமான கிரியைகளினால்‌ 
தனக்கு ஆஸ்தியை சேர்த்து வைக்கிறான்‌. 
பிறரை ஒடுக்கி பணம்‌ சம்பாதிக்கிறான்‌. 
ஏழைகளை வஞ்சிக்கிறான்‌. இவனிடத்தில்‌ 
எவ்வளவு திரளான ஆஸ்தியிருந்தாலும்‌ அது 
அவனுக்கு பிரயோஜனப்படாது. 
துன்மார்க்கனுடைய ஆஸ்தி அவனிடத்தில்‌ 
நிலைத்திருக்காது. பாவியின்‌ ஆஸ்தி 
அவனுக்காகவோ அல்லது... அவலுடைய 
பிள்ளைகளுக்காகவோ சேர்த்து 
வைக்கப்படுவதில்லை, அது நீதிமானுக்காக 
சேர்த்து வைக்கப்படுகிறது. நீதிமானோ 
தன்னுடைய பிள்ளைகளின்‌ 
பிள்ளைகளுக்குகூட சுதந்தரம்‌ 
வைத்துப்போகிறான்‌. 


ஏழைகளின்‌ வயல்‌ 
நீதி 13:23 


நீதி 19:28, ஏழைகளின்‌ வயல்‌ 
மிகுதியான ஆகாரத்தை விளைவிக்கும்‌; 
நியாயம்‌ கிடையாமல்‌ 
'கெட்டுப்போகிறவர்களும்‌ உண்டு. 





ழ்‌ நள 
யாய 


ஒருவனுடைய _ ப. வல்‌ 
சிறியதாகயிருந்தாலும்‌, அதில்‌ அவன்‌ 
கடினமாக உழைக்கும்போது, அவனுக்கு 
அதிக விளைச்சல்‌ உண்டாகும்‌. ஒரு 
மனுஷன்‌  தன்னிடத்திலுள்ள எல்லா 
தாலந்துகளையும்‌ நன்றாக 
பயன்படுத்தவேண்டும்‌. அப்போதுதான்‌ 
அவனால்‌ ஒரு குறைவுமில்லாமல்‌, நிறைவாக 
ஜீவிக்க முடியும்‌ ஏழைகளின்‌ வயல்‌ 
மிகுதியான ஆகாரத்தை விளைவிக்கும்‌. 
அவனுடைய வயல்‌ கொஞ்சமாகமிருந்தாலும்‌, 

அவன்‌ உண்மையாய்‌. 


சிறியதாகயிருந்தாலும்‌, 
சொந்தக்காரன்‌, 


விளைச்சலையும்‌ ஆசீர்வதிப்பார்‌ 


நம்முடைய நிலத்தின்‌ அளவு 
கொஞ்சமாகயிருந்தாலும்‌, நாம்‌ ஞானமாக 
பயிரிட்டு, காரியசமர்த்தராய்‌ 
உழைக்கவேண்டும்‌. நம்முடைய நிலம்‌ 
எவ்வளவு. அதிகமாயிருந்தாலும்‌, அதில்‌ 
எப்படி பமிரிடுகிறோம்‌ என்பது மிகவும்‌ 
முக்கியமானது. நிலத்தின்‌ அளவினால்‌. 
ஆகாரம்‌ விளைவதில்லை. நம்முடைய 
உழைப்பின்‌ அளவினால்தான்‌ ஆகாரம்‌ 
விளைகிறது. கர்த்தர்‌ நமக்குக்‌ 
கொடுத்திருக்கிற எல்லா தாலந்துகளையும்‌ 
நல்லமுறையில்‌ பயன்படுத்தி, கர்த்தரிடத்தில்‌ 
கணக்கு ஒப்புலிக்கவேண்டும்‌. 


கர்த்தர்‌ நம்மைப்‌ பார்த்து, “நல்லது. 
உண்மையும்‌ உத்தமமுமான ஊழியக்காரனே, 
ந்‌ கொஞ்சத்தில 
அநேகத்தின்‌ 
அதிகாரியாக 

புகழ்ந்து, 
வரக்கூடிய 


உண்மையுள்ளவனாயிருந்தாய்‌, 

மேல்‌ உன்னை 

என்று 
கர்த்தரால்‌ 


வைக்கிறேன்‌ 
சொல்லவேண்டும்‌. 
புகழ்ச்சியே 
தங்களுடைய 
உண்மையாகயிருக்கிறவர்கள்‌, 
உழைக்கிறவர்கள்‌ 
பிச்சையெடுக்க 
இருக்காது. 


வேண்டிய 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஒரு சிலரிடத்தில்‌ நிலத்தின்‌ அளவு 
அதிகமாயிருக்கும்‌. ஆனால்‌ அந்த நிலத்தின்‌ 
சொந்தக்காரர்களோ கடினமாய்‌ உழைக்காத 
சோம்பேறிகளாகயிருப்பார்கள்‌. நிலத்தை 
கொத்தி, பராமரிக்காவிட்டால்‌ அந்த நிலம்‌ 
பாழாய்ப்போய்விடும்‌. அதில்‌ முள்‌ முளைத்து 
விவசாயத்திற்கு பிரயோஜனமற்றதாகிவிடும்‌. 
நம்மிடத்தில்‌ அளவுக்கு அதிகமான 
ஐசவரியமும்‌, சம்பத்தும்‌ இருக்கும்போது, 


கொள்கிறார்கள்‌. 

கணக்குப்‌ பார்க்காமல்‌ தாராளமாகவும்‌, 
தாறுமாறாகவும்‌ செலவு பண்ணுகிறார்கள்‌. 
தேவைக்கு அதிகமான வேலைக்காரர்களை 
பணிக்கு... அமர்த்துகிறார்கள்‌. முடிவில்‌ 
அவர்களுக்கு சம்பளம்‌ கொடுக்க முடியாமல்‌ 


பெற்றுக்கொள்ளவேண்டும்‌. 

திட்டமிடாமல்‌ செலவு, 
ல்‌ ம்‌ நியாயம்‌ கிடைக்காமல்‌ 
கெட்டுப்போகிறார்கள்‌. 


பிரம்யைக்‌ கையாடதவன்‌ 


நீதி 1924 


நீதி 13:24. பிரம்பைக்‌ கையாடதவன்‌ 
தன்‌ மகனைப்‌ பகைக்கிறான்‌;. 
அவன்மேல்‌  அன்பாயிருக்கிறவனோ 
அவனை ஏற்கனவே தண்டிக்கிறான்‌. 





ழ்‌ நள 
யாய 


பெற்றோர்‌ 
ஒழுக்கத்தைக்‌ 
நீதியையும்‌, நியாயத்தையும்‌, 
பிரமாணத்தையும்‌ கற்றுக்கொடுக்கவேண்டும்‌. 
பிள்ளைகள்‌ சரியாகக்‌ 
கற்றுக்கொள்கிறார்களா என்பதை பெற்றோர்‌ 
கவனிக்கவேண்டும்‌. தேவைப்பட்டால்‌ 
அவர்களுக்கு கண்டித்து 
உணர்த்தவேண்டும்‌. பிள்ளைகளுக்கு 
கற்றுக்கொடுக்கும்போது, பெற்றோர்‌ பிரம்பை 
கையாடுவதற்கு அனுமதியுள்ளது. பிரம்பை 


கையாடாதவன்‌ தன்‌ மகனை பகைக்கிறான்‌. 


இந்தப்‌ பிரம்பு பெற்றோரின்‌ பிரம்பு 
பெற்றோர்‌ இந்தப்‌ பிரம்பை ஞானத்தோடும்‌, 
அன்போடும்‌ பயன்படுத்தவேண்டும்‌. 
தங்களுடைய பிள்ளைகளை நல்லவர்களாக 
உருவாக்குவதற்கு இந்தப்‌ பிரம்மை 
கையாளவேண்டும்‌. பெற்றோர்‌ தங்கள்‌ 
பிள்ளைகளை அடிமைகளைப்போல 
நடத்தக்கூடாது. எகிப்து 
ஆளோட்டிகள்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரை 
அடித்து வேதனைப்படுத்தியதுபோல, 
பெற்றோர்‌ தங்கள்‌ பிள்ளைகளை 
அடிக்கக்கூடாது. 
பெற்றோர்‌ 
அடிப்பதற்கு முன்பாக, 
அடிப்பதற்கான 


பிள்ளைகளை 
நாங்கள்‌ அவர்களை 
காரணத்தையும்‌ 
அவர்களுக்குத்‌ க 
அடிப்பதற்கு முன்பாக. பு 
சொல்லுவது நல்லது. 
உணர்த்துவது நல்லது. பிள்ளைகளை 
கொஞ்சி கொஞ்சி வளர்த்தால்‌, அவர்கள்‌ 
நல்ல பிள்ளைகளாக வளரமாட்டார்கள்‌. 
தங்களிடத்திலுள்ள தப்பிதத்தைத்‌ 
திருத்திக்கொள்ளமாட்டார்கள்‌. பிள்ளைகள்‌ 
தப்பு செய்யும்போது, பெற்றோர்‌ 
அவர்களுடைய  தப்பிதங்களுக்கு துணை 
போகக்கூடாது. அவர்களுடைய 
தப்பிதங்களை அங்கீகரிக்கக்கூடாது. 
பிள்ளைகள்‌ தப்பு செய்யும்போது, 
பிரம்பை பயன்படுத்தாத பெற்றோர்‌, தங்கள்‌ 
பிள்ளைகளை பகைக்கிறார்கள்‌. 
பெற்றோருக்கு ள்‌ 
மெய்யான அன்போ, 
பிள்ளைகள்மேல்‌ அன்பாயிருக்கிற பெற்றோர்‌. 
அவர்களை காரணத்தோடும்‌, நியாயமாகவும்‌, 
அன்பாகவும்‌ தண்டிக்கிறார்கள்‌. 


கண்டித்து 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பெற்றோர்‌ தங்கள்‌ 
ம்‌ காண்பிக்கவேண்டும்‌. 


பிள்ளைகள்மீது 
அவர்கள்மீது 


பிள்ளைகளை 
அவர்களுக்கு அதிகமாக 
கொடுத்து வளர்க்கிற பெற்றோர்‌, 
பிள்ளைகள்மீது மெய்யாகவே 
அவர்களுடைய 
அக்கரை 

காண்பிக்கவில்லை. 


பிள்ளைகளை நாம்‌. 

வளர்க்கவேண்டும்‌. 
அவர்களை ஒழுக்கத்திற்கு 
உட்படுத்தவேண்டும்‌. பெற்றோர்‌ தங்கள்‌ 
பிள்ளைகளை அடித்து 
வளர்க்கவில்லையென்றால்‌, அந்தப்‌ 
பிள்ளைக்‌ ஊதாறியாக வார்ந்து, 
உருப்படாமல்‌ போய்விடுவார்கள்‌. பிற்காலத்தில்‌ 
எல்லோரிடத்திலும்‌: அடிவாங்குவார்கள்‌ 
நம்முடைய பிள்ளைகளை மற்றவர்கள்‌ 
அடிக்கக்கூடாது. என்று நாம்‌ விரும்பினால்‌, 
நம்முடைய பிள்ளைகளை நாமே கண்டித்து, 
அடித்து வளர்க்கவேண்டும்‌. 


நம்முடைய 
கட்டுப்பாடோடு 


நீதிமான்‌ 
நீதி 19:25 


நீதி 195. 
திருப்தியாகப்‌ 
துன்மார்க்ககுடைய 
பசித்திருக்கும்‌. 


நீதிமானுக்கு ஒரு 
குறைவுபடாது. நீதிமான்மீது 

ஆசீர்வாதம்‌ நிறைவாக. 
களெல்லாம்‌ 


அவர்களுடைய 

கர்த்தருடைய தெய்வீக பராமரிப்பினால்‌ 
சந்திக்கப்படும்‌. நீதிமான்களின்‌ இருதயம்‌ 
சந்தோஷத்தினாலும்‌, சமாதானத்தினாலும்‌, 
ஆறுதலினாலும்‌ நிரம்பியிருக்கும்‌. நீதிமான்‌ 
தனக்கு திருப்தியாக புசிக்கிறான்‌. 
அவனுக்கு ஜீவதுப்பம்‌ கிடைக்கும்‌. அது 
அவனுக்கு திருப்தியை உண்டுபண்ணும்‌. 


நீதிமான்‌ தனக்குத்‌ 
புசிக்கிறான்‌; 
வயிறோ 


நன்மையும்‌ 
கர்த்தருடைய 
தங்கியிருக்கும்‌. 





ழ்‌ யனா 
யய 


'துன்மார்க்கனுடைய தேவைகள்‌ 
சந்திக்கப்படாது. அவனுக்கு எப்போதுமே. 
குறைச்சல்‌ உண்டாயிருக்கும்‌. 
துன்மார்க்கனிடத்தில்‌ நீதியோ, நியாயமோ, 
உண்மையோ இருக்காது. அவனுடைய 
ஆசை 'பேராசையாயிருக்கும்‌. 
துன்மார்க்கனிடத்தில்‌ போதுமென்கிற திருப்தி 
இருக்காது. அவன்‌ எல்லாவற்றையும்‌ 
இச்சிப்பான்‌. தன்னுடைய கண்கள்‌ பார்ப்பது 
எல்லாம்‌ தனக்கு வேண்டுமென்று 
சொல்லுவான்‌. அவன்‌ எவ்வளவுதான்‌ 
சாப்பிட்டாலும்‌ அவனுக்கு திருப்தி 
உண்டாகாது. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


துன்மார்க்கனுடைய வயிறு 
பசித்திருக்கும்‌. துன்மார்க்கன்‌ தன்னுடைய 


திருப்தி உண்டாகாது.  துன்மார்க்கனிடத்தில்‌ 
போதுமென்கிற மனது இல்லை. புசித்தும்‌ 
பசித்திருக்கிற வமிறு துன்மார்க்கருக்கு 
வந்திருக்கிற சாபம்‌. 





ழ்‌ நள 
யாய 


புத்தியுள்ள ஸ்திரீ 
நீதி 1431 


நீதி 1441. புத்தியுன்ன ஸ்திரீ தன்‌ 
வீட்டைக்‌ கட்டுகிறான்‌; புத்தியில்லாத. 
ஸ்திரீயோ தன்‌ கைகளினால்‌ அதை 
இடித்துப்போடுகிறான்‌.. 


நல்ல மனைவி தன்னுடைய 
குடும்பத்திற்கு ஆசீர்வாதமாயிருக்கிறாள்‌. 
அவள்‌ புத்தியுள்ள ஸ்திரீயாகவும்‌, பக்தியுள்ள 
ஸ்திரீயாகவும்‌ இருப்பாள்‌. கடினமாகவும்‌ 
சுறுசுறுப்பாகவம்‌ வேலைசெய்வாள்‌. 
தன்னுடைய குடும்பக்காரியங்களை 
பொறுப்பாய்‌ விசாரித்து, ஒவ்வொன்றையும்‌ 
நேர்த்தியாய்‌ செய்து முடிப்பாள்‌. நல்ல 
வியின்‌ வாகத்‌ திறமையினாலும்‌, 
அவளுடைய குடும்பம்‌: 
அவர்கள்‌ பட்ட 
கடன்களெல்லாம்‌ திருப்பி செலுத்தப்படும்‌. 


புத்தியுள்ள மின்‌ பிள்ளைகள்‌ 
அதிக கல்வி குற்றவர்களாகயிருப்பார்கள்‌. 
அவளுடைய குடும்பத்திற்குள்‌ சந்தோஷமும்‌, 
சமாதானமும்‌, ஆசீர்வாதமும்‌, செழிப்பும்‌ 
நிரம்பியிருக்கும்‌. புத்தியுள்ள ஸ்திரீ தன்‌ 
வீட்டைக்‌ கட்டுகிறாள்‌. வெறும்‌ 
செங்கற்களாலும்‌, கற்களாலும்‌, மணலாலும்‌ 
கட்டத்தை கட்டலாம்‌ 
கட்டவேண்டுமென்றால்‌ 
புத்தியுள்ள ஸ்திரீயும்‌ தேவை. 
சில ப மனைவி 

மித ல்தனகிதபால்‌ 

வீட்டை தன்‌ 


ஒெ்துபோடுறன்‌ க குடு , 

ந்தன 
சவ்தா கல்‌ சீரழிந்து 
போயிருக்கிறது. புத்தியில்லாத 
ஸ்திரீயினிடத்தில்‌ நிர்வாகத்‌ 
திறமையிருக்காது. அவளுக்கு எந்தக்‌ 
காரியத்தையும்‌ திட்டமிட்டு நிறைவேற்ற 
தெரியாது. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


புத்தியில்லாத 

தெய்வபயம்‌ இருக்காது. 
பயப்படுதலே. ஞானத்தின்‌ ஆரம்பம்‌. 
ஞானமில்லாத ஸ்திரீ தன்னுடைய 
குடும்பத்திற்கு எதையும்‌ பிரயோஜனப்படுத்த 
மாட்டாள்‌. எல்லாவற்றையும்‌ வீணாக்குவாள்‌. 
செல்லும்‌ செலவை கணக்குப்‌ பார்க்காமல்‌ 
தாறுமாறாக ள்‌ 
புத்தியில்லாத 

சபிக்கப்பட்டது. 

வீட்டைக்கட்டாது. 

இரித்துப்போடும்‌. 


ஸ்திரீயினிடத்தில்‌ 
கர்த்தருக்குப்‌ 


நிதானமாய்‌ நடக்கிறவன்‌ 
நீதி 14:2 


நீதி 142. 
நடக்கிறவன்‌ 
பயப்படுகிறான்‌; தன்‌: 
"தாறுமாறான வனோ 
அலட்சியம்பண்ணுகிறான்‌. 


நிதானமாய்‌ 
கர்த்தருக்குப்‌ 
வழிகளில்‌ 
அவரை 


தேவனுடைய கிருபையைப்‌ 
பெற்றுக்கொண்டவர்கள்‌ கர்த்தருடைய 
சமுகத்தில்‌ பயபக்தியாயிருப்பார்கள்‌. 
கர்த்தருக்குப்‌ பயப்படும்‌ பயம்‌ அவர்களுடைய 
இருதயத்தில்‌ நிரம்பிமிருக்கும்‌. இவர்கள்‌ 
நிதானமாய்‌ நடப்பார்கள்‌. தங்களுடைய 
வழிகளில்‌ தாறுமாறாக நடக்கமாட்டார்கள்‌. 
கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள்‌, தங்கள்‌ 
வார்த்தைகளினாலும்‌, கிரியைகளினாலும்‌ 
கர்த்தரை கனம்பண்ணுவார்கள்‌. தங்கள்‌ 
வழிகளில்‌ தாறுமாறாக நடக்கிறவர்கள்‌ 
கர்த்தரை அலட்சியம்‌ பண்ணுவார்கள்‌. பாவம்‌ 
அவர்களை ஆளுகை செய்யும்‌. 
அவர்களுடைய வாயின்‌ வார்த்தையில்‌: 
உண்மையிருக்காது. அவர்களுடைய உதடுகள்‌ 
கர்த்தரைத்‌ துதிக்கும்‌ துதியை சொல்லாது. 
அவர்களுடைய பேச்சுக்களும்‌, 
செய்கைகளும்‌ கர்த்தருடைய சித்தத்திற்கு 
விரோதமாயிருக்கும்‌. 





ழ்‌ நள 
யாய 


மூடன்‌ 
நீதி 1438 


நீதி 
அகத்தைக்கேற்ற 
ஞானவான்களின்‌' 
அவர்களைக்‌ காப்பாற்றும்‌. 


1448. மூடன்‌ வாயிலே அவன்‌ 
மிலாதுண்டு; 
உதடுகனோ 


இருதயத்தில்‌ பெருமையுள்ளவர்கள்‌ 
சீரழிந்துபோவார்கள்‌. அழிவுக்கு முன்னானது 
அகந்தை. ஒரு மனுஷனுடைய இருதயத்தில்‌ 
அகந்தையிருக்கும்போது, அவனுடைய 
தலையில்‌ ஞானம்‌ இருந்தால்‌, அந்த ஞானம்‌ 


அகந்தையுள்ளவர்களுக்கு, 
ஞானம்‌ இருக்காது. 
வார்த்தைகளிலும்‌ 
மதியீனம்‌ வெளிப்படும்‌. 
மூடன்‌ வாயிலே அகந்தையிருக்கும்‌. 


அலன்‌ தன்னை பெருமையாகப்‌ பேசுவான்‌. 


மற்றவர்களுக்கு முன்பாக 
தாழ்த்தமாட்டான்‌. 


ஒன்றுமில்லாதிருந்தும்‌ 


தீர்க்கதரிசியின்‌ புஸ்தகத்தில்‌ 
பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. 
துளிர்‌ 


தோன்றி, அவன்‌ வேர்களிலிருந்து ஒரு கிளை 
எழும்பிச்‌ செழிக்கும்‌" (ஏசா 14) 


ம்‌ இருதயத்தில்‌ 
நிரம்பியிருக்கு 
க ரப கன் அதான்‌ 
புறப்பட்டு. வருகிறது. 
நீக்கவேண்டுமென்றால்‌, அகந்தைக்கு 
ஆதாரமாயிருப்பதை நீக்கவேண்டும்‌. 
இல்லையென்றால்‌, அகந்தை என்னும்‌ கிளை 
வளர்ந்துகொண்டேயிருக்கும்‌. அடிமரத்தின்‌ 
வேரைப்‌ பிடுங்கினால்தான்‌ கிளை 
பட்டுப்போகும்‌. 


அகந்தை 
கசப்பாக 


அகந்தை 
அகந்தையை 


தானியத்தை அடிப்பதற்கு மிலாறுகளை 
பயன்படுத்துவார்கள்‌. மூடன்‌ வாயிலே. 
அவன்‌ அகந்தைக்கேற்ற மிலாறு இருக்கிறது. 
இது பெருமையின்‌ மிலாறு. இது 
மற்றவர்களை அடிக்கும்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஞானவான்களின்‌ உதடுகள்‌ 
அவர்களைக்‌ காப்பாற்றும்‌. மற்றவர்களுக்கு 
தீங்கு செய்யாதவாறு, அவர்களுடைய 
உதடுகளின்‌ வார்த்தைகள்‌ 
அன்புள்ளதாயிருக்கும்‌. இருதயத்தில்‌ 
பெருமையுள்ளவனோ தன்னுடைய நாவை 
அடக்காமல்‌ தாறுமாறாகப்‌ பேசுகிறான்‌. 
தனக்கு கேடுண்டாகுமாறு அகந்தையான 
வார்த்தைகளைப்‌ பேசுகிறான்‌. மூடனுடைய 
உதடுகள்‌ அவனை அழித்துப்போடுகிறது. 
ஞானவானுடைய உதடுகளோ அவனைக்‌ 
காப்பாற்றுகிறது. 


எருதுகளில்லாத இடம்‌ 
நீதி 144 


நீதி 144. எருதுகளில்லாத இடத்தில்‌ 
களஞ்சியம்‌. வெறுமையாயிருக்கும்‌; 
காளைகளின்‌ பெலத்தினாலோ மிகுத்த 
வரத்துண்டு. 


விவசாயம்பண்ணுகிறவர்கள்‌ வீடுகளில்‌ 
ஆடுமாடுகளை வளர்க்கவேண்டும்‌. 
கால்நடைகள்‌ அவர்களுடைய ஆஸ்தியின்‌ 
ஒரு பகுதியாகமிருக்கிறது. எருதுகளைக்‌ 
குவனிக்கவில்லையென்றால்‌ குடும்பத்தில்‌ 
வரும்‌ விவசாய 
எருதுகளை அதிகமாய்‌ 
பயன்படுத்துகிறார்கள்‌. 
உழுவதற்கும்‌, தானியத்தை சொர்கம்‌ 
எருதுகள்‌ . 


எருதுகள்‌ வீட்டை அசுத்தம்பண்ணும்‌. 
வீட்டில்‌ எருதுகள்‌ இல்லையென்றால்‌, ன 
சுத்தமாகவும்‌ துப்புரவாகவும்‌ இருக்கும்‌. அதே 
வேளையில்‌, அவர்களுடைய களஞ்சியமும்‌ 
ல்‌ பன்‌ வீடுகளில்‌ 
எருதுகளுக்குத்‌ தேவையான தீவனம்‌ 
இருக்காது. கதக்‌ கட்டிப்போடும்‌ 
தொழுவம்‌ 
துப்புரவாகயிருக்கும்‌. 
வீட்டில்‌ எருதுகள்‌ 
வீட்டிலுள்ளவர்களுக்கு 
கிடைக்காது. தானியமும்‌ இருக்காது. 





ழ்‌ நயனா 
யாய 


வீட்டின்‌ அழகையும்‌, துப்புரவையும்‌ 
பார்த்தால்‌ ஆகாரம்‌ கிடைக்காமல்‌ 
போய்விடும்‌. வீடுகளில்‌ எருதுகளை 
வளர்க்கிறவர்கள்‌, அவற்றை அதிகக்‌ கவனம்‌ 
செலுத்தி பராமரிக்கவேண்டும்‌. 
அசுத்தங்களையெல்லாம்‌ நீக்கிப்போட்டு, 
தொழுவத்தை துப்புரவு செய்யவேண்டும்‌. 
எருதை வளர்ப்பது கடினமான வேலை. 
எருதுகளையும்‌, தொழுவங்களையும்‌ துப்புரவு 
பண்ணுவதும்‌ கடினமான வேலை. 
சோம்பேறியாகயிருக்கிறவர்கள்‌ எருதுகளை 
வளர்க்கமாட்டார்கள்‌. எருதுகள்‌ இல்லாத 
இடத்தில்‌ களஞ்சியம்‌ வெறுமையாயிருக்கும்‌. 

வீடு அழகாகயிருக்கவேண்டும்‌. 
என்பதற்காகவும்‌, வீடுகளில்‌. 
கால்நடைகளின்‌ அசுத்தம்‌ இருக்கக்கூடாது. 
என்பதற்காகவும்‌, எருதுகளை 
வளர்க்காமலிருந்தால்‌, அவர்களுடைய 
களஞ்சியத்திற்கு தானியம்‌ வந்து சேராது. 
தொழுவம்‌ அதுத்தமாகயிருத்தாலும்‌, அதை 
துப்புரவு செய்ய வேண்டும்‌. துப்புரவு 
செய்வதற்கு சோம்பல்பட்டு, எருதுகளை 
வீட்டை விட்டு துரத்திவிடக்கூடாது. 


ஒரு சிலர்‌ எருதுகளை வெறுத்து, 
நாய்கள்‌ மீது ஆசைப்பட்டு, வீடுகளில்‌ 
நாய்களை வளர்க்கிறார்கள்‌. பூனைகளை 
வளர்க்கிறார்கள்‌. அதிகமான நாய்களை 
வளர்ப்பதினால்‌ நம்முடைய களஞ்சியம்‌: 
நிரம்புவதில்லை. எருதுகள்‌ 
அதிகமாயிருந்தால்தான்‌ களஞ்சியம்‌ நிரம்பும்‌. 

காளைகளின்‌ பெலத்தினால்‌ மிகுந்த 
வரத்துண்டு. விவசாய வேலை கடினமான 
வேலை. நிலத்தை கொத்தி பண்படுத்துவது. 
மிகவும்‌ கடினம்‌. கண்ணீரோடு 
விதைக்கிறவர்கள்‌ கெம்பீரத்தோடு அறுவடை 
செய்வார்கள்‌. எருதுகளை கஷ்டப்பட்டு 
வளர்க்கிறவர்கள்‌ தங்கள்‌ களஞ்சியங்களை 
நிரப்புவார்கள்‌. காளைகளின்‌ பெலத்தினால்‌. 
வீட்டிற்கு வருமானம்‌ வரும்‌. 


மெய்ச்சாட்சிக்காரன்‌ 
நீதி 14:5 
நீதி 149. மெய்ச்சாட்சிக்காரன்‌ பொய்‌: 


சொல்லான்‌; யொய்ச்சாட்சிக்காரனோ 
பொய்களை ஊ துகிறான்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சாட்சிகளின்‌ அடிப்படையில்‌ 
வழக்குகள்‌ விசாரிக்கப்படுகிறது. சாட்சிகளை 
தீர்ப்பும்‌ 
ஆகையினால்‌ 
பொய்ச்சாட்சி. 
மெய்ச்சாட்சிக்காரன்‌ 
அவனுடைய 
நீதியும்‌, நியாயமும்‌, 
சத்தியமும்‌, உண்மையும்‌ நிரம்பியிருக்கும்‌. 
அவனுடைய இருதயத்தின்‌ நிறைவினால்‌, 


அவனுடைய வாய்‌ உண்மையை பேசம்‌. 


சாட்சி சொல்லுகிறவர்கள்‌ 
தங்களுடைய கடமையை உணரவேண்டும்‌. 
தங்களுடைய பொறுப்பை உணர்ந்து உண்மை 
பேசவேண்டும்‌. தங்களுடைய வாயின்‌ 
வார்த்தைகளினால்‌ நீதிக்கு முக்கியத்துவம்‌ 
கொடுக்கவேண்டும்‌. நாம்‌ உள்ளதை 
உள்ளதென்றும்‌, இல்லாததை இல்லாதது 
என்றும்‌ செல்லவேண்டும்‌. நமக்கு 
தெரியாததை தெரிந்ததுபோல பேசக்கூடாது. 

பொய்யை உண்மையைப்போல 


ஜோடிக்கக்கூடாது. 

பொய்ச்சாட்சிக்காரன்‌ பொய்யை 
ஊதுகிறான்‌. பிறரிடத்தில்‌ லஞ்சம்‌ 
வாங்கிக்கொண்டு, உண்மைக்கு 
விரோதமாக சாட்சி சொல்லுகிறான்‌. 
இவனுடைய இருதயத்தில்‌ உண்மையில்லை. 
இவனுடைய நடத்தையில்‌ நேர்மையில்லை. 
இவனுடைய வார்த்தையில்‌ சத்தியமில்லை. 
இவன்‌ பொய்யை பேசினாலும்‌, அது 
உண்மையானது என்று சாதிப்பான்‌. 
தன்னுடைய சாதுரிய வார்த்தைகளினாலும்‌, 
விவாத திறமையினாலும்‌ எல்லோரையும்‌ 
ஏமாற்றிவிடுவான்‌. 


சாட்சிக்காரர்கள்‌ 
சொல்லக்கூடாது. 
பொய்சொல்லமாட்டான்‌. 
இருதயத்தில்‌ 


பரியாசக்காரன்‌ 


நீதி 1446 


நீதி 14:6. பரியாசக்காரன்‌ ஞானத்தைத்‌ 
தேடியும்‌ கண்டுபிடியான்‌; 
புத்தியுன்னவனுக்கோ அறிவு லேசாய்‌ 
வரும்‌. 





ழ்‌ நள 
யாய 


ல்‌ சிலர்‌ ஞானத்தைத்‌ தேடியும்‌ 
கண்டுபிடியாமலிருக்கிறார்கள்‌. 
பட்டன்கள்‌ நல்ல நோக்கத்தோடும்‌, 
நல்ல குறிக்கோளோடும்‌ ஞானத்தைத்‌ 
தேடுவதில்லை. இவர்கள்‌ பரியாசக்காரர்கள்‌. 


ஆலோசனைகளையும்‌, 
சொல்லும்போது. 
செவிகொடுக்கமாட்டார்கள்‌. 
பரியாசம்பண்‌ ணுவார்கள்‌ 


பரியாசக்காரனால்‌. ஞானத்தைக்‌ 
கண்டுபிடிக்க முடியாது. இவன்‌ எப்படித்தான்‌ 
ஞானத்தைத்‌ தேடினாலும்‌, இவனுக்கு 
ஞானம்‌ கிடைக்காது. ஞானத்தைக்‌ 
கண்டுபிடிக்கவேண்டுமென்றால்‌ இருதயத்தில்‌ 
சுத்தம்‌ இருக்கவேண்டும்‌. வார்த்தையில்‌ 
உண்மையிருக்கவேண்டும்‌. ஞானத்தை 
சரியாகப்‌ பயன்படுத்தவேண்டும்‌ என்னும்‌ 
வாஞ்சை இருக்கவேண்டும்‌. த்தில்‌ 


அவற்றிற்கு செவிகொடுத்து, 
தங்கள்‌ 

ஏற்றுக்கொள்‌ வேண்டும்‌. 
ஆலோசனைகளுக்குக்‌ 
அப்போதுதான்‌ ஞானத்தைக்‌ கண்டுபிடிக்க 
முடியும்‌. 


கீழ்ப்படியவேண்டும்‌. 


ட புத்தியுள்ளவனுக்கு அறிவு இலேசாய்‌ 
வரும்‌. இவனுடைய இருதயத்தில்‌: 
வஞ்சனையிருக்காது. இவனிடத்தில்‌ 
பி ஏமாற்றவேண்டும்‌ என்னும்‌ 

காணப்படாது. புத்தியுள்ளவன்‌ 

விரும்புவான்‌. 

கேட்டு அதன்‌ பிரகாரம்‌ 

நடந்துகொள்வான்‌.  இப்படிப்பட்டவன்தான்‌ 
ஞானத்தைக்‌ கண்டுபிடிப்பான்‌. 


மூடன்‌ 
நீதி 1447 


நீதி 14:7. மூடனுடைய முகத்துக்கு 
விலகிப்போ; அறிவுன்ன உதடுகளை 
அங்கே காணாய்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அவனுடைய 
விலகிப்போய்விடவேண்டும்‌. 

சகவாசம்‌ வைத்துக்கொள்ளக்கூடாது. 
மூடனிடத்தில்‌ அறிவும்‌ ஞானமும்‌ இருக்காது. 
அவனுடைய உதடுகள்‌ உண்மை பேராது. 
அவன்‌ துன்மார்க்கமாய்‌ யோசனைபண்ணி, 
தீயவார்த்தைகளைப்‌ பேசுவான்‌. 
மூடனிடத்தில்‌ அறிவுள்ள உதடுகளைக்‌ 
காணமுடியாது. மூடனோடு சம்பாஷணை 
பண்ணுவதினால்‌ நமக்கு ஒரு பிரயோஜனமும்‌ 
உண்டாகாது. வ தெளிந்த 
சிந்தனையில்லாமல்‌ முப்பத்திலிருப்பான்‌. 
வனர தவக்காலம்‌" 'கடடபிலிடுவான்‌. 
மூடனுடைய முகத்திற்கு விலகிப்போவது, 
ஞானமுள்ளவர்களுக்கு நலமானது. 


விவேகியின்‌ ஞானம்‌ 
நீதி 14:8 


நீதி 14:8. தன்‌ வழியைச்‌ 
சிந்தித்துக்கொள்வது. விவேகியின்‌ 
ஞானம்‌; மூடர்களுடைய வஞ்சனையோ 
மூடத்தனம்‌. 


கற்றுக்கொள்வதன்‌ மூலமாக நாம்‌ 
ஞானத்தைப்‌ பெற்றுக்கொள்கிறோம்‌. 
ஆனாலும்‌ தேவன்‌ நமக்குக்‌ கொடுக்கிற 
ஞானமே மெய்யான ஞானம்‌. இதுவே நமக்கு 
அதிக பிரயோஜனமுள்ளது. இது 
விவேகியின்‌ ஞானம்‌. நம்முடைய அன்றாட 
வாழ்க்கையில்‌ எப்படி ஜீவனம்பண்ண 
வேண்டும்‌ என்பதற்கு இந்த ஞானம்‌ 
நமக்கு ஆலோசனை சொல்லும்‌. இது நம்மை 
நீதியின்‌ பாதையில்‌ வழிநடத்தும்‌. நாம்‌ 
செய்ய வேண்டிய காரியங்களை நமக்கு 
ஞானமாய்த்‌ திட்டமிட்டுக்கொடுக்கும்‌. 





ழ்‌ நள 
யாய 


நம்முடைய வழிகளை. 
அறிந்திருக்கவேண்டும்‌. 
விஷயங்களில்‌ 


நிதானித்து அறிந்து 
கொள்ளவேண்டும்‌. ஒரு சிலர்‌ 
காரியங்களில்‌ அதிகமாய்‌ 
செலுத்துவார்கள்‌. தங்களைப்பற்றி சிறிதும்‌ 
சிந்தித்துப்‌ பார்க்கமாட்டார்கள்‌. தங்கள்மீது 
அக்கரை  காண்பிக்கமாட்டார்கள்‌. தன்‌ 
வழியை சிந்தித்துக்‌ கொள்வது விவேகியின்‌ 
ஞானம்‌. நாம்‌ எந்த வழியில்‌ போகிறோம்‌ 
என்பதையும்‌, நம்முடைய வழி எப்படிப்பட்டது. 
என்பதையும்‌, அதன்‌ முடிவு 
என்னவாயிருக்கும்‌ என்பதையும்‌ நாம்‌ 
அறிந்திருக்கவேண்டும்‌. அதைக்‌ குறித்த 
சிந்தனை நமக்குள்‌ நிரம்பியிருக்கவேண்டும்‌. 


மூடர்களிடத்தில்‌. 
இருக்கிறது. 
வஞ்சித்துவிடும்‌. மூடன்‌ தன்னைத்தானே 
வஞ்ித்துக்கொள்கிறான்‌ தன்னுடைய 
வழியை அவன்‌ அறிந்துகொள்வதில்லை. 
பிறருடைய ஆலோசனைகளை அவன்‌ 
கேட்பதில்லை. தான்‌ எந்த வழியில்‌ 
போனாலும்‌, அதுவே நல்ல வழி என்று 
அசட்டையாகயிருப்பான்‌. தன்னுடைய 
வழியைப்பற்றி சிந்தனையில்லாதவன்‌ பாதை 
மாறிப்போய்விடுவான்‌.  இப்படிப்பட்டவனால்‌ 
இலக்கை அடையமுடியாது. 


மூடத்தனம்‌. 
அது அவர்களை: 


மூடம்‌ 
நீதி 14:9 


நீதி 14:9. மூடர்‌ பாவத்தைக்குறித்தூப்‌ 
பரியாசம்‌ பண்ணுகிறார்கன்‌; 


நீதிமான்களூக்குன்னே தயை உண்டு. 
துன்மார்க்கருடைய 

கடினமாயிருக்கும்‌. இவர்கள்‌ தங்கள்‌ 
துன்மார்க்கத்தில்‌  பழகிப்போயிருப்பார்கள்‌. 
துன்மார்க்க சிந்தனையுள்ளவர்கள்‌ 
மூடத்தனமுள்ள மூடர்கள்‌. மூடர்‌ 
பாவத்தைக்குறித்து பரியாசம்பண்ணுகிறார்கள்‌. 
மற்றவர்களுடைய பாவத்தைக்‌ குறித்து. 
ஏளனம்பண்ணுவார்கள்‌. அதை பெரிதுபடுத்தி 
பேசுவார்கள்‌. இவர்களிடத்திலும்‌ பாவம்‌ 
இருக்கும்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மூடர்கள்‌ தங்களுடைய பாவத்தைக்‌ 
குறித்து சிந்தித்துப்‌ பார்ப்பதில்லை. அதை 
தங்களைவிட்டு நீக்குவதற்கு 
அக்கரை எடுத்துக்கொள்வதுமில்லை. 
க்‌ பாவத்தைக்குறித்து 
பின்க்‌ 
கிறிஸ்துவைக்குறித்தும்‌ அக்கரையிருக்காது 
தங்களுடைய பாவத்தைப்‌ 
பரியாசம்பண்ணுகிறவர்கள்‌ கிறிஸ்துவையும்‌ 
பரியாசம்பண்ணுவார்கள்‌. 


நீதிமான்கள்‌ 


யாருக்காவது தீங்கு, 
செய்துவிட்டால்‌. 


அதற்காக மனம்‌ 
வருந்துவார்கள்‌. மனந்திருந்துவார்கள்‌. 
தேவனுடைய சமுகத்தில்‌: தங்களுடைய 
பாவங்களை அறிக்கை செய்து, தேவனுடைய 
இரக்கத்தையும்‌, தயவையும்‌, 
பாவமன்னிப்பையும்‌ பெற்றுக்கொள்வார்கள்‌. 
நீதிமான்களுக்குள்ளே தமை உண்டு 
நீதிமான்கள்‌ பிறரை வஞ்சிக்கமாட்டார்கள்‌. 
பிறர்மீது, 'பொறாமைப்படமாட்டார்கள்‌. 
தங்களைப்போலவே எல்லோரும்‌. 
நன்றாமிருக்கவேண்டும்‌ என்னும்‌ நல்ல 

சிந்தனை அவர்களுக்குள்‌ இருக்கும்‌. 
நீதிமான்கள்‌ தங்களை நேசிப்பதுபோல 
பிறரையும்‌ நேசிப்பார்கள்‌. தங்களால்‌ செய்ய 
உதவிகளையும்‌ 
செய்வார்கள்‌. 
குழப்பத்திற்கும்‌, 
பிரயோஜனமுள்ளவர்கள்‌. 
மற்றவர்களுடைய பாவத்தைக்‌ 
பரியாசம்பண்ணாமல்‌, 
கரிசனையோடிருப்பார்கள்‌. 

அவர்களும்‌ மனந்திரும்பி 


யாராவது 

இவர்கள்‌ 

அக்கல்வி 

பிறருக்கு, 

உபத்திரவம்பண்ணுவார்கள்‌. நீதிமான்களோ 
பிறருக்கு உபகாரம்பண்ணுவார்கள்‌. 


இருதயத்தின்‌ கசப்பு 
நீதி 14:10 


14:10. 
க்திற்கே 


இருதயத்தின்‌ 
தெரியும்‌; 


கசப்பு. 
அதின்‌: 
அத்தியண்‌. 


நீதி 
இரு; 


உடத்தையாகான்‌. 





ழ்‌ நயனா நீதிமொழிக 
ராரா 


ஒவ்வொருவரும்‌ தன்னுடைய 
இருதயத்தின்‌ பாரத்தை அறிந்து 
வைத்திருப்பார்கள்‌. தங்களுடைய மனதின்‌ 
வேதனையைப்‌ புரிந்து வைத்திருப்பார்கள்‌. 
நம்முடைய ஆவி வியாகுலத்தோடும்‌, 
பாரத்தோடும்‌ இருக்கும்போது, அதன்‌ 

களை நாம்‌ அனுபவிக்கிறோம்‌. 
நம்முடைய இருதயத்தின்‌ கசப்பு, நம்முடைய 
இருநயத்திற்குத்நான்‌ தெரியும 

மற்றவர்கள்‌ வேதனைப்படும்போது நாம்‌ 
அவர்களைப்‌ பரியாசம்பண்ணக்கூடாது. 
அவர்களுடைய வேதனைகளை எளிதாக 
எடுத்துக்கொள்ளக்கூடாது. அவர்களுடைய 
வேதனையின்‌ பாரம்‌ அவர்களுக்குத்தான்‌ 


புலம்புவதை! 

வேதனையின்‌ பாரம்‌ ளக 
சிலருக்கு 
அளவுக்கு 
இருக்கும்‌. 
நமக்கு ட்‌ 1 - 8 த்‌ 
'வேதனைப்படுகிறவர்களுக்கு அது நன்றாய்த்‌ 
தெரியும்‌. 


ஒரு 
வெளியே சொல்ல முடியாத 
He ப முடியாத 
பிறருடைய 


பிறருடைய வருத்தத்தை நம்மால்‌ 
நீக்கிப்போடமுடியாது. பிறருடைய பாரத்தை 
நம்மால்‌ கீழே இறக்கி வைக்கவும்‌ முடியாது. 
ஒருவனுடைய இருதயத்தின்‌ மகிழ்ச்சிக்கு. 

அந்நியன்‌ உடந்தையாக. முடியாது. 
தேவனுடைய கிருபையாலும்‌ இரக்கத்தாலும்‌ 
மாத்திரமே நம்முடைய வருத்தத்தை நீக்க 
முடியும்‌. தேவனால்‌ மாத்திரமே நம்முடைய 
பாரத்தை நம்மைவிட்டு கீழே இறக்கி 
வைக்கமுடியும்‌ 


PROVERBS - COMMENTARY 


- விரிவுரை ப்பி 


ரிம்‌ 


ன்ப பாரம்‌ சுமக்கிறவர்கள்‌ 
எல்லோரும்‌ ம்முடைய கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்துவினிடத்தி்‌ வரலாம்‌. அவர்‌ 
நம்முடைய ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதலைக்‌ 
கொடுப்பார்‌. நம்முடைய இருதயத்திற்கு 
ஆறுதலையும்‌ சமாதானத்தையும்‌ 

ர்‌. இந்த சமாதானம்‌ நம்முடைய 
வருவதில்லை. இது 

கிருபையினாலும்‌, 

மனதுருக்கத்தினாலும்‌ 


வனுடைய கிருபைகளைப்‌ 
பெற்றுக்கொண்டவர்கள்‌, பாரத்தோடிருக்கிற 
மற்றவர்களுக்காக ஜெபம்பண்ண வேண்டும்‌. 
அவர்களுக்குத்‌ தேவையான ஆவிக்குரிய 

லோசனைகளையும்‌ புத்திமதிகளையும்‌ 
சொல்லவேண்டும்‌. அவர்களுடைய 
பாரத்தையும்‌, வருத்தத்தையும்‌ அதிகரிக்கச்‌ 


துன்மார்க்கனுடைய வீடு 
நீதி 14411 


தீதி 141, துன்மார்க்கனுடைய வீடு 
அழியும்‌; செம்மையான வனுடைய 


கூடாரமோ செழிக்கும்‌. 


நம்முடைய குடும்பத்தை 
நம்முடைய குடும்பம்‌ 
சாதாரண _ அந்தஸ்திலிருந்தாலும்‌, நாம்‌ 
நீதியுள்ளவர்களாகயிருக்க. வேண்டும்‌. 
வசனம்‌ நம்முடைய 
வாசம்பண்ணவேண்டும்‌. 
செம்மையானவனுடைய கூடாரம்‌ செழிக்கும்‌. 
கூடாரம்‌ ஓரிடத்திலிருந்து இன்னொரு 
இடத்திற்கு எடுத்துச்‌ செல்லக்கூடியது. இது 
நிலையான குட்டிடமல்‌ல ஆனாலும்‌ நாம்‌ 
நீதியுள்ளவர்களாயிருக்கும்போது, நம்முடைய 
கூடாரம்‌ செழிக்கும்‌. தேவனுடைய கிருபை 
நமக்கு நன்மை செய்யும்‌. 





ழ்‌ ளா 
யாய 


துன்மார்க்கனிடத்தில்‌ 
இவனிடத்தில்‌ நற்குணமில்லை. 


பிறருக்கு தீங்கு செய்கிறான்‌. பிறருடைய 


துன்மார்க்கனுடைய வீடு 
செழித்திருக்காது. அது நிலைத்திருக்காது. 
அது அழிந்துபோகும்‌. துன்மார்க்கனிடத்தில்‌ 
'தேவனுடைய ஞானமும்‌ புத்தியும்‌ இருக்காது. 
இவன்‌ மதிமீனன்‌. இவனுடைய 
சிந்தனைகளும்‌, வார்த்தைகளும்‌, 
கிரியைகளும்‌ மதியீனமாயிருக்கும்‌. 
புத்தியில்லாதவன்‌ மணலின்மீது தன்‌ 
வீட்டைக்கட்டுவான்‌. இவனுடைய 
வீட்டின்மீது பெருவெள்ளமும்‌, பெருங்காற்றும்‌ 
மோதும்போது, இவனுடைய வீடு 
அழிந்துபோகும்‌. 


மனுஷனுக்குச்‌ செம்மையாய்த்‌ 
தோன்றுகிற வழி 
நீதி 14:12 


நீதி 14412. 
செம்மையாய்த்‌ 


க்குச்‌. 
வழி 
உண்டு; அதின்‌ முடிவோ மரண வழிகள்‌. 


மனுஷனு. 
தோன்றுகிற 


நம்மிடத்தில்‌ தேவனுடைய சிந்தனை 
நிரம்பியிருக்கவேண்டும்‌. 
விருப்பமும்‌ நம்முடைய 
ஒன்றாமிருக்கவேண்டும்‌. 
சுயஇஷ்டத்தின்‌ பிரகாரம்‌ சிந்தித்து, 
செயல்படும்போது, நமக்கு ஒரு நன்மையும்‌ 
உண்டாகாது. ஒரு சிலர்‌ தங்களுடைய 
வாழ்க்கையில்‌ தாறுமாறாக ஜீவிப்பார்கள்‌. 
போகும்‌ வழிகளைப்பற்றி 
அக்கரையில்லாதவர்களாகவும்‌, 
'கவனயில்லாதவர்களாகவும்‌ இருப்பார்கள்‌. 
இப்படிப்பட்வர்களிடத்தில்‌ தேவனுடைய 
ஞானமும்‌ புத்தியும்‌ இருக்காது. 
துன்மார்க்கனுக்கு அவனுடைய 
மாம்சத்தின்‌ இச்சையே பிரதான விருப்பம்‌. 
அதை நிறைவேற்றுவதற்காக அவன்‌ எதை 
வேண்டுமானாலும்‌ செய்கிறான்‌. 
'துன்மார்க்கசான பாதையில்‌ நடக்கிறான்‌. 
அநீதியின்பாதை கூட அவனுக்கு 
செம்மையான பாதையாகத்‌ தெரிகிறது. தான்‌ 
போகிற பாவமான பாதை சரியான 
பாதைதான்‌ ன்று துன்மார்க்கன்‌ 
தனக்குத்தானே நினைத்துக்கொள்கிறான்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஸ்லாம்‌. மனுஷனுக்கு 

செம்மையாய்த்‌ தோன்றுகிற வழிகள்‌. இவை 

தேவனுக்கு பிரியமான வழிகளா என்பதை 

நாம்‌ சிந்தித்துப்‌ பார்க்கவேண்டும்‌. 

தேவனாகிய கர்த்தர்‌ நம்முடைய 

விருப்பத்திற்கு ஒத்துவரவேண்டுமென்று நாம்‌ 

கர்த்தருடைய 

தான்‌ ஒத்துப்போக 

வார்த்தைக்கும்‌, 

சித்தத்திற்கும்‌ நாம்‌ தான்‌ கீழ்ப்படியவேண்டும்‌. 

துன்மார்க்கர்‌ 
ஜீவிக்கிறார்கள்‌. 


மாய்மாலமாய்‌ 
இவர்களிடத்தில்‌ 
உண்மையிருக்காது. சபையிலும்‌ ஒரு சிலர்‌ 
மாய்மாலம்‌ பண்ணுகிறார்கள்‌. தங்களிடத்தில்‌ 
பக்தியிருப்பதுபோல வேஷம்‌ போடுகிறார்கள்‌. 
தங்களுடைய கண்களை மூடிக்கொண்டு 
ஏதோ ஒரு பாதையில்‌ நடக்கிறார்கள்‌. 
தாங்கள்‌ நடக்கிற பாதை சரியான பாதை 
என்று தங்களுக்குள்ளே 
தீர்மானம்பண்ணுகிறார்கள்‌. இந்தப்‌ பாதை 
பரலோகத்திற்குத்‌ தங்களைத்‌ அழைத்துச்‌ 
செல்லும்‌ என்று கற்பனை பண்ணுகிறார்கள்‌. 


கர்த்தருக்குப்‌ பிரியமான பாதையே 
சரியான பாதை நீதியின்‌ பாதையே 
செம்மையான பாதை. அது மாத்திரமே நம்மை 
பரலோகத்திற்கு வழிநடத்திச்‌ செல்லும, 
மனுஷருடைய சுயகற்பனையின்‌ 
பாதைகளெல்லாம்‌. செம்மையான 
பாதைகளல்ல. அதில்‌ நாம்‌ எவ்வளவு தூரம்‌ 
போனாலும்‌, முடிவில்‌ நமக்கு அழிவு 
நியமிக்கப்பட்டிருக்கிறது. 
செம்மையாய்த்‌ தோன்றுகிற 
மரண வழிகள்‌ 
போனால்‌ ம்‌ 
ஜீவவழியில்‌ போனால்தான்‌ 
பெற்றுக்கொள்ளமுடியும்‌ 
தங்களுடைய 
குயகற்பனைகளினால்‌ தங்களைத்‌ தாங்களே 
வஞ்சித்துக்கொள்கிறார்கள்‌. தங்களை 
தாங்களே வஞ்சித்துக்கொள்கிறவர்கள்‌ 
முடிவில்‌ தங்களைத்‌ தாங்களே 
இழுத்துப்போடுகிறார்கள்‌. 


நகைப்பு 
நீதி 14:13 


நீதி 1438. நகைப்பிலூம்‌ மனதுக்குத்‌ 
துக்கமுண்டு; அத்த மகிழ்ச்சியின்‌ முடிவு 
ட்‌ 





ழ்‌ நயனா 
யாய 


பாவிகள்‌ சந்தோஷமாய்‌ பாவம்‌ 
செய்கிறார்கள்‌. பாவத்தின்‌ சம்பளம்‌ மரணம்‌ 
என்பதை 'அறியாதிருக்கிறார்கள்‌. 
பாவிகளுக்கு துன்பங்களும்‌, வேதனைகளும்‌, 
வருத்தங்களும்‌ வரும்‌. அப்போது 
அவர்களுடைய பாலங்கள்‌ அவர்களுக்கு 
உணர்த்தப்படும்‌. தங்களுடைய துக்கத்தைப்‌ 
போக்குவதற்காக, உலகப்பிரகாரமான 


கர்த்தரால்‌ மாத்திரமே 
நம்முடைய பாவங்களை மன்னிக்க முடியும்‌. 
அவரால்‌ மாத்திரமே நம்முடைய துக்கங்களை 
சந்தோஷமாய்‌ மாற்ற முடியும்‌. 


பிரயாசங்களெல்லாம்‌ 

முள்ளை. மனுஷன்‌ 
வதன்‌ சந்தோஷப்படுத்துவதற்கு, 
தனக்குத்தெரிந்த வழிகளை 
கைக்கொள்கிறான்‌. 
துக்கத்தை எப்படியாவது 
வேண்டுமென்று 
அவனுடைய 
கிடைப்பதுபோல ஆனாலும்‌ 
அவனுக்கு மெய்யான பலன்‌ கிடைக்காது. 
தன்னுடைய  சுயமுயற்சிமினால்‌ மனுஷன்‌ 
சந்தோஷமாயிருந்தாலும்‌, - 
இருதயத்தின்‌ மையத்தில்‌ 
பாரமும்‌ இருக்கும்‌. ஷன்‌ 
வெளிப்பார்வைக்கு சந்தோஷமாயிருந்தாலும்‌. 
அவனுடைய மனச்சாட்சி துக்கமாயிருக்கும்‌. 


"இஸ்ரவேலை, மகிழ்ச்சியாயிராதே; மற்ற 
ஜனங்களைப்போல்‌ களிகூராதே; உன்‌ 
தேலனைவிட்டு நீ சோரம்போனாய்‌: தானியம்‌ 
போரடிக்கிற சகல களங்களிலும்‌ 
பணையத்தை நாடுகிறாய்‌. தானியக்களமும்‌ 
திராட்சத்தொட்டியும்‌ அவர்களைப்‌ 
பிழைப்பூட்டுவதில்லை;: அவர்களுக்குத்‌ 
திராட்சரசம்‌ ஒழிந்துபோகும்‌" (ஓசி 9:12). 


ன்‌ ர ட பண்ட்‌ 
சந்தோஷமோ மெய்யான சந்தோஷம்‌. இந்த 
சந்தோஷம்‌ கர்த்தரால்‌ உண்டாகிற 
சந்தோஷம்‌ நம்முடைய 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆத்துமாவிலிருந்து பொங்கி 
சந்தோஷம்‌. கர்த்தர்‌ நமக்கு 
கொடுக்கும்போது, நம்முடைய உள்ளான 
இருதயம்‌ சந்தோஷப்பட்டு களிகூரும்‌. 
துன்மார்க்கருடைய சந்தோஷம்‌ 
வாயில்தான்‌ இருக்கும்‌. நாங்கள்‌ 
சந்தோஷமாகமிருப்பதுபோல நடிப்பார்கள்‌. 
சத்தமாக சிரிப்பார்கள்‌. "ஆனாலும்‌ 
இவர்களுடைய இருநயமோ துக்கத்தாலும்‌ 
வருத்தத்தாலும்‌ நிரம்பியிருக்கும்‌. 
மனுஷனுடைய  நகைப்பிலும்‌ மனதிற்கு 
துக்கமுண்டு. அந்த மகிழ்ச்சியின்‌ 
முடிவு சஞ்சலம்‌. 


நட மு, 
சந்தோஷத்தைக்‌ 


பின்வாங்கும்‌ இருதயமுன்ன வன்‌ 
நீதி 1404 


நீதி 14414. பின்வாங்கும்‌ 
இருதயமுன்னவன்‌ தன்‌ வழிகளிலேயும்‌, 
நல்ல்‌ மனுஷனோ தன்னிலே தானும்‌ 
திருப்தியடைவான்‌. 


யமுள்ளவன்‌ 
சர்க்க ான்‌ 

வார்த்தைகளை அசட்டை 

கர்த்தருடைய வழியில்‌ 

நடக்காமல்‌ தன்னுடைய சுயவழிகளில்‌ 
நடப்பான்‌. தான்‌ போகும்‌ பாதைதான்‌ சரியான 
பாதை என்று தனக்குள்ளே 
நினைத்துக்கொண்டு, இறுமாப்பாயிருப்பான்‌. 


மார்க்கனுக்‌ 
கனம்‌ காட இனன்‌ பந்த 
சகித்துக்கொள்ள முடியாது. பாடுகளை 
அனுபவிக்க பயப்படுவான்‌. குறுக்குவழியில்‌ 
ஏதாவது நிம்மதியும்‌, ஆறுதலும்‌, சந்தோஷமும்‌ 
கிடைக்குமா என்று தேடிப்பார்ப்பான்‌. 
இதற்காக கோணலான வழிகளிலும்‌, 
தாறுமாறான வழிகளிலும்‌ நடப்பான்‌. 
மாறுபாடான வழிகள்‌ கர்த்தருக்குப்‌ 
பிரியமில்லாத வழிகள்‌. ஆனால்‌ 
பின்வாங்கும்‌ இருதயமுள்ள துன்மார்க்கனோ 
தன்‌ வழிகளிலே திருப்தியடைவான்‌. இந்த 
திருப்தி இவனுக்கு நிலைக்காது. இவனுக்கு 
சீக்கிரத்தில்‌ அழிவு வரும்‌. 





ழ்‌ நள 
யாய 


துன்மார்க்கன்‌ திருந்தமாட்டான்‌. 
தன்னுடைய அசுத்தத்தை சுத்தப்படுத்த எந்த 
முயற்சியும்‌ மேற்கொள்ளமாட்டான்‌. 
அசுத்தமாயிருக்கிறவன்‌. ன்னும்‌ அதிக 
அசுத்தமாவான்‌. கர்த்தருடைய ஆவியானவர்‌ 
இப்படிப்பட்டவர்களோடு. எப்போதும்‌: 
போராடுவதில்லை. துன்மார்க்கரும்‌ 
கர்த்தருடைய உதவியை நாடுவதில்லை. 
இதனால்‌ துன்மார்க்கருடைய ஜீவியத்தில்‌ 
பாவம்‌ நிரம்பி வழிகிறது. 
திருப்தியோடிருப்பான்‌. 
நடப்பிக்கிற எல்லா 

சந்தோஷமாய்‌ 


அ அரசி 
தேவன்‌ தன்னிடத்தில்‌ 
கிரியைகளையும்‌ 
ஏற்றுக்கொள்வான்‌. கர்த்தர்‌ கொடுக்கிற. 
கிருபைகளையும்‌ ஆசீர்வாதங்களையும்‌ 
பயபக்தியோடும்‌, நன்றியுள்ள இருதயத்தோடும்‌ 
பெற்றுக்கொள்வான்‌. தனக்கு தேவனுடைய 
கிருபை இன்னும்‌ தேவை என்பதை 
உணர்ந்து நல்ல மனுஷன்‌ தேவனுடைய 
பாதபடியில்‌ அமர்ந்திருப்பான்‌. 


துன்மார்க்கனுக்கு எவ்வளவுதான்‌ 
கஷ்டங்களும்‌, பாடுகளும்‌, வேதனைகளும்‌, 
உபத்திரவங்களும்‌ வந்தாலும்‌ அவர்கள்‌ 
தங்கள்‌ பாவத்தைவிட்டு 
விலகிவரமாட்டார்கள்‌. மனந்திரும்ப 
மாட்டார்கள்‌. நரகத்திற்குப்போகும்‌ 
வரையிலும்‌... அதிகமதிகமாய்‌ பாவம்‌ 
செய்துகொண்டேயிருப்பார்கள்‌ 
நன்மை செய்வான்‌. 
பயைப்‌ 
பெற்றுக்கொள்வான்‌. தான்‌ பரலோகத்திற்குப்‌ 
போகும்‌ வரையிலும்‌, தேவனுடைய 
கிருபையை இன்னும்‌ அதிகமதிகமாய்‌ 
பெற்றுக்கொள்ள வேண்டுமென்று 
நினைப்பான்‌. 


பேதையானவன்‌ 


நீதி 1445 


நீதி 1415. பேதையானவன்‌ எத்த 
வார்த்தையையும்‌ நம்புவான்‌; 
விவேகியோ தன்‌  நடையின்மேல்‌ 
கவனமாயிருக்கிறான்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஒரு சிலர்‌ வதந்திகளை நம்புவார்கள்‌. 
இவர்களுக்கு உண்மைக்கும்‌ வதந்திக்கும்‌ 
வித்தியாசம்‌. காணத்தெரியாது. 
இப்படிப்பட்டவர்கள்‌ பேதையானவர்கள்‌. 
இவர்கள்‌ எந்த வார்த்தையையும்‌ 
நம்புவார்கள்‌. இவர்களுடைய நம்பிக்கை 
தேவன்மீது இருக்காது. மனுஷர்‌ சொல்லுகிற 
வார்த்தையின்மீது நம்பிக்கை இருக்கும்‌. ஒரு 
சிலர்‌ தங்களுடைய உண்மையான சுபாவத்தை 
மறைத்து, மாய்மாலம்பண்ணி, தங்களை 
பெரியவர்கள்போல காண்பித்தால்‌, அதுதான்‌ 
உண்மையென்று இவர்கள்‌ நம்பிவிடுவார்கள்‌. 
இவர்களை எல்லோரும்‌ எளிதாக 
ஏமாற்றிவிடுவார்கள்‌. 


விவேகி 

கவனமாயிருக்கிறான்‌. 

வார்த்தைகளையும்‌ ஆராய்ந்து பார்க்கிறான்‌. 
உண்மைக்கும்‌ பொய்க்கும்‌ வித்தியாசம்‌. 
காண்கிறான்‌. நீதியையும்‌ அநீதியையும்‌ 
வேறுபிரிக்கிறான்‌. கர்த்தருடைய 
வார்த்தைகளை முழுமையாய்‌ நம்பவேண்டும்‌. 
இது விசுவாசம்‌. அதே வேளையில்‌: 
மனுஒருடைய வார்த்தைகளை நிதானித்து 
பார்க்கவேண்டும்‌. இது விவேகம்‌. சோதித்துப்‌ 
பார்த்த பின்பு நம்புவது விவேகியின்‌ குணம்‌. 


ஞானமுன்னவன்‌ 
நீதி 14:16 
நீதி 14:16. ஞானமுன்னவன்‌ பயந்து 
தீமைக்கு விலகுகிறான்‌;. 
மதியினனோ மூர்க்கங்கொண்டு. 
துணிகரமாயிருக்கிறான்‌.. 


ம்மிடத்தில்‌ 
இருக்கவேண்டும்‌. 
பயபக்தியாய்‌ 
ஞானமுள்ளவன்‌. 
விலகுகிறான்‌. 
அகுத்தமானது எல்லாவற்றிற்கும்‌ 
ஜீவிப்பான்‌. தீமையைவிட்டு 
மெய்யான ஞானம்‌. தீமையில்‌ ஆபத்து 
உண்டு. பாவத்திற்குத்‌ தண்டனை உண்டு. 
நாம்‌ துணிகரமாய்ப்‌ பாவம்‌ செய்யக்கூடாது. 
பாவம்‌ செய்தால்‌. கர்த்தர்‌ நம்மைத்‌ 
தண்டிப்பார்‌ என்னும்‌ பயம்‌ நமக்குள்‌ 
இருக்கவேண்டும்‌. 


பரிகத்தமான பயம்‌ 
நாம்‌ கர்த்தரிடத்தில்‌ 
ஜீவிக்கவேண்டும்‌. 
பயந்து தீமைக்கு 
ஞானமுள்ளவன்‌. 
விலகியே 
விலகுவதே. 





ழ்‌ நள 
யாய 


ஒருவேளை நாம்‌ பாவத்தின்‌ வாசல்‌ 
வரையில்‌ வந்துவிட்டாலும்‌, அதற்குள்ளே 
பிரவேசித்தால்‌, நமக்கு வரப்போகும்‌ 
தண்டனையையும்‌, அழிவையும்‌ நினைத்துப்‌ 
பயப்படவேண்டும்‌. இது பரிசுத்தமான பயம்‌. 
தேவனுக்கு பயப்படுவது கோழைத்தனமல்ல. 
தேவனுடைய நீதிக்குப்‌ பயப்படுவதுதான்‌. 
நமக்கு பெலன்‌. 
மதியீனனிடத்தில்‌ இருக்காது 
வன்‌ மூர்க்கம்‌ ண்டு 
துணிகாமாயிருப்பா்‌, சின்‌ 
ஆபத்துக்களை மதியீனனுக்கு எச்‌ 
சொன்னாலும்‌, 
வார்த்தைகளுக்கு செவிகொடுக்கமாட்டான்‌. 
தனக்கு சொல்லப்படும்‌ ஆவிக்குரிய 
ஆலோசனைகளையும்‌, புத்திமதிகளையும்‌ 
அசட்டைபண்ணிவிடுவான்‌. தான்‌ 
எப்படிப்பட்ட பாவங்களை செய்தாலும்‌, 
கர்த்தர்‌ தன்னை கண்டுகொள்ளமாட்டார்‌ 
என்றும்‌, கர்த்தர்‌ தன்னை 
தண்டிக்கமாட்டார்‌ என்றும்‌ தன்னுடைய 


சனிக்‌ 


தண்டனைக்குத்‌ தப்பிக்கமாட்டான்‌ 


முற்கோபி 
நீதி 1417 


நீதி 1407. முற்கோபி மதிகேட்டைச்‌ 
செய்வான்‌; துப்ச்சித்தனைக்காரன்‌ 


வெறுக்கப்படுவான்‌. 


க்‌ 
ரன மாது சீக்கிரத்தில்‌ ட ணி 
வசப்பட்டுவிடுவார்கள்‌. சிறிய 
காரியத்திற்குக்கூட கோபப்படுவார்கள்‌. 
இவர்கள்‌ முற்கோபமுள்ளவர்கள்‌. முற்கோபி 
மதிகேட்டை செய்கிறான்‌. இவனுடைய 
சிந்தனையில்‌ தடுமாற்றம்‌ இருக்கும்‌. 
இவனுடைய இருதயம்‌ தெளிவில்லாமல்‌: 
குழப்பத்திலிருக்கும்‌. தான்‌ ஒரு மதிகேடன்‌ 
என்பது இவனுடைய முற்கோபத்தினால்‌. 
ப்படும்‌. னால்‌ தன்னுடைய 
கோபத்தையும்‌ அடக்க முடியாது. தன்னுடைய 
மதிகேட்டையும்‌ அடக்க முடியாது. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சிலருடைய இருதயம்‌ அசுத்தம்‌ 
நிரம்பியதாகயிருக்கும்‌. இவர்களுடைய 
சிந்தனையிலும்‌ பரிசுத்தம்‌ இருக்காது. 
யாருக்கும்‌ நன்மை 
விரும்பமாட்டார்கள்‌. 
தர்ச்சிந்தனைக்காரர்கள்‌. 
தங்களுக்கு யாராவது தீங்கு செய்துவிட்டால்‌, 
அதை சகித்துக்கொள்ளமாட்டார்கள்‌. 
அவர்களை உடனே பழிவாங்கவேண்டுமென்று 
துர்ச்சிந்தனை. யோடிருப்பார்கள்‌. 
துர்ச்சிந்தனைக்காரனை யாரும்‌ 
விரும்பமாட்டார்கள்‌. எல்லோரும்‌ இவனை 
வெறுப்பார்கள்‌. 


ள்ளவன்‌. சாதாரண 
காரியத்திற்கும்‌. கோய்ட்டு, தன்னுடைய 
மதிமேப்டை வெளிப்படுத்துகிறான்‌. 
தன்னைத்தானே  அவமானப்படுத்துகிறான்‌. 
தன்னுடைய 
தான்‌ கோபப்பட்டதற்காக 
தர்ச்சிந்தனைக்காரன்‌ 
குணமுள்ளவன்‌. 

துர்ச்சிந்தனை வெளிப்படாமல்‌, 


மதிகேடு வெளிப்படும்போது, 
வருத்தப்படுவான்‌. 


எதுவும்‌ 
துர்ச்சிந்தனைக்காரனுடைய 

எண்ணமோ அநேகருக்கு தீங்கு செய்யும்‌. 
இவன்‌ ஆபத்தானவன்‌. 


பேதையர்‌ 


நீதி 1418 


நீதி 14:18. பேதையர்‌ புத்தியினத்தைச்‌ 
சுதந்தரிக்கிறார்கன்‌; விவேகிகளோ 


அறிவினால்‌ முடி.ட்டப்படுகிறார்கன்‌. 


பாவம்‌ அதை செய்கிற பாவிகளுக்கு 
இலர்சையையும்‌ அவமானத்தையும்‌. 
கொடுக்கும்‌. பேதையர்‌ பேதமையை 
விரும்புகிறார்கள்‌. மனுஷருடைய 
பேதமையினால்‌ அவர்களுக்கு ஒரு 
பிரயோஜனமும்‌ உண்டாகாது. 
புத்திமீனத்தை சுதந்தரிப்பார்கள்‌. 
தங்களைப்பற்றி 
நினைத்துக்கொள்வார்கள்‌. 
நினைப்பு புத்திமீனமாகவே. "ரகம்‌ 
இவர்களுடைய சிந்தனைகளும்‌, 
செய்கைகளும்‌, வார்த்தைகளும்‌ 
|த்திமீனமாகவே இருக்கும்‌. 





ழ்‌ நள 
யாய 


நல்ல மதிப்பைக்‌ கொடுக்கும்‌. 
நம்முடைய தலைகளில்‌ 

சூட்டப்பட்டு, நமக்கு அலங்காரமாயிருக்கும்‌. 
ஞானம்‌ தன்னுடைய பிள்ளைகளினால்‌. 
நியாயமுள்ளது என்று தீர்க்கப்படும்‌. 
அவர்களால்‌ ப்‌ 
ஞானத்திற்கு எப்போதுமே மதிப்பு உண்டு. 


விவேகிகள்‌ விவேகமாக பேசுவார்கள்‌. 
விவேகமாக சிந்திப்பார்கள்‌. விவேகமாக 
கிரியை நடப்பிப்பார்கள்‌. நம்மிடத்தில்‌ ஞானம்‌. 
குறைவாகயிருக்குமென்‌ றால்‌, அதை 
கர்த்தரிடத்தில்‌ கேட்டுப்‌ பெற்றுக்‌ 
கொள்ளவேண்டும்‌. 


தீயோர்‌ 
நீதி 14419 


நீதி 1408. 
முன்பாகவும்‌, 
தீதிமான்‌களுடைய 
குனிவதுண்டு. 


துன்மார்க்கர்‌ செழித்திருக்கமாட்டார்கள்‌. 
அவர்களுடைய ஐசுவரியமும்‌, ஆஸ்தியும்‌, 
சம்பத்தும்‌ அழிந்துபோகும்‌. துன்மார்க்கர்‌ 
தாழ்த்தப்படுவார்கள்‌. தீயோர்‌ ஆரம்பத்தில்‌ 
செழித்திருப்பதுபோல தெரியும்‌. "ஆனால்‌. 
அவர்களுக்கு செழிப்பு நிலைத்திருக்காது. 
அவர்கள்‌ தாழ்த்தப்பட்டு 
போய்விடுவார்கள்‌. 


தீயோர்‌ நல்லோருக்கு. 
துன்மார்க்கர்‌ 


வாசற்படிகளிலும்‌ 


தங்களிடத்திலுள்ள 
சம்பத்தையும்‌ 
மாட்டார்கள்‌. 


பிரகாரம்‌ ற்றை 

பாவத்தில்‌ விழுந்தலிடுவா்கள்‌. 

தாழ்ச்சி வரும்‌. நல்லோருக்கு உயர்வு வரும்‌. 
தீயோர்‌ நல்லோருக்கு முன்பாக தாழ்ந்து, 
குனிவார்கள்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ நீதிமான்களை 
ஆசீர்வதிக்கிறார்‌. கர்த்தருடைய ஆசீர்வாதமே 
மெய்யான ஐசுவரியம்‌. நீதிமான்கள்‌ 
செழித்திருப்பார்கள்‌. தங்களிடத்திலுள்ள 
ஐகுவரியங்களை தேவைப்படுகிறவர்களுக்குக்‌ 
கொடுத்து உதலிசெய்வார்கள்‌. கர்த்தர்‌ 
நல்லோருக்கும்‌ தீயோருக்கும்‌ மழையைக்‌ 
கொடுப்பதுபோல, நீதிமான்களும்‌, பாரபட்சம்‌ 
பார்க்காமல்‌, தேவைப்படுகிற 
எல்லோருக்குமே, தங்களால்‌ முடிந்த எல்லா 
உதவிகளையும்‌ செய்வார்கள்‌. 


கர்த்தர்‌ நமக்கு ஜீவனைக்‌ 
கொடுக்கும்போது. நாம்‌ ஜீவாதாரத்தைக்‌ 
கொடுக்க மறுக்கக்கூடாது. மற்றவர்களுக்கு 
நம்முடைய உதவி தேவைப்படும்போது, 
நம்மிடத்தில்‌ உதவிசெய்யக்கூடிய 
திராணியிருக்கும்போது, அந்த உதவியை 
அவர்களுக்கு செய்யாமலிருந்துவிடக்கூடாது. 
ஏ க்கு இரங்குகிறன்‌ கர்த்தருக்கு. 
கடன்‌ கொடுக்கிறான்‌. கர்த்தர்‌ தாம்‌ பட்ட 
கடனை திரும்பச்‌ செலுத்துவார்‌. 
நீதிமான்களை ஆசீர்வதிப்பார்‌ 
துன்மார்க்கரோ தங்களுக்கும்‌ 
பிரயோஜனமில்லாமல்‌, மற்றவர்களுக்கும்‌ 
பிரயோஜனமில்லாமல்‌ ஜீவிப்பார்கள்‌. 
இவர்கள்‌ எல்லோருக்கும்‌ உபத்திரவம்‌ 
மாத்திரமே செய்வார்கள்‌. யாருக்கும்‌. 
உபகாரம்‌ பண்ணமாட்டார்கள்‌. இப்படிப்பட்ட 
துன்மார்க்கர்‌ தாழ்த்தப்படுவார்கள்‌. 
ஒன்றுமில்லாமல்‌. வெறுமையாய்ப்‌ 
போய்விடுவார்கள்‌. துன்மார்க்கர்‌ 
நீதிமான்களுடைய வாசற்படியில்‌ பணிந்து, 
குனிவார்கள்‌. 


தரித்திரன்‌ 
நீதி 14:20 


14:90. 
தனக்கடு த்தவனாலும்‌. 





ழ்‌ நள 
யாய 


தரித்திரனுக்கு சிநேகிதர்‌ 
பேர்‌ இருக்கமாட்டார்கள்‌. அவனை 
ஏளனம்பண்ணுவார்கள்‌. அவனை விட்டு 
'விலகிப்போய்விடுவார்கள்‌. தரித்திரனுடைய 
ஏழ்மையைப்பார்த்து எல்லோரும்‌ அவனை 
வெறுப்பார்கள்‌. தரித்திரனுடைய உற்றார்‌ 
உறவினரும்‌, அயலகத்தாரும்‌ அவன்மீது 
பிரியம்‌ காண்பிக்கமாட்டார்கள்‌. தரித்திரன்‌ 
தனக்கு அடுத்தவனாலும்‌ பகைக்கப்படுவான்‌. 
கர்த்தரே நமக்கு மெய்யான 
சிநேகிதர்‌. நாம்‌ தரித்திரராகயிருந்தாலும்‌, 
பலவீனராகமிருந்தாலும்‌ அவர்‌ நம்மைப்‌ 
பகைக்கமாட்டார்‌. நம்முடைய எல்லா 
சூழ்நிலைகளிலும்‌ அவர்‌ நம்மீது அன்பு 
கூறுகிறார்‌. 


ஐசவரியவானுக்கு அநேக. 
சிநேகிதர்கள்‌ இருப்பார்கள்‌. அவன்‌ மூலமாய்‌ 
தங்களுக்கு ஏதாவது நன்மை கிடைக்கும்‌ 
என்று எதிர்பார்த்து. அவனோடு நட்பாக 
பழகுவார்கள்‌. இப்படிப்பட்ட சிநேகிதர்கள்‌ 
உண்மையான சிநேகிதர்கள்‌ அல்ல. 
ஐசுவரியவானுடைய  ஆஸ்தியும்‌. சம்பத்தும்‌ 
, குறைந்துபோனால்‌, இந்த 

அவனை விட்டுப்‌ 
மந்தளய்விடுவர்கள்‌ கர்த்தரே 
தரித்திரருக்கு மெய்யான 
சிநேகிதராயிருக்கிறார்‌. 
ஐசுவரியவானுக்கும்‌ மெய்யான 
சிநேகிதராயிருக்கிறார்‌. கர்த்தருடைய 
சிநேகமே நமக்கு மெய்யான ஆசீர்வாதம்‌. 


அதிகம்‌: 


அவரே 


பிறனை அவமதிக்கிறவன்‌ 


நீதி 14:21 


நீதி 14:21. பிறனை அவமதிக்கிறவன்‌ 
பாவஞ்செய்கிறான்‌; தரித்திரனுக்கு. 
இரங்குகிறவனோ பாக்கியமடைவான்‌. 


மனுஷனுடைய குணாதிசயத்தை 

_... ஜசவரியத்தின்‌ 

அல்லது அவனுடைய 

அடிப்படைமிலேயோ அளந்து 
பார்க்கக்கூடாது. அவன்‌ தரித்திரனுக்கு எந்த 
அளவுக்கு இரங்குகிறான்‌. என்பதன்‌ 
அடிப்படையிலேயே. அவனுடைய 
குணாதிசயத்தை அளந்து பார்க்கவேண்டும்‌. 
பிறனை அவமதிக்கிறவன்‌ பாவம்‌ செய்கிறான்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஒருவன்‌ ஏழையாகயிருப்பதினாலோ அல்லது 
கல்வியறிவு இல்லாதவனாக 
இருப்பதினாலோ நாம்‌ அவனை அவமதித்து 
விடக்கூடாது. நம்முடைய அந்தஸ்தைவிட 
அவனுடைய அந்தஸ்து கீழானது என்று 
நினைத்து அவனை 
உதாசினம்பண்ணக்கூடாது. 
ஏளனம்பண்ணக்கூடாது. 

தரித்திரனும்‌. ரத்‌ 

என்பதை 

தேவனிடத்தில்‌ பட்சபாதமில்லை. 
நம்மிடத்திலும்‌ பட்சபாதம்‌ இருக்கக்கூடாது. 


நாம்‌ 
நமக்கு நன்மை செய்ய 
திராணியிருக்கும்போது நாம்‌ எல்லோருக்கும்‌ 
நன்மை செய்யவேண்டும்‌. தரித்திருக்கும்‌ 
நன்மை செய்யவேண்டும்‌. இது கர்த்தருக்குப்‌ 
பிரியமானது. தரித்திரனுக்கு இரங்குகிறவன்‌ 
கர்த்தருடைய பார்வையில்‌ 
பாக்கியவானாயிருப்பான்‌. 


தீமையை யோசிக்கி றவர்கள்‌' 
நீதி 14:22 


தீதி 14:22. தீமையை யோசிக்கிறவர்கள்‌. 
தவறுகிறார்கனல்லவோ? நன்மையை 
யோசிக்கிறவர்களுக்கோ கிருபையும்‌ 
சுத்தியமுமுண்டு. 


ன்மார்க்கர்‌. பிறருக்கு. 
தீங்குசெய்கிறார்கள்‌. அவர்கள்‌ தீமையை 
யோசிக்கிறார்கள்‌. துன்மார்க்கர்‌ தங்களுடைய 
வாய்‌ சாமர்த்தியத்தினாலும்‌, 
கைபலத்தினாலும்‌. ஏழைகளை 
ஒடுக்கிறார்கள்‌. பிறரை வஞ்சிக்கிறார்கள்‌. 
பேதைகளை ஏமாற்றுகிறார்கள்‌. பிறருக்கு 
தீங்குசெய்து தாங்கள்‌ நன்றாயிருக்கலாம்‌. 
என்று நினைக்கிறவர்களுக்கு ஒரு 
நன்மையும்‌ உண்டாகாது. தீமையை 
யோசிக்கிறவர்கள்‌ தவறுகிறார்கள்‌. 





படட 
றிய 
தீமையை யோசிக்கிறவர்கள்‌ கள்ளமும்‌. 
கபடுமுள்ளவர்கள்‌. அதிக 
தந்திரமுள்ளவர்கள்‌. பிறருக்கு தீங்கு. 
செய்யவேண்டும்‌ என்பதற்காக, அதற்குரிய 
உபாயங்களை தந்திரமாய்‌ யோசித்து. 
தந்திரமாய்‌ செய்வார்கள்‌. பிறருக்கு 
கண்ணிகளை வைப்பார்கள்‌. 


இவர்களே சிக்கிக்கொள்வார்கள்‌. இவர்கள்‌ 
மனுஷருக்கு மறைவாக: க்‌ 
தீங்குசெய்தாலும்‌, 
யோசனை கர்த்தருக்கு பிரத்தியட்சமாய்த்‌ 
தெரியும்‌. கர்த்தருக்கு மறைவான இரகசியம்‌ 
ஒன்றுமேயில்லை. 

கர்த்தர்‌ 
தப்பலிடமாட்டார்‌. துன்மார்க்கர்‌ 


துன்மார்க்கரை 
எப்படித்தான்‌ 
அவர்களால்‌ 


தப்பிக்கவே முடியாது. தேவனுக்கு முன்பாக 
மனுஷருடைய தந்திரம்‌ பலிக்காது. 
அயலகுத்தாருக்கு 
தீமையை யோசிக்கிறவர்கள்‌ 
தங்களுக்கே கேடுண்டாக யோசிக்கிறார்கள்‌. 
இவர்களுடைய யோசனை இவர்களுக்கே 
தீங்காக முடம்‌... இலர்களுபைய தீமையான 
சனை இவர்களை அழித்துப்போடும்‌. 
த்‌ நீங்கு செய்ய 
நினைக்கிறவர்களுக்கு தீங்கு உண்டாகும்‌. 


தன்னுடைய 
விரோதமாக 


மற்றவர்களுக்கு எப்படி நன்மை செய்யலாம்‌. 

ஜெபத்தோடு யோசித்து, அதை 
'நாமமகிமைக்காகவும்‌, 

மற்றவர்களுடைய ிரயோஜனத்திர்காகவும்‌ 

ஜெபற்தோடு செய்வார்கள்‌. 

யோசிக்கிறவர்கள்‌ 

கருவிகளாகவும்‌, 

'யோசிக்கிறவர்கள்‌ 

கருவிகளாகவும்‌ கிரியை செய்கிறார்கள்‌. 


“லோபியின்‌ எத்தனங்களும்‌ 
பொல்லாதவைகள்‌; ஏழைகள்‌ நியாயமாய்ப்‌ 
பேசும்போது, அவன்‌ கள்ளவார்த்தைகளாலே 
எளியவர்களைக்‌ கெடுக்கும்டி தீவினைகளை 
யோசிக்கிறான்‌ ்‌ 
'தயாளமானவைகளை 

தயாளமானவைகளிலே 

இருக்கிறான்‌” (ஏசா 32:7 8). 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சகல பிரயாசம்‌ 
நீதி 14:23 


தீதி 1523. ௪௧ பிரயாசத்தினாதும்‌ 
உதடுகளின்‌: 
பேச்சோ ண மாத்திரம்‌ தரும்‌. 


உண்மையாகவும்‌ 
உழைக்கிறவர்கள்‌ 
உழைப்புக்கேற்ற 
பெறுவார்கள்‌. 
விருத்தியடைவார்கள்‌. 


கடினமாகவும்‌ 

தங்களுடைய 

நன்மைகளைப்‌ 

வாழ்க்கையில்‌ 
சுறுசுறுப்பாக வேலை 
செய்யும்‌ கைக்கு போஜனம்‌ கிடைக்கும்‌. 
இப்டடிப்பட்டவர்களுக்கு போஜனத்திற்கு 
குறைவிருக்காது. சகல பிரயாசத்தினாலும்‌ 
பிரயோஜனமும்டு. 


ஒரு சிலர்‌ ஒரு வேலையையும்‌ 
உருப்படியாய்‌ செய்யமாட்டார்கள்‌. 
சோம்பேறியாயிருப்பார்கள்‌. ஆனாலும்‌ 
தாங்கள்‌ செய்கிற  வேலையைப்பற்றி 
உயர்வாகப்‌ பேசி பெருமைப்படுவார்கள்‌ 
இவர்களிடத்தில்‌ வாய்த்திறமை மாத்திரமே 
இருக்கும்‌. கைத்திறமை சிறிதும்‌ இருக்காது 
இப்படிப்பட்டவர்கள்‌ தங்களுடைய நேரத்தைப்‌ 
போக்கடிக்கிறார்கள்‌. 'தங்களிடத்திலுள்ள 
தாலந்துகளை வீணாக்குகிறார்கள்‌. ஒரு 
வேலையும்‌ செய்யாமல்‌, வெறும்பேச்சை பேசிக்‌ 
கொண்டிருக்கிறவர்களுக்கு ஆசீர்வாதம்‌ 
கிடைக்காது. அவர்களுடைய ஐசுவரியம்‌ 

குறைந்துபோகும்‌. கைகளின்‌ பிரயாசம்‌. 
ஆசிர்வாதத்தைத்‌ தரும்‌. உதடுகளின்‌ பேச்சு 
வறுமையைத்‌ தரும்‌. 


விசுவாசிகளாகிய நாம்‌ கர்த்தரை 
சேவிக்கவேண்டும்‌. அவருக்கு ஊழியம்‌ 
செய்யவேண்டும்‌. கர்த்தருடைய ஊழியத்தில்‌ 
எவ்வளவு கஷ்டங்கள்‌, நஷ்டங்கள்‌ வந்தாலும்‌, 
அதை பொறுமையோடு சகித்துக்கொண்டு, 
உற்சாகமாகவும்‌ 


“விழித்திருந்து 


த்தை 
வெறும்‌ பேச்சு மாத்திரம்‌ பேசுகிறவர்களுக்கு 
கர்த்தருடைய ஆசீர்வாதம்‌ கிடைக்காது. 
இப்டிப்பட்டவர்கள்‌ ஆவிக்குரிய 
வறுமையை பெற்றுக்கொள்வார்கள்‌. 
இவர்களிடத்தில்‌ ஆவியின்‌ கனியோ, 
ஆவியின்‌ வரமோ இருக்காது. 





ழ்‌ யனா 
யாய 


ஞானிகளுக்கு முடி. 
நீதி 1424 


நீதி 14:24. ஞானிகளுக்கு முடி, அவர்கள்‌. 
செல்வம்‌; மூடரின்‌. மதியீனம்‌ 


முடத்தனமே. 


ஒரு மனுஷன்‌ ஞானமுள்ளவனாகவும்‌, 
நற்குணமுள்ளவனாகவும்‌ இருக்கும்போது, 
அவனுடைய ஐசுவரியம்‌, அவனுக்கும்‌ 
பிறருக்கும்‌  பிரயோஜனமுள்ளதாயிருக்கும்‌. 
ஞானிகள்‌ தங்களிடத்திலுள்ள ஆஸ்தியையும்‌ 
ஐசுவரியத்தையும்‌ 'ஞானமாய்ப்‌ 
பயன்படுத்துவார்கள்‌. தங்களுடைய 
ஆஸ்திமினால்‌ தேவனை 
மகிமைப்படுத்துவார்கள்‌. தங்களுடைய 
ஆஸ்தியினால்‌ அநேகருக்கு நன்மை 
செய்வார்கள்‌. ஞானிகளுக்கு முடி அவர்கள்‌ 
செல்வம்‌. ஞானிகளின்‌: ஐசுவரியம்‌ 
அவர்களுக்கு மேன்மையைத்‌ தரும்‌. 


பயன்படுத்தமாட்டார்கள்‌. 

தங்களிடத்திலுள்ள 

துன்மார்க்க கிரியைகளை நடப்பிப்பதற்கும்‌. 
தங்களுடைய மாம்ச இச்சைகளை 
'நிறைவேற்றுவதற்கும்‌ பயன்படுத்துவார்கள்‌. 
இப்படிப்பட்டவர்களுடைய செல்வம்‌ 
சீக்கிரத்தில்‌ அழிந்துபோகும்‌. 
தரித்திரராவார்கள்‌. 

மூடத்தனம்‌. ஆஸ்தியினால்‌. 
அவர்களுக்கும்‌ பிரயோஜனமுண்டாகாது. 
மற்றவர்களுக்கும்‌ பிரயோஜனமுண்டாகாது. 


மெய்ச்சாட்சி சொல்லூகிறவன்‌ 
நீதி 14:25 


நீதி 14:25. 
சொல்லுகிறவன்‌ உயிர்களை 
இரட்சிக்கிறான்‌; வஞ்சனைக்காரனோ 
பொய்களை ஊதுகிறான்‌.. 


மெய்ச்சாட்சி 


மெய்ச்சாட்சி சொல்லுகிறவன்‌ கள்ளம்‌ 
கபடமில்லாத, குற்றமில்லாத உயிர்களைக்‌ 
காப்பாற்றுகிறான்‌. ஒரு சிலர்‌ மீது 
தப்பிதமாக குற்றம்‌  சாட்டப்பட்டிருக்கும்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நற்பெயருக்கு 


களங்கம்‌ 


அவர்களுடைய 
காரணமில்லாமல்‌ 
உண்டாயிருக்கும்‌. நீதிமான்களுக்கு 
தங்களுடைய நற்பெயர்‌ மிகவும்‌ 
பிரியமானது. அது அவர்களுக்கு ஜீவனைப்‌ 
போன்றது. நீதிமானுக்கு ஆதரவாக நாம்‌ 
சாட்சி சொல்லவேண்டும்‌. நம்முடைய 
சாட்சியும்‌ மெய்ச்சாட்சியாயிருக்கவேண்டும்‌. 


பொய்ச்சாட்சி சொல்லுகிறவன்‌ பிறரை 
வஞ்சிக்கிறான்‌. இவன்‌ வஞ்சகக்காரன்‌. 
இவன்‌ பொய்களை ஊதுகிறான்‌. பிறருடைய 
நற்பெயரை தன்னுடைய பொய்ச்சாட்சியினால்‌. 
கெடுத்துப்போடுகிறான்‌. பொய்யை 
மெய்யைப்போல பேசுகிறான்‌. 
பொய்பேசினாலும்‌, அது மெய்யானது என்று 
சாதிக்கிறான்‌. பொய்ச்சாட்சிக்காரன்‌ மனுஷர்‌ 
மத்தியில்‌ குழப்பத்தை உண்டுபண்ணி 
விடுவான்‌. இவனால்‌ சமுதாயத்தில்‌ நீதிக்கு 
ன்டாகும்‌. ஒற்றுமையாக இருக்கிற 
வஞ்சனைக்காரள்‌ 
மெய்ச்சாட்சிக்காரனோ 
பிரிந்திருக்கிற ஜனங்களையும்‌ ஒன்றுகூட்டிச்‌ 
சேர்ப்பான்‌ 


கர்த்தருக்குப்‌ பயப்படுகிறவன்‌ 
நீதி 14 : 26,27 


நீதி 14:98. கர்த்தருக்குப்‌ 
பயப்படுகிறவனுக்குத்‌ திடநம்பிக்கை 
உண்டு; அவன்‌ பின்னைகளுக்கும்‌. 
அடைக்கலம்‌ கிடைக்கும்‌. 


தீதி 1427, கர்த்தருக்குப்‌ பயப்படுதல்‌ 
ஜீவன அதினால்‌ 
மர கனில்ுககக்‌, தப்பலாம்‌. 


கர்த்தருக்கு பமப்படுதலே எல்லா 
கிருபைகளுக்கும்‌ ஆதாரமாயிருக்கிறது. 
இதுவே ஞானத்தின்‌ ஆரம்பம்‌ 
கர்த்தருக்குப்‌ பயப்படுகிறவர்கள்‌. 
நற்குணமுள்ளவர்களாயிருப்பார்கள்‌. 
அவர்கள்‌ நற்கிரியைகளை நடப்பிப்பார்கள்‌. 
கர்த்தருக்குப்‌ பயப்படுகிற சுபாவம்‌ நம்மை 
ஆளுகை செய்யவேண்டும்‌. அப்போது, 
நம்முடைய மனது  திடநம்பிக்கையிருக்கும்‌. 
நம்முடைய சிந்தை குழப்பமில்லாமல்‌ 
தெளிவாகயிருக்கும்‌. நம்முடைய 
ஆலோசனைகள்‌ நீதியுள்ளதாகயிருக்கும்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


மனுஷன்‌ 
தேவனுக்கு 


கர்த்தருக்குப்‌ பயப்படுகிற 
சமாதானமாய்‌ ஜீவிப்பான்‌. 
முன்பாகவும்‌, த... உலகத்திற்கு 
முன்பாகவும்‌ தைரியமாய்‌ நிற்பதற்கு 
அவனுக்கு கிருபை உண்டாகும்‌. அவனுடைய 
பிள்ளைகளுக்கும்‌ அடைக்கலம்‌ கிடைக்கும்‌. 
அவர்களும்‌ கர்த்தரால்‌ 
ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள்‌. சரத்துக்கு 
பயப்படுகிறவர்களின்‌ 
பெற்றோருக்கு 
அவர்கள்‌ 
ஆலோசனைகளுக்கும்‌, 
கீழ்ப்படிந்து ஜீவிப்பார்கள்‌. 
விசுவாசத்தையும்‌ ஜெபத்தையும்‌ தங்களுக்கு 
முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு, 
அவர்களைப்போலவே கர்த்தருக்குள்‌ 
பயபக்தியாய்‌ ஜீவிப்பார்கள்‌. தங்கள்‌ 
பெற்றோர்‌ கர்த்தரை நம்புவதுபோல, 
இவர்களும்‌ கர்த்தரை நம்பி ஜீவிப்பார்கள்‌. 


கர்த்தருக்குப்‌ பயப்படுதல்‌ ஜீவனற்று. 
இது ஆறுதலின்‌ ஊற்றாகவும்‌, 
சந்தோஷத்தின்‌ ஊற்றாகவும்‌ இருக்கிறது. 
ஜீவஊற்று ஒருபோதும்‌ வற்றிப்போகாத 
நித்திய ஊற்று. பாவத்திற்கு விரோதமாகவும்‌, 
சோதனைக்கு விரோதமாகவும்‌ நம்முடைய 
ஆத்துமாவை நாம்‌ காத்துக்கொள்ள 
வேண்டும்‌. நமக்கு இந்த உலகத்தில்‌ 
ஆவிக்குரிய  போராட்டமுண்டு. இந்த 
போராட்டத்தை ஞானமாய்‌ செய்வதற்கு, 
ப்‌ பயப்படும்‌ சுபாவம்‌ நம்மைப்‌ 
பாவங்களிலிருந்தும்‌ 
சோதனைகளிலிருந்தும்‌ இது நம்மை விலக்கி 
பாதுகாக்கும்‌. கர்த்தருக்குப்‌ பயப்படுகிறவர்கள்‌ 
சத்துருவின்‌ கண்ணிகளில்‌ 
சிக்கிக்கொள்ளாமல்‌. பாதுகாப்பாக 
நடப்பார்கள்‌. அவர்கள்‌ நீதியின்‌ பாதையில்‌ 
கர்த்தரின்‌ அடிச்சுவடுகளைப்‌ பின்பற்றி 
முன்னேறிச்‌ செல்வார்கள்‌. 


ஜனத்திரட்சி 
நீதி 14:28 


நீதி 14:28. ஜனத்திரட்சி ராஜாவின்‌ 
மகிமை; ஜணக்குறைவு தலைவனின்‌ 
முறிவு. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இராஜரீகம்‌ கர்த்தருடைய 
கிருபையினால்‌ உண்டாகிறது. இராஜாக்கள்‌ 
தேசங்களை ஆளுகை செய்தாலும்‌, கர்த்தரே 
அவர்களை ஆளுகை செய்கிறார்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய சித்தத்தின்‌ பிரகாரமும்‌, 
விருப்பத்தின்‌ பிரகாரமும்‌ இராஜாக்களை 
சிங்காசனத்தில்‌ அமரச்செய்கிறார்‌. 
சிங்காசனத்தில்‌ “அமர்ந்திருக்கிற 
இராஜாக்களை கர்த்தர்‌ 

த்தத்தின்‌ பிரகாரமாக 
தள்ளிவிடுகிறார்‌. 


ஜனத்திரட்சி 
ஒரு தேசத்தின்‌ 


அதிகமாயிருக்கும்போது, 
இராஜாவுக்கு கனமும்‌, 
மேன்மையும்‌ உண்டாகும்‌. இராஜா 
நீதியாகவும்‌, நேர்மையாகவும்‌, நன்றாகவும்‌ 
ஆளுகை செய்கிறார்‌ என்பதற்கு அவருடைய 
தேசத்தின்‌ ஜனத்திரட்சி ஒரு 
எடுத்துக்காட்டாகயிருக்கிறது. ஜனங்கள்‌ 
இப்படிப்பட்ட இராஜாவின்‌ பாதுகாப்பிலும்‌ 
பராமரிப்பிலும்‌ குடிமிருக்கவேண்டுமென்று 
விரும்பி இவருடைய தேசத்திற்கு வருவார்கள்‌. 
இவருடைய தேசத்தின்‌ குடிமக்கள்‌ 
சந்தோஷமாகவும்‌, சமாதானமாகவும்‌, 
ஆறுதலாகவும்‌ ஜீவிப்பார்கள்‌. 

இராஜாக்கள்‌ தங்களுடைய தேசத்து 


குடிமக்களை நீதியாகவும்‌, நேர்மையாகவும்‌, 
கண்ணியமாகவும்‌ ஆளுகை செய்யவேண்டும்‌. 


இராஜாவின்‌ மகிமை, 
ஜனத்தொகை 
அதனால்‌ 
மகிமையும்‌, 


காண்பிக்கவேண்டும்‌. 
தொழில்களையும்‌, 
இராஜா 
ஜனங்கள்‌ 


இராஜா 


வெளிப்படுத்திக்‌ 
தேசத்தில்‌ நடைபெறுகிற 
வியாபாரங்களையும்‌ 
உற்சாகப்படுத்தவேண்டும்‌. 
செழிப்போடு ஜீவிப்பதற்கு 
திட்டமிட்டு செயல்படவேண்டும்‌. தேசத்தில்‌ 
பஞ்சம்‌ ஏற்பட்டுவிடாதவாறு. இராஜா 
கால்நடைகளையும்‌ 
விருத்திபண்ணவேண்டும்‌. 
அவருடைய தேசத்தில்‌ 
ஜனத்திரட்சி உண்டாகும்‌. 





ழ்‌ நள 
யாய 


ஜனக்குறைவு தலைவனின்‌ முறிவு. 
ஒரு தேசத்தின்‌ ஜனத்தொகை வெகுவாக 


இருக்கமாட்டார்கள்‌. 
பண்ணுவதற்கும்‌, 
வளர்ப்பதற்கும்‌ 
இருக்கமாட்டார்கள்‌. 


குடியேறிப்போய்விடுவார்கள்‌. 
உணவு பஞ்சம்‌ உண்டாவதுபோல ஆள்‌ 
பஞ்சமும்‌ உண்டாகிவிடும்‌. வேலைக்கு ஆள்‌ 
கிடைக்காமல்‌ திண்டாட வேண்டியது வரும்‌ 


நீடிய சாந்தமுன்னவன்‌ 
நீதி 14:29 


நீதி 14:29. நீடிய சாத்‌; 
மகாபுத்திமான்‌; மு, 
புத்தியினத்தை: 
பண்ணுகிறான்‌. 


'ன்னவன்‌' 
காபியோ 
வினங்கப்‌ 


சாந்தகுணம்‌ ஞானத்திற்கு 
அடையாளம்‌. நீடிய சாந்தமுள்ளவன்‌ 
மகாபுத்திமான்‌. அவன்‌ தன்னை நன்றாய்‌ 
அறிந்திருப்பான்‌. மனுஷருடைய பலத்தையும்‌, 
பலவீனத்தையும்‌ நன்றாய்‌. புரிந்து 
வைத்திருப்பான்‌. நீடிய  சாந்தமுள்ளவன்‌ 
சீக்கிரத்தில்‌ கோபப்படமாட்டான்‌. அவன்‌ 
கோபப்படுவதற்கு தாமதம்‌ காண்பிப்பான்‌. 
மற்றவர்கள்‌ தவறு செய்யும்போது அதை 
எப்படி மன்னிப்பது. என்பதையும்‌ 
அறிந்திருப்பான்‌. சாந்தகுணமுள்ளவன்‌ 
சீக்கிரத்தில்‌ உணர்ச்சிவசப்படமாட்டான்‌. 
எதையும்‌ அலசரப்பட்டு செய்யமாட்டான்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சாந்தசுணமுன்ளவனின்‌. ஆத்துமா 
அவனுக்கு கீழ்ப்பட்டு அடங்கியிருக்கும்‌. 
அவன்‌ ஏதாவது தப்பு செய்திருந்தாலும்‌, 
புரிந்துகொண்டு, 

திருந்திக்கொள்வான்‌. 
சாந்தகுணமுள்ளவனால்‌ மற்றவர்களுக்கு 
ஒரு ஆபத்தும்‌ வராது. இவன்‌ 
எல்லோருக்கும்‌ பிரியமுள்ளவனாகவும்‌, 
பிரயோஜனமுள்ளவனாகவும்‌ இருப்பான்‌. 
இவனுடைய ஆத்துமாவில்‌ சந்தோஷமும்‌, 


சமாதானமும்‌, ஆறுதலும்‌ நிரம்பியிருக்கும்‌. 


முற்கோபி புத்தியில்லாதவன்‌. இவன்‌ 
சீக்கிரத்தில்‌ 
நத ப்‌ 


குழப்பத்திலிரு 

உணர்ச்சிகளை இவனால்‌ 

முடியாது. இவனுடைய ஆத்துமா இவனுக்கு 
கீழ்ப்படிந்து அடங்கியிருக்காது. 


முற்கோபியால்‌ கோபத்தை அடக்க 
முடியாது. இவன்‌ சிறிய காரியத்தைக்கூட 
பெரிதுபடுத்தி கோபப்படுவான்‌. ஒரு சிறிய 


த்துவிடும்‌. 

குடும்பத்தை அழித்துவிடும்‌. 
இவனுடைய சமுதாயத்தையும்‌ அழித்துவிடும்‌. 
முற்கோபி ஆபத்தானவன்‌. முற்கோபியிடம்‌ 
சுயபெருமையிருக்கும்‌. தான்‌ நினைப்பதும்‌, 
தான்‌ பேசுவதும்‌, தான்‌ செய்வதும்‌ 
சரியானது என்று இறுமாப்பாயிருப்பான்‌. 
பிறருடைய ஆலோசனைக்கு 
செவிகொடுக்கமாட்டான்‌. பிறர்‌ மத்தியிலே. 
தன்னை உயர்த்துவான்‌. அப்போது அவன்‌ 


புத்திமீனத்தையே 
சொஸ்தமனம்‌ 
நீதி 14:30 


நீதி 14:30. சொஸ்தமனம்‌ உடலுக்கு 
ஜீவன்‌; பொறாமையோ எலும்புருக்கி. 





ழ்‌ நள 
யாய 


நம்முடைய மனதில்‌ சந்தோஷமும்‌, 

ட்‌ ஆறுதலும்‌ இருந்தால்தான்‌ 
சரீரம்‌ நல்ல 

ஆளோக்கியத்தோிருககும்‌ நம்முடைய 
உணர்வுகளையும்‌, ஆசைகளையும்‌ 
நம்முடைய. கட்டுப்பாட்டிற்குள்‌ 
வைத்திருக்கவேண்டும்‌. நம்முடைய மனதை. 
அலைபாய விட்டுவிடாமல்‌, அதை 
ஒருநிலைப்படுத்தி வைத்திருக்கவேண்டும்‌. 

சொஸ்தமனம்‌ உடலுக்கு ஜீவன்‌. 
இதுவே நமக்கு மெய்யான ஆரோக்கியம்‌. 
நம்மிடத்தில்‌ அன்பும்‌, 
இருக்கும்போது, 
பரிசுத்தமாயிருக்கும்‌. 
சிநேகமாகவும்‌, 
மனப்பூர்வமாகவும்‌ பழகுவோம்‌. 
மாய்மாலமோ, கள்ளம்‌ கபடமோ இருக்காது. 
நம்முடைய நன்மையை நாடுவதுபோல, நாம்‌. 
பிறருடைய நன்மையையும்‌ நாடுவோம்‌. 


நாம்‌ 


பிறருக்கு 
பிறருக்கு 
மாட்டார்கள்‌. 


சொஸ்தமனமுள்ளவர்கள்‌ 
தங்கு நினைக்கவும்‌ மாட்டார்கள்‌: 
தீங்கு செய்யவும்‌ 
இப்படிப்பட்டவர்களுடைய 
ஆத்துமாவும்‌, 
ஆரோக்கியமாயிருக்கும்‌. 
சரீரமும்‌ நல்ல ஆரோக்கியத்தோடிருக்கும்‌. 
இவர்கள்‌ கர்த்தருக்குள்‌ எப்போதும்‌ 
சந்தோஷமாயிருப்பார்கள்‌. கர்த்தருக்குள்‌ 
மகிழ்ச்சியாமிருப்தே நமக்கு பெலன்‌. 


பொறாமை ஒரு எலும்புருக்கி, 
பொறாமைக்‌ குணமுள்ளவர்கள்‌ 
சந்தோஷமாயிருக்க மாட்டார்கள்‌. 
அவர்களுடைய உள்ளத்தில்‌ சமாதானமும்‌ 
ஆறுதலும்‌ இருக்காது. அவர்கள்‌ 
பிறருடைய நன்மையை நாடமாட்டார்கள்‌. 
மற்றவர்கள்‌ நன்றாமிருந்தால்‌ அதை 
இவர்களால்‌ சகித்துக்கொள்ள முடியாது. 
பொறாமைக்‌ குணமுள்ளவர்கள்‌ எப்போதும்‌ 
முகச்சோர்வாகயிருப்பார்கள்‌. மற்றவர்கள்‌ 
சந்தோஷமாயிருக்கும்போது, அதைப்‌ பார்த்து 
மனது வேதனைப்படுவார்கள்‌. இவர்‌: 


உற்சாகமில்லாமல்‌. 
சோர்ந்துபோயிருக்கும்‌. பொறாமைக்‌ குணம்‌ 
அவர்களுடைய சரீரத்தின்‌ ஆரோக்கியத்தைப்‌ 
பாதிக்கும்‌. இது ஒரு எலும்புருக்கியைப்‌ 
போன்ற வியாதி. பொறாமைக்‌ 
குணமுள்ளவர்கள்‌. செழித்திருக்க 
மாட்டார்கள்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தரித்திரனை ஓடுக்குகிறவன்‌' 
நீதி 14:31 


தீதி 14:31. தரித்திரனை ஒடுக்குகிறவன்‌ 
அவனை 


உண்டாக்கினவரை 
தித்திக்கிறான்‌; தரித்திரனுக்குத்‌ 
தயைசெய்கிறவனோ அவரைக்‌ 
கனம்பண்ணுகிறான்‌. 


கர்த்தரே. சர்வசிருஷ்டிகர்‌. அவரே 
எல்லா. மனுஷரையும்‌. சிருஷ்டத்ிரக்கிறார்‌ 
பட்சபாதமில்லாமல்‌ 

த்‌ ண்பன்‌ 
மனுஷரில்‌ வித்தியாசமிருக்கிறது. ஒரு சிலர்‌ 
ஐசுவரியவான்களாகவும்‌, வேறு சிலர்‌ 
தரித்திரரராகவும்‌ இருக்கிறார்கள்‌. 
நம்மிடத்தில்‌ பொருளாதார 
வித்தியாசமிருந்தாலும்‌, நாம்‌ எல்லோருமே. 
கர்த்தருடைய  சிருஷ்டிகள்தான்‌. நாம்‌. 
தரித்திரனை ஒடுக்கக்கூடாது. அவனை 
ஒடுக்குகிறவன்‌, அவனை உண்டாக்கின 
கர்த்தரை நிந்திக்கிறான்‌. 

நாம்‌. எல்லோருமே 
சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம்‌. 
எல்லோருக்குள்ளும்‌, 
ஜீவசுவாசத்தை ஊதியிரும்கிறார்‌. எல்லா 
மனுஷருக்கும்‌ கர்த்தர்‌ ஒருவரே 
பரமபிதாவாகமிருக்கிறார்‌. நாம்‌ எல்லோரும்‌ 
கர்த்தருடைய பிள்ளைகளாகயிருக்கிறோம்‌. 


தேவசாயலாக 
கர்த்தரே நம்‌ 
தம்முடைய 


கர்த்தர்‌ நமக்கு 
காண்பிப்பதுபோல, 
ஒருவருக்கொருவர்‌ 
வேண்டும்‌. 


தயை 
நாமும்‌ 
தமை காண்பிக்க 
தரித்திரனுக்கு தயை 
செய்கிறவன்‌, அவனை உண்டாக்கின 
கர்த்தரைக்‌. கனம்பண்ணுகிறான்‌. 
தரித்திரனுக்கு இரங்குகிறவன்‌ கர்த்தருக்கு 
கடன்கொடுக்கிறான்‌. ஏழைகளுக்கு 
உதவிசெய்கிறவர்கள்மீது. கர்த்தர்‌ 
பிரியமாயிருக்கிறார்‌. அப்படிப்பட்டவர்கள்மீது 
கர்த்தர்‌ தம்முடைய அன்பையும்‌, 
ஆசீர்வாதத்தையும்‌, நன்மையையும்‌ 
தாராளமாய்‌ பொழியப்பண்ணுகிறார்‌. 
ஏழைகளுக்கு போஜனம்‌ கொடுப்பவர்களைப்‌ 
பார்த்து. “நான்‌ பசியாமிருந்தேன்‌, எனக்கு 
போஜனம்‌. கொடுத்தீர்கள்‌” என்று 
சொல்லுவார்‌. 





i நயனா நீதிமொழிக 
ராரா 


துன்மார்க்கன்‌ 


நீதி 14:92 


நீதி 14:82. தூண்மார்க்கண்‌ தன்‌ 
தீமையிலே வாரிக்கொள்னப்படுவான்‌; 
தீதிமானோ தன்‌ மரணத்திலே. 
நம்பிக்கையுள்ளவன்‌. 


இறுகப்ற்றிக்கொள்கிறா 

இருதயமும்‌ 

காரியங்களினால்‌ 

உலகசிநேகம்‌ தேவனுக்கு விரோதமான 

பகை என்பது தெரியாமலேயே, அல்‌“ 

தெரிந்திருந்தும்‌, 

உலகத்தின்மீதும்‌, 

ஆசாபாசங்கள்மீதும்‌ ஆசைப்படுகிறான்‌ 
துன்மார்க்கன்‌ கக்‌ 

வாரிக்கொள்ளப்படுவான்‌. இவனுை 

ஆத்துமா பாவத்தினால்‌ அழிந்துபோகும்‌ 

துன்மார்க்கன்‌. தன்னுடைய பாலங்களில்‌ 

மரித்துப்போவான்‌. துன்மார்க்கன்‌ மரித்த 

பின்பு, அவன்‌ நித்திய நரகத்திற்குப்‌ 

போகவேண்டும்‌. அவனால்‌ நரகத்திற்கு 

தப்பிக்க முடியாது. நித்திய நரகம்‌ அவனை 

வாரிக்கொள்ளும்‌. 


நீதிமான்‌ தன்‌ மரணத்தில்‌: 

நம்பிக்கையுள்ளவன்‌. இவன்‌ கர்த்தர்‌ 

நியமித்து வைத்திருக்கிற ஒட்டத்தை ஒடி 

முடிப்பான்‌. கர்த்தருடைய அடிச்சுவடுகளை 

பின்பற்றி நீதியின்‌ பாதையில்‌ செல்லுவான்‌ 

துன்மார்க்கனுக்கு மரணம்‌ வருவதுபோலவே, 

நீதிமானுக்கும்‌ மரணம்‌ வரும்‌. நீதிமானோ 

நம்பிக்கையுள்ளவன்‌. 

கர்த்தர்‌ தனக்கு 

கொடுப்பார்‌ என்னும்‌ 

நம்பிக்கையோடு மரிப்பான்‌. நீதிமானுக்கு 
அவனுடைய சரீரமரணம்‌ 


தன்‌ 


சந்தோஷத்தை அனுபவிப்பான்‌. 

இந்த உலகத்தில்‌ 
ஆசீர்வாதங்களெல்லாம்‌, 

அவனுக்கு தாராளமாய்‌ கொடுக்கப்படும்‌. 


புத்திமானுடைய இருதயம்‌ 
நீதி 14:33 


நீதி 14:83. 
இருதயத்தில்‌ 
மதியினரிடத்தில்‌ 
வெளிப்படும்‌. 


PROVERBS - COMMENTARY 


- விரிவுரை QOODNENS 


PUBLISHERS 


கண்ணியமுள்ளவர்கள்‌ 
ஞானமுள்ளவர்களாக இருப்பார்கள்‌ 

i புத்தியுள்ளவனாகவும்‌. 
ன்‌. இருதயத்தில்‌ 
ஞானம்‌ தங்கியிருக்கும்‌. புத்திமான்‌ தெளிந்த 
சிந்தனையுள்ளவனாக இருப்பான்‌. தனக்கு 
போதிக்கப்பட்டதை தியானிப்பான்‌. 
புத்திமானிடத்தில்‌ குழப்பம்‌ இருக்காது, 
புத்திமானின்‌ ஞானம்‌ 


அவனுக்கு 
பிரயோஜனமுள்ளதாயிருக்கும்‌. புத்திமானின்‌ 
மனச்சாட்சி அவனுக்கு தேவையான 
ஆலோசனைகளையும்‌,  எச்சரிப்புக்களையும்‌ 


சொல்ல எப்போதுமே ஆயத்தமாயிருக்கும்‌. 


புத்திமான்‌ அதிகமாய்‌ யோசிப்பான்‌. 
வேளையில்‌ அவன்‌ அதிகமாய்‌ 
பேசவும்‌. மாட்டான்‌. ்‌ 


ஆரவாரமிருக்காது. 
நனக்குள்ளதை அடக்கி வைத்திருப்பான்‌. 
அவனுடைய ஞானம்‌. அவனுடைய 
இருதயத்தில்‌ தங்கியிருக்கும்‌. 

_ மதியீனருடைய மூடத்தனம்‌ 
வாயில்‌ தங்கியிருக்கும்‌. 
ள்‌ மதியீனத்தை அடக்கி 

முடியாது. மதிமீனரிடத்தில்‌ 
உள்ளது வெளிப்படும்‌. ஒரு காரியத்தைப்பற்றி 
இவர்களுக்கு கொஞ்சம்‌ தெரிந்திருந்தாலும்‌, 
அதைப்‌ பெரிதுபடுத்துவார்கள்‌. தங்களுக்கு 
எல்லாம்‌. தெரியும்‌ என்பதுபோல 
மாய்மாலம்பண்ணுவார்கள்‌. இவர்களிடத்தில்‌ 
உண்மையிருக்காது. தெளிந்த 
சிந்தனையிருக்காது. சர்வமும்‌ 
குழப்பமாகமிருக்கும்‌. | மதிமீனனுக்கு 
தெரிந்தது கொஞ்சமாகமிருந்தாலும்‌, அதை 
உடனே வெளிப்படுத்திக்‌ காண்பிக்கவேண்டும்‌. 
என்பதற்காக, அதற்கான வாய்ப்புக்களை 
தேடிக்கொண்டிருப்பான்‌. வாய்ப்புக்கள்‌ 
'கிடைக்கவில்லையென்றாலும்‌ வாய்ப்புக்களை 
உண்டுபண்ணுவான்‌. மதியீனன்‌. 
சுயபெருமையுள்ளவன்‌. இவன்‌ ஒருபோதும்‌ 
கர்த்தரை மகிமைப்படுத்தமாட்டான்‌. 


தீதி 
நீதி 14:84 


தீதி 14:34, தீதி ஜனத்தை உயர்த்தும்‌. 
பாவமோ எத்த ஜனத்துக்கும்‌ இகழ்ச்சி. 





ழ்‌ நள 
யாய 


நீதி தேசத்தை க்‌ 
செய்யவேண்டும்‌. அதுதான்‌ 
தேசத்திற்கு மேன்மை. தேசத்தில்‌ நீதியான 
மனுஷர்‌ 
மத்தி ந்தோ சமாதானமும்‌, 
நீதியும்‌ ஒங்பிலிருக்கண்டும தேசத்தின்‌ 
ஜனங்கள்‌ கர்த்தரை விசுவாசித்து, 
அவருடைய பிரமாணத்திற்குக்‌ கீழ்ப்படிய 
வேண்டும்‌. அந்நியரை உபசரிக்கவேண்டும்‌. 
அவர்கள்‌ தங்கள்‌ இராஜாக்களுக்காகவும்‌, 
தங்களை ஆளுகை 
செய்கிற அதிகாரரிகளுக்காகவும்‌ ஜெபம்‌ 
பண்ணவேண்டும்‌. ஜனங்களுடைய மனது 
கர்த்தரிடத்தில்‌ பயபக்தியுள்ளதாகமிருக்க. 
வேண்டும்‌. அவர்களுடைய இருதயத்தில்‌: 
பரிசுத்தம்‌ நிரம்பியிருக்கவேண்டும்‌. 
அப்போதுதான்‌ தேசத்தில்‌ செழிப்பு 
உண்டாகும்‌. நீதி ஜனத்தை உயர்த்தும்‌. 


பல்‌ நீதியும்‌, 


பாவம்‌ எந்த “த்திற்கும்‌ 
இக பரிசுத்தமில்லாத 
ஜாதிகளும்‌ சீரழிந்துபோகும்‌. ஒரு 
ஜனங்கள்‌ கர்த்தருடைய 
கீழ்ப்படியும்போது, கர்த்தருடைய ஆசீர்வாதம்‌ 
அந்த... தேசத்தின்மீது தங்கியிருக்கும்‌. 
இவர்கள்‌ கர்த்தருடைய பிரமாணத்திற்கு 
எதிர்த்து நிற்கும்போது, கர்த்தருடைய சாபம்‌ 
அவர்களுடைய தேசத்தின்மீது வரும்‌ 


இஸ்ரவேல்‌ 
நற்குணமுள்ளவர்களாகவும்‌, 
பிரமாணத்திற்கு 

கீழ்ப்படிதலுள்ளவர்களாகவும்‌ ஜீவித்தபோது, 
இஸ்ரவேல்‌ தேசம்‌ உயர்ந்திருந்தது. அவர்கள்‌ 
தேவனை மறந்துவிட்டு, பாவக்காரியங்களில்‌ 
தங்களை ஈடுபடுத்திக்கொண்டபோது. 
இஸ்ரவேல்‌ தேசம்‌ தாழ்ந்துபோனது அது 
புறஜாதியாரின்‌ அடிமைத்தனத்திற்குட்பட்டது. 


ஜனங்கள்‌ 
கர்த்தருடைய 


ராஜாவின்‌ தயை 
நீதி 14:95 


நீதி 14:35. ராஜாவின்‌ தயை 
'விவேகமுன்ன பணிவிடைக்காரன்‌ 
மேலிருக்கும்‌; அவனுடைய 
கோபமோ இலச்சையுண்டாக்குகிறவன்‌ 
மேலிருக்கும்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


அரசாங்கத்தில்‌ நீதியும்‌, நியாயமும்‌, 
ஒழுக்கமும்‌ நிரம்பியிருக்கலேண்டும்‌. 
விவேகமுள்ள பணிவிடைக்காரருக்கு 
மதமும்‌ ரியான்‌ கனமும்‌, மேன்மையும்‌ 
உண்டாகவேண்டும்‌. நல்ல அரசாங்கத்தில்‌, 
ஜனங்களுடைய தகுதிக்கேற்ற பிரகாரம்‌ 
அவர்களுக்கு வெகுமதி கொடுக்கப்படும்‌. 
ராஜாவின்‌ தயை விவேகமுள்ள 
பணிவிடைக்காரன்மேலிருக்கும்‌. தேசத்தில்‌ 
ஞானமுள்ளவர்களுக்கு மதிப்பும்‌ 
மரியாதையும்‌ உண்டாகும்‌. ராஜாவும்‌ 
விவேகிகளை விரும்புவார்‌ 


விவேகமுள்ள பணிவிடைக்காரர்களின்‌ 
சேவைகளை ராஜா புறக்கணித்து 
விடக்கூடாது. அவர்களை 
மேன்மைப்படுத்தாமல்‌  அசட்டையாயிருக்கக்‌ 
கூடாது. விவேகமுள்ள 
பணிவிடைக்காரருக்கு ராஜாவின்‌ 
கிடைக்கும்போது, அந்த்‌ 
விவேகத்திற்கு 

ஜனங்களும்‌ வேகத்திற்கு முக்கியத்துவம்‌ 


, தேசத்தின்‌ ஜனங்களுக்கும்‌ 
தீங்கு செய்கிறார்கள்‌. இவர்கள்‌ ஏழைகளை 
ஒடுக்குவார்கள்‌. ஜனங்களுக்கு இலச்சையை 
உண்டாக்குவார்கள்‌. ஜனங்கள்‌ மத்தியிலே 
தீவினையை விதைப்பார்கள்‌. ராஜாவின்‌ 
கோபம்‌. இலச்சை உண்டாக்குகிறவன்‌ 


மேலிருக்கும்‌. 





நீதிமொழிக 


ழ்‌ நவள 
யாய 


மெதுவான பிரதியுத்தரம்‌ 
நீதி 151 


நீதி 150. மெதுவான பிரதியுத்தரம்‌. 
உக்கிரத்தை. மாற்றும்‌; 
கடுஞ்சொற்கனோ கோபத்தை எழுப்பும்‌. 


மெதுவான வார்த்தைகள்‌ 
சமாதானத்தைக்‌ காத்துக்கொள்ளும்‌. சில. 
சமயங்களில்‌ கார்மேகம்போல கோபம்‌ நம்மை 
சூழ்ந்துகொள்ளும்‌. புயல்காற்றுபோலவும்‌, 
இடிமின்னல்போலவும்‌ உக்கிரம்‌ நம்மீது வந்து, 
பாயும்‌. நாம்‌ எப்படிப்பட்ட சூழ்நிலையில்‌. 
இருந்தாலும்‌ மெதுவான பிரதியுத்தரத்தை 
சொல்லக்‌ குற்றுக்கொள்ளவேண்டும்‌. 
மென்மையான வார்த்தைகளும்‌, மெதுவான 
மேகம்போல 
உக்கிரத்தையும்‌, 
கோபத்தையும்‌ கலைத்துப்போடும்‌. மெதுவான 
பிரதியுந்தம்‌ உக்கிரத்தை மாற்றும்‌ 


நம்மோடு 
விவாதம்பண்ணும்போது, 
வார்த்தைகள்‌ தெளிவானதாக 
இருக்கவேண்டும்‌. விவேகமுள்ள 
வார்த்தைகளைப்‌ பேசவேண்டும்‌. நம்முடைய 
விவாதத்தில்‌ நீதியும்‌ நியாயமும்‌. 
இருக்கவேண்டும்‌. பொறுமையோடு 
பேசுவதைவிட பணிவோடு பேசுவது மிகவம்‌ 
நல்லது. விவாதங்கள்‌ சூடாகயிருந்தாலும்‌, 
வார்த்தைகள்‌ வேகமாக புறப்பட்டு வந்தாலும்‌, 
நம்முடைய வார்த்தைகள்‌ பணிவானதாகவும்‌, 
நிதானமானதாகவும்‌, மெதுவானதாகவும்‌ 
இருக்கவேண்டும்‌. 


ற்றவர்கள்‌ 
நம்முடைய 


PROVERBS - COMMENTARY 


- விரிவுரை oooh 


PUBLISHERS 


கடுஞ்சொற்கள்‌ 
கடுஞ்சொற்கள்‌ 
மற்றவர்களை 
மற்றவர்களுடைய 
பெரிதுபடுத்தி 


கோபத்தை எழுப்பும்‌ 
தீவினையை விதைக்கும்‌. 
வம்புக்கு இழுப்பது, 

குற்றம்‌ குறைகளை 
பேசுவது. பிறரை 
ஏளனம்பண்ணுவது ஆகியவையெல்லாம்‌ 
நம்மிடத்தில்‌ காணப்படக்கூடாது. 
இவையெல்லாம்‌ தீயசபாவங்கள்‌. கர்த்தருடைய 
பிள்ளைகளிடத்தில்‌ ஆவியின்‌ கனி 
காணப்படவேண்டும்‌. நாம்‌ கடுஞ்சொற்களைப்‌ 


நமக்கும்‌ நல்லது. பிறருக்கும்‌ நல்லது. 


ஞானிகளின்‌ நாவு 
நீதி 15:2 


நீதி 15:2. ஞானிகளின்‌ நாவு அறிவை 
உபயோகப்படுத்தும்‌; மூடரின்‌ வாயோ 
பூத்தியினத்தைக்‌ கக்கும்‌. 


ஞானமுள்ளவர்கள்‌ ங்களுடைய 
ஞானத்தை தங்களுக்கும்‌ உபயோகப்படுத்த 
வேண்டும்‌, பிறருக்கும்‌ உபயோகப்படுத்த 
வேண்டும்‌. நம்முடைய ஞானத்தினால்‌ நமக்கு 
ஆசீர்வாதம்‌ வரும்‌. நாம்‌ பெற்றுக்கொண்ட 
ஆசீர்வாதங்களை மற்றவர்களுக்கும்‌ பகிர்ந்து 
கொடுக்கவேண்டும்‌. ஞானிகளின்‌ நாவு 
அறிவை உபயோகப்படுத்தும்‌. 
ஞானமுள்ளவர்கள்‌. தங்களிடத்திலுள்ள 
ஞானத்தை பிறருக்கு பிரயோஜனமுண்டாக 
பயன்படுத்துவார்கள்‌. 


இருதயத்தின்‌  நிறைவினால்‌. 

பேசுகிறது. மூடரின்‌ இருதயத்தில்‌ புத்தியீனம்‌ 
நிரம்பியிருக்கும்‌. அவர்களுடைய மனதை 
துன்மார்க்க சிந்தனை ஆளுகை செய்யும்‌. 
மூடரின்‌ வாய்‌ புத்தியீனத்தைக்‌ கக்கும்‌. 
இவர்களுடைய பேச்சுக்கள்‌ மற்றவர்களுடைய 
மனதை புண்படுத்தும்‌. அவர்களுடைய 
சந்தோஷத்தையும்‌ சமாதானத்தையும்‌ 
சேதப்படுத்தும்‌. துன்மார்க்கன்‌ துன்மார்க்க 
சிந்தனையுடையவனாயிருப்பான்‌. இவன்‌ 
மதியீனமாகப்‌ பேசுவான்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


கர்த்தரின்‌ கண்கள்‌ 


நீதி 15:8. 


தீதி 15:3. கர்த்தரின்‌ கண்கள்‌ 
எவ்விடத்திலுமிருத்து,  நல்லோரையும்‌ 
தீயோரையும்‌ நோக்கிப்பார்க்கிறது.. 


கர்த்தர்‌ பரலோகத்திலிருந்து 
பூமியிலுள்ள எல்லோரையும்‌ கண்ணோக்கிப்‌ 
பார்க்கிறார்‌. கர்த்தர்‌ வானத்திலிருந்து 
நோக்கிப்பார்த்து, எல்லா மனுபுத்திரரையும்‌ 
காண்கிறார்‌. தாம்‌ வாசமாமிருக்கிற 
ஸ்தானத்திலிருந்து பூமியின்‌ குடிகள்‌ 
எல்லார்மேலும்‌ கண்ணோக்கமாயிருக்கிறார்‌. 
அவர்களுடைய இருதயங்களையெல்லாம்‌ 
அவர்‌ உருவாக்கி, அவர்க 
செய்கைககளயெக்காம்‌. கவளித்திரக்கிறன்‌” 
(சங்‌ 3343-15) என்று சங்கீதக்காரர்‌ 


சொல்லுகிறார்‌. 


கர்த்தர்‌ வானத்திலிருந்து பார்ப்பதோடு, 
அவர்‌ இந்தப்‌ பூமியிலிருந்தும்‌ பார்க்கிறார்‌. 
அவர்‌ சர்வவியாபகர்‌. எல்லா இடங்களிலும்‌ 
இருக்கிறவர்‌. அவர்‌ இருக்கும்‌ இடங்கள்‌ 
எல்வாவற்றிலிரந்தம்‌, மனுபத்திரரை 
கண்ணோக்கிப்‌ பார்க்கிறார்‌. மனுஷருடைய 
இரகசியமான பாவங்கள்‌, மனுஷருடைய 
ஊழியங்கள்‌, அவர்களுடைய வருத்தங்கள்‌ 
எல்லாமே கர்த்தருடைய பார்வையில்‌ 
இருக்கிறது. 


மியிலுள்ள 
பற்பல? இருப்பதில்லை. ஆகில்‌ 

ம்‌ இருக்கிறார்கள்‌.  தீயோரும்‌ 
கர்த்தரின்‌ கண்கள்‌ எல்லா 

நல்லோரையும்‌: 

தீயோரையும்‌ நோக்கிப்‌ பார்க்கிறது. கர்த்தர்‌ 
தீ ம்‌, பாவத்தையும்‌, அசுத்தத்தையும்‌ 


எல்லோரும்‌ 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


(167 
PUBLISHERS 


ஆரோக்கியமுன்ன நாவு 
நீதி 15:4 


நீதி 15:4. ஆரோக்கியமுன்ன நாவு 
ஜீவவிருட்சம்‌ நாவின்‌ மாறுபாடோ 
ஆவியை நொறுக்கும்‌. 


நல்ல. நாவு. வியாதியாமிருக்கும்‌ 
ஆத்துமாவைக்‌ குணப்படுத்துகிறது. நல்ல. 
வார்த்தைகள்‌ நம்முடைய இருதயத்தை 
உணர்த்துகிறது. ஆரோக்கியமான நாவு நாம்‌ 
ஒப்புரவாகவேண்டிய காரியங்களை நமக்கு 
உணர்த்திச்‌ சொல்லுகிறது. 
ஆரோக்கியமுள்ள நாவு ஜீவவிருட்சம்‌. 
ஜீவவிருட்சத்தின்‌ இலைகள்‌ ஜனங்கள்‌ 
ஆரோக்கியமடைவதற்கு  ஏதுவானவைகள்‌ 
(வெளி 22:2) 


நம்முடைய நாவை நாம்‌ சரியான 
முறையில்‌ பயன்படுத்தவேண்டும்‌. நமக்கு 
பேசத்தெரியும்‌ என்பதற்காக, எப்படியும்‌ 
பேசலாம்‌... என்று நினைக்கக்கூடாது. 
நம்முடைய பேச்சில்‌ ஒழுக்கமும்‌, 
கண்ணியமும்‌, கட்டுப்பாடும்‌ இருக்கவேண்டும்‌. 
பரிசுத்தமான வார்த்தைகளை பயபக்தியோடு 
பேசவேண்டும்‌. சரியாகப்‌ 
பேசத்தெரிந்தவர்களின்‌ ஜீவியம்‌. 
ஆசீர்வாதமாயிருக்கும்‌. அவர்கள்‌ பூமியில்‌ 
ஜீலிந்தாலும்‌, பரலோகத்தில்‌ ஜீலிப்பதுபோல 
மிகுந்த சந்தோஷமாயிருப்பார்கள்‌. நாவின்‌ 
மாறுபாடு ஆவியை நொறுக்கும்‌. தீயநாவு 
நமக்கும்‌ பிறருக்கும்‌ சேதமுண்டுபண்ணும்‌. 


மூடன்‌ 
நீதி 15:5 


நீதி 15:5. மூடன்‌ தன்‌ தகப்பன்‌ 
புத்தியை அலட்சியம்‌ பண்ணுகிறான்‌; 
கடிந்து கொவ்ளூதலைக்‌ கவனித்து 
'நடக்கிறவனோ விவேகி. 





ழ்‌ நவள 
யாய 


முதிர்‌ வயதுள்ளவர்கள்‌ 
இளவயதினருக்கு ஆலோசனைகளைச்‌ 
சொல்லவேண்டும்‌. அவர்களுக்குத்‌ 
தேவையான  புத்திமதிகளைச்‌ சொல்லி, 
அவர்களைக்‌ கண்டித்து உணர்த்தவேண்டும்‌. 
வாலிபரும்‌ இளவயதினரும்‌ 
பராமரிப்பிலிருக்கிறார்கள்‌. 
அனுபவம்‌ அதிகம்‌. 

அனுபவங்களை அவர்கள்‌ 
சாட்சியாக அறிவிப்பார்கள்‌. 
புத்திமதிகளைக்‌ கேட்கிற பிள்ளைகளுக்கு 
ஏராளமான நன்மைகள்‌ உண்டாகும்‌. 

பெற்றோர்‌ 
ஆலோசனைகளும்‌, 
சொன்னால்‌ மாத்திரம்‌ 
தேவைப்படும்போது பெற்றோர்‌ 
பிள்ளைகளை 
கடிந்துகொள்ளவும்வேண்டும்‌. 
பிள்ளைகளை கண்டித்து உணர்த்தும்‌ 
பொறுப்பும்‌ அதிகாரமும்‌ பெற்றோருக்கு 
உண்டு. பெற்றோர்‌ தங்கள்‌ பிள்ளைகளைக்‌ 
கண்டிக்கும்போது, அதிகாரத்தோடும்‌, 
அன்போடும்‌ கண்டிக்கவேண்டும்‌. 


தங்கள்‌ பிள்ளைகளுக்கு 
புத்திமதிகளும்‌ 
போதாது. 
தங்கள்‌ 
அன்பாய்க்‌ 
தங்கள்‌ 


நம்முடைய பிள்ளைகளிடத்தில்‌ நாம்‌ 
எப்போதும்‌ குறை கண்டுபிடித்துக்கொண்டே 
இருக்கக்கூடாது. அவர்கள்மீது எப்போதும்‌ 
குற்றம்‌ சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடாது. 
நாம்‌ சொல்லுகிற புத்திமதிகளை கேட்டு, 
திருந்துகிற மனப்பக்குவத்தை 
பிள்ளைகளுக்கு வல்ல 
பெற்றோர்‌ எப்போதும்‌ 

பிள்ளைகள்மீது கோபமாக இருப்பதினால்‌ 
பிரயோஜனமில்லை. 


மூடன்‌ தன்‌ தகப்பன்‌ 
அலட்சியம்‌ பண்ணுகிறான்‌. 


தனக்கு 


பவபட்டாலகு்த 
சொல்லுவதினால்‌ 

போவதில்லை. 

அவர்கள்‌ திருந்துவார்கள்‌. மூடனுக்கு தீங்கு 
வரும்‌. தீங்கு வேதனையைத்‌ தரும்‌. 
வேதனை வரும்போதுதான்‌ அவனுடைய 
புத்தி தெளியும்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


விவேகி கடிந்துகொள்ளுநலை 
கவனித்து நடக்கிறான்‌. தனக்கு 
சொல்லப்படும்‌ எல்லா ஆலோசனைகளையும்‌, 
புத்திமதிகளையும்‌, விவேகி நிதானித்து 
அறிந்துகொள்கிறான்‌. அவற்றை தனக்கு 
பிரயோஜனப்படுத்திக்கொள்கிறான்‌. விவேகி 
புத்திமதிகளை  அலட்சியம்பண்ணமாட்டான்‌. 
அதைக்‌ கவனித்துக்‌ கேட்டு அதன்படி 
நடப்பான்‌. இதனால்‌ விவேகி அநேக 
ஆபத்துக்களிலிருந்து. தன்னை 
தப்புவித்துக்கொள்கிறான்‌. 


நீதிமானுடைய வீடு 
நீதி 15:8 


நீதி 15:8. நீதிமானுடைய 
வீட்டில்‌ அதிகபொக்கிஷமுண்டு;. 
துன்மார்க்னுடைய  வருமானத்திலோ 
துன்பமுண்டு. 


நீதி எங்கேயோ அங்கு ஐசுவரியமும்‌ 
இருக்கும்‌. ஐசுவரியத்தினால்‌ ஆறுதலும்‌ 
இருக்கும்‌. ஒரு வேளை நீதிமானிடத்தில்‌ 
உலகப்பிரகாரமான பொக்கிஷம்‌. 
குறைவாகயிருக்கலாம்‌. ஆனாலும்‌ நீதிமான்‌ 
குறைவுபடமாட்டான்‌. அவனிடத்தில்‌ 
தேவனுடைய கிருபையும்‌ ஆசிர்வாதமும்‌. 
அதிகமாயிருக்கும்‌ ரத்‌ 
ஆசீர்வாதமே 

அதுவே 

நீதிமானுடைய 
பொக்கிஷமுண்டு. 
பொக்கிஷங்களெல்லாம்‌ 
ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும்‌. 


கர்த்தரால்‌ 


எவ்வளவு, 


நீதிமான்‌ 


தன்னுடைய வீட்டில்‌ 
பொக்கிஷம்‌ இருந்தாலும்‌, 
திருப்தியோடிருப்பான்‌. போதுமென்கிற 
பக்தியே மிகுந்த ஆதாயம்‌. தன்னுடைய 

பொக்கிஷம்‌ சிறிதளவே இருந்தாலும்‌, 
நீதிமான்‌. அதிலும்‌ திருப்தியோடிருப்பான்‌. 
சந்தோஷத்நோடிருப்பான்‌.  நீதிமானுடைய 
இருதயம்‌ சுத்தமாயிருக்கும்‌. நீதிமானுடைய 
பொக்கிஷம்‌ அவனுக்கு சந்தோஷத்தையும்‌, 
ஆசீர்வாதத்தையும்‌ தரும்‌. நீதிமான்‌ 
தன்னுடைய பொக்கிஷத்தை, தனக்கும்‌, 
பிறருக்கும்‌. உண்டாக 


நன்மை 
பயன்படுத்திக்கொள்வான்‌. 





ழ்‌ நவள 
யாய 


வருமானத்தில்‌ 
துன்மார்க்கனிடத்தில்‌ 
தாராளமாயிருக்கலாம்‌. 
சம்பத்தும்‌ த்‌ 
மிகுதியாகயிருக்கலாம்‌. 
கர்த்தரால்‌ ஆசீர்வதிக்கப்பட்டவையல்ல. 
துன்மார்க்கனுடைய ஐசுவரியம்‌ அவனுக்கு 
நிலைத்திருக்காது. இந்த ஐகசுவரியத்தினால்‌ 
துன்மார்க்கனுக்கு ஒரு “பிரயோஜனமும்‌ 
உண்டாகாது. துன்மார்க்கனுடைய வருமானம்‌ 
அதிகமாயிருந்தாலும்‌, த்‌ 
சந்தோஷத்திற்குப்‌ பதிலாக 
இருக்கும்‌. ஆரோக்கியத்திற்குப்‌ 
வியாதியிருக்கும்‌. ஆசீர்வாதத்திற்குப்‌ 
பதிலாக சாபம்‌ இருக்கும்‌. துன்மார்க்கனுடைய 
வருமானத்தில்‌ துன்பம்‌ உண்டு. 


துன்மார்க்கனுடைய 


ஞானிகளின்‌ உதடுகள்‌ 
நீதி 15:7 


நீதி 15:7. ஞானிகளின்‌ உதடுகள்‌: 
அறிவை இறைக்கும்‌; மூடறின்‌. 
இருதயமோ அப்படியல்ல. 


நம்மிடத்திலுள்ள அறிவையும்‌ 
ஞானத்தையும்‌ நாம்‌ நல்ல முறையில்‌: 
பயன்படுத்தவேண்டும்‌. நம்முடைய அறிவை 
ஒரு சிலருக்கு மாத்திரம்‌ பயன்படுத்தினால்‌ 
போதாது. எல்லா வாய்ப்புக்களையும்‌: 
பயன்படுத்தி, நம்முடைய ஞானத்தை 
எல்லோருக்கும்‌ பிரயோஜனமுள்ளதாக 
பயன்படுத்தவேண்டும்‌. நாம்‌ மற்றவர்களுக்கு 
கற்றுக்கொடுக்கும்போது. நம்மிடத்திலிருந்து: 
கற்றுக்கொள்கிறவர்கள்‌, பிறருக்கு 
குற்றுக்கொடுப்பார்கள்‌ இல்வாறாக 
நம்மிடத்திலுள்ள ஞானம்‌ எல்லோருக்கும்‌. 
பிரயோஜனமாயிருக்கும்‌. 

உதடுகள்‌ அறிவை. 

தண்ணீர்‌ 

ஞானமும்‌ எல்லோரிடத்திற்கும்‌ போய்ச்சேரும்‌. 


ல்‌ ப. ப இருதயத்தில்‌ 

மூடத்தனமும்‌, புத்தியீனமும்‌ நிரம்பியிருக்கும்‌.. 

அவர்களுடைய வார்த்தைகளினால்‌. 

யாருக்கும்‌ ஒரு பிரயோஜனமும்‌ இல்லை. 

அவர்களால்‌ அறிவை வெளிப்படுத்த முடியாது. 

மூடத்தனமே. 

இருதயத்தின்‌ 

நிறைவினால்‌ வாய்‌ பேசுகிறது. மூடருடைய 
வாய்‌ மூடத்தனத்தையே பேசுகிறது. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


துன்மார்க்கருடைய பலி 


நீதி 15:8 


நீதி 15:8. 


கர்த்தருக்கு. 
செம்மையானவர்களின்‌ 


அவருக்குப்‌ பிரியம்‌. 


துன்மார்க்ககுடைய பலி 
அருவருப்பானது; 
ஜெபமோ 


கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
நீதிமான்களும்‌ பலிகளை செலுத்த 
வருகிறார்கள்‌.  துன்மார்க்கரும்‌ பலிகளை 
செலுத்த வருகிறார்கள்‌. பல சமயங்களில்‌ 
நீதிமான்களின்‌ பலிகளைவிட, துன்மார்க்கர்‌ 

விலையுள்ள பலியை 


துன்மார்க்கர்‌ 


துன்மார்க்கருடைய 
அருவருப்பானது. 
அவர்களுடைய உள்ளத்தில்‌ சுத்தமில்லை. 
அவர்கள்‌ கர்த்தருடைய பலிபீடத்தில்‌ 
பயபக்தியோடு பலிசெலுத்துவதில்லை. 


நீதிமானுடைய பலி கர்த்தருக்குப்‌ 
பிரியமானது. செம்மையானவர்கள்‌ அதிக 


விலைமதிப்புள்ள பலிகளை 
முடியாமல்‌ போனாலும்‌, 

உதடுகளின்‌ பலிகளாகிய ஸ்தோத்திர 

பலிகளை ஏறெடுக்கவேண்டும்‌. 

செம்மையானவர்களின்‌ ஜெபம்‌ கர்த்தருக்குப்‌ 

கர்த்தர்‌ நீதிமான்களை 

வர்களுடைய 

விண்ணப்ங்களையும்‌, 

ஸ்தோத்திரங்களையும்‌ 

அவர்களுடைய 

லெவிகொடுத்து 

செம்மையானவர்கள்‌ 

செலுத்தாமல்‌, 

ஸ்தோத்திரம்பண்ணி ஜெபம்‌ செய்தாலும்‌, 

அதுவே கர்த்தருக்குப்‌ பிரியமானது. 


, செலுத்த 
தங்களுடைய 


துன்மார்க்கனுடைய வழி 
நீதி 15:9 


நீதி 15:9. தூன்மார்க்கனுடைய வழி 
கர்த்தருக்கு அருவருப்பானது; நீதியைப்‌ 
மின்பற்றுகிறவனையோ அவர்‌ 
நேசிக்கிறார்‌. 





ழ்‌ நவள 
யாய 


துன்மார்க்கன்‌ கோணலான வழிகளில்‌ 
தாறுமாறாக நடக்கிறான்‌. 
கர்த்தருடைய 
சித்தத்திற்கும்‌ 
துன்மார்க்கன்‌ நீதியைப்‌. 
அநீதியைப்‌ பின்பற்றுகிறான்‌. 
துன்மார்க்கனுடைய வழி 
அருவருப்பாயிருக்கிறது. 
நீதியைப்‌  பின்பற்றுகிறார்கள்‌. 
பாதையில்‌ நடக்கிறார்கள்‌. 
அடிச்சுவடுகளைப்‌ 
செல்லுகிறார்கள்‌. நீ 
பின்பற்றுகிறவனை கர்த்தர்‌ நேசிக்கிறார்‌. 

துன்மார்க்கனுடைய 
வார்த்தையும்‌, செய்கையும்‌ பாவம்‌ 
நிரம்பியதாகமிருக்கிறது. துன்மார்க்கன்‌ 
மார்க்க ரீதியாக, நேர்த்தியான பலிகளை 
செலுத்தினாலும்‌, முன்னோர்களின்‌. 
பாரம்பரியத்தை சரியாக கடைபிடித்து 
வந்தாலும்‌, அவனுடைய இருதயத்தில்‌ 
சுத்தமில்லாமல்‌ அசுத்தமே (ா்பியிரக்கிறது. 
துன்மார்க்கனின்‌ இருதய: 
அநீதியின்‌ பாதையில்‌ வழிநடத்திச்‌ செல்கிறது. 
அதன்‌ முடிவு அழிவு. 


வழியை விட்டு வில்குகிறவன்‌ 
நீதி 15:10 


சிந்தையும்‌, 


நீதி 15:10. 
விலகுகிறவனுக்குப்‌ புத்திமதி 
விசனமாயிருக்கும்‌; கடிந்து 
கொள்ளுதலை வெறுக்கிறவன்‌ சாவான்‌. 


வழியை விட்டு 


ஒரு சிலருக்கு எவ்வளவுதான்‌ 
ஆலோசனைகளையும்‌, புத்திமதிகளையும்‌ 
சொன்னாலும்‌, அவர்கள்‌ 
செலிகொடுக்கமாட்டார்கள்‌. 
வழியில்‌ நடவாமல்‌, அந்த வழியை விட்டு 
விலகிப்போய்விடுவார்கள்‌. படிப்பட்ட 
பாவிகளுக்கு புத்திமதி விசனமாயிருக்கும்‌. 
இவர்களிடத்தில்‌ _ கர்த்தரைப்‌ 
அக்கரை 
இவர்கள்‌ 
கடிந்துகொள்ளுதலை வெறுப்பார்கள்‌. 
இவர்களுக்கு அழிவு நியமிக்கப்பட்டிருக்கிறது. 
இவர்கள்‌ சீக்கிரத்தில்‌ மரித்துப்போவார்கள்‌. 
அப்போஸ்தலருடைய ஊழியக்காலத்தில்‌, 
அப்போஸ்தலர்கள்‌ ஜனங்களுக்கு 
கடிந்துகொண்டு புத்திசொன்னார்கள்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பாவிகளும்‌, கலகக்காரர்களும்‌ 
அப்போஸ்தலர்களின்‌ வார்த்தைகளுக்குக்‌ 
கீழ்ப்படியவில்லை. நீதியின்‌ பாதையைவிட்டு 
விலகி  துன்மார்க்கான பாதையில்‌ 
நடந்தார்கள்‌. முடிவில்‌ அழிந்துபோனார்கள்‌. 


பாதானமும்‌ அழிவும்‌ 
நீதி 15:11 


நீதி 


அழிவும்‌ 

பார்வைக்குப்‌ பிரத்தியட்சமாயிருக்க, 
மனுபுத்திரருடைய இருதயம்‌ அதிக 
பிரத்தியட்சமாமிருக்குமல்லவோ? 


கர்த்தர்‌ 
கர்த்தரின்‌ கண்கள்‌ 
நல்லோரையும்‌ தீயோரையும்‌ 
பார்க்கிறது (நீதி 15:3). 
பார்க்கிறான்‌. 
இருதயங்களைப்‌ 


15:11. 


சர்வவியாபகமுள்ளவர்‌. 
எல்லிடத்திலுமிருந்து 
நோக்கிப்‌ 
மனுஷன்‌ முகத்தைப்‌ 
கர்த்தரோ மனுஷருடைய 
பார்த்து. அவர்களை 
நியாயந்தீர்க்கிறார்‌. மனுஷருடைய 
நன்மைகளும்‌ தீமைக கர்த்தருடைய 
திகதிக்கு 
எல்லாம்‌ தெரியும்‌. அவர்‌ 
சர்வஞானமுள்ளவர்‌. அவருக்கு மறைவான 
இரகசியம்‌ எதுவுமேயில்லை. 


மனுஷன்‌ தன்னுடைய பாவங்களை 
மறைத்துவிடுவதற்கு முயற்சி பண்ணுகிறான்‌. 
எல்லா ஜீவராசிகளின்‌ கண்களுக்கும்‌. 
மறைவாகமிருக்கிற காரியங்கள்கூட, 
கர்த்தரின்‌ கண்களுக்கு பிரத்தியட்சமாய்த்‌ 
தெரியும்‌. பாதாளமும்‌ அழிவும்‌ கர்த்தரின்‌ 
பார்வைக்கு பிரத்தியட்சமாமிருக்கிறது. இந்த 
வாக்கியத்தில்‌ பாதாளம்‌ என்னும்‌ வார்த்தை 
சாத்தானைக்‌ குறிக்கிறது. 


உண்டு, 
எபிரெயு 
கிரேக்கு 
என்றும்‌ 


, அவைகளுக்கு ஒரு ராஜன்‌ 
அவன்‌ பாதாளத்தின்‌ தூதன்‌; 
பாஷையிலே அபெத்தோன்‌ என்றும்‌, 
பாஷையிலே அப்பொல்லியோன்‌. 
அவனுக்குப்‌ பெயர்‌” (வெளி 9:11), 





ழ்‌ நவள 
யாய 


சாத்தான்‌ மனுஷரை வஞ்சிக்கிறான்‌. 
சாத்தான்‌ 


கோபத்திற்கும்‌ மறைவாக தப்பித்துக்கொள்ள 
சாத்தான்‌ வேஷம்‌ போடுகிறவன்‌. 
எப்படித்தான்‌ 


மாறி மாறி 
கர்த்தருடைய 
கண்களுக்கு அவனால்‌ தப்பிக்கவே முடியாது. 
“கர்த்தருக்கு முன்பாக பாதாளம்‌ 
வெளியாய்த்‌ திறந்திருக்கிறது. நரகம்‌ 
மூடப்படாதிருக்கிறது' (யோபு 26:6) என்று 
யோபு சொல்லுகிறார்‌. 


கர்த்தரால்‌ 


டது சாத்தானுடைய 
அந்தரங்கத்தையும்‌, 


அவனுடைய வஞ்சக: 
ஆலோசனைகளின்‌ ஆழத்தையும்‌ 
பிரத்தியட்சமாய்ப்‌ பார்க்க முடிகிறது. 
அப்படிப்பட்ட சர்வவல்லமையுள்ள தேவனால்‌ 
மனுஷருடைய இருதயத்தை 
அதிகபிரத்தியட்சமாய்ப்‌ பார்க்க முடியும்‌. 

இருதயங்களைவிட கர்த்தரே 
lpr 
நம்மைப்பற்றி 


“கர்த்தருடைய பார்வைக்கு மறைவான 
சிருஷ்டி ஒன்றுமில்லை; சகலமும்‌ அவருடைய 
கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும்‌. 
வெளியரங்கமாயுமிருக்கிறது, அவருக்கே நாம்‌. 
கணக்கு ஒப்புவிக்கவேண்டும்‌" (எபி 4:13) 
கர்த்தரே நீதியுள்ள நியாயாதிபதி. அவர்‌ 
எல்லா மனுஷரையும்‌ நீதியாய்‌ நியாயம்‌: 
விசாரித்து, நீதியான நியாயத்தீர்ப்பு 
கொடுக்கிறவர்‌ 


பரியாசக்காரன்‌ 


நீதி 15:12 


நீதி 15:12. பரியாசக்காரன்‌ தன்னைக்‌ 
கடிந்து  கொன்ளூுகிறவனை 
நேசியான்‌; ஞானவான்களிடத்தில்‌ 
போகவுமாட்டான்‌.. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பரியாசக்காரன்‌ கர்த்தருடைய 
கேட்கவும்‌ மாட்டான்‌, 
வார்த்தைக்கு கீழ்ப்படியவும்‌ 
பரியாசக்காரனுக்கு 

உபதேசம்‌ 


அவன்‌ 


நீதியின்‌ பாதையில்‌ 

பரியாசக்காரனுக்கு 

ஆலோசனைகளும்‌ 

அவற்றை செவிகொடுத்து 

அவற்றை தன்னிடத்தில்‌ 
சொல்லுகிறவர்கள்மீ து கோபப்படுவான்‌. 


பரியாசக்காரனுடைய இருதயம்‌ 
கடினமாயிருக்கும்‌. அவனுக்கு எவ்வளவுதான்‌ 
புத்திசொன்னாலும்‌, அவனுடைய இருதயம்‌ 
மென்மையாகாது. அவன்‌ மனந்திரும்பாமல்‌: 
துணிகரமாய்ப்‌ பாவம்‌ செய்வான்‌. 
பரியாசக்காரன்‌ தனக்குந்தானே 
புத்திசொல்லிக்கொள்ளவும்‌ மாட்டான்‌, பிறர்‌ 
சொல்லும்‌ புத்திமதிகளை கேட்கவும்‌ 
மாட்டான்‌. இப்படிப்பட்டவனுக்கு கேடு வரும்‌. 
இவனுடைய சரீரத்திற்கும்‌, ஜீவியத்திற்கும்‌ 
சேதமுண்டாகும்‌. இவனால்‌ தனக்குத்தானே 
உதவி செய்துகொள்ள முடியாது. 


பரியாசக்காரனுக்‌ 
உதவியும்‌... ஒத்நாசையும 
ஊழியக்காரருடைய 
தெய்வீக வைகள்‌ தேவைப்படுகிறது. 
ஞானவான்களுடைய புத்திமதிகளும்‌ 
தேவைப்படுகிறது. பரியாசக்காரனோ, 
தனக்கு பிறருடைய உதவி தேவைப்பட்டாலும்‌, 
இவன்‌ தன்னுடைய சுயபுத்தியையும்‌, 
சுயபலத்தையும்‌, சுயபராக்கிரமத்தையும்‌ 
நம்புவான்‌. ஞானவான்களிடத்தில்‌ போய்‌ 
ஆலோசனை கேட்கமாட்டான்‌. 


ஞானவான்கள்‌ தன்னைப்பற்றி 
தப்பிதமாகப்‌ பேசுவார்களோ என்னும்‌ பயம்‌ 
பரியாசக்காரனிடத்தில்‌ இருக்கும்‌, 
தன்னுடைய சபாவங்களையும்‌, 
கிரியைகளையும்‌ குறித்து ஞானிகள்‌ குற்றம்‌ 
சொல்லுவார்களோ என்னும்‌ பயத்தில்‌, 
ஞானவான்களிடத்தில்‌ 
போகமாட்டான்‌. இப்படிப்பட்டவனுக்கு யாரும்‌ 
புத்திசொல்லவும்‌ முடியாது. இப்படிப்பட்டவனை 
கடிந்துகொள்ளவும்‌ முடியாது. தனக்கு 
மல்‌ பகர்‌ தன்னைக்‌ 
கடிந்துகொள்கிறவர்களையும்‌  பகைப்பான்‌. 
இதனால்‌ ஞானிகளும்‌, ஊழியக்காரர்களும்‌ 
பரியாசக்காரனைவிட்டு விலகியிருப்பார்கள்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


மனமகிழ்ச்சி 
நீதி 15:13 


நீதி 15418. 
முகமலர்ச்சியைத்‌ 
மனோதுக்கத்தினாலே 
முறித்துபோம்‌. 


விசுவாசிகள்‌ கர்த்தருக்குள்‌ 
சந்தோஷமாயிருக்கவேண்டும்‌. நாம்‌ பிறருக்கு 
தீங்கு நினைக்கவும்‌ கூடாது. தீங்குசெய்யவும்‌ 
கூடாது. இதுவே நம்முடைய சரீரத்திற்கு 
ஆரோக்கியத்தைத்‌ தரும்‌. நம்முடைய ஆவியும்‌ 
ஆத்துமாவும்‌ உற்சாகமாயிருக்கும்‌. 
கர்த்தருக்குள்‌ சந்தோஷமாயிருக்கிறவர்கள்‌. 
மற்றவர்களுக்கும்‌ ஆசீர்வாதமாயிருப்பார்கள்‌. 
இவர்களுடைய முகம்‌ பிரகாசமாயிருக்கும்‌. 
கர்த்தர்‌ தங்களுக்குக்‌ கொடுத்திருக்கிற 
ஊழியத்தை இவர்கள்‌ உண்மையாயும்‌, 
உத்தமமாயும்‌ செய்வார்கள்‌ 


மனமகிழ்ச்சி முகமலர்ச்சியைத்‌ தரும்‌. 
மனமகிழ்ச்சி உள்ளவர்களுடைய ஆவி 
கர்த்தருக்குள்‌ சந்தோஷமாயிருக்கும்‌. 
தேவனுடைய ஞானமும்‌, அவருடைய 
கிருபையும்‌ இவர்களை ஆளுகை செய்யும்‌. 
இதனால்‌ இவர்கள்‌ கர்த்தருக்குள்‌ 
களிகூருவார்கள்‌. கர்த்தருக்குள்‌ 
சந்தோஷமாயிருப்பதே விசுவாசிகளுக்கு 
மெய்யான பலன்‌. இதுவே நமக்கு மெய்யான 
அலங்காரம்‌. இதுவே நமக்கு பரிசுத்தம்‌. 

ய 
ரகமா முகக்‌! ரம 
மனமகிழ்ச்சியோடும்‌, தவனம்‌ 
இருக்கிறவர்கள்‌ கர்த்தருடைய ஊழியத்தை 
சந்தோஷமாய்ச்‌ செய்வார்கள்‌. தங்களுடைய 
ஊழியத்தின்‌ எல்லைகளை விசுவாசத்தோடு 
விரிவாக்குவார்கள்‌. தங்களுக்கு வரும்‌. 
சோதனைகளையும்‌, வேதனைகளையும்‌, 
பாடுகளையும்‌ பொறுமையோடு 
சகித்துக்கொள்வார்கள்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


விசுவாசிகளிடத்தில்‌ மனோதுக்கம்‌ 
இருக்கக்கூடாது. இதனால்‌ நம்முடைய ஆவி 
ம்‌ நம்முடைய 


த னிழ்திப்காச்‌ 
பலமிழந்தவர்களாகவும்‌. இருப்போம்‌. 
மனோதுக்கமுள்ளவர்களால்‌ கர்த்தருடைய 
ஊழியத்தை சிறிதும்‌ செய்யமுடியாது. 
மனோதுக்கமுள்ளவர்கள்‌ கர்த்தருடைய 
ஊழியத்தை செய்வதற்கு தகுதியற்றவர்கள்‌. 
கர்த்தருக்குள்‌ சந்தோஷமாகயிருக்கிறவர்கள்‌ 
மாத்திரமே கர்த்தருடைய ஊழியத்தை 
உண்மையாய்ச்‌ செய்வார்கள்‌. 


புத்திமானுடைய மனம்‌ 
நீதி 15:14 


நீதி 15:14. புத்திமானுடைய மனம்‌ 
அறிவைத்‌ தேடும்‌; மூடரின்‌ வாயோ 
மதியீனத்தை மேயும்‌. 


புத்திமானுக்கு எவ்வளவுதான்‌. 
அறிவும்‌ கானமும்‌ இருந்தாலும்‌, அவை 
தனக்கு போதாது என்று நினைப்பான்‌. 
இன்னும்‌ அதிகமான. அறிவையும்‌ 
ஞானத்தையும்‌ பெற்றுக்கொள்வதற்கு முயற்சி 
செய்வான்‌. ஞானத்தை அதிகமதிகமாய்த்‌ 
தேடுவான்‌. இப்படிப்பட்டவர்களிடத்தில்‌. 
ஞானம்‌ அதிகமாயிருந்தாலும்‌, 
அவர்களுடைய ஞானம்‌ 
அதிகரிக்கும்‌.  புத்திமானுடைய 
அறிவைத்‌ தேடும்‌. 


முயற்சியும்‌ மேற்கொள்ளமாட்டான்‌. மூடரின்‌ 
இவனுடைய 


பேச்சும்‌, செய்கையும்‌ 
தாறுமாறாயிருக்கும்‌. 

ன்‌ வார்த்தைகளில்‌ 
மூடருக்கு 


மதியீனம்‌ 
வந்தாலும்‌, அது போதும்‌ என்று அவன்‌ 
நினைக்கமாட்டான்‌. அவனுடைய மதியீனம்‌ 
அதிகரித்துக்கொண்டேயிருக்கும்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


சிறூமைப்பட்டவனுடையா 
நாட்கள்‌ 


நீதி 15:15 


நீதி 1545. சிறுமைப்பட்டவனுடைய 
நாட்களெல்லாம்‌ தீங்குன்னவைகள்‌; 
மனரம்மியமோ தித்திய விருத்து. 


சிலருடைய ஜீவியத்தில்‌ 
பாடுகளும்‌ வருத்தங்களும்‌ 
அவர்களுடைய 


எப்போதும்‌ 
இருக்கும்‌. 
நாட்களெல்லாம்‌. 
தீங்குநாட்களாகவே இருக்கும்‌. 
அவர்களிடத்தில்‌ சந்தோஷத்தின்‌ 
ஆலியில்லாமல்‌ வருத்தத்தின்‌ ஆவியிருக்கும்‌. 
வருத்தப்படுகிறவர்களை நாம்‌ ஏளனம்‌. 
பண்ணக்கூடாது. அவர்களை உதாசினம்‌. 
ஒதுக்கிவைத்துவிடக்கூடாது. 
பாரம்‌ சுமக்கிறவர்கள்‌ 
தம்மிடத்தில்‌ வருமாறு 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து 
அழைக்கிறார்‌ 
தம்முடைய 

கிருபையினால்‌ ஏற்றுக்கொள்கிறார்‌ 


விசுவாசிகளாகிய 
வருத்தப்படுகிறவர்களுக்கும்‌, 
படுகிறவர்களுக்கும்‌. 
வேண்டும்‌. அவர்களுடைய 
பகிர்ந்துகொள்ளவேண்டும்‌. அவர்களுடைய 
வருத்தங்களும்‌ துக்கங்களும்‌ நீங்குவதற்கு 
நம்மால்‌ முடிகிற எல்லா உதவிகளையும்‌: 
செய்யவேண்டும்‌. சிறுமைப்பட்டவனுடைய 
நாட்களெல்லாம்‌. தீங்குள்ளவைகள்‌. 
அவர்களால்‌ சந்தோஷத்தை அனுபலிக்க 
யா, வர்கள்‌ தங்களுடைய 
கம்பத்தை எ வேதனையோடும்‌, 
வருத்தத்தோடும்‌, கண்ணீரோடும்‌. 
களிப்பார்கள்‌. 
சிலருடைய 
சநதத்தரக்கம்‌ 


ஆவி மிகுந்த 
அவர்களுடைய 
நாட்களெல்லாம்‌ 
அவர்களுடைய 


ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும்‌. 
ம்‌ ரம்மியமாயிருக்கும்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மனரம்மியமுள்ளவர்களுடைய யம்‌ 
எப்பொதும்‌ சந்னேனாக்கும்‌. அங்கள்‌ 
கர்த்தருக்கு சந்தோஷமாய்‌ ஊழியம்‌ 
செய்யவேண்டும்‌. கர்த்தருடைய 
வார்த்தையைக்‌ கேட்டு, அதற்கு கீழ்ப்படிந்து 
ஊழியம்‌ செய்யவேண்டும்‌. இவர்களுடைய 
மனரம்மியம்‌, இவர்களுடைய கீழ்ப்படிதலுக்கு. 
ஊக்கம்‌ கொடுக்கும்‌. நம்முடைய கர்த்தர்‌ 
நல்லவர்‌. அவர்‌ நம்முடைய நன்மைகளை 
நம்முடைய  மனரம்மியம்‌ 
நமக்குக்‌ 
கர்த்தருக்குள்‌ 

மனரம்மியமாயிருப்பதே நமக்கு பெலன்‌. 


சஞ்சலத்தோடு, 
அதிகப்பொருள்‌ 
நீதி 151017 


கூடிய 


நீதி 1516. சஞ்சலத்தோடு கூடிய 
அதிகப்பொருளிலும்‌, கர்த்தரைப்‌: 
பற்றும்‌ பயத்தோடு கூடிய 
கொஞ்சப்பொருளே உத்தமம்‌. 

ந்தி 1517. பகையோடி ருக்கும்‌ 
கொழுத்த எருதின்‌ கறியைப்‌ 
பார்க்கிலும்‌, சிநேகத்தோடிருக்கும்‌. 
இலைக்கறியே நல்லது. 


நம்முடைய ஆவிக்குரிய ஜீலியத்தில்‌ 
போதும்‌ என்கிற மனதுடன்‌ சந்தோஷமாய்‌ 
கர்த்தருக்குள்‌ 

நமக்கு பெலன்‌. 

எளிமையானதாகுவம்‌, 


எடுத்துக்கொள்ளலேண்டும்‌ 
ஆவியில்‌ மனரம்மியமாயிருப்பது 
நித்திய விருந்தைக்‌ கொடுக்கும்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


ஒருவேளை 
உலகப்பிரகாரமான 
கொஞ்சமாகயிருக்கலாம்‌. 
ஐசுவரியத்தை 


நம்மிடத்தில்‌ 
ஐசுவரியம்‌ 


அந்த 
பரிசுத்தத்தோடும்‌, 
பயபக்தியோடும்‌ பயன்படுத்தவேண்டும்‌. 
அதுவே நமக்கு சந்தோஷமான நித்திய 
விருந்து. நம்மிடத்திலுள்ள ஆஸ்தி 
கொஞ்சமாகயிருந்தாலும்‌, நம்முடைய 
மனச்சாட்சி குத்தமாகயிருக்கவேண்டும்‌. 
நம்மிடத்திலிருக்கும்‌. ஆஸ்தியினால்‌ 
கர்த்தரை உண்மையோடும்‌ விசுவாசத்தோடும்‌. 
சேவிக்கவேண்டும்‌. இதுவே நமக்கு மெய்யான 
சந்தோஷத்தைக்‌ கொடுக்கும்‌ ஐசுவரியம்‌. 

உலகத்தில்‌ ஏராளமான 
ஐசுவரியத்தைப்‌ பெற்றுக்கொண்டு, அதோடு 
சேர்ந்து அநேக பிரச்சனைகளையும்‌, 
பாடுகளையும்‌ சேர்த்துக்கொள்வதினால்‌ 
நமக்கு பிரயோஜனம்‌ ஒன்றும்‌ 
உண்டாவதில்லை. சஞ்சலத்தோடு கூடிய 
அதிக பொருளிலும்‌, கர்த்தரைப்பற்றும்‌ 
பயத்தோடு கூடிய கொஞ்சப்பொருளே 
உத்தமம்‌. 


அதிகமான 
ஆஸ்திகளையும்‌ 
வைத்திருக்கிறவர்கள்‌ 
அவற்றோடுகூட அதிகமான 
பிரச்சனைகளையும்‌ சேமித்து, 
வைத்திருக்கிறார்கள்‌. அவர்களுக்கு ஆஸ்தி 
அதிகமாயிருந்தாலும்‌, அதை அவர்களால்‌ 
சந்தோஷமாய்‌. 

நம்மிடத்திலுள்ள ஆஸ்தியை 
ஒப்புக்கொடுத்து, அதை 
நிர்வாகம்பண்ணும்போது, நமக்கு பிரச்சனை 
வராது. நம்முடைய ஆஸ்தியினாலும்‌ நாம்‌ 
கர்த்தரை சேவிக்கவேண்டும்‌. 


இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ அதிகமான 
ஐசுவரியத்தை சேமித்து வைப்பதற்குப்‌ 
கர்த்தருடைய பிரமாணத்திற்குக்‌. 
போதுமான அளவு ஆஸ்தி 
ஆசீர்வாதம்‌. 
நம்மால்‌ 
கர்த்தரோடு 
ஐக்கியமாமிருக்கவும்‌ முடியும்‌ நம்முடைய 
ஜீவியம்‌ விசுவாச ஜீவியம்‌. நம்முடைய 
ஆஸ்தியை நம்பி நாம்‌ ஜீலிக்காமல்‌, 
கர்த்தரை நம்பியே ஜீவிக்கிறோம்‌. ந்‌ 
பிரபஞ்சத்தில்‌ அநேகர்‌ கர்த்தரை நம்பாமல்‌, 
திரளான ஐசுவரியங்களை சேகரிக்கிறார்கள்‌. 
தங்கள்‌ ஜசுவரியத்தை நம்புகிறார்கள்‌. 
இப்படிப்பட்டவர்கள்‌ மாயையை 
நம்புகிறார்கள்‌. 


ந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ 
வரிவங்களையம்‌ 


சேமித்து 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


(OODNEYS 
FUEUSHERS 


க்‌ ப எதுவும்‌ 
இருக்காது. அவர்கள்‌ மனரம்மியமாய்‌ நித்திய 
விருந்தை புசிப்பார்கள்‌. அவர்களுடைய 
விருந்துகளில்‌ கொழுத்த எருதின்‌ கறி 
பரிமாறப்படுவதற்குப்‌ பதிலாக, சாதாரண 
இலைக்கறியே பரிமாறப்படும்‌. 

இவர்கள்‌ மத்தியிலே பகையில்லை. 
இவர்களுடைய விருந்தை, பரிசுத்த 
ஆவியானவர்‌ கனப்படுத்துகிறார்‌. 
இவர்களுடைய விருந்தில்‌ சிநேகம்‌ 
இருக்கிறது. மாய்மாலம்‌ இல்லாத சிநேகம்‌ 
விருந்தில்‌ பரிமாறப்படும்‌ இலைக்கறியின்‌ 
சுவையை அதிகரிக்கிறது. பகையோடிருக்கும்‌ 
கொழுத்த எருதின்‌ குறியைப்‌ பார்க்கிலும்‌, 
சிநேகத்தோடிருக்கும்‌ இலைக்கறியே நல்லது. 

சில ளில்‌ கொட 

னகர தானம்‌! பார்த்‌ 
ஆனால்‌ புசிக்கிறவர்கள்‌ மத்தியில்‌ சிநேகம்‌ 
இருக்காது. அவர்கள்‌ பகையோடிருப்பார்கள்‌. 
இந்‌ 


விருந்தினால்‌: அவர்களுக்கு 
சமாதானமோ, சந்தோஷமோ 


மாவைப்போன்றது. கொஞ்சம்‌ புளித்த மா, 
எல்லா மாவையும்‌ புளிக்க வைத்துவிடும்‌. 


கோபக்காரன்‌ 


நீதி 15:18 


நீதி 15:18. கோபக்காரன்‌ சண்டையை 
எழுப்புகிறான்‌; தீடியசாத்தமுன்‌்னவனோ 
சண்டையை அமர்த்துகிறான்‌. 


கோபம்‌ நெருப்பைப்போன்றது. 
பட்டணத்தையும்‌ கொழுத்திவிடும்‌. 


அது 
சில 
சமயங்களில்‌ சபையையும்‌ கொழுத்திவிடும்‌. 


கோபக்காரன்‌. 
மற்றவர்கள்‌ 


சண்டையை எழுப்புகிறான்‌. 
சண்டைபோடுவதற்கு 
வாய்ப்புக்களை உண்டுபண்ணிக்‌ 
கொடுக்கிறான்‌. இவனிடத்தில்‌ 
பொறுமையிருக்காது. சிறிய காரியத்தையும்‌ 
பெரிதுபடுத்திவிடுவான்‌. 





ழ்‌ நள 
யாய 


நீடிய சாந்தமுள்ளவன்‌ சண்டையை 
அமர்த்துகிறான்‌. எரிகிற நெருப்பில்‌ 
தண்ணீரை ஊற்றி அதை அணைத்துப்‌ 
போடுவதுபோல, சாந்தமான 
வார்த்தைகளைப்பேசி. கோபத்தை 
அமர்த்துகிறான்‌. ஒருசிலர்‌ சண்டைபோட்டு, 
பகையை வளர்த்து, தங்களுக்குள்‌. 
பிரிந்திருப்பார்கள்‌. நீடிய சாந்தமுள்ளவன்‌ 
அவர்களுடைய பகையை நீக்கி, அவர்களை 
ஒன்றுசேர்க்கிறான்‌. சமாதானம்‌ 
பண்ணுகிறவர்கள்‌ பாக்கியவான்கள்‌. 
எல்லோரும்‌ சமாதானமாகவும்‌, 
சந்தோஷமாகவும்‌ இருக்கவேண்டுமென்று, 
நீடிய... சாந்தமுள்ளவன்‌ விரும்புகிறான்‌. 
கோபக்காரனோ, எல்லோரும்‌ சண்டைபோட 
வேண்டுமென்றும்‌, நிம்மதியில்லாமல்‌, 
அமைதியில்லாமல்‌ தத்தளிக்க 
வேண்டுமென்றும்‌ விரும்புகிறான்‌. 


சோம்பேறியின்‌ வழி 
நீதி 15:19 


நீதி 1509. சோம்பேறியின்‌ வழி 
முன்வேலிக்குச்‌. சமானம்‌; நீதிமானுடைய 
வழியோ த 

ந்த வேலையும்‌ 

ச ய்பதனக பிகு 

தாங்களாக எந்த 

வேரை செய்ய முன்வரமாட்டார்கள்‌. 

இவர்களை கட்டாயப்படுத்தினால்‌ மாத்திரமே, 

வேலை செய்வார்கள்‌. 

ஜீவியத்தில்‌ பெரிய 

பெரிய ஆபத்துக்களும்‌ 

வந்தால்‌ மாத்திரமே, இவர்களுடைய புத்தி 

தெளியும்‌. அதன்பின்புதான்‌ இவர்கள்‌ 
ஒரளவு வேலை செய்ய முன்வருவார்கள்‌. 


சோம்பேறிமின்‌ வழி முள்வேலிக்கு 
சமானம்‌. காலில்‌ பாதரட்சையில்லாமல்‌, 
முள்வேலியின்மீது நடந்தால்‌, 


ஒரு 

செய்யாமல்‌ 

இப்படிப்பட்டவர்கள்‌ 
லயையும்‌ 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நீதிமானுடைய வழி 
போன்றது. தேவனுடைய 
நீதிமான்‌. கர்த்தருக்குப்‌ 
செய்வான்‌. கர்த்தருடைய அநுக்கிரகம்‌ 
இவனுக்கு பூரணமாய்க்‌ கிடைக்கும்‌. இவன்‌ 
போகிற பாதை கோணலாகமிராமல்‌, 
மாறுபாடாகமிராமல்‌,  கரடுமுரடாகமிராமல்‌, 


_நேர்த்தியாகயிருக்கும்‌. 


ராஜபாதையைப்‌ 
கிருபையினால்‌, 
பிரியமானதைச்‌ 


வேதனையும்‌ துக்கமுமே உண்டாகும்‌. 


ஞானமுள்ள மகன்‌ 
நீதி 15:20 


தீதி 15:20, ஞானமுன்ன மகன்‌ 
தகப்பனைச்‌ சந்தோஷப்படுத்துகிறான்‌; 
மதியற்ற மனுஷனோ தன்‌ தாயை 
அலட்சியம்பண்ணுகிறான்‌. 


பெற்றோருக்கு 
ஆசீர்வாதமாயிருப்பார்கள்‌. ஞானமுள்ள மகன்‌ 
தன்‌ தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான்‌. 
இப்படிப்பட்ட பிள்ளைகளை பெற்றெடுத்த 
பெற்றோர்‌, அவர்களை பார்த்து, 
அவர்களை நினைத்து சந்தோஷப்படுவார்கள்‌. 
இவர்களை வளர்த்து ளாக்குவதற்கு, 
இவர்களுடைய பெற்றோர்‌ அதிக பிரயாசம்‌ 
எடுத்திருப்பார்கள்‌. அதிக அக்கரை 
காண்பித்து இவர்களை வளர்த்திருப்பார்கள்‌. 
தங்களுடைய பிள்ளைகள்‌ நல்ல 
பிள்ளைகளாக, ஞானமுள்ள பிள்ளைகளாக 
வளர்ந்திருப்பதைப்‌ பார்க்கும்போது, 
இவர்களுடைய பெற்றோரின்‌ இருதயத்தில்‌ 
ஆறுதலும்‌, திருப்தியும்‌, சந்தோஷமும்‌ 
உண்டாயிருக்கும்‌. 
ஞானமுள்ள 
பெற்றோரைக்‌ 
அவர்களுடைய 
க்கம்‌ 


மகன்‌ தன்னுடைய 
கனப்படுத்துவான்‌. 
ஆலோசனைகளுக்கும்‌, 
முக்கியத்துவம்‌ 
தங்களுடைய பெற்றோர்‌ 
தங்களை, மிகுந்த சிரமப்பட்டு 
வளர்த்திருக்கிறார்கள்‌ என்பதைப்‌ 
புரிந்துகொள்வான்‌. பெற்றோருக்கு வயதான 
காலத்தில்‌, அவர்களுக்கு உதவி 
தேவைப்படக்கூடிய முதிர்வயதில்‌, 
ஞானமுள்ள. பிள்ளைகள்‌, தங்கள்‌ 
பெற்றோருக்கு உதவியாயும்‌, ஆதரவாயும்‌ 
இருப்பார்கள்‌. 


கொடுப்பான்‌. 





ழ்‌ நயன 
யாய 


தன்‌ தாயை 
இப்படிப்பட்டவன்‌ 
பெற்றோரின்‌ 
ஆலோசனைகளையும்‌, புத்திமதிகளையும்‌ 
செவிகொடுத்து கேட்கமாட்டான்‌. 
புத்தியில்லாத மகன்‌ தன்னுடைய தாயாருக்கு 
வெட்கத்தையும்‌, இலச்சையையும்‌ 
உண்டுபண்ணுகிறான்‌. தன்னுடைய 
பெற்றோரின்‌ அதிகாரத்தை 
அலட்சியம்பண்ணுகிறான்‌. இப்படிப்பட்ட 
பிள்ளைகளை, அவர்களுடைய பெற்றோரால்‌ 
கண்டித்து உணர்த்த முடியாது. பெற்றோர்‌ 
தங்கள்‌ பிள்ளைகளுக்கு நன்மைகளை 
செய்திருந்தாலும்‌, மதியற்ற பிள்ளைகளோ, 
தங்கள்‌ பெற்றோருக்கு தீமைகளையே 
செய்வார்கள்‌. இப்படிப்பட்ட பிள்ளைகளால்‌ 
பெற்றோருக்கு ஒரு நன்மையும்‌ உண்டாகாது. 
அவர்களுக்கு மனவேதனை மாத்திரமே 
உண்டாகும்‌. 


பதை. உணவின்‌. 
அலட்சியம்‌ பண்ணுகிறான்‌. 
தன்னுடைய 


மூடத்தனம்‌ 
நீதி 15:21 


நீதி 1531. 
புத்தியினனுக்குச்‌. 
புத்திமானோ தண்‌ 
செம்மைப்படுத்துகிறான்‌.. 


மூடத்தனம்‌ 
சந்தோஷம்‌; 
'நடக்கையைச்‌. 


துன்மார்க்கன்‌ பாவம்‌ செய்கிறான்‌. 
அவன்‌ துணிகரமாய்ப்‌ பாவம்‌ செய்யும்போது. 
தன்னுடைய பாவத்திற்காக மனம்‌ 
வருத்தப்படுவதில்லை. தான்‌ செய்கிற 
பாவத்தை துன்மார்க்கன்‌ சந்தோஷமாய்ச்‌ 
செய்கிறான்‌. பாவம்‌ செய்கிறதில்‌ 
பிரியப்படுகிறான்‌. மதிமீனன்‌ எந்தவிதமான. 
குறிக்கோளும்‌ இல்லாமல்‌ நடக்கிறவன்‌. 

உறுதியும்‌ 
(தகாது... மூடத்தனம்‌ 
புத்திமீனனுக்கு சந்தோஷம்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


புத்திமான்‌ நடக்கையை 
செம்மைப்படுத்துகிறான்‌. அவனுடைய 
மனக்கண்கள்‌ பரிசுத்த ஆவியானவரின்‌. 
கிரியையினால்‌ தெளிவுபெற்றிருக்கும்‌. 
புத்திமான்‌ ஒவ்வொரு காரியத்தையும்‌ 
பிரகாசமுள்ள மனக்கண்களால்‌ நோக்கிப்‌ 
பார்க்கிறான்‌. அவன்‌ தன்‌ வழிகளில்‌ 
தள்ளாடமாட்டான்‌. நேர்மையாக நடப்பான்‌. 


தன்‌ 


சய்கையும்‌ தேவனுடைய சித்தத்தோடு 
ஒத்திருக்கும்‌. 


ஆலோசனையில்லாமை 
நீதி 15:22 


நீதி 15:22, ஆலோசனையில்லாமையால்‌ 
எண்ணங்கள்‌ சித்தியாமற்போம்‌; 
ஆலோசனைக்காரர்‌ அநேகர்‌ இருந்தால்‌ 
அவைகள்‌ உறுதிப்படும்‌. 


நாம்‌ செய்கிற ஒவ்வொரு 
காரியத்தையும்‌ கவனமாய்‌ செய்யவேண்டும்‌. 
சிந்தித்து செயல்படவேண்டும்‌. கடினமாக 
உழைக்க வேண்டும்‌. காலமும்‌, நேரமும்‌, 
கடின உழைப்பும்‌ இல்லையென்றால்‌, 
நம்முடைய காரியங்கள்‌ வெற்றி பெறாது 
ஒவ்வொரு காரியத்தை செய்யும்போதும்‌ நாம்‌. 
யோசித்து, முடிவெடுத்து, அதன்‌ பின்பு 

'ஞானமாய்ச்‌ 


டய 
நமக்கு தவா தப 
ஆலோசனையும்‌ நமக்கு 
மற்றவர்களிடத்தில்‌ 

கேட்பதற்கு 

வெட்கப்படக்கூடாது. 
கன்களை எண்ணங்கள்‌ 
சித்தியாமற்போகும்‌. நாம்‌. தகுந்த 
ஆலோசனையைப்‌ பெற்றுக்‌ 
கொள்ளவில்லையென்றால்‌, நாம்‌. 
எவ்வளவுதான்‌ கடினமாய்‌ உழைத்தாலும்‌, 
அதனால்‌ ஒரு பிரயோஜனமும்‌ உண்டாகாது. 





ழ்‌ நவள 
யாய 


நாம்‌ செய்கிற ஒவ்வொரு வேலையையும்‌ 
சூழ்நிலைகளில்‌ செய்வோம்‌. 


சாதகமாகவும்‌, 
சூழ்நிலைகள்‌ பாதகமாகவும்‌ 
இருக்கும்‌. நமக்கு சரியான ஆலோசனை 
கிடைக்கும்போது, நம்மால்‌ சூழ்நிலைகளை 
மேற்கொள்ள முடியும்‌. எப்படிப்பட்ட 
சூழ்நிலைகளாகமிருந்தாலும்‌, அதை நமக்கு 
சாதகமாகப்‌ பிரயோஜனப்படுத்திக்‌ 
கொள்ளமுடியும்‌. நமக்கு அநேக 
ஆலோசனைக்காரர்‌ இருக்கும்போது, 
நம்முடைய எண்ணங்கள்‌ உறுதிப்படும்‌. 
நம்முடைய காரியங்கள்‌ நமக்கு சித்திக்கும்‌. 


மனுஷனுடைய வாய்மொழி 
நீதி 15:23 


நீதி 15:28. மனுஷனுக்குத்‌ 
தன்‌ வாய்மொழியினால்‌ 
மகிழ்ச்சியுண்டாகும்‌; ஏற்றகாலத்தில்‌ 
சொன்ன வார்த்தை எவ்வளவு நல்லது! 


நாம்‌ ஞானமுள்ள வார்த்தைகளைப்‌ 
பேசவேண்டும்‌. ஏற்ற காலத்தில்‌ பேசப்படும்‌ 
தகுதியான வார்த்தைகள்‌, ஞானமுள்ள 
வார்த்தைகளாகயிருக்கும்‌. அவற்றால்‌ நமக்கும்‌ 
பிறருக்கும்‌ அதிக பிரயோஜனம்‌ கிடைக்கும்‌. 
இரும்பை சூடாகயிருக்குபோதே 
வளைக்கவேண்டும்‌. உதிர்ந்து கிடக்கிற 
பாகங்களையெல்லாம்‌ தேவைப்படும்போது 
ஒன்றுகூட்டிச்‌ சேர்க்கவேண்டும்‌. ஒவ்வொரு 
காரியத்தையும்‌ சூழ்நிலைக்குத்தக்க 
பிரகாரமாகவும்‌, தேவைக்குத்தக்க 
பிரகாரமாகவும்‌ செய்யப்‌ 
பழகிக்கொள்‌ வேண்டும்‌. 

நம்மால்‌ செய்ய முடிகிற உதவிகளை 
நாம்‌ பிறருக்கு செய்யவேண்டும்‌. 
மற்றவர்களுக்கு நாம்‌ உதவிசெய்யும்போது, 
அவர்களுக்கு நல்ல வார்த்தைகளை 
ஆலோசனைகளாகச்‌ சொல்லுவோம்‌. 
ஏற்றகாலத்தில்‌ சொன்ன 
வார்த்தை, அவர்களுக்கு 
மிகவும்‌ பிரயோஜனமுள்‌ எதாகயிருக்கும்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஒருவருக்கு ஆலோசனை 

தேவைப்படும்போது, அந்த நபருக்கு 

ஏற்றகாலத்தில்‌ தகுந்த ஆலோசனை சொல்லி 

உதவிசெய்யவேண்டும்‌. 

தன்‌  வாய்மொழியினால்‌: 

உண்டாகும்‌. தன்னுடைய 

வார்த்தைகள்‌ தனக்கும்‌, பிறருக்கும்‌. 

பிரயோஜனமுள்ளதாய்‌. இருப்பதைப்‌ 

பார்க்கும்போது மனுஷனுக்கு மெய்யான 
சந்தோஷம்‌ வருகிறது. 


கீழான பாதானம்‌ 
நீதி 15:24 


நீதி 15:24. கீழான பாதானத்தை விட்டு 
விலகும்படி, விவேகிக்கு ஜீவவழியானது 
உன்னதத்தை நோக்கும்‌ வழியாம்‌. 


வழியும்‌, த்தத்தின்‌ 
வழியும்‌. தாக இருக்கிறத ந ட்‌ வழி 
நம்மை நித்திய ஜீவனுக்கு நேராக 
வழிநடத்துகிறது. நாம்‌ 
ஞானமுள்ளவர்களாக  இருப்போமென்றால்‌ 
ஜீவனுள்ளவர்களாகவும்‌ இருப்போம்‌. 
ஜீவவழியே பாதாளத்தைவிட்டு தப்பிப்போகும்‌ 
வழி. பரிசுத்தவான்கள்‌ உன்னதத்திலுள்ள 
காரியங்கள்மீது, பிரியமாயிருப்பார்கள்‌. 
உன்னதமான காரியங்களைத்‌ தியானித்து, 
அதையே செய்துகொண்டிருப்பார்கள்‌. 


ஜீவவழியானது உன்னதத்தை பல்‌ 
வழியாகும்‌. இதுவே 
பாதாளத்தைவிட்டு விலகும்‌. 
விவேகி ள்‌ 


வயாகம்‌ 


பிரியமாயிருக்கிறான்‌. 

சிந்தையும்‌, பேச்சும்‌, 
பரலோகத்தைப்பற்றியதாகவே 
உன்னதத்திலுள்ள  பரலோகத்திலே அவன்‌ 
தன்னுடைய பொக்கிஷங்களைச்‌ சேர்த்து, 
வைக்கிறான்‌. அங்கு சத்துருக்கள்‌ வந்து 
அவனுடைய ஐசுவரியங்களை 
திருடிக்கொள்ளமாட்டார்கள்‌. 





ழ்‌ நவள 
யாய 


உலகசிநேகம்‌ தேவனுக்கு விரோதமான 
பகை, கர்த்தருடைய பரிசுத்தவான்கள்‌. 
இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ ஜீவனம்பண்ணினாலும்‌, 
நாம்‌ த. உலகத்திற்குரியவர்களல்ல, 
இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ நாம்‌ 
பரதேசிகளைப்போல சிறிதுகாலம்‌ 
சஞ்சரித்துக்கொண்டிருக்கிறோம்‌. காலம்‌ 
வரும்போது கர்த்தர்‌ தம்முடைய 


பரலோகத்திற்கு நம்மை அழைத்துச்‌ செல்வார்‌. 
பரலோகத்திலே தேவனுடைய சமுகத்திலே, 
நித்திய ம்‌ 


நோக்கும்‌ ன்‌ நமக்கு 
இருக்கிறது. இதுவே நமக்கு. 
பாநாளத்தைவிட்டு 
இருக்கிறது. 


அகங்காரியின்‌ வீடு 
நீதி 15:25 


நீதி 19:25, 
கர்த்தர்‌ 

விதவையின்‌ 
நிலைப்படுத்துவார்‌. 


அகங்காரியின்‌ வீட்டைக்‌ 
பிடுங்கிப்போடுவார்‌, 
எல்லையையோ 


பெருமையுள்ளவன்‌ தன்னைத்தானே 
உயர்த்துவான்‌. தன்னுடைய இருதயத்தில்‌ 
அகங்காரமுள்ளவனாகயிருப்பான்‌. தன்னைச்‌ 
சுற்றிலும்‌ இருக்கிறவர்களை மதிக்கமாட்டான்‌. 
அவர்களை ஏளனம்பண்ணுவான்‌. 
இப்படிப்பட்ட  அகங்காரியை கர்த்தர்‌ 
அழித்துப்போடுவார்‌. அவனுடைய வீட்டை 
பிடுங்கிப்போடுவார்‌. அகங்காரிக்கு 
கர்த்தருடைய கண்களில்‌ தயை கிடைக்காது. 
அழிவுக்கு முன்னானது அகந்தையும்‌ 
மேன்மையும்‌ ஆகும்‌. 

திக்கற்ற பிள்ளைகளுக்கு கர்த்தரே 
'துணையாகயிருக்கிறார்‌. அவர்களுக்கு 
உதவிசெய்ய கர்த்தர்‌ பிரியப்படுகிறார்‌. கர்த்தர்‌ 
விதவையின்‌ எல்லையை நிலைப்படுத்துகிறார்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


துன்மார்க்கருடைய நினைவுகள்‌ 


நீதி 15:26 


நீதி 15:26. 
துன்மார்க்ககுடைய நினைவுகள்‌ 
கர்த்தருக்கு அருவருப்பானவைகன்‌; 
சுத்தவான்‌௧ளூடைய வார்த்தைகளோ 
இன்பமானவைகன்‌. 


துன்மார்க்கருடைய நினைவுகள்‌ 
கர்த்தருக்கு அருவருப்பானவைகள்‌. 
துன்மார்க்கர்‌ கர்த்தருக்கு விரோதமாக 
சிந்திக்கிறார்கள்‌. துன்மார்க்கர்‌ கர்த்தருடைய 
வார்த்தைக்கு விரோதமாகவும்‌, அவருடைய 
பிரமாணத்திற்கு விரோதமாகவும்‌ 
கலகம்பண்ணுகிறார்கள்‌. மனுஷன்‌ முகத்தைப்‌ 
பார்க்கிறான்‌. கர்த்தர்‌ எல்லோருடைய 
இருதயத்தையும்‌ ஆராய்ந்து பார்க்கிறார்‌. 
அவர்‌ துன்மார்க்கனுடைய இருதயத்தின்‌ 
நினைவுகளையும்‌ அறிந்திருக்கிறார்‌. 
துன்மார்க்கனுடைய இருதயத்தில்‌ பாவமும்‌, 
அசுத்தமும்‌ நிரம்பியிருக்கும்‌. அவனுடைய 
இருதயத்தில்‌. நீதியும்‌ பரிசுத்தமும்‌ 
இருக்கவேண்டும்‌ என்று கர்த்தர்‌ 
விரும்புகிறார்‌. 


சுத்தவான்‌களுடைய 
வார்த்தைகளும்‌ 
பிரியமானலைகள்‌. 
தியானிப்பார்கள்‌. 
காரியங்களை 

பண்ணுவார்கள்‌. 
சுத்தவான்‌களுடைய 
வார்த்தையிலும்‌ 

சுத்தவான்களின்‌ 

சுத்தமாயிருப்பதினால்‌, அவர்கள்‌ 
வார்த்தைகளைப்‌ பேசுவார்கள்‌. 
எல்லோருக்கும்‌ இன்பமாயிருக்கும்‌. 


சிந்தனைகளும்‌ 
கர்த்தருக்குப்‌ 
அவர்கள்‌... கர்த்தரைத்‌ 
கர்த்தரைப்பற்றிய 
மனுஷரோடு சம்பாஷணை 
ஆவிக்குரிய காரியங்கள்‌ 
சிந்தையிலும்‌ 


பொருளாசைக்காரன்‌ 


நீதி 15:27 


நீதி 15:27. பொருனாசைக்காரன்‌ தன்‌ 
வீட்டைக்‌ கலைக்கிறான்‌; 
பரிதானங்களை வெறுக்கிறவனோ 
பிழைப்பான்‌. 





ழ்‌ நயனா 
யாய 
பொருளாசைக்காரன்‌ 


சேர்க்கவேண்டும்‌ என்பதற்காக 
உழைக்கிறான்‌. தன்னுடைய 
நஸ்டம்‌ 

தன்னையும்‌ 

தன்னுடைய 

வேதனைப்படுத்துகிறான்‌. 
பொருளாசைக்காரனால்‌ நஷ்டத்தைத்‌ 
தாங்கிக்கொள்ள முடியாது. லாபம்‌ 
சம்பாதிக்கவேண்டும்‌ என்பது மாத்திரமே. 
அவனுடைய ஜீலியத்தின்‌ குறிக்கோள்‌. 


தனக்கு கிடைப்பதற்கு. 
தடையாகமிருக்கிற எல்லோரையும்‌. 
பொருளாசைக்காரன்‌ பகைக்கிறான்‌. அவன்‌ 
தன்னுடைய பிள்ளைகளுக்கும்‌, 
வேலைக்காரருக்கும்‌. பாரமாகவே 
இருக்கிறாள்‌. பொருளாசைக்காரனிடத்தில்‌ 
மெய்யான சந்தோஷம்‌ இருக்காது. 
ஒருவேளை அவனிடத்தில்‌ சந்தோஷம்‌ 
இருந்தாலும்‌ அது நிலைக்காது. 


நேர்மையான வழியில்‌ உண்மையாய்‌ 
உழைத்து பொருளை சம்பாதிக்கிறவர்கள்‌ 
சந்தோஷமாயிருப்பார்கள்‌. கர்த்தர்‌ 
இவர்களை ஆசீர்வதிப்பார்‌. கர்த்தருடைய 
ஆசீர்வாதமே மெய்யான 
ஐசுவரியம்‌ இப்படிப்பட்டவர்கள்‌ 
ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள்‌. 

குடும்பத்தாருக்கும்‌. 


லாபம்‌ 


தாங்களும்‌ 
தங்கள்‌ 
ஆசீர்வாதமாயிருப்பார்கள்‌. 


பரிதானங்களை வெறுக்கிறவன்‌ 
தீயவழிகளில்‌ பணம்‌ சம்பாதிக்கமாட்டான்‌. 
பாவமான காரியங்களை வெறுப்பான்‌. 
சட்டத்திற்குப்‌ புறம்பாக சலுகை 
காண்பிப்பதற்கு ஒரு சிலர்‌ பரிதானம்‌. 
வாங்குகிறார்கள்‌. சட்டத்திற்குப்‌ புறம்பான: 
காரியங்கள்‌ எல்லாமே தீமையான 
காரியங்கள்தான்‌. இதனால்‌ அநேகருக்கு 
தீமை உண்டாகும்‌. பரிதானம்‌ 
வாங்குகிறவர்களோ மற்றவர்களுக்கு வரும்‌ 
தீங்குகளையும்‌, வருத்தங்களையும்‌, 
துக்கங்களையும்‌ யோசித்துப்‌ பார்ப்பதில்லை. 
தான்‌ நன்றாகமிருக்கவேண்டும்‌, தான்‌ 
சந்தோஷமாகயிருக்கவேண்டும்‌ என்பது 
மாத்திரமே பரிதானம்‌ வாங்குகிறவனுடைய 
குறிக்கோள்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆசீர்வாதங்களைப்‌ 

அவனுடைய ஜீவியத்தில்‌ 

சமாதானமும்‌, ஆறுதலும்‌ நிரம்பியிருக்கும்‌ 
அவனுடைய ர்‌. நிலைத்திருக்கும்‌ 
அவனுடைய குடும்பத்தார்‌ செழித்திருப்பார்கள்‌. 
கர்த்தர்‌ இவர்களை ஆசீர்வதிப்பதினால்‌. 
இவர்களுக்கு ஒரு நன்மையும்‌ குறைவுபடாது. 


நீதிமானுடைய மனம்‌ 


நீதி 15:28 


நீதி 15:28, நீதிமானுடைய மனம்‌ 
பிரதியுத்தரம்‌ சொல்ல யோசிக்கும்‌; 
துன்மார்க்னுடைய வாயோ 
தீமைகளைக்‌ கொப்பளிக்கும்‌. 
ன்ன! 
உண்மையிருக்கும்‌. 
செய்வான்‌. 


வார்த்தையில்‌ 
அவன்‌ சொல்லுவதை 
செய்வதை சொல்லுவான்‌. 
அவனுடைய வார்த்தையும்‌ செய்கையும்‌ 
ஒத்திருக்கும்‌. நீதிமான்‌. பிறருக்கு 
பிரதியுத்தரம்‌ சொல்லுவதற்கு முன்பாக, 
அநேகந்தரம்‌ . யோசித்துப்‌ பேசுவான்‌. 
தன்னுடைய பிரதியுத்தரத்தினால்‌ பிறருக்கு 
நன்மை மாத்திரமே உண்டாகவேண்டும்‌. 
என்றும்‌, எந்தத்‌ தீமையும்‌ வந்துவிடக்கூடாது 
என்றும்‌ மிகுந்த கரிசனையோடிருப்பான்‌. 


நீதிமான்‌ உத்தமனாய்‌ 
நீதியை நடப்பித்து, மனதார சத்தியத்தைப்‌ 
பேசுவான்‌. அவன்‌ தன்‌ நாவினால்‌. 
புறங்கூறமாட்டான்‌. தன்‌ தோழனுக்கு தீங்கு 
செய்யமாட்டான்‌. தன்‌ அயலான்மேல்‌. 
சொல்லப்படும்‌. நிந்தையான பேச்சை 
எடுக்கமாட்டான்‌ (சங்‌ 15:2,3). 


நடப்பான்‌ 


நீதிமானின்‌ வார்த்தைகள்‌ 
எல்லோருக்கும்‌ பிரயோஜனமுள்ளதாயிருக்கும்‌. 
நீதிமான்‌ யோசிக்காமல்‌ அவசரப்பட்டு, 
எதையும்‌ பேசுவதில்லை. நீதிமானுடைய மனம்‌ 
சொல்ல. யோசிக்கும்‌. 

அர்த்தசஷ்டா ராஜாவுக்கு 

மிகவும்‌ பயந்து, யோசித்து, 

கேள்விக்கு  பிரதியுத்தரம்‌ 





ழ்‌ நவள 
யாய 


"நெகேமியா ராஜாவை நோக்கி: ராஜா 
என்றைக்கும்‌ வாழ்க: என்‌ பிதாக்களின்‌ 
கல்லறைகள்‌ இருக்கும்‌ ஸ்தலமாகிய நகரம்‌ 
பாழானதும்‌, அதின்‌ வாசல்கள்‌ அக்கினியால்‌ 
சுட்டெரிக்கப்பட்டதுமாய்க்‌ கிடக்கும்போது, 
நான்‌ துக்கமுகத்தோடு இராதிருப்பது எப்படி 
என்றேன்‌. அப்பொழுது ராஜா என்னைப்‌ 
பார்த்து: நீ கேட்கிற காரியம்‌ என்ன என்றார்‌. 
அப்பொழுது நான்‌: பரலோகத்தின்‌ தேவனை 
நோக்கி ஜெபம்பண்ணி, ராஜாவைப்‌ பார்த்து: 
ராஜாவுக்குச்‌ சித்தமாயிருந்து, அடியேனுக்கு 
உமது சமுகத்தில்‌ தயை கிடைத்ததானால்‌, 
என்‌ பிதாக்களின்‌ குல்லறைகளிலிருக்கும்‌ 
பட்டணத்தைக்‌ கட்டும்படி, யூதா தேசத்துக்கு 
நீர்‌ என்னை 
வேண்டிக்கொள்ளுகிறேன்‌ 
(நெகே 2:3-5) 


இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ மத்தியிலே 
முறைகேடு காணப்பட்டது. ஐசுவரியவான்கள்‌ 
ஏழைகளை ஒடுக்கினார்கள்‌. இதைப்‌ 
பார்த்தபோது நெகேமியாகவுக்கு, 
கோபழுண்டாயிற்று. ஆனாலும்‌ நெகேமியா 
அவசரப்பட்டு எதுவும்‌ பேசாமல்‌, தன்‌ 
மனதிலே யோசித்து ஞானமாய்‌ இவ்வாறு 
பேசினார்‌. 


அனுப்ப 
என்றேன்‌" 


அவர்கள்‌ கூக்‌ 
வார்த்தைகளையும்‌ நான்‌ 
கோபங்கொண்டு, 
ஆலோசனைபண்ணி, பிற்பாடு பிரபுகளையும்‌ 
அதிகாரிகளையும்‌ கடிந்துகொண்டு: நீங்கள்‌ 
அவரவர்‌ தங்கள்‌ சகோதரர்மேல்‌ ஏன்‌ வட்டி 
சுமத்துகிறீர்கள்‌ என்று சொல்லி, 
அவர்களுக்கு விரோதமாக ஒரு பெரிய சமை 
கூடிவரச்செய்து, அவர்கள்‌ நோக்கி: 
புறஜாதியாருக்கு விற்கப்பட்ட யூதராகிய 
எங்கள்‌ சகோதரரை நாங்கள்‌ எங்கள்‌ 
சக்திக்குத்தக்கதாய்‌ மீட்டிருக்கையில்‌, நீங்கள்‌ 
திரும்ப உங்கள்‌ சகோதரரை விற்கலாமா? 
இவர்கள்‌ நமக்கு விலைப்பட்டுப்‌ போகலாமா 
சன்றேன்‌; அப்பொழுது. அவர்கள்‌ மறு 
த்‌ இடமில்லாமல்‌. 
 (நெகே 5:6-8). 


லையும்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


துன்மார்க்கன்‌. 
வார்த்தையில்‌ கவனம்‌ செலுத்தமாட்டான்‌. 
வாய்‌ தீமைகளைக்‌ 
தேவனுக்கு விரோதமாகத்‌ 
வார்த்தைகளைப்‌ பேசுவான்‌. 
கர்த்தருடைய பரிசுத்தவான்களை 
அவமானப்படுத்துவான்‌. துன்மார்க்கனுடைய 
இருதயத்தில்‌ துன்மார்க்க சிந்தனைதான்‌ 
நிரம்பியிருக்கும்‌. துன்மார்க்கனுடைய 
இருதயத்தின்‌ நிறைவினால்‌, அவனுடைய 
வாய்‌ துன்மார்க்கமான வார்த்தைகளைப்‌ 
பேசுகிறது. அது கட்டுப்பாடில்லாமல்‌, 
தூஷண வார்த்தைகளை தாராளமாய்க்‌ 
கொப்பளிக்கிறது. 


தன்னுடைய 


அவனுடைய 
கொப்பளிக்கும்‌. 
தூஷண 


துன்மார்க்கர்‌ 
நீதி 15:29 


நீதி 15:29. துன்மார்க்கருக்குக்‌ கர்த்தர்‌ 
தூரமாயிருக்கிறார்‌; நீதிமான்களின்‌ 
ஜெபத்தையோ கேட்கிறார்‌. 


தம்முடைய வார்த்தைக்கும்‌, 
பிரமாணத்திற்கும்‌ தூரமாமிருக்கிறவர்களை 
கர்த்தர்‌ விரும்புவதில்லை. கர்த்தரும்‌ 
அவர்களுக்கு தூரமாயிருக்கிறார்‌. 
கர்த்தருக்கு தூரமாயிருக்கிறவர்கள்‌ 
துன்மார்க்கத்திற்கு நெருக்கமாயிருப்பார்கள்‌. 
துன்மார்க்கர்‌ கர்த்தருடைய 
வார்த்தைகளையும்‌, அவருடைய 
ஆலோசனைகளையும்‌ கேட்கக்கூடாது என்று 
தீர்மானம்பண்ணி, அவர்கள்‌ கர்த்தருடைய 
சமுகத்திற்கு தூரமாய்‌ விலகியிருக்கிறார்கள்‌. 


நீதிமான்களோ கர்த்தருடைய 
சமுகத்தில்‌ அமர்ந்திருக்க பிரியப்படுகிறார்கள்‌. 
நீதிமான்கள்‌ கர்த்தருடைய வார்த்தைகளைக்‌ 
கேட்பதற்கும்‌, அவருடைய புத்திமதிகளை 
கேட்பதற்கும்‌. அவருடைய பாதபடியில்‌ 
அமர்ந்திருக்கிறார்கள்‌. கர்த்தரோடு 
நெருங்கிய ஐக்கியத்திலிருக்கிறார்கள்‌. 
தம்மிடத்தில்‌ நெருக்கமாகயிருக்கிற 


அவர்களுக்குப்‌ பதில்‌ 
கொடுக்கிறார்‌. நீதிமான்கள்‌ தங்களுடைய 
சிந்தையினாலும்‌. செய்கையினாலும்‌, 
வார்த்தையினாலும்‌. கர்த்தருக்கு 
சமீபமாயிருக்கிறார்கள்‌. கர்த்தருக்காக 
ஊழியம்‌ செய்து கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
ஐக்கியமாயிருக்கிறார்கள்‌. 





ழ்‌ நவள 
யாய 


கண்களின்‌ ஒனி 
நீதி 15:30 


நீதி 15:80. 
இருதயத்தைப்‌ 
நற்செய்தி 

புஷ்டியாக்கும்‌. 


நம்முடைய மனதில்‌ நல்ல சிந்தனை 
இருக்கவேண்டும்‌. தெளிந்த சிந்தனையினால்‌: 
நம்முடைய ஆத்துமாவுக்கு 
ஆரோக்கியமுண்டாகும்‌. வெளிச்சமும்‌ 
இன்பமும்‌, சூரியனைக்‌ காண்பது 
கண்களுக்கு பிரியமுமாமே” (பிர 11:7) என்று 
பிரசங்கி சொல்லுகிறார்‌. நாம்‌ சூரியனைக்‌ 
காணும்போது கர்த்தருடைய அற்புதமான 
கிரியைகளைக்‌ காண்கிறோம்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய வாயின்‌ வார்த்தையினால்‌ 
வானத்தையும்‌ பூமியையும்‌ சிருஷ்டித்தார்‌. 
வானத்தில்‌ காணப்படுகிற சிருஷ்டிகளினால்‌ 
பூமியானது அழகு நிரம்பியதாகவும்‌, மகிமை 
நிரம்பியதாகவும்‌ இருக்கிறது. கர்த்தருடைய 
மகத்துவம்‌ இயற்கையில்‌ வெளிப்படுகிறது. 
நம்முடைய கண்‌ பார்வைக்காக நாம்‌ 
கர்த்தரை நன்றியோடு துதிக்கவேண்டும்‌. 
கண்களின்‌ ஒளி இருதயத்தைப்‌ 
பூரிப்பாக்கும்‌. 


கண்களின்‌ ஓணி 
பூரிப்பாக்கும்‌; 
எலும்புகனைப்‌ 


கண்களினால்‌ பார்ப்பது மாத்திரமல்ல, 
நம்முடைய செவிகளால்‌ க்‌ “நமக்கு 
ஆசீர்வாதத்தைத்‌ தரும்‌. 

எலும்புகளை புஷ்டியாக்கும்‌. 
வாக்கியத்தில்‌, “நற்செய்தி” 
வார்த்தைக்கு, ற்றவர்‌ 
நற்செய்தி" என்று வேதபண்டிதர்கள்‌ 
வியாக்கியானம்‌. சொல்லுகிறார்கள்‌. 
தன்னுடைய சிநேகிதர்களும்‌, உற்றார்‌ 
உறவினர்களும்‌, நீதியின்‌ பாதையிலும்‌, 
சத்தியத்தின்‌ பாதையிலும்‌ நடக்கிறார்கள்‌. 
என்னும்‌ நற்செய்தியைக்‌ கேட்கும்போது, 
அது நம்முடைய எலும்புகளை புஷ்டியாக்கும்‌. 
நமக்கு பிரியமானவர்கள்‌. கர்த்தருக்கு 
பிரியமாய்‌ ஜீவிக்கிறார்கள்‌ என்னும்‌ 
நற்செய்தியைக்‌ கேட்கும்போது. அதுவே 
நமக்கு மிகுந்த சந்தோஷத்தைக்‌ 
கொடுக்கும்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஜீவனுக்கேதுவான 
கொள்ளுதல்‌ 


நீதி 15:31 


தீதி 15:91, ஜீவனுக்கேதுவான கடிந்து 
கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளும்‌ காது 
ஞானிகளிடத்தே தங்கும்‌. 


பிறர்‌ நம்மை கடிந்துகொள்ளும்போது, 
அவர்களுடைய புத்திமதிகளை 
நாம்‌ ஏற்றுக்கொள்‌ ளவேண்டும்‌. 
கடிந்துகொள்கிறவர்களையும்‌ நாம்‌ 
நேசிக்கவேண்டும்‌. அவர்கள்‌ நம்மீதுள்ள 
அன்பினாலும்‌, அக்கரையினாலும்‌, 
பாசத்தினாலும்‌ நம்மைக்‌ 
கடிந்துகொள்கிறார்கள்‌. அவர்களுடைய 
குடிந்துகொள்ளுதல்‌ நம்முடைய அழிவுக்கு 
ஏதுவானதல்ல. அது நம்முடைய 
ஜீவனுக்குகேதுவன கடிந்துகொள்ளுதல்‌ 
இதனால்‌ நாம்‌ ஜீவப்பாதையில்‌ நடப்‌ 


ற்கு 
ஆலோசனைகளை சொல்லுகிறார்கள்‌. 


கடிந்து 
a ட, 
கீழ்ப்படிகிறவர்கள்‌ 

செய்வார்கள்‌. 


ஜீவனுக்கேதுவான 
கொள்ளுதலை ஏற்றுக்கொள்வது 
நல்லது. நன்றாகக்‌ 
நன்றாக ஆளுகை A 
புத்திமதிகளுக்கு நன்றாக 
செவிகொடுக்கிறவர்கள்‌, மற்றவர்களுக்கு 
நன்றாக உபதேசம்பண்ணுவார்கள்‌. தாங்கள்‌ 
நன்மைகளை மற்றவர்களுக்கும்‌ 
பகிர்ந்துகொடுப்பார்கள்‌. நமக்கு 
'ஜீவனுக்கேதுவான கடிந்துகொள்ளுதல்‌ 
சொல்லப்படும்போது. ம்‌ 
ஏற்றுக்கொள்‌ ளவேண்டும்‌. 
மாத்திரமே. 
கடிந்துகொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளும்‌ காது 
தங்கியிருக்கும்‌. நம்முடைய காது 
ஞானியின்‌ காதாகயிருக்கவேண்டும்‌. 
'ஞானஉபதேசங்களைக்‌ கேட்கிற 
காதாகயிருக்கவேண்டும்‌. ஜீவனுக்கேதுவான 
கடிந்துகொள்ளுதலை ஏற்றுக்கொள்கிற 
காதாகயிருக்கவேண்டும்‌. 





ழ்‌ நள 
யாய 


புத்திமதியைத்‌ 
விடுகிறவன்‌ 
நீதி 19:92. 


நீதி 15:92. புத்திமதியைத்‌ 
'தன்னிவிடுகிறவன்‌ தன்‌ ஆத்துமாவை 
வெறுக்கிறான்‌; கடித்துகொன்ளூதலைக்‌ 
கேட்கிறவனோ ஞான மடைவான்‌. 


நமக்கு மற்றவர்கள்‌ பிரயோஜனமுள்ள 
புத்திமநிகளைச்‌ சொல்லும்போது, அதற்கு 
செவிகொடுத்து, அதை 
ஏற்றுக்கொள்ளவேண்டும்‌. அவை நம்முடைய 
ஜீலியத்திற்கு பிரயோஜனமுள்ளதாயிருக்கும்‌. 
புத்திமதிகளைத்‌ தள்ளிவிடுகிறவன்‌ 
தன்னுடைய ஆத்துமாவை வெறுக்கிறான்‌. 
அப்படிப்பட்டவன்‌ தன்னுடைய ஆத்துமாவைக்‌ 
கவனிக்காமல்‌ புறக்கணித்துவிடுகிறான்‌. 
, தங்களுடைய ஆத்துமாவின்‌ 

உணர்ந்து 


இழந்துபோகிறார்கள்‌. 


பாவிகளுக்கு மாம்சத்தின்‌ இச்சைகளே 
முக்கியமானதாகத்‌ தெரிகிறது. அவர்கள்‌: 
ஆத்துமாவின்‌: ந்த்‌ தேடுவதில்லை. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தருக்குப்‌ பயப்படுதல்‌ 
தீதி 15:33 


நீதி 15:38. கர்த்தருக்குப்‌ பயப்படுதல்‌ 
ஞானத்தைப்‌ போதிக்கும்‌; மேன்மைக்கு. 
முன்னானது தாழ்மை. 
கர்த்தர்‌ 
ஆலோசனைகளைக்‌ 
நம்முடைய ஆவிக்கும்‌ ஆத்துமாவுக்கும்‌ 
உபதேசம்பண்ணுகிறார்‌. கர்த்தர்‌ நம்முடைய 
மனச்சாட்சியோடு பேசுகிறார்‌ நாம்‌ 
மதியீனமான காரியங்களைச்‌ செய்யும்போது 
நம்மைக்‌ குடிந்துகொண்டு 
நம்மைச்‌ சிட்சிக்கிறார்‌ 
நம்மிடத்தில்‌ கர்த்தருக்குப்‌ பயப்படும்‌ பயம்‌ 
இருக்கவேண்டும்‌. கர்த்தருக்குப்‌ பயப்படுதலே 
ஞானத்தின்‌ ஆரம்பம்‌. அதுவே நமக்கு 
ஞானத்தைப்‌ போதிக்கும்‌. 


நம்மிடத்தில்‌ 


நமக்கு ஞானமுள்ள 


கொடுக்கிறார்‌. 


மனத்தாழ்மை 
இருக்கவேண்டும்‌. கர்த்தர்‌ நமக்கு 
ஞானத்தைப்‌ போதிக்கும்போது, அதற்கு 
செவிகொடுத்து அதை ஏற்றுக்கொண்டு, 
அதற்கு கீழ்ப்படியும்‌ நல்ல சுபாவம்‌ 
நம்மிடத்தில்‌. காணப்படவேண்டும்‌. 
தாழ்மையாகமிருப்பது கோழைத்தனமல்ல, 
மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. கர்த்தர்‌ 
தாழ்மையுள்‌ளவர்களுக்கு கிருபையளிக்கிறார்‌. 
தாழ்மையுள்ளவர்கள்‌ மாத்திரமே 
ஆசீர்வாதங்களையும்‌, 
மேன்மைகளையும்‌ 
கத்தரித்துக்கொள்ல்ளிகம்‌, 





ழ்‌ நயனா 
யாய 


மனதின்‌ யோசனைகள்‌ 


நீதி 16:1 


நீதி 160. மனதின்‌ யோசனைகள்‌: 
மனுஷனுடையது; நாவின்‌ பிரதியுத்தரம்‌ 
கர்த்தரால்‌ வரும்‌. 


மனுஷன்‌ யோசிக்கிறவன்‌. கர்த்தர்‌ 
மனுஷனுக்கு. சுயாதீனமாய்‌ சிந்திக்கிற. 
கிருபைகளைக்‌ கொடுத்திருக்கிறார்‌. 
சிந்திப்து மனுஷனுடைய சுதந்தரம்‌. கர்த்தர்‌ 
அனுமதிக்கிறார்‌. மனுஷன்‌ சிந்திக்கிறான்‌. 
மனதின்‌ யோசனைகள்‌ மனுஷனுடையது. 
தன்னுடைய சிந்தனையின்‌ பிரகாரம்‌ 
மனுஷன்‌ ஒவ்வொரு. காரியத்தையும்‌ 
செய்கிறான்‌. திட்டமிடுகிறான்‌. ஆனாலும்‌, 
காரியத்தை நிறைவேற்றுகிறவர்‌ கர்த்தரே. 


மந்தா சிந்தித்தாலும்‌ 
த்திரமே காரியத்தை 
ர்‌ ம்‌ 


கர்த்தரால்‌ 
நிறைவேற்ற 
சிந்திக்கிறான்‌. 
முடிக்கிறார்‌ 
ஒத்தாசையும்‌ இல்லாமல்‌ மனுஷனால்‌ 
காரியத்தையும்‌ தன்னுடைய சுயபலத்தால்‌ 
செய்ய முடியாது 


கர்த்தரே மனுஷனுடைய 


அவனுடைய 
சிருஷ்டித்திுக்கிறார்‌ 
பேசவேண்டும்‌ என்று 
கற்றுக்கொடுக்கிறார்‌. ணத தவத்தால்‌ 
கீழ்ப்படியும்போது, 
த்‌ சத்தியம்‌ 
ரிக்கும்‌ நம்முடைய நாவு நீதியான 
பிரதியுத்தரம்‌ சொல்லும்‌. 


மனுஷனுடைய வழிக 
தீதி 16:2 


நீதி 16:2. மனுஷனுடைய 
வழிகனெல்லாம்‌ அவன்‌ பார்வைக்குச்‌ 
சுத்தமானவைகண்‌; கர்த்தரோ 
ஆவிகளை திறுத்துப்பார்க்கிறார்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஒவ்வொரு மனுஷனும்‌ தன்னைப்பற்றி 
நியாயந்தீர்க்கும்போது பட்சபாதமாய்‌ 
நடந்துகொள்கிறான்‌. தன்னிடத்தில்‌ தப்பிதம்‌ 
இருந்தாலும்‌ அது அவனுடைய 
கண்களுக்குத்‌ தெரியாது. வ்‌ 
பட்சபாதமில்லாதவர்‌. தேவனுடைய 
நியாயத்தீர்ப்பு நீதியாயும்‌ நியாயமாயும்‌, 
உண்மையாயும்‌ இருக்கும்‌. கர்த்தர்‌ நம்மை 
தம்முடைய சத்தியத்தின்‌ பிரகாரம்‌ 
நியாயந்தீர்க்கிறார்‌. மனுஷனுடைய 
வழிகளெல்லாம்‌ அவன்‌ பார்வைக்கு 
குத்தமானவைகள்‌. அவை கர்த்தருடைய 
பார்வையில்‌ எப்படியிருக்கிறது என்பதுதான்‌ 
மிகவும்‌ முக்கியம்‌. 

கர்த்தர்‌ மனுஷருடைய ஆவிகளை 
தம்முடைய நீதியான தராசில்‌ நிறுத்துப்‌ 
பார்க்கிறார்‌. கர்த்தருடைய தராசம்‌, 
நிறைகல்லும்‌ சுமுத்திரையானவை. கர்த்தர்‌ 
நம்முடைய ஆவிகளை நிறுத்துப்‌ 
பார்க்கும்போது, நம்முடைய 
உள்ளத்திலிருக்கும்‌ எல்லாவற்றையும்‌ அவர்‌ 
அறிந்துகொள்கிறார்‌. தம்முடைய நீதியின்‌ 
பிரகாரமாய்‌ நமக்கு நியாயத்தீர்ப்பு 
கொடுக்கிறார்‌. கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பின்‌ 
பிரகாரமாகவே நாம்‌ நிற்போம்‌ அல்லது கீழே 
விழுவோம்‌. கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பே 
நீதியானது. அதுவே இறுதியானது. அதுவே 
நித்தியமானது. 


கர்த்தருக்கு ஒப்புவி. 
நீதி 16:3 


நீதி 16:3. உன்‌ செய்கைகளைக்‌ 
கர்த்தருக்கு ஒப்புவி; அப்பொழுது உன்‌: 
யோசனைகள்‌ உறுதிப்படும்‌. 
ஒவ்வொரு மனுஷனிடத்திலும்‌ 
ஏராளமான யோசனைகள்‌ இருக்கும்‌. 
நம்முடைய யோசனைகள்‌ உறுதிப்பட 
வேண்டுமென்றால்‌, நம்முடைய 
செய்கைகளை ஒப்புவிக்க 
வேண்டும்‌. நம்முடைய ஆவியையும்‌, 
ஆத்துமாவையும்‌, சரீரத்தையும்‌ கர்த்தருடைய 
ஒப்புக்கொடுக்கவேண்டும்‌. 
ஆத்துமாவின்‌ 


கர்த்தருக்கு 





ழ்‌ ளா 
யாய 


ஒவ்வொரு மனுஷரிடத்திலும்‌ வெவ்வேறு 

விதமான ளும்‌, கரிசனைகளும்‌. 

இருக்கும்‌. நாம்‌ இவற்றை தேவனுடைய 

ஒப்புக்கொடுக்கவேண்டும்‌. 

சர்வஆளுகையுள்ளவர்‌. 

பராமரிப்புக்களெல்லாம்‌ 

சித்தத்தின்‌ பிரகாரமாக, 

ஞானமாய்த்‌ திட்டமிடப்பட்டிருக்கிறது. நாம்‌ 

தேவனுடைய ஆளுகைக்குக்‌ கீழ்ப்படியும்போது, 
நமக்கு நன்மை உண்டாகும்‌. 


யோசனைகளை 
நறைவெற்றவேண்டுமென்று நாம்‌ அதிகமாய்ப்‌ 
பிரயாசப்படுவோம்‌. இதனால்‌ 

மனதில்‌ அதிக பாரமிருக்கும்‌. 

முடியாத 

நம்முடைய பாரங்களையெல்லாம்‌ கர்த்தர்மீது 
இறக்கி வைத்துவிடவேண்டும்‌. நம்முடைய 
செய்கைகளையும்‌ கர்த்தரிடத்தில்‌. 
ஒப்புவிக்கவேண்டும்‌. வருத்தப்பட்டு பாரம்‌ 
சுமக்கிற நம்மை, நம்முடைய கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்து தம்மிடத்தில்‌ வருமாறு. 
அன்போடு அழைக்கிறார்‌. அவர்‌ நமக்கு 
இளைப்பாறுதல்‌ கொடுப்பார்‌. நம்முடைய 
செய்கைகளை கர்த்தருக்கு. பரவலை 
நம்முடைய யோசனைகள்‌ உ 
யோசனைகள்‌ நிறைவேறும்‌. 


கர்த்தர்‌ சகலத்தையும்‌ 
தமக்கென்று படைத்தார்‌ 


நீதி 16:4 


நீதி 164. கர்த்தர்‌ சகலத்தையும்‌ 
தமக்கென்று படைத்தார்‌; 
தீங்குநாளுக்காகத்‌ துன்மார்க்கனையும்‌ 
உண்டாக்கினார்‌. 


அந்தமுமாகமிருக்கிறவர்‌. 
எல்லாவற்றிற்கும்‌. 
சகலமும்‌ அவர்‌ 
உண்டானதெல்லாம்‌. 
உண்டாயிற்றே. 


எல்விதமாகவும்‌ உண்டாகவில்லை. 


ஆதாரமாயிருக்கிறார்‌. 
மூலமாய்‌ உண்டாயிற்று. 
தேவன்‌ மூலமாய்‌ 
அல்லாமல்‌, வேறு 


கர்த்தர்‌ 
உண்டாக்கின துபோல. 
உண்டாக்கியிருக்கிறார்‌. 
சர்வசிருஷ்டிகர்‌. 


நீதிமானை 
துன்மார்க்களையும்‌ 
கர்த்தரே 

எல்லா மனுஷரும்‌ 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அவருடைய சிருஷ்டிகள்‌. துன்மார்க்கன்‌ 
கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாகவும்‌, 
அவருடைய பிரமாணத்திற்கு விரோதமாகவும்‌ 
கலகம்பண்ணுகிறான்‌. தமக்கு விரோதமாக 

ப அவனுக்கு 


ந 
துன்மார்க்கனோ அந்த 
பலத்தை தீயவழிகளில்‌ பயன்படுத்துகிறான்‌. 


கர்த்தர்‌ சகலத்தையும்‌ தமக்கென்று. 
படைத்திருக்கிறார்‌. அவர்‌ தீங்கு 
நாளுக்கென்று 'துன்மார்க்கனையும்‌ 
உண்டாக்கியிருக்கிறார்‌. எல்லோருடைய 
முடிவும்‌ கர்த்தருடைய கரத்திலிருக்கிறது. 
எல்லாமே அவரிடத்திலிருந்து 
உண்டாயிருக்கிறது. எல்லாம்‌ அவருக்குரியது. 
கர்த்தர்‌ இல்லாமல்‌ நாம்‌ ஒன்றுமில்லை. 
கர்த்தர்‌ தம்முடைய சித்தத்தின்‌ பிரகாரமாய்‌ 
கிரியை நடப்பிக்கிறார்‌. சர்வசிருஷ்டிகளையும்‌ 
ம்‌ விருப்பத்தின்‌ 
சிருஷ்டித்திருக்கிறார்‌ 
நீதிமான்களாகமிருந்தாலும்‌, 
துன்மார்க்கராயிருந்தாலும்‌ அதுவும்‌ 
கர்த்தருடைய சித்தமாயிருக்கிறது. 


மனமேட்டிமையுள்ளவன்‌ 


நீதி 16:5 


நீதி 16:5.  மனமேட்டிமையுன்ளவ. 
னெவனும்‌ கர்த்தருக்கு 
அருவருப்பானவன்‌; கையோடே. 
கைகோத்தாலும்‌ அவன்‌ தண்டனைக்குத்‌ 


தப்பான்‌. 


பாவிகள்‌ மனமேட்மையாயிருக்கிறார்கள்‌ 
மனமேட்டிமையுள்ளவன்‌. கர்த்தருக்கு 
அருவருப்பானவன்‌. கர்த்தர்‌ மனுஷனுடைய 
மனமேட்டிமையைப்‌ பார்த்து அவனை விட்டு 
தூரமாய்‌ விலகி போய்விடுகிறார்‌. 
மனமேட்டிமையுள்ளவன்‌ தன்னுடைய 
சுயபலத்தையும்‌, சுயபராக்கிரமத்தையும்‌, 
சுயபுத்தியையும்‌ நம்புகிறான்‌. தேவனுக்கு 
எதிர்த்து நிற்கிறான்‌.  மனுஷனால்‌ 
தேவனுக்கு விரோதமாய்‌ எதிர்த்து நின்று 
ஜெயிக்க முடியாது. 





ழ்‌ ளன 
யாய 


மனுஷன்‌ தன்னுடைய 
பிரயாசங்களினால்‌ ஏராளமான 
காரியங்களை செய்கிறான்‌. தன்னைப்‌ 
பலப்படுத்திக்கொள்கிறான்‌. தான்‌ பலப்பட்ட 
பின்போ, அவனுக்கு கேடு 
உண்டாகுமளவும்‌, அவனுடைய இருதயம்‌ 
பெருமைப்படுகிறது. அவனுடைய மனம்‌ 
மேட்டிமையடைகிறது. தன்னுடைய 
பலத்தினால்‌  மனுஷருக்கும்‌, தேவனுக்கும்‌ 
தன்னால்‌ எதிர்த்து நிற்க முடியும்‌ என்று 
இறுமாப்பாய்‌ நினைக்கிறான்‌. 


மனுஷர்கள்‌ ஓ க்கொருவர்‌ கூட்டு 
சேர்ந்து கித்துககொக்கறாகள்‌ 
கூட்டு ஒப்பந்தங்களும்‌, 

அறிக்கைகளும்‌ விடுகிறார்கள்‌. 

சேர்வது மனுஷருக்கு பலத்தை சேர்க்கும்‌. 
ஆனால்‌ அவர்கள்‌ தங்கள்‌ பலத்தை 
தவறான வழியில்‌ பயன்படுத்தக்கூடாது. 
தங்களிடத்தில்‌ 

என்று 

மனமேட்டிமையுள்ளவர்களாயிருக்கக்‌ கூடாது. 
மனமேட்டிமையுள்ளவர்கள்‌ 
அருவருப்பானவர்கள்‌. 

தேவனுடைய நீதியான 

தப்பிக்க முடியாது. அவர்கள்‌ கையோடே 
கைகோர்த்தாலும்‌, அவர்களால்‌ தேவனுக்கு 
எதிர்த்து நிற்க முடியாது. தேவனுடைய 
தண்டனைக்குத்‌ தப்பிக்கவும்‌ முடியாது. 


கைகளின்‌. 


கிருபையினாலும்‌ 
சத்தியத்தினாலும்‌ 
நீதி 16:8 


நீதி 16:8. கிருபையினாலும்‌. 
சத்தியத்தினாலும்‌ பாவம்‌ 
திவிர்த்தியாகும்‌; கர்த்தருக்குப்‌ 
பயப்படுகிறதினால்‌ மனுஷர்‌ தீமையை 
விட்டு விலகுவார்கள்‌. 


எல்லோரும்‌ பாவம்‌ செய்து ஏகமாய்க்‌ 
கெட்டுப்போயிருக்கிறார்கள்‌. எல்லா 
மனுஷரிடத்திலும்‌ பாவமும்‌, பாவத்தினால்‌. 
ம்‌ குற்றவுணர்வும்‌ இருக்கிறது. 
கிருபையினாலும்‌ 


டைய பாவம்‌ 


கர்த்தராகிய 


நிவிர்த்தியாகிறது. நம்முடைய 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இயேககிறிஸ்து தேவனுக்கும்‌ நமக்கும்‌ 
மத்தியஸ்தராயிருக்கிறார்‌. அவர்‌ நமக்காக 
தேவனிடத்தில்‌: பரிந்து 
பேசிக்கொண்டிருக்கிறார்‌. 


கிறிஸ்துவானவர்‌ நம்முடைய 
பாவங்களையும்‌ சாபங்களையும்‌ நம்மைவிட்டு 
நீக்குவதற்காக, தம்முடைய 
சுயஇரத்தத்தையே நம்மை மீட்கும்‌ மீட்பின்‌ 
கிரயமாகச்‌ செலுத்தியிருக்கிறார்‌. கல்வாரி 
சிலுவையில்‌ நம்முடைய கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்து தம்மையே ஜீவபலியாக 
ஒப்புக்கொடுத்தார்‌. கிறிஸ்துவானவருடைய 
பலியின்‌ மூலமாக மாத்திரமே நமக்கு 
இரட்சிப்பு உண்டாமிருக்கிறது. வேறு எந்த 
விதமான பலிகளின்‌ மூலமாகவும்‌ நமக்கு 
இரட்சிப்பு உண்டாகவில்லை. 


“என்னத்தைக்கொண்டு, 
கர்த்தருடைய சந்நிதியில்‌. வந்து, 
உன்னதமான தேவனுக்கு முன்பாகப்‌ 
பணிந்துகொள்வேன்‌? 'த௲னபலிகளைக்‌ 
கொண்டும்‌, ஒரு வயது 
கன்றுக்குட்டிகளைக்கொண்டும்‌ அவர்‌ 
சந்நிதியில்‌ வரவேண்டுமோ? ஆயிரங்களான 
ஆட்டுக்கடாக்களின்பேரிலும்‌, எண்ணெயாய்‌ 
ஓடுகிற பதினாயிரங்களான 
ஆறுகளின்பேரிலும்‌, கர்த்தர்‌ 
பிரியமாமிருப்பாரோ? என்‌ அக்கிரமத்தைப்‌ 
போக்க என்‌ முதற்பேறானவனையும்‌, என்‌ 
ஆந்துமாவின்‌ பாவத்தைப்போக்க என்‌ 
கர்ப்பக்கனியையும்‌ கொடுக்கவேண்டுமோ?' 
மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர்‌ 
உனக்கு. அறிவித்திருக்கிறார்‌ ; 
நியாயஞ்செய்து, இரக்கத்தைச்‌ சிநேகித்து, 
உன்‌ தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய்‌ 
நடப்பதை அல்லாமல்‌ வேறே என்னத்தைக்‌ 
கர்த்தர்‌ உன்னிடத்தில்‌ கேட்கிறார்‌" 
(மீகா 6:6-8). 


இயேசுகிறிஸ்துவின்‌ கிருபையினாலும்‌ 
சத்தியத்தினாலும்‌ 
நிவிர்த்தியாயிற்று. 
நமக்குள்‌ பலமிழந்து போயிற்று. பாவத்தின்‌ 
கட்டுக்கள்‌ கட்டவிழ்க்கப்பட்டு 
முறிந்துபோயிற்று. மனுஷரிடத்தில்‌ 
காணப்படுகிற தீயசுபாவங்கள்‌ 
இயேசகிறிஸ்துவின்‌ இரத்தத்தினால்‌ 
சுத்திகரிக்கப்படுகிறது. 


நான்‌ 





i= THE 
TT 


எல்லா 
பயப்படவேண்டும்‌. 

மனுஷர்கள்‌ தீமையை விட்டு விலகுவார்கள்‌. 
நாம்‌ பாவம்‌ செய்யும்போது, மனுஷருக்கு. 
விரோதமாகவும்‌, தேவனுக்கு விரோதமாகவும்‌ 
பாவம்‌ செய்கிறோம்‌. கர்த்தருக்குப்‌ 
பயப்படுகிறவர்கள்‌, கர்த்தருக்கு விரோதமாக 
பாவம்‌ செய்யவும்‌ ள்‌ 
இவர்களுடைய இருதயத்தில்‌ 
நிரம்பியிருக்கும்‌. தேவனுடைய 
வார்த்தைகளும்‌, எச்சரிப்பின்‌ வார்த்தைகளும்‌ 
நிரம்பியிருக்கும்‌. பாவத்தின்‌ சம்பளம்‌ மரணம்‌ 
என்று இவர்களுடைய மனச்சாட்சி 
இவர்களை எச்சரித்துச்‌ சொல்லும்‌. 
கர்த்தருக்குப்‌ பயப்படுகிறதினால்‌ மனுஷர்‌ 
தீமையை விட்டு விலகுவார்கள்‌ 


ஒருவனுடைய வழிகள்‌ 
நீதி 16:7 


நீதி 1637. 

கர்த்தருக்குப்‌ 
அவனுடைய 
அவனோடே, 
செய்வார்‌. 


ஒருவனுடைய வழிகள்‌ 
பிரியமாயிருந்தால்‌, 
சுத்துருக்களூம்‌ 
சுமாதானமாகும்படி. 


கர்த்தருடைய 
பிரகாரமாகவே நமக்கு 


சித்தத்தின்‌ 
சிநேகிதர்களும்‌ 
சத்துருக்களும்‌ உண்பாக்றா்கள்‌ நம்முடைய 


வழிகள்‌ கர்த்தருக்குப்‌ பிரியமான 
வழிகளாயிருக்கவேண்டும்‌. அப்போது கர்த்தர்‌ 
நம்மீதும்‌ மிரியமாயிருப்பார்‌ 
சந்துருக்களையும்‌ 

சமாதானமாயிருக்கும்பி செய்வார்‌. 
தேவனுக்குப்‌ பிரியமானவர்களாயிருக்கிற 
படியினால்‌, தேவன்‌ நம்மீதும்‌ பிரியம்‌ 
வைத்து, நமக்கு நன்மையான காரியங்களை 
செய்வார்‌. 


ஏசாவும்‌ யாக்கோபும்‌ 
சகோதரர்களாகமிருந்தாலும்‌ அவர்கள்‌ 
கோபத்தோடு பிரிந்துபோய்விட்டார்கள்‌. 
சத்துரக்களைப்‌ போல இருந்தார்கள்‌. 
யாக்கோபின்‌ வழிகள்‌ கர்த்தருக்குப்‌ 
பிரியமாயிருந்தது. கர்த்தர்‌ தம்முடைய 
கிருபையினாலும்‌ இரக்கத்தினாலும்‌ 
ஏசாவையும்‌ யாக்கோபையும்‌ மறுபடியும்‌. 
சகோதர சிநேகத்தில்‌ ஒன்று சேர்த்தார்‌. 
அபிமெலேக்கு ஈசாக்குக்கு 
சத்துருவாகயிருந்தார்‌. 
அவர்களுக்குள்‌ 
உண்டுபண்ணினார்‌. 


கர்த்தர்‌ 
சமாதானத்தை 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


அதியாயமாய்‌ 
வருமானம்‌ 


நீதி 16:8 


நீதி 16:8. அதியாயமாய்‌ வத்த அதிக 
வருமானத்திலும்‌, நியாயமாய்‌ வந்த 
கொஞ்ச வருமானமே உத்தமம்‌. 


பிரபஞ்சத்தில்‌ செல்வந்தர்கள்‌ 

தரித்திரர்கள்‌ 
வர்க்கத்தினரும்‌. 
இருக்கிறார்கள்‌. நம்மிடத்தில்‌ 
உலகப்பிரகாரமான ஆஸ்தி 
கொத்சமாகமிரந்தாலும்‌ அது, நேர்மையான 

சம்பாதிக்கப்பட்டதாகமிருக்க 
ண்டும்‌ நம்மிடத்தில்‌ போதும்‌ என்கிற 
மனப்பக்குவம்‌ காணப்படவேண்டும்‌. பேராசை 
இருக்கக்கூடாது. நம்முடைய 
ஆஸ்திமினாலும்‌ நாம்‌ கர்த்தரை 
சந்தோஷமாய்‌ ஆராதனை பண்ணவேண்டும்‌. 


கர்த்தரே நமக்கு, ஆஸ்தியைக்‌ 
கொடுத்திருக்கிறார்‌ என்று விசுவாசித்து, 
அதை பயபக்தியோடு பயன்படுத்தவேண்டும்‌. 
நம்முடைய ஆஸ்தியை கர்த்தருடைய 
நாமமகிமைக்காகவும்‌, அவருடைய 
பிள்ளைகளின்‌ பிரயோஜனத்திற்காகவும்‌ 
உத்தமமானது. அப்போது 

அதிகமதிகமாய்‌ 

கர்த்தருடைய ஆசீர்வாதமே 


ந்தப்‌ 
இருக்கிறார்கள்‌. 


இருக்கிறார்கள்‌. நடுத்தர 


அநியாயமாய்‌ 
சேர்ப்பார்கள்‌. 

அவர்களிடத்தில்‌ அதிக வருமானம்‌ இருக்கும்‌. 
அவர்களுடைய ஆஸ்தி பெருகியிருக்கும்‌. 
தங்களிடத்திலுள்ள ஆஸ்திகளை யாருக்கும்‌ 
பிரயோஜனம்‌. உண்டாகுமாறு 
வ்‌ எ தீயவழிகளில்‌ 
தங்களுடைய 

இச்சைகளை 

தங்கள்‌ 

_ பயன்படுத்துவார்கள்‌. 

கர்த்தருடைய 

ம்‌ தங்கிமிருக்காது. அநியாயமாய்‌ 

அதிக வருமானத்தைப்‌ பார்க்கிலும்‌, 

ய்‌ வந்த கொஞ்ச வருமானமே 





ழ்‌ நயனா 
யாய 


அநியாயமாய்‌ 
சேர்த்தவர்களிடத்தில்‌ 
அவர்களிடத்தில்‌ 
மனப்பக்குவம்‌ இருக்காது. அவர்களுக்கு 
அதிகமான ஆஸ்தியிருந்தாலும்‌, இன்னும்‌ 
திரளான ஆஸ்தி வேண்டும்‌ என்று 
பேராசைப்படுவார்கள்‌. இதற்காக 
அநீதியான வழிகளில்‌ வருமானம்‌ 
பண்ணுவார்கள்‌. இப்படிப்பட்ட ஆஸ்தி 
நிலைக்காது. இது இவர்களுக்கும்‌ 
பிரயோஜனமாயிராது. மற்றவர்களுக்கும்‌ 
பிரயோஜனமாயிராது. 

நியாயமாய்‌ வருகிற 
அதுவே 


வருமானம்‌ 
உத்தமம்‌. 


கொஞ்சமாயிருந்தாலும்‌ 
ப்படிப்பட்‌ ஆஸ்தி 


ஞானமான வழி. நியாயமாய்‌ சம்பாதிக்கிற 
ஆஸ்தி தங்கும்‌. அது ஆசீர்வாதமாயிருக்கும்‌. 


கர்த்தர்‌ எல்லா மனுஷரையும்‌ 

நயாயந்திப்பர்‌. ஒரு தரம்‌ பிறப்பதும்‌ 

பின்பு மரிப்பதும்‌, பின்பு 

நியத்தப்ோடவதம எல்லா கைக்கும்‌ 
ட்டிருக்கிறது. 

நாளின்போது. நப்பிடத்தல்‌ 

என்பதன்‌ 

நாம்‌ 

நம்முடைய 

கர்த்தர்‌ 


ல்‌ 
நியாயந்தீர்க்கப்படுவதில்லை. 
கிரியைகளுக்குத்‌ தக்கதாகவே 


சத்தியமும்‌ இருக்கும்‌. நாம்‌ இப்பிரபஞ்சத்தில்‌ 
ஜீவிக்கும்‌ ஒவ்வொரு நாளிலும்‌, மகாநாளின்‌ 
நியாயத்தர்ப்பக்‌ குறித்த 
கரிசனையோடிருக்கவேண்டும்‌. 


மனுஷனுடைய இருதயம்‌ 
நீதி 16:9 


16:9. மனுஷனுடைய இருதயம்‌. 

வழியை யோசிக்கும்‌; 

அவனுடைய நடைகளை 
உறுதிப்படுத்துகிறவரோ கர்த்தர்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மனுஷன்‌ யோசிக்கிறவன்‌. அவன்‌ பல. 

காரியங்களை யோசித்துப்‌ பார்ப்பான்‌. 

ஒவ்வொரு. காரியத்தையும்‌ எப்படி. 

செய்யவேண்டுமென்று தீவிரமாய்‌ 

ஆலோசனை பண்ணுவான்‌. மனுஷன்‌ 

எப்படித்தான்‌. யோசனைபண்ணினாலும்‌, 

கர்த்தரே காரியங்களை 

வாய்க்கப்பண்ணுகிறவர்‌. மனுஷனுடைய 

அவனுடைய வழியை 

கர்த்தரே அவனுடைய 

உறுதிபண்ணுகிறார்‌. 

சித்தமில்லாமல்‌ மனுஷரால்‌ 

ஒன்றும்‌ செய்ய முடியாது. மனுஷன்‌ தனக்கு 

இஷ்டமானபடி யோசிக்கலாம்‌. தன்னுடைய 

யோசனையை நிறைவேற்றவேண்டுமென்றால்‌ 

அவனுக்கு கர்த்தருடைய  உதலியும்‌ 
ஒத்தாசையும்‌ தேவைப்படுகிறது. 


கர்த்தரே நம்மை ஆளுகை படம்‌ 
சர்வசிருஷ்டிகர்‌ 

ர்‌. நம்முடைய மக்‌ 

பிரியமானதாயிருக்கவேண்டும்‌. 

விருப்பமும்‌, அவருடைய 

நம்முடைய விருப்பமாயும்‌, 

சித்தமாயும்‌ இருக்கவேண்டும்‌. 

கர்த்தருடைய திட்டமும்‌ நம்முடைய திட்டமும்‌ 

ஒத்துப்போகவேண்டும்‌. 


நாம்‌ எதை யோசித்தாலும்‌, நாம்‌ எதை 
செய்தாலும்‌, அதனால்‌ கர்த்தருடைய நாமம்‌ 
மகிமைப்படவேண்டும்‌ என்பதே நம்முடைய 
பிரதான நோக்கமாயிருக்கவேண்டும்‌. 
கர்த்தருடைய அடிச்சுவடுகளைப்‌ 
பின்பற்றவேண்டும்‌ என்பதும்‌, கர்த்‌ 


(வரு 

கீழ்ப்படியவேண்டும்‌ 

நம்முடைய 

விருப்பமாயிருக்கவேண்டும்‌. அப்போது கர்த்தர்‌ 
நம்முடைய நடைகளை உறுதிப்படுத்துவார்‌. 


நாம்‌ கர்த்தருக்குக்‌ கீழ்ப்படிந்து 
நடக்கும்போது, கர்த்தருடைய ஆலியானவர்‌ 
நம்முடைய 
அப்போது 
நம்முடைய கால்கள்‌ தள்ளாடாது. நாம்‌ கீழே 
விழுந்து விடாதவாறு பரிசுத்த ஆவியானவர்‌ 
நம்மை பாதுகாத்து பலப்படுத்துவார்‌, கர்த்தர்‌ 
நமக்கு நியமித்திருக்கிற 
அடைவதற்கு ஆவியானவர்‌ 
கரம்பிடித்து வழிநடத்துவார்‌. 





ழ்‌ நள 
யாய 


"நம்முடைய பிதாவாகிய தேவனும்‌: 
நம்முடைய கர்த்தராகிய இயேசுகிறிஸ்துவும்‌ 
உங்களிடத்திற்கு நேராக 
வழிநடத்துவாராக" என்று 
அப்போஸ்தலர்‌ பவுல்‌ தான்‌ கர்த்தரிடத்தில்‌ 
வேண்டிக்கொண்டதைப்பற்றிச்‌ சொல்லுகிறார்‌. 


ராஜாவின்‌ உதடுகள்‌ 
நீதி 16:10 


நீதி 16:10. ராஜாவின்‌ உதடுகளில்‌ 
திவ்வியவாக்கு பிறக்கும்‌; தியாயத்தில்‌ 
அவன்‌ வாய்‌ தவறாது. 


தேசத்திலுள்ள 
நியாயாதிபதிகளும்‌ 
மிருக்கவேண்டும்‌. 
தேவனுடைய 
போதிக்கப்பட்டிருக்கவேண்டும்‌. 
கர்த்தருக்குப்‌ பயந்து 
செய்யவேண்டும்‌. 


ராஜாக்களும்‌ 
ஞானமுள்ளவர்களாக 
அவர்களுக்கு 
சத்தியம்‌ 
அவர்கள்‌ 
நீதியாய்‌ ஆளுகை 


ராஜாக்களும்‌ பிரபுக்களும்‌ 
தேவனை 
தேவனிடத்திலிருந்து 


மகிமைப்படுத்தவேண்டும்‌. 

ஆலோசனைகளைப்‌ 
பெற்றுக்கொள்ளவேண்டும்‌. கர்த்தர்‌ 
கொடுக்கிற ஞானத்தினாலும்‌, நீதியினாலும்‌ 
ஆளுகை செய்யவேண்டும்‌. 


ராஜாக்க। பிரபுக்களும்‌ 
கர்த்தரிடத்தில்‌ னக கர்த்தர்‌ 
அவர்களுக்கு ஞானத்தையும்‌ கிருபையையும்‌ 
கொடுத்து, அவர்களை 
ஜனங்களை நீதியாய்‌, 

பதம்‌. அட! 
தாலந்துகளையும்‌ 
கொடுக்கிறார்‌. கர்த்தருடைய கிருபையைப்‌ 
பெற்றுக்கொள்கிற ராஜாக்கள்‌, 
ஜனங்களுடைய நன்மைகளை விசாரிப்பார்கள்‌. 
ஜனங்களிடத்தில்‌ அன்போடு பேசுவார்கள்‌. 
வழக்குகளை நியமாய்‌ விசாரித்து நீதியான 
தீர்ப்புக்களைக்‌ கொடுப்பார்கள்‌. 

ராஜாவின்‌ உதடுகளில்‌ திவ்விய 
வாக்கு பிறக்கும்‌. ராஜாவின்‌ வாய்‌. 
நியாயத்தில்‌ தவறாது. கர்த்தர்‌ தன்னிடத்தில்‌ 
ஒப்புக்கொடுத்திருக்கிற பொறுப்பை ராஜா 
உண்மையாயும்‌, உத்தமமாயும்‌: 
நிறைவேற்றுவார்‌. தான்‌ 
ராஜாவாகயிருந்தாலும்‌. தேவனாகிய கர்த்தர்‌ 
தனக்கு மேல்‌ ராஜாதி ராஜாவாகமிருக்கிறார்‌ 
என்பதை அங்கீகரித்து, கர்த்தருக்குப்‌ 
பயந்து நீதியாய்‌ ஆளுகை செய்வார்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சுமுத்திரையான நிறைகோல்‌ 
நீதி 16:11 


நீதி 161. சுமுத்திரையான 
'நிறைகோலும்‌ தராகும்‌ கர்த்தருடையது; 
பையிலிருக்கும்‌ திறைகல்லெல்லாம்‌ 
அவருடைய செயல்‌. 


தேவனுடைய தீர்மா 

பிரகாரமாகவே, ராஜாக்களும்‌, பிரபுக்களும்‌, 
அதிகாரிகளும்‌ ஜனங்களை ஆளுகை 
செய்கிறார்கள்‌. அவர்கள்‌ தேவனுடைய 
பிரமாணத்திற்கும்‌, சித்தத்திற்கும்‌ கீழ்ப்படிந்து, 
ஜனங்களை நீதியாயும்‌ ட்டம்‌ ம்‌ ஆகலை 
செய்யவேண்டும்‌. 

பட்சபாதம்‌ இதக்‌ 


சுமுத்திரையான 
தராசும்‌ கர்த்தருடையது. 
கர்த்தரிடத்திலிருந்தே 


'றைகோ 
திகள்‌ 
ஜனங்களை 
ஆளுகை செய்யும்‌ அதிகாரத்தைப்‌ 
பெற்றுக்கொள்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
அதிகாரத்தைப்‌  பெற்றுக்கொள்ளும்போது, 
கர்த்தரிடத்திலிருக்கிற சுமுத்திரையான 
நிறைகோலையும்‌, தராசையும்‌ 
பெற்றுக்கொள்ளவேண்டும்‌. ஜனங்களை 
ம்‌ நீதியையும்‌, 

சத்தியத்தையும்‌ 


தராசை பிடித்திருக்கிறவர்களுடைய கை 

நடுங்கக்கூடாது. அவர்களுடைய கையும்‌ 

உறுதியாமிருக்கவேண்டும்‌. அவர்களுடைய 

பிடியும்‌ உறுதியாயிருக்கலேண்டும்‌. தராசை 

பிடித்திருக்கிறவர்‌ மனுஷருடைய முகத்தைப்‌ 

பார்க்காமல்‌, தராசிலுள்ள நிறைகோலைப்‌ 

பார்க்கவேண்டும்‌. மனுஷரிடையே ஏற்படுகிற 

வழக்குகளை நியாயாதிபதிகள்‌ நியாயமாய்‌ 

, நீதியாய்த்‌ தீர்ப்பு 

வியாபாரங்களிலும்‌, 

பிரச்சனைகளும்‌ 

இவற்றை 

நியாயாதிபதிகளை கர்த்தரே 

ர்‌. கர்த்தர்‌ தங்களுக்கு 

இவர்கள்‌ 

செய்யவேண்டும்‌. 

நிறைகல்லெல்லாம்‌. 

செயல்‌, வழக்குகளை 

நியாயமாய்‌ விசாரிப்பதும்‌, நீதியான தீர்ப்பு 

சொல்லுவதும்‌ கர்த்தருக்கு பிரியமான 
செயல்‌. 





f= ராண 
யாய 
அநியாயஞ்செய்வது 
நீதி 16:12 


நீதி 1842. அதியாயஞ்செய்வது. 
ராஜாக்களுக்கு அருவருப்பு; தீதியினால்‌ 
சிங்காசனம்‌ உறுதிப்படும்‌. 
நல்ல ராஜாக்கள்‌ ஜனங்களை 
நீதியாயும்‌, நியாயமாயும்‌, உண்மையாயும்‌ 
ஆளுகை. செய்கிறார்கள்‌. அநியாயம்‌: 
செய்வது ராஜாக்களுக்கு அருவருப்பானது. 
ஜனங்களுக்கு தீங்கு செய்வதையும்‌, 
முகத்தாட்சணியத்தோடு. வழக்குகளுக்கு 
தீர்ப்பு சொல்லுவதையும்‌ ராஜாக்கள்‌ 
அருவருக்கிறார்கள்‌. ராஜாக்களுடைய 
இருதயம்‌ சுத்தமானதாகவும்‌, அவர்களுடைய 
மனச்சாட்சி கூர்மையானதாகவும்‌ 
இருக்கவேண்டும்‌. 


ராஜாக்கள்‌ தங்களுடைய 
நலனையும்‌, குடிமக்க 
விசாரிக்கிறவர்கள்‌. 
கொடுக்கப்பட்டிருக்கிற 
ராஜாக்கள்‌ 
பயன்படுத்தவேண்டும்‌. 
வார்த்தைகளிலும்‌, 
நியாயமும்‌ இருக்கவேண்டும்‌. 
ராஜாவின்‌ சிங்காசனம்‌ உறுதிப்படும்‌ 


நலனையும்‌ 
தங்களுக்குக்‌ 
அதிகாரத்தை, 


நிரம்பியிருக்கும்போது. 
பாதுகாப்பாக செழித்திருக்கும்‌. கர்த்தர்‌ அந்த 


நேசத்தை ஆசீர்வதிப்பார்‌. 
போஷிப்பார்‌. தமக்குப்‌ பயந்து 
செய்கிற ராஜாக்கள்மீது 
மிரியமாயிருக்கிறார்‌ 
சிங்காசனத்தை 


ஜனங்களை 


கைகளிலிருந்து பாதுகாத்துக்கொள்கிறார்‌. 


நீதியுன்ன உதடுகள்‌ 
நீதி 16:13 


நீதி 16:18. தீதியுன்ன 
சாஜாக்களுக்குப்‌ மாம்‌; 
'நிதானமாய்ப்‌ பேசுகிறவனில்‌. 
ராஜாக்கள்‌ பிரியப்படுவார்கள்‌. 


உதடுகள்‌ 
பீபி 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பேசுகிறவர்களை 
விரும்பமாட்டார்கள்‌ 
அவர்களுடைய பேச்சுகளில்‌ 
பிரியப்படமாட்டார்கள்‌. நீதியுள்ள உதடுகளே 
ராஜாக்களுக்குப்‌ பிரியம்‌. அநியாயம்‌ 
செய்‌ ராஜாக்களுக்கு அருவருப்பு 

வார்த்தைகளையும்‌, 

பேச்சுக்களையும்‌ ராஜாக்கள்‌ 
அரு ர்கள்‌ தாங்கள்‌ 
நீதியுள்ளவர்களாயிருக்க வேண்டுமென்று 
ராஜாக்கள்‌ விரும்புகிறார்கள்‌. 
தங்களைப்போலவே, தங்களுக்குக்‌ கீழுள்ள 
மந்திரிகளும்‌, அதிகாரிகளும்‌ 
நீதியுள்ளவர்களாகமிருக்கவேண்டும்‌ என்றும்‌ 
ராஜாக்கள்‌ எதிர்பார்க்கிறார்கள்‌. 


"தாறுமாறாக 
ராஜாக்கள்‌ 


நிதானமாய்ப்‌ 
ராஜாக்கள்‌ பிரியப்படுவார்கள்‌. 
நிதானமாகவும்‌, 

கனவன்‌ 


பேசுகிறவனில்‌ 
நீதியாகவும்‌, 
'ஞானமாகவும்‌ 
ராஜாக்கள்‌ தேடிப்பார்த்து, 
அதிகாரப்பொறுப்புக்களைப்‌ 
மகத்து: கொடுக்கிறார்கள்‌. அவர்க ளுல்ப்ப 
வார்த்தையிலும்‌. செய்கையிலும்‌, 
ஆளுகைமிலும்‌ நீதிமிருக்கும்‌ என்று 


ராஜாக்கள்‌ அவர்களை நம்புகிறார்கள்‌. 


ராஜாவின்‌ கோபம்‌ 
நீதி 16:14,15 


நீதி 1804. கோபம்‌ 
மரணதாதருக்குச்‌. சமானம்‌; 
ஞானமுன்னவனோ அதை ஆற்றுவான்‌. 


நீதி 16:15. ராஜாவின்‌ முகக்கனையில்‌ 
ஜீவன்‌ உண்டு; அவனுடைய தயை 
மின்மாரி பெய்யும்‌ மேகத்தைப்யோல்‌ 
இருக்கும்‌. 


ராஜாக்களுக்கு அதிகாமான 
அதிகாரம்‌ கொடுக்கப்பட்டிருக்கிறது. பல 
தேசங்களில்‌ ராஜாக்களுக்கு விரோதமாக 
யாராலும்‌ எதிர்த்து பேசமுடியாது. ராஜா 
சொல்லுவதே சட்டமாகமிருக்கும்‌. ராஜாவின்‌ 
மரண தூதருக்கு 
வசிக்கக்‌ ராஜா 
நல்லஹாகயிருக்கவேண்டும்‌. அவர்‌ 
நீதியுள்ளவராகவும்‌, உண்மையுள்ளவராகவும்‌, 
ஜனங்களை அன்போடு விசாரிக்கிறவராகவும்‌ 
த்‌ ராஜாக்களை 
சிங்காசனத்தில்‌ அமரச்செய்கிறார்‌. 


ராஜாவின்‌ 





i= a 
TT 


ராஜாவின்‌ வார்த்தைகள்‌ 
அதிகாரமுள்ளவைகள்‌. ராஜாக்கள்‌ நீடிய 
பொறுமையுள்ளவர்களாயிருக்கவேண்டும்‌. சில 
சமயங்களில்‌ ராஜாக்களும்‌ பொறுமையிழந்து 
கோபப்படுவதுண்டு. . 
குடிமக்கள்‌ 


ராஜாவின்‌ கோபம்‌. 

ஒப்பானது. ராஜா 

தன்னுடைய கோபத்தினால்‌ மரணதண்டனை 

கொடுத்துவிடுவார்‌. அகாஸ்வேரு ராஜா 

கோபப்பட்டு ஆமானை தூக்கில்‌ 
போடச்சொன்னார்‌. 

ராஜா கோபப்பட்டால்‌, 


அவருடைய 
கோபத்தை, 


ஆற்றுவதற்கு 
ஞானமுள்ளவர்கள்‌  தேவைப்படுகிறார்கள்‌ 
ராஜா. கோபப்படும்போது. ஞானமுள்ளவன்‌ 
அவருடைய கோபத்தை ஆற்றுவான்‌. 
அவனுக்கு ராஜாவின்‌ கோபத்தைப்பற்றியும்‌ 
நன்றாய்த்‌ தெரியும்‌, அவருடைய கோபத்தை 
எப்டி ஆற்றுவது என்பது பற்றியும்‌ 
நன்றாய்த்‌ தெரியும்‌. ஞானமுள்ளவன்‌. 
நிதானமாய்ப்‌ பேசுவான்‌. 


சவுல்‌ தாவீதின்மீது, 
கோபமாயிருந்தார்‌ சவலின்‌ குமாரன்‌ 
யோனத்தான்‌ ஞானமுள்ளவன்‌. ்‌ 

தாவீதின்‌ சிநேகிதன்‌. 


ராஜா 


யோனத்தான்‌ 
சவுலோடு ஞானமாய்ப்‌ பேசி, தாவீதின்மீது. 


சவலுக்கிருந்த கோபத்தை ஆற்றினார்‌. 
“சவுல்‌ யோனத்தானுடைய சொல்லைக்கேட்டு: 
அவன்‌ கொலைசெய்யப்படுவதில்லை என்று 
கர்த்தருடைய ஜீவனைக்கொண்டு. 
ஆணையிட்டான்‌” (சாமு 19:6). 

ங்களுக்கு ராஜாவின்‌ 
தேவைபடுகிறது 
தகா கான்‌ 
கோபப்படுத்திவிடக்கூடாது. 
முகக்களையில்‌ ஜீவன்‌ உண்டு. 
தனக்குப்‌ பிரியமானதை, தனக்குப்‌ 
பிரியமானவர்களுக்கு செய்கிறார்‌. நாம்‌ 
ராஜாவின்‌ தயவைப்‌ பெற்றுக்கொள்ளும்போது. 
நமக்கு அநேக நன்மைகள்‌ உண்டாகும்‌. 
ராஜாவுக்கு கோபம்‌ வந்தால்‌ 
மரணதண்டனை கிடைக்கும்‌. ராஜா 
சந்தோஷமாயிருந்தால்‌, மரணதண்டனை 
இரத்தாகும்‌. தண்டனை பெற்றவனுக்கு 
மறுபடியும்‌ ஜீவன்‌ கிடைக்கும்‌. 


வ! 
நம்முடைய 
ராஜாவைக்‌ 
ராஜாவின்‌ 

ராஜா 


நாம்‌ 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


ராஜாவின்‌ தயை பின்மாரி பெய்யும்‌ 
மேகத்தைப்போலிருக்கும்‌. நிலத்திற்கு. 
பின்மாரி தேவை நிலத்தின்மீது மழை 
பெய்யும்போது, நிலம்‌ பசுமையாகயிருக்கும்‌. 
ராஜாக்கள்‌ உலகப்பிரகாரமான தேசங்களை 
ஆளுகை செய்கிறார்கள்‌. தங்களுக்கு 
ஜீவன்‌ உண்டாயிருப்பதற்கு மனுஷர்கள்‌ 
ராஜாவை பிரியப்படுத்துகிறார்கள்‌. 

கர்த்தராகிய 


நம்முடைய 
இயேசுகிறிஸ்து ராஜாதி ராஜாவாகவம்‌, 
கர்த்தாதி கர்த்தாவாகவும்‌ இருக்கிறார்‌. 
நமக்கு கர்த்தராகிய இயேசகிறிஸ்துவின்‌ 
தமை தேவைப்படுகிறது. கர்த்தருடைய 
தயவும்‌, கிருபையும்‌, இரக்கமும்‌ நமக்கு 
பின்மாரி பெய்யும்‌ மேகுத்தைப்போல: 
ஆசிர்வாதமாயிருக்கும்‌. ராஜாவின்‌ 
முகக்களையில்‌ ஜீவன்‌ உண்டு. ராஜாதி 
ராஜாவாகிய இயேசுகிறிஸ்துவின்‌ 
கிருபையில்‌ நமக்கு நித்திய ஜீவன்‌ உண்டு 
நாம்‌ தேவனுடைய தயவையும்‌, அவருடைய 
கிருபையையும்‌ பெற்றுக்கொள்வதற்காகு, 
அவருடைய சமுகத்தில்‌ பணிவோடு 
காத்திருக்கவேண்டும்‌. அவர்‌ நமக்கு செய்த 
நன்மைகளை நன்றியோடு நினைத்துப்‌ 
பார்த்து, அவரை பயபக்தியோடு 
துதிக்கவேண்டும்‌. 


பொன்னைக்‌ சம்பாதிப்பது 


நீதி 16:16 


நீதி 16:18. 
சும்பாதிப்பதிலும்‌ 
சம்பாதிப்பது 
வென்னியைச்‌. 
புத்தியைச்‌ 
மேன்மை! 


பொன்னைச்‌. 
ஞானத்தைக்‌. 
எவ்வனவு உத்தமம்‌! 

சம்பாதிப்பதிலும்‌ 
சம்பாதிப்பது எவ்வனவு 


உலகப்பிரகாரமான 
பரலோகத்தின்‌ 
அதிகமேன்மையுள்ளது. 
சம்பாதிப்பதைவிட ஞானத்தை 


ஐசுவரியத்தைவிட 


சம்பாதித்து, 
செ 


உலகப்பிரகாரமான ஐசுவரியத்தையும்‌, 
பொன்னையும்‌, வெள்ளியையும்‌ சம்பாதிக்க 


தேவனுடைய விசேஷித்த ஈவு. 





ழ்‌ நவள 
யாய 


ட ல்ல ந்‌ தங்கமும்‌ 

வெள்ளியுமோ நம்முடைய சரீரத்திற்கும்‌, 
இப்பிரபஞ்சத்தில்‌ நாம்‌  ஜீவிக்கிற. 
காலத்திற்கும்‌ மாத்திரமே பிரயோஜனமுள்ளது. 

நாம்‌ மரிக்கும்‌ தருவாயிலும்‌: 
தேவனுடைய டு நமக்கு 
ந்‌ நாம்‌ மரிக்கும்போது 

ய பொன்னோ வெள்ளியோ நமக்கு 
பிர பமோறமானிருக்காது. உலகத்தின்‌ 
ஐசுவரியம்‌ ஒரு மாயை. இந்த ஐசுவரியத்தை 
சம்பாதிப்பதற்காக ஜனங்கள்‌ அதிக 
பிரயாசப்படுகிறார்கள்‌. அவர்கள்‌ மாயையைத்‌ 
தேடுகிறார்கள்‌. கர்த்தருடைய ஆசீர்வாதமே 
மெய்யான ஐசுவரியம்‌ என்னும்‌ சத்தியம்‌ 
அவர்களுக்கு தெரியவில்லை. 


உலகப்பிரகாரமான ஐசுவரியம்‌ நமக்கு 
மெய்யான சந்தோஷத்தையும்‌, 
சமாதானத்தையும்‌, ஆறுதலையும்‌ 
கொடுக்காது. கர்த்தருடைய கிருபையும்‌ 
இரக்கமுமே நமக்கு மெய்யான 
சந்தோஷத்தைத்‌ தரும்‌. ஞானமும்‌ புத்தியுமே 
நமக்கு மெய்யான ஆசீர்வாதம்‌. ரம்‌ 
சமாதானத்தை  நேசிக்கும்போது, கர்த்தர்‌ 
பெரிதான... சமாதானத்தை. நமக்குக்‌. 
கொடுப்பார்‌. நாம்‌ பொன்னையும்‌ 
வெள்ளியையும்‌ விரும்புவதற்குப்‌ பதிலாக 
ஞானத்தையும்‌ புத்தியையும்‌ விரும்பும்போது, 
ர்த்தர்‌ நம்முடைய விருப்பத்தின்‌ பிரகாரம்‌ 

ஞானத்தையும்‌ புத்தியையும்‌: 
கொடுப்பார்‌. 


தீமையை விட்டு விலகுவது 
நீதி 16:17 


நீதி 18:17. தீமையை விட்டு விகுவதே 
வள்‌ சமனான 


பாதை; நடையைக்‌: 
கவனித்‌, இருக்கிறவன்‌ தன்‌ 
ஆத்துமாவைக்‌ காக்கிறான்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சமனான பாதையைத்‌ 
தீமையை விட்டு விலகி, 
பற்றிக்கொள்கிறார்கள்‌. 
சுதந்தரித்துக்கொள்வதற்கு, தீமையை விட்டு. 
விலகவேண்டும்‌ என்று பரலோகத்தின்‌ 
தேவன்‌ நமக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார்‌. 
தேவனுடைய நன்மையைப்‌ பெற்றுக்கொள்ள 
விரும்புகிறவர்கள்‌, கர்த்தருடைய 
வார்த்தைக்கும்‌, அவருடைய 
பிரமாணத்திற்கும்‌ கீழ்ப்படியவேண்டும்‌. 
கர்த்தருடைய அடிச்சுவடுகளைப்‌ பின்பற்றி 
நீதியின்‌ பாதையில்‌ நடக்கவேண்டும்‌. 

நமக்கு முன்பாக. 
பரிசுத்தவான்கள்‌ நீதியின்‌ பாதையில்‌ 
நடந்திருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
தீமையைவிட்டு விலகி ஜிவித்திருக்கிறார்கள்‌. 
செம்மையானவர்கள்‌ கோணலான பாதையில்‌ 
நடவாமல்‌, தாறுமாறான பாதையில்‌ 
நடவாமல்‌ சமனான பாதையில்‌ 
நடக்கிறார்கள்‌. 


கவனிக்கவேண்டும்‌ 


ஏராளமான 


நடையை நாம்‌ 
செம்மையானவர்கள்‌ 
தங்களுடைய ஆத்துமாவை 
பாதுகாத்துக்கொள்வார்கள்‌. கர்த்தர்‌ 
தங்களுக்குக்‌ கொடுத்திருக்கும்‌ ஊழியத்தை 
உண்மையாய்ச்‌ செய்கிறவர்கள்‌, 
தங்களுடைய நடைகளையும்‌ 
காத்துக்கொள்ள வேண்டும்‌. தீமையைவிட்டு 
விலகி நீதியின்‌ பாதையில்‌ நடக்கவேண்டும்‌. 
தன்‌ நடையை குவனித்திருக்கிறவன்‌ தன்‌ 
ஆத்துமாவைக்‌ காக்கிறான்‌. நம்முடைய 
நடையை நாம்‌ காத்துக்கொள்ளும்போது, 
கர்த்தர்‌ நம்மைக்‌ காத்துக்கொள்வார்‌. 


அழிவுக்கு முன்னானதூ 
நீதி 16:18 


நீதி 16:18. அழிவுக்கு முன்ணானது 
அகத்தை; விழுதலுக்கு முன்னானது. 
மனமேட்டிமை. 





ழ்‌ நள 
ஈயா 


அகந்தையும்‌ மனமேட்டிமையுமுள்ளவர்கள்‌ 
சீக்கிரத்தில்‌ விழுந்துவிடுவார்கள்‌. 
தன்னைத்தானே 'உயர்த்துகிறவன்‌ 
தாழ்த்தப்படுவான்‌. இது தேவனுடைய 
நீதியான பிரமாணம்‌. பார்வோன்‌, 
செனகரிப்‌, நேபுகாத்நேச்சார்‌ 
ஆகியோர்‌ அகந்தையுள்ளவர்களாகவும்‌, 
மனமேட்டிமையுள்ளவர்களாகவும்‌ 
இருந்தார்கள்‌. அவர்கள்‌ 
தாங்களே உயர்த்தினார்கள்‌. 
அவர்களை தாழ்த்தினார்‌. 


தங்களைத்‌ 
கர்த்தரோ 


தேவனுடைய நியாயாசனத்திற்கு முன்பாக 
அகந்தையோடும்‌, மனமேட்டிமையோடும்‌. 
நிற்கிறவர்கள்‌ அழிவுக்கு அருகாமையில்‌ 
நிற்கிறார்கள்‌. இப்படிப்பட்டவர்கள்‌ 
தங்களுடைய அழிவைத்‌ தாங்களே 
நேடிக்கொள்வார்கள்‌. விழுதலுக்கு 
முன்னானது மனமேட்டிமை 

தங்களைத்‌ 

கிருபையைக்‌ காண்பி. 

இரு பெருமையுள்ளவர்களுக்கோ 
கர்த்தர்‌ எதிர்த்து நிற்கிறார்‌. கர்த்தருடைய 
கிருபையில்லாமல்‌ நம்மால்‌ ஒன்றும்‌ செய்ய 
முடியாது. மனத்தாழ்மையாயிருப்பதே நமக்கு 
நலம்‌. இருதயத்தில்‌ 
பெருமையுள்ளவர்களுக்கு நாம்‌. 
பயப்படவேண்டிய அவசியமில்லை. நம்முடைய 
இருதயத்தில்‌ பெருமையிருக்கும்போ து. 
அந்த பெருமையைக்‌ குறித்து நாம்‌ 
பயப்படவேண்டும்‌. நம்முடைய பெருமை 
நம்மை அழித்துவிடும்‌. 


நாழ்த்துகிறவர்களுக்கு 
க 


அகங்காரிகளோடே, 
கொள்ளைப்பொருளைப்‌ 
பங்கிடுவது 

நீதி 16:19 


நீதி 1608. அகங்காரிகனோடே 
'கொள்னைப்பொருனைப்‌ பங்கிடுவதைப்‌: 
பார்க்கிலும்‌, சிறுமையான வர்கனேோடே. 
மனத்தாழ்மையாயிருப்பது நலம்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பெருமையுள்ளவர்கள்‌, 
வார்த்தைகளினாலும்‌, 
தங்களை 
உயர்த்துவார்கள்‌. தங்களை பிறர்‌ 
புகழவேண்டும்‌ என்பதற்காக மாய்மாலமான 
காரியங்களையெல்லாம்‌ செய்வார்கள்‌ 
இவர்களிடத்தில்‌ மற்றவர்களைக்‌ குறித்து 
மதிப்பும்‌ இருக்காது, மரியாதையும்‌ இருக்காது. 
மற்றவர்களைப்பற்றிய கரிசனையும்‌ 
இவர்களிடத்தில்‌ சிறிதும்‌ இருக்காது. 
தாங்கள்‌ பெருமைப்படுகிற. பிரகாரம்‌ 
ஜீவிக்கவேண்டுமென்று ஆசைப்படுவார்கள்‌. 
நியாயமான வழிகளில்‌  சம்பாதிப்பதற்குப்‌ 
பதிலாக, அநீதியான வழிகளில்‌ 
கொள்ளையிட ஆரம்பிப்பார்கள்‌. 
அகங்காரிகள்‌ 
இருக்கிறார்கள்‌. 
தனியாகவும்‌ 
கூட்டுச்சேர்ந்தும்‌ 


கொள்ளைக்காரர்களாகவும்‌ 
இவர்கள்‌ 
கொள்ளையடிக்கிறார்கள்‌. 
கொள்ளையடிக்கிறார்கள்‌. கொள்ளையடித்த 
பின்பு, அகங்காரிகள்‌ தங்களுக்குள்‌ 
கொள்ளைப்பொருளை பங்கிடுவது வழக்கம்‌. 
இவர்களுக்கு தேவனுடைய கிருபை 
கிடைக்காது. கொள்ளைப்பொருளில்‌ 
கர்த்தருடைய ஆசீர்வாதம்‌ இருக்காது. 
அகங்காரிகள்‌ பிறர்‌ பொருளை 
கொள்ளையிட்டு, தங்களுடைய ஆத்துமாவை. 
இழந்துபோகிறார்கள்‌. 


வனுடைய கிருபையைப்‌ 
பெற்றுக்கொள்‌ வேண்டுமென்றால்‌, 
நம்மிடத்தில்‌ மனத்தாழ்மையிருக்கவேண்டும்‌. 
சிறுமையுள்ளவர்களை கர்த்தர்‌ 
விசாரிக்கிறார்‌. அவர்களுக்கு நன்மை 
செய்கிறார்‌. நமக்கு சோதனைகளும்‌, 
பாடுகளும்‌, வேதனைகளும்‌ வரும்போது, 
நாம்‌ கர்த்தரையே நம்பி ஜீவிக்கவேண்டும்‌. 
ரத்‌ சமுகத்தில்‌ நம்மைத்‌ 
அப்போது கர்த்தர்‌ 
பாதுகாத்துக்கொள்வார்‌. 
| தூர்க்கிரியைகளிலிருந்து, 
நம்முடைய ஆத்துமாவை 
விடுவித்துப்‌ பாதுகாத்துக்கொள்வார்‌. 





ழ்‌ நவள 
யாய 


நாம்‌ யாரோடு ஐக்கியம்‌ 
வைத்திருக்கிறோம்‌ என்பது மிகவும்‌ 
முக்கியம்‌. ஒரு சிலர்‌ தங்களுக்கு பெருமை 
உண்டாகவேண்டும்‌. என்பதற்காக, 
அகங்காரிகளோடே  கூட்டுச்சேருவார்கள்‌. 
அவர்களுடைய சுபாவம்‌ எப்படிப்பட்டது 
என்பதை ஆராய்ந்து 
பார்க்கமாட்டார்கள்‌. அகங்காரிகளோடு 
சேர்ந்து பெருமையாயிருப்பதைவிட, 
சிறுமையானவர்களோடு. சேர்ந்து 
மனத்தாழ்மையாயிருப்பதே நமக்கு நலம்‌. 
அகங்காரிகளிடத்தில்‌ உலகப்‌ 
பிரகாரமான ஐசுவரியம்‌ அதிகமாயிருக்கலாம்‌. 
இப்பிரபஞ்சத்தின்‌ 
ஏராளமாயிருக்கலாம்‌. 
பெலத்தோடிருக்கலாம்‌. 
ஆனாலும்‌ இப்படிப்பட்டவர்கள்‌ கர்த்தருக்குப்‌ 
பிரியமானவர்களல்ல. இவர்கள்‌ கர்த்தரை 
சேவிப்புதில்லை. இவர்களிடத்தில்‌ 
கர்த்தருடைய கிருபை தங்கியிருக்காது. 


உலகசிநேகம்‌ தேவனுக்கு 
விரோதமான பகை. உலகம்‌ தேவனை 
மனுஷருக்கு பகையாய்‌ ஆக்கிவிடுகிறது. 
இதே உலகம்‌ சாத்தானை மனுஷனுக்கு 
எஜமானனாக்கிவிடுகிறது. உலகத்தை 
சிநேகிக்கிறவர்கள்‌ சாத்தானை 
சிநேகிக்கிறார்கள்‌. உலக காரியங்களுக்கு 
அடிமைகளாகயிருக்கிறவர்கள்‌ சாத்தானுக்கு 
அடிமைகளாகயிருக்கிறார்கள்‌ 

பக இப்பிரபஞ்சத்தில்‌ 
ஏழைகளாகமிருந்தாலும்‌ கர்த்தருடைய 
பிள்ளைகளாகயிருக்க வேண்டும்‌. 
கர்த்தருக்குக்‌ கீழ்ப்படிந்து ஜீவிக்கவேண்டும்‌. 
கர்த்தருக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாகவும்‌, 
பிரயோஜனமுள்ள பிள்ளைகளாகவும்‌ 
இருப்பதே நமக்கு நல்லது. 


விவேகத்துடன்‌ 
நடப்பிக்கிறவன்‌ 


காரியத்தை 


நீதி 16:20. விவேகத்துடன்‌ காரியத்தை 
'நடப்யிக்கிறவன்‌ நண்மையெறுவான்‌; 
கர்த்தரை நம்புகிறவன்‌ பாக்கியவான்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


விவேகம்‌ 
நன்மையையும்‌, 
வெற்றியையும்‌ கொடுக்கும்‌. 
காரியத்தை நடப்பிக்கிறவன்‌. நன்மை 
பெறுவான்‌. விவேகத்தைவிட கர்த்தரை 
நம்புவதே நமக்கு அதிக பிரயோஜனம்‌. 
கர்த்தரை நம்புகிறவன்‌ பாக்கியவான்‌. 
அவனுக்கு மெய்யான சந்தோஷம்‌ கிடைக்கும்‌. 
கர்த்தரை நம்புவதே மெய்யான சந்தோஷம்‌. 
திருவசனத்திற்குப்‌ பயப்படுகிறவன்‌ 
பலனடைவான்‌ (நீதி 13913). திருவசனத்தை 
மதிக்கிறவன்‌ அதினால்‌ நன்மையடைவான்‌. 
அவன்‌ கர்த்தருடைய கற்பனைக்கும்‌ 
பயப்படுவான்‌. கர்த்தருடைய வார்த்தை 
அவனை ஆசிர்வதிக்கும்‌. கர்த்தருடைய 
கற்பணைக்குப்‌ பயப்படுகிறவன்‌ பலனடைவான்‌. 
கர்த்தரை நம்புகிறவன்‌ 
பாக்கியவானாயிருப்பான்‌. 


மனுஷனுக்கு 
மரியாதையையும்‌, 
விவேகத்துடன்‌: 


இருதயத்தில்‌ ஞானமுன்ளவன்‌ 
தீதி 16:21 


16:21. 


இருதய, 


விவேகியென்னப்‌ 


கொடுத்திருக்கிற 
இதனால்‌ நமக்கு 
உண்டாகும்‌. 
விவேகி 

ஞானம்‌ ஞானத்தைப்‌ 
ஞானமுள்ளவர்கள்‌ 


இன்னும்‌ 


ம்‌ 
கரத்தில்‌ செய்கையிலும்‌ ஞானமும்‌ 
விவேகமும்‌ இருக்கும்‌. கர்த்தருடைய 
ஆசீர்வாதம்‌ இவர்களுடைய ஜீவியத்தில்‌ 
தங்கியிருக்கும்‌. 


கர்த்தர்‌ 
ஞானமாயிருக்கவேண்டும்‌. 
பிரயோஜனம்‌. 





ழ்‌ நள 
யாய 
ஞானமுள்ளவர்கள்‌, 


இரதத்தில்‌ 
தங்களிடத்திலுள்ள ஞானத்தை 
மற்றவர்களுக்கும்‌ பகிர்ந்து கொடுப்பார்கள்‌. 
தங்களால்‌ செய்ய முடிகிற நன்மைகளை 
பிறருக்கும்‌ செய்து, அவர்களுக்கு 
உதவிசெய்வார்கள்‌. விவேகியின்‌ 
ஞானத்தினால்‌ அநேகருக்கு நன்மை 
உண்டாகும்‌. விவேகியின்‌ உதடுகள்‌ 
ஞானவார்த்தைகளைப்‌ ம்‌ 
அவர்களுடைய வார்த்தைகள்‌ 
இருக்கும்‌. அவர்களுடைய 
மதுரம்‌ கல்வியைப்‌ பெருகப்பண்ணும்‌. 
கொடுக்கிறவர்களுக்கு அதிகமாய்க்‌. 
கொடுக்கப்படும்‌. விவேகி தன்னிடத்திலுள்ள 
ஞானத்தை மற்றவர்களுக்கு பகிர்ந்து 
கொடுக்கிறார்‌. தன்னிடத்திலுள்ள 
ஞானத்தை மற்றவர்களுடைய 
பிரயோஜனத்திற்காக பயன்படுத்துகிறார்‌. 
இப்படிப்பட்டவர்களுக்கு இன்னும்‌ அதிகமான 
ஞானம்‌ கொடுக்கப்படும்‌ அது 
அவர்களுடைய கல்வியைப்‌ பெருகப்பண்ணும்‌. 
பத்தியும்‌ 


புத்தி 
நீதி 16:22 


நீதி 1622 யுத்தி தன்னை 
உடையவர்களுக்கு ஜீவ ஊற்று; 
மதியினரின்‌ போதனை மதியீனமே. 


ஞானிகள்‌ மூலமாகவும்‌, நல்லவர்கள்‌ 
மூலமாகவும்‌ நற்காரியங்கள்‌ நடைபெறும்‌. 
புத்தி தன்னை உடையவர்களுக்கு ஜீவனற்று. 
புத்தியுள்ள சிந்தனைகளும்‌, புத்தியுள்ள 
வார்த்தைகளும்‌ அதை உடையவர்களுக்கு 
ஆசீர்வாதமாயிருக்கும்‌. அவர்களை 
உற்சாகப்படுத்தும்‌ புத்தி தன்னை 
உடையவர்களுக்கு ஜீவஊற்றைப்போல 
ஆசீர்வாதமாயிருக்கும்‌. ஜீவணற்றிலிருந்து 
தண்ணீர்‌. எப்போதும்‌  சுரப்பதுபோல, 
புத்தியுள்ளவர்களுக்கு, அவர்களுடைய 
புத்திமினால்‌ அநேக நன்மைகள்‌ கிடைக்கும்‌. 

மதியீனரின்‌ இருதயத்தில்‌ மூடத்தனம்‌ 
நிரம்பியிருக்கிறது. 
வார்த்தைகளினாலும்‌, 
யாருக்கும்‌ ஒரு பிரயோஜனமும்‌ உண்டாகாது. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மதியீனர்‌ மதியீனமாகப்‌ பேசுகிறார்கள்‌. 
மதியீனமான காரியங்களை நடப்பிக்கிறார்கள்‌. 
மதியீனரின்‌ போதனை மதியீனமே. 
இவர்களுக்கு புத்தியையும்‌ ஞானத்தையும்‌ 
போதிக்க தெரியாது இவர்களிடத்தில்‌ 
புத்தியும்‌ ஞானமும்‌ இல்லை, மதியீனரால்‌ 
யாருக்கும்‌ ஒரு நன்மையும்‌ உண்டாகாது. 


ஞானியின்‌ இருதயம்‌ 
நீதி 16:23 


தீதி 16:28. ஞானியின்‌ இருதயம்‌ அவன்‌: 
வாய்க்கு அறிவை யூட்டும்‌ அவன்‌ 
உதடுகளுக்கு அது மேன்மேலும்‌ 
கல்வியைக்‌ கொடுக்கும்‌. 


உதடுகளின்‌ மதுரம்‌ கல்வியைப்‌ 
யன்ன பததி ல்‌ ர்‌ 
சாலொமோன்‌ சொன்னார்‌. ஞானத்தைவிட 
மதுரமான வார்த்தைகளே மேன்மையானது. 
என்று  சொல்லுவதுபோல சொன்னார்‌. 
ஆனால்‌ மதுரமான வார்த்தைகளைவிட 
ஞானமே பிரதானமானது என்று 
சாலொமோன்‌ அங்கீகரிக்கிறார்‌ 


நமக்குள்‌ ஞானம்‌ 
நிரம்பியிருக்கவேண்டும்‌. அப்போதுதான்‌. 
நம்முடைய வார்த்தைகள்‌ 
ஞானமுள்ளதாயிருக்கும்‌.  ஞானமில்லாமல்‌ 
சாதுரிய வார்த்தைகளைப்‌ பேசுவதினால்‌ ஒரு 
நன்மையும்‌ உண்டாகாது. நாம்‌ மெதுவாகப்‌ 

ஞானமாகவும்‌ தெளிவாகவும்‌ 


ஞானியின்‌ இருதயம்‌ அவன்‌ வாய்க்கு 
அறிவை. ஊட்டும்‌. அவனுடைய இருதயத்தில்‌ 
ஞானம்நிரம்பியிருக்கும்‌. ஞானி தன்னுடைய 
வாயைத்‌ திறந்து பேசம்போது, அவனுடைய 
இருதயத்தில்‌ நிரம்பியிருக்கிற ஞானமும்‌ 
அறிவும்‌ அவனுடைய வாயின்‌ 
வார்த்தைகளாக வெளிப்படும்‌. அவனுடைய 
உதடுகளுக்கு, அவனிடத்திலுள்ள ஞானம்‌, 
மேன்மேலும்‌ கல்வியைக்‌ கொடுக்கும்‌. 
உதடுகளின்‌ மதுரம்‌ கல்வியைப்‌ 
பெருகப்பண்ணும்‌. அதைவிட 
இருதயத்திலள்ள ஞானம்‌, அதிகக்‌ 
கல்வியைக்‌ கொடுக்கும்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


இனிய சொற்கள்‌ 
நீதி 16:24 


நீதி 18%. 
தேன்கூடுபோல்‌ 
மதுரமும்‌, 
ஒனஷதமுமாகும்‌. 


இனிய சொற்கன்‌ 
ஆத்துமாவுக்கு 
எலும்புகளுக்கு 


நாம்‌ இனிய சொற்களை 
நேசிக்கவேண்டும்‌. கடினமான 
சொற்களைவிட இனியசொற்களே நமக்கும்‌. 
மற்றவர்களுக்கும்‌ பிரயோஜனமானது. 
இனியசொற்கள்‌ நம்முடைய ஆத்துமாவுக்கு 
மதுரமாகயிருக்கிறது. அது 
நம்முடைய எலும்புகளுக்கு 
ஒளஷதமாகமிருக்கிறது. இனியசொற்கள்‌ 
தேன்கூடுபோல. இனிமையான 
சுவையுள்ளதாகவும்‌,  ஒளஷதத்தைப்போல. 
க்‌ குணப்படுத்தக்கூடியதாகவும்‌ 


ஆகியவையெல்லாமே இனியசொற்களாகும்‌. 


நாம்‌ மற்றவர்களுக்கு 
ஆலோசனைகளும்‌, புத்திமதிகளும்‌ 
சொல்லும்போது, மகத்திலுள்ள 
வசனங்களை பயன்படுத்தவேண்டும்‌. நாம்‌ 
வசனத்தை ஆதாரமாக வைத்து பேசுவது 
நல்லது. நம்முடைய சுயபுத்தியின்படி 
பேசாமல்‌, கர்த்தருடைய வார்த்தையின்படி 
பேசும்போது, கர்த்தர்‌ கிரியை செய்வார்‌. 
சாலொமோன்‌ தன்னுடைய தகப்பனாராகிய 
தாவீதிடமிருந்து தேவனுடைய வார்த்தையைப்‌ 
பெற்றுக்கொண்டார்‌. ஞானிமின்‌ இருதயம்‌ 
மற்றவர்களுக்கு அறிவை ஊட்டும்‌. 
அவர்களுடைய ஞானமுள்ள 
வார்த்தைகளைக்‌ கேட்கிறவர்களுக்கு 
கல்வியைக்‌ கொடுக்கும்‌. 


“கர்த்தருடைய வேதம்‌ குறைவற்றதும்‌, 
ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது: 
கர்த்தருடைய சாட்சி ச 
பேதையை  ஞானியாக்குகிறதுமாயிருக்கிறது. 
கர்த்தருடைய நியாயங்கள்‌ செம்மையும்‌, 
இருதயத்தைச்‌ சந்தோவிப்பிக்கிறதுமா 
யிருக்கிறது: கர்த்தருடைய கற்பனை 
தூய்மையும்‌, கண்களைத்‌ 
கப்‌ ப்‌ கர்த்தருக்குப்‌ 
பயப்படுகிற சுத்தமும்‌, 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


என்றைக்கும்‌ நிலைக்கிறதுமாயிருக்கிறது; 
கர்த்தருடைய நியாயங்கள்‌ உண்மையும்‌, 
அவைகள்‌ அனைத்தும்‌ நீதியுமாயிருக்கிறது. 
அலைகள்‌ பொன்னிலும்‌, மிகுந்த 
பசும்பொன்னிலும்‌ விருப்பப்படத்தக்கதும்‌, 
தேனிலும்‌ தேன்கூட்டிலிருந்து ஒழுகும்‌ 
தெளிதேனிலும்‌ மதுரமுள்ளதுமாய்‌ 
இருக்கிறது” (சங்‌ 19:7-10). 


நரந்தம்‌ பிரயத்சத்தி்‌ அநேக 
கா மதுரமாயிருக்கிறது. 
ஆனாலும்‌. அவையெல்லாமே நமக்கு 
பிரயோஜனமாயிருப்பதில்லை. இனிய 
சொற்களோ தேன்கூடுபோல 
மதுரமாயிருக்கிறது. அது நம்முடைய 
ஆத்துமாவுக்கும்‌, சரீரத்திற்கும்‌ 
ஆரோக்கியத்தைத்‌ தருகிறது. தேன்கூட்டில்‌ 
சுவையும்‌, ஆரோக்கியமான 
இருக்கிறது. நம்முடைய 
நமக்கும்‌ பிரயோஜன. 
மற்றவர்களுக்கும்‌ 
பிரயோஜனமுள்ளதாயிருக்கும்‌. இனிய 
சொற்கள்‌ புறம்பான மனுஷனுக்கும்‌. 
ஆரோக்கியத்தைத்‌ தரும்‌. உள்ளான 
மனுஷனுக்கும்‌ ஆரோக்கியத்தைத்‌ தரும்‌. 


மனுஷனுக்குச்‌ செம்மையாய்த்‌ 
தோன்றுகிற வழி 
நீதி 16:25 


நீதி 16:25. 
செம்மையாய்த்‌ 


வழியுண்டு; 
வழிகள்‌. 


மனுஷனுக்குச்‌. 
தோன்றுகிற 
அதின்‌ முடிவோ மரண 


வாக்கியம்‌. 1412-ஆவ, 
கனக்‌! னொ 
நம்முடைய சிந்தைகளையும்‌, 
வார்த்தைகளையும்‌, செய்கைகளையும்‌ நாம்‌ 
ஆராய்ந்து பார்க்கவேண்டும்‌. நம்மை நாமே 
பட்சபாதமில்லாமல்‌ ஆராய்ந்து பார்த்து, 
நீதியாய்‌ நியாயந்தீர்த்துக்கொள்ளவேண்டும்‌. 
சில வழிகள்‌ நமக்கு செம்மையாய்த்‌ 
தோன்றலாம்‌. அது கர்த்தருக்கு 
செம்மையான வழியா என்பதை ஆராய்ந்து 
பார்க்கவேண்டும்‌. 





f= THE 
TT 


நம்முடைய வழிகள்‌ 
பாதைகளாகயிருக்குமென்றால்‌, 
முடிவில்‌ அழிவு உண்டாகும்‌. கர்த்தருக்கு 
பிரியமில்லாத வழிகளில்‌ போனால்‌ அழிவும்‌ 
மரணமும்‌ உண்டாகும்‌. நம்முடைய வழி 
நமக்கு செம்மையாய்த்‌ தோன்றினாலும்‌, அது 
கர்த்தருக்கு பிரியமில்லையென்றால்‌, அந்த 
வழிகளின்‌ முடிவு மரணவழிகளாகவே 
இருக்கும்‌. மரணவழிகளில்‌ நடக்கிறவர்கள்‌ 
ஜீவனைப்‌. பெற்றுக்கொள்ளமாட்டார்கள்‌. 
அவர்கள்‌ மரணத்தையே 
பெற்றுக்கொள்வார்கள்‌. 


பிரயாச:ப்படுகிறவன்‌ 
நீதி 16:28 


நீதி 16:28.  பிரயாசப்படுகிறவன்‌ 
தனக்காகவே பிரயாசப்படுகிறான்‌; 
அவன்‌ வாய்‌ அதை அவனிடத்தில்‌ 


வருந்திக்‌ கேட்கும்‌ 


இந்த உலகத்தில்‌ நாம்‌ எந்த வேலை 
செய்தாலும்‌. அதை உண்மையாகவும்‌, 
உற்சாகமாகவும்‌, விவேகமாகவும்‌ 
செய்யவேண்டும்‌. பிரயாசப்படுகிறவன்‌ 
தனக்காகவே பிரயாசப்படுகிறான்‌. நாம்‌ 
உலகப்பிரகாரமான காரியங்களுக்கு 
முக்கியத்துவம்‌ கொடுத்து, அதில்‌ 
பிரயாசப்படுவதுபோல, நம்முடைய 
விக்குரிய காரியங்களிலும்‌ 
பிரயாசப்படவேண்டும்‌. பிரயாசப்படுகிறவன்‌ 
தனக்காகவே பிரயாசப்படுகிறான்‌” என்னும்‌ 
வாக்கியம்‌, மூலஎபிரெய பாஷையில்‌, 
ஆத்துமா தனக்காகவே பிரயாசப்படுகிறது'' 
என்று பொருள்படுமாறு எழுதப்பட்டிருக்கிறது. 


நம்முடைய ஆத்துமாவின்‌ பிரயாசம்‌. 
ப்‌ ய ஆவிக்குரிய 

ஈஜனமுள்ளதாயிருக்கும்‌. 
வர்த்தகம்‌ 
பிரமாணத்திற்கும்‌ 
கொடுக்கவேண்டும்‌. 
முக்கியத்துவம்‌ கொடுக்கும்போது, கர்த்தர்‌ 
நம்மைக்‌ கனப்படுத்தி ஆசீர்வதிப்பார்‌. 
நம்முடைய ஆத்துமாவின்‌ பிரயாசம்‌ நமக்கு 
ஆசீர்வாதத்தைத்‌ தரும்‌. 


நாம்‌ 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


பிரயாசப்படுகிறவன்‌ 
எதிர்பார்ப்பான்‌. அவன்‌ 
உண்டாகவேண்டும்‌ 
பிரயாசப்படுகிறான்‌. 
பிரயாசத்தின்‌ 


என்பதற்காகவே 
அவனுடைய சரீரம்‌ 
பலனை எதிர்பார்க்கும்‌. 
அவனுடைய வாய்‌ அவனோடு பேசும்‌. 
பிரயாசத்தின்‌ பலனை தனக்குக்‌ 
கொடுக்குமாறு அது அவனை வருந்திக்‌ 
கேட்கும்‌. பிரயாசப்பட்டு வேலைசெய்கிறவன்‌, 
வாய்க்கு ருசியாக புசிக்கவேண்டுமென்று 
எதிர்பார்ப்பான்‌. பிரயாசப்பட்ட பின்பும்‌, 
அவனுக்கு. ஒரு நன்மையும்‌ 
உண்டாகவில்லையென்றால்‌, அவனுடைய 
சரீரத்திற்கு ஏமாற்றமும்‌ சோர்வும்‌ 
உண்டாகும்‌. நம்முடைய ஆவிக்குரிய 
ஜீவியத்தில்‌ நாம்‌ பிரயாசப்படும்போது, 
நமக்கு ஏமாற்றமுண்டாகாது. 


பேலியானின்‌ மகன்‌ 
நீதி 16:27,28 


நீதி 16:27. பேலியானின்‌ மகன்‌ 
கீண்டிவிடுகிறான்‌; எரிகிற 
அக்கினியோன்றது அவன்‌ உதடுகளில்‌: 
இருக்கிறது. 

நீதி 16:28. மாறுபாடுள்ளவன்‌ 
சண்டையைக்‌ கினப்பிவிடுகிறான்‌; 
கோன்‌ சொல்லுகிறவன்‌. பிராண 
சிநேகிதரையும்‌ பிரித்துவிடுகிறான்‌. 


ஒரு சிலர்‌ தங்களுக்கும்‌ கேடு 
விளைவிப்பார்கள்‌. மற்றவர்களுக்கும்‌ கேடு 
செய்வார்கள்‌. மற்றவர்கள்மீது அவதூறு, 
வார்த்தைகளைப்‌ பேசுவார்கள்‌. பிறரைப்பற்றி 
கோள்‌ சொல்லுவார்கள்‌. இப்படிப்பட்டவர்கள்‌ 
தீயகுணமுள்ளவர்கள்‌. இவர்கள்‌ மிகவும்‌. 
ஆபத்தானவர்கள்‌. கோள்‌ சொல்லுகிற 
துன்மார்க்கர்‌ பேலியாளின்‌. மக்கள்‌. 
இவர்கள்‌ மாறுபாடுள்ளவர்கள்‌. சண்டையை 
கிளப்பிவிடுகிறவர்கள்‌. பிராண 
சிநேகிதரையும்‌ பிரித்துவிடுகிறவர்கள்‌. 





ழ்‌ நவள 
யாய 


கோள்சொல்வதற்கும்‌, 
சொல்லுவதற்கும்‌. 

கஷ்டப்பட்டு 

கண்டுபிடிக்கவேண்டும்‌. விஷயத்தில்‌ 
இவர்கள்‌ சோம்பலில்லாமல்‌ சுறுசுறுப்பாய்‌ 
செயல்படுவார்கள்‌. பிறர்மீது அவதூறு 
பேசுவதற்கு செய்திகள்‌ எதுவும்‌ 
கிடைக்கவில்லையென்றால்‌, தாங்களாகவே 
ஒரு செய்தியை: யோசித்துச்‌ 
சொல்லிவிடுவார்கள்‌. 

இவர்கள்‌ 


இவ மற்றவர்களைப்பற்றி 
எப்போதும்‌ செய்‌ 


ஆராய்ச்சி ய்து 
கொண்டிருப்பார்கள்‌. அவர்களுடைய 
இரகசியமான காரியங்களையெல்லாம்‌ 
ஆராய்ச்சிபண்ணி தேடிக்கண்டுபிடிப்பார்கள்‌. 
அவர்களுடைய கடந்தகால. 
ஜீவியத்தைப்பற்றி ஆராய்ச்சி பண்ணுவார்கள்‌. 
அவதூறுபண்ணுகிறவர்கள்‌ மற்றவர்களை 
நம்பமாட்டார்கள்‌. அவர்களைப்பற்றி சந்தேகப்‌ 
பார்வையோடு பார்ப்பார்கள்‌. 


ஒவ்வொருவரிடத்திலும்‌ 
சுபாவங்களும்‌ இருக்கும்‌ 
இருக்கும்‌ பவ 
மற்றவர்களுடைய 
அவர்களுடைய 


தாக்‌ 
மக்களுக்கு 
சுபாவம்‌ 


கண்களுக்குத்‌ தெரியாது. 


மற்றவர்களைப்பற்றி யோசிக்கும்‌ 
முன்பாகவே, அவர்களை தீயவர்கள்‌ என்று, 
தீர்மானம்பண்ணிவிடுவார்கள்‌. தாங்கள்‌ 
தீர்மானித்ததற்கு .. ஆதரவாக, 
அவர்களுடைய பேச்சுக்களையும்‌, 
செய்கைகளையும்‌, பழக்கவழக்கங்களையும்‌ 
வியாக்கியானம்பண்‌ ணுவார்கள்‌ 


உதடுகளில்‌ எரிகிற. 


இவர்களுடைய 
இருக்கிறது. 


அக்கினிபோன்றது. 
இவர்களுடைய வாயின்‌ வார்த்தைகள்‌ 
பிறரை சுட்டெரிக்கும்‌. பிறருடைய 
நற்பெயரை சேதப்படுத்தும்‌. 
துன்மார்க்கனுடைய இருதயத்தில்‌ அன்பு 
இருக்காது. இவன்‌ மற்றவர்கள்மீது 
பிரியமாயிருக்கமாட்டான்‌. மாறுபாடுள்ளவன்‌ 
சண்டையை கிளப்பிவிடுகிறான்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இவனுடைய இருதயத்தில்‌ அன்புக்குப்‌ 
பதிலாக மாறுபாடும்‌, கோள்சொல்லுகிற 
சுபாவமும்‌ இருக்கும்‌. இப்படிப்பட்டடவர்கள்‌ 
தங்களை மாத்திரமே சிநேகிப்பார்கள்‌. பிறரை 
சிநேகிக்கமாட்டார்கள்‌. 


பிறர்மீது கோள்சொல்லுகிறவர்கள்‌ 
தற்பெருமையுள்ளவர்களாகயிருப்பார்கள்‌. 
தாங்கள்‌ செய்வது எல்லாமே இவர்களுடைய 
பார்வைக்கு நல்லவையாகத்‌ தெரியும்‌. 
மற்றவர்கள்‌ எதை செய்தாலும்‌ அது 
இவர்களுடைய பார்வைக்கு தப்பிதமாகவே 
தெரியும்‌. மற்றவர்கள்‌ நன்றாயிருந்தால்‌ 
இவர்களுக்குப்‌ பிடிக்காது. 
காலை வாரிலிடுவதற்கு 
யோசிப்பார்கள்‌. அவர்களைப்பற்றி 
குற்றச்சாட்டுக்களையும்‌, 
வார்த்தைகளையும்‌ பேசி 
அவர்களை அவமானப்படுத்துவார்கள்‌. 


மற்றவர்கள்‌ சிநேகிதராகமிருந்தால்‌. 
அதை இவர்களால்‌ பொறுத்துக்கொள்ள 
முடியாது. இவர்களும்‌ யாருக்கும்‌. 
சிநேகிராயிருக்கமாட்டார்கள்‌. மற்றவர்கள்‌ 
சிநேகிதராயிருப்பதையும்‌ விரும்பமாட்டார்கள்‌. 
அவர்களைப்பற்றி கோள்சொல்லி பிராண 
சிநேகிதரையும்‌ பிரித்துவிடுவார்கள்‌. 
இவர்களுடைய இருதயத்தில்‌ மாறுபாடான 
சுபாவம்‌ இருக்கிறது. இவர்கள்‌ 
தங்களுடைய தீயயோசனைகளினாலும்‌, 
தீயவார்த்தைகளினாலும்‌, பிராண 
சிநேகிதருக்கு நடுவே சண்டையை 
கிளப்பிவிட்டுவிடுவார்கள்‌. 
மாறுபாடுள்ளவர்களின்‌ பேச்சுக்கு 
மாறுபாடுள்ளதாகமிருக்கும்‌. இவர்களுக்கு 
பிறருக்கு நன்மை செய்ய தெரியாது, 
பிரிந்திருப்பவர்களை ஒன்றுசேர்க்கத்‌ 
தெரியாது. ஒன்றாயிருப்பவர்களை பிரிக்க 
தெரியும்‌. பிறருக்கு தீங்கு வல்‌ 
இவர்கள்‌ வல்லவர்கள்‌. பிராண 
பிரித்துவிடுவார்கள்‌. 
காரியங்களை செய்கிறவர்கள்‌ 
பிரதிநிதிகளாகயிருக்கிறார்கள்‌. 
இப்படிப்பட்டவர்கள்‌ இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌, 
பிசாசுகளின்‌ சார்பாக, தாங்களே 
தீயகாரியங்களை செய்துவிடுகிறார்கள்‌. 
இவர்கள்‌ பிசாசின்‌ பிள்ளைகள்‌. பிசாசின்‌ 
கிரியைகளை செய்கிறவர்கள்‌. 





ழ்‌ நவள 
யாய 
கெொடுமையானவன்‌ 
நீதி 16:29,30 


நீதி 16:29, கொடுமையானவன்‌ தன்‌ 
அயலானுக்கு நயங்காட்டி, அவனை 
நலமல்லாத வழியிலே 
'நடக்கப்பண்ணுகிறான்‌. 


நீதி 16:30. அவன்‌ 
மாறுபாடானவைகளை யோசிக்கும்படி. 
தன்‌ கண்களை மூடி, தீமையைச்‌ 
செய்யும்படி தன்‌ உதடுகளைக்‌ 
கடிக்கிறான்‌. 


விசுவாசிகளாகிய நாம்‌ 
கொடுமையானவர்களாக இருக்கக்கூடாது. 
அவர்களைப்போல பேசவும்‌ கூடாது. கிரியை 
நடப்பிக்கவும்‌ கூடாது. அவர்களோடு நமக்கு 
எந்தவிதமான உறவும்‌, (es பாத்தியமும்‌. 
இருக்கக்கூடாது. கொடுமையானவர்கள்‌ 
துன்மார்க்க குணமுள்ளவர்கள்‌. இவர்கள்‌ 
பிறரை ஒடுக்குகிறார்கள்‌. மற்றவர்களுடைய 
நன்மைகளைப்பற்றி கொடுமையான வர்கள்‌ 
சிறிதும்‌ சிந்தித்துப்‌ பார்ப்பதில்லை. 
மற்றவர்கள்‌ வேதனைப்படும்போது 

தங்கள்‌ கண்களை மூடிக்கொள்கிறார்கள்‌. 


கொடுமையானவன்‌ தன்‌ அயலானுக்கு 
நயங்காட்டுகிறான்‌. பிறருக்கு ஆசை 
வார்த்தைகளைச்‌ சொல்லி, அவர்களை 
மயக்குகிறான்‌. கொடுமையானவர்கள்‌ 
பிறருக்கு தீங்குசெய்வதில்‌ வல்லவர்கள்‌. 
இவர்களுடைய இருதயத்தில்‌ தீங்கு 
நிரம்பியிருக்கும்‌. பிறருக்கு எப்படி தீங்கு 
செய்வது என்னும்‌ சிந்தனையே 
இவர்களுடைய சிந்தையில்‌ நிரம்பி வழியும்‌. 
இவர்களுடைய இருதயத்தைப்போலவே, 
இவர்களுடைய உதடுகளும்‌ பிறருக்கு 
கேடான வார்த்தைகளைப்‌ பேசுகிறது. 
பிறருக்கு நயங்காட்டுகிறது. இவர்களிடத்தில்‌ 
சாதுரிய வார்த்தைகள்‌ நிரம்பியிருக்கும்‌. 


கொடுமையானவர்கள்‌  தீயவழிகளில்‌. 
நடக்கிறார்கள்‌. இவர்களுடைய பாதையின்‌ 
முடிவு அழிவு. இவர்களுடைய வழியில்‌ ஒரு 
நலமும்‌ இல்லை. கொடுமையானவர்கள்‌ 
இப்படிப்பட்ட வழிகளில்‌ நடப்பதோடு, 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பிறரையும்‌ இந்த வழியில்‌ 
நடக்கப்பண்ணுகிறார்கள்‌. மற்றவர்களுக்கு 
நயங்காட்டி, அவர்களை மயக்கி, தங்கள்‌ 
வழிக்கு கொண்டுவருகிறார்கள்‌. பிறருக்கு 
தீங்கு செய்து, அவர்களை பயமுறுத்தி, 
தங்கள்‌ வழியிலே நடக்கப்பண்ணுகிறார்கள்‌. 
நலமல்லாத வழி தேவனுக்கு பிரியமில்லாத 
வழி. இந்த வழியில்‌ நடந்தால்‌ நமக்கு 
அழிவு நிச்சயம்‌. 


கொடுமையானவன்‌ மாறுபாடானவைகளை 

யோசிக்கிறான்‌. தன்னுடைய கண்களை 

மூடிக்கொண்டு தீமையான காரியங்களைத்‌ 

தியானிக்கிறான்‌. தீமையை எப்படி செய்வது 

என்று யோசித்துப்‌ பார்க்கிறான்‌. 

செய்யும்டி தன்னுடைய 

குடிக்கிறான்‌. 

தீங்குசெய்தாலும்‌, அது அவர்களுக்கு எப்படி 
பேரழிவை. உண்டுபண்ணும்‌ என்பதை 

யோசித்துப்‌ பார்க்கிறான்‌. 

தீயசிந்தனைக்காரன்‌,. பிறருக்கு, 

தீங்குசெய்வதில்‌, சோம்பேறியாகயிராமல்‌ 

எப்போதும்‌ சுறுசுறுப்பாகயிருப்பான்‌. 


நீதியின்‌ வழி 
நீதி 16:31 


நீதி 1601. நீதியின்‌ 
உண்டாகும்‌. நரை 
மகிமையான கிரீடம்‌. 


வயது முதிர்ந்தவர்கள்‌ முதிர்ந்த 
விசுவாசிகளாகவும்‌, முதிர்ந்த சீஷர்களாகவும்‌ 
இருக்கவேண்டும்‌. பழைய ஜனங்கள்‌ 
பழைய சீஷர்களாகயிருப்பார்கள்‌. 
நீதியின்‌ பாதையில்‌ 
நாம்‌ அவர்களை 
பாதையில்தான்‌ கண்டுபிடிக்க 
அப்படிப்பட்டவர்களுடைய 
ர்‌ அவர்களுக்கு மகிமையைக்‌ 
கொடுக்கும்‌. சமுதாயத்தில்‌ முதியவர்களுக்கு 
மதிப்பும்‌ மரியாதையும்‌ இருக்கவேண்டும்‌. 
இளையவர்கள்‌ அவர்களுடைய வார்த்தைக்கு 
செவிகொடுக்கவேண்டும்‌. 


வழியில்‌ 
மயிரானது 


முதிர்வயதுள்ளவர்கள்‌ 





ழ்‌ யனா 
யாய 


முதியவர்கள்‌ நீதியின்‌ வழியில்‌ 
போனால்தான்‌ அவர்களுக்கு மரியாதை 
கிடைக்கும்‌. அவர்கள்‌ அநீதியின்‌ வழியில்‌ 
போனால்‌, அவர்களுக்கு 
அவமானமுண்டாகும்‌. அவர்களுடைய 
ஆலோசனைகளுக்கு யாரும்‌ 
செவிகொடுக்கமாட்டார்கள்‌. நீதியின்‌ வழியில்‌ 
உண்டாகும்‌ நரைமயிரானது மகிமையான 
கிரீடம்‌. தேவனுடைய கிருபையே 
முதிர்வயதின்‌ மகிமை. “அங்கே இனி அற்ப 
ஆயுசுள்ள பாலகனும்‌, தன்‌ நாட்கள்‌ 
பூரணமாகாத கிழவனும்‌ உண்டாயிரார்கள்‌; 
நூறுவயதுசென்று மரிக்கிறவனும்‌ வாலி 
பனென்று எண்ணப்படுவான்‌, 
வயதுள்ளவனாகிய 
சபிக்கப்படுவான்‌" (ஏசா 65:20). 


பலவான்‌ 
நீதி 16:82 


நீதி 16:3௨ பலவாணைப்பார்க்கிதூம்‌. 
நீடிய காத்தமுன்னவன்‌ உத்தமன்‌; 
பட்டணத்தைப்‌ ீடிக்கிறவனைப்‌ 
பார்க்கிலும்‌ தன்‌ மனதை அடக்குகிறவன்‌ 
உத்தமன்‌. 
மனத்தாழ்மையுள்ளவர்கள்‌ நீடிய 
சாந்தமுள்ளவர்களாயிருப்பார்கள்‌. 
சீக்கிரத்தில்‌ உணர்ச்சிவசப்பட்டு, 
கோபப்படமாட்டார்கள்‌. தாழ்மையுள்ளவர்கள்‌ 
பிறர்மீது கோபப்படுவதற்கு 
தாமதமாயிருப்பார்கள்‌. நம்முடைய சுபாவம்‌ 
சீக்கிரத்தில்‌ கோபப்படுகிற 
சபாவமாயிருக்கக்கூடாது. நம்முடைய 
கோபங்களையும்‌, வேகங்களையும்‌, 
உணர்ச்சிகளையும்‌ ம்‌ 
கட்டுப்பாட்டிற்குள்‌ 
அப்போதுதான்‌ நம்மால்‌ 
கோபத்தைக்‌ கட்டுப்படுத்த முடியும்‌. 


நம்முடைய 
வைத்திருக்கவேண்டும்‌. 


நம்முடைய 


நம்முடை ஆவி மக்‌ 
கபடுப்ப்டருக்கவேண்டுக்‌. நம்முடைய 
கோபங்களும்‌ உணர்ச்சிகளும்‌ நம்முடைய 
கட்டுப்பாட்டிற்குள்‌ இருக்கவேண்டும்‌. நீடிய 
சாந்தமுள்ளவன்‌ பலவானைப்பார்க்கிலும்‌. 
உத்தமன்‌. இவன்‌ மகாதுலெச்சாண்டரை 
விடவும்‌, அகஸ்துராயனைவிடவும்‌ உத்தமன்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கோபங்களையும்‌, 
நம்முடைய 
வைத்திருக்கும்போது, 
அலெச்சாண்டரைவிடவும்‌, 
அகஸ்துராயரைவிடவும்‌. 
உத்தமராகயிருக்கிறோம்‌. 


பாய்ந்துகொண்டிருக்கும்‌. அவற்றை ஆளுகை 
செய்து அடக்குவது கடினம்‌. அவற்றை. 
வேலியடைத்து ஒடுக்குவதும்‌ சிரமம்‌. 
நம்மிடத்தில்‌ மெய்யான ஞானம்‌ 
இருக்கும்போது. நம்முடைய கோபத்தையும்‌, 
உணர்ச்சிகளையும்‌ நம்மால்‌ அடக்கி ஆளுகை 
செய்ய முடியும்‌. அவற்றை கீழ்ப்படுத்தி 
நிர்வாகம்பண்ண முடியும்‌. சத்துருவின்மீது 
ஜெயம்பெறுவதுபோல, கோபத்தின்மீதும்‌, 
உணர்ச்சிகள்மீதும்‌ நம்மால்‌ 


ஜெயம்பெறயுடியும்‌. 


பட்டணத்தைப்‌ பிடிக்கிறவனைப்‌ 
பார்க்கிலும்‌ தன்‌ மனதை அடக்குகிறவன்‌ 
உத்தமன்‌. கோபத்திற்கு எதை பலியாக 
செலுத்தினாலும்‌, அந்தக்‌ கோபம்‌ த 
வெளிதேசத்திலிருந்து 

யுத்தங்களைக்கூட நம்மால்‌: ஜெயித்துவிட 
முடியும்‌. ஆனாலும்‌ நமக்குள்ளே இருந்து, 
வரும்‌ கோபங்களையும்‌, உணர்ச்சிகளையும்‌ 
ப்‌ கடினம்‌ 
பிரச்சனையைவிட, 
உள்ளேயிருந்து வரும்‌. டு அதிக 
வலிமையுள்ளது. அதிக 
ஆரத்தானது. நப்ித்தி்‌ நீடிய சாந்தமும்‌, 
அடக்கும்‌ சுபாவமும்‌ இருந்தால்‌ 

நாற பத்துளா்களிகுபபோல்‌ 
யுத்தங்களில்‌ ஜெயிக்கிறவர்களைவிட, ல 
சாந்தமுள்ளவர்களும்‌, தங்கள்‌ 
மனதை அடக்குகிறவர்களும்‌ 
உத்தமர்களாகயிருக்கிறார்கள்‌. 


சீட்டு 
நீதி 16:93 


நீதி 1692. 
போடப்படும்‌; 
கர்த்தரால்‌ வரும்‌. 


சீட்டு மடியிலே 
காரியசித்தியோ 





ழ்‌ யனா 
யாய 


நம்முடைய ஜீவியத்தில்‌ நடைபெறுகிற எந்தக்‌ 
காரியமும்‌, ராசிகளின்‌ அடிப்படையிலோ 
அல்லது விதியின்‌ அடிப்படையிலோ 
நடைபெறுவதில்லை. சகலமும்‌ தேவனுடைய 
சித்தத்தின்‌ பிரகாரமாகவும்‌ அவருடைய 
தெய்வீக ஆலோசனையின்‌ பிரகாரமாகவும்‌ 
நடைபெறுகிறது. தேவனுடைய பராமரிப்பின்‌ 
பிரகாரமாகவே. நம்முடைய 
ஜீவியத்தில்‌, ஒவ்வொரு காரியமும்‌ 
நடைபெற்றுக்கொண்டிருக்கிறது. 


॥்‌ விய டைய 
வ்‌ த்து 
முக்கியத்துவம்‌ கொடுப்பதற்குப்‌ பதிலாக 
தேவனுடைய சித்தத்திற்கும்‌. அவருடைய 
தீர்மானத்திற்கும்‌ க்கியத்துவம்‌ 
கொடுக்கவேண்டும்‌. 

நம்முடைய 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தீர்மானமே நம்முடைய 
நிறைவேறும்‌. தேவனுடைய 


த்திற்கு. ஏ 
போல்‌ தேவன்‌ ட சித்த 
அமைத்துக்கொள்ளவேண்டும்‌ என்று J 
எதிர்பார்க்கக்கூடாது. தேவனு 
விருப்பமே நம்முடைய தப்பாக 
வேண்டும்‌. நம்முடைய விருப்பத்தின்‌ பிரகாரம்‌ 
தேவன்‌ ம்முடைய விருப்பத்தை 
மாற்றிக்கொள்ள வேண்டுமென்றும்‌ நாம்‌ 
நினைக்கக்கூடாது. நம்முடைய 
சுயபலத்தினாலோ, சுயபராமக்கிரமத்தினாலோ, 
சுயபுத்திமினாலோ ஒரு காரியமும்‌ 
சித்திக்கப்போவதில்லை. காரியசித்தி 
கர்த்தரால்‌ மாத்திரமே வரும்‌. 





f= FTE 
TT 


கொழுமையான பதார்த்தங்கள்‌ 


நீதி 171 


நீதி 174. சண்டையோடுகூடிய வீடு 
நிறைத்த மயான 
பதார்த்தங்கனைப்‌ பார்க்கிலும்‌, 
அமரிக்கையோடே சு௱ப்பீடும்‌ வெறும்‌. 
துணிக்கையே நலம்‌. 


குடும்பத்தில்‌ சந்தோஷமும்‌, 
சமாதானமும்‌, ஆறுதலும்‌ நிரம்பியிருப்பதே 
மெய்யான ஆசீர்வாதம்‌. உலகப்பிரகாரமான 
ஐசவரியத்தைவிட ஆவிக்குரிய ஐசுவரியமே 

'சண்டையோடுகூடிய 


ஜீலியற்திற்கு போஜனம்‌ தேவைப்படுகிறது. 
அதே சமயத்தில்‌ நமக்கு சந்தோஷமும்‌ 
சமாதானமும்‌ தேவைப்படுகிறது. நம்முடைய 
போஜனத்தில்‌ சந்தோஷமும்‌ சமாதானமும்‌ 
நிரம்பிமிருக்கவேண்டும்‌. அதுவே மெய்யான 
ஆசீர்வாதம்‌. 

ய பரிசுத்தமும்‌, 
லம்‌ ர றம்‌ 
நிரம்பியிருக்கவேண்டும்‌. அப்போதுதான்‌ 
ஒருவருக்கொருவர்‌ எல்வாறு சமாதானமாய்‌ 
ஜீவிப்பது என்பதை நம்மால்‌ சிந்தித்துப்‌ 
பார்க்கமுடியும்‌. நாம்‌ கடினமாய்‌ வேலை 
செய்தாலும்‌, அதிகமாய்‌ சம்பாதித்தாலும்‌, 


தயத்தில்‌ 


சந்தோஷமுள்ளதாகவம்‌, 
நிரம்பியதாகவும்‌ இருக்கவேண்டும்‌. 

நம்முடை டும்பத்திலுள்ளவர்கள்‌ 
எல்லோரும்‌ வேலை. செய்து நன்‌ 
வெறும்‌ துணிக்கையை சாப்பிடுவதில்‌ 
அவமானம்‌ எதுவுமில்லை. இதில்‌ தவறு 
எதுவுமில்லை. ஒவ்வொரு நாளும்‌. 
மூன்றுவேளை போஜனத்தை 
சண்டைபோட்டுக்கொண்டு சாப்பிடுவதைவிட, 
வெறும்‌ துணிக்கையை சாப்பிட்டாலும்‌, 
அதை சண்டையில்லாமல்‌, சமாதானமாய்‌ 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


சாப்பிடுவதே மிகவும்‌ நல்லது. 
வேளை 
நம்முடைய 
சமாதானமுள்‌ எதாகயிருக்க 
அவசியமானது. 


நமக்கு 

போஜனம்‌ 
போஜனம்‌ 
வேண்டும்‌. 


மக்கு தேவனுடைய தெய்வீக 
மாமா கிடைக்கும்போது. அதுவே நமக்கு 
பூரண திருப்தியாயிருக்கும்‌. கர்த்தர்‌ நமக்குக்‌ 
கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நாம்‌. 
ஞானத்தோடும்‌ விவேகத்தோடும்‌ 
பயன்படுத்தப்‌ பழகிக்கொள்ளவேண்டும்‌. 
பரிசுத்தமான அன்பு பிறரோடு 
சண்டைபோடாது. அது பிறருக்கு 
தீங்குநினைக்காது. நாம்‌ குடியிருக்கிற 
வாசஸ்தலம்‌ சிறிய குடிசையாகயிருந்தாலும்‌, 
அதில்‌ தேவனுடைய தெய்வீக பிரசன்னமும்‌, 
அவருடைய தெய்வீக ம்‌ 
இருக்கவேண்டும்‌. 


மெய்யான ஆசீர்வாதம்‌. கர்த்தருடைய 


இருக்காது. நாம்‌ எளிமையாக ஜீவித்தாலும்‌ 
அது நமக்கு ஏழ்மையாகத்‌ தெரியாது. 


ஒரு சிஸ்‌ ஒரே வீட்டில்‌ 
குடியிருந்தாலும்‌, எல்லா காரியத்திற்கும்‌ 
சண்டைபோட்டுக்‌ கொள்வார்கள்‌. 
அவர்களுடைய வீட்டில்‌ சந்தோஷமோ, 
சமாதானமோ, ஐக்கியமோ, அன்போ 
இருக்காது. அவர்களிடத்தில்‌ ஐசுவரியம்‌ 
இருக்கும்‌. கொழுமையான பதார்த்தங்கள்‌ 
இருக்கும்‌. அவர்களுடைய வீட்டில்‌ 
ஆடம்பரமான பொருட்கள்‌ 
தாராளமாமிருக்கும்‌. ஆனால்‌ அந்த 
வீட்டிலுள்ளவர்களுடைய  இருதயத்திலோ 
சமாதானமும்‌, சந்தோஷமும்‌ இருக்காது. 


சண்டைபோடுகிறவர்களை கர்த்தர்‌ 
ஆசீர்வதிக்கமாட்டார்‌. தேவனுடைய 
கிருபைகளும்‌, இரக்கங்களும்‌ அவர்களுக்குக்‌ 
கிடைக்காது. தேவனுடைய கிருபையில்லாமல்‌. 
நம்முடைய  ஜீலியத்தை நம்மால்‌ 
சந்தோஷமாய்‌ அனுபவிக்க முடியாது. 
தேவனுடைய ஆசீர்வாதமே மெய்யான 
ஐசுவரியம்‌. நம்மிடத்தில்‌ உலகப்பிரகாரமான 
ஐசுவரியங்கள்‌ ஏராளமாயிருந்தாலும்‌, 
தேவனுடைய ஆசீர்வாதம்‌ நம்மிடத்தில்‌ 
இல்லையென்றால்‌, நம்முடைய 
த நமக்கு ஆசீர்வாதமாயிராது. 
உலகப்பிரகாரமான 
ர னா ராத்‌ கர்த்தருக்குள்‌ 
தரித்திரராகவே இருப்போம்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


ப நமமிடத்தில்‌.. அன்பு இருக்கும்போது. 
நமக்குள்‌ சந்தோஷமும்‌ இருக்கும்‌. 
சமாதானம்‌ பண்ணுகிறவர்கள்‌ 
பாக்கியவான்கள்‌. நாம்‌ பிறரோடு 
சண்டைபோடாமல்‌, சமாதானமாய்‌ 
ஜீவிக்கவேண்டுமென்று விரும்ப வேண்டும்‌. 
அப்போது கர்த்தர்‌ தம்முடைய 
ஆசீர்வாதங்களினால்‌ நம்மை வக்‌ 
நம்முடைய 
சுவையுள்ளதாகயிருக்கும்‌. நம்மிடத்தில்‌ 
உலகப்பிரகாரமான ஆசிர்வாதம்‌ 
அதிகமாயில்லாவிட்டாலும்‌, கர்த்தருடைய 
ஆசீர்வாதம்‌ அதிகமாயிருக்கும்‌. நம்முடைய 
போஜனம்‌ எளிய போஜனமாகயிருந்தாலும்‌, 
அது கர்த்தரால்‌ ஆசீர்வதிக்கப்பட்ட 
போஜனமாயிருக்கும்‌. நாம்‌ சாப்பிடும்‌ 
துணிக்கையை தேவனுடைய ஆசீர்வாதம்‌ 
மதுரமாய்‌ மாற்றும்‌. நம்முடைய கோபமும்‌ 
சண்டையுமோ, நாம்‌ சாப்பிடும்‌. 
கொழுமையான பதார்த்தங்களை 


குசப்புள்ளதாக மாற்றிவிடும்‌. 


புத்தியுள்ள வேலைக்காரன்‌ 
நீதி 17:2 


நீதி 17:2. புத்தியுள்ள வேலைக்காரன்‌ 
இலச்சையுண்டாக்குகிற புத்திரனை 
ஆண்டு, சகோதருக்குள்ன ௬தத்தரத்தில்‌ 
பங்கடை,வான்‌. 


ட ட. கள்‌ 

அந்தஸ்துக்களினால்‌ நமக்கு மதிப்போ, 
மரியாதையோ, உயர்வோ உண்டாவதில்லை. 
நம்முடைய ஞானத்தினாலேயே நமக்கு 
மதிப்பும்‌ மரியாதையும்‌ உண்டாகிறது. 
ஐசுவரியமுள்ள ஒரு குடும்பத்தில்‌ 
பிறந்திருக்கிற குமாரன்‌, 
மதிமீனனாகமிருந்தால்‌, அவனுக்கு மதிப்பும்‌ 
ன்‌ ப்‌ இருக்காது... ஒரு கடவன்‌ 
வேலை செய்கிறவன்‌, ஞானமும்‌ புத்தியும்‌ 
உள்ளவனாகயிருந்தால்‌, அவன்‌ 
வேலைக்காரனாகயிருந்தாலும்‌. அவனுக்கு 
மதிப்பும்‌ மரியாதையும்‌ இருக்கும்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


புத்தியில்லாத குமாரன்‌ 
பெற்றோருக்கும்‌, 

அவனமானத்தையும்‌, 
உண்டுபண்ணுகிறான்‌. இவனுடைய 
புத்தியீனத்தினால்‌, இவனுக்கும்‌, இவனுடைய 
குடும்பத்தாருக்கும்‌ கேடுண்டாகும்‌. புத்தியுள்ள 
வேலைக்காரனோ  ஆசீர்வதிக்கப்படுகிறான்‌. 
ன்‌ எஜமானின்‌ நன்மையைத்‌ 
எஜமானும்‌ இவனை 


தன்னுடைய 
குடும்பத்திற்கும்‌ 
இலச்சையையும்‌ 


குமாரனுக்கு 

பும்‌ 

அவனுக்கு 

சுதந்தரம்கூட 

கிடைக்காமல்‌ போய்விடும்‌. புத்தியுள்ள 
வேலைக்காரன்‌ இலச்சை உண்டாக்குகிற 
புத்திரனை: ஆளுகை 
பல்பம்‌ சூழ்நிலை உருவாகும்‌. 
வேலைக்காரனாகமிருந்தாலும்‌ 
செய்கிறவனாகயிருப்பால்‌ 
வ குச்ணகலிருந்தாதும்‌ 
அவனை ஆளுகை 


வேலைக்காரனுக்கு, 
எஜமானின்‌ தயவும்‌, 
கிடைக்கும்‌. எஜமான்‌ 
சொத்தில்‌ ஒரு பகுதியை, 
வேலைக்காரனும்குக்‌ 
வேலைக்காரன்‌ 
குடும்பத்தில்‌ ஒருவனாகயில்லாவிட்டாலும்‌, 
குடும்பத்திலுள்ள சொத்தில்‌ ஒரு பங்கைப்‌ 
பெற்றுக்கொள்கிறான்‌. 


புத்தியுள்ள வேலைக்காரன்‌, தன்னுடைய 
எஜமானுடைய குமாரர்களுக்குள்ள, 
சுதந்தரத்தில்‌ பங்கடைகிறான்‌. 
வேலைக்காரனாகயிருக்கிறவன்‌, தன்னுடைய 


ஆசீர்வாதமும்‌ 
தன்னுடைய 
புத்தியுள்ள 
கொடுத்துவிடுவான்‌. 


தன்னுடைய ஞானத்தினால்‌ 
சுதந்தரத்தில்‌ பங்கடைகிறான்‌. 





ழ்‌ நள 
றிய 
'இருதயங்களைச்‌ 


சோதிக்கிறவரோ கர்த்தர்‌ 
நீதி 172. 


நீதி 
பொன்னைப்புடமும்‌ 
'இருதயங்களைச்‌ 
கர்த்தர்‌. 


17:8. வென்னியைக்‌ குகையும்‌, 
சோதிக்கும்‌; 
சோதிக்கிறவரோ 


குகை வெள்ளி சோதிக்கும்‌. 
வெள்ளியின்‌ தரத்தை உயர்த்தும்‌ பொன்னை 
புடமிட்டு சோதிப்பார்கள்‌. பொன்னிலுள்ள 
களிம்பையெல்லாம்‌ நீக்கிவிட்டு, அதைப்‌ 
புடமிட்டு, பசம்பொன்னாக மாற்றுவார்கள்‌. 
கர்த்தர்‌ மனுஷருடைய இருதயங்களை: 
சோதிக்கிறார்‌. நம்முடைய இருதயங்களில்‌ 
உண்மையும்‌ சத்தியமும்‌, நீதியும்‌ நியாயமும்‌ 
இருக்கிறாதா என்று சோதித்துப்‌ பார்க்கிறார்‌ 
நம்முடைய இருதயத்தைப்‌ 
பக்குவப்படுத்துவதற்கும்‌,  சுத்திகரிப்பதற்கும்‌, 
அதை எப்படி புடமிடவேண்டுமோ அப்படி 
புடமிடுகிறார்‌. 

“கர்த்தராகிய 
ஒவ்வொருவனுக்கும்‌, 
வழிகளுக்கும்‌ செய்கைகளின்‌ பலன்களக்கும்‌ 
தக்கதைக்‌ கொடுக்கும்படிக்கும்‌, இருதயத்தை 
ஆராய்கிறவரும்‌ உள்ளிந்திரியங்களைச்‌ 
சோதிக்கிறவருமாயிருக்கிறேன்‌” (எரே 17:10) 


கர்த்தர்‌ |ஷருடைய இருதயத்தை 
வெத்னைகளினறதகு சோதனைகளினைரஜும்‌ 


ஏற்றினீர்‌' (சங்‌ 661071. 


கர்த்தர்‌ நம்மை 
குகையிலை த்தன 
புடமிட்பே 


“இதோ, 
ஆனாலும்‌ 
உபத்திரவத்தின்‌ 
குகையிலே உன்னைத்‌ தெரிந்துகொண்டேன்‌” 


உன்னைப்‌ 
வெள்ளியைப்போலல்ல, 


(ஏசா 48:10). 
புடமிடப்பட்டிருக்கிற நாம்‌, 
பிரியமானவர்களாகயிருக்கிறோம்‌. 


கர்த்தரால்‌ 
அவருக்குப்‌ 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ மனுஷருடைய இருதயங்களை 
சோதிக்கிறார்‌. மனுஷனோ மற்றவர்களுடைய 
முகத்தைப்‌ பார்க்கிறான்‌. அவனால்‌ 
மனுஷருடைய இருதயத்தை  சோதித்தறிய 
முடியாது. கர்த்தரால்‌ மாத்திரமே நம்முடைய 
இருதயங்களை சோதித்து அறியமுடியும்‌. 


அக்கிரம உதடுகள்‌ 
நீதி 17:4. 


தீதி 174. துஷ்டன்‌ அக்கிரம உதடுகள்‌: 
சொல்வதை. உற்றுக்கேட்கிறான்‌;. 
பொய்யன்‌ கேடுன்ன நாவுக்குச்‌. 
செவிகொடுக்கிறான்‌. 


தீங்கு செய்ய 
திம லோசனைகளாக்‌ 
தீயோரின்‌ வழிகளைப்‌ 
பின்பற்றுகிறார்கள்‌. அக்கிரம உதடுகள்‌ 
சொல்லுவதை உற்று கேட்கிறார்கள்‌. 
கேடுள்ள நாவுக்கு செவிகொடுக்கிறார்கள்‌. 
துஷ்டன்‌ அக்கிரம உதடுகள்‌ சொல்லுவதை 
ஆசையாய்‌ உற்றுக்கேட்கிறான்‌. அக்கிரம 
உதடுகள்‌ அக்கிரமத்தை வெளிப்படுத்தும்‌. 
துஷ்டன்‌ எவ்வளவு அதிகமாகப்‌ பாவம்‌ 
செய்தாலும்‌, அவனுடைய உதடுகள்‌ அவனை 
நீதிமானாகத்‌ தீர்க்கும்‌ 

துஷ்டன்‌ ஒரு பொய்யன்‌. அவனுக்கும்‌ 
நீதிக்கும்‌ சம்மந்தமில்லை. கேடுள்ள நாவு 
பொய்யை ஜோடிக்கும்‌. துஷ்டனுடைய 
துஷ்டத்தனத்தை மறைக்கும்‌. துஷ்டனை 
நீதிமான்‌ என்று சொல்லும்‌. 
துன்மார்க்கர்கள்‌, தங்களுடைய 
துன்மார்க்கமான. வார்த்தைகளினாலும்‌, 
செய்கைகளினாலும்‌, ஒருவருடைய கரங்களை 
ஒருவர்‌ பலப்படுத்திக்கொள்கிறார்கள்‌. 
துன்மார்க்கர்‌ ஒருவருக்கொருவர்‌ தீங்கு 
செய்வதற்கு ஒத்தாசையாயிருக்கிறார்கள்‌. 


பிறருக்கு 
விரும்புகிறவர்கள்‌ 
கேட்கிறார்கள்‌. 





i FTN 
TT 


ஏழையைப்‌ 
பரியாசம்பண்ணுகிறவன்‌ 


நீதி 175 


நீதி 175. 
பரியாசம்பண்ணுகிறவன்‌. 
உண்டாக்கினவரை 
ஆபத்தைக்குறித்துக்‌ 
தண்டனைக்குத்‌ தப்பான்‌. 


பரியாசம்பண்ணுகிறவன்‌. 
அவனுடைய குரைச்சலை 
பரியாசம்பண்ணுகிறான்‌. அவனுடைய 
தேவையை பரியாசம்பண்ணுகிறான்‌. அவனை 
உண்டாக்கின கர்த்தரை பரியாசம்பண்ணி 
நிந்திக்கிறான்‌. கர்த்தரே  ஏழையையும்‌ 
சிருஷ்டித்திருக்கிறார்‌ அவனையும்‌ 
பாதுகாத்து பராமரிக்கிறார்‌. கர்த்தர்‌ நமக்கு 
தயவு காண்பித்திருப்பதினால்தான்‌, நாம்‌ 
குறைவில்லாமல்‌ இருக்கிறோம்‌. கர்த்தருடைய 
தயவும்‌, கிருபையும்‌, இரக்கமும்‌, தெய்வீக 
பராமரிப்பும்‌ நம்மைவிட்டு நீங்கிவிட்டால்‌ நாம்‌ 
ஏழைகளாகத்தான்‌ இருப்போம்‌. 

பரியாசம்பண்ணுகிறவன்‌. 


ஏழையை 


நியாயத்தீர்ப்பைப்பற்றி சிறிதும்‌ யோசித்துப்‌ 
பார்க்கமாட்டான்‌. தன்னுடைய நியாயத்தீர்ப்பே 
பெரிதானது என்றும்‌, அதுவே நீதியும்‌ 
நியாயமுமானது என்றும்‌ 
நினைத்துக்கொள்வான்‌. 

மற்றவர்களுக்கு ஆபத்து வரும்போது, 
அதைப்‌ பார்த்துப்‌ பரிதாபப்படவேண்டும்‌. 
பிறருக்கு தங்களால்‌ செய்ய முடிகிற எல்லா 
உதவிகளையும்‌ செய்யவேண்டும்‌. பிறருடைய 
ஆபத்தைக்‌ 
'சந்தோஷப்படுகிறவன்மீது. 
தண்டனை வரும்‌. அவனால்‌ 
கோபத்திற்கும்‌. அவருடைய தண்டனைக்கும்‌ 
தப்பிக்க முடியாது. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எப்படி 
நாமும்‌ 
நம்மை 
பிறரையும்‌ 
பிறருடைய 
கஷ்டங்களையும்‌ 


பிறரை 
இயாயந்த்க்கிறோனே, அப்படியே 
நியாயந்தீர்க்கப்படுவோம்‌. 
நேசிப்பதுபோலவே, 
நேசிக்கவேண்டும்‌. 
ஆபத்துக்களையும்‌, 
பார்த்து நாம்‌ சந்தோஷப்படக்கூடாது. 
கஷ்டப்படுகிறர்களை நிந்திக்கக்கூடாது. 
மனுஷரை நிந்திக்கிறவன்‌, அவர்களை 
உண்டாக்கின கர்த்தரையும்‌ நிந்திக்கிறான்‌. 
தம்மை நிந்திக்கிறவனை கர்த்தர்‌ நிந்திப்பார்‌. 


நாம்‌ 


பிள்ளைகளின்‌ பிள்ளைகள்‌ 


நீதி 17:6 


தீதி 17:0, பின்னைகளின்‌ பின்னைகள்‌ 
முதியோருக்குக்‌ கிரீடம்‌; பிள்ளைகளின்‌ 
மேன்மை அவர்கன்‌ பிதாக்களே. 


ஒரு மனுஷன்‌ நீடித்த காலமாய்‌ 
வாழ்வதும்‌, தன்னுடைய பிள்ளைகளின்‌ 
பிள்ளைகளை காண்பதும்‌ அவனுக்கு மிகுந்த 
மகிமையாகயிருக்கும்‌. 
பிள்ளைகள்‌ 
கிரீடமாயிருக்கிறார்கள்‌. 
பிள்ளைகளின்‌ 
இஸ்ரவேலுக்கு உண்டாகும்‌ சமாதானத்தையும்‌ 
காண்பாய்‌" (சங்‌ 128:6). தன்னுடைய வீட்டில்‌ 
பிள்ளைகளும்‌, பிள்ளைகளின்‌ பிள்ளைகளும்‌ 
நிரம்பியிருப்பதைப்‌ பார்க்கும்போது 
முதியோருக்கு மிகுந்த சந்தோஷமாயிருக்கும்‌. 


பிள்ளைகள்‌ 
சித்தத்திற்குக்‌ கீழ்ப்படிந்து. 
வார்த்தைக்கு செவிகொடுத்து, கர்த்தருக்கு 
ஊழியம்‌ செய்வதைப்‌ பார்க்கும்போது 
முதியோருக்கு மிகுந்த ஆனந்தமாயிருக்கும்‌. 
யான 
அவர்களுக்கு 
தங்கள்‌ பிள்ளைகள்‌ 
கர்த்தரை  சேவிப்பதைப்‌ பார்க்கும்போது 
முதியோரின்‌ உள்ளத்தில்‌ சந்தோஷமும்‌ 
திருப்தியும்‌ உண்டாயிருக்கும்‌. 


தேவனுடைய 
அவருடைய 





ழ்‌ நயனா 
யாய 


பிள்ளைகளின்‌ மேன்மை அவர்களின்‌. 
பிதாக்களே. முதியோருக்கு பிள்ளைகளின்‌ 
பிள்ளைகள்‌ கிரீடமாயிருப்பதைப்போல, 
பிள்ளைகளுக்கும்‌ அவருடைய பெற்றோர்கள்‌ 
மேன்மையாயிருக்கிறார்கள்‌. பெற்றோர்‌ 
கர்த்தரிடத்தில்‌ விசுவாசமும்‌ பயபக்தியும்‌ 
உள்ளவர்களாயிருப்பது. பிள்ளைகளுக்கு 
மிகுந்த ஆசீர்வாதம்‌. பெற்றோரின்‌ 
ஞானம்‌ பிள்ளைகளுக்கும்‌. 
மிரயோஜனமுள்ளதாயிருக்கும்‌. பிள்ளைகள்‌ 
பெரியவர்களாக வளர்ந்து. தங்களுடைய 
சொந்தக்குடும்ங்களை  ஸ்தாபிக்கும்போது. 
அவர்களுடைய பெற்றோரின்‌ 
உபதேசங்களும்‌, ஆலோசனைகளும்‌, 
புத்திமதிகளும்‌, அவர்களுக்கு மிகுந்த 
பிரயோஜனமுள்ளதாயிருக்கும்‌. 


மேன்னையானவைகளைப்‌ 
பேசும்‌ உதடு. 
நீதி 17:7 


நீதி 17:7. மேன்னையானவைகளைப்‌ 
பேசும்‌ உதடு மூடனுக்குத்‌ தகாது; 
பொய்‌ பேகம்‌ உதடு பிரபுவுக்கு 
எவ்வனவேனும்‌ தகாது. 


நீதிமொழிகள்‌ புஸ்தகத்தில்‌ 
மூடனுக்கும்‌ துன்மார்க்கனுக்கும்‌ 
எபிரெய 
பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. 
துள்மார்க்கனாயிருக்கிறான்‌. 
மூடனாயிருக்கிறான்‌. 
பேசும்‌ உதடு மூடனுக்குத்‌ தகாது. மூடன்‌ பல. 
சமயங்களில்‌ புத்திமானைப்போலவும்‌, 
தத்துவ ஞானியைப்போலவும்‌, அரசியல்‌ 
தலைவரைப்போலவும்‌ பேசுவான்‌. அவனுடைய 
வார்த்தைக்கும்‌, அவனுடைய சுபாவத்திற்கும்‌. 
சிறிதும்‌ சம்பந்தம்‌ இருக்காது. அவனுடைய 
வார்த்தையிலும்‌ நிச்சமிருக்காது. மூடன்‌: 
மாறுபாடுள்ளவன்‌. மூடன்‌ தன்னுடைய 
பேச்சில்‌ உறுதியாயிருக்கமாட்டான்‌. மாறிமாறி 


பேசுவான்‌. 


சமுதாயத்தில்‌ பிரபுவுக்கு உயர்ந்த 
அந்தஸ்துள்ளது. மதிப்பும்‌ மரியாதையும்‌ 
உள்ளது. பிரபு தன்‌ அந்தஸ்துக்கேற்ற 
பேச்சுக்களைப்‌ பேசவேண்டும்‌. பொய்பேசும்‌ 
உதடு பிரபுவுக்கு எவ்வளவேனும்‌ தகாது. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


(ODES 
FUEUSHERS 


பிரபுவினிடத்தில்‌ ஏராளமான பொறுப்புக்கள்‌ 
ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அவர்‌ பிறருடைய 
நம்பிக்கைக்குப்‌ பாத்திரவானாக 
பேசவேண்டும்‌, நடந்துகொள்ளவேண்டும்‌. 


பிரபுவின்‌ இருதயத்தில்‌ 
உண்மையிருக்கவேண்டும்‌. அவருடைய 
வார்த்தையில்‌: சத்தியமும்‌ உறுதியும்‌ 
இருக்கவேண்டும்‌. பிரபுவின்‌ மனச்சாட்சி 
பரிசுத்தமாயிருக்கவேண்டும்‌. பிரபு 
பொய்சொல்லமாட்டார்‌ என்னும்‌ நம்பிக்கை 
ஜனங்களிடத்திலிருக்கும்‌. அந்த நம்பிக்கையை 
பிரபு... காத்துக்கொள்ளவேண்டும்‌. பிரபு 
சொன்னதை செய்யவேண்டும்‌. செய்வதை 
சொல்லவேண்டும்‌. பொய்‌ சொல்லக்கூடாது. 


பரிதானம்‌ வாங்குகி றவர்கள்‌' 
நீதி 17:8 


நீதி 17:8. பரிதானம்‌ 
வாங்குகிறவர்களின்‌ பார்வைக்கு அது 
இரத்தினம்போலிருக்கும்‌, அது 
நோக்கும்‌ திசையெல்லாம்‌ காரியம்‌ 
வாய்க்கும்‌. 


ஐசுவரியவான்‌௧ள்‌ பணத்திற்கு மதிப்பு 
கொடுப்பார்கள்‌. பணத்தின்‌ தொகை 
வயலின்‌! அதை விலையுயர்ந்த 
மதிப்பார்கள்‌.  ஐசுவரியவானின்‌ 
கக்‌ பணம்‌ இரத்தினம்‌ போலிருக்கும்‌. 
இரத்தினமாலை கழுத்தில்‌ அணியும்‌ 
ஆபரணம்‌. இது அழகுக்காக 
அணியப்படுகிறது. ஆனால்‌ பணத்திற்கோ 
அதிகாரமும்‌, வல்லமையும்‌ இருக்கிறது. 


- இப்பிரபஞ்சத்து ஜனங்களில்‌ அநேகர்‌ 

வாங்கவேண்டுமென்று 

இரத்தினக்கல்லை 

பணத்தையும்‌ விரும்பி 

பணம்‌ பார்வைக்கு 

அழகாகமிருக்காது. ஆனால்‌ பணம்‌ அநேக 

வேலைகளைச்‌ செய்யும்‌. இரத்தினமாலை 

கழுத்தில்‌ அழகாயிருக்கும்‌. பணமோ 

கைிலிருந்தாலும்‌ அதிக 
பிரயோஜனமுள்ளதாயிருக்கும்‌. 





i= THE 
TT 


முத்திலிருக்கும்‌  இரத்தினமாலை 
ம்‌ ஜொலிக்கும்‌. கழுத்தை எந்தப்‌ 
பக்கம்‌ திருப்பினாலும்‌, ஆபரணத்திலுள்ள 
இரத்தின கற்கள்‌ எல்லா பக்கத்திலும்‌: 
ஒளிவீசும்‌. அது கண்களுக்கு பிரகாசமான 
வெளிச்சத்தைக்‌ கொடுக்கும்‌. பணமும்‌ 
இரத்தினக்கல்லைப்போலவே, எல்லா 
பக்கத்திலும்‌ மதிப்புள்ளதாயிருக்கிறது. 
பணத்தை எந்தப்‌ பக்கத்தில்‌ 
செலவுபண்ணினாலும்‌, அதற்கென்று ஒரு 
மதிப்புள்ளது. பணம்‌ நோக்கும்‌ திசையெல்லாம்‌ 
காரியம்‌ வாய்க்கிறது. இந்த வசனத்தில்‌ 
“பரிதானம்‌” என்னும்‌ வார்த்தை பொதுவான 
பணத்தைக்‌ குறிக்கிறது. பணத்தை 
வாங்குகிறவர்களின்‌ பார்வைக்கு அது 
இரத்தினம்போலிருக்கிறது. பணம்‌ நோக்கும்‌ 
திசையெல்லாம்‌ காரியம்‌ வாய்க்கிறது. 


குற்றத்தை மூடுகிறவன்‌ 
நீதி 17:9 


நீதி 179. குற்றத்தை மூடுகிறவன்‌. 
சிநேகத்தை நாடுகிறான்‌; கேட்டதைச்‌. 
சொல்லுகிறவன்‌ பிராணசிநேகிதரையும்‌ 
பிரித்துவிடுகிறான்‌. 


நண்பர்கள்‌ மத்தியிலும்‌, உற்றார்‌ 
உறவினர்கள்‌ மத்தியிலும்‌, சிநேகிநரின்‌ 
மத்தி சமாதானத்தைக்‌ 
காத்துக்கொள்ளவேண்டுமென்றால்‌, நாம்‌ 
கேள்விப்பட்டது. எல்லாவற்றையும்‌ 
எல்லோரிடமும்‌ சொல்லிவிடக்கூடாது. நாம்‌ 
கேள்விப்பட்ட செய்தி பிறருக்கு நீங்கு 
செய்யக்கூடியதாகமிருக்குமென்றால்‌, அந்தச்‌ 

செய்தியை அவர்களிடம்‌ சொல்லாமல்‌, 
அதை நமக்குள்ளே அடக்கி 
வைத்துக்கொள்ளவேண்டும்‌. ஒருவேளை 
அந்தச்‌ செய்தி அவர்களுடைய 
பாதுகாப்புக்கு சேதமுண்டுபண்ணலாம்‌.. 
அவர்களுக்கு தீங்கு உண்டுபண்ணலாம்‌. 
குற்றத்தை மூடுகிறவன்‌ சிநேகத்தை: 
நாடுகிறான்‌. 


மற்றவர்கள்‌ நமக்கு விரோதமாகத்‌ 
தீங்குசெய்தாலும்‌, அதைப்‌ பெரிதுபடுத்தாமல்‌, 
மன்னித்துவிடுவதே நமக்கும்‌ நல்லது. 
அவர்களுக்கும்‌ நல்லது. நம்மை 
சபிக்கிறவர்களை நாம்‌. 
ஆசீர்வதிக்கவேண்டும்‌. நம்மோடு 
மற்றவர்களும்‌  சிநேகமாயிருக்கவேண்டும்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QODNENS 
PUBLISHERS 


மற்றவர்களோடு 

நம்முடைய 
சிநேகத்தைப்‌ 
வாய்ப்புள்ளது. 
வாயின்‌ வார்த்தைகளைக்‌ 
குறித்து A ட நாம்‌ மிகுந்த 
கவனத்தோடிருக்கவேண்டும்‌. நம்முடைய 
நாவுக்கு கடிவாளம்போட்டு அடக்கிவைப்பது 
நமக்கும்‌ நல்லது பிறருக்கும்‌ நல்லது. 

கேட்டதை சொல்லுகிறவன்‌, பிராண 
சிநேகிதரையும்‌ பிரித்துவிடுகிறான்‌. கண்டும்‌ 
காணாமலிருப்போமென்றால்‌, நம்முடைய 
சிநேகம்‌ நிலைக்கும்‌. எல்லாவற்றையும்‌ 
ஆராய்ந்து பார்த்து, எல்லாவற்றிற்கும்‌. 
முக்கியத்துவம்‌ கொடுத்து, எல்லாவற்றைப்‌ 
பற்றியும்‌ பேசினால்‌ சிநேகம்‌ நிலைக்காது 
மன்னிப்பதும்‌ மறப்பதும்‌ நமக்கு நல்லது. 
நம்முடைய கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து 
நம்முடைய பாவங்களை மன்னித்து, அதை 
மறந்துவிடுகிறார்‌. 


நாமும்‌ 
சிநேகமாயிருக்கவேண்டும்‌. 
வார்த்தைகள்‌ 
பிரித்துவிடுவதற்கு 
ஆகையினால்‌ 


மூடனை நூறடி. அடிப்பது 
நீதி 1750. 


நீதி 1740, மூடனை நூறடி. 
அடிப்பதைப்பார்க்கிலும்‌, புத்திமானை 
வாயினால்‌ கண்டிப்பதே அதிகமாய்‌ 
உறைக்கும்‌. 


தப்புபண்ணுகிறான்‌. 
பத்தனதும்‌ ஐ தப்புபண்ணுகிறான்‌. மூடனைத்‌ 
திருத்துவதைவிட, புத்திமானைத்‌ திருத்துவது 
மிகவும்‌ எளிது. மூடனை நூறடி அடித்தாலும்‌: 
அது அவனுக்கு உறைக்காது. மூடன்‌ தான்‌ 
செய்த தப்பிதத்தை உணரமாட்டான்‌. 
உணர்ந்தாலும்‌ திருந்தமாட்டான்‌. 
த்‌ அடிக்கவேண்டிய 
அவனிடம்‌ வாயினால்‌ 


னை 
அவசியமேயில்லை. 
ஒரு வார்த்தையைக்‌ கடிந்து சொன்னாலே 
போதுமானது. அதுவே அவனுக்கு அதிகமாய்‌ 


உறைக்கும்‌. புத்திமான்‌ தன்னுடைய தவறை 
உணர்ந்து திருந்திவிடுவான்‌. மூடனை நூறடி 
அடித்தாலும்‌ அவனை அடிக்கிறவனுக்குத்‌ 
தான்‌ கை வலிக்கும்‌. மூடனுக்கோ ஒரு 
வலியும்‌ ஒரு வேதனையும்‌ உண்டாகாது. 
மூடனுக்கு உறைக்காது. 





ழ்‌ நயனா நீதிமொழிக 
ராரா 

துஷ்டன்‌ 
தேடுகிறான்‌ 
நீதி 17:11 


கலகத்தையே 


நீதி 1741. துஷ்டன்‌ கலகத்தையே 
தேடுகிறான்‌; குருரதூதன்‌ அவனுக்கு 
விரோதமாக அனுப்பப்படு வான்‌. 


துஷ்டன்‌ தேவனுக்கு விரோதமாகக்‌. 
கலகம்பண்‌ ணுகிறான்‌. தேவன்‌ 
ஸ்தாபித்திருக்கிற அரசாங்கத்திற்கு 
கீழ்ப்படியாமல்‌ முரண்டுபண்ணுகிறான்‌. 
துன்மார்க்கன்‌ கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு 
எதிர்த்து நிற்கிறான்‌ அவர்களோடு. 
கர்த்தரைப்பற்றி விவாதம்பண்ணுகிறான்‌. 
துஷ்டன்‌ கலகத்தையே தேடுகிறான்‌. 
ஜனங்கள்‌ மத்தியிலே சமாதானமிருந்தால்‌ 
அது துஷ்டனுக்குப்‌ பிடிக்காது. அந்த 
சமாதானத்தைக்‌ கலைத்துவிட்டு, அங்கு 
சண்டை உண்டுபண்ணுவதே துஷ்டனுக்குப்‌ 
பிரியமானது. 


துஷ்டனுக்கு மென்மையான 
வார்த்தைகளினால்‌ புத்திசொன்னால்‌ 
அவனுக்கு உறைக்காது, 

மென்மையாகக்‌ கடிந்துகொண்டால்‌ துஷ்டன்‌ 
தன்னுடைய தப்பிதத்தை உணரமாட்டான்‌ 
கலகத்தைத்‌ தேடுகிற நுஷ்டனுக்கு 
விரோதமாக குரூரதூதன்‌ 
அனுப்பப்படுகிறான்‌. இவனுடைய 
வார்த்தைகளும்‌, நியாயத்தீர்ப்புகளும்‌, 
தண்டனைகளும்‌ மிகவும்‌ கடினமாயிருக்கும்‌. 
துஷ்டன்‌ குரூரதூதனுக்கு பயப்படுவான்‌. 
கர்த்தரே துஷ்டனுக்கு விரோதமாய்‌ 
குரூரதூதனை அனுப்பியிருக்கிறார்‌. 


துஷ்டனை நாம்‌ நூறடி அடித்தாலும்‌ 
அவனுக்கு 


அவனுக்கு உறைக்காது. 
உறைக்கும்படியாக நம்மால்‌ அடிக்கவும்‌ 
முடியாது. அப்படிப்பட்ட துஷ்டனை 
தண்டிப்பதற்கு கர்த்தர்‌ குரூரதூதனைப்‌ 
பயன்படுத்துகிறார்‌. குரூரதூதன்‌ துஷ்டனை 
நூறடி அடிக்கவேண்டிய அவசியமில்லை. ஒரு 
அடி அடித்தாலே போதும்‌ துஷ்டன்‌ 
சங்காரமாகிவிடுவான்‌. 


PROVERBS - COMMENTARY 


- விரிவுரை QOODNENS 


PUBLISHERS 


மதிகேட்டில்‌ திரியும்‌ மதியீனன்‌ 
நீதி 17:12 


நீதி 1742. தன்‌ மதிகேட்டில்‌ திரியும்‌ 
மதியீனனுக்கு எதிர்ப்படுவதைப்‌ 
பார்க்கிலும்‌, குட்டிகளைப்‌ பறிகொடுத்த. 
கரடிக்கு எதிர்ப்படுவது வாசி. 


மதியீனன்‌ மிருகத்தைப்போல அலைந்து, 
திரிகிறான்‌. இவனுடைய மதிகேட்டை 
இவனால்‌ அடக்க முடியாது. இவனுடைய 
பேச்சிலும்‌ செய்கையிலும்‌ மதிகேடு 
வெளிப்படும்‌. இவன்‌ மிகவும்‌ ஆபத்தானவன்‌. 
தன்னுடைய வழியில்‌ யார்‌ வந்தாலும்‌ 
ர்களுக்‌ சேதமுண்டுபண்ணுவான்‌. 
ம்‌ மதியீனனுடைய 
தெளிவாகமிருக்காது. 
நல்லவருக்கும்‌ தீயவருக்கும்‌ 
வித்தியாசம்‌ காணத்தெரியாது. தனக்கு 
எதிராக வருகிறவர்கள்‌ எல்லோருமே 
தன்னுடைய சத்துருக்கள்‌ என்றும்‌, தனக்கு 
ஆபத்து விளைவிக்கக்கூடியவர்கள்‌ என்றும்‌ 
நினைத்துக்கொள்வான்‌. 
ட்டிகளை 
கோபத்தோடிருக்கும்‌. 
எதிர்பட்டாலும்‌ அவர்களைத்‌ தாக்கும்‌ 
அவர்கள்தான்‌ தன்னுடைய குட்டியை 
திருடிச்சென்றுவிட்டார்கள்‌ என்று தப்பிதமாக 
நினைத்துக்கொள்ளும்‌. மதிமீனமான கோபம்‌ 
ஒரு பைத்தியம்‌. இது பைத்தியத்தின்‌ 
ஆரம்பநிலை. இப்படிப்பட்ட கோபத்தை 
தற்காலிகமான பைத்தியம்‌ என்றும்‌ 
சொல்லலாம்‌. 


குட்டிகளை பறிகொடுத்த கரடிகளை 
நாம்‌ அடக்கிவிடலாம்‌. ஆனால்‌ ட்டில்‌ 
திரியும்‌ மதிமீனனை யாராலும்‌ அடக்க 
முடியாது. அவனுக்கு எதிர்ப்படுவது 
நமக்குத்தான்‌ ஆபத்து. மதிகேட்டில்‌ திரியும்‌ 
மதியீனன்‌, குட்டிகளைப்‌ பறிகொடுத்த 
கரடியைவிட பயங்கரமானவன்‌. மிகவும்‌ 
மோசமானவன்‌. அப்படிப்பட்டவனுக்கு 
தகடு. தமத ஆர்த்து. என்பன்‌ 

ட்‌ ட்டு 


பறிகொடுத்த கரடி 
தனக்கு யார்‌ 





ழ்‌ நயனா 
யாய 
நன்மைக்குத்‌ தீமைசெய்கிறவன்‌. 
நீதி 17:18 


நீதி 1748. நன்மைக்குத்‌. 
தீமைசெய்கிறவன்‌ எவனோ, அவன்‌ 
வீட்டைவிட்டுத்‌ தீமை நீங்காது. 


பிறருக்குத்‌ தீங்குசெய்கிறவன்‌ 

நன்றியில்லாதவன்‌. தன்னுடைய 

சிநேகிதர்களுக்கு செய்யவேண்டிய நன்றிக்‌ 

வன்‌ செய்யமாட்டான்‌. நன்றி 

தீமைக்கு தீமை 

மிருககுணமுள்ளவன்‌. 

நன்மைக்கு தீமை செய்கிறவன்‌ பிசாசின்‌ 

குணமுள்ளவன்‌. இப்படிப்பட்டவன்‌ தன்‌ 

குடும்பத்தையும்‌ நேசிக்கமாட்டான்‌. 

இவனுடைய துர்க்குணத்தினால்‌, இவனுடைய 

குடும்பமும்‌ சபிக்கப்பட்டிருக்கும்‌. தீமை 
இவனுடைய வீட்டைவிட்டு நீங்காது. 


சண்டையின்‌ ஆரம்பம்‌ 


நீதி 17:14. 


நீதி 1704. சண்டையின்‌ ஆரம்பம்‌ 
மதகைத்‌ திறற்துவிடுகிறது போலிருக்கும்‌; 
ஆதலால்‌ விவாதம்‌ எழும்புமுன்‌ அதை: 
விட்டுவிடு. 


சண்டையின்‌ ஆரம்பமே மிகவும்‌ 
கோபமான ஒரு வார்த்தை 
வார்த்தையைப்‌ பிறப்பிக்கும்‌. 
வார்த்தைகளின்‌ எண்ணிக்கையும்‌, வேகமும்‌ 
அதிகரிக்கும்‌. வார்த்தைகளில்‌ கோபம்‌ 
நிரம்பியிருக்கும்‌. இவை அதிகரிக்கும்போது. 
இவற்றை தடைபண்ணுவது மிகவும்‌ கடினம்‌. 
ஒரு பெரிய அணைக்கட்டில்‌ தண்ணீரை 
சேகரித்து, அதன்‌ மதகைத்‌ திறந்துவிட்டால்‌, 
அதை அடைப்பது மிகவும்‌ கடினம்‌. 
சண்டையின்‌ ஆரம்பம்‌ மதகைத்‌ 
திறந்துவிடுவதுபோல இருக்கும்‌. 


திறந்தவிட்டால்‌, 
நிறுத்திவிடலாம்‌. 
திறந்துவிட்டால்‌, 


வார்த்தைகளை தடுத்து நிறுத்திவிடவேண்டும்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அதற்குமேலும்‌ வார்த்தைகளைக்‌ 
கொட்டிவிடாதவாறு, நாவுக்கு கடிவாளம்‌. 
போடவேண்டும்‌. விவாதம்‌ எழும்பும்‌ முன்பாக 
சண்டையை விட்டுவிடுவது மிகவும்‌ எளிது. 
அது தான்‌ நல்லது. விவாதம்‌ 
பெரிதாகிவிட்டால்‌ சண்டையை நிறுத்த 
முடியாது. சிறிய தீ பெரிய காட்டைக்‌ 
கொழுத்திவிடுவதுபோல சண்டையின்‌ 
ஆரம்பம்‌ எல்லோரையும்‌ அழித்துப்போடும்‌. 
ஆகையினால்‌ சண்டை ஆரம்பமாகும்போதே, 
அதை விட்டுவிடுவது உத்தமம்‌. 


துன்மார்க்கனை 
'நீதிமானாக்குகிறவன்‌ 
நீதி 17:15 


நீதி 1715. துன்மார்க்கனை 
'நீதிமானாக்குகிறவனும்‌, நீதிமாணைக்‌ 
குற்றவாவியாக்குகி றவனுமாகிய 
இவ்விருவரும்‌ கர்த்தருக்கு. 
அருவருப்பானவர்கள்‌. 


நியாயாதிபதிகள்‌ வழக்குகளை 
நியாயமாய்‌ விசாரிக்கவேண்டும்‌. நீதியான 
தீர்ப்பு சொல்லவேண்டும்‌. நீதியும்‌, நியாயமும்‌, 
நிர்வாகமும்‌, ஆளுகையும்‌ இவர்களிடத்தில்‌ 
ஒப்புக்கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவர்கள்‌ 
தங்களிடத்தில்‌ கொடுக்கப்பட்டிருக்கும்‌ 
பொறுப்புக்களுக்கு உண்மையுள்ளவர்களாக 
இருக்கவேண்டும்‌. குற்றவாளிகளுக்கு 
தண்டனை கொடுக்கவேண்டும்‌. 
நிரபராதிகளை விடுதலை பண்ணவேண்டும்‌. 
நீதிமன்றத்தில்‌ நீதி செத்துப்போனால்‌, அந்த 
தேசத்திலும்‌ நீதியிருக்காது. அந்த தேசமே 
அநீதியினால்‌ அழிந்துபோகும்‌. 

நியாயதிபதிகள்‌ துன்மார்க்கனை 
நீதிமானாக்கிவிடக்கூடாது. அவர்கள்‌ 
நீதிமானை குற்றவாளியாக்கிவிடவும்கூடாது. 
இது அநியாயம்‌. நீதிக்கு விரோதமாக 
செய்யப்படும்‌ துரோகம்‌. இப்படிப்பட்டவர்களை 
கர்த்தர்‌ தண்டிப்பார்‌. இவர்கள்‌ கர்த்தருக்கு 
அருவருப்பானவர்கள்‌. நன்மையைப்‌ 
பாதுகாக்கவேண்டியவர்களிடத்தில்‌ 
தீமையிருக்கும்போது, கர்த்தர்‌ அவர்களை 
தம்முடைய நீதியின்‌ பிரகாரம்‌ தண்டிப்பார்‌. 
கர்த்தருடைய நீதி நியாயமுள்ளது. 
அவருடைய தண்டனை பயங்கரமானது. 





je 
EAT 
மூடன்‌ கையிலே ரொக்கம்‌ 
நீதி 17:16 


தீதி 17:16. ஞானத்தைக்‌ கொள்ளும்படி. 
முடன்‌ கையிலே ரொக்கம்‌. 
என்னத்திற்கு? அதின்‌ மேல்‌ அவனுக்கு. 
மனமில்லையே. 


கர்த்தர்‌ மூடன்‌ 
கிருபையுள்ளவராகயிருக்கிறார்‌. 


மேலும்‌ 
கர்த்தர்‌ 


சூரியனின்‌ 
வெளிச்சத்தைக்‌ கொடுக்கிறார்‌. சுத்தமான 
காற்றைக்‌ கொடுக்கிறார்‌. கிருபையுள்ள 
தேவன்‌ மூடனுக்கும்‌ நன்மை செய்கிறார்‌ 
ஞானத்தைக்‌ கொள்ளும்படி மூடர்‌ கையிலே. 
ரொக்கத்தைக்‌ கொடுக்கிறார்‌. 


நம்முடைய ஆத்துமா ஜீவனுள்ளது. 
அது சிந்தித்து அறிந்துகொள்ளக்கூடியது. 
கேள்விகளைக்‌ கேட்டு, அதற்கு விடைபெற்று. 

பெற்றுக்கொள்ளக்கூடியது. 


ஐக்கியமாயிருக்கும்‌ 

பெற்றிருக்கிறோம்‌. 

'ஜெபம்பண்‌ ணுவதற்கு 

வாய்ப்புக்களையும்‌, 

கொடுக்கிறார்‌. 

பெற்றோரையும்‌, 

உறவினரையும்‌, நல்ல ஊழியக்காரர்களையும்‌, 

நல்ல சிநேகிதரையும்‌ கொடுக்கிறார்‌. 

இவர்களெல்லோரும்‌ ஞானத்தைப்‌ பெற்றுக்‌ 
ள்ளும்‌ நமக்கு உதவியா 

இவர்களெல்லோருமே 
ஞானத்தைப்‌ 
ரொக்கமாகக்‌. 


பெற்றுக்கொள்வதற்கு 
கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள்‌. 


கர்த்தர்‌ நமக்கு 

கிருபைகளையும்‌, 

கொடுத்திருப்பது, நமக்குக்‌ கிடைத்திருக்கிற 
மிகப்பெரிய சிலாக்கியம்‌. ஆனால்‌. 
மனுஷனோ தேவனுடைய கிருபையை 
பயன்படுத்தாமல்‌  அசட்டைபண்ணுகிறான்‌. 
கர்த்தர்‌ கொடுத்திருக்கிற சிலாக்கியத்தை 
தனக்கு பிரயோஜனம்‌ உண்டாக்கத்தக்கதாக 
பயன்படுத்தாமல்‌ இருக்கிறான்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ தனக்குக்‌ கொடுத்திருக்கும்‌ 
தாலந்துகளை மண்ணில்‌ புதைத்து வைக்கிற 
மதிகேடனுக்கு ஒப்பாயிருக்கிறான்‌. 
ஞானத்தைப்‌ பெற்றுக்கொள்ளவேண்டும்‌ 
என்னும்‌ விருப்பம்‌ மூடனிடத்தில்‌ இல்லை. 
ஆகையினால்‌ கர்த்தர்‌ மூடனுடைய கையில்‌ 
ஞானத்தைப்‌ பெற்றுக்கொள்ளும்படி 
ரொக்கத்தைக்‌ கொடுத்தாலும்‌ அதனால்‌ 
அவனுக்கு பிரயோஜனம்‌ ஒன்றுமில்லை. 


சிநேகிதன்‌ 
நீதி17:17 


நீதி 17:07. சிநேகிதன்‌ எல்லாக்‌. 
காலத்திலும்‌ சிநேகிப்பான்‌; இடுக்கணில்‌ 
உதவவே சகோதரன்‌ பிறத்திருக்கிறான்‌. 


எல்லா 

ஒருவருக்கொருவர்‌ 
உண்மையுள்ளவர்களாமிருக்க வேண்டும்‌. 
சகோதர சிநேகம்‌ நித்தியமானது. மெய்யான 
சிநேகமுள்ளவர்கள்‌ எப்போதுமே 
சிநேகிதராகவே இருப்பார்கள்‌. சிநேகிதத்தில்‌ 
மாய்மாலம்‌ இருக்கக்கூடாது. 
மாய்மாலமுள்ளவர்கள்‌, தேவைக்கேற்ப, 
ழ்நிலைக்கேற்ப சிநேகிதராயிருப்பார்கள்‌. 
ஒரு சில சிநேகிதர்கள்‌ கோடைகாலத்தில்‌ 
பிரிந்துபோய்விடுவார்கள்‌. குளிர்காலத்தில்‌ 
மறுபடியும்‌ சிநேகிதராகிவிடுவார்கள்‌. 
இவர்களிடத்தில்‌ உண்மையான சிநேகம்‌ 
இல்லை. 


சிநேகிநர்களின்‌ 
குணாதிசயங்களை நாம்‌ ஆராய்ந்து 
பார்க்கவேண்டும்‌. அவர்களிடத்தில்‌ 
உலகப்பிரகாரமான ஐசுவரியமும்‌ ஆஸ்தியும்‌ 
அதிகமில்லாமல்‌ இருக்கலாம்‌. ஆனால்‌ 
அவர்களிடத்தில்‌ தெய்வீக ஞானமும்‌, 
கிருபையும்‌ அதிகமாய்‌ நிரம்பிமிருக்கும்‌. 
அவர்களிடத்தில்‌ சரீரப்பிரகாரமான அழகு 
குறைவுடட்டிருக்கலாம்‌. ஆனாலும்‌ அவர்கள்‌ 
ஆவிக்குரிய காரியங்களில்‌ 
அழகுள்ளவர்களாகயிருப்பார்கள்‌. நாம்‌ 
வெளித்தோற்றத்தைப்‌ பார்த்து சிநேகிக்காமல்‌, 
அவர்களுடைய யான, உள்ளான 
சுபாவத்தைப்‌ பார்த்து சிநேகிக்கவேண்டும்‌. 


நம்முடைய 





ழ்‌ நள 
யாய 


இயேசுகிறிஸ்துவே நமக்கு மெய்யான 
சிநேகிதர்‌. அவர்‌ நம்மிடத்தில்‌ முடிவுபரிந்தம்‌ 


தம்முடைய வேளை வந்ததென்று அறிந்து, 

வ்வலகத்திலிருக்கிற. 
தம்முடையவர்களிடத்தில்‌ அன்புவைத்தபடியே, 
முடிவுபரியந்தமும்‌ அவர்களிடத்தில்‌ 


அன்புவைத்தார்‌" (யோவா 134) 


நம்முடைய கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து 
நம்மிடத்தில்‌ அன்புகூருவதுபோல 


நாமும்‌ 
"உமது 


எண்ணப்படுகிறோம்‌ என்று எழுதியிருக்கிறபடி 

நேரிட்டாலும்‌, கிறிஸ்துவின்‌ அன்பைவிட்டு 

நம்மைப்பிரிப்பவன்‌ யார்‌? 

வியாகுவமோ, துன்பமோ, 
"நாசமோசமோ, 


பலவவொள்தக்றயகளாகிலுவ்ள ம 


மரணமானாலும்‌, 
தேவதூதர்களானாலும்‌, 
அதிகாரங்களானாலும்‌, வல்லமைகளானாலும்‌. 
நிகழ்காரியங்களானாலும்‌, 
வருங்காரியங்களானாலும்‌,  உயர்வானாலும்‌, 
தாழ்வானாலும்‌, வேறெந்தச்‌ யான ன்‌ 
நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து 
்்‌ தேவனுடைய அன்பைவிட்டு 
பிரிக்கமாட்டாதென்று 
நிச்சமித்திரக்கிறேன்‌ (ரோம 35-38) 
என்று அப்போஸ்தலர்‌ பவல்‌ சொல்லுகிறார்‌. 
சிநேகிதன்‌ காலத்திலும்‌ 
சிநேகிப்பன்‌. இடுக்கணும்‌, 
இக்கட்டும்‌, 
வரும்போது 


உதவவே சகோதரன்‌ பிறந்திருக்கிறான்‌. ஒரு 
தாய்‌ வயிற்றுப்‌ பிள்ளைகள்‌ 
ஒருவருக்கொருவர்‌ உதவியாயும்‌ 
ஒத்தாசையாயும்‌ க்கவேண்டும்‌. 
தன்னுடைய சகோதரருக்கோ, சகோதரிக்கோ 
இடுக்கண்‌ வரும்போது உதவிசெய்ய 
முன்வரவேண்டும்‌. மெய்யான சிநேகிதன்‌, 
உடன்பிறந்த சகோதரனைப்போல. 
இருக்கிறான்‌. 


ஜீவனானாலும்‌, 


எல்லா 
ஒருவருக்கு 
பாடுகளும்‌, 
அவருடைய 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
UBLISHERS 


புத்தியீனன்‌ 
நீதி 17:18 


நீதி 1718. புத்தியினன்‌. தன்‌ 
சிநேகிதனுக்கு முன்பாகக்‌ கையடித்துக்‌ 
கொடுத்துப்‌ பிணைப்படுகிறான்‌. 


வாழ்க்கையில்‌ நாம்‌ 
குடன்பட்டிருக்கக்கூடாது. 
ஒருவருக்கொருவர்‌ 
குடன்பட்டிருக்கவேண்டுமேயல்லாமல்‌ வேறு 
கடன்‌ எதுவும்‌ நமக்கு இருக்கக்கூடாது. 
ஞானமுள்ளவன்‌ கடன்‌ 
பிரச்சனைகளிலிருந்து தப்பித்துக்‌ 
கொள்கிறான்‌. அவன்‌ மற்றவர்கள்‌ 
பெற்றிருக்கிற கடனுக்காக 
பிணைப்படமாட்டான்‌. பிறருடைய கடனைத்‌ 
தீர்ப்பதற்கு கையடித்துக்‌ கொடுக்கமாட்டான்‌. 
பிறருக்கு ஜாமீன்‌ கொடுக்கமாட்டான்‌. 


சேர்த்துக்கொள்கிறான்‌. 
சிநேகிதனுக்கு முன்பாக 

கொடுத்து பிணைப்படுகிறான்‌. 

மற்றவர்களுக்காக பிணைப்படுவது ஒரு 

கண்ணியைப்‌ போன்றது. 

சிக்கிக்கொண்டால்‌ விடுதலை பெறுவது 

மற்றவர்களுக்காக 

தன்னுடைய 

செய்கிறான்‌. 

மிருக்கிற மனைவிக்கும்‌, 

பிள்ளைகளுக்கும்‌ தீங்கு செய்கிறான்‌. 

இவன்‌ செய்கிற தப்பிதத்தினால்‌, இவனுடைய 

குடும்பத்திலுள்ளவர்களும்‌ இவனோடு சேர்ந்து 

தீங்கு அனுபவிப்பார்கள்‌. 


வாதுப்பிரியன்‌ 
நீதி 17:19 


1719. 





i= a 
TT 


ணப ்ட ரகக. 
வாதுபிரியராயிருப்பார்கள்‌. 

பாதகப்பிரியன்‌. இவன்‌ 

சண்டையை விரும்புகிறான்‌. மற்றவர்களோடு 
விவாதம்பண்ணுவதை விரும்புகிறான்‌. இவன்‌ 
செய்கிற தொழிலிலும்‌, வியாபாரத்திலும்‌ 
அநேக பிரச்சனைகள்‌ வரும்‌. பிரச்சனைகளை 
சமாதானமாகத்‌ தீர்த்து வைக்காமல்‌, எல்லா 
பிரச்சனைகளையும்‌ நீதிமன்றத்திற்கு 
கொண்டுபோய்விடுவான்‌. 


வாதுப்பிரியன்‌ விக்குரிய 
ங்களில்‌ சமாதானமாமிருக்க 
மாட்டான்‌. போதுமென்ற பக்தியே மிகுந்த. 
ஆதாயம்‌. ஆனால்‌ டைய 
இருதயத்தில்‌ சமாதானமும்‌, ஆறுதலும்‌: 
இருக்காது. சத்தியத்தில்‌ தெளிவிருக்காது. 
இவன்‌ எப்போதும்‌ குழப்பத்திலிருப்பான்‌. 
மற்றவர்களையும்‌ குழப்புவதற்கு 
முயற்சிபண்‌ ணுவான்‌. ஆவிக்குரிய 
காரியங்களைக்‌ குறித்து மற்றவர்களோடு 
தர்க்கம்பண்ணுவது இவனுக்குப்‌ பிரியமானது. 


பிறரோடு பேசும்போ 
ஞானமாகவும்‌, 
பொறுமையாகவும்‌ 
பேசவேண்டும்‌. 
ஆரம்பத்திலேயே. 
ஆரம்பித்துவிடுவான்‌. 
வார்த்தைகளில்‌ கோபமும்‌. 
வேகமும்‌ இருக்கும்‌. இவன்‌ ஒரு 
பாதகப்பிரியன்‌. மற்றவர்களுக்கு 
தீங்குசெய்வது இவனுக்குப்‌ பிரியம்‌. 
வாதுப்பிரியன்‌ சத்தியத்திற்கு 
துணைபோவதுபோல மாய்மாலம்‌ 
பண்ணுவான்‌. தன்னுடைய சிந்தையிலும்‌, 
வார்த்தையிலும்‌, செய்கையிலும்‌ சத்தியமும்‌ 
நீதியும்‌ நிற்பது போல காண்பித்துக்‌. 
கொள்வான்‌. தான்‌ நீதிக்காகவே. 
போராடுவதாக மாய்மாலம்பண்ணுவான்‌. 
ஆனால்‌ மெய்யாகவே இவனிடத்தில்‌ 
அநீதியும்‌, அநியாயமும்‌ இருக்கும்‌. இவன்‌ 
பாவத்தை நேசிப்பான்‌. பொய்யை விரும்பி 
பேசுவான்‌. 


நாம்‌ 
அமைதியாகவும்‌, 
சந்தோஷமாகவும்‌, 
சிநேகமாகவம்‌ 
வாதுப்பிரியனோ 
சண்டையை 


இவனுடைய 


வாதுப்பிரியன்‌ சுயநலப்பிரியன்‌. இவன்‌ 
மற்றவர்களிடத்தில்‌ தன்னைப்பற்றி உயர்த்திக்‌ 
காண்பிக்க விரும்புவான்‌. தனக்கு எல்லாம்‌. 
தெரியுமென்று தன்னைப்பற்றி 
விளம்பரம்பண்ணுவான்‌. விளம்பர பிரியன்‌ 
ஆபத்தில்‌. சிக்கிக்கொள்வான்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


வாசலை  உயர்த்திக்கட்டுகிறவன்‌ 

நாடுகிறான்‌. எல்லோருக்கும்‌ 
முன்பாக தன்னை உயர்த்தவேண்டுமென்று 
விரும்பி, தன்னிடத்தில்‌ போதுமான பணம்‌ 
இல்லாவிட்டாலும்‌, பிறரிடத்தில்‌ கடன்வாங்கி, 
தன்னுடைய வீட்டை உயர்த்திக்‌ கட்டுகிறான்‌. 
இலனுக்கு அழிவு வரும்‌. 


செல்லும்‌ செலவை கணக்குப்‌ 
பார்க்காமல்‌, வீண்செலவு செய்தால்‌ அழிவு 
வாசற்படியில்‌ படித்திருக்கும்‌. இவன்‌ 
தன்னுடைய வீட்டை பெரியதாக 
கட்டவேண்டும்‌ என்னும்‌ அவசியமில்லை. 
தன்னுடைய தகுதிக்கு மீறி, தன்‌ வாசலை 
உயர்த்திக்‌ கட்டினாலே, இவனுக்கு அழிவும்‌ 
மோசமும்‌ வரும்‌. மற்றவர்கள்‌ மத்தியிலே 

தனக்கு உயர்வும்‌, மதிப்பும்‌, மரியாதையும்‌ 
உண்டாகவேண்டும்‌ என்பதற்காக, இவன்‌ 
பேராசைப்பட்டு தன்‌ வீட்டின்‌ வாசலை 
உயர்த்திக்‌ கட்டுகிறான்‌. இதனால்‌ 
த்‌ ஆத்‌ வருவதற்கு பதிலாக 
தீமை மதிப்பும்‌ மரியாதையும்‌ 
வத்‌ பதிலாக அவமானமும்‌, 
நாசமும்‌, மோசமும்‌ வரும்‌. இவனுடைய 
பக்கத்து வீட்டுக்காரர்கள்‌ இவனைப்பற்றி 
பெருமைப்படுவதற்குப்‌ பதிலாக, இவன்மீது 
பொறாமைப்படுவதற்கு ஏது உண்டாகும்‌. 


மாறுபாடான இருதயமுன்னவன்‌ 
நீதி 17:20 


நீதி 17:20. 
இருதயமுன்னவன்‌ நன்மையைக்‌ 
கண்டடைவதில்லை; புரட்டு 
நாவுன்னவன்‌ தீமையில்‌ விழுவான்‌. 


மாறுபாடான 


அமைதியும்‌ ஆறுதலும்‌ இருக்காது. in 


சிந்தனையிருக்காது. இவன்‌ தன்னுடைய 
சிந்தனையில்‌ உறுதியாய்‌ நிலைத்திருக்கவும்‌ 
மாட்டான்‌. இவனுடைய இருதயம்‌ 
மாறுபாடானது. இவனுடைய சிந்தையும்‌, 
செயலும்‌ மாறுபாடானது. மாறுபாடான 
இருதயமுள்ளவன்‌ நன்மையைக்‌ 
கண்டடைவதில்லை. இதல்‌ திருப்தி 


உண்டாகாது. 





i THE 
TT 


புரட்டு 
விழுவான்‌ இவன்‌ 
அவதூறு பேசுவான்‌. 
கோள்சொல்லுவான்‌. 


நாவுள்ளவன்‌ 


இருக்கமாட்டார்கள்‌. 
நாவின்‌ நிமித்தமாய்‌ நல்ல சிநேகிதரெல்லாம்‌ 
இவனைவிட்டுப்‌.. பிரிந்துபோய்விடுவார்கள்‌. 
இவனுடைய வார்த்தையில்‌ விஷம்‌ இருக்கும்‌. 
இவன்‌ வார்த்தையினால்‌ பிறரைக்‌ 
'கோபப்படுத்துவான்‌. இவனுடைய 
சத்துருக்களுக்கு இவன்மீது அதிகமாய்க்‌ 
கோபழுண்டாகும்‌. 

இவன்‌ மற்றவர்களுக்கு தீமையை 
யோசித்துப்‌ பேசுவான்‌. ஆனால்‌ முடிவிலோ, 
இவன்‌ தலையின்மீது தீமை வந்திறங்கும்‌. 
இவன்‌ மற்றவர்களுக்கு குழி வெட்டுவான்‌. 
இவன்‌ வெட்டிய குழியில்‌ இவனே 
விழுந்துவிடுவான்‌. இவன்‌ மற்றவர்களுக்கு 
மறைவாக வலையையும்‌, கண்ணியையும்‌ 
விரிப்பான்‌. தான்‌ விரித்த வலையில்‌ 
இவனே சிக்கிக்கொள்வான்‌. பிறருக்கு தீங்கு 
நினைக்கிறவர்களுக்கு தீங்கு வரும்‌. புரட்டு 
நாவள்ளவன்‌ தீமையில்‌ விழுவான்‌. 


மூடபுத்திரனைப்‌ பெறுகிறவன்‌ 
நீதி 17:21 


நீதி 1721. முடயுத்திரனைப்‌ 
பெறுகிறவன்‌ தனக்குச்‌ ௪ஞ்சலமுண்டாக. 
அவனைப்‌ 

மதியினனுடைய 

மகிழ்ச்சியில்லை. 


ஒரு குடும்பத்தில்‌ ஆண்‌ பிள்ளை 
பிறக்கும்போது, அந்தக்‌ குடும்பத்தார்‌ 
எல்லோருக்கும்‌ மிகுந்த 'சந்தோஷமுண்டாகும்‌. 
அந்தப்‌ பிள்‌. வளர்ந்து 
பினாத்த ஞானமுள்ளவனாகவும்‌, 
புத்தியுள்ளவனாகவும்‌ இருக்கும்போது, 
அவன்‌ மூலமாய்‌ குடும்பத்தாரின்‌ சந்தோஷம்‌ 
அவனிடத்தில்‌ 

மதியீனமும்‌, 

அவனால்‌ 

சஞ்சலமே உண்டாகும்‌. 

பெறுகிறவன்‌, தனக்கு. 

அவனைப்‌ பெறுகிறான்‌. 

மதியீனனுடைய தகப்பனுக்கு மகிழ்ச்சியில்லை. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தாவீதுக்கு அப்சலோம்‌ பிறந்தபோது 
மிகுந்த சந்தோஷப்பட்டார்‌. தன்‌ குழந்தைக்கு 
அப்சலோம்‌ என்று பேரிட்டார்‌. அப்சலோம்‌ 
என்னும்‌ பெயருக்கு “தகப்பனாரின்‌ 
சமாதானம்‌” என்று பொருள்‌. ஆனால்‌ 
அப்சலோம்‌ வளர்ந்து பெரியவனானபோதோ, 
தகப்பனாருக்கு சமாதானதைக்‌ 
கொடுப்பதற்குப்‌ பதிலாக, பிரச்சனைக்குமேல்‌ 
பிரச்சனையைக்‌ கொடுத்தார்‌. அப்சலோமால்‌ 
தாவீதுக்கு மகிழ்ச்சி உண்டாகவில்லை. 
சஞ்சலமே உண்டாயிற்று. மதிமீனனைப்பற்றிய 
கவலை, அவனுடைய தகப்பனாரின்‌ 
இருதயத்தில்‌ நிரந்தரமாய்த்‌ தங்கியிருக்கும்‌. 
அது அவருடைய சந்தோஷத்தைப்‌ பாதிக்கும்‌. 
அப்சலோம்‌. தன்‌ தகப்பனாருக்கு 
சமாதானமாயிருப்பதற்குப்‌ பதிலாக, 
சஞ்சலமாயிருந்தார்‌ 


மனமகிழ்ச்சி. 
தீதி 17:22 


நீதி 1722௨ மனமகிழ்ச்சி 


ஒளஷதம்‌; முறித்த 
எலும்புகளை உலரப்பண்ணும்‌. 


சந்தோஷமாயிருப்ப! 
சரீரத்திற்கு ஆரோக்கியம்‌ தேவனாகிய 
நம்முடைய ஆவிக்கும்‌, 
ஆண்டவராயிருப்பதுபோல, 
சரீரத்திற்கும்‌ 


நல்ல்‌ 
ஆவியோ 


நமது 


ஆண்டவராயிருக்கிறார்‌ 

சரீரத்தின்‌ தேவைகளை 

தெய்வீக கிருபையினால்‌. 

நம்முடைய சரீரத்‌ 

கொடுப்பதோடு ஒளஷதமும்‌ கொடுக்கிறார்‌. 
மனமகிழ்ச்சியே நமது சரீரத்திற்கு நல்ல 
ஒளஷதம்‌. 


ம்முடைய இருதயத்தில்‌ சந்தோஷம்‌ 
இல்வல வேண்டு இதில்‌ 
உலகப்பிரகாரமான 


கவலைகளோ, 
இச்சைகளோ, மாயையான 
காரியங்களோ சிறிதும்‌ இருக்கக்கூடாது. 
நம்முடைய யம்‌ 
சந்தோஷமாயிருந்தால்தான்‌ நம்முடைய சரீரம்‌ 
ஆரோக்கியமாயிருக்கும்‌. மனமகிழ்ச்சி 
முகமலர்ச்சியைத்‌ தரும்‌. தேவனுடைய கிருபை 
நம்முடைய இருதயத்தை நிரப்பவேண்டும்‌. 
அப்போதுதான்‌ நம்முடைய இருதயத்தில்‌ 
மனமகிழ்ச்சி நிரம்பியிருக்கும்‌. 


மாம்சத்தின்‌ 





ழ்‌ நவள 
யாய 


மனமகிழ்ச்சியானது. 
ஒளஷதத்தைப்போல இருக்கிறது. 
சரீரத்திற்கு ஆரோக்கியம்‌ 


ஆரோக்கியமாயிருக்கும்‌ 
நம்மிடத்தில்‌ 

ஒப்புக்கொடுத்திருக்கும்‌ பொறுப்புக்களை, 
நம்மால்‌ சோர்வில்லாமல்‌, உற்சாகமாய்‌ செய்ய 
முடியும்‌. தேவனுடைய 
செய்வதற்கு 
ஆரோக்கியமுள்‌ளதாகவும்‌, 
தகுதியுள்ளதாகவும்‌ இருக்கும்‌. 

மனதில்‌ . ட அருத்தம்‌. 
நிரம்பிமிருக்கும்போது. அது நம்முடைய சரீர 
ஆரோக்கியத்தைப்‌ பாதிக்கும்‌. சரீரத்திற்கு 
வியாதி வரும்‌. வியாதியுள்ள சரீரம்‌: 
பலவீனமாயிருக்கும்‌. பலவீனமான சரீரத்தால்‌ 
ஒரு வேலையையும்‌ ஒழுங்காக செய்ய 
முடியாது. நம்முடைய மதத்த அதிகமான 
பாடுகளும்‌, வேதனைகளும்‌, 
உபத்திரவங்களும்‌ வரும்போது நம்முடைய 
ஆவி  முறிந்துபோகும்‌. நம்முடைய 
மனச்சாட்சிக்கு காயமும்‌ சேதமும்‌ 
உண்டா! நமக்குள்‌ குற்றவுணர்வு 
அதிகரிக்கும்‌. முறிந்த ஆவி எலும்புகளை 
உலரப்பண்ணும்‌. எலும்புகளின்‌ 
ஆரோக்கியமும்‌ பெலனும்‌ கெட்டுப்போகும்‌. 
உலர்ந்த எலும்புகளில்‌ உயிர்‌ இருக்காது. 


துன்மார்க்கன்‌ 


நீதி 17:23 


நீதி 1729. துன்மார்க்கன்‌, நீதியின்‌. 
வழியைப்‌ புரட்ட,  மடியிலுூன்ன 
பரிதானத்தை வாங்குகிறான்‌. 


துன்மார்க்கன்‌ 

சாதிக்கவேண்டுமென்று 

துன்மார்க்கனுடைய ஜீவியத்தில்‌ 
சத்தியமும்‌ 


தான்‌ நினைத்ததை 


இருக்காது. 
புரட்டுவதற்கு பெய்ச்சாட்சிகளைத்‌. 
தேடுவான்‌. துன்மார்க்கனிடத்தில்‌ பாவமும்‌ 
அநியாயமும்‌ நிரம்பியிருக்கும்‌. இவனுக்கு 
விரோதமாக. நியாயத்தீர்ப்பு 
சொல்லப்பட்டாலும்‌, இவன்‌ நியாயத்தைப்‌ 
புரட்டுவதற்கு பணத்தைப்‌ பயன்படுத்துவான்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


எதையும்‌ செய்வான்‌. 
பொய்ச்சாட்சி சொல்லுவான்‌. 
வழியைப்‌ புரட்டுவதற்காக 
மடியிலுள்ள பரிதானத்தை வாங்குகிறான்‌. 
பரிதானம்‌. தனக்காகவே 
ஆயத்தமாயிருக்கிறது என்று 
நினைத்துக்கொள்கிறான்‌. துன்மார்க்கன்‌ 
பொய்சொல்லுவதற்கும்‌, பொய்ச்சாட்சி 
சொல்லுவதற்கும்‌ வெட்கப்படமாட்டான்‌. 
இவனுடைய மனச்சாட்சி னை 
மழுங்கிப்போயிருக்கும்‌. துன்மார்க்கன்‌ 
பொய்சொல்லும்போது, அவனுடைய 
மனச்சாட்சி அவனைக்‌ கண்டித்து 
உணர்த்தாது. துன்மார்க்கனுடைய 
சுபாவத்தினால்‌, பல சமயங்களில்‌ நீதிக்கு 
முக்கியத்துவம்‌ இல்லாமல்‌ போய்விடுகிறது. 
நீதியான நியாயத்தீர்ப்பு சொல்லுவதில்‌ 
தாமதமுண்டாகிறது. பல சமயங்களில்‌, 
பரிதானத்தினால்‌ நீதியான நியாயத்தீர்ப்பு 
புரட்டப்படுகிறது. 


மூடனுடைய 
பூமியின்‌ 
கடையாத்தரங்களில்‌ செல்லும்‌. 


நீதிமான்‌ தனக்கு முன்பாக எப்போதும்‌ 
ஞானத்தை வைத்திருக்கிறான்‌. நீதியின்‌ 


பாதையில்‌ முன்னேறிச்‌ செல்வான்‌. ஒரு 
பாதையில்‌ செல்லும்போது, வேறு பாதைக்கு 
மாறமாட்டான்‌. இவனுடைய நடையில்‌ 
உறுதியிருக்கும்‌. இவனுடைய பேச்சில்‌. 
உண்மையிருக்கும்‌. இவனிடத்தில்‌ மாறுபாடு 
காணப்படாது. ஞானம்‌ புத்திமானுக்கு 
முன்பாக இருக்கிறது. 





f= FTE 
TT 


மூடனுடைய கண்கள்‌ எல்லா 
பக்கத்திலும்‌ சுற்றிப்‌ பார்க்கும்‌. அவை 
பூமியின்‌ கடையாந்தரங்களில்‌ செல்லும்‌. 
இவறுக்கென்று  குறிக்கோளோ, இலக்கோ 
எப்படியும்‌ வாழலாம்‌ 
ந்தம்‌ கொள்கையுடையவன்‌. மூடன்‌ 
தன்னுடைய பேச்சுக்களிலும்‌, 
செய்கைகளிலும்‌ தன்னுடைய மூடத்தனத்தை 
வெளிப்படுத்துகிறான்‌. இவனுடைய நடையில்‌: 
உறுதியிருக்காது. இவனுடைய இருதயத்தில்‌ 
மாறுபாடு நிரம்பியிருக்கும்‌ தான்‌ என்ன 
நினைக்கிறோம்‌ என்பதும்‌. தான்‌ என்ன 
பேசுகிறோம்‌ என்பதும்‌ தான்‌ என்ன 
செய்கிறோம்‌ என்பதும்‌ இவனுக்கு சரியாகத்‌ 
தெரியாது. இவன்‌ சுக்கான்‌ இல்லாத 
கப்பலைப்‌ போன்றவன்‌. காற்றடிக்கிற 
திசையெங்கும்‌ அலைந்து திரிகிறவன்‌. 
இப்படிப்பட்ட மூடன்‌ இலக்கு இல்லாமல்‌ 
ஜீவிக்கிறவன்‌. 


மூடபுத்திரன்‌ 
நீதி 17:25 


நீதி 1720. புத்திரன்‌ தன்‌ 
பிதாவுக்குச்‌ சலிப்பும்‌, தன்னைய்‌ 
பெற்றவர்களுக்குக்‌ க௪ப்புமானவன்‌. 


ரன்‌ னைப்‌ 
வெக்க வத்‌ 
கொடுக்கிறான்‌. மூடபுத்திரனைப்‌ பெறுகிறவன்‌ 
அவனுக்கு சஞ்சலமுண்டாக அவனைப்‌ 
பெறுகிறான்‌. மதிமீனனுடைய தகப்பனுக்கு 
மகிழ்ச்சியில்லை (நீதி 17:21). பிள்ளைகளின்‌ 
மூடத்தனத்தினால்‌, பெற்றோருக்கு 
அவர்கள்மீது கோபம்‌ வரும்‌. மூடபுத்திரன்‌ 
தன்னைப்‌ பெற்றவர்களுக்கு வேதனையைக்‌ 
கொடுக்கிறான்‌ 
கோபத்தைக்‌ 
பொருளாகும்‌. 


மூடபுத்திரன்‌ தன்னுடைய பெற்றோரின்‌ 
அறிகாரத்திற்குக்‌ கீழ்ப்படியமாட்டான்‌. 
இவனைப்‌ பெற்ற தாய்க்கு இவனால்‌. 
சலிப்பும்‌ கசப்பும்‌ உண்டாகும்‌. வருத்தமும்‌ 
வேதனையும்‌ வரும்‌. பவன்‌ தன்னுடைய 
தாயாரின்‌ அன்பை உதாசீனம்‌. 
பண்ணுகிறான்‌. தாயாருடைய மென்மையான 
குணத்தை அலட்சியம்‌ பண்ணுகிறான்‌. 
பெற்றோரால்‌ கட்டுப்படுத்தப்படாதவர்களை , 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


மற்றவர்கள்‌ கட்டுப்படுத்துவார்கள்‌. 
நம்முடைய பிள்ளைகளை நாம்‌ கண்டித்து 
வளர்க்கவில்லையென்றால்‌, ர்கள்‌ 
ஊரிலுள்ளவர்களிடம்‌ 

நம்முடைய 

அடிக்கக்கூடாது என்றால்‌, 

பிள்ளைகளை கண்டித்து வளர்க்கவேண்டும்‌. 


மூடபுத்திரன்‌. ந்த்‌ பெற்றோரின்‌. 
அதிகாரத்திற்குக்‌ கீழ்ப்படியமாட்டான்‌. 
இவனைப்‌ பெற்ற தாய்க்கு இவனால்‌ 
சலிப்பும்‌ கசப்பும்‌ உண்டாகும்‌. வருத்தமும்‌ 
ம்‌. இவன்‌ தன்னுடைய 

உதாசீனம்‌ 

பண்ணுகிறான்‌. தாயாருடைய மென்மையான 
குணத்தை. அலட்சியம்‌ பண்ணுகிறான்‌. 
பெற்றோரால்‌  கட்டுப்படுத்தப்படாதவர்களை, 
மற்றவர்கள்‌ கட்டுப்படுத்துவார்கள்‌. 
நம்முடைய பிள்ளைகளை நாம்‌ கண்டித்து 
வளர்க்கவில்லையென்றால்‌, அவர்கள்‌ 
ஊரிலுள்ளவர்களிடம்‌  அடிவாங்குவார்கள்‌. 
நம்முடைய பிள்ளைகளை மற்றவர்கள்‌ 
அடிக்கக்கூடாது என்றால்‌, நாம்‌ நம்முடைய 
பிள்ளைகளை கண்டித்து வளர்க்கவேண்டும்‌. 


நீதிமானை தண்டம்பிடிக்கிறது. 
நீதி 17:26. 


நீதி 17:28. நீதிமானை தண்டம்‌ 
பிடிக்கிறதும்‌, தியாயஞ்செய்கிறவனைப்‌ 
பிரபுக்கள்‌ அடிக்கிறதூம்‌ தகுதியல்ல. 


தேசத்தில்‌ நீதிமானுக்கு தண்டனை 
கொடுக்கக்கூடாது. நியாயம்‌ செய்கிறவனை 
அடித்து தண்டிக்கக்கூடாது. நியாயாதிபதிகள்‌ 
இந்த விஷயத்தில்‌ மிகவும்‌ 


எச்சரிப்போடிருக்கவேண்டும்‌. 
பிரபுக்களும்‌ துன்மார்க்கராகவும்‌, 
சர்வாதிகாரிகளாகவும்‌ இருக்கும்போது, 
அந்த தேசத்தில்‌ நீதிக்கும்‌, னம்‌ 
நீதிமான்களுக்கும்‌, நியாயம்‌ 
செய்கிறவர்களுக்கும்‌ மதிப்பும்‌ மரியாதையும்‌ 
இருக்காது. கொடூரகுணமுள்ள ராஜாக்கள்‌ 
நல்லவர்களையும்‌ தண்டிப்பார்கள்‌. 
அவர்களிடத்தில்‌ அதிகாரம்‌ இருக்கும்‌. 
ஆனால்‌ தங்களுடைய அதிகாரத்தை 
துஷ்பிரயோகம்‌. பண்ணுவார்கள்‌. 
இப்படிப்பட்டவர்களுடைய ஆட்சி 
நிலைக்காது. இவர்கள்மீது தேவனுடைய 
நியாயத்தீர்ப்பு வரும்‌. 


ராஜாக்களும்‌ 





ழ்‌ ளா 
யாய 


தேசத்திலுள்ள ஜனங்களுக்கு தங்களை 
ஆளுகை செய்கிற பிரபுக்கள்மீது மதிப்பும்‌, 
மரியாதையும்‌, நம்பிக்கையும்‌ 
இருக்கவேண்டும்‌. பிரபுக்களிடம்‌ நீதியும்‌, 
உண்மையும்‌ இருக்கவேண்டும்‌. அவர்கள்‌ 
மக்கள்மீது அன்போடும்‌ கரிசனையோடும்‌. 
இருக்கவேண்டும்‌. ஜனங்களுக்கு 
பிரபுக்கள்மீது நம்பிக்கை போய்விட்டால்‌, 
அந்த தேசத்தில்‌ நீதியான ஆளுகை 
நடைபெறாது. நீதிமானை 
தண்டம்பிடிக்கிறதும்‌, நியாயம்‌ செய்கிறவனை 
அடிக்கிறதும்‌ பிரபுவுக்கு தகுதியானதல்ல. 
அது நல்ல தேசத்திற்கு அழகானதல்ல. 
தேசத்தில்‌ நீதிமான்‌ அடிவாங்குவது அந்த 
தேசத்திற்கு அவமானம்‌. 


அறிவாளி 
நீதி 1727 


நீதி 1727,  அறிவாவி தன்‌ 
வார்த்தைகளை அடக்குகிறான்‌; விவேகி 
குளிர்த்த மனமுன்னவன்‌.. 


ள்ள 
பற்ற 


டைய 
கிரியைக। 

ன்‌ தா 

இவனுடைய வார்த்தைகளில்‌ 

கோபமும்‌ வேகமும்‌ இருக்காது. அமைதியான 
வார்த்தைகளையும்‌, குளிர்ந்த 
வார்த்தைகளையும்‌ பேசுவான்‌. மற்றவர்கள்‌ 
இவனிடத்தில்‌ கோபமான வார்த்தைகளைப்‌ 
பேசினாலும்‌, இவனுடைய குளிர்ந்த மனம்‌ 
அவர்களுடைய கோபத்தைத்‌ தணித்துவிடும்‌. 
குளிர்ந்த மனமுள்ளவனோடு பேசிப்பழக: 
வேண்டுமென்று எல்லோரும்‌ விரும்புவார்கள்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அறிவாளி 


எப்போதுமே ஞானமுள்ள 
வார்த்தைகளைப்‌ 


பேசுகிறான்‌. தன்னுடைய 
ஞானத்தினாலும்‌ புத்தியினாலும்‌ நன்மை 
செய்யவேண்டும்‌ என்பதே இவனுடைய 
விருப்பம்‌. அறிவாளி தன்‌ வார்த்தைகளை 
அடக்குகிறான்‌. 

வார்த்தையினால்‌ 

வந்துவிடக்கூடாது 
எச்சரிக்கையோடிருக்கிறான்‌. 

வேளையில்‌ தன்னுடைய 
பிரயோஜனமில்லாமல்‌. 

போய்விடக்கூடாது. 

கவனமாயிருக்கிறான்‌. 

பேசுவதற்கு. முன்பாக இரண்டுதரம்‌ 
யோசிப்பான்‌. இவனுடைய வார்த்தையில்‌ 
சுருக்கம்‌ இருக்கும்‌. இவனுடைய 
செய்கையில்‌ நிறைவு இருக்கும்‌. 


மூடனும்‌ ஞானவான்‌ 


நீதி 17:28 


நீதி 17:28. பேசாதிருந்தால்‌ மூடனும்‌ 
ஞானவான்‌ என்று எண்ணப்படுவான்‌; 
தன்‌ உதடுகளை மூடுகிறவன்‌ புத்திமான்‌ 
என்று எண்ணப்படுவான்‌.. 


வாயின்‌ 
மிகவும்‌ 
நம்முடைய 


புத்திமான்‌ தன்‌ 
வார்த்தைகளைக்‌ குறித்து 
எச்சரிக்கையாயிருப்பான்‌. 
வார்த்தைகளை தவறாகப்‌ 
பயன்படுத்துவதைவிட, பேசாமலிருப்பதே 
மிகவும்‌ நல்லது. பேசாதிருந்தால்‌ மூடனும்‌ 
ஞானவான்‌ என்று எண்ணப்படுவான்‌. தன்‌ 
உதடுகளை மூடுகிறவன்‌ புத்திமான்‌ என்று 
எண்ணப்படுவான்‌. அதிகமாகப்‌ 
பேசுகிறவனோ தன்னுடைய மதிமீனத்தை 
வெளிப்படுத்துகிறான்‌. நம்முடைய வாயின்‌ 
வார்த்தைகளைக்‌ குறித்து நாம்‌ மிகவும்‌ 
எச்சரிப்பாயிருக்கவேண்டும்‌. பரிசுத்த 
ஆவியானவர்‌ நம்முடைய நாவை ஆளுகை. 
செய்யவேண்டும்‌. 





நீதிமொழிக 


ழ்‌ நயனா 
யாய 


பிரிந்துபோகி றவன்‌ 
நீதி 18:1 


நீதி 181. மிரித்துபோகிறவன்‌ தன்‌ 
இச்சையின்படி செய்யப்பார்க்கிறான்‌ , 
எல்லா ஞானத்திலும்‌ 
தலையிட்டுக்கொள்ளுகிறான்‌. 


இந்த 

இரண்டுவிதமாக 

சொல்லுகிறார்கள்‌. 

பிரிந்துபோகிறவன்‌ தேவனுடைய 
பிரமாணத்தை ஏற்றுக்கொள்ளாமல்‌, அதன்‌ 
உபநேசங்களைலிட்டுப்‌ பிரிந்துபோகிறான்‌ 
என்பது ஒரு வியாக்கியானம்‌. மற்றொரு 
வியாக்கிமானமோ இதற்கு நேர்‌ எதிரானது, 


பிரிந்துபோகிறான்‌ என்பது 
வியாக்கியானம்‌ ஆகும்‌. 


உள்ளவர்களாயிருப்பார்கள்‌. 
மற்றவர்களைவிட தாங்கள்தான்‌ 
பெரியவர்கள்‌ என்று தங்களைப்பற்றி 
உயர்வாக நினைப்பார்கள்‌. மற்ற மனுஷரோடு 
ஒண்டாமல்‌ விலகியே ஜிவிப்பார்கள்‌. 
தங்களோடு பேசுவதற்கோ, 


இப்படிப்பட்டவர்கள்‌ சுயபெருமையுள்ளவர்கள்‌. 
தாங்கள்‌ சிந்திப்பதும்‌, தாங்கள்‌ பேசுவதும்‌, 
தாங்கள்‌ செய்வதும்‌ எப்போதுமே 
சரியானதாகமிருக்கும்‌ என்று 
ஆணவத்தோடிருப்பார்கள்‌ 
ஆணவழுள்ளவர்கள்‌ 
மற்றவர்களுடைய ஆலோசனைகளுக்கு செவி 
கொடுக்கமாட்டார்கள்‌. மற்றவர்களுடைய 
புத்திமதிகளை கேட்கவேண்டுமென்று. 


PROVERBS - COMMENTARY 


- விரிவுரை மறவா 


PUBLISHERS 


விரும்பவும்மாட்டார்கள்‌. தங்களுக்கு எல்லாம்‌ 
தெரியுமென்று இறுமாப்போடிருப்பார்கள்‌. 
தங்களுக்கு பிறருடைய உதலியோ, 
ஒத்தாசையோ தேவையில்லை. 
என்று ஆணவத்தோடிருப்பார்கள்‌ 
இப்படிப்பட்டவர்கள்‌ மற்றவர்களுடைய 
விஷயங்களில்‌. தேவையில்லாமல்‌ 
தலையிடுவார்கள்‌. மற்றவர்களைப்பற்றி 
தங்கள்‌ இஷ்டம்போல பேசுவார்கள்‌. தங்கள்‌ 
இஷ்டம்போல அவர்களை நியாயந்தீர்ப்பார்கள்‌. 
பிரிந்துபோகிறவன்‌ தன்‌ இச்சையின்படி 
செய்யப்பார்க்கிறான்‌. 


பிரிந்துபோகிறவன்‌ எல்லா ஞானத்திலும்‌ 
தலையிட்டுக்கொள்கிறான்‌. ஞானத்தைக்‌ 
கண்டடையவேண்டும்‌ என்பதே இவனுடைய 
வாஞ்சை. ஞானத்தைக்‌ கண்டுபிடிக்க 
வேண்டுமென்றால்‌ அதை வாஞ்சையோடு 
தேடவேண்டும்‌. விருப்பமில்லையென்றால்‌. 
பெற்றுக்கொள்ள முடியாது. ஞானத்தைப்‌ 
பெற்றுக்கொள்வதற்கு அநேக காரியங்கள்‌ 
நமக்கு 'தடையாகமிருக்கும்‌. 
அவையெல்லாவற்றிலிருந்தும்‌ நாம்‌ 
விலகியிருக்கவேண்டும்‌. நாம்‌ உலகத்தின்‌ 

சிக்கிக்கொள்ளக்கூடாது. 

பெற்றுக்கொள்ளவேண்டும்‌. 

நம்முடைய பிரதான 
விருப்பமாமிருக்கவேண்டும்‌. இத்து 
தடையாகமிருக்கிற _ எல்லா 
காரியங்களிலிருந்தும்‌ நாம்‌ 
பரிந்துபோய்லிட வேண்டும்‌ 


ஞானத்தைப்‌ 
விரும்புகிறவர்கள்‌ 
ஆலோசனைகளுக்கும்‌, 
செவிகொடுப்பார்கள்‌.. 
ஆலோசனைகளில்‌ நலமானதை 
பற்றிக்கொள்வார்கள்‌. ஞானத்தைப்‌ பெற்றுக்‌ 
கொள்ளவேண்டுமென்றால்‌, 


இடங்களுக்கும்‌ தேடி 

முதியோரின்‌ ஆலோசனைகளைக்‌ 
கேட்கவேண்டும்‌. அனுபவமுள்ளவர்கள்‌ 
சொல்லும்‌ புத்திமதிகளைக்‌ கேட்டு, 
அவற்றில்‌. பிரயோஜனமாயிருப்பவற்றை, 
நமக்கு சொதந்தமாக்கிக்கொள்ளவேண்டும்‌. 
எல்லா 


ஞானத்திலும்‌ 
தலையிட்டுக்கொண்டால்தான்‌, நம்முடைய 
ஞானம்‌ விருத்தியடையும்‌. 


பெற்றுக்கொள்ள 
மற்றவர்களுடைய 
புத்திமதிகளுக்கும்‌ 

பிறருடைய 


அனல்பிவன்டும்‌ 





ழ்‌ நயனா 
யாய 
மூடன்‌ 


நீதி 18:2 


நீதி 182. ஞானத்தில்‌: 
பிரியங்கொன்னாமல்‌, தன்‌ 
மனதிலுன்னவைகனை வெளிப்படுத்தப்‌ 


பீரியப்படுகிறான்‌. 


மூடன்‌ 


மூடனுக்கு ஞானத்தில்‌ 
பிரியமிருக்காது. ஆனாலும்‌ தனக்கு எல்லாம்‌ 
தெரிந்திருப்பதுபோல 
காண்பித்துக்கொள்வான்‌. 
மத்தியிலே தான்‌ ஒரு ஞானிபோல 
மாய்மாலம்‌ பண்ணுவான்‌. இவனுக்கு 
ஞானத்தில்‌ பிரியமிருக்காது. இப்படிப்பட்டவன்‌ 
தன்னுடைய வேலையின்மீதும்‌, 
தொழிலின்மீதும்‌ அக்கரை 
காண்பிக்கமாட்டான்‌. ஞானத்தில்‌ பிரியம்‌ 
கொள்ளாத மூடனுக்கு, வேதம்‌ வாசிக்கவும்‌, 
கர்த்தரிடத்தில்‌ ஜெபம்பண்ணவும்‌ பிரியம்‌ 


இருக்காது. 


ன்‌ மனதிலுள்ளவைகளை 
வெளிப்படுத்தல்‌ ச ரியப்படுகிறான்‌ 
மூடனுடைய மனதில்‌ மூடத்தனம்தான்‌ 
இருக்கும்‌. அவனுடைய இருதயத்தில்‌: 
மதியீனம்‌ நிரம்பியிருக்கும்‌. 

வார்த்தைகளில்‌ புத்தியோ, 
இருக்காது. மூடன்‌ 

வார்த்தைகளையே பேசுவான்‌. 

நல்ல காரியங்களை செய்வதில்‌ பிரியம்‌ 
இருக்காது. எதிலும்‌ சுவனம்‌ செலுத்தாமல்‌, 
விளையாட்டுத்தனமாக இருப்பான்‌. மூடன்‌ 
உருப்படியான காரியம்‌ எதையுமே. 
செய்யமாட்டான்‌. இவன்‌ ஒரு சோம்பேறி. 
இப்படிப்ப்டவன்‌ தன்னுடைய நேரத்தை 
பிரயோஜனப்படுத்திக்கொள்ளாமல்‌, அதை 
அசட்டையாக போக்கடித்துவிடுவான்‌. 


மனதிலுள்‌ளவைகளை 
னத கண்டும்‌ என்பதே மூடனுக்குப்‌ 
பிரியமானது. இவனுக்கு ஞானத்தில்‌ 
பிரியமில்லை. ஆனாலும்‌ தன்னிடத்தில்‌ 
ஞானமுள்ளதுபோல, மாய்மாலம்பண்ணுவான்‌. 
தன்னுடைய பேச்சை எல்லோரும்‌ 
கேட்கவேண்டுமென்று 

பிறருடைய 

ஆலோசனைகளையும்‌, 

கேட்கவேண்டும்‌ 

மூடனிடத்தில்‌ சிறிதும்‌ இருக்காது. 


மற்றவர்கள்‌ 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


துன்மார்க்கன்‌ 


நீதி 18:3 


நீதி 18:3. துன்மார்க்கன்‌ வர அவமானம்‌ 
வரும்‌; அவமானத்தோடே தித்தையும்‌ 
வரும்‌. 
துன்மார்க்கன்‌ 
உண்டுபண்ணுகிறான்‌. துன்மார்க்கனால்‌ 
மற்றவர்களுக்கு நன்மை உண்டாகாது. 
நிந்தையே உண்டாகும்‌. துன்மார்க்கன்‌ 
பிறரோடு பேசிப்பழகும்போது, அவன்‌ மூலமாய்‌ 
எல்லோருக்கும்‌ நிந்தை உண்டாகும்‌. 
எல்லோருக்கும்‌ அவமானமுண்டாகும்‌. 
துன்மார்க்கன்‌ ஞானிகளின்‌ கூட்டத்தில்‌ 
பிரவேசிக்கும்போது, அவன்‌ மூலமாய்‌ 
எல்லோருக்கும்‌ அவமானமே வரும்‌. 


நிந்தையை 


துன்மார்க்கன்‌ கர்த்தரை ஆராதிக்கிற 
சபையில்‌. பிரவேசிக்கும்போது, அவன்‌ 
மூலமாய்‌ தேவனுடைய நாமம்‌ தூவிக்கப்படும்‌. 
கர்த்தருடைய பரிசுத்தவான்௧ளுக்கு நிந்தை 
வரும்‌. துன்மார்க்கனுடைய பேச்சுக்கள்‌, 
செய்கைகள்‌ எல்லாமே  சபையாருக்கு 
நிந்தையையும்‌, அவமானத்தையும்‌ கொடுக்கும்‌. 


துன்மார்க்கர்‌ பிறருக்கு நிந்தையையும்‌ 
அவமானத்தையும்‌ கொடுப்பதுபோல, 
தங்களுக்கு தாங்களே நிந்தையையும்‌ 
அவமானத்தையும்‌ கொடுத்துக்‌. 
கொள்கிறார்கள்‌. துன்மார்க்கர்‌ 
கானமுள்ளவர்கள்‌ மத்தியிலே 
பிரவேசிக்கும்போது, அவர்கள்‌ தங்களைத்‌ 
தாங்களே அவமானப்படுத்திக்கொள்கிறார்கள்‌. 
அவர்களுடைய வார்த்தைகளின்‌ மூலமாயும்‌, 
செய்கைகளின்‌ மூலபாயும்‌ துன்மார்க்கருக்கு 
அவமானமே உண்டாகும்‌. 


துன்மார்க்‌ மாய்மாலக்காரர்கள்‌. 
தங்களுடைய துன்மார்க்கம்‌ மற்றவர்களுக்குத்‌ 
தெரியாத இரகசியம்‌ என்று 
நினைத்துக்கொள்கிறார்கள்‌. 

அவர்களுடைய 

இரகசியங்களையெல்லாம்‌ 

ர்‌. கர்த்தருக்கு மறைவான 


வெளிப்‌ 
இரகசியம்‌ எதுவுமேயில்லை. துன்மார்க்கரின்‌ 
மூடத்தனம்‌ வெளிப்படும்போது அவர்களுக்கு 
நிந்தையும்‌ அவமானமும்‌ உண்டாகும்‌. 





ழ்‌ நள 
TT 
மனுஷனுடைய வாய்மொழிகன்‌ 
நீதி 18:4 


நீதி 18:4. 

வாய்மொழிகன்‌ ம! 
ஜலம்போலிருக்கும்‌; ஞானத்தின்‌ ஊற்று. 
பாய்கிற ஆற்றைப்போலிருக்கும்‌. 


ஞானமுள்ளவர்களின்‌ வார்த்தைகள்‌ 

மிகவும்‌ பிரயோஜனமுள்ளது. அவை 

பொக்கிஷம்போல பயனுள்ளதாயிருக்கும்‌. 

ஞானவானுடைய வாய்மொழிகள்‌ ஆழமான 

ஜலம்போலிருக்கும்‌. அவர்கள்‌ ஆழமான 

சத்தியங்களைப்‌ பேசுவார்கள்‌. சத்தியத்தை 

தெளிவாகவும்‌, உறுதியாகவும்‌ 

சொல்லுவார்கள்‌. ஆழமான தண்ணீர்‌ 

ஆரவாரம்‌ பண்ணாது. அது அமைதியாகவே 

இருக்கும்‌. நிறைகுடம்‌ தளும்பாது. 

குறைகுடம்தான்‌. கூத்தாடும்‌. 

ஞானவான்களின்‌ இருதயத்தில்‌ ஞானம்‌. 

அவர்களுடைய 

ஜலம்போல. 

ஜலம்‌ ஒருபோதும்‌. 

ஞானிகளுடைய 

ஞானவார்த்தைகள்‌ 

வந்துகொண்டேயிருக்கும்‌. 

பாய்கிற 

ஊற்றுத்தண்ணீர்‌ 

சுத்தமாகவும்‌ இருக்கும்‌. 

வார்த்தைகளும்‌ 

ஊற்றிலிருந்து புதிய 

சுரந்துகொண்டிருக்கும்‌. 

கெட்டிக்கிடக்கு 

ல்‌ நீதிமானுடைய வாய்மொழிகள்‌ 

எல்லாமே நமக்கு பரயோஜனழைக்து 

ஊற்றுத்தண்ணீர்‌ தாகத்தைத்‌ 

'தணிப்பதுபோல, நீதிமான்களுடைய 

வார்த்தைகள்‌ நம்முடைய ஆத்தும 
தாகத்தைத்‌ தணிக்கும்‌. 


முகதாட்சிணியம்பண்ணுவது 
நீதி 18:5 


நீதி 185. வழக்கிலே நீதிமானைத்‌ 
தோற்கடிக்கிறதற்கு, துண்மார்க்கனுக்கு. 
முகதாட்சிணியம்பண்ணுவது நல்லதல்ல. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நியாயாதிபதிகளாகயிருக்கிறவர்கள்‌ 
வழக்குகளை நியாயமாய்‌ விசாரித்து நீதியான 
தீர்ப்பு சொல்லவேண்டும்‌. அவர்கள்‌ 
பார்க்கக்கூடாது. 

புரட்டிவிடக்கூடாது. 


நீதியும்‌ உண்மையும்‌ 
வழக்குகளிலை நீதிமான்‌ 


தோற்கடிக்கவேண்டும்‌. 
நீதிபதிகள்‌ 


குன்மார்க்கனுக்கு, 
முகத்தாட்சணியம்‌ பண்ணக்கூடாது. 


நியாயாசனத்தில்‌ 
நியாயாதிபதிகள்‌ 
தன்மைகளை மாத்திரமே 
வழக்காடுவோரின்‌ 
ஆதாரங்களையும்‌, 
ஐசுவரியங்களையும்‌, 
ஆஸ்திகளையும்‌ பார்த்து அவர்களுக்கு 
முகத்தாட்சணியம்‌ பண்ணக்கூடாது. 
வழக்குகளிலுள்ள சத்தியத்தை ஆராய்ந்து 
பார்த்து நீதியான தீர்ப்பு சொல்லவேண்டும்‌. 
ஆளுக்கு எற்ற. பிரகாரம்‌ தீர்ப்பு 
சொன்னால்‌ அந்தத்‌ தீர்ப்பில்‌ நீதியும்‌ 
இருக்காது, நியாயமும்‌ இருக்காது, சத்தியமும்‌ 
இருக்காது. கர்த்தரே நியாயாதிபதிகளை 
அவர்களுடைய ஆசனங்களில்‌ 
அமர்த்தியிருக்கிறார்‌. கர்த்தர்‌ தங்களுக்குக்‌ 
கொடுத்திருக்கிற பொறுப்புக்களுக்கு 
நியாயாதிபதிகள்‌ 


உண்மையுள்ளவர்களாமிருக்கவேண்டும்‌. 


மர்ந்திருக்கி, 
காள்‌ 
பார்க்கவேண்டும்‌. 
சொத்து 
அவர்களுடைய 
இவர்களுடைய 


மூடனுடைய உதடுகள்‌ 
நீதி 19:6,7 


நீதி 18:6. முடனுடைய உதடுகள்‌ 
விவாதத்தில்‌ நுழையும்‌, அவன்‌ வாய்‌ 


அடிகளை வரவழைக்கும்‌. 


நீதி :7. மூடனுடைய வாய்‌ 
அவனுக்குக்‌ கேடு, அவன்‌ உதடுகள்‌: 
அவன்‌ ஆத்தூமாவுக்குக்‌ கண்ணி. 





i FTE 
TT 


மூடனுடைய ட 
மூடவார்த்தைகளையே பேசும்‌ 


உதடுகள்‌ 
மூடர்கள்‌ 
காரியங்களில்‌ 
தலையிடுவார்கள்‌. 

ஞானம்‌ இருக்காது. 

அவர்களிடத்தில்‌ பொறுமையும்‌ இருக்காது. 
ஞானி சண்டையை அமர்த்துவான்‌. மூடனோ 
சண்டையை பெரிதுபடுத்திவிடுவான்‌. மூடன்‌ 
பிறருக்கு ஆலோசனை சொல்லுவதுபோல. 
சொல்லி, சண்டையை ஆரம்பித்துவிடுவான்‌. 
மூடனுடைய உதடுகள்‌ விவாதத்தில்‌ நுழையும்‌. 


த்தில்‌ பெருமையும்‌ 
இவனுடைய 
வேகமாகவும்‌ 

மூடர்கள்‌ 


கதை, 
ஆணவமும்‌ க்கும்‌ 
உநடுகளின்‌ வர்தன்‌ 
கோபமாகவும்‌ வரும்‌. 
மதுபானப்பிரியர்களாகயிருப்பார்கள்‌. 
இவர்களுடைய உதடுகள்‌ இவர்களுக்குக்‌ 
கீழ்ப்படியாது. தங்களுக்கு சம்பந்தமில்லாத 
காரியங்களைப்பற்றிப்‌ பேசவார்கள்‌. 
இதனால்‌ இவர்களுடைய வார்த்தைகள்‌ 
வீண்‌ விவாதமாகிவிடும்‌. 


மூடர்கள்‌ 
வார்த்தைகளால்‌ 
குற்றப்படுத்துவார்கள்‌ 
தூஷிப்பார்கள்‌. 


வாயின்‌ 
பிறரைக்‌. 
பிறரைத்‌ 
பிறருக்கு கோபம்‌ 
உண்டுபண்ணுவார்கள்‌. கோபப்படுகிறவர்கள்‌ 
இவர்களை அடித்துப்போடுவார்கள்‌ 
மூடனுடைய வாய்‌ அடிகளை வரவழைக்கும்‌. 
முடனுக்கேற்றது. பிரம்பு. இவன்‌ தன்னுடைய 

வார்த்தைகளினால்‌ அடி 
தன்னுடைய 


தங்கள்‌ 


கெட்டுப்போகிறான்‌. 


மூடனுடைய வாய்‌ அவனுக்கு 
கு அவனுடைய உதடுகள்‌ 
ஆத்துமாவுக்கு: 
கன்சி மூடனுடைய 
வார்த்தைகள்‌ பிறரை அழித்துப்போடும்‌. 
கண்ணியில்‌ சிக்குவதுபோல இவனுடைய 
வார்த்தையைக்‌ கேட்பவர்களும்‌ 
ஆபத்தில்‌ சிக்கிக்கொள்வார்கள்‌. 
அப்படிப்பட்டவர்களுக்கு அழிவு உண்டாகும்‌. 
மூடன்‌ மற்றவர்களுடைய அழிவுக்குக்‌ 
காரணமாகயிருப்பான்‌. முடிவில்‌ மூடன்‌, 
தன்னுடைய மூடத்தனத்தினால்‌, தானே 
அழிந்துபோவான்‌. மூடன்‌ தனக்குத்தானே 
தீங்கு வரவழைத்துக்கொள்கிறான்‌. மூடன்‌ 
பிறருக்கு மறைவாக கண்ணி வைக்கிறான்‌. 
அவனுடைய உதடுகளோ அவனுடைய 
ஆத்துமாவுக்கே கண்ணியாகிவிடுகிறது. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கோன்காரனுடைய வார்த்தைகள்‌ 


நீதி 18:8 


நீதி 18:8. கோள்காரனுடைய 
வார்த்தைகள்‌ விணையாட்டுப்போலி. 
ருக்கும்‌, ஆனாலும்‌ அவைகள்‌ 
உள்னத்திற்குன்‌ தைக்கும்‌. 

கோள்காரர்கள்‌  மற்றவர்களைப்பற்றி 
அவதூறு பேசுவார்கள்‌. மற்றவர்களுடைய 
நற்பெயரைக்‌ கெடுப்பதற்கு எல்லோரிடமும்‌ 
தூஷண வார்த்தைகளை சொல்லுவார்கள்‌. 
இப்படிப்பட்டவர்கள்‌. தீயநோக்கத்தோடு, 
வீடுவீடாக அலைந்து, கோள்சொல்லுவார்கள்‌. 
கோள்காரருடைய வார்த்தைகளினால்‌ 
சிநேகம்‌ முறிந்துபோகும்‌. நல்லவர்களுடைய 
நற்பெயர்‌ கெட்டுப்போய்விடும்‌. கோள்காரர்கள்‌ 
சமுதாயத்திற்கும்‌, தேசத்திற்கும்‌ 
கேடுவிளைவிக்கக்கூடியவர்கள்‌. 


கோள்காரனுடைய 
விளையாட்டுப்போலிருக்கும்‌. 
காயம்பட்டிருக்கும்போது, 
காயத்திற்கு மருந்து 
கோள்காரர்கள்‌ நயமாகப்‌ பேசுவார்கள்‌. 
ங்களுடைய வார்த்தைகளைக்‌ 
கேறவிக்ளுக்கு நன்ம்‌: எண்பது 
ஜோடனையாகப்‌ பேசுவார்கள்‌. 
அவர்களைப்போலவே தங்களுக்கும்‌ பாதிப்பு 
வந்திருக்கிறது என்று பரிதாபமாகச்‌ 
சொல்லுவார்கள்‌. ஆனால்‌ கோள்காரருடைய 
உள்ளத்தில்‌ பரிதாபம்‌ இருக்காது. பெருமை 
இருக்கும்‌. மற்றவர்களுடைய துக்கம்‌. 
நீங்கவேண்டும்‌ என்னும்‌ ஆர்வம்‌ இருக்காது. 
த்தின்மேல்‌ துக்கம்‌ 
என்னும்‌ விருப்பமே 


வார்த்தைகள்‌ 
ஒருவன்‌. 
அவனுடைய 
'தடவுவதுபோல, 


கண்டும்‌ ன்‌ 
இருக்கும்‌. 


கோள்காரர்‌ தங்களுடைய 
'சந்தோஷத்திற்காகவே. மற்றவர்களிடம்‌ 
கோள்சொல்லுகிறார்கள்‌. பிறருடைய 
சந்தோஷத்தில்‌ இவர்களுக்கு ஆர்வமோ, 
அக்கரையோ இல்லை. இவர்களுடைய 
வார்த்தைகள்‌ விளையாட்டுப்போலிருந்தாலும்‌, 
அவைகள்‌ உள்ளத்திற்குள்‌ நைக்கும்‌. 
கோள்காரருடைய வார்த்தைகள்‌ அதைக்‌ 
கேட்போரை பாதிக்கும்‌. அவர்கள்‌. 
யாரைப்பற்றி கோள்சொல்லுகிறார்களோ, 
அவர்களுக்கும்‌ பாதிப்பு உண்டாகும்‌. 
அவர்களுடைய நற்பெயருக்கு களங்கம்‌ 
உண்டுபண்ணும்‌ விதத்தில்‌ கோள்காரர்கள்‌ 
பேசுகிறார்கள்‌. 





f= THE 
TT 
வேலையில்‌ அச: தியாயிருப்பவன்‌ 


நீதி 18:9 


வேலையில்‌ 
அழிம்பனுக்குச்‌. 


நீதி 18:9. 
அசுதியாயிருப்பவன்‌ 
சகோதரன்‌. 


மூடர்கள்‌ 
இருப்பார்கள்‌ 
பிரயோஜனப்படுத்திக்‌ 
வீணாக்கிவிடுவார்கள்‌. 
கணக்குப்‌ பார்க்காமல்‌ 
செலவுபண்ணுவார்கள்‌. 

இவர்களுக்கு 

கொடுத்திருக்கிறார்‌. 

தங்கள்‌ வேலையில்‌ அசதியாயிருப்பார்கள்‌. 
வேலை செய்வதைவிட  சும்மாயிருப்பதே 
இவர்களுக்கு விருப்பம்‌ 


தன்‌ வேலையில்‌ அசதியாயிருப்பவன்‌ 
அழிம்பனுக்கு சகோதரன்‌.  அழிம்பனுடைய 
ம்‌ செய்யாமல்‌ 

தன்னுடைய 

வேலைக்கு பயன்படுத்தாமல்‌, 

அதை சும்மா வைத்திருப்பான்‌. அழிம்பன்‌ 
கெட்ட குமாரனைப்போன்றவன்‌. இவனுக்கு 
பொறுப்பைப்பற்றி அக்கரையிருக்காது. எந்த 
வேலையையும்‌ உருப்படியாக செய்யமாட்டான்‌. 
அழிம்பன்‌ ஒரு சோம்பேறி. தன்‌ வேலையில்‌ 
அசதியாயிருப்பவனும்‌ ஒரு சோம்பேறி. 
அழிம்பனும்‌ இவனும்‌ தல்‌ கெட்ட 
குமாரன்‌ 'னிடத்திலுள்ளதை 
ஊதாறித்தனமாக ல பண்ணுகிறான்‌. 
அசதியாயிருப்பவனுக்கு. 

கிடைக்காது. ஆஸ்தியும்‌ 


சோம்பேறிகளாகவும்‌ 


கர்த்தரின்‌ நாமம்‌ 


நீதி 18:10 


நீதி 18:10. கர்த்தரின்‌ நாமம்‌ பலத்த 
துருகம்‌; தீதிமான்‌ அதற்குன்‌ ஓடிச்‌. 
சுகமாமிருப்பான்‌. 

கர்த்தர்‌ தம்முடைய 
பரிசுத்தவான்‌களுக்கு, போதுமானவரா 
யிருக்கிறார்‌. அவர்களுக்கு கர்த்தரின்‌ 
நாமம்‌ பலத்த  துருகமாகமிருக்கிறது. 
பெரிய கோபுரமாகமிருக்கிறது. 
நீதிமான்கள்‌ அதற்குள்‌ பிரவேசித்து, 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


இளைப்பாறுதலடைவார்கள்‌. 

ஓடியாடி வேலைசெய்து, 

களைப்படைந்திருக்கும்போது. 
நாமத்தில்‌ இளைப்பாறுதலடைவார்கள்‌. 


நாமமே பலத்த 
கர்த்தருடைய 
தேவையான 
ஆறுதல்களும்‌, 
கர்த்தருடைய 
கர்த்தருடைய நாமம்‌ 
இருந்து. 
பாதுகாக்கிறது. 
கர்த்தருடைய 


கர்த்தருடைய 
துருகமாயிருக்கிறது. _ 
பரிசுத்தவான்களுக்குத்‌ 
ஆசிர்வாதங்களும்‌, 
ஆரோக்கியங்களும்‌ 
நாமத்திலுள்ளது. 
பலத்த துருகத்தைப்போல 
அவருடைய பிள்ளைகளைப்‌ 
நம்மைப்‌ பாதுகாப்பதற்கு 
நாமம்‌ மாத்திரம்‌ போதுமானது. 


ஐசுவரியவானுடைய பொருள்‌ 
நீதி 1811 


நீதி 18 


இசுவரியவானுடைய 
பொருள்‌ அவனுக்கு... அரணான 
பட்டணம்‌; அது அவன்‌ எண்ணத்தில்‌ 


உயர்ந்த மதில்போலிருக்கும்‌.. 


ஐசுவரியவான்களுக்கு 
இப்பிரபஞ்சத்தின்‌ ஆஸ்தியும்‌, சம்பத்தும்‌ 
அதிகமாயிருக்கும்‌. ஐசுவரியவான்கள்‌ 
தங்கள்‌ ஆஸ்தியை நம்புவார்கள்‌. தங்கள்‌ 
ஆஸ்தி தங்களைப்‌ பாதுகாக்கும்‌ என்றும்‌, 
அதுவே தங்களுக்கு அரணான பட்டணம்‌ 
என்றும்‌ நினைப்பார்கள்‌. கர்த்தருடைய 
மரிசுத்தவான்௧ளுக்கோ, அவருடைய நாமமே 
பலத்த துருகமாகயிருக்கிறது. கர்த்தருடைய 
நாமமே விசுவாசிகளுக்கு அரணான 
பட்டணமாயிருக்கிறது. 


இசவரியவான்‌ தன்னுடைய 
பொரு தனக்கு பட்டணத்தைக்‌ 
கட்டுகிறான்‌. இந்தப்‌ பட்டணத்தை அவன்‌ 
ஆளுகைசெய்கிறான்‌. 

ஐசுவரியத்தைப்‌ பார்த்து 
பெருமைப்படுகிறான்‌. பட்டணத்திற்கு 
தீங்குவருவதுபோல, இவனுடைய ஆஸ்திக்கும்‌ 
தீங்கு வரும்‌. 
அதிகபிரயாசமெடுத்து. 


பாதுகாப்பான்‌. 


தன்‌ 
இவனுடைய 


இவனு: 
இவனைவிட்டுப்‌ போய்விடும்‌. 





ழ்‌ நள 
யாய 


ஐசுவரியவான்‌ 
நினைத்துப்‌ 
அவனுடைய 
எண்ணத்தில்‌ 


தன்‌ ஆஸ்தியை 
_ பெருமைப்படுகிறான்‌. 
சம்பத்து, அவனுடைய 
உயர்ந்த மதில்போல்‌. 
இருக்கிறது. உயர்ந்த மதில்‌ தனக்கு 
பாதுகாப்பாயிருக்குமென்று நினைக்கிறான்‌. 
மதிலின்‌ உயரத்தை மற்றவர்களால்‌ அளக்க 
முடியாது என்றும்‌, தன்னுடைய ஆஸ்தியை 
மற்றவர்களால்‌ எண்ணிப்‌ பார்க்க முடியாது 
இப்படிப்பட்ட 

தன்னைத்தான்‌. 

வஞ்சித்துக்கொள்கிறான்‌. 
ஜசுவரியவானுடைய 

அவனுடைய எண்ணத்தில்‌, 
அரணான  பட்டணமாயிருக்கிறது. 
மெய்யாகவே அரணான பட்டணமல்ல. 
அவனுடைய ஐசுவரியம்‌ அவனுடைய 
எண்ணத்தில்‌, உயர்ந்த மதில்போலிருக்கிறது. 
அது மெய்யாகவே உயர்ந்த மதில்‌ அல்ல. 
இது அவனுடைய கற்பனை. அவனுடைய 
கற்பனையில்‌ உண்மையில்லை. இவனுடைய 
மாயையான கற்பனையே 


பொருள்‌, 
அவனுக்கு 
அது 


இவனை 
வஞ்சித்துவிடும்‌. இவன்‌ நினைப்பதுபோல, 
இவனுடைய ஐசுவரியம்‌, இவனுக்கு அரணான 
பட்டணமாசுவும்‌, உயர்ந்த மதிலாசுவும்‌ இருந்து, 
இவனைப்‌ பாதுகாக்காது. 

ஐசுவரியத்தை நம்புகிறவன்‌, 
வீட்டைக்கட்டின புத்தியில்லாத மனுஷனுக்கு 
ஒப்பாயிருக்கிறான்‌. 


மேன்மைக்கு. 
தாழ்மை 


நீதி 18:12 


முன்னானது 


நீதி 18:12. அழிவு 
மனுஷனுடைய 
இதுமாப்பாயிருக்கும்‌; 
முன்னானது தாழ்மை. 


இருதயத்தில்‌ பெருமையும்‌, சிந்தையில்‌ 
ம்‌ நம்மை அழிவின்‌ பாதையில்‌ 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QODNENS 
PUBLISHERS 


மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. 
நம்மிடத்தில்‌ தாழ்மையிருக்கும்போது அதுவே 
நமக்கு மேன்மையானது. அதுவே நமக்கு 
உயர்வையும்‌, கண்ணியத்தையும்‌, மதிப்பையும்‌ 
தரும்‌. கர்த்தர்‌ தாழ்மையுள்ளோரை நோக்கிப்‌ 
பார்க்கிறார்‌. அவர்களுக்கு தம்முடைய 
கிருபையைக்‌ கொடுக்கிறார்‌. 
தாழ்மையுள்ளோருக்கு மேன்மையை 
வெகுமதியாகக்‌ கொடுக்கிறார்‌. 


காரியத்தைக்‌ கேட்குமுன்‌ 
உத்தரம்‌ சொல்லுகிறவன்‌' 
தீதி 18:13 


நீதி 1809. காரியத்தைக்‌ கேட்குமுன்‌ 
உத்தரம்‌ சொல்லுகிறவனுக்கு, அது 
புத்தியினமும்‌ வெட்கமுமாயிருக்கும்‌. 


மற்றவர்கள்‌ பேசுவதற்கு முன்பாக 
தாங்கள்‌ முந்திப்‌ பேசவேண்டுமென்று சிலர்‌ 
விரும்புவார்கள்‌. எல்லோருக்கும்‌ முன்பாக, 
தாங்கள்‌ முதலாவதாக பேசுவதை நினைத்து, 
இப்படிப்பட்டவர்கள்‌  பெருமைப்படுவார்கள்‌ 
காரியத்தைக்‌ கேட்குழுன்‌: உத்தரவு 
சொல்லிவிடுவார்கள்‌. 


தானம்‌ ய்து 

இரண்டு பக்கத்தையும்‌ கேட்குமளவுக்கு 
இவர்களிடத்தில்‌ பொறுமையிருக்காது. 
வழக்கை. முழுமையாகக்‌ 
கேட்கவேண்டுமென்று பிரயாசம்‌ எடுக்கவும்‌ 
மாட்டார்கள்‌. 


காரியத்தை முழுமையாகக்‌ கேட்குமுன்‌ 
உத்தரவு சொல்லக்கூடாது. அப்படி 
சொல்லுவது மதியீனமான காரியம்‌. 
வழக்கை முழுமையாக விசாரிக்காமல்‌ 
சொல்லப்படும்‌ தீர்ப்பில்‌ நீதியும்‌ நியாயமும்‌ 
இருக்காது. சத்தியம்‌ வெளிப்படாமல்‌ 
போய்விடும்‌ காரியத்தைக்‌ கேட்குழுன்‌ 
உத்தரவு  சொல்லுகிறவனுக்கு, அது 
புத்தியீனமும்‌ வெட்கமுமாயிருக்கும்‌. வழக்கை 
முழுமையாக விசாரிக்கும்‌ 
பொறுமையில்லாதவர்கள்‌, நியாயத்தீர்ப்பு 
சொல்லுவதற்கு தகுதியற்றவர்கள்‌. 





ழ்‌ நவள 
றிய 
மனுஷனுடைய ஆவி 
நீதி 18:14 


தீதி 18:14. மனுஷனுடைய ஆவி அவன்‌ 
பலவீனத்தைத்‌ தாங்கும்‌; முறித்தஆவி 
யாரால்‌ தாங்கக்கூடும்‌? 


நாம்‌ இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ ஜீவிக்கும்‌ 
யிலும்‌ நமக்கு உபத்திரவங்கள்‌ உண்டு. 
சரீரத்தில்‌ வேதனைகளும்‌, 
வியாதிகளும்‌ வரும்‌. நம்முடைய 
களங்கமுண்டாகும்‌. நம்முடைய 
ஆஸ்திக்கு சேதம்‌ வரும்‌. நம்முடைய ஆவி 
பெலழுள்ளதாகயிருந்தால்‌, நம்முடைய மனதில்‌ 
தைரியமிருக்கும்‌. நமக்கு வரும்‌ பாடுகளை 
நம்மால்‌ ஓரளவு தாங்கிக்கொள்ள முடியும்‌. 
நம்முடைய மனச்சாட்சி சுத்தமுள்ளதாயிருக்க 
வேண்டும்‌. அப்போதுதான்‌ நம்முடைய 
மனதிற்கு தெம்பும்‌ தைரியமும்‌ கிடைக்கும்‌. 
நமக்கு வரும்‌ பிரச்சனைகளை சந்திக்கிற 
தைரியமும்‌, சமாளிக்கிற துணிச்சலும்‌, 
விவேகமும்‌ நம்மிடத்தில்‌ இருக்கும்‌. 
மனுஷருடையஆவி 
பலவீனத்தைத்‌ தாங்குகிறது. ல 
ஆலியானவர்‌ நமக்குள்ளே 
வாசம்பண்ணும்போது, த்‌ ட்‌ 
பலப்படுத்துகிறார்‌. 
பிரச்சனைகளையெல்லாம்‌ தாங்கிக்கொள்ள 
நமக்கு உதவிபுரிகிறார்‌ நம்முடைய 
ஆவியோடு தேவனுடைய ஆவியானவர்‌ 
இணைந்து கிரியை நடப்பிப்பார்‌ 


முறிந்கபோலிரக்கம்போது. 

சுயபலத்தினால்‌ நம்மால்‌ 
செய்யமுடியாது. முறிந்த ஆவியை யாராலும்‌ 
தாங்கமுடியாது. பரிசுத்த ஆவியானவரின்‌ 
உதவியும்‌, ஒத்தாசையும்‌ நமக்குத்‌ தேவை. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


புத்திமானுடைய மனம்‌ 


நீதி 18:15 


நீதி 18:15. புத்திமானுடைய மனம்‌ 
அறிவைச்‌ சம்பாதிக்கும்‌; ஞானியின்‌: 
செவி அறிவை நாடும்‌. 


விவேகமுள்ள மனுஷன்‌ ஞானத்தைத்‌ 
தேடுவான்‌.  தேவனைப்பற்றிய சத்தியத்தை 
அறிந்துகொள்ளவேண்டுமென்று விரும்புவான்‌. 
கர்த்தர்‌ தனக்குக்‌ கொடுத்திருக்கிற 
ஊழியத்தை புரிந்துகொண்டு, அதை 
நிறைவேற்றுவதற்கு பிரயாசமெடுப்பான்‌. 
புத்திமானுடைய மனம்‌ அறிவை சம்பாதிக்கும்‌ 
அவன்‌ பரலோகத்திற்குப்‌ போகும்‌ வழியை 
தேடிக்‌ கண்டுபிடித்திருப்பான்‌. கர்த்தரை 
அறியும்‌ அறிவே மெய்யான அறிவு. கர்த்தர்‌ 
நமக்குக்‌ கொடுக்கும்‌ ஞானமே மெய்யான 
ஞானம்‌. 


ஞானியின்‌ செவி அறிவை நாடும்‌. 
க்குப்‌ பயப்படுவது ஞானத்திற்கு 
நாம்‌ கர்த்தருக்குப்‌ பயந்து 
தீலிக்கவேண்டும்‌ கர்த்தருடைய 
வார்த்தைக்குக்‌ ஊழியம்‌. 
செய்யவேண்டும்‌. ர்‌ 
செய்யவேண்டும்‌. நாம்‌ சம்பாதிக்கும்‌ 
அறிவையும்‌, ஞானத்தையும்‌ நம்முடைய 
மூளையில்‌ மாத்திரம்‌ சேமித்து வைப்‌, 
நமக்கு ஒரு பிரயோஜனமும்‌ உண்டாகாது. 
நாம்‌ பெற்றுக்கொண்ட ஞானம்‌ நரம 
இருதயத்திற்கு வரவேண்டும்‌. 
நம்முடைய இருதயத்தோடு போவேண்டும்‌. 
ஞானமும்‌ அறிவும்‌ நம்முடைய 
இருதயத்திற்குள்‌ கிரியை நடப்பிக்கவேண்டும்‌. 
இதுவே நமக்கு மெய்யான ஆசீர்வாதம்‌. 


கீழ்ப்படிந்து 
கர்த்தரை நம்பி நன்மை 


வெகுமதி 
நீதி 18:16 


நீதி 18416. ஒருவன்‌ கொடுக்கும்‌ 
வெகுமதி அவனுக்கு வழியுண்டாக்கி, 
பெரியோர்களுக்கு முன்பாக அவனைக்‌ 
கொண்டுபோய்‌ வீடும்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


சமுதாயத்தில்‌ வெகுமதியும்‌, பரிதானமும்‌ 
முக்கிய பங்கு வகிக்கிறது. சிறைச்சாலையில்‌ 
அடைக்கப்பட்டிருக்கிறவர்கள்கூட, 
தங்களுடைய பணபலத்தினால்‌ விடுதலை. 
பெற்று வெளியே வந்துவிடுகிறார்கள்‌. 
மிகப்பெரிய தலைவர்களைப்‌. 
பார்க்கவேண்டுமென்றால்‌, ஒரு சிலர்‌ பணம்‌ 
செலவு பண்ணி பார்த்துவிடுகிறார்கள்‌. 
தலைவர்களின்‌: வேலைக்காரர்களுக்கு 
வெகுமதிகளைக்‌ கொடுக்கிறார்கள்‌. ஒரு சிலர்‌ 
தலைவர்களுக்கே நேரடியாக வெகுமதிகளைக்‌ 
கொடுத்து, அவர்களுடைய ஆதரவைப்‌. 
பெற்றுக்கொள்கிறார்கள்‌. 


ஒருவன்‌ கொடுக்கும்‌. 
வழி உன்‌ 


கொண்டு போய்விடும்‌. பெரியோர்‌ பெலத்தில்‌: 
பெரியவர்களாகவும்‌, அதிகாரத்தில்‌ 
பெரியவர்களாகவும்‌, கனத்தில்‌, 
பெரியவர்களாகவும்‌ இருப்பார்கள்‌. 
அப்படிப்பட்டவர்கள்கூட  வெகுமதிகளையும்‌, 
பரிதானங்களையும்‌ விரும்புகிறார்கள்‌. 
பணத்திற்கு அடிமைகளாகிவிடுகிறார்கள்‌. 


இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ பணம்‌ முக்கிய 
பங்கு வகிக்கிறது. மனுஷன்‌ கொடுக்கும்‌. 
வெகுமதி அவனுக்கு அநேக காரியங்களை 
செய்துகொடுக்கிறது. இந்தப்‌ பிரபஞ்சம்‌ 
பணத்தினால்‌ கறைடட்டிருக்கிறது. 
நேர்மையாகவும்‌, கண்ணியமாகவும்‌, 


தட்‌] 


பிரயாசப்படுகிறார்கள்‌. 

பிரயாசத்தில்‌ வெற்றியும்‌ 

துன்மார்க்கர்கள்‌ 

பணத்திற்கு முக்கியத்துவம்‌ கொடுக்கிறார்கள்‌. 

பணத்தால்‌ எதையும்‌ சாதிக்க முடியும்‌ என்று 
இறுமாப்பாய்‌ சொல்லுகிறார்கள்‌. 


கர்த்தருடைய ஆசீர்வாதமே 
மெய்யான ஐசுவரியம்‌. கர்த்தரால்‌ 
காரியம்‌ ஒன்றுமேயில்லை 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நம்முடைய விசுவாசம்‌. கர்த்தரைப்பற்றும்‌ 
விசுவாசத்தில்‌ நாம்‌ நிலைத்திருக்கவேண்டும்‌. 
பொருளாசை ஒரு விக்கிரகாராதனை. 
பணத்தை அதிகமாய்‌ நேசிக்கிறவர்கள்‌, 
கர்த்தரை முழுஇருதயத்தோடும்‌. 
நேசிக்கமாட்டார்கள்‌. 


வழக்கிலே முதல்பேசுகிறவன்‌ 
நீதி 1817 


நீதி 1807, தன்‌ வழக்கிலே 
முதல்பேசுகிறவன்‌ நீதிமான்போல்‌ 
காணப்படுவான்‌; அவன்‌ அயலானோ 
வத்து அவனைப்‌ பரிசோதிக்கிறான்‌. 


ஒரு கதை சொல்லி முடிக்கப்பட்டபின்பு, 
மற்றொரு கதை ஆரம்பமாகும்‌. கதைகளுக்கு 
முடிவில்லை. மனுஷருடைய பேச்சுக்களுக்கும்‌. 
எல்லையோ, வரையறையோ, முடிவோ 


சொல்லியிருக்குமாட்டார்கள்‌. 

மாத்திரமே நியாயமிருப்பதாக சாதிப்பான்‌. 
இவனுடைய வார்த்தைகளைக்‌ கேட்கும்போது, 
இவனிடத்தில்‌ நியாயமிருப்பதுபோல தெரியும்‌. 


நீதிமான்போல்‌  காணப்படுவான்‌. 


பேசுகிறவன்‌ 
நியாயத்தை சொல்லுவான்‌. 
ஒருவருடைய 
நியாயத்தீர்ப்பு 


வடக்கி! 
தன்னுடைய 
இருவர்‌ வக்காடும்போது, 
நியாயத்தை மாத்திரம்‌ கேட்டு, 
சொல்லிவிடக்கூடாது. வழக்கில்‌ 


இருபக்கங்களையும்‌ தீரவிசாரிக்குவேண்டும்‌, 
கொடுக்கவேண்டும்‌. 
விவாதங்களையும்‌ 

கேட்கவேண்டும்‌. அதன்‌ 
யாரிடத்தில்‌ நீதியிருக்கிறது. 


தீர்மானம்பண்ணவேண்டும்‌. 


இரண்டு பக்கத்து 
தெளிவாக 
பின்புதான்‌ 

என்பதை 





ழ்‌ யனா 
யாய 


கர்த்தர்‌ நமக்கு இரண்டு செவிகளைக்‌ 
கொடுத்திருக்கிறார்‌. 
இருபக்கங்களையும்‌ 
என்பதற்காகவே 
செவிகளைக்‌: 


தேவன்‌ நமக்கு இரண்டு 
கொடுத்திருக்கிறார்‌. 
நம்முடைய தீர்ப்புக்களை வாயினால்‌ 
சொல்லுகிறோம்‌. நாம்‌ இரண்டுவிதமான 
நீர்ப்புகளைச்‌ சொல்லிவிடக்கூடாது. 
என்பதற்காக, கர்த்தர்‌ நமக்கு ஒரே ஒரு 
நாவை மாத்திரமே  கொடுத்திருக்கிறார்‌. 
வழக்குகள்‌ வித்தியாசமாகயிருக்கலாம்‌. 
விவாதங்களும்‌ அநேகமாகயிருக்கலாம்‌. அவை. 
எப்படியிருந்தாலும்‌ தீர்ப்பு ஒன்றாகத்தான்‌ 
இருக்கவேண்டும்‌. அது நீதியும்‌ 
சத்தியமுமுள்ளதாகயிருக்கவேண்டும்‌. 
வழக்கிலே ஒருவன்‌ முந்தி பேசினாலும்‌, 
அவன்‌ நீநிமானா அல்லது துன்மார்க்கனா 


சிட்டுப்போடுதல்‌ 
நீதி 18:18 


நீதி 18418. சீட்டுப்போடுதல்‌ 
விரோதங்களை ஒழித்து, பலவான்கள்‌ 


நடுவே சிக்கறுக்கும்‌. 


பலவான்கள்‌ மத்தியிலும்‌ 
பிரச்சனைகளும்‌, கலகங்களும்‌, வழக்குகளும்‌ 
இருக்கும்‌. தாங்கள்‌ பேசுவதும்‌, தாங்கள்‌ 
செய்வதும்‌ மாத்திரமே உண்மையானது. 
என்பதை எல்லோருமே சாதிக்க 
விரும்புகிறார்கள்‌. இதனால்‌ விவாதங்களும்‌ 
விரோதங்களும்‌ உண்டாகிறது. 
பலவான்களுக்கும்‌ பலவீனர்களுக்கும்‌ 
விரோதம்‌ வரும்போது. பலவான்கள்‌ 
மற்றவர்களை ஒடுக்கிவிடுவார்கள்‌. 
பலவீனர்களால்‌ அவர்களுக்கு எதிர்த்து 
நிற்கமுடியாது. பலவான்கள்‌ மத்தியில்‌. 
விரோதங்களும்‌ வழக்குகளும்‌ வரும்போது, 
அதைத்‌ தீர்த்து வைப்பது மிகவும்‌ 
சிரமமானதாகயிருக்கும்‌. 


பலவான்களின்‌' 


சமாதானம்பண்ணி 
அவர்களுக்கு 
புத்திமதிகளையும்‌ 


ஆலோசனைகளையும்‌ 
சொல்லுவார்கள்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பலவான்கள்‌ பொதுவாக 

பேச்சை கேட்கமாட்டார்கள்‌. தங்களுக்கு 

எல்லாம்‌ தெரியுமென்று  ஆணவமாகவும்‌, 

இறுமாப்பாகவும்‌ இருப்பார்கள்‌. இவர்களுடைய 

விரோதங்களை ஒழிப்பதற்கு சீட்டுப்போடுதல்‌ 

சீட்டுப்போடுதல்‌ 

சிக்கறுக்கும்‌. 

வழக்குகளை 

வாதத்திறமையினாலோ, சமாதான 

வார்த்தைகளை சொல்லுவதினாலோ தீர்த்து 

வைக்க முடியாது. சீட்டுப்போடுதல்‌ மாத்திரமே 
இவர்களுடைய விரோதங்களை ஒழிக்கும்‌. 


மற்றவர்களுடைய 


அரணான 
வசப்படுத்துவது 
நீதி 18:19 


நீதி 1819. 


பட்டணத்தை 


அரணான பட்டணத்தை 
வசப்படுத்துவதைப்‌ பார்க்கிலும்‌ 
கோபங்கொண்ட சகோதரனை 
வசப்படுத்துவது அரிது; அவர்களுடைய 
விரோதங்கள்‌ கோட்டைத்‌ 
தாழ்ப்பாள்கள்போலிருக்கும்‌.. 


நெருங்கிற உறவினர்கள்‌ மத்தியிலே. 
ஐக்கியத்தைக்‌  காத்துக்கொள்ளவேண்டும்‌. 
உறவினர்கள்‌ மத்தியில்‌ வாக்குவாதங்களும்‌, 
சண்டைசச்சரவுகளும்‌  வந்துவிபாதவாறு 
மிகவும்‌ எச்சரிக்கையாயிருக்கவேண்டும்‌. 
உறவினர்கள்‌ ஒருவருக்கொருவர்‌ 
ஒத்தாசையாயிருக்க வேண்டியவர்கள்‌. 
அவர்கள்‌ சண்டை சச்சரவு இல்லாமல்‌, 
சமாதானமாகவும்‌, ஐக்கியமாகவும்‌ ஜீவிக்க 
வேண்டியவர்கள்‌. 


உறவினர்கள்‌ மத்தியில்‌ விரோதங்கள்‌ 
வந்துவிட்டால்‌ அது வளர்ந்து பெரிதாகிவிடும்‌. 
அவர்களுக்குள்‌ சமாதானம்பண்ணுவது. 
மிகவும்‌ கடினமாகிவிடும்‌. உறவினர்கள்‌ 
மத்தியிலே உண்டாகும்‌ விரோதங்கள்‌, 
கோட்டைத்‌ தாழ்ப்பாள்கள்போல 
உறுதியாயிருக்கும்‌. சண்டைபோடுகிறவர்கள்‌ 
தங்கள்‌ இருதயங்களை தாழ்ப்பாள்‌ போட்டு 
அடைத்துவிடுகிறார்கள்‌. அவர்களுக்கு 
எப்படிப்பட்ட புத்திமதிகளையும்‌, எப்படிப்பட்ட 
ஆலோசனைகளையும்‌ சொன்னாலும்‌, அவை 
அவர்களுடைய இருநயத்திற்குள்‌. 
பிரவேசிக்காது. அவை அவர்களுடைய 
மனச்சாட்சியோடு பேசாது. 





ழ்‌ நள 
யாய 


கோபங்கொண்ட 

வசப்படுத்துவது மிகவும்‌ கடினம்‌. 
பட்டணத்தைக்கூட 
வசப்படுத்திவிடலாம்‌. 
சகோதரர்களுக்குள்ளே உண்டாகும்‌ 
விரோதங்களையும்‌, உற்றார்‌ உறவினர்கள்‌ 
மத்தியிலே உண்டாகும்‌ சண்டைகளையும்‌ 
சமாதானம்பண்ணி தீர்த்து வைப்பது மிகவும்‌ 
கடினம்‌. உறவினர்கள்‌ மத்தியில்‌ 
விரோதங்கள்‌ உண்டாகும்போது, அவற்றை 
உடனடியாகத்‌ தீர்த்து வைக்க: 
பிரயாசப்படவேண்டும்‌. விரோதங்கள்‌ 
வளர்ந்து பெரிதாகிவிட்டால்‌, அவற்றை 
நீக்குவது மிகவும்‌ கடினம்‌. 


சகோதரனை 
அரணான 
எளிதில்‌ 
ஆனாலும்‌ 


வாயின்‌ பலன்‌ 


நீதி 18:20 


நீதி 18:20. அவனவன்‌ வாயின்‌ பலனால்‌. 
அவனவன்‌ வயிறு நிரம்பும்‌; அவனவன்‌ 
உதடுகளின்‌ விளைவினால்‌ அவனவன்‌ 
திருப்தியாவான்‌. 


மனச்சாட்சி 
நம்முடைய 
மனச்சாட்சி, நம்முடைய கிரியைகளைக்‌ 
குறித்து, நமக்கு சாட்சி சொல்லும்‌. அது 
நமக்கு சாதகமாகவோ, பாதகமாகவோ பேசும்‌. 
நம்மிடத்தில்‌. ற்றம்‌ குறைகள்‌ 
காணப்படும்போது, நம்முடைய மனச்சாட்சி 
நம்முடைய குற்றத்தை நமக்கு கண்டித்து 
உணர்த்தும்‌. மனச்சாட்சியின்‌ சத்தத்தத்திற்கு 
நாம்‌ செவிகொடுக்கவேண்டும்‌. நம்முடைய 
மனச்சாட்சி நமக்கு சாதகமாகப்‌ பேசுகிறதா. 
அல்லது நமக்கு பாதகமாகப்‌ பேசுகிறதா 
என்பதை கவனித்துக்‌ கேட்கவேண்டும்‌. 


நம்முடைய 
சுத்தமுள்ளதாயிருக்கவேண்டும்‌. 


வன்‌. வாமின்‌ பலனால்‌ 
அவனவன்‌ வயிறு நிரம்பும்‌. “வயிறு” என்னும்‌ 
வார்த்தை  மனச்சாட்சியைக்‌ குறிக்கிறது. 
மனுஷனுடைய ஆவி கர்த்தர்‌ தந்த 
தீபமாயிருக்கிறது. அது உள்ளத்தில்‌. 
உள்ளவைகளையெல்லாம்‌. ஆராய்ந்து 
பார்க்கும்‌” (நீதி 20:27). 


நம்முடைய நாவை 
செய்யவேண்டும்‌. 
விளைவினால்‌ 
உண்டாகலாம்‌, 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மனுஷனுடைய சுபாவம்‌ அவனுடைய வாயின்‌ 
வார்த்தையினால்‌. வெளிப்படுகிறது. 
அவனுடைய இருதயத்தின்‌ நிறைவினால்‌. 
அவனுடைய வாய்‌ பேசுகிறது. 


மரணமும்‌ ஜீவனும்‌ 
நீதி 18:21 


நீதி 1821: மரணமும்‌ ஜீவனும்‌ 
நாவின்‌ அதிகாரத்திலிருக்கும்‌ அதில்‌ 
நீரியப்படுகிறவர்கள்‌ அதின்‌ கனியைப்‌ 
புசிப்பார்கள்‌. 


ஒரு சிலர்‌ தங்களுடைய நாவின்‌ 
வார்த்தைகளினாலேயே அழிந்துபோவார்கள்‌ 
அவர்களுடைய மதிமீனமான நாவினால்‌ 
அவர்களுக்கு மரணம்‌ வரும்‌. வேறு சிலர்‌ 
தங்கள்‌ நாவை பொய்பேசவதற்கு 
பயன்படுத்துவார்கள்‌. இவர்களுடைய 
கள்ளநாவினால்‌. பிறருக்கு 
மரணமுண்டாகும்‌. 


ஒரு சிலர்‌ தங்களுடைய நாவை 
ஞானமாய்ப்‌ பயன்படுத்தி மெதுவான 
பிரதியுத்தரம்‌ சொல்லுவார்கள்‌. இதனால்‌ 
அவர்களுடைய ஜீவன்‌ ஆபத்திலிருந்து 
தப்பிக்கும்‌. வேறு சிலர்‌ மற்றவர்களுக்காக. 
ஞானமாய்ப்‌ பரிந்து பேசுவார்கள்‌. இதனால்‌ 
மற்றவர்களுடைய ஜீவன்‌ அழிவிலிருந்து 
தப்புவிக்கப்படும்‌. மரணமும்‌ ஜீவனும்‌ நாவின்‌ 
அதிகாரத்திலிருக்கிறது. 


நம்முடைய நாவு சிறிய 
அவயவமாகமிருந்தாலும்‌, அது அதிக 
அர்கா. சிறிய நெருப்பு 
காட்டைக்‌ கொளுத்துவதுபோல, 
க்கை வார்த்தைகளைப்‌ பேசும்‌ நாவு, 
ஜீவனையே கெடுத்துப்‌ 


ஆளுகை செய்யவேண்டும்‌. 

ஞானமாய்ப்‌ பயன்படுத்தவேண்டும்‌. நம்முடைய 
நாவின்‌ வார்த்தைகளில்‌ நாம்‌ கவனமாயிருக்க 
வேண்டும்‌. அப்படிப்பட்டவர்கள்‌ மாத்திரமே 
தங்களுடைய நாவின்‌ அதிகாரத்தில்‌: 
பிரியப்படுவார்கள்‌. அதின்‌ கனியைப்‌ 
புசிப்பார்கள்‌. நாவின்‌ அதிகாரம்‌ 
மரணத்திற்கேதுவான கனியையும்‌, 
ஜீவனுக்கேதுவான கனியையும்‌ கொடுக்கும்‌. 
நமக்கு எப்படிப்பட்ட கனி வேண்டும்‌ என்பதை 
நாமே தீர்மானம்பண்ணவேண்டும்‌. 





ழ்‌ நயனா 
யாய 
மனைவியைக்‌ கண்டடைகிறவன்‌ 
நீதி 18:22 


நீதி 18:22, மனைவியைக்‌ 
கண்டடைகிறவன்‌ நன்மையானதைக்‌ 
கண்டடைகிறான்‌; கர்த்தரால்‌ தயையும்‌ 
பெற்றுக்கொள்ளுகிறான்‌. 

நல்ல மணைவி 
புருஷனுக்கு 
ஆசீர்வாதமாயிருக்கிறாள்‌. 
கண்டடைகிறவன்‌ 


அவளுடைய 
மிகப்பெரிய 
மனைவியைக்‌ 
நன்மையானதைக்‌ 
கண்டடைகிறான்‌. மனைவி என்னும்‌. 
வார்த்தையே “நல்ல மனைவியை மாத்திரமே 
குறிப்பிடுகிறது. கெட்ட மனைவி, "மனைவி" 
என்று அழைக்கப்படுவதற்கு 
பாத்திரமுள்ளவளல்ல நல்ல மனைவி 
கணவனுக்கு நன்மையான 
உதவிகளையும்‌. செய்கிறாள்‌. 
தன்‌ மனைவியின்‌ மூலமாய்‌ 

ஏராளமான நன்மைகள்‌ உண்டாகிறது. 


சமாதானமும்‌ கண்டவன்‌ கதன்‌ 
தலைவி நற்குணமுள்ளவளாயிருக்க 
வேண்டும்‌. அவள்‌ குடும்பத்திற்குத்‌ 
தேவையான எல்லா காரியங்களையும்‌ 
ஞானமாய்ச்‌ செய்யவேண்டும்‌. நல்ல 
மனைவியை கண்டடைகிறவன்‌ கர்த்தரால்‌. 
தமையும்‌ பெற்றுக்கொள்கிறான்‌. நல்ல 
மனைவி தன்‌ கணவனை பரலோகத்தின்‌ 
பாதையில்‌ வழிநடத்திச்‌ செல்கிறாள்‌. நல்ல 
மனைவியைக்‌ கண்டடைந்தவன்‌, தன்‌ 
மனைவிக்காக கர்த்தரைத்‌ துதிப்பான்‌ 


தமித்திரன்‌ 
நீதி 18:23 


தீ, 18:28. தரித்திரன்‌ 
கெஞ்சிக்கேட்கிறான்‌;  ஐசுவரியவான்‌. 
கடினமாய்‌ உத்தரவு கொடுக்கிறான்‌. 


மனுஷனுக்கு தரித்திரம்‌ வரும்போது 
அது அவனுடைய சரீரத்தையும்‌, 
ஆவியையும்‌ பாதிக்கிறது. மனுஷனுடைய 
தரித்திரத்தினால்‌, அவனுடைய சரீரத்திற்கு 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தீங்கு வந்தாலும்‌. அவனுடைய ஆவிக்கு 
நன்மையே உண்டாகிறது. தரித்திரம்‌ 
வரும்போது மனுஷனுக்குத்‌ தாழ்மையும்‌ வரும்‌. 


தாழ்மை இருக்கவேண்டும்‌. 
கெஞ்சிக்கேட்கிறான்‌. 

ஆணவமாய்ப்‌ பேசுகிறான்‌. 
கெஞ்சிக்கேட்டுப்‌ பெற்றுக்கொண்டதற்காக, 
நன்றியுள்ள இருதயத்தோடிருப்பான்‌. 


தரித்திரராகத்தான்‌ 
கர்த்தரிடத்தில்‌. 
கேட்கவேண்டும்‌. 
கெஞ்சிக்‌ 


ஐசுவரியத்தினால்‌ 
வந்தாலும்‌, ஒரு சில தீமைகளும்‌ 
ஆணவம்‌, பெருமை, அகம்பாவம்‌ ஆகியவை 
ஐசுவரியத்தினால்‌ வரும்‌ தீமைகள்‌. 
ஐசுவரியவான்கள்‌ பிறரை மதிக்கமாட்டார்கள்‌. 
தங்களுடைய பழைய காலத்தையெல்லாம்‌. 
மறந்துவிடுவார்கள்‌.  ஐசுவரியவான்‌௧ளுடைய 
பார்வையும்‌, சிந்தையும்‌, பேச்சும்‌, செய்கையும்‌ 
விநோதமாயிருக்கும்‌. 


ஐசுவரியவான்‌ கடினமாய்‌ உத்தரவு, 
கொடுக்கிறான்‌. நம்மிடத்தில்‌ 
மனத்தாழ்மையிருந்தால்தான்‌ நமக்கு மேன்மை 
வரும்‌. கர்த்தருடைய சமுகத்திற்கு முன்பாக, 
ஏழைகளும்‌ 'ஐசுவரியவான்களும்‌, 
தரித்திரரைப்போல பணிவோடு 
நிற்கவேண்டும்‌. கர்த்தருடைய ல்‌ 
நமக்குத்‌ தேவையானதை 
கேட்கவேண்டும்‌. 


“வைராக்கியமும்‌ விரோதமும்‌ எங்கே 
உண்டோ, ங்கே 


இணக்கமுமுள்ளதாயும்‌, 

நற்கனிகளாலும்‌ 

பட்சபாதமில்லாததாயும்‌, 

நீதியாகிய 

சமாதானத்தை 

நடப்பிக்கிறவர்களாலே. சமாதானத்திலே 
விதைக்கப்படுகிறது” (யாக்‌ 316-18). 





ழ்‌ நள 
யய 


சிநேகிதருன்னவன்‌ 
நீதி 19:24. 


நீதி 18:24. சிநேகிதருன்னவன்‌ சிநேகம்‌. 
பாராட்டவேண்டும்‌; சுகோதரனிதலும்‌ 
அதிக சொந்தமாய்ச்‌ 
சிநேகிப்பவனுமுண்டு. 


நமக்கு 
இருப்பார்களென்றால்‌, 


சிநேகிதர்களை நாம்‌ காத்துக்கொள்ள 
வேண்டும்‌. சிநேகிதரிடத்தில்‌ தேவையில்லாமல்‌ 
கோபப்பட்டு பட்ட முறித்துப்போடக்‌ 
கூடாது. அதிகமாய்‌ 
சிநேகிக்கவேண்டும்‌. “சிநேகிதர்கள்‌ நமக்கு 
விசேஷித்தவர்கள்‌. சிநேகிதருள்ளவன்‌ 
சிநேகம்‌ பாராட்டவேண்டும்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUELISHERS 


நமக்கு மெய்யான சிநேகிதர்கள்‌ 
இருப்பது, நமக்கு 
ஆசீர்வாதமாயிருக்கும்‌. நம்‌ 
உறவினர்களைவிட, 
சிநேகிதர்கள்‌ நமக்கு 
அதிகமாய்‌ உதவிசெய்வார்கள்‌. உடன்பிறந்த 
சகோதரரைவிட, நம்முடைய சிநேகிதர்களே 
நமக்கு பல ங்கம்‌ மிகுந்த 
ஆறுதலாயிருப்பார்‌ சகோதரனிலும்‌ 
அதிக சொந்தமாய்‌ “ சரேகிப்பவனுமுண்டு 


நம்முடைய கர்த்தராகிய இயேசுகி, 
தவ தரல! எனககத 
சிரேகிதராகிருக்கிறார்‌. நம்முடைய 
சகோதரர்களும்‌, உற்றார்‌ உறவினர்களும்‌ 
நம்மை சிநேகிப்பதைவிட, நம்முடைய 
ண்ட இயேசுகிறிஸ்து நம்மை 

சிநேகிக்கிறார்‌. 
இசகிறிஸ்துவின்‌ சிநேகமே மெய்யான 
சிநேகம்‌. 





ழ்‌ நயன 
யாய 


மாறுபாடான 
மூடன்‌ 


நீதி 19 


நீதி 194. மாறுபாடான உதடுகளுன்ன. 
மூடனைப்பார்க்கிதூம்‌, உத்தமனாய்‌ 
நடக்கிற தரித்திரனே வாசி. 


தரித்திரன்‌ 


உதடுகளூன்ன 


ல்‌ ஏழையாகயிருந்தாலும்‌ 
அவனாலும்‌ சமாதானமாகுமிருக்க முடியும்‌. 
அவனுடைய வாயின்‌ 
உண்மையுள்ளதாயிருக்க 
தரித்திரன்‌ பொருளாதாரத்தில்‌ 
ஏழையாகமிருந்தாலும்‌, அவன்‌ தன்னுடைய 
உத்தமத்தில்‌ ஐசுவரியவானாயிருக்க 
வேண்டும்‌. அவனுடைய மனச்சாட்சி 
சுத்தமானதாகவும்‌, அவனுடைய வாயின்‌ 
வார்த்தைகள்‌ உண்மையும்‌: 
தெளிவானதுமாயிருக்கவேண்டும்‌. 


மனுஷருக்கும்‌ சோதனை 
க்‌ தரித்திரனுக்கும்‌ சோதனை 
வரும்‌, ஐசுவரியவானுக்கும்‌ சோதனை வரும்‌. 
தன்னுடைய வார்த்தைகளை 
மாறுபாடாக பேசவேண்டிய 
சோதனை வந்தாலும்‌, தரித்திரன்‌ அந்த 
சோதனையில்‌: ஜெயம்‌ 
அப்படிப்பட்ட தரித்திரனை 
பார்க்காமல்‌ 


தரித்திரனாகப்‌ 


மனத்தாழ்மையோடும்‌, 
உண்மையோடும்‌. 

தன்னுடைய 

நம்பிக்கை த்‌ 
மற்றவர்களை ஏளனமாகப்‌ பேசக்கூடாது. 
தன்னை உயர்த்தி மற்றவர்களை தாழ்வாய்‌ 
நினைக்கக்கூடாது. ஐசுவரியவானிடத்தில்‌ 
இருமும்‌ ஆணம்‌ வருணது அத்த 
வாய்ப்புக்கள்‌ உள்ளது... தன்னுடைய 
வார்த்தைகளுக்கு யாரும்‌ எதிர்த்துப்‌ 
பேசமாட்டார்கள்‌. என்று நினைத்து. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஐசுவரியவான்‌ மாறுபாடான வார்த்தைகளைப்‌ 
பேசக்கூடாது. மாறுபாடான உதடுகளுள்ள 
மூடனைப்‌ பார்க்கிலும்‌, உத்தமனாய்‌ நடக்கிற 
தரித்திரனே வாசி. 


ஐசுவரியவான்‌ மாறுபாடாய்‌ நடக்கும்‌. 
போது, அவனிடத்தில்‌ ஐசுவரியத்தோடு 
சேர்ந்து மூடத்தனமும்‌ இருக்கிறது. 
மூடர்களுக்கு அவர்களுடைய ஆஸ்தியினால்‌ 
ஒரு நன்மையும்‌ உண்டாகப்போவதில்லை. 
மூடர்கள்‌ தங்களுக்கு ஆஸ்தியைக்‌ 
கொடுத்த கர்த்தரை நன்றியோடு 
துதிக்கமாட்டார்கள்‌. தங்களிடத்திலுள்ள 
ஐசுவரியத்தை கர்த்தருடைய 
நாமமகிமைக்காகவும்‌, ஜனங்களுடைய 
பிரயோஜனத்திற்காகவும்‌ 

செலவுபண்ணவுமாட்டார்கள்‌. 


ஆத்துமா அறிவில்லாமலிருப்பது 
நீதி 19:2 


நீதி 192. ஆத்துமா அறிவில்லாமலி. 
ருப்பது நல்லதல்ல; கால்‌ துரிதமானவன்‌ 
தப்பி நடக்கிறான்‌. 


நம்முடை த்துமாவில்‌ அறிவும்‌ 
ஞானமும்‌ மி்‌ வண்டும்‌. ஆத்துமா 
அறிவில்லாதிருப்பது 

த்துமாவைப்பற்றிய அறிவு 
இல்லாதிருப்பது நமக்கு நல்லதல்ல. 
க ஆத்துமாவை 

வேண்டும்‌. 
முக்கியத்துவத்தை நாம்‌ கட 
வேண்டும்‌. 

கால்துரிதமானவன்‌ தப்பி நடக்கிறான்‌. 
மூலாபிரெய பாஷையில்‌ “தப்பி நடக்கிறான்‌" 
என்னும்‌ வார்த்தைக்கு “பாவம்‌ செய்கிறான்‌” 
என்று பொருள்படும்‌ எபிரெய வார்த்தை 
பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. துரிதமாக 
நடக்கிற கால்களை உடையவன்‌, 
தேவனுடைய சமுகத்தில்‌: அமைதியாக 
அமர்ந்து யோசிக்கமாட்டான்‌. நிதானமாகச்‌ 
சிந்திக்கமாட்டான்‌. எல்லா காரியத்திலும்‌ 
அவசரப்படுவான்‌. துரிதமாக நடக்கவேண்டும்‌. 
என்பது மாத்திரமே அவனுடைய 
இலக்காகயிருக்கும்‌. தான்‌ நடக்கிற பாதை 
நீதியின்‌ பாதையா என்பதை சிந்தித்துப்‌ 
பார்க்கமாட்டான்‌. 





i a 
TT 


தீயவழிகளில்‌ நடக்கிறவர்கள்‌ 
கர்த்தருடைய வார்த்தைக்கும்‌, அவருடைய 
பிரமாணத்திற்கும்‌ தப்பி நடக்கிறார்கள்‌. 
கர்த்தருக்குக்‌ கீழ்ப்படியாமல்‌ ஜீவிக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ வேகமாக நடந்தாலும்‌, தவறான 
பாதையில்‌ நடக்கிறார்கள்‌. வின்‌ 
பாதையில்‌ நடக்கிறவர்களுக்கு அழிவு வரும்‌. 
அழிவின்‌ பாதையில்‌ துரிதமாய்‌ 
நடக்கிறவர்களுக்கு, அழிவு துரிதமாய்‌. 
வரும்‌. 


மனுஷனுடைய மதியீனம்‌ 
தீதி 19:3 


நீதி 19:3. மனுஷனுடைய மதியீனம்‌ 
அவன்‌ வழியைத்‌ தாறுமாறாக்கும்‌; 
என்றாலும்‌ அவன்‌ மனம்‌ கர்த்தருக்கு. 
விரோதமாய்த்‌ தங்கலடையும்‌. 

மக்கு இந்த உலகத்தில்‌ 
உபத்திரவங்கள்‌ உண்டு. எல்லா மனுஷருமே, 
தங்களுடைய ஜீவியத்தில்‌ பாடுகளையும்‌, 
ஏமாற்றங்களையும்‌ சந்திக்கிறார்கள்‌. 
நம்முடைய பாடுகளுக்கும்‌ 
வேதனைகளுக்கும்‌ பிறரை குற்றம்‌ 
சொல்லுவதினால்‌ ஒரு பிரயோஜனமுமில்லை. 
நம்முடைய வேதை 
நெருக்கங்களுக்கும்‌ 
காரணமாயிருப்போம்‌. 
மதியீனம்‌. அவனுடைய 
தாறுமாறாக்குகிறது. 
மதியீனத்தினால்தான்‌ 
பிரச்சனைகளும்‌ 
உண்டாகிறது. 


ன்‌ வேதனைப்படும்போது, அவன்‌ 
(து கோபப்படுகிறான்‌. அவனுடைய 
ர்த்தருக்‌ விரோதமாக. 
கர்த்தர்மீது 


கர்த்தர்‌ 


்கதிக்த 
கம்மல்‌ எல்லா பாடுகளும்‌ கர்த்தர்‌ 

வருகிறது என்று நாம்‌ 
கன பகு நம்முடைய பாடுகளில்‌ 
அநேகம்‌ பாடுகள்‌, நம்மாலேயே வருகிறது. 
நாமே நம்முடைய மாடுகளுக்கும்‌, 
வேதனைகளுக்கும்‌ காரணமாகயிருக்கிறோம்‌. 
நாம்‌ தப்பு செய்துவிட்டு, கர்த்தர்‌ நமக்கு 
விரோதமாக தப்பு செய்கிறார்‌ என்று 
சொல்லக்கூடாது. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


செல்வம்‌ 


நீதி 18: 


நீதி 19:4. செல்வம்‌ அநேக சிநேகிதரைச்‌. 
சேர்க்கும்‌; தமித்திரனோ தன்‌ 
சிநேகிதனாலும்‌ நெகிழப்படுவான்‌. 


ஐசுவரியவான்கள்‌ தங்களுடைய 
ஆஸ்திகளை நல்ல வழிகளில்‌. 
செலவூண்ணவேண்டும்‌. அநேக 
நன்மைகளை செய்யவேண்டும்‌. அநேகருக்கு 
உதவிசெய்து, அவர்களை ஆதரிக்கவேண்டும்‌. 
ஜூவரியவான்களிடந்தி்‌ பொன்னும்‌. 
பொருளும்‌ தாராளமாயிருப்பதினால்‌, 
அவர்களால்‌ அநேகருக்கு வெகுமதிகளைக்‌ 
கொடுக்கமுடியும்‌. ஐசுவரிவான்௧ள்‌ தங்கள்‌ 
லக்க. நல்லமுறையில்‌ செலவுசெய்து, 
சிநேகிதர்களை 
ஏற்படுத்திக்கொள்ளவேண்டும்‌. 


ஐசுவரியவான்‌௧ளின்‌ சிநேகிதர்கள்‌ 
எல்லோரும்‌ உண்மையுள்ளவர்களாயிருக்க 
மாட்டார்கள்‌. அவர்கள்‌ ஐசுவரியவான்‌௧ளை 
பதிலாக, 
ஐசுவரியத்தையும்‌, 
சிநேகிக்கிறார்கள்‌ 
பணத்திற்காக முகஸ்துதி பண்ணுகிறார்கள்‌. 
செல்வம்‌ அநேக சிநேகிதரை சேர்க்கும்‌. 
ஐசுவரியவான்‌ தரித்திரனாகிவிட்டால்‌, 
அவனுடைய சிநேகிதர்கள்‌ எல்லோரும்‌ 
அவனை விட்டு விலகிப்போய்விடுவார்கள்‌. 
தரித்திரம்‌ சிநேகிதரைப்‌ பிரித்துவிடும்‌. 
தரித்திரம்‌ வரும்போது, உற்றார்‌ உறவினரும்‌, 
சிநேகிதரும்‌ பிரிந்துபோய்விடுவார்கள்‌. 


தரித்திரன்‌ தன்‌  சிநேகிதனாலும்‌ 
நெகிழப்படுவான்‌. தங்களுக்கு தரித்திரனால்‌ 
ஒரு நன்மையும்‌ உண்டாகாது என்பதைத்‌ 
தெரிந்துகொண்டு, அவனுடைய சிநேகிதர்கள்‌ 
அவனைவிட்டுப்‌ பிரிந்துபோய்விடுவார்கள்‌. 
தரித்திரனுக்குத்‌ தேவையான உதவிகள்‌ 
எதையும்‌ செய்யமாட்டார்கள்‌. தரித்திரனை 
விட்டுப்‌ பிரிந்துபோகிறவர்கள்‌, 
அவனைப்பற்றித்‌ தூஷணவார்த்தைகளையும்‌ 
பேசுவார்கள்‌. மெய்யான சிநேகிதர்களோ 
எக்காலத்திலும்‌, எல்லா சூழ்நிலைகளிலும்‌ 
நல்ல சிநேகிதர்களாயிருப்பார்கள்‌. 





ழ்‌ நள 
TT 
பொய்ச்சாட்சிக்காரன்‌ 

நீதி 19:5 

நீதி 19:5. பொய்ச்சாட்சிக்காரன்‌ 


ஆக்கினைக்குத்‌ தப்பான்‌; பொய்களைப்‌: 
பேசுகிறவனும்‌ தப்புவதில்லை. 


நாவுக்கு பொய்யைப்‌ 
அவர்கள்‌ 


தன்‌ 


மனுஷன்‌ 
பேசக்கற்றுக்கொடுக்கிறான்‌. 


ஒரு சிலர்‌ வாயைத்‌ திறந்தாலே போதும்‌. 
அதிலிருந்து பொய்கள்‌ தராளமாய்‌ 
வெளிவரும்‌. அவர்களுக்கு உண்மை பேசவே. 
தெரியாது. அவர்களிடத்தில்‌ உண்மையான 
வார்த்தைகள்‌ எதுவும்‌ இருக்காது. 
பொய்பேசுகிறவர்கள்‌ தங்களுக்கு தீங்கு 
உண்டாகவும்‌, மற்றவர்களுக்கு தீங்கு 
உண்டாகவும்‌ பொய்பேசுகிறார்கள்‌. 
இப்படிப்பட்டவர்கள்‌ மற்றவர்களிடத்தில்‌ 
பேசும்போது. பொய்யை உண்மைபோல 
பேசுவார்கள்‌. இவர்கள்‌ மாய்மாலக்காரர்கள்‌ 


பொய்சொல்லுகிறவர்கள்‌ 
பொய்ச்சாட்சிக்காரராயும்‌ இருப்பார்கள்‌ 
பொய்யைவிட்டு விலகவேண்டுமென்று 
இவர்கள்‌ விரும்பினாலும்‌, இவர்களால்‌ 
பொய்யைவிட்டு விலகிப்போகமுடியாது. 
'பொய்ச்சாட்சிக்காரர்கள்‌ பொய்யோடு 
ஐக்கியமாயிருக்கிறார்கள்‌. இவர்கள்‌ 

நீதியான 


தப்பிக்கமாட்டார்கள்‌. 


அவர்‌ நீதிமின்மேலும்‌, 

பிரியமாயிருக்கிறார்‌. 

வார்த்தைகள்‌ கர்த்தருக்கு 

அருவருப்பானது. பொய்களைப்‌ பேசுகிறவன்‌ 

கர்த்தருடைய ஆக்கினைத்தீர்ப்புக்குத்‌ 
தப்பிக்கமாட்டான்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பிரபுவின்‌ தயை 
நீதி 19:6,7 


தயையை 

கேட்பார்கள்‌; 
கொடைகொடுக்கிறவனுக்கு எவனும்‌. 
சிநேகிதன்‌. 


நீதி 18:7. தரித்திரனை அவனுடைய 
சகோதரர்‌ எல்லாரும்‌ பகைக்கிறார்களே, 
எத்தனை அதிகமாய்‌ அவன்‌ சிநேகிதர்‌ 
அவனுக்குத்‌ தூரமாவார்கள்‌;; 
அவர்களுடைய வார்த்தைகளை அவன்‌ 
நாடுகிறான்‌, அவைகனோ வெறும்‌ 
வார்த்தைகளே. 


பிரபுவுக்கு அநேக சிநேகிதர்கள்‌ 
இருப்பார்கள்‌. பிரபுவின்‌ தயை அநேகருக்குத்‌ 
தேவைப்படும்‌. அவர்களுடைய தயையை 
அநேகர்‌ வருந்திக்‌ கேட்பார்கள்‌. பிரபுவின்‌ 


அதிகாரமும்‌ இருக்கிறது. விசுவாசிகளாகிய 
நமக்கு பிரபுவின்‌ தயையைலிட, 
கர்த்தருடைய தையே அதிகமாகத்‌ 
தேவைப்படுகிறது. சாதாரண ஜனங்கள்‌ 
பிரபுவின்‌ தயையை வருந்திக்‌ கேட்கும்போது, 
விசுவாசிகளாகிய நாம்‌. நம்முடைய 
கர்த்தரின்‌. தயையை, பயபக்தியோடும்‌, 
விசுவாசத்தோடும்‌ வருந்திக்கேட்கவேண்டும்‌. 
நாம்‌ கர்த்தருடைய 'தமையையே 
நாடவேண்டும்‌. 


கொடைகொடுக்கிறவனுக்கு எவனும்‌ 

நாம்‌ பிறருக்கு, 

கொடுக்கும்போது, 

நமக்கு 

சிநேகிதர்களாயிருப்பார்கள்‌. நமக்கு மதிப்பும்‌ 

மரியாதையும்‌ கொடுப்பார்கள்‌. 

கர்த்தரிடமிருந்துதான்‌ எல்லா மனுஷருக்கும்‌ 

நன்மையும்‌ தெய்வீக ஆசீர்வாதமும்‌. 

வருகிறது. கர்த்தரிடத்திலிருந்து நாம்‌ 

பெற்றுக்கொண்ட ஐசுவரியங்களை, 

அவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாக 

பயன்படுத்தவேண்டும்‌. ஏழைகளுக்கு உதவி 
செய்யவேண்டும்‌. 





ழ்‌ நயன 
யாய 


'புறஜாதியாரின்‌ ராஜாக்கள்‌ அவர்களை 
ஆளுகிறார்கள்‌. அவர்கள்மேல்‌ அதிகாரம்‌. 
செலுத்துகிறவர்களும்‌ உபகாரிகள்‌ 
என்னப்படுகிறார்கள்‌" (லூக்‌ 22:25). 


தரித்திரராகயிருக்கிறவர்கள்‌ 
சமுதாயத்தில்‌ புறக்கணிக்கப்படுகிறார்கள்‌. 
அவர்களை எல்லோரும்‌ பகைக்கிறார்கள்‌. 
ஐசுவரியவான்களாகயிருந்தாலும்‌, 
தரித்திரரராகமிருந்தாலும்‌, 

எல்லோரையும்‌ ம்‌ 


பட்சபாதமில்லை. கர்த்தர்‌ 

நேசிக்கிறார்‌. நம்மிடத்திலும்‌ 

சுபாவம்‌ காணப்படவேண்டும்‌. நாம்‌ எல்லா 
மனுஷரையும்‌ கனம்பண்ணவேண்டும்‌. 
ஒருவன்‌ தரித்திரராகமிருப்பதினால்‌, அவனை 
வெறுத்து ஒதுக்கிவிடக்கூடாது. 


தரித்திரனை அவனுடைய சகோதரர்‌ 
தரித்திரனுக்கு 
மதிப்பு 


எல்லாரும்‌ பகைக்கிறார்கள்‌ 


எல்லோருமே தரித்திரனைப்‌ பகைக்கிறார்கள்‌. 
தரித்திரறுடைய  சிநேகிதரும்‌ அவனைப்‌ 
பகைக்கிறார்கள்‌. அவனுடைய சிநேகிதர்‌ 
தரித்திரனுக்கு அதிகமாய்த்‌  தூரமாவார்கள்‌ 
தரித்திரனுடைய நட்பை விட்டுவிடவேண்டும்‌. 
என்றும்‌, அவனுடைய பார்வையிலேயே 
படக்கூடாது என்றும்‌, அவனுடைய 
சிநேகிதர்களும்‌ அவனைவிட்டுத்‌ 
தூரம்போய்விடுகிறார்கள்‌. 


தரித்திரனுக்கு எல்லாருடைய 
உதவியும்‌ தேவைப்படுகிறது. தரித்திரன்‌ 
தன்னுடைய சிநேகிதர்‌, உற்றார்‌ உறவினர்‌ 
ஆகிய எல்லோருடைய வார்த்தைகளையும்‌ 
நாடுகிறான்‌. அவர்கள்‌ தன்மீது 
அன்பாகயிருக்க வேண்டுமென்று 
விதம்புகிறான்‌... ஆனால்‌. தரித்திரனுடைய்‌ 
எதிர்பார்ப்புக்களெல்லாம்‌ வீணாய்ப்‌ 
போய்விடுகிறது. அவர்கள்‌ தரித்திரனோடு 
பேசினாலும்‌, அந்த ர்த்‌ ல்‌ 
தரித்திரனுக்கு 
உண்டாவதில்லை. 
வார்த்தைகளாகத்தான்‌. 


அன்பும்‌, பிரயோஜனமும்‌ சிறிதுமில்லை. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மூலமாய்‌ ஒரு 


தரித்திரருக்கு மனுஷர்‌ | ஒரு 
தரித்திரர்‌ 


நன்மையும்‌ உண்டாகாது. 
மனுஷரை நம்புவது வீணான காரியம்‌. 
அவர்கள்‌ கர்த்தரை மாத்திரமே 
நம்பவேண்டும்‌. கர்த்தரைத்‌ தங்களுக்கு 
சிநேகிதராக்கிக்கொள்ள வேண்டும்‌. 
தரித்திரன்‌ மனுஷருடைய வார்த்தைகளை 
நாடுவதற்குப்‌ பதிலாக, கர்த்தருடைய 
வார்த்தைகளை நாடவேண்டும்‌. தன்னுடைய 


கர்த்தரிடத்தில்‌ எடுத்துச்‌ சொல்லவேண்டும்‌. 
கர்த்தர்‌ தரித்திரனுடைய ஜெபத்தைக்‌ 
கேட்பார்‌. கர்த்தரே திக்கற்றவர்களுக்கு 
அடைக்கலமாயிருக்கிறார்‌ தரித்திரருக்கு 
கர்த்தருடைய உதவி கிடைக்கும்போது, 
அவர்களுக்கு மனுஒருடைய உதவி 
தேவைப்படாது. 


ஞானத்தைப்‌ 
பெற்றுக்கொள்ளுகி றவன்‌ 
தீதி 19:8 


நீதி 19:8. ஞானத்தைப்‌ 
பெற்றுக்கொவ்ளூகிறவன்‌' தன்‌ 
ஆத்துமாவைச்‌. சிநேகிக்கிறான்‌; 
புத்தியைக்‌ காக்கிறவன்‌' 
நன்மையடைவான்‌. 


ம்‌ னத்தைப்‌ 
வெற்றுக்கொள்ளவேண்டும்‌. “அறிவைப்‌ 
பெற்றுக்கொள்ளவேண்டும்‌. தேவனுடைய 

பெற்றுக்கொள்ள வேண்டும்‌. 
தேவனோடு நெருங்கிய 
ஐக்கியத்திலிருக்கவேண்டும்‌. இப்படிப்பட்ட 
நன்மையான காரியங்களை செய்கிறவர்கள்‌ 
தங்களுடைய ஆத்துமாக்களை 
சிநேகிக்கிறார்கள்‌. ஞானத்தைப்‌ 
பெற்றுக்கொள்கிறவன்‌ தன்‌ ஆத்துமாவை 
சிநேகிக்கிறான்‌. இவர்கள்‌ தங்களுக்குத்‌ 
தேவையான நன்மைகளைச்‌ செய்கிறார்கள்‌. 
இப்டிப்பட்டவர்கள்‌ தங்கள்‌ ஆத்துமாவை 
சிநேகித்து, அதற்கு பயனுள்ள காரியங்களை 
செய்கிறார்கள்‌. 





i FTE 
TT 


புத்தியைக்‌ காக்கிறவன்‌ 
நன்மையடைவான்‌. நாம்‌ கர்த்தரைப்பற்றிய 
வ்‌ அறிந்துகொள்ளும்போது, அந்த 

நமது இருதயத்திற்குள்‌ 
வொன்றும்‌ கர்த்தருடைய 
வார்த்தைகள்‌ பொக்கிஷத்தைப்‌ போன்றது. 
கர்த்தருடைய வசனங்களை நம்முடைய 
வற காத்துக்கொள்ளும்போது அவை 
ஆத்துமாவுக்கு 
கர்த்தருடைய 
நன்மையைப்‌ 


ரமி 
வர்த்தி நாம்‌ 
பெற்றுக்கொள்வோம்‌. 


பொய்ச்‌சாட்சிக்காரன்‌ 


நீதி 19:9 


நீதி 199.  பொய்ச்சாட்சிக்காரன்‌ 
அக்கினைக்குத்‌ தப்பான்‌; பொய்களைப்‌ 
பேசுகிறவன்‌ நாசமடைவான்‌.. 


பரிசுத்த வேதாகமத்தில்‌ பொய்ச்சாட்சி 
சொல்லுகிறவனுக்கு விரோதமாய்‌. பல 
இடங்களில்‌ எச்சரிப்பு 
கொடுக்கப்பட்டிருக்கிறது. 
பொய்சொல்லுவதும்‌, பொய்ச்சாட்சி 
சொல்லுவதும்‌ கர்த்தர்‌ அருவருக்கிற பாவம்‌. 
பொய்ச்சாட்சி சொல்லுகிறவன்‌ பிறரை 
வஞ்சிக்கிறான்‌. தன்னுடைய வாயின்‌ 
வார்த்தைகளினால்‌ பிறருக்குத்‌ 
தீங்குசெய்கிறான்‌. பொய்ச்சாட்சிக்காரன்‌ 
ஆக்கினைக்குத்தப்பான்‌. 
ய்‌ 

கோபம்‌ 
பேசுகிறவன்‌ 
சம்பளம்‌ மரணம்‌, 


ஈட்சிக்காரன்மீது 
வந்திறங்கும்‌ பொய்களை 
நாசமாவான்‌. பாவத்தின்‌ 
மனுஷன்‌ பேசுகிற பொய்‌ 
அவனை அழித்துப்போடும்‌. 
பொய்சொல்லுகிறவனும்‌, பொய்ச்சாட்சி 
சொல்லுகிறவனும்‌ தனக்கு கேடுண்டாகவே, 
பொய்சொல்லுகிறான்‌. அவன்‌ பிறரை 
ஞ்சிப்‌ நினைத்து பொய்ச்சாட்சி 
ஆனால்‌ உண்மையில்‌ 
தன்னைத்தானே 


தேவனுடைய 


வஞ்சித்துக்கொள்கிறான்‌. 


டன்‌ 


மூ 
நீதி 19:10 


தீதி 19:10. மூடனுக்குச்‌ செல்வம்‌ தகாது; 
ஆண்டு 


பருக்களை | கொன்வது 
அடிமைக்கு எவ்வனவும்‌ தகாது. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மூடனுக்கு சந்தோஷமும்‌, விடுதலையும்‌ 
இருக்காது. அவை அவனுக்குத்‌ தகாது. 
ஞானமில்லாதவனுக்கும்‌, தேவனுடைய 
கிருபையில்லாதவனுக்கும்‌ மெய்யான 
சந்தோஷமில்லை. மெய்யான சந்தோஷத்தைப்‌ 
பெற்றுக்கொள்வதற்கு மூடர்கள்‌ 
தகுதியற்றவர்களாயிருக்கிறார்கள்‌. மூடருடைய 
ஆலியிலும்‌ மூடத்தனமே இருக்கும்‌. 
அவர்களுக்கு அதிகாரமும்‌, வல்லமையும்‌, 
கனமும்‌ இருக்காது. 


மூடனுக்கு தன்னைத்தானே ஆளுகை 
செய்யத்‌ தெரியாது. அவனால்‌ பிரபுக்களை 
ஆண்டுகொள்ளவும்‌ முடியாது. மூடனிடத்தில்‌ 
அடிமைத்தனத்தின்‌: ஆவியிருக்கும்‌. 
பிரபுக்களை ஆண்டுகொள்வது அடிமைக்கு 
எல்வளவும்‌ தகாது. மூடன்‌ பிறரிடத்தில்‌ 
உதவிகேட்கிற பிச்சைக்காரனைப்‌ 
போன்றவன்‌. அரசாளுகிற 
அடிமையினிமித்தமும்‌, போஜனத்தால்‌. 
திருப்தியான மூடனின்‌ நிமித்தமும்‌ பூமி 
சஞ்சலப்படுகிறது. பூமி அதை தாங்கமாட்டாது. 
(நீதி 30:22) 


மனுஷனுடைய விவேகம்‌ 
நீதி 19:11 


நீதி 1901. மனுஷனுடைய விவேகம்‌ 
அவன்‌ கோபத்தை அடக்கும்‌; குற்றத்தை: 
மன்னிப்பது அவனுக்கு மகிமை. 


ஞானமுள்ளவன்‌ 
கோபத்தை  அடக்குகிறான்‌. 
கோபப்படுவதற்கு 
காண்பிக்கமாட்டான்‌. அவசரப்பட்டு 
முடிவையும்‌ எடுக்கமாட்டான்‌. மனுஷனுடைய 
விவேகம்‌ அவன்‌ கோபத்தை அடக்கும்‌ 
விவேகமுள்ளவன்‌ ஒவ்வொரு காரியத்தையும்‌ 
நிதானமாய்‌ சிந்தித்துப்‌ பார்க்கிறான்‌. 
தன்னுடைய கோபத்தினால்‌ என்னென்ன 
நன்மைகள்‌ உண்டாகும்‌ என்பதையும்‌, 
என்னென்ன தீமைகள்‌ உண்டாகும்‌ 
என்பதையும்‌ விவேகி ஆராய்ந்து பார்க்கிறான்‌. 
தன்னுடைய கோபத்தினால்‌ ஒரு நன்மையும்‌ 
உண்டாகாது என்பதை விவேகி 
புரிந்துகொள்ளும்போது, 


கோபப்படமாட்டான்‌. 


தன்னுடைய 
விவேகி 


தீவிரம்‌ 
எந்த 


அவன்‌ 





ழ்‌ நள 
யாய 


நாம்‌ பிறர்மீது கோபப்படுவதினால்‌ 
நமக்கும்‌ ஆபத்து வரும்‌. கோபமான 
வார்த்தைகள்‌ மற்றவர்களுடைய மனதை 
வேதனையடையச்‌ செய்யும்‌. அவர்கள்‌ 
நம்மீது கோபப்படுவதற்கும்‌ வாய்ப்புள்ளது. 
கோபம்‌ சண்டையை வளர்க்கும்‌. கோபம்‌ 


பிறர்‌ செய்கிற தப்பிதங்களை மன்னிக்காது. 
குற்றத்தை மன்னிக்கிறான்‌. 
குற்றத்தை மன்னிப்பது 
மகிமையாயிருக்கிறது. 


விவேகியோ 
விவேகிக்கு. 


தனக்கு விரோதமாக 
செய்யும்போது, விவேகி அதைப்‌ 
பெரிதுபடுத்தமாட்டான்‌ தன்னுடைய 
ல்‌ எப்போதும்‌ அதைப்பற்றியே 
கொண்டிருக்கமாட்டான்‌. 
கோபப்படுவது நம்முடைய 
சரீரஆரோக்கியத்தைப்‌ பாதிக்கும்‌. 
நம்மிடத்தில்‌ குற்றத்தை மன்னிக்கிற சுபாவம்‌ 
இருக்கவேண்டும்‌. மற்றவர்கள்‌ நமக்கு 
விரோதமாகத்‌ தீங்குசெய்தாலும்‌, 
அவர்களுடைய குற்றத்தை மன்னிப்பது. 
நமக்கு மேன்மை. 


பிறர்‌ தீங்கு 


ராஜாவின்‌' கோபம்‌ 
நீதி 19:12 


நீதி 1912, ராஜாவின்‌ கோயம்‌ 
சிங்கத்தின்‌ கெர்ச்சிப்புக்குச்‌ சமானம்‌; 
அவனுடைய தயை  புல்லின்மேல்‌ 
பெய்யும்‌ பனியோலிருக்கும்‌. 


ராஜாக்கள்‌ ர்‌ ஜனங்களல்ல. 
அவர்கள்‌ விசேஷித்தவர்கள்‌. 
ராஜாக்கள்‌ சிங்காசனத்தில்‌ வீற்றிருந்து 
தங்களுடைய ஜனங்களை நீதியாயும்‌, 
உண்மையாயும்‌ ஆளுகை செய்கிறவர்கள்‌. 
சாதாரண மனுஷருக்கு கோபம்‌ வருவதுபோல, 
ராஜாக்களுக்கும்‌ கோபம்‌ வரும்‌. ராஜாவின்‌ 
கோபம்‌ மிகவும்‌ பயங்கரமானது. அது. 
சிங்கத்தின்‌ கெர்ச்சிப்புக்கு சமானம்‌, 

ராஜாவின்‌ சிரித்த முகம்‌ 
ஜனங்கள்‌ எல்லோருக்கும்‌ 
கொடுக்கும்‌. ராஜாவின்‌ தயை புல்லின்மேல்‌ 
பெய்யும்‌ பனிபோலிருக்கும்‌. ராஜா 
தன்னுடைய உணர்ச்சிகளைக்‌ குறித்து 
மிகுந்த எச்சரிப்போடிருக்கவேண்டும்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தேசத்திலுள்ள. 
நீதிமான்கள்மீதும்‌ ராஜா 
அவர்கள்‌ பயந்துவிடுவார்கள்‌. 


நல்லோர்மீதும்‌, 
கோபப்பட்டால்‌, 


எப்போது கோபப்படவேண்டும்‌ என்பதும்‌, 
எப்போது தயவு காண்பிக்கவேண்டும்‌ 
என்பதும்‌ ராஜாவுக்குத்‌ தெரிந்திருக்க 
வேண்டும்‌. நீதிமான்கள்மீது கோபப்படுவதும்‌, 
துன்மார்க்கர்மீது தயவு காண்பிப்பதும்‌ 
ராஜாவுக்கு ஏற்றதல்ல. தேசத்திலுள்ள 
நல்லவர்களுக்கு ராஜா தயவு காண்பிக்க 
துன்மார்க்கர்மீது கோபப்பட 
துன்மார்க்கர்‌ செய்கிற 
பாவங்களையெல்லாம்‌. ராஜா 
சகித்துக்கொள்ளக்கூடாது. ராஜாக்கள்‌ 
துன்மார்க்கருக்கு சிநேகிதராயிருக்கக்கூடாது. 
நாம்‌ ராஜாக்களுக்கும்‌ அதிகாரிகளுக்கும்‌ 
கீழ்ப்படியவேண்டுமென்று அப்போஸ்தலர்‌ பவுல்‌ 
ஆலோசனை சொல்லுகிறார்‌. 
மேலான 
கீழ்ப்படியக்‌ 
தேவனாலேயன்றி 
உண்டாயிருக்கிற 


“எந்த மனுஷனும்‌ 
அதிகாரமுள்ளவர்களுக்குக்‌ 
கடவன்‌: ஏனென்றால்‌, 
ஒரு அதிகாரமுமில்லை;: 
அதிகாரங்கள்‌ 
நியமிக்கப்பட்டிருக்கிறது. 


கொள்ளுகிறார்கள்‌. 
மேலும்‌ வ்‌ 
நற்கிரியைகளுக்கல்ல, துர்க்கிரியைகளுக்கே 
பயங்கரமாயிருக்கிறார்கள்‌: ஆகையால்‌ நீ 
அதிகாரத்திற்குப்‌ பயப்படாதிருக்க 
வேண்டுமானால்‌, நன்மைசெய்‌, அதினால்‌ 
உனக்குப்‌ புகழ்ச்சி உண்டாகும்‌. உனக்கு 
நன்மை உண்டாகும்பொருட்டு, அவன்‌ 
தேவணழியக்காரனாயிருக்கிறான்‌. நீ 
தீமைசெய்தால்‌ பயந்திர: பட்டயத்தை 
அவன்‌ விருதாவாய்ப்பிடித்திருக்கவில்லை; 
தீமைசெய்கிறவன்மேல்‌ 
வரப்பண்ணும்படி.. 
செலுத்துகிற 
ஊழியக்காரனாயிருக்கிறானே. 

நீங்கள்‌ கோபாக்கினை। தற்‌ 
மாத்திரமல்ல, மனச்சாட்சியினிமித்தமும்‌ 
கீழ்ப்படியலேண்டும்‌" (ரோம 1331-5). 


அவன்‌ 





ழ்‌ நவள 
யாய 


, தன்னுடைய 
ஜனங்கள்‌ 
உண்மையுள்ளவர்களாயிருக்கும்‌ 
தங்களுடைய கடமைகளை நேர்த்தியாய்‌ 
செய்யும்போது, ராஜா அவர்களை 
பாராட்டவேண்டும்‌. அவர்களுக்கு வெகுமதி 
கொடுத்து அவர்களை உற்சாகப்படுத்த 
வேண்டும்‌. நீதிமான்களையும்‌, 
நல்லவர்களையும்‌, கடமை வீரர்களையும்‌ 
உற்சாகப்படுத்தும்போது, அவர்கள்‌ தங்கள்‌ 
நற்கிரியைகளை அதிகரிப்பார்கள்‌. 
நற்கிரியைகளை நிறுத்திவிடாமல்‌ தொடர்ந்து 
செய்வார்கள்‌. ராஜாவின்‌ வெகுமதிகளைப்‌ 
பெற்றுக்கொள்ளவேண்டும்‌ என்னும்‌ 
விருப்பம்‌ ஜனங்களிடத்தில்‌ காணப்படும்‌. 
இதனிமித்தமாயும்‌ ஜனங்கள்‌ 
நற்காரியங்களை செய்து, நற்பெயர்‌ 
எடுப்பதற்கு முயற்சி பண்ணுவார்கள்‌. 


தேசத்தின்‌ 
க 
போது, 


மூடனாகிய மகன்‌ 


நீதி 1913 


நீதி 
தகப்பனுக்கு 
மனைவியின்‌ 


19:13. மூடனாகிய மகன்‌ தன்‌ 
மிகுத்த துக்கம்‌; 
சண்டைகள்‌ ஓயாத 


எல்வளவதான்‌ புத்திமதிகளைச்‌ 
ஸி அவற்றை செலிகொடுத்து 
கேட்கவுமாட்டான்‌. மூடன்‌ தன்‌ இஷ்டம்போல 
நடந்துகொள்வான்‌. அவனுடைய 
வாழ்க்கையில்‌ குறிக்கோள்‌ எதுவும்‌ 
இருக்காது. 


ஊதாறித்தனமாக. 
தான்‌ சம்பாதிப்பதை 


'செலவுபண்ணுவான்‌. 
சிக்கமான செலவு பண்ணவேண்டும்‌ என்னும்‌ 


ஞானம்‌ அவனிடத்தில்‌ இருக்காது. 


துக்கழுண்டாகும்‌. தகப்பன்‌ தன்‌ மகனுக்கு 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QODNENS 
PUBLISHERS 


நல்ல புத்திமதிகளையும்‌ ஆலோசனைகளையும்‌ 
சொல்லுவார்‌. ஆனால்‌ மகனோ 
மூடனாகயிருப்பதினால்‌, ஆலோசனைக்கும்‌ 
புத்திமதிக்கும்‌ செவிகொடுக்கமாட்டான்‌. 
அவன்‌ அவற்றையும்‌ அசட்டைபண்ணுவான்‌, 
தன்னுடைய தகப்பனையும்‌. 
அசட்டைபண்ணுவான்‌. இதைப்‌ பார்க்கும்போது 
தகப்பனுக்கு மிகுந்த துக்கமும்‌ 
மனவேதனையும்‌ உண்டாகும்‌. 
ஸ்திரீகளில்‌ 

குணசாலிகளாகயிருப்பார்கள்‌. 
எப்போதும்‌: சண்டைபோட்டுக்‌ 
கொண்டிருப்பார்கள்‌. மனைவியின்‌ 
சண்டைகள்‌ ஓயாத ஒழுக்கு, மூடனாகிய 
மகனைப்போலவே, சண்டை போடுகிற 
மனைவி அவளுடைய கணவனுக்கு மிகுந்த 
துக்கத்தைக்‌ கொடுக்கிறாள்‌. 
சண்டைபோடுவது இவளுடைய 
பொழுதுபோக்கு. இவளுக்கு சண்டையை 
நிறுத்தத்தெரியாது. தொடர்ந்து சண்டை 
போட்டுக்கொண்டேயிருப்பாள்‌. இவள்‌ 
போடுகிற சண்டைகள்‌ 

ஒழுக்காகமிருக்கும்‌. இவள்‌ 
துக்கமும்‌. நிந்தையும்‌ 

வந்துகொண்டேயிருக்கும்‌. 


வீட்டுக்கூரையிலுள்ள 
ஓட்டைகளையெல்லாம்‌ அடைத்து அதை 
பராமரிக்கவேண்டும்‌. அப்போதுதான்‌. 
மழைகாலத்தில்‌ மழைத்தண்ணீர்‌ வீட்டிற்குள்‌ 
ஒழுகாமல்‌ இருக்கும்‌. ஒட்டையைக்‌ 
கவனிக்காமல்‌ விட்டுவிட்டால்‌, கனமழை 
வீட்டிற்குள்‌ ஒழுகும்‌. 
மழைத்தண்ணீர்‌ 
அப்படிப்பட்ட வீட்டில்‌ 
நம்மால்‌ நிம்மதியாக வாசம்பண்ண முடியாது. 
சண்டைபோடுகிற மனைவியும்‌ ஓயாத 
ஒழுக்கைப்போல இருக்கிறாள்‌. அவ 
புருஷனுக்கு அவளோடு குடும்பம்‌ நடத்துவது 
மிகவும்‌ சிரமமாகயிருக்கும்‌. 


சிலர்‌ 
வேறுசிலரோ 


ஒயாத 
மூலமாய்‌ 
எப்போதும்‌ 


நம்முடைய 


வீடும்‌ ஆஸ்தியும்‌ 
நீதி 19:14 


தீதி 19:14. வீடும்‌ ஆஸ்தியும்‌ பிதாக்கள்‌. 
வைக்கும்‌ சுதந்தரம்‌ புத்தியுள்ள 
மனைவியோ கர்த்தர்‌ அருளும்‌ எவு. 





ழ்‌ நள 
யாய 


புத்தியுள்ள மனைவி கர்த்தர்‌ அருளும்‌ 
ஈவு. புத்தியுள்ள மனைவி சண்டைபோடும்‌. 
மனைவிக்கு, நேர்‌ எதிரானவள்‌. 
சண்டைபோடுகிற மனைவி அவளுடைய 
வீட்டிற்கு சாபமாமிருப்பாள்‌. புத்தியுள்ள 
மனைவியோ தன்னுடைய வீட்டிற்கு 
ஆசீர்வாதமாயிருக்கிறாள்‌. புத்தியுள்ள 

மனைவி எல்லாவற்றையும்‌ ஞானமாய்ப்‌ 
பயன்படுத்துவாள்‌. சகலவற்றையும்‌ 
பிரயோஜனப்படுத்திக்கொள்வாள்‌. இப்படிப்பட்ட 
நல்ல மனைவியை கண்டுபிடித்திருக்கிறவன்‌, 
கர்த்தருடைய கண்களில்‌ தயவு பெற்றவன்‌. 

புத்தியுள்ள மனைவி தன்‌ கணவனுக்கு 
மிகுந்த உதவியாயும்‌ ஒத்தாசையாயும்‌ 
இருப்பாள்‌. தன்னுடைய கணவனுக்கு 
தன்னால்‌ முடிந்த எல்லா உதவிகளையும்‌ 
செய்து கொடுப்பாள்‌. நல்ல மனைவி நல்ல 
ஆலோசனைகளையும்‌ சொல்லுவாள்‌. 
இப்படிப்பட்ட மனைவி அவளுடைய 
புருஷனுக்கு சந்தோஷமாகயிருக்கிறாள்‌ 
புருஷனும்‌ அவளை நேசிப்பான்‌. இந்தக்‌. 
குடும்பத்தில்‌ சண்டைகள்‌ இருக்காது. 
சந்தோஷமும்‌, சமாதானமும்‌, ஆறுதலும்‌ 
நிரம்பியிருக்கும்‌. 

வீடும்‌ ஆஸ்தியும்‌ பிதாக்கள்‌ வைக்கும்‌. 
சுதந்தரம்‌. பெற்றோர்‌ தங்கள்‌ பிள்ளைகளுக்கு 
ஆஸ்திகளை சேமித்து வைக்கிறார்கள்‌. 
ஒவ்வொரு சந்ததியாக நடைபெறுகிற காரியம்‌. 
பிதாக்கள்‌ சுதந்தரமாக வைக்கும்‌ 
வீட்டையும்‌ ஆஸ்தியையும்விட, நல்ல. 
மனைவியே அந்தக்‌ குடும்பத்திற்கு அதிக 
நன்மையைக்‌ கொண்டுவருகிறவள்‌. 


சோம்பல்‌ 
நீதி 19:15 


நீதி 19415. சோம்பல்‌ 
தூங்கிவிழப்பண்ணும்‌; ௮௪ தியானவன்‌ 
பட்டினியாயிருப்பான்‌. 


சோம்பலுள்ள 
ல ்‌ 
கவனிக்கமாட்டான்‌. 

சோம்பல்‌. 

ப்‌ க 


மனுஷன்‌ 
தன்னுடைய 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆத்துமாவிலும்‌ உற்சாகமிருக்காது. உறைந்து 
போன தண்ணீரைப்போல, சோம்பேறியின்‌ 
ஆத்துமாவும்‌ செயலிழந்து கிடக்கும்‌. 

வேலை செய்யாதவன்‌ சாப்பிட 
வேண்டும்‌ என்று நினைக்கவே கூடாது. 
அசதியானவன்‌ பட்டினியாயிருப்பான்‌. 
தன்னுடைய ஆத்துமாவைக்‌ குறித்த 
காரியத்தில்‌ அசதியாயிருக்கிறவன்‌, 
தன்னுடைய ஆத்தும இரட்சிப்புக்கான 
காரியங்களில்‌ கவனம்‌ செலுத்தமாட்டான்‌. 
இரட்சிப்பின்‌ பாதையில்‌ நடக்கமாட்டான்‌. 
முடிவில்‌ தன்னுடைய ஆத்தும இரட்சிப்பை 
இழந்து நாசமடைவான்‌. 

நம்மிடத்தில்‌ 


சோம்பல்தனம்‌. 
இருக்கக்கூடாது. 


நாம்‌ அசதியாகவும்‌. 
இருக்கக்கூடாது.  விசுவாசிகளெல்லோரும்‌. 
க்குள்‌ விழித்திருக்கவேண்டும்‌. 
கர்த்தர்‌ நம்மிடத்தில்‌ ஒப்புக்கொடுத்திருக்கிற 
ஊழியங்களை, உண்மையாகவும்‌, 
உற்சாகமாகவும்‌, விவேகமாகவும்‌ 
செய்யவேண்டும்‌. நம்முடைய ஜீவியத்திற்கு 
தேவையானதையும்‌, நம்முடைய 
ஆத்துமாவுக்கு ச சந்தோஷத்தைக்‌, 
கொடுக்ககூடியதையும்‌ தேடிக்கண்டுபிடித்து, 
அதைப்‌ பெற்றுக்கொள்ளவேண்டும்‌. 
அசதியாயிருந்தால்‌ நம்முடைய 
ஆத்துமாவுக்கு சந்தோஷம்‌ இருக்காது. 


கட்டளையைக்‌ 
காத்துக்கொள்ளுகிறவன்‌ 
நீதி 19:16 


நீதி 19:16. கட்டளையைக்‌ 
காத்துக்கொள்ளுகிறவன்‌' 


ஆத்தூமாவைக்‌ காக்கிறான்‌; தன்‌ 
வழிகளை அவமதிக்கிறவன்‌ சாவான்‌. 





ழ்‌ நவள 
யாய 


நாம்‌ 
அவருடைய 


கர்த்தருடைய வார்த்தைக்கும்‌, 

பிரமாணத்திற்கும்‌ 
கீழ்ப்பியவேண்டும்‌. எல்லா காரியங்களிலும்‌ 
கர்த்தருடைய கட்டளையைக்‌ 
காத்துக்கொள்ளவேண்டும்‌ என்று நம்முடைய 
மனச்சாட்சி நமக்குப்‌ போதிக்கவேண்டும்‌. 
கட்டளையைக்‌ காத்துக்கொள்கிறவன்‌ தன்‌ 
ஆத்துமாவைக்‌ காத்துக்கொள்கிறான்‌. அவன்‌ 


ஆசீர்‌ த்க்‌ 
மறுமையிலும்‌ ஆசீர்வாதமாயிருக்கும்‌. 


தேவனுடைய 
காத்துக்கொள்கிறவர்கள்‌, 


கட்டளையைக்‌ 
இந்தப்‌ 


பிரபஞ்சத்தில்‌ ஜீவிக்கிற காலம்‌ வரையிலும்‌, 
சந்தோஷமாகவும்‌, 


சமாதானமாகவும்‌ 


பெற்றுக்கொள்வார்கள்‌. 


நாம்‌ கர்த்தருடைய கட்டளைகளைக்‌ 
காத்துக்கொள்ளும்போது. நம்முடைய 
ஆத்துமாவைக்‌ காத்துக்கொள்கிறோம்‌. 
கர்த்தருடைய வழிகளில்‌ நடக்கவேண்டும்‌ 
என்று தீர்மானம்‌ எடுக்கிறோம்‌. நாம்‌. 
போகிற வழியில்‌ மிகவும்‌ 
குவனமாயிருக்கவேண்டும்‌. வழியைப்பற்றியும்‌. 
எச்சரிப்போடிருக்கவேண்டும்‌. தன்‌ வழிகளை 
அவமதிக்கிறவன்‌ சாவான்‌. நாம்‌ 
கர்த்தருடைய வார்த்தையைக்‌ 
காத்துக்கொள்ளும்போது. அது நம்மை 
எல்லாவிதமான ஆபத்துக்களிலிருந்தும்‌, 
நாசமோசங்களிலிருந்தும்‌ காத்துக்கொள்ளும்‌. 


ஏழைக்கு இரங்குகிறவன்‌ 
நீதி 19:17 


நீதி 19:17. 
கர்த்தருக்குக்‌ 
அவன்‌ கொடுத்ததை அவர்‌ 
கொடுப்பார்‌. 


ஏழைக்கு இரங்குகிறவன்‌. 
கடன்கொடுக்கிறான்‌; 
திரும்பக்‌ 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எல்லா விசுவாசிகளும்‌ தானதருமம்‌ 
பண்ணவேண்டும்‌. தானதருமங்களில்‌ 
இரண்டு காரியங்கள்‌ அடங்கியிருக்கிறது. 
அவையாவன: 1 ஏழைகளுக்கு. 
உதவிசெய்யவேண்டும்‌ என்னும்‌ வாஞ்சையும்‌, 
மனதுருக்கமும்‌ நம்மிடத்தில்‌ 
காணப்படவேண்டும்‌. 2. நம்மால்‌ செய்ய 
முடிகிற உதவிகளை மனப்பூர்வமாயும்‌, 
உற்சாகமாயும்‌, தாராளமாயும்‌ செய்யவேண்டும்‌. 


தேவைப்படுகிறவர்களுக்கு 
ட்டம்‌ என்னும்‌ 


நீரம்பிலிருக்கவேண்டம்‌. 


பிறருக்கு 
பிறர்மீது, 
ஒன்றுமில்லை. 

"நான்‌... மனுஷர்‌  பாஷைகளையும்‌ 
தூதர்பாஷைகளையும்‌ பேசினாலும்‌, அன்பு 
எனக்கிராவிட்டால்‌, சத்தமிடுகிற வெண்கலம்‌ 
போலவும்‌, ஓசையிடுகிற கைத்தாளம்‌ போலவும்‌ 
இருப்பேன்‌. நான்‌ தீர்க்கதரிசன வரத்தை 
உடையவனாயிருந்து, சகல 
இரகசியங்களையும்‌, சகல அறிவையும்‌ 
அறிந்தாலும்‌, மலைகளைப்பேர்க்கத்தக்க சகல. 
விசுவாசமுள்‌ எவனாயிருந்தாலும்‌ அன்பு 
எனக்கிராவிட்டால்‌ நான்‌ ஒன்றுமில்லை. 
எனக்கு உண்டான யாவற்றையும்‌ நான்‌ 
அன்னதானம்‌ பண்ணினாலும்‌, என்‌ 
சரீரத்தைச்‌ குட்டெரிக்கப்படுவதற்குக்‌. 
கொடுத்தாலும்‌, அன்பு எனக்கிராவிட்டால்‌ 
எனக்குப்‌ பிரயோஜனம்‌ ஒன்றுமில்லை" 
ரிகொரி 13:1-3). 


நாம்‌ ஏழைக 
காண்பித்தால்‌ மத்தம்‌ 
அவர்களுக்கு உதவிசெய்யவும்‌ 
அவர்களுடைய தேவைகளையும்‌, நம்முடைய 
திராணியையும்‌ நிதானித்து அறிந்து, 
தாராளமாய்‌ உதவிபுரியவேண்டும்‌. 


இரக்கம்‌ 
போதாது. 
வேண்டும்‌. 





i= THE 
TT 


என்‌ சகோதரரே, 
விசுவாசமுண்டென்று 
கிரியைகளில்லாதவனானால்‌. 
பிரயோஜனமென்ன ? 
அவனை இரட்சிக்குமா? ஒரு 
சகோதரனாவது சகோதரியாவது 
வஸ்திரமில்லாமலும்‌ அநுதின 
ஆகாரமில்லாமலும்‌ இருக்கும்போது, 
உங்களில்‌ ஒருவன்‌ அவர்களை நோக்கி: 
நீங்கள்‌ சமாதானத்தோடே போங்கள்‌, 
குளிர்காய்ந்து பசியாறுங்கள்‌ என்று சொல்லி 
யும்‌, சரீரத்திற்கு வேண்டியவைகளை 
அவர்களுக்குக்‌ கொடாவிட்டால்‌ 
பிரயோஜனமென்ன? அப்படியே விசுவாசமும்‌ 
கிரியைகளில்லாதிருந்தால்‌  தன்னிலேதானே 
செத்ததாயிருக்கும்‌” (யாக்‌ 214-177, 

ஏ ரங்குவ; 
அக்கு கத்தம்‌ ம்க்‌ 
நன்மையான காரியம்‌. நாம்‌ ஏழைகளுக்கு 
கொடுப்பதை கர்த்தர்‌ அங்கீகரிக்கிறார்‌. 
ஏழைக்கு இரங்குகிறவன்‌ கர்த்தருக்கு. 
கடன்கொடுக்கிறான்‌. நாம்‌ ஏழைகளுக்கு 
செய்கிற உதவியை, கர்த்தர்‌ தமக்கே. 
செய்யப்படும்‌ உதவியாகப்‌ பாலிக்கிறார்‌. அந்த 
உதவிகளை தம்முடைய கணக்கில்‌, தமக்குக்‌ 
கொடுக்கப்பட்ட கடனாக 
எழுதிவைத்திக்கொள்கிறார்‌. நாம்‌ ஏழைக்குக்‌ 
கொடுத்ததை கர்த்தர்‌ திரும்பக்‌ கொடுப்பார்‌. 
இந்த வாக்கியத்தில்‌ “திரும்பக்‌ கொடுப்பார்‌" 
என்னும்‌ வார்த்தைக்கு, “அசலை வட்டியோடு 
திரும்பக்‌ கொடுப்பார்‌" என்பது பொருளாகும்‌. 


நாம்‌ ஏழைகளுக்கு இரங்‌ 


வதையும்‌, 
கொடுப்பதையும்‌ கர்த்தர்‌ கண்ணோக்கிப்‌ 
பார்த்து நம்மை தாராளமாய்‌ ஆசீர்வதிப்பார்‌. 
நமக்கு இம்மைக்குரிய ஆசீர்வாதங்களையும்‌, 
மறுமைக்குரிய ஆசீர்வாதங்களையும்‌ 
கொடுப்பார்‌ நித்திய சந்தோஷத்தையும்‌, 
சமாதானத்தையும்‌ கொடுப்பார்‌. நமக்கு 
சரீரப்பிரகாரமான. நன்மைகளையும்‌, 
ஆவிக்குரிய நன்மைகளையும்‌ கொடுப்பார்‌. 
கர்த்தர்‌ நம்மை தாராளமாய்‌ ஆசீர்வதிப்பார்‌. 


உன்‌ மகனைச்‌ சிட்சைசெய்‌ 


நீதி 19:18 


நீதி 19:18. நம்பிக்கையிருக்குமட்டும்‌ 
உன்‌ மகனைச்‌ சிட்சை செய்‌; ஆனாலும்‌ 
அவனைக்‌ கொல்ல உன்‌ ஆத்துமாவை 
எழும்பவொட்டாதே. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சிறுபிள்ளைகள்‌ தப்பு செய்வார்கள்‌. 
அவர்கள்‌ செய்கிற தப்பிதத்தை 
திருத்துவதற்கு உடனே தேவையான 
காரியத்தை செய்யவேண்டும்‌. காலதாமதம்‌ 
பண்ணக்கூடாது. பிள்ளைகளைஉடனே 
திருத்தவில்லையென்றால்‌, அவர்கள்‌ செய்கிற 
தப்பிதங்கள்‌ அவர்களுக்கு 
பழக்கமாகிவிடும்‌. நாம்‌ சிட்சிக்காமலேயே, 
நம்முடைய பிள்ளைகள்‌ திருந்தினால்‌ அது 
மிகவும்‌ நல்லது. நாமும்‌ நல்ல மனதோடு 
பிள்ளைகளை மன்னித்துவிடலாம்‌. 
பிள்ளைகள்‌ தாங்கள்‌ செய்த தப்பிதத்திற்கு 
மனம்‌ வருந்தி, இனிமேல்‌ இப்படிப்பட்ட 
தப்பிதங்களை செய்யமாட்டோம்‌ என்று 
தாங்களாகவே வாக்குப்பண்ணி, தங்களுடைய 
வார்த்தையில்‌ உறுதியாயிருந்தால்‌ அது 
மிகவும்‌ நல்லது. 

பிள்ளைகள்‌ தாங்களாகவே 
திருந்தினாலும்‌, அவர்களுக்குத்‌ தேவையான 
எச்சரிப்புக்களையும்‌ சொல்லவேண்டும்‌. 
இதுபோன்ற தப்பிதங்களை அவர்கள்‌ 
மறுபடியும்‌ செய்தால்‌. அவர்களுக்கு 
தண்டனை கிடைக்கும்‌ என்பதைத்‌ 
தெளிவாகச்‌ சொல்லவேண்டும்‌. சில 
சமயங்களில்‌ பிள்ளைகளை சிட்சித்தால்தான்‌ 
அவர்கள்‌ திருந்துவார்கள்‌. பிள்ளைகள்‌ தப்பு 
செய்ய ஆரம்பிக்கும்போதே அவர்களை 
சிட்சித்து திருத்திவிடுவது நல்லது. நாம்‌ 
சிட்சிக்கும்போது, அவர்கள்‌ 
திருந்திவிடுவார்கள்‌ என்னும்‌ நம்பிக்கை. 
நமக்கு இருக்குமட்டும்‌ நாம்‌ அவர்களை 
சிட்சிக்கலாம்‌. 


பிள்ளைகளை நாம்‌ 
சிட்சிக்கும்போ, நம்முடைய பிரம்பின்கீழ்‌ 
பிள்ளைகள்‌ கண்ணீர்விட்டு அழுவார்கள்‌. 
ஒரு சிலர்‌ தங்கள்‌ பிள்ளைகள்‌ அழக்கூடாது 
என்று அதிக செல்லம்‌ கொடுப்பார்கள்‌. 
பிள்ளைகளோ பெற்றோரின்‌ அன்பை 
தங்களுடைய துன்மார்க்கத்திற்கு சாதகமாகப்‌ 
பயன்படுத்திக்கொண்டு சீரழிந்துபோவார்கள்‌. 
நம்முடைய  பிரம்பின்கீழ்‌ பிள்ளைகள்‌ 
அழவில்லையென்றால்‌, பிற்காலத்தில்‌ 
அவர்கள்‌ நியாயாதிபதியின்‌ 
பட்டயத்திற்குக்‌ கீழ்‌ அழவேண்டியதிருக்கும்‌. 
தேவனுடைய கோபாக்கினையின்‌ கீழ்‌ 
அழவேண்டியதிருக்கும்‌. 


நம்முடைய 





i= FTN 
TT 


நம்‌ பிள்ளைகளுக்கு 
அப்படிப்பட்ட அழிவு வரக்கூடாது 
என்றால்‌, நம்பிக்கையிருக்குமட்டும்‌ 
நம்முடைய மகனை சிட்சை செய்யவேண்டும்‌. 
அவனைக்‌ கொல்லுவதற்கு நம்முடைய 
ஆத்துமாவை அனுமதிக்கக்கூடாது. 
நம்முடைய. மகனை நாம்‌ 
சிட்ரிக்கவில்லையென்றால்‌, 
ஊரிலுள்ளவர்கள்‌ எல்லாம்‌ 


காரணமாகிவிடக்கூடாது. 


கடுங்கோபி. 
நீதி 19:19 


நீதி 19:19. கடுங்கோபி 
ஆக்கினைக்குன்ளாவான்‌; நீ அவனைத்‌ 
தப்புவித்தால்‌ திரும்பவும்‌ 
தப்புவிக்கவேண்டியதாய்‌ வரும்‌. 


கடுங்கோபி  மனந்திருந்தமாட்டான்‌. 
தான்‌ செய்த தப்பிதத்திற்கு 
வருத்தப்படவுமாட்டான்‌. கடுங்கோபி 
'தலைக்கனமுள்ளவனாகயிருப்பான்‌. 
இப்படிப்பட்டவன்‌ எல்லா இடங்களிலும்‌, 
எல்லோரோடும்‌ சண்டைபோடுவான்‌ 
வாக்குவாதங்களில்‌ ஈடுபடுவான்‌. பிறருக்கு 
இரத்தக்‌ காயங்களை உண்டுபண்ணுவான்‌. 
தனக்கும்‌ இரத்தக்காயங்களை 
ஏற்படுத்திக்கொள்வான்‌.  இப்படிப்பட்டவன்‌ 
தனக்கும்‌, தன்னுடைய குடும்பத்தாருக்கும்‌. 
ஆக்கினையைக்‌ கொண்டு வருகிறான்‌. 
கடுங்கோபி ஆக்கினைக்குள்ளாவான்‌. 


கடுங்கோபி தன்னுடைய ஆத்துமாவை 
க்‌ செய்யவேண்டும்‌. 


இடங்கொடுக்கக்கூடாது. 

வார்த்தையும்‌, அவருடைய 

தன்னை ஆளுகை 

ய்‌ கடுங்கோபி தன்னை 

ஒப்புக்கொடுக்கவேண்டும்‌. அப்போதுதான்‌ 

நம்முடைய. கோபம்‌ தணியும்‌. 

கர்த்தருடைய வார்த்தைக்கு 

செஞ்தொடுக்கா்‌. . கோபப்படுகிதவர்க்‌, 
கடுங்கோபியாகயிருப்பார்கள்‌. 

இப்படிப்பட்டவர்களுக்கு புத்திமதிகளைச்‌ 

சொன்னாலும்‌ செவிகொடுத்து 

கேட்கமாட்டார்கள்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கடுங்கோபிகளைக்‌ 
போது. அவர்கள்‌ 
அழுவார்கள்‌. 


குடிந்துகொள்ளும்‌ 
கண்ணீர்விட்டு 
கண்ணீரின்‌ அளவும்‌ 
அதிகமாயிருக்கும்‌. அழுகையின்‌ சத்தமும்‌ 
பெரிதாயிருக்கும்‌. அவன்‌ அழுகிறான்‌ 
என்பதற்காக, அவனை தண்டிக்காமல்‌. 
விட்டுவிட்டால்‌, அவன்‌ மறுபடியும்‌ தப்பு 
பண்ணுவான்‌. அவனுடைய அழுகையின்‌ 
சத்தம்‌ பெரிதாகமிருந்தாலும்‌, கண்ணீரின்‌ 
அளவு அதிகமாகமிருந்தாலும்‌, அவனை 
கட்டாயம்‌ கண்டித்தே ஆகவேண்டும்‌. 
தண்டனையிலிருந்து அவனை 
தப்புவிக்கக்கூடாது. அவனைத்‌ தப்புவித்தால்‌, 
அவன்‌ மறுடியும்‌ தப்பு செய்வான்‌. நாம்‌ 
அவனை மறுபடியும்‌ தப்புவிக்க 
வேண்டியதாய்‌ வரும்‌. இதற்கு ஒரு முடிவே 
இருக்காது. கடுங்கோபி ம்‌ 
'திருந்தப்போவதில்லை. 

தண்டனைக்குப்‌ பாத்திரவான்‌. 

த்த தடவை தண்டிக்கலாம்‌. 

காலதாமதம்‌ பண்ணக்கூடாது. ர்‌ 
திருந்துவதற்கு வாய்ப்பு இருக்கும்போதே, 
அவனைக்‌ கண்டித்து திருத்திவிடவேண்டும்‌. 


யபுத்திமதியை ஏற்றுக்கொள்‌ 


நீதி 19:20 
நீதி 19:20. உன்‌ அத்தியகாலத்தில்‌ 
தீ ஞானமுன்னவனாயிருக்கும்படி,, 
ஆலோசனையைக்கேட்டு, புத்திமதியை 
ஏற்றுக்கொள்‌. 


நம்முடைய அந்தியகாலத்தில்‌ நாம்‌ 
ஞானமுள்ளவர்களாயிருப்பது நமக்கு நல்லது. 
இம்மையிலிருந்து மறுமைக்கு கடந்து 
நாம்‌ ஞானமுள்ளவர்களாய்‌ 
செல்லவேண்டும்‌. நாம்‌ 
இப்பிரபஞ்சத்தில்‌ ஜீலிக்கிற காலத்திலே, 
கர்த்தருக்குப்‌ பிரியமாய்‌ ஜீவித்தால்தான்‌, 
பரலோகத்திற்குள்‌ பிரவேசிக்க முடியும்‌. நாம்‌ 
இம்மையில்‌ ஜீவிக்கும்போது. மறுமையையும்‌ 
யோசித்துப்‌ பார்த்து. ஞானத்தோடு 
ஜீவிக்கவேண்டும்‌. 





f= FTE 
TT 


நம்முடைய அந்தியகாலத்தில்‌, நாம்‌ 
ஞானமுள்ளவர்களாயிருக்கவேண்டுமென்றால்‌,, 
நம்முடைய 
சொல்லப்படும்‌. 
ஆலோசனைகளுக்கும்‌ 
வேண்டும்‌. பெற்றோரும்‌ 
நம்மைக்‌ கடிந்துகொள்ளும்போது, நம்முடைய 
நன்மைக்காகவே அவர்கள்‌ நம்மைக்‌ 
கடிந்துகொள்கிறார்கள்‌ என்பதைப்‌ 
புரிந்துகொண்டு, சிட்சையை 
ஏற்றுக்கொண்டு, நம்முடைய தப்பிதங்களைத்‌: 
திருத்திக்கொள்‌ வேண்டும்‌. நம்முடைய 
வாலிபநாட்களில்‌ ஒழுங்காக ஜீவித்தால்‌, 
நம்முடைய அந்திய காலத்தில்‌ 
ஞானமுள்ளவர்களாகயிருப்போம்‌. நம்முடைய 
வாலிபநாட்களில்‌ ஆலோசனைகளைக்‌ 
கேட்டு, புத்திமதிகளை ஏற்றுக்கொண்டால்‌, 
நம்முடைய அந்தியகாலத்தில்‌, நாம்‌ 
ஞானமுள்ளவர்களாயிருக்கலாம்‌. 


மனுஷனுடைய இருதயத்தின்‌ 
எண்ணங்கள்‌ 


நீதி 19:21 


நீதி 19:21. மனுஷனுடைய 
இருதயத்தின்‌ எண்ணங்கள்‌ அநேகம்‌; 
ஆனாலும்‌ கர்த்தருடைய யோசனையே 
திலைநிற்கும்‌. 


்‌ கர்த்தருக்கு மறைவான 
இரகசியம்‌ எதுவுமேயில்லை. 


'ஜாதிகள்கொந்தளித்து. ஜனங்கள்‌ 
விருதாக்காரியத்தைச்‌ சிந்திப்பானேன்‌? 
கர்த்தருக்கு விரோதமாகவும்‌, அவர்‌ 
அபிஷேகம்பண்ணினவருக்கு விரோதமாகவும்‌, 
பூமியின்‌ ராஜாக்கள்‌ எழும்பிநின்று. 
அதிகாரிகள்‌ ஏகமாய்‌ ஆலோசனைபண்ணி: 
அவர்கள்‌ கட்டுகளை அறுத்து, அவர்கள்‌ 
கயிறுகளை நம்மைவிட்டு எறிந்துபோடுவோம்‌ 
என்கிறார்கள்‌. பரலோகத்தில்‌. 
வீற்றிருக்கிறவர்‌ நகைப்பார்‌: ஆண்டவர்‌ 
அவர்களை இகழுவார்‌" (சங்‌ 2:1-4). 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


'சீயோன்‌ தீட்டுப்படுவாளாக, எங்கள்‌ 
கண்‌ அவளைக்‌ காண்பதாக என்று சொல்லி, 
அநேக ஜாதியார்‌ உனக்கு விரோதமாகக்‌ 
கூடியிருக்கிறார்கள்‌. ஆனாலும்‌ அவர்கள்‌ 
கர்த்தருடைய நினைவுகளை அறியாமலும்‌, 

யோசனையை  உணராமலும்‌. 

ள்‌; அவர்‌ அரிக்கட்டுகளைப்‌ 
போல அவர்களைக்‌ களத்திலே சேர்ப்பார்‌" 
(மீகா 4111/2). 


யோசனையே 
தன்னுடைய 


பண்ணிக்‌ 

கர்த்தரோ 

எண்ணங்களை 

மாற்றிப்போடுகிறார்‌. தம்முடைய சித்தத்திற்கு 

விரோதமாக மனுஷன்‌ சிந்திக்கும்போது, 

கர்த்தர்‌ மனுஷனுடைய சிந்தனையை 

அவமாக்கிப்போடுகிறார்‌. மனுஷனுடைய 

எண்ணங்கள்‌ நிறைவேறாதபடி 
செய்துவிடுகிறார்‌. 


இடங்களும்‌ 
என்று 


தலைவர்களும்‌ தங்களுடைய 


எண்ண! உயர்ந்தது. 
சொல்லுகிறார்கள்‌. தங்களுக்கு மிஞ்சின 
வல்லமை யாரிடத்திலும்‌ இல்லை என்று 
ஆணவமாயிருக்கிறார்கள்‌. பரலோகத்தின்‌ 
அவர்களைப்‌ பார்த்து 
ராஜாக்கள்‌ இந்தப்‌ 
தங்கள்‌ தேசத்திற்குத்தான்‌ 
தலைவராகயிருக்கிறார்கள்‌. தேவனாகிய 
கர்த்தரோ, கர்த்தாதி கர்த்தாவாகவும்‌, 
ராஜாதி ராஜாவாகவும்‌ இருக்கிறார்‌. கர்த்தரே 
சர்வலோகத்திற்கும்‌ அதிபதி. 


யோசனைகளெல்லாமே. 

அவர்‌ மனுஷருக்கு 

மாத்திரமே யோசிக்கிறார்‌. 

வேண்டிக்கொள்கிறவர்களுக்கு 

ஈவுகளை மாத்திரமே 

பல சமயங்களில்‌ 

யோசனை உடனே 

நமக்குத்‌ தெரியும்‌. 

காலதாமதம்‌ 

உண்டாவதுபோல நாம்‌ வேதனைப்படுவோம்‌. 

கர்த்தர்‌ செய்ய நினைக்கிற காரியம்‌ எதுவும்‌ 

தடைபடாது. கர்த்தருடைய யோசனை 

நிலைநிற்கும்‌. கர்த்தர்‌ தமக்கு ஏற்ற 

காலத்தில்‌, தம்முடைய சித்தத்தை 
நிறைவேற்றுவார்‌. 


தேவனுடைய 





ழ்‌ நள 
றியா 
நன்மைசெய்ய 


கொண்டிருக்கும்‌ ஆசை: 
நீதி 19:22 


நீதி 19:22. நன்மைசெய்ய மனுஷன்‌: 
கொண்டிருக்கும்‌ ஆசையே தமை 
பொய்யனைப்‌ பார்க்கிலும்‌ தரித்திரன்‌: 
வாசி. 


மனுஷன்‌ 


திறமையிருக்கும்‌. ஆனால்‌ அவர்களிடத்தில்‌ 

மற்றவர்களுக்கு நன்மை செய்யக்கூடிய 

இப்படிப்பட்டவர்கள்‌ 

திராணியிருந்தாலும்‌ 

உதவிசெய்யமாட்டார்கள்‌. 

இப்படிப்பட்டவர்களுடைய _திராணியினால்‌ 

யாருக்கும்‌ ஒரு பிரயோஜனமுமில்லை. நன்மை 

செய்ய மனுஷன்‌ கொண்டிருக்கும்‌ ஆசையே 
தயை. 


செய்யவேண்டுமேன்று 


ஆனால்‌ அவனிடத்தில்‌ 


பிறக்க நன்மை 
விருபபுகிறான்‌ 

பிறருக்கு நன்மை 
செய்யக்கூடிய திராணி எதுவும்‌ இருக்காது. 
இவனால்‌ பிறருக்கு உதவி செய்ய முடியும்‌ 


என்று உறுதிகொடுக்கவும்‌ 
இவன்‌ வார்த்தையில்‌ 
'பொய்சொல்லுவதைப்‌ 
அமைதியாகமிருப்பதே 
நினைந்து. தன்னுடைய 
அடக்கிக்கொள்வான்‌. 


முடியாது. 
உண்மையுள்ளவன்‌. 


ஒரு சிலரிடத்தில்‌ பிறருக்கு நன்மை 
செய்யும்‌ திராணியிருக்கும்‌. ஆனால்‌ 
பிறருக்கு நன்மை செய்யும்‌ விருப்பம்‌ 
இருக்காது. ஆனாலும்‌ தாங்கள்‌ 
மற்றவர்களுக்கு நன்மை செய்வதாக 
வாக்குப்பண்ணுவார்கள்‌. தங்களுடைய 
வார்த்தைகளைக்‌ காத்துக்‌ 
கொள்ளமாட்டார்கள்‌. ங்கள்‌ 
வாக்குப்பண்ணிய 
பிறருக்கு 


பிரகாரம்‌ 
உதவிபுரியமாட்டார்கள்‌. 
இவர்களிடத்தில்‌ பிறருக்கு உதவிபரியும்‌ 
'திராணியிருக்கும்‌. ஆனால்‌ 
உதவிபுரியக்கூடிய விருப்பம்‌ 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இப்படிப்பட்ட  பொய்யனைப்‌ 
தரித்திரனே மேலானவன்‌. 

பிறருக்கு மாயையான வாக்குகளை 
சொல்லமாட்டான்‌. தன்னால்‌ செய்ய 
முடிந்ததை மாத்திரம்‌ சொல்லுவான்‌. தான்‌ 
சொல்லுவதை நிச்சயம்‌ செய்வான்‌ 
இப்படிப்பட்ட நற்குணமே மேன்மையானது. 


பார்க்கிலும்‌, 
தரித்திரன்‌ 


கர்த்தருக்குப்‌ பயப்படுதல்‌ 
தீதி 19:23 


நீதி 19:28. கர்த்தருக்குப்‌ பயப்படுதல்‌ 
ஜீவனுக்கேதுவானதூ; அதை 
அடைந்தவன்‌. திருப்தியடைந்து, 
திலைத்திருப்பான்‌; தீமை அவனை 
அணுகாது. 


நாம்‌ கர்த்தருக்குப்‌ பயந்து 
ஜலக்கும்போது. தீமை வ்‌ அணுகாது. 
கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பாடுகளும்‌, 
வேதனைகளும்‌, நெருக்கங்களும்‌, 
உபத்திரவங்களும்‌ வரலாம்‌. ஆனாலும்‌ 
இவை எதுவும்‌ நம்முடைய ஆத்துமாவைச்‌ 
சேதப்படுத்தாது. இக்காலத்து பாடுகள்‌ 
கொஞ்சகாலம்‌ மாத்திரமே நம்மிடத்தில்‌ 
இருக்கும்‌. இவையெல்லாம்‌ சீக்கிரத்தில்‌ 
நம்மைவிட்டுப்போய்விடும்‌. கர்த்தருக்கு 
ப்ப டட , ஆத்துமா 
திருப்தியோடிருக்கும்‌. ஆறுதலடைந்திருக்கும்‌. 
அது சந்தோஷமாயிருக்கும்‌. 


கர்த்தருக்குப்‌ பயப்படுதல்‌. 
ஜீவனுக்கேதுவானது. நாம்‌ கர்த்தருடைய 
வார்த்தைக்குக்‌ கீழ்ப்படிந்து ஜீவிக்கும்போது, 
கர்த்தர்‌ நமக்கு நித்திய ஜீவனைக்‌ 
கொடுக்கிறார்‌. கர்த்தருடைய 
பிரமாணத்திற்குக்‌. கீழ்ப்படியாமல்‌ 
முர்டாட்டப்பண்ணுவது. பாவமானது 
என்னும்‌ எண்ணமும்‌, கர்த்தர்‌ தமக்கு 
விரோதமாகக்‌ கலகம்பண்ணுகிறவர்களை 
தண்டிப்பார்‌ என்னும்‌ பயமும்‌ நம்மிடத்தில்‌ 
இருக்கவேண்டும்‌. அப்போதுதான்‌ நம்மால்‌ 
ஜீவனுக்கேதுவான பாதையில்‌ நடக்க முடியும்‌. 
ஜீவனை  அடைத்தவன்‌ திருப்தியடைந்து, 
அதில்‌ நிலைத்திருப்பான்‌. அவனிடத்தில்‌ 
மெய்யான சந்தோஷம்‌ இருக்கும்‌. அவனுடைய 
சந்தோஷம்‌ பூரணமாயிருக்கும்‌. 





i a 
TT 


நன்மைகளும்‌, ஏராளமான ஆசிர்வாதங்களும்‌ 
உண்டாகும்‌. கர்த்தருக்குப்‌ பயப்படுகிறவர்கள்‌ 
அவருடைய அடிச்சுவடுகளைப்‌ பின்பற்றி 
நடப்பார்கள்‌. இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ 
கர்த்தருக்குப்‌ பயந்து ஜீலிக்கிறவர்கள்‌, 

பரலோகத்தில்‌ நித்திய இணைப்பாறுதலுக்குள்‌ 
பிரவேசிப்பார்கள்‌. 


சோம்பேறி 
நீதி 19:24 


நீதி 19:24. சோம்பேறி தன்‌ கையைக்‌. 
கலத்திலே வைத்து, அதைத்‌ 
திரும்பத்‌ தன்‌: வாயண்டைக்கு 
எடுக்காமலிருக்கிறான்‌.. 


சோம்பேறி மதியீனனாகயிருக்கிறான்‌ 
வேலையும்‌ 


பண்ணுவதற்குக்கூட சோம்பேறியாயிருப்பான்‌ 
இவன்‌ தன்னுடைய கையை தன்னுடைய 
படியில்‌ வைத்திருப்பான்‌. இவனுடைய 
கைகள்‌ குளிர்ச்சியாகயிருக்கும்‌. 
இவனுடைய மடிசூடாக இருக்கும்‌. கைகளை 
தன்னுடைய மடியில்‌ 
வைத்துக்கொள்ளும்போது. அது அவனுடைய 
கைக்கு உஷ்ணத்தைக்‌ கொடுக்கும்‌. 


தனக்குப்‌ 
சோம்பேறியாயிருப்பான்‌. 


சோம்பேறி 
போஜனத்தைக்கூட 

புசிக்கமாட்டான்‌. 

வேலை என்று நினைத்து, ஒன்றும்‌ புசியாமல்‌ 
பட்டினியாயிருப்பான்‌. தன்னுடைய 
மடியிலிருந்து. தன்னுடைய கையை 
எடுப்பதற்குக்கூட | சோம்பலாயிருப்பான்‌. 
போஜனத்தை 
எடுத்து, 
வாயில்போட்டு 
வாயில்போட்டு 
'சோம்பல்தனம்‌ காண்பிப்பான்‌. 
அசைப்பதற்குக்கூட சோம்பல்தனம்‌. 
காண்பிக்கிறவனுக்கு போஜனம்‌ கிடைக்காது. 
அசதியானவன்‌ பட்டினியாயிருப்பான்‌. 


அதை 
அதை 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


பரியாசக்காரன்‌' 


நீதி 1925 


நீதி 19:25. பரியாசக்காரனை 
அடி, அப்பொழுது பேதை. 
எச்சரிக்கப்படுவான்‌; புத்திமானைக்‌ 
கடித்துகொன்‌, அவன்‌ 
அறிவுன்னவனாவான்‌. 


பரியாசக்காரனைத்‌ 
மற்றவர்களுக்கு நன்மை 
பரியாசக்காரன்‌ 
நோயைப்போல 
நோயை 


பரியாசக்காரனை 


தண்டிப்பதினால்‌. 
உண்டாகும்‌, 


தடுக்கவேண்டும்‌. 
அடிக்கும்போது, 
பார்ப்பார்கள்‌. 
தாங்களும்‌ 
தங்களுக்கும்‌ 
என்பதைப்‌ 
புரிந்துகொள்வார்கள்‌. பரியாசக்காரனுக்குக்‌ 
கொடுக்கப்படும்‌ அடி பேதைக்கு ஒரு 
எச்சரிப்பாகயிருக்கும்‌. இதனால்‌ சமுதாயத்தில்‌ 
பரியாசம்பண்ணுகிறவர்கள்‌ பெருகாதவாறு 
தடைபண்ண முடியும்‌. 


புத்திமானைக்‌ கடிந்துகொள்ளும்போது, 
அவனுக்கு நன்மை உண்டாகும்‌. புத்திமான்‌ 
அறிவுள்ள வனாவான்‌. அவன்‌ 
தன்னைத்தானே புரிந்துகொள்வான்‌. 
தன்னிடத்திலுள்ள தப்பிநங்களை 
உணர்ந்துகொள்வான்‌.  ஞானமுள்ளவர்கள்‌ 
தன்னைக்‌ கடிந்துகொள்ளும்போது, புத்திமான்‌ 
உணர்வடைவா தன்னுடைய 
தப்பிதங்களுக்காக மனம்‌ கந்‌ 
பாவத்தைவிட்டு விலகி 
ன்‌ . அறிவை விருத்தியண்ணுவாள்‌. 
கடிந்துகொள்ளும்போது, 
அவன்‌ மேலும்‌ மேலும்‌ அறிவுள்ளவனாவான்‌. 


தன்‌ தகப்பனைக்‌ 
கொள்ளையடிக்கிறவன்‌ 


நீதி 19:26 


19:28. தன்‌ தகப்பனைக்‌. 
கொள்ளையடித்து, தன்‌ தாயைத்‌ 
துரத்திவிடுகிறவன்‌, இலச்சைமையும்‌ 
அவமானத்தையும்‌ உண்டாக்குகிற 
மகன்‌. 





ழ்‌ நள 
யாய 


கெட்ட குமாரனின்‌ பாவம்‌ அவனுடைய 
பெற்றோரின்‌ மனதில்‌ காயத்தை 
உண்டுபண்ணும்‌. அவர்களுடைய 
இருதயத்தில்‌ வேதனைகள்‌ உண்டாகும்‌. 
பெற்றோர்கள்‌ தங்கள்‌ பிள்ளைகளை அதிக 

வளர்க்கிறார்கள்‌. 


தேவைகளை சந்திக்கிறார்கள்‌. 
பெற்றோரின்‌ அன்பைத்‌ 
பார்க்கவேண்டும்‌. 


மார்க்கமான மகன்‌, ய 
பெற்றோரின்‌ ஆலோசனைகளுக்கு 
செவிகொடுக்கமாட்டான்‌. அவர்களுடைய 
புத்திமதிகளுக்கு கீழ்ப்படியமாட்டான்‌. 
பெற்றோர்‌ தனக்குக்‌. 


கொடுக்கும்‌ 
ஆஸ்திகளையெல்லாம்‌ தீயவழியில்‌ செலவு 


பண்ணி, அவற்றை அழித்துப்போடுவான்‌ 
தங்களுடைய அந்தியக்‌ 
உதவியாகமிருக்குமென்று 


பெற்றோர்‌ 
காலத்திற்கு 
நினைத்து, கொஞ்சம்‌ ஆஸ்தியை சேமித்து 
வைத்திருப்பார்கள்‌ கெட்ட குமாரனோ 
அந்த ஆஸ்தியை அபகரித்து, தன்னுடைய 
தகப்பனை கொள்ளையடிக்கிறான்‌. 
தி்‌ ஆஸ்தியை தகாத வழியில்‌ 
ம அதை அழித்துப்‌ 

தன்‌ தாயை ஆதரிக்காமல்‌ 

இதைப்‌ 

மனம்‌ 


வயதாகும்போது 
அடைக்கலமும்‌ 
கொஞ்சம்‌ போஜனம்‌ 
பெரியோருக்குப்‌ 
போஜனத்தை 
கரிசனையோடும்‌. 
பெற்றோரை 
மனதில்லாமல்‌, 
வீட்டைவிட்டே 
துரத்திவிடக்கூடாது. தங்கள்‌ பெற்றோரை 
கவனித்து பராமரிக்கும்‌ பொறுப்பு, 
அவர்களுடைய பிள்ளைகளுக்கு உண்டு. 
இது பிள்ளைகளின்‌ கடமை. 


அந்தப்‌ 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
UBLISHERS 


கெட்ட குமாரன்‌, தன்னுடைய பெற்றோர்‌. 
தங்களுக்காக சேமித்து வைத்திருக்கிற 
எல்லா. ஆஸ்தியையும்‌, தனக்காக 
செலவழித்து விடுகிறான்‌. தன்னுடைய 
சுயஆசைகளையும்‌, மாம்சத்தின்‌ 
இச்சைகளையும்‌, தன்னுடைய பெற்றோரின்‌ 
ஐசுவரியத்தினால்‌ நிறைவேற்றிக்கொள்கிறான்‌. 
பெற்றோரின்‌ ஆஸ்தியை அழித்தபின்பு, 
அந்த வீட்டில்‌ பணமிருக்காது. அவனுடைய 
பெற்றோரால்‌ அவனுக்கு ஆதரவு 
கிடைக்காது. தனக்கு உதவி செய்யமுடியாத 
பெற்றோர்‌, இனிமேல்‌ வீட்டிலிருக்கவேண்டிய 
அவசியமில்லை. ன்‌ 
அவர்களை 
குரத்திலிடுகிறான்‌. 
குமாரன்‌, தன்னுடைய 
இலர்சையையும்‌, 
உண்டாக்குகிறான்‌. 


பெற்றோருக்கு 
அவமானத்தையும்‌ 


என்‌ மகனே 
நீதி 19:27 


நீதி 197. 
தரும்‌ வார்த்தைகளை. 
விலகச்செய்யும்‌ 
கேளாதே. 


என்‌ மகனே, அறிவைத்‌ 
விட்டு 
போதகங்களை நீ 


ஒரு சில போதகங்கள்‌ நமக்கு 
நன்மையைத்‌ தரும்‌. வேறு சில 
போதகங்களோ நமக்குத்‌ தீமையைத்தரும்‌. 
உபதேசங்கள்‌ நமக்கு 

வேறு சில உபதேசங்களோ 

ம்‌. வார்த்தைகளைவிட்டு 





ழ்‌ நள 
யாய 


செடுத்துவிடுவார்கள்‌. நக்‌ நீதியின்‌ 
பாதையில்‌ வழிநடத்திச்‌ செல்வதற்குப்‌ 
பதிலாக, அழிவின்‌ பாதையில்‌ வழிநடத்திச்‌ 
செல்வார்கள்‌. அவர்களைப்‌ பாவம்‌. 
செய்யுமாறு தூண்டுவார்கள்‌. பாவம்‌ 
செய்தாலும்‌, அதை எப்படி மறைப்பது என்று 
தந்திரமான யோசனைகளையெல்லாம்‌. 
சொல்லிக்கொடுப்பார்கள்‌. அப்படிப்பட்ட 
துர்உபதேசங்கள்‌ நமக்கு அழிவை 
உண்டுபண்ணும்‌. 
வாலிபர்கள்‌ அறிவைத்‌ தரும்‌ 
வார்த்தைகளைக்‌ கேட்கவேண்டும்‌. 
தங்களுக்கு ஜீவனைக்கொடுக்கும்‌ 
போதகங்களுக்கு செவிகொடுக்கவேண்டும்‌. 
தங்களுடைய இருதயத்தையும்‌, 
மனச்சாட்சியையும்‌ சுத்திகரிக்கும்‌ செய்திகளை 
நாம்‌ கேட்டு நம்மைச்‌ சுத்தப்படுத்திக்‌ 
கொள்ளவேண்டும்‌. துர்உபதேசங்கள்‌ 
இருதயத்தை அசுத்தப்படுத்தும்‌. 
'ஞானமுள்ளவர்களாகயிருக்க 
தீமையைவிட்டு விலகுவதே. 
ஞானம்‌. ஞானமுள்ள 
வாலிபர்கள்‌, தங்களுக்கு அறிவைத்‌ தரும்‌ 
வார்த்தைகளைவிட்டு விலகச்‌ செய்யும்‌. 
போதகங்களைக்‌ கேட்கக்கூடாது. 
அப்படிப்பட்ட துர்உபதேசங்களைக்‌ 
கேட்காதவாறு வாலிபர்கள்‌ தங்கள்‌ 
காதுகளைப்‌ பொத்திக்கொள்ளவேண்டும்‌. 


பேலியாளின்‌ சாட்சிக்காரண்‌ 


நீதி 19:28 


நீதி 19:28. பேலியானின்‌ சாட்சிக்காரன்‌ 
நியாயத்தை தித்திக்கிறான்‌; 
துன்மார்க்ககுடைய வாய்‌ அக்கிரமத்தை 


பேலியாளின்‌ சாட்சிக்காரன்‌ 
சாட்சிக்காரனாகயிருக்கிறான்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பொய்ச்சாட்சிக்காரன்‌ 
நிந்திக்கிறான்‌. பொய்ச்சாட்சி 
சொல்லுகிறவனுக்கு அறிவு இல்லை. 
தன்னுடைய சாட்சியினால்‌ தனக்கும்‌ தீங்கு 
வரவழைக்கிறான்‌. பிறருக்கும்‌ தீங்கு 
செய்கிறான்‌. 


நியாயத்தை 


துன்மார்க்கனுடைய வாய்‌ அக்கிரமத்தை 
விழுங்கும்‌. பாவமும்‌ க்‌ 
தன்மார்க்கனுக்கு போஜனம்‌. 

இருதயத்தில்‌ பாவம்‌ 

இவனுடைய வார்த்தைகளில்‌ பரியாசமும்‌, 
பொய்ச்சாட்சியும்‌. வெளிப்படும்‌. 
இப்படிப்பட்டவர்களுக்கு தேவனுடைய 
பிரமாணத்தையும்‌, அவருடைய நீதியையும்‌ 
கற்றுக்கொடுக்கவேண்டும்‌. சாட்சி 
சொல்லும்‌ முன்பாக, அவனுக்கு 
தேவனுடைய வார்த்தையை சொல்லி 
எச்சரிக்கவேண்டும்‌. தேவனுடைய நீதியான 
நியாயத்தீர்ப்பையும்‌, அவருடைய ஆக்கினைத்‌ 
தீர்ப்பையும்‌, பொய்ச்சாட்சிக்காரனுக்கு 
எடுத்துச்‌ சொல்லி, அவனை 
எச்சரிக்கவேண்டும்‌. 


நாமெல்லோருமே 
நியாயசனத்திற்கு முன்பாக, ஒரு நாளில்‌ 
நிற்கவேண்டும்‌. பொய்ச்சாட்சி 
சொன்னவனும்‌ நிற்கவேண்டும்‌. அவனுடைய 
பொய்ச்சாட்சியினால்‌ க்கப்பட்டவனும்‌. 
நிற்கவேண்டும்‌. ர்‌ நம்மை 
நியாயந்தீர்க்கும்போது, அவருக்கு 
மனுஷருடைய சாட்சி தேவைப்படாது. பரிசத்த 
ஆவியானவரே நம்மைக்‌ குறித்து சாட்சி 
கொடுப்பார்‌. வன்‌ நம்முடைய 
இருதயத்தின்‌ இரகசியங்களையெல்லாம்‌. 
அறிந்திருக்கிறார்‌. நம்முடைய மனதின்‌ 
எண்ணங்களெல்லாம்‌ அவருக்குத்‌ தெரியும்‌. 
தேவனுடைய நியாயத்தீர்ப்பு 
நீதியுள்ளதாகயிருக்கும்‌. பொய்ச்‌ 
சாட்சிக்காரனால்‌ தேவனுடைய நீதியான 
நியாயத்தீர்ப்பைப்‌ புரட்ட முடியாது. கர்த்தர்‌ 
பெய்ச்சாட்ரிக்காரனை தம்முடைய 
நீதியினால்‌: தண்டிப்பார்‌. 
பொய்ச்சாட்சிக்காரன்‌ பேலியாளின்‌. 
சாட்சிக்காரனாயிருக்கிறான்‌. அவன்‌ 
நியாயத்தை நிந்திக்கிறான்‌. 
வாய்‌ அக்கிரமத்தை 
நியாயத்தீர்ப்பு 


தேவனுடைய 


துன்மார்க்கனுடைய 
விழுங்கும்‌. கர்த்தருடைய 
அக்கிரமக்காரனை அழிக்கும்‌. 





ழ்‌ நயனா 
யாய 
பரியாசக்காரர்‌ 
நீதி 19:29 


நீதி 1929,  பரியாசக்காரருக்கு, 
தண்டனைகளும்‌, மூடருடைய முதுகுக்கு 
அடிகளும்‌ ஆயத்தமாயிருக்கிறது.. 


பரியாசம்பண்‌ ணுகிறார்கள்‌. 
பரிசுத்தவான்களை ல்ல 


'சந்தோஷப்படுகிறார்கள்‌. 
பரியாசம்பண்ணுகிறவர்களை, 


கர்த்தரும்‌ பரியாசம்பண்ணுவார்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பரியாசக்காரருக்கு 
ஆயத்த யத்தமாமிருக்கிறது. 

'சம்பண்ணுகிறவர்கள்‌ 
தாங்களே 


தண்டனைகள்‌ 
ரை 
தங்களைத்‌. 
பரியாசம்பண்ணிக்‌ 
கொள்கிறார்கள்‌. மூடருக்கு எவ்வளவு 
புத்திசொன்னாலும்‌, அவர்கள்‌ 
செவிகொடுத்து கேட்கமாட்டார்கள்‌. தாங்கள்‌ 
செய்த தப்பிதங்களுக்கு மனம்‌ வருந்தி, 
மனந்திருந்தமாட்டார்கள்‌. மூடருடைய 
முதுகுக்கு அடிகள்‌ ஆயத்தமாயிருக்கிறது. 





ழ்‌ நள 
யாய 


திராட்சரசம்‌ பரியாசஞ்செய்யும்‌ 
நீதி 20:1 


நீதி ௮01. திராட்சரசம்‌ 
பரியாசஞ்செய்யும்‌, மதுபானம்‌ 
அமனிபண்ணும்‌; அதினால்‌ மயங்குகிற. 
ஒருவனும்‌ ஞான வானல்ல, 


திராட்சரசத்தை பானம்பண்ணுகிறவன்‌ 
மயங்குகிறான்‌. அது அவனைப்‌ பரியாசம்‌. 
செய்கிறது. ஆரம்பத்தில்‌ திராட்சரசம்‌, 
தன்னைப்‌ பானம்பண்ணியவனைப்‌ பார்த்து, 
நகைத்தாலும்‌, சிறிது நேரம்‌ ஆனபின்பு 
அது அவனை கடித்துவிடும்‌. அவனுடைய 
மனச்சாட்சியில்‌ குற்றவுணர்வு உண்டாகும்‌. 
ம்‌ அவனுடைய சரீரத்தில்‌ 
மதுபானம்பண்ணுகிறவன்‌ 
நடந்துகொள்கிறான்‌. 
வபத்தியக்காரன்‌ போல உளறுகிறான்‌. 
அவனால்‌ தெளிவாக பேசவும்‌ முடியாது. 
நேராக நிற்கவும்‌ முடியாது. அவனுடைய 
மனதும்‌ சரீரமும்‌ அவனுக்கு அடங்காமல்‌ 
போய்விடுகிறது. மதுபானத்திற்கு 
அடிமையாகமிருக்கிறவன்‌ புத்திில்லாதவன்‌ 
திராட்சரசத்தினால்‌ மயங்குகிறவன்‌ ஒருவனும்‌ 
ஞானவானல்ல. 


ஒரு சிலர்‌ சமுதாயத்தில்‌ 
நல்ல அந்தஸ்து வேண்டும்‌ 
திராட்சரசத்தை பருகுகிறார்கள்‌. 
சமுதாயத்திலுள்ள மற்றவர்களைப்போல. 
தாங்களும்‌ அந்தஸ்துள்ள ஒருவராக. 
இருக்கவேண்டுமென்று நினைத்து. 
மதுவைப்‌  பழக்கப்படுத்திக்கொள்கிறார்கள்‌. 
இவர்கள்‌ எந்த சமுதாயத்திற்காக மதுபானம்‌ 
அருந்துகிறார்களோ அதே சமுதாயமே 
அவர்களை வெறுத்து ஒதுக்கிவிடும்‌. 
மதுபானப்பிரியர்களுக்கு சமுதாயத்தில்‌ 
மதிப்போ, மரியாதையோ இருக்காது. 


தங்களுக்கு 
என்பதற்காக 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QODNENS 
PUBLISHERS 


மதுபானத்தினால்‌ 
மதியீனனாயிருக்கிறான்‌. 


ராஜாவின்‌ உறுக்குதல்‌ 
நீதி 20:2 


தீதி 20:2. ராஜாவின்‌ உறுக்குதல்‌ 
சிங்கத்தின்‌ கெர்ச்சிப்புக்குச்‌. சமானம்‌; 
அவனைக்‌ கேபப்படுத்துகிறவன்‌ தண்‌: 
பிராணனுக்கே துரோகஞ்செய்கிறான்‌. 


ராஜாக்க। 

ஒன்றுமோலிரு்பதில்கை ராஜாக்க। 
சுயாவங்கள்‌ வித்தியாசமாயிருக்கிறது. ஒரு 
சில ராஜாக்கள்‌, தங்களுடைய தேசத்தின்‌ 
ஜனங்களை கர்த்தருக்குப்‌ பயந்து ஆளுகை 
செய்வார்கள்‌ "இவர்களுடைய ஆளுகையில்‌ 
ஞானமும்‌ அன்பும்‌ இருக்கும்‌. இவர்கள்‌ 
கர்த்தருக்கும்‌, அவருடைய வார்த்தைக்கும்‌, 
அவருடைய பிரமாணத்திற்கும்‌ கீழ்ப்படிந்து, 
நீதியாயும்‌ நியாயமாயும்‌ ஞூகை 
செய்வார்கள்‌. இவர்கள்‌ 'ஆட்சிசெய்யுப்போது, 
தேவன்‌ தாமே அவர்கள்‌ தேசத்தில்‌ 
ஆட்சிசெய்வதுபோல இருக்கும்‌. 

வேறு சில 

துன்மார்க்கராமிருப்பார்கள்‌. 


ராஜாக்களோ 
ஜனங்களை 
ஆட்சி 


குணமுள்ளவர்களாயிருப்பார்கள்‌. 
இவர்களுடைய உறுக்குதல்‌ சிங்கத்தின்‌ 
கெர்சிப்புக்கு சமானம்‌. 


துன்மார்க்கமான 
விவாதம்பண்ணக்கூடாது. 
பகைத்துக்கொண்டு, அவனோடு 
போடவும்‌ கூடாது. இப்டிப்பட்ட 
பகைப்பது மதியீனமான 
துன்மார்க்கமான 
கோபப்படுத்துகிறவன்‌, 
துரோகம்‌ செய்கிறான்‌. 


ராஜாவோடு நாம்‌. 
அவனைப்‌ 
சண்டை 
ராஜாவைப்‌ 
காரியம்‌. 
ராஜாவைக்‌ 
தன்‌ பிராணனுக்கே 





ழ்‌ நள 
யாய 


ஜனங்கள்‌. தங்கள்‌ தேசத்தின்‌: 
ராஜாக்களுக்கு முக்கியத்துவம்‌ கொடுத்து. 
அவர்களுக்குப்‌ பயப்படுகிறார்கள்‌. ஜனங்கள்‌ 
மத்தியிலே தேவனாகிய கர்த்தரிடத்தில்‌ 
பயமுமில்லை. பக்தியுமில்லை. தேவனாகிய 
கர்த்தரே ராஜாதி ராஜாவாகயிருக்கிறார்‌. 
நாம்‌ கர்த்தருக்கு விரோதமாய்‌ 
முரண்டுபண்ணக்கூடாது. ராஜாதி ராஜாவைக்‌ 
'கோபப்படுத்தக்கூடாது. 
கீழ்ப்படியாமல்‌, அவருக்கு 
கலகம்பண்ணுகிறவர்கள்மீது 
கோபம்‌ வரும்‌. 
கோபப்படுத்துகிறவன்‌ தன்‌ ஆத்துமாவுக்கு 
துரோகம்‌ செய்கிறான்‌. 


வழக்குக்கு விலகுவது 
நீதி 20:8 


நீதி 203, வழக்குக்கு விலகுவது 
மனுஷனுக்கு. மேன்மை; 
மூடனானவன்‌ எவனும்‌ அதிலே 
'தலையிட்டுக்கொள்வான்‌.. 


ஞானமுள்ளவன்‌. 
தலைமிட்டுக்கொள்‌ மாட்டான்‌. 

விலகுவது. மனுஷனுக்கு. 
ஞானமுள்ளவன்‌ தன்னுடைய மதிப்பையும்‌ 
மரியாதையையும்‌ காத்துக்கொள்வான்‌. 
தேவையில்லாத காரியங்களிலும்‌, 
வழக்குகளிலும்‌ சிக்கிக்கொண்டு, தன்னுடைய 
நற்பெயரைக்‌ கெடுத்துப்போடமாட்டான்‌. நாம்‌ 
எல்லோரோடும்‌ சமாதானமாயிருக்கவேண்டும்‌. 
நம்மை சபிக்கிறவர்களையும்‌ நாம்‌ 
ஆசீர்வதிக்கவேண்டும்‌. நம்மோடு. 
சண்டைபோட விரும்புகிறவர்களை 
பழிவாங்கவேண்டுமென்று நினைக்கக்கூடாது. 
பழிவாங்குதல்‌ வந்குக்குவ்து கர்த்தர்‌ 
பார்ப்பார்‌, கேட்பார்‌ என்று 
விசுவாசித்து, ல்‌ எல்லோரோடும்‌. 
சமாதானமாயிருக்க முயற்சி பண்ண 
வேண்டும்‌. இதுவே நமக்கு மேன்மை. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மூடனானவன்‌ எல்லா வழக்குகளிலும்‌ 
தலையிட்டுக்கொள்கிறான்‌. 

வழக்குகளுக்கு இவனே 
காரணமாகயிருக்கிறான்‌. பிறரோடு 
சமாதானம்பண்ணுவதற்கு வாய்ப்பிருந்தாலும்‌, 
மூடன்‌ சண்டையை விரும்புகிறான்‌. தனக்கு 
விரோதமாக யாராவது ஒரு வார்த்தை 
பேசிவிட்டால்‌ போதும்‌. மூடன்‌ அவனுக்கு 
விரோதமாக அநேக வார்த்தைகளைப்‌ 
பேசுகிறான்‌. தனக்கு. விரோதமாகத்‌. 
தீங்குசெய்வதவர்களை மூடன்‌ 
மன்னிக்கமாட்டான்‌. இப்படிப்பட்டவனுக்கு 
யாருமே சிநேகிதராயிருக்கமாட்டார்கள்‌. 


சோம்பேறி 
நீதி 20:4 


தீதி 20:4. சோம்பேறி குனிருகிறதென்று 
உழமாட்டான்‌; அறுப்பிலே பிச்சை. 
கேட்டாலும்‌ அவனுக்கு ஒன்றுங்‌ 
கிடையாது. 


சோம்பேறி ஒரு வேலையும்‌ செய்யாமல்‌ 
சும்மாமிருப்தையே விரும்புகிறான்‌. நாம்‌ 
ஒவ்வொரு வேலையையும்‌ அதனதன்‌. 
காலத்தில்‌ நேர்த்தியாய்ச்‌ செய்யவேண்டும்‌. 
அப்போதுதான்‌ நமக்கு நன்மை உண்டாகும்‌, 


விதைப்பதற்கும்‌ விரும்பமாட்டான்‌. 


சோம்பேறி சும்மாமிருந்தாலும்‌ 
எதையாவது யோசித்துக்கொண்டிருப்பான்‌. 
தன்னுடைய சோம்பல்தனத்திற்கு காரணம்‌ 
கண்டுபிடிப்பான்‌. வெளியில்‌ அதிகமாக 
குளிருவதினால்‌, தான்‌ உழவில்லை என்று 
சொல்லிவிடுவான்‌. இப்படிப்பட்ட சோம்பேறி 
தன்னுடைய வேலையில்‌ அசதியாயிருக்கிறான்‌. 
உழவேண்டிய காலத்தில்‌ உழாமல்‌, விதைக்க 
வேண்டிய காலத்தில்‌ விதைக்காமலிருந்தால்‌, 


ஒன்றும்‌ கிடைக்காது. 





ழ்‌ நள 
யாய 
சிலர்‌ ஆவிக்குரிய 


காரியங்களிலும்‌, தங்களுடைய ஆத்துமாவைக்‌ 
குறித்தும்‌ அக்கரையில்லாதவர்களாக 
யிருக்கிறார்கள்‌. தங்களுடைய 
ஆத்துமாவுக்குத்‌ தேவையான போஜனத்தைக்‌ 
கொடுக்காமலிருக்கிறார்கள்‌. நாம்‌. 
கர்த்தரிடத்திலிருந்து ஆவிக்குரிய 
நன்மைகளைப்‌ பெற்றுக்கொள்ள வேண்டும்‌. 
தேவனுடைய கிருபைகளுக்காகவும்‌, 
இரக்கங்களுக்காகவும்‌ கண்ணீரோடு 
ஜெபம்பண்ணவேண்டும்‌. கண்ணீரோடு 
விதைக்கிறவர்கள்‌ கெம்பீரமாய்‌ அறுப்பார்கள்‌. 

ஏற்ற காலத்தில்‌ உழுது. அறுவடை 
காலத்தில்‌ தானியங்களை அறுத்துக்‌ 
கொண்டு வருகிறவர்களிடம்‌, சோம்பேறி 
தன்னுடைய அப்பத்திற்காக பிச்சை கேட்பான்‌. 
பிறரை எதிர்பார்த்து ஜீவிப்பான்‌. இவன்‌ 
எப்படித்தான்‌ பிச்சை கேட்டாலும்‌, இவனுக்கு 
ஒன்றும்‌ கிடைக்காது. ஏமாற்றமே கிடைக்கும்‌. 


மனுஷனுடைய 
இருதயத்திலுன்ன யோசனை 
நீதி 20:5 


நீதி 20:5. மனுஷனுடைய 
இருதயத்திலுன்ன யோசனை ஆழமான 
தண்ணீர்போலிருக்கிறது; புத்திமானோ 
அதை மொண்டெடுப்பான்‌.. 


மனுஷன்‌ தன்னுடைய 
யோசனைகளையும்‌, திட்டங்களையும்‌ மிகவும்‌ 
பாதுகாப்பாக மூடி மறைத்திருக்கிறான்‌. 
மனுஷனுடைய இருதயத்திலுள்ள யோசனை 
ஆழமான தண்ணீர்போலிருக்கிறது. இதன்‌ 
ஆழத்தை மற்றவர்களால்‌ அறிந்துகொள்ள 

மனுஷனுடைய யோசனைகள்‌ 

ன்‌ மறைவாகயிருந்தாலும்‌, 


தகன 

தண்ணீரை வாளியின்‌ 

மொண்டு எடுப்பதுபோல, 

தன்னுடைய கேள்வி 

உணர்வு ஞானத்தினாலும்‌ மறைவாகயிருக்கிற 
இரகசியங்களை கண்டுபிடிக்கிறான்‌. 
புத்திமான்‌ மனுஷனுடய இருதயத்திலுள்ள 
யோசனைகளை மொண்டெடுக்கிறான்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


9 சிலர்‌ அதிக 
திறமையுள்‌எவர்களாகயிருப்பார்கள்‌. 
அநேகருக்கு நல்‌ஆலோசனை 
சொல்லக்கூடிய ஆற்றலும்‌ அனுபவமும்‌ 
அவர்களிடத்திலிருக்கும்‌. ஆனால்‌. 
அவர்களோ யாருக்கும்‌ ஆலோசனை 
சொல்லாமல்‌, தங்கள்‌ ஆலோசனைகளை 


தங்களுக்குள்ளே அடக்கி வைத்திருப்பார்கள்‌. 
ஆலோசனை சொல்லுவதற்கு தயங்குவார்கள்‌. 
அவர்களிடத்தில்‌: 

ஆனால்‌ 
வெளிப்‌ 


திறமையிருக்கும்‌. 
தங்களுடைய திறமைகளை 
'காண்பிக்கமாட்டார்கள்‌. 
இப்படிப்பட்டவர்களிடமிருந்து நமக்கு நன்மை 
கிடைக்கவேண்டுமென்றால்‌, நாம்‌ ஆழமான 
தண்ணீரை மொண்டெடுப்பதுபோல, 
அவர்களுடைய ஞானத்தையும்‌, புத்தியையும்‌, 
ஆலோசனையையும்‌ நாம்‌ 
பெற்றுக்கொள்‌ ளவேண்டும்‌. 


மனுஷர்‌ 

நீதி 20:6 

நீதி 20:6. மனுஷர்‌ 
தங்கன்‌ தயானத்தைப்‌ பிரசித்தப்‌ 
படுத்துவார்கள்‌; உண்மையான 
மனுஷனைக்‌ கண்டுபிடிப்பவன்‌ யார்‌? 


பெரும்பாலும்‌ 


தற்புகழ்ச்சியை 
சிறிது 


மனுஷர்‌ பொதுவாக 
விரும்புவார்கள்‌. பிறருக்கு, 
உதவிசெய்தாலும்‌ அதை அதிகமாய்‌ 
விளம்பரப்படுத்துவார்கள்‌. அவர்களிடத்தில்‌ 
ம்‌ பக்தியிருந்தாலும்‌, அதைப்‌ 
காண்பிப்பார்கள்‌. 
விருந்தினர்களை ஓரளவுதான்‌ 
உபசரிப்பார்கள்‌. உபசரிப்பு 
கொஞ்சமாகயிருந்தாலும்‌, இவர்கள்‌ 
தங்களைப்பற்றி பெருமையோடு சொல்லுகிற 
வார்த்தைகள்‌ அதிகமாயிருக்கும்‌. மனுஷர்‌ 
பெரும்பாலும்‌ தங்கள்‌  தயாளத்தை 
பிரசித்தப்படுத்துவார்கள்‌. 





i= a 
ETT 


மனுஷருடைய உண்மையான 
சயாவங்களைக்‌ கண்டுபிடிப்பது கடினம்‌. 
மனுஷருடைய வார்த்தைக்கும்‌ அவர்களுடைய 
மெய்யான  சுபாவத்திற்கும்‌ அதிக 
வித்தியாசமிருக்கும்‌. 

உண்மையான அன்பும்‌, 
இருக்கிறது என்பதை. 
கண்டுபிடிக்கவேண்டும்‌. 
வார்த்தைகளைக்‌ கேட்டு நாம்‌ ஏமாந்து 
விடக்கூடாது. மனுஷர்‌ தங்களைப்‌ 
பிரசித்தப்படுத்துகிற வார்த்தைகளைக்‌ கேட்டு, 
நாம்‌ மயங்கிவிடக்கூடாது. உண்மையான 
மனுஷனை கண்டுபிடிக்கவேண்டும்‌. 
உண்மையான மனுஷன்‌ தான்‌ செய்வதை 
சொல்லுகிறான்‌. தான்‌ சொல்லுவதை 
செய்கிறான்‌. இவனுடைய வார்த்தையும்‌, 
கிரியையும்‌ மாறுபாடில்லாமல்‌ 
ஒன்றுபோலிருக்கும்‌. இப்படிப்பட்டவர்கள்‌ 
நமக்கு நல்ல சிநேகிதர்களாயிருப்பார்கள்‌. 


யாரிடத்தில்‌: 

ட நற்குணமும்‌ 
நாம்‌ ஆராய்ந்து. 
அவர்களுடைய 


நீதிமான்‌ 
நீதி 20:7 


நீதி 07, நீதிமான்‌ தன்‌ 
உத்தமத்திலே நடக்கிறான்‌; அவனுக்குப்‌ 
பிறகு அவன்‌ பின்னைகளும்‌ 
பாக்கியவான்கனாயிருப்பார்கள்‌.. 


நீதிமானுடைய மனச்சாட்சி 
சுத்தமாயிருக்கும்‌. தன்னுடைய 
உத்தமத்திலே நடக்கிறான்‌. அவனுடைய 
இருதயத்தில்‌ சந்தோஷமும்‌, சமாதானமும்‌, 
ஆறுதலும்‌ நிரம்பியிருக்கும்‌. நீதிமானுடைய 
உத்தம குணமே அவனுக்கு மெய்யான 
சந்தோஷம்‌. ஒரு சிலர்‌ பிறரை 
வஞ்சிக்கிறவர்களாகவும்‌, பிறரை 
ஏமாற்றுகிறவர்களாகவும்‌ இருப்பார்கள்‌. 
நீதிமானிடத்தில்‌ இப்படிப்பட்ட துர்க்குணம்‌ 
எதுவும்‌ இருக்காது. இவனுடைய மனதும்‌ 


நீதிமான்‌ 


தன்னுடைய 
நன்றாக 
கர்த்தரும்‌ 
அவனுடைய 
கர்த்தர்‌ 
அவனுடைய 
ஆசீர்வதிக்கிறார்‌. 


குடும்பத்திலுள்ளவர்களை 

கவனித்துக்கொள்கிறான்‌. 

த்க்‌ ட்ப 
ந்திக்கிறார்‌. 


சிற்த 
நீதிமானுக்குப்‌ பிறகு, அவன்‌ பிள்ளைகளும்‌ 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


பாக்கியவான்களாயிருப்பார்கள்‌. நீதிமான்களின்‌ 
பிள்ளைகளும்‌ கர்த்தருக்குப்‌ பயந்து 
ஜீவிப்பார்கள்‌. கர்த்தருடைய கிருபையும்‌, 
இரக்கமும்‌ நீதிமானின்‌ குடும்பத்தாரோடு, 
சந்ததி சந்ததியாக தங்கியிருக்கும்‌. 


நியாயாசனத்தில்‌ வீற்றிருக்கும்‌ 
ராஜா 
நீதி 20:8 


நீதி 20:8. தியாயாசனத்தில்‌ 
டு ராஜா தன்‌ கண்கவினால்‌ 

பொல்லாப்பையும்‌ 
த்தன தக்‌) 


ராஜாக்‌ சிங்காசனத்தில்‌ 

நறுக்கும்‌ கொக்‌ கிடைததிருக்கிறது 
ககன்‌ சிங்காசனம்‌. நீதியுள்ள 
சிங்காசனமாயிருக்கவேண்டும்‌. அது 
மகிமையுள்ள சிங்காசனமாகவோ, அல்லது 
அது ராஜாவை மேன்மைப்படுத்துகிற 
சிங்காசனமாகவோ இருக்கவேண்டிய 
அவசியம்‌ எதுவுமில்லை. ராஜா வீற்றிருக்கும்‌ 
சிங்காசனம்‌ நியாயசனமாகமிருக்கவேண்டும்‌. 
ராஜா தன்னுடைய நியாயசனத்தில்‌ 
வீற்றிருக்கும்போது, மனுஷர்மீது பட்சபாதம்‌ 
காண்பிக்கக்கூடாது. வழக்குகளை 
நியாயமாய்‌ விசாரித்து, நீதியான தீர்ப்பு 
சொல்லவேண்டும்‌. நல்லவர்களைக்‌ 
கனப்படுத்தவேண்டும்‌. பொல்லாதவர்களைத்‌ 
தண்டிக்கவேண்டும்‌. 


ராஜா தன்னுடைய வேலையை 
மாத்திரம்‌. கவனித்துக்கொண்டிருந்தால்‌ 
போதாது. அவர்‌ தன்‌ தேசத்து ஜனங்களின்‌ 
நன்மையையும்‌ விசாரிக்கவேண்டும்‌. 
ராஜாவின்‌ கண்கள்‌. எப்போதும்‌ 
திறந்திருக்கவேண்டும்‌. ராஜா தன்னுடைய 
கண்களினால்‌ சகல பொல்லாப்பையும்‌ 
சிதறப்பண்ணவேண்டும்‌. ராஜாவின்‌ கண்கள்‌ 
எப்போதும்‌ விழித்திருந்து, தன்‌ தேசத்திலுள்ள 
நல்லோரையும்‌, பொல்லாதோரையும்‌ நோக்கிப்‌ 
பார்க்கவேண்டும்‌. தேசத்தில்‌ நன்மை 
கண்டுபிடித்து, 
ட்டி அவர்களுக்கு 
கொடுக்கவேண்டும்‌. ராஜா 
பொல்லாதவர்களையும்‌ கண்டுபிடித்து. 
அவர்களைத்‌ தண்டிக்கவேண்டும்‌. ல்‌ 
நன்மை நடைபெறவேண்டும்‌. 
நடைபெறுவதை, தடைபண்ணவேண்டும்‌. 
இதுவே ராஜாவின்‌ வேலை. 





ழ்‌ ளா 

யாய 

எண்‌ 
சுத்தமாக்கினேன்‌. 


நீதி 20:9 


நீதி 20:9. என்‌ இருதயத்தைச்‌ 
சுத்தமாக்கினேன்‌, என்‌ பாவமறத்‌ 
தூப்புரவானேன்‌. என்று. 
சொல்லத்தக்கவன்‌ யார்‌? 


இருதயத்தைச்‌ 


த. வாக்கியம்‌ 
எச்சரிப்பாகச்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
எல்லோரும்‌ பாவம்‌ செய்து ஏகமாய்க்‌ 
கெட்டுப்போயிருக்கிறார்கள்‌. தன்னிடத்தில்‌ 
பாவமில்லை என்று ஒருவனாலும்‌ 
சொல்லமுடியாது. “என்‌ இருதயத்தை 
சுத்தமாக்கினேன்‌" என்றோ, அல்லது “என்‌ 
பாவமற துப்புரவானேன்‌” என்றோ யாராலும்‌ 
சொல்லமுடியாது. எல்லாருடைய 
இருதயங்களும்‌ அசுத்தமாகவே இருக்கிறது. 

செய்தவர்களாகவே. 


மனுஷருக்கு 


மங்கிப்போயிருக்கிறார்கள்‌. 
குறைபட்டிருக்கிறார்கள்‌. 


நம்மிடத்தில்‌ பாவமில்லை என்று நாம்‌ 
சொல்வோமானால்‌, நம்மை நாமே 
வஞ்சிக்கிறவர்களாமிருப்போம்‌. ஒரு சிலர்‌ 
பாவிகளாகமிருந்தாலும்‌, அவர்கள்‌ தங்களை 
உற்தமர்கள்போல. காண்பித்துக்‌ 
கொள்கிறார்கள்‌. அவர்களுடைய 
இருதயத்தில்‌ பாவம்‌ இருக்கிறது. 
அவர்களுடைய வார்த்தைகளில்‌ மாய்மாலம்‌: 
இருக்கிறது. நாம்‌ பரிசுத்தமாயிருக்க 
வேண்டும்‌ என்பது தேவனுடைய விருப்பம்‌. 
நீதிமான்‌ தன்‌ உத்தமத்திலே நடக்கிறான்‌. 
ப நம்முடைய ற்சிமினால்‌ 
நம்முடைய இருதயத்தை சுத்திகரிக்க 
முடியாது. கர்த்தரால்‌ கூடாத காரியம்‌ 
ஒன்றுமில்லை. நம்முடைய கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்துவின்‌ இரத்தம்‌, நம்முடைய 
சகல பாவங்களையும்‌ போக்கி, நம்மை 
சுத்திகரிப்பதற்கு 
- இயேசு 


இருதயத்தை சுத்தமாக்கும்‌. கிறிஸ்துவின்‌ 
இரத்தமே நம்மை பாவமற துப்புரவுபண்ணும்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நாம்‌ கர்த்தருடைய சமுகத்திற்கு 
முன்பாக நிற்கும்போது. நம்மைத்‌ 
தாழ்த்தவேண்டும்‌. நாம்‌ பாவிகள்‌ என்பதை 
அங்கீகரிக்கவேண்டும்‌. கர்த்தரே நம்மை 
கத்திகரிக்கவேண்டுமென்று 
பயபக்தியோடும்‌, 
விண்ணப்பம்பண்ண வேண்டும்‌. 
இருதயத்தில்‌ அசுத்தம்‌ இருக்கும்போது. அதை 
மூடி மறைக்க முயற்சிபண்ணக்கூடாது. 
பாவங்களை மறைக்கிறவனுக்கு நித்திய 
ஜீவன்‌ கிடைக்காது. 


வெவ்வேறான நிறைகல்‌ 
நீதி 20:10 


நீதி 20:10. வெவ்வேறான நிறைகல்லும்‌, 
வெவ்வேறான மரக்காலும்‌ ஆகிய 
இவ்விரண்டும்‌ கர்த்தருக்கு 
அருவருப்பானவைகள்‌. 


பொருளை விற்பதும்‌, பொருளை 
வாங்குவதும்‌ சமுதாயத்தில்‌ அன்றாடம்‌ 
நடைபெறுகிற காரியங்கள்‌. ஒரு பொருளை 
ங்கும்‌ விற்கும்போதும்‌, அதை 

) அல்லது அளந்து, 

"வாங்குகிறார்கள்‌. அதற்கு 
மரக்காலையும்‌ 

பென்பற்துறொர்கள்‌ நாம்‌ பயன்படுத்துகிற 


உண்ணையிருக்கலேண்டும்‌. 
உண்மையான 
காண்பிக்கவேண்டும்‌. 


வெவ்வேறான 
வெவ்வேறான மரக்காலும்‌ 
அருவருப்பானவைகள்‌. 
கர்த்தருக்கு அருவருப்பானது. 
கர்த்தருக்கு 
கள்ளத்தராசையும்‌, 
கள்ளமரக்காலையும்‌ 
வாங்குகிறவர்களையும்‌, 
வஞ்சிக்ககூடாது. 


கள்ளநிறைகல்லையும்‌, 
பயன்படுத்தி, 
விற்கிறவர்களையும்‌ 





i THE 
TT 


ஒரு சிலர்‌ கொஞ்சமாகப்‌ பணம்‌ 
கொடுத்து. அதிக பொருளை 
வாங்கவேண்டுமென்று பேராசைப்படுவார்கள்‌. 
வேறு சிலரோ கொஞ்சமாகப்‌ 
பொருள்கொடுத்து, அதிகமான பணத்தைப்‌ 
பெற்றுக்கொள்ள ே 
விரும்புவார்கள்‌. 

கர்த்தருக்கு விரோமான பாவம்‌. நம்முடைய 
வியாபாரத்திலும்‌ தொழிலிலும்‌, உண்மையும்‌, 
நியாயமும்‌ இருக்கவேண்டும்‌. நம்முடைய 
வார்த்தையில்‌ சுத்தம்‌ இருக்கவேண்டும்‌. 
நியாயமான விலை கொடுத்து, நியாயமான 
அளவில்‌ பொருளை வாங்குவதே 
உத்தமமானது. 


சிலர்‌ தங்களுடைய 
பாக்கின்‌ தொழிலிலும்‌ கள்ளத்தனம்‌ 
பண்ணுகிறார்கள்‌. பிறரை ஏமாற்றுகிறார்கள்‌. 
இவையெல்லாமே கர்த்தருக்கு 
அருவருப்பானதுதான்‌. பிறரை 
வஞ்சிக்கிறவர்கள்‌ கர்த்தருடைய 
பிரமாணத்திற்கு எதிர்த்து நிற்கிறார்கள்‌ 
இப்படிப்பட்டவர்கள்‌ தேவனுடைய நீதிக்கும்‌, 
சத்தியத்திற்கும்‌ விரோதமாய்‌ 
யுத்தம்பண்ணுகிறார்கள்‌. கர்த்தரே நீதியான 
நியாயாதிபதி. அவருடைய நியாயத்தீர்ப்பில்‌ 
நீதியும்‌ சத்தியமும்‌ இருக்கும்‌. கர்த்தர்‌ நீதியை 
விரும்புகிறார்‌. அநீதியை அருவருக்கிறார்‌. 


பிள்னையானாலும்‌ 


நீதி 20:11 


நீதி 20:01. பின்னையானாலும்‌, அதின்‌ 
செய்கை சுத்தமோ செம்மையோ 
என்பது, அதின்‌  நடக்கையினால்‌ 
விலங்கும்‌. 


ஒரு மரத்தை அதின்‌ கனிகளினால்‌. 
அறியலாம்‌. அதுபோலவே ஒரு பிள்ளையின்‌ 
சுபாவத்தை அதன்‌  நடக்கையினால்‌. 
அறிந்துகொள்ளலாம்‌. ஒரு மரம்‌ 
சிறிதாகயிருந்தாலும்‌, அந்த மரத்தின்‌ 
தன்மை எப்படிப்பட்டது 
கனியை வை; 
அறிந்துகொள்ள முடிகிறது. 
சிறுபிள்ளையாகயிருக்கும்‌ 
தன்னுடைய  நடக்கையினால்‌, தன்‌ 
சுபாவத்தை வெளிப்படுத்துகிறான்‌. 
பிள்ளையின்‌ செய்கை சுத்தமோ, 
செம்மையோ என்பது அதன்‌ நடக்கையினால்‌ 
விளங்கும்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பெற்றோர்‌ தங்கள்‌ பிள்ளைகளை 
எப்போதுமே கவனித்துப்‌ பார்க்கவேண்டும்‌. 
அவர்களிடத்தில்‌ பாவம்‌ இருக்கிறதா, 
அவர்களுடைய சுபாவத்தில்‌ வேறுபாடுகள்‌ 
இருக்கிறதா, அவர்கள்‌ கர்த்தருக்கு 
விரோதமான காரியங்களில்‌ ஈடுபடுகிறார்களா 
என்பதையெல்லாம்‌ பெற்றோர்‌ கவனித்துப்‌ 
பார்க்கவேண்டும்‌. ள்‌ 
ஆலோசனைகளும்‌, 

தேவைப்பட்டால்‌, 


தீர்மானித்தால்‌, 
ட்டும்‌ 
பதக்க மரத்தில்‌ ஆணிகளை 
அடிக்கும்போது, ற 
எளிதாகயிருக்கும்‌. 
சிறுபிள்ளைகளுக்கு புத்திசொல்லும்போது, 
த்‌ ம்‌ ஆலோசனைகளும்‌ 
சிறுபிள்ளைகளின்‌ மனதில்‌: எளிதாக 
பிரவேசித்து, அதில்‌ தங்கியிருக்கும்‌. 


கேட்கிற 


கண்ணும்‌ 
நீதி 20:12 


காதும்‌, காண்கிற 


நீதி 20:12. கேட்கிற காதும்‌, காண்கிற 
கண்ணும்‌ ஆகிய இவ்விரண்டையும்‌ 
கர்த்தர்‌ உண்டாக்கினார்‌. 


அவர்‌ 
சாயலாக 
மனுஷனுடைய 
சரீரத்தின்‌ எல்லா  அவயவங்களையும்‌ 
கர்த்தரே உண்டாக்கியிருக்கிறார்‌. கேட்கிற 
காதுகளையும்‌, காண்கிற கண்களையும்‌ 
கர்த்தரே உண்டாக்கினார்‌. 


ட்ட 


சர்வசிருஷ்டிகர்‌. 
தம்முடைய 


சிர்த்திருக்கிறார்‌ 


காதை உண்டாக்கினவர்‌ கேளாரோ? 
கண்ணை உருவாக்கினவர்‌ காணாரோ? 
ஜாதிகளை தண்டிக்கிறவர்‌ கடிந்து 
கொள்ளாரோ? மனுஷனுக்கு அறிவைப்‌ 
போதிக்கிறவர்‌ அறியாரோ?” (சங்‌ 94:9,10) 
என்று சங்கீதக்காரர்‌ சொல்லுகிறார்‌. நாம்‌ 
கேட்பதும்‌, காண்பதும்‌ கற்றுக்கொள்வதற்கு 
உதவியாயிருக்கிறது. ஞானத்தைப்‌ பெற்றுக்‌ 
கொள்வதற்கு பிரயோஜனமுள்ளதாயிருக்கிறது. 
நம்முடைய காதுகளையும்‌ கண்களையும்‌, 
தேவனுடைய நன்மைகளைப்‌ பெற்றுக்‌ 
கொள்வதற்கு ஏதுவாக பயன்படுத்தவேண்டும்‌. 





f= THE 
ETT 


நம்முடைய காதுகள்‌ தேவனுடைய 
வார்த்தைகளுக்குச்‌ செவிகொடுக்கவேண்டும்‌. 
நம்முடைய கண்கள்‌ 
சிரஸடபபின்‌.. அழகை 
நம்முடைய காதுகளையும்‌, 
நல்ல முறையில்‌ பயன்படுத்தும்போது, நமக்கு 
கர்த்தரைக்‌ குறித்த க்கும்‌ 
கர்த்தரே நம்முடைய 
கண்களையும்‌ திறக்கிறவர்‌. 
நம்முடைய மனக்கண்களை 
பிரகாசமுள்ளதாக்குகிறவர்‌. அவரே நமக்கு 
தம்மை வெளிப்படுத்துகிறவர்‌. தேவனுடைய 
வெளிப்பாடுகளைப்‌  பெற்றுக்கொள்வதற்கு, 
நம்முடைய கண்களும்‌ காதுகளும்‌ அதிக 
பிரயோஜனமுள்ளவை. 


தூக்கத்தை விரும்பாதே 
நீதி 20:13 


நீதி 20:18. தூக்கத்தை விரும்பாதே, 
விரும்பினால்‌ தரித்திரணாவாம்‌ர 
கண்விழித்திரு, அப்பொழுது 
ஆகாரத்தினால்‌ திருப்தியாவாய்‌. 


நம்முடைய சரீரத்திற்கு ஓய்வு, 
தேவைப்படுகிறது. சரீர ஓய்வுக்காக ஒரு. 
குறிப்பிட்ட நேரம்‌ நாம்‌ தூங்கவேண்டும்‌. 
ஆனால்‌ நாம்‌ தூக்கத்தை விரும்பக்கூடாது. 
ஒரு சிலர்‌ தங்களுடைய தொழில்களையும்‌, 
வேலைகளையும்‌, வியாபாரங்களையும்‌ 
வெறுக்கிறார்கள்‌. இப்படிப்பட்டவர்கள்‌ ஒரு 
வேலையும்‌ செய்யாமல்‌ தூக்கத்தை 
விரும்புகிறார்கள்‌. தூங்குகிறவர்கள்‌ ஒரு 
வேலையையும்‌ ஒழுங்காய்‌ செய்யமாட்டார்கள்‌. 
தூக்கத்தை விரும்புகிறவர்கள்‌ 
தரித்திரராவார்கள்‌. 


தூங்குகிறவர்களுக்கு 
நன்மையும்‌ உண்டாகாது. 
தங்களுக்கு வரும்‌ நல்ல 
வாய்ப்புக்களையெல்லாம்‌ இழந்துபோவார்கள்‌. 
ூக்கத்திலிருந்து கண்விழித்துப்‌ 
பார்க்கும்போதுதான்‌, தாங்கள்‌ இழந்துபோன 


அர. 
அவர்கள்‌ 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கொள்வார்கள்‌. 
வாய்ப்புக்களைப்‌ பயன்படுத்திக்கொள்வார்கள்‌. 
கண்விழித்திருக்கிறவர்கள்‌ ஆகாரத்தினால்‌ 
திருப்தியாவார்கள்‌. தாங்கள்‌ செய்ய 
வேண்டிய வேலைகளில்‌ கவனமாயிருப்பார்கள்‌. 
தூக்கத்தை விரும்பாமல்‌, விழித்திருந்து 
வேலை செய்கிறவர்களை கர்த்தர்‌ 
ஆசீர்வதிப்பார்‌. 


கொள்ளுகிறவன்‌ 
நீதி 20:14 


நீதி ௮0:14. கொள்ளுகிறவன்‌: 
நல்லதல்ல, நல்லதல்ல என்பான்‌; 
போய்விட்டபின்போ மெச்சிக்‌ 
கொள்வான்‌. 


வியாபாரம்‌ 
தங்களுடைய 
குறியாமிருப்பார்கள்‌. அதிகமாய்‌ 
பேசுவார்கள்‌. குறைந்த 
அதிகமான 

பெற்றுக்கொள்‌ எவேண்டும்‌ 
வாங்குகிறவர்களின்‌ விருப்பம்‌. 
விலைக்கு குறைவான 
விற்கவேண்டுமென்பது 

விருப்பம்‌. இவர்களுக்கு பொருளின்‌ மதிப்பு 
தெரிந்திருந்தாலும்‌, அதன்‌ மதிப்பை தங்கள்‌ 
இஷ்டம்போல கூட்டியோ அல்லது குறைத்தோ 
பேசுவார்கள்‌. 


பண்ணுகிறவர்கள்‌ 
லாபத்திலேயே 


பேரம்‌ 
விலையில்‌. 


பொருள்‌ நல்ல 
பொருளாகிருந்தாலும்‌. அதைக்‌ குறைந்த 
விலைக்கு வாங்கவேண்டும்‌ என்பதற்காக, 


பொருளின்‌ மதிப்பை குறைத்து மதிப்பிடுவான்‌. 
அந்தப்‌ பொருளின்‌ விலை மிகவும்‌ அதிகம்‌ 
என்று  சொல்லிக்கொள்வான்‌. மற்ற 
இடங்களில்‌ அந்தப்‌ பொருளை குறைந்த 
விலைக்கு வாங்கலாம்‌ என்றும்‌ சொல்லுவான்‌. 
தன்னுடைய வார்த்தைகளை அதிகமாகப்‌ 
பயன்படுத்தி, ஒரு பொருளின்‌ மதிப்பைக்‌ 
குறைத்து, அதை குறைந்த விலைக்கு 
வாங்க முயற்சிபண்ணுவான்‌. 





ழ்‌ நள 
ஈயா 
நஷ்டப்படமாட்டான்‌. 


விற்கிறவனும்‌ 
தான்‌ விற்கும்‌ பெ கள்‌ அதிக மதிப்புள்ளது 
என்று சாதிப்பான்‌. மற்ற இடங்களைவிட, 
தான்‌ இந்தப்‌ பொருளை இங்கு, குறைந்த 
விலைக்கு விற்பதாகச்‌ சொல்லிக்கொள்வான்‌. 
பொருளின்‌ உண்மையான 
கொள்ளுகிறவனுக்கும்‌ 
விற்கிறவனுக்கும்‌ தெரியும்‌. 
தங்களுக்கு லாயம்‌ உண்டாகப்‌ பேசுகிறார்கள்‌. 
தாங்கள்‌ யதை 
வேண்டுமென்று முயற்சி செய்கிறார்கள்‌. 
இவர்கள்‌ இருவருமே தவறு செய்கிறார்கள்‌. 
கொள்ளுகிறவனும்‌, விற்கிறவனும்‌ 
உண்மையுள்ளவனாயிருக்க வேண்டும்‌. நல்ல 
பொருளை நியாயமான விலையில்‌. 
வாங்கவேண்டும்‌ என்றும்‌, விற்கவேண்டும்‌ 
என்றும்‌ இருவருமே நினைக்கவேண்டும்‌. 


கொள்ளுகிறவன்‌ ஒரு பொருளை 
குறைவாக மதிப்பிட்டு, அதை குறைந்த 
விலையில்‌ வாங்கிவிட்டால்‌ அவனுக்கு மிகுந்த 
சந்தோஷமுண்டாகும்‌. அந்தப்‌ பொருளை 
வாங்கின பின்பு, அது மிகவும்‌ நல்ல பொருள்‌ 
என்று தனக்குள்ளே மெச்சிக்கொள்வான்‌. 
வாங்கும்‌ வரையிலும்‌ "நல்லதல்ல" 
சொன்னவன்‌, வாங்கிய பின்பு, 
என்று சொல்லுவான்‌. 


பொன்னும்‌ 
முத்துக்களும்‌ 
நீதி 20:15 


நீதி 20:15. பொன்னும்‌ மிகுதியான 
முத்துக்களும்‌ உண்டு; அறிவுள்ள 
உதடுகளோ விலையுயர்ந்த இரத்தினம்‌. 


இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ பொன்னும்‌, 
முத்துக்களும்‌ அதிக விலைமதிப்புள்ளவை. 
அறிவுள்ள உதடுகள்‌ அவற்றைவிட அதிக 
விலைமதிப்புள்ளது. அது விலையுயர்ந்த 
இரத்தினம்‌ போன்றது. நம்முடைய 


ஞானத்தையும்‌ ம்‌ 

உதடுகள்‌ தெளிவாகவும்‌, 
வெளிப்படுத்தவேண்டும்‌. 

உதடுகளே அறிவுள்ள உதடுகள்‌. 
விலையுயர்ந்த இரத்தினத்திற்கு ஒப்பானவை. 
இவை பொன்னையும்‌ முத்துக்களையும்விட 
அதிக விலைமதிப்புள்ளவை. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


விலையுயர்ந்த 
தேடிக்கண்டுபிடிக்கவேண்டும்‌. 


இரத்தினத்தை 


இடங்களிலும்‌ சிதறிக்கிடக்காது. 
தாராளமாய்க்‌ கிடைக்காது. விலையுயர்ந்த 
இரத்தினத்தை மிகவும்‌ பிரயாசப்பட்டு 
கண்டுபிடிக்கவேண்டும்‌. நாம்‌ 
ஞானத்தைத்‌ தேடிக்‌ கண்டுபிடிக்கவேண்டும்‌. 
அப்போது நாம்‌ 
கர்த்தருக்குள்‌ ஐசுவரியவான்௧ளாயிருப்போம்‌. 
நற்கிரியைகளைச்‌ செய்கிற 
ஐசுவரியவான்களாயிருப்போம்‌. 


ஸ்திரீகளும்‌ மயிரைப்‌ 
னாலாவது, 
முத்துக்களினாலாவது, 
வஸ்திரத்தினாலாவது 
அலங்கரியாமல்‌, 
வஸ்திரத்தினாலும்‌, 
தெளிந்த 
தேவபக்தியுள்ளவர்களென் று 
க்கொள்ளுகிற ஸ்திரீகளுக்கு 
நற்கிரியைகளினாலும்‌, 
அலங்கரிக்கவேண்டும்‌. 
எல்லாவற்றிலும்‌ அடக்கமுடையவளாயிருந்து, 
அமைதலோடு கற்றுக்கொள்ளக்கடவள்‌” 
ரிதீமோ 2291) 


பின்னுதலி 


பொன்னினாலாவது, 
விலையேறப்பெற்ற 


அத்நியானுக்காகப்‌ 
பிணைப்பட்டவன்‌. 
நீதி 20:16 


நீதி 20:16. அந்தியனுக்காகப்‌ 
பிணைப்பட்டவனுடைய வஸ்திரத்தை 
எடுத்துக்கொள்‌; அந்திய 
ஸ்திரீயினிமித்தம்‌ அவன்‌ கையில்‌ ஈடு 
வாங்கிக்கொள்‌. 


தனக்கு உதவிசெய்யுமாறு 
கேட்கிறவனுக்கெல்லாம்‌ உதலி செய்கிறவன்‌ 
சீக்கிரத்தில்‌ ஒன்றுமில்லாமல்‌ தரித்திரனாய்ப்‌ 
போய்விடுவான்‌. அந்நியனுக்காக 
பிணைக்கப்பட்டவன்‌ தரித்திரனாவான்‌. 
தன்னுடைய சிநேகத்தை காத்துக்கொள்ள 
வேண்டும்‌ என்பதற்காகவும்‌, அந்நியர்கள்‌ 
கஷ்டப்படுகிறார்கள்‌ என்பதற்காகவும்‌, 
நம்முடைய தகுதிக்கு மீறிய காரியங்களை, 
நாம்‌ அவர்களுக்கு செய்ய க்கக்கூடாது. 
அந்நியனுக்காக  பிணைக்கப்பட்டவனுடைய 
வஸ்திரமும்‌ அவனுக்குத்‌ தங்காது. 





f= FTE 
TT 


கடன்கொடுக்கிறவர்கள்‌ 
எச்சரிக்கையாயிருக்கவேண்டும்‌. 

தாங்கள்‌ பட்ட கடனை திருப்பிச்‌ செலுத்த 
முடியாது. தகுந்த  ஆதாரத்தைப்‌ 
பெற்றுக்கொண்டுதான்‌ இவர்களுக்கு 
உதவிசெய்ய வேண்டும்‌. நாம்‌ கொடுக்கிற 
கடனுக்கு தகுந்த ஈடுகளைப்‌. 
பெற்றுக்கொண்டுதான்‌ அவர்களுக்கு உதவி 
செய்ய முன்வரவேண்டும்‌. அந்நியனுக்காக 
பிணைக்கப்பட்டவனைப்போல, நாமும்‌ 
புத்திமீனமாய்‌ நடந்தால்‌, நமக்கும்‌ 
நஷ்டமுண்டாகும்‌. நம்முடைய 
புத்திமீனத்தினால்‌, நம்மோடு சேர்ந்து. 
நம்முடைய குடும்பத்தாரும்‌ கஷ்டப்படுவார்கள்‌. 


வஞ்சனையினால்‌ 
போஜனம்‌ 
நீதி 2017 


வந்த 


நீதி 20:07. 
போஜனம்‌ 
இன்பமாயிருக்கும்‌; 

அவனுடைய வாய்‌ பருக்கைக்‌ கற்களால்‌: 
நிரப்பப்படும்‌. 


வஞ்சனையினால்‌ வத்த 


பாவத்தினால்‌ வருகிற சந்தோஷமும்‌, 
ஆதாயமும்‌ நிலைத்திருக்காது. அது 
வஞ்சனையின்‌ போஜனம்‌. பிறர்‌ பொருளை 
அபகரித்து சேகரித்த ஐசுவரியம்‌ 
நிலைக்காது. வஞ்சனையினால்‌ வந்த 
போஜனம்‌, 
'தடைபண்ணப்பட்ட 
அது பார்வைக்கு அழகாகத்தான்‌ இருக்கும்‌. 
அழகு இருக்கும்‌ இடத்தில்‌ 
ஆபத்து இருக்கும்நாம்‌ 
எச்சரிக்கையாமில்லையென்றால்‌ அது நம்மை 
வஞ்சித்துவிடும்‌. 
நமக்கு போஜனம்‌ 
வாக்குப்பண்ணியிருக்கிறார்‌. 
கர்த்தருடைய போஜனம்‌ வஞ்சனையினால்‌. 
வராது. நம்முடைய கைகளின்‌ 
பிரயாசத்தினாலும்‌, கடின உழைப்பாலும்‌: 
நமக்கு போஜனம்‌ கிடைக்கும்‌. 
வஞ்சனையினால்‌ வந்த போஜனம்‌, 
மனுஷனுக்கு சிறிதுகாலம்‌ இன்பமாயிருக்கும்‌. 
அதன்பின்பு அந்த போஜனம்‌ அவனுக்கு 
கசப்பாயிருக்கும்‌. 


கர்த்தர்‌ 
கொடுப்பதாக 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


000181 
மிள 
அவனுடைய வாம்‌. 
கற்களால்‌ நிரப்பப்படும்‌. 
தேசங்களில்‌ 
தண்டிக்கும்போது, 


பருக்கை 
ஒரு சில 
குற்றவாளிகளைத்‌ 
அவர்களுடைய 

க்‌ கலந்து, 


அவர்கள்‌ 

கடிக்கவேண்டும்‌. 
பருக்கை கற்களால்‌ நிரப்பப்பட்ட போஜனம்‌ 
இன்பமாயிராது. 


ஆலோசனை 
தீதி 20:18 


நீதி 20-18. ஆலோசனையினால்‌. 
எண்ணங்கள்‌ ஸ்திரப்படும்‌; 


நல்யோசனை செய்து யுத்தம்பண்ணு. 


நமக்கு தேவனுடைய ஆலோசனைகள்‌ 
நாம்‌ கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
அமர்ந்திருந்து தேவனுடைய 
ஆலோசனைகளைப்‌ பெற்றுக்கொள்ள 
வேண்டும்‌. அவசரப்பட்டு செய்யப்படுகிற 
எந்த காரியமும்‌ வாய்க்காது. ஒவ்வொரு 
காரியத்தையும்‌ நிதானமாகவும்‌, 
பொறுமையாகவும்‌, யோசித்துச்‌ செய்யக்‌ 
கற்றுக்கொள்ள வேண்டும்‌. 
ஆலோசனையினால்‌ எண்ணங்கள்‌ 


ஸ்ற்டம்‌ 


யுத்தம்பண்ணுவதற்கு ஞானம்‌ தேவை. 
யுத்தத்தைக்‌ குறித்து மிகுந்த கவனமாயும்‌ 
எச்சரிப்பாயும்‌ இருக்கவேண்டும்‌. 
நல்யோசனை செய்து யுத்தப்பண்ணுவது 
நல்லது. யுத்தம்பண்ண வேண்டுமா அல்லது 
தலிர்த்துவிடவேண்டுமா 

நாம்‌ யோசனை 
யுத்தம்பண்ணா 


யுத்தத்தை ல்‌ 
என்பதைக்‌ குறித்து 
பண்ணவேண்டும்‌. 
வேண்டுமென்று தீர்மானம்பண்ணினால்‌, 
அதை எப்போது ஆரம்பிக்கவேண்டும்‌. 
என்றும்‌. அதை எப்படி நடத்தவேண்டும்‌. 
என்றும்‌ யோசித்து முடிவுபண்ண வேண்டும்‌. 
யுத்தம்பண்‌ ணுவதற்கு தைரியம்‌ 
தேவைப்படுவதுபோல, நல்யோசனையும்‌, 
நிர்வாகத்திறமையும்‌ தேவைப்படுகிறது. 
யோசனையில்லாமல்‌ ஜெயமில்லை. 





ழ்‌ ளான 
யாய 


தூற்றிக்கொண்டு திரிகிறவன்‌ 
நீதி 20:19 


நீதி 20:19. தூற்றிக்கொண்டு. 
திரிகிறவன்‌' இரகசியங்களை 
வெளிப்படுத்துவான்‌; ஆதலால்‌ தண்‌: 
உதடுகவினால்‌ அலப்புகிறவனோடே 
கலவாதே. 
தூற்றிக்கொண்டு 
வாழ்க்கையில்‌ 


திரிகிறவனுடைய 
கொள்கையும்‌ இருக்காது. 
குறிக்கோளும்‌ இருக்காது. 
அவன்‌ செல்லுமிடங்களிலெல்லாம்‌. 
மற்றவர்களைப்பற்றி அவதூறு பேசுவான்‌ 
தன்‌ உதடுகளால்‌ அலப்புகிற வார்த்தைகளைப்‌ 
பேசுவான்‌. மனுஷருடைய மனதிலே 
பொறமையின்‌ விதையை தூவுவான்‌. 
கோள்சொல்லுகிறவன்‌. எல்லோரைப்‌ 
பற்றியும்‌ அவதூறு பேசுவான்‌. 
தூற்றிக்கொண்டு திரிகிறவன்‌ 
இரகசியங்களை வெளிப்படுத்துகிறான்‌. 

ன்‌ பெரியவர்களைப்பற்றியும்‌, 
அவதூறாகப்‌ 


இவன்‌ 
ஊழியக்காரர்களைப்பற்றியும்‌ 
பேசுவான்‌. 


இப்படிப்பட்டவர்களோடு, 
ஐக்கியமாயிருக்கக்கூடாது. 
உதடுகளினால்‌ அலப்புகிறவனோடே 
கலக்குக்கூடாது. அவர்கள்‌ பேசுகிற 
அவதூறு பேச்சுக்களை: நாம்‌ 
செவிகொடுத்துக்‌ கேட்கக்கூடாது. 
இப்படிப்பட்டவர்கள்‌ நம்மைக்‌ குறித்தும்‌ 
அவதூறாகப்‌ பேசுவார்கள்‌. 


நாம்‌ 


ட்ட 
நாம்‌ 


யோசனைகளையும்‌, ப்‌ 

உண்மை போல ஜோடித்து பேசுவான்‌. இவன்‌ 
ஒரு மாய்மாலக்காரன்‌. இவனோடு 
சிநேகமாகவும்‌, ஐக்கியமாகவும்‌ 
இருப்பதினால்‌ நமக்கு நன்மை உண்டாகாது. 
தீமையே உண்டாகும்‌. 
துர்குணமுள்ளவர்களை 

விலகவேண்டும்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தன்‌. தகப்பனையும்‌ தன்‌ 
தாயையும்‌ தூஷிக்கிறவன்‌ 
நீதி 20:20 


நீதி 2020. தன்‌ தகப்பனையும்‌ தன்‌: 
தாயையும்‌ தூஷிக்கிறவனுடைய தீபம்‌ 
காரிருனில்‌ அணைத்துபோம்‌. 


நம்முடைய தாயையும்‌ தகப்பனையும்‌ 
நாம்‌ கனம்பண்ணவேண்டும்‌. பிள்ளைகள்‌ 
பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து ஜீவிக்கவேண்டும்‌. 
பெற்றோருக்கு கீழ்ப்படியாத பிள்ளைகள்‌ 
பிற்காலத்தில்‌ துன்மார்க்கராய்‌ ஜீலிப்பார்கள்‌. 
இப்படிப்பட்டவர்கள்‌ தங்களுடைய கடமைகளை 
ஒழுங்காய்‌ நிறைவேற்றமாட்டார்கள்‌. 
பிள்ளைகள்‌ பெற்றோருக்குக்‌ கீழ்ப்படியாமல்‌ 
வளர்ந்தால்‌, ஒரு காலத்தில்‌ அவர்கள்‌ 
தங்கள்‌ பெற்றோரைத்‌ தூஷிப்பார்கள்‌. தன்‌ 
தகப்பனையும்‌ தன்‌ தாயையும்‌ தூஷிக்கிறவன்‌ 
கர்த்தருக்கு விரோதமாகவும்‌, அவருடைய 
பிரமாணத்திற்கு விரோதமாகவும்‌ தீங்கு 
செய்கிறான்‌. 


“உன்‌ தேவனாகிய கர்த்தர்‌ உனக்குக்‌ 
கொடுக்கிற தேசத்திலே உன்‌ நாட்கள்‌ 
நீடித்திருப்பதற்கு, உன்‌ தகப்பனையும்‌ உன்‌ 
தாயையும்‌ கனம்பண்‌ ணுவாயாக" (யாத்‌ 2012) 
“தன்‌ தகப்பனையாவது தன்‌ தாயையாவது 
சபிக்கிறவன்‌ "நிச்சயமாய்க்‌ 
கொலைசெய்யப்படக்கடவன்‌" (யாத்‌ 21:17). 


“உன்‌ தகப்பனையும்‌ உன்‌ தாயையும்‌ 
என்றும்‌: 
தாயையாவது 
கொல்லப்படவேண்டும்‌ 
கற்பித்திருக்கிறாரே" 
(மத்‌ 15:4). 


தன்‌ தகப்பனையும்‌, தன்‌ தாயையும்‌ 
தூஷிக்கிறவன்மீது தேவனுடைய கோபமும்‌: 
சாபமும்‌ வரும்‌. இவனுடைய தீபம்‌ காரிருளில்‌ 
அணைந்துபோகும்‌. பெற்றோரை 
மதிக்காதவன்‌ எவ்வளவுதான்‌. 
ஐசுவரியவானாகவும்‌, சரீர 
பெலமுள்ளவனாகவும்‌ இருந்தாலும்‌, அவன்‌ 
சீக்கிரத்தில்‌ அழிந்துபோவான்‌. அவனுடைய 
மேன்மையெல்லாம்‌ மண்ணாகிப்போகும்‌. 





ழ்‌ நள 
யாய 


துமிதமாகக்‌ கிடைத்த ௬தந்தரம்‌ 
நீதி 20:21 


நீதி 20:21. ஆரம்பத்திலே துரிதமாகக்‌: 
கிடைத்த சுதந்தரம்‌. முடிவிலே. 
ஆசீர்வாதம்‌ பெறாது. 


ஒரு. சிலர்‌ சீக்கிரத்தில்‌ 
ஐசுவரியவான்‌௧ளாகவேண்டும்‌ என்று 
ஆசைப்பட்டு, எதை வேண்டுமானாலும்‌ 
செய்யத்‌ துணிகிறார்கள்‌. அப்படிப்பட்டவர்கள்‌ 
தங்களுடைய சொந்த தகப்பன்மாரையே 
வஞ்சித்து. குடும்பத்தின்‌ ஆஸ்தியை 
அபகரித்துக்கொள்கிறார்கள்‌. பிறரை 
ஏமாற்றுகிறவர்களுக்கு ஏமாற்றமுண்டாகும்‌. 
பிறரை வஞ்சிக்கிறவர்கள்‌ 
வஞ்சிக்கப்படுவார்கள்‌. 


ஆரம்பத்தில்‌ சுதந்தரம்‌. 
கிடைத்தாலும்‌, அந்த 
அனுபலிக்கும்‌ ட ஆப்‌ 
ஏமாற்றுக்காரர்களுக்குக்‌ 
தவழியில்‌ சம்பாதிக்கிற 
ஆசிர்வாதம்‌ 


துரிதமாகக்‌ 
சுதந்தரத்தை 
சிலாக்கியம்‌ 


கிடைக்காது. 
ஆஸ்தியில்‌ 
தங்கியிராது. 
வஞ்சித்து திடீரென்று 
ஜசுவரியவான்௧ளானவர்கள்‌, திடீரென்று 
அழிந்துபோவார்கள்‌. சீக்கிரத்தில்‌ பழுத்த 
பழம்‌, சீக்கிரத்தில்‌ ப்போகும்‌. 
உண்மையாகவும்‌, நேர்மையாகவும்‌ 
சம்பாதிப்பதே தங்கியிருக்கும்‌. 
ஆசீர்வாதமே மெய்யான 


தீமைக்குச்‌ சரிக்கட்டுவேன்‌ 
நீதி 20:22. 


நீதி 20:22. தீமைக்குச்‌ சரிக்கட்டுவேன்‌ 
என்று சொல்லாதே; கர்த்தருக்குக்‌. 
காத்திரு, அவர்‌ உன்னை இரட்சிப்பார்‌. 


பழிவாங்குதல்‌ கர்த்தருக்குரியது. 
நமக்கு விரோதமாக தீங்கு செய்தவர்களுக்கு 
செய்யவேண்டும்‌. நம்மை 

நாம்‌ ஆசீர்வதிக்க 

தீமைக்கு சரிக்கட்டுவேன்‌” 

நாம்‌ சொல்லக்கூடாது. பிறரை 

என்னும்‌ ஆசை 

இருக்கக்கூடாது. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நாம்‌ எந்தக்‌ காரியத்தை செய்தாலும்‌, அந்தக்‌ 
காரியத்தில்‌ தேவனுடைய உதவியும்‌ 
ஒத்தாசையும்‌ நமக்கு கிடைக்கவேண்டும்‌. 
ஒரு காரியத்தை செய்யும்போது அந்தக்‌ 
காரியத்தில்‌ தேவனுடைய உதவி நமக்கு 
கிடைக்காது என்று தீர்மானமாகத்‌ 
தெரியுமென்றால்‌, அந்தக்‌ காரியத்தை 
செய்வதற்கு முயற்சி பண்ணக்கூடாது. 

நமக்கு செய்தவர்களுக்கு 
விரோதமாக நாம்‌ தீமை செய்வது 
கர்த்தருடைய சித்தமல்ல. பழிவாங்குவதற்கு 
கர்த்தர்‌ நமக்கு ஒருபோதும்‌ 
நம்முடைய வழக்குகள்‌ 
அதை கர்த்தருடைய 
ஒப்புக்கொடுக்கவேண்டும்‌. 
கர்த்தர்‌ நம்முடைய நியாயங்களை 
அறிந்திருக்கிறார்‌. நம்முடைய பாரங்களை 
நாம்‌ கர்த்தருடைய சமுகத்தில்‌ இறக்கி 
வைக்கவேண்டும்‌. கர்த்தருக்கு 
காத்திருக்கவேண்டும்‌. கர்த்தர்‌ தமக்கு 
சித்தமான காரியத்தை, தமக்கு சித்தமான 
வேளையில்‌ நிறைவேற்றுவார்‌. 


கர்த்தர்‌ நம்மை இரட்சிப்பார்‌. நமக்கு 
விரோதமாய்‌ தீங்கு நினைக்கிறவர்களின்‌ 
பொல்லாப்புகளிலிருந்து கர்த்தர்‌ நம்மைப்‌ 
பாதுகாப்பார்‌. கர்த்தருடைய பாதுகாப்பே 
மெய்யான பாதுகாப்பு. கர்த்தரே நமக்காக 
யுத்தம்பண்ணுகிறவர்‌. தாம்‌ செய்ய 
வேண்டுமென்று கர்த்தர்‌ தீர்மானித்திருக்கிற 
காரியத்தை, நாம்‌ செய்வதற்கு 
பிரியப்படக்கூடாது. கர்த்தர்‌ தம்முடைய 
காரியத்தை நிறைவேற்றுவார்‌. நாமோ 
நம்முடைய காரியங்களை 
நிறைவேற்றவேண்டும்‌. கர்த்தருக்கு 
காத்திருக்கவேண்டும்‌ என்பதே நமக்குக்‌ 
கொடுக்கப்பட்டிருக்கும்‌. பிரமாணம்‌. 
கர்த்தருடைய பிரமாணத்திற்கு கீழ்ப்படிவதே. 
நமக்கு ஆசீர்வாதம்‌. 


உதவிசெய்யமாட்டார்‌. 
எதுவாகயிருந்தாலும்‌, 
சமுகத்தில்‌ 


வெவ்வேறான நிறைகற்கள்‌ 
நீதி 20:23 


நீதி 20:28. வெவ்வேறான நிறைகற்கன்‌ 
கர்த்தருக்கு. அருவருப்பானவைகள்‌; 
கன்னத்தராக நல்லதல்ல. 





ழ்‌ நள 
யாய 


வெவ்வேறான. நிறைகல்லும்‌, 
வெவ்வேறான மரக்காலும்‌ கர்த்தருக்கு 
அருவருப்பானவைகள்‌ (நீதி 20:10). 
சத்தியம்‌ 
'சொல்லப்பட்டிருக்கிறது. இதோடு சேர்ந்து. 
கள்ளத்தராசு நல்லதல்ல என்னும்‌ 
கொடுக்கப்பட்டிருக்கிறது. 
'நிறைகற்களைப்போல, 
கள்ளத்தராசம்‌ கர்த்தருக்கு அருவருப்பானது. 
கள்ளத்தராசை பயன்படுத்தினால்‌ தனக்கு 
லாபம்‌ கிடைக்குமென்று மதிகேடன்‌: 
நினைக்கிறான்‌. 


பிறருக்கு அநியாயம்‌ செய்வதினால்‌, 
மனுஷனுக்கு ஒரு நன்மையும்‌ உண்டாகாது. 
அநியாயமாய்‌ சம்பாதித்த 
நிலைத்திருக்காது. 

பயன்படுத்துகிறவனுக்கு 


சுத்தமிருக்கவேண்டும்‌. 


மனுஷருடைய நடைகள்‌ 
நீதி 20:24 


தீதி 20:24. கர்த்தராலே மனுஷருடைய 
நடைகள்‌ வாய்க்கும்‌; ஆகையால்‌ 
மனுஷன்‌ தன்‌. வழியை 
அறித்துகொள்வதெப்படி? 


நாம்‌ 
ஜீவிக்கவேண்டும்‌. 
சுயமுயற்சியின்மீதும்‌, 
சுயபராமக்கிரமத்தின்மீதும்‌ 
வைக்கக்கூடாது. தேவனுடைய 
பராமரிப்பே நமக்குப்‌ 
நம்முடைய ஒவ்வொரு நாள்‌ ஜீவியமும்‌ 
தேவனையே சார்ந்திருக்கிறது. நாம்‌ நிற்பதும்‌, 
நிர்மூலமாகாதிருப்பதும்‌ தேவனுடைய 
குத்தக்கிருபை. கர்த்தராலே மனுஷருடைய 
நடைகள்‌ வாய்க்கும்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ல்‌ 
அப்படித்தான்‌ 


கர்த்தர்‌ 
சரு்தத்திரக்கிளாரோட 
நம்மால்‌ இருக்க முடியும்‌. நம்முடைய 
சுயமுயற்சி பிரயோஜனமற்றது. நம்முடைய 
வருங்காலங்கள்‌ நமக்கு மறைவாயிருக்கிறது. 
வருங்காலத்தில்‌ என்னென்ன காரியங்கள்‌ 
நடைபெறும்‌ என்பதும்‌ நமக்குத்‌ தெரியாது. 
மனுஷனால்‌ தன்னுடைய 
அறிந்துகொள்ள முடியாது. 
நன்மையானது என்பதுகூட 
தெரியாது. நம்முடைய 
எந்தக்‌ காரியத்தையும்‌. 
நம்முடைய வழிகளை கர்த்தருக்கு 
ஒப்புக்கொடுக்கவேண்டும்‌. கர்த்தர்‌ நம்மை 
கரம்பிடித்து வழிநடத்திச்‌ செல்வார்‌. நாம்‌. 
அடிச்சவடுகளைப்‌ 
இதுவே நமக்கு 
பாதுகாப்பானது. இதுவே நமக்கு நல்லது. 


செய்யக்கூடாது. 


மனுஷனுக்குக்‌ கண்ணி 
நீதி 20:25 


நீதி ௮0:25. பரிசுத்தமானதை: 


விழுங்குகிறதும்‌, பொருத்தனை 
செய்தயின்பு. யோசிக்கிறதும்‌, 


மனுஷனுக்குக்‌ கண்ணியாயிருக்கும்‌. 


கர்த்தருக்கு 
பொருத்தனை செய்ததை, 
சமுகத்தில்‌ 


பரிசுத்தமானது என்று, 
கர்த்தருடைய 
சமர்பித்துலிடவேண்டும்‌ 
பரிசுத்தமானதை நம்முடைய 
உபயோகத்திற்குப்‌ 
பரிசுத்தமானதை 
சாபமாயிருக்கும்‌. 


கர்த்தருக்கு 
சொந்த 
பயன்படுத்தக்கூடாது. 
விழுங்குகிறது நமக்கு 
தேவனுக்காக ஒரு காரியத்தை 
பொருத்தனை பண்ணும்போது, அந்தக்‌ 
காரியத்தை தேவனிடத்தில்‌ 
ஒப்புக்கொடுத்துவிடவேண்டும்‌. தேவனுடைய 
ஊழியத்திற்காக மாத்திரமே அதைப்‌ 
பயன்படுத்தவேண்டும்‌. அதை நம்முடைய 
சுயபிரயோஜனத்திற்குப்‌ பயன்படுத்தக்கூடாது. 





ழ்‌ ளான 
யாய 


ஆவிக்குரிய காரியங்களில்‌ நாம்‌ 
அவசரப்படக்கூடாது. நம்முடைய ஜெபமும்‌, 
நம்முடைய பிரசங்கமும்‌ 
உறுதியுள்ளதாகயிருக்க. வேண்டும்‌. 
அவசரமான ஜெபம்‌, அவசரமான பிரசங்கம்‌ 
என்று எதுவுமே தேவையில்லை. 
எல்லாவற்றையும்‌ நிதானமாகச்‌ 
செய்யவேண்டும்‌. பொறுமையாய்‌ 
ஜெபம்பண்ணவேண்டும்‌. பொருத்தனை 
செய்த பின்பு யோசிப்பது நமக்கு நல்லதல்ல. 

மனுஷனுக்கு 


விடுதலைபெறலாம்‌ என்று ரிக்க சத 
பொருத்தனையை நிறைவேற்றாமலிருப்பதும்‌, 
பொருத்தனையை. மீறுவதும்‌ பாவம்‌ 
பொருத்தனை பண்ணும்‌ முன்பாக நன்றாய்‌ 
யோசிக்கவேண்டும்‌. எல்லா காரியங்களையும்‌ 
சிந்தித்துப்‌ பார்க்கவேண்டும்‌. அவசரப்பட்டு 
பொருத்தனை செய்துவிட்டு, அதன்பின்பு 
பொருத்தனையிலிருந்து பின்வாங்குவது. 
நமக்கு சாபமாயிருக்கும்‌ 


ஞானமுன்ன ராஜா 
நீதி 20:26 


நீதி 0:28. ஞானமுன்ன ராஜா 
துன்மார்க்கரைச்‌ சிதறடித்து, அவர்கள்‌ 
மேல்‌ உருளையை உருட்டுவான்‌.. 


ஞானமுள்ள ராஜா துன்மார்க்கரை: 
'சிதறடிப்பார்‌. துன்மார்க்கன்‌ தன்னுடைய 
தேசத்திற்கு, 'துரோகம்பண்ணுவான்‌. 
தீயசகவாசம்‌ வைத்திருப்பான்‌. தீயோரோடு 
சேர்ந்துகொண்டு மனுஷருக்கு தீங்கு 
செய்வான்‌. துன்மார்க்கனை தண்டிக்காமல்‌ 
விட்டுவிட்டால்‌, அவன்‌ திருந்தமாட்டான்‌. 


சட்டதிட்டங்களை அவனுக்கு விேதய்கப்‌ 
பயன்படுத்தவேண்டும்‌. துன்மார்க்கனுடைய 
பெலத்தையும்‌, தீயதிட்டங்களையும்‌, 
சதிஆலோசனைகளையும்‌ சட்டத்தினால்‌. 
முறியடிக்கவேண்டும்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மனுஷனுடைய ஆவி 
நீதி 20:27 


நீதி ௮0:27. மனுஷனுடைய ஆவி 
கர்த்தர்‌ தத்த தீபமாயிருக்கிறது; அது 
உள்ளத்தில்‌ உன்னவைகனையெல்லாம்‌ 
ஆராய்த்துபார்க்கும்‌. 


மனுஷனுடைய ஆத்துமா தெய்வீக 
தீபமாயிருக்கிறது. இது கர்த்தர்‌ தந்த தீபம்‌. 
மனுஷனுடைய ஆவி கர்த்தர்‌ தந்த 
வெளிச்சம்‌. நம்முடைய மனச்சாட்சி கர்த்தர்‌ 
நமக்குக்‌ கொடுத்திருக்கிற கிருபை 
நம்முடைய ஆத்துமாவோடு, நம்முடைய 
மனச்சாட்சி, தேவனுடைய சார்பாக பேசுகிறது. 
தேவனுடைய விருப்பத்தையும்‌, சித்தத்தையும்‌, 
திட்டத்தையும்‌ நமக்கு அறிவிக்கிறது. 
நம்மிடத்திலுள்ள தீபத்தை 
ஏற்றுகிறார்‌. அவர்‌ அதை 
ஏற்றுகிறார்‌ 
அவனுடைய 
உள்ளவைகளையெல்லாம்‌. 
பார்க்கிறது. நம்முடைய 
நம்மைப்பற்றி அறிந்துகொள்வதற்கு 
உதவிபுரிகிறது. 


மனுஷனுடைய ஆல்‌ அவனுடைய 
மனச்சாட்சி செய்கிறது. 
றி ல்‌ 
எண்‌ தால அனற அறிவன்‌? 
அப்படிப்போல, தேவனுடைய ஆவியேயன்றி, 
ஒருவனும்‌ தேவனுக்குரியவைகளை 
அறியமாட்டான்‌" கொரி 2:11) என்று 
அப்போஸ்தலர்‌ பவுல்‌ சொல்லுகிறார்‌. 


நம்மிடத்தில்‌ நல்ல: 
இருக்கும்போது, நம்முடைய மனச்சாட்சி 
அதை வரவேற்கிறது. அதைப்‌ போற்றிப்‌ 
புகழுகிறது. நம்மிடத்தில்‌ தீயசுபாவங்கள்‌ 
இருக்கும்போது. நம்முடைய மனச்சாட்சி 
நம்மைக்‌ கண்டித்து உணர்த்துகி 
நம்முடைய இருதய 
'யோசனைகளையெல்லாம்‌. மனச்சாட்சி 
ஆராய்ந்து பார்க்கிறது. 


சுபாவங்கள்‌ 





ழ்‌ யன 
யாய 


தயையும்‌ சத்தியமும்‌ 
நீதி 20:28 


தீதி 20:28. தயையும்‌ சத்தியமும்‌ 
ராஜாவைக்‌ காக்கும்‌; தயையினாலே 
சிங்காசனத்தை 


தன்‌ 
'திற்கப்பண்ணுவான்‌.. 


நல்ல ராஜா தன்னுடைய வார்த்தையில்‌ 
உண்மையுள்‌ எவராயிருக்கவேண்டும்‌. 


துணை 
தன்னுடைய ஜனங்களை 
தயவோடு விசாரிக்கவேண்டும்‌. ராஜா 
தன்னுடைய அதிகாரத்தைத்‌ துஷ்பிரயோகம்‌: 
பண்ணக்கூடாது. கொடுங்கோல்‌ ஆட்சியை 
ஜனங்கள்‌ விரும்பமாட்டார்கள்‌. கர்த்தரும்‌ 
அப்படிப்பட்ட ஆட்சியை விரும்புவதில்லை 
ராஜா... தன்னுடைய தயையினால்‌, தன்‌ 
சிங்காசனத்தை நநகப்பன்ணுவர்‌ 
தயையுள்ள 
நேசிப்பார்கள்‌ 
அவருக்குப்‌ 
ராஜாவின்‌ 
செயல்பாடுகளுக்கும்‌ 
ஒத்துழைப்புக்‌ கொடுப்பார்கள்‌. 


ராதாவை 
ராஜா தயவுள்ளவராவிுப்பது 
பாதுகாப்பைக்‌ கொடுக்கும்‌. 
திட்டங்களுக்கும்‌ 
ஜனங்கள்‌ 


வாலிபரின்‌ அலங்காரம்‌ 
நீதி 20:29 


நீதி 


அவர்கள்‌. 
முதிர்வயதானவர்களின்‌ 
அவர்கள்‌ நரை. 


0:29, வாலிபரின்‌ அலங்காரம்‌. 
பராக்கிரமம்‌; 
மகிமை 


வாலிபவயதும்‌, திரவத்‌ கர்த்தர்‌ 
நமக்குக்‌ கிருபை 
இல்விரண்டு  ஸதகவிதும்‌, 
அவற்றிற்குரிய ஆசீர்வாதங்களுள்ளது. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


வாலிபரும்‌ முதிர்வயதானவர்களும்‌ 
ஒருவருக்கொருவர்‌ பொறாமைப்பட வேண்டிய 
அவசியமில்லை. வாலிபரிடத்தில்‌ சரீர பலம்‌ 
அவர்கள்‌ கடினமான 
அதிக சிரமமில்லாமல்‌ 
செய்து முடிப்பார்கள்‌. எல்வளவு பிரச்சனைகள்‌ 
வந்தாலும்‌ அதை எதிர்த்து நிற்பார்கள்‌. 
தடைகளை முறிப்பார்கள்‌. வாலிபரின்‌: 
அலங்காரம்‌ அவர்கள்‌ பராமக்கிரமம்‌. 


முதிர்வயதானவர்கள்‌ தங்கள்‌ 
மரணத்தை சந்திக்க 
ஆயத்தமாயிருக்கிறார்கள்‌. இவர்கள்‌ தங்கள்‌ 
கல்லறைக்கு... அருகாமையிலிருக்கிறார்கள்‌. 


(இபவமும்‌ 

ஏராளமாயிருக்கும்‌. 

நல்ல ஆலோசனைகளைச்‌ 

வாலிபர்களிடத்திலிருப்பது 

ளித்த சரீர பெலமிருக்காது. 

ஆனால்‌ இவர்களிடத்தில்‌ ஞானமுள்ள 

ஆலோசனைகள்‌ தாராளமாயிருக்கும்‌. 

முதிர்வயதானவர்களின்‌ மகிமை அவர்கள்‌ 
நரை. 


வாலிபரும்‌! (வயதானவர்களின்‌ 

ஆண்கள்‌ தெல்‌! "முதியோருக்கு 
வாலிபரின்‌ சரீர பலமும்‌, பராக்கிரமமும்‌ 
தேவை. வாலிபரும்‌, முதிர்வயதானோரும்‌ 
ஒருவருக்கொருவர்‌ ற்‌ ய்‌ 
ஜீவிக்கவேண்டும்‌. கர்த்தர்‌ 
பிரிவினரையும்‌ ஆசீர்வதித்திருக்கிறார்‌. 
முதிர்வயதானவர்கள்‌, ங்கள்‌ 
அந்தியகாலத்தில்‌ 
வருத்தப்படக்கூடாது. 

சரீர 

தயக்கமில்லாமல்‌ கேட்டுப்‌ 
பெற்றுக்கொள்ள வேண்டும்‌. வாலிபர்களும்‌ 
தங்களுக்கு முதியோரின்‌ ஆலோசனைகள்‌ 
தேவையில்லை என்று ஆணவமாயிருக்கக்‌ 
கூடாது. முதிர்வயதானவர்களிடம்‌ போய்‌, 
அவர்கள்‌ சொல்லுகிற ஆலோசனைகளையும்‌ 
புத்திமதிகளையும்‌ கேட்டுப்‌ பெற்றுக்கொள்ள 
வேண்டும்‌. 





i மயா நீதிமொழிக 
ராரா 


காயத்தின்‌ தழும்புகள்‌ 
நீதி 20:30 


நீதி 20:30. காயத்தின்‌ தழும்புகளும்‌, 
உள்ளத்தில்‌ உறைக்கும்‌ அடிகளும்‌, 
பொல்லாதவனை அழுக்கறத்‌ 
துடைக்கும்‌. 

ஒரு. சிலரை 
வார்த்தைகளினால்‌ சிட்சித்தால்‌ 
மனந்திரும்பமாட்டார்கள்‌. 
வார்த்தைகள்‌ அவர்களுக்கு உறைக்காது. 
அப்படிப்பட்டவர்கள்மீது, கடினமான 
வார்த்கைளைப்‌ பயன்படுத்தவேண்டும்‌. ஒரு 
சில குற்றவாளிகளுக்கு இலேசான 
தண்டனை கொடுத்தால்‌ 
மனந்திருந்தமாட்டார்கள்‌ மறுபடியும்‌ 
மறுபடியும்‌ தப்பு செய்வார்கள்‌. 
இப்படிப்பட்டவர்களை கடினமாய்த்‌ 
தண்டிக்கவேண்டும்‌. இவர்களைத்‌ தண்டித்து 


மென்மையான 
அவர்கள்‌ 
மென்மையான 


PROVERBS - COMMENTARY 


- விரிவுரை QOODNENS 


PUBLISHERS 


இவர்களுடைய சரீரத்தில்‌ காயங்களை 
உண்டுபண்ணவேண்டும்‌. இவர்களுடைய 
உள்ளத்தில்‌ உறைக்கும்படிக்கு, கடினமான 
வார்த்தைகளை புத்திமதிகளாகச்‌ 
சொல்லவேண்டும்‌. காயத்தின்‌ தழும்புகளும்‌, 
உள்ளத்தில்‌ உறைக்கும்‌ அடிகளும்‌, 
பொல்லாதவனை அழுக்கற துடைக்கும்‌. 


குற்றவாளியை கடினமாய்த்‌ 
தண்டிக்கும்போது, அவனுக்கு சரீர வேதனை 
உண்டாகும்‌. ஆனாலும்‌, அநேகருக்கு அதிக 
நன்மை உண்டாகும்‌. குற்றவாளிக்கு சரீர 
வேதனையிருக்கும்‌. அவனுடைய சரீரத்தில்‌ 
காயங்களும்‌ உண்டாகும்‌. அவனுடைய 
காயத்தை மருந்து போட்டு ஆற்றிவிடலாம்‌. 
காயத்தின்‌ தழும்புகள்‌: 

உள்ளத்தில்‌ பேசும்‌. 
மனந்திரும்புவதற்கு அவை 
குற்றவாளியின்‌ 

காயமுண்டானாலும்‌, 

இருநயத்திலுள்ள அழுக்கு சுத்தமாகும்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


ராஜாவின்‌ இருதயம்‌ 
நீதி 21:1 


நீதி ஐ; ராஜாவின்‌ இருதயம்‌ 
கர்த்தரின்‌ கையில்‌ தீர்க்கால்கனைப்‌ 
போலிருக்கிறது; அதைத்‌ தமது 
சித்தத்தின்படி அவர்‌ திருப்புகிறார்‌. 


மனுஷரின்‌ இருதயங்கள்‌ கர்த்தருடைய 
கையிலிருக்கிறது. னன்‌ மனதை 
கர்த்தால்‌ தம்முடைய இஞ்டத்தின்‌ 
பிரகாரமாக மாற்ற முடம்‌... கர்த்தகுக்கு 
சித்தமான வாய்க்கும்‌. 
கள்வன்‌ ததன்‌. நீர்க்காலல்களைத்‌. 
திருப்புவதுபோல, கர்த்தர்‌ மனுஷரின்‌ 
யோசனைகளைத்‌ திருப்புகிறார்‌. நீர்க்கால்கள்‌ 
ல்‌ ஓடும்போது. விவசாயி 

_ திருப்பி, தனக்கு. 

தண்ணீரைப்‌ 


பிரகாரமாக 
விருப்பத்தின்‌ 
செய்கிறான்‌. 
எதுவாகமிருந்தாலும்‌, 
வாய்க்கும்‌. 
நிறைவேறும்‌ 
நினைத்திருக்கிற 
மனுஷருக்கு சுயாதீன சித்தம்‌ இருந்தாலும்‌, 
அது தேவனுடைய. சித்தத்திற்கு 
கீழ்ப்பட்டுத்தான்‌ கிரியை செய்யும்‌. 

ராஜாவின்‌ இருதயம்‌ கர்த்தரின்‌ 
கையிலிருக்கிறது. அது அவருடைய கையில்‌ 
நீர்க்கால்களைப்‌ போலிருக்கிறது. விவசாயி 
நீர்க்கால்களை தனது சித்தத்தின்படி 
திருப்புவதுபோல, கர்த்தரும்‌ ராஜாவின்‌ 


கிரியை 
சித்தம்‌ 


பிரகாரமான 
மனுஷனுடைய 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


நீதி 21:2 


நீதி 21:2. மனுஷனுடைய வழியெல்லாம்‌ 
அவன்‌ பார்வைக்குக்‌ செம்மையாகத்‌ 
தோன்றும்‌; கர்த்தரோ இருதயங்களை 
திறுத்துப்பார்க்கிறார்‌. 


நம்முடைய வழிகள்‌ நம்முடைய 
பார்வைக்கு செம்மையானதாகவே தெரியும்‌. 
நாமெல்லோருமே நம்மைப்பற்றி சாதகமாக 
நினைத்துக்கொள்வோம்‌. சாதகமாகப்‌ 
பேசுவோம்‌. நம்முடைய மெய்யான சுபாவம்‌ 
எப்படியிருந்தாலும்‌, நம்முடைய பார்வைக்கு 
நாம்‌ நல்லவர்களாகத்தான்‌ இருப்போம்‌. 
மனுஷன்‌ முகத்தைப்‌ பார்க்கிறான்‌. கர்த்தரோ 
மனுஷனுடைய இருதயங்களை ஆராய்ந்து 
பார்க்கிறார்‌. மனுஷனுடைய 
எண்ணங்களையும்‌, கிரியைகளையும்‌ 
நிறுத்துப்‌ பார்க்கிறார்‌. மனுஷனுடைய 
நோக்கங்களையும்‌, குறிக்கோள்களையும்‌ 
ஆராய்ந்து பார்க்கிறார்‌. நம்முடைய வழிகள்‌ 
கர்த்தருடைய பார்வைக்கு 
செம்மையானதாகமிருக்கவேண்டும்‌. அதுவே 
நமக்கு ஆசீர்வாதம்‌. 


பலியிடுவதைப்பார்க்கிலூம்‌ 
நீதி 21:3 


நீதி 219. பலியிடுவதைப்பார்க்கிலும்‌, 
நீதியும்‌ நியாயமும்‌ செய்வதே 
கர்த்தருக்குப்‌ பிரியம்‌. 


பலிகளைச்‌ 
தேவனுக்கு முன்பாக 
ஆகிவிடலாம்‌ என்று 
நினைக்கிறார்கள்‌. இப்படிப்பட்ட 
நினைவுகளினால்‌ அவர்கள்‌ தங்களைத்‌ 
தாங்களே வஞ்சித்துக்கொள்கிறார்கள்‌. நாம்‌ 
பலிசெலுத்துவதினால்‌ நம்முடைய நீதி 
வெளிப்படாது. பலிசெலுத்துவதினால்‌ யாரும்‌ 
நீதிமானாக்கப்படுவதில்லை. நாம்‌ 
விசுவாசத்தினால்‌ மாத்திரமே 
நீதிமானாக்கப்படுகிறோம்‌. 


செலுத்தினால்‌. 
நீதிமான்களாக 


பலர்‌ தப்பிதமாக 





ழ்‌ நள 
யாய 


நம்முடைய ஜீவியம்‌ பரிசுத்தமாயிருக்க 
ட நம்முடைய கிரியைகள்‌ நீதியும்‌. 
ம்‌ உள்ளவைகளாயிருக்கவேண்டும்‌. 


நம்முடைய வார்த்தையிலும்‌ செய்கையிலும்‌ 
நம்முடைய அன்பு வெளிப்படவேண்டும்‌. 
இதுவே தேவனுக்குப்‌ பிரியமானது. நாம்‌ 
தேவனுக்கு. ஏராளமான பலிகளைச்‌ 
செலுத்தினாலும்‌, நம்முடைய ஜீவியத்தில்‌ 
பரிசுத்தமில்லையென்றால்‌, நாம்‌ தேவனுக்கு 
அருவருப்பானவர்களாகவே இருப்போம்‌. 


பலியிடுவதைப்‌ பார்க்கிலும்‌ நீதியும்‌ 
நியாயமும்‌ செய்வதே கர்த்தருக்குப்‌ பிரியம்‌. 
தேவனே பலியின்‌ பிரமாணங்களை 
கொடுத்திருக்கிறார்‌. பலிகளை 
பரிசுத்தத்தோடும்‌, விசுவாசத்தோடும்‌ 
செலுத்தினால்தான்‌..... கர்த்தர்‌ அதை 
அங்கீகரிப்பார்‌. இல்லையென்றால்‌ நம்முடைய 
பலிகள்‌ தேவனுடைய சமுகத்திற்கு முன்பாக 
அங்கீகரிக்கப்படமாட்டாது. 

“உங்கள்‌ பலிகளின்‌ திரள்‌ எனக்கு 
என்னத்துக்கு என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌: 
ஆட்டுக்கடாக்களின்‌ தகனபலிகளும்‌, 
கொழுத்த மிருகங்களின்‌ நிணமும்‌ எனக்கு 
அரோசிகமாயிருக்கிறது: காளைகள்‌, 
ஆட்டுக்குட்டிகள்‌, குடாக்களுடைய 
இரத்தத்தின்மேல்‌ பிரியமில்லை" 
(ஏசா 11) 


எனக்குப்‌ 


தலையிடக்கூடாது. 
கொடுத்திருக்கிற 
உண்மையுள்ளவர்களாயிருக்கவேண்டும்‌. 
சத்தத்திற்குக்‌ 
சர்வாங்க 
பலிகளும்‌ கர்த்தருக்குப்‌ 
பிரியமாயிருக்குமோ?  பலியைப்பார்க்கிலும்‌: 
கீழ்ப்படிதலும்‌, ஆட்டுக்கடாக்களின்‌ 
நிணத்தைப்பார்க்கிலும்‌ செவிகொடுத்தலும்‌ 
உத்தமம்‌" சாமு 15:22). 


“கர்த்தருடைய 
கீழ்ப்படிகிறதைப்பார்க்கிலும்‌, 


தகனங்க 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மேட்டிமையான பார்வை 


நீதி 214 


தீதி 21:4. மேட்டிமையான பார்வையும்‌, 
அகத்தையான மனமுமுன்ன 
துன்மார்க்கர்‌ வெளிச்சம்‌ 
பாவமே. 


போடும்‌ 


துன்மார்க்கனுடைய பார்வை 
மேட்டிமையானதாகயிருக்கும்‌. அவனுடைய 
மனம்‌ அகந்தையுள்ளதாயிருக்கும்‌. 
துன்மார்க்கன்‌ தேவனுக்கு முன்பாகவும்‌, 
மனுஷனுக்கு முன்பாகவும்‌ துணிகரமாய்ப்‌ 
பாவம்‌ செய்கிறான்‌. அவன்‌ தீமையை உழுது, 
தீமையை விதைத்து, தீமையை 
அறுவடைபண்ணுகிறான்‌. ஒன்மார்க்கலுடை௰ 
திட்டங்களெல்லாமே. 

நிரம்பியதாகயிருக்கும்‌ சண்ணனக்களிடத்தி்‌ 
துன்மார்க்கத்தையும்‌ பாவத்தையும்‌ தவிர, 
நீதியையும்‌ பரிசுத்தத்தையும்‌ எதிர்பார்க்க 
முடியாது. துன்மார்க்கன்‌ போடும்‌ வெளிச்சம்‌ 
எல்லாம்‌ பாவமாகவே இருக்கிறது. 


ஜாக்கிரதையுன்ன வனுடைய 
நினைவுகள்‌ 


நீதி 21:5 


தீதி ௮1:5. ஜாக்கிரதையுள்ளவனுடைய 
நினைவுகள்‌. செல்வத்துக்கும்‌, 
பதறுகிறவனுடைய நினைவுகள்‌. 
தரித்திரத்துக்கும்‌ ஏதுவாகும்‌. 
இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ 
ஐசுவரியமும்‌ ஆசீர்வாதமும்‌, ஆறுதலும்‌, 


தாராளமும்‌ இருக்கும்போது. நம்மிடத்தில்‌ 
| இருக்கவேண்டும்‌. 


நமக்கு 


கடினமாக ழ்‌ திுத்திங்பகபால்‌ 
ஐசுவரியம்‌ சேர்ந்தவுடன்‌: 
சோம்பேறியாகிவிடக்கூடாது. சோம்பேறிக்கு 
ஐசுவரியம்‌ அழிந்துபோகும்‌, 
தரித்திரமுண்டாகும்‌. 





ழ்‌ நள 
யாய 


ஒரு சிலர்‌ தங்களுடைய வேலைகளை 
நிதானமாய்‌ யோசித்து செய்யமாட்டார்கள்‌. 
இவர்களுடைய நினைவுகளும்‌ 
செய்கைகளும்‌ பதட்டம்‌ நிரம்பியதாயிருக்கும்‌. 
பதறுகிறவனுடைய நினைவுகள்‌ 
தரித்திரத்திற்கு ஏதுவாகும்‌. 
ஜாக்கிரதையுள்ளவனுடைய நினைவுகள்‌ 
செல்வதிற்கே துவாகும்‌. 

காரியங்களிலும்‌ 
அவசரப்படுகிறவர்கள்‌, 
ஏதாவது ஒரு 


எல்லா 
பொறுமையில்லாமல்‌ 


பேராசைக்காரராயிருப்பார்கள்‌. 
யில்‌ 


வழி அதிகமாய்‌. 
சேர்க்கவேண்டுமென்று 

அது கர்த்தருக்குப்‌ 

யோசித்துப்‌ பார்க்கமாட்டார்கள்‌. பாவங்களை 
செய்தாலும்‌ ஐசுவரியவான்களாக வேண்டும்‌ 
என்பதே அவர்களுடைய விருப்பம்‌. நீதியின்‌ 
பாதையில்‌ போகாமல்‌, நடை 
தடுமாறுகிறவர்கள்‌, அழிவின்‌ பாதைக்குப்‌ 
போவார்கள்‌. அங்கு அவர்களுக்கு 
தரித்திரம்‌ காத்துக்கொண்டிருக்கிறது. 


பொய்‌ நாவினால்‌ 
சம்பாதிப்பது 


நீதி 21:6 


நீதி 21:6. பொய்நாவினால்‌ பொருளைச்‌ 
சம்பாதிப்பது சாவைத்‌ தேடுகிறவர்கள்‌. 
விடுகிற சுவாசம்போலிருக்கும்‌. 


ஒரு சிலர்‌ அநியாயம்‌ செய்தாவது 
ஐசுவரியவானாகவேண்டும்‌ 
ஆசைப்படுகிறார்கள்‌. 

துன்மார்க்கமான 

தங்களுக்கு 

குலித்துக்கொள்கிறார்கள்‌. 

எவ்வளவு அதிகமான 

இருந்தாலும்‌, இவர்களிடத்தில்‌ நத 
சமாதானமும்‌, ஆறுதலும்‌ சிறிதும்‌ 
இருக்காது. பணமிருக்கும்‌. நிம்மதியிருக்காது. 
படுக்கையிருக்கும்‌. தூக்கம்‌ வராது. 
'போஜனமிருக்கும்‌. அதைப்‌ புசிக்க முடியாது. 


பொய்நாவினால்‌ 
சம்பாதிக்கிறவர்கள்‌, 

சாபத்தை சம்பாதிக்கிறார்கள்‌. 
தேவையில்லாமல்‌ 


அலைகிறார்கள்‌. 


பொருளைச்‌: 


பொருளை 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நிம்மதியில்லாததினால்‌, பெருமூச்சு 
விடுகிறார்கள்‌. அவர்களுடைய இருதயம்‌ 
ஏமாற்றமடைகிறது. அது ஆறுதலில்லாமல்‌ 
தவிக்கிறது. பொய்நாவினால்‌ பொருளை 
சம்பாதிப்பது. சாவைத்‌ தேடுகிறவர்கள்‌ 
விடுகிற சுவாசம்‌ போலிருக்கும்‌. இவர்கள்‌ 
கோபத்தையும்‌, 
சம்பாதிக்கிறார்கள்‌. 
தேவனுடைய கோபத்திற்கு உட்படுகிறார்கள்‌. 
கர்த்தருடைய ஆசீர்வாதமே மெய்யான 
ஐசுவரியம்‌ என்னும்‌ சத்தியம்‌ 
இவர்களுக்குப்‌ புரியவில்லை. 


துன்மார்க்கர்‌ 


நீதி 217 


ஊர. துன்மார்க்கர்‌ 
பன்னல மனதில்லாதிருக்கிற 
படியால்‌, அவர்கள்‌ 


பாழ்க்கடிக்கப்பட்டுப்போவார்கள்‌. 


பொய்நாவினால்‌ 
சம்பாதிப்பது. பிறர்‌ பொருளை 
கொள்ளையடிப்பதற்கு சமம்‌. பிறரை 
வஞ்சிப்பது, பிறரை ஏமாற்றுவது ஆகியவை 
பிறர்‌ பொருளை திருடுவதற்கு சமம்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய பிரமாணத்தை நமக்கு 
வெளிப்படுத்தியிருக்கிறார்‌ கர்த்தருடைய 
வார்த்தை நீதியும்‌, நியாயமுமானது. கர்த்தர்‌ 
நம்முடைய வழிகளை ஒழுங்குபடுத்துகிறார்‌. 
விசுவாசிகள்‌ தாறுமாறாக நடக்கக்கூடாது. 
துன்மார்க்கன்‌. நியாயம்‌ செய்ய 
மனதில்லாதிருக்கிறான்‌. துன்மார்க்கனுக்கு 
நீதியான கிரியைகளிலும்‌, உண்மையான 
கிரியைகளிலும்‌ விருப்பமில்லை. 


பொருளை 


துன்மார்க்கர்‌ 
கடமைகளை £வற்றமாட்டார்கள்‌. 
அவர்களுடைய வார்த்தையிலும்‌ 
செய்கையிலும்‌ உண்மையிருக்காது. கர்த்தர்‌ 
தங்களுக்குக்‌ கொடுத்திருக்கிற வேலைகளை 
செய்யாமல்‌ சும்மாயிருப்பார்கள்‌. 
சும்மாயிருக்கிறவர்களிடத்தில்‌. சாத்தான்‌ 
அதிகமாய்க்‌ கிரியை நடப்பிப்பான்‌. 
துன்மார்க்கர்‌ பாழ்கடிக்கப்பட்டுப்போவார்கள்‌. 
துன்மார்க்கர்‌ சும்மாயிருப்பதினால்‌, 
அவர்களுக்குத்‌ தீங்குவரும்‌. அவர்கள்‌ 
பிறரை வஞ்சிக்க நினைத்து. தங்களைத்‌ 
தங்களே வஞ்சித்துக்கொள்வார்கள்‌. 


தங்களுடைய 





i THE 
ETT 


குற்றமுன்னவன்‌ 
நீதி 21:8 


நீதி 28. 
வழிகளில்‌ 

சுத்தமுன்னவனோ 
செம்மையானவன்‌. 


குற்றமுன்னவன்‌ தன்‌ 
மாறுபாடுன்னவன்‌; 
தன்‌ கிரியையில்‌ 


துன்மார்க்கன்‌ பிறனை வஞ்சிக்கிறான்‌. 
பிறனுக்கு விரோதமாய்‌ தீங்கு செய்ய 
யோசிக்கிறான்‌ மற்றவர்களை 
விழவைப்பதற்கு, அவர்களுக்கு மறைவாக 
வலைகளையும்‌ கண்ணிகளையும்‌ 
வைக்கிறான்‌. துன்மார்க்கன்‌ சத்தியப்‌ 
பிரமாணத்திற்குக்‌ கீழ்ப்டியமாட்டான்‌. 
அவனிடத்தில்‌ உண்மையும்‌ கண்ணியமும்‌ 
இருக்காது. உண்மைக்கும்‌ 
கண்ணியத்திற்கும்‌ விரோதமாக எல்லா 
வேலைகளையும்‌ செய்வான்‌. 
குற்றமுள்ளவன்‌ தன்‌ வழிகளில்‌ 
மாறுபாடுள்ளவன்‌. 


நம்மோடிருக்கிறவர்கள்‌ துன்மார்க்கரா, 
அல்லது நீதிமான்களா என்பதை ஆராய்ந்து, 
பார்க்கவேண்டும்‌. அவர்களுடைய 
கிரியைகளினால்தான்‌ அவர்களுடைய 
மெய்யான சுபாவங்களை நம்மால்‌ 
புரிந்துகொள்ள முடியும்‌. சுத்தமுள்ளவன்‌ தன்‌ 
கிரியையில்‌ செம்மையானவன்‌. இவனுடைய 
கிரியைகள்‌ நீதியுள்ளதாகவும்‌, 
நியாயமுள்ளதாகவும்‌ இருக்கும்‌. நீதிமான்‌ 
சத்தியத்தையும்‌, நீதியையும்‌ பேசுவான்‌ 
சுத்தமுள்ளவனை கர்த்தரும்‌ அங்கீகரிப்பார்‌. 
மனுஷரும்‌ அங்கீகரிப்பார்கள்‌. 


சண்டைக்காமி. 


நீதி 21:9 


நீதி ௮1:9. சண்டைக்காரியோடே ஒரு 
பெரிய வீட்டில்‌ குடியிருப்பதைப்‌ 
பார்க்கிலும்‌, வ்ட்டின்மேல்‌ ஒரு 
மூலையில்‌ தங்கியிருப்பதே நலம்‌. 


நல்ல மனைவியைக்‌ கண்டுபிடிக்கிறவன்‌. 
வி 


பாக்கியவானாகயிருக்கிறான்‌. மனை! 
சண்டைக்காரியாகமிருந்தால்‌, அவளுடைய 
க அநேக வேதனைகளும்‌ 


சண்டைக்காரி தன்‌ 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பிள்ளைகளை 
கவனிக்கமாட்டாள்‌. 
'வேலைக்காரர்களையும்‌, 
இரக்கமில்லாமல்‌ 


தன்னுடைய 
சரியாய்க்‌ 

தன்னுடைய 
வேலைக்காரிகளையும்‌, 
அடக்கி ஒடுக்குவாள்‌. 


ஒரு டைய 
பெரியதாயிருக்கலாம்‌. அந்த வீட்டில்‌ 
ஆடம்பரமான அழகுப்‌ பொருட்கள்‌ 
ஏராளமாயிருக்கலாம்‌. அந்த வீடு அதிக 
பொருள்‌ செலவு செய்து 
அலங்கரிக்கப்பட்டிருக்கலாம்‌. வீட்டில்‌ எல்லா 
வாதிகளும்‌ இருந்தாலும்‌. வீட்டுக்காரருடைய 
நல்ல மனைவியாக 
இல்லையென்றால்‌, அந்த வீட்டில்‌ 
நிம்மதியிருக்காது. சந்தோஷமும்‌, 
சமாதானமும்‌, ஆறுதலும்‌ இருக்காது. 


வீடு 


சண்டைக்காரியோடே ஒரு பெரிய 
வீட்டில்‌ குடியிருப்பதைப்‌ பார்க்கிலும்‌, 
வீட்டின்மேல்‌ ஒரு மூலையில்‌ தங்கியிருப்பதே. 
நலம்‌. வீட்டுக்காரர்‌ இப்படிப்பட்ட ஒரமான 
இடத்தையே தனக்கு சாதகமான இடமாகத்‌ 
தெரிந்தெடுப்பார்‌. வீட்டின்‌ மூலையில்‌ 
தனியாக, அமைதியாக அமர்ந்திருப்பார்‌ 
சண்டைக்கார மனைவியின்‌ கடுஞ்சொற்கள்‌ 
தன்னுடைய செவிகளில்‌ கேட்கக்கூடாது 
என்பதற்காக, அவர்‌ ஒரமாய்‌ ஒதுங்கியே 
இருப்பார்‌ 


வீடு சிறியதாகயிருந்தாலும்‌, மனைவி 
நல்லவளாகயிருக்கும்போது, அந்த வீட்டில்‌ 
தேவனுடைய ஆசீர்வாதம்‌ தங்கியிருக்கும்‌. 
வீடு பெரியதாகமிருந்தாலும்‌, மனைவி 
சண்டைக்காரியாயிருக்கும்போது, அந்த 
வீட்டில்‌ தேவனுடைய சாபம்‌ தங்கியிருக்கும்‌. 
நல்ல மனைவி தன்‌ வீட்டைக்‌ கட்டுகிறாள்‌. 
சண்டைக்காரி தன்‌ வீட்டை 


இடித்துப்போடுகிறாள்‌. 


துன்மார்க்கனுடைய மனம்‌ 


நீதி 21:10. 


தீதி 21:10. துன்மார்க்கனுடைய மனம்‌ 
பொல்லாப்யைச்‌ செய்ய விரும்பும்‌; 
அவன்‌ கண்களில்‌ அவன்‌ அயலானுக்கு 
இரக்கங்கிடையாது. 





f= THE 
TT 


துன்மார்க்கன்‌ பிறருக்கு தீங்கு செய்ய 
விரும்புகிறான்‌. இதனால்‌ தனக்கு ஏதாவது 
நன்மையும்‌ லாபமும்‌ உண்டாகும்‌ என்று 
எதிர்பார்க்கிறான்‌. துன்மார்க்கனுடைய மனம்‌ 
பொல்லாப்பை செய்ய விரும்பும்‌. 
துன்மார்க்கன்‌ பிறர்மீது. 
அன்பாகயிருக்கமாட்டான்‌. பிறருக்கு நன்மை 
செய்யமாட்டான்‌. பிறருக்கும்‌ மனதுருக்கம்‌ 
காண்பிக்கமாட்டான்‌. துன்மார்க்கன்‌ பாவமான 
காரியங்களை யோசித்து செய்கிறான்‌ 
இவனால்‌ யாருக்கும்‌ எந்த நன்மையும்‌ 
உண்டாகாது. துன்மார்க்கனுடைய 
கண்களில்‌, அவனுடைய  அயலானுக்கும்‌ 
இரக்கம்‌ கிடையாது. 

சிநேகிதருக்கோ, 

உறவினருக்கோ, 

நன்மையும்‌ உண்டாகாது. 


பரியாசக்காரன்‌ 


நீதி 21:11 


நீதி இ. பரியாசக்காரணை 
தண்டிக்கும்போது பேகை 
ஞானமடைவான்‌; ஞானவான்‌ 


போதிக்கப்படும்போது அதிவடைவான்‌.. 


பரியாசக்காரனை சட்டத்தின்‌ பிரகாரம்‌ 
தண்டிக்கவேண்டும்‌. அவன்‌ 
தண்டிக்கப்படும்போது பேதையும்‌: 
ஞானமடைவான்‌. பரியாசக்காரனுக்குக்‌ 
கொடுக்கப்படும்‌ தண்டனையைப்‌ பார்த்து, 
பேதை புத்தி தெளிவான்‌. தன்னுடைய 
தப்பிதங்களிலிருந்து விழித்துக்கொள்வான்‌. 
எச்சரிப்பைப்‌ பெற்றுக்கொள்வான்‌. பாவத்தின்‌ 
தீமையை அறிந்துகொள்வான்‌. 

பரியாசக்காரனைத்‌ தண்டிக்கவேண்டும்‌. 
ஞானவானுக்குப்‌ போதிக்கவேண்டும்‌. 
கர்த்தருடைய வார்த்தைகளை ஞானிகளுக்கு 
ஆலோசனைகளாகவும்‌,  புத்திமதிகளாகவும்‌: 
சொல்லவேண்டும்‌. அப்போது ஞானவானும்‌ 
அறிவடைவான்‌. அவனுக்கு அருகிலிருக்கும்‌ 
பேதையும்‌ ஞானமடைவான்‌. மற்றவர்களைத்‌ 
தண்டித்தாலே பேதை திருந்துகிறான்‌. 
மற்றவருக்குப்‌ போதித்தாலே பேதை 
அறிவடைகிறான்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


தீதிபரர்‌ 
நீதி 2112 


நீதி ௮:12. தீதியரர்‌ துன்மார்க்கருடைய 
வீட்டைக்‌. கவனித்துப்பார்க்கிறார்‌; 
துன்மார்க்கரைத்‌ 'தீங்கில்‌ 
கவிழ்த்தூப்போடுவார்‌. 
என்னும்‌ வார்த்தை 
பிரபுக்களையும்‌, 
நியாயாபதிகளையும்‌ குறிக்கிறது. இவர்கள்‌ 
துன்மார்க்கருடைய வீட்டைக்‌ கவனித்துப்‌ 
பார்க்கிறார்கள்‌. அவன்‌ தன்னுடைய வீட்டில்‌ 
ஆயுதங்களை பதுக்கி வைத்திருக்கிறானா, 
கொள்ளையடித்த பொருட்களை ஒழித்து, 
வைத்திருக்கிறானா என்பதையெல்லாம்‌. 
தேடிப்‌ பார்க்கிறார்கள்‌. துன்மார்க்கனுடைய 
வட்ட சோதனை. போடுகிறார்கள்‌ 
துன்மார்க்கத்தைப்‌ பற்றியும்‌, 
திருட்டுத்‌ தொழிலைப்பற்றியும்‌ அவனுடைய 
குடும்பத்தாரிடம்‌ விசாரிக்கிறார்கள்‌. 


நியாயாதிபதிகளும்‌, 
துன்மார்க்கனை 
கவிழ்த்துப்போடுகிறார்கள்‌ 
துன்மார்க்கத்தினிமித்தம்‌ 
தண்டனை கொடுக்கிறார்கள்‌. 


அதிகாரிகளும்‌ 
நீங்கில்‌ 
அவனுடைய 
அவனுக்குத்‌ 
அவன்‌ 
பிறருக்கு தொடர்ந்து தீங்குசெய்யாதவாறு, 


தண்டித்து, தடைபண்ணுகிறார்கள்‌. 
துன்மார்க்கன்‌ சமுதாயத்தில்‌ 
நோய்கிருமியைப்போல. இருக்கிறான்‌. 
இவனைக்‌ கட்டுப்படுத்தவில்லையென்றால்‌, 
முழுசமுநாயமும்‌ இவனால்‌ பாதிக்கப்படும்‌. 


அவனை 


ஏழையின்‌ கூக்குரல்‌ 
நீதி 21:18 


1d 21:18. ஏழையின்‌ கூக்குரலுக்குத்‌ 

செவியை அடைத்துக்‌ 
னன்ன! தானும்‌ சத்தமிட்டுக்‌. 
கூப்பிடும்போது கேட்கப்படமாட்டான்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


இரக்ககுணமில்லாதவன்‌ 
உதவிசெய்யமாட்டான்‌. இவனிடத்தில்‌. 
அன்பும்‌, கரிசனையும்‌, மனதருக்கமும்‌ 
இருக்காது. இவன்‌ ஏழையின்‌ கூக்குரலுக்கு 
தன்‌ செவியை அடைத்துக்கொள்வான்‌. 
ஏழையின்‌ வீட்டு வாசல்‌ பக்கமே 
போகமாட்டான்‌. ஏழைகள்‌ தன்‌ வீட்டிற்கு 
வந்தாலும்‌, தன்னுடைய வீட்டின்‌ கதவை 
அடைத்து, அவர்களை வெளியே 
துரத்திவிடுவான்‌ ஏழைகளுக்கு 
துன்மார்க்கனுடைய வீட்டில்‌ இடமில்லை. 


பிறருக்கு 


யூதமார்க்கத்தாரிடம்‌ 
பிரசங்கம்‌ 
எ. அவர்கள்‌ 
கேட்டபொழுது, மூர்க்கமடைந்து. அவனைப்‌ 
பார்த்துப்‌ பல்லைக்‌ கடித்தார்கள்‌. அவன்‌ 
பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய்‌, 
வானத்தை அண்ணாந்துபார்த்து, 
தேவனுடைய மகிமையையும்‌, தேவனுடைய 
வலதுபாரிசத்தில்‌ இயேசுவானவர்‌ நிற்கிறதைக்‌ 
வானங்கள்‌ 
திறந்திருக்கிறதையும்‌, மனுஷகுமாரன்‌ 
தேவனுடைய வலதுபாரிசத்தில்‌ நிற்கிறதையும்‌ 
காண்கிறேன்‌ என்றான்‌. அப்பொழுது 
அவர்கள்‌ உரத்தசத்தமாய்க்‌ கூக்குரலிட்டுத்‌ 
தங்கள்‌ காதுகளை அடைத்துக்கொண்டு, 
ஒருமனப்பட்டு அவன்மேல்‌ பாய்ந்து, அவனை 
நகரத்துக்குப்‌ புறம்பே தள்ளி, அவனைக்‌ 
கல்லெறிந்தார்கள்‌. சாட்சிக்காரர்‌ தங்‌ 
வஸ்திரங்களைக்‌ கழற்றி, 
ஒரு. வாலிபனுடைய 
வைத்தார்கள்‌" (அப்‌ 7:54-58). 


இரக்கம்‌ செய்யாதவனுக்கு இரக்கம்‌ 
கிடைக்காது. நாம்‌ பிறருடைய கூக்குரலை 
கேட்காதவாறு ம்முடைய செவிகளை 
அடைத்துக்கொண்டால்‌, நாம்‌ கூக்குரலிடும்‌. 
போது மற்றவர்கள்‌ தங்களுடைய 
செவிகளை அடைத்துக்கொள்வார்கள்‌. நாம்‌ 
பிறருக்கு உதவிசெய்தால்தான்‌ பிறர்‌ நமக்கு 
உதவிசெய்வார்கள்‌. நாம்‌ பிறருக்கு 
உதவிசெய்யவில்லையென்றால்‌, ஒருவரும்‌ 
நமக்கு உதலிசெய்யமாட்டார்கள்‌. நாம்‌ 
எல்வளவுதான்‌ சத்தமிட்டு கூப்பிட்டாலும்‌, 
மற்றவர்கள்‌ நம்முடைய கூக்குரலை 
செவிகொடுத்து கேட்கமாட்டார்கள்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


'சுயாதீனப்பிரமாணத்தினால்‌ 
நியாயத்தீர்ப்படையப்போகிறவர்களாய்‌ 
அதற்கேற்றபடி பேசி, அதற்கேற்றபடி 
செய்யுங்கள்‌. ஏனென்றால்‌, 
இரக்கஞ்செய்யாதவனுக்கு இரக்கமில்லாத 

கிடைக்கும்‌; 
இரக்கம்‌ 
மேன்மைபாராட்டும்‌" (யாக்‌ 2:12,13) 


அந்தரங்கமாய்க்‌ 
கொடுக்கப்பட்ட வெகுமதி 
நீதி 21:14 


நீதி ஊக, அத்தரங்கமாய்க்‌: 
கொடுக்கப்பட்ட வெகுமதி கோபத்தைத்‌ 
தணிக்கும்‌; மடியிலுன்ன பரிதானம்‌ 
குரோதத்தை ஆற்றும்‌. 


பிறருக்கு, கொடுப்பது 
நல்லதுதான்‌. நாம்‌ மந்த ஞானத்தோடு 
பிறருக்கு வெகுமதி கொடுக்கவேண்டும்‌. 
வெகுமதி நல்லதாகவும்‌ தரமானதாகவும்‌ 
இருக்கவேண்டும்‌. நாம்‌ பிறருக்கு வெகுமதி 
கொடுக்கும்போது, அவர்களுடைய கோபம்‌ 
தணியும்‌. ஒரு சிலர்‌ தங்கள்‌ கோபத்தை 
வெளிப்‌ பேசாமல்‌, 
புகைந்து 
அப்படிப்பட்டவர்களுக்கு 
அந்தரங்கமாய்க்‌ 
அவர்களுக்குள்ளே 


தங்களுக்குள்ளேயே 
கொண்டிருப்பார்கள்‌. 


வெகு! 
கொடுக்கும்போது. 
புகையும்‌ கோபம்‌ அணைந்துபோகும்‌. 


வழக்குகள்‌ 

நீதியான 

தீ கொடுக்கப்படும்‌. அங்கு 
வெகுமதிகளையும்‌, பரிதானங்களையும்‌ 
கொடுத்து நீதியை விலை பேசக்கூடாது. 
சத்தியத்தைப்‌ புரட்டக்கூடாது. நம்முடைய 
பணம்‌ அநீதிக்குத்‌ துணைபோகக்கூடாது. 
கர்த்தர்‌ நமக்குக்‌ கொடுத்திருக்கும்‌ 
ஆஸ்தியை, அவருக்குப்‌ பிரியமான வழியில்‌ 
நம்முடைய 

இச்சைகளை 


ஐசுவரியங்களை அநியாயமான 
பயன்படுத்தக்கூடாது. 





ழ்‌ நயனா 
யாய 


மடியிலுள்ள பரிதானம்‌. 
ஆற்றும்‌. நாம்‌ எல்லோரிடமும்‌. 
சமாதானமாயிருக்கவேண்டும்‌. பிறருடைய 
கோபம்‌ தணிவதற்கு நம்முடைய பணம்‌ 
உதவியாயிருக்குமென்றால்‌, அதை 
பரிதானமாய்க்‌ கொடுப்பதில்‌ தவறு 
ஒன்றுமில்லை. ஆனால்‌ அரசாங்கத்திலும்‌, 
நீதிமன்றத்திலும்‌, சலுகைகளை பெறுவதற்கும்‌, 
நீதியைப்‌ புரட்டுவதற்கும்‌ பரிதானம்‌. 
கொடுக்கக்கூடாது. 


குரோதத்தை 


நியாயந்தீர்ப்பது 
நீதி 21:15 


நீதி 2115. தியாயத்தீர்ப்பது. 
தீதிமானுக்குச்‌. சந்தோஷமும்‌, 
அக்கிரமக்காரருக்கோ அழிவுமாம்‌. 


தேசத்தில்‌ நீதியும்‌ நியாயமும்‌ 
இருப்பதைப்‌ பார்க்கும்போது நீதிமானுக்கு 
சந்தோஷமாயிருக்கும்‌. தங்களுடைய 
தேசத்தில்‌ நீதியான ஆட்சி நடைபெறுவதைப்‌ 
பார்த்து நீதிமான்கள்‌ மிகுந்த 
சந்தோஷப்படுவார்கள்‌ நீதிமான்களும்‌. 
நீதியான கிரியைகளை  நுடப்பிப்பார்கள்‌. 
நேசத்தின்‌ பிரமாணங்களுக்கு கீழ்ப்படிந்து, 
ஜீலிப்பார்கள்‌. நியாயந்தீர்ப்பது நீதிமானுக்கு, 
சந்தோஷம்‌. துன்மார்க்கன்‌ 
தண்டிக்கப்படுவதைப்‌. பார்க்கும்போது. 
நீதிமானுக்கு 'சந்தோஷமாயிருக்கும்‌. 
தண்டனை கடினமாகயிருக்கும்போது, 
தேசத்தில்‌ துன்மார்க்கமும்‌, பாவமும்‌ 
குறையும்‌ 

யந்தீர்ப்ப அக்கிரமக்காரருக்‌ 

இக்‌ கெடுக்கும்‌... பலிகள்‌ த்யான 
நியாயத்தீர்ப்பை விரும்பமாட்டார்கள்‌. 
நியாயத்தீர்ப்பு பாவிகளுக்கும்‌, 
அக்கிரமக்காரருக்கும்‌. விரோதமாகக்‌. 
கொடுக்கப்படும்‌. 
நியாயத்தீர்ப்புக்களினால்‌ 
தண்டிக்கப்படுவார்கள்‌. 
பாடுகளும்‌, 
நீதியான 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பார்க்கும்போது. அக்கிரமக்காரனுக்கு 
பயமுண்டாகும்‌. தனக்கும்‌ அப்படிப்பட்ட 
தண்டனை கிடைக்குமென்று பயந்து 
நடுங்குவான்‌. அதிகாரிகள்‌ அநியாயம்‌. 
செய்கிறவர்களை மாத்திரமே கடினமாய்த்‌ 
தண்டிக்கிறார்கள்‌. உண்மையான 
அதிகாரிகள்‌ நீதிமானை 


தண்டிக்கமாட்டார்கள்‌. 


விவேகத்தின்‌ வழி. 
நீதி 21:16 


நீதி 26. விவேகத்தின்‌ வழியை 
விட்டுத்‌ தப்பி நடக்கிற 
செத்தவர்கனின்‌' 

தாபரிப்பான்‌. 


கர்த்தருடைய வழி விவேகத்தின்‌ வழி, 
நம்முடைய கர்த்தராகிய இயேசுகிறிஸ்துவே 
நமக்கு. வழியாகவும்‌, வாசலாகவும்‌ 
இருக்கிறார்‌. நாம்‌ கர்த்தருடைய நீதியின்‌ 
வழியை விட்டு விலகக்கூடாது. விவேகத்தின்‌ 

நடக்கக்கூடாது. 

நடக்கிறார்கள்‌. 


துன்மார்க்கர்‌ 
விவேகத்தின்‌ 
விவேகத்தின்‌ 
துன்மார்க்கரோ 


சிறி, 
வழியில்‌ 
வழி 
நீதியிலும்‌, 


ம்‌ பிரியப்படமாட்டார்கள்‌. 


சத்தியத்திலும்‌ 
இவர்களுக்கு விவேகத்தின்‌ வழியில்‌ நடக்க 


உண்மையிலும்‌: 


பிடிக்காது. சிறிது தூரம்‌ விவேகத்தின்‌ 

வழியில்‌ நடந்துவிட்டு, அது பிடிக்காமல்‌, 

அந்த வழியை விட்டு தப்பி நடப்பார்கள்‌. 

இப்படிப்பட்டவர்கள்‌ செத்தவர்களின்‌ 
கூட்டத்தில்‌ தாபரிப்பார்கள்‌. 

வழிமில்‌ நடந்தால்‌. 

ஜீவனைப்‌ 

ச றக்கொள்ளவாம்‌ வழிதப்பி நடந்தால்‌ 

தாறுமாறாக நடக்கவேண்டும்‌. அதன்‌ முடிவு 


எங்கு போகிறோம்‌ 
தெரியாமலேயே, 
அலைந்துகொண்டிருப்பார்கள்‌. 





ழ்‌ நவள 
யாய 


கர்த்தராகிய இயேசுகிறிஸ்துவின்‌ 
உபதேசத்திற்குக்‌ கீழ்ப்படிந்து; அவருடைய 
அடிச்சுவடுகளைப்‌ பின்பற்றும்போது நமக்கு. 
ஜீவன்‌ கிடைக்கும்‌. நாம்‌ ஜீவனுள்ளவர்களின்‌ 
கூட்டத்தில்‌ தாபரிப்போம்‌. விவேகத்தின்‌: 
வழியை விட்டு தப்பி நடக்கிறவர்கள்‌ 
பாவிகளாகவும்‌, கர்த்தரிடத்தில்‌ 
பத்தியில்லாதவர்களாகவும்‌ இருப்பார்கள்‌. 
இவர்கள்‌ விவேகமில்லாத மதியீனர்கள்‌. 
இவர்கள்‌ காணாமல்போன ஆடுகளைப்போல, 
அங்குமிங்கும்‌ சுற்றி அலைந்து 
கொண்டிருப்பார்கள்‌. 


சிற்றின்பப்பிரியன்‌ 
நீதி 2117 


நீதி ஜயர. 
தரித்திரனாவான்‌;. 
எண்ணெயையும்‌ 
ஐசுவரியவானாவதில்லை. 


துன்மார்க்கன்‌ 
சிற்றின்பப்பிரியனாயிருக்கிறான்‌. அவன்‌ 
எல்லாவற்றின்மீதும்‌ ஆசைப்படுகிறான்‌. 
உலகசிநேகம்‌ தேவனுக்கு விரோதமான 
பகை, துள்மார்க்கனோ இந்தப்‌ 
பிரபஞ்சத்தின்மீதும்‌ இந்தப்‌ 
பிரபஞ்சத்திலுள்ள காரியங்களின்மீதும்‌ ஆசை 
வைக்கிறான்‌. தன்னுடைய மாம்சத்தின்‌ 
ரணகள நிறைவேற்றவேண்டும்‌ என்பதே 
இவனுடைய விருப்பம்‌. இவனுடைய 
ஆசைகள்‌ இவனுக்கு கட்டுப்பட்டிருக்காது. 
ஆசைகள்‌ இவனை ஆளுகை செய்யும்‌. 
கர்த்தருடைய பிள்ளைகள்‌ 
ஒழுக்கமாகவும்‌, கண்ணியமாகவும்‌, 
பரிசுத்தமாகவும்‌ ஜீவிக்கவேண்டும்‌. 
கர்த்தருக்குப்‌ பிரியமான காரியமே நமக்கும்‌ 
பிரியமானதாகயிருக்கவேண்டும்‌. 


பேராசையிருக்கக்கூடாது. 
எண்ணெயையும்‌ 
தரித்திரனாவான்‌. 
தன்‌ ஆஸ்தியை 
ஆசையை அடக்க 
முடியாதவன்‌ பிறரிடத்தில்‌ பிச்சை 
கேட்குமளவுக்கு தரித்திரனாகிவிடுவான்‌. 
கர்த்தருடைய பிள்ளைகள்‌ செல்லும்‌ செலவை 
கணக்குப்‌ பார்த்து, எளிமையாகவும்‌, 
சிக்கனமாகவும்‌ வாழப்பழகிக்கொள்ள 
வேண்டும்‌. எளிமை ஏழ்மையல்ல. 


அத தபோடுவான்‌ 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நீதிமான்‌ 
நீதி 21:18 


நீதி 28. தீதிமானுக்குப்‌ 
பதிலாகத்‌ துன்மார்க்கனும்‌, 
செம்மையானவனுக்குப்‌ பதிலாக 


துரோகியும்‌ மீட்கும்பொருனாவார்கள்‌. 


தேசத்திலே தீங்கு 
இவர்களால்‌ நேசத்தின்‌ 
ஏராளமான பிரச்சனைகள்‌ 
துன்மார்க்கனை சட்டப்‌ 
தண்டிக்கவேண்டும்‌. 
தண்டித்து 


துன்மார்க்கர்‌ 
செய்கிறார்கள்‌. 
ஜனங்களுக்கு 
வருகிறது. 
பிரகாரமாக 
இவர்களைத்‌ 
ஒடுக்கவில்லையென்றால்‌, இவர்கள்‌ 

த்‌ அமைதியைக்‌ கெடுத்துப்‌ 

கர்த்தர்‌ துன்மார்க்களைத்‌ 

தண்டிக்கிறார்‌. துரோகிமின்மீது தமது 
ஆக்கினைத்தீர்ப்பைக்‌ கொடுக்கிறார்‌ 
தேசத்தில்‌ அழிவு வரும்போது, கர்த்தர்‌ 
நீதிமானையும்‌ செம்மையானவனையும்‌ 
தப்புவிக்கிறார்‌. துன்மார்க்கனையும்‌ 
துரோகியையும்‌ தண்டிக்கிறார்‌. 


நீதிமானும்‌. செம்மையானவனும்‌. 
அழிந்துபோவது கர்த்தருக்குப்‌ பிரியமானதல்ல. 
நீதிமான்‌ அழிந்துபோவதற்குப்‌ பதிலாக, 
தன்மாரக்கும துரோகியும்‌ அழிந்து, 

கர்த்தர்‌ விரும்புகிறார்‌ 

பதிலாக துன்மார்க்கன்‌ 
மீட்கும்‌ பொருளாகமிருக்கிறான்‌. நீதிமான்‌ 
அழியாமல்‌ துன்மார்க்கன்‌ அழிந்துபோகிறான்‌. 
செம்மையானவனுக்குப்‌ பதிலாக துரோகி 
மீட்கும்‌ பொருளாயிருக்கிறான்‌. 
துரோகிகளுக்கு அழிவு வந்தாலும்‌, கர்த்தர்‌ 
செம்மையானவனை 'அழிந்துபோகாமல்‌ 
பாதுகாக்கிறார்‌. 


சண்டைக்காரி. 


நீதி 21:19 


நீதி 21:19. சண்டைக்காரியும்‌ 
யமான: ஸ்திரீயுடன்‌ 

குடியிருப்பதைப்‌ பார்க்கிலும்‌ 

வனாத்தரத்தில்‌ குடியிருப்பது நலம்‌. 





ழ்‌ நள 
ஈயா 


நம்முடைய நாவை கடிவாளம்‌ போட்டு 
அடக்கவேண்டும்‌. 

வார்த்தைகளை 

வேண்டும்‌. தாறுமாறான வார்த்தைகளைப்‌ 
பேசினால்‌, குெபத்திற்குள்ளும்‌, 
சிநேகிதர்களுக்குள்ளும்‌, 
சமுதாயத்திற்குள்ளும்‌ 
சண்டையும்‌ வரும்‌. 


அறங்கள்‌ 


சண்டைக்காரியும்‌, 
கோபக்காரியுமான ஒருத்தியிருக்கும்‌ 
போது, அவளோடு 'சமாதானமாய்‌ 
குடியிருக்க முடியாது. இப்படிப்பட்ட வீட்டில்‌ 
சமாதானமும்‌ சந்தோஷமும்‌ இருக்காது. 
சமாதானத்திலும்‌ சந்தோஷத்திலும்‌ 
குடியிருக்க முடியாதவர்கள்‌, 
சமாதானத்திலும்‌ அன்பிலும்‌ 
குடியிருக்கமாட்டார்கள்‌. சண்டையும்‌ 
கோபமும்‌ இருக்கிற இடத்தில்‌ அன்பு 
இருக்காது. ஒரு வீட்டில்‌ சண்டை 
போட்டுக்கொண்டு சமாதானமில்லாமல்‌ 
குடியிருப்பதைவிட, வனாந்தரத்தில்‌ 
சண்டையில்லாமல்‌ அமைதியாக குடியிருப்பதே 
மிகவும்‌ நல்லது. 


ஒரு வீட்டில்‌ 


'திரவியமும்‌ எண்ணெயும்‌ 
நீதி 21:20 


நீதி 2120. வேண்டிய திரவியமும்‌ 
எண்ணெயும்‌ ஞானவானுடைய 
வாசஸ்தலத்தில்‌ உண்டு; மூடனோ 
அதைச்‌ செலவழித்துப்போடுகிறான்‌. 


ஞானமுள்ளவன்‌ தன்னுடைய 
ஆஸ்தியை விருத்திபண்ணுகிறான்‌. செல்லும்‌ 
செலவை கணக்குப்‌ பார்க்கிறான்‌. தன்னுடைய 
குடும்பத்தின்‌ தேவைகளை சந்திக்கிறான்‌. 
எந்தக்‌ குறைவுமில்லாமல்‌ சம்பூரணமாய்‌ 
ஜீவிக்கிறான்‌. தன்னுடைய வீட்டில்‌ 
என்னென்ன திரவியங்களெல்லாம்‌ 
இருக்கிறது. அவை எவ்வளவு இருக்கிறது. 


தனது திரவியத்தில்‌ சிறிது: 
மீதமும்‌ வைத்திருக்கிறான்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மூடனோ தன்னிடத்திலுள்ள எல்லா 
ஆஸ்தியையும்‌ அழித்துப்போடுகிறான்‌. 
இவனிடத்திலும்‌ திரவியமும்‌ எண்ணெயும்‌ 
இருக்கும்‌. ஆனால்‌ இவனோ, ஞானமில்லாமல்‌ 
அனைத்தையும்‌  செலவழித்துப்‌ 
போடுகிறான்‌. முடிவில்‌ ஒன்றுமில்லாமல்‌ 
வெறுமையாயிருக்கிறான்‌. நம்முடைய வீடு 
சாதாரண சிறிய வீடாகமிருந்தாலும்‌, பழைய 
வீடாகயிருந்தாலும்‌, அதை நல்லமுறையில்‌ 
பராமரிக்கவேண்டும்‌. பராமரிக்காத வீடு, 
பெரியவீடாகமிருந்தாலும்‌, அது புதிய 
வீடாகயிருந்தாலும்‌, அது 
பிரயோஜனமற்றதாகவே. இருக்கும்‌. 
ஞானமுள்ளவன்‌ தன்னிடத்திலுள்ளதை 
ஞானத்தோடு பயன்படுத்துகிறான்‌. 


நீதியும்‌ தயையும்‌ 
நீதி 21:21 


நீதி 2121. நீதியையும்‌ தயையையும்‌ 
பின்பற்றுகிறவன்‌ ஜீவனையும்‌ 
நீதியையும்‌ மகிமையையும்‌ 
கண்டடைவான்‌. 


நம்முடைய காரியங்களை நீதியோடும்‌. 
ம்‌ செய்யவேண்டும்‌. நம்‌ 
ளிலும்‌ 
பரிபூரணமாயிருக்க முடியாது. 
நம்முடைய செய்கைகளில்‌ நீதியும்‌, அன்பும்‌, 
இரக்கமும்‌, மனதுருக்கமும்‌ 
இருக்கவேண்டும்‌. நம்முடைய ஜீவியத்தில்‌ 
நாம்‌ நீதியையும்‌ தயையையும்‌. 
பின்பற்றவேண்டும்‌. பரிபூரணமடைய 
வேண்டும்‌ என்பதுதான்‌. நம்முடைய முயற்சி 
ஆனாலும்‌ நாம்‌ நீதியையும்‌ தமையையும்‌ 
பின்பற்றும்போது நமக்குள்ளே ஆறுதலும்‌ 
சமாதானமும்‌ உண்டாகும்‌. 
பின்பற்றுகிறவர்கள்‌ 
கண்டடைவார்கள்‌. அத்தோடு 
மகிமையையும்‌ கண்டடைவார்கள்‌. 


பலவான்களூுடைய 
பட்டணத்தின்‌ மதில்‌ 


நீதி 21:22 


நீதி ௮:௨.  பலவான்‌௧களுடைய 
பட்டணத்தின்‌ மதிலை ஞானமுன்னவன்‌ 
ஏறிப்பிடித்து, அவர்கள்‌ நம்பின 
அரணை இடித்தூப்போடு வான்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


ஞானமுள்ளவர்கள்‌. 
காரியங்களை செய்வார்கள்‌. இவர்கள்‌ 
ஒருவேளை சரீர பலமுள்ளவர்களாகவோ, 
அல்லது ஐசுவரியவான்‌௧ளாகவோ அல்லது. 
'தலைவர்களாகவோ இருக்கமாட்டார்கள்‌. 
இவர்களால்‌ மற்றவர்களுக்கு அதிகமான 
வாக்குறுதிகளை கொடுக்க முடியாமல்‌. 
போகலாம்‌. ஞானமுள்ளவர்கள்‌ 
(க, ஆரவாரமில்லாமல்‌ கிரியை 
நட்ப்பிப்பார்கள்‌. ஆனாலும்‌ அவர்களுடைய 
கிரியைகள்‌ பெரிதாயிருக்கும்‌. அவர்கள்‌ 
பெரிய காரியங்களை செய்து முடிப்பார்கள்‌. 


பெரிய 


பலவான்களையும்‌, 
ஐசுவரியவான்களையும்‌, தலைவர்களையும்‌ 
மிஞ்சுமளவக்கு, ஞானமுள்ளவர்கள்‌ பெரிய 
காரியங்களை செய்து முடிப்பார்கள்‌. 
பலவான்கள்‌ தங்கள்‌ பலத்தையும்‌, 
ஐசுவரியவான்கள்‌ தங்கள்‌ ஐசுவரியத்தையும்‌, 
தலைவர்கள்‌ தங்கள்‌ செல்வாக்கையும்‌ 
நம்புகிறார்கள்‌. ஞானமுள்ளவனோ 
கர்த்தரையும்‌, கர்த்தருடைய கிருபையையும்‌ 
நம்புகிறான்‌. ஞானமுள்ளவன்‌ 
பலவான்களுடைய பட்டணத்தின்‌ மதிலை 
ஏறிப்பிடிப்பான்‌. அவர்கள்‌ நம்பின அரணை 
இடித்துப்போடுவான்‌. 


னமுள்ளவன்‌  பலலான்களுடைய 
பத்தையும்‌! பெம்ள த்தையும்‌. அராத்து 
அறிந்திருப்பான்‌. அவனுடைய பட்டணத்து 
மதிலின்‌ அளவுகளையெல்லாம்‌ அளந்து 
பார்த்திருப்பான்‌. பலமுள்ளவனும்‌ தன்‌ 
பட்டணத்தின்‌  மதிலைப்‌ பார்க்கிறான்‌. 
அதுவே தனக்குப்‌ பாதுகாப்பு என்று 
நம்புகிறான்‌. ஞானமுள்ளவனோ 
பட்டணத்தின்‌ மதிலை ஏறிப்பிடிப்பதற்காகவும்‌, 
அந்த அரணை இடித்துப்போடுவதற்காகவும்‌, 
அதை அளந்து பார்க்கிறான்‌. 


ஞானமுள்ளவனை 
நேசிப்பார்கள்‌. அவன்மீது 
பிரியமாயிருப்பார்கள்‌.  ஞானமுள்ளவனுக்கு 
ஆதரவு கொடுப்பார்கள்‌. அவனுடைய 
பிரயாசங்களுக்கு கூடயிருந்து. 
உதவிசெய்வார்கள்‌. ஞானமுள்ளவனின்‌. 
கிரியைகளெல்லாம்‌  நீதியுள்ளதாயிருக்கும்‌. 
அவன்‌ யாருக்கும்‌ அநியாயம்‌ செய்யமாட்டான்‌. 


ஜனங்கள்‌ 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஞானமுள்ளவன்‌ தன்னுடைய செயல்களை 
தைரியமாய்ச்‌ செய்வான்‌. ஞானமுள்ளவனுக்கு 
உதலிசெய்கிறவர்களும்‌ தெளிந்த 
சிந்தனையோடும்‌, முழுஇருதயத்தோடு 
அவனுக்கு உதவிபுரிவார்கள்‌. 


ஞானமுள்ளவனுக்கு கிடைத்திருக்கிற 
வெற்றி, அவனுடைய ஞானத்தினாலும்‌, 
நற்குணத்தினாலும்‌, தெளிந்த 
சிந்தனையினாலும்‌ உண்டாயிற்று. 
பலவான்களுக்கு உண்டான தோல்வி, 
அவர்கள்‌ தங்கள்‌ பட்டணத்தின்‌ மதிலையும்‌, 
அரணையும்‌ நம்பினதினால்‌ உண்டான 
தோல்வி. கர்த்தரே பட்டணத்தைக்‌ 
காக்கவேண்டும்‌. கர்த்தர்‌ பட்டணத்தின்‌ 
மதிலைக்‌ காவாராகில்‌,  காக்கிறவனின்‌ 
பிரயாசம்‌ விருதாவாகவே இருக்கும்‌. சரீர 
பலத்தினால்‌. செய்ய முடியாத 
காரியங்களைக்கூட, ஞானத்தினால்‌ செய்து 
முடிக்க முடியும்‌. 


தன்‌ வாயையும்‌ தன்‌ நாவையும்‌ 
காக்கிறவன்‌ 


நீதி 21:23 


நீதி 21:28. தன்‌ வாயையும்‌ தன்‌ 
நாவையும்‌ காக்கிறவன்‌. தன்‌ 
ஆத்துமாவை இடுக்கண்களுக்கு 
விலக்கிக்‌ காக்கிறான்‌. 


தங்கள்‌ ஆத்துமாக்களை 
விரும்புகிறவர்கள்‌, தங்களுடைய 
உதடுகளைக்‌ காத்துக்கொள்ளவேண்டும்‌. 
தங்களுடைய நாவைக்‌ காக்கவேண்டும்‌. 
தங்களுடைய வாயைக்‌ காக்கவேண்டும்‌. 
நம்முடைய நாவு மாறுபாடான. 
வார்த்தைகளைப்‌ பேசக்கூடாது. நம்முடைய 
ய்‌ மதுபானத்தையும்‌, பெருந்தீனியையும்‌ 
கர்த்தர்‌ 
எதுவும்‌ 


காரியம்‌ 

ள்‌ போகக்கூடாது. 
ல்‌ கர்த்தருக்குப்‌ பிரியமில்லாத 
எந்த வார்த்தையும்‌, நம்முடைய வாயிலிருந்து 
வெளியே வரவும்கூடாது. 





ழ்‌ நள 
யாய 


ஆத்துமாவை இடுக்கண்களுக்கு விலக்கிக்‌ 

காக்கவேண்டுமென்றால்‌, 

வாயையும்‌, நம்முடைய 

காக்கவேண்டும்‌. நாம்‌. 

இருதயத்தை காத்துக்கொண்டால்‌. 

நம்முடைய நாவை 

விலக்கிக்‌ காத்துக்கொள்ளும்‌ நாம்‌ 

ல்‌ நாவைக்‌ காத்துக்கொண்டால்‌. 
நம்முடைய இருதயத்தை 

இடுக்கண்களுக்கு விலக்கிக்‌ 

காத்துக்கொள்ளும்‌, 


அகங்காரமும்‌ இடும்புமுன்னவன்‌ 
நீதி 21:24 


மனுஷருடைய 
கொடுக்கிறது. 
தன்னை மற்றவர்கள்‌ "வல்லை பேசுவதை 
மனுஷனால்‌ சகித்துக்கொள்ள முடியாது. 
தான்‌ பேசுவதற்கு மாற்று கருத்து 
சொல்லுபவர்களையும்‌, தன்னோடு எதிர்த்துப்‌ 
பேசுகிறவர்களையும்‌ மனுஷன்‌ 
பொறுத்துக்கொள்ளமாட்டான்‌. அவர்கள்மீது. 
அவனுக்கு உடனே கோபம்‌ வந்துவிடும்‌. 
அகங்காரமும்‌ இடும்புமுள்ளவனுக்கு: 
பரியாசக்காரன்‌ என்று பெயர்‌. மனுஷன்‌ 
கோபப்படும்போது. அவன்‌ பிறரை 
பரியாசம்பண்ணுகிறான்‌. அகங்காரமுள்ளவன்‌. 
அகந்தையான சினத்தோடே நடக்கிறான்‌. 
நம்முடைய த்‌ 
நாம்‌ 


கோபத்தை. 
கட்டுப்படுத்தவேண்டும்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தாமதிக்கவேண்டும்‌. 
வார்த்தைகளையும்‌, 
நாவையும்‌ கட்டுப்படுத்துவதுபோல, நம்முடைய 
அகந்தையான சினத்தையும்‌ 
கட்டுப்படுத்தவேண்டும்‌. 


சோம்பேறியின்‌ கைகள்‌ 
நீதி 21:25, 26. 


தீதி 2:25, சோம்பேதியின்‌ கைகள்‌: 
வேலைசெய்யச்‌ சம்மதியாததினால்‌, 
அவன்‌ ஆசை அவனைக்‌ கொல்லும்‌. 


நீதி ௮:28, அவன்‌ நான்தோறும்‌. 
ஆவதூடன்‌ இச்சிக்கிறான்‌; நீதிமானோ 
பிசினித்தனமில்லாமல்‌ கொடுப்பான்‌. 


சோம்பேறியும்‌ 
மனுஷர்களைப்போல. 

செய்யவேண்டும்‌. 

சோம்பேறிக்கு எந்தவிதமான சலுகையும்‌ 
கொடுக்கப்படவில்லை. னால்‌ 
சோம்பேறியின்‌ கைகள்‌ வேலை செய்ய 
சம்மதிக்காது. சோம்பேறிகள்‌ தங்களுக்கு 
தாங்களே சத்துருக்களாயிருக்கிறார்கள்‌. 
அவர்களுடைய சோம்பல்தனம்‌ அவர்களை 
பட்டினியாய்ப்‌ போட்டுவிடும்‌. ஒரு வேலையும்‌ 
செய்யாமல்‌ சும்மாயிருக்கிறவனுக்கு 
போஜனம்‌ கிடைக்காது. அவனுடைய வயிறு, 
பசிக்கும்‌. ஆனால்‌ அவனுடைய வாய்க்கு 
போஜனம்‌ ஒன்றும்‌ கிடைக்காமல்‌ போய்விடும்‌. 


சோம்பேறியின்‌ ஆசை அவனைக்‌ 
கதம்‌ சோம்பேறி ர வேலையும்‌ 
செய்யாவிட்டாலும்‌, தனக்கு. எல்லாம்‌ 
வேண்டுமென்று. ஆசைப்படுகிறான்‌. 
ஐசுவரியத்தை இச்சிக்கிறான்‌. தனக்கு 
எல்லா மேன்மையும்‌, மகிமையும்‌. 
உண்டாகவேண்டுமென்று ஆசைப்படுகிறான்‌. 
தன்னுடைய சந்தோஷத்திற்கு ஒரு குறைவும்‌ 
இருக்கக்கூடாது என்று பேராசைப்படுகிறான்‌. 
ஆனால்‌. தான்‌ ஆசைப்படுவதைப்‌ 
பெற்றுக்கொள்வதற்கு, சோம்பேறி எந்த 
முயற்சியும்‌ எடுப்பதில்லை. 





ழ்‌ நள 
யாய 


மற்றவர்கள்‌ எல்லாரும்‌ 
உதவிசெய்யவேண்டுமென்றும்‌, 
வேலைகளை அவர்கள்‌ 
கொடுக்கவேண்டும்‌ என்றும்‌ சோம்பேறி 
எதிர்பார்க்கிறான்‌. ஒரு சிலர்‌ பாவமான 
வழிகளில்‌ ஐசுவரியத்தைச்‌ சேர்த்து, அதை 
துன்மார்க்கமான வழிகளில்‌. 
செலவபண்ணுகிறார்கள்‌. தங்கள்‌ மாம்சத்தின்‌ 
இச்சைகளை, தங்கள்‌ பொல்லாப்பான 
ஐசுவரியத்தினால்‌ நிறைவேற்றுகிறார்கள்‌. 
நேர்மையாகவும்‌, கண்ணியமாகவும்‌, 
கடினமாகவும்‌ உழைக்கவேண்டும்‌ என்னும்‌ 
துன்மார்க்கரிடத்தில்‌ இருக்காது. 
வழிப்பறிகொள்ளைக்காரரைப்‌ 
இவர்களுடைய ஆசையே 
கொன்றுபேடும்‌. 
அநியாயக்காரர்களை சட்டம்‌ தண்டிக்கும்‌. 
அப்போது இவர்கள்‌ அறியாயமாய்ச்‌ சேர்த்த 
ஐசுவரியம்‌ ஒன்றுமில்லாமல்‌ போய்விடும்‌. 


அண்ணியும்‌ கனமாகவும்‌ 


உழைக்கிறான்‌. இவனுக்கு அதிகமான 
ஐசுவரியம்‌ இல்லையென்றாலும்‌, இவனிடத்தில்‌ 
ஒரு குறையும்‌ இருக்காது. இவனுக்குத்‌ 
தேவையான ஆஸ்தியிருக்கும்‌. புசிப்பதற்கு 
போஜனம்‌ இருக்கும்‌. வன்‌ 
பட்டினியாயிருக்கமாட்டான்‌. கர்த்தர்‌ தனக்கு 
கிருபையாய்க்‌ கொடுத்திருக்கிற ஆஸ்தியை 
சந்தோஷமாய்‌ அனுபவிப்பான்‌. ஆஸ்தி 
கொஞ்சமாமிருந்தாலும்‌ அதில்‌ 
திருப்தியோடிருப்பான்‌. 


_ தனக்கு 
தன்னுடைய 
தனக்கு செய்து 


நேர்மையாகவும்‌, 


நீதிமான்‌ தன்னுடைய ஐசுவரியத்தை 


தனக்கும்‌, தன்னுடைய குடும்பத்தாருக்கும்‌. 
பயன்படுத்துவதுபோல, தேவையுள்ள 
மற்றவர்களுக்கும்‌ கொடுத்து உதவிசெய்வான்‌. 
அவர்களுடைய தேவைகளை 
அறிந்துகொண்டு, அவர்களுக்கு 
ப்‌ கொடுப்பான்‌. இதில்‌ அவனுக்கு 
திருப்தியுண்டாகும்‌. நம்முடைய 
லாக்‌ நிறைவேற்றுவதினால்‌ வரும்‌ 
மற்றவர்களுக்கு நன்மை 

உண்டாகும்‌ திருப்தியே 

நீதிமான்‌ 

பிசினித்தனமில்லாமல்‌ பிறருக்குக்‌ கொடுத்து 
உதலிசெய்வான்‌. சோம்பேறி 
மற்றவர்களிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள 
வேண்டுமென்று விரும்புகிறான்‌. நீதிமானோ 
மற்றவர்களுக்கு தாராளமாய்க்‌ 
கொடுக்கவேண்டுமென்று விரும்புகிறான்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


பிரியப்‌ 
PUBLISHERS 


துன்மார்க்கருடைய பலி 


நீதி 21:27 


தீதி ௮:27. துன்மார்க்ககுடைய பலி. 
அருவருப்பானது; அதைத்‌ 
துர்ச்சித்தையோடே செலுத்தினாலோ 
எத்தனை அதிகமாய்‌ அருவருக்கப்படும்‌. 


தேவனே பலிகளின்‌ பிரமாணத்தைக்‌ 
கொடுத்திருக்கிறார்‌. பலிசெலுத்துவது 
தேவனால்‌ நியமிக்கப்பட்டிருக்கிற ஒழுங்கு. 
ம்போது, சுத்த 

விசுவாசத்தோடும்‌, 

மனந்திரும்பியும்‌ 

இப்படிப்பட்ட 

பலிகளில்தான்‌ கர்த்தர்‌ பிரியமாயிருக்கிறார்‌. 
துன்மார்க்கருடைய பலி கர்த்தருக்கு 
அருவருப்பானது. துன்மார்க்கன்‌ தங்கள்‌ 
மனம்‌ வருந்துவதுமில்லை. 


மனந்திருந்துவதுமில்லை. 
தன்னுடைய இச்சைகளை 
அறைந்து 
துன்மார்க்கனுடைய ஜீவியத்தில்‌ நன்மையாக 
காரியம்‌ ஒன்றுமே இருக்காது. அவனுடைய 
ஜீவியத்தில்‌ நன்மைக்கேதுவான மாற்றம்‌. 
எதுவும்‌ உண்டாயிருக்காது. 

ள்மார்க்கள்‌ ர்ச்சிந்தையோடே 
பலிகளைச்‌ செலுத்துகிறான்‌. தன்னுடைய 
துர்‌ஆசை நிறைவேறவேண்டும்‌ என்பதற்காக 
பலிபீடத்தில்‌ வந்து பலிகளைச்‌ 
செலுத்துகிறான்‌. துர்ச்சிந்தையோடே 
செலுத்துகிற பலியை கர்த்தர்‌ அதிகமாய்‌ 
அருவருக்கிறார்‌. மனுஷருடைய இருதயத்தில்‌ 
சுத்தமான பயபக்தியிருக்கவேண்டும்‌. 
மாய்மாலமான பயபக்தி கர்த்தருக்கு 
அருவருப்பானது. நம்மிடத்தில்‌ மெய்யான 
பரிசுத்தம்‌. இருக்கவேண்டும்‌. நம்மை 
பரிசுத்தவான்‌௧ள்போல காண்பிக்க 
மாய்மாலம்‌ பண்ணக்கூடாது. மாய்மாலம்‌. 
கர்த்தருக்கு அருவருப்பானது. 





ழ்‌ நவள 
யாய 


'மாட்டை வெட்டுகிறவன்‌ மனுஷனைக்‌ 
கொல்லுகிறவனாகவும்‌, ஆட்டைப்‌ 
பலியிடுகிறவன்‌ நாயைக்‌ 
கழுத்தறுக்கிறவனாகவும்‌, காணிக்கையைப்‌ 
படைக்கிறவன்‌ பன்றி த்தத்தைப்‌ 
படைக்கிறவனாகவும்‌,  தூபங்காட்டுகிறவன்‌ 
விக்கிரகத்தை  ஸ்தோத்திரிக்கிறவனாகவும்‌ 
இருக்கிறான்‌; இவர்கள்‌ தங்கள்‌ வழிகளையே 
தெரிந்துகொள்ளுகிறார்கள்‌: இவர்களுடைய 
ஆத்துமா. தங்கள்‌ அருவருப்புக்களின்மேல்‌ 
விருப்பமாயிருக்கிறது. நான்‌ கூப்பிட்டும்‌ 
மறுஉத்தரவு கொடுக்கிறவனில்லாமலும்‌, நான்‌ 
பேசியும்‌ அவர்கள்‌ கேளாமலும்‌, அவர்கள்‌ என்‌ 
பார்வைக்குப்‌ பொல்லாப்பானதைச்‌ செய்து, 
நான்‌ விரும்பாததைத்‌ 
தெரிந்துகொண்டதினிமித்தம்‌, நானும்‌ 
அவர்களுடைய ஆபத்தைத்‌ தெரிந்து 
கொண்டு, அவர்களுடைய  திகில்களை 
அவர்கள்மேல்‌ வரப்பண்ணுவேன்‌. 
கர்த்தருடைய வசனத்துக்கு 
நடுங்குகிறவர்களே, அவருடைய 
வார்த்தையைக்‌ கேளுங்கள்‌; என்‌ 
நாமத்தினிமித்தம்‌ உங்களைப்‌ பகைத்து, 
உங்களை  அப்புறப்படுத்துகிறு உங்கள்‌ 
சகோதரர்‌, கர்த்தர்‌  மகிமைப்படுவாராக 
என்கிறார்களே: அவர்‌ உங்களுக்குச்‌ 
சந்தோஷம்‌ உண்டாகும்படி காணப்படுவார்‌: 
அவர்களோ வெட்கப்படுவார்கள்‌"' 
(ஏசா 66:3-5. 


பொய்ச்சாட்சிக்காரன்‌ 


நீதி 21:28 
நீதி 21:29, 


பொய்ச்சாட்சிக்காரன்‌ 
கெட்டுப்போவான்‌;. செவி 
கொடுக்கிறவனோ 

பேசுத்தக்கவனாவான்‌. 


எப்பொழுதும்‌ 


'பொய்சொல்லுகிறவன்‌. ஒருவேளை 
நிதானமில்லாமல்‌, அவசரத்தில்‌ 
பொய்சொல்லியிருக்கலாம்‌. இப்படிப்பட்ட பாவம்‌ 
மன்னிக்கப்படும்‌. ஒரு சிலர்‌ வேண்டுமென்றே 
பொய்ச்சாட்சி சொல்லுவார்கள்‌. தாங்கள்‌ 
சொல்லுவது பொய்‌ என்பது தெரிந்திருந்தும்‌ 
அதை மாய்ச்‌ சொல்லுவார்கள்‌. 
நன்றாக யோசித்து, ஜோடித்து. பொய்ச்சாட்சி 
சொல்லுவார்கள்‌. இது துணிகரமான பாவம்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பெய்ச்சாட்சிக்காரன்‌ கெட்டுப்போவான்‌. 
தேவனுடைய கோபம்‌ இவன்மீது வரும்‌. 
பொய்யாணையிடுகிறவனும்‌, பொய்ச்சாட்சி 
சொல்லுகிறவனும்‌ கர்த்தருக்கு 
அருவருப்பானவன்‌. 


செவிகொடுக்கிறவன்‌ கர்த்தருடைய 
வார்த்தைக்குச்‌ செவிகொடுத்து, அவருடைய 
பிரமாணத்திற்குக்‌ கீழ்ப்படிகிறான்‌. 
தன்னுடைய அயலானோடு 

மாத்திரமே பேசுகிறான்‌. சத்தியத்திற்கு சாட்சி 
கொடுக்கிறான்‌. இவனுடைய வார்த்தையில்‌ 
உண்மையிருக்கும்‌. உண்மையென்று தனக்கு 


பொய்பேசுவதும்‌ 
பேசாமலிருப்பதும்‌ 


துன்மார்க்கன்‌ 


நீதி 21:29. 


நீதி 2129. 


முகத்தைக்‌. 
செம்மையானவனோ 


நேர்ப்படுத்துகிறான்‌.. 


துன்மார்க்கன்‌ தண்‌ 
கடினப்படுத்துகிறான்‌; 
தன்‌ வழியை 


துன்மார்க்கன்‌ துணிகரபாய்ப்‌ 
செய்கிறான்‌. எவ்வளவு 


பாவமாகுமிருந்தாலும்‌, அதை செய்யும்போது 
அவனுடைய முகத்தில்‌ சஞ்சலமோ, 
கவலையோ, கலக்கமோ, பயமோ இருக்காது. 


பாவம்‌ 
பெரிய 


செவிகொடுக்கமாட்டான்‌. 
இருதயம்‌ கடினமாயிருக்கும்‌. 





ழ்‌ நள 
யாய 


செம்மையானவனோ தன்‌ வழியை 
நேர்படுத்துகிறான்‌. தான்‌ என்ன 
செய்யவேண்டுமென்பதை யோசித்து முடிவு 
பண்ணுகிறான்‌ செம்மையானவன்‌ 
தன்னுடைய வழியிலும்‌, நடையிலும்‌ 
தள்ளாடமாட்டான்‌. எப்போதுமே 
இவனுடைய நடை உறுதியாயும்‌, 
பாதுகாப்பாயும்‌ இருக்கும்‌. கர்த்தருடைய 
ர்த்தையும்‌, அவருடைய பிரமாணமும்‌ 


புல்‌ 

ஆலோசனைகளுக்கும்‌, 

செவிகொடுப்பான்‌. தான்‌ 

தவறான 

பாதையாகயிருக்கும்போ து, தன்னுடைய 

தப்பிதத்தைத்‌ திருத்திக்கொள்கிறான்‌. 
தன்னுடைய வழியை நேர்ப்படுத்துகிறான்‌. 


கர்த்தருக்கு விரோதமான 
ஞானமில்லை 
நீதி 21:80 


நீதி 2190, கர்த்தருக்கு விரோதமான 
ஞானமுமில்லை, புத்தியுமில்லை, 
ஆலோசனை யுமில்லை. 


தேவனுக்கு விரோதமாக யுத்தம்பண்ணி 
யாராலும்‌ வெற்றி பெறமுடியாது. தேவனே 
'சர்வவல்லமையுள்ளவர்‌. அவரே 
சர்வஞானமுள்‌ எவர்‌. தேவனுடைய 
ஞானத்தைவிட | தங்களிடத்தில்‌ 
அதிகஞானமுள்ளது என்று யாரும்‌ 
நினைத்துப்‌ பார்க்கவும்‌ கூடாது. கர்த்தருக்கு 
விரோதமான ஞானமுமில்லை, புத்தியுமில்லை, 
ஆலோசனையுமில்லை. 


சிலர்‌ இந்தப்‌ 
சத்வ களவுக்‌ 
'தலைவர்களாகயிருக்கலாம்‌. 
கர்த்தருடைய  சித்தத்திற்குக்‌ 
நடந்தால்தான்‌, இவர்களுக்கு 


கத்தல்‌ 
அரசியல்‌ 
இவர்கள்‌ 


கீழ்ப்படிந்து 
காரியங்கள்‌ 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சித்திக்கும்‌. இவர்கள்‌ கர்த்தருடைய 
விருப்பத்திற்கு விரோதமாக ஆலோசனை 
பண்ணினாலோ, செயல்படுவதற்கு முயற்சி 
பண்ணினாலோ, இவர்களுடைய காரியங்கள்‌ 
வாய்க்காது. இவர்களுடைய எண்ணங்கள்‌ 


சித்திக்காது. 


ஜெயமோ கர்த்தரால்‌ வரும்‌ 
நீதி 21:31 


நீதி ௮31, குதிரை 
ஆயத்தமாக்கப்படும்‌; 
கர்த்தரால்‌ வரும்‌. 


டய 
ஒத்தாணய மல்‌ 
ஜெயமுண்டாகாது. 
யுத்தம்பண்ணுகிறவர்‌. தே 
ஜெயங்கொடுக்கிறவர்‌. நம்மிடத்தில்‌ எவ்வளவு 
திறமைகள்‌ இருந்தாலும்‌, எவ்வளவு 
வல்லமைகள்‌ இருந்தாலும்‌, இவையெல்லாமே 
கர்த்தரால்‌ ந்த்‌ கிடைத்திருக்கிறது. 
என்பதை உணர்‌ கர்த்தரைத்‌ 
துதிக்கவேண்டும்‌. “த்தத்தில்‌ நவீன 
ஆயுதங்களைப்‌ பயன்படுத்தினாலும்‌, 
யுத்தம்பண்ணுவதற்கு எவ்வளவு தீவிரமான 
பயிற்சிகளை எடுத்துக்கொண்டாலும்‌, ஜெயம்‌ 
கர்த்தரால்‌ மாத்திரமே வரும்‌. நாம்‌ 
யுத்தம்பண்ணும்போது கர்த்தருடைய 
தெய்வீக பிரசன்னம்‌ நம்மோடு 
கூடமிருக்கவேண்டும்‌. கர்த்தர்‌ நமக்கு 
ஆதரவாக யுத்தம்பண்ணவேண்டும்‌. 


திறை. 
ஆயத்தமாக்கப்படும்‌. 
குதிரை வீரர்களையும்‌, 
சாரதிகளையும்‌, 
யுத்தநாளுக்காக 
ஆனாலும்‌ யான பாதுகாப்பு 
கர்த்தரிடமிருந்தே வருகிறது. இரட்சிப்பும்‌ 
ஜெயமும்‌ கர்த்தரால்‌ மாத்திரமே வரும்‌. 
இராணுவத்தின்‌ உதவியில்லாமலேயே 
கர்த்தரால்‌ நமக்கு ஜெயங்கொடுக்க 
முடியும்‌. கர்த்தருடைய உதவியில்லாமல்‌ எந்த 
இராணுவத்தாலும்‌ ஜெயம்பெறமுடியாது. 


யுத்தநாளுக்கு 
ஜெயமோ 


யுத்தநாளுக்கு 
குதிரைகளையும்‌, 
ரதங்களையும்‌, 
காலாட்படை வீரர்களையும்‌ 


ஆயத்தம்பண்ணுகிறார்கள்‌. 





ழ்‌ ளான 
யாய 


திரணான ஐசுவரியம்‌ 


நீதி 221 


நீதி 22:1, திரனான ஜசுவரியத்‌ை 

பார்க்கிலும்‌ நற்கீர்த்தியே கரத்து 
கொன்னப்படத்தக்கது; பொன்‌ 
வென்னியைப்பார்க்கிலும்‌ தையே. 


ஐசவரியத்தினால்‌ நாம்‌ 
என்பதைக்‌ குறித்து. 
கவனமாயிருக்கவேண்டும்‌. 
அதிகமான ஐசுவரியம்‌  சேகரிப்பதைவிட 
நம்முடைய நற்பெயரைக்‌ காத்துக்கொள்வதே 
மிகவும்‌ மேன்மையானது. திரளான 
ஐசுவரியத்தைப்‌ பார்க்கிலும்‌ நற்கீர்த்தியே 
தெரிந்துகொள்ளப்படத்தக்கது. ஜசுவரியத்தை. 
அதிகமாக சேர்க்கவேண்டும்‌ என்று. 
ஆசைப்பட்டு, பாவமான வழிகளிலும்‌, 
துன்மார்க்கமான. வழிகளிலும்‌ 
ஐசுவரியத்தைச்‌ சேர்க்கக்கூடாது. நம்முடைய 
நற்பெயரைக்‌ கெடுத்துக்கொள்ளக்கூடாது. 


ஐசுவரியத்நினால்‌ மற்றவர்களுடைய 
நன்மைகளுக்கு உதவிபுரிவது நல்லது. 
நன்மையைவிட ஆத்தும நன்மை மிகவும்‌: 


நம்‌ 
பிரயோஜனமுள்ளதாயிருக்கவேண்டும்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பொன்‌ வெள்ளியைப்‌ பார்க்கிலும்‌ 
தயையே நலம்‌. மற்றவர்கள்‌ நம்மீது, 
பிரியமாயிருக்கவேண்டும்‌. நாம்‌ 
மற்றவர்கள்மீது. அன்புகூர்ந்தால்தான்‌, 
ர்கள்‌ நம்மீது அன்புகூருவார்கள்‌. 
செய்கையும்‌ 
பிறருக்கு 
பொன்னையும்‌ 
விரும்புவது. 
காரியம்‌. கர்த்தருடைய 
மனுஷருடைய சிநேகத்தையும்‌ 
விரும்புவது ஆவிக்குரிய காரியம்‌. 
உலகப்பிரகாரமான  ஆசீர்வாதங்களைவிட, 
ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களே நமக்கு அதிக 
பிரயோஜமுள்ளது. 


வார்த்தையும்‌, 
அன்பை 


உலகப்பிரகாரமான. 
'தயவையும்‌, 


ஜசுவரியவானும்‌ தரித்திரனும்‌ 
நீதி 22:2 


தீதி 22:2. ஜசுவரியவானும்‌ தரித்திரனும்‌ 
ஒருவரையொருவர்‌ சந்திக்கிறார்கள்‌; 
அவர்கள்‌ அனைவரையும்‌ 
உண்டாக்கினவர்‌ கர்த்தர்‌. 


இந்த உலகத்திலுள்ள 
ஐசுவரியவான்‌களையும்‌, 


தலைவர்களையும்‌ சிருஷ்டித்தவர்‌ 


கீழ்ப்டிவது நம்முடைய கடமை. தரித்திரனும்‌ 
கீழ்ப்டியவேண்டும்‌ 


கர்த்தருக்குக்‌ 


சிருஷ்டித்திரக்கிறார்‌ 

தேவனுடைய கையின்‌ 

கிரியைகளாயிருக்கிறார்கள்‌. தேவன்‌ 

மனுபுத்திரர்‌ எல்லோரையும்‌ தம்முடைய 
சாயலாக சிருஷ்டித்திருக்கிறார்‌. 





ழ்‌ நவள 
யாய 


கெட்டுப்போயிருக்கிறார்கள்‌. 
நியாயாசனத்திற்கு முன்பாக ஐசுவரியவானும்‌. 
தரித்திரனும்‌ குற்றவாளியாய்‌ நிற்கவேண்டும்‌. 
மனுஷருடைய மனச்சாட்சி அவர்களுடைய 
குற்றங்களை அவர்களுக்கு 

எல்லா மனுஷருக்கும்‌ தேவனுடைய கிருபை 
தேவைப்படுகிறது. ஐசுவரியவான்‌, தரித்திரன்‌ 
என்ற வித்தியாசமில்லாமல்‌, எல்லா 
மனுஷரும்‌ தேவனுடைய தால்‌ 
முன்பாக நிற்கவேண்டும்‌. 
ஐசுவரியவானும்‌ 
ஒருவரையொருவர்‌ 
கொள்ளவேண்டும்‌. 


தரித்தும்‌ 
சந்தித்துக்‌ 


வருத்தப்பட்டு... பாரம்‌ சுமக்கிற 
எல்லோரையும்‌ தம்மிடத்தில்‌ வருமாறு சரத 


அனபதுபோல்ே 


அன்புகூருகிறார்‌. மனு; 
வித்தியாசமாயிருக்கலாம்‌. 
வேறுபட்டவர்களாகயிருக்கலாம்‌. 
எல்லோருக்கும்‌ கர்த்தர்‌ 
எல்லோருக்கும்‌. ஒரே 
கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்‌ எல்லோருக்கும்‌. 
ஒரே பரிசுத்த ஆவியானவரே இருக்கிறார்‌. 
வாக்குத்தத்தங்களின்‌ உடன்படிக்கை 
வர்க்கம்‌. பொதுவானது. 
ஐசுவரியவானுக்கென்று ஒரு பிரமாணமும்‌. 
தரித்திரனுக்கென்று ஒரு பிரமாணமும்‌ 
'தனித்தனியாகயில்லை. கர்த்தருடைய 
பிரமாணம்‌ ஒன்றுதான்‌. பரலோகமும்‌ 
ஒன்றுதான்‌. கர்த்தருடைய பரிசுத்தவான்௧களில்‌ 
தரித்திரரும்‌ இருக்கிறார்கள்‌. 
ஐசுவரியவான்களும்‌. இருக்கிறார்கள்‌. 
பரிசுத்தவான்களில்‌ தரித்திரரும்‌ 
ஐசுவரியவான்களும்‌. ஒரே 
பரலோகத்திற்குத்தான்‌ போவார்கள்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


விவேகி 
நீதி 22:3 


நீதி 229. விவேகி ஆபத்தைக்‌ கண்டு 
மறைத்து கொள்ளுகிறான்‌; பேதைகள்‌. 
தெடுகப்போய்‌ தண்டிக்கப்படுகிறார்கள்‌. 


விவேசமுள்ளவன்‌ எல்லாவற்றையும்‌ 
ஆராய்ந்து  நிதானித்துப்‌ பார்ப்பான்‌ 
தனக்குத்‌ தீங்குவருவதற்கு முன்பாகவே 
அது வருவதைக்‌ காண்பான்‌. தீங்குக்கு 
விரோதமாக தன்னைப்‌ பாதுகாத்துக்‌, 
கொள்வான்‌. தன்னைப்‌ பலப்படுத்திக்‌ 
கொள்வான்‌. வானத்திலே மேகங்கள்‌ 
ஒன்றுகூடும்போது. அது மழை வருவதற்கு 
அறிகுறியாயிருக்கிறது. நம்முடைய 
ஜீவியத்தில்‌ நமக்கு பல பிரச்சனைகளும்‌, 
ஆபத்துக்களும்‌, புயல்போன்ற துன்பங்களும்‌ 
வரலாம்‌. 


விவேகி ஆபத்தைக்‌ கண்டு 

மறைந்துகொள்கிறான்‌. தனக்கு ஆயத்து 

வருவதற்கு முன்பாகவே, 

உணர்வடந்து தேவனும்‌ நாமத்தில்‌ 
ம்‌ 


வருகிறான்‌. கர்த்தரே 
விவேகிக்கு பலத்த துருகமாகயிருக்கிறார்‌. 
கர்த்தருடைய பிரசன்னத்தில்‌ அடைக்கலம்‌ 
பெற்றுக்கொள்ளும்போது, ஆபத்து நம்மை 
அணுகுவதில்லை. 
கள்‌ எல்லா வார்த்தைகளையும்‌ 
நம்புவார்கள்‌.  எச்சரிப்பாயிருக்கமாட்டார்கள்‌. 
அவதூறான வார்த்தைகளையும்‌, பொய்‌ 
வார்த்தைகளையும்‌, ஏளனவார்த்தைகளையும்‌, 
தூஷணவார்த்தைகளையும்‌ நம்புவார்கள்‌. 
பேதைகளுக்கு  எச்சரித்தாலும்‌ அவர்கள்‌ 
உணர்வடையமாட்டார்கள்‌. தங்களை 
நம்பவுமாட்டார்கள்‌. 
ஆபத்துக்களில்‌ 
சிக்கிக்கொள்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
நெடுகப்போய்‌ தண்டிக்கப்படுகிறார்கள்‌. 
எகிப்து ல நடைபெற்ற ஒரு 


சம்பவம்‌, வேகிக்கும்‌ பேதைக்கும்‌ 
னப எழுதப்பட்டிருக்கிறது. 





ழ்‌ நள 
யாய 


“பார்வோனுடைய ஊழியக்காரரில்‌ எவன்‌ 
கர்த்தருடைய வார்த்தைக்குப்‌ பயப்பட்டானோ, 
அவன்‌ தன்‌ வேலைக்காரரையும்‌ தன்‌ 
மிருகஜீவன்களையும்‌ வீடுகளுக்கு 
ஒடிவரப்பண்ணினான்‌. எவன்‌ கர்த்தருடைய 
வார்த்தையை மதியாமற்போனானோ, அவன்‌ 
தன்‌ வேலைக்காரரையும்‌ 5 
மிருகஜீவன்களையும்‌ 
விட்டுவிட்டான்‌” (யாத்‌ 9:20.21). 


தன்‌ 
வெளியிலே. 


தாழ்மை 
நீதி 22:4 


நீதி 284, தாழமைக்கும்‌ கர்த்தருக்குப்‌ 
பயப்படுதலுக்கும்‌ வரும்‌ 
இகுவரியமும்‌ மகிமையும்‌ தங்கத்‌ 


கர்த்தருக்குப்‌ 
ட்ராக்‌ நம்முடைய ஆவிக்குரிய 
ஜீவியத்திற்கு ஆதாரம்‌. நாம்‌ கர்த்தரோடு 
மனத்தாழ்மையுடன்‌ நடக்கவேண்டும்‌. 
இருதயத்தில்‌ பெருமையில்லாமல்‌ கர்த்தருடைய 
அடிச்சுவடுகளைப்‌ பின்பற்றவேண்டும்‌. 
நம்மிடத்தில்‌ மனத்தாழ்மையும்‌ 
இருக்கவேண்டும்‌. கர்த்தருக்குப்‌ பயப்படும்‌ 
பயமும்‌ இருக்கவேண்டும்‌. நாம்‌ ஆலிக்குரிய 
பிரமாணங்களுக்குக்‌ கீழ்ப்படியும்போது, நமக்கு 
ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள்‌ கிடைக்கும்‌, 
நமக்கு ஐசுவரியமும்‌, மகிமையும்‌, ஜீவனும்‌ 
பலனாய்க்‌ கிடைக்கும்‌. 


கர்த்தருக்குப்‌ 
திலக்கும்போ து. இந்தப்‌ 
ஆயுசநாட்கள்‌ 


பயந்து 
பிரபஞ்சத்தில்‌, 
நீடித்திருக்கும்‌. 
கர்த்தருடைய பார்வையில்‌ 
உண்மையுள்ளவர்களாயிருக்க வேண்டும்‌. 
அப்போது நாம்‌ தேவனுடைய கிருபையின்‌ 
உடன்படிக்கையில்‌  அங்கீகரிக்கப்படுவோம்‌. 
உடன்படிக்கையின்‌ ஆசீர்வாதங்களும்‌, 
சிலாக்கியங்களும்‌ நமக்குக்‌ கிடைக்கும்‌. 
கர்த்தருக்குப்‌ பயந்து, அவருடைய 
அடிச்சுவடுகளைப்‌ பின்பற்றிச்‌ செல்லும்போது. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மாறூபாடுள்ளவனுடைய வழி. 


நீதி 2௮:5 
நீதி 225. மாறுபாடுன்னவனுடைய 
வழியிலே. முள்ளுகளும்‌. 
கண்ணிகளுழுண்டு; தன்‌ ஆத்துமாவைக்‌ 
காக்கிறவன்‌ அவைகளுக்குத்‌ தூரமாய்‌ 
'விலகிப்போவான்‌. 


மாறுபாடுள்ளவனுடைய வழி 
நேர்வழியாக இருக்காது. அது கோணலான 
வழியாகவே இருக்கும்‌. கோணலான வழி 
எப்போதுமே பாவமான வழியாக இருக்கும்‌. 
பாவமான. வழிகள்‌ கர்த்தருடைய 
சித்தத்திற்கு விரோதமானவை. கர்த்தருடைய 
வார்த்தையானது நீதியின்‌ 
வழியாகமிருக்கிறது. மாறுபாடுள்ளவனுடைய 
வழியில்‌ கர்த்தருடைய வார்த்தை கிரியை 
நடப்பிக்காது. 


பாவிகளுடைய வழியில்‌: 
கக்கத்‌ ப அவலக்‌ 
பாவங்கள்‌,  முட்களைப்போல, 

இருதயத்தைக்‌ குத்தும்‌. 

பாவங்கள்‌ அவர்களுக்கு 
கண்ணிகளாகயிருக்கும்‌. பாவத்தில்‌ 
தொடர்ந்து ஜீவிக்குமாறு, அவர்களுடைய 
பழைய அனுபவங்கள்‌ அவர்களுக்கு ஆசை 
காண்பிக்கும்‌. பாவத்தின்‌ கண்ணியில்‌ 
சிக்கிக்கொண்டவர்களால்‌ விடுதலை பெற்று 
வெளியே வரமுடியாது. 


நாம்‌ பாவத்தின்‌ 
சிக்கிக்கொள்ளக்கூடாது. 
நம்முடைய ஆத்துமாவை நாம்‌ 
காத்துக்கொள்ளவேண்டும்‌. நம்முடைய 
ன்‌ நினைவுகளைப்பற்றியும்‌, ம்‌ 


கண்‌। 
கடந்தகால 


கண்ணியில்‌ 
என்றால்‌, 


கண்ணிகளுக்கும்‌ தூரமாய்‌ விலகிப்போவான்‌. 
முள்ளுகளால்‌ பாதிக்கப்படமாட்டான்‌. 
கண்ணிகளில்‌ சிக்கிக்கொள்ளமாட்டான்‌. 





ழ்‌ நள 
யாய 


நீதிமானுடைய வழி நேர்மையான வழி. 
நீதிமான்‌ 
காத்துக்கொள்கிறான்‌. 
குழப்பமில்லாமல்‌ தெளிவாகயிருக்கும்‌. இதில்‌ 
ஆபத்து இல்லாமல்‌ பாதுகாப்பு இருக்கும்‌. 
நீதிமானுடைய வழியில்‌ துக்கமில்லாமல்‌: 
சந்தோஷமிருக்கும்‌. 


பின்னையானவன்‌ 


நீதி 22:6 


நீதி 226. பின்னையானவன்‌ 
நடக்கவேண்டிய வழியிலே அவனை 
நடத்து; அவன்‌ முதிர்வயதிலும்‌ அதை 
விடாதிருப்பான்‌. 


பிள்ளைகளுக்கு 
கொடுக்கவேண்டும்‌. 


பயிற்சி 


பிள்ளைப்பிராயம்‌ 


கற்றுக்கொள்கிற பிராயம்‌. பிள்ளைகளுக்கு 
சத்தியத்தை 


உபதேசம்பண்ணவேண்டும்‌. 
நல்ல ஆலோசனைகளைச்‌ சொல்லவேண்டும்‌. 
அவர்களை யுத்தவீரர்களைப்போல 
பழக்குவிக்கவேண்டும்‌. பிள்ளையானவன்‌ 
நடக்க வேண்டிய வழியிலே அவனை 
நடத்தவேண்டும்‌. யுத்தம்பண்ண பயிற்சி 
எடுத்துக்கொள்கிறவர்கள்‌, ஆயுதங்களைப்‌ 
பிடிக்க பயிற்சி பெற்றுக்கொள்வார்கள்‌. 
அதுபோலவே நம்முடைய கம்‌ 
ஒவ்வொரு காரியத்தையும்‌ 

வெய்ல்கேன்டும்‌ என்ப. அனிககுக்கம்‌ 
கற்றுக்கொடுக்கவேண்டும்‌ 


த்தவீரர்கள்‌ தங்கள்‌ தளபதியின்‌ 
கட்டளைக்குக்‌ கட்டுப்படுவார்கள்‌. அவர்கள்‌ 
கீழ்ப்படிவதைக்‌ கற்றுக்கொள்வார்கள்‌. 
ம்முடைய பிள்ளைக தேவனுடைய 
ணை ததை கற்றுக்கொடுக்கவேண்டும்‌ 
அவர்கள்‌ தேவனுடைய கட்டளைக்கு 
கீழ்ப்டியும்‌ விதத்தில்‌ அவர்களை 
நடத்தவேண்டும்‌. 
நம்முடைய பிள்ளைகள்மீது நமக்கு 
மெய்யான அன்பு இருக்கிறது. தங்களுடைய 
பிள்ளைகள்‌ கெட்டுப்போவதையோ, அல்லது. 
அழிந்துபோவதையோ, எந்தப்‌ பெற்றோரும்‌ 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


விரும்பமாட்டார்கள்‌. பிள்ளைகளை 
வேண்டிய வழியில்‌ நடத்தினால்தான்‌, 
அவர்கள்‌ முதிர்வயதிலும்‌ அந்த வழியை 
விடாதிருப்பார்கள்‌. நம்முடைய பிள்ளைகளை 
நீதியின்‌ பாதையில்‌ வழிநடத்தினால்‌, 
அவர்கள்‌ தங்கள்‌ முதிர்வயதிலும்‌ நீதியின்‌ 
பாதையில்‌ நடப்பார்கள்‌ நம்முடைய 
பிள்ளைகள்‌ எப்படியும்‌ போகட்டும்‌ என்று 
நாம்‌ விட்டுவிடமாட்டோம்‌. அவர்களை 
கரம்பிடித்து பாதுகாப்போம்‌. பாதுகாப்பாக 
வழிநடத்துலோம்‌. 


நடக்க 


பிள்ளைகளுக்கு 
காரியங்களில்‌ ஆர்வமும்‌, 


தாலந்துகளும்‌ இருக்கிறது. 


நம்முடைய 
என்னென்ன 


என்பதை 


அவர்களுக்கு 
கொடுக்கவேண்டும்‌. 
பிள்ளைகளின்‌ நாமே 
பழக்குவிக்கவேண்டும்‌. தாயானவள்‌ 
தன்னுடைய பிள்ளையை நேசித்து, அதைப்‌ 
போவிப்பதுபோல, நாமும்‌ நம்முடைய 
பிள்ளைகளை நேசித்து வளர்க்கவேண்டும்‌. 
தாய்‌ தன்னுடைய பிள்ளைக்கு போஜனம்‌ 
கொடுக்கும்போது, அந்தப்‌ போஜனத்தைக்‌ 
கொஞ்சமாகவம்‌ கொடுப்பாள்‌, 
அநேகந்தரமும்‌ கொடுப்பாள்‌. தன்‌ 
பிள்ளையை பட்டினி போடமாட்டாள்‌. 
ன்‌ அதிக போஜனம்‌ கொடுத்து, 
ஆரோக்கியத்தைக்‌ 
கெடுத்துப்போடவுமாட்டாள்‌. 


கரங்களை 


“இன்று நான்‌ உனக்கும்‌ 
கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள்‌ உன்‌ 
இருதயத்தில்‌ இருக்கக்கடவது. நீ அவைகளை 
உன்‌ பிள்ளைகளுக்குக்‌ கருத்தாய்ப்‌ போதித்து, 
நீ உன்‌ வீட்டில்‌ உட்கார்ந்திருக்கிறபோதும்‌, 
வழியில்‌ நடக்கிறபோதும்‌, 
படுத்துக்கொள்ளுகிறபோதும்‌, 
எழுந்திருக்கிறபோ தும்‌ அவைகளைக்‌ குறித்துப்‌ 
பேசி, உன்‌ கையின்மேல்‌ 
கட்டிக்கொள்வாயாக; 
கண்களுக்கு நடுவே 
க்‌ ய்‌ இருக்கக்கடவது. 
அவைகளை உன்‌ வீட்டு நிலைகளிலும்‌, உன்‌ 
வாசல்களிலும்‌ எழுதுவாயாக" (உபா 6:6-9). 





ழ்‌ நள 
யாய 
பிள்ளைகளுக்கு 


நம்முடைய 

பயிற்சி கொடுக்கும்போது, 
அவர்களுக்கு முன்பாக நல்ல. 
முன்மாதிரிகளாயிருக்க வேண்டும்‌. 
குற்றுக்கொள்கிறவர்களிடத்தில்‌, கற்றுக்‌ 
'கொடுப்பவர்களைப்பற்றி நல்ல அபிப்பிராயம்‌: 
உண்டாகவேண்டும்‌. அப்போதுதான்‌ 
கற்றுக்கொள்கிறவர்கள்‌ பிரச்சனையில்லாமல்‌: 
குற்றுக்கொள்வார்கள்‌. _ பிள்ளையானவனை 
நடக்க வேண்டிய வழியிலே நடத்தும்போது, 
நாமும்‌ நடக்க வேண்டிய வழியிலே நடப்பது 
மிகவும்‌ அவசியம்‌. 


நாம்‌ 
நாம்‌ 


ஜசுவரியவான்‌ 


நீதி 22:7 


நீதி 22,7, ஜசுவரியவான்‌ தரித்திரணை 
ஆளுகிறான்‌; கடன்வாங்கினவன்‌. 


கடன்கொடுத்தவனுக்கு அடிமை. 


ஐசவரியவான்‌ தரித்திரனை அடக்கி, ஒடுக்கி 
ஆளுகிறான்‌. ஐகுவரியவானுடைய சுபாவம்‌ 
வேறு. கர்த்தருடைய சுபாவம்‌ வேறு. 
கர்த்தர்‌ சர்வவல்லராகவும்‌, பெரியவராகவும்‌ 
இருக்கிறார்‌. ஆனாலும்‌ அவர்‌ யாரையும்‌ 
புறம்பே தள்ளிவிடுவதில்லை. யாருக்கும்‌ 
பட்சபாதம்‌ காண்பிப்பதில்லை. எல்லோருக்கும்‌. 
ஒன்றுபோலவே கிருபை கொடுக்கிறார்‌. 


கடன்‌ 


தான்‌ பெற்றுக்கொண்ட கடனை திரும்ப 
செலுத்த முடியாமல்‌ போகும்போது, 
கடன்வாங்கியவன்‌ மிகுந்த கஷ்டத்திற்குட்‌ 
படுத்தப்படுகிறான்‌. கடன்‌ கொடுத்தவனுடைய 
இரக்கத்திற்கும்‌ தயவுக்கும்‌ கெஞ்சுகிறான்‌. 
தன்னிடத்திலுள்ள எல்லா பொருட்களையும்‌, 
தான்‌ பெற்ற கடனுக்காக, 
வழியில்லாமல்‌ ஈடாக 

ல்‌ தனக்கு 


a 
தவிக்கிறான்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


பிரியப்‌ 
PUBLISHERS 


தரித்திரனாகமிருந்தாலும்‌, பிறனிடத்தில்‌ 
கடன்வாங்காமலிருப்பதுதான்‌ நல்லது, 
தரித்திரன்‌ சோம்பேறியாயில்லாமல்‌, கடினமாய்‌ 
உழைக்கவேண்டும்‌. தன்னுடைய 
வருமானத்திற்கு. தகுந்த பிரகாரம்‌ 
செலவுபண்ணவேண்டும்‌. செல்லும்‌ செலவை 
கணக்குப்‌ பார்க்கவேண்டும்‌. போதுமென்கிற 
மனதிருப்தியோடு, வாழக்கற்றுக்‌ 
கொள்ளவேண்டும்‌. 


அநியாயத்தை விதைக்கிறவன்‌ 
நீதி 22:8 


அநியாயத்தை 
வருத்தத்தை 
உக்கிரத்தின்‌ 


சேமித்த ஐசுவரியம்‌ 
இப்படிப்பட்ட ஐசுவரியம்‌ 
பாவமான ஐசுவரியத்தினால்‌ 
ஒரு நன்மையும்‌ உண்டாகாது. அநியாயமாய்‌ 
சம்பாதித்தவன்‌ செழித்திருக்கமாட்டான்‌ 
அதிகமான லாபம்‌ சம்பாதிக்கவேண்டும்‌. 
ன்பதற்‌ ஒரு சிலர்‌ தீயகாரியங்களை 
பாவமான காரியங்களில்‌ 
சிக்கிக்கொள்கிறார்கள்‌. 
அநியாயமும்‌ செய்து, 
ஐசுவரியத்தைக்‌  குவித்துக்கொள்கிறார்கள்‌. 
அநியாயத்தை விதைக்கிறவன்‌ வருத்தத்தை 
அறுப்பான்‌. 


அநியாயம்‌ செய்கிறவனை தேசத்தின்‌ 
சட்டம்‌ தண்டிக்கும்‌. அதிகாரத்தின்‌ பிரம்பு 
அக்கிரமக்காரனுக்கு நேராக  நீட்டப்படும்‌. 
சட்டத்தின்‌ பிரம்பு தண்டிக்கும்‌ பிரம்பாகவும்‌, 
கோபத்தின்‌ பிரம்பாகவும்‌ இருக்கும்‌. 
துன்மார்க்கனுக்கு விரோதமாக நீட்டப்படும்‌ 
மிலாறு உக்கிரத்தின்‌ மிலாறாகயிருக்கும்‌. 
ஐசுவரியவானிடத்தில்‌ விவேகமிருக்க 
வேண்டும்‌. பேராசையிருக்கக்கூடாது. 
ஐசுவரியவான்‌. தன்னுடைய நலத்தை 
பார்ப்பதுபோல, பிறருடைய நலத்தையும்‌ 
பார்க்கவேண்டும்‌. 





f= THE 
TT 


“ஆகையால்‌ சீயோனில்‌ 
வாசமாயிருக்கிற என்‌ ஜனமே, அசீரியனுக்குப்‌ 
பயப்படாதே: அவன்‌ உன்னைக்‌ கோலால்‌ 
அடித்து,  எகிப்தியரைப்‌ 

தண்டாயுதத்தை உன்மேல்‌ 

ஆனாலும்‌ 

கொஞ்சக்காலத்துக்குள்ளே என்‌ உக்கிரமும்‌, 
அவர்களைச்‌ சங்கரிக்கப்போகிறதினால்‌ என்‌ 
கோபமும்‌ தீர்ந்துபோம்‌ என்று சேனைகளின்‌ 
கர்த்தராகிய ஆண்டவர்‌ சொல்லுகிறார்‌" 
(ஏசா 10:24,25). 


கருணைக்கண்ணன்‌ 


நீதி 22:9 


நீதி 225. கருணைக்கண்ணன்‌. 
ஆசிர்வதிக்கப்படுவாண்‌; அவண்‌ தண்‌ 
ஆகாரத்தில்‌ தரித்திரனுக்குக்‌ 
கொடுக்கிறான்‌. 


உதவிசெய்கிறவனுடைய 
கருணைக்கண்களாகயிருக்கும்‌. 
இவனிடத்தில்‌ வன்கண்கள்‌ இருக்காது 
(நீதி 23:6).  கண்ணானது சரீரத்தின்‌ 
விளக்காயிருக்கிறது. நம்முடைய கண்‌ 
தெளிவாமிருந்தால்‌, நம்முடைய சரீரம்‌ 
முழுவதும்‌ வெளிச்சமாயிருக்கும்‌. நம்முடைய 
கண்‌ கெட்டதாமிருந்தால்‌ நம்முடைய சரீரம்‌ 
முழுவதும்‌ இருட்டாயிருக்கும்‌. 


ம்முடைய கண்களின்‌ 
பாசத்தகிதக்கவேண்டும்‌ 


பிறருக்கு 
கண்கள்‌ 


வ்‌ விவர்களைப்‌ பார்க்கும்போது 
ம்‌ கண்களை 
அவர்களை 
பார்த்து, அவர்களுக்குத்‌ 
தேவையான உதவிகளை செய்யவேண்டும்‌. 
பிறருக்கு உதலிபுரிய நம்மிடத்தில்‌ 
திராணியிருக்கும்போது. அவர்களுக்கு: 
உதவிபுரியாமலிருப்பது பாவம்‌. 
கருணைக்கண்ணன்‌ தன்‌ ஆகாரத்தில்‌ 
தரித்திரனுக்குக்‌ கொடுக்கிறான்‌. கர்த்தர்‌ 
கருணைக்கண்ணனை  ஆசீர்வதிக்கிறார்‌. 


நம்முடைய 
மூடிக்கொள்ளக்கூடாது. 


ஆதரவாகப்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


வன்கண்ணனை சபிக்கிறார்‌. நாம்‌ பிறருக்கு 
உதவியும்‌ செய்து, அவர்களை 
கருணைக்கண்களோடு பார்க்கும்போது, நாம்‌. 
செய்கிற உதவி மிகவும்‌ 
மேன்மையானதாயிருக்கும்‌. 

நாம்‌ பிறருடைய தேவைகளை 
பார்த்தால்‌ மாத்திரம்‌ போதாது. நம்முடைய 
கைகள்‌ அவர்களுக்கு உதவிசெய்ய 
முன்வரவேண்டும்‌. நம்முடைய கண்கள்‌ 
பிறருடைய பசியைப்‌ பார்க்கும்போது. 
நம்முடைய கைகள்‌, நம்முடைய 
ஆகாரத்திலிருந்து எடுத்து, அதை 
அவர்களுக்குக்‌ கொடுக்கவேண்டும்‌. 
நம்முடைய போஜனத்தில்‌ ஒரு பங்கை 
பசியாமிருப்பவர்களுக்குக்‌ கொடுப்பதினால்‌ 
நாம்‌ குறைந்துபோய்விடப்போவதில்லை. பிறர்‌ 
பசியாயிருக்கும்போது, நாம்‌ மாத்திரம்‌. 
திருப்தியாய்ப்‌ புசிப்பது நல்லதல்ல. நம்முடைய 
ஆகாரத்தில்‌ ஒரு பகுதியை தரித்திரருக்குக்‌ 
கொடுக்கும்போது, கர்த்தர்‌ நம்மை 
ஆசீர்வதிப்பார்‌. நம்முடைய தேவைகளை 
சந்திப்பார்‌. நாம்‌ கொஞ்சமாய்ப்‌ புசித்தாலும்‌, 
நமக்கு பசியிருக்காது. திருப்தியிருக்கும்‌. 


பரியாசக்காரன்‌' 


நீதி 22:10. 


நீதி 210. பரியாசக்காரனைத்‌ 
துரத்திவீடு; அப்பொழுது வாது நீங்கும்‌, 
விரோதமும்‌ அவமானமும்‌ ஒழியும்‌. 


பரியாசக்காரன்‌ அநியாயத்தை 

ல்‌ மனுஷர்‌ மத்தியிலே இவன்‌ 

சண்டைகளும்‌, 

வதக்க உண்டாகும்‌. அமைதி 

கெட்டுப்போகும்‌. பரியாசக்காரன்‌ சிநேகிதர்‌ 

மத்தியிலே குழப்பத்தையும்‌ சண்டையையும்‌ 

இவனுடைய 

பேச்சுக்களும்‌, 

'தீமையானவையாகவே. 

இருக்கும்‌. இவனிடத்தில்‌ நற்குணமிருக்காது. 

பரியாசக்காரன்‌ நம்மிடத்தில்‌ இருக்கும்‌. 
வரையில்‌ நமக்கும்‌ நன்மை உண்டாகாது. 





i THEN 
TT 


பரியாசக்காரனை 
துரத்திவிடவேண்டும்‌. 


விரோதமும்‌, அவமானமும்‌. 
பரியாசக்காரனை நம்மைவிட்டுத்‌ 
அவனோடு சேர்ந்து 
விரோதமும்‌, அவமானமும்‌, 
நம்மைவிட்டு வெளியேறிவிடும்‌. நமக்குள்ளே 
சந்தோஷமும்‌, சமாதானமும்‌ இருக்கும்‌. 
பரியாசக்காரனுடைய இருதயம்‌ 
பெருமையானதை யோசிக்கும்‌. அவனுடைய 
உள்ளம்‌ அகந்தையானது. பரியாசக்காரன்‌ 
மற்றவர்களுக்கு மதிப்பு கொடுக்கமாட்டான்‌. 
எல்லோரையும்‌ பரியாசம்பண்ணுவான்‌. ம்‌ 
மத்தியிலே சமாதானம்‌ 
வேண்டுமென்றால்‌, 
நம்மைவிட்டுத்‌ துரத்திவிடுவதைத்‌ 
வேறு வழி எதுவுமில்லை. 


௬த்த இருதயம்‌ 
நீதி 22:11 


நீதி ய. சூத்த 
விரும்புகிறவனுடைய 
'இனிமையானவைகள்‌;; 
அவனுக்குச்‌ சிநேகிதணாவான்‌. 


சுத்த. இருதயமுள்ளவன்‌ எல்‌ 
நற்கிரியைகளையும்‌ செய்வதற்கு 
தகுதியுள்ளவன்‌. இவன்‌ 
உண்மையுள்ளவனாகவும்‌, கண்ணிய 
முள்ளவனாகவும்‌ இருக்கவேண்டும்‌. நீதிமான்‌ 
சுத்தஇருதயத்தை விரும்பவேண்டும்‌. 
தன்னுடைய இருதயத்தைச்‌ சுத்திகரிக்க 
வேண்டும்‌. தன்னுடைய இருதயத்திலுள்ள 
எல்லா அசுத்தங்களையும்‌ வெறுக்கவேண்டும்‌. 
நீதிமானுடைய இருதயத்தில்‌ வஞ்சனை, 
ஏமாற்றுத்தனம்‌, சுயநலம்‌ ஆகிய எதுவும்‌ 
இருக்கக்கூடாது. 


நீதிமானுடைய இருதயத்தைப்போலவே, 
மனச்சாட்சியும்‌ சுத்தமாயிருக்க 
நீதிமான்‌ 
பிரியமுள்ள வனாகவும்‌, 
வெறுக்கிறவனாகவும்‌ 
சுத்தஇருதயத்தை 
உதடுகள்‌ 
கிருபையான 
மற்றவர்மீது அவதூறு பேசாது. நீதிமானுடைய 
இருதயத்தைப்போலவே, அவனுடைய 
வார்த்தைகளும்‌ சுத்தமாயிருக்கும்‌. 


இருதயத்தை 
உதடுகள்‌. 
ராஜா 


எல்லா 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஞானமும்‌ நீதியுமுள்ள நல்ல ராஜாக்கள்‌ 
நீதிமான்களை விரும்புவார்கள்‌. 
குத்தஇருதயமுள்ளவர்களை  தங்களிடத்தில்‌ 
சேர்த்துக்கொள்வார்கள்‌. நீதிமான்களின்‌ 
நற்கிரியைகள்‌ அநேக ஜனங்களுக்கு 
பிரயோஜனமுள்ளதாயிருக்கும்‌. நாம்‌ சுத்த 
இருயதத்தை விரும்பும்போது, ராஜா நம்மை 
விரும்புவார்‌. நமக்கு ராஜாவின்‌ சிநேகம்‌ 
கிடைக்கும்‌. ஜனங்களும்‌ 
விரும்புவார்கள்‌. 

சத்துருவாயிருக்கும்போது, 
சிநேகிதமாயிருக்கும்‌. 


கர்த்தருடைய கண்கள்‌ 


நீதி 22:12 


நீதி 2212. கர்த்தருடைய கண்கள்‌: 
ஞானத்தைக்‌ காக்கும்‌; துரோகிகளின்‌ 
வார்த்தைகனையோ அவர்‌ 
தாறுமாறாக்குகிறார்‌. 


கிருபையினால்‌ 


கர்த்தர்‌ தம்முடைய பரவு 


ஞானத்தைக்‌ காக்கிறார்‌. 
காப்பதற்கு விசேஷித்த கவனம்‌ 
செலுத்துகிறார்‌ மனுஷர்‌ மத்தியிலே. 
கர்த்தரை அறியும்‌ அறிவு இருக்கவேண்டும்‌. 
ஜனங்களுக்கு நன்மையையும்‌ தீமையையும்‌ 
வேறு பிரிக்கத்‌ தெரிந்திருக்கவேண்டும்‌. 
மனுஷர்‌ ஞானத்தோடிருந்தால்தான்‌, 
கர்த்தருக்குப்‌ பிரியமுள்ள பிள்ளைகளாகவும்‌, 
பிரயோஜனமுள்ள பிள்ளைகளாகவும்‌ ஜீவிக்க 
முடியும்‌. கர்த்தருடைய கண்கள்‌ இந்தப்‌ 
பிரபஞ்சத்தில்‌ ஞானத்தைக்‌ காக்கிறது. 


“தம்மைப்பற்றி உத்தம 
இகுநப்திதஷகக்கிறர்களுக்க்‌ தம்முடைய 
வல்லமையை விளங்கப்பண்‌ ணும்படி, 
கர்த்தருடைய கண்கள்‌ பூமியெங்கும்‌ 
உலாவிக்‌ கொண்டிருக்கிறது” (நாளா 16.9). 
கர்த்தர்‌ ஞானிகளைப்‌ பாதுகாக்கிறார்‌. 
அறிவுள்ள வர்களைப்‌ பாதுகாக்கிறார்‌. 
நல்லோரைப்‌ பாதுகாக்கிறார்‌. கர்த்தர்‌ 
உண்மையைப்‌ பேசுகிறவர்களை 
ஆசீர்வதிக்கிறார்‌. தங்கள்‌ உள்ளத்தில்‌ 
மாய்மாலமில்லாமல்‌, பொய்பேசாமல்‌, 
உண்மையைப்‌ பேசுகிறவர்கள்‌ கர்த்தருக்குப்‌ 
பிரியமானவர்கள்‌. கர்த்தர்‌ துரோகிகளின்‌ 
வார்த்தைகளை தாறுமாறாக்குகிறார்‌. 
அவற்றை அழித்துப்போடுகிறார்‌. ஞானமுள்ள 
வார்த்தைகளையோ கர்த்தர்‌ பாதுகாக்கிறார்‌. 





i THE 
TT 
சோம்பேறி 
நீதி 2213. 


நீதி 2219. வெளியிலே சிங்கம்‌, 
வீதியிலே கொலையுண்பேன்‌ என்று 
சோம்பேறி சொல்லுவான்‌. 


பலர்‌ தேவையில்லாத கற்பனைகளை 
வளர்த்துக்கொண்டு, தங்கள்‌ உள்ளத்திலே 
பயந்துகொண்டிருப்பார்கள்‌. தங்களுக்கு, 
பிரச்சனைகள்‌ வராவிட்டாலும்‌, தங்களுக்கு 
பிரச்சனை வந்துவிட்டதுபோல 
பயப்படுவார்கள்‌. கர்த்தர்‌ தங்களுக்குக்‌ 
கொடுத்திருக்கும்‌ கடமைகளை 
நிறைவேற்றாமல்‌ இருப்பதற்கு, ஏராளமான 
சாக்குபோக்குகளைச்‌ சொல்லுவார்கள்‌. 


சோம்பேறிகள்‌ சும்மாமிருப்பதையே 
விரும்புகிறார்கள்‌. இவர்கள்‌ ஒரு வேலையும்‌ 
செய்யமாட்டார்கள்‌. வயலில்‌ வேலை 
செய்யாமல்‌ வீட்டில்‌ படுத்துத்‌ தூங்குவதே 
இவர்களுக்குப்‌ பிரியமானது. வெளியிலை 
சிங்கம்‌ இருக்கிறது என்று சொல்லி 
வேலைக்குப்‌ போகமாட்டார்கள்‌. வெளியில்‌ 
சிங்கம்‌ இல்லாவிட்டாலும்‌, சிங்கம்‌ 
இருப்பதாகச்‌ சொல்லி பயப்படுவார்கள்‌. அது 
கற்பனை சிங்கம்‌. உண்மையில்‌ வயல்‌ 
வெளியில்‌ சிங்கம்‌ எதுவுமிருக்காது. 


சாத்தான்‌ கெர்ச்சிக்கிற சிங்கம்‌ போல. 
அலைந்துகொண்டிருக்கிறான்‌. அவன்‌ 
எவனை விழுங்கலாபென்று 
வகைநேடிக்கொண்டிருக்கிறான்‌. சாத்தான்‌ 
மிகவும்‌ ஆபத்தானவன்‌. அவன்‌ மூலமாய்‌ 
வரும்‌ பத்துக்குப்‌ பயப்படவேண்டும்‌. 
சோம்பேறிகளோ கற்பனை சிங்கத்திற்குப்‌ 
பயப்படுவார்கள்‌. க சிங்கமாகிய 
சாத்தானுக்கு நகிதராயிருப்பார்கள்‌. 
சாத்தான்‌ சோ்பேறிகளோ௰்‌ படுக்கையில்‌ 
படுத்திருப்பான்‌. வீதியில்‌ கொலையுண்பேன்‌ 
என்று சோம்பேறிகள்‌ சொல்லுவார்கள்‌. 
அவர்களுக்கு அப்படிப்பட்ட துயர சம்பவம்‌ 
எதுவும்‌ வராது. ஆனால்‌ சாத்தான்‌ 
சோம்பேறிகளை, அவர்களுடைய 
படுக்கையிலேயே கொன்றுபோடுவான்‌. 
வீட்டிலே கெர்ச்சிக்கிற சிங்கத்தோடு குடும்பம்‌ 
நடத்திக்கொண்டு, வெளியிலே சிங்கம்‌. 
இருக்கிறது என்று மாய்மாலம்‌. 
பண்ணுகிறவர்கள்‌ மதிமீனர்கள்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


பரஸ்திரீகனின்‌ வாய்‌ 


நீதி 22:14 


தீதி 2214. பரஸ்திரீகனின்‌ வாய்‌ 
ஆழமான படுகுழி; கர்த்தருடைய 
கோபத்திற்கு ஏதுவானவன்‌ அதிலே 
விழுவான்‌. 

நாம்‌ பரஸ்திரீகளுக்கு 
ஜீலிக்கவேண்டும்‌. வாலிபர்கள்‌ 
இச்சைகளைக்‌ குறித்து மிகுந்த 
எச்சரிப்போடிருக்கவேண்டும்‌. நாம்‌ எல்லா 
அதத்தங்களுக்கும்‌ விலகி வந்துவிடவேண்டும்‌, 
நம்முடைய ஆத்துமாவைக்‌ காத்துக்கொள்வது 
நமக்கு மிகவும்‌ நல்லது. சரீரத்தின்‌ 
இச்சைகளை பூர்த்தி செய்யவேண்டும்‌ என்று 
பேராசைப்படாமல்‌, ஆத்துமாவைக்‌ 
காத்துக்கொள்ள வேண்டுமென்று 
கட்டுப்பாடோடு ஜீவிக்கவேண்டும்‌. 


விலகி 
மாம்சத்தின்‌ 


பரஸ்திரீகளின்‌ வாய்‌ ஆழமான படுகுழி. 
அவள்‌ வாலிபர்களை மயக்கிப்பிடித்து முத்தம்‌ 
செய்கிறாள்‌ (நீதி 7:13). வாலிபர்களும்‌ 
தங்களுக்கு வரும்‌ ஆபத்துக்களை 
உணராமல்‌, பரஸ்திரீயின்‌ பின்னே 
செக்கிற்கள்‌. ஒரு. மாடு அடக்கப்பட்ட 
செல்வது போலவும்‌, ஒரு ்‌ 
விலங்கிடப்பட்டு தண்டனைக்குப்‌ 
போலவும்‌, ஒரு குருவி தன்‌ பிராணனை 
வாங்கும்‌ கண்ணியை அறியாமல்‌ அதில்‌ 
விழ தீவிரிக்கிறதுபோலவும்‌, வாலிபர்கள்‌ 
பரஸ்திரீயின்‌ பின்னாலே போகிறார்கள்‌. 
அம்பு வாலிபரின்‌ ஈரலைப்‌ பிளக்கும்‌. 
பரஸ்திரீயினிடத்தில்‌. சிக்கிக்‌ 
கொள்கிறவர்களுடைய ஆத்துமா 
சீரழிந்துபோகும்‌. 


வாலிபர்கள்‌ பரஸ்திரீயை விட்டு விலகி 
ஜீவிக்கவேண்டும்‌. பரஸ்திரீயோடு 
வாலிபருக்கு பங்கும்‌, ஐக்கியமும்‌, உறவும்‌ 
இருக்கக்கூடாது. அவளுடைய வீட்டுப்‌ 
பக்கமே போகக்கூடாது. துணிகரமாய்ப்‌ 
பாவம்‌ செய்கிறவர்கள்‌ கர்த்தருடைய 
கிருபையைவிட்டு தூரமாய்‌ 
விலகிப்போய்விடுகிறார்கள்‌. கர்த்தருடைய 
கோபத்திற்கு ஏதுவானவன்‌ பரஸ்திரீகளின்‌ 
ஆ படுகுழிகளில்‌ விழுவான்‌. கர்த்தர்‌ 


கிருபையினால்‌ 
பால்திர்களிடமிருந்து நம்மைப்‌ 
பாதுகாக்கிறார்‌. நாம்‌ துணிகரமாய்ப்‌ பாவம்‌ 
செய்யவேண்டுமென்று  தீர்மானம்பண்ணும்‌: 
போது. கர்த்தருடைய கிருபை நம்மைவிட்டு 
விலகிப்போய்விடுகிறது. 





ழ்‌ நள 
யாய 
பிள்ளையின்‌ நெஞ்சில்‌ 
நீதி 22:15 


தீதி 22:15. பின்னையின்‌ நெஞ்சில்‌ 
மதியீனம்‌ ஒட்டியிருக்கும்‌ அதைத்‌ 
தண்டனையின்‌ பிரம்பு அவனைவிட்டு 
அகற்றும்‌. 


பாவம்‌ ஒரு மதியீனம்‌. பாவம்‌ நம்முடைய 
இருதயத்தில்‌ தங்கியிருக்கிறது. பாவம்‌ 
செய்யவேண்டும்‌ என்னும்‌ விருப்பம்‌ 
எல்லோருடைய இருதயத்திலும்‌ இருக்கிறது. 
நம்முடைய முற்பிதாக்களாகிய ஆதாமும்‌ 
ஏவாளும்‌, கர்த்தருடைய கட்டளைக்குக்‌ 
கீழ்ப்படியாமல்‌ பாவம்‌ செய்தார்கள்‌. அவர்கள்‌ 
மூலமாய்‌ பாவம்‌ மனுக்குலத்திற்குள்‌ 
பிரவேசித்தது. இது ஜென்ம பாவம்‌. ஜென்ம 
பாவம்‌ எல்லா மனுஷருடைய இருதயத்திலும்‌ 
தங்கி கிரியை செய்கிறது. பிள்ளையின்‌ 
நெஞ்சில்‌ மதிமீனம்‌ ஒட்டியிருக்கிறது. 
இதனிமித்தமாகவே பிள்ளைகள்‌ 
மதிமீனமாய்ப்‌ பேசுகிறார்கள்‌. மதியீனமாய்க்‌ 
கிரியை நடப்பிக்கிறார்கள்‌. 


நம்முடைய நெஞ்சில்‌ பாவம்‌ 
காணப்போகும்‌ நனைய இருதயத்தோடு 
பாவம்‌ தப்த றது. 
இருதயத்தில்‌ அங்கமாக 
இணைந்திருக்கிறது. இருநய்திலுள்ள பாவம்‌ 
நம்முடைய ஆத்துமாவுக்கு 
அருகாமையிலிருக்கிறது. நம்முடைய 
இருதயத்திலிருந்து பாவசுபாவத்தை 
நீக்கவேண்டுமென்றால்‌, அதை அங்கிருந்து. 
வெளியேற்ற வேண்டும்‌. பாவத்தின்‌ 
கறைகளை நம்மைவிட்டு அப்புறப்படுத்த 
வேண்டும்‌. தண்டனையின்‌ பிரம்புதான்‌ 
பாவமாகிய மதியீனத்தை, நம்முடைய 
இருதயத்தைவிட்டு அகற்றும்‌. தண்டனை 
குடினமாயிருக்கவேண்டும்‌. 


பெற்றோர்‌ தங்கள்‌ பிள்ளைகளை 
சிட்சித்து வளர்க்கவேண்டும்‌. அவர்களை 
கட்டுப்பாடுகளுக்குள்‌ உட்படுத்தவேண்டும்‌. 
நம்முடைய பிள்ளைகளை நாம்‌ தண்டித்து, 
கண்டித்து, சிட்சித்து வளர்ப்பது 
அவசியமாயிருக்கிறது. நம்முடைய பரலோகப்‌ 
பிதா நம்‌ எல்லோரையும்‌ சிட்சித்து 
வளர்க்கிறார்‌. நம்மைத்‌ திருத்துகிறார்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அன்றியும்‌: என்‌ மகனே, கர்த்தருடைய 
சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவரால்‌ 
கடிந்துகொள்ளப்படும்‌ போது 
சோர்ந்துபோகாதே. கர்த்தர்‌ எவனிடத்தில்‌ 
அன்புகூருகிறாரோ அவனை அவர்‌ சிட்சித்து, 
தாம்‌ சேர்த்துக்கொள்ளுகிற எந்த மகனையும்‌ 
தண்டிக்கிறார்‌ என்று பிள்ளைகளுக்குச்‌ 
சொல்லுகிறதுபோல. உங்களுக்குச்‌ 
சொல்லியிருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள்‌. 
நீங்கள்‌ சிட்சையைச்‌ 
சகிக்கிறவர்களாயிருந்தால்‌ தேவன்‌ 
உங்களைப்‌ புத்திரராக எண்ணி நடத்துகிறார்‌; 
தகப்பன்‌ சிட்சியாத புத்திரனுண்டோ? 
எல்லாருக்கும்‌ கிடைக்கும்‌ 
உங்களுக்குக்‌ கிடையாதிருந்தால்‌. 
புத்திரராயிராமல்‌: 

பிள்ளைகளாயிருப்பீர்களே” (எபி 12:5-8) 


தரித்திரனை ஒடுக்குகிறவன்‌ 
நீதி 22:16. 


நீதி 2216. தனக்கு அதிகம்‌ உண்டாகத்‌ 
தரித்திரனை ஒடுக்குகிறவன்‌. 
தனக்குக்‌. குறைச்சலுண்டாகவே. 
இசுவரியவானுக்குக்‌ கொடுப்பான்‌. 


ஐசுவரியவான்களில்‌ சிலர்‌ தரித்திரரை 
ஒடுக்குகிறார்கள்‌. தரித்திரரை ஒடுக்கி, 
அதிக லாபம்‌ சம்பாதித்து, அந்த லாபத்தை 
ஐசுவரியவான்‌களுக்குக்‌ கொடுக்கிறார்கள்‌. 
இப்படிப்பட்டவர்கள்‌ ஏழைகளுடைய 
குறைச்சலுக்கு ஏரு உதலியும்‌ 
செய்யமாட்டார்கள்‌. தரித்திரருக்கு 
எந்தவிதமான நன்மையும்‌ செய்யமாட்டார்கள்‌. 
ஆனால்‌. ஐசுவரியவான்களுக்கு அநேக 
வெகுமதிகளைக்‌ கொடுப்பார்கள்‌. 
ம்பரத்திற்காகவோ ல்ல; 
களுக்கு பபப காடன்‌ 
என்பதற்காகவோ, இதுபோல மதியீனமான 
காரியங்களைச்‌ செய்வார்கள்‌. ற்றவர்கள்‌ 
மத்தியில்‌ தங்களுக்கு 
உண்டாகவேண்டும்‌ 
ஐசுவரியவான்களுக்கு. 
வெகுமதிகளைக்‌. கொடுக்கிறவ்களுக்ு 
குறைச்சல்‌. வரும்‌. இவர்கள்‌ 
தங்களுக்கு குறைச்சல்‌ உண்டாகவே 
ஐசுவரியவான்களுக்குக்‌ கொடுப்பார்கள்‌. 





ழ்‌ ளான 
யாய 


நாம்‌. உதவி 
செய்யவேண்டும்‌. க்கிக்‌ 
போஜனம்‌. கொடுக்கவேண்டும்‌. 
வஸ்திரமில்லாதவர்களுக்கு வஸ்திரங்களைக்‌ 
கொடுத்து உதவி செய்யவேண்டும்‌. 
நம்முடைய உதவிமில்‌ ஞானமும்‌ விவேகமும்‌ 
இருக்கவேண்டும்‌. நம்முடைய ஆஸ்தியை 
மதிமீனமாக தாறுமாறாக 
'செலவுபண்ணிவிடக்கூடாது. பிறருக்கு 
உதவிசெய்தாலும்‌ அதை ஞானமாய்ச்‌ 
செய்யவேண்டும்‌. மதிமீனமாய்‌ 
உதவிசெய்கிறவர்களும்‌ தரித்திரராவார்கள்‌. 

தரித்திரரை விருந்துக்கு. 
அழைக்கவேண்டும்‌ என்று நம்முடைய 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து நமக்கு 
ஆலோசனை சொல்லுகிறார்‌. “அன்றியும்‌ 
அவர்‌ த விருந்துக்கு அழைத்தவனை 
நோக்கி: விருந்தாவது, 
கதாகக ல்‌ உன்‌ 
சிநேகிதரையாகிலும்‌ உன்‌ 
சகோதரணயாகிலும்‌, உன்‌ பந்து 
ஜனங்களையாகிலும்‌, ஐசுவரியமுள்ள 
அயலகத்தாரையாகிலும்‌ அழைக்கவேண்டாம்‌: 
அழைத்தால்‌ அவர்களும்‌ உன்னை 
அழைப்பார்கள்‌, அப்பொழுது உனக்குப்‌ 
பதிலுக்குப்‌ பதில்‌ செய்ததாகும்‌. நீ 
விருந்துபண்ணும்போது ஏழைகளையும்‌ 
ஊனரையும்‌ சப்பாணிகளையும்‌ குருடரையும்‌ 
அழைப்பாயாக" (லூக்‌ 14:1213). 


ஞானிகளுடைய வார்த்தைகள்‌ 
நீதி 2217-2 


நீதி 22:17. உன்‌ செவியைச்‌ சாய்த்து, 
ஞானிகளுடைய வார்த்தைகளைக்‌ 
கேட்டு, என்‌ போதகத்தை உன்‌ 
இருதயத்தில்‌ வை. 


நீதி 2218. அவைகளை உண்‌ 
உள்ளத்தில்‌ காத்து, அவைகளை 
உன்‌ உதடுகளில்‌ நிலைத்திருக்கப்‌. 
பண்ணும்போது, அது 
'இன்பமாயிருக்கும்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தீதி 2௨.19. உன்‌ 
கர்த்தர்மேல்‌ இருக்கும்படி, 
இன்றையதினம்‌ அவைகளை 


உனக்குத்‌ தெரியப்படுத்துகிறேன்‌.. 


தீதி 2220, சத்திய வார்த்தைகளின்‌ 
யதார்த்தத்தை நான்‌ உனக்குத்‌ 
தெரிவிக்கும்படிக்கும்‌, தீ உன்னை 
அனுப்பினவர்களுக்குச்‌. சத்திய 
வார்த்தைகளை மறுமொழியாகச்‌. 
சொல்லூம்படிக்கும்‌, 


நீதி ஐ. ஆலோசனையையும்‌, 
ஞானத்தையும்‌ பற்றி நான்‌ உனக்கு 
முக்கியமானவைகளை எழுதவில்லையா? 
இந்த 

தன்னுடைய 

நடையை 

நீதிமொழிகள்‌ 10-ஆவது 

இதுவரையிலும்‌ 
சத்தியங்களை 
நாம்‌ அந்த 


நம்பிக்கை 


சாலொமோன்‌ பொதுவான 
உபதேசமாகச்‌ சொன்னார்‌. 
உபதேசங்களை வாசித்து, நமக்கு 
பிரயோஜனமானவற்றை, ம்முடைய 
ஜீவியத்தில்‌ பயன்படுத்நிக்கொள்ளவேண்டும்‌. 


இந்த வசனத்திலிருந்து, 24-ஆவது 
அதிகாரம்‌ வரையிலும்‌ சாலொமோனுடைய 
உபதேசம்‌, அவருடைய குமாரனுக்கோ 
ல்‌ அவருடைய மாணவர்களில்‌ 
அல்லது இந்த வசனங்களை 

ஒருவருக்கோ அல்லது 

ன்‌ உபதேசத்தைக்‌ 
கேட்கிறவர்களுக்கோ விசேஷமாய்ச்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 
நீதிமொழிகளெல்லாம்‌ ஒரு குறிப்பிட்ட 


நபருக்கு சொல்லப்பட்டவையாகும்‌. 


தனித்தனியாகச்‌ சொன்னார்‌. 
ஒரே உபதேசம்‌ ஒன்றுக்கும்‌ 
வசனங்களில்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 


மேற்பட்ட 





ழ்‌ நயனா 
யாய 


நாம்‌ ஞானிகளுடைய வார்த்தைகளைக்‌ 
குவனமாய்க்‌ கேட்கவேண்டும்‌. 
அவர்களுடைய வார்த்தைகள்‌ 
எழுதப்பட்டவையாகவோ அல்லது வாயினால்‌. 
சொல்லப்பட்டவையாகவோ இருக்கலாம்‌. 
ஞானிகளின்‌ வார்த்தைகள்‌ மிகவும்‌ 
முக்கியமானவை. அவை நமக்கு அதிக 
பிரயோஜனமுள்ளவை. நாம்‌ ஞானத்திற்கும்‌. 
தேவனுடைய கிருபைக்கும்‌ ண்பன்‌ 
கொடுக்கவேண்டும்‌. 
வார்த்தைகளுக்கு நம்முடைய த்‌ 
சாய்க்கவேண்டும்‌. ஞானத்திற்கும்‌. 
ஞானிகளுடைய வார்த்தைகளுக்கும்‌. 
தலைவணங்கி, அவற்றிற்கு மதிப்பு 
கொடுக்கவேண்டும்‌. 


ஞானிகளின்‌ வார்த்தைகளைக்‌ கேட்டு, 
தியானித்துப்‌ 

அந்த வார்த்தைகளை 
நேசத்தோடும்‌ நம்முடைய 
-வைத்துக்கொள்ளவேண்டும்‌. 

்‌ நம்முடைய 


அவற்றை நம்முடைய செவிகளினால்‌ கேட்டு 
ஒரு பிரயோஜனமுமில்லை. 


செலிகளினால்‌ கேட்பது. 
இருதயத்திற்கும்‌ போகவேண்டும்‌ 
தியானித்து, நம்முடைய 
வைத்துக்கொள்ளவேண்டும்‌. 


சாலொமோனின்‌ உபதேச வார்த்தைகள்‌ 
சாதாரண  பழமொழிகளல்ல. அவை 
உலகப்பிரகாரமான உபதேசங்களுமல்ல. 
இவையெல்லாம்‌ மிகவும்‌ மேன்மையானவை. 
சாலொமோனின்‌ போதகத்தை நம்முடைய 
உள்ளத்தில்‌ காத்துக்கொள்ளவேண்டும்‌. 
அவைகளை நம்முடைய உதடுகளில்‌ 
நிலைத்திருக்கப்பண்ணவேண்டும்‌. அப்போது 
டய வக்‌ 
ன்வாலிரக்கும்‌ துய 
ஜிலியத்திற்கு பிரமோஜனமுள்ளதாயிருக்கும்‌. 


நன்மையைக்‌ கொடுக்கக்கூடியவை. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சாலொமோனின்‌ வார்த்தைகளெல்லாம்‌ 
சத்திய வார்த்தைகள்‌. இந்த வார்த்தைகளை 
சாதாரண மனுஷரும்‌ பேசலாம்‌. ராஜாக்களும்‌ 
பேசலாம்‌. பிரபுக்களும்‌ பேசலாம்‌. 
சாலொமோனின்‌ உபதேசத்தை எல்லா 
ஜனங்களும்‌ கேட்கலாம்‌. அவற்றின்‌ மூலமாய்‌ 
எல்லோருக்கும்‌ பிரயோஜனமுண்டாகும்‌. 
நம்முடைய நம்பிக்கை கர்த்தர்‌ மேல்‌ 
இருக்கவேண்டும்‌. இதுவே சாலொமோனின்‌ 
அடிப்படை உபதேசம்‌. சாலொமோன்‌. 
தன்னுடைய உபதேசத்தின்‌ மூலமாய்‌ இந்த 
சத்தியத்தையே நமக்குத்‌ தெரியப்படுத்துகிறார்‌. 
இதையே நமக்குத்‌ தெளிவுபடுத்துகிறார்‌. 


சாலொமோனின்‌ வார்த்தைகள்‌ 
எளிமையானது. அது தெளிவானது. 
சாலொமோன்‌ தன்னுடைய உபதேசத்தை 
நமக்குத்‌ தெரியப்படுத்துகிறார்‌. நாம்‌. 
புரிந்துகொள்ளவேண்டும்‌. என்பதற்காக, 
ன்‌ தன்னுடைய உபதேச 
தெளிவுபடுத்துகிறார்‌ 
வார்த்தைகளினால்‌ 
இவை நமக்காகவே 
எழுதப்பட்டிருக்கிறது. இது சாலொயோனின்‌ 
பெயரில்‌ நமக்கு நிருபம்‌ போல 
எழுதப்பட்டிருக்கிறது. 


நம்முடைய ஜீவியத்தில்‌ வரும்‌ எல்லா 
ளுக்கும்‌" பிரயோஜமாயிருக்கும்படி 
சாலொமோன்‌ தன்னுடைய உபதேசத்தைச்‌ 
சொல்லுகிறார்‌. இவை ம்முடைய 
உதடுகளில்‌ நிலைத்திருக்கவேண்டும்‌. நாம்‌ 
இவற்றை. நம்முடைய உள்ளத்தில்‌ 
காத்துக்கொள்ள வேண்டும்‌. அப்போது. 
சாலொமோனின்‌ உபதேசங்கள்‌ நம்முடைய 
ஆத்துமாவுக்கு இன்பமாயிருக்கும்‌. 
சாலொமோனின்‌ உபதேசங்களை 
நம்முடைய ஜீவியத்தில்‌ பிரயோஜனப்படுத்திக்‌ 
கொள்ளவேண்டும்‌. சாலொமோன்‌. 
ஆலோசனையையும்‌ ஞானத்தையும்‌ பற்றி 
நமக்கு எழுதியிருக்கிறார்‌. அவற்றில்‌ நமக்கு 
முக்கியமானவைகளை விசேஷமாய்‌ 
எழுதியிருக்கிறார்‌. சத்திய வார்த்தைகளின்‌ 
யதார்த்தத்தை சாலொமோன்‌ நமக்குத்‌ 
தெரிவிக்கிறார்‌ 





i FTE 
ETT 


சாலொமோனின்‌ உபதேச வார்த்தைகள்‌, 
ஆலோசனைகளாகவும்‌,  புத்திமதிகளாகவும்‌ 
'சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு எஜமான்‌. 
தன்னுடைய வேலைக்காரருக்கு கட்டளை 
கொடுப்பதுபோல, சாலொமோன்‌ நமக்கு. 
கட்டளைகொடுக்கவில்லை. அவர்‌ 
தன்னுடைய அதிகாரத்தைப்‌ பயன்படுத்தி 
நம்மை அடக்கி ஒடுக்கவில்லை. எஜமான்‌ 
தன்னுடைய நன்மைக்காக 
வேலைக்காரருக்குக்‌ கட்டளைகொடுக்கிறார்‌. 
வேலைக்காரன்‌ கடினமாய்‌ உழைப்பதினால்‌: 
எஜமானனுக்குத்தான்‌ பிரயோஜனமுண்டாகும்‌. 
வேலைக்காரனுக்கோ ஒரு நன்மையும்‌ 
உண்டாகாது. 


பேராசிரியர்கள்‌ 
மாணவர்களுக்கு உபதேசம்‌ பண்ணுவது. 
போல, சாலொமோன்‌ நமக்கு சத்திய 
வார்த்தைகளின்‌ யதார்த்தத்தை 
தெரிவிக்கிறார்‌. இதை நாம்‌ புரிந்துகொள்ளும்‌ 
போது, மாணவர்களுக்கு ஞானழுண்டாவது 
போல, நமக்கும்‌ ஞானமுண்டாகும்‌. நமக்கும்‌ 
பிரயோஜனமுண்டாகும்‌. 


தங்களுடைய 


கர்‌ 
வேலைகளில்‌ 

ந க 

ய நம்பிக்கை கர்த்தர்‌ 

இருக்கவேண்டும்‌. நம்முடைய கடமையை 
நிறைவேற்றுவதற்கு கர்த்தருடைய உதவியும்‌, 
ஒத்தாசையும்‌ தேவைப்படுகிறது. கர்த்தரை 
நம்புவதற்கு முன்பாக, நம்முடைய கடமை 


என்ன என்பதை நாம்‌ அறிந்திருக்கவேண்டும்‌. 
சாலொமோன்‌ 


செய்யவேண்டும்‌. விசுவாசிகள்‌ கர்த்தரை 
நம்பி நன்மை செய்யவேண்டும்‌. 


சத்திய வார்த்தைகளை 
அறிந்துகொண்டால்‌ மாத்திரம்‌ 

அவற்றின்‌ யதார்த்தத்தையும்‌ 
புரிந்துகொள்ளவேண்டும்‌. சத்தியம்‌. 
ஜெயிக்கும்‌ என்னும்‌ நிச்சயம்‌ நமக்குள்‌ 
இருக்கவேண்டும்‌. நம்முடைய நம்பிக்கை 
உலகப்பிரகாரமானதல்ல. இது ஆலிக்குரியது. 
நம்முடைய சுயஞானத்தினாலோ. 
சுயபுத்திமினாலோ நம்முடைய காரியங்களை 
செய்ய பிரயாசப்படக்கூடாது. கர்த்தரை நம்பி, 
அவருடைய கிருபையைப்‌ பெற்றுக்கொண்டு, 
நாம்‌ செய்ய வேண்டிய வேலைகளை 
விவேகமாயும்‌, நேர்த்தியாயும்‌ செய்யவேண்டும்‌. 


நாம்‌. 
போதாது. 
நாம்‌ 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


சித்தமும்‌, அவருடைய 
என்பது நமக்குத்‌ 
கர்த்தருடைய 
தெரியாமல்‌, 
செய்ய 
விருப்பமும்‌ 
விருப்பமும்‌ 
நம்முடைய 


கர்த்தருடைய 
விருப்பமும்‌ என்ன 
தெரிந்திருக்குவேண்டும்‌. 
சித்தம்‌ என்ன என்பது, 
அவருடைய சித்தத்தை நம்மால்‌ 
முடியாது. கர்த்தருடைய 
நம்முடைய 
ஒன்றாயிருக்கவேண்டும்‌. 
விருப்பத்தை கர்த்தருடைய விருப்பத்திற்கு 
கோம்‌ நம்முடைய 
சித்தத்தை கர்த்தருடைய சித்தத்திற்குக்‌ 
கீழ்ப்படுத்தவேண்டும்‌. அப்போதுதான்‌ நாம்‌ 
கர்த்தருக்கு பிரியமானவர்களாகவும்‌, 
பிரயோஜனமுள்ளவர்களாகவும்‌ இருப்போம்‌. 


இயேசுகிறிஸ்துவின்‌ சித்தம்‌ 
அவருடையதாயிராமல்‌, அவரை அனுப்பின 
பிதாவினுடையதாயிருக்கிறது. 


'அவருடை। 

மனதுள்ளவனெவனோ 7 
உபதேசம்‌ தேவனால்‌ உண்டாயிருக்கிறதோ, 
நான்‌ சுயமாய்ப்‌ பேசுகிறேனோ என்று, 
அறிந்துகொள்ளுவான்‌" (யோவா 7:17) என்று 
சொல்லுகிறார்‌. 


£ம்‌ ஞானத்தைப்‌ 
பலகைகள்‌ 
நம்முடைய ஞானத்தினால்‌ பிறருக்கு 
பிரயோஜனமுண்டாகவேண்டும்‌. நாம்‌ 
மற்றவர்களுக்கு சத்திய வார்த்தைகளை 
மறுமொழியாக. சொல்லவேண்டும்‌. 
நம்மிடத்திலுள்ள தீபம்‌ மற்றவர்களுடைய 
விளக்கை ஏற்றவேண்டும்‌. நம்முடைய 
காலத்தில்‌, நம்முடைய சந்ததியாருக்கு, நாம்‌ 
இருக்கும்‌ ஸ்தலத்தில்‌, 


கெ 9. 
க்கே 


ஏழையைக்‌ கொள்ளையிடாதே 
நீதி 22:22,23 


தீதி 22:22. ஏழையாயிருக்கி றான்‌ என்று 
ஏழையைக்‌. கொள்னையிடாதே; 


சிறுமையானவனை தியாயஸ்தலத்தில்‌ 
உயத்திரவப்படுத்தாதே. 





i THEN 
ETT 


நீதி 22.29. கர்த்தர்‌ அவர்களுக்காக 
வழக்காடி, அவர்களைக்‌ 
கொள்ளையிடுகிறவர்களுடைய 
பிராணனைக்‌ கொள்ளையிடுவார்‌. 


சாலொமோன்‌. தன்னுடைய 
உபதேசத்திற்கு முன்னுரை சொன்ன பின்பு, 
எல்லோருக்கும்‌ பிரயோஜனப்படுகிற 
பொதுவான உபதேசத்தைச்‌ சொல்லுகிறார்‌. 
ஏழைகளை கொள்ளையிடக்கூடாது. 
சிறுமையானவர்களை _ உபத்திரவப்படுத்தக்‌ 
கூடாது. அவர்களுக்கு ஆதரவாக 
யாருமில்லை என்று நினைத்து அவர்களைத்‌: 
'துன்பப்படுத்தக்கூடாது. திக்கற்றவர்களுக்கு 
கர்த்தரே துணையாகயிருக்கிறார்‌. 
கொள்ளையிடுவது 

விரோதமான பாவம்‌. 

ஏழையாபிருக்கிறான்‌. 

கொள்ளையிடும்போது அவன்‌ 

அதிகமாய்‌ ஏழையாவான்‌. நாம்‌ ஏழைகளுக்கு 
உதவிபுரியவேண்டும்‌. 
தரித்திரத்திலிருக்கிறவர்களுக்கு உதவிகரம்‌ 
நீட்டி, அவர்களுடைய  தரித்திரத்திலிருந்து 
அவர்களைத்‌ தூக்கிவிடவேண்டும்‌. 


சிறுமையானவர்களை 
உபத்திரவப்படுத்துவது கோழைத்தனம்‌. 
அவர்கள்‌ ஏற்கெனவே சிறுமைப்பட்டவர்கள்‌. 
அவர்களுக்கு பெலமுமில்லை ஆதரவுமில்லை. 
அப்படிப்பட்டவர்களை நியாயஸ்தலத்தில்‌ 
உபத்திரவப்படுத்தினால்‌, அவர்களுக்கு 
ஆதரவாக ஒரு மனுஷரும்‌ வரமாட்டார்கள்‌. 
அவன்‌ சிறுமைப்பட்டவன்‌ என்பதற்காகவும்‌, 

ஆதரவாக. 


சிறுமையானவர்களை 
உபத்திரவப்படுத்துகிறவர்களோ 


மிருகங்களைவிட மோசமானவர்கள்‌. 


ஏழைகளைக்‌ கொள்ளையிடுகிறவர்கள்‌ 


தங்களுக்குத்‌ தாங்களே 
தேடிக்கொள்கிறார்கள்‌. 
தீங்குசெய்கிறவர்கள்‌. 
தாங்களே 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


கொள்ளையிடப்படுகிறவர்களும்‌, 
உபத்திரவப்படுகிறவர்களும்‌ 
கஷ்டங்களை கர்த்தரிடத்தில்‌ 
முறையிடுவார்கள்‌. கர்த்தருடைய 
சமுகத்திலே கண்ணீர்‌ விட்டு அழுவார்கள்‌. 
திக்கற்றவர்களுக்கு கர்த்தர்‌ 
துணையாயிருக்கிறார்‌. கர்த்தர்‌ அவர்களுக்கு 
ஆதரவாகயிருக்கிறார்‌. 'திக்கற்றவர்களை 
உபத்திரவப்படுத்துகிறவர்களை கர்த்தர்‌ 
தண்டிப்பார்‌. ஏழைகளைக்‌ 
கொள்ளையிடுகிறவர்கள்மீது கர்த்தருடைய 
ஆக்கினைத்‌ தீர்ப்பு வரும்‌, அவர்களை 
கொள்ளையிடுகிறவர்களுடைய பிராணனை 
கர்த்தர்‌ கொள்ளையிடுவார்‌. 
சிறுமையானவர்களை  நியாயஸ்தலத்திலே 
உபத்திரவப்படுத்தும்போது, கர்த்தர்‌ 
அவர்களுக்காக வழக்காடுவார்‌. கர்த்தரோடு 
எந்த மனுஷனாலும்‌: வழக்காடி 
ஜெயிக்கமுடியாது. 


தங்களுடைய 


கோபக்காரன்‌ 
நீதி 22:24,25 


நீதி 22:24. 
தோழனாகாதே; 
மனுஷனோடே நடவாதே. 


கோயக்காரனுக்குத்‌ 
உக்கிரமுன்ன 


அப்படிச்‌ செய்தால்‌, நீ 

களைக்‌ 

கற்றுக்கொண்டு, உன்‌ ஆத்துமாவுக்குக்‌ 
கண்ணியை வருவிப்பாய்‌. 


நாம்‌ கோபக்காரனுக்கு 
தோழனாயிருக்கக்கூடாது. அவனோடு 
நெருங்கிய ஐக்கியம்‌ 
வைத்துக்கொள்ளக்கூடாது. 
கோபக்காரனுக்கு சீக்கிரத்தில்‌ கோபம்‌ 
வந்துவிடும்‌. சிறிய காரியத்தையும்‌ 
பெரிதுபடுத்தி கோபப்படுவான்‌. அவன்‌ 
கோபப்படும்போது. அவனுடைய கோபத்தை 
அவனால்‌ அடக்க முடியாது. தான்‌ என்ன 
செய்கிறோம்‌ என்பது தெரியாமல்‌, 
கோபப்படுவான்‌. தீமையான காரியங்களை 
செய்வான்‌. உக்கிரமுள்ள மனுஷனோடு நாம்‌. 
நடக்கக்கூடாது. அவர்களைக்‌ குறித்து 
மிகவம்‌ எச்சரிப்பாகமிருக்கவேண்டும்‌. 
அவர்களை விட்டு விலகியே 
ஜீவிக்கவேண்டும்‌. இதுவே நமக்கு நல்லது. 





ழ்‌ நள 
யாய 


நாம்‌ கோபக்காரனுக்கும்‌, உக்கிரமுள்ள 
மனுஷனுக்கும்‌. தோழனாயிருக்கும்போது. 
அவர்களுடைய தீயசுபாவம்‌ நமக்கும்‌ வரும்‌. 


நாமும்‌ அவர்களோடு சேர்ந்து, “த்த 
கோபப்படுவோம்‌. அவர்களுடைய பாவம்‌ 
நம்முடைய பாவமாகும்‌. 
கு! பதிக அப்ல 
அவர்களுடைய பாவத்திற்கு 
பங்காளிகளாயிருக்கிறோம்‌. 


நம்முடைய சிநேகிதர்கள்‌ 
எப்படிமிருக்கிறார்களோ அப்படியே நம்முடைய 
சுபாவமும்‌ இருக்கும்‌ நாம்‌. 
கோபக்காரனுக்குத்‌ தோழனாகவும்‌, 
உக்கிரமுள்ள மனுஷனோடு 
நடக்கிறவர்களாகவும்‌ இருக்கும்போது. 
அவர்களுடைய ம்‌ 
கற்றுக்கொள்வோம்‌. 

கோபக்காரராயிருப்போம்‌. 

உக்கிரமுள்ள மனுஷராவோம்‌. 

உக்கிரமழும்‌ தீயசுபாவங்கள்‌. 

நம்முடைய 
கண்ணியாயிருக்கும்‌. 

கோபப்படுகிறவன்‌ 

அழித்துப்போடுகிறான்‌. 

எடுக்கிறவன்‌ பட்டயத்தால்‌ அழிவான்‌. 


கடனுக்காகப்‌ 
பிணைப்படுகிறவர்கள்‌ 
நீதி 22:26,27 


நீதி 22:26. கையடித்து உடன்பட்டு, 
கடனுக்காகப்‌ பிணைப்படுகிறவர்களில்‌ 
ஒருவனாகாதே. 


நீதி 2227, செலுத்த 
ஒன்றுமில்லாதிருத்தால்‌, 


உனக்கு 
தீ 


படுத்திருக்கும்‌ படுக்கையையும்‌ அவன்‌ 
எடுத்துக்கொன்னவேண்டியதாகுமே. 


பணவிஷயத்தில்‌ நாம்‌ யாரையும்‌: 
வஞ்சிக்கக்கூடாது. நாம்‌ பிறரை ஏமாற்றவும்‌ 
கூடாது. நாம்‌ பிறரிடத்தில்‌ ஏமாந்து போகவும்‌ 
கூடாது. நாம்‌ மற்றவர்களுக்காக 
பிணைப்படவும்‌ கூடாது. ஒருவர்‌ பிறரிடத்தில்‌ 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கடன்வாங்கி, அதை திரும்பச்‌ செலுத்த 
முடியாத சூழ்நிலை உண்டாகும்போது, 
அவருக்கு உதவி தேவைப்படுகிறது. 
கடன்பட்டவர்களுக்காக நாம்‌ 
பரிதாபப்படவேண்டும்‌. கடன்பட்டவன்‌, 
கடன்கொடுத்தவனுக்கு  அடிமையைப்போல. 
இருக்கிறான்‌. 


வாங்கிய கடனை திரும்பக்‌ கொடுக்க 
முடியவில்லையென்றால்‌,  கடன்பட்டவனுக்கு 
அநேக பிரச்சனைகள்‌ உண்டாகும்‌. அவன்‌ 
சில 
ஈடாகக்‌ 
கொடுக்கவேண்டிய தன்‌ உண்டாகும்‌ 
வாங்கிய கடனை செலுத்த முடியாதவன்‌, 
மற்றவர்களுடைய உதவியை எதிர்பார்ப்பான்‌. 
பணவிஷயத்தில்‌ எல்லாராலும்‌ உதவிசெய்ய 
யாது. ஆகையினால்‌ கடன்‌ வாங்காமல்‌ 
இகுப்ு மிகவம்‌ நம்து, !செல்தும்‌ செல்லை 
கணக்குப்‌ 
உத்தமம்‌. 


பார்த்து செலவு செய்வது, 


கடன்கொடுக்கிறவர்கள்‌ ஆதாயத்தை 
எதிர்பார்த்துத்தான்‌ கடன்கொடுக்கிறார்கள்‌. 
தாங்கள்‌ கொடுக்கும்‌ பணத்திற்கு ஈடாக 
எதையாவது வாங்கிக்கொள்கிறார்கள்‌. 
கடன்பட்டவன்‌ பணத்தைத்‌ திரும்பக்‌ 
கொடுக்க முடியாத சூழ்நிலை வரும்போது 
அவனைத்‌ தொந்தரவு பண்ணுகிறார்கள்‌. 
ஈடாகப்‌ பெற்றுக்கொண்டதை அபகரித்துக்‌ 
கொள்கிறார்கள்‌. ஏழைக்கு இரங்கவேண்டும்‌. 
என்று சத்திய வசனம்‌ சொல்லுகிறது. கர்த்தர்‌ 
இரக்கமுள்ளவர்‌. அவர்‌ ஏழைகளுக்கு 
இரக்கம்‌ காண்பிக்கிறவர்‌ கடன்‌ 
கொடுக்கிறவர்களும்‌, கடன்பட்டவர்களிடத்தில்‌ 
இரக்கம்‌ காண்பிக்கவேண்டும்‌. 


“பிறனுடை ய வஸ்திர? ஈடாக 
வாங்கினால்‌, ய்யா க்க அதை 
அவனுக்குத்‌ திரும்பக்‌ கொடுத்துவிடுவாயாக. 
அவன்‌ போர்வை அதுதானே, அதுவே அவன்‌ 
தன்‌ உடம்பை மூடிக்கொள்ளுகிற வஸ்திரம்‌: 
வேறு எதினாலே. போர்த்துப்‌ 
படுத்துக்கொள்ளுவான்‌? அவன்‌ என்னை 
நோக்கி முறையிடும்போது, நான்‌ 
அவனுக்குச்‌. செவிகொடுப்பேன்‌, 
ன்‌ இரக்கமுள்ளவராயிருக்கிறேன்‌"' 
22:26,27) என்று கர்த்தர்‌ 





ழ்‌ ளான 
யாய 


ஒரு ஏழையாக 
இருப்பார்கள்‌. கடனுக்காக 
பிணைப்படுவதற்கு அவர்களிடத்தில்‌ ஒன்றும்‌ 
இருக்காது. அப்படிப்பட்டவர்களுக்கும்‌ 


சிலர்‌ மிகவும்‌ 


கொடுப்பதைவிட கர்த்தருக்கும்‌ 
வார்த்தைக்கும்‌ த்து 
கொடுப்பதுதான்‌ நமக்கு ஆசிர்வாதம்‌. 
வாங்குவதைவிட கொடுப்பது ஆசீர்வாதம்‌. 
நாம்‌ கடனுக்காக  பிணைப்படுகிறவர்களில்‌ 
ஒருவராக இருக்கக்கூடாது. வாங்கிய 
கடனுக்காக கையடித்து உடன்படக்கூடாது. 
செலவுபண்ணும்போது, செல்லும்‌ 
செலவைக்‌... கணக்குப்‌. பார்க்கவேண்டும்‌. 
கடன்வாங்காமல்‌, இருக்கிற பணத்திற்குள்‌ 
கற்றுக்கொள்ளவேண்டும்‌. 


வேண்டியதாயிருக்கும்‌. 


பூர்வ எல்லைக்குறி 
நீதி 22:28 


நீதி 22:28. உன்‌ பிதாக்கன்‌ நாட்டின 
பூர்வ எல்லைக்குறியை மாற்றாதே. 


பூர்வஎல்லைக்குறி ஒரு மனுஷனுடைய 
உரிமைக்கு சாட்சி பகருகிறது. பி 
சொத்துக்களை 

நினைக்கக்கூடாது. 

இச்சிக்கும்போது, 

சச்சரவுகளும்‌, 

யுத்தங்களும்‌ வருகிறது. நாம்‌ பிறர்‌ தல்‌ 


இச்சியாமல்‌, நமக்கு உரியதில்‌ 
'திருப்தியோடிருக்கவேண்டும்‌ 

என்கிற பக்தியே மிகுந்த ஆதாயம்‌. 
மற்றவர்களுடைய பூர்வஎல்லைக்குறியை. 
மாற்றி, பிறருடைய சம்பத்தின்மீது உரிமை 
கொண்டாடக்கூடாது. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நம்முடைய முற்பிதாக்கள்‌ 
எல்லைக்குறியை 
பூர்வால்லைக்குறியை 
பிறர்பொருளை 
பிறருக்கு 


நாட்டியிருக்கிறார்கள்‌. 
மாற்றுவது 
கொள்ளையிடுவதற்கு சமம்‌. 
உண்டான நியாயமான உரிமைகளை 
அபகரிப்பது பாவம்‌. எல்லைக்குறியில்‌ 
வழக்குகள்‌ இருக்குமென்றால்‌, அதை 
ஜெபத்தோடு பேசி தீர்த்துக்கொள்ள வேண்டும்‌. 
நியாயாதிபதிகளின்‌ தீர்ப்புகளுக்குக்‌. 
கட்டுப்பட்டு, எல்லோரோடும்‌ சமாதானமாய்‌ 
இருக்க நாடவேண்டும்‌. 


தன்‌ வேலையில்‌ 
ஜாக்கிரதையாயிருக்கி றவன்‌' 
தீதி 22:29 


நீதி 2229. தன்‌ வேலையில்‌ 
ஜாக்கிரதையாயிருக்கிறவனை தீ 
கண்டால்‌, அவன்‌ நீசருக்கு முன்பாக 
தில்லாமல்‌, ராஜாக்களுக்கு முன்பாக 
திற்பான்‌.. 


ம்முடைய வேலையில்‌ நாம்‌ 
த்தல்‌ நாம்‌ செய்கிற 
வேலை ra  மாகளி கத்தக்‌ 
நாம்‌ வேலையில்‌ 
தாக்கிரதையாயிரு்கவேண்டம்‌. தன்‌ 
வேலையில்‌ ஜாக்கிதையாயிருக்கிறவன்‌. 
த்தப்‌ அவன்‌ 
முன்பாக 
ஜாக்கிரதையாயிருக்கிறவன்‌ 
அசதியாயிருக்கமாட்டான்‌. தன்னுடைய 
வேலை சிறிய வேலையாகயிருந்தாலும்‌ அதை 
நேர்த்தியாகச்‌ செய்துமுடிக்க 
பிரயாசப்படுவான்‌. இவனுடைய ஆரம்பம்‌ 
ஒருவேளை அற்பமாகமிருக்கலாம்‌. ஆனாலும்‌ 
இவனுடைய முடிவு மகிமையாயிருக்கும்‌. 





நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


சாதாரண வேலை செய்கிறவர்கள்‌ 
தற்காலத்தில்‌ அதிக மதிப்பும்‌, மரியாதையும்‌ 
இல்லாதவர்களாயிருக்கலாம்‌. இவர்களும்‌ 
சோர்ந்துபோகாமல்‌ தங்கள்‌ வேலைகளில்‌ 
ஜாக்கிரதையாயிருக்க வேண்டும்‌. 

டய பொறுப்புக்களை உண்மையாய்‌ 


im 


இப்படிப்பட்டவர்கள்‌ உண்மையும்‌ உத்தமமும்‌ 
உள்ள வேலையாட்கள்‌. இவர்கள்‌ நீசருக்கு. 
முன்பாக நிற்கமாட்டார்கள்‌. ராஜாக்களுக்கு 
முன்பாக நிற்குமளவுக்கு உயர்த்தப்படுவார்கள்‌. 
இவர்களுக்கு வேலை 
கொடுக்கிறவர்கள்‌ 

தங்களுடைய 


நீசராகமிரந்தாலம்‌. 
வலையில்‌ 
ஜாக்கிரதையாயிருக்கிறவர்களுக்கு 


உயர்வு 
உண்டு. இவர்கள்‌ ராஜாக்களின்‌ 


ஸ்தானாபதிகளாயிருப்பார்கள்‌. 





நீதிமொழிக 


ழ்‌ நவள 
யாய 


போஜனப்பிரியன்‌ 
நீதி 231-3 
நீதி 231. நீ ஒரு அதியதியோடே 
போஜனம்‌ பண்ண  உட்கார்த்தால்‌, 


உனக்கு முன்பாக இருக்கிறதை 
நன்றாய்க்‌ கவனித்தூப்பார்‌. 


நீதி 222. 
'போஜனப்பிரியனாயிருந்தால்‌, 


தொண்டையிலே கத்தியை வை. 


நீதி 22:3. அவனுடைய ருசியுன்ள 
பதார்த்தங்களை: இச்சியாதே; 
அவைகள்‌ கன்னப்போஜனமாமே. 


போஜனப்பிரியனாயிருப்‌ 
பெருந்தீனி உண்பதும்‌ டர்கள்‌ 
நம்முடைய சரீரத்திற்கும்‌ ஆத்துமாவுக்கும்‌. 
மிகப்பெரிய ஆபத்தை 
எண்டுண்ணக்கராது.. அறல்‌ "இதும்‌ 
பாவத்தில்‌ விழுந்துவிடக்கூடிய ஆபத்தில்‌ 
இருக்கிறார்கள்‌. நமக்கு முன்பாக திரளான 
போஜனம்‌. இருக்கும்போது. 
அவையெல்லாவற்றையும்‌ அனுபவிக்க. 
வேண்டும்‌ என்று பேராசைப்படக்கூடாது. 
நமக்குள்‌ ஒரு கட்டுப்பாடு இருக்கவேண்டும்‌. 
நம்மை நாமே எச்சரித்துக்கொள்ளவேண்டும்‌. 


நாம்‌ போஜனப்பிரியனாயிருந்தால்‌ 
நம்முடைய தொண்டையிலே கத்தியை 
வைக்கவேண்டும்‌ என்று சாலொமோன்‌ 
சொல்லுகிறார்‌. நாம்‌  கத்தியைவிட்டு 
எப்போதுமே விலகி இருக்கவேண்டும்‌. 
நம்முடைய தலைக்குமேல்‌ குத்தி 
தொங்கிக்கொண்டிருந்தால்‌, அது நம்முடைய 
ஜீவனுக்கு எப்போதுமே ஆபத்துதான்‌. 
அந்தக்‌ கத்தி எந்த நேரத்தில்‌ நம்மீது விழும்‌ 
என்று தெரியாது. போஜனப்பிரியரும்‌. 
அதுபோலவே ஆபத்துக்கு. 
அருகாமையிலிருக்கிறார்கள்‌. 


PROVERBS - COMMENTARY 


- விரிவுரை QOODNENS 


PUBLISHERS 


நாம்‌ ஆபத்தைவிட்டு க 
மாத்திரம்‌ போதாது அதை வேரோடு 
அழிக்கவும்வேண்டும்‌. கக்கல்‌ 
பதார்த்தங்களை இச்சிக்கக்கூடாது. 
பெருந்தீனி உண்ணவேண்டும்‌ என்னும்‌ 
ஆசையே நம்முடைய உள்ளத்தில்‌. 
எழும்பாதவாறு அதை அடியோடு 
அழித்துப்போடவேண்டும்‌. நம்மை 
;சூகை செய்யக்கூடாது. நம்முடைய 

ப்பங்களும்‌, ஆசைகளும்‌ நமக்கு 
கட்டுப்பட்டு கீழ்ப்படிந்திருக்கவேண்டும்‌. 


ஆசை 


சுயபுத்தியைச்‌ சாராதே 
நீதி 23:4,5 


நீதி தக ஜகுவரியவனாக 
வேண்டுமென்று பிரயாசப்படாதே; 
சுயபுத்தியைச்‌ சாராதே; 


தி 28:5, இல்லாமற்போகும்‌ 

'பாருன்மேல்‌ உன்‌ கண்களைப்‌ 
பறக்கவிடுவானேன்‌?' அது 
கழுகைப்போல சிறகுகனைத்‌ தனக்கு. 
உண்டு பண்ணிக்கொண்டு, 
ஆகாயமார்க்கமாய்ப்‌ பறத்துபோம்‌. 


பெருந்தீனிக்கு 
வேறு சிலரோ 


ஒரு சிலர்‌ 
அடிமையாயிருப்பார்கள்‌ 
போசைக்கு அடிமையாயிருப்பார்கள்‌. 
இல்லிரண்டுமே நமக்கு ஆபத்தானவை. 
நாம்‌ இப்பிரபஞ்சத்தில்‌ ஜீவிக்கிற காலம்‌ 
வரையிலும்‌ நமக்கு உணவும்‌, உறைவிடமும்‌, 
வஸ்திரமும்‌ தேவை. நம்முடைய 
குடும்பத்தையும்‌, நம்முடைய பிள்ளைகளையும்‌ 
நாம்‌ நல்லமுறையில்‌ பராமரிக்கவேண்டும்‌. 
குடும்பத்தாரின்‌ தேவைகளை 
சந்திக்கவேண்டும்‌. அடிப்படை வசதிகளை 
குறைவில்லாமல்‌ காத்துக்கொள்ளவேண்டும்‌. 
ஆனாலும்‌ நம்முடைய தகுதிக்கு 
அப்பாற்பட்ட பெரிய காரியங்கள்மீது 
ஆசைப்படுவது நமக்கு ஆபத்தானது. 





ழ்‌ நயனா 
யாய 


நம்மிடத்தில்‌ போதும்‌ என்கிற மனம்‌ 
இருக்கவேண்டும்‌ என்று அப்போஸ்தலர்‌ பவல்‌ 
ஆலோசனை சொல்லுகிறார்‌. 
போதுமென்கிற  மனதுனே கூடிய 
தேவபக்தியே மிகுந்த ஆதாயம்‌. உலகத்திலே 
நாம்‌ ஒன்றும்‌ கொண்டுவந்ததுமில்லை, இதிலி 
ருந்து நாம்‌ ஒன்றும்‌ கொண்டுபோவதுமில்லை 
என்பது நிச்சயம்‌. உண்ணவும்‌ உடுக்கவும்‌ 
நமக்கு. உண்டாயிருந்தால்‌ அது 
போதுமென்றிருக்கக்‌ கடவோம்‌" 
(தீமோ 6:6-8). 


அன்றாட 
அடிப்படை க்‌ ச 
தேவைப்படுகிறது. க்‌ நாம்‌ 
ஐசுவரியவான்‌௧ளாகவேண்டும்‌ என்று 
பேராசைப்படக்கூடாது. அப்போஸ்தலர்‌ பவுல்‌ 
இதுபற்றி இவ்வாறு எச்சரித்துச்‌ 
சொல்லுகிறார்‌. 


ந 
பணம்‌ 


“ஐசவரியவான்களாக விரும்புகிறவர்கள்‌ 
மனுஷரைம்‌ 

அமிழ்த்துகிற 
பலவித. 


தவம்‌ கண்ணியிலும்‌, 
கேட்டிலும்‌ அழிவிலும்‌ 
மறிகேடும்‌ சேதமுமான 
இச்சைகளிலும்‌ விழுகிறார்கள்‌. பண ஆசை 
எல்லாத்‌ தீமைக்கும்‌ வேராயிருக்கிறது: சிலர்‌ 
அதை இச்சித்து, விசுவாசத்தைவிட்டு வழுவி, 
அநேக வேதனைகளாலே தங்களை 
உருவக்‌ குத்திக்கொண்டிருக்கிறார்கள்‌" 
தீமோ 6910) 


கர்த்தருடைய பிள்ளைகள்‌ உ 
ஐசுவரியத்திற்கு தன்தன்‌ 
உலகசிநேகம்‌ தேவனுக்கு விரோதமான பகை, 
ஒரு சிலர்‌ அதிகாலையில்‌ எழும்பி 
கர்த்தரைத்‌ தேடாமல்‌, ஐசுவரியத்தை 

ஆரம்பிப்பார்கள்‌. ஐசுவரியத்தை சம்பாதிக்க 
எல்லா முயற்சிகளையும்‌ செய்வார்கள்‌. இந்த 
உலகம்‌ ஒரு மாயை. இது ஒரு நிழல்‌. 
இப்பிரபஞ்சம்‌ நம்முடைய நித்திய குடியிருப்பு 
அல்ல... பரலோகுமே நம்முடைய நித்திய 
வாசஸ்தலம்‌. நாம்‌ இந்தப்‌ 
பூமிக்குரியவைகளை மாத்திரம்‌ தேடி 
பரலோகத்திற்குரிய காரியங்களை 
அசட்டைபண்ணி விட்டுவிடுவோென்றால்‌, 
நாம்‌ பரிதபிக்கப்படத்தக்கவர்களாயிருப்போம்‌. 
நம்முடைய நம்பிக்கை இப்பிரபஞ்சத்தின்‌ 
ஐசுவரியத்தின்மீது இருக்காமல்‌, 
பரலோகத்தின்மீதும்‌, நம்மை ஆளுகை 
செய்கிற கர்த்தர்மீதும்‌ இருக்கவேண்டும்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


வீணான மாயையை 

பற்றிக்கொள்கிறவர்கள்‌ ஏமாந்துபோவார்கள்‌. 

ஐசுவரியம்‌ ஒரு மாயை. நம்முடைய ஆத்துமா 

மாயையின்மீது நம்பிக்கை வைக்கக்கூடாது. 

காரியங்கள்‌ எல்லாமே 

மெய்யாயிராமல்‌ 

கர்த்தருடைய 

பிள்ளைகளாகிய நாம்‌ நிழலின்மீது நம்பிக்கை 

வைத்து ஏமாந்து [ககக பாது மாயைக்கு 

முக்கியத்துவம்‌ கொடுத்து, நம்முடைய 
காலத்தை வீணாக்கிவிடக்கூடாது. 

வ தல்‌ Mr ட எந்த 
ஒரு நிலையாக 
இந்தரப்பில்லை ar சிறகு முளைத்து 
பறந்துபோகும்‌ குணமுடையது. ஐசுவரியம்‌ 
கழுகைப்போல சிறகுகளை தனக்கு 
உண்டுபண்ணிக்கொண்டு, ஆகாய 
மார்க்கமாய்‌ பறந்துபோய்விடும்‌ என்று 
சாலொமோன்‌ எச்சரித்துச்‌ சொல்லுகிறார்‌. 
ஐசுவரியம்‌ தனக்குத்தானே சிறகுகளை 
உண்டுபண்ணிக்கொள்ளும்‌. கழுகுக்கு 
யாரும்‌ சிறகுகளை இணைப்பதில்லை, 
அதன்‌ சரீரத்தில்‌ சிறகுகள்‌ உண்டாகும்‌. 
அதுபோலவே ஐசுவரியத்தில்‌ சிறகைப்போல 
பறந்துபோகும்‌ சுபாவம்‌. இயல்பாகவே 
உள்ளது. இது ஒருவரிடத்திலும்‌ தங்காது. 


கழுகு எந்த ஒரு இடத்திலும்‌ நிலையாக 
நிலைத்து நிற்காது. அது தன்‌ இஷ்டம்போல 
பறந்துபோகும்‌. அது வேகமாகவும்‌, 
வலுவாகவும்‌, உயரமாகவும்‌ பறக்கும்‌. கழுகு 
அதிக தூரம்‌ பறக்கும்போது, அது நம்முடைய 
கண்பார்வையை விட்டே மறைந்துபோகும்‌. 


கண்களை விட்டு மறைந்துபோகும்‌. 
கூப்பிட்டாலும்‌ அது நம்மிடத்தில்‌ திரும்பி 
வராது... ஒருவருடைய ஐசுவரியம்‌ அவரை 
விட்டுப்போய்விடும்போது அவர்‌ மிகுந்த 
துக்கத்திலும்‌ மனவரு்தத்திலும்‌ இருப்பார்‌ 
மீதும்‌, உலகத்தின்‌ 
ஐசவரியத்தின்மீதும்‌ தங்கள்‌ இருதயத்தை 
பதியவைத்திருக்கிறவர்கள்‌ அதிக 
வருத்தங்களை அனுபவிப்பார்கள்‌. 
இல்லாமல்போகும்‌ பொருள்மேல்‌ நம்முடைய 
கண்களை பறக்கவிடும்போது நமக்கு 
ஏமாற்றமும்‌, வருத்தமுமே உண்டாகும்‌. 





ழ்‌ நள 
யாய 


வன்கண்ணனுடைய ஆகாரம்‌ 
நீதி 23:6-8 


நீதி 996... வன்கண்ணனுடைய 
ஆகாரத்தைப்‌ புசியாதே; 
அவனுடைய குசியுள்ன 
பதார்த்தங்களை இச்சியாதே.. 


நீதி 287. அவன்‌ இருதயத்தின்‌ 
நினைவு எப்படியோ, அப்படியே அவன்‌ 


உன்னோடே, இராது. 


நீதி 2௮8, தீ புசித்த துணிக்கையை. 
வாந்தி பண்ணி, உன்‌ இனிய 
சொற்களை இழுந்து போவாய்‌. 


மனுஷரில்‌ சிலர்‌ வேஷம்‌ போடுவார்கள்‌. 
அவர்களுடைய வார்த்தைக்கும்‌ 
செய்கைக்கும்‌. இருக்காது. 
இப்படிப்பட்டவர்கள்‌ மாய்மாலம்‌ 
பண்ணுவார்கள்‌. தங்கள்‌ சிநேகிதர்களை 
வரவேற்பதுபோல நடிப்பார்கள்‌. 
அவர்களுடைய. வாயின்‌ வார்த்தைகள்‌ 
மாத்திரமே வரவேற்கும்‌. அவர்களுடைய 
இருதயமோ சிநேகிதர்களை வரவேற்காது. 
அவர்களுடைய வார்த்தைகளில்‌. 
உண்மையிருக்காது. இப்படிப்பட்டவர்களுக்கு 
எப்படி பேசவேண்டும்‌. என்‌ ம்‌ 


சம்பந்தம்‌ 


ஆனால்‌ அவர்களுடைய 
இருதயம்‌ விருந்தினரை உபசரியாது. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மாய்மாலக்காரர்களுடைய கண்கள்‌ 
வன்கண்ணாயிருக்கும்‌. இவர்களுடைய 
ஆகாரத்தை நாம்‌ புசியாமல்‌ தவிர்த்துவிட 
வேண்டும்‌. இப்படிப்பட்டவர்களுடைய 
ருசியுள்ள பதார்த்தங்களை புசிக்க 
வேண்டுமென்று நாம்‌ இச்சிக்கவும்கூடாது. 
விருந்தினர்களை உபசரிக்கவேண்டும்‌. 
என்னும்‌ மெய்யான விருப்பம்‌ 
இவர்களிடத்தில்‌ இருக்காது. 
ஆனால்‌ இப்படிப்பட்ட 
மாய்மாலக்காரர்கள்‌, ிருந்தினர்கள்மீது. 
வன்கண்ணாயிருப்பார்கள்‌. விருந்தினர்கள்‌ 
பசிக்கும்போது, அவர்கள்‌ புசிப்பதைப்‌ 
பார்த்து, 'பொறாமைப்படுவார்கள்‌ 
புசிக்கிறார்களே என்று வேதனைப்படுவார்கள்‌ 
ஆனாலும்‌ அவர்களுடைய வாய்‌ 
மாய்மாலமாய்‌ உபசரிக்கும்‌. அவர்களுடைய 
கண்களோ வன்கண்ணாய்‌ பொறாமைப்படும்‌. 


உள்ளத்தில்‌ மாய்மாலம்‌ உள்ளவர்களை 
விட்டு நாம்‌ விலகிப்போய்விடவேண்டும்‌. 
வாயின்‌ வார்த்தைகளுக்கும்‌ இருதயத்தின்‌ 
சிந்தனைகளுக்கும்‌ சம்பந்தமில்லாதவர்கள்‌ 
ஆபத்தானவர்கள்‌. அவர்கள்‌ வாயினால்‌ 
சாதுரிய வார்த்தைகளைப்‌ பேசினாலும்‌, 
அவர்களுடைய இருதயத்தின்‌ நினைவு 
எப்படியிருக்கிறதோ, அப்படியே 
அவர்களுடைய சுபாவம்‌ இருக்கும்‌. 
வன்கண்ணனுடைய ஆகாரத்தை நாம்‌ 
புசியாமல்‌ அதை அவர்களுக்கே 
விட்டுக்கொடுத்துவிட வேண்டும்‌. 
அவர்களிடத்தில்‌ ஆகாரத்திரட்சியும்‌, 
ருசியுள்ள பதார்த்தங்களும்‌ இருந்தாலும்‌, 
அதை நாம்‌ இச்சிக்கக்கூடாது. 


மூடன்‌ 
நீதி 23:9 


நீதி 23:9. மூடனுடைய செவிகள்‌ 
கேட்கப்பேசாதே; அவன்‌ உண்‌ 
வார்த்தைகளின்‌: ஞானத்தை 
அசட்டைப்பண்ணுவான்‌.. 





ழ்‌ நள 
யாய 


நாம்‌ எல்லா சூழ்நிலைகளிலும்‌ 
ஆலிக்குரிய சத்தியங்களை மிகுந்த 
ஞானத்தோடு பேசவேண்டும்‌. காதுள்ளவர்கள்‌ 
எல்லோருமே சத்தியத்தைக்‌ கேட்கவேண்டும்‌. 
ஆனாலும்‌ ஒரு சிலர்‌ சத்தியத்தைக்‌ 
கேட்காமல்‌ அசட்டைபண்ணுவார்கள்‌. 
ஏளனம்பண்ணுவார்கள்‌. இவர்கள்‌ 
ஞானமில்லாத மூடர்கள்‌. மூடனுடைய 
செவிகள்‌ கேட்க பேசக்கூடாது. நாம்‌ 
ஞானமுள்ள வார்த்தைகளைப்‌ 
பேசினாலும்‌, மூடர்கள்‌ அதைப்‌ 
புரிந்து பிரயோஜனப்படமாட்டார்கள்‌. 
இப்படிப்பட்டவர்கள்‌ நம்முடைய 
வார்த்தைகளின்‌ ஞானத்தை அசட்டை 
பண்ணுவார்கள்‌. இவர்களிடம்‌ பேசுவதற்குப்‌ 
பதிலாக பேசாமல்‌ அமைதியாகயிருப்பதே 
நமக்கு நல்லது. நாம்‌ மற்றவர்களிடம்‌ 
பேசும்போது அவர்கள்‌ நம்முடைய 
வார்த்தைகளின்‌ ஞானத்திற்கு 
செவிகொடுப்பார்களா என்பதை ஆராய்ந்து 
பார்க்கவேண்டும்‌. 


பூர்வளஎல்லைக்குறி 
நீதி 29:10,11 


நீதி 200. பூர்வ எல்லைக்குறியை 
மாற்றாதே; திக்கற்ற பின்னைகளுடைய 
நிலங்களை அபகரித்துக்கொன்னாதே.. 


நீதி 201: அவர்களுடைய மீட்பர்‌ 
வல்லவர்‌; அவர்‌ உன்னுடனே 
அவர்களுக்காக வழக்காடுவார்‌. 


திக்கற்ற பிள்ளைகளுக்கு கர்த்தரே 
துணையாகமிருக்கிறார்‌. அவர்‌ தம்முடைய 
விசேஷித்த. பாதுகாப்புக்களினாலும்‌, 
பாராமரிப்புக்களினாலும்‌ அவர்களை 
கவனிக்கிறார்‌. திக்கற்ற பிள்ளைகளுக்கு 
கர்த்தரே மீட்பர்‌. அவர்‌ வல்லர்‌. அவர்‌ 
திக்கற்ற பிள்ளைகளுக்காக வழக்காடுகிறவர்‌. 
கர்த்தரே திக்கற்ற பிள்ளைகளுக்கு 
உறவின்முறை மீட்பராகயிருக்கிறார்‌. திக்கற்ற 
பிள்ளைகளின்‌ நியாயத்தை கர்த்தர்‌ எடுத்துச்‌ 
சொல்லுகிறார்‌. கர்த்தர்‌ அவர்களுக்காக 
வழக்காடி, அவர்களுக்காக 
யுத்தம்பண்ணுவார்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நாம்‌ 
உரிமைகளில்‌: 
அவர்களுடைய 
அபகரித்துக்கொள்ளவும்‌ கூடாது. 
அவர்களுக்கு உதவி செய்ய ஒருவரும்‌ 
இல்லையென்று நினைத்து, அவர்களுடைய 
பூர்வல்லைக்குறியை மாற்றிவிடக்கூடாது. 
அவர்களுடைய நிலங்களை அபகரித்துக்‌ 
கொள்ள முயற்சிபண்ணவும்கூடாது. கர்த்தர்‌ 
நம்முடைய மீட்பராமிருப்பதுபோல, அவர்‌ 
பிள்ளைகளுக்கும்‌. 
நம்முடைய மீட்பர்‌ 
அவர்‌ வல்லவர்‌. கர்த்தர்‌ திக்கற்ற 
பிள்ளைகளுக்காக, நம்மோடு வழக்காடுவார்‌. 
கர்த்தரோடு வழக்காடி நம்மால்‌ 
ஜெயம்பெறமுடியாது. கர்த்தருடைய வழக்கில்‌ 
நீதியும்‌ நியாயமும்‌ இருக்கும்‌. அவர்‌ 
ஒருபோதும்‌ அநியாயத்திற்கு 
துணைபோவதில்லை. 


திக்கற்ற பிள்ளைகளின்‌ 
தலையிடக்கூடாது. 


உரிமைகளை 


பிள்ளையை 
விடாதே 
நீதி 23:12-16 


தண்டியாமல்‌ 


நீதி 2312. உன்‌ இருதயத்தைப்‌ 
புத்திமதிக்கும்‌, உன்‌ செவிகளை 
அறிவின்‌ வார்த்தைகளுக்கும்‌. 
சாய்ப்பாயாக.. 


தீதி 2918. பின்னையை தண்டியாமல்‌ 
விடாதே: அவனைப்‌ பிரம்பிணால்‌. 
அடித்தால்‌ அவன்‌ சாகான்‌. 


நீதி 2944. நீ பிரம்பினால்‌ அவனை 
அடிக்கிறதினால்‌ பாதானத்துக்கு அவன்‌: 
ஆத்துமாவைத்‌ தப்புவிப்பாயே. 


நீதி 28:15. என்‌ மகனே, உன்‌ இருதயம்‌ 
ஞானமுன்னதாயிருத்தால்‌, என்னிலே. 
என்‌ இருதயம்‌ மகிழும்‌. 

2816. உன்‌ உதடுகள்‌ 
செம்மையானவைகனைப்‌ பேசினால்‌, 
என்‌ உன்னிந்திரியங்கள்‌ மகிழும்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


பெற்றோர்‌ பிள்ளைகளை 
மிகுந்த கவனமாய்‌ வளர்க்கவேண்டும்‌. 
அவர்களுக்கு, சத்திய வசனங்களை 
உபதேசம்பண்ணவேண்டும்‌. ஞானத்தைப்‌ 
போதிக்கவேண்டும்‌. அவர்களுடைய அறிவை 
வளர்ப்பதற்கு ஆலோசனை சொல்லவேண்டும்‌. 
பிள்ளைகள்‌ தங்களுடைய கடமைகளையும்‌, 
பொறுப்புக்களையும்‌ உணர்ந்துகொள்வதற்கு, 
பெற்றோர்‌ அவர்களுக்கு பயிற்சி 
கொடுக்கவேண்டும்‌. 


பெற்றோரில்‌ அநேகர்‌ 
பிள்ளைகளின்மீது, அதிகமாய்‌. 
அன்புகூருகிறார்கள்‌. பிள்ளைகள்‌ தப்பு 
செய்தாலும்‌ அவர்களை கண்டித்து, 
தண்டித்து திருத்துவதில்லை. பாசம்‌ 
பெற்றோரின்‌ கண்களை மறைத்துவிடும்‌. 
பிள்ளைகள்‌ தவறு செய்தாலும்‌, பெற்றோர்‌ 
அவர்கள்மீது அதிகமாய்‌ அன்புகூர்ந்து, 
அவர்களை கண்டிக்க 
நம்முடைய பிள்ளைகளின்‌ 
நாம்‌ அவர்களை 
திருத்தவேண்டும்‌. 
நம்முடைய பிள்ளைகளை பிரம்பினால்‌ 
அடிக்கு! அது அவர்களுக்கு 
வேதனையாகத்தான்‌ இருக்கும்‌. பிரம்பினால்‌. 
அடிப்பதினால்‌ பிள்ளைகள்‌ 
செத்துப்போவதில்லை. செத்துப்போகும்‌ 
அளவிற்கு யாரும்‌ தங்கள்‌ பிள்ளைகளை 
அடிப்பதில்லை. நம்முடைய பிள்ளைகளை 
நாம்‌ அடித்து வளர்க்காவிட்டால்‌, அவர்கள்‌ 
பெரியவர்கள்‌ ஆனபின்பு, தாராளமாய்‌ 
தவறு செய்வார்கள்‌. ஊரிலுள்ளவர்களிடம்‌ 
அடிவாங்கிக்கொண்டிருப்பார்கள்‌. நம்முடைய 
பிள்ளைகளை நாம்‌ பிரம்பினால்‌ 
அடிக்கும்போது. அவர்களுடைய ஆத்துமா 
பாதாளத்திற்குத்‌ தப்புவிக்கப்படுகிறது. 
பிள்ளைகளை 
அவர்களுடைய 
பாதாளத்திற்குத்‌ 
நாம்‌ விலங்குகளை 
அடிப்பதுபோல நம்முடைய பிள்ளைகளை 
அடிக்கக்கூடாது. நாம்‌ பிரம்பினால்‌ 
பிள்ளைகளை அடிக்கும்போது 
நியாயமான காரணம்‌. 
இருக்கவேண்டும்‌. நம்முடைய பிள்ளைகள்‌ 
திருந்தவேண்டும்‌ என்பதுதான்‌ 
நம்முடைய. நோக்கமாயிருக்கவேண்டும்‌. 


ண 


தங்கள்‌. 


தயங்குவார்கள்‌ 
நன்மைக்காக, 
கண்டித்து, 


பிரம்பு நம்முடைய 
கொல்லாது. அது 
ஆத்துமாவை 
தப்புவிக்கிறது. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சிறுபிள்ளையாகமிருக்கும்போதே, அவர்களை 
கண்டித்து வளர்த்தால்‌, அவர்கள்‌ 
ஒழுக்கமாய்‌ வளருவார்கள்‌. அவர்கள்‌ 
வளர்ந்து பெரியவர்களானபின்பும்‌, 
நல்லொழுக்கத்தோடிருப்பார்கள்‌. 
பிள்ளைகளின்‌ இருதயம்‌ 
ஞானமுள்ளதாயிருந்தால்‌, பெற்றோரின்‌ 
இருதயம்‌ மகிழ்ச்சியாயிருக்கும்‌. பிள்ளைகள்‌ 
நக்கொழுக்கத்தேஷருப்பாதப்‌ பார்த்து, 
சந்தோஷப்படுவார்கள்‌. 
பை நல்லொழுக்கத்தோடு 
வளர்ப்பதற்கு, அவர்களை பிரம்பினால்‌ 
தண்டிக்க வேண்டியதாயிருந்தாலும்‌, தண்டிக்க 
தயங்கக்கூடாது. அவர்கள்‌ வருங்காலத்தில்‌ 
நல்ல பிள்ளைகளாக இருக்கும்போது, அது 
நமக்கு சந்தோஷமாயிருக்கும்‌. நம்முடைய 
வயதான காலங்களில்‌, நம்முடைய 
பிள்ளைகள்‌ கர்த்தருக்கு பிரியமுள்ள, 
பிரயோஜனமுள்ள பிள்ளைகளாக ஜீவிப்பதைப்‌ 
பார்க்கும்போது. நமக்கு மிகுந்த 
'சந்தோஷமுண்டாகும்‌. 


நம்மை ஆசீர்வதிப்பதுபோல, 
சந்ததியை ஆசீர்வதிப்பார்‌ 
பிரம்பினல்‌ அடித்து, 
திருத்தி வளர்ந்தால்‌, அவர்கள்‌ 
வருங்காலத்தில்‌ கிறிஸ்துவின்‌ நாமத்தை 
மகிமைப்படுத்‌ அவர்கள்‌ 
ஆசிர்வாதமாகயிருப்பார்கள்‌. 
ஆசிர்வாதமாயிருப்பார்கள்‌. 
அவர்களுடைய ஆத்துமா பாதாளத்திற்கு 
தப்பி, பரலோகத்திற்குப்‌ போகும்‌. ஒழுக்கமாய்‌ 
வளர்க்கப்பட்ட பிள்ளைகளின்‌ உதடுகள்‌ 
செம்மையானவைகளைப்‌ பேசும்‌. ்‌ 
கேட்கும்போது 
உள்ளிந்திரியங்கள்‌ மகிழ்ச்சியடையும்‌. 


கர்த்தர்‌ 
நம்முடைய 
பிள்ளைகளை 


நிச்சயமாகவே முடிவு உண்டு 
நீதி 237,18 


நீதி 28:17. உன்‌ மனதைப்‌ பாவிகள்மேல்‌ 
பொறாமைகொன்ன விடாதே; நீ 
நாடோறும்‌ கர்த்தரைப்‌ மற்றும்‌. 
பயத்தோடிரு.. 


நீதி 2808. நிச்சயமாகவே முடிவு 
உண்டு; உன்‌ நம்பிக்கை வீண்போகாது. 





ழ்‌ நள 
யாய 


பொறாமை எலும்புருக்கி. நம்முடைய 
மனது பாவிகள்மேல்‌ பொறாமைப்படக்கூடாது. 
பாவிகள்‌ தங்கள்‌ மனதிற்கு 
இஷ்டமானதையெல்லாம்‌ செய்வார்கள்‌. 
அவர்களுடைய வாழ்க்கையில்‌ கட்டுப்பாடு 
இருக்காது. பாவத்தை சந்தோஷமாய்‌ 
அனுபவிக்க வேண்டுமென்று 
ஆசைப்படுவார்கள்‌. பாவமான வழிகளில்‌ 
பொருள்‌ சேர்த்து, ஒருவேளை அவர்கள்‌ 


ஐசவரியவான்களாயிருக்கலாம்‌. சமுதாயத்தில்‌ 


அவர்கள்‌ 
நாம்‌ 
பார்த்து, 
பொறாமைப்படக்கூடாது. 
அவர்களுக்காக பரிதபிக்கவேண்டும்‌. 


நாம்‌ கர்த்தருக்குப்‌ 
ஜீவிக்கவேண்டும்‌. கர்த்தருடைய 
நம்முடைய சித்தமாயிருக்கவேண்டும்‌. 
கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்ற 
வேண்டும்‌ என்பதே நம்முடைய பிரதான 
விருப்பமாயிருக்கவேண்டும்‌. நாம்‌ 
பாவிகளைப்போல நம்முடைய இஞ்டப்படி 
ஜிலிக்கக்கூடாது. கர்த்தருடைய 
வார்த்தைக்கும்‌, அவருடைய உபதேசத்திற்கும்‌ 
கீழ்ப்படிந்து ஜீவிக்கவேண்டும்‌. கர்த்தருக்குக்‌ 
கீழ்ப்டிவதே நமக்கு மெய்யான சந்தோஷம்‌ 
கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதே 
நமக்கு பேரானந்தம்‌. 


துன்மார்க்கர்‌ சுகஜீவிகளாயிருந்து 
தங்கள்‌ ஆஸ்தியை பெருகப்பண்ணுகிறார்கள்‌. 
அவர்களுடைய சுகவாழ்வுக்கு முடிவு உண்டு. 
£ல்‌ நம்முடைய மனதை நாம்‌ 
ிவிகள்மேல்‌ பொறாமை  கொள்ளலிடக்‌. 
கூடாது, துன்மார்க்கர்‌ ஒருவேளை 
சிறிதுகாலம்‌ சுகஜீவிகளாயிருப்பார்கள்‌. 
ஆனாலும்‌ அவர்கள்‌ நித்திய காலமாய்‌ 
செழித்திருக்கமாட்டார்கள்‌. கர்த்தரை 
நம்புகிறவர்கள்‌ மாத்திரமே 
செழித்திருப்பார்கள்‌. 


நம்முடைய பாடுகளுக்கு நிச்சயமாகவே 
முடிவு உண்டு. பூரண அன்பு பயத்தை 
புறம்பே தள்ளும்‌. நாம்‌ இப்போது, 
வேதனைகளையும்‌, ம்‌ 
அனுபவித்தாலும்‌, 

பயந்துவிடக்கூடாது. நாம்‌ 
நம்பிக்கையாயிருக்கவேண்டும்‌. 
நம்புகிறவர்கள்‌ செழித்திருப்பார்கள்‌ என்பதை 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


உறுதியாய்‌ நம்பவேண்டும்‌. நம்முடைய 
நம்பிக்கை வீண்‌ போகாது. கர்த்தர்‌ 
மாறாதவர்‌. அவருடைய வார்த்தைகளும்‌, 
வாக்குத்தத்தங்களும்‌ ஒருபோதும்‌ 
மாறுவதில்லை. 


குடியனும்‌ போஜனப்பிரியனும்‌ 
நீதி 2819-28. 


நீதி 2909. என்‌ மகனே, நீ 
செவிகொடுத்து ஞானமடைநத்து, உன்‌: 
இருதயத்தை நல்வழியிலே நடத்து. 


நீதி 29:20. 
மாம்சப்‌ 
சேராதே. 


ந்தி 2921. குடியனும்‌ 
போஜனப்பிரியனும்‌ தரித்திரராவார்கன்‌; 
தூக்கம்‌ கத்தைகனை உடுத்துவிக்கும்‌. 


நீதி 23:22. உன்னைப்‌: பெற்ற 
தகப்பனுக்குச்‌ செவிகொடு; உன்‌ தாய்‌ 
வயதுசென்றவனாகும்போது அவனை 
அசுட்டைபண்ணாதே. 


மதூபானப்பிரியரையும்‌ 
பெருத்தீனிக்காரரையும்‌ 


தீதி 23:28. சத்தியத்தை வாங்கு, அதை 
விற்காதே; அப்படியே ஞானத்தையும்‌ 
உபதேசத்தையும்‌ புத்தியையும்‌ வாங்கு. 


நீதி 29:24. நீதிமானுடைய தகப்பன்‌ 
மிகவும்‌ கனிகூருவான்‌; ஞானமுன்ன 
மின்னையைப்‌ பெற்றவன்‌ அவனால்‌ 


மகிழுவான்‌. 


நீதி 23:25. உன்‌ தகப்பனும்‌ உன்‌ தாயும்‌ 
சந்தோஷப்படுவார்கள்‌; உன்னைப்‌ 
பெற்றவன்‌ மகிழுவான்‌. 

நீதி 2926. என்‌ மகனே, உண்‌: 


இருதயத்தை எனக்குத்‌ தா உன்‌ 
கண்கள்‌ என்‌ வழிகளை நோக்குவதாக. 


தீதி 29:22. வேசி ஆழமான படுகுழி; 
பரஸ்திரீ இடுக்கமான கிணறு. 


நீதி 28:28. 
கொள்ளைக்காரனைப்‌ போல்‌ 
பதிவிருத்து, மனுஷருக்குன்னே 
பாதகரைப்‌ பெருகப்பண்ணுகிறான்‌. 


அவன்‌ 





ழ்‌ நள 
யாய 


நம்மைப்‌ பெற்ற தகப்பனாருக்கு நாம்‌ 
செவிகொடுக்கவேண்டும்‌. அவருக்கு 
நம்மீது அதிகாரமுள்ளது. அவர்‌ நம்மீது 
அன்பாகவும்‌, பிரியமாகவும்‌, பாசமாகவும்‌ 
இருக்கிறார்‌. நம்முடைய நன்மையைப்பற்றிய 
திட்டம்‌ அவரிடத்திலுள்ளது. நமக்கு நன்மை: 
செய்யவேண்டுமே என்னும்‌ எண்ணம்‌ தவிர, 
நமக்கு தீங்கு செய்யவேண்டும்‌ என்னும்‌ 
எண்ணம்‌ அவரிடத்தில்‌ சிறிதும்‌ இருக்காது. 
நாம்‌ ந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ பிறப்பதற்கு, 
கர்த்தர்‌ நம்முடைய தகப்பனாரையும்‌ 
தாயாரையும்‌ கருவிகளாகப்‌ 
பயன்படந்திரக்கிறார்‌.  இயிரயஞ்சத்தில்‌ 
நம்முடைய வாழ்நாள்‌ நீடித்திருப்பதற்கு, 
நம்முடைய உலகப்பிரகாரமான தாயையும்‌ 
தகப்பனையும்‌ கனம்பண்ணவேண்டும்‌ 


ம்முடைய  பெற்றோருக்‌। ஈம்‌ 
சர்தரக்கள்‌ கழப்டயியேண்டு்‌.... அதே 
வேளையில்‌ நம்முடைய ஆவிகளின்‌ 
பிதாவாகுமிருக்கிற பரலோகப்பிதாவுக்கு 
நாம்‌ கீழ்ப்படிய வேண்டியது மிகவும்‌ அவசியம்‌. 
கர்த்தரே நம்மை சிருஷ்டித்தவர்‌. 

நமக்கு ஜீவசுவாசத்தைக்‌ 


அவரே 
கொடுத்திருக்கிறவர்‌. 


நம்முடைய தகப்பனாரை நாம்‌. 
கனம்பண்‌ ணுவதுபோல, நம்முடைய 
தாயாரையும்‌ நாம்‌ கனம்பண்ணவேண்டும்‌. 
நம்முடைய தாய்‌ வயது சென்றவளாகும்‌ 
போது. நாம்‌ அவளை அசட்டைபண்ணாமல்‌, 
ஆதரித்து பராமரிக்கவேண்டும்‌. நாம்‌ 
சிறுபிள்ளையாக இருந்தபோதே நம்முடைய 
தாயார்‌ நம்மை தூக்கி வளர்த்தவள்‌. நமக்கு 
நல்ல ஆலோசனைகளைக்‌ கொடுத்தவள்‌ 
ஆதலால்‌. நம்முடைய தாயாரையும்‌, 
அவளுடைய ஆலோசனைகளையும்‌ 
அசட்டைபண்ணக்கூடாது. 


க 5 - இதை 
விற்காதே" என்று சாலொமோன்‌ 
ஆலோசனை சொல்லுகிறார்‌. சத்தியமே 
நம்முடைய இருதயத்தை வழிநடத்தவேண்டும்‌. 
சத்தியமே நம்முடைய இருதயத்தை ஆளுகை 
செய்யவேண்டும்‌. சத்தியம்‌ இல்லாமல்‌. 
நன்மையில்லை. சத்தியத்தின்‌ விலை. 
எதுவாகமிருந்தாலும்‌, அதை நாம்‌ 
வாங்குவதற்கு ஆயத்தமாயிருக்கவேண்டும்‌. 
சத்தியத்தின்‌ கிரயம்‌ அதிகம்‌ என்று 
நினைத்து, அதை வாங்கால்‌ விட்டுவிடக்‌ 
கூடாது. சந்தையில்‌ பேரம்பேசுவதுபோல. 
சத்தியத்திற்கு பேரம்பேசக்கூடாது. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நம்முடைய ஐசுவரியம்‌ ஞானத்தை 
வாங்குவதற்குப்‌ பயன்படவேண்டும்‌. நாம்‌ 
ஞானத்தையும்‌ உபதேசத்தையும்‌ புத்தியையும்‌ 
வாங்குகிறவர்களாகயிருக்க வேண்டும்‌. 
இவற்றை வாங்குவதற்கு நம்முடைய 
ஐசுவரியம்‌  பயனுள்ளதாயிருக்கவேண்டும்‌. 
ஐசுவரியத்தை சேமிப்பதற்கு ஞானத்தைப்‌ 
பயன்படுத்துவதற்குப்‌ பதிலாக, ஞானத்தை 
வாங்குவதற்கு நம்முடைய ஐசுவரியத்தைப்‌ 
பயன்படுத்துவது மிகவும்‌ நல்லது. 

ஞானத்தை தேடி கண்டுபிடிக்க 
வேண்டும்‌. சத்தியத்தையும்‌ தேடவேண்டும்‌. 
அதுபோலவே உபதேசத்தையும்‌, புத்தியையும்‌ 
தேடவேண்டும்‌... அவற்றை தேடக்‌ 
கண்டுபிடிக்கும்போது, அதன்‌ கிரயம்‌. 
எல்வளவாகமிருந்தாலும்‌, அதை உடனே 
வாங்கிவிடவேண்டும்‌. சத்தியத்தை 
விற்கக்கூடாது. உலகப்பிரகாரமான 
மேன்மைக்கோ, ஆடம்பரத்திற்கோ நாம்‌ 
வாங்கிய சத்தியத்தைவிட்டு விலகிப்போய்‌ 
விடக்கூடாது. சத்தியத்தை விற்றுவிட்டால்‌ 
அதை மறுபடியும்‌ வாங்குவது கடினம்‌. 


கர்த்தர்‌ டய பிள்ளைக 
ஆவன சொல்லும்போது என்‌. கனை, 
உன்‌ இருதயத்தை எனக்கு தா" என்று 
்‌ நம்முடைய 
நாம்‌ நம்முடைய 


என்று கேட்கும்போது, நாம்‌ 
எல்வித தயக்கழுமில்லாமல்‌, 
என்னுடைய இருதயத்தை 
என்று 
சந்தோஷமாகவும்‌ 
அவருக்குப்‌ பிரதியுத்தரம்‌ சொல்லவேண்டும்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய சித்தத்தின்‌ பிரகாரமாக 
நம்மை உருவாக்குவார்‌. நம்முடைய இருதயம்‌ 
எப்படிமிருக்கவேண்டுமோ அப்படி அதை 
மறுரூபப்படுத்துவார்‌. நம்முடைய இருதயத்தை 
நாம்‌ கர்த்தருக்கு ஒப்புக்கொடுக்கும்போது. 
அவர்‌ அதை ஆளுகை செய்வார்‌ 
கர்த்தருடைய சிங்காசனம்‌ நம்முடைய 
இருதயத்தில்‌ ஸ்தாபிக்கப்படும்‌. 





ழ்‌ நள 
யாய 


நாம்‌ மதுபானப்பிரியராயும்‌, 
பெருந்தீனிக்காரராயும்‌ இருக்கக்கூடாது. 
அவர்களோடு சேரக்கூடாது என்று 
சாலொமோன்‌ நமக்கு ஆலோசனை 
சொல்லுகிறார்‌. போஜனமாகமிருந்தாலும்‌,. 
மதுபானமாகயிருந்தாலும்‌ அவற்றின்மீது. 
பேராசை வைக்கிறவர்கள்‌ 
சீரழிந்துபோவார்கள்‌. மதுபானக்காரரும்‌ 
பெருந்தீனிக்காரரும்‌ புத்திமதிகளைக்‌ 
கேட்கமாட்டார்கள்‌. குடியனும்‌ 
போஜனப்பிரியனும்‌ தரித்திரராவார்கள்‌. 
அளவுக்கு அதிகமாக. குடிக்கிறவன்‌ 
வெறித்திருப்பான்‌. அவனுடைய சிந்தையிலும்‌ 
வார்த்தையிலும்‌ தெளிவு இருக்காது. 
குடிகாரனால்‌ எந்தக்‌ காரியத்தையும்‌ 
நிதானமாய்ச்‌ செய்யமுடியாது. குடிகாரனின்‌ 
முடிவு அழிவு. 
வேசித்தனம்‌ மனுஷருடைய சரீரத்தை 
அழித்துப்போடும்‌. வேசி ஆழமான 
படுகுழியாகவும்‌, _ பரஸ்திரீ இடுக்கமான 
கிணறாகவும்‌ இருக்கிறாள்‌. அவள்‌ 
கொள்ளைக்காரனைப்போல பதிவிருந்து, 
மனுஷரை அழித்துப்போடுகிறாள்‌. 
பரஸ்திரீயின்‌: வார்த்தைகள்‌ 
இனிமையாகயிருக்கும்‌. அவளுடைய 
வார்த்தைக்கும்‌ செய்கைக்கும்‌ சம்பந்தம்‌ 
இருக்காது. அவள்‌ ஒரு மாய்மாலக்காரி. 
சிநேசுமாகமிருப்பதுபோல பாசாங்கு 
பண்ணுவாள்‌. னால்‌ அவளுடைய 
செய்கையோ ஒரு கொள்ளைக்காரனைப்போல. 
இருக்கும்‌. பரஸ்திரீ மனுஷருடைய 
உடமைகளையும்‌, வஸ்திரங்களையும்‌, 
பொருள்களையும்‌, மானம்‌ மரியாதையையும்‌ 
அபகரித்துக்கொள்கிறாள்‌. 


பரஸ்திரீ மனுஷருக்குள்ளே பாதகரைப்‌ 
பெருகப்பண்ணுகிறாள்‌. ஒரு வேசி ஏராளமான 
மனுஷரை கெடுத்துப்போடுகிறாள்‌. தேசத்தில்‌ 
அநியாயமும்‌ அக்கிரமமும்‌ பெருகுவதற்கு. 
பரஸ்திரீயும்‌ காரணமாக 
இருப்பார்கள்‌. பரஸ்திரீ தொற்று 
'நோயைப்போன்றவள்‌. அவள்‌ ஒரு 
மனுஷனை கொள்ளையிடும்போது, அநேகர்‌ 
வஞ்சகவலையில்‌ விழுந்து 
மனுஷர்‌ பிரச்சனையில்லாமல்‌ 
வேண்டுமென்றால்‌, மனுஷர்‌: 
வேசியும்‌ பரஸ்திரீயும்‌ 
இருக்கக்கூடாது. மனுஷருடைய பொதுவான 
நன்மைக்காக  பரஸ்திரீயையும்‌ வேசியையும்‌ 
மனுஷரைவிட்டு அகற்றிவிடவேண்டும்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


(16 
PUBLISHERS 


மதுபானம்‌ 
நீதி 23:29-35 


நீதி 2929. ஐயோ! யாருக்கு வேதனை? 
யாருக்குத்‌ துக்கம்‌? யாருக்குச்‌ 
சண்டைகள்‌? யாருக்குப்‌ புலம்பல்‌? 
யாருக்குக்‌ காரணமில்லாத காயங்கள்‌? 
யாருக்கு இரத்தங்கலங்கின கண்கள்‌? 


நீதி 28:30. மதுபானம்‌ இருக்கும்‌ 
இடத்திலே தங்கித்‌ தரிப்பவர்களுக்கும்‌, 
கலப்புன்ன சாராயத்தை 
தாடுகிறவர்களுக்குத்‌ தானே. 


நீதி ஜட மதுபானம்‌ 
இரத்தவருணமாயிருந்து, பாத்திரத்தில்‌ 
பனபனப்பாய்த்‌ தோன்றும்போது, நீ 
அதைப்‌ பாராதே; அது மெதுவாய்‌ 
இறங்கும்‌. 


நீதி 29௨2. 
பாம்யைப்போல்‌ 


விரியனைப்போல்‌ தீண்டும்‌. 


அது 
கடிக்கும்‌, 


முடிவிலே 


நீதி 29:98. உன்‌ கண்கன்‌ பரஸ்திரீகனை 
உன்‌ 


நோக்கும்‌; உள்ளம்‌. 


தாதுமாதானவைகளைப்‌ பேகம்‌. 


நீதி 28:84. தீ 
நடுக்கடலிலே சயனித்திருக்கிறவனைப்‌ 
போலும்‌, பாய்மரத்தட்டிலே 


படுத்திருக்கிறவனைப்‌ போலும்‌ 
இருப்பாய்‌. 


நீதி 23:35. என்னை அடித்தார்கள்‌; 
எனக்கு நோகவில்லை என்னை 
அறைந்தார்கள்‌; எனக்குச்‌ 
சுரணையில்லை; நான்‌ அதைப்‌ பின்னும்‌ 
தொடர்ந்து, தேட எப்பொழுது 
விழிப்பேன்‌ என்பாய்‌. 





f= a 
ERRATA 


மதுபானம்‌ அருந்தி 
விரோதமாக 
எச்சரிப்பான வார்த்தைகளைக்‌ கொடுக்கிறார்‌. 
மதுபானப்பிரியரை விட்டு நாம்‌ 
விலகியிருக்கவேண்டும்‌. நாம்‌ அன்டு 
சேரக்கூடாது. மதுபானம்‌. 
வருணமாயிருக்கிறது. கானான்‌ நேசத்தில்‌ 
இரத்தம்‌ போன்ற சிவப்பு வருண 
திராட்சரசத்தையே மிகவம்‌ உயர்ந்த 
திராட்சரசமாக கருதினார்கள்‌. 
வருணமான மதுபானம்‌ பார்ப்பதற்கு 
அழகாகயிருக்கும்‌. கண்களின்‌ 
இச்சைகளுக்கு அடிமையாகமிருப்பவர்கள்‌: 
மதுபானத்தினால்‌ அழிந்துபோவார்கள்‌. 
குடிகாரனுக்கு சரீர மரணமும்‌ ஆத்தும 
மரணமும்‌ சடுதியாய்‌ வரும்‌. 


மதுபானம்‌ பாத்திரத்தில்‌ பளபளப்பாய்த்‌ 
தோன்றும்‌. நாம்‌ அதன்‌ அழகைப்‌ பார்த்து 
ரசிக்கக்கூடாது. அதைப்‌ பார்த்தால்‌, அதன்‌ 
பளபளப்புத்தான்‌.. நமக்குத்‌ தெரியும்‌. 
அதற்குள்‌ இருக்கும்‌ ஆபத்து நமக்குத்‌ 
தெரியாது. பாத்திரத்தில்‌ பளபளப்பாயிருக்கிற 
மதுபானம்‌ பாம்பின்‌ விஷம்‌ போன்றது. 
மதுபானம்‌ முடிவில்‌ பாம்பைப்போல்‌ நம்மைக்‌ 
கடிக்கும்‌. விரியனைப்போல்‌ தீண்டும்‌ 


மதுபானம்பண்‌। 
புத்திதெளிலில்லாமல்‌ ப்பார்கள்‌. 
தங்களுடைய ஆசைகளையெல்லாம்‌. 
நிறைவேற்றவேண்டுமென்று துடிப்பார்கள்‌ 
இவர்களுடைய கண்கள்‌ பரஸ்திரீகளை 
நோக்கும்‌. இவர்களுடைய வாயின்‌ 
வர்ந்தைககும தெளிவாக இருக்காது. 


உள்ளம்‌ 


வர்கள்‌ 


தாறுமாறானவைகளைப்‌ பேசம்‌. 


மதுபானப்பிரியரை 
மனச்சாட்சி எச்சரிக்கும்‌. 
அவர்களோ தங்கள்‌ 
செவிகொடுக்காமல்‌, 
அடிமையாகிவிடுவார்கள்‌. 
அவர்களுடைய மனச்சாட்சி 
மதுபானப்பிரியர்கள்‌ தங்களுடைய 
மதிப்பையும்‌ மரியாதையையும்‌ தாங்களாகவே 
டு படுக்க தேவையில்லாமல்‌ 
பிறரோடு வாக்குவாதம்பண்ணுவார்கள்‌. 
த்‌ 


அவர்களுடைய 

ல்‌ 
மனச்சாட்சிக்குச்‌ 
கக்‌ 


மத்த்போகும்‌ 


மற்றவர்களோடு. 

சண்டைபோடுவார்கள்‌. 
இவர்களுக்கு த்த 
உயிர்ச்சேதாரமும்‌ உண்டாகும்‌. 


முடிவில்‌ 
சேதாரமும்‌, 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இப்பிரபஞ்சத்தில்‌: அநேகர்‌ 
கவலையோடும்‌ 
இவர்களுடைய 
பலவிதமான காரணங்கள்‌ 
குடும்ப சூழ்நிலைகளும்‌, 


காரணமாகயிருக்கும்‌.. மதுபானப்பிரியரோ 
தங்களுக்குத்‌ தாங்களே வருத்தத்தையும்‌ 
வேதனையையும்‌ வருவித்துக்கொள்கிறார்கள்‌ 


ஒரு தேசு பாதுகாப்புக்காக, 
போர்வீரர்கள்‌ எதிரி தேசத்தாரோடு 
யுத்தம்பண்ணுகிறார்கள்‌. போர்வீரர்களுக்கு 
இதனால்‌ காயங்களும்‌ இரத்த சேதாரமும்‌ 
உண்டாகிறது. தேசத்தைப்‌ 
பாதுகாப்பதற்காக சண்டைபோட்டு 
காயமடைந்தால்‌, அது அவர்களுக்கு 
பெருமையைத்‌ தரும்‌. ஆனால்‌. 
குடிகாரனுக்கோ காரணமில்லாத காயங்கள்‌ 
உண்டாகும்‌. இவர்களுடைய 
வேதனைகளுக்கும்‌ துக்கங்களுக்கும்‌ 
இவர்களுடைய மதுபானமே காரணம்‌, 
மதுபானத்தினால்‌ இவர்களுக்கு 
சண்டைகளும்‌ புலம்பலும்‌ வருகிறது. 


த்தின்‌ 


ய கண்கள்‌ இரத்தம்‌ 

தங்கித்‌ 
சாராயத்தை 
இவர்களுக்கு 
துக்கமும்‌, சண்டைகளும்‌, 
காரணமில்லாத காயங்களும்‌, 
கலங்கின கண்களும்‌ 

யுத்தக்களத்திலே 
உண்டாகும்‌ காயங்கள்‌ 
அவர்களுக்கு மரியாதையைக்‌ கொடுக்கும்‌ 
அடையாளம்‌. குடிகாரரின்‌ காயங்களோ 
அவர்களுக்கு அவமானத்தின்‌ அடையாளம்‌. 


மதுபானத்தினால்‌ மனுஷனுடைய 
குணாதிசயம்‌ கெட்டுப்போகிறது. அவனுடைய 
இருதயம்‌ அசுத்தமாகிறது. அவனுடைய 
கட்டுப்பாடுகளெல்லாம்‌. அவனைவிட்டு 
நீங்கிப்போகிறது. மதுபானப்பிரியனால்‌ 
தன்னுடைய சரீரத்தைக்‌ கட்டுப்படுத்தி ஒடுக்க 
முடியாது. தன்னுடைய இருதயத்தின்‌ 
இச்சைகளை நிறைவேற்றவேண்டுமென்று 
தகாத வழிகளில்‌ முயற்சிபண்ணுவான்‌. 
அவனுடைய கண்களின்‌ பார்வையில்‌ பாவம்‌ 
நிரம்பியிருக்கும்‌. அவை பரஸ்திரீகளை 
நோக்கும்‌. 


போர்வீரர்களுக்கு 





ழ்‌ நயா நீதிமொழிக 
ராரா 


நம்முடைய வார்த்தைகள்‌ ஞானமும்‌: 
புத்தியும்‌ உள்ளதாயிருக்கவேண்டும்‌. பிறருக்கு 
பக்திவிருத்தி உண்டாகப்‌ பேசவேண்டும்‌. 
நம்முடைய வார்த்தைகளில்‌ நாகரீகமும்‌ 
நயமும்‌ நிரம்பியிருக்கவேண்டும்‌. ஆனால்‌ 
குடிகாரரின்‌ உள்ளமோ தாறுமாறானவைகளை 
சிந்திக்கும்‌. தாறுமாறனலைகளைப்‌ பேசும்‌. 
குடிகாரர்களால்‌ தெளிவாக சிந்திக்க 
முடியாது. 


குடிகாரன்‌ 


சடுதியில்‌ கீழே விழுந்து 


அது படுப்பதற்கு உகந்த 
தரல்‌ வனமகன்‌ 


சுரணையில்லாமல்‌ இருப்பான்‌. 


PROVERBS - COMMENTARY 


- விரிவுரை QOODNENS 


PUBLISHERS 


அடித்தாலும்‌, 
அவனுக்கு வலிக்காது. 
அடித்தார்கள்‌ எனக்கு, 
என்றும்‌, என்னை 
எனக்கு சுரணையில்லை" 
குடிகாரன்‌ வெட்கமில்லாமல்‌: 
குடித்து வெறிப்பவன்‌ 
'கல்லைப்போல 


குடிகாரனை 
அறைந்தாலும்‌ 
என்னை: 
நோகவில்லை. 
அறைந்தார்கள்‌ 
என்றும்‌ 
பேசுவான்‌. 
சுரணையில்லாமல்‌ 
இருக்கிறான்‌. மிருகத்திற்குக்கூட சரணை 
உண்டு. குடிகாரனுக்கோ அந்த சரணையும்‌ 
இருக்கது குடிகாரன்‌ ஜீவனோடிருந்நாலும்‌ 
இருக்கிறான்‌ 
இரத்த வருணமாயிருக்கும்‌ 
நாம்‌ பார்க்கவும்‌ கூடாது. 
அதை நாடவும்‌ கூடாது. மதுபானத்தையும்‌, 
மதுபானப்பிரியரையும்‌ சேரவும்‌ கூடாது. 





ழ்‌ நயனா 
யாய 


பொல்லாத மனுஷர்‌ 
நீதி 241-2 


நீதி 241. பொல்லாத மனுஷர்மேல்‌ 
பொறாமை கொன்னாதே; 


அவர்களோடே, இருக்கவும்‌ விரும்பாதே. 


நீதி 242 அவர்கள்‌ இருதயம்‌ 
கொடுமையை யோசிக்கும்‌; அவர்கள்‌. 
உதடுகள்‌ தீவினையைய்‌ பேசும்‌. 


நம்முடைய இருதயத்தில்‌ பொல்லாத 
சிந்தனை இருக்கக்கூடாது. நாம்‌ 
பொல்லாதவர்களைப்போல சிந்திக்கவும்‌ 
பொல்லாதவர்களின்‌ 
குன்மார்க்கம்‌ 
அவர்களுடைய இருதயம்‌ 
கொடுமையை யோசிக்கும்‌. அவர்கள்‌ 
உதடுகள்‌ தீவினையை பேசும்‌ 
அவர்களுடைய பேச்சும்‌ செயலும்‌ 
மற்றவர்களுக்கு பாதகமாகமிருக்கும்‌. 
ற்றவர்‌ அழித்துவிட்டு தாங்கள்‌ 
நன்றாகமிருக்கவேண்டுமென்று 
துன்மார்க்கர்‌ பேரசைப்படுவார்கள்‌. 
பிள்ளைகள்‌ 
இருக்கவும்‌ 
ஐக்கியம்‌ 


கர்த்தருடைய 
துன்மார்க்கரோடு 
விரும்பக்கூடாது. அவர்களோடு. 
வைத்துக்கொள்ளாமலிருப்பதுதான்‌ நமக்கு. 
நல்லது. பொல்லாத மனுஷர்‌ தங்கள்‌ 
பொல்லாத கிரியைகளினால்‌ ஐசுவரியங்களை 
சேகரிக்கிறார்கள்‌. இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ 
அவர்கள்‌ ஐசுவரியவான்களாயிருந்து 
சம்பிரமமாய்‌ ஜீவிக்கிறார்கள்‌. 
அவர்களுடைய சகவாழ்வை பார்த்து நாம்‌ 
பொறாமைப்படக்கூடாது. 


பொல்லாத மனுஷர்மேல்‌ நாம்‌. 
பரிதாபப்படவேண்டும்‌. அவர்கள்‌ இப்போது 
சுகமாய்‌ ஜீவித்தாலும்‌, நியாயத்தீர்ப்பு நாளிலே 
அவர்களுக்கு அழிவு நியமிக்கப்பட்டிருக்கிறது. 
தங்களுக்கு வரப்போகிற அழிவையும்‌ 
ஆபத்தையும்‌ உணராதவர்களாய்‌, பொல்லாத 
மனுஷர்‌ சம்பிரமமாய்‌ ஜீவிக்கிறார்கள்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நீதிக்கும்‌ அநீதிக்கும்‌ 
பரிசுத்தவான்களுக்கும்‌' 
மனுஷருக்கும்‌ ஐக்கியமில்லை. 


சம்பந்தமில்லை. 
ால்லாத 


ஞானமுன்னவன்‌ 
நீதி 24:8-6 


நீதி 243. வீடு 
கட்டப்பட்டு, 
திலைநிறுத்தப்படும்‌. 


நீதி 2௮4, அறிவினாலே அறைகளில்‌ 
அருமையும்‌ இனிமையுமான சகலவிதப்‌ 
பொருள்களும்‌ நிறைத்திருக்கும்‌. 


நீதி 245. ஞானமுன்னவன்‌. 
பெலமுன்னவன்‌; அறிவுன்னவன்‌ தன்‌ 
வல்லமையை. 
அதிகரிக்கப்பண்ணுகிறான்‌. 


தீதி 249... நல்யோசனைசெய்து 
யுத்தம்பண்ணு; ஆலோசனைக்காரர்‌ 
அநேகரால்‌ ஜெயங்கிடைக்கும்‌. 


ஞானத்தினாலே 
விவேகத்தினாலே. 


னமுள்ளவன்‌. 
வோசிப்பன்‌. எல்லா 

சிந்தித்து செயல்படுத்துவான்‌. 
சீராக நிர்வாகம்பண்ணுவான்‌. தன்னுடைய 
குடும்பத்தின்‌ காரியங்களை ஒழுங்காக 
பராமரிப்பான்‌. ஞானமுள்ளவன்‌. 
பெலமுள்ளவன்‌. இவன்‌ 
சோம்பேறியாயிருக்கமாட்டான்‌. நியாயமான 
தொழில்‌ செய்து நேர்மையான வழிகளில்‌ 
சம்பாதிப்பான்‌. கர்த்தர்‌ நீதிமானுடைய 
கரங்களின்‌ கிரியைகளை ஆசீர்வதிப்பார்‌ 


புத்தியாய்‌ 
காரியங்களையும்‌ 
சகலத்தையும்‌. 


கர்த்தருடைய கிருபையினால்‌ 
நீதிமான்கள்‌ செழித்திருப்பார்கள்‌. நீதிமான்‌ 
ஞானமுள்ளவனாகயிருப்பான்‌. அவனிடத்தில்‌ 
அறிவு அதிகாகிரக்கம்‌ அறிவுள்ளவன்‌. 
வல்லமையை அதிகரிக்கப்‌ 
வம்‌ தேவனுடைய 
உதவிகளையும்‌, ஒத்தாசைகளையும்‌ 
பெற்றுக்கொண்டு ஞானமுள்ளவன்‌ தன்‌ 
விருத்திபண்ணுவாள்‌. 
குடும்பத்தின்‌ காரியங்களை 
அதிகரிகப்பண்ணுவான்‌. 





i FTE 
TT 


பொல்லாத மனுஷர்‌ 
பணத்தை சேகரிக்கிறார்கள்‌. 
ஐசுவரியவான்களாகிவிட 
'பேராசைப்படுகிறார்கள்‌. ஞானமுள்ளவனோ 
நீதியாகும்‌, நிதானமாகவும்‌ தொழில்‌: 
செய்வான்‌. அறிவுள்ளவன்‌ 
அவசரப்படமாட்டான்‌. ஞானமுள்ளவனுடைய 
ஐசுவரியம்‌ நீடித்த காலத்திற்கு நிலைத்து. 
நிற்கும்‌. அறிவுள்ளவன்‌ எல்லாவற்றையும்‌ 
யோசித்து, ஞானத்தோடும்‌, நிதானத்தோடும்‌. 
செய்வான்‌. 

பொல்லாத. மனுஷர்‌ தங்கள்‌ 
துர்க்கிரியைகளினால்‌ பணம்‌ சம்பாதித்து, 
பிறருக்கு அநியாயம்‌ செய்து, தங்‌ 
வீடுகளைக்‌ கட்டுகிறார்கள்‌. 
வீடு நிலைத்திருக்காது. 
வீட்டின்‌ அஸ்திபாரம்‌ 
அறத்தில்‌ பவழம்‌ 
துன்மார்க்கமும்‌, 
நிரம்பியிருக்கிறது. ஆகையினால்‌ இவர்கள்‌ 
கட்டும்‌ வீடு பலமிழந்து. சீக்கிரத்தில்‌ 
அழிந்துபோகும்‌. துன்மார்க்கருடைய வீடு 
நிலைநிற்பதில்லை, 

பொல்லாத மனுஷன்‌ 
ஆதாயத்தைத்‌ தேடுகிறான்‌. 
தீர்க்கதரிசி இப்படிப்பட்ட 
மனுஷருக்கு “ஐயோ" என்று சொல்லுகிறார்‌. 


“தீமையின்‌ வல்லமைக்குத்‌ தப்ப 
வேண்டுமென்று தன்‌ கூட்டை உயரத்திலே 
வைக்கும்படிக்கு, தன்‌ வீட்டுக்குப்‌ பொல்லாத 
ஆதாயத்தைத்‌ தேடுகிறவனுக்கு ஐயோ! 
அநேக ஜனங்களை வெட்டிப்‌ போட்டதினால்‌ 
உள்‌ வீட்டுக்கு வெட்கமுண்டாக 
ஆலோசனைபண்ணினாய்‌; க 
ஆத்துமாவுக்கு விரோதமாய்ப்‌ 
செய்தாய்‌, கல்லு சுவரிலிருந்து. கூப்பிடும்‌ 
உத்திரம்‌ மச்சிலிருந்து 
இரத்தப்பழிகளாலே பட்‌ 
அநியாயத்தினாலே 
பலப்படுத்துகிறவனுக்கு ஐயோ!” (ஆப 229-12) 

மெய்யான 
கர்த்தரை நம்புவார்கள்‌. 
நம்புகிறவர்கள்‌ செழித்திருப்பார்கள்‌. 
நம்புகிற பிள்ளைகளுக்கு. 
ஆசீர்வாதத்தையும்‌, ஜெயத்தையும்‌ 
கொடுக்கிறார்‌. ஞானமுள்ளவர்கள்‌ 
தங்கள்‌ இருதயத்திலும்‌ சந்தோஷமாக 
இருப்பார்கள்‌. அவர்களுடைய 
ஜீவியமும்‌ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும்‌. 


ஞானமுள்ளவர்கள்‌ 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஞானமுள்ளவனுடைய வீடு ஞானத்தினால்‌ 
விவேகத்தினாலே. 

இவனுடைய அறிவினாலே 

அருமையும்‌ இனிமையுமான 

சகலவித பொருள்கள்‌ நிறைந்திருக்கும்‌. 


ஞானமுள்ளவன்‌ தீமையைவிட்டு விலகி 
சுத்தமாகயிருக்கிறான்‌. அவனுடைய 
இருதயத்தின்‌ யோசனைகள்‌ நீதியாயும்‌, 
பரிசுத்தமாயும்‌ இருக்கும்‌. 
ஞானமுள்ள வனுடைய ஆத்துமா 
தேவனுடைய கிருபையினால்‌ நிர்பியருக்கும்‌, 
அவனுக்குள்‌. பரிசுத்த ஆவியானவரின்‌. 
ஆறுதல்கள்‌ பெருகியிருக்கும்‌. கர்த்தருடைய 
ஆசீர்வாதமே மெய்யான வ்‌ 
ஞானமுள்ளவன்‌ தன்னுடைய அறிவினால்‌, 

தன்னுடைய ஆத்துமாவைக்‌ 
காத்துக்கொள்கிறான்‌. தன்னுடைய 
குடும்பத்தையும்‌ பராமரிக்கிறான்‌. கர்த்தர்‌ 
ஞானமுள்ள வனையும்‌, அவனுடைய 
குடும்பத்தாரையும்‌, சத்துருவினுடைய 
பொல்லாத கிரியைகளுக்கு விலக்கி, 
அவர்களை வேலியடைத்துப்‌ பாதுகாக்கிறார்‌. 


னமுள்ளவன்‌. ன்னுடைய 
ஞானத்தினால்‌ வட்டைக்கட்டி, 
விவேகத்தினால்‌. அதை ம்பா 
தன்னுடைய வீட்டைச்‌: சுற்றிலும்‌ 
வேலியடைத்து அதைப்‌ பாதுகாக்கிறான்‌. 
அறிவுள்ளவனுடைய வீடு அளவில்‌ 
சிறியதாகமிருந்தாலும்‌ அது ஒரு 
ராஜாவி, கோட்டையைப்போல 
படுத்தப்பட்டு பாதுகாப்பாகமிருக்கும்‌. 
யுத்த ஆயுதங்களைவிட நம்முடைய 
ஞானமும்‌ அறிவும்‌ பலமுள்ளவை. 
சத்துருவிடமிருந்து நம்மைப்‌ பாதுகாக்கவும்‌, 
சத்துருவை மேற்கொள்ளவும்‌ நமக்கு ஞானம்‌. 
தேவை. ஞானமுள்ளவன்‌ நல்யோசனை 
செய்து யுத்தம்பண்ணுவான்‌. 


கர்த்தருடைய பிள்ளைகள்‌ இந்தப்‌ 
பிரபஞ்சத்தில்‌ ஜீவிக்கும்‌ காலம்‌ வரையிலும்‌ 
சாத்தானோடு யுத்தம்பண்ணுகிறார்கள்‌. இது 
ஒரு ஆவிக்குரிய யுத்தம்‌. பிசாசானவனோடு 
எதிர்த்து நின்று யுத்தம்பண்ண நம்முடைய 
ஆவி பலமுள்ளதாயிருக்கவேண்டும்‌. நமக்கு 
பரிசுத்த ஆவியானவருடைய ஆலோசனை 
தேவைப்படுகிறது. ஆனியானவரே நமக்கு 
நல்‌ஆலோசனையை கொடுக்கிறவர்‌. 
ஆலோசனைக்காரர்‌ அநேகரால்‌ ஜெயம்‌ 

சாலொமோன்‌ 





i= FTE 
TT 


ஞானம்‌ பிரயோஜனமுள்ளது. 
ஞானத்தை சமாதானத்திற்கு ஏதுவாக 
பிரயோஜனப்படுத்திக்கொள்ள வேண்டும்‌. 
ஆவியானவருடைய  ஆலோசனையில்லாமல்‌ 
ஆவிக்குரிய யுத்தம்பண்ண முடியாது. 
யுத்தம்பண்ணினாலும்‌ ஜெயம்‌ பெறமுடியாது. 
கர்த்தருடைய பிள்ளைகள்‌ ஆவியானவர்‌ 
கொடுக்கும்‌ நல்‌ஆலோசனையை 
பெற்றுக்கொண்டு, அதைப்‌ பயன்படுத்தி 
யுத்தம்பண்ணவேண்டும்‌. அப்போதுதான்‌ 
சத்துருவினுடைய பிரச்சனைகள்‌ நம்மை: 
விட்டு நீங்கும்‌. 


நாம்‌ 


மூடன்‌ 
நீதி 2417-9 


நீதி 2௮7. மூடனுக்கு ஞானம்‌ 
எட்டாத உயரமாயிருக்கும்‌ அவண்‌: 
'தியாயஸ்தலத்தில்‌ தன்‌ வாயைத்‌ 
திறவான்‌. 


நீதி 2448. 
உபாயஞ்செய்கிறவன்‌ 
என்னப்படுவான்‌. 


நீதி 249. தியநோக்கம்‌ 
பரியாசக்காரன்‌' 
அருவருப்பானவன்‌. 


தீவினைசெய்ய 
துஷ்டன்‌ 


பாவமாம்‌; 
மனுஷருக்கு 


னத்தைப்‌. க்கொள்வ, 
எளிதானதல்ல... ஒரு சிலர்‌ சரீரத்தில்‌ 
அரக்கியா பிருப்பார்கள்‌. அவர்களுடைய 
அவயவங்கள்‌ எல்லாமே 
பலமுள்ளதாயிருக்கும்‌. ஆனாலும்‌ அவர்கள்‌ 
மூடராயிருப்பார்கள்‌. 
முயற்சிகளையும்‌ 
மேற்கொள்ளாத சோம்பேறிகளாயிருப்பார்கள்‌. 
மூடர்‌ துன்மார்க்கரோடு சேர்ந்து பாவமான 
வழிகளில்‌ போவார்கள்‌. ஞானத்தைப்‌ 
பெற்றுக்கொள்ளவேண்டும்‌ என்னும்‌ ஆவல்‌ 
மூடரிடத்தில்‌ சிறிதும்‌ இருக்காது. அதற்காக 
அவர்கள்‌ எந்த பிரயாசமும்‌ 
மேற்கொள்ளமாட்டார்கள்‌. மூடனுக்கு ஞானம்‌. 
எட்டாத உயரத்திலிருக்கும்‌. 
மூடரிடத்தில்‌ 
ஆகையினால்‌ அவர்களால்‌ 
தங்கள்‌ குடும்பத்தாருக்கும்‌, 
தேசத்திற்கும்‌ எந்த. 
இருக்காது. மூடன்‌ 


பெற்றுக்‌! 


ஞானமிருக்காது. 
தங்களுக்கும்‌, 
தங்கள்‌ 
பிரயோஜனமும்‌ 
நியாயஸ்தலத்தில்‌ 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தன்‌ வாயைத்‌ 'திறக்கமாட்டான்‌. 
ஆலோசனை சொல்லுகிற இடங்களில்‌ 
மூனை அனுமதிக்கமாட்டார்கள்‌. 
நியாயஸ்தலங்களிலும்‌ மூடனுடைய பேச்சை 
யாரும்‌ கேட்கமாட்டார்கள்‌. 

| மூடர்கள்‌  நியாயஸ்தலங்களுக்கு 
வந்தாலும்‌ அவர்கள்‌  ஊமையைப்‌ 
வாயைத்‌ திறக்கமாட்டார்கள்‌. 
ஆலோசனை சொல்லுகிற வார்த்தைகள்‌ 
எதுவம்‌ அவர்களிடத்தில்‌ இருக்காது. 
துஷ்டன்‌ தீவினை செய்ய ம்‌ 
செய்வான்‌. தீமை செய்வது. 
திட்டமிட்டு தீமை செய்வது அதைவிட 
கொடிய பாவம்‌. தீவினை செய்ய உபாயம்‌ 
செய்கிறவன்‌ துஷ்டன்‌ என்னப்படுவான்‌. 
துஷ்டரிடத்தில்‌ பழைய பாம்பாகிய 
சாத்தானுடைய விஷம்‌ இருக்கிறது. 


நல்ல 


செய்யாவிட்டாலும்‌, அவர்களுக்கு தீவினை 
செய்ய உபாயம்‌ செய்தாலும்‌, நாம்‌ துஷ்டர்‌ 
என்னப்படுவோம்‌ என்று சாலொமோன்‌. 
சொல்லுகிறார்‌. 

வாய்‌ பேசும்‌. 

நினைவுகளே நம்முடைய கிரியைகளுக்கு 
ஆதாரமாயிருக்கிறது. நம்முடைய 
பாவக்கிரியைகளுக்கு முன்பாக, நம்முடைய 
இருதயத்தில்‌ பாவமான சிந்தனைகள்‌ 
உண்டாகிறது. நாம்‌ பாவம்‌ செய்வதற்கு 
முன்பாகவே, நம்முடைய இருதயத்தில்‌ 
உண்டாயிருக்கிற பாவமான 
இதனைகளுக்காு உ. முக மல்கி, 
மனந்திருந்தி கர்த்தரிடத்தில்‌ மன்னிப்பு 
கேட்கவேண்டும்‌. 


தீயசெய்கைமைப்போல, தீயநோக்க 
பாவமாம்‌. பரியாசக்காரன்‌ பிறர்மீது 
பரியாசப்‌ பேச்சுக்களைப்பேசி 
சந்தோஷப்படுகிறான்‌. பரியாசக்காரன்‌ 
மனுஷருக்கு அருவருப்பானவன்‌. மனுஷனுக்கு 
அருவருப்பாயிருக்கிறவன்‌. கர்த்தருக்கும்‌ 
அருவருப்பாகயிருப்பான்‌. நம்முடைய 
இருதயத்திலிருந்து பிறரை பரியாசம்‌ 
பண்ணுகிற தீயநோக்கம்‌ அகன்‌ றுபோய்விட 
வேண்டும்‌. நம்முடைய வாயின்‌ வார்த்தைகள்‌ 
பக்திவிருத்திக்கேதுவான வார்த்தைகளாகவே 
இருக்கவேண்டும்‌. 





f= THE 
TT 


ஆபத்துக்காலம்‌ 
நீதி 24:10. 


தீதி 24:10. ஆபத்துக்காலத்தில்‌ நீ 
சோர்த்து போவாயானால்‌, உன்‌ பெலன்‌ 


குறுகினது. 


எல்லோருக்கும்‌ ஆபத்துக்காலம்‌ வரும்‌. 
பிரச்சனைகளும்‌ வேதனைகளும்‌ வரும்‌. நாம்‌ 
இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ ஜீவிக்கிற காலம்‌ 
வரையிலும்‌ நமக்கு போராட்டம்‌ உண்டு. 
ஆபத்துக்காலத்தில்‌ நாம்‌ சோர்ந்து 
போய்விடக்கூடாது. நம்முடைய 
நற்கிரியைகளை நிறுத்திவிடக்கூடாது. 
நமக்கு ஆபத்து வந்தாலும்‌: நம்முடைய 
கர்த்தர்‌ நம்மோடு கூடயிருக்கிறார்‌. 
ஆகையினால்‌ ஆபத்துக்காலத்திலும்‌ நாம்‌ 
சோர்ந்துபோகாமல்‌, க்குள்‌ 
சந்தோஷமாயிருக்கவேண்டும்‌. 
நமக்கு பெலன்‌. ஆபத்துக்காலத்தில்‌ 
சோர்ந்துபோகிறவர்களுடைய 
குறுகிப்போகும்‌. 


'ல்லோருக்கும்‌ வருவதுபோலவே. 
நமக்கும்‌ தனையும்‌ ஆபத்தும்‌ வரும்‌. 
அபத்துக்காலத்தில்‌ நாம்‌ சோர்ந்துபோனால்‌, 

தெளிவும்‌ 
என்று 
சோர்ந்துபோகிறவர்கள்‌ 
வழிகளிலெல்லாம்‌ 
ணன ளா கரித பகன்‌ 
இப்படிப்பட்டவர்களுடைய 
உறுதியாகயிராது. 


ல்‌ 


திடநம்பிக்கையாயிருக்கிறவர்கள்‌ 
சோதனைகளையும்‌ 

சகித்துக்கொள்வார்கள்‌. 

ஜீவியத்தில்‌ 

மாற்றமடைந்தாலும்‌ 

கலங்கமாட்டார்கள்‌. 

வைத்துவிட்டு, 

கர்த்தரிடத்தில்‌ 

நம்பிக்கையாயிருக்கும்போது, கர்த்தர்‌ நமக்கு 
ஆறுதல்‌ சொல்லுவார்‌. நம்முடைய 
இருதயத்தை பலப்படுத்துவார்‌. ஆகையினால்‌ 
கர்த்தருடைய பிள்ளைகள்‌ 
ஆபத்துக்காலத்திலும்‌, சோர்ந்துபோகாமல்‌, 
தைரியங்கொண்டு 
திடமனதாயிருக்கவேண்டும்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இருதயங்களைச்‌ சோதிக்கிறவர்‌ 
நீதி 241112 


நீதி ஐ மரணத்துக்கு 
ஒப்பிக்கப்பட்டவர்கனையும்‌, 
கொலையுண்ணய்போகிறவர்கனையும்‌ 
விடுவிக்கக்கூடுமானால்‌ விடுவி. 


பிள்ளைகளுக்கும்‌, 
நியாயம்‌ 
அவர்களுக்கு 
தேவைப்படுகிறது. 
பிள்ளைகள்‌ 
விடுவிப்பதற்கு 
மரணத்திற்கு 


ஒடுக்கப்படுகிறவர்களுக்கும்‌ 
கிடைக்கவேண்டும்‌. 
பிறருடைய உதவி 
கர்த்தருடைய 
ஒடுக்கப்படுகிறவர்களை 
உதவிசெய்யவேண்டும்‌. 
ஒப்புவிக்கப்பட்டவர்களையும்‌, 
கொலையுண்ணப்‌ போகிறவர்களையும்‌ 
விடுவிக்கக்கூடுமானால்‌ விடுவி என்று 
சாலொமோன்‌ நமக்கு ஆலோசனையாகச்‌ 
சொல்லுகிறார்‌. அவர்களுக்கு உதவி 
செய்யவேண்டும்‌ என்னும்‌ நிர்ப்பந்தமும்‌, 
கட்டாயமும்‌ நமக்கு இல்லாவிட்டாலும்‌, நாம்‌ 
அவர்களுக்கு உதவிபுரிய முன்வரவேண்டும்‌. 
நீதியின்மீது பசிதாகமுள்ளவர்களாயிருக்க. 
வேண்டும்‌. திக்கற்ற பிள்ளைகளுக்கும்‌, 
ஒடுக்கப்பட்டவர்களுக்கும்‌ நீதி கிடைக்க 
வேண்டும்‌ என்னும்‌ மனோவாஞ்சை 
நம்மிடத்தில்‌ காணப்படவேண்டும்‌. 


பிறருக்கு உதவி தேவைப்படும்போது, 
ஒரு சிலர்‌ அவர்களுக்கு உதவிசெய்யாமல்‌, 
ஏதாவது. சாக்குபோக்கான காரணம்‌ 
சொல்லி, உதவிசெய்யாமல்‌ 
விலகிப்போய்விடுகிறார்கள்‌.  சாக்குபோக்கு 
சொல்லுவது எளிது. உதவிதேவைப்படுபவரை 
னல த்து! [என்து அனற 
சொல்லிவிடுவார்கள்‌. அவர்களுடைய 
பிரச்சனையை மறந்துவிட்டதாகவும்‌ காரணம்‌ 
சொல்லுவார்கள்‌. இப்படி சாக்குபோக்கு 
சொல்லி தப்பிப்பது எளிது. ஆனால்‌. 
தேவனுடைய நீதியான  தீர்பபிலிருந்து 
நம்மால்‌ தப்பிக்க முடியாது. நம்முடைய 
கர்த்தர்‌ இருதயங்களை சோதிக்கிறவர்‌. 





ழ்‌ நள 
யாய 


திக்கற்ற 
ஒடுக்கப்படுகிறவர்களுக்கும்‌ 
உதவிகளை நாம்‌ 
நினைவுகூரவேண்டும்‌ 
ஆத்துமாவைக்‌ காக்கிறவர்‌. 
நன்மை செய்யவேண்டும்‌ 
எதிர்பார்ப்பதுபோல, நாமும்‌ பிறருக்கு நன்மை 
செய்யவேண்டும்‌. நம்முடைய கர்த்தர்‌ நம்மீது. 
இரக்கமாகவும்‌, மனதுருக்கமாகவும்‌ 
இருப்பதுபோல, நாமும்‌ பிறர்மீது இரக்கம்‌ 
காண்பிக்கவேண்டும்‌. நாம்‌ 
நமக்குரிவைகளை மாத்திரம்‌ சிந்திக்காமல்‌, 
பிறருக்குரியவைகளையும்‌ சிந்திக்கவேண்டும்‌. 
நாம்‌ நன்றாயிருப்பதுபோல, மற்றவர்களும்‌ 
நன்றாயிருக்கவேண்டும்‌ என்னும்‌ விருப்பம்‌ 
நமக்குள்‌ காணப்படவேண்டும்‌. 
அப்போதுதான்‌ நம்முடைய இருதயம்‌ 
கர்த்தருடைய பார்வைக்கு இன்பமாயிருக்கும்‌. 
ஒவ்வொரு மனுஷனுக்கு 
கதக்‌ 
நாம்‌ மற்றவர்களுக்கு 
கர்த்தர்‌ நம்மைத்‌ 
நாம்‌ மற்றவர்களுக்கு நன்மை 
சேப்யாவிட்டாதம்‌, கர்த்தருடைய 
தண்டனையிலிருந்து தப்பிக்க முடியாது. நாம்‌ 
பிறருக்கு நகனைய்வகுர 
நன்மை செய்ய 
திராணியிரக்கம்போது. 


ஞூ 
நீதி 248,14 


நீதி 2409. என்‌ மகனே, தேனைச்‌. 


காப்பீடு, அது நல்லது; கூட்டிலிருந்து 
உன்‌ வாய்க்கு. 


ஆத்துமாவுக்கு 
அதைப்‌ பெற்றுக்கொண்டால்‌, அது 
முடிவில்‌ உதவும்‌, உன்‌ நம்பிக்கை 
வீண்போகாது. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
UBLISHERS 


நாம்‌ ஞானத்தையும்‌ அறிவையும்‌ 
புத்தியையும்‌ தியானிக்கவேண்டும்‌. ஞானத்தை 
அறிந்து கொள்வது நம்முடைய 
ஆத்துமாவுக்கு, இன்பமாயிருக்கும்‌ 
கூட்டிலிருந்து ஒழுகும்‌ தேன்‌ நம்முடைய 
வாய்க்கு இன்பமாயிருப்பதுபோல, 
ஞானத்தை அறிந்து கொள்வதும்‌ நம்முடைய 
ஆத்துமாவுக்கு இன்பமாயிருக்கும்‌. கானான்‌ 
தேசம்‌ பாலும்‌ தேனும்‌ ஓடுகிற தேசம்‌. 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து உயிர்த்தெழுந்த 

அவருடைய சீஷர்கள்‌ அவருக்கு 

தேன்கூடு துணிக்கையை கொடுத்தார்கள்‌. 
கர்த்தர்‌ அதை வாங்கி அவர்களுக்கு 
முன்பாக புசித்தார்‌ (லூக்‌ 24:4,42), 

எல்லா தேசத்தாருக்கும்‌ 
பொதுவான போஜனமாகும்‌. 
இனிமையான போஜனம்‌. 
நன்மையைக்‌ கொடுக்கக்கூடிய 
சிறுபிள்ளைகளுக்கும்‌. 
கொடுக்கலாம்‌. ஏசாயா 
இயேசுகிறிஸ்துவின்‌ பிறப்பைக்‌ குறித்தும்‌, 
அவருடைய இளவயதைக்குறித்தும்‌ 
தீர்க்கதரிசினமாகச்‌ ல்லும்‌ 


தேனானது 


அறிந்துகொள்வது நம்முடைய ஆத்துமாவுக்கு 
இன்பமாயிருக்கும்‌. பல பட்‌ 
பிரியப்படுவதுபோல, 

அறிந்துகொள்ளவும்‌ நாம்‌ பிரியப்படவேண்டும்‌. 

நாம்‌ ஞானத்தைத்‌ தேடவேண்டும்‌. ஞானம்‌ 

நம்மைப்‌ போதிக்கவேண்டும்‌. சத்தியத்தின்‌ 

ல்‌ புரிந்துகொண்டு 

சத்தியத்தில்‌ 

தெய்வபக்திக்கு 

கொடுக்கிறவர்கள்‌, 

விசுவாசமாயிருப்பார்கள்‌. 

சத்தியமும்‌ தெய்வபக்தியும்‌ நம்முடைய 

ஆத்துமாவுக்கு. இன்பமானவை. அந்த 

இன்பத்தைப்‌ பெற்றிருக்கிறவர்கள்‌ அதைப்‌ 

பற்றிக்கொள்வார்கள்‌. கர்த்தரை நம்புவதே 
விசுவாசிகளுக்கு ஆனந்தம்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ கர்த்தரை 
நம்பாத அவிசுவாசிகளும்‌, நாஸ்திகர்களும்‌ 
ஏராளமானோர்‌ இருக்கிறார்கள்‌. 
அவர்களிடத்தில்‌ தெய்வபயமில்லை. 
தேவனைப்பற்றி நம்பிக்கையுமில்லை. 
அவர்கள்‌ சாதுரிய்‌  ஞானத்தினாலும்‌, 
விவாதத்திறமையினாலும்‌, தேவன்‌ 
இல்லையென்று சாதிக்கிறார்கள்‌. ஒருவேளை 
அவர்களிடத்தில்‌ இப்பிரபஞ்சத்து ஞானமும்‌, 
ஐசவரியமும்‌ இருக்கலாம்‌. ஆனால்‌ இது 
உண்மையான ஆசீர்வாதமல்ல. கர்த்தருக்குப்‌ 
பயப்படுதலே. ஞானத்தின்‌ ஆரம்பம்‌. 
கர்த்தருடைய  ஆசீர்வாதமே மெய்யான 
ஐசுவரியம்‌. நாம்‌ ஞானத்தை 
அறிந்துகொண்டால்‌, அது நமக்கு 
உதலியாகயிருக்கும்‌. குர்த்தரைப்பற்றிய 
ஞானம்‌ முடிவு வரையிலும்‌ நமக்கு 
உதவிசெய்யும்‌. கர்த்தர்மீது நாம்‌ 
வைத்திருக்கிற நம்பிக்கை ஒருபோதும்‌ 
வீண்போகாது. கர்த்தரை நம்புகிறவர்கள்‌ 
செழித்திருப்பார்கள்‌. 


நீதிமான்‌ 


நீதி 24:115,16 


நீதி 24:15. துஷ்டனே, நீ நீதிமானுடைய 
வாசஸ்தலத்துக்கு விரோதமாய்ப்‌ 
பதிவிராதே; அவன்‌ தங்கும்‌ இடத்தைப்‌ 
யாழாக்கிப்‌ போடாதே. 

ஏழுதரம்‌ 


நீதி நீதிமான்‌ 
திரும்பவும்‌ 


துன்மார்க்கரோ 
'தீங்கிலே இடறுண்டு கிடப்பார்கள்‌. 


2416. 


துன்மார்க்கன்‌ தீயநோக்கமுடையவன்‌. 
அவன்‌ நீதிமானுக்கு விரோதமாக 
யோசனைபண்ணுகிறான்‌. துஷ்டன்‌ 
நீதிமானுடைய வாசஸ்தலத்திற்கு விரோதமாய்‌ 
பதிவிருக்கிறான்‌. துஷ்டனுடைய இருதயத்தில்‌ 
துஷ்டசிந்தனை நிரம்பியிருக்கும்‌. 
அவனிடத்திலிருந்து. தீயசுபாவம்‌ வெளிப்படும்‌. 
நீதிமான்‌ இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ அநேக 
தீங்குகளை அனுபவிப்பான்‌. நீதிமானுக்கு 
வேதனைகள்‌ உண்டாகும்‌. 
நீதிமானை ஒடுக்குவார்கள்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பொதுவாக நீதிமான்கள்‌ 
ஐசுவரியவான்‌௧ளகவோ, 
நிரம்பியவர்களாகவோ. 
அவனுடைய வாசஸ்தலத்தில்‌ 
இருக்காது. நீதிமான்களில்‌ அநேகர்‌ 
தரித்திரராகவே இருப்பார்கள்‌. துஷ்டனோ 
ஏற்கெனவே கஷ்டத்தில்‌ வேதனைப்படும்‌ 
நீதிமானுடைய வாசஸ்தலத்திற்கு 
விரோதமாக. தீங்கு நினைக்கிறான்‌. 
அவனுக்கு விரோதமாய்‌ பதிவிருக்கிறான்‌. 
நீதிமான்‌ சீக்கிரத்தில்‌ விழுந்துபோவான்‌ 
என்று துஷ்டன்‌ எதிர்பார்க்கிறான்‌. 


கன்‌ 
எழுந்திருப்பான்‌. 
ஏழுதரம்கூட விழுந்துவிடலாம்‌. 
எத்தனை தரம்‌ விழுந்தாலும்‌, ன்‌ 
திரும்பவும்‌ எழுந்திருப்பான்‌.  நீதிமானுக்கு 
சில சமயங்களில்‌ சோதனைகள்‌ வரலாம்‌. 
அவன்‌ உடனே மனந்திரும்பி, தன்னுடைய 
பாவங்களுக்காக கர்த்தரிடத்தில்‌ மன்னிப்பு 
கேட்டு, இரட்சிக்கப்படுவான்‌. 
கர்த்தரிடத்தில்‌ தயவும்‌ இரக்கமும்‌ 
பெற்றுக்கொள்வான்‌. நீதிமான்‌ கீழே 
விழுவதுபோல இருந்தாலும்‌, அவன்‌ உடனே 
எழுந்துவிடுவான்‌. தான்‌ இழந்துபோன 
சந்தோஷத்தையும்‌, சமாதானத்தையும்‌ 
திரும்பவும்‌ பெற்றுக்கொள்வான்‌. 


நீதிமான்‌ கீழே விழும்போது, அவன்‌ 
எழுந்திருக்க முடியாதபடி  அழிந்துபோவான்‌ 
என்று துஷ்டன்‌ எதிர்பார்ப்பான்‌. நீதிமான்‌ 
அழிந்துபோகவேண்டும்‌ என்பதே 
துஷ்டனுடைய விருப்பம்‌. அதுவே 
அவனுடைய எதிர்ப்பார்ப்பு ஆனால்‌ துஷ்டன்‌ 
எதிர்பார்ப்பது நிறைவேறாது. நீதிமானுக்குப்‌ 
பதிலா: துன்மார்க்கன்‌ அழிந்துபோவான்‌. 
தீங்கிலே இடறுண்டு 
ன்‌ நீதிமானுக்கு 
துணையாகமிருக்கிறார்‌. அவனுடைய 
பட்சத்திலிருக்கிறார்‌. நம்முடைய பட்சத்தில்‌ 
கர்த்தர்‌ இருக்கும்போது, நமக்கு எதிராக 
யாராலும்‌ எந்தத்‌ தீங்கும்‌ செய்யமுடியாது. 


சமுதாயத்தில்‌ 
சரீர வல்லமை 
இருப்பதில்லை. 
ஐசுவரியம்‌ 


விழுந்தாலும்‌ திரும்பவும்‌ 
ஒருவேளை அ 


கர்த்தர்‌ 


சத்துரு 
நீதி 247,18 


நீதி 2417. உன்‌ சத்துரு விழும்போது 
சுந்தோஷப்படாதே; அவண்‌: 
இடலும்போது உன்‌ இருதயம்‌ 
கனிகூராதிருப்பதாக. 





ழ்‌ ளான 
யாய 


நீதி 2418. கர்த்தர்‌ அதைக்‌ காண்பார்‌, 
அது அவர்‌ பார்வைக்குப்‌ 
பொல்லாப்பாயிருக்கும்‌. அப்பொழுது: 
அவனிடத்தினின்று அவர்‌ தமது 
கோபத்தை தீக்கிவிடுவார்‌. 


விசுவாசிகளாகிய நாம்‌ 
'சந்தோஷப்படவேண்டும்‌. 
சந்தோஷப்படக்கூடாது. 
செய்தவர்களும்‌ நன்றாயிருக்கவேண்டும்‌ 
என்றே நாம்‌ நினைக்கவேண்டும்‌. நம்மை 
சபிக்கிறவர்களையும்‌ ஆசீர்வதிக்கவேண்டும்‌. 
நமக்கு விரோதமாக தீங்கு செய்கிறவர்கள்‌ 
செழித்திருக்கும்போது, நாம்‌ அவர்களைப்‌ 
பார்த்து பொறாமைப்படக்கூடாது. நம்முடைய 
சத்துரு கீழே விழுந்துவிட்டால்‌ அதைப்‌ 
பார்த்து சந்தோஷப்படக்கூடாது. 


நாம்‌ நீதிமான்களாகயிருந்தாலும்‌, 
நம்முடைய இருதயத்திலும்‌ பிசாசின்‌ பாவம்‌ 
ஏதாவது ஒரு ஓரத்தில்‌ ஒழிந்திருக்கும்‌. 
நம்முடைய சத்துரு விழும்போது, அது நம்மை 
சந்தோஷப்பட வைக்கும்‌. இது மனுஷருடைய 
சுபாவம்‌. சத்துரு இடறும்போது நம்முடைய 
இருதயம்‌ களிகூரும்‌. நமக்கு விரோதமாகத்‌ 
தீங்கு செய்தவர்கள்‌ அழிந்துபோனால்‌, அது 
நமக்கு சந்தோஷமாயிருக்கும்‌. நம்முடைய 
சத்துருக்கள்‌ எவ்வளவு அதிகமாக 
வேதனைகளை அனுபவிக்கிறார்களோ, 
அல்வளவு அதிகமாக: நமக்குள்‌ 
சந்தோஷமும்‌ அதிகரிக்கும்‌. 

நம்முடைய சத்துரு விழும்போது நாம்‌ 
சந்தோஷப்படக்கூடாது என்று சாலொமோன்‌ 
நமக்கு எச்சரிப்பாகச்‌ சொல்லுகிறார்‌. 
அவர்கள்‌ இடறும்போது நம்முடைய இருதயம்‌ 
களிகூரக்கூடாது. கர்த்தர்‌ எல்லாவற்றையும்‌ 
பார்க்கிறவர்‌ நம்முடைய சத்துரு. 
விழுவதையும்‌ அவர்‌ பார்க்கிறார்‌. நம்முடைய 
சத்துரு விழும்போது நாம்‌ 
சந்தோஷப்பட்டதையும்‌ அவர்‌ பார்ப்பார்‌ 
நம்முடைய சத்துரு இடறும்போது நம்முடைய 
இருதயம்‌ களிகூர்ந்ததையும்‌ பார்ப்பார்‌. 
மனுஷன்‌ முகத்தைப்‌ பார்க்கிறான்‌. கர்த்தரோ 
நம்முடைய இருதயத்தைப்‌ பார்க்கிறார்‌. அவர்‌ 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நம்முடைய சத்துரு விழும்போது நாம்‌. 
சந்தோஷப்பட்டல்‌, அது கர்த்தருடைய 
பார்வைக்குப்‌ பொல்லாப்பாயிருக்கும்‌. தகப்பன்‌ 
தன்னுடைய இரண்டு பிள்ளைகளில்‌, ஒரு 
பிள்ளையைத்‌ தண்டிக்கும்போது. மற்ற 
பிள்ளை அதைப்‌ பார்த்து 
சந்தோஷப்படக்கூடாது. கர்த்தரிடத்தில்‌ 
பட்சபாதமில்லை. கர்த்தருடைய 
பிள்ளைகளாகிய நம்மிடத்திலும்‌ பட்சபாதம்‌ 
இருக்கக்கூடாது. கர்த்தர்‌ ஒருவனைத்‌ 
தண்டிக்கும்போது, நாம்‌ அதைப்‌ பார்த்து 
எச்சரிப்படையவேண்டும்‌. நாமும்‌ 
தப்புசெய்தால்‌ நமக்கும்‌ அதுபோலவே 
தண்டனை கிடைக்கும்‌ என்னும்‌ பயம்‌ 
நமக்குள்‌ இருக்கவேண்டும்‌. நம்முடைய 
சத்துரு விழும்போது நாம்‌ எச்சரிப்படைய 
வேண்டுமேயல்லாமல்‌, அதைப்‌ பார்த்து 
சந்தோஷப்படக்கூடாது. 


நாமும்‌ பல சமயங்களில்‌ தேவனுக்கு 
விரோதமாகவும்‌, மனுஷருக்கு விரோதமாகவும்‌ 
பாவம்‌ செய்கிறோம்‌. கர்த்தரோ தம்முடைய 
கிருபையினால்‌ நம்மை இதுவரையிலும்‌ 
தண்டிக்காமல்‌ விட்டு வைத்திருக்கிறார்‌. 
இது கர்த்தருடைய கிருபை நாம்‌ இன்று 
நிற்பதும்‌, நிர்மூலமாகாதிருப்பதும்‌ 
கர்த்தருடைய சுத்த கிருபை இந்தச்‌ 
சத்தியத்தை நாம்‌ எப்போதும்‌ நினைவகூர்ந்து, 
பத்து அன்புகூரவேண்டும்‌. நாம்‌ 
ம்மிடத்தில்‌ அன்புகூருவருபோல, 
பிறரிடத்திலும்‌ அன்பு கூரவேண்டும்‌ என்பதே 
கிறிஸ்துவின்‌ உபதேசம்‌. 
சபிக்கிறவர்களையும்‌ 
ஆசீர்வதிக்கும்போது, 
ஆசீர்வதிப்பார்‌. 


கர்த்தர்‌ 


பொல்லாதவர்கள்‌ 
நீதி 24:19,20. 


நீதி 24:19. பொல்லாதவர்களைக்குறித்து 
எரிச்சலாகாதே; துன்மார்க்கர்மேல்‌. 
பொறாமை கொள்ளாதே. 


நீதி 24:90. துன்மார்க்கனுக்கு 
நல்லமுடிவு: இல்லை; 
தூன்மார்க்கனுடைய விளக்கு. 
அணைத்துபோம்‌. 





ழ்‌ நள 
யாய 


சில காரியங்கள்‌ நம்மைத்‌ 
துக்கப்படுத்தலாம்‌. ஆனாலும்‌ அது ந 
'வேதனைப்படுத்தக்கூடாது. 
எல்லோருக்கும்‌ நல்லவராகவே இருக்கிறார்‌ 
அவர்‌... சர்வசிருஷ்டிகளையும்‌ போஷித்து 
பராமரிக்கிறார்‌. ஆகையினால்‌ நாம்‌ யாரைக்‌ 
குறித்தும்‌ எரிச்சலடையக்கூடாது. யார்மீதும்‌ 
பொறாமை கொள்ளவும்‌ கூடாது. 


சில சமயங்களில்‌ பொல்லாதவர்களும்‌, 
துன்மார்க்கரும்‌ செழித்திருப்பார்கள்‌. 
அவர்கள்‌ பாவமான வழிகளில்‌ பணத்தை 
சம்பாதித்து சுகபோகமாய்‌ வாழுவார்கள்‌. 
அவர்களைப்‌ பார்தது நாமும்‌ அவர்களுடைய 
பாவமான வழிகளை பின்பற்றிச்‌ 
செல்லக்கூடாது. அவர்களுடைய 
சுகவாழ்வைப்‌ பார்த்து எரிச்சலடையவோ. 
பொறாமைப்படவோ கூடாது. 
துன்மார்க்கருக்கு மெய்யான 
சந்தோஷமில்லை. அவர்கள்‌ தங்கள்‌ பலனை 
அடைந்து தீர்ந்ததென்று இயேசுகிறிஸ்து. 
சொல்லுகிறார்‌ (மத்‌ 6:2). 
துன்மார்க்க பாவிக 
இப்பிரபஞ்சத்திற்குரியவர்கள்‌ அவர்களுக்கு 
இந்த உலகத்தில்‌ மாத்திரமே பங்கு உண்டு. 
பரலோகத்திலோ அவர்களுக்கு பங்குமில்லை, 
பாத்தியமும்‌ இல்லை. துன்மார்க்கர்‌ 
தங்கள்‌ பங்கைப்‌ 
பெ்றிரக்கிறாரகள்‌ என்று 
தன்னுடைய சங்கீதத்தில்‌ 
(சங்‌ 1714) 


தாவீது, 
சொல்லுகிறார்‌ 


துன்மார்க்கனுக்கு நல்முடிவு இல்லை. 
துன்மார்க்கனுடைய விளக்கு சிறிதுகாலம்‌ 
பிரகாசமாய்‌ எரியும்‌. ஆனாலும்‌ அது 
சீக்கிரத்திலேயே அணைந்துபோகும்‌. 
இப்பிரபஞ்சத்தில்‌ பாலிகளுடைய ஜீவியம்‌: 
முடிந்த பின்பு அவர்களுக்கு நரகமே. 
நியமிக்கப்பட்டிருக்கிறது. துன்மார்க்கர்‌ 
ஆக்கினைத்தீர்ப்புக்கு தப்பிக்க 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கலகக்காரர்‌ 


தீதி 24:21,22 


நீதி 24:21, என்‌ மகனே, தீ கர்த்தமுக்கும்‌ 
ராஜாவுக்கும்‌. நயந்து, நட 
கலகக்காரரோடு கலவாதே. 


நீதி 24:22. சடிதியில்‌ அவர்களுடைய 
ஆபத்து எழும்பும்‌; அவர்கள்‌ இருவரின்‌ 
சங்காரத்தையும்‌ அறிந்தவன்‌ யார்‌? 


தங்கள்‌ 
பிரஜைகளாக 


கர்த்தரை நம்புகிறவர்கள்‌ 
தேசத்திற்கு உண்மையுள்ள 
இருப்பார்கள்‌. விசுவாசிகளாகிய நாம்‌ நம்மை 
சிருஷ்டித்த கர்த்தரை கனப்படுத்தவேண்டும்‌. 
அவரை ஆராதிக்கவேண்டும்‌. அவரிடத்தில்‌ 
பயபக்தியாயிருக்கவேண்டும்‌. நாம்‌ 
தேவனுடைய ராஜ்யத்திற்குரியவர்களாக 
மிருந்தாலும்‌, இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ 
ஜீவிக்கும்‌ காலம்‌ வரையிலும்‌, நாம்‌ 
ஒரு தேசத்திற்கும்‌ பிரஜைகளாகயிருக்கிறோம்‌. 
நம்முடைய சமுதாயத்தில்‌ நாமும்‌ ஒரு 
அங்கத்தினராகயிருக்கிறோம்‌. 


நம்முடைய சமுதாயத்தாருக்கு நாம்‌ 
பிரயோஜனமுள்ளவர்களாய்‌ ஜீவிக்கவேண்டும்‌. 
சமுதாயம்‌ நமக்கு  உதவிசெய்யும்போது, 
நாமும்‌ சமுதாயத்திற்கு உதவிசெய்யவேண்டும்‌. 
கர்த்தரே ராஜ்யங்களை ஸ்தாபித்திருக்கிறார்‌. 
அவரே ராஜாக்களையும்‌ நியமித்திருக்கிறார்‌. 
தேவன்‌ நியமித்திருக்கிற அரசாங்கத்திற்கு, 
நாம்‌ உண்மையுள்ள பிரஜையாயிருப்பது, 
மிகவும்‌ அவசியம்‌. 


ம்‌ மேலான 
கீழ்ப்படியக்‌ 


“எந்த 
அதிகாரமுள்ளவர்களுக்குக்‌ 
கடவன்‌; ஏனென்றால்‌, தேவனாலேயன்றி ஒரு 


அதிகாரமுமில்லை; உண்டாயிருக்கிற 


, அப்பி எதிர்த்துநிற்கிறவர்கள்‌. 
தாங்களே ஆக்கினையை 


கேலிந்காகொள்ளுக்ா்‌்‌ 





ழ்‌ நயனா நீதிமொழிக 
ராரா 
அதிகாரிகள்‌ 


மேலும்‌ 

நற்கிரியைகளுக்கல்ல, துர்க்கிரியைகளுக்கே 
பயங்கரமாயிருக்கிறார்கள்‌: ஆகையால்‌ நீ 
அதிகாரத்திற்குப்‌ பமப்படாதிருக்க 
வேண்டுமானால்‌, நன்மைசெய்‌, அதினால்‌ 
உனக்குப்‌ புகழ்ச்சி உண்டாகும்‌. உனக்கு 
நன்மை உண்டாகும்பொருட்டு, அவன்‌ 
நேவஊழியக்காரனாயிருக்கிறான்‌. நீ 
'தீமைசெய்தால்‌ பயந்திரு; பட்டயத்தை அவன்‌ 
பிடித்திருக்கவில்லை;: 
கோபாக்கினை 
நீதியைச்‌ 
நதா 
ஆகையால்‌, நீங்கள்‌ 
கோபாக்கினையினிமித்தம்‌ மாத்திரமல்ல, 
மனச்சாட்சியினிமித்தமும்‌ கீழ்ப்படியவேண்டும்‌” 
(ரோம 134-5) என்று அப்போஸ்தலர்‌ பவுல்‌ 

நமக்கு ஆலோசனை சொல்லுகிறார்‌ 


தன்னுடைய தேசத்திற்கு 
உண்மையுள்ளவர்களாயிராதவர்கள்‌, 

கர்த்தருக்கும்‌ உண்மையுள்ளவர்களாக 
மிருக்கமாட்டார்கள்‌. கர்த்தருடைய 
தங்கள்‌ 


உபதேசத்திற்கு கீழ்ப்பியாதவர்கள்‌, 
தேசத்தின்‌ 


கீழ்ப்டியமாட்டார்கள்‌. 


எதிர்த்து நகம்‌. அந்தத்‌. 
தேசத்தின்‌ சட்டதிட்டங்கள்‌, கர்த்தருடைய 
பிரமாணத்திற்கு முரண்டட்டிருக்கும்‌. 
இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்க நாம்‌ 
மனுஷருக்கு கீழ்ப்படிவதைவிட, கர்த்தருக்கே 
கீழ்ப்படியவேண்டும்‌. 


நாம்‌ கர்த்தருக்கும்‌ ராஜாவுக்கும்‌ பயந்து. 
நடக்கவேண்டும்‌. கலகக்காரரோடு நமக்கு 
எந்தவிதமான சகுவாசமும்‌ இருக்கக்கூடாது. 
கலகக்காரர்கள்‌ 'சமாதானத்தை 
விரும்பமாட்டார்கள்‌. இவர்கள்‌ தேசத்திலே 
குழப்பத்தை உண்டுபண்ணுவார்கள்‌. 
குலகக்காரரிடத்தில்‌ தெளிந்த 
சிந்தனையிருக்காது. அவர்களுடைய 
சிந்தனையும்‌ குழப்பத்திலிருக்கும்‌, 
அவர்களுடைய 
குழப்பத்திலிருக்கும்‌. 

குலகக்காரருக்கு 
வரும்‌. நாம்‌ 
ஐக்கியமாகமிருந்தால்‌, 
ஆபத்தில்‌ நமக்கும்‌ 


PROVERBS - COMMENTARY 


- விரிவுரை COODNEHS 


PUBLISHERS 


நாம்‌ கர்த்தருக்குப்‌ பயந்து, 
அமைதலாக ஜீவிக்கவேண்டும்‌. 
பிறருக்கு உபகாரம்‌ 
முடியவில்லையென்றாலும்‌, உபத்திரவம்‌ 
பண்ணாமல்‌ இருக்கவேண்டும்‌. 
சேர்ந்து கலகம்பண்ணினால்‌, 

அவர்களோடு சேர்ந்து 
அழிந்துபோவோம்‌. 


சமுதாயத்தில்‌ 
நம்மால்‌ 
பண்ண 


ஞானமுன்னவர்களின்‌ 
புத்திமதிகள்‌ 
நீதி 24:28-26 


நீதி 24:28. 
ஞானமுன்னவர்களின்‌ புத்திமதிகள்‌ 
என்னவெனில்‌: தியாயத்திலே 
முகதாட்சிணியம்‌ நல்லதல்ல. 


பின்னும்‌ 


நீதி 24:24. துன்மார்க்களைப்‌ பார்த்து: 
நீதிமானாயிருக்கிறாய்‌ என்று 
சொல்லுகிறவனை ஜனங்கள்‌ 
சுமிப்பார்கன்‌, பிரஜைகள்‌ அவனை 
வெறுப்பார்கள்‌. 


நீதி 24:25. 
கடிந்துகொள்ளுகிறவர்கள்‌. 
பிரியமுண்டாகும்‌, அவர்களுக்கு உத்தம 
ஆசீர்வாதம்‌ கிடைக்கும்‌. 


நீதி 24:28. செம்மையான மறுமொழி. 
சொல்லுகிறவன்‌ உதடுகளை 


முத்தமிடுகிறவனுக்குச்‌ சமானம்‌. 


ஜனங்கள்‌ 
நியாயாதிபதிகளுக்கு 
கட்டுப்படவேண்டும்‌. 
நீதியான 
அங்கீகரிக்கவேண்டும்‌. 
ஜனங்களைப்போலவே, நியாயாதிபதிகளும்‌ 
நீதியுள்ளவர்களாக இருக்கவேண்டும்‌. 
அவர்களுடைய தீர்ப்பில்‌ நீதியும்‌ நியாயமும்‌ 
காணப்படவேண்டும்‌. நியாயத்திலே 
முகத்தாட்சணியம்‌ 


தங்கள்‌ 
கீழ்ப்படிந்து 
அவர்களுடைய 


நியாயத்தீர்ப்பை 


பார்க்கக்கூடாது. 

வழக்குகளை 
வழக்குகளிலுள்ள 
பார்க்கவேண்டும்‌. 





ழ்‌ நவள 
யாய 


உண்மையுள்ள நியா 
சத்தியத்தை மாத்திரமே பார்ப்பார்‌. 
வழக்காடுகிறவர்களின்‌. 

பார்க்கமாட்டார்‌. 

உள்ளதை உள்ளது. என்றும்‌, இல்லாததை 
இல்லாதது என்றும்‌ சொல்லுவார்கள்‌. 
நியாயாதிபதிகள்‌ தன்னுடைய சிநேகிதருக்கும்‌ 
நீதியான தீர்ப்பையே சொல்லுவார்கள்‌. 


துன்மார்க்கனைப்‌ 
நீதிமானாயிருக்கிறாய்‌ என்று 
சொல்லுகிறவனை ஜனங்கள்‌ சபிப்பார்கள்‌. 
நியாயாதிபதிகள்‌ உண்மைக்குப்‌ புறம்பாக 
நியாயத்தீர்ப்பு கொடுத்தால்‌, தேசத்தில்‌ 
அவர்களுக்கு இருக்காது. 
அப்படிப்பட்டவர்களுடைய தீர்ப்புகளை: 
ஜனங்கள்‌ மதிக்கமாட்டார்கள்‌. 
நியாயாதிபதிகள்‌ நீதியாய்த்‌ தீர்ப்பு செய்து, 
ஜனங்கள்‌ மத்தியில்‌ சந்தோஷமும்‌ 
சமாதானமும்‌ நிரம்பியிருப்பதற்கு உதவி 
செய்யவேண்டும்‌. சமுதாயத்தில்‌. 
துன்மார்க்கத்தையும்‌, அநீதியையும்‌ 
அகற்றவேண்டும்‌. 


பார்த்து 


ர்‌ நியாயாதிபதிகளின்‌ கைகளில்‌ 
நீர்க்கிற அதிகாரத்தைக்‌ 


கர்த்தர்‌ 
நியாயம்‌ 
கொடுத்திருக்கிறார்‌. ர்கள்‌ 


நீதிக்காக பயன்படுத்த 
நீதியுள்ள  நியாயதிபதி 
துன்மார்க்கனைக்‌ கடிந்துகொள்வார்‌. தவறு 
செய்தவன்‌ தன்னுடைய தவறை 
திருத்திக்கொள்வதற்கு வாய்ப்புக்கொடுப்பார்‌. 
அவன்‌ திருந்தவில்லையென்றால்‌ அவனுக்கு 
தண்டனை கொடுத்து, அவனை நீதியாய்த்‌ 
தண்டிப்பார்‌. துன்மார்க்கனை கடிந்து 
கொள்கிற நியாயாதிபதிகளை ஜனங்கள்‌ 
ஆசிர்வதிப்பார்கள்‌. நீதியுள்ள 
நியாயாதிபதியின்மேல்‌ மனுஷர்‌ 
பிரியமாயிருப்பார்கள்‌. 
நீதியின்மேல்‌  பசிதாகமுள்ளவர்கள்‌. 
பாக்கியவான்கள்‌. அவர்களுக்கு உத்தம 
ஆசிர்வாதம்‌ கிடைக்கும்‌. நீதியுள்ள 
நியாயதிபதியின்‌ இருதயம்‌ சுத்தமாயிருக்கும்‌. 
அவருக்குள்‌ ஆறுதலும்‌ சமாதானமும்‌ 
காணப்படும்‌. இவர்களுடைய மனச்சாட்சி 
தேவனுக்கு முன்பாக சுத்தமாயிருக்கும்‌. 
நியாயாதிபதிகள்‌ செம்மையான மறுமொழி 
சொல்லுவார்கள்‌. நீதியின்‌ பிரகாரமாக தீர்ப்பு 
செய்வார்கள்‌. வழக்குகளை 
நியாயமாயும்‌ விச 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சத்தியத்திற்கு முக்கியத்துவம்‌ கொடுப்பார்கள்‌. 
இருதரப்பு வழக்குகளையும்‌, 
விவாதங்களையும்‌ கவனித்துக்‌ கேட்டு, 
செம்மையான தீர்ப்பு சொல்லுவார்கள்‌. 


மறுமொழி 
உதடுகளை 

சமானம்‌. இந்த 
உண்மையுள்ள 
கனப்படுத்த. 
நியாயாதிபதிகள்‌ 


செம்மையான 
சொல்லுகிறவன்‌ 
முத்தமிடுகிறவனுக்குச்‌ 
வாக்கியத்திற்கு 
நியாயாதிபதியை நேசித்து, 
வேண்டும்‌ என்று பொருள்‌. 
பொறுமையுள்ளவர்களாகவும்‌ இருக்க 
வேண்டும்‌. ஜனங்கள்‌ அவர்களை 
நேசிக்கவேண்டும்‌. அவருக்கு மரியாதை 
கொடுக்கவேண்டும்‌. 


நடந்துகொள்‌ எவேண்டும்‌. 


வீட்டைக்கட்டு 
நீதி 24:27 


தீதி 24:27. வெளியில்‌ உன்‌ வேலையை 
எத்தனப்படுத்தி, வயலில்‌ அதை 
ஒழுங்காக்கி, பின்பு உன்‌ வீட்டைக்‌ 
கட்டு. 


ர்த்தருடைய பிள்ளைகள்‌ தங்களுடைய 
காரியங்களை 


சந்திப்பதே 
மத்தியில்‌ 


கு ஆ 
செய்யவேண்டும்‌. குடும்பக்காரியங்களை 
சீராக கவனித்து, முறையாக 
நிர்வாகம்பண்ண வேண்டும்‌. 


வீட்டைக்கட்டுவதற்கு முன்பாக, 
செல்லும்‌ செலலைக்‌ கணக்குப்‌ 
பார்க்கவேண்டும்‌. நாம்‌ இப்போது வீடு 
கட்டவேண்டுமா என்பதையும்‌, வீட்டைக்‌ 
கட்டும்‌ நிர்வாகம்‌ நம்மிடத்தில்‌ உள்ளதா 
என்பதையும்‌ நிதானித்து அறியவேண்டும்‌. 
வீட்டைக்கட்டுவதினாலும்‌, ஏற்கெனவே 
உள்ள வீட்டை இடித்து, 

நமக்கு ஏதாவது 
தன்ட என்பதையும்‌ ஆராய்ந்து 
பார்க்கவேண்டும்‌. 





i நயனா நீதிமொழிக 
ராரா 


வீட்டைக்‌ 
வீட்டிலுள்ள 
உணவும்‌, 
குறைவில்லாமல்‌: 

க்‌ முதலாவதாக 


அட்டுவதற்கு 
குடும்பத்தாருக்கு 
உடுக்க 


வீட்டைக்கட்டுவது மிகவும்‌ ஆபத்தானது. 


வஞ்சகம்‌ பேசாதே 
நீதி 24:28,29 


நீதி 24:28, நியாயமின்றிப்‌ பிறனுக்கு 
விரோதமாய்ச்‌ காட்சியாக ஏற்படாதே; 
உன்‌ உதடுகளினால்‌ வஞ்சகம்‌ பேசாதே. 


நீதி 2429, அவன்‌ எனக்குச்‌. 
செய்தபிரகாரம்‌ நானும்‌ அவனுக்குச்‌. 
செய்வேன்‌, அவன்‌ செய்த 
செய்கைக்குத்தக்கதாக. நானும்‌ 
அவனுக்குச்‌ சரிக்கட்டுவேன்‌ என்று தீ 
சொல்லாதே. 


நாம்‌ சத்தியத்தை சாட்சியாக 
அறிவிக்கவேண்டும்‌. கர்த்தருடைய 
பிள்ளைகள்‌ ஒருபோதும்‌ பொய்ச்சாட்சி 
சொல்லக்கூடாது. அநியாயத்திற்கு துணை 
போகக்கூடாது. பிறனுக்கு விரோதமாக 
நியாயமில்லாமல்‌ பேசக்கூடாது. நமக்கு 
மெய்யாகவே தெரிந்த காரியத்தை மாத்திரம்‌ 
சாட்சியாக அறிவிக்கவேண்டும்‌. 


த்திலும்‌ 
தவக்கால யாருக்கு விரோதமாகவும்‌ 
பொய்ச்சாட்சி சொல்லக்கூடாது. நம்முடைய 
உதடுகளினாலும்‌ வஞ்சகம்‌ பேசக்கூடாது. 


PROVERBS - COMMENTARY 


- விரிவுரை QOODNENS 


PUBLISHERS 


அவர்கள்‌ பொய்ச்சாட்சி 
ல்லியிருக்கலாம்‌. அப்படிப்பட்டவர்களுக்கு 
விரோதமாகக்கூட நாம்‌ வஞ்சகம்‌ 
பேசக்கூடாது. நம்முடைய சத்துருக்களையும்‌ 
நாம்‌ சிநேகிக்கவேண்டும்‌. நம்மை 
சபிக்கிறவர்களையும்‌ நாம்‌ 
ஆசீர்வதிக்கவேண்டும்‌. பழிவாங்குதல்‌. 
கர்த்தருக்குரியது. நம்முடைய வாயின்‌ 
வார்த்தைகளினால்‌ யாரையும்‌ பழிவாங்க 
முயற்சிபண்ணக்கூடாது. பிறர்‌ நமக்கு செய்த 
தீயசெய்கைக்குத்தக்கநாக, நாமும்‌ 
அவர்களுக்கு சரிக்கட்டக்கூடாது. 


நம்முடைய 

செய்கையிலும்‌, 

நியாயமும்‌ க்கட நாம்‌ பிறரோடு 
வழக்காடினாலும்‌, நியாயத்தோடு 
வழக்காடவேண்டும்‌. நம்‌ பக்கத்தில்‌ நியாயம்‌ 
இருக்கவேண்டும்‌. வழக்குகளில்‌ சாட்சி 
சொன்னாலும்‌, நமக்கு உறுதியாகத்‌ தெரிந்த 
உண்மையை மாத்திரமே பேசவேண்டும்‌. 


சோம்பேறி 
நீதி 24:30-8க 


நீதி 54:90. சோம்பேறியின்‌ 
வயலையும்‌, மதியினனுடைய திராட்சத்‌ 
தோட்டத்தையும்‌ கடந்துபோனேன்‌. 


நீதி 24:31. இதோ, அதெல்லாம்‌. 
முன்ளுக்காடாயிருந்தது; நிலத்தின்‌ 
முகத்தைக்‌ காஞ்சொறி மூடினது, அதின்‌ 
கற்சுவர்‌ இடிந்து கிடந்தது. 


நீதி 243௨ அதைக்‌ கண்டு, 
சிந்தனைபண்ணினேன்‌; அதை 
நோக்கிப்‌ புத்தியடைந்தேன்‌. 


இன்னுங்கொஞ்சம்‌ 


செய்யட்டும்‌ என்பாயோ?. 

நீதி ஊக. உன்‌. தரித்திரம்‌ 
வழிப்போக்கனைப்‌ போலும்‌ உன்‌: 
வறுமை ஆயுதமணித்தவனையப்போலும்‌ 
வரும்‌. 





i FTE 
ETT 


நன்றாகத்தான்‌ இருக்கிறது. 
சோம்பேறியின்‌ 


வயலும்‌ 
திராட்சத்தோட்டமும்‌ 


திராட்சத்தோட்டத்தில்‌, 
திராட்சப்பழங்கள்‌ பழுத்திருந்தாலும்‌, 
தோட்டத்திற்கு 
வேலியடைக்கப்படவில்லை. 
பாதுகாக்கப்படவில்லை. 


ஈட்சத்தோட்டத்திற்கு ஏற்கெனவே 
வரிப்‌ வத்த கல்‌ 
ஆனால்‌ தோட்டக்காரனோ 
மறிமீனனாயிருக்கிறான்‌ 
சோம்பேறியாயிருக்கிறான்‌ 

சரியாகப்‌ பராமரிப்பதில்லை. 
திராட்சத்தோட்டத்தின்‌ கற்சுவர்‌ 
கிடக்கிறது ம்‌ 
பராமரிக்குப்படவில்லை. 

எடுக்கப்பட்டு 

சுத்தம்பண்ணப்படவில்லை. 


நிலத்தின்‌ முகத்தை 
மூடயிருக்கிறது. 
முள்ளுக்காடாயிருக்கிறது. 
வெட்டிப்போடுவதற்குக்கூட 
விரும்பவில்லை. 

வயலும்‌ திராட்சத்தோட்டமும்‌ 
சாலொமோனுக்குரியதல்ல. சாலொமோன்‌. 
இந்த வயலையும்‌ திராட்சத்தோட்டத்தையும்‌ 
கடந்துபோகிறார்‌ தோட்டத்தில்‌ பழம்‌ 
பழுத்திருந்தாலும்‌ அது சாலொமோனுக்குக்‌. 
கிடைக்காது. 
இந்த. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


திராட்சத்தோட்டத்திலுள்ள பழங்கள்மீது 
சாலொமோன்‌ பிரியப்படவில்லை. அந்தத்‌ 
தோட்டத்திலிருந்து த்‌ 
கற்றுக்கொள்ள 

சாலொமோன்‌ பிரியப்படுகிறார்‌. 

அந்த வயலுக்கு சொந்தக்காரன்‌. மதியீனன்‌ 
அந்தத்‌. திராட்சத்தோட்டத்திற்கு 
சொந்தக்காரன்‌. சாலொமோனோ 
ஞானமுள்ளவன்‌. 


ஞானமுள்ளவர்கள்‌ மூலமாய்‌ 
மதியீனனுக்கு பிரயோஜனமுண்டாகும்‌. அதே 
வேளையில்‌ மதியீனன்‌. மூலமாயும்‌ 
ஞானமுள்ளவனுக்கு பிரயோஜனம்‌ 
கிடைக்கும்‌. இதில்‌ ஞானமுள்ளவனுக்கே 
அதிக பிரயோஜனம்‌. கிடைக்கும்‌. 
ஞானமுள்ளவன்‌. மதிமீனனுடைய 
தப்பிதங்களை செய்யாமல்‌ ஒதுங்கி நிற்பான்‌. 
மதிமீனனோ 'ஞானமுள்ளவனுடைய 
செய்கைகளை செய்ய முன்வரமாட்டான்‌. 
சாலொமோன்‌. ்‌ 
திராட்சத்தோட்டத்தையும்‌. 
சிந்தனைபண்ணி, புத்தியடைகிறார்‌. 
பாவிகள்மீது, ெ 

அவர்களைப்‌ பார்த்து புத்தியடையவேண்டும்‌. 


சோம்பேறி தனக்கும்‌, 
குடும்பத்தாருக்கும்‌ தீங்கு செய்கிறான்‌. 
குடும்பத்தை சரியாகப்‌ பராமரிக்காமல்‌ 
அசட்டையாகமிருக்கிறான்‌. ஒரு வேலையும்‌ 
செய்யாமல்‌, தூங்குவதற்கும்‌ 
பிரியப்படுகிறான்‌. இப்படிப்ப்டவன்‌ தன்‌ 
குடும்பத்தைப்‌ போவிக்காமல்‌ பட்டினியாகப்‌ 
போட்டுவிடுவான்‌. 


விசுவாசிகளாகிய 
சோம்பேறிகளாகிருக்கக்‌ 


தன்னுடைய 


நாம்‌ 
கூடாது 


'துமாவைக்குறித்து 
இருக்கக்கூடாது. 
அசட்டைபண்ணி 


நம்முடைய ஆத்‌ 
கவலையில்லாதவர்களாக 


த்துமாவை 

வீட்டுவிடக்கூடாது. நம்முடைய 
ஆத்துமாவே நமக்கு வயலும்‌ 
திராட்சத்தோட்டமுமாயிருக்கிறது. நம்முடைய 
ஆத்துமாவை நாம்‌ பாதுகாக்கவேண்டும்‌, 
பராமரிக்கவேண்டும்‌, 'போஷிக்கவேண்டும்‌. 
திராட்சத்தோட்டத்துக்காரர்‌ சுறுசுறுப்பாய்‌ 
வேலை செய்கிறவராகவும்‌, 
ஞானமுள்ளவராகவும்‌ இருப்பாரென்றால்‌, 
அவருடைய தோட்டம்‌ செழித்திருக்கும்‌. 
அதுபோலவே நம்முடைய ஆத்துமாவை, நாம்‌ 
சரியாகப்‌ பராமரித்தால்‌, நம்முடைய 
ஆத்துமாவும்‌ செழித்திருக்கும்‌. 





i நயா நீதிமொழிக 
ராரா 


சோம்பேறியின்‌ 
மதியீனனுடைய 
மோசமான. 
தோட்டத்தில்‌ கனியில்லை. 
முள்ளுக்காடாகயிருக்கிறது. 
காஞ்சொறி மூடியிருக்கிறது. 
ஆத்துமா 
பராமரிக்கப்படவில்லையென்றால்‌, 
ஜீவியத்தில்‌ ஆலிமின்‌ கனி வெளிப்படாது. 
அதற்குப்‌ பதிலாக, நம்மிடத்தில்‌ கோபமும்‌, 
துர்க்குணமும்‌, பொறாமையும்‌, பேராசையும்‌, 
வைராக்கியமும்‌, காமவிகாரமும்‌ 
நிரம்பியிருக்கும்‌ 

ம்முடைய மம்‌. 
பாதுதாக்கவேண்டும்‌ ட 
திராட்சத்தோட்டத்தின்‌ கற்சவர்‌ இடிந்து: 
கிடக்கிறது. அது சரியாகப்‌ 
பராமரிக்கப்படவில்லை. 
லேலியில்லாமலிருப்பதினால்‌ 
தோட்டத்திற்குள்‌ எந்தவிதமான 
தடையுமில்லாமல்‌, எளிதாக உட்புகுந்துவிடும்‌. 
அதுபோலவே நம்முடைய ஆத்துமாவை நாம்‌ 
வேலியடைத்துப்‌ பாதுகாக்காவிட்டால்‌, 
பிசாசாகிய சத்துரு, நமக்குள்‌ எளிதாக 
பிரவேசித்துவிடுவான்‌. 


மிருகங்கள்‌ 


PROVERBS - COMMENTARY 


- விரிவுரை QOODNENS 


PUBLISHERS 


சோம்பேறி செழிக்கமாட்டான்‌. 
தரித்திரம்‌. அவனுக்கு 
வழிப்போக்கனைப்போல வரும்‌. அவனுடைய 
வறுமை ஆயுதமணிந்தவனைப்போல வரும்‌. 
சத்துருவோடு நாம்‌. 

வேண்டுமென்றால்‌, 

சர்வாயுதவர்க்கத்தை 


்‌ 1 
கைழுடக்கிக்கொண்டு நித்திரை செய்யட்டும்‌ 


சோம்பேறியாகமிருப்பவர்களினால்‌, 
யுத்தம்பண்ண முடியாது. 
இவர்களை எளிதாக 


என்று 
ஆலிக்குரிய 
சத்துரு 

மேற்கொள்வான்‌. 





நீதிமொழிக 


ழ்‌ நவள 
யாய 


எசேக்கியாவின்‌ மனுஷர்‌ 
நீதி 2511 


நீதி ஐ யூதாவின்‌ ராஜாவாகிய 
எசேக்கியாவின்‌ மனுஷர்‌: 
பேர்த்தெழுதின சாலொமோனுடைய 
நீதிமொழிகள்‌: 


சாலெமோனுடைய நீநிமொழிகளை 
அவருடைய தொகுத்து வெளியிட்டார்கள்‌. 
அந்தத்‌ தொகுப்பின்‌ பின்பகுதிக்கு இந்த 
வசன! தலைப்பாகக்‌ 
கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவர்கள்‌ 
ன்‌ ராஜாவாகிய  எசேக்கியாவின்‌ 
இவர்கள்‌ ஒருவேளை 


ராஜாவின்‌ 
வேலையாட்களாகயிருக்கலாம்‌. எசேக்கியா 
ராஜா இவர்களுக்கு சாலொமோனுடைய 
ல வர்ணணை தொகுத்து வெளியிடும்‌. 
ஒப்படைத்திருக்கலாம்‌. 
சாகொசோனின்‌ வார்த்தைகள்‌ சபையாருக்கு 
மிகவும்‌ பிரயோஜனமுள்ளவை. 
சாலொமோனுடைய நீதிமொழிகளை 
தொகுத்து வெளியிட்டதன்‌ மூலம்‌ எசேக்கியா 
ராஜா... நல்லதொரு ஊழியத்தை: 
செய்திருக்கிறார்‌. 


எசேக்கியா தேவனாகிய கர்த்தருக்கு 
முன்பாக நன்மையும்‌ செம்மையும்‌ 
உண்மையுமானதை செய்தவன்‌ “அவன்‌ 


நியாயப்ிரமாணத்தற்ும 
அடுத்த காரியத்திலும்‌ 

தொடங்கினானோ, அதையெல்லாம்‌ தன்‌ முழு 
இருதயத்தோடும்‌ செய்து சித்திபெற்றான்‌” 
(நாளா 31:21) 


PROVERBS - COMMENTARY 


- விரிவுரை QOODNENS 


PUBLISHERS 


சாலொமோனுடைய நீதிமொழிகள்‌ 

அவனுடைய காலத்திலேயே தொகுக்கப்பட்டு, 

அரண்மனையில்‌ 

பாதுகாக்கப்பட்டது. அந்த 

சேர்க்கப்படாத 

சாலொமோன்‌ ராஜா 

எசேக்கியாவின்‌ 

தொகுத்து, 

க்கத்‌ நீதிமொழிகளின்‌ 

புஸ்தகத்தோடு ஒரு பின்னிணைப்பாக இதை 
சேர்த்திருக்கிறார்கள்‌. 


திருச்சபை மூலமாக பலவிதமான 
ஊழியங்கள்‌ நடைபெற்று வருகிறது. 
ஆவிக்குரிய புஸ்தகங்களை வெளியிடுவதும்‌ 
ஒரு முக்கியமான ஊழியம்‌. இது வரையிலும்‌ 
அச்சிட்டு வெளிடப்படாத நல்ல தரமான 
நூல்களை சபையார்‌ அச்சிட்டு வெளியிடும்‌ 
ஊழியத்தை செய்யவேண்டும்‌. 


தேவனுக்கு மேன்மை 
நீதி 25:2-3 


நீதி 25:2. காரியத்தை மறைப்பது 
தேவனுக்கு மேன்மை; காரியத்தை 
ஆராய்வதே ராஜாக்களுக்கு மேன்மை. 


நீதி 25:3. வானத்தின்‌ உயரமும்‌, 
பூமியின்‌ ஆழமும்‌, ராஜாக்களின்‌. 
இருதயங்களும்‌ ஆராய்த்துமுடி.யாது. 
| தேவன்‌ மகிமையுள்ளவர்‌. நம்முடைய 
செய்கைகளினாலும்‌ 
கனம்பண்ணவேண்டும்‌. 


ஆலோசனைகளை நம்மால்‌ புரிந்துகொள்ள 
முடியாது. அப்போஸ்தலர்‌ பவுல்‌ தேவனுடைய 
மகிமையைப்பற்றி இவ்வாறு சொல்லுகிறார்‌. 


நியாயத்தீர்ப்புக்கள்‌ அளவிடப்படாதவைகள்‌, 
அவருடைய வழிகள்‌ ஆராயப்படாதவைகள்‌!' 
கர்த்தருடைய சிந்தையை அறிந்தவன்‌ யார்‌? 
அவருக்கு ஆலோசனைக்காரனாயிருந்தவன்‌ 
யார்‌?” (ரோம 11:33,34). 





ழ்‌ நயன 
யாய 


தேவன்‌ என்ன செய்கிறார்‌ என்பதை 
காண்கிறோம்‌. அவருடைய 
காரணங்களை நம்மால்‌: 
அறிந்துகொள்ள முடியவில்லை. ஒவ்வொரு 
காரியத்தையும்‌ ஆராய்ந்து பார்க்கவேண்டும்‌ 
என்னும்‌ அவசியம்‌ தேவனுக்கு இல்லை. 
தேவன்‌  சர்வஞானமுள்ளவர்‌. அவர்‌ 
சகலத்தையும்‌ அறிந்திருக்கிறவர்‌. இதுவும்‌ 
'தேவனுடைய மகிமையாயிருக்கிறது. 


ராஜாக்கள்‌ ஒவ்வொரு காரியத்தையும்‌ 
ஆராய்ந்து பார்க்கவேண்டும்‌. தங்களுக்கு 
முன்பாக சொல்லப்படுகிற காரியங்களையும்‌, 
நடைபெறுகிற காரியங்களையும்‌ ராஜாக்கள்‌ 
ஆராய்ந்து பார்க்கவேண்டும்‌. அதுவே 
அவர்களுக்கு மேன்மை வழக்குகளின்‌ 
நியாயத்தை விசாரித்து நீதியான தீர்ப்பு 
சொல்லவேண்டும்‌. ராஜாக்கள்‌ நீதிக்குத்‌ 
துணைபோகவேண்டும்‌. தங்கள்‌ தேசத்தில்‌ 
நீதியை ஸ்தாபிக்கவேண்டும்‌. 


வானத்‌ உயரமும்‌ மியின்‌ 
ஆழமும்‌ தேவனுக்கு மாத்திரமே தெரியும்‌, 
அவரே அவற்றை சிருஷ்டித்தவர்‌. ஆராய்ந்து 
பார்க்காமலேயே தேவனுடைய பார்வையில்‌ 
சகலமும்‌ பிரத்தியட்சமாயிருக்கிறது. தேவனே 
கர்த்தாதி கர்த்தராகவும்‌, ராஜாதி 
ராஜாவாகவும்‌ இருக்கிறார்‌. அவருக்கு 
மறைவான காரியம்‌ ஒன்றுமில்லை. பூமியின்‌ 
ராஜாக்களுக்கு அநேக காரியங்கள்‌ 
மறைவாயிருக்கிறது. வானத்தின்‌ 
உயரத்தையும்‌, பூமியின்‌ ஆழத்தையும்‌ 
ராஜாக்களின்‌ இருதயங்களால்‌ ஆராய்ந்து 
முடிவுபண்ண முடியாது. 


ராஜாவின்‌ சிங்காசனம்‌ 


நீதி 25:4,5 


நீதி 294. வெள்னியினின்று களிம்பை 
நீக்கிவிடு, அப்பொழுது தட்டானால்‌ 
நல்ல உடைமை பிறக்கும்‌. 


நீதி 25:5. ராஜாவின்‌ முன்னின்று 


துஷ்டரை நீக்கிவிடு, அப்பெ: 
அவனுடைய சிங்காசனம்‌ தீதியினால்‌ 


திலைதிற்கும்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ராஜா தன்னுடைய தேசத்தை 
re ஆளுகை செய்யவேண்டும்‌. 
துன்மார்க்கரை 
த்து போடவேண்டும்‌ நியாயாதிபதிகள்‌ 
நங்கள்‌ அதிகாரத்தைப்‌ பயன்படுத்தி 
துன்மார்க்கரையும்‌, துர்க்கிரியைகளைச்‌ 
செய்கிறவர்களையும்‌ அடக்கி 
ஒடுக்குகிறார்கள்‌. தீயகாரியங்களை 
செய்பவர்களை மாத்திரமல்ல, ங்‌ 
செய்யவேண்டும்‌. 
நோக்கமுடையவர்களையும்‌ 


ஒடுக்குகிறார்கள்‌. 
தர்க்கத்தின்‌ தீயசுபாவத்தினாலும்‌ 
அச்சுறுத்துகிறவர்கள்‌, 
தேசத்திலே. கொள்ளை நோணயய்போல. 
இருக்கிறார்கள்‌. இவர்களைக்‌ 
கட்டுப்படுத்தவில்லையென்றால்‌, இந்த நோய்‌ 
தேசமெங்கும்‌ பரவும்‌. 
நியாயாதிபதிகளின்‌ 
ராஜாக்கள்‌ இல்லை. 
அவனவன்‌ தன்‌ தன்‌ 
தோன்றினபடியெல்லாம்‌. செய்ய 
ஆரம்பித்துவிட்டான்‌. ராஜாக்களின்‌ 
காலத்தில்‌, ராஜாக்கள்‌ கர்த்தருக்குப்‌ பயந்து 


காலத்தில்‌ 
ஆகையினால்‌ 


மனதிற்குத்‌ 


தேசத்திலிருந்து துஷ்டரை நீக்கிவிட்டார்கள்‌. 


தட்டான்‌. வெள்ளியினால்‌ நல்ல 
உடமையை செய்யும்போது, முதலாவதாக 
வெள்ளியினின்று களிம்பை நீக்கிப்போடுவார்‌ 


துஷ்டரை நீக்கிப்போடவேண்டும்‌. 
ராஜாவின்‌ சிங்காசனம்‌ 

நிலைநிற்கும்‌. தாவீது ராஜா தன்னுடைய 
ஆளுகையைப்பற்றி இவ்வாறு அறிக்கை 
செய்கிறார்‌. 





i FTE 
TT 


இரக்கத்தையும்‌ 
குறித்துப்‌ பாடுவேன்‌; கர்த்தாவே, உம்மைக்‌ 
கீர்த்தனம்பண்ணுவேன்‌. உத்தமமான 
வழியிலே விவேகமாய்‌ நடப்பேன்‌: எப்பொழுது. 
என்னிடத்தில்‌ வருவீர்‌! என்‌ வீட்டிலே உத்தம 
இருதயத்தோடு நடந்துகொள்ளுவேன்‌. 
தீங்கான காரியத்தை என்‌ கண்‌ 
வைக்கமாட்டேன்‌: வழி விலகுகிறவர்களின்‌ 
செய்கையை வெறுக்கிறேன்‌; அது என்னைப்‌ 
பற்றாது. 
என்னைவிட்டு 
பொல்லாதவனை 
(சங்‌ 1011-4). 


“பிறனை இரகசிமாய்‌ 


நியாயத்தையும்‌ 


அவதூறு 


பண்ணுகிறவனைச்‌ சங்கரிப்பேன்‌: மேட்டிமைக்‌ 
பெருநெஞ்சுள்ளவனையும்‌ 
தேசத்தில்‌ 


கண்ணனையும்‌ 
பொறுக்கமாட்டேன்‌. 
உண்மையானவர்கள்‌ என்னோடே 
வாசம்பண்ணும்படி என்‌ கண்கள்‌ 
அவர்கள்மேல்‌ நோக்கமாயிருக்கும்‌; 
உத்தமமான வழியில்‌ நடக்கிறவன்‌ என்னைச்‌ 
சேவிப்பான்‌. குபடுசெய்கிறவன்‌ என்‌ 
வீட்டுக்குள்‌ இருப்பதில்லை; 
பொய்சொல்லுகிறவன்‌ என்‌ கண்முன்‌ 
நிலைப்பதில்லை. அக்கிரமக்காரர்‌ ஒருவரும்‌ 
கர்த்தருடைய நகரத்தில்‌ இராதபடி வேர்‌ 
அறுப்புண்டுபோக,, தேசத்திலுள்ள 
அக்கிரமக்காரர்‌ யாவரையும்‌ அதிகாலமே. 
சங்கரிப்பேன்‌" (சங்‌ 101:5-8) 


ராஜாவின்‌ சமுகம்‌ 
நீதி 25:6-7 


நீதி 250. 
மேன்மை 
பெரியோர்களுடைய 
நில்லாதே. 


நீதி 25:7. உன்‌ கண்கள்‌ கண்ட 
பிரபுவின்‌ சமுகத்தில்‌ தீ 
தாழ்த்தப்படுவது நல்லதல்ல; அவன்‌ 
உன்னைப்‌ பார்த்து: மேலே வா என்று 
சொல்வதே உனக்கு மேன்மை. 


ராஜாவின்‌ சமுகத்தில்‌ 
வைத்த எழ 


ஸ்தானத்தில்‌ 


விசுவாசிகளிடத்தில்‌ நல்ல 
சுபாவங்கள்‌ காணப்படவேண்டும்‌. நம்மைவிட 
வயதில்‌ பெரியவர்களுக்கு நாம்‌ மரியாதை 
கொடுக்கவேண்டும்‌. ராயனுக்குரியதை 
ராயனுக்கும்‌, தேவனுக்குரியதை 
தேவனுக்கும்‌ செலுத்தவேண்டும்‌ 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


என்பதே. இயேசுகிறிஸ்துவின்‌ உபதேசம்‌. 
யாரைக்‌ கனம்பண்ணவேண்டுமோ 
அவர்களை நாம்‌  கனம்பண்ணவேண்டும்‌. 
மனத்தாழ்மை என்பது கோழைத்தனமல்ல. 

ஒரு நல்ல சுபாவம்‌. நாம்‌ பெருமையை 
நாடாமல்‌ மனத்தாழ்மையோடிருக்கவேண்டும்‌. 
நம்மிடத்தில்‌ தாழ்வு மனப்பான்மை 
இருக்கக்கூடாது. ஆனால்‌ மனத்தாழ்மை. 
இருக்கவேண்டும்‌. 

இயேசுகிறிஸ்துவைப்‌ 
தன்னைத்தான்‌ வெறுத்து, 
சிலுவையை 


பின்பற்றுகிறவர்‌ 

அவருடைய 

சுமப்பதற்கு 
ஆயத்தமாயிருக்கவேண்டும்‌. நம்முடைய 
ஆவிக்குரிய ஜீவியத்தில்‌ நாம்‌ வளர்ச்சி 
பெறும்போது," நம்மிடத்திலுள்ள பெருமை 
நம்மைவிட்டு நீங்கும்‌. மற்றவர்களை மதித்து, 
அவர்களுக்கும்‌ மரியாதை கொடுக்க 
ஆரம்பிப்போம்‌. நம்முடைய காரியங்களைப்‌ 
பார்ப்பதுபோல பிறருடைய காரியங்களையும்‌ 
பார்ப்போம்‌. 

ராஜாவின்‌ சமுகத்தில்‌ மேன்மை 
பாராட்டக்கூடாது. ராஜாவுக்கு முன்பாக 
நம்முடைய தாழ்மையை வெளிப்படுத்த 
வேண்டும்‌. தன்னைத்தான்‌ உயர்த்துகிறவன்‌ 
தாழ்த்தப்படுவான்‌. தன்னைத்‌ 
தாழ்த்துகிறவன்‌ உயர்த்தப்படுவான்‌. 
சாலொமோன்‌ ராஜா இங்கு சொல்லியிருக்கிற 
நீதிமொழிகளை,  இயேசுகிறிஸ்துவம்‌ ஒர்‌ 
உவமையினால்‌ இவ்வாறு விளக்கி 
சொல்லுகிறார்‌. 


“ஒருவனால்‌ கலியாணத்துக்கு நீ 
அழைக்கப்பட்டிருக்கும்போ து. பந்தியில்‌ 
முதன்மையான இடத்தில்‌ உட்காராதே; 
உன்னிலும்‌ கனமுள்ளவன்‌ ஒருவேளை 
அவனால்‌. அழைக்கப்பட்டிருப்பான்‌. 
அப்பொழுது உன்னையும்‌ அவனையும்‌ 
அழைத்தவன்‌ உன்னிடத்தில்‌ வந்து: இவருக்கு 
இடங்கொடு என்பான்‌: அப்பொழுது நீ 
வெட்கத்தோடே தாழ்ந்த இடத்திற்குப்‌ 
போகவேண்டியதாயிருக்கும்‌. நீ 
அழைக்கப்பட்டிருக்கும்போது, போய்‌, தாழ்ந்த 
இடத்தில்‌ உட்காரு அப்பொழுது உன்னை 
அழைத்தவன்‌ வந்து: சிநேகிதனே, உயர்ந்த 
இடத்தில்‌ வாரும்‌ என்று சொல்லும்போது, 
உன்னுடனே கூடப்‌ பந்தியிருக்கிறவர்களுக்கு 
உனக்குக்‌ கனமுண்டாகும்‌. 
ன்‌ உயர்த்துகிறவனெவனும்‌ 
தன்னைத்தான்‌. 
உயர்த்தப்படுவான்‌” 

(லூக்‌ 14:8-11). 





i= THE 
TT 


, நம்முடைய நிலமையிலிருந்து 
தாழ்த்தப்படக்கூடாது. 
நம்புகிறவர்கள்‌ 
செழித்திருப்பார்கள்‌ 
கொழுத்தப்பட்டு, 


நாம்‌ 
கர்த்தரை 
தாழ்ந்துபோகாமல்‌ 
நம்முடைய விளக்கு 
விளக்குத்தண்டின்மீது. 
ஏற்றப்பட்டதாகமிருக்க வேண்டும்‌. நாம்‌ 
மலையின்மீது இருக்கிற பட்டணத்தைப்‌ 
இன்க்‌ "நம்முடைய நற்கிரியைகளும்‌ 
சபாவங்க பிறருக்கு 
வெள்ப்பபலேண்டும்‌. அநத. வேளையில்‌ 
நம்மை நாமே பெருமைப்படுத்திக்கொள்ளவும்‌ 
கூடாது பிரபுவின்‌ சமுகத்தில்‌ நாம்‌ 
தாழ்த்தப்படுவது, நமக்கு நல்லதல்ல. 
மற்றவர்களுக்கு முன்பாக நம்மை நாமே 
உயர்த்திக்கொள்வதற்குப்‌ பதிலாக, 
மற்றவர்கள்‌ நம்மை உயர்த்தவேண்டும்‌. 
இதுவே நமக்கு மேன்மை. 


வழக்காடுதல்‌ 
நீதி 25:8-10 


நீதி 20:8. வழக்காடப்‌ பதற்றமாய்ப்‌ 
போகாதே; முடிவிலே உன்‌ அயலான்‌ 
உன்னை வெட்கப்படுத்தும்போது, நீ 
என்ன செய்யலாம்‌ என்று. 
திகைப்பாயே. 


நீதி 255. ந்‌ 
அயலானுடனேமாத்திரம்‌ 
வியாஜ்யத்தைக்குறித்த 
மற்றவனிடத்தில்‌ 
வெளிப்படுத்தாதே. 


நீதி 25100. மற்றப்படி அதைக்‌ 
கேட்கிறவன்‌ உன்னை தநித்திப்பான்‌; 
உன்‌ அவமானம்‌ உன்னைவிட்டு 
நீங்காது. 


உன்‌ 
உன்‌ 
வழக்காடு, 
இரகசியத்தை 


எந்தக்‌ காரியத்தையும்‌ அவசரப்பட்டு 
செய்யக்கூடாது. ஒரு காரியத்தை செய்ய 
ஆரம்பிப்பதற்கு முன்பாக, அதைப்‌ பற்றி 
நிதானித்து தீர்மானம்‌. 
வீட்டைக்‌ கட்டுவதற்கு 
செல்லும்‌ செலவைக்‌ கணக்குப்‌ 
பார்க்கவேண்டுமென்று நம்முடைய 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து நமக்குப்‌ 
போதிக்கிறார்‌. நாம்‌ ஒரு காரியத்தை 
செய்யும்‌ முன்பாக, அதை நம்முடைய 
சிநேகிதரோடு ஆலோசனை பண்ணலாம்‌. 
ஒரு காரியத்தை செய்ய ஆரம்பிக்கும்போதே, 
அதை முடிக்கும்‌ நிர்வாகம்‌ நமக்கு உண்டா 
என்பதை ஆராய்ந்து பார்க்கவேண்டும்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நம்முடைய  அயலானுடன்‌ நம்முடைய 
வியாஜ்யத்தைக்‌ குறித்து வழக்காடலாம்‌. 
நம்முடைய வழக்குகளை அது 
சம்பந்தப்பட்டவர்களிடம்‌ தனிமையில்‌ 
எடுத்துச்‌ சொல்லலாம்‌. தனிமையில்‌ கலந்து 
பேசும்போது முரண்பாடுகள்‌ குறையலாம்‌. 
வாக்குவாதங்களும்‌ விவாதங்களும்‌ 
அகன்றுபோகலாம்‌. நம்முடைய 
பிரச்சனைகளுக்கு ஒரு சுமுகமான தீர்வு 
கிடைப்பதற்கு வழி உண்டாகலாம்‌. 
நம்முடைய வழக்குகளைப்‌  பேசித்தீர்த்துக்‌ 
கொண்டால்‌, நீதிமன்றத்திற்குப்‌ 
போகவேண்டிய அவசியம்‌ இருக்காது. 


'மற்றவனிடத்தில்‌ இரகசியத்தை 
வெளிப்படுத்தாதே" என்னும்‌ வாக்கியத்திற்கு, 
மற்றவர்களுடைய இரகசியத்தை 
வெளிப்படுத்தாதே' என்று, சிலர்‌ 
வியாக்கியானம்‌ சொல்லுகிறார்கள்‌. 
மற்றவர்களை பழிவாங்கும்‌ எண்ணத்தோடு, 
அவர்களுடைய இரகசியங்களை பிறரிடத்தில்‌ 
வெளிப்படுத்தக்கூடாது. அவர்களுக்கு 
அவமானம்‌ உண்டாக்கவேண்டும்‌. 
என்பதற்காக, அவர்களுடைய தனிப்பட்ட 
காரியங்களை நாம்‌ விளம்பரம்பண்ணக்‌ 
கூடாது. 


வழக்காடுவத। அவசரப்பட்டு 
பதற்றமாய்ப்‌ க்ப்‌ நீதிமன்றத்து 
வழக்குகளில்‌ சிக்கிக்கொண்டால்‌, 
அதிலிருந்து விடுதலை பெற்று வெளியே 
வருவது மிகவும்‌ கடினம்‌. வழக்கு நமக்கு 
எதிராகத்‌ திரும்பும்‌. நம்முடைய வழக்குகளைக்‌ 
கேட்கிறவர்கள்‌ நம்மை நிந்திப்பார்கள்‌. 
நம்முடைய அவமானம்‌ நம்மை விட்டு 
நீங்காது. நம்முடைய காரியத்தைக்குறித்து, 
நமக்குத்‌ தெளிவு இல்லையென்றால்‌ 
நமக்குள்‌ திகைப்பு உண்டாகும்‌. 


பொற்பழங்கள்‌ 
நீதி 2501-12 


தீதி 25:11. ஏற்ற சமயத்தில்‌ சொன்ன 
வார்த்தை: வெவ்னித்தட்டில்‌ 
வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்குச்‌. 
சமானம்‌. 


நீதி 2௭2. கேட்கிற செவிக்கு, 
ஞானமாய்க்‌ கடித்துகொண்டு புத்தி 
சொல்லுகிறவன்‌, பொற்கடுக்கனுக்கும்‌. 
அபரஞ்சிப்‌ பூஷணத்திற்கும்‌ சரி. 





ழ்‌ நவள 
யாய 


ஏற்றகாலத்தில்‌ சொல்லப்படும்‌ 
ஆலோசனைகள்‌, புத்திமதிகள்‌, உபதேசங்கள்‌ 
எல்லாமே மிகுந்த பிரயோஜனமுள்ளவை. 
சொல்லுகிற புத்திமதிகளை ஏற்றகாலத்திலும்‌ 
சொல்லவேண்டும்‌. அவற்றை சொல்ல 
ஸ்‌ விதமாகவும்‌ சொல்லவேண்டும்‌. 
ளை கேட்கிறவர்கள்‌. 
புரிந்துகொள்ளும்‌ விதத்திலும்‌ அவர்கள்‌ 
ஏற்றுக்கொள்ளும்‌ விதத்திலும்‌ அவர்களுக்குச்‌ 
சொல்லவேண்டும்‌. ஏற்ற சமயத்தில்‌: 
சொல்லப்பட்ட வார்த்தை நற்கனிகளுக்கு: 
சமமானவை. சாலொமோன்‌ ராஜா இவற்றை 
பொற்பழங்களுக்கு சமானம்‌ என்று. 
சொல்லுகிறார்‌. இந்தப்‌ பழங்கள்‌ 
சாதாரணமான இடத்தில்‌ வைக்கப்படாமல்‌, 
வெள்ளித்தட்டில்‌ 
வெள்ளித்தட்டில்‌ 
பொற்பழங்கள்‌ 


வைக்கப்பட்டிருக்கிறது. 
வைக்கப்பட்டிருக்கிற 
வெளியரங்கமாயிருக்கும்‌. 


அவை மூடி மறைக்கப்பட்டிராது. 
போஜன 


மேஜையிலே ான 
பொருட்கள்‌ பல. "இருக்கும்‌. றில்‌ 
வெள்ளித்தட்டில்‌ வைக்கப்பட்ட பொற்பழங்கள்‌ 
பிரதான அழகாக தோற்றமளிக்கும்‌. 
எல்லோரும்‌ இதை விரும்புவார்கள்‌. 


நாம்‌ கடிந்துகொண்டு 
புத்திசொல்லும்போது, நம்முடைய புத்திமதிகள்‌ 
ஞானமாயிருக்கவேண்டும்‌. கேட்கிற. 
செவிகள்‌ நம்முடைய புத்திமதிகளை 
ஏற்றுக்கொண்டு அவற்றுக்கு கீழ்ப்படிய 
ஆயத்தமாயிருக்கவேண்டும்‌.  புத்திமதிகளை 
அசட்டைபண்ணுகிறவர்களோடு பேசி 
பிரயோஜனமில்லை. அவர்களுடைய செவிகள்‌ 
கேட்கிற செவிகளாகயிருக்கும்போது. 
ம்‌ ஞானமான புத்திமதிகள்‌, 
பொற்கடுக்கணுக்கு 

அவை அபரஞ்சி 

சரியானதாயிருக்கும்‌. 


கேட்டு 
கீழ்ப்படிகிறவர்களுக்கும்‌ ப வால்‌ 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


உறைந்தமழை 
நீதி 25:13 


நீதி 8. கோடைகாலத்தில்‌ 
உறைந்தமழையின்‌. குனிர்ச்சி 
எப்படியிருக்கிறதோ, அப்படியே 
உண்மையான ஸ்தானாபதியும்‌ தன்னை 
அனுப்பினவனுக்கு இருப்பான்‌; அவன்‌ 
தன்‌ எஜமான்‌களூுடைய ஆத்துமாவைக்‌ 
குவிரப்பண்ணுவான்‌.. 


ஸ்தானாபதி 

அனுப்புகிறவருக்கு 

இருக்கவேண்டும்‌. 
எஜமானுக்கு பாத்திரனாயிருக்கவேண்டும்‌. 
வேலைக்காரனுடைய குணாதிசயம்‌ 
நன்றாயிருந்தால்தான்‌, எஜமான்‌ அவனை 
ன்‌. அவனை நம்பி தன்னுடைய 
அவனிடத்தில்‌ 
ஒப்புக்கொடுப்பான்‌. ஸ்தானாபதி தன்னை 
அனுப்புகிறவருக்கு பிரதிநிதியாகயிருக்கிறான்‌. 


இருதய 
 றபபதவான்‌ 


சிந்தனைகளை, 
காப்‌ வாய்‌ பேசவேண்டும்‌. 
ஸ்தானாபதி தன்னை 
அனுப்புகிறவருடைய நம்பிக்கைக்கு, 
பாத்திரவானாய்‌ நடந்துகொள்ளவேண்டும்‌. 
அவருடைய பெயரைக்‌ கெடுத்துவிடக்கூடாது. 
அனுப்புகிறவருடைய 
சித்தத்தையும்‌, 
ப்‌ மாத்திரமே ஸ்தானாபதி 
வெளிப்படுத்தவேண்டும்‌. அதற்குப்‌ பதிலாக 
தன்னுடைய சுயஎண்ணத்தையும்‌, 
குமசித்தத்தையும்‌, சுயவிருப்பத்தையும்‌ 
வெளிப்படுத்தக்கூடாது. 





ழ்‌ நவள 
யாய 


உண்மையுள்ள ஸ்தானாபதி தன்னை 
அனுப்பினவனுக்கு சந்தோஷத்தைக்‌ 
கொடுப்பான்‌. கோடைகாலத்தில்‌ உறைந்த 
மழையின்‌: குளிர்ச்சி மனதிற்கு 
சந்தோஷமாயிருக்கும்‌. சரீரத்தைக்‌ 
குளிரப்பண்ணும்‌. அதுபோலவே. 
உண்மையான ஸ்நானாபநி தன்னை 
அனுப்பின எஜமான்களுடைய ஆத்துமாவைக்‌ 
குளிரப்பண்ணுவான்‌. வெயில்‌ காலத்தில்‌: 
வயல்களில்‌ அறுவடை செய்கிறவர்கள்‌, 
வெயிலின்‌ உஷ்ணத்தை வேதனையோடு 
அனுபவிப்பார்கள்‌. நிழல்‌ அவர்களுக்கு 
இதமாகயிருக்கும்‌. அதுபோலவே. 
ஸ்தானாபதியும்‌ தன்னுடைய எஜமானுக்கு 
இதமாகயிருப்பான்‌. அவன்‌ எஜமானுடைய 
நன்மையை நாடுவான்‌. 


அது 


மழையில்லாத மேகங்கள்‌ 
நீதி 25:14. 


நீதி 2514. கொடுப்பேன்‌ என்து 
சொல்லியும்‌ கொடாமலிருக்கிற 
வஞ்சகன்‌: மழையில்லாத: 
மேகங்களுக்கும்‌ காற்றுக்கும்‌ சரி. 

எச்‌ 


தன்னிடத்தில்‌ 
இஸ்லா ஒரு 
கொடுப்பதுபோல பாசாங்கு பண்ணுவார்கள்‌ 


கொடுப்பதற்கு ஒன்றுமில்லாத, 
எதையும்‌ கொடுக்க முடியாது. 
கொடுப்பேன்‌ என்று 
கொடாமலிருக்கிற 
கொடுப்பதுபோல 
தங்களைப்பற்றி 
பேசுவார்கள்‌. இவர்கள்‌ பிறருக்கு ஒரு 
நன்மையும்‌ செய்திருக்கமாட்டார்கள்‌. 
ஆனாலும்‌ பிறருக்கு நன்மை 
செய்வதற்காகவே தாங்கள்‌ இந்த உலகத்தில்‌ 
பிறந்திருப்பதுபோல, தங்களைப்பற்றி 
மேன்மைப்படுத்துவார்கள்‌. இவர்களுடைய 
வார்த்தைக்கும்‌, இவர்களுடைய மெய்யான 

சம்பந்தம்‌ இருக்காது. 

பொய்யர்கள்‌. 

தங்களை எப்படிக்‌ 
காண்பித்துக்கொள்கிறார்களோ, அப்படி 
இருக்கமாட்டார்கள்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இவர்கள்‌ வஞ்சக குணமுடையவர்கள்‌. 
இவர்கள்‌ மழையில்லாத மேகங்களுக்கும்‌, 
காற்றுக்கும்‌ ஒப்பானவர்கள்‌. 
காலைவேளையிலே வானம்‌ மேகமாயிருக்கும்‌. 
அது. பனிமேகம்‌. அந்த மேகத்தில்‌ 
மழையிருக்காது. அது வந்ததுபோலவே 
போய்விடும்‌. இந்த மேகத்தைப்‌ பார்த்து, 
மழை பெய்யும்‌ என்று நினைத்து, ஒரு சிலர்‌ 
எதிர்பார்த்து ஏமாந்து போவார்கள்‌. 
மழையில்லாத மேகங்களால்‌ மழையைக்‌ 
கொடுக்க முடியாது. 


அப்போஸ்தலர்‌ யூதா 
இவர்களைப்பற்றிச்‌ சொல்லும்போது, 
இவர்கள்‌ உங்கள்‌ அன்பின்‌ விருந்துகளில்‌ 
பயமின்றிக்கூட 
தாங்களே 
ra இவர்கள்‌ 
காற்றுகளால்‌ அடியுண்டோடுகிற தண்ணீரற்ற 
மேகங்களும்‌, இலையுதிர்நது கனியற்று 
இரண்டுதரஞ்‌ செத்து வேரற்றுப்போன 
மரங்களும்‌, தங்கள்‌ அவமானங்களை 
நுரைதள்ளுகிற அமளியான 
லலைகுளும்‌, மார்க்கந்தப்பி 
கன்‌ நட்சத்திரங்களுமாயிருக்கிறார்கள்‌; 
இவர்களுக்காக என்றென்றைக்கும்‌ காரிருளே 
வைக்கப்பட்டிருக்கிறது' (பூதா 1213) என்று 
சொல்லுகிறார்‌ 


நீண்ட பொறுமை 
நீதி 25:15 


நீதி 25:15. நீண்ட பொறுமையினால்‌ 
நிரபுவையும்‌ ச௪ம்மதிக்கப்பண்ணலாம்‌; 
இனிய நாவு எலும்பையும்‌ நொறுக்கும்‌. 


நாம்‌ மற்றவர்களோடு பேசும்போதும்‌ 
பழகும்போதும்‌, நம்மிடத்தில்‌ இரண்டு 
நல்ல சுபாவங்கள்‌ இருக்கவேண்டுமென்று 
சாலொமோன்‌. ஆலோசனையாகச்‌ 
சொல்லுகிறார்‌. அவையாவன : 1. நீண்ட 
பொறுமை 2. இனிய நாவு. 





i FTE 
TT 


பொறுமையுள்ளவர்கள்‌ 
தாங்குவார்கள்‌. 


சகலத்தையும்‌ 
எல்லாவற்றையும்‌ 
சகித்துக்கொள்வார்கள்‌. வழக்குகளும்‌. 
விவாதங்களும்‌ மிகவும்‌ கூடாக 
நடைபெறும்போது, அதை சகித்துக்கொண்டு 
பொறுமையாகவும்‌, அமைதியாகவும்‌ 
இருப்பார்கள்‌. தங்களுடைய கருத்துக்களை 
சொல்லுவதற்கு வாய்ப்பு வரும்‌ வரையிலும்‌ 
அமைதியாகயிருப்பார்கள்‌. தங்களுக்கு பேச 
வாய்ப்பு கிடைக்கும்போது அவசரப்பட்டு 
பேசாமல்‌, 
கோபமான வார்த்தைகளையும்‌ 
அன்பான வார்த்தைகளைப்‌ 
கேட்கிறவர்கள்‌ கேட்கும்‌ 
பக்குவாய்ப்‌ பேசுவார்கள்‌ 
பொறுமையினால்‌ 
சம்மதிக்கப்பண்ணலாம்‌. 


கடினமான வார்த்தைகளையும்‌, 
பேசாமல்‌ 
பேசுவார்கள்‌. 


ய பேச்சுக்கள்‌ பிறருக்கு 
உண்டுபண்ணிவிடக்கூடாது. 
தாறுமாறான வார்த்தைகளைப்‌ 
பேசிவிடக்கூடாது. நீடிய பொறுமையோடு 
சிந்தித்து, நிதானமாய்ப்‌ பேசவேண்டும்‌. 
அன்பான, இணக்கமான வார்த்தைகளைப்‌ 
பயன்படுத்தவேண்டும்‌. 

எலும்பையும்‌ நொறுக்கும்‌. 

ஆலிகள்‌ 
கடினமாகமிருந்தாலும்‌, 
அவர்களுடைய 
மென்மையாக்கும்‌. 


ஒரு சில்‌ பிறர்‌ பேச்சை 
கேட்கவேமாட்டார்கள்‌. ஆணவமாகவும்‌ 
இறுமாப்பாகவும்‌ இருப்பார்கள்‌. நாம்‌. 
எவ்வளவுதான்‌ புத்திமதிகளைச்‌ சொன்னாலும்‌. 
அதை அவர்களுடைய செவிகள்‌ கேட்காது. 
ஆனாலும்‌. இனியநாவுகளால்‌ பேசப்படும்‌. 
மென்மையான 

அவர்களுடைய 

ஊடுறுவாவிட்டாலும்‌, 

எலும்பை நொறுக்கிப்போடும்‌. நம்முடைய 
வார்த்தைகள்‌ அன்பாகவும்‌ மென்மையாகவும்‌ 
இருக்கும்போது. அவை மின்னலைப்போல: 
வலுவாயிருக்கும்‌. 


கோபத்தை 
அவசரப்பட்டு 


இனிய வார்த்தைகள்‌ 
கடினஇருநயங்களையும்‌ 


தேன்‌ 
நீதி 25:18 


நீதி 2516. 
கண்டுபிடி த்தாயானால்‌ 
சாப்பிடு; மிதமிஞ்சிச்‌ 


வாத்திபண்ணுவாம்‌... 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தேன்‌ நமக்கு தடைபண்ணப்பட்ட 
போஜனமல்ல... நாம்‌ தேவனுக்கு ஸ்தோத்திரம்‌ 
செலுத்தி நேனை மட்டாய்ப்‌ புசிக்கலாம்‌. 
சவுல்‌ ராஜாவின்‌ காலத்தில்‌, யோனத்தான்‌ 
தேனைப்‌ புசித்து பாவம்‌ செய்தான்‌. அது 
அவனுக்கு தடைபண்ணப்பட்டிருந்தது. 
அப்படிப்பட்ட சூழ்நிலை இப்பொழுது நமக்கு 
ற்‌ நாம்‌ தேனைக்‌ கண்டுபிடித்தால்‌ 

மட்டாய்ச்‌ சாப்பிடலாம்‌. அளவுக்கு 
மஞ்சி சாப்பிட்டுிடக்கூடாது. அளவுக்கு 
மிஞ்சினால்‌ அமிர்தமும்‌ நஞ்சாய்‌ மாறிவிடும்‌. 


ம்முடைய போஜனத்தில்‌ கட்டுப்பாடு 
இருக்கவேண்டும்‌. பெருந்தீனி நமது சரீர 
ஆரோக்கியத்தைக்‌ கெடுத்துவிடும்‌. தேன்‌ 
இனிமையாகயிருந்தாலும்‌, அதை அளவுக்கு 
அதிகமாகப்‌ பசிக்கும்போது, நம்முடைய 
சரீரத்திற்கு அது தீங்கை விளைவிக்கும்‌. 
மிதமிஞ்சி தேனைச்‌ சாப்பிடுகிறவர்கள்‌. 
அதை வாந்திபண்ணிப்போடுவார்கள்‌. அது 
நம்முடைய நாவுக்கு மதுரமாயிருந்தாலும்‌, 
நம்முடைய வயிற்றுக்கு கசப்பாயிருக்கும்‌. 


சலிப்பு 
நீதி 2517 


நீதி 2507. உன்‌ அயலான்‌ சலித்து 
உன்னை வெறுக்காதபடிக்கு, அடிக்கடி, 
அவன்‌ விட்டில்‌ கால்வைக்காதே. 
நம்முடைய உற்றார்‌ உறவினரையும்‌, 
அயலகத்தாரையும்‌ அவ்வப்போது, 
அவர்களுடைய வீட்டிற்குப்‌ போய்‌ பார்ப்பது 
நல்லது. இதனால்‌ நமக்கு இடையேயுள்ள 
நட்பும்‌ உறவும்‌ வளரும்‌. ஆனாலும்‌ நாம்‌. 
அவர்களுடைய வீட்டிற்கு அடிக்கடி 
போகக்கூடாது. அவர்களுடைய 
வீட்டிற்குப்போனாலும்‌ அங்கு அதிக நேரம்‌ 
தங்கியிருக்கக்கூடாது. விருந்தினர்‌ 
வீட்டிற்குப்‌ போகும்போது, இங்கிதம்‌ அறிந்து 
போகவேண்டும்‌. அவர்களுடைய 
போஜனவேளையில்‌ நாம்‌ அங்குபோய்‌. 
அவர்களுக்கு தொந்தரவாயிருக்கக்கூடாது. 
அவர்களுடைய குடும்பத்தில்‌ அவர்கள்‌ 
ஏதாவது. ஒரு வேலையில்‌ 
மும்முரமாகயிருக்கும்போது, நாம்‌ 
அவர்களிடத்தில்‌ பாரமாய்த்‌ 
தங்கியிருக்கக்கூடாது. 





ழ்‌ நவள 
யாய 


விருந்தும்‌ மருந்தும்‌ மூன்றுநாள்‌ என்று 
உண்டு. நம்முடைய 
நம்மை சலித்து 
வெறுக்காதபடிக்கு, அவர்களுடைய வீட்டில்‌ 
நாம்‌ அடிக்கடி கால்வைக்கக்கூடாது. 
நம்முடைய தேவனாகிய கர்த்தரே நமக்கு 
மெய்யான சிநேகிதர்‌. நம்முடைய தேவனிடம்‌ 
நாம்‌ எத்தனை தரம்‌ போய்‌ 
விண்ணப்பம்பண்ணினாலும்‌. அவர்‌ நம்மை 
வெறுத்து ஒதுக்குவதில்லை. தேவனிடத்தில்‌ 


ஒரு 
சிநேகிதர்கள்‌ 


ஜெ 
தம்மிடத்தில்‌ வருகிற யாரையும்‌ தேவனாகிய 
கர்த்தர்‌ ஒருபோதும்‌ புறம்பே தள்ளுவதில்லை. 


பொய்ச்சாட்சி. 
நீதி 25:18 


நீதி 25:18, பிறனுக்கு விரோதமாய்ப்‌ 
பொய்ச்சாட்சி சொல்லுகிற மனுஷன்‌ 
தண்டாயுதத்துக்கும்‌ கட்கத்துக்கும்‌. 
கூர்மையான அம்புக்கும்‌ ஒப்பானவன்‌.. 


பொய்ச்சாட்சி எப்போதுமே 
ஆபத்தானது. பொய்ச்சாட்சி 
சொல்லுகிறவர்களுக்கு தேவனிடந்திலிருந்து 
தண்டனை வரும்‌. பிறருக்கு விரோதமாய்‌ 
பொய்ச்சாட்சி சொல்லும்போது. அது பிறரை 
வெருவாய்ப்‌ பாதிக்கும்‌ பொய்ச்சாட்சி 
சொல்லுகிற மனுஷன்‌ தண்டாயுதத்துக்கு 
ஒப்பானவன்‌. தண்டாயுதத்தினால்‌. 
தலையை அடிக்கும்போது, 
மூளை  சிதறிப்போகும்‌. 
பொய்ச்சாட்சி சொல்லுகிறவர்கள்‌ தெளிந்த 
புத்தியில்லாமல்‌, மூளைக்‌ கோளாறு 
உள்ளவர்கள்போல பேசுவார்கள்‌. 
'தண்டாயுதத்திற்கு விரோதமாக 
வேலியடைக்க முடியாது. அதுபோலவே. 
பிறனுக்கு விரோதமாய்‌. பொய்ச்சாட்சி 
சொல்லுகிறவனுடைய நாவை 
கட்டுப்படுத்தவும்‌ முடியாது. 
பொய்ச்சாட்சி சொல்லுகிறவன்‌ 
கட்கத்துக்கு ஒப்பாயிருக்கிறான்‌. கட்கம்‌ 
என்பது ஒரு விதமான பட்டயம்‌. இதனால்‌ 
கைகளுக்கு அருகாமையிலிருக்கிறவர்களை 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தாக்கி சேதப்படுத்துவார்கள்‌. பொய்ச்சாட்சி 
சொல்லுகிறவன்‌ கூர்மையான அப்புக்கும்‌ 
ஒப்பானவன்‌. அம்பு தூரத்திலுள்ளவனையும்‌ 
காயப்படுத்தும்‌. இவற்றைப்போலவே, 
பொய்ச்சாட்சி சொல்லுகிறவன்‌, 
தனக்கு அருகாமையிலிருக்கிறவர்களுக்கும்‌, 
தூரத்திலிருக்கிறவர்களுக்கும்‌ தீங்கு 
செய்கிறான்‌. அவர்களுக்கு விரோதமாகப்‌ 
பொய்ச்சாட்சி சொல்லி அவர்களைக்‌ 
காயப்படுத்துகிறான்‌. 


நம்முடைய நாவை நாம்‌. 
அடக்கவேண்டும்‌. நம்முடைய நாவு நமக்கு 
கட்டுப்பட்டு. உண்மை 'பசவேண்டும்‌. 
கர்த்தாவே. பொய்‌ உதடுகளுக்கும்‌. 
குபபநாவுக்கும்‌ என்‌ ஆத்துமாவைத்‌ 
தப்புவியும்‌. கபடநாவே உனக்கு என்ன 


கிடைக்கும்‌? உனக்கு என்ன செய்யப்படும்‌? 
கூர்மையான 

எரிக்கும்‌ 

க்கு 120:2-4) 
சங்கீதக்காரன்‌ சொல்லுகிறான்‌. 


அம்புகளும்‌, 
தழலுமே 


என்று 


துரோகி. 
நீதி 25:19 


நீதி. 2509.  ஆயத்துக்காலத்தில்‌ 
துரோகியை நம்புவது உடைந்த 
பல்லுக்கும்‌ மொழிபுரண்ட காலுக்கும்‌ 
சமானம்‌. 


மனுஷனை. நம்புவது. விருதா. 
நம்முடைய நம்பிக்கை கர்த்தர்மீது 
மாத்திரமே இருக்கவேண்டும்‌. மனுஷரிடத்தில்‌ 
உண்மையிருக்காது, நம்பமுடியாத 
மனுஷனை நம்புகிறவர்கள்‌ சீரழிந்து 
போவார்கள்‌. ஒரு சிலர்‌ தங்களுடைய 
பிரச்சனைகள்‌ எல்லாவற்றிற்கும்‌ மனுஷரை 
நம்புவார்கள்‌. மனுஷருடைய உத: 
நாடுவார்கள்‌. மனுஷரில்‌ அநேகர்‌ 
துரோகிகளாகயிருக்கிறார்கள்‌. ஆபத்து 
காலத்தில்‌ துரோகியை நம்புவது 
ஆபத்தானது. அவர்களால்‌ நமக்கு உதவி 
செய்ய முடியாது. உடைந்த 
மொழிபுரண்ட காலும்‌ 
பிரயோஜனப்படாது. 
துரோகிகளும்‌ நமக்கு 
பிரயோஜனமாயிருக்கமாட்டார்கள்‌. 





ழ்‌ ளான 
யாய 


உடைந்த பல்லும்‌, பொழிபுரண்ட 
காலும்‌ நமக்கு உபகாரம்‌ பண்ணாது. அதே 
வேளையில்‌ அது சும்மாவம்‌ இருக்காது. 
அது நமக்கு உபத்திரவத்தைக்‌. 
கொடுக்கும்‌. அதுபோலவே துரோகிகள்‌ 
நமக்கு டூ பிரபோஜனமாமிருக்காலிட்டாலும்‌ 
அவர்களால்‌ நமக்கு வேதனையும்‌, 
வாதையும்‌, தீங்கும்‌ உண்டாகும்‌. 


மனதுக்கமுன்ன வன்‌ 
நீதி 25:20 


நீதி 25:20, மனதுக்கமுன்னவனுக்குப்‌ 
பாட்டுகனைப்‌ பாடுகிறவன்‌, 
குவிர்காலத்தில்‌ வஸ்திரத்தைக்‌ 
கனைகிறவனைப்‌ போலவும்‌, 
வெடியுப்பின்மேல்‌ வார்த்த 
காடியைப்போலவும்‌ இருப்பான்‌. 


வார்த்தைகளும்‌, 
சூழ்நிலைக்குத்‌ தகுந்த 
அர்த்தமுள்ளவைகளாயும்‌, 
பிரயோஜனமுள்ளவையாயும்‌ 
வேதனையோடு 
றுதலான 
சொல்லவேண்டும்‌. 
சந்தோஷமாகப்‌ 


நம்முடைய 
கிரியைகளும்‌ 
பிரகாரம்‌ 
பிறருக்கு 
இருக்கவேண்டும்‌. 
துக்கப்படுகிறவர்களுக்கு 
வார்த்தைகளைச்‌ 
அவர்களுக்கு முன்பாக 
பாட்டுப்‌ பாடக்கூடாது. 
மனதுக்கமுள்ளவனுக்கு. பாட்டுக்களைப்‌ 
பாடுகிறவன்‌ இங்கிதம்‌ அறியாதவன்‌. நாம்‌ 
சந்தோஷமாகப்‌ பாடினால்‌, 
'துக்கமாயிருக்கிறவர்கள்‌ சந்தோஷப்‌ 
படுவார்கள்‌ என்று நினைக்கக்கூடாது. நாம்‌ 
சந்தோஷப்படுகிறவர்களுடனே சந்தோஷப்பட 
வேண்டும்‌. அழுகிறவர்களுடனே 
அழவேண்டும்‌. பிறருடைய துக்கத்திலும்‌ 
பங்குபெறவேண்டும்‌. பிறருடைய 
சந்தோஷத்திலும்‌ பங்குபெறவேண்டும்‌. 
குளிர்காலத்தில்‌ நமக்கு வஸ்திரம்‌: 
தேவை. நம்மீது வஸ்திரத்தைப்‌ போர்த்திக்‌ 
கொள்ளும்போது அது நம்முடைய சரீரத்திற்கு 
உதவியாயிருக்கும்‌. குளிர்காலத்தில்‌ 
வஸ்திரத்தைக்‌ களைந்துபோட்டால்‌ குளிரின்‌ 
கொடுமை மிகவும்‌ அதிகமாயிருக்கும்‌. 
'மனதுக்கமுள்‌ எவனுக்கு பாட்டுக்களைப்‌ 
பாடுகிறவன்‌, குளிர்காலத்தில்‌ வஸ்திரத்தைக்‌ 
'களைகிறவனைப்போல இருக்கிறான்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


துக்கமுள்ள ஆவியுள்ளவனுக்கு 
முன்பாக சந்தோஷமான பாட்டுக்களைப்‌ 
பாடும்போது அவனுடைய துக்கம்‌. 
அதிகரிக்கும்‌. இது வெடியுப்பின்மேல்‌ 
வார்த்த காடியைப்போலிருக்கும்‌. வெடியுப்பு 
ஏற்கெனவே பொங்கிக்கொண்டிருக்கும்‌. 
அதன்மீது காடியை வார்க்கும்போது அதன்‌ 
வேகம்‌ இன்னும்‌ அதிகரிக்கும்‌. 


மனதுக்கமுள்ளவனுக்கு. 
பாட்டுக்களைப்‌ பாடும்போது, அவனுடைய 
துக்கம்‌ நீங்கி, அவனுக்கு ஆறுதல்‌ 
உண்டாகும்‌ என்றும்‌ இந்த வாக்கியத்திற்கு 
சிலர்‌ வியாக்கியானம்‌ சொல்லுகிறார்கள்‌. 
குளிர்காலத்தில்‌ வஸ்திரத்தைப்‌ 
போர்த்தும்போது சரீரத்திற்கு 
இதமாகமிருக்கும்‌. அதுபோலவே 
மனதுக்கமுள்ளவனுக்கு பாட்டுக்களைப்‌ 
பாடும்போது அவனுடைய ஆவியில்‌ 
அமைநியுண்டாகும்‌. வெடியுப்பின்மேல்‌ 
காடியை வார்க்கும்பேது அது வேகம்‌ 
குறைந்து அமைதியாகிவிடும்‌. அதுபோலவே 
மனதுக்கமுள்ளவனுக்கு பாட்டுக்களைப்‌ 
பாடும்போது. அவனுடைய மனதுக்கம்‌. 
குறைந்து சந்தோஷமும்‌ சமாதானமும்‌ 
உண்டாகும்‌. அவனுக்கு ஆறுதல்‌ கிடைக்கும்‌. 
அவனுடைய வருத்தமும்‌, வேதனையும்‌: 
நீங்கும்‌ என்று இந்த வாக்கியத்திற்கு சிலர்‌ 
வியாக்கியானம்‌ சொல்லுகிறார்கள்‌. 


அது 


சத்துரு 
நீதி 25:21,22 


நீதி 2௮. 
பசியாயிருந்தால்‌, அவனுக்குப்‌ 
புசிக்க  ஆகாரங்கொடு; அவன்‌ 
தாகமாயிருந்தால்‌, குடிக்கத்‌ தண்ணீர்‌ 
கொடு. 


நீதி 2:2௨. அதினால்‌ நீ அவண்‌ 
தலையின்மேல்‌ எரிகிற தழல்கனைக்‌ 
குவிப்பாம்‌; கர்த்தர்‌ உனக்குப்‌ 
ஙலனனிப்பார்‌. 


உன்‌. சத்துரு 





i a 
TT 


வேதபாரகரும்‌ பரிசேயரும்‌ 
தேவனுடைய பிரமாணத்திற்கு தப்பிதமான 
வியாக்கியானத்தை சொல்லி, ஜனங்களை 
திசை திருப்பினார்கள்‌. நம்மிடத்தில்‌ 
அன்புகூருவதுபோல பள்‌ 
அன்புகூரவேண்டும்‌. ம்முடைய 
சத்துருக்களையும்‌ நாம்‌ சிநேகிக்கவேண்டும்‌. 
இது புதிய ஏற்பாட்டுக்காலத்துப்‌ பிரமாணம்‌. 
மாத்திரமல்ல, பழைய ஏற்பாட்டுக்காலத்திலும்‌ 
இதுவே பிரமாணமாகமிருந்தது. 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து, 
ஏற்பாட்டுக்காலத்தில்‌ சொல்லப்பட்ட இந்தப்‌ 
பிரமாணத்திற்கு முக்கியத்துவம்‌ கொடுத்து 
உபதேசம்‌ செய்திருக்கிறார்‌. 
நம்முடைய சத்தரக்களையம்‌ 
சிநேகிக்கவேண்டும்‌, ம்மை 
சபிக்கிறவர்களையும்‌ ப ஆரரிவதக்கேண்டும 
என்பதே நம்முடை கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்துவின்‌ னை உபதேசம்‌. 
நம்முடைய சத்துரு பசியாமிருந்தால்‌ 
அவனுக்கு 
கொடுக்கவேண்டும்‌ 
தாகமாயிருந்தால்‌ 
தண்ணீர்‌ 
சாலொமோன்‌ ஆலோசனை சொல்லுகிறார்‌. 
இதனால்‌ கர்த்தர்‌ நமக்குப்‌ பலனளிப்பார்‌ 
நம்முடைய சத்துருவுக்கு நாம்‌ நன்மை 
செய்வதன்‌ மூலமாய்‌ நாம்‌ அவனுடைய 
'தலையின்மேல்‌ எரிதழலைக்‌ குவிப்போம்‌. 


பொன்னைப்‌ புடமிடுகிறவர்கள்‌ 
குகையில்‌ வைத்து, 
குகையின்‌ கீழே 
சரிந்தகொண்டிரக்கும்‌ 
Pier ற்‌ 


அதை 
உருக்குவார்கள்‌. 


படமிவதற்காக, 
ய்‌ போடுவார்கள்‌ 
ய சத்துருக்களுக்கு நன்மை 
செய்யும்போது. அவனுடைய தலையின்மேல்‌ 
எரிதழலைப்போடுவோம்‌. பொன்னை புடமிட்டு 
உருக்கிய பின்பு அது சுத்தப்பொன்னாக. 
மாறும்‌. அதிலுள்ள களிம்புகளெல்லாம்‌ 
அதைவிட்டு நீங்கும்‌ அதுபோலவே, 
நம்முடைய சத்துருக்களுக்கு நாம்‌ நன்மை 
செய்யும்போது. சத்துருவாமிருக்கிற 
அவர்கள்‌ சிநேகிதராய்‌ 
மாறுவார்கள்‌. அவர்களிடத்திலுள்ள 
தீயகுணங்கள்‌, பகைமை, பொறாமை 
கியவை அவர்களைவிட்டு நீங்கும்‌. 
புடமிடும்போது அதிலுள்ள 
கழிவுகளும்‌, 


நமக்கு 


A 
பொன்னைப்‌ 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


களிம்புகளும்‌ அதிலிருந்து நீங்குவதுபோல, 
சத்துருவினிடத்திலுள்ள துர்க்குணங்கள்‌ 
அவனைவிட்டு நீங்கும்‌. சத்துருவின்‌ சுபாவம்‌ 
மாறும்‌. 


புறங்கூறுகிற நாவு 
நீதி 25:23 


தீதி 25:28. வடகாற்று மழையையும்‌, 
புறங்கூறுகிற நாவு கோபமுகத்தையும்‌ 
பிறப்பிக்கும்‌. 
புறங்கூறுகிறவர்கள்‌ சமயம்‌ பார்த்து 
பேசுவார்கள்‌. பிறரைப்பற்றி எப்பொழுது 
புறங்கூறினால்‌, அந்த வார்த்தைகள்‌ 
வலுவாமிருக்கும்‌ என்பது அவர்களுக்குத்‌ 
தெரியும்‌. யாரிடத்தில்‌ எப்படி பேசவேண்டும்‌ 
என்பதையும்‌ அவர்கள்‌ அறிந்திருப்பார்கள்‌. 
புறங்கூறுகிறவர்கள்‌ 
பொறுமையாகயிருப்பார்கள்‌. 
உடனே 
கேட்கமாட்டார்கள்‌. 
பேசுவதிலும்‌ கேட்பதிலும்‌ பொறுமையைக்‌ 
காண்பிப்பார்கள்‌. 


புறங்கூறுகிறவர்களை 
அடக்கவேண்டும்‌. தீமையை தங்கக்‌ 
வெல்லவேண்டும்‌.  புறங்கூறுகிறவனுடைய 
பேச்சுக்களை ஜனங்கள்‌ செவிகொடுத்து 
கேட்கவில்லை என்பது அவனுக்குத்‌ 
தெரியவரும்போது, அவன்‌ தன்னுடைய 
புறங்கூறும்‌ பேச்சுக்களை 
குறைத்துக்கொள்வான்‌. 

சில. சமயங்களில்‌ 
புறங்கூறுகிறவர்களை நம்மால்‌ உடனடியாக 
கடிந்துகொள்ளவும்‌ முடியாது. நம்முடைய 
வாயினால்‌. பேசமுடியாவிட்டாலும்‌, 
நம்முடைய கண்களின்‌ பார்வையினால்‌ 
புறங்கூறுகிறவர்களோடு பேசவேண்டும்‌. 
புறங்கூறுகிற நாவு கண்களின்‌ 
பார்வையினால்‌ அமைதியாகும்‌. 


புறங்கூறுகிறவர்கள்‌ தங்கள்‌ பேச்சுக்கு 
வரவேற்பு இருக்கும்‌ என்று எதிர்பார்த்து 
பேசுகிறார்கள்‌. அவர்களுடைய பேச்சுக்கு 
வரவேற்பு இல்லை என்பது, 
தெரியவரும்போது, தங்களுடைய 
பேர்கக்களை தாங்களாகவே 
குறைத்துக்கொள்வார்கள்‌. 





i THE 
TT 


புறங்கூறுகிற நாவு கோபமுகத்தைப்‌ 
பிறப்பிக்கும்‌. புறங்கூறுவதைக்‌ கேட்க 
சகிக்காதவர்கள்‌ அவர்கள்மீது தங்கள்‌ 
கோபமுகத்தைக்‌ காண்பிப்பார்கள்‌. 
வடகாற்றினால்‌ மழை வருவதுபோல, 
புறங்கூறுகிற நாவினால்‌ பிறருடைய முகம்‌ 
கோபமாகும்‌. புறங்கூறுகிறவர்களை 
ஆதரித்துப்‌ பேசினால்‌ அவர்களுடைய பேச்சு 
அதிகரிக்கும்‌. அவர்களுக்கு. 
கோபமுகத்தைக்‌ காண்பித்தால்‌ 
அவர்களுடைய பேச்சு குறைந்துபோகும்‌. 


சண்டைக்காரி. 


நீதி 25:24 


நீதி 2524. சுண்டைக்காரியோடே 
ஒரு பெரிய வீட்டில்‌ குடியிருப்பதைப்‌ 
பார்க்கிலும்‌, வீட்டின்மேல்‌ ஒரு 
மூலையில்‌ தங்குவதே நலம்‌. 


நீதி 219-ஆவது வசனத்திலும்‌ இதே 
வாக்கியம்‌ எழுதப்பட்டிருக்கிறது. கணவனும்‌ 
மனைவியும்‌ ஒருவருக்கொருவர்‌ 
விட்டுக்கொடுத்து, 'சமாதானமாகவம்‌, 
சந்தோஷமாகவும்‌ குடும்பம்‌ நடத்தவேண்டும்‌. 
குடும்பத்தில்‌ கருத்து வேறுபாடுகளும்‌, 
சண்டைகளும்‌ வந்துவிட்டால்‌, அங்கு 
சமாதானம்‌ இருக்காது. நிம்மதி இருக்காது. 
வீடு பெரியதாகமிருந்தாலும்‌, 
சண்டைக்காரியோடு, அந்த வீட்டில்‌ 
நிம்மதியாக குடியிருக்க முடியாது. 


நல்ல மனைவியைக்‌ கண்டுபிடிக்கிறவன்‌ 
பாக்கியவானாகயிருக்கிறான்‌. மனைவி 
சண்டைக்காரியாகமிருந்தால்‌, அவளுடைய 
புருஷனுக்கு அநேக வேதனைகளும்‌: 
கஷ்டங்களும்‌ வரும்‌. சண்டைக்காரி தன்‌ 
புருஷனை கொடுமைப்படுத்துவாள்‌. 
தன்னுடைய பிள்ளைகளை 
சரியாய்க்‌ கவனிக்கமாட்டாள்‌. 
தன்னுடைய வேலைக்காரர்களையும்‌, 
'வேலைக்காரிகளையும்‌, இரக்கமில்லாமல்‌ 
அடக்கி ஒடுக்குவாள்‌. 
(டைய. வீடு 
அந்த வீட்டில்‌ 
அழகுப்‌. பொருட்கள்‌ 
அந்த வீடு அதிக 
செலவு. செய்து 


ஒரு ம 
பெரியதாயிருக்கலாம்‌. 
ஆடம்பரமான 
ஏராளமாயிருக்கலாம்‌. 
பொருள்‌ 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அலங்கரிக்கப்பட்டிருக்கலாம்‌. வீட்டில்‌ எல்லா 
வசதிகளும்‌ இருந்தாலும்‌, வீட்டுக்காரருடைய 
மனைவி நல்ல மனைவியாக 
இல்லையென்றால்‌, அந்த வீட்டில்‌ 
நிம்மதிமிருக்காது. சந்தோஷமும்‌, 
சமாதானமும்‌, ஆறுதலும்‌ இருக்காது. 


சண்டைக்காரியோடே ஒரு பெரிய 
வீட்டில்‌ குடியிருப்பதைப்‌ பார்க்கிலும்‌, 
வீட்டின்மேல்‌ ஒரு மூலையில்‌ தங்கியிருப்பதே 
நலம்‌. வீட்டுக்காரர்‌ இப்படிப்பட்ட ஒரமான 
இடத்தையே தனக்கு சாதகமான இடமாகத்‌ 
தெரிந்தெடுப்பார்‌. வீட்டின்‌ மூலையில்‌: 
தனியாக, அமைதியாக தமர்ந்திருப்பார்‌. 
சண்டைக்கார மனைவியின்‌ கடுஞ்சொற்கள்‌ 
தன்னுடைய செவிகளில்‌ கேட்கக்கூடாது. 
என்பதற்காக, அவர்‌ ஓரமாய்‌ ஒதுங்கியே 
இருப்பார்‌. 


வீடு சிறியதாகமிருந்தாலும்‌, மனைவி 
நல்லவளாகயிருக்கும்போது, அந்த வீட்டில்‌ 
தேவனுடைய ஆசீர்வாதம்‌ தங்கியிருக்கும்‌. 
வீடு பெரியதாகயிருந்தாலும்‌, மனைவி 
சண்டைக்காரியாயிருக்கும்போது, அந்த 
வீட்டில்‌ தேவனுடைய சாபம்‌ தங்கியிருக்கும்‌. 
நல்ல மனைவி தன்‌ வீட்டைக்‌ கட்டுகிறாள்‌. 
சண்டைக்காரி வீட்டை 


இடித்துப்போடுகிறாள்‌. 


விடாய்த்த ஆத்துமா 
நீதி 25:25 


தீதி 25:25, தூரதேசத்திலிருந்து வரும்‌ 
நற்செய்தி விடாய்த்த ஆத்தூமாவுக்குக்‌ 
கிடைக்கும்‌ குளிர்த்த தண்ணீருக்குச்‌ 


சமானம்‌. 

, ஆத்துமா 
அதன்‌ தாகம்‌ 
பல சமயங்களில்‌ 


நம்முடைய 
தாகமாயிருக்கும்போது 
தணிக்கப்படவேண்டும்‌. 
நாம்‌ நற்செய்தியைக்‌ கேட்கவேண்டும்‌ என்று 


விரும்புகிறோம்‌. நம்முடைய 
நற்செய்தியைக்‌ கேட்காதிருந்தால்‌ அது 
விடாய்த்துப்போகும்‌. நம்முடைய நாவு 
தாகத்தோடு வறண்டிருக்கும்போது, குளிர்ந்த 
தண்ணீர்‌ அதன்‌ தாகத்தைத்‌ தணிக்கும்‌. 
அதுபோலவே  விடாய்த்த ஆத்துமாவுக்கு 
தூரதேசத்திலிருந்து நற்செய்தி வந்தாலும்‌, 
அது குளிர்ந்த தண்ணீரைப்போல, ஆத்தும 
தாகத்தைத்‌ தீர்க்கும்‌. 


ஆத்துமா 





ழ்‌ நள 
யாய 


நாம்‌ இப்பிரபஞ்சத்தில்‌ ஜீவிக்கிறோம்‌. 
நம்முடைய பரமதேசம்‌ வெகுதூரத்திலுள்ளது. 
நம்முடைய கண்களால்‌ பார்க்க முடியாத 
தூரத்தில்‌ அது இருக்கிறது. ஆனாலும்‌ 
பாலோகசத்தைய்ற்றிய நற்செய்தியைக்‌ 
கேட்கும்போது நம்முடைய ஆத்துமாவுக்கு 
அமைதியும்‌, சந்தோஷமும்‌, சமாதானமும்‌ 


ஒழிந்துபோனாலும்‌, 

சுவிசேஷம்‌ ஒருபோதும்‌ ஒழிந்துபோவதில்லை. 
இயேசுகிறிஸ்துவின்‌ சுவிசேஷம்‌ 
ஆத்துமாவுக்கு ற்‌ 
கொடுக்கிறது. 
பிள்ளைகள்‌ 
சுவிசேஷம்‌ 


என்பதை 

உறுதிபண்ணுகிறது. பரிசுத்த 
ஆலியானவர்‌ கிறிஸ்துவுக்குள்‌ நம்மை 
முத்திரையிடுகிறார்‌. கிறிஸ்துவின்‌ சுவிசேஷம்‌: 
விடாய்த்துப்போயிருக்கும்‌ நம்முடைய 
ஆத்துமாவுக்குக்‌ கிடைக்கும்‌ குளிர்ந்த 
தண்ணீருக்கு சமமானது. 


நீதிமான்‌ 
நீதி 25:26 


நீதி 29:26, துன்மார்க்கருக்கு முன்பாக 
நீதிமான்‌ தன்னாடுவது கலங்கின 
கிணற்றுக்கும்‌ கெட்டுப்போன 
சுனைக்கும்‌ ஒப்பாகும்‌. 


நீதான்‌ பந்தில்‌ வி 


ந்து விடாமல்‌ 
எச்சரிப்பாக 


க்கவேண்டும்‌. 

துன்மார்க்கருக்கு னது நீதிமான்‌ 

பாவத்தில்‌ தள்ளாடி விழுந்துவிட்டால்‌, அது 

அநேகர்‌  இடறுகிறதற்கு ஏதுவாகிவிடும்‌. 
கிணறும்‌, கெட்‌ 

மனுஷருக்கு தீங்கு செய்யும்‌ ஜனங்கள்‌ 

மத்தியில்‌ நோயைப்‌ பரப்பும்‌. 


கெட்டுப்போவார்கள்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


துன்மார்க்கர்‌ நீதிமானை ஒடுக்கலாம்‌. 
பலவந்தமாக அவர்களைக்‌ கீழே தள்ளிவிட 
முயற்சிபண்ணலாம்‌. நீதிமான்‌ தள்ளாடி கீழே 
விழும்போது நீதியும்‌ நியாயமும்‌ கீழே 
விழுந்துவிடும்‌. நீதியின்‌ 
ஊற்றுக்களெல்லாம்‌ கெட்டுப்போகும்‌. 
நீதிமான்‌ கெட்டுப்போனால்‌ அரசாங்கமும்‌ 
கெட்டுப்போகும்‌. கெட்டுப்போன 
நியாயாதிபதிகளிடத்தில்‌ நீதியான 
நியாயத்தீர்ப்பை எதிர்பார்க்க முடியாது. 


நீதிமான்கள்‌ களிகூரும்போது மகா 
கொண்டாட்டம்‌ உண்டாகும்‌; துன்மார்க்கர்‌ 
எழும்பும்போதோ. மனுஷர்‌ மறைந்து 
கொள்ளுகிறார்கள்‌" (நீதி 28712) 
துன்மார்க்கர்‌ எழும்பும்போது மனுஷர்‌ 
மறைந்துகொள்ளுகிறார்கள்‌ த்‌ 
அழியும்போதோ ;திமான்கள்‌ 
பெருகுகிறார்கள்‌” (நீதி 28:28) நனன்கள்‌ 
பெருகினால்‌ ஜனங்கள்‌ மகிழுவார்கள்‌; 
துன்மார்க்கர்‌ ஆளும்போதோ ஜனங்கள்‌ 
தவிப்பார்கள்‌" (நீதி 29:2) 


நீதிமான்‌ துன்மார்க்கத்துக்கு முன்பாக 
பயந்துவிட கூடாது. துன்மார்க்கருக்கு 
முன்பாக நீதிமான்‌. 
கோழையாகயிருக்கக்கூடாது. நீதிமான்‌ 
ஒருபோதும்‌ 'துன்மார்க்கனுடைய 
ஆலோசனைகளைக்‌ கேட்டு, பயத்தினால்‌ 
அவனைப்‌ பின்பற்றி சென்றுலிடக்கூடாது. 
துன்மார்க்கருக்கு முன்பாக நீதிமான்‌ தன்‌ 
நீதியில்‌ தள்ளாடுவது, கலங்கின 
கெட்டுப்போன சுனைக்கும்‌ 


கிணற்றுக்கும்‌, 
ப க்கும்‌ இவை மனுஷருக்கு: 
அதுபோலவே 


ஒப்பாயிருக்கும்‌. 
பிரயோஜனப்படாது. 
துன்மார்க்கருக்கு முன்பாக 
நீதிமானும்‌ 
பிரயோஜனமாயிருக்கமாட்டான்‌. 


'தள்ளாடுகிற. 
ஜனங்களுக்கு 


தற்புகழ்‌ 
நீதி 25:27 
நீதி 25:27. தேனை 


உண்பது நல்லதல்ல, 
நாடுவதும்‌ புகழல்ல.. 





ழ்‌ நயனா நீதிமொழிக 
ராரா 


எல்லோருமே 
விரும்புகிறார்கள்‌. 


புகழ்ச்சியை 
மற்றவர்கள்‌ தங்களை 
புகழ்ந்து பேசவேண்டுமென்று 
எதிர்பார்க்கிறார்கள்‌. ஒரு சிலர்‌ தற்புகழை 
பேராசைப்பட்டு இச்சிப்பார்கள்‌. இவர்களை 
எல்வளவுதான்‌ புகழ்ந்து பேசினாலும்‌, 
இவர்களுக்குள்‌ திருப்தி உண்டாகாது. 
தற்புகழை நாடுவது புகழல்ல. மற்றவர்கள்‌: 
நம்மை அதிகமாய்ப்‌ புகழ்ந்து பேசினாலும்‌ 
நம்மிடத்தில்‌ தாழ்மையிருக்கவேண்டும்‌. 
நாம்‌ ஒருபோதும்‌ பெருமைக்கு 
இடங்கொடுத்துவிடக்கூடாது. 


தேன்‌ நம்முடைய சரீரத்திற்கு நல்லது. 
ஆனாலும்‌ 
நம்முடைய சரீர 
விளைவிக்கும்‌. 
அதிகமாய்‌. 
அவர்களுக்கு 
மனுஷரால்‌ புகழப்படுவது மெய்யான புகழல்ல. 
கர்த்தரால்‌ புகழப்படுகிறவனே உத்தமன்‌. 
மனுஷர்‌ நம்மை எவ்வளவுதான்‌ அதிகமாகப்‌ 
புகழ்ந்தாலும்‌, அதனால்‌ நமக்கு முடிவில்‌: 
இகழ்ச்சிநான்‌ உண்டாகும்‌. 
முகஸ்துதி செய்வார்கள்‌. 
கண்களுக்கு முன்பாக 
பேசுவார்கள்‌. நம்மை ல சிறிது தூரம்‌ 
போய்விட்டால்‌, நம்முடைய முதுகுக்குப்‌ 
பின்பாக நம்மைத்‌ தூஷிப்பார்கள்‌. 


ப தேனை 
நம்முடைய 
ஆனாலும்‌ 
அதிகமாய்ப்‌ 


புகழல்ல. ஆனாலும்‌ 
சமுகத்திற்கு முன்பாக நாம்‌ 
உத்தமமும்‌ உள்ளவர்களாகயிருக்கவேண்டும்‌. 


PROVERBS - COMMENTARY 


- விரிவுரை oooh 


PUBLISHERS 


கர்த்தர்‌ நம்மைப்‌ 
நாம்‌ அவருக்கு 


புகழும்‌ அளவுக்கு 
பிரியமானவர்களாயும்‌, 
பிரயோஜனமுள்ளவர்களாயும்‌ இருக்க 
வேண்டும்‌. அதுவே மெய்யான புகழ்‌ 
கர்த்தர்‌ நம்மைப்‌ புகழுவதே விசுவாசிகளாகிய 
நமக்கு மெய்யான மேன்மை. 


ஆவி 
நீதி 25:28 


நீதி 25:28. தன்‌ ஆவியை அடக்காத 
பாழான 


நம்முடைய ஆவி நமக்கு அடங்கும்‌. 
தன்னுடைய ஆலியை அடக்குகிற மனுஷன்‌ 
விவேகழுள்ளவன்‌. அவனே 
ணழுன்கை்‌ | நாழமாதாக ஜீல்க்கவன்‌ 
தன்னுடைய சொந்த ஆவியை அடக்கி 
ஆளுகை செய்யமாட்டான்‌. இப்படிப்பட்ட 
மனுஷன்‌. மதிலிடிந்த 
பட்டணம்போலிருக்கிறான்‌. 
பட்டணம்‌ எல்லா ஆபத்‌ 
வெளியரங்கமாயிருக்கும்‌. 
மதிலில்லாத பட்டணத்திற்குள்‌ 
உட்பிரவேசித்துவிடுவார்கள்‌. 

ம்முடைய ஆவியை நாம்‌ அடக்கி 
கக்‌ ப செய்யலில்லையென்றால்‌, 
சாத்தானின்‌ சோதனைக்கு. நாம்‌ 
வெளியரங்கமாகமிருப்போம்‌. அவன்‌ நம்மை 
எல்லா பக்கத்திலிருந்தும்‌ வந்து தாக்குவதற்கு 
இடம்‌ கொடுப்போம்‌. சாத்தான்‌ நம்மை 
எளிதில்‌ மேற்கொள்வான்‌. நம்முடைய 
ஆவியை நாம்‌ அடக்க வேண்டும்‌. கர்த்தர்‌ 
நம்மை ஆளுகை செய்யவேண்டும்‌. இதுவே 
'நமக்கு மெய்யான பாதுகாப்பு. 





ழ்‌ நள 
யாய 


மூடனுக்கு மகிமை 
நீதி 26:1 


நீதி 26:1. உஷ்ணகாலத்திலே உறைந்த 
பனியும்‌, அறுப்புக்காலத்திலே மழையும்‌ 
தகாதது போல, மூடனுக்கு மகிமை 
தகாது. 


மூடனிடத்தில்‌ நற்குணம்‌ க்காது. 
அவனுடைய சிந்தனையும்‌ ய்கையும்‌ 
தெளிவாகமிருக்காது. மூடன்‌ மற்றவர்களை 
மதிக்கமாட்டான்‌. ஆனாலும்‌ சில சமயங்களில்‌ 
பிரபுக்களும்‌ ஜனங்களும்‌ மூடனை உயர்ந்த. 
பதவிகளில்‌ வைத்துவிடுவார்கள்‌. அவனைப்‌ 
புகழ்ந்து பேசுவார்கள்‌. அவனுடைய 
வார்த்தைகளையும்‌ செய்கைகளையும்‌ 
பாராட்டுவார்கள்‌. மூடனைப்‌ பாராட்டி 
பேசுவது மிகவும்‌ ஆபத்தானது. மூடனுக்கு 
மகிமை தகாது. உஷ்ணகாலத்திலே 
உறைந்த பனியும்‌ அறுப்புக்காலத்திலே 
மழையும்‌ ஆபத்தானவை. இவை நன்மை 
செய்வதற்குப்‌ பதிலாக தீமை செய்யும்‌. 

பயிர்கள்‌ 
ஆயத்தமாயிருக்கும்போது 
பெய்யக்கூடாது. அறுவடை 
பெருமழை பெய்தால்‌, அது 
வேலையைப்‌ பாதிக்கும்‌. அறுக்கிறவர்களால்‌ 
தங்கள்‌ வேலைகளை சரியாகச்‌ 
செய்யமுடியாது. வயல்‌ நிலமும்‌ தண்ணீர்‌ 
நிரம்பியிருக்கும்‌. குதிர்கள்‌ ல்‌ 
மூழ்கிப்போயிருக்கும்‌. பரு! 
பெய்யும்போது கதிர்கள்‌ தண்ணீரில்‌ மூழ்கி 
கெட்டுப்போவதற்கும்‌ வாய்ப்புள்ளது. 
அறுவடைக்கு ஆயத்தமாயிருக்கிற 
கதிர்களை அறுவடை செய்யாமல்‌. 
விட்டுவிட்டால்‌, கதிர்களிலுள்ள 
'தானியங்களெல்லாம்‌. மழையில்‌. 
கெட்டுப்போகும்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


JODNELIS 
PUBLISHERS 


மனை அதிகமாய்ப்‌ பந்து 
பேசும்போது, அவனால்‌ அந்தப்‌ புகழ்ச்‌ 
தாங்கிக்கொள்ள முடியாது. ஸ்‌ 
ஏற்கெனவே இருமாப்பாயிருப்பான்‌. அந்த 
இருமாப்போடு புகழ்ச்சியும்‌ சேர்ந்து விட்டால்‌, 
அவன்‌ ஒருபோதும்‌. தன்னைத்‌ 
தாழ்த்தமாட்டான்‌. 


எல்லாவற்றிற்கும்‌ ஒரு அளவு உண்டு. 

மழை பெய்தாலும்‌ அது தேவைக்கு ஏற்ற 
மணம்‌... பெய்யகேண்டும்‌... அவுக்க 
மிஞ்சினால்‌ அமிர்தமும்‌ நஞ்சாகிவிடும்‌. 
மூடன்‌ உயர்ந்த பதவியில்‌ இருந்தாலும்‌, 
அவனை மட்டாய்ப்‌ புகழவேண்டும்‌. 
அளவுக்கு அதிகமாய்ப்‌ புகழ்ந்தால்‌ மூடன்‌ 
இறுமாப்படைந்து, பிறருக்கு கேடு 
செய்வான்‌. 


காரணமில்லாமலிட்ட சாபம்‌ 


நீதி 26:2 


நீதி 28:2. அடைக்கலான்‌ குருவி 
அலைந்துபோவதுபோலும்‌, தகைவிலான்‌. 
குருவி பறத்துபோவதுபோலும்‌, 
காரணமில்லாமலிட்ட சாபம்‌ தங்காது. 


ஒரு சிலர்‌ எல்லோரையும்‌ சபிப்பார்கள்‌. 
அவர்களுடைய சாபத்திற்கு காரணமே 
இருக்காது. நம்மீது யாராவது 
காரணமில்லாமல்‌ சாபலார்த்தைகள்‌ 
சொன்னால்‌ அது நமக்கு சித்திக்காது. 
அந்த சாபவார்த்தைகள்‌ பலிக்காது. நமது 
தலைக்கு மேல்‌ ஏராளமான பறவைகள்‌ 

பாகிறது. அவற்றால்‌ நமக்கு ஒரு 
கேடும்‌ உண்டாவதில்லை. அதுபோலவே 
காரணமில்லாமலிட்ட சாபம்‌ நமக்கு ஒரு 
கேடும்‌ செய்யாது. காரணமில்லாமலிட்ட 
சாபம்‌, வானத்தில்‌ பறக்கும்‌ அடைக்கலான்‌ 
குருவி போலவும்‌, தகைவிலான்‌ குருவி 
போலவும்‌ இருக்கும்‌. 





ழ்‌ நள 
யாய 


பெலிஸ்தரின்‌ சேனையிலிருந்த கோலியாத்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரனான தாவீதை சபித்தான்‌. 
அந்த சாபவார்த்தைகள்‌ தாவீதை ஒன்றும்‌ 
செய்யவில்லை. “பெலிஸ்தன்‌ தாவீதைப்‌ 
பார்த்து: நீ தடிகளோடே என்னிடத்தில்‌ வர 
நான்‌ நாயா என்று சொல்லி, அவன்‌ 
தன்‌ தேவர்களைக்கொண்டு தாவீதைச்‌ 
சபித்தான்‌” சாமு 17:43). 


மூடனுடைய முதுகுக்குப்‌ பிரம்பு 
நீதி 26:3 


நீதி 285. குதிரைக்குச்‌ சவுக்கும்‌, 
கழுதைக்குக்‌ கடிவானமும்‌, மூடனுடைய 
முதுகுக்குப்‌ பிரம்பும்‌ ஏற்றது. 


மூடன்‌ மிருககுணமுள்ளவன்‌. இவன்‌ 
குதிரைக்கும்‌ கழுதைக்கும்‌ ஒப்பிட்டு 
சொல்லப்பட்டிருக்கிறான்‌. குதிரையை 
சவுக்கால்‌ அடித்தால்தான்‌ அது கீழ்ப்படியும்‌. 
அன்பான வார்த்தைக்கு கீழ்ப்படியாது. 
கழுதையை கடிவாளம்‌ போட்டு 
இழுக்கவேண்டும்‌. அப்போதுதான்‌ நம்முடைய 
சொற்படி கேட்கும்‌. மிருகங்களை அடித்து 
பயமுறுத்தினால்தான்‌, அவை நமக்கு. 
கீழ்ப்படியும்‌. அன்பான வார்த்தைகளுக்கு 
அவை ஒருபோதும்‌ கட்டுப்படாது. மூடனும்‌ 
மிருகங்களைப்போலவே இருக்கிறான்‌. 
மூடனிடத்தில்‌ மனுஷகுணம்‌ இருக்காது. 
குதிரையை சவுக்கால்‌ அடிப்பதுபோல. 
மூடனை பிரம்பால்‌ அடிக்கவேண்டும்‌. 
மூடனுடைய முதுகுக்குப்‌ பிரம்புதான்‌ ஏற்றது. 

| குதிரையைத்‌ திருத்தவேண்டுமென்றால்‌ 
சவுக்கால்‌ அடித்து திருத்துவார்கள்‌. நாம்‌ 
விரும்பிய பாதையில்‌ கழுதையைப்‌ 
போகவைக்க வேண்டுமென்றால்‌. 
கடிவாளத்தைப்‌. பயன்படுத்தவேண்டும்‌. 
மூடன்‌ ங்களைப்‌ 

இவன்‌ 

சொல்லப்பட்டிருக்கிற 
கீழ்ப்படியமாட்டான்‌. 
புத்திமநிகளைச்‌ சொன்னாலும்‌ 
செவிகொடுக்கமாட்டான்‌ 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


குதிரையை 
அடிப்பதுபோலவும்‌, கழுதைக்கு கடிவாளம்‌ 
போட்டு திருப்புவதுபோலவும்‌, மூடனுடைய 
முதுகில்‌ பிரம்பால்‌ அடித்தால்தான்‌ அவன்‌ 
கீழ்ப்படிவான்‌. வார்த்தையினால்‌ சொன்னால்‌ 
அவனுக்குப்‌ புரியாது. முதுகில்‌ பிரம்பால்‌ 
அடித்தால்தான்‌ அவனுக்குப்‌ புரியும்‌. 
அப்போதுதான்‌ அவனுக்குப்‌ புத்தி வரும்‌. 
மூடனுடைய முதுகில்‌ பிரம்பால்‌ 
அடிக்கும்போது அவனுடைய மூடத்தனம்‌ 
அவனை விட்டு நீங்கும்‌. ம ன்‌ 
புத்திதெளிவான்‌. 


சவுக்கால்‌ 


பிறருக்குத்‌ 
தீங்கு செய்யமாட்டான்‌. 


மூடனுக்கு மறுஉத்தரவு 
நீதி 26:45 


நீதி 294. மூடனுக்‌ 
மதியினத்தின்படி. மறுஉத்தரவு 
கொடாதே; கொடுத்தால்‌ தீயும்‌ 
அவனைப்போலாவாய்‌. 


கு அவன்‌ 


நீதி 2:5. முூடனுக்கு. அவன்‌ 
மதியினத்தின்படி மறுஉத்தரவு ப 
 கொடாவிட்டால்‌ அவன்‌ 
பார்வைக்கு ஞானியாமிருப்பான்‌. 


இவ்விரண்டு வசனங்களும்‌ 
ஒன்றுக்கொன்று முரண்பட்டிருப்பதுபோல. 
தோன்றுகிறது. மூடனுக்கு அவனுடைய 
த்தின்‌ மறுஉத்தரவு கொடாதே 
மூடனுக்கு அவனுடைய 

மறுஉத்தரவு கொடு 
சொல்லப்பட்டிருக்கிறது. 

இல்விரண்டு வசனங்களிலும்‌ முரண்பாடு 
எதுவுமில்லை. மூடனை எப்படி 
நடத்தவேண்டும்‌ என்பது, 
ஞானமுள்ளவனுக்குத்‌ தெரிந்திருக்க 
ட்டு எப்பொழுது பேசவேண்டும்‌. 


எப்பொழுது 
அவதுவாந்குக்கலேண்டு்‌ என்பதும்‌ 
புத்தியுள்ளவனுக்குத்‌ தெரியும்‌. சில 
சமயங்களில்‌ நாம்‌ பேசவும்‌ வேண்டும்‌, 


பேசாமல்‌ அமைதியாயிருக்கவும்‌ வேண்டும்‌. 





ழ்‌ ளான 
யாய 


பொய்சொன்னால்‌, 
பொய்சொல்லக்கூடாது. மூடன்‌ தாறுமாறாகப்‌ 
பேசினால்‌, அவனைப்போல நாமும்‌ 
தாறுமாறாகப்‌ பேசக்கூடாது. 


மூடனுடைய பேச்சில்‌  மதியீனம்‌ 
வெளிப்படுவதுபோல,  ஞானமுள்ளவனுடைய 
பேச்சில்‌ ஞானம்‌ வெளிப்படவேண்டும்‌. மூடன்‌ 
என்ன சொல்லுகிறான்‌ என்பதைக்‌ 
சுவனமாய்க்‌ கேட்டு, அவனுக்குப்‌ புரியும்‌. 
விதத்தில்‌, மிகுந்த ஞானத்தோடு 
அவனுக்கு மறுஉத்தரவு கொடுக்கவேண்டும்‌. 
மூடன்‌ பிறருக்குத்‌ தீங்குசெய்வான்‌. 
ஞானமுள்ளவனோ எல்லோருக்கும்‌ நன்மை 
செய்வான்‌. நல்லோருக்கும்‌ மூடருக்கும்‌ 
நன்மை செய்வான்‌. 
நாவை அடக்காமல்‌. 
சில சமயங்களில்‌ 

மறுஉத்தரவு 


மூடன்‌ தன்‌ 
அதிகமாய்ப்‌ பேசுவான்‌. 
அவனுடைய பேச்சுக்கு, 
கொடாமலிருப்பது நம்முடைய பலவீனத்தை 
வெளிப்படுத்தும்‌. அப்படிப்பட்ட 

சூழ்நிலைகளில்‌ நாம்‌ கோழைகளாகமிராமல்‌, 
அவனுக்கு சொல்லவேண்டிய மறுஉத்தரவை. 
ஞானமாகவும்‌, நிதானமாகவும்‌ 
சொல்லவேண்டும்‌. ஞானமுள்ளவன்‌ 
குறைவாகப்‌ பேசுவான்‌. எதை 
பேசவேண்டுமோ அதை மாத்திரம்‌ பேசுவான்‌ 
மூடன்‌ என்ன சொல்லுகிறானோ, அதைக்‌ 
கவனித்துக்‌ கேட்டு, அவனுக்கு. 
சொல்லவேண்டிய மறுஉத்தரவை மாத்திரம்‌ 
சொல்லவேண்டும்‌. மூடனோடு 
விவாதம்பண்ணக்கூடாது. நம்முடைய 
மறுஉத்தரவு குதிரைக்கு சவுக்கும்‌, 
கழுதைக்கும்‌ கடிவாளமும்‌ பயன்படுத்துபோல 
இருக்கவேண்டும்‌. 


மூடனுக்கு 
மறியனத்தின்பி 
நாமும்‌ 
அதேவேளையில்‌. 
கொடாவிட்டால்‌, 
'ஞானியாயிருப்பான்‌. 
'பெருமைப்படுவான்‌. 


அவனுடைய 

மறுஉத்தரவு கொடுத்தால்‌, 
மூடனைப்போலிருப்போம்‌. 
அவனுக்கு மறுஉத்தரவு 
அவன்‌ தன்‌ பார்வைக்கு 
தனக்குத்தானே. 
நம்மோடு தான்‌ 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


விவாதம்பண்ணி பேச்சிலே வெற்றி 
பெற்றதாக நினைத்து ஆணவயாயிருப்பான்‌. 
மூடன்‌ பெருமைப்படுவதற்கு இல்ங்கொடுக்கக்‌ 
கூடாது. மூடனுக்கு மகிமை தகாது. 
மூடனுடைய முதுகுக்கு பிரம்பே தகும்‌. 


மூடன்‌ 
நீதி 26:6-9. 


நீதி 266. மூடன்‌ கையிலே செய்தி 
அனுப்புகிறவன்‌ தன்‌ கால்கனையே 
தறித்துக்கொண்டு 


நஷ்டத்தை 
அடைகிறான்‌. 


நீதி 28:7. 
குத்திக்குத்தி நடக்கும்‌, 
மூடரின்‌ வாயிலுள்ள 
சொல்தூம்‌ குந்தும்‌. 


நீதி 26:8. மூடனுக்குக்‌ கனத்தைக்‌: 
கொடுக்கிறவன்‌ கவணிலே 
கல்லைக்கட்டுகிறவன்போலிருப்பான்‌. 


நொண்டியின்‌ கால்கள்‌. 
அப்படியே 


உஹ்மைச்‌. 


நீதி 25:9. மூடன்‌ வாயில்‌ அகப்பட்ட, 
பழமொழி வெறியன்‌ கையில்‌ 
அகப்பட்ட முள்ளு. 


மூடர்கள்‌ ன்றுக்கும்‌ 
ரமோஜனமில்லாநவர்கள்‌ அவ்க்ளால்‌ 
ஞானமாய்ச்‌ சிந்தித்து செயல்பட முடியாது. 
அவர்களை நம்பி எந்த வேலையையும்‌ 
ஒப்புவிக்க முடியாது. மூடன்‌ கையிலே நாம்‌ 
செய்தி சொல்லி அனுப்பினால்‌, அவன்‌ 
ம்முடைய ரையும்‌ 
கெடுத்துப்போடுவான்‌. த்தால்‌ 
அக்கரையில்லாதவன்‌. தனக்குக்‌ 
கொடுக்கப்பட்டுள்ள பொறுப்பை 
குவனமாய்ச்‌ செய்யமாட்டான்‌. மூடனுக்குப்‌ 
புத்திமில்லை. ஆகையினால்‌ அவனிடத்தில்‌ 
ஒரு செய்தியை சொல்லி அனுப்பினாலும்‌, 
அந்தச்‌ செய்தியை அவன்‌ சரியாகப்‌ 
புரிந்துகொள்ளமாட்டான்‌. மூடனும்கு 
சரியாகப்‌ பேசத்தெரியாது. மூடன்‌ கையிலே 
செய்தி அனுப்புகிறவன்‌, தன்‌ கால்களையே 
தரித்துக்கொண்டு நஷ்டத்தை அடைகிறான்‌. 
ப்புவதும்‌ ஒன்றுதான்‌, 

ஒன்றுதான்‌. 
அனுப்பினால்‌, 

அனுப்புகிறவருக்குத்தான்‌ நஷ்டமுண்டாகும்‌. 





i THE 
EFT 


ஸ்தானாபதி தன்னை 
அனுப்புகிறவருக்கு உண்மையுள்ளவராகவும்‌, 
உத்திரவாதமுள்ளவராகவும்‌ இருப்பார்‌. 
ஸ்தானாபதியின்‌ குணாதிசயத்தைப்‌ பார்த்து. 
அவரை அனுப்பினவரின்‌ குணாதிசயத்தைப்‌ 
புரிந்துகொள்ளலாம்‌. வேலையாளின்‌. 
சுபாவத்தை வைத்து எஜமானனுடைய 
சுபாவத்தை நிதானித்துப்‌ பார்க்க முடியும்‌. 
மூடனுக்கு கனத்தைக்‌. 
கொடுக்கக்கூடாது. பயித்தியக்காரன்‌ 
கையில்‌ பட்டயத்தைக்‌ கொடுத்தால்‌ அதை 
எப்படி. பயன்படுத்தவேண்டும்‌ என்று 
அவனுக்குத்‌ தெரியாது. பயித்தியக்காரன்‌ 
புத்நிதெளிவில்லாதவன்‌. அவன்‌ கையிலுள்ள 
பட்டயம்‌ யாரை சேதப்படும்‌ என்று யாருக்கும்‌ 
ஒரு வேளை அவன்‌ 
காயப்படுத்திக்கொள்வான்‌. 
மற்றவர்களையும்‌ 
காயப்படுத்துவான்‌. மூடனுக்கு கனத்தைக்‌ 
கொடுக்கிறவன்‌ கவணிலே. 
கல்லைக்கட்டுகிறவன்‌ போலிருக்கிறான்‌. 
மூடனிடத்தில்‌ பொறுப்பை ஒப்புக்கொடுப்பது, 
பமித்தியக்காரன்‌ கையில்‌ பட்டயத்தைக்‌ 
கொடுப்பதற்கு சமமானது. 


சமயங்களில்‌. 


ழி சொக்கன்‌ அவனுக்கு 


பயன்படுத்தவேண்டும்‌ என்பதும்‌ அவனுக்குத்‌ 
தெரியாது. மூடன்‌ சம்பந்தமில்லாமல்‌: 
எதையாவது உளறுவான்‌. மூடன்‌ வாயில்‌ 
அகப்பட்ட பழமொழி வெறியன்‌ கையில்‌: 
அகப்பட்ட முள்ளுக்கு சமம்‌. வெறியன்‌ 
மற்றவர்களை 

தன்னிடத்தில்‌ 

மற்றவர்களுக்குத்‌ 

அப்படிப்பட்ட 

வெறியனுடைய கையில்‌ 
கொடுத்துவிட்டால்‌, அதை 

பயன்படுத்தி, அநேகரை காயப்படுத்துவான்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நொண்டியின்‌ கால்கள்‌ குந்திக்குந்தி 
நடக்கும்‌. அவனால்‌ நேராகவும்‌ சீராகவும்‌ 
நடக்க முடியாது. நேராக நடக்க முயற்சி 
செய்வான்‌. ஆனால்‌ அவனால்‌ நேராக 
நடக்க முடியாது. நேராக நடப்பதுபோல 
பாசாங்கு பண்ணுவான்‌. ஆனாலும்‌ 
நொண்டியின்‌ கால்கள்‌ குந்திக்குந்தியே 
நடக்கும்‌. மூடன்‌ தன்‌ வாயிலுள்ள 
பழமொழியைப்‌ பயன்படுத்தி, பிறருக்கு 
ஆலோசனை சொல்லுவதுபோல நடிப்பான்‌ 

ல்‌ அவனால்‌ சரியாகப்‌ பேசமுடியாது. 


வின்‌ கால்கள்‌ கவிதா 
அவை  நேராகமிருக்கது. அதுபோலவே 
மூடனுடைய வாயிலுள்ள உவமைச்சொல்லும்‌ 
சீராகமிருக்காது. 

தன்‌ வாயிலுள்ள உவமைச்சொல்லைப்‌ 
பயன்படுத்தி, மூடன்‌ தனக்கும்‌ 
தீங்குசெய்வான்‌, பிறருக்கும்‌ தீங்கு 
செய்வான்‌. குடிகாரன்‌ கையில்‌ முள்ளைக்‌ 
கொடுத்தால்‌, அதை அவனால்‌ 
பாதுகாப்பாக பயன்படுத்த முடியாது. தன்‌ 
கையிலுள்ள முள்ளால்‌. தன்னையும்‌ 
காயப்படுத்துவான்‌. பிறரையும்‌ 
காயப்படுத்துவான்‌. குடிகாரன்‌ கையில்‌ 
பட்டயத்தைக்‌ கொடுத்தால்‌, அது 
அவனுக்கும்‌ ஆபத்து, மற்றவர்களுக்கும்‌ 
ஆயத்து. குடிகாரன்‌ 
புத்திதெளிவில்லாதவன்‌. அவனுக்கு தன்‌ 
கையிலுள்ள. ஆயுதத்தை எப்படி 
பயன்படுத்தவேண்டும்‌. என்பது தெரியாது. 
மூடனும்‌ கூஷகாரனைப்போலவே இருக்கிறான்‌ 
தன்‌ வாயிலுள்ள உலமைச்சொல்லை 
மூடனுக்கு சரியாகப்‌ பயன்படுத்த தெரியாது. 
குடிகாரன்‌ தெளிவாகப்‌ பேசாமல்‌ 
உளறுவதுபோல, மூடனும்‌ தன்‌ வாயிலுள்ள 
பழமொழியை உளறிகொட்டிவிடுவான்‌. 


பெல்த்தவன்‌ 
நீதி 2610. 


நீதி 26:10. பெலத்தவன்‌ அனைவரையும்‌ 
நோகப்பண்ணி, கடனையும்‌ 
வேலை கொள்ளுகிறான்‌, 
மீறி நடக்கிறவர்கனையும்‌ 
'வேலைகொள்ளுகிறான்‌.. 





ழ்‌ நள 
ஈயா 


மூலளபிரெய பாஷையிலிருந்து. 
வசனத்தை மொழிபெயர்த்த, 
'மொழிபெயர்ப்பாளர்கள்‌ இதற்கு கூடுதல்‌ 
விளக்கத்தையும்‌ 'கொடுத்திருக்கிறார்கள்‌. 
அதை. அறப்படையாக. வைத்து 
வேதபண்டிதர்கள்‌ இந்த வசனத்திற்கு 
இரண்டுவிதமாக வியாக்கியானம்‌ 
சொல்லுகிறார்கள்‌. அவையாவன : 


1... தேவனிடத்தில்‌ பட்சபாதமில்லை. 
அவர்‌ எல்லோர்மீதும்‌ அன்பாகயிருக்கிறார்‌. 
தம்மிடத்தில்‌ வருகிற யாரையும்‌ அவர்‌ 
புறம்பே தள்ளமாட்டார்‌ தேவன்‌ 
சர்வசிருஷ்டிகர்‌. அவரே எல்லாவற்றையும்‌ 
உண்டுபண்ணினார்‌ ர 
சர்வஞானமுள்ளவர்‌ 
ஞானத்தினால்‌ அவர்‌ 
ஆளுகை செய்கிறார்‌ ஒவ்வொரு 
மனுஷனுக்கும்‌ அவனவனுடைய 
கிரியைக்குத்தக்கதாக பலனளிக்கிறார்‌. மூடன்‌ 
அறியாமையினால்‌ தவறு செய்கிறான்‌. 
அறியாமல்‌ செய்த பாவத்திற்கு ஒரு சில 
ள்‌ த்திரமே அடிக்கப்படும்‌. 
வேண்டுமென்றே பாவம்‌ 
இவர்கள்‌ அறியாமையினால்‌ 
துணிகரமாய்ப்‌ பாவம்‌ 
இப்படிப்பட்டவர்களுக்கு 

sot ணை அடிக்கப்படும்‌. 


2. பெலத்தவன்‌ 
நோகப்பண்ணுகிறான்‌. 
துன்மார்க்கமான 
மொழிபெயர்ப்பாளர்கள்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 
லேலைகொள்கிறான்‌. 
துன்மார்க்கன்‌. 
பெலமும்‌ அதிகாரமும்‌ இருக்கிறது. அவற்றை 
இரக்கமில்லாமல்‌ 

பயன்படுத்தி, 


வழியில்லாமல்‌  பெலத்தவனுக்கு கீழ்படிந்து 
வேலை செய்கிறான்‌. ஒரு சிலர்‌ 
எஜமான்களுக்குக்‌ கீழ்ப்படியாமல்‌ மீறி 
நடப்பார்கள்‌. பெலத்தவன்‌ 
அப்படிப்பட்டவர்களையும்‌ அடக்கி வேலை. 
கொள்கிறான்‌. இவனிடத்தில்‌ வேலைக்கு 
சேருகிறவர்‌ யாரும்‌, இவனை ஏமாற்ற 
முடியாது. வேலை செய்யாமல்‌ சும்மாயிருக்க 
முடியாது. எல்லோரையும்‌ கசக்கி 
பிழிந்துவிடுவான்‌. பெலத்தவன்‌. 
எல்லோருக்கும்‌ பாரமானவன்‌. 


தம்முடைய 
சர்வசிருஷ்டிகளையும்‌ 


அனைவரையும்‌ 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மூடனுடைய மூடத்தனம்‌ 
நீதி 2611 


தீதி 28:11. "நாயானது தான்‌ 
கக்கினதைத்‌ 'தின்னும்படி, 
திரும்புவதுபோல, மூடனும்‌. தன்‌ 


மூடத்தனத்துக்குத்‌ திரும்புகிறான்‌. 


பாவம்‌ ஆத்துமாவைக்‌ கொன்றுபோடும்‌. 
நாம்‌ பாவம்‌ செய்யும்போது நம்முடைய 
மனச்சாட்சி அதை நமக்கு உணர்த்தும்‌. ஒரு 
சிலர்‌ தங்கள்‌ பாவத்தை உணர்ந்தாலும்‌, 
அதிலிருந்து மனந்திரும்பி அதைவிட்டு 
விலகிப்போகமாட்டார்கள்‌. மனச்சாட்சியின்‌ 
செவிகொடுக்காமல்‌, 
்‌ பங்காளியாகமிருப்பார்கள்‌. 
பகடு விலகி வரவேண்டுமென்று 
விரும்புவார்கள்‌. ஆனால்‌ பாவத்தைவிட்டு 
விலகி வராமல்‌ அதோடு தொடர்ந்து, 
ஐக்கியத்திலிருப்பார்கள்‌. பாவங்கள்‌ 
உணர்த்தப்பட்டும்‌, மனந்திரும்பாத பாலி, 
தன்னுடைய பாவத்திற்கு மறுபடியும்‌. 
திரும்புவார்‌. பாவத்தின்‌ தண்டனைகளை 
அனுபவித்திருந்தாலும்‌, அதை மறந்துவிட்டு, 
மறுடியும்‌ பாவம்‌ செய்வார்‌. பாவத்தின்‌ 
சம்பளம்‌ மரணம்‌. பாவத்தினால்‌ வியாதியும்‌ 
சாயமும்‌ வருகிறது. பாவிகளுக்கு 
எவ்வளவுதான்‌ வியாதிகளும்‌, வேதனைகளும்‌. 
வந்தாலும்‌, அதையெல்லாம்‌ மறந்துவிட்டு 
பாவத்திலேயே நிலைத்திருப்பார்கள்‌. 


மூடனுக்கு எவ்வளவுதான்‌. 
புத்திசொன்னாலும்‌ அவன்‌ மறுபடியும்‌ நன்‌ 
மூடத்தனத்திற்குத்‌ திரும்புவான்‌. தன்னுடைய 
மூடத்தனத்தினால்‌ பட்டு அனுபவித்தாலும்‌, 
மூடன்‌ மனந்திரும்பமாட்டான்‌. சாலொமோன்‌ 
இப்படிப்பட்டவர்களை நாயோடு ஒப்பிட்டுச்‌ 
சொல்லுகிறார்‌. நாயானது தான்‌ 
கக்கினதை தின்னும்படி திரும்பும்‌. இது 
நாமின்‌ இயல்பான சுபாவம்‌. மூடனிடத்தில்‌ 
நாயின்‌ சுபாவமுள்ளது. மூடனும்‌ 
நாயைப்போல, தன்னுடைய பழைய 
மூடகபாவத்திற்குத்‌ திரும்புகிறான்‌. 





ழ்‌ நள 
யாய 


தன்‌ 
ஞானியாயிருப்பவன்‌ 
நீதி 2012. 


நீதி 26:12. தன்‌ 
பார்வைக்கு ஞானியாயிருப்பவனைக்‌ 
கண்டாயானால்‌, அவனைப்பார்க்கிலும்‌ 
மூடனைக்குறித்து அதிக 
நம்பிக்கையாயிருக்கலாம்‌. 


பார்வைக்கு 


விசுவாசிகளில்‌ அநேகர்‌ 
எல்லாம்‌ தெரியும்‌ என்று நினைக்கிறார்கள்‌. 
அவர்களிடத்தில்‌ சிறிதளவு ஞானபிருந்தாலும்‌, 
தங்களிடத்தில்‌ ஏராளமாய்‌ ஞானம்‌ 
இருப்பதாக நினைத்துக்கொள்கிறார்கள்‌. 
மற்றவர்கள்‌ பார்வைக்கு இவர்கள்‌ 
ஞானியாயிராவிட்டாலும்‌, இவர்கள்‌ தங்கள்‌ 
'ஞானியாயிருக்கிறார்கள்‌. 
சுயபெருமையினால்‌ 
இவர்களுடைய 
குடியிருக்கிறது. 
இவர்களுக்கு யாரும்‌ புத்திமதிகளையோ 
ஆலோசனைகளையோ சொல்லமுடியாது. 
தன்‌ பார்வைக்கு  ஞானியாயிருக்கிறவர்‌ 
பிறர்‌ சொல்லுகிற புத்திமதிகளை கவனித்துக்‌. 
கேட்கமாட்டார்‌. தனக்கு எல்லாம்‌ 
பக்கப்‌ ஆணவத்தோடிருப்பார்‌. 


பார்வைக்கு 
ணப பவனம்‌ மூடன்‌ வாசி. 
மூடன்‌ பல சமயங்களில்‌ தனக்கு ஒன்றும்‌ 
தெரியாது. என்பதை ஒத்துக்கொள்வான்‌. 
மூடனுக்குப்‌ புத்திசொன்னால்‌ சில 
சமயங்களில்‌ செவிகொடுத்து கேட்பான்‌. 


பார்வைக்கு ஞானியாயிருக்கிறவன்‌ தனக்கு 
ஞானமில்லை என்பதை 
ஒத்துக்கொள்ளமாட்டான்‌. மூடனோ தான்‌ 
ஒரு மூடன்‌ என்பதை சில சமயங்களில்‌ 
ஒத்துக்கொள்கிறான்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சோம்பேறி 
நீதி 26:13 


தீதி 9-18. வழியிலே சிங்கம்‌ இருக்கும்‌, 
நடுவீதியிலே சிங்கம்‌ இருக்கும்‌ என்று 
சோம்பேறி சொல்லுவான்‌. 


சோம்பேறி ஒரு வேலையும்‌ செய்யாமல்‌. 
சும்மாயிருக்க பிரியப்படுவான்‌. ஏதாவது 
சாக்குபோக்குகளைச்‌ சொல்லி. 
சோம்பேறியாகமிருப்பான்‌. தான்‌ வேலை 
செய்கிற இடத்தில்‌ ஏதாவது ஆபத்து 
இருக்குமென்று சொல்லுவான்‌. வேலைக்குப்‌ 
போகிற வழியில்‌ 
ஆபத்து இருக்குமென்று 
காரணங்களைச்‌ சொல்லுவான்‌. 
சிங்கம்‌ இருக்கும்‌ என்றும்‌, 
சிங்கம்‌ இருக்கும்‌ என்றும்‌ 
கற்பனையான காரணங்களைச்‌ சொல்லி, ஒரு 
வேலைக்கும்‌ போகமாட்டான்‌. சோம்பேறிக்கு 
சாக்குபோக்கு சொல்ல நன்றாகத்‌ 
தெரிந்திருக்கும்‌. 

சிலர்‌ ஆவிக்குரிய காரியங்களில்‌ 
சோங்வற்களாகவிருபர்கள்‌ இவர்கள்‌ 
உலகப்பிரகாரமான வேலைகளையும்‌ 
செய்யமாட்டார்கள்‌. ஆலிக்குரிய 
ஜீவியத்திலும்‌ வளர்ச்சி பெறமாட்டார்கள்‌. 
வேதத்தின்‌ இரகசியங்களைப்‌ 
புரிந்துகொள்வதற்கு எவ்வித முயற்சியும்‌ 
மேற்கொள்ளமாட்டார்கள்‌. வழியிலும்‌ 
வீதியிலும்‌ சிங்கம்‌ இல்லாமலிருக்கும்போதே, 
சிங்கம்‌ இருக்கும்‌ என்று நினைத்து, 
பயப்படக்கூடாது. இது கற்பனை சிங்கம்‌. 
தேவையில்லாத பயம்‌ நமக்கு வரக்கூடாது. 
காற்றை கவனிக்கிறவன்‌ விதைக்கமாட்டான்‌ 
என்றும்‌. மேகங்களை  நோக்குகிறவன்‌ 
அறுக்கமாட்டான்‌ என்றும்‌ பிரசங்கி 
சொல்லுகிறார்‌ (பிர 11:47. 


சோம்பேறி 
நீதி 26:1௧ 
நீதி 2814. கீல்முனையில்‌ 


ஆடுகிறதுபோல, சோம்பேறியும்‌ 
படுக்கையில்‌ ஆடிக்கொண்டிருக்கிறான்‌.. 


கதவு 





ழ்‌ நவள 
யாய 


சோம்பேறி பயத்தினால்‌ ஒரு 
வேலையும்‌ செய்யாமலிருக்கிறான்‌. வேலை 
பார்க்கும்‌ இடத்திலும்‌, வேலைக்குப்‌ போகும்‌ 
வழியிலும்‌ ஏதாவது ஆபத்து இருக்கும்‌ 
என்று பயப்படுகிறான்‌. ம்‌ 
சோம்பேறிகள்‌ ஒருவேலையும்‌ செய்யாமல்‌ 
சும்மாயிருப்பதை விரும்புவார்கள்‌. 
படுக்கையில்‌ ஒருபக்கமாக 
கொண்டிருப்பார்கள்‌. ப்‌ 
வந்தவுடன்‌ மறுபக்கத்திற்குத்‌ திரும்பிப்‌ 
படுப்பார்கள்‌. இப்படிப்பட்ட சோம்பேறிகள்‌ 
படுக்கையைவிட்டு எழுந்திருக்கமாட்டார்கள்‌. 


கொண்டிருப்பார்கள்‌. 

கள்‌ ளையில்‌ 
கலய பொன்றகாக்‌ட ததவ அகன்‌ 
ஆடிக்கொண்டேயிருக்கும்‌. அது. கடு 
ஒருபோதும்‌ கழன்டு வெளியே வராது. 
சோம்பேறியும்‌ அதுபோலவே படுக்கையில்‌ 
ஆடிக்கொண்டிருப்பான்‌. படுக்கையைவிட்டு 
எழும்பி வரமாட்டான்‌. தன்னுடைய 
வேலைகளை செய்ய வேண்டும்‌ என்னும்‌ 
அக்கரை அவனிடத்தில்‌ சிறிதும்‌ இருக்காது. 
இவனுடைய வாழ்க்கையில்‌ நோக்கமே 
இல்லை. அங்கும்‌ இங்கும்‌ 
ஆடிக்கொண்டிருக்கிறான்‌. 
ஆடுகிற கதவு 
ஆடுவதுபோல, 
நிலமைக்குப்‌ போனாலும்‌ தன்னுடைய பழைய 
நிலமைக்குத்‌ திரும்பி வந்துவிடுவான்‌. 


சோம்பேறி 
நீதி 26:15 
நீதி 28:15. சோம்பேறி தன்‌ கையைக்‌ 


வாய்க்குத்‌ 
வருத்தப்படுகிறான்‌.. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஒரு சில சோம்பேறிகள்‌ மிகவும்‌ 
கஷ்டப்பட்டு தங்கள்‌ படுக்கையைவிட்டு 
எழுந்துவிடுவார்கள்‌. ஆனால்‌ 
வேலையும்‌ செய்யமாட்டார்கள்‌. 
உட்கார்ந்திருப்பார்கள்‌. இவர்களுக்கு கைகள்‌ 
ஆரோக்கியமாகமிருக்கும்‌. ஆனால்‌ எந்த 
கணையை செய்ய தங்கள்‌ கைகளை 
பயன்படுத்தமாட்டார்கள்‌. தங்கள்‌ கைகளை 
வயிற்றில்‌ வைத்து மறைத்துக்கொள்வார்கள்‌. 
கையில்லாதவர்கள்போல நடிப்பார்கள்‌. ஒரு 
சிலருக்கு. கைகளும்‌ 
கால்களும்‌ நன்றாகமிருக்கும்‌. 
ஆரோக்கியமாகுமிருப்பார்கள்‌. ஆனால்‌ 
தங்கள்‌ கைகளையும்‌ கால்களையும்‌ 

மறைத்து வைத்து, தங்களை உடல்‌ 
ஊனமுற்றவர்போல. காண்பித்து 
பிச்சையெடுப்பார்கள்‌ 


முந்திய நாட்களில்‌ அதிகமாய்‌ வேலை. 
செய்ததினால்‌, தங்கள்‌ சரீரத்தில்‌ சோர்வும்‌, 
அசதியும்‌, களைப்பும்‌ உண்டாயிற்று என்று, 
சொல்லி, சோம்பேறிகள்‌ பல நாட்களுக்கு 
வேலை செய்யாமல்‌ சுசம்மாயிருப்பார்கள்‌. 
சோம்பேறி வேலை செய்யாவிட்டால்‌ 
அவனுக்குத்தான்‌ நஷ்டமுண்டாகும்‌. 
சோம்பேறி தன்‌ கையை கலத்திலே வைத்து, 
அதைந்தன்‌ வாய்க்கு திரும்ப எடுக்க 
வருத்தப்படுகிறான்‌ என்று சாலொமோன்‌ 
சொல்லுகிறார்‌. இதனால்‌ 
சோம்பேறிக்குத்தான்‌ நஷ்டமுண்டாகும்‌. 
கலத்திலுள்ள தன்‌ கையை வாய்க்கு 
கொண்டு வந்து புசிக்கவில்லையென்றால்‌, 
சோம்பேறிதான்‌ பசியாகவும்‌, பட்டினியாகவும்‌ 
இருப்பான்‌. தனக்கு பசித்தாலும்‌ சோம்பேறி 
போஜனம்பண்ண மறுக்கிறான்‌. போஜனம்‌ 
பெரிய வேலையாக 

செய்யாமல்‌ 

புசிக்கவேண்டும்‌ 





ழ்‌ ளன 
யாய 


நாம்‌ சிறிய முயற்சிகூட 
எடுக்கவில்லையென்றால்‌, நம்முடைய 
வாழ்கையில்‌ முன்னேறிச்‌ செல்லமுடியாது. ஒரு 
வேலையும்‌ செய்யாமல்‌ சும்மாயிருப்பது பாவம்‌. 
ஆவிக்குரிய காரியங்களில்‌ சோம்பேறியாக 
இருப்பவர்கள்‌, தங்கள்‌ ஆவிக்குரிய 
ஜீவியத்தில்‌ வளர்ச்சி பெறமாட்டார்கள்‌. 
நாம்‌ கர்த்தருக்குள்‌ நிலைத்திருக்க 
வேண்டுமென்றால்‌, சத்திய வசனத்தினால்‌ 
நம்மைப்‌ போஷிக்கவேண்டும்‌. நம்முடைய 
ஆத்துமாவுக்கு ஆவிக்குரிய மன்னாவை. 
போஜனமாகக்‌ கொடுக்கவேண்டும்‌. நாம்‌ 
புசிக்கவேண்டும்‌. 
வாக்குத்தத்தங்களை 
உறுதியாய்ப்‌ பற்றிக்கொள்ள 
ஆவிக்குரிய சோம்பேறி வேதம்‌: 
வாசிக்கவும்‌ மாட்டார்‌, ஜெபம்‌ பண்ணவும்‌ 
மாட்டார்‌ அவருக்கு எந்தவிதமான 
எதிர்பார்ப்பும்‌ இருக்காது. எத்தனை வருஷம்‌ 
விசுவாசியாகயிருந்தாலும்‌, ஒரு 
வளர்ச்சியுமில்லாமல்‌ அப்படியே இருப்பார்‌. 
தன்னுடைய ஆத்துமாவை பட்டினி 
போட்டுவிடுவார்‌. 


சோம்பேறி. 
நீதி 26:16 


தீதி 26:16. புத்தியுள்ள மறுஉத்தரவு 
சொல்லத்தகும்‌ ஏழுபேரைப்பார்க்கிலும்‌ 
சோம்பேறி தன்‌ பார்வைக்கு அதிக 
ஞானமுன்னவன்‌. 


ஏழுபேரைப்‌ 
ஞானமுள்ளவன்‌ 
தனக்குத்தானே  நினைத்துக்கொள்கிறான்‌. 
இவ்வேழு பேரும்‌ புத்தியுள்ள மறுஉத்தரவு 
'சொல்லக்கூடியவர்கள்‌. இவர்கள்‌ 
ஆலிக்குரிய ஜீவியத்தில்‌ வளர்ச்சி 
பெற்றவர்கள்‌. வேதவாக்கியங்களை வாசித்து, 
தியானித்து, அதன்‌ இரகசியங்களை 
அறிந்திருக்கிறவர்கள்‌. தங்களுடைய 
பிரயாசம்‌ ஒருபோதும்‌ 
விருதாவாய்ப்போவதில்லை என்னும்‌ 
திடநம்பிக்கை இவர்களுக்கு உண்டு. 
தங்களுடைய எஜமான்‌ நல்லவர்‌ என்றும்‌, 
அவர்களுக்குத்‌ தாங்கள்‌ உண்மையுள்ள 
ஊழியக்காரர்கள்‌ என்றும்‌ இவர்கள்‌ 
தங்கள்‌ இருதயத்தில்‌ தியானித்து, 
சந்தோஷமாயிருக்கிறார்கள்‌. 


பார்க்கிலும்‌ 
என்று 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சோம்பேறியோ புத்தியுள்ள மறுஉத்தரவு 
சொல்லத்தகும்‌ ஏழுபேரைப்‌ பார்க்கிலும்‌, 
தன்னுடைய பார்வைக்கு தான்‌ அதிக 
ஞானமுள்ளவன்‌ என்று நினைத்துக்‌ 
கொள்கிறான்‌. இப்பி சிந்திக்கிறவன்‌ 
தன்னைத்தானே  வஞ்சித்துக்கொள்கிறான்‌. 
இவன்‌ ஒரு சோம்பேறி. ஒரு வேலையும்‌ 
செய்யாமல்‌ சும்மாமிருக்கிறவன்‌. இவன்‌ 
சோம்பேறியாகயிருந்தாலும்‌, சும்மாயிருக்கிற 
நேரத்தில்‌, தன்னைப்பற்றி உயர்வாக 
நினைக்கிறான்‌. இவன்‌ தன்னைப்பற்றி 
உயர்வாக நினைப்பதே இவனுடைய 
சோம்பல்தனத்திற்குக்‌ காரணம்‌. தனக்கு 
ஏற்கனெவே அதிக ஞானமுள்ளது என்று 
நினைப்பதினால்‌, இவன்‌ ஞானத்தைப்‌ 
பெறுவதற்கு ஒரு முயற்சியும்‌ எடுக்கமாட்டான்‌. 
தன்னைப்பற்றி இப்பி உயர்வாக 
நினைப்பதற்கு இவனுடைய சோம்பல்தனமே 
காரணம்‌. சோம்பேறி தன்னைத்தானே 
ஆராய்ந்து பார்க்கவேண்டும்‌. தன்னுடைய 
உண்மையான நிலமையை நிதானித்து, 
அறியவேண்டும்‌. நம்மை நாமே சோதித்துப்‌ 
பார்த்தால்தான்‌, நம்முடைய உண்மை நிலமை 
தழனக ட வாத்‌ 
கற்பனைகள்‌ நமக்கு ஏமாற்றத்தைத்தரும்‌. 


தனக்கடாத 
தலையிடுகிறவன்‌ 


நீதி 26:17 


நீதி 2012. வழியே போகையில்‌ 
தனக்கடாதவமக்கில்‌ தலையிடுகிறவன்‌ 
நாயைக்‌ காதைப்‌ 
பிடித்திழுக்கிறவனைப்போலிருக்கிறான்‌. 


நம்முடைய காரியங்களுக்கு நாம்‌ 
முக்கியத்துவம்‌ கொடுக்கவேண்டும்‌. நமக்கு 
சம்பந்தப்பட்ட வழக்கில்‌ மாத்திரமே நாம்‌ 
தலையிடவேண்டும்‌. பிறருடைய 
வழக்குகளில்‌ தலையிட்டு, நம்மால்‌ 
சமாதானம்‌ பண்ண முடியுமென்றால்‌. 
சமாதானம்‌ பண்ணவேண்டும்‌. அது மிகவும்‌ 
நல்லது. நாம்‌ பிறரோடு வழக்காடிக்‌ 
கொண்டிருக்கக்கூடாது. எல்லோரோடும்‌ 
சமாதானமாகயிருக்க வேண்டும்‌. 
மற்றவர்களுடைய நாம்‌ 
தேவையில்லாமல்‌ நமக்கு 
பிரச்சனை வரும்‌. 


வழக்கில்‌ 


வழக்குகளில்‌ 
தலையிட்டால்‌. 





ழ்‌ ளா 
யாய 


நாயை. காதைப்பிடித்து இழுத்தால்‌. 
அது நம்மைப்‌ பார்த்து குலைக்கும்‌. 
நம்முடைய கையைக்‌ கடித்துவிடும்‌. வழியிலே 
போகையில்‌ தனக்கடாத வழக்கில்‌ 
'தலையிடுகிறவன்‌, நாயை காதைப்பிடித்து 
இழுக்கிறவன்‌ போலிருக்கிறான்‌ என்று 
சாலொமோன்‌ சொல்லுகிறார்‌. சும்மாயிருக்கிற 
நாயை  காதைப்பிடித்து இழுத்தால்‌ அது 
குடிக்கத்தான்‌. செய்யும்‌. நாம்‌ நம்முடைய 
வேலையைப்‌ பார்த்துக்கொண்டு போனால்‌ 
அது நம்மை ஒன்றும்‌ செய்யாது. 
அதுபோலவே, நம்முடைய அன்றாட 
ஜீவியத்தில்‌ நாம்‌ நம்முடைய காரியங்களை 
மாத்திரம்‌ கவனிக்கவேண்டும்‌. நமக்கு 
சம்பந்தமில்லாத காரியங்களில்‌ தலையிட்டு 
நம்மைக்‌ காயப்படுத்தக்கூடாது. நம்மை 
நாமே சேதப்படுத்திக்கொள்ளக்கூடாது. 


தனக்கடுத்தவனை 
வஞ்சிக்கிறவன்‌' 
நீதி 25:18,19 


2518. 
அம்புகளையும்‌ 
'கேதுவானவைகளையும்‌. 
பைத்தியக்காரன்‌ 


நீதி 
கொள்ளிகனையும்‌ 
சாவும்‌ 
எறிகிற 
எப்படியிருக்கிறானோ, 


நீதி 26:19. அப்படியே, 
தனக்குத்‌ த்க்‌ பத்வா தன்‌ 
வினையாட்டுக்கல்லவோ ய்தேன்‌ 


என்று சொல்லுகிற 
இருக்கிறான்‌. 


ல்‌ 


ஒரு சிலர்‌ பிறருக்கு 
விரோதமாகத்‌ தீங்கு நினைப்பார்கள்‌. 
சநிஆலோசனைபண்‌ணுவார்கள்‌. தங்களால்‌ 
பிறரை வஞ்சகமாக கெடுக்க முடியுமென்று 
நினைப்பார்கள்‌. இப்படிப்பட்டவர்கள்‌ 
பமித்தியக்காரர்கள்‌. தனக்கடுத்தவனை 
வஞ்சித்து. தான்‌ விளையட்டுக்கல்லவோ. 
செய்தேன்‌ என்று சொல்லுகிற மனுஷன்‌ 
பயித்தியக்காரன்‌. இவன்‌ பிறருக்கு 
விளையாட்டாக தீங்கு செய்கிறான்‌. 
துணிகரமாகப்‌ பாவம்‌ செய்கிறான்‌. இந்தப்‌ 
பிரபஞ்சத்தில்‌ துணிகரமாகப்‌ பாவம்‌ 
செய்கிறவர்கள்‌. பயித்தியக்காரர்கள்‌. 
தங்களுக்கு வரவிருக்கும்‌ தண்டனையையும்‌, 
ஆக்கினைத்தீர்ப்பையும்‌ அறியாதவர்களாக, 
இப்படிப்பட்ட பயித்தியக்காரர்கள்‌ 
'துணிகரமாய்ப்‌ பாவம்‌ செய்கிறார்கள்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


துணிகரமாய்ப்‌ பாவம்‌ செய்கிறவர்கள்‌ 
தாங்கள்‌ செய்கிற பாவங்களையும்‌ 
ஒத்துக்கொள்வதில்லை. விளையாட்டுக்கு 
செய்ததாக சாக்குபோக்கு சொல்லுகிறார்கள்‌. 
கன்‌ வேதனையாகயிருப்பது 
விளையாட்டாகயிருக்கிறது. 
தட எ வாடலது ஆபத்தானது. 
கூர்மையான பட்டயத்தோடு விளையாடுவது 
காயத்தை. உண்டு 
பண்ணும்‌. கொள்ளிகளையும்‌, 
அம்புகளையும்‌ சாவுக்கேதுவானவைகளையும்‌ 
பமித்தியக்காரன்‌ கையில்‌ கொடுக்கக்கூடாது. 
அவனுக்கு அவற்றை எப்படி பயன்படுத்த. 
வேண்டுமென்று தெரியாது. தாறுமாறாகப்‌ 
பயன்படுத்தி பிறரையும்‌ அழித்துப்போடுவான்‌, 
முடிவில்‌ தன்னையும்‌ அழித்துப்போடுவான்‌. 
இவனுக்கு தெளிந்த சிந்தனையில்லை. 
தனக்கடுத்தவனை வஞ்சித்து, 
விளையட்டுக்கல்லவோ செய்தேன்‌ 
என்று சாக்குபோக்கு சொல்லுகிறவன்‌ 
பமித்தியக்காரனைப்போல இருக்கிறான்‌. 
செய்கிறவன்‌ 
உண்மையான 
பாவங்களுக்கு 
நம்முடைய 


பாவம்‌ 
மனந்திரும்பவேண்டும்‌. 
மனதோடு நம்முடைய 
மனந்திரும்பும்போது, கர்த்தர்‌ 
பாவங்களை மன்னிக்க 
உண்மையுள்ளவராயிருக்கிறார்‌. நம்முடைய 
பாவங்கள்‌ மன்னிக்கப்படவில்லையென்றால்‌ 
நமக்கு அழிவு வரும்‌. பாவத்தின்‌ சம்பளம்‌ 
மரணம்‌. நம்மை நேசிப்பதுபோல நாம்‌ 
பிறரையும்‌ நேசிக்கவேண்டும்‌. பிறரை 
வஞ்சிக்கவேண்டும்‌ என்னும்‌ தீயசுபாவம்‌ 
நம்மிடத்தில்‌ சிறிதும்‌ இருக்கக்கூடாது. 
பிறருக்கு விரோதமாய்‌ வஞ்சனையாய்த்‌ தீங்கு 
செய்கிறவர்கள்‌ அழிந்துபோவார்கள்‌. 


கோன்சொல்லுகி றவன்‌' 
நீதி 26:20-22 


நீதி 20:90, விறகில்லாமல்‌ நெருப்பு 
அவியும்‌; கோன்‌ சொல்லுகிறவனில்லாமல்‌ 
சண்டை அடங்கும்‌. 


நீதி 26:21. கரிகவ்‌ தழலுக்கும்‌, விறகு. 
நெருப்புக்கும்‌ ஏதுவானதுபோல, 
வாதுப்பிரியன்‌: சண்டைகளை. 
மூட்டுகிறதற்கு ஏதுவான வன்‌. 





i THE 
WEFT 


நீதி 28:22. கோள்காரனுடைய 
வார்த்தைகள்‌. விளையாட்டுப்‌. 
போலிருக்கும்‌ ஆணாலும்‌ அவைகள்‌ 
உள்ளத்திற்குன்‌ தைக்கும்‌. 


கோள்சொல்லுவது 
போன்றது. இது 
நன்மையான 
அவித்துப்போடும்‌. 
சமுதாயத்திலும்‌ 
உண்டுபண்ணும்‌. 
சொல்லுகிறவர்களுக்கு 
செவியை 
கோள்சொல்லுகிறவர்கள்‌ 
ஸ்‌ ய்‌ ஊற்றி, அதை அதிகமாய்‌ எரிய 
வைக்கிறவர்கள்‌. கோள்சொல்லுகிறவர்களால்‌. 
தீ பற்றியெரியும்‌. கரிகள்‌ தழலுக்கும்‌, விறகு 
நெருப்புக்கும்‌ ஏதுவானது. வாதுப்பிரியன்‌ 
சண்டைகளை மூட்டுகிறதற்கு ஏதுவானவன்‌. 
இவன்‌ சொல்லுகிற கட்டுக்கதைகளும்‌, 
புறங்கூறுதலும்‌, கோள்சொல்லுதலும்‌ அக்கினி 
பிளம்பு போன்றவை. 

கோள்சொல்லுகிறவன்‌ பிறருடைய 
இரகசியத்தை வெளிப்படுத்துவான்‌. 
உண்மையை பொய்யென்று சொல்லுவான்‌. 
பொய்யை உண்மையென்று சொல்லுவான்‌. 
அமைதியாகவும்‌, சமாதானமாகவும்‌, 
சிநேகமாகவும்‌ இருக்கிறவர்கள்‌ மத்தியில்‌ 
கோள்சொல்லி, அவர்களுக்குள்ளே 
சண்டையை உண்டுபண்ணிவிடுவான்‌. 
விறகில்லாமல்‌ நெருப்பு அவியும்‌. விறகை 
எடுத்துவிட்டால்‌ நெருப்பு அணைந்துபோகும்‌. 
அதுபோலவே கோள்சொல்லுகிறவன்‌ 
இல்லையென்றால்‌ சண்டை அடங்கிவிடும்‌. 
கோள்சொல்லுகிறவன்‌ அதிகமாய்‌ கோள்‌ 
சொல்லச்‌ சொல்ல சண்டை அதிகரிக்கும்‌. 
வாதுப்பிரியன்‌ ன்‌ 
'கோள்சொல்லுகிற 
சண்டைகளை மூட்டிவிடுவான்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


து 

அன்பையும்‌, ஐக்கியத்தையும்‌ 

ன்‌ விசுவாசிகள்‌ 

இப்படிப்பட்டவர்கள்‌ 
உண்டுபண்ணிவிடுவார்கள்‌. 
கோள்சொல்லுகிறவர்களோடு நாம்‌ சகவாசம்‌ 
வைத்துக்‌ கொள்ளக்கூடாது. 
கோள்காரனுடைய வார்த்தைகள்‌ விளையாட்டு 
போலிருக்கும்‌. ஆனாலும்‌ அவைகள்‌ 
உள்ளத்திற்குள்‌ தைக்கும்‌. மனத்திற்கு. 
வேதனையையும்‌ வருத்தத்தையும்‌ கொடுக்கும்‌. 


தியநெஞ்சம்‌ 
நீதி 26:23 


தீதி 26:28. நேச அனலைக்‌ காண்பிக்கிற 
உதடுகளோடு கூடிய தீயநெஞ்சம்‌. 
வென்னிப்‌ பூச்சு பூசிய ஓட்டைப்‌ 
போலிருக்கும்‌. 


ம்‌ அய்‌ இந்த வசனத்திற்கு 

விதமா: வியாக்கியானம்‌ 
அவற்றின்‌ விவரம்‌: 

தீயநெஞ்சம்‌ 
நேச அனலைக்‌ காண்பிக்கிற 
உதடுகளினால்‌. வெளிப்படுத்தப்படும்‌. 
தீயநெஞ்சமுள்ளவர்களுடைய சிந்தை தீமை 
நிரம்பியதாயிருப்பதுபோல, அவர்களுடைய 
உதடுகளின்‌. வார்த்தைகளும்‌ தீமை 
நிரம்பியதாயிருக்கும்‌. அவர்கள்‌ 
பொறாமையினால்‌ நிறைந்து பேசுவார்கள்‌. 
தீயநெஞ்சமும்‌ தீயவார்த்தைகளும்‌ எப்போதும்‌ 
இணைந்திருக்கும்‌. அது வெள்ளிப்பூச்சு 
பூசிய  ஓட்டைப்போலிருக்கும்‌. ஒட்டை 
உடைத்துப்போட்டால்‌, அதில்‌ 
பூசப்பட்டிருக்கும்‌ வெள்ளியை தனியாக 
எடுத்துவிடலாம்‌. ஓட்டிலிருந்து வெள்ளியை 
எடுத்துவிட்டால்‌ உடைந்த ஓடு ஒன்றுக்கும்‌ 
பிரயோஜனப்படாது. அது குப்பையில்‌. 
தூக்கி எரிவதற்குத்தான்‌ ஏற்றது. 


இரண்டு 
சொல்லுகிறார்கள்‌. 
வருமாறு. 





ழ்‌ நயனா 
யாய 


2. தீயநெஞ்சத்தில்‌ நேச அனலைக்‌. 
காண்பிக்கிற உதடுகள்‌ மறைந்திருக்கும்‌. 
இவர்கள்‌ மாய்மாலம்‌ பண்ணுவார்கள்‌. 
இவர்களுடைய உள்ளத்தில்‌ வஞ்சகம்‌. 
இருக்கும்‌. வார்த்தையில்‌ நேசமும்‌, அன்பும்‌ 
இருக்கும்‌.  சிநேகமாக. 


ஓட்டைப்போலிருக்கிறார்கள்‌. 
வெளிப்பார்வைக்கு வெள்ளியைப்போல 
தெரியும்‌. வெள்ளியை உரசி எடுத்துவிட்டால்‌. 
உள்ளே இருப்பது மண்‌  ஓடுதான்‌. 
ஞானமுள்ளவர்கள்‌ மனுஷருடைய 
பேச்சுக்களை ஆராய்ந்து பார்க்கவேண்டும்‌. 
இருதயத்தின்‌ நிறைவினால்‌ வாய்பேசம்‌. 
தீயநெஞ்சமுள்ளவர்ளோ, தங்கள்‌ 
மாய்மாலத்தை மறைத்து, நல்லவர்கள்போல 
ஞானமுள்ளவர்கள்‌ 
இருதயத்தை ஆராய்ந்து: 
அவர்களுடைய மெய்யான 
சபாவங்களை அறிந்துகொள்ளவேண்டும்‌. 


பகைஞன்‌ 


நீதி 26:24-26. 


நீதி 28:24. பகைஞன்‌ தன்‌ உன்னத்தில்‌ 
கபடத்தை மறைத்து, தன்‌. 
உதடுகவினால்‌ சூதுபேசுகிறான்‌. 


நீதி 2025, அவன்‌ இதம்பேசினாலும்‌ 
அவனை நம்பாதே; அவன்‌ 
இருதயத்தில்‌ ஏழு  அருவருப்புகள்‌ 
உண்டு. 


நீதி 28:26. பகையை வஞ்சகமாய்‌ 
மறைத்து வைக்கிறவனெவனோ, 
அவனுடைய பொல்லாங்கு மகா 
சபையிலே வெளிப்படுத்தப்படும்‌. 


மனுஷரிடத்தில்‌ மாய்மாலம்‌. 
காணப்படுகிறது. உண்மையும்‌ நேர்மையும்‌ 
குறைவாயிருக்கிறது. இது மனுஷரிடத்தில்‌: 
காணப்படுகிற பொதுவான சுபாவம்‌. தங்கள்‌ 
இருதயத்தில்‌ அருவருப்புக்கள்‌ இருந்தாலும்‌, 
ஒரு சிலர்‌ அதை மறைத்து, இதமாகப்‌ 
பேசுவார்கள்‌. இவர்கள்‌ மிகவும்‌: 
ஆபத்தானவர்கள்‌. ஆட்டின்‌ தோலைப்‌ 
போர்த்திருக்கிற ஒநாய்களைப்‌ போன்றவர்கள்‌. 
வெளித்தோற்றத்திற்கு  ஆடுகளைப்போல 
அமைதியாகயிருப்பார்கள்‌. உள்ளத்திலோ 
பட்சிக்கிற ஓநாய்களாகயிருப்பார்கள்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இப்படிப்பட்ட  பகைஞர்கள்‌ 
உள்ளத்திலிருக்கும்‌ 
மறைத்துவிடுகிறார்கள்‌. 
உதடுகளினால்‌ சூது பேசுகிறார்கள்‌. 


நம்மை நேசிப்பதுபோலவே 
பிறரையும்‌ நேசிக்கவேண்டும்‌. 

இருதயத்தில்‌ அன்பு இருக்காது. அங்கு 
பகை இருக்கும்‌. உண்மை இருக்காது. 
பொய்யும்‌ சூதும்‌ இருக்கும்‌ இப்படிப்பட்ட 
மாய்மாலக்காரர்கள்‌ மற்றவர்கள்மீது, 
பகையாகமிருப்பார்கள்‌. னால்‌ 
அவர்களோடு  சிநேகமாகப்‌ பேசுவதுபோல. 
நடிப்பார்கள்‌. இவர்களுடைய உதடுகள்‌ 
மாய்மாலம்‌ நிரம்பியவை. இவை 
நேசஅனலைக்‌  காண்பிக்கிற உதடுகள்‌. 
இவர்களுடைய உள்ளமோ  தீயநெஞ்சம்‌, 
காயீன்‌ ஆபேலோடு நயமாய்ப்‌ பேசினான்‌. 
ஆனால்‌ அவனுடைய இருதயத்தில்‌ 
காயீன்மீது பொறாமையிருந்தது. முடிவில்‌ 
காயீன்‌ தன்‌ சகோதரன்‌ ஆபேலைக்‌ 
கொன்றுபோட்டான்‌. 


வஞ்சகர்கள்‌ பகையை பிரத்தியட்சமாய்‌ 

வெளிப்படுத்துவதில்லை. இவர்கள்‌ பகையை 

மறைத்துவைப்பார்கள்‌. 

விரோதமாக நீங்கு 

ம்‌ என்னும்‌ எண்ணம்‌ 

இருதயத்திலிருக்கும்‌. 

ஆனால்‌ இந்தத்‌ துர்க்குணத்தை அவர்கள்‌ 

வெளிப்படுத்தமாட்டார்கள்‌. தங்களை 

நல்லவர்கள்போல காண்பித்துக்கொள்வார்கள்‌. 

சிநேகிதர்களைப்போல பேசுவார்கள்‌. மனுஷர்‌ 

பேசுகிற எல்லா வார்த்தைகளையும்‌ நாம்‌ 

அவர்கள்‌ இதமாகப்‌ 

அன்பாகப்‌ பேசினாலும்‌, 

இருதயங்களையும்‌ நாம்‌ 

பார்க்கவேண்டும்‌. நமக்கு 

அறிமுகமானவர்கள்‌, 

தங்களை 

ஆகியோருடைய 

ம்‌ மற்றவர்கள்‌ 

விஷயத்தில்‌ நாம்‌ கவனமாயிருக்கவேண்டும்‌. 

அவர்கள்‌ இருதயத்தில்‌ ஏழு அருவருப்புக்கள்‌ 
இருப்பதற்கு வாய்ப்புக்கள்‌ உள்ளது. 





ழ்‌ நள 
யாய 


துன்மார்க்கன்‌ பகையை சிறிதுகாலம்‌ 
வஞ்சகமாய்‌ மறைத்து வைக்கலாம்‌. 
அவனால்‌ எல்லோரையும்‌, எல்லா 
காலத்திலும்‌ ஏமாற்ற முடியாது. அவனுடைய 
பொல்லாங்கு ஒருநாள்‌ மகா சபையிலே 
வெளிப்படுத்தப்படும்‌. பொல்லாதவர்கள்‌ 
எப்படித்தான்‌ நல்லவர்கள்போல வேஷம்‌: 
போட்டாலும்‌, அவர்களுடைய பொல்லாப்பு 
ஒரு நாள்‌ பிரத்தியட்சமாய்‌ வெளியாகும்‌. 
இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமாக நாம்‌. 
மிகவும்‌ எச்சரிப்பாயிருக்கவேண்டும்‌. 
இவர்களிடமிருந்து நம்மைப்‌ பாதுகாக்க, 
அன்பு என்னும்‌ கவசத்தை நாம்‌ எப்போதுமே 
அணிந்திருக்கவேண்டும்‌. 


படுகுழியை வெட்டுகிறவன்‌ 
நீதி 26:27 


நீதி 26:27. பழியை 'வெட்டுகிறவன்‌. 
தானே அதில்‌ விழுவான்‌; கல்லைப்‌ 
புரட்டுகிறவன்‌ மேல்‌ அந்தக்‌ கல்‌ திரும்ப 
விழும்‌. 


பறவிக்களு த்‌ செய்தவர்கள்‌, 
தாங்கள்‌ தீங்கினால்‌ 
ப்‌ 
சதிஆலோசனை பண்ணுகிறவர்கள்‌, 
சதியின ம்‌ 


கக்கு அர்க்‌ 
தங்கள்‌ 
லேயே மோசம்‌ போவார்கள்‌. 
படுகுழியை வெட்டுவது கல்லைப்‌ 
புரட்டுவதுபோல கடினமான வேலை. பிறரை 
A = குழ்‌ 3 


வல்‌ பழிவாங்குதலும்‌ 'இவர்க்மீத 
திரும்பி வரும்‌. 


படுகுழியை வெட்டுகிறவர்களும்‌, 
கல்லைப்‌ புரட்டுகிறவர்களும்‌ முரட்டுத்தனமாய்‌ 
வேலை செய்வார்கள்‌. மற்றவர்களுக்கு 
விரோதமாக. சதிபண்ணுகிறவர்களும்‌, 
இவர்களைப்‌ போலவே 
முரட்டுத்தனமாயிருப்பார்கள்‌. 

காண்பிக்கிற முரட்டுத்தனம்‌. 

வந்து விழும்‌. கல்லைப்‌ புரட்டுகிறவன்மேல்‌: 
அந்தக்கல்‌ திரும்ப விழும்‌. துன்மார்க்கருக்கு 
அழிவு நிச்சயம்‌ வரும்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


குழியை 
ஆழமாக்கினான்‌; 
குழிமில்தானே விழுந்தான்‌. அவன்‌ தீவினை 
அவன்‌ சிரசின்‌ மேல்‌ திரும்பவும்‌, அவன்‌ 
கொடுமை அவன்‌ உச்சந்தலையின்மேல்‌ 
இறங்கும்‌" (சங்‌ 71516). “ஜாதிகள்‌ தாங்கள்‌ 
வெட்டின குழியிலே தாங்களே விழுந்தார்கள்‌; 
அவர்கள்‌ மறைவாய்‌ வைத்த வலையில்‌ 
அவர்களுடைய காலே அகப்பட்டுக்கொண்டது. 
கர்த்தர்‌... தாம்‌ செய்த நியாயத்தினால்‌. 
அறியப்படுகிறார்‌: துன்மார்க்கன்‌ தன்‌ 
கைகளின்‌ செய்கையிலே சிக்கிக்கொண்டான்‌" 
(சங்‌ 9:1516). 


வெட்டி, 


கன்னநாவு 
நீதி 26:28 


நீதி 2:28. கன்னநாவு தன்னால்‌ 
ட்‌ பகைக்கும்‌; 


அழிவை 


கள்ளநாவும்‌, இச்சகம்‌ பேசும்‌ வாயும்‌ 

உண்டுபண்ணும்‌. கள்ளநாவு 
தன்னால்‌ கிலேசப்பட்டவர்களைப்‌ பகைக்கும்‌. 
இந்த நாவு பிறரை வெறுக்கிறது. 
அவர்களைப்‌ பகைக்கிறது. ஆகையினால்‌ 
அவர்களுக்கு விரோதமாக கள்ளத்தனமான 
வார்த்தைகளைப்‌ பேசுகிறது. கள்ளநாவு 
உண்மை பேசாது. கள்ளநாவின்‌ கபடப்‌ 
பேச்சுக்கள்‌ எல்லோருக்கும்‌ பிரத்தியட்சமாய்த்‌ 
தெரியும்‌. கள்ளநாவு உடையவர்கள்‌ தங்கள்‌ 
பகையை மறைக்காமல்‌ வெளிப்படையாகவே 
தீங்கு பேசுவார்கள்‌. பிறருக்கு விரோதமாக 
சண்டை போடுவார்கள்‌. 


கள்ளநாவைலிட இச்சகம்‌ பேசும்‌ வாய்‌ 
மிகவும்‌ ஆபத்தானது. இது மற்றவர்களுக்கு 
விரோதமாக இரகசியமாய்த்‌ தீங்கு செய்யும்‌. 
சதிஆலோசனை பண்ணும்‌. மற்றவர்களைப்‌ 
புகழ்ந்து பேசுவதுபோல பேசும்‌. ஆனால்‌ 
இவர்களுடைய உள்ளத்திலோ 
பகையிருக்கும்‌. பேச்சுக்கள்‌ 
இனிமையாகயிருக்கும்‌. இருதயத்தில்‌ 
வஞ்சகம்‌ நிரம்பியிருக்கும்‌. இச்சகம்‌ பேசும்‌ 
வாயை உடையவர்களின்‌ இருதயத்தை நாம்‌ 
ஆராய்ந்து பார்க்கவேண்டும்‌. 





டட நீதிமொழிகள்‌ - விரிவுரை (பியி 
ரியா PROVERBS - COMMENTARY PUBLISHERS 


மனுஷன்‌ முகத்தைப்‌ பார்க்கிறான்‌. 
கர்த்தரோ மனுஷருடைய இருதயத்தை 
ராய்ந்து பார்க்கிறார்‌. கர்த்தருடைய 
பையினால்‌ விசுவாசிகளாகிய நாமும்‌, 
ர்த்தர்‌ கொடுக்கிற ஞானத்தைப்‌ 

படுத்தி, மனுஷருடைய இருதயத்தை 
ஆராய்ந்து பார்க்கவேண்டும்‌. கள்ளநாவு 
உடையவர்களைவிட இச்சகம்‌ பேசும்‌ வாமை 
உடையவர்கள்‌ மிகவும்‌ ஆபத்தானவர்கள்‌. 
கள்ளநாவை உடையவர்கள்‌ நம்மீதுள்ள 
பகையை ப்‌ க்‌ 
காண்பிப்பார்கள்‌. 
உடையவர்களோ நம்மோடு உறவாடி நம்மை 
கெடுத்துப்போட நினைப்பார்கள்‌. 





ழ்‌ நயனா 
ஈயா 


நாளையத்தினம்‌ 


நீதி 271 


நீதி 2... நாளையத்தினத்தைக்‌ 
குறித்துப்‌ பெருமைபாராட்டாதே; 
ஒருநான்‌ பிறப்பிப்பதை அறியாயே. 


நம்மைப்பற்றி நாம்‌ பெருமையாக 
நினைக்கக்கூடாது. நாளையத்தினத்தைக்‌ 
குறித்தும்‌ நாம்‌ பெருமை பாராட்டக்கூடாது. 
நாளையத்தினத்தை மாத்திரமல்ல, இனிமேல்‌ 
வரப்போகிற வாரங்களையும்‌, மாதங்களையும்‌, 
வருஷங்களையும்‌ குறித்தும்‌ நாம்‌ பெருமை 
பாராட்டக்கூடாது.  நாளையத்தினத்திற்காக: 
நாம்‌ ஆயத்தமாயிருக்கவேண்டும்‌. 
ஆயத்தமாயிருப்பது வேறு. பெருமை 
பாராட்டுவது வேறு. நாளையத்தினத்தைக்‌ 


குறித்து 
திட்டமிட்டு, 
ஆயத்தமாயிருக்கவேண்டும்‌. 

கியமான வேலைகளை நாளைக்கு 
நதன்றைவ்‌ என்று). கதன்‌ 
தள்ளிப்போடக்கூடாது. 
குர்த்தரிபமிருந்து இரட்சிப்பைப்‌ 
பெற்றுக்கொள்ள விரும்புகிறவர்கள்‌ அதை 
இன்றைக்கே  பெற்றுக்கொள்ளவேண்டும்‌. 
இன்றே இரட்சணியநாள்‌. இன்று 
தேவனுடைய சத்தத்தை நாம்‌ 
கேட்போமானால்‌, இன்றைக்கே மனந்திரும்பி 


மனந்திரும்பிக்கொள்ளலாம்‌ என்று தாமதம்‌ 


பண்ணுவது நமக்கு பேராபத்தை 
விளைவிக்கும்‌. 


நாளை என்ன நடைபெறும்‌ என்பது. 
நமக்குத்‌ தெரியாது. இனிமேல்‌ நடைபெறப்‌ 
போகிற காரியங்களை தேவன்‌ தமது 
தெய்வீக ஞானத்தினால்‌, நமக்கு மறைவாக 
வைத்திருக்கிறார்‌. நாளையத்தினத்தில்‌ 
நடைபெறப்போகிற காரியங்களைச்‌ 
சந்திப்பதற்கு, கர்த்தருக்குள்‌ 
'பெலப்படவேண்டும்‌. கர்த்தருடைய 
ஆலோசனைகளைப்‌ பெற்றுக்கொண்டு. 
ஆயத்தமாயிருக்க வேண்டும்‌. 


நாம்‌ 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நாளையத்தினத்தின்‌ 
சந்திக்கப்படவேண்டும்‌ 
கர்த்தரையே 
கர்த்தருடைய 
ஆயத்தமாயிருக்கிறவர்கள்‌. பிதாவானவர்‌ 
தம்முடைய ஆதீனத்திலே வைத்திருக்கிற 
காலங்களையும்‌ வேலைகளையும்‌ அறிகிறது. 
நமக்கு அடுத்ததல்ல (அப்‌ 1:7). 
கர்த்தருக்கே தெரிந்திருக்கிற. 

மறைவான இரகசியங்கள்‌ 

உரியவை. வெளிப்படுத்தப்பட்டவைகள்‌ 
மாத்திரம்‌ நமக்கும்‌, நம்முடைய 
சந்ததியாருக்கும்‌ உரியவை. 


தேவைகள்‌ 

என்று, நாம்‌ 
சார்ந்திருக்கவேண்டும்‌. 
பிள்ளைகள்‌ 


அத்நியனே 
புகழட்டும்‌ 
நீதி 27:2 


நீதி 272. உன்‌ வாய்‌ அல்ல, 
புறத்தியானே உன்னைப்‌ புகழட்டும்‌; 
உன்‌ உதடு அல்ல, அத்நியனே 
உன்னைப்‌ புகழட்டும்‌. 


நம்முடைய நற்கிரியைகள்‌ 
புகழ்ச்சியாயிருக்கும்‌. 
புகழவேண்டும்‌ என்று 
கொண்டிருக்கக்கூடாது. 
சிந்திக்கவேண்டுமென்று 
பவுல்‌ இவ்வாறு ஆலோசனை சொல்றதா 
ஒன்றுக்குப்‌ கவலைப்படாமல்‌, 
உங்கள்‌ 
ம ஸ்நோத்திரத்தோடே 
ஜெபத்தினாலும்‌ கண்டுக்‌ 
தெரியப்படுத்துங்கள்‌. 
அப்பொழுது. எல்லாப்‌ புத்திக்கும்‌ மேலான 
தேவசமாதானம்‌ உங்கள்‌ இருநயங்களையும்‌ 
ம்‌ கிறிஸ்து 
காத்துக்‌ 
சகோதரரே, 
உண்மையுள்ளவைகளெவைகளோ, 
ஒழுக்கமுள்ளவைகளெவைகளோ.,. 
நீதியுள்ளவைகளெவைகளோ 
கற்புள்ளவைகளெவைகளோ, 
அன்புள்ளவைகளெவைகளோ, 
நற்கீர்த்தியுள்ளவைகளெவைகளோ, 
புண்ணியம்‌ எதுவோ, புகழ்‌ எதுவோ, 
அவைகளையே சிந்தித்துக்கொண்டிருங்கள்‌" 
(பிலி 4:6-8). 


நாம்‌ 





ழ்‌ நள 
யாய 


நாம்‌ ஒரு நற்கிரியையை செய்து முடித்த 
பின்பு, அதற்காக நம்மை நாமே புகழ்ந்து, 
கொள்ளக்கூடாது. நம்முடைய வாயோ, 
நம்முடைய உதடோ நம்மைப்‌ புகழுவது 
மெய்யான புகழல்ல. து தற்பெருமை. 
நம்முடைய கிரியைகளை 
வெளிப்படுத்தாமலிருக்கவும்‌ கூடாது. 
விளக்கை கொளுத்தி மரக்காலுக்குள்‌. 
மூடிவைப்பதும்‌ ஞானமான செயல்ல. 
விளக்கைக்‌ 
விளக்குத்தண்டின்மீது 


காரியங்களை வெளிப்படுத்துவது தவறில்லை. 
ஆனாலும்‌ நம்முடைய செய்கைகளை நாமே 
பாராட்டுவது நமக்கு நல்லதல்ல. 


மூடனுடைய கோபம்‌ 
நீதி 27:3,4 


நீதி 2, கல்‌ கனமும்‌, மணல்‌ 
பாரமுமாயிருக்கும்‌; முடனுடைய 
கோபமோ இவ்விரண்டிலும்‌ பாரமாம்‌. 


நீதி 27:4. உக்கிரம்‌ கொடுமையுள்ளது, 
கோபம்‌ திஷ்டூரமுன்னது; 
பொறாமையோவென்றால்‌, அதற்கு. 
முன்னிற்கத்தக்கவன்‌ யார்‌? 


மூடனுடைய கோபம்‌ மிகவும்‌ 
ஆபத்தானது. மூடனுக்கு கோபம்‌ வந்தால்‌ 
அவன்‌ நிதானத்தை இழந்துவிடுவான்‌. 
என்ன பேசுகிறோம்‌ என்பதைப்பற்றியோ, 
அல்லது. என்ன செய்கிறோம்‌. 
என்பதைப்பற்றியோ கவலைப்படமாட்டான்‌. 
தாறுமாறாகப்‌ பேசுவான்‌. கல்‌ கனமுள்ளது. 
மணல்‌ பாரமுள்ளது. மூடனுடைய கோபம்‌ 
இவ்விரண்டிலும்‌ அதிக. கனமும்‌ 
பாரமுமுள்ளது. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
UBLISHERS 


நம்முடைய கோபத்தை நாம்‌ 
அடக்கவேண்டும்‌. மனுஷருடைய ஆலி 
மனுஷருக்குக்‌ கட்டுப்பட்டிருக்கும்‌. நம்முடைய 
கோபத்தை நாம்‌ 
அடக்காமலிருப்போமென்றால்‌, அதன்‌ 
பாரத்தில்‌ நாம்‌  மூழ்கிவிடுவோம்‌. 
மூடனுடைய கோபம்‌ பிறர்மீது 
சுமையாக வந்திறங்கும்‌. தன்னை 
கோபப்படுத்துகிறவர்களை மூடன்‌ 
சும்மாவிடமாட்டான்‌. கோபமடைகிற மூடன்‌ 
நிதானமிழந்து பிறருக்குத்‌ தீங்கு செய்வான்‌. 
ஆகையினால்‌ மூடனோடு 
ஐக்கியமில்லாமலிருப்பது நமக்கு நல்லது. 
மூடனோடு பேசும்போதோ அல்லது 
பழகும்போதோ, அவனுக்கு கோபம்‌ 
உண்டுபண்ணிவிடாதவாறு குவனமாயிருக்க 
வேண்டும்‌. மூடன்‌ நிதானமாகமிருந்தால்‌, 
அவனுக்கு யதார்த்தமான வார்த்தைகளைச்‌ 
சொல்லி புத்திசொல்லலாம்‌. மூடன்‌ 
கோபமாகமிருந்தால்‌ அவனுடைய சமுகத்தை 
விட்டே விலகிப்போய்விடவேண்டும்‌. 


உக்கிரம்‌ கொடுமையுள்ளது. உக்கிர 
கோபமுள்ளவர்கள்‌ மிருககுணமுள்ளவர்கள்‌. 
மிருகங்களைப்போல ற்றவர்களைப்‌ 
பட்சித்துப்போடுவார்கள்‌. 

நிஷ்டூரமுள்ளது. உக்கிரகோபமுள்ளவர்கள்‌ 
பிறர்மீது பகையை வளர்த்துக்கொள்வார்கள்‌ 
தங்களுடைய துர்க்குணத்தை இரகசியமாய்‌ 
மறைத்து வைப்பார்கள்‌. மற்றவர்கள்‌ 
செழிப்பாய்‌ வாழ்வதைப்‌ பார்த்து 
பொறாமைப்படுவார்கள்‌. பிறரைப்‌ 
பழிவாங்கவேண்டுமென்று நினைப்பார்கள்‌. 
உக்கிர கோபமுள்ளவர்களும்‌, 
பொறாமையுள்ளவர்களும்‌. மிகவும்‌ 
ஆபத்தானவர்கள்‌. 


வாகி 
பொறாமைப்பட்டான்‌. 
பொறாமையினால்‌ 
கொன்றுபோடவேண்டுமென்று அவன்மீது 
ஈட்டியை எரிந்தான்‌. சவலால்‌ தன்னுடைய 
பொறாமையை கட்டுப்படுத்த முடியவில்லை. 
நிதானமிழந்து செயல்பட்டான்‌. கோபம்‌ 
நிஷ்டூரமுள்ளது. பொறாமைக்கு முன்பாக 
யாராலும்‌ நிற்கமுடியாது. 


ஏற்பாட்டுக்காலத்தல்‌ 
தாவீதின்மீது, 
தன்னுடைய 
தாவீதைக்‌ 


சவுல்‌ 





ழ்‌ நயனா 
யாய 


வெளிப்படையான 
கொள்ளுதல்‌ 
நீதி 27:5,8 


நீதி 270, மறைவான சிநேகத்தைப்‌ 
பார்க்கிலும்‌ வெளிப்படையான 


கடிந்துகொள்ளுதல்‌ நல்லது. 


நீதி 27:6, சிநேகிதன்‌ அடிக்கும்‌ அடி.கன்‌ 
உண்மையானவைகண்‌; சத்துரு இடும்‌. 
முத்தங்கனோ வஞ்சனையுன்னவைகன்‌. 


நாம்‌ சுஷந்துகொள்ளப்படுவது நமக்கு 
நல்லது, நம்முடைய தப்பிதங்களை நமக்கு. 
எடுத்துச்‌ சொல்லக்கூடிய சிநேகிதர்கள்‌ 
நமக்குத்‌ தேவை. சிநேகிதன்‌ அடிக்கும்‌ 
அடிகள்‌ உண்மையானவைகள்‌. அடிகளால்‌ 
காயங்களும்‌, வேதனைகளும்‌ வரலாம்‌. 
இந்த வேதனைகள்‌ சொற்பகாலம்‌ மாத்திரமே 
இருக்கும்‌. மருத்துவர்‌ நோயாளிக்கு: 
சிகிச்சை கொடுக்கும்போது மருந்துகளைக்‌ 
கொடுப்பார்‌ மருந்து வாய்க்கு 
ருசியாகமிருக்காது. அது நாவுக்கு 
இனிமையாகயிராது. ஆனாலும்‌ அந்த 
மருந்து நமக்குத்‌ தேவை என்று 
தீர்மானித்து, மருத்துவர்‌ அதை நமக்குக்‌ 
டுப்பார்‌ அது நம்முடைய 
நல்லதுமறைவான 
நகத்தைப்‌ பார்க்கிலும்‌ வெளிப்படையான 
கடிந்துகொள்ளுதல்‌ நல்லது. 
சத்துருக்களைக்‌ குறித்து 
எச்சரிக்கையோடிருக்கவேண்டும்‌. 
இடும்‌ முத்தங்கள்‌ 
யூதாஸ்காரியோத்து இயேசுகிறிஸ்துவைக்‌ 
காட்டிக்கொடுப்பதற்காக அவரை 
முத்தமிட்டான்‌. அது சிநேகத்தின்‌ முத்தமல்ல. 
வஞ்சனையின்‌ முத்தம்‌. அது துரோகத்தின்‌ 
முத்தம்‌. கர்த்தர்‌ தாமே சத்துருக்களின்‌. 
முத்தங்களிலிருந்தும்‌, சூதுபேசுகிற. 
உதடுகளிலிருந்தும்‌, கள்ளநாவுகளிலிருந்தும்‌ 
நம்மைப்‌ பாதுகாப்பாராக. 


நாம்‌ 
சத்துரு. 
வஞ்சணையுள்ளது. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பசியுன்னவன்‌ 


நீதி 27:7 


நீதி ஐ, தருப்தியடைத்தவன்‌. 
தேன்கூட்டையும்‌ மிதிப்பான்‌; 
பசியுன்னவனுக்கோ கசப்பான 


பதார்த்தங்களும்‌ தித்திப்பாயிருக்கும்‌. 


தரித்திரர்கள்‌ அநேகக்‌ காரியங்களை 
ஐசுவரியவான்‌௧ளைப்போலவே அனுபவித்து 
மகிழுகிறார்கள்‌. ஐசுவரியவான்கள்‌ 
சந்தோஷமாயிருப்பதுபோல. தரித்திரரும்‌ 
சந்தோஷமாயிருக்கிறார்கள்‌. தரித்திரருக்கு 
திருப்தியான போஜனம்‌ இருக்காது. 
ப்‌ கத்தம்‌ 
வர்களால்தான்‌ 
போறனத்தை சந்தோஷமாய்ப்‌ புசிக்க முகம்‌ 
பசியுள்ளவனுக்கு கசப்பான பதார்த்தங்களும்‌ 
தித்திப்பாயிருக்கும்‌. பசி அதிகரிக்க. 
அதிகரிக்க, போஜனத்தின்‌ சுவையும்‌. 
அதிகரிக்கும்‌. 
நாம்‌ பசித்து புசித்தால்தான்‌ 
போஜனம்‌ சுவை நிரம்பியதாயிருக்கும்‌ 
ஜகவரியலான்கன்‌ அதிகமாய்ச்‌ சாப்பிட்டு 
பசியில்லாதிருப்பார்கள்‌. ஏற்கெனவே புசித்த 
போஜனம்‌ அவர்களுடைய வயிற்றிலிருக்கும்‌. 
தேன்‌ கூட்டையும்‌ 
சாலொமோன்‌ 
ஒவ்வொரு நாளும்‌ 
பெருந்தீனி உண்ணுகிறவர்களுக்கு சரியாகப்‌ 
பசிக்காது. அவர்களுக்கு எவ்வளவு, 
போஜனம்‌ கொடுத்தாலும்‌ அதன்மீது 
ஆர்வமில்லாதவர்களாயிருப்பார்கள்‌. 


தரித்திரருடைய 
காலியாகயிருக்கும்‌. அவர்களுக்கு 
அரைவயிற்றுக்குக்கூட போஜனம்‌ 
கிடைக்காது. காலியாகமிருக்கிற வயிறு 
எல்லா போஜனத்தையும்‌ ஏற்றுக்கொள்ளும்‌. 
இப்படிப்பட்டவர்களுக்கு எல்லா போஜனமும்‌. 
சுவையாகயிருக்கும்‌. அவர்கள்‌ புசிக்கும்‌. 
போஜனம்‌. பூரணமாய்‌ ஜீரணமாகும்‌. 
அடுத்த போஜனத்தைப்‌ புசிப்பதற்கு அவர்கள்‌ 
சீக்கிரத்தில்‌ ஆயத்தமாயிருப்பார்கள்‌. 
தங்களுக்குக்‌ கிடைத்த போஜனத்திற்காக 
அவர்கள்‌ நன்றியுள்ளவர்களாயிருப்பார்கள்‌. 


வமிறு எப்போதுமே 





ழ்‌ நள 
யாய 


கர்த்தர்‌ தங்களுக்குக்‌ கொடுத்திருக்கிற 
அப்பத்திற்காகவும்‌, தண்ணீருக்காகவும்‌ 
பசியுள்ளவர்கள்‌ கர்த்தரை நன்றியோடு 
துதிப்பார்கள்‌. ஏற்கெனவே திருப்தியாக 
புசித்திருப்பவர்களோ, கர்த்தரைத்‌ 
துதிக்கமாட்டார்கள்‌. அப்பமும்‌ தண்ணீரும்‌ 
அவர்களுக்கு சுவையாகயிருக்காது. 
போஜனத்தை அக்கரையோடு புசிப்பதற்குப்‌ 
பதிலாக அசட்டைபண்ணுவார்கள்‌. 


ஸ்தானத்தைவிட்டு 
மனுஷன்‌ 


நீதி 27:8 


திதி 27:8. தன்‌ கூட்டைவிட்டு அலைகிற. 
குருவி எப்படியிருக்கிறதோ, அப்படியே 
தண்‌ ஸ்தாணத்தைவிட்டு அலைகிற 
மனுஷனும்‌ இருக்கிறான்‌. 


ஒரு சிலர்‌ எந்த ஒரு வேலையிலும்‌ 
நிலைத்திருக்க மாட்டார்கள்‌. 
இப்படிப்பட்டவர்கள்‌ எந்த ஒரு ஸ்தலத்திலும்‌ 
நிலையாய்‌ தங்கியிருக்கமாட்டார்கள்‌. 
எப்போதும்‌. ஏலப்‌ ஊர்‌ 
சுற்றிக்கொண்டிருப்பார்கள்‌. இவர்களுக்கு 
ஊதாறியாய்‌ ஊர்‌ சுற்றுவதுதான்‌ பிடிக்கும்‌. 
ஒரிடத்தில்‌ நிலையாய்த்‌ தங்கியிருந்து 
தங்கள்‌ வேலையை நேர்த்தியாய்ச்‌ செய்து, 
முடிக்கவேண்டும்‌ என்னும்‌ அக்கரை 
இவர்களிடத்தில்‌ இருக்காது. நான்‌ 
ஸ்தானத்தைவிட்டு அலைகிற மனுஷன்‌, தன்‌ 
கூட்டைவிட்டு அலைகிற குருவிக்கு, 
ஒப்பாமிருக்கிறான்‌. 


குருவியும்‌ ஊர்‌ 
சுற்றிக்கொண்டிருக்கும்‌. ஒவ்வொரு மரமாக 
பறந்துபோகும்‌. ஒவ்வொரு கிளையிலும்‌ சிறிது. 
நேரம்‌ அமர்ந்திருக்கும்‌. ஊர்‌ சுற்றுகிற 
குருவி எந்த மரத்திலும்‌ ஒய்வெடுக்காது. 
குருவியின்‌ கூடு ஒரிடத்திலிருக்கும்‌. குருவி 
வேறொரு இடத்தில்‌ பறந்துகொண்டிருக்கும்‌. 
தன்‌ கூட்டைவிட்டு அலைகிற குருவி, தான்‌ 
இட்ட முட்டைகளையும்‌, 'பாறித்த 
குஞ்சுகளையும்‌ பராமரிக்காது. த்க்‌ 
மறந்துவிடும்‌. தன்‌ மனம்‌ போன போக்கில்‌ 
சுற்றி அலைந்துகொண்டிருக்கும்‌. ஊர்‌ 
சுற்றுகிறவர்கள்‌ தங்கள்‌ வேலையை 
ஒழுங்காய்க்‌ கவனிக்கமாட்டார்கள்‌. 


அலைகிற 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பல இடங்களுக்கும்‌ சுற்றி அலைகிறவர்கள்‌ 
தங்கள்‌ வீட்டுக்காரியங்களை சரியாக 
நிர்வாகம்பண்ணபமாட்டார்கள்‌. வீட்டு 
வேலைகளெல்லாம்‌ அரையும்‌ குறையுமாக 
அப்படியே இருக்கும்‌. ஆனால்‌ அவர்களோ 
ஒவ்வொரு இடமாக அலைந்து 
கொண்டிருப்பார்கள்‌. ஊர்‌ 
சுற்றிக்கொண்டிருப்பார்கள்‌. 
சமீபத்திலுள்ன அயலானே வாசி 
நீதி 27:9,10 


நீதி 278. 

சுகந்ததூபமும்‌ 

கனிப்பாக்குவதுபோல, 
தன்‌. 


பரிமனதைலமும்‌. 
இருதயத்தைக்‌ 
ஒருவனுடைய 
உட்கருத்தான 
பாராட்டும்‌ 
இன்பமானது களிப்பாக்கும்‌. 


நீதி 27:10. உன்‌ சிநேகிதனையும்‌, உன்‌: 
தகப்பனுடைய சிநேகிதனையும்‌ 
விட்டுவிடாதே; உன்‌ 
ஆயத்துக்காலத்தில்‌ உன்‌ 
சகோதரனுடைய வீட்டிற்குப்‌ போகாதே; 
தூரத்திலுன்ன சகோதரனிலும்‌ 
சமீபத்திலுன்ன அயலானே வாசி. 


ய சிநேகிதரின்‌ சிநேகத்‌ 
காத்துக்கொள்ளவேண்டும்‌. அவர்கள்‌ பழைய 
சிநேகிதர்களாகமிருந்தாலும்‌ சிநேகஜ்தைப்‌ 
புதுப்பித்துக்கொள்ளவேண்டும்‌. சிநேகத்தை 
விட்டுவிடக்கூடாது. பாலிய 
வயதில்‌ சிநேகிதர்களாகமிருந்தவர்களையும்‌ 
மறந்துவிடக்கூடாது. . அப்படிப்பட்ட 

.. முதிர்வயதிலும்‌ 


குடும்பத்து, சித்ககுக்க 
விசேஷித்த மரியாதை வன்‌ 
அவர்கள்‌ நம்முடைய பெற்றோரின்‌ 
சிநேகிதராகயிருக்கலாம்‌. நம்முடைய 
சிநேகிதரையும்‌, நம்முடைய பெற்றோரின்‌ 
சிநேகிதரையும்‌ விட்டுவிடக்கூடாது என்று 
சாலொமோன்‌ ஆலோசனை சொல்லுகிறார்‌. 





ழ்‌ நள 
யாய 


என்று அவர்கள்‌ தங்களை 
நிரூபித்தவர்கள்‌. அவர்கள்‌ 
நன்மையை நாடுகிறவர்கள்‌. 
ஆலோசனைகள்‌ 
பேருதவியாகயிருக்கும்‌. நம்முடைய பெற்றோர்‌ 
நம்மைவிட்டுவிட்டு வேரிடத்தில்‌ வசித்தாலும்‌, 
நாம்‌ அவர்களை மதிக்கவேண்டும்‌. 
அவர்களை கவனிக்கவேண்டும்‌. 
பெற்றோரை பராமரிக்கவேண்டும்‌. 
பெற்றோரை மதிப்பதுபோலவே, அவர்களுடைய 
சிநேகிதர்களையும்‌ மதித்து அவர்களோடு 
சிநேகம்‌ பாராட்டவேண்டும்‌. 

பழைய ஏற்பாட்டுக்காலத்தில்‌ 
செகொல்லாம்‌. என்பவர்‌. ன்‌ 
ராஜாவின்‌ குமாரன்‌. இவன்‌ ஆட்சிக்கு 
வந்தபோது, சாலொமோனின்‌ சிநேகிதர்கள்‌ 
ரெகொடெயாமுக்கு நல்ல ஆலோசனை 
சொன்னார்கள்‌. ஆனால்‌ ரெகொபெயாமோ 
தன்‌ தகப்பனாருடைய சிநேகிதரின்‌ 
ஆலோசனைகளுக்கு செவிகொடுக்க 
மறுத்துவிட்டான்‌. அவர்களுடைய 
புத்திமநிகளை கேட்காமல்‌, ஊதாறிகளோடு 
சேர்ந்து உருப்படாமல்‌ போய்விட்டான்‌. 


நமக்குப்‌ 
"அவர்களுடைய 


நல்ல சிநேகிதர்கள்‌ 
பிரயோஜனமாயிருப்பார்கள்‌. 
சிநேகம்‌ நமக்கு  இன்பமாயிருக்கும்‌. 
பரிமளதைலமும்‌ சுகந்த தூபமும்‌. 
இருதயத்தைக்‌ களிப்பாக்கும்‌. அதுபோலவே 
நம்முடைய மெய்யான சிநேகிதருடைய 
உட்கருத்தான ஆலோசனையும்‌ பாராட்டும்‌ 
நமக்கு இன்பமாயும்‌ களிப்பாயும்‌ இருக்கும்‌. 
நமக்கு பாரங்களும்‌ பிரச்சனைகளும்‌ 
அதிகமாயிருக்கும்போது, ற்‌ 
நம்முடைய சிநேகிதரோடு 


கொள்ளலாம்‌. 


அவற்றை 
பகிர்ந்து 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


பிரியப்‌ 
PUBLISHERS 


நம்முடைய சிநேகிதர்கள்‌ நம்முடைய 
சந்தோஷத்திற்காகவே இருக்கிறார்கள்‌ என்று 
நாம்‌ நினைக்கக்கூடாது. சிநேகிதரின்‌ 
மூலமாய்‌ நமக்கு ம்‌ வரும்‌. அது 
நல்லதுதான்‌. அதைவிட மேலாய்‌, 

ய பிரயோஜனமுள்ள 
ஆலோசனைகளை நாம்‌ விரும்பவேண்டும்‌. 
அவர்களுடைய உட்கருத்தான ஆலோசனை 
பரிசுத்தமானது. அதில்‌ 
இருக்காது. கோபமோ, 
வஞ்சனையோ இருக்காது. 
ஆபத்து வருவதுபோல - 
வரலாம்‌. அப்படிப்பட்ட 
தூரத்திலுள்ள ்‌ 
தேடிப்போகவேண்டும்‌ என்னும்‌. 
அவசியமில்லை. ஆபத்துக்காலத்திலே. 
சகோதரனுடைய வீட்டிற்குப்போகாதே என்று 
சாலொமோன்‌ ஆலோசனை சொல்லுகிறார்‌. 
தூரத்திலுள்ள சகோதரனிலும்‌ சமீபத்திலுள்ள 
அயலானே வாசி. 


சகோதரரை 


சகோதரர்கள்‌ நமக்கு எல்லா 
உதவிகளையும்‌ செய்வார்கள்‌ என்று 
எதிர்பார்க்கக்கூடாது. அவர்கள்‌ நம்முடைய 
'சகோதரர்களாமிருப்பதினிமித்தமாய்‌, நமக்கு 
அவர்கள்‌ 

அவர்களுடைய 

பெற்றுக்கொள்வதும்‌ நமக்கு 

இப்படிப்பட்ட 


உதவியை எதிர்பார்ப்பதற்குப்‌ பதிலாக, நமக்கு 
அருகாமையிலுள்ள சிநேகிதரின்‌ உதவியை 
நாடவேண்டும்‌. நாமும்‌ சமீபத்திலுள்ள 
அயலாருக்கு உதவிபுரியவேண்டும்‌. நமக்கு 
உதவி தேவைப்படும்போது அவர்களுடைய 
உதவிகளையும்‌ கேட்டு 
பெற்றுக்கொள்‌ வேண்டும்‌. 


என்‌ மகனே 
தீதி 221 


தீதி 2701. 

இத்திக்கிறவனுக்கு. 
உத்தரவுகொடுக்கத்தக்கதாக, 
ஞானவானாகி, என்‌ இருதயத்தைச்‌. 
சுத்தோஷப்படுத்து.. 





ழ்‌ நயனா 
யாய 


பிள்ளைகள்‌ தங்கள்‌ பெற்றோருக்கு 
ஆதரவாயும்‌ ஆறுதலாயும்‌ இருக்கவேண்டும்‌. 
பிள்ளைகள்‌: பெற்றோரின்‌ இருதயத்தை 
சந்தோஷப்படுத்த வேண்டும்‌. பெற்றோருக்கு 
சோதனையான நாட்கள்‌ வரலாம்‌. 
அவர்களுக்கு வேதனையான காலங்களும்‌ 
வரலாம்‌. பெற்றோருக்கு கஷ்டங்களும்‌, 
நஷ்டங்களும்‌ வரும்போது பிள்ளைகள்‌ 
அவர்களுக்கு ஆதரவாகயிருந்து. 
அவர்களுக்கு. உதவிபுரியவேண்டும்‌. 
பெற்றோரின்‌ இருதயம்‌ கலங்கியிருந்தாலும்‌, 
பிள்ளைகள்‌ அந்தக்‌ கலக்கத்தை நீக்கி, 
அவர்களுடைய இருதயத்தை 
சந்தோஷப்படுத்தவேண்டும்‌. 
என்‌ மகனே, 
'ஞானமுள்ளதாயிருந்தால்‌, 
இருதயம்‌ மகிழும்‌. உன்‌ உதடுகள்‌ 
செம்மையானவைகளைப்‌ பேசினால்‌, என்‌ 
உள்ளிந்திரியங்கள்‌ மகிழும்‌" (நீதி 23.1536. 


பெற்றோரை 
நிந்திக்கும்போது, தங்களை 
நிந்திக்கிறவர்களுக்கு அவர்கள்‌ சரியான 
உத்தரவு கொடுக்கவேண்டும்‌. பெற்றோரின்‌ 
இருதயம்‌ சந்தோஷமாயிருந்தால்தான்‌ 
அவர்களால்‌ சரியாக சிந்திக்க முடியும்‌. 
நிதானமாகப்‌ பேசமுடியும்‌ பிள்ளைகள்‌ 
ஞானவான்களாகயிருக்கும்போது அவர்கள்‌ 
தங்கள்‌ பெற்றோரின்‌ இருதயத்தை. 
சந்தோஷப்படுத்துவார்கள்‌. 

பிள்ளைகள்‌ சிறுவயது 
பிரயத்திலிருந்தபோது, பெற்றோர்‌ அவர்களை 
கண்டித்து வளர்த்திருப்பார்கள்‌. அவர்களைத்‌ 
திருத்துவதற்காக பிரம்பினால்‌ 
அடித்திருப்பார்கள்‌. பெற்றோரால்‌ 
கண்டிக்கப்பட்டு, தண்டிக்கப்பட்டு 
வளர்க்கப்படும்‌ பிள்ளைகள்‌ ஒழுக்கத்தோடு 
வளரும்‌. அவர்கள்‌ பெரியவர்களான பின்பு 
அவர்களுடைய பேச்சிலும்‌ செய்கையிலும்‌ 
நற்குணம்‌ இருக்கும்‌ நம்முடைய 
பிள்ளைகள்‌ றுவயதிலிருக்கும்‌ 
போதே அவர்களுக்கு கரத்தணப்பதில்‌ 
ஆலிக்குரிய த்‌ 
உபதேசம்‌. 
வளையாதது, 
சிறுபிள்ளைகள்‌ 
பருவத்தில்‌ 
கற்றுக்கொள்‌ ளவில்லையென்றால்‌, அவர்கள்‌ 
வளர்ந்து பெரியோரான. பின்பு, 
நற்குணங்களைக்‌ கற்றுக்கொள்வது மிகவும்‌: 
கடினம்‌. 


உன்‌ இருதயம்‌ 
என்னிலே என்‌ 


மற்றவர்கள்‌ 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சிறுபிள்ளைகள்‌ 
வளர்க்கப்படவில்லையென்றால்‌, 
அவர்களையும்‌, அவர்களை 
பெற்றோரையும்‌ தூஷிப்பார்கள்‌. 
நிந்திப்பார்கள்‌. தங்களை 
நிந்திக்கிறவர்களுக்கு பெற்றோர்‌ சரியான 
சொல்லவேண்டுமென்றால்‌, 
ஞானமுள்ளவர்களாகயிருக்க 
நற்குணம்‌ 
மிகுந்தவர்களாகமிருக்க வேண்டும்‌. 
பிள்ளைகளிடத்தில்‌ நல்ல சுபாவமும்‌, நல்ல 
பண்பும்‌ இருந்தால்தான்‌, பெற்றோரின்‌. 
அவர்களைப்‌ பார்த்து 
தங்கள்‌ 
பிள்ளைகளினிமித்தமாக, மற்றவர்கள்‌ 
தங்களை தூஷிக்கும்போது, பெற்றோர்‌ 
தங்கள்‌ பிள்ளைகளின்‌ நற்குணத்திற்கு 
உத்திரவாதம்‌ கொடுப்பார்கள்‌. தங்களை 
நிந்திக்கிறவர்களுக்கு சரியான மறுஉத்தரவு, 
கொடுப்பார்கள்‌. 


ஒழுக்கமாக 
மற்றவர்கள்‌ 

வளர்த்த 
பெற்றோரை 


ஆபத்து 


நீதி 27:12 


நீதி 2712. விவேகி ஆபத்தைக்‌ கண்டு. 

கொள்ளுகிறான்‌; 

நெடுகப்போய்‌ 
தண்டிக்கப்படுகிறார்கள்‌. 


தீங்கு திடீரென்று வருவதில்லை, 
அது எப்போது வரும்‌ என்பதையும்‌, எப்படி 
வரும்‌ என்பதையும்‌ நம்மால்‌ நிதானித்து, 
அறியமுடியும்‌. எல்லோருக்கும்‌ சோதனை 
வரும்‌. சோதனை வரும்போது நாம்‌ 
அதைவிட்டு விலகிப்போய்விட வேண்டும்‌. 
துணிகரமாக. சோதனைகளில்‌ 
சிக்கிக்கொள்வது பாவம்‌. பாவத்தின்‌ சம்பளம்‌ 
வியாதியும்‌, மரணமும்‌. பாவம்‌ 
செய்கிறவர்கள்மீது தேவனுடைய 
ஆக்கினைத்தீர்ப்பு வரும்‌. பாவத்தைத்‌ 
தொடர்ந்து தண்டனை வரும்‌. 





ழ்‌ ளன 
யாய 


நாம்‌ பாவம்‌ செய்வதற்கு முன்பாகவே 
பரிசுத்த ஆவியானவர்‌ நம்மை எச்சரிப்பார்‌ 
மனச்சாட்சியும்‌ 


எச்சரிப்பின்‌ சத்தத்திற்குச்‌ 
நாம்‌ பாவத்தை 
விலகிப்போய்விடவேண்டும்‌. 
ஆபத்தைக்‌ கண்டு மறைந்துகொள்கிறான்‌. 
பேதைகளோ ஆபத்தைக்‌ கண்டு, அதை 
விட்டு விலகிப்போகாமல்‌, நெடுகப்போய்‌, 
ஆபத்தில்‌ சிக்கிக்கொள்கிறார்கள்‌. 
சோதனைகளினால்‌  பிடிக்கப்படுகிறார்கள்‌. 
த விழுந்துவிடுகிறார்கள்‌. 
தண்டிக்கப்படுகிறார்கள்‌. 
பமந காவத்தக்கள க்‌ ஆபத்தைக்‌ 
கண்டு மறைந்துகொள்வதில்லை. 
துணிகரமாய்ப்‌ பாவம்‌ செய்கிறவர்களும்‌: 
சோதனைகளை விட்டு விலகிப்போவதில்லை. 
கர்த்தருடைய பிள்ளைகள்‌ 
சோம்பேறிகளாகவோ, பேதைகளாகவோ 
இருக்கக்கூடாது. விவேகிகளாகயிருக்க 
வேண்டும்‌. நம்முடைய வார்த்தையிலும்‌, 
கிரியையிலும்‌ விவேகம்‌ 


நிரம்பியிருக்கவேண்டும்‌. 


அந்நியனுக்காகப்‌ 
பிணைப்படுகி றவன்‌ 
நீதி 2713 


நீதி 2713. அத்தியனுக்காகப்‌ 
பிணைய்படுகிறவனுடைய வஸ்திரத்தை 
எடுத்துக்கொன்‌, அந்திய ஸ்திரீக்காக 
ஈடுவாங்கிக்கொன்‌. 

அரு ப்‌ தரித்திரராவதற்கு 
பிரயாசப்படுகிறார்கள்‌. தரித்திரத்தைவிட்டு 
விலகி வருவதற்கு வழிகள்‌ இருந்தாலும்‌, 
அவற்றைப்‌ புறக்கணித்துவிட்டு தரித்திரத்தில்‌ 
சிக்கிக்கொள்கிறார்கள்‌. நாம்‌ பிறருக்கு 
உதவிபுரியவேண்டும்‌. இது ஒரு நல்ல. 
சுபாவம்‌. ஆனாலும்‌ நம்முடைய திராணி 
என்ன என்பதையும்‌ நாம்‌ அறிந்திருக்க. 
வேண்டும்‌. நம்முடைய  திராணிக்கு. 
அதிகமாக, கேட்கிறவர்களுக்கெல்லாம்‌ நாம்‌ 
உதவிசெய்தால்‌ நம்மிடத்தில்‌ ஒன்றும்‌. 
இருக்காது. அந்நியனுக்காக 
பிணைப்படுகிறவர்கள்‌ வறுமையிலும்‌ 
ஆபத்திலும்‌ சிக்கிக்கொள்வார்கள்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இவர்களைப்போலவே ஸ்திரீகளோடு 
வேசித்தனமும்‌, விபச்சாரமும்‌ செய்கிறவர்கள்‌ 
தங்களுடைய ஐசுவரியத்தை 
இழந்துபோவார்கள்‌. இப்படிப்பட்டவர்களுக்கு, 
தங்களுடைய கைகளின்‌ பிரயாசத்துப்‌ 
பலனை பாதுகாக்க தெரியவில்லை. 
தங்களுடைய சம்பாத்தியம்‌ எல்லாவற்றையும்‌ 
பொத்தலான பைகளில்‌ போட்டு, 
எல்லாவற்றையும்‌ இழந்துவிடுவார்கள்‌. 
இப்படிப்பட்டவர்களுக்கு உதவிசெய்யும்போது 
நாமும்‌ மிகவும்‌ கவனமாயிருக்கவேண்டும்‌. 
அவர்களுக்கு கடன்‌ கொடுக்கும்பொழுது, 
அவர்களிடத்தில்‌ நியாயமான ஈடுகளைப்‌ 
பெற்றுக்கொள்ளவேண்டும்‌. 

செல்லும்‌ செலவைக்‌ கணக்குப்‌ 
பார்க்காமலிருக்கிறவர்கள்‌ கடனாளிகளாகி 
விடுவார்கள்‌. இப்படிப்பட்டவர்களால்‌ 
வாங்கிய கடனைத்‌ திருப்பிக்‌ கொடுக்க 
முடியாது. தங்களுக்கு கடன்‌ 
கொடுத்தவர்களை ஏமாற்றி வஞ்சிப்பதற்கு 
முயற்சி செய்வார்கள்‌. இவர்கள்‌ 
மற்றவர்களையும்‌ வஞ்சிப்பார்கள்‌. தங்களைத்‌ 
தாங்களையும்‌ வஞ்சித்துக்கொள்வார்கள்‌. 
அந்நியனுக்காக பிணைக்கப்பட்டு, 
தரித்திரனாகி,  பிறனிடத்தில்‌ ஒருவன்‌ 
கடன்வாங்கினால்‌, அவனுக்குக்‌ 
கொடுக்கப்படும்‌ கடனுக்காக அவனுடைய 
வஸ்திரத்தை ஈடாக எடுத்துக்கொள்ள 
வேண்டும்‌. அந்நிய ஸ்திரீகளிடம்‌ 
ந விபச்சாரமும்‌ செய்து 
ங்களுடைய இங்திகளை 
இரந்துபோன்வ்களுக்கு கடன்கொடுக்கும்‌ 
போது,  அவர்களிடத்திலும்‌ கொடுத்த 
கடனுக்கு ஈடு வாங்கிக்கொள்ளவேண்டும்‌. 
அவர்களுக்கு வெறும்‌ கையில்‌ கொடுத்து 
நாமும்‌ ஏமாந்து போகக்கூடாது. 


உரத்தசத்தத்தோடே சொல்லும்‌ 
ஆசீர்வாதம்‌ 
நீதி 27:14 


நீதி 2744. ஒருவன்‌ அதிகாலையிலே 
எழுத்து உரத்தசத்தத்தோடே தன்‌ 
சிநேகிதனுக்குச்‌ சொல்லும்‌ ஆசீர்வாதம்‌ 
சாபமாக எண்ணப்படும்‌ . 





ழ்‌ நள 
யாய 


ஒவ்வொருவருக்குமுரிய கனத்தையும்‌ 
மரியாதையையும்‌ நாம்‌ செலுத்தவேண்டும்‌. 
இராயனுக்குரியதை இராயனுக்கும்‌, 
கர்த்தருக்குரியதை. கர்த்தருக்கும்‌ 
கொடுக்கவேண்டும்‌ என்பதே 
இஙேசகிறிஸ்துலின்‌. உதேசம்‌.. அறிவிலும்‌ 
ஞானத்திலும்‌, கற்பிலும்‌, நற்குணத்திலும்‌ 
சிறந்து விளங்குபவர்களை நாம்‌ மனதார 
பாராட்டவேண்டும்‌. நமக்கு 
உதவிசெய்கிறவர்களுக்கு நம்முடைய 
இருதயத்தின்‌ ஆழத்திலிருந்து நன்றி 
சொ்லவேண்டும்‌. நன்றி சொல்வதிலும்‌ ஒரு 
ஒழுங்கும்‌ கிரமமும்‌ உள்ளது. 


அதிகாலையிலே எழுந்து, 
நம்முடைய  சிநேகிதரைப்பார்த்து. உரத்த 
சத்தத்தோடே அவருக்கு ஆசீர்வாதம்‌ 
சொல்லுவது. ஆசீர்வாதமாக எண்ணப்படாது. 
அது. சாபமாகவே எண்ணப்படும்‌. அவர்கள்‌ 
நமக்கு நன்மை செய்திருந்தாலும்‌, நாம்‌. 
அவர்களுக்கு முறைப்படி நன்றி 
சொல்லவேண்டும்‌. உரத்த சத்தமாக 
ஆசிர்வாதம்‌ சொல்லுது. அறிக நன்றி 
சொல்வதற்கு இணையாகாது. 
மற்றவர்களைப்‌ புகழும்போது அதிலும்‌ ஒரு 
அளவும்‌ கட்டுப்பாடும்‌ இருக்கவேண்டும்‌. 


நாம்‌ 


அளவுக்கு அதிகமாக. மனுஷரைப்‌ 
புகழுவதும்‌ நல்லதல்ல. 5. மதன்‌ 


சி்கக்கொள்கிறார்கள்‌. 
கண்ணி. இதில்‌ 


நாம்‌ 


ஒரு 
சிக்கிக்கொள்ளாதவாறு 
எச்சரிக்கையாயிருக்கவேண்டும்‌. 


அப்போஸ்தலர்‌ பவுல்‌ மேன்மை 
பாராட்டுவதைக்‌ குறித்து கொரிந்தியருக்கு 
எழுதின இரண்டாவது நிருபத்தில்‌ இவ்வாறு 
சொல்லுகிறார்‌. “இப்படிப்பட்டவனைக்குறித்து 
மேன்மைபாராட்டுவேன்‌;: ஆனாலும்‌ 
என்னைக்குறித்து என்‌ 
பலவீனங்களிலேயன்றி. வேறொன்றிலும்‌ 
மேன்மைபாராட்டமாட்டேன்‌. சத்தியமானதை 
நான்‌ பேசுகிறேன்‌: நான்‌ மேன்மைபாராட்ட 
மனதாயிருந்தாலும்‌, நான்‌ புத்திமீனனல்ல. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆனாலும்‌ ஒருவனும்‌ என்னிடத்தில்‌ 
காண்கிறதற்கும்‌, என்னாலே கேட்கிறதற்கும்‌ 
மேலாக என்னை எண்ணாதபிடிக்கு அப்படிச்‌ 
செய்யாதிருப்பேன்‌. அன்றியும்‌, 
எனக்கு  வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய 
மேன்மையினிமித்தம்‌ நான்‌ என்னை 
உயர்த்தாதபடிக்கு, என்‌ மாம்சத்திலே ஒரு 
முள்‌ கொடுக்கப்பட்டிருக்கிறது: என்னை நான்‌ 
உயர்த்தாதபடிக்கு, அது என்னைக்‌ குட்டும்‌ 
சாத்தானுடைய தூதனாயிருக்கிறது. அது 


கிருபை உனக்குப்‌ போதும்‌: பலலீனத்திலே 
என்‌ பலம்‌ பூரணமாய்‌ விளங்கும்‌ என்றார்‌ 
ஆகையால்‌, கிறிஸ்துவின்‌ வல்லமை என்மேல்‌ 
தங்கும்படி, என்‌ பலவீனங்களைக்குறித்து, 
நான்‌ மிகவும்‌ சந்தோஷமாய்‌ 
மேன்மைபாராட்டுவேன்‌" (2கொரி 12:5-9) 


சண்டைக்காரியான ஸ்திரீ 
நீதி 27:15,16 


நீதி 27:15. அடைமழைநானில்‌ ஓயாத 
ஒழுக்கும்‌ சண்டைக்காரியான ஸ்திரீயும்‌ 
சரி. 


நீ 2716. அவனை 
அடக்கப்பார்க்கிறவன்‌ காற்றை 
அடக்கித்‌ தன்‌  வலதுகையினால்‌ 


எண்ணெயைப்‌ பிடிக்கப்பார்க்கிறான்‌. 


மனைவி நற்குணமுள்ளவளாயிருப்பது, 
குடும்பத்திற்கு ஆசீர்வாதம்‌. அவள்‌ 
பொறுமையுள்ளவளாயும்‌, தன்‌ குடும்ப 
காரியங்களை நன்றாய்‌ விசாரிக்கிறவளாயும்‌ 
இருக்கவேண்டும்‌. மனைவி 
'சண்டைக்காரியாக இருக்கும்போது, அவள்‌ 
புருஷனுக்கு அநேக. வேதனைகள்‌ 
உண்டாகும்‌. குடும்பத்தில்‌ நிம்மதியும்‌, 
சமாதானமும்‌, சந்தோஷமும்‌ இருக்காது, 
சண்டைக்காரியின்‌ வாயை அடக்கவும்‌ 
முடியாது. அடைமழை நாளில்‌, மழை நிற்காமல்‌ 
பெய்துகொண்டேயிருக்கும்‌. தொடர்‌ 
மழையையும்‌, கனமழையையும்‌, 
அடைமழையையும்‌ நம்மால்‌ நிறுத்த முடியாது. 
'சண்டைக்காரியான ஸ்திரீ அடைமழை நாளில்‌ 
ஓயாத ஒழுக்கைப்போல இருக்கிறாள்‌. 
தொடர்ந்து பெய்யும்‌ கனமழையைப்‌ 
போலிருக்கிறாள்‌. 





ழ்‌ நள 
யாய 


நம்முடைய உற்றார்‌ உறவினர்களில்‌ 
சிலரோ, அல்லது நம்முடைய அயலகத்தாரில்‌ 
சிலரோ சண்டைக்காரர்களாக இருக்கலாம்‌. 
அவர்கள்‌ நமக்கு ஓயாத பிரச்சனைகளைக்‌ 
கொடுத்துக்கொண்டிருக்கலாம்‌. அவர்களை 
நம்மால்‌ அடக்கவும்‌ முடியாது. இப்படிப்பட்ட 
சூழ்நிலைகளில்‌ நாம்‌ நீடிய பொறுமையோடு 
அவர்களுடைய பிரச்சனைகளைச்‌ 
சகித்துக்கொள்ளவேண்டும்‌. “மனைவியின்‌ 
சண்டைகள்‌ ஓயாத ஒழுக்கு” (நீதி 19:13) 
என்று சாலொமோன்‌ சொல்லுகிறார்‌ 


ஞானமுள்ளவர்கள்‌, அடைமழை 
காலத்தில்‌, மழையை அடக்கப்பார்ப்பதற்குப்‌ 
பதிலாக, அந்த மழைக்கு ஒதுங்கி 
நிற்பார்கள்‌. தங்கள்‌ மீது மழை பெய்யாதவாறு 
ஒரமாக நின்றுகொள்வார்கள்‌. தங்களால்‌ 
அடைமழையை நிறுத்த முடியாவிட்டாலும்‌, 
ஒரு குடையை விரித்துப்‌ பிடித்து. தங்களை 
மழையிலிருந்து பாதுகாத்துக்கொள்வார்கள்‌. 


சண்டைக்காரி சண்டைபோடும்போது. 
அவளுடைய வார்த்தைகளை நம்மால்‌ அடக்க 
முடியாது. அவளை அடக்கப்பார்க்கிறவன்‌. 
காற்றை அடக்கி தன்‌ கையில்‌ பிடிப்பதற்கு 
முயற்சிபண்ணுகிறான்‌. ஞானமுள்ளவன்‌ 
சண்டைக்காரியின்‌ வார்த்தைகளுக்கு விலகி 
ஒதுங்கி நிற்பான்‌. அவளுடைய கடினமான 
வார்த்தைகள்‌ தன்னுடைய செவிகளில்‌ 
உட்பிரவேசியாதவாறு, தன்னுடைய 
செவிகளை அடைத்துக்கொள்வான்‌. 
துர்நாற்றம்‌ வீசும்‌ இடங்களில்‌, நம்முடைய 
மூக்கைப்‌ பொத்திக்கொள்வதுபோல, 
சண்டைக்காரியின்‌ அசிங்கமான 
வார்த்தைகளைக்‌ கேட்காதவாறு நம்முடைய 
செவிகளைப்‌ பொத்திக்கொள்ளவேண்டும்‌. 


துள்மார்க்கரும்‌ மூடர்‌ தங்களுடைய 
மூடத்தனத்தை வெளிப்படுத்துவார்கள்‌. 
தங்களுக்கு கேடும்‌, அவமானமும்‌ 
உண்டாகத்தக்கதாக தங்கள்‌ மூடத்தனத்தை 
'வெளிப்படுத்துவார்கள்‌. மதியீனமாகப்‌: 
பேசுவார்கள்‌. நம்மால்‌ முடிந்த வரையிலும்‌ 
மூடருக்கு புத்திசொல்லலாம்‌. அவர்கள்‌ 
நம்முடைய புத்திமதிகளைக்‌ கேட்பதற்கு. 
மனதுள்ளவர்களாயிருக்க வேண்டும்‌. 
மூடருக்கு நம்முடைய ஆலோசனையைக்‌ 
கேட்க மனதில்லையென்றால்‌, நாம்‌ 
அவர்களைவிட்டு விலகி வந்துவிடவேண்டும்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நம்மால்‌ காற்றை அடக்கி நம்முடைய 
கைக்குள்‌ வைத்திருக்க முடியாது. நம்முடைய 
வலதுகையினால்‌ எண்ணெயை பிடித்து 
வைக்கவும்‌ முடியாது. அதுபோலவே 
சண்டைக்காரியின்‌ வார்த்தைகளை 
யாராலும்‌ அடக்க முடியாது. 


இரும்யை இரும்பு கருக்கிடும்‌ 
நீதி 2717 


நீதி 2707. இரும்பை இரும்பு 
கருக்கிடும்‌; அப்படியே மனுஷனும்‌ தன்‌ 
முகத்தைக்‌ 


ஆகாத 
நல்லொழுக்கத்தைக்‌ கொடுக்கும்‌. 
ஞானமும்‌, 
'சம்பாஷணைகளும்‌ 
ஞானத்தை விருத்தியடையச்‌ 
செய்யும்‌. ஞானமுள்ளவர்களோடு 
பேசும்போது, நம்முடைய ஞானமும்‌. 
அதிகரிக்கும்‌. புத்தியுள்ளவர்களும்‌ பேசினால்‌. 
நம்முடைய புத்தியும்‌ அதிகரிக்கும்‌. 
நற்குணமுள்ளவர்கள்‌ தங்களுடைய 
நமக்குப்‌ பகிர்ந்து. 
நம்முடைய சுபாவங்களும்‌ 
நல்லவையாயிருப்பதற்கு அவர்கள்‌ 
உதவிசெய்வார்கள்‌. 


சம்பாஷணைகள்‌ 
புத்தியும்‌, 
பிரயோஜனமுமுள்ள 

நம்முடைய 


தீயோரிடம்‌ பழகினால்‌ A 
தீயசுயாவங்கள்‌ நமக்கு 
அவர்களுடைய ரன்களும்‌! 
காமவிகாரங்‌ நம்மைத்‌ 
தொற்றிக்கொள்ளும்‌. இரும்பை இரும்பு 
கருக்கிடும்‌. அரம்‌ இரும்பினால்‌. 
செய்யப்பட்டிருக்கிறது. அது இரும்பை தீட்டி 
கூர்மையாக்குவதற்குப்‌ பயன்படுத்தப்படுகிறது. 
நல்லோரும்‌ தீயோரும்‌ அரத்தைப்போலவே 
இருக்கிறார்கள்‌. நாம்‌ யாரோடு 
பேசுகிறோம்‌, யாரோடு சகவாசம்‌ 
வைத்திருக்கிறோம்‌ என்பது மிகவும்‌ முக்கியம்‌. 
அவர்களோடு சம்பாஷணை பண்ணும்போது, 
அவர்களுடைய சுபாவங்கள்‌ 
வருவதற்கு வாய்ப்புள்ளது. 
இரும்பைக்‌ கருக்கிவிடுவதுபோல, 
தன்‌ சிநேகிதனுடைய 
கருக்கிடுகிறான்‌. 





ழ்‌ நள 
யாய 


நாம்‌ நல்லவர்களோடு சம்பாஷணை 
பண்ணும்போது, அவர்களுடைய 
நற்குணங்கள்‌ அரத்தைப்போல நம்முடைய 
நற்குணங்களைக்‌ கூர்மையாக்கும்‌. 
நம்முடைய சுபாவங்கள்‌ 
பிரகாசமடையும்‌. அவர்களைப்போலவே 
நாமும்‌ நற்கிரியைகளைச்‌ செய்வதற்கு 
ஆயத்தமாயிருப்போம்‌. 


நல்ல 


அத்திமரத்தைக்‌ காக்கிறவன்‌ 
நீதி 2718 


நீதி 2748. அத்திமரத்தைக்‌ காக்கிறவன்‌. 
அதின்‌ கனியைப்‌ புசிப்பான்‌; தன்‌: 
எஜமானைக்‌ காக்கிறவன்‌ 
கனமடைவான்‌. 


நாம்‌ சோம்பேறிகளாயிருக்காமல்‌ 
சுறுசுறுப்பாயும்‌ உற்சாகமாயும்‌ கிரியை 
நடப்பிக்கவேண்டும்‌. தன்‌ கைகளினால்‌. 
பிரயாசப்பட்டு வேலை செய்கிறவன்‌ அதன்‌ 
பலனைப்‌ புசிப்பான்‌. கடினமாக வேலை 
செய்கிறவன்‌ பட்டினியாயிருக்கமாட்டான்‌. 
வேலைக்குத்‌... தகுந்த கூலியைப்‌ 
பெற்றுக்கொள்வான்‌. 


செய்கிறவனும்‌ தன்‌ பிரயாசத்தின்‌ பலனை 
அனுபவிப்பான்‌. தோட்டக்காரன்‌ தோட்டத்தில்‌. 
அத்திமரத்தை நட்டு, அதைக்‌ காக்கும்போது, 
அவனும்‌ அதன்‌ கனியைப்‌ புசிப்பான்‌. 
அத்திமரத்தைக்‌ காக்கிறவனுக்கு 
அத்திப்பழத்தில்‌ ஒன்றும்‌ கொடுக்காமல்‌. 
அவனை சும்மா விட்டுவிடக்கூடாது. அவனே 


தோட்டக்காரனுக்கும்‌ 
க 
வேண்டும்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QODNENS 
PUBLISHERS 


திராட்சத்‌ தோட்டத்தை. 
உண்டாக்குகிறவன்‌ அதின்‌ கனியில்‌ 
புசிப்பான்‌. அப்போஸ்தலர்‌ பவல்‌ இதைப்பற்றி 
விவரிக்கும்போது, “எவன்‌ தன்‌ 
சொந்தப்பணத்தைச்‌ செலவழித்து, தண்டிலே 
சேவகம்‌ பண்ணுவான்‌? எவன்‌ திராட்சத்‌ 
தோட்டத்தை உண்டாக்கி, அதின்‌ கனியில்‌ 
புசியாதிருப்பான்‌? எவன்‌ மந்தையை மேய்த்து, 
அதின்‌ பாலைச்‌ சாப்பிடாதிருப்பான்‌ ?” 
ரகொரி 9:7) என்று சொல்லுகிறார்‌. 
தன்‌ . காக்கிறவன்‌ 
கனமடைவான்‌. எஜமான்‌ 
ஐசுவரியவானாகவும்‌, அவனுக்கு ஊழியம்‌ 
செய்கிறவன்‌ தரித்திரனாகவும்‌ இருக்கலாம்‌. 
அவன்‌ தன்‌ எஜமானுக்கு எல்லா 
சேவைகளையும்‌ செய்யும்போது, 
அவனுக்குரிய பலன்‌ கிடைக்கும்‌. 
வேலையாள்‌ தன்‌ கூலிக்குப்‌ 
பாத்திரனாகயிருக்கிறான்‌. எஜமானுக்கு 
நஷ்டம்‌ வராதவாறு வேலையாள்‌ விழிப்புடன்‌ 
இருப்பான்‌. உண்மையுள்ள 
வேலைக்காரர்களை எஜமான்கள்‌ 
அவர்களுக்குரிய 
குறைவில்லாமல்‌ 


எஜமானைக்‌ 


கொடுக்கவேண்டும்‌ 


விசுவாசிகளாகிய நமக்கு 
கர்த்தராகிய 

பரமஎஜமானாகயிருக்கிறார்‌. நாம்‌ அவருடைய 
திராட்சத்தோட்டத்தில்‌ வேலை செய்கிற 
பணியாட்களாகமிருக்கிறோம்‌. நாம்‌ 
கர்த்தருக்கு உண்மையுள்ளவர்களாக 
ஊழியம்‌ செய்யும்போது அவர்‌ நம்மை 
மெய்யாகவே கனப்படுத்துவார்‌. 


சத்த 


“ஒருவன்‌ எனக்கு 
ஊழியஞ்செய்கிறவனானால்‌ என்னைப்‌ 
பின்பற்றக்கடவன்‌, நான்‌ எங்கே 
இருக்கிறேனோ அங்கே என்‌ ஊழியக்காரனும்‌ 
இருப்பான்‌: ஒருவன்‌ எனக்கு 
ஊழியஞ்செய்தால்‌ அவனைப்‌ பிதாவானவர்‌ 
தார்‌ (யோவா 12:26) என்று 

பரமஎஜமானராகிய 


இவேககிறிஸ்து சொல்லுகிறார்‌. 


எனக்கு 





ழ்‌ நள 
யாய 


இருதயத்திற்கு இருதயம்‌ 
நீதி 27:19 


நீதி 2749. தண்ணீரில்‌ முகத்துக்கு மு முகம்‌ 
ஒத்திருக்குமாப்போல, 
இருதயத்திற்கு இருதயம்‌ சந்ததம்‌, 


தண்ணீர்‌ ஒரு கண்ணாடியைப்‌ 
போன்றது. நம்முடைய முகத்தை நாம்‌ 
கண்ணாடியில்‌ பார்ப்பதுபோல, 
தண்ணீரிலும்‌ பார்க்கலாம்‌ 
பார்க்கும்போது. தண்ணீரில்‌ 
ம்‌ தெரியும்‌. அதுபோலவே மனுஷருடைய 
தயத்தைப்‌ பார்க்கும்போது 
அவர்களுடைய சுபாவம்‌ நமக்கு 
பிரத்தியட்சமாய்த்‌ தெரியும்‌. மனுஷனுடைய 
பார்த்தால்‌ அவனுடைய 
பகட்டும்‌, அலங்காரமும்தான்‌ 


தன்னைத்தான்‌ 

தன்னுடைய 
சிந்தனைகளையும்‌, 
நோக்கங்களையும்‌ 


ஆராய்ந்து அறிந்துகொள்ளவேண்டும்‌ 


யாக்கோபு 
விவரிக்கும்போது, 
உங்களை 
திருவசனத்தைக்‌ 
மாத்திரமல்ல, 
செய்கிறவர்களாயும்‌ 
என்னத்தினாலெனில்‌, 
திருவசனத்தைக்‌ 
செய்யாதவனானால்‌, 
சுயாவழுகத்தைப்‌ 
ஒப்பாயிருப்பான்‌. 
பார்த்து, அவ்விடம்விட்டுப்‌ போனவுடனே, 
தன்சாயல்‌ இன்னதென்பதை 
மறந்துவிடுவான்‌” (யாக்‌ 1:22-24) என்று 
சொல்லுகிறார்‌ 


பற்றி 

அல்லாமலும்‌, நீங்கள்‌ 
வஞ்சியாதபடிக்குத்‌ 
கேட்கிறவர்களாய்‌ 


கேட்டும்‌ 
கண்ணாடியிலே தன்‌ 
பார்க்கிற 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நம்மை நாமே ஆராய்ந்து 
பார்க்கும்போது நம்முடைய மெய்யான 
சுபாவத்தை நம்மால்‌ அறிந்து கொள்ள 
முடியும்‌. நம்மை நாமே நிதானித்து அறிந்து 
வைத்திருப்பது நமக்கு மிகவும்‌ நல்லது. 
தண்ணீரில்‌ நம்முடைய முகத்தைப்‌ 
பார்க்கும்போது, அதில்‌ நம்முடைய முகம்‌ 
தான்‌ தெரியும்‌. நம்முடைய பிரத்தியட்சமான 


கர்த்தர்‌ 
எல்லா மனுஷரையும்‌ 
தம்முடைய 


சிருஷ்டி்கப்பட்ிருக்கிறோம்‌. 

இருதயத்தின்‌ சுபாவங்களும்‌, 
இருதயத்தின்‌  சுபாவங்களும்‌ 
விஷயங்களில்‌ ஒத்திருக்கும்‌. நம்முடைய 
மனச்சாட்சி நம்மோடு பேசுவதுபோலவே, 
அவரவர்களுடைய மனச்சாட்சி 
அவரவர்களோடு பேசும்‌. 


பாதானமும்‌ அழிவும்‌ 
நீதி 27:20 


நீதி 2720. பாதானமும்‌ 
திருப்தியாகிறதில்லை; 
டய 


மனுஷனுல। 
திருப்தியாகிறதில்லை. 


பாவத்தையும்‌ மரணத்தையும்‌ பிரிக்க 
முடியாது. பாவத்தின்‌ சம்பளம்‌ மரணம்‌. 
மனுஷன்‌ தன்னுடைய ஆசைகளை 
நிறைவேற்றுவதற்காக  பிரயாசப்படுகிறான்‌. 
ஆனாலும்‌ அவனுக்கு ஒருபோதும்‌ திருப்தி 
உண்டாவதில்லை. நம்முடைய பார்வை 
கர்த்தர்மீது இருக்கவேண்டும்‌. நமக்கு தாகம்‌ 
இருக்குமென்றால்‌ கர்த்தரிடத்தில்‌ வந்து 
ஜீவத்தண்ணீரை: பெற்றுக்‌ கொண்டு, 
அதைப்‌ பானம்பண்ணவேண்டும்‌. கர்த்தரே 
நம்முடைய ஆத்துமாவைத்‌ திருப்தி 
பண்ணுகிறவர்‌. 


அழிவும்‌ 
அதுபோல 
கண்களும்‌ 





ழ்‌ நள 
யாய 


ம்‌ 
ல பானம்‌ செய்கிறவர்கள்‌ 
எல்லோருமே பாதாளத்திற்குப்‌ போவார்கள்‌. 
தன்னிடத்தில்‌ எத்தனைபேர்‌ வந்தாலும்‌ 
அவர்கள்‌ எல்லோரையும்‌ பாதாளம்‌ 
ஏற்றுக்கொள்ளும்‌. அதுபோலவே. 
மனுஷருடைய கண்களும்‌ ஒருபோதும்‌. 
திருப்தியாகிறதில்லை. நம்முடைய கண்கள்‌ 
எதையெல்லாம்‌ பார்க்கிறதோ அதையெல்லாம்‌ 
இச்சிக்கும்‌. நாம்‌ 
பெற்றுக்கொண்டாலும்‌ நமக்கு 
உண்டாகப்போவதில்லை. 

இச்சைகள்‌ கர்ப்பந்தரிக்கும்‌. இன்னும்‌ அநேக 
காரியங்கள்மீது நன்‌ உண்டாகும்‌. 
மனுஷருடைய ஒருபோதும்‌ 
திருப்தியடையப்போவதில்லை 


வெள்ளிக்குக்‌ குகை 
நீதி 27:21 


நீதி 2721, வெள்ளிக்குக்‌ குகையும்‌, 
பொன்னுக்குப்‌ புடமும்‌ சோதனை; 
மனுஷனுக்கு அவனுக்கு உண்டாகும்‌. 
புகழ்ச்சியே சோதனை. 


வெள்ளியையும்‌ பொன்னையும்‌ 
புடமிட்டு கத்தம்பண்ணவேண்டும்‌. 
வெள்ளியையும்‌ பொன்னையும்‌ குகையில்‌ 
வைத்து, அதை 

உருக்கவேண்டும்‌. அப்போது 
வேறாகவும்‌ களிம்பு வேறாகவும்‌ பிரியும்‌. 
பொன்‌ வேறாகவும்‌ அதிலுள்ள அசுத்தம்‌. 
வேறாகவும்‌ பிரியும்‌. பொன்னை 
புடமிடும்போது அது சொக்கத்தங்கமாக 
மாறும்‌. வெள்ளியைப்‌ புடமிடும்போது அது. 
சுந்த வெள்ளியாக மாறும்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


வெள்ளியையும்‌ பொன்னையும்‌ 
புடமிட்டு சோதிப்பதுபோல, மனுஷரையும்‌ 
புகழ்ச்சிமினால்‌ சோதிக்கலாம்‌. ஒரு 
மனுஷனை நாம்‌ அதிகமாய்ப்‌ புகழ்ந்து 
பேசும்போது, அவர்‌ அந்த புகழ்ச்சியை 
ஏற்றுக்கொண்டு, தன்னுடைய இருதயத்தில்‌ 
ம்‌, இறுமாப்பும்‌ அடைவார்‌ 
என்றால்‌, அவரிடத்தில்‌ தீயசுபாவங்கள்‌ 
ஏராளமாய்‌ உள்ளன. மற்றவர்கள்‌ தன்னைப்‌ 
புகழும்போது, தன்னை அந்தப்‌ புகழ்ச்சிக்குப்‌ 
பாத்திரவான்‌ அல்ல என்று எண்ணி, அந்தப்‌ 
யெல்லாம்‌ 


மெய்யான புகழ்ச்சிக்குப்‌ பாத்திரவானல்ல. 
நன்னைத்தாள்‌..... நாழ்த்துகிறவன்‌ 
உயர்த்தப்படுவான்‌. மற்றவர்கள்‌ தன்னைப்‌ 
புகழும்போது, தான்‌ அந்தப்‌ புகழ்ச்சிக்கு 
பாத்திரவானல்ல என்று தீர்மானம்‌ செய்து, 
தன்னைத்‌ தாழ்த்தி, இந்தப்‌ பெற்ச்சிக்கு 
கர்த்தரே காரணம்‌ என்று 
அவரைத்‌  துதிக்கிறவர்கள்‌: ப ர்வதிக்க்‌ 
படுவார்கள்‌. இப்படிப்பட்டவர்களிடத்தில்‌ 
சுயபெருமை இருக்காது. ஆணவமான 
சுபாவம்‌ காணப்படாது. இவர்கள்‌ தங்களை 
நேசிப்பதுபோல 
நேசிப்பார்கள்‌. ஞூ 
சிநேகிதர்களுக்கு மரியாதை கொடுப்பார்கள்‌. 
மற்றவர்களுக்குத்‌ தங்களால்‌ முடிந்த 
நன்மைகளைச்‌ செய்வார்கள்‌. 
இப்படிப்பட்டவர்களே ஞானமும்‌ 
நற்குணமுமுள்ளவர்கள்‌. அப்போஸ்தலர்‌ பவல்‌ 
தன்னை  கனத்திலும்‌, கனவீனத்திலும்‌, 
பதிவது - நற்கீர்த்தியிலும்‌, 
கர்த்தருக்கு முன்பாக உண்மையுள்ளவராக 
விளங்கப்பண்ணினார்‌ (2கொரி 6:8). 


மூடனுடைய மூடத்தனம்‌ 
நீதி 27:22 


நீதி 2722. மூடனை உரலில்‌ போட்டு 
உலக்கையினால்‌ நொய்யோடே 
தொய்யாகக்‌ குத்தினாலும்‌, 

டய மூடத்தனம்‌ அவனை 


அவனு 
விட்டு நீங்காது. 





ழ்‌ நவள 
யாய 


அவனை விட்டு அகற்றும்‌" 
2215) என்று சாலொமோன்‌ 
நம்முடைய மனதும்‌, 
கர்த்தருடைய 
சித்தத்தின்‌ பிரகாரம்‌ உருவாக்கப்படவேண்டும்‌. 
நம்முடைய மனதில்‌ துர்க்குணமோ, 
தீமையான சபாவமோ ஒட்டியிருக்கக்கூடாது. 
சிறுவயதிலேயே தீயசுபாவங்களை 
நம்மைவிட்டு நீக்கிவிடவேண்டும்‌. 
சிறுபிள்ளை பிரயாத்திலேயே நம்முடைய 
மதிமீனம்‌ நீக்கப்படவில்லையென்றால்‌, அது 
நம்மோடு நிரந்தரமாக ஒட்டிக்கொள்ளும்‌. 
பின்பு அதை நம்மைவிட்டு நீக்குவது மிகவும்‌ 
கடினம்‌. ஐந்தில்‌ வளையாதது ஐம்பதில்‌ 
வளையாது. பிள்ளையின்‌ நெஞ்சில்‌ 
ஒட்டியிருக்கிற மதியீனத்தை, அப்போதே 
பிரம்பினால்‌ தண்டித்து 
அகற்றிவிடவேண்டும்‌. இல்லையென்றால்‌ 
அதை ஒருபோதும்‌ அகற்ற முடியாது. 


ஒரு சில பிள்ளைகள்‌ 
குணமுள்ளவைகளாயிருக்கும்‌. 
பார்ப்பார்கள்‌. எப்படித்தான்‌ 
திருத்தினாலும்‌ திருந்தவே மாட்டார்கள்‌. 
அவர்களைப்‌ பிரம்பினால்‌ அடித்தாலும்‌ 
அவர்களுடைய மதியீனம்‌ அவர்களைவிட்டு 
நீங்காது. வாயினால்‌ புத்திசொன்னால்‌ 
அதற்கு செவிகொடுக்கவே மாட்டார்கள்‌. 
இப்படிப்பட்ட மூடர்களை எப்படித்தான்‌. 
திருத்துவதற்கு முயற்சிபண்ணினாலும்‌, 
அவர்களை திருந்துவதற்கு வாய்ப்பே இல்லை. 
மூடனை உரலில்‌ போட்டு உலக்கையினால்‌ 
நொய்யோடே நொய்யாகக்‌ குத்தினாலும்‌, 
அவனுடைய மூடத்தனம்‌ அவனை விட்டு 
நீங்காது என்று சாலொமோன்‌ சொல்லுகிறார்‌. 


பிடிவாத 
அவர்களைப்‌ 
கண்டித்து 


கர்த்தர்‌ தன்மார்ககணத்‌ தண்டிக்கிறார்‌. 
நீ நியாயத்‌. 
ல்‌ 


நர பண்ணுகிறார்‌ 
நியாயாதிபதிகளும்‌ 

தண்டித்து, அவர்களைத்‌ 
முயற்சி பண்ணுகிறார்கள்‌. 


தண்டித்துத்தான்‌ திருத்தவேண்டும்‌. மூடன்‌ 
திருந்துவது அவனுக்கு நல்லது. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆடுகளின்‌ நிலைமை 
நீதி 27:23-27 


நீதி ஜூ உன்‌ ஆடுகளின்‌ 
நிலைமையை நன்றாய்‌ அதிந்துகொள்‌;; 
உன்‌ மத்தைகளின்‌ மேல்‌ கவனமாமிரு. 


நீதி 2724. செல்வம்‌ என்றைக்கும்‌ 
இலையாது; கிரீடம்‌ தலைமுறை 
தலைமுறைதோறும்‌ நிலைதிற்குமோ?' 


நீதி 2720, புல்‌ முளைக்கும்‌, 
யச்சிலைகள்‌: தோன்றும்‌, 
மலைப்பூண்டுகள்‌ சேர்க்கப்படும்‌. 


நீதி 2726. ஆட்டுக்குட்டிகள்‌ உனக்கு 
வஸ்திரத்தையும்‌, கடாக்கள்‌ வயல்‌ 
வாங்கத்தக்க கிரயத்தையும்‌ 
கொடுக்கும்‌. 


நீதி 2727. 
ஆகாரத்துக்கும்‌, 


ஆகாரத்துக்கும்‌, 
'வேலைக்காரிகளின்‌ 


போதுமான படியிருக்கும்‌. 


வென்னாட்டுப்பால்‌ உன்‌ 
உன்‌ வீட்டாரின்‌ 
உன்‌ 

பிழைப்புக்கும்‌. 


நாம்‌ க்கப்பட்ட அழைப்புக்கு 
வண்ணைன்எவாகளயிடக்க வேண்டும்‌ 
ஆடுகளை மேய்பபர்கள்‌ தங்கள்‌ ஆடுகளின்‌ 
நன்றாய்‌ 
அவர்கள்‌ 


கவனமுள்ளவர்களாயிருக்க 
ஆடுகளை மேய்ப்பவர்கள்‌ 

கர்த்தருடைய ஊழியக்காரர்களும்‌ 
தங்களுடைய  ஊழியங்களில்‌ மிகுந்த 
கவனமுள்ளவர்களாகமிருக்கவேண்டும்‌. நாம்‌ 
எந்த வேலையை செய்கிறவர்களாயிரந்தாலும்‌ 
நம்முடைய வேலைக। 
உண்மையுள்ளவர்களாகவும்‌, 
கவனமுள்ளவர்களாவும்‌ இருப்பது மிகவும்‌ 
அவசியம்‌. சும்மாயிருந்து பொழுதை 
போக்கக்கூடாது. சோம்பேறித்தனம்‌ 
விசுவாசிகளிடத்தில்‌ சிறிதும்‌ 
காணப்படக்கூடாது. 





ழ்‌ நள 
யாய 


அறிந்திருக்கவேண்டும்‌ நமக்குப்‌ புரியாத 
காரியங்களில்‌ தேவையில்லாமல்‌ 
தலையிடுவது நமக்கு நல்லதல்ல. 


அவை பட்டினியாயிராது. 
நசலாய்ப்போகாது. நம்முடைய 
நிலமையை நாம்‌ நன்றாய்‌ அறிந்‌; 
நம்முடைய. மந்தைகளின்மேல்‌ 
குவனமாயிருக்கும்போது, நம்முடைய 
த்‌ வல்‌ வளரும்‌. 


(றைந்கும்‌ நிலையாது. 
றன்‌ மகன்‌ நிலைத்திருப்பதுபோல 


கெவின்‌ தங்கள்‌ 
நிலமையை நன்றாய்‌ அறிந்து, 


தலைமுறை தலைமுறைதோறும்‌ 
ந்தது நமக்கு எப்போதுமே பேரும்‌ 
புகழும்‌ கிடைக்கும்‌ என்னும்‌ நிச்சயமில்லை. 
நம்மையும்‌, நம்முடைய கைகளின்‌ 
பிரயாசத்தையும்‌ நாம்‌ நன்றாய்‌ அறிந்திருந்து, 
அதன்மீது கவனமாயிருந்தால்‌, நமக்கு 
ஐசுவரியம்‌ சேரும்‌. நஷ்டம்‌ வராது. 
நம்முடைய பேரும்‌ புகழும்‌ நிலைத்திருக்கும்‌. 
'கவனக்குறைவாகவும்‌, சோம்பேறியாகவும்‌ 
இருந்தால்‌ எல்லாம்‌ நஷ்டமாகிவிடும்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


புல்‌ முளைக்கும்‌. நிலத்தில்‌ புல்‌ 
முளைப்பதற்கு நாம்‌ ஒரு பிராயசமும்‌ 
எடுக்கவேண்டியதில்லை. நிலத்தை உழுது 
பண்படுத்த வேண்டியதில்லை. 

வேண்டிய 


புல்‌ 
ஆடுகள்‌ புல்லைப்போல 
தானாய்‌. வளராது, நாம்‌ அதை 
வளர்க்கவேண்டும்‌. புல்லைப்‌ போஜனமாகக்‌ 
கொடுத்து ஆடுகளைப்‌ போவிக்கவேண்டும்‌. 
புல்‌... முளைப்பதுபோல பச்சிலைகளும்‌ 
தோன்றும்‌. மலைப்பூண்டுகளும்‌ 
சேர்க்கப்படும்‌. இவையெல்லாம்‌ நிலத்தில்‌ 
தானாய்‌ விளையக்கூடியவை. நம்முடைய 
ஆடுகளை வளர்ப்பதற்கு, நிலத்தில்‌ 
இயற்கையாக வளரும்‌ புல்லையும்‌, 
பச்சிலைகளையும்‌, பூண்டுகளையும்‌ நல்ல 

பயன்படுத்திக்கொள்ள வேண்டும்‌. 
குளிர்காலம்‌ வருவதற்கு முன்பாக 
மலைப்பூண்டுகளைச்‌ சேகரித்து, ஆடுகளுக்கு 
தீவனமாக சேமித்து வைக்கவேண்டும்‌. 

தேவன்‌ 

கிரியைகளை 
முடிப்பர்‌, 
எல்லாவற்றையும்‌ 


முளைத்துவிடும்‌. 


எப்போதுமே தம்முடைய 
நேர்த்தியாகச்‌ செய்து 
நமக்குத்‌ தேவயான 


இயற்கை, 
பராமரிப்பாகக்‌. கொடுத்தக்‌ 
ஆடுகளையும்‌ உண்டாக்கியிருக்கிறார்‌. 
நிலத்தில்‌ புல்லையும்‌ முளைக்கப்பண்ணுகிறார்‌. 
நாம்‌ தான்‌ ஆடுகளின்‌ நிலமையை அறிந்து, 
அவற்றின்மீது கவனமாயிருந்து, புல்லையும்‌, 
நல்‌ பூண்டுகளையும்‌ சேகரித்து, 


டுகளுக்கு 
தேவைக்கேற்றாற்போல்‌ ஸ்‌ கனம்‌ 
கொடுக்கவேண்டும்‌. 


தேவன்‌ தம்முடைய கிருபையினால்‌ 
ப்‌ பாதுகாக்கிறார்‌, பராமரிக்கிறார்‌ 
தம்முடைய கடமையை நீதியாகச்‌: 

கர்த்தருடைய தெய்வீக 
பராமரிப்பை நாம்‌. 
பயன்படுத்திக்கொள்ளவேண்டும்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய கடமையைச்‌ செய்வதுபோல 
நாமும்‌ நம்முடைய கடமையைச்‌ 
செய்யவேண்டும்‌. கர்த்தருடைய 
கிருபையையும்‌, பராமரிப்பையும்‌ நாம்‌ 
பயன்படுத்தவில்லையென்றால்‌ அது நமக்குப்‌ 
பாவமாயிருக்கும்‌. நாம்‌ தேவனுக்கு முன்பாக 
அநீதி செய்கிறவர்களாயிருப்போம்‌. 


செய்கிறார்‌. 





ழ்‌ நள 
யாய 


ஆடுகளை வளர்ப்பது குடும்பத்திற்கு. 


கொடுக்கும்‌. வெள்ளாட்டுப்பால்‌ நம்முடைய 
ஆகாரத்திற்கும்‌, நம்முடைய ட்டாரின்‌ 
ஆகாரத்திற்கும்‌, 

வேலைக்காரிகளின்‌ 

போதுமானபடியிருக்கும்‌. 

பராமரிப்பு நமக்கு பரிபூரணமாகக்‌. 
கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது எப்போதுமே 
நமக்குப்‌. 'போதுமானதாயிருக்கும்‌. 
கர்த்தருடைய ஆசீர்வாதம்‌ நிறைவானது. 


அவற்றிற்குப்‌ போஜனம்கொடுக்கும்‌ 

அவை நமக்கு ப்‌ தரும்‌. 
நாம்‌ போஜனம்‌. 
கொடுக்கும்போது, நமக்குப்‌ போஜனம்‌ 
கொடுக்கும்‌. ஒரு நிலத்தை கிரயத்திற்கு 
வாங்கும்போது, அது நம்முடைய 
பின்சந்ததியாருக்கு சேமிப்பாகயிருக்கும்‌.. 
வெள்ளாட்டுப்பால்‌. சாதாரண ஆகாரம்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அது சத்தான ஆகாரம்‌. ஆட்டுக்குட்டிகளின்‌ 
கம்பனி நமக்கு பிரயோஜனமுள்ள 
வஸ்திரத்தைத்தரும்‌. நம்முடைய ஜீவியத்தில்‌ 
எளிமையிருக்கவேண்டும்‌. சாதாரண, 
வேளையில்‌ சத்தான ்‌ 
புசிக்கவேண்டும்‌. உண்ண 
உடுக்க வஸ்திரமும்‌ நமக்குத்‌ தேவை, நாம்‌ 
ஆடுகளை வளர்த்து பராமரிக்கும்போது, 
நம்முடைய அடிப்படைத்‌ 
வளைய பூர்த்தி செய்யும்‌. 


விசுவாசிகளிடத்தில்‌ பேராசை: 
இருக்கக்கூடாது. ஒருபோதும்‌ பெருந்தீனிக்கு 
ஆசைப்படக்கூடாது. நாம்‌ ஆடம்பரத்தை 
விட்டு விலகிவரவேண்டும்‌. நம்முடைய 
வீட்டில்‌ தயாரிக்கப்பட்ட சத்தான. 
ஆகாரத்தில்‌ நாம்‌ திருப்தியடையவேண்டும்‌. 
ஆட்டுக்கம்பளியினால்‌ நெய்யப்பட்ட 
வஸ்திரங்களை அணிந்து, நாம்‌ 
திருப்தியோடு ஜீவிக்கவேண்டும்‌. எளிமை 
ஒருபோதும்‌ ஏழ்மையாகாது. 





ழ்‌ நவள 
யாய 


நீதிமான்‌ 
நீதி 281 


தீதி 28:1. ஒருவனும்‌ தொடராதிருத்தூம்‌ 
துன்மார்க்கர்‌ ஒடிப்போகிறார்கன்‌; 
நிதிமான்கனோ  சிங்கத்தைய்போலே. 
தைரியமாயிருக்கிறார்கள்‌. 


குற்றவுணர்வு 

மனச்சாட்சியை 
பாவம்‌ செய்கிறவர்கள்‌ 
பயப்படுவார்கள்‌. 
குத்தப்பட்டவர்கள்‌ எப்போதும்‌ 
பயத்தோடிருப்பார்கள்‌. கடன்‌ வாங்கினவன்‌. 
கடனைத்‌ திருப்பிக்கொடுக்காமல்‌, தனக்கு 
கடன்கொடுத்தவனுக்கு தப்பி ஓட முயற்சி 
பண்ணுவான்‌. அவனுடைய பார்வைக்கு 
எல்லோருமே. குடன்காரர்களைப்போல. 
தெரியும்‌. அரண்டவன்‌ கண்களுக்கு 
இருண்டதெல்லாம்‌ பேங்களாகத்‌ 
தெரிவதுபோல, துன்மார்க்கன்‌ 
எல்லோருக்கும்‌ பயப்படுவான்‌. 


மனுஷருடைய 
வேதனைப்படுத்தும்‌. 
எல்லாவற்றிற்கும்‌ 
மனச்சாட்சியில்‌ 


பாவம்‌ மனுஷனைக்‌ 
கோழையாக்குகிறது. மனுஷன்‌ பாவம்‌ 
செய்யும்போது அவனுடைய பெலனும்‌ 
தைரியமும்‌ அவனைவிட்டு நீங்கிப்போகிறது. 
நீதிமான்கள்‌ சிங்கத்தைப்போல 
தைரியமாயிருக்கிறார்கள்‌. பாலசிங்கம்‌ 
அஞ்சாமலிருக்கும்‌. நீதிமான்கள்‌ எல்லா 
சூழ்நிலைகளிலும்‌ தைரியமாயிருப்பார்கள்‌. 
அவர்களுக்கு அநேக ஆபத்துக்கள்‌ 
வந்தாலும்‌, சர்வவல்லமையுள்ள தேவன்மீது. 
தங்கள்‌ பாரத்தை வைத்துவிட்டு, 
தைரியமாயிருப்பார்கள்‌ துன்மார்க்கரோ 
கர்த்தரைவிட்டு  தூரவிலகியிருக்கிறார்கள்‌. 
அவர்களிடத்தில்‌ தைரியம்‌ இருக்காது. 
கோழைத்தனமே இருக்கும்‌. தங்களை 
ஒருவனும்‌ தொடராதிருந்தும்‌ துன்மார்க்கர்‌ 
பயந்து ஓடிப்போகிறார்கள்‌. பூமி 
நிலைபெயர்ந்தாலும்‌ விசுவாசிகள்‌ க்த்தர்கேல்‌ 
பாரத்தை வைத்துவிட்டு தைரியமாயிருக்க 
வேண்டும்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தேசத்தின்‌ பாவம்‌ 
நீதி 28:2 


தீதி 28:2. தேசத்தின்‌: 
பாவத்தினிமித்தம்‌ அதின்‌ அதிகாரிகள்‌ 
நன்‌ அண்ண தவ்வி புத்தியும்‌ 

ன மனுஷனாலோ அதின்‌ 
தசம நீடித்திருக்கும்‌. 


தேசத்தில்‌ பாவம்‌ இருக்கும்போது 
அந்தத்‌ தேசமே ஒழுங்கில்லாமலிருக்கும்‌. 
வன்முறைகளும்‌, சண்டைகளும்‌, கலகங்களும்‌ 
தேசத்தில்‌ அதிகமாயிருக்கும்‌. பாவம்‌ செய்கிற 
தேசம்‌ கர்த்தராகிய நேவனைவிட்டு 
தூரமாய்‌ விலகிப்போயிருக்கும்‌. அவர்கள்‌ 
விக்கிரகாராதனையைப்‌ பின்பற்றி தங்கள்‌ 
ஆத்துமாக்களைக்‌ கெடுத்துக்கொள்கிறார்கள்‌. 

த்தில்‌ தெய்வபயமில்லையென்றால்‌ அங்கு 
ஒழுக்கமும்‌ இருக்காது. ஜனங்கள்‌ மத்தியில்‌ 
நற்குணமும்‌ இருக்காது. 
ஜனங்கள்‌ கலகக்காரர்களாகவும்‌ 


தேசத்தூரோகிகளாகவும்‌ இருப்பார்கள்‌. 


தேசத்தில்‌ பாவம்‌ அதிகரிக்கும்போ 
அதின்‌ அதிகாரிகளும்‌ அதிகமாய்‌ 
பாவம்‌ செய்வார்கள்‌ பிரபுக்கள்‌ 
குன்மார்க்கராயிருக்கும்‌. போது 
அவர்களிடத்தில்‌ நீதியும்‌ நியாயமும்‌ 
இருக்காது. ஜனங்களை நேர்மையாய்‌ 
ஆளுகை செய்யமாட்டார்கள்‌. பிரபுக்களும்‌ 
ஒருவருக்கொருவர்‌ ஒற்றுமையில்லாமல்‌. 
கொள்வார்கள்‌. 
தேவகோபாக்கினை வரும்‌ 

பலத்த 

துன்மார்க்கருக்கு அழிவு வரும்‌. 

பாவம்‌ பெருகும்போது. 
சத்துருக்கள்‌ அவர்களை க்கொண்டு 

அழித்துப்போடுவார்கள்‌. 
ஜனங்களின்‌ பாவத்தினிமித்தமாய்‌ 
தேசமும்‌ பாதிக்கப்படும்‌. ஜனங்கள்‌ 
ப அவர்களை 
செய்வதும்‌ 
 னமாபிருக்கும்‌ 


அதிகாரிகளும்‌ அநேகராயிருப்பார்கள்‌. 





ழ்‌ நவள 
யாய 


தேசத்தில்‌ பாவத்திற்குப்‌ பதிலாக. 
ஞானம்‌ அதிகமாயிருக்கவேண்டும்‌. 
ஞானம்‌ இருக்குமிடத்தில்‌ தெளிவு இருக்கும்‌. 
குழப்பம்‌ இருக்காது. புத்தியும்‌ அறிவும்‌ 
உள்ள  மனுஷனால்‌ தேசத்தின்‌ 
நற்சீர்‌ நிலைத்திருக்கும்‌. பிரபுக்கள்‌ 
ஞானிகளாகயிருக்கும்‌ போது, 
அவர்களிடத்தில்‌ தெளிந்த சிந்தனையிருக்கும்‌. 
அவர்கள்‌ தேசத்திலுள்ள குழப்பங்களை 
நீக்கிப்போட்டு, அங்கு ஒற்றுமையை 
நிலைநிறுத்துவார்கள்‌ தேசத்திலுள்ள. 
ஜனங்களில்‌ ஒருவன்‌ புத்தியும்‌ அறிவும்‌ 
உள்ளவனாகயிருந்தாலும்‌, அவன்‌ மூலமாய்‌ 
அந்தத்‌ தேசத்திற்கு அநேக ஆசீர்வாதங்கள்‌ 
உண்டாகும்‌. அறிவுள்ள மனுஷன்‌ 
தன்‌ தேசத்தை. இக்கட்டான 
சூழ்நிலைகளிலிருந்தும்‌, கஷ்டங்களிலிருந்தும்‌ 


காப்பாற்றுவான்‌. 


ஏழைகளை 
தரித்திரன்‌ 
நீதி 28:3 


நீதி 28:3. ஏழைகளை ஒடுக்குகிற 
தரித்திரன்‌ ஆகாரம்‌ வினையாதபடி. 
வெள்ளமாய்‌ அடி.த்துக்கொண்டுபோகிற. 
மழையைப்போலிருக்கிறான்‌. 


ஓடுக்குகிற 


ஏழைகளின்‌ 
பரியும்‌. 
தங்களைப்போல 


ிறுககுக்கந்தான்‌ ன 
கஷ்டம்‌ 
ந்தது அதனக 
ஏழையாகயிருக்கிறவர்கள்மீது 
காண்பிப்பார்கள்‌. இதுவே 
காணப்படுகிற பொதுவான 


ஏழைகளை ஒடுக்குகிறார்கள்‌. ஏழைகள்‌ 
மற்ற ஏழைகள்மீது இரக்கம்‌ காண்பிக்காமல்‌ 
அவர்களைத்‌ 'துன்பப்படுத்துகிறார்கள்‌. 
அவர்களுக்குத்‌ தீங்கு விளைவிக்கிறார்கள்‌. 
தரித்திரர்களுக்கு செல்வமும்‌, சுகவாழ்வும்‌, 
அதிகார பலனும்‌ வரும்போது, 
தங்களைப்போல ஏழைகளாகயிருப்பவர்களுக்கு 
உதவி செய்யாமல்‌, அவர்களை ஒடுக்கித்‌ 
தன்பப்படுத்துகிறார்கள்‌. ஒரு காலத்தில்‌. 
தாங்களும்‌ ஏழைகளாகமிருந்து கஷ்டங்களை 


'வேதனைக்குட்படுத்துகிறார்கள்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஒரு தேசத்தின்‌ 
தரித்திரனை தத்தெடுத்து. அவனுடைய 
வாழ்க்கையை வளமாக்கும்போது, அவன்‌ 
தானும்‌ ஒரு காலத்தில்‌ ஏழையாகயிருந்ததை 
மறந்துவிடுகிறான்‌. தரித்திரனை. 
ஒடுக்குகிறான்‌. ஏழைகளை யாரும்‌ 
ஒடுக்கக்கூடாது. அவர்களுக்கு 
உபகாரங்களைச்‌ செய்யவேண்டும்‌. 
அவர்களை உபத்திரவப்படுத்தக்கூடாது. 
ஏழைகளை  ஒடுக்கிற தரித்திரன்‌' 
த்து மழையைப்போலிருக்கிறான்‌. 
காரம்‌ விளையாதபடி வெள்ளமாய்‌ 
ாண்டுபோகிற 
போன்றவன்‌. நிலத்திலே. 
விளைந்து 
ஆயத்தமாயிருக்கும்போது. 
பெய்யக்கூடாது. 
பெருமழை பெய்தால்‌, 
தானியத்தையெல்லாம்‌ 
சென்றுவிடும்‌. விளைந்த தானியத்தை 
அறுவடை செய்ய முடியாதபடி எல்லாம்‌ 
நஷ்டமாகிவிடும்‌. ஏழைகளை ஒடுக்குகிற 
தரித்திரனும்‌, பெருவெள்ளத்து 
மழையைப்போல, பிறருக்கு நஷ்டத்தை 
ஏற்படுத்துகிறான்‌. 


பிரபு ஒரு 


த்தல்‌ 


வேதப்பிரமாணத்தைக்‌ 
கைக்கொள்ளுகிறவர்கள்‌' 


நீதி 28:4 


நீதி 28:4. வேதப்பிரமாணத்தை விட்டு 
'விலகுகிறவர்கள்‌. துன்மார்க்கரைப்‌ 
புகழுகிறார்கள்‌; வேதப்பிரமாணத்தைக்‌ 
கைக்கொள்ளுகிறவர்கனோ 
அவர்கணோடே போராடுகிறார்கள்‌. 


நாம்‌ 
வேண்டும்‌. 
துன்மார்க்கர்‌ 


துன்மார்க்கரை கண்டிக்க 

அவர்களைப்‌ புகழக்கூடாது. 
வேதப்பிரமாணத்தை விட்டு 
விலகுகிறவர்கள்‌. வேதத்தில்‌ 
சொல்லப்பட்டிருக்கிற பிரமாணத்திற்கு 
கீழ்ப்படியாமல்‌, வேறுபட்டு ஜீவிக்கிறவர்கள்‌. 
இப்படிப்பட்ட 'துன்மார்க்கரை 
கடிந்துகொள்வதுதான்‌. நீதியானது. 
துன்மார்க்கரைப்‌ புகழ்ந்தால்‌, அவர்களுடைய 
துன்மார்க்கம்‌ அதிகரிக்கும்‌. அவர்களுடைய 
துன்மார்க்மான கைகள்‌ பெலப்படும்‌. 
துன்மார்க்கரைப்‌ புகழும்போது, அவர்கள்‌ 
இறுமாப்படைந்து, தங்களுடைய 
துன்மார்க்கமான வழிகளே சரியான வழிகள்‌ 
என்று தீர்மானித்துவிடுவார்கள்‌. 





ழ்‌ நள 
யாய 


துன்மார்க்கர்‌ ஒருவரையொருவர்‌ 
புகழ்ந்து பேசி, தங்கள்‌ கைகளைப்‌ 
பலப்படுத்தி, துன்மார்க்கமான பாதைகளில்‌. 
செல்வார்கள்‌. துன்மார்க்கரைப்‌ புகழும்போது, 
அவர்களுடைய மனச்சாட்சி மழுங்கிப்போகும்‌. 
அது அவர்களுடைய துன்மார்க்கத்தைக்‌ 
கண்டித்து உணர்த்தாது. துன்மார்க்கர்கள்‌ 
சாத்தானுடைய இராஜ்யத்திற்குரியவர்கள்‌. 
இவர்கள்‌ சாத்தானுக்காக 
செய்கிறவர்கள்‌. 
கைக்கொள்கிறவர்கள்‌ 
ஜீவிக்கவேண்டும்‌. நீதியான 
செல்லவேண்டும்‌. துன்மார்க்கரைப்‌ புகழாமல்‌. 
அவர்களைக்‌ கடிந்துகொண்டு அவர்களோடு 
போராடவேண்டும்‌. அவர்களுடைய 
பாவங்களை அவர்களுக்குக்‌ கண்டித்து 
உணர்த்தவேண்டும்‌. 


கர்த்தரைத்‌ தேடுகிறவர்கள்‌. 
நீதி 28:5 


நீதி 28:5. துஷ்டர்‌ 
அறியார்கள்‌; 
தேடுகிறவர்கனோ 
அறிவார்கள்‌. 


நியாயத்தை 
கர்த்தரைத்‌ 
சகலத்தையும்‌ 


பேராசையுள்ளவர்களின்‌ மனக்கண்கள்‌ 
மங்கிப்போயிருக்கும்‌. அவர்களுடைய அறிவும்‌ 
குறைவுள்ளது. அவர்களால்‌ எதையும்‌ 
தெளிவாக சிந்தித்து உணரமுடியாது. 
பேராசைக்காரர்கள்‌ ப்பார்கள்‌. 
ங்கள்‌ பேராசைகளுக்கு, அவர்கள்‌ 
ட்டு ஜீவிப்பார்கள்‌. துஷ்டர்‌ 
அறியார்கள்‌. கர்த்தரைத்‌ 
சகலத்தையும்‌ அறிவார்கள்‌. 
பயப்படுவது ஞானத்தின்‌ 
ஆரம்பம்‌. இவர்களிடத்தில்‌ அதிக ஞானம்‌ 
இருக்கும்‌. கர்த்தருக்குப்‌ பிரியமானது. 
என்ன என்பதை இவர்கள்‌ தெரிந்து 
வைத்திருப்பார்கள்‌. 
இயேசு அவர்களுக்குப்‌ பிரதியுத்தரமாக: 
“என்‌ உபதேசம்‌ என்னுடையதாயிராமல்‌, 
என்னை  அனுப்பினவருடையதாயிருக்கிறது. 
அவருடைய சித்தத்தின்படி. செய்ய 
மனதுள்ளவனெவனோ அவன்‌ த 
உபதேசம்‌ தேவனால்‌ உண்டாயிருக்கிறதோ, 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நான்‌ சுயமாம்ப்‌ பேசுகிறேனோ என்று 
அறிந்துகொள்ளுவான்‌. சுயமாய்ப்‌ பேசுகிறவன்‌ 
தன்‌ சுயமகிமையைத்‌ தேடுகிறான்‌, தன்னை 
அனுப்பினவரின்‌ மகிமையைத்‌ தேடுகிறவனோ 
உண்மையுள்ளவனாயிருக்கிறான்‌,, 
அவனிடத்தில்‌ அநீதியில்லை" 
(யோவா 716-18) என்று சொன்னார்‌. 


நேர்மையாய்‌! 
தரித்திரன்‌ 
நீதி 28:6 


நீதி இருவழிகவில்‌ 
நடக்கிற திரியாவரக்காரன்‌. 
ஓசுவரியவானாயிருத்‌ தாலும்‌, 
நேர்மையாய்‌ நடக்கிற 
அவனிலும்‌ வாசி. 


நடக்கிற 


28:6. 


மித்திரன்‌ 


உலகம்‌ துன்மார்க்கத்தினாலும்‌, 
கட்‌ தத்‌ ட ந்பிகிரககிறது 
உலகப்பிரகாரமான ஜனங்கள்‌ கர்த்தருடைய 
பிரமாணத்திற்கு எதிர்த்து நிற்கிறார்கள்‌. 
தேவனிடத்தில்‌ பட்சபாதமில்லை. ஆனால்‌ 
மனுஷனோ எல்லாவற்றிலும்‌ பட்சபாதம்‌ 
காண்புக்கதோ்‌, மனுஷனை நரிந்திரன்‌ 

ன்றும்‌, ஐகவரியவான்‌ என்றும்‌ 
வேறுபரிக்கிறான்‌. பக்தியுள்ளவன்‌ என்றும்‌, 
பக்தியில்லாதவன்‌ என்றும்‌ வித்தியாசம்‌ 
பார்க்கிறான்‌. நீதிமான்‌ என்றும்‌, 
துன்மார்க்கன்‌ என்றும்‌ மனுஷனை 
வேறுபிரிக்கிறான்‌. 


இந்தப்‌ 
'ஐசுவரியவானுக்கு 
கொடுக்கிறார்கள்‌. 
ஐசுவரியவானே மேன்மையானவன்‌ என்று 
சொல்கிறார்கள்‌. ஆனால்‌ சாலொமோனோ, 
இவர்களை வித்தியாசமான பார்வையில்‌ 
பார்க்கிறார்‌. இருவழிகளில்‌ நடக்கிறவன்‌ 
திரியாவரக்காரன்‌ அவன்‌ 
ஐசுவரியவானாயிருந்தாலும்‌, அவன்‌ 
மேன்மையான வனல்ல. நேர்மையாய்‌ 
நடக்கிறவன்‌ தரித்திரனாயிருந்தாலும்‌, 
இவன்‌ இருவழிகளில்‌ நடக்கிற 
திரியாவரக்காரனாகிய ஐசுவரியவானைவிட 
மேலானவன்‌ என்று சொல்லுகிறார்‌. 


பிரயத்சத்தில 





ழ்‌ நள 
ஈயா 


ஐசுவரியவானுக்கு இந்தப்‌ 
பிரபஞ்சத்தில்‌ அநேக வசதிகள்‌ இருக்கும்‌. 
ஐசுவரியம்‌ ஒரு ஆசீர்வாதம்‌ தான்‌. ஆனாலும்‌ 
இந்த ஐசுவரியத்தை நாம்‌ நேர்மையான 
வழிகளில்‌ சம்பாதிக்கவேண்டும்‌. நல்ல 
வழிகளில்‌ பயன்படுத்தவேண்டும்‌. அதுவே 
மெய்யான ஆசீர்வாதம்‌. 
ஐசுவரியவான்களிடத்தில்‌ நற்குணம்‌. 
மிகுந்திருக்கவேண்டும்‌.. ஐகுவரியத்தைவிட 
நல்ல சபாவமே மேன்மையானது. ஐசுவரியம்‌ 
கொடுக்கும்‌ மேன்மையைவிட நல்ல. 
சுபாவத்தினால்‌ வரும்‌  மேன்மையே 
நிலைத்திருக்கும்‌. 


விவேகமுள்ள புத்திரன்‌ 
நீதி 28:7 


நீதி 28:7.  வேதப்பிரமாணத்தைக்‌ 
கைக்கொள்ளுகிறவன்‌ விவேகமுன்ன 
புத்திரன்‌; ப்ட்‌ ப்‌ 
தோழனாயிருக்கிறவனோ 

தகப்பனை லற ததுகத்கை 


கர்த்தருடைய உபதேசமே மெய்யான 
ஞானம்‌. வேதப்பிரமாணத்தைக்‌ 
கைக்கொள்கிறவன்‌ விவேகமுள்ளவன்‌. 
கர்த்தருடைய உபதேசத்தைக்‌ கேட்டு அதற்கு 
கீழ்ப்படியும்போது, நமக்கு அநேக 
ஆசீர்வாதங்கள்‌ உண்டாகும்‌. நம்முடைய 
புத்தியும்‌. ஞானமும்‌ அதிகரிக்கும்‌. 
துன்மார்க்கத்தினால்‌ அவமானமும்‌ 
வேதனையும்‌ உண்டாகும்‌. 
துன்மார்க்கனுக்கும்‌ அவமானம்‌. அவனோடு 
தோழளாயிருப்பவர்களுக்கும்‌ அவமானம்‌. 
துன்மார்க்கன்‌ போஜனப்பிரியனாயிருக்கிறான்‌. 
அவனுக்குத்‌ தோழனாயிருக்கிறவன்‌ தன்‌ 
தகப்பனை அவமானப்படுத்துகிறான்‌. 
துன்மார்க்கன்‌ தனக்கும்‌ வேதனையை 
வருவிக்கிறான்‌. தன்னை 
சார்ந்திருக்கிறவர்களுக்கும்‌ வேதனையை 
க்‌ ன்‌ துன்மார்க்கனிடத்தில்‌ 
இருக்காது. 
இருக்கும்‌. 
வேதனையும்‌ 

வருத்தமுமே உண்டாகும்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அநியாய வட்டி. 


நீதி 28:8 


நீதி 28:8. அதியாய வட்டியினாலும்‌ 
ஆதாயத்தினாலும்‌ தன்‌: 
ஆஸ்தியைப்‌ பெருகப்பண்ணுகிறவன்‌, 
தரித்திரர்பேரில்‌ இரங்குகிறவனுக்காக 
அதைச்‌ சேகரிக்கிறான்‌. 


அநியாயமாக சம்பாதிக்கிற ஆசீர்வாதம்‌. 
அதிகமாகமிருந்தாலும்‌, அது நீடித்த 
காலத்திற்கு நிலைத்து நிற்காது. ஒரு சிலர்‌ 
குறுகிய காலத்தில்‌. அதிகமான 
ஐசுவரியத்தை சம்பாதிக்கவேண்டும்‌ என்று 
பேராசைப்படுவார்கள்‌. அதற்காக பாவமான 
காரியங்களையெல்லாம்‌. செய்வார்கள்‌. 
பிறரை ஏமாற்றி வஞ்சிப்பார்கள்‌. ஒரு சிலரை 
சில காலத்திற்கு மாத்திரம்‌ ஏமாற்றலாம்‌. 
எல்லோரையும்‌, எல்லா காலத்திலும்‌ ஏமாற்ற 
முடியாது. ஏமாற்றுக்காரரின்‌ ஏமாற்று 
வேலைகள்‌ நீடித்த காலத்திற்கு நிலைத்து 
நிற்காது. 


துன்மார்க்கர்கள்‌ அநியாயம்‌ செய்து 
ஐசுவரியத்தைச்‌ சேகரிக்கினார்கள்‌.... நாங்கள்‌ 
சேமித்து வைத்த ஐசுவரியத்தை இவர்களால்‌ 
அனுபவிக்க முடியாது. இவர்கள்‌ சீக்கிரத்தில்‌ 
அழிந்துபோவார்கள்‌. இவர்களுடைய 
ஐசுவரியத்தை வேறு யாராவது வந்து 
அனுபவிப்பார்கள்‌. அநியாய வட்டி 
வாங்குவது பாவம்‌. அநியாய வட்டியினாலும்‌. 


பட கத்‌ 

நீடித்த நாள்‌ 

ஜீவனோடிருக்கமாட்டான்‌. துன்மார்க்கன்‌. 

ஐசுவரியத்தைச்‌ சேகரித்தாலும்‌, அதை வேறு 

யாருக்கோ சேகரித்து வைக்கிறான்‌. 

தரித்திரர்‌ பேரில்‌ இரங்குகிறவனுக்காக 

அதை சேகரிக்கிறான்‌ என்று சாலொமோன்‌ 
சொல்லுகிறார்‌. 


தேவன்‌ 


தம்முடைய தெய்வீக 
பராமரிப்பினால்‌. 


அநியாயக்காரரைத்‌ 
தண்டிக்கிறார்‌. ஒருவன்‌ அநியாயம்‌. 
செய்து ஐகுவரியத்தைச்‌ சம்பாதிக்கிறான்‌. 
வேறொருவன்‌ . களுக்கு 
உதவிசெய்வதற்காக அந்த ஐகுவரியத்தை 
பயன்படுத்துகிறான்‌. 





ழ்‌ நள 
யாய 


வேதத்தைக்‌ கேளாதவன்‌ 
நீதி 28:9 


நீதி 28:9. வேதத்தைக்‌ கேனாதபடி தன்‌ 
செவியை விலக்குகிறவனுடைய 


ஜெபமும்‌ அருவருப்பானது. 
தேவன்‌ தம்முடைய 

மூலமாய்‌ நம்மோடு 

கர்த்தருடைய 


பிரமாணத்தின்‌ 
பசுகிறார்‌. நாம்‌ 
வார்த்தைக்குச்‌ 
செவிகொடுத்து, அதற்குக்‌ கீழ்ப்படிய 
வேண்டுமென்று கர்த்தர்‌ விரும்புகிறார்‌ 
நாம்‌ தேவனோடு ஜெபத்தின்‌ மூலமாகப்‌ 
பேசுகிறோம்‌. கர்த்தர்‌ நம்முடைய ஜெபத்திற்கு 
மறுஉத்தரவு, கொடுப்பார்‌ 
விசுவாசத்தோடு. ்‌ 
நம்முடைய ஜெபம்‌: 


பிரியமானதாயிருக்க 
அப்போதுதான்‌ கர்த்தரிடமிருந்து 


தத்வம்‌ கேட்கவேண்டும்‌. 
வசனங்களைத்‌ தியானிக்கவேண்டும்‌ 
திட்டமும்‌. 
என்ன 
வேண்டும்‌. அதற்கேற்ற 


நாம்‌. ஜெபிக்கவேண்டும்‌. 
கர்த்தருக்குப்‌ பிரியமான 


டு 
பிரகாரம்‌ 
அப்போதுதான்‌ 
வார்த்தைகளை 
ஏறெடுப்போம்‌. ம்‌ 
கர்த்தருக்குப்‌ பிரியமாமிருக்கும்‌. வேதத்தைக்‌ 
கேளாதபடி நம்முடைய செவியை விலக்கி, 
நம்முடைய கயடு்டந்திற்கேற்ற பிரகாரம்‌ 
ஜெபம்பண்ணினால்‌, ஜெபம்‌ 
கர்த்தருடைய 
அருவருப்பாயிருக்கும்‌. 


க்‌ 


உத்தமர்கள்‌ 
நீதி 28:10 


நீதி 28:10. உத்தமர்களை 
மோசப்படுத்தி, பொல்லாத வழியிலே. 
'நடத்துகிறவன்‌ தான்‌ வெட்டின குழியில்‌ 
தானே விழுவான்‌; உத்தமர்கனோ 
நன்மையைச்‌: சுதந்தரிப்பார்கள்‌.. 

மோசம்‌. பண்ணுகிறவர்கள்‌ 
நல்லவர்களுக்கு முன்பாக கண்ணிமை 
விரிக்கிறார்கள்‌. நல்ல ஜனங்களையும்‌: 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QODNENS 
PUBLISHERS 


வைக்க 
பிறருக்கு மோசம்‌ 
தன்மார்க்கர்கள்‌. 


பாவத்தில்‌ விழ 
முயற்சிபண்ணுகிறார்கள்‌. 
பண்ணுகிறவர்கள்‌ 
தாங்கள்‌ துன்மார்க்கராயிருப்பதுபோல, 
மற்றவர்களையும்‌ துன்மார்க்கராக 
மாற்றுவதற்கு முயற்சி பண்ணுகிறார்கள்‌. 
துன்மார்க்கருடைய எண்ணம்‌ சித்திக்காது. 
உத்தமர்களை மோசப்படுத்த முயற்சி 
பண்ணுகிறவர்கள்‌ ஏமாந்து போவார்கள்‌. 
உத்தமர்களை மோசப்படுத்தி 
பொல்லாத வழிகளில்‌. ர்‌ 
நடத்துவதற்காக, 
அவர்களுக்கு 
வெட்டுகிறார்கள்‌. 
குழிகளில்‌ விழுந்துவிடுவார்கள்‌. 
ஆசையாய்ப்‌  பார்த்துக்கொண்டிருப்பார்கள்‌. 
உத்தமருக்கு கர்த்தரே துணை. கர்த்தர்‌ 
அவர்களைப்‌ பாதுகாப்பார்‌. அவர்கள்‌ 
பாவமான குழிகளில்‌ விழுந்துவிடாதவாறு, 
கர்த்தர்‌ அவர்களை  தீங்குக்கு விலக்கிப்‌ 
பாதுகாத்துக்கொள்வார்‌. 


குன்மார்க்கருக்கு தேவனுடைய 
பாதுகாப்பு கிடைக்காது. துன்மார்க்கன்‌ தான்‌ 
வெட்டின குழியில்‌ தானே விழுந்துவிடுவான்‌. 
பாவிகள்‌: மாத்திரமல்ல, பிறருக்கு 
சோதனைகளை  உண்டுபண்ணுகிறவனும்‌, 
அந்த சோதனைகளினால்‌ அழிந்துபோவான்‌. 
உத்தமர்களை  மோசப்படுத்துகிறவர்கள்மீது, 
வரும்‌ ஆக்கினைத்தீர்ப்பு மிகவும்‌ 
அதிகமாயிருக்கும்‌. 


“மாயக்காரராகிய வேதபாரகரே! 
பரிசேயரே! உங்களுக்கு ஐயோ, மனுஷர்‌ 
பிரவேசியாதபடி பரலோகராஜ்யத்தைப்‌ 
பூட்டிப்போடுகிறீர்கள்‌ நீங்கள்‌ அதில்‌ 
பிரவேசிக்கிறதுமில்லை, பிரவேசிக்கப்‌ 
போகிறவர்களைப்‌ பிரவேசிக்க 
விடுகிறதுமில்லை. மாயக்காரராகிய 
வேதபாரகரே! பரிசேயரே! உங்களுக்கு ஐயோ, 
பார்வைக்காக நீண்ட ஜெபம்பண்ணி, 
விதவைகளின்‌: வீடுகளைப்‌ 
பட்சித்துப்போடுகிறீர்கள்‌: இதினிமித்தம்‌ அதிக 
ஆக்கினையை அடைவீர்கள்‌. மாயக்காரராகிய 
வேதபாரகரே! பரிசேயரே! உங்களுக்கு ஐயோ, 
ஒருவனை உங்கள்‌ மார்க்கத்தானாக்கும்படி 
சமுத்திரத்தையும்‌ பூமியையும்‌ 
சுற்றித்திரிகிறீர்கள்‌: அவன்‌ உங்கள்‌ 
மார்க்கத்தானான போது அவனை உங்களிலும்‌ 
இரட்டிப்பாய்‌ நரகத்தின்‌ மகனாக்குகிறீர்கள்‌” 
(மத்‌ 2313-15) என்று கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்து மாயக்காரருக்கு விரோதமாக. 
எச்சரித்துச்‌ சொல்லுகிறார்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


உத்தமர்க கர்த்தருடைய 
பாதுகாப்பு கிடைக்கும்‌. அவர்கள்‌ தீங்குக்கு 
விலகி பாதுகாப்பாய்‌ ஜிவிப்பார்கள்‌. 
உத்தமர்களுக்கு தெய்வீக பாதுகாப்போடு, 
தெய்வீக ஆசிர்வாதமும்‌, அநுக்கிரகழும்‌ 
கிடைக்கும்‌. துன்மார்க்கர்‌. தாங்கள்‌ 
வெட்டின குழியில்‌ தாங்களே விழுவார்கள்‌. 
உத்தமர்களோ 

சுதந்தரித்துக்கொள்வார்கள்‌. 

ஆவியானவரின்‌ 
ஆறுதல்களும்‌ 
தங்கும்‌. 


உத்தமர்கள்மீது வந்து 


ஐசுவரியவான்‌. 


நீதி 28:11 


நீதி ஐய. ஓசுவரியவான்‌ தன்‌ 
பார்வைக்கு ஞானவான்‌; புத்தியுன்ன 
தரித்திரனோ அவனைப்‌ 
பரிசோதிக்கிறான்‌.. 

ஐசுவரியவான்‌. தனக்குத்தானே 
புத்திமானாயிருக்கிறான்‌. தான்‌ ஒரு 
ஞானவான்‌ என்று தன்னைப்பற்றி 
நினைத்துக்கொள்கிறான்‌. ஐசுவரியவானுக்கு 
ஐசுவரியத்தைச்‌ சேகரிக்கத்‌ தெரிகிறது. 
இதைத்‌ தவிர அவனுக்கு வேறு ஒன்றும்‌ 
தெரியாது. ஐசுவரியத்தின்மீது. 
ஆசைப்படுவதுபோல, ன 


கர்த்தருடைய 
கொள்ளவேண்டும்‌ 


அவளிடத்தில்‌ இருக்‌ 
தான்‌ ஐசுவரியவானாயிருப்பதினால்‌, 
மற்றவர்களெல்லோரும்‌ தன்னுடைய 
பேச்சைக்‌ கேட்கவேண்டும்‌ என்றும்‌, அதை 
மதிக்கவேண்டும்‌ என்றும்‌  எதிர்பார்ப்பான்‌. 
தன்னுடைய வார்த்தைகளெல்லாம்‌ 
அவனுக்கு பிரமாணம்‌ போலத்‌ தெரியும்‌. 


தரித்திரனாயிருக்கிறவன்‌ அதிகப்‌ 
பிரயாசப்பட்டு ஞானத்தைச்‌ சம்பாதிக்கிறான்‌. 
சமுதாயத்தில்‌ மற்ற ஜனங்கள்‌ மத்தியிலே. 
தரித்திரனிடத்தில்‌ 


புத்தியுள்ள வனாயிருந்தாலும்‌, 
புத்தி பிறருக்கு பிரத்தியட்சமாய்த்‌ தெரியாது. 
ஆனால்‌ புத்தியுள்ள தரித்திரனோ 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தவணாம்‌ 
தரித்திரனாகயிருந்தாலும்‌ 

கர்த்தருக்குப்‌ பயந்து திலிக்கவேண்டும்‌. 
அதுதான்‌ அவனுக்கு மெய்யான ஆசீர்வாதம்‌. 
புத்தியுள்ள ஐசுவரியவான்‌ தேவனுடைய 
கிருபைகளைப்‌ பெற்றுக்கொள்வான்‌. 
தன்னிடத்திலுள்ள ஐசுவரியத்தை 
கர்த்தருக்குப்‌ பயந்து, நல்ல வழிகளில்‌ 
பயன்படுத்துவான்‌. புத்தியுள்ள தரித்திரனும்‌, 
தன்னுடைய தரித்திரத்தை 
நீக்கிப்போடுவதற்கு, கர்த்தருக்குப்‌ பயந்து, 
கர்த்தருக்குப்‌ பிரியமான வேலைகளைச்‌ 
செய்து பணத்தைச்‌ சம்பாதிப்பான்‌. தமக்குப்‌ 
பயந்து நடக்கிறவர்களுடைய கைகளின்‌ 
கிரியைகளை கர்த்தர்‌ ஆசீர்வதிப்பார்‌. 


நீதிமான்கள்‌. 
நீதி 28:12 


நீதி 28:12. நீதிமான்கள்‌. 
கனிகூரும்போது மகா கொண்டாட்டம்‌ 
உண்டாகும்‌; துன்மார்க்கர்‌ 
எழும்பும்போதோ மனுஷர்‌ மறைந்து 
கொள்ளுகிறார்கள்‌. 


பிள்ளைகள்‌ 
லாயும்‌, 
இதுவே 


கர்த்தருடைய 
சந்தோஷமாயும்‌ ஆறுத 
சமாதானமாயும்‌ ஜீவிக்கவேண்டும்‌. 
அவர்கள்‌ ஜீவிக்கிற தேசத்திற்கு 
மகிமையாயும்‌, மேன்மையாயும்‌ இருக்கும்‌. 
நீதிமான்கள்‌. களிகூரும்போது 
மாகசந்தோஷமுண்டாகும்‌. ஒரு சேதத்தில்‌ 
நீதிமான்கள்‌ களிகூருவது, அந்தத்‌ 
தேசத்திற்கே மகிமையைக்‌ கொடுக்கும்‌. 
நீதிமான்களுக்கு. நீதிக்குரிய சுதந்தரம்‌. 
கொடுக்கப்படவேண்டும்‌. கர்த்தரைத்‌ 
அதிப்பதற்கு அவர்களைத்‌ 
'ணக்கூடாது. நீதிமான்கள்‌ 
சுதந்தரமாக தங்கள்‌ கர்த்தரைத்‌ துதிப்பதற்கு 
பெற்றிருக்கவேண்டும்‌. 

நாமத்தினிமித்தமாய்‌. 
உபத்திரவப்படுத்தக்கூடாது. 
பரிசுத்தவான்களை 

உபத்திரவப்படுத்துகிற தேசம்‌ தேவனால்‌ 
சபிக்கப்பட்டிருக்கும்‌. அது செழித்திருக்காது. 





ழ்‌ நவள 
யாய 


சில தேசங்களில்‌ துன்மார்க்கர்‌ 
எழும்புவார்கள்‌. துன்மார்க்கர்‌ கையில்‌ 
ஆளுகையிருக்கும்‌. அப்படிப்பட்ட தேசத்தின்‌ 
அழகு மங்கிப்போகும்‌. துன்மார்க்கர்‌ 
எழும்புவது எந்தத்‌ தேசத்திற்கும்‌ நல்லதல்ல. 
துன்மார்க்கர்‌  எழும்பும்போது மனுஷர்‌ 
மறைந்து கொள்கிறார்கள்‌. துன்மார்க்கர்‌ 
பரிசுத்தவான்களுக்கு விரோதமாகவும்‌, 
கர்த்தருக்கு விரோதமாகவும்‌ 
சநிஆலோசனை பண்ணுகிறார்கள்‌ 
அவர்களுடைய சிந்தையிலும்‌, செய்கையிலும்‌ 
பரிசுத்தம்‌ இருக்காது. தேசத்தில்‌. 
நீதிமான்கள்‌ மறைந்துகொள்ளும்போது. 
அங்கு அநீதி எழும்பும்‌. அநீதியை செய்கிற 
துன்மார்க்கர்‌ எழும்புவார்கள்‌. துன்மார்க்கர்‌ 
எழும்பும்போது அது அந்தத்‌ தேசத்தையே 
அழித்துப்போடும்‌. 


தன்‌ பாவங்களை மறைக்கிறவன்‌. 
நீதி 28:13 


செய்துவிட்டுவிடுகிறவனோ 
பெறுவான்‌. 


நம்முடைய பாலங்களை 
மறைக்கக்கூடாது. அவற்றை கர்த்தருடைய 
சமுகத்திற்கு முன்பாக பணிவாய்‌ அறிக்கை 
பண்ணவேண்டும்‌... நம்மிடத்தில்‌ பாவம்‌ 
இல்லை என்று சொல்வோமானால்‌ நம்மை: 
நாமே வஞ்சிக்கிறவர்களாமிருப்போம்‌. நாம்‌. 
பாவம்‌ செய்துவிட்டு அந்தப்‌ பழியை 
மற்றவர்கள்மீது சுமத்துவதற்கு வகை 
பார்ப்போம்‌. தன்‌ பாவங்களை மறைக்கிறவன்‌ 
வாழ்வடையமாட்டான்‌. 
அறிக்கை 


பாவங்களை 
இரக்கத்தைப்‌ பெற்றுக்கொள்வான்‌. 


விட்டுவிடுகிறவனோ. 

தாவீது தன்னுடைய பாவங்களை மூடி 
மறைப்பதற்கு முயற்சி பண்ணினார்‌. 
அப்போது அவருடைய மனதிற்குள்‌ பெரிய 
போராட்டம்‌ உண்டாயிற்று அவருடைய 
உள்ளத்தில்‌ சந்தோஷமோ, சமாதானமோ, 
ஆறுதலோ இல்லை. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நான்‌ அடக்கிவைத்தமட்டும்‌, நித்தம்‌ 
என்‌ கதறுதலினாலே என்‌ எலும்புகள்‌: 
உலர்ந்துபோயிற்று. இரவும்‌ பகலும்‌ என்மேல்‌ 
உம்முடைய கை பாரமாயிருந்ததினால்‌, என்‌ 
சாரம்‌ உஷ்ணகால வறட்சிபோல. 
வறண்டுபோயிற்று. (சேலா) நான்‌ என்‌ 
அக்கிரமத்தை மறைக்காமல்‌, என்‌ பாவத்தை 
உமக்கு அறிவித்தேன்‌: என்‌ மீறுதல்களைக்‌ 
கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன்‌ என்றேன்‌; 
தேவரீர்‌ என்‌ பாவத்தின்‌ தோஷத்தை 
மன்னித்தீர்‌. (சேலா..!” (சங்‌ 32:3-5) என்று 
தாவீது சங்கீதம்‌ பாடுகிறார்‌. 


நோயாளி 
தன்னுடைய 


மருத்துவரிடத்தில்‌ 
நோயை  மறைக்கக்கூடாது. 
தன்னுடைய பிரச்சனையை மருத்துவரிடம்‌ 
மறைக்காமல்‌ எடுத்துச்‌ சொன்னால்தான்‌, 
மருத்துவர்‌ அந்த வியாதிக்கேற்ற சிகிச்சை 
செய்வார்‌. தேவையான மருந்துகளைக்‌ 
கொடுப்பார்‌. மருத்துவரிடம்‌ நோயை 
மறைத்தால்‌, நோய்‌ குணமாவதற்கு 
ய்ப்புண்டாகாது. நம்முடைய பாவங்களை 
கர்த்தரிடத்தில்‌ மறைத்தால்‌ அவை 
மன்னிக்கப்படுவதற்கு வாய்ப்பில்லை. நாம்‌ 
வாழ்வடைவதற்கும்‌ வாய்ப்பில்லை. 
கர்த்தரிடத்தில்‌ நம்‌ 
நகை செ்யப்போது. 
கிருபையினால்‌. 


டைய பாவங்களை 

கர்த்தர்‌ தமது, 
அவற்றை மன்னிக்கிறார்‌. 
நம்முடைய பாவங்கள்‌ மன்னிக்கப்பட்ட 
பின்பு. நாம்‌ மறுபடியும்‌ பாவத்தில்‌ 
விழுந்துவிடாதவாறு எச்சரிக்கையாய்‌ 
ஜீவிக்கவேண்டும்‌. தன்னுடைய பாவங்களை 
அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனே 
தேவனுடைய இரக்கத்தைப்‌ பெறுவான்‌. 
அவனுடைய மனச்சாட்சியின்‌ பாரம்‌ குறையும்‌, 
குற்றவுணர்வு அவனை விட்டு நீங்கும்‌. 
அவன்‌ அழிவிலிருந்து பாதுகாக்கப்படுவான்‌. 
புதுவாழ்வு பெற்றுக்கொள்வான்‌. 

“நமக்குப்‌ பாவமில்லையென்போமானால்‌, 
நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம்‌, 
சத்தியம்‌ நமக்குள்‌ இராது. நம்முடைய 
பாவங்களை நாம்‌ அறிக்கையிட்டால்‌, 
பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா 
அநியாயத்தையும்‌ நீக்கி நம்மை 
சுத்திகரிப்பதற்கு அவர்‌ உண்மையும்‌ நீதியும்‌ 
உள்ளவராயிருக்கிறார்‌. நாம்‌ 
பாவஞ்செய்யவில்லையென்‌ போமானால்‌, நாம்‌ 
அவரைப்‌ பொய்யராக்குகிறவர்களாயிருப்போம்‌, 
அவருடைய வார்த்தை நமக்குள்‌ இராது” 
யோவா 1:8-10). 





ழ்‌ நயனா 
யாய 


'நீ போய்‌ வடதிசையை நோக்கிக்‌ 
கூறவேண்டிய வார்த்தைகள்‌ என்னவென்றால்‌: 
சீர்கெட்ட இஸ்ரவேலே, திரும்பு என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌: நான்‌ உங்கள்மேல்‌ 
என்‌ கோபத்தை இறங்கப்பண்ணுவதில்லை; 
நான்‌ கிருபையுள்ளவரென்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌; நான்‌ என்றைக்கும்‌ கோபம்‌ 
வைக்கமாட்டேன்‌. நீயோ, உன்‌ தேவனாகிய 
கர்த்தருக்கு விரோதமாய்த்‌ துரோகம்பண்ணி, 
பச்சையான சகல மரத்தின்கீழும்‌, 
அந்நியரோடே சோரமார்க்கமாய்‌ நடந்து, உன்‌ 
அக்கிரமத்தையும்‌ என்‌  சத்தத்துக்குச்‌ 
செவிகொடாமற்போனதையும்‌ ஒத்துக்கொள்‌ 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌” (எரே 34273. 


தன்‌ இருதயத்தைக்‌ 
கடினப்படுத்துகிறவன்‌ 
நீதி 28:14 


நீதி 28114. எப்பொழுதும்‌ 
பயத்திருக்கிறவன்‌. பாக்கியவான்‌; 
தன்‌: இருதயத்தைக்‌ 
கடினப்படுத்துகிறவனோ தீங்கில்‌ 
விழுவான்‌. 


தாங்கள்‌ எதற்கும்‌ 
பயப்படுவதில்லை. என்றும்‌, தங்களிடத்தில்‌ 
ஒருபோதும்‌ பயம்‌ இருக்காது என்றும்‌ 
சொல்லி சிலர்‌ பெருமைப்படுகிறார்கள்‌. 
பயரில்லாதிருக்கிறவர்களே  ஆசீர்வறிக்கப்‌ 
பட்டவர்கள்‌ என்றும்‌ சொல்லுகிறார்கள்‌ 
பயத்தினால்‌ நமக்கு வேதனை வருகிறது. 
வேதனையின்‌ முடிவில்‌ ஒரு திருப்தியும்‌ 
உண்டாகிறது. கர்த்தருக்குப்‌ பயப்படுகிறவன்‌ 
பாக்கியவான்‌. கர்த்தரிடத்தில்‌ 
பயபக்தியாமிருக்கிற மனுஷனே 
பாக்கியவான்‌. கர்த்தருக்கு விரோதமான 
காரியங்களைச்‌ செய்வதற்கு நாம்‌ 
பயப்படவேண்டும்‌. நம்முடைய பயம்‌ பரிசுத்த 
பயமாயிருக்கவேண்டும்‌. கர்த்தரே நம்முடைய 
மனச்சாட்சியை சுத்தப்படுத்துகிறவர்‌. 
கர்த்தருக்குப்‌ பயப்படுகிறவர்கள்‌ பாவத்திற்கு 
விலகி ஜீவிப்பார்கள்‌. கர்த்தர்‌ நம்முடைய 
இருதயத்தை மென்மைப்படுத்துகிறார்‌. 
கடினமான இருதயத்தை மென்மையானதாக 
மாற்றுகிறார்‌. நம்முடைய இருதயம்‌ 
'மென்மையாயிருக்கும்போது. நம்முடைய 
மனச்சாட்சியும்‌ கூர்மையாயிருக்கும்‌. 


எப்போதும்‌ 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இருதயத்தை 
விழுவான்‌ 
அவருடைய 


ப்பான்‌ தீங்கில்‌ 
அவன்‌ கர்த்தரையும்‌, 
பிரமாணத்தையும்‌  அசட்டைபண்ணுவான்‌. 
கர்த்தருக்குப்‌ பயப்படுவது தேவையற்றது. 
என்று சொல்லுவான்‌. கர்த்தர்‌ தன்னை 
நியாயந்தீர்க்கமாட்டார்‌ என்று 
ஆணவமாயிருப்பான்‌. பாவிகள்மீது, 
கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு வரும்‌, 
அவர்களுடைய இருதயம்‌ எவ்வளவு 
கடினமானதாகயிருந்தாலும்‌, அவர்களால்‌ 
கர்த்தருடைய நியாயத்தீர்ப்புக்குத்‌ தப்பிக்கவே 
முடியாது. 


துஷ்டஅதிகாரி 
நீதி 28:15 


நீதி 2805. ஏழை ஜனங்களை ஆளும்‌ 
துஷ்டஅதிகாரி கெர்ச்சிக்கும்‌. 
சிங்கத்துக்கும்‌ அலைத்துதிரிகிற 
கரடிக்கும்‌ ஒப்பாயிருக்கிறான்‌. 


, ஆளும்‌ அதிபதித்கு 
நீங்கு? போக்கூடாது. 
வர்களாக யார்கள்‌ 
துஷ்டராகயிருப்பார்கள்‌. நல்ல 
ஜனங்களுக்கு நன்மை 
ஒ்போ ஜனங்களை 
ஒடுக்குவார்கள்‌. ஏழைக। ஆளும்‌ 
துஷ்டஅதிகாரி வர்கம்‌ சிங்கத்திற்கும்‌, 
அலைந்து, கரடிக்கும்‌. 
ஒப்பாயிருக்கிறான்‌ சாலொமோன்‌ 
சொல்லுகிறார்‌. துஷ்டதுதிகாரி 
மிருககுணமுள்ளவன்‌.  மிருகங்களைப்போல 
இரத்தப்பிரியன்‌. சிங்கமும்‌ கரடியும்‌, 
தங்களுக்கு முன்பாக இரைகள்‌ 
இருக்கும்போது. அவற்றை பீறித்தின்னும்‌. 
அதுபோலவே துஷ்டஅதிகாரிகளும்‌ ஏழை 
ஜனங்களின்‌ இரத்தத்தைக்‌ குடிக்கிறார்கள்‌. 
அவர்களைத்‌ துன்பப்படுத்தி தாங்கள்‌ 
இன்பமாயிருக்கிறார்கள்‌. 


து 


பொருணாசையை 
வெறுக்கிறவன்‌ 
நீதி 28:16 


நீதி 28118. 
புத்தியீனனாயிருத்தால்‌ 
செய்யும்‌ 


தீர்க்காயுசைப்‌ பெறுவான்‌. 





ழ்‌ நள 
யாய 


அதிகாரி இச்சயடக்கமுள்ளவனாயிருக்க 
வேண்டும்‌. அவனிடத்தில்‌ பேராசை 
காணப்படக்கூடாது. பேராசையுள்ள பிரபு 
நீதியாய்‌ நியாயம்‌ விசாரிக்கமாட்டான்‌. 
அவன்‌ ஐசுவரியத்தின்மீது ஆசைப்படுவான்‌. 
பிரபு புத்தியுள்‌ எவனாயிருக்கவேண்டும்‌. 
அவன்‌ புத்திமீனனாயிருந்தால்‌, அவன்‌ 
ஜனங்களுக்கு அநேக தீங்கு செய்வான்‌. 
புத்தியுள்ளவன்‌ தன்‌ ஜனங்களை நீதியாய்‌ 
நியாயம்‌ விசாரிப்பான்‌. பொருளாசையை 
வெறுக்கிறவன்‌ தேவனுடைய 
ஆசிர்வாதத்தைப்‌ பெற்றுக்கொள்வான்‌. 
ஜனங்களின்‌ மீது சபிரியமாயிருப்பான்‌. 
ஜனங்களும்‌ அவன்மீது பிரியமாயிருப்பார்கள்‌. 
கர்த்தர்‌ அவனுக்கு தீர்க்காயுசை வாய்க்கப்‌ 
பண்ணுவார்‌. பொருளாசையுடையவனோ 
சீக்கிரத்தில்‌ மரித்துப்போவான்‌ அவன்‌ 
அநியாயமாய்‌ சம்பாதிக்கும்‌ ர்‌ 
அவனால்‌ அனுபவிக்க. 
பொருளாசைக்காரன்மீத 
சாபம்‌ வரும்‌. 


இரத்தப்பழிக்காக 
ஒடுக்கப்பட்டவன்‌ 
நீதி 28:17 


நீதி 2802... இரத்தப்பழிக்காக: 
ஒடுக்கப்பட்டவன்‌ குழியில்‌ ஒளிக்க. 
ஓடிவந்தால்‌, அவனை 
ஆதரிக்கவேண்டாம்‌. 


தேவசாயலில்‌ 
மனுஷனுடைய 
சிந்துகிறானோ, 
மனுஷனாலே 
சிந்தப்படக்கடவது” (ஆதி 9:6) என்று 
கர்த்தர்‌ பழைய ஏற்பாட்டுக்காலத்தில்‌ ஒரு 
பிரமாணத்தைக்‌ கொடுத்திருக்கிறார்‌. இந்த 
கர்த்தர்‌ 
பிரமாணத்தோடு 


ட்டால்‌ ்‌ 
உண்டாக்கப்பட்டபடியால்‌, 
இரத்தத்தை எவன்‌ . 
அவனுடைய 


அவனைத்‌ தண்டிக்கவேண்டும்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கொலைகாரனைத்‌ 
விட்டுவிட்டல்‌, அவன்‌ எல்லோரையும்‌ 
அச்சுறுத்துவான்‌. கொலைகாரன்‌ குழியில்‌ 
ஒளிந்துகொள்ள ஓடிவந்தாலும்‌, அவனைத்‌ 
தேடி கண்டுபிடித்து தண்டிக்கவேண்டும்‌. 
கொலைகாரன்‌ இரத்தப்பழிக்காக 
ஒடுக்கப்பட்டவன்‌. அவனுக்கு ஆதரவு 
கொடுக்கக்கூடாது. கொலைகாரனுக்கு 
உதவிசெய்கிறவர்கள்‌ அவன்‌ சிந்திய 
இரத்தப்பழிக்கு பங்காளிகளாகயிருக்கிறார்கள்‌. 
கொலைகாரன்‌ 
வேதனைக்குட்படுத்துகிறான்‌. 
ஆபேலைக்‌ கொன்றுபோட்டு, கர்த்தருக்கு 
முன்பாக வேதணைப்பட்டான்‌. பாவம்‌ 
செய்கிறவர்களுக்கு நிச்சயமாய்த்‌ தண்டனை 
கிடைக்கும்‌. பாவத்தின்‌ சம்பளம்‌ மரணம்‌. 
ஒருதரம்‌ பிறப்பதும்‌ பின்பு நியாயத்தீர்ப்பு 
அடைவதும்‌ எல்லோருக்கும்‌ 
நியமிக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய 
நியாயத்தீர்ப்புக்கு யாராலும்‌ தப்பிக்க முடியாது. 
இரத்தப்பழிக்காக ஒடுக்கப்பட்டவனுக்கு 
தண்டனை கிடைப்பதுபோல, அவனை 
ஆதரிக்கிறவனுக்கும்‌ தண்டனை கிடைக்கும்‌. 


தண்டிக்காமல்‌ 


தன்னைத்தானே 
காயீன்‌ 


உத்தமனாய்‌ நடக்கிறவன்‌ 
நீதி 28:18 


நீதி 28:18. உத்தமனாய்‌ நடக்கிறவன்‌' 
இரட்சிக்கப்படுவான்‌;. மாறுபாடான 
இருவழியில்‌ நடக்கிறவனே அவற்றில்‌ 
ஒன்றிலே விழுவான்‌. 
கர்த்தருக்கு முன்பாக 
கண்ணியமாயும்‌, 
நடக்கிறவர்கள்‌ 
பாதுகாப்பாயிருப்பார்கள்‌. 
வார்த்தைகளும்‌ 
ஒத்துப்போகும்‌. உத்தமர்கள்‌ சொல்லுவதை 
செய்வார்கள்‌. செய்வதை சொல்லுவார்கள்‌. 
தேவனுடைய நாமத்திற்கு மகிமை 
உண்டாகப்‌ பேசுவார்கள்‌. தேவநாமம்‌ 
மகிமைப்படுவதையே நாடுவார்கள்‌. தங்கள்‌ 
சகோதரர்மீது. பிரியமாயிருப்பார்கள்‌. 
அவர்களுக்கு தங்களால்‌ முடிந்த எல்லா 
நன்மைகளையும்‌ செய்வார்கள்‌. உத்தமனாய்‌ 
நடக்கிறவன்‌ இரட்சிக்கப்படுவான்‌. 
அவர்களுக்கு இப்பிரபஞ்சத்தில்‌ பாதுகாப்பு 
மற்றவர்களுடைய விஷயத்தில்‌ 
தலையிட்டு, 
தண தி்‌ 
இப்பிரபஞ்சத்தில்‌ ஆபத்துக்கள்‌ அநேகமுண்டு. 


ஒழுக்கமாயும்‌, 
பரிசுத்தமாயும்‌ 
எப்போதுமே 
இவர்களுடைய 
செய்கைகளும்‌ 





ழ்‌ [பப்ப 
ஈயா 


நாம்‌ 
பரிசுத்தமாய்‌. 


கர்த்தருக்கு முன்பாக 
ஜீவிக்கவேண்டும்‌. நம்முடைய 
மனச்சாட்சி சுத்தமானதாயிருக்கவேண்டும்‌. 
உத்தமமாய்‌ நடக்கிறவர்களுக்கு 
தேவனுடைய பாதுகாப்பு கிடைக்கும்‌. இது 
பரிசுத்தமான பாதுகாப்பு உத்தமனுக்கு 
ஆபத்து வந்தாலும்‌, கர்த்தர்‌ அவனை 
அந்த  ஆபத்துக்களிலிருந்து விடுவித்து 
பாதுகாப்பார்‌. உத்தமர்களை சத்துருக்கள்‌ 
காயப்படுத்த முயற்சிபண்ணலாம்‌. ஆனாலும்‌ 
உத்தமருக்கு ஒரு சேதமும்‌ உண்டாகாது. 
நம்முடைய காலங்கள்‌ கர்த்தருடைய கரத்தில்‌ 
பாதுகாப்பாகமிருக்கிறது. கர்த்தர்‌ நம்மோடு 
கூடயிருக்கிறார்‌. கர்த்தர்‌ நம்‌ 
பட்சத்திலிருக்கும்போது நமக்கு விரோதமாக 
யாராலும்‌ எந்தத்‌ தீங்கும்‌ செய்யமுடியாது. 


மாறுபாடான 
இருவழிகளில்‌ நடக்கிறான்‌. 
தெளிந்த சிந்தனையிருக்காது. 


எல்லா வழிகளிலும்‌ போவான்‌. வில்‌ 
அவற்றில்‌ ஒன்றிலே விழுந்துவிடுவான்‌. 
மாறுபாடான வனிடத்தில்‌ உண்மையும்‌, 
கண்ணியமும்‌, நேர்மையும்‌ இருக்காது. 
அவனுடைய மனச்சாட்சியும்‌. 
சுத்தமாயிருக்காது. அவன்‌ 
மாய்மாலமுள்ளவன்‌. தன்னுடைய உண்மை 
நிலையை மறைத்து, வெளிவேஷம்‌ போட்டு 
எல்லோரையும்‌ ஏமாற்றப்‌ பார்ப்பவன்‌. 
இப்படிப்பட்டவனுக்கு தேவனுடைய பாதுகாப்பு 
கிடைக்காது. 


தன்‌ நிலத்தைப்‌ பயிரிடுகிறவன்‌. 
நீதி 2919. 


நீதி 28:19. 
பயிரிடுகிறவன்‌ 
திருப்தியாவான்‌; 
பின்பற்றுகிறவனோ 
திறைத்திருப்பான்‌. 


கர்த்தர்‌ நமக்குக்‌. கொடுக்கிற 
வேலையை உண்மையாய்ச்‌ செய்யவேண்டும்‌. 
நம்முடைய வேலையோ, அல்லது தொழிலோ, 
அல்லது வியாபாரமோ 
எப்படிப்பட்டதாகயிருந்தாலும்‌, நாம்‌ 
கர்த்தருக்கு உண்மையுள்ளவர்களாயிருக்க 

வேண்டும்‌. கர்த்தருக்குப்‌ பயந்து அந்த 
வேலையில்‌ முழுமனதோடு ஈடுபடவேண்டும்‌. 


தன்‌ 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தன்‌ நிலத்தைப்‌ 
ஆகாரத்தால்‌ திருப்தியாவான்‌. 
சோம்பேறியாயிருக்கிறவனுக்கு ஒன்றும்‌ 
கிடைக்காது. உண்மையாகவும்‌, கடினமாகவும்‌ 


பமிரிடுகிறவன்‌ 


கரங்களின்‌ கிரியைகளும்‌ கர்த்தரால்‌ 
ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும்‌. தன்னுடைய 
கரங்களின்‌ பிரயாசத்தை அவன்‌ புசிப்பான்‌. 
வீணரைப்‌ பின்பற்‌, 
சோம்பேறியாகமிருப்பான்‌. அப்படிப்பட்டவன்‌ 
ஒரு வேலையும்‌ செய்யாமல்‌ சும்மாயிருப்பான்‌. 
சோம்பேறிக்கும்‌ பசிக்கும்‌. ஆனால்‌. 
இவனுடைய களஞ்சியம்‌. 
வெறுமையாயிருக்கும்‌. இவன்‌ தன்‌ நிலத்தை 
பமிரிடாமல்‌ வீணரைப்‌ பின்பற்றியவன்‌. ஒரு 
வ செய்யாமல்‌ வீண்பேச்சுக்களைப்‌ 
தன்னுடைய 
மோல்ட்‌ 
சந்தோஷமாகயிருக்க 
விரும்புவான்‌. 
சந்தோஷம்‌ இருக்காது. 
புசிக்கவேண்டுமென்று 
ஆனால்‌ இவனுக்குப்‌ போஜனம்‌ கிடைக்காது. 
வீணரைப்‌ பின்பற்றுகிறவன்‌ வறுமையால்‌ 
நிறைந்திருப்பான்‌. வெறுமையில்‌ 
நிறைந்திருக்கிறவர்கள்‌ வறுமையில்‌ 
நிறைந்திருப்பார்கள்‌. வீணரோ மாயையைப்‌ 
பின்பற்றுகிறவர்கள்‌. இவர்களுடைய முடிவும்‌ 
பரிதாபமாகயிருக்கும்‌. 


உண்மையுள்ள மனுஷன்‌ 
நீதி 2820 


நீதி 28:20. உண்மையுன்ன மனுஷன்‌ 
பரிபூரண ஆசீர்வாதங்களைப்‌ 
பெறுவான்‌; ஐசுவரியவானாகிறதற்குத்‌ 
தீவிரிக்கிறவனோ ஆக்கினைக்குத்‌ 





ழ்‌ நள 
ஈயா 


நமக்கு மெய்யான சந்தோஷம்‌ தேவை. 
உண்மையான வழியில்‌ நடந்தால்தான்‌ 
நமக்கு மெய்யான சந்தோஷம்‌ கிடைக்கும்‌. 
உண்மையான வழி பரிசுத்தமான வழியாகவும்‌, 
கர்த்தருக்குப்‌ பிரியமான வழியாகவும்‌ 
இருக்கும்‌. இது நேர்மையான வழி. இதுவே 
கண்ணியமான வழி. கர்த்தருக்கு, 
உண்மையுள்ளவன்‌, மனுஷனுக்கும்‌ 
உண்மையுள்ளவனாயிருப்பான்‌. தமக்கு 
உண்மையுள்ளவர்களை கர்த்தர்‌ 
ஆசீர்வதிப்பார்‌. உண்மையுள்ள மனுஷன்‌ 
பரிபூரண ஆசீர்வாதங்களைப்‌ பெறுவான்‌. 


கர்த்தருக்கு 
உண்மையுள்ளவர்களாயிருக்கும்போது. அவர்‌ 
நம்மை பிரயோஜனமுள்ள பாத்திரமாக: 
மாற்றுவார்‌ நாம்‌ 
கர்த்தருக்குப்‌ பிரயோஜனமுள்ளவர்களாவும்‌, 
பிரியமானவர்களாகவும்‌ இருப்போம்‌. 
கர்த்தருக்குப்‌ பிரயோஜனமாகயிருப்பவர்கள்‌ 
மனுஷனுக்கும்‌ பிரயோஜனமாயிருப்பார்கள்‌. 
உண்மையுள்ளவர்களுக்கு ர்த்தரால்‌ 
வருகிற வெகுமதி. இவர்களுக்கு மெய்யான 
சந்தோஷம்‌ கிடைக்கும்‌. 

ஒரு சிலர்‌ 
பெறுவதற்கு 


சந்தோஷத்தைப்‌ 
தமான வ 
போகிறார்கள்‌ இவர்கள்‌ பேராசைக்காரர்கள்‌. 
சீக்கிரத்தில்‌ ஐசுவரியத்தைச்‌ 
சேர்க்கவேண்டுமென்று இ டக்‌ 
வழிகளில்‌. 


வழியாகயிருந்தாலும்‌, 

ஐசுவரியத்தைச்‌ சேர்க்கவேண்டும்‌. 
இவர்களுடைய. 

ஜசுவரியவானாகிறதற்கு தீவிரிக்கிறவன்‌ 
ஆக்கினைக்குத்‌ தப்பிக்கமாட்டான்‌. 


பேராசைக்காரர்கள்‌ ர்களைப்‌ 
பற்றி கரிசனையற்றவர்களாகயிருப்பார்கள்‌. 
தங்களால்‌ மற்றவர்களுக்கு தீங்கு வருமா 
என்பது பற்றியெல்லாம்‌ யோசிக்கவே 
மாட்டார்கள்‌. யார்‌ எப்படி போனாலும்‌. 
தாங்கள்‌ ஐசவரியவானாகவேண்டும்‌ என்பதே. 
இவர்களுடைய ஆசை. இவர்களுடைய 
வார்த்தையிலும்‌, செய்கையிலும்‌, 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இருதயத்தின்‌ சிந்தையிலும்‌: சுத்தம்‌ 
இருக்காது. பேராசைக்காரர்கள்‌ பிறருக்கு 
விரோதமாகத்‌ தீங்கு யோசிப்பார்கள்‌. 
ஐசுவரியவானாகிறதற்கு தீவிரிக்கிறவர்கள்‌ 
அநேக ஆபத்துக்களில்‌ சிக்கிக்கொள்வார்கள்‌. 
பாவத்தில்‌ இடறி விழுந்துவிடுவார்கள்‌. பல 
சமயங்களில்‌ மறுபடியும்‌ எழுந்திருக்க 
முடியாதவாறு பாவவாழ்க்கைக்கு 
அடிமையாகிவிடுவார்கள்‌. 


முகதாட்சிணியம்‌ 
நீதி 28:21 


தீதி 28:21. முகதாட்சிணியம்‌ நல்லதல்ல, 
முகதாட்சிணியமுன்னவன்‌ ஒரு துண்டு 
அப்பத்துக்காக அதியாயஞ்செய்வான்‌. 


நியாயவிசாரணை 
முகதாட்சணியம்‌ 
வழக்குகளை நேர்மையாக விசாரிக்க. 
வேண்டும்‌. அழக்காடுகிறலர்களைவிட 
வழக்குகளுக்குத்தான்‌ முக்கியத்துவம்‌ 
கொடுக்கவேண்டும்‌. நியாயாதிபதிகள்‌ 
சத்தியத்தை. வெளிப்படுத்தவேண்டும்‌. 
ஒடுக்கப்பட்டவர்களுடைய நீதிக்கும்‌ 
நியாயத்திற்கும்‌ துணை நிற்கவேண்டும்‌. 

வழக்காடுகிறவர்‌ தனக்குத்‌ 
தெரிந்தவரா, தன்‌ ஊர்க்காரரா, தனக்கு 
வேண்டியவரா என்பதையெல்லாம்‌ 
நியாயாதிபதிகள்‌ பார்க்கக்கூடாது. 
இப்போது நடைபெறுகிற வழக்கின்‌ தன்மை 
என்ன என்பதை மாத்திரமே நியாயாதிபதி 
ஆராய்ந்து பார்க்கவேண்டும்‌. ஒருவன்‌ 
தரித்திரனாகமிருக்கிறான்‌ என்பதற்காகவும்‌, 
ஒருவன்‌ அந்நியனாகயிருக்கிறான்‌. 
என்பதற்காகவும்‌, அவனுக்குக்‌ 
கிடைக்கவேண்டிய நீதியை மறுக்கக்கூடாது. 
முகத்தாட்சணியம்‌ நியாயவிசாரணையில்‌ 
வ 


செய்கிறவர்கள்‌ 
பார்க்கக்கூடாது. 





ழ்‌ நயனா 
யாய 


வேண்டுமானாலும்‌ பேசுவான்‌, 
வேண்டுமானாலும்‌ 
முகத்தாட்சணியமுள்ளவன்‌, 
புரட்டுவான்‌. சத்தியத்தைக்‌ குழிதோண்டி 
புதைத்துவிடுவான்‌. இவனுடைய 
மனச்சாட்சியும்‌ 

இவனுடைய 

உண்மையிருக்காது. 

பணத்திற்காக எதையும்‌ செய்வான்‌. 
சமயங்களில்‌, இப்படிப்பட்ட மாய்மாலக்காரன்‌ 
ஒரு துண்டு அப்பத்திற்காககூட அநியாயம்‌ 
செய்வான்‌. 


வன்கண்ணன்‌ 
நீதி 28:22 


நீதி 28:99, 
செல்வனாகிறதற்குப்‌ 
வறுமை தனக்கு 
அறியாதிருக்கிறான்‌. 


ஐசுவரியவான்‌௧ளாகவேண்டும்‌ என்று 
ஆசைப்படுகிறவர்கள்‌ அநேக ஆபத்துக்களில்‌ 
சிக்கிக்கொள்கிறார்கள்‌. தங்கள்‌ 
பாவங்களையும்‌ 

வன்கண்ணன்‌ 

பதறுகிறான்‌. 

ஐசுவரியவானாகிவிட 


என்பதை 
எல்லாவற்றையும்‌ செய்ய முயற்சி செய்கிறான்‌. 


வன்கண்ணனுடைய பார்வை 
செல்வத்தின்மீதே இருக்கிறது. தான்‌ எந்த 
வழியில்‌ போய்க்கொண்டிருக்கிறோம்‌ 

வன்கண்ணனுக்குத்‌ 
ந தனக்கு, வதம்‌ 
ஆபத்துக்களையும்‌ அவன்‌ 
அறியாதிருக்கிறான்‌.  பேராசைக்காரனுக்கு 
திருப்தியிருக்காது. தனக்கு எவ்வளவுதான்‌ 
ஐசுவரியம்‌ இருந்தாலும்‌. அது போதாது 
என்றும்‌, தனக்கு இன்னும்‌ அதிகமாய்‌ 
வேண்டுமென்றும்‌ ஆசைப்படுகிறான்‌. 


என்பதுகூட 
தெரிவதில்லை. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


வன்கண்ணன்‌ தனக்கு வறுமை 

வருமென்று அறியாதிருக்கிறான்‌. 

பேராசைக்காரன்மீது வறுமை வரும்‌. அவன்‌ 

அது அவனுக்கு வந்து 

ஐசுவரியத்தின்மீது. 

ஆனால்‌ அவனுக்குக்‌ 

கர்த்தருடைய 

ஆசீர்வாதமே மெய்யான ஐசுவரியம்‌ என்னும்‌ 
சத்தியம்‌ இவனுக்குத்‌ தெரியவில்லை. 


முகஸ்துதி 
நீதி 28:23 


தீதி 28:23. தன்‌ நாவினால்‌ முகஸ்துதி. 
பேசுகிறவனைப்‌ பார்க்கிலும்‌, 
கடித்துகொள்ளுகிறவன்‌. முடிவில்‌ 
அங்கீகாரம்‌ பெறுவான்‌. 
பண்‌ ர்கள்‌ 
ச்‌ டன 
சந்தோஷப்படுத்துவார்கள்‌. முகஸ்துதியினால்‌ 
சந்தோஷப்படுகிறவர்கள்‌ நிதானமாய்‌ அமர்ந்து 
ஒவ்வொன்றையும்‌ சிந்தித்துப்‌ பார்ப்பார்கள்‌. 
அப்போதுதான்‌ முகஸ்துதி 
பண்ணுகிறவர்களின்‌ மாய்மாலம்‌ 
அவர்களுக்குத்‌ தெரியவரும்‌. முகஸ்துதி 
பண்ணுகிறவர்கள்‌ உண்மையை மறைந்து 
பொய்யை ஊதுகிறார்கள்‌. அவர்களுடைய 
வார்த்தையில்‌ சத்தியம்‌ இருக்காது. 
தங்களுக்கு ஏதாவது காரியம்‌ ஆகவேண்டும்‌ 
என்பதற்காக முகஸ்துதி பண்ணுவார்கள்‌. 
தங்களுடைய காரியம்‌ முடிந்த பின்பு 
யாரையும்‌ கண்டுகொள்ளபாட்டார்கள்‌. 


கடிந்துகொள்கிறவனை 


யாரும்‌ 
விரும்பமாட்டார்கள்‌. 


கடிந்துகொள்ளும்‌ 


அத்துகொள்ளப்படுகிதல்ர்கள்‌ தங்களுடைய 
தப்பிதங்களை நிதானித்துப்‌ பார்ப்பார்கள்‌. 
அப்போதுதான்‌ தன்னைக்‌ 
கடிந்துகொண்டவர்கள்‌ தனக்கு மெய்யாகவே 
உதவி செய்திருக்கிறார்கள்‌ என்பதைப்‌ 
புரிந்துகொள்வார்கள்‌. கடிந்துகொள்கிறவன்‌ 
முடிவில்‌. அங்கீகாரம்‌ பெறுவான்‌. 
ஆரம்பத்தில்‌ அங்கீகாரம்‌ பெறமாட்டான்‌. 
முகஸ்துதி பண்ணுகிறவனோ ஆரம்பத்தில்‌ 
அங்கீகாரம்‌ பெறுவான்‌. முடிவில்‌ அங்கீகாரம்‌ 
பெறமாட்டான்‌. 





ழ்‌ நவள 
யாய 


மருத்துவர்‌ நோயாளிக்கு 
சிகிச்சை பண்ணும்போது, நோயாளிக்கு 
வேதனையாகமிருக்கும்‌. அவர்‌ வேதனை 
தாங்கமுடியாமல்‌ மருத்துவரைச்‌ சபிப்பார்‌ 
காயத்திற்கு மருந்து கட்டும்போது 
காயம்பட்டவருக்கு வேதனையாகத்தான்‌ 
இருக்கும்‌. மருந்து கட்டினால்தான்‌ புண்‌ 
ஆறும்‌. அறுவை சிகிச்சை செய்தால்தான்‌. 
நோய்‌ குணமாகும்‌. இவையெல்லாம்‌ 
மொய்க்க வேதனையாகயிருந்தாலும்‌, 

வியாதி 


நீங்கி 
a யிருக்கலாம்‌. 


அறுவை 


தனக்கு சிகிச்சை 
நோயாளி குணமான பின்பு 
ஆரம்பத்தில்‌ 
வாழ்த்துவார்‌. 
சொல்லுவார்‌. 


_ மருத்துவர்‌ 
செய்ததற்காக, 
அவரை. வாழ்த்துவார்‌. 
தூற்றியவர்‌ - முடிவில்‌ 
மருத்துவருக்கு நன்றி 
வேதனையில்லாமல்‌ அறுவை சிகிச்சை 
பண்ணமுடியாது. மருந்து கட்டாமல்‌ 
காயத்தைக்‌ குணப்படுத்த முடியாது. இவை. 
ஆரம்பத்தில்‌ வேதனையாகயிருந்தாலும்‌, 
இவையே ரோக்கியத்திற்கு ஆரம்பம்‌. 
கர்த்தருடைய பிள்ளைகள்‌ 
பார்க்கிலும்‌ முடிவை 
பார்க்கவேண்டும்‌. பல 
ஆரம்பத்தில்‌ அற்பமாகயிருக்கலாம்‌. 
அவையே மகிமையாகயிருக்கும்‌ 


ஆரம்பத்தைப்‌ 
நோக்கிப்‌ 
காரியங்கள்‌ 
முடிவில்‌ 


பாழ்க்கடிக்கிற மனுஷன்‌: 
நீதி 28:24 


நீதி 28:24. தன்‌ தகப்பனையும்‌ தன்‌ 
தாயையும்‌ கொன்னையிட்டு, அது 
துரோகமல்ல என்பவன்‌ பாழ்க்கடிக்கிற 
மனுஷனுக்குத்‌ தோழன்‌. 

பிள்ளைகள்‌ ங்கள்‌ பெற்றோரைக்‌ 
கனம்பண்ண வேண்டும்‌. த்க்‌ அதால 
முதியோராகும்போது அவர்களை 
பராமரிக்கவேண்டும்‌. இது பிள்ளைகளுடைய 
கடமை. ஆனால்‌ சில பிள்ளைகள்‌ 
துன்மார்க்கமாய்‌ ஜீவிக்கிறார்கள்‌. 
பெற்றோரைப்‌ பராமரிப்பது தங்கள்‌ 
கடமையல்ல என்று சொல்லுகிறார்கள்‌. 
இப்படிப்பட்ட துன்மார்க்கரைப்பற்றி 
இயேசுகிறிஸ்துவும்‌ கடிந்து 
சொல்லியிருக்கிறார்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


உன்‌ தகப்பனையும்‌ உன்‌ தாயையும்‌ 
என்றும்‌; 
தாயையாவது 


நீங்களோ, எவனாகிலும்‌ வை 
தாயையாவது நோக்கி: உனக்கு நான்‌ 
செய்யத்தக்க உதவி எது உண்டோ, அதைக்‌ 
காணிக்கையாகக்‌ கொடுக்கிறேன்‌ என்று 
சொல்லி, தன்‌ தகப்பனையாவது தன்‌ 
தாயையாவது கனம்பண்ணாமற்போனாலும்‌, 
அவனுடைய கடமை தீர்ந்ததென்று போதித்து, 
உங்கள்‌ பாரம்பரியத்தினலே தேவனுடைய 
கற்பனையை அவமாக்கிவருகிறீர்கள்‌" 
மத்‌ 15:5-6) என்று இயேசுகிறிஸ்து 
உபதேசம்பண்ணியிருக்கிறார்‌. 
ஒரு சில பிள்ளைகள்‌ 

பெற்றோரைக்‌ கொள்ளையிட்டு 
பாவமல்ல என்று சொல்லுகிறார்கள்‌. 
துரோகமல்ல 


தங்கள்‌ 

அது 

இது 

என்றும்‌ சொல்லுகிறார்கள்‌. 

இப்பேற்பட்ட துன்மார்க்கமான 

பிள்ளைகளைப்பற்றி சாலொமோனும்‌ இங்கு 

கடிந்து சொல்லுகிறார்‌. 

பயமுறுத்துவது, 

ஆலோசனைகளைக்‌ கேட்காமல்‌ அவர்களை 

பெற்றோருக்குப்‌ 

கொடுக்காமலிருப்பது, 
பாவமாகும்‌. 


கடன்வாங்கி 
செலுத்தாதிருப்பார்கள்‌. 
அதைச்‌ செலுத்தவேண்டுமென்று 
அவர்களைக்‌ கட்டாயப்படுத்துவார்கள்‌. 
பிள்ளைகள்‌ பெற்றோருக்கு புகழையும்‌ 
மேன்மையையும்‌... கொடுக்கவேண்டும்‌ 
கடனைக்கொடுக்கக்கூடாது. பெற்றோரைக்‌ 
கொள்ளையிடுகிறவன்‌. _பாழ்க்கடிக்கிற 
மனுஷனுக்குத்‌ தோழன்‌. பாழ்க்கடிக்கிறவன்‌ 
என்னும்‌ வாக்கியம்‌, வழிப்பறிக்காரனையும்‌, 
கொள்ளைக்காரனையும்‌ குறிக்கிற வார்த்தை. 
வழிப்பறிக்காரன்‌ சாலையில்‌ போவோர்‌ 
வருவோரை கொள்ளையிடுகிறான்‌. 
துன்மார்க்கமான மகன்‌ தன்‌ வீட்டில்‌ 
தங்கியிருக்கிற தகப்பனையும்‌ தாயையும்‌ 
கொள்ளையடிக்கிறான்‌. 





ழ்‌ நள 
யாய 


பெருநெஞ்சன்‌ 
நீதி 28:25 


நீதி 28:25. பெருநெஞ்சன்‌ வழக்கைக்‌ 
கொளுவுகிறான்‌; கர்த்தரை 
நம்புகிறவனோ செழிப்பான்‌.. 

ஒரு சிலர்‌ 
அமைதியில்லாமல்‌ 
கொண்டிருப்பார்கள்‌. 
சண்டைபோடுவார்கள்‌ ர்‌ 
இருதயத்தில்‌ தாழ்மையிருக்காது. இவர்கள்‌ 
பெருநெஞ்சுக்காரர்கள்‌. சரீரம்‌ 


சீரழிந்து போவார்கள்‌. 
நம்புகிறவர்களோ. 


மைக்காரர்கள்‌ தங்களுக்குள்‌ 
நல்ம்லிருப்பார்கள்‌, தங்கள்‌ 
அநேக வேதனைகளை 
இவர்கள்‌ சுயத்தை. 

கயம்‌ இவர்களை 


இவர்கள்‌ 


நம்புவார்களேயானால்‌. 
தங்களுடைய பிரச்சனைகளையெல்லாம்‌ 
கர்த்தரிடத்தில்‌ ஒப்புக்கொடுப்பார்கள்‌. 
கர்த்தர்மேல்‌ தங்கள்‌ பாரத்தை வைத்துவிட்டு, 
மன அமைதியோடு ஜீவனம்பண்ணுவார்கள்‌. 


தன்‌ இருதயத்தை நம்புகிறவன்‌ 
நீதி 28:26 


நீதி 28:26. தன்‌ இருதயத்தை 
நம்புகிறவன்‌. மூடன்‌; ஞானமாய்‌ 
'நடக்கிறவனோ இரட்சிக்கப்படுவான்‌. 


"மூடன்‌ தன்னுடைய வானத்தைப்‌ 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஞானமாய்‌ நடக்கிறவனோ தன்னுடைய 
சுயஇருதயத்தை நம்பமாட்டான்‌. 
மனத்தாழ்மையோடிருப்பான்‌. ஞானமுள்ளவன்‌ 
தன்னை நம்பாமல்‌ கர்த்தரை நம்புவான்‌. 
கர்த்தருடைய பலத்தினால்‌ நடப்பான்‌, 
ஞானமாய்‌ நடக்கிறவன்‌ இரட்சிக்கப்படுவான்‌. 
புத்தியில்லாமல்‌ நடக்கிறவன்‌ கண்ணிகளில்‌ 
சிக்கிக்கொண்டு அழிந்துபோவான்‌. 


தரித்திரருக்குக்‌ கொடுப்பவன்‌ 
நீதி 28:27 


நீதி 28.27, தரித்திரருக்குக்‌ 
கொடுப்பவன்‌ தாழ்ச்சியடையான்‌; தன்‌: 
கண்களை ஏழைகளுக்கு. 
விலக்குகிறவனுக்கோ அநேக சாபங்கள்‌ 
வரும்‌. 


ஏழைகளுக்கு தானதருமங்களைப்‌ 
பண்ணுகிறவன்‌ ஒருபோதும்‌ தாழ்ச்சியடைய 
மாட்டான்‌. பிறருக்கு உதலிசெய்யும்போது 
அவனுடைய ஐசுவரியம்‌. ஒரளவு 
குறைந்துபோகலாம்‌. ஆனாலும்‌ அவன்‌ 
ஒருபோதும்‌ தரித்திரனாவதில்லை. அவனுக்கு 
ஒரு குறைவும்‌ உண்டாகாது. அவன்‌ 
ஒருபோதும்‌ தாழ்ச்சியடைவதில்லை. 


ம்முடைய கண்களை 
விலக்கக்கூடாது. அவர்களை 
மனதுருக்கமுள்ள 
பார்க்கவேண்டும்‌. ஏழைகளின்‌ 
துன்பங்களைப்‌ புரிந்துகொள்ளவேண்டும்‌. 
அள்‌ படும்‌ வேதனைகளை நாம்‌ பார்த்து 
அவர்களுக்காக பரிதாபப்படவேண்டும்‌. 
நம்மால்‌ செய்ய முடிகிற உதாரத்துவமான 
உதவிகளை நாம்‌ அவர்களுக்குச்‌ 
செய்யவேண்டும்‌. ஏழைகளுக்கு தன்‌ 
கண்களை விலக்குகிறவனுக்கு அநேக 
சாபங்கள்‌ வரும்‌. கர்த்தரும்‌ அவனைச்‌ 
சபிப்பார்‌. மனுஷனும்‌ அவனைச்‌ சபிப்பான்‌. 


ஏழைகளுக்கு 
ருபையும்‌ 
கண்களோடு 


முறைத்துகொள்ளுகிறார்கன்‌; அவர்கள்‌ 
அழியும்போதோ நீதிமான்கள்‌. 
பெருகுகிறார்கன்‌. 





நீதிமொழிக 


ழ்‌ நயனா 
யாய 


“நீதிமான்கள்‌ களிகூரும்போது மகா. 
கொண்டாட்டம்‌ உண்டாகும்‌; துன்மார்க்கர்‌ 
எழும்பும்போதோ மனுஷர்‌ மறைந்து 
கொள்ளுகிறார்கள்‌" (நீதி 2842) என்னும்‌ 
வாக்கியத்தின்‌ கருத்தே இங்கு மறுபடியும்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. துன்மார்க்கர்‌ கையில்‌ 
அதிகாரம்‌ வரும்போது, அநேகருக்கு. 

கள்‌ உண்டாகும்‌. ஞானவான்கள்‌ 
துன்மார்க்கர்‌ மூலமாய்‌. வரும்‌ 
வேதனைகளைச்‌ சகித்துக்கொள்ள முடியாமல்‌. 
மறைந்துகொள்வார்கள்‌. பொதுவாழ்வில்‌ 
ஈடுபடமாட்டார்கள்‌. துன்மார்க்கருக்குக்‌ கீழ்‌ 


பணிபுரிய விரும்பமாட்டார்கள்‌. 


துன்மார்க்கர்‌ 


தனக்குக்கீழ்‌ பணிபுரிகிற 
நன்மையை விசாரிக்கமாட்டான்‌. 


PROVERBS - COMMENTARY 


- வீரிவுரை oooh 


PUBLISHERS 


துன்மார்க்கர்‌ மூலமாய்‌ தங்களுடைய 
ஐசுவரியத்திற்கு ஆபத்து வருமோ என்று 
பயந்து ஐசுவரியவான்களும்‌ டி 
ஒழிந்துகொள்வார்கள்‌. நல்லவர்கள்‌ 
ள்‌. யாருக்கும்‌ நன்மை 
பிறருக்கு 
|, தங்களுக்கு 
என்று பயந்து 
அமைதியாகயிருப்பார்கள்‌. 
துன்மார்க்கருடைய அதிகாரம்‌ 
அவர்களைவிட்டு. நீங்கிப்போசுவேண்டும்‌. 
துன்மார்க்கர்‌ அழியும்போது நீதிமான்கள்‌ 
பெருகுகிறார்கள்‌. தேசத்தில்‌ துன்மார்க்கம்‌. 
குறையும்போது நல்லோர்‌. எழும்புவார்கள்‌ 
செய்வார்கள்‌. 
பேசுவார்கள்‌. 
சொல்லுவார்கள்‌. 
தேசத்தில்‌ துன்மார்க்கம்‌ குறைந்து, நீதி 
அதிகரிக்கும்போது, வியாபாரம்‌ பெருகும்‌. 
தொழில்‌ வளர்ச்சி பெறும்‌. சகலமும்‌ 
ஒழுங்காயும்‌ கிரமமாயும்‌ நடைபெறும்‌. 





ழ்‌ நவள 
யாய 


தன்‌ பிடரியைக்‌ 
கடினப்படுத்துகிறவன்‌' 
நீதி 29:1 


நீதி 29:1. 
கடித்துகொள்ளப்பட்டும்‌. 
பிடரியைக்‌ 
சகாயமின்றிச்‌ 
நாசமடைவான்‌.. 


நல்லதல்ல. துன்மார்க்கரின்‌ துர்க்குணங்கள்‌ 
அவர்களையும்‌ பாதிக்கும்‌. மற்றவர்களையும்‌ 
பாதிக்கும்‌. எல்லா தேசங்களிலுமே 
துன்மார்க்கரைத்‌ தண்டிப்பதற்கு சட்டங்கள்‌ 
உள்ளன.  நியாயாதிபதிகளும்‌, அரசு 
அதிகாரிகளும்‌ அவர்களைக்‌ கடிந்து 
கொள்கிறார்கள்‌. நாங்கள்‌ தண்டிக்கப்படும்‌ 
போது, துன்மார்க்கர்‌ தங்கள்‌ தப்பிதங்களை 
உணர்ந்து மனந்திரந்தவேண்டும்‌. ஆனால்‌ 
ஒரு மனந்திரும்‌ 

தங்கள்‌ அ டத்தை கக, 
துன்மார்க்கத்தில்‌ தொடர்ந்து ஜீவிக்கிறார்கள்‌ 
இவர்கள்‌ தங்கள்‌ பிடரியைக்‌ 
கடினப்படுத்துகிறார்கள்‌ என்று சாலொமோன்‌ 
சொல்லுகிறார்‌. 


கடின இருதயமுள்‌ எவர்களுக்கு 
எல்வளவுதான்‌ புத்திசொன்னாலும்‌ அவர்கள்‌ 
செவிகொடுக்கமாட்டார்கள்‌. அவர்களை 
எவ்வளவுதான்‌ கடிந்துகொண்டாலும்‌ அது 
அவர்களுக்கு உரைக்காது. பாவத்தின்‌ 
சம்பளம்‌ மரணம்‌. பாவம்‌ செய்கிறவன்‌. 
திருந்தவேண்டும்‌. திருந்தவில்லையென்றால்‌ 
அவனுக்குக்‌ கிடைக்க வேண்டிய தண்டனை 
பாவி 
அவனுக்கு 
சகாயமுண்டாகும்‌. மனந்திரும்பாத பாவி 
சகாயமின்றி தண்டிக்கப்படுவான்‌. 
புத்திமதிகளைக்‌ கேட்காமல்‌, தன்‌ பிடரியைக்‌ 
கடினப்படுத்துகிறவன்‌ 'சகாயமின்றி 
சடுதியிலே நாசமடைவான்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நம்முடைய பிள்ளைகளைக்‌ கண்டித்து 
திருத்தவேண்டும்‌. கண்டிக்காமல்‌ 
வளர்க்கப்படும்‌ பிள்ளைகள்‌ துன்மார்க்கமாய்‌ 
வளரும்‌. பிரம்புக்கு பணியாதவர்கள்மீது 
கோடரி  பயன்படுத்தப்படும்‌. பிரம்பினால்‌ 
அடித்தால்‌ காயமுண்டாகும்‌. கோடரியினால்‌ 
வெட்டினால்‌ அழிவும்‌ நாசமும்‌ உண்டாகும்‌. 

மருந்து போட்டு 
குணமாக்கலாம்‌. நாசமடைந்த பின்போ 
அதைக்‌ குணப்படுத்துவதற்கு வழியில்லை. 
துன்மார்க்கர்‌ நாசமடைவார்கள்‌. நாசமடைந்த 
பின்பு அவர்கள்‌ மறுபடியும்‌ குணமடைவதற்கு 
வாய்ப்பில்லாமல்‌ போய்விடும்‌. 


நீதிமான்கள்‌ 


நீதி 29:2 


நீதி 29:2, நீதிமான்கன்‌ பெருகினால்‌ 
ஜனங்கள்‌ மகிழுவார்கள்‌; துன்மார்க்கர்‌ 
ஆளும்போதோ ஜனங்கள்‌. 
தவிப்பார்கள்‌. 


ந்த வசனத்தில்‌ சொல்லப்பட்டிருக்கிற 

நீதிமொழிகள்‌ புஸ்தகத்தில்‌ 

வேறு இரண்டு வசனங்களிலும்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. அவையாவன :: 


1. “நீதிமான்கள்‌ களிகூரும்போது மகா 
கொண்டாட்டம்‌ உண்டாகும்‌; துன்மார்க்கர்‌ 
எழும்பும்போதோ மனுஷர்‌ மறைந்து 
கொள்ளுகிறார்கள்‌” (நீதி 28:12). 


2. “துன்மார்க்கர்‌ எழும்பும்போது 
மனுஷர்‌ மறைந்துகொள்ளுகிறார்கள்‌! 
அவர்கள்‌ அழியும்போதோ நீதிமான்கள்‌. 
பெருகுகிறார்கள்‌" (நீதி 28:28). 


தங்களை ஆளுகை செய்கிறவர்கள்‌. 
நீதிமான்களாயிருக்கிறார்களா அல்லது 
துன்மார்க்கராயிருக்கிறார்களா என்பதன்‌ 
அடிப்படையிலேயே ஜனங்களுக்கு 
மகிழ்ச்சியோ, துக்கமோ உண்டாகும்‌. 
நீதிமான்கள்‌ ஆளுகை செய்யும்போது பாவம்‌ 
தண்டிக்கப்படும்‌. மனுஷருடைய பாவங்களும்‌, 
துன்மார்க்கமும்‌ கட்டுப்பாட்டிற்குள்‌ கொண்டு 
வரப்படும்‌. நீதிமான்கள்‌ பெருகினால்‌. 
ஜனங்கள்‌ மகிழுவார்கள்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


துன்மார்க்கர்‌ 
தேசத்தில்‌ நீதிக்கு 
கர்த்தருடைய 
உபத்திரவங்கள்‌ 
தவிப்பார்கள்‌. 


ஆளும்போது அந்தத்‌ 


நியாயாசனத்தில்‌ 
அவர்களுடைய 
சிந்தனைகளும்‌, பேச்சுக்களும்‌, கிரியைகளும்‌ 
துன்மார்க்கமுள்ளதாகவே இருக்கும்‌. 
தங்களை ஆளுகை செய்கிறவர்களின்‌ 
குணாதிசயங்களைப்‌ பார்த்து ஜனங்கள்‌ 
சந்தோஷப்படுகிறார்கள்‌ அல்லது அழுது 
புலம்புகிறார்கள்‌. 


துன்மார்க்கர்‌ 


ஞானத்தில்‌ பிரியப்படுகிறவன்‌ 
நீதி 29:3 


நீதி 29:8. ஞானத்தில்‌: 
பிரியப்படுகிறவன்‌ தன்‌ தகப்பனை 
மகிழப்பண்ணுகிறான்‌; வேசிகனோடே. 
தொத்திப்பானவனோ ஆஸ்தியை 
அழிக்கிறான்‌. 


புத்தியுள்ள வாலிபன்‌ ஞானத்தை 
ன்‌. ஞானத்தை விரும்புகிறவன்‌ 
ஞானியாகயிருக்கிறான்‌. 
உபதேசமே மெய்யான 
ஞானத்தில்‌ பிரியப்படுகிறவன்‌ 
துன்மார்க்கரோடு சகவாசம்‌. 
வைத்துக்கொள்ளமாட்டான்‌. பாலிகளோடு, 
ஐக்கியமாமிருக்கமாட்டான்‌. இப்படிப்பட்டவன்‌ 
தன்‌ தகப்பனை மகிழப்பண்ணுகிறான்‌. தன்‌ 
பெற்றோரைக்‌ கனம்பண்ணுகிறான்‌. 
வேசிக்கள்ளனோ 
பிரியப்படமாட்டான்‌ 
விரும்புகிறவன்‌. பாவத்தையும்‌, 
அநியாயத்தையும்‌, அக்கிரமத்தையும்‌ 
விரும்புகிறவன்‌. இவனுடைய சிநேகிதர்களும்‌ 
பாவிகளாகவே இருப்பார்கள்‌. 
நற்குணமுள்ளவர்களோடு ஐக்கியம்‌ 
வைத்துக்கொள்வதற்குப்‌ பதிலாக, இவன்‌: 
ரகு ஐக்கியம்‌ வைத்துக்கொள்வான்‌. 
இவனுடைய 
அழித்துப்போடுவாள்‌. 
வேசிகளோடு விபசாரம்‌ பண்ணுகிறவர்களின்‌ 
ஆத்துமாவும்‌ சரீரமும்‌ அழிந்துபோகும்‌. 


ஞானத்தில்‌ 
பொய்யை 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ராஜா 
நீதி 29:4 


நீதி 2:4. தியாயத்தினால்‌ ராஜா 
பரநத தாகக்‌ 


அதைக்‌ 


ராஜா தன்னுடைய 
ஸ்தாபிக்கவேண்டும்‌. தன்‌ தேசத்தை 
நிலைநிறுத்தவேண்டும்‌. தேசத்திலே சட்டம்‌ 
ஒழுங்கை பராமரித்து சமாதானத்தை 
நிலவச்செய்யவேண்டும்‌.  அந்நியதேசத்தார்‌ 
யாரும்‌ தன்‌ தேசத்தின்மீது படையெடுத்து, 

தன்னுடைய  தேசத்தாரின்‌ ஆஸ்திகளை 
கொள்ளையிட்டுவிடாதவாறு, ராஜா தன்‌ 
தேசத்தைப்‌ பாதுகாக்கவேண்டும்‌. ராஜா 
தன்னுடைய சந்ததியாருக்கு நன்மை 
செய்வதுபோலவே, பின்சந்ததியாருக்கும்‌ 
நன்மை செய்யவேண்டும்‌. தனக்குப்‌ பின்பும்‌, 
தன்னுடைய தேசம்‌ செழித்திருக்கவேண்டும்‌. 
என்னும்‌ தரிசனத்தோடு செயல்படவேண்டும்‌. 


ராஜ்யத்தை 


ராஜா நியாயலிசாரணையில்‌ பட்சபாதம்‌. 
காண்பிக்கக்கூடாது. வழக்குகளை நீதியாய்‌ 
விசாரணை செய்து நியாயமான தீர்ப்புக்‌ 
கொடுக்கவேண்டும்‌. ராஜாவின்‌ 
ஆளுகையில்‌ நீதியும்‌, நியாயமும்‌, 
உண்மையும்‌, சத்தியமும்‌ வெளிப்படவேண்டும்‌. 
மிதானப்பிரியன்‌ நிலை நிற்கிற 
தேசத்தையும்‌ கவிழ்த்துப்போடுவான்‌. தனக்கு 
லாபம்‌ வருவதாகமிருந்தால்‌, இவன்‌ 
எதையும்‌ துணிந்து செய்வான்‌. பண 
ஆசையுள்ளவர்களிடத்தில்‌ நீதி நியாயத்தின்‌ 
மீது ஆசையிருக்காது. வழக்குகளிலே 
பாரபட்சமான தீர்ப்புக்களைச்‌ சொல்லுவான்‌. 


பரிதானப்பிரியன்‌ ஒரு துன்மார்க்கன்‌. 


இருக்காது. தன்னுடைய ஐசுவரியம்‌ பெருக 
வேண்டும்‌ என்னும்‌ விருப்பமே இவனிடத்தில்‌ 
இருக்கும்‌. இதற்காக மனுஷரிடத்தில்‌ 
பட்சபாதமாயிருப்பான்‌. தனக்கு சாதகமாக 
வழக்குகளை விசாரிப்பான்‌. 
க தீர்ப்பு சொல்லுவான்‌. 
தன்னுடைய 
மல்‌, ள்‌ 
விருப்பம்‌. பரிதானத்தை விரும்புகிற ராஜா 
குற்றம்‌ செய்யாத நிரபராதிகளைக்கூட 
பணத்திற்காக தண்டித்துவிடுவான்‌. இப்படிப்‌ 
பட்டவன்‌ ஆளுகை செய்யும்போது தேசத்தில்‌ 
சமாதானம்‌ இருக்காது. அவனுடைய தேசம்‌ 
நிலை நிற்காது. அது கவிழ்ந்துபோகும்‌. 





ழ்‌ நள 
யாய 


முகஸ்துதி 
நீதி 29:5 


தீதி 29:5. பிறனை முகஸ்துதி. 
செய்கிறவன்‌, அவன்‌ கா 
வலையை விரிக்கிறான்‌.. 


பிறரிடத்தில்‌... நாம்‌ 
நற்குணங்களுக்காக, நாம்‌ 
புகழுவதில்‌ தவறு ஒன்றுமில்லை. ஆனால்‌ 
ஒரு சிலர்‌ தங்களுடைய சுயலாபத்திற்காக 
பிறரைப்‌ புகழுவார்கள்‌. அவர்களிடத்தில்‌ 
நற்குணம்‌ எதுவம்‌ 
காணப்படலில்லையென்றாலும்‌, அவர்களைப்‌ 
போற்றிப்‌ புகழுவார்கள்‌. பிறர்‌ நம்மைப்‌ 
போற்றிப்‌ புகழும்போது நாம்‌ மிகவும்‌ 
குவனமாயும்‌ எச்சரிப்பாயும்‌ இருக்கவேண்டும்‌. 
பல சமயங்களில்‌ மனுஷருடைய புகழ்ச்சி 
நமக்குக்‌ கண்ணியாகமிருக்கும்‌. நம்மை 
முகஸ்துதி செய்கிறவர்கள்‌, நமக்குத்‌ 
ரியாமலேயே, நம்முடைய கால்களுக்‌ 
விபாக அர தத்கல்‌ 
நமக்கு நன்மை உண்டாவதற்குப்‌ பதிலாக, 
தீமை உண்டாவதற்கு வாய்ப்புள்ளது. 


காண்கிற 
அவர்களைப்‌ 


பிறர்‌ நம்மை அதிகமாய்ப்‌ புகழும்போது 
நாம்‌ மிகுந்த. அடக்கத்தோடும்‌, 
மனத்தாழ்மையோடும்‌ இருக்கவேண்டும்‌. 
ஆனால்‌ மனுஷருடைய சுபாவம்‌ பொதுவாக 
இப்படியிருப்பதில்லை. பிறர்‌ நம்மைப்‌ 
புகழும்போது நமக்கு சந்தோஷமும்‌, 
நம்முடைய மனதில்‌ பெருமையும்‌ உண்டாகும்‌. 
புகழ்ச்சி அதிகரிக்கும்போது பெருமையும்‌ 
அதிகரிக்கும்‌. அதோடு நமக்குள்‌ 
அகந்தையும்‌ சேர்ந்து வரும்‌. அழிவக்கு 


மத்தில்‌ கிழுந்தடுவார்க்‌ 


ம்மைப்‌ புகழுகிறவர்களில்‌ அநேகர்‌ 
நங்ிட திரந்து ஏதோ ஒரு ஆதாயத்தை 

எதிர்பார்த்துதான்‌ 

அவர்களுடைய 
பாத்திரவான்களாயில்லாவிட்டாலும்‌, 
புகழ்ச்சியின்‌' 
தாராளமாய்ப்‌ 
அப்படிப்பட்டவர்கள்‌. 
கால்களுக்கு வலைகளை 
நாம்‌ 


பயன்படுத்துவார்கள்‌. 
நம்முடைய 
விரிக்கிறார்கள்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எச்சரிக்கையாயில்லையென்‌ றால்‌. 
வலையில்‌ சிக்கிக்கொள்‌ வோம்‌. 
விடுதலை பெறுவது கடினம்‌. தேவைக்கு 
அதிகமாக நம்மை சிலர்‌ புகழும்போது, 
அவர்கள்‌ நம்மை மெய்யாகவே புகழாமல்‌ 
பரியாசமே பண்ணுகிறார்கள்‌. இதைப்‌ 
புரிந்துகொண்டு நாம்‌ மிகவும்‌ 
எச்சரிக்கையாயிருக்கவேண்டும்‌. 


புகழ்ச்சியின்‌ 
அதிலிருந்து 


துஷ்டன்‌ 
நீதி 29:6 


நீதி 29:8. துஷ்டனுடைய 
துரோகத்திலே  கண்ணியிருக்கிறது;. 
நீதிமானோ பாடி. மகிழுகிறான்‌. 


மற்றவனுக்கு 
பாவம்‌ யாருக்கும்‌ 
கொடுக்காது 
துரோகத்திலே 


ஒருவன்‌ பாவம்‌ 


ஒருவனுடைய பாவம்‌. 
சோதனையாகமிருக்கும்‌. 
மெய்யான சந்தோஷத்தைக்‌ 
துஷ்டனுடைய 
கண்ணியிருக்கும்‌. 
செய்யும்போது, அதனால்‌ தீயலிளைவுகள்‌ 
உடனே உண்டாகவில்லை என்றாலும்‌, 
வெகுசீக்கிரத்தில்‌, திடீரென்று பாவத்தின்‌ 
விளைவுகள்‌ வெளிப்படும்‌. துன்மார்க்கருடைய 
துஷ்டகுணத்தினால்‌ அவர்களுக்கு நீங்கு 
சடுதியாய்‌ வரும்‌. தீங்கும்‌ வேதனையும்‌ 
வரும்போது துன்மார்க்கனின்‌ சந்தோஷமும்‌ 
ஒழிந்துபோகும்‌. அவனுக்கு அழுகையும்‌ 
பற்கடிப்பும்‌ உண்டாகும்‌. 


நீதிமான்‌ 
கண்ணிகளுக்கு 
துஷ்டனுடைய 
கண்ணியிருக்கும்‌. 
கண்ணியில்‌ சிக்கிக்கொள்ளாதவாறு 
பாதுகாப்பாக ஜீவிப்பான்‌. கர்த்தர்‌ 
நீதிமானை பாவிகளின்‌ கண்ணிகளிலிருந்து 
விடுவிப்பார்‌. நீதிமான்‌ பயமின்றி நடப்பான்‌. 
அவனுடைய கால்கள்‌ நீதியின்‌ பாதையில்‌ 
பாதுகாப்பாக நடக்கும்‌. கர்த்தருடைய 
தெய்வீக பிரசன்னம்‌ அவனுக்குள்‌ இருக்கும்‌. 
கர்த்தரே நீதிமானுக்குத்‌ துணையாகவும்‌, 
வழிகாட்டியாகவும்‌ இருக்கிறார்‌. கர்த்தரே 
நமக்கு வழியாகவும்‌ இருக்கிறார்‌. நீதிமான்‌ 
நடக்கும்போது சந்தோஷமாயும்‌, 
சமாதானமாயும்‌ நடக்கிறான்‌. அவன்‌ 
கர்த்தரைத்‌ துதித்து பாடி மகிழுகிறான்‌. 


பாவிகளின்‌ 
விலகி ஜீலிப்பான்‌. 

துரோகத்தில்‌ 
நீதிமான்‌ அந்தக்‌ 





ழ்‌ நள 
யாய 


நீதிமான்‌ 
நீதி 29:7 


நீதி 2937. 
இியாயத்தைக்‌ 
துன்மார்க்கனோ 
விரும்பான்‌. 


நீதியுள்ள 
வழக்குகளை 
விசாரிப்பார்‌ 
நியாயத்தை 
நாமெல்லோருமே 
குரிசனையாயிருக்கவேண்டும்‌. 


நீதிமான்‌ ஏழைகளின்‌ 
கவனித்தறிகிறான்‌; 
அதை அறிய 


நியாயாதிபதி 


“சிறுமைப்பட்டவன்‌ 
சிந்தையுள்ளவன்‌ பாக்கியவான்‌; தீங்குநாளில்‌ 
கர்த்தர்‌ அவனை விடுவிப்பார்‌. கர்த்தர்‌ 
அவனைப்‌ பாதுகாத்து அவனை உயிரோடே 
வைப்பார்‌; பூமியில்‌ அவன்‌ 
பாக்கியவானாயிருப்பான்‌ அவன்‌ 
சத்துருக்களின்‌ இஷ்டத்திற்கு நீர்‌ அவனை 
ஒப்புக்கொடீர்‌" (சங்‌ 4142) என்று, 
தாவீது சங்கீதத்தில்‌ பாடுகிறார்‌. 


எல்லோராலும்‌ தீர்ப்பைக்‌ கொடுக்க. 
மாது நியாயாசனத்தில்‌ அமர்ந்திருக்கிற 
ஈயாதிபதிகளால்‌ மாத்திரமே தீர்ப்பு 
சொல்ல. நியாயாதிபதிகளின்‌ 
இருதயத்தில்‌ சத்தியமும்‌ 
நிரம்பிமிருக்கவேண்டும்‌. வழக்குகளை 
விசாரிக்கிறவர்கள்‌ ஏழைகளின்‌ 
வழக்குகளையும்‌ கரிசனையுடனும்‌, 
மனஉருக்கத்துடனும்‌ செவிகொடுத்து. 
கேட்கவேண்டும்‌. வன்‌ 
தரித்திரனாகயிருக்கிறான்‌ என்பதற்காக, 
அவனுக்கு நீதி கிடைக்காமல்‌, அவனைப்‌ 
புறக்கணித்துவிடக்கூடாது. 
ஏழைகளின்‌ நியாயத்தை 
அறியும்போது. துன்மார்க்கன்‌ அதை அறிய 
விரும்பாமலிருக்கிறான்‌. 
துன்மார்க்கன்‌ 
விரும்புகிறான்‌. 
நியாயாதிபதிகளுக்கு 
கொடுக்க முடியாது. 
வழக்குகளை விசாரித்து, 
சொல்வதினால்‌, 
பொருளாதார ஆதாயம்‌ எதுவும்‌ கிடைக்காது. 
தனக்கு லாபம்‌ இராது என்பதினால்‌, 


முடியும்‌. 
நீதியும்‌ 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


துன்மார்க்கன்‌, ஏழைகளின்‌ நியாயத்தை 
அறிய விரும்புவதில்லை. ஏழைகளின்‌ 
வழக்குகள்‌ சரியானதா, அல்லது 
தவறானதா என்பதைக்கூட துன்மார்க்கன்‌ 
அறிந்து கொள்ள விரும்புவதில்லை. 

'நீதியைத்‌ தரித்துக்கொண்டேன்‌; அது 
என்‌ உடுப்பாமிருந்தது: என்‌ நியாயம்‌ 
எனக்குச்‌ சால்வையும்‌ பாகையுமாய்‌ இருந்தது. 
நான்‌ குருடனுக்குக்‌ கண்ணும்‌, சப்பாணிக்குக்‌ 
காலுமாமிருந்தேன்‌. நான்‌ எளியவர்களுக்குத்‌ 
தகப்பனாயிருந்து, நான்‌ அறியாத வழக்கை 
ஆராய்ந்துபார்த்தேன்‌. நான்‌ 
அநியாயக்காரருடைய கடைவாய்ப்‌ பற்களை 
உடைத்து, அவர்கள்‌ பறித்ததை அவர்கள்‌ 
பற்களிலிருந்து. பிடுங்கினேன்‌" 
(யோபு 29:14-17) என்று யோபு தன்னுடைய 
உத்தமத்தையும்‌, நீதியையும்‌ சாட்சியாய்‌ 
அறிவிக்கிறார்‌. 


பரியாசக்காரர்‌ 


நீதி 29:8 


தீதி 29:8. பரியாசக்காரர்‌ பட்டணத்தில்‌ 
தீக்கொளுத்தி. விடுகிறார்கள்‌; 
ஞானிகனோ குரோதத்தை 
விலக்குகிறார்கள்‌. 


பரியாசக்காரர்‌ அமைதியை 

விரும்புவதில்லை, அவர்கள்‌ கூடியிருக்கிற 

இடத்தில்‌ சமாதானமிருக்காது. சண்டையும்‌, 

பொறாமையும்‌, இரத்தம்‌ சிந்துதலும்‌ இருக்கும்‌. 

பரியாசக்காரர்‌. 
தீக்கொளுத்திவிடுகிறார்கள்‌. 
ஒத ர்‌ 

ன்‌ 

பிரமாணத்திற்குக்‌ 

கர்த்தருக்குப்‌ பயந்து 

பரியாசம்‌ 

பரியாசக்காரர்களுக்கு, 


வார்த்தைகளே 
முக்கியமானதாயிருக்கும்‌. தேவனுடைய 
வார்த்தையைவிட, தங்களுடைய பரியாச 
வார்த்தைகளே வல்லமையுள்ளது என்று 
ஆணவமாய்‌ நினைப்பார்கள்‌. 





ழ்‌ நள 
யாய 


பரியாசக்காரரிடத்தில்‌ தீய 
சபாவங்களும்‌ துர்க்குணமும்‌ 
நிரம்பியிருக்கும்‌. இவர்களுடைய பேச்சிலும்‌, 
கிரியையிலும்‌ பாவமும்‌, துன்மார்க்கமும்‌ 
இருக்கும்‌. 
தங்கியிருக்கிற 
கண்ணியாகயிருக்கிறார்கள்‌. 
ண்பன்‌ தானத்தில்‌ 

மத்தியிலே 


பகையை 
விதைக்கினர்கள்‌ குழப்பத்தை 
உண்டுபண்ணுகிறார்கள்‌. மனுஷருக்குள்‌. 
விவாதங்களும்‌ சண்டைகளும்‌ ஏற்படும்போது. 
பரியாசக்காரர்கள்‌ தங்கள்‌ பரியாச 
வார்த்தைகளினால்‌, விவாதங்களையும்‌: 
சண்டைகளையும்‌ பெரிதுபடுத்திவிடுகிறார்கள்‌. 
ஞானிகள்‌ கர்த்தரை நம்புகிறார்கள்‌. 
கர்த்தருக்குப்‌ பயப்படுவதே ஞானத்தின்‌ 
ஆரம்பம்‌. இவர்கள்‌ தேவனுடைய 
வார்த்தைக்குக்‌ கீழ்ப்படிந்து... பயபக்தியாய்‌ 
ஜீவிக்கிறவர்கள்‌. கர்த்தருடைய வசனமே 
மெய்யான ஞானம்‌. ்‌ 


பிரமாணத்திற்குக்‌ 


கா) 
வழக்‌ ஞானமாய்‌ ன்‌ 
நீதியான தீர்ப்பு சொல்லுகிறார்கள்‌. பகையை 
சமாதானமாக மாற்றுகிறார்கள்‌. சண்டை 
போடுகிறவர்கள்‌ மத்தியில்‌ சமாதானத்தைக்‌ 
கொண்டுவருகிறார்கள்‌. ஞானிகள்‌ 
குரோதத்தை விலக்குகிறார்கள்‌.. 
பரியாசக்காரரின்‌ வார்த்தைகள்‌ குரோதத்தை. 
உண்டுபண்ணும்‌. ஞானிகளின்‌ 
நல்‌ஆலோசனைகளோ குரோதத்தை. 
நீக்கிப்போடும்‌. 


சிரித்தாலும்‌ அமைதியில்லை. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
UBLISHERS 


ஞானி ஞானியோடு வழக்காடும்போது 
ஒருவரையொருவர்‌ புரிந்துகொள்வார்கள்‌. 
அவர்களுடைய வழக்குகளின்‌ மூலமாய்‌ 
சத்தியமும்‌ நீதியும்‌ வெளிப்படும்‌. அவர்கள்‌ 
தங்களுடைய கருத்து வேறுபாடுகளை 
நிதானமாகப்‌ பேசி தீர்த்துக்கொள்வார்கள்‌. 
ஞானி ஞானியோடு வழக்காடும்போது, 
சமாதானமும்‌ அமைதியும்‌ உண்டாகும்‌. 


ஞானி டன்‌ காடுகையில்‌ 
அதிரதன்‌ ர்‌ 
வழக்குகள்‌ ஒரு முடிவுக்கு வராது. மூடன்‌ 
கோபத்தோடு பேசுவான்‌. புத்திமீனமான 
வார்த்தைகளைப்‌ பயன்படுத்துவான்‌. 
வழக்கை முடிவுக்குக்‌ கொண்டு வருவதற்கு 
துணை  நிற்கமாட்டான்‌. மூடனுடைய 
இருதயம்‌ ஒருபோதும்‌ அமைதியாயிராது. 
மூடன்‌ சண்டைபோடுவதை விரும்புகிறவன்‌. 
ஞானியோ சமாதானத்தை விரும்புகிறவன்‌. 
ஞானி மூடனோடு வழக்காட 
முன்வரக்கூடாது. துஷ்டனைக்‌ கண்டால்‌ 
தூர விலகிப்போய்விடுவதுபோல, மூடனை 
விட்டும்‌ விலகிப்போய்விடவேண்டும்‌. நம்‌ 
மத்தியில்‌ மூடனை நீக்கிப்போட்டால்‌ 
சண்டை குறைந்துவிடும்‌. 


ஞானி மூடனோடு வழக்காடும்போது, 
ஞானியின்‌ நற்பெயர்‌ அகடு வத்து 
வாய்ப்புள்ளது. ஞானி மூடனைப்‌ 
பரியாசம்பண்ணுவான்‌. ஞானி மூடனிடம்‌. 
கோபத்தோடு பேசினாலும்‌, 
சிரித்துப்பேசினாலும்‌, அதனால்‌ மூடனுக்கு: 
ம்‌ உண்டாகுப்போவதில்லை. 
குணமாயிருப்பான்‌. 
றருபை! ஆலோசனைகளைச்‌ 
செவிகொடுத்து கேட்கமாட்டான்‌. தான்‌ 
நினைப்பதும்‌, தான்‌ பேசுவதுமே சரியானது 
என்று சாதிப்பான்‌.. 


இரத்தப்பிரியர்‌ 


இரத்தப்பீரியர்‌ 

பகைக்கிறார்கள்‌; 

செம்மையானவர்கனேோ அவனுடைய 
பிராணனைக்‌ காப்பாற்றுகி நார்கள்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


தீயவர்கள்‌ 
சிநேகிதர்களையும்‌ 
இரத்தப்பிரியர்கள்‌ 
குணமுள்ளவர்கள்‌. 
பாம்பாகிய 
வித்தாகமிருக்கிறார்கள்‌. 
கொல்லவும்‌, 
வந்திருக்கிறான்‌. அவன்‌ 
பகைஞன்‌.  நீதியாகவும்‌, 
ஜீவிக்கிறவர்களை 
விரோதிக்கிறான்‌. 
உத்தமனை 
நியாயாதிபதிகள்‌ 
குடிந்துகொள்ளும்போது, 
அவர்களுடைய 
கட்டுப்படமாட்டார்கள்‌. 
நீதியான தீர்ப்புக்கும்‌, அதைச்‌ சொன்ன 
நியாயாதிபதிக்கும்‌ எதிர்த்து நிற்பார்கள்‌. 


அவர்களையும்‌ பகைப்பார்கள்‌. 


கள்‌ 
சாத்தான்‌ 
இரத்தப்பிரியர்கள்‌ 
பகைக்கிறார்கள்‌. 
இவர்களைக்‌ 
இரத்தப்பிரியர்கள்‌ 
பட தீர்ப்புக்கு 
அதற்குப்‌ பதிலாக 


செம்மையானவர்கள்‌ 
பிரியமானவர்கள்‌. 
செம்மையானவர்களைப்‌. 


கர்த்தருக்குப்‌ 

இரத்தப்‌ 

பகைத்தாலும்‌. 

செம்மையானவர்கள்மீது 

இரத்தப்பிரியர்‌ 

பகைத்தாலும்‌, 

இரத்தப்பிரியரின்‌ 

நாடுகிறார்கள்‌. 

மனந்திரும்பவேண்டும்‌. 

அவர்களுக்காக ஜெபம்‌. 

அவர்களுடைய 

தங்களால்‌ செய்ய முடிந்த 

உதவிகளையும்‌ செய்ய 
ஆயத்தமாயிருக்கிறார்கள்‌. 


ன டட 
அறைந்தார்கள்‌. 
சிலுவையில்‌ 
வேளையிலும்‌, 


நதொவினிடத்தல பரிந்து 
இயேசுகிறிஸ்துவை 
, அவரைப்‌ பின்பற்றுகிற 
ம்‌ தவில்‌ இந்த சுபாவம்‌ 
ள்‌ நம்மை. 
நாம்‌. 
நம்முடைய 
சத்துருக்களையும்‌ நாம்‌ நேசிக்கவேண்டும்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ன்‌ 
நீதி 29:11 
முடன்‌ 


நீதி 

தன்‌ உள்னத்தையெல்லாம்‌ 
வெளிப்படுத்துகிறான்‌; ஞானியோ 
அதைப்‌ பின்னுக்கு அடக்கிவைக்கிறான்‌. 


29:11. 


தன்னுடைய மனதிலுள்ளது. 
எல்லாவற்றையும்‌ வெளிப்படுத்துகிறவன்‌ ஒரு 
மூடன்‌. மூடனைக்‌  தோபப்படுத்தினால்‌. 
அவன்‌ எதையும்‌ மறைக்கமாட்டான்‌. தன்‌ 
மனதிலுள்ள கோபத்தை வார்த்தைகளினால்‌ 
வெளிப்படுத்துவான்‌. மூடனுடைய 
வார்த்தைகள்‌ கோபமாயும்‌ வேகுமாயும்‌ 
இருக்கும்‌. எதையும்‌ யோசித்துப்‌ 
பேசமாட்டான்‌. அவசரப்பட்டு மதியீனமாகப்‌ 
பேசிவிடுவான்‌. மூடனுடைய பேச்சுக்களினால்‌ 
சண்டை வலுவடையும்‌. 


ஞானமுள்ளவன்‌. 
எல்லாவற்றையும்‌ 


தன்‌ மனதிலுள்ளது. 
உடனே வார்த்தைகளால்‌ 


சூழ்நிலைக்கேற்ற பிரகாரம்‌ 
பேசவேண்டுமென்று சிந்தித்து 
செயல்படுவான்‌. எல்லா வார்த்தைகளையும்‌, 
எல்லா நேரத்திலும்‌ பேசக்கூடாது. ஒவ்வொரு 
பேசுவதற்கு ஒரு 
ஞானமுள்ளவன்‌ 
அதற்கேற்ற வார்த்தையையும்‌ 

நிதானித்து வெளிப்படுத்துகிறான்‌. 
ஞானமுள்ளவன்‌ இடைவிடாமல்‌ 
தொடர்டச்சியாகப்‌ பேசமாட்டான்‌. இடைவெளி 
விடாமல்‌ தொடர்ச்சியாகப்‌ பேசுகிறவர்கள்‌ 
அவசரப்பட்டு பேசுவார்கள்‌. நிதானமில்லாமல்‌ 
பேசுவார்கள்‌. ஞானமுள்ளவனோ ஒவ்வொரு 
வார்த்தையையும்‌ யோசித்துப்‌ பேசுவதினால்‌, 
நிதானமாயும்‌, பதட்டமில்லாமலும்‌ பேசுவான்‌. 
ஞானமுள்ளவனின்‌ பேச்சில்‌. 
இடைவெளியிருக்கும்‌. தான்‌ பேசியதை தானே 
கேட்பான்‌. மூடன்‌ தன்னுடைய பேச்சை 
தானும்‌ கேட்கமாட்டான்‌. மற்றவர்கள்‌ அதைக்‌ 
என்பதையும்‌ 


கேட்போருக்கும்‌. 
பிரயோஜனமுள்ளதாயிருக்கும்‌. 





ழ்‌ நள 

யாய 
அதிபதியானவன்‌ 
நீதி 29:12 


துன்மார்க்கராவார்கள்‌.. 


ஒருவன்‌ 

செவிகொடுத்தால்‌, அவனுடைய செவிகளில்‌ 
ஏராளமான பொய்கள்‌ பேசப்படும்‌. ஒருவன்‌ 
பொய்களுக்கு செவிகொடுக்காவிட்டால்‌, 
அவனிடத்தில்‌ பொய்பேசுவதற்கு மற்றவர்கள்‌ 
தயங்குவார்கள்‌. அதிபதியானவன்‌ உண்மை 
பேசவேண்டும்‌. உண்மையானதையே 
கேட்கவேண்டும்‌. பொய்களுக்கு 
செவிகொடுக்கிறவன்‌, அந்தப்‌ 
பொய்களைப்போலவே இருப்பான்‌. பொய்யில்‌ 
உண்மையில்லை. பொய்க்குச்‌ 
செவிகொடுக்கிறவனும்‌ திருடனைப்போல 
ன்‌ அதிபதியானவன்‌ 
செவிகொடுக்கும்போது. 


உண்மையிருக்காது. அவனுடைய சுபாவமும்‌ 
நற்குணமுள்ளதாயிராது. 


அதிபதியானவன்‌ 
செவிகொடுக்கும்போது, அவனுடைய 
ஊழியக்காரர்‌ யாவரும்‌ துன்மார்க்கராவார்‌ 
அவர்களுடைய செவிகளிலும்‌ 
பொய்பேசப்படும்‌. அதிபதிகள்‌ பொய்களுக்கு 
செவிகொடுப்பதுபோல, 
ஊழியக்காரர்களும்‌ 
செவிகொடுப்பார்கள்‌. 
மதிப்பு இருக்காது. 
துன்மார்க்கனாயிருப்பதுபோல 
ஊழியக்காரனும்‌ துன்மார்க்கராயிருப்பார்கள்‌. 
ஒருவருக்கொருவர்‌ பொய்களைப்‌ 
பறிமாறிக்கொள்வார்கள்‌. ஒருவரையொருவர்‌ 
ஏமாற்றுவார்கள்‌. இவர்கள்‌ பொய்யை 
உண்ணைபோல பேசலார்கள்‌, எது 
உண்மையென்றும்‌, த்க்‌ 
வேறுபிரித்து கண்டுபிடிப்பதே. 
கடினமாயிருக்கும்‌. 


பொய்களுக்கு 


தரித்திரனும்‌ 
கொடுமைக்காரனும்‌ 


நீதி 29:13 


நீதி 29:13. தரித்திரனும்‌ 
கொடுமைக்காரனும்‌ ஒருவரையொருவர்‌ 
சுந்திக்கிறார்கன்‌; அவ்விருவருடைய 
கண்களுக்கும்‌ கர்த்தர்‌ வெளிச்சன்‌ 
கொடுக்கிறார்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இந்தப்‌ பிரபஞ்சத்திலுள்ள 
ஜனங்கள்‌ வெவ்வேறு 
குணமுள்ளவர்களாயிருக்கிறார்கள்‌. ஒரு சிலர்‌ 
தரித்திரராயிருப்பார்கள்‌. ஆனாலும்‌ 
அவர்களிடத்தில்‌ நற்குணம்‌ மிகுந்திருக்கும்‌ 
அவர்கள்‌ ஒழுக்கமும்‌ கண்ணியமுமுள்ள 
வர்களாயிருப்பார்கள்‌. கடினமாய்‌ 
உழைப்பார்கள்‌. வேறு சிலரோ 
ஐசவரியவான்களாயிருப்பார்கள்‌. ஆனால்‌ 
அவர்கள்‌ சோம்பேறிகளாகவும்‌, பிறரை 
வஜ்சிக்கிறவர்களாவும்‌. இருப்பார்கள்‌. 
சர்வவல்லமையுள்ள தேவன்‌, தம்முடைய 
சர்வஞானத்தினால்‌, சர்வசிருஷ்டிகளையும்‌ 
ஆளுகை செய்கிறார்‌. எல்லோரையும்‌ 
தம்முடைய தெய்வீக சித்தத்தின்‌ 
பிரகாரமாய்ப்‌ போஷித்து பராமரிக்கிறார்‌. 


இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ தொழில்கள்‌ 
நிமித்தமாகவும்‌, வியாபாரத்தினிமித்தமாகவும்‌ 
மனுஷர்‌ ஒருவரையொருவர்‌ சந்தித்துக்‌ 
கொள்கிறார்கள்‌. தரித்திரனும்‌ 
ஐசுவரியவானும்‌ ஒருவரையொருவர்‌ 
சந்திக்கிறார்கள்‌. நீதிமானும்‌ துன்மார்க்கனும்‌ 
ஒருவரையொருவர்‌ சந்திக்கிறார்கள்‌. 
கர்த்தரோ அல்விருவருடைய கண்களுக்கும்‌ 
வெளிச்சம்‌ கொடுக்கிறார்‌. மனுஷருடைய 
கபாவங்கள்‌ வித்தியாசமாகமிருந்தாலும்‌, 
கர்த்தர்‌ தம்முடைய கிருபையினால்‌ 
எல்லோரையும்‌ பராமரிக்கிறார்‌. 


பொறுமை 
தரித்திரனுக்கு 


தரித்திரனுக்குப்‌ 
ப்படுகிறது. கர்த்தர்‌ 


பொறுமையைக்‌ 
ஐசுவரியவானுடைய 


தப்புவிக்கிறார்‌. 


கொடுத்து, 


ஐசுவரியவான்‌௧ள்‌ பிறரை 
வஞ்சிக்கக்கூடாது. பிறரை வஞ்சித்து 
அநியாயமாக ஐசுவரியத்தைச்‌ சேகரித்து, 
வைக்கிறவர்களுக்கு கர்த்தர்‌ 
மனந்திரும்புதலைக்‌ கொடுக்கிறார்‌. சகேயு 
ஆயக்காரருக்குத்‌ தலைவன்‌. அவன்‌ பிறரை 
வஞ்சித்து 

அவன்‌ 

பார்த்தபோது மனந்திரும்பினான்‌. 
அநியாயமாய்‌ 

ஏழைகளுக்குத்‌ திரும்பக்கொடுத்துவிட்டான்‌. 





ழ்‌ ளன 
யாய 


தப்‌ பிரபஞ்சத்தில்‌ தரித்திரரும்‌, 
ஏமாற்றுக்காரரும்‌ இருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
ஏன்‌ தரித்திரராகயிருக்கிறார்கள்‌ என்பதும்‌, 
அவர்கள்‌ ஏன்‌ பிறரை வஞ்சிக்கிறார்கள்‌ 
என்பதும்‌ நமக்குத்‌ தெரியவில்லை. 
கர்த்தரைப்பற்றி சரியாக 
அறிந்துகொள்ளாதவர்கள்‌, மனுஷர்‌ செய்யும்‌ 
தப்பிதங்களுக்கு கர்த்தரைக்‌ குறை 
சொல்லுகிறார்கள்‌. கர்த்தருடைய பராமரிப்பில்‌ 
குற்றம்‌ கண்டுபிடிக்கிறார்கள்‌. கர்த்தரோ 
குற்றமில்லாதவர்‌. அவருடைய தெய்வீக 
பராமரிப்பில்‌ பட்சபாதம்‌ எதுவுமில்லை. அவர்‌ 
நல்லோருக்கும்‌ பொல்லாருக்கும்‌ காற்றையும்‌, 
மழையையும்‌, சூரிய வெளிச்சத்தையும்‌ 
கர்த்தர்‌ கிருபையாகக்‌ 
பராமரிப்புக்களைப்‌ பெற்றுக்‌ 
நாம்‌ கர்த்தரைத்‌ 
கர்த்தரை குறை 


கொடுக்கிறார்‌ 
கொடுக்கிற 
கொண்டு, 
துநிக்கவேண்டும்‌. 
சொல்லக்கூடாது. 


ஏழைகளூடைய நியாயம்‌ 
நீதி 29:14 


நீதி 2914. ஏழைகளுடைய 
நியாயத்தை உண்மையாய்‌ விசாரிக்கிற 


ராஜாவின்‌ சிங்காசனம்‌ என்றும்‌ 
'திலையெற்றிருக்கும்‌. 


ஐசவரியவான்‌ தன்னுடைய 
காரியங்களை பாத்திரமே மார்பன்‌ அவன்‌ 
சுயநலக்காரனாகமிருப்பான்‌ 

திக்கற்ற ள்‌ கட்‌ 

தேவைப்படுகிறது. அவர்களால்‌ தங்களுக்குத்‌ 
தாங்களே உதவிசெய்து ள்‌ 

ரள பிரபுக்களும்‌ 


"(சங்‌ 82:3) என்று ஆசாப்‌ 
சங்கீதத்தில்‌ சொல்லுகிறார்‌. “உன்‌ வாயைத்‌ 
திறந்து, நீதியாய்‌ நியாயந்தீர்த்து. சிறுமையும்‌ 
எளிமையுமானவனுக்கு நியாயஞ்செய்‌"' 


நீதியாய்‌ நியாயத்தீர்ப்பு செய்கிற ராஜாவின்‌. 
சிங்காசனம்‌ என்றும்‌ நிலைபெற்றிருக்கும்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பிரம்பும்‌ கடிந்துகொள்ளுதலும்‌ 


விடப்பட்ட பின்னையோ தன்‌ தாய்க்கு 
வெட்கத்தை உண்டுபண்ணுகிறான்‌. 


பெற்றோர்‌ தங்கள்‌ பிள்ளைகளுக்கு 
எது நல்லது, எது தீயது என்று உ ம்‌ 
பண்ணினால்‌ மாத்திரம்‌ போதாது. அவர்கள்‌ 
தப்பு செய்யும்போது அவர்களைக்‌ கண்டித்து 
உணர்த்தவேண்டும்‌. தேவைப்படும்போது 
பிரம்பினால்‌ அடிக்கவேண்டும்‌. பிரம்பும்‌ 
கடிந்துகொள்ளுதலும்‌ பிள்ளைகளுக்கு 
ஞானத்தைக்‌ கொடுக்கும்‌. பிரம்பில்லால்‌ 
கடிந்துகொள்ளுதல்‌ போதுமென்றால்‌ அதுவே 
நல்லது. ஆனாலும்‌ சில சமயங்களில்‌ பிரம்பும்‌ 
தேவைப்படுகிறது. கடிந்துகொள்ளும்‌ 
வார்த்தைகளுக்கு சில சமயங்களில்‌ நல்ல 
பலன்‌ கிடைப்பதில்லை. நம்முடைய 
பிள்ளைகள்‌  கீழ்ப்படிதலுள்ளவர்களாகவும்‌, 
நற்‌ குணமுள்ளவர்களாகவும்‌, 
ன்ட்‌ இருக்கவேண்டும்‌. 
அதற்கு கொள்ளுதல்‌ 
தப்பாத அ அவ்வது அதோடு சேர்ந்து 
பிரம்பு தேவைப்பட்டாலும்‌, அதை 
பிள்ளைகள்மீது பயன்படுத்த 
தயங்கக்கூடாது. நம்முடைய பிள்ளைகளின்‌ 
நன்மைகளுக்காகவே நாம்‌ இவற்றைப்‌ 
பயன்படுத்துகிறோம்‌. 
இஷ்டத்திற்கு விடப்பட்ட 
பிள்ளை  ஒழுக்கமாய்‌ வளராது. அது 
ஊதாறிப்பிள்ளையாக வளர்ந்து உருப்படாமல்‌. 
போய்விடும்‌. பிள்ளைகள்‌ வளர்ந்து 
பெரியோராகும்போது, பெற்றோர்‌ அவர்கள்‌ 
மூலமாய்‌ சந்தோஷப்படவேண்டுமென்று 
விரும்புவார்கள்‌. னால்‌. தன்‌ 
இஷ்டத்திற்கு விடப்பட்ட பிள்ளையோ, நன்‌ 
தாய்க்கு வெட்கத்தை உண்டுபண்ணுகிறான்‌ 
நல்ல ஆலோசனையைக்‌ 
பிள்ளைகள்‌, நல்ல 
வளருவார்கள்‌. 
தீய ஆலோசனையைக்‌, 
தங்கள்‌ 
வேதனையையும்‌, 
அவமானத்தையும்‌ 


பிள்ளைகளாக 
துன்மார்க்கருடைய 
கேட்டு வருகிறவர்கள்‌, 
பெற்றோருக்கு 
வெட்கத்தையும்‌, 
உண்டுபண்ணுகிறார்கள்‌. 





ழ்‌ யனா 
யாய 


துன்மார்க்கர்‌ 
நீதி 29:16 


தீதி 29:16. துன்மார்க்கர்‌ பெருகினால்‌ 
பாவமும்‌ பெருகும்‌; நீதிமான்கனோ 
அவர்கள்‌ விழுவதைக்‌ காண்பார்கள்‌. 


பாவிகளின்‌ எண்ணிக்கை 
அதிகரிக்கும்போது, அங்கு பாவமும்‌: 
க்கும்‌ டம்‌ ஏற்பாட்டுக்காலத்தில்‌, 
ரர்கள்‌. 

பணயம்‌ இல்லை, 


ராஜாவும்‌ 
இல்லை. ஆகையினால்‌ அவனவன்‌ தன்‌ 
தன்‌ மனதிற்கு இஞ்டமானபடி செய்ய 
ஆரம்பித்தான்‌. பாவம்‌ பெருகிற்று. ஜனங்கள்‌ 
தங்களையும்‌, 

கெடுத்துப்போட்டார்கள்‌.. 

பெருகினால்‌ 

பெருகும்போது அழிவு வரும்‌. 


இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ பாவிகளும்‌, 
பாவங்களும்‌ பெருகும்போது, நீதிமான்கள்‌ 
ப்‌ ர்த்‌ பயந்துவிடக்கூடாது. 
நம்பிக்கையும்‌, 
அசைக்கப்படக்கூடாது. 
கர்த்தர்‌ எல்லோரையும்‌ கைவிட்டுவிட்டார்‌ 
என்று பயப்படக்கூடாது. கர்த்தருடைய 
கிருபைக்காகவும்‌, அவருடைய நீதியான 
நியாயத்தீர்ப்புக்காகவும்‌ பொறுமையோடு 
காத்திருக்கவேண்டும்‌. நீதிமான்கள்‌ 
துன்மார்க்கர்‌ விழுவதைக்‌ காண்பார்கள்‌. 
பாலத்தின்‌ சம்பளம்‌ மரணம்‌. பாவம்‌ 
செய்தவர்கள்‌ அழிந்துபோவதையும்‌, 
அவமானப்படுவதையும்‌ நீதிமான்கள்‌ 
தங்கள்‌ கண்களால்‌ பிரத்தியட்சமாய்க்‌ 
காண்பார்கள்‌. 


மகனைக்‌ சிட்சைசெய்‌ 


நீதி 29:17 


நீதி 29:17. உன்‌ மகனைச்‌ சிட்சைசெய்‌, 
அவன்‌ உனக்கு ஆறுதல்செய்வான்‌, 
உன்‌ ஆத்தூமாவுக்கு ஆனத்தத்தையும்‌ 
உண்டாக்குவான்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தங்கள்‌ பிள்ளைகள்‌ நல்ல குல்லி 
கற்று, ஒழுக்கமுள்ளவர்களாகவும்‌, 
ஞானமுள்ளவர்களாகவும்‌ 


நற்குணமே பெற்றோருக்கு 
பிள்ளைகள்‌ தங்கள்‌ 
ஜீவியத்தில்‌ நற்கனிகளைக்‌ கொடுக்கும்போது, 
அது பெற்றோருக்கு மிகுந்த 
ஆசீர்வாதமாயிருக்கும்‌. தங்கள்‌ பிள்ளைகள்‌ 
இம்மையில்‌, இப்பிரபஞ்சத்தில்‌ ஜீலிக்கிற 
காலம்‌ வரையிலும்‌, கர்த்தருக்குப்‌ பயந்து, 
பயபக்தியோடு ஜீவிப்பதைப்‌ பார்க்கும்போது, 
பெற்றோருக்கு சந்தோஷமாகயிருக்கும்‌. 
கர்த்தருக்குப்‌ பயந்து நற்குணத்தோடு 
ஜீவிக்கிற பிள்ளைகள்‌ இம்மையிலும்‌ 
மறுமையிலும்‌ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள்‌. 


பிள்ளைகளை வளர்ப்பது, 
பெற்றோரின்‌ கடமை. பிள்ளைகளை சிட்சை 
செய்யவேண்டும்‌. அவர்களுக்கு நல்ல 
உபதேசங்களைக்‌ கற்றுத்தரவேண்டும்‌. நல்ல 
பயிற்சிகளைக்‌ கொடுக்கவேண்டும்‌. 
பிள்ளைகளை நாம்‌ கண்டித்து வளர்த்தால்‌, 
அவர்கள்‌ நமக்கும்‌, தங்களுக்கும்‌, 
மற்றவர்களுக்கும்‌ ஆசீர்வாதமாயிருப்பார்கள்‌. 
பிள்ளைகளை நாம்‌ கண்டிக்காமல்‌, 
அவர்களுடைய இஷ்டத்திற்கு விட்டுவிட்டால்‌, 
பிற்காலத்தில்‌ அவர்கள்‌ மற்றவர்களிடம்‌ 
அடி வாங்குவார்கள்‌. நம்முடைய 
பிள்ளைகளை மற்றவர்கள்‌ அடிக்கக்கூடாது. 
என்று நாம்‌ விரும்பினால்‌, நாம்‌ அவர்களை 
அடித்து வளர்க்கவேண்டும்‌. கண்டிப்போடு 
வளர்க்கப்படுகிற பிள்ளைகள்‌ 
நற்குணங்களோடு வளருவார்கள்‌. நம்முடைய 
மகனுக்கு நாம்‌ சிட்சை செய்யும்போது, 
அவன்‌ நமக்கு ஆறுதல்‌ செய்வான்‌. அவன்‌ 
நம்முடைய ஆத்துமாவுக்கு ஆனந்தத்தை 
உண்டாக்குவான்‌. 


தீர்க்கதரிசனமில்லாத இடம்‌ 


தீர்க்கதரிசனமில்லாத. 
ஜனங்கள்‌. 

சீர்கெட்டுப்போவார்கன்‌; வேதத்தைக்‌ 

காக்கிறவனோ பாக்கியவான்‌; 





ழ்‌ நவள 
யாய 


தீர்க்கதரிசிகள்‌ நியாயப்பிரமாணத்தைப்‌ 
பகுத்துப்‌ போதிக்கிறார்கள்‌. ஆசாரியரும்‌ 
ம்‌ கர்த்தரைப்பற்றிய ஞானத்தையும்‌ 


தீர்க்கதரிசனமும்‌ இருக்காது. 
ஆசாரியரும்‌ நம்மிடத்தில்‌ 

அங்கு ஆவிக்குரிய உபதேசமும்‌ இருக்காது. 
கர்த்தருடைய கிருபை இருக்காது. 
கர்த்தருடைய வார்த்தைக்கு பஞ்சம்‌ இருக்கும்‌ 
தீர்க்கதரிசனமில்லாத இடத்தில்‌ ஜனங்கள்‌ 
சீர்கெட்டுப்போவார்கள்‌ சாமுவேலின்‌ 
நாட்களில்‌ கர்த்தருடைய வசனம்‌ 
அபூர்வமாயிருந்தது. பிரத்தியட்சமான 
தரிசனம்‌ இருந்ததில்லை (சாமு 31) 


"ஜனங்கள்‌. சீர்கெட்டுப்போவார்கள்‌" 
என்னும்‌ வாக்கியத்திற்கு வேதபண்டிதர்கள்‌ 
ஐந்து விதமாக வியாக்கியானம்‌ 
சொல்லுகிறார்கள்‌. அவையாவன : 


1 ஜனங்கள்‌ 

நிர்வாணமாக்கப்படுவார்கள்‌. ஜனங்களுடைய 
ஆபரணங்களும்‌ 

அவர்கள்‌ 

அவமானத்திற்குட்படுத்தப்‌ படுவார்கள்‌. 

அவர்களுடைய ஆயுதங்கள்‌ 

அவர்களைவிட்டு எடுக்கப்படும்‌. அவர்கள்‌ 

ஆபத்துக்கு, சமீபமாயிருப்பார்கள்‌. 

நம்மிடத்தில்‌ ்‌ 

வேதத்தை 

ஊழியக்காரர்களும்‌ 

சத்துரு நம்முடைய ஆத்துமாவை எளிதாக 

வேட்டையாடி அழித்துப்போடுவான்‌. 

2. ஜனங்கள்‌ முரட்டாட்டம்‌ 
பண்ணுவார்கள்‌. தேவனுக்கு எதிராகவும்‌ 
குலகம்பண்ணுவார்கள்‌. தங்கள்‌ ராஜாவுக்கு 
எதிராகவும்‌ கலகம்பண்ணுவார்கள்‌. 
ஜனங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை 
உபதேசிக்கும்போது. அவர்கள்‌ தங்கள்‌ 
தேசத்தில்‌ நல்ல பிரஜைகளாகயிருப்பார்கள்‌. 
ஜனங்களுடைய இருதயத்தில்‌ கர்த்தருடைய 
வார்த்தை வாசம்பண்ணவில்லையென்றால்‌, 
அவர்கள்‌ துன்மார்க்கராயும்‌, 
முரட்டுக்குணமுள்ளவராயும்‌. கலகக்காரராயும்‌ 
இருப்பார்கள்‌. இவர்களால்‌ தேசத்தில்‌ 
அமைதி குலைந்துவிடும்‌. கலகமும்‌ 
சண்டையும்‌ அதிகரிக்கும்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


3. ஜனங்கள்‌ ஒன்றும்‌ செய்யாமல்‌ 
சும்மாயிருப்பார்கள்‌. தங்களுடைய 
கடமைகளை நிறைவேற்றாமல்‌ விளையாடிக்‌ 
கொண்டிருப்பார்கள்‌. வகுப்பறையில்‌ ஆசிரியர்‌ 
இருக்கும்போது. மாணவர்கள்‌ 
ஒழுக்கமாயிருப்பார்கள்‌. ஆசிரியர்‌ 
வகுப்பறையை விட்டு வெளியேறிவிட்டால்‌ 
மாணவர்கள்‌ கட்டுப்பாடில்லாமல்‌ 
கூச்சல்போட்டு விளையாடிக்‌ 
கொண்டிருப்பார்கள்‌. 


4... ஜனங்கள்‌ 


மேய்ப்பனில்லாத 
ஆடுகளைப்போல 


சிதறடிக்கப்படுவார்கள்‌. 
ஆடுகளை ஒன்றுகூட்டிச்‌ 
வழிநடத்துவார்கள்‌. 
கொண்டுபோவார்கள்‌. 


அவர்கள்மேல்‌ மனதுருகினார்‌. 
அநேகக்‌ காரியங்களை 
தொடங்கினார்‌ (மாற்‌ 6:34) 


5. ஜனங்கள்‌. பாவார்கள்‌. 
ன்‌. தனங்கள்‌ 
சங்காரமாகிறார்கள்‌; நீ அறிவை வெறுத்தாய்‌, 
ஆகையால்‌ நீ என்‌ ஆசாரியனாயிராதபடிக்கு 
நானும்‌ உன்னை வெறுத்துவிடுவேன்‌; நீ உன்‌ 
தேவனுடைய வேதத்தை மறந்தாய்‌, 
ஆகையால்‌ நானும்‌ உன்‌ பிள்ளைகளை 
மறந்துலிடுவேன்‌" (ஒசி 4:6) என்று ஓசியா 
மூலமாய்‌ கர்த்தருடைய வார்த்தை 
உண்டாயிற்று. 


அடிமையானவன்‌ 


நீதி 29:19 


நீதி 2919. 


வார்த்தைகளினாலே 
அவைகளை அவன்‌ 


உத்தரவுகொடான்‌. 


அடிமையான வண்‌. 
அடங்கான்‌; 
அறிந்தாலும்‌: 





ழ்‌ நயனா 
யாய 


வேலைக்காரன்‌ 
சோம்பேறியாகவும்‌, 
வனாகவும்‌ இருந்தால்‌, 
மனச்சாட்சியும்‌ சுத்தமாயிராது. 
தன்னுடைய  மனச்சாட்சிக்குப்‌ 
அன்பின்‌ நிமித்தமாய்‌ தன்‌ 
வேலை செய்யமாட்டான்‌. 

செய்யாவிட்டால்‌ 


துள்மார்க்கனாகவும்‌. 
'உண்மையில்லாத 
அவனுடைய 
அவன்‌ 
பயந்து, 
எஜமானுக்கு. 
வேலை 
தண்டனை கிடைக்குமே 
என்று பயந்துதான்‌ வேலை 
செய்வான்‌. இவனுக்கு எவ்வளவுதான்‌ 
புத்திசொன்னாலும்‌ அந்தப்‌ புத்திமதிகள்‌: 
அவனுடைய இருதயத்தில்‌ தங்காது. 
அடிமையானவன்‌ வார்த்தைகளினால்‌. 
அடங்கமாட்டான்‌. வார்த்தைகளினால்‌ 
அவனைத்‌ திருத்த முடியாது. 


அடிமையானவனிடம்‌ 
சொன்னாலும்‌ அது தனக்கு 
தெரியுமென்று சொல்லிவிடுவான்‌. 
அவனிடத்தில்‌ எத்தனை கேள்விகள்‌ 
கேட்டாலும்‌ அந்தக்‌ கேள்விகளும்‌ அவனுக்குப்‌ 
புரியாது. ஆகையினால்‌ அவன்‌ 
கேள்விகளுக்கு பதில்‌ சொல்லவுமாட்டான்‌. 


ஏற்கெனவே 


கேள்விகள்‌ புரிந்தாலும்‌, பதில்‌ சொல்ல 
வேண்டிய அவசியப்‌ 


மில்லையென்று, 
இப்படிப்பட்ட 
வேலை வாங்கவும்‌ 

முடியாது. அவனைத்‌ திருத்தவும்‌ முடியாது. 


பதறுகிற மனுஷன்‌ 
நீதி 29:20 


நீதி 2920, தன்‌ வார்த்தைகளில்‌ 
பதறுகிற மனுஷனைக்‌ கண்டாயானால்‌, 


அவனை நம்புவதைப்பார்க்கிலும்‌ 
மூடனை நம்பலாம்‌. 


பதறுகிறவன்‌ 
தன்னுடைய 
மனுஷன்‌, எதிலும்‌ உறுதியாகமிருக்கமாட்டான்‌. 
எல்லாவற்றையும்‌ படிப்பான்‌ ஆனால்‌ 
ஒன்றையும்‌ புரிந்துகொள்ளமாட்டான்‌. 
தன்னை ஒரு ஞானிபோல காண்பித்துக்‌ 
கொள்வான்‌. ஆனால்‌ அவனிடத்தில்‌ 
ஞானமிருக்காது. மூடனுக்கு புத்தி சொல்லி 
திருத்திவிடலாம்‌. ஆனால்‌ தன்‌ 
பதறுகிறவனுக்கு 


எதிலும்‌ அக்கரையிருக்காது. ஒரு சிலர்‌ 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மூடராகயிருப்பார்கள்‌. அவர்களிடத்தில்‌ ஒரு 
முறைக்கு இரண்டுமுறை புத்திசொன்னால்‌: 
அதைப்‌ புரிந்துகொள்வார்கள்‌. 
அவர்களிடத்தில்‌ வேகமிருக்காது. ஆனால்‌ 
நிதானமிருக்கும்‌. இப்படிப்பட்ட மூடர்மீது 
நாம்‌ இரக்கம்‌ காண்பித்து அவர்களுக்குப்‌ 
புத்திசொல்லலாம்‌. இவனை நம்பி 
நம்முடைய நேரத்தை அவனுக்காக செலவு 
பண்ணலாம்‌. 


தன்‌ வார்த்தைகளில்‌ பதறுகிற 
மனுஷனுக்கு நாம்‌ செய்வதெல்லாம்‌ 
வீணாய்ப்போகும்‌. அவனுக்காக நாம்‌ நேரம்‌ 
செலவு. பண்ணுவதும்‌ நஷ்டமாகும்‌. 
பதறுகிறவன்‌ திருந்துவதற்கு வாய்ப்பில்லை. 
அவன்‌ எல்லாம்‌ தனக்குத்‌ தெரியுமென்று 
தீர்மானித்துவிட்டவன்‌. அப்படிப்பட்டவன்‌ 
நம்முடைய புத்திமதிகளுக்குச்‌ 
செவிகொடுக்கமாட்டான்‌. தான்‌ ஒரு மூடன்‌ 
என்பதையும்‌ அங்கீகரிக்கமாட்டான்‌. தன்‌ 
வார்த்தைகளில்‌ பதறுகிறவன்‌, தன்னுடைய 
மூடத்தனத்தினால்‌ தன்னைச்‌ சுற்றிலும்‌: 
வேலியடைத்திருக்கிறான்‌. இந்த வேலியைத்‌. 
தாண்டி அவனும்‌ வெளியே வரமாட்டான்‌. 
யாரையும்‌ உள்ளே வர அனுமதிக்கவும்‌ 
மாட்டான்‌. தன்‌ வார்த்தைகளில்‌ பதறுகிறவன்‌ 
மூடனாகவே இருப்பான்‌. 


அடிமை 
நீதி 29:21 


நீதி 2921. ஒருவன்‌ தன்‌ அடிமையைச்‌. 
சிறுபிராயமுதல்‌ இனக்காரமாக 
வளர்த்தால்‌, முடிவிலே அவன்‌ தன்னைப்‌ 
புத்திரனாகப்‌ பாராட்டுவான்‌. 


வீட்டில்‌ பணிபுரியும்‌ வேலைக்காரர்‌ 
தன்னுடைய நிலமையை அறிந்து வேலை 
பார்க்கவேண்டும்‌ தன்னுடைய எஜமான்‌ 
தன்னிடம்‌ அன்பாகப்‌ பழகுவதையும்‌ ஆதரவு 
கொடுப்பதையும்‌ தன்னுடைய சுயநலத்திற்குப்‌ 
பயன்படுத்திக்கொள்ளக்கூடாது. எஜமான்‌ 
தன்னுடைய அடிமையை சிறுபிராய முதல்‌ 
இளக்காரமாக வளர்த்தாலும்‌, அடிமை 
அடிமையாகத்தானிருப்பான்‌. அவன்‌ 
ஒருபோதும்‌ தன்னுடைய எஜமானுக்கு 
புத்திரனாகமாட்டான்‌. ஆனால்‌ நம்முடைய 
வேலைக்காரருக்கு நாம்‌ அளவுக்கு 
அதிகமாக சலுகை கொடுக்கும்போது. 
தங்களுக்கு அதிக உரிமையிருப்பதாக 
அவர்கள்‌ நினைத்துக்கொள்வார்கள்‌. 





ழ்‌ நயன 
யாய 


கெட்ட குமாரன்‌ புத்தி தெளிந்து, 
தன்னுடைய தகப்பனிடம்‌ வந்து, “நான்‌ 
உம்முடைய புத்திரன்‌ என்று சொல்லுவதற்கு 
" என்று பணிவோடு 
கட்டுப்பாடில்லாமல்‌ சலுகை 

காட்டப்படுகிற அடிமையோ, தன்‌ 
எஜமானிடம்‌, “நான்‌ உம்முடைய புத்திரன்‌ 
என்று சொல்லுவதற்கு பாத்திரவான்‌” என்று 
பெருமையோடு சொல்லுவான்‌. தன்னுடைய 
எஜமானோடு தன்னை சமமாக 
நினைத்துக்கொள்வான்‌. ஒருவேளை 
எஜமானுடைய சொத்திலே தனக்கு பங்கு 
கேட்டாலும்‌ கேட்பான்‌. புத்திர சுவீகார 
உரிமைக்கு தன்னைப்‌ பங்காளியாக 
நினைத்துக்கொள்வான்‌. நம்முடைய 
வேலைக்காரர்மீது நாம்‌ அன்பு 
அதே வேளையில்‌ 


கூரவேண்டும்‌. 

அவர்களுக்கு அளவுக்கு அதிகமான 
சலுகைகளைக்‌ கொடுத்து, பின்பு 
அவஸ்தைப்படக்கூடாது. 


கோபக்காரன்‌ 
நீதி 29:22 


நீதி 29:22. கோபக்காரன்‌ க்‌ 
கொளுவுகிறான்‌; 
பெரும்பாதகன்‌.. 


கோபக்காரன்‌ கோபமான 
வார்த்தைகளைப்‌ பேசுவான்‌. இவனுடைய 
வார்த்தைகளினால்‌ மற்றவர்களுக்கும்‌ கோபம்‌ 
வரும்‌. கோபக்காரன்‌ 
கொளுவுகிறான்‌. வழக்கை 
கொண்டுவராமல்‌, தன்னுடைய 
வார்த்தைகளினால்‌, வழக்கை 
விடாமல்‌ பேசுகிறான்‌. நாம்‌ கோபப்பட்டாலும்‌, 
அந்தக்‌ கோபத்தில்‌ நீதிமிருக்கவேண்டும்‌. 
காரணமில்லாமல்‌ கோபப்படுவது பாவம்‌. 
நம்மிடத்தில்‌ கோபசுபாவம்‌ இருக்கக்கூடாது. 
தேவையில்லாமல்‌ கோபப்படுவதினால்‌. 
அநேகப்‌ பாவங்களில்‌ சிக்கிக்கொள்வோம்‌. 
ர்‌ நாம்‌ அன்பாகயிருக்கவேண்டும்‌. 
கோபப்படுத்தும்போது 
கோபப்படுத்துகிறோம்‌. 
கோபம்‌ ஏராளமான 
பாவங்களுக்குக்‌ காரணமாயிருக்கிறது. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அகந்தை. 
நீதி 29:28. 


தீதி 29:28. மனுஷனுடைய அகத்தை 
அவளைத்‌ தாழ்த்தும்‌; மனத்‌ 
தாழ்மையுன்னவனோ கனமடை வான்‌. 


ஒரு சிலர்‌ மற்றவர்கள்‌ மத்தியில்‌ 
தங்களை பெருமைப்படுத்துவதற்காக, 
தங்களைத்‌ தாங்களே புகழ்ந்துகொள்வார்கள்‌. 
தங்களைப்பற்றி பெருமையாகப்‌ பேசுவார்கள்‌. 
தங்களுடைய பேச்சுக்களையும்‌, 
செய்கைகளையும்‌ புகழ்ந்து சொல்லுவார்கள்‌. 
தாங்களே எல்லோரையும்விட, எல்லா 
காரியங்களிலும்‌ மேலானவர்கள்‌ என்று 
பெருமையோடிருப்பார்கள்‌. அழிவுக்கு 
முன்னானது அகந்தை. கர்த்தர்‌ 
பெருமையுள்ளவனுக்கு எதிர்த்து நிற்கிறார்‌ 
மனத்தாழ்மையுள்ள வனுக்கு, ஆதரவு 


தான்‌ 
தேவனைக்‌ 
நாம்‌ நிற்பதும்‌, 
நிர்மூலமாகாமலிருப்பதும்‌ கர்த்தருடைய சுத்த 
என்பதை மறந்துவிடக்கூடாது. 
கர்த்தரே பெரியர்‌ என்பதை நாம்‌ 
அங்கீகரித்து, கர்த்தருக்கு முன்பாக நாம்‌ 
மனத்தாழ்மையோடிருக்க வேண்‌। 
நம்முடைய இருதயத்தில்‌ 
அதிகரிக்கும்போது கர்த்தர்‌ 
தாழ்த்துகிறார்‌. தம்முடைய கிருபை நிறைந்த 
பராமரிப்பை நமக்குக்‌ கொடுக்காமல்‌ அதை 
விலக்கி வைத்துவிடுகிறார்‌. கர்த்தருடைய 
கிருபையில்லையென்றால்‌ நாம்‌ 
ஒன்றுமேயில்லை. மனுஷனுடைய அகந்தை 
அவனைத்‌ தாழ்த்தும்‌. 
நம்மைப்பற்றி நாமே 
மற்றவர்கள்‌ நம்மைப்‌. 
அவர்களுடைய 
வார்த்தைகளைக்‌ குறித்து 
எச்சரிப்பாமிருக்கவேண்டும்‌. 
சமயங்களில்‌ புகழ்ச்சி 
கால்களுக்கு மறைவாக 
rhe 
மனத்தாழ்மையுள்ளவன்‌. 
அவனிடத்தில்‌ நற்குணம்‌ 
தேவனுடைய தயவு 
மனத்தாழ்மையுள்ளவன்‌ 
நிலைத்திருப்பான்‌. 


புகழக்கூடாது. 
புகழ்ந்தாலும்‌, 
புகழ்ச்சியின்‌ 
நாம்‌ மிகவும்‌. 
பல 


நம்முடைய 
வைக்கப்படும்‌ 
ஒப்பாயிருக்கிறது. 
'கனமடைவான்‌. 
இருக்கும்‌. 
மிகுந்திருக்கும்‌. 


அசைக்கப்படாமல்‌ 





ழ்‌ நயனா 
யாய 


திருடன்‌ 
நீதி 29:24 


நீதி 29.24. திருடனோடே, 
பங்கிட்டுக்கொன்ளூகிறவன்‌ தன்‌ 
ஆத்துமாவைப்‌ 

காயத்தை அவண்‌ 

காரியத்தை வெனிப்படுத்தமாட்டான்‌.. 


பாவிகளின்‌ வஞ்சக வலைகளில்‌ நாம்‌ 
சிக்கி விடக்கூடாது. 
பேச்சுக்களில்‌ மயங்கி, 
வார்த்தைகளுக்கு 
அவர்களுடைய 


செவிகொடுக்கக்கூடாது. 
பாவத்திற்கு நாம்‌ 
பங்காளிகளாகவும்‌ இருக்கக்கூடாது. 
பாவிகளோடு  ஐக்கியமாகயிருக்கிறவர்கள்‌ 
பாலத்தின்‌ கண்ணியில்‌ விழுந்துவிடுவார்கள்‌. 
திருடன்‌ பிறரை வஞ்சித்து திருடுகிறான்‌. 
'திருடனுடைய ஆத்துமா சுத்தமாயிராது. அது 
வஞ்சகம்‌ நிரம்பியது. 


நமக்கு திருடனோடு சகவாசம்‌ 
இருக்கக்கூடாது. திருடனோடு, கொள்ளைப்‌ 
பொருளைப்‌ பங்கிட்டுக்கொள்கிறவன்‌ தன்‌ 
ஆத்துமாவைப்‌ பகைக்கிறான்‌. அவனுடைய 
பாவத்திற்கு பங்காளியாயிருக்கிறான்‌. 
திருடனுடைய கொள்ளைப்பொருளை 
அனுபவிக்கிறவனும்‌, திருடனைப்போலவே 
'தீயசுபாவமுள்ளவன்‌. 


டிக்க! பால, 
அல்‌ இருப்புகள்‌ ககட்ட 
கொள்கிறவனும்‌ தண்டிக்கப்படுவான்‌. 
திருடன்‌ வேண்டுமென்றே துணிகரமாய்ப்‌ 
பாவம்‌ செய்கிறான்‌. திருடன்‌ 
திருடியதை  மறைப்பதுபோல, 
'கொள்ளைப்பொருளை ங்‌ 
அந்தக்‌ கொள்ளையை. 
திருட்டுப்பொருளின்மீது ஆசைப்படுகிறவர்கள்‌ 
தங்கள்‌ ஆத்துமாக்கள்மீது. 
குவலையில்லாதிருப்பார்கள்‌. திருடுவது பாவம்‌. 
பாவத்தின்‌ சம்பளம்‌ மரணம்‌. 

கர்த்தர்‌ திருடரைத்‌ தண்டிப்பார்‌. 
திருனுடைய ஆத்துமா அழிந்துபோகும்‌. 
திருடனுக்கு சாபம்‌ வரும்‌. திருடனிடத்தில்‌ 
தங்கள்‌ பொருட்களை 


பறிகொடுத்தவர்கள்திரடனை சபிப்பார்கள்‌. 
திருல்ன்‌ சாபவார்த்தைகளைக்‌ கேட்டு 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பழகிப்போயிருப்பான்‌. 
கேட்டாலும்‌, அவன்‌ 
ஒத்துக்கொள்ளமாட்டான்‌. 
வெளிப்படுத்தமாட்டான்‌. 
துணிகரமாய்ப்‌ பாவம்‌ 
தன்னுடைய ஆத்துமாவை 
திருட்டுப்பொருளை நேசிக்கிறான்‌. 
அழிவு நியமிக்கப்பட்டிருக்கிறது. 
்‌ திருடன்‌ 


தெரிந்தும்‌, 
நோக்கிப்போகிறான்‌. 


தனக்கு 
என்று 
அழிவை 


கர்த்தரை நம்புகிறவன்‌ 
நீதி 29:25 


நீதி 29:25. மனுஷனுக்குப்‌ பயப்படும்‌ 
பயம்‌ கண்ணியை வருவிக்கும்‌; 
கர்த்தரை நம்புகிறவனேோ உயர்த்த 
அடைக்கலத்திலே வைக்கப்படுவான்‌. 


கர்த்தருக்குப்‌ பயப்படுவது ஞானத்தின்‌ 
ஆரம்பம்‌. நாமெல்லோரும்‌ கர்த்தருக்குப்‌ 
பயப்படவேண்டும்‌. அதேவேளையில்‌, நாம்‌ 
க்குப்‌ பயப்படக்கூடாது. 
ச அதிகாரத்தையும்‌, 
பார்த்து 
கங்கப்போம்விடக்கடாது. கர்த்தருடைய 
பிள்ளைகள்‌ உலகத்தைக்‌ கலக்குகிறவர்கள்‌. 
உலகத்தைப்‌ பார்த்து கலங்குகிறவர்களல்ல. 
நம்மிடத்தில்‌ மனத்தாழ்மையிருக்கவேண்டும்‌ 
ஆனால்‌. தாழ்வு 
மனப்பான்மையிருக்கக்கூடாது. தாழ்வு 
மனப்பான்மை ஒரு அடிமைத்தனம்‌. 
இதனால்‌ மனுஷனுக்கு அநேக 
சோதனைகளும்‌, வேதனைகளும்‌ வரும்‌. 


ஆபிரகாம்‌ எகிப்து, 
பார்வோனுக்குப்‌ பயந்து, 

சகோதரி என்று சொன்னார்‌. ஆபிரகாமின்‌ 

இருதயத்தில்‌ பயம்‌ அதிகமாயிருந்தபடியினால்‌, 

அவர்‌ தன்னுடைய மனைவியை சகோதரி 

என்று  பொய்யாய்ச்‌ சொன்னார்‌. பேதுரு 

பயத்தினால்‌ இயேசுகிறிஸ்துவை சேவல்‌. 

கூவுகிறதற்கு முன்னே மூன்று தரம்‌ 

இக்காலத்திலும்‌ அநேகர்‌ 

கர்த்தரை 

கர்த்தருடைய 

வார்த்தைக்குக்‌ கீழ்ப்படிய மறுக்கிறார்கள்‌. 

மனுஷனுக்குப்‌ பயப்படும்‌ பயம்‌ கண்ணியை 

வருவிக்கும்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


வல்லமையினால்‌ எட்ட முடியாத உயரமான 
இடத்தில்‌ கர்த்தர்‌ இவனைப்‌ பாதுகாப்பாக 
வைப்பார்‌. மனுஷனுடைய அதிகாரத்திற்கு 
பயப்படாதவாறு, அவனுடைய இருதயத்தை 
தம்முடைய வார்த்தையினால்‌ நிரப்புவார்‌. 
கர்த்தரை நம்புகிறவர்கள்‌ செழித்திருப்பார்கள்‌. 
கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு அவரே 
அடைக்கலமாகயிருக்கிறார்‌. 


ஆளுகைசெய்கிறவன்‌ 
நீதி 29:26 


நீதி 29:28. ஆளுகைசெய்கிறவனுடைய 
முகதரிசனத்தைத்‌ தேடுகிறவர்கள்‌ 
அநேகர்‌; ஆனாலும்‌ அவனவனுடைய 
'தியாயம்‌ கர்த்தராலே தீரும்‌. 
மனுஷர்‌ தங்கள்‌ வாழ்கையில்‌: 
முன்னேற  விரும்புகிறார்கள்‌. இதற்காக 
அதிகாரமுள்ளவர்களின்‌ தயவை. 
நாடுகிறார்கள்‌. ஆளுகை செய்கிறவனுடைய 
முகதரிசனத்தைத்‌ தேடுகிறவர்கள்‌ அநேகர்‌ 
சாலொமோன்‌ சமஸ்த இஸ்ரவேலுக்கும்‌ ராஜா. 
அவனுடைய தாகக்‌ அநேகர்‌ 
நாடினார்கள்‌. மனுஷருடைய 
மதத்தால்‌. "தேடுவதற்கு 
கர்த்தரைத்‌ தேடவேண்டும்‌. 
கர்த்தருடைய கண்களில்‌ 
கிடைக்கவேண்டும்‌. அதுவே 
ஆசீர்வாதம்‌. 

பெர்சியா த்திலே, 
அகாஸ்வேரு என்‌ சு 


ஆனாலும்‌ 
ராஜா 


ஆமான்‌ 


ஆமானைக்‌ 
கொள்றுமோட்டாள்‌ ராஜாவின்‌ முகதரிசனம்‌. 
நமக்கு மெய்யான ஆசீர்வாதத்தைக்‌ 
கொடுக்காது. நாம்‌ மனுஷனைத்‌ தேடாமல்‌. 
கர்த்தரையே தேடவேண்டும்‌. கர்த்தரே 
ராஜாதி ராஜா. அவரே கர்த்தாதி கர்த்தா. 
நம்மை ஆளுகை செய்கிற கக்‌ 
கர்த்தர்‌ மேலானவர்‌. 
சமுகத்திலிருந்துதான்‌ நீதியான கயந்த 
புறப்பட்டு வருகிறது. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நமக்குப்‌ பிரியமானதை மாத்திரம்‌ நாம்‌ 
நாடக்கூடாது. கர்த்தருக்குப்‌ பிரியமானது 
என்ன என்பதை  அறிந்திருக்கவேண்டும்‌. 
ஆளுகை ய்கிறவன்‌. நம்மீது 
பிரியமாகமிருக்கிறானா என்பது நமக்கு 
முக்கியமானதல்ல. கர்த்தர்‌ நம்மீது 
பிரியமாகயிருக்கிறாரா என்பதுதான்‌ முக்கியம்‌. 
நாம்‌ மனுஷருக்குப்‌ பிரியமாக நடவாமல்‌ 
கர்த்தருக்குப்‌ பிரியமாகவும்‌ 
பிரயோஜனமாகவும்‌ ஜீவிக்கவேண்டும்‌. 


நீதிமான்‌ 
நீதி 29:27 


நீதி 29:27. நீதிமானுக்கு 
அதியாயக்காரன்‌ அருவருப்பானவன்‌; 
சன்மார்க்கனும்‌ துன்மார்க்கனுக்கு 
அருவருப்பானவன்‌.. 


படித்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ 
துன்மார்க்கனும்கும்‌ 
பகையிருக்கிறது. இது பழைய பாம்பாகிய 
சாத்தானால்‌ வந்த பகை, சாத்தான்‌ 
ஸ்திரீயின்‌ வித்துக்கும்‌ பாம்பின்‌ வித்துக்கும்‌ 
பகை உண்டாக்கியிருக்கிறான்‌. 


நீதிமானுக்கும்‌ 
இடையே 


“உனக்கும்‌ ஸ்திரீக்கும்‌, உன்‌ 
வித்துக்கும்‌ அவள்‌ வித்துக்கும்‌ பகை 
உண்டாக்குவேன்‌: அவர்‌ உன்‌ தலையை 
நசுக்குவார்‌, நீ அவர்‌  குதிங்காலை. 
நசுக்குவாய்‌" என்று கர்த்தர்‌ சாத்தானிடம்‌ 
சொன்னார்‌ (ஆதி 3:15). பரிசுத்தமில்லாமல்‌ 
கர்த்தரைத்‌ தரிசிக்க முடியாது. கர்த்தர்‌ 
நம்மைப்‌ பரிசுத்தப்படுத்த வேண்டும்‌. 
நம்முடைய இருதயத்தின்‌ தந்தைக்‌, 
வாயின்‌ வார்த்தைகளும்‌, கைகளின்‌ 

கிரியைகளும்‌, நம்முடைய மனச்சாட்சியும்‌ 
சுத்தமுள்ளதாயிருக்க. வேண்டும்‌. 
பரிசுத்தப்பட்டவர்கள்‌ துன்மார்க்கத்திற்கும்‌, 
துன்மார்க்கருக்கும்‌ விரோதமாய்‌ எதிர்த்து 
நிற்பார்கள்‌. 

பந்தன்‌. 
ஆத்துமாவையும்‌ 
துன்மார்க்கனுடைய 
அருவருப்பாமிருக்கும்‌. 
அநியாயக்காரன்‌ 


எல்லோருடைய 
நேசிப்பான்‌. ஆனாலும்‌ 
வழிகள்‌ நீதிமானுக்கு 
நீதிமானுக்கு 
அருவருப்பானவன்‌. 
பரிசுத்தமில்லாதவர்களின்‌ இருதயத்தில்‌ 
பாவசுபாவம்‌ நிரம்பியிருக்கும்‌. 
அநியாயக்காரன்‌ எல்லோரையும்‌ அருவருப்பான்‌. 





நீதிமொழிக 


ழ்‌ நள 
யாய 


நீதிமொழிகள்‌ 30; 31 ஆகிய 
அதிகாரங்கள்‌ சாலொமோனுடைய 
நீதிமொழிகளின்‌ பின்னிணைப்பாகச்‌ 
சேர்க்கப்பட்டிருக்கிறது. இவைகள்‌ 
தீர்க்கதரிசன வாக்கியங்கள்‌. கர்த்தருடைய 
பரிசுத்தவான்கள்‌ தேவனுடைய 
ஆலியானவரால்‌ ஏவப்பட்டு. இவ்விரண்டு. 
அதிகாரங்களையும்‌ எழுதிமிருக்கிறார்கள்‌. 
யாக்கோபின்‌ குமாரனாகிய ஆகூர்‌ என்பவர்‌ 


நீதிமொழிகள்‌ 30-ஆவது அதிகாரத்தின்‌ 
சிரியர்‌ 


அதிகாரத்தின்‌: 


செய்கிறார்‌ (நீதி 301-0) 
நீதி 307-9), வேலைக்காரர்கள்மீது, 
அவர்களுடைய எஜமான்களிடத்தில்‌ குற்றம்‌ 
சொல்லக்கூடாது (நீதி 
துன்மார்க்கமான 
3021-14). 
30:15,16). 


ஆரம்பத்தில்‌ 
ிக்கை 


குற்றம்‌ 
3020). 
நான்கு சந்ததியார்‌ 
திருப்தியடையாதவை 
தகப்பனை 
குமாரனுக்கு 
எச்சரிப்பு (நீதி 307), 
ஆராய்ந்து அறியமுடியாத நான்கு காரியங்கள்‌ 
(நீதி 3018-20). சகித்துக்கொள்ள முடியாத 
நான்கு காரியங்கள்‌ (நீதி 30:21-23). 
சிறியவைகளாயிருந்தும்‌ மபா 
ஞானமுள்ளவைகளாயிருக்கும்‌ நான்கு 
ஜீவன்கள்‌ (நீதி 30:24-28)) விநோத. 
நடையுள்ள நான்கு. ஜீவன்கள்‌ 
(நீதி 30:29-33) 


ஆகூர்‌ 
நீதி 80:1-6 


நீதி 80:1. யாக்கோபின்‌ குமாரனாகிய 
ஆகூர்‌ என்னும்‌ புருஷன்‌ சஈத்தியேலுக்கு. 
வசனித்து, சத்தியேதுக்கும்‌ 
ஊகாலுக்கும்‌ உரைத்த உபதேச. 
வாக்கியங்களாவன: 


PROVERBS - COMMENTARY 


- விரிவுரை QOODNENS 


PUBLISHERS 


நீதி 30:2. மனுஷரெல்லாரிதூம்‌ நாண்‌. 
மூடன்‌; மனுஷருக்கேற்ற புத்தி எனக்கு. 
இல்லை. 


தீதி 90:3. நான்‌ ஞானத்தைக்‌ கற்கவும்‌ 
இல்லை, பரிசுத்தரின்‌ அறிவை 
அதித்துகொள்ளவும்‌ இல்லை. 


நீதி 30:4. வானத்துக்கு 
ஏறியிறங்கினவர்‌ யார்‌? காற்றைத்‌ தமது 
கைய்பீடிகனில்‌ அடக்கினவர்‌ யார்‌? 
தண்ணீர்களை வஸ்திரத்திலே 
கட்டினவர்‌ யார்‌? பூமியின்‌ 
எல்லைகனையெல்லாம்‌ ஸ்தாபித்தவர்‌ 
யார்‌? அவருடைய நாமம்‌ என்ன? அவர்‌ 
குமாரனுடைய நாமம்‌ என்ன? அதை 
அறிவாயோ? 


நீதி 30:5, தேவனுடைய 
வசனமெல்லாம்‌ புடமிடப்பாட்டவைகள்‌; 
தம்மை அண்டிக்கொள்ளுகிறவர்களுக்கு 
அவர்‌ கேடகமானவர்‌. 


தீதி 30:6. அவருடைய வசனங்களோடு, 
ஒன்றையும்‌ கூட்டாதே, கூட்டினால்‌ 
அவர்‌ உன்னைக்‌ கடிந்துகொள்வார்‌, 
தீ பொய்யனாவாய்‌. 


ஆகூர்‌ மற்றவர்களின்‌ நீதிமொழிகளை 
சேகரித்து நொகுத்திருக்கிறார்‌. “ நான்‌ 
ஞானத்தைக்‌ கற்கவும்‌ இல்லை, பரிசுத்தரின்‌ 
அறிவை அறிந்துகொள்ளவும்‌ இல்லை" 
(நீதி 30:3) என்று ஆகூர்‌ தன்னைப்பற்றிர்‌ 
சொல்லுகிறார்‌. இந்த அதிகாரத்தில்‌ 
ஈத்தியேலைப்பற்றியும்‌, ஊகாலைப்பற்றியும்‌. 
சொல்லப்பட்டிருக்கிறது. இவர்கள்‌ இருவரும்‌ 
ஆகூரின்‌ மாணவர்களாகயிருக்கலாம்‌. 
ஆகூர்‌ இவர்களுக்கு ஆசிரியராகமிருந்து 
உபதேசம்‌ செய்திருக்கிறார்‌. ஆகூரின்‌ உபதேச 
வாக்கியங்களை இவ்விருவரும்‌ தொகுத்து 
எழுதியிருக்கிறார்கள்‌. . எரேமியாவின்‌ 
தீர்க்கதரிசன 
எழுதியதுபோல, 
ஆகூருக்கு 
எழுத்தாணிகளாக ஊழியம்‌. 
செய்திருக்கிறார்கள்‌. 





ழ்‌ நவள 
யாய 


ஈத்தியேல்‌ என்னும்‌ பெயருக்கு “தேவன்‌ 
என்ணேடிருக்கிறார்‌” என்று பொருள்‌. 
இம்மானுவேல்‌ என்னும்‌ பெயருக்கு, “தேவன்‌: 
நம்மோடிருக்கிறார்‌' என்று பொருளாகும்‌. 
ஊகால்‌ என்னும்‌ பெயருக்கு, 
“சர்வவல்லமையுள்ளவர்‌” என்று பொருள்‌. 
இவர்மீது தேவனுடைய வல்லமையுள்ள கரம்‌ 
அமர்ந்திருந்தது. நம்‌ எல்லோருக்குமே 
சர்வவல்லமையுள்ள தேவனுடைய உதவியும்‌, 
ஒத்தாசையும்‌ தேவை. 


ஆகூர்‌ தன்னுடைய விசுவாசத்தை 
அறிக்கை செய்யும்‌ முன்பாக, அவர்‌ 
தன்னைத்தானே தாழ்த்துகிறார்‌. 
“மனுஷரெல்லாரிலம்‌ நான்‌ மூடன்‌; 
மனுஷருக்கேற்ற புத்தி எனக்கு இல்லை” 
(நீதி 30:2), ஆகூர்‌ தன்னுடைய 
பலவீனத்தையும்‌, ம்‌ 
மறைக்காமல்‌ 

ஆகூரைப்போலவே 

மனத்தாழ்மையிருக்க 

மற்றவர்களுக்கு 

நமக்கு எல்லாம்‌ தெரியும்‌ என்னும்‌ ஆணவம்‌ 
நம்மிடத்தில்‌ இருக்கக்கூடாது. பரிசுத்த. 
ஆலியானவர்‌ நம்மை ஆளுகை செய்து 
வழிநடத்தவேண்டும்‌. கர்த்தரை நாம்‌. 
விசுவாசத்தோடு பற்றிக்கொள்ளவேண்டும்‌. 
நம்மிடத்தில்‌ மனத்தாழ்மையிருக்கும்போது. 


என்றும்‌, 
சொல்லுகிறார்கள்‌. நம்மைப்பற்றி மற்றவர்கள்‌ 
எவ்வளவு உயர்வாகப்‌ பேசினாலும்‌, நாம்‌ 
நம்மைப்பற்றி மனத்தாழ்மையோடு 
நினைக்கவேண்டும்‌. நம்முடைய இருதயத்தில்‌ 
பெருமை சிறிதும்‌ இருக்கக்கூடாது. 
நம்மிடத்தில்‌ ஞானமும்‌ அறிவும்‌ இருந்தாலும்‌, 
அது. நமக்கு இன்னும்‌ அதிகமாய்த்‌ 
தேவைப்படுகிறது. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


"தேவனுடைய வெளிப்பாடு ஒவ்வொரு 
புதிதாய்க்‌ 
ர்‌ தாமே 
தம்மைப்பற்றி புதிய சத்தியங்களையும்‌, புதிய 
வெளிப்பாடுகளையும்‌ நமக்கு அநுதினமும்‌. 
கொடுத்து நம்மை ஆசிர்வதிக்கவேண்டும்‌. 
நம்முடைய சுயஞானத்தினாலோ, 
சுயபுத்திமினாலோ, சுயபக்தியினாலோ 
கர்த்தரைப்‌ புரிந்துகொள்ள முடியாது. கர்த்தர்‌ 
தாமே தமது கிருபையினால்‌ நமக்குத்‌ தம்மை 
வெளிப்படுத்த வேண்டும்‌. 


நம்மைத்‌ தாழ்த்தி கர்த்தருடைய 
சமுகத்தில்‌ ஒப்புக்கொடுக்கும்போது, கர்த்தர்‌ 
ற ரன rr bi வழிநடத்துவார்‌. 
பரிசுத்த ஆவியானவர்‌... நமக்கு சகல 


செல்வார்‌. 
அடிச்சுவடுகளைப்‌ 
ஞானத்தின்‌ பாதையில்‌ 
செல்வோம்‌. 


மனுஷனுக்கு இயல்பாகவே புத்தியும்‌ 
ஞானமும்‌ உண்டு. அலனுக்கு வல்லமையும்‌ 
உண்டு. நம்முடைய சுயஞானத்தினால்‌. 
பரிசுத்தின்‌ அறிவை அறிந்துகொள்ள 
முடியாது. தேவனைப்பற்றிய சத்தியத்தைப்‌ 
புரிந்துகொள்ளவும்‌ முடியாது. தேவனுடைய 
வியானவரின்‌: 'கசியங்களைப்‌ 
ந்துகொள்ளவேண்டுமென்றால்‌, பரிசுத்த. 
ஆவியானவரே 'தம்மைப்பற்றிய 
சத்தியங்களை நமக்கு வெளிப்படுத்திக்‌ 
காண்பிக்கவேண்டும்‌. 


தேவனைப்பற்றி்‌ 
சொல்லும்போது குமாரனாகிய 
இயேசுகிறிஸ்துவைப்பற்றியும்‌, பிதாவாகிய 
தேவனைப்பற்றியும்‌ அறிக்கை செய்கிறார்‌. 
“வானத்திற்கு ஏறி இறங்கினவர்‌ யார்‌" 
(நீதி 30:4) என்று கேட்கிறார்‌. இந்த 
வாக்கியம்‌ தேவனைப்பற்றியும்‌ அவருடைய 
கிரியைகளைப்பற்றியும்‌ விவரிக்கிறது. 
தேவனுடைய குணாதிசயங்களை நம்மால்‌ 
ஆராய்ந்து அறிய முடியாது. கர்த்தரை எந்த 
மனுஷரோடும்‌ அல்லது இயற்கையிலுள்ள 
எந்த சிருஷ்டியோடும்‌ ஒப்பிட்டுச்‌ சொல்ல 
முடியாது. கர்த்தர்‌ சர்வவல்லமையுள்ளவர்‌. 
அவரே சர்வசிருஷ்டிகர்‌. 


ஆகூர்‌ 





ழ்‌ ளா 
யாய 


ஈத்தியேலுக்கும்‌ ஊகாலுக்கும்‌ 
தேவகுமாரனாக 
பிதாவினுடைய 
சொல்லுகிறார்‌. 
என்ன? அவர்‌ 
குமாரனுடைய நாமம்‌ என்ன?” (நீதி 30:4) 
என்று ஆகூர்‌ கேட்கிறார்‌. பிதாவானவர்‌ 
குமாரன்‌ மூலமாகவே தம்முடைய 
கிரியைகள்‌ அனைத்தையும்‌ நடத்துகிறார்‌. 
பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள்‌: 
மேசியாவின்‌ க்காக 
காத்துக்கொண்டிருந்தார்கள்‌. மேசியாவே 
பிதாவின்‌ ஆசீர்வதிக்கப்பட்ட குமாரன்‌ என்று 
நம்பினார்கள்‌. ஆகூர்‌ இந்த வசனத்தை 
எழுதியபோது குமாரனுடைய நாமம்‌ 
அறிவிக்கப்படாத இரகசியமாகவே இருந்தது. 
பிதாவும்‌ குமாரனும்‌ வெவ்வேறு ஆள்தத்துவ 
பண்புடையவர்கள்‌ என்னும்‌ சத்தியம்‌ 
ஆகூருக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. 


பிதாவாகிய தேவன்‌, குமாரனாகிய 
கிறிஸ்துவின்‌ மூலமாய்‌ நடப்பித்த நான்கு 
வல்லமையான கிரியைகளை ஆகூர்‌ இங்கு 
குறிப்பிடுகிறார்‌ அவையாவன 

1. வானத்திற்கு ஏறி றங்கினவர்‌. 
2 காற்றைத்‌ தமது கைப்பிடிகளில்‌ 
அடக்கினவர்‌. 3 தண்ணீர்களை 
வஸ்திரத்திலே கட்டினவர்‌. 4. பூமியின்‌ 
எல்லைகளையெல்லாம்‌ ஸ்தாபித்தவர்‌. 
நான்கும்‌ பிதா, குமாரன்‌ மூலமாய்‌ நடப்பித்த 
அற்புதமான கிரியைகள்‌. 


தேவனுடைய வார்த்தையெல்லாம்‌. 
சத்தியமானது. தேவனுடைய வசனமெல்லாம்‌. 
புடமிடப்பட்டவைகள்‌ என்று ஆகூர்‌ 
சொல்லுகிறார்‌. தேவனுடைய 
காரியங்களைப்பற்றி ஆகூர்‌ தங்களுக்கு 
உபதேசிப்பார்‌ என்று ஈத்தியேலும்‌ ஊகாலும்‌ 
ஆர்வத்தோடு காத்துக்கொண்டிருக்கிறார்கள்‌. 
ஆனால்‌ ஆகூரோ, “மனுஷரெல்லாரிலும்‌ நான்‌ 
மூடன்‌; 


இல்லை, 

அறிந்துகொள்ளவும்‌ இல்லை" 

என்று தன்னுடைய மாணவர்களிடத்தில்‌ 
தன்னைப்பற்றி மனத்தாழ்மையோடு 
சொல்லுகிறார்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தன்னுடைய மாணவர்களுக்கு 
தன்னுடைய 'சுயபுத்தியினாலோ, 
சுயஞானத்தினாலோ ஒன்றும்‌ போதிக்க 
முடியாது. என்னும்‌ உண்மை ஆகூருக்குத்‌ 
தெரிந்திருக்கிறது. அவர்கள்‌ சத்தியத்தைக்‌ 
கற்றுக்கொள்ள வேண்டுமென்றால்‌ 
தேவனுடைய வார்த்தையை ஆராய்ந்து 
பார்க்கவேண்டும்‌. தேவனுடைய 
வசனமெல்லாம்‌ புடமிடப்பட்டவைகள்‌. அவை 
பரிசுத்தமானவை. மனுஷருடைய வார்த்தையில்‌. 
உண்மையும்‌ பொய்யும்‌ கலந்திருக்கும்‌. 
சுத்தமும்‌ அசுத்தமும்‌ சேர்ந்திருக்கும்‌. 
கர்த்தருடைய வார்த்தையோ புடமிடப்பட்டு 
சுத்தமாயிருக்கிறது. 


கர்த்தர்‌ தம்முடைய வார்த்தையிலும்‌, 
தம்முடைய வாக்குத்தத்தத்திலும்‌ 
நமக்கு கேடகுமாமிருக்கிறார்‌. அவரே 
நம்மைப்‌ பாதுகாக்கிறவர்‌. நாம்‌ 
கர்த்தரை அண்டிக்கொள்ளும்போது, அவரே 
நமக்கு பாதுகாப்பைக்‌ 
கொடுப்பார்‌. தம்மை 
அண்டிக்கொள்கிறவர்களுக்கு தேவன்‌ 
கேடகமானவர்‌ என்னும்‌ சத்தியத்தை ஆகூர்‌ 
தன்னுடைய மாணவர்களுக்கு உபதேசம்‌ 
பண்ணுகிறார்‌. 


தேவனுடைய பாதுகாப்பே 
போதுமானது. அந்தப்‌ பாதுகாப்பைவிட 
நமக்கு அதிகமான பாதுகாப்பு எதுவும்‌ 
தேவைப்படாது. ஆகையினால்‌ தேவனுடைய 
வசனங்களோடு ஒன்றையும்‌ கூட்ட 
வேண்டாம்‌ என்று ஆகூர்‌ நமக்கு 
எச்சரிப்பாகச்‌ சொல்லுகிறார்‌. தேவன்‌ 
ம்‌ வசனங்கள்‌ 
தம்மைப்பற்றியும்‌, 

சித்தத்தைப்பற்றியும்‌ 

பததி தா்‌ 


நமக்குப்‌ 


கர்த்தருக்குரியவைகள்‌. 





நீதிமொழிக 


ழ்‌ நள 
யாய 


நாம்‌ 
வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற 
மீது திருப்தியோ। 

எழுதப்பட்டதற்கு மிஞ்சி, 

புரிந்துகொள்ள 

ஆசைப்படக்கூடாது. 

சுயஆசைகளினால்‌ 

வசனங்களோடு, நாம்‌ எதையாது கூட்டினால்‌, 
நாம்‌ பொய்யராவோம்‌. தேவன்‌ நம்மைக்‌ 
கடிந்துகொள்வார்‌. தேவனுடைய வசனங்களில்‌. 
தேவனைப்பற்றி எவையெல்லாம்‌. 
எழுதப்பட்டிருக்கிறதோ அவை மாத்திரமே 
சத்தியம்‌. அதோடு நாம்‌ சேர்த்துக்கொள்கிற. 
வார்த்தைகள்‌ எல்லாமே நம்முடைய 
சுயகற்பனைகள்‌. 


ஆகூரின்‌ விண்ணப்பம்‌ 
நீதி 30:7-9 


நீதி 30:7. இரண்டு மனு உம்மிடத்தில்‌ 
கேட்கிறேன்‌; நான்‌ மரிக்கும்பரியத்‌ தமும்‌. 
அவைகளை எனக்கு மறுக்காமல்‌ தாரும்‌. 


நீதி 30:8. 
பொய்வசனிப்பையும்‌ 
தூரப்படுத்தும்‌; 
இசுவரியத்தையும்‌ 
கொடாதிருப்பீராக. 


நீதி 809. நான்‌ பரிபூரணம்‌. 
அடைகிறதினால்‌ மறுதலித்து, கர்த்தர்‌ 
யார்‌ என்று கொல்லாதபடிக்கும்‌; 
தரித்திரப்படுகிறதினால்‌ திருடி, என்‌ 
தேவனுடைய நாமத்தை வீணிலே 
வழங்காதபடிக்கும்‌, என்படியை எனக்கு 
அனந்து என்னைப்‌ போஷித்தருளும்‌. 


கர்த்தரிடத்தில்‌ 
வ மனு 


மாமையையும்‌ 
எனக்குத்‌ 


தரித்திரத்தையும்‌ 
எனக்குக்‌ 


ஆகூ! 
ஷெய்க்‌ ுிறர்‌. 
உம்மிடத்தில்‌ என்று 
கத்தாமல்‌ த்தல்‌ 
கேட்கிறார்‌. நாம்‌ கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
ஜெபப்பண்ணப்போகும்போது, நம்முடைய 
தேவை என்ன என்பதை நாம்‌ அறிந்து 
வைத்திருக்கவேண்டும்‌. தேவனிடத்தில்‌ 


PROVERBS - COMMENTARY 


- விரிவுரை QOODNENS 


PUBLISHERS 


எதைக்‌ கேட்கவேண்டும்‌ என்னும்‌ ஞானம்‌ 
நமக்குள்ளிருக்கவேண்டும்‌. கர்த்தருடைய 
சமுகத்தில்‌ ஜெபிக்கப்‌ போகும்போது எதைக்‌ 


முகத்தில்‌ வெளிப்படுத்தவேண்டும்‌. 
கர்த்தருடைய சித்தத்திற்கு நம்மை 
ஒப்புக்கொடுக்கவேண்டும்‌. 


ஆகூர்‌ கர்த்தரிடத்தில்‌ இரண்டு 
காரியங்களை  விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 
அவருக்கு தேவனுடைய கிருபை 
தாராளமாய்த்‌ தேவைப்படுகிறது. அதோடு. 
அவருடைய சரீரத்திற்கு போஜனமும்‌ 
தேவைப்படுகிறது. நம்முடைய ஆத்துமாவுக்கு 
தேவகிருபை தேவை. கிருபையே 
ஆத்துமாவுக்குப்‌ போதுமானது. “மாயையையும்‌ 
பொய்வசனிப்பையும்‌' எனக்கு தூரப்படுத்தும்‌ 
என்று ஆகூர்‌ கர்த்தரிடத்தில்‌ சொல்லுகிறார்‌. 
தன்னுடைய பாவங்களை மன்னிக்குமாறு 
ஆகூர்‌ கர்த்தரிடத்தில்‌ விண்ணப்பம்‌ 
ள்‌ இந்த வாக்கியத்திற்கு 

வியாக்கியானம்‌. 


ந்து 
என்று 
நமக்கு என்ன போஜனம்‌ 
என்பதும்‌, எவ்வளவு தேவை 
என்பதும்‌ கர்த்தருக்குத்‌ தெரியும்‌. கர்த்தர்‌ 
தமக்குப்‌ பிரியமானதை நமக்குக்‌ 
கொடுப்பதுதான்‌, நமக்கு மெய்யான 
ஆசிர்வாதம்‌. கர்த்தரிடத்தில்‌ நாம்‌ 
ஜெபிக்கும்போது நமக்குப்‌ பிரியமானதைக்‌ 
கேட்காமல்‌, கர்த்தருக்குப்‌ பிரியமானதை 
அவர்‌ நமக்கு தரவேண்டுமென்று 
ஜெபிக்கவேண்டும்‌. 





ழ்‌ ளா 
யாய 


நம்முடைய கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து 
நமக்கு ஜெபம்பண்ணக்‌ கற்றுக்கொடுத்த 
போது, “எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை 
இன்று எங்களுக்குத்‌ தாரும்‌" (மத்‌ 61) 
என்று குற்றுக்கொடுத்தார்‌. நம்முடைய 
தேவைக்கு அதிகமாய்‌ நாம்‌ பெற்றுக்கொள்ள 
வேண்டுமென்று பேராசைப்படக்கூடாது. 

க்‌ தரித்திரமும்‌ இருக்கக்கூடாது. 

இருக்கக்கூ 


உணர்ந்தவராக, 

ஐசுவரியத்தையும்‌: 
எனக்குக்‌ கொடாதிருப்பீராக"' 
ஜெபிக்கிறார்‌ 


நம்முடைய ஜீவியத்தில்‌. 
குறைவு இருக்கக்கூடாது. நாம்‌ ந்தன 


ஜசுவரியவான்‌௧ளாக 
என்னும்‌ 
தேவைகள்‌ எல்லாம்‌ 
சந்திக்கப்பட்டால்‌ அதுவே போதும்‌ என்று 
நினைக்கவேண்டும்‌. உண்ண உணவும்‌, 
உடுக்க வஸ்திரமும்‌ தேவை. 

நாம்‌ கர்த்தரிடத்தில்‌ 
ஜெபம்பண்ணும்போது கர்த்தருடைய 
சித்தத்திற்குக்‌ கீழ்ப்படிந்து ஜெபிக்கவேண்டும்‌. 
கர்த்தர்‌ நமக்கு எதைக்‌ கொடுக்க 
விரும்புகிறாரோ அதை  பயபத்தியோடும்‌, 
நன்றியுள்ள இருதயத்தோடும்‌ 
பெற்றுக்கொள்‌ வேண்டும்‌. நமக்கு 
பேராசையிருக்கக்கூடாது. மனுஷர்‌ மத்தியிலே. 
நமக்கு மகிமை உண்டாகவேண்டும்‌ என்றும்‌ 
நினைக்கக்கூடாது. நாம்‌ தரித்திரராயிருந்து 
பாடுகளை அனுபவிக்கவேண்டும்‌ என்றும்‌ 
நினைக்கக்கூடாது. கர்த்தர்‌ கொடுக்கிற 
ஆசீர்வாதங்களை 
பெற்றுக்கொள்‌ எவேண்டும்‌. கர்த்தர்‌ நமக்கு. 
ஒன்றைக்‌ கொடுக்கும்போது, அதைப்‌ 
பெற்றுக்கொள்ள  தயங்கவும்‌ கூடாது. 
மறுக்கவும்‌ கூடாது. நமக்கு எது தேவை 
என்பதை கர்த்தர்‌ அறிந்திருக்கிறார்‌ 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
UBLISHERS 


ஆகூர்‌ கர்த்தரிடத்தில்‌ ஜெபிக்கும்போது. 
'தரித்திரத்தையும்‌ ஐசுவரியத்தையும்‌ 
க கொடாதிருப்பராக" என்று 
அதற்கான காரணத்தையும்‌ 
“நான்‌ பரிபூரணம்‌. 
அடைகிறதினால்‌ மறுதலித்து, கர்த்தர்‌ யார்‌ 
என்று சொல்லாதடிக்கும்‌; 
தரித்திரப்படுகிறதினால்‌ திருடி, என்‌ 
தேவனுடைய நாமத்தை வீணிலே 
வழங்காதபூடிக்கும்‌, என்படியை எனக்கு 
அளந்து. என்னைப்‌  போஷித்தருளும்‌" 
(நீதி 30:9). ஆகூரின்‌ ஜெபவார்த்தைகளுக்கு 
இதுவே காரணம்‌. 


ஐசவரியவானும்‌ பாவம்‌ செய்கிறான்‌. 
தரித்திரனும்‌ பாவம்‌ செய்கிறான்‌. நாம்‌ எல்லா 
சூழ்நிலைகளிலும்‌ பாவத்தைவிட்டு விலகி 
ஜீவிக்கவேண்டும்‌. நல்லவன்‌ பாவம்‌ செய்ய 
பயப்படுவான்‌. நமக்கு ஐசுவரியம்‌ அதிகமாக 
சேருவதினால்‌, நம்முடைய மனதில்‌ பெருமை 
வருவதற்கு வாய்ப்புள்ளது. கர்த்தரை 
மறந்துவிடும்‌ ஆபத்தும்‌ உள்ளது. ஐசுவரியம்‌ 
அதிகமாயிருப்பதினால்‌ கர்த்தருடைய 
உதலியும்‌ ஒத்தாசையும்‌ தேவையில்லை 

கர்த்தரை ஒதுக்கிவிடுவதற்கும்‌. 


தரித்திரத்திலிருக்கும்போ து, 
வயிற்றுப்‌ 


முடியாமல்‌. 


தேவநாமத்தைத்‌ தூஷிப்பதற்கு வாய்ப்புள்ளது. 
ஐசுவரியவான்‌ தேவனை மறந்து விடுவதற்கு 
வாய்ப்புள்ளது. ஆகையினால்‌ 
தரித்திரத்தையும்‌, ஐசுவரியத்தையும்‌ 
கொடாதிருப்பீராக என்று ஆகூர்‌ 
கர்த்தரிடத்தில்‌ ஜெபம்பண்ணுகிறார்‌. 





f= THE 
EFT 


நம்மிடத்தில்‌ மாயையும்‌ 
பொய்வசனிப்பும்‌ இருக்கக்கூடாது. ஐசுவரியம்‌ 
ஒரு மாயை. இப்பிரபஞ்சத்தின்‌ 
ஆசாபாசங்கள்‌ எல்லாமே மாயை. கர்த்தரே 
நித்தியமானவர்‌ அவரே மெய்யானவர்‌. 
குர்த்தரைப்பற்றிக்கொள்வதே. மெய்யான 
ஞானம்‌. கர்த்தருடைய வசனமே சத்தியம்‌. 
அதுவே மெய்யானது. மனுஷருடைய 
வார்த்தைகளில்‌ மெய்யும்‌ பெய்யும்‌ 
கலப்படமாயிருக்கும்‌. ஆகூர்‌ இதை 
உணர்ந்தவராக, 'மாயையையும்‌: 
பொய்வசனிப்பையும்‌ எனக்குத்‌ தூரப்படுத்தும்‌" 
என்று ஜெபம்பண்ணுகிறார்‌ 


எஜமானும்‌ வேலைக்காரனும்‌ 
நீதி 80:10-14 


நீதி 30:10. எஜமானிடத்தில்‌ 
அவனுடைய வேலைக்காரன்மேல்‌ 
குற்றஞ்சுமத்தாதே அவன்‌ உன்னைச்‌ 
சுபிப்பான்‌, நீ குற்றவாளியாகக்‌. 
காணப்படுவாய்‌. 


நீதி 90:01. தங்கள்‌ 
சபித்தும்‌, தங்கள்‌ 
ஆசீர்வதியாமலும்‌ 
சுந்ததியாருமுண்டு. 


நீதி 30:12, தாங்கள்‌ அழுக்கறக்‌ 
கழுவப்படாமலிருந்தும்‌, தங்கள்‌. 
பார்வைக்குக்‌ சுத்தமாகத்‌ தோன்றுகிற 
சுந்ததியாருழுண்டு. 


நீதி 30:18. வேறொரு 
சந்ததியாருமுண்டு; அவர்கன்‌ கண்கள்‌ 
எத்தனை மேட்டிமையும்‌ அவர்கள்‌ 
இமைகள்‌ எத்தனை 
நெறிப்புமானவைகள்‌. 


நீதி 30114. தேசத்தில்‌ 
சிறுமையானவர்கனையும்‌ மனுஷரில்‌ 
எனிமையானவர்களையும்‌ 

பட்சிப்பதற்குக்‌ கட்கங்கனையொத்த 
பற்களையும்‌ கத்திகனையொத்த. 
கடை வாய்ப்பற்களையுமுடைய 


சத்ததியாருழுண்டு. 


தகப்பனைச்‌. 
தாயை 


இருக்கிற. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


நம்முடைய வேலைக்காரர்களை நாம்‌ 
நிர்வாகம்பண்ணி அவர்களிடத்தில்‌ 
முறைப்படி வேலை வாங்கவேண்டும்‌. மற்ற 
எஜமான்களுடைய வேலைக்காரர்மீது 
நமக்கு அதிகாரமில்லை. ஒரு சிலர்‌ 
தங்களுடைய காரியங்களில்‌ ஒழுங்காய்க்‌ 
கவனம்‌ செலுத்தாமல்‌, பிறருடைய 
காரியங்களில்‌ தாராளமாய்த்‌ 
தலையிடுவார்கள்‌. மற்ற எஜமான்களுக்கும்‌, 
அவர்களுடைய வேலைக்காருக்கும்‌ இடையே 
சண்டையை மூட்டிவிடுவார்கள்‌. மற்ற 
எஜமானிடத்தில்‌ அவனுடைய 
வேலைக்காரன்மேல்‌ குற்றம்‌ 
சொல்லக்கூடாது. நம்முடைய நாவினால்‌ 
பிறர்மீது கோள்சொல்லக்கூடாது. 


நம்முடைய நாவை நாம்‌ கட்டுப்படுத்தி 
ஆளுகை செய்யவேண்டும்‌. 
கடிவாளம்‌ போடவேண்டும்‌. 
அவயவமாகயிருந்தாலும்‌ 
பொல்லாங்களையெல்லாம்‌. 
மற்றவர்களுக்கு விரோதமாக இரகசியமாய்‌ 
கோள்சொல்லும்போது, அது அவர்களைப்‌ 
பாதிக்கும்‌. நாம்‌ பிறர்மீது பொய்யான 
குற்றச்சாட்டுக்களைச்‌ சொல்லி அவர்களுக்கு 
வேதனையையும்‌, சோதனையையும்‌ 
உண்டுபண்ணிவிடக்கூடாது. 
வேலைக்காரர்‌ நமக்குக்‌ கீழ்‌ 
வேலைசெய்கிறவர்கள்‌. அன்றாடம்‌ வேலை 
செய்தால்தான்‌... அவர்களுக்கு சாப்பாடு 
கிடைக்கும்‌. அவர்கள்‌ தங்கள்‌ எஜமான்களின்‌ 
ஆதரவினால்‌ ஜீவிக்கிறார்கள்‌. 
வேலைக்காரர்கள்‌. நமக்கு 
'சமமானவர்களல்ல. நாம்‌. 
அவர்களைவிட ஐசுவரியவான்களாகவும்‌, 
செல்வாக்குள்ளவர்களாகவும்‌ இருப்போம்‌. 
ஆனாலும்‌ நம்மைவிட வசதியில்‌ குறைந்த 
வேலைக்காரர்களுக்கு நாம்‌ தீங்கு 
நினைக்கவும்‌ கூடாது. அவர்களுடைய 
எஜமான்களிடத்தில்‌ அவர்களைப்பற்றி 
குற்றம்‌ சொல்லவும்‌ கூடாது. 





ழ்‌ நயனா 
யாய 


நம்மால்‌ முடிந்த வரையிலும்‌ நாம்‌ 
பிறருக்கு உதவிசெய்யவேண்டும்‌. உபகாரம்‌ 
பண்ணவேண்டும்‌. உபகாரம்‌ 
பண்ணாவிட்டாலும்‌ உபத்திரவம்‌ பண்ணாமல்‌ 
இருக்கவேண்டும்‌. நாம்‌ பிறனுடைய 
வேலைக்காரன்மீது குற்றம்‌ சுமத்தும்போது. 
அவன்‌ நம்மைச்‌ சபிப்பான்‌. நாம்‌ அவனுடைய 
பார்வையிலும்‌, கர்த்தருடைய பார்வையிலும்‌ 
குற்றவாளியாகக்‌ காணப்படுவோம்‌. 
மனுஷரில்‌ சிலர்‌ துன்மார்க்கமாய்‌ 
ஜீவிக்கிறார்கள்‌. நம்‌ மத்தியில்‌ 
துன்மார்க்கமான சந்ததியார்‌ எழுப்புகிறார்கள்‌. 
அவர்களிடத்தில்‌. நன்மை செய்யும்‌ 
சுபாவமில்லை. அவர்கள்‌ தங்கள்‌ தகப்பனை 
த்‌ தங்கள்‌ 
ஆரர்வதியாமலிருக்கறார்கள்‌ 
இப்பிப்பட்டவர்களிடத்தில்‌ தெய்வபயமுமில்லை. 
மனுஷநேயமுமில்லை. நாம்‌ நம்முடைய 
பெற்றோரைக்‌ கனம்பண்ணவேண்டும்‌. 
அவர்களுடைய ஆலோசனைகளுக்குக்‌ 
கீழ்ப்படியவேண்டும்‌. துன்மார்க்கமான 
சந்ததியாரோ தங்கள்‌ பெற்றோருக்குக்‌ 
கீழ்ப்படியாமல்‌ அவர்களை சபிக்கிறார்கள்‌ 
அவர்களுக்கு நன்மை செய்வதற்குப்‌ 
பதிலாக தீமை செய்கிறார்கள்‌. 
மறத்தல்‌, வணக்கத்‌ 


ருவார்கள்‌. 
வாலிபர்களின்‌ 


கூட்டாக 
துன்மார்க்கமான 
சிநேகிதர்களும்‌ துன்மார்க்கராகவே 
இருப்பார்கள்‌ துன்மார்க்கனோடு 
நல்லவர்கள்‌ சேரமாட்டார்கள்‌. துன்மார்க்கர்‌ 
கூட்டாகச்‌ சேர்ந்தாலும்‌, அவர்கள்‌ 
ஒருவருக்கொருவர்‌ தீங்கு நினைப்பார்கள்‌. 
தீயஆலோசனைகளைச்‌ செய்து தங்கள்‌ 
ற்றோரைச்‌ சபிப்பார்கள்‌. பெற்றோர்‌ 
தங்களுக்குக்‌ கொடுக்கும்‌ வேலைகளை 
பொறுப்போடு செய்யமாட்டார்கள்‌. 
துன்மார்க்கமான பிள்ளைகள்‌ 

பாரத்தையும்‌ சுமக்கமாட்டார்கள்‌. 


'துன்மார்க்கமான சந்ததியார்‌ அழுக்கற 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


வெளிப்பார்வைக்குத்‌ 

பரிசுத்தவான்களைப்‌. 
காண்பித்துக்கொள்வார்கள்‌. இவர்களிடத்தில்‌ 
உண்மையிருக்காது. எல்லாமே 
மாய்மாலமாகவும்‌, வேஷமாகவும்‌ இருக்கும்‌. 
துன்மார்க்கருடைய இருதயத்தில்‌ அசுத்தம்‌ 
இருந்தாலும்‌, அவர்கள்‌ தங்கள்‌ பார்வைக்கு 
கத்தமாய்த்‌ தோன்றுகிறார்கள்‌. 


துன்மார்க்கரிடத்தில்‌ மனத்‌ 
தாழ்மையிருக்காது. அவர்களுடைய கண்கள்‌ 
மேட்டிமையுள்ளதாயிருக்கும்‌. அவர்களுடைய 
இமைகள்‌ நெறிப்புள்ளதாயிருக்கும்‌, இவர்கள்‌ 

தேசத்திலே சிறுமையானவர்களையும்‌, 
மனுஷரில்‌ எளிமையானவர்களையும்‌ 
பட்சிப்பார்கள்‌ இவர்களுடைய பற்கள்‌ 
பட்டயங்களைப்போல க்கும்‌ 


கட்கங்களைப்போலவும்‌, 

கத்திகளைப்போலவும்‌ பயன்படுத்துவார்கள்‌. 
எளிமையானவர்களையும்‌ 

சிறுமையானவர்களையும்‌ துன்பப்படுத்துவதே 


இவர்களுக்கு 
பசியாகமிருப்போரின்‌ 


அபகரித்து, 

தீர்த்துக்கொள்வார்கள்‌. 

மற்றவர்களுடைய நலனில்‌ சிறிதும்‌ அக்கரை 
காண்பிக்கமாட்டார்கள்‌. இப்படிப்பட்ட 
சந்ததியார்‌ சுயநலமுள்ளவர்கள்‌. இவர்கள்‌ 
தங்கள்‌ பெற்றோரையும்‌ மதிக்கமாட்டார்கள்‌. 
மற்றோரையும்‌ மதிக்கமாட்டார்கள்‌. 


திருப்தியடையாதவை 
நீதி 30:15-17 


தீதி 30:15. தா, தா, என்கிற இரண்டு 
குமாரத்திகள்‌ அட்டைக்கு உண்டு. 
திருப்தியடையாத மூன்றுண்டு, போதும்‌ 
என்று சொல்லாத நான்குமுண்டு.. 


நீதி 30:16. அவையாவன: பாதானமும்‌, 
மலட்டுக்‌ கர்ப்பமும்‌, தண்ணீரால்‌ 
திருப்தியடையாத. 

போதுமென்று 

அக்கினியுமே.. 





i a 
EFT 
80:17. 


நீதி 

பரியாசம்பண்ணி, தாயின்‌ 
கட்டளையை அசட்டைபண்ணுகிற 
கண்ணை நதியின்‌ காகங்கள்‌ பிடுங்கும்‌, 
கழுகின்‌ குஞ்சுகள்‌ தின்னும்‌. 


தேசத்தில்‌ சிறுமையானவர்களையும்‌ 
மனுஷரில்‌ எளிமையானவர்களையும்‌ பட்சிக்கிற 
துன்மார்க்கரைப்பற்றி ஆகூர்‌ எடுத்துச்‌ 
சொல்லுகிறார்‌. அதன்பின்பு அவர்கள்‌ 
தங்கள்‌ துன்மார்க்கத்தில்‌ திருப்தியடையாமல்‌, 
தங்கள்‌ துன்மார்க்கத்தில்‌ தொடர்ந்து 
பிரியப்படுவதையும்‌ சொல்லுகிறார்‌. 

அட்டை இரத்தத்தை உறிஞ்சிக்குடிக்கும்‌ 
ஒரு பூச்சி. இதற்கு இரண்டு குமாரத்திகள்‌ 
உண்டு. இரண்டு நாளங்கள்‌ வழியாக 
இவை நம்முடைய இரத்தத்தை உறிஞ்சும்‌. 
இவை ஒருபோதும்‌ திருப்தியடைவதில்லை. 
எப்போதும்‌ தா, தா? எண்று 
சொல்‌ அட்டையைப்போலவே 
சிலர்‌  பொருளாசையுடையவராயிருப்பார்கள்‌. 
இவர்கள்‌, "பணத்தை தா, தா" என்று 
சொல்லுவார்கள்‌. இவர்களிடத்தில்‌ எவ்வளவு 
பணமிருந்தாலும்‌ அது அவர்களுக்குத்‌ 
திருப்தியாயிராது 

த்தப்பிரியர்கள்‌ 
ரத்தத்‌ கறி 
அவர்களுக்கு ஒருபோதும்‌ 
உண்டா ல. 
மற்றவர்களுடைய 
குடித்துக்கொண்டேயிருக்க 
ஆசைப்படுவார்கள்‌. மதுவைக்‌ 
குடிக்கிறவர்களுக்கும்‌ திருப்தி உண்டாகாது. 
குடித்து வெறித்திருந்தாலும்‌, இன்னும்‌ 
குடிக்கவேண்டுமென்று ஆசைப்படுவார்கள்‌. 


தகப்பனைப்‌: 


எவ்வளவுதான்‌ 
குடித்தாலும்‌, 
திருப்தி 


இரத்தத்தை 
வேண்டுமென்று 


போதும்‌ என்று சொல்லாத நான்குண்டு 

என்று ஆகூர்‌ சொல்லுகிறார்‌. அவையாவன 

1. பாதாளம்‌, 2. மலட்டு கர்ப்பம்‌, 

3. தண்ணீரால்‌ திருப்தியடையாத நிலம்‌, 
4. அக்கினி. 


ஏராளமான ஜனங்கள்‌ இதுவரையிலும்‌ 
பாதாளத்தில்‌ விழுந்திருக்கிறார்கள்‌. பாதாளம்‌ 
அவர்களெல்லோரையும்‌ விழுங்கியிருக்கிறது. 
ஆனாலும்‌ அது இன்னும்‌ திருப்தியடையாமல்‌, 
தன்‌ வாயைத்‌ திறந்த வண்ணமாகவே 
உள்ளது. பாதாளத்தில்‌ இன்னும்‌ எவ்வளவு 
பேர்‌ விழுந்தாலும்‌ அதை ஏற்றுக்கொள்ள 
ஆயத்தமாயிருக்கிறது. பாதாளத்தில்‌ 
விழுந்தவர்கள்‌ யாரும்‌ வெளியேறி 
வருவதில்லை. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


| மலப்டு கர்ப்பமும்‌ திருப்தியடையாத 
ஒன்று அது எப்போதுமே அதிக 
வேதனையேோடிருக்கும்‌. ராகேல்‌, “எனக்குப்‌ 
பிள்ளைகளைத்‌ தாரும்‌" என்று 


கேட்டதுபோல கேட்டுக்கொண்டேயிருக்கும்‌. 


வறட்சிக்காலத்தில்‌ நிலத்தில்‌ எவ்வளவு 
தண்ணீர்‌ ஊற்றினாலும்‌, அந்த நிலம்‌ 
தண்ணீர்‌ முழுவதையும்‌ உறிஞ்சிக்‌ 
குடித்துவிடும்‌. அதன்மீது எவ்வளவு மழை 
பெய்தாலும்‌, மழைத்தண்ணீர்‌ அனைத்தையும்‌ 
குடிக்கும்‌. மழை பெய்தபின்பு சிறிதுநேரம்‌ 
நிலத்தில்‌ தண்ணீர்‌ இருக்கும்‌. கொஞ்சநேரம்‌ 
கழித்து அந்தத்‌ தண்ணீர்‌ வற்றி, நிலம்‌ 
காய்ந்துபோகும்‌. இன்னும்‌ அதிகத்‌ தண்ணீர்‌ 
வேண்டுமென்று தாகத்தோடிருக்கும்‌. 

அக்கினி எரியும்போது, அதில்‌ 
எல்லளவு விறகுகளைப்போட்டாலும்‌, 
அவையெல்லாவற்றையும்‌ ஏற்றுக்கொண்டு 
ற்‌ ம்‌. அக்கினியின்‌ அளவுக்கு 


இல்லை. 
ளும்‌. இவைகளைப்போல 
ரதத னாம்‌ இன்‌ 
இவர்கள்‌ விரும்பியது கிடைத்தாலும்‌, அவை 
இன்னும்‌ வேண்டுமென்று 
பேராசைப்படுவார்கள்‌. பாவிகள்‌ தங்கள்‌ 
பாவத்தில்‌ ஒருபோதும்‌ திருப்தியடைவதில்லை. 
பாவமானது கர்ப்பம்‌ தரிக்கும்‌. எவ்வளவு 
பாவம்‌ செய்தாலும்‌, தங்கள்‌ பாவத்தை 
நிறுத்திவிடாமல்‌, தொடர்ந்து பாவம்‌ 
செய்துகொண்டேயிருப்பார்கள்‌. 


கீழ்ப்டியாத பிள்ளைகளுக்கு 
தண்டனையும்‌ வரும்‌ என்று 
எச்சரிப்பாகச்‌ சொல்லுகிறார்‌. பெற்றோரைக்‌. 
கனம்பண்ணாத பிள்ளைகள்‌ சங்கிலிகளால்‌ 
தூக்கப்படுவார்கள்‌ நதியின்‌ காகங்‌ 
அவர்களுடைய. கண்களைப்‌ பிடுங்கும்‌, 
தங்களுடைய பெற்றேரை எந்தக்‌ கண்களால்‌ 
கோபத்தோடு பார்த்தார்களா, அந்தக்‌ 
கண்களை காகங்கள்‌ பிடுங்கும்‌. கழுகின்‌ 
குஞ்சுகள்‌ அவற்றைத்‌ தின்னும்‌. எந்தக்‌ 
கண்‌। இரக்கமும்‌, மனதுருக்கமும்‌ 
இல்லாதிருந்தோ, அந்தக்‌ கண்களை 
காகங்கள்‌ தின்றுபோடும்‌. 


சாபமும்‌ 
ஆகூர்‌ 





f= THE 
EFT 


மரத்தில்‌ தூக்கப்பட்டவன்‌ எவனும்‌ 
சபிக்கப்பட்டவன்‌. துன்மார்க்கனை தூக்கில்‌ 
தொங்கவிடும்போது, சூரியன்‌ அஸ்தமிக்கிற 
மாலை வேளையில்‌ அவனுடைய சரீரத்தை 
க இறக்கிவிடுவார்கள்‌. காகங்களோ, 
தூக்கில்‌ தொங்கிக்‌ 
கொண்டிருக்கும்போதே, அவனுக்கு 
அருகாமையில்‌ வந்து, அவனைத்‌ தின்ன 
வரும்‌. அவனுடைய சரீரத்தில்‌ அநேக 
அவயவங்கள்‌ இருந்தாலும்‌, அவனுடைய 
கண்கள்மீது பிரியப்பட்டு அந்தக்‌ 
கண்களைப்‌ பிடுங்கும்‌. கழுகின்‌ குஞ்சுகளும்‌ 
துன்மார்க்கனுடைய மற்ற அவயவங்களை 
விட்டுவிட்டு, அவனுடைய கண்கள்மீது 
பபிரியப்பட்டு, அவற்றைத்‌ தின்னும்‌. 


மிகவும்‌ ஆச்சமியமானவை 
நீதி 80:18-20 


நீதி 30:18. எனக்கு மிகவும்‌ 
ஆச்சரியமானவைகள்‌ மூண்றுண்டு, என்‌. 


புத்திக்கெட்டாதவைகள்‌ நான்குமுண்டு.. 


நீதி 8019. அவையாவன: ஆகாயத்தில்‌ 
னுடைய வழியும்‌, 
கன்மலையின்மேல்‌ பாம்பினுடைய 
வழியும்‌, நடுக்கடலில்‌ கப்பலினுடைய 
வழியும்‌, ஒரு கன்னிகையை நாடிய 
மனுஷனுடைய வழியுமே. 


நீதி 30:20. 
விபாசாரஸ்திரீயினுடைய வழியும்‌. 
இருக்கிறது; அவன்‌ தின்று, தன்‌ 
வாயைத்‌ துடைத்து: நான்‌ ஒரு பாவமும்‌ 
செய்யவில்லை என்பான்‌. 


அப்படியே 


ஆகூருக்கு நான்கு காரியங்கள்‌ 
மிகவம்‌ ஆச்சரியமாமிருக்கிறது. அலை. 
தன்னுடைய புத்திக்கு எட்டவில்லை என்று 
ஆகூர்‌ சொல்லுகிறார்‌. அவற்றைப்பற்றி 
ஆராய்ந்து பார்க்கும்போது ஆகூரின்‌ 
ஆச்சரியம்‌ மேலும்‌ மேலும்‌ அதிகரிக்கிறது. 
ஆகூரின்‌ புத்திக்கு எட்டாத நான்கு 
காரியங்களின்‌ விவரம்‌ வருமாறு. 
1. ஆகாயத்தில்‌ கழுகினுடைய வழி. 
2. கன்மலையின்மேல்‌ பாம்பினுடைய வழி 
3. நடுக்கடலில்‌ கப்பலினுடைய வழி 
4. ஒரு கன்னிகையை நாடிய மனுஷனுடைய 
வழி. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆகூர்‌ சொல்லுகிற நான்கு 
காரியங்களில்‌ முதல்‌ மூன்று காரியங்கள்‌ 
இயற்கையில்‌ நாம்‌ காண்கிற இயற்கையான 
காரியங்கள்‌. நான்காவது காரியம்‌ 
இவற்றோடு ஒப்பிட்டுச்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகாயத்தில்‌ கழுகின்‌ 
வழியை நம்மால்‌ கண்டுபிடிக்க முடியாது. 
கழுகு எந்த வழியாகப்‌ பறந்து போயிற்று 
என்பதையும்‌ ஆராய்ந்து அறிந்துகொள்ள 
முடியாது. கழுகு வானத்திலே வேகமாகப்‌ 
பறக்கும்‌. அது பறக்கும்‌ பாதையில்‌ தடயம்‌ 
எதுவும்‌ இருக்காது. கழுகின்‌ வேகம்‌ நமக்கு 
ஆச்சரியமானது. 


கன்மலையின்மேல்‌ ஊர்ந்து செல்லும்‌ 
பாம்பின்‌ வழியையும்‌ நம்மால்‌ அறிய முடியாது. 
பாம்பு மணலின்மீது, ஊர்ந்து 
செல்லும்போது, பாம்பின்‌ தடம்‌ 
மணலிலிருக்கும்‌. அது கன்மலையின்‌ மேல்‌ 
ஊர்ந்து செல்லும்போது, பாம்பின்‌ தடம்‌ 
கன்மலையில்‌ காணப்படாது. 


நடுக்கடலில்‌ கப்பல்‌ போகும்போது 
அதன்‌ வழியையும்‌ நம்மால்‌ அறிந்துகொள்ள 
யாது. கடலில்‌ கப்பலின்‌ தடம்‌ இருக்காது. 
ல்லாம்‌ இயற்கையில்‌ சாதாரணமாக 
நடைபெறுகிற காரியங்கள்‌. ஆனாலும்‌ 
இவற்றை ஆராய்ந்து பார்க்கும்போது, 
இவையெல்லாமே நம்முடைய புத்திக்கு 
எட்டாத இரகசியமாயிருக்கிறது. அதை 
ஆராய்ந்து பார்க்கும்போது அது நமக்கு 
ஆச்சரியத்தைக்‌ கொடுக்கிறது. 


ஒரு கன்னிகையை நாடிய 
மனுஷனுடைய வழியைப்பற்றி ஆகூர்‌ இங்கு 
ஓர்‌ எடுத்துக்காட்டாகச்‌ சொல்லுகிறார்‌. இந்த 
வழி சாத்தானுடைய வழி. இது 
சாத்தானுடைய ஆழங்களில்‌ ஒன்று. இது, 
ஒரு மாயை. தன்னுடைய மாம்சப்பிரகாரமான 
இச்சைகளை பூர்த்தி செய்வதற்காக, 
மனுஷன்‌ கன்னிகையை நாடுகிறான்‌. 
இதற்காக  மாய்மாலமான பேச்சுக்களைப்‌ 
பேசுகிறான்‌. அவன்‌ என்ன பேசுவான்‌ 
என்பதும்‌, எப்படி பேசுவான்‌ என்பதும்‌ 
நம்முடைய புத்திக்கு எட்டாதவையாயிருக்கும்‌. 
அதுபோலவே விபசார ஸ்திரீயும்‌, தன்னுடைய 
துன்மார்க்கமான பேச்சுக்களைப்‌ பேசுவாள்‌. 
அவளுடைய பேச்சுக்களும்‌ நம்முடைய 
புத்திக்கு எட்டாததாயிருக்கும்‌. ஆகாயத்தில்‌ 
கழுகின்‌ வழியை அறியமுடியாததுபோல, ஒரு 
மனுஷனுடைய 
அறிந்துகொள்ள 


நம்மால்‌ 





f= a 
EFT 


கேட்டபோது, தான்‌ பாவம்‌ செய்யவில்லை 
என்று பொய்‌ சொன்னாள்‌. அவளுடைய 
மனச்சாட்சிக்கு அவள்‌ செய்த பாவம்‌ 
தெரியும்‌. ஆனால்‌ ஏவாள்‌ தன்னுடைய 
மனச்சாட்சிக்கு விரோதமாக, பொய்‌ 
சொன்னாள்‌. அவளுடைய  ஆத்துமாவைக்‌ 
கெடுத்துப்போட்டாள்‌. 

ஆகாயத்தில்‌ கழுகினுடைய வழியை 
அறியமுடியாத துபோல, விபசார 
ஸ்திரீயினுடைய வழியும்‌ அறிய 
முடியாததாயிருக்கிறது. அவள்‌ தின்று தன்‌ 
வாயைத்‌ துடைத்துவிடுகிறாள்‌. பாவம்‌ 
செய்து அதன்‌ தடையத்தை அழித்துப்‌ 
போடுகிறாள்‌. தான்‌ செய்த பாவத்தை அவள்‌ 
ஒருபோதும்‌ ஒத்துக்கொள்வதில்லை. “நான்‌ 
ஒரு பாவமும்‌ செய்யவில்லை” என்று. 
'துணிகரமாய்ப்‌ பொய்‌ சொல்லுவாள்‌. 


இக்காலத்தில்‌ விபசார ஸ்திரீயைப்போல 
ஏராளமான 

ஆத்துமாவைக்‌ 

கர்த்தருடைய 

மனச்சாட்சியின்‌ 

செவிகொடுக்காமல்‌, 

மறைக்கிறார்கள்‌. இப்படிப்பட்டவர்கள்‌ 
மாய்மாலக்காரர்கள்‌. இவர்கள்‌ நன்மையைத்‌ 
தீமை என்பார்கள்‌. தீமையை நன்மை 
என்பார்கள்‌. இவர்களுடைய மனச்சாட்சி 
இவர்களை எச்சரித்துச்சொன்னாலும்‌, 
தங்கள்‌ மனச்சாட்சிமின்‌ சத்தத்திற்குச்‌ 
செவிகொடுக்காமல்‌, தங்களுக்குத்‌ 
தாங்களே நியாயத்தீர்ப்புக்‌ கொடுத்து. 
சுயநியாயத்தீர்ப்பினால்‌ மனஅமைதி தேட 


தாங்கமாட்டாத: 
நீதி 90:21-23. 


நீதி 8021. மூன்றினிமித்தம்‌ 
சஞ்சலப்படுகிறது, 
தாங்கமாட்டாது. 


பூமி 
நான்கையும்‌ அது 


தீதி 30:22. அரசாளுகிற 
அடிமையினிமித்தமும்‌, போஜணத்தால்‌. 
திருப்தியான மூடனினிமித்தமும்‌, 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நீதி 30:23. யகைக்கப்படத்‌ 
தக்கவனாயிருந்தும்‌, புருஷனுக்கு 
வாழ்க்கைப்பட்ட ஸ்திரீயினி௰ித்தமும்‌, 


மூன்று காரியங்களினிமித்தம்‌ 
சஞ்சலப்படுகிறது என்றும்‌, அது நான்கு 
காரியங்களை தாங்கமாட்டாது என்றும்‌ 
ஆகூர்‌ சொல்லுகிறார்‌. அவையாவன : 1 
அரசாளுகிற அடிமை 2. போஜனத்தால்‌ 
திருப்தியடையாத மூடன்‌ 3. பகைக்கப்படத்‌ 
தக்கவளாயிருந்தும்‌ புருஷனுக்கு 
வாழ்க்கைப்ப்ட ஸ்திரீ 4. தன்‌ 
நாச்சியாருக்குப்‌ பதிலாக இல்லாளாகும்‌ 
அடிமைப்பெண்‌. 


வேலையாளுக்கு அதிக 
அதிகாரத்தைக்‌ கொடுத்தால்‌, அதை எப்படி 
பயன்படுத்த வேண்டும்‌ என்று அவளுக்குத்‌ 
தெரியாது. அடிமையினிடத்தில்‌ ஆளுகை 
செய்கிற பொறுப்பை ஒப்புக்கொடுத்தால்‌ 
அவனால்‌ சரியாக ஆளுகை செய்ய 
முடியாது.  குருபனை  ராஜாவைப்போல. 
முளி என்று சொன்னால்‌, அவனால்‌ முளிக்க 
முடியாது. 


ஒரு மூடன்‌  ஜசுஷியவானானாலும்‌ 
அவன்‌ மூடனாகத்தான்‌ இருப்பான்‌. 
அவனுடைய மூடத்தனம்‌ அவனை விட்டு 
நீங்காது. முன்பு தரித்திரமுள்ள மூடன்‌. 
இப்போது. ஐசுஷியமுள்ள மூடன்‌. 
இவனுடைய பேச்சிலும்‌ செய்கையிலும்‌ 
மூடத்தனமிருக்கும்‌. மூடனை பந்தியில்‌ 
அமர்ந்து போஜனம்‌ பண்ணச்‌ 
சொல்லும்போது, அவன்‌ அங்கு பண்போடு 
நடந்துகொள்ளமாட்டான்‌. அவனுடைய 
வருகையினால்‌ பந்தியும்‌ சபிக்கப்படும்‌. 
அவனால்‌. ற்றவர்களுக்‌ 
சந்தோஷமுண்டாகாது. 

அமர்ந்திருக்கிற 

சந்தோஷத்தையும்‌ 

கெடுத்துப்போடுவான்‌... 

போஜனத்தால்‌. 

பந்தியில்‌: அவனோடு 
அமிந்திருந்தவர்களின்‌ 

சந்தோஷத்தினால்‌ 

வெறுமையாயிருக்கும்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


சில... ஸ்திரீகளை மற்றவர்கள்‌. 
பகைப்பார்கள்‌. இப்படிப்பட்ட ஸ்திரீகளிடத்தில்‌ 
அன்பு இருக்காது. 
இவர்கள்‌ மற்றவர்களோடு 
இணக்கமாகப்‌ பேசமாட்டார்கள்‌. 
மற்றவர்களை மதிக்கமாட்டாகள்‌. 
சுயபெருமையோடிருப்பார்கள்‌. இப்படிப்பட்ட 
ஸ்திரீக்கு திருமணமே நடக்காது என்‌ 
ஜனங்கள்‌ நினைப்பார்கள்‌. 
புருஷனுக்கும்‌ வாழ்க்கைப்‌ 
என்றும்‌, இவளுக்கு குடும்பம்‌ நடத்த 
தெரியாது என்றும்‌ ஜனங்கள்‌ நினைப்பார்கள்‌. 
ஆனால்‌ இந்த ஸ்திரீக்கோ 
'திருமணமாயிற்று. இவளும்‌ ஒரு புருஷனுக்கு: 
வாழ்க்கைப்படுகிறாள்‌. மான பின்பும்‌. 
இவளுடைய சுபாவம்‌ மாறுவதில்லை 
திருமணத்திற்கு முன்பு இவள்‌ மற்றவர்களை 
ஏளனமாகப்‌ பேசியதுபோலவே இப்போதும்‌ 
பேசுகிறாள்‌. முன்பு ஆணவமாகமிருந்தது. 
போலவே இப்போதும்‌ 
பிறரைத்‌ 
ஸ்திரீகள்‌ 


ஆணவமாகமிருக்கிறாள்‌. 
தூஷிப்பதில்‌ இப்படிப்பட்ட 
ஒருபோதும்‌ திருப்தியடைவதில்லை. 
ஒரு அடிமைப்பெண்‌, தன்‌ 
நாச்சியாருக்குப்‌. பதிலாக 
இல்லாளாகும்போது, அவளுடைய 
பெருமையை அவளால்‌ அடக்க முடியாது. 
அவள்‌ ஆணவமாகவும்‌, தன்னுடைய பழைய 
நிலமையை. மறந்தும்‌, ஒருவரையும்‌ 
மதியாமலும்‌ இருப்பாள்‌ தான்‌ 
அடிமையாகமிருந்த காலத்தில்‌, தனக்கு 
மற்றவர்கள்‌ செய்த  தீங்குகளையெல்லாம்‌ 
நினைத்துப்‌ பார்த்து, அவர்களை 
பழிவாங்கவேண்டும்‌ என்று துடிப்பாள்‌. 
இவளுடைய பெருமைக்கும்‌ முடிவு இருக்காது. 


ஆசீர்வதிக்கப்படும்போது, 
குவனமாயிருக்கவேண்டும்‌ 


பெருமைப்படக்கூடாது. 


இருதயத்தில்‌, 


ஆரம்பத்திலேயே அகற்றிப்போட வேண்டும்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


மகா ஞானமுன்னவை 
நீதி 30:24-28 


த 90:24. 
சிறியவைகளாயிருத்தும்‌, 
'ஞானமுவ்னவைகன்‌ நாள்குண்டு. 


நீதி 30:25. 
அற்பமான ஜெத்துவாயிருத்தும்‌, 
கோடைகாலத்திலே தங்கள்‌ 
ஆகாரத்தைச்‌ சம்பாதிக்கிற எறும்பும்‌, 


நீதி 30:26. சுத்துவமற்ற 
ஜெத்துவாயிருந்தும்‌, தங்கள்‌ வீட்டைக்‌ 
கன்மலையிலே தோண்டிவைக்கும்‌ 


அவையாவன: 


குழிமுசல்களும்‌, 
நீதி 30:27. ராஜா இல்லாதிருந்தும்‌, 
ப்படுகிற 


அரசும்‌ 
சிலந்திப்‌ 


இதுவரையிலும்‌... நங்கள்‌ 
உயர்ந்திருந்த நான்கு 

குறிப்பிட்டுச்‌ சொன்னார்‌. 

அவர்களுக்கு வாழ்க்கையில்‌ உயர்வு வந்தது. 
ஆனால்‌ தங்களுடைய பண்பில்‌ அவர்கள்‌ 
உயரவில்லை. அதிகாரத்தில்‌ உயர்ந்தார்கள்‌ 
உயரவில்லை. 

பெரியவர்களாயிருந்தாலும்‌, 

ஞானத்தில்‌ 

வி வனிகக்க்க்க்ல்‌ ஆகூர்‌ 
அவர்களைப்பற்றிச்‌ சொல்லிவிட்டு இப்போது 
'சிறியவைகளாயிருக்கிற 

சொல்லுகிறார்‌. 


சிறியவையாயிருந்தாலும்‌, 
மகாஞானமுள்ளவையாயிருக்கிறது. 





ழ்‌ ளான 
யாய 


நாம்‌ உருவத்தைப்‌ பார்த்து ஏமாந்து 
விடக்கூடாது. வெளித்தோற்றத்திலே. 
உருவம்‌ பெரியதாயிருக்கலாம்‌. 
பலமுள்ளதாயிருக்கலாம்‌. பார்வைக்கு 
அழகுள்ளதாயிருக்கலாம்‌. மனுஷனுடைய 
வெளித்தோற்றத்தைப்‌ பார்த்து, நாம்‌ 
அவர்களுடைய குணாதிசயத்தை 
அறிந்துகொள்ள முடியாது. அவர்களுடைய 
ஞானத்தையும்‌, நடத்தையையும்‌ ஆராய்ந்து 
பார்க்கவேண்டும்‌. அவர்களுடைய கடின 
உழைப்பையும்‌, அவர்களுடைய செயல்‌: 
திறமையையும்‌ நிதானித்து அறியவேண்டும்‌. 
ஆனால்‌ மனுஷனோ முகத்தைத்தான்‌ 
பார்க்கிறான்‌. கர்த்தர்‌ மாத்திரமே 
மனுஷனுடைய இருதயத்தை ஆராய்ந்து 
பார்க்கிறார்‌ 


கர்த்தர்‌ 
சர்வவல்லமையுமுள்ளவர்‌. 
சர்வத்தையும்‌ சிருஷ்டித்தவர்‌. கர்த்தர்‌ இந்தப்‌ 
பிரபஞ்சத்தில்‌ சில: 
உருவத்தோடு 
ஆனாலும்‌ அவற்றிற்கு 
கொடுத்திருக்கிறார்‌. ஒரு பெரிய வன்‌ 
அறிவு இருப்பதுபோல, ஒரு 
எறும்புக்கும்‌ அறிவு இருக்கிறது. 
கர்த்தருடைய சிருஷ்டிப்பின்‌ கிரியை. 


கர்த்தர்‌ நம்மை  சிருஷ்டித்தபோது: 
நமக்கும்‌ அறிவையும்‌ 
கொடுத்திருக்கிறார்‌. நம்‌ 


ஞானமில்லை என்று 
குறைபட்டுக்கொள்ளக்கூடாது. 

எறும்புக்கு ஞானத்தைக்‌ கொடுத்த கர்த்தர்‌ 
நம்மை ஒருபோதும்‌ மறந்துவிடுவதில்லை. 
கர்த்தருடைய சமுகத்தில்‌ அமர்ந்திருந்து. 
நம்மை நாமே நிதானித்து அறியவேண்டும்‌. 
கர்த்தர்‌ நமக்குக்‌ கொடுத்திருக்கிற 
ஆசீர்வாதங்களை எண்ணிப்‌ 
பார்க்கவேண்டும்‌. தாலந்துகளை 
நினைத்துப்‌ பார்க்கவேண்டும்‌. அவற்றைப்‌ 
பயன்படுத்த வேண்டும்‌. 


சர்வஞானமும்‌ 
அவரே 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


த உலகத்தில்‌ சிறியலையாகவும்‌, 
பலவீனமானவையாகவும்‌ இருப்பவற்றை நாம்‌ 
அசட்டைபண்ணக்கூடாது. பூமியில்‌ சில 
காரியங்கள்‌ சிறிதாகயிருக்கலாம்‌. அவை 
பலமுள்ளதாகவும்‌ இருக்கும்‌. சில சிருஷ்டிகள்‌ 
உருவத்தில்‌ சிறியதாகயிருக்கலாம்‌. அவை 
அறிலிதும்‌ ஞானத்திலும்‌ பெரிதாயிரககும 
கர்த்தர்‌ எல்லா மனுஷருக்கும்‌. 
இரட்சிப்புக்கேற்ற ஞானத்தைக்‌ 
கொடுத்திருக்கிறார்‌. ஆனாலும்‌ தேவனுடைய 
கிருபையினால்‌ இரட்சிக்கப்படுகிறவர்கள்‌ 
மாத்திரமே ஞானமுள்ளவர்கள்‌. 


ஆகூர்‌ உருவத்தில்‌ சிறிதாயிருக்கிற 
நான்கு ஐந்துக்களை இங்கு குறிப்பிடுகிறார்‌. 
அவை அற்பமான ஜந்துக்கள்‌. அவற்றில்‌ 
இது அற்பமான 
ஜந்துவாகமிருந்தும்‌, கோடைகாலத்திலே 
தன்னுடைய ஆகாரத்தை சம்பாதிக்கிறது. 
எறும்பு ஒருபோதும்‌ சோம்பேறியாயிராது. 
சறுசுறுப்பாயிருக்கும்‌. ஒவ்வொரு 
காரியத்தையும்‌ அதற்குரிய காலத்தில்‌ 
செய்து முடிக்கும்‌ மழைகாலத்தில்‌ 
தனக்குத்‌ தேவையான ஆகாரத்தை, 
கோடைகாலத்திலேயே சம்பாதித்து வைக்கும்‌. 
வருங்காலத்தைக்‌ குறித்து திட்டமிட்டு 
செயல்படும்‌. எறும்பிடமிருந்து நாமும்‌ 
குற்றுக்கொள்ளவேண்டும்‌. “சோம்பேறியே, 
நீ எறும்பினிடத்தில்‌ போய்‌, அதின்‌ வழிகளைப்‌ 
பார்த்து. ஞானத்தைக்‌ கற்றுக்கொள்‌" 
நீதி 66) என்று சாலொமோன்‌ 
சொல்லுகிறார்‌. 


குழிமுசல்கள்‌ அரபி தேசத்தில்‌ 
வசிப்பவை. இவை சத்துவ மற்ற ஐந்துக்கள்‌, 


ஒன்று எறும்பு, 


பதுகப்பாகவிகக்கும்‌. 


வாவனா க்க கள்ல. 
பாதுகாப்பு தேவைப்படுகிறது. நம்முடைய 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்துவே நமக்கு 
அடைக்கலமாகவும்‌, 'கன்மலையாகவும்‌ 
இருக்கிறார்‌. கன்மலையாகிய கிறிஸ்துவிடம்‌ 
நாம்‌ அடைக்கலம்‌ பெறும்போது நமக்குப்‌ 
பாதுகாப்பு உண்டாகும்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


வெட்டுக்கிளிகளும்‌ உருவத்தில்‌ 
சிறியவை. தேனீக்களுக்கு ராஜாக்கள்‌ 
இருப்பதுபோல, வெட்டுகிளிகளுக்கு 
ராஜாக்கள்‌ இல்லை. ஆனாலும்‌ 
வெட்டுக்கிளிகள்‌ புறப்பட்டுப்போகும்போது, 
யுத்தவீரர்களைப்போல பவுஞ்சு பவஞ்சாய்ப்‌ 
புறப்பட்டுப்போகும்‌. யோவேல்‌ தீர்க்கதரிசி 
கர்த்தருடைய வார்த்தையைச்‌ சொல்லும்போது. 
வெட்டுக்கிளிகளை, "கர்த்தருடைய சேனை” 
என்று சொல்லுகிறார்‌. 


“நான்‌ உங்களிடத்தில்‌ என்‌ 
பெரிய சேனைகளாகிய வெட்டுக்கிளிகளும்‌, 
பச்சைக்கிளிகளும்‌, முகுக்கட்டைப்‌ பூச்சிகளும்‌, 
பச்சைப்‌ புழுக்களும்‌ பட்சித்த வருஷங்களின்‌ 
விளைவை உங்களுக்குத்‌ திரும்ப அளிப்பேன்‌" 
(யோவே 2:25). 


வெட்டுக்‌ 

பலவீனமாயிருப்பதினால்‌, 
ஒன்றையொன்று 
வெட்டுக்கிளிகள்‌ ஒன்றையொன்று சார்ந்து 
ஜீவிக்கிறது. அவற்றின்‌ பலவீனமே 
அவற்றிற்கு பலமாயிருக்கிறது. 

வெட்டுக்கிளிகளைப்போலவே நாமும்‌ 
பலவீனத்தை உணரவேண்டும்‌. 
ன்‌ நம்மை உயர்த்தாமல்‌ 
வெட்டுக்கிளிகள்‌ 
ஒன்றுக்கொன்று ஆதரவாயிருப்பதுபோல. 
நாமும்‌ ஒருவருக்கொருவர்‌ நம்முடைய 

கரங்களைப்‌ பலப்படுத்திக்கொள்‌ ளவேண்டும்‌. 
சிலந்திப்பூச்சி தன்‌ கைகளினால்‌ 
வலையைப்‌ பின்னும்‌. விடாமுயற்சியோடு 
தொடர்ந்து வேலை செய்யும்‌. தன்னுடைய 
வலையைக்‌ குட்டி முடிப்பது வரையிலும்‌ 
சிலந்திப்பூச்சி பின்வாங்காது. தான்‌ பின்னிய 
வலை எத்தனை. தாம்‌ அறத்து, விழுந்தாலும்‌, 

சிலந்திப்பூச்சி தன்னுடைய முய 

கைவிடுவதில்லை. சிலந்திபபூச்சிகள்‌ 
தங்கள்‌ கைகளினால்‌ வலையைப்‌ 
பின்னுகிறது. கர்த்தர்‌ அவற்றிற்குக்‌ 
கொடுத்திருக்கிற ஞானத்தை நல்லமுறையில்‌ 
ன்படுத்‌ சிலந்திப்பூச்சிகள்‌ 
களில்‌ தங்கள்‌ 
வலைகளைப்‌ பின்னுவதோடு திருப்தியடைந்து 
விடுவதில்லை. அவை அரசர்‌ அரமனையிலும்‌ 

தன்‌ கைகளினால்‌ வலையைப்‌ பின்னுகிறது. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


விநோத நடையுன்னவை 
நீதி 30:29-31 


நீதி 30:29. விநோதமாய்‌ அடிவைத்து 
'நடக்கிறவைகன்‌ மூன்றுண்டு; விநோத: 
'நடையுன்னவைகள்‌ நாலுமுண்டு. 


தீதி 30:30. அவையாவன: மிருகங்களில்‌ 
சுவுரியமானதும்‌ ஒன்றுக்கும்‌ 
பின்னிடையாததுமாகிய சிங்கமும்‌, 


நீதி 9081. போர்க்குதிரையும்‌, 
வென்னாட்டுக்கடாவும்‌, ஒருவரும்‌ 


எதிர்க்கக்கூடாத ராஜாவுமே. 


ஆகூர்‌ விநோதமாய்‌ அடி வைத்து 
நடக்கிறவைகளையும்‌, விநோத 
நடையுள்ளவைகளையும்‌ பற்றிச்‌ சொல்லுகிறார்‌. 
அவற்றில்‌ மூன்று மிருகங்கள்‌ ராஜாவைப்‌ 
போல கம்பீரமாய்‌ நடக்கிறது. அவையாவன : 
1... சிங்க்‌ 2. போர்க்குதிரை 3, 
வெள்ளாட்டுக்கடா. 


மிருகங்களுக்கு சிங்கம்‌ 
ராஜாவைப்போல இருக்கிறது. எல்லா 
மிருகங்களிலும்‌ சிங்கமே அதிக 
வலிமையுள்ளது. சிங்கம்‌ மிருகங்களில்‌ 
சவரியமானது. அது, ஒன்றுக்கும்‌ 
பின்னடையாதது. ஸி அடியெடுத்து 
வைக்கும்போது, எதற்கும்‌ 
பயப்படாது. வேறு, மிருகத்திற்கு பயந்து 
பின்வாங்கிப்போகாது. எந்தத்‌ திசையை 
நோக்கி போகிறதோ அந்தத்‌ திசையில்‌ 
அது தொடர்ந்து முன்னேறிப்போகும்‌. 


போர்க்குதிரை வேகமாக 
ஓடக்கூடியது. யுத்தத்தில்‌ இது கம்பீரமாக 
ஓடும்‌. எதிரிகளின்‌ ஆரவார சத்தத்தைக்‌ 
கேட்டு போர்க்குதிரை பயப்படாது. 
பின்னிட்டுத்‌ திரும்பி ஓடாது. 


வெள்ளாட்டுக்கடா 
முன்னாகச்‌ செல்லும்‌. 
மந்தையிலுள்ள ஆடுகளை 
செல்லுகிறது. வெள்ளாட்டுக்கடா 
முன்னாகச்‌ செல்வதனால்‌, 
ஆபத்துக்களை 
எதிர்கொள்ளவேண்டும்‌. 
வெள்ளாட்டுக்கடா மிகவும்‌ கவனமாக 
முன்னேறிச்‌ செல்லும்‌. அதே சமயத்தில்‌ இது 
கம்பீரமாகவும்‌ தலையை உயர்த்தி நடக்கும்‌. 
வெள்ளாட்டுக்கடாவைப்‌ போலவே 
விசுவாசிகளாகிய நாமும்‌ நற்கிரியைகளைச்‌' 
செய்வதில்‌ முன்னாகப்‌ போகவேண்டும்‌. 
மற்றவர்களை சரியான பாதையில்‌ 
வழிநடத்துவதற்கு, நாமே அந்தப்‌ பாதையில்‌ 
எடுத்துக்காட்டாக முன்செல்லவேண்டும்‌. 


மந்தைக்கு 
தே 


மந்தைக்கு 
இதுவே 
முதலாவதாக 
ஆகையினால்‌ 





ழ்‌ நள 
யாய 


ராஜாவை ஒருவரும்‌ எதிர்க்க. 
முடியாது. அவர்‌ நடந்துபோகும்போது 
ராஜகம்பீரத்தோடு நடப்பார்‌. எல்லோரும்‌ 
அவருக்கு முன்பாக பணிவாக வணக்கம்‌ 
சொல்லுவார்கள்‌. தங்கள்‌ மதிப்பையும்‌ 
மரியாதையையும்‌ ராஜாவுக்கு காண்பிப்பார்கள்‌. 
ராஜாவின்‌ வார்த்தைக்கு யாரும்‌ எதிர்த்துப்‌ 


ரளி 
கர்த்தாவாகவும்‌ 
சர்வலோகத்திற்கும்‌ 
கர்த்தருக்கு முன்பாக 
எதிர்த்துப்‌ பேசாமல்‌ 
நிற்கவேண்டும்‌. 


க பாவத்திலிருந்து நாமும்‌ 
காரியங்களைக்‌ 

தகக எனா சிங்கத்தைப்போல 
நமக்கும்‌ தைரியம்‌ வேண்டும்‌. சாத்தானின்‌ 
சலசலப்புக்கு அஞ்சாமல்‌ கர்த்தரை நோக்கி 
முன்னேறிப்போகவேண்டும்‌. தனக்கு எதிராக 
எத்தனை இடையூறுகள்‌ வந்தாலும்‌ 
அவையெல்லாவற்றையும்‌ சிங்கம்‌ சந்திக்கும்‌. 
ஒன்றுக்கும்‌ பயப்படாது. எல்லா 
தடைகளையும்‌ வென்று முன்னேறிச்‌ செல்லும்‌. 


நம்முடைய ஆவிக்குரிய ஒட்டத்தை 
தொடர்ந்து ஓடவேண்டும்‌. 


போர்க்குதிர வேகமாக ஓடும்‌. 
பவுஞ்சு பவுஞ்சாகச்‌ செல்லும்‌. போர்க்குதிரை 
வேகமாக ஓடினாலும்‌ அதன்‌ ஒட்டத்தில்‌ 
ஒழுங்கும்‌. கட்டுப்பாடும்‌. இருக்கும்‌. 
விசுவாசிகளாகிய ம்‌ 
போர்க்குதிரையைப்போல, 
ஆவிக்குரிய ஓட்டத்தை 
ஓடவேண்டும்‌. 
பிரமாணத்திற்குக்‌ 
கட்டுப்பாடாகவும்‌ ஓடவேண்டும்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QODNENS 
PUBLISHERS 


வெள்ளாட்டுக்கடா 
மந்தையைக்‌ கவனிக்கிறது. 
பராமரிக்கிறது. 
விசுவாசிகளாகிய 
குடும்பத்தைப்‌ 
பராமரிக்கவேண்டும்‌. 
கட்டுப்பாட்டிற்குள்‌ உள்ள 
நாம்‌ முன்மாதிரியாக 
அவர்களுடைய 
அவர்களை வழிநடத்தவேண்டும்‌. 


தன்னுடைய 
பாதுகாத்து 
அதுபோலவே, 
நாமும்‌ நம்முடைய 
பாதுகாக்கவேண்டும்‌. 


தேசத்திற்குத்‌ 
நாம்‌ 
தலைவராகமிருக்கிறோம்‌. 


ராஜா 
தலைவாகவிருக்கிறார்‌. 
குடும்பத்திற்குத்‌ 
ராஜா 

ஜனங்களை 
ஜனங்களில்‌ 
எதிர்க்கமாட்டார்கள்‌. 
குடும்பத்தை ஒரு ராஜாவைப்போல ஆளுகை 
செய்யவேண்டும்‌. குடும்பத்தாருக்கு நன்மை 
செய்யவேண்டும்‌. குடும்பத்தாரும்‌ 
குடும்பத்தலைவருக்கு கீழ்ப்படிந்து, அவருக்கு 
மரியாதை கொடுக்கவேண்டும்‌. 


நம்முடைய 
ழும்‌ 


முன்னேறிச்‌ செல்லவேண்டும்‌. 


மேட்டிமையான பைத்தியம்‌ 
நீதி 30:32,33 


நீதி 30:32. நீ மேட்டிமையான தினால்‌ 
பைத்தியமாய்‌ நடத்து, 
துர்ச்சித்தனையுவ்னவனாயிரு த்தாயா 
னால்‌, கையினால்‌ வாயை மூடு. 


நீதி 90:38. பாலைக்‌ கடைதல்‌ 
வெண்ணெயைப்‌ பிறப்பிக்கும்‌; மூக்கைப்‌ 
ஈ$சைதல்‌ இரத்தத்தைப்‌ பிறப்பிக்கும்‌; 
அப்படியே கோபத்தைக்‌ கிண்டி.விடுதல்‌ 
சண்டையைப்‌ பிறப்பிக்கும்‌. 





ழ்‌ நவள 
ஈயா 


கோபத்தைக்‌ குறைத்துக்கொண்டு தெளிந்த 
சிந்தனையுடையவர்களாயிருக்க வேண்டும்‌. 
நம்முடைய  தப்பிதங்களை மற்றவர்கள்‌ 
எடுத்துச்‌ சொல்லும்போது, அதை 
செவிகொடுத்து கேட்டு, மனந்திரும்ப 
வேண்டும்‌. அவர்களுடைய அல்‌ 
உண்மையிருக்கும்போது, 
வார்த்தைக்கு மிப்புக்கொடுக்கவேண்டும்‌. 
நம்மை ஒருவர்‌ குற்றப்படுத்தும்போது. 
நம்முடைய உண்மை நிலையை ஆராய்ந்து 
பார்க்காமல்‌, அவர்கள்மீது உடனே 
கோபப்படக்கூடாது. பிறர்மீது. 
காரணமில்லாமல்‌ கோபப்பட்டால்‌ நமக்கு 
நிந்தையும்‌ அவமானமும்‌ உண்டாகும்‌. 

ஒரு சிலர்‌ நம்மீது நியாயமான 
குற்றர்சாட்டுக்களைச்‌ சொல்லுவார்கள்‌. 
உடனே அவர்களை எதிர்த்துவிடக்கூடாது. 
நம்மைப்பற்றி ஆராய்ந்து பார்க்காமலேயே, 
நம்மிடத்தில்‌ ஒரு குற்றமும்‌ இல்லையென்று 
வாதாடக்கூடாது. நாம்‌ மனமேட்டிமையோடு 
பிறரை எதிர்ப்பது நம்முடைய 
பைத்தியக்காரத்தனம்‌. நாம்‌ 
தூர்ச்சிந்தையுள்ளவர்களாமிருப்போ மென்றால்‌ 
நம்முடைய கையினால்‌ நம்முடைய வாயை 


துர்ச்சிந்தனைகளையும்‌ 
நம்முடைய வாயிலிருந்து: 9! 1 
தீயவார்த்தைகளையும்‌ அடக்குவதற்கு, 
நம்முடைய வாயை கையால்‌ மூடவேண்டும்‌. 

தீமையான காரியங்களை சிந்திப்பது. 
பாவம்‌. தீயசிந்தனைகளைப்‌. பேசுவது 
அதைவிட கொடிய பாவம்‌. நம்முடைய 
மனதிலுள்ளதை நம்முடைய வாயினால்‌. 
பேசும்போது, நம்முடைய வாய்‌ நம்முடைய 
மனதை அங்கீகரிக்கிறது. தீயவார்த்தைகளைப்‌ 
பேசும்போது, நம்முடைய தீயகுணத்தை நாம்‌ 
அங்கீகரிக்கிறோம்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நம்முடைய வார்த்தைகளினால்‌ நாம்‌ 

பிறரைக்‌ கோபப்படுத்தக்கூடாது. மற்றவர்கள்‌ 

கோபப்படாமல்‌ அமைதியாகப்‌ பேசும்போது, 

நம்முடைய வாயின்‌ வார்த்தைகளினால்‌, 

அவர்களை கோபமடையச்‌ செய்யக்கூடாது. 

ஒரு சிலர்‌ தங்கள்‌ வாயின்‌ வார்த்தையினால்‌ 

பிறரை வேதனைப்படுத்துவார்கள்‌. கோபமான 

வார்த்தைகளை கட்டுப்பாடில்லாமல்‌ 

பேசுவார்கள்‌. அவர்களுடைய வார்த்தைகளில்‌ 

நிதானமிருக்காது. அவர்களுடைய உள்ளம்‌ 

அவர்களுடைய 

குழம்பிப்போயிருக்கும்‌. 

ம்‌, சமாதானமும்‌, 

இல்லையென்றால்‌, அவர்களுடைய 

வாயின்‌ வார்த்தைகளும்‌ தெளிவாகமிராது. 
அவர்களுக்கும்‌ சமாதானமாயிராது. 


பாலைக்‌ கடைதல்‌ வெண்ணெயைப்‌ 
பிறப்பிக்கும்‌: மூக்கைப்‌ பிசைநல்‌ இரத்தத்தைப்‌ 


சண்டையைப்‌ 
நம்முடைய 


பிறப்பிக்கும்‌. 
கோபமான 
வார்த்தைகள்‌ மனுஷனுடைய சரீரத்தையும்‌ 
ஆத்துமாவையும்‌ பாழாக்கும்‌. 
நமக்குள்ளிருக்கிற நல்ல சுபாவங்களெல்லாம்‌ 
கெட்டுப்போகும்‌. நாம்‌ கோபமாய்‌ ஒரு 
வார்த்தை பேசினாலும்‌, அதன்‌ பின்பு 
அமைதியாகப்‌ பேசுவதற்கு வாய்ப்பிருக்காது. 
கோபமான ஒரு. வார்த்தை மற்தொரு 
கோபவார்த்தையைப்‌ பிறப்பிக்கும்‌. முடிவில்‌ 
சண்டையும்‌ அழிவும்‌ உண்டாகும்‌. 
சண்டையைக்‌  குறைக்கவேண்டுமென்றால்‌, 
ஆரம்பத்திலேயே நம்முடைய வாயின்‌ 
வார்த்தைகளைக்‌  குறைத்துவிடவேண்டும்‌. 
இருதயத்தில்‌ கோபமிருந்தாலும்‌, அதை 
வார்த்தைகளால்‌ வெளிப்படுத்தாதவாறு. 
நம்முடைய கையினால்‌. 
மூடவேண்டும்‌. 


வாயை 





ழ்‌ நள 
யாய 


ராஜாவாகிய சாலொமோனும்‌. 
என்று வேதயண்டிதர்களில்‌ 
சொல்லுகிறார்கள்‌ 

ல்‌ 


வேதவாக்கியங்களெல்லாம்‌. 


 அருளப்பட்டிருக்கிறது. 
லேமுவேல்‌. 


எழுதியிருந்தாலும்‌, பரிசத்த ன்‌ 
இந்த அதிகாரத்திற்கு மெய்யான ஆசிரியர்‌ 
ஆலியானவர்‌ ஏவ, லேமுவேலோ அல்லது 
சாலொமோனோ இதை எழுதியிருக்கிறார்கள்‌ 


லேமுவேல்‌ ஒரு தேசத்திற்கு ராஜா. 
வாலிப வயதுள்ளவர்‌. அவர்‌ 
கடமைகளை சரியாகச்‌ 
சோதனைகளிலும்‌ 
சிக்கிக்கொள்ளக்கூடாது. 


ஜீவிக்கவேண்டும்‌. லேமுவேலின்‌ தாயார்‌ 


அவருக்குச்‌ சொன்ன உபதேசம்‌ இங்கு 
எழுதப்பட்டிருக்கிறது (நீதி 311-9). 


அவர்‌ 
ராஜாவின்‌ 


தலைவியாகவும்‌ இருக்கிறாள்‌. 
தாயாரே இந்த 
போதிக்கிறாள்‌. 


உபதேசத்தையும்‌ 
ஒருவேளை இந்த 
உபதேசங்கள்‌ அவளுடைய 
குமாரத்திகளுக்குப்‌ போதிக்கப்பட்டிருக்கலாம்‌. 
இந்த அதிகாரத்தின்‌ ஆரம்பத்தில்‌, 

தன்‌ குமாரனாகிய லேமுவேலுக்குப்‌. 
போதித்ததுபோல, இந்த அதிகாரத்தின்‌: 
முடிவில்‌ அவள்‌ தன்‌ குமாரத்திகளுக்குப்‌ 
போதிக்கிறாள்‌ என்று வேதபண்டிதர்கள்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


வேல்‌ குணசாலியான 
ஸ்திரீயைக்‌ கண்டுபிடித்து 

தனக்கு மனைவியாக்கிக்கொள்ளவேண்டும்‌. 
இதற்காக அவனுடைய தாயார்‌ 
குணசாலியைப்பற்றிய காரியங்களை 
லேழுவேலுக்குப்‌ போதித்திருக்கலாம்‌. 


லேமுவேல்‌ 
நீதி 310-5 


தீதி 31a. ராஜாவாகிய 
லேமுவேலுக்கடுத்த வசனங்கள்‌; அவன்‌: 
ப்‌ போதித்த 


நீதி 31:2, என்‌ மகனே, என்‌ கர்ப்பத்தின்‌ 
குமாரனே, என்‌ பொருத்தனைகளின்‌ 
புத்திரனே, 


நீதி 313. ஸ்திரீகளுக்கு உன்‌ 
பெலனையும்‌ ராஜாக்களைக்‌ கெடுக்கும்‌ 
காரியங்களுக்கு உன்‌ வழிகளையும்‌ 
கொடாதே. 


நீதி 914. திராட்சரசம்‌ 
ராஜாக்களுக்குத்‌ தகுதியல்ல; 

ல, அது ராஜாக்களுக்குத்‌ 
தகுதியல்ல; மதுபானம்‌ பிரபுக்களுக்குத்‌ 


குடிப்பது 


மதுபானம்பண்ணினால்‌ 

தியாயப்பிரமாணத்தை 

சிறுமைப்படுகிறவர்களுடைய 
நியாயத்தையும்‌ புரட்டுவார்கள்‌. 


லேமுவேலும்‌ சாலொமோனும்‌ ஒரே நபர்‌ 
என்று வேதபண்டிதர்களில்‌ அநேகர்‌ 
வியாக்கியானம்‌ சொல்லுகிறார்கள்‌. லேமுவேல்‌ 
என்னும்‌ பெயருக்கு “தேவனுக்கு 
அர்ப்பணிக்கப்பட்டவர்‌", தேவனுக்காக 
ஜீலிப்பவர்‌' என்று பொருள்‌. லேமுவேலின்‌ 
தாயார்‌ இவர்மீது பிரியமாயிருக்கிறார்‌. 
தன்னுடைய மகனை, “லேமுவேலே” என்று 
பிரியமாய்‌ அழைக்கிறார்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


"நான்‌ என்‌ தகப்பனுக்குப்‌ பிரியமான 


எனக்குப்‌ போதித்துச்‌ சொன்னது: உன்‌ 
இருதயம்‌ என்‌ வார்த்தைகளைக்‌ 
காத்துக்கொள்ளக்கடவது: என்‌ 
க்‌ அப்பொழுது 

என்று 


'தகப்பனாரைப்பற்றியும்‌, அவர்களுடைய 
உபதேசத்தைப்பற்றியும்‌ எழுதியிருக்கிறார. 


இஸ்ரவேல்‌ 

உள்ளது. 
என்றும்‌, லேமுவேல்‌ இந்த த்தின்‌ ராஜா 
என்றும்‌, லேமுலேலின்‌ தாயார்‌ இஸ்ரவேல்‌ 
தேசத்து குமாரத்தி என்றும்‌ வேதபண்டிதர்கள்‌ 
சொல்லுகிறார்கள்‌. தங்கள்‌ பிள்ளைகளுக்கு 
நன்மையான காரியங்களைப்‌ போதிப்பது 
தாயாரின்‌ கடமை து தகப்பனாரின்‌ 
குடமையும்கூட பிள்ளைகளுக்கு 
நன்மையான காரியங்களை 
உபதேசிக்கவேண்டும்‌. அவர்கள்‌ நன்மை 
நீமை அறிந்திருக்கவேண்டும்‌. அவர்கள்‌ 
நன்மை. செய்ய  சற்றுக்கொள்ளவேண்டும்‌. 
அவர்கள்‌ )மயைவிட்டு 
ஜீவிக்கவேண்டும்‌. 


பிள்ளைகள்‌ வாலிபராகயிருக்கும்போது 
அவர்களுடைய மனதும்‌ 
மென்மையாயிருக்கும்‌. நந்த வயதில்‌ 
பிள்ளைகளின்‌ பெற்றோர்‌ அவர்கள்மீது, 
கவனம்‌ அவர்களுக்குப்‌ 
போதிக்கவேண்டும்‌. தாயாரின்‌ கண்கள்‌ 
பிள்ளைகள்மீது, பதிந்திருக்கவேண்டும்‌. 
அப்போதுதான்‌ தங்கள்‌ பிள்ளைகளின்‌ 
மனதை தங்கள்‌ விருப்பத்தின்‌ பிரகாரம்‌ 
உருவாக்க முடியும்‌. 


£ லேமுவேல்‌ ராஜாவாகயிருந்தாலும்‌, 
அவர்‌ இன்னும்‌ தனக்கு குமாரன்தான்‌ 


பொருத்தனைகளின்‌ புத்திரனே” 
கூப்பிடுகிறாள்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தன்‌ தாயாரின்‌ ஒருபகுதியாக 
லேமுவேல்‌ இருக்கிறார்‌. லேமுவேல்‌ 
ஞானமுள்ளவராகவும்‌ நற்குணமுள்ளவராகவும்‌ 
இருக்கவேண்டும்‌ என்பதில்‌ அவருடைய 
தாயாரின்‌ விருப்பம்‌. பிள்ளைகள்‌ 
ஒழுக்கமாய்‌ வளர்ந்தால்தான்‌ பெற்றோருக்கு 
சந்தோஷமாயிருக்கும்‌. 


லின்‌ தாயார்‌ அவரரப்பற்றிச்‌ 
“என்‌ பொருத்தனைகளின்‌ 
என்று. சொல்லுகிறாள்‌. 
அவருடைய தாயார்‌ தேவனிடத்தில்‌ தனக்கு 
ஒரு குமாரன்‌ வேண்டும்‌ என்று 
ஜெபம்பண்ணினாள்‌. தான்‌ ஒரு குழந்தையைப்‌ 


நம்முடைய 
டைய சமுகத்தில்‌ 
ஒப்பக்கொடுக்கவேண்டும்‌ அவர்களுக்காக 
பொருத்தனைபண்ணி  ஜெபிக்கவேண்டும்‌. 
நாம்‌ செய்த பொருத்தனைகளை 
நிறைவேற்றவேண்டும்‌. அப்போது நம்முடைய 
பிள்ளைகளும்‌ பொருத்தனைகளின்‌ 
பிள்ளைகளாகமிருப்பார்கள்‌. 


லின்‌ தாயார்‌ 
இரண்டு பாவங்களுக்கு விரோதமாக 
எச்சரித்துச்‌ சொல்லுகிறார்‌. அவையாவன : 
1. அசுத்தம்‌ 2. மதுபானம்‌ அருந்துவது 
“ஸ்திரீகளுக்கு உன்‌ பெலனையும்‌ 
ராஜாக்களைக்‌ கெடுக்கும்‌ காரியங்களுக்கு 
உன்‌ வழிகளையும்‌ கொடாதே” என்று 
லேமுவேலின்‌ தாயார்‌ தன்‌ மகனை 
எச்சரிக்கிறாள்‌. இந்த வாக்கியத்தில்‌ 
ஸ்திரீகள்‌ என்பது அந்நிய ஸ்திரீகளைக்‌ 
குறிக்கிற வார்த்தை. ராஜாக்கள்‌ 
ஸ்திரீகளிடத்தில்‌ தங்கள்‌ பெலனைக்‌ 
கொடுத்துவிடக்கூடாது. பெலனில்லாத ராஜா 
கோழையாகயிருப்பார்‌. எல்லாவற்றிற்கும்‌. 
பயப்படுவார்‌. ஒரு தேசத்தின்‌ 
ராஜா சிற்றின்பங்களுக்கு 
அடிமையாயிருக்கக்கூடாது. தன்னைத்தானே 
அடக்கி ஆளமுடியாதவரால்‌, ஒரு பெரிய 
தேசத்தை ஆளுகை செய்ய முடியாது. 
ல்‌ ஆசைகளை அடக்காதவன்‌ 


நினைப்பது 


அவரிடத்தில்‌. 





ழ்‌ நவள 
யாய 


ராஜா அவர்களெல்லோரையும்‌ 
நீதியாய்‌ ஆளுகை செய்யவேண்டும்‌. ராஜா 
தன்னுடைய பரிசுத்தத்தைக்‌ காத்துக்கொள்ள 
வேண்டும்‌. அவர்களுக்கு முன்பாக 
பரிசுத்தமாயும்‌, சாட்சியாயும்‌ ஜீவிக்கவேண்டும்‌. 


திராட்சரசம்‌ குடிப்பது ராஜாக்களுக்கு 
தகுதியல்ல, மதுபானம்‌ பிரபுக்களுக்கு 
தகுதியல்ல. ஒரு தேசத்தின்‌ ராஜா 
தாறுமாறாகக்‌ குடித்து 
வெறித்திருக்கக்கூடாது. தங்களுக்கு எல்லா 
உரிமையும்‌ இருக்கிறது என்று 
நினைத்து, திராட்சரசம்‌ குடிப்பது, 
ராஜாவுக்கு கட்சணமாயிரக்காது. க்‌ 
அவர்களுடைய 
களங்கழுண்டாகும்‌. தல த்‌ 
கெட்டுப்போகும்‌. மதுபானம்‌ ராஜாக்களின்‌ 
கிரீடத்தை மங்கவைக்கும்‌. ராஜாவின்‌ 
தலையின்‌ கிரீடம்‌ இருந்தாலும்‌, குடித்து 
ற ராஜாவின்‌ தலை 
குடிக்கிற ராஜா 
நிதானமிழந்திருப்பார்‌ 


விசுவாசிகளாகிய நாம்‌ நம்முடைய 
தேவனாகிய கர்த்தருக்கு ராஜாக்களாயும்‌. 
ஆசாரியர்களாயும்‌ இருக்கிறோம்‌. நம்முடைய 
சுபாவங்களும்‌ ராஜாக்களின்‌ சுபாவங்களைப்‌ 
போலிருக்கவேண்டும்‌. திராட்சரசம்‌ குடிப்பது 
விசுவாசிகளுக்குத்‌ தகுதியானதல்ல. 
மதுபானமும்‌ நமக்கு ஏற்றதல்ல. 

“சர்ந்ர்‌ ஆரோனை நேக்கி: நீயம்‌ 
உள்னோடேகூட குமாரரும்‌ 
ச்கதிருக்கல லாடும்‌ ஆசரிப்புக்‌ 
கூடாரத்துக்குள்‌ பிரவேசிக்கிறபோது. 
திராட்சரச த்தையும்‌ மதுவையும்‌ 
குடிக்கவேண்டாம்‌" (லேவி 10:89) என்று 
சொன்னார்‌. ஆரோனைப்போலவும்‌, 
அவருடைய  குமாரரைப்போலவும்‌ நாமும்‌ 
ஆவிக்குரிய ஆசாரியர்களாயிருக்கிறோம்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆனாலும்‌ 
திராட்சரசத்தால்மயங்கி, 
வழிதப்பிப்போகிறார்கள்‌; 
தீர்க்கதரிசியும்‌ மதுபானத்தால்‌ 
திராட்சரசத்தால்‌ 
சாராயத்தினால்‌ வழிதப்பி, தீர்க்கதரிசனத்தில்‌ 
மோசம்போய்‌, நியாயந்தீர்க்கிறதில்‌ 
இடறுகிறார்க (ஏசா 28:7) என்று 
ஏசாயா தீர்க்கதரிசி ஆசாரியரைப்பற்றியும்‌ 
தீர்க்கதரிசிகளைப்பற்றியும்‌ " வேதனையோடு 
சொல்லுகிறார்‌. 
ராஜாக்கள்‌ மதுபானம்‌ பண்ணினால்‌ 
நியாயப்பிரமாணத்தை மறந்துவிடுவார்கள்‌. 
அவர்கள்‌ சிறுமைப்படுகிறவர்களுடைய 
நியாயத்தையும்‌ புரட்டுவார்கள்‌. 


மதுபானமும்‌ திராட்சரசமும்‌ 
தீதி 31:6-9 


நீதி 31:8. மடிந்து 
போகிறவனுக்கு. மதுபானத்தையும்‌, 
மனங்கச த்தவர்களுக்குத்‌ திராட்ச 
ரசத்தையும்‌ கொடுங்கள்‌; 


நீதி 317. அவன்‌ குடித்துத்‌ தன்‌: 
குறைவை மறந்து, தன்‌ வருத்தத்தை 
அப்புறம்‌ தினையாதிருக்கட்டும்‌. 


நீதி 318,  ஊமையனுக்காகவும்‌ 
திக்கற்றவர்கனெல்லாருடைய 
தியாயத்துக்காகவும்‌ உன்‌ வாயைத்‌ 
திற 


நீதி 819. உன்‌ வாயைத்‌ திறந்து, 
தீதியாய்‌ நியாயந்தீர்த்து, சிறுமையும்‌ 
எனிமையுமான வனுக்கு நியாயஞ்செய்‌.. 


லேமுவேல்‌ தன்னிடத்திலுள்ள 
ஐசவரியத்தை  திராட்சரசம்‌ குடிப்பதற்கும்‌, 
மதுபானம்‌ பண்ணுவதற்கும்‌ 
பயன்படுத்தக்கூடாது. தன்‌ ஐசுவரியத்தை 
தீயவழிகளில்‌ செலவுபண்ணுவதற்குப்‌ பதிலாக, 
அதை அவர்‌ நல்ல வழிகளில்‌ செலவு 
பண்ணவேண்டுமென்று. அவருடைய தாயார்‌ 
அவருக்குப்‌ போதிக்கிறார்‌. ராஜாவினிடத்தில்‌ 
மதுபானமும்‌, திராட்சரசமும்‌ இருக்குமென்றால்‌ 
அதை அவர்‌ குடிக்கக்கூடாது. அதற்குப்‌ 
பதிலாக, “மடிந்துபோகிறவனுக்கு. 
மதுபானத்தையும்‌, மனங்கசந்தவர்களுக்குத்‌ 
திராட்சரசத்தையும்‌ கொடுங்கள்‌” என்று 
லேமுவேலின்‌ தாயார்‌ சொல்லுகிறார்‌. 





ழ்‌ ளா 
யாய 


ராஜாக்கள்‌ மதுபானம்‌ குடித்தால்‌. 
அவர்களுக்கும்‌ தேசத்திற்கும்‌ கேடுண்டாகும்‌. 
மடிந்துபோகிறவனும்‌ மனங்கசந்தவனும்‌ 
திராட்சரசத்தை  மருந்தைபோல சிறிது 
பருகலாம்‌. அது அவர்களுக்கு தீமை 
செய்வதற்குப்‌ பதிலாக. நன்மை 
செய்யும்‌. சரீரத்திற்கு கேடுண்டாகாமல்‌ 
ஆரோக்கியமுண்டாகும்‌.  வியாதியிலும்‌, 
வேதனையிலும்‌ இருப்போருக்கு, தேவைக்குத்‌ 
தகுந்தபடி திராட்சரம்‌ கொடுக்கலாம்‌ என்று 
லேமுவேலின்‌ தாயார்‌ சொல்லுகிறார்‌. 
யடிந்துபோகிறவனுக்கு மதுபானத்தைக்‌ 
கொடுக்கும்போது அவன்‌ அதைக்‌ குடித்து 
தன்‌ குறைவை மறப்பான்‌. மனங்கசந்தவன்‌ 
திராட்சரசத்தை குடிக்கும்போது அவன்‌ 
தன்‌ வருத்தத்தை அப்புறம்‌ 
நினையாதிருப்பான்‌. 


நம்மிடத்தில்‌ திராட்சரசம்‌ 
இருக்கும்போது அதை நாமே 
பருகவேண்டும்‌ என்று பேராசைப்படக்கூடாது. 
நம்முடைய ஆசையைக்‌ கட்டுப்படுத்தி, 
நம்மிடத்திலுள்ளதை மற்றவர்களுடைய 
நன்மைக்காக பகிர்ந்து கொடுக்கவேண்டும்‌. 
பிறருடைய வேதனைகளையும்‌, 
துக்கங்களையும்‌ குறைப்பதற்கு உதவி 
செய்யவேண்டும்‌. 

திராட்சரசம்‌ குடிப்பது சரீர 
ஆரோக்கியத்திற்கு நல்லதல்ல. ஆனாலும்‌ 
அதை கொஞ்சம்‌ குடிப்பதினால்‌. 
ஆரோக்கியமுண்டாகும்‌ என்று ஜனங்கள்‌ 
நம்பினார்கள்‌. அப்போஸ்தலர்‌  பவலும்‌ 
தீமோத்தேயுவுக்கு நிருபம்‌ எழுதும்போது 
நீ இனிமேல்‌ தண்ணீர்‌ மாத்திரம்‌ குடியாமல்‌, 
உன்‌ வயிற்றிற்காகவும்‌, உனக்கு அடிக்கடி 
நேரிடுகிற பலவீனங்களுக்காகவும்‌, கொஞ்சம்‌ 
திராட்சரசமும்‌ கூட்டிக்கொள்‌" (தீமோ 5:23) 
என்று சொல்லுகிறார்‌. 


|, லேமுவேல்‌ தன்னுடைய அதிகாரத்தைப்‌ 
மற்றவர்களுக்கு நன்மை. 

லேமுவேலின்‌ ஞானமும்‌ 

பிறருக்கு 

உபயோகமாயிருக்கவேண்டும்‌. நீதியாய்‌ 
நியாயம்‌ விசாரிக்கவேண்டும்‌. ஜனங்கள்மீது 
கரிசனையோடிருக்கவேண்டும்‌. சத்தியத்தை 
தைரியமாய்ப்‌ பேசவேண்டும்‌. லேமுவேலின்‌ 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தாயார்‌ அவரிடம்‌ “களமையனுக்காகவும்‌ 
திக்கற்றவர்களெல்லாருடைய 
நியாயத்துக்காகவம்‌ உன்‌ வாயைத்‌ திற. 
உன்‌ வாயைத்‌ திறந்து நீதியாய்‌ 
நியாயந்தீர்த்து, சிறுமையும்‌ 
எளிமையுமானவனுக்கு நியாயஞ்செய்‌" என்று 
சொல்லுகிறார்‌. 


லேமுவேல்‌ மனுஷருடைய முகத்தைப்‌ 
பார்த்து பயப்படாமல்‌ நீதியான தீர்ப்பை 
தைசியமாய்ச்‌ சொல்லவேண்டும்‌. "உன்‌ 
வாயைத்‌ திற” என்று அவருடைய தாயார்‌ 
அவருக்குக்‌ கட்டளை கொடுக்கிறார்‌ 
நியாயாதிபதிகளும்‌ ராஜாக்களும்‌ 
வாயைத்திறந்து பேசவேண்டும்‌. 
ராஜாக்களின்‌ வார்த்தையில்‌ அதிகாரமுள்ளது. 
ராஜா பேசவேண்டிய வார்த்தையை 
பேசாமலிருக்கக்கூடாது. அவர்‌ தனக்காக 
தன்‌ வாயைத்‌ திறப்பதுபோல, 
ஊமையனுக்காகவும்‌ திக்கற்றவர்கள்‌ 
எல்லாருடைய நியாயத்திற்காகவம்‌ 
தன்னுடைய வாயைத்‌ திறக்கவேண்டும்‌. 
திக்கற்ற பிள்ளைகளின்‌ நியாயத்தை 
விசாரித்து, அவர்களுக்கு 
ஆதரவாகமிருப்பது ராஜாவின்‌ கடமை. 
விதவைகளையும்‌ திக்கற்ற பிள்ளைகளையும்‌ 
யாரும்‌ ஒடுக்காதவாறு. அவர்களைப்‌ 
பாதுகாக்கவேண்டும்‌. 


சிலர்‌ ஊமைகளாகயிருப்பார்கள்‌. 
அவர்களுக்கு தங்களுடைய காரியங்களை 
எப்படி பேசவேண்டும்‌ என்று தெரியாது. ஒரு 
வேளை அவர்களுக்கு வாமிருந்தாலும்‌, 
பயத்தினால்‌ பேசமுடியாத ஊமைகளைப்போல 
இருப்பார்கள்‌. ஒருவேளை அவர்கள்மீது, 
குற்றம்‌ சுமத்துகிறவர்கள்‌ அதிகமாகப்‌ 
பேசும்போது, அவர்களிடத்தில்‌ தங்களுடைய 
நியாயத்தை எடுத்துச்‌ சொல்லத்‌ தெரியாத 
ஊமைகளாகயிருப்பார்கள்‌. இவர்களுக்காக 
ராஜா தன்னுடைய வாயைத்‌ திறக்கவேண்டும்‌. 


குணசாலியான ஸ்திரீ 
நீதி 9140-91 


நீதி 81:10. குணசாலியான ஸ்திரீயைக்‌ 
கண்டுபிடிப்பவன்‌ யார்‌? அவளுடைய 
விலைமுத்துக்களைப்‌ பார்க்கிலும்‌ 
உயர்த்து. 





ழ்‌ நவள 
யாய 


நீதி 9111. அவன்‌ புருஷனுடைய 
இருதயம்‌ அவனை நம்பும்‌; அவன்‌ 
சும்பத்துக்‌ குறையாது. 


நீதி 8112. அவன்‌ உயிரோடிருக்கிற 
நானெல்லாம்‌. 
தீமையையல்ல, 
செய்கிறான்‌. 


நீதி 3118. ஆட்டுமயிரையும்‌ 
சணலையும்‌ தேடி, தன்‌ கைகளினால்‌ 
உற்சாகத்தோடே வேலை செய்கிறான்‌. 


தீதி 3114. 
கப்பல்கனைப்‌ 
தூரத்திலிருந்து தன்‌ 
கொண்டுவருகிறான்‌. 


அவன்‌ வியாபாரக்‌. 
போலிருக்கிறான்‌; 
ஆகாரத்தைக்‌ 


நீதி 9115, இருட்டோடே எழுந்து தன்‌ 
வீட்டாருக்கு ஆகாரங்கொடுத்து, தன்‌ 
வேலைக்காரிகளுக்குப்‌ படியனக்கிறான்‌. 


நீதி 3116. 
அதை வாங்குகிறான்‌; 
சும்பாத்தியத்தினால்‌ 

தோட்டத்தை நாட்டுகிறான்‌. 


நீதி 307. தன்னை 
இடைக்கட்டிக்கொண்டு, 
கைகளைப்‌ பலப்படுத்தூகிறாள்‌.. 


ஒரு வயலை விசாரித்து 
தன்‌ கைகளின்‌. 
திராட்சுத்‌ 


பெலத்தால்‌ 
தன்‌ 


நீதி 31:18. தன்‌ 
வியாபாரம்‌ பிரயோஜனமுன்னதென்று 
அறித்திருக்கிறான்‌; இரவிலே அவன்‌ 
விளக்கு அணையாதிருக்கும்‌. 


நீதி 81:19. கைகளை 
இராட்டினத்தில்‌ வைக்கிறான்‌; அவன்‌ 
விரல்கள்‌ கதிரைப்‌ பிடிக்கும்‌. 


நீதி 81:20. சிறுமையானவர்களுக்குத்‌: 
தன்‌ கையைத்‌ திறந்து, ஏழைகளுக்குத்‌ 
தன்‌ கரங்களை நீட்டுகிறான்‌. 


நீதி 81:21. தன்‌ வீட்டார்‌ அனைவருக்கும்‌. 
'இரட்டைப்புரை உடுப்பியிருக்கிறதால்‌, 
தன்‌ வீட்டாரினிமித்தம்‌ குளிருக்குப்‌ 
பயப்பாடான்‌. 

நீதி 81:22. இரத்தினக்‌ கம்பனங்களைத்‌ 
தனக்கு உண்டுபண்ணுகிறான்‌; மெல்லிய 
புடவையும்‌ இரத்தாம்பரமும்‌ அவன்‌ 
உடுப்பு. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நீதி 31:28. அவன்‌ புருஷன்‌ தேசத்து 
மூப்பர்கனோடே தியாயஸ்தலங்களில்‌ 
உட்கார்த்திருக்கையில்‌ பேர்‌ 
பெற்றவனாயிருக்கிறான்‌.. 


நீதி 81:24. மெல்லிய புடவைகளை 
உண்டுபண்ணி விற்கிறான்‌; கச்சைகனை 


வர்த்தகரிடத்தில்‌ ஒப்புவிக்கிறான்‌.. 


தீதி 91:25. அவன்‌ உடை பலமும்‌ 
அலங்காரமுமாயிரக்கிறது; 
வருங்காலத்தைப்பற்றியும்‌ மகிழுகி றான்‌. 


தீதி 3128. தன்‌ வாயை ஞானம்‌ 
வினங்கத்‌ திறக்கிறான்‌; தயையுன்ன 
போதகம்‌ அவன்‌ 'நாவின்மேல்‌ 
இருக்கிறது. 


நீதி 9127. 
அப்பத்தைப்‌ 
வீட்டுக்காரியம்‌. 
நடக்கிறது. 
கண்ணோக்கமாயிருக்கிறான்‌. 


அவன்‌ கசேம்பலின்‌ 
புசியாமல்‌, தன்‌ 
எப்படி 

என்று 


நீதி 31:28. அவன்‌ பின்னைகள்‌ எழும்பி, 
அவளைப்‌ பாக்கியவாதி என்கிறார்கள்‌; 
அவன்‌ புருஷனும்‌ அவனைப்பார்த்து: 


நீதி 3129, அநேகம்‌ பெண்கள்‌ 
குணசாலிகனாயிருத்ததுண்டு; நீயோ 
அவர்கள்‌ எல்லாருக்கும்‌ மேற்பட்ட வன்‌ 
என்று அவளைப்‌ புகழுகிறான்‌.. 


நீதி 81:80. செனந்தரியம்‌ 
வஞ்சனையுள்ளது; அழகும்‌ விண்‌, 
கர்த்தருக்குப்‌ பயப்படுகிற ஸ்திரீயே 
புகழப்படுவான்‌. 


நீதி 31:31 அவன்‌ கைகளின்‌ பலனை 
அவளுக்குக்‌ கொடுங்கள்‌; அவளுடைய 
செய்கைகள்‌. வாசல்களில்‌. 
அவளைப்புகழுக்கடவது. 
ல்‌ எப்படிப்பட்ட ஸ்திரீயை 
மனைவியாகத்‌ 
தெரிந்தெடுக்கவேண்டுமென்று லேமுவேலின்‌ 
தாயார்‌ விரிவான ஆலோசனைகளைச்‌ 
சொல்லுகிறார்‌. குணசாலியான ஸ்திரீயைப்‌ 
பற்றி 22 வசனங்களில்‌ விவரிக்கப்‌ 
பட்டிருக்கிறது. எபிரெய பாஷையின்‌ 
எழுத்தியலில்‌ இருபத்திரண்டு எழுத்துக்கள்‌ 
உள்ளன. இந்த வசனங்கள்‌ ஒவ்வொன்றும்‌ 
அகர வரிசைப்பிரகாரம்‌, ஒவ்வொரு 
எபிரெய எழுத்தினால்‌ ஆரம்பமாகிறது. 





ழ்‌ நள 
யாய 


சேர்க்கப்பட்டிருக்கிறது. 
சொல்லுகிறார்கள்‌. 
வரிசைப்பிரகாரம்‌ 
எழுதப்பட்டிருப்பதினால்‌ 

மனப்பாடம்‌ செய்து பாடலாகப்‌ 
பாடுவார்கள்‌ என்றும்‌ சொல்லுகிறார்கள்‌. 


குணசாலியான ஸ்திரீயைப்பற்றி இங்கு 
சொல்லப்பட்டிருக்கிற கருத்துக்கள்‌, 
ஏற்பாட்டில்‌ தீமோ 2:90: 1பேதுரு 31-6 
ஆகிய வசனங்களிலும்‌ சுருக்கமாகச்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டில்‌: 
ஒரு நல்ல மனைவியின்‌ குணாதிசயமாக 


இவை எழுதப்பட்டிருக்கிறது. 


குணசாலியான ஸ்திரீயை 
தேடிக்கண்டுபிடிக்கவேண்டும்‌. குணசாலியான 
ஸ்திரீ என்னும்‌ வார்த்தைக்கு 
ஸ்திரீ என்று பொருள்‌. 
"திறமையுள்ள ஸ்திரீ 
சொல்லலாம்ஸ்திரீயானவள்‌ 
பாண்டமாகயிருந்தாலும்‌, 
கிருபையிலும்‌, கர்த்தருக்குப்‌. 
பயத்திலும்‌ பலமுள்ளவளாகயிருக்கிறாள்‌. 
நல்ல நியாயாதிபதிகளின்‌ குணாதிசயங்களை 
விவரிப்பதற்கும்‌ எபிரெய பாஷையில்‌ இந்த 
வார்த்தையே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. 
னங்கள்‌ எல்லாருக்குள்ளும்‌ 
மேலதிக பக்கல்‌ 
உண்மையுள்ளவர்களும்‌  பொருளாசையை 
வெறுக்கிறவர்களுமான திறமையுள்ள 
மனிதரைத்‌ தெரிந்துகொண்டு, அவர்களை 
ஆயிரம்பேருக்கு அதிபதிகளாகவும்‌, 
நூறுபேருக்கு அதிபதிகளாகவும்‌, 
ஐம்பதுபேருக்கு அதிபதிகளாகவும்‌, 
பத்துப்பேருக்கு அதிபதிகளாகவும்‌ 
எற்படுத்தும்‌” (யாத்‌ 18:21). 


குணசாலியான ஸ்திரீ தன்னுடைய 
சொந்த ஆவியை அடக்கக்‌. 
கூடியவளாகயிருக்கிறாள்‌. தானும்‌ 
இச்சையடக்கமாக இருப்பாள்‌. 
மற்றவர்களையும்‌ ஆளுகை செய்து 
நிர்வாகம்‌ பண்ணத்‌  தெரிந்திருப்பாள்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


குணசாலியான ஸ்திரீ சூழ்நிலைக்குத்‌ 
தகுந்த பிரகாரம்‌ தீர்மானம்‌ பண்ணுவாள்‌. 
ஒவ்வொரு காரியத்தையும்‌ தீர்மானத்தோடு 
பேசுவாள்‌. தீர்மானத்தோடு செய்வாள்‌. 
இவளிடத்தில்‌ நற்குணம்‌ மிகுதியாயிருக்கும்‌. 
டைய நல்ல குணாதிசயங்கள்‌ 
எல்லோருக்கும்‌ பிரத்தியட்சமாகத்‌ தெரியும்‌. 
குணசாலியான ஸ்திரீ தன்னுடைய பேச்சிலும்‌: 
செய்கையிலும்‌ உறுதியாயிருப்பாள்‌ 


குணசாலியான 
கண்டுபிடிப்பவன்‌ யார்‌ என்று 
கேட்கிறார்‌. இப்படிப்பட்ட 
கொஞ்சம்பேர்‌ மாத்திரமே இருக்கிறார்கள்‌. 
ஆகையினால்‌ இவர்களை கண்டுபிடிப்பதும்‌ 
கடினம்‌. குணசாலியான ஸ்திரீயை 
நிரம்‌ செய்யவேண்டுமென்று விரும்புகிற 
புருஷர்‌, எத்தனை கஷ்டம்‌ வந்தாலும்‌, 
இப்படிப்பட்ட நல்ல ஸ்திரீயைத்‌ 
தேடிக்கண்டுபிடிக்க வேண்டும்‌. 
ஸ்திரீகளின்‌ அழகிலும்‌, ஜோடனையிலும்‌, 
ஐசுவரியத்திலும்‌, அவளுடைய பெற்றோரின்‌ 
அந்தஸ்திலும்‌, ஆடம்பத்தலும்‌ 
மயங்கிவிடக்கூடாது. ஸ்திரீயின்‌ 
ஆபரணங்களைப்‌ பார்த்து. அவள்‌ ஆம்‌ 
அழகைப்பார்த்து மயங்காமல்‌, அவள்‌ 
குணசாலியான ஸ்திரீயா என்பதைத்‌ 
தேடிக்கண்டுபிடிக்கவேண்டும்‌. ஒரு 
ஸ்திரீமிடம்‌ அழகும்‌, ஆடம்பரமும்‌ 
இருந்தாலும்‌, அவள்‌ குணசாலியான 
ஸ்திரீயாகமில்லையென்றால்‌, அவள்‌ தன்‌ 
புருஷனுக்கு. நல்ல மனைவியாக. 
இருக்கமாட்டாள்‌. தன்‌ குடும்பத்திற்கு நல்ல 
தலைவியாகவும்‌ இருக்கமாட்டாள்‌. 
ணசாலியான ஸ்திரீயின்‌ விசே! 
கண்களை சென்ன இங்கு எலி வா 
இவள்‌ சோம்பேறியாகமிருக்கமாட்டாள்‌. 
கடினமாக உழைப்பாள்‌. இவள்‌ புருஷனுடைய 
இருதயம்‌ இவளை நம்பும்‌. இவளால்‌. 
அவனுடைய சம்பத்து 
இவள்‌ மீது 
புருஷன்‌ பிரியமாயிருப்பான்‌.. 
குடும்பக்காரியங்கள்‌ ல்‌ 
நேர்த்தியாய்ச்‌ செய்து முடிப்பாள்‌. 
இவளுடைய 


இதனால்‌ 
புருஷன்‌ வீட்டு வேலைகள்‌ 
எல்லாவற்றையும்‌ இவளிடத்தில்‌ நம்பி 
ஒப்புக்கொடுப்பான்‌. அவளுடைய 
நடத்தையில்‌ நம்பிக்கை வைப்பான்‌. அவளும்‌ 
எல்லா வேலைகளையும்‌ ஞானமாக, 
நிதானமாக, திறமையாக செய்து முடிப்பாள்‌. 





ழ்‌ நள 
யாய 


குணசாலியான ஸ்திரீ தன்னுடைய 
புருஷனுக்கு நன்மை செய்கிறாள்‌. தான்‌ 
உமிரோடிருக்கிற நாளெல்லாம்‌ அவனுக்கு 
நன்மை செய்கிறாள்‌. அவள்‌ வெளியில்‌ 
போனாலும்‌, தன்னுடைய 
குடும்பக்காரியங்களை சரியாகக்‌ 
குவனிக்கிறாள்‌. கக்க 
நேர்த்தியாகச்‌ செய்வதினால்‌, இவளுடைய 
நிர்வாகத்தினால்‌ புருஷனுக்கு. 
நஷ்டமுண்டாகாது. அவனுடைய சம்பத்தும்‌ 
குறையாது, ஒரு சில ஸ்திரீகள்‌ 
இருதயத்தில்‌ பெருமையோடிருப்பார்கள்‌. 
தங்களுடைய ஆடம்பரத்தினால்‌ புருஷனுடைய 
சொத்துக்களை ஊதாறித்தனமாக செலவு, 
செய்து, அதை அழித்துப்போடுவார்கள்‌. 


குணசாலியான ஸ்திரீயோ 
தன்னுடைய புருஷனுடைய சொத்துக்களைப்‌ 
பாதுகாக்கிறாள்‌. க்கச்‌ 
செய்கிறாள்‌. மற்றவர்கள்‌ 

அளவுக்கு இவள்‌ 
நிர்வாகம்பண்ணுவாள்‌. 

மெய்யான அன்பும்‌ பாசமும்‌ காண்பிப்பாள்‌ 
புருஷனுக்கு நல்ல ஆலோசனைகளைச்‌ 
சொல்லுவாள்‌. புருஷன்‌: 
சோர்வாகயிருக்கும்போது, அவனுடைய 
களைப்பு நீங்க அவனோடு இதமான 
வார்த்தைகளைப்‌ பேசுவாள்‌. மகிழ்ச்சியான 
வார்த்தைகளைப்‌ பேசி தன்‌ புருஷனை 
சந்தோஷப்படுத்துவாள்‌. தன்னுடைய 
புருஷனுடைய ஆரோக்கியத்திற்குத்‌ 
தேவையான எல்லாவற்றையும்‌ செய்வாள்‌. 


விருந்தும்‌ மருந்தும்‌ மூன்று நாளைக்கு 
மாத்திரம்தான்‌ என்று சொல்லுவார்கள்‌. புதிய 
மருமகள்‌ ஆரம்பத்தில்‌ அன்பாகத்தான்‌ 
லான. அயபது 
குணம்‌ மாறிவிடும்‌. 
குணசாலியான  ஸ்திரீயோ 
நற்குணத்தோடிருப்பாள்‌. 
உயிரோடிருக்கிற 
குணசாலியான ஸ்திரீ தன்‌ பருஒனுக்கு 
தீமையை அல்ல, நன்மையை செய்கிறாள்‌. 
நற்குணம்‌ அவளிடத்தில்‌ 
நிரந்தரமாயிருக்கிறது. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எத்தனை 

வருஷங்களுக்கு உயிரோடிருந்தாலும்‌ அவள்‌ 

தன்‌ கணவனுடைய நன்மையையும்‌, 

தன்னுடைய பிள்ளைகளின்‌ நன்மையையும்‌ 

பராமரிப்பாள்‌. தன்னுடைய 

வீட்டுக்காரியங்களையெல்லாம்‌ பொறுப்பாய்‌ 

இவளுடைய 

உண்டாகும்‌. 

சொத்துக்கள்‌ 

குணசாலியான ஸ்திரீயின்‌ 

மூலமாய்‌, அவளுடைய புருஷன்‌ மற்றவர்கள்‌ 
மத்தியில்‌ பேர்‌ பெற்றவனாயிருப்பான்‌. 


வீட்டிற்குள்‌. குணசாலியான ஸ்திரீ 
குடும்பத்தலைவியாகயிருப்பாள்‌. வீட்டிற்கு 
வெளியே, குணசாலியான ஸ்திரீயின்‌ 
புருஷன்‌: ஜனங்களுக்குத்‌ 
தலைவனாகயிருப்பான்‌. தன்‌ புருஷனுடைய 
எல்லா காரியங்களையும்‌ அவள்‌ சரியாகப்‌ 
பராமரிப்பாள்‌. தன்‌ வீட்டார்‌ அனைவருக்கும்‌ 
ட்டைப்‌ உடுப்புக்களை 
கம்பளி ஆடை 
ல்லது. அது சரீரத்திற்கு 
இனிக்‌ 'இவள்‌ குடுப்பத்திலுளள 
காரியங்களையும்‌, 
ங்களை பொறுப்பாய்‌ பபான்‌." 


குணசாலியான ஸ்திரீ தன்‌ 
வீட்டுக்காரியம்‌ எப்டி நடக்கிறது என்று 
கண்ணோக்கமாயிருப்பாள்‌. அவள்‌ 
ஒருபோதும்‌ சோம்பலின்‌ அப்பத்தைப்‌ 
புசிக்கமாட்டாள்‌. எப்போதும்‌ 
சறுசுறுப்பாமிருந்து தன்‌ வீட்டு வேலைகள்‌ 
எல்லாவற்றையும்‌ உற்சாகமாய்ச்‌ செய்வாள்‌ 
காலத்தைப்‌ பிரயோஜனப்படுத்திக்கொள்வாள்‌. 
இவள்‌ எல்லா வேலைகளையும்‌ திட்டமிட்டு 
செய்வதினால்‌ இவளுக்கு காலவிரயம்‌ 
ஏற்படாது. வீணாகப்‌ பொழுதைப்‌ 
போக்கமாட்டாள்‌. 

குணசாலியான ஸ்திரீ பகல்வேளையில்‌ 
தன்னுடைய வியாபாரத்தை நன்றாகக்‌ 
கவனிப்பாள்‌. தன்‌ வியாபாரம்‌. 
பிரயோஜனமுள்ளது. என்று அவள்‌ 


ஸ்திரீ இருட்டோடே 

அதிகாலையில்‌ எழுந்து, 
தன்‌ வீட்டாருக்கு ஆகாரம்‌ கொடுக்கிறாள்‌. 
தன்‌ வேலைக்காரிகளுக்கும்‌ படியளக்கிறாள்‌. 
இதனால்‌. வீட்டிலுள்ள குடும்பத்தாரும்‌, 
வேலைக்காரரும்‌ உற்சாகமாய்‌ வேலை. 
செய்வார்கள்‌. 





ழ்‌ நள 
யாய 


ஒரு சில ஸ்திரீகள்‌ ஒரு வேலையும்‌: 
செய்யாமல்‌ எப்போதும்‌ சும்மாயிருப்பார்கள்‌. 
படுக்கையில்‌ படுத்திருப்பதுதான்‌ 
அவர்களுடைய பொழுதுபோக்கு. பகலிலும்‌ 
தூங்குவார்கள்‌. இரவிலும்‌ தூங்குவார்கள்‌. 
சாப்பிடும்போது மாத்திரம்‌ எழும்புவார்கள்‌. 
னால்‌ குணசாலியான ஸ்திரீயோ 
இரவிலும்‌ விழித்திருந்து தன்னுடைய வீட்டு 
வேலைகளை முறைப்படி கவனிக்கிறாள்‌. 

குடும்பத்திலுள்ள காரியங்களையெல்லாம்‌ 
புருஜர்களால்‌ சரியாகக்‌ கவனிக்க முடியாது. 
புருஷன்‌ பெரிய வியாபாரியாகுமிருக்கலாம்‌. 
அவன்‌ அதிகம்‌. 
மேதையாகயிருக்கலாம்‌. 
வீரனாகயிருக்கலாம்‌. 
பலசாலியாகயிருக்கலாம்‌. ஆனாலும்‌ 
குடும்பத்தின்‌ வேலைகளை அவனுக்கு செய்ய 
தெரியாது. ஸ்திரீமின்‌ வேலையை ஒரு 
ஸ்திரீயால்‌ மாத்திரம்‌ செய்ய முடியும்‌. 
குணசாலியான ஸ்திரீ தன்னுடைய 
குடும்பத்தை ஒரு குறைவும்‌ இல்லாமல்‌. 
பராமரிக்கிறாள்‌. தன்‌ புருஷனால்‌ செய்ய 
முடியாததைக்கூட, அவனுக்காக செய்து 
முடிக்கிறாள்‌ 


ணசாலியான. 'டுமயிரையும்‌ 

சணவையும்‌ தேகிறான்‌. இல்‌) இரண்டும்‌ 
ஸ்திரீயானவள்‌ 
குறைந்த விலைக்கு வாங்கி, 
i விலையுயர்ந்த. 

வஸ்திரங்களைத்‌ தயாரிக்கிறாள்‌. தன்‌ 

கைகளினால்‌ உற்சாகத்தோடு வேலை. 

செய்கிறாள்‌. ஏழைகளுக்கு வேலை 

கொடுக்கிறாள்‌. தானும்‌ வேலை செய்கிறாள்‌. 

தன்னுடைய வேலைகளில்‌ மற்றவர்களையும்‌: 

பயன்படுத்துகிறாள்‌. நன்‌ கைகளை 

இராட்டினத்தில்‌ வைக்கிறாள்‌. 

விரல்கள்‌ குதிரைப்‌ பிடிக்கும்‌. 

குடும்பத்தலைவி என்று 

ஆணவமாகவும்‌ 

மனத்தாழ்மையோடு, 

பொறுப்புக்களை 

வேலை செய்வாள்‌. 


குணசாலியான 
இராட்டினமும்‌, ்‌ 
சொல்ப்ப்டருக்கிறது. ஆனால்‌ சீ 
குமாரத்தியின்‌ ஆபணங்களோ 
அவமானமாகயிருக்கும்‌ என்று ஏசாயா 


சொல்லுகிறார்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆண்டவர்‌ சீயோன்‌ 
உச்சந்தலையை 

கர்த்தர்‌ அவர்கள்‌ 
குலைப்பார்‌. அந்நாளிலே. 
அவர்களுடைய 
சிலம்புகளையும்‌, 


ஆதலால்‌ 
குமாரத்திகளின்‌ 
மொட்டையாக்குவார்‌;: 
மானத்தைக்‌ 
ஆண்டவர்‌ 
ஆபரணங்களாகிய 
குட்டிகளையும்‌,  பிறைச்சிந்தாக்குகளையும்‌, 
ஆரங்களையும்‌, அஸ்தகடகங்களையும்‌, 
தலைமுக்காடுகளையும்‌, சிரபூஷணங்களையும்‌, 
பாதசரங்களையும்‌, _ மார்க்கச்சைகளையும்‌, 
சுகந்த பரணிகளையும்‌, தாயித்துகளையும்‌, 
மோதிரங்களையும்‌, மூக்குத்திகளையும்‌, 
விநோத வஸ்திரங்களையும்‌, 
சால்வைகளையும்‌, போர்வைகளையும்‌, 
குப்பிகளையும்‌, கண்ணாடிகளையும்‌, 
சல்லாக்களையும்‌, குல்லாக்களையும்‌, 
துப்பட்டாக்களையும்‌ உரிந்துபோடுவார்‌" 
(ஏசா 3:18-23). 


ணசாலியான ஸ்திரீ தன்னுடைய 

கையினால்‌... வீட்டஸ்‌ வேலை செய்தாலும்‌ 
வாய்ப்பு இருக்கும்போது. பெரிய 
வேலைகளையும்‌ பொறுப்போடு செய்கிறாள்‌. 
தன்னை பெலத்தால்‌ இடைக்கட்டிக்கொண்டு, 
தன்‌ கைகளை பலப்படுத்துகிறாள்‌. அவள்‌ 
வியாபாரக்‌ கப்பல்களைப்போல இருக்கிறாள்‌. 
தூரத்திலிருந்து தன்‌ ஆகாரத்தைக்‌ கொண்டு 
வருகிறாள்‌. வீட்டிலுள்ள சிறிய 
வேலைகளையும்‌ செய்கிறாள்‌. வீட்டிற்கு 
வெளியே கடினமான பெரிய வேலைகளையும்‌ 
பொறுப்போடு செய்கிறாள்‌. 


- குணசாலியான ஸ்திரீ 

அப்பத்தைப்‌ புசிக்கமாட்டாள்‌. 

வீட்டுக்காரியம்‌ எப்படி நடக்கிறது என்று 
கண்ணோக்கமாயிருப்பாள்‌. தன்னுடைய 
வேலைகள்‌ எல்லாவற்றையும்‌ சந்தோஷமாகச்‌ 
செய்வாள்‌. எல்லா வேலைகளையும்‌ 
கடினமாக உழைத்து நேர்த்தியாகச்‌ செய்து 
முடிப்பாள்‌. குணசாலியான ஸ்திரீ£யினிடத்தில்‌ 
சோம்பல்தனம்‌ இருக்காது. அவள்‌ ஒரு 
வேலையும்‌ ய்யாமல்‌. சும்மா 
உட்காந்திருப்பதை விரும்பமாட்டாள்‌. 


குணசாலியான ஸ்திரீ தன்னுடைய 
காலத்தையும்‌ நேரத்தையும்‌ 
பிரயோஜனப்படுத்திக்கொள்வாள்‌. ஒவ்வொரு 
நேரத்திலும்‌ என்னென்ன வேலைகளை 
செய்து முடிக்கவேண்டும்‌ என்று ஏற்கெனவே. 
திட்டமிட்டு, அவற்றை நேர்த்தியாய்ச்‌ 
செய்து முடிப்பாள்‌. காலத்தை 
விரயம்‌ பண்ணமாட்டாள்‌. 


அவள்‌ 





ழ்‌ நள 
யாய 


குணசாலியான ஸ்திரீ பகல்பொழுதிலே 
தன்னுடைய வீட்டு. வேலைகள்‌ 
எல்லாவற்றையும்‌ ப்பாள்‌ 
இரவுவேளையிலும்‌ விளக்கை ஏற்றி வைத்து 
தன்னுடைய வேலைகளைத்‌ தொடர்ந்து 
செய்வாள்‌. இரவிலே அவள்‌ விளக்கு 
அணையாதிருக்கும்‌. அவள்‌ அதிகாலையில்‌ 
எழுந்திருப்பாள்‌. வெளிச்சம்‌ வருவது 
வரைக்கும்‌ காத்திருக்காமல்‌, இருட்டோடே 
எழுந்து, தன்னுடைய வீட்டு 
வேலைகளை செய்ய ஆரம்பித்துவிடுவாள்‌. 
அதிகாலையிலேயே தன்னுடைய வீட்டாருக்கு 
ஆகாரம்‌ கொடுப்பாள்‌. அவர்களும்‌ 
தங்களுடைய வேலைகளை உற்சாகமாய்ச்‌ 
செய்ய ஆரம்பித்துவிடுவார்கள்‌. 


ஒரு பொருளை விலைக்கு 
வாங்குவதைவிட, அதை நாமே உற்பத்தி 
செய்தால்‌, அதன்‌ கிரயம்‌ குறைவாகயிருக்கும்‌. 
இது குணசாலியான ஸ்திரீக்குத்‌ 
தெரிந்திருக்கிறது. அவள்‌ செல்லும்‌ செலவை. 
கணக்குப்‌ பார்த்து சிக்கமானமாய்ச்‌ செலவு 
செய்வாள்‌. குணசாலியான ஸ்திரீயினிடத்தில்‌ 
ஊதாறித்தனம்‌ இருக்காது. தன்னுடைய 
குடும்பத்திற்கு அத்தியாவசியமாய்த்‌ 
தேவைப்படும்‌ பொருட்கள்‌ எல்லாவற்றையும்‌ 
உண்டுபண்ணுவாள்‌. குணசாலியான ஸ்திரீ 
வியாபாரக்கப்பல்களைப்போல இருக்கிறாள்‌. 
அவள்‌ தூரத்திலிருந்து தன்‌ ஆகாரத்தைக்‌ 
கொண்டு வருகிறாள்‌. ஒரு வயலை 
விசாரித்து அதை வாங்குகிறாள்‌. தன்‌ 
கைகளின்‌ சம்பாத்தியத்தினால்‌ 
திராட்சத்தோட்டத்தை ந்‌ 
தன்னுடைய குடும்பத்திற்கு 

தேவையானது. எது வனை தி 
என்பது அவளுக்குத்‌ தெரியும்‌. 


குணசாலியான ஸ்திரீ எந்தப்‌ 
பொருளையும்‌ அவசரப்பட்டு வாங்கமாட்டாள்‌. 
அதை வாங்கும்‌ முன்பாக நன்றாக 
யோசிப்பாள்‌. 


பிரயோஜனமாயிருக்கும்‌ 
உண்டான பின்பே. 


உடனே வாங்கிவிடமாட்டாள்‌. 
பின்பே நிலத்தை வாங்குவாள்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


குணசாலியான ஸ்திரீ ஒரு நிலத்தை 
வாங்கி, 


குடும்பத்தாருக்கு நல்ல வரவைக்‌ கொடுக்கும்‌. 


'குணசாலியான ஸ்திரீயின்‌ 
குடெபத்திலுள்ளவர்கள்‌ நேர்த்தியான 
வஸ்திரங்களை அணிந்திருப்பார்கள்‌. அவள்‌ 
கம்பளங்களை தனக்கு 
ள்‌. மெல்லிய புடவையின்‌ 
அவள்‌ உடுப்பாயிருக்கும்‌. 
நல்ல. உடுப்புகளை 
போல, தன்னுடைய 
நல்ல உடுப்புகளை 
உண்டுபண்ணுவாள்‌. அவளுடைய வீட்டார்‌ 
அனைவருக்கும்‌ இரட்டைப்புரை உடுப்பு 
இருக்கும்‌. தன்னுடைய வீட்டிலுள்ள ஜன்னல்‌, 
கதவுகளில்‌, மெல்லிய 


புடவைகளை 
தொங்குதிரைகளாகப்‌ போடுவாள்‌ 
இரத்தாம்பரத்தினால்‌. திரைச்சீலைகளை 
உண்டுபண்ணுவாள்‌. 


இரத்தாம்பரமும்‌ 
டல்‌ 
உண்டுபண்ணுவது. 
குடும்பத்தாருக்கும்‌. 


குணசாலியான ஸ்திரீயின்‌ புருஷனும்‌ 
உயர்ந்த உத்தியோகத்திலிருப்பான்‌. அவன்‌ 
தேசத்து மூப்பர்களோடே நியாயஸ்தலங்களில்‌ 
உட்காந்திருப்பான்‌. அவன்‌ அணிந்திருக்கிற 
வஸ்திரங்களையும்‌ அவளே 
உண்டுபண்ணியிருப்பாள்‌. மற்றவர்களுடைய 
வஸ்திரங்களைவிட இவனுடைய வஸ்திரம்‌ 
தூய்மையாகவும்‌, நேர்த்தியாகவும்‌ இருக்கும்‌, 
இதனால்‌ மற்றவர்கள்‌ மத்தியில்‌ 
குணசாலியான ஸ்திரீயின்‌ புருஷன்‌ 
பேர்பெற்றவனாயிருப்பான்‌. 
கோடைகாலத்தில்‌. அணியும்‌ 
வஸ்திரங்கள்‌ வேறு. குளிர்காலத்தில்‌ 
அணியும்‌ வஸ்திரம்‌ வேறு. குணசாலியான 
ஸ்திரீயின்‌ குடும்பத்தார்‌ குளிர்காலத்து, 
பயப்படமாட்டார்கள்‌. 
தன்னுடைய 
ன்ணுவாள்‌. அவள்‌ 
உண்டுபண்ணுகிற வஸ்திரங்கள்‌ குளிரைத்‌ 
தாங்கக்கூடியதாகவும்‌ இருக்கும்‌. பார்ப்பதற்கு 
அழகாகவும்‌ இருக்கும்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


குணசாலியான ஸ்திரீ தன்னுடைய 
குடும்பத்தாருக்கு புடவைகளை 
உண்டுபண்ணி, தேவைக்கு 
அதிகமாகயிருக்கும்‌ புடவைகளை 
வெளிச்சந்தையில்‌  விற்பாள்‌. மெல்லிய 
புடவைகளை உண்டுபண்ணி விற்பாள்‌. 
கச்சைகளை வர்த்தகரிடத்தில்‌ ஒப்புவிப்பாள்‌. 
அவர்கள்‌ அதை தீருவுக்கு எடுத்துச்‌ சென்று 
மற்ற தேசத்தாரிடம்‌ அதிக விலைக்கு 
விற்பார்கள்‌. அவளுடைய உடை பலமும்‌ 
அலங்காரமுமாயிருக்கும்‌. 


'குணசாலியான ஸ்திரீ 
வருங்காலத்தைப்பற்றி நினைத்து மகிழுகிறாள்‌. 
வருங்காலத்திற்குத்‌ தேவையான 
வஸ்திரங்களையும்‌, உடுப்புக்களையும்‌, 
போஜனங்களையும்‌ அவள்‌ சேமித்து 
வைத்திருக்கிறாள்‌. அவள்‌ நாளைய 

ந்தைக்‌ குறித்து கவலைப்படமாட்டாள்‌ 


சம்பூரணமாயிருப்பாள்‌. 


ணசாலியான ஸ்திரீ தன்னுடைய 
குடும்திதைக்‌ குவனிக்கிறாள்‌. 
குடும்பத்திலுள்ள எல்லோருக்கும்‌ போஜனம்‌ 
கொடுத்து, பராயரிக்கிறாள்‌ 

வீட்டுக்காரியம்‌ எப்படி நடக்கிறது. 
கண்ணோக்கமாயிருக்கிறாள்‌. தன்‌ 
வீட்டாருக்கு ஆகாரம்‌ கொடுக்கிறாள்‌. தன்‌ 
வேலைக்காரிகளுக்கு டியளக்கிறாள்‌. 
குணசாலியான ஸ்திரீ தன்‌ வீட்டாரைக்‌. 
குவனிப்பதோடு, ஏழை எளிய 
ஜனங்கள்மீதும்‌. கரிசனை யேரிருப்பாள்‌. 
சிறுமையானவர்களுக்கு தன்‌ கைகளை 
திறந்து உதவிசெய்வாள்‌. ஏழைகளுக்கு 
தன்‌ கரங்களை நீட்டி ஆதரவு கொடுப்பாள்‌. 
ஏழைகள்‌  தூரத்திலிருந்தாலும்‌ இவள்‌ 
கொடுக்கிற உதவிகள்‌ அங்கும்‌ போய்ச்சேரும்‌. 


என்று 


குணசாலியான ஸ்திரீ ஞானமாய்ப்‌ 
பேசுவாள்‌. அதிகமான வார்த்தைகளை 
அலட்டமாட்டாள்‌. சொல்லவேண்டிய 
காரியங்களை சுருக்கமாகச்‌ சொல்லி, 
தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்துவாள்‌. 
அவள்‌ தன்‌ வாயை ஞானம்‌ விளங்கத்‌ 
திறக்கிறாள்‌. தயையுள்ள போதகம்‌ அவள்‌ 
நாவின்‌ மேலிருக்கிறது. அன்பின்‌ 
பிரமாணம்‌ அவளுடைய இருதயத்தில்‌ 
எழுதப்பட்டிருக்கிறது. இருதயத்தின்‌ 
நிறைவினால்‌ வாய்‌ பேசுகிறது. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


குணசாலியான ஸ்திரீ அன்பும்‌, 
கிருபையும்‌, மனஉருக்கமுமுள்ளவள்‌. 
அவளுடைய வார்த்தையிலும்‌ அன்பும்‌, 
இரக்கமும்‌ நிரம்பியிருக்கும்‌. குணசாலியான 
ஸ்திரீ இப்பிரபஞ்சத்தில்‌ ஜீவிக்கிற காலம்‌ 
வரையிலும்‌, இப்பிரபஞ்சத்துக்‌ காரியங்களை 
நன்றாய்க்‌ கவனித்துக்கொள்கிறாள்‌. அவள்‌ 
இம்மைக்குரிய காரியங்களில்‌ கவனம்‌ 
செலுத்தும்போது, மறுமைக்குரிய 
காரியங்களிலும்‌ கவனம்‌ செலுத்துகிறாள்‌. 
அவளுடைய கைகள்‌ இம்மைக்குரிய 
காரியங்களில்‌ சுறுசுறுப்பாய்‌ ஈடுபடும்போது, 
அவளுடைய இருதயம்‌ மறுமைக்குரிய 
காரியங்களைப்பற்றிச்‌ சிந்தித்துக்‌ 
கொண்டிருக்கும்‌. 


குணசாலியான ஸ்திரீ கர்த்தருக்குப்‌ 
பயப்படுவாள்‌. கர்த்தருக்குப்‌ பயப்படுகிற 
ஸ்திரீயே புகழப்படுவாள்‌.  இவளிடத்தில்‌ 
அநேக. நற்குணங்கள்‌ இருக்கும்‌. 
கர்த்தருக்குப்‌ பமப்படுவதே, 
அவையெல்லாவற்றிலும்‌ பிரதானமாய்‌ சிறந்த 
நற்குணமாயிருக்கிறது. குணசாலியான 
ஸ்திரீயினிடத்தில்‌ அநேக நல்ல சுபாவங்கள்‌ 
இருக்கும்‌. அதே வேளையில்‌ அவள்‌ எதிலும்‌ 
குறைவில்லாமலும்‌ இருப்பாள்‌. நம்முடைய 
இருதயத்தில்‌ கர்த்தருக்குப்‌ பயப்படும்‌ பயம்‌ 
நிரம்பியிருக்கவேண்டும்‌. இதுவே நம்முடைய 
ஆத்துமாவுக்கு அழகு. இதுவே மெய்யான 
ஆத்தும அலங்காரம்‌. 


நாம்‌ 
ஜீவிக்கும்போது. 
நமக்குக்‌ கிடைக்கும்‌. 
ஆசிர்வதிப்பார்‌. கர்த்தருடைய ஆசீர்வாதமே 
மெய்யான ஐசுவரியம்‌. கர்த்தருடைய 
ஆசீர்வாதம்‌ நிலைத்து நிற்கும்‌. சவுந்தரியம்‌ 


கர்த்தருக்குப்‌ பயந்து 
அவருடைய கிருபை 
கர்த்தர்‌ நம்மை 





ழ்‌ நள 
யாய 


இ யங்க ஸ்திரீமின்‌ உடை 

அலங்காரமுமாயிருக்கிறது. 
அவளுடைய்‌ இருதயத்தில்‌ ஆறுதலும்‌, 
திருப்தியும்‌ இருக்கிறது. அவள்‌ 
தன்னுடைய சிந்தனையிலும்‌, வேலையிலும்‌ 
உறுதியாயிருக்கிறாள்‌. அவள்‌ அநேக 
சோதனைகளைச்‌ சந்தித்திருக்கலாம்‌. பல 


சந்திருக்கலாம்‌. 
குணசாலியான 


சோர்ந்துபோகாமல்‌ 
(வளுடைய 
இதுவே 


வஸ்திரம்‌. 


சமாதானமும்‌ ஆறுதலும்‌ 
இருக்கும்‌. குணசாலியான ஸ்திரக்கு 
வயதானாலும்‌, அவள்‌ உற்சாகமாய்‌ வேலை 
செய்வாள்‌. தன்னுடைய வாலிப காலத்தில்‌. 
அவள்‌ பிரயோஜனமுள்ள அநேகக்‌ 
காரியங்களைச்‌ செய்ததுபோல, தன்னுடைய 
வயதான காலத்திலும்‌ தன்னால்‌ முடிந்த 
எல்லா நல்ல காரியங்களையும்‌ செய்வாள்‌. 


குணசாலியான ஸ்திரீ அவளுடைய 
வீட்டிற்கு ஆசீர்வாதமாயிருக்கிறாள்‌. 
அவளுடைய பிள்ளைகள்‌ எழும்பி, அவளை 
பாக்கியவதி என்பார்கள்‌. ப்‌ ஒரு 
நல்ல ஸ்திரீயை திருமணம்‌ செய்ததற்காக 
அவளுடைய புருஷனும்‌ சந்தோஷப்படுவான்‌. 
அவள்‌ புருஷன்‌ அவளைப்‌ பார்த்து. 
“அநேகம்‌ பெண்கள்‌ குணசாலி 
களாமிருந்ததுண்டு; நீயோ அவர்கள்‌ 
எல்லாருக்கும்‌ மேற்பட்டவள்‌”" என்று அவளைப்‌ 
புகழுவான்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


குணசாலியான ஸ்திரீயை அவளுடைய 
வீட்டார்‌ புகழுவதுபோல, அவளுடைய 
அயலகத்தாரும்‌ புகழுவார்கள்‌. தமக்குப்‌ 
பயப்படுகிற ஸ்திரீயை கர்த்தரே புகழுவார்‌. 
மனுஷருடைய புகழ்ச்சியைவிட கர்த்தர்‌ 
புகழுகிற புகழ்ச்சியே மெய்யான புகழ்ச்சி. 


“உள்ளத்திலே யூதனானவனே யூதன்‌; 
எழுத்தின்படி உண்டாகாமல்‌, ஆலியின்படி 
இருதயத்தில்‌ உண்டாகும்‌ விருத்தசேதனமே 
விருத்தசேதனம்‌:  இப்படிப்பட்டவனுக்குரிய 
புகழ்ச்சி மனுஷராலே அல்ல, தேவனாலே. 
உண்டாயிருக்கிறது" (ரோம 2:29). 


அநேகம்‌ பெண்கள்‌ 
குணசாலிகளாயிருப்பார்கள்‌. அவர்களில்‌ 
கர்த்தருக்குப்‌ பயப்படும்‌ ஸ்திரீயே, அவர்கள்‌ 
எல்லோருக்கும்‌ மேற்பட்டவள்‌. இப்படிப்பட்ட 
ஸ்திரீமின்‌ பிள்ளைகள்‌ இவளைக்‌ 
கனம்பண்ணுவார்கள்‌. இவளுடைய கைகளின்‌ 
பலனை இவளுக்குக்‌ கொடுப்பார்கள்‌. தான்‌ 
விதைத்த நல்ல விதைகளை இவள்‌ 
தாராளமாய்‌ அறுவடை பண்ணுவாள்‌. 
அவளுடைய செய்கைகள்‌ அவளைப்‌ புகழும்‌ 
அவளுடைய செய்கைகளைப்‌ பார்த்து 
உற்றாரும்‌, உறவினரும்‌, வீட்டாரும்‌, 
அயலகத்தாரும்‌ புகழுவார்கள்‌. அவளுடைய 
நற்கிரியைகள்‌ அவளுடைய புகழ்ச்சிக்கு 
சான்றுபகரும்‌. 

து தம்மை 
மணவாளனாகவும்‌, தம்முடைய சபையாரை 
மணவாட்டியாகவும்‌ ஒப்பிட்டுச்‌ சொல்லுகிறார்‌. 


குணசாலியான 

அவளைப்‌ , 
மணவாளராகிய இயேசுகிறிஸ்து, சபையாரைப்‌ 
புகழவேண்டும்‌. அதுவே விசுவாசிகளுக்கு 
மேன்மை. 





ழ்‌ நள 
யாய 


பரிசுத்த. கண்னை ஏவதலினால்‌ 


பிரசங்கி, உன்னதப்பாட்டு ஆகிய மூன்று 
புஸ்தகங்களுக்கும்‌ சாலொமோன்‌ ராஜாவே. 
ஆசிரியர்‌. பிரசங்கியின்‌ புஸ்தகம்‌ 
பிரசங்கச்‌ செய்தியைப்போல 
எழுதப்பட்டிருக்கிறது. உன்னதப்பாட்டு 
புஸ்தகம்‌. நடையில்‌ 
எழுதப்பட்டிருக்கிறது. 


சாலொமோன்‌ 


பாடல்‌ 


ர்வயதில்‌ 
வேதபண்டிதர்கள்‌ வாக்லுகறார்க்‌ 


சாலொமோன்‌ ராஜா 
இஸ்ரவேலுக்கும்‌. நர 
வின்‌ குமாரன்‌. 
புஸ்தகங்களில்‌ 
எழுதிய ஆசிரியர்கள்‌ 
பவ சமுதாயத்தில்‌ 
அந்தஸ்திலிருந்தவர்கள்‌. 
அதிகாரமுள்ளவர்கள்‌. 
சாமுவேல்‌, தாவீது. சாலொமோன்‌ ஆகியோர்‌ 
தங்கள்‌ காலத்தில்‌ பிரபலமானவர்களாகவம்‌, 


முக்கியஸ்தர்களாகவும்‌ இருந்தார்கள்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சமுதாயத்தில்‌ 
அந்தஸ்துள்ளவர்களும்‌ 
புஸ்தகங்களை 
தீர்க்கதரிசிகள்‌ 
போல. 


இவர்களுக்குப்‌ பின்பு 
சாதாரண 

வேதாகம 
எழுதியிருக்கிறார்கள்‌. 
ராஜாக்களைப்‌ 
செல்வாக்குள்ளவர்களல்ல. ராஜ்யத்தில்‌ 
தீர்க்கதரிசிகளுக்கு ராஜாக்களைப்போல 
அதிகாரமுமில்லை. தீர்க்கதரிசிகளில்‌ அநேகர்‌ 
தரித்திரராகவும்‌ ஒடுக்கப்பட்டவர்களாகவும்‌ 
இருந்தார்கள்‌. கர்த்தர்‌ சாதாரண 
ஜனங்களையும்‌ தம்முடைய சத்தியத்தை: 
எழுதுவதற்கு பயன்படுத்தியிருக்கிறார்‌ 


ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி 
தேவன்‌ உலகத்தில்‌ பைத்தியமானவைகளைத்‌. 
தெரிந்துகொண்டார்‌: _ பலமுள்ளவைகளை 
வெட்கப்படுத்தும்பி தேவன்‌ உலகத்தில்‌ 
பலவீனமானவைகளைத்‌ நெரிந்துகொண்டார்‌. 
அவமாக்கும்படி, 
இழிவானவைகளையும்‌, 
எண்ணப்பட்டவைகளையும்‌ 
தக்கம்‌ தேவன்‌ தெரிந்து 
கொண்டார்‌. மாம்சமான எவனும்‌ தேவனுக்கு 
முன்பாகப்‌ பெருமைபாராட்டாதபடிக்கு அப்படிச்‌ 
செய்நார்‌' (கொரி 1:27-29) என்று 
அப்போஸ்தலர்‌ பவுல்‌ சொல்லுகிறார்‌ 


சாலொமோன்‌  ஐசுவரியமுள்ள ஒரு 

ராஜா. சாலொமோனின்‌ ராஜ்யம்‌ மிகவும்‌ 

விஸ்தாரமாக பரவியிருந்தது. அவர்‌ சமஸ்த 

இஸ்ரவேலுக்கும்‌. ராஜாவாயிருந்தார்‌ 

சாலொமோன்‌ ராஜா தாவீது ராஜாவின்‌ 

குமாரன்‌. ன்‌ 

ராஜாவாகயிருந்தாலும்‌, 

தீர்க்கதரிசியாகவும்‌, 

குமாரனாகவும்‌ இருந்தார்‌. 

சாலொமோன்‌ மூலமாய்‌. 

ஞானத்தையும்‌, அறிவையும்‌ 
வெளிப்படுத்தியிருக்கிறார்‌. 

ராஜா சிங்காசனத்தில்‌ அமர்ந்து, சமஸ்த 

இஸ்ரவேலையும்‌ ஆட்சிசெய்வதற்கு முன்பாக, 

கர்த்தரை நோக்கி இவ்வாறு 

ஜெபம்பண்ணினார்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


“இப்போதும்‌ ன்‌ தேவனாகிய 
கர்த்தாவே, தேவரீர்‌ உமது அடியேனை என்‌ 
தகப்பனாகிய தாவீதின்‌ ஸ்தானத்திலே. 
ராஜாவாக்கினீரே, நானோவென்றால்‌ போக்கு 
வரவு அறியாத சிறுபிள்ளையாயிருக்கிறேன்‌. 
நீர்‌ தெரிந்துகொண்டதும்‌ ஏராளத்தினால்‌ 
எண்ணிக்கைக்கு அடங்காததும்‌ 
இலக்கத்திற்கு உட்படாததுமான திரளான 
ஜனங்களாகிய உமது ஜனத்தின்‌ நடுவில்‌ 
அடியேன்‌ இருக்கிறேன்‌. ஆகையால்‌ உமது 
ஜனங்களை நியாயம்விசாரிக்கவும்‌, 
நன்மைநீமை இன்னதென்று வகையறுக்கவும்‌, 
அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தைத்‌ 
தந்தருளும்‌; ஏராளமாயிருக்கிற இந்த உமது. 
ஜனங்களை நியாயம்‌ விசாரிக்க யாராலே 
pi 

சாலொசோள்‌ 

ஜெபம்பண்ணினார்‌. சாலொமோன்‌ இந்தக்‌ 
காரியத்தைக்‌ கேட்டது ஆண்டவருடைய 
பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாயிருந்தது. 


கையினால்‌ தேவன்‌ சாலொமோனை 
நோக்கி! நீ உனக்கு நீடித்த நாட்களைக்‌ 
கேளாமலும்‌, ஐசுவரியத்தைக்‌ கேளாமலும்‌, 
உன்‌ சத்துருக்களின்‌ பிராணனைக்‌ 
கேளாமலும்‌, நீ இந்தக்‌ காரியத்தையே கேட்டு, 
நியாயம்‌ விசாரிக்கிறதற்கு ஏற்ற ஞானத்தை 
உனக்கு வேண்டிக்கொண்டபடியினால்‌, உன்‌ 
வார்த்தைகளின்படி செய்தேன்‌: ஞானமும்‌ 
உணர்வமுள்ள இருதயத்தை உனக்குத்‌ 
தந்தேன்‌: இதிலே உனக்குச்‌ சரியானவன்‌ 
உனக்குமுன்‌ இருந்ததுமில்லை, உனக்குச்‌ 
சரியானவன்‌ உனக்குப்பின்‌ எழும்புவதுமில்லை. 
இதுவமின்ி, நீ கேளாத ஐசுவரியத்தையும்‌ 
மகிமையையும்‌ உனக்குத்‌ தந்தேன்‌; உன்‌ 
நாட்களில்‌ இருக்கிற ராஜாக்களில்‌ ஒருவனும்‌ 
உனக்குச்‌ சரியானவன்‌ ல்லை. உன்‌ 
தகப்பனாகிய தாவீது நடந்தது போல, நீயும்‌ 
என்‌ கட்டளைகளையும்‌ என்‌ நியமங்களையும்‌ 
கைக்கொண்டு, என்‌ வழிகளில்‌: 
நடப்பாயாகில்‌, உன்‌ நாட்களையும்‌ 
நீடித்திருக்கப்பண்‌ணுவேன்‌"(0இராஜா 351-4) 
என்று கர்த்தர்‌ சாலொமோனின்‌ 
ஜெத்தறகப்‌ பதி பதில்‌ கொடுத்தார்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
UBLISHERS 


கர்த்தர்‌ சொன்ன பிரகாரம்‌ 
சாலொமோன்‌ ஐசுவரியம்‌ மிகுந்தவராகவும்‌, 
ஞானமுள்ளவராகவும்‌ இருந்தார்‌. ஆனாலும்‌ 
சாலொமோனின்‌ ஜீலியத்திலும்‌ ஒரு சில 
தவறுகள்‌ 

ஆரய்பத்தில்‌ 

விலகாமல்‌, கர்த்தருடைய கற்பனைகளுக்கு 
கீழ்ப்படிந்து, ஜீவித்தார்‌. கர்த்தரை 
பயபக்தியாய்‌ சேவித்தார்‌. அதன்‌ பின்பு 
சாலொமோன்‌ அநேக அந்நிய ஸ்திரீகளை 
விவாகம்பண்ணினார்‌. அவர்கள்‌ 
சாலொமோன்‌ ராஜாவை  குர்த்தரைவிட்டு 
வழிவிலகிப்போகச்‌ செய்துவிட்டார்கள்‌. 
சாலொமோன்‌ தன்னுடைய முதிர்வயதில்‌ 
கர்த்தரை. உண்மையாய்‌ சேவிக்காமல்‌, 
அந்நிய தெய்வங்களுக்கும்‌ தூபங்காட்டி, 
விக்கிரகாராதனையில்‌ பங்குபெற்றார்‌ 


சரித்திரம்‌ நமக்கு 
ஆலோசனையாகவும்‌, எச்சரிப்பாகவும்‌ 
எழுநபட்டிரக்கிறது சாலொமோனைப்‌ 

போல ஐசுவரியமுள்ளவர்களாகவும்‌, 
ஞானமுள்ளவர்களாகவும்‌ இருக்கிறவர்கள்‌ 
தங்கள்‌ இருதயத்தில்‌ பெருமையேடிருக்கக்‌ 
கூடாது. கர்த்தருடைய ஆலோசனைகளை 
நம்முடைய இருநயத்தில்‌ ஏற்றுக்கொண்டு 
அவற்றிற்கு கீழ்ப்படியவேண்டும்‌. 

சாலொமோன்‌ தான்‌ மற்றவர்களுக்குச்‌ 
சொன்ன தான்‌ தன்னுடைய 
ஆலோசனையின்‌ பிரகாரமாக 
ஜீவிக்கவில்லை. ஆனாலும்‌ அவர்‌ சொன்ன 
ஆலோசனைகள்‌ எல்லோருக்கும்‌ 
பிரயோஜனமுள்ளதாயிருக்கும்‌. ஆலோசனை 
சொன்னவர்‌ தவறு செய்திருக்கிறார்‌ 
என்பதற்காக, அவருடைய 
ஆலோசனைகளை நாம்‌ 
புறக்கணித்துவிடக்கூடாது. கர்த்தர்‌. 
சாலொமோன்‌ மூலமாய்‌ நமக்குப்‌ போதிக்கிற 

ய்திகளுக்‌ செவிகொடுக்கவேண்டும்‌. 
கீழ்ப்படிந்து 


சாலொமோனின்‌ 





ழ்‌ நயனா 
யாய 


வேதாகமத்திலுள்ள மற்ற 
புஸ்தகங்களின்‌ மொழிநடைக்கும்‌. 
நீதிமொழிகள்‌ புஸ்தகத்தின்‌ மொழிநடைக்கும்‌ 
வித்தியாசமுள்ளது. தப்‌ புஸ்தகத்தின்‌: 
வாக்கியங்கள்‌ நீளமாயிராமல்‌. 
குருக்கமாயிருக்கும்‌. ஒவ்வொரு வசனமும்‌ 
தேவனுடைய சத்தியத்தை தெளிவாக 
எடுத்துச்‌ சொல்லும்‌. சில சமயங்களில்‌ ஒரு 
வசனத்திற்கும்‌, மற்ற வசனத்திற்கும்‌ தொடர்பு 
இருக்காது. இவையெல்லாமே பரிசுத்த 
ஆவியானவர்‌ நமக்கு வெளிப்படுத்த 
விரும்புகிற தெய்வீக உபதேசங்கள்‌. 


பரிசுத்த வேதாகமத்தில்‌ பஞ்சாகமம்‌ 
புஸ்தகம்‌ இருக்கிறது. இந்தப்‌ புஸ்தகத்தில்‌ 
தேவனுடைய பிரமாணம்‌ விரிவாக 
எழுதப்படரக்கிறது. சரித்திர ஆகமங்களில்‌ 
இஸ்ரவே தேசத்தின்‌ வரலாறு 
எழுதபபட்ருக்கிறது. பாடலாகமத்தில்‌ 
கர்த்தரைத்‌ தியானித்து. அவரைப்‌ போற்றி 
பாடப்படும்‌ பயபத்தியான கீதங்கள்‌ 
ட நீதிமொழிகள்‌ 

(ஸ்தகுத்தில்‌ எழுதப்பட்டிருக்கிற. 
நீநிபொழிகளெல்லாம்‌ பரிசுத்தமானவை. 


ல்‌ பந ஞானம்‌ 
வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. 
வேதாகமத்தின்‌ வசனங்களை. 
வாசித்து, தியானித்து, முதலாவதாக அதை 
நமக்கு நாமே போதித்துக்கொள்ளவேண்டும்‌. 
அதன்‌ பின்பு நாம்‌ மற்றவர்களுக்கும்‌ 
சத்தியத்தை உபதேசம்பண்ணவேண்டும்‌. 
பூர்வகாலம்‌ முதலே, 
உபதேசம்பண்ணும்‌ 


உபதேசம்பண்ணுவது, 
பிரபல்யமானது. 
பயன்படுத்தப்பட்டிருக்கிற 
தெளிவானவை, 

இவற்றை உபதேசத்திற்கு 
பயன்படுத்தலாம்‌. நீ 


வசனங்கள்‌ கருக்கமாகயிருந்தாலும்‌, 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அதில்‌ அதிகமான கருத்துக்கள்‌ இருக்கும்‌. 
ஒரு சிறிய வரைபடத்தில்‌ ஒரு தேசம்‌ 
முழுவதையும்‌ விவரிப்பதுபோலந்திமொழிகள்‌ 
புஸ்தகத்திலுள்ள வசனங்கள்‌ விஸ்தாரமான 
சத்தியங்களை சுருக்கமாகச்‌ சொல்லுகிறது. 
எளிதாகப்‌ புரிந்துகொள்வதற்கு இது 
உதவியாயிருக்கிறது. 


சத்தியத்தை உபதேசிப்பதற்கு 
பலவிதமான முறைகள்‌ உள்ளன. அவற்றுள்‌ 
நீதிமொழிகள்‌ மூலமாய்‌ உபதேசம்பண்ணுவது 
மிகவும்‌ சிறப்பானது. “முதியோர்‌ 
மொழிப்படியே, ஆகாதவர்களிடத்தில்‌ 
ஆகாமியம்‌ பிறக்கும்‌" சாமு 24:13) என்று 
தாவீது சொல்லுகிறார்‌.  நீதிமொழிக்கு, 
தர மொழி" என்றும்‌, "பழமொழி" 
பல பெயர்கள்‌ உள்ளன. 
நீதிமொழிகளிலுள்ள வாக்கியங்கள்‌ 
பூர்வகாலமுதல்‌ பயன்படுத்தப்பட்டருக்கிறது. 
ள்‌ உரையாடலுக்கும்‌, 

_ விவாதங்களுக்குத்‌ 

ற்‌ முதியோர்கள்‌ 

நீதிமொழிகளைப்‌ பயன்படுத்தியிருக்கிறார்கள்‌. 


இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌, எல்லா 
ங்களிலுமே முதியோர்களின்‌ மொழிகள்‌ 
ற்றில்‌ பல நன்மையானவை. 
தீங்குவிளைவிக்கக்கூடியவை. 
பிசாசும்‌ பழமொழிகளைப்‌ பயன்படுத்துகிறான்‌. 
ஒரு தேசத்தில்‌ எப்படிப்பட்ட பழமொழிகள்‌ 
வழக்கத்திலிருக்கிறது என்பதை ஆராய்ந்து 
பார்த்து, அந்தத்‌ தேசத்தாரின்‌ 
குணாதிசயத்தைப்‌ புரிந்துகொள்ள முடியும்‌. 
மோசமான பழமொழிகள்‌ 
தவறான பாதையில்‌ 
அவர்களுடைய 
வஞ்சித்துவிடும்‌. 
பரிசுத்த வேதாகமத்தில்‌, கர்த்தர்‌ 
நீதிமொழிகள்‌ மூலமாய்‌ நம்மோடு பேசுகிறார்‌. 
சாத்தான்‌ தேவனைப்போல மாய்மாலம்‌ 
பண்ணுகிறவன்‌. அவனும்‌ அவிசுவாசிகள்‌. 
மத்தியிலே தன்னுடைய 
பிரபல்யப்படுத்துகிறான்‌. 
உலகத்தாருக்கென்று 
பழமொழிகள்‌ உண்டு... மாம்சப்பிரகாரமான 
ஆதரிக்கிற பழமொழிகளும்‌ 
இவற்றைப்‌ படிப்பதினால்‌ நமக்கு. 
பக்திவிருத்தி உண்டாகாது. 


இருதயத்தையும்‌ 





ழ்‌ நள 
யாய 


எசேக்கியேல்‌ 
புஸ்தகத்தில்‌, 


தீர்க்கதரிசியின்‌: 
தேவனாகிய கர்த்தர்‌ 
தப்பிதமான பழமொழிகளைக்‌ குறித்து. 
எச்சரித்துர்‌ சொல்லுகிறார்‌. பின்னும்‌ 
கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, 
அவர்‌: மனுபுத்திரனே, நாட்கள்‌ நீடிக்கும்‌, 
தரிசனம்‌ எல்லாம்‌ அவமாகும்‌ என்று 
இஸ்ரவேல்‌ தேசத்திலே வழங்கும்‌ பழமொழி 
என்ன? ஆகையால்‌ நீ அவர்களை நோக்கி: 
கர்த்தராகிய ஆண்டவர்‌ உரைக்கிறது. 
என்னவென்றால்‌, அவர்கள்‌ இனி இஸ்ரலேலி 


அதை 

; எல்லாத்‌ 

தரிசனத்தின்‌ பொருளும்‌ சமீபித்து வந்தன 

ஈன்று அவர்களோடே சொல்லு. இஸ்ரவேல்‌ 
நடுவில்‌ இ; 


பண்ணுவேன்‌ என்று கர்த்தராகிய ஆண்டவர்‌ 
உரைக்கிறார்‌. என்று சொல்‌ என்றார்‌" 
(எசே 12:21-25). 


சாலொமோன்‌ 
புஸ்தகத்தை எழுதிய காலத்தில்‌, 
நேசத்தில்‌ முதியோரின்‌ 
ஏராளமாயிருந்தது. சாலொமோன்‌ 
அவற்றையெல்லாம்‌ தொகுத்து இந்தப்‌ 
புஸ்தகத்தில்‌ எழுதிமிருக்கிறார்‌ என்று. 
வேதபண்டிதர்களில்‌ சிலர்‌ சொல்லுகிறார்கள்‌. 
ஆனாலும்‌ இந்தக்‌ கருத்தை ஒரு சிலர்‌ 
மறுக்கிறார்கள்‌. பரிசுத்த 
சாலொமோன்‌ ராஜாவுடைய 
ஏவிய வார்த்தைகள்‌ 
இந்தப்‌ புஸ்தகத்தில்‌ எழுப்பக்‌ 
என்றும்‌ அநேகர்‌ ஈல்லுகிறார்கள்‌. 
நீதிமொழிகள்‌ புஸ்தகத்திலுள்ள வசனங்கள்‌ 
சாலொமோனுடைய சுயகற்பனையல்ல. 
மனுஷருடைய 
இவையெல்லாமே பரிசுத்த ஆவியானவரின்‌ 
வார்த்தைகள்‌. தேவன்‌ தம்முடைய சிந்தையை 


மொழிகள்‌ 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சாலொமோன்‌ ராஜா 
புஸ்தகத்தின்‌ ஆரம்பத்தில்‌ 
பயப்படுதலே. 

நீதி 19) 
இந்தவாக்கியம்‌, 
மனுஷருக்குச்‌ சொன்ன  வாக்கியத்தோடு 
ஒத்திருக்கிறது. “இதோ, ஆண்டவருக்குப்‌ 
பயப்படுவதே ஞானம்‌" (யோபு 28:28) என்று 
யோபுவின்‌ புஸ்தகத்தில்‌ எழுதப்பட்டிருக்கிறது. 


சாலொமோன்‌ இஸ்ரவேல்‌ தேசத்தில்‌ 

மிகவும்‌ பிரசித்திப்‌ பெற்றவர்‌. அவர்‌ 

க்கும்‌ அறிமுகமானவர்‌. 

புஸ்தகத்தை நாம்‌. 

நாம்‌ சாலொமோனுக்கு 

கொடுக்கக்கூடாது. 

“சாலொமோனிலும்‌ பெரியவர்‌ 

இங்கே இருக்கிறார்‌” (மத்‌ 12:42) என்று 

நம்முடைய கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து, 
தம்மைப்பற்றி வெளிப்படுத்தியிருக்கிறார்‌. 

புஸ்தகத்தில்‌ 

பேசவில்லை. 

சாலொமோன்‌ 

பேசுகிறார்‌. 

நீதிமொழிகள்‌ புஸ்தகத்தின்‌ முதல்‌ ஒன்பது 

அதிகாரங்கள்‌, இந்தப்‌ புஸ்தகத்திற்கு ஒரு 

முன்னுரையாக எழுதப்பட்டிருக்கிறது. இதன்‌ 

பின்பு நீதிமொழிகளின்‌ முதலாவது பாகம்‌ 

10-24 ஆகிய அதிகாரங்களிலும்‌, 

இரண்டாவது பாகம்‌ 25-22 ஆகிய 

இ அச நொகுக்கப்பட்டிருக்கிறது 
30-ஆ அதிகாரம்‌ ஆக 

நீதிமொழிகளாகும்‌. 31-ஆவது அதிகாரம்‌ 

லேமுவேலின்‌ நீதிமொழிகளாகும்‌. 


இந்தப்‌ 
“கர்த்தருக்குப்‌ 





ழ்‌ நள 
யாய 
நீதிமொழிகள்‌ - பொருனடக்கம்‌ 


10-ஆவது 
29-ஆவது அதிகாரம்‌ 

ஒவ்வொரு வசனத்திலும்‌ 

ஒவ்வொரு நீதிமொழியும்‌ தனித்தனியாகச்‌ 
'சொல்லப்பட்டிருக்கிறது. அவற்றிற்கு. 
பொதுவான ம 


அதிகாரங்களிலள்ள 
தலைப்பு வாரியாகப்‌ 


தொகுத்துக்‌ கொடுக்கப்பட்டிருக்கிறது. 


1 பின்னைகளின்‌ ஞானமும்‌ 
மதியினமும்‌. பின்னைகன்‌ மூலமாய்‌ 
பெற்றோருக்கு வரும்‌  ஆதுதலும்‌ 
துயரமும்‌ 


108, சாலொமோனின்‌ 

ள்‌ ஞானமுள்ள மகன்‌ 

சந்தோஷப்படுத்துகிறான்‌ ; 

மூடத்தனமுள்ளவனோ தாய்க்குச்‌ 
சஞ்சலமாயிருக்கிறான்‌ 


நீதி. 15:20. ஞானமுள்ள 
தகப்பனைச்‌ சந்தோடிப்படு்தகிறான்‌: 
மதியற்ற மனுஷனோ தன்‌ தாயை 
அலட்சியம்பண்ணுகிறான்‌ 


நீதி 17:21. மூடபுத்திரனைப்‌ 
தனக்குச்‌ சஞ்சலமுண்டாக 
பெறுகிறான்‌; மதியீனனுடைய 
மகிழ்ச்சியில்லை. 


நீதி 17:25. மூடபுத்திரன்‌ தன்‌ பிதாவுக்குச்‌ 
சலிப்பும்‌, தன்னைப்‌ பெற்றவர்களுக்குக்‌ 
குசப்புமானவன்‌. 


நீதி 1973. 

தகப்பனுக்கு மிகுந்த துக்கம்‌; 

சண்டைகள்‌ ஓயாத ஒழுக்கு. 
19: :26. 


பெறுகிறவன்‌ 
அவனைப்‌ 


தகப்பனுக்கு 


மூடனாகிய மகன்‌ தன்‌ 
மனைவியின்‌ 


தகப்பனைக்‌. 
தாயைத்‌ 

இலச்சையையும்‌. 

அவமானத்தையும்‌ உண்டாக்குகிற மகன்‌. 


நீதிமொழிகள்‌ - பொருனடக்கம்‌ 


QOODNENS 
PUBLISHERS 


நீதி 23:15. என்‌ மகனே, 
ஞானமுள்ளதாயிருந்தால்‌, 
இருதயம்‌ மகிழும்‌. 


நீதி 2376. 
செம்மையானவைகளைப்‌. 
உள்ளிந்திரியங்கள்‌ மகிழும்‌. 

நீதி 23:24. நீதிமானுடைய தகப்பன்‌ மிகவும்‌ 
களிகூருவான்‌: ஞானமுள்ள பிள்ளையைப்‌ 
பெற்றவன்‌ அவனால்‌ மகிழுவான்‌. 


உன்‌ இருதயம்‌ 
என்னிலே என்‌ 


உன்‌ உதடுகள்‌ 
பேசினால்‌, என்‌ 


நீதி 23:25. உன்‌ தகப்பனும்‌ உன்‌ தாயும்‌ 
சந்தோஷப்படுவார்கள்‌; உன்னைப்‌ பெற்றவள்‌ 
மகிழுவாள்‌. 


நீதி 2721. என்‌ மகனே, என்னை 
நிந்திக்கிறவனுக்கு. நான்‌ உத்தரவு 
கொடுக்கத்தக்கதாக, நீ ஞானவானாகி, என்‌ 
இருதயத்தைச்‌ சந்தோஷப்படுத்து. 

29:3. ஞான, யிரியப்படுகிறவன்‌ 
தத்‌! இபன பழய னிதன்‌, 
வேசிகளோடே தொந்திப்பனவனோ 
ஆஸ்தியை அழிக்கிறான்‌. 


2. இந்தப்‌ பிரபஞ்சத்தின்‌ மூலமாய்‌ 
வருகிற சந்தோஷம்‌. மெய்யான 
சந்தோஷமல்ல. ஆவிக்குரிய 
சந்தோஷமே மெய்யான சந்தோஷம்‌. 


நீதி 10:2. அறியாயத்தின்‌ திரவியங்கள்‌ 
ஒன்றுக்கும்‌ உதவாது: நீதியோ 
மரணத்துக்குத்‌ தப்புவிக்கும்‌. 


நீதி 102. கர்த்தர்‌ நீதிமான்‌ களப்‌ பசியினால்‌ 
வருந்தவிட। துன்மார்க்கருடைய 
ரை அகற்றிவிடுகிறார்‌, 


நீதி 1:4. கோபாக்கினை நாளில்‌ ஐசுவரியம்‌ 
உதவாது: நீதியோ மரணத்துக்குத்‌ 
தப்புவிக்கும்‌. 

நீதி 15:46 
அதிகப்பொருளிலும்‌, 
பயத்தோடு கூடிய 
உத்தமம்‌. 


சஞ்க்தோடு அறம்‌ 
கர்த்தரைப்‌ பற்றும்‌ 
கொஞ்சப்பொருளே 





i FTE 
TT 


நீதி 1527 பகையோடிருக்கும்‌ 
கொழுத்த எருதின்‌ கறியைப்பார்க்கிலும்‌, 
சிநேகத்தோடிருக்கும்‌ இலைக்கறியே நல்லது. 


நீதி 168, அநியாயமாய்‌ வந்த அதிக 
வருமானத்திலும்‌, நியாயமாய்‌ வந்த கொஞ்ச 
வருமானமே உத்தமம்‌. 


நீதி 166. பொன்னைச்‌ சம்பாதிப்பதிலும்‌ 
ஞானத்தைச்‌ சம்பாதிப்பது எவ்வளவு உத்தமம்‌! 
வெள்ளியைச்‌ சம்பாதிப்பதிலும்‌ புத்தியைச்‌ 


சம்பாதிப்பது எவ்வளவு மேன்மை! 


நீதி 171. சண்டையோடுகூடிய வீடுநிறைந்த 
கொழுமையான பதார்த்தங்களைப்பார்க்கிலும்‌, 
அமரிக்கையோடே சாப்பிடும்‌ வெறும்‌. 
துணிக்கையே நலம்‌. 


நீதி 191, மாறுபாடான உதடுகளுள்ள. 
மூடளைப்பார்க்கிலும்‌, உத்தமனாய்‌ நடக்கிற 
தரித்திரனே வாசி. 


நீதி 28%. இருவழிகளில்‌ நடக்கிற 

(வரக்காரன்‌ ஐசுவரியவானாயிருந்தாலும்‌, 
நேர்மையாய்‌ நடக்கிற தரித்திரன்‌ அவனிலும்‌ 
வாசி. 


ஐசுவரியவான்‌ தன்‌ பார்வைக்கு 
புத்தியுள்ள தரித்திரனோ 
அவனைப்‌ பரிசோதிக்கிறான்‌. 


3. சோம்பல்தனமும்‌ சுறுசுறுப்பும்‌ 


நீதி 10:4 சோம்பற்கையால்‌ 

செய்கிறவன்‌ ஏழையாவான்‌:: 
சுறுசுறுப்புள்ளவன்‌ கையோ செல்வத்தை 
உண்டாக்கும்‌. 


நீதி 10:26. பற்களுக்குக்‌. காணும்‌ 
கண்களுக்குப்‌ புகையும்‌ எப்படியிருக்கிறதே! 
அப்படியே சோம்பேறியும்‌ ண்கள்‌ 
அனுப்புகிறவர்களுக்கு இருக்கிறான்‌. 


நீதி 1241. தன்‌ நிலத்தைப்‌ பயிரிடுகிறவன்‌ 
ஆகாரத்தினால்‌ திருப்‌ வான்‌; 


வீணரைப்பின்பற்றுகிறவனோ மதியற்றவன்‌. 


நீதி 12:24. ஜாக்கிரதையுள்ளவர்களுடைய 
கை 


சோம்பேறியோ 


நீதிமொழிகள்‌ - பொருளடக்கம்‌ 


QOODNENS 
PUBLISHERS 


நீதி 12:27. சோம்பேறி தான்‌ வேட்டையாடிப்‌ 
த்ததைச்‌ 


ஜாக்கிரதையுள்ளவனுடைய 
அருமையானது. 


நீதி 154... சோம்பேறியுடைய 
விரும்பியும்‌... ஒன்றும்‌ 
ஜாக்கிரதையுள்ளவர்களுடைய ஆத்துமாவோ 
புஷ்டியாகும்‌. 

13:23. ஏ ன்‌ வயல்‌. ரான 
கணத்தை... விலக்கும்‌. நவ்‌ 
'கிடையாமல்‌ கெட்டுப்போகிறவர்களும்‌ உண்டு, 


நீதி 1519. சோம்பேறியின்‌ வழி முள்லேலிக்குச்‌ 
சமானம்‌: நீதிமானுடைய வழியோ ராஜபாதை. 


நீதி 16:26. பிரயாசப்படுகிறவன்‌ தனக்காகவே 
பிரயாசப்படுகிறான்‌: அவன்‌ வாய்‌ அதை 
அவனிடத்தில்‌ வருந்திக்‌ கேட்கும்‌. 

நீதி 189 
அசதியாயிருப்பவன்‌ 
சகோதரன்‌. 


நீதி 19:15, சோம்பல்‌ தூங்கிவிழப்பண்ணும்‌; 

அசதியானவன்‌ பட்டினியாயிருப்பான்‌. 

நீதி 19:24, சோம்பேறி தன்‌ கையைக்‌ 

குலத்திலே வைத்து, அதைத்‌ திரும்பத்‌ தன்‌ 

வாயண்டைக்கு எடுக்காமலிருக்கிறான்‌. 
சோம்பேறி குளிருகிறதென்று 
2. அறுப்பிலே பிச்சைகேட்டாலும்‌ 

அவனுக்கு ஒன்றுங்கிடையாது. 

நீதி 203. தூக்கத்தை விரும்பாதே, 

விரும்பினால்‌ தரித்திரனாவாய்‌; 


கண்விழித்திரு, அப்பொழுது ஆகாரத்தினால்‌ 
திருப்தியாவாய்‌. 


நீதி 21:5. 
நினைவுகள்‌ 
பதறுகிறவனுடைய 
தரித்திரத்துக்கும்‌ ஏதுவாகும்‌. 

நீதி 21: சோம்பேறியின்‌ 
வேலைசெய்யச்‌ சம்மதியாததினால்‌, 
ஆசை அவனைக்‌ கொல்லும்‌. 


வேலையில்‌ 
அழிம்பனுக்குச்‌ 


தன்‌ 


ஜாக்கிரதையுள்ளவனுடைய 
செல்வத்துக்கும்‌, 
நினைவுகள்‌ 


கைகள்‌ 
அவன்‌ 


21:26. அவன்‌ நாள்தோறும்‌ 
ன்‌ இச்சிக்கிறான்‌: நீதிமானோ 


பிசினித்தனமில்லாமல்‌ கொடுப்பான்‌. 





ழ்‌ நவள 
யாய 


நீதி 223. வெளியிலே சிங்கம்‌, வீதியிலே. 
கொலையுண்பேன்‌ என்று சோம்பேறி 
சொல்லுவான்‌. 


நீதி 22:22 தன்‌ வேலையில்‌ 
ஜாக்கிரதையாயிருக்கிறவனை நீ கண்டால்‌, 
அவன்‌ நீசருக்கு முன்பாக நில்லாமல்‌, 
ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான்‌. 


நீதி 24:30. சோம்பேறியின்‌ வயலையும்‌, 
மதியீனனுடைய திராட்சத்தோட்டத்தையும்‌ 
குடந்துபோனேன்‌. 


நீதி 24:31. இதோ, அதெல்லாம்‌ 
முள்ளுக்காடாயிருந்தது: நிலத்தின்‌ முகத்தைக்‌ 
காஞ்சொறி மூடினது. அதின்‌ கற்சுவர்‌ 
இடிந்து கிடந்தது. 


நீதி 24:32 
சிந்தனைபண்ணினேன்‌:: 
புத்தியடைந்தேன்‌. 

24:33, இன்னுங்கொஞ்சம்‌ உறங்கட்டும்‌, 
இன்றுங்கொலும்‌ட... கரமுக்கிககொண்டு 
நித்திரை செய்யட்டும்‌ என்பாயோ? 


நீதி 2434. உள்‌ தரித்திரம்‌ 
வழிப்போக்கனைப்‌ போலும்‌ உன்‌ வறுமை 
ஆயுதமணிந்தவனைப்போலும்‌ வரும்‌. 


2613 லே சிங்கம்‌ 
ந றிமிலே கம்‌ கதம்‌ ற்‌ 
சோம்பேறி சொல்லுவான்‌. 


நீ 2614. க; கீல்முளையில்‌ 
கோல, சோம்பேறியும்‌ படுக்கையில்‌ 
ஆடிக்கொண்டிருக்கிறான்‌. 


நீதி 2645, சோம்பேறி தன்‌ கையைக்‌ 
குலத்திலே வைத்து அதைத்‌ தன்‌ வாய்க்குத்‌ 
திரும்ப எடுக்க வருத்தப்படுகிறான்‌. 


நீதி 2646. புத்தியுள்ள மறுஉத்தரவு 
சொல்லத்தகும்‌ ஏழுபேரைப்பார்க்கிலும்‌ 
சோம்பேறி தன்‌ பார்வைக்கு அதிக 
ஞானமுள்ளவன்‌. 


கண்டு 
நோக்கிப்‌ 


அதைக்‌. 
அதை 


க.நீதிமானின்‌ சந்தோஷமும்‌ 
துன்மார்க்கனின்‌ துயரமும்‌ 


நீதி 10:6. நீதிமானுடைய சிரசின்மேல்‌ 
ஆசிர்வாதங்கள்‌ தங்கும்‌: கொடுமையோ 
துன்மார்க்கனுடைய வாயை அடைக்கும்‌. 


நீதிமொழிகள்‌ - பொருளடக்கம்‌ 


QOODNENS 
PUBLISHERS 


நீதி 102. 
பத்திரமாய்‌ 
வழிகளில்‌ 
கண்டுபிடிக்கப்படுவான்‌. 

நீதி 1016. நீதிமானுடைய பிரயாசம்‌ 
ஜீவனையும்‌, துன்மார்க்கனுடைய 
விளைவோபாவத்தையும்‌ பிறப்பிக்கும்‌. 


உத்தமமாய்‌ 
நடக்கிறான்‌; 


நடக்கிறவன்‌. 
கோணலான 
நடக்கிறவனோ 


நீதி 10:24. துன்மார்க்கன்‌ பயப்படும்‌ காரியம்‌ 
அவனுக்கு வந்து நேரிடும்‌; நீதிமான்‌ 
விரும்புகிற காரியம்‌ அவனுக்குக்‌ 
கொடுக்கப்படும்‌. 


:25. சுழல்காற்று கடந்துபோவதுபோல்‌ 
அன்பக்கள்‌ கடத்தமாவான்‌ன! நமா 
நித்திய அஸ்திபாரமுள்ளவன்‌. 
நீதி 10:27. 
ஆயுசுநாட்களைப்‌ 
துன்மார்க்கருடைய 
குறுகிப்போம்‌. 


நீதி 10:28, 
மகிழ்ச்சியாகும்‌; 
அபட்சையோ அழியும்‌. 


கர்த்தருக்குப்‌ பயப்படுதல்‌ 


நீதிமான்களின்‌ நம்பிக்கை 
துன்மார்க்கருடைய 


நீதி 10:29. கர்த்தரின்‌ வழி உத்தமர்களுக்கு 
அரண்‌, அக்கிரமக்காரருக்கோ கலக்கம்‌. 


தக்கபடி ன்‌ சன்னரக்க்‌ பமல்‌ 
வசிப்பதில்லை. 


நீதி 1:3. செம்மையானவர்களுடைய உத்தமம்‌ 
அவர்களை நடத்தும்‌: துரோகிகளின்‌ 
மாறுபாடோ அவர்களைப்‌ பாழாக்கும்‌. 


நீதி 11:5. உத்தமனுடைய நீதி அவன்‌ 
வழியைச்‌ செம்மைப்படுத்தும்‌, துன்மார்க்கனோ 


தன்‌ துன்மார்க்கத்தினால்‌ விழுவான்‌. 


நீதி 16. செம்மையானவர்களுடைய நீதி 
அவர்களைத்‌ தப்புவிக்கும்‌: துரோகிகளோ 
தங்கள்‌ தீவினையிலே பிடிபடுவார்கள்‌. 

நீதி 1:7. துன்மார்க்கன்‌ மரிக்கும்போ, 
அவன்‌ நம்பிக்கை அழியும்‌; அக்கிரமக்காரரின்‌ 
அபேட்சை கெட்டுப்போம்‌. 

நீதி 1:8. நீதிமான்‌ இக்கட்டினின்று 
விடுவிக்கப்படுவான்‌: அவன்‌ இருந்த 
இடத்திலே துன்மார்க்கன்‌ வருவான்‌. 





i THE 
TT 


நீதி 1118. துன்மார்க்கன்‌ விருதாவேலையைச்‌ 
செய்கிறான்‌; நீதியை விதைக்கிறவனோ 
மெய்ப்பலனைப்‌ பெறுவான்‌. 


நீதி 1119. நீதி ஜீவனுக்கு ஏதுவாகிறதுபோல்‌, 
தீமையைப்‌ பின்தொடருகிறவன்‌ மரணத்துக்கு 
ஏதுவாகிறான்‌. 

நீதி 11:20. 

இருதயமுடையவர்கள்‌ 

அருவருப்பானவர்கள்‌: 

மார்க்கத்தாரோ அவருக்குப்‌ பிரியமானவர்கள்‌. 
நீதி 11:21. கையோடே கைகோத்தாலும்‌, 
துஷ்டன்‌ தண்டனைக்குத்‌ தப்பான்‌; 
நீதிமான்களுடைய சந்ததியோ 
விடுவிக்கப்படும்‌. 


113] நீதிமானுக்கு பூமியில்‌ 
தப்பத்‌ க்கம்‌ த்க்‌ 
பாலிக்கும்‌ எத்தனை அதிகம்‌. 


நீதி 12:2. நல்லவன்‌ கர்த்தரிடத்தில்‌ தயை 
பெறுவான்‌ ; துர்ச்சிந்தனைகளுள்ள 
மனுஷனை அவர்‌ ஆக்கினைக்குட்படுத்துவார்‌ 
நீதி 12:3. துன்மார்க்கத்தினால்‌ (ஷன்‌ 
நட்பான (தனக்கு கேரா 
அசையாது. 

நீதி 12:7. துன்மார்க்கர்‌ கவிழ்க்கப்பட்டு 
இறிந்தபோவார்கள்‌: நீதிமான்‌ களுகைய வீடோ 
நிலைநிற்கும்‌. 

நீ! 12:13. மார்க்க 

நதடுகளின்‌ துரோகமே கண்ணி, நினோ 
நெருக்கத்தினின்று நீங்குவான்‌. 


நீதி 12:14. அவனவன்‌ தன்‌ தன்‌ வாயின்‌ 
பலனால்‌  திருப்தியடைவான்‌: அவனவன்‌ 
கைகிரியையின்‌ பலனுக்குத்தக்கதாக 
அவனவனுக்குக்‌ கிடைக்கும்‌. 

நீதி 12:21. நீதிமானுக்கு ஒரு கேடும்‌ வராது; 
துன்மார்க்கரோ. தீமையினால்‌. 
நிறையப்படுவார்கள்‌. 

நீதி 12:26. நீதிமான்‌ தன்‌ 
அயலானைப்பார்க்கிலும்‌ மேன்மையுள்ளவன்‌; 
துன்மார்க்கருடைய வழியோ அவர்களை 
மோசப்படுத்தும்‌. 

நீதி 12:28. நீதியின்‌ பாதையில்‌ ஜீவன்‌ 
உண்டு; அந்தப்‌ பாதையில்‌ மரணம்‌ இல்லை. 


நீதி 136. நீதி உத்‌ 

தற்காக்கும்‌; துன்மார்க்கமோ 

கவிழ்த்துப்போடும்‌. 
நீதிமான்களின்‌ வெளிச்சம்‌ 
;: துன்மார்க்கரின்‌ தீபமோ 


உத்தமமார்க்கத்தானைத்‌ 
பாவியைக்‌ 


ஞானவான்களுடைய போதகம்‌ 
ஊற்று; அதினால்‌ 

மரணக்கண்ணிகளுக்குத்‌ தப்பலாம்‌. 

நீதி 1315. நற்பத்தி தயையை உண்டாக்கும்‌: 

துரோகிகளுடைய வழியோ கரடுமுரடானது. 


நீதி 13:21. பாவிகளைத்‌ தீவினை தொடரும்‌; 
நீதிமான்களுக்கோ நன்மை பலனாக வரும்‌. 


நீதி 13:22. நல்லவன்‌ தன்‌ பிள்ளைகளின்‌ 
பிள்ளைகளுக்குச்‌ சுதந்திரம்‌ வைத்துப்‌ 
போகிறான்‌; பாலியின்‌ ஆஸ்தியோ 
நீதிமானுக்காகச்‌ சேர்த்துவைக்கப்படும்‌. 

5. நீதிமான்‌ தனக்குத்‌ திருப்தியாகப்‌ 


துன்மார்க்கருடைய  வயிறோ 


நீதி 1481. துன்மார்க்கனுடைய வீடு அழியும்‌: 
செம்மையானவனுடைய கூடாரமோ செழிக்கும்‌. 


நீதி 14444. பின்வாங்கும்‌ இருதயமுள்ளவன்‌ 
தன்‌ வழிகளிலேயும்‌, நல்ல மனுஜனோ 
தன்னிலே தானும்‌ திருப்தியடைவான்‌. 


நீதி 1419. தீயோர்‌ நல்லோருக்கு முன்பாகவும்‌, 


துன்மார்க்கர்‌ நீதிம 
வாசற்படிகளிலும்‌ குனிவதுண்டு. 
நீதி 14:32. துன்மார்க்கன்‌ தன்‌ தீமையிலே 
வாரிக்கொள்ளப்படுவான்‌; நீதிமானோ தன்‌ 
மரணத்திலே நம்பிக்கையுள்ளவன்‌. 


நீதி 156,  நீதிமானுடைய வீட்டில்‌ 
அதிகபொக்கிஷமுண்டு: துன்மார்க்கனுடைய 

வருமானத்திலோ துன்பழுண்டு. 
துன்மார்க்கருடைய பலி 
அருவருப்பானது; 


ான்களுடைய 


பிரியம்‌. 

நீதி 159.  துன்மார்க்கனுடைய 
கர்த்தருக்கு அருவருப்பானது; 
பின்பற்றுகிறவனையோ அவர்‌ நேசிக்கிறார்‌. 





ழ்‌ நள 
யாய 


நீதி 15:24. கீழான பாதாளத்தை விட்டு 
விலகும்படி, விலேகிக்கு ஜீவவழியானது. 
உன்னதத்தை நோக்கும்‌ வழியாம்‌. 


நீதி 15:26. துன்மார்க்கருடைய நினைவுகள்‌ 
கர்த்தருக்கு அருவருப்பானவைகள்‌;; 
சுத்தவான்‌௧ளுடைய வார்த்தைகளோ 
இன்பமானவைகள்‌. 


நீதி 15:29. துன்மார்க்கருக்குக்‌ 
தூரமாயிருக்கிறார்‌:: நீதிமா। 
ஜெபத்தையோ கேட்கிறார்‌. 


நீதி 20:7. நீதிமான்‌ தன்‌ உத்தமத்திலே 
நடக்கிறான்‌; அவனுக்குப்பிறகு அவன்‌ 
பிள்ளைகளும்‌ பாக்கியவான்களாயிருப்பார்கள்‌. 


நீத 202. நீதயர்‌ தன்பர்க்ககுடைய 
வீட்டைக்‌ குவனித்துப்பார்க்கிறார்‌: 
துன்மார்க்கரைத்‌  தீங்கில்‌ கவிழ்த்துப்‌ 
போடுவார்‌. 


நீதி 2145. 
சந்தோஷமும்‌, 
அழிவுமாம்‌. 


நீதி 2116. விவேகத்தின்‌ 
தப்பி நடக்கிற மனுஷன்‌ 
கூட்டத்தில்‌ தாபரிப்பான்‌. 


நீதி 2148.  நீதிமானுக்குப்‌ பதிலாகத்‌ 
துன்மார்க்கனும்‌, 'ம்மையானவனுக்குப்‌ 
பதிலாக துரோசியும்‌ மீட்கும்பொருளாவார்கள்‌. 


நீதி 2124. நீதியையும்‌ தமையையும்‌ 
பின்பற்றுகிறவன்‌ ஜீவனையும்‌ நீதியையும்‌ 
மகிமையையும்‌ கண்டடைவான்‌. 


நீதி 2212. கர்த்தருடைய கண்கள்‌ 
ஞானத்தைக்‌ காக்கும்‌: துரோகிகளின்‌ 
வார்த்தைகளையோ அவர்‌ 
தாறுமாறாக்குகிறார்‌. 


நீதி 28:10. உத்தமர்களை மோசப்படுத்தி, 
பொல்லாத வழியிலே நடத்துகிறவன்‌ தான்‌ 
வெட்டின குழியில்‌ தானே விழுவான்‌: 
உத்தமர்களோ நன்மையைச்‌ சுதந்தரிப்பார்கள்‌. 


கர்த்தர்‌ 
'ன்களின்‌ 


நியாயந்தீர்ப்பது நீதிமானுக்குச்‌ 


அக்கிரமக்காரருக்கோ 


வாகன்‌ 


நடக்கிறவன்‌ 
மாறுபாடான 


உத்தமனாய்‌ 


நீதிமொழிகள்‌ - பொருனடக்கம்‌ 


QODNENS 
PUBLISHERS 


நீதி 29:6. துஷ்டனுடைய துரோகத்திலே 
கண்ணியிருக்கிறது: நீதிமானோ பாடி 
மகிழுகிறான்‌. 


5. மதிப்பும்‌ அவமதிப்பும்‌ 


. நீதிமானுடைய பேர்‌ புகழ்பெற்று 
துன்மார்க்கனுடைய 


நீதி 10:7. 
விளங்‌ 


நீதி 12:8. 


கட்டளைகளை 


இருதயத்தில்‌ ஞானமுள்ளவன்‌ 
ஏற்றுக்கொள்ளுகிறான்‌; 


அலப்புகிற மூடனோ விழுவான்‌. 


நீதி 129 
பத்திரமாய்‌ 
வழிகளில்‌: 


உத்தமமாய்‌ 
நடக்கிறான்‌; 


நடக்கிறவன்‌ 
கோணலான 
நடக்கிறவனோ 
கண்டுபிடிக்கப்படுவான்‌. 

நீதி 18:3. துன்மார்க்கன்‌ வர அவமானம்‌ 
வரும்‌: அவமான த்தோடே நிந்தையும்‌ வரும்‌. 
நீதி 264. உஷ்ணகாலத்திலே உறைந்த 
பனியும்‌, அறுப்புக்காலத்திலே மழையும்‌ 
தகாதது போல, மூடனுக்கு மகிமை தகாது. 
நீதி 27:21. வெள்ளிக்குக்‌ 
பொன்னுக்குப்‌ படமும்‌ 
மனுஷனுக்கு அவனுக்கு 
புகழ்ச்சியே சோதனை. 


குகையும்‌, 
தனை; 
உண்டாகும்‌ 


நீதி 2544. கொடுப்பேன்‌ என்று சொல்லியும்‌ 
கொடாமலிருக்கிற வஞ்சகன்‌ மழையில்லாத 
மேகங்களுக்கும்‌ காற்றுக்கும்‌ சரி. 

நீதி 25:27. தேனை மிகுதியாய்‌ உண்பது 
நல்லதல்ல, தற்புகழை நாடுவதும்‌ புகழல்ல. 


நீதி 27:2. உன்‌ வாய்‌ அல்ல, புறத்தியானே 
உன்னைப்‌ புகழட்டும்‌; உன்‌ உதடு அல்ல, 
அந்நியனே உன்னைப்‌ புகழட்டும்‌. 


6. கீழ்ப்படி.தலும்‌ 
கீழ்ப்படியாமமையும்‌ 


நீதி 10:8. இருதயத்தில்‌ ஞானமுள்ளவன்‌ 
கட்டளைகளை ஏற்றுக்கொள்ளுகிறான்‌:: 
அலப்புகிற மூடனோ விழுவான்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


நீதி 1047 த்‌ 
காத்துக்கொள்ளுகிறவன்‌' ஜீவவழியில்‌ 
இருக்கிறான்‌: தண்டனையை 
'வெறுக்கிறவனோ மோசம்போகிறான்‌. 


நீதி 121. புத்திமத்திகளை விரும்புகிறவன்‌ 
அறிவை விரும்புகிறான்‌; 
கொள்ளுதலை. வெ; 
மிருககுணமுள்ளவன்‌. 


நீதி 12:15. 
பார்வைக்குச்‌ 
ஆலோசனைக்குச்‌ 
ஞானமுள்ளவன்‌. 


புத்திமதிகளைக்‌ 


மதிமீனனுடைய வழி அவள்‌ 
செம்மையாயிருக்கும்‌: 
செவிகொடுக்கிறவனோ 


2: பரியாசக்காரனோ 
கத்திக்க செவிகொடான்‌. 


நீதி 1313. திருவசனத்தை அவமதிக்கிறவன்‌ 
நாசமடைவான்‌;: கற்பனைக்குப்‌ 
பயப்படுகிறவனோ பலனடைவான்‌. 


நீதி 13:18, புத்திமதிகளைத்‌ தள்ளுகிறவன்‌ 
தரித்திரத்தையும்‌ இலச்சையையும்‌ அடைவான்‌; 
குடிந்துகொள்ளுதலைக்‌ கவனித்து. 


நடக்கிறவனோ கனமடைவான்‌. 


நீதி 15:5. மூடன்‌ தன்‌ தகப்பன்‌ புத்தியை 
அலட்சியம்‌ பண்ணுகிறான்‌: கடிந்து 
கொள்ளுதலைக்‌ கவனித்து நடக்கிறவனோ 
விவேகி. 


நீதி 15:10. பான்‌ விட்டு விலகுகிறவனுக்குப்‌ 
புத்திமதி 


விசனமாயிருக்கும்‌:: கடிந்து 
கொள்ளுதலை வெறுக்கிறவன்‌ சாவான்‌. 


நீதி 1542. பரியாசக்காரன்‌ 
குடிந்துகொள்ளுகிறவனை 
ஞானவான்களிடத்தில்‌ போகவுமாட்டான்‌. 


நீதி, 15:31. 'வனுக்கேதுவான 
குடிந்துகொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளும்‌ காது. 
ஞானிகளிடத்தே தங்கும்‌. 

நீதி 15:32 புத்திமதியைத்‌ தள்ளிவிடுகிறவன்‌ 
தன்‌ ஆத்துமாவை வெறுக்கிறான்‌; 
கடிந்துகொள்ளுதலைக்‌ கேட்கிறவனோ 
ஞானமடைவான்‌. 


நீதிமொழிகள்‌ - பொருளடக்கம்‌ 


QOODNENS 
PUBLISHERS 


நீதி 1946 கட்டளையைக்‌ 
காத்துக்கொள்ளுகிறவன்‌ தன்‌ ஆத்துமாவைக்‌ 
காக்கிறான்‌: தன்‌ வழிகளை அவமதிக்கிறவன்‌ 
சாவான்‌. 
நீதி 28-4. வேதப்பிரமாணத்தை விட்டு 
விலகுகிறவர்கள்‌ துன்மார்க்கரைப்‌ 
புகழுகிறார்கள்‌; வேதப்பிரமாணத்தைக்‌ 
கைக்கொள்ளுகிறவர்களோ அவர்களோடே 
போராடுகிறார்கள்‌. 


நீதி 28:7. 
கைக்கொள்ளுகிறவன்‌ 
புத்திரன்‌; 
தோழனாயிருக்கிறவனோ 
அவமானப்படுத்துகிறான்‌. 
நீதி 289. வேதத்தைக்‌ கேளாதபடி தன்‌ 


செவியை விலக்குகிறவனுடைய ஜெபமும்‌ 
அருவருப்பானது. 


வேதப்பிரமாணத்தைக்‌ 
விவேகமுள்ள 
போஜனப்பிரியருக்குத்‌ 
தன்‌ தகப்பனை 


7. பிரயோஜனமும்‌ 
பிரயோஜமின்மையும்‌ 


நீதி 10:10. கண்சாடை காட்டுகிறவன்‌ நோவு 
உண்டாக்குகிறான்‌; அலப்புகிற மூடன்‌ 
விழுவான்‌. 


நீதி 102 
யாட்‌ 
உண்டு. 


'தீவினைசெய்வ; 


பத்தினறுங்கோ ஞானம்‌ 


ஞானம்‌. 


நீதி 11:9. மாயக்காரன்‌ தனக்‌ த்தவனை 
தன்னால்‌ கெடுக்கிறான்‌: re 
அறிவினால்‌ தப்புகிறான்‌. 


நீதி 90. நீதிமான்கள்‌ நன்றாயிருந்தால்‌ 
பட்டணம்‌ களிகூரும்‌; துன்மார்க்கர்‌ அழிந்தால்‌ 
கெம்பீரம்‌ உண்டாகும்‌. 

நீதி 11 செம்மையானவர்களுடைய 
ஆசீர்வாதத்தினால்‌ பட்டணம்‌ 
நிலைபெற்றோங்கும்‌: துன்மார்க்கருடைய 
வாயினால்‌ அது இடிந்துவிழும்‌. 

நீதி 7:23. நீதிமான்களுடைய ஆசை 
நன்மையே; துன்மார்க்கருடைய நம்பிக்கையோ 
கோபக்கினையாய்‌ முடியும்‌. 





i= FTE 
TT 


நீதி 12:5. நீதிமான்களுடைய நினைவுகள்‌ 
நியாயமானலைகள்‌ ; துன்மார்க்கருடைய 
ஆலோசனைகளோ சூதானவைகள்‌. 


நீதி 12%, துன்மார்க்கரின்‌ வார்த்தைகள்‌ 
இரத்தஞ்சிந்தப்‌. பதி்‌ றியது: 
உத்தமர்களுடைய வாயோ அவர்களைத்‌ 
தப்புவிக்கும்‌. 

1212, துன்மார்க்கன்‌ துஷ்டருடைய 
றான்‌; நீதிமானுடைய வேர்‌ 


பட்டயக்குத்துகள்போல்‌ 
உண்டு: 
ஞானமுள்ளவர்களுடைய நாவோ ஒளஷதம்‌. 


12:20 ப்‌ பிணைக்கிறவர்களின்‌ 
தயத்தில்‌ இருக்கிறது கபடம்‌: சமாதானம்‌ 

பண்ணுகிற ஆலோசனைக்காரருக்கு உள்ளது 

சந்தோஷம்‌. 

நீதி 13:2. மனுஷன்‌ தன்‌ வாயின்‌ பலனால்‌ 

நன்மையைப்‌  புசிப்பா துரோகிகளின்‌ 

ஆத்துமாவோ கொடுமையைப்‌ புசிக்கும்‌. 


நீதி 14:22, தீமையை யோசிக்கிறவர்கள்‌ 
தவறுகிறார்களல்லவோ? நன்மையை 
யோசிக்கிறவர்களுக்கோ கிருபையும்‌ 
சத்தியமுமுண்டு. 

நீதி 16:29. கொடுமையானவன்‌ தன்‌ 
அயலானுக்கு நயங்காட்டி, அவனை 
நலமல்லாத வழியிலே நடக்கப்பண்ணுகிறான்‌. 


துஷ்டன்‌ கலகத்தையே 
குரூரதூதன்‌ அவனுக்கு 
விரோதமாக அனுப்பப்படுவான்‌. 


நீதி 2140. துள்மார்க்னுடைய மனம்‌ 
பொல்லாப்பைச்‌ செய்ய விரும்பும்‌; அவன்‌ 
கண்களில்‌. அவன்‌ அயலானுக்கு 
இரக்கங்கிடையாது. 


நீதிமொழிகள்‌ - பொருளடக்கம்‌ 


QOODNENS 
PUBLISHERS 


நீதி 2438. 
உபாயஞ்செய்கிறவன்‌. 
என்னப்படுவான்‌. 


நீதி 26:23. நேச அனலைக்‌ காண்பிக்கிற 
உதடுகளோடு கூடிய தீயநெஞ்சம்‌ வெள்ளிப்‌ 
பூச்சு பூசிய ஒட்டைப்போலிருக்கும்‌. 


நீதி 26:27. படுகுழியை வெட்டுகிறவன்‌ 
தானே அதில்‌ விழுவான்‌; கல்லைப்‌ 
புரட்டுகிறவன்‌ மேல்‌ அந்தக்‌ கல்‌ திரும்ப 
விழும்‌. 


தீலினைசெய்ய 
துஷ்டன்‌ 


8. ஞானமுள்ள ௪ம்பாஷணையும்‌ 
மதியீனமான சம்பாஷணையும்‌ 


நீதி 1041, நீதிமானுடைய வாய்‌ ஜீவணற்று: 
கொட £ துன்மார்க்கனுடைய வாமை 
அடைக்கும்‌. 


நீதி 1042. பகை விரோதங்களை எழுப்பும்‌: 
அன்போ சகல பாவங்களையும்‌ மூடும்‌. 


நீதி 1014. ஞானவான்கள்‌ அறிவைச்‌ சேர்த்து 
வைக்கிறார்கள்‌: மூடனுடைய வாய்க்குக்‌ கேடு 
சமீபித்திருக்கிறது. 


நீதி 10:20. நீதிமானுடைய நாவு சுத்தவெள்ளி: 
துன்மார்க்கனுடைய மனம்‌ அற்பவிலையும்‌ 
பெறாது. 


நீதி 10:௮1. நீதிமானுடைய 
அநேகரைப்‌ போலிக்கும்‌; 
மதிமீனத்தினால்‌ மாளுவார்கள்‌. 


நீதி 10:31. நீதிமானுடைய வாய்‌ ஞானத்தை 
வெளிப்படுத்தும்‌: மாறுபாடுள்ள  நாவோ 
அறுப்புண்டுபோம்‌. 


நீதி 10:32. நீதிமான்களுடைய உதடுகள்‌ 
பிரியமானலைகளைப்‌ பேச அறியும்‌; 


துன்மார்க்கருடைய வாயோ மாறுபாடுள்ளது. 


நீதி 11:30. நீதிமானுடைய பலன்‌ ஜீவலிருட்சம்‌; 
ஆத்துமாக்களை 'ஆதாயப்படுத்திக்‌ 
கொள்ளுகிறவன்‌ ஞானமுள்ளவன்‌. 


நீதி 14:3. மூடன்‌ வாயிலே அவன்‌ 
அகந்தைக்கேற்ற மிலாறுண்டு; 
ஞானவான்களின்‌ உதடுகளோ அவர்களைக்‌ 
காப்பாற்றும்‌. 


உநடுகள்‌ 
மூடரோ 





i THE 
TT 


நீதி 15:2. ஞானிகளின்‌ நாவு அறிவை 
உபயோகப்படுத்தும்‌: மூடரின்‌ வாயோ 
புத்தியீனத்தைக்‌ கக்கும்‌. 


நீதி 15:4. ஆரோக்கியமுள்ள நாவு 
ஜீவவிருட்சம்‌: நாவின்‌ மாறுபாடோ ஆலிமை 
நொறுக்கும்‌. 


நீதி 1597. ஞானிகளின்‌ உதடுகள்‌ அறிவை. 
இறைக்கும்‌: மூடரின்‌ இருதயமோ அப்படியல்ல. 
நீதி 15:23, க்குத்‌ 
வாங்பொழிலினால்‌. எமர்‌ பவண்டாம்‌ 
ஏற்றகாலத்தில்‌ சொன்ன வார்த்தை எவ்வளவு 
நல்லது! 

நீதி 15:28, நீதிமானுடைய மனம்‌ பிரதியுத்தரம்‌ 
சொல்ல யோசிக்கும்‌: துன்மார்க்கனுடைய 
வாயோ தீமைகளைக்‌ கொப்பளிக்கும்‌ 


நீதி 16220. விவேகத்துடன்‌ காரியத்தை 
நடப்பிக்கிறவன்‌ நன்மைபெறுவான்‌; கர்த்தரை 
நம்புகிறவன்‌ பாக்கியவான்‌. 


நீதி 16:23, ஞானியின்‌ இருதயம்‌ அவன்‌ 
வாய்க்கு. அறிவை யூப்டும்‌: அவன்‌ 
உதடுகளுக்கு அது மேன்மேலும்‌ கல்வியைக்‌ 
கொடுக்கும்‌. 


நீதி 1624, இனிய சொற்கள்‌ தேன்கூடுபோல்‌ 
ஆத்துமாவுக்கு மதுரமும்‌, எலும்புகளுக்கு 
ஒளஷதமுமாகும்‌. 


நீதி 17:7. மேன்மையானவைகளைப்‌ பேசும்‌ 
உதடு மூடனுக்குத்‌ தகாது: பொய்‌ பேசும்‌ 
உதடு பிரபுவுக்கு எவ்வளவேனும்‌ தகாது. 


நீதி 18:4. மனுஷனுடைய வாய்மொழிகள்‌ 
ஆழமான ஜலம்போலிருக்கும்‌: ஞானத்தின்‌ 
ஊற்று பாய்கிற ஆற்றைப்போலிருக்கும்‌. 

நீதி 18:7. மூடனுடைய வாய்‌ அவனுக்குக்‌ 
கேடு, அவன்‌ உதடுகள்‌ அவன்‌ 
ஆத்துமாவுக்குக்‌ கண்ணி. 


நீதி 18:20. அவனவன்‌ வாயின்‌ பலனால்‌. 
அவனவன்‌ வயிறு நிரம்பும்‌; அவனவன்‌ 
உதடுகளின்‌ விளைவினால்‌ அவனவன்‌ 
திருப்தியாவான்‌. 

நீதி 19௮. மரணமும்‌ ஜீவனும்‌ 
நாவின்‌ அதிகாரத்திலிருக்கும்‌: அதில்‌ 
பிரியப்படுகிறவர்கள்‌. ன்‌ 

புசிப்பார்கள்‌. 


நீதிமொழிகள்‌ - பொருளடக்கம்‌ 


QOODNENS 
PUBLISHERS 


நீதி 2045. பொன்னும்‌ மிகுதியான 
முத்துக்களும்‌ உண்டு: அறிவுள்ள 
உதடுகளோ விலையுயர்ந்த இரத்தினம்‌. 


நீதி 21:23. தன்‌ வாயையும்‌ தன்‌ நாவையும்‌ 
காக்கிறவன்‌ தன்‌ ஆத்துமாவை 
இடுக்கண்களுக்கு விலக்கிக்‌ காக்கிறான்‌. 


நீதி 235. 
கேட்கப்பேசாதே; 
வார்த்தைகளின்‌ 
அசட்டைப்பண்ணுவான்‌. 


நீதி 24:26, 
சொல்லுகிறவன்‌ 
முத்தமிடுகிறவனுக்குச்‌ சமானம்‌. 
நீதி 2501, ஏற்ற சமயத்தில்‌ சொன்ன 
வார்த்தை வெள்ளித்தட்டில்‌ வைக்கப்பட்ட 
பொற்பழங்களுக்குச்‌ சமானம்‌. 


செவிகள்‌ 
உன்‌ 
ஞானத்தை 


மூடனுடைய 
அவன்‌ 


செம்மையான மறுமொழி 


உதடுகளை 


9. அன்பும்‌ பகையும்‌ 


நீதி 1042. பகை விரோதங்களை எழுப்பும்‌: 
அன்போ சகல பாவங்களையும்‌ மூடும்‌. 


1597. பகையோடிருக்கும்‌ கொழுத்த 
நின்‌ குறியைப்பார்க்கிலும்‌, 
சிநேகத்தோடிருக்கும்‌ இலைக்கறியே நல்லது. 
நீதி 171. சண்டையோடுகூடிய வீடுநிறைந்த 
கொழுமையான பதார்த்தங்களைப்பார்ககிலும்‌, 


சாப்பிடும்‌ வெறும்‌ 


குற்றத்தை மூடுகிறவன்‌. 
நாடுகிறான்‌:  கேட்டதைச்‌ 
பிராணசிநேகிதரையும்‌ 


நீதி 17:44. சண்டையின்‌ ஆரம்பம்‌ மதகைத்‌ 
திறந்துவிடுகிறதுபோலிருக்கும்‌; ஆதலால்‌ 
விவாதம்‌ எழும்புமுன்‌ அதை விட்டுவிடு. 


நீதி 17:19. வாதுப்பிரியன்‌ பாதகப்பிரியன்‌: தன்‌ 
வாசலை உயர்த்திக்‌ கட்டுகிறவன்‌ அழிவை 
நாடுகிறான்‌. 

நீதி 18:6. மூடனுடைய உதடுகள்‌ விவாதத்தில்‌ 
நுழையும்‌, அவன்‌ வாய்‌ அடிகளை 
வரவழைக்கும்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


நீதி 18:17. தன்‌ வழக்கிலே முதல்பேசுகிறவன்‌ 
நீதிமான்போல்‌ காணப்படுவான்‌; அவன்‌ 
அயலானோ வந்து அவனைப்‌ 
பரிசோதிக்கிறான்‌ 


நீதி 1818. சீட்டுப்போடுதல்‌ விரோதங்களை 
ஒழித்து, பலவான்கள்‌ நடுவே சிக்கறுக்கும்‌. 


நீதி 1819. அரணான 
வசப்படுத்துவதைப்பார்க்கிலும்‌ 
கோபங்கொண்ட சகோதரனை 
வசப்படுத்துவது அரிது: அவர்களுடைய 
விரோதங்கள்‌ கோட்டைத்‌ தாழ்ப்பாள்கள்போலி 
ருக்கும்‌. 

நீதி 20:3, வழக்குக்கு விலகுவது 
மனுஷனுக்கு மேன்மை: மூடனானவன்‌ 
எவனும்‌ அதிலே தலையிட்டுக்கொள்வான்‌. 


பட்டணத்தை 


நீதி 25:8. வழக்காடப்‌ பதற்றமாய்ப்‌ போகாதே; 
முடிவிலே. உன்‌ அயலான்‌ உன்னை 
வெட்கப்படுத்தும்போது, நீ என்ன செய்யலாம்‌ 
என்று திகைப்பாயே. 


நீதி 2687... வழியே போகையில்‌ 
தனக்கடாதவழக்கில்‌ தலைபிடுகிறவன்‌ 
நாயைக்‌ காதைப்‌ பிடித்திழுக்கிறவனைப்போலி 
ருக்கிறான்‌. 


நீதி 26:21. கரிகள்‌ தழலுக்கும்‌, விறகு 
நேருவுக்கும்‌ ஈகுகானதுவோகு வதுப்பசியன 
சண்டைகளை மூட்டுகிறதற்கு ஏதுவானவன்‌. 


நீதி 299, ஞானி மூடனுடன்‌. 
வழக்காடுகையில்‌, சினந்தாலும்‌ சிரித்தாலும்‌ 
அமைதியில்லை. 


10. ஐசுவரியமும்‌ தரித்திரமும்‌ 


நீதி 1015. ஐசுஷியவானுடைய பொருள்‌ 


அவனுக்கு அரணான பட்டணம்‌; ஏழைகளின்‌ 
வறுமையோ அவர்களைக்‌ கலங்கப்பண்ணும்‌. 


நீதி 10:22. கர்த்தரின்‌ ஆசீர்வாதமே 
ஐசுவரியத்தைத்‌ தரும்‌: அதனோடே அவர்‌ 
வேதனையைக்‌ கூட்டார்‌. 


நீதி 1:28. தன்‌ ஐசுவரியத்தை ச்ம்‌ 
விழுவான்‌; நீதிமான்களோ 
தழைப்பார்கள்‌. 


நீதிமொழிகள்‌ - பொருளடக்கம்‌ 


QOODNENS 
PUBLISHERS 


நீதி 13:7. ஒன்றுமில்லாதிருக்கத்‌ தன்னைச்‌ 
செல்வனாகப்‌ பாராட்டுகிறவனும்‌ உண்டு; 
மிகுந்த செல்வமிருக்கத்‌ தன்னைத்‌ 
தரித்திரனாகப்‌ பாராட்டுகிறவனும்‌ உண்டு. 


நீதி 13:8. மனுஷருடைய ஐசுவரியம்‌ அவன்‌ 
பிராணனை. மீட்கும்‌: தரித்திரனோ 
மிரட்டுதலைக்‌ கேளாதிருக்கிறான்‌. 


நீதி 14:20. தரித்திரன்‌ தனக்கடுத்தவனாலும்‌ 
பகைக்கப்படுகிறான்‌;  ஐசுவரியவானுக்கோ 
அநேக சிநேகிதருண்டு. 


நீதி 14:24. ஞானிகளுக்கு முடி அவர்கள்‌ 
செல்வம்‌; மூடரின்‌ மதியீனம்‌ மூடத்தனமே. 


நீதி 1891. ஐகூரியவானுடைய பொருள்‌ 
அவனுக்கு அரணான பட்டணம்‌; அது அவன்‌ 
எண்ணத்தில்‌ உயர்ந்த மதில்போலிருக்கும்‌. 

நீதி 19:23. தரித்திரன்‌ கெஞ்சிக்கேட்கிறான்‌;: 
ஐசுவரியவான்‌ கடினமாய்‌ உத்தரவு, 
கொடுக்கிறான்‌. 


நீதி 194. மாறுபாடான உதடுகளுள்ள 
மூடனைப்பார்க்கிலும்‌, உத்தமனாய்‌ நடக்கிற 
தரித்திரனே வாசி. 


நீதி 19:4. செல்வம்‌ அநேக சிநேகிதரைச்‌ 
சேர்க்கும்‌: தரித்திரனோ தன்‌ சிநேகிதனாலும்‌ 
நெகிழப்படுவான்‌. 


நீதி 19:7. தரித்திரனை அவனுடைய 
சகோதரர்‌ எல்லாரும்‌ பகைக்கிறார்களே, 
எத்தனை அதிகமாய்‌ அவன்‌ சிநேகிதர்‌ 
அவனுக்குத்‌ தூரமாவார்கள்‌; அவர்களுடைய 
வார்த்தைகளை அவன்‌ நாடுகிறான்‌, 
அவைகளோ வெறும்‌ வார்த்தைகளே. 

நீதி 192 நன்மைசெய்ய மனுஷன்‌ 
கொண்டிருக்கும்‌ ஆசையே தமை; 
பொய்யனைப்‌ பார்க்கிலும்‌ தரித்திரன்‌ வாசி. 


நீதி 22:2. ஐசுவரியவானும்‌ தரித்திரனும்‌ 
ஒருவரையொருவர்‌ சந்திக்கிறார்கள்‌; 
அவர்கள்‌ அனைவரையும்‌ உண்டாக்கினவர்‌ 
கர்த்தர்‌. 

நீதி 22:7. ஐசுஷியவான்‌ தரித்திரனை 
ஆளுகிறான்‌; கடன்வாங்கினவன்‌ 
கடன்கொடுத்தவனுக்கு அடிமை. 





f= al 
ETT 


நீதி 28:6.  இருவழிகளில்‌ நடக்கிற 
'திரியாவரக்காரன்‌ ஐசுவரியவானாயிருந்தாலும்‌. 
நேர்மையாய்‌ நடக்கிற தரித்திரன்‌ அவனிலும்‌ 
வாசி. 

நீதி 28:01. ஐசுவரியவான்‌ தன்‌ பார்வைக்கு 
ஞானவான்‌; புத்தியுள்ள  தரித்திரனோ 
அவனைப்‌ பரிசோதிக்கிறான்‌. 


நீதி 29:13. தரித்திரனும்‌ கொடுமைக்காரனும்‌ 
ஒருவரையொருவர்‌ சந்திக்கிறார்கள்‌; 
அல்லிருவருடைய கண்களுக்கும்‌ கர்த்தர்‌ 
வெளிச்சங்‌ கொடுக்கிறார்‌. 


11. சத்தியமும்‌ பொய்யும்‌ 


நீதி 10:18. பகையை மறைக்கிறவன்‌ பொய்‌ 
உதடன்‌; புறங்கூறுகிறவன்‌ மதிகேடன்‌. 

நீதி 12:17. சத்தியவாசகன்‌ நீதியை 
வெளிப்படுத்துவான்‌ ; பொய்ச்சாட்சிக்காரனோ 
வஞ்சகத்தை வெளிப்படுத்துவான்‌ 

நீதி 12:19. சத்திய உதடு என்றும்‌ 
நிலைத்திருக்கும்‌; பொய்‌ நாவோ ஒரு 
நிமிஷமாத்திரம்‌ இருக்கும்‌. 

நீதி 12:22. பொய்‌ உதடுகள்‌ கர்த்தருக்கு 


அருவருப்பானவைகள்‌:: உண்மையாய்‌. 
நடக்கிறவர்களோ அவருக்குப்‌ பிரியம்‌ 


நீதி 195. நீதிமான்‌ பொய்ப்பேச்சை 

வெறுக்கிறான்‌; துன்மார்க்கனோ வெட்கமும்‌ 

இலச்சையும்‌ உண்டாக்குகிறான்‌. 

நீதி 17:4. துஷ்டன்‌ அக்கிரம உதடுகள்‌ 

சொல்வதை உற்றுக்கேட்கிறான்‌; பொய்யன்‌ 

கேடுள்ள நாவுக்குச்‌ செவிகொடுக்கிறான்‌. 
கொள்ளுகிறவன்‌: 


ந்த 2014. நல்லதல்ல, 
என்பான்‌; போய்விட்டபின்போ 
மெச்சிக்கொள்வான்‌. 


நீதி 20:17. வஞ்சனையினால்‌ வந்த போஜனம்‌ 
மனுஷனுக்கு இன்பமாயிருக்கும்‌: பின்போ 
வாய்‌ பருக்கைக்‌ கற்களால்‌ 


நீதி 26:48. கொள்ளிகளையும்‌ 
சாவுக்கேதுவானவைகளையும்‌ எறிகிற 


பைத்தியக்காரன்‌ எப்படியிருக்கிறானோ, 


நீதிமொழிகள்‌ - பொருளடக்கம்‌ 


நீதி 2649. 
வஞ்சித்து: 
செய்தேன்‌ 
இருக்கிறான்‌. 
நீதி 26:24. பகைஞன்‌ தன்‌ உள்ளத்தில்‌ 


கபடந்தை மறைத்து, தன்‌ உதடுகளினால்‌ 
சூதுபேசுகிறான்‌. 


நீதி 2625. அவன்‌  இதம்பேசினாலும்‌ 
அவனை நம்பாதே: அவன்‌ இருதயத்தில்‌ ஏழு 
அருவருப்புகள்‌ உண்டு. 


அப்படியே, தனக்கடுத்தவனை 
நான்‌  விளையாட்டுக்கல்லவோ 
என்று சொல்லுகிற மனுஷனும்‌ 


நீதி 26:26. பகையை வஞ்சகமாய்‌ மறைத்து 
வைக்கிறவனெவனோ, அவனுடைய 
பொல்லாங்கு சபையிலே 
வெளிப்படுத்தப்படும்‌. 

நீதி 26:28... கள்ளநாவு 
கிலேசப்பட்டவர்களைப்‌ 
இச்சகம்பேசம்‌ 
உண்டுபண்ணும்‌. 


மகா 


தன்னால்‌. 
கைக்கும்‌; 


அழிவை 


வாய்‌ 


12. புறங்கூறுதல்‌ 


நீதி 1048. பகையை மறைக்கிறவன்‌ பொய்‌ 
உதடன்‌; புறங்கூறுகிறவன்‌ மதிகேடன்‌. 

நீதி 2... பேகியாளின்‌.. மகன்‌ 
கிண்டிவிடுகிறான்‌: எரிகிற அக்கினிபோன்றது. 
அவன்‌ உதடுகளில்‌ இருக்கிறது. 

நீதி 25:23. 


புறங்கூறுகிற 
பிறப்பிக்கும்‌. 


வடகாற்று மழையையும்‌, 
நாவு கோபமுகத்தையும்‌ 


18. அதிகமாகப்‌ பேசுவதும்‌ 
அமைதியாயிருப்பதும்‌ 


நீதி 1019. சொற்களின்‌ 
பாவமில்லாமற்போகாது: தன்‌ 
அடக்குகிறவனோ புத்திமான்‌. 
நீதி 742. மதிகெட்டவன்‌ பிறனை 
அவமதிக்கிறான்‌; புத்திமானோ தன்‌ வாயை 
அடக்கிக்கொண்டிருக்கிறான்‌. 


மிகுதியில்‌ 


உதடுகளை 


நீதி 12:23. விவேகமுள்ள மனுஷன்‌ அறிவை. 
அடக்கிக்கிறான்‌; மூடருடைய இருதயமோ 
மதியீனத்தைப்‌ பிரசித்தப்படுத்தும்‌. 





i THE 
TT 


நீதி 13:3. தன்‌ வாயைக்‌ காக்கிறவன்‌ தன்‌ 
பிராணனைக்‌ காக்கிறான்‌: தன்‌ உதடுகளை 
விரிவாய்த்‌ திறக்கிறவனோ கலக்கமடைவான்‌. 


நீதி 17:27. அறிவாளி தன்‌ வார்த்தைகளை 
அடக்குகிறா விவேகி குளிர்ந்த 
மனமுள்ளவன்‌. 


நீதி 17:28.  பேசாதிருந்தால்‌ மூடனும்‌ 
ஞானவான்‌ என்று எண்ணப்படுவான்‌; தன்‌ 


உதடுகளை மூடுகிறவன்‌ புத்திமான்‌ என்று 
எண்ணப்படுவான்‌. 

நீதி 29:1. மூடன்‌ தன்‌ உள்ளத்தையெல்லாம்‌. 
வெளிப்படுத்துகிறான்‌: ஞானியோ அதைப்‌ 
பின்னுக்கு அடக்கிவைக்கிறான்‌. 


நீதி 29:20. தன்‌ வார்த்தைகளில்‌ பதறுகிற. 
மனுஷனைக்‌  கண்டாயானால்‌, 
நம்புவதைப்பார்க்கிலும்‌ மூடனை நம்பலாம்‌. 


14. நீதியும்‌ அநீதியும்‌ 


நீதி 4. கள்ளத்தராசு 
அருவருப்பானது: சுமு; 
நிறைகல்லோ அவருக்குப்‌ பிரியம்‌ 

நீதி 168, அநியாயமாய்‌ வந்த அதிக 
வருமானத்திலும்‌, நியாயமாய்‌ வந்த கொஞ்ச 
வருமானமே உத்தமம்‌. 


நீதி 1681. சுமுத்திரையான நிறைகோலும்‌ 
தராகம்‌ குர்த்தருடையது; பையிலிருக்கும்‌ 
நிறைகல்லெல்லாம்‌ அவருடைய செயல்‌. 


நீதி 1715 துன்மார்க்கனை 
நீதிமானாக்குகிறவனும்‌, நீதிமானைக்‌. 
குற்றவாளியாக்குகிறவனுமாகிய இவ்விருவரும்‌ 
கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள்‌. 

நீதி 17:26. நீதிமானை தண்டம்பிடிக்கிறதும்‌, 
நியாயஞ்செய்கிறவனைப்‌ பிரபுக்கள்‌ 
அடிக்கிறதும்‌ தகுதியல்ல. 

நீதி. 185. வழக்கிலே  நீதிமானைத்‌ 
'தோற்கடிக்கிறதற்கு, துன்மார்க்கனுக்கு. 
முகதாட்சிணியம்பண்ணுவது நல்லதல்ல. 

நீதி 20:10. 

வெவ்வேறான. 


நீதிமொழிகள்‌ - பொருளடக்கம்‌ 


QOODNENS 
PUBLISHERS 


நீதி 20:23. வெவ்வேறான நிறைகற்கள்‌ 
கர்த்தருக்கு அருவருப்பானவைகள்‌; 
கள்ளத்தராசு நல்லதல்ல. 

நீதி 22:28. உன்‌ பிதாக்கள்‌ நாட்டின பூர்வ 
எல்லைக்குறியை மாற்றாதே. 


நீதி 23110. பூர்வ எல்லைக்குறியை மாற்றாதே; 
திக்கற்ற பிள்ளைகளுடைய நிலங்களை 
அபகரித்துக்கொள்ளாதே. 


நீதி 231 டய மீட்பர்‌ வல்லவர்‌; 


அவர்க 
்‌ அவர்களுக்காக 
நீதி 29:24 
ங்கிட்டுக்கொள்ளுகிறவன்‌ 
ஆத்துமாவைப்‌ பகைக்கிறான்‌; 


திருடனோடே 
தன்‌ 
சாபத்தை 
காரியத்தை 


15. பெருமையும்‌ 
மனத்தாழ்மையும்‌ 


நீதி 1:2. அகந்தை வந்தால்‌ இலச்சையும்‌ 
ம்‌: தாழ்ந்த சிந்தையுள்ளவர்களிடத்தில்‌ 


அடதத மால்கம்‌ 
லோசனையைக்‌ 


கேட்கிறவர்களிடந்திலோ ஞானம்‌ உண்டு 


15 
ருக்கிறார்‌, 
எல்லையையோ நிலைப்படுத்துவார்‌. 


நீதி 15:33, கர்த்தருக்குப்‌ 
ஞானத்தைப்‌ போதிக்கும்‌: 
முன்னானது தாழ்மை. 

நீதி 165. மனமேட்டிமையுள்ளவனெவனும்‌. 
கர்த்தருக்கு அருவருப்பானவன்‌; கையோடே 
கைகோத்தாலும்‌ அவன்‌ தண்டனைக்குத்‌ 
தப்பான்‌. 


5. அகங்காரியின்‌ வீட்டைக்‌ கர்த்தர்‌ 
விதவையின்‌. 


பயப்படுதல்‌ 
மேன்மைக்கு 


நீதி 1618. அழிவுக்கு முன்னானது அகந்தை; 
விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை. 

நீதி 1679. அகங்காரிகளோடே கொள்ளைப்‌ 
பொருளைப்‌ பங்கிடுவதைப்‌ 
பார்க்கிலும்‌, சிறுமையானவர்களோடே 
மனத்தாழ்மையாயிருப்பது நலம்‌. 





i a 
TT 


நீதி 1812. அழிவு வருமுன்‌. 
இருதயம்‌ இறுமாப்பாயிருக்கும்‌: 
முன்னானது தாழ்மை. 


நீதி 21:4. மேட்டிமையான 
அகந்தையான  மனமுமுள்ள 
போடும்‌ வெளிச்சம்‌ பாவமே. 


நீதி 25:6. 
பாராட்டாதே; 
ஸ்தானத்தில்‌ நில்லாதே. 

நீதி 25:7. உன்‌ கண்கள்‌ கண்ட பிரபுவின்‌ 
சமுகத்தில்‌ நீ தாழ்த்தப்படுவது நல்லதல்ல; 
அவன்‌ உன்னைப்‌ பார்த்து: மேலே வா என்று 
சொல்வதே உனக்கு மேன்மை 


நீதி 28:26. தன்‌ இருதயத்தை நம்புகிறவன்‌ 
நடக்கிறவனோ 


மனுஷனுடைய 
மேன்மைக்கு 


பார்வையும்‌, 
துன்மார்க்கர்‌ 


ராஜாலின்‌ சமுகத்தில்‌ மேன்மை 
பெரியோர்களுடைய 


மனுஷனுடைய அகந்தை 
தாழ்த்தும்‌: 
மனத்தாழ்மையுள்ளவனோ கனமடைவான்‌. 


16. பிறரை 
அவமதிப்பதும்‌ 


மதிப்பதும்‌ 


மநிகெட்டவன்‌  பிறனை 


நீதி 1112, 
அவமதிக்கிறான்‌: புத்திமானோ தன்‌ வாமை 
அடக்கிக்கொண்டிருக்கிறான்‌. 


நீதி 14:21. பிறனை அவமதிக்கிறவன்‌ 
பாவஞ்செய்கிறான்‌; தரித்திரனுக்கு 
இரங்குகிறவனோ பாக்கியமடைவான்‌. 


17. கட்டுக்கதைகளைப்‌ 
பேசுவது 


143 புறங்கூறித்திரிகிறவன்‌ 
த்‌ வெளிப்படுத்துகிறான்‌ ; 
ஆவியில்‌ உண்மையுள்ளவனோ காரியத்தை 


அடக்குகிறான்‌. 
நீதி 16:28. மாறுபாடுள்ளவன்‌ சண்டையைக்‌ 
கிளப்பிவிடுகிறான்‌; கோள்‌ சொல்லுகிறவன்‌ 
பிராண சிநேகிதரையும்‌ பிரித்துவிடுகிறான்‌. 
நீதி 18:8. கோள்காரனுடைய வார்த்தைகள்‌ 
'விளையாட்டுப்போலிருக்கும்‌, ஆனாலும்‌ 
அவைகள்‌ உள்ளத்திற்குள்‌ தைக்கும்‌. 


நீதிமொழிகள்‌ - பொருளடக்கம்‌ 


ப்பிப்பி 
PUEUSHERS 


தூற்றிக்கொண்டு திரிகிறவன்‌. 
வெளிப்படுத்துவான்‌; 
உதடுகளினால்‌ 


நீதி 20:19 
இரகசியங்களை 


ஆதலால்‌ தன்‌ 
அலப்புகிறவனோடே கலவாதே. 
நீதி 26:20. தன்‌ தகப்பனையும்‌ 


தாயையும்‌: தூஷிக்கிறவனுடைய 
காரிருளில்‌ அணைந்துபோம்‌. 


தன்‌ 
தீபம்‌ 


நீதி 26:22. தீமைக்குச்‌ சரிக்கட்டுவேன்‌ என்று 
சொல்லாதே; கர்த்தருக்குக்‌ காத்திரு, அவர்‌ 
உன்னை இரட்சிப்பார்‌ 


18. 
அவசரப்படுவதும்‌ 


நிதானமும்‌ 


நீதி 114. 
ஜனங்கள்‌ 
ஆலோசனைக்காரர்‌ 
உண்டாகும்‌. 


நீதி 1522 


எண்ணங்கள்‌ 
ஆலோசனைக்காரர்‌ 


அவைகள்‌ உறுதிப்படும்‌ 


நீதி 1813. காரியத்தைக்‌ கேட்குமுன்‌ உத்தரம்‌ 
சொல்லுகிறவனுக்கு, அது புத்தியீனமும்‌ 
வெட்கழுமாயிருக்கும்‌. 

நீதி 19:2. ஆத்துமா அறிவில்லாமலிருப்பது 
நல்லதல்ல: கால்‌ துரிதமானவன்‌ தப்பி 
நடக்கிறான்‌. 


நீதி 20:5, 


லோசனையில்லாத 
போவார்கள்‌; 
உண்டானால்‌ 


இடத்தில்‌ 
அநேக 
சுகம்‌ 


ஆகோசனையில்காமையால்‌ 
சித்தியாமற்போம்‌; 
அநேகர்‌ இருந்தால்‌ 


மனுஷனுடைய இருதயத்திலுள்ள 


நீதி 2018. ஆலோசனையினால்‌ எண்ணங்கள்‌ 
2. நல்யோசனை செய்து 


நீதி 21:29. துன்மார்க்கன்‌ தன்‌ முகத்தைக்‌ 
கடினப்படுத்துகிறான்‌: செம்மையானவனோ 


தன்‌ வழியை நேர்ப்படுத்துகிறான்‌. 
விவேகி ஆபத்தைக்‌ கண்டு 
கொள்ளுகிறான்‌; பேதைகள்‌ 

நெடுகப்போய்‌ தண்டிக்கப்படுகிறார்கள்‌. 





i FTE 
TT 


நீதி 25:8, வழக்காடப்‌ பதற்றமாய்ப்‌ போகாதே: 
ல உன்‌ அயலான்‌ உன்னை 


வெட்கப்படுத்தும்போது. நீ என்ன செய்யலாம்‌. 
என்று திகைப்பாயே. 


நீதி 25:9, நீ உன்‌ அயலானுடனேபாத்திரம்‌ 
உன்‌ வியாஜ்யத்தைக்குறித்து வழக்காடு, 
மற்றவனிடத்தில்‌ இரகசியத்தை 
வெளிப்படுத்தாத 


நீதி 2510. மற்றப்படி அதைக்‌ கேட்கிறவன்‌ 
உன்னை நிந்திப்பான்‌: உன்‌ அவமானம்‌ 


உன்னைவிட்டு நீங்காது. 
19. பிணைப்படுவதூ 


நீதி 1115 
பிணைப்படுகிறவன்‌ வெகு 
பிணைப்படுவதை 


சுகுமாயிருப்பான்‌. 


நீதி 1748. புத்திமீனன்‌ தன்‌ சிநேகிதனுக்கு 
முன்பாகக்‌ கையடித்துக்கொடுத்துப்‌, 
பிணைப்படுகிறான்‌. 

நீதி 2016 அந்நியனுக்காகப்‌ 
பிணைப்பட்டவனுடைய வஸ்திரத்தை 
எடுத்துக்கொள்‌: அந்நிய ஸ்திரீயினிமித்தம்‌ 
அவன்‌ கையில்‌ ஈடு வாங்கிக்கொள்‌. 

நீதி 22:26. 
கடனுக்காகப்‌ 
ஒருவனாகாதே. 


அந்நியனுக்காகப்‌ 
பாடுபடுவான்‌ ; 
வெறுப்பவன்‌ 


கையடித்து உடன்பட்டு, 
பிணைப்படுகிறவர்களில்‌ 


நீதி 22:27. 
ஒன்றுமில்லாதிருந்தால்‌, 
படுக்கையையும்‌ 
எடுத்துக்கொள்ளவேண்டியதாகுமே. 
27:13. அந்நியனுக்காகப்‌ 
வஸ்திரத்தை 
, ஸ்திரீக்காக 
ஈடுவாங்கிக்கொள்‌. 


20. குணசாலியான ஸ்திரீயும்‌ 
'நற்குணமில்லாத ஸ்திரீயும்‌ 


நீதி 11:46. நல்லொழுக்கமுள்ள ஸ்திரீ 
மானத்தைக்‌ காப்பாள்‌; பராக்கிரமசாலிகள்‌ 
ஜசுவரியத்தைக்‌ காப்பார்கள்‌. 


நீதிமொழிகள்‌ - பொருளடக்கம்‌ 


QOODNENS 
PUBLISHERS 


நீதி 1122. மதிகேடாய்‌ நடக்கிற அழகுள்ள 
ஸ்திரீ, பன்றியின்‌ மூக்கிலுள்ள 
பொன்மூக்குத்திக்குச்‌ சமானம்‌. 


நீதி 12:4. குணசாலியான ஸ்திரீ தன்‌ 
பருஷனுக்குக்‌ கிரீடமாயிருக்கிறாள்‌; இலச்சை 
உண்டு பண்ணுகிறவளோ அவனுக்கு 
எலும்புருக்கியாயிருக்கிறாள்‌. 

நீதி 143. புத்தியுள்ள ஸ்திரீ தன்‌ வீட்டைக்‌ 
கட்டுகிறாள்‌: புத்தியில்லாத ஸ்திரீயோ தன்‌ 
கைகளினால்‌ அதை இடித்துப்போடுகிறாள்‌. 
நீதி 18:22. மனைவியைக்‌ கண்டடைகிறவன்‌ 
நன்மையானதைக்‌ கண்டடைகிறான்‌:: 
கர்த்தரால்‌ தயையும்‌ பெற்றுக்கொள்ளுகிறான்‌. 
நீதி 193, மூபனாகிய மகன்‌ தன்‌ 
தகப்பனுக்கு மிகுந்த துக்கம்‌; மனைவியின்‌ 
சண்டைகள்‌ ஓயாத ஒழுக்கு. 


நீதி 19:14. வீடும்‌ ஆஸ்தியும்‌ பிதாக்கள்‌ 
வைக்கும்‌ சுதந்தரம்‌; புத்தியுள்ள மனைவியோ 
கர்த்தர்‌ அருளும்‌ ஈவு. 

நீதி 219. சண்டைக்காரியோடே ஒரு பெரிய 
வீட்டில்‌ குடியிருப்பதைப்பார்க்கிலும்‌, 
வீட்டன்மேல்‌ ஒரு மூலையில்‌ தங்கியிருப்பதே 
நலம்‌. 

நீதி 2149 
கோபக்காரியுமான 
குடியிருப்பதைப்பார்க்கிலும்‌ 
குடியிருப்பது நலம்‌. 


சண்டைக்காரியும்‌ 
ஸ்திரீயுடன்‌ 
வனாந்தரத்தில்‌ 


நீதி 25:24. சண்டைக்காரியோடே ஒரு பெரிய 
வீட்டில்‌ குடியிருப்பதைப்பார்க்கிலும்‌, 
வீட்டின்மேல்‌ ஒரு மூலையில்‌ தங்குவதே நலம்‌. 
நீதி 2 அடைமழைநாளில்‌ ஓயாத 
ஒழுக்கும்‌ சண்டைக்காரியான ஸ்திரீயும்‌ சரி. 
நீதி 27:46. அவளை அடக்கப்பார்க்கிறவன்‌. 
காற்றை அடக்கித்‌ தன்‌ வலதுகையினால்‌ 
எண்ணெயைப்‌ பிடிக்கப்பார்க்கிறான்‌. 


21. 
இரக்கமில்லாமையும்‌ 


இரக்கமும்‌ 


நீதி 17 தயையுள்ள. 
தன்‌ ஆத்துமாவுக்கு 
கொள்ளுகிறான்‌: கடூரனோ 
அலைக்கழிக்கிறான்‌. 





ழ்‌ நள 
யாய 


நீதி 12:0. நீதிமான்‌ தன்‌ மிருகஜீவனைக்‌ 
காப்பாற்றுகிறான்‌ துன்மார்க்கருடைய 
இரக்கமும்‌ கொடுமையே. 


நீதி 14:21. பிறனை  அவமதிக்கிறவன்‌ 
பாவஞ்செய்கிறான்‌; தரித்திரனுக்கு 
இரங்குகிறவனோ பாக்கியமடைவான்‌. 


நீதி 1917. ஏழைக்கு 

கர்த்தருக்குக்‌ கடன்‌ கொடுக்கிறான்‌: 

கொடுத்ததை அவர்‌ திரும்பக்‌ கொடுப்பார்‌. 

நீதி 2143. ஏழையின்‌ கூக்குரலுக்குத்‌ தன்‌ 
செவியை 'அடைத்துக்கொள்ளுகிறவன்‌, 

தானும்‌ சத்தமிட்டுக்‌ கூப்பிடும்போது 

கேட்கப்படமாட்டான்‌. 


22, தமித்திரருக்கு. 
இரங்குவதும்‌ தரித்திரருக்கு 
இரங்காமலிருப்பதும்‌ 


நீதி 1:24. வாரியிறைத்தும்‌ 
விருத்தியடைவாரும்‌ உண்டு; அதிகமாய்ப்‌ 
பிசினித்தனம்பண்ணியும்‌ வறுமையடைவாரும்‌. 


வ 


ம பாஙசசக்தனோ 


அவனுக்குத்‌ தண்ணீர்‌ ப பாய்ச்சப்படும்‌. 


நீதி 1:26. தானியத்தைக்‌ கட்டிவைக்கிறவனை 
ஜனங்கள்‌ சபிப்பார்கள்‌: விற்கிறவனுடைய 
'தலையின்மேல்‌ ஆசீர்வாதம்‌ தங்கும்‌. 


நீதி 14:31. தரித்திரனை ஒடுக்குகிறவன்‌ 
அவனை உண்டாக்கினவரை நிந்திக்கிறான்‌;: 
தரித்திரனுக்குத்‌ தயைசெய்கிறவனோ 
அவரைக்‌ கனம்பண்ணுகிறான்‌. 


நீதி 17:5. ஏழையைப்‌ பரியாசம்பண்ணுகிறவன்‌. 
அவனை உண்டாக்கினவரை நிந்திக்கிறான்‌;: 
ஆபத்தைக்குறித்துக்‌ களிக்கிறவன்‌ 
'தண்டனைக்குத்‌ தப்பான்‌. 


நீதி 229, கருணைக்கண்ணன்‌ 
ஆசிர்வதிக்கப்படுவன்‌; அவன்‌ தன்‌ 
ஆகாரத்தில்‌ தரித்திரனுக்குக்‌ கொடுக்கிறான்‌. 


நீதி 2246. தனக்கு அதிகம்‌ உண்டாகத்‌ 
தரித்திரனை  ஒடுக்குகிறவன்‌ தனக்குக்‌ 
குறைச்சலுண்டாகவே  ஐசுஷியவானுக்குக்‌ 
கொடுப்பான்‌ 


நீதிமொழிகள்‌ - பொருளடக்கம்‌ 


QOODNENS 
PUBLISHERS 


நீதி 22:22. 
ஏழையைக்‌ 
சிறுமையானவனை 
உபத்திரவப்படுத்தாதே. 
நீதி 22:23 அவர்களுக்காக 
வழக்காடி, அவர்களைக்‌ 
கொள்ளையிடுகிறவர்களுடைய பிராணனைக்‌ 
கொள்ளையிடுவார்‌. 


ஏழையாயிருக்கிறான்‌ என்று 
'கொள்ளையிடாதே; 
நியாயஸ்தலத்தில்‌ 


கர்த்தர்‌ 


நீதி 28:27. தரத்தாரக்கக்‌ கொடுப்பவன்‌ 
தாழ்ச்சியடையான்‌; கண்களை 


ஏழைகளுக்கு விகக்குறெயலுக்கோ அநேக 
சாபங்கள்‌ வரும்‌. 


நீதி 29:7. நீதிமான்‌ ஏழைகளின்‌ 
நியாயத்தைக்‌ குவனித்தறிகிறான்‌;: 
துன்மார்க்கனோ அதை அறிய விரும்பான்‌. 


23. பேராசையும்‌ 
பேதுமென்கிற மனமும்‌ 


நீதி 1:29. தன்‌ வீட்டைக்‌ கலைக்கிறவன்‌ 
காற்றைச்‌ சுதந்தரிப்பான்‌ ; மூடன்‌ 
ஞானமுள்ளவனுக்கு அடிமையாவான்‌. 


நீதி 1596. சஞ்சலத்தோடு 
அதிகப்பொருளிலும்‌, கர்த்தரைப்‌ . 
பயத்தோடு கூடிய 


பர 37... பகையோடிருக்கும்‌ கொழுத்த 
குறியைப்பார்க்கிலும்‌, 


சித்தருக்கும்‌ இலைக்கறியே நல்லது 


நீதி 15:27. பொருளாசைக்காரன்‌ தன்‌ 
வீட்டைக்‌ கலைக்கிறான்‌; பரிதானங்களை 
வெறுக்கிறவனோ பிழைப்பான்‌. 


நீதி 23:4. ஐசுவரியவனாக வேண்டுமென்று 
பிரயாசப்படாதே; சுயபுத்தியைச்‌ சாராதே:: 


நீதி 235. இல்லாமற்போகும்‌ பொருள்மேல்‌ 
உன்‌ கண்களைப்‌ பறக்கவிடுவானேன்‌? அது 
கழுகைப்போல சிறகுகளைத்‌ தனக்கு உண்டு 
பண்ணிக்கொண்டு,  ஆகாயமார்க்கமாய்ப்‌ 
பறந்துபோம்‌. 





i FTE 
TT 
24. கோபமும்‌ சாந்தமும்‌ 


நீதி 12:16. மூடனுடைய கோபம்‌ சீக்கிரத்தில்‌ 


வெளிப்படும்‌; இலச்சையை மூடுகிறவனோ 
விவேகி. 


நீதி 1417 


செய்வான்‌; 
வெறுக்கப்படுவான்‌. 


நீதி 14:29. நீடிய  சாந்தமுள்ளவன்‌ 
மகாபுத்திமான்‌; முற்கோபியோ புத்தியினத்தை 
விளங்கப்பண்ணுகிறான்‌. 
நீதி 154. மெதுவான 
உக்கிரத்தை மாற்றும்‌: 
கோபத்தை எழுப்பும்‌. 


நீதி 1518. கோபக்காரன்‌ சண்டையை 
எழுப்புகிறான்‌; நீடியசாந்தமுள்ளவனோ 
சண்டையை அமர்த்துகிறான்‌. 

நீதி 16:32. பலவானைப்பார்க்கிலும்‌ நீடிய 
சாந்தமுள்ளவன்‌ உத்தமன்‌; பட்டணத்தைப்‌ 
பிடிக்கிறவனைப்பார்க்கிலும்‌ தன்‌ மனதை 
அடக்குகிறவன்‌ உத்தமன்‌. 


நீதி 1742. தன்‌ மதிகேட்டில்‌ திரியும்‌ 
மதியீனனுக்கு  எதிர்ப்படுவதைப்பார்க்கிலும்‌, 
குட்டிகளைப்‌ பறிகொடுத்த கரடிக்கு 
எதிர்ப்படுவது வாசி. 

நீதி 17:26. நீதிமானை தண்டம்பிடிக்கிறதும்‌. 
நியாயஞ்செய்கிறவனைப்‌ பிரபுக்கள்‌ 
அடிக்கிறதும்‌ தகுதியல்ல. 


நீதி 19:1. மனுஷனுடைய விவேகம்‌ அவன்‌ 
கோபத்தை அடக்கும்‌: குற்றத்தை மன்னிப்பது 
அவனுக்கு மகிமை. 

நீதி 19:19. 
ஆக்கினைக்குள்ளாலான்‌: நீ 
தப்புவித்தால்‌ திரும்பவும்‌ 
வேண்டியதாய்‌ வரும்‌. 

நீதி 22:24, கோபக்காரனுக்குத்‌ 
தோழனாகாதே; உக்கிரமுள்ள மனுஷனோடே 
நடவாதே. 


நீதி 22:25. அப்படிச்‌ செய்தால்‌, நீ 
அவனுடைய வழிகளைக்‌ கற்றுக்கொண்டு, 
உன்‌ ஆத்துமாவுக்கக்‌ கண்ணியை 
வருவிப்பாய்‌. 


முற்கோபி  மதிகேட்டைச்‌ 
துர்ச்சிந்தனைக்காரன்‌ 


பிரதியுத்தரம்‌ 
கடுஞ்சொற்களோ 


கடுங்கோபி 
அவனைத்‌ 
தப்புவிக்க. 


நீதிமொழிகள்‌ - பொருளடக்கம்‌ 


QOODNENS 
PUBLISHERS 


நீதி 2 நீண்ட 
பிரபுவையும்‌ சம்மதிக்கப்பண்ணலாம்‌; 
நாவு எலும்பையும்‌ நொறுக்கும்‌. 


நீதி 25:28. தன்‌ ஆவியை அடக்காத 
மனுஷன்‌ மதிலிடிந்த பாழான பட்டணம்போலி 
ருக்கிறான்‌. 


நீதி 26:21. கரிகள்‌ தழலுக்கும்‌, விறகு 
நெருப்புக்கும்‌ ஏதுவானதுபோல, வாதுப்பிரியன்‌ 
சண்டைகளை மூட்டுகிறதற்கு ஏதுவானவன்‌. 


நீதி 29:22, கோபக்காரன்‌ வழக்கைக்‌ 
கொளுவுகிறான்‌; மூர்க்கன்‌ பெரும்பாதகன்‌. 


பொறுமையினால்‌ 
இனிய 


25. சோகமும்‌ சந்தோஷமும்‌ 


நீதி 12:25. மனுஷனுடைய இருதயத்திலுள்ள 
கவலை அதை ஒடுக்கும்‌; நல்வார்த்தையோ 
அதை மகிழ்ச்சியாக்கும்‌. 

நீதி 1410... இருதயத்தின்‌: 


இருதயத்திற்கே தெரியும்‌; அ, 
அந்நியன்‌ உடந்தையாகான்‌. 


நீதி 1443. நகைப்பிலும்‌. 
நல்ல்‌ அ 
சஞ்சலம்‌. 


கசப்பு 
மகிழ்ச்சிக்கு 


மனதுக்குத்‌ 
மின்‌ முடிவு 


மனமகிழ்ச்சி முகமலரச்சியைத்‌ 
மனோ துக்கத்தினாலே. 


சிறுமைப்பட்டவனுடைய 
'தீங்குள்ளவைகள்‌; 

மனரம்மியமோ நித்திய விருந்து. 
நீதி 17:22. மனமகிழ்ச்சி நல்ல ஒளஷதம்‌; 
ந்‌ எலும்புகளை 


நீதி 18:14. மனுஷனுடைய ஆவி அவன்‌ 
பலவீனத்தைத்‌ தாங்கும்‌: முறிந்தஆவி யாரால்‌ 
தாங்கக்கூடும்‌? 
நீதி 25:20. மனதுக்கமுள்‌ எவனுக்குப்‌ 
பாட்டுகளைப்‌ பாடுகிறவன்‌, குளிர்காலத்தில்‌ 
வஸ்திரத்தைக்‌  களைகிறவனைப்போலவும்‌, 
வெடியுப்பின்மேல்‌ வார்த்த காடியைப்போலவும்‌ 
இருப்பான்‌. 





ழ்‌ நவள 
யாய 


தூரதேசத்திலிருந்து வரும்‌ 
“வங்க ப்ல்ச்‌ 
தண்ணீருக்குச்‌ 


நம்பிக்கையும்‌ 
எதிர்பார்ப்பும்‌ 


நீதி 1312, நெடுங்காலமாய்க்‌ காத்திருக்குதல்‌ 
இருதயத்தை 'ளைக்கப்பண்ணும்‌:: 
விரும்பினது வரும்போதோ ஜீவலிருட்சம்‌: 
போல்‌ இருக்கும்‌. 

நீதி 1999. வாஞ்சை நிறைவேறுவது. 
ஆத்துமாவுக்கு இனிது: தீமையை விட்டு 
விலகுவது மூடருக்கு அருவறுப்பு 


27. புத்தியும்‌ புத்தியினமும்‌ 


நீதி 1346. விவேகியானவன்‌ அறிவோடு 
நடந்து கொள்ளுகிறான்‌: மூடனோ தன்‌ 
மூடத்தனத்தை வெளிப்படுத்துகிறான்‌. 

நீ்‌ 14:8. 
்தத்தக்கொள்வது விலகின னாம்‌ 
மூடர்களுடைய வஞ்சனையோ மூடத்தனம்‌. 
நீட 14:18. பேதையர்‌ புத்திமீனத்தைச்‌: 
க தர்க்து்கள்‌ 'விவேகிகளோ 
அறிவினால்‌ முடிசூட்டப்படுகிறார்கள்‌. 

நீதி 14:33. புத்திமானுடைய இருதயத்‌ 
ஞானம்‌ தங்கும்‌; மதியீனரிடத்தில்‌ உள்ள! 
வெளிப்படும்‌. 


(2543. மனமகிழ்ச்சி முகமகரச்சியைத்‌ 
ம்‌ னோதுக்கத்தினாலே. 
ஆலிழறிந்தமோம்‌ 


நீதி மூடத்தனம்‌ புத்திமீனனுக்குச்‌ 
சந்தோடும்‌ புத்திமானோ தன்‌ நடக்கையைச்‌ 


மதுரம்‌ கல்வியைப்‌ பெருகப்பண்ணும்‌. 


நீதி 16:22. புத்தி தன்னை உடையவர்களுக்கு 
ஜீவ ஊற்று: மதியீனரின்‌ போதனை 
மதியீனமே. 


நீதிமொழிகள்‌ - பொருளடக்கம்‌ 


(ODES 
PUEUSHERS 


நீதி 17:24. ஞானம்‌ புத்திமானுக்கு முன்பாக 
கடையாந்தரங்களில்‌ செல்லும்‌. 


நீதி 18:2. 
பிரியங்கொள்ளாமல்‌, 
மனதிலுள்ளவைகளை 
பிரியப்படுகிறான்‌. 
நீதி 185. வழக்கிலே நீதிமானைத்‌ 


தோற்கடிக்கிறதற்கு, துன்மார்க்கனுக்கு 
முகதாட்சிணியம்பண்ணுவது நல்லதல்ல. 


நீதி 24:3. வீடு ஞானத்தினாலே கட்டப்பட்டு, 
விவேகத்தினாலே நிலைநிறுத்தப்படும்‌. 
24:4,  அறிவினாலே அறைகளில்‌ 
ம்‌ இனிமையுமன  சகலலிதப்‌ 
பொருள்களும்‌ நிறைந்திருக்கும்‌. 


வெளிப்படுத்தப்‌ 


நீதி 24:5. ல்‌ பெலமுள்ளவன்‌;: 
அறிவுள்ளவன்‌ வல்லமையை 
அதிகரிக்கப்பண்ணுகிறான்‌. 


நீதி 24:6 நல்யோசனைசெய்து 
யுத்தம்பண்ணு, ஆலோசனைக்காரர்‌ 
காக்‌ செய்ங்க க்கம்‌ 


நீதி 24:7. மூடனுக்கு ஞானம்‌ எட்டாத 

உயரமாயிருக்கும்‌: அவன்‌ நியாயஸ்தலத்தில்‌ 
தன்‌ வாயைத்‌ திறவான்‌. 

மூடன்‌ கையிலே செய்தி 

ர்‌ கால்களையே 


நறித்தக்கோண்டு நஷ்டத்தை அடைகிறான்‌. 


நீதி 26:7.  நொண்டியின்‌ கால்கள்‌ 
குந்திக்குந்தி நடக்கும்‌, அப்படியே மூடரின்‌ 
வாயிலுள்ள உவமைச்சொல்லும்‌ குந்தும்‌. 
கனத்தைக்‌ 
கவணிலே 
க்கட்டுகதவன்‌ போனதன்‌ 


மூடனுக்குக்‌ 


நீதி 26:9. மூடன்‌ வாயில்‌ அகப்பட்ட பழமொழி 
வெறியன்‌ கையில்‌ அகப்பட்ட முள்ளு. 
நீதி 2630. 

நோகப்பண்ணி, 
வொ வகித்‌; 
நடக்கிறவர்களையும்‌ வேலைகொள்ளுகிறான்‌. 


பெலத்தவன்‌ அனைவரையும்‌ 





ழ்‌ நள 
யாய 


நீதி 2641, நாயானது தான்‌ கக்கினதைத்‌ 
தின்னும்படி திரும்புவதுபோல, மூடனும்‌ தன்‌ 
மூடத்தனத்துக்குத்‌ திரும்புகிறான்‌. 


நீதி 28:5, துஷ்டர்‌ நியாயத்தை அறியார்கள்‌: 
கர்த்தரைத்‌ தேடுகிறவர்களோ சகலத்தையும்‌ 
அறிவார்கள்‌. 


28. துரோகமும்‌ நம்பிக்கையும்‌ 


நீதி 1317. துரோகமுள்ள தூதன்‌ தீதிலே 
விழுவான்‌; உண்மையுள்ள ஸ்தானாதிபதியோ 
ஒளஷதம்‌. 


நீதி 25௭3. கோடைகாலத்தில்‌ 
உறைந்தமழையின்‌: குளிர்ச்சி 
எப்படியிருக்கிறதோ, அப்படியே உண்மையான 
ஸ்தானாபதியும்‌ தன்னை அனுப்பினவனுக்கு. 
இருப்பான்‌; அவன்‌ தன்‌ எஜமான்களுடைய 
ஆத்துமாவைக்‌ குளிரப்பண்ணுவான்‌. 

நீதி 2519, ஆபத்துக்காலத்தில்‌ துரோகியை 


நம்புவது உடைந்த பல்லுக்கும்‌ மொழிபுரண்ட 
காலுக்கும்‌ சமானம்‌. 


29. நல்லோருடைய சிநேகமும்‌ 
தியோருடைய சிநேகமும்‌ 


நீதி 13:20. ஞானிகளோடே சஞ்சரிக்கிறவன்‌ 
ஞானமடைவான்‌; மூபருக்குத்‌ தோழனோ 
நாசடைவான்‌. 


நீதி 147. மூடனுடைய முகத்துக்கு 


விலகிப்போ; அறிவள்ள உதடுகளை அங்கே 
காணாய்‌. 


நீதி 287 

கைக்கொள்ளுகிறவன்‌ 

புத்திரன்‌; போஜனப்பிரியருக்குத்‌ 

தோழனாயிருக்கிறவனை தன்‌ தகப்பனை 

அவமானப்படுத்துகிறான்‌. 

நீதி 29:3. ஞானத்தில்‌ பிரியப்படுகிறவன்‌ தன்‌ 
மகிழப்ப 


தகப்பனை ண்ணுகிறான்‌ : 
'வேசிகளோடே தொந்திப்பானவனோ 


ஆஸ்தியை அழிக்கிறான்‌. 


நீதிமொழிகள்‌ - பொருனடக்கம்‌ 


QOODNENS 
PUBLISHERS 


80. பிள்னைகளின்‌ கல்வி 


நீதி 13:24. பிரம்பைக்‌ கையாடதவன்‌ தன்‌ 
மகனைப்‌ பகைக்கிறான்‌: அவன்மேல்‌ 
அன்பாயிருக்கிறவனோ அவனை ஏற்கனவே 
தண்டிக்கிறான்‌. 


நீதி 19:18. நப்பிக்கைமிகுக்குமட்டும உன்‌ 
மகனைச்‌ சிட்சைசெய்‌; ஆனாலும்‌ 

அவனைக்‌ கொல்ல உன்‌ ஆத்துமாவை 

எழும்பவொட்டாதே, 

நீதி 201. பிள்ளையானா 

செய்கை சுத்தமோ செம்மையா என்த 

அதின்‌ நடக்கைமினால்‌ விளங்கும்‌. 


நீதி 22:6. பிள்ளையானவன்‌ நடக்கவேண்டிய 
வழியிலே அவனை நடத்து: அவன்‌ 
முதிர்வயதிலும்‌ அதை விடாதிருப்பான்‌. 


நீதி 22:15. பிள்ளையின்‌ நெஞ்சில்‌ மதிமீனம்‌ 
ஒட்டியிருக்கும்‌: அதைத்‌ தண்டனையின்‌ 
பிரம்பு அவனைவிட்டு அகற்றும்‌. 


fe. 2312. உன்‌ 1 இருதயத்தைப்‌ பரா 
வ்ந்து சாய்ப்பாயாக. 


நீதி 24:14. அப்படியே ஞானத்தை அறிந்து 
கொள்வது உள்‌ ஆத்துமாவுக்கு 
இன்பமாயிருக்கு। அதைப்‌ 
பெற்றுக்கொண்டால்‌, அது முடிவில்‌ உதவும்‌, 
உன்‌ நம்பிக்கை வீண்போகாது. 


நீதி 29:15, பிரம்பும்‌ கடிந்துகொள்ளுதலும்‌ 

ல்‌ கொடுக்கும்‌; தன்‌ இஷ்டத்திற்கு. 
விடப்பட்ட பிள்ளை! தன்‌ தாய்க்கு 

வெட்கத்தை உண்டுபண்ணுகிறான்‌. 


நீதி 29:17. உன்‌ மகனைச்‌ சிட்சைசெய்‌, 
அவன்‌ உனக்கு ஆறுதல்செய்வான்‌, 
உன்‌ ஆத்துமாவுக்கு ஆனந்தத்தையும்‌ 
உண்டாக்குவான்‌. 


31. கர்த்தருக்குப்‌ பயப்படுவது 


நீதி 14:2. நிதானமாய்‌ நடக்கிறவன்‌ 
கர்த்தருக்குப்‌ பயப்படுகிறான்‌; தன்‌ வழிகளில்‌ 
தாறுமாறானவனோ அவரை 
அலட்சியம்பண்ணுகிறான்‌. 





i FTE 
TT 


நீதி 14:26. கர்த்தருக்குப்‌ பயப்படுகிறவனுக்குத்‌. 
திடநம்பிக்கை உண்டு; அவன்‌ 
பிள்ளைகளுக்கும்‌ அடைக்கலம்‌ கிடைக்கும்‌. 


நீதி 14:27. கர்த்தருக்குப்‌ பயப்படுதல்‌ 
ஜீவஹற்று: அதினால்‌. 
மரணக்கண்ணிகளுக்குத்‌ தப்பலாம்‌. 


நீது அ சகானதோடு. கண 
அதிகப்பொருளிலும்‌, கர்த்தரைப்‌ பற்றும்‌. 
பயத்தோடு கூடிய கொஞ்சப்பொருளே 
உத்தமம்‌ 


நீதி 15:33. கர்த்தருக்குப்‌ 
ஞானத்தைப்‌ போதிக்கும்‌: 
முன்னானது தாழ்மை 


நீதி 16%. ரணம்‌ சத்தியத்தினாலும்‌ 
பாவம்‌ விர்த்தியாகும்‌: கர்த்தருக்குப்‌ 
பப்படுகிறதினால்‌ மனுஷர்‌ தீமையை விட்டு 
விலகுவார்கள்‌. 


நீர 19:23. கர்த்தருக்குப்‌ பயப்படுதல்‌ 
'வனுக்கே துவானது; அதை அடைந்தவன்‌. 
திருப்தியடைந்து நிலைத்திருப்பான்‌; தீமை 
அவனை அணுகாது. 

நீதி 22:4. தாழ்மைக்கும்‌ கர்த்தருக்குப்‌ 
பயப்படுதலுக்கும்‌ வரும்‌ பலன்‌ ஐசுவரியமும்‌ 
மகிமையும்‌ ஜீவனுமாம்‌. 

நீதி 2317. உன்‌ மனதைப்‌ பாவிகள்மேல்‌ 
பொறாமைகொள்ள விடாதே; நீ நாடோறும்‌ 
கர்த்தரைப்‌ பற்றும்‌ பயத்தோடிரு. 

நீதி 23:18. நிச்சயமாகவே முடிவு உண்டு; 
உன்‌ நம்பிக்கை வீண்போகாது. 


பயப்படுதல்‌ 
மேன்மைக்கு 


32, மெய்ச்சாட்சியும்‌ 
பொய்ச்சாட்சியும்‌ 


நீதி 145 மெய்ச்சாட்சிக்காரன்‌ 
பொய்சொல்லான்‌:  பெய்ச்சாட்சிக்காரனோ 
பொய்களை ஊதுகிறான்‌. 

14:25. 
A 
வஞ்சனைக்காரனோ 
ஊதுகிறான்‌. 


மெய்ச்சாட்சி சொல்லுகிறவன்‌ 
இரட்சிக்கிறான்‌;: 
பொய்களை 


நீதிமொழிகள்‌ - பொருளடக்கம்‌ 


QOODNENS 
PUBLISHERS 


நீதி 19:5. 
ஆக்கினைக்குத்‌ 
பேசுகிறவனும்‌ 


பொய்ச்சாட்சிக்காரன்‌ 
த தப 
தப்புவதில்லை. 

நீதி 199 பொய்ச்சாட்சிக்காரன்‌ 
ஆக்கினைக்குத்‌ தப்பான்‌: பொய்களைப்‌ 
பேசுகிறவன்‌ நாசமடைவான்‌. 


நீதி 19:28. 
நியாயத்தை 
துன்மார்க்கருடைய 
விழுங்கும்‌. 

நீதி 21:28. பொய்ச்சாட்சிக்காரன்‌ 
கெட்டுப்போவான்‌: செவிகொடுக்கிறவனோ 
எப்பொழுதும்‌ பேசத்தக்கவனாவான்‌. 


நீதி 24:28. நியாயமின்றிப்‌ பிறனுக்கு 
விரோதமாய்ச்‌ சாட்சியாக ஏற்படாதே: உன்‌ 
உதடுகளினால்‌ வஞ்சகம்‌ பேசாதே 


நீதி 254 பிறனுக்கு 
பொய்ச்சாட்சி சொல்லுகிற 
தண்டாயுதத்துக்கும்‌. 
கூர்மையான அம்புக்கும்‌ ஒப்பானவன்‌. 


பேலியாளின்‌ சாட்சிக்காரன்‌ 
நிந்திக்கிறான்‌ ; 


வாய்‌ அக்கிரமத்தை 


விரோதமாய்ப்‌ 


38. பிறரை தூஷிக்கிறவர்கள்‌ 


பரியாசக்காரன்‌ ஞானத்தைத்‌ 
கண்டுபிடியான்‌: 


நீதி 14% 
தேடியும்‌ 
புத்தியுள்ளவனுக்கோ அறிவு லேசாய்‌ வரும்‌. 


142... மூடர்‌ பாவத்தைக்‌ 
பரியாசம்பண்ணுகிறார்கள்‌: 


நீதிமான்களுக்குள்ளே தயை உண்டு. 

21:24. அகங்கார 
இல ஒன்பதுக்கு பரியாசக்காரனென்று, 
பெயர்‌, அவன்‌ அகந்தையான சினத்தோடே 
நடக்கிறான்‌. 
நீதி 22:10. 
அப்பொழுது வாது நீங்கும்‌, 
அவமானமும்‌ ஒழியும்‌. 
நீதி 242. 
பரியாசக்காரன்‌ 
அருவருப்பானவன்‌. 
நீதி 29:8. பரியாசக்காரர்‌ 
தீக்கொளுத்திவிடுகிறார்கள்‌: 
குரோதத்தை விலக்குகிறார்கள்‌. 


பரியாசக்காரனைத்‌ துர 


த்திவிடு: 
விரோதமும்‌ 


பாவமாம்‌;: 
மனுஷருக்கு. 


தீயநோக்கம்‌ 


பட்டணத்தில்‌ 
ஞானிகளோ 





i FTE 
TT 
84, எச்சமிக்கையாயிருப்பது 


நீதி 1485... பேதையானவன்‌ எந்த 
வார்த்தையையும்‌ நம்புவான்‌: விவேகியோ தன்‌ 
நடையின்மேல்‌ கவனமாயிருக்கிறான்‌. 

நீதி 14:16. ஞானமுள்ளவன்‌ பயந்து தீமைக்கு 
விலகுகிறான்‌; மதியீனனோ. 
மூர்க்கங்கொண்டு துணிகரமாயிருக்கிறான்‌. 
நீதி 2742, விவேகி ஆபத்தைக்‌ கண்டு 
மறைந்து கொள்ளுகிறான்‌; பேதைகளோ 
நெடுகப்போய்‌ தண்டிக்கப்படுகிறார்கள்‌. 


85. ராஜாவும்‌ 
தேசுத்தாரும்‌ 


அவருடைய 


நீதி 14:28. ஜனத்திரட்சி ராஜாவின்‌ மகிமை; 
ஜனக்குறைவு தலைவனின்‌ முறிவு. 


நீதி 14:34, நீதி ஜனத்தை உயர்த்தும்‌; 
பாவமோ எந்த ஜனத்துக்கும்‌ இகழ்ச்சி. 

நீதி 14:35, ராஜாவின்‌ தயை விவேகமுள்ள 
பணிவிடைக்காரன்மேலிருக்கும்‌: அவனுடைய 
கோபமோ, இலச்சையுண்டாக்குகிறவன்‌ 
மேலிருக்கும்‌ 

நீதி 16:10. ராஜாவின்‌ உதடுகளில்‌ 
தில்லியவாக்கு பிறக்கும்‌; நியாயத்தில்‌ அவன்‌ 
வாய்‌ தவறாது. 


நீதி 1642 அநியாயஞ்செய்வது 
ராஜாக்களுக்கு அருவருப்பு: நீதியினால்‌: 
சிங்காசனம்‌ உறுதிப்படும்‌. 


நீதி 1693 நீதியுள்ள உதடுகள்‌: 
ராஜாக்களுக்குப்‌ பிரியம்‌:  நிதானமாய்ப்‌ 
பேசுகிறவனில்‌ ராஜாக்கள்‌ பிரியப்படுவார்கள்‌. 


நீதி 1644. கோபம்‌ 
மரணதூதருக்குச்‌ சமானம்‌; 
ஞானமுள்ளவனோ அதை ஆற்றுவான்‌. 


நீதி 165. ராஜாவின்‌ முகக்களையில்‌ ஜீவன்‌ 
உண்டு; அவனுடைய தயை பின்மாரி பெய்யும்‌ 
மேகத்தைப்போல்‌ இருக்கும்‌. 

நீதி 19:6. பிரபுவின்‌ தயையை அநேகர்‌ 
வருந்திக்‌ கேட்பார்கள்‌; 
கொடைகொடுக்கிறவனுக்கு எவனும்‌ 
சிநேகிதன்‌. 


ராஜாவின்‌ 


நீதிமொழிகள்‌ - பொருளடக்கம்‌ 


QOODNENS 
PUBLISHERS 


நீதி 19:42. ராஜாவின்‌ கோபம்‌ சிங்கத்தின்‌ 
கெர்ச்சிப்ுக்குச்‌ சமானம்‌: அவனுடைய தயை 
புல்லின்மேல்‌ பெய்யும்‌ பனிபோலிருக்கும்‌. 

நீதி 20:2. ராஜாவின்‌ உறுக்குதல்‌ சிங்கத்தின்‌ 
கெர்ச்சிப்புக்குச்‌ சமானம்‌; அவனைக்‌ 
கோபப்படுத்துகிறவன்‌ தன்‌ பிராணனுக்கே 
துரோகஞ்செய்கிறான்‌. 

நீதி 20:8. நியாயாசனத்தில்‌ வீற்றிருக்கும்‌ 
ராஜா தன்‌ கண்களினால்‌ சகல 
பொல்லாப்பையும்‌ சிதறப்பண்ணுகிறான்‌. 


நீதி 20:26, ஞானமுள்ள ராஜா 
துன்மார்க்கரைச்‌ சிதறடித்து, அவர்கள்மேல்‌ 
உருளையை உருட்டுவான்‌. 

நீதி 20:28. தயையும்‌ சத்தியமும்‌ ராஜாவைக்‌ 
காக்கும்‌; தயையினாலே தன்‌ சிங்காசனத்தை 
நிற்கப்பண்ணுவான்‌. 
நீதி 22 
விரும்புகிறவனுடைய 
இனிமையானவைகள்‌; 
சிநேகிதனாவான்‌. 


நீதி 24:21 


ராஜாவுக்கும்‌ பயந்து நட; 
கலவாதே. 


சுத்த இருதயத்தை: 
உதடுகள்‌ 


ராஜா அவனுக்குச்‌ 


என்‌ மகனே, நீ கர்த்தருக்கும்‌ 
கலகக்காரரோடு 


a 252 Hes. மறைப்பது தேவனுக்கு 
மேன்மை; ரியத்தை  ஆராய்வதோ 

ராஜாக்களுக்கு ல 
வானத்தின்‌ உயர 
ராஜாக்களின்‌ 

ஆராய்ந்துமுடியாது. 

நீதி 25:4. வெள்ளியினின்று களிம்பை 

நீக்கிவிட, அப்பொழுது தட்டானால்‌ நல்ல 

உடைமை பிறக்கும்‌. 


பூமியின்‌ 
ருதயங்களும்‌ 


நீதி 25:5. ராஜாவின்‌ முன்னின்று துஷ்டரை 
நீக்கிவிடு, அப்பொழுது அவனுடைய 
சிங்காசனம்‌ நீதியினால்‌ நிலைநிற்கும்‌. 


நீதி 28:2. தேசத்தின்‌ பாவத்தினிமித்தம்‌. 
அதின்‌ அதிகாரிகள்‌ அநேகராயிருக்கிறார்கள்‌; 
பத்தியம்‌ அறிவமுள்ள மறுஷனாலேோ அதின்‌ 
நற்சீர்‌ நீடித்திருக்கும்‌. 





i FTE 
TT 


நீதி 28:3. ஏழைகளை ஒடுக்குகிற தரித்திரன்‌ 
ஆகாரம்‌ விளையாதபடி வள்ளமாய்‌ 
அடித்துக்கொண்டுபோகிற மழையைப்‌ 
போலிருக்கிறான்‌. 


நீதி 28:15. ஏழை ஜனங்களை ஆளும்‌ 
துஷ்டஅதிகாரி கெர்ச்சிக்கும்‌ சிங்கத்துக்கும்‌ 
அலைந்துதிரிகிற கரடிக்கும்‌ 
ஒப்பாயிருக்கிறான்‌. 


நீதி 28:16. பிரபு 
அவன்‌ செய்யும்‌ 
பொருளாசையை 
தீர்க்காயுசைப்‌ பெறுவான்‌. 


நீதி 29:4. நியாயத்தினால்‌ ராஜா தேசத்தை 
நிலைநிறுத்துகிறான்‌:  பரிதானப்பிரியனோ 
அதைக்‌ சுவிழ்க்கிறான்‌. 


நீதி 29:12, அதிபதியானவன்‌ பொய்களுக்குச்‌ 
செவிகொடுத்தால்‌, அவன்‌ ஊழியக்காரர்‌ 
யாவரும்‌ துன்மார்க்கராவார்கள்‌ 

29:14, நியாயத்தை 


ர்‌ ர்க்க... தாவில்‌ 
சிங்காசனம்‌ என்றும்‌ நிலைபெற்றருக்கும 


நீதி 29:26, (ஞூகைசெய்கிறவனுடைய 
முகதரிசனத்தைத்‌ றவர்கள்‌ அநேகர்‌; 
ஆனாலும்‌. அவனவனுடைய நியாயம்‌ 
கர்த்தராலே தீரும்‌ 


யீ 
க்கள்‌ மகதி: 


வெறுக்கிறவன்‌ 


36. 
பொறாமைப்படுவது 


பாவிகள்மீதூ 


நீதி 14:30. சொஸ்தமனம்‌ உடலுக்கு ஜீவன்‌: 
பொறாமையோ எலும்புருக்கி. 


நீதி 2317. உன்‌ மனதைப்‌ பாவிகள்மேல்‌ 
பொறாமைகொள்ள விடாதே; நீ நாடோறும்‌ 
கர்த்தரைப்‌ பற்றும்‌ பயத்தோடிரு. 
நீதி 2348. நிச்சயமாகவே முடிவு உண்டு; 
உன்‌ நம்பிக்கை வீண்போகாது. 


நீதி 24:1. பொல்லாத மனுஷர்மேல்‌ பொறாமை 
கொள்ளாதே: அவர்களோடே இருக்கவும்‌ 
விரும்பாதே. 

நீதி 24:2, அவர்கள்‌ இருதயம்‌ கொடுமையை 
யோசிக்கும்‌: அவர்கள்‌ உதடுகள்‌ 
தீவினையைப்‌ பேசும்‌. 


நீதிமொழிகள்‌ - பொருனடக்கம்‌ 


QOODNENS 
PUBLISHERS 


நீதி 2429,  பொல்லாதவர்களைக்குறித்து 

எரிச்சலாகாதே; துன்மார்க்கர்மேல்‌ பொறாமை 

கொள்ளாதே. 

நீதி 24:20. துன்மார்க்கனுக்கு நல்லமுடிவு 
2... துன்மார்க்கனுடைய விளக்கு. 

அணைந்துபோம்‌. 

நதி 274. உக்கிரம்‌ 


தல்வாலென்னல்‌ 
முன்னிற்கத்தக்கவன்‌ யார்‌? 


கொடுமையுள்ளது, 
நிஷ்டூரமுள்ளது:: 
அதற்கு 


87. தேவனுடைய சர்வஞானம்‌ 
நீதி 153 கண்கள்‌ 
எல்விடத்திலுமிருந்து, நல்லோரையும்‌ 
தீயோரையும்‌ நோக்கிப்பார்க்கிறது. 

நீதி 1541 


கர்த்தரின்‌ 


பாதாளமும்‌ அழிவும்‌ கர்த்தரின்‌ 
பார்வைக்குப்‌ பிரத்தியட்சமாயிருக்க, 
மனுபுத்திரருடைய இருதயம்‌ அதிக 
பிரத்தியட்சமாயிருக்குமல்லவோ? 


நீதி ன 
மனுஷனுடையது:: 
கர்த்தரால்‌ வரும்‌. 
நீதி 16:4. கர்த்தர்‌ சகலத்தையும்‌ தமக்கென்று 
படைத்தார்‌: தீங்குநாளுக்காகத்‌ 
குன்மார்க்கனையும்‌ உண்டாக்கினார்‌. 


நீதி 169. 
அவனுடைய 


அவனுடைய 
உறுதிப்படுத்துகிறவரோ கர்த்தர்‌. 
நீதி 16:33. சீட்டு மடியிலே போடப்படும்‌; 
காரியசித்தியோ கர்த்தரால்‌ வரும்‌. 

நீதி 173. குகை 


பொன்னைப்புபு சோதிக்கும்‌; 
இருதயங்களைச்‌ சோதிக்கிறவரோ கர்த்தர்‌. 


நீதி 19:21. மனுஷனுடைய இருதயத்தின்‌ 
எண்ணங்கள்‌ அநேகம்‌; ஆனாலும்‌ 
கர்த்தருடைய யோசனையே நிலைநிற்கும்‌. 

நீதி 202. கேட்கிற காதும்‌, காண்கிற 


கண்ணும்‌ ஆகிய இவ்விரண்டையும்‌ கர்த்தர்‌ 
உண்டாக்கினார்‌. 


யோசனைகள்‌ 
பிரதியுத்தரம்‌ 


நல 
காலன்‌ 


யம்‌ 
யோசிக்கும்‌; 
நடைகளை 


மனுஷனுடைய 
வழியை 


-வெள்ளியைக்‌ 





i THE 
TT 


நீதி 20:24, கர்த்தராலே மனுஷருடைய 
நடைகள்‌ வாய்க்கும்‌: ஆகையால்‌ மனுஷன்‌ 


தன்‌ வழியை அறிந்துகொள்வதெப்படி? 


நீதி 214. ராஜாவின்‌ இருதயம்‌ கர்த்தரின்‌ 
கையில்‌ நீர்க்கால்களைப்போலிருக்கிறது: 
அதைத்‌ தமது சித்தத்தின்படி அவர்‌. 
திருப்புகிறார்‌ 


நீதி 21:30 
ஞானமுமில்லை, 
ஆலோசனையுமில்லை. 


நீதி 2131 குதிரை 
ஆயத்தமாக்கப்படும்‌; ஜெ 
வரும்‌. 


நீதி 29:26. ஆளுகைசெய்கிறவனுடைய 
முகதரிசனத்தைத்‌ தேடுகிறவர்கள்‌ அநேகர்‌; 
ஆனாலும்‌  அவனவனுடைய நியாயம்‌ 
கர்த்தராலே தீரும்‌. 


கர்த்தருக்கு விரோதமான 


புத்தியுமில்லை, 


யுத்தநாளுக்கு 
கர்த்தரால்‌ 


88. நற்பெயரும்‌ அவப்பெயரும்‌ 


நீதி 15:30 
பூரிப்பாக்கும்‌, 
புஷ்டியாக்கும்‌ 
நீதி 224. திரளான ஐசுவரியத்தைப்பார்க்கிலும்‌. 


நற்கர்த்தியே தெரததுகொள்ளப்படத்தக்கது. 
பொன்‌ வெள்ளியைப்பார்க்கிலும்‌ 


கண்களின்‌ ஒளி இருதயத்தைப்‌ 
நற்செய்தி எலும்புகளைப்‌ 


நலம்‌. 


39. மனுஷர்‌ தங்களைப்பற்றி. 
நன்மையாய்‌ நினைப்பது 


நீதி 1412. மனுஷனுக்குச்‌ 
தோன்றுகிற வழி உண்டு, 
மரண வழிகள்‌. 


16:2. மனுஷனுடைய வழிகளெல்லாம்‌ 
ன்‌ பார்வைக்குச்‌ சுத்தமானவைகள்‌; 
கர்த்தரோ ஆவிகளை நிறுத்துப்பார்க்கிறார்‌. 


நீதி 16:25. மனுஷனுக்குச்‌ செம்மையாய்த்‌ 
தோன்றுகிற வழியுண்டு; அதின்‌ முடிவோ 
மரண வழிகள்‌. 


நீதி 20:6. மனுஷர்‌ பெரும்பாலும்‌ தங்கள்‌ 
தயாளத்தைப்‌ பிரசித்தப்படுத்துவார்கள்‌: 
உண்மையான மனுஷனைக்‌ கண்டுபிடிப்பவன்‌ 


யார்‌? 


செம்மையாய்த்‌ 
அதின்‌ முடிவோ 


நீதிமொழிகள்‌ - பொருளடக்கம்‌ 


QOODNENS 
PUBLISHERS 


நீதி 21:2. மனுஷனுடைய வழியெல்லாம்‌ அவன்‌ 
செம்மையாகத்‌ 


கர்த்தரோ இருதயங்களை 


2642. தன்‌ 
ஞானியாயிருப்பவனைக்‌  கண்டாயானால்‌, 
அவனைப்பார்க்கிலும்‌ மூடனைக்குறித்து 
அதிக நம்பிக்கையாயிருக்கலாம்‌. 


பார்வைக்கு 


a 28:26. தன்‌ இருதயத்தை நம்புகிறவன்‌ 
ஞானமாய்‌ நடக்கிறவனோ 


இரட்சிக்கப்படுவான்‌. 
40. தேவனைப்பற்றிய தியானம்‌ 


நீதி 16:3. உன்‌ செய்கைகளைக்‌ கர்த்தருக்கு 
ஒப்புவி: அப்பொழுது உன்‌ யோசனைகள்‌ 


உறுதிப்படும்‌. 


நீதி 1810. கர்த்தரின்‌ நாமம்‌ பலத்த துருகம்‌; 
நீதிமான்‌ அதற்குள்‌ ஓடிச்‌ சுகமாயிருப்பான்‌. 
நீதி 23:26. என்‌ மகனே, உன்‌ இருதயத்தை 
எனக்குத்‌ தா; உன்‌ கண்கள்‌ என்‌ வழிகளை 
நோக்குவதாக. 

நீதி 27:1. நாளையத்தினத்தைக்‌ குறித்துப்‌ 
பெருமைபாராட்டாதே; ஒருநாள்‌ பிறப்பிப்பதை 
அறியாயே 

நீதி 29:25, 
கொளுவகிறான்‌;: 
செழிப்பான்‌. 
நீதி 29:25. 


பெருநெஞ்சன்‌ வழக்கைக்‌ 
கர்த்தரை நம்புகிறவனோ 


மனுஷனுக்குப்‌ பயப்படும்‌ பயம்‌ 
வருவிக்கும்‌; கர்த்தரை 
உயர்ந்த அடைக்கலத்திலே. 


41. தேவனுடைய கிருபை 


நீதி 16:7. ஒருவனுடைய வழிகள்‌ கர்த்தருக்குப்‌ 
பிரியமாமிருந்தால்‌, 

சத்துருக்களும்‌ 

சமாதானமாகும்படி செய்வார்‌. 


நீதி 29:26,  ஆளுகைசெய்கிறவனுடைய 
முகதரிசனத்தைத்‌ தேடுகிறவர்கள்‌ அநேகர்‌; 
ஆனாலும்‌ அவனவனுடைய நியாயம்‌ 
கர்த்தராலே தீரும்‌. 





ட்ட] 


42, ஞானத்தைப்‌ 
பெற்றுக்கொள்வது 


நீதி 1646. பொன்னைச்‌ சம்பாதிப்பதிலும்‌: 
ஞானத்தைச்‌ சம்பாதிப்பது எவ்வளவு உத்தமம்‌! 
வெள்ளியைச்‌ சம்பாதிப்பதிலும்‌ புத்தியைச்‌ 
சம்பாதிப்பது எவ்வளவு மேன்மை! 

நீதி 181. பிரிந்துபோகிறவன்‌ தன்‌ 
இச்சையின்படி செய்யப்பார்க்கிறான்‌, எல்லா 
ஞானத்திலும்‌ தலையிட்டுக்கொள்ளுகிறான்‌. 
நீதி 19:8. 
பெற்றுக்கொள்ளுகிறவன்‌ தன்‌ 
சிநேகிக்கிறான்‌; பந்தன்‌ 
நன்மையடைவான்‌. 


நீதி 19:20, உன்‌ அந்தியகாலத்தில்‌ நீ 
ஞானமுள்ளவனாயிருக்கும்படி, 
ஆலோசனையைக்கேட்டு, புத்திமதியை 
ஏற்றுக்கொள்‌ 

நீதி 2217. உன்‌ செலியைச்‌ சாய்த்து, 
ஞானிகளுடைய வார்த்தைகளைக்‌ கேட்டு, 
என்‌ போதகத்தை உன்‌ இருதயத்தில்‌ வை. 

நீதி 22:18. அவைகளை உன்‌ உள்ளத்தில்‌ 
காத்து, அவைகளை உன்‌ உதடுகளில்‌ 
நிலைத்திருக்கப்பண்‌ ணும்போது, அது 
இன்பமாயிருக்கும்‌. 

நீதி 2219. உன்‌ நம்பிக்கை கர்த்தர்மேல்‌ 
இருக்கும்டி, இன்றையதினம்‌. அவைகளை 
உனக்குத்‌ தெரியப்படுத்துகிறேன்‌. 

நீதி 22:20. சத்திய 
யதார்த்தத்தை நான்‌ 
தெரிவிக்கும்படிக்கும்‌, நீ 
அனுப்பினவர்களுக்குச்‌ 


ஞானத்தைப்‌ 
தன்‌ ஆத்துமாவைச்‌ 
காக்கிறவன்‌ 


வார்த்தைகளின்‌ 


முக்கியமானலைகளை வ்கி 


நீதி 23:15. 
ஞானமுள்ளதாயிருந்தால்‌, 
இருதயம்‌ மகிழும்‌. 

நீதி 2346. 
செம்மையானவைகளைப்‌. 
உள்ளிந்திரியங்கள்‌ மகிழும்‌. 


என்‌ மகனே, உன்‌ இருதயம்‌ 
என்னிலே என்‌ 


நீதி 23:22. உன்னைப்‌ பெற்ற தகப்பனுக்குச்‌ 
செவிகொடு; உன்‌ ய்‌ 
வயதுசென்றவளாகும்போது 
அசட்டைபண்ணாதே. 

நீதி 23:23. சத்தியத்தை வாங்கு, அதை 
விற்காதே; அப்படியே ஞானத்தையும்‌. 
உபதேசத்தையும்‌ புத்தியையும்‌ வாங்கு. 

நீதி 23:24. நீதிமானுடைய தகப்பன்‌ மிகவும்‌ 
களிகூருவான்‌: ஞானமுள்ள பிள்ளையைப்‌ 
பெற்றவன்‌ அவனால்‌ மகிழுவான்‌. 

நீதி 23:25. உன்‌ தகப்பனும்‌ உன்‌ தாயும்‌ 
சந்தோஷப்படுவார்கள்‌; உன்னைப்‌ பெற்றவள்‌ 
மகிழுவாள்‌. 

நீதி 24:13. என்‌ மகனே, தேனைச்‌ சாப்பிடு, 
அது நல்லது: கூட்டிலிருந்து ஒழுகும்‌ தேன்‌ 
உன்‌ வாய்க்கு இன்பமாயிருக்கும்‌. 

நீதி 24:14, அப்படியே ஞானத்தை அறிந்து 


பெற்றுக்கொண்டால்‌, அது முடிவில்‌ உதவும்‌, 
உன்‌ நம்பிக்கை வீண்போகாது, 
நீதி 2741. என்‌ மகனே, 
நிந்திக்கிறவனுக்கு நான்‌ உத்தரவு 
கொடுக்கத்தக்கதாக, நீ ஞானவானாகி, 
என்‌ இருதயத்தைச்‌ சந்தோஷப்படுத்து. 


என்னை 


48. சோதனைகளுக்கு 
விரோதமான எச்ச ரிப்புக்கள்‌ 


நீதி 1647. தீமையை விட்டு விலகுவதே 
செம்மையானவர்களுக்குச்‌ சமனான பாதை; 
தன்‌ நடையைக்‌ கவனித்திருக்கிறவன்‌ தன்‌ 
ஆத்துமாவைக்‌ காக்கிறான்‌. 

நீதி 29:27. நீதிமானுக்கு அநியாயக்காரன்‌ 
அருவருப்பானவன்‌ ; சன்மார்க்கனும்‌ 
துன்மார்க்கனுக்கு அருவருப்பானவன்‌ 


கக்‌. முதிர்வயதும்‌ வாலிபமும்‌ 


நீதி 16:31. நீதியின்‌ வழியில்‌ உண்டாகும்‌ நரை 
மயிரானது மகிமையான கிரீடம்‌. 





ட்ட] 


பிள்ளைகளின்‌ 
க்‌ கிரீடம்‌: 
மேன்மை அவர்கள்‌ பிதாக்களே. 


நீதி 20:29, 
அவர்கள்‌ 
முதிர்வயதானவர்களின்‌ மகிமை 
நரை, 


வாலிபரின்‌ அலங்காரம்‌ 
பராக்கிரமம்‌: 
அவர்கள்‌ 


45. வேலையாட்கள்‌ 


நீதி 17:2. புத்தியுள்ள வேலைக்காரன்‌: 
இலச்சையுண்டாக்குகிற புத்திரனை ஆண்டு, 
சகோதருக்குள்ள சுதந்தரத்தில்‌ பங்கடைவான்‌. 
நீதி 1970. மூடனுக்குச்‌ செல்வம்‌ தகாது: 


பிரபுக்களை ஆண்டுகொள்வது அடிமைக்கு 
எல்வளவும்‌ தகாது. 

நீதி 2919. அடிமையானவன்‌ 
வார்த்தைகளினாலே அடங்கான்‌: அவைகளை 
அவன்‌ அறிந்தாலும்‌ உத்தரவுகொடான்‌. 


நீதி 29:21. ஒருவன்‌ மையைச்‌ 


தன்‌ அடி 
சிறுபிராயமுதல்‌ இளக்காரமாக வளர்த்தால்‌, 


முடிவிலே அவன்‌ தன்னைப்‌ 
பாராட்டுவான்‌. 


புத்திரனாகப்‌ 


46. பரிதானம்‌ 


நீதி 17:8. பரிதானம்‌ வாங்குகிறவர்களின்‌ 
பார்வைக்கு அது இரத்தினம்போலிருக்கும்‌: 
அது நோக்கும்‌ திசையெல்லாம்‌ காரியம்‌ 
வாய்க்கும்‌. 


நீதி 17:23. துன்மார்க்கன்‌, நீதியின்‌ வழியைப்‌ 
புரட்ட, மடியிலுள்ள பரிதானத்தை 
வாங்குகிறான்‌. 

நீதி 18:16. ஒருவன்‌ கொடுக்கும்‌ வெகுமதி 


அவனுக்கு வழியுண்டாக்கி, பெரியோர்களுக்கு 
முன்பாக அவனைக்‌ கொண்டுபோய்‌ விடும்‌. 


நீதி 21:14. அந்தரங்கமாய்க்‌ கொடுக்கப்பட்ட 
வெகுமதி. கோபத்தைத்‌ தணிக்கும்‌; 
்டிமிலுள்ள பரிதானம்‌ குரோதத்தை ஆற்றும்‌. 
நீதி 28:21. முகதாட்சிணியம்‌ நல்லதல்ல, 
முகதாட்‌! எவன்‌ ஒரு தண்டு 
அப்பத்துக்காக அநியாயஞ்செய்வான்‌. 


QOODNENS 
PUBLISHERS 


47. கடிந்துகொள்ளுவதூம்‌ 
திருத்துவதும்‌ 
நீதி 170. 
அடிப்பதைப்பார்க்கிலும்‌, 
வாயினால்‌: கண்டிப்பதே 
உறைக்கும்‌. 
நீதி 19:25 


மூடனை நூறடி 
புத்திமானை 


அதிகமாய்‌ 


பரியாசக்காரனை 
பேதை. 


அடி, 
எச்சரிக்கப்படுவான்‌; 
அவன்‌ 


19:29 பரியாசக்காரருக்கு 
தண்டனைகளும்‌, மூடருடைய முதுகுக்கு. 
அடிகளும்‌ ஆயத்தமாயிருக்கிறது. 


நீதி 20:30. காயத்தின்‌ 
உள்ளத்தில்‌ உறைக்கும்‌ 
பொல்லாதவனை அழுக்கறத்‌ துடைக்கும்‌. 


நீதி 2141. பரியாசக்காரனை தண்டிக்கும்போது 
ஞானமடைவாள்‌;  ஞானவான்‌ 


போதிக்கப்படும்போது அறிவடைவான்‌. 


நீதி 2542. கேட்கிற செலிக்‌ 
குரந்துகொண்டு | புத்திசொ 
பொற்கடுக்கனுக்கும்‌ 
பூஷணத்திற்கும்‌ சரி. 

நீதி 265. குதிரைக்குச்‌ 
கழுதைக்குக்‌ கடிவாளமும்‌, 
முதுகுக்குப்‌ பிரம்பும்‌ ஏற்றது. 


ஞானமாய்க்‌ 
ல்லுகிறவன்‌ , 
அபரஞ்சிப்‌ 


சவுக்கும்‌, 
மூடனுடைய 


நீதி 27:6. சிநேகிதன்‌ அடிக்கும்‌ அடிகள்‌ 
உண்மையானவைகள்‌: சத்துரு இடும்‌ 
முத்தங்களோ வஞ்சனையுள்ளவைகள்‌. 


நீதி 27:22. மூடனை உரலில்‌ போட்டு, 
உலக்கைமினால்‌ நொய்யோடே நொய்யாகக்‌ 
குத்தினாலும்‌, அவனுடைய மூடத்தனம்‌. 
அவனை விட்டு நீங்காது. 

நீதி 28:23 தன்‌ நாவினால்‌ 
முகஸ்துதி பேசுகிறவனைப்பார்க்கிலும்‌, 
கடிந்துகொள்ளுகிறவன்‌ முடிவில்‌ அங்கீகாரம்‌ 
பெறுவான்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


நீதி 291. அடிக்கடி கடிந்துகொள்ளப்பட்டும்‌ 
தன்‌ பிட கடினப்படுத்துகிறவன்‌. 
சகாயமின்றிச்‌ சடிதியில்‌ நாசமடைவான்‌. 


48. நண்றி மறப்பது 


நீதி 1713. 
எவனோ, 


நீங்காது. 


நன்மைக்குத்‌ தீமைசெய்கிறவன்‌ 
அவன்‌ வீட்டைவிட்டுத்‌ தீமை 


49. சிநேகம்‌ 


நீதி 1717. சிநேகிதன்‌ எல்லாக்‌ காலத்திலும்‌ 
சிநேகிப்பான்‌; இடுக்கணில்‌ உதவவே 
சகோதரன்‌ பிறந்திருக்கிறான்‌. 


நீதி 19:24. சிநேகிதருள்ளவன்‌ சிநேகம்‌. 
பாராட்டவேண்டும்‌; சகோதரனிலும்‌ அதிக 


சொந்தமாய்ச்‌ சிநேகிப்பவனுமுண்டு. 
பரிமளதைலமும்‌ சுகந்ததூபமும்‌: 
களிப்பாக்‌ 


நீதி 27:10. உன்‌ சிநேகிதனையும்‌, உன்‌ 
தகப்பனுடைய சிநேகிதனையும்‌. 
விட்டுவிடாதே: உன்‌ ஆபத்துக்காலத்தில்‌ உன்‌ 
சகோதரனுடைய வீட்டிற்குப்‌ போகாதே; 
தூரத்திலுள்ள சகோதரனிலும்‌ சமீபத்திலுள்ள 
அயலானே வாசி. 


நீதி 27:14. ஒருவன்‌ அதிகாலையிலே எழுந்து 
உரத்தசத்தத்தோடே தன்‌ கிறது 
சாபமாக 


நீதி 27:47. இரும்பை இரும்பு கருக்கிடும்‌; 
அப்படியே மனுஷனும்‌ தன்‌ சிநேகிதனுடைய 
முகத்தைக்‌ கருக்கிடுகிறான்‌. 


50. மாம்ச இச்சை: 


நீதி 2147 
தரித்திரனாவான்‌ ; 
எண்ணெயையும்‌ 


ஐசவரியவானாவதில்‌ை 


சிற்றின்பப்பிரியன்‌: 
மதுபானத்தையும்‌ 
விரும்புகிறவன்‌ 


நீதிமொழிகள்‌ - பொருளடக்கம்‌ 


QOODNENS 
PUBLISHERS 


நீதி 234. நீ ஒரு அதிபதியோடே போஜனம்‌ 


பண்ண உட்கார்ந்தால்‌, உனக்கு முன்பாக 
இருக்கிறதை நன்றாய்க்‌ கவனித்துப்பார்‌. 


நீதி 23:2. நீ போஜனப்பிரியனாயிருந்தால்‌, 
உன்‌ தொண்டையிலே கத்தியை வை. 


23:3. 
கங்களை. இவத! 
கள்ளப்போஜனமாமே. 


ருசியுள்ள 
அவைகள்‌ 


நீதி 23:6. வன்கண்ணனுடைய ஆகாரத்தைப்‌ 
புசியாதே; அவனுடைய ருசியுள்ள 
பதார்த்தங்களை இச்சியாதே, 


நீதி 237. அவன்‌ இருதயத்தின்‌ நினைவு 
எப்படியோ, அப்படியே அவன்‌ இருக்கிறான்‌; 
புசியும்‌, பானம்பண்ணும்‌ என்று அவன்‌ 
உன்னோடே சொன்னாலும்‌, அவன்‌ இருதயம்‌ 
உன்னோடே இராது. 


நீதி 23:8. நீ புசித்த துணிக்கையை வாந்தி 
பண்ணி, உன்‌ இனிய சொற்களை இழந்து 
போவாய்‌. 


நீதி 23:19. என்‌ மகனே, நீ செவிகொடுத்து 
ந ல்‌ இருதயத்தை 


நீதி 23:20. மதுபானப்பிரியரையும்‌ மாம்சப்‌ 
பெருந்தீனிக்காரரையும்‌ சேராதே 


நீதி 23:21. குடியனும்‌ போஜனப்பிரியனும்‌ 
தரித்திரராவார்கள்‌; தூக்கம்‌ கந்தைகளை 
உடுத்துவிக்கும்‌. 
277. திருப்தியடைந்தவன்‌ 
மிதிப்பான்‌; 


கசப்பான 
பதார்த்தங்களும்‌ தித்திப்பாமிருக்கும்‌. 

51. மதுபானம்‌ அருந்துவது 

நீதி 214. ராஜாவின்‌ இருதயம்‌ கர்த்தரின்‌ 
கையில்‌ நீர்க்கால்களைப்போலிருக்கிறது; 
அதைத்‌ தமது  சித்தத்தின்டி அவர்‌ 
திருப்புகிறார்‌ 

நீதி 23:20. மதுபானப்பிரியரையும்‌ மாம்சப்‌ 
பெருந்தீனிக்காரரையும்‌ சேராதே. 





i FTE 
TT 


நீதி 23:29. ஐயோ! யாருக்கு வேதனை? 
யாருக்குத்‌ துக்கம்‌? யாருக்குச்‌ சண்டைகள்‌? 
யாருக்குப்‌ புலம்பல்‌? யாருக்குக்‌ 
காரணமில்லாத காயங்கள்‌? யாருக்கு 
இரத்தங்கலங்கின கண்கள்‌? 


நதி. 23:30. வனம்‌ இருக்கும்‌ இடத்திலே 
தங்கித்‌ தரிப்பவர்களுக்கும்‌, கலப்புள்ள 
சாராயத்தை நாடுகிறவர்களுக்குந்தானே. 


23:31. 
வதனா பிரந்த 
பளபளப்பாய்த்‌ தோன்றும்போது, நீ அதைப்‌ 
பாராதே; அது மெதுவாய்‌ இறங்கும்‌. 


நீதி 23:32, முடிவிலே அது பாம்பைப்போல்‌ 
கடிக்கும்‌, விரியனைப்போல்‌ தீண்டும்‌. 


நீதி 23:33. உன்‌ கண்கள்‌ பரஸ்திரீகளை 
நோக்கும்‌; உன்‌ உள்ளம்‌ 
தாறுமாறானவைகளைப்‌ பேசும்‌ 


நீதி 23:34, நீ 
சயனித்திருக்கிறவனைப்போலும்‌, 
பாய்மரத்தட்டிலே படுத்திருக்கிறவனைப்போலும்‌ 
இருப்பாய்‌. 

நீதி 23:35. என்னை அடித்தார்கள்‌; எனக்கு 
நோகவில்லை: என்னை அறைந்தார்கள்‌; 
எனக்குச்‌ சரணையில்லை: நான்‌ அதைப்‌ 
பின்னும்‌ தொடர்ந்து தேட எப்பொழுது 
விழிப்பேன்‌ என்பாய்‌. 


நடுக்கடலிலே. 


52, இயற்கையின்‌ அழிவு 


நீதி 209. என்‌ 

சுத்தமாக்கினேன்‌, என்‌ 

துப்புரவானேன்‌ என்று சொல்லத்தக்கவன்‌ 
யார்‌? 


58. மாறுபாடாகப்‌ பேசுவது 


நீதி 20:19. தூற்றிக்கொண்டு திரிகிறவன்‌ 
இரகசியங்களை வெளிப்படுத்துவான்‌:: 
ஆதலால்‌ தன்‌ உதடுகளினால்‌ 
அலப்புகிறவனோடே கலவாதே. 


நீதி 26:28.  கள்ளநாவு 
கிலேசப்பட்டவர்களைப்‌ 


இச்சகம்பேசும்‌ 
உண்டுபண்ணும்‌. 


தன்னால்‌ 
பகைக்கும்‌: 


அழிவை 


வாய்‌ 


நீதிமொழிகள்‌ - பொருளடக்கம்‌ 


நீதி 28:23. தன்‌ நாவினால்‌ முகஸ்துதி 
பேசுகிறவனைப்‌ பார்க்கிலும்‌, 


கடிந்துகொள்ளுகிறவன்‌ முடிவில்‌ அங்கீகாரம்‌ 
பெறுவான்‌. 


நீதி 29:5. பிறனை முகஸ்துகி செய்கிறவன்‌, 
அவன்‌ கால்களுக்கு வலையை விரிக்கிறான்‌. 
54. ஊதாறிப்பின்னைகள்‌ 


நீதி 20:20. தன்‌ தகப்பனையும்‌ 
தாயையும்‌  தூஷிக்கிறவனுடைய 
காரிருளில்‌ அணைந்துபோம்‌. 


நீதி 28:24. 


தன்‌ 


தீபம்‌ 


தன்‌ தகப்பனையும்‌ 
தாயையும்‌ கொள்ளையிட்டு, 
துரோகமல்ல என்பவன்‌ 
மனுஷனுக்குத்‌ தோழன்‌. 


தன்‌ 
அது 
பாழ்க்கடிக்கிற 


55. அநியாயமாய்‌ சம்பாதித்த 
பொருள்‌ நிலைத்திருக்காது 


நீதி 20:௮1. ஆரம்பத்திலே துரிதமாகக்‌ 
கிடைத்த சுதந்தரம்‌ முடிவிலே ஆசிர்வாதம்‌ 
பெறாது. 


21:6. பொய்நாலினால்‌ பொருளைச்‌ 
ப்‌ சாவைத்‌ தேடுகிறவர்கள்‌ 


விடுகிற சுவாசம்போலிருக்கும்‌. 


நீதி 21:7, துன்மார்க்கர்‌ 
மனதில்லாதிருக்கிறபடியால்‌, 
பாழ்க்கடிக்கப்பட்டுப்போவார்கள்‌. 


நீதி 22:8. அநியாயத்தை விதைக்கிறவன்‌ 


வருத்தத்தை அறுப்பான்‌; அவன்‌ உக்கிரத்தின்‌ 
மிலாறு ஒழியும்‌. 
நீதி 28:8. வட்டியினாலும்‌ 
ஆதாயத்தினாலும்‌ ஆஸ்தியைப்‌ 
பெருகப்பண்ணுகிறவன்‌,, தரித்திரர்பேரில்‌ 
இரங்குகிறவனுக்காக அதைச்‌ சேகரிக்கிறான்‌. 


நியாயஞ்செய்ய 
அவர்கள்‌ 


அநியாய 
தன்‌ 


56. பழிவாங்குதல்‌ 


நீதி 20:22. தீமைக்குச்‌ சரிக்கட்டுவேன்‌. 
என்று சொல்லாதே; கர்த்தருக்குக்‌ காத்திரு, 
அவர்‌ உன்னை இரட்சிப்பார்‌. 





ழ்‌ நள 
யாய 


நீதி 2417. உன்‌ விழும்போது. 
'சந்தோஷப்படாதே: அவன்‌ இடறும்போது உன்‌ 
இருதயம்‌ களிகூராதிருப்பதாக. 


நீதி 24:18. கர்த்தர்‌ அதைக்‌ காண்பார்‌, அது 
அவர்‌ பார்வைக்குப்‌ பொல்லாப்பாயிருக்கும்‌; 
அப்பொழுது அவனிடத்தினின்று அவர்‌ தமது. 
கோபத்தை நீக்கிவிடுவார்‌. 


நீதி 24:29. அவன்‌ எனக்குச்‌ செய்தபிரகாரம்‌ 
நானும்‌ அவனுக்குச்‌ செய்வேன்‌, அவன்‌ 
செய்த செய்கைக்குத்தக்கதாக நானும்‌ 
அவனுக்குச்‌ சரிக்கட்டுவேன்‌ என்று நீ 
சொல்லாதே. 


57. பின்வாங்குதல்‌ 


நீதி 20:25, பரசுத்தமானதை விழுங்குகிறதும்‌ 
பொருத்தனை செய்தபின்பு யோசிக்கிறதும்‌, 
மனுஷனுக்குக்‌ கண்ணியாயிருக்கும்‌. 


58. மனச்சாட்சி 


நீதி 20:27. மனுஷனுடைய ஆவி கர்த்தர்‌ 
தந்த தீபமாயிருக்கிறது: அது உள்ளத்தில்‌ 
உள்ளவைகளையெல்லாம்‌ ஆராய்ந்துபார்க்கும்‌. 


நீதி 27:49. தண்ணீரில்‌ மந்குக்கு. Lo 
ஒத்திருக்குமாப்போல, 
இருதயத்திற்கு இருதயம்‌ ஒத்திருக்கும்‌ 


59. 
நிறைவேற்றுதல்‌ 


கடமைகளை 


நீதி 158.  துன்மார்க்கருடை பலி 
கர்த்தருக்கு அருவருப்பானது: 
செம்மையானவர்களின்‌ ஜெபமோ அவருக்குப்‌ 
பிரியம்‌. 


நீதி 213 பலியிடுவதைப்பார்க்கிலும்‌, 
நீதியும்‌ நியாயமும்‌ செய்வதே கர்த்தருக்குப்‌ 
பிரியம்‌. 


நீதி 21:27 துன்மார்க்கருடைய பலி 
அருவருப்பானது; அதைத்‌ துர்ச்சிந்தையோடே 
செலுத்தினாலோ எத்தனை அதிகமாய்‌ 
அருவருக்கப்படும்‌. 


நீதிமொழிகள்‌ - பொருளடக்கம்‌ 


QOODNENS 
PUBLISHERS 


60. ஊதாறித்தனம்‌ 


நீதி 2120. திரலியமும்‌ 
எண்ணெயும்‌ ஞானவானுடைய 
வாசஸ்தலத்தில்‌ உண்டு: மூடனோ அதைச்‌ 
செலஷித்துப்போடுகிறான்‌ 


வேண்டிய 


61. ஞானத்தின்‌ வெற்றிகள்‌ 


நீதி 21:22. பலவான்௧ளுடைய பட்டணத்தின்‌ 
மதிலை ஞானமுள்ளவன்‌ ஏறிப்பிடித்து, 
அவர்கள்‌ நம்பின அரணை 


இடித்துப்போடுவான்‌. 


நீதி 2415. துன்டனே, நீ நீதியா 
வாசஸ்தலத்துக்கு விரோதமாய்ப்‌ பதி 
அவன்‌ தங்கும்‌ இடத்தைப்‌ பழக்கப்‌ 
போடாதே. 


நீதி 24:16. நீதிமான்‌ ஏழுதரம்‌ விழுந்தாலும்‌ 
திரும்பவும்‌ எழுந்திருப்பான்‌; துன்மார்க்கரோ 
தீங்கிலே இடறுண்டு கிடப்பார்கள்‌. 


62. மாறூபாடுள்ள வன்‌ 


9 மாறுபடுள்ளவனுடைய வழியிலே 
முள்ளுகளும்‌ - ணிகளுமுண்டு: தன்‌ 
ஆத்துமாவைக்‌ க்கள்‌ அவைகளுக்குத்‌ 
தூரமாய்‌ விலகிப்போவான்‌. 


68. அசுத்தம்‌ 


நீதி 22:14. பரஸ்திரீகளின்‌ வாய்‌ ஆழமான 
படுகுழி: கர்த்தருடைய கோபத்திற்கு 
ஏதுவானவன்‌ அதிலே விழுவான்‌. 


நீதி 23:27. வேசி ஆழமான படுகுழி: பரஸ்திரீ 
இடுக்கமான கிணறு. 


நீதி 23:28. 
கொள்ளைக்காரனைப்போல்‌ 
மனுஷருக்குள்ளே 
பெருகப்பண்ணுகிறாள்‌. 


அவள்‌ 
பதிவிருந்து, 


பாதகரைப்‌ 





ழ்‌ நள 
யாய 
64. பாடுகள்‌ 


நீதி 24:10. ஆபத்துக்காலத்தில்‌ நீ சோர்ந்து 
போவாயானால்‌, உன்‌ பெலன்‌ குறுகினது. 


65. தூயரப்படுகிறவர்களுக்கு. 
உதவிபுரிதல்‌ 


நீதி 24:1. மரணத்துக்கு 
ஒப்பிக்கப்பட்டவர்களையும்‌, கொலையுண்ணப்‌ 
போகிறவர்களையும்‌ விடுவிக்கக்கூடுமானால்‌ 
விடுவி. 


நீதி 24:12. அதை அறியோம்‌ என்பாயாகில்‌, 
இருநயங்களைச்‌ சோதிக்கிறவர்‌ அறியாரோ? 
உள்‌ ஆத்துமாவைக்‌ காக்கிறவர்‌ 
குவனியாரோ? அவர்‌ மனுஷருக்கு அவனவன்‌ 
கிரியைக்குத்தக்கதாகப்‌ பலனளியாரோ? 


66. தேசத்திற்கு. 
உண்மையுள்னவர்கனாயிருப்பது 


நீதி 24:21. 
ராஜாவுக்கும்‌ பயந்து நட; 
கலவாதே. 


என்‌ மகனே, நீ கர்த்தருக்கும்‌ 
கலகக்காரரோடு 


நீதி 2422. சதியில்‌ அலர்கரூடைய ஆபத்து 
இருவரின்‌ 


எழும்பும்‌: அவர்கள்‌ 
சங்காரத்தையும்‌ அறிந்தவன்‌ யார்‌? 


67. சத்துருக்களை மன்னிப்பது 


நீதி 25:21. உன்‌ சத்துரு பசியாயிருந்தால்‌, 
அவனுக்குப்‌ புசிக்க ஆகாரங்கொடு: அவன்‌ 
தாகமாயிருந்தால்‌, குடிக்கத்‌ தண்ணீர்‌ கொடு, 
நீதி 25:22, அதினால்‌ நீ அவன்‌ 
தலையின்மேல்‌ எரிகிற தழல்களைக்‌ 
குவிப்பாய்‌; கர்த்தர்‌ உனக்குப்‌ பலனளிப்பார்‌. 


68. காரணமில்லாமல்‌ 
சொல்லுகிற சாபம்‌ 


நீதி 22. அடைக்கலான்‌ குருவி 
அலைந்துபோவதுபோலும்‌, 'தகைவிலான்‌ 
குருவி பறந்துபோவதுபோலும்‌, 
காரணமில்லாமலிட்ட சாபம்‌ தங்காது. 


நீதிமொழிகள்‌ - பொருளடக்கம்‌ 


QOODNENS 
PUBLISHERS 


69. மதியீனருக்கு பிர தியுத்தரம்‌ 
சொல்லுவது 


நீதி 26:4. மூடனுக்கு அவன்‌ மதியீனத்தின்படி 
மறுஉத்தரவு கொடாதே; கொடுத்தால்‌ நீயும்‌ 
அவனைப்போலாவாய்‌. 


நீதி 26:5. மூடனுக்கு அவன்‌ மதிமீனத்தின்படி 
மறுஉத்தரவு கொடு; கொடாவிட்டால்‌ அவன்‌ 
தன்‌ பார்வைக்கு ஞானியாயிருப்பான்‌. 


70. திருப்தியின்மை 


நீதி 27:8. தன்‌ கூட்டைவிட்டு அலைகிற 
குருவி எப்படியிருக்கிறதோ, அப்படியே தன்‌ 
ஸ்தானத்தைவிட்டு அலைகிற மனுஷனும்‌ 
இருக்கிறான்‌. 
நீதி 27:20. 
திருப்தியாகிறதில்லை: 


மனுஷனுடைய 
திருப்தியாகிறதில்லை. 


அழிவும்‌ 
அதுபோல 
கண்களும்‌ 


பாதாளமும்‌ 


71. 
கோழைத்தனமும்‌. 


தைரியமும்‌ 


இத்தக 
துன்மார்க்கர்‌ 
நீதிமான்களோ 
தைரியமாயிருக்கிறார்கள்‌. 


ஒருவனும்‌ தொடராதிருந்தும்‌ 
ஒடிப்போகிறார்கள்‌: 


சிங்கத்தைப்போலே. 


72. நீதிமான்கள்‌. 


நீதி 1140. நீதிமான்கள்‌ நன்றாயிருந்தால்‌ 
பட்டணம்‌ களிகூரும்‌; துன்மார்க்கர்‌ அழிந்தால்‌ 
கெம்பீரம்‌ உண்டாகும்‌. 

நீதி பய செம்மையான வர்களுடைய 
ஆசீர்வாதத்தினால்‌ பட்டணம்‌ 
நிலைபெற்றோங்கும்‌; துன்மார்க்கருடைய 
வாயினால்‌ அது இடிந்துவிழும்‌. 


நீதி 28:12. நீதிமான்கள்‌ 


மகா கொண்டாட்டம்‌ 
துன்மார்க்கர்‌ எழும்பும்போதோ 
மறைந்து கொள்ளுகிறார்கள்‌. 


களிகூரும்போது 
உண்டாகும்‌; 
மனுஷர்‌ 





ழ்‌ யனா 
பயா 


நீதி 28:28. துன்மார்க்கர்‌ எழும்பும்போது 
மனுஷர்‌ மறைந்துகொள்ளுகிறார்கள்‌;: 
அவர்கள்‌ அழியும்போதோ நீதிமான்கள்‌: 
பெருகுகிறார்கள்‌. 

நீதி 29:2, 

ஜனங்கள்‌ ர்கள்‌ 

ஆளும்போதோ ஜனங்கள்‌ தவிப்பார்கள்‌. 

நீதி 29:16. துன்மார்க்கர்‌ பெருகினால்‌ 
பாவமும்‌ பெருகும்‌; நீதிமான்களோ அவர்கள்‌ 
விழுவதைக்‌ காண்பார்கள்‌. 


78. மனந்திரும்புவது. 


நீதி 28:13, தன்‌ பாவங்களை மறைக்கிறவன்‌ 


வாழ்வடையமாட்டான்‌;; கை. 


செய்துவிட்டுவிடுகிறவனோ இரக்கம்‌ 
பெறுவான்‌. 


நீதி 28:14. எப்பொ பயந்‌; 
பம்ப்‌ சதன்‌ 


க்கிறவன்‌ 
தயத்தைக்‌ 
கணப்டுத்துறையனைர்‌, தீங்கில்‌ விழுவான்‌. 


74. கெலைபண்ணுகி றவனுக்கு. 
தண்டனை 


நீதி 28:17. இரத்தப்பழிக்காக ஒடுக்கப்பட்டவன்‌ 
குழியில்‌ ஒளிக்க ஓடிவந்தால்‌, அவனை 
ஆதரிக்கவேண்டாம்‌. 


நீதிமொழிகள்‌ - பொருளடக்கம்‌ 


ப்பு 
PUELSHERS 
75. ஐசுவரியம்‌ சேகரிக்க 
அவசரப்படுவது 


நீதி 28:20. உண்மையுள்ள மனுஷன்‌ 
பரிபூரண ஆசீர்வாதங்களைப்‌ பெறுவான்‌; 
ஐசுவரியவானாகிறதற்குத்‌ தீவிரிக்கிறவனோ 
ஆக்கினைக்குத்‌ தப்பான்‌. 

நீதி 28:22 

செல்வனாகிறதற்குப்‌ 

தனக்கு வருமென்று அறியாதிருக்கிறான்‌. 


76. துன்மார்க்கன்‌ 


நீதி 29:10. இரத்தப்பிரியர்‌ உத்தமனைப்‌ 

பகைக்கிறார்கள்‌:  செம்மையானவர்களோ 
ய பிராணனைக்‌ 

காப்பாற்றுகிறார்கள்‌. 

நீதி 29:27. நீதிமானுக்கு அநியாயக்காரன்‌ 

அருவருப்பானவன்‌ ; சன்மார்க்கனும்‌. 

துன்மார்க்கனுக்கு அருவருப்பான வன்‌. 


77. தீர்க்கதரிசனம்‌ 


நீதி 29:18. திக்கி மிக்க இடத்தில்‌. 
ஜனங்கள்‌ 'கெட்டுப்போவார்கள்‌ ; 
வேதத்தைக்‌ கத்‌ பாக்கியவான்‌: 





நீதிமொழிக 


ழ்‌ நள 
யாய 


சங்கீதப்புஸ்தகத்தில்‌ தேவனாகிய 
கர்த்தருடைய மகிமை விரிவாக எடுத்துச்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர்‌ நம்முடைய 
துதிகளுக்குப்‌ பாத்திரராயிருக்கிறார்‌ என்றும்‌, 
நாம்‌ கர்த்தரை 
உண்மையோடும்‌. 
வேண்டுமென்றும்‌ சங்கீதப்புஸ்தகத்தில்‌ நமக்கு 
ஆலோசனை சொல்லப்பட்டிருக்கிறது. 
சங்கீதப்புஸ்தகத்தில்‌ எழுதப்பட்டிருக்கிற. 
வாக்கியங்களெல்லாம்‌ சபையின்‌ 
பக்திலிருத்திக்காக எழுதப்பட்டவை. சமை 
உலகத்திலிருந்து வேறுபிரிக்கப்பட்டு, 
றதா களின்‌ ஐக்கியமாக 
பாவிக்கப்பட்டு, சங்கீதப்புஸ்தகம்‌ 
கோர்க்கப்பட்டிருக்கிறது. மனுஷருடைய 
பிரபஞ்ச ஜீலியத்திற்கும்‌, 
சங்கீதப்புஸ்தகத்திற்கும்‌ அதிகமான (oy 
இருக்காது. நம்முடைய ஆவிக்குரிய 
ஜீவியத்திற்கு மாத்திரமே சங்கீதத்தில்‌ 
அதிகக்கவனம்‌ செலுத்தப்பட்டிருக்கும்‌. 

நாம்‌ இந்தப்‌ பூமியில்‌ ஜீவிக்கிற காலம்‌ 
வரையிலும்‌, இந்த உலகத்‌ ட்டு 
விலகிப்போய்விடமுடியாது. உலகத்து 
மனுஷர்களைவிட்டு தனியாக 
ஒதுங்கிப்போய்விடவும்‌ முடியாது. நாம்‌ இந்தப்‌ 
பிரபஞ்சத்தில்‌ ஜீவிக்கிற காலம்‌ வரையிலும்‌, 
நம்முடைய மாம்ச சரீரத்தில்தான்‌ 
'விக்கவேண்டும்‌. நம்மிடத்தில்‌ உலகசிநேகம்‌ 

க்கக்கூடாது. ஆனாலும்‌ நம்மால்‌ இந்த 
உலகத்தை வெறுத்து ஒதுக்கிவிட்டு, 
தனியாகப்‌ போய்விடவும்‌ முடியாது. நாம்‌ 
இந்த உலகத்தில்‌ ஆவிக்குரிய ஜீவியம்‌ 
ஜீவிக்கவேண்டும்‌. 


நாம்‌ இந்த டவ என்த ற்‌ இந்த 
உலகத்திற்கு ஒத்த வேஷம்‌ தரிக்கக்கூடாது. 
நாம்‌ இந்த உலகத்திலிருந்தாலும்‌, நாம்‌ 
உலகத்திற்குரியவர்களல்ல. ம்முடைய 
நித்திய குடியிருப்பு பரலோகத்திலிருக்கிறது. 
அதுவரையிலும்‌ நாம்‌ இந்த உலகத்தில்தான்‌ 
ஜீவிக்கவேண்டும்‌. நம்முடைய 
சரீரத்தில்தான்‌ 
ஜீவிக்கவேண்டும்‌. 


PROVERBS - COMMENTARY 


- விரிவுரை QOODNENS 


PUBLISHERS 


ஆகையினால்‌ நமக்கு ஆவிக்குரிய 
உபதேசமும்‌ தேவைப்படுகிறது. அதோடு 
சேர்ந்து, இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ நாம்‌ எப்படி 
ஜீலிக்கவேண்டு என்னும்‌ உபதேசமும்‌, 
இம்மையில்‌ கர்த்தரை எப்படி மகிமைப்படுத்த 
ம்‌ உபதேசமும்‌ நமக்குத்‌ 
சங்கீதப்புஸ்தகத்தில்‌ 

ஆவிக்குரிய 

ஏராளமாயுள்‌ என. 

ல்‌ இந்தப்‌ 
பயந்து, 
எப்படி 
உபதேசங்கள்‌ 


பரிசுத்தமாகவும்‌, பயபக்தியோடும்‌ 
ஜீலிப்பது என்பதற்கான 
தாரளமாயுள்ளன. 


க்கு பிரியமுள்ளதாகவும்‌, 
ணன எமி இருக்கவேண்டும்‌. 
நம்முடைய முகத்தில்‌. தேவனுடைய 
மகிமைப்பிரகாசம்‌ காணப்படவேண்டும்‌. நாம்‌ 
கர்த்தருக்கு சாட்சியாய்‌ ஜீவிக்கவேண்டும்‌. 
மனுஷர்‌ மத்திமிலே நாம்‌ கண்ணியமாகவும்‌, 
ஒழுக்கமாகவும்‌, உண்மையுள்ளவர்களாவும்‌ 
ஜீவிக்கவேண்டும்‌. நம்முடைய பேச்சிலும்‌ 
செயலிலும்‌ பரிகத்தம்‌ இருக்கவேண்டும்‌. 


நம்முடைய மாம்சப்பிரகாரமான 
சரீரம்‌ இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ 
நடமாடிக்கொண்டிருந்தாலும்‌, நம்முடைய 
இருதயத்தில்‌ கர்த்தருடைய வார்த்தைகளும்‌, 
அவருடைய உபதேசமும்‌ நிரம்பியிருக்க 
வேண்டும்‌. கர்த்தரைத்‌ துதிக்கும்‌ துதி 
நம்முடைய வாயிலிருந்து எப்போதும்‌ 
புறப்பட்டு வரவேண்டும்‌. 


நீதிமொழிகள்‌ புஸ்தகத்தின்‌ 
பொதுவான நோக்கமும்‌, அதன்‌ திட்டமும்‌ 
விவரிக்கப்பட்டிருக்கிறது (நீதி 1136) 


முக்கியமான காரியங்கள்‌ (நீதி 1:7-9). 
பாவிகளோடு ஐக்கியமாயிருக்கக்கூடாது 
(நீதி 110-19). நாம்‌ ஞானமுள்ள 
உபதேசத்திற்கு செவிகொடுக்கவேண்டும்‌ 
(நீதி 1:20-33). 





ழ்‌ நவள 
யாய 


நீதிமொழிகள்‌ 
நீதி 11 


ந்தி 1ம்‌ திதின்‌ 
'இஸ்ரவேலி; 


கைவண்‌ நீதிமொழிகள்‌: 


க்‌ புஸ்தகத்தின்‌ முன்னுரை 
பகுதியை எஸ்றா தொகுத்து. 
எழுதியிருக்கவேண்டும்‌ என்று 
வேதபண்டிதர்களில்‌ சிலர்‌ சொல்லுகிறார்கள்‌. 
ஆனாலும்‌ அவர்களில்‌ அநேகர்‌, 
புஸ்தகத்தின்‌ முன்னுரை 
சாலொமோன்‌ ராஜாவே எழுதினார்‌ 
நம்புகிறார்கள்‌. ன்‌ 
புஸ்தகத்தின்‌ ஆரம்பத்தில்‌, 
எழுதுவதற்கான 
திட்டத்தையும்‌ தெளிவபடுத்துகிறார்‌ 

நீதிமொழிகள்‌ எல்லாமே ஞானமுள்ள 
வாக்கியங்கள்‌. இவை சாலொமோனின்‌ 
நீதிமொழிகள்‌. சாலொமோன்‌ என்னும்‌: 
பெயருக்கு "சமாதானம்‌" என்று பொருள்‌. 
சாலொமோனின்‌ ஆஃியிலும்‌, அவருடைய 
ஆட்சியிலும்‌ சாமாதானம்‌ நிரம்பியிருந்தது. 
தாவீதின்‌ ஆட்சிக்காலத்தில்‌ அநேக 
யுத்தங்கள்‌ நடைபெற்றன. ஜனங்கள்‌ 
மத்தியில்‌ இரத்தம்‌ சிந்துதலும்‌ 
அதிகமாயிருந்தது. தாவீதின்‌ கரங்களும்‌ 
இரத்தத்தினால்‌ கறைபட்டிருந்தது. 


தாவீது ஏராளமான பிரச்சனைகளுக்கு 
மத்தியில்‌ ஜீவித்தார்‌. அவருக்கு பாடுகளும்‌ 
வேதனைகளும்‌ அதிகமாய்‌ உண்டாயிற்று. 
இவையெல்லாவற்றிற்கும்‌ மத்தியில்‌ தாவீது 
நோக்கிப்‌. பார்த்தார்‌. 

ரிடத்தில்‌ 'விண்ணப்பம்பண்ணி, 
கர்த்தரை நம்பி ஜீவித்தார்‌. இந்த 
சூழ்நிலையில்‌ தாவீது கர்த்தரைத்‌ துதித்துப்‌ 
 துதியின்‌ கீதங்களை எழுதினார்‌. 


வாலும்‌ 


மகிழ்ச்சியாயிருந்தால்‌ சங்கீதம்‌ பாடக்கடவன்‌” 
(யாக்‌ 513) என்று அப்போஸ்தலர்‌ 
யாக்கோபு சொல்லுகிறார்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சாலொமோன்‌ அமைதியான காலத்தில்‌ 
ஜீவித்தார்‌. தேசத்தில்‌ அமைதி நிலவிற்று. 

க்காலத்தில்‌ ஜனங்களுக்கு 
உபதேசம்பண்ணுவதற்காக சாலொமோன்‌ 
நீதிமொழிகள்‌ புஸ்தகத்தை எழுதியிருக்கிறார்‌. 
ஜனங்கள்‌ 'அமைதியாயிருக்கும்போது, 
அவர்களுக்கு உபதேசம்பண்ணவேண்டும்‌. 
சாமாதானக்காலத்தில்‌ நாம்‌ கர்த்தருடைய 
வசனங்களைக்‌  கற்றுக்கொள்ளவேண்டும்‌. 
மற்றவர்களுக்கும்‌ உபதேசம்பண்ணவேண்டும்‌. 
அப்போதுதான்‌ நமக்கு கஷ்டகாலம்‌. 
வரும்போது, நாம்‌ கற்றுக்கொண்ட 
உபதேசங்களை, நம்முடைய ஜீவியத்தில்‌ 
அப்பியாசம்பண்ணுவதற்கு ஏதுவாயிருக்கும்‌. 


சாலொமோன்‌ தாவீதின்‌ குமாரன்‌. 
தாவீது சாலொமோனுக்காக கர்த்தருடைய 
rr] அநேகந்தரம்‌ ஜெபித்திருக்கிறார்‌. 

வனே, ராஜாவுக்கு உம்முடைய 
த்திய த்க்‌ ராஜாவின்‌ 
குமாரனுக்கு உம்முடைய நீதியையும்‌ 
கொடுத்தருளும்‌” (சங்‌ 721) என்பது 
தாவீதின்‌ ஜெபம்‌. கர்த்தர்‌ தாவீதின்‌ 
ஜெபத்தைக்‌ கேட்டு, அவருடைய 
குமாரன்‌ சாலொமோனை அதிகமாய்‌ 
ஆசீர்வதித்திருக்கிறார்‌. கர்த்தர்‌ 
சாலொமோனுக்கு ஏராளமான ஞானத்தைக்‌ 
கொடுத்திருக்கிறார்‌. 


சாலொமோன்‌ இஸ்ரவேலின்‌ ராஜா 
அவர்‌ சமஸ்த இஸ்ரவேலுக்கும்‌ ராஜாவாக 
ஆட்சிபரிந்தார்‌ பூமியின்‌ எல்லா 
தேசங்களிலிருந்தும்‌ சாலொமோனின்‌ 
ஞானத்தைக்‌ கேட்பதற்காக ஏராளமான 
ஜனங்கள்‌ அவரிடத்தில்‌ வந்தார்கள்‌. 


தேவன்‌ சாலொமோனுக்கு மிகுதியான 
ஞானத்தையும்‌ புத்தியையும்‌, கடற்கரை 
மணலத்தனையான  மனோவிருத்தியையும்‌. 
கொடுத்தார்‌. சகல கிழக்கத்திப்‌ புத்திரரின்‌ 
ஞானத்தையும்‌ எகிப்தியரின்‌ சகல 
ஞானத்தையும்‌ பார்க்கிலும்‌ சாலொமோனின்‌ 
ஞானம்‌ சிறந்ததாமிருந்தது. 
(இராஜா 4:29,30). சாலொமோனின்‌ 
இருதயத்திலே தேவன்‌ அருளிய ஞானத்தைக்‌ 
கேட்கிறதற்காக, சகல தேசத்தாரும்‌ 
அவன்‌ முக தரிசனத்தைத்‌ தேடினார்கள்‌ 
இராஜா 10:24). பரிசுத்த ஆவியானவர்‌ 
சாலொமோனின்‌ இருதயத்தை ஏவினார்‌. 
சாலொமோன்‌ நீதிமொழிகள்‌ புஸ்தகத்தை 
எழுதினார்‌. 





நீதிமொழிக 


ழ்‌ நள 
ரியா 


உபதேசம்‌ 


நீதி1:2,3 


நீதி 1:2, இவைகளால்‌ ஞானத்தையும்‌ 
போதகத்தையும்‌ அறித்து, 
புத்திமதிகனை உணர்த்து, 


ந்தி 1:8. விவேகம்‌, தீதி, தியாயம்‌, 


நிதானம்‌ என்பவைகளைப்பத்திய 
உபதேசத்தை அடையலாம்‌. 


எல்லோருக்கும்‌ பயன்படுமாறும்‌, 
பிரயோஜனம்‌ உண்டாகுமாறும்‌ நீதிமொழிகள்‌ 
புஸ்தகம்‌ எழுதப்பட்டிருக்கிறது. இந்தப்‌ 
புஸ்தகத்திலுள்ள வாக்கியங்கள்‌ நமக்கு 
எல்வாறு உதவியாயிருக்கும்‌ என்பது பற்றியும்‌, 
சாலொமோன்‌ இந்தப்‌ புஸ்தகத்தின்‌ 
ஆரம்பத்தில்‌ முன்னுரையாகச்‌ சொல்லுகிறார்‌. 
அவையாவன 


1. நாம்‌ ஒவ்வொரு காரியத்தைப்பற்றியும்‌ 
சரியாகப்‌ புரிந்துகொள்‌ ளவேண்டும்‌. 
நம்முடைய மனதில்ல்‌ தெளிவான 
சிந்தையிருக்கவேண்டும்‌. நமக்கு 
ஒவ்வொரு காரியத்தையும்‌ சரியாகப்‌ 
பகுத்தறியத்‌ தெரியவேண்டும்‌. 

எப்படி பேசுவது. ஞானமாக 

கிரியை நடப்பிப்பது' ம்‌ 
நமக்கு அவசியம்‌ தெரிந்திருக்கவேண்டும்‌ 
நீதிமொழிக புஸ்தகத்தில்‌ 
சொல்வ்ப்ப்ிற உபதேசங்கள்‌ இவற்றை 
சீராக செய்வதற்கு நமக்கு 
உறலியாயிருக்கும்‌. 


2. நமக்கு நன்மைக்கும்‌ தீமைக்கும்‌ 
வித்தியாசம்‌ தெரியவேண்டும்‌. 
சத்தியத்திற்கும்‌ பொய்க்கும்‌ 
அறிந்திருக்கவேண்டும்‌. 
சொல்லப்பட்டிருக்கிற 
குற்றுக்கொள்ளும்போது, நாம்‌ 
நீதி, நிதானம்‌ என்பவைகளைப்பற்றிய 
உபதேசத்தை அடையலாம்‌. இவைகளால்‌. 
ஞானத்தையும்‌ போதகத்தையும்‌ 
அறிந்துகொள்ளலாம்‌. புத்திமதிகளை 


உணர்ந்துகொள்ளலாம்‌. 


PROVERBS - COMMENTARY 


- விரிவுரை oooh 


PUBLISHERS 


நாம்‌ பிறரோடு பேசும்போது 
ஞானமுள்ள வார்த்தைகளைப்‌ 
பயன்படுத்தவேண்டும்‌. நம்முடைய பேச்சில்‌ 
ளிவும்‌ இருக்கவேண்டும்‌. 
புஸ்தகத்தைத்‌ 
தியானிக்கும்போது நமக்கு ஞானமுள்ள 
வார்த்தைகள்‌ கிடைக்கும்‌. நம்முடைய புத்தி 
தெளிவடையும்‌. நாம்‌ தேவனுக்குரிய 
மகிமையை தேவனுக்கு செலுத்தவேண்டும்‌. 
தேவனுக்குரிய மகிமை எது என்பதை 
அறிந்துகொள்வதற்கு நீதிமொழிகள்‌ புஸ்தகம்‌ 
நமக்கு உதவியாயிருக்கும்‌ தேவனுக்குரிய 
மகிமையை நாம்‌ தேவனுக்கு 
நாம்‌ மனுஷருக்குரிய 
மரியாதையையும்‌ 
அவர்களுக்கும்‌ செலுத்தவேண்டும்‌. இதற்கும்‌ 
நீதிமொழிகள்‌ புஸ்கதம்‌. நமக்கு. 
உதவியாயிருக்கும்‌. 


பேதைகளும்‌, 
புத்திமான்களும்‌ 
நீதி1: 4-6 


நீதி 1:4. இவைகள்‌ பேதைகளுக்கு 
வினாவையும்‌, வாலிபருக்கு அறிவையும்‌ 
விவேகத்தையும்‌ கொடுக்கும்‌. 


நீதி 1:5. புத்திமான்‌ இவைகளைக்‌ 
கேட்டு, அறிவில்‌ தேறுவான்‌; விவேகி 
நல்லாலோசனைகளை அடைந்து; 


நீதி 18. தீதிமொழியையும்‌, அதின்‌ 
அர்த்தத்தையும்‌, ஞானிகளின்‌: 
வாக்கியங்களையும்‌, அவர்கள்‌ உரைத்த. 
புதைபொருள்களையும்‌ அழித்து 


வாலிபரும்‌, 


புஸ்தகத்தில்‌ 

உபதேசங்கள்‌ 

பயனுள்ளதாயிருக்கும்‌. 

ய்‌ பேதைகளுக்கும்‌, 

புத்திமான்களுக்கும்‌ இவை 

ிரயோஜனத்தைக்‌ கொடுக்கும்‌. 

சொல்லப்பட்டிருக்கிற 

மிகவும்‌ தெளிவானவை. 

இவை  பேதைகளுக்கு விணாவையும்‌, 

வாலிபருக்கு அறிவையும்‌, விவேகத்தையும்‌ 
கொடுக்கும்‌ (நீதி 1:4). 





ழ்‌ நவள 
யாய 


என்பதையும்‌, 
என்பதையும்‌ நாம்‌ 

இந்த உபதேசங்களைக்‌ 
ஒருவேளை 

ஆனாலும்‌ 

அவர்களுடைய 

உண்டாகும்‌. 

பாவங்களையும்‌, 

வேண்டிய கடமைகளையும்‌ 
புஸ்தகம்‌ அவர்களுக்குப்‌ போதிக்கும்‌ 


வாலிபருக்கு 
தேவைப்படுகிறது 
குற்றுக்கொள்கிற வயது. வாலிபருக்கு நாம்‌ 
போதிக்கும்போது, நம்முடைய போதனைகள்‌ 
அவர்களுடைய உள்ளத்தில்‌ அப்படியே 
பதிந்துவிடும்‌ வாலிபர்கள்‌ தாங்கள்‌ 
பெற்றுக்கொள்வதை, தங்கள்‌ இருதயத்தில்‌ 
முற்றிலுமாகச்‌ சேர்த்துக்கொள்வார்கள்‌. 
அவற்றைத்‌ தங்களுக்குள்‌ பதியவைத்துக்‌ 
கொள்வார்கள்‌. 


வாலிபப்பிராயம்‌ ம்‌ 
ற்ப பல்‌ அனகா. ககன்‌ 
காரியங்களிலும்‌ முன்னால்‌ நிற்பார்கள்‌. 
பின்விளைவுகளை அதிகமாய்ச்‌ சிந்தித்துப்‌ 
பார்க்கமாட்டார்கள்‌. காட்டுக்கழுதை 
ஒன்றுக்குக்‌ கீழ்ப்படியாது. அதை நமக்குப்‌ 
பஸ்ன்படுத்த வேண்டுமென்றால்‌, 
காட்டுக்கழுதையை பழக்கவேண்டும்‌. 
அதற்கு அநேக கட்டுப்பாடுகளை 
விதிக்கவேண்டும்‌. அதைச்‌ சரியாக 
பராமரிக்கவேண்டும்‌. அப்போதுதான்‌ 
காட்டுக்கழுதை நாட்டுக்கழுதையாக மாறும்‌. 


பிறக்கும்போதே, 
பாவசுபாவம்‌ இருக்கிறது. 
மனிதன்‌ எதற்கும்‌, 
கீழ்ப்டியமாட்டான்‌. 
நாம்‌ 


வேகமும்‌ 


ப்‌ 
அவனிடத்தில்‌ 
பாவசபாவழுள்ள 
யாருக்கும்‌ 
அப்படிப்பட்டவர்களை 


கட்டுப்பாடுகளை விதிக்கவேண்டும்‌. சரியான 
பாதையில்‌ அவர்களைக்‌ கரம்பிடித்து 
வழிநடத்த வேண்டும்‌. 
அப்போதுதான்‌ அவர்கள்‌ 
தங்களுக்கும்‌, பிறருக்கும்‌ 
பிரயோஜனமுள்ளவர்களாயிருப்பார்கள்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நம்பிடத்திலுள்ள வாலிபர்களுக்கு 
அறிவும்‌ விவேகமும்‌ தேவைப்படுகிறது. 
அவர்களுக்கு சரியான பயிற்சி கொடுத்தால்‌, 
அவர்கள்‌ மற்ற எல்லா வயதினரையும்விட, 
அதிக பிரயோஜனமுள்ளவர்களாயிருப்பார்கள்‌. 
வாலிபரிடத்தில்‌ சரீர பெலனும்‌, தெம்பும்‌, 
வேகமும்‌ அதிகமாயிருக்கும்‌. வாலிபர்களைப்‌ 
பயன்படுத்தவேண்டுமென்றால்‌ , அவர்களுக்கு 
ஞானமுள்ள உபதேசத்தைக்‌ 
கொடுக்கவேண்டும்‌. 


சாலொமோன்‌ நீதிமொழிகள்‌ புஸ்கத்தை 
எழுதும்போது. தன்னுடைய 
பின்சந்ததியாரையும்‌ நோக்கிப்‌ பார்க்கிறார்‌. 
வாலிபர்கள்‌ அறிவும்‌ விவேகமும்‌ 
பெற்றிருக்கவேண்டும்‌ என்று விரும்புகிறார்‌. 
தனக்கு அடுத்து வருகிற சந்ததியார்‌ 
ஞானம்‌ நிரம்பியவர்களாயிருக்க வேண்டும்‌. 
என்று சாலொமோன்‌ எதிர்பார்க்கிறார்‌. 
வாலிபர்களுக்கு விசேஷித்த உபதேசத்தைக்‌ 


சாலெமோனுடைய 
வாலிபருக்கும்‌ உபதேசம்‌. 
பேதைகளுக்கும்‌ உபதேசம்‌ 


பதைகளுக்கும்‌ 
ஈன்‌ நாத்த போதாது 

விவேகிகளுக்கும்‌, 

ஞானிகளுக்கும்‌ தோண வண்டும்‌ 
அவர்களும்‌ சத்தியத்தைக்‌ கேட்கவேண்டும்‌. 
எல்லாம்‌ தெரியுமென்று, 
ணவமாயிருக்கக்கூடாது. 

கற்றுக்கொள்ளும்‌ 

ஆலியிருக்கவேண்டும்‌. ஞானி அதிகமாய்க்‌ 
கற்றுக்கொள்ளும்போது. அவர்‌ 
அநேகருக்குப்‌ பிரயோஜனமுள்ள வராயிருப்பார்‌ 


புத்திமான்‌ நீதிமொழிகளில்‌ 
சொல்லப்பட்டிருக்கிற உபதேசங்களைக்‌ 
கேட்கும்போது, அவன்‌ அறிவில்‌ தேறுவான்‌ 
விவேகி நல்ல ஆலோசனைகளை அடைவான்‌ 
இவர்களால்‌ தங்களுக்கும்‌, பிறருக்கும்‌ நல்ல 
ஆலோசனைகளைச்‌ 
இவர்கள்‌ 
அமர்ந்திருக்கும்போது, 
நியாயமாய்‌ விசாரித்து, தீர்ப்புக்களை 
நீதியாகவும்‌, ஞானமாகவம்‌ சொல்லுவார்கள்‌. 





ழ்‌ நவள 
யாய 


நம்மை ஞானத்தினால்‌ 
ஆரிர்கதித்தரக்கு்போது. Pp த 
ஞானத்தை நமக்கும்‌, மற்றவர்களுக்கும்‌ 
எப்படி பிரயோஜனப்படுத்துவது என்பதை நாம்‌ 
கற்றுக்கொள்ளவேண்டும்‌. பிரபுக்களுக்கு 
ஆலோசனை சொல்லுவது மிகுந்த 
கனத்திற்குரியது. இதனால்‌ ஆலோசனை 
சொல்லுகிறவர்களுக்கு மேன்மை உண்டாகும்‌. 
தரித்திரருக்கு ஆலோசனை சொல்லும்போது, 
பிரயோஜனமுண்டாகும்‌. 
தங்களுடைய பிரயோஜனத்தை 
தேடாமல்‌, பிறருடைய 
பிரயோஜனத்தையும்‌ தேடவேண்டும்‌. 


;திமொழிகளில்‌  சொல்லப்பட்டிருக்கி 
பக்கக்‌ கேட்கும்போது, விவேகி 
ல்ல ஆலோசனைகளை அடைவார்‌. அவர்‌ 
, அதின்‌ அர்த்தத்தையும்‌, 
வாக்கியத்தையும்‌, அவர்கள்‌ 
புதைப்பொருள்களையும்‌ 

அறிந்துகொள்வார்‌. 


சாலொமோன்‌ 
ஞானத்தில்‌ சிறந்தவர்‌. ஞானிகளின்‌ 
வாக்கியத்தில்‌ புதைந்திருக்கிற 
புதைப்பொருள்களை அறிந்திருக்கிறவர்‌. 
ஞானத்தில்‌ சிறந்த சாலொமோன்‌, தனக்குத்‌ 
சல்வண்ற சக அ கனக்‌, அய்‌ 
மற்றவர்களுக்கும்‌ வெளிப்படுத்துகிறார்‌. 
ராஜ்யபாரம்‌ 
ச்‌ 


அவரிடத்தில்‌ 
ஞான உபதேசம்‌ 
கர்த்தர்‌ தனக்குக்‌ 
சாலொமோன்‌ 
பிரபுக்களுக்கும்‌ 
இப்போதோ அதே 


அவர்‌ 


யல 
ராஜாக்களும்‌ பிரபுக்களும்‌. 
வந்து 
பெற்றுக்கொண்டார்கள்‌. 
கொடுத்த ஞானத்தை, 
ராஜாக்களுக்கும்‌, 
'வெளிப்படுத்தினார்‌. 
ஞானஉபதேசங்களை, சாதாரண 
ஜனங்களுக்கும்‌, இந்தப்‌ புஸ்தகத்தின்‌ 
மூலமாய்‌ வெளிப்படுத்துகிறார்‌. ஒரு காலத்தில்‌ 
ராஜாக்களுக்கும்‌, பிரபுக்களுக்கும்‌ மாத்திரம்‌ 
கிடைத்த சிலாக்கியம்‌, இப்போது நமக்கும்‌ 
னின்‌ 


உணர்ந்துகொள்ளலாம்‌. 
ஞானிகளின்‌ வாக்கியங்களையும்‌, அவர்கள்‌ 
உரைத்த புதைபொருள்களையும்‌ நாம்‌ 
அறிந்துகொள்ளலாம்‌. நீதிமொழியையும்‌ அதன்‌ 
அர்த்தத்தையும்‌ நாம்‌ புரிந்துகொள்ளலாம்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கொள்ளவில்லையென்றால்‌, 
நமக்கு ஒரு 
உண்டாகாதுசத்தியம்‌ 
புதைபொருளைப்போல: 


அதைத்‌ 
தோண்டியெடுக்க 
ஞானவார்த்தைகள்‌ அடையாளங்களாகவும்‌, 
உவமைகளாகவும்‌, உருவகங்களாகவும்‌, 
பழமொழிகளாகவும்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
இவற்றின்‌ மெய்யான அர்த்தத்தை நாம்‌. 
புரிந்துகொள்ளவேண்டுமென்றால்‌, அவற்றின்‌ 
புதைபொருளை  அறிந்துகொள்ளவேண்டும்‌. 
நீதிமொழிகளில்‌ சொல்லப்பட்டிருக்கிற 


இருக்கிறது ந 
தேடிக்கண்டுபிடித்து, 
வேண்டும்‌. 


ஞானமும்‌ போதகமும்‌ 
நீதி1: 7-9 

நீதி 1:7. கர்த்தருக்குப்‌ பயப்படுதலே 
ஞானத்தின்‌ ஆரம்பம்‌; மூடர்‌ 


ஞானத்தையும்‌ போதகத்தையும்‌ 
அசட்டைபண்ணுகிறார்கள்‌. 


நீதி 1:8. என்‌ மகனே, உன்‌ தகப்பன்‌ 
புத்தியைக்‌ கேன்‌, உன்‌ தாயின்‌: 
போதகத்தைத்‌ தன்னாதே. 


நீதி 1:9, அவைகள்‌ உன்‌ சிரசுக்கு 
அலங்காரமான முடியும்‌, உன்‌ 
கழுத்துக்குக்‌ சரப்பணியுமாயிருக்கும்‌. 


சாலொமோன்‌ வாலிபருக்கு 
அறிவையும்‌, விவேகத்தையும்‌ கொடுக்கும்‌ 
வண்ணமாய்ப்‌ போதிக்கிறார்‌. இதற்காக 
அவர்‌ வாலிபருக்கு இரண்டு நியதிகளைச்‌ 
சொல்லுகிறார்‌. அவையாவன. 

1 கர்த்தருக்குப்‌ பயப்படவேண்டும்‌. 
2. பெற்றோரைக்‌ கனம்பண்ணவேண்டும்‌. 





ழ்‌ நள 
யாய 


உன்னதமானது. 

ஆரம்பம்‌. கர்த்தருக்குப்‌ பமப்படுவதே 
ஞானத்தின்‌ முதலாவது பிரதான பகுதி. 
நமக்கு எவ்வளவுதான்‌. 
பண்ணினாலும்‌, நம்மிடத்தில்‌ 


கொடுக்கப்பட்ட 
பிரயோஜனமுமில்லை. நாம்‌ பெற்றக்கொல்ட 
தகன கலக்‌ கர்த்தருக்குப்‌ 
பயந்து, அவருக்குக்‌ கீழ்ப்படிந்து, அவற்றை 
பிரயோஜனப்படுத்திக்‌ கொள்ளவேண்டும்‌. 
ஒருவர்‌ எவ்வளவுதான்‌ உலகஞானத்தைப்‌ 
leo அவரிடத்தில்‌ கர்த்தருக்குப்‌ 
பயம்‌ இல்லையென்‌ றால்‌, 
வடத்தில்‌ மெய்யான ஞானம்‌ 

ஒன்றுமில்லை. 


மூடர்‌ ஞானத்தையும்‌, போதகத்தையும்‌ 
அரட்டைபண்ணுகிறார்கள்‌ தேவன்‌ 
இல்லை யென்று மூடர்கள்‌ 
சொல்லுகிறார்கள்‌. மூடர்கள்‌ கர்த்தருக்குப்‌ 
பயப்படமாட்டார்கள்‌. கர்த்தருடைய 
வார்த்தைக்கு கீழ்ப்படியமாட்டார்கள்‌. அவர்கள்‌ 
தங்களிடத்தில்‌ ஞானமுள்ளதுபோல சாதுரிய 
வார்த்தைகளைப்‌ பேசினாலும்‌, அவர்கள்‌ 
மூடர்களைப்போல  அலப்புகிறவர்களாகவே. 
இருக்கிறார்கள்‌. கர்த்தருக்குப்‌ 
பயப்படாதவர்கள்‌ மெய்யான ஞானத்திற்கு 
அந்நியராகவும்‌, சத்துருக்களாகவும்‌ 
இருக்கிறார்கள்‌. 

நம்முடைய பெற்றோரை ரம்‌. 
கனம்பண்ண வேண்டும்‌. ந்தம்‌ இதுபற்றி 
சாலொமோன்‌ சொல்லும்போது. “என்‌ மகனே 
உன்‌ தகப்பன்‌ புத்தியைக்‌ கேள்‌, உன்‌ தாயின்‌ 
போதகத்தைத்‌ தள்ளாதே. அவைகள்‌ உன்‌ 
சிரகுக்கு முடியும்‌, தள்ளாதே. அவைகள்‌ உன்‌ 
சிரசுக்கு அலங்காரமான முடியும்‌, உன்‌ 
கழுத்துக்குச்‌ சரப்பணியுமாயிருக்கும்‌' என்று 
சொல்லுகிறார்‌. தன்னுடைய சொந்த 
பிள்ளைகள்‌ தன்னுடைய புத்தியையும்‌, 
தன்னுடைய மனைவியின்‌ போதகத்தையும்‌ 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கேட்கவேண்டுமென்று. 

ஆலோசனை சொல்லுகிறார்‌. 

வேளையில்‌, தன்னுடைய பாடசாலையில்‌, 
பாடம்‌ படிக்க வந்திருக்கிற மாணாக்கர்களும்‌, 
தன்னை தங்களுடைய தகப்பன்போலவும்‌, 
தாய்போலவும்‌ பாவித்து, தன்னுடைய 
புத்தியையும்‌, போதகத்தையும்‌ 
கேட்கவேண்டும்‌ என்று சாலொமோன்‌ 
அவர்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறார்‌. 


படிக்கிற மாணவர்கள்‌ தங்களுடைய 
கனம்பண்ணவேண்டும்‌. 
பெற்றோரையும்‌ 
பிள்ளைகள்‌ 
கடமைகளை 
பெற்றோரும்‌, 
தங்களிடத்திலுள்ள ஞானத்தை, தங்களுடைய 
பிள்ளைகளுக்கு உபதேசமாகப்‌ 
போதிக்கவேண்டும்‌. கர்த்தர்‌ பெற்றோருக்கு 
அநேக கடமைகளையும்‌ பொறுப்புக்களையும்‌ 
கொடுத்திருக்கிறார்‌. பெற்றோருக்கு தங்கள்‌ 
பிள்ளைகள்மீது, அதிகாரமுள்ளது. 
பிள்ளைகளின்‌ நன்மைக்காக அவர்களை 
சிட்சிகும்‌ பொறுப்பும்‌ பெற்றோருக்கு உண்டு 
பிள்ளைகளை நல்ல வழியில்‌ வளர்ப்பதற்காக, 
பெற்றோர்‌ அவர்களுக்கு உபதேசம்‌ செய்து, 
தேவைப்பட்டால்‌, அவர்களை  சிட்சித்து, 
திருத்தவேண்டும்‌. 
பிள்ளைகளுக்கும்‌ 
மானத்தைக்‌ ்‌ கொடுத்தர்கறார நம்முடைய 
பிள்ளைகளுக்கு நாம்‌ ஞானத்தை 
உபதேசம்பண்ணும்போது, அவர்களுடைய 
இருதயத்தில்‌. பலவிதமான கேள்விகள்‌ 
எழும்பும்‌. அவர்கள்‌ பல காரியங்களுக்கு 
காரணம்‌ கேட்பார்கள்‌. பிள்ளைகள்‌ கேட்கும்‌ 
காரணங்களுக்கும்‌, 
பதில்‌ சொல்லவேண்டும்‌. 
பிள்ளைகளிடத்தில்‌ கற்றுக்கொள்ளும்‌ சுபாவம்‌ 
அதிகமாயிருக்கும்‌. 
பெற்றோர்கள்‌ அவர்களுக்கு 
கற்றுக்கொடுக்கவேண்டும்‌. 
அதிகக்கவனம்‌. 
பிள்ளைகள்‌ வாலிபப்ரோயத்திலிருக்கம்போதே, 
அவர்களுக்கு 
வார்த்தையையும்‌, 
வழியையும்‌ உபதேசம்பண்ண வேண்டும்‌. 





ழ்‌ நள 
யாய 


சாலொமோன்‌ பிள்ளைகளுக்கும்‌ 
ஆலோசனை சொல்லுகிறார்‌. 

தங்கள்‌ தகப்பனாருடைய 

தாயாருடைய 

கேட்கவேண்டும்‌ என்றும்‌, 

மனதில்‌ 'பதியவைத்துக்கொள்‌ எவேண்டும்‌. 
என்றும்‌ ஆலோசனை சொல்லுகிறார்‌. 
பெற்றோர்‌ கொடுக்கும்‌ புத்திமதிக்காகவும்‌, 
போதகத்திற்காகவும்‌ பிள்ளைகள்‌ 
அவர்களுக்கு நன்றியுள்ளவர்களாமிருக்க 
வேண்டும்‌. அவர்களுடைய புத்திமதியையும்‌ 
போதகத்தையும்‌ தள்ளிவிடக்கூடாது. 
தங்களுக்கு தெரியுமென்றும்‌, 
தங்களுக்கு உபதேசம்பண்ணத்‌. 
தேவையில்லை பிள்ளைகள்‌ 
நினைக்கக்கூடாது. 


எல்லாம்‌ 
யாரும்‌ 
என்றும்‌ 


பிள்ளைகள்‌ 
எப்போதும்‌ 
தங்களுக்கு 


பெற்றோரிடத்தில்‌ 
கற்றுக்கொள்ளவேண்டும்‌. 
வயதாகிவிட்டது என்றும்‌, 
தங்களுக்கு யாரும்‌ 
போதகம்பண்ண வேண்டியதில்லை என்றும்‌ 
நினைத்து, பெற்றோரின்‌ ப்‌ 
போதகத்தையும்‌ பிள்ளைகள்‌ 
தள்ளிவிடக்கூடாது. பெற்றோரின்‌ 
பிரமாணமும்‌, தேவனுடைய பிரமாணமும்‌ 
ஒத்திருக்கவேண்டும்‌. நம்முடைய 
பிள்ளைகளுக்கு நாம்‌ தேவனுடைய 
பிரமாணத்தைக்‌ கற்றுக்கொடுக்க 
வேண்டுமென்றால்‌, பெற்றோராகிய நமக்கு 
தேவனுடைய பிரமாணம்‌ 
தெரிந்திருக்கவேண்டும்‌. 

சாலொமோன்‌ 

உபதேசத்தைப்பற்றிச்‌ 
தகப்பனாருடைய உபதேசத்தையும்‌, 
தாயாருடைய  உபதேசத்தையும்‌ சேர்த்து 
சொல்லுகிறார்‌. பெர்சியருடைய 
காலாச்சாரத்திலும்‌, ரோமப்பேரரசாருடைய 
கலாச்சாரத்திலும்‌, அவர்கள்‌ தகப்பனாருக்கு 
மாத்திரமே. மதிப்பும்‌ மரியாதையும்‌. 
கொடுப்பார்கள்‌. தாயாருக்கு 
புத்திசொல்லுகிற அதிகாரமோ, 
போதகம்பண்ணுகிற அதிகாரமோ அந்தக்‌. 
கலாச்சாரங்களில்‌ இல்லை. பெற்றோர்‌ தங்கள்‌ 
தகப்பனாரின்‌ புத்திமதிக்கும்‌, 
போதகத்திற்கும்‌ மாத்திரம்‌ செவிகொடுத்தால்‌ 
போதும்‌ என்று அந்தக்‌ கலாச்சாரங்களில்‌ 
சொன்னார்கள்‌. 


பெற்றோரின்‌ 
சொல்லும்போது, 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சாலொமோனின்‌ உபதேசமோ, 

பிரமாணத்திற்கு 
கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
தம்முடைய பத்து 
கற்பனைகளைக்‌ கொடுத்தபோது, "உன்‌ 
தேவனாகிய கர்த்தர்‌ உனக்குக்‌ கொடுக்கிற 
தேசத்திலே உன்‌ நாட்கள்‌ நீடித்திருப்பதற்கு, 
உன்‌ தகப்பனையும்‌ உன்‌ தாயையும்‌ 
கனம்பண்ணுவாயாக" (யாத்‌ 20:12) என்று 
சொன்னார்‌. தகப்பனை கனம்பண்ணிவிட்டு, 
தாயை கனம்பண்ண தேவையில்லை என்று 
சொல்லுவது கர்த்தருடைய  உபதேசமல்ல. 
தாயையும்‌ கனம்பண்ணவேண்டும்‌. 
தகப்பனையும்‌ கனம்பண்ணவேண்டும்‌. இதுவே 
கர்த்தருடைய பிரமாணம்‌. சாலொமோன்‌ 
கர்த்தருடைய பிரமாணத்திற்குக்‌ கீழ்ப்படிந்து 
உபதேசம்பண்ணுகிறார்‌. 

பிள்ளைகள்‌ தங்கள்‌ தகப்பனாருடைய 
புத்தியைக்கேட்டு, தங்கள்‌ தாயாருடைய 
போதகத்தைத்‌ தள்ளாமலிருக்கும்போது, 
பிள்ளைகளுக்கு மிகுந்த 
ஆசீர்வாதமுண்டாகும்‌. பெற்றோரின்‌ புத்தியும்‌ 
போதகமும்‌ பிள்ளைகளுடைய  சிரசிற்கு 
அலங்காரமான முடியும்‌ அவர்களுடைய 
கழுத்திற்கு, சரப்பணியுமாயிருக்கும்‌. 
பெற்றோருக்குக்‌ கீழ்ப்டிவதே பிள்ளைகளுக்கு 
மெய்யான அலங்காரம்‌. 


டய 
ஏற்றதாயிருக்கிறது. 
ஜனத்தாருக்கு. 


பாவிகளின்‌ நயங்காட்டுதல்‌ 
நீதி 1: 10-14 


நீதி 1:10. என்‌ மகனே, பாவிகள்‌ 
உனக்கு நயங்காட்டினாலும்‌: ந 
சம்மதியாதே. 


நீதி 1411. எங்கனோடே, வா 
இரத்தஞ்சிந்தும்படி. நாம்‌ பதிவிருந்து, 
குற்றமற்றிருக்கிறவர்களை 
முகாத்தரமின்றிப்‌ 
ஒளித்திருப்போம்‌; 


தீதி 1:12. பாதானம்‌ விழுங்குவதுபோல்‌ 
நாம்‌ அவர்களை உயிரோடே. 
வீழுங்குவோம்‌; குழியில்‌ 
இறங்குகிறவர்கள்‌ விழுங்கப்படுவது 
போல்‌. அவர்களை 


முழுமையும்‌ 
விழுங்குவோம்‌; 


நடிக்கும்படி. 





i FTN 
TT 


நீதி 1:18, விலையுயர்த்த சுகலவிதப்‌ 
பொருள்களையும்‌ கண்டடைவோம்‌; 
கொள்ளைப்‌ பொருளினால்‌ நம்முடைய 
வீடுகளை திரப்புவோம்‌. 


நீதி 114. எங்களோடே 
பங்கானியாயிரு; நம்பெல்லாருக்கும்‌ 
ஒரே பை இருக்கும்‌ என்று அவர்கள்‌: 
சொல்வார்கனாகில்‌; 


சாகோன்‌ வாலிபருக்கு. ற்‌ 
ஒரு ஆலோசனையைச்‌ துப்‌ 
வாலிபர்கள்‌ துன்மார்க்கரோடு ஐக்கியம்‌ 
வைத்துக்கொள்ளக்கூடாது. தீயவர்களுடைய 
சகவாசம்‌ நமக்கு ஒரு கண்ணியைப்போல 
இருக்கும்‌, அவற்றைவிட்டு எப்போதும்‌ 
விலகியே இருக்கவேண்டும்‌. சாலொமோன்‌ 
வாலிபரிடம்‌ பேசும்போது, “என்‌ மகனே" 
என்று 


அன்போடு 

சாலொமோன்‌ 
பாசம்‌ 
குரிசனையோடிருக்கிறார்‌. 
பாவிகள்‌ உனக்கு நயங்காட்டினாலம்‌ நீ 
சம்மதியாதே' நீதி 140) என்று 
சொல்லுகிறார்‌. 

பாவிகள்‌ 
ஐக்கியமாயிருப்பார்கள்‌. 
'தனியாகமிருப்பதைப்பார்க்கிலும்‌, 
பாவிகளோடு கர்ிகயகைல்‌ 
விரும்புவார்கள்‌. தேவனுடைய பரிசுத்த 
சமுகத்திலிருந்து விழுந்துபோன தூதர்கள்‌, 


பாவிகளானார்கள்‌. 
பிசாசின்‌ 


பாவத்தோடு 
பா து 


பக்கம்‌ 
கூட்டமானார்கள்‌. பாவிகளால்‌ 
தனியாகயிருக்கமுடியாது. அவர்கள்‌ மற்ற 
பாவிகளோடு சேர்ந்து கூட்டாகப்‌ பாவம்‌ 
செய்வார்கள்‌. இப்படிப்பட்ட பாவிகள்‌ 
நல்லவர்களையும்‌ தங்கள்‌ வஞ்சகவலையில்‌ 
சிக்கவைத்து. அவர்களையும்‌ 
கெடுத்துவிடுவார்கள்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


பாவிகள்‌ மற்றவர்களோடு விவாதம்‌ 
பண்ணபாட்டார்கள்‌. மற்றவர்களோடு 
'சண்டைபோடமாட்டார்கள்‌. அவர்களை 
பயமுறுத்தமாட்டார்கள்‌. ஆனால்‌ தங்கள்‌ 
வலையில்‌ மற்றவர்களை சிக்க வைப்பதற்காக 
அவர்களுக்கு நயம்‌ காட்டுவார்கள்‌. நயமான 
வார்த்தைகளைப்‌ பேசுவார்கள்‌. சாதுரிய 
வார்த்தைகளைப்பேசி அவர்களை 
மயக்குவார்கள்‌. இப்படிப்பட்ட பாவிகளைக்‌ 
குறித்து சாலொமோன்‌ எச்சரித்துர்‌ 
சொல்லுகிறார்‌. “என்‌ மகனே, பாவிகள்‌ 
உனக்கு நயங்காட்டினாலும்‌ நீ சம்மதியாதே” 
என்று சாலொமோன்‌ வாலிபருக்கு 
ஆலோசனை சொல்லுகிறார்‌. பாவிகள்‌ 
நம்மை கட்டாயப்படுத்தாவிட்டாலும்‌, பலவந்தம்‌. 
பண்ணாவிட்டாலும்‌, நாம்‌ அவர்களைக்‌ 
எச்சரிப்பாமிருக்கவேண்டும்‌. 
ஐக்கியமாயிருக்கக்கூடாது. 
சாலொமோனின்‌ எச்சரிக்கும்‌ வார்த்தை 
நம்முடைய இருதயத்தில்‌ எப்போதும்‌ 
பதிந்திருக்கவேண்டும்‌. 
பாவிகள்‌ 
நயங்காட்டுவார்கள்‌ என்று 
வாலிபரிடம்‌ புத்திமதியாகச்‌ சொல்லுகிறார்‌. 
அவர்கள்‌ நிலையில்லாத ஆத்துமாக்களை 
வஞ்சித்துவிடுவார்கள்‌. பாவிகள்‌ 
வழிப்பறிக்கொள்ளைக்காரர்களைப்போல சுற்றி 
அலைந்து, கொண்டிருக்கிறார்கள்‌. 
தங்களுடைய கொள்ளைக்கூட்டத்தில்‌ 
மற்றவர்களையும்‌ சேர்த்துக்கொள்‌ வதற்கு, 
முயற்சி செய்கிறார்கள்‌. அதற்காக நயமான 
வார்த்தைகளைப்‌ பேசுகிறார்கள்‌. அவர்கள்‌ 
பேசுகிற ஒரு சில வார்த்தைகளை 
சாலொமோன்‌ இங்கு குறிப்பிட்டுச்‌ 
சொல்லுகிறார்‌. 


"எங்களோடே வா" என்று 
நம்மிடத்தில்‌ சொல்லுவார்கள்‌. இந்த 
வார்த்தைக்கு, “எங்களுக்கு உன்னுடைய 
ஐக்கியம்‌ தேவை, உன்னுடைய சகவாசத்தை 
நாங்கள்‌ விரும்புகிறோம்‌" என்பது பொருள்‌. 
பாவிகள்‌ ஆரம்பத்தில்‌ அதிகமாய்ப்‌ 
பேசமாட்டார்கள்‌. நம்மிடத்திலிருந்து அதிகமாய்‌ 
ஒன்றும்‌ எதிர்பார்க்கமாட்டார்கள்‌. 
ஆரய்பத்தில்‌ அவர்களுடைய 
பாவசுபாவம்கூட நமக்குத்‌ தெரியாது. காலம்‌ 
செல்ல செல்லத்தான்‌, அவர்களுடைய 
மெய்யான பாவசுபாவம்‌ நமக்குத்‌ தெரியவரும்‌. 


எப்படியெல்லாம்‌ 
சாலொமோன்‌ 


பாவிகள்‌ 





ழ்‌ நவள 
யாய 


பாவிகள்‌ நம்மிடத்தில்‌ சாதாரண 
வார்த்தைகளை ஆரம்ப வார்த்தைகளாகப்‌ 
பேசுவார்கள்‌. எங்களோடே வா, 
இரத்தஞ்சிந்தும்டி நாம்‌ பதிவிருந்து. 
குற்றமற்றிருக்கிறவர்களை  முகாந்தரமின்றிப்‌ 
பிடிக்கும்படி ஒளித்திருப்போம்‌: பாதாளம்‌ 
விழுங்குவதுபோல்‌ நாம்‌ அவர்களை 
உயிரோடே  விழுங்குவோம்‌; குழியில்‌ 
இறங்குகிறவர்கள்‌ விழுங்கப்படுவதுபோல்‌ 
அவர்களை முழுமையும்‌ விழுங்குவோம்‌: 

ர்ந்த சகலவிதப்‌ பொருள்களையும்‌ 

கண்டடைவோம்‌; கொள்ளைப்‌ பொருளினால்‌ 
நம்முடைய வீடுகளை ப்புவோம்‌" 
(நீதி 18143). என்பதுபோல 
சொல்லுவார்கள்‌. இதன்பின்புதான்‌ 
அவர்கள்‌ தங்கள்‌ உண்மையான சுபாவத்தை 
நமக்கு வெளிப்படுத்துவார்கள்‌. 

நாம்‌ பாவிகளுடைய பேச்சை 
கொஞ்சம்‌ கவனித்து கேட்டால்‌ போதும்‌. 
அவர்கள்‌ நம்மிடத்தில்‌ தொடர்ந்து ஆசை 
வார்த்தைகளைப்‌ பேசுவார்கள்‌. “எங்களோடே 
பங்காளியாயிரு: நம்மெல்லாருக்கும்‌ ஒரே பை 
இருக்கும்‌" (நீதி 1:14) என்று நம்மிடத்தில்‌ 
சொல்லுவார்கள்‌. நாம்‌ சேர்ந்து வாழலாம்‌. 
என்றும்‌, சேர்ந்து மரிக்கலாம்‌ என்றும்‌ 
ஆசையாய்ப்‌ பேசுவார்கள்‌. சேர்ந்து 
சம்பாதித்ததை, சேர்ந்து செலவு பண்ணலாம்‌. 
என்றும்‌ சொல்லுவார்கள்‌. பாவிகளோடு 
பங்காளிகளாமிருப்பது நமக்கு எப்போதுமே. 
ஆபத்து, 

பாவிகள்‌ நமக்கு நயங்காட்டும்போது, 
நம்‌ எ. அப்ப கடகம்‌ 
என்றும்‌ சாலொமோன்‌ நமக்கு fu 
சொல்லுகிறார்‌. என்‌ நீ 
அவர்களோடே வழி பர்வ உன்‌ காலை 
அவர்கள்‌ பாதைக்கு விலக்குவாயாக” 
நீதி 145) என்று நம்மை 
எச்சரிக்கிறார்‌. சாலொமோன்‌ பாவிகளின்‌ 
தீயசுபாவத்தைப்பற்றியும்‌ விவரிக்கிறார்‌. 
“அவர்கள்‌ கால்கள்‌ தீங்குசெய்ய ஓடி, 
இரத்தஞ்சிந்தத்‌ தீவிரிக்கிறது' (நீதி 1:16. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பாவிகள்‌ இரத்த வெறிப்பிடித்தவர்கள்‌. 
நல்லவர்களையும்‌, ஒன்றும்‌ அறியாத 
பேதைகளையும்‌ அவர்கள்‌ வெறுக்கிறார்கள்‌. 
நல்லவர்களிடத்தில்‌ உண்மையும்‌, 
உத்தமமும்‌, கண்ணியமும்‌ இருக்கிறது. 
பாவிகளுக்கு இப்படிப்பட்ட நல்ல சுபாவங்கள்‌ 
எதுவும்‌ பிடிக்காது. ஆகையினால்‌ பாவிகள்‌ 
நீதிமான்களை விரோதிக்கிறார்கள்‌. வேலை. 
செய்யாமல்‌, பிறரை வஞ்சித்து 
பிழைக்கவேண்டும்‌. என்பதுதான்‌. 
பாலிகளுடைய கொள்கை. 

பாவிகள்‌ பிறருக்கு இரத்தம்‌. 
சிந்தும்படி பதிவிருக்கிறார்கள்‌. 
குற்றமற்றிருக்கிறவர்களை _ முகாந்தரமின்றி 
பிடிக்கும்படி ஒளிந்திருக்கிறார்கள்‌. 
சாலைகளில்‌  பிரயாணம்பண்ணுகிறவர்கள்‌ 
பாதுகாப்பில்லாமலும்‌, முன்னெச்சரிப்பு 
எதுவுமில்லாமலும்‌, சாதாரணமாக பிரயாணம்‌ 
பண்ணுவார்கள்‌. இப்படிப்பட்டவர்களை 
கொள்ளைக்காரர்கள்‌ சூழ்ந்துகொண்டு, 
அவர்களுடைய இரத்தத்தைச்‌ சிந்தி, 
அவர்களுடைய பொருட்களை 
அபகரித்துக்கொள்வார்கள்‌. ஜனங்களும்‌ 
இவர்களோடு எதிர்த்து நிற்கமுடியாமல்‌, 
தங்களுடைய பொருட்களை பறிகொடுத்து, 
நிற்பார்கள்‌. 


பாவிகள்‌ வாலிபரிடத்திலே, “பாதாளம்‌ 


விலையுயர்ந்த. 
பொருட்களையும்‌ கொள்ளையடிக்கவேண்டும்‌. 
என்பதும்‌, கொள்ளைப்பொருளினால்‌ 
தங்களுடைய வீடுகளை நிரப்பவேண்டும்‌ 
என்பதும்‌ அவர்களுடைய ஆசை. கூட்டாகச்‌ 
சேர்ந்து கொள்ளையடித்தால்‌, 
கொள்ளைக்காரருடைய வீடுகள்‌ 
கொள்ளைப்பொருளினால்‌ நிரம்பும்‌ 
இதற்காக அவர்கள்‌ அதிகப்பிரயாசம்‌ 
ஒன்றும்‌ எடுக்கவில்லை. 
பறிகொடுத்தவர்களுக்குந்தான்‌, தங்கள்‌ 
பொருட்களுடைய மதிப்பு தெரியும்‌. அவை 
மெய்யாகவே அவர்களுக்கு விலையுயர்ந்த 
பொருட்களாகவே இருக்கும்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


கொள்ளைக்காரரோ. 
உழைப்புமில்லாமல்‌ 
பொருட்களை 
அடித்திருக்கிறார்கள்‌. 
கொள்ளைக்கயடிக்கப்பட்ட 
உண்மையான மதிப்பு 
உழைப்பவர்களுக்குத்தான்‌, ஊதியத்தின்‌ 
மேன்மை தெரியும்‌ திருடர்களுக்கு 
திருட்டுப்பொருளின்‌ மெய்யான மதிப்பு 
தெரியாது. பாவிகள்‌ நல்லவர்களை 
நயங்காட்டும்போது. அவர்களும்‌ 
நல்லவர்களைப்போலவே பேசுகிறார்கள்‌. 
நல்லவர்களுடைய மனதிலிருக்கும்‌ 
சிந்தைக்கேற்ற பிரகாரம்‌ பேசி 
மாய்மாலம்பண்‌ ணுகிறார்கள்‌ 


எந்தவித. 
மற்றவர்‌: 
கொள்ளை 
கொள்ளைக்கா௱ருக்கு, 
பொருளின்‌ 
தெரியாது. 


கொள்ளைக்காரர்கள்‌, தாங்கள்‌ திருடிய 
பொருட்களை, "விலையுயர்ந்த ௪ 
ட்கள்‌ ர்‌ சொல்லுகிறார்கள்‌. 


பொருட்களுமல்ல. அவையெல்லாமே மாயை, 
பொருட்களின்‌ நிழலாகவே 


நம்பாதிருங்கள்‌: 

பெருமைபாராட்டாதிருங்கள்‌; 
விருத்தியானால்‌ இருதயத்தை அதின்மேல்‌ 
வைக்காதேயுங்கள்‌' (சங்‌ 62:10) என்று, 
சங்கீதக்காரர்‌ சொல்லுகிறார்‌. 


பாவிகளின்‌ பாதைக்கு விலகு 
நீதி 1: 15-19 


நீதி 1:15. என்‌ மகனே, நீ அவர்கனோடே 
வழி நடவாமல்‌, உன்‌ காலை அவர்கள்‌: 
பாதைக்கு விலக்குவாயாக. 


நீதி 118. அவர்கள்‌ கால்கள்‌ 
தீங்குசெய்ய ஓடி, இரத்தஞ்சிந்தத்‌ 
தீவிரிக்கிறது. 

117. எவ்வகையான. 
பட்சியானாலும்‌ சரி, அதின்‌ 
கண்களுக்கு முன்பாக வலையை 
விரிப்பது விருதா. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தீதி 1:18. இவர்களோ தங்கள்‌ 
க்வி பதிவிருக்கிறார்கன்‌, 

பிராணனுக்கே 
னதி திருக்கிறார்கள்‌. 


நீதி 109, பொருனாசையுள்ன 
எல்லாருடைய வழியும்‌ இதுவே; இது 
தன்னையுடையவர்களின்‌. உயிரை 
வாங்கும்‌. 


பாவிகளின்‌ பாதை அழிவின்‌ பாதை. 
அது அழிவுக்கு நேராக அவர்களை 
அழைத்துச்‌ செல்லும்‌. பாவிகளின்‌ கால்கள்‌ 
தீங்கு செய்ய ஓடி இரத்தம்‌ சிந்த 
தீவிரிக்கிறது. சாலொமோன்‌ வாலிபருக்கு 
ஆலோசனை சொல்லும்போது, “என்‌ மகனே, 
நீ அவர்களோடே வழி நடவாமல்‌, உன்‌ 
காலை அவர்கள்‌ பாதைக்கு விலக்குவாயாக” 
என்று சொல்லுகிறார்‌. நாம்‌ 
பாவிகளைப்போல சிந்திக்கவும்கூடாது. 
அவர்களைப்போல கிரியை செய்யவும்‌ கூடாது. 
அவர்களுடைய முன்மாதிரியைப்‌ 
பின்பற்றவும்கூடாது. 


பாவிகளுடைய வழிகள்‌ தேவனுக்கு 
அருவருப்பானவை. அவை மனுஷருக்கு 
தீங்கு செய்யும்‌. அவர்களுடைய கால்கள்‌ 
இரத்தம்‌ சிந்த தீவிரிக்கிறது. 
பாவிகளுடைய வழி பாவம்‌ நிரம்பியது. அது 
மலை உச்சியிலிருந்து. மலைச்சரிவில்‌ கீழே 
இறங்கும்‌ பாதைக்கு ஒப்பானது. 
மலைச்சரிவில்‌ இறங்குகிறவர்கள்‌ வேகமாக 


செங்குத்தாகமிருக்கிறதோ, 
சீக்கிரமாக. வர்கள்‌ 
இறங்கிக்கொண்டிருப்பார்கள்‌. 
இறங்குவார்கள்‌. 





i al 
TT 


மலைச்சரிவில்‌ தீவிரமாய்‌ 
இறங்குகிறவர்களைப்போலவே, பாவிகளுடைய 
கால்களும்‌ தீங்குசெய்ய ஓடுகிறது. 
பிறருடைய இரத்தத்தை சிந்த தீவிரிக்கிறது. 
அவர்களுடைய வேகத்தை அவர்களால்‌. 
குறைக்கவும்‌ முடியாது. அவர்களால்‌. 
நிறுத்தவும்‌ முடியாது. அவர்கள்‌ 
மற்றவர்களுடைய இரத்தத்திற்கு தீவிரித்து 
ஓடினாலும்‌, முடிவில்‌ அவர்கள்‌ தங்கள்‌ 
இரத்தத்தையே சிந்துவார்கள்‌ 


ொந்தாமன்றி 

ஒழிந்திருந்தாலும்‌, தங்கள்‌ பிராணனுக்கே 
ஒளிந்திருக்கிறார்கள்‌. தங்களைத்‌ தாங்களே 
அழித்துக்கொள்வதற்கே அவர்கள்‌ 
ஒளித்திருக்கிறார்கள்‌. 
துன்மார்க்கர்‌ தங்களுடைய 
அழிவுக்கு நேராகவே ஒடுகிறார்கள்‌. 
தங்களுடைய பாதையின்‌ முடிவு தங்களுக்கு 
அழிவைத்‌ தரும்‌ என்பது அவர்களுக்குத்‌ 
தெரியும்‌. தெரிந்தாலும்‌, தங்களுடைய 
பாயில்‌ தொடர்ந்து போகாமல்‌, 
தங்களுடைய நடையை அவர்களால்‌ தடுத்து 
நிறுத்த முடியாது. மலைச்சரிவின்‌ 
உச்சியிலிருந்து வேகமாக 
இறங்குலிறஙகளாம்‌! தங்களுடைய 
நடையின்‌ வேகத்தை குறைக்கவும்‌ முடியாது. 
அவர்கள்‌ 
விரும்பாவிட்டாலும்‌, 
சரிவாகயிருப்பதினால்‌, 
கீழே றங்குவார்கள்‌. 
அதுபோலவே, பாவிகளும்‌ பாதாளத்தில்‌, 

வேகமாக இறங்குவார்கள்‌. 


துன்மார்க்கர்‌ 
பறவையைப்போன்‌ றவர்கள்‌. 
விரிக்கப்பட்டிருப்பதை இந்தப்‌ 


பறவைகள்‌ வலையில்‌ சிக்கிக்கொள்ளும்‌. 
அதன்பின்பு இந்தப்‌ பறவையால்‌ வலையின்‌ 
பிடியிலிருந்து தப்பிக்க முடியாது. 
துன்மார்க்கரும்‌ துபோலவே 
துன்மார்க்கத்தில்‌ க்கப்பட்டு 
அழிந்துபோகிறார்கள்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


துன்மார்க்கர்‌ 

பொருளாசைக்காரர்கள்‌. பொருள்‌ 

ல்‌ ஜீவனைக்கொடுக்கும்‌ என்று 

இவர்கள்‌ பிறருடைய 

கொள்ளையடிக்கிறார்கள்‌. 

'பொருள்மீது 

அநியாயமாக 

அவர்களுக்கு 

அது 

பிரயோஜனமாயிருக்காது. 

துன்மார்க்கத்தினால்‌ வந்த ஐசுவரியம்‌ 
துன்மார்க்கரை அழித்துப்போடும்‌. 


பொருளையுள்ளவர்கள்‌ தங்கள்‌ 
இரத்தத்திற்கே பதிவிருக்கிறார்கள்‌, தங்கள்‌ 
ஜீவனுக்கே ஒளித்திருக்கிறார்கள்‌. 
பொருளாசை தன்னை உடையவர்களின்‌ 
என்ரை வங்கிப்போடும்‌.. இவர்களும்‌ 
ஜீலியகாலம்‌ குறுகிப்போகும்‌. 
இவர்களுடைய சரீரத்தில்‌ ஆரோக்கியம்‌ 
இருக்காது. இவர்களுடைய பேராசை 
இவர்களை அழித்துவிடும்‌. இவர்கள்‌ 
அதிகமாகப்‌ பொருள்‌ சேர்த்து, நீண்டநாள்‌ 
சம்பிரமமாய்‌ ஜீவிக்கவேண்டும்‌ என்று 
ஆசைப்படுவார்கள்‌. ஆனால்‌ இவர்களுக்கு 
பூரண ஆயுசு கிடைக்காது. இவர்களுடைய 
ஆயுசுகாலத்தின்‌ பாதியிலேயே இவர்கள்‌ 
துன்மார்க்கர்‌. 


செத்துப்போவார்கள்‌. 

லாதவர்கள்‌. 
இவர்கள்‌ பிறரை கல டம என்று 
நினைக்கிறார்கள்‌. ஆனால்‌ தங்களுடைய 
துன்மார்க்கத்தினால்‌. தாங்களே 
அழிந்துபோகிறார்கள்‌. சாலொமோன்‌ ராஜா 
துன்மார்க்கருடைய புத்தியீனத்தைப்பற்றிச்‌ 
சொல்லும்‌ “எல்வகையான 
பட்சியானாலும்‌ சரி, அதின்‌ கண்களுக்கு 
ன்பாக வலையை விரிப்பது விருதா" 
(நீதி 1:17) என்று சொல்லுகிறார்‌. 


பாவிகள்‌ மற்றவர்களுடைய 
இரத்தத்தை சிந்துவதற்கு பதிவிருக்கிறார்கள்‌. 
ஆனால்‌ இவர்கள்‌ தங்களுடைய 
இரத்தத்தையே சிந்துகிறார்கள்‌. இவர்கள்‌ 
பிறருடைய பிராணனை எடுப்பதற்காக 
ஒளிந்திருக்கிறார்கள்‌. ஆனால்‌ இவர்களோ 
தங்கள்‌ பிராணனுக்கே ஒளிந்திருக்கிறார்கள்‌. 
தாங்கள்‌ விரித்த கண்ணி, தங்களையே 
பிடிக்கும்‌ என்று தெரியாமல்‌, கண்ணிகளை 
விரிக்கிறார்கள்‌. 





ழ்‌ நவள 
யாய 


- சாலொமோன்‌ கொள்ளைக்காரருடைய 
இங்கு, பொதுவாகச்‌ 
கொள்ளைக்காரரைப்போலவே 


அநேகர்‌ 
யிருக்கிறார்கள்‌. துன்மார்க்கமான 
காரியங்களை துணிகரமாய்ச்‌ 
செய்கிறார்கள்‌. அவர்கள்‌ எல்லோருக்கும்‌. 
நாம்‌ எச்சரிப்பாயிருக்கவேண்டும்‌. 
அவர்களுடைய பாவங்களைவிட்டு விலகி 
ஜீவிக்கவேண்டும்‌. மதுபானப்பிரியரும்‌, 
அசத்தர்களும்‌ துணிகரமாய்ப்‌ பாவம்‌. 
செய்கிறவர்கள்‌. அவர்களுடைய பாவமான 
வழிகளில்‌ நாம்‌ சென்றுவிடாதவாறு. மிகவும்‌ 
எச்சரிப்போடு ஜீவிக்கவேண்டும்‌. 


ஞானமானது கூப்பிடுகிறது 
நீதி 1: 20,21 


நீதி 1:90, ஞானமானது வெளியே 
நின்று கூப்பிடுகிறது, வீதிகளில்‌ 


சுத்தமிடுகிறது. 


நீதி 121. அது சந்தடியுன்ன 
தெருக்களின்‌ சந்திலும்‌, ஒலிமுகவாசலி. 
தூம்‌ நின்று கூப்பிட்டு, பட்டணத்தில்‌ 
தன்‌ வார்த்தைகளை வசனித்துச்‌. 
சொல்லுகிறது: 


சாத்தானுடைய இச்சகமான 
பேச்சுக்களுக்கு செலிகொடுப்பது மிகவம்‌ 
ஆபத்தானது. அதே சமயத்தில்‌ தேவன்‌ 
நம்மோடு பேசும்போது, 

செவிகொடுக்க மறுப்பதும்‌, 

மிகப்பெரிய ஆபத்தாகயிருக்கும்‌. 

நம்மோடு பேசுகிறார்‌. அவர்‌ ஞானத்தின்‌ 
மூலமாய்ப்‌ பேசுகிறார்‌. ஞானமானது. 
வெளியே நின்று கூப்பிடுகிறது. “ஞானம்‌ 
என்னும்‌ வார்த்தை, மூலாபிரெய பாஷையில்‌, 
'ஞானங்கள்‌" என்று பன்மையில்‌. 
எழுதப்பட்டிருக்கிறது. தேவனிடத்தில்‌ 
அனந்த ஞானம்‌ இருக்கிறது. அவரே 
சர்வஞானமுள்ளவர்‌. 


“தேவன்‌ நம்முடைய கர்த்தராகிய 
கிறிஸ்து இயேசுவுக்குள்‌ கொண்டிருந்த 
அநாதி தீர்மானத்தின்‌ படியே. 
உன்னதங்களிலுள்ள  துரைத்தனங்களுக்கும்‌ 
அதிகாரங்களுக்கும்‌ அவருடைய அநந்த 
ஞானமானது சபையின்‌ மூலமாய்‌ 
இப்பொழுது தெரியவரும்‌ பொருட்டாக, 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இயேசுகிறிஸ்துவைக்‌ கொண்டு 
எல்லாவற்றையும்‌ சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே 
ஆதிகாலங்கள்‌ முதல்‌ மறைந்திருந்த 
இரகசியத்தினுடைய ஐக்கியம்‌ இன்னதென்று. 
எல்லாருக்கும்‌ வெளிப்படையாகக்‌ 
காண்பிக்கிறதற்கு, இந்தக்‌ கிருபை எனக்கு 
அளிக்கப்பட்டிருக்கிறது'' (எபே 39-11) 
என்று அப்போஸ்தலர்‌ பவுல்‌ சொல்லுகிறார்‌. 
தேவன்‌ மனுபுத்திரரோடு, 


தம்முடைய 
எல்லாவிதமான 


ஞானத்தின்‌ மூலமாயும்‌ 
பேசுகிறார்‌. மனுஷனிடத்தில்‌ 
புரிந்துகொள்ளும்‌ தன்மையிருக்கிறது. 
இதுவே மனுஷருடைய ஞானம்‌. மனுஷன்‌ 
பிரமாணத்தையும்‌, 
வெளிச்சத்தையும்‌ 
மனுஷனுக்கு காரண 
அறிந்துகொள்ளும்‌ ஆற்றல்‌ 
இருக்கிறது. மனுஷனுடைய மனச்சாட்சி 
அவனுடைய ஞானத்தை வெளிப்படுத்துகிறது. 
“அந்தக்கரணங்களில்‌ ஞானத்தை வைத்தவர்‌ 
யார்‌? உள்ளத்தில்‌ புத்தியைக்‌ கொடுத்தவர்‌ 
யார்‌?” (யோபு 38:36) என்று கர்த்தர்‌ 
யோபுவிடம்‌ கேட்கிறார்‌. கர்த்தரே 
மனுஷருக்குள்ளே ஞானத்தை 
வைத்திருக்கிறார்‌. 
தேசத்தில்‌ நடைபெறுகிற 
தேவன்‌ கொடுத்திருக்கிற 
ஞானமாகும்‌. வழக்குகளை விசாரிக்கிற 
நியாயாதிபதிகள்‌, தேவனுடைய 
பிரதிநிதிகளாக ஊழியம்‌ செய்கிறார்கள்‌. 


ஒரு. 
ஆளுகையும்‌ 


தேவனுடைய தெய்வீக வெளிப்பாடும்‌, 
மனுஷருக்கு ஞானமாகயிருக்கிறது. தேவன்‌ 
தம்மைப்பற்றியும்‌, தம்முடைய 
பிரமாணங்களைப்பற்றியும்‌ மனுஷருக்கு 
வெளிப்படுத்துகிறார்‌. தேவனுடைய சித்தமும்‌ 
விருப்பமும்‌ வார்த்தைகளாக 
எழுதப்பட்டிருக்கிறது. வேதாகமத்திலுள்ள 
புஸ்தகங்களை எழுதிய ஆசிரியர்களுக்கும்‌, 
தீர்க்கதரிசிகளுக்கும்‌ தேவன்‌ தம்முடைய 
விசேஷித்த ஞானத்தைக்‌ கொடுத்திருக்கிறார்‌. 
வேதாகம ஆசிரியர்கள்‌ தேவனுடைய 
சிந்தையை மனுஷருக்கு வார்த்தை வடிவில்‌ 
வெளிப்படுத்துகிறார்கள்‌. 





f= FTE 
TT 


பொக்கிஷங்களெல்லாம்‌ 
க்கக்‌ | தேவனுடைய எல்லா 


வார்த்தையாகமிருக்கிறார்‌. ஸ்துவின்‌ 
மூலமாகவே தேவன்‌ நம்மோடு பேசுகிறார்‌. 
அவர்‌ மூலமாக எல்லா நியாயங்களையும்‌ 
விசாரித்து, நமக்கு நீதியான தீர்ப்புகளைச்‌ 
சொல்லுகிறார்‌. நம்முடைய கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்து தம்மைப்பற்றிச்‌ 
சொல்லும்போது, "ஞானமானது அதன்‌ 
பிள்ளைகள்‌ எல்லாராலும்‌ நீதியுள்ளது என்று 
ஒப்புக்கொள்ளப்படும்‌' (லூக்‌ 7:35) என்று 
சொல்லுகிறார்‌. 


நம்முடைய தேவனாகிய 
நம்மோடு பேசுகிறார்‌. 
வெளிப்படையாகவும்‌ பேசுகிறார்‌. 

பேசுகிறார்‌ ்‌ 

தேவன்‌ பேசுகிற 

காதுள்ளவர்கள்‌. 

கேட்கவேண்டும்‌. தேவனுடைய ஞானமானது. 
வெளியே நின்று கூப்பிடுகிறது. அது 
வீதிகளில்‌ சத்தமிடுகிறது 


'தேவனுடைய வார்த்தை ராஜாக்களின்‌ 
அரண்மனையில்‌ வெளிப்படுத்தப்படுவதுபோல, 
சாதாரண ஜனங்கள்‌ கூடியிருக்கும்‌ பொது 
இடங்களிலும்‌ வெளிப்படுத்தப்படுகிறது. 
ஞானமானது சந்தடியுள்ள தெருக்களின்‌ 
சந்திலும்‌, ஒலிமுகவாசலிலும்‌ நின்று 
கூப்பிடுகிறது. ஞானமானது. தன்‌ 

பட்டணத்தில்‌ வசனித்துச்‌ 


நம்மோடு 


சத்தமிட்டுச்‌ சொல்லுகிறார்‌. தேவன்‌ நம்மோடு 
பேசும்போது, அவர்‌ அன்பாகவும்‌ பேசுகிறார்‌, 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சுத்தமாகவும்‌ பேசுகிறார்‌. நாம்‌ தேவனுடைய 
செவிகொடுக்கவேண்டும்‌. 
அவருடைய விருப்பம்‌. நாம்‌ 
எங்கேயிருந்தாலும்‌ தேவனுடைய ஞானமுள்ள 
வார்த்தை நம்மைத்‌ தேடி வருகிறது. கர்த்தர்‌ 
நம்மை நேடி வந்து விசாரிக்கிறவர்‌. நாம்‌ 
இருக்கிற இடங்களில்‌, கர்த்தர்‌ நம்மைத்‌ 
தேடிவந்து, தம்முடைய ஞானமுள்ள 
வார்த்தைகளை நம்மோடு பேசுகிறார்‌. 


பேதைகளே 
தீதி 122 


நீதி 1௨. 
பேதைமையை 

'நிந்தனைக்காரரே, 

நிந்தனையில்‌ 

மதியினரே, நீங்கள்‌. ஞானத்தை 
வெறுப்பதும்‌, எது வரைக்கும்‌ இருக்கும்‌. 


தெய்வீக 
ரத்தன்‌ நம்மோடு பேசுகிறார்‌ 
காரணமில்லாமல்‌, 
சொழுதபோவதந்காக வெறும்‌ பேச்சு 
றவரல்ல. தேவன்‌ நம்மோடு 
பேசுவதற்கான காரணங்கள்‌ உள்ளன. 
அவையாவன : 1. தேவன்‌ பாவிகளை 
அவர்களுடைய பாவத்தினிமித்தமாய்‌ 
கடிந்துகொள்கிறார்‌. 2. பாவிகள்‌ மனந்திரும்ப 
வேண்டும்‌ என்றும்‌, அவர்கள்‌ ஞானத்தைப்‌ 
க்கல்‌ என்றும்‌ நேவன்‌ 
அழைக்கிறார்‌. 3. பாவிகள்‌ 
சந்திப்பால்‌, பாவத்தில்‌ நிலைத்திருந்தால்‌ 
அவர்களுக்கு அழிவு உண்டாகும்‌ என்று 
எச்சரிக்கிறார்‌. 4. தேவனுடைய சத்தத்திற்கு 
நாம்‌ செவிகொடுக்கும்போது, நாம்‌ 
விக்கினமின்றி வாசம்பண்ணி, ஆபத்துக்குப்‌ 
பயப்படாமல்‌ அமைதியாயிருக்கலாம்‌. 


பாவிகள்‌ பொதுவாக 


பேதைகளாகயிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
பேதமையை விரும்புகிறார்கள்‌. 
அவர்களிடத்தில்‌ 'ஞானமில்லை. 
மதியீனமாய்ச்‌ சிந்திக்கிறார்கள்‌, மதிமீனமாய்ப்‌ 
பேசுகிறார்கள்‌, மதியீனமாய்க்‌. 
கிரியைசெய்கிறார்கள்‌. தங்களுடைய 
பாவத்தினாலும்‌, துன்மார்க்கத்தினாலும்‌ 
அவர்கள்‌ தங்களைத்‌ தாங்களே வஞ்சித்துக்‌ 
கொள்கிறார்கள்‌. 





ழ்‌ நவள 
யாய 


பாவிகள்‌ நிந்தனைக்காரராயிருக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ மற்றவர்களையும்‌ நிந்திக்கிறார்கள்‌. 
தங்களையும்‌ நிந்திக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
நிந்தனையில்‌ பிரியப்படுகிறார்கள்‌. 
தங்களுடைய வாழ்க்கையில்‌ நடைபெறுகிற 
எல்லா காரியங்களையும்‌ நிந்திக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ ஒருபோதும்‌ தள்‌ ஜீவியத்தில்‌ 
நடைபெறுகிற ஒவ்வொரு காரியமும்‌ ஏன்‌ 
நடைபெறுகிறது என்பதை சிந்தித்துப்‌ 
பார்ப்பதில்லை. சிந்திப்பதற்கு முன்பாகவே, 
அதை நிந்தித்து; சோர்ந்துபோகிறார்கள்‌. 
தெளிந்த புத்தியும்‌ ஞானமுமுள்ளவர்கள்‌ 
எல்லாவற்றையும்‌ நிதானித்து அறிவார்கள்‌. 
அவற்றிற்கான காரணங்களையும்‌ 
காரியங்களையும்‌ புரிந்துகொள்ள 
முயற்சிபண்ணுவார்கள்‌. 


பாவிகள்‌ ஞானத்தை வெறுக்கிறார்கள்‌. 
தேவனுடைய வார்த்தையையும்‌, அவருடைய 
உபதேசத்தையும்‌ வெறுக்கிறார்கள்‌. 
தேவனுடைய வார்த்தைகளை வெறுகிறவர்கள்‌ 
அதை ஒருபோதும்‌ சரியாகப்‌ 
புரிந்துகொள்ளமாட்டார்கள்‌. நம்மிடத்தில்‌ 
கற்றுக்கொள்ளும்‌ ஆவியிருக்கவேண்டும்‌. 
உபதேசத்தையும்‌, போதகத்தையும்‌ 
வெறுக்கிறவன்‌ மிகப்பெரிய 
மதிகேடனாகயிருக்கிறான்‌. 


பரலோகத்தின்‌ தேவன்‌ 
பேசவேண்டுமென்று விரும்புகிறார்‌ 
நம்முடைய பாவங்களை நமக்கு 
உணர்த்தவேண்டுமென்று விரும்புகிறார்‌. நாம்‌. 
அழிந்துபோகவேண்டுமென்பது தேவனுடைய 
விருப்பமல்ல. நம்முடைய அழிவுக்காக 
தேவன்‌ நமக்குப்‌ போதிக்கவில்லை. தேவன்‌ 
நம்மீது கிருபையும்‌ இரக்கமுமுள்ளவர்‌. நாம்‌ 
ஜீவனைப்பெற்றுக்‌ கொள்ளவேண்டும்‌. 
என்பதும்‌, அந்த ஜீவன்‌ நமக்கு நித்திய 
ஜீவனாயிருக்கவேண்டும்‌ என்பதும்‌. 
தேவனுடைய விருப்பம்‌. 


நம்மோடு. 


தேவன்‌ டைய பாவத்தைக்‌ 
குறித்து நமக்கு ம்‌ பின்பு, 


நீ 
விரும்புவதும்‌, நிந்தனையில்‌ பறப்பதும்‌ 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தும்‌. எதுவரைக்கும்‌. 
கேட்கிறார்‌. தேவன்‌: 
இடு பேசும்போது நாம்‌ அவருடைய 
வார்த்தைக்குச்‌ செவிகொடுக்கவேண்டும்‌. 
நம்முடைய இருதயத்தின்‌ ஆழத்திலிருந்து 
தேவனுக்கு சீக்கிரத்தில்‌ பிரதியுத்தரம்‌. 
சொல்லவேண்டும்‌. 


தேவனுடைய 
கொள்ளுதல்‌ 
நீதி 1:23 


கடிந்து 


நீதி 1:28, என்‌ 
கடிந்துகொள்ளுதலுக்குத்‌ திரும்புங்கள்‌; 
இதே, என்‌ ஆவியை உங்களுக்கு 
அருளுவேன்‌, என்‌ வார்த்தைகளை 
உங்களுக்குத்‌ தெரிவிப்பேன்‌. 


பாவிகள்‌ தங்கள்‌ பாவங்களிலிருந்‌ 
மனந்திரும்பவேண்டும்‌. அவர்கள்‌ 
ப்‌ பெற்றுக்கொள்ளவேண்டும்‌. 
விருப்பம்‌, 
பேதைகளோடும்‌, 
நிந்தனைக்காரரோடும்‌, மதிமீனரோடும்‌. 
பேசுகிறார்‌. அவர்களுடைய பாவங்களை 
அவர்களுக்கு உணர்த்திக்‌ காண்பிக்கிறார்‌ 
நம்முடைய பாவங்கள்‌ நமக்கு 
உணர்த்தப்படும்போது, நாம்‌ 
மனந்திரும்பவேண்டும்‌. தேவன்‌ கொடுக்கிற 
ஞானத்தைப்‌. பெற்றுக்கொள்ளவேண்டும்‌. 
கர்த்தர்‌ நம்மோடு, என்‌ 
கடிந்துகொள்ளுதலுக்கு திரும்புங்கள்‌" என்று 
சொல்லுகிறார்‌. 


நம்முடைய மனதில்‌ தெளிந்த 
சிந்தணையிருக்கவேண்டும்‌. சரியான வழியில்‌ 
சிந்திக்கவேண்டும்‌. இதுவரையிலும்‌ நாம்‌ 
பேதமையை விரும்பினாலும்‌, இனிமேல்‌. 
அதை விரும்பாமல்‌, தேவனுடைய ஞானத்தை 
விரும்பவேண்டும்‌. நாம்‌ இதுவரையிலும்‌ 
நிந்தனையில்‌ பிரியப்பட்டாலும்‌, இனிமேல்‌ 
அதன்மீது பிரியப்படாமல்‌, [டைய 
ஞானத்தின்மீது பிரியப்படவேண்டும்‌. நாம்‌. 
இதுவரையிலும்‌ ஞானத்தை வெறுத்தாலும்‌, 
இனிமேல்‌ அதை வெறுக்காமல்‌, அதை 
விரும்பவேண்டும்‌. 





i= THE 
TT 


தேவனுடைய ஞானத்தை நாம்‌. 
பெற்றுக்கொள்ளும்போது நம்முடைய மனதில்‌ 
தெளிந்த சிந்தனை உண்டாகும்‌. அப்போது 
நாம்‌ தேவனிடத்திற்குத்‌ திரும்பவேண்டும்‌. 
நாம்‌ செய்யவேண்டி காரியங்களை 
செய்வதற்கு ஆயத்தமாகவேண்டும்‌. 
மரணத்தின்‌ பாதையில்‌ போய்க்கொண்டிருந்த 
நாம்‌, இனிமேலும்‌ அதில்‌ தொடர்ந்து 
போகாமல்‌, ள்ள பாதைக்குத்‌ 
திரும்பிவரவேண்டும்‌. தேவன்‌ நமக்குக்‌ 
கொடுக்கும்‌ ஜீவனைப்‌ 
பெற்றுக்கொள்ளவேண்டும்‌. 


தாழ்மையிருக்க 

ஆனால்‌ தாழ்வுமனப்பான்மை: 
இருக்கக்கூடாது. ஒரு சிலர்‌ எளிமையை 
விரும்புவார்கள்‌. அதன்பின்பு அவர்கள்‌ 
எளிமைக்கு, அடிமைகளாகிவிடுவார்கள்‌ 
முடிவில்‌, நாழ்மை அவர்களை ஆளுகை 
செய்வதற்குப்‌ பதிலாக, தாழ்வு மனப்பான்மை 
அவர்களை ஆளுகை செய்யும்‌. 
இப்படிப்பட்டவர்களிடத்தில்‌ தன்னம்பிக்கையும்‌ 
இராது. தேவனிடத்திலும்‌ நம்பிக்கை இராது. 
இவர்கள்‌ நிர்விசாரமாய்‌ ஜீவிப்பார்கள்‌. 
எந்தவிதமான 
பிடிப்புமில்லாமல்‌, 


வாழ்க்கையில்‌ 
நம்பிக்கையுமில்லாமல்‌, 
மிதாபமாகயிருப்பார்கள்‌. 


ய. சுயமிரயாசத்தின்மீதும்‌, 
சுயழுயற்சியின்மீதும்‌, சுயபெலத்தின்மீதும்‌ 
நாம்‌ நம்பிக்கை வைக்கக்கூடாது. நம்முடைய 
சொந்த பெலத்தினால்‌ நம்மால்‌ ஒன்றும்‌ 
செய்யமுடியாது என்று நினைக்கவேண்டும்‌. 
அதே சமயத்தில்‌ தேவனால்‌ கூடாத காரியம்‌ 
ஒன்றுமில்லை என்று விசுவாசித்து. நம்மை 
தேவனுடைய சமுகத்தில்‌ 
அர்ப்பணிக்கவேண்டும்‌. அப்போது தேவன்‌ 
நமக்குள்ளே கிரியை நடப்பிப்பார்‌. நம்மை: 
தேவனுடைய சமுகத்தில்‌ பூரணமாய்‌ 
ஒப்புக்கொடுக்கும்போது, “இதோ என்‌ 
ஆவியை உங்களுக்கு அருளுவேன்‌" என்று 
நம்முடைய தேவனாகிய கர்த்தர்‌ நமக்குச்‌ 
சொல்லுகிறார்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நம்மைப்‌ பெலப்படுத்துவார்‌. தேவனுடைய 
கிருபையினால்‌ நன்மையான காரியங்களை 
செய்யும்‌ சிலாக்கியங்களை கர்த்தர்‌ நமக்குக்‌ 
கொடுப்பார்‌. தேவனுடைய கிருபையில்லாமல்‌ 
நம்மால்‌ ஒன்றும்‌ செய்யமுடியாது. நமக்கு 
பரிசுத்த ஆவியானவரின்‌ உதவியும்‌, 
ஒத்தாசையும்‌, ஊழியமும்‌, அபிஷேகமும்‌ 
தேவை. 


கர்த்தர்‌ நம்மீது கிருபையுள்ளவராக, 
தம்முடைய ஆவியை நமக்கு அருளுகிறார்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய வார்த்தைகளை நமக்குத்‌ 
தெரிவிக்கிறார்‌. தேவன்‌ தம்முடைய 
வார்த்தைகளை நமக்கு சொல்லுவது 
மாத்திரமல்ல, அதை நாம்‌ 
பரிந்துகொள்வதற்கு தம்முடைய 
கிருபையையும்‌ நமக்குக்‌ கொடுக்கிறார்‌ 
பரிசுத்த ஆவியானவர்‌ நமக்கு 

சத்தியங்களையும்‌ போதிக்கிறார்‌. 


மூடரின்‌ நிர்விசாரம்‌ 
நீதி 1 24-82 


நீதி 1:24. நான்‌ கூப்பிட்டும்‌, நீங்கள்‌ 
கேட்கமாட்டோம்‌ என்கிறீர்கள்‌; நான்‌ 
என்‌ கையை நீட்டியும்‌ கவனிக்கிறவன்‌ 


ஒருவனும்‌ இல்லை. 


நீதி 1:25, என்‌ 
ஆலோசனையையெல்லாம்‌ நீங்கள்‌. 
தன்னி, என்‌ கடிந்துகொள்ளுதலை 
வெறுத்தீர்கன்‌. 


நீதி 1:28. ஆகையால்‌, நானும்‌ உங்கள்‌ 
ஆயத்துக்காலத்தில்‌ நகைத்து, நீங்கள்‌. 
பயப்படுங்காரியம்‌ வரும்போது. 
ஆகடியாம்‌ பண்ணுவேன்‌. 


நீதி 1:27. நீங்கள்‌ பயப்படுங்காரியம்‌ 
புசல்போல்‌ வரும்போதும்‌, ஆயத்து 
சூறாவளி போல்‌ உங்களுக்கு. 
தேரிடும்போதும்‌, நெருக்கமும்‌ 
இடுக்கணும்‌ உங்கள்மேல்‌ 
வரும்போதும்‌, ஆகடியம்பண்ணுவேன்‌. 





i THE 
TT 


தீதி 1:28. அப்பொழுது அவர்கள்‌ 
என்னை நோக்கிக்‌ கூப்பிடுவார்கள்‌; 
நான்‌ மறுஉத்தரவு கொடுக்கமாட்டேன்‌; 
அவர்கள்‌ அதிகாலையிலே என்னைத்‌ 
தேடுவார்கள்‌, என்னைக்‌ 
காணமாட்டார்கள்‌. 


நீதி 129, அறிவை 
வெறுத்தார்கள்‌, கர்த்தருக்குப்‌. 
பயப்படுதலைத்‌ தெரித்துகொன்னாமற்‌ 
போனார்கள்‌. 


நீதி 1:30. 


அவர்கள்‌ 


என்‌ ஆலோசனையை 
அவர்கள்‌ விரும்பவில்லை; என்‌ 
கடிந்து கொள்ளுதலையெல்லாம்‌. 
அசட்டையண்ணினார்கள்‌. 


நீதி 1:81. ஆகையால்‌ அவர்கள்‌ தங்கள்‌ 
வழியின்‌ பலனைப்‌ புசிப்பார்கள்‌; 
தங்கள்‌. யோசனைகளினால்‌ 
திருப்தியடை வார்கள்‌. 


நீதி 1:92. பேதைகளின்‌ மாறுபாடு 
அவர்களைக்‌ கொல்லும்‌, மூடரின்‌ 
நிர்விசாரம்‌ அவர்களை அழிக்கும்‌. 


கர்த்தர்‌ நம்மோடு பேசும்போது 
டைய வார்த்தைகளுக்கு 
செலிகொடுக்கவேண்டும்‌ கர்த்தர்‌ கூப்பிட்டும்‌, 
நாம்‌ கேட்காமலிருந்தால்‌ நமக்கு அழிவு 
உண்டாகும்‌. தேவனுடைய கிருபையை 
அசட்டைபண்ணினால்‌ நமக்கு ஆபத்து வரும்‌. 
தேவன்‌ தம்முடைய ஆவியை நமக்கு அருளி, 
தம்முடைய வார்த்தைகளை நமக்குத்‌ 
தெரிவிப்பது தேவனுடைய கிருபை நாம்‌. 
தேவனுடைய 
புறக்கணித்துவிடாமல்‌, 
பயன்படுத்திக்கொள்ளவேண்டும்‌. 


நின்றால்‌, நமக்கு நிச்சயம்‌ அழிவு உண்டு. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


இயேசுகிறிஸ்துவையும்‌, அவருடைய 
கிருபையையும்‌ ஏற்றுக்கொள்ளாமல்‌ 
புறக்கணிப்பது மிகப்பெரிய பாவம்‌. 
தேவனுடைய வார்த்தைக்கும்‌, அவருடைய 
பிரமாணங்களுக்கும்‌, அவருடைய 
சுவிசேஷத்திற்கும்‌ நாம்‌ 
கீழ்ப்படியவில்லையென்றால்‌, நமக்கு 
இரட்சிப்பு இல்லை. நமக்கு தேவனுடைய 
பிரமாணத்தினால்‌ வரும்‌ சாபத்திலிருந்து 
விடுதலை தேவைப்படுகிறது. பாவத்தின்‌ 
பிரமாணம்‌ நம்மை ஆளுகை செய்யாமல்‌, 
தப்பிப்பதற்கு நமக்கு. 
கிருபை தேவைப்படுகிறது. 
தேவன்‌ தம்முடைய கரத்தை நீட்டி, நம்மை 
அழைக்கிறார்‌. தம்முடைய கிருபையையும்‌ 
இரக்கத்தையும்‌ நமக்குக்‌ கொடுக்க 
ஆயத்தமாயிருக்கிறார்‌. ஆனால்‌ பாவிகளோ 
தேவனும்குத்‌ தங்களை ஒப்புக்கொடுக்காமல்‌, 
தங்கள்‌ இருதயத்தைக்‌ 
குடினப்படுத்துகிறார்கள்‌. கர்த்தர்‌ 
அவர்களைப்‌ பார்த்து, “நான்‌ என்‌ கையை 
நீட்டியும்‌ கவனிக்கிறவன்‌ ஒருவனுமில்லை" 
(நீதி 1:24) என்று வேதனையோடு 
சொல்லுகிறார்‌. 


பாவிகள்‌ 
குழப்பத்திலிருக்கிறார்கள்‌. 
க்‌ தம்முடைய 


தெளிவில்லாமல்‌ 
கர்த்தரோ 
கிருபையினால்‌ 


என்கிறார்கள்‌. 
தேவன்‌ நேசிக்கிறாரோ, 
அவர்களை மாத்திரமே  சிட்சிக்கிறார்‌. 
தேவனுடைய  சிட்சையும்‌, அவருடைய 
போதனையும்‌, அவருடைய அன்புக்கும்‌, அவர்‌ 
நமக்குக்‌ கொடுக்க விரும்பும்‌ ஆதரவுக்கும்‌ 
அடையாளம்‌. ஆனால்‌ பாவிகளோ 
தேவனுடைய ஆலோசனையையெல்லாம்‌ 
தள்ளிவிடுகிறார்கள்‌. கர்த்தருடைய 
கடிந்துகொள்ளுதலை வெறுக்கிறார்கள்‌ 
(நீதி 129. இதே வாக்கியம்‌: 
மறுபடியுமாக சொல்லப்பட்டிருக்கிறது. “என்‌ 
ஆலோசனையை அவர்கள்‌ விரும்பவில்லை; 
என்‌ கடிந்துகொள்ளுதலையெல்லாம்‌ அசட்டை 
பண்ணினார்கள்‌” (நீதி 1:30). 


யாரை 





i a 
TT 


பாவிகள்‌ தேவனுடைய 
ஆலோசனையை கேட்கக்கூடாது. என்று 
தீர்மானம்பண்ணியிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
கர்த்தருடைய கிருபைக்கு எதிரான தங்கள்‌ 
தீர்மானத்தில்‌ உறுதியாயிருக்கிறார்கள்‌. 
கர்த்தருடைய கடிந்துகொள்ளுதலை 
நிந்திக்கிறார்கள்‌. கர்த்தர்‌ தங்களுடைய 
நன்மைக்கே தங்களைக்‌ கடிந்துகொள்கிறார்‌ 
ன்‌ புரியவில்லை. 


வெறுக்கிறார்கள்‌. 
ஆலோசனையைத்‌ 


கர்த்தருக்குப்‌ 
தெரிந்துகொள்ளாமல்‌ 
(நீதி 1:29) 


போகிறார்கள்‌. 


டய ஆலோசனையும்‌, 
அவருடைய ஞானமும்‌. பாவிகளுக்கு 
வரும்போது, 
துள்மார்க்கமான 
'வெளியரங்கமாயிருக்கும்‌. 
பாவத்தை மறைக்க 
பாலத்தை 
வாழ்வடையமாட்டார்கள்‌. அவற்றை அறிக்கை. 
செய்துவிட்டுவிடுகிறவர்களோ தேவனுடைய 
இரக்கத்தைப்‌ பெற்றுக்கொள்வார்கள்‌. இ 
தேவனுடைய ஆலோசனை னால்‌ 
பாவிகளோ தங்களுடைய பாவங்கள்‌ 
வெளியரங்கமாகும்‌ என்று பயந்து. அவர்கள்‌ 
தேவனுடைய ஆலோசனையையெல்லாம்‌ 
தள்ளிவிடுகிறார்கள்‌. அவருடைய 
ஆலோசனையை. விரும்பாதிருக்கிறார்கள்‌. 
தேவன்‌ அவர்களுடைய நன்மைக்காக 
அவர்களைக்‌ கடிந்துகொண்டாலும்‌, அவர்கள்‌ 
தேவனுடைய கடிந்துகொள்ளுதலை 
வெறுக்கிறார்கள்‌. கர்த்தர்‌ தங்களை 
கடிந்துகொள்ளுவதை. அசட்டை 
பண்ணுகிறார்கள்‌ 
இப்ிப்பட்டவர்கள்‌ 


பாவம்‌ றவர்கள்‌. 


துணிகரமாய்ப்‌ 
இவர்‌; 
இதத்‌! கடினமாயிருக்கிறது. 


தங்களு 
இச்சைக்கு கீழ்ப்படிந்து ஜீலிக்கிறார்கள்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


இவர்களுடைய இருதயத்தில்‌ துன்மார்க்க. 
சிந்தனை நிரம்பியிருக்கிறது. இவர்கள்‌ 
துன்மார்க்கமான வழிகளில்‌ நடக்கிறார்கள்‌. 
தேவனுடைய கிருபையும்‌ இரக்கமும்‌ 
இவர்களுக்கு. வெளிப்படுத்தப்படும்போது, 
அதைப்‌ பெற்றுக்கொண்டு, அதன்‌ பலனை 
அனுபவிக்க மறுக்கிறார்கள்‌. இதனால்‌ 
இவர்களுக்கு ஆவிக்குரிய நன்மை எதுவும்‌ 
உண்டாவதில்லை. இப்படிப்பட்டவர்கள்மீது 
தேவனுடைய கோபமும்‌ 

தண்டனையும்‌ வரும்‌. 
கடிந்துகொள்எப்பட்டும்‌, 
குடினப்படுத்துகிறவன்‌ 

சடுதியில்‌ நாசமடைவான்‌ (நீதி 29:1) 


தேவனுடைய ஆலோசனையைத்‌ தள்ளி, 
அவருடைய கடிந்துகொள்ளுநலை. 
வெறுக்கிறவர்களுக்கு ஆபத்து வரும்‌, 
அவர்களுடைய ஆபத்துக்காலத்தில்‌ கர்த்தர்‌ 
அவர்களுக்கு உதவிசெய்யமாட்டார்‌. “நானும்‌ 
உங்கள்‌ ஆபத்துக்காலத்தில்‌ நகைத்து, 
நீங்கள்‌. பயப்படுங்காரியம்‌ வரும்போது 
ஆகடியம்‌ பண்ணுவேன்‌" (நீதி 1:26) என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. துன்மார்க்கர்மீதும்‌, 
அவர்களுடைய ஆஸ்திகள்மீதும்‌ 
இரந்தும்‌ அவர்களுடைய சிந்தையிலும்‌, 
ஆபத்து வரும்‌. இந்த ஆபத்து 

ல்‌ 
உண்டாயிற்று. அவர்கள்‌ 
தூரவிலகிப்போனதினால்‌ 
சிக்கிக்கொண்டார்கள்‌. 
ஆலோசனையை தள்ளிவிட்டதினாலும்‌, 
அவருடைய கடிந்துகொள்ளுநலை 
வெறுத்ததினாலும்‌ இவர்களுக்கு ஆபத்து, 
உண்டாயிற்று. இவர்களுடைய 
ஆபத்துக்காலத்தில்‌ கர்த்தருடைய உதவியும்‌, 
ஒத்தாசையும்‌ இவர்களுக்குக்‌ கிடைக்காமல்‌ 
போயிற்று. 

துணிகரமாய்ப்‌ பாவம்‌ செய்கிறவர்கள்‌ 
சமாதானமாய்‌ ஜீவிக்கமாட்டார்கள்‌. 
அவர்களுடைய இருதயத்தில்‌ பயம்‌ ஆளுகை 
செய்யும்‌. கர்த்தருக்குப்‌ பயப்படுகிறவர்கள்‌. 
செழித்திருப்பார்கள்‌. பயத்துக்கு விலகி, 
விக்கினமின்றி ஜீவிப்பார்கள்‌. பாவிகளோ 
எல்லாவற்றிற்கும்‌ பயப்படுவார்கள்‌. அவர்கள்‌ 
பயப்படும்‌ காரியம்‌ புசல்போல்‌ அவர்களுக்கு 
வரும்‌. ஆபத்து சூறாவளிபோல்‌ 
அவர்களுக்கு நேரிடும்‌. நெருக்கமும்‌ 
இடுக்கணும்‌ அவர்கள்மேல்‌ வரும்‌ அப்போது 
கர்த்தர்‌ அவர்களுக்கு உதவிசெய்யாமல்‌, 
அவர்களை ஆகடியம்பண்ணுவார்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


எந்தவிதமான 
திடீரென்று. 


துன்மார்க்கருக்கு 
முன்னெச்சரிப்புமில்லாமல்‌, 
சூறாவளி காற்றைப்போல்‌ ஆபத்து வரும்‌. 
அது வேகமாகவும்‌, பெலமாகவும்‌ வரும்‌. 
சூறாவளி காற்றில்‌ எல்லா பதறும்‌ காற்றில்‌ 
பறப்பதுபோல, பாவிகளும்‌ நெருக்கத்திலும்‌, 
இடுக்கணிலும்‌ சிக்கி 
தங்களுக்கு 
பாவிகளால்‌ 
இவர்களுடைய 
சுயபிரயாசமும்‌ 
செய்யாது. 
தப்பிப்பதற்கு வழியில்லாமல்‌, 
அழிந்துபோவார்கள்‌. 

கர்த்தர்‌ அவர்களுக்கு நல்ல. 
ஆலோசனைகளைச்‌ சொன்னார்‌. ஆனால்‌ 
அவர்களோ கர்த்தருடைய ஆலோசனைகளை 
விரும்பவில்லை. அவற்றைத்‌ 
தள்ளிவிட்டார்கள்‌ அவர்களுடைய 
மதியீனத்தினால்‌ இப்போது அவர்களுக்கு 
ஆபத்து வந்திருக்கிறது. கர்த்தரோ 
இப்போது அவர்களுக்கு உதவிபுரியாமல்‌, 
அவர்களைப்‌ பார்த்து ஆகடியம்பண்ணுகிறார்‌. 
பாவிகளுடைய மதிமீனத்தைப்‌ பார்த்து, 
கர்த்தர்‌ அவர்களைப்‌ பரியாசம்பண்ணுகிறார்‌ 


வரும்‌. 


கர்த்தருடைய 
அவருடைய 
பரியாசம்பண்ணுகிறவர்களைப்‌ பார்த்து. இந்த 
உலகமே  பரியாசம்பண்ணும்‌. அவர்கள்‌ 
இந்த முழுஉலகத்திற்கு முன்பாகவும்‌. 
பரியாசத்திற்கேதுவானவர்களா மிருப்பார்கள்‌. 
இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ தங்களுக்கு வரும்‌ 
னையும்‌, ஆபத்தும்‌, நிந்தையும்‌, 
பரியாசமும்‌ முடியாமல்‌ அவர்கள்‌ 
கர்த்தரை நோக்கிக்‌ கூப்பிடுவார்கள்‌. ஆனால்‌ 
கர்த்தரோ அவர்களுக்கு மறுஉத்தரவு 
'கொடுக்கமாட்டார்‌ (நீதி 1:28). 


ஆரம்பத்தில்‌ கர்த்தர்‌ பாவிகளை 
நோக்கிக்‌ கூப்பிட்டார்‌. ஆனால்‌ அவர்களோ 
கர்த்தர்‌ கூப்பிட்டும்‌, கேட்கமாட்டோம்‌ என்று 
சொல்லிவிட்டார்கள்‌. கர்த்தர்‌ தம்முடைய 


கிருபையும்‌ இரக்கமுமுள்ள கரத்தை 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அவர்களுக்கு நீட்டினார்‌. 

அவர்களோ கர்த்தருடைய 
கவனிக்க மறுத்துவிட்டார்கள்‌ (நீதி 1:24) 
இப்போது பாவிகள்‌ தங்கள்‌ ஆபத்தில்‌ 
கர்த்தரை நோக்கிக்‌ கூப்பிடுகிறார்கள்‌. 
கர்த்தர்‌ அவர்களுக்கு உத்தரவு கொடுக்க 
மறுத்துவிடுகிறார்‌. அவர்கள்‌ அதிகாலையில்‌ 
கர்த்தரைத்‌ தேடுகிறார்கள்‌. ஆனாலும்‌ 
அவர்கள்‌ கர்த்தரைக்‌ காணமாட்டார்கள்‌. 
பாவிகளுடைய கூப்பிடுதல்‌ 
வீணாய்ப்போயிற்று. தேவனுடைய சமுகத்தில்‌ 
கிருபையின்‌ வாசல்‌ அடைக்கப்பட்டிருக்கிறது. 


பாவிகள்‌ கர்த்தரை 
கூப்பிட வேண்டிய காலத்தில்‌, கர்த்தரை 
அசட்டை செய்துவிட்டார்கள்‌. ஆனால்‌ 
இப்போதோ, அவர்கள்‌ கர்த்தரை நோக்கிக்‌ 
கூப்பிட்டும்‌, அவர்களுக்கு ஒரு 
பிரயோஜனமுமில்லாமல்‌ போயிற்று. கர்த்தர்‌ 
அவர்களுடைய கூப்பிடுதலுக்கு மறுஉத்தரவு 
கொடுக்கவில்லை. அவர்கள்‌ அறிவை 
வெறுத்தார்கள்‌. கர்த்தருக்குப்‌ பயப்படுதலை 
தெரிந்துகொள்ளாமல்‌ போனார்கள்‌ 
(நீதி 1:29), 


நமக்குள்‌ ஜீவன்‌ இருக்கும்போதே, நாம்‌ 
த்தரை நோக்கிக்‌ கூப்பிபவேண்டும்‌. 
கர்த்தரிடத்தில்‌ ஜெபம்பண்ணவேண்டும்‌. 
கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை 
விசுவாசிக்கவேண்டும்‌. அப்போதுதான்‌. 
தேவனுடைய கிருபையைப்‌ பெற்றுக்கொள்ள 
முடியும்‌. நாம்‌ மரித்துப்போன பின்பு, நம்மால்‌ 
தேவனை நோக்கிக்‌ கூப்பிட முடியாது. 
கிருபையின்‌ காலத்தில்‌ மாத்திரமே 
கிருபையைப்‌ பெற்றுக்கொள்ள முடியும்‌. 
நியாயத்தீர்ப்பின்‌ காலத்தில்‌ கிருபை 
வெளிப்படாது. அப்போது தேவனுடைய நீதி 
மாத்திரமே வெளிப்படும்‌. தேவனுடைய 
நியாயத்தீர்ப்பு நாளின்போது, நமக்கு நன்மை 
உண்டாகவேண்டுமென்றால்‌, கிருபையின்‌ 
காலத்தைப்‌ புறக்கணியாமல்‌, கர்த்தரை 
நோக்கி விண்ணப்பம்பண்ணவேண்டும்‌. 


ஆனால்‌. 
கரத்தை 


நோக்கிக்‌ 





i THE 
TT 


துன்மார்க்கர்‌ கர்த்தருடைய 
ஆலோசனையை விரும்புவதில்லை. கர்த்தர்‌. 
தங்களை குடிந்துகொள்ளும்‌ போதெல்லாம்‌, 
அதை அவர்கள்‌ அசட்டைபண்ணினார்கள்‌. 
ஆகையினால்‌ அவர்கள்‌ தங்கள்‌ வழியின்‌ 
பலனைப்‌ புசிப்பார்கள்‌ அவர்களுடைய 
கிரியைக்குத்தக்க பலன்‌ அவர்களுக்குக்‌ 
கொடுக்கப்படும்‌. பாவத்தின்‌ சம்பளம்‌ 
மரணம்‌. தங்கள்‌ பாவத்திலிருந்து 
மனந்திரும்பாமலும்‌, பாவத்திலேயே 
பிடிவாதமாகயிருக்கிறவர்கள்‌, நித்திய 
மரணத்தைப்‌ பெற்றுக்கொள்வார்கள்‌. 
பாவிகள்‌ உலகத்தை சிநேகித்தார்கள்‌. மாம்ச 
இச்சைக்கு இடங்கொடுத்து, பாவமான 
வழிகளில்‌ தங்கள்‌ மாம்ச இச்சைகளை 
திருப்திப்படுத்தினார்கள்‌ தங்களுடைய 
அழிவை தாங்களே தேடிக்கொண்டார்கள்‌. 


பாவிகள்‌ தங்கள்‌ யோசனைகளினால்‌ 
திருப்தியடைவார்கள்‌. தங்களுடைய உலக 
னய பனகல்‌ 
பாதுகாப்பாகமிருக்கும்‌. 
ஐசுவரியத்தை நம்புவார்கள்‌ 
ஆஸ்திகளை நம்புவார்கள்‌. 
மறுமையிலே. அவர்களுக்கு ஒரு 
பிரயோஜனமும்‌ தராது. பேதைகளின்‌ 
மறுபாடு அவர்களைக்கொல்லும்‌. மூடரின்‌ 
நிர்விசாரம்‌ அவர்களை அழிக்கும்‌ (நீதி 1:32). 


பாவிகள்‌ 
பிரபஞ்சத்தில்‌ 


ஒருவேளை ந்தப்‌. 

ஜசுவரியவான்‌௧ளாக 
செழித்திருக்கலாம்‌. அவர்கள்‌ தங்கள்‌ 
ஐசுவரியத்தையும்‌, உலகப்பிரகாரமான 
பாதுகாப்பையும்‌ நினைத்து பெருமைப்படலாம்‌. 


வற்றிக்கொள்ளலாம்‌.  பாவிகளுடைய 
பா அவர்களுக்கு ஜீவனைத்‌ தராது. 
பேதைகளின்‌ மாறுபாடு அவர்களைக்‌ 
கொன்றுபோடும்‌. 


பாவிகள்‌ எந்த அளவுக்கு தங்கள்‌ 
ஐசுவரியத்தின்மீது நம்பிக்கை 
வைக்கிறார்களோ, அந்த அளவுக்கு 
அவர்களுக்கு சீக்கிரத்தில்‌ அழிவு வரும்‌. 
மூடரின்‌ நிர்விசாரம்‌ அவர்களை அழிக்கும்‌. 
பேதைகளும்‌ மூடரும்‌ இந்த உலகத்தின்மீது 


அவர்களுடைய இருதயம்‌ கடினமாகிறது. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மாம்சத்தின்‌ இச்சைகளை 
நிறைவேற்றுவதே இவர்களுடைய பிரதான 
இதனால்‌  துன்மார்க்கமான. 

இவர்கள்‌ துணிகரமாய்‌ 

இவர்களுடைய மாறுபாடு 
கொன்றுபோடுகிறது. 

நிர்விசாரம்‌ இவர்களை 


உண்டாக பாவம்‌ செய்கிறார்கள்‌. 


கர்த்தருக்கு. 
கொடுக்கிறவன்‌ 
தீதி 1:33 


நீதி 1:38. க்குக்‌. 
செவிகொடுக்கிறவன்‌ எவனோ, அவன்‌ 
விக்கினமின்றி வாசம்பண்ணி, 
ஆபத்திற்குப்‌ பயப்படாமல்‌ 
அமைதியாயிருப்பான்‌. 


கர்த்தருடைய 
செலிகொடுக்கிறவர்களுக்கு, 
சந்தோஷமும்‌ கிடைக்கும்‌ 
பயப்படுவதே ஞானத்தின்‌ 
கர்த்தருக்குப்‌ 
தெரிந்துகொள்ளாமல்‌ 
மூடர்கள்‌. இவர்கள்‌ 
ஆலோசனையை 

அனைய. அலம்‌, 
இவர்களுக்கு அழிவு வரும்‌. 


ஆலோசனைக்கு 
பாதுகாப்பும்‌ 
கர்த்தரு 
ஆரம்‌ 
பயப்படுதலை. 
போகிறவர்கள்‌ 
கர்த்தருடைய 
விரும்பமாட்டார்கள்‌. 
வெறுப்பார்கள்‌. 


வார்த்தைக்கு 
கொடுக்கிறவர்களுக்கு 
கர்த்தர்‌ தம்முடைய 
வார்த்தையினால்‌ அவர்களை ஆளுகை 
செய்வார்‌. கர்த்தருடைய வார்த்தைக்கு, 
செவிகொடுக்கிறவர்கள்‌ பரலோகத்தின்‌ 
விசேஷித்த பாதுகாப்பில்‌ ஜிவிப்பார்கள்‌. 
அவர்களுக்கு ஒரு சேதமும்‌ ஒரு நாசமும்‌ 
உண்டாகாது. அவர்கள்‌ விக்கினமின்றி 
வாசம்பண்ணுவார்கள்‌. கர்த்தருக்குப்‌ 
பயப்படுகிறவர்கள்‌ ஆபத்துக்குப்‌ பயப்படாமல்‌ 
அமைதியாகயிருப்பார்கள்‌. விசுவாசிகள்‌ 
ஆபத்துக்கு விலகி பாதுகாப்பாக 
இருப்பார்கள்‌. ஆபத்தைக்‌ குறித்த பயமும்‌ 
அவர்களிடத்தில்‌ இருக்காது. 


கர்த்தருடைய 
வி 
ஆசீர்வாதழுண்டாகும்‌. 





i= a 
TT 


தங்களுக்கு போதகம்‌ வேண்டும்‌ 

பெற்றுக்கொள்கிறவர்கள்‌ 

கிருபையையும்‌ 

பெற்றுக்கொள்வார்கள்‌. 

பயப்படுதல்‌. 

உணர்ந்துகொள்வார்கள்‌. 

அறிவை கண்டடைவார்கள்‌ (நீதி 21-0). 

நம்முடைய செவியை ஞானத்திற்கு சாய்த்து, 

நம்முடைய இருதயத்தை த்திக்கு 

அமையப்பண்‌ணும்போது, 

ஆசீர்வாதங்கள்‌ 

துன்மார்க்கருடைய ல்‌ 

தப்புவிக்கப்படுவோம்‌ (நீதி 2210-15). நாம்‌ 

இச்சகமான வார்த்தைகளைப்‌ பேசும்‌ 

பரஸ்திரீக்கும்‌ தப்புவிக்கப்படுவோம்‌. 
I ஆகையால்‌ ம்‌ 

வழியில்‌ 


பாதை! 
காத்துக்கொள்ள வேண்டும்‌ (நீதி 2:20-22). 


ஞானத்தைத்‌ தேடும்‌ வழிகள்‌ 
நீதி2:1-4 


நீதி 21. என்‌ மகனே, தீ உன்‌ செவியை 
ஞானத்திற்குச்‌ சாய்த்து, உன்‌ 
இருதயத்தைப்‌ புத்திக்கு 
அமையப்பண்ணும்பொருட்டு, 


நீதி 22, நீ என்‌ வார்த்தைகளை 
ஏற்றுக்கொண்டு, என்‌ கட்டனைகனை 
உன்னிடத்தில்‌ பத்திரப்படுத்தி, 


நீதி 
கூப்பிட்டு, 
அழைத்து, 
நீதி 24. அதை வென்னியைப்போல்‌ 
நாடி, புதையல்களைத்‌ தேடுகிறதுபோல்‌ 
தேடுவாயாகில்‌, 


28. ஞானத்தை வா என்று. 
புத்தியைக்‌ சத்தமிட்டு 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


நாம்‌ ஞானத்தை எங்கு 
கண்டுபிடிக்கலாம்‌ என்றும்‌, அதை எப்படி 
பெற்றுக்கொள்ளலாம்‌ என்றும்‌ சாலொமோன்‌ 
நமக்கு ஆலோசனை சொல்லுகிறார்‌. 
ஞானத்தைப்‌ பெற்றுக்கொள்வதற்கு, நாம்‌ 
என்னென்ன உபாயங்களையெல்லாம்‌ 
பயன்படுத்தவேண்டும்‌ என்பது பற்றியும்‌. 
சாலொமோன்‌ நமக்கு ஆலோசனை 
சொல்லுகிறார்‌. 

நாம்‌ தேவனுடைய வார்த்தைக்கு 
கவனமாய்ச்‌ செவிகொடுக்கவேண்டும்‌. 
தேவனுடைய வார்த்தையே ஞானமுள்ள 
வார்த்தை. தேவனுடைய வார்த்தை நமக்கு 
இரட்சிப்புக்கேற்ற ஞானத்தைத்‌ தருகிறது, 
தேவனுடைய வார்த்தையே எல்லா 
ஞானத்திற்கும்‌ புத்திக்கும்‌ 
ஊற்றாகயிருக்கிறது. தேவளிடத்திலிருந்தே 
எல்லா ஞானமும்‌ புறப்பட்டு வருகிறது. 
மனுஷர்‌ மத்தியிலே பலவிதமான 
ஞானங்கள்‌ காணப்படலாம்‌. மனுஷர்கள்‌ 
ஞானமாய்ப்‌ பேசலாம்‌. ஞானமான 
காரியங்களைச்‌ செய்யலாம்‌. 
இவையெல்லாவற்றிற்கும்‌ மேலாக தெய்வீக 
வெளிப்பாடே மெய்யான ஞானமாகும்‌, 
ல்‌ தேவனுடைய 

ஆதாரமாகக்‌. 

அவை 

வார்த்தையின்மீது 
கட்டியெழுப்பப்பட்டிருக்கிறது. நாம்‌ 
தேவனுடைய வார்த்தைகளை 
ஏற்றுக்கொண்டு, அவருடைய கட்டளைகளை 
நம்மிடத்தில்‌ பத்திரப்படுத்தவேண்டும்‌. 

ஞானத்தைப்‌ பெற்றுக்கொள்வதற்காக 
நாம்‌ கர்த்தரிடத்தில்‌ ஜெபம்பண்ணவேண்டும்‌. 
“ஞானத்தை வா என்று கூப்பிட்டு, 
த்‌ சத்தமிட்டு அழைக்கவேண்டும்‌” 
நீதி 2:3. கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
ஞானத்திற்காகவும்‌, புத்திக்காகவும்‌ 
ஜெபம்பண்ணும்போது, நம்முடைய சத்தத்தை 
பரலோகத்திற்கு நேராக உயர்த்தவேண்டும்‌. 
ஞானமும்‌ புத்தியுமே நமக்குத்‌ தேவையான 
நல்ல ஈவுகள்‌. நாம்‌ உலகப்பிரகாரமான 
ஆசீர்வாதங்களை நாடுவதற்குப்‌ பதிலாக, 
ஞானத்தையும்‌ புத்தியையும்‌ நாடவேண்டும்‌. 


கொண்டிருக்கிறது. 
தேவனுடைய 





ழ்‌ நள 
யாய 


நாம்‌... புத்தியை சத்தமிட்டு 
அழைக்கவேண்டும்‌. நமக்கு புத்தி 
தேவையென்று சொல்லவேண்டும்‌. நம்முடைய 
நாவை ஞானத்தின்‌ கட்டளைக்குக்‌ 
கீழப்டுத்தவேண்டும்‌. நம்மிடத்தில்‌ ஞானம்‌ 

வேண்டும்‌ என்று நாம்‌ விரும்பவேண்டும்‌. 
ஞானத்தைப்‌ பெற்றுக்கொள்வதற்காக, நாம்‌ 
எல்லா பிரயாசங்களையும்‌ மேற்கொள்வதற்கு 
ஆயத்தமாயிருக்கவேண்டும்‌. 


சேர்ச்சவேண்டுமென்று விருப்பர்கள்‌ இ 
உலகப்பிரகாரமான ஆசை நாமோ 
வெள்ளியை நாடாமல்‌, ஞானத்தை, 
வெள்ளியைப்போல்‌ நாடவேண்டும்‌. 


மனுஷர்‌ புதையலைத்‌ தேடி 
அலைகிறார்கள்‌. அதற்காக அதிகமாய்ப்‌ 
பிரயாசப்படுகிறார்கள்‌. நிலத்தைத்‌ 
தோண்டுகிறார்கள்‌. வெள்ளி உலோகங்களை 
கண்டுபிடிப்பதற்காக சுரங்கங்களைத்‌ 
தோண்டுகிறார்கள்‌. நாமோ வெள்ளியையும்‌, 
உலகப்பிரகாரமான புதையல்களையும்‌ 
தேடவேண்டியதில்லை. ஆனாலும்‌ நாம்‌, 
ஞானத்தை புதையல்களைத்‌ தேடுகிறதுபோல்‌ 
தேடவேண்டும்‌. ஞானத்தைப்‌ 
கொள்வதற்காக 
பிரயாசங்களெல்லாம்‌ 
வேண்டுமோ, 
மேற்கொள்ளவேண்டும்‌. 


தேவனை அறியும்‌ அறிவு 
நீதி 25 


நீதி 2. அப்பொழுது கர்த்தருக்குப்‌ 
பயப்படுதல்‌ இன்னதென்று. 
உணர்த்து, தேவனை அறியும்‌ அறிவைக்‌ 
கண்டடைவாய்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நாம்‌ ஞானத்தை வெள்ளிமைப்போல்‌ 
நாடி, புதையல்களைத்‌ தேடுகிறதுபோல்‌ 
தேடும்போது, நமக்கு மிகுந்த 
ஆசீர்வாதமுண்டாகும்‌. நாம்‌ வாஞ்சையாய்‌ 
தேடுகிற ஞானத்தைப்‌ பெற்றுக்கொள்வோம்‌. 
நம்முடைய பிரயாசம்‌ ஒருபோதும்‌ 
வீணாய்ப்போகாது. ஞானத்தை 
புதையல்களைத்‌ தேடுகிறதுபோல்‌ 
தேடும்போது, கர்த்தருக்குப்‌ பயப்படுதல்‌ 
இன்னதென்று நாம்‌ உணர்ந்துகொள்வோம்‌. 
கர்த்தரை எப்படி ஆராதிக்கவேண்டும்‌ 
என்னும்‌ நீதியைப்‌ புரிந்துகொள்வோம்‌. 

நாம்‌ ஞானத்தை வெள்ளியைப்போல்‌. 
நாடும்போது, தேவனை அறியும்‌ அறிவைக்‌ 
கண்டடைவோம்‌. கர்த்தருக்குப்‌ பயப்படும்‌ 
பயம்‌ நம்மிடத்தில்‌ இருக்கவேண்டுமென்றால்‌, 
நம்மிடத்தில்‌ தேவனை அறியும்‌ அறிவு 
இருக்கவேண்டும்‌. தேவனைப்பற்றிய அறிவு 
இல்லாதவர்கள்‌ கர்த்தருக்குப்‌ 
பயப்படமாட்டார்கள்‌. நம்மிடத்தில்‌ 
கர்த்தருக்குப்‌ பயப்படும்‌ பயம்‌ இருக்கும்போது, 
கர்த்தருக்கு முன்பாக பரிசுத்தமாய்‌ 
ஜீவிப்போம்‌. மற்ற மனுஷருக்கு முன்பாக 
நீதியாய்‌ ஜீவிப்போம்‌. நம்மிடத்தில்‌ 
அன்புகூருவதுபோல. பிறரிடத்திலும்‌ 
அன்புகூருவோம்‌. நம்முடைய சிந்தையிலும்‌, 
வார்த்தையிலும்‌, செய்கையிலும்‌ பரிசுத்தம்‌ 
இருக்கும்‌. 


கர்த்தர்‌ ஞானத்தைத்‌ தருகிறார்‌ 
நீதி 2 : 6-9 


நீதி 28. கர்த்தர்‌ ஞானத்தைத்‌ 
தருகிறார்‌; அவர்‌ வாயினின்று அறிவும்‌ 


புத்தியும்‌ வரும்‌. 


நீதி 27. அவர்‌ நீதிமான்களுக்கென்று 
மெய்ஞ்ஞானத்தை. வைத்து 
வைத்திருக்கிறார்‌; உத்தமமாய்‌ 
'நடக்கிறவர்களூக்கு அவர்‌ 
கேடகமாயிருக்கிறார்‌. 

நீதி ௮8. அவர்‌ நியாயத்தின்‌ 
நெறிகளைத்‌ தற்காத்து தம்முடைய 
பரிசுத்தவான்௧ளின்‌' பாதையைக்‌ 
காப்பாற்றுகிறார்‌. 





f= THE 
TT 


நீதி 29. அப்பொழுது தீதியையும்‌, 
தியாயத்தையும்‌, "நிதானத்தையும்‌, 
சகல 'நல்வழிகனையும்‌ 
அறித்துகொள்ளுவாய்‌... 


நாம்‌ ஞானத்தைத்‌ தேடும்போது, அந்த 
ஞானத்தை  கர்த்தரிடமிருந்து மாத்திரமே 
பெற்றுக்கொள்கிறோம்‌. கர்த்தரே நமக்கு 
ஞானத்தைத்‌ தருகிறவர்‌. கர்த்தரிடத்தில்‌ 
நமக்குக்‌ கொடுப்பதற்கு ஏராளமான 
ஞானமுள்ளது. அவர்‌ சர்வஞானமுள்ளவர்‌. 
நாம்‌ கர்த்தரிடத்தில்‌ ஞானத்தைக்‌ 
கேட்கும்போது, அவர்‌ தம்முடைய தெய்வீக 
ஞானத்தில்‌ ஒரு பகுதியை நமக்குத்‌ 
தருகிறார்‌. கர்த்தர்‌ நமக்கு ஞானத்தைக்‌ 
கொடுக்கும்போது, நாம்‌ தேவனுடைய 
சித்தத்தையும்‌ அவருடைய விருப்பத்தையும்‌ 
அறிந்துகொள்வோம்‌. தேவனே நமக்கு 
ம்மைப்பற்றி வெளிப்படுத்துகிறார்‌. 
தம்முடைய  சித்தத்தைப்பற்றிய அறிவினால்‌ 
கர்த்தர்‌ இந்த உலகத்தை ஆசீர்வதிக்கிறார்‌. 

தேவனுடைய வாயினின்று. டை 
புத்தியும்‌ வரும்‌. தேவன்‌ 
தீர்க்கதரிசிகள்‌ மூலமாயும்‌ 
எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகள்‌ மூலமாயும்‌, 
தம்முடைய ஊழியக்காரர்‌ மூலமாயும்‌ நம்மோடு 
பேசுகிறார்‌. அவர்களுடைய உபதேசத்தின்‌ 
மூலமாய்‌ நமக்கு அறிவும்‌ புத்தியும்‌ வரும்‌. 
நாம்‌ சத்தியத்தை அறிந்துகொள்ள வேண்டும்‌. 
நன்மை இன்னதென்று புரிந்துகொள்ள 
வேண்டும்‌. தேவனே சர்வவல்லமையுள்ளவர்‌ 
என்பதையும்‌, அவரே சர்வஞானமுள்ளவர்‌ 
என்பதையும்‌ அறிந்துகொள்ள வேண்டும்‌. 
கர்த்தரை அறியும்‌ அறிவே மெய்யான 


பிரகாரம்‌ கிரியை நடப்பிப்பார்கள்‌. அவர்கள்‌ 
நீதியின்‌ பாதையில்‌ நடப்பார்கள்‌. 
அவர்களிடத்தில்‌ அறிவும்‌ புத்தியும்‌ இருக்கும்‌. 
நீதிமான்கள்‌ கர்த்தருடைய மகிமையைத்‌ 
தேடுகிறவர்கள்‌. ர்த்‌ 
ஊழியத்திற்காக 
வேறுபிரிக்கப்பட்டிருக்கிறார்கள்‌. 
எல்லோருக்கும்‌ தம்முடைய 

கொடுத்தாலும்‌, 

நீதிமான்களுக்கென்று. அவர்‌ விசேஷித்த. 
மெய்ஞானத்தை வைத்து வைத்திருக்கிறார்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பரிகத்த ஆலியானவர்‌ தேவனைப்பற்றி 
அவருடைய வார்த்தையில்‌ 
வெளிப்படுத்துகிறார்‌. வேதாகமத்தில்‌ 
பரிசுத்த ஆவியானவர்‌ வெளிப்பாட்டின்‌ 
ஆவியானவராக கிரியை நடப்பிக்கிறார்‌. அதே 
ஆவியானவர்‌ நீதிமான்களின்‌ இருதயத்தில்‌, 
ஞானத்தின்‌ ஆவியானவராயிருக்கிறார்‌. 
'மெய்ஞானம்‌"' என்னும்‌ வார்த்தைக்கு. 
மெய்யான அறிவு, மெய்யான சந்தோஷம்‌, 
மெய்யான ஆறுதலும்‌ சமாதானமும்‌" என்று 
பொருள்‌. என்னைச்‌ சிநேகிக்கிறவர்கள்‌ 
சுதந்தரிக்கும்படிக்கும்‌, 
களஞ்சியங்களை நான்‌ 
அவர்களை நீதியின்‌ 
நியாயபாதைகளுக்குள்ளும்‌ 
நடத்துகிறேன்‌” (நீதி 8:20,21) 


நீதியின்‌ பாதைகளில்‌ நடக்கிறவர்க 
சில, சமயங்களில்‌ சோதனை 
சிக்கிக்கொள்வதற்கு வாய்ப்புள்ளது. 
நீதிமான்களின்‌ விசுவாசமும்‌ சோதனைக்கு 
உட்படுத்தப்படலாம்‌. நீதிமான்களுக்கும்‌ 
ஆபத்துக்கள்‌ வரலாம்‌. கர்த்தரோ 
உத்தமமாய்‌ நடக்கிறவர்களுக்கு 
கேடகமாயிருக்கிறார்‌. கர்த்தருடைய 
பிள்ளைகளை தீங்கு அணுகாது. கர்த்தரே 
நமக்கு கேடகமாமிருப்பதினால்‌, வாதை 
நம்முடைய கூடாரத்தை நெருங்காது. கர்த்தர்‌ 
நம்மைப்‌ பாதுகாப்பதே நமக்கு மெய்யான 
பாதுகாப்பு 


கர்த்தர்‌ நியாயத்தின்‌ நெறிகளை 
தற்காத்து. தம்முடைய பரிசுத்தவான்‌௧ளின்‌ 
பாதையைக்‌ காப்பாற்றுகிறார்‌. நாம்‌ 
கர்த்தருடைய வழியில்‌ நடக்கும்போது, 
எந்தவித சேதமும்‌, நாசமோசமும்‌ நமக்கு 
தீங்கு செய்யாது. நாம்‌ தேவனை நம்பி, 
அவரை. சார்ந்து ஜீவிக்கவேண்டும்‌. 
தேவனுடைய ஞானத்தைத்‌ நேடி அதைப்‌ 
பெற்றுக்கொள்ளவேண்டும்‌. அப்போது 
கர்த்தர்‌ நம்முடைய நீதியைத்‌ தாங்குவார்‌ 
நம்முடைய பாதையைக்‌ காப்பாற்றுவார்‌. 
கர்த்தர்‌ நமக்குள்‌ கிரியை நடப்பிப்பார்‌. 
கர்த்தருடைய கிரியை நம்முடைய 
இரட்சிப்புக்கேதுவானதாயிருக்கும்‌. 


மெய்ப்பொருளைச்‌ 
அவர்களுடைய 
நிரப்பும்டிக்கும்‌, 
வழியிலும்‌, 





i THE 
யாய 


ர்‌ ஞானத்தைத்‌ 
நாம்‌... நீதியையும்‌, 
நியாயத்தையும்‌, நிதானத்தையும்‌, சகல 
நல்வழிகளையும்‌ அறிந்துகொள்வோம்‌. 
தேவனுடைய வார்த்தையினாலேயே நம்மால்‌ 
முடியும்‌. 
நமக்குள்‌ 
டி 


கர்த்தர்‌ நமக்கு 


தரும்போது 


உரியவர்களாயிருப்போம்‌. 
கர்த்தருக்குச்‌ 
மனுஷருக்குரிய மனுஷருக்கு செலுத்துவோம்‌. 


துன்மார்க்கர்‌ 
நீதி 2 : 10-15 


நீதி ௮10, ஞானம்‌ உன்‌ இருதயத்தில்‌ 
பிரவேசித்து, அறிவு உன்‌ 


ஆத்துமாவுக்கு இன்பமாயிருக்கும்‌ 
போது, 


நீதி வ. 
காப்பாற்றும்‌, 


பாதுகாக்கும்‌. 


நீதி 1௨, அதினால்‌ ந 
துன்மார்க்கனுடைய வழிக்கும்‌, 
மாறுபாடு பேசுகிற மனுஷனுக்கும்‌, 


நீதி 218. அந்தகார வழிகளில்‌ நடக்க 
தீதிநெறிகளை விட்டு, 


நீதி க்‌. தீமைசெய்ய மகிழ்ந்து, 
துன்மார்க்கருடைய  மாறுபாடுகளில்‌ 


களிகூருகிறவர்களுக்கும்‌, 


நீதி 2:15. மாறுபாடான பாதைகளிலும்‌ 
கோணலான. வழிகளிலும்‌ 
நடக்கிறவர்களுக்கும்‌ ந 
தப்புவிக்கப்படுவாய்‌. 


நல்யோசனை உன்னைக்‌ 
புத்தி உன்னைப்‌ 


மெய்யான ஞானம்‌ நம்மை பாவத்தின்‌ 
வழிகளிலிருந்து விலக்கிப்‌ பாதுகாக்கும்‌. 
இந்த உலகத்தின்‌ ஐசுவரியத்தைவிட 
கர்த்தர்‌ நமக்குக்‌ கொடுக்கிற ஐசுவரியமே 
மெய்யான ஐசுவரியம்‌. கர்த்தர்‌ கொடுக்கிற 
ஐசுவரியம்‌ மாத்திரமே நம்மிடத்தில்‌ 
தங்கியிருக்கும்‌. இந்த உலகம்‌ கொடுக்கிற 
ஐசுவரியம்‌ நம்மிடத்தில்‌ தங்கியிருக்காது. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நாம்‌ பாவத்தின்‌ தீமையிலிருந்து 
விலகி ஜீவிக்கவேண்டும்‌. பாவத்தில்‌ 
சிக்கிக்கொண்டால்‌ அழிவு வரும்‌. பாவம்‌ 
நம்மை ஆளுகை செய்யாமல்‌, தேவனுடைய 
ஞானம்‌ நம்மை ஆளுகை செய்யவேண்டும்‌. 
ஞானம்‌ நம்முடைய இருதயத்தில்‌ 
பிரவேசிக்கவேண்டும்‌. அறிவு நம்முடைய 
ஆத்துமாவுக்கு இன்பமாயிருக்கவேண்டும்‌. 
நம்முடைய இருதயத்தில்‌: ஞானம்‌ 
பிரவேசிக்கும்போது, அது பிசைந்த 
மாவைப்போல இருக்கிறது. பிசைந்த 
மாவானது. தன்னுடைய கிரியைகளை, 
ஆரவாரமில்லாமல்‌ அமைதியாகச்‌ செய்யும்‌ 
அதுபோலவே நம்முடைய இருதயத்தில்‌ 
பிரவேசித்திருக்கிற ஞானமும்‌, நமக்கு நன்மை 
செய்யும்‌. 


ஞானம்‌ நம்முடைய இருதயத்தில்‌: 
பிரவேசிக்கும்போது... நாம்‌ ஞானத்திற்கு 
அடிமைகளாகயிருப்பதில்லை. ஞானம்‌ நம்மை 
ஆளுகை. செய்வதற்கு, நம்மை 
சந்தோஷமாக ஒப்புக்கொடுக்கிறோம்‌. 
ஆகையினால்‌ ஞானத்தினால்‌ உண்டாகிற 
அறிவு. நம்முடைய ஆத்துமாவுக்கு 
இன்பமாயிருக்கிறது. 


நமக்குள்‌ பிரவேசித்திருக்கிற 
நம்மை பல தீங்குகளுக்கு 
பாதுகாக்கிறது. நல்யோசனை 
காப்பாற்றும்‌. புத்தி நம்மைப்‌ பாதுகாக்கும்‌. 
தேவன்‌ கொடுக்கும்‌ மெய்ஞானத்தினால்‌, 
நாம்‌ துன்மார்க்கனுடைய வழிக்கும்‌, மாறுபாடு 
பேசுகிற மனுஷனுக்கும்‌ 
தப்புவிக்கப்படுகிறோம்‌. 


துன்மார்க்கர்‌ அந்தகார வழிகளில்‌ 
நடக்கிறார்கள்‌. அவர்கள்‌ நீதிநெறிகளை 
விட்டு விலகுகிறார்கள்‌. அவர்கள்‌ தீமை 
செய்ய மகிழ்கிறார்கள்‌. துன்மார்க்கர்‌ 
மாறுபாடுகளில்‌ களிகூருகிறார்கள்‌. அவர்கள்‌ 
மாறுபாடான பாதைகளிலும்‌, ட்‌ 
வழிகளிலும்‌ நடக்கிறார்கள்‌. 

இவர்களை விட்டு 'விலகிவரவேண்டும்‌. 
நம்முடைய சுயமுயற்சியினால்‌, நம்மால்‌ 
இவர்களைவிட்டு விலகி வரமுடியாது. 
தேவனுடைய ஞானம்‌ நம்முடைய இருதயத்தில்‌ 
பிரவேசிக்கும்போது, அந்த ஞானம்‌ நம்மை 
துன்மார்க்கருக்குத்‌ தப்புவிக்கும்‌. 





i= FT 
TT 


துன்மார்க்கர்‌ 
வார்த்தைகளைப்‌ பேசுகிறார்கள்‌. அவர்கள்‌ 
தேவனுக்கும்‌, அவருடைய வார்த்தைக்கும்‌. 
விரோதமாகப்‌ பேசுகிறார்கள்‌. அவர்கள்‌ 
நீதியின்‌ பாதையைவிட்டு விலகி, அநீதியின்‌ 
பாதையில்‌ செல்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
பாதையில்‌ நடக்கிறார்கள்‌. துன்மார்க்கர்‌ 
வெளிச்சத்தை வெறுக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
தங்களுடைய அறியாமையினால்‌, இருளில்‌ 
நடப்பதுபோல தடவித்திரிகிறார்கள்‌. 
இவர்கள்‌ குருடருக்கு  வழிகாட்டுகிற 
குருடரைப்போல இருக்கிறார்கள்‌. இவர்களும்‌ 
இருளில்‌ நடக்கிறார்கள்‌. மற்றவர்களையும்‌ 
இருளில்‌ தள்ளிவிடுகிறார்கள்‌. 


மாறுபாடான. 


துன்மார்க்கர்‌ மாறுபாடுகளில்‌ 
களிகூருகிறார்கள்‌. தங்களுடைய 
பாவங்களை சந்தோஷமாய்ச்‌ செய்கிறார்கள்‌. 
தாங்களும்‌ பாவம்‌ செய்கிறார்கள்‌. 
மற்றவர்களையும்‌ பாவம்‌ செய்யத்‌ 
தூண்டுகிறார்கள்‌. இவர்கள்‌ தீமையை 
மகிழ்ந்து செய்கிறார்கள்‌. மற்றவர்கள்‌ பாவம்‌ 
செய்யும்போதும்‌ இவர்கள்‌ 
மச்சி கிறார்கள்‌... பாம்‌ செய்வதத்த 
வாய்ப்பு கிடைக்கும்போதெல்லாம்‌ அதை 
சந்தோஷமாய்ச்‌ ய்கிறார்கள்‌ 
இவர்களுடைய 

மாறுபாடாகயிருக்கிறது. 

கோணலான ல்‌ 

இவர்களுடைய இருதயம்‌ 
கடினப்பட்டிருக்கிறது. 


பாவிகள்‌. 
பாவங்களிலிருந்து 
கோணலான வழிகளில்‌ சுற்றி சுற்றி நடந்து, 
தப்பிக்க முயற்சி செய்கிறார்கள்‌. இவர்கள்‌ 
ஒருவேளை மனுஷரை ஏமாற்றலாம்‌. 
கர்த்தரை யாராலும்‌ ஏமாற்ற முடியாது. 
துன்மார்க்கர்‌ தங்கள்‌ பாவங்களை 
மனுஷருக்கு மூடி மறைக்கலாம்‌. தேவனுக்கு 
பாக எதையும்‌ மூடி மறைக்க முடியாது. 
வனுக்குத்‌ தெரியாத இரகசியம்‌: 
எதுவுமில்லை. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


துன்மார்க்கருடைய வழிகள்‌ 
கோணலாகவும்‌, அவர்களுடைய பாதைகள்‌ 
மாறுபாடானவைகளாகவும்‌ இருப்பதினால்‌, 
நாம்‌ அவற்றிற்கு விலகி நடக்கவேண்டும்‌. 
நீதிமன்‌ பாதையில்‌ நடக்கவேண்டும்‌. 
துன்மார்க்கரைவிட்டு நாம்‌ 
விலகவேண்டுமென்றால்‌, நமக்கு 
தேவனுடைய உதவியும்‌ ஒத்தாசையும்‌ தேவை. 
தேவனுடைய ஞானம்‌. நம்முடைய 
இருதயத்தில்‌ பிரவேசிக்கும்போது, நாம்‌. 
துன்மார்க்கருடைய பாவமான வழிகளுக்கு 
தப்புவிக்கப்படுவோம்‌. 


பரஸ்திரி 
நீதி 2 : 16-19 


நீதி 216. தன்‌ த்‌ நாயகனை 
ட்டு, தேவனுடைய 
த கலைகள்‌ மறத்து, 


நீதி 217. 
வார்த்தைகனைப்பேசும்‌ 
பெண்ணாகிய 


தப்புவிக்கப்படுவாய்‌. 


நீதி 28. அவளுடைய வீடு, 
மரணத்துக்கும்‌, அவளுடைய பாதைகள்‌ 
மரித்தோரிடத்திற்கும்‌ சாய்கிறது. 


நீதி 218. 
போகிறவர்களில்‌ ஒருவரும்‌ 
திரும்புகிறதில்லை, ஜீவபாதைகவில்‌ 
வந்து சேருகிறதுமில்லை. 


துன்மார்க்கமான ஸ்திரீகள்‌ தங்கள்‌ 
மாம்சத்தின்‌ இச்சைகளை 
நிறைவேற்றுவதற்கு பிரயாசப்படுவார்கள்‌. 
இப்படிப்பட்ட ஸ்திரீகள்‌ பரஸ்திரீகள்‌ என்று, 
அழைக்கப்படுகிறார்கள்‌. இவர்கள்‌ 
தங்களையும்‌ கெடுத்துப்போடுவார்கள்‌. 
மற்றவர்களையும்‌ கெடுத்துப்போடுவார்கள்‌. 
நம்முடைய சரீரம்‌ தேவனுடைய 
ஆலயமாயிருக்கிறது. அந்நிய பெண்ணாகிய 
்‌ தன்னுடைய சரீரத்தையும்‌ 
ர மற்ற 


இச்சுகமான 
அந்திய 
பரஸ்திரீக்கும்‌ 


அவளிடத்தில்‌ 


அத்தன 5 யுத்தமுண்டாகும்‌. 





i= THE 
TT 


பரஸ்திரீயானவள்‌ 
என்றும்‌ அழைக்கப்படுகிறாள்‌. 


சேர்ந்தவளாகயிருந்தாலும்‌, 

தேவனுடைய உடன்படிக்கையை 

அதைவிட்டு. 

பரஸ்திரீயானவள்‌ 

நாயகனைவிட்டு விலகியிருக்கிறாள்‌. 

தேவனுடைய 

மறந்திருக்கிறாள்‌. 

வார்த்தைகளைப்‌ 

மனுஷனைப்‌ பார்க்கும்போது. அவனைப்பற்றி 

ஆசை வார்த்தைகளைப்‌ பேசுகிறாள்‌. 

அளவுக்கு அதிகமாக அவனை புகழுகிறாள்‌. 
வார்த்தையில்‌ சத்தியமும்‌: 


காண்பிக்கமாட்டாள்‌. 
நெலீலாளை விரும்பினான்‌. தெல்லாளோ 
சிம்சோன்‌ மூலமாய்‌ வரும்‌ ஆதாயத்தை 
விரும்பினாள்‌. அவள்‌ சிம்சோனை மெய்யாக 
நேசிக்கவில்லை. தெலீலாள்‌ தன்னுடைய 
ஆசைகளை நிறைவேற்றுவதற்கு, 
சிம்சோனை 9 கருவியாகப்‌ 
பயன்படுத்திக்கொண்டாள்‌. 


பரஸ்திரீக்கு எந்த மனுஷன்‌ மீதும்‌ 
உண்மையான அன்பு இருக்காது. அவள்‌ 
அவனுடைய ஐசுவரியத்தின்மீதும்‌, 
சம்பத்தின்மீதும்‌ ஆசைப்படுவாள்‌. 
தன்னுடைய ஆசைகளை நிறைவேற்றுவதற்கு 
அவனைப்‌ பயன்படுத்துவாள்‌. இப்படிப்பட்ட 
பரஸ்திரீ தன்னுடைய புருஷனுக்கும்‌ 
உண்மையுள்ளவளாயிருக்க மாட்டாள்‌. 
கர்த்தருக்கும்‌. உண்மையுள்ளவளாயிருக்க 
மாட்டாள்‌. தன்னுடைய 
உடன்படிக்கையை மீறுவாள்‌. 
பரிசுத்த உடன்படிக்கையையும்‌ மீறுவாள்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


ஒரு ஸ்திரீயும்‌ புருஷனும்‌ யாருக்கும்‌ 
ரியாமல்‌ மறைவாகப்‌ பாவம்‌ 
செய்யும்போது, அது யாருக்கும்‌ தெரியாமல்‌ 
இரகசியமாக க்கும்‌ என்று 
நினைப்பார்கள்‌. தேவனோ எல்லாவற்றையும்‌ 
பார்க்கிறவர்‌. அவர்களுடைய பாவத்திற்கு 
தேவன்‌ கண்ணாரக்கண்ட 
தேவனே தமக்கும்‌ 
மனுஷருக்கு உடன்படிக்கை 
பண்ணிலிருக்கிறார்‌ இந்த உடன்படிக்கையில்‌ 
தேவனுக்கும்‌ ஒரு பங்கு உண்டு. 
மனுஷருக்கும்‌ பங்கு உண்டு. தேவனுடைய 
உடன்படிக்கையின்‌ பிரகாரம்‌, புருஷனும்‌ 
மனைவியும்‌ ஒருவருக்கொருவர்‌ 
உண்மையுள்ளவர்களாயிருக்க வேண்டும்‌. 
அவர்கள்‌ தங்கள்‌ தாம்பத்திய 
வாழ்க்கையில்‌, தேவனுடைய 
பிரமாணத்திற்குக்‌ கீழ்ப்படியவேண்டும்‌. 
கர்த்தருடைய பிரமாணத்தை மீறும்போது, 
அவர்கள்‌ மனுஷருக்கு விரோதமாகவும்‌, 
தேவனுக்கு விரோதமாகவும்‌ பாவம்‌ 
செய்கிறார்கள்‌. 


a 


விபசார பாவம்‌. மனுஷருடைய 
சரீரத்தையும்‌ அழிக்கிறது. அவர்களுடைய 
ஆத்துமாவையும்‌ அழிக்கிறது. பரஸ்திரீயின்‌ 
ம்‌ அவளுடைய பல்‌ 
ய்கிறது. 
போகிறவர்கள்‌ "ஒருவரும்‌ 
ஜீவபாநைகளில்‌ வந்து 
சேருகிறதுமில்லை. விபசாரம்‌ என்பது 
ஒரு. கண்ணியைப்போன்றது. 
சிக்கிக்கொள்கிறவர்கள்‌, 
விடுதலை பெறுவதற்கு வாய்ப்பில்லை. 


அந்நிய பெண்ணாகிய பரஸ்திரீ 
என்னும்‌ வாக்கியம்‌ விக்கிரகாராதனையைக்‌ 
குறிக்கிறது என்றும்‌ வேதபண்டிதர்கள்‌ 
வியாக்கியானம்‌. சொல்லுகிறார்கள்‌. 
விக்கிரகாராதனை என்பது 
ஆவிக்குரிய விபசாரம்‌. நம்மிடத்தில்‌ 
தேவனுடைய மெய்யான 
ஞானம்‌ இருக்கும்போது, 
நாம்‌ விக்கிரகாராதனையையும்‌, 
விக்கிரகாராதனைக்காரரையும்‌ விலகி 
ஜீவிப்போம்‌. தேவனுடைய ஞானம்‌ நம்மை 
மாம்ச இச்சையிலிருந்து, விலக்கிப்‌ 
பாதுகாக்கும்‌. மாம்சம்‌ நம்முடைய ஆவியை 
ஆளுகை செய்யாமல்‌, ஆலி நம்முடைய 
மாம்சத்தை ஆளுகை செய்யும்‌. இவற்றிற்கு 
ஞானம்‌ நம்முடைய இருதயத்தில்‌ பிரவேசிப்பது 
அவசியமாயிருக்கிறது. 





ழ்‌ நள 
யாய 


நல்லவர்களின்‌ வழி 
நீதி 2120-22. 


நீதி 2:20. ஆதலால்‌ தீ நல்லவர்களின்‌. 
வழியிலே நடத்து, நீதிமான்களின்‌. 
பாதைகளைக்‌ காத்துக்கொன்‌ வாயாக. 


நீதி ஜம. 
பூமியிலே 
உத்தமர்கள்‌. 
தங்கியிருப்பார்கன்‌. 


நீதி 22௨, துன்மார்க்கரோ 
பூமியிலிருந்து அறுப்புண்டுபேவார்கன்‌; 
துரோகிகள்‌ அதில்‌ இராதபடிக்கு 
திர்முலமாவார்கன்‌. 


செவ்வையானவர்கன்‌ 
வாசம்பண்ணுவார்கன்‌; 
அதிலே 


ஞானம்‌ நன்மைக்கு நேராக நம்மை 
வழிநடத்தும்‌. நாம்‌ நல்லவர்களின்‌ வழியில்‌ 
நடக்கவேண்டும்‌, நீதிமான்களின்‌ பாதைகளை 
நாம்‌ காத்துக்கொள்ளவேண்டும்‌. நீதியின்‌ 
பாதையில்‌ நடப்பதே மெய்யான பல்‌ 
பூர்வகாலத்தில்‌ காணப்பட்ட 

பாதைகளை விசாரித்து, நாம்‌ அவற்றில்‌ 
நடக்கவேண்டும்‌. 


“வழிகளிலே நின்று. பூர்வ பாதைகள்‌ 
எவையென்று கேட்டு விசாரித்து, நல்ல வழி 
எங்கே என்று பார்த்து. அதிலே நடவங்கள்‌; 
அப்பொழுது உங்கள்‌ ஆத்துமாவுக்கு 
இளைப்பாறுதல்‌ கிடைக்கும்‌ என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌” (எரே 6:16. 


“நீங்கள்‌ அசதியாயிராமல்‌, 
வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை 
விசுவாசத்தினாலும்‌ நீடிய பொறுமையினாலும்‌ 
சுதந்தரித்துக்‌ கொள்ளுகிறவர்களைப்‌ 
பின்பற்றுகிறவர்களாயிருந்து. உங்களுக்கு 
நம்பிக்கையின்‌ பூரண நிச்சயமுண்டாகும்படி 
நீங்கள்‌ யாவரும்‌ முடிவுபரியந்தம்‌ அப்படியே 
ஜாக்கிரதையைக்‌ காண்பிக்கவேண்டுமென்று 
ஆசையாயிருக்கிறோம்‌” (எபி 621,12). 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆகையால்‌, மேகம்போன்ற இத்தனை 
திரளான சாட்சிகள்‌ நம்மைச்‌ 
சூழ்ந்துகொண்டிருக்க, பாரமான 
யாவற்றையும்‌, நம்மைச்‌ சுற்றி நெருங்கிநிற்கிற 
பாவத்தையும்‌ தள்ளிவிட்டு, விசுவாசத்தைத்‌ 
துவக்குகிறவரும்‌  முடிக்கிறவருமாயிருக்கிற 
இயேசுவை நோக்கி, நமக்கு நியமித்திருக்கிற 
ஒட்டத்தில்‌ பொறுமையோடே ஒடக்கடவோம்‌" 
(எபி 12:1). 


நீதிமான்களின்‌ 
ஜீவனுக்கேதுவான 

நாம்‌ நீதிமான்களின்‌ 
காத்துக்கொள்ளவேண்டும்‌. நம்முடைய 
முற்பிதாக்கள்‌, தீர்க்கதரிசிகள்‌ ஆகியோர்‌ 
நீதியின்‌ பாதையிலே நடந்தார்கள்‌. அவர்கள்‌ 
நடந்த பாதை நீதிமான்களின்‌ பாதையாகவும்‌, 
நல்லவர்களின்‌ வழியாகவும்‌ இருக்கிறது. 


பாதை 
பாதையாயிருக்கிறது. 
பாதைகளைக்‌ 


துன்மார்க்கருக்கும்‌ 
வெவ்வேறுவிதமான முடிவு உண்டாகும்‌. 
செல்வையானவர்கள்‌ பூமியிலே. 
வாசம்பண்ணுவார்கள்‌; உத்தமர்கள்‌ அதிலே 
துன்மார்க்கரோ 
அறுப்புண்டுபோவார்கள்‌;: 
அதில்‌ இராதபடிக்கு 
நிர்மூலமாவார்கள்‌. உத்தமர்கள்‌ தங்கள்‌ 
ஜீவியகாலம்‌ முழுவதிலும்‌ சமாதானமாயும்‌, 
சந்தோஷமாயும்‌ ஆறுதலாயும்‌ ஜீவிப்பார்கள்‌. 
துன்மார்க்கரோ அழிந்துபோவார்கள்‌. 


உத்தமருக்கும்‌ 





i ETHER 
TT 


விசுவாசிகளாகிய நாம்‌ கர்த்தரை 
நம்பி ஜீவிக்கவேண்டும்‌. கர்த்தருடைய 
போதகத்திற்கும்‌, அவருடைய கட்டளைக்கும்‌ 


நிறைவேற்றவேண்டும்‌. இதுவே ௦ 
சந்தோஷத்தைப்‌ பெற்றுக்கொள்வதற்கு வழி 
(நீதி 31-4. நாம்‌ கர்த்தரை சார்ந்து 
ஜீவிக்கவேண்டும்‌. இதுவே நம்முடைய 
பாதுகாப்புக்கு வழி (நீதி 3:5). 

நாம்‌ கர்த்தருக்குப்‌ பயந்து, 
ஜீவிக்கவேண்டும்‌. நாம்‌. 
ஆரோக்கியம்‌ பெறுவதற்கு வழி ட்ட 378) 
நம்முடைய பொருளாலும்‌, வின்‌ 
முதற்பனாலும்‌ 
கனம்பண்ண வேண்டும்‌. 
பெறுவதற்கு வழி (நீதி 3.910). நமக்கு, 
வரும்‌ சிட்சைகளை தாங்கிக்கொள்ள 
வேண்டும்‌. இதுவே நாம்‌ நன்றாயிருப்பதற்கு 
வழி (நீதி 31/12) 

எல்வளவு 
ஞானத்தைக்‌ 
ஞானத்தைக்‌ 
பாக்கியவான்‌. 


தன்‌ 
இதுவே ஐசுவரியம்‌: 


பிரயாசப்பட்டாலும்‌ 
கண்டடையவேண்டும்‌. 
கண்டடைகிற மனுஷன்‌ 
(நீதி 3:13-20) 
ன்‌ நியதிகள்‌ நம்மை ஆளுகை. 
செய்யவேண்டும்‌ ந த்தது தத்தர்‌ 
நம்முடைய நம்பிக்கையாயிருப்பார்‌. அவர்‌ 
நம்மைப்‌ பாதுகாப்பார்‌ (நீதி 3:21-26) 
நம்மால்‌ செய்ய முடிகிற எல்லா 
நன்மைகளையும்‌ நாம்‌ பிறருக்குச்‌ 
செய்யவேண்டும்‌. நாம்‌ பிறருக்கு ஒரு 
தீங்கும்‌ செய்யக்கூடாது (நீதி 3:27-35). 


கர்த்தருடைய கட்டனைகள்‌ 


நீதி 3-2 


நீதி 30. என்‌ மகனே, என்‌ 
போதகத்தைமறவாதே; உன்‌ இருதயம்‌ 
என்‌ கட்டனைகளைக்‌ காக்கக்கடவது.. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


நீதி 32, அவைகள்‌ உனக்கு நீடித்த 
நாட்களையும்‌, தீர்க்காயுசையும்‌, 
சமாதானத்தையும்‌ பெருகப்பண்ணும்‌. 


ம்முடைய ஜீவியம்‌ தேவனோடு 
க்விக்‌ இதுவே நமக்கு 
மெய்யான  ஆசிர்வாதத்தைத்‌ தரும்‌. 
கர்த்தரோடு ஜக்கியமாகமிருப்பதினால்‌ நமக்கு 
அநேக நன்மைகள்‌ உண்டாகும்‌. தேவனுடைய 
போதகத்திற்கும்‌, 
கட்டளைகளுக்கும்‌. ம்‌ 
முக்கியத்துவம்‌ கொடுக்கவேண்டும்‌. 
அவற்றை மதிக்கவேண்டும்‌. அவற்றைப்‌ 
போற்றிப்புகழவேண்டும்‌. நாம்‌ ஒருபோதும்‌ 
கர்த்தருடைய போதகத்தை 
ந்துவிடக்கூடாது. நம்முடைய இருதயம்‌ 
த்தருடைய கட்டளைகளை எப்போதும்‌ 
காத்துக்கொள்ளவேண்டும்‌. அவையே 
நம்முடைய ஜீவியத்தை ஆளுகை செய்யும்‌ 
பிரமாணமாயிருக்கவேண்டும்‌. 


கர்த்தருடைய போதகமும்‌, கட்டளையும்‌ 
நம்முடைய மூளையில்‌ இருந்தால்‌ மாத்திரம்‌ 
போதாது. அது நம்முடைய இருதயத்திலும்‌ 
இருக்கவேண்டும்‌. நம்முடைய இருதயம்‌ 
தேவனுடைய கட்டளைகளை 
காத்துக்கொள்ளவேண்டும்‌. தேவனுடைய 
கட்டளைகளெல்லாம்‌ தெய்வீக 
கட்டளைகளாகும்‌. அவற்றை நாம்‌ காத்து 
நடக்கும்போது, நமக்கு அநேக நன்மைகள்‌ 
உண்டாகும்‌. கர்த்தருடைய கட்டளைகள்‌ 
நமக்கு நீடித்த நாட்களைப்‌ பெருகப்பண்ணும்‌. 
அது நமக்கு தீர்க்காயுசையும்‌, 
சமாதானத்தையும்‌ பெருகப்பண்ணும்‌. 

முதிர்வயதிலும்‌ 
வாய்ப்புள்ளது. நம்முடைய 
இருதயத்தில்‌. நாம்‌ கர்த்தருடைய 
கட்டளைகளை காத்துக்கொள்ளும்போது. 
நம்முடைய முதிர்வயதும்‌ சந்தோஷமான 
வயதாகயிருக்கும்‌. சமாதானம்‌ நிரம்பிய 
வயதாகமிருக்கும்‌. முதிர்வயதின்‌ 
வியாதிகளுக்கும்‌, வேதனைகளுக்கும்‌ நாம்‌ 
நீங்கலாயிருப்போம்‌. நம்முடைய இருதயத்தில்‌ 
கர்த்தருடைய கட்டளைகளைக்‌ 
காத்துக்கொள்ளும்போது, நம்மிடத்திலுள்ள 
சமாதானம்‌ பெருகும்‌, பெருகிக்‌ 
கொண்டேயிருக்கும்‌. 


நம்முடைய தீங்குகள்‌ 


வருவதற்கு 





ழ்‌ நள 
யாய 


கிருபையும்‌ சத்தியமும்‌ 
நீதி 3:34 


88. கிருபை ௪ ம்‌ 
கண னாக ததா பாதித்‌ 
அவைகளை உன்‌ கழுத்திலே பூண்டு, 
அவைகளை உன்‌  இருதயமாகிய 
பலகையில்‌ எழுதிக்கொள்‌.. 


நீதி 84. 
பார்வையிலும்‌ 


பார்வையிலும்‌ தயையும்‌ நற்புத்தியும்‌ 
பெறுவாய்‌. 


அதினால்‌ 


தேவனுடைய வாக்குத்தத்திற்கு நாம்‌ 
முக்கியத்துவம்‌ கொடுக்கவேண்டும்‌. 
சத்தியமும்‌ நம்மைவிட்டு 
விலகிப்போய்விடக்கூடாது. 
வாக்குத்தத்தங்களை, 
கிருபையினாலும்‌ 


பூண்டுகொள்ளவேண்டும்‌ ஒரு முக்கியமான 


ஆபரணத்தை கழுத்தில்‌ 

அணிவதுபோல, கர்த்தருடைய 

வாக்குத்தத்தங்களை, நம்முடைய கழுத்தில்‌ 

அணிந்துகொள்ள வேண்டும்‌. இந்தப்‌ 

சத்தியமும்‌, 

கிருபையும்‌ நமக்குக்‌ 

மிகப்பெரிய சிலாக்கியம்‌. 

டய இருதயமாகிய 

எழுதிக்கொள்ள வேண்டும்‌. 

கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களைத்‌ 

தியானிக்கும்போது நம்முடைய இருதயத்தில்‌ 
சந்தோஷமும்‌ சமாதானமும்‌ பெருகும்‌. 


நம்முடைய 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தேவனுடைய 


நம்முடைய 

பதியவைத்துக்கொள்‌ வேண்டும்‌. 

நமக்கு அநேக நன்மைகள்‌ உண்டாகும்‌. 
நம்மை சிருஷ்டித்த தேவனோடும்‌, 
நம்மைப்போல சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிற மற்ற 
மனுஷரோடும்‌ எவ்வாறு 
நடந்துகொள்ளவேண்டும்‌ என்று கர்த்தர்‌ 
நமக்கு உபதேசம்பண்ணுகிறார்‌. நாம்‌ 
கர்த்தருடைய உடன்படிக்கையை 
கைக்கொள்ளும்போது, நாம்‌ தேவனுடைய 
பார்வையிலும்‌ மனுஷருடைய பார்வையிலும்‌ 
தயையும்‌ நற்புத்தியும்‌ பெறுவோம்‌. 


நீதிமான்கள்‌ 
தேவனுடைய கிருபையையும்‌, 
ஆசீர்வாதத்தையும்‌, 
சிலாக்கியத்தையுமே 
ஞானத்தின்‌ பிள்ளைகள்‌ 
தேவனை நங்கள்‌ 
இரட்சகராகவும்‌, 
ஏற்றுக்கொள்கிறார்கள்‌. கர்த்தரைத்‌ தங்கள்‌ 
தேவனாகக்‌ கொண்டிருக்கிற ஜனங்கள்‌ 
பாக்கியமுள்ளவர்கள்‌. அவர்களுடைய 
இருதயத்தில்‌ கர்த்தரைத்‌ தறிக்கும்‌ தறி 
நிரம்பியிருக்கும்‌. 

நாம்‌ தேவனுடைய பார்வையில்‌ தயையும்‌ 
நற்புத்தியும்‌ பெறுவதோடு, மனுஷருடைய 
பார்வையிலும்‌ தயையும்‌ நநற்புத்தியும்‌. 
பெறுவது. நமக்கு இரட்டிப்பான. 
ஆசீர்வாதமாயிருக்கும்‌. யூதனாகிய 
மொர்தெகாய்‌ யூதருக்குள்‌ பெரியவனும்‌, 
தன்‌ திரளான சகோதரருக்கு 
பிரியமான வருமாயிருந்தார்‌. 


“யூதனாகிய மொர்தெகாய்‌ ராஜாவாகிய 
அகாஸ்வேருவுக்கு இரண்டாவதானவனும்‌, 
யூதருக்குள்‌ பெரியவனும்‌, தன்‌ திரளான 
'சகோதரருக்குப்‌ பிரியமானவனுமாயிருந்ததும்‌ 
அன்றி தன்‌ ஜனங்களுடைய 
நன்மையை நாடி, தன்‌ 
குலத்தாருக்கெல்லாம்‌  சமாதானமுண்டாகப்‌ 
பேசுகிறவனுமாயிருந்தான்‌" (எஸ்‌ 10:2. 
மொர்தெகாயும்‌ யூதஜனங்களைப்‌ 
புரிந்துகொண்டார்‌. யூதஜனங்களும்‌ அவரை 
சரியாகப்‌ புரிந்துகொண்டார்கள்‌. 


வாக்குத்தத்தங்களை, 


முதலாவதாக 
அவருடைய 
அவருடைய 
தேடுவார்கள்‌. 
கர்த்தராகிய 
ஆண்டவராகவும்‌, 
கர்த்தராகவும்‌ 





ழ்‌ நவள 
யாய 


கர்த்தரில்‌ நம்பிக்கையாயிரு 
நீதி3:5,8 


நீதி 95. உள்‌ சுயபுத்தியின்மேல்‌ 
காயாமல்‌, உன்‌ முழு இருதயத்தோடும்‌ 
கர்த்தரில்‌ நம்பிக்கையாயிருத்து, 


நீதி 8:6. உன்‌ வழிகளிலெல்லாம்‌ அவரை 
நினைத்துக்கொள்‌; அப்பொழுது அவர்‌ 
உன்‌ பாதைகளைச்‌. 
'செவ்வைப்படுத்துவார்‌. 


தேவனுடைய பராமரிப்புக்‌ ரம்‌ 
எப்போதுமே ம்க்கும்‌ 
கொடுக்கவேண்டும்‌. நமமுடைய 
சுயபுத்தியின்மேல்‌ நாம்‌ சாயாமல்‌, நம்முடைய 
முழுஇருதயத்தோடும்‌ கர்த்தரில்‌ 
நம்பிக்கையாயிருக்க வேண்டும்‌. 
விசவாசத்தோடும்‌ ஜெபத்தோடும்‌ கர்த்தரை 
சார்ந்து ஜீவிக்கவேண்டும்‌. நம்முடைய 
விசுவாசம்‌ பூரணமுள்ளதாகவும்‌, 
உறுதியானதாகவும்‌ இருக்கவேண்டும்‌ 
நம்முடைய முழுஇருதயத்தோடும்‌ கர்‌ 
நம்பிக்கையாயிருப்பதுதான்‌ நமக்கு. ந 
கர்த்தர்‌ தமக்குச்‌ 
செய்ய வல்லவர்‌ என்பதை நாம்‌ 
விசவாசிக்கவேண்டும்‌. கர்த்தர்‌ 
நன்மையானதையும்‌, மேன்மையானதையும்‌ 
தம்முடைய ஞானத்தின்‌ பிரகாரமாகவும்‌, 
தம்முடைய தெய்வீக பராமரிப்பின்‌ 
பிரகாரமாகவும்‌ நமக்கு செய்வார்‌ என்று 


சித்தமானவற்றை 


அவருடைய 
றக தத ஒத்திருக்கும்‌. 


எப்போதுமே 

ஈவுகளை மாத்திரமே. கொடுக்கிறவர்‌. 
தேவனுடைய நன்மையான ஈவுகளை நாம்‌ 
பெற்றுக்கொள்ளவேண்டுமென்றால்‌ நம்முடைய 
முழுஇருதயத்தோடும்‌ நாம்‌ கர்த்தரில்‌ 
நம்பிக்கையாயிருக்கவேண்டும்‌. 
வழிகளிலெல்லாம்‌ 
நினைத்துக்கொள்ளவேண்டும்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நாம்‌ எந்தப்‌ பாதையில்‌ 
நடக்கவேண்டுமென்று கர்த்தருடைய 
ஆலோசனையைக்‌ கேட்கவேண்டும்‌. அதன்‌ 
பிரகாரமாக நடக்கவேண்டும்‌. அப்பொழுது 
கர்த்தர்‌ நம்முடைய பாதைகளை 
செவ்வைப்படுத்துவார்‌. நாம்‌ கர்த்தருக்குள்‌ 
பாதுகாப்பாகயிருப்போம்‌. கர்த்தருக்குள்‌ 
அநேக நன்மைகளைப்‌ பெற்றுக்கொண்டு 
சந்தோஷமாயிருப்போம்‌. நம்முடைய ஆரம்பம்‌ 
அற்பமானதாமிருந்தாலும்‌, நம்முடைய முடிவோ 
சந்தோஷமும்‌, சம்பூரணமுமுள்ளதாயிருக்கும்‌. 


கர்த்தருக்குப்‌ பயப்படு 
நீதி 3:78 


நீதி 3:7. நீ உன்னை ஞானியென்று 
எண்ணாதே; கர்த்தருக்குப்‌ பயந்து, 
தீமையை விட்டுவிலகு. 


நீதி 38. அது உன்‌ நாபிக்கு 
ஆரோக்கியமும்‌, உன்‌ எலும்புகளுக்கு 
ஊனுமாகும்‌. 


கர்த்தருடைய பிள்ளைகளும்‌ 
மூன்றுவிதமான. ஆலோசனைகள்‌ இங்கு 
சொல்லப்பட்டிருக்கிறது. அவையாவன 

1... நாம்‌ நம்மை ஞானியென்று 
எண்ணக்கூடாது. கர்த்தருக்கு முன்பாக 
நம்மைத்‌ தாழ்த்தவேண்டும்‌. கர்த்தருக்குப்‌ 
பயந்து தீமையைவிட்டு விலகவேண்டும்‌. 
2. நம்முடைய பொருளாலும்‌, நம்முடைய 
எல்லா விளைவின்‌. முதற்பலனாலும்‌ 
கர்த்தரைக்‌ கனம்பண்ணவேண்டும்‌. 3. நாம்‌ 
கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக 
எண்ணக்கூடாது. அவர்‌ நம்மைக்‌ 
கடிந்துகொள்ளும்போது, நாம்‌ 
சோர்ந்துபோய்விடக்கூடாது. 





f= FTE 
TT 


உண்மையாயும்‌, உத்தமமாயும்‌ 
நிறைவேற்றவேண்டும்‌. விசுவாசிகள்‌ 
எல்லோரிடத்திலும்‌ கர்த்தருக்குப்‌ பயப்படும்‌ 
பயம்‌ இருக்கவேண்டும்‌. கர்த்தரே நம்முடைய 
எஜமானர்‌ என்றும்‌, அவரே நம்மை 
ஆளுகை செய்கிற சர்வஆளுநர்‌ என்றும்‌ 
விசுவாசித்து, கர்த்தருக்குப்‌ பயந்து 
ஜீவிக்கவேண்டும்‌. 


நம்முடைய ஜீவியத்தில்‌ தேவனுடைய 
பிரமாணம்‌ ஆளுகை செய்யவேண்டும்‌. 
தேவனுடைய சித்தத்திற்கு நம்முடைய 
சித்தத்தை ஒப்புக்கொடுக்கவேண்டும்‌. நம்மை 
நாமே நினைத்துப்‌ பார்க்கும்போது, நம்மை. 
ஞானியென்று எண்ணக்கூடாது. நம்முடைய 
பார்வையில்‌ நாம்‌ 'ஞானிகளாகத்‌ 
தெரியக்கூடாது. இருதயத்தில்‌ காணப்படும்‌ 
பெருமை தேவனுடைய உபதேசத்திற்கு: 
சத்துருவாகயிருக்கிறது. நம்மிடத்தில்‌ 
பெருமையிருக்கும்போது. நம்முடைய 
இருதயத்தில்‌ தேவனுக்குப்‌ பயப்படும்‌ பயம்‌ 
இருக்காது. தேவனுடைய சித்தத்திற்கு 
நம்மைக்‌ கீழ்ப்படுத்துவதற்குப்‌ பதிலாக, 
நம்முடைய சுயசித்தத்தை நிறைவேற்றவே. 
பிரியப்படுவோம்‌. 


நாம்‌ கர்த்தருக்கு பயந்தால்‌ மாத்திரம்‌ 
போதாது. கர்த்தருக்குப்‌ பயந்து, 

நீமையைவிட்டு விலகவும்‌ வேண்டும்‌. 

கர்த்தருடைய நாமத்தைத்‌ தூஷிக்கிற எந்தக்‌ 

காரியத்தையும்‌ நாம்‌ செய்துவிடக்கூடாது. 

கர்த்தருடைய 

விலகிப்போய்விடவும்‌ 

பண்ணக்கூடாது. 

ஐக்கியமாகயிருக்கிறவர்கள்‌ 

ஐக்கியமாயிருக்கமாட்டார்கள்‌. 


பயந்து, 
நமக்கு 


நாம்‌ கர்த்தருக்குப்‌ 
தீமையைவிட்டு விலகும்போது. 
ஆவிக்குரிய ஆசிர்வாதங்கள்‌ கிடைக்கும்‌. 
நம்முடைய சரீரத்திற்கு போஜனம்‌ தேவை. 
கர்த்தருக்குப்‌ பயந்து தீமையைவிட்டு 
விலகும்போது, நம்முடைய நாபிக்கு 
ஆரோக்கியமும்‌, நம்முடைய எலும்புகளுக்கும்‌ 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தருக்குப்‌ பயப்படுகிறவர்கள்‌,, 
கர்த்தருடைய சமுகத்திலே. நீடிய 
பொறுமையோடு காத்திருப்பார்கள்‌. கர்த்தர்‌ 


சமாதானமும்‌ 
ஆறுதலும்‌ நிரம்பியிருக்கும்‌. கர்த்தருடைய 
வார்த்தைகளும்‌, அவருடைய உபதேசங்களும்‌ 
நம்முடைய இருதயத்தில்‌ நிரம்பியிருக்கும்‌. 
இதனால்‌ நமக்கு சந்தோஷமும்‌ சமாதானமும்‌ 
உண்டாகும்‌ இதுவே நம்முடைய 
ஆவிக்கும்‌. ஆத்துமாவுக்கும்‌ 
ஆரோக்கியத்தையும்‌ பெலத்தையும்‌ தரும்‌. 
நமக்கு ஆவிக்குரிய ஆரோக்கியம்‌ 
உண்டாவதோடு, நம்முடைய சரீரத்திற்கும்‌ 
ஆரோக்கியமுண்டாகும்‌. 


கர்த்தரைக்‌ கனம்பண்ணு 
நீதி 8 : 9,10 


நீதி 3:9. உன்‌ பொருனாலும்‌, உன்‌ 
எல்லா விளைவின்‌ முதற்பலனாலும்‌ 
கர்த்தரைக்‌ கனம்பண்ணு. 


நீதி 30. அப்பொழுது உன்‌ 
களஞ்சியங்கள்‌ பூரணமாய்‌ நிரம்பும்‌; 
உன்‌ ஆலைகளில்‌ திராட்சரசம்‌ 
புரண்டோடும்‌. 


கர்த்தர்‌ நமக்குக்‌ கொடுத்திருக்கிற 

ஆசீர்வாதங்களை, கர்த்தருக்குப்‌ பயந்து, 

நல்ல வழிகளில்‌ பயன்படுத்தவேண்டும்‌. 

நம்முடைய களஞ்சியங்கள்‌ பூரணமாய்‌ 

நிரம்பியிருக்கவேண்டுமென்றால்‌, நம்முடைய 

களஞ்சியத்திலுள்ள பொருட்களினால்‌ நாம்‌ 

கர்த்தரைக்‌ கனம்பண்ணவேண்டும்‌. 

ம்‌ ஐசுவரியங்களெல்லாம்‌. 

கர்த்தர்‌ அதை 

.. கிருபையினால்‌: நமக்குக்‌ 

கர்த்தரே நமக்குப்‌ 

பொருளைக்‌ கொடுக்கிறவர்‌. அவரே நமக்கு 
விளைச்சலின்‌ பலனையும்‌ கொடுக்கிறவர்‌. 





i FTE 
TT 


நம்முடைய பொருளாலும்‌, நம்முடைய 
எல்லா விளைவின்‌ முதற்பலனாலும்‌ நாம்‌ 
கர்த்தரைக்‌ கனம்பண்ணவேண்டும்‌. 
உலகப்பிரகாரமான சம்பத்து மெய்யான 
ஐசுவரியமல்ல. ஆனாலும்‌ நம்முடைய 
உலகப்பொருளாலும்‌ கர்த்தரைக்‌, 
என்பது. 
விருப்பமாகமிருக்கிறது. 
உலகப்பிரகாரமான 
ஐசுவரியங்களினால்‌, நாம்‌ கர்த்தரைக்‌ 
குனம்பண்ணும்போது, அந்த ஐசுவரியம்‌ 
நமக்கு ஆசீர்வாதத்தைத்‌ தரும்‌. நம்முடைய 
பொருட்கள்‌ நமக்குப்‌ 
பிரயோஜனமுள்ளதாயிருக்கும்‌. 


விளைவின்‌ 
முதற்பனாலும்‌ கர்த்தரைக்‌ 
குனம்பண்ணவேண்டும்‌. இந்தப்‌ பூமியில்‌ 
கர்த்தர்‌ நமக்கு அநேக ஆசீர்வாதங்களைக்‌ 
கொடுத்திருக்கிறார்‌. பூமியின்‌ விளைச்சல்‌ 
எல்லாம்‌ கர்த்தருக்கே உரியது. கர்த்தரே 
விளையச்செய்கிறவர்‌. பூமியின்‌ விளைச்சல்‌. 
நம்மைப்‌ போவிக்கிறது. நாம்‌ ஒவ்வொரு 
முறை போறனப்பண்ணும்போதும்‌, கர்த்தர்‌ 
ஈவாகக்‌ கொடுத்திருக்கிற 

கர்த்தரைக்‌ 


நம்முடைய எல்லா 


கர்த்தரையே சார்ந்திருக்கிறது. 
விளைவின்‌ முதற்பலன்‌ எல்லாம்‌ கர்த்தருக்கே 
உரியது. நம்முடைய விளைவின்‌ முதற்பலன்‌ 
மிகவும்‌ முக்கியமானது. நாம்‌ கர்த்தருக்கு 
முதலாவதையும்‌ 'னதையும்‌ 
காணிக்கையாய்க்‌ கொடுக்கவேண்டும்‌. 
நம்மிடத்தில்‌ எது 
உச்சிதமானதாகயிருக்கிறதோ அதையே 
கர்த்தருக்குக்‌ காணிக்கையாய்க்‌ 
கொடுக்கவேண்டும்‌. அப்போது. நம்முடைய 


ம்முடைய 
புரண்டோடும்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ நமக்குக்‌ கொடுத்திருக்கிற 
ஆசீர்வாதங்களை... பயன்படுத்தவேண்டும்‌. 
கர்த்தரைக்‌ கனம்பண்ண 
கர்த்தர்‌ கொடுக்கிற 
... ஒன்றுக்கும்‌ 
பார்வைக்கு ஒரு 
அழகுப்பொருளைப்போல அலங்கரித்து 
வைத்திருக்கக்கூடாது. தம்மைக்‌ 
கனம்பண்ணுவதற்காகவே கர்த்தர்‌ நமக்கு 
பொருள்களையும்‌, விளைச்சல்களையும்‌ 
கொடுக்கிறார்‌. அவற்றை நாம்‌ 
பயன்படுத்தவேண்டும்‌ என்பதற்காகவே 
கர்த்தர்‌ அவற்றை நமக்குக்‌ 
கொடுத்திருக்கிறார்‌. 


கர்த்தர்‌ 

ஆசீர்வாதங்களை, 
நாமமகிமைக்காக  செலவுபண்ணவேண்டும்‌. 
அதை யாருக்கும்‌ பயன்படுத்தாமல்‌, 
கர்த்தருடைய நாமத்தையும்‌ கனம்பண்ணாமல்‌, 
சும்மா வைத்திருப்பது கர்த்தருடைய 
பனந மீறிய செயல்‌, நாம்‌ 
கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டதை 
கர்த்தரைக்‌ கனம்பண்ணுவதற்காக 
கொடுக்கவேண்டும்‌. 


கொடுத்திருக்கிற 
கர்த்தருடைய 


கர்த்தருடைய சிட்சை 
நீதி 8 : 1112 


தீதி 301. என்‌ மகனே, நீ கர்த்தருடைய 
சிட்சையை அற்பமாக எண்ணாதே, 
அவர்‌ கடித்துகொள்ளூம்யோது 
சோர்த்துபோகாதே. 


நீதி 3:12. தகப்பன்‌: 
புத்திரனைச்‌. 
கர்த்தரும்‌ 
அன்புகூருகிறாரோ 
சிட்சிக்கிறார்‌. 


தான்‌ நேசிக்கிற 
சிட்சிக்கிறதுபோல, 
எவனிடத்தில்‌ 
அவனைச்‌. 


நாம்‌ கர்த்தருக்குப்‌ 
ஜீவிக்கவேண்டும்‌. கர்த்தர்‌ நம்மை 
ஆசீர்வதிக்கும்போது நமக்கு மிகுந்த 
சந்தோஷமுண்டாகும்‌. கர்த்தர்‌ நம்மை 
சிட்சிக்கும்போது நமக்கு வருத்தமும்‌, 
வேதனையும்‌ உண்டாகும்‌. ஆனாலும்‌ 
கர்த்தருடைய சிட்சையை நாம்‌ அற்பமாக 
எண்ணக்கூடாது. கர்த்தர்‌ நம்மைக்‌ 
கடிந்துகொள்ளும்போது, நாம்‌ 
சோர்ந்துபோய்விடவும்‌ கூடாது. 


பயந்து 





i= THE 
TT 


பாடுகளையும்‌ 
அனுமதிக்கும்போது. 
பிரயோஜனப்படுத்திக்‌ 


நாம்‌ 


கர்த்தர்‌ நமக்கு 
வேதனைகளையும்‌ 
அவற்றை நமக்குப்‌ 
கொள்ளவேண்டும்‌. 
மனந்திரும்புவதற்கும்‌, நம்முடைய 
காரியங்களை சீர்படுத்துவதற்கும்‌ 
கர்த்தருடைய சிட்சைகளையும்‌, அவருடைய 
கடிந்துகொள்ளுதலையும்‌ நாம்‌ 
பயன்படுத்திக்கொள்ளவேண்டும்‌. 


கர்த்தர்‌ நம்மை சிட்சிக்கும்போது நாம்‌ 
கர்த்தர்மீது கோபப்படக்கூடாது. சிட்சையை 
அற்மாக நினைத்து, அதை அசட்டை 
பண்ணிவிடக்கூடாது. சிட்சையின்மீது 
கவனம்‌ செலுத்தாமல்‌, அதற்கான 
காரணத்தையும்‌ புரிந்துகொள்ள 

முயற்சிபண்ணாமல்‌, அதை கண்டும்‌. 
களாமக்குந்துவிடக்காது. நம்முடைய 
தப்பிதத்திற்காக தண்டனை 
கிடைத்திருக்கிறது என்று நினைத்து, இதை 
தாங்கிக்கொள்ள வேண்டும்‌ என்று 
தீர்மானம்பண்ணிவிடக்கூடாது. சிட்சை 
வேறு. தண்டனை வேறு. 


கர்த்தர்‌ நம்முடைய நன்மைக்காகவே 
நம்மை சிட்சிக்கிறார்‌. கர்த்தருடைய சிட்சை 
நமக்கு வரும்போது, நாம்‌ 
மரங்களைப்போலவோ, கற்களைப்போலவோ, 
உணர்ச்சியில்லாமல்‌  இருந்துவிடக்கூடாது. 
நம்முடைய இருதயத்தைக்‌ கடினப்படுத்தி, 
ஜடம்போல இருப்பது நமக்கு ஆபத்தானது. 
தேவனுடைய உதவியும்‌ ஒத்தாசையும்‌ 
இல்லாமலேயே, எல்லா பிரச்சனையிலிருந்தும்‌ 
நம்மால்‌ தப்பித்துக்கொள்ள முடியும்‌ என்று 
நினைக்கக்கூடாது. அப்படிப்பட்ட நினைப்பு 
கடின இருதயத்திலிருந்து வரும்‌. நம்முடைய 
இருதயம்‌ கர்த்தருக்கு முன்பாக 
கடினமாயிருக்கக்கூடாது. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


கர்த்தருடைய உதவியும்‌. 

கர்த்தரே நம்மை 

தம்முடைய 

நம்மை 

ட்‌ நமக்கு ஆசீர்வாதமும்‌ 

தேவை. சிட்சையும்‌ தேவை, ஆசீர்வாதம்‌ 

சந்தோஷப்படுவது 

நாம்‌ 

நமக்கு வேதனை 

வேதனையை நினைத்து நாம்‌ 

சோர்ந்து போய்விடக்கூடாது. நம்முடைய 

ஆவியும்‌ ஆத்துமாவும்‌ அசந்துவிடக்கூடாது. 

நாம்‌ கர்த்தருக்குள்‌ எப்போதும்‌ 

உற்சாகமாயிருக்கவேண்டும்‌. நம்முடைய 

ஆலியும்‌ ஆத்துமாவும்‌ ஜீவனுள்ளதாயிருக்க. 

வேண்டும்‌. அது ஒருபோதும்‌ செத்த 
ஜடம்போல இருந்துவிடக்கூடாது. 


தேவன்‌ தம்முடைய  சிட்சையின்‌ 
மூலமாய்‌ நம்மைத்‌ திருத்துகிறார்‌. சிட்சை 
தேவனிடமிருந்து மாத்திரமே வருகிறது. 
தேவன்‌ நம்மை அறிந்து வைத்திருக்கிறார்‌. 
நம்முடைய தேவைகளெல்லாம்‌ அவருக்குத்‌ 
தெரியும்‌. தம்முடைய சிட்சைகளை நம்மால்‌ 
எந்த அளவுக்கு தாங்க முடியும்‌ என்பதும்‌ 
அவருக்குத்‌ தெரியும்‌, நம்மால்‌ 
தாங்கிக்கொள்ள முடியாத... அளவுக்கு 
அ ஒருபோதும்‌ நம்மை த்‌ 

ம்முடைய  சிட்சையினால்‌ 
அழிந்துபோகலேண்டுமென்பது துன்‌ 
விருப்பமல்ல. நாம்‌ திருந்த 
வேண்டுமென்பதும்‌, ஜீவனைப்‌ 
பெற்றுக்கொள்ள வேண்டுமென்பதுமே 
தேவனுடைய விருப்பம்‌. கர்த்தர்‌ நம்முடைய 
நன்மைக்காகவே நம்மை சிட்சிக்கிறார்‌. 

கர்த்தர்‌ தம்முடைய பிள்ளைகளை 
சிட்சிப்பது, தகப்பன்‌ தான்‌ நேசிக்கிற 
புத்திரனை  சிட்சிப்பதுபோல இருக்கிறது. 
தகப்பன்‌. ல மகனை சிட்சித்துத்‌ 
திருத்துகிறா! அவர்‌ ஒரு 
பபாது வில்பர்‌ தன்‌ மகனைத்‌ 
தண்டிக்கமாட்டார்‌ தன்னுடைய 
மகன்மீதுள்ள அன்பினாலும்‌, பாசத்தினாலும்‌ 
தகப்பன்‌ தன்‌ மகனை சிட்சிக்கிறார்‌. தன்‌ 
மகன்‌ திருந்தவேண்டும்‌ என்பதும்‌, 
தன்னுடைய ஆசீர்வாதங்களை 
நிறைவாகப்பெற்றுக்கொண்டு பரிபூரணமாய்‌ 
ஜீவிக்கவேண்டும்‌ என்பதுமே தகப்பனுடைய 
விருப்பம்‌. 





i THE 
TT 


கர்த்தரும்‌ ஒரு நல்ல தகப்பனைப்போல. 
நம்மை சிட்சிக்கிறார்‌. கர்த்தர்‌ எவனிடத்தில்‌ 
அன்புகூருகிறாரோ அவனை மாத்திரமே 
சிட்சிக்கிறார்‌. நாம்‌ நல்லவர்களாகவும்‌, 
ஞானமுள்ளவர்களாகவும்‌ இருக்கவேண்டும்‌ 
என்பதற்காகவே கர்த்தர்‌ நம்மை சிட்சிக்கிறார்‌. 
கர்த்தர்‌ நம்மை சிட்சிக்கும்போது, அதற்கான 
காரணத்தை நாம்‌ கர்த்தருடைய சமுகத்திலே 
கேட்டுத்‌ தெரிந்துகொள்ளவேண்டும்‌. கர்த்தர்‌ 
பிரியப்படுகிற பிரகாரம்‌ நாம்‌ ஜீவிக்கக்‌ 
குற்றுக்கொள்ளவேண்டும்‌. 


ஞானமும்‌ புத்தியும்‌ 
நீதி 3 : 18-20 


நீதி 948. ஞானத்தைக்‌ கண்டடைகிற 
மனுஷனும்‌, புத்தியைச்‌ சம்பாதிக்கிற 
மனுஷனும்‌ பாக்கியவான்கள்‌. 


நீதி 904. அதின்‌ வர்த்தகம்‌ வென்னி. 
வர்த்தகத்திலும்‌, அதின்‌ ஆதாயம்‌ 
பசும்பொன்னிலும்‌ உத்தமமானது. 


நீதி 305. முத்துக்கனைப்பார்க்கிலும்‌ 
அது விலையேறப்பெற்றது; நீ 
இச்சிக்கத்தக்கதொன்றும்‌ அதற்கு 
நிகரல்ல. 


நீதி 306. அதின்‌ வலதுகையில்‌ 
தீர்க்காயுசும்‌, அதின்‌ இடதுகையில்‌ 
செல்வமும்‌ கனமும்‌ இருக்கிறது. 


நீதி 307. அதின்‌ வழிகள்‌ இனிதான 
வழிகன்‌, அதின்‌ பாதைகளெல்லாம்‌ 
சமாதானம்‌. 


நீதி 318. தன்னை 
அடைந்தவர்களுக்கு ஜீவவிருட்சம்‌, 
அதைப்‌ பற்றிக்கொள்ளூகிற எவனும்‌ 
பாக்கியவான்‌. 


நீதி 3:19. 
பூமியை 
புத்தியினாலே 


ஸ்தாபித்தார்‌. 
நீதி 320. அவருடைய ஞானத்தினாலே 


ஆழங்கள்‌ பிரித்தது, ஆகாயமும்‌ 
பனியைப்‌ பெய்கிறது. 


அது. 


கர்த்தர்‌ ஞானத்தினாலே 
அஸ்திபாரப்படுத்தி, 
வானங்களை 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


ஞானத்தைக்‌ கண்டடைகிற மனுஷன்‌ 
பாக்கியவான்‌. மெய்யான ஞானம்‌. 
தேவனிடத்தில்‌ அன்புகூருவதிலும்‌, 
தேவனைப்பற்றி அறிந்துகொள்வதிலும்‌ 
இருக்கிறது. மெய்யான ஞானம்‌ தேவனுடைய 
சத்தியத்தோடும்‌, அவருடைய 
பிரமாணத்தோடும்‌, அவருடைய தெய்வீக 
பராமரிப்போடும்‌ ஒத்துப்போகும்‌, மெய்யான 
ஞானம்‌ ஒருபோதும்‌ தேவனுடைய 
சித்தத்திற்கு முரண்பட்டிருக்காது. நாம்‌ 
ஞானத்தை  கண்டடையும்போது நமக்கு 
அநேக ஆசீர்வாதங்கள்‌ கிடைக்கும்‌. நாம்‌ 
ஞானத்தைக்‌ கண்டடைந்து, அதை நமக்கு 
சொந்தமாக்கிக்கொள்ள வேண்டும்‌. 


ஞானத்தைக்‌ கண்டடைதல்‌' என்னும்‌ 
த்‌ "ஞானத்தைத்‌ 
ஞானத்தைப்‌ 
என்பது பொருளாகும்‌. 
தண்ணீர்‌ இறைப்பதுபோல, 
நாமும்‌ மெய்யான ஞானத்தை தேவனுடைய 
சமுத்திலிருந்து 
பெற்றுக்கொள்ளவேண்டும்‌. 
ஞானத்திற்கும்‌ 
கண்ணாகவும்‌ இருக்கிறார்‌ 
வாளியைப்‌ 


நம்முடைய ஜெபத்தின்‌ மூலமாய்‌ ஞானத்தைப்‌ 
பெற்றுக்கொள்‌ எவேண்டும்‌. கர்த்தர்‌ 
தம்மிடத்தில்‌ கேட்கிறவர்களுக்குத்‌ 
தராளமாய்க்‌ கொடுக்கிறவர்‌. 


ஞானம்‌ நம்மைத்‌ தேடி வரும்‌ என்று, 
நினைக்கக்கூடாது. நாமே ஞானத்தைத்‌ 
தேடிக்கண்டுபிடிக்க வேண்டும்‌. 
கண்டடைவார்கள்‌. 
கண்டடைகிற 
புத்தியை 
பாக்கியவான்‌. 
சுரங்கத்திலிருந்து, 
தாதுப்பொருட்களை டி! 
பூமிக்கு வெளியிலே கொண்டு வருவதுபோல, 
நாமும்‌ ஞானத்தைத்‌ தேடிப்பார்த்து 
கண்டுபிடிக்கவேண்டும்‌. 





f= FTE 
TT 


நாம்‌ நல்ல காரணத்திற்காகவே. 
ஞானத்தைத்‌ நேடி கண்டுபிடித்திருக்கிறோம்‌. 
நம்முடைய நன்மைக்காகவே புத்தியை 
சம்பாதித்திருக்கிறோம்‌. ஞானமும்‌ பத்தியும்‌ 
நமக்கு மெய்யான ஆசிர்வாதத்தைத்‌ தரும்‌. 
கஷ்டப்பட்டு சம்பாதித்த ஞானத்தை நல்ல 
வழிகளில்‌ பயன்படுத்தவேண்டும்‌ 
தேவனுடைய நாமம்‌ மகிமையடையவேண்டும்‌. 
பிறருக்கும்‌ பிரயோஜனமுண்டாக 


ஞானத்தை எப்படி 
என்பதை விவரிப்பதற்காக, 
வர்த்தகம்பண்ணுவது' என்பது பற்றி இங்கு 
சொல்லப்பட்டிருக்கிறது. வர்த்தகர்கள்‌ 
ஞானத்தோடு வியாபாரம்‌ பண்ணுவார்கள்‌. 
தாங்கள்‌ செய்கிற வியாபாரத்தில்‌ மிகுந்த. 
குவனமாமிருப்பார்கள்‌. அக்கரையில்லாமல்‌, 
ஏனோதானோ. என்று அசட்டையாக 
வியாபாரம்பண்ணினால்‌, நமக்கு ஒரு 
ம கிடைக்காது. 
தன்னுடைய 
முழுஞானத்தையும்‌, 
தன்னுடைய 
பயன்படுத்துவார்‌. 
அதுபோலவே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய 
நாமும்‌, ஞானத்தை சம்பாதிப்பதில்‌ 
நம்முடைய நேரத்தையும்‌, தாலந்துகளையும்‌ 
பயன்படுத்தவேண்டும்‌. 
பிரபஞ்சத்தில்‌ வெள்ளி 
வர்த்தகம்‌ மிகவம்‌ மேன்மையானது. 
அதைவிட பசும்பொன்னின்‌ வர்த்தகம்‌. 
இன்னும்‌ அதிக மேன்மையானது. அது அதிக 
ஆதாயத்தைத்‌ தரக்கூடியது. ஞானத்தைக்‌ 
கண்டடைவதோ, வெள்ளியின்‌ 
வர்த்தகத்திலும்‌ பெரியது. ஞானத்தினால்‌ 
கிடைக்கும்‌ ஆதாயம்‌ பசும்பொன்னிலும்‌ 
உத்தமமானது. 


“மேலும்‌, பரலோகராஜ்யம்‌ நல்ல. 
முத்துக்களைத்‌ தேடுகிற வியாபாரிக்கு 
ஒப்பாயிருக்கிறது. அவன்‌ விலையுயர்ந்த ஒரு 
முத்தைக்‌ கண்டு, போய்‌, தனக்குண்டான 
எல்லாவற்றையு। ற்று. அதைக்‌ 
கொள்ளுகிறான்‌" (மத்‌ 13:45,86) என்று 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து பரலோக. 
ராஜ்யத்தைப்பற்றி உவமையாகச்‌ 
சொல்லுகிறார்‌. 


சம்பாதிப்பது 
எப்படி 


இந்தப்‌ 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


ஞானத்தின்‌ வர்த்தகம்‌ வெள்ளி 
வர்த்தகத்திலும்‌, அதின்‌ ஆதாயம்‌ 
பசும்பொன்னிலும்‌ உத்தமமானது (நீதி 3:14) 
ஆகையினால்‌. நாம்‌. சத்தியத்தை 
வாங்கவேண்டும்‌. அதைவிற்கக்கூடாது. 
அப்படியே ஞானத்தையும்‌, உபதேசத்தையும்‌, 
புத்தியையும்‌ வாங்கவேண்டும்‌ (நீதி 23:23) 
எல்வளவு கிரயம்‌ 
வாங்கவேண்டுமானாலும்‌, 
கொடுத்து 
ஞானத்தை 


ன; 
கொடுத்து 
அந்தக்‌ கிரயத்தைக்‌ 
வாங்கிவிடவேண்டும்‌. 

வாங்காமல்‌ விட்டுவிடக்கூடாது. 
ஞானத்தைப்‌ 
கொள்ளவில்லையென்றால்‌, 
இழந்துபோவோம்‌. அதனால்‌ 
ஆசீர்வாதங்களை ற்குப்‌ 
ஞானத்தை இழப்பதற்குப்‌ பதிலாக நம்முடைய 
ஐசுவரியத்தை இழக்கலாம்‌. அதிகமான 
கிரயம்‌ செலுத்த வேண்டியதாகயிருந்தாலும்‌, 
அதை செலுத்தி ஞானத்தைப்‌ 
பெற்றுக்கொள்ளலாம்‌. 


ஞானத்தின்‌ கிரயம்‌ எவ்வளவு என்று 
வேதத்தில்‌ சொல்லப்படவில்லை. 
முத்துக்களைப்‌ பார்க்கிலும்‌ 
விவையயேறப்பெற்றது. நாம்‌. இச்சிக்க்தக்கது 
(நீதி 
எவ்வளவு கிரயம்‌ 
வேண்டியதாகயிருந்தாலும்‌, 
நாம்‌ ஞானத்தை 
வாங்குவதற்கு ஆயத்தமாயிருக்கவேண்டும்‌. 
நம்மிடத்திலுள்ள  ஐசுவரியங்கள்மீது, நாம்‌ 
ஆசைப்பட்டால்‌, அவை நம்மை ஆளுகை 
செய்யும்‌. உலகத்தின்‌ ஆஸ்தி நம்மை 
ஆளுகை செய்வதற்குப்‌ பதிலாக, ஞானம்‌ 
நம்மை ஆளுகை செய்வது நமக்கு மிகுந்த 
ஆசீர்வாதம்‌. நாம்‌ ஞானத்தைப்‌ 
பெற்றுக்கொள்ளும்போது, நாம்‌. 
பெற்றுக்கொண்ட ஞானத்தை 
இழந்துவிடக்கூடாது. அது நம்மைவிட்டுப்‌ 
போய்விட அனுமதிக்கக்கூடாது. 


வழிகளை 


ஞானத்தின்‌: 
பற்றிக்கொள்ளவேண்டும்‌. 


வழிகள்‌ இனிதான 

பாதைகளெல்லாம்‌ சமாதானம்‌. அது தன்னை 
அடைந்தவர்களுக்கு, ஜீலவிருட்சம்‌. 
ஞானத்தைப்‌ பற்றிக்கொள்ளுகிற எவனும்‌ 
பாக்கியவான்‌ (நீதி 34778). நம்முடைய 
ஜீவியகாலத்தின்‌ முடிவுவரையிலும்‌ நாம்‌ 
ஞானத்தின்‌ வழிகளில்‌ நடக்கவேண்டும்‌. 





ழ்‌ நள 
யாய 


உலகப்பிரகாரமான ஆசீர்வா; 
நமக்கு தற்காலிக சந்தோஷம்‌ கிடைக்கலாம்‌ 
ஆனால்‌ அது மெய்யான சந்தோஷமல்ல. 
உலக உல்ல அழிந்துபோகக்கூடியது. 


ஐசுவரியம்‌ 
நம்வவிட்டுப்போவ்விட்டா்‌ அதனால்‌. 
நமக்கு உண்டான சந்தோஷமும்‌ 
நம்மைவிட்டுப்‌ போய்விடும்‌. ஞானத்தினால்‌. 
கிடைக்கிற சந்தோஷமோ மெய்யான 
சந்தோஷம்‌. அது நித்திய சந்தோஷம்‌. 
ஆகையினால்‌ ஞானத்தை 
கண்டடைகிற மனுஷர்களெல்லோரும்‌ 
பாக்கியவான்களாயிருக்கிறார்கள்‌ 
சம்பாதிக்கிறவர்களும்‌ 

களாயிருக்கிறார்கள்‌ 


ஐசுவரியத்தினால்‌ வரும்‌ சந்தோஷத்தைவிட, 


ஈடாகத்‌ 

டுக்கவும்‌ அதற்குக்‌. 
கிரயமாக வெள்ளியை நிறுக்கவும்‌ கூடாது 
(யோபு 2812-15) 


விலையேறப்பெற்ற 
கோகல்‌ ந்திர நீலக்கல்லும்‌ அதற்கு 


ஈடல்ல. பொன்னும்‌ பளிங்கும்‌ அதற்கு 
ஒப்பல்ல; பசும்பொன்னாபரணங்களுக்கு 


மாற்றக்கூடாது.  பவளத்தையும்‌ 


நிகரல்ல; பசும்பொன்னும்‌ அதற்குச்‌ சரியல்ல. 
இப்படியிருக்க, ஞானம்‌ எங்கேயிருந்து வரும்‌: 
புத்தி தங்கும்‌ இடம்‌ எங்கே? 
(யோபு 28:16-20) 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஜீவனுள்ள  சகலருடைய 
ஒளித்தும்‌. ஆகாசத்துப்‌ 
மறைந்தும்‌ இருக்கிறது. 
நாசமும்‌ மரணமும்‌, நாங்கள்‌ 
எங்கள்‌ காதுகளினாலேமாத்திரம்‌ அதின்‌ 
கீர்த்தியைக்‌ கேட்டோம்‌ என்கிறது. தேவனோ 
அதின்‌ வழியை அறிவார்‌, அதின்‌ ஸ்தானம்‌. 
அவருக்கே தெரியும்‌” (யோபு 28:21-23). 


மனுஷருடைய மதியீனத்தினால்‌ 
நம்முடைய ஆத்துமாவில்‌: பாவம்‌ 
பிரவேசித்திருக்கிறது. தேவனாகிய கர்த்தர்‌ 
நம்முடைய ஆத்துமாவை கிரயம்‌ செலுத்தி 
மீட்டிருக்கிறார்‌. நமக்கு தம்முடைய 
மெய்ஞானத்தைக்‌ கொடுக்கிறார்‌. நம்மிடத்தில்‌ 
மெய்யான ஞானம்‌ இல்லையென்றால்‌ 
நம்மால்‌ பூரண புருஷராகமிருக்க முடியாது. 
நம்மிடத்தில்‌ உலகப்பிரகாரமான ஐசுவரியம்‌ 
அதிகமாயிருந்தாலும்‌, நமக்குள்‌ மெய்யான 
ஞானமில்லையென்றால்‌ நமக்கு 
ஒன்றுமேயில்லை. 


மெய்யான த்‌ நமக்கு மெய்யான 
சந்தோஷத்தைத்‌ ஞானத்தின்‌ 
ஊ்துலக்ில்‌ பக்கு) இருக்கிறது. அதன்‌ 
இடதுகையில்‌ செல்‌ கனமும்‌ 
இருக்கிறது. கர்த்தருடைய உபதேசத்திற்கு 
நாம்‌ கீழ்ப்படியும்போது நம்முடைய 
ஆயுசகாலம்‌ நீடித்திருக்கும்‌. நாம்‌ இந்தப்‌ 
பிரபஞ்சத்தில்‌ ஜீவனோடிருக்கிற 
காலமெல்லாம்‌. சந்தோஷமாயும்‌ 
சமாதானமாயும்‌ இருப்போம்‌. 


அந்த உலக ஜீவியத்தில்‌ நமக்கு 
உலகப்பிரகாரமான ஐசுவரியம்‌ 
இங்வாமலிகக்கல்‌. நாம்‌ மற்றவர்களைப்‌ 

ஐசுவரியவான்‌களாயிராமல்‌, 
தனை தரித்திரராயிருக்கலாம்‌. 
ஆரோக்கியமில்லாமல்‌. 


சரீர 
பெலவீனத்நோடிருக்கலாம்‌. ஆனாலும்‌ நாம்‌ 
தேவனுடைய மெய்யான ஞானத்தைப்‌ 
பெற்றுக்கொள்ளும்போது, பரலோகத்தில்‌ 
நமக்கு பூரண சந்தோஷமும்‌, நித்திய 
ஜீவனும்‌ இருக்கும்‌. 


அது 
கண்களுக்கும்‌ 
பறவைகளுக்கு 





ழ்‌ நள 
யாய 


இந்தப்‌ பிரபஞ்சத்தின்‌ ஜீவனைவிட 


வலதுகையில்‌ நமக்கு தீர்க்காயுசு இருக்கிறது. 
அதன்‌ இடதுகையிலோ நமக்கு செல்வமும்‌: 
கனமும்‌ இருக்கிறது. மெய்யான 
தேவபக்தியே நம்முடைய சந்தோஷத்திற்கு: 
ஆதாரம்‌. கர்த்தருக்குப்‌ பயப்படுதலே. 

ஞானத்தின்‌ ஆரம்பம்‌. அதுவே நமக்கு: 
பூரண சந்தோஷத்தைத்‌ தரும்‌. ஞானத்தின்‌ 
வழிகளெல்லாம்‌ இனிதான வழிகள்‌. அதன்‌ 


பாதைகளெல்லாம்‌ சமாதானமான பாதைகள்‌. 


இந்த உலகத்தில்‌ அநேகர்‌ 
சந்தோஷமாகயிருப்பதாகவும்‌, இந்த உலக 
வாழ்க்குயை நன்றாக அனுபவிப்பதாகவும்‌ 
சொல்லுகிறார்கள்‌. உலகப்பிரகாரமான 
சந்தோஷம்‌ ஆவிக்குரிய சந்தோஷத்திற்கு 
ஒப்பானதல்ல. நம்முடைய ஆத்துமாவின்‌ 
சந்தோஷமே மெய்யான சந்தோஷம்‌. 
மாம்சத்தின்‌ சந்தோஷம்‌ 
அழிந்துபோகக்கூடியது. மாம்ச சந்தோஷம்‌ 
மாய்மாலமான சந்தோஷம்‌. நாம்‌ ஞானத்தின்‌ 
வழிகளிலும்‌, அதன்‌ பாதைகளிலும்‌: 
செல்லும்போது, நமக்கு சந்தோஷமும்‌ 
சமாதானமும்‌ தாராளமாய்க்‌ கிடைக்கும்‌ 

நாம்‌ நீதியின்‌ 
செல்லும்போது 
ஐக்கியமாயிருப்போம்‌. தேவனுக்குப்‌ 
பிரியமான காரியங்களை அவருக்குக்‌ 
கீழ்ப்படிந்து செய்வோம்‌. கர்த்தரை 
பயபக்தியோடும்‌, முழுஇருதயத்தோடும்‌ 
முழுஆத்துமாவோடும்‌ ஆராதனை செய்வோம்‌. 
நீதியின்‌ பாதையே சரியான பாதை. அதுவே 
நமக்கு சந்தோஷத்தைக்‌ கொடுக்கும்‌ பாதை. 
அதுவே பரிசுத்தமான பாதை. நீதியின்‌: 
பாதைகளெல்லாம்‌ சமாதானம்‌ 


நிரம்பியிருக்கும்‌. 


நாம்‌ நீதியின்‌ பாதையில்‌ நடக்கும்போது. 

க்கு சமாதானமாயிருக்கும்‌. 
முடிவில்‌ ல்‌ நீதியின்‌ 
பாதைகளெல்லாமே சமாதானம்‌ நிரம்பியவை. 
சாட சனத்‌. தினிக்குருமோது. நாம்‌ 
இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ ஜீவித்தாலும்‌, 


பாதையில்‌. 
தேவனோடு 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நம்முடைய ஜீவியம்‌ 
ஜீவிப்பதுபோல சந்தோஷமாய்‌ 
தன்னை அடைந்தவர்களுக்கு 
ஜீவலிருட்சமாகமிருக்கிறது. நம்முடைய 
ஆத்துமாவில்‌ மெய்யான ஞானம்‌. 
வரும்போது. நாம்‌ ஜீவவிருட்சத்தின்‌ 
ஆசீர்வாதத்தைப்‌ பெற்றுக்கொள்வோம்‌. 


ஏதேன்‌ தோட்டத்திலே ஜீவலிருட்சம்‌: 
இருந்தது. ஆனால்‌ நம்முடைய 
முற்பிதாக்களால்‌ ஜீவவிருட்சத்தின்‌ கனியைப்‌ 
புசிக்க முடியவில்லை. கர்த்தர்‌ ஆதாமையும்‌ 
ஏவாளையும்‌ ஏதேன்‌ தோட்டத்திலிருந்து, 
கூரத்திவிப்‌ அதன்‌ வாசலை 
அடைத்துப்போட்டார்‌. அவர்கள்‌ 
ஏல்கிகபாத்தின்‌. கனிகளைப்‌! புசிப்பதந்கு 
கர்த்தர்‌ அவர்களை  தடைபண்ணினார்‌. 
ஆனால்‌ நாமோ, மெய்யான ஞானத்தைப்‌ 
பெற்றுக்கொள்ளும்போது, அதுவே நமக்கு 
ஜீவவிருட்சமாகயிருக்கிறது. 


தெய்வீக 
போலிக்கப்பவேண்டும்‌ 
ந வியும்‌ 
க்கியாமிர்‌ 
பியஞ்சத்தின்‌ அசுத்தங்களும்‌, மரணத்தின்‌ 
பயங்கரங்களும்‌ நம்மைப்‌ பாதிக்காது. 
ஞானம்‌ நம்மைப்‌ 'பெகப்படுத்துவதினால்‌, 
நமக்கு எதிராக வரும்‌ பாவமான 
வல்லமைகளுக்கு விரோதமாக, நம்மால்‌ 
எதிர்த்து நின்று பரிசுத்தமாய்‌ ஜீவிக்க 
முடியும்‌. ஜீவலிருட்சத்தின்‌ கனியைப்‌ 
புசிக்கிறவர்கள்‌ நித்திய காலமாய்‌ 
ஜீவிப்பார்கள்‌. நமக்கு பரலோகத்திலே. 
நித்திய ஜீவன்‌ உண்டாயிருக்கும்‌. 


மெய்யான ஞானமே நித்திய மகிமை. 
அதுவே நித்திய ஆசிர்வாதம்‌. 
ய்‌ பெற்றுக்கொள்கிறவர்கள்‌. 
சந்தோஷத்திற்குள்‌ 

ஞானத்தைப்‌ 

பாக்கியவான்‌. 


பரலோகத்தில்‌ 
இருக்கும்‌ 


ஞானம்‌ 


ஞானத்தினால்‌ 

அப்போதுதான்‌. 

ஆத்துமாவும்‌ 
இந்து 


ப்றிக்கொள்கிறவர்களுக்குக்‌ கிடைக்கும்‌. 





f= THE 
TT 


கர்த்தர்‌ தம்முடைய ஞானத்தினாலே 
பூமியை அஸ்திபாரப்படுத்தினார்‌. அவர்‌ 
தம்முடைய புத்திமினாலே வானங்களை 
ஸ்தாபித்தார்‌ மணக்க கர்த்தருடைய 
ஞானத்தினாலே பிரிந்தது. 
ஆகாயமும்‌ பனியைப்பெயகிறது. (நீதி 319 20). 
வானமும்‌ கர்த்தருடையது. பூமியும்‌ 
கர்த்தருடையது. கர்த்தருக்குரியது 
அவருடைய பிள்ளைகளுக்கும்‌ உரியது. நாம்‌ 
ஞானத்தைப்‌ பெற்றுக்கொள்ளும்போது, 
அதன்‌ வலதுகையிலுள்ள தீர்க்காயுசையும்‌, 
அதன்‌ இடதுகையிலுள்ள செல்வத்தையும்‌, 
கனத்தையும்‌ பெற்றுக்கொள்கிறோம்‌. 


மெய்ஞானமும்‌ 
நல்லாலோசனையும்‌ 
நீதி 8 : 21-26 


நீதி 301. என்‌ மகனே, இவைகள்‌ உன்‌ 
கண்களை விட்டுப்‌ பிரியாதிருப்பதாக; 
மெய்ஞ்ஞானத்தையும்‌ 

நல்லாலோசனையையும்‌ காத்துக்கொள்‌. 


நீதி 3:22, அவைகள்‌ உன்‌ 
ஆத்துமாவுக்கு ஜீவனும்‌, உன்‌ 
கழுத்துக்கு அலங்காரமுமாயிருக்கும்‌. 


நீதி 929. அப்பொழுது நீ பயமின்றி 
உன்‌ வழியில்‌ நடப்பாய்‌, உன்‌ கால்‌ 
இடறாது. 


நீதி க. தீ படுக்கும்போது 
பயப்படாதிருப்பாம்‌; தீ படுத்துக்‌ 
கொள்ளும்போது உன்‌ நித்திரை 


இன்பமாயிருக்கும்‌. 


நீதி 925. சடிதியான திகிலும்‌, 
துஷ்டர்களின்‌ பாழ்க்கடிப்பும்‌ 
வரும்போது நீ அஞ்சவேண்டாம்‌. 


நீதி 3:28. கர்த்தர்‌ 
'நம்பிக்கையாயிருந்து, உன்‌ 
சிக்கிக்கொள்னாதபடி. காப்பார்‌. 


உன்‌ 
கால்‌ 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


தேவனுடைய ஆவிக்குரிய பிரமாணம்‌ 
நம்முடைய இருதயத்தில்‌ எப்போதும்‌ 
நிரம்பியிருக்கவேண்டும்‌. கர்த்தருடைய 
பிரமாணமே நம்மை ஆளுகை செய்து. 
வழிநடத்தவேண்டும்‌. “என்‌ மகனே, இவைகள்‌ 
உன்‌ கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக” 
நீதி ல) என்று சாலொமோன்‌ 
சொல்லுகிறார்‌. நம்முடைய கண்கள்‌ 
மாயையைப்‌ பின்பற்றக்கூடாது. நாம்‌ 
மாயையை நிஜம்‌ என்று நினைத்து ஏமாந்து 
போய்விடக்கூடாது. 


கர்த்தருடைய மெய்ஞானமும்‌, 
அவருடைய நல்லாலோசனையும்‌ நம்முடைய 
சிந்தையில்‌: நிரம்பியிருக்கவேண்டும்‌. 
கர்த்தருடைய ஞானம்‌ நம்முடைய 
ஜீலியகாலமெல்லாம்‌ நம்முடைய 
இருதயத்தில்‌ நிரம்பியிருக்கவேண்டும்‌. நாம்‌ 
மெய்ஞானத்தையும்‌, நல்லாலோசனையையும்‌ 
நம்முடைய இருதயத்தில்‌: 
காத்துக்கொள்ள வேண்டும்‌. அவற்றோடு 
ஐக்கியமாமிருக்கவேண்டும்‌. 


மெய்ஞானமும்‌ நல்லாலோசணையும்‌ 
நமக்கு மெய்யான பொக்கிஷங்கள்‌. இவை 
இருதயத்தின்‌ உள்ளான மனுவனுக்குள்‌ 
மறைந்திருக்கிறது. தேவனுடைய ஞானமும்‌ 
வருடைய ஆலோசனையும்‌ நம்மைவிட்டு 
இதுபோதும்‌ பிரிந்துபோய்விடக்கூடாது. நாம்‌ 
மெய்ஞானத்தையும்‌, நல்லாலோசனையையும்‌ 
காத்துக்கொள்வதினால்‌ நமக்கு அநேக 
ஆசீர்வாதங்கள்‌ உண்டு. அவைகள்‌ 
நம்முடைய  ஆத்துமாவுக்கு ஜீவனும்‌, 
நம்முடைய கழுத்துக்கு 
அலங்காரமுமாயிருக்கும்‌ (நீதி 3:22) 
நம்முடைய ஆவிக்குரிய கடமைகளை 
நிறைவேற்றுவதற்கு மெய்ஞானம்‌ நம்மை 
உற்சாகப்படுத்தும்‌. நாம்‌ 
சோதனைகளினாலும்‌, வேதனைகளினாலும்‌ 
சோர்ந்துபோயிருக்கும்போது தேவனுடைய 
நல்லாலோசனைகள்‌ நம்மை உயிர்ப்பித்து 
உற்சாகப்படுத்தும்‌. நம்முடைய ஆவியில்‌ நாம்‌ 
சோர்ந்துபோய்‌, ஆவிக்குரிய பின்மாற்றத்தில்‌ 
போகும்போது, மெய்ஞானம்‌ நமக்கு புதிய 
ஜீவனைக்‌ கொடுத்து, நம்மை மறுபடியும்‌ 
தேவனுடைய ஐக்கியத்திற்கு அழைத்து 
வரும்‌. நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம்‌, 
நம்முடைய ஜீவனுக்கு 
அச்சாரமாயிருக்கிறது. 





i= FTE 
ETT 


நம்முடைய கழுத்துக்களில்‌ 
பொன்னாபரணங்கள்‌ அலங்காரமாயிருப்பது. 
போல, மெய்ஞானம்‌ நல்லாலோசனையும்‌ 
நம்முடைய கழுத்துக்கு அலங்காரமாயிருக்கும்‌. 
“கழுத்துக்கு அலங்காரம்‌” 
வாக்கியத்திற்கு, 
என்று 
சொல்லுகிறார்கள்‌. 
ஆலோசனையும்‌ நமக்கு சுவையாகயிருக்கும்‌. 
நல்ல போஜனத்தை சுவைப்பதுபோல, நாம்‌ 
தேவனுடைய நல்லாலோசனைகளை 
சந்தோஷமாயும்‌, மனமகிழ்ச்சியாயும்‌ 
சுவைக்கலாம்‌. 


மெய்ஞானம்‌ நம்முடைய வாய்க்கு. 
அலங்காரமாயிருக்கும்போது. நம்முடைய 
வாயிலிருந்து புறப்படும்‌ ஒவ்வொரு: 
வார்த்தையும்‌ கிருபை நிரம்பியதாகயிருக்கும்‌. 
நம்முடைய வாயிலிருந்து ஞானமுள்ள 
வார்த்தைகள்‌ புறப்படும்‌. தேவன்‌ 
அங்கீகரிக்கிற வார்த்தைகளை மாத்திரமே 
நாம்‌ பேசுவோம்‌. அந்த வார்த்தைகளினால்‌. 
நமக்கும்‌, மற்றவர்களுக்கும்‌ 
பிரயோஜனமுண்டாகும்‌. 
கர்த்தருடைய பரிசத்தவான்களுக்கு 
தேவனுடைய பாதுகாப்பு 
கிடைக்கும்‌. நாம்‌ கர்த்தருடைய கரங்களில்‌ 
பாதுகாப்பாகவும்‌, சமாதானமாகவும்‌ 
ஜீவிப்போம்‌. மெய்ஞானத்தையும்‌, 
நல்லாலோசனையையும்‌ நாம்‌ 
காத்துக்கொள்ளும்போது, நாம்‌ பயமின்றி 
நம்முடைய வழியில்‌ நடப்போம்‌. நம்முடைய 
கால்‌ இடறாது (நீதி 3:23). கர்த்தருடைய 
ஆவிக்குரிய உபதேசம்‌ நம்மோடு எப்போதும்‌ 
கூடமிருக்கவேண்டும்‌. 
துணையாக இருக்கும்‌. 
சத்துருவின்‌ தாக்குதலிலிருந்து பாதுகாக்கும்‌. 
ய விக்குரிய ல்‌, 
ஹு பன்றி! பதக்கு. 
கர்த்தருடைய அடிச்சுவடுகளைப்‌ 
முன்னேறிச்‌ செல்லவேண்டும்‌. 
கால்கள்‌  இடறாமல்‌ 


நல்லாலோசனையும்‌ நமக்குத்‌ தேவை. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


பராமரிப்பும்‌ தேவைப்படுகிறது. 

ஜீலியமும்‌. அதோடு சம்பந்தப்பட்டிருக்கிற 
காரியங்களும்‌ கர்த்தருடைய 

பாதுகாப்பக்கப்படுத்தப்பட்டரக்கிறது. 

நம்முடைய காலங்கள்‌ கர்த்தருடைய பலத்த 

கரத்தில்‌ பாதுகாப்பாயிருக்கிறது. 


பாதுகாக்கப்படுகிறது. 

பாதுகாக்கும்போது, 

சாத்தானின்‌. 

விழுந்துலிடாதவாறு  பாதுகாப்பாமிருப்போம்‌, 
கர்த்தருடைய பாதுகாப்பே நமக்கு மெய்யான 
பாதுகாப்பு. 


நம்முடைய 
நாம்‌ ப சங்கள்‌, த க 
ஏது உண்டாகிறது. நம்முடைய கால்கள்‌ 
பாவத்தின்‌ பள்ளத்தில்‌ விழுந்துவிடக்கூடிய 
ஆபத்து இருக்கிறது. இப்படிப்பட்ட ஆபத்து 
நமக்கு வரும்போது, மெய்ஞானம்‌ நம்மைப்‌ 
பாதுகாக்கும்‌. நம்முடைய கால்‌ இடறாது. 
நமக்கு விரோதமாக பல தடைகள்‌ 
இருக்கலாம்‌. நமக்குள்ளிருக்கும்‌ மெய்யான 
ஞானம்‌, நமக்கு முன்பாக இருக்கும்‌ 
தடைகளை மேற்கொள்வதற்கு நமக்கு 
நல்லாலோசனைகளைக்‌ கொடுக்கும்‌. 
கர்த்தருடைய உபதேசத்திற்குக்‌ 
கீழ்ப்படியும்போது. பாராது ஆவிக்குரிய 
்‌ வளர்ச்சியும்‌ 


அநேகருக்கு இரவுவேளை பயம்‌ 
வேளையாகமிருக்கும்‌. அவர்கள்‌ 


சரியான நித்திரை வராது. 

மெய்ஞானத்தையும்‌, 

காத்துக்கொள்ளும்‌ 

நாம்‌ 

படுத்துக்கொள்ளும்போது நம்முடைய 
நித்திரை இன்பமாயிருக்கும்‌ (நீதி 3:24) 





ழ்‌ நயன 
யாய 


ஐக்கியமாமிருக்கவேண்டும்‌. 
மனச்சாட்சி 
நம்முடைய 
னம்‌ 
பயத்திற்கு இடமிருக்காது. ணந 
பயமோ, இயற்கையின்‌ சீற்றங்களைப்பற்றிய 
பயமோ நமக்குள்‌ இருக்காது. கர்த்தரே 
நமக்கு பாதுகாப்பாகமிருக்கிறார்‌. நாம்‌ 
தூங்கினாலும்‌, நம்மைக்‌ காக்கிற தேவன்‌ 
தூங்குவதுமில்லை. உறங்குவதுமில்லை. 
நம்முடைய நித்திரை இன்பமாயிருக்க 
வேண்டுமென்றால்‌ நம்முடைய மனச்சாட்சி 
சுத்தமாயிருக்கவேண்டும்‌. 
உழைக்கிறவர்கள்‌ 
நித்திரைபண்ணுவார்கள்‌. சாத்தன்‌. களைப்பு 
அவர்களுக்கு நல்ல 
கொடுக்கும்‌. 
ஞானமுள்ளவர்களுக்கும்‌, 
பயபக்தியாயிருக்கிறவர்களுக்கும்‌ 
இன்பாயிருக்கும்‌. சடுதியான திகிலும்‌, 
துஷ்டர்களின்‌ பாழ்க்கடிப்பும்‌ வரும்போது நாம்‌ 
அஞ்சமாட்டோம்‌ (நீதி 3:25). 


நாம்‌. சர்த்தர்மீது. நம்பிக்கை 
வைத்திருக்கவேண்டும்‌. கர்த்தரே நம்முடைய 
நம்பிக்கையாமிருக்கிறார்‌. துஷ்டர்களின்‌ 
பாழ்க்கடிப்பு நமக்கு விரோதமாக வரும்போது, 
மெய்ஞானமுள்ளவர்கள்‌ 

பயப்படமாட்டார்கள்‌. 

சூழ்நிலைகளிலும்‌ 

நல்லாலோசனைகளைத்‌ 

பார்ப்பார்கள்‌.  இஸ்ரவேலைக்‌ - 
தூங்குவதுமில்லை, 

என்று விசுவாசித்து. அவர்கள்‌ கர்த்தர்‌ 
பேரில்‌ நம்பிக்கையாயிருப்பார்கள்‌. கர்த்தரை 
நம்புகிறவர்கள்‌ ஒருபோதும்‌ 
வெட்கப்பட்டுப்‌ போவதில்லை. கர்த்தரே 
நம்முடைய நம்பிக்கையாயிருப்பார்‌. நம்முடைய 
கால்கள்‌ ஆபத்துக்களில்‌ 
சிக்கிக்கொள்ளாதபடி கர்த்தரே நம்மைக்‌ 
காப்பார்‌ (நீதி 3:26). 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நன்மை செய்‌ 
நீதி 3 : 27,28 


827... நன்மைசெய்யும்படி. 
'திராணியிருக்கும்போது, 
செய்யத்தக்கவர்களுக்குச்‌. 


செய்யாமல்‌ இராதே. 


நீதி 328, உன்னிடத்தில்‌ பொருள்‌ 
இருக்கையில்‌ உன்‌ அயலாணை நோக்கி: 
நீ போய்த்‌ திரும்பவா, நாளைக்குத்‌ 
தருவேன்‌ என்று சொல்லாதே. 


நம்முடைய உற்றார்‌ உறவினரோடும்‌, 
அயலகத்தாரோடும்‌ எப்படி பழகவேண்டும்‌. 
என்று ஞானம்‌ நமக்குப்‌ போதிக்கிறது. நாம்‌. 
பிறருக்குக்‌ கொடுக்கவேண்டிய கனத்தையும்‌ 
மரியாதையையும்‌ அவர்களுக்குக்‌ 
கொடுக்கவேண்டும்‌. அவர்களுக்கு செய்ய 
வேண்டிய. நீதியையும்‌. உதவியையும்‌ 
அவர்களுக்கு காலதாமதமில்லாமல்‌. 
செய்யவேண்டும்‌. நன்மை செய்யும்படி 
நமக்குத்‌ திராணியிருக்கும்போது, அதைச்‌ 
செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமலிருந்து 
விடக்கூடாது. அப்படி செய்யாமலிருப்பது 
நமக்கு மிகப்பெரிய பாவமாக கருதப்படும்‌. 
நம்மால்‌ பிறருக்கு நன்மை செய்ய 
யாவிட்டாலும்‌, நாம்‌ அவர்களுக்கு 
க்கம்‌ காண்பிக்கவேண்டும்‌. நம்மால்‌ 
முடிந்த உதவிகளை எல்லோருக்கும்‌. 
காலதாமதமில்லாமல்‌ செய்யவேண்டும்‌. 
நம்மிடத்தில்‌ பொருள்‌ இருக்கையில்‌, 
நம்முடைய அயலானை நோக்கி, “நீ போய்‌ 
திரும்பி வா, நாளைக்குத்‌ தருவேன்‌" என்று 
சாக்குபோக்கு சொல்லக்கூடாது. 
செய்யக்கூடிய உதவிகளை, அதைச்‌ 
செய்யத்தக்கவர்களுக்கு உடனே 
செய்துவிடவேண்டும்‌. 





i al 
TT 


காலதாமதமாக கொடுக்கப்படும்‌ 
தீர்ப்பு, நீதியுள்ளதாகயிருந்தாலும்‌, அது 
பிரயோஜனமற்றதாகவே இருக்கும்‌. 
ஆகையினால்‌ எல்லா காரியங்களையும்‌, 
ஏற்ற காலங்களிலே செய்யப்‌ பழகவேண்டும்‌. 
பிறருக்கு உதவி செய்யும்போது, நம்முடைய 
சாதகமான காலங்களையும்‌, 
சூழ்நிலைகளையும்‌ பார்ப்பதற்குப்‌ பதிலாக, 
அவர்களுடைய தேவைகளின்‌ அவசரத்தை 
அறிந்து, அவர்களுக்கு உடனே 
உதவிபுரிவது மிகவும்‌ நல்லது. 


நாளைக்கு என்ன நடக்கும்‌ 
நமக்குத்‌ தெரியாது. 
“நாளைக்குத்‌ தருவேன்‌ என்று 
சொல்லும்போது. நாளைக்கு நம்மால்‌. 
தரமுடியுமா என்னும்‌ நிச்சயம்‌ நம்மிடத்தில்‌ 
இருக்காது. நாளைக்கு என்பது நம்முடைய 
காலமல்ல. நாளைக்கு நாம்‌ 
ஜீவனோடிருப்போமா என்னும்‌ நிச்சயமும்‌ 
நமக்கு இல்லை. நம்மிடத்தில்‌ உதவி 
தேட்பவரும்‌ நாளைக்கு ஜீவனோடிருப்பாரா 


என்பது 
நாம்‌ அயலானிடத்தில்‌, 


நாம்‌ 
காலதாமதம்பண்ணாமல்‌, 
உடனடியாக செய்துவிடுவது மிகவும்‌ நல்லது. 


நாம்‌ நிறைவேற்ற வேண்டிய 
கடமைகளை ஏதாவது சாக்குபோக்குகளைச்‌ 
சொல்லி, 
நற்குணமல்ல. 
அதற்குரிய 
நிறைவேற்றவேண்டும்‌. பிறர்‌ கஷ்டப்படும்போது 
அவர்களுடைய கஷ்டங்களைப்‌ பார்த்து, 
நாம்‌ சந்தோஷப்படக்கூடாது. நம்முடைய 
அதிகாரத்தைப்‌ பயன்படுத்தி, ம்‌ 
உதவி  கேட்கிறவர்களுக்கு, 
செய்யாமல்‌, அவர்களைத்‌ துரத்திவிடக்கூடாது. 


நாம்‌ 
கர்த்தரை 
அயலானுக்கு உதவி செய்கிற காரியங்களில்‌, 
நம்முடைய மனச்சாட்சி தேவனுக்கு முன்பாக 
சுத்தமாயிருக்கவேண்டும்‌. நம்மால்‌ செய்ய 
முடிகிற நன்மைகளை அவர்களுக்குச்‌ 
செய்யவேண்டும்‌. நாம்‌ செய்வது அவர்களுக்கு 
பிரயோஜனமுள்ள நன்மையாயிருக்க 
வேண்டும்‌. அவர்களுக்கு 
பிரயோஜனமில்லாததை. செய்தால்‌, 
அவர்களுக்கு ஒரு நன்மையும்‌ உண்டாகாது. 
கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நாம்‌ செய்கிற 
உதவிகளை, 


பிறருக்கு 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


மெய்ஞானமும்‌, நல்லாலோசனையும்‌ 
உள்ளவர்கள்‌, அயலாருக்கு நன்மை 
செய்வதில்‌ அக்கரை காண்பிப்பார்கள்‌. 
எந்தவிதமான காலதாமதமுமில்லாமல்‌, 
அவர்களுக்கு செய்யவேண்டிய நியாயமான 
உதவிகளை  நிச்சயமாய்ச்‌ செய்வார்கள்‌. 
பிறரிடத்தில்‌ குடன்பட்டிருக்கும்போது, கடன்‌ 
கொடுத்தவர்களை வஞ்சிக்காமல்‌, தாங்கள்‌ 
பெற்றுக்கொண்ட கடனை திரும்பச்‌ 
செலுத்துவார்கள்‌. 

தங்களிடத்தில்‌ வேலை 
செய்கிறவர்களுக்கு நியாயமான கூலியைக்‌ 
கொடுப்பார்கள்‌. அதிகமாக வேலை வாங்கி, 
குறைவாக கூலி கொடுக்கமாட்பார்கள்‌. 
வேலை 


செய்கிறவர்களுக்கு 
நியமிக்கப்பட்டிருக்கிற கூலியை 
காலதாமதமில்லாமல்‌ கொடுத்துவிடுவார்கள்‌. 
வேலைக்காரருடைய வேர்வை காய்ந்து 
போவதற்குள்‌ அவர்களுக்கு சம்பளம்‌ 
கொடுத்துவிடவேண்டும்‌. 


நம்முடைய குடும்பத்திலுள்ளவர்களுக்கு 
செய்ய வேண்டிய கடமைகளை 
செய்யவேண்டும்‌. 
குடும்பத்தின்‌ நலைவராயிருக்கம்போது, 
நம்முடைய குடும்பத்திலுள்ளவர்கள்‌ நம்மை 
சார்ந்து ஜீலிக்கிறார்கள்‌, அவர்களுக்கு 
செய்ய வேண்டிய நன்மைகளை நாம்‌ 
செய்யவேண்டும்‌. அவர்களுக்கு 
சேஜாமும்‌ வஸ்திரமும்‌ கொடுக்கவேண்டும்‌. 
நம்பியிருக்கிற நம்முடைய 
பாகை ஏமாற்றிவிடக்கூடாது. 
அவர்களை பட்டினிபோட்டு, நாம்‌ 
பெருந்தீனி தின்னக்கூடாது. நம்முடைய 
குடும்பத்திலுள்‌ எவர்களுக்கு, நன்மை 
செய்யவேண்டியது நம்முடைய கடமை. 


நாம்‌ 
தவறாமல்‌. 


நம்முடைய - க 
ஊழியக்காரர்களுக்கும்‌, தேச, 
செய்யவேண்டிய 


வஞ்சித்துவிடக்கூடாது. 
வஞ்சிக்கிறவர்கள்‌ வஞ்சிக்கப்படுவார்கள்‌. 





f= FTE 
TT 


நாம்‌ பிறரோடு பழகும்போது. 
சிநேகமாகவும்‌,. மனுஷத்தன்மையோடும்‌, 
அன்போடும்‌ பழகவேண்டும்‌. நம்மிடத்தில்‌ 
அன்புகூருவதுபோல. பிறரிடத்திலும்‌ 
அன்புகூரவேண்டும்‌. மற்றவர்கள்‌ நமக்கு 
என்ன செய்யவேண்டும்‌ என்று நாம்‌ 
எதிர்பார்க்கிறோமோ, அதை அவர்களுக்கு 
நாம்‌ முந்தி செய்யவேண்டும்‌. தேவனுடைய 
பிரமாணத்தின்படி 
பிறருக்கு 
உதவிகளையெல்லாம்‌ 
அவைகளெல்லாவற்றையும்‌ செய்வதற்கு நாம்‌ 
ஆயத்தமாயிருக்கவேண்டும்‌. 
தரித்திருக்கும்‌, _ ்‌ 
தேவையுள்ளவர்களுக்கும்‌ நாம்‌ 
உதாரத்துவமாய்‌ உதவிசெய்யவேண்டும்‌. 
தரித்திரரை ஒதுக்கித்‌ தள்ளிவிடக்கூடாது. 
தரித்திரருக்கு உதவிசெய்வதினால்‌ நாம்‌. 
இரட்சிக்கப்படுவதில்லை. ஆனாலும்‌ ம 
இரட்சிக்கப்பட்டிருப்புதினால்‌, தரித்திரருக்கு 
உதவிசெய்வது அவசியமாயிருக்கிறது. நாம்‌ 
தரித்திரருக்கு உதவிசெய்யவில்லையென்றால்‌, 
நம்முடைய இரட்சிப்பு முழுமையானதல்ல. 


திங்கு நினையாதே 
நீதி 3:29 


நீதி 329, அச்சமின்றி உன்னிடத்தில்‌ 
வாசம்‌ பண்ணுகிற உன்‌ அயலானுக்கு. 
விரோதமாக தீங்கு நினையாதே. 


நாம்‌ யாருக்கும்‌ விரோதமாக தீங்கு 
செய்யவும்‌ கூடாது. தீங்கு நினைக்கவும்‌ 
கூடாது. பிறர்‌ நம்மை நம்பும்போது, நாம்‌. 
அவர்களுக்கு, நம்பிக்கைத்‌ துரோகம்‌ 
பண்ணிவிடக்கூடாது. 
அச்சமின்றி வாசம்பண்ணுகிற 
நாம்‌ 
செ 


நிச்சயத்தோடிருக்கிறான்‌. 
அப்படிப்பட்டவனுக்கு விரோதமாய்‌ நாம்‌. 
தீங்கு நினைக்கக்கூடாது. அவனுக்கு. 
மாத்திரமல்ல, நாம்‌ யாருக்கும்‌ விரோதமாய்‌. 
தீங்கு செய்யக்கூடாது. நமக்கு விரோதமாய்‌ 
தீங்கு  செய்கிறவர்களுக்குக்கூட, நாம்‌ 
நன்மையே செய்யவேண்டும்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


நமக்கு 

பொறாமையிருக்கக்கூடாது. பிறர்‌ நம்மீது 
சந்தேகப்படும்படியாக நடந்துகொள்ளக்கூடாது. 
நாமும்‌ மற்றவர்களுடைய நம்பிக்கைக்கு. 
பாத்திரவான்௧ளாய்‌ நடந்துகொள்ளவேண்டும்‌. 
நம்மிடத்தில்‌ அச்சமின்றி வாழ்கிறவர்களுக்கு 
நாம்‌. பாதுகாப்பாகவும்‌, ஆதரவாகவும்‌ 
இருக்கவேண்டும்‌. 


காரணமின்றி வழக்காடாதே 
நீதி 3:30 


நீதி 330. ஒருவன்‌ உனக்குத்‌ 
தீங்குசெய்யாதிருக்க, காரணமின்றி 


அவனோடே வழக்காடாதே.. 


நம்மிடத்தில்‌ பிறரோடு சண்டைபோடும்‌ 
சுபாவம்‌, அவர்களோடு காரணமின்றி 
வழக்காடும்‌ சுபாவம்‌ ஆகிய எதுவும்‌ 
இருக்கக்கூடாது. நாம்‌ எல்லோரோடும்‌ 
சமாதாமானயிருக்க நாடவேண்டும்‌. 


உடனே 
சண்டைக்குப்‌ 
அவர்களோடு 

பதிலாக, 
கர்த்தருடைய 
ஒப்புக்கொடுத்துவிடவேண்டும்‌. 
கர்த்தர்‌ அவர்களைப்‌ பார்த்துக்கொள்வார்‌ 
என்று தீர்மானம்செய்து, கர்த்தருடைய 
சமுகத்தில்‌ சமாதானத்தோடு 
ஜீவிக்கவேண்டும்‌. 


நமக்கு பிறரோடுள்ள 
சமாதானமாய்‌ பேசி 

வாய்ப்பிருக்கும்போது, 

நீதிமன்றத்தில்‌ வழக்கு தொடர்வது 
சரியானதல்ல. நமக்கும்‌ பிறருக்கும்‌ 
வழக்குகள்‌ இருக்கும்போது. அந்த வழக்கை 
முடிந்தவரையிலும்‌ சமாதமானமாய்ப்‌ பேசி 
தீர்த்துக்கொள்ள பிரயாசப்படவேண்டும்‌. ஒரு 
வழியிலும்‌: சமாதானம்‌ 
உண்டாகவில்லையென்றால்‌, கடைசியாக 
நீதிமன்றத்திற்குப்‌ போகலாம்‌. 
ஆரம்பத்திலேயே நீதிமன்றத்திற்குப்‌ போவது, 


ஞானமான செயலல்ல. 


அவர்களுடைய காரியங்களை 


சமுகத்தில்‌ 


வழக்குகளை, 
தீர்த்துக்கொள்ள 
அவர்கள்மீது 





ழ்‌ நவள 
யாய 


துன்மார்க்கனும்‌ நீதிமானும்‌ 
நீதி 3:31-85 


நீதி 8:1. கொடுமையுன்னவன்மேல்‌ 
பொறாமை கொன்னாதே; அவனுடைய 
வழிகளில்‌ ஒன்றையும்‌ 
தெரித்துகொன்னாதே.. 


நீதி 8292. மாறுபாடுன்னவன்‌. 
கர்த்தருக்கு அருவருப்பான வன்‌; 
நீதிமான்‌௧னோடே. அவருடைய 
இரகசியம்‌ இருக்கிறது. 


நீதி 3:88. துன்மார்க்கனுடைய 
வீட்டில்‌ கர்த்தரின்‌ சாபம்‌ 
இருக்கிறது, தீதிமான்களுடைய 
வாசஸ்தலத்தையோ, அவர்‌ 
ஆசிீர்வதிக்கிறார்‌. 


நீதி 


அவர்‌ 
தாழ்மையுள்ளவர்களுக்கோ 
அளிக்கிறார்‌. 


நீதி 3:35, ஞானவான்கன்‌ கணத்தைச்‌ 
சுதந்தரிப்பார்கன்‌; மதிகேடரோ 
கனவினத்தை அடைவார்கள்‌. 


ம்‌, இகழ்வோரை 
இகழுகிறார்‌; 
கிருயை 


நாம்‌ கொடுமையுள்ளவன்‌ மேல்‌: 
பொறாமைக்கொள்ளக்கூடாது. துன்மார்க்கர்‌ 
செழித்திருக்கும்போது அவர்கள்மீது 
பொறாமைப்படுவது நற்குணமல்ல. 
துன்மார்க்கர்‌ ஒருவேளை ஐசுவரியவான்‌ 
களாகயிருக்கலாம்‌. அவர்கள்‌ 
இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ 
பலமுள்ளவர்களாகயிருக்கலாம்‌. ஆனாலும்‌ 
வழிகளில்‌ ஒன்றையும்‌ நாம்‌ 
கொள்ளக்கூடாது. 
தன்னுடைய 
கொடுமையினால்‌ ஐசுவரியமும்‌, புகழும்‌ 
சேர்த்ததுபோல, நாமும்‌ அவனுடைய 
கொடுமையான, துன்மார்க்கமான வழிகளைத்‌ 
தெரிந்துகொள்ளக்கூடாது. அவன்‌ 
நினைப்பதுபோலவோ, அவன்‌ 
செய்வதுபோலவோ, நாம்‌ நினைக்கவும்‌ 
கூடாது. செய்யவும்‌ கூடாது (நீதி 3:31) 


கொடுமையுள்ளவன்‌ 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


துன்மார்க்கனுக்கும்‌ நீதிமானுக்கும்‌ 
வித்தியாசமுண்டு. துன்மார்க்கன்‌ தன்‌ 
துன்மார்க்க கிரியைகளினால்‌ தனக்கு 
ஐசவரியத்தை சம்பாதிக்கிறான்‌. அதனால்‌ 
தனக்கு நன்மை உண்டாகும்‌ என்று 
நினைக்கிறான்‌. துன்மார்க்கனுடைய 
ஐசுவரியம்‌ அதிகமாயிருந்தாலும்‌, அது 
அவனுக்கு மெய்யான ஐசுவரியமல்ல. கர்த்தர்‌ 
நமக்குக்‌ கொடுக்கிற ஐசுவரியம்‌ 
கொஞ்சமாகமிருந்தாலும்‌, அதுவே மெய்யான 
ஐசுவரியம்‌. 
கர்த்தருக்கு 
நீதிமானோ 
பாவிகள்‌ 
செய்கிறார்கள்‌. 


மாறுபாடுள்ளவன்‌. 


ம்‌ மாறுபட்டிருக்கிறார்கள்‌. 
இவர்கள்‌ கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள்‌. 
கர்த்தர்‌ எல்லோரையும்‌ நேசிக்கிறார்‌. அவர்‌ 
யாரையும்‌ வெறுக்கிறவரல்‌ல. ஆனாலும்‌ 
பாவிகள்‌, தங்கள்‌ 
பாவசுபாவங்களினால்‌, கர்த்தருக்கு 
அருவருப்பானவர்களாயிருக்கிறார்கள்‌. 
பாவிகள்‌ தங்களுடைய பாவங்களினால்‌. 
தங்களைத்‌ தாங்களே கறைபடுத்திக்‌ 
கொள்கிறார்கள்‌ (நீதி 3:32) 


மாறுபாடுள்ளவர்கள்‌ 
அருவருப்பானவர்களாக 


நீதிமான்கள்‌ 


கர்த்தருக்கு 
இருப்பதினால்‌, 
அவர்கள்மீது 
பொறாமைகொள்ளக்கூடாது. கர்த்தர்‌ 
நீதிமான்களோடு தம்முடைய அன்பை 
வெளிப்படுத்துகிறார்‌. தமது அன்பின்‌ 
இரகசியங்களை அவர்களுக்கு விளங்கச்‌ 
செய்கிறார்‌. கர்த்தருடைய இரகசியம்‌ 
நீதிமான்களோடே இருக்கிறது. நீதிமான்கள்‌ 
கர்த்தருடைய மனதையும்‌, அவருடைய 
சிந்தையையும்‌, விருப்பத்தையும்‌, சித்தத்தையும்‌, 
திட்டத்தையும்‌ அறிந்திருக்கிறார்கள்‌. 
நீதிமான்களுக்கு கர்த்தருடைய தெய்வீக 
பராமரிப்பின்‌ அர்த்தங்களெல்லாம்‌ தெரியும்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய இரகசியங்களை 
நீதிமான்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார்‌. 





ழ்‌ நயன 
யாய 


கர்த்தருடைய 
கர்த்தர்‌ 
வாசஸ்தலத்தை 


நீதிமான்களுக்கு 
ஆசீர்வாதமுண்டு. 
நீதிமான்களுடைய 
ஆசீர்வதிக்கிறார்‌. நீதிமான்களுடைய 
வாசஸ்தலம்‌ சாதாரண 
குடிசையாகமிருந்தாலும்‌, அந்தக்‌ குடிசையும்‌ 
கர்த்தரால்‌ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. 
நீதிமான்‌ தன்னுடைய வாசஸ்தலத்தில்‌: 
சந்தோஷமாய்‌ வாசம்பண்ணுவான்‌. கர்த்தர்‌ 
அந்த வீட்டின்‌ எல்லா ம்‌ 
ஆசீர்வதிக்கிறார்‌. 
வாசஸ்தலத்தில்‌ 
சந்தோஷமாய்‌ வாசம்பண்ணுவான்‌. 
நீதிமானுடைய வாசஸ்தலத்தை தம்முடைய 
ஆசீர்வாதத்தினாலும்‌, சந்தோஷத்தினாலும்‌ 
நீதிமானுடைய மாபிசைகிற 
அவனுடைய எண்ணெயும்‌, 
கர்த்தரால்‌ 
ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கும்‌. 
கர்த்தர்‌ நீதிமான்களுடைய 
வாசஸ்நலத்தை ன்‌ 
அவர்களுக்குக்‌ கிடைத்திருக்கிற 
சிலாக்கியம்‌. துன்மார்க்கனுடைய வீட்டில்‌ 
கர்த்தருடைய சாபம்‌ இருக்கிறது. 
துன்மார்க்கனால்‌ கர்த்தருடைய சாபத்தை 
மேற்கொள்ள முடியாது. அவனுடைய வீட்டில்‌ 
வியாதியும்‌, வேதனையும்‌, குழப்பமும்‌, பயமும்‌, 
குறைச்சலும்‌ இருக்கும்‌. துன்மார்க்கனுடைய 
வீடு பெரிய மாளிகையைப்போல இருந்தாலும்‌, 
அது கர்த்தரால்‌ சபிக்கப்பட்ட வீடு. அதில்‌ 
அவனுக்கு சந்தோஷமோ, சமாதானமோ, 
நிம்மதியோ இருக்காது. துன்மார்க்கனுக்கு 
ர்‌ நித்திரை வராது. திகிலும்‌ பயமும்‌ 
அவனை சூழ்ந்துகொள்ளும்‌. நீதிமானுடைய 
நித்திரையோ இன்பமாயிருக்கும்‌ (நீதி 3:33). 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பிள்ளைகளை 


இகமுகிறார்‌. 
தாங்களே 


தாழ்த்தப்படுவார்கள்‌. 


கர்த்தர்‌ தம்முடைய 
இகழ்வோரை 
தங்களைத்‌ 
உயர்த்துகிறவர்கள்‌ 


நம்மை நாமே 

நமக்கு ஒரு நன்மையும்‌ 

கர்த்தர்‌ நம்மை 

கர்த்தருடைய 

நாம்‌ அவருடைய பலத்த 

ற்‌ பொறுமையோடு 
காத்திருக்கவேண்டும்‌. 


துன்மார்க்கர்‌ கர்த்தரையும்‌, 
கர்த்தருடைய பிள்ளைகளையும்‌, கர்த்தருடைய 
உபதேசங்களையும்‌ இகழுகிறார்கள்‌. 
கர்த்தரோ தம்மை இகழுகிறவர்களைத்‌ 
தண்டிக்கிறார்‌. இந்த முழுஉலகத்திற்கு 
முன்பாக கர்த்தர்‌ அவர்களை இகழுகிறார்‌ 
நாம்‌ கர்த்தருக்கு முன்பாக நம்மைத்‌ 
தாழ்த்தும்போது. அவர்‌ நம்மை உயர்த்துவார்‌. 
அவர்‌ நமக்கு கிருபையளிப்பார்‌. அவர்‌ 
நமக்குள்‌ கிரியை நடப்பிப்பார்‌. கர்த்தருடைய 
கிருபையினால்‌ நமக்கு நன்மையும்‌, 
மேன்மையும்‌ உண்டாயிருக்கும்‌ (நீதி 3:34). 
ஞானவான்கள்‌. கனத்தை 
சுதந்தரிப்பார்கள்‌. நீதிமான்கள்‌ தேவனால்‌ 
ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள்‌. அவர்கள்‌ 
மனுஷரால்‌ அங்கீரிக்கப்படுவார்கள்‌. 
மதிகேடரின்‌ முடிவு நித்திய அவமானம்‌. 
அவர்கள்‌ கனவீனத்தை அடைவார்கள்‌ 
கர்த்தருடைய பரிசுத்தவான்௧ளுக்கோ நித்திய 
மகிமை உண்டாயிருக்கும்‌. ஞானவான்கள்‌ 
கனத்தை சுதந்தரிப்பார்கள்‌ (நீதி 3:35). 





i= al 
TT 


நீதிமொழிகள்‌ 
அதிகாரத்தைப்போலவே, 
அதிகாரத்திலும்‌, ஞானத்திற்கு 
முக்கியத்துவம்‌ கொடுத்து, 
ஆவிக்குரிய ஆலோசனைகள்‌ 
கக்கத்‌ நாம்‌. 
ஞான; பற்றிய உபதேசத்தைக்‌ 
கேட்கவேண்டும்‌ (நீதி 4113)... நாம்‌ 
துன்மார்க்கருடைய பாதையில்‌ 
பிரவேசிக்கக்கூடாது. தீயோருடைய வழியில்‌ 
நடக்கக்கூடாது நீதி 44449) 
ஞானஉபதேச வார்த்தைகள்‌ நம்முடைய 
கண்களைவிட்டுப்‌ பிரியக்கூடாது. அவற்றை 
நம்முடைய தயத்திற்குள்ளே 
காத்துக்கொள்ளவேண்டும்‌ (நீதி 4:20-27). 


1 
நான்காம்‌ 
அதிக 
நமக்கு 


பின்னைகளே 
நீதி: 1,2 


நீதி கப மின்னைகளே, நீங்கள்‌ 
தகப்பன்‌ போதகத்தைக்‌ கேட்டு, 
புத்தியை அடையும்படி. கவனியுங்கள்‌. 


நீதி 42. நான்‌: உங்களுக்கு. 
நற்போதகத்தைத்‌ தருகிறேன்‌; என்‌: 
உபதேசத்தை விடாதிருங்கன்‌. 


சாலொமோன்‌ தன்னுடைய 
பிள்ளைகளுக்கு அழைப்பு கொடுக்கிறார்‌. 
பிள்ளைகளே, நீங்கள்‌ தகப்பன்‌ போதகத்தை 
"என்று சொல்லுகிறார்‌. 
சாலொமோன்‌ தன்னுடைய 
உபதேசம்பண்ணுகிறார்‌. 
சாலொமோனின்‌ உபதேசத்தைப்‌ 
பெற்றுக்கொள்‌ வேண்டும்‌. தாங்கள்‌ 
பெற்றுக்கொண்டதை அவர்கள்‌ 
மற்றவர்களுக்கும்‌ பயன்படுத்தவேண்டும்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


ஊழியக்காரர்கள்‌ 

பிள்ளைகளுக்கும்‌, 

குடும்பத்திலுள்ளவர்களுக்கும்‌. 
- 'லுத்தி 


தங்களுடைய 


அதிகக்‌ 
சுவிசேஷத்தைப்‌ 
நம்முடைய 
சிறுபிள்ளைகள்‌, 
_ பிள்ளைப்பிராயத்திலேயே, 
அறிவில்‌ வளர்ச்சி 
பெவேண்டும்‌ சிறுபிள்ளைகள்‌ கர்த்தருடைய 
பெற்றுக்கொள்ள வேண்டும்‌. 
கர்த்தருடைய 
பூரணமாய்‌ 
ஏற்றுக்கொள்வதற்கு ஏற்ற 

பருவமாயிருக்கிறது. 
பிள்ளைகளைப்பற்றிச்‌ 

சொல்‌ 


பொதுவாக சொல்லுகிறார்‌. சாலொமோனின்‌ 
உபதேசம்‌ எல்லோருக்கும்‌ பொதுவானது. 
அவர்‌ தன்னுடைய சொந்தபிள்ளைகளுக்கும்‌ 
உபதேசம்பண்ணுகிறார்‌. மற்றவர்களுடைய 
பிள்ளைகளுக்கும்‌ உபதேசம்பண்ணுகிறார்‌. 
சிறுபிள்ளைகளுக்கும்‌ உபதேசம்‌ 
பண்ணுகிறார்‌ 
பெரியோராயிருக்கும்‌. 
உபதேசம்பண்ணுகிறார்‌. 
நாம்‌ பிள்ளைகளிடத்தில்‌ பட்சபாதம்‌. 
காண்பிக்கக்கூடாது. சத்தியத்தைக்‌ 
கற்றுக்கொள்கிறவர்களும்‌, சிறுபிள்ளைகளைப்‌ 
போல மாறவேண்டும்‌. சிறுபிள்ளைகளிடத்தில்‌ 
கள்ளம்‌ கபடம்‌ எதுவும்‌ இருக்காது, 
அவர்களுடைய மனதும்‌ இருதயமும்‌ 
சத்தியத்தை முழுமையாய்‌ ஏற்றுக்கொள்ளும்‌. 
அவர்களு இருதலம்‌. மாசில்லாமல்‌; 
'வெண்மையாயிருக்கும்‌. 
ப்பம்‌ குல்‌ கடமைகளை 
பொறுப்பாய்ச்‌ செய்யவேண்டும்‌. 


வளர்ந்து 
பிள்ளைகளுக்கும்‌. 


சாலொமோன்‌. 
பிள்ளைகளுக்கும்‌. பொதுவான 
உபதேசத்தைச்‌ சொல்லுகிறார்‌. அவர்‌ 
அவர்களுக்கு நற்போதகத்தைத்‌ தருகிறார்‌. 
பிள்ளைகள்‌ தகப்பன்‌ போதகத்தைக்‌ கேட்டு, 
புத்தியை அடையும்படி கவனிக்கவேண்டும்‌. 
தாங்கள்‌ பெற்றுக்கொண்ட உபதேசத்தை 
விட்டுவிடக்கூடாது. அதைத்‌ தாங்கள்‌ 
இருதயத்தில்‌ பற்றிக்கொள்ளவேண்டும்‌. 


எல்லா 





ழ்‌ நள 
யாய 


பெற்றோர்‌ 
அதிகாரத்தோடும்‌, 
உபதேசம்பண்ணுவார்கள்‌. 
உபதேசம்‌ நம்முடைய பரலோகப்‌ பிதாவாகிய 
lc வருகிறது. ley 

நோக்கி, “பரலோகத்‌ 

க பரமபிதாவே' என்று, சொல்லி 
ஜெபிக்கிறோம்‌. நாம்‌. அவரிடத்திலரந்த 
ஆசீர்வாதங்களை எதிர்பார்க்கிறோம்‌. 
பரலோகத்தின்‌ தேவன்‌ ஆவிகளின்‌ 
பிதாவாகயிருக்கிறார்‌. 


மாணவர்கள்‌ தங்கள்‌ ஆசிரியர்களை, 
தங்களுடைய தகப்பனாரைப்‌ பார்ப்பதுபோல. 
பார்க்கவேண்டும்‌. நம்முடைய தகப்பனார்‌ 
நம்மை நேசிக்கிறார்‌. அவர்‌ நம்முடைய 
நன்மையை நாடுகிறார்‌ நம்முடைய 
பரமபிதாவும்‌ நம்மை நேசித்து, நமக்கு 
நன்மை செய்கிறார்‌. நம்முடைய 
ததப்பளாரிடமிருந்து போதகமும்‌ 
கிடைக்கும்‌. 
ஞானமும்‌ 
போதகமும்‌, 

உபதேசமும்‌, கர்பம்‌ வேண்டும்‌. 


தங்கள்‌ 


கர்த்தர்‌ நமக்கு நன்மை தீமை 
இன்னதென்று பகுத்தறியக்கூடிய ஆவியைக்‌ 
கொடுத்திருக்கிறார்‌ தே 
பிரமாணம்‌ சத்தியமானது. 
ஆதாரத்தில்‌ தேலனுடையபிரமாணம்‌ 
'கொடுக்கப்பட்டிருக்கிறது. சத்தியத்தைப்பற்றிய 
உபதேசம்‌ நமக்கு நற்போதகமாயிருக்கும்‌ 
நற்போதகத்தை விவாதம்பண்ணாமல்‌ 
அப்டியே ஏற்றுக்கொள்ளலாம்‌ 
கர்த்தருடைய 

கொண்டு, 

கீழ்ப்படியவேண்டும்‌. 


தாவீதின்‌ போதகம்‌ 
நீதிக்‌: 34 


நீதி 43. நான்‌ என்‌ தகப்பனுக்குப்‌ 
பிரியமான குமாரனும்‌, என்‌ தாய்க்கு. 
மிகவும்‌ அருமையான ஒரே 
பின்னையுமானவன்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நீதி கக்‌. அவர்‌ எனக்குப்‌ போதித்துச்‌. 
சொன்னது: உன்‌ இருதயம்‌ 
வார்த்தைகளைக்‌ 

கொள்னக்கடவது; 

கட்டளைகளைக்‌ 

அப்பொழுது பிழைப்பாய்‌. 


அதிகமாய்‌ நேசித்தார்கள்‌. அதனிமித்தமாய்‌ 
அவருக்கு உபதேசம்பண்ணினார்கள்‌. 


சாலொமோன்‌ தன்னைப்பற்றிச்‌ 
சொல்லும்போது, “நான்‌ என்‌ தகப்பனுக்குப்‌ 
பிரியமான குமாரனும்‌, என்‌ தாய்க்கு மிகவும்‌ 
அருமையான ஒரே பிள்ளையுமானவன்‌" 
என்று சொல்லுகிறார்‌. தாவீதுக்கு அநேக 
குமாரர்கள்‌ இருந்தார்கள்‌. அவர்கள்‌ 
எல்லாரிலும்‌, சாலொமோனே  தாவிதுக்கு 
மிகவும்‌ பிரியமானவர்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
உடன்படிக்கையை ஈசாக்குக்கும்‌, அவருக்குப்‌ 
பின்வரும்‌ அவருடைய சந்ததிக்கும்‌ நித்திய 
உடன்படிக்கையாக ஸ்தாபித்திருக்கிறார்‌ 
(ஆதி 17:19). இதுபோலவே, தாவீதின்‌ சந்ததி 
சாலொமோன்‌ மூலமாய்க்‌ கடந்துவருகிறது. 


சாலொமோன்‌. தன்‌ தகப்பன்‌ 
தாவீதுக்கு பிரியமான 
குமாரனாயிருந்ததுபோல, அவர்‌ தன்னுடைய 
தாயாராகிய பத்சேபாளுக்கும்‌ மிகவும்‌ 
அருமையான ஒரே பிள்ளையாகயிருக்கிறார்‌. 
சாலொமோனுக்கு பெற்றோரின்‌ அன்பு 
தாராளமாய்க்‌ கிடைக்கிறது. சாலொமோன்‌ 
இளவரசராகயிருந்தாலும்‌, தாவீதுக்குப்‌ பின்பு 
சாலொமோன்‌ தாவீதின்‌ சிங்காசனத்தில்‌ 
அமர்ந்து  ஆட்சிபுரிவதற்கு 
வாய்ப்புக்கள்‌ இருந்தாலும்‌, 

பெற்றோர்‌ அவருக்கு. 

உபதேசம்பண்ணுகிறார்கள்‌. 


நல்ல 
சாலொமோனின்‌. 


முறைப்படி 





f= FTE 
ETT 


தாவீது சாலொமோனுக்கு சத்தியத்தை 
கவனமாயும்‌ தெளிவாயும்‌ 
உபதேசம்பண்ணினார்‌. அதோனியாவும்‌ 
தாவீதின்‌ குமாரன்‌. அவன்‌ துன்மார்க்கமாய்‌ 
ஜீவித்தான்‌. தாவீது அதோனியாவிடம்‌ “நீ 
இப்டி செய்வானேன்‌" என்று அவனை 
ஒருக்காலும்‌ கடிந்துகொள்ளவில்லை. 
இராஜா 1:6). இதனால்‌ அதோனியா 
சீரழிந்துபோனான்‌. தாவீது அவனுக்கு: 
சரியாக உபதேசம்பண்ணாததினால்‌, அவன்‌ 
கெட்ட குமாரனாக ஜீவித்தான்‌. 
சாலொமோனுக்கு அப்படிப்பட்ட துன்பம்‌ 
வந்துவிடக்கூடாது என்று தாவீது மிகுந்த 
கவனத்தோடிருக்கிறார்‌. இதனிமித்தமாய்‌ 
தாவீது தன்‌ குமாரன்‌ சாலொமோனுக்கு 
ஞானத்தை அக்கரையோடு போதித்தார்‌. 


தன்னுடைய பெற்றோர்‌ தனக்குப்‌ 
போதித்ததை, சாலொமோன்‌ மற்றவர்களுக்குப்‌ 
போதிக்கிறார்‌ சாலொமோனுக்கு 
முதிர்வயதான போதிலும்‌, அவர்‌ தன்னுடைய 
இளவயதில்‌, தன்னுடைய தகப்பனார்‌. 
தாவீதிடமிருந்து பெற்றுக்கொண்ட 
உபதேசங்களை மறக்கவில்லை. 
அவற்றையெல்லாம்‌ சந்தோஷமாய்‌ 
நினைவுகூருகிறார்‌. அவை தனக்கு நல்ல 
உபதேசங்கள்‌ என்று சந்தோஷப்படுகிறார்‌ 


சாலொமோனின்‌ இருதயம்‌ தாவீதின்‌ 
வார்த்தைகளை காத்துக்கொண்டது. 
சாலொமோன்‌ தாவீதின்‌ கட்டளைகளைக்‌ 
கைக்கொள்கிறார்‌. மினால்‌ 
சாலொமோன்‌ அதோனியாவைப்போல 
கெட்ட குமாரனாக ஜீவிக்காமல்‌, நல்ல 
குமாரனாகவும்‌ ஞானமுள்ளவராகவும்‌ 
ஜீவிக்கிறார்‌. சாலொமோன்‌ தனக்குத்தானே 
'ஞானியாகயிருக்கிறார்‌. 

இயல்பாகவே அதிக 

பரிசுத்த ஆவியானவர்‌ 
உபதேசம்பண்ணுகிறார்‌. 

தேவனுடைய தெய்வீக 

பெற்றிருக்கிறார்‌. ஆனாலும்‌ 
மற்றவர்களுக்கு ஞானத்தைப்‌ 
போதிக்கும்போது, தன்னுடைய 
தகப்பனாரைப்பற்றி மற்றவர்களுக்குச்‌ 
சொல்லுவது, தன்னுடைய அந்தஸ்துக்கு 
குறைவானது என்று நினைக்கவில்லை. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


நாம்‌ மற்றவர்களுக்கு 
உபதேசம்பண்ணும்போது, நு 
சத்தியத்தைக்‌ கற்றுக்கொடுத்தவர்களை 
மொத்தமாக மறந்துலிடக்கூடாது. 
அவர்களையும்‌ நன்றியுள்ள இருதயத்தோடு 
நினைவுகூரவேண்டும்‌. மூத்த க்‌ 
மூத்த உபதேசியார்கள்‌, 
ஊழியக்காரர்கள்‌ கிய 
நமக்கு ஆவிக்கு! 
கொடுத்திருக்கிறார்கள்‌. 

நாம்‌. பூர்வகாலத்து உபதேசங்களை 
மறந்துவிடக்கூடாது. பூர்வபாதைகளிலும்‌ 
நம்முடைய ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல்‌ 
கிடைக்கும்‌. “வழிகளிலே நின்று, பூர்வ 
பாதைகள்‌ எவையென்று கேட்டு விசாரித்து, 
நல்ல வழி எங்கே என்று பார்த்து, அதிலே 
நடவங்கள்‌; அப்பொழுது. உங்கள்‌ 
ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல்‌ கிடைக்கும்‌ 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌; அவர்களோ, 
நாங்கள்‌ அதிலே நடக்கமாட்டோம்‌ 
என்கிறார்கள்‌" (எரே 66) 


எல்லோருமே 
உபதேசங்களைக்‌ 


சாலொமோன்‌ (டைய தகப்பனார்‌ 
தாவீதிடமிருந்து கத்தக்‌ 
ஆலோசனைகளையும்‌, உபதேசங்களையும்‌, 
போதகங்களையும்‌, தன்னுடைய 
பின்சந்ததியாருக்கு அதிகாரத்தோடு 
போதிக்கிறார்‌. அவருடைய 
காலத்தில்‌ முக்கியமானவர்‌. 
தாவீதைப்போலவே சாலொமோன்‌ தன்னுடைய 
காலத்தில்‌ முக்கியமானவர்‌. ஞானத்தில்‌ 
சிறந்தவர்‌. சாலொமோன்‌ கர்த்தரிடத்தில்‌ 
ஞானத்தையும்‌ புத்தியையும்‌ கேட்டார்‌ 
கர்த்தர்‌ அவரை ஞானத்தினாலும்‌ 
புத்தியினாலும்‌ ஆசீர்வதித்தார்‌. 


தாவீது. 


நீதிக்‌: 5-13 


நீதி 4௧. ஞானத்தைக்‌ சம்பாதி, 
புத்தியையும்‌ சம்பாதி; என்‌ வாயின்‌ 
வார்த்தைகளை மறவாமலும்‌ விட்டு 
'விலகாமலும்‌ இரு. 


நீதி ௧&6. அதை விடாதே அது 
உன்னைத்‌ தற்காக்கும்‌ அதின்மேல்‌ 
நரியமாயிரு, அது உன்னைக்‌ 
காத்துக்கொள்ளும்‌. 





ழ்‌ நள 
யாய 


நீதி 47. ஞானமே 
ஞானத்தைக்‌ சம்பாதி; 
சம்பாதித்தாலும்‌ 
சும்பாதித்துக்கொள்‌. 


நீதி 4:8, தீ அதை மேன்மைப்படுத்து, 
அது உன்னை மேன்மைப்படுத்தும்‌ தீ 
அதைத்‌ தழுவிக்கொண்டால்‌, அது 
உன்னைக்‌ கனம்‌ பண்ணும்‌. 


நீதி கமி, அது உன்‌ தலைக்கு. 
அலங்காரமான முடியைக்‌ கொடுக்கும்‌; 
அது மகிமையான கிரீடத்தை உனக்குச்‌. 
சூட்டும்‌. 


நீதி 440. என்‌ மகனே, கேன்‌, 
என்‌ வார்த்தைகளை ஏற்றுக்கொள்‌; 
அப்பொழுது உன்‌ ஆயுசின்‌ வருஷங்கள்‌ 
அதிகமாகும்‌. 

நீதி கம, ஞானமார்க்கத்தை நான்‌. 


உனக்குப்‌ போதித்தேன்‌; செவ்வையான 
பாதைகளிலே உன்னை நடத்தினேன்‌. 


முக்கியம்‌, 
என்னத்தைச்‌. 
புத்தியைச்‌. 


நீதி 4:12. நீ அவைகளில்‌ நடக்கும்போது 
ம உன்‌ நடைகளுக்கு இடுக்கண்‌ 
உண்டாவதில்லை; நீ அவைகளில்‌: 


ஓடினாலும்‌ இடறமாட்டாய்‌.. 


நீதி 419. புத்திமதியை உறுதியாய்ப்‌ 
பற்றிக்கொன்‌, அதை விட்டுவிடாதே; 
அதைக்‌ காத்துக்கொன்‌, அதுவே 
உனக்கு ஜீவன்‌. 


வீ! ன்னுடைய மாரன்‌ 
சாகொமோளுக்கு “ உபதேோம்பண்ணும்போது, 
ந்த கவனத்தோடும்‌, அக்கரையோடும்‌, 
பயபக்தியோடும்‌. உபதேசம்‌ 
ர்‌. ஒரு சத்தியத்தை ஒரு தரம்‌ 
அதை மறுபடியும்‌ திரும்பத்‌ 
அப்போதுதான்‌. 
உபதேசம்‌. 

சாலொமோனுடைய இருதயத்தில்‌ பதியும்‌ 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தாவீது தன்னுடைய 
உபதேசத்தைப்பற்றிச்‌ சொல்லும்போது, அ 


சங்கீதப்புஸ்தகத்தில்‌ 
சங்கீதங்களைக்‌ குறிக்கிறது. தாவீது அந்த 
சங்கீதங்களுக்கு “மஸ்கீல்‌' என்று தலைப்பு 
கொடுத்திருக்கிறார்‌. இதற்கு “போதக 
சங்கீதம்‌" என்று அர்த்தமாகும்‌. தாவீது 
சங்கீதத்தில்‌, இரண்டு 
சாலொமோனுக்காக 


ஏற்றுக்கொள்ளவேண்டும்‌ 
அவர்‌ தாவீதின்‌ 

காத்துக்கொள்ளவேண்டும்‌. 
கட்டளைகளைக்‌ 
(நீதி 4:4. 

சாலொமோனின்‌ 
இருக்கவேண்டும்‌. அவருடைய 
இருக்கவேண்டும்‌. சாலொமோன்‌ தாவீதின்‌ 
வார்த்தைகளை ஒருபோதும்‌ 
மறந்துவிடக்கூடாது. அதற்கு முக்கியத்துவம்‌ 
கொடுக்காமல்‌ அசட்டைபண்ணிவிடக்கூடாது. 


தாவீதின்‌ கட்டளைகள்‌ சாலொமோனை 
ஆளுகை. செய்யவேண்டும்‌. இதை 
வலியுறுத்துவதற்காக , தாவீது. 
சாலொமோனிடம்‌, “என்‌ கட்டளைகளைக்‌ 
கைக்கொள்‌, அப்பொழுது பிழைப்பாய்‌" 
(நீதி 4:4) என்று சொல்லுகிறார்‌. 
சாலொமோன்‌  தாவீதினுடைய வாயின்‌ 
வார்த்தைகளை மறவாமலும்‌, விட்டு 
விலகாமலும்‌ இருக்கவேண்டும்‌ (நீதி 4:5). 


சாலொமோன்‌ செய்கிற 
கிரியையையும்‌ தாவீதின்‌ 
பிரகாரம்‌ இருக்கவேண்டும்‌. தாவீது 
சொல்லுகிற புத்திமதிகளை சாலொமோன்‌ 
உறுதியாய்ப்‌ பற்றிக்கொள்ளவேண்டும்‌. 
கடட து சாலொமோன்‌ 
காத்துக்கொள்ளவேண்டும்‌. 
நால்தின்‌ புத்திமதியே சாலொமோனுக்கு 
ஜீவனாயிருக்கும்‌ (நீதி 4:13). 


(நீதி ்‌ 
வார்த்தைகளைக்‌ 
அவருடைய 
கைக்கொள்ளவேண்டும்‌. 
தாவீதின்‌ வார்த்தைகள்‌ 
இருதயத்திலும்‌: 
நினைவிலும்‌ 


ஒவ்வொரு 
ஆலோசனைப்‌ 





f= FTE 
TT 


er 
“ஞானத்தை சம்பாதி, புத்தியையும்‌ சம்பாதி” 
(நீதி 43) என்று சொல்லுகிறார்‌. மேலும்‌, 
“ஞானமே முக்கியம்‌, ஞானத்தை சம்பாதி" 
(நீதி 4:7) என்றும்‌ சொல்லுகிறார்‌. 


நம்முடைய பலங்கள்‌ மாக 
நாம்‌ னத்தை” பற்றுக்கொள்கிறோம்‌. 
நாம்‌ அநேக காரியங்களை சம்பாதிக்கலாம்‌. 
அவையெல்லாவற்றையும்விட ஞானமே 
முக்கியம்‌. இந்த உலகத்தில்‌ அநேகர்‌ 
ஐசுவரியங்களை 

சம்பாதிக்கிறார்கள்‌. 

நாமோ, 

சுவனம்‌ 


தேடும்போது 
கொடுக்கிறார்‌ 


கர்த்தர்‌ நமக்கு ஞானத்தைக்‌ 


நாம்‌ சம்பா, ஞானத்தை 
நமக்குள்‌ காத்துக்‌ வேண்டும்‌. நாம்‌ 
ஞானமான ஆலோசனை வார்த்தைகளைக்‌ 
கேட்கும்போது, அவற்றை நம்முடைய 
இருது காத்துக்கொள்ளவேண்டும்‌. 
அதை மறவாமலும்‌, அதைவிட்டு விலகாமலும்‌ 
இருக்கவேண்டும்‌ (நீதி 4:5. அதையும்விட்டு. 
விடவும்கூடாது. (நீதி 4:6).  புத்திமதியை. 
உறுதியாய்ப்‌. பற்றிக்கொள்ளவேண்டும்‌. 
அநையும்விட்டுவிடக்கூடாது. அதைக்‌ 
காத்துக்கொள்ளவேண்டும்‌ (நீதி 4:13). 


ஞானத்தின்மேல்‌ 
நீதி 4:6). அதை 
அதை 


ம்‌ 
பிரியமாமிருக்கவேண்டும்‌ 
மேன்மைப்படுத்தவேண்டும்‌. 
தழுவிக்கொள்ளவேண்டும்‌ நீதி 8) 
உலகப்பிரகாரமான ஜனங்கள்‌ தங்கள்‌ 
ஐசுவரியத்தை அதிகமாய்‌ நேசிக்கிறார்கள்‌. 


சம்பாதித்தாலும்‌, 
சம்பாதிக்கவேண்டும்‌ (நீதி 4:7). 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


நம்முடைய ம 
குறைவுள்ளதாகமிருக்கலாம்‌. நம்மிடத்தில்‌ 
பூரணமான ஞானம்‌ இல்லாமலும்‌ போகலாம்‌. 
ஆனாலும்‌ நாம்‌ ஞானத்தை. 
மேன்மைப்படுத்தவேண்டும்‌. ஞானத்தின்மேல்‌ 
பிரியமாயிருக்கவேண்டும்‌. அழகை 
ரசிப்பதுபோல நாம்‌ ஞானத்தை 
ரசிக்கவேண்டும்‌. உண்மையான நேசத்தோடு 
நாம்‌ ஞானத்தைத்‌ தழுவிக்கொள்ளவேண்டும்‌. 
கர்த்தருடைய உபதேசம்‌ நம்முடைய 
இருதயத்தில்‌ எப்போதும்‌ உயர்ந்த இடத்தில்‌ 
இருக்கவேண்டும்‌. கர்த்தருடைய 
ஆலோசனைகளுக்குக்‌ கீழ்ப்படிந்து. 
தேவனுக்குரியதை. தேவனுக்கும்‌, 
மனுஷருக்குரியதை. மனுஷருக்கும்‌ 
கொடுக்கவேண்டும்‌. 


ஞானத்தின்‌ பிள்ளைகள்‌ 
ஞானத்தைப்பற்றிப்‌ பேசினால்‌ மாத்திரம்‌ 
போதாது. நாமே மெய்யான ஞானத்தின்‌ 
பிள்ளைகள்‌. நாம்‌ ஞானத்தை 
மேன்மைப்படுத்தி, அதைக்‌ 
கனம்பண்ணவேண்டும்‌. இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ 
ஜனங்கள்‌ ஐசவரியத்திற்கு முக்கியத்துவம்‌ 
கொடுப்பதுபோல, ஞானத்திற்கு 
முக்கியத்துவம்‌ கொடுக்கவில்லை. 
உலகப்பிரகாரமான ஜனங்களுக்கு 
ஞானத்தைவிட ஐசுவரியமே 
மேன்மையானதாகயிருக்கிறது. ஆகையினால்‌ 
உலகஜனங்கள்‌ ஞானத்தை சம்பாதிக்காமல்‌, 
ஐசுவரியத்தை சம்பாதிக்க 
பிரயாசப்படுகிறார்கள்‌. 

கர்த்தருடைய 
மெய்யான 
மும்கியமானதாயிருக்கவேண்டும்‌. 
ஞானமுள்ள தரித்திரராகயிருக்கலாம்‌. 
வேளையில்‌. நாம்‌ ஞானமில்லாத 
ஐசவரியவானாயிருக்கக்கூடாது. ஞானமே 
முக்கியம்‌. ஞானம்‌ நம்முடைய ஆத்துமாவை. 
அழகுபடுத்துகிறது. இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ 
ஞானத்திற்கு ஒப்பானது ஒன்றுமேயில்லை. 
கர்த்தருக்குப்‌ பயப்படுவதே ஞானத்தின்‌ 
ஆரம்பம்‌. இந்தப்‌ உ கக்‌ 
பயப்படுவது மத்தியிே 
கொஞ்சமாகத்தான்‌ பலக்க்க்றல்‌ ரதம்‌ 
நாம்‌ ஞானத்தை மேன்மைப்படுத்தவேண்டும்‌. 
ஞானமே. 
முக்கியமானதாகயிருப்பதினால்‌, 
ஞானத்தை சம்பாதிக்கவேண்டும்‌. க்‌ 
சம்பாதித்தாலும்‌, 
சம்பாதித்துக்கொள்ளவேண்டும்‌ (நீதி Pe 7). 





i THE 
TT 


நமக்கு ஞானமே முக்கியம்‌ மற்ற 
காரியங்களெல்லாம்‌. ஞானத்திற்கு 
ஒப்பானதல்ல. ஞானத்திற்கு 
முக்கியத்துவம்‌ கொடுப்பதுபோல, 
உலகப்பிரகாரமான காரியங்களுக்கு 
முக்கியத்துவம்‌ கொடுக்கவேண்டியதில்லை. 
நம்மிடத்தில்‌ ஞானம்‌ இருக்கும்போது, 
நமக்குள்‌ தேவனைப்பற்றிய வெளிப்பாடு 
இருக்கும்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
ஞானத்தினால்‌, தம்மையும்‌, நம்மையும்‌, 
நமக்கு வெளிப்படுத்திக்‌ காண்பிப்பார்‌. நாம்‌ 
இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ ஜீவிப்பதற்கு ஒரு 
நோக்கம்‌ இருக்கும்‌. நம்முடைய ஜீவியம்‌: 
அர்த்தமுள்ளதாகமிருக்கும்‌. 


பரலோகமே நம்முடைய 
கர்த்தருடைய பரிசுத்தவான்கள்‌ 
பிரபஞ்சத்தில்‌, 

பரதேசிகளைப்போல 


பூமியல்ல. பரலோகமே நம்முடைய நித்திய 
த்தம்‌ தக்‌ மெய்யான ஞானம்‌ 
இருக்கு நாம்‌ பரலோகத்தை 
கொல, பரலோகத்தில்‌ பிரவேசிப்பதற்கு, 
இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ என்ன 
செய்யவேண்டுமோ, அதை ஞானத்தோடு 
செய்வோம்‌. 


நாம்‌ 


இலக்கு. 
_ இந்தப்‌ 


தாவீது 
ஞானமார்க்கத்தைப்‌ 
செல்வையான பா 
நடத்தினார்‌ (நீதி 4: 
போதனைகள்‌ சாலொமோனின்‌ இருதயத்தில்‌ 
ஆழமாய்ப்‌ பதிந்திருக்கிறது. தாவீது 
கர்த்தருடைய அடிச்சுவடுகளைப்‌ பின்பற்றி 
நடந்தார்‌. அதுவே செல்வையான பாதை. 
அது தேவனுடைய நித்திய பிரமாணத்தோடு 
ஒத்துப்போகிறது. செல்வையான பாதையில்‌ 
நன்மைக்கும்‌ தீமைக்கும்‌ வித்தியாசம்‌ 
காணப்படும்‌. 


தாவீது சாலொமோனுக்கு 
கத்‌ போதித்தது மாத்திரமல்ல. 
சாலொமோனுக்கு நல்ல. 
மன்மாதிரிங்களம்‌ ஜீவித்தார்‌. சாலொமோன்‌ 
கைக்கொள்வதற்கு, தாவீது தன்னுடைய 
கட்டளைகளையெல்லாம்‌ அவருக்குப்‌ 
போதித்தார்‌ (நீதி 4:4). நம்முடைய 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்துவம்‌ நமக்கு 
இதைப்போன்ற சத்தியத்தையே 
உபதேசம்பண்ணியிருக்கிறார்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


'நீ ஜீவனில்‌ பிரவேசிக்க விரும்பினால்‌ 
கற்பனைகளைக்‌ கைக்கொள்‌" (மத்‌ 19:17) 
என்பது இயேசுகிறிஸ்துவின்‌ உபதேசம்‌. 
'நீ என்‌ கட்டளைகளைக்‌ கைக்கொள்‌" 
(நீதி 4:4) என்பது தாவீதின்‌ உபதேசம்‌. 


நாம்‌ ஞானமுள்ள வார்த்தைகளைக்‌ 
கவனித்துக்‌ கேட்கவேண்டும்‌. அவற்றை 
ஏற்றுக்கொள்ளவேண்டும்‌. இதனால்‌ நமக்கு 
அநேக நன்மைகள்‌ உண்டாகும்‌. தாவீது 
சாலொமோனிடம்‌ “என்‌ மகனே, கேள்‌, என்‌ 
வார்த்தைகளை ஏற்றுக்கொள்‌; அப்பொழுது 
உன்‌ ஆயுசின்‌ வருஷங்கள்‌ அதிகமாகும்‌" 
(நீதி 410) என்று சொல்லுகிறார்‌. நாம்‌. 
இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ மெய்யான ஞானத்தை 
ஏற்றுக்கொள்ளவேண்டும்‌. அப்போது 
இம்மையிலும்‌ நம்முடைய யுசின்‌ 
வருஷங்கள்‌ அதிகமாகும்‌. மறுமையிலும்‌ நாம்‌ 
நித்திய ஜீவனைப்பெற்று, தேவனுடைய 
தெய்வீக சமுகத்தில்‌ நாம்‌ நித்திய காலமாய்‌ 
ஜீலிப்போம்‌ (நீதி 480), நாம்‌ புத்திமதியை 
உறுதியாய்ப்‌ தத்த 
அதைவிட்டுவிடக்கூடாது. 
காத்துக்கொள்ள வேண்டும்‌. 
ஜீவன்‌ (நீதி 413). 


அதுவே "நக்கு 


ம்‌ னத்தின்மேல்‌ 
பிரியமாமிருக்கவேண்டும்‌. க்க 
கொள்ளவேண்டும்‌. அதை மேன்மைப்படுத்தி 
கனம்பண்ண வேண்டும்‌. அதைத்‌ 
தழுவிக்கொள்ளவேண்டும்‌ (நீதி 4:6) 
ஞானம்‌ நம்மை பாவத்திலிருந்தும்‌, 
தீமைகளிலிருந்தும்‌ விலக்கிக்‌ 
காத்துக்கொள்ளும்‌. நாம்‌ ஞானத்தைக்‌ 
காத்துக்கொள்ளும்போது நம்மை நாமே 
சேதப்படுத்தாமல்‌, காயப்படுத்தாமல்‌ 
காத்துக்கொள்வோம்‌. வேறு எந்தவிதமான 
வல்லமைகளும்‌, அந்தகார கிரியைகளும்‌ 
நம்மை காயப்படுத்தி சேதப்படுத்தாது. 


“நீ வியாபாரத்தைக்‌ காத்துக்கொள்‌, 
அது உன்னைக்‌ காத்துக்கொள்ளும்‌" என்றும்‌, 
“நீ உன்‌ தொழிலைக்‌ காத்துக்கொள்‌, அது 
உன்னைக்‌ காத்துக்கொள்ளும்‌" என்றும்‌ 
உலகப்பிரகாரமான ஜனங்கள்‌ 

எச்‌ சொல்லுகிறார்கள்‌. இது 
உலகப்பிரகாரமான புத்‌ 
விசுவாசிகளாகிய நாமோ ஞானத்தைக்‌ 
காத்துக்கொள்ளவேண்டும்‌. அது நம்மைக்‌ 
காத்துக்கொள்ளும்‌. 





f= FTN 
TT 


நாம்‌ ஞானத்தை 
மேன்மைப்படுத்தவேண்டும்‌. அப்போது அது 
நம்மை மேன்மைப்படுத்தும்‌ (நீதி 4:8). 
ஞானத்திற்கு நம்முடைய உதவியும்‌ 
தேவையில்லை, நம்முடைய ஒத்தாசையும்‌ 
தேவையில்லை. ஞானமே மேன்மையானது. 
தல முக்கியமானது. நாம்‌. 
மேன்மைப்படுத்தினாலும்‌, 
பேன்வப்படுத்தாவிப்டாலும்‌ ஞானம்‌ 
மேன்மையுள்ளதாகவே இருக்கும்‌. நாம்‌ 
ஞானத்தை மேன்மைப்படுத்தினால்‌ 
நமக்குத்தான்‌ நன்மை உண்டாகும்‌. நாம்‌ 
ஞானத்திற்கு செலுத்துவதை, ஞானம்‌ 
நமக்கு திரும்ப செலுத்தும்‌. 
ஞானம்‌ நம்முடைய தலைக்கு 
அலங்காரமான முடியைக்‌ கொடுக்கும்‌. அது 
மகிமையான கிரீடத்தை சூட்டும்‌ 
நாம்‌ இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ 
ஞானம்‌ நமக்கு 
கிருபையின்‌ ஆபரணத்தைக்‌ கொடுக்கும்‌. 
பரலோகத்திலோ அது நம்முடைய சிரசின்மீது, 
மகிமையான கிரீடத்தை சூட்டும்‌ 
பரலோகத்தில்‌ சூட்டப்படும்‌ மகிமையான 
கிரீடம்‌ ஒருபோதும்‌ மாகபடுவதில்லை 
மங்கிப்போவதில்லை. 


விசுவாசிகளுக்கு ஞானமார்க்கம்‌. 
போதிக்கப்பட்டிருக்கிறது. நாம்‌ செல்வையான 
பாதைகளில்‌ நடக்கவேண்டும்‌. அப்போது 
நம்முடைய  நடைகளுக்கு இடுக்கண்‌ 
உண்டாவதில்லை. நாம்‌ அவைகளில்‌ 
ஒடினாலும்‌ இடறமாட்டோம்‌ (நீதி 412). நாம்‌ 
ஆவிக்குரிய புத்திமநிகளை  உறுதியாய்ப்‌ 
பற்றிக்கொள்ளவேண்டும்‌. அவற்றை 
விட்டுவிடாமல்‌ காத்துக்கொள்‌ளவேண்டும்‌. 
அதுவே நமக்கு ஜீவன்‌ (நீதி 4:13). 


துன்மார்க்கருடைய பாதை: 


நீதி கரக்‌. 
பாதையில்‌ 


தீயோருடைய வழியில்‌ நடவாதே. 


நீதி 4:05. அதை வெறுத்துவிடு, அதின்‌ 
வழியாய்ப்‌ போகாதே; அதை 
விட்டுவிலகிக்‌ கடத்துபோ. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பொல்லாப்புச்‌ 

அவர்களுக்கு. 

வராது; 

யாரையாகிலும்‌ 

விழப்பண்ணாதிருத்தால்‌ அவர்கள்‌ 
தூக்கம்‌ கலைத்துபோம்‌. 


தீதி 407. அவர்கள்‌ ஆகாமியத்தின்‌ 
அப்பத்தைப்‌ புசித்து, கொடுமையின்‌ 
'இரசத்தைக்‌ குடிக்கிறார்கள்‌. 


நீதி 418, நீதிமான்களுடைய பாதை 
நடுப்பகல்வரைக்கும்‌ அதிகமதிகமாய்ப்‌ 
பிரகாசிக்கிற சூரியப்பிரகாசம்‌ 
போலிருக்கும்‌. 


நீதி 4:19. துன்மார்க்கருடைய 
பாதையோ காரிருனைப்போலிருக்கும்‌; 
தாங்கள்‌ இடறுவது இன்னதில்‌ என்று 
அறியார்கள்‌. 


இந்த உபதேசங்களெல்லாம்‌, 
குமாரன்‌ சாலொமோனுக்கு 

என்று வேதபண்டிதர்களில்‌ 

இவை சாலொமோன்‌ நமக்குச்‌ 

என்று வேதபண்டிதர்களில்‌ 

ம்‌ சொல்லுகிறார்கள்‌. இந்த 

்‌ சாலொமோனே 
சொல்லுகிறார்‌ என்பதை வேதபண்டிதர்கள்‌ 
அநேகர்‌ ஏற்றுக்கொள்கிறார்கள்‌. 
துன்மார்க்கரின்‌ பாதையைப்பற்றி 
சாலொமோன்‌ எச்சரிப்பாகச்‌ 


சொல்லுகிறார்‌. 


துன்மார்க்கருடைய பாதை அழிவுக்கு 
நேரான பாதை. நாம்‌ அவர்களுடைய 
பாதையில்‌ பிரவேசிக்கக்கூடாது. 
தீயோருடைய வழியில்‌ நடக்கக்கூடாது. நாம்‌ 
அதை வெறுத்துவிடவேண்டும்‌. அதின்‌ 
வழியாய்ப்‌ போகக்கூடாது. அதை விட்டு 
விலகி கடந்துபோகவேண்டும்‌. நாம்‌ 
பாவத்திலும்‌: விழுந்துவிடக்கூடாது. 
பாவிகளோடு ஐக்கியமாகவும்‌ 
இருக்கக்கூடாது. துன்மார்க்கருடைய 
பாதையும்‌ தீயோருடைய வழியும்‌ நம்மை 
அழிவுக்கு நேராக அழைத்துச்‌ செல்லும்‌. 

கு நேரான பாதை 
விசாலமாகயிருக்கும்‌. ஆனால்‌ அதன்‌. 
முடிவோ அழிவு. 


தாவீது 


நமக்கு 





ழ்‌ நள 
யாய 


சில சமயங்களில்‌ நாம்‌ பாவத்தின்‌ 
வாசல்‌ வரையிலும்‌ பிரவேசித்து விட்டாலும்‌, 
அது பாவத்தின்‌ பாதை என்பதை 
உணரவேண்டும்‌. அதை வெறுக்கவேண்டும்‌. 
அந்த வாசலுக்குள்‌ பிரவேசித்து 
பாவத்தின்‌ வழியாகப்‌ போய்விடக்கூடாது. 
பாவத்தின்‌ பாதையைவிட்டு விலகி 
குடந்துபோய்விடவேண்டும்‌. நம்முடைய 
தப்பிதங்களை நாம்‌ உணரும்போது, அந்தத்‌ 
தப்பிதத்தை மறுபடியும்‌ செய்துவிடாதவாறு, 
அதை விட்டு விலகி, கடந்து 
வந்துவிடவேண்டும்‌. இப்படிப்பட்ட தீர்மானம்‌ 
எடுப்பதில்‌ காலதாமதம்‌ பண்ணக்கூடாது. 
நாம்‌ தாமதிக்கிற ஒவ்வொரு நிமிடமும்‌, 
நாம்‌ அழிவின்‌ பாதையில்‌ 
போய்க்கொண்டிருப்போம்‌. 
நாம்‌ பாவத்தைவிட்டும்‌, 
பாவிகளைவிட்டும்‌ எல்வளவு தூரம்‌ 
விலகியிருக்கவேண்டும்‌ என்றும்‌ நமக்கு 
ஆலோசனை சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு 
குறிப்பிட்ட தூரத்திற்கு மாத்திரம்‌ 
பாவத்தைவிட்டு விலகி கடந்துபோனால்‌ 
போதாது. அதைவிட்டு முற்றிலுமாய்‌ விலகி 
குடந்துபோய்விடவேண்டும்‌. எவ்வளவு, 
அதிகமான தூரம்‌ நாம்‌ பாவத்தை விட்டு 
விலகுகிறோமோ, அந்த அளவுக்கு நமக்கு: 
நன்மை உண்டாகும்‌. பாவத்தை விட்டு 
போதுமான தூரம்‌ விலகி வந்துவிட்டோம்‌. 
என்று ஒருபோதும்‌ நினைக்கக்கூடாது. நாம்‌ 
எப்போதுமே. பாவத்தைவிட்டு விலகி 
குடந்துபோய்க்கொண்டேமிருக்கவேண்டும்‌. 


துன்மார்க்கருடைய சுபாவம்‌ 
பொல்லாப்பானது. பொல்லாப்பு 
செய்தாலொழிய அவர்களுக்கு நித்திரை 
வராது. அவர்கள்‌ யாரையாகிலும்‌ 
விழப்பண்ணாதிருந்தால்‌ அவர்கள்‌ தூக்கம்‌ 
கலைந்துபோய்விடும்‌. அவர்கள்‌ 
துணிகரமாய்ப்‌ பாவம்‌ செய்கிறவர்கள்‌. 
அவர்களுடைய சிந்தையில்‌ எப்போதுமே 
பொல்லாப்பு நிரம்பியிருக்கும்‌. அவர்கள்‌ 
தொடர்ந்து பொல்லாப்பு 
செய்துகொண்டிருப்பார்கள்‌. அவர்கள்‌ 
எப்போதும்‌ மற்றவர்களுக்கு தீங்கு செய்து 
கொண்டேயிருப்பார்கள்‌. மற்றவர்களின்‌ 
சரீரத்திற்கும்‌ ஆத்துமாவுக்கும்‌ தீங்கு. 
செய்துகொண்டேயிருப்பார்கள்‌ (நீதி 4:1. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ரசத்தைக்‌ குடிக்கிறார்கள்‌ 
அவர்கள்‌ புசிப்பதும்‌ குடிப்பதும்‌ 
குன்மார்க்கத்தினால்‌ 


துன்மார்க்கர்‌ தங்களை 
காண்பிப்பார்கள்‌. 

பொல்லாப்பு செய்வதில்‌ பிரியப்படுவார்கள்‌. 
அவர்கள்‌ நம்மிடத்தில்‌ நல்லவர்கள்போல 
நடிப்பார்கள்‌. ஆனால்‌ அவர்களுடைய 
இருதயத்திலோ வஞ்சனை நிரம்பியிருக்கும்‌, 
தங்கள்‌ இரத்தத்திற்கே 
அவர்கள்‌ தங்கள்‌ 
பிராணனுக்கே  ஒளிவைத்திருக்கிறார்கள்‌ 
(நீதி 148) நாம்‌ துன்மார்க்கருடைய 
வழிகளில்‌ போகக்கூடாது. தீயோருடைய 
ல்‌. நடக்கக்கூடாது. நாம்‌ 
“வழியைவிட்டு விலகிவிட 

அவர்கள்‌ 

நம்மை பாவத்தில்‌ விழவைப்பார்கள்‌. நம்மை 
அழைத்துச்‌ 


துன்மார்க்கர்‌ 


பதிவிருக்கிறார்கள்‌. 


நீதிமான்களின்‌ 
வெளிச்சமாயிருக்கிறது. அது நடுப்பகல்‌. 
வரைக்கும்‌. அதிகமாய்ப்‌  பிரகாசிக்கிற 
சூரியப்பிரகாசம்போலிருக்கும்‌ (நீதி 478) 
நீதிமான்களுடைய பாதைகளில்‌ வெளிச்சம்‌ 
பிரகாசிக்கும்‌. அவர்கள்‌ ஒரு காரியத்தை 
நிருணயம்பண்ணினால்‌ அது அவர்களுக்கு 
நிலைவரப்படும்‌ (யோபு 22:28). கிறிஸ்துவே 
நமக்கு வழியாகவும்‌, நமக்கு 
வெளிச்சமாகவும்‌, ஒளியாகவும்‌, விளக்காகவும்‌ 
இருக்கிறார்‌. விசுவாசிகளாகிய நாம்‌. 
கர்த்தருடைய வார்த்தையைக்‌ 
கேட்கவேண்டும்‌. கர்த்தருடைய வார்த்தையே 
நம்மை வழிநடத்தவேண்டும்‌. 


பாதை 





i THE 
TT 


கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய 
கால்களுக்கு தீபத்தைப்போல இருக்கிறது. 
நம்முடைய கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து 
வெளிச்சத்தில்‌ நடக்கிறார்‌. அவருடைய 
பிள்ளைகளாகிய நாமும்‌, அவரைப்போலவே 
வெளிச்சத்தில்‌ நடக்கவேண்டும்‌. நாம்‌ 
வெளிச்சத்தின்‌ பிள்ளைகள்‌. நம்முடைய 
வெளிச்சம்‌ விடியற்கால வெளுப்பைப்போல 
பிரகாசமாயிருக்கும்‌. 


"அப்பொழுது விடியற்கால 
வெளுப்பைப்போல உன்‌ வெளிச்சம்‌ எழும்பி, 
உன்‌ சுகவாழ்வு சீக்கிரத்தில்‌ துளிர்த்து, உன்‌ 
நீதி உனக்கு முன்னாலே செல்லும்‌; 
கர்த்தருடைய மகிமை உன்னைப்‌ பின்னாலே 
காக்கும்‌. அப்பொழுது நீ கூப்பிடுவாய்‌: 
கர்த்தர்‌ மறுஉத்தரவு கொடுப்பார்‌: நீ 
சத்தமிடுவாய்‌: இதோ, நான்‌ இருக்கிறேன்‌ 
என்று சொல்லுவார்‌. நுகத்தடியையும்‌, விரல்‌ 
நீட்டுதலையும்‌, நிபச்‌ சொல்லையும்‌, நீ உன்‌ 
நடுவிலிருந்து அகற்றி, பசியுள்ளவனிடத்தில்‌ 
உன்‌ ஆத்துமாவைச்‌ சாய்த்து, சிறுமைப்பட்ட 
ஆத்துமாவைத்‌ 

அப்பொழுது இருளில்‌ 

உதித்து, உன்‌ அந்தகாரம்‌ மத்தியானத்தைப்‌ 
போலாகும்‌" (ஏசா 58:8-10) 


சூரியப்பிரகாசம்‌ இருளை நீக்குகிறது. 
வெளிச்சம்‌ இருளின்‌ அந்தகார 
கிரியைகளுக்கு முடிவை 
உண்டுபண்ணுகிறது. நீதிமான்களின்‌ 
வெளிச்சம்‌ வளருகிற வெளிச்சம்‌. 
அறிகமதிகமாய்‌ பிரகாசிக்கிற வெளிச்‌. 
மெழுகுவர்த்தியின்‌ வெளிச்சம்‌ நேரம்‌ ஆக 
ஆக மங்கிப்போகும்‌. முடிவில்‌ அது 
அணைந்துபோகும்‌. ன்‌ 
ர்‌ 

அதிகமாய்‌ 
ல 
கர்த்தருடைய பிள்ளைகள்‌, 
ஜீவியகாலம்‌ வரையிலும்‌, ந்தப்‌ 
பிரபஞ்சத்தில்‌, சூரியப்பிரகாசம்போல, 
பிரகாசமான வெளிச்சத்தைக்‌ கொடுப்பார்கள்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


பாதையோ 
அவர்களுடைய 
கிரியைகள்‌. 


துன்மார்க்கருடைய 
காரிருள்போல இருக்கும்‌. 
கிரியைகள்‌ இருளின்‌ 
அவர்களுடைய பாதையில்‌ நாம்‌ 
பிரவேசிக்கக்கூடாது. நாம்‌ அதை 
வெறுத்துவிடவேண்டும்‌. துன்மார்க்கருடைய 
வழியில்‌ போகாமல்‌, அதைவிட்டு விலகி 
கடந்துபோய்விடவேண்டும்‌. மற்றவர்களுக்கு 
பொல்லாப்பு செய்வதுதான்‌ 
துன்மார்க்கருக்குப்‌ பிரியமானது. 
மற்றவர்களை விழப்பண்ணுவததாள்‌ 
அவர்களுக்கு பிரியமான 

துன்மார்க்கர்‌ மற்றவர்களுடைய தன்னம்‌ 
நாடமாட்டார்கள்‌. அவர்கள்‌ 
வெளிச்சத்தையும்‌, சத்தியத்தையும்‌ 
விரும்பமாட்டார்கள்‌. துன்மார்க்கர்‌ இருளின்‌ 
பிள்ளைகளாகயிருப்பதினால்‌, இருளின்‌ 
கிரியைகளைச்‌ செய்கிறார்கள்‌. 


துன்மார்க்கர்‌ இருளில்‌ நடக்கிறார்கள்‌. 
அவர்களுடைய பாதை காரிருளைப்போல 
இருக்கிறது. துன்மார்க்கர்‌ இருளில்‌ பாதை 
தெரியாமல்‌ இடறி விழுகிறார்கள்‌. ஆனால்‌ 
அவர்கள்‌ தாங்கள்‌ இடறுவது இன்னதில்‌ 
என்று அறியாதிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
மற்றவர்களை விழப்பண்ணுகிறார்கள்‌. அதே 
வேளையில்‌ அவர்களும்‌ விழுகிறார்கள்‌ 
தாங்கள்‌ விழுவதற்கான காரணம்‌ என்ன 
என்பது தெரியாமலேயே துன்மார்க்கர்‌ 
இருளில்‌ விழுந்துகிடக்கிறார்கள்‌. 


வார்த்தைகளைக்‌ கவனி. 
நீதி 4120-22 


நீதி ௧:20. என்‌ மகனே என்‌ 
வார்த்தைகளைக்‌ கவனி; என்‌ 
வசனங்களுக்கு உன்‌ செவியைச்‌ சாய்‌. 


நீதி 4:21. அவைகள்‌ உன்‌ கண்களை 
விட்டுப்‌ பிரியாதிருப்பதாக; அவைகளை 
இருதயத்துக்குன்னே 


ம்‌ அவைகளைக்‌. 
கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள்‌. 
ஜீவனும்‌, அவர்கள்‌ உடலுக்கெல்லாம்‌ 
ஆரோக்கியமுமாம்‌. 





ழ்‌ நள 
யாய 


நாம்‌ தீமை செய்யக்கூடாது என்று 

சாலொமோன்‌. நமக்கு எச்சரித்துச்‌ 

சொல்லுகிறார்‌. அதே வேளையில்‌ நாம்‌ 

நன்மை செய்யவேண்டும்‌ என்றும்‌ அவர்‌ 

ணை 

வனுடைய வார்த்தை 

பெற்றிருக்கவேண்டும்‌. 

வார்த்தையை நம்முடைய 

இருதயத்தில்‌ பதிய வைத்திருக்கவேண்டும்‌. 

ஞானவார்த்தைகள்‌ நம்முடைய ஆவிக்குரிய 
ஜீவியத்திற்கு பிரயோஜனமுள்ளவை. 


செய்யவேண்டும்‌ என்றும்‌, 
செய்யக்கூடாது என்றும்‌ 
வசனம்‌ 


நம்முடைய 
ந்‌ தேவனுடைய வார்த்தை 
நம்மை உற்சாகப்படுத்தும்‌. 
நாம்‌ கர்த்தருடைய வார்த்தைகளைக்‌ 
கவனிக்கவேண்டும்‌. கர்த்தருடைய 
வசனங்களுக்கு நம்முடைய செவியைச்‌ 
சாய்க்கவேண்டும்‌. கர்த்தருடைய 
வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து. அவருடைய 
அடிச்சுவடுகளைப்‌ பின்பற்றவேண்டும்‌. 
கர்த்தருடைய வார்த்தைகள்‌ நம்முடைய 
கண்களைவிட்டு ஒருபோதும்‌ பிரிந்திருக்கக்‌ 
கூடாது. அவைகளை நம்முடைய 
இருதயததற்கள்ளே காத்துக்கொள்ள 
கர்த்தருடைய வசனங்களே 
ழ்‌ ஜீவியத்தை வழிநடத்தும்‌ 
வழிகாட்டியாயிருக்கிறது. 


கர்த்தருடைய வார்த்தைகள்‌ நம்முடைய 
கண்களை விட்டுப்‌ பிரிந்துவிட்டால்‌, நாம்‌. 
எங்கு போகிறோம்‌ என்பது நமக்கே 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
ம 


கர்த்தருடைய வார்த்தைகளை 
நம்முடைய இருதயத்திற்குள்ளே நாம்‌ 
காத்துக்கொள்ளும்போது, அவை நமக்கு 
கட்டளைகொடுக்கும்‌. நாம்‌ கர்த்தருடைய 
ர்த்தையோடு ஐக்கியமாயிருப்போம்‌. 
கர்த்தருடைய வார்த்தையை விட்டு 
விலகிப்போய்விட்டால்‌ நமக்கு பாதுகாப்பும்‌ 
இருக்காது, ஆசீர்வாதமும்‌ இருக்காது. 


கர்த்தருடைய வார்த்தைகளை நாம்‌ 
தேடிக்கண்டுபிடிக்கவேண்டும்‌. அப்போது 
அவைகள்‌ நமக்கு ஜீவனும்‌, 
தரம்‌ உடலுக்கெல்லாம்‌ 
ஆரோக்கியமுமாயிருக்கும்‌. 
இவவிருட்சத்தின்‌ இலைக்‌ ஜனங்கள்‌ 
ஆரோக்கியமடைவதற்கு  ஏதுவானவைகள்‌ 
(வெளி 22:2). கர்த்தருடைய வார்த்தைகள்‌ 
மனுஷருக்கு. ஜீலவிருட்சத்தைப்போல, 
ஆரோக்கியத்தைத்‌ தரும்‌. 


கர்த்தருடைய வார்த்தையினால்‌ நமக்‌। 
இரண்டுவிதமான ஆசீர்வாதங்கள்‌ 
உண்டாகிறது. அவையாவன 


கண்டுபிடிக்கிறவர்களுக்கு, 

ள்‌ ஜீவனாயிருக்கிறது. 

சர்ப்பிறகாயான ஜீலியத்திற்கு. போஜனம்‌ 
தேவை. நம்முடைய 

ஜீவியத்திற்கு கர்த்தருடைய த்தப்‌ 

போஜனமாயிருக்கிறது. நம்முடைய 

ஜீவியம்‌ கர்த்தருடைய 

அதே 

நம்முடைய 


போவிக்கப்பட்டு, 


வார்த்தை நம்முடைய 

ஆரோக்கியத்தைக்‌ 

நம்முடைய சரீரத்திற்கும்‌, 

கர்த்தருடைய 

வார்த்தையினால்‌ ஆரோக்கியம்‌ கிடைக்கும்‌. 

நம்முடைய உள்ளான மனுஷனும்‌, நம்முடைய 

புறம்பான மனுஷனும்‌, கர்த்தருடைய 

வார்த்தையினால்‌ போலிக்கப்படுகிறார்கள்‌. 

கர்த்தருடைய வார்த்தைகள்‌ நம்முடைய 

சரீரப்பிரகாரமான ஆரோக்கியத்திற்கும்‌, 

ஆவிக்குரிய - ஆரோக்கியத்திற்கும்‌. 
உதவியாயிருக்கிறது. 





f= THE 
TT 


கர்த்தருடைய வசனமே நம்முடைய 
சரீரத்திற்கு, ஆத்துமாவத்கும்‌ நல்ல 
ஒளஷதம்‌. நம்மிடத்தில்‌ சரீரப்பிரகாரமான 
வியாதியோ, ஆவிக்குரிய வியாதியோ, 
சோர்வோ காணப்படும்போது. கர்த்தருடைய 
வார்த்தை நம்முடைய வியாதியை நீக்கி, 
நமக்கு ஆரோக்கியத்தை தருகிறது. 
நம்முடைய களைப்பையும்‌, சோர்வையும்‌ 
நீக்கி நமக்கு உற்சாகத்தைத்‌ தருகிறது. 
நம்முடைய. ஆவிக்குரிய எல்லா 
பிரச்சனைகளுக்கும்‌, கர்த்தருடைய 
வார்த்தையில்‌ மெய்யான தீர்வுகள்‌ உண்டு. 


இருதயத்தைக்‌ காத்துக்கொள் 
நீதி 4:28. 


நீதி 4:28. எல்லாக்‌ காவலோடும்‌ உன்‌ 
இருதயத்தைக்‌ காத்துக்கொள்‌, 
அதினிடத்தினின்று: ஜீவமகற்று: 
புறப்படும்‌. 


நம்முடைய உள்ளான 
பாதுகாப்பும்‌, காவலும்‌ தேவை. 
இருதயத்தை எல்லா 
காத்துக்கொள்ளவேண்டும்‌. நம்முடைய 
கண்கள்‌, உள்ளான மனுஷன்மீது, 

நோக்கமாமிருக்கவேண்டும்‌. 

உள்ளான மனுஷனின்‌ 

அசைவையும்‌, நாம்‌. 
காத்துக்கொள்ள வேண்டும்‌. கர்த்தரே 
நமக்கு ஆவியையும்‌, ஆத்துமாவையும்‌ 
கொடுத்திருக்கிறார்‌. ஆத்துமாவைக்‌ 
கொடுத்திருக்கிற கர்த்தர்‌, அதை எல்லா 
காவலோடும்‌  காத்துக்கொள்ளவேண்டும்‌. 
என்னும்‌ கட்டளையையும்‌ நமக்குக்‌ 
கொடுத்திருக்கிறார்‌. 


மனுஷனுக்கு 
நம்முடைய 
காவலோடும்‌. 


நம்முடைய ஆத்துமாவின்‌ எல்லா 
க்கத்‌ நார்‌ காவன என்க்ககேண்டும்‌ 
ஆத்துமாவின்‌ எந்தப்‌ பகுதியிலும்‌ திறப்பு 
கண்டுவிடக்கூடாது. நம்முடைய 
ஆத்துமாவை சரியாகக்‌ காவல்‌ 
காக்கவில்லையென்றால்‌, சத்துரு 
க ஆத்துமாவிற்குள்‌ எளிதாகப்‌ 

'வேசித்துவிடுவான்‌. சத்துரு இருக்கிற 
டத்‌ அசுத்தமும்‌, அழிவும்‌ உண்டாகும்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


நம்முடைய இருதயம்‌ பிறருக்குத்‌ தீங்கு 
செய்யக்கூடாது. அதே வேளையில்‌, 
பிறருடைய கிரியைகளினால்‌ நம்முடைய 
இருதயமும்‌ பாதிக்கப்படக்கூடாது. 
பாவத்தினால்‌ நம்முடைய இருதயம்‌ 
கறைபட்டுவிடக்கூடாது. நம்முடைய 
இருதயத்தில்‌ சமாதானமும்‌, தெளிந்த 
சிந்தனையும்‌ நிரம்பியிருக்கவேண்டும்‌. அங்கு 
குழப்பமோ, கலக்கமோ இருக்கக்கூடாது, 
தீமையான சிந்தனைகளை நம்முடைய 
இருதயத்திலிருந்து அகற்றிவிட்டு, அதை 
நல்ல சிந்தனைகளால்‌ நிரப்பவேண்டும்‌. 


நம்முடைய இருதயத்தின்‌ வாஞ்சை 
மரிகுத்தமுள்ளதாயிருக்க வேண்டும்‌. 

நம்முடைய 

விருப்பமும்‌ 
ஒத்துப்போகவேண்டும்‌. அப்போதுதான்‌. 
கர்த்தருடைய சித்தமும்‌, அவருடைய 
திட்டமும்‌, அவருடைய நோக்கமும்‌, நம்முடைய 
சித்தமாகவும்‌, திட்டமாகவும்‌, நோக்கமாகவும்‌ 
இருக்கும்‌. நம்முடைய ஜீவியம்‌ கர்த்தருக்குப்‌ 
பிரியமானதாகவம்‌, பிரயோஜனமானதாகவும்‌ 
இருக்கும்‌. 


நம்முடைய இருதயத்தை பல வழிகளில்‌ 
காத்துக்கொள்ளலாம்‌. அதற்கு 
விதமான  காலல்களை 
இருதயத்தை பராமரிப்பது - 
காத்துக்கொள்வதற்க 
சில சமயங்களில்‌ 
பெற்றுக்கொண்டும்‌ 
இருதயத்தைக்‌ க்கக்‌ 
நம்முடைய இருதயத்திற்கு எப்படிப்பட்ட 
காவல்களையெல்லாம்‌ வைக்கமுடியுமோ, 
அவையெல்லாவற்றையும்‌ வைத்து, நம்முடைய 
இருதயத்தை தீமையிலிருந்து விலக்கிக்‌ 
காத்துக்கொள்ளவேண்டும்‌. 


இருதயத்திலிருந்து 
நம்முடைய 
தயத்தை நாம்‌ 
காத்துக்கொள்ளவில்லையென்றால்‌, நம்முடைய 
இருதயத்தின்‌ ஊற்று வற்றிப்போகும்‌, 
அதிலிருந்து ஜீவனற்று புறப்படாதவாறு, 
இருதயமே மாசுபட்டுவிடும்‌ அல்லது 
மரித்துப்போகும்‌. நம்முடைய ஆவிக்குரிய 
தீலியத்திற்கு ஜிலந்தண்ணார்‌ தேவை. நாம்‌ 
மகிமைப்படுத்துவதற்கும்‌, 
பக்திவிருத்தியான 
கொடுப்பதற்கும்‌ நமக்கு 


நம்முடைய . 
ஜீவனற்று புறப்படுகிறது. 


னக்கு 
உபதேசங்களைக்‌ 


ஜீவத்தண்ணீர்‌ தேவைப்படுகிறது. 





i= THE 
EFT 


உதடுகளின்‌ மாறுபாடு 
நீதி 4:24 


நீதி கலக. வாயின்‌ தாறுமாறுகனை 
உன்னை விட்டகற்றி, உதடுகளின்‌ 
மாறுபாட்டை உனக்குத்‌ தூரப்படுத்து. 


நம்முடைய வாயின்‌ வார்த்தைகளினால்‌ 
மற்றவர்களைத்‌ தூவிக்கக்கூடாது. 
நம்முடைய செய்கைகளினாலும்‌, 
வார்த்தைகளினாலும்‌ நாம்‌ பிறருக்கு 
இடறலாயிருக்கக்கூடாது. நம்முடைய வாயின்‌ 
தாறுமாறுகளை நம்மைவிட்டு 
அகற்றவேண்டும்‌. நம்முடைய உதடுகளின்‌ 
மாறுபாட்டை நமக்குத்‌ தூரப்படுத்தவேண்டும்‌. 
பிறரை சபிப்பது. பொய்சொல்லுவது, 
புறங்கூறுவது, தீமையான வார்த்தைகளைப்‌ 
பேசுவது, அசுத்தமான வார்த்தைகளைப்‌ 
பேசுவது, மதியீனமான வார்த்தைகளைப்‌ 
பேசுவது ஆகிய எல்லாவற்றையும்‌ நமக்குத்‌ 
தூரப்படுத்தவேண்டும்‌. இவையெல்லாம்‌. 
உதடுகளின்‌ மாறுபாட்டால்‌ வருபவை. 


நம்முடைய உதடுகளையும்‌, வாயையும்‌ 
தேவனுடைய வார்த்தை ஆருகை 
செய்யவேண்டும்‌. நம்முடைய பேச்சுக்கள்‌ 
தேவனுடைய வார்த்தைக்கு ஒத்துப்போக: 
வேண்டும்‌. கர்த்தருடைய வார்த்தை நம்மை 
ஆளுகை செய்யவில்லையென்றால்‌, 
நம்முடைய. வாமின்‌ வார்த்தைகள்‌ 
தாறுமாறாகயிருக்கும்‌. நம்முடைய 
உதடுகளும்‌ மாறுபட்டுப்‌ பேசும்‌. நம்முடைய 
வார்த்தைகள்‌ தேவனுடைய சமுகத்திற்கு 
முன்பாக அங்கீகரிக்கப்படாது. பொய்பேசும்‌ 
உதடுகளை கர்த்தர்‌ விரும்பமாட்டார்‌. 


கண்கள்‌. 
நீதி 4:95 


நீதி கல5. உன்‌ கண்கள்‌ நேராய்‌ 
நோக்கக்கடவது; உன்‌ கண்ணிமைகள்‌ 
உனக்கு முன்னே செவ்வையாய்ப்‌ 
பார்க்கக்கடவது. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


கண்களோடு நாம்‌ 
செய்துகொள்ளவேண்டும்‌. 
கண்கள்‌ நேராய்‌ 
நம்முடைய கண்‌இமைகள்‌ 
செல்வையாய்ப்‌ 
நம்முடைய பார்வை 
அங்கும்‌ இங்கும்‌ அலைபாயக்கூடாது. 
கண்ணால்‌ பார்ப்பது எல்லாவற்றையும்‌ 

நம்முடைய இருதயத்தில்‌ இச்சிக்கக்கூடாது. 
கண்களின்‌ பார்வை 
கண்ணியில்‌ சிக்கவைத்துவிடும்‌. ஏதேன்‌ 
தோட்டத்திலே, கர்த்தர்‌ விலக்கிய கனி, 
பார்வைக்கு அழகாயிருந்தது. ஏவாள்‌ அந்தக்‌ 
கண்களால்‌ 
கர்த்தர்‌ தடைபண்ணிய 

கனியை. புசித்து பாவம்‌ செய்தாள்‌. 


பார்க்கவேண்டும்‌. 


நம்மை 


கர்த்தருடைய வசனம்‌ நம்முடைய 
கண்கள்‌ ஆளுகை செய்யவேண்டும்‌. 
கர்த்தருடைய வார்த்தையின்‌ 
பிரகாரமாகவே, நாம்‌ ஒவ்வொன்றையும்‌ 
பார்க்கவேண்டும்‌. நம்முடைய இருதயத்தில்‌ 
பித்தம்‌ இருக்கும்போது. 
பார்வையிலும்‌ 
நம்முடைய வ்‌ 
வேண்டும்‌. ம்முடை நோக்கமும்‌ 
தெனியாக்கக்கலேண்டும்‌ திருப்டுபபார்கவ்‌ 
பார்க்கிறவர்கள்‌, திருட்டுத்தனத்திற்கு 
அடிமையாகிவிடுவார்கள்‌. 

நாம்‌ இந்த உலகத்தைப்‌ பார்த்து, 

சிநேகிக்கக்கூடாது. உலகசிநேகம்‌ 
தேவனுக்கு விரோதமான பாவம்‌. நம்முடைய 
கண்கள்‌, நம்முடைய கர்த்தரையே 
எப்போதும்‌ நோக்கிப்‌ பார்க்கவேண்டும்‌. 
கர்த்தர்‌ நம்முடைய பார்வையை 
அங்கீகரிக்கும்‌ வண்ணமாய்‌, நாம்‌ 
பார்க்கவேண்டும்‌. நம்முடைய பார்வையை 
கர்த்தருடைய வார்‌ ஞூகை 
செய்யும்போது, னம்‌ ன்‌ 
பரிசுத்தம்‌ இருக்கும்‌. நம்முடைய பார்வையும்‌ 
கர்த்தருடைய பிரமாணமும்‌ ஒத்துப்போகும்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


கண்கள்‌ நேராய்‌ 
நோக்கவேண்டும்‌ அது எப்போதுமே கர்த்தர்‌ 
நமக்கு நியமித்திருக்கிற இலக்கைப்‌ 
பார்த்துக்கொண்டிருக்கவேண்டும்‌. இலக்கை 
நோக்கிப்‌ பார்த்தால்தான்‌, நம்மால்‌ அந்த 
இலக்கை அடையமுடியும்‌. க்‌ை 
அடைந்தால்தான்‌, கர்த்தர்‌ நம்மை அழைத்த 
பந்தயப்பொருளை நம்மால்‌ பெற்றுக்கொள்ள 
முடியும்‌. நம்முடைய கண்கள்‌ இலக்கை: 
நோக்கிப்‌. பார்க்கவேண்டுமென்றால்‌, 
நம்முடைய கண்ணிமைகள்‌ நமக்கு முன்னே 
செவ்வையாய்ப்‌ பார்க்கவேண்டும்‌. 


சீர்தூக்கிப்‌ பார்‌ 
நீதி 4 :26,27. 


நீதி 4௦6. உன்‌ கால்‌ நடையைச்‌ 
சீர்தூக்கிப்பார்‌; உன்‌ வழிகனெல்லாம்‌ 
'நிலைவரப்பட்டிருப்பதாக. 


நீதி 47. வலதுபுறமாவது 
இடதுபுறமாவது காயாதே; உன்‌ 
காலைத்‌ தீமைக்கு விலக்குவாயாக. 


விசுவாசிகளுக்கு எல்லா: 
காரியங்களிலும்‌ நிதானம்‌ தேவை. நாம்‌. 
செய்கிற எல்லா காரியங்களையும்‌ சீர்தூக்கிப்‌ 
பார்க்கவேண்டும்‌. நம்முடைய கால்நடையை 
சீர்தூக்கிப்பார்க்கவேண்டும்‌. “சீர்தூக்கிப்பார்‌” 
என்னும்‌ வார்த்தைக்கு, “தராசிலே வைத்து 
நிறுத்தப்‌ பார்‌” என்று பொருள்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தராசின்‌ ஒரு பக்கத்தில்‌ கர்த்தருடைய 
வார்த்தையையும்‌, தராசின்‌ மறுபக்கத்தில்‌ 
நம்முடை கிரியைகள்‌, பேச்சுக்கள்‌, 
சிந்தைகள்‌,. பார்வைகள்‌ ஆகிய 
எல்லாவற்றையும்‌ வைத்து நிறுத்துப்‌ 
பார்க்கவேண்டும்‌. நம்முடைய காரியங்கள்‌ 
தேவனுடைய வார்த்தையோடு 
ஒத்துப்போகிறதா என்பதைக்‌ 
கண்டுபிடிக்கவேண்டும்‌. சீர்தூக்கிப்‌ 
பார்க்காமல்‌ எதையும்‌ அவசரப்பட்டு 
செய்துவிடக்கூடாது. 


நம்முடைய 
நிலைவரப்பட்டிருக்கவேண்டும்‌. 
பேச்சுக்களிலும்‌, செய்கைகளிலும்‌ எச்சரிப்பும்‌, 
உறுதியும்‌, நிச்சயமும்‌ இருக்கவேண்டும்‌. 
நம்முடைய கால்கள்‌ தடுமாறக்கூடாது. நாம்‌ 
வலதுபுறமாவது, . இடதுபுறமாவது 
சாயக்கூடாது. நம்முடைய கால்களை 
தீமைக்கு விலகிக்‌ 
காத்துக்கொள்ளவேண்டும்‌. நாம்‌ கர்த்தரை 
நோக்கிப்‌ பார்க்கும்போது, நம்முடைய கால்கள்‌ 
தள்ளாடாது. நாம்‌ கர்த்தருடைய 
அடிச்சுவடுகளைப்‌ பின்பற்றி நடக்கும்போது, 
நம்முடைய வழிகளெல்லாம்‌. 
நிலைவரப்பட்டிருக்கும்‌.. 





ழ்‌ நவள 
யாய 


நீதிமொழிகள்‌ இரண்டாவது. 
அதிகாரத்திலும்‌, இந்த அதிகாரத்திலும்‌ 
ஒரே மாதிரியான உபதேசமே. 
கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம்‌ ஞானத்தின்‌ 
பிரமாணங்களை புரிந்துகொண்டு 
அவற்றிற்குக்‌ கீழ்ப்படியவேண்டும்‌. 
ஞானத்தைக்‌ கவனித்து, புத்திக்கு 
நம்முடைய செவியைச்‌ சாய்க்கவேண்டும்‌. 
(நீதி 52 வேசித்தனப்பாவத்திற்கு 
விரோதமான எச்சரிப்பு (நீதி 5:3-14) 

பாவத்திற்கு 
வழிகள்‌ 1. உன்‌ 

அவளோடே 
(நீதி 


வேசித்தனப்‌ 
நப்பத்துக்கொள்ளும்‌ 
மனைவியை நேசித்து 
மகிழ்ந்திருக்கவேண்டும்‌ 
கர்த்தருடைய சர்வஞானத்தை 
மதிக்கவேண்டும்‌ (நீதி 5:21) 
துன்மார்க்கனுக்கு அழிவு உண்டாகும்‌. அதை 
நினைவுகூர்ந்து, பாவத்தைவிட்டு விலகி, 
கர்த்தருக்குப்‌ பயந்து ஜீவிக்கவேண்டும்‌ 
(நீதி 5:22,23) 


5415-20). 


ஞானமும்‌ புத்தியும்‌ 
நீதி5 : 1-10 


நீதி 54. என்‌ மகனே, என்‌ ஞானத்தைக்‌ 


கவனித்து, என்‌ புத்திக்கு உன்‌ 
செவியைச்‌ சாய்‌. 


நீதி 5:2, அப்பொழுது நீ விவேகத்தைப்‌ 
பேணிக்கொள்வாய்‌, உன்‌ உதடுகள்‌ 


அறிவைக்‌ காத்துக்கொள்ளும்‌. 


நீதி 5:3. பரஸ்திரீமின்‌ உதடுகள்‌ 
தேன்கூடுபோல்‌ ஒழுகும்‌; அவன்‌ வாய்‌ 
எண்ணெயிலும்‌ மிருதுவாயிருக்கும்‌. 


தீதி ௭:4. அவன்‌ செய்கையின்‌ முடிவோ 
எட்டியைப்போலக்‌ கசப்பும்‌, இருபுறமுங்‌ 
கருக்குன்ன பட்டயாம்போல்‌ 
கூர்மையுமாயிருக்கும்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தீதி 5:5. அவன்‌ காலடிகள்‌ மரணத்துக்கு 
இறங்கும்‌; அவன்‌ நடைகள்‌ 
பாதானத்தைய்‌ பற்றிப்போகும்‌. 


நீதி ௧௬6. தீ ஜீவமார்க்கத்தைச்‌ 
சித்தித்துக்‌ கொள்னாதபடிக்கு, 
அவளுடைய  நடைகன்‌ மாறிமாறி 
விகாரப்படும்‌; அவைகளை 
அறியமுடியாது. 


5:7. ஆதலால்‌ பின்னைகனே, 


எனக்குச்‌ 
வாயின்‌ 
வசனங்களை விட்டு தீங்காதிருங்கன்‌. 


நீதி ௬:8, உன்‌ வழியை அவளுக்குத்‌ 
தாரப்படுத்து; அவளுடைய வீட்டின்‌ 
வாசலைக்கிட்டிச்‌ சேராதே. 


நீதி 529. சேர்ந்தால்‌ உன்‌ மேன்மையை 
அத்தியர்களுக்கும்‌, உன்‌ ஆயுசின்‌: 
காலத்தைக்‌ கொடூரருக்கும்‌ 
கொடுத்துவிடுவாய்‌. 


நீதி 510. அத்தியர்‌ உன்‌ 
செல்வத்தினால்‌ திருப்தியடைவார்கள்‌; 
உன்‌ யிரயாச த்தின்‌ பலன்‌ 
புறத்தியாருடைய வீட்டில்‌ சேரும்‌. 


சாகொமோன்‌ இந்த அதிகாரத்தின்‌ 
ஆரம்பத்தில்‌, “என்‌ மகனே" என்று சொல்லி, 
தன்னுடைய புத்திமதிகளைச்‌ சொல்லுகிறார்‌. 
“என்‌ மகனே” என்னும்‌ வாக்கியம்‌ எல்லா 
வாலிபரையும்‌ பொதுவாக அழைக்கும்‌. 
வார்த்தையாகும்‌. சாலொமோன்‌ தன்னுடைய 
சொந்த மகனுக்கும்‌ புத்தி சொல்லுகிறார்‌ 
தன்னுடைய தேசத்திலுள்ள எல்லா 
வாலிபருக்கும்‌ புத்தி சொல்லுகிறார்‌. 

சாலொமோனிடத்தில்‌ ஞானமும்‌ 
புத்தியும்‌ இருக்கிறது. நாம்‌ அவருடைய 
ஞானத்தைக்‌ கவனித்து, அவருடைய 
புத்திக்கு, நம்முடைய  செவியைச்‌ 
சாய்க்கவேண்டும்‌. ஞானம்‌ நமக்கு உபதேசம்‌ 
பண்ணவேண்டும்‌. சாலொமோனின்‌ 
பாடசாலையில்‌ ஞானத்தைக்‌ 
கற்றுக்கொள்வதற்கு அநேக வாய்ப்புக்கள்‌ 
உள்ளன. 





f= a 
TT 


சாலொமோனின்‌. உபதேசங்கள்‌, 
நம்முடைய மூளையின்‌ வளர்ச்சிக்காக: 
கொடுக்கப்படவில்லை. அவை நம்முடைய 
விவாதத்திறமையை வளர்த்துக்‌ 
கொள்வதற்காகவும்‌ கொடுக்கப்படவில்லை. 
அவை நம்முடைய ஆத்துமாவுக்கு 
பிரயோஜனம்‌. உண்டாவதற்காக 
கொடுக்கப்பட்டிருக்கிறது. சாலொமோனின்‌ 
ஞானமும்‌ அவருடைய புத்தியும்‌ ம்‌ 
ஆளுகை செய்யவேண்டும்‌. 

நம்முடைய 
வழிநடத்தவேண்டும்‌. அப்போது. 
அநேக நன்மைகள்‌ உண்டாகும்‌. 


தாளத்தை? கவிந்த 
தன்னுடைய புத்திக்கு நம்முடைய செலியைச்‌ 
சாய்ந்தால்‌, நாம்‌. விவேகத்தை 
பேணிக்கொள்வோம்‌ என்றும்‌, நம்முடைய 
உதடுகள்‌ அறிவைக்‌ காத்துக்கொள்ளும்‌ 
என்றும்‌ 'சாகொமோன்‌ நமக்கு. 
ஆலோசனை சொல்லுகிறார்‌ (நீதி 5:2) 


நம்முடைய மாம்ச இச்சைகளைவிட்டு 
விட்டு, அவற்றிற்கு விலகி ஜீவிக்கவேண்டும்‌. 
நம்மிடத்தில்‌ வேசித்தனமோ,  விபசாரமோ, 
எந்தவிதமான அசுத்தமோ 
காணப்படக்கூடாது. 'பரஸ்திரீ” என்னும்‌ 
வார்த்தை வேசியைக்‌ குறிக்கும்‌ என்றும்‌, 
விக்கிரகாராதனையைக்‌ குறிக்கும்‌ என்றும்‌, 
தவறான உபதேசங்களைக்‌ குறிக்கும்‌ 
என்றும்‌ வேதபண்டிதர்கள்‌ வியாக்கியானம்‌ 
சொல்லுகிறார்கள்‌. வேசித்தனம்‌. 
மனுஷருடைய சிந்தையையும்‌, சுபாவத்தையும்‌ 
அசுத்தப்படுத்தும்‌. பத்துக்கற்பனைகளில்‌: 
ஏழாவது கற்பனையாக 'விபசாரம்‌. 
செய்யாதிருப்பாயாக” (யாத்‌ 20:14) என்னும்‌ 
கற்பனையை. கர்த்தர்‌ நமக்குக்‌ 
கொடுத்திருக்கிறார்‌. 

பரஸ்திரீயின்‌ 
தேன்க வோல்‌ 
அவளுடைய 
மிருதுவாயிரக்கும்‌. 


யு 


மிருதுவானவை. நஞ்சு 
இருக்கும்‌. அது வாய்க்குள்‌ போகும்போது 
தங்கு தடையில்லாமல்‌ வயிற்றுக்குள்‌ 
போய்விடும்‌. விஷத்தை விழுங்கும்போது. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அதனால்‌ நமக்கு தீங்கு உண்டாகும்‌ 
என்பதுகூட நமக்குத்‌ தெரியாது. அந்த 
அளவுக்கு எண்ணெயிலும்‌ 
மிருதுவானது. அது நம்முடைய 
சரீரத்திற்குள்‌ போனபின்புதான்‌, அதன்‌ 


ஆபத்து நமக்குத்‌ தெரியும்‌. 


கசப்பாயிருக்கும்‌ (நீதி 5:4). 


ஒரு சில காரியங்கள்‌ நம்முடைய 
ரி இனிமையாயிருக்கும்‌. ஆனாலும்‌ 
நம்முடைய வயிற்றுக்குள்‌ 
போனபின்போ, இனிப்பு கசப்பாக மாறிவிடும்‌ 
வேசித்தனத்தின்‌ பாவம்‌ இப்படிப்பட்ட 
முடிவையே மனுஷருக்குக்‌ கொடுக்கிறது. 
பரஸ்திரீயின்‌ செய்கைகள்‌ இருபுறமும்‌ 
பட்டயம்போல்‌ 
விபசார பாவத்தில்‌ 
தங்களுடைய 
மனம்‌ வருந்தி, 
இரட்சக்கப்படுகிறார்க்‌. 
ஆனாலும்‌ விபசார பாவம்‌ அவர்களுடைய 
சரீரத்தையும்‌, ஆத்துமாவையும்‌ 
அழித்துப்போடுகிறது. அவர்கள்‌ 
இரட்சிக்கப்பட்டாலும்‌ விபசார பாவத்தின்‌ 
தாக்கம்‌ அவர்களுடைய சரீரத்திலும்‌ 
ஆத்துமாவிலும்‌ வடுக்களாகக்‌ 
காணப்படுகிறது. 


பரஸ்திரீயோடு பழகுகிறவர்கள்‌. 
இருபுறமும்‌ கருக்குள்ள கூர்மையான 
பட்டயத்தினால்‌ வெட்டப்பட்டவர்கள்போல 
காயம்படுகிறார்கள்‌. இந்தக்‌ காயத்திற்கு 
மருந்து எதுவுமில்லை. இப்படிப்பட்ட காயம்‌ 
என்பதே 
அவர்கள்‌ 
ஆரம்பத்தில்‌ தேன்கூடுகள்போல ஒழுகுகிற 
பரஸ்திரீயின்‌ உதடுகளைத்தான்‌ பார்த்தார்கள்‌. 
அவர்கள்‌ எண்ணெயிலும்‌ மிருதுவாயிரக்கிற 
அவளுடைய 
மயங்கிப்போயிருந்தார்கள்‌. 
செய்கையின்‌ முடிவு, எட்டியைப்போல 
கசப்பாயிருக்கிறது என்பதை, பட்டு 
அனுபவித்த பின்புதான்‌ கண்டுபிடித்தார்கள்‌. 
பரஸ்திரீயின்‌ செய்கைகள்‌ இருபுறமும்‌. 
கருக்குள்ள கூர்மையான உபட்டயம்போல்‌ 
இருக்கும்‌ என்பதை, தங்கள்‌ சரீரத்திலும்‌ 
ஆத்துமாவிலும்‌ காயப்பட்ட பின்புதான்‌ 
உணர்ந்துகொள்கிறார்கள்‌ (நீதி 5:4). 


ன 





i= FTE 
TT 


பரஸ்திரீமின்‌ காலடிகள்‌ மரணத்திற்கு 
இறங்கும்‌. 
அவளுடைய 
மரணத்திற்கு வாசலாயிருக்கிறது. பரஸ்திரீ 
மனுஷரை மயக்குகிறாள்‌. அவளிடத்தில்‌ 
மயங்குகிறவர்களோ, தங்களுடைய 
மரணத்திற்கு நேராக இறங்கிப்போகிறார்கள்‌. 
பரஸ்திரீமின்‌ செய்கையிலும்‌, வார்த்தையிலும்‌ 
மாய்மாலமே நிரம்பியிருக்கிறது. தன்னுடைய 
வார்த்தைகளைக்‌ கேட்கிறவர்களை அவள்‌ 
வஞ்சிக்கிறாள்‌. 


பரஸ்திரீமின்‌ நடைகள்‌ 
பாதாளத்தைப்பற்றிப்போகும்‌. அது மாறி மாறி 


அவளுடைய உண்மையான 
என்பதை யாராலும்‌ 
முடியாது. 
ஐக்கியமாமிருக்கிறவர்களால்‌ 


ஜீவமார்க்கத்தைச்‌ சிந்தித்துக்கொள்ள 


சாதுரியமாய்ப்‌ பேசுவாள்‌. 
சிந்திப்பாள்‌. அவளுடைய 
பேச்சும்‌, கிரியையும்‌ 
அழித்துப்போடும்‌. 

பரஸ்‌ 'யினிடத்தில்‌ சே 
ரகக ந லும்‌ 
தன்னிடத்தில்‌ வருகிறவர்கள்‌ 
ஜீவனை... இழந்துவிடுவார்கள்‌ 
பரஸ்திரீக்கு நன்றாகத்‌ 
சாத்தானின்‌ 
'சநிஆலோசனைகளைப்‌. 
தெரியாதவர்கள்‌, அவனுடைய 
எளிதாக சிக்கிக்கொள்வார்கள்‌. சாத்தான்‌ 
நம்மைச்‌ சோதிக்கும்போது, நமக்கு தீமை. 
உண்டாக்கவேண்டும்‌ என்பதற்காகவே 
சோதிக்கிறான்‌. நாம்‌ ஜீவமார்க்கத்தை 
ராது. எனபதும்‌ நித்திய 
ஜீவனைப்‌ பெற்றுக்கொள்ளக்கூடாது என்பதும்‌ 
சாத்தானுடைய வஞ்சகமான திட்டம்‌. நம்மை 
கர்த்தரைவிட்டுப்‌ பிரித்துவிடவேண்டும்‌ 
என்பதற்காக சாத்தான்‌ பலவிதமான தந்திர 
உபாயங்களை செய்வான்‌. பரஸ்திரீயும்‌ 
சாத்தானுடைய கருவியாக கிரியை 
நடப்பிக்கிறாள்‌. 


நோக்கமும்‌, 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


| பரஸ்திரீக்கு விலகி நம்மை 
என்பதற்கு 
புத்திமதிகள்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
முதலாவதாக நம்முடைய வழிகளை 
க்குத்‌ தூரப்படுத்தவேண்டும்‌. 
வழிகளில்‌ ஏதாவது ஒன்று 
சமீபமாகப்‌ போகுமென்றால்‌, 
உடனே 
அவளுடைய 
கொக்க பதிலாக, 
விலகிப்போய்விடவேண்டும்‌. 
அவளுடைய வீட்டின்‌ வாசலைக்கூட நாம்‌ 
கிட்டிச்‌ சேரக்கூடாது (நீதி 5:8) 


ஸ்திரீயின்‌ வீடு 
இருக்கும்போது, நாம்‌ அந்தத்‌ தெருவின்‌ 
வழியாகப்‌ போகாமல்‌, வேறு தெருவின்‌ 
வழியாகப்‌ போவது நமக்கு நல்லது. அது 
சுற்றுப்பாதையாகயிருந்தாலும்‌, தூரமான 
பாதையாகயிருந்தாலும்‌, நாம்‌ ஆபத்தில்‌ 
சிக்கிகொள்ளாதவாறு தப்பித்துக்கொள்வதே. 
நமக்கு மேன்மையானது. 


எப்படிக்‌ 


ஒரு தெருவில்‌ 


சாலொமோன்‌ தன்னுடைய 
உபதேசத்தைச்‌ சொல்லும்போது, “ஆதலால்‌ 
பிள்ளைகளே, இப்பொழுது. எனக்குச்‌ 
செவிகொடுங்கள்‌; என்‌ வாயின்‌ வசனங்களை 
விட்டு நீங்காதிருங்கள்‌' (நீதி 57) 
என்று சொல்லுகிறார்‌. பரஸ்திரீக்கு. 
சமீபமாய்ப்போவதும்‌, அவளுடைய வீட்டின்‌ 
வாசலைக்‌ கிட்டிச்சேருவது மதியீனமான 
செயல்‌. பரஸ்திரீயினிடத்தில்‌ சேருகிறவர்கள்‌ 
பாவத்தின்‌ கண்ணியில்‌ சிக்கிகொள்வார்கள்‌. 
அவர்கள்‌ தங்கள்‌ மேன்மையை 
அந்நியர்களுக்கும்‌, தங்கள்‌ ஆயுசின்‌ 
காலத்தை கொடூரருக்கும்‌ கொடுத்து 
விடுவார்கள்‌ (நீதி 5:9). 


பரஸ்திரீயினிடத்தில்‌ 


சேருகிறவர்கள்‌ 
கெ 


யிலே அவமானப்படுவார்கள்‌. 
தங்கள்‌ காலத்தை அணாக்கினடுிறர்கள்‌ 


மனுஷருக்கு 
அவர்களுடைய வாலிபப்பிராயமே மிகவும்‌ 


முக்கியமான பிரயாம்‌. அந்நிய 
ஸ்திரீயினிடத்தில்‌ சேருகிறவர்களோ 
தங்களுடைய ஆயுசுகாலத்தின்‌ முக்கியமான 


பகுதியை கொடூரருக்குக்‌ 
கொடுத்துவிடுகிறார்கள்‌. 





f= FTE 
TT 


நம்முடைய வாலிபப்பிரயாத்தில்‌ நாம்‌ 
நம்முடைய சிருஷ்டிகரை நினைக்கவேண்டும்‌. 
தேவனுடைய கிருபைக்கு நம்மை 
ஒப்புக்கொடுக்கவேண்டும்‌. கர்த்தரைச்‌ 
சேவித்து அவரை மகிமைப்படுத்தவேண்டும்‌. 
பரஸ்திரீயினிடத்தில்‌ சேருகிற வாலிபர்களோ, 
தங்களுடைய ஆயுசுகாலத்தை, விபசார 
பாலத்திற்கு ஒப்புக்கொடுத்து, தங்களுடைய 
சரீரத்தையும்‌, தங்களுடைய ஆத்துமாவையும்‌ 
கெடுத்துப்போடுகிறார்கள்‌. கர்த்தரை விட்டு. 
விலகிப்போய்விடுகிறார்கள்‌. 


ன்னிடத்தில்‌  சேர்ந்தவர்களுடைய 
செல்வத்தை பாஸ்தா! பிடுவக்க்கொள்வான்‌ 
அந்நியர்கள்‌ அவர்களுடைய செல்வத்தினால்‌ 
திருப்தியடைவார்கள்‌. அவர்களுடைய 
பிரயாசத்தின்‌ பலன்‌ புறத்தியாருடைய 
வீட்டில்‌ சேரும்‌ (நீதி 540). கர்த்தர்‌ நமக்கு 


நம்முடைய குடும்பத்தை பராமரிக்கவேண்டும்‌. 
நம்முடைய மனைவி, பிள்ளைகளுக்கு 
நாம்தான்‌ உதவிசெய்யவேண்டும்‌. 
புறத்தியாருக்கு நம்முடைய 
பிரயாசத்தின்‌ பலனில்‌ பங்குமில்லை. 
பாத்தியமுமில்லை. நாம்‌ புறத்தியாருக்கு 
எவ்வளவுதான்‌ உதவிசெய்தாலும்‌, நம்முடைய 
குடும்பத்தாரை பட்டினியாய்ப்‌ போட்டுவிட்டு, 
அவர்களுக்கு உதவி செய்வது நல்லதல்ல. 
முதலாவது நம்முடைய குடும்பத்தை நாம்‌ 
ஆனால்‌. 
பழக்கம்‌ 
வைத்திருக்கிறவர்களோ தங்கள்‌ 
குடும்பத்தைக்‌ குவனிக்கமாட்டார்கள்‌. 
தங்களுடைய குடும்பத்திலுள்‌ எவர்களை 
போவிக்கபாட்டார்கள்‌. அவர்களுடைய 
பிரயாசத்தின்‌ பலன்‌ எல்லாம்‌. 
புறத்தியாருடைய வீட்டில்‌ சேரும்‌. 


முடிவிலே துக்கம்‌ 
நீதி5 : 11-14 


நீதி 5:11. முடிவிலே உன்‌ மாம்சமும்‌ உன்‌ 
சரீரமும்‌ உருவழியும்‌ யோது தீ 
துக்கித்தூ: 

தீதி 5:12. ஐயோ, போதகத்தை நான்‌ 


வெறுத்தேனே, கடித்துகொன்ளூதலை 
என்‌ மனம்‌ அலட்சியம்பண்ணினதே! 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தீதி 5:18. என்‌ போதகரின்‌ சொல்லை 
நான்‌ கேனாமலும்‌, எனக்கு 
உயதேசம்பண்ணினவர்களுக்கு எண்‌: 
செவியைச்‌ சாயாமலும்‌ போனேனே! 


நீதி 54. சபைக்குள்ளும்‌ 
சங்கத்துக்குள்ளூம்‌ கொஞ்சங்குறைய 
எல்லாத்‌ தீமைக்குமுன்னானேனே! என்று 


முறையிடுவாய்‌. 


விபசாரமும்‌ வேசித்தனமும்‌ நம்முடைய 
ஆரோக்கியத்தைக்‌ கெடுத்துப்போடும்‌. 
நம்முடைய ஆயுசுகாலத்தை 
குறுகப்பண்ணிவிடும்‌. விபசார பாவத்தினால்‌, 
நம்முடைய மாம்சமும்‌, நம்முடைய சரீரமும்‌ 
ம்‌ (நீதி 541) 
அசுத்தமும்‌, மாம்சத்தின்‌ 
நம்முடைய  ஆத்துமாவுக்கு 
விரோதமாய்‌ யுத்தம்பண்ணுகிற சத்துருக்கள்‌. 
பாலிகளோ இந்த சத்துருக்களின்‌ 
யுத்தத்தைப்‌ புறக்கணித்துவிட்டு, அவற்றோடு 
சிநேகமாயிருக்கிறார்கள்‌. வேசித்தனத்தையும்‌, 
விபசாரத்தையும்‌ விட்டு விலகி வராமல்‌, 
அவற்றோடு ஜக்கியமாயிருக்கிறார்கள்‌. 
இவர்கள்‌ 


தங்கள்‌ சரீரத்தையும்‌ 
பராமரிப்பதில்லை. தங்கள்‌ ஆத்துமாவையும்‌ 
பராமரிப்பதில்லை. 


- வேசித்தனமும்‌, விபசாரமும்‌, 
நம்முடைய  ஆத்துமாவுக்கு 
யுத்தம்பண்ணுவதோடு, 

சரீரத்திற்கு விரோதமாகவும்‌ 

நாம்‌ சரியாக 

நம்முடைய ஆத்துமாவையும்‌ 
காத்துக்கொள்ளவேண்டும்‌. 

யுத்தத்தின்‌ முடிவில்‌, 

நம்முடைய மாம்சமும்‌, நம்முடைய சரீரமும்‌, 
நம்முடைய ஆத்துமாவும்‌ உருவழிந்துபோகும்‌. 


சரீர 


விபசாரத்திலும்‌ 
பாவங்களை 
இந்த 
சந்தோஷம்‌ மெய்யான  சந்தோஷமல்ல. 
இப்படிப்பட்டவர்கள்‌ தங்களைத்‌ தாங்களே 
வஞ்சித்துக்கொள்கிறார்கள்‌. தங்களைத்‌ 
தாங்களே கெடுத்துக்கொள்கிறார்கள்‌. 
வேசித்தனக்காரரும்‌, விபசாரக்காரரும்‌ 
இப்போது சந்தோஷப்பட்டாலும்‌ முடிவிலே 
துக்கித்து அழுவார்கள்‌. 


மத வசித்தனத்திலும்‌ 
சிக்கிமிருக்கிறவர்கள்‌ இந்தப்‌ 
சந்தோஷமாய்ச்‌ செய்கிறார்கள்‌. 





i THEN 
TT 


இவர்களுடைய 
உணர்த்தப்படும்போது, 
தங்களையே வெறுப்பார்கள்‌. தங்களையே 
கடிந்துகொள்வார்கள்‌. ந்தப்‌ பாவத்தில்‌ 
சிக்கிவிடாதவாறு இவர்களுக்கு ஏற்கெனவே 
ஏராளமான உபதேசங்களும்‌, எச்சரிப்புக்களும்‌ 
'கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால்‌ இவர்களோ 
அவற்றிற்கு செவிகொடுத்து கீழ்ப்படியாமல்‌, 
பாவத்தைவிட்டு விலகாமல்‌, போதகத்தை 
வெறுத்தார்கள்‌. கடிந்துகொள்ளுதலை 
அலட்சியம்பண்ணினார்கள்‌. போதகரின்‌ 
சொல்லை. கேளாமல்‌ போனார்கள்‌. 
தங்களுக்கு  உபதேசம்பண்ணினவர்களுக்கு 
தங்கள்‌ செவியை சாயாமல்‌ போனார்கள்‌. 
தங்களுடைய மாம்சமும்‌ சரீரமும்‌ 
உருவழிந்துபோகும்போது. இவற்றையெல்லாம்‌ 
நினைத்து வேதனைப்படுகிறார்கள்‌. 


பெற்றோரும்‌, 
நமக்கு நல்ல. 
லோசனைகளைச்‌ சொல்லுகிறார்கள்‌ 
நம்முடைய ஆத்துமாவுக்கு பிரயோஜமான 
உபதேசங்களைப்‌ போதிக்கிறார்கள்‌. நாம்‌ 
அவற்றிற்கு நம்முடைய செவியைச்‌ சாய்த்து, 
பாவங்களைவிட்டு விலகி வரவேண்டும்‌ 
நல்ல  உபதேசங்களுக்கு நம்முடைய 
செவியை சாய்க்கவில்லையென்றால்‌ முடிவிலே 
நாம்‌ துக்கித்துப்‌ புலம்ப வேண்டியதுவரும்‌. 
துன்மார்க்கர்கள்‌ துணிகரமாய்ப்‌ பாவம்‌ 
செய்கிறார்கள்‌. வேசித்தனத்திலும்‌, 
விபசாரத்திலும்‌ சிக்கிமிருக்கிறவர்கள்‌ 
இந்தப்‌ பாவங்களில்‌ மயங்கிக்‌ கிடக்கிறார்கள்‌. 
இவர்களுடைய மனச்சாட்சி 
மழுங்கிப்போயிருக்கிறது. இவர்களுடைய 
மனதும்‌, மனச்சாட்சியும்‌, விபசாரத்திற்கு 
விரோதமாக இவர்களை எச்சரிக்காது. 
இவர்களுடைய இருதயம்‌. 
வேசித்தனத்தினாலும்‌ விபசாரத்தினாலும்‌ 
நிரம்பியிருக்கிறது. தங்களுடைய மாம்சத்தின்‌ 
இச்சையை நிறைவேற்றவேண்டும்‌ என்பதே. 
இவர்களுடைய பேராசை. 


பாவங்கள்‌ 
இவர்கள்‌ 


நம்முடைய 
ஊழியக்காரரும்‌ 


இவர்கள்‌ சபைக்குள்ளும்‌ 
சங்கத்துக்கு கொஞ்சம்‌ குறைய எல்லா 
தீமைக்கும்‌ உள்ளானவர்கள்‌. இவர்கள்‌ 
அநேகமாய்‌. எல்லா பாவங்களையும்‌ 
'துணிகரமாய்ச்‌ செய்திருப்பார்கள்‌. 
தங்களுடைய பாவங்களெல்லாம்‌ 
மறைவாகமிருக்குமென்றும்‌, அவை யாருக்கும்‌ 
தெரியாது என்றும்‌ நினைத்து, 
தங்களுடைய பாவஜீலியத்தில்‌ தொடர்ந்து 
ஜீவிப்பார்கள்‌. பாவத்தின்‌ சம்பளம்‌ மரணம்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


விபசார 

சிக்கியிருக்கிறவர்களுடைய மாம்சமும்‌. 

சரீரமும்‌ உருவழியும்‌ அப்போது இவர்கள்‌ 

துக்கித்து புலம்புவார்கள்‌. தங்களுடைய 

பாவத்தை நினைத்து வருத்தப்படுவார்கள்‌. 
கொடுக்கப்பட்ட 


பிரயோஜனமில்லை. விபசாரக்காரர்‌ 
மனந்திரும்பினாலும்‌, அவர்களுடைய 
பாவத்தின்‌ வடு, அவருடைய சரீரத்திலும்‌, 
மாம்சத்திலும்‌ காணப்படும்‌. 


உன்‌ மனைவி. 
நீதி 5: 15-20 


நீதி 5௭5. உன்‌ கிணற்றிலுன்ன 
தண்ணீரையும்‌, உன்‌ தூரவில்‌ ஊறுகிற 
ஜலத்தையும்‌ பானம்பண்ணு. 


நீதி 6:16. உன்‌ ஊற்றுகள்‌ வெளியிலும்‌ 
உன்‌ வாய்க்கால்கள்‌ வீதிகளிலும்‌ 
பாய்வதாக. 


நீதி 517. அவைகள்‌ அத்தியருக்கும்‌ 
உரியவைகளாயிராமல்‌, க்கே. 
உரியவைகளாயிருப்பதாக. 


நீதி 518. உன்‌ 
ஆசீர்வதிக்கப்படுவதாக; 
'இளவயதின்‌ 
மகிழ்த்திரு. 


நீதி 509. அவனே நேசிக்கப்படத்தக்க 
பெண்மானும்‌, அழகான  வரையாடும்‌ 
"போலிருப்பானாக; அவளுடைய 
ஸ்தனங்களே எப்பொழுதும்‌ உன்னைத்‌ 
திருப்திசெய்வதாக; அவளுடைய 
நேசத்தால்‌ நீ எப்பொழுதும்‌ 
மயங்கியிருப்பாயாக.. 


மனைவியோடே. 


நீதி 5:20. என்‌ மகனே, தீ பரஸ்திரீயின்‌: 
மேல்‌ 


மயங்கித்‌ 
அத்திய ஸ்திரீயின்‌: 
தழுவவேண்டியதென்ன? 


திரித்து, 
மார்பைத்‌ 





i= FTE 
TT 


வேசித்தனத்திற்கும்‌ விபசாரத்திற்கும்‌ 
விரோதமான எச்சரிப்பு 'துவரையிலும்‌ 
ஏராளமாய்ச்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 

பாவங்களில்‌ சிக்கிக்கொள்ளாதவாறு நம்மை 
எவ்வாறு காத்துக்கொள்ளவேண்டும்‌ என்னும்‌ 
ஆலோசனைகளும்‌, புத்திமதிகளும்‌ இங்கு 
விரிவாக விவரிக்கப்பட்டிருக்கிறது. 


நம்முடைய திருமண வாழ்க்கையை 
நாம்‌ கனம்பண்ணவேண்டும்‌. முறைப்படி 
திருமணம்‌ செய்துகொண்டு, அந்தக்‌ குடும்ப 
வாழ்க்கையில்‌ நாம்‌ சந்தோஷமும்‌ ஆறுதலும்‌ 
பெறவேண்டும்‌. இதுவே பரிசுத்தமான 
ஜீவியம்‌. நம்முடைய குடும்ப வாழ்க்கையில்‌ 
நாம்‌ திருப்தியோடிருக்கும்போது, நாம்‌ 
அசத்தத்திற்கு விலகி ஜீவிப்போம்‌. கர்த்தர்‌ 
மனுஷனை சிருஷ்டித்து, இந்தப்‌ பூமியில்‌: 
பலுகிப்பெருகுமாறு கட்டளையிட்டிருக்கிறார்‌. 


ஆனாலும்‌ நம்முடைய 

சந்தோஷமாகயிருக்க 
கர்த்தருடைய 
நம்முடைய 
வாழ்க்கையை 
அமைத்துக்கொள்ளவேண்டும்‌. கர்த்தர்‌ 
மனுஷருடைய எல்லா தேவைகளையும்‌. 
சந்திக்கிறார்‌. கர்த்தர்‌ நம்முடைய சரீரத்தின்‌ 
தேவைகளையும்‌ புறக்கணிக்கவில்லை. 
மனுஷன்‌ தனிமையாயிருப்பது நல்லதல்ல: 
என்று கர்த்தர்‌ கண்டார்‌. ஆகையினால்‌ 
அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்கினார்‌. 
ஆதாமையும்‌ ஏவாளையும்‌, தாம்பத்திய 
உறவில்‌ இணைத்தார்‌. 

கர்த்தர்‌ ஏதேன்‌ தோட்டத்திலே, 
ஆதாமையும்‌ ஏவாளையும்‌ கொண்டுவந்து, 
தோட்டத்திலுள்ள 
கனிகளையும்‌ 
ஆனாலும்‌ நன்மை ந்த! ஒத 
விருட்சத்தின்‌ கனியை புசிக்கவேண்டாம்‌. 
என்று கட்டளையிட்டார்‌. இந்தக்‌ 
கட்டளை விருட்சத்தின்‌ கனியைப்பற்றி 
கொடுக்கப்பட்டிருக்கிறது. 


குடும்ப வாழ்க்கை 
வேண்டுமென்றால்‌, 
பிரமாணத்திற்குக்‌ கீழ்ப்படிந்து, 
தாம்பத்திய 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


வாழ்வில்‌ 
கட்டளையைக்‌ 
இந்தத்‌ 


நம்முடைய தாம்பத்திய 
கர்த்தர்‌ வேறுவிதமான 
கொடுத்திருக்கிறார்‌. 
தோட்டத்திலுள்ள எல்லா கனியையும்‌ 
புசிக்கக்கூடாது என்றும்‌, கர்த்தர்‌ 
அனுமதித்திருக்கிற ஒரே ஒரு விருட்சத்தின்‌ 
கனியை மாத்திரமே புசிக்கவேண்டும்‌ 
என்பதும்‌, கர்த்தர்‌ நம்முடைய தாம்பத்திய 
உறவுக்குக்‌ கொடுத்திருக்கிற கட்டளை. 
பிரபஞ்சத்தில்‌ 


ஏராளமான 


ஏராளமான 

ஸ்திரீகளும்‌ 

கர்த்தர்‌ ஒவ்வொரு 

அவனுக்குரிய ஸ்திரீயை 

நியர்ததரக்கறார்‌ அந்த ஸ்திரீ மாத்திரமே 

ரியவள்‌. புருஷன்‌ அந்த 

மாத்திரமே தன்னுடைய 

உறவை வைத்துக்கொள்ள 

வேண்டும்‌. வேறு எந்த ஸ்திரீமின்மீதும்‌ 

சைப்படக்கூடாது. ஏதேன்‌ தோட்டத்திலே. 

கர்த்தர்‌ ஒரு விருட்சத்தின்‌ கனியை மாத்திரம்‌ 

தடைபண்ணினார்‌. நம்முடைய தாம்பத்திய 
உறலிலோ, 
கனியைத்த। 


கர்த்தர்‌ தனக்கு நியமித்திருக்கிற 
மனுஷன்‌ தாராளமாய்ப்‌ புசிக்கலாம்‌. 
அதன்‌ அழகைப்‌ பார்த்து ரசிக்கலாம்‌. அந்தக்‌ 
கனியை சுவைக்கலாம்‌. இந்தக்‌ கனி தவிர, 
மனுஷன்‌ வேறு எந்தக்‌ கனியின்மீதும்‌ 
ஆசைப்படக்கூடாது. கர்த்தர்‌ மனுஷனுக்கு 
எல்லா கனியையும்‌ தடைபண்ணி, அவனை 
பசியோடு விட்டுவிடவில்லை. வேகுவதைப்‌ 
பார்க்கிலும்‌ விவாகம்பண்ணுவது நலம்‌ என்று 
அப்போஸ்தலர்‌ பவுல்‌ சொல்லுகிறார்‌. 
வாலிபர்கள்‌ விவாகம்‌ செய்து, தங்களுடைய 
தாம்பத்திய வாழ்க்கையில்‌ சந்தோஷமும்‌ 
திருப்தியும்‌ அடையவேண்டும்‌. 
ஒரு மனுஷனுக்கு, 
மனைவி, அவனுடைய தின்று ள்‌ 
தண்ணீரைப்போலவும்‌, அவனுடைய துரவில்‌ 
ஊருகிற ஜலத்தைப்போலவும்‌ இருக்கிறார்கள்‌. 
அவன்‌ அந்தத்‌ தண்ணீரை மாத்திரமே 
பானம்பண்ணவேண்டும்‌ நீதி 515). 
நம்முடைய ஊற்றுக்கண்‌ 
ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கவேண்டும்‌. இதற்காக 
நம்முடைய இளவயதின்‌ மனைவியோடு 
மகிழ்ந்திருக்கவேண்டும்‌ (நீதி 5:18. 





f= FTE 
ETT 


திருமணம்‌ செய்துகொள்ளுகிற புருஷன்‌ 
தன்னுடைய மனைவியோடு சந்தோஷமாய்‌ 
குடும்பம்‌ நடத்தவேண்டும்‌. அவள்மீது 
மிகுந்த அன்பும்‌ அக்கரையும்‌ 
காண்பிக்கவேண்டும்‌. தேவன்‌ தம்முடைய 
கிருபையினால்‌, இந்த ஸ்திரீயை தனக்கு 
மனைவியாகக்‌ கொடுத்திருக்கிறார்‌ என்று 
விசுவாசித்து, புருஷன்‌ தன்‌ மனைவியை 
அன்பாய்‌ நேசிக்கவேண்டும்‌. 


நம்முடைய மணைவி கர்த்தர்‌ நமக்குக்‌ 
கொடுத்திருக்கிற ஈவு. நம்முடைய சரீரத்தின்‌ 
தேவைகளை அறிந்து, கர்த்தர்‌ நம்முடைய 
மனைவியை, நமக்கு பராமரிப்பாகக்‌ 
கொடுத்திருக்கிறார்‌. அவளே நம்முடைய 
ஊற்றுக்கண்ணாகயிருக்கிறாள்‌. அவள்‌ 
ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கவேண்டும்‌. 

நாம்‌ நம்முடைய மனைவியினிடத்தில்‌ 
சந்தோஷமாயிருக்கவேண்டும்‌. அவள்‌ 
சீர்வதிக்கப்பட்டவள்‌ என்னும்‌ நினைப்பு 
நம்முடைய இருதயத்திற்குள்‌ எப்போதும்‌ 
நிரம்பியிருக்கவேண்டும்‌. நம்முடைய 
மனைவியை நாம்‌ ஆசீர்வதிக்கவேண்டும்‌. 
நம்முடைய  ஆசீர்வாதங்களுக்கு ப 
தைட 


டைய ஸ்‌ 


மகிழ்ந்திருக்கவேண்டும்‌. 


கணவனும்‌ மனைவியும்‌: 
ஒருவருக்கொருவர்‌ இணைந்து, தங்களுடைய 
தாம்பத்திய வாழ்க்கையில்‌ 
சந்தோஷமாயிருக்கவேண்டும்‌ என்பது 
தேவனுடைய சித்தம்‌. புருஷனும்‌ மனைவியும்‌ 
த திருமண உடன்படிக்கையைக்‌ 
காத்துக்கொள்ளவேண்டும்‌. கர்த்தரே 
தங்களை குடும்ப வாழ்க்கையில்‌: 
இணைத்திருக்கிறார்‌ என்பதை புருஷனும்‌. 

மனைவியும்‌ எப்போதும்‌ நினைவுகூரவேண்டும்‌. 
கர்த்தர்‌" இணைத்ததை மனுஷன்‌ 
பிரித்துவிடக்கூடாது. “உன்‌ மனைவியே 
நேசிக்கப்படத்தக்க பெண்மானும்‌, அழகான 
வரையாடும்போலிருப்பாளாக: அவளுடைய 
ஸ்தனங்களே எப்பொழுதும்‌ உன்னைத்‌ 
திருப்திசெய்வதாக: அவளுடைய நேசத்தால்‌ 
நீ எப்பொழுதும்‌ மயங்கியிருப்பாயாக” 
நீதி என்னும்‌ ஆலோசனை 
புருஷனுக்குக்‌ கொடுக்கப்பட்டிருக்கிறது. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


புருஷன்‌ தன்‌ மனைவியினிடத்தில்‌ 
எல்வளவு வேண்டுமானாலும்‌ அன்புகூரலாம்‌. 
அந்த அன்புக்கு தடையுமில்லை, 
வரையரையுமில்லை. தாராளமாய்‌ 
அன்புகூரலாம்‌. ஷன்‌ தன்னுடைய 
அன்பை மற்ற ஸ்திர்களிடத்தல்‌ பகிர்ந்து 
கொள்ளக்கூடாது. அவன்‌ தன்னுடைய 
மனைவிக்கு உண்மையுள்ளவனாய்‌ 
நடந்துகொள்ளவேண்டும்‌. 


ஊற்றுக்கண்‌. வாய்க்கால்களாக 
பாய்வதுபோல, தாம்பத்திய வாழ்க்கையில்‌ 
மனைவி பிள்ளைகளைப்‌ பெற்றெடுப்பதற்கு 
வாய்ப்புள்ளது. நம்முடைய ஊற்றுகள்‌ 
நம்முடைய வெளியிலும்‌, நம்முடைய 
வாய்க்கால்கள்‌ நம்முடைய வீதிகளிலும்‌ 
பாயவேண்டும்‌. 


புருஷன்‌. ன்னுடைய 
மனைவியினிடத்திலும்‌, தன்லுபைய 
பிள்ளைகளிடத்திலும்‌ சந்தோஷமாயிருக்க 
வேண்டும்‌. அவர்களிடத்தில்‌ அன்புகூர்ந்து, 
அவர்களை பராமரிக்கவேண்டும்‌. நம்முடைய 
ஊற்றுகளும்‌, நம்முடைய வாய்க்கால்களும்‌ 
நமக்கே உரியவை. அவை அந்நியருக்கு: 
உரியவைகளாயிராமல்‌, "நமக்கே 
உரியவைகளாயிருக்கவேண்டும்‌. நம்முடைய 
மனைவியும்‌. நம்முடைய பிள்ளைகளும்‌ 
நமக்கே உரியவர்கள்‌. 


ஏதேன்‌ தோட்டத்திலே, கர்த்தர்‌ ஒரு 


வாழ்க்கையிலோ, கர்த்தர்‌ நமக்கு ஒரே ஒரு 

விருட்சத்தின்‌ கனியை மாத்திரம்‌ புசிப்பதற்கு 

அதுமதிந்தரக்கிறார்‌ மற்ற விருட்சங்களின்‌ 

புசிப்பதற்கு நமக்கு 

திக்கை, கர்த்தர்‌ அவற்றை நமக்குத்‌ 

தடைபண்ணியிருக்கிறார்‌. கர்த்தர்‌ 
தடைபண்ணியதை நாம்‌ இச்சிக்கக்கூடாது. 





ழ்‌ நயனா 
யாய 


புருஷன்‌ ட்‌ 
மிழந்திருக்கவேண்டும்‌. 
நேசத்தால்‌ ன க்விட்‌ 
புருஷன்‌. மனைவியை 
விட்டுவிட்டு பாஸ்திரின்மே்‌ மயங்கித்‌ 
திரியக்கூடாது. புருஷனுக்கு தன்னுடைய 
மனைவியே நேசிக்கப்படத்தக்க 
'பெண்மானைப்போலவும்‌, அழகான 
வரையாட்டைப்போலவும்‌ இருக்கவேண்டும்‌. 
ஒரு பரஸ்திரீயை தன்னுடைய பெண்மான்‌ 
என்றோ, தன்னுடைய வரையாடு என்றோ 
நினைத்து, அவள்மேல்‌ மயங்கிவிடக்கூடாது. 
நம்முடைய மனைவியின்‌ ஸ்‌ 

'முதும்‌ நம்மை 
செய்யவேண்டும்‌ நாம்‌ 
மார்பை தழுவவேண்டிய 
நம்முடைய குடும்ப 
தேவனுடைய பிரமாணத்திற்கு 
ஜீவிக்கும்போது, நம்முடைய 
சந்தோஷமும்‌, சமாதானமும்‌, தேவனுடைய 
ஆசிர்வாதமும்‌ நிரம்பியிருக்கும்‌. 


மனுஷனுடைய வழிகள்‌ 
நீதி 521. 


நீதி கம 

கர்த்தரின்‌ 

இருக்கிறது; 
வழிகனெல்லாவற்றையும்‌ 
சீர்தூக்கிப்பார்க்கிறார்‌. 


வழிகளெல்லாம்‌ 
கண்களுக்கு முன்பாக 
கர்த்தருக்குப்‌ பயப்படும்‌ பயம்‌ 
இருதயத்தில்‌ 
கர்த்தருடைய 


நம்முடைய 
கர்த்தருடைய 
இருக்கிறது. 


நம்முடைய 
ரன 
பிரமாணம்‌ 
செய்யவேண்டும்‌. 
பார்க்கும்போது, 
இருதயத்தைப்‌ 
மறைவான 


ஆளுகை 
மனுஷன்‌ முகத்தைப்‌ 
கர்த்தர்‌ நம்முடைய 
பார்க்கிறார்‌. கர்த்தருக்கு 
இரகசியம்‌ எதுவுமேயில்லை. 
நம்முடைய செய்கைகளையும்‌, 
பேச்சுக்களையும்‌ மாத்திரமல்ல, கர்த்தர்‌ 
நம்முடைய இருதயத்தின்‌ யோசனையையும்‌ 
அறிந்திருக்கிறார்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தரே  வெளிச்சமாகயிருக்கிறார்‌. 
அவரே மெய்யான ஒளியாகயிருக்கிறார்‌. 
அவர்‌ தம்முடைய வெளிச்சத்தில்‌ 
எல்லாவற்றையும்‌ பார்க்கிறார்‌. எல்லா 
காரியங்களும்‌ அவருடைய கண்களுக்கு 
முன்பாக பிரத்தியட்சமாயிருக்கிறது. 
எல்லாவற்றின்‌ க்கக்‌ 
சூழ்நிலைகளையும்‌, வற்றின்‌ 
விளைவுகளையும்‌ கர்த்தர்‌ அறிதி. 
கர்த்தர்‌ நம்முடைய 

காண்பது மாத்திரமல்ல, A 
வழிகளெல்லாவற்றையும்‌ அவர்‌ சீர்தூக்கிப்‌ 
பார்க்கிறார்‌. நம்முடைய வழிகளை 
நியாயந்தீர்க்கிறார்‌. தேவனுடைய 
நியாயத்தீர்ப்பு எப்போதும்‌ நீதியாயிருக்கும்‌. 


துன்மார்க்கன்‌ 
நீதி 5: 22,28 


நீதி 5:22, துன்மார்க்கனை அவனுடைய 
அக்கிரமங்கனே பிடித்துக்கொள்ளும்‌ 
தன்‌ பாவக்கயிறுகளால்‌. 
கட்டப்படுவான்‌. 


நீதி 5௦3. 
கேனாததினால்‌ 
மதிகேட்டின்‌ 
மயங்கிப்போவான்‌. 


துன்மார்க்கன்‌ துணிகரமாய்ப்‌ பாவம்‌ 
செய்கிறான்‌. தன்னுடைய பாவங்கள்‌ 
யாருக்கும்‌ தெரியாமல்‌ மறைவாகயிருக்கிறது. 
என்று தனக்குள்ளே 
நினைத்துக்கொள்கிறான்‌. கர்த்தர்‌ 
தன்னுடைய பாவங்களையும்‌ மீறுதல்களையும்‌ 
குவனிக்கமாட்டார்‌ என்றும்‌, தனக்கு 
தண்டனை  கொடுக்கமாட்டார்‌ என்றும்‌. 
இறுமாப்பாயிருக்கிறான்‌. துன்மார்க்கனை 
அவனுடைய அக்கிரமங்களே 
பிடித்துக்கொள்ளும்‌. அவனுடைய பாவங்கள்‌ 
கயிறுகள்‌ போல இருக்கிறது. அவன்‌ 
தன்னுடைய பாவக்கமிறுகளால்‌. 
கட்டப்படுவான்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


பாவத்தில்‌ ஜீவிக்கிறவர்கள்‌. 
தண்டனைக்குத்‌. தப்பிக்கமாட்டார்கள்‌. 
பாவத்தின்‌ சம்பளம்‌ மரணம்‌ 
செய்கிறவர்கள்‌ தங்களைத்‌ 
வஞ்சித்துக்கொள்கிறார்கள்‌. 
பாவங்களே அவர்களைத்‌ தண்டிக்கும்‌. 
துன்மார்க்கருடைய பாவங்கள்‌ 
அவர்களுடைய மனச்சாட்சியைப்‌ பாதிக்கும்‌. 
பாவிகள்‌ தங்களுடைய பாவத்தை நினைத்து 
தங்களைத்‌ தாங்களே கடிந்துகொள்வார்கள்‌. 
மாம்சமும்‌, சரீரமும்‌ 
தங்கள்‌ பாவங்களை 
துக்கித்துப்‌ புலம்புவார்கள்‌. 
தங்கள்‌ முகங்கள்‌ 
வெட்கத்திற்குட்படும்படி, அவர்கள்‌ 
தங்களுக்கே மனயடிவு உண்டாக்குகிறார்கள்‌ 
(எரே 7119). 


துன்மார்க்கருடைய பாவங்களும்‌ 
மீறுதல்களும்‌ அவர்களை சிறைப்பிடிக்கும்‌. 
கமிறுகளைப்போல அவர்களைக்‌ 

அவர்கள்‌  பாவக்குயிறுகளால்‌. 
தேவனுடைய நியாயத்தீர்ப்ுக்கு 

அழைத்து வரப்படுவார்கள்‌ 


திக்க கக்கத்‌ க்கை 

துன்மார்க்கரை சிறைவைப்பதற்கு 
சிறைச்சாலை தேவையில்லை. அவர்களை 
வெண்கல சங்கிலிகளினாலோ, 


சிறையிருப்பிலிருந்து அவர்களால்‌ தப்பிக்கவே. 
முடியாது. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தன்மார்க்கனுக்கு ஏற்கெனவே 
புத்திமதி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால்‌ 
அவனோ  போதகத்தை வெறுத்துவிட்டான்‌. 
அவனுடைய மனம்‌  கடிந்துகொள்ளுதலை 
அலட்சியம்பண்ணிற்று. அவன்‌ போதகரின்‌ 
சொல்லை கேளாமல்‌ போனான்‌. தனக்கு 
உபதேசம்‌ பண்ணினவர்களுக்கு தன்‌ 
செவியை சாயாமல்‌ போனான்‌. இதனால்‌ 
அவன்‌ சபைக்குள்ளும்‌,  சங்கத்திற்குள்ளும்‌ 
கொஞ்சம்‌ குறைய எல்லா தீமைக்கும்‌. 
உள்ளானான்‌. அவன்‌ புத்தியைக்‌ 
கேளாததினால்‌ படிந்துபோனான்‌. 


துன்மார்க்கன்‌. 
மிகுதியினால்‌. 

கர்த்தருடைய 

கேட்கவில்லையென் றால்‌, 
சிக்கிகொள்வோம்‌. கர்த்தர்‌ நம்மைக்‌, 
தமனக காகப்‌ 
அலட்சியம்பண்ணினால்‌, டய மாம்ச | 
சரீரமும்‌ முடிவிலே உருவழிந்துபோகும்‌, 
உருவழிந்துபோனபின்பு, துக்கிப்பதினாலும்‌ 
பிரயோஜனமில்லை. அழிந்துபோனபின்பு 
புலம்புவதினாலும்‌ பிரயோஜனமில்லை. 


தன்‌  மதிகே; 
ங்கய்போயிரக்கிறான்‌ 

உபதேசத்தை 
நாம்‌ ஆபத்திலே 





f= FTE 
TT 


வம்‌ பிணைப்படுவதைக்‌ 
எச்சரிப்பாயிருக்கவேண்டும்‌ 
9 1-5) நம்மிடத்தில்‌ சோம்பேறித்தனம்‌. 
இருக்கக்கூடாது (நீதி 61). 
துன்மார்க்கருடைய சுபாவம்‌ (நீதி 616-9). 
தேவனுடைய வார்த்தையை நாம்‌ 
காத்துக்கொள்ளவேண்டும்‌ (நீதி 6:20-23) 
வேசித்தன பாவத்தினால்‌ உண்டாகும்‌. 
தீயவிளைவுகள்‌ (நீதி 6:24-35). 


பிணைப்படுதல்‌ 
நீதி 6: 1-5 


நீதி 6 
சிநேகிதனுக்காகப்‌ 
அத்தியனுக்குக்‌ 
கொடுத்தாயானால்‌, 


என்‌ மகனே, நீ உன்‌ 
பிணைக்கப்பட்டு, 
கையடித்துக்‌ 


நீதி 62. நீ உன்‌ வாய்மொழிகனால்‌ 
சிக்குண்டாய்‌, உன்‌ வாயின்‌ 
வார்த்தைகளால்‌ பிடிபட்டாய்‌. 


நீதி 63. இப்பொழுது என்‌ மகனே, 
உன்‌  சிநேகிதனுடைய கையில்‌. 

நீ அகப்பட்டுக்‌ கொண்டபடியால்‌, 
நீ உன்னைத்‌ தப்புவித்துக்கொன்ன 
ஒன்று செய்‌. 


நீதி 64. உன்‌ கண்ணுக்கு நித்திரையும்‌, 
உன்‌ கண்ணிமைக்குத்‌ தாக்கமும்‌. 
வரவிடாமல்‌, உன்‌ சிநேகிதனிடத்தில்‌ 
போய்‌, உன்னைத்‌ தாழ்த்தி, அவனை 
வருந்திக்‌ கேட்டுக்கொள்‌. 


நீதி 6:5. வெளிமான்‌ வேட்டைக்காரன்‌ 
கைக்கும்‌, குருவி வேடன்‌ கைக்கும்‌ 
தப்புவதுபோல, ்‌] உன்னைத்‌ 
தப்புவித்துக்கொன்‌.. 


தேவனுடைய வார்த்தை இம்மைக்கும்‌ 
re ல 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


போதுமானதாயிருக்கிறது. இப்பிரபஞ்சத்தில்‌ 
நாம்‌ ஜீவிக்கும்‌ காலம்‌ வரையிலும்‌, 
நம்முடைய காரியங்களெல்லாம்‌ ஒழுங்கும்‌. 
கிரமமுமாய்‌ நடைபெறவேண்டும்‌. நாம்‌ இங்கு 
கர்த்தரை மகிமைப்படுத்தவேண்டும்‌. 
அப்போதுதான்‌ நம்மால்‌ மறுமையிலே 
கர்த்தரை மகிமைப்படுத்தி, அவரை துதிக்க 
முடியும்‌. 


நம்முடைய சிநேகிதனுக்காக 
பிணைப்படக்கூடாது. என்றும்‌, 
அந்நியனுக்காக.. கையடித்துக்கொடுக்கக்‌ 
கூடாது என்றும்‌ இங்கு நமக்கு உபதேசம்‌ 
சொல்லப்படுகிறது. நாம்‌ மற்றவர்களுக்காக 
பிணைப்படுவதினால்‌ நம்முடைய 
குடும்பத்திற்கு தரித்திரமும்‌, பொருளாதார 
வருவதற்கு வாய்ப்புள்ளது, 
சிநேகிதனுக்காக 
அந்நியனுக்காக 
கையடித்துக்கொடுப்பதையும்‌ நாம்‌ 
தலிர்த்துவிடவேண்டும்‌. 


சிநேகிதனுக்காக பிணைப்படுவது ஒரு 
கண்ணியைப்போன்றது. அந்தக்‌ கண்ணியில்‌ 
சிக்கிவிட்டால்‌ நம்மால்‌. விடுதலை. 
பெறமுடியாது. கண்ணியில்‌ 
சிக்கிக்கொண்டவர்களுக்கு அழிவு 
நிச்சயமுண்டாகும்‌. நம்முடைய சிநேகிநருக்கு 
பொருளாதார குறைவு ஏற்படலாம்‌. அவர்‌ 
நமக்கு நெருங்கிய சிநேகிதராகவும்‌ 
இருக்கலாம்‌. அவருக்காக பிணைப்படும்போது, 
அவர்‌ தன்னை உண்மையுள்ளவராகக்‌ 
காண்பித்துக்கொள்ளலாம்‌. ஆனாலும்‌ 
நம்முடைய சிநேகிதனுக்காக நாம்‌ 
பிணைப்படாமலிருப்பதே நமக்கு நல்லது. 


நம்முடைய  சிநேகிதனுக்காக நாம்‌. 
பிணைப்படுவதைவிட அந்நியனுக்கு 
கையடித்துக்கொடுப்பது அதைவிட 
ஆபத்தானது. கையடித்துக்‌ கொடுப்பது 
என்னும்‌ வார்த்தைக்கு, உறுதிமொழி 
கொடுப்பது என்று பொருள்‌. நமக்குத்‌ 
தெரியாத நபருக்கு நாம்‌ உத்தரவாதம்‌ 
கொடுக்கக்கூடாது. அவர்‌ நல்லவரா, 
வார்த்தையைக்‌ காப்பாற்றுகிறவரா 
என்பதெல்லாம்‌ தெரியாமலேயே, அவருக்காக 
உத்தரவாதம்‌ கொடுப்பது, நமக்கு ஆபத்தை 
விளைவிக்கும்‌. 





ழ்‌ ளன 
யாய 


சிநேகிதனுக்காக 
பிணைப்படுகிறவர்களும்‌, அந்நியனுக்கு 
கையடித்துக்கொடுக்கிறவர்களும்‌ தங்கள்‌ 
வாய்மொழிகளால்‌ சிக்குண்டார்கள்‌. 
அவர்கள்‌ தங்கள்‌ வாயின்‌ வார்த்தைகளால்‌ 
பிடிபட்டார்கள்‌. பிறர்‌ செய்யும்‌ தப்பிதத்திற்கு 
இவர்கள்‌ தண்டனையை அனுபவிப்பார்கள்‌. 
இவர்களுக்கு வரும்‌ தண்டனை 
ப்‌ குடும்பத்தையும்‌ பாதிக்கும்‌. 
சார்ந்து ஜீவிக்கும்‌, 
க்கம்‌ பிள்ளைகளும்‌ 
கஷ்டங்களை அனுபவிப்பார்கள்‌. 


ஆபத்தில்‌ சிக்கிக்கொண்டோம்‌. 
உணரவேண்டும்‌. நமக்கு உதவி 
தேவைப்படும்போது, அவர்கள்‌ நமக்காக 
பிணைப்படுவார்கள்‌ என்று எதிர்பார்த்து 
நாம்‌ அவர்களுக்கு உதவிசெய்திருக்கலாம்‌. 
ஒருவேளை பிறர்‌ நமக்கு ஏற்கெனவே 
செய்த உதவிக்கு, நாம்‌ பிரதி உபகாரமாக 
அவர்களுக்கு பிணைப்பட்டிருக்கலாம்‌. நாம்‌ 
மற்றவர்களுக்காக பிணைப்படுவதற்கான 
காரணமும்‌, அவர்களுக்காக கையடித்துக்‌ 
கொடுப்பதற்கான காரணமும்‌, 
எதுவாகயிருந்தாலும்‌, நம்முடைய 
வாய்மொழிகளால்‌ நாம்‌ சிக்குண்டோம்‌ 
என்பதையும்‌, நம்முடைய வாயின்‌ 
வார்த்தைகளால்‌ நாம்‌ பிடிக்குப்பட்டோம்‌. 
என்பதையும்‌ அறிந்துகொள்‌ எவேண்டும்‌. 
பிணைப்படுவது, கையடித்துக்கொடுப்பது 
ஆகியவையெல்லாமே நமக்கு மறைவாக 
வைக்கப்பட்டிருக்கும்‌ கண்ணிகள்‌. நாம்‌ 
இவற்றில்‌ சிக்கிக்கொண்டால்‌, 
இவற்றிலிருந்து எல்வளவு விரைவாக 
தப்பிக்க முடியுமோ, அவ்வளவு விரைவாக 
தப்பித்துவிடுவதுதான்‌ நமக்கு 


இருக்கும்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நம்முடைய சிநேகிதனுக்காக நாம்‌ 
பிணைப்படும்போது, நாம்‌ அவனுடைய கையில்‌. 
அகப்பட்டுக்கொண்டோம்‌. அவனிடமிருந்து 
நாம்‌ சீக்கிரத்தில்‌ விடுதலை பெற்று 
தப்பித்துக்கொள்ளவேண்டும்‌. வெளிமான்‌ 
வேட்டைக்காரன்‌ கைக்கும்‌, குருவி வேடன்‌ 
கைக்கும்‌ தப்புவதுபோல, 


அவனுடைய 
தப்பித்துக்கொள்ளவேண்டும்‌. 


நாம்‌ பிணைப்பட்டதும்‌, கையடித்துக்‌ 
கொடுத்ததும்‌, நித்திரை செய்வதுபோல ஒரு 
பாதிப்பும்‌ கொடுக்காமலிருந்தாலும்‌, நாம்‌ 
நித்திரை செய்யக்கூடாது. நம்முடைய 
வரவிடக்கூடாது. 
தூக்கம்‌ 
ஒருவேளை நம்முடைய 
சிநேகிதனுக்கும்‌, அந்நியனுக்கும்‌ 
கடன்கொடுத்தவன்‌, நம்மிடத்தில்‌ வந்து 
அந்தக்‌ கடனை திரும்பச்‌ செலுத்துங்கள்‌ 
என்று கேட்காமலும்‌ இருக்கலாம்‌. 
கடன்கொடுத்தவனுக்கும்‌, கடன்‌ 
வாங்கியவனுக்கும்‌ கடனைப்பற்றி 
அக்கரையில்லாமலும்‌ இருக்கலாம்‌. ஆனாலும்‌ 
சிநேகிதனுக்காக பிணைப்பட்டவனும்‌, 
அந்நியனுக்காக கையடித்துக்கொடுத்தவனும்‌, 
அந்தக்‌ கடனைக்‌ குறித்து மிகுந்த 
அக்கரையோடிருக்கவேண்டும்‌. 


வரவிடக்கூடாது. 


கடன்‌ பெற்றவன்‌ கடனைத்‌ திருப்பி 
செலுத்தும்‌. வரையிலும்‌, நம்முடைய 
சிநேகிதனுக்காக நாம்‌ பிணைக்கப்பட்டது 
உயிரோடிருக்கும்‌. அந்நியனுக்காக நாம்‌ 
கையடித்துக்கொடுத்தது கிரியை 
நடப்பித்துக்கொண்டிருக்கும்‌. வாங்கிய 
கடனின்‌ அசல்‌ நித்திரை செய்யலாம்‌. 
ஆனாலும்‌ அசலுக்கான வட்டி ஒருபோதும்‌ 
நித்திரை செய்வதில்லை . கடன்கொடுத்தவன்‌ 
எப்போது வேண்டுமானாலும்‌ வந்து, தான்‌ 
கொடுத்த கடனை திருப்பிக்‌ கேட்கலாம்‌. 
அப்போது கடன்‌ வாங்கியவனுக்கும்‌, 
அவனுக்காக பிணைப்பட்டு 
கையடித்துக்கொடுத்தவனுக்கும்‌ பாதிப்பு 
ம்‌. ஆகையினால்‌. நாம்‌ 
கையடித்துக்‌ 
கொடுத்தவர்களாகயிருப்போமென்றால்‌, இந்த 
ஆபத்திலிருந்து சீக்கிரத்தில்‌ விடுதலை 
பெற்றுவிடவேண்டும்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


நாம்‌ பிணைப்பட்ட சிநேகிதனிடத்தில்‌ 
போய்‌, நம்மைத்‌ தாழ்த்தி, கடனைத்‌ திரும்ப 
செலுத்திவிடுமாறு, அவனை வருந்திக்‌ 
கேட்டுக்கொள்‌ வேண்டும்‌. 

வாங்கியவன்‌ நம்முடைய 

ஆனாலும்‌ அவனுக்காக 
தாழ்த்துகிறோம்‌. இந்‌ 

அறியாமையினால்‌ வந்தது. இதுபோன்ற 
தப்பிதத்தில்‌ இனிமேலும்‌ சிக்கிவிடாதவாறு 
மிகவும்‌ எச்சரிக்கையாயிருக்கவேண்டும்‌. 
நம்முடைய சிநேகிதன்‌ கடனைத்‌ திரும்ப. 
செலுந்தவில்லையென்றாலும்‌, 

வாங்கிய கடனுக்காக, 

வேறு ஏதாவது 

பெற்றுக்கொள்‌ வேண்டும்‌. அவன்‌ 
கொடுக்கும்‌ ஈடு நாம்‌ பிணைப்பட்டதற்கு 
சமமாயிருக்கவேண்டும்‌. 


நாம்‌ சிநேகிதனுக்காக பிணைப்பட்டதும்‌, 
ண்‌ கல்பனா பவட 


மக்கு ஒருபோதும்‌ 
கொடுத்துவிடக்கூடாது. இந்தப்‌ 
பிரச்சனையிலிருந்து தப்பிக்கும்‌ வரையிலும்‌ 
நாம்‌ தூங்கவும்‌ கூடாது. நித்திரை செய்யவும்‌. 
கூடாது சோர்வாக அயர்ந்திருக்கவும்‌. 
கூடாது. நாம்‌ பிணைப்பட்டது. நமக்கு 
விரோதமாக கிரியை நடப்பிக்கக்கூடாது. 
நாம்‌ கையடித்துக்கொடுத்தது. நம்மை 
ஆபத்தில்‌ சிக்க வைத்துவிடக்கூடாது. 


பிறருக்கு உதவி செய்யவேண்டும்‌ 
என்று பரிசுத்த வேதாகமம்‌ நமக்கு 
உபதேசம்பண்ணுகிறது. ஆனாலும்‌ 
சிநேகிதனுக்காக 
அந்நியனுக்காக 
கையடித்துக்கொடுப்பதும்‌ நமக்கு 
ஆபத்தானது. மற்றவர்‌ பெற்ற கடனுக்கு 
பொறுப்பு ஏற்பது தேவனுடைய 
பிரமாணத்திற்கு விரோதமானது என்று நாம்‌ 
நினைத்துக்கொள்ளக்கூடாது. பிறருக்கு 
நமக்கு. 
நிச்சயமாய்‌ 
அவர்களுக்கு செ லலெண்டும்‌ நமக்கு 
திராணியில்லாதபோது, சிநேகத்திற்காக 
பிணைப்படுவது ஆபத்தானது. 
அப்போஸ்தலர்‌ பவுல்‌ ஒநேசிமுவுக்காக 
பிணைப்பட்டார்‌. அவர்‌ பட்ட கடனை தான்‌ 
செலுத்துவதாக பவுல்‌ வாக்குப்பண்ணினார்‌. 
ஒநேசிமுவின்‌ கடனை தன்னுடைய 
கணக்கில்‌ வைத்துக்கொள்ளுமாறு. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 


பவுல்‌ பிலோமோனுக்கு நிருபம்‌ எழுதினார்‌ 
யிலே 19) 


பொருளாதார உதவியைச்‌ செய்தார்‌. 


நமக்கு அநேக சிநேகிதர்கள்‌ 
இருக்கலாம்‌. அவர்களுடைய கண்ணியத்தைப்‌ 
உண்மையைப்பற்றியும்‌, 

நாம்‌ நன்றாய்‌ 

அவர்களுக்கு 

உதவி 

நம்மால்‌ அவர்களுக்கு 

உதவி செய்யமுடியுமென்றால்‌, நாம்‌ 
அவர்களுக்கு தாராளமாய்‌ உதவிசெய்யலாம்‌. 
அவர்கள்‌ பிறரிடத்தில்‌ கடன்‌ வாங்குவதற்கு, 
நாம்‌ அவர்களைக்‌ குறித்து நற்சாட்சி 
கொடுக்கலாம்‌. நாம்‌ அவருக்காக 


பிணைப்படுவதும்‌, கையடித்துக்கொடுப்பதும்‌, 
பிற்காலத்தில்‌ 
குடும்பத்தையோ 


நாம்‌ 
எச்சரிப்பாமிருக்கவேண்டும்‌. 


நம்மையோ, நம்முடைய 
பாதித்து விடக்கூடாது. 
ம்‌ மிகவும்‌ 


நம்முடைய சூழ்நிலையை சரியாகப்‌ 
புரிந்துகொள்ளாமல்‌, பிறருக்கு உதவிசெய்ய 
நினைப்பது தப்பிதமானது. நாம்‌ 
பிறரிடத்தில்‌ கடன்‌ வாங்கி, 
மற்றவர்களுக்கு உதவிசெய்யவேண்டுமென்று 
ஆசைப்படக்கூடாது. நம்மால்‌ உதவிசெய்ய 
முடிந்தால்‌ உதவிசெய்யலாம்‌. உதவிசெய்ய 
முடியவில்லையென்றால்‌ சும்மாயிருக்க 
வேண்டும்‌. நாம்‌ செய்கிற ஒவ்வொரு 
காரியத்திலும்‌, செல்லும்‌ செலவை கணக்குப்‌ 
பார்க்கவேண்டும்‌. 
விசுவாசிகளாகிய நாம்‌ 
ஒருவருக்கொருவர்‌ 
பொருளாதார கடன்பட்டிருக்கக்கூடாது. 
விசுவாசிகள்‌ ஒவ்வொருவரும்‌ பிறரிடத்தில்‌ 
கடன்படாமல்‌. வாழக்‌ 
கற்றுக்கொள்ளவேண்டும்‌. கடன்படுவது 
நமக்கு வெட்கத்தைக்‌ கொடுக்கும்‌ என்னும்‌ 
நினைப்பு நம்மிடத்தில்‌ இருக்கவேண்டும்‌. 
கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம்‌ 
பிறருக்கு கடன்கொடுக்க 
வேண்டுமேயல்லாமல்‌, பிறரிடத்தில்‌ 
கடன்வாங்கி ஜீவனம்‌ பண்ணக்கூடாது. 


அன்பினால்‌ 
கடன்பட 
வேறு யாரிடத்திலும்‌ 





i= THE 
TT 


பிறரிடத்தில்‌ கடன்வாங்குகிறவர்கள்‌, 
குடன்சொடுக்கிறவர்களுக்கு அடிமைகளாக 
யிருக்கிறார்கள்‌. கடன்பட்டவர்கள்‌ இந்த 
உலகத்திற்கும்‌, ந்த உலகத்தின்‌ 
காரியங்களுக்கும்‌ அடிமைகளாகவும்‌ 
சிக்குண்டவர்களாகவும்‌ இருக்கிறார்கள்‌. 
இப்படிப்பட்டவர்கள்‌ காரணமில்லாமல்‌ 
வேதனைகளை அனுபவிப்பார்கள்‌. தாங்கள்‌ 
கண்ணியில்‌ சிக்கிக்கொண்டிருக்கிறோம்‌. 
தெரிந்துகொள்ளாமலேயே, 


வாங்குவார்கள்‌. 
டத்தில்‌ குடன்பட்டவர்கள்‌, தங்களுக்கு 
கடன்கொடுத்தவர்களுக்கும்‌ த 
உலகத்திற்கும்‌ அடிமைகளாகயிருக்கிறார்கள்‌. 


நாம்‌ சிநேகிதனுக்காக 
பிணைப்படும்போதும்‌, அந்நியனுக்காக 
கையடித்துக்கொடுக்கும்போதும்‌ i 
திராணியையும்‌, 
திராணியையும்‌ அளந்து பார்க்கவேண்டும்‌. 
நம்முடைய சிநேகிதரும்‌ அந்நியரும்‌ தாங்கள்‌ 
பெற்ற கடனைத்‌ செலுத்தும்‌ 
நிர்வாகமுள்ளவர்களா என்பதை 
சோதித்துப்‌ பார்க்கவேண்டும்‌. 

ஒருவேளை அவர்களால்‌ கடனைத்‌ 
திரும்ப செலுத்த முடியவில்லையென்றால்‌, 
நம்முடைய குடும்பத்திற்கும்‌, நம்முடைய 
மனைவிக்கும்‌, நம்முடைய பிள்ளைகளுக்கும்‌, 
பாதிப்பு ஏற்படாத வண்ணம்‌. நாம்‌. 
பிணைப்பட்டு கையடித்துக்கொடுத்த 
பிரகாரம்‌, நம்மால்‌ அவர்கள்‌ பெற்ற 
கடனைத்‌ திருப்ப செலுத்த முடியுமா 
என்பதையும்‌ கணக்குப்‌ பார்க்கவேண்டும்‌. 
செல்லும்‌ செலவை கணக்குப்‌ பார்க்காமல்‌. 
ஆபத்திலும்‌ கண்ணியிலும்‌ சிக்கிக்கொள்வது. 
விசுவாசிகளுக்கு நல்லதல்ல. 
சோம்பேறி. 
நீதி 6: 6-8 
சோம்பேறியே தீ 


போய்‌, அதின்‌ 
பார்த்து, ஞானத்தைக்‌. 


நீதி 
எறும்பினிடத்தில்‌ 


வழிகளைப்‌ 
கற்றுக்கொள்‌. 


தீதி 6:7. அதற்குப்‌ பிரபுவும்‌, தலைவனும்‌, 
அதிகாரியும்‌ இல்லாதிருத்தும்‌, 


நீதி 6:8. கோடைகாலத்தில்‌ தனக்கு 
ஆகாரத்தைச்‌. சம்பாதித்து, 
அறுப்புக்காலத்தில்‌ தனக்குத்‌ 
தானியத்தைச்‌ சேர்த்துவைக்கும்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


COODNENS 
PUBLISHERS 
சிலர்‌ சோம்பல்தனத்தை 
ஒன்றும்‌ செய்யாமல்‌ 
சோம்பேறியாக. 

அதிகமாய்க்‌ 


ஒரு 
நேசிப்பார்கள்‌. 
சும்மாயிருப்பார்கள்‌. 
இருக்கிறவரிடத்தில்‌ சாத்தான்‌ 
கிரியை நடப்பிப்பான்‌. சோம்பேறியின்‌ 
வாழ்க்கையில்‌ எந்த ஒரு குறிக்கோளும்‌, 
எந்த ஒரு நோக்கமும்‌ இருக்காது. அவர்கள்‌ 
எதைக்‌ குறித்தும்‌ 
அக்கரையில்லாமலிருப்பார்கள்‌. விக்குரிய 
காரியங்களை பலகளுக்து? பரப மற. 

இருக்கிறவன்‌ 


அக்கரையோ இருக்காது. 
சோம்பேறியாக 
பாடசாலையில்‌ படிக்கவேண்டும்‌. அவனுக்கு 
பாடம்‌ கற்றுக்கொடுக்கவேண்டும்‌. 
சோம்பேறிகள்‌ ஒருபோதும்‌ பாடசாலைக்குப்‌ 
போய்‌ கற்றுக்கொள்ளமாட்டார்கள்‌. அவர்கள்‌ 
எப்போதும்‌. சும்மாமிருக்கிறவர்கள்‌. 
ஒருவேலையும்‌ செய்யாமல்‌ கற்பனையில்‌ 
மிதப்பார்கள்‌. தூங்குகிற ஆசிரியர்கள்‌ 
விழிப்பபன்‌  கற்றுக்கொடுக்கமாட்டார்கள்‌. 
சோம்பேறியாக இருக்கிற மாணாக்கர்களும்‌ 
விழித்திருந்த கற்றுக்கொள்ளமாட்டார்கள்‌. 

சோம்பேறிகள்‌ சாதாரண 
பாடசாலைக்குப்போனால்‌ அவர்களால்‌ ஒன்றும்‌ 
கற்றுக்கொள்ள முடியாது. அவர்கள்‌ 
விசேஷித்த பாடசாலைக்குப்‌ போகவேண்டும்‌. 
சோம்பேறியே, நீ எறும்பினிடத்தில்‌ போய்‌, 
அதின்‌ வழிகளைப்‌ பார்த்து, ஞானத்தைக்‌ 
கற்றுக்கொள்‌" (நீதி 6:6).  செப்துவஜிந்த்‌ 
பதிப்பில்‌, அவர்கள்‌ தேனீக்களிடம்‌ போய்‌, 
அதின்‌. வழிகளைப்பார்த்து, 
ஞானத்தைக்‌ கற்றுக்கொள்ளவேண்டுமென்று 
எழுதப்பட்டிருக்கிறது. 


இந்தப்‌ பூமியிலுள்ள மிருகங்களைவிட 
மனுஷனிடம்‌. அதிகமான ஞானம்‌ 
இருக்கிறது. அவன்‌ மிருகங்களைவிட 
அநேக காரியங்களைக்‌ கற்றுக்கொள்கிறான்‌. 
ஆகாயத்துப்‌ பறவைகளைவிட மனுஷனுக்கு 
அதிகமான புத்தியும்‌ ஞானமும்‌ இருக்கிறது. 
மனுஷனை. சிருஷ்டித்தபோது, 
மிருகங்களைவிடவும்‌, 


அதிகமான ஞானத்தைக்‌ 


ஞானமும்‌ 
உயிரில்லாமல்‌. 
உற்சாகமில்லாமல்‌. 
பிரயோஜனமில்லாமல்‌ 


மனுஷனுடைய 


செத்துப்போயிருக்கிறது. 
சோம்பலாயிருக்கிறது. 


தொய்ந்துபோயிருக்கிறது. 





f= FTN 
TT 


சோம்பேறியாயிருக்கிறவன்‌ 
எறும்பினிடத்தில்‌ போம்‌. ஞானத்தைக்‌ 
கற்றுக்கொள்ளவேண்டும்‌. எறும்பு மிகவும்‌ 
சிறிய பிராணி. மனுஷருக்குள்ள அறிவு 
எறும்புக்கக்‌ கிடையாது. ஆனாலும்‌ 
எறும்பினிடத்தில்‌ இருக்கக்கூடிய ஞானம்கூட, 
சோம்பேறியினிடத்தில்‌ 
சோம்பேறிக்கு வெட்கம்‌ உண்டாகவேண்டும்‌ 
எறும்பினிடத்தில்‌ 
ஞானத்தைக்‌ 
கற்றுக்கொள்ளவேண்டுமென்று, அவனுக்கு 
புத்திமதி சொல்லப்படுகிறது. 


எறும்பு சிறிய பிராணியாகயிருந்தாலும்‌ 
அதனிடத்திலும்‌ அநேக நற்குணங்கள்‌ 
உள்ளது. நமக்கு பிரயோஜனமுள்ள நல்ல 
உபதேசங்களை நாம்எறும்பின்‌ மூலமாகவும்‌ 
கற்றுக்கொள்ளலாம்‌. இந்த இயற்கையில்‌ 
நாம்‌ அநேக காரியங்களைப்‌ பார்க்கிறோம்‌. 
பொதுவான காரியங்களைப்‌ ர்‌ 
நம்முடைய ஆவிக்குரிய 
வளர்த்துக்கொள்ளவேண்டும்‌ 
எல்லாவற்றையும்‌ சிருஷ்டித்தவர்‌ 

தேவனுக்கே உரியது. 

சர்வசிருஷ்டிகளிலும்‌ 

ஆகையினால்‌ எறும்பு சிறிய 
பிராணியாகமிருந்தாலும்‌, அதன்‌ மூலமாகவும்‌ 
நாம்‌ ஞானத்தைக்‌ கற்றுக்கொள்வதற்கு 
வாய்ப்புள்ளது. 


நாம்‌ அன்றாடம்‌ எறும்பைப்‌ 
பார்க்கிறோம்‌. அதை ஒரு சாதாரண 
பிராணியாகப்‌ பார்க்காமல்‌, நமக்கு 
ஞானத்தைக்‌ கற்றுக்கொடுக்கும்‌ 
ஆசிரியராகப்‌ பார்க்கவேண்டும்‌. எறும்பு 
நமக்கு போதிக்கும்போது, அதன்‌ 
போதனையை நம்முடைய கண்ணால்‌ 
பார்த்து, ஞானத்தைப்‌ 
பெற்றுக்கொள்ளவேண்டும்‌. சோம்பேறிகள்‌ 
எறும்பினிடத்தில்‌ போய்‌ அதன்‌ ப்‌ 
பார்க்கவேண்டும்‌. சோம்பேறி எங்கும்‌. 
போகமாட்டான்‌. எதையும்‌ கவனித்துப்‌ 
பார்க்கமாட்டான்‌. அவன்‌ தானிருக்கும்‌ 
இடத்தைவிட்டு. வெளியே. எங்கும்‌. 
போகமாட்டான்‌. அப்படிப்பட்டவனுக்கு, அவன்‌ 
இருக்கும்‌ இடத்திலேயே, அவனுக்கு 
உபதேசம்பண்ணவேண்டும்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எறும்பு எல்லா இடத்திலும்‌ இருக்கிறது. 
சோம்பேறி இருக்குமிடத்திலும்‌ எறும்புகள்‌ 
இருக்கும்‌ சோம்பேறி எறும்பைத்‌ தேடி 
எங்கும்‌ ப்‌ 
அவனைத்‌ தேடி, 
இடத்திற்கே த்தும்‌. 
தனக்கு அருகிலுள்ள 
பார்க்கவேண்டும்‌. அப்போது அவனால்‌ 
ஞானத்தைக்‌ கற்றுக்கொள்ள முடியும்‌. 

தேவன்‌ நமக்கு கற்றுக்கொடுக்க 
எப்போதும்‌ ஆயத்தமாயிருக்கிறார்‌. நாம்‌ 
காலத்தையும்‌, சூழ்நிலைகளையும்‌. 
பிரோஜனப்படுத்திக்கொள்ள வேண்டும்‌. 
இயற்கையில்‌ நாம்‌ காணும்‌ பொதுவான 
காரியங்களிலிருந்து, ஆவிக்குரிய 
உபதேசங்களைப்‌ பெற்றுக்கொள்ள வேண்டும்‌. 
கர்த்தர்‌ நம்மோடு பேச நாம்‌ அனுமதிக்க 
வேண்டும்‌. அவர்‌ நமக்கு “தம்முடைய 
வழிகளைப்‌ போதிப்பார்‌ 


எறும்பு கோடைகாலத்தில்‌ 
| ao சாதிக்கக்‌ 
அறுப்புக்காலத்தில்‌ தனக்கு. 
சேர்த்து, வைத்துக்கொள்கிறது. 
எறும்பைப்போல மும்‌ 
ஞானமுள்ளவர்களாயிருக்கவேண்டும்‌. 
சாம்பாதிப்பது எல்லாவற்றையும்‌ 
பண்ணிவிடக்கூடாது. ஒன்றையும்‌ மீதம்‌ 
வைக்காமல்‌ எல்லாவற்றையும்‌ தின்று 
தித்தலிடக்கூடாது. சேமிக்க வேண்டிய 
காலத்தில்‌ சேமித்து வைக்கவேண்டும்‌. 
நம்முடைய சேமிப்பு நாம்‌ செலவு பண்ண 
நமக்கு 


நாம்‌ 
செலவு 


குளிர்காலத்திலும்‌, மழைகாலத்திலும்‌ 
நம்மால்‌ அதிகமாய்‌ சம்பாதிக்க முடியாது 
வீட்டைவிட்டு வெளியில்‌ எங்கும்‌ 
போகமுடியாமல்‌, சம்பாதிக்க முடியாமல்‌, 
வீட்டில்‌ அடைந்து கிடக்கவேண்டியது. 
இருக்கும்‌. நாம்‌ கோடைகாலத்திலும்‌, 
அறுப்புக்காலத்திலும்‌ சம்பாதித்து 
வைத்திருந்தால்‌, நம்முடைய சேமிப்பு, 
நமக்கு குளிர்காலத்திலும்‌ மழைகாலத்திலும்‌ 
உதவியாயிருக்கும்‌. எல்லாவற்றிற்கும்‌ ஒரு 
காலமுண்டு. சம்பாதிப்பதற்கும்‌ ஒரு 
காலமுண்டு. சேர்த்து வைப்பதற்கும்‌ ஒரு 
காலமுண்டு. செலவு பண்ணுவதற்கும்‌ ஒரு 
காலமுண்டு. நம்முடைய காலத்தை 
நாம்‌. பிரயோஜனப்படுத்திக்கொள்ளவேண்டும்‌. 
நாம்‌ எந்தக்‌ காலத்திலிருக்கிறோம்‌ என்பதை 
அறிந்துகொள்ளவேண்டும்‌. 





f= FTE 
TT 


விசுவாசிகளாகிய நமக்கு எல்லா 
காலமும்‌ கோடைகாலமாகமிருக்காது. எல்லா 
நாட்களும்‌ அறுப்பின்‌ நாட்களாகவும்‌ 
இருக்காது. நமக்கு குளிர்காலமும்‌ வரும்‌. 
மழைகாலமும்‌ வரும்‌. சம்பாதிக்க முடியாத 
நாம்‌ எல்லா 
வாலிபராக 
இருக்கப்போவதில்லை. நம்முடைய சரீரம்‌ 
எல்லா. காலத்திலும்‌ இளமையோடும்‌, 
வாலிபத்தின்‌ பெலத்தோடும்‌ இருக்காது. 
நம்முடைய இளவயதும்‌ வாலிபவயதும்‌ நமக்கு 
கோடைகாலத்தைப்‌ போன்றது. இது நமக்கு 
அறுப்புக்காலத்தைப்‌ போன்றது. 


எறும்பு கோடைகாலத்தில்‌ தனக்கு 
ஆகாரத்தை சம்பாதிக்கும்‌. 
அறுப்புக்காலத்தில்‌ தனக்கு தானியத்தைச்‌ 
சேர்த்து வைத்துக்கொள்ளும்‌ நாமும்‌ 
எறும்பின்‌ வழிகளைப்‌ பார்த்து. ஞானத்தைக்‌ 
கற்றுக்கொண்டு, நம்முடைய 
வாலிபலயதிலும்‌, சரீரம்‌ பெலத்தோடிருக்கிற 
காலத்திலும்‌ ஆகாரத்தை சம்பாதித்து. 
தானியத்தை சேர்த்துவைக்கவேண்டும்‌. 
அது நம்முடைய முதிர்வயதிற்கு 
உதவியாயிருக்கும்‌. 

த்தை சேப்ப 
ஆகாரத்தை சேய்‌ ல, ம்முடை 
ஆத்துமாவுக்குத்‌ தேவையான ஆவிக்குரிய 
போஜனங்களையும்‌ நாம்‌ சம்பாதித்து சமந்த 
வைத்துக்கொள்ளவேண்டும்‌. 
சேமித்துவைத்திருப்பது நமக்கு எப்போதுமே 
பிரயோஜனமுள்ளதாயிருக்கும்‌ 
சமயங்களில்‌ நமக்கு 
கிருபைகளைக்‌ கொடுப்பார்‌. 
கிருபைகளை அசட்டை செய்துலிடாமல்‌, 
அவற்றை நமக்கு பிரயோஜனப்படுத்திக்‌ 
கொள்ளவேண்டும்‌. நம்முடைய ஆத்துமாவில்‌ 
நாம்‌ சோர்ந்துபோயிருக்கிற காலங்களில்‌, 
நாம்‌ ஏற்கெனவே சேமித்து வைத்திருக்கிற 


சூரிய 
பூமியின்மீது அதிகமாய்ப்படும்‌. விற்பது 


எறும்பு சுறுசுறுப்பாக 
தன்னால்‌ முடிந்த லு கக, 
ஆகாரத்தை சம்பாதிக்கும்‌. ஒரு எறும்புகூட 
கோடைகாலத்தில்‌ ஆகாரத்தை 
சம்பாதிக்காமல்‌ சும்மாயிருக்காது. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


வ்‌ சோம்பேறித்தனம்‌ என்பது 
இல்லை. எறும்புக்கும்‌ 
கெட்டுக்கிளிக்கம்‌ வித்தியாசமுண்டு. 
வெட்டுக்கிளிகள்‌. கோடைகாலத்தில்‌ 
ஆடிப்பாடி, துள்ளிக்குதித்து விளையாடும்‌. 
குளிர்காலம்‌ வரும்போதோ, அவை 
அழிந்துபோகும்‌. மழைகாலத்தை 
வெட்டுக்கிளிகளால்‌ சமாளிக்க முடியாது. 


எறும்புகள்‌ ஒன்றுக்கொன்று 
உதவியாயிருக்கும்‌. ஒவ்வொரு எறும்பும்‌ ஒரு 
தானியத்தை உருட்டிக்கொண்டு வரும்‌, 
தானியம்‌ அதிக கனமுள்ளதாயிருந்தால்‌, மற்ற 
உதவிசெய்வதற்கு 
ம்‌ அந்தத்‌ தானியத்தை 
எப்படியாவது சேர்க்குமிடத்தில்‌ சேர்த்துவிடும்‌, 
நாம்‌ எறும்பின்‌ வழிகளைப்‌ பார்த்து 
ஞானத்தைக்‌ கற்றுக்கொள்ளலாம்‌. காலத்தை 
நமக்கு எவ்வாறு 
பிரயோஜனப்படுத்திக்கொள்லது என்னும்‌ 
எறும்பினிடத்தில்‌ 
வெளிச்சம்‌. 
நடக்கவேண்டும்‌. 
வெளிச்சத்தின்‌ பிள்ளைகள்‌. 
வெளிச்சத்தில்‌ தூங்கிவிட்டு, இருளில்‌ 
தட்டுதடுமாறி நடக்கக்கூடாது. 


நாம்‌ 


எறும்புக்‌ பிரபுவுமில்லை. 
நலைவனுமில்லை. அதிகாரியுமில்லை 
ஆனாலும்‌ அது தன்னுடைய வேலையை 
நேர்த்தியாய்‌ செய்து முடிக்கிறது... தன்மீது 
அதிகாரம்‌ செலுத்தி ௦ 

ஒருவரும்‌ 

சுறுசுறுப்பாய்‌ 

கோடைகாலத்தில்‌ தனக்கு ஆகாரத்தை 
சம்பாதிக்கிறது. அறுப்புக்காலத்தில்‌ தனக்கு 
தானியத்தை சேர்த்து வைக்கிறது. இவை 
எல்லாமே கர்த்தர்‌ எறுப்புக்குக்‌ 
கொடுத்திருக்கிற ஞானம்‌. 


நாமோ எறும்பை விட 
விசேஷித்தவர்கள்‌. கர்த்தர்‌ நமக்கு 
பெற்றோரையும்‌, பிரபுக்களையும்‌, 
தலைவரையும்‌, அறிவாளிகளையும்‌, 
ஊழியக்காரர்களையும்‌, நியாயாதிபதிகளையும்‌ 
கொடுத்திருக்கிறார்‌. நம்முடைய வேலைகளை 
நாம்‌ சரியாய்‌ நிறைவேற்றுவதற்கு அவர்கள்‌ 
நமக்கு ஆலோசனைகளைக்‌ 
கொடுக்கிறார்கள்‌. சரியான பாதையிலே. 
நம்மை வழிநடத்துகிறார்கள்‌. எறும்பைவிட 
விசேஷித்தவர்களாகிய நாம்‌, 
சோம்பேறியாயிராமல்‌ சுறுசுறுப்பாயிருக்க 
வேண்டும்‌. 





ழ்‌ நவள 
யாய 
தூக்கம்‌ 


நீதி 6: 9-11 


நீதி 69.  சோம்பேறியே நீ 
எவ்வனவுநேரம்‌ யடுத்திருப்பாய்‌? 
எப்பொழுது உன்‌ தூக்கத்தைவிட்டு 
எழுத்திருப்பாய்‌? 


நீதி 6:10. இன்னுங்‌ கொஞ்சம்‌ 
தூங்கட்டும்‌, இன்னுங்‌ கொஞ்சம்‌ 
உறங்கட்டும்‌, இன்னுங்‌ கொஞ்சம்‌ 
கைமுடக்கிக்கொண்டு நித்திரை 
செய்யட்டும்‌ என்பாயோ?' 


நீதி 6. உள்‌ தரித்திரம்‌ 
வழிப்போக்கனைப்‌ போலவும்‌, உன்‌ 
வறுமை ஆயுதமணித்தவனைப்போலவும்‌ 
வரும்‌. 


ல்க தூக்கத்தை விரும்புகிறான்‌. 

அதிக நேரம்‌ படுக்கையிலே. 
புத்திருப்பான்‌ தன்னுடைய 
தூக்கத்தைவிட்டு எழுந்திருக்க 
விரும்பமாட்டான்‌. சோம்பேறி தன்னுடைய 
தூக்கத்தைவிட்டு எழும்பி, தான்‌ 
செய்யவேண்டிய வேலைகளை சுறுசுறுப்பாய்‌ 
செய்யவேண்டும்‌. இல்லையென்றால்‌ 
தரித்திரம்‌ அவனுக்கு. 
வழிப்போக்கனைப்போல வரும்‌. சோம்பேறிக்கு 
வறுமை ஆயுமணிந்தவனைப்போலவும்‌ வரும்‌. 


நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில்‌ 
நாம்‌ சோம்பேறிகளாயிருக்கக்கூடாது. 
தூங்குகிறவர்களாயிருக்கக்கூடாது. 
விழித்திருந்து ஜெபிக்கிறலர்களாயிருக்க 
வேண்டும்‌. கர்த்தர்‌ நமக்குக்‌ 
கொடுத்திருக்கிற ஊழியத்தை, 
உண்மையாயும்‌, உற்சாகமாயும்‌ 
செய்யவேண்டும்‌. 


“சோம்பேறியே நீ எவ்வளவுநேரம்‌ 
படுத்திருப்பாய்‌? எப்பொழுது உன்‌ 
தூக்கத்தைவிட்டு எழுந்திருப்பாய்‌? இன்னுங்‌ 
கொஞ்சம்‌ தூங்கட்டும்‌, இன்னுங்‌ கொஞ்சம்‌ 
உறங்கட்டும்‌, இன்னுங்‌. கொஞ்சம்‌ 
கைமுடக்கிக்கொண்டு நித்திரை செய்யட்டும்‌ 
என்பாயோ?" என்று சோம்பேறியிடம்‌ ஒரு 
கேள்வி கேட்கப்படுகிறது. சோம்பேறி 
இந்தக்‌ கேள்வியை சிந்தித்துப்‌ ரத்‌ 


சொல்வதற்கு சோம்பல்பட்டு, தொடர்ந்து 
தூங்கிவிடக்கூடாது. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அதிகநேரம்‌ தூங்குகிறவர்கள்‌ 
தங்கள்‌ நேரத்தை வீணாக்கிவிடுகிறார்கள்‌ 
காலத்தை பிரயோஜனப்படுத்திக்கொள்கிறவன்‌ 
புத்திமான்‌. தன்னுடைய காலத்தை 
வீணாக்குகிறவனோ மூடன்‌. அதிக நேரம்‌ 
தூங்குகிறவர்கள்‌ ஒருவேலையையும்‌ 
உருப்படியாய்‌ செய்யமாட்டார்கள்‌. 
அவர்களால்‌ தங்கள்‌ குடும்பத்திற்கு நல்ல 
தலைவராக இருக்கமுடியாது. தூக்கத்தை 
விரும்புகிறவர்கள்‌, தங்களைத்‌ தாங்களே 
வெறுத்து, 

எடுத்துக்கொண்டு, 

அடிச்சுவடுகளைப்‌ 

செல்லமாட்டார்கள்‌. 


சோம்பேறிகளுக்கு 
கக கொடுக்கப்பட்டாலும்‌, அவர்கள்‌ 
பயன்படுத்தமாட்டார்கள்‌. 
ஒங்வொரு காரியத்தையும்‌ அதற்குரிய 
காலத்தில்‌ செய்து முடிக்கவேண்டும்‌. 
காலதாமதம்பண்ணும்போது, அந்தக்‌ 
காரியத்தை செய்யமுடியாமல்‌ போய்விடும்‌. 
ஒருவேளை அதை மறுபடியும்‌ செய்வதற்கு 
வாய்ப்பு கிடைக்காமலேயே போய்விடும்‌ 
காலதாமதம்‌ ஆபத்தான கண்ணி. அதில்‌ 
சிக்கிக்கொள்கிறவர்களுக்கு பெரிய 
நஷ்டமுண்டாகும்‌. 
சோம்பேறி அதிக நேரம்‌ படுத்திருந்து, 
தூக்கத்தைவிட்டு  எழுந்திருக்கமாட்டான்‌ 
தான்‌ தூங்குவதற்கான காரணத்தை 
தனக்குத்தானே சொல்லிக்கொள்வான்‌. 
இன்னுங்‌ கொஞ்சம்‌ தூங்கட்டும்‌, இன்னுங்‌ 
கொஞ்சம்‌ உறங்கட்டும்‌ என்று சொல்லி, 
இன்னுங்‌ கொஞ்சம்‌ கைமுடக்கிக்கொண்டு 
நித்திரை செய்வான்‌.  தூக்கத்தைவிட்டு 
எழுந்திருக்கவேண்டும்‌ என்னும்‌ எண்ணமே. 
அவனிடத்தில்‌ இருக்காது. அன்றாட 
வேலைகளை செய்து முடிக்கவேண்டும்‌ 
என்னும்‌ கடமை உணர்வும்‌ அவனிடத்தில்‌ 
காணப்படாது. 


சோம்பேறி தனக்குத்தானே 
எஜமானனாயிருக்கிறான்‌. இவனும்‌ ஒரு 
சோம்பேறி. இவனுடைய எஜமானனும்‌ ஒரு 
சோம்பேறி. தூக்கமே இவர்களுடைய 
விருப்பம்‌. வேலை செய்யவேண்டும்‌ என்னும்‌ 
ஆர்வமோ, அக்கரையோ இவர்களிடத்தில்‌ 
இருக்காது. சோம்பேறி தன்னைத்தானே 
வஞ்சித்துக்கொள்கிறான்‌. அதிகமாக: 
தூங்குகிறவர்களுக்கு அதிகமான 
நஷ்டமுண்டாகும்‌. 





ழ்‌ நள 
யாய 


தங்களுடைய 

ஜெபத்தோடும்‌, 

முடிக்கவேண்டும்‌. 

ஒப்புக்கொடுத்திருக்கும்‌ 

நேர்த்தியாகச்‌ செய்யாமல்‌, தூங்கி பொழுதை 
வீணாக்கிவிடக்கூடாது. அதிக நேரம்‌ 
தூங்குகிறவர்கள்‌ நித்திய ஜீவனை 
குதந்தரிக்கமாட்டார்கள்‌. தூக்கத்தை 
விரும்புகிறவர்களுக்கு நித்திய ஜீவனுக்குப்‌ 
பதிலாக, நித்திய தூக்கமே கிடைக்கும்‌. 


அதிகமாய்த்‌ தூங்குகிறவர்கள்‌ 
தங்களுக்கு ஆபத்தையும்‌, நஷ்டத்தையும்‌ 
வரவழைத்துக்கொள்கிறார்கள்‌. சோம்பேறிக்கு 
தரித்திரம்‌ வழிப்போக்கனைப்போல வரும்‌. 
அவனுக்கு வறுமையும்‌ வரும்‌. தேவனுடைய 
ஜெபிக்காதவர்களுக்கும்‌, 


தியானிக்காதவர்களுக்கும்‌, 
ஆராதிக்காதவர்களுக்கும்‌ 
தரித்திரம்‌ வரும்‌. 


தன்‌ க்கள்‌ 
நாம்‌ ஆவிக்குரிய 
நாக்கத்திலருந்தால்‌, சத்துரு நம்மை 
மேற்கொள்வான்‌. நம்முடைய நீதியின்‌ 
வஸ்திரத்தையும்‌ அபகரித்துக்கொள்வான்‌. 
நமக்கு ஆவிக்குரிய தரித்திரமுண்டாகும்‌. 
நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம்‌ நீதியின்‌ 
வஸ்திரமில்லாமல்‌ நிர்வாணமாயிருக்கும்‌. 


துன்மார்க்கன்‌ 
நீதி 6 : 12-15 


நீதி 6:12. பேலியானின்‌ மனுஷனாகிய 
ஒரு துன்மார்க்கன்‌ ஆகடியம்‌. 
பேசித்திரிகிறான்‌. 


நீதி 6:18, அவன்‌ கண்களால்‌. 
சைகைகாட்டி, தன்‌ கால்களால்‌ பேசி, 
தன்‌ விரல்களால்‌ போதனை 
செய்கிறான்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நீதி 6:14. அவன்‌ இருதயத்திலே 
'திரியாவரமுண்டு; இடைவிடாமல்‌ 
பொல்லாப்பைப்‌ பிணைத்து, 
வழக்குகளை உண்டுபண்ணுகிறான்‌. 


6-15. 


சோம்பேறி ஒரு வேலையும்‌ செய்யாமல்‌ 
சும்மாயிருக்கிறான்‌. அவனுக்கு தரித்திரமும்‌ 
வறுமையும்‌ வரும்‌. இதனிமித்தமாய்‌ 
சோம்பேறித்தனம்‌ கண்டிக்கப்படுகிறது. 
சோம்பேறியைப்போலவே  துன்மார்க்கனும்‌ 
கண்டிக்கப்படுகிறான்‌. துன்மார்க்கன்‌ 
சோம்பேறியைப்போல ஒன்றும்‌ செய்யாமல்‌ 
சும்மாயிருக்கமாட்டான்‌. அவன்‌ 
துன்மார்க்கமான கிரியைகளை நடப்பிப்பான்‌. 
ய சிந்தனையும்‌ செயலும்‌ 
குன்மார்க்கம்‌ நிரம்பியதாகமிருக்கும்‌. 
துன்மார்க்கன்‌ எல்லோருக்கும்‌, 
எல்லாவிதமான தீங்குகளையும்‌ செய்கிறான்‌. 


ஓரிடத்தில்‌ நிலைத்து நிற்காது. துன்மார்க்கம்‌ 


இவன்‌ எப்போதும்‌ எங்கும்‌ 
திரிந்துகொண்டிருப்பான்‌. 
பேச்சில்‌ உண்மையிருக்காது. 
பேச்சினால்‌ பிறருக்கு 
சமாதானமோ உண்டாகாது 


செய்வதற்காக 
அலைந்து, 
இவனுடைய 
இவனுடைய 
சந்தோஷமோ, 
(நீதி 612). 


துன்மார்க்கன்‌ தன்‌ கண்களால்‌ சைகை 
காட்டி தன்‌ கால்களால்‌ பேசி, தன்‌ 
விரல்களால்‌ போதனை செய்கிறான்‌. இவன்‌ 
சர்ப்பத்தைப்போல வினாவுள்ளவன்‌. 
இவனிடத்தில்‌ வஞ்சக எண்ணம்‌ மாத்திரமே 
இருக்கிறது. துன்மார்க்கனுடைய வாய்‌ 
சாதுரிய வார்த்தைகளைப்‌ பேசும்‌. பிறரை 
வஞ்சிக்கும்‌ வார்த்தைகளைப்‌ பேசும்‌. அது 
ஆகடடியம்‌ பேசும்‌ (நீதி 648) 





i= FTE 
TT 


துன்மார்க்கன்‌ 
தீயகிரியைகளுக்கு, 
கண்களையும்‌, 
விரல்களையும்‌ கருவிகளாகப்‌ 
பயன்படுத்துகிறான்‌. இவனுடைய சரீரத்தின்‌ 
எல்லா அவயவங்களுமே தீமை செய்வதற்கு 
தீவிரிக்கிறது. துன்மார்க்கன்‌ தன்னுடைய 
சரீர அவயவங்களுக்கு கட்டளை 
கொடுக்கும்போது, அவை அவனுடைய 
கட்டளைக்குக்‌ கீழ்ப்படிந்து தீமை செய்கிறது. 
தன்னுடைய அவயவங்கள்‌ தன்னுடைய 
கட்டளைக்குக்‌ கீழ்ப்படியும்‌ என்பது, 
துன்மார்க்கனுக்கு வன்‌ தெரியும்‌. 
அவன்‌ அவயவங்களை 
கழிகளை. செல்வதற்கு. நன்றாய்‌ 
பழக்கி வைத்திருக்கிறான்‌. 


துள்மார்க்கனுடைய இருதயத்தில்‌ 
பரிசுத்தம்‌ இருக்காது. அவனுடைய 
இருதயத்தில்‌ சந்தோஷமோ, சமாதானமோ, 
தெய்வபக்நியோ, தெய்வபயமோ இருக்காது. 
அவன்‌ இருதயத்தில்‌ திரியாவரமுண்டு. 
அவன்‌ இடைவிடாமல்‌ பொல்லாப்பை 
பிணைத்து, வழக்குகளை 
உண்டுபண்ணுகிறான்‌ (நீதி 6:14) கக்கும்‌ 
தீங்குசெய்யவேண்டும்‌ என்னும்‌ 
அவனுடைய இருதயத்தில்‌ தரமிக்க 
தன்னுடைய வாழ்க்கையில்‌ தான்‌ 
முன்னேறவேண்டும்‌ என்னும்‌ விருப்பம்கூட 
பார்க்கத்‌ இருக்காது. னால்‌ 
மற்றவர்களை முன்னேற மல்‌ 
கெடுத்துவிடலேண்டும்‌ என்னும்‌ விருப்பம்‌ 
துன்மார்க்கனிடத்தில்‌ அதிகமாயிருக்கும்‌. 


துன்மார்க்கனுக்கு நிச்சயமாகவே. 
ஆபத்து வரும்‌. அதுவும்‌ சடுதியில்‌ வரும்‌. 
அவன்‌ சகாயமின்றி சடுதியில்‌ 
நாசமடைவான்‌ (நீதி 615) 
துன்மார்க்கன்‌ மற்றவர்களுக்கு தீங்கு செய்ய 
நினைத்து, அவர்களுக்கு குழியை 
வெட்டினான்‌. துன்மார்க்கனோ, தான்‌ 
வெட்டிய தானே விழுவான்‌. 

க அழிவு வரும்‌. அதுவும்‌ 
முன்னெச்சரிப்பு எதுவுமில்லாமல்‌, சடுதியில்‌ 
அழிவு வரும்‌. அவனுடைய துன்மார்க்க 
கிரியைகளெல்லாவற்றிற்கும்‌ மொத்தமாக 
அழிவு வரும்‌. அவன்‌ பிறரை கண்ணியில்‌ 
விழவைத்தான்‌. அநேகருக்கு அவன்‌ 
பயங்கரமானவனாகயிருந்தான்‌. அப்படிப்பட்ட 
துன்மார்க்கனுக்கு பயங்கரமான அழிவு 
வரும்‌. அவனுடைய கண்ணியில்‌ அவனே 
சிக்கிக்கொள்வான்‌. 


தன்னுடைய 
தன்னுடைய 
கால்களையும்‌, 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ வெறுக்கும்‌ காரியங்கள்‌. 
நீதி 6 : 16-19 


தீதி 6:16. ஆறு காரியங்களைக்‌ கர்த்தர்‌ 
வெறுக்கிறார்‌, ஏழும்‌ அவருக்கு 
அருவருப்பானவைகள்‌. 


நீதி 6:17. 
மேட்டிமையான கண்‌, 
குற்றமற்றவர்களுடைய 
சிந்துங்‌ கை, 


தீதி 848.  துராலோசனையைப்‌ 
பிணைக்கும்‌ இருதயம்‌, தீங்கு. 
செய்வதற்கு விரைத்தோடுங்கால்‌, 


நீதி 6:19. அபத்தம்பேசும்‌ 
பொய்ச்சாட்சி,  சகோதரருக்குள்னே 
விரோதத்தை உண்டுபண்ணுதல்‌ ஆகிய 
இவைகளே. 

கர்த்தர்‌ 
கிரியைகளை 
வெறுக்கிற. 
பேலியாளின்‌ மனுஷனிடத்தில்‌ 
தேவன்‌ எல்லா பாவங்களையும்‌ வெறுக்கிறார்‌. 
அந்தப்‌ பாவங்களில்‌ சிலவற்றை, கர்த்தர்‌ 
மிகவம்‌ அதிகமாய்‌ வெறுக்கிறார்‌. 
அப்படிப்பட்ட பாவங்களின்‌ அட்டவணை 
இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர்‌ 
வெறுக்கும்‌ காரியங்களை நாமும்‌ 
வெறுக்கவேண்டும்‌. கர்த்தருடைய சித்தமும்‌, 
நம்முடைய சித்தமும்‌ ஒத்துப்போகவேண்டும்‌. 
கர்த்தர்‌ விரும்புவதை நாமும்‌ 
விரும்பவேண்டும்‌. அவர்‌ வெறுப்பதை 
நாமும்‌ வெறுக்கவேண்டும்‌. 


அவையாவன: 
பொய்நாவு, 
இரத்தம்‌ 


கர்த்தர்‌ மேட்டிமியான கண்ணை 
வெறுக்கிறார்‌. இந்தக்‌ கண்ணில்‌ 
தாழ்மையிருக்காது. அது தன்னையும்‌, 
மற்றவர்களையும்‌, சுயபெருமையோடு பார்க்கும்‌. 
மற்றவர்களுக்கு மதிப்பும்‌ மரியாதையும்‌ 
கொடுக்காது. எல்லா பாவங்களுக்கும்‌ 

்‌ பெருமையே 

மனுஷன்‌ 


நம்முடைய 
ஆதாரயாகயிருக்கிறது. 
தன்னைப்பற்றி நினைப்பதற்கு அதிகமாக 


நினைக்கிறான்‌. தன்னுடைய மெய்யான 
சுபாவம்‌ தெரியாமல்‌, மனுஷன்‌ தன்னை 
மேன்மைபடுத்தி பெருமைப்படுகிறான்‌. 





f= FTE 
TT 
டய பார்வை மேட்டிமையாக 


மனுஷனுடை 
இருக்கிறது. அந்தப்‌ பார்வையில்‌ உண்மையும்‌ 
நீதியுமில்லை. பாவிகளின்‌ கண்‌ பார்வை: 
எதையும்‌ நிதானமாய்‌ நிறுத்துப்‌ பார்க்காது. 
தான்‌ காணும்‌ பொருட்களின்‌ சரியான 
ம்‌ அதற்குத்‌ 

கண்ணை 


மற்றவர்களைப்பற்றி தாழ்வாகப்‌ பார்ப்பார்கள்‌. 
கர்த்தர்‌ பொய்நாவை வெறுக்கிறார்‌. 
பொய்நாவு உண்மையைப்பேசாது. அது 
எப்போதும்‌ பொய்யைப்பேசும்‌. உண்மையைக்‌ 
கூட பொய்‌ என்று சொல்லிவிடும்‌. 
பொய்பேசும்‌ நாவைவிட மேட்மையான கண்‌ 
கர்த்தருக்கு அதிக அருவருப்பானது. கர்த்தர்‌ 
பொய்யை அருவருக்கிறார்‌. தேவன்‌ நீதியும்‌ 
சத்தியமே கர்த்தருக்குப்‌ 


அவரு 
பிள்ளைகளாகிய நம்மிடத்திலும்‌ 
காணப்படக்கூடாது. ்‌ 
உள்ளதென்றும்‌, 
இல்லாததென்றும்‌ சொல்லவேண்டும்‌. 
வர்களுடைய 
சந்தம்‌ அவல்‌! ததர! வெங்கா 
அவர்‌ அருவருக்கிறார்‌. 
பிசாசானவன்‌ அதிழுதற்கொண்டு 
கொள்கபாத்கர்பகுக்கினன்‌ போனா 8-0 
பிசாசு பொய்யனும்‌ பொய்க்கு 
பிதாவுமாயிருக்கிறான்‌.  விசுவாசிகளாகிய 
நம்மிடத்தில்‌ பிசாசின்‌ குணம்‌ 
காணப்படக்கூடாது. பாவிகளின்‌ கைகள்‌ 
குற்றமற்றவர்களுடைய இரத்தத்தைச்‌ 
சிந்துகிறது. இப்படிப்பட்டவர்கள்‌ பிசாசின்‌ 
சாயலாகயிருக்கிறார்கள்‌. இவர்கள்‌ 
பிசாசுக்கு சேவை செய்கிறார்கள்‌. 


துன்மார்க்கருடைய இருதயம்‌. 
'துராலோசனையை பிணைக்கிறது. கர்த்தர்‌ 
இப்படிப்பட்ட இருதயத்தையும்‌ வெறுக்கிறார்‌. 
இருதயத்தில்‌ 

நிரம்பியிருக்கும்‌. 

எப்படி 

என்பது 

யோசித்துக்கொண்டிருப்பார்கள்‌. 


சிந்தையிலும்‌ 
இருக்காது. இவர்கள்‌ எந்த அளவுக்கு 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


துராலோசனையை 
பிணைக்கிறார்களோ, அந்த 
இவர்களுடைய பாவசுபாவம்‌ 
அருவருப்பாயிருக்கிறது. 
துன்மார்க்கருடைய கால்கள்‌ 
செய்வதற்கு விரைந்தோடுகிறது. 


தீங்கு 
கர்த்தர்‌ 


இவர்களுடைய கால்களையும்‌ வெறுக்கிறார்‌. 
கால்கள்‌ 


நம்முடைய 
விரைந்தோடவேண்டும்‌. 


நன்மை செய்வதற்கு 

சுவிசேஷத்தை 

நாம்‌ முன்னேறிச்‌ 

பல சமயங்களில்‌ 

தேவனுடைய ஊழியத்தைச்‌ 

சோர்ந்துபோகிறார்கள்‌. 

நன்மை செய்வதற்கு வேகமாக நடக்காமல்‌, 

ஏனோதானோவென்று மெதுவாக 
நடக்கிறார்கள்‌. 


.. துன்மார்க்கரோ, 
துன்மார்க்க 
சுறுசுறுப்பாயிருக்கிறார்கள்‌. 
தீங்குசெய்யவேண்டும்‌ 
அவர்களுடைய விருப்பம்‌. அவர்களுடைய 
கால்கள்‌, அவர்களுடைய 
தீயசிந்தனைகளுக்கு ஒத்துப்போகிறது. அது 
தீங்குசெய்வதற்கு விரைந்தோடுகிறது. 
துன்மார்க்கருடைய கால்கள்‌ ஒருபோதும்‌ 
சோர்ந்துபோவதில்லை. 


தங்களுடைய 
கிரியைகளில்‌ 
பிறருக்குத்‌ 
என்பதே 


பொய்ச்சாட்சிகளை 
துன்மார்க்கர்‌ 
பொய்ச்சாட்சி சொல்லி, மற்றவர்களுக்குத்‌ 
தீங்கு செய்கிறார்கள்‌. தாங்கள்‌ 
பொய்பேசுகிறோம்‌ என்பது துன்மார்க்கருக்குத்‌. 
தெரியும்‌. தெரிந்திருந்தும்‌ அவர்கள்‌ 
மற்றவர்களுக்கு விரோதமாய்‌ 
அபற்தம்பேசுகிறார்கள்‌. பொய்ச்சாட்சி 
சொல்லுகிறார்கள்‌. இப்படிப்பட்ட துன்மார்க்கர்‌ 
துணிகரமாய்ப்‌ பாவம்‌ செய்கிறார்கள்‌. 
பொய்ச்சாட்சி சொல்லுகிறவர்கள்‌ 
தேவனுடைய நாமத்தையும்‌ தூஷிப்பார்கள்‌. 


சகோதரருக்குள்ளே 
உண்டுபண்ணுகிறார்கள்‌. 
ஒற்றுமையாகயிருக்கிற 
சிநேகிதரையும்‌, தங்கள்‌ 
பிரித்து, அவர்களை 
வைத்துவிடுவார்கள்‌. 
பகையாளிகளாக்கி' 
அன்பான வார்த்தைகளைப்‌ 
கோபவார்த்தைகளை 


துன்மார்க்கர்‌ 
விரோதத்தை 
இவர்கள்‌ 
குடும்பத்தாரையும்‌, 
சூழ்ச்சியினால்‌ 
சண்டைபோட 
சிநேகிதர்களை 
விடுவார்கள்‌. 
பேசுகிறவர்களை 
பேசவைத்துவிடுவார்கள்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


தேவனாகிய கர்த்தர்‌ அன்பின்‌ 
தேவனாகவும்‌, சமாதானத்தின்‌ தேவனாகவும்‌ 
இருக்கிறார்‌ துன்மார்க்கரோ 
சகோதரருக்குள்ளே 
உண்டுபண்ணி, 
கோபத்திற்கும்‌, 
சண்டைக்கும்‌ 
துன்மார்க்கருடைய 


காரணராயிருக்கிறார்கள்‌. 
சுபாவம்‌ தேவனுடைய 
சுபாவத்தோடு. ஒத்துப்போவதில்லை. 
ஆகையினால்‌ தேவன்‌ சகோதரருக்குள்ளே 
விரோதத்தை உண்டுபண்ணுதலை வெறுத்து, 
அருவருக்கிறார்‌ 


வேதமே வெளிச்சம்‌. 
நீதி 6 : 20-23 


நீதி 620. என்‌ மகனே, உன்‌ தகப்பன்‌. 
கற்பனையைக்‌ காத்துக்கொன்‌; உன்‌ 
தாயின்‌ போதகத்தைத்‌ தன்னாதே. 


நீதி 62௮1. அவைகளை எப்‌) 
உன்‌ இருதயத்திலே 
அவைகளை உன்‌ 
கட்டிக்கொள்‌. 


நீதி 62௨ நீ. நடக்கும்போது அது 
உனக்கு வழிகாட்டும்‌; தீ படுக்கும்போது. 
அது உன்னைக்‌ காப்பாற்றும்‌ நீ 
விழிக்கும்‌ போது அது உன்னோடே. 
சம்பாஷிக்கும்‌. 

நீதி 6:28. கட்டளையே வினக்கு, 
வேதமே வெளிச்சம்‌, போதகசிட்சையே 
ஜீவ வழி. 


தூம்‌ 
த்து, 
கழுத்திலே. 


தேவனுடைய வார்த்தை 
ஜீவியத்திற்கு 
நம்முடைய பேச்சும்‌ 
தேவனுடைய 
ஒத்துப்போகவேண்டும்‌. 
இருதயத்தில்‌ தேவனுடைய 
உண்மையோடும்‌, 
காத்துக்கொள்ள வேண்டும்‌. 
வார்த்தையே நமக்கு 
விளக்காகவும்‌, கட்டளையாகவும்‌ இருக்கிறது. 
தேவனுடைய வார்த்தையை: 
தியானிக்கும்போது. 
உதவிசெய்யும்‌ வெளிச்சமாகவும்‌, 
ஆளுகை செய்யும்‌ கட்டளையாகவும்‌ 
'தியானிக்கவேண்டும்‌. 


நம்முடைய 
வழ்வாட்வாிகக்கவேண்டும்‌. 
கிரியை: 
வார்த்தையோடு 
நம்முடைய 
வார்‌; 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தேவனுடைய வார்த்தை விளக்காகவும்‌ 


பொக்கிஷங்களையும்‌ 
கண்டுபிடிப்பதற்கு, தேவனுடைய 
வார்த்தையாகிய விளக்கு நமக்கு 
வெளிச்சத்தைக்‌ கொடுக்கிறது. நம்முடைய 
பாதைக்கு அது தீபமாயிருக்கிறது. நாம்‌ 

தடுமாறி கீழே விழுந்துவிடாமல்‌, 
தேவனுடைய வார்த்தை: நம்முடைய 
கால்களுக்கு வெளிச்சத்தைக்‌ கொடுக்கிறது. 


தேவனுடைய வார்த்தை, கர்த்தருடைய 
சத்தியத்தை. நமக்கு வெளிப்படுத்திக்‌ 
காண்பிக்கிறது. கர்த்தருடைய சத்தியம்‌ 
நித்தியமானது. வேதத்தின்‌ வெளிச்சம்‌ 
அணையாத விளக்காகவும்‌, மங்கிப்போகாத 
வெளிச்சமாகவும்‌ இருக்கிறது. தேவனுடைய 
வார்த்தை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற 
பிரமாணமாகயிருப்பதினால்‌, நாம்‌ 
தேவனுடைய வார்த்தைக்கு, முழுமனதோடும்‌, 
முழுஇருதயத்தோடும்‌, முழுஆத்துமாவோடும்‌ 
கீழ்ப்படியவேண்டும்‌. 


நம்முடைய தகப்பனுடைய 
கற்பனைகளைக்‌ காத்துக்கொள்ளவேண்டும்‌. 
என்றும்‌, நம்முடைய தாயின்‌ போதகத்தை 
தள்ளக்கூடாது என்றும்‌ (நீதி 6:20) நமக்கு 
ஆலோசனை சொல்வப்பட்ிருக்கிறது 
தகப்பனுடைய கற்பனை என்பதும்‌, தாயின்‌ 
போதகம்‌ என்பதும்‌ தேவனுடைய 
கற்பனையையும்‌, அவருடைய 
பிரமாணத்தையும்‌ குறிக்கிற வார்த்தை. 


வழிநடத்‌ 
அறிவைப்‌ பதங்ளொள்வதன்‌ அவர்கள்‌ 
உபதேசம்பண்ணுகிறார்கள்‌. 
சமுகத்தைவிட்டு 
அவருடைய 
்‌ பின்பற்‌ செல்வதற்கு, 


நமக்கு பயிற்சி. 





ழ்‌ ளான 
யாய 


ஒன்றாகமிருப்பதினால்‌, நாம்‌ 
குற்பனையைக்‌ காத்துக்கொள்ளவேண்டும்‌ 
என்றும்‌, தாயின்‌ சோகத்தை 
தள்ளக்கூடாது என்றும்‌ 

ஆலோசனை சொல்லப்படுகிறது. பெற்றோரின்‌ 
உபதேசங்களை, 

உபதேசங்களோடு 

பார்க்கவேண்டும்‌. நம்முடைய பெற்றோருக்கு, 
கர்த்தருக்குள்‌ கீழ்ப்படிவதுதான்‌, நமக்கு 
ஆரோக்கியமானது. 


பக்தியுள்ள பெற்றோர்‌ 
கீழ்ப்படிந்து ஜீவிப்பார்கள்‌. தங்களுடைய 
பிள்ளைகளின்‌ இருதயத்தில்‌ கர்த்தருடைய 
வார்த்தை நிரம்பியிருக்கலேண்டும்‌ என்று 
விரும்புவார்கள்‌. இதற்காக அவர்கள்‌ தங்கள்‌ 
பிள்ளைகளுக்கு ஆலோசனைகளையும்‌, 
எச்சரிப்புக்களையும்‌, கட்டளைகளையும்‌, 
போதகங்களையும்‌ கொடுப்பார்கள்‌. அவை. 
தேவனுடைய வார்த்தையோடு 
ஒத்திருப்பதினால்‌, நாம்‌ அவற்றை 
தள்ளிவிடாமல்‌ காத்துக்கொள்ளவேண்டும்‌. 


கர்த்தருக்குக்‌ 


தேவனுடைய வார்த்தையை நம்முடைய 
இருதயத்தில்‌ காத்துக்கொள்‌ =P) 
நமக்கு அநேக நன்மைகள்‌ உண்டாகும்‌. 
நம்முடைய பெற்றோரின்‌ நல்ல உபதேசங்கள்‌ 
உலகப்பிரகாரமான 
இினபதத்கம்‌ ஆவிக்குரிய ஜீவியத்திற்கும்‌ 
பிரயோஜனமுள்ளதாயிருக்கும்‌. 
ஆகையினால்‌ தகப்பன்‌ கற்பனையை 
காத்துக்கொள்ளவேண்டும்‌ என்று நமக்கு 
ஆலோசனை சொல்லப்பட்டிருக்கிறது. அதை 
தள்ளிவிடாமல்‌ காத்துக்கொள்ளும்போது, 
அதனால்‌ நாம்‌ அநேக நன்மைகளை 
பெற்றுக்கொள்ளலாம்‌. 


டய 


டய 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கட்டிக்கொள்ளவேண்டும்‌ (உபா 6:8) 
மோசேயின்‌ 

நமக்கு கட்டளையாகச்‌ 
அவைகள்‌ நம்‌ கண்களுக்கு நடுவே 
ஞாபகக்குறியாய்‌ இருக்கவேண்டும்‌ என்பது 
மோசேயின்‌ பிரமாணம்‌. நீதிமொழிகள்‌ 
புஸ்தகத்திலோ, தேவனுடைய வார்த்தைகளை 
நம்முடைய இருதயத்தில்‌ எப்பொழுதும்‌ 
அணிந்துகொள்ள வேண்டும்‌ என்றும்‌, 
அவைகளை நம்முடைய கழுத்திலே 
கட்டிக்கொள்ளவேண்டும்‌. என்றும்‌ 
ஆலோசனை சொல்லப்பட்டிருக்கிறது. 


என்று 
நியாயப்பிரமாணம்‌ 


சொல்லுகிறது. 


தேவனுடைய வார்த்தை நம்முடைய 
இருதயத்தில்‌ இராமல்‌, கைகளில்‌ மாத்திரம்‌ 
இருக்கும்போது நமக்கு ஒரு பிரயோஜனமும்‌ 
உண்டாகாது. தேவனுடைய வார்த்தை 


நம்முடைய 
தேவனுடைய வார்த்தையினால்‌ 
செய்யப்பட்டு, வழிநடத்தப்படும்‌. 
இருதயத்தில்‌. தெய்வீக 
சமாதானமும்‌, 
நிரம்பியிருக்கும்‌. நமக்கு தேவன்மீது, 
பயமும்‌, பக்தியும்‌ இருக்கும்‌. 


நம்முடைய கழுத்தில்‌ 
ஆபரணத்தை அணிந்தகொள்வத£மோல. 
தேவனுடைய வார்த்தைகளை ந 
கழுத்திலே கட்டிக்கொள்ளவேண்டும்‌. 
மூலஎபிரெய பாஷையில்‌, கழுத்து என்னும்‌ 
வார்த்தை, “தொண்டை” என்று பொருள்படும்‌ 
வார்த்தையாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. 
நம்முடைய வயிற்றுக்குள்‌ போவதெல்லாமே, 
நம்முடைய தொண்டையின்‌ வழியாகத்தான்‌ 
உள்ளே போகும்‌. ஆதாமும்‌ ஏவாளும்‌ 
தேவன்‌ தடைபண்ணிய விருட்சத்தின்‌ 
கனியைப்‌ புசித்தார்கள்‌. அது அவர்களுடைய 
தொண்டையின்‌ வழியாக, அவர்களுடைய 
வயிற்றுக்குள்‌ போனது. நம்முடைய 
தொண்டை தேவனுடைய வார்த்தையினால்‌ 
செய்யப்படவேண்டும்‌. 
வார்த்தையினால்‌ அது 
பாதுகாக்கப்படவேண்டும்‌. 





f= THEN 
TT 


தேவனுடைய எச்சரிப்பின்‌ வார்த்தை, 
ஆதாம்‌ ஏவாள்‌ ஆகியோரின்‌ தொண்டையில்‌ 
நிரம்பியிருந்திருந்தால்‌, ர்த்தரால்‌ 
தடைபண்ணப்பட்ட கனி, 

தொண்டையைத்‌ தாண்டி, 

போயிருக்காது. 

அவரால்‌ தடைபண்ணப்பட்ட 

கனியை, அவர்களுடைய 
போகவிடாதவாறு தடைபண்ணியிருக்கும்‌. 
ஆதாம்‌ ஏவாளுடைய தொண்டை 
தேவனுடைய வார்த்தையினால்‌ 
பாதுகாக்கப்படாமலும்‌, ஆளுகை 
செய்யப்படாமலும்‌ இருந்ததினால்‌, 
அவர்கள்‌ பாவம்‌ செய்தார்கள்‌. தேவனுடைய 
வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல்‌ மீறினார்கள்‌. 


தேவனுடைய வார்த்தையை நம்முடைய 
த்தில்‌ அணிந்துகொள்ளவேண்டும்‌. 
நம்முடைய  இருதயத்தைவிட்டு 
விலகிப்போய்விடக்கூடாது. 

rr நிரம்பியிருக்கிற வார்த்தை 


எப்போதும்‌ 
பேரக்கொண்டேயிக்ு்‌ தவறான 
பாதைக்குப்‌ போகும்போது, நம்முடைய 
மனச்சாட்சி நம்மை எச்சரிக்கும்‌. 
தேவனுடைய வார்த்தையில்லாமல்‌ இருதயம்‌ 
வெறுமையாகயிருந்தால்‌, அங்கிருந்து நமக்கு 
தேவனுடைய ஆலோசனையும்‌ கிடைக்காது. 
அவருடைய எச்சரிப்பும்‌ கிடைக்காது. 


நாம்‌ 


தேவனுடைய வார்த்தையை நம்முடைய 
இருதமத்தின்‌. அணிந்தான்‌ பகு நாம்‌ 
நடக்கும்போது அது நமக்கு வழிகாட்டும்‌. 
தேவனுடைய வார்த்தையே 
வஷிகாட்டியாமிரக்கவேண்டும்‌ 


நம்முடைய ஜீ 
ஆளுகைசெய்யவேண்டும்‌. அப்போது ந்த 


ஆனியானவர்‌. நம்மை சகல 
சத்தியத்திற்குள்ளும்‌ வழிநடத்துவார்‌. அவர்‌ 
நம்முடைய வழிகளைச்‌ சீர்தூக்கிப்‌ பார்ப்பார்‌ 
நம்முடைய வழிகளை கவனிப்பார்‌. நமக்கு 
ஆதரவாயிருப்பார்‌. 

கர்த்தருடைய வார்த்தையே நமக்கு: 
மெய்யான பாதுகாப்பு. நாம்‌ படுக்கும்போது, 
அது நம்மைக்‌ காப்பாற்றும்‌. நாம்‌ இருளின்‌ 
சூழ்நிலையிலும்‌, சாத்தானுடைய அந்தகார 


காப்பாற்றும்‌. 
நமக்கு 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நாம்‌ கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
இருக்கும்போது பாதுகாப்பாயிருப்போம்‌. 
கர்த்தருடைய வார்த்தை எல்லாவிதமான 
தீங்குகள்‌, நாசங்கள்‌, மோசங்கள்‌ 
ஆகியவற்றிற்கு விலக்கி நம்மைக்‌ 
காப்பாற்றும்‌. 


கர்த்தருடைய வார்த்தை நம்மோடு 
எப்போதும்‌ கூடமிருக்கும்‌. நாம்‌ இரவிலே 
படுத்திருந்து, திடீரென்று 
விழித்துக்கொண்டாலும்‌, தேவனுடைய 
வார்த்தை நம்மோடு பேசும்‌. நாம்‌ நித்திரை 
வராமல்‌ விழித்திருந்தாலும்‌, தேவனுடைய 
வார்த்தையும்‌ நம்மோடு விழித்திருந்து, 
நம்மோடே சம்பவிக்கும்‌. இரவு 
வேளையிலே தேவனுடைய வார்த்தையைத்‌ 
தியானம்பண்ணுவது நமக்கு மிகுந்த 
சந்தோஷத்தையும்‌, சமாதானத்தையும்‌ 
ஆறுதலையும்‌ கொடுக்கும்‌. 


நாம்‌ 
எழுந்திருக்கும்போது, 
என்னென்ன வேலைகளையெல்லாம்‌. 
செய்யவேண்டும்‌ என்பதை, தேவனுடைய 
வார்த்தை நமக்குச்‌ சொல்லும்‌. தேவனுடைய 
வார்த்தை பேசுகிற வார்த்தையாகயிருக்கிறது. 
அது சர்வவல்லமையுள்ள வார்த்நையாகவும்‌, 
நமக்கு உதவிசெய்கிற வார்த்தைகயாகவம்‌ 
இருக்கிறது. கர்த்தருடைய வேதத்தில்‌. 
பிரியமாயிருந்து, இரவும்‌ பகலும்‌ அவருடைய 
வேதத்தில்‌ தியானமாயிருக்கிற மனுஷன்‌ 
பாக்கியவான்‌ (சங்‌ 1:2) கட்டளையே 
விளக்கு, வேதமே வெளிச்சம்‌, 
போதகசிட்சையே ஜீவ வழி (நீதி 6:23) 


காலைவேளையிலே 
அந்த நாளில்‌ 


துன்மார்க்க ஸ்திரீ 
நீதி 6: 24- 85 


நீதி 6:24. அது உன்னைத்‌ துன்மார்க்க 
ஸ்திரீக்கும்‌, இச்சகம்பேசும்‌ 
'நாவையுடைய பரஸ்திரீக்கும்‌ விலக்கிக்‌ 
காக்கும்‌. 

நீதி 6:25. உன்‌ இருதயத்திலே அவன்‌ 


அழகை இச்சியாதே; அவன்‌ தன்‌ 
'ணிமைகளினால்‌ ன்‌ 





f= a 
TT 


நீதி 6:28, வேசியினிமித்தம்‌ ஒரு 
அப்பத்துணிக்கையையும்‌ இரக்க 
வேண்டியதாகும்‌; விபசாரியானவன்‌ 
அருமையான உயிரை 
வேட்டையாடுகிறான்‌. 


நீதி 627. தன்‌ வஸ்திரம்‌ வேகாமல்‌ 
மடியிலே எவனாவது நெருப்பை: 
வைத்துக்கொன்னக்கூடுமோ? 


நீதி 6:28. தன்‌ 
எவனாவது 
நடக்கக்கூடுமோ? 


நீதி 6:29, 

மனைவியிடத்தில்‌ பிரவேசிப்பவனும்‌, 

அப்படியே அவனைத்‌ தொடுகிற 

எவனும்‌, ஆக்கினைக்குத்‌ தப்பான்‌. 

தீதி 6:30. திருடன்‌ தன்‌ பசியை ஆற்றத்‌ 
அவனை 


திருடினால்‌ ஜனங்கள்‌ 
இகழமாட்டார்கன்‌; 


கால்‌ ௬டாமல்‌. 
தழலின் மேல்‌ 


பிறனுடைய 


நீதி 6:31, அவன்‌ கண்டுபிடிக்கப்பட்டால்‌ 
பவல்‌ கொடுத்துத்‌ தீரவேண்டும்‌; 
வீட்டிலுன்ன 
புத்தள கத்தம்‌ 
கொடுக்கவேண்டியதாகும்‌. 


நீதி 622. ஸ்திரீயுடனே விபசாரம்‌ 


பண்ணுகிறவன்‌. மதிகெட்டவன்‌; 
அப்படிச்‌. செய்கிறவன்‌. தன்‌ 
ஆத்துமாவைக்‌ கெடுத்தூப்போடுகிறான்‌. 


நீதி 6:33. வாதையையும்‌ 
'இலச்சையையும்‌ அடைவான்‌; அவன்‌ 


திந்தை ஒழியாது. 


நீதி 6:84. ஸ்திரீயைப்பற்றிய எரிச்சல்‌ 
புருஷனுக்கு மூர்க்கத்தை 
உண்டுபண்ணும்‌; அவன்‌ பழிவாங்கும்‌ 
நானில்‌ தப்பவிடான்‌. 


நீதி 6:35. அவன்‌ எத்த எட்டையும்‌. 
பாரான்‌; அநேகம்‌ வெகுமதிகணைக்‌ 
கொடுத்தாலும்‌ அமர்த்திருக்கமாட்டான்‌.. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அகத்தத்திற்கும்‌, வேசித்தனத்திற்கும்‌, 
விபசாரத்திற்கும்‌ விரோதமாய்‌ இங்கு 
எச்சரிப்பு சொல்லப்பட்டிருக்கிறது. வேசித்தன 
பாவம்‌ மிகவும்‌ கொடுமையானது. 
ஆகையினால்தான்‌. வேசித்தனத்திற்கும்‌, 
விபசாரத்திற்கும்‌ விரோதமாய்‌ மறுபடியும்‌ 
மறுபடியுமாக  எச்சரிப்பான வார்த்தைகள்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. 


வனுடைய கட்டளையே 
விளக்கு. அவருடைய வேதமே நமக்கு, 
வெளிச்சம்‌. போதக சிட்சையே ஜீவவழி, 
ர்த்தர்‌ நம்மை சிட்சிக்கும்போது, நாம்‌ 

நடப்பதற்கு வாயப்பு 

போதக சிட்சை நம்மை 
துன்மார்க்க ஸ்திரீக்கும்‌ இச்சகம்‌ பேசும்‌ 
நாவையுடைய  பரஸ்திரீக்கும்‌ விலக்கிக்‌ 
காக்கும்‌ (நீதி 6:24). 


நமக்கு 


பரஸ்திரீ நம்மை அழிவுக்கு நேராக 
இழுத்துக்கொண்டு போகிறாள்‌. அவளிடத்தில்‌ 
போகிறவர்கள்‌ தங்களுடைய சரீரத்தையும்‌ 
ஆத்துமாலையும்‌  கெடுத்துப்போடுகிறார்கள்‌. 
அவளுடைய நாவு இச்சகம்‌ பேசுகிறது. 
இச்சகம்‌ பேசும்‌ நாவுக்கு மயங்குகிறவர்கள்‌ 
தேவனுடைய உபதேசத்திற்கும்‌, 
அவருடைய கடிந்துகொள்ளுதலுக்கும்‌. 
செவிகொடுக்கமாட்டார்கள்‌ பரஸ்திரீ 
நம்மை நேசிப்பதுபோல  நாடகமாடுவாள்‌. 
அவளிடத்தில்‌. மாய்மாலமே இருக்கிறது. 
அவள்‌ நமக்கு நல்லது செய்வதுபோல 
பேசினால்‌, அவளுடைய செயல்கள்‌ நம்மை 
அழித்துப்போடும்‌. 


விசுவாசிகள்‌ 


துன்மார்க்க ஸ்திரீக்கு 
விரோதமாக 


தங்களைக்‌ காத்துக்கொள்ள 
வேண்டும்‌. விபசார... பாவத்திற்கும்‌, 
வேசித்தன. த்திற்கும்‌ விலகி 

தீலிக்கவேண்டும்‌. தீமையைவிட்டு எவ்வளவு, 
தூரம்‌ விலகிப்போக முடியுமோ, அல்வளவு 
தூரம்‌ விலகிப்போய்விடவேண்டும்‌. 
துன்மார்க்க ஸ்திரீயின்‌ அழகை நம்முடைய 
இருதயத்தில்‌ இச்சிக்கக்கூடாது. அவள்‌ 
தன்னுடைய கண்ணிமைகளினால்‌ நம்மைப்‌ 
பிடிப்பதற்கு முயற்சி செய்வாள்‌. ஆனால்‌ 
அவள்‌ நம்மை பிடித்துவிடாதவாறு நாம்‌ 
மிகவும்‌ எச்சரிக்கையாயிருக்கவேண்டும்‌. 
அவளைப்பற்றிய ஆசை நம்முடைய 
இருதயத்தில்‌ இருக்கக்கூடாது. அந்த 
ஸ்திரீயை இருதயத்தில்‌  இச்சித்தாலும்‌, 
அவளோடு விபசாரம்பண்ணுகிற 
பாவத்திற்கு சமமான பாவத்தை செய்கிறோம்‌. 





ழ்‌ நயன 
யாய 


விபசார ஸ்திரீயின்‌ அழகில்‌ நாம்‌ 
மயங்கிவிடக்கூடாது. (வளுடைய 
கண்ணிமைகளைப்‌ 
போய்விடக்கூடாது. 
கண்களின்‌ பார்வைகள்‌ அம்புகளைப்போலவும்‌, 
ஈட்டிகளைப்போலவும்‌ நமக்குள்‌ பாய்ந்து, 
நம்முடைய ஆத்துமாவைக்‌ கொன்றுபோடும்‌. 
விபசார ஸ்திரீயிடத்தில்‌ 
மயங்கியிருக்கிறவர்கள்‌ ஆரம்பத்தில்‌ 
சந்தோஷமாகத்தான்‌ இருப்பார்கள்‌. 
அவளுடைய சிறையிருப்பே தங்களுக்கு 
இன்பமானது என்று சொல்லுவார்கள்‌. 
முடிவில்தான்‌ விபசார ஸ்திரீயின்‌ பயங்கரம்‌ 
நமக்குத்‌ தெரியவரும்‌. அவளுடைய 
சிறையிருப்பு நம்முடைய சரீரத்தையும்‌ 
ஆத்துமாவையும்‌ அழித்துப்போடும்‌. விபசார 
ஸ்திரீயினிடத்தில்‌ அடிமைப்பட்டுக்‌ கிடப்பது. 
எகிப்து தேசத்தின்‌ அடிமைத்தனத்தைவிட 
மிகவும்‌ பயங்கரமானது. 


பார்த்து 


விசாரியானவள்‌ அருமையான உமி 
வேட்டையாடுகிறாள்‌ வேசியினிடத்தில்‌ 
சிக்கிக்கொண்டவர்கள்‌, ய்‌ 
ஒரு 
வேண்டியதாயிருக்கும்‌. 
சிக்கிக்கொண்டவர்கள்‌ 
இசுவரியத்தை இழந்து, 
போஜனத்திற்காக பிச்சையெடுக்க வேண்டிய 
நிலமைக்கு மோசமாய்ப்‌ போய்விடுவார்கள்‌ 
விபசார பாவம்‌ மனுஷரைக்‌ 
கொன்றுபோடுகிறது. மனுஷனுடைய 
ஆத்துமாவையும்‌ ஆவியையும்‌ 
அழித்துப்போடுகிறது. தெலீலாள்‌ 
சிம்சோனுடைய உமிரை வேட்டையாடினாள்‌. 
பாவத்தில்‌. 
மனச்சாட்சி 
வேதனைப்படும்‌. 
தேவனுடைய 


விபசார 
சிக்கிக்கொண்டவர்களுடைய 
குற்றவுணர்வினால்‌ 
விபசாரக்காரன்‌ 
ஆக்கினைக்கு தப்ப முடியாது. பிறனுடைய 


மனைவியிடத்தில்‌ பிரவேசிக்கிறவனும்‌. 
அவளைத்‌ தொடுகிற எவனும்‌, தேவனுடைய 
ஆக்கினைக்குத்‌ தப்பமாட்டான்‌. ஒரு சிலர்‌ 
துணிகரமாகப்‌ பாவம்‌ செய்கிறார்கள்‌. 
தங்களுக்கு எந்தத்‌ தண்டனையும்‌, எந்தத்‌ 
தீங்கும்‌ வராது என்று ஆணவமாகப்‌ 
பேசுகிறார்கள்‌. இப்படிப்பட்டவர்கள்‌ ள்‌ 
லே. 


வைத்துக்கொள்கிறார்கள்‌. தன்‌ வஸ்திரம்‌ 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


வேகாமல்‌, எவனாலும்‌ தன்னுடைய மடியிலே 
நெருப்பை வைத்துக்கொள்ள முடியாது. 
தன்னுடைய கால்‌ சுடாமல்‌ எவனாலும்‌ 
தழலின்மேல்‌ நடக்க முடியாது. 
திருட்டுப்பாவத்தைவிட விபசார பாவம்‌ 
மிகவும்‌ கொடியது. தாவீது உரியாவின்‌ 
மனைவியாகிய பத்சேபாளோடு விபசாரம்‌ 
பண்ணினார்‌. நாத்தான்‌ தீர்க்கதரிசி 
தாவீதின்‌ பாலத்தை அவருக்கு எடுத்துச்‌ 
சொன்னார்‌. அதை ஒரு உவமையால்‌ 
விவரிக்கும்போது, தாவீதின்‌ விபசார 
பாவத்தை, திருட்டுப்பாவத்தோடு ஒப்பிட்டுச்‌ 
சொன்னார்‌. அந்தப்‌ பாவத்திற்கு 
மரணதண்டனை  கொடுக்கவேண்டுமென்று 
தாவீதே தன்னுடைய வாயினால்‌ 
நியாயத்தீர்ப்பு கொடுத்தார்‌. 
தாவீது: அந்‌; 


A 
மலுஷன்மேல்‌. மிகவம்‌ கோபமுண்பவளாகி, 
நாத்தானைப்‌ பார்த்து: இந்தக்‌ காரியத்தைச்‌ 
செய்த மனுஷன்‌ மரணத்திற்குப்‌ பாத்திரன்‌' 
என்று கர்த்தருடைய ஜீவனைக்‌ கொண்டு 
சொல்லுகிறேன்‌. 
இரக்கமற்றவனாயிருந்து, 
காரியத்தைச்‌ செய்தபடியினால்‌, 
ஆட்டுக்குட்டிக்காக த்‌ 
செலுத்தவேண்டும்‌ என்றான்‌. அப்பொழுது 
தாவீதை நோக்கி: நீயே அந்த 
(சோமு என்று 


பாவம்‌ மனுஷனு, 
மிகப்பெரிய நிந்தையைத்‌ தரும்‌. ஒருவேளை 
திருடனைக்கூட "ஜனங்கள்‌ 
மன்னித்துவிடுவார்கள்‌. திருடன்‌ தன்‌ பசியை 
ஆற்ற திருடினால்‌, 

இகழமாட்டார்கள்‌. 

கண்டுபிடிக்கப்பட்டால்‌, 

பாவத்திற்கு பரிகாரமும்‌ உண்டு. அவன்‌ 
ஏழுமடங்கு கொடுத்து தீரவேண்டும்‌. 
அவனிடத்தில்‌ பணம்‌ இன்றாம்‌ 
திருடன்‌ தன்‌ லுள்ள. 
பொருள்களையெல்லாம்‌ கொடுக்கவேண்டும்‌ 
ஆனால்‌ விபசார பாவத்தில்‌ 
ஈடுபட்டவனுக்கோ, இப்படிப்பட்ட 
பாவபரிகாரம்‌ எதுவும்‌ இல்லை. ஜனங்கள்‌ 
அவனை இகழுவார்கள்‌. அணைத்‌ 
தண்டிப்பார்கள்‌ (நீதி 6:30,31) 


க்கு 





ழ்‌ நயனா 
யாய 


ஸ்திரீயுடனே விபசாரம்பண்ணுகிறவன்‌ 
மதிகெட்டவன்‌. மூடனுக்கு கிடைக்கும்‌ 
தண்டனை விபசாரக்காரனுக்கும்‌ கிடைக்கும்‌. 
தனக்கு தண்டனை கிடைக்கும்‌ என்பதை 
அறியாமலேயே. அவன்‌ 
விபசாரம்பண்ணுகிறான்‌. இவனுக்கு 
சரீரப்பிரகாரமான தண்டனையோடு 
ஆலிக்குரிய தண்டனையும்‌ கிடைக்கும்‌. 


அவன்‌ தன்‌ ஆத்துமாவைக்‌ 
கெடுத்துப்போடுகிறான்‌. 


விபசாரம்பண்ணுகிறவன்‌ தன்னுடைய 


ற ஆனாலும்‌ 
நிந்தை ஒழியாது. அவன்‌ 
இலர்சையையும்‌ அடைவான்‌. 


மனைவியிடத்தில்‌ சேர்ந்து பாவம்‌ செய்த்‌, 
இதனால்‌ அவருடை நற்பெயருக்கு: 
'களங்கமுண்டாயிற்று. சத்துருக்கள்‌ 
தேவனுடைய நாமத்தைத்‌ தூஷிப்பதற்கும்‌ ஏது 


தூ 
காரணமாயிருக்கிறார்கள்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பிறனுடைய 'மணைவியினிடத்தில்‌ 
பிரவேசிக்கிறவனுக்கும்‌, அவளைத்‌ 
தொடுகிறவனுக்கும்‌ தண்டனை கிடைக்கும்‌. 
ஸ்திரீயைப்பற்றிய எரிச்சல்‌ புருஷனுக்கு 
மூர்க்கத்தை உண்டுபண்ணும்‌. தன்‌ 
மனைவியை கெடுத்துப்போட்டவனை, அவன்‌ 
பழிவாங்கவேண்டுமென்று துடித்துக்‌ 
கொண்டிருப்பான்‌. பழிவாங்கும்‌ நாளிலே, 
புருஷன்‌, தன்‌ மனைவியைக்‌ கெடுத்தவனை 
தப்பவிடாமல்‌ பழிவாங்கிவிடுவான்‌. 


மனைவியுடனே 


அதை 
பழிவாங்குவதே 
குறிக்கோளாயிருக்கும்‌. 


ஏற்றுக்கொள்ளமாட்டான்‌. 
அவனுடைய 
அவனுக்கு அநேகம்‌ வெகுமதிகளைக்‌ 
கொடுத்தாலும்‌, அவன்‌ சும்மா 
அமர்ந்திருக்கமாட்டான்‌. பிறனுடைய 
மனைவியோடு தான்‌ செய்த பாவம்‌ 
யாருக்கும்‌ தெரியாது என்று விபசாரக்காரன்‌ 
நினைப்பான்‌. பழைய ஏற்பாட்டுக்காலத்தில்‌, 
மறைக்கப்படுகிற விபசார பாவத்தை 
வெளிப்படுத்துவதற்கு, சாபகாரணமான 
ஜலத்தைப்‌ பயன்படுத்தினார்கள்‌ 
(எண்‌ 5:1-3). விபசார பாவம்‌ மனுஷருக்கு 
மறைவாகமிருந்தாலும்‌, கர்த்தருடைய 
பார்வைக்கு மறைவாகயிராது. நியாயத்தீர்ப்பு 
நாளிலே கர்த்தர்‌ விபசாரக்காரரையும்‌, 
வேசிக்கள்ளரையும்‌ தம்முடைய நியாயமான 
தீர்ப்பினால்‌ நியாயந்தீர்ப்பார்‌. 





f= THEN 
TT 


சிக்கிக்கொண்டு, 
அனுபவித்தார்‌. 
ஸ்திரீகளினால்‌ 
உண்டாயிற்று. 
இச்சைகளினால்‌ 
ஆபத்துக்களைப்பற்றி 
எச்சரித்துச்‌ சொல்லுவது 
அவசியமான உபதேசம்‌. 


'சாலொமோனுக்கும்‌ அந்நிய 
அநேக பிரச்சனைகள்‌ 
மாம்சத்தின்‌ 
உண்டாகும்‌ 
வாலிபருக்கு 
மிகவும்‌ 


நம்முடைய தேவனுடைய 
வார்த்தையினால்‌ 
செய்யப்படவேண்டும்‌. 


மனது 


நம்முடைய சந்தையில்‌ 
தேவனுடைய வார்த்தை 
நிரம்பியிருக்கவேண்டும்‌. நாம்‌ தேவனுடைய 
வார்த்தைகளைக்‌ காத்து, அவருடைய 
கட்டளைகளை நம்மிடத்தில்‌ 
பத்திரப்படுத்தவேண்டும்‌ (நீதி 71-5). 
வாலிபர்கள்‌ அந்நிய ஸ்திரீகளின்‌ 
விஷயத்தில்‌ மதத்த குவனமாயிருக்க 
வேண்டும்‌. வேசித்தனத்தினாலும்‌, 
விபசாரத்தினாலும்‌ அநேக ஆபத்துக்கள்‌ 
உண்டாகும்‌ (நீதி 7:6-23). வாலிபர்கள்‌ 
வேசியின்‌ வழியிலே சாயக்கூடாது. அவள்‌ 


சோதனையிலிருந்து 
காத்துக்கொள்ளும்‌" என்று 
ஜெபம்பண்ணவேண்டும்‌. 


தேவனுடைய வார்த்தை 
நீதி 7 :1-5 


நீதி 71. 
வார்த்தைகளைக்‌ 
கட்டனைகளை 

யத்திரப்படுத்து. 
நீதி 7:2. என்‌ கட்டனைகனையும்‌ என்‌ 
போதகத்தையும்‌ உன்‌ 
கண்மணியைப்போல்‌ காத்துக்கொன்‌, 
அப்பொழுது பிழைப்பாய்‌.. 


என்‌ மகனே, நீ என்‌ 
காத்து, என்‌ 
உன்னிடத்தில்‌: 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நீதி 75. அவைகளை உன்‌ விரல்களில்‌ 
கட்டி, அவைகளை உன்‌ இருதய 
பலகையில்‌ எழுதிக்கொள்‌. 


இச்சுகவார்த்தைகளைப்‌ 
அந்திய பெண்ணாகிய 
உன்னை விலக்கிக்‌ 


நீதி 

பேசும்‌ 
யரஸ்திரீக்கு. 
காப்பதற்காக, 


தீதி 75. ஞானத்தை நோக்கி, தீ என்‌ 
சகோதரி என்றும்‌, புத்தியைப்பார்த்து, 
நீ என்‌ இனத்தான்‌ என்றும்‌ 
சொல்வாயாக. 


மாம்சத்தின்‌ இச்சைக்கு விரோதமான 
எச்சரிப்பு நீதிமொழிகள்‌ புஸ்தகத்தில்‌ 
ஏற்கெனவே 'சொல்லப்பட்டிருக்கிறது. 
தேவனுடைய வார்த்தையே நமக்கு. 
மெய்யான பாதுகாப்பைத்‌ தரும்‌. அதுவே 
நம்மை துன்மார்க்க ஸ்திரீக்கும்‌, 
பரஸ்திரீக்கும்‌. விலக்கிக்‌ காக்கும்‌. 
டய வார்த்தை நம்முடைய 
இருதயத்திலிருக்கும்போது அது நமக்கு 
வழிகாட்டும்‌. அது நம்மைக்‌ காப்பாற்றும்‌. 


"என்‌ மகனே, உன்‌ தகப்பன்‌ 
கற்பனையைக்‌ காத்துக்கொள்‌; உன்‌ தாயின்‌ 
போதகத்தைத்‌ தள்ளாதே. அவைகளை 
எப்பொழுதும்‌ உன்‌ இருதயத்திலே அணிந்து, 
அவைகளை உன்‌ கழுத்திலே கட்டிக்கொள்‌. 
நீ நடக்கும்போது. அது உனக்கு வழிகாட்டும்‌; 
நீ படுக்கும்பே அது உன்னைக்‌ 
காப்பாற்றும்‌; ந்‌ விழிக்கும்‌ போது அது 
உன்னோடே சம்‌ கட்டளையே 
விளக்கு, வெளிச்சம்‌, 
போதகசிட்சையே ஜீவ வழி. அது உன்னைத்‌ 
துன்மார்க்க ஸ்திரீக்கும்‌ இச்சகம்பேசும்‌ 
நாவையுடைய  பரஸ்திரீக்கும்‌ விலக்கிக்‌ 
காக்கும்‌" (நீதி 6:20-24). 


விசுவாசிகள்‌ 
தேவனுடைய 
கீழ்ப்படியவேண்டும்‌. 
வார்த்தைகளைக்‌ காத்துக்கொள்ளவேண்டும்‌. 
அவருடைய கட்டளைகளை நம்மிடத்தில்‌ 
பத்திரப்படுத்தவேண்டும்‌. தேவனுடைய 
பிரமாணமே நம்மை ஆளுகை செய்கிற 
பிரதான பிரமாணமாயிருக்கவேண்டும்‌. 
தேவனுடைய கட்டளைகளையும்‌, 
போதகத்தையும்‌, 

கண்மணியைப்போல்‌  காத்துக்கொண்டால்‌, 
அப்பொழுது. நாம்‌ பிழைப்போம்‌. 
இல்லையென்றால்‌ நாம்‌ மரித்துப்போவோம்‌. 


எல்லோருமே 
ன்‌ 





ழ்‌ நள 
யாய 


நம்முடைய கண்மணியே 
க்குப்‌ பிரதானமானது. 
வந்தாலும்‌, 
கண்மணியைத்தான்‌ பாதிக்கும்‌. 
பாதிக்கப்பட்டால்‌ மொத்த 
க்க 10: ஆண்‌ 
கண்மணியை எல்லா 
பாதுகாத்துக்கொள்ளவேண்டும்‌. 
கர்த்தருடைய 


ip 
கண்ணுக்கு 
அது 
கண்மணி 
கண்ணும்‌ 
நம்முடைய 
காவலோடும்‌ 
தாவீது 
சமுகத்திலே, 
என்னைக்‌. 
16:8) என்று 
நாமும்‌ தாவீதைப்போல 
க்கியத்தைச்‌ சொல்லி 

கர்த்தரிடத்தில்‌ ஜெபிக்கவேண்டும்‌. 


ப்பதால்‌ பார்வையில்‌ நம்முடைய 


பாதுகாக்கிறார்‌ 


ம்மைத்‌ தொடுகிறவன்‌ கர்த்தருடைய 
க்‌ தொடுகிறான்‌ (சக 2:8), 
கர்த்தருடைய பிரமாணம்‌ நமக்கு 
கண்மணியைப்போல முக்கியமானதாயிருக்க 
வேண்டும்‌. கண்மணிக்கு 
சிறிது ஆபத்து வந்தாலும்‌ அது நமக்கு 
பெரிய பாதிப்பைக்‌ கொடுக்கும்‌. தேவனுடைய 
பிரமாணத்தை நாம்‌ சிறிதளவு மீறினாலும்‌, 
நமக்கு ஏராளமான தீங்குகள்‌ வரும்‌. 


தேவனுடைய வார்த்தைகளை 
விரல்களில்‌ கட்டிக்கொள்ள 

அவைகளை நம்முடைய இருதய 
எழுதிக்கொள்ளவேண்டும்‌. 

விரல்களில்‌ மோதிரம்‌ அணிவதுபோல, நாம்‌ 
தேவனுடைய வார்த்தைகளை நம்முடைய 
விரலின்‌ நுனியில்‌ வைத்திருக்கவேண்டும்‌. 
அது நம்முடைய பார்வையில்‌ எப்போதும்‌ 
பட்டுக்கொண்டேயிருக்கவேண்டும்‌. வலது 
கை விரலில்‌ முத்திரை மோதிரம்‌ 
தரித்திருப்பதுபோல, கர்த்தருடைய 
வார்த்தைகளையும்‌, நம்முடைய கரங்களில்‌ 
முத்திரை மோதிரங்களைப்போல 
தரித்துக்கொள்ளவேண்டும்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


விரலில்‌ அணிந்திருக்கும்‌ முத்திரை 
மோதிரம்‌ அதிக முக்கியத்துவமுள்ளது. அது 
ராஜாவின்‌ அதிகாரத்திற்கு அடையாளம்‌. 
தேவனுடைய வார்த்தை நமக்கு மிகவும்‌ 
முக்கியமானது. அது தேவனுடைய 
பிரமாணம்‌. நாம்‌ பேசுவது, கிரியை செய்வது 


கொடுக்கவேண்டும்‌. நம்முடைய ஜீவியத்தில்‌ 
அதற்கு முக்கியத்துவம்‌ கொடுக்கவேண்டும்‌. 


;தயத்தில்‌ 


நம்முடைய இருதயத்தி 
க்கும்‌ 


நினைவுகள்‌ பதிற்‌. 
சிநேகிதர்களின்‌ பெயர்கள்‌, 
அவர்களைப்பற்றிய விவரம்‌ எல்லாமே 
நம்முடைய இருதயத்தில்‌ ப கமம்‌ 
தேவனுடைய வார்த்தைகளை நம்முபை 
இருதய ப எழதக்கொள்ும்து 
மிகவும்‌ 
நமக்கு 
ஆலோசனையும்‌, 
வழிநடத்துதலும்‌ தேவைப்படுகிறது. தேவன்‌ 
தம்முடைய வார்த்தையின்‌ மூலமாகவே 
நம்மோடு பேசுகிறார்‌. 


ஏராளமான 
நம்முடைய 


மக்கு 
லாதன ன்னதா்குகக்‌ 
தேவனுடைய 


நோக்கி, “நீ என்‌ 
புத்தியைப்பார்த்து, “நீ 
இனத்தாள்‌" என்றும்‌ சொல்லவேண்டும்‌. 
(நீதி 73). நம்முடைய சகோதரியை 
நாம்‌ நேசிப்பதுபோல தேவனுடைய 
வார்த்தையையும்‌ நேசிக்கவேண்டும்‌. 
சகோதரியினிடத்தில்‌ நாம்‌ பிரியமாயிருப்பது 
போல, தேவனுடைய வார்த்தையிலும்‌ நாம்‌ 
பிரியமாயிருக்கவேண்டும்‌. நமக்கு நெருங்கிய 
இனத்தாராயிருக்கிறவர்கள்‌, நமக்கு பல 
வழிகளில்‌ உதவியாயிருப்பார்கள்‌. அவர்கள்‌ 
ஆலோசனையும்‌, ஆறுதலும்‌, 
ப்திம்களும சொல்லுவார்கள்‌. 
தேவனுடைய வார்த்தை நம்முடைய 
இத்தாகாயகுககுப்ாதட அந்த 
வார்த்தையின்‌ மூலமாய்‌ நமக்கு 
ஆலோசனைகளும்‌, ஆறுதல்களும்‌, 
புத்திமதிகளும்‌ கிடைக்கும்‌. 


நாம்‌ ஞானத்தை 
சகோதரி" என்றும்‌, 
என்‌ 





ழ்‌ நள 
யாய 


தேவனுடைய வார்த்தையே நம்மை 
வேலியடைத்துப்‌ பாதுகாக்கவேண்டும்‌. 
கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய 
இருதயத்தில்‌ நிரம்பியிருக்கும்போது, அங்கு 
வேறு தீயசிந்தனைகளுக்கு இடமிருக்காது. 
தேவனுடைய வார்த்தை நம்மைப்‌ 
பாதுகாப்பதினால்‌, இச்சக வார்த்தைகளைப்‌ 
பேசும்‌ அந்நிய பெண்ணாகிய பரஸ்திரீக்கு 
நம்மை விலக்கிக்‌ காத்துக்கொள்ளலாம்‌. 
பாவங்களுக்கு 
நாம்‌ கர்த்தரை 
பற்றிக்கொள்ளும்போது, 
கர்த்தருடைய கரத்திலிருந்து சத்துருவால்‌ 
நம்மை பிரிக்க முடியாது. 


காமவிகார 


புத்தியீன வாலிபன்‌ 
நீதி 7:67 


நீதி 70, நான்‌. 
ஜன்னலருகே தின்று, 
வழியாய்ப்‌ பார்த்த போது, 


நீதி 77. 
வாலிபருக்குன்னே. 
வாலிபனைக்கண்டு. 
கவனித்தேன்‌. 


வேசித்தன பாவத்திற்கு விரோதமாக 
எச்சரிப்பு சொல்லப்படும்போது, புத்தியில்லாத 
ஒரு வாலிபனைப்பற்றி இங்கு 
எடுத்துக்காட்டாகச்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
இவன்‌ வியார பாவத்தில்‌ விழந்து 
சீரழிந்துபோனான்‌. இவன்‌ ஒரு வாலிபன்‌ 
அதேவேளையில்‌ இவன்‌ புத்தியில்லாத 
வாலிபன்‌ இவனால்‌ இச்சக 
வார்த்தைகளைப்பேசும்‌ ஸ்திரீக்கு தன்னை 
விலக்கிக்‌ காத்துக்கொள்ள முடியவில்லை. 
பரஸ்திரீயின்‌ 
தன்னுடைய 
'சிக்கிக்கொள் கிறான்‌. 
கண்ணியிலிருந்து இந்த 

வாலிபனால்‌ விடுதலை பெறமுடியவில்லை. 
புத்தியீனர்கள்‌. கர்த்தருடைய 
வார்த்தைக்கு செவிகொடுக்கமாட்டார்கள்‌. 
பாவத்தை பரியாசம்பண்ணுவார்கள்‌. 


பேதையர்களாகிய 


ஏரு புத்தியீன 
அவனைக்‌ 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பாவத்திற்கு விரோதமாக விலகி 
ஜீவிக்கமாட்டார்கள்‌. வேசிகளைப்பற்றிய 
எச்சரிப்பு ஞானிகளுக்கும்‌, புத்திமான்களுக்கும்‌ 
சொல்லப்படுவதுபோல, பேதைகளுக்கும்‌, 
புத்தியீனருக்கும்‌ சொல்லப்படுகிறது. 
வாலிபருக்கு எச்சரிப்பு கொடுக்கப்படுவதுபோல, 
வாயதானவருக்கும்‌ எச்சரிப்பு 
கொடுக்கப்படுகிறது. 
பரஸ்திரீ 
வார்த்தைகளினால்‌ புத்தியில்லாத 
வாலிபர்களை, தன்னுடைய வலையில்‌ 
மிகவும்‌ எளிதாக பிடித்துக்கொள்கிறார்கள்‌. 
அவளுடைய பார்வையும்‌, பேச்சும்‌ பாவம்‌. 
நிரம்பியதாகவும்‌, இச்சகம்‌ நிரம்பியதாகவும்‌ 
இருக்கிறது. புத்தியில்லாத வாலிபர்கள்‌ 
பரஸ்திரீயின்‌ அழகிலும்‌, அவளுடைய இச்சக 
மாம்ச 
பார்வையிலும்‌ 
ஜீவனைக்‌ 
கெடு்தப்போடுகறார்கள்‌ புத்திமீனமான. 
வாலிபனைப்பற்றிய செய்தி, இங்கு ஒரு 
உவமையாக சொல்லப்பட்டாலும்‌, 
இதைப்போன்ற உண்மை சம்பவங்கள்‌ இந்தப்‌ 
பிரபஞ்சத்தில்‌ ஏராளமாய்‌ நடைபெறுகிறது. 


தன்னுடைய. இச்சக 


நடந்துபோனான்‌ 
நீதி 7:89. 


நீதி 7:8. அவன்‌ மாலைமயங்கும்‌ 
அஸ்தமன நேரத்திலும்‌, இரவின்‌: 
இருண்ட அத்தகாரத்திலும்‌, 


தீதி. அவன்‌ இருக்கும்‌ சந்துக்கடந்த 


ன்று, அவன்‌ 
தலால்‌ நட த்‌ 


சாலொமோன்‌ சமஸ்த இஸ்ரவேலுக்கும்‌ 
ராஜாவாகமிருந்தபோது, அவர்‌ நீதியுள்ள 
நியாயாதிபதியாக தன்னுடைய ஜனங்களை 
நியாயம்‌ விசாரித்தார்‌. தன்னுடைய 
தேசத்தின்‌ பிரஜைகள்‌ எல்லோரையும்‌ 
சாலொமோன்‌ கவனித்துப்‌ பார்ப்பது வழக்கம்‌. 
அதன்‌ பிரகாரமாகவே சாலொமோன்‌ தன்‌ 
வீட்டின்‌ ஜன்னலருகே நின்று, பலகணி 
வழியாம்‌, ஒரு புத்திமீன்‌ வாலிபனை 
கவனித்துப்‌ பார்க்கிறார்‌. 





i= FTE 
TT 


இந்த. 
விவரிக்கும்போது, 
நீதியுள்ள 
கொள்ளாமல்‌, ஒரு 
ஒரு தீர்க்கதரிசியா 


சம்பவத்தைப்பற்றி 
சாலொமோன்‌ தன்னை 
நியாயாதிபதியாகக்‌ காண்பித்துக்‌ 
ஊழியக்காரராகவும்‌, 
ஈகவும்‌ காண்பிக்கிறார்‌. 
தீர்க்கதரிசிகள்‌ ஜாமக்காரரைப்போல 
எச்சரிப்பின்‌ சத்தத்தைச்‌ சொல்லுவார்கள்‌. 
அதுபோலவே சாலொமோனும்‌ பரஸ்திரீமினால்‌ 
வரும்‌ ஆபத்துக்களை வாலிபருக்கு 
எச்சரிப்பாய்ச்‌ சொல்லுகிறார்‌. சாத்தானுடைய 
தந்திரங்களை நாம்‌ அறிந்திருக்கவேண்டும்‌. 
அப்போதுதான்‌ நம்முடைய ஜீலியத்தின்‌ 
பலவீனமான பகுதி எது என்பது நமக்குத்‌ 
தெரியவரும்‌. அந்தப்‌ பகுதிக்கு. நாம்‌ 
இரட்டிப்பான காவலைப்போடவேண்டும்‌. 


மாம்ச. இச்சையினால்‌ வரும்‌ 
சோதனையும்‌, விபசார பாவமும்‌, வேசித்தன 
ம்‌... வயோதிகருக்கு வருவதைவிட 


(தீமோ 2:22) என்று சொல்லுகிறார்‌. 
வாலிபர்கள்‌. வேசித்தன பாவத்திற்கு 
விரோதமாக தங்களை விசேஷித்த வழிகளில்‌ 
வேலியடைத்துக்‌ காத்துக்கொள்ளவேண்டும்‌. 


வாலிபர்கள்‌ 
விவேகழுமுள்ளவர்களாயிருக்க வேண்டும்‌. 
புத்திமீன வாலிபன்‌ விபசார பாவத்தில்‌ 
எளிதாக சிக்கிக்கொள்வான்‌. அவன்‌ இந்த 
உலகத்தில்‌ எந்தவிதமான குறிக்கோளும்‌, 
நோக்கமுமில்லாமல்‌ ஜீவிக்கிறான்‌.  மாம்சமே 
இவனை ஆளுகை செய்கிறது. தேவனுக்கு 
பயப்படும்‌ பயம்‌ இவனிடத்தில்‌ இல்லை. 
கர்த்தர்‌ கொடுக்கும்‌ ஞானத்தையும்‌ இவன்‌ 
'பெற்றுக்கொள்ளவில்லை. இப்படிப்பட்டவர்கள்‌ 
நடுக்கடலில்‌ மாலுமியில்லாமல்‌ தத்தளிக்கிற 
படகைப்போன்றவர்கள்‌. தேவனுடைய வசனம்‌ 
இவர்களை ஆளுகை செய்வதுமில்லை, 
வழிநடத்துவதுபில்லை. 


ஞானமும்‌ 


வாலிபரோடு 
ஒட்டிக்கொள்வார்கள்‌. 
அவர்கள்‌ சோம்பேறியாக பொழுதைப்‌ 
போக்குகிறவர்கள்‌. உருப்பபடியான 
வேலைகள்‌ எதையும்‌ செய்யமாட்டார்கள்‌. 
வீணாய்ப்‌ பொழுதைப்போக்குகிறவர்கள்‌, 
உதாரிகளாக, ஊர்‌ சுற்றித்திரிவார்கள்‌. 


புத்தியீன 
தீயசிநேகிதர்கள்‌ 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இவர்கள்‌ உருப்படாதவர்கள்‌. 
வாலிபன்‌: ம்‌ 
நேரத்திலும்‌, 
அந்தகாரத்திலும்‌, 
நடந்துபோகிறான்‌. 
ஒரு செய்யாமல்‌ 
சும்மாயிருக்கிறவன்‌,, ள்‌ 
அந்தகாரத்தில்‌, இருளின்‌ கிரியைகளை 
நடப்பிக்கிறான்‌. இவன்‌ இருளின்‌ மகன்‌. 
்‌ வெளிச்சத்திற்கு 


வேசியின்‌ வீட்டு வழியாய்‌ 


சத்துருவாயிருக்கிறான்‌. 
திரட்சியும்‌, 
சாங்கோபாங்கமுமாகிய 
சகோதரியான சோதோமின்‌ அக்கிரமம்‌" 
(எசே 16:49) சோம்பேறியாய்‌ 
சும்மாயிருக்கிறவர்கள்‌ சாத்தானுக்கு 
அடிமைகளாகயிருப்பார்கள்‌. புத்தியீன. 
வாலிபன்‌ இரவின்‌ இருண்ட அந்தகாரத்தில்‌ 
நடக்கிறான்‌. இரவின்‌ பிள்ளைகள்‌, இருளின்‌ 
ள, அந்தகாரத்தில்‌ நடப்பிப்பார்கள்‌ 
மாலை மயங்கும்‌ அஸ்தமன நேரத்திலேயே 
தங்கள்‌ அந்தகார கிரியைகளை செய்ய 
ஆரம்பித்துவிடுவார்கள்‌. 


-புத்திமீன வாலிபன்‌ பரஸ்திரீயிருக்கும்‌ 
சந்துக்கு அடுத்த தெருவில்‌ சென்று, அவள்‌ 
வீட்டு வழியாய்‌ நடந்துபோகிறான்‌. 
அவளுடைய வீட்டில்‌ தனக்கு சந்தோஷமும்‌, 
நிம்மதியும்‌ கிடைக்கும்‌ என்று நினைக்கிறான்‌. 
அவளுடைய வீடு ஒரு சிறைச்சாலையைப்‌ 
போன்றது என்பது இந்த வாலிபனுக்குத்‌ 
தெரியவில்லை. 


கெர்வமும்‌, காரத்‌ 
இன்கா 


இவைகளே உன்‌ 


உன்‌. வழியை. பஸஸ்திரீக்கு 
தூரப்படுத்து, அவளுடைய வீட்டின்‌ வாசலை 
கிட்டிச்சேராதே (நீதி 5:89) என்று 
வாலிபருக்கு உபதேசம்‌ 
கொடுக்கப்பட்டிருக்கிறது. புத்திமீன 
வாலிபனோ இந்த உபதேசத்திற்குக்‌ 
கீழ்ப்படியாமல்‌, அவளுடைய வீட்டின்‌ 
வாசலைக்‌ கிட்டிச்சேருகிறான்‌. 


தந்திரமனமுன்ன ஒரு ஸ்திரீ 
நீதி 7110-12 


நீதி 700, அப்பொழுது இதேர, 
வேசியின்‌ ஆடையாபரணத்தரித்த 
தத்திரமனமுன்ன ஒரு ஸ்திரீ அவனுக்கு 
எதிர்ப்பட்டாள்‌.. 





ழ்‌ நயனா நீதிமொழிக 
ராரா 


நீதி 7:11. அவன்‌ வாயாடி.யும்‌ 
அடங்காதவளுமான வன்‌; அவன்‌ 
கால்கள்‌ வீட்டிலே தரிக்கிறதில்லை. 


நீதி 742. சிலவேனை வெளியிலி. 
ருப்பான்‌, சிலவேளை வீதியிலிருப்பான்‌, 
சந்துகள்‌ தோறும்‌ பதிவிருப்பாள்‌.. 


புத்திமீன வாலிபனை மயக்குகிற ஸ்திரீ 
ஒரு வேசியோ அல்லது பரஸ்திரீயோ அல்ல 
இவள்‌ திருமணமான ஒரு ஸ்திரீ. இவளை 
டக்‌ ன சொல்லமுடியாது 


இவளுக்‌। . 
பயனால்‌ வெளியார்லைக்கு 
ஒரு திருமணமான ஸ்திரீயைப்போலவே 
இருக்கிறாள்‌. ஆனால்‌ இவளுடைய 
உள்ளத்திலோ  பரஸ்திரீமின்‌ சுபாவம்‌ 
நிரம்பியிருக்கிறது. இவள்‌ வேசியின்‌ ஆடை 
ஆபரணம்‌ தரித்திருக்கிறாள்‌. இவள்‌ அதிக 
தந்திரமனமுள்ள ஒரு ஸ்திரீ. 
இவள்‌ இருக்கும்‌ 
புத்திமீன்‌ வாலிபன்‌ 
இவளோ தந்திரமனமுள்ள ஒரு ஸ்திரீ, 
வாலிபர்களை மயக்கும்‌. 
வித்தைகளெல்லாவற்றையும்‌ இவள்‌ அறிந்து 
வைத்திருக்கிறாள்‌. தன்னுடைய மாம்சத்தின்‌ 
இச்சைகளை பூர்த்தி 
செய்துகொள்ள வேண்டும்‌ என்பதுதான்‌ 
இவளுடைய விருப்பம்‌. இவளுடைய இருதயம்‌ 
அசுத்தமானது. எல்லாவிதமான 
தீயசபாவங்களும்‌ இவளிடற்தில்‌ 
காணப்படுகிறது. இவள்‌ வாயாடியும்‌ 
அடங்காதவளுமானவள்‌. இவளுடைய 
கால்கள்‌ வீட்டிலே தரிக்கிறதில்லை. 

, தந்திரமனமுள்ள ஸ்திரீ 
வார்த்தைகளைப்‌ பேசுகிறாள்‌. 
பேசி தன்னுடைய 
நிறைவேற்றுகிறாள்‌. இவளிடத்தில்‌ 

ஆணவமும்‌, கர்வமும்‌. தலைக்கனமும்‌ 
இருக்கிறது. இவளுக்கு யாரும்‌ ஆலோசனை 

யாருடைய 

கேட்கமாட்டாள்‌. 

ஒரு புருஷன்‌ இருக்கிறான்‌. 

வேசித்தனம்‌ அவனுக்கும்‌ 

இவளுடைய பெற்றோரோ, 

இவளுக்கு நல்ல 

சொன்னாலும்‌, இவள்‌ 

அவற்றிற்கு செவிகொடுக்கமாட்டாள்‌. இவள்‌ 
பேலியாளின்‌ மகளாயிருக்கிறாள்‌. 


வீட்டு வழியாய்‌. 
நடந்துபோகிறான்‌. 


இச்சக 
சாதுரியமாய்ப்‌ 


இச்சையை 


PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மாற்றிக்கொள்வாள்‌. வீட்டுவேலை எதையும்‌ 
சரியாக கவனிக்கமாட்டாள்‌. வீட்டைத்தலிர 
மற்ற எல்லா இடங்களுக்கும்‌ சுற்றி 
அலைந்து, கொண்டிருப்பாள்‌. 
காட்டுமிருகங்கள்‌, தன்னுடைய இரைக்காக 
பதிவிருப்பதுபோல, இவளும்‌ சந்துகள்‌ 
தோறும்‌ வாலிபர்களுக்காக பதிவிருக்கிறாள்‌. 


அவனை 
இணங்கப்பண்ணினாள்‌. 


நீதி 7 : 18-21 


நீதி 748. அவன்‌ அவனைப்‌ பிடித்து 
முத்தஞ்செய்து, மூகம்‌  நாணாமல்‌ 
அவனைப்‌ பார்த்து: 


நீதி 7:14. சமாதான பலிகள்‌ என்மேல்‌ 
சுமந்திருத்தது, இன்றைக்குத்தான்‌ என்‌ 
பொருத்தனைகளை நிறைவேற்றினேன்‌. 


நீதி 7:15. ஆதலால்‌, நான்‌ உன்னைச்‌. 
சந்திக்கப்‌ புறப்பட்டு, உன்‌ முகத்தை 
ஆவலோடு தேடினேன்‌; இப்பொழுது 
உன்னைக்‌ கண்டுபிடித்தேன்‌. 


தீதி 746. என்‌ மஞ்சத்தை இரத்தின 
கம்பனங்கனாலும்‌, எகிப்துதேசத்து 
விசித்திரமான மெல்லிய 
வஸ்திரங்கனாலும்‌ சிங்காரித்தேன்‌. 


நீதி 7:07. என்‌ படுக்கையை வெள்ளைப்‌ 
 போனத்தாலும்‌ சத்தனத்தாலும்‌ 
இலவங்கப்பட்டையாலும்‌ வாசனை 
கட்டினேன்‌. 


நீதி 708. வர விடியற்காலம்‌ 
வரைக்கும்‌  சம்போகமாயிருப்போம்‌, 
இன்பங்களினால்‌ பூரிப்போம்‌. 


நீதி 718. புருஷன்‌ வீட்டிலே இல்லை, 
தூரப்பிரயாணம்‌ போனான்‌. 





ழ்‌ ளான 
யாய 


நீதி 720, பணப்பையைத்‌ 
கையிலே. 'கொண்டுபோனான்‌, 
குறிக்கப்பட்ட நானிலே வீட்டுக்கு. 
வருவான்‌ என்று சொல்லி, 


நீதி 701 தன்‌ மிகுதியான இனிய 
சொற்களால்‌ அவனை வசப்படுத்தி, 
தன்‌ உதடுகளின்‌ மதுரவாக்கினால்‌ 
அவனை இணங்கப்பண்ணினான்‌. 


தன்‌ 


தந்திரமனமுள்ள 
புத்திமீன வாலிபன்‌ 
அறிமுகமான வனாகயிருக்கலாம்‌. 
இவளுடைய 
தமல்‌ 
எதிர்ப்படுகி| 
கவ்வு ந்திய அல்ல 
தந்திரமனமுள்ளவள்‌. பை, 
இருந 'சதிஆலோசனை 
நிரம்பிமிருக்கிறது. இவள்‌ திட்டமிட்டு அந்த 
வாலிபனை சந்திக்கிறாள்‌ இவளோ 
சந்துகள்தோறும்‌ பதிவிருக்கிறவள்‌. இவள்‌ 
ler mfr pre ஒரு இரை 
தன்னைத்தேடி வரும்போது, அவள்‌ அந்த 
இரையை விட்டு வைக்கமாட்டாள்‌. 


வேசிஆபரணம்‌ தரித்த தந்‌; 

இந்த ஸ்தர்க்கு. பத்தின வா 

எல்லா கண்‌ தெரநதுக்கிறது 

அவனுடைய அங்க அசைவுகள்‌ 

எல்லாவற்றையும்‌ இவள்‌ 

tn தந்திரமனமுள்ள 
புத்தியீ 


கண்ணியமுள்ள 
மற்ற வாலிபர்களைப்‌ 
முத்தம்‌ செய்யமாட்டார்கள்‌. 


தந்திரமனமுள்ள இந்த ஸ்திரீ, அந்த 
வாலிபனைப்‌ பிடித்து முத்தம்‌ செய்வதோடு, 
அவனோடு முகம்‌ நாணாமல்‌ பேசுகிறாள்‌. 
தன்னோடு வேசித்தனம்பண்ண வருமாறு 
அவனை அழைக்கிறாள்‌. தன்னுடைய 
வீட்டைப்பற்றியும்‌, தன்னுடைய 
படுக்கையைப்பற்றியும்‌ அவனுக்கு ஆசை 
வார்த்தைகளைச்‌ சொல்லுகிறாள்‌. அவனை 
மயக்குகிறாள்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பேசுகிறாள்‌ (நீதி 711415). 


வாலிபனிடம்‌. 
படுக்கையையும்‌ 


தன்னுடைய 
ஆசை 
வர்ணித்துச்‌ 


த. 
மஞ்சத்தையும்‌, 
வார்த்தைகளினால்‌ 
சொல்லுகிறாள்‌. “என்‌ மஞ்சத்தை இரத்தின 
கம்பளங்களாலும்‌, எகிப்துதேசத்து 
விசித்திரமான மெல்லிய வஸ்திரங்களாலும்‌ 
சிங்காரித்தேன்‌. என்‌ படுக்கையை 
வெள்ளைப்போளத்தாலும்‌ சந்தனத்தாலும்‌ 
இலவங்கப்பட்டையாலும்‌ வாசனை கட்டினேன்‌" 
(நீதி 7467) என்று தன்னுடைய 
படுக்கையைப்பற்றி பெருமையாய்ப்‌ பேசுகிறாள்‌. 
தன்னுடைய மஞ்சத்தையும்‌, படுக்கையையும்‌ 
அவனோடு பங்கிட்டுக்கொள்வதற்கு ஆசை 
வார்த்தைகளைச்‌ சொல்லுகிறாள்‌. 

இந்த ஸ்திரீ புத்திமீன வாலிபனிடத்தில்‌ 
சொல்லும்போது, “சமாதான பலிகள்‌ என்மேல்‌ 
சுமந்திருந்தது' (நீதி 744) என்றும்‌. 
சொல்லுகிறாள்‌. கர்த்தர்‌ தங்களை 
அதிகமாய்‌  ஆசீர்வதித்திருப்பதற்காகவும்‌, 
தாங்கள்‌ அதிக 
சந்தோஷமாயிருப்பதற்காகவம்‌, இஸ்ரவேல்‌ 
ஜனங்கள்‌ சமாதான பலிகளை செலுத்துவது 
வழக்கம்‌. இந்த ஸ்திரீ சமாதான பலிகளின்‌ 
பொருத்தனைகளை, இன்றைக்கு 
நிறைவேற்றியதாக சொல்லுகிறாள்‌. இதனால்‌ 
இவள்‌ தரித்திரமுள்ள ஸ்திரீ அல்ல என்பதும்‌, 
ஐசுவரியம்‌ 


தெளிவாகிறது. 
சமாதான 


வாலிபனிடத்தில்‌ 
ரகக இந்த ஸ்திரீ சமாதான 
பலிகளைப்பற்றிச்‌ சொல்லுகிறாள்‌. தனக்கு 
அவனுடைய பணம்‌ பில்லை. 
என்பதையும்‌, அவன்‌ மாத்திரம்‌ தனக்கு 
போகும்‌ என்பதையும்‌. இந்த ஸ்திர இதன்‌ 
மூலமாய்‌ அவனுக்குத்‌ தெரியப்படுத்துகிறாள்‌. 





ழ்‌ நள 
யாய 


பிரகாரத்தில்‌ 

ஆராதனை 

சர்வவல்லமையுள்ள 

வேண்டிய பொருத்தனைகளையெல்லாம்‌ 
நிறைவேற்றிபிரக்கிறாள்‌....... தன்னுடைய 
பாவங்கள்‌ எல்லாம்‌ 
மன்னிக்கப்பட்டிருப்பதினால்‌, தான்‌ புதிய 
பாவத்தை செய்வதற்கு 
ஆயத்தமாயிருக்கிறாள்‌. தன்னுடைய 
பாவத்தை செய்வதற்கு, தன்னுடைய 
தெய்வபக்தியை ஒரு கருவியாகப்‌ 
பயன்படுத்துகிறாள்‌. தெய்வபக்தியின்‌ நிழலில்‌ 
துணிகரமாய்ப்‌ பாவம்‌ செய்கிறவர்கள்‌ 
கர்த்தருடைய ஆக்கினைத்தீர்ப்புக்குத்‌ 
தப்பிக்கமாட்டார்கள்‌. 


பரிசேயர்கள்‌ 
பார்க்கவேண்டுமென்பதற்காக 
ஜெபம்பண்ணுவது வழக்கம்‌. 
தந்திரமான 
நிறைவேற்றுவதற்காக 
தீயதிட்டங்களைத்‌ 
வார்த்தைகளையும்‌ சாதுரிய 
வார்த்தைகளையும்‌ பேசுவார்கள்‌. சமாதான 
பலிகளில்‌ ஆடுகள்‌ பலியாகச்‌ செலுத்தப்படும்‌. 
மோசேயின்‌ பிரமாணத்தின்படி. 
சமாதானபலியாக செலுத்தப்படும்‌ ஆட்டின்‌ 
ஒரு பங்கு, செலுத்துகிறவருக்குத்‌ திரும்பக்‌ 
கொடுக்கப்படும்‌. பலிசெலுத்துகிறவர்‌, 
தன்னுடைய குடும்பத்தாரோடும்‌,, 
சிநேகிதரோடும்‌, அதை சமைத்து விருந்து 
பரிமாறுவது வழக்கம்‌. “சமாதானபலியாகிய 
ஸ்தோத்திர பலியின்‌ மாம்சமானது. 
செலுத்தப்பட்ட அன்றைய தினமே. 
புசிக்கப்படவேண்டும்‌” (லேவி 7:15). 


பிறர்‌ 
நீண்ட நேரம்‌. 
தங்களுடைய 
'சனைகளை 
அவர்கள்‌ 


தீட்டுவார்கள்‌. ஆசை 


of 


சந்தோஷமாக. 
வேண்‌। இவள்‌ ஆசைப்படுகிறாள்‌. 
இதற்காக இந்த ஸ்திரீ, புத்தியீன வாலிபனிடம்‌, 
சமாதான பலிகளைப்பற்றிச்‌ சொல்லுகிறாள்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தன்ன வொருத்தளனைகளை. 
இன்றைக்குத்தான்‌. நிறைவேற்றினேன்‌ 
என்றும்‌ சொல்லுகிறாள்‌. அதைத்‌ தன்னோடு 
சேர்ந்து புசிப்பறற்காக, அவள்‌ அந்த 
வாலிபனைத்தேடுகிறாள்‌. அவனை சந்திக்க 
புறப்பட்டு வந்திருக்கிறாள்‌. அவனுடைய 

ஆவலோடு தேடி இப்போது 
அவனைக்‌ கண்டுபிடித்திருக்கிறாள்‌. 


தந்திரமனமுள்ள இந்த ஸ்திரீ புத்தியீன 
வாலிபனிடம்‌ இச்சக வார்த்தைகளைப்‌ 
பேசுகிறாள்‌. மற்ற எல்லோரைப்‌ பார்க்கிலும்‌ 
இந்த வாலிபன்மீது தனக்கு _ 
அக்கரையும்‌, ஆசையும்‌ 
காண்பித்துக்கொள்கிறாள்‌. 
வீட்டில்‌ விருந்து சாப்பாடு இருப்பதாகவும்‌, 
அதைப்‌ புசிப்பதற்கு இவனை அழைக்க 


நேசசிநேகிதன்‌ 
காண்பித்துக்கொள்கிறாள்‌. 


மேஜையில்‌ விருந்து போஜனங்களை 
பரிமாறுவது வழக்கம்‌. ஆனால்‌ இவளோ 
விருந்தைப்பற்றிச்‌ சொல்லிவிட்டு, 
தன்னுடைய மஞ்சத்தின்‌ சிறப்பைப்பற்றியும்‌ 
சொல்லுகிறாள்‌. விருந்து புசித்த பின்பு, 
தன்னுடைய மஞ்சத்தில்‌ தன்னோடு அவனும்‌ 
சேர்ந்து, இன்பமாய்ப்‌ படுத்திருக்க 
வேண்டுமென்று அவனை அழைக்கிறாள்‌. 
இவள்‌ தன்னுடைய மஞ்சத்தை இரத்தின 
கம்பளங்களாலும்‌, எகிப்து தேசத்து 
விசித்திரமான மெல்லிய வஸ்திரங்களாலும்‌ 
சிங்காரித்திருக்கிறாள்‌. 


தன்னுடைய படுக்கை அறையில்‌ 
அநேக வாசனை திரவியங்களைத்‌ தெளித்து, 
அதை நறுமணமுள்ளதாக 
மாற்றியிருக்கிறாள்‌. தன்னுடைய படுக்கையை 
வெள்ளைப்போளத்தாலும்‌, சந்தனத்தாலும்‌, 
இலஙங்கப்பட்டையாலும்‌ 
கட்டிமிருக்கிறாள்‌. 
வரைக்கும்‌. 
இன்பங்களினால்‌ பூரிப்போம்‌' 
என்று அவனுக்கு ஆசை வார்த்தைகளைச்‌ 
சொல்லி அழைக்கிறாள்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


அன்பு என்னும்‌ வார்த்தை 
பரிசுத்தமானது. அது கத்தத்‌ 
வார்த்தை. இந்த ஸ்திரயோ பரலோகத்தின்‌ 
வார்த்தையினால்‌ தன்னுடைய மாம்சத்தின்‌ 
இச்சையை விவரிக்கிறாள்‌. 
புத்தியீன வாலிபனிடம்‌, 
இல்லை" என்று 
மூணபிரெய பாஷையில்‌, 
“நல்லவன்‌ வீட்டிலே 
பொருள்படுமாறு எழுதப்பட்டிருக்கிறது. இவள்‌ 
தன்‌ புருஷனை, புருஷன்‌ என்று 
அழைக்காமல்‌, நல்லவன்‌ அல்லது 
குடும்பத்தலைவன்‌ அல்லது குடும்பத்தைப்‌ 
ன்‌ என்று சொல்லுகிறாள்‌. 
நல்லவனிடத்தில்‌ இவளுக்குப்‌ 
பிரியமில்லை. அந்த வாலிபனிடத்தில்தான்‌ 
இவளுக்குப்‌ பிரியம்‌ இருக்கிறது. 


இவளுடைய புருஷன்‌ தூரப்பிரயாணம்‌: 
போயிருக்கிறான்‌. அவன்‌ குறிக்கப்பட்ட 
நாளில்தான்‌ வீட்டிற்குத்‌ திரும்பி வருவான்‌ 
திடீரென்று வரமாட்டான்‌. ஆகையினால்‌. 
புத்திமீன வாலிபன்‌ தன்னுடைய வீட்டிற்கு 
பயமில்லாமல்‌ வரலாம்‌ என்று ஆசை 
வார்ததைகளைச்‌ சொல்லி இவனை 
அழைக்கிறாள்‌. ன்‌ 


நன்‌ கை 

கொண்டுபோயிருக்கிறான்‌. 

பணத்தினால்‌ 

பொருட்களையெல்லாம்‌ 

வருவதற்கு அநேக நாட்கள்‌ 

ஆகையினால்‌ குறிக்கப்பட்ட நாளுக்கு 

முன்பாக அவனால்‌ வீட்டிற்கு வரமுடியாது. 
தந்திரமனமுள்ள இந்த  ஸ்திரீக்கு, 

தன்னுடைய புருஷனிடத்தில்‌ மதிப்பும்‌ இல்லை 

மரியாதையும்‌ இல்லை. அவன்‌ தன்னை 

கவனிக்காமல்‌ எப்போதும்‌ தூரதேசத்திற்கு. 

பிரயாணம்‌ போய்விடுகிறான்‌ என்று. 

புருஷனைப்பற்றி, 

முறையிடுகிறாள்‌ 


மோசமான. 
சொல்லிக்கொள்வதற்தம்‌ 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அவளுக்குப்‌ பின்னே போனான்‌ 
நீதி 7:22,23 


நீதி 722, உடனே அவன்‌ அவன்‌: 
பின்னே சென்றான்‌; ஒரு மாடு 
அடிக்கப்படும்படி செல்வதுபோதூம்‌, ஒரு 
மூடன்‌ விலங்கிடப்பட்டு தண்டனைக்குப்‌ 
போவது போலும்‌, 


நீதி 759. ஒரு குருவி தன்‌ பிராணனை: 
வாங்கும்‌ கண்ணியை அறியாமல்‌ அதில்‌ 
விழத்தீ விரிக்கிறதுபோலும்‌, 
அவளுக்குப்‌ பின்னே போனான்‌; அம்பு. 
அவன்‌ சரலைப்‌ பினத்தது. 


புத்திமீன வாலிபனுக்கு என்னென்ன 
ஆசை வார்த்தைகளைச்‌ சொல்லவேண்டுமோ 
அவையெல்லாவற்றையும்‌ இந்த ஸ்திரீ 
சொல்லுகிறாள்‌. தன்னுடைய இச்சக 
வார்த்தைகளினால்‌ அவனை மயக்குகிறாள்‌. 
முடிவில்‌ அந்த வாலிபன்‌ அவளுடைய 
வார்த்தைக்கு மமங்குகிறான்‌. 


பேதமையின்‌ காலமாயிருக்கிறது. 


புத்தியீன வாலிபனால்‌. 
எதிர்த்து நிற்க முடியவில்லை. அந்த ஸ்திரீ 
இச்சக வார்த்தைகளைப்‌ 

இவனுடைய மனச்சாட்சி 

அளவு 


தீமைக்கு 


மிகுதியான இனிய சொற்களினால்‌ அவனை 


வசப்படுத்துகிறாள்‌.. 
மதுரவாக்கினால்‌. 


இணங்கப்பண்ணுகிறாள்‌ 


உதடுகளின்‌ 
அவனை 


தன்‌ 





ழ்‌ நள 
ஈயா 


புத்திமீன வாலிபனால்‌ 
செவிகளை  வேலியடைத்து. 
முடியவில்லை. அந்த ஸ்திரீ 
இனிய சொற்களையும்‌, 
மதுரவாக்குகளையும்‌ பேசும்போது, அவற்றை 
கேட்காமல்‌ இவனால்‌ சும்மாயிருக்க 
முடியவில்லை. அவளுடைய  இச்சக 
வார்த்தைகளுக்குச்‌  செவிகொடுக்கிறான்‌. 
முடிவில்‌ அவளுடைய கண்ணியில்‌ 
சிக்கிக்கொள்கிறான்‌ 


பின்னே செல்லுகிறான்‌. 

பரிதாபமான நிலமையைப்பற்றி 

வசனங்களில்‌ விவரிக்கப்பட்டிருக்கிறது. இவன்‌ 
வாலிபன்‌. ஒரு மாடு 
ம்‌ செல்வதுபோல அந்த 

பின்பாக 

தன்னுடைய அழிவை நோக்கி 

பின்பற்றுகிறான்‌. தனக்கு 

நியமிக்கப்பட்டிருக்கிறது 


போலவும்‌, அவன்‌ அவளுக்குப்‌ பின்னே 
போகிறான்‌. 


புத்திமீனமான 
மார்க்கவச மில்லாமல்‌ 

போவதுபோல போகிறான்‌. த்தத்‌ 
ஏற்படும்‌ காயம்‌, இவனுடைய வறுக்கே 
ஆபத்தாய்‌ முடியும்‌. இந்த வாலிபன்‌ அந்த 
ஸ்திரீக்குப்‌ பின்னால்‌ போகும்போது. அம்பு 
அவன்‌ ஈரலைப்‌ பிளக்கிறது. தன்னுடைய 
ஆபத்தை உணராமலேயே ஆபத்தில்‌. 
சிக்கிக்கொள்கிறான்‌. தன்னுடைய அழிவை 
நோக்கிப்போகிறான்‌. தனக்கு அழிவும்‌, 
மரணமும்‌ காத்திருக்கிறது 
தெரியவில்லை. 

வேகமும்‌ தீவிரமும்‌ இருக்கிறது. 
தீவிரமெல்லாம்‌, இவனுக்கு 

அழிவைக்‌ கொடுக்கிறது. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அவன்‌ பாதையிலே மயங்கித்‌ 
திரியாதே 
நீதி? : 24-27 


தீதி 7:24. ஆதலால்‌ பின்னைகளே, 
எனக்குச்‌ செவிகொடுங்கள்‌; என்‌ 
வார்த்தைகளைக்‌ 


நீதி 725. உன்‌ இருதயம்‌ அவன்‌ 
வழியிலே சாயவேண்டாம்‌; அவன்‌: 
பாதையிலே மயங்கித்‌ திரியாதே. 


நீதி 728. 
காயப்படுத்தி, 
பலவான்கன்‌ 


கொலைசெய்தாள்‌. 


அவன்‌ அநேகரைக்‌ 
விழப்பண்ணினான்‌; 
அநேகரைக்‌ 


நீதி 727. அவன்‌ வீடு 
பாதானத்துக்குப்போம்‌ வழி; அது மரண 
அறைகளுக்குக்‌ கொண்டுபோய்விடும்‌. 


பரஸ்திரீமினிடத்தில்‌ 
சிக்கிக்கொள்கிறவனுக்கு எப்படிப்பட்ட அழிவு 
வரும்‌ என்பதுபற்றி, புத்திமீன்‌ வாலிபனுடைய 
மில்‌ விரிவாகச்‌ 
ப்பட்டிருக்கிறது. நாம்‌ தேவனுடைய 
செவிகொடுக்கவேண்டும்‌. 


செவிகொடுக்கக்கூடாது. 

உதடுகளின்‌ மதுரவாக்கினால்‌ 

மயங்கிப்போகாமலிருக்க வேண்டுமென்றால்‌, 

இவளுடைய வார்த்தைகளுக்கு நம்முடைய 
அடைத்துக்கொள்ளவேண்டும்‌. 

த்தை வார்த்தைக்கு 

செவிகொடுக்கவேண்டும்‌ (நீதி 7:24). 





ழ்‌ நள 
யாய 


செல்வதுபோலவும்‌, 
ப்ட்‌ 
தண்டனைக்குப்போவதுபோலவும்‌ இருக்கும்‌. 
கண்ணியில்‌ விழுந்தால்‌ அழிவு நிச்சயம்‌. 
பரஸ்திரீயின்‌ பின்னே போகிறவன்‌. 


வழியிலே சாயக்கூடாது. அவள்‌ 
மயங்கித்‌ திரியக்கூடாது (நீதி 7:25). நீதியின்‌ 
பாதையில்‌ நடக்கிறவர்கள்‌ 

பாதையைவிட்டு விலகி 

கர்த்தருடைய 
பின்பற்றுகிறவர்கள்‌, 
போகமாட்டார்கள்‌. 


சாத்தானைப்‌ பின்பற்றிப்‌ 


ய கால்களை பரஸ்திரீயின்‌ 
கக்க விலக்கினால்‌ மாத்திரம்‌ போதாது. 
நம்முடைய இருதயமும்‌ அவள்‌ பக்கமாக 
சாயக்கூடாது. அவளைப்பற்றிய மயக்கமும்‌, 
மோகமும்‌ நம்முடைய இருதயத்தில்‌ சிறிதும்‌ 
இருக்கக்கூடாது. நாம்‌ க்குப 
பயப்படவேண்டும்‌. 

வார்த்தைக்குக்‌ 

கர்த்தருக்குப்‌ பயப்படும்‌ பயம்‌ நம்முடைய 
இருதயத்தை ஆளுகை செய்யவேண்டும்‌. 
நம்முடைய மனச்சாட்சி சுத்தமானதாகவும்‌, 
கூர்மையானதாகவும்‌ இருக்கவேண்டும்‌. நாம்‌ 
தவறான வழியிலே சாயும்போது. நம்முடைய 
மனச்சாட்சி நம்மை பலமாய்‌ 
எச்சரிக்கவேண்டும்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பேதைகளும்‌ மாத்திரமல்ல, பலவான்களும்‌ 
அவளுடைய வலையில்‌ சிக்கி 
அழிந்துபோயிருக்கிறார்கள்‌. ஆகையினால்‌ 
தன்னை நிற்கிறவன்‌ என்று நினைக்கிறவன்‌, 
கீழே விழாதிருக்குமாறு மிகுந்த 
எச்சரிப்போடிருக்கவேண்டும்‌ (நீதி 7:26). 


பரஸ்திரீயின்‌ வீடு சந்தோஷத்தைப்‌ 
பெற்றுக்கொள்ளும்‌ வழி என்று புத்தியீன 
வாலிபன்‌ நினைக்கிறான்‌. அவள்‌ வீடு 
பாதாளத்திற்குப்‌ போகும்‌ வழி என்பதை 
அறியாதிருக்கிறான்‌. ன்‌ 
மாம்சத்தின்‌ 
நிறைவேற்றுவதற்காக, 

ஆவிக்குரிய 


அழித்துப்போடுகிறான்‌. 
கொண்டுபோய்விடும்‌. 


பாவத்தின்‌ சம்பளம்‌ மரணம்‌. 
வேசித்தன பாவத்திலும்‌, விபசார 
பாவத்திலும்‌ ஈடுபடுகிறவர்கள்‌, தங்களுடைய 
ஆத்துமாவையும்‌ சரீரத்தையும்‌ அழித்து 
போடுகிறார்கள்‌ (நீதி 7:27). வாலிபர்கள்‌ 
தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருக்கவேண்டும்‌. 
தீமையைவிட்டு விலகவேண்டும்‌. கர்த்தருடைய 
அடிச்சுவடுகளைப்‌ பின்பற்றவேண்டும்‌. 
கர்த்தருடைய வார்த்தைகளும்‌, அவருடைய 
ஆலோசனைகளும்‌, புத்திமதிகளும்‌ வாலிபரின்‌ 
இருதயத்தில்‌ நிரம்பியிருக்கவேண்டும்‌. 





i= THE 
ETT 


தேவனுடைய வார்த்தையே மெய்யான 
ஞானம்‌. தேவனுடைய வெளிப்பாடே 
அவருடைய  ஞானமாகவம்‌, 
வார்த்தையாகவும்‌ இருக்கிறது. 
உபதேசங்களெல்லாம்‌ 

பரிசுத்தமான 
மாசில்லாமல்‌ 


அவருடைய 
ஆவிக்குரிய 
தேவனுடைய 
வார்த்தையின்மீது. 
கட்டியெழுப்பப்பட்டிருக்கிறது. 
நம்முடைய ஆவிக்குரிய ஜிவியத்திற்கு: 
தேவனுடைய வார்த்தையே ஆதாராமாயும்‌, 
அஸ்திபாரமாயும்‌ இருக்கிறது (நீதி 8:1-21). 
தம்முடைய வார்த்தையின்‌ 
ருக்கு 
உபதேசம்பண்ணுகிறார்‌. அவர்களை ஆளுகை 
செய்கிறார்‌. தம்முடைய வார்த்தையினாலேயே 
தேவன்‌ மனுஷரை ஆசீர்வதிக்கிறார்‌. 
தேவனாகிய கர்த்தர்‌ மீட்பராகவும்‌, அவரே 
நித்தியவார்த்தையாகவும்‌, மெய்ஞானமாகவும்‌, 
'லோகோஸாகவும்‌ இருக்கிறார்‌. தேவனுடைய 
ஞானம்‌ நம்மோடு பேசுகிறது. ஞானம்‌. 
கூப்பிடுகிறது. புத்தி சத்தமிடுகிறது. 
தேவனுடைய தெய்வீக 
வெளிப்பாடுகளெல்லாமே, தேவனுடைய ஒரே 
பேறான: குமாரனாகிய இமேககறிஸ்துவின்‌ 


நமக்கு கடந்துவருகிறது. 
வெளிப்பாடுகளெல்லாம்‌ 


தேவனுடைய 

செவிகொடுக்கவேண்டும்‌. 

புத்தியைக்‌ கேட்டு ஞானமடையவேண்டும்‌ 
(நீதி 8:32-36), 


ஞானம்‌ 


நீதி8:1-5 


நீதி 8. ஞானம்‌ 
கூப்பிடுகிறதில்லையோ? யுத்தி. 
சுத்தமிடுகிறதில்லையோ?. 


நீதி 
மேடைகளிலும்‌, 


இிற்கிறது. 


8:2. அது வழியருகேயுள்ள 
நாற்சத்திகனிலும்‌ 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நீதி 83. அது ஊர்வாசல்களின்‌ 
ஓரத்திலும்‌, பட்டணத்தின்‌ முகப்பிலும்‌, 
நடை கூடங்களிலும்‌ தின்று சத்தமிட்டு: 


தீதி 824. மனுஷரே, உங்களை நோக்கிக்‌ 
கூப்பிடுகிறேன்‌; எண்‌: சுத்தம்‌ 
மனுபுத்திரருக்குத்‌ தொனிக்கும்‌. 


நீதி 8. பேதைகனே, விவேகம்‌ 
அடையுங்கள்‌; மூடர்களே, புத்தியுள்ள. 
சித்தையாயிருங்கள்‌. 


'மறைவானவைகள்‌ 
தேவனாகிய கர்த்தருக்கே 
வெளிப்படுத்தப்பட்டவைகளோ, இந்த 
நியாயப்பிரமாணத்தின்‌ வார்த்தைகளின்‌ 
படியெல்லாம்‌ செய்யும்படிக்கு, நமக்கும்‌ 
நம்முடைய பிள்ளைகளுக்கும்‌. 
என்றென்றைக்கும்‌. உலவா! 
(உபா 29:29), வானங்கள்‌ தேவனு 
வெளிப்படுத்துகிறது 
ஆகாமல்‌. அவரும்‌. கங்கள்‌; 
ரியையை அறிவிக்கிறது (சங்‌ 19:1/ 


தேவனாகிய கர்த்தரே சர்வசிருஷ்டிகர்‌ 
தேவனுடைய சிருஷ்டிப்பில்‌ 
கிரியைகளெல்லாம்‌ நமக்கு 


வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. 
நம்முடைய மனச்சாட்சியின்‌ 
நம்மோடு பேசுகிறார்‌ © 
இன்னதென்று த்தறியும 
கர்த்தர்‌ மனுஷனுக்குக்‌ கொடுத்திருக்கிறார்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய தீர்க்கதரிசிகள்‌ 
மூலமும்‌, ஊழியக்காரர்‌ மூலமாயும்‌ 
தம்முடைய பிரமாணங்களை மனுபுத்திரருக்கு, 
வெளிப்படுத்தியிருக்கிறார்‌ 

நமக்கு எது நன்மையானது, எது 
தீமையானது என்பது தெரிந்திருக்கவேண்டும்‌. 
தேவனுடைய சித்தமும்‌, அவருடைய 
விருப்பமும்‌, நம்முடைய சித்தமாயும்‌, 
நம்முடைய விருப்பமாயும்‌ இருக்கவேண்டும்‌. 
ஞானம்‌ ஒருபோதும்‌ அமைதியாகயிருக்காது. 
ஞானம்‌ கூப்பிடுகிறது. அது சத்தமிட்டு 
கூப்பிடுகிறது. “சத்தமிட்டுக்‌. 
அடக்கிக்‌ கொள்ளாதே; எக்காளத்தைப்‌ போல்‌ 
உன்‌ சத்தத்தை உயர்த்தி, என்‌ ஜனத்துக்கு 
அவர்கள்‌ மீறுதலையும்‌ யாக்கோபின்‌ 
வம்சத்தாருக்கு அவர்கள்‌ பாவங்களையும்‌ 
தெரிவி" (ஏசா 58: 


நம்முடைய 
உரியவைகள்‌; 





i FTE 
TT 


சத்தமாய்‌ 

ஆசீர்வாதமான 

சாபவார்த்தைகளையும்‌ 

சொன்னார்கள்‌ (உபா 27:4). நம்முடைய 

இருதயமும்‌ நம்மோடு உரத்த சத்தமாய்ப்‌ 

பேசவேண்டும்‌. நம்முடைய மனச்சாட்சி 

நம்மோடு பேசாமல்‌ மவுனமாயிருக்கக்கூடாது. 
புத்தி சத்தமிடவேண்டும்‌. 


நோக்கிக்கூப்பிடுகிறது. நம்மோடு பேசுகிறது. 
தேவன்‌ சீனாய்‌ மலையின்‌ உச்சியிலிருந்து 
மோசேயோடு பேசினார்‌. தேவனுடைய 
நியாயப்பிரமாணம்‌ மலை உச்சியிலிருந்து 
மனுஷனும்குக்‌ கொடுக்கப்பட்டது. 
நம்முடைய கர்த்தராகிய இயேசுகிறிஸ்துவு்‌, 
ஜனங்களுக்கு தம்முடைய 
மலைப்பிரசங்கத்திலே 


ஞானம்‌ தெளிவாகப்‌ பேசுகிறது. அது 
ஒளிவு மறைவில்லாமல்‌ வெளிப்படையாகப்‌ 
பேசுகிறது. சத்தியம்‌ வெளிப்படையாக 
இருக்கும்‌. அது எந்த மூலையிலும்‌ ஓடி 
ஒளிந்திருக்காது. தேவனுடைய 
வெளிச்சத்தில்‌, அவருடைய சத்தியம்‌ நமக்கு 


சத்தியத்தின்‌ 
நடப்பார்கள்‌. வழியருகே - 
மேடைகளிலும்‌, நாற்சந்திகளிலும்‌ திரளான 


ஜனங்கள்‌ கூடியிருப்பார்கள்‌ அவர்கள்‌ 
மத்தியிலே ஞானமும்‌ புத்தியும்‌ நிற்கிறது. 
இது மனுஷரைப்பார்த்து ஒருபோதும்‌ ஒடி 
ஒளிந்துகொள்ளாது. 

எங்கெல்லாம்‌ 
தேவைப்படுகிறதோ ங்கெல்‌ 
ஞானமும்‌ புத்தியும்‌ சத்தமிட்டு கூப்பிடுகிறது. 
நமக்குத்‌ தேவையான வேளைகளிலெல்லாம்‌, 
பரிசுத்த ஆவியானவர்‌ நமக்கு தெய்வீக 
ஆலோசனைகளை சொல்லுகிறார்‌. ஞானம்‌ 
எல்லா இடங்களிலும்‌ இருப்பதினால்‌, நாம்‌ 
எங்குபோனாலும்‌, நம்மால்‌ ஞானத்தைப்‌. 
பெற்றுக்கொள்ள முடியும்‌. நாம்‌ போகிற. 
பாதை சரியான பாதையா என்பதை. 
ஞானத்தோடும்‌. புத்தியோடும்‌ 
விசாரித்துக்கொள்ள முடியும்‌. 


பிள்ளைகள்‌ 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நம்முடைய ஆவிக்குரிய பிரயாணத்தில்‌ 

நாற்சந்திகள்‌ வந்துவிடுகிறது. நான்கு 

பாதைகள்‌ சந்திக்கும்‌ இடத்தில்‌, நாம்‌ 

சரியான பாதையைத்‌ தெரிந்தெடுத்து, அதன்‌ 

வழியாகப்‌ போகவேண்டும்‌. பல பாதைகள்‌ 

த்தில்‌ சந்திக்கும்போது நமக்கு 

குழப்பம்‌ 

ஞானமும்‌ 

புத்தியும்‌ தேவை. “ஊருக்குப்‌ போகும்‌ வழியை 

மூடன்‌ அறியமாட்டான்‌" (பிர 10:15). நாம்‌. 

ஞானத்தைப்‌  பெற்றுக்கொள்வோமென்றால்‌, 

நாம்‌. போகவேண்டிய வழியை 
அறிந்துகொள்ளலாம்‌. 


ஞானம்‌ நமக்கு உதவிபுரிய 
எப்போதுமே ஆயத்தமாயிருக்கிறது. நம்மை 
சரியான பாதையில்‌ வழிநடத்தவேண்டும்‌. 
என்பதற்காகவே. ஞானம்‌ நாற்சந்திகளில்‌. 
நிற்கிறது. ஊர்‌ வாசல்களின்‌ ஓரத்தில்‌ 
நிற்கிறது. பட்டணத்தின்‌ முகப்பில்‌ நிற்கிறது. 
நடை கூடங்களில்‌ நிற்கிறது (நீதி 8:3) 
ஞானம்‌ எல்லா இடத்திலும்‌ இருக்கிறது. நாம்‌ 
ஞானத்தைத்‌. தேடும்போது, அதைக்‌ 
கண்டுபிடிக்கலாம்‌. சவுல்‌ நடுவாசலிலே 
சாமுவேலிடத்தில்‌ வந்து, 
“ஞானதிருஞ்டிக்காரன்‌ வீடு எங்கே, 
சொல்லும்‌" என்று கேட்டார்‌ சாமு 9:18) 
சவுல்‌. சாமுவேலைத்‌ நேடிப்போனார்‌. 
அவரைக்‌ கண்டுபிடித்தார்‌. 


வனோ ம்ம, 
கொனிளவாகக்தக்கன்‌ “நம்‌ 
ஞானத்தைத்‌ தேடும்போது, ஞானம்‌ நம்மை 
தேடிவருகிறது. நாம்‌ இருக்கும்‌ இடத்திற்கே 
வருகிறது. 

ஞானமும்‌ 

அமைதியாகமிராமல்‌ 

சத்தமிட்டு கூப்பிடுகிறது. அது நாம்‌ இருக்கும்‌. 
இடத்திற்கே வந்து  கூப்பிடுகிறது. 
“மனுஷரே, உங்களை நோக்கிக்‌ 
கூப்பிடுகிறேன்‌" (நீதி 8:4) என்று ஞானம்‌. 
நம்மிடத்தில்‌ சொல்லுகிறது. 


ஞானம்‌ தேவதூதர்களைக்‌ 
கூப்பிடவில்லை. அவர்களுக்கு கர்த்தருடைய 
உபதேசம்‌ தேவையில்லை. அவை ஏற்கெனவே 
தேவனுடைய ஞானத்தைப்‌ பெற்றிருக்கிறது. 
ஞானம்‌ பிசாசுகளை நோக்கியும்‌. 
கூப்பிடவில்லை. அவை ஞானத்திற்கு 
செவிகொடுக்காது. பிசாசுகள்‌ தேவனுடைய 
மெய்யான ஞானத்திற்கு 
சத்துருக்களாயிருக்கிறது. துணிகரமாய்ப்‌ 
பாவம்‌ செய்கிறது. 





ழ்‌ நவள 
யாய 


தேவதூதர்களையும்‌, 
க்‌ கூப்பிடாமல்‌, 
கூப்பிடுகிறது. 


தொனிக்கிறது. பேதைகளாயிருக்கிற மனுஷர்‌ 
விவேகமடையவேண்டும்‌. மூடர்கள்‌ 
புத்தியுள்ள சிந்தையுள்ளவர்களாயிருக்க 
வேண்டும்‌ (நீதி 8:5). ஒரு சிலரிடத்தில்‌. 
ஞானமுள்ள வார்த்தைகளைச்‌ சொன்னால்‌, 
அவர்கள்‌ 
ஏற்றுக்கொள்வார்கள்‌. 
மனுஷரும்‌, 
ஞானத்தை 
கொள்ளமாட்டார்கள்‌. 
ஞானத்தைப்பற்றி 
போதிக்கவேண்டும்‌. 

பேறைகளுக்கும்‌ மூடர்‌ 
தேவனுடைய ஞானம்‌ தேவைப்படுகிறது. 
தேவஞானமில்லாமல்‌ அவர்களால்‌ ஒன்றும்‌ 
செய்யமுடியாது. ர்‌ 
பேநைகளாகயிருந்தாலும்‌, 
அவர்களைப்‌ 
அவர்களும்‌ விவேகமடையவேண்டும்‌. 
என்பதே தேவனுடைய 
ஞானத்தின்‌ விருப்பம்‌. மூடர்கள்‌ ஞானத்தைப்‌ 
பெற்றுக்கொள்ளும்போது... ர்‌ 
சிந்தை 


விவேகத்தையும்‌ பெற்றுக்கொள்ளும்‌. 


மேம்பாடான காயங்கள்‌ 


நீதி 8 : 6-9 


நீதி 839. கேளுங்கன்‌, மேம்பாடான 
காரியங்களைப்‌ பேசுவேன்‌; எண்‌: 
உதடுகள்‌: உத்தமகாரியங்களை 
வசனிக்கும்‌. 


தீதி என்‌ வாய சத்தியத்தை 
விளம்பும்‌, ஆகாமியம்‌ 


உதடுகளுக்கு அருவருப்பானது. 


நீதி 858. 
வாக்குகனெல்லாம்‌. 
அவைகளில்‌ புரட்டும்‌ 
இல்லை. 


என்‌ வாயின்‌. 
'தீதியானவைகணன்‌; 
விபரீதமும்‌ 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நீதி 82. அவைகளெல்லாம்‌ 
புத்தியுன்னவனுக்குத்‌. தெளிவும்‌, 
ஞானத்தைப்‌ பெற்றவர்களுக்கு. 
யதார்த்தமுமாயிருக்கும்‌. 


தேவனால்‌ வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற 
இரகசியங்கள்‌ நமக்கும்‌, நம்முடைய 
சந்ததியாருக்கும்‌ உரியவை. தேவனுடைய 
வெளிப்பாடு நம்முடைய எல்லா 
அங்கீகரிப்புக்கும்‌ பாத்திரமானது. 
அவையெல்லாமே மேம்பாடான காரியங்கள்‌. 
கர்த்தருடைய வார்த்தைகள்‌ உத்தம 
காரியங்களை விவரிக்கிறது. ஞானமுள்ள 
காரியங்கள்‌ மேம்பாடான காரியங்களாகவும்‌, 
உத்தம காரியங்களாகவும்‌ இருக்கிறது. இவை 
நித்திய தேவனோடும்‌, நம்முடைய 
அழிவில்லாத ஆத்துமாவோடும்‌. 
தொடர்புடையது. உத்தமமான காரியங்கள்‌ 
நித்தியமான காரியங்களை விவரிக்கும்‌. 


ஞானம்‌ மேம்பாடான காரியங்களைப்‌ 
பேசும்‌. ஞானத்தின்‌ உதடுகள்‌ உத்தம 
காரியங்களை வசனிக்கும்‌ (நீதி 836) 
இவையெல்லாம்‌ நீதியானவைகள்‌ (நீதி 8:8). 
உத்தம காரியங்களிலும்‌, மேம்பாடான 
காரியங்களிலும்‌ புரட்டும்‌ விபரீதமும்‌ இல்லை. 
ஞானமுள்ள வார்த்தைகளினால்‌ நமக்கு 
எந்தவிதமான ஆபத்துக்களும்‌, 
பிரச்சனைகளும்‌ வராது. ஞானத்தைப்‌ 
பெற்றுக்கொள்வதினால்‌. நம்முடைய 
கண்ணியமும்‌, மதிப்பும்‌, மரியாதையும்‌ 
நம்மைவிட்டு விலகிப்போய்விடாது. 
ஞானமுள்ள வார்த்தைகள்‌ சத்தியமான 
வார்த்தைகள்‌. 


ஞானம்‌ சத்தியத்தை விளம்புகிறது. 
ஆகாமியம்‌ ஞானத்தின்‌ உதடுகளுக்கு 
அருவருப்பானது (நீதி 8:7). தேவனுடைய 
ஒவ்வொரு வார்த்தையும்‌ சத்தியமானது. 
அவருடைய வார்த்தைகளெல்லாம்‌ நமக்கு 
ஆம்‌ என்றும்‌, ஆமென்‌ என்றும்‌ இருக்கிறது. 
அது ஒருபோதும்‌ நமக்கு ஆம்‌ என்றும்‌, 
இல்லை என்றும்‌ இருப்பதில்லை. 
தேவனுடைய வார்த்தை தெளிவானது. அது 
நம்மை ஒருபோதும்‌ குழப்புவதில்லை. 
தேவனுடைய வார்த்தைகளை எளிதாகப்‌ 
புரிந்துகொள்ளலாம்‌. 





ழ்‌ நள 
யாய 


ஞானமுள்ள வார்த்தைகள்‌ 
புத்தியுள்ளவனுக்குத்‌ தெளிவும்‌, ஞானத்தைப்‌ 
பெற்றவர்களுக்கு யதார்த்தமுமாயிருக்கும்‌ 
(நீதி 8:9). தேவனுடைய வார்த்தைகள்‌ 
எல்லாவற்றையும்‌ பரிசுத்த ஆவியானவர்‌ 


அவை ஞானமுள்ள 
வார்த்தைகள்‌. ஞானம்‌ நம்மைக்‌ கூப்பிடுகிறது. 
புத்தி நம்மை சத்தமிட்டு அழைக்கிறது. 
ஞானத்திற்கும்‌ புத்திக்கும்‌ செவிகொடுப்பது 
நமக்கு நல்லது. வேண்டுமென்றே, 
நம்முடைய செவியை அடைத்துக்கொண்டு, 
தேவனுடைய ஞானமுள்ள வார்த்தைகளைக்‌ 
கேட்க மறுத்தால்‌ நமக்குத்தான்‌. 
நஷ்டமுண்டாகும்‌. நாம்‌ விவேகம்‌ 
அடையமுடியாத பேதைகளாகயிருப்போம்‌. 
புத்தியுள்ள சிந்தையில்லாத 
மூடர்களாயிருப்போம்‌. 


ஞானமே நல்ல்து 
நீதி 8 : 10,11 


நீதி 800. வெள்வியைப்பார்க்கிலும்‌ 
என்‌ புத்திமதியையும்‌, பசும்‌ 
பொன்னைப்பார்க்கிலும்‌ ஞானத்தையும்‌ 
அங்கீகரித்துக்கொள்ளுங்கள்‌. 


நீதி 81. முத்துக்களைப்பார்க்கிலூம்‌: 
ஞானமே நல்லது; இச்சிக்கப்படத்‌ 
தக்கவைகளெல்லாம்‌ அதற்கு நிகரல்ல.. 


இந்த உலகத்திலுள்ள எல்லா 
ஐசுவரியங்களை விடவும்‌ ஞானமும்‌ புத்தியுமே 
நல்லது. தேவனுடைய தெய்வீக ஞானமே 
நமக்கு மெய்யான ஐசுவரியம்‌. வெள்ளியைப்‌ 
பார்க்கிலும்‌ புத்திமதியே ல்‌ 
பசும்பொன்னைப்பார்க்கிலும்‌ 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


முத்துக்களைப்பார்க்கிலும்‌. ஞானமே 
நல்லது. நாம்‌ வெள்ளியையும்‌. 
பசும்பொன்னையும்‌ சம்பாதிப்பதற்குப்‌ பதிலாக 
புத்திமதியையும்‌ ஞானத்தையும்‌ சம்பாதிக்க 


வேண்டும்‌. பொன்னாபரணங்களைவிட 


புத்திமதியும்‌ ஞானமுமே நமக்கு மெய்யான 
அழகைக்‌ கொடுக்கும்‌. க்‌ 


விசுவாசிகளுக்கு 
உலகப்பிரகாரமான 


புத்திக்கும்‌ த்‌ இந்தப்‌ “கத்தில்‌ 
ஒன்றுமேயில்லை. 


ஞானமாகிய நான்‌ 


நீதி8:12 


நீதி 81௨ 
'விவேகத்தோடே. 
நல்யுக்தியான 
கண்டடைகிறேன்‌.. 


ஞானமாகிய நாண்‌ 
வாசம்பண்ணி, 
அறிவுகளைக்‌ 


ம்முடைய கர்த்தராகிய இயேசு 
கிஸ்தி ப மெய்யான ஞானமாயிருக்கிறார்‌ 
இயேசுகிறிஸ்துவுக்குள்ளே ஞானம்‌, புத்தி 
ஆகியவற்றின்‌ பொக்கிஷங்களெல்லாம்‌ 
மறைவாக புதைந்திருக்கிறது. நம்முடைய 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து தம்மையே 
நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார்‌. 
நமக்குள்ளே 
வாசம்பண்ணுகிறார்‌. 
வார்த்தையாகயிருக்கிறார்‌. 
தேவனுடைய வெளிப்பாடாகவும்‌ இருக்கிறார்‌. 
தேவனுடைய டவல 
மனுஷருக்கு விவேகத்தையும்‌, 
நல்யுக்தியையும்‌, அறிவையும்‌ தருகிறது. 
ஞானம்‌ விவேகத்தோடு வாசம்பண்ணுகிறது. 
தத்துவங்களினாலும்‌, 
மெய்ஞானத்தைப்‌ 
பெற்றுக்கொள்ள முடியாது. தேவனுடைய 
மெய்யான ஞானம்‌ மனுஷருடைய 
தத்துவங்களில்‌ வாசம்பண்ணுவதில்லை. 
நாம்‌ தேவனுடைய ஞானத்தைப்‌ 
பெற்றுக்கொள்ளும்போது, விவேகத்தையும்‌ 
பெற்றுக்கொள்கிறோம்‌. விவேகமே நமக்கு 
மெய்யான அலங்காரம்‌. 





f= THE 
TT 


பரிசுத்த 
இரகசியங்களும்‌ 


வேதாகமத்தில்‌ எல்லா 
எழுதப்பட்டிருக்கிறது. 
தேவனுடைய வெளிப்பாடுகள்‌ 
எல்லாவற்றையும்‌ நாம்‌. பரிசுத்த 
வேதாகமத்தில்‌ வாசித்துப்‌ புரிந்துகொள்ளல்‌. 
தேவனுடைய பராமரிப்புக்களையும்‌, 
அவருடைய விருப்பங்களையும்‌, 
சித்தங்களையும்‌ புரிந்துகொள்வதற்கு 
'வேதவாக்கியமே நமக்கு உதவியாயிருக்கும்‌ 


வேதாகமத்தின்‌ மூலமாகவே, நம்மால்‌: 
தேவனைப்பற்றி சரியாகப்‌ புரிந்துகொள்ள 
முடியும்‌.  வேதாகமத்திலுள்ள ஒவ்வொரு 
வாக்கியமும்‌ தேவனுடைய தெய்வீக 
வெளிப்பாடாகும்‌. தேவனுடைய 
வெளிப்பாட்டை உலகப்பிரகாரமான தத்துவ 
ஞானிகளிடம்‌ கற்றுக்கொள்ள முடியாது. 
பரிசுத்த ஆவியானவரே நமக்கு சகல. 
சத்தியத்தையும்‌ கற்றுக்கொடுக்கிறார்‌. 


நாம்‌ ஞானத்தைத்‌ 

நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து 
மெய்யான ஞானமாகயிருக்கிறார்‌ என்பதைப்‌ 
புரிந்துகொள்ளவேண்டும்‌. மனுஷன்‌ 
விஞ்ஞானத்தைப்‌ பயன்படுத்தி அநேக 
காரியங்களைக்‌ கண்டுபிடிக்கிறான்‌. 
மனுஷருடைய  கண்டுபிடிப்புக்களில்‌ பல 
மனுக்குலத்திற்கு அழிவையே தருகிறது. 
நம்முடைய அழிவுக்கு ஏதுவானதை நாம்‌ தேடி 
கண்டுபிடிப்பதற்குப்‌ பதிலாக, நம்முடைய 
ஜீவனுக்கு ஏதுவானதை நாம்‌ தேடி 
கண்டுபிடிக்கவேண்டும்‌. 


தீமையை வெறுப்பது 


நீதி8 118 


நீதி 818. தீமையை வெறுப்பதே 
கர்த்தருக்குப்‌ பயப்படும்‌ பயம்‌; 
பெருமையையும்‌, அகத்தையையும்‌, தீய 
வழியையும்‌, புரட்டுவாயையும்‌ நான்‌ 
வெறுக்கிறேன்‌, 


நாம்‌ ஞானத்தைப்‌ 
பெற்றுக்கொள்ளும்போது நம்முடைய 
இருதயத்திலுள்ள அசுத்தம்‌ நீங்கி அது 
பரிசுத்தமாகும்‌. கர்த்தருக்குப்‌ பயப்படுவது. 
ஞானத்தின்‌ ஆரம்பம்‌. தீமையை 
வெறுப்பதுதான்‌ கர்த்தருக்குப்‌ 
பயப்படும்‌ தேவன்‌ எல்லா 
பாவங்களையும்‌ வெறுக்கிறார்‌. 
தேவனுக்குப்‌. நமக்கும்‌ 


பயம்‌. 


பிரியமில்லாதது 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


றமங்காததாலிகுக்கவேண்டும்‌. . தேவன்‌ 


பயப்படுகிறவர்களாகிய 
நாம்‌ தீமையை  வெறுக்கவேண்டும்‌. 
தீமையான வழிகளை வெறுக்கவேண்டும்‌. 
பெருமையை வெறுக்கவேண்டும்‌. கர்த்தர்‌ 
பெருமையையும்‌, அகந்தையையும்‌, 
தியவழியையும்‌, புரட்டு வாயையும்‌ 
வெறுக்கிறார்‌. கர்த்தர்‌ வெறுக்கிற இவற்றை 
ம்‌ வெறுக்கவேண்டும்‌. 


கர்த்தருக்குப்‌ 


காரணமாயிருக்கிறது. 
பெருமையிருக்கும்போது, நமக்கு அழிவு வரும்‌, 
அழிவுக்கு முன்னானது பெருமை நாம்‌ 
தேவனுடைய கிருபையையும்‌, இரக்கத்தையும்‌ 
பெற்றுக்கொள்ளவேண்டுமென்றால்‌, 
நம்மிடத்தில்‌ மனத்தாழ்மையிருக்கவேண்டும்‌. 


ஆலோசனையும்‌ 
மெய்ஞானமும்‌ 
நீதி 8 : 14-16 


நீதி 8௮4. ஆலோசனையும்‌ 
மெய்ஞானமும்‌ என்னுடையவைகன்‌; 
நானே புத்தி, வல்லமை என்னுடையது. 


நீதி 805. என்னாலே 
அரசாளூகிறார்கள்‌, 
நீதிசெலுத்துகிறார்கள்‌. 


நீதி 8:16. என்னாலே அதிகாரிகளும்‌, 
பிரபுக்களும்‌, பூமியிலுன்வ சகல்‌ 
தியாயாதிபதிகளும்‌ ஆளுகை 
செய்தூவருகிறார்கள்‌. 


ராஜாக்கள்‌. 
பிரபுக்கள்‌. 


கர்த்தராகிய 


சர்வஞானமுள்ளவர்‌ 
சர்வஆளுகையுமுள்ளவர்‌. 

நம்முடைய ஆலோசனை கர்த்தர்‌ 
அற்புதமானவர்‌. அவர்‌ நமக்கு கிருபையையும்‌ 
இரக்கத்தையும்‌ காண்பிக்கிறார்‌. தேவன்‌ 
நமக்குக்‌ கொடுக்கிற ஞானமே மெய்ஞானம்‌. 
அவருடைய ஆலோசனைகளே 
நல்‌ஆலோசனைகள்‌. 





ழ்‌ நயனா 
யாய 
ஆலோசனைகள்‌, 


தேவனுடைய 
பரிசுத்த வேதாகமத்தில்‌ தெளிவாக 
எழுதப்பட்டிருக்கிறது. நமக்கு உண்டாகிற 
எல்லா. சூழ்நிலைகளுக்கும்‌ தேவையான 
அடிப்படை ஆலோசனைகளை நாம்‌ பரிசுத்த. 
வேதாகமத்தில்‌ பெற்றுக்கொள்ளலாம்‌. 
தேவனுடைய ஆலோசனைகளைப்‌ 
பெற்றுக்கொண்டு, அவற்றிற்கு கீழ்ப்படிந்து 
ஜீவிக்கும்போது, நமக்கு அநேக நன்மைகள்‌ 
உண்டாகும்‌. தேவனுடைய ஆலோசனைகள்‌ 
புரிந்துகொள்வதற்கு  கடினமானவையல்ல. 
அவையெல்லாமே தெளிவானவை, 
எளிமையானவை. 


ஞானத்தினாலே 
அரசாளுகிறார்கள்‌. 
செலுத்துகிறார்கள்‌. 
அதிகாரிகளும்‌, பிரபுக்களும்‌, பூமியிலுள்ள 
சகல நியாயாதிபதிகளும்‌ ஆளுகை 
செய்துவருகிறார்கள்‌ (நீதி 8:1516). இவர்கள்‌ 

த்தினால்‌ ஆளுகை செய்வதினால்‌, 

ஞானத்திற்காக 


இராஜாக்கள்‌ 
பிரபுக்கள்‌... நீதி 


கிறிஸ்துவின்‌ 
அரசாங்கங்களுக்கு 
பெலனாகவும்‌ இருக்கிறது. 
நேசத்தின்‌ பிரஜைகளும்‌ 
கடமைகளை தங்கள்‌ 
உண்மையாய்‌ நிறைவேற்றவேண்டும்‌ என்று 
பரிசுத்த வேதாகமம்‌ நமக்கு உபதேசிக்கிறது. 
இராயனுக்குரியதை இராயனுக்கு 
செலுத்தவேண்டும்‌ என்பதுதான்‌ கிறிஸ்துவின்‌ 
உபதேசம்‌. இயேசுகிறிஸ்துவை பின்பற்றுகிற 
ஜனங்கள்‌, ஒழுக்கமுள்ளவர்களாகவும்‌, 
உண்மையுள்ளவர்களாகவும்‌ தீமைக்கு விலகி 
த தவல்‌ இருப்பார்கள்‌. 
ர்களை ஆளுகை செய்வது 
இராஜாக்களுக்கு மிகவும்‌ எளிதான காரியம்‌. 


பரிசுத்த வேதாகமம்‌ ஜனங்களுடை। 
கடமைகளை 

பண்ணுவதுபோல, 

அவர்களுடைய 

உபதேசம்பண்ணுகிறது. 

தங்களுடைய தேசத்தை கர்த்தருக்குப்‌ பயந்து 
ஆளுகை செய்யவேண்டும்‌. நீதியான தீர்ப்பு 
சொல்லவேண்டும்‌. தீமையை வெறுப்பதுதான்‌ 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பயம்‌. 
அகந்தையும்‌ 
ஊழியம்‌ 
ஊழியம்‌ 


கர்த்தருக்குப்‌ பயப்படும்‌. 
இராஜாக்களிடம்‌ பெருமையும்‌ 
இருக்கக்கூடாது. இராஜாக்கள்‌ 
கொள்ளுகிறவர்களாமிராமல்‌, 
பண்ணுகிறவர்களாயிருக்கவேண்டும்‌. 


மெய்ப்பொருள்‌ 
நீதி8 17-21 


தீதி 8:17. 
சிநேகிக்கிறவர்களை நான்‌ 
சிநேகிக்கிறேன்‌; அதிகாலையில்‌ 
என்னைத்‌ தேடுகிறவர்கள்‌ என்னைக்‌: 


கண்டடைவார்கள்‌.. 

நீதி 818. ஐசுவரியமும்‌, கனமும்‌, 
மன பொருளும்‌ நீதியும்‌ 

என்னிடத்தில்‌ உண்டு. 


என்னைச்‌. 


தீதி 8:19. பொன்னையும்‌ தங்கத்தையும்‌ 
பார்க்கிலும்‌ என்‌ பலன்‌ நல்லது; சத்த 
வென்னியையப்பார்க்கிலும்‌ என்‌ 
வருமானம்‌ நல்லது. 


நீதி 8:20. என்னைச்‌ சிநேகிக்கிறவர்கள்‌. 
மெய்ப்பொருனைச்‌ சுதந்தரிக்கும்‌. 
அவர்களுடைய 

நான்‌ 


படிக்கும்‌, 
கனஞ்சியங்களை 
திரப்பும்படிக்கும்‌, 


நீதி 821. அவர்களை நீதியின்‌ 
வழியிலும்‌, தியாயபாதைகளுக்குள்ளூம்‌ 
நடத்துகிறேன்‌. 

ஞானத்தைப்‌ பெற்றுக்கொள்கிறலர்கள்‌ 
பாக்கியவான்கள்‌. அவர்கள்‌ கிறிஸ்துவின்‌ 
அன்பில்‌ சந்தோஷமாயிருப்பார்கள்‌. 
“என்னை சிநேகிக்கிறவர்களை 

(நீதி 8: 


நாம்‌ 
சிநேகிக்கும்போது. 
சிநேகிக்கிறார்‌. 
பாவிகளாகமிருக்கையிலேயே, 
ி நம்மைத்‌ தேடி வந்தவர்‌. 
நாம்‌ அவரை பரிசுத்த இருதயத்தோடு 
சிநேகிக்கும்போது. அவர்‌ நம்மை 
சிநேகிப்பது அதிக நிச்சயம்‌. 


கிறிஸ்துவானவர்‌ 





ழ்‌ ளன 
யாய 


நாம்‌ ஞானத்தை அதிகாலையில்‌: 
தேடவேண்டும்‌. அப்போது அதை நம்மால்‌: 
கண்டடைய முடியும்‌. நாம்‌ மற்ற காரியங்களை 
தேடுவதற்கு முன்பாக ஞானத்தைத்‌ 
தேடவேண்டும்‌. நம்முடைய வாலிபவயதிலேயே 
நாம்‌ ஞானத்தைத்‌ தேடவேண்டும்‌. வயதான 
பின்பு ஞானத்தைத்‌ தேடலாம்‌ 
காத்திருக்காமல்‌, 
ஆரங்கித்துலிடலேண்டும்‌ 
கண்டுபிடிப்பார்கள்‌ (நீதி 8:17). 


நாம்‌ தேடும்போது, 
ஞானத்தைக்‌ கண்டடைவோம்‌. 
மெய்ஞானமாகிய கிறிஸ்துவைத்‌ தேடும்போது, 
நாம்‌ கிறிஸ்துவைக்‌ கண்டடைவோம்‌. 
கிறிஸ்து நம்முடையவராயிருப்பார்‌. 
அவருக்குரியவர்களாயிருப்போம்‌. 
கர்த்தராகிய சுகிறிஸ்‌ 
ஐசுவரியமும்‌, கனமும்‌, 
பொருளும்‌, நீதியும்‌ 
கிறிஸ்துவுக்குரியவர்களாயிருக்கும்‌ 
கிறிஸ்துவுக்குரியது. 
உரியதாயிருக்கும்‌. 

ஞானத்திடம்‌ இருக்கும்‌ 
கனமும்‌ நமக்கும்‌ ல்‌ 


ஞானம்‌ அநந்தமா அது 
மிகுந்த பிரயோஜனமாிரக்கும்‌ 


ஞானத்தைத்‌. 


நாமும்‌ 
நம்முடைய 


ச்ம்‌ தலித்கள்‌ 
வஞ்சித்து, ஒடுக்கி சம்பாதிக்கும்‌ ஐசுவரியம்‌ 
ஞானத்தினால்‌ வரும்‌ ஐசுவரியமல்ல. 

கர்த்தர்‌ நமக்கு ஐசவரியத்தைக்‌ 
கொடுக்கும்போது, நாம்‌ பிறருக்கு உதவி 
செய்யவேண்டும்‌. பிறருக்கு உதவிசெய்ய 


செலவு பண்ணவும்‌ வேண்டும்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
UBLISHERS 


கர்த்தர்‌ கொடுக்கும்‌ ஐசுவரியமே 
மெய்யான ஐசுவரியம்‌. இந்த ஐசுவரியமே 
நம்மிடத்தில்‌ தங்கியிருக்கும்‌. இதுவே 
நிலையான பொருள்‌. நாம்‌ கர்த்தருக்குப்‌ 
பயந்து நீதியான வழிகளில்‌ 
சம்பாதிக்கும்‌ ஐசுவரியம்‌, நமக்கும்‌ 
நம்முடைய குடும்பத்தாருக்கும்‌, 
நம்முடைய சந்ததியாருக்கும்‌ 
பிரயோஜனமுள்ளதாயிருக்கும்‌. ஏழைகளுக்கு 
இரங்குகிறவர்கள்‌ கர்த்தருக்குக்‌ 
கடன்கொடுக்கிறார்கள்‌. கர்த்தர்‌ தாம்‌ பட்ட 
கடனை, திரும்ப செலுத்துவார்‌. 
ஏழைகளுக்கு உதவி செய்வதினால்‌ 
நம்முடைய ஐசுவரியம்‌ குறைந்துபோய்விடும்‌ 
என்று பயப்படக்கூடாது. 


நாம்‌ கர்த்தருடைய நீதிக்குக்‌ 
கீழ்ப்படிந்து அவர்‌ நமக்கு கிருபையாகக்‌ 
கொடுத்திருக்கிற ஐசுஷியத்தை செலவு 
பண்ணும்போது, நமக்கு கர்த்தருடைய 
பலன்‌ கிடைக்கும்‌. கர்த்தருடைய ஆசீர்வாதம்‌ 
நமக்கு வரும்‌. கர்த்தருடைய பலனும்‌ 
ஆசீர்வாதமுமே, மேன்மையான ஐசுவரியம்‌. 
பொன்னையும்‌ தங்கத்தையும்‌ பார்க்கிலும்‌ 
கர்த்தருடைய பலன்‌ நமக்கு நல்லது. சுத்த 
வெள்ளியைப்‌ பார்க்கிலும்‌ கர்த்தரால்‌ வரும்‌ 
வருமானமே நமக்கு நல்லது. நேர்மையான 
வழியில்‌ சம்பாதிக்கும்‌ ஐசுவரியம்‌ 
கொஞ்சமாகமிருந்தாலும்‌ அதுவே நமக்கு 
மெய்யான ஆசீர்வாதம்‌. 


கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம்‌, 
இந்த உலகப்பிரகாரமான  ஐசுவரியங்களை 
சம்பாதிக்காவிட்டாலும்‌, கர்த்தர்‌ கொடுக்கிற 
நன்மைகளையும்‌, பலன்களையும்‌, 
ஆசீர்வாதங்களையும்‌  சம்பாதிக்கவேண்டும்‌. 
இந்த உலகத்தில்‌ நமக்கு ஐசுவரியமும்‌, 
கனமும்‌ இல்லாமல்‌ போகலாம்‌. ஆனால்‌ 
கர்த்தர்‌ கொடுக்கிற பலன்‌ நம்மிடத்தில்‌: 
இல்லாமல்‌ போய்விடக்கூடாது. நமக்கு 
உலகப்பிரகாரமான வருமானம்‌ இல்லாமல்‌ 
போகலாம்‌. ஆனால்‌ கர்த்தர்‌ கொடுக்கிற 
வருமானம்‌ நமக்கு வராமல்‌ 
போய்விடக்கூடாது. 





ழ்‌ நள 
யாய 


உலகப்பிரகாரமான ஐசுவரியம்‌ 
அழிந்துபோகும்‌. ப்‌ பூமியிலே கள்ளரும்‌ 
கொள்ளைக்காரரும்‌ அதைத்‌ திருடிக்கொண்டு 
போய்விடுவார்கள்‌. பூச்சிகள்‌ அதை 
அழித்துப்போடும்‌. கர்த்தர்‌ கொடுக்கும்‌ 
ஐசுவரியமோ  பரலோகத்திற்குரியது. அது 
ஒருபோதும்‌ அழிந்துபோவதில்லை. நாம்‌ 
பொன்னையும்‌ த்‌ 


அதிகமாய்த்‌ 

கொடுக்கும்‌ 

என்பதை ண்டு, 
பயபக்தியோடு பெற்றுக்கொள்‌ ளவேண்டும்‌. 


நாம்‌ கர்த்தருடைய மெய்ஞானத்தைப்‌ 
பெற்றுக்கொள்ளும்போது, நாம்‌ கர்த்தருடைய 
கிருபையில்‌ 'சந்தோஷமாயிருப்போம்‌. 
கர்த்தருடைய வார்த்தை நம்மை வழிநடத்தும்‌. 
அவருடைய பிரமாணம்‌ நம்மை ஆளுகை 
செய்யும்‌. கர்த்தர்‌ நம்மை கரம்பிடித்து, 
தம்முடைய நித்திய வழியிலே நடத்துவார்‌. 
ம்‌ ்‌ சிநேகிக்கும்போது, 
சுதந்தரிக்கும்படிக்கு, 


களஞ்சியங்களை கர்த்தர்‌ நிரப்பும்படிக்கு, 
ஞானம்‌ நம்மை வழிநடத்தும்‌. நம்மிடத்தில்‌ 
மெய்ஞானம்‌ இருக்கும்போது அது நம்மை 
நியாயபாதைகளுக்குள்ளும்‌ வழிநடத்தும்‌ 
(நீதி 8:220,21). 


மெய்ஞானத்தினால்‌ 
மெய்யான ஆர்க்‌ 
ல்‌ நாம்‌ நடப்பதே. 
நமக்கு மெய்யான வழி. நாம்‌ தேவனுடைய 
அடிச்சுவடுகளைப்‌ பின்பற்றி நடக்கும்போது, 
வழிதப்பிப்போகாமல்‌, நம்‌ 


நியயித்தருக்கற இலக்கை அடைவோம்‌. 


நாம்‌ நீதியின்‌ வழிகளிலும்‌, 
நியாயப்பாதைகளிலும்‌ நடக்கும்போது, 
கர்த்தருடைய மகிமையில்‌ 


சந்தோஷமாயிருப்போம்‌. இந்த சந்தோஷமே. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மெய்யான சந்தோஷம்‌. இதுவே நமக்கு 
நித்திய சந்தோஷம்‌. இந்த சந்தோஷம்‌ 
உலகப்பொருட்களினால்‌. உண்டானதல்ல. 
இது தேவன்‌ தம்முடைய கிருபையினால்‌ 
நமக்குக்‌ கொடுத்திருக்கிற 
மெய்ப்பொருளினால்‌ உண்டானது. மெய்யான 
சந்தோஷத்திற்கு நிகரான சந்தோஷம்‌ வேறு 
எதுவுமேயில்லை. 


கர்த்தர்‌ நமக்குக்‌ கொடுக்கும்‌ 
மெய்யான சந்தோஷமே நம்மிடத்தில்‌ 
நிலைத்து நிற்கும்‌. இது சூழ்நிலைகளினால்‌ 
மங்கிப்போவதில்லை. இந்த சந்தோஷத்திற்கு 
உலகப்பிரகாரமான பொருட்கள்‌, 
ஐசுவரியங்கள்‌, சம்பத்துக்கள்‌ 
ஆதாரமாகயில்லை. இதற்கு மெய்ப்பொருளே 
ஆதாரமாயிருக்கிறது. ஆகையினால்‌ 
மெய்யான இந்த சந்தோஷம்‌, நம்மைவிட்டு 
ஒருபோதும்‌ நீங்கிப்போகாமல்‌, நம்மோடு 
எப்போதும்‌ கூடவே இருக்கும்‌. 


கர்த்தருக்குள்‌ சந்தோஷமாமிருப்பதே 
நமக்கு மெய்யான பலன்‌. நாம்‌ கர்த்தரை 
உறுதியாய்ப்பற்றிக்‌ கொள்ளும்போது, 
கர்த்தரும்‌ நம்மை தம்முடைய 
பராமக்கிரமமுள்ள கரத்தினால்‌ 

பற்றிக்கொள்கிறார்‌. கர்த்தருடைய 
காத்திலிரு்த நம்மை யாரும்‌ பிரிக்க 


முடியா; கர்த்தருக்குள்‌ 
நிலைத்திருக்கிறயர்கள்‌ பாக்கியவான்கள்‌, 
நம்முடைய 


, .. சந்தோஷங்களுக்கும்‌. 
ஆசீர்வாதங்களுக்கும்‌. கர்த்தரே 
ஆதாரமாகவும்‌, காரணராகவும்‌ இருக்கிறார்‌. 
அவரே நம்முடைய மெய்யான ஐசுவரியத்திற்கு 
அசலாகவும்‌, அச்சாரமாகவும்‌ இருக்கிறார்‌ 


நாம்‌ தேடும்போது 
கஸ்டம்‌. ஞானம்‌ 


களஞ்சியங்களை நிரப்புகிறார்‌. 
மெய்ப்பொருளை சுதந்தரமாகக்‌ 
உலகப்பிரகாரமான 
ம்முடைய வயிற்றுக்கு 

மாத்திரமே. த மக்கத்து 





ழ்‌ நவள 
யாய 


கரத்தினால்‌ என்னைத்‌ தப்புவியும்‌: அவர்கள்‌ 
வயிற்றை உமது திரவியத்தினால்‌ நிரப்புகிிர்‌: 
அவர்கள்‌ புத்திரபாக்கியத்தினால்‌ 
திருப்தியடைந்து, தங்களுக்கு மீதியான 
பொருளைத்‌ தங்கள்‌ குழந்தைகளுக்கு 
வைக்கிறார்கள்‌. நானோ நீதியில்‌ உம்முடைய 
்‌ நான்‌ 
து சாயலால்‌ 
(சங்‌ 171415) என்று 
தாவீது சொல்லுகிறார்‌. 
நிரப்பும்‌, உலகப்பிரகாரமான 
நமக்கு மெய்யான ஐசுவரியமல்ல. நம்முடைய 
இருதயத்தை நிரப்பும்‌ ஞானத்தின்‌ 
மெய்ப்பொருளே, நமக்கு மெய்யான 
ஐசுவரியம்‌. மெய்ப்பொருளே நிலையானது. 


இதுவே நித்தியமானது. 


ஆதி 
நீதி8: 22 


நீதி 8:22. தமது. 
கிரியைகளுக்குமுன்‌. பூர்வமுதல்‌ 
என்னைத்‌ தமது வழியின்‌ ஆதியாகக்‌ 
கொண்டிருந்தார்‌. 


கர்த்தர்‌ 


ஞானம்‌ இங்கு ள்தத்துவ 
பண்பினால்‌ விணிக்கப்படுகிதது.... தணக 
என்பது தேவகுமாரனாகிய இயேசு 
கிறிஸ்துவைக்‌ குறிப்பிடுகிற பெயர்‌. அவரே 
மெய்யான ஞானம்‌. ஞானத்தைப்பற்றி 
வாக்கியங்களெல்லாம்‌. 

இயேசுகிறிஸ்‌ துவையே 

யோவான்‌ எழுதின 
தேவகுமாரனாகிய 


அறிமுகம்‌ செய்து வைக்கப்படுகிறார்‌. 


“ஆதியிலே வார்த்தை இருந்தது. அந்த 
வார்த்தை தேவனிடத்திலிருந்தது. அந்த 
வார்த்தை தேவனாயிருந்தது. அவர்‌ ஆதியிலே 

'தேவனோடிருந்தார்‌. சகலமும்‌ அவர்‌ மூலமாய்‌. 
உண்டாயிற்று: உண்டானதொன்றும்‌ 
அவராலேயல்லாமல்‌ உண்டாகவில்லை. 
அவருக்குள்‌ ஜீவன்‌ இருந்தது, அந்த ஜீவன்‌ 
மனுஷருக்கு ஒளியாயிருந்தது” (யோவா 1:1-4). 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


குமாரன்‌, பரிசுத்தஆவியானவர்‌ 
ஆகிய மூவரும்‌ வெல்வேறு ஆள்தத்துவ 
பண்புடையவர்கள்‌. ஆனாலும்‌ அவர்கள்‌ 
மூவரும்‌ ஒருவராகவே இருக்கிறார்கள்‌. 
பிதாவாகிய தேவன்‌, தம்முடைய ஒரே 
பேறான குமாரனாகிய இயேசுகிறிஸ்துவை, 
தமது வழியில்‌ ஆதியாகக்‌ கொண்டிருந்தார்‌ 
(நீதி 8:22). பிதாவானவர்‌ குமாரனை 
அநாதியாய்‌ அபிஷேகம்பண்ணினார்‌ 
(நீதி 8:23). சகலமும்‌ உண்டாகும்‌ முன்னே 
குமாரன்‌ ஐநிப்பிக்கப்பட்டார்‌ (நீதி 8:24-26), 
உண்டானதெல்லாம்‌ குமாரன்‌ மூலமாகவே 
உண்டாயிற்று (நீதி 8:30) 


பூர்வகாலங்களில்‌ பங்குபங்காகவும்‌ 
வகைவகையாகவும்‌, தீர்க்கதரிசிகள்‌ மூலமாய்ப்‌ 
பிதாக்களுக்குத்‌ திருவுளம்பற்றின தேவன்‌, 
இந்தக்‌ கடைசி நாட்களில்‌ குமாரன்‌ மூலமாய்‌ 
நமக்குத்‌ திருவுளம்பற்றினார்‌;: இவரைச்‌ 
சர்வத்துக்கும்‌ சுதந்தரவாளியாக நியமித்தார்‌, 
இவரைக்கொண்டு உலகங்களையும்‌ 
உண்டாக்கினார்‌. இவர்‌ அவருடைய 
மகிமையின்‌ பிரகாசமும்‌, அவருடைய 
...... சொரூபமுமாமிருந்து, 
தம்முடைய வல்லமையுள்ள 
தாங்குகிறவராய்‌, 
பாவங்களை 


தன்மையின்‌ 
சர்வத்தையும்‌ 

வசனத்தினாலே 
தம்மாலேதாமே நம்முடைய 
நீக்கும்‌ சுத்திகரிப்பை உண்டுபண்ணி, 
உன்னதத்திலுள்ள மகத்துமானவருடைய 
வலதுபாரிசத்திலே உட்கார்ந்தார்‌" (எபி 11-3) 


அநாதிகாலம்‌ 
நீதி 8 : 23-26 


நீதி 8:28. பூமி உண்டாகுமுன்னும்‌, 
ஆதிமுதற்கொண்டும்‌ அநாதியாய்‌ நான்‌ 
அபிஷேகம்‌ பண்ணப்பட்டேன்‌. 


நீதி 824. ஆழங்களும்‌, ஜலம்‌ 
புரண்டுவரும்‌ ஊற்றுகளும்‌ உண்டாகு. 
முன்னே நான்‌ ஜநிப்பிக்கப்பட்டேன்‌. 


நீதி 8:25. மலைகள்‌ நிலைபெறுவதற்கு 
முன்னும்‌, குன்றுகள்‌ உண்டாவதற்கு. 
முன்னும்‌, 

நீதி 8:28. அவர்‌ பூமியையும்‌ அதின்‌ 
'வெளிகளையும்‌, பூமியிலுன்ன மண்ணின்‌ 
திரன்கனையும்‌ உண்டாக்குமுன்னும்‌ 
நான்‌ ஜதிப்பிக்கப்பட்டேன்‌. 





ழ்‌ நயன 
யாய 


நித்தியகாலமாயிருக்கிறவர்‌. 
குமாரனாகிய 

ஜநிப்ித்தார்‌ 

ஆதியாகக்‌ கொண்டிருந்தார்‌. 
இயேசுகிறிஸ்து பிதாவாகிய 
ஒரே பேறான குமாரன்‌. கிறிஸ்துவானவர்‌ 
பிதாவுக்கு நேசகுமாரன்‌. பிதாவானவர்‌ 
குமாரனாகிய இயேசுகிறிஸ்‌ துவின்மேல்‌ 
பிரியமாயிருக்கிறார்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
கிரியைகளை ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே, 
தம்முடைய குமாரனாகிய இயேசுகிறிஸ்‌ துவை, 
தமது வழியின்‌ ஆதியாகக்‌ கொண்டிருந்தார்‌. 
கிறிஸ்துவானவர்‌ பூர்வகாலமுதல்‌ பிதாவோடு, 
கூடயிருக்கிறார்‌. 


.... தேவனுடைய வார்த்தை நித்தியமானது. 
இந்த உலகம்‌ சிருஷ்டிக்கப்படுவதற்கு 
முன்பாகவே, காலங்கள்‌ ஆரம்பமாவதற்கு 
முன்பாகவே, வார்த்தையானவர்‌ இருந்தார்‌. 
அவர்‌ நித்திய காலமாக இருக்கிறவர்‌. 
தேவனுடைய தெய்வீக ஆலோசனையில்‌, 
குமாரனும்‌ கூடமிருந்தார்‌.  பிதாவானவர்‌ 
குமாரனை தமது வழியில்‌ ஆதியாகக்‌ 
கொண்டிருந்தார்‌. பிதாவானவர்‌ தம்முடைய 
கிரியைகளை நடப்பிப்பதற்கு முன்பாகவே, 
குமாரன்‌ அவரோடு கூடமிருந்தார்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய கிரியைகளை ஆரம்பிப்பதற்கு: 
முன்பாகவே, குமாரனாகிய கிறிஸ்து. 
பிதாவாகிய தேவனோடு, பூர்வமுதல்‌ 
இருந்தார்‌ 


குமாரனுக்கு துவக்கமில்லை. 
ஆதிமுதலே இருக்கிறவர்‌. தநாதிகாகத்திலே 
ஜநிப்பிக்கப்பட்டவர்‌ பிதாவாகிய 
தேவனைப்போலவே, குமாரனாகிய 
இயேசுகிறிஸ்துவம்‌ நித்தியமானவர்‌ 
நித்தியகாலமாயிருக்கிறவர்‌. ஆனாலும்‌ 
தேவன்‌ தம்முடைய குமாரனைப்பற்றி 
வெளிப்படுத்தும்போது, லால்‌ புரியும்படியாக, 


கர்த்தராகிய 
தேவனுடைய 


ன்னர்‌ 
சிருஷ்டிக்கப்படுவதற்கு 

குமாரனாகிய 

ஜநிபிக்கப்பட்டிருக்கிறார்‌. 

ஜலங்களும்‌, சமுத்திரங்களும்‌ உண்டாவதற்கு 
முன்பாகவே குமாரன்‌ ஜநிப்பிக்கப்பட்டார்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இயேசுகிறிஸ்து ஜநிப்பிக்கப்பட்டபோது, 
ஜலங்களெல்லாம்‌ ஒன்று சேருவதற்கு 
ஆழங்கள்‌ உண்டாகவில்லை. பூமியும்‌ 
உண்டாகவில்லை. நீரூற்றுகளும்‌ 
உண்டாகவில்லை. தேவஆலியானவர்‌ 
ஜலத்தின்மேல்‌ அசைவாடிக்கொண்டிருந்தார்‌. 
அந்த ஜலம்‌ உண்டாவதற்கு முன்பாகவே, 
கிறிஸ்துவானவர்‌ ஜநிப்பிக்கப்பட்டார்‌. 


மலைகள்‌ நிலைபெறுவதற்கு முன்னும்‌, 
குன்றுகள்‌ உண்டாவதற்கு முன்னும்‌, அவர்‌ 
பூமியையும்‌ அதின்‌ வெளிகளையும்‌, 
பூமியிலுள்ளமண்ணின்‌ திரள்களையும்‌ 
உண்டாக்குழுன்னும்‌ தேவகுமாரனாகிய 
கிறிஸ்துவானவர்‌ ஜநிப்பிக்கப்பட்டார்‌ 
(நீதி 82526) இந்தப்‌ பூமியிலே. 
ஜீவராசிகள்‌ உண்டாக்கப்படும்‌ முன்பாகவே, 
கிறிஸ்துவானவர்‌ ஜநிப்பிக்கப்பட்டார்‌. நித்திய 
வார்த்தையானவர்‌ ஜநிப்பிக்கப்பட்டார்‌. 


இந்தப்‌ பூமியும்‌ உண்டாக்கப்படவில்லை. 
பூமியிலுள்ள மண்ணின்‌ திரள்களும்‌ 
உண்டாக்கப்படவில்லை. மலைகள்‌ இன்னும்‌ 
நிலைபெறவில்லை. குன்றுகள்‌ இன்னும்‌ 
உண்டாகவில்லை. இவையெல்லாம்‌ 
உண்டாக்கப்படும்‌ முன்பாகவே, குமாரனாகிய 
கிறிஸ்துவானவர்‌ ஜநிப்பிக்கப்பட்டார்‌. 


மண்ணின்‌ திரள்கள்‌” என்னும்‌ 
வார்த்தை அணுவைக்‌ குறிக்கிறது. இந்தப்‌ 
பூமியில்‌ அநேக பாகங்கள்‌ உள்ளன. 
இவையெல்லாம்‌ மண்ணின்‌ திரள்களாய்‌ 
உள்ளது. அவையெல்லாமே 
அணுக்களாயிருக்கிறது. இவை 
உண்டாக்கப்படும்‌. முன்பாகவே, 
கிறிஸ்துவானவர்‌ ஜநிப்பிக்கப்பட்டார்‌. 


சிருஷ்டிப்பு 
நீதி 8 : 27-31 
நீதி 8:27. அவர்‌ வானங்கனைப்‌ 
படைக்கையில்‌ நான்‌ அங்கே 


இருத்தேன்‌;. அவர்‌ சமுத்திர 
விலாசத்தை வட்டணிக்கையிலும்‌, 


தீதி 8:28. உயரத்தில்‌ மேகங்களை 
ஸ்தாபித்து, சமுத்திரத்தின்‌ 
ஊற்றுகனை அடைத்து வைக்கையிலும்‌, 





ழ்‌ ளா 
யாய 


நீதி 8:29. சமுத்திர ஜலம்‌ தன்‌ 
கரையை விட்டு மீறாதபடிக்கு அதற்கு 
எல்லையைக்‌ கட்டனையிட்டு, 
பூமியின்‌: அஸ்தியாரங்களை 
'திலைப்படுத்துகையிலூம்‌, 


நீதி 820, நான்‌ அவர்‌ அருகே. 
செல்லப்பிள்னையாயிருத்தேன்‌; தத்தம்‌ 
அவருடைய மனமகிழ்ச்சியாயிருத்து, 
எப்பொழுதும்‌ அவர்‌ சமுகத்தில்‌ 
களிகூர்ந்தேன்‌.. 


நீதி 821. அவருடைய பூவுலகத்தில்‌ 
சந்தோஷப்பட்டு, மனுமக்களுடனே 


மகிழ்ந்துகொண்டிருந்தேன்‌.. 


பிதாவானவர்‌ வானங்களையும்‌, 
பூமியையும்‌ படைக்கும்போது, குமாரனாகிய 
கிறிஸ்துவானவர்‌ அவரோடு கூடமிருந்தார்‌ 
பிதாவானவர்‌ கிரியை நடப்பிக்கும்போது. 
குமாரனானவர்‌ அதை பார்த்துக்‌ 
கொண்டிருக்கிற பார்வையாளராக அவரோடு 
கூட சும்மாமிருக்கவில்லை. பிதாவானவர்‌ 
தம்முடைய தெய்வீக ஆலோசனையின்‌ 
பிரகாரமாக வானங்களையும்‌ பூமியையும்‌ 
படைக்க திட்டமிட்டபோது. குமாரனும்‌ 
அவரோடு  கூடமிருந்து திட்டமிட்டார்‌ 
பிதாவானவர்‌ வானங்களையும்‌ பூமியையும்‌ 
சிருஷ்டித்தபோது, குமாரனும்‌ அவரோடு 
கூடயிருந்து அவற்றை சிருஷ்டித்தார்‌. 
பிதாவானவர்‌ இயேசுகிறிஸ்துவைக்‌ 
கொண்டு எல்லாவற்றையும்‌ சிருஷ்டித்தார்‌. 


ன்‌ நம்முடைய கர்த்தராகிய 
இயேசுவுக்குள்‌ கொண்டிருந்த 
அநாதி நீர்மானத்தின்படியே, 
உன்னதங்களிலுள்ள துரைத்தனங்களுக்கும்‌ 
அதிகாரங்களுக்கும்‌ அவருடைய அநந்த 
ஞானமானது சபையின்‌ மூலமாய்‌ இப்பொழுது 
தெரியவரும்‌ பொருட்டாக, 
இயேசுகிறிஸ்துவைக்‌. கொண்டு 
எல்லாவற்றையும்‌ சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே 

ஆதிகாலங்கள்‌. முதல்‌ மறைந்திருந்த 


கிறிஸ்து 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இரகசியத்தினுடைய ஐக்கியம்‌ இன்னதென்று. 
எல்லாருக்கும்‌ வெளிப்படையாகக்‌ 
காண்பிக்கிறதற்கு, இந்தக்‌ கிருபை எனக்கு 
அளிக்கப்பட்டிருக்கிறது” (எபே 39-11) 


பூர்வகாலங்களில்‌  பங்குபங்காகவும்‌ 
வகைவகையாகவும்‌, தீர்க்கதரிசிகள்‌ மூலமாய்ப்‌ 
பிதாக்களுக்குத்‌ திருவளம்பற்றின தேவன்‌, 
5தக்‌ கடைசி நாட்களில்‌ குமாரன்‌ மூலமாய்‌ 
fe திருவுளம்பற்றினார்‌; இவரைச்‌ 
சர்வத்துக்கும்‌ சுதந்தரவாளியாக நியமித்தார்‌, 
இவரைக்கொண்டு உலகங்களையும்‌ 
உண்டாக்கினார்‌" (எபி 1:1-2/ 
குமாரனாகிய) வருக்குள்‌, 
இரத்தத்தினாலே, 
மீட்பு நமக்கு 
உண்டாயிருக்கிறது. அவர்‌ அதரிசனமான 
தேவனுடைய தற்சரூபமும்‌, 
சிருஷ்டிக்கும்‌ முந்தின 
ஏனென்றால்‌ அவருக்குள்‌ 
சிருஷ்டிக்கப்பட்டது:: 
பரலோகத்திலுள்‌ளவைகளும்‌ 
பூலோகத்திலுள்ளவைகளுமாகிய 
காணப்படுகிறவைகளும்‌ 
காணப்படாதவைகளுமான சகல. 
வஸ்துக்களும்‌, சிங்காசனங்களானாலும்‌, 
கர்த்தத்துவங்களானாலும்‌, 
துரைத்தனங்களானாலும்‌, 
அதிகாரங்களானாலும்‌, சகலமும்‌ 
அவரைக்கொண்டும்‌. அவருக்கென்றும்‌ 
சிருஷ்டிக்கப்பட்டது” (கொலோ 144-16). 


தேவன்‌, சிருஷ்டிப்பின்‌ முதலாம்‌ 
நாளிலே, “வெளிச்சம்‌ உண்டாகக்கடவது" 
(ஆதி 1:3) என்று சொன்னார்‌. தேவனுடைய 
வார்த்தையினால்‌ வெளிச்சம்‌ உண்டாயிற்று, 
தேவனுடைய வார்த்தை சர்வவல்லமையுள்ளது. 
அவருடைய ஞானம்‌ நித்திய ஞானமுள்ளது. 
பிதாவானவர்‌ வானங்களைப்‌ படைக்கையில்‌, 
குமாரனாகிய கிறிஸ்துவானவர்‌, அங்கு 
அவரோடு கூடமிருந்தார்‌. 





ழ்‌ ளான 
யாய 
இரண்டாம்‌. 


நாளின்போ குமாரன்‌ பிதாவோடு. 
கூடவே இருந்தார்‌. தேவன்‌ ஜலத்தின்‌ 
மத்தியில்‌ ஆகாயவிரிவு உண்டாகக்கடவது 
என்று சொன்னபோதும்‌, அது ஜலத்தினின்று 
ஜலத்தைப்‌ பிரிக்கக்கவது. (ஆதி 1:6) 
என்று சொன்னபோதும்‌, குமாரனாகிய 
கிறிஸ்துவானவர்‌ பிதாவாகிய தேவனோடு 
கூடவே இருந்தார்‌. தேவன்‌ ஆகாயலிரிவு 
உண்டுபண்ணி, ஆகாயவிரிவுக்கு 
கீழேயிருக்கிற 

ஆகாயவிரிவுக்கு 

ஜலத்திற்கும்‌ பிரிவு உண்டாக்கினபோது. 
குமாரனாகிய கிறிஸ்துவும்‌: பிதாவோடு 
கூடயிருந்து, கீழேயிருக்கிற ஜலத்திற்கும்‌, 
மேலேயிருக்கிற ஜலத்திற்கும்‌ பிரிவு 
உண்டாக்கினார்‌. பிதாவானவர்‌ சர்வத்தையும்‌ 
சிருஷ்டித்தபோது, குமாரனானவர்‌ ஒரு. 
பார்வையாளராக அவற்றை 
பார்த்துக்கொண்டிருக்காமல்‌, பிதாவாகிய 
தேவனோடு கூடமிருந்து. பிதாவினுடைய 
சிருஷ்டிப்பின்‌ கிரியையில்‌ பங்குபெற்றார்‌ 


சமுத்திர விலாசத்தை 
த்தார்‌. உயரத்தில்‌ மேகங்களை 
ஸ்தாபித்தார்‌. சமுத்திரத்தின்‌ ஊற்றுகளை 
அடைத்து வைத்தார்‌. சமுத்திர ஜலம்‌ தன்‌ 
கரையைவிட்டு மீறாதடிக்கு அதற்கு 
எல்லையைக்‌ கட்டணையிட்டார்‌. பூமியின்‌ 
அஸ்திபாரங்களை நிலைப்படுத்தினார்‌. 
பிதாவானவர்‌ இந்தக்‌ கிரியைகளையெல்லாம்‌. 
நடப்பித்தபோது, குமாரனாகிய கிறிஸ்துவும்‌: 
பிதாவோடு கூடமிருந்து, இந்தக்‌ 
கிரியைகளை நடப்பித்தார்‌ 


வன்‌ 


குமாரன்‌ 


பிதாவாகிய வனுக்‌। 
செல்வவயில்ையாவகு தா, 

குமாரனை பூர்வமுதல்‌ 
தமது வழியின்‌ ஆதியாகக்‌ கொண்டிருந்தார்‌. 
சகலமும்‌ உண்டாகு முன்னே, பிதாவானவர்‌ 
குமாரனை, ஆதிமுதற்கொண்டு அநாதியாய்‌ 


அரு! 
பிதாவானவரே 


தேவனானவர்‌ 


அபிஷேகம்பண்ணினார்‌. 
ற்றையும்‌ முன்னே, 


சிருஷ்டிக்கும்‌ 

பேறான குமாரனை 

பிதாவானவர்‌ சர்வத்தையும்‌ 
குமாரனாகிய கிறிஸ்து 

பிதாவின்‌ 

கிரியைகளில்‌ பங்குபெற்றார்‌. பிதாவுக்கு 
அருகே குமாரன்‌ செல்லப்பிள்ளையாயிருந்தார்‌. 
குமாரனாகிய கிறிஸ்துவானவர்‌ நித்தமும்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பிதாவினுடைய மனமகிழ்ச்சியாயிருந்தார்‌. 
பிதாவின்‌ சமுகத்தில்‌ குமாரனாகிய 
கிறிஸ்துவானவர்‌ எப்பொழுதும்‌ களிகூர்ந்தார்‌ 
(நீதி 8:30) 


வானமும்‌ பூமியும்‌ தேவனுடைய நித்திய 
ஆலோசனையினால்‌ உண்டாயிற்று. 
பிதாவின்‌ நித்திய ஆலோசனையில்‌ 
குமாரனுக்கும்‌ பங்கு உண்டு. பிதாவின்‌ 
சித்தமும்‌, குமாரனின்‌ சித்தமும்‌ 
ஒன்றாயிருக்கிறது. கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்து, தாம்‌ செய்கிற கிரியைகளைக்‌ 
குறித்து, இவ்வாறு சொல்லுகிறார்‌. 


இயேசு அவர்களை 
நோக்கி. லாக வயசே நான்‌ 
உங்களுக்குச்‌ சொல்லுகிறேன்‌: பிதாவானவர்‌ 
செய்யக்‌ குமாரன்‌ காண்கிறதெதுவோ, 
அதையேயன்றி, வேறொன்றையும்‌ தாமாய்ச்‌ 
செய்யமாட்டார்‌: அவர்‌ எவைகளைச்‌ 
செய்கிறாரோ, அவைகளைக்‌ குமாரனும்‌ 
அந்தப்படியே செய்கிறார்‌. பிதாவானவர்‌ 
குமாரனிடத்தில்‌ அன்பாமிருந்து தாம்‌ 
செய்கிறவைகளையெல்லாம்‌ அவருக்குக்‌ 
காண்பிக்கிறார்‌; நீங்கள்‌ 
ஆச்சரியப்படத்தக்கதாக இவைகளைப்‌ 
பார்க்கிலும்‌ பெரிதான கிரியைகளையும்‌ 
அவருக்குக்‌ காண்பிப்பார்‌" (யோவா 549,20). 


குமாரன்‌ த சிந்தப்பி கிரியை 
நடப்பிப்பதினால்‌, நித்தமும்‌ 
பிதாவின்‌ ண்கிழ்ர்சிவாயிகுக்கிறா்‌ இதோ, 
நான்‌ ஆதரிக்கிற என்‌ தாசன்‌, நான்‌ 
தெரிந்துகொண்டவரும்‌, என்‌ ஆத்துமாவுக்குப்‌ 
பிரியமானவரும்‌ இவரே: என்‌ ஆவியை 
அவர்மேல்‌ அமரப்பண்ணினேன்‌; அவர்‌ 
புறஜாதிகளுக்கு நியாயத்தை 
வெளிப்படுத்துவார்‌" (ஏசா 42:1). 


குமாரன்‌ பிதாவின்‌ சித்தத்தின்‌ 
பிரகாரமும்‌, அவருடைய கட்டளையின்‌ 
பிரகாரமும்‌ கிரியை நடப்பிப்பதினால்‌, 
பிதாவானவர்‌  குமாரன்மீது எப்போதும்‌ 
மனமகிழ்ச்சியாயிருக்கிறார்‌.  பிதாவானவர்‌ 
மனமகிழ்ச்சியாயிருப்பதினால்‌, குமாரனும்‌ 
அவர்‌ சமுகத்தில்‌ களிகூருகிறார்‌. 
மனுக்குலத்தின்‌ இரட்சிப்பில்‌ 

குமாரனும்‌ இணைந்து. 
நடப்பிக்கிறார்கள்‌. குமாரன்‌ செய்வதை 
பிதாவானவர்‌ அங்கீகரிக்கிறார்‌. குமாரனும்‌ 
பிதாவின்‌ சித்தத்தை மாத்திரமே செய்கிறார்‌. 





ழ்‌ நயன 
யாய 


குமாரனாகிய கிறிஸ்து 
மனுமக்களுடனே கிருபையும்‌ இரக்கமும்‌ 
நிரம்பியவராயிருக்கிறார்‌. நம்முடைய 


கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து நம்மைக்‌ குறித்து 

இந்தப்‌ பூமியிலுள்ள 

தேவனுக்கு சந்தோஷத்தைக்‌ 
மனுபுத்திரரின்‌ 


கரிசனையுள்ளவர்‌. 
ஐசுவரியங்கள்‌ 
கொடுக்காது. 
இரட்சிப்போ தேவனுக்கு 
சந்தோஷத்தைக்‌ கொடுக்கிறது. 

பூவுலகம்‌ கர்த்தருக்குரியது. 
பிரபஞ்சத்தில்‌ 

சந்தோஷப்படுகிறார்‌. 

மகிழ்ந்து களிகூருகிறார்‌. 

இரட்சிப்பை நினைத்து 

மிகுந்த சந்தோஷமுண்டாயிற்று. மனுஷரின்‌ 
மீட்பும்‌, இரட்சிப்புமே கிறிஸ்துவானவருக்கு 
மெய்யான சந்தோஷம்‌. 


கர்த்தருடைய 
காத்து 
பாக்கியவான்கள்‌ 
நீதி 8: 32-85 


வழிகளை 
நடக்கி றவர்கள்‌ 


நீதி 8:82. ஆதலால்‌ பின்னைகளே, 
எனக்குச்‌ செவிகொடுங்கள்‌; எண்‌: 
வழிகளைக்‌ காத்து நடக்கிறவர்கள்‌ 
பாக்கியவான்கள்‌. 


நீதி 8:33. நீங்கள்‌ புத்தியைக்‌ கேட்டு, 
ஞானமடையுங்கள்‌; அதை விட்டு 
விலகாதிருங்கள்‌. 


நீதி 8:34. என்‌ வாசற்படியில்‌ நித்தம்‌ 
விழித்திருந்து, என்‌ கதவு திலையருகே 
காத்திருந்து, எனக்குச்‌ செவிகொடுக்கிற 
மனுஷன்‌ பாக்கியவான்‌. 


நீதி 8:89. என்னைக்‌ கண்டடைகிறவன்‌ 
ஜீவனைக்‌: கண்டடைகிறான்‌; 
கர்த்தரிடத்தில்‌ தயவையும்‌ பெறுவான்‌. 
நாம்‌ கர்த்தருடைய வார்த்தைக்குச்‌ 
செவிகொடுக்கவேண்டும்‌. அவருடைய 
வழிகளைக்‌ காத்து நடக்கவேண்டும்‌. 
தேவனுடைய பிரமாணத்திற்குக்‌ கீழ்ப்பிவதே. 
ய்‌ ம்‌ ஞானமுள்ளவர்கள்‌. 
'எவர்களாக. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தேவனுடைய பிரமாணத்திற்கு விலகி, 
கீழ்ப்படியாமல்‌. ஜீவித்திருப்போமென்றால்‌, 
தேவனுடைய ஞானத்தைப்‌ பெற்றுக்கொண்டு, 
அவருடைய வார்த்தைக்குக்‌ 
கீழ்ப்பியவேண்டும்‌. கர்த்தருடைய வழிகளை 
காத்து நடக்கிறவர்கள்‌ பாக்கியவான்கள்‌. 
(நீதி 8:32) 

ஆடுகள்‌ மேய்ப்பனுடைய சத்தத்திற்கு 
செலிகொடுக்கம்‌ மேய்ப்பன்‌ தன்னுடைய 
ஆடுகளின்‌ சத்தத்தை அறிந்திருப்பதுபோல, 
ஆகும்‌ தங்களுடைய மேய்ப்பளின்‌ 
சத்தத்தை அறிந்திருக்கும்‌. நம்முடைய 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்துவே நமக்கு நல்ல 


செவிகொடுக்கவேண்டும்‌. 
வார்த்தையை வாசிக்கவேண்டும்‌. அதை 
தியானிக்கவேண்டும்‌. தேவனுடைய 
வார்த்தை பிரசங்கிக்கப்படுகிற இடங்களில்‌ 
பயபக்தியோடு அமர்ந்திருந்து, அவருடைய 
வார்த்தைக்கு செவிகொடுக்கவேண்டும்‌. 
கர்த்தர்‌ நமக்குக்‌ கொடுத்திருக்கிற 
வார்த்தைகளுக்காக நாம்‌ 
நன்றியோடு துதிக்கவேண்டும்‌. 

வார்த்தையே ்‌ 

கேள்வியினால்‌. 
கர்த்தருடைய 


'ஞானமுண்டாகும்‌. 
பிள்ளைகள்‌ ஞானத்தின்‌ 
பிள்ளைகள்‌. அவர்கள்‌. தேவனுடைய 
வார்த்தையைக்‌ கேட்டு ஞானத்தைப்‌ 
பெற்றுக்கொள்வார்கள்‌. 

தேவனுடைய 

ஞானமடைவார்கள்‌. 

விலகாதிருப்பார்கள்‌ (நீதி 8:33), 


தேவன்‌ தமது கிருபையினால்‌ நமக்கு 
புத்திமதிகளைச்‌ சொல்லுகிறார்‌. தேவனுடைய 
புத்திமதி நமக்குப்‌ பிடித்திருக்கிறதா என்‌ 
யோசித்துப்‌ பார்க்கக்கூடாது. 
சொல்லுகிறவர்‌ தேவன்‌ 
புரிந்துகொண்டு, 
கேட்டு, கப பக்ுப்‌ 
தேவனுடைய விட்டு 
விலகாதிருக்கவேண்டும்‌. தேவன்‌ நமக்கு 
சொல்லுகிற புத்திமதிகளை கேட்காமல்‌, 
அதை விட்டு விலகிப்போய்விட்டால்‌, நமக்கு 
அழிவு உண்டாகும்‌. நம்முடைய அழிவுக்கு 
நாமே காரணமாயிருப்போம்‌. 





ழ்‌ நவள 
யாய 


'தேவனுடைய புத்திமதியைக்‌ 
கேட்பதற்காக அவருடைய வாசற்படியில்‌ நாம்‌ 


ம்முடைய 
இருதயத்தில்‌ சத்தத்தோடு, சிந்தையில்‌. 
நீடியபொறுமையோடும்‌, மனத்தாழ்மையோடும்‌ 
கர்த்தருடைய சமுகத்திலே காத்திருந்து, 
அவருடைய புத்திமதிகளைப்‌ 
பெற்றுக்கொள்‌ ளவேண்டும்‌. கர்த்தருக்கு 
'செவிகொடுப்பது என்னும்‌ வார்த்தைக்கு, 
அவருடைய சமுகத்தில்‌ காத்திருந்து. அவரை 
'அண்டிக்கொண்டு, 
வார்த்தையைக்‌ கேட்பது 
பொருளாகும்‌. 


வ த்தில்‌ 

கொண்டிருந்தார்‌ ஜனங்களெல்லாரும்‌ 
அவருக்குச்‌ செவிகொடுத்து அவரை 
அண்டிக்‌ கொண்டிருந்தார்கள்‌ 
(லூக்‌ ஜனங்களெல்லாரும்‌ 


உபதேசத்தைக்‌ 
தேவாலயத்தில்‌ 
அவரிடத்திற்கு வந்தார்கள்‌ (லூக்‌ 21:38) 


கர்த்தருடைய (த்திமதிகளை 
செல்க கேட்கிறவர்களுக்கு 
தெய்வீக சந்தோஷமும்‌, சமாதானமும்‌, 
ஆசிர்வாதமும்‌, நன்மையும்‌ உண்டாகும்‌. 
கர்த்தருடைய உபதேசத்திற்கு, 
'செவிகொடுக்கிறவர்கள்‌, தாங்கள்‌ 
தேடுவதைக்‌ கண்டடைவார்கள்‌. கர்த்தரைக்‌ 
கண்டடைகிறவன்‌. ஜீவனைக்‌ 
கண்டடைகிறான்‌. ஜீவன்‌ என்பது. 
மெய்யான சந்தோஷத்தைக்‌ குறிக்கிற 
வார்த்தை. கர்த்தரை கண்டடைகிறவனுக்கு, 
அவனுக்குத்‌ தேவையான அனைத்து 
நன்மைகளும்‌, ஆசீர்வாதங்களும்‌ கிடைக்கும்‌. 
அவனுடைய வகளெல்லாம்‌. 
குறைவில்லாமல்‌ சந்திக்கப்படும்‌. கிறிஸ்துவே 
ஞானமாகயிருக்கிறார்‌. கிறிஸ்துவைக்‌ 
கண்டுபிடிக்கிறவன்‌. ஜீவனைக்‌ 
கண்டுபிடிக்கிறான்‌. எல்லா விசுவாசிகளுக்கும்‌ 
கிறிஸ்துவே ஜீவனாகிருக்கிறார்‌. அவரே 
நமக்கு ஜீவனைக்‌. கொடுக்கிறார்‌ 
(நீதி 8:35). 


19:47 A8) 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தருக்கு விரோதமாக பாவம்‌ 
செய்கிறவன்‌ 
நீதி 8:38 


நீதி 8:36. எனக்கு விரோதமாகப்‌ 
பாவஞ்செய்கிறவனேர, 

ஆத்துமாவைச்‌ சேதப்படுத்துகிறான்‌; 
என்னை வெறுக்கிறவர்கன்‌ யாவரும்‌ 
மரணத்தை விரும்புகிறவர்கன்‌ என்று 


ஆலோசனைகளுக்கும்‌. 
கொடுக்கிறவர்கள்‌ பாக்கியவான்கள்‌. 
அவர்கள்‌ ஞானத்தின்‌ வழிகளைக்‌ காத்து 
நடப்பார்கள்‌. ஞானத்திற்கு விரோதமாக 
தங்கள்‌ செவிகளை அடைத்துக்‌ 
கொள்கிறவர்களோ சபிக்கப்பட்டவர்கள்‌. 
அவர்களுக்கு அழிவு நியமிக்கப்பட்டிருக்கிறது. 
அவர்கள்‌ தங்களைத்‌ தாங்களே 
அழித்துக்கொள்வார்கள்‌. அவர்கள்‌ 
அழியும்போது ஞானம்‌ அவர்களைத்‌ 
தடைபண்ணாது. அவர்கள்‌ ஞானத்திற்கு. 
செவிகொடுக்காமற்போனதினால்‌, ஞானம்‌ 
அவர்களுக்குள்‌ கிரியை நடப்பிக்காது. 
ஞானத்திற்கு விரோதமாக பாவம்‌ 
செய்கிறவர்கள்‌ ன்‌ கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்துவுக்கு விரோதமாக பாவம்‌ 
செய்கிறார்கள்‌. கிறிஸ்துவின்‌ 
அதிகாரத்திற்குக்‌ கீழ்ப்படியாமல்‌ அதற்கு 
விரோதமாகக்‌ கலகம்பண்ணுகிறார்கள்‌. 
கர்த்தர்‌ நம்முடைய ஜீவியத்தில்‌ தம்முடைய 
நிறைவேற்றவேண்டுமென்று 
கர்த்தருக்கு விரோதமாகப்‌ 
செய்கிறவர்கள்‌ அவருடைய 
விரோதமாக எதிர்த்து 





ழ்‌ ளன நீதிமொழிகள்‌ - விரிவுரை im 
CT PROVERBS - COMMENTARY 


நம்முடைய ஜீவியம்‌ கிறிஸ்துவின்‌ கிறிஸ்துவுக்கு விரோதமாக பாவம்‌ 
விருப்பத்தோடும்‌, சித்தத்தோடும்‌ | செய்கிறவர்கள்‌ தங்களுடைய ஆத்துமாவைச்‌ 
இசைந்திருக்க வேண்டும்‌. | சேதப்படுத்துகிறார்கள்‌. 

இயேசுகிறிஸ்துவின்‌ ஜீவனும்‌ மரணமும்‌ | தங்களுக்குத்‌ தாங்களே 

நமக்குள்ளே திரியை நடப்பிக்கவேண்டும்‌. | வரவழைத்துக்கொள்கிறார்கள்‌. 

கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து கல்வாரி 

சிலுவையிலே தம்முடைய ஜீவனை 


ள்‌ 
ஒப்புக்கொடுத்ததற்கான நோக்கும்‌, நம்முடைய [| விரும்புகிறார்கள்‌. கர்த்தரைத்‌ நேடி, அவரைக்‌ 
ம்‌. | கண்டடைகிறவர்களோ ஜீவனைக்‌ 
கண்டடைகிறார்கள்‌. அவர்கள்‌ 
கர்த்தரிடத்தில்‌ தயவையும்‌ நித்திய 

ஜீவனையும்‌ பெற்றுக்கொள்கிறார்கள்‌. 





i FTE 
TT 


பாவம்‌ மனுஷருடைய ஆத்துமாவுக்கு 
விரோதமானது. நமக்கு முன்பாக ஜீவனும்‌ 
மரணமும்‌ வைக்கப்பட்டிருக்கிறது. நன்மையும்‌ 
தீமையும்‌ நமக்கு முன்பாக நிற்கிறது. 
இவற்றில்‌ எதை தெரிந்தெடுக்கவேண்டும்‌ 
என்பதை நாமே தீர்மானம்பண்ண வேண்டும்‌. 
கிறிஸ்துவானவர்‌ இந்த அதிகாரத்தில்‌, 
“ஞானம்‌' என்று விவரிக்கப்பட்டிருக்கிறார்‌. 
நம்முடைய கர்த்தராகிய இயேசுகிறிஸ்துவே 
மெய்யான ஞானம்‌. 'கிறிஸ்துவானவர்‌ 
தம்மிடத்தில்‌ வருமாறு நம்மை அழைக்கிறார்‌ 
(நீதி 91-6). 
இயேசுகிறிஸ்துவின்‌ அழைப்பை 
ஏற்றுக்கொண்டால்‌ நமக்கு அநேக 
நன்மைகள்‌ உண்டாகும்‌. நாம்‌ ஞானத்தில்‌ 
அறிவில்‌ விருத்தியடைவோம்‌. 
9.79). நம்முடைய கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்து நம்மிடத்திலிருந்து ஒரு சில 
காரியங்களை  எதிர்பார்க்கிறார்‌. நாம்‌ 
கர்த்தருக்குப்‌ பயப்படவேண்டும்‌. இதுவே 
ஞானத்தின்‌ ஆரம்பம்‌ (நீதி 9:10). 
ன்‌ மையான 


கர்த்தர்‌ நமக்காக பல நன்‌ 
காரியங்களை திட்டமிட்டிருக்கிறார்‌ (நீதி 9.11) 
நாம்‌ எதை தெரிந்தெடுக்கவேண்டுமென்றும்‌, 
என்ன  செய்யவேண்டுமென்றும்‌ நாமே 
தீர்மானம்பண்ணவேண்டும்‌ (நீதி 
பாவத்திற்கு ஒப்புமையாக ஒரு 
ஸ்திரீயைப்பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. 
அவள்‌ வழிப்போக்கரை தன்னிடத்தில்‌ 
வருமாறு அழைக்கிறாள்‌ (நீதி 9213-16). 
மதிமீனனை மயக்குகிறாள்‌ (நீதி 9117) 
மதியற்ற ஸ்திரீயின்‌ கண்ணியில்‌ 
சிக்கிக்கொள்கிறவர்களுக்கு அழிவு வரும்‌ 
(நீதி 918) 


ஞானம்‌ 


நீதி9: 12 


நீதி 9:1, ஞானம்‌ தன்‌ வீட்டைக்‌ கட்டி, 
தன்‌ ஏழு தூண்களையும்‌. 
சித்திரத்தீர்த்து, 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நீதி 9:2. தன்‌ கொழுத்த ஜந்துக்களை: 
அடித்து, 'திராட்சரசுத்தை. 
வார்த்துவைத்து, தன்‌ போஜனயத்தியை 
ஆயத்தப்படுத்தி, 


ஞானமானது ஒரு ராஜஸ்திரீயைப்‌ 
போல இங்கு வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. 
அவள்‌ கிருபை நிரம்பியவளாகவும்‌, 
நற்குணமிகுந்தவளாகவும்‌ இருக்கிறாள்‌. 
தேவனுடைய வார்த்தையே மெய்யான 
ஞானம்‌. தேவன்‌ தம்முடைய வார்த்தையின்‌ 
மூலமாய்‌, தம்முடைய சித்தத்தையும்‌, 
திட்டத்தையும்‌, விருப்பத்தையும்‌ மனுஷருக்கு 
வெளிப்படுத்துகிறார்‌. 

ஞானம்‌ தன்‌ வீட்டைக்கட்டி, உயர்ந்த 
மேடையின்மேல்‌: நின்று நம்மைக்‌ 
கூப்பிடுகிறது. ஞானம்‌ என்னும்‌ வார்த்தை, 
மூலஎபிரெய பாஷையில்‌, “ஞானங்கள்‌” என்று 
பன்மையில்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
இயேசுகிறிஸ்துவில்‌ ஞானத்தின்‌ 
பொக்கிஷங்களெல்லாம்‌ முறைந்திருக்கிறது. 
கிறிஸ்துவைக்‌ கண்டடைகிறவர்கள்‌ 
மெய்ஞானத்தைக்‌ கண்டடைகிறார்கள்‌. 

நம்மைக்‌ 


ஞானம்‌ 
நாம்‌ ஞானத்தின்‌ வார்த்தைக்குச்‌ 
செவிகொடுக்கவேண்டும்‌ ஞானத்தின்‌ 
ஆலோசனைகருக்கும்‌ 

அப்போதுதான்‌ நாம்‌. 

சீஷர்களாயிருப்போம்‌. 

சீஷர்கள்‌ ஞானத்தின்‌ 
சீஷர்களாயிருக்கிறார்கள்‌. ஞானம்‌ நம்மை 
தன்னுடைய மேன்மையான விசேஷித்த 
விருந்தில்‌ பங்குபெற வருமாறு அழைக்கிறது. 


ட விருந்து நடைபெறுகிற இடம்‌ மிகவும்‌ 

ஞானம்‌ தன்‌ 

ட்டன எழுதூண்களையும்‌ 

அதில்‌ நமக்கு விருந்து 

ஞானமானது ஒரு 

வாசஸ்தலத்தைப்‌ போன்றது. 

வருகிற எல்லோருக்கும்‌. 

வாசஸ்தலத்தில்‌ இடம்‌ 

நமக்கு ஞானத்தைக்‌ 

கொடுக்கவேண்டும்‌ என்னும்‌ 

நோக்கத்திற்காகவே, ஞானம்‌ தன்‌ வீட்டைக்‌ 

கட்டியிருக்கிறது. ஞானத்தின்‌ வீடு 

உறுதியாகயிருக்கிறது. அது ஏழுதூண்களை 

ஸ்தாபித்திருக்கிறது. அந்தத்‌ 

தூண்களெல்லாம்‌ ஞானத்தின்‌ வீடுகளை 
உறுதியாய்த்‌ தாங்கிப்‌ பிடித்திருக்கிறது. 


கூப்பிடும்போது, 





ழ்‌ நள 
யாய 


ஞானம்‌ 
கட்டியிருப்பதுபோல, 


வீட்டைக்‌ 

நன கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்துவும்‌, பரலோகத்திலே நமக்கு. 
வாசஸ்தலங்களை ஆயத்தம்பண்ணி 
வைத்திருக்கிறார்‌. பரலோகத்தில்‌ பிரவேசிக்கிற 
பரிசுத்தவான்கள்‌ எல்லோருக்குமே, அங்கு 
வாசஸ்தலமுண்டு. அது மகிமையான 
வாசஸ்தலம்‌. நாம்‌ பரலோகத்தில்‌ 
போகும்போது. அங்கு பரதேசியைப்போல. 
வாசஸ்தலமில்லாமல்‌, அலைந்து, 
கொண்டிருக்கமாட்டோம்‌. நாம்‌ பரலோகத்தில்‌ 
பிரவேசிப்பதற்கு முன்பாகவே, அங்கு 
நம்முடைய. வாசஸ்தலம்‌ 
ஆயத்தம்பண்ணப்பட்டிருக்கிறது. 


நாம்‌ பரலோகத்தில்‌ பிரவேசிக்கும்போது, 
அங்கு ஆட்டுக்குட்டியானவரின்‌ கலியாண 
விருந்தில்‌ பங்குபெறுவோம்‌. நம்முடைய 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து, 
பரலோகத்தைப்பற்றி நமக்குச்‌ 
சொல்லும்போது, “என்‌ பிதாவின்‌ வீட்டிலே 
அநேக வாசஸ்தலங்கள்‌ உண்டு” என்று 
சொல்லியிருக்கிறார்‌ கிறிஸ்துவானவர்‌ 
்‌ ன்‌ பரலோகத்திற்குப்போய்‌, 
வாசஸ்தலங்களை 

ஆயத்தம்பண்‌ ணுகிறார்‌. 


நாம்‌ பரலோகத்தில்‌ பிரவேசிக்கும்போது 
அங்கு ஆட்டுக்குட்டியானவரின்‌ கலியாண 
விருந்து ஆயத்தமாமிருக்கும்‌. அதிலே நமக்கு 
நேர்த்தியான போஜனம்‌ கிடைக்கும்‌. ஞானம்‌ 
தன்‌ கொழுத்த ஐந்துக்களை அடிக்கிறது. 
திராட்சரசத்தை வார்த்து வைக்கிறது. தன்‌ 
போஜன பந்தியை க 
ஆயத்தப்படுத்துகிறது. ல 

ஐந்துகளை 

வாக்கியத்திற்கு, னார்‌ 

செலுத்தி" என்பது பொருளாகும்‌. 


ஆட்டுக்குட்டியானவரின்‌ கலியாண 
விருந்து மிகவும்‌ பரிசுத்தமான விருந்து. 
இந்த விருந்து, கிறிஸ்துவானவர்‌ தம்மையே 
பலியா ஒப்புக்கொடுத்ததற்காக 


தராளமாய்க்‌ கிடைக்கும்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நம்முடைய  ஆத்துமாவுக்கு நீதி, 

சமாதானம்‌, சந்தோஷம்‌ 

நமக்கு தேவனுடைய 

பரிசுத்த 

தேவை. 

நம்முடைய நித்திய ஜீவனுக்கு அச்சாரமும்‌ 

உறுதியும்‌ தேவை. இவையெல்லாமே ஞானம்‌ 

ஆயத்தம்பண்ணி வைத்திருக்கும்‌ போஜன 

பந்தியில்‌ நமக்கு தாராளமாய்க்‌ கிடைக்கிறது. 

நம்முடைய ஆத்துமா இவற்றை 

குறைவில்லாமல்‌ புசித்து, சந்தோஷமாய்‌ 
களிகூரலாம்‌. 


பேதமை 


நீதி 9: 3-6 


நீதி 9. தன்‌ பணிவிடைக்காரிகனை 
அனுப்பி, பட்டணத்தின்‌ உயர்த்த 
மேடைகளின்‌ மேல்‌ தின்று கூப்பிட்டு, 


நீதி ௭:4. புத்தியினனை நோக்கி: எவன்‌: 
பேதையோ அவன்‌ இவ்விடத்தில்‌ 
'வரக்கடவன்‌. 


நீதி 95. நீங்கள்‌ வந்து என்‌ 
அப்பத்தைப்புசித்து, நான்‌ வார்த்த 
திராட்சரசத்தைப்பானம்பண்ணுங்கள்‌. 


நீதி 96, பேதைமையை விட்டு 


விலகுங்கள்‌, அப்பொழுது 
மிழைத்திருப்பீர்கள்‌; புத்தியின்‌ 


ங்களுக்‌ 
கொடுக்கப்படுவதில்லை. ஞானத்தின்‌ அழைப்பு 


எல்லோருக்கும்‌ பொதுவானது. 
ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கும்‌ 


நான்‌ 
போஜன 
ஜனங்களை 
தன்னுடைய 
பணிவிடைக்காரிகளை அனுப்புகிறது. 





ழ்‌ நள 
TT 
சுவிசேஷ ஊழியர்கள்‌ கர்த்தருடைய 


பணிவிடைக்காரராயிருக்கிறார்கள்‌. தேவன்‌ 
ஆயத்தம்பண்ணி' வைத்திருக்கும்‌, 
ஆட்டுக்குட்டியானவரின்‌ கலியாண விருந்தில்‌ 


விருப்பமுள்ளவர்கள்‌ 
எல்லோரும்‌ கிறிஸ்துவிடம்‌ வரலாம்‌. 
ஆட்டுக்குட்டியானவரின்‌ கலியாண 
விருந்தில்‌ பங்குபெற வருகிறவர்களுக்கு ஒரு 
சில தகுதிகள்‌ இருக்கவேண்டும்‌. அவர்கள்‌ 
பரிசுத்தமான மணவாட்டியாயிருக்கவேண்டும்‌. 
அவர்கள்‌ தங்களை கறைபடுத்திக்‌ 
கொள்ளகூடாது. ஆட்டுக்குட்டியானவரின்‌ 
இரத்தத்தினால்‌ தங்களிடத்திலுள்ள 
பாவக்கறைகள்‌ கழுவப்பட்டவர்களாயிருக்க: 
வேண்டும்‌. (டைய வார்த்தை 
அவர்களுடைய இருதயத்தில்‌ நிரம்பியிருக்க 
வேண்டும்‌. தேவனுடைய வார்த்தைக்கு 
அவர்கள்‌ கீழ்ப்படிந்து ஜீவிக்கவேண்டும்‌. 
இப்படிப்பட்ட நற்குணமுள்ள பரிசுத்தவான்கள்‌ 
மாத்திரமே, ஆட்டுக்குட்டியானவரின்‌ 
கலியாண விருந்தில்‌ பங்குபெற முடியும்‌. 


னம்‌ பட்டணத்தின்‌ உயர்ந்த 
மேடைகளின்மேல்‌ நின்று எல்லா மனுஷரையும்‌ 
கூப்பிடுகிறது. நாற்சந்திகளிலும்‌, ஜனங்கள்‌ 
கூடுகிற இடங்களிலும்‌ ஞானம்‌ கூப்பிடுகிறது. 
னம்‌ ஆயத்தம்பண்ணி வைத்திருக்கும்‌ 
ரன பந்தியில்‌ பங்குபெற வருமாறு, நம்‌ 
எல்லோருக்குமே அழைப்பு 
கொடுக்கப்படுகிறது. பந்தியில்‌ எல்லாம்‌ 
ஆயத்தமாயிருக்கிறது. ஞானம்‌ 
கட்டளையிட்டபடி செய்தாயிற்று. பந்தியில்‌. 
இன்னும்‌ இடமிருக்கிறது (லூக்‌ 14:22), 
தன்‌ பணிவிடைக்காரிகளை 
தான்‌ ஆயத்தப்படுத்தியிருக்கும்‌ 
பந்தியில்‌ பங்குபெற வருமாறு, 


வைத்திருக்கும்‌ ன்‌ பந்தியில்‌ பங்குபெற 
வருமாறு எல்லோரையும்‌ அழைக்கிறது. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கிறிஸ்துவானவர்‌ மனுஷர்மீது அன்பும்‌, 
கிருபையும்‌ இரக்கமும்‌, 
மனவருக்கமுமுள்ளவர்‌. நம்முடைய 
்‌ விசாரிக்கிறவர்‌. 


நம்மை தம்மிடத்தில்‌ 


சொல்லுகிறார்‌. ஞானம்‌ நம்மை டித்தான்‌ 
அழைக்கும்‌. நமக்குத்‌ தேவையானது 
ஞானத்திடமுள்ளது. ஞானம்‌ நமக்கு 
தருவது, நமக்கு. தேவையானதாகவும்‌ 
பிரயோஜனமுள்ளதாகவும்‌ இருக்கும்‌. 
க்‌ ப 
க அயா வாக்கைப்‌ 
பெற்றுக்கொள்ளவேண்டும்‌ என்பதற்காகவே 
இவனுக்கு அ வருகிறது. “எவன்‌ 
பேதையே! இவ்விடத்தில்‌ 
வரக்கடவன்‌” ல்‌ வாக்கியத்திற்கு, 
“எவனுக்கு இருதயம்‌ வேண்டுமோ, அவன்‌ 
இவ்விடத்தில்‌ வரக்கடவன்‌" என்பது 
பொருளாகும்‌. ஞானத்திடம்‌ வருகிறவனுக்கு, 
ஞானமுள்ள இருதயம்‌ கொடுக்கப்படும்‌. 
அழைப்புக்கு 
ஆயத்தப்படுத்தி 
போஜனபந்தியில்‌ 


னத்தின்‌ 
செவிகொடுத்து. ஞானம்‌ 
வைத்திருக்கும்‌ 
பங்குபெற்றால்‌, நம்முடைய பேதமை நீங்கும்‌. 


நமக்கு ஜீவன்‌ கிடைக்கும்‌. 
மனதின்‌ குழப்பம்‌ நீங்கும்‌. நமக்குள்‌ 
தெளிந்த புத்தி உண்டாகும்‌. ஞானம்‌ 
நம்மை, “இவ்விடத்தில்‌ வரக்கடவன்‌" என்று 
சொல்லி அழைக்கிறது. “இவ்விடம்‌' என்பது, 
ஞானத்தின்‌ வாசஸ்தலத்தைக்‌ குறிக்கிற 
வார்த்தை. ஞானம்‌ நம்மை அழைக்கும்போது. 
ஞானத்தின்‌ எற்‌ 
செவிகொடுக்கவேண்டும்‌. னத்தின்‌. 
வாசஸ்தலத்திற்குள்‌. 'ரவேசிக்கவேண்டும்‌. 

க்‌ ஆயத்தம்பண்ணப்பட்டிருக்கும்‌ 


நம்முடைய 


பெற்றுக்கொள்ளவேண்டும்‌ (நீதி 9:4). 





i= FTE 
TT 


'நீங்கள்‌ வந்து என்‌ அப்பத்தை புசித்து, 
திராட்சரசத்தை 
ஞானம்‌ 


சந்தோஷத்தையும்‌, ஆரோக்கியத்தையும்‌ தரும்‌. 
கர்த்தருக்குப்‌ பயப்படும்‌ பயத்திலும்‌, 
கர்த்தரைப்பற்றிய ஞானத்திலும்‌ நமக்கு 
மெய்யான சந்தோஷம்‌ உண்டு. நாம்‌ 
ஞானத்தின்‌ அப்பத்தைப்‌ புசிக்கும்போது. 
நமக்கு சரீரப்பிரகாரமான பெலத்தோடு, 
ஆவிக்குரிய பெலமும்‌ கிடைக்கும்‌. 


இயேசுகி| தம்முடைய 
சுவிசேஷத்தில்‌ கக ஏராளமான 
வாக்குத்தத்தங்களைக்‌ கொடுத்திருக்கிறார்‌. 
அவையெல்லாவற்றையும்‌ நாம்‌ 
விசுவாசத்தோடு ஏற்றுக்கொண்டு 
நம்முடைய ஜீவியத்தில்‌ அதன்‌ பிரகாரம்‌ 
ஜீவிக்கவேண்டும்‌. விசுவாசத்தோடு கிரியை 
நடப்பிக்கவேண்டும்‌. சுவிசேஷத்தின்‌ 
வாக்குத்தத்தங்களை , அப்பத்தைப்‌ 
புசிப்பதுபோல புசிக்கவேண்டும்‌. கிறிஸ்துவின்‌ 
வார்த்தைகளை, திராட்சரசத்தை பானம்‌. 
பண்ணுவதுபோல  பானம்பண்ணவேண்டும்‌. 
பரிசுத்த. வேதாமகத்திலே நம்முடைய 
ஆத்துமாவுக்குத்‌ தேவையான திராட்சரசம்‌: 
வார்க்கப்பட்டிருக்கிறது. 


ஆயத்தம்பண்ணப்பட்டிருக்கிறது. 


்‌ டய பராமரிப்பு நம்முடைய 
ஆத்துமாவுக்குத்‌ தேவை. அதுவே நமக்குப்‌ 
போதுமானது. நமக்கு தேவனுடைய 
பராமரிப்பு கிடைக்கும்போது, நாம்‌ 
பேதமையை விட்டு விலகவேண்டும்‌. அப்போது 


கொடுக்கப்பட்டிருக்கிற 
திராட்சரசத்தையும்‌, விருந்து 
தாராளமாய்ப்‌ புசிப்பதுபோல. 
புசிக்கவேண்டும்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நாம்‌ ஞானத்தைப்‌ பெற்றுக்கொள்வதற்கு. 
முதலாவது வழி பேதைமையை விட்டு 
விலகுவதுதான்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
சாயலாக நம்மை சிருஷ்டித்திருக்கிறார்‌. நாம்‌ 
மனுபுத்திரரைப்போல. ஜீவிக்கவேண்டும்‌. 
புத்திமீனராய்‌ ஜீலிக்கக்கூடாது. தூங்குகிற 
நாம்‌ விழித்திருந்து மரித்தோரைவிட்டு 
எழுந்திருக்கவேண்டும்‌. அப்போது 
கிறிஸ்துவானவர்‌ நம்மை  பிரகாசிப்பிப்பார்‌. 
நாம்‌ ஞானமற்றவர்களைப்போல நடவாமல்‌, 
ஞானமுள்ளவர்களைப்போல. கவனமாய்‌ 
நடந்துகொள்ளவேண்டும்‌. நாட்கள்‌ 
பொல்லாதவைகளானதால்‌, நாம்‌ காலத்தை 
பிரயோஜனப்படுத்திக்கொள்ளவேண்டும்‌ 
(எபே 5114-6). 


பரியாசக்காரனும்‌ 
ஞானமுன்னவனும்‌ 
நீதி 9: 7-9 


நீதி 97. பமியாசக்காரனைக்‌. 
கண்டிக்கிறவன்‌ இலச்சையடைகிறான்‌; 
துன்மார்க்களைக்‌. கண்டிக்கிறவண்‌. 
தன்னைக்‌. கழைப்படுத்திக்‌ 
கொள்ளுகிறான்‌. 


நீதி 98. பரியாசக்காரணனைக்‌ 
கடித்துக்கொன்னாதே, அவன்‌ 
உன்னைப்‌. பகைப்பான்‌; 
ஞானமுன்னவனைக்‌ கடித்துகொன்‌, 
அவன்‌ உன்னை நேசிப்பான்‌. 


நீதி 9:9. ஞானமுன்னவனுக்குப்‌ 
போதகம்‌ பண்ணு, அவன்‌ ஞானத்தில்‌ 
தேறுவான்‌; தீதிமானுக்கு 
உபதேசம்பண்ணு, அவன்‌ அறிவில்‌ 
விருத்தியடைவான்‌. 


ஊழியக்காருக்கும 
சொல்லுகிறது. 

தேவனுடைய சித்தத்தின்‌ 

பிரகாரமாகவும்‌. அவருடைய திட்டத்தின்‌ 
பிரகாரமாகவும்‌ ஊழியம்‌ செய்யவேண்டும்‌. 
தேவன்‌ மனுஷருடைய ஆத்துமாக்களுக்கு 
ஆயத்தம்பண்ணி வைத்திருக்கிற 
ஆசீர்வாதங்களை, ஊழியக்காரர்கள்‌ 
கர்த்தருக்குப்‌ பயந்து அறிவிக்கவேண்டும்‌. 
மனுஷருக்கு ஆசீர்வாதத்தை சொன்னால்‌ 
மாத்திரம்‌ போதாது. தேவைப்படும்போது 
அவர்களைக்‌ கடிந்துகொள்ளவும்‌ வேண்டும்‌. 





ழ்‌ நள 
யாய 


தேவனுடைய வார்த்தை நம்மைத்‌ 
திருத்துவதற்கும்‌, நம்மைக்‌ கடிந்து 
கொள்வதற்கும்‌, நம்மை நீதியின்‌ பாதையில்‌ 
வழிநடத்துவதற்கும்‌ பிரயோஜனமுள்ளதா 
யிருக்கிறது. மனுஷர்களின்‌. 
குணாதிசயங்கள்‌  வித்தியாசமாயிருக்கும்‌. 
சிலர்‌ பரியாசக்காரராயிருப்பார்கள்‌. சிலர்‌ 
துன்மார்க்கராயிருப்பார்கள்‌. வேறு சிலரோ 
ஞானமுள்ளவராயிருப்பார்கள்‌. சிலர்‌ 
நீதிமான்களாயும்‌ இருப்பார்கள்‌. 

பரியாசக்காரரும்‌ 
கர்த்தருடைய 
பரியாசம்பண்ணுவார்கள்‌. 
வார்த்தையை: 


துன்மார்க்கரும்‌. 
ஊழியக்காரர்களை 
தேவனுடைய 
அசட்டைபண்ணுவார்கள்‌. 
பரியாசக்காரர்களும்‌, துன்மார்க்கரும்‌ 
கர்த்தருடைய மியக்காரர்களை: 
தங்களுக்கு சாதகமாக, தவறான வழிகளில்‌. 
பயன்படுத்திக்கொள்கிறார்கள்‌. இவர்களை 
த்‌ பெற்றுக்கொள்ளுமாறு. 
மில்லை. 


(நீதி 9:4) 


நாம்‌. 
துன்மார்க்கரையும்‌ 
எச்சரிப்பாமிருக்க 
பரியாசக்காரனைக்‌. 
இலர்சையடைகிறான்‌; 
கண்டிக்கிறவன்‌ தன்னைக்‌ கறைப்படுத்திக்‌ 
கொள்ளுகிறான்‌ பரியாசக்காரனைக்‌ 
கடிந்துக்கொள்ளாதே, அவன்‌ உன்னைப்‌ 
பகைப்பான்‌ (நீதி 9:78). நம்முடைய 
இயேசுகிறிஸ்து, 
சொல்லும்போது. 
“அவர்களை விட்டுவிடுங்கள்‌” (மத்‌ 15:14) 
என்று சொல்லுகிறார்‌. பரிசேயர்கள்‌ 
குருடருக்கு வழிகாட்டுகிற 
குருடராயிருக்கிறார்கள்‌. குருடனுக்கு குருடன்‌ 
வழிகாட்டினால்‌ இருவரும்‌ குழியிலே. 
விழுவார்கள்‌. 
கர்த்தருடைய 
தேவனுடைய 
ஞானமுள்ளவர்களுக்கு 
நீதிமானுக்கு கர்த்தருடைய 


ஊழியக்காரர்கள்‌ 

பிரமாணத்தை 
போதிக்கவேண்டும்‌. 
சத்தியத்தை 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


உபதேசம்பண்ணவேண்டும்‌. 
பிரபஞ்சத்தில்‌ ஏராளமான மனுஷர்கள்‌ 
இருந்தாலும்‌ அவர்கள்‌ எல்லோரும்‌. 
பரியாசக்காரராகவும்‌, துன்மார்க்கராகவும்‌ 
இருப்பதில்லை. அவர்களில்‌ அநேகர்‌ 
ஞானமுள்ளவர்களாகவும்‌, நீதிமான்களாகவும்‌. 


இந்தப்‌ 


செவிகொடுப்பார்கள்‌. 


ஞானமுள்ளவர்களுக்கும்‌, 
நதமான்களுக்கும கத்னா பாது. 
தேவைப்பட்டால்‌. அவர்களைக்‌ 
குடிந்துகொள்ளலாம்‌. ஒருவன்‌ எவ்வளவுதான்‌ 
ஞானமுள்ளவனாகமிருந்தாலும்‌, 
ம்‌ பரிபூரணமான ஞானம்‌ 
அவனுக்கு இன்னும்‌ 
ஞானம்‌ தேவைப்படுகிறது. 
கடிந்துகொள்ளுதல்‌ 
தேவைப்படுகிறது. மனுஷர்கள்‌ எல்லோருமே. 
ஞானத்தில்‌ குறைவுள்ளவர்கள்‌. நம்முடைய 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து மாத்திரமே. 
'சர்வஞானமுள்ளவர்‌. 


தனக்கு இன்னும்‌ அதிகமான ஞானம்‌ 
விரும்‌ 


வேண்டும்‌ என்று: வர்கள்‌, 
தங்களிடத்தில்‌ ஞானம்‌ குறைவாகயிருக்கிறது 
என்பதை அங்கீகரிக்கவேண்டும்‌. 
தங்களுடைய பலவீனத்தைப்‌ 
புரிந்துகொள்கிறவர்களுக்குத்தான்‌, 
ஞானத்தை உபதேசம்பண்ண முடியும்‌. நாம்‌ 
ஞானமுள்ளவர்களை  கடிந்துகொண்டாலும்‌, 
நம்முடைய கடிந்துகொள்ளுதல்‌ அவர்களுக்கு 
பிரமாணத்தைப்‌ 


ஏற்றுக்கொள்கிறவர்கள்‌ 
அறிவிலும்‌, 


பெறுவார்கள்‌. 


கர்த்தரை அறிகிற 
தேவகிருபையிலும்‌ வளர்ச்சி 





i FTE 
TT 


ஞானமும்‌ அறிவும்‌ 
நீதி 9 : 10-12 


நீதி 9:10. கர்த்தருக்குப்‌ பாயப்படுதலே. 
ஞானத்தின்‌ ஆரம்பம்‌; பரிசுத்தரின்‌ 
அறிவே அறிவு. 


தீதி 901. என்னாலே உன்‌ நாட்கள்‌ 
பெருகும்‌; உன்‌ ஆயுசின்‌ வருஷங்கள்‌ 
விருத்தியாகும்‌. 


நீதி 2, தீ ஞானியானால்‌ 
உனக்கென்று ஞானியாவாம்‌; தீ 
பரியாசக்காரனானால்‌ நீயே அதின்‌ 
பயனை  அநுபவிப்பாய்‌ என்னு 
சொல்லுகிறது. 


ஞானத்தைக்‌ கற்றுக்கொள்கிறவர்கள்‌, 
அது எங்கு இருக்கிறது என்பதை 
அறிந்துகொள்ளவேண்டும்‌. கர்த்தருக்குப்‌ 


அநீதிமின்மீதும்‌ தேவனுடைய கோபம்‌ வரும்‌. 
நாம்‌ தேவனுடைய 'கோபத்திற்குப்‌. 
பயப்படவேண்டும்‌. கர்த்தருக்குப்‌ பயப்படாமல்‌ 
நம்மால்‌ ஆவிக்குரிய ஜீவியத்தில்‌ வளர்ச்சி 
பெறமுடியாது.  மூலஎபிரெய பாஷையில்‌, 
“பரிசுத்தர்‌! என்னும்‌ வார்த்தைக்கு, 
பரிசுத்தமான காரியங்கள்‌ என்று 
பொருள்படும்‌ எபிரெய வார்த்தை 
பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ்‌ 
தேவனுடைய பரிசுத்தமான 
அறிந்துகொள்ளவேண்டும்‌. 

மெய்யான அறிவு 

பரிசுத்தமடைவதற்கு, 

காரியங்களைப்பற்றிய 

பேருதவியாயிருக்கும்‌. 


வெத்றுக்கொள்ளுற்போது. அதனால்‌ நமக்கு 
அநேக நன்மைகள்‌ உண்டாகும்‌. நம்முடைய 
நாட்கள்‌ பெருகும்‌. நம்முடைய ஆயுசின்‌ 
வருஷங்கள்‌ விருத்தியாகும்‌. நம்முடைய 
ஜீவயகாலமெல்லாம்‌. நாம்‌ சரீர 
ஆரோக்கியத்தோடு ஜீவிப்போம்‌. ஞானம்‌ 
நம்மை பரலோகத்திற்கு வழிநடத்திச்‌ 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


செல்லும்‌. பரலோகத்திலே நம்முடைய 
ஆயுசுகாலம்‌ நித்தியகாலமாமிருக்கும்‌. நாம்‌ 
ங்கு நிந்திய ஜீவனை அனுபவிப்போம்‌. 


ஞானத்தின்‌. புத்திமதிகளுக்கும்‌ 
ஆலோசனைகளுக்கும்‌ நம்முடைய 
செவிகளை சாய்க்காமல்‌, 
அடைத்துக்கொள்ளும்போது, நமக்கு அநேக 
தீங்குகள்‌ உண்டாகும்‌. நாம்‌ ஞானியானால்‌ 
நமக்கென்று ஞானியாவோம்‌. நாம்‌ 
ஞானத்தைப்‌ பெற்றுக்கொள்வதினால்‌, 
ஞானத்திற்கு ஒரு பிரயோஜனமும்‌. 
உண்டாகப்போவதில்லை. ஞானத்தினால்‌. 
நமக்குத்தான்‌ பிரயோஜனமுண்டாகும்‌. நாம்‌. 
பரியாசக்காரனானால்‌, நாமே அதன்‌ பயனை 
அனுபவிப்போம்‌. பரியாசத்தினால்‌ உண்டாகும்‌ 
பாடுகளையும்‌, வேதனைகளையும்‌ நாம்தான்‌. 
தாங்கிக்கொள்ள வேண்டும்‌. பாவத்தின்‌ 
சம்பளம்‌ மரணம்‌. பரியாசம்பண்ணுவது 
தேவனுக்கு விரோதமான பாவம்‌. இதற்கான 
தண்டனை நமக்குத்தான்‌ வரும்‌. 


மதியற்ற ஸ்திரீ 
நீதி 9 : 18,14 


நீதி 93. 
வாயாடியும்‌, 
திர்முடமுமாயிருக்கிறான்‌.. 


மதியற்ற ஸ்திரீ 
ஒன்றுமறியாத 


நீதி 914. அவன்‌ தன்‌ 
வீட்டுவாசற்படியிலும்‌ பட்டணத்தின்‌ 
மேடைகளிலும்‌ ஆசனம்‌ போட்டு 
உட்கார்த்து, 


நம்முடைய ஆத்துமாவை நாம்‌ எல்லா 
காவலோடும்‌  காத்துக்கொள்ளவேண்டும்‌. 
சோதனைக்காரன்‌ நம்முடைய ஆத்துமாவை 
வஞ்சிக்க வருவான்‌. சோதனையில்‌ 
சிக்கிக்கொண்டால்‌ நம்முடைய ஆத்துமா 
பாவத்தில்‌ சிக்கிக்கொண்டு, 


அழிவு. 
சோதனைக்காரனுக்கு 
சொல்லப்பட்டிருக்கிறாள்‌. 


எடுத்துக்காட்டாக 
இவள்‌ 
இவள்‌ ஒரு வாயாடி. இவள்‌ 
நிர்மூடமாமிருக்கிறாள்‌. 
ஸ்திரீ மாம்சத்தின்‌ 
அடையாளமாயிருக்கிறாள்‌. 
மனதையும்‌, 

மணச்சாட்சியையும்‌ கெடுத்துப்போடும்‌. 


மதியற்றவள்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


"மனுஷரை  சோதனைக்குட்படுத்துகிற 
மற்ற தா, வலலகமுஎள கதிர. 
இவள்‌ ஒன்றும்‌ அறியாத நிர்மூடஸ்திரீ. தான்‌ 
பிறரை வஞ்சிப்பதற்கான காரணம்கூட 
இவளுக்குத்‌ தெரியாது. அந்த அளவுக்கு: 
இவள்‌ மதியற்றவள்‌. வேசித்தனம்‌, விபசாரம்‌, 
மதுபானம்‌ ஆகியவையெல்லாமே மதியற்ற 


இதற்கு 
மதியற்றவர்களாயிருப்பார்‌ 


மதியற்ற ஸ்திரீயால்‌ யாருக்கும்‌ ஒரு 
பிரயோஜனமுமில்லை. ஆனாலும்‌ இவள்‌: 
தன்னுடைய மாம்சத்தின்‌ இச்சையை 
நிறைவேற்றிக்கொள்ள வேண்டுமென்று 
துடிப்பாயிருக்கிறாள்‌ பேதைகளை 
தன்னுடைய கண்ணியில்‌ விழவைக்கிறாள்‌. 
இதற்காக இவள்‌ தன்‌ வீட்டு 
வாசற்படியிலும்‌ பட்டணத்தின்‌ மேடைகளிலும்‌ 
ஆசனம்போட்டு உட்கார்ந்திருக்கிறாள்‌. 


, இவள்‌ மதியற்ற அதித கத்தான்‌ 
இவள்‌ சோம்பலுள்ள ஸ்திரீயல்ல. இவள்‌ 
சிறிதுநேரம்‌ கூட சம்ாமிருக்கமாட்டாள்‌ 
இவளுடைய வாயும்‌ னக 
ஒரு வாயாடி. சிங்கம்‌ 
பதிலிருக்கிறதபோல, இவளும்‌. 
வாசற்படியில்‌, பேதைகளைப்‌ பிடிப்பதற்காக 
பதிவிருக்கிறாள்‌. 

இவள்‌ மேடைகளில்‌ ஆசனம்போட்டு 
உட்கார்ந்திருக்கிறாள்‌. ஆசனம்‌ என்பது. 


சிங்காசனத்தைக்‌ குறிக்கிற வார்த்தை. 
இவள்‌ பட்டணத்தின்‌ சிங்காசனத்தில்‌ 
உட்கார்ந்திருப்பதினால்‌, அந்தப்‌ பட்டணத்தில்‌ 


னால்‌ க்கிறான்‌. இதனிமித்தமாய்‌, 
இவள்‌ 


தன்னைத்‌ தாழ்த்தாமல்‌, 
பட்டணத்தின்‌ மேடைகளில்‌ ஆசனம்போட்டு 
பெருமையோடு உட்கார்ந்திருக்கிறாள்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


வழிப்போக்கர்‌ 
நீதி 9 : 15,16 


நீதி 9:15. தங்கள்‌ வழிகளை நோக்கி 
நேரே போகும்‌ வழிப்போக்கரைப்‌ 


பார்த்த: 


நீதி 906. எவன்‌ பேதையோ அவன்‌: 
இவ்விடத்தில்‌ வரக்கடவன்‌ என்றும்‌, 


வழிப்போக்கர்மீது, 
க்கிறாள்‌. அவர்கள்‌ தங்கள்‌ 
நோக்கி நேரே போகிறார்கள்‌. 
வாலிபர்களாகவும்‌, கல்வி 
குற்றவர்களாகவும்‌ இருக்கிறார்கள்‌. 
அவர்களுக்கு சரியான பாதை எது என்பது, 


பிரயாணம்பண்ணுகிறார்கள்‌. 
இடதுபக்கமும்‌ சாயாமல்‌, தங்கள்‌ வழிகளை 
நோக்கி நேரே போகிறார்கள்‌. 
பேதையர்களாகிய வாலிபர்கள்‌ 
மாலைமயங்கும்‌ அஸ்தமன நேரத்தில்‌, 
இதுளின்‌ இதண்ட  அந்தசாரத்ில்‌ 
பரஸ்திரீயிருக்கும்‌ சந்துக்கடுத்த தெருவில்‌ 
சென்று. அவள்‌ வீட்டு வழியாய்‌ 
நடந்துபோவார்கள்‌ (நீதி 7:7-9). ஆனால்‌ 
இவர்களோ வழிபிசகாமல்‌ தங்கள்‌ வ 
நோக்கி நேரே போகிற வழிப்போக்கர்கள்‌. 
இப்படிப்பட்ட 
கண்ணிவைக்கிறாள்‌. 
பிடிப்பதற்கு, 


தியற்து.. திரி 
வழிப்போக்கர்களுக்கு 
அவர்களை தன்‌ வசமாய்ப்‌ 
எல்லாவிதமான 
கையாளுகிறாள்‌. 
வார்த்தைகளினாலும்‌, வஸ்திரங்களினாலும்‌, 
அலங்காரங்களினாலும்‌ அவர்களை 
மயக்குகிறாள்‌. வழிப்போக்கர்களைப்‌ பார்த்து, 
எவன்‌ பேதையோ அவன்‌ இவ்விடத்தில்‌ 
வரக்கடவன்‌” என்று சொல்லுகிறாள்‌. அவள்‌ 
மதிமீனனை நோக்கி, “திருட்டுத்‌ தண்ணீர்‌ 
தித்திக்கும்‌, அந்தரங்கத்தில்‌ புசிக்கும்‌ அப்பம்‌ 
இன்பமாயிருக்கும்‌” என்று சொல்லி 
அவர்களைக்‌ கூப்பிடுகிறாள்‌. 





ழ்‌ நள 
யாய 


வழிப்போக்கர்‌ பேதைகளாகவும்‌, 
மதியீனராகவும்‌ இருப்பதினால்‌, அவர்கள்‌ 
தன்னுடைய பாடசாலைக்கு வந்து பாடம்‌ 
கற்றுக்கொள்ள வருமாறு அழைக்கிறாள்‌. 
அவர்கள்‌ இப்போது தங்கள்‌ வழிகளை 
நோக்கி நேரே போய்க்கொண்டிருக்கிறார்கள்‌. 
இவர்கள்‌ மதியற்ற ஸ்திரீயின்‌ வலையில்‌: 
சிக்கிக்கொண்டால்‌, இவர்களால்‌ தங்கள்‌ 
வழிகளை நோக்கி நேரே போகமுடியாது. 
இவர்களுடைய நடைகளில்‌ தடுமாற்றம்‌. 
உண்டாகும்‌. தங்களுடைய இலக்கை 
இழந்துவிடுவார்கள்‌. சிறைப்பிடிக்கப்‌ 
பட்டவர்களைப்போல, விலங்கிடப்பட்டு, 
பாவத்தின்‌ அடிமைத்தனத்தில்‌. 
சிக்கிக்கொள்வார்கள்‌. 


திருட்டுத்தண்ணீர்‌ 
நீதி: 17 


நீதி 907. மதியினனை நோக்கி: 
திருட்டுத்தண்ணீர்‌ தித்திக்கும்‌, 
அந்தரங்கத்தில்‌ புசிக்கும்‌ அப்பம்‌ 
'இன்பமாயிருக்கும்‌ என்றும்‌ சொல்லிக்‌. 
கூப்பிடுகிறான்‌. 


மதியற்ற ஸ்திரீ மதிமீனனை நோக்கி, 
“திருட்டுத்ண்ணீர்‌ தித்திக்கும்‌" 
சொல்லுகிறாள்‌. ஞானம்‌ நம்மிடம்‌, 
வந்து என்‌ அப்பத்தை புசித்து, நான்‌ வார்த்த 
திராட்சரசத்தை பானம்பண்ணுங்கள்‌" 
(நீதி 9:5) டர்‌ சொல்லி அழைக்கிறது. 
ஞானம்‌. திராட்சரசத்தைக்‌ 
கொடுக்கிறது * தியற்ற ஸ்திரீயோ நமக்கு. 
திருட்டுத்தண்ணீரைக்‌ கொடுக்கிறாள்‌. 
ஞானம்‌ நமக்காக கொழுத்த ஐந்துக்களை 
அடித்து, திராட்சரசத்தை 


பிக்கும்‌ அப்பத்தையும்‌ கொடுக்கிறாள்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நாம்‌ பசியாகயிருக்கும்போது அப்பமும்‌ 
தண்ணீரும்‌ நமக்குப்‌ போதுமானது. இது 
நம்முடைய தாகத்தைத்‌ தீர்க்கும்‌. நம்முடைய 
பசியைப்‌ போக்கும்‌ மதியற்ற ஸ்திரீயோ 
நமக்கு சாதாரண தண்ணீரையும்‌, 
அப்பத்தையும்‌ கொடுப்பதற்குப்‌ பதிலாக. 
திருட்டுத்ண்ணீரையும்‌, அந்தரங்கத்தில்‌ 
ம்‌ அப்பத்தையும்‌ கொடுக்கிறாள்‌. 
ன்ணீர்‌ இனிக்கும்‌ என்று 
ள்‌. அந்தரங்கத்தில்‌ புசிக்கும்‌. 
ர்‌ என்றும்‌ 
திருட்டுத்ண்ணீரை பானம்‌ 
கண்டுபிடிக்கப்பட்டால்‌, 
தண்டனைகளை 
ஆனால்‌ மதியற்ற 
திருட்டுத்தண்ணீர்தான்‌ 

இனிக்குமென்று வாயாடியாகப்‌ பேசுகிறாள்‌. 


| திருட்டுத்தண்ணீரை  பானம்பண்ண 
தடைவிதிக்கப்பட்டிருக்கிறது. 


அறம்‌ 
ஆசீர்வதத்திரக்கிறார்‌ 
தாம்பத்திய உறவல்ல. ஆனால்‌ ஒரு சிலர்‌ 
திருட்டுத்தண்ணீரை பானம்பண்‌ ஹுவதற்காக 


க ்டுந்தல்ணர்‌ 


பெருமைப்படுகிறார்கள்‌. 
அப்பத்தைப்‌ புசிப்பதற்காக 
மேன்மைப்படுத்துகிறார்கள்‌. 

'இவற்றை தடைபண்ணியிருக்கிறார்‌. 


ஞானம்‌ நமக்கு வார்த்து வைத்திருக்கிற 
திராட்சரசம்‌ இனிப்பாகயில்லாவிட்டாலும்‌, 
அதுவே நம்முடைய சரீரத்திற்கும்‌ 
ஆத்துமாவுக்கும்‌ நல்லது. அதுபோலவே 
ஞானம்‌ நமக்கு புசிக்கக்கொடுக்கிற அப்பம்‌ 
இன்பமாகயில்லாவிட்டாலும்‌, அதுவே 
நம்முடைய சரீரத்திற்கும்‌ ஆத்துமாவுக்கும்‌ 
ஆரோக்கியமானது. ஞானத்தின்‌ பாதையில்‌ 
நடக்கும்போது, நமக்கு ஜீவன்‌ உண்டாகும்‌. 
பாவத்தின்‌ பாதையில்‌ நடக்கும்போது நமக்கு 
அழிவு உண்டாகும்‌. 


அந்தரங்கத்தில்‌ 
தங்களை 
கர்த்தர்‌ 





ழ்‌ நயனா 
யாய 
மரித்தவர்கள்‌ 


நீதி 9:18 


தீதி 9:18. ஆயினும்‌ மரித்தவர்கள்‌. 
அவ்விடத்தில்‌ உண்டென்றும்‌, 
அவளுடைய விருத்தானிகள்‌ நரக 
பாதானங்களில்‌ கிடக்கிறார்கவென்னும்‌ 


அவன்‌ அறியான்‌. 


மதியற்ற ஸ்திரீ தன்னுடைய ஆசை 
வார்த்தைகளினால்‌ வழிப்போக்கரை 
மயக்குகிறாள்‌. பேதைகளையும்‌, 
மதியீனரையும்‌ தன்னுடைய கண்ணியில்‌ 
விழவைக்கிறாள்‌. வாலிபர்கள்‌ 
வேசித்தனத்தின்‌ பாவத்திற்கு விலகி 
ஓடவேண்டும்‌. வேசித்தனத்திற்கும்‌, 
விபசாரத்திற்கும்‌, மாம்சத்தின்‌ 
இச்சைகளுக்கும்‌ தங்களை 
ஒப்புக்கொடுக்கிறவர்கள்‌, தங்களுடைய 
சரீரத்தையும்‌ ஆத்துமாவையும்‌ 
கெடுத்துப்போடுகிறார்கள்‌. 


எங்கு திருட்டுத்தண்ணீர்‌ இருக்கிறதோ, 
எங்கு அந்தரங்கத்தில்‌ புசிக்கும்‌ அப்பம்‌ 
இருக்கிறதோ, அங்கு மரித்தவர்களும்‌ 
இருக்கிறார்கள்‌. அங்குதான்‌ மதியற்ற 
ஸ்திரீயும்‌ இருக்கிறாள்‌. பின்விளைவுகள்‌ 


மதியற்ற 
கோலன்‌ வலையில்‌ சிக்கிக்கொள்கிறார்கள்‌. 


தித்திக்கிற 
பானம்பண்‌ ணுவதற்காக, 
ஸ்திரீயின்‌ 


நிரட்டுந்தண்ணீரை 

இவர்கள்‌ மதியற்ற 

விருந்தாளிகளாக 
அவளிடத்திற்குப்‌ போகிறார்கள்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஏற்கெனவே 
விருந்தாளிகளாய்ப்‌ போனவர்கள்‌, இப்போது 
நரகபாதாளங்களில்‌ கிடக்கிறார்கள்‌. இதை 
அறியாமல்‌, அவர்கள்‌ அவள்‌ பின்னே 
போகிறார்கள்‌. திருட்டுத்ண்ணீரை 
பானம்பண்ணுகிறவர்களை த்தான்‌ 
சிறைப்பிடிக்கிறான்‌. 
அப்பத்தைப்‌ புசிக்கிறவர்களை 
மேற்கொண்டு, அவர்களை 
செய்கிறான்‌. 

எல்லோரும்‌ நரகபாதாளங்களுக்கு 
பங்காளிகளாயிருக்கிறார்கள்‌. 


ஞானத்திற்கு 
நித்திய ஜீவனைப்‌ 
பரலோகத்திலே த்‌ 
ஜீவிக்கலாம்‌. 
அசட்டைபண்ணிவிட்டு, 
பின்பற்றினால்‌. 
பரலோகத்திற்குப்‌. 
நரகபாதாளங்களில்‌ 
அனுபவிக்க வேண்டியதாயிருக்கும்‌. 
பாவத்தின்‌ சம்பளம்‌ மரணம்‌ என்பது, 
இவர்களுக்குத்‌ தெரியவில்லை. இவர்கள்‌ 
தங்கள்‌ பேதமையினாலும்‌, 
அறியாமையினாலும்‌, பாவத்தின்‌ சம்பளம்‌ 
இன்பம்‌ என்று தப்பிதமாய்‌ நினைக்கிறார்கள்‌. 


அவளுடைய 


செவிகொடுத்தால்‌, 
பெற்றுக்கொண்டு, 
சந்தோஷமாய்‌ 
ஞானத்தை 
மதியற்ற ஸ்திரீயை 
மரணமுண்டாகும்‌. 
ல்‌ ட்‌ 





ழ்‌ நள 
யாய 


இதுவரையிலும்‌ உள்ள அதிகாங்களில்‌ 
சாலொமோனின்‌ 'திமொழிகளுக்கு, 
முன்னுரை கொடுக்கப்ப்டரககறது. த 
அதிகாரத்திலிருந்து 'சாலொமோனின்‌ 
நீதிமொழிகள்‌ 


வரிசையாகச்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு 
வசனத்திலும்‌ ஒரு சில வார்த்தைகளே 
உள்ளன. வார்த்தைகள்‌ 
குறைவாகயிருந்தாலும்‌ அவை 
த்திலும்‌ ஆலோசனையிலும்‌, 
மிகுதியானவை. ஒவ்வொரு 

இரண்டு வாக்கியங்கள்‌: 

வசனங்கள்‌ 

ஒன்றுக்கொன்று தொடர்பில்லாமல்‌, 
தனித்தனியாகமிருப்பதுபோல தோன்றுகிறது. 


சாலொமோனின்‌ 

எல்லாமே நமக்கு 
பிரயோஜனத்தைக்‌ கொடுக்கிறது. 

முன்பாக 

வைக்கப்பட்டிருக்கிறது. ஆசீர்வாதமும்‌ 
சாயமும்‌ நமக்கு முன்பாக நிற்கிறது. 
இவற்றில்‌ நன்மையையும்‌, ஆசீர்வாதத்தையும்‌ 
தெரிந்துகொள்வதற்கு,  சாலொமோனின்‌ 
நீதிமொழிகள்‌ மிகுந்த 
பிரயோஜனமுள்ளதாயிருக்கும்‌ நம்முடைய 
நாவை ஞானமாய்‌ ஆளுகை செய்யவேண்டும்‌. 
இருதயத்தின்‌ நிறைவினால்‌ வாய்‌ பேசும்‌. 
இருதயத்தில்‌ பரிசுத்தம்‌ இருக்கும்போது. 
நம்முடைய வார்த்தைகளும்‌ 
பரிசுத்தமாமிருக்கும்‌ 


ஞானமுன்ன மகன்‌ 


நீதி 10:1 


நீதி 10:1. சாலொமோனின்‌. 
நீதிமொழிகள்‌: ஞானமுன்ன மகன்‌ 
தகப்பனைச்‌ சந்தோஷப்படுத்துகிறான்‌; 
மூடத்தனமுன்னவனோ தாய்க்குச்‌. 
சஞ்சலமாயிருக்கிறான்‌.. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பெற்றோரின்‌ சந்தோஷமும்‌ ஆறுதலும்‌ 
அவர்களுடைய பிள்ளைகளின்‌ நல்ல 
சுபாவங்களில்‌ இருக்கிறது. தங்களுடைய 
பராமரிப்புக்குக்‌ கீழிருக்கும்‌ பிள்ளைகள்‌ நல்ல 
பிள்ளைகளாக வளரும்போது பெற்றோருக்கு 
சந்தோஷமுண்டாகும்‌. 
உலகப்பிரகாரமான 
சந்தோஷமும்‌, ஆவிக்குரிய சந்தோஷமும்‌ 
நிரம்பியிருக்கும்‌. குடும்பத்திலும்‌, 
சமுதாயத்திலும்‌ அவர்கள்‌ 
சந்தோஷமாயிருப்பார்கள்‌. 


பிள்ளைகள்‌ ஞானமுள்ளவர்களாய்‌ 
நடந்துகொள்ள வேண்டும்‌. தாங்கள்‌ 
கற்றுக்கொண்ட கல்விக்குத்‌ தக்க பிரகாரம்‌ 
தங்களுடைய 
பில்வ 

தன்னுடைய 
சந்தோஷப்படுத்துகிறான்‌ 
இருதயம்‌ பிள்ளைகளின்‌ நற்குணங்களால்‌ 
சந்தோஷப்படும்‌. திருப்தியாயிருக்கும்‌. 


தங்களுடைய பெற்றோர்‌ தங்களை 
வார்த்து ஆளாக்கிமிருப்பதற்காக, 
பிள்ளைகள்‌ தங்கள்‌ பெற்றோரை 
கனம்பண்ண வேண்டும்‌. பெற்றோர்‌ 
தங்களுக்கு நன்மை செய்ததுபோல, 
பிள்ளைகளும்‌ ஏற்ற காலத்திலே, தங்கள்‌ 
பெற்றோருக்கு நன்மை செய்யவேண்டும்‌. 
தங்கள்‌ பெற்றோரிடமிருந்து தாங்கள்‌ பெற்ற 
அன்பின்‌ கடனை, பிள்ளைகள்‌ 


சந்தோஷமாய்த்‌ திருப்பிச்‌ செலுத்தவேண்டும்‌. 


பெற்றோரின்‌ முதிர்வயதில்‌ பிள்ளைகள்‌ 
அவர்களை பாதுகாத்து பராமரிக்கவேண்டும்‌. 
பிள்ளைகளின்‌ ஞானத்தையும்‌, 
நல்வாழ்வையும்‌ பார்த்து பெற்றோர்‌ 
சந்தோஷப்படவேண்டும்‌. ஞானமுள்ள 
மகனால்‌ மாத்திரமே தன்னுடைய தகப்பனை 
சந்தோஷப்படுத்த முடியும்‌. 
மூடத்தனமுள்ளவனோ தன்னுடைய தாய்க்கு 
'சஞ்சலமாயிருக்கிறான்‌. புத்தியில்லாத 
பிள்ளைகளினால்‌ குடும்பத்தில்‌ சந்தோஷமும்‌, 
சமாதானமும்‌, ஆறுதலும்‌ இருக்காது. 





je 
EFT 
அநியாயத்தின்‌ திரவியங்கள்‌ 
நீதி10: 2,8 


தீதி 10:2, அதியாயத்தின்‌ திரவியங்கள்‌: 
ஒன்றுக்கும்‌ உதவாது; நீதியோ 
மரணத்துக்குத்‌ தப்புவிக்கும்‌. 


நீதி 103, கர்த்தர்‌ தீதிமான்களைப்‌: 
பசியினால்‌ 'வருத்தவிடார்‌; 
துன்மார்க்ககுடைய பொருளையோ 
அகற்றிவிடுகிறார்‌, 


சித்தமான வழியில்‌, 
பணம்‌ சம்பாதிப்பதுதான்‌ 
ஆசீர்வாதத்தைத்‌ தரும்‌. 
திரவியங்கள்‌ ஒன்றுக்கும்‌ 
உதவாது. பிறரை ஒடுக்கி, அநியாயமாக 
சம்பாதித்த ஆசீர்வாதம்‌ நமக்கு 
நன்மையாயிராது. தேவன்‌ அநியாயத்தின்‌ 
ஐசவரியத்தை சபிக்கிறார்‌. அதில்‌ கர்த்தரின்‌ 
ஆசீர்வாதம்‌ சிறிதும்‌ இருக்காது. 


நமக்கு லாபம்‌ கொஞ்சமாயிருந்தாலும்‌, 
அதை நீதியான வழியிலும்‌ நேர்மையான 
வழியிலும்‌ சம்பாதிக்கவேண்டும்‌. மனுஷன்‌ 
உலகம்‌ முழுவதையும்‌ ஆதாயப்படுத்திக்‌ 
கொண்டாலும்‌, அவன்‌ தன்னுடைய ஜீவனை 
நஷ்டப்படுத்தினால்‌ அவனுக்கு ஒரு லாபமும்‌ 
மனுஷனால்‌ தன்‌ ஜீவனுக்கு 
ஈடாக எதையும்‌ கொடுக்க முடியாது. 
(முத்‌ 16:26) 


அநியாயத்தின்‌ 
ஆத்துமாவுக்குப்‌ 
கர்த்தர்‌ துன்மார்க்கருடைய 
அகற்றிவிடுகிறார்‌. அநியாயமாய்‌ ஐசுவரியம்‌: 
சேர்த்தவர்கள்‌, தங்கள்‌ ஜீவியகாலத்தில்‌: 
அழிந்துபோவதை நம்முடைய கண்களால்‌. 
பார்க்கிறோம்‌. அநியாயத்தின்‌ திரவியத்தோடு 
தேவனுடைய சாபம்‌ இருக்கும்‌. 
துன்மார்க்கர்மீது தேவனுடைய நீதியான 
நியாயத்தீர்ப்பு வரும்போது, அவர்கள்‌ 
தண்டிக்கப்படுகிறார்கள்‌. 


கர்த்தருக்கு. 
நேர்மையாக 
நமக்கு 
நியாயத்தின்‌ 


திரவியம்‌ நம்முடைய 
பிரயோஜனமாயிராது. 
பொருளை 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கண்ணியமான வழியிலும்‌, நேர்மையான 
வழியிலும்‌ நீதியான வழியிலும்‌ 
சம்பாதிக்கப்படும்‌ ஐசுவரியத்தை கர்த்தர்‌ 
ஆசீர்வதிக்கிறார்‌. நீதி நம்மை 
மரணத்திற்குத்‌ தப்புவிக்கும்‌. நாம்‌ அநியாயம்‌ 
செய்து ஐசுவரியம்‌ சேர்க்கும்போது, நமக்கு 
நித்திய மரணமுண்டாகும்‌. நம்முடைய 
கிரியைகள்‌ ந்தியாயிருக்கும்போது நாம்‌ 
நீதிக்கு தப்புவிக்கப்படுகிறோம்‌. நாம்‌ நீதியாய்‌ 
சம்பாதித்த ஐசுவரியத்தை, நல்ல வழிகளில்‌ 
பயன்படுத்தவேண்டும்‌. மீதமிருப்பதை 
வருங்காலத்திற்கு சேமித்து வைக்கவேண்டும்‌. 


நீதியாக சம்பாதிக்கப்படும்‌ ஐசுவரியம்‌ 
கொஞ்சமாகமிருந்தாலும்‌, அதுவே கர்த்தரால்‌ 
ஆசிர்வதிக்கப்படுகிறது. கர்த்தர்‌ 
நீதிமான்களை பசியினால்‌. 
வருந்தவிடமாட்டார்‌. நீதிமான்களுக்கு ஒரு 
நன்மையும்‌ குறைவுபடாது. நீதியின்‌ 
திரவியங்கள்‌ நமக்கு ஆசீர்வாதத்தைத்‌ 
தரும்‌. அறியாயத்தின்‌ திரவியங்கள்‌ நமக்கு 
ஒன்றுக்கும்‌ உதவாது. 
சோம்பற்கையால்‌ வேலை 
செய்கிறவன்‌ 

நீதி 10:4 


நீதி 10:4. 
வேலைசெய்கிறவன்‌ 


சுறுசுறுப்புன்னவன்‌' 
செல்வத்தை உண்டாக்கும்‌. 


சோம்பற்கையால்‌ 
ஏழையாவான்‌; 
கையோ 


ஒரு சிலர்‌ அநீதியான கிரியைகளைச்‌ 
செய்யமாட்டார்கள்‌. அதேவேளையில்‌ அவர்கள்‌ 
நீதியான கிரியைகளையும்‌ செய்யமாட்டார்கள்‌. 
அவர்கள்‌ சோம்பற்காரர்கள்‌. 
சோம்பற்கையால்‌ வேலை செய்கிறவன்‌ 
ஏழையாவான்‌. இப்படிப்பட்வர்கள்‌. 
தங்களுடைய தொழிலில்‌ அக்கரை 
காண்பிக்கமாட்டார்கள்‌. சோம்பற்காரனுடைய 

க்‌ கையாகயிருக்கிறது. 


நினைப்பதுபோல அவனுக்கு முடிவு வராது. 
சோம்பற்கையால்‌ வேலை செய்கிறவன்‌ 
ஏழையாவான்‌. 





i FTE 
TT 


சோம்பேறியின்மீது தேவனுடைய சாபம்‌ 
இருக்கும்‌. 


இருக்கும்‌. 
அநியாயக்காரனுடைய. 
நீங்கிப்போகும்‌. 

நேர்மையும்‌, 
உண்மையுமுள்ளவர்களாயிருக்க. 
நம்முடைய வார்த்தைகளைக்‌ 
செய்கைகளைக்‌ குறித்தும்‌ 
எச்சரிப்போடிருக்கவேண்டும்‌. 
பயந்து, நீதியான வழிகளில்‌ 
சேர்க்கும்போது, 
பிரயோஜனமுள்ளதாய்‌ 
நம்மிடத்திலுள்ள நீ 
விருத்தியடையும்‌. 
ட சறுகு 
உண்டாக்கும்‌. 
ஆத்துமாவும்‌. 


ள்ளவன்‌ கை செல்வத்தை 

நம்முடைய ஆவியும்‌ 

சோம்பலாயிராமல்‌, 

சுறுசுறுப்பாமிருக்கவேண்டும்‌ நம்முடைய 

்‌ சோம்பேறியாகவும்‌, நம்முடைய 

மாய்மாலமுள்ளதாகவும்‌ 

ஆவிக்குரிய 

நம்முடைய ஆலியில்‌ 

உண்மையோடும்‌ பயபக்தியோடும்‌ கர்த்தரை 

சேவிக்கும்போது, நம்முடைய விசுவாசமும்‌ 

விருத்தியடையும்‌ நம்முடைய 
நற்கிரியைகளும்‌ விருத்தியடையும்‌ 


கோடைகாலத்தில்‌ சேர்க்கிறவன்‌ 
நீதி 10:5 


நீதி 10:5. கோடைகாலத்தில்‌ 
சேர்க்கிறவன்‌ புத்தியுன்ன மகன்‌; 
அறுப்புக்காலத்தில்‌ தூங்குகிறவனோ 
'இலச்சையை உண்டாக்குகிற மகன்‌. 


நல்ல. 
றம பயன்படுத்திக்கொள்ளவேண்டும்‌. 

க பன்‌ சேர்க்கிறவன்‌ புத்தியுள்ள. 
மகன்‌.  அறுப்புக்காலத்தில்‌ அறுவடை 
செய்கிறவன்‌ ஞானமுள்ளவன்‌. 
கோடைகாலம்‌ சேர்க்கிற காலம்‌. 
குளிர்காலத்திலும்‌ மழைகாலத்திலும்‌ நம்மால்‌. 
ஒன்றையும்‌ சேர்க்க முடியாது. 
எல்லாவற்றிற்கும்‌ ஒரு காலமுண்டு. நாம்‌ 
ஒவ்வொரு காரியத்தையும்‌. அதனதன்‌ 
காலத்தில்‌ நேர்த்தியாய்ச்‌ செய்து, 
முடிக்கவேண்டும்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


ஞானமுள்ளவர்கள்‌ 
தூங்கமாட்டார்கள்‌. அறுப்புக்காலத்தில்‌ 
தூங்குகிறவன்‌ தன்னுடைய பெற்றோருக்கு 
உண்டாக்குகிறான்‌. 
சோம்பேறித்தனத்தினால்‌. 
சந்தோஷமும்‌ ஆறுதலும்‌ 
பறிபோய்விடும்‌. ஒரு வேலையும்‌ செய்யாமல்‌. 
தூங்குகிறவன்‌ மிகப்பெரிய சோம்பேறி. 
இவன்‌ தன்னுடைய கடமைகளை 
அசட்டைபண்ணுகிறான்‌. தூங்கவேண்டிய 
நேரத்தில்‌ தூங்கலாம்‌. அறுப்புக்காலத்தில்‌ 
சறுகறுப்பாயிருக்கவேண்டும்‌. 


அறுப்புக்காலத்தில்‌. 


அறுப்புக்காலத்தில்‌. தூங்குகிறவன்‌ , 
மழைகாலத்திற்கு. வெட்கத்தையும்‌. 
த்‌ சேமித்து வைக்கிறான்‌. 

வாலிபநாட்களை 
ன ஈம்‌. மிரபோஜனப்படுத்திக்கொள்ளவேண்டும்‌. 
வாலிபநாட்களில்‌ கர்த்தரை நினைத்து, 
ஆவிக்குரிய உபதேசங்களைப்‌ 
பெற்றுக்கொள்ளவேண்டும்‌. வாலிபகாலத்தில்‌ 
ஒருவேலையும்‌ செய்யாமல்‌ தூங்குகிறவர்கள்‌, 


மற்றவர்களையும்‌ கஷ்டப்படுத்துவார்கள்‌. 

கோடைகாலம்‌ வரும்போதே, நாம்‌ 
மழைகாலத்தையும்‌ சிந்தித்துப்பார்க்கவேண்டும்‌. 
அறுப்புக்கலம்‌ வரும்போதே, நாம்‌ 
விதைப்புக்காலத்தையும்‌ யோசிக்கவேண்டும்‌. 
ஒவ்வொரு காலத்திலும்‌, நாம்‌ செய்ய 
வேண்டிய வேலைகளை ச ுறுசுறுப்பாய்ச்‌' 
செய்தால்தான்‌, நமக்கும்‌ நல்லது. நம்மை 
நம்பியிருக்கிற நம்முடைய குடும்பத்தாருக்கும்‌ 
நல்லது. 


'நீதிமானுடைய சிரசு 
நீதி 10:8 


நீதி 10:6. தீதிமானுடைய சிரசின்மேல்‌ 
ஆசீர்வாதங்கள்‌ தங்கும்‌; 
கொடுமையோ  துண்மார்க்கனுடைய 
வாயை அடைக்கும்‌. 





ழ்‌ நள 
யாய 


நல்லவர்கள்மீது 
பலவிதமான ஆசீர்வாதங்கள்‌ 
நீதிமானுடைய சிரசின்மேல்‌ ஆசீர்வாதங்கள்‌ 
தங்கியிருப்பதை நாம்‌ பிரத்தியட்சமாய்க்‌ 
காணலாம்‌. நம்முடைய சிரசிற்கு தேவன்‌ 
கொடுக்கிற ஆசீர்வாதங்கள்‌, 
தலைச்சீராவைப்போல நம்மைப்‌ பாதுகாக்கும்‌. 
இவை தலையின்மேல்‌ சூட்டப்பட்டிருக்கிற 
கிரீடத்தைப்போல, நமக்கு மதிப்பையும்‌, 
மேன்மையையும்‌ தரும்‌. 


| கொடுமை துன்மார்க்கனுடைய வாயை 
துன்மார்க்கனுடைய வாயில்‌ 
அநீதியும்‌, துன்மார்க்கமும்‌ 
து. இவர்கள்‌ செய்த 
துன்மார்க்கத்திற்கு தக்க பலன்‌ 
இவர்களுக்கு உண்டாகும்‌. துன்மார்க்கரால்‌ 
மனுஷருடைய கோபத்திற்கும்‌ தப்பிக்க 
முடியாது. தேவனுடைய கோபத்திற்கும்‌ 
தப்பிக்க முடியாது. தாங்கள்‌ செய்த 
தீவினைகளின்‌ பயனை இவர்கள்‌ 
அனுபலிப்பார்கள்‌. 


நீதிமானுடைய பேர்‌ 
நீதி 10:7 


நீதி 10:7. 
புகழ்பெற்று 
துன்மார்க்கனுடைய 
அழிந்துபோகும்‌. 


நீதிமானுடைய பேர்‌ 
விளங்கும்‌; 
பேரோ 


நீதிமானும்‌ தன்மார்க்கனும்‌, 
தங்களுக்கு க்கப்பட்ட காலம்‌ முடிவு 
பெற்ற பின்பு, மரிக்கவேண்டும்‌. ஒரு 


தரம்‌ பிறப்பதும்‌ 


அடக்கம்பண்ணப்படும்‌. மரித்த பிரேதங்களில்‌, 

நீதிமானுக்கும்‌ துன்மார்க்கனுக்கும்‌ 

பிரத்தியட்சமான த்‌ த்தைக்‌ 

காணமுடியாது. 

இரண்டுபேருடைய 

ஒன்றுக்கொன்று வித்தியாசமாயிருக்கிறது. 
நீதிமானுடைய பேர்‌ புகழ்பெற்று 

விளங்கும்‌. நீதிமான்‌ தன்னுடைய 

ஜீவியகாலத்தில்‌ அநேக நன்மைகளைச்‌ 

செய்திருப்பான்‌. ஜனங்கள்‌ அவற்றை 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நினைவுகூர்ந்து கர்த்தரைத்‌ துதிப்பார்கள்‌. 
கர்த்தரை மகிமைப்படுத்துகிறவர்களை 
ஜனங்களும்‌ மேன்‌ மைப்படுத்துவார்கள்‌. 

. “ஆஸ்தியும்‌ ஐசுவரியமும்‌ 
வீட்டிலிருக்கும்‌; அவனுடைய 
என்றைக்கும்‌. நிற்கும்‌. 
என்றென்றைக்கும்‌ அசைக்கப்படாதிருப்பான்‌;: 
நீதிமான்‌ நித்திய கீர்்தியுள்ளவன்‌ 
வாரியிறைத்தான்‌, 


மகிமையாய்‌ உயர்த்தப்படும்‌" (சங்‌ 112:3 9). 


உயிரோடிருக்கிறவர்கள்‌, 
மரித்துப்போன: ;திமான்களை 
புகழவேண்டும்‌. “நீதிமானுடைய நினைவு 
ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பதாக” என்று இந்த 
வாக்கியத்திற்கு யூதமார்க்கத்து தலைவர்கள்‌ 
வியாக்கியானம்‌ சொல்லுகிறார்கள்‌. 
துன்மார்க்கனுடைய பேரோ அழிந்துபோகும்‌. 
அவன்‌ மரித்துப்போன பின்பு, அவனை 
யாரும்‌ நினைத்துக்கூட பார்க்கமாட்டார்கள்‌. 
அவனைப்பற்றி யாராவது பேசினாலும்‌, 
அவனை நல்ல வார்த்தைகளினால்‌ புகழ்ந்து 
பேசமாட்டார்கள்‌. அவனைத்‌ தூவிக்கவே 
செய்வார்கள்‌. 


இருதயத்தில்‌ ஞானமுன்ளவன்‌ 
நீதி 10:8 


10:8. இருதயத்தில்‌ 
கட்டனைகளை 
ஏற்றுக்கொள்ளுகிறான்‌; அலப்புகிற 
மூடனோ விழுவான்‌. 
கட்டளைகளை  ஏற்றுக்கொள்கிறவன்‌ 
பாக்கியவான்‌. அவன்‌ கர்த்தருடைய 
பிரமாணத்திற்கும்‌, தன்னுடைய தேசத்தின்‌ 
சட்டதிட்டங்களுக்கும்‌ கீழ்ப்படிந்து ஜீவிப்பான்‌. 
கட்டளைகளை ஏற்றுக்கொண்டு, அவற்றிற்கு 
கீழ்ப்டிவது தன்னுடைய கடமை என்பதை 
தனக்குள்ளே அங்கீகரிப்பான்‌. இவன்‌ 
ஞானமுள்ளவன்‌.  இலனுடைய இருதயம்‌ 
ஞானத்தினால்‌. நிறைந்திருக்கிறது. 
இப்படிப்பட்டவன்‌. உறுதியாய்‌ 
நிலைத்திருப்பான்‌. 





i THE 
TT 


கீழ்ப்படியாதவன்‌ 
நடப்ப பல்‌ 


கற்றுக்கொடுக்க முடியாது. 
யாருடைய ஆலோசனைகளையும்‌, 
புத்திமதிகளையும்‌ ஏற்றுக்கொள்ளமாட்டான்‌. 


தனக்குத்தானே 
ல தங்கல்‌ இவனுடைய பார்வைக்கு 
எல்லோரும்‌ மூடராயிருப்பார்கள்‌. தனக்கு 
எல்லாம்‌ தெரியுமென்று 
இறுமாப்பாயிருப்பான்‌. இவன்‌ எந்த ஒரு 
விஷயத்திலும்‌ நிலைத்திருக்கமாட்டான்‌. 
அலப்புகிற மூடன்‌ விழுவான்‌. இவனுக்கு: 
அஸ்திபாரமும்‌ இருக்காது. பிடிப்பும்‌ 
இருக்காது. அதிகமாகப்‌ பேசுவான்‌. 
இவனுடைய பேச்சில்‌  ஞானமிருக்காது. 
தன்னைத்தானே புகழ்ந்துபேசுவான்‌ 
இவனிடத்தில்‌ தற்புகழ்ச்சிதான்‌ 
இருக்குமேயல்லாமல்‌, வேறு யாரும்‌ 
இவனைப்‌ புகழ்ந்து பேசமாட்டார்கள்‌. 


உத்தமமாய்‌ நடக்கிறவன்‌ 


நீதி 10:9 


நீதி 10:9. உத்தமமாய்‌ நடக்கிறவன்‌ 
பத்திரமாய்‌ நடக்கிறான்‌; கோணலான 


களில்‌ 'நடக்கிறவனோ 


நாம்‌ இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ ஜீவிக்கிற 
காலத்தில்‌. பத்திரமாமிருக்கவேண்டும்‌. 
உத்தமமாய்‌ நடக்கிறவன்‌ பத்திரமாய்‌ 
நடக்கிறான்‌. நாம்‌ தேவனுக்கு முன்பாகவும்‌, 
மனுஷருக்கு... முன்பாகவும்‌ உத்தமமாய்‌ 
நடக்கவேண்டும்‌. கர்த்தருக்கு 
உண்மையுள்ளவர்களாய்‌ ஜீவிக்கவேண்டும்‌. 


பாதுகாப்பு நமக்கு கிடைக்கும்‌. 
விழுந்துவிடாதவாறு பத்திரமாய்‌ நடப்போம்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


நாம்‌ நடக்கும்‌ பாதை 
பாதையாயிருக்கும்‌. அந்தப்‌ 
நாம்‌  மனத்தாழ்மையோடு 
தேவனுடைய பெலத்தாலும்‌, 
பத்திரமாய்‌ நடப்போம்‌. 
சோதனைகளுக்கு நாம்‌ 
கர்த்தருடைய சர்வாயுதவர்க்கத்தை 
தரித்திருப்பதினால்‌, நமக்கு 
மூலமாய்‌ ஒரு சேதமும்‌ வராது. 
உலகத்தின்‌ பிரச்சனைகளும்‌ 
மேற்கொள்ளாது. 
நிந்தைகளும்‌ நம்மை நெருக்காது. 

உண்மையில்லாமல்‌ நடக்கிறவன்‌ 
தனக்குத்தானே அவமானத்தைத்‌ தேடுவான்‌. 
அவனுடைய வாழ்க்கையில்‌ 
வெட்கமுண்டாகும்‌. அவனுடைய கால்கள்‌ 
இடறும்‌. அவன்‌ கோணலான வழிகளில்‌ 
நடப்பான்‌. தன்னுடைய தப்பிதங்களை யாரும்‌ 
கண்டுபிடிக்கக்கூடாது என்பதற்காக, நேரான 
வழியில்‌ நடக்காமல்‌, மாறுபாடான பாதையில்‌ 
நடப்பான்‌. தேவனை விட்டும்‌, மனுஷரை 
விட்டும்‌. தூரவிலகிப்போய்விடுவான்‌. 
இப்படிப்பட்டவன்‌ சிறிதுகாலம்‌ 
மறைவாயிருந்தாலும்‌, இவனால்‌ நித்தியமாய்‌ 
மறைவாயிருக்கு 
எப்படிப்பட்ட 
நடந்தாலும்‌, அவன்‌ கண்டுபிடிக்கப்படுவான்‌ 


கர்த்தருக்கு மறைவான இரகசியம்‌ 
எதுவுமேயில்லை. இவனுடைய உண்மையான 
சுபாவம்‌ எல்லோருக்கும்‌ முன்பாக 
பிரத்தியட்சமாய்‌ வெளிப்படும்‌. அப்போது, 
இவனுக்கு வெட்கமும்‌, இலச்சையும்‌, 


அவமானமும்‌ உண்டாகும்‌. 


பயப்படமாட்டோம்‌. 
நாம்‌ 


கண்சாடை காட்டுகிறவன்‌ 


நீதி 10:10 


நீதி 10:10. கண்சாடை காட்டுகிறவன்‌. 
நோவு உண்டாக்குகிறான்‌; அலப்புகிற 
மூடன்‌ விழுவான்‌. 

“கண்சாடை காட்டுகிறவன்‌” 
வார்த்தைக்கு “பிறருக்குத்‌ தீங்கு 
செய்கிறவன்‌” என்று பொருள்‌. இவன்‌ 
நல்லவன்போல வேஷந்தரித்திருக்கிறான்‌. 
ஆனால்‌. இவனுடைய இருதயமோ 
துன்மார்க்கமானது. இவன்‌ பிறருக்கு 
விரோதமாக தீங்குகளை யோசிக்கிறான்‌. 
தீங்குகளை செய்கிறான்‌. 


என்னும்‌ 





f= THE 
TT 


கண்சாடை காட்டுகிறவன்‌ பிறருக்கு 
விரோதமாக. தீங்கு செய்யும்போது. 
'தன்னைப்போன்ற மற்ற துன்மார்க்கரின்‌ 
உதவியைப்‌ பெற்றுக்கொள்கிறான்‌. பிறருக்கு 
தீங்கு செய்வதற்கான வாய்ப்பை தேடி 
கண்டுபிடிக்கிறான்‌. தன்னுடைய 
கூட்டாளிகளிடம்‌ கண்சாடை காட்டுகிறான்‌. 
எல்லோருமாக சேர்ந்து வந்து நமக்கு 
விரோதமாக தீங்கு செய்யும்போது, நமக்கு 
வேதனையும்‌, வருத்தமும்‌, நெருக்கமும்‌ 
உண்டாகிறது. 


கண்சா 
உண்டாக்குகிறான்‌. 
மற்றவர்களுக்கும்‌, தனக்கும்‌ 
உண்டாக்குகிறான்‌. அலப்புகிற 
விழுவான்‌ என்று 
சொல்லப்பட்டிருக்கிறது (நீதி 10:8, 
கண்சாடை காட்டுகிறவன்‌ அலப்புகிற 
மூடன்‌. பிறருக்கு விரோதமாக கண்சாடை 
காட்டுகிறவன்‌, அதிக ஆபத்தில்லாதவன்‌. 
இவன்‌ குரைக்கும்‌ நாயைப்போன்றவன்‌. 
நாய்‌ கடித்தால்தான்‌ நமக்கு பாதிப்பு வரும்‌. 
அது குரைப்பதினால்‌ நமக்கு ஒரு பாதிப்பும்‌ 
வரப்போவதில்லை. கண்சாடை 
காட்டுகிறவனும்‌. நாய்‌ குரைப்பதுபோலவே 
சீறுகிறான்‌. இவன்‌ அலப்புகிற மூடன்‌. 
இவனுடைய அலப்பலினால்‌ இவனுக்குத்‌. 
தான்‌ தீங்கு வரும்‌. இவன்‌ கீழே 
விழுந்துவிடுவான்‌ டநந்தற்த இவனுக்கு 
ஆதாரமுமில்லை, அஸ்திபாரமுமில்லை. 


காட்டுகிறவன்‌ நோவு 
அவன்‌ 
நோவு 
மூடன்‌ 
ஏற்கெனவே 


நீதிமானுடைய வாய்‌ 


நீதி 10:11 


நீதி 10:11. 
ஜீவஊற்று; 
துன்மார்க்கனுடைய 
அடைக்கும்‌. 


நீதிமானுடைய வாய்‌ 
கொடுமையோ 
வாயை 


எப்போதுமே 

பிறருக்கு 
காலதாமதம்‌: 
பண்ணாமல்‌. எப்போதும்‌ செய்து 
கொண்டிருக்கிறான்‌. நம்முடைய இருதயத்தின்‌ 
சிந்தனையை, நம்முடைய வாய்‌ பேசும்‌. 
நீதிமானுடைய வாய்‌ ஜீவஊற்றைப்போன்றது. 


நீதிமான்‌ 
சுறுகறுப்பாகமிருக்கிறான்‌. 
தன்னால்‌ முடிந்த நன்மையை 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


வற்றாத ஜீவஊற்று.. இவன்‌ தன்‌ 
வாயைத்‌ திறந்து எப்போது பேசினாலும்‌, 
அவனுடைய பேச்சினால்‌ மற்றவர்களுக்கு 
ஆசீர்வாதம்‌ உண்டாகும்‌. நன்மையும்‌ 
ஆறுதலும்‌ உண்டாகும்‌. மற்றவர்களுடைய 
பிரயோஜனத்திற்காகவே இவனுடைய வாய்‌ 
திறக்கும்‌. 
நீதிமானைப்போலவே, 
அதிகமாய்ப்‌ பேசுகிறான்‌. 
பேச்சில்‌ உண்மையிருக்காது. 
துர்க்குணத்தை மறைத்துவிட்டு, 
போல பேசுவான்‌. 
வார்த்தையினால்‌ 
பிரயோஜனமும்‌ உண்டாகாது. இவன்‌ 
மற்றவர்களுக்கு தீங்கு உண்டாகப்‌ 
பேசுவான்‌. கொடுமை துன்மார்க்கனுடைய 
வாயை அடைக்கும்‌. துன்மார்க்கனுடைய 
வாய்‌ அநியாயத்தை மூடி மறைக்கும்‌. 
இரத்தம்‌ சிந்துதலை மூடி மறைக்கும்‌. 
உள்ளதை 


மார்க்கனுடைய வாய்‌ 
உள்ளதென்றும்‌ இல்லாததை 
இல்லாததென்றும்‌ பேசாது. இது எப்போதுமே 
வேஷம்போடும்‌. சிநேகத்தின்‌ போர்வையில்‌ 
ஒளிந்துகொண்டு பிறருக்குத்‌ தீங்கு செய்யும்‌. 
நீதிமானின்‌ போர்வையில்‌ ஒளிந்துகொண்டு 
எல்லோருக்கும்‌. துன்மார்க்கம்‌ பண்ணும்‌. 
இப்படிப்பட்ட துர்க்குணம்‌ துன்மார்க்கனுடைய 
வாயை... மூடிமிருக்கிறது. தன்னுடைய 
உண்மையான சுபாவம்‌. வெளியே 
தெரியாதவாறு, துன்மார்க்கன்‌ தன்னை மூடி 
மறைக்கிறான்‌. 


துன்மார்க்கனுடைய ஐசுவரியம்‌ 
பாழாய்ப்போகும்‌. பிறரை ஒடுக்கி ஐசுவரியம்‌ 
சம்பாதித்தவன்‌ எல்லாவற்றையும்‌ 
இழந்துபோவான்‌. இவன்‌ மற்றவர்களை 
ஒடுக்கினாலும்‌, இவனை ஒடுக்குவதற்கும்‌ 
ஒரு பலவான்‌ 
இவனிடத்திலுள்ள 
அபகரித்துக்கொள்வான்‌. 


துன்மார்க்கனும்‌ 


யாருக்கும்‌ 


அவன்‌ பிள்ளைகள்‌ இரட்சிப்புக்குத்‌ 
தூரமாகி, தப்புவிப்பாரில்லாமல்‌, வாசலிலே. 
நொறுக்கப்பட்டார்கள்‌. பசித்தவன்‌ அவன்‌ 
விளைச்சலை  முட்செடிகளுக்குள்ளுமிருந்து 
பறித்துத்‌ தின்றான்‌; பறிகாரன்‌ அவன்‌ 
ஆஸ்தியை விழுங்கினான்‌” (யோபு 5:4,5). 





ழ்‌ நள 

யாய 
பகை 

நீதி 10:12 


நீதி 1042. பகை விரோதங்களை 
எழுப்பும்‌; அன்போ சகல 
பாவங்களையும்‌ மூடும்‌. 


துன்மார்க்கன்‌ பகையை 
உண்டுபண்‌ ணுகிறான்‌. அமைதியான 
சூழ்நிலைகளையும்‌ இவன்‌ கெடுத்துப்போட்டு, 
அங்கு பகையை வளர்த்துவிடுவான்‌. 
ஜனங்கள்‌ சமாதானமாகவும்‌, அமைதியாகவும்‌ 
இருந்தால்‌ துன்மார்க்கனுடைய மனதில்‌ 
ஆறுதல்‌ இருக்காது. அவன்‌ சண்டையை 
பண்ட்‌ பகையை வளர்ப்பான்‌. 


மற்றவர்கள்‌ சண்டை 


சந்தோஷப்படுவான்‌. 


போடுவதைப்பார்த்து, 


துன்மார்க்கரின்‌ சுபாவம்‌ மிகவும்‌ 
கொடியது. எல்லோருக்கும்‌ நீங்கு 
நினைக்கும்‌. 

வளர்க்கும்‌. பிறரைப்பற்றி 
மற்றவர்களைப்பற்றி 

புறம்பான காரியங்களைப்‌ 
சாதாரணமாகபுகையும்‌ நெருப்பை, ஊதி ஊதி, 
அதை பெரிய நெருப்பாக வளர்த்துவிடுவான்‌. 
நெருப்பு கொழுந்துவிட்டு எரியும்போது. அதில்‌ 
குளிர்காய்ந்து இன்பம்‌ காண்பான்‌. பகை 
விரோதங்களை எழுப்பும்‌ 


அன்பே பிரதானம்‌. அன்பு. 
சமாதானத்தை உண்டுபண்ணும்‌. அன்பு 
சகல பாவங்களையும்‌ மூடும்‌. மனுஷர்‌: 
மத்தியிலே கருத்து வேறுபாடுகளும்‌, 
கலாச்சார வேறுபாடுகளும்‌ இருந்தாலும்‌, 
அவர்களுக்குள்ளே அன்பு இருக்கும்போது. 
அவர்களுடைய வேற்றுமைகளெல்லாம்‌ 
மறைந்து, அங்கு ஒற்றுமையும்‌ சமாதானமும்‌ 
நிரம்பியிருக்கும்‌. 

பிறரிடத்தில்‌ தப்பிதம்‌ இருந்தாலும்‌, 


அன்பு அதைப்‌ பெரிதுபடுத்தாது. அதை 
உடனே  மன்னித்துவிடும்‌. அன்பு 


சகலவற்றையும்‌ சகிக்கும்‌. எல்லாவற்றையும்‌ 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஏற்றுக்கொள்ளும்‌. சண்டை போடுவதற்குப்‌ 
பதிலாக சமாதானமாயிருக்கவேண்டுமென்று 
விரும்பும்‌. நம்மிடத்தில்‌ அன்பு இருக்கும்போது, 
பிறரிடத்தில்‌ காணப்படும்‌ சிறிய 
குறைகளையும்‌ குற்றங்களையும்‌ நாம்‌ 
பெரியதாய்‌ நினைக்கமாட்டோம்‌. அன்பு 
அந்தக்‌ குறைகளையும்‌ குற்றங்களையும்‌ 
மூடிவிடும்‌. 

ர சிலர்‌ நமக்கு விரோதமாக தீங்கு 
செய்திகுக்கனம்‌ தீங்கு நினைத்திருக்கலாம்‌. 
நம்மிடத்தில்‌. அன்பு இருக்கும்போது, 
அவர்களுடைய தீயசுபாவங்களை நாம்‌ 
மன்னித்துவிடுவோம்‌. நம்முடைய அன்பினால்‌ 
அவையெல்லாவற்றையும்‌  மூடிப்போடுவோம்‌. 
இதனால்‌. நமக்குள்ளே  கோபங்களும்‌, 
வாக்குவாதங்களும்‌ வராமல்‌ தவிர்த்து 
விடுவோம்‌. அன்பு இறுமாப்பாமிராது. அது 
தற்பொழிவை நாடாது. பிறர்மீது தீங்கு 
நினையாது. பிறரை பழிவாங்கவேண்டுமென் று 
நினைக்காது.  விசுவாசிகளாகிய நமக்குள்‌ 
அன்பு இருக்கவேண்டும்‌. தேவன்‌ 
அன்பாகவே இருக்கிறார்‌. நம்மிடத்தில்‌ அன்பு 

நால்‌, நாமும்‌ ஒன்றுமேயில்லை. 
நமக்கும்‌ ஒன்றுமேயில்லை. 


புத்திமானுடைய உதடுகள்‌ 
நீதி 10:13 


நீதி 10:18. புத்திமானுடைய உதடுகளில்‌ 
வினங்குவது ஞானம்‌; மதிகேடனுடைய 
முதுகுக்கு ஏற்றது பிரம்பு. 


ஞானமும்‌ கிருபையும்‌ நீதிமான்களுக்கு 


மேன்மையானது. நல்லவர்களை 
சுபாவம்‌. கனம்பண்ணும்‌. நாம்‌ 
ஞானமுள்ளவர்களாகமிருக்க வேண்டும்‌. 
இதுவே நமக்கு மதிப்பையும்‌, மரியாதையையும்‌, 
கண்ணியத்தையும்‌ தரும்‌. ந 
ஞானம்‌ இருக்கும்போது, 
மற்றவர்களுக்கும்‌ 'மிர்ந்துகொடுக்கவேண்டும்‌. 
அவர்களும்‌ ஞானத்தில்‌ சிறந்து விளங்க 
நாம்‌ காரணமாயிருக்கவேண்டும்‌. 


இந்த 





i= FTE 
TT 


,திமனமும்‌ 1 
துன்மார்க்கருடைய சுபாவம்‌. 
அவனுக்கு வெட்கத்தை உண்டுபண்ணும்‌. 
புத்திமானுடைய உதடுகளில்‌ ஞானம்‌ 
விளங்கும்‌. மதிகேடனிடத்தில்‌ ஞானமில்லை. 
அவனுக்கு வேண்டிய. 
அவனிடத்தில்‌ இல்லை. 
கொடுக்கக்கூடிய அளவுக்கும்‌ அவனிடத்தில்‌ 
ஞானமில்லை. மதிகேடனுடைய முதுகுக்கு 


க்‌ கடிந்துகொள்ளும்‌. இவனுடைய 

இருதயம்‌ அசுத்தமாயிருக்கிறது. இவனுடைய 
மனச்சாட்சி பிரம்பால்‌ 
அடிப்பதுபோல, கண்டித்துப்பேசுகிறது. 
தேவனுடைய நீதியான நியாயத்தீர்ப்பு 
இவன்மீது வரும்‌. தேவனுடைய 
கோபக்கினைக்கு மதிகேடனால்‌ தப்பிக்க 
முடியாது. 


ஞானவான்கள்‌ 


நீதி 10:14. 


நீதி 1084. ஞானவான்கள்‌ அறிவைச்‌. 
சேர்த்து வைக்கிறார்கள்‌; மூடனுடைய 
வாய்க்குக்‌ கேடு சமீபித்திருக்கிறது.. 


அறிவைச்‌ சேர்த்து 
இந்தப்‌ பிரபஞ்சத்தின்‌ 
பொன்னையும்‌, வெள்ளியையும்‌ 
வைக்கிறார்கள்‌. ஞானம்‌ 
்‌ பசும்பொன்னையும்விட 
புத்திமானுடைய உதடுகளில்‌ 
விளங்கும்‌. இவர்ககுடைய 
இருதயத்தில்‌ அறிவு 
வைக்குப்பட்டிருக்கிறது. இருதயத்தில்‌ 
நிறைவினால்‌. பேசுகிறது. 
ஞானவான்களின்‌ இருதயத்தில்‌: 
நிரம்பியிருக்கிற அறிவு. அவர்களுடைய 
வாயின்‌ மூலமாய்‌ வெளிப்படும்‌. 


ஞானவான்கள்‌ 
வைக்கிறார்கள்‌. 
மக்கள்‌ 


வாய்‌ 


மூடனுடைய வாய்க்கு 
சமீபித்திருக்கிறது. மூடனுடைய இருதயத்தில்‌ 
துன்மார்க்கமும்‌, கேடும்‌ 
அவனுடைய வாயின்‌ வார்த்தைகள்‌. 


நினைக்கும்‌. 
வார்த்தைகள்‌ 

அம்பைப்‌ போன்று சீறிப்பாயும்‌. 
வார்த்தையினால்‌ பிறருக்கு 
உண்டாகுமேயல்லாமல்‌, யாருக்கும்‌ நன்மை 
உண்டாகாது. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஜசுவரியவானுடைய பொருள்‌ 


நீதி 1015 


நீதி 10:15. இசுவரியவானுடைய 
பொருள்‌ அவனுக்கு அரணான 
பட்டணம்‌; ஏழைகளின்‌ வறுமையோ 
அவர்களைக்‌ கலங்கப்பண்ணும்‌. 


தங்களிடத்தில்‌ திரளான ஐசுவரியம்‌ 
இருப்பதினால்‌ தாங்கள்‌ 
சந்தோஷமாயிருப்பதாக  ஐசுவரியவான்கள்‌ 
நினைக்கிறார்கள்‌. இவர்களுடைய நினைப்பு 
தப்பிதமானது. ஐசுவரியவானுடைய பொருள்‌ 
அவனுக்கு அரணான பட்டணம்‌. 
தன்னுடைய ஐசுவரியம்‌ தனக்கு அரணான 
பட்டணத்தைப்போல இருக்கிறது என்று 
அவன்‌ தப்பிதமாய்‌ நினைத்துக்கொள்கிறான்‌. 
தன்னுடைய ஐசவரியத்தால்‌ தன்னைப்‌ 
பாதுகாக்க முடியாது என்பது அவனுக்குத்‌ 
தெரியவில்லை. 

ஏழைகளின்‌ வறுமை அவர்களைக்‌. 
கலங்கப்பண்ணுகிறது. தாங்கள்‌ 
ஏழைகளாகமிருப்பதினால்‌, தங்களால்‌ 
ஒன்றும்‌ செய்ய முடியாது என்று நினைத்து, 
ஏழைகள்‌ சோர்ந்துபோகிறார்கள்‌. இதுவும்‌ 
தப்பிதமான எண்ணமாகும்‌. நம்மிடத்தில்‌ 
தாழ்மையிருக்கவேண்டும்‌. ஆனால்‌ தாழ்வு 
மனப்பான்மை இருக்கக்கூடாது. தாழ்வு 
மனப்பான்மையும்‌, மனச்சோர்வும்‌ நம்முடைய 
ஆலியை முறித்துப்போடும்‌. 


எளிமையாகயிருப்பது, 
நாம்‌ ஏழையாகயிருந்தாலும்‌, 
சந்தோஷமாகயிருக்கலாம்‌. 
விருந்துபோஜனம்போல நேர்த்தியான 
போஜனம்‌ இல்லாவிட்டாலும்‌, சாதாரண 
போஜனத்தையும்‌ நாம்‌ பசியில்லாமல்‌ புசிப்பது 
நமக்கு  ஆசீர்வாதமானது. நம்மிடத்தில்‌ 
போதுமென்கிற மனதிருப்தியிருக்கலேண்டும்‌. 
மனச்சாட்சி 
கர்த்தர்‌ பேரில்‌ 
ஜீவிக்கவேண்டும்‌. 
கர்த்தருடைய 
கர்த்தர்‌ தமக்குச்‌. 
நமக்குச்‌ செய்வார்‌. 
தேவனிடத்தில்‌ பட்சபாதமில்லை. அவர்‌ 
தரித்திரர்மீதும்‌ ஐசுவரியவான்‌௧ள்‌ மீதும்‌ 
ஒன்றுபோலவே அன்புகூருகிறார்‌. 


ஏழ்மையல்ல. 
கர்த்தருக்குள்‌ 
நம்மிடத்தில்‌ 


நம்முடைய 
சுத்தமாயிருக்கவேண்டும்‌. 


விசுவாசம்‌ வைத்து, 
நம்முடைய காலங்கள்‌ 
கரத்திலிருக்கிறது. 
சித்தமானவற்றை 





i FTN 
TT 
'தீதிமானுடைய பிரயாசம்‌ 
நீதி 10:16 


நீதி 106. தீதிமானுடைய பிரயாசம்‌ 
ஜீவனையும்‌, துன்மார்க்னுடைய 
விளைவோபாவத்தையும்‌ பிறப்பிக்கும்‌. 


நீதிமான்‌ தன்னுடைய கரங்களின்‌ 
பலனைப்‌ புசிப்பான்‌. நீதிமானிடத்தில்‌ பேராசை 
இருக்காது. அவனிடத்தில்‌ போதுமென்று 
மனப்பக்குவம்‌ இருக்கும்‌ தன்னுடைய 
ஜீவியம்‌ பரிசுத்தமாகவம்‌, எளிமையாகவும்‌ 
இருக்கவேண்டும்‌ என்றே விரும்புவான்‌. 
தன்னுடைய குடும்பத்தைப்‌ போஷிப்பான்‌. 
அவர்களை பாதுகாத்து பராமரிப்பான்‌. 
நீதிமான்‌ தன்னுடைய நன்மையை. 
பார்ப்பதுபோல, பிறருடைய நன்மையையும்‌ 
பிறருக்கு தன்னால்‌ செய்ய 
எல்லா உதவிகளையும்‌ செய்வான்‌. 
பிரயாசம்‌ ஜீவனைப்‌ 
நீதிமான்‌ 
குறைச்சலுள்ளவனுக்குக்‌ 
கொடுக்கத்தக்கதாக, தனக்கு 
உண்டாயிருக்கும்படி, தன்‌ கைகளினால்‌ 
நலமான வேலை செய்து பிரயாசப்படுவான்‌ 
(எபே 4:28) 


விளைவு 
தன்னுடைய 
இச்சைகளை 


துன்மார்க்கனுடைய 
பாலத்தைப்‌ பிறக்கும்‌ 
மாம்சத்தின்‌ 
நத ந்னக 
ஐசவரியத்தை 
பயன்படுத்துவான்‌. 


தன்னுடைய 
இஷ்டப்பிரகாரம்‌. 
துன்மார்க்கன்‌ 


டய உபதேசத்திற்கு 


தன்‌ 


'வனுபை 
செவிகொடுக்கவும்‌ மாட்டான்‌. 
பிரமாணத்திற்குக்‌ 
துன்மார்க்கனுடைய 
பெருமையினாலும்‌, 
நிரம்பியிருக்கும்‌. துன்மார்க்கன்‌ தன்னுடைய 
ஐசுவரியத்தினால்‌, பிறருக்கு நன்மை 
செய்யாமல்‌, அநேகருக்குத்‌ தீங்கு செய்வான்‌. 
பிறருக்குத்‌ தீங்கு செய்வதே 
துன்மார்க்கனுக்கு பிரியமானது. 


அவருடைய 
கீழ்ப்படியவும்‌ மாட்டான்‌. 

இருதயம்‌ 
டம்பரத்தினாலும்‌ 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


புத்திமதிகனைக்‌ 
காத்துக்கொள்கிறவன்‌. 
நீதி 1017 


தீதி 10:17. புத்திமதிகளைக்‌ 
காத்தூக்கொள்ளுகிறவன்‌ ஜீவவழியில்‌ 
இருக்கிறான்‌; தண்டனையை 
வெறுக்கிறவனோ மோச ம்போகிறான்‌. 


நீதிமான்கள்‌ சரியான பாதையில்‌ 
நடப்பார்கள்‌. தங்களுக்குக்‌ கொடுக்கப்படும்‌. 
ஆவிக்குரிய உபதேசங்களை பயபக்தியோடு 
ஏற்றுக்கொள்வார்கள்‌. ஆனிக்குரிய 
பம து காத்துக்கொள்வார்கள்‌. 
தங்கள்‌ ஜீவியத்தில்‌. 
ரயோஜனப்படத்திக்‌ கொள்வார்கள்‌. 
கர்த்தருடைய பிரமாணம்‌ நீதிமான்களை 
ஆளுகை செய்யும்‌. கர்த்தருடைய வார்த்தை 
நீதியான்களுக்கு உபதேசம்பண்ணும்‌, 
அவர்களுக்குத்‌ தேவையான புத்திமதிகளைக்‌, 
கொடுக்கும்‌. 
புத்திமதிகளுக்கு 
செலிகொடுக்காதவர்கள்‌ மோசம்போவார்கள்‌. 
இவர்கள்‌ தேவனுடைய பிரமாணத்திற்கு 
கீழ்ப்படியமாட்டார்கள்‌. துணிகரமாகப்‌ பாவம்‌ 
செய்வார்கள்‌. பாவத்தின்‌ சம்பளம்‌ மரணம்‌. 
ஆனால்‌ இவர்களோ, தாங்கள்‌ எவ்வளவு, 
பாவம்‌ செய்தாலும்‌, தங்களுக்கு ஒரு தீங்கும்‌ 
வராது என்று ஆணவமாய்‌ நினைத்துக்‌ 
கொண்டிருப்பார்கள்‌. இப்படிப்பட்டவர்களுக்கு 
ம்‌ மோசமும்‌ நிச்சயம்‌ வரும்‌. 
தண்டனையை வெறுக்கிறவன்‌ மோசம்‌ 
போகிறான்‌ 


துன்மார்க்கன்‌ ஆவிக்குரிய 
உபதேசத்தை வெறுக்கிறான்‌. கர்த்தருடைய 
வார்த்தை துன்மார்க்கனுடைய பாவத்தை 
வெளிப்படுத்திக்‌ காண்பிக்கிறது. தன்னுடைய 
பாவம்‌ தனக்குள்ளே 
மறைவாயிருக்கவேண்டும்‌ என்று 
துன்மார்க்கன்‌ ஆசைப்படுகிறான்‌. 
தன்னுடைய பாவங்களை 
வாழ்வடையமாட்டான்‌. அதை 
செய்து விட்டுவிடுகிறவனோ 
இரக்கத்தைப்‌ பெற்றுக்கொள்வான்‌. 
கர்த்தருடைய வார்த்தை, தன்னுடைய 
இரகசியமான பாவங்களையெல்லாம்‌. 
வெளிப்படுத்துவதினால்‌, துன்மார்க்கன்‌ 
கர்த்தருடைய வார்த்தையை வெறுக்கிறான்‌. 
அதை தன்‌ இருதயத்தில்‌ ஏற்றுக்கொள்ள 
மறுக்கிறான்‌. 





ழ்‌ நயனா நீதிமொழிக 
ராரா 


துன்மார்க்கன்‌ பாதை தவறி 
பிரயாணம்‌ பண்ணுகிறவனைப்போல. 
இருக்கிறான்‌. இவனுக்கு சரியான பாதையை 
எடுத்துச்சொன்னாலும்‌ அதைக்‌ கவனித்துக்‌ 
கேட்கமாட்டான்‌. புத்திமதிகளைக்‌ 
காத்துக்கொள்கிறவன்‌ 

துன்மார்க்கனோ 


செவிகொடுக்காதவன்‌. 
ஜீவவழியை கண்டுபிடிக்க 

தன்னுடைய  பாவத்தினாலும்‌, 

பிடிவாத குணத்தினாலும்‌ பாவத்தின்‌ வழியில்‌ 


புத்தி! 
வெறுத்தத்தினால்‌ மோசம்‌ போகிறான்‌. 


பகையை மறைக்கிறவன்‌ 
நீதி 10:18 


நீதி 10:18. பகையை மறைக்கிறவன்‌ 
பொய்‌ உதடன்‌; புறங்கூறுகிறவன்‌. 
மதிகேடன்‌. 


துன்மார்க்கன்‌ பிறருக்கு தீங்கு 
நினைக்கிறான்‌. இவன்‌ ஒரு மதிகேடன்‌. 
உண்மையைப்‌ பேசாமல்‌, புறங்கூறுகிறவன்‌. 
தன்னை ஞானியென்று 
நினைத்துக்கொள்கிறவன்‌. ஆனால்‌ 
இவனிடத்தில்‌ ஞானம்‌  சிறிதுமில்லை. 

உதடுகளும்‌ உண்மையை 

இவனுடைய இருதயமும்‌ 

இருதயத்தின்‌ நிறைவினால்‌. 
வாய்‌ பேசும்‌. இவனுடைய இருதயத்தில்‌ பொய்‌ 
நிரம்பியிருப்பதினால்‌ இவன்‌ பொய்யைப்‌ 
பேசுகிறான்‌. 


"துன்மார்க்கன்‌ தன்னுடைய துன்மார்க்க. 
களந்தை மூடி மறைக்கிறான்‌. தன்னுடைய 
சாதரிய வார்த்தைகளினாலும்‌, 
வெளிவேஷங்களினாலும்‌, தன்னை 

நீதிமான்போல காண்பித்துக்கொள்கிறான்‌. 
ஆனால்‌ இவனிடத்தில்‌ நீதியுமில்லை, 
உண்மையுமில்லை. துன்மார்க்கன்‌ 
தன்னுடைய பொய்உதடுகளினால்‌, 
தனக்குத்தானே தீங்கு உண்டாகப்‌ 
பொய்பேசுகிறான்‌. இப்படிப்பட்டவர்களை 
கர்த்தர்‌ நீதியாய்‌ நியாயம்‌ விசாரிப்பார்‌. 
புறங்கூறுகிற  மதிகேடன்‌ தேவனுடைய 


கோபாக்கினைக்குத்‌ தப்பான்‌. 


PROVERBS - COMMENTARY 


- விரிவுரை QOODNENS 


PUBLISHERS 


சொற்களின்‌ மிகுதி 
நீதி 10:19 


தீதி 10:19. சொற்களின்‌ மிகுதியில்‌ 
பாவமில்லாமற்போகாது; தன்‌ 
உதடுகளை அடக்குகிறவனோ. 
புத்திமான்‌. 
அதிகமாகப்‌ பேசுகிறவர்கள்‌ 
குழப்பத்திலிருப்பார்கள்‌. தெளிந்த 
சிந்தையுள்ளவர்கள்‌ சுருக்கமாகப்‌ 
பேசுவார்கள்‌. அவர்களுடைய வார்த்தையில்‌ 
தெளிவு இருக்கும்‌. சொற்களின்‌ மிகுதியில்‌ 
பாவம்‌ இருக்கும்‌. அதிகமான 
வார்த்தைகளைப்‌ பயன்படுத்தும்போது, அதில்‌ 
தேவையில்லாத வார்த்தைகளும்‌, பாவமான 
வார்த்தைகளும்‌ இருப்பதற்கு வாய்ப்புள்ளது. 


நாம்‌ கேட்பதற்கு தீவிரமாயும்‌, 

பேசுவதற்கு தாமதமாயும்‌ இருக்கவேண்டும்‌. 

நாம்‌ தப்பிதமாகப்‌ பேசினால்‌, கர்த்தருடைய 

சமுகத்தில்‌ அதற்காக மன்னிப்பு 

கேட்கவேண்டும்‌. சொற்களின்‌ மிகுதியினால்‌ 

ம்‌ ம்போது, நாம்‌ மனம்‌ 

மனந்திருந்தவேண்டும்‌. 

நாவுக்கு கடிவாளம்‌ 

ம்‌ நம்மை ஆளுகை செய்கிற 

நம்முடைய நாவையும்‌ ஆட்கொள்ள 
வேண்டுமென்று ஜெபம்பண்ணவேண்டும்‌. 
புத்திமான்‌ தன்‌ 

சுருக்கமாகப்‌ 


உதடுகளை 
அடக்குகிறான்‌. பேசுகிறான்‌. 
தேவையான வார்த்தைகளை மாத்திரம்‌ 
யோசித்துப்‌ பேசுகிறான்‌. இவன்‌ சுருக்கமாகப்‌ 
பேசினாலும்‌, ஞானமுள்ள வார்த்தைகளைப்‌ 
பேசுகிறான்‌. 


'நீதிமானுடைய நாவு 
நீதி 10 : 20,2 


தீதி 10:20. தீதிமானுடைய நாவு 
ச௬ுத்தவென்னி; துன்மார்க்கனுடைய 
மனம்‌ அற்பவிலையும்‌ பெறாது. 


நீதி 1021. நீதிமானுடைய உதடுகள்‌: 
அநேகரைப்‌ போலஷிக்கும்‌ மூடரோ 
மதியினத்தினால்‌ மாளுவார்கன்‌.. 





i THE 
WEFT 


மதிப்பிடும்போது, 


உலகப்பிரகாரமான 


பிரயோஜனமுள்ளவர்களா 

அவர்களுடைய வாயின்‌ 

சுத்தமுள்ளதாயும்‌, பிறருக்கு 

பிரயோஜனமுள்ளதாயும்‌. இருக்கும்‌. 
நீதிமானுடைய நாவு சுத்தவெள்ளி. 


நீதிமானுடைய பேச்சில்‌ அசுத்தம்‌ 
இருக்காது. வெள்ளியை உருக்கும்போது. 
அதிலுள்ள கழிவுப்‌ பொருட்களெல்லாம்‌ 
நீக்கப்பட்டு, அது சுத்த வெள்ளியாக 
உருக்கப்படுகிறது. அதுபோலவே. 
நீதிமானுடைய பேச்சில்‌ அசுத்தமோ, 
மாய்மாலமோ, தீயண்ணமோ இருக்காது. 
நீதிமானுடைய பேச்சைக்‌ கேட்கிறவர்களுக்கு 
ஆசிர்வாதம்‌ கிடைக்கும்‌. அவர்கள்‌ 
ஞானத்தைப்‌ பெற்றுக்கொள்வார்கள்‌. 
நீதிமானுடைய உதடுகள்‌ அநேகரைப்‌ 
போஷிக்கும்‌. அவர்களுடைய வார்த்தைகள்‌ 
பிறருக்கு ஆவிக்குரிய போஜனத்தைக்‌ 
கொடுக்கும்‌. நீதிமானுடைய வார்த்தைகளில்‌ 
தேவனுடைய வார்த்தை நிரம்பியிருக்கும்‌. 
அதுவே நமக்கு ஜீவஅப்பம்‌. நாம்‌ அதைப்‌ 
புசித்து நம்முடைய  ஆத்துமாக்களைப்‌ 
போலிக்கவேண்டும்‌. 
துன்மார்க்கனுடைய மனம்‌ 
அற்பலிலையும்பெறாது. அவன்‌ யாருக்கும்‌, 
பிரயோஜனமாயிருக்கமாட்டான்‌ 


நிரம்பியதாயிருக்கும்‌. 
உலகசிநேகமும்‌, 

நிறைவேற்ற வேண்டும்‌ என்னும்‌ விருப்பமும்‌ 
இருக்கும்‌. அவனுடைய வார்த்தைகளில்‌ 
சுத்தமும்‌ நீதியும்‌ இருக்காது. 

துன்மார்க்கனுக்கு ஆலிக்குரிய 
காரியங்களை பேசத்தெரியாது. துன்மார்க்கன்‌ 
தீயசிந்தனைகளை யோசித்து. 
தீயவார்த்தைகளைப்‌ பேசுகிறான்‌. அவனுடைய 
நாவு பிறருக்கு ஆபத்தைக்‌ கொடுக்கும்‌. 
துன்மார்க்கன்‌ உலகப்பிரகாரமான 
காரியங்களையே யோசித்து அதையே 
பேசுகிறான்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மூடன்‌ தன்னுடைய மதியீனத்தினால்‌ 
மாளுவான்‌. ஞானம்‌ நமக்கு ஜீவனைத்‌ 
தரும்‌. மதியீனம்‌ நமக்கு மரணத்தைத்‌ 
தரும்‌. மூடனிடத்தில்‌ மநியீனம்‌ மாத்திரமே 
இருக்கிறது. பூமிக்குரியவர்கள்‌, பூமிக்குரிய 
காரியங்களை மாத்திரமே பேசுவார்கள்‌. 
அவர்களுக்கு. பரலோகத்தின்‌ 
காரியங்களைப்பற்றி ஒன்றும்‌ தெரியாது. 
உன்னதத்திலிருந்து வருகிறவர்‌ எல்லாரிலும்‌ 
மேலானவர்‌; பூமியிலிருந்துண்டானவன்‌. 
பூமியின்‌ தன்மையுள்ளவனாயிருந்து, 
பூமிக்கடுத்தவைகளைப்‌ பேசுகிறான்‌ ; 
பரலோகத்திலிருந்து வருகிறவர்‌ எல்லாரிலும்‌ 
மேலானவர்‌" (யோவா 3:3] 


நாங்களோ உலகத்தின்‌ ஆவியைப்‌ 
பெறாமல்‌, தேவனால்‌ எங்களுக்கு 
அருளப்பட்டவைகளை அறியும்படிக்குத்‌ 
தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியையே 
பெற்றோம்‌. அவைகளை நாங்கள்‌ 
மனுஷஞானம்‌ போதிக்கிற வார்த்தைகளாலே 
பேசாமல்‌, பரிசுத்த ஆவி போதிக்கிற 
வார்த்தைகளாலே பேசி, ஆலிக்குரியவைகளை 
ஆலிக்குரியவைகளோடே  சம்பந்தப்படுத்திக்‌ 
காண்பிக்கிறோம்‌. ஜென்ம சுபாவமான 
மனுஷனோ தேவனுடைய 
ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்‌ கொள்ளான்‌; 
இவைகள்‌ அவனுக்குப்‌ பைத்தியமாகத்‌ 
தோன்றும்‌: அலைகள்‌  ஆவிக்கேற்றப்‌ 
பிரகாரமாய்‌ ஆராய்ந்து க்கப்‌ 
படுகிறவைகளானதால்‌, 

அறியவுமாட்டான்‌. 


ஆனாலும்‌ அவன்‌ 
ஆர்ந்து நிதானிக்கப்படான்‌' 


5) என்று அப்போஸ்தலர்‌ 
சென்றுவா 


கர்த்தரின்‌ ஆசீர்வாதம்‌ 
நீதி 10:22 


நீதி 1022. கர்த்தரின்‌ ஆசீர்வாதமே 


இசுவரியத்தைத்‌ தரும்‌; அதனோடே 
அவர்‌ வேதனையைக்‌ கூட்டார்‌. 





i THE 
ETT 


இந்த உலகத்திலுள்ள  ஜனங்களில்‌ 
அநேகர்‌ உலகப்பிரகாரமான 
ஐசுவரியங்களையே விரும்புகிறார்கள்‌. அதுவே 
தங்களுக்கு மெய்யான ஆசீர்வாதம்‌ என்று 
நினைக்கிறார்கள்‌. அவர்களுடைய எண்ணம்‌ 
தப்பிதமானது. கர்த்தரின்‌ ஆசீர்வாதமே 
ஐசவரியத்தைத்‌ தரும்‌, கமான்‌ 
ஜனங்களுக்கு சத்தியம்‌ 
தெரியவுமில்லை, பகலை. ஆகையினால்‌ 
உலகத்தின்‌ ஐசுவரியத்தை நல்ல வழிகளில்‌ 
சம்பாதிப்பதற்குப்‌ பதிலாக  தீயவழிகளிலும்‌: 
சம்பாதிக்க முயற்சி பண்ணுகிறார்கள்‌. 
நம்முடைய ஐசுவரியம்‌ கர்த்தருடைய 
ஆசீர்வாதத்தோடு வரவேண்டும்‌. நாம்‌ 
கர்த்தருக்குப்‌ பயந்து ஜீவிக்கவேண்டும்‌. 
நாம்‌ எந்த வேலைகளை செய்தாலும்‌, அந்த 
வேலையில்‌ கர்த்தருக்குப்‌ பயந்து, 
உண்மையுள்ளவர்களாய்‌ ஈடுபடவேண்டும்‌. 
ந்தர்‌ வீட்டைக்‌ கட்டாராகில்‌, அதைக்‌ 
கட்டுகிறவர்களின்‌  பிரயாசம்‌ விருதா; 
கர்த்தர்‌ நகரத்தைக்‌ காவாராகில்‌ காவலாளர்‌ 
விழித்திருக்கிறது விருதா" (சங்‌ 127:1,2), 


ஐசுவரியம்‌ 
அது நேர்மையான 


நம்முடைய 
கொஞ்சமாகமிருந்தாலும்‌, 
வழிகளில்‌. சம்பாதிக்கப்பட்டதாயிருக்க. 
வேண்டும்‌. நாம்‌ கர்த்தருடைய சித்தத்திற்கும்‌, 


விபத்திற்கு 
கீழ்ப்படிந்து, 
நிறை? 


அவருடைய அவருடைய 
நம்முடைய 
கர்த்தர்‌ நமக்கு 
ஆசீர்வாதத்தையும்‌ ஐசுவரியத்தையும்‌ தருவார்‌. 

அந்த ஐசுவரியமே நமக்கு நிலைத்து நிற்கும்‌. 
உலகப்பிரகாரமான ஜனங்கள்‌ 
அநீதியான வழிகளிலும்‌, துன்மார்க்கமான 
வழிகளிலும்‌ ஐசுவரியத்தை சேமிக்கிறார்கள்‌. 
அந்த ஐசுவரியத்தினால்‌ அவர்களுக்கு 
ஆசிர்வாதம்‌ கிடைக்காது. அவர்களுடைய 
ல சமாதானமும்‌, 


தரும்‌. அந்த ஐசுவரியத்தோடு கர்த்தர்‌ 
நமக்கு வேதனையைக்‌ கூட்டித்தரமாட்டார்‌. 
நம்முடைய ஐசுவரியம்‌ கொஞ்சமாயிருந்தாலும்‌. 
வேதனையில்லாத ஐசுவரியமே, 
ஆசீர்வாதமானது. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அன்பினால்‌ வரும்‌ 
முத்திரையும்‌ 
அது நம்முடைய 


தேவனுடைய 
ஆசீர்வாதத்தில்‌, அவருடைய 
அடையாளமும்‌ இருக்கும்‌. 
ஆத்துமாவுக்கும்‌' சரீரத்திற்கும்‌ 
பிரயோஜனமுள்ளதாயிருக்கும்‌. ஒரு சிலர்‌ 
ஐசுவரியத்தை அதிகமாய்ச்‌ சேகரித்து, அதை 
தகாத வழிகளில்‌ செலவுபண்ணுவார்கள்‌. 
தங்களுடைய மாம்சத்தின்‌ இச்சைகளை 
நிறைவேற்றுவதற்காக,  தங்களிடத்திலுள்ள 
பணத்தை தாறுமாறாக 
பண்ணுவார்கள்‌. மாம்சத்தின்‌ 
நிறைவேற்றும்போது. 
ஆத்துமாவும்‌ 
அவர்களுடைய 
ஆறுதலும்‌ அழியும்‌. அவர்களுக்கு சரீரத்தில்‌ 
வியாதியும்‌, மனதிலே வேதனையும்‌ பெருகும்‌. 
சந்தோஷமாக பாவத்தில்‌ ஈடுபடுகிறவர்கள்‌, 
அதன்‌ பின்‌ விளைவுகளை வேதனையோடு 
அனுபலிக்க வேண்டியதுவரும்‌. 


தீவினை செய்வது 
நீதி 10:23 


நீதி 10:28, தீவினைசெய்வது மூடுக்கு. 
விளையாட்டு; புத்திமானுக்கோ ஞானம்‌ 
உண்டு. 


மூடன்‌ பாவத்‌ பிரியப்படுகிறான்‌. 
தீவினையை சந்தோஷமாய்ச்‌ செய்கிறான்‌. 
பாவத்திற்கு விரோதமாக. அவனுக்கு 
எச்சரிப்பு கொடுத்தாலும்‌. அதை அவன்‌ 
செவிகொடுத்து கேட்பதில்லை. தேவனுடைய 
வார்த்தையையும்‌,  எச்சரிப்பையும்‌ அசட்டை 
பண்ணுகிறான்‌. தான்‌ செய்கிற பாவத்தினால்‌ 
தனக்கு எந்தவிதமான தண்டனையும்‌ வராது 
என்று இறுமாப்பாயிருக்கிறான்‌. 


மூடனுடைய பாவத்தைக்‌ 
அவனுக்கு எச்சரித்து தவல அம்பாக 
அவன்‌  எச்சரிப்பின்‌ வார்த்தைகளையும்‌, 
கடிந்துகொள்ளும்‌ வார்த்தைகளையும்‌ 
பரியாசம்பண்ணுகிறான்‌. தீவினை செய்வது 
மூடனுக்கு விளையாட்டாயிருக்கிறது. 
அவனுடைய மனச்சாட்சி அவனுடைய 
பாவத்தைக்‌ குறித்து அவனை எச்சரித்தாலும்‌, 
அவன்‌ தன்னுடைய மனச்சாட்சியின்‌ 

த்திற்கும்‌ செவிகொடுக்கமாட்டான்‌. 
“மூடர்‌ பாவத்தைக்‌ குறித்து 
பரியாசம்பண்ணுகிறார்கள்‌ (நீதி 14:9). 





ழ்‌ நள 
யாய 


புத்திமானுக்கு ஞானமுண்டு. புத்திமான்‌ 
ஞானமாக சிந்தித்து. ஞானமாகப்‌ பேசுகிறான்‌. 
அவன்‌ நற்குணமுள்ளவன்‌. அவனுடைய 
ஜீவியத்தில்‌ ஆவியின்‌ கனிகள்‌ அதிகமாய்‌ 
வெளிப்படுகிறது. ப்‌ 
கடிந்துகொள்ளும்போது 
திருந்துகிறான்‌. அவனுக்கு பத்திமதிக்ளைச்‌ 
சொல்லும்போது அவற்றை சந்தோஷமாய்‌. 
ஏற்றுக்கொள்கிறான்‌. புத்திமான்‌ 
தற்புகழ்ச்சியை விரும்பமாட்டான்‌ 
புத்திமானிடத்தில்‌ ஞானமுண்டு என்று, 
சொல்லுவதே, அவனைப்‌ புகழ்ந்துபேசம்‌ 
நேர்த்தியான வார்த்தையாகும்‌. நம்மிடத்தில்‌. 
ஐசுவரியம்‌ உண்டு, பெலன்‌ உண்டு, 
அதிகாரம்‌ உண்டு என்று மற்றவர்கள்‌ 
நம்மைப்பற்றிச்‌ சொல்லுவதற்குப்‌ பதிலாக, 
நம்மிடத்தில்‌ ஞானமும்‌ புத்தியும்‌ உண்டு 
என்று சொல்லுவதே நமக்கு மேன்மை 


துன்மார்க்கன்‌' 
நீதி 10 : 24,25 


நீதி 10:24. துன்மார்க்கன்‌ பயப்படும்‌. 
காரியம்‌ அவனுக்கு வந்து நேரிடும்‌; 
நீதிமான்‌ விரும்புகிற. காரியம்‌ 
அவனுக்குக்‌ கொடுக்கப்படும்‌. 


ந 10:25. சுழல்காற்று. 
கடந்துபோவதுபோல்‌ "துன்மார்க்கன்‌. 
கடத்துபோவான்‌; நீதிமானோ நித்திய 
அஸ்தியாரமுன்னவன்‌. 


துன்மார்க்கன்‌. எல்லாவற்றிற்கும்‌ 
பயப்படுவான்‌. அவன்‌ பயப்படும்‌ காரியம்‌ 
ந்து நேரிடும்‌. நீதிமானோ 


விருப்ப 
நீதிமான்‌ 
கொடுக்கப்படும்‌. 


விரும்புகிற காரியம்‌ அவனுக்குக்‌ 


'துன்மார்ககனோ  துன்மார்க்கமான 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அதே வேளையில்‌ அவன்‌ பயப்படும்‌ காரியம்‌ 
அவனுக்கு வந்து நேரிடும்‌. 
துன்மார்க்கனுடைய நம்பிக்கை மாயையானது. 
அது அவனை வஞ்சிக்கும்‌. துன்மார்க்கன்‌ 
பிறரை வஞ்சிக்கிறான்‌. முடிவில்‌ அவனே 
வஞ்சிக்கப்படுகிறான்‌. 


துன்மார்க்கன்‌. தன்னுடைய 
பாவத்திற்கு தண்டனை கிடைக்குமோ என்று, 
ப்‌ ன்‌. அவன்‌ பயப்படுவதுபோலவே. 
தண்டனை வந்துவிடுகிறது. 
்‌ சமயங்களில்‌ 
துணிகரமாய்ப்‌ 
அதே துன்மார்க்கன்‌, 
ஒன்றுமே செய்யாமல்‌, 
பயந்து நடுங்கிக்கொண்டிருக்கிறான்‌. 
அவனிடத்தில்‌ நிலையான புத்தியில்லை. 
அவனுடைய ஜீவியம்‌ அஸ்திபாரமே இல்லாமல்‌ 
கட்டியெழுப்பப்பட்டிருக்கிறது. துன்மார்க்கன்‌ 
சுழல்காற்று கடந்துபோவதுபோல்‌ 
கடந்துபோகிறான்‌. 


நீதிமான்‌ சத்தியத்தை விரும்புகிறான்‌. 
அவனிடத்திலும்‌ சில சமயங்களில்‌ பயம்‌ 
இருக்கும்‌. அதே வேளையில்‌ அவனிடத்தில்‌ 
விருப்பமும்‌ 

கர்த்தருக்குள்‌ 

சந்தோஷமாகமிருக்க விரும்புகிறான்‌. 
அவனுடைய விருப்பம்‌ அவனுக்குள்‌ 
நிறைவேறுகிறது. நீதிமானுக்கு, அவனுடைய 
பயத்தின்‌ பிரகாரம்‌ காரியம்‌ நடைபெறாமல்‌, 
அவனுடைய விசுவாசத்தின்‌ பிரகாரம்‌ காரியம்‌ 


இறுமாப்பாயிருக்கிறான்‌. 
பாவம்‌ செய்கிறான்‌. 
பல... சமயங்களில்‌, 


நன்மைசெய்‌: 

சத்தியத்தை 

கர்த்தரிடத்தில்‌ 
மனமகிழ்ச்சியாயிரு: அவர்‌ உன்‌ இருதயத்தின்‌ 
வேண்டுதல்களை உனக்கு அருள்செய்வார்‌. 
உன்‌ வழியைக்‌ கர்த்தருக்கு ப்ட்‌ 
அவர்மேல்‌ நம்பிக்தையாயிரு: இவ! 
காரியத்தை  வாய்க்கப்பண்ணுவார்‌. இல்‌ 
நீதியை வெளிச்சத்தைப்‌ போலவும்‌, உன்‌ 
நியாயத்தைப்‌ பட்டப்பகலைப்போலவும்‌ 
விளங்கப்பண்ணுவார்‌” (சங்‌ 37:3-6) என்று 
தாவீது சொல்லுகிறார்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


துன்மார்க்கனுடைய ஐசுவரியம்‌ 
அழிந்துபோகும்‌. அவனுடைய சம்பத்து 
ஒன்றுமில்லாமல்‌ போய்விடும்‌. நீதிமானுடைய 
சந்தோஷமோ நிலைத்து நிற்கும்‌. கர்த்தரே 
நீதிமானுக்கு அஸ்திபாரமாயிருக்கிறார்‌. 
நீதிமான்‌ கர்த்தருடைய வார்த்தையின்மீது, 
தன்னுடைய ஜீவியத்தை 
கட்டியெழுப்பிமிருக்கிறான்‌. துன்மார்க்கன்‌ 
அஸ்திபாரமில்லாதவன்‌. நீதிமான்‌ நித்திய 
அஸ்திபாரமுள்ளவன்‌. நீதிமானுக்கு நித்திய 
சந்தோஷமும்‌, நித்திய சமாதானமும்‌, நித்திய 
ஆசீர்வாதமும்‌, நித்திய ஜீவனும்‌ 
கொடுக்கப்படும்‌. 


சோம்பேறி. 
நீதி 10:26 


நீதி 10:28. பற்களுக்குக்‌ காடியும்‌, 
கண்களுக்குப்‌ 

எப்படியிருக்கிறதோ, 

சோம்பேறியும்‌ 

அனுப்புகிறவர்களுக்கு இருக்கிறான்‌. 


சோம்பேறி ஒரு வேலையும்‌ 
செய்யமாட்டான்‌. அவன்‌ எதற்கும்‌ 
பிரயோஜனமற்றவன்‌. அவனை நம்பி எந்தக்‌ 
காரியத்தையும்‌ ஒப்படைக்க முடியாது. 
சோம்பேறிகள்‌ கர்த்தருடைய 
ஊழியக்காரராயிருக்க முடியாது. 
சோம்பல்தனம்‌ கர்த்தருக்கு விரோதமான 
பாவம்‌. கிறிஸ்துவின்‌ ஸ்தானிகர்கள்‌ 
சுறுசுறுப்பாயும்‌, உற்சாகமாயும்‌, 
கர்த்தருக்காக ஊழியம்‌ செய்யவேண்டும்‌. 
ல்‌ தன்னுடைய எஜமானுக்கு 
வேதனையையும்‌, 


த்தத்தையும்‌, 
இலச்சையையும்‌ கொடுப்பான்‌ 


பற்களுக்கு காடியும்‌, 
புகையும்‌ ஆகாது. 
பட்டவுடனே, பல்‌ கூசும்‌. 
கண்களில்‌ ட்‌ 
எரிச்சல்‌. உண்டாகும்‌. 
கண்ணீர்‌ வடியும்‌. காடியும்‌ புகையும்‌ நம்மால்‌ 
தாங்கமுடியாது. அவற்றால்‌ நமக்கு ஒரு 
நன்மையும்‌ உண்டாகாது. வேதனையும்‌ 
கண்ணீரும்‌ மாத்திரமே நமக்கு உண்டாகும்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சோய்பேறி தன்னிடத்தில்‌ 
ஒப்புக்கொடுக்கப்பட்ட வேலைகளை 
உருப்படியாக செய்யமாட்டான்‌. தன்னுடைய 
கடமைகளை நிறைவேற்றமாட்டான்‌. 
தன்னுடைய வேலையில்‌ உண்மையுள்ளவனா 
யிருக்கமாட்டான்‌. இப்படிப்பட்டவன்‌ 
தன்னுடைய எஜமானுக்கு காடியைப்போல. 
இருப்பான்‌. காடியை உள்ளே விழுங்கவும்‌ 
முடியாது. வெளியே துப்பவும்‌ முடியாது. 
அதுபோலவே சோம்பேறியும்‌ தன்னுடைய 
எஜமானை விட்டுப்போகமாட்டான்‌. 
தன்னுடைய எஜமானோடு கூடவே 
இருந்து. அவனுக்கு வேதனையைக்‌ 
கொடுத்துக்கொண்டிருப்பான்‌. கண்களில்‌ 
புகைபடும்போது, கண்ணுக்கு 
எரிச்சலுண்டாகும்‌. கண்ணிலிருந்து 
கண்ணீர்‌ ஷயும்‌. சோம்பேறியின்‌ 
எஜமானனும்‌, சோம்பேறியினுடைய 
சோம்பல்தனத்தினால்‌ கண்ணீர்விடுவான்‌. 


கர்த்தருக்குப்‌ பயப்படுதல்‌ 
நீதி 10: 27,28 


நீதி 10:97. கர்த்தருக்குப்‌ பயப்படுதல்‌ 
ஆயுகுநாட்கனைப்‌ பெருகப்பண்ணும்‌; 
துன்மார்க்கருடைய வருஷங்களோ 
குறுகிப்போம்‌. 


நீதி 10:28, நீதிமான்களின்‌ நம்பிக்கை 


மகிழ்ச்சியாகும்‌ துன்மார்க்ககுடைய 
அபட்சையோ அழியும்‌. 


உபதேசத்தையும்‌, 
புத்திமதிகளையும்‌. 
ஏற்றுக்கொள்கிறவர்கள்‌, கர்த்தருக்குப்‌ 
பயப்படுவார்கள்‌. கர்த்தருக்குப்‌ 
பயப்படுவதினால்‌ நக்க அநேக நன்மைகள்‌ 
உண்டாகும்‌. நம்முடைய 
ஆயுசநாட்களைப்‌ கவன்‌ இந்தப்‌ 
பிரபஞ்சத்தில்‌ நாம்‌ நீடித்த நாள்‌ 
சந்தோஷமாயும்‌, ஆரோக்கியமாயும்‌ 
ஜீவிப்போம்‌. நம்முடைய  ஆயுசுகாலத்தில்‌ 
கர்த்தரை மகிமைப்படுத்தி அவரை 
சேவிப்போம்‌. நாம்‌ கர்த்தருக்குப்‌ பிரியமான 
பிள்ளைகளாகவும்‌, பிரயோஜனமுள்ள 
பிள்ளைகளாகவும்‌ இருப்போம்‌. 


கர்த்தருடைய 
அவருடைய 





i= FTE 
TT 


நீதிமான்களின்‌ 
மகிழ்ச்சியாயிருக்கும்‌. நீதிமான்களின்‌ 
ஆயுசகாலம்‌ பெருகியிருப்பதோடு, 
சந்தோஷம்‌  நிரம்பியதாகவும்‌ இருக்கும்‌. 
துன்மார்க்கம்‌ மனுஷருடைய ஆயுசுகாலத்தை 
குறைத்துப்போடும்‌. பாவத்தின்‌ சம்பளம்‌. 
மரணம்‌. துன்மார்க்கனுக்கு மரணம்‌ 
சீக்கிரத்தில்‌ சம்பவிக்கும்‌. துன்மார்க்கருடைய 
வருஷங்கள்‌ குறுகிப்போகும்‌. அவர்களுடைய 
விருப்பமும்‌ நிறைவேறாது. துன்மார்க்கரின்‌ 
அபேட்சை அழிந்துபோகும்‌. துன்மார்க்கன்‌ 
பயப்படும்‌ காரியம்‌ அவனுக்கு நேரிடும்‌. 
ஆனால்‌ அவன்‌ விரும்புகிற காரியம்‌ 
அவனுக்கு சித்திக்காது. 


கர்த்தரின்‌ வழி 
நீதி 10 : 29,30 


நம்பிக்கை 


நீதி 1029, 


உத்தமம்களுக்கு. 
அக்கிரமக்காரருக்கோ கலக்கம்‌. 


நீதி 10:50. நீதிமான்‌ என்றும்‌. 
அசைக்கப்படுவதில்லை துன்மார்க்கர்‌ 
பூமியில்‌ வசிப்பதில்லை.. 


கர்த்தரின்‌ வழி. 
அரண்‌, 


கர்த்தரின்‌ வழியே நமக்கு 
பாதுகாப்பானது. அவருடைய வழி நீதியின்‌ 
வழி. நாம்‌ கர்த்தரிடத்தில்‌ 
நம்பிக்கையாயிருக்கும்போது, நம்முடைய 
ஜீவியம்‌ உறுதியாயும்‌, பெலமுள்ளதாயும்‌ 
இருக்கும்‌. கர்த்தரின்‌ வழி உத்தமர்களுக்கு 
பாதுகாப்பான அரண்‌. கர்த்தர்‌ நீதிமானுடைய 
உத்தமத்தில்‌ அவனுக்கு துணையாககிருப்பார்‌ 
கர்த்தர்‌ நீதிமானுக்கு செய்கிற எல்லா 
காரியங்களும்‌ அவனுக்கு ஆசீர்வாதத்தைத்‌ 
தரும்‌. கர்த்தர்‌ நீதிமான்மீது தம்முடைய 
கிருபையையும்‌, இரக்கத்தையும்‌ தாராளமாய்க்‌ 
காண்பிப்பார்‌. நீதிமானும்‌ கர்த்தருடைய 
கிருபையினால்‌, கர்த்தர்‌ தனக்கு 
நியமித்திருக்கிற காரியங்களை, நேர்த்தியாக 
செய்துமுடிப்பான்‌. அவனுடைய ஜீவியத்தில்‌. 
சோர்வுகள்‌ வந்தாலும்‌, கர்த்தர்‌ அவனுடைய 
சோர்வுகளை கிப்போட்டு, அவனுக்கு 
உற்சாகத்தைத்‌ தருவார்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


நீதிமானின்‌. 
சுத்தமானதாயிருக்கும்‌. 
பாவத்தைவிட்டு விலகி 
நீதிமானுக்கு ஆபத்துக்கள்‌ 
அவன்‌ கர்த்தருக்குள்‌ 
உறுதியாயும்‌ இருப்பான்‌. 
என்றைக்கும்‌. அசைக்கப்படுவதில்லை. 
கர்த்தருடைய சந்தோஷம்‌ அவனுடைய 
இருதயத்தில்‌ நிரம்பியிருக்கும்‌. 


வழியில்‌ மாத்திரமே, 

சந்தோஷத்தைப்‌ 
பெற்றுக்கொள்ள முடியும்‌. கர்த்தருக்குள்‌ 
மகிழ்ச்சியாயிருப்பதே நம்முடைய பெலன்‌ 
(நெகே 8:10).  துன்மார்க்கனுக்கு அழிவு 
உண்டாகும்‌. அக்கிரகமக்காரருக்கு 
கலக்கமுண்டாகும்‌. தேவனுடைய 
நியாயத்தீர்ப்பு துன்மார்க்கன்‌ மீது, 
வருவதினால்‌, அவன்‌ பூமியில்‌ அதிக நாள்‌ 
வசிக்கமாட்டான்‌. துன்மார்க்கனுடைய 
வருஷங்கள்‌ குறுகிப்போகும்‌. 


துன்மார்க்கன்‌ கர்த்தருடைய வழியை 
விரும்பமாட்டான்‌. அந்த வழி அவனுக்கு 
கலக்கமுள்ள வழியாகமிருக்கும்‌. 
கர்த்தருடைய சித்தமும்‌, துன்மார்க்கனுடைய 
சித்தமும்‌ வெவ்வேறாக இருக்கிறது. 
துன்மார்க்கனால்‌ கர்த்தருடைய திட்டத்தோடு 
ஒத்துப்போகமுடியாது கர்த்தருடைய 
வழியில்‌ அவனால்‌ நடக்கவும்‌ முடியாது. 
உத்தமர்களுக்கு கர்த்தருடைய 
சந்தோஷமான வழியாகவும்‌, 

வழியாகவும்‌ இருக்கிறது. 

அவர்களுக்கு அரண்‌. 

துன்மார்க்கருக்கோ 

கலக்கம்‌ ங்கம்‌ 
நிரம்பியதாகவும்‌ இருக்கிறது. 
துன்மார்க்கன்‌ பூமியில்‌ வசிப்பதில்லை. 


வந்தாலும்‌ 


சந்தோஷமாயும்‌, 
நீதிமான்‌ 


கர்த்தருடைய 
கர்த்தருடைய 


'நீதிமானுடைய வாய்‌ 
நீதி 10 : 31,32 


நீதி தீதிமானுடைய வாய்‌ 
வெளிப்படுத்தும்‌; 


நாவோ 


10:31. 


10:32.  நீதிமான்களுடைய 
உதடுகள்‌ பிரியமானவைகளைப்‌ பேச 
அறியும்‌; தூன்மார்க்கருடைய வாயோ 
மாறுபாடுன்னது.. 





ழ்‌ நயனா 
யாய 


நீதிமான்‌ ஞானமுள்ள வார்த்தைகளைப்‌ 
பேசுவான்‌. (டைய உதடுகள்‌ 


அவனு. 
பிரியமானலைகளைப்‌ பேசும்‌. நீதிமானுடைய 
இருதயத்தில்‌ நீதியும்‌, 
பரிசுத்தமும்‌ நிரம்பியிருக்கும்‌. 
நிறைவினால்‌. ம்‌ 


ஞானமும்‌, 

ப இருதயத்தின்‌ 
வாய்‌ 

ம்‌, உ 

நீதிமானுடைய வாய்‌ 

வெளிப்படுத்துகிறது. 

துன்மார்க்கருடைய வாயோ மாறுபாடுள்ளது. 

அசுத்தத்தையும்‌, 

அக்கிரமத்தையும்‌ 

துன்மார்க்களிடத்தில்‌ 

நீதியும்‌ ஞானமும்‌ இல்‌ அவனுடைய வாய்‌ 

சத்தியத்தைப்‌ பேசாது. ஞானத்தை 

வெளிப்படுத்தாது. 


ஞானத்தை 
வெளிய்டுத்தந்போது அது அநேகருக்கு. 
பிரயோஜனமுள்ளதாயிருக்கும்‌. நீதிமானுடைய 
வார்த்தைகளுக்கு செவிகொடுக்கிறவர்கள்‌ 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பெற்றுக்கொள்வார்கள்‌. 

உபதேசங்களைப்‌ 
பெற்றுக்கொள்வார்கள்‌. ஆலிக்குரிய 
புத்திமதிகளையும்‌ பெற்றுக்கொள்வார்கள்‌. 
நீதிமானுடைய வார்த்தைகள்‌ 


ஆசீர்வாதங்களைப்‌ 
ஞானமுள்ள. 


காரியங்களை பேசுகிறான்‌. அவனுடைய நாவு 
மாறுபாடுள்ளதாயிருக்கிறது. அவனுடைய 
வாயும்‌ மாறுபாடுள்ளதாயிருக்கிறது. 
அவனுடைய வா வார்த்தைகளும்‌. 
பறுபாடுள்ளதாமிர்கிறத. அவனால்‌. 
க்குப்‌ பிரியமானதை பேசவும்‌ 
அதை பேசவும்‌ தெரியாது. 
மாறுபாடுள்ள நாவு அழிந்துபோகும்‌. அது 
அறுப்புண்டுபோகும்‌. 





நீதிமொழிக 


ழ்‌ நள 
ஈயா 


கள்னத்தராசு. 


நீதி 114 


நீதி 11:1. கண்ணத்தராசு கர்த்தருக்கு. 
அருவருப்பானது; சுமுத்திரையான 
'திறைகல்லோ அவருக்குப்‌ பிரியம்‌. 


வியாபாரம்‌ பண்‌ ர்கள்‌ 
வத்சிக்கக்கூடாது. ஷ்ண 
கர்த்தருக்கு அருவருப்பானது. மனுஷரை 
வஞ்சிப்பது, மனுஷருக்கும்‌ தேவனுக்கும்‌ 
விரோதமான பாவம்‌.  கள்ளத்தராசு என்பது 
துன்மார்க்கருடைய  துர்க்கிரியைகளுக்கும்‌, 
அநீதியான... 
அடையாளமாகச்‌ 
கள்ளத்தராசை பயன்படுத்துவது. 
பாவமில்லை என்று நினைத்து, ர்‌ 
இதைப்‌ பயன்படுத்துகிறார்கள்‌. இதனால்‌ 
தங்களுக்கு அதிக லாபம்‌ கிடைக்கும்‌ என்று 
நினைக்கிறார்கள்‌. கள்ளத்தராசினால்‌ 
வரக்கூடிய லாபம்‌ நிலைத்திருக்காது. 

கர்த்தர்‌ நீதியும்‌, சத்தியமும்‌, 
நேர்மையுமுள்ளவர்‌. நீதியான பாதையே 
கர்த்தருக்குப்‌ பிரியமான பாதை. வியாபாரம்‌ 
பண்ணுகிறவர்கள்‌ கண்ணியமான 
வழிமுறைகளில்‌ வியாபாரம்‌. 
பண்ணவேண்டுமென்று கர்த்தர்‌ விரும்புகிறார்‌. 
மனுஷருடைய வார்த்தையிலும்‌, செய்கையிலும்‌ 
உண்மையிருக்கவேண்டும்‌. சுமுத்திரையான 
நிறைகல்‌ கர்த்தருக்குப்‌ பிரியமானது. 
விசுவாசிகளாகிய நாம்‌ கர்த்தருக்குப்‌ 
பிரியமானதை மாத்திரமே செய்யவேண்டும்‌. 
அதுவே நமக்கு மெய்யான 
சந்தோஷத்தையும்‌, தெய்வீக 
ஆசீர்வாதத்தையும்‌ கொடுக்கும்‌. 


பிறரை 
கள்ளத்தராசு 


PROVERBS - COMMENTARY 


- விரிவுரை QOODNENS 


PUBLISHERS 


நிறைகல்லோடு 
வருமானம்‌ 
கர்த்தருடைய 
கர்த்தருடைய 


க த்ிணயான 
i 


குறைவாகமிருந்தாலும்‌, இது. 
ஆசீர்வாதத்தோடு வருகிறது. 
ஆசீர்வாதமே. மெய்யான ஐசுவரியம்‌. 
கள்ளத்தராசின்‌ மூலமாய்‌ வருகிற 
வருமானம்‌ அதிகமாகமிருந்தாலும்‌, அதில்‌ 
கர்த்தருடைய சாபமும்‌, அருவருப்பும்‌ 
இருக்கிறது. 


அகந்தை 
நீதி 11:2 


நீதி அகத்தை 


யும்‌ வரும்‌; 
சிந்தையுள்ளவர்களிடத்தில்‌ 
உண்டு. 


112, வந்தால்‌ 
தாழ்ந்த 


ஞானம்‌ 


மனுஷனுக்கு அகந்தை வரும்போது 
அவனுக்கு இலச்சையும்‌ வரும்‌. பூமியின்‌ 
ஆசிர்வாதங்களில்‌ எதுவும்‌ அவனுக்குக்‌ 
கிடைக்காது. அகந்தையுள்ளவன்‌ தேவனை 
சார்ந்து ஜீவிக்கமாட்டான்‌. தேவனுடைய 
கோபம்‌ அவன்மீது வரும்போது, அவன்‌ 
எல்லாரிடத்திலும்‌ உதவி கேட்டு ஜீவிக்க 
வேண்டியதுவரும்‌. அகந்தையுள்ளவன்‌. 
தனக்குள்ளது. எல்லாவற்றையும்‌ 
இழந்துவிடுவான்‌.  அகந்தையுள்ளவனை 
கர்த்தர்‌ அருவருக்கிறார்‌. அழிவுக்கு. 
முன்னானது அகந்தை. 


பழைய ஏற்பாட்டுக்காலத்தில்‌ பாபிலோன்‌ 
பக்க ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார்‌, 
ஏற்பாட்டுக்காலத்தில்‌. 
தேசதியதியாகிய ஏரோது ஆகியோர்‌ 
அகந்தையுள்ளவர்களாயிருந்தார்கள்‌. 
அவர்கள்‌ 'அழிந்துபோனார்கள்‌. 
பெருமையுள்ளவர்கள்‌ வீண்பெருமையை 
நாடுவார்கள்‌. வீண்பெருமையினால்‌ நன்மை 
வராது. இலச்சை மாத்திரமே வரும்‌. 





i FTE 
TT 


சிந்தையுள்ளவர்களிடத்தில்‌ 
தன்னைத்தானே 
தாழ்த்தப்படுவான்‌. 
தன்னைத்தானே தாழ்த்துகிறவன்‌. 
உயர்த்தப்படுவான்‌. 'ஞானமுள்ளவனுக்கு, 
மதிப்பும்‌ மரியாதையும்‌ கிடைக்கும்‌. 
மனுஷர்‌ மத்தியிலே. ஞானமுள்ளவன்‌ 
பிரகாசமாகமிருப்பான்‌. அவனுடைய இருதயம்‌ 
பரிசுத்தமாயிருக்கும்‌. அவனுடைய வாயின்‌ 
வார்த்தைகளும்‌, கைகளின்‌ கிரியைகளும்‌ 
ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும்‌. 


தாழ்ந்த 
'ஞானமுண்டு. 
உயர்த்துகிறவன்‌ 


செம்மையானவர்களுடைய 
உத்தமம்‌ 


நீதி 11:8. 


நீதி 11:8. செம்மையானவர்களுடைய 
உத்தமம்‌ அவர்களை நடத்தும்‌; 
துரோகிகளின்‌: மாதுபாடோ. 
அவர்களைப்‌ பாழாக்கும்‌. 


செம்மையானவர்களிடத்தில்‌ 
இருக்கும்‌. அதுவே 
வழிகாட்டியாயிருக்கும்‌. 
நீதியின்‌ பாதையில்‌ 
செம்மையானவர்கள்‌ 
சிந்தனையோடிருப்பார்கள்‌. 
சிந்தையிலும்‌ பேச்சிலும்‌ 
இருக்காது. ்‌ 


தள்ளாடாது. 
சீராய்‌ நடப்பார்கள்‌. 

எல்லோருக்கும்‌ 
வருவதுபோலவே, செம்மையானவர்களூக்கும்‌ 
சோதனை உத்தமர்கள்‌ 


சோதனைகளைச்‌ சகித்துக்கொள்வார்கள்‌. 
த்‌ தாங்கிக்கொள்வார்கள்‌. 


போட்டிருக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ ஒருபோதும்‌ அசைக்கப்படுவதில்லை. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


உத்தமர்களின்‌ 
பரிசுத்தமாயிருக்கும்‌. 
மனச்சாட்சி கூர்மையாயிருக்கும்‌. 
துரோகிகள்‌ மாறுபாடுள்ளவர்கள்‌. 
அவர்களுடைய சிந்தைகளும்‌, பேச்சுக்களும்‌, 
செய்கைகளும்‌ மாறுபட்டிருக்கும்‌. 
அவர்களுடைய மாறுபாடே அவர்களைப்‌ 
பாழாக்கிப்போடும்‌. துரோகிகளின்‌ சிந்தை 
குழப்பத்திலிருக்கும்‌. அவர்களுடைய 
இருதயத்தில்‌ அசுத்தம்‌ நிரம்பியிருக்கும்‌. 


துரோகிகள்‌ 
பாதுகாப்பாகமிருப்பதாக நினைத்துக்‌ 
கொள்வார்கள்‌. ஆனால்‌ அவர்களுக்கு 
மெய்யான பாதுகாப்பு எதுவும்‌ இருக்காது. 
கர்த்தருடைய பாதுகாப்பே மெய்யான 
பாதுகாப்பு துன்மார்க்கருக்கும்‌, 
துரோகிகளுக்கும்‌ கர்த்தருடைய பாதுகாப்பு 
கிடைக்காது. துரோகிகளின்‌ மாறுபாடே 
அவர்களை பாழாக்கிப்போடும்‌. 


அவர்களுடைய 


தாங்கள்‌ 


கோபாக்கினை நான்‌ 


நீதி 11:5 


நீதி 115. கோபாக்கினை நாளில்‌ 
ஐசுவரியம்‌ உதவாது; நீதியோ 
மரணத்துக்குத்‌ தப்புவிக்கும்‌. 


தன்னுடைய ஐசுவரியம்‌ தனக்கு. 
பாதுகாப்பான அரண்‌ என்று ஐசுவரியவான்‌ 
நினைக்கிறான்‌. தன்னுடைய ஐசுவரியத்தை 


ஜீவனை இழந்துபோனால்‌, அவனுக்கு ஒரு 
லாபமுமில்லை. எல்லாவற்றிற்கும்‌ 
தங்களுடைய ஐசுவரியத்தை நம்புகிறவர்கள்‌ 
ஏமாந்துபோவார்கள்‌. 





ழ்‌ நயனா 
ஈயா 


தரித்திரனுக்கு மரணம்‌ வருவதுபோல, 
ஐசவரியவானுக்கும்‌ 
நம்முடைய இருதயமும்‌, 
தேவனுக்கு முன்பாக சுத்தமாயிருக்கும்போது. 
நம்முடைய சரீர மரணம்‌ நமக்கு. 
பாரமாகவோ, வருத்தமாகவோ இருக்காது. 
இம்மையில்‌ நம்முடைய ஜீவன்‌ முடியும்போது, 
மறுமையில்‌ நாம்‌ நித்திய ஜீவனைப்‌ 
பெற்றுக்கொள்வோம்‌ என்னும்‌ நம்பிக்கை: 
நமக்கு உண்டு. நீதி நம்மை மரணத்திற்குத்‌ 
தப்புவிக்கும்‌. தேவனுடைய நீதி நம்மை 
மரணத்தின்‌ பயத்திற்கு விடுதலை பண்ணும்‌. 


உத்தமனுடைய நீதி 
நீதி 11:5,6 


நீதி 110. உத்தமனுடைய நீதி அவன்‌ 
வழியைச்‌ செம்மைப்படுத்தும்‌, 
துன்மார்க்கணோ தன்‌ 


துன்மார்க்கத்தினால்‌ விழுவான்‌. 


நீதி 116. 
நீதி அவர்களைத்‌ 
தூரோகிகளோ தங்கள்‌: 
பிடியடு வார்கள்‌. 


செம்மையானவர்களுடைய 
தப்புவிக்கும்‌; 
தீவினையிலே. 


செம்மையானவர்களுடைய 
அவர்களை வழிநடத்தும்‌. 
மாறுபாடு அவர்களைப்‌ 
கர்த்தருடைய உபதேசமே 
பாதுகாப்பானது. கர்த்தருடைய 
கற்பனைகளுக்கு நாம்‌ கீழ்ப்படிந்து 
ஜீவிக்கும்போது, நமக்கு தெய்வீக பாதுகாப்பு 
கிடைக்கும்‌. நீதிமான்கள்‌ தேவனுக்குப்‌ 
பிரியமான வழியில்‌ நடப்பார்கள்‌. 
அவர்களுடைய 
செம்மையானதாயிருக்கும்‌.  உத்தமனுடைய 
நீதி, அவன்‌ வழியை செம்மைப்படுத்தும்‌. 
செம்மையானவர்களுடைய நீதி அவர்களை 
தீமைகளுக்குத்‌ தப்புவிக்கும்‌. 

இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ பிசாசுகளும்‌, 
உலகப்பிரகாரமான காரியங்களும்‌ நமக்கு 
விரோதமாய்‌ யுத்தம்பண்ணுகிறது. நமக்கு 
இந்த உலகத்தில்‌ போராட்டம்‌ உண்டு. 
அந்தகார லோகாதிபதிகளோடும்‌, அந்தகார 
வல்லமைகளோடும்‌ நாம்‌ போராடவேண்டும்‌. 
இந்தப்‌ 
தேவனுடைய 
தரித்துக்‌ 

செம்மையானவர்களுடைய நீதி அவர்களுக்கு 
தலைச்சீராவைப்‌ போலவும்‌, மார்க்கவசத்தைப்‌ 
போலவும்‌ பாதுகாப்பாயிருக்கும்‌. 


உத்தமம்‌. 
துரோகிகளின்‌ 
பாழாக்கும்‌. 
நமக்கு 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QODNENS 
PUBLISHERS 


துன்மார்க்கன்‌ அநீதியின்‌ பாதையில்‌ 
செல்லுகிறான்‌. அவன்‌ தன்‌ 
துன்மார்க்கதினால்‌ விழுவான்‌. பிறருக்கு 
தீங்கு செய்கிறவன்‌ தனக்குத்தானே தீங்கு 
செய்கிறான்‌. துரோகிகள்‌ தங்கள்‌ 
தீலினையில்‌ பிடிபடுவார்கள்‌. துன்மார்க்கரின்‌ 
பாவம்‌ அவர்களுக்கு தண்டனையைக்‌ 
கொடுக்கும்‌. தேவனுடைய நீதியான 
தண்டனையிலிருந்து துன்மார்க்கரால்‌ 
தப்பிக்க முடியாது. 


துன்மார்க்கன்‌ 


நீதி 11:7 


தீதி 117. துன்மார்க்கன்‌ மரிக்கும்போதூ 
அவன்‌ நம்பிக்கை. அழியும்‌; 
அக்கிரமக்காரரின்‌' அபேட்சை 
கெட்டுப்போம்‌. 


மார்க்கள்‌ ப்‌ பிரபஞ்சத்தில்‌ 
துன்துறது ஆடக்‌, தில்‌ 
பெருமையோடும்‌ ஜீலிக்கிறான்‌. தன்னுடைய 
பெருமை அழியாது என்று நினைக்கிறான்‌. 
அவன்‌ தன்னுடைய துர்க்குணத்தையும்‌, 
அநியாயத்தினால்‌ சம்பாதித்த 
ஐசுவரியத்தையும்‌ நம்புகிறான்‌. துன்மார்க்கன்‌ 
மரிக்கும்போது, அவனுடைய நம்பிக்கையும்‌ 
அழிந்துபோகும்‌. நீதிமான்‌ 
ஜீவனேடிருக்கும்போது, நித்திய ஜீவனை 
நம்புகிறான்‌. நீதிமான்‌ மரிக்கும்போது, 
அவன்‌ நம்பிக்கை சித்திக்கும்‌. 


இத்கிரமக்காரன்‌ இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ 


ஜீவிக்கிற காலத்தில்‌, அநேக காரியங்கள்மீது 
பிரியம்‌ வைக்கிறான்‌. இவனுடைய அபேட்சை 
கெட்டுப்போகும்‌. இவன்‌ விரும்புவது எதுவும்‌ 
Bogie சித்திக்காது.  நீதிமானுடைய 

தேவனுடைய விருப்பமும்‌ 
ஒன்றுபெக்ரக்கம. இதனால்‌ நீதிமானின்‌ 
அபேட்சை நிலைக்கும்‌. 


நீதிமான்‌ 
நீதி 11:8 


நீதி 11:8. தீதிமான்‌ இக்கட்டினின்று 
விடுவிக்கப்படுவான்‌; அவன்‌ இருத்த 
இடத்திலே துன்மார்க்கன்‌ வருவான்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


துன்மார்க்கனுக்கு 
வருவதுபோலவே நீதிமானுக்கும்‌ 
வரும்‌. தன்னுடைய 
வருத்தத்திலும்‌, நெருக்கத்திலும்‌ தான்‌ 
அழிந்துபோவதுபோல நீதிமான்‌ நினைப்பான்‌. 


இக்கட்டிலிருந்து, 


, எங்களைச்‌ சோதித்தீர்‌: 
வெள்ளிப்‌ புடமிடுகிறதுபோல எங்களைப்‌ 
புடமிட்டீர்‌. எங்களை வலையில்‌ அகப்படுத்தி, 
எங்கள்‌ இடுப்புகளின்பேல்‌ வருத்தமான 
பாரத்தை ஏற்றினீர்‌. மனுஷரை எங்கள்‌ 
'தலையின்மேல்‌ ஏறிப்போகப்பண்ணினீர்‌; 
தீயையும்‌ தண்ணீரையும்‌ கடந்துவந்தோம்‌; 
செழிப்பான எங்களைக்‌ 
கொண்டுவந்து விட்டீர்‌. சர்வாங்க தகனபலி 
களோடே உமது ஆலயத்திற்குள்‌ 
பிரவேசிப்பேன்‌" (சங்‌ 661043). என்று. 
சங்கீதக்காரர்‌ சொல்லுகிறார்‌. 


"நீதிமானுக்கு வரும்‌ 
அநேகமாயிருக்கும்‌, 
அலைகளெல்லாவற்றிலும்‌ 
விடுவிப்பார்‌ 
எலும்புகளையெல்லாம்‌. 
அவைகளில்‌ ஒன்றும்‌ முறக்கப்டதிக்லை 


குற்றவாளிகளாவார்கள்‌. 
ஊழியக்காரரின்‌ 

மீட்டுக்கொள்ளுகிறார்‌; 

ஒருவன்மேலும்‌ 

(சங்‌ 3419-22) என்று தாவீது சொல்லுகிறார்‌. 


சிக்கிக்கொள்கிறான்‌. தனக்கு எது 
பாதுகாப்பாகமிருக்கும்‌ என்று நினைத்தானோ, 
அதுவே அவனுக்கு ஆபத்தாகிவிடுகிறது. 
அவனை விடுவிப்பதற்கு ஒருவரும்‌ 
முன்வருவதில்லை. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


துரோகிகள்‌ தங்கள்‌ தீவினையிலே 
பிடிபடுவார்கள்‌. ஆமான்‌ ஒரு துன்மார்க்கன்‌. 
அவன்‌ மொர்தெகாயை கொல்லவேண்டும்‌ 
என்பதற்காக ஒரு தூக்கு மரத்தை 
செய்தான்‌. கர்த்தர்‌ மொர்தெகொயை 
ஆமானின்‌ தூக்கு மரத்திலிருந்து விடுதலை 
பண்ணினார்‌. ஆமானோ தான்‌ செய்த 
தூக்குமரத்திலேயே தொங்கி 
செத்துப்போனான்‌. 


கர்த்தர்‌ தம்முடைய ஊழியக்காரரின்‌ 
சுகத்தை. விசாரிக்கிறவர்‌. தம்முடைய 


நினைத்தவர்கள்‌, அந்தத்‌ தீங்குகளில்‌ சிக்கி 
அழிந்துபோனார்கள்‌. 


நீதிமான்‌ இருந்த இடத்திலேயே 
துன்மார்க்கன்‌ வருவான்‌.  விசுவாசிகளாகிய 
நாம்‌ எந்த ஆபத்திலிருந்தாலும்‌, அந்த 
ஆபத்து நம்மை சேதப்படுத்தாது. நம்முடைய 
ஆபத்துக்கு காரணமாக இருக்கிறவர்கள்‌, 
நாம்‌ இருந்த ஆபத்துக்கு வருவார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ செங்கடல்‌ 
வழியாக பிரயாணம்பண்ணினார்கள்‌. 
கர்த்தர்‌. தம்முடைய ஜனங்களை 
செங்கடலைப்‌ பிரித்து பாதுகாப்பாக 
வழிநடத்தினார்‌. அதே  செங்கடலில்‌ 
எகிப்தியரை மூழ்கச்‌ செய்துவிட்டார்‌. 


மாயக்காரன்‌' 


நீதி 11:9 


நீதி 11:9. மாயக்காரன்‌ தனக்கு 
அடுத்தவனை வாயினால்‌ கெடுக்கிறான்‌; 
'நீதிமானோ அறிவினால்‌ தப்புகிறான்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


மாயக்காரன்‌ தன்னுடைய 
பட்டயத்தினாலும்‌ மற்றவர்களை அழிக்கிறான்‌. 
வாயினாலும்‌ தனக்கு. 
கெடுக்கிறான்‌. பிறருக்கு 
ன்‌. அவர்களிடத்தில்‌ 
அன்பாகமிருப்பதுபோல பேசுகிறான்‌. 
மாயக்காரனின்‌ வார்த்தையில்‌ மாய்மாலம்‌: 
நிரம்பியிருக்கிறது. பிறருக்கு நன்மை. 
செய்வதுபோல பேசி அவர்களுக்கு தீங்கு 
செய்கிறான்‌. நாவின்‌ வல்லமையில்‌ ஜீவனும்‌ 
மரணமும்‌ இருக்கிறது. மாயக்காரனோ 
தன்னுடைய வாயினால்‌ மற்றவர்களைக்‌ 
கெடுக்கிறான்‌. நீதிமானோ தன்னுடைய 
வாயினால்‌ மற்றவர்களை ஆசீர்வதிக்கிறான்‌. 
மாயக்காரன்‌ நீதிமானை கெடுப்பதற்கு 
முயற்சி பண்ணினாலும்‌, நீதிமான்‌ 
தன்னுடைய அறிவினால்‌ 
தப்பித்துக்கொள்கிறான்‌. அலப்புகிற நாவு 
எப்போதுமே ஆபத்தானது. 


நீதிமான்கள்‌ 
நீதி 110,11 


நீதி 11410. நீதிமான்கள்‌ 
'நன்றாயிருந்தால்‌ பட்டணம்‌ கவிகூரும்‌; 
துன்மார்க்கர்‌ அழிந்தால்‌ கெம்பீரம்‌ 
உண்டாகும்‌. 


நீதி 11401. செம்மையானவர்களுடைய 
ஆசீர்வாதத்தினால்‌ பட்டணம்‌ நிலை 
பெற்றோங்கும்‌ துன்மார்க்ககுடைய 
வாயினால்‌ அது இடித்துவிழும்‌. 


நல்லோரை அவர்களுடைய 
உறவினர்‌ எல்லோரு! 
அநேகர்‌ ர்‌ 
நாடுவார்கள்‌. 
நன்றாமிருக்கவேண்டும்‌. அப்போது அங்கு 
நீதி செழித்திருக்கும்‌. பட்டணமும்‌ களிகூரும்‌. 
நீதிமான்கள்‌ பிறருக்கு நன்மை செய்வார்கள்‌. 
எல்லோருக்கும்‌ நன்மை செய்யக்கூடிய 
வாய்ப்புக்கள்‌ பட்டணங்களில்‌ 
உண்டாயிருக்கவேண்டும்‌. நீதிமான்களின்‌ 
புத்திமதிகளை ஜனங்கள்‌ கேட்கவேண்டும்‌. 


உற்றார்‌ 


ஜனங்களும்‌ அவர்களுடைய புத்திமதிகளைக்‌: 


கேட்பார்கள்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நீதிமான்கள்‌ 

இருப்பார்கள்‌ 
ஆசிீர்வாதத்தினால்‌ 
பட்டணம்‌ நிலைபெற்றோங்கும்‌. 
துன்மார்க்கரில்‌ ஒரு சிலர்‌ மாத்திரமே, 
மற்றவர்கள்‌ நன்றாமிருக்கவேண்டுமென்று 
நினைப்பார்கள்‌. ஆனாலும்‌ துன்மார்க்கர்‌ 
பொதுவாக பிறருடைய நன்மைகளை 
நாடுவதற்குப்‌ பதிலாக, அவர்களுடைய 
தீமைகளையே நாடுவார்கள்‌, பிறருக்கு 
நன்மை செய்வதற்குப்‌ பதிலாக தீமை 
செய்வார்கள்‌. துன்மார்க்கருடைய 
வார்த்தைகளும்‌ செம்மையானதாயிருக்காது. 
அவர்களுடைய வாயினால்‌ பட்டணம்‌ இடிந்து 
விழும்‌. 


துன்மார்க்கருக்கு 
பயப்படுவார்கள்‌. துன்மார்க்கன்‌ 
பலவனாயிருக்கும்போது, அவன்‌ மூலமாய்‌ 
அநேகருக்கு தீங்கு ம்‌. ஜனங்க 
பலவானாகிய  துன்மார்க்களைப்‌ பார்த்து 
பயப்படுவார்கள்‌. ஆனாலும்‌ துன்மார்க்கனை 
ஒருவரும்‌ நேசிக்கமாட்டார்கள்‌. துன்மார்க்கர்‌ 
அழிந்தால்‌. பட்டணத்தில்‌ 
சந்தோஷமுண்டாகும்‌. ஜனங்கள்‌ தங்கள்‌ 
சந்தோஷத்தை கெம்பீர சத்தத்தினால்‌ 
வெளிப்படுத்துவார்கள்‌. 


நீதிமான்கள்‌ எல்லோருக்கும்‌ நன்மை 
செய்வார்கள்‌. அவர்கள்‌ எல்லோருக்கும்‌ 
ஆசீர்வாதமாயிருப்பார்கள்‌. அவர்களுடைய 
ஆசீர்வாதத்தினால்‌ அநேகருக்கு நன்மை 
உண்டாகும்‌. செம்மையானவர்களுடைய 
ஆசீர்வாதம்‌. சித்திக்கும்‌. நீதிமான்கள்‌ 
எல்லோருக்கும்‌. பிரியமானவர்களாகவும்‌, 
பிரயோஜனமுள்ளவர்களாகவும்‌ இருப்பார்கள்‌. 


நீதிமான்களின்‌ இருதயத்தில்‌ ஞானம்‌. 
நிரம்பியிருக்கும்‌. அவர்கள்‌ பிறருக்கு 
முன்மாதிரிகளாக ஜீவிப்பார்கள்‌. 
அவர்களுடைய ஆலோசனைகளினாலும்‌, 
னாலும்‌ அநேகருக்கு நன்மை 
உண்டாகும்‌. நீதிமான்கள்‌ பிறருக்காக 
ஜெபம்பண்ணுவார்கள்‌. கர்த்தர்‌ 
நீதிமான்களின்‌ ஜெபத்தைக்கேட்டு, 
அநேகரை ஆசீர்வதிப்பார்‌. இவர்களுடைய 
ஆசீர்வாதத்தினால்‌ பட்டணம்‌. 
பட்டணம்‌ 

பட்டணத்திலுள்ள 

'குறைவமில்லாமல்‌. 


செம்மையானவர்களாகவும்‌ 
அவர்களுடைய 


ஜனங்கள்‌ 


சந்தோஷமாயிருப்பார்கள்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


துன்மார்க்கரோ 
தீங்குகளையும்‌, 
மோசங்களையும்‌ 
துன்மார்க்கர்‌ 
செய்யமாட்டார்கள்‌. அவர்கள்‌ 
எல்லோருக்குமே பிரச்சனையாகத்தான்‌ 
இருப்பார்கள்‌. அவர்களுடைய வாயிலிருந்து 
ஆசீர்வாதமான வார்த்தை வராது. 
துன்மார்க்கர்‌ எல்லோரையும்‌ சபிப்பார்கள்‌, 
துன்மார்க்கருடைய வாயினால்‌ பட்டணம்‌: 
இடிந்து விழும்‌. செம்மையானவர்களுடைய 
ஆசிர்வாதத்தினால்‌ பட்டணம்‌ 
கட்டியெழுப்பப்படும்‌. 


ஜனங்களுக்கு 
நாசங்களையும்‌, 
செய்கிறவர்கள்‌. 


யாருக்கும்‌ நன்மை 


மதிகெட்டவன்‌ 
நீதி 111218 


நீதி 1102. மதிகெட்டவன்‌ பிறனை 
அவமதிக்கிறான்‌; புத்திமானேோ தண்‌ 
வாயை அடக்கிக்கொண்டிருக்கிறான்‌. 


நீதி 1108.  புறங்கூறித்திரிகிறவன்‌. 
இரகசியத்தை வெளிப்படுத்துகிறான்‌; 
ஆவியில்‌ உண்மையுன்னவனோ 
காரியத்தை அடக்குகிறான்‌.. 
மெய்யான 
அமைதியாகமிருப்பது 
பிரயோஜனமாயிருக்கும்‌. புத்திமான்‌ தன்‌ 
வாயை  அடக்கிக்கொள்கிறான்‌. அவன்‌ 
தன்னுடைய ஆவியை ஆளுகை செய்கிறான்‌. 
புத்திமானுக்கு விரோதமாகத்‌ தூஷண 
வார்த்தைகளைப்‌ பேசினாலும்‌, அவன்‌ 
கோபப்படமாட்டான்‌. தன்‌ வாயை அடக்கி, 
அதிபர்கள்‌ 
"பத்தையும்‌, 
கக்க கனல்‌ 
வார்த்தையினால்‌ 
உண்டுபண்ண மாட்டான்‌. 


சிநேகத்திற்கு 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மதிகெட்டவன்‌ 
அவமதிக்கிறான்‌. அவனுடைய வாயின்‌ 
வார்த்தைகளே, அவனுடைய மதிகேட்டை 
வெளிப்படுத்தும்‌. மற்றவர்களை ஏளனமாகப்‌ 
பேசுவான்‌. பிறரை பரியாசம்பண்ணுவான்‌. 
மற்றவர்களைப்பற்றி புறங்கூறுவான்‌. 
பேச தயங்கமாட்டான்‌. 
ஓரிடத்தில்‌ 
தங்கியிருக்கமாட்டான்‌. 
இடங்களுக்கும்‌ சென்று, கறி திரிவான்‌. 
இவனிடத்தில்‌ இரகசியத்தைச்‌ சொன்னால்‌, 
அதை தனக்குள்‌ வைத்திருக்கமாட்டான்‌. 
புறங்கூறி திரிகிறவன்‌ இரகசியத்தை 
வெளிப்படுத்துகிறான்‌. 

ஆலியில்‌ உண்மையுள்ளவன்‌ 
காரியத்தை அடக்குகிறான்‌. அவனுடைய 
ஆவி அவனுக்கு கட்டுப்பட்டிருக்கும்‌. 


பிறனை 


பிரச்சாரம்‌ 

ஏதாவது, 

ஒப்படைக்கப்பட்டிருந்தால்‌, அதைத்‌ தனக்குள்‌ 
பாதுகாப்பாக வைத்திருக்கமாட்டான்‌. அதை 
அப்படியே பிறரிடத்தில்‌ கொட்டிவிடுவான்‌. 


மதிகெட்டவன்‌ தேவனுடைய 
பிரமாணத்திற்கும்‌, அவருடைய கட்டளைக்கும்‌, 
அவருடைய வார்த்தைக்கும்‌ 
கீழ்ப்பியமாட்டான்‌. கட்டளையை மீறுவது 
க்கப்‌ பெகமையென்று இணைப்ப: 
உண்மையான 


யாருக்கும்‌ ஒரு பிரயோஜனமும்‌ 
உண்டாகாது. 


ஆலோசனையில்லாத இடம்‌ 
தீதி 1114 


ஆலோசனையில்லாத. 

ஜனங்கள்‌. 

'பாவார்கன்‌; அநேக. 

ஆ 'க்காரர்‌ உண்டானால்‌ ௬௧ம்‌ 
உண்டாகும்‌. 


தீதி நக்‌, 
இடத்தில்‌ 





ழ்‌ ளன 
யாய 


எல்லோருக்குமே ஆலோசனை 
தேவைப்படுகிறது. அனுபவமுள்ளவர்களும்‌, 
ஞானமுள்ளவர்களும்‌ பிறருக்கு ஆலோசனை 
சொல்லவேண்டும்‌. நமக்கு ஆலோசனை 
சொல்ல. ஒருவருமில்லை. என்றால்‌, 
நம்முடைய சுயசித்தத்தின்‌ பிரகாரமாகவும்‌, 
சுயவிருப்பத்தின்‌ பிரகாரமாகவும்‌ நம்முடைய 
காரியங்களை அவசரப்பட்டு செய்வோம்‌. 
நம்முடைய வார்த்தையிலும்‌, செய்கையிலும்‌ 
நிதானமும்‌, நியாயமும்‌, விவேகமும்‌ 
இருக்காது. 

நாம்‌ இருக்கும்‌ இடங்களில்‌ நமக்கு: 
நல்ல ஆலோசனை சொல்லக்கூடியவர்கள்‌ 
அநேகர்‌ இருக்கவேண்டும்‌. 
ஆலோசனையில்லாத இடத்தில்‌ ஜனங்கள்‌ 
விழுந்துபோவார்கள்‌ ஜனங்களுக்குள்‌ 
பிரிவினைகளும்‌, குழப்பங்களும்‌ உண்டாகும்‌. 
ஒவ்வொரு காரியத்தையும்‌ செய்யும்‌ முன்பாக, 
அதைப்பற்றி நாமும்‌ யோசிக்கவேண்டும்‌, 
பிறருடைய ஆலோசனைகளையும்‌ 
பெற்றுக்கொள்ள வேண்டும்‌. 
யுத்தம்பண்ணுவதற்கு முன்பாக, யுத்தத்தை 
எப்படி நடத்துவது என்னும்‌ ஆலோசனை 
தேவை. ஒரு கண்ணால்‌ பார்ப்பதைவிட 
இரண்டு கண்களால்‌ நன்றாக பார்க்க 
யும்‌. ஒருவருக்கொருவர்‌ ஆலோசனை 
£ல்லும்போது, ஒருவருக்கொருவர்‌ 
உதவியாகயிருக்கலாம்‌. 


நாம்‌ இருக்கும்‌ இடங்களில்‌, அநேக 
ஆனோசைக்கார்‌. உண்டானால்‌, அங்கு 
சுகழுண்டாகும்‌. அங்கு சந்தோஷமும்‌. 
சமாதானமும்‌ உண்டாகும்‌. நாம்‌ நம்முடைய 
தேவைகளை மாத்திரம்‌ பார்ப்பதோடு, 
மற்றவர்களுடைய தேவைகளையும்‌ பார்ப்போம்‌. 
நமக்கு நாமே ஆலோசனை 
சொல்லிக்கொள்வதோடு, மற்றவர்களுக்கும்‌ 
தேவையான லோசனைகளையும்‌, 
புத்திமதிகளையும்‌ சொல்வோம்‌. இதனால்‌. 
எல்லோருக்கும்‌ பரஸ்பர நன்மை உண்டாகும்‌. 
எல்லோருக்கும்‌ பொதுவான பாதுகாப்பும்‌, 
பராமரிப்பும்‌ கிடைக்கும்‌. 


அத்தியனுக்காகப்‌ 
பிணைப்படுகிறவன்‌ 
நீதி 1115 


நீதி 1145. 
பிணைப்படுகிறவன்‌ 
பாடுபடுவான்‌; 


அத்தியனுக்காகப்‌ 
வெகு 


பீணைப்படுவதை 
வெறுப்பவன்‌ ௬ுகமாயிருப்பான்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நம்முடைய ஐசுவரியமும்‌, சம்பத்தும்‌ 
நமக்கு மாத்திரமே உரியது என்று நாம்‌ 
ஒருபோதும்‌ நினைக்கக்கூடாது. கர்த்தரே 
நம்முடைய எஜமான்‌. நாம்‌ அவருடைய 
உக்கிராணக்காரர்கள்‌. நம்மிடத்திலுள்ள 
ஐசுவரியத்தையும்‌, சம்பத்தையும்‌ 
உக்கிராணத்துவ ஊழியம்‌ 
கொடுக்கப்பட்டிருக்கிறது. 
ஆலோசனையின்‌ 
பிரகாரமாகவே நம்முடைய ஐசுவரியங்களை 
செலவு பண்ணவேண்டும்‌. 
கடன்கொடுத்து, தன்‌ 
நியாயமானபடி நடப்பிக்கிற 
பாக்கியவான்‌ (சங்‌ 123) 
என்றென்றைக்கும்‌ அசைக்கப்படாதிருப்பான்‌. 


நம்முடைய குடும்பத்தாருக்கு நாம்‌ 
உண்மையுள்ளவர்களாமிருக்க வேண்டும்‌. 
நம்முடைய நீதியும்‌, நியாயமும்‌, கரிசனையும்‌, 
ப்‌ பராமரிப்பும்‌ அவர்களுக்குத்‌ 
நம்முடைய குடும்பத்தில்‌ 
உண்மையுள்ளவர்களாயிருக்க 
வில்லையென்றால்‌, நம்மால்‌ கர்த்தருக்கு 
உண்மையுள்ள  உக்கிராணக்காரராயிருக்க 
முடியாது. நாம்‌ ஒவ்வொரு காரியத்தை 
செய்யும்போதும்‌. யோசித்து, ஜெபித்து, 
தெய்வீக ஆலோசனைகளைப்‌ 
பெற்றுக்கொண்டு செய்யவேண்டும்‌. 
அந்நியனுக்காக 
மிகவும்‌ ஆபத்தானது. 
வெகுபாடுபடுவான்‌. 
பெற்றுக்கொண்ட 
உத்தரவாதம்‌ 


பிணைப்படுவது 
அவன்‌ 
மற்றவர்கள்‌ 
கடனுக்கு நாம்‌ 
கொடுக்கக்கூடாது. 
அவசரப்பட்டு உத்தரவாதம்‌ 
கொடுத்துவிட்டால்‌, பின்னால்‌ நமக்கு 
அநேக பாடுகள்‌ உண்டாகும்‌. இதனால்‌ 
நமக்கும்‌ பாதிப்பு வரும்‌. நம்முடைய 
குடும்பத்திற்கும்‌ பாதிப்பு வரும்‌. நாம்‌ செய்த 
தப்பிதத்திற்கு, நம்முடைய 
குடும்பத்திலுள்ளவர்களும்‌ தண்டனைகளை 
அனுபவிப்பார்கள்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


நாம்‌ 
பிணைப்படுவதற்கு முன்பு, 

திராணியை கணக்குப்‌ பார்க்கவேண்டும்‌. 
திராணிக்கு மிஞ்சின காரியங்களில்‌ 
அவசரப்பட்டு ஈடுபட்டு அவஸ்தைபடக்கூடாது. 
பிறருக்காக பிணைப்படுவதை 
வெறுக்கவேண்டும்‌. அவ்வாறு 
வெறுக்கிறவன்‌ சுகமாயிருப்பான்‌. 
அந்நியனுக்காக அவசரப்பட்டு 
பிணைப்படுகிறவன்‌ திவாலாவாகிவிடுவான்‌. 
இவனுடைய மதியீனத்தினால்‌, இவனுடைய 
குடும்பத்திலுள்ளவர்களும்‌ திவாலாவாகி 
வெகுபாடுபடுவார்கள்‌. 


நல்லொழுக்கமுன்ன ஸ்திரீ 
நீதி 1116 


நீதி 1146. நல்லொழுக்கமுன்ன ஸ்திரீ 
மானத்தைக்‌ காப்பான்‌; 
பராக்கிரமசாலிகன்‌ ஜசுவரியத்தைக்‌ 
காப்பார்கள்‌. 


பராக்கிரமசாலிகள்‌ 
காப்பார்கள்‌. தங்களுடைய 
எத்தனை. தடைகள்‌ 
அவையெல்லாவற்றையும்‌ 
முன்னேறி செல்வார்கள்‌ தங்களுக்கு 
எத்தனை பாடுகள்‌ வந்தாலும்‌, 
வேதனைகளும்‌, சோதனைகளும்‌ வந்தாலும்‌, 
அவையெல்லாவற்றையும்‌ கடந்து தங்களுடைய 
இலக்கை அடைவார்கள்‌. பராக்கிரமசாலிகள்‌ 
தங்களிடத்திலுள்ள ஐசுவரியத்தை 
விருத்திபண்ணுவார்கள்‌. ஞானமாய்ச்‌ 
சிந்தித்து நீதியாய்‌ கிரியை நடப்பிப்பார்கள்‌. 
இவர்கள்மீது கர்த்தருடைய ஆசீர்வாதம்‌ 
தங்கியிருக்கும்‌ 


நல்லொழுக்கமுள்ள ஸ்திரீ மானத்தைக்‌ 
காப்பாள்‌. இவளிடத்தில்‌ ஞானமும்‌, 
கற்பும்‌, கண்ணியமும்‌ இருக்கும்‌. 
மனத்தாழ்மையோடிருப்பாள்‌. தன்னுடைய 
வீட்டிற்கு வரும்‌ விருந்தினரை உபசரிப்பாள்‌. 
இவளுக்கு நல்லொழுக்கமே அலங்காரமான 

பராமக்கிரமசாலிகள்‌ 
குடும்பத்தின்‌ ஐசுஷரியத்தைக்‌ 
காப்பதுபோல, நல்லொழுக்கமுள்ள ஸ்திரீ 
தன்னுடைய குடும்பத்தின்‌ மானத்தைக்‌ 
காப்பாள்‌. தன்னுடைய நல்ல நடத்தையினால்‌, 
தன்னுடைய குடும்பத்தின்‌ மரியாதையையும்‌, 

'ணியத்தையும்‌ 


கண்‌. உயர்த்திக்‌ காண்பிப்பாள்‌. 


ஐசுவரியத்தைக்‌ 
வழிகளில்‌ 
வந்தாலும்‌, 
மேற்கொண்டு, 


ஆபரணம்‌. 
தங்களுடைய 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஸ்திரீகளுக்கு அலங்காரமான ஆபரணங்கள்‌ 
அநேகம்‌ இருந்தாலும்‌, நல்லொழுக்கமே 
அவர்களுக்கு முக்கியமான ஆபரணம்‌. 
ஸ்திரீகளுக்கு நல்லொழுக்கமே மேன்மையான 
அலங்காரம்‌. 


தமையுள்ன மனுஷன்‌ 


நீதி 1117 


தீதி 1142. தயையுன்ன மனுஷன்‌ தன்‌ 
ஆத்துமாவுக்கு நன்மை. 
செய்துகொள்ளுகிறான்‌; கடூரனோ தன்‌ 
உடலை அலைக்கழிக்கிறான்‌. 


மனுஷன்‌ 
இவனிடத்தில்‌. 
மனதுருக்கமும்‌, 


தயையுள்ள. 
நற்குணமுள்ளவன்‌. 
கிருபையும்‌, இரக்கமும்‌, 

அன்பும்‌ நிரம்பியிருக்கும்‌. இவனிடத்தில்‌ 
நற்குணம்‌ இருக்கும்‌. இவன்‌ தன்னுடைய 
ஆத்துமாவுக்கு நன்மை செய்துகொள்கிறான்‌. 
தயையுள்ள மனுஷன்‌ தன்‌ ஆத்துமாவுக்குத்‌ 
தீங்குசெய்யமாட்டான்‌. அதற்கு நன்மை 
செய்து அதைக்‌ காத்துக்கொள்வான்‌. இவன்‌ 
தன்னுடைய கடமைகளை சந்தோஷமாய்ச்‌ 
செய்வான்‌. தன்னுடைய ஆத்துமாவைப்போல, 
தன்னோடு கூடயிருக்கிற  சிநேகிதருக்கும்‌ 
நன்மை செய்வான்‌. தன்னுடைய 
குடும்பத்தாருக்கும்‌ நன்மை செய்வான்‌. 


... விசவாசிகளாகிய 
கர்த்தருடைய 
அங்கத்தினர்களாகயிருக்கிறோம்‌. 
தேவனுடைய சரீரத்தின்‌ 
அவயவங்களாயிருக்கிறோம்‌. அவயவங்களில்‌ 
வித்தியாசமிருந்தாலும்‌ சரீரம்‌ ஒன்றுதான்‌. 
நாம்‌ ஒவ்வொருவரும்‌ நம்முடைய நன்மையை 
பார்ப்பதுபோல, பிறருடைய நன்மையையும்‌. 
பார்க்கவேண்டும்‌. நாம்‌ ஒருவருக்கொருவர்‌ 
அன்பாயும்‌, ஆதரவாயும்‌, உதவியாயும்‌ 
இருக்கவேண்டும்‌. 


நாம்‌ 
குடும்பத்தில்‌ 
வெவ்வேறு 


நம்முடைய 
தயையுள்ள 
மனுஷனுடைய உள்ளான மனுஷன்‌ 
நன்மையினால்‌ நிரம்பியிருப்பான்‌. நம்முடைய 
ஆலிக்குரிய ஜீலியத்திற்கு தேவயான 
போஜனங்களை நாம்‌ 
பெற்றுக்கொள்ளவேண்டும்‌. நம்முடைய 
ஆத்துமாவை நன்மையினால்‌ நிரப்பவேண்டும்‌. 
நம்முடைய இருதயத்தை கர்த்தரைப்பற்றும்‌ 
விசுவாசத்தினாலும்‌, கர்த்தருடைய 
கற்பனைகளினாலும்‌ நிரப்பவேண்டும்‌. 


நம்முடைய ஆத்துமாவே 
உள்ளான மனுஷன்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


கடூரன்‌ துன்மார்க்க சுபாவமுடையவன்‌. 
இவனிடத்தில்‌ உண்மையிருக்காது. இவன்‌ 
பிறருக்கு தீங்கு செய்கிறவன்‌. இவன்‌ 
தனக்கும்‌ தீங்குசெய்துகொள்வான்‌. கடூரன்‌ 
தன்‌ உடலுக்கு நன்மை செய்யாமல்‌ அதை 
அலைக்கழிக்கிறான்‌. இவனுடைய 
பாவத்தினால்‌ இவனுடைய சரீரத்திற்கு 
தண்டனை கிடைக்கிறது. 

பாவமே 

பிரச்சனையாகயிருக்கிறது. 

இவனுக்கு பாரமாயிருக்கிறது. 
தன்னுடைய துர்க்குணத்தினாலும்‌. 
துர்க்கிரியையினாலும்‌, தன்னுடைய 
ஆத்துமாவைக்‌ கெடுத்துப்போடுகிறான்‌. 
தன்னுடைய சரீரத்தையும்‌ 
அழித்துப்போடுகிறான்‌ 


துன்மார்க்கன்‌ 


நீதி 1118 


தீதி 11418. 
விருதாவேலையைச்‌. செய்கிறான்‌; 
நீதியை விதைக்கிறவனோ 
மெய்ப்பலனைப்‌ பெறுவான்‌. 


துன்மார்க்கன்‌. 


மார்க்கன்‌ பிரயோஜனமுள்ள ௭ 
ரகவ செய்யாள்‌! ன்‌ 
பிறரை வஞ்சிக்கிறவன்‌. அவன்‌ தன்னையும்‌ 
வ்சித்தக்கொன்ான்‌. 
வேலையை செய்கிறான்‌. 

வேலையினால்‌ அவனுக்கும்‌ 
உண்டாகாது. பிறருக்கும்‌ நன்மை 
உண்டாகாது. துன்மார்க்கன்‌ மணலின்மீது 
தன்‌ வீட்டைக்கட்டின புத்தியில்லாத 
மனுஷனுக்கு ஒப்பானவன்‌. பெருவெள்ளம்‌ 
வந்து, புயல்காற்று இதன்மீது வீசும்போது, 
மணல்மீது கட்டப்பட்ட இவன்‌ வீடு இடிந்து 
விழுந்துவிடும்‌. இவனுடைய பிரயாசமெல்லாம்‌ 
வீணாய்ப்போய்விடும்‌ 


ன்மார்க்கள்‌ 
விதைத்தான்‌. 
பெற்றான்‌. 
மெய்ப்பலனைப்‌ 


வாக்குப்பண்ணப்பட்டிருக்கிறது. அதுபோலவே. 
விதைக்கிறவர்களுக்கு 
வாக்குப்பண்ணப்பட்டிருக்கிறது. 
அவனுடைய பாவமே 
விடும்‌. நீதிமானை அவனுடைய 

நீதி ஆசீர்வதிக்கும்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தீதி 
நீதி 11:19 


நீதி 11:19. 
ஏதுவாகிறதுபோல்‌, 
பின்‌ தொடருகிறவன்‌ 
ஏதூவாகிறான்‌. 


தீதி ஜீவனுக்கு. 


தீமையைப்‌ 


மரணத்துக்கு. 


மெய்யான 
சந்தோஷம்‌. 


 பரிசுத்தமே மெய்யான 
நம்முடைய  பரிசுத்தத்திற்கு. 
சந்தோஷம்‌ அச்சாரமாகக்‌ 
கொடுக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதம்‌. நீதி 
ஜீலனுக்கேதுவாகயிருக்கிறது. இது நம்முடைய 
ஆத்துமாவுக்கு ஜீவனைக்‌ கொடுக்கிறது. 
நீதி நம்மை ஜீவப்பாதையில்‌ வழிநடத்துகிறது. 
நீதியைப்‌ பின்தொடர்ந்தால்‌ நமக்கு ஜீவன்‌ 
உண்டாகும்‌. தீமையைப்‌ பின்தொடர்ந்தால்‌ 
நமக்கு மரணமுண்டாகும்‌. நீதியை 
விதைக்கிறவன்‌ மெய்ப்பலனைப்‌ பெறுவான்‌. 


விதைக்கிறவன்‌ 
அழிவைப்பெறுவான்‌. தீமையைப்‌ 
பின்தொடருகிறவன்‌ மரணத்துக்கு 
ஏதுவாயிருப்பான்‌. 


மாறுபாடுள்ள 
இருதயமுடையவர்கள்‌ 
நீதி 11:20 


நீதி 11:20. 
இருதயமுடையவர்கன்‌ 
அருவருப்பானவர்கன்‌; 
மார்க்கத்தாரோ 
பிரியமானவர்கள்‌. 


தேவனுடைய சாயலாக 
சதக்்க் வபரும்‌ தேவனுடைய 
விருப்பமும்‌, அவருடைய சித்தமும்‌, நம்முடைய 
விருப்பமாயும்‌, நம்முடைய சித்தமாயும்‌ 
இருக்கவேண்டும்‌. தேவன்‌ விரும்புவது எது 
என்பதையும்‌, அவர்‌ வெறுப்பது எது 
என்பதையும்‌ அறிந்திருக்கவேண்டும்‌. 
அதன்‌ பிரகாரம்‌ நம்முடைய 
ஜீவியத்தை  அமைத்துக்கொள்ளவேண்டும்‌. 
தேவனுடைய பிரமாணம்‌ நம்மை ஆளுகை 
செய்யவேண்டும்‌. 


மாறுபாடுள்ன 
கர்த்தருக்கு 
உத்தம 
அவருக்குப்‌ 


நாம்‌ 





ழ்‌ ளா 
யாய 


விசுவாசிகளாகிய 
மாய்மாலம்‌ இருக்கக்கூடாது. 
இருக்கக்கூடாது. 

தன்னுடைய 

தடுமாறுகிறான்‌. 

தாறுமாறாக நடக்கிறான்‌. 


காண்பிப்பார்கள்‌. ஆனால்‌ 
இருதயத்திலோ அசுத்தம்‌ நிரம்பியிருக்கும்‌. 
தங்களுடைய பாவத்தை: யாரும்‌ 
கண்டுபிடித்துவிடக்கூடாது என்பதற்காக 
இவர்கள்‌ கோணலான வழிகளிலே. 
நடப்பார்கள்‌. உத்தமமார்க்கத்தாரே 
கர்த்தருக்குப்‌ பிரியமானவர்கள்‌. கர்த்தர்‌ 


நாம்‌ ஏழையாகயிருந்தாலும்‌ 
உண்மையுள்ளவர்களாயிருக்கவேண்டும்‌. 


கையோடே கைகோத்தல்‌ 
நீதி 11221 


நீதி 11:21. கையோடே கைகோத்தாலும்‌, 
துஷ்டன்‌ தண்டனைக்குத்‌ தப்பான்‌; 
 தீதிமான்களுடைய சந்ததியோ 
விடுவிக்கப்படும்‌. 


ஒரு சிலர்‌ கூட்டாகச்‌ சேர்ந்து பாவம்‌ 
செய்வார்கள்‌. தங்களை யாரும்‌ 
கண்டுபிடிக்கக்கூடாது. என்பதற்காகவும்‌, 
கண்டுபிடிக்கப்பட்டாலும்‌ தங்களுக்கு, 
தண்டனை கிடைக்கக்கூடாது. 
என்பதற்காகவும்‌ பாவிகள்‌ 
ஒன்றுசேருவார்கள்‌. இவர்கள்‌ எவ்வளவு 
நெருக்கமாய்‌ ஒன்றுசேர்ந்தாலும்‌ கர்த்தர்‌ 
இவர்களுடைய க்கி 
முறித்துப்போடுவார்‌. 
'தண்டனைக்குத்தப்பான்‌ 
கூட்டுசேர்வதினால்‌, 
கோபத்திற்கும்‌, 

அவர்களால்‌ தப்பிக்கவே முடியாது. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


(OODNERS 
PUBLISHERS 
துஷ்டரின்‌ எண்ணிக்கை 
அதிகமாயிருக்கும்போது, அவர்களுடைய 
துஷ்டத்தனமும்‌ அதிகரிக்கும்‌. அவர்கள்‌ 
ஒருவருக்கொருவர்‌ ஆதரவாகயிருந்து, 
தங்களுடைய துஷ்டத்தனத்தை 
தடையில்லாமல்‌ நிறைவேற்றுவார்கள்‌. 
துஷ்டருடைய பிள்ளைகளும்‌ துஷ்டராகவே 
இருப்பார்கள்‌. தங்களுடைய 
பெற்றோரிடமிருந்து துன்மார்க்கத்தைக்‌ 
கற்றுக்கொள்வார்கள்‌. தங்கள்‌ 
பெற்றோரைப்போலவே தாங்களும்‌ தீங்கு 
செய்கிறோம்‌ என்று சொன்னாலும்‌, 
இவர்களாலும்‌ தண்டனைக்குத்‌ தப்பிக்க 
முடியாது. 

கையோடே கைகோத்தாலும்‌ துஷ்டன்‌ 
தண்டனைக்குத்‌ தப்பான்‌. அவர்கள்‌ 
எல்வளவு நெருக்கமாகமிருந்தாலும்‌, 
அவர்கள்‌ எல்லோருக்குமே தண்டனை 
கிடைக்கும்‌. தங்களுக்கு ஒன்றுமே 
தெரியாது என்றும்‌, மற்றவர்கள்தான்‌ 
தங்களை துன்மார்க்க கிரியையிலே. 
பழக்கிவிட்டார்கள்‌ என்று சொன்னாலும்‌, 
அவர்களால்‌ தண்டனைக்குத்‌ தப்பிக்க 
முடியாது. கர்த்தர்‌ எல்லோரையும்‌ நீதியாய்‌ 
நியாயம்‌ விசாரிக்கிறவர்‌. அவரிடத்தில்‌ 
சாக்குபோக்கு சொல்லி யாராலும்‌ தப்பிக்க 
முடியாது. 


நீதிமானின்‌ பிள்ளைகள்‌, தங்கள்‌ 
பெற்றோரின்‌ அடிச்சுவடுகளைப்‌ பின்பற்றி 
நடப்பார்கள்‌. பெற்றோரைப்போலவே. 
அவர்களுடைய பிள்ளைகளும்‌ நீதியின்‌ 
பாதையில்‌ அவர்களைப்‌ பின்பற்றிச்‌ 
செல்வார்கள்‌. அவர்கள்‌ கீழே விழுந்தாலும்‌ 
எழுந்திருப்பார்கள்‌. கர்த்தருடைய பாதுகாப்பும்‌ 
பராமரிப்பும்‌ நீதிமான்களுக்குக்‌ கிடைக்கும்‌. 
நீதிமான்களுடைய சந்ததி விடுவிக்கப்படும்‌ 
அவர்கள்‌ ஆபத்தில்‌ சிக்கிக்கொண்டாலும்‌, 
கர்த்தர்‌ ஏற்ற வேளையில்‌ அவர்களை 
விடுவிப்பார்‌. துஷ்டர்களையோ தண்டிப்பார்‌ 


மதிகேடாய்‌ நடக்கிற அழகுள்ள 
ஸ்திரீ 
நீதி 11:22 


மதிகேடாய்‌ நடக்கிற 
ஸ்திரீ, பன்றியின்‌ 
பொள்முக்குத்திக்குச்‌ 





ழ்‌ நயனா 
யாய 


ஒரு ஸ்திரீ அழகுள்ளவளாயிருந்தாலும்‌, 
அவளிடத்தில்‌ 'ஞானமில்லையென்றால்‌, 
அவளுக்கு அழகில்லை என்றுதான்‌ பொருள்‌. 
ஞானமே மெய்யான அழகு. மதிகேடாய்‌ 
நடக்கிறவள்‌, 
ஸ்திரீயாகயிருந்தாலும்‌, 
மதிகேட்டினால்‌, அவளுக்கு 
அவமானமுமே உண்டாகும்‌. 
சரீரத்தின்‌ 
பொன்னாபரணத்தைப்போன்றது. பொன்னைப்‌ 
பாதுகாப்பதுபோல, நம்மிடத்திலுள்ள 
ஞானத்தையும்‌, புத்தியையும்‌ 
பாதுகாத்துக்கொள்ளவேண்டும்‌. 

மதிகேடாய்‌ நடக்கிற ஸ்திரீ பன்றிக்கு 
ஒப்பாயிருக்கிறாள்‌. இவள்‌ எவ்வளவு. 
அழகாகயிருந்தாலும்‌, இவள்‌ அழகுள்ள 
பன்றியாகத்தான்‌ இருப்பாள்‌. இவளிடத்தில்‌ 
அழகும்‌ இருக்கிறது. மாம்சத்தின்‌ இச்சையும்‌ 


இவளுடைய மனதும்‌. 
மாசுபட்டு 


நல்லாலோசனைகளையும்‌, புத்திமதிகளையும்‌ 
சொன்னாலும்‌, அவள்‌ மறுபடியும்‌ மறுபடியும்‌ 
பாவத்தில்‌ விழுவாள்‌. தன்னுடைய 
சரீரத்தையும்‌ ஆத்துமாவையும்‌ 
அழித்துப்போடுவாள்‌. தன்னுடைய பாவ. 
அசத்தத்தினால்‌ தன்னை 
தீட்டுப்படுத்துவாள்‌. 

இவள்‌ அழகுள்ள ஸ்திரீ ரல்‌. 
இவள்‌ தன்னுடைய அழகை மதிகேடாய்‌ 
பயன்படுத்துகிறாள்‌. தன்னுடைய மாம்சத்தின்‌ 
இச்சைகளை நிறைவேற்றி பாவம்‌ 
செய்வதற்காகவே தன்னுடைய அழகை 
பயன்படுத்துகிறாள்‌. இவளுடைய அழகு 
பன்றியின்‌ மூக்கிலுள்ள பொன்மூக்குத்திக்கு 
சமானமாயிருக்கிறது. பன்றி தன்னுடைய 

மேட்டை 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நீதிமான்களுடைய ஆசை: 


நீதி 11:23 


தீதி 11:29. தீதிமான்களுடைய ஆசை. 
நன்மையே, துன்மார்க்கருடைய 
நம்பிக்கையோ கோபக்கினையாய்‌ 
முடியும்‌. 


நீதிமான்கள்‌ நன்மையையே 
பேசுவார்கள்‌. நன்மையையே 
விரும்புவார்கள்‌. நன்மையையே செய்வார்கள்‌. 
நன்மையையே யோசிப்பார்கள்‌. 
நீதிமான்களுடைய ஆசை நன்மையே 
எல்லாம்‌ நன்றாய்‌ நடக்கவேண்டுமென்றும்‌, 
எல்லோரும்‌ நன்றாயிருக்கவேண்டுமென்றும்‌ 
நீதிமான்கள்‌ ஆசைப்படுவார்கள்‌. இவர்கள்‌ 
யாருக்கும்‌ தீங்கு செய்யமாட்டார்கள்‌. 
இவர்களால்‌ எல்லோருக்கும்‌ நன்மையும்‌ 
சந்தோஷமும்‌ உண்டாகும்‌... மற்றவர்களுடைய 
சந்தோஷத்தைப்‌ பார்த்து இவர்கள்‌ 
சந்தோஷப்படுவார்கள்‌. 


நீதிமான்கள்‌ கர்த்தரிடத்தில்‌ 
தங்களுக்காகவும்‌  ஜெபம்பண்ணுவார்கள்‌. 
மற்றவர்களுக்காகவும்‌ ஜெபம்பண்ணாவார்கள்‌. 
கிருபையும்‌, அநுக்கிரகமும்‌, 

எல்லோருக்கும்‌ கிடைக்க 
வேண்டிக்சொள்வார்கள்‌. 

அவரிடத்தில்‌ 

எல்லோருக்கும்‌ 
கர்த்தரை நம்பி 


பட நேசத்தில்‌ 
மேய்ந்துகொள்ள 


அவர்‌ 
நன்மை செய்கிறவர்‌. நாம்‌ 
நன்மை செய்யவேண்டும்‌. 
குடியிருந்து சத்தியத்தை 
வேண்டும்‌. கர்த்தரிடத்தில்‌ 
மனமகிழ்ச்சியாயிருக்க வேண்டும்‌. 
அப்பொழுது அவர்‌ நம்முடைய இருதயத்தின்‌ 
வேண்டுதல்களை நமக்கு அருள்‌ செய்வார்‌ 
நம்முடைய வழிகளை கர்த்தருக்கு 
ஒப்புவித்து, அவர்மேல்‌ நம்பிக்கையாயிருக்க 
வேண்டும்‌. அப்போது அவரே நமக்கு 
காரியத்தை வாய்க்கப்பண்ணுவார்‌. 
(சங்‌ 37:3-5). 





ழ்‌ நள 
யாய 


துன்மார்க்கன்‌ எல்லோருக்கும்‌ தீங்கு 
செய்கிறான்‌. அவன்‌ தீங்கு நினைக்கிறான்‌. 
பிறர்‌ விழவேண்டுமென்பதற்காக குழிகளை 
வெட்டுகிறான்‌. துன்மார்க்கன்‌ தான்‌ 
வெட்டிய குழியில்‌ தானே விழுவான்‌. 
துன்மார்க்கன்‌ பிறருக்கு கண்ணியை 
வைக்கிறான்‌. தான்‌ வைத்த கண்ணியில்‌ 
தானே விழுவான்‌. துன்மார்க்கன்‌ யாருக்கும்‌ 
நன்மை செய்யமாட்டான்‌. யாரையும்‌ 
ஆசிர்வதிக்கமாட்டான்‌. எல்லோரையும்‌ 
சபிப்பான்‌. துன்மார்க்கனுடைய நம்பிக்கை: 
கோபாக்கினையாய்‌ முடியும்‌. தேவனுடைய 
கோபம்‌ துன்மார்க்கன்‌ மீது வரும்‌. 


வாரியிறைத்தும்‌ 
நீதி 11:24 


நீதி 1124. வாரியிறைத்தும்‌ 
விருத்தியடைவாரும்‌ உண்டு; 
அதிகமாய்ப்‌ பிசினித்தனம்பண்ணியும்‌ 
வறுமையடைவாரும்‌ உண்டு. 
கொடுத்திருக்கிற. 
ல்‌ 
வேலைகளை பயபக்தியாய்‌ செய்யவேண்டும்‌. 
நம்மால்‌ செய்ய முடிந்த உதவிகளை பிறருக்கு 
செய்யவேண்டும்‌. பிறருக்கு 
உதவிசெய்யும்போது, மனப்பூர்வமாயும்‌, 
உற்சாகமாயும்‌, உதாரத்துவமாயும்‌ 
கொடுக்கவேண்டும்‌. உதாரகுணமுள்ள 
த்துமா செழிக்கும்‌. வா த்தும்‌ 
விருத்த டைவருமுனாம்‌ 
க்கிற ஐசுவரியத்தை, 
சந்தின்‌ பிரகாரம்‌, ஞானமாய்‌ 
'செலவுபண்ணும்போது, நமக்கு ஒரு 
குறைவும்‌ வராது. கர்த்தருடைய ஆசீர்வாதம்‌ 
நம்மிடத்தில்‌ பெருகும்‌. நம்முடைய சம்பத்து 


கர்த்தர்‌ 
அவருடைய 


நம்முடைய 
அதிகரிக்கவேண்டுமென்றால்‌, 


நாம்‌ நல்ல நிலத்தில்‌, 
விதைக்கவேண்டும்‌. 
விதைக்கிறவர்கள்‌ 
அறுவடைபண்ணுவரர்கள்‌. கர்த்தர்‌ 
கொடுக்கும்‌ கரங்களை ஆசீர்வதிக்கிறார்‌. 
பிறரிடத்தில்‌ வாங்குவதைவிட, பிறருக்கு. 
கொடுப்பதே நமக்கு ஆசீர்வாதமானது. 


நல்ல விதைகளை 
அதிகமாக 
அதிகமாய்‌ 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


'வாரியிறைத்தான்‌ , 
கொடுத்தான்‌, அவனுடைய 
என்றென்றைக்கும்‌ நிற்கும்‌ என்று 
எழுதியிருக்கிறபடியாகும்‌. விதைக்கிறவனுக்கு 
விதையையும்‌, புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும்‌ 
அளிக்கிறவர்‌ உங்களுக்கு விதையை 
அளித்து, அதைப்‌ பெருகப்பண்ணி, உங்கள்‌ 
நீதியின்‌ விளைச்சலை வர்த்திக்குச்செய்வார்‌. 
தேவனுக்கு எங்களால்‌ 
ஸ்தோத்திரமுண்டாவதற்கு ஏதுவாயிருக்கும்‌ 
மிகுந்த உதாரகுணத்திலே 
நீங்கள்‌ எல்விதத்திலும்‌ 
'சம்பூரணமுள்ளவர்களாவீர்கள்‌” (கொரி 
9௮௮) என்று அப்போஸ்தலர்‌ பவுல்‌ 


ஏழைகளுக்குக்‌ 
நீதி 


அதிகமாய்‌ 
அவன்‌ 
வாய்ப்புள்ளது. 
இப்படிப்பட்டவர்கள்‌, தாங்கள்‌ த்தில்‌ 
வாங்கிய கடனை 
செலுத்தமாட்டார்கள்‌. இவர்கள்‌ 
ஏழைகளுக்கு கடன்‌ கொடுத்திருந்தால்‌, 
அதற்கு அநியாய வட்டி வாங்கி, ஏழைகளை 
ஒடுக்குவார்கள்‌. தங்களுடைய 
குடும்பத்திற்குத்‌ தேவையான காரியங்களை 
பராமரிக்கமாட்டார்‌ தங்களுடைய 
குடும்பத்திலுள்‌ எவர்களுக்கு சரியான 
போஜனம்‌ கொடுக்கமாட்டார்கள்‌. எல்லா 
காரியங்களிலும்‌ பிசினித்தனம்பண்‌ ணுவார்கள்‌. 
இப்படிப்பட்டவர்கள்‌ மீது கர்த்தருடைய 
ஆசீர்வாதம்‌ தங்காது. கர்த்தருடைய 
ஆசீர்வாதமே மெய்யான ஐசுவரியம்‌. 
இவர்கள்‌ பிசினித்தனம்‌ பண்ணி, 
தேவனுடைய ஆசீர்வாதத்தை 
அசட்டைபண்ணுகிறார்கள்‌. 


உதாரகுணமுன்ன ஆத்துமா 
நீதி 11:25 


நீதி 11:25. உதாரகுணமுன்ன ஆத்துமா 
செழிக்கும்‌; எவன்‌. தண்ணீர்‌. 
பாய்ச்‌சுகிறனேோ அவனுக்குத்‌ தண்ணீர்‌ 
பாய்ச்சப்படும்‌. 





ழ்‌ நள 
யாய 


உதாரகுணமுள்ள ஆத்துமா 
மற்றவர்களுக்காக ஜெபம்பண்ணும்‌. 
ஒடுக்கப்படுகிறவர்களுக்காகவும்‌, 
நெருக்கப்படுகிறவர்களுக்காகவும்‌, 
வியாதிகளையும்‌ வேதனைகளையும்‌ 
அனுபவிக்கிறவர்களுக்காகவும்‌ 
ஜெபம்பண்ணும்‌. தங்களால்‌ முடிந்த 
உதவிகளை அவர்களுக்கு செய்ய விரும்பும்‌. 


உதாரகுணமுள்ளவர்களை 
ஆசிர்வதிக்கிறார்‌. 

கொடுக்கும்‌ கைகளாயிருக்கும்‌. 
தங்களுக்குக்‌ கொடுத்திருக்கும்‌ 
ஆசீர்வாதங்களை இவர்கள்‌ மற்றவர்களுக்கு 
பகிர்ந்துகொடுப்பார்கள்‌. அன்பும்‌ கிருபையும்‌ 
நிறைந்த வார்த்தைகளைப்‌ பேசுவார்கள்‌. 
தங்களுடைய கைகளினால்‌ தாராளமாய்‌ 
உதவிசெய்வார்கள்‌. உதாரகுணமுள்ள 
ஆத்துமா செழிக்கும்‌. அது வடகம்‌ 
இவர்களுக்கு கிருபையின்‌! கிருபை 


கிடைக்கும்‌. 


நாம்‌ நமக்கு தண்ணீர்‌ பாய்ச்சுவதோடு 
மற்றவர்களுக்கும்‌ தண்ணீர்‌ பாய்ச்சவேண்டும்‌. 
மற்றவர்களுக்கு எவன்‌ தண்ணீர்‌ 
பாய்ச்சுகிறானோ, அவனுக்கு தண்ணீர்‌ 
பாய்ச்சப்படும்‌. பிறருக்கு 
உதலிசெய்கிறவர்கள்மீது, ஜீவத்தண்ணீரின்‌ 
நீரோடை தாராளமா! ்‌ 
ஆசீர்வதிக்கிறலர்களுக்கு 

பெருகும்‌. பிறருக்கு 
செய்கிறவர்களுக்கு நன்மை உண்டாகும்‌. 


,, ஏழைகளுக்கு இரங்குகிறவர்களை, 
கர்த்தர்‌ ஆசிர்வதிப்பார்‌. அவர்கள்‌ செய்த 
உதவிகளை கர்த்தர்‌ திரும்பக்கொடுப்பார்‌. 
ஏழைக்கு உதவுகிறவன்‌ கர்த்தருக்கு 
கடன்கொடுக்கிறான்‌. கர்த்தர்‌ தாம்‌ பட்ட 
கடனைத்‌ திரும்பச்‌ செலுத்துவார்‌. 

எவன்‌ 


பாய்ச்சுகிறானோ, 
பெய்யுமென்று 


பிறருக்கு தண்ணீர்‌ 

அனமத. மத 
வேதபண்டிதர்கள்‌ இந்த 
வாக்கியத்திற்கு வியாக்கியானம்‌ 
சொல்லுகிறார்கள்‌. வானத்திலுள்ள மேகம்‌ 
மழையை பெய்வதுபோல, இவனும்‌ 
தன்னிடத்திலுள்ள தண்ணீரை 
மற்றவர்களுக்கு பாய்ச்சுகிறான்‌. இவனுடைய 
தண்ணீர்‌ குறைந்து போவதுமில்லை. 
வீணாய்ப்போவதுமில்லை. பிறருக்கு 
ஆசீர்வாதமாகயிருக்கிறவர்களை கர்த்தர்‌ 
ஆசீர்வதிக்கிறார்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தானியத்தைக்‌ 
வைக்கிறவன்‌ 


நீதி 11:26 


நீதி 11:98. 
கட்டிவைக்கிறவனை ஜனங்கள்‌ 
சுயிப்பார்கன்‌; விற்கிறவனுடைய 
தலையின்மேல்‌ ஆசீர்வாதம்‌ தங்கும்‌. 


தேசத்திலே தானியத்திற்கு பஞ்சம்‌ 
உண்டாயிருக்கும்போது, அதைப்‌ பதுக்கி 
வைப்பது மிகப்பெரிய பாவம்‌. ஒரு சிலர்‌ 
தானியத்தை அதிக விலைக்கு விற்று, 
கொள்ளை லாபம்‌ பெறவேண்டும்‌. 
என்பதற்காக, தானியத்தைப்‌ 
பதுக்குகிறார்கள்‌. இவ்வாறு தானியத்தை 
கட்டி வைக்கிறவர்களை ஜனங்கள்‌ 
சபிப்பார்கள்‌. இவர்கள்‌ ஏற்கெனவே 
்‌ களாயிருக்கிறவர்கள்‌. 
பாவமான செயலினால்‌, 
ஐசுவரியம்‌ 
சேர்க்க வேண்டுமென்று ஆசைப்படுகிறார்கள்‌. 
இவர்களுடைய ஆசையினால்‌ ஏழைகளுக்கு 
பெரும்‌ பாதிப்பு ஏற்படுகிறது. உணவு பஞ்சம்‌ 
உண்டாகிறது. ஜனங்கள்‌ போஜனமில்லாமல்‌: 
பசியினாலும்‌, பட்டினியினாலும்‌ 
பரிதபிப்பார்கள்‌. 


தானியத்தைக்‌ 


பஞ்சம்‌ நிலவும்போது, 
களங்கள்‌ அதை ஜனங்களுக்கு 
நியாயமான விலையில்‌ விற்கவேண்டும்‌. 
ஏழைகள்மீது கரிசனையோடிருக்கவேண்டும்‌ 
அங்கங்கு; நீதிமான்‌ கலம்‌ விடத்தான்‌ 

போதும்‌ என்று தீர்மானம்‌ செய்து, 
கண்ணியமாய்‌ வியாபாரம்‌ பண்ணவேண்டும்‌. 
சந்தையில்‌ தானியங்களை விற்கவேண்டிய 
விலைக்கு மாத்திரமே விற்கவேண்டும்‌. 
தானியத்தை பதுக்கி வைத்து கொள்ளை 
லாபம்‌: பெறவேண்டுமென்று 
பேராசைப்படக்கூடாது. இவ்வாறு, 
நிதானமான விலையில்‌ தானியத்தை 
விற்கிறவனுடைய 'தலையின்மேல்‌ 
ஆசிர்வாதம்‌ தங்கும்‌. 





நயம்‌ 
சிபி]. 


நன்மையை 
தேடுகிறவன்‌ 
நீதி 11:27 


நீதி 11:97. நன்மையை 
ஜாக்கிரதையுடன்‌ தேடுகிறவன்‌. 
தயையைப்‌ பெறுவான்‌; தீமையைத்‌ 
தேடுகிறவனுக்கோ தீமையே வரும்‌. 


அதிகாலையில்‌ எழும்பி நன்மையான 
காரியங்களை செய்யவேண்டும்‌. நன்மை 
செய்வதற்காகவே அதிகாலையில்‌ 
எழும்பவேண்டும்‌. தன்னுடைய 
சிநேகிதர்களுக்கும்‌ உற்றார்‌ 
உறவினர்களுக்கும்‌ நன்மை செய்வதற்காக 
அதிகாலையில்‌ எழும்பி சுறுசுறுப்பாய்‌ வேலை 
தரித்திரருக்கு 

என்பதற்காகவும்‌, 

ஒத்தாசை 

என்பதற்காகவும்‌ 

சேவை 

இப்படிப்பட்டவர்களே 


ஜாக்கிரதையுடன்‌ 


தேடுகிறவர்கள்‌ 
பெறுவார்கள்‌. 
நேசிப்பார்கள்‌. 
பாராட்டுதலைவிட தேவனுடைய தயையே 
மிகவும்‌ பெரியது. அதுவே நமக்கு மெய்யான 
ஆசீர்வாதத்தைத்‌ தரும்‌. 
ஒரு சிலர்‌ 

பிறருக்கு 
ஆரம்பித்துவிடுவார்கள்‌. 
தீங்கு செய்வது 
த்‌ 

ரசித்துக்‌ 
இப்படிப்பட்டவர்களுடைய 
வார்த்தையிலும்‌ 

இருக்காது. க்கக்‌ 
தேடுகிறவனுக்கு த வரும்‌. 
தன்னுடைய 
அனுபவிப்பான்‌. இவன்‌ பிறருக்கு வெட்டின 
குழியில்‌ தானே விழுந்துவிடுவான்‌. இவன்‌ 
பிறருக்கு விரித்த வலையிலும்‌, கண்ணியிலும்‌ 
தானே சிக்கிக்கொள்வான்‌. 


காலையில்‌ எழுந்தவுடன்‌ 
தீங்கு செய்ய 

பிறருக்கு எப்படி 
என்பதை. இரவு 


தங்கள்‌ படுக்கையில்‌ 
கொண்டிருப்பார்கள்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தன்‌ ஐசுவரியத்தை நம்புகிறவன்‌. 
நீதி 11:28 


நீதி 128. தன்‌ வரியத்தை 
நம்புகிறவன்‌ விழுவான்‌; நீதிமான்கனோ 
'துனிரைப்போலே தழைப்பார்கள்‌. 


நாம்‌ கர்த்தரை நம்பி ஜீவிக்கவேண்டும்‌. 
அவரை நம்பி நன்மை செய்யவேண்டும்‌. 
தன்னுடைய ஐசுவரியத்தை நம்புகிறவன்‌. 
விழுவான்‌. ஐசுவரியம்‌ நம்மைப்‌ 
பாதுகாக்காது. நம்மைக்‌ 
கைவிட்டுவிடும்‌. நீதிமான்களோ, 
துளிரைபோல. தழைப்பார்கள்‌. 
நீதிமான்களிடத்தில்‌ சத்தியமும்‌, உண்மையும்‌ 
இருக்கும்‌. கர்த்தரை நம்புகிறவர்கள்‌ 
செழிப்பார்கள்‌. நீதிமான்கள்‌ தழைப்பார்கள்‌. 
நீதிமான்‌ நீர்க்கால்களின்‌ ஓரமாய்‌ நடப்பட்டு, 
தன்‌ காலத்தில்‌ தன்‌ கனியைத்‌ 
தந்து, இலையுதிராதிருக்கிற 
மாந்தைப்பொன்கப்பா்‌. அவன்‌ 
செய்வதெல்லாம்‌ வாய்க்கும்‌ (சங்‌ 1:3). 
நீதிமான்கள்‌ இலையுதிராதிருக்கிற மரத்தின்‌ 
துளிரைப்போல தழைப்பார்கள்‌. 


நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தின்‌ 
அஸ்திபாரம்‌ கர்த்தருடைய 
வார்த்தையின்மீது கட்டியெழுப்பப்பட்டிருக்க 
வேண்டும்‌. இது. உறுதியாயிருக்கும்‌. இந்த 
உலகத்தின்மீதும்‌, இந்த உலகத்தின்‌ 
காரியங்கள்மீதும்‌ கட்டியெழுப்பப்படும்‌ 
நிலைத்திருக்காது. 

கிறிஸ்துவின்‌ 

ஒட்டவைக்கப்பட்டு 

ஜக்கியமாயிருக்க வேண்டும்‌. அப்போதுதான்‌ 
நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில்‌, 
ஆவியின்‌ கனிகள்‌ ஏராளமாய்‌ வெளிப்படும்‌. 


அது 


தன்‌ வீட்டைக்‌ கலைக்கிறவன்‌ 


நீதி 11:29 


நீதி 11:29. தன்‌ வீட்டைக்‌ கலைக்கிறவன்‌ 
காற்றைச்‌ ௬தந்தரிப்பான்‌; மூடன்‌ 
ஞானமுன்னவனுக்கு அடிமையாவான்‌. 





ழ்‌ நள 
யாய 


நம்முடைய குடும்பக்காரியங்களை 
நிர்வாகம்பண்ணும்‌ பொறுப்பை கர்த்தர்‌ 
நமக்குக்‌ கொடுத்திருக்கிறார்‌. ஒரு சிலர்‌ 
தங்கள்‌ குடும்பத்தின்மீது சிறிதும்‌ அக்கரை 
காண்பிக்கமாட்டார்கள்‌. அவர்களிடத்தில்‌ 
ஞானமிருக்காது. உலகப்பிரகாரமாக 
ஜீலிப்பார்கள்‌. ஆவிக்குரிய 
உபதேசங்களுக்கும்‌, புத்திமதிகளுக்கும்‌. 
'செவிகொடுக்காமல்‌, தங்கள்‌ 
சுயஇஷ்டம்போல குடும்பத்தை: 
நடத்துவார்கள்‌. 


ஒரு சில குடும்பத்தலைவர்களுக்கு, 
அவர்களுடைய வியாபாரத்தின்‌: 
நஷ்டங்களும்‌, தொழிலின்‌ கஷ்டங்களும்‌: 
அதிக பிரச்சனையாகயிருக்கும்‌ இவர்களை 
கவலை ஆளுகை செய்யும்‌. இவர்களாலும்‌ 
தங்கள்‌ கும்பத்தை சரியாக 
நிர்வாகம்பண்ண முடியாது. 
இப்படிப்பட்டவர்கள்‌ தங்களுடைய 
குடும்பத்தாருக்கு பிரச்சனையாகவும்‌, 
பாரமாகவும்‌ இருப்பார்கள்‌. இவர்கள்‌ தங்கள்‌ 
வீட்டை. கட்டியெழுப்பாமல்‌, தங்கள்‌ 
மதியீனத்தால்‌. கலைத்துவிடுகிறார்கள்‌. 
இவர்களுக்கு குடும்பத்தில்‌ எந்த சுதந்தரமும்‌ 
இருக்காது. இவர்களால்‌ காற்றை மாத்திரமே 
சுதந்தரிக்க முடியும்‌. இவர்கள்‌ சம்பாதித்தது, 
இவர்கள்‌ 
நஷ்டப்பட்டது எல்லாமே மாயையா 
இவர்களுடைய தொழிலும்‌ வாரப்‌ 
இவர்களுடைய குடும்பத்திற்கு 
பிரயோஜனப்படாது. 


தங்கள்‌ 

குவனிக்காதவர்கள்‌. 
குவனிக்கமாட்டார்கள்‌. 
வியாபாரத்தையும்‌ கவனிக்கமாட்டார்கள்‌. 
இவர்களுக்கு எதிலும்‌ அக்கரையிராது. 
இவர்கள்‌ மதியீனராய்‌ ஜீவிப்பார்கள்‌. 
சமுதாயத்தில்‌ இவர்களுக்கு மதிப்பும்‌, 
மரியாதையும்‌ இருக்காது. 
இவர்கள்‌ மூடராகயிருப்பதினால்‌,. 
ஞானமுள்ளவர்களுக்கு 
அடிமையாயிருப்பார்கள்‌. ஞானமுள்ளவர்கள்‌ 
இவர்களை செய்வார்கள்‌. 
மெய்யான ஞானமுள்ளவர்கள்‌ தங்களுடைய 
குடும்பத்தையும்‌, தங்களுடைய தொழிலையும்‌ 
சரியாக நிர்வாகம்பண்ணுவார்கள்‌. 
இவர்களுடைய வாழ்க்கைத்‌ தரம்‌ உயரும்‌. 
இவர்கள்‌ மூடர்கள்மீது அதிகாரம்‌ செலுத்தி, 
அவர்களை தங்களுக்குக்‌ 
கீழ்ப்படுத்துவார்கள்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ங்களுடைய குடும்பத்திற்கு 
உலகப்பிரகாரமான காரியங்களை மாத்திரமே. 
செய்கிறவர்கள்‌ புத்தியுள்ளவர்களல்ல. 
நம்முடைய குடும்பத்திற்குத்‌ தேவையான 
ஆவிக்குரிய காரியங்களிலும்‌ நாம்‌ 
அக்கரை காண்பிக்கவேண்டும்‌. எப்போது 
பார்த்தாலும்‌ தொழிலையும்‌, வியாபாரத்தையும்‌ 
கவனித்துக்கொண்டிருந்தால்‌ போதாது. 
வீட்டையும்‌ கவனிக்கவேண்டும்‌. நாம்‌ 
எல்வளவுதான்‌ சம்பாத்தியம்பண்ணினாலும்‌, 
நம்முடைய குடும்பம்‌ 
சரியாகமில்லையென்றால்‌, நம்முடைய 
சம்பாத்தியத்தினால்‌ ஒரு 
பிரயோஜனமுமில்லை. 


இப்பட்டவர்‌! ஏராளமான 
ஐசுவரியத்தை சதக நெரிந்திருக்கிறது. 
ஆனால்‌ இவர்களுக்கு தங்களுடைய 
குடும்பத்தை கட்டியெழுப்பத்‌ தெரியவில்லை, 
இவன்‌ தன்னுடைய 

தன்னுடைய ்‌ 
அலைத்தும்டுகிறான்‌:._. i 
ஐசுவரியம்‌ இருந்தாலும்‌ அது இவனுக்கு 
பிரயோஜனப்படாது. இப்படிப்பட்ட மூடன்‌ 
ஐசுவரியத்தை  சுதந்தரிப்பதற்குப்‌ பதிலாக, 
காற்றை சுதந்தரிக்கிறான்‌. 


'நீதிமானுடைய பலன்‌ 

நீதி 11:80 

நீதி 11:30. 
ட்சும்‌ 


ஆதாயப்படுத்திக்‌ 
ஞானமுன்னவன்‌. 


நீதிமான்கள்‌ 
ன்‌ வ்‌ உ த்கள்ட தில்‌ 


கனிகள்‌ நிரம்பிமிருக்கும்‌. நீதிமான்கள்‌ 
கர்த்தருக்குப்‌ பயந்து ஜீவிப்பார்கள்‌. 
கர்த்தரிடத்தில்‌ பமபக்தியோடிருப்பார்கள்‌ 
தங்களுக்கு சொல்லப்படும்‌. 
ஆலோசனைகளையும்‌,  புத்திமதிகளையும்‌, 
கடிந்துகொள்ளும்‌ வார்த்தைகளையும்‌ 
அப்படியே ஏற்றுக்கொள்வார்கள்‌. இவர்கள்‌ 
பிரபஞ்சத்தில்‌: வாழ்ந்தாலும்‌, 
இப்பிரபஞ்சத்திற்குரியவர்களல்ல. 
உலகசிநேகம்‌ காணப்படாது. 


நீதிமானுடைய பலன்‌ 
ஆத்துமாக்களை: 
கொள்ளுகிறவன்‌ 


தீலலிரட்சந்தைப்‌ 
ஆலியின்‌ 





ழ்‌ நயனா 
யாய 


'ன்கள்‌ கர்த்தருடை ச த்தில்‌ 
விழித்திருந்து கெப்பார்கள்‌. இவர்கள்‌ 
நெருங்கிய 


கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
ஜஐக்கியத்திலிருப்பார்கள்‌.  ஜீவலிருட்சத்தின்‌ 
கனி மனுஷருக்கு ஜீவனைக்‌ கொடுக்கும்‌. 
நீதிமான்களுடைய கனிகள்‌ அநேகருடைய 
ஆலிக்குரிய ஜீவியத்திற்கு போஜனமாகவம்‌, 
பிரயோஜனமாகவம்‌ இருக்கும்‌. 
இவர்கள்‌ சபைகளில்‌ பிரயோஜனமுள்ள. 
வர்களாயிருப்பார்கள்‌. ்‌ 
அலங்காரமாயிருப்பார்கள்‌. 


நீதிமான்களிடத்தில்‌ 

ஞானம்‌ நிரம்பியிருக்கும்‌. 

விசுவாசிகளுக்கு 

ஆலோசனைகளையும்‌, 

சொல்லுவார்கள்‌. 

வார்த்தைகளில்‌ 

நிரம்பியிருக்கும்‌. இவர்கள்‌ ஆத்துமாக்களை 
ஆதாயப்படுத்திக்கொள்வார்கள்‌. 

மத்தியிலே தேவனுடைய 
ஸ்தாபிப்பதற்காக ஊழியம்‌ 

ஆத்தும ஆதாயம்‌  செய்கிறவர்களுக்கு 
தேவனுடைய ஞானம்‌ தேவைப்படுகிறது. 
ஆத்துமாக்களோடு எப்படி பேசவேண்டும்‌, 
அவர்களுக்கு சத்தியத்தை எப்படி விவரித்து. 
சொல்லவேண்டும்‌ என்பதெல்லாம்‌. 
தெரிந்திருந்தால்தான்‌ ஆத்துமாக்களை 
ஆதாயம்பண்ண முடியும்‌. ஆத்துமாக்களை 
ஆதாயப்படுத்திக்‌ கொள்கிறவன்‌ 


ஞானமுள்ளவன்‌. 


நீதிமான்‌ 
நீதி 11:31 


நீதி 11:81. இதோ, நீதிமானுக்கு பூமியில்‌ 
சரிக்கட்டப்படுமே; துன்மார்க்கனுக்கும்‌ 
பாவிக்கும்‌ எத்தனை அதிகம்‌. 


பயன்படுத்தப்ப்டிுக்கிறது. 

வார்த்தைகள்‌ எல்லாமே 

வேதாகமத்திலுள்ள எல்லா வசனங்களையும்‌ 

பரிசுத்த. ஆவியானவர்‌ ஏவி 

எழுதவைத்திருக்கிறார்‌. எல்லா வசனங்களும்‌ 

நமக்கு முக்கியமானது. பிரயோஜனமானது. 
'இதோ' 


விசேஷித்த முக்கியமானது. 
விசேஷித்த பிரயோஜனத்தைத்‌ தரும்‌ 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நீதிமான்கள்‌ 
கர்த்தர்‌ அதை 
விட்டுவிடமாட்டார்‌. 
நீதிமான்களாகமிருந்தாலும்‌, 
செய்த பாவத்திற்கான 
கர்த்தர்‌ அவர்களுக்குக்‌ கொடுப்பார்‌. 
நீதிமானுக்கு பூமியில்‌ சரிக்கட்பப்படும்‌. 
நீதிமானுக்கே பாவத்திற்கான தண்டனை 
கிடைக்கும்போது, துன்மார்க்கனுக்கும்‌, 
பாவிக்கும்‌, அவர்களுடைய பாவத்திற்கான 
தண்டனை அதிகமாய்க்‌ கிடைக்கும்‌. 
துன்மார்க்கருக்கு அநேக அடிகள்‌ 
கொடுக்கப்படும்‌. 


பாவம்‌ செய்தால்‌, 
கண்டுகொள்ளாமல்‌. 
அவர்கள்‌ 
அவர்கள்‌ 
தண்டனையை 


“சரிக்கப்பட்டப்படும்‌" என்னும்‌ 


வெகுமதி . கொடுக்கபடும்‌" 


சொல்லுகிறார்கள்‌. 
நீதிமானுடைய நீதிக்குத்தக்கதாக, 
அவனுக்கு வெகுமதி கொடுக்கப்படும்‌. 
குன்மார்க்களுக்கும்‌, பாவிக்கும்‌, 
அவர்களுடைய பாவத்திற்குத்தக்கதாக 
தண்டனை கொடுக்கப்படும்‌. இந்தப்‌ பூமியில்‌ 
கர்த்தர்‌ மனுஷருடைய நீதியையும்‌, 
பாவத்தையும்‌ தம்முடைய நீதியினால்‌ 
சரிக்கட்டுகிறார்‌. 


ஆனாலும்‌ இந்தப்‌ பூமியில்‌ அநேக 

பாவிகள்‌ 'தண்டிக்கப்படுவதில்லை. 

அநேகருடைய மீறுதல்களுக்கு தண்டனை 
கொடுக்கப்படுவதில்லை. அதுபோலவே 

நீதிமான்களில்‌ அநேகருக்கு இந்தப்‌ பூமியில்‌ 

ம்‌. 'கொடுக்கப்படுவதில்லை. 

மனுஷருடைய 

பாவத்திற்கும்‌ 

தேவனுடைய 


இந்தப்‌ 





மிக்க 


வ்‌ இந்தப்‌ பூமியில்‌, கர்த்தருடைய 
பெற்றுக்கொண்டு, 


நீதியள்ளவர்களாய்‌ ஜீலிக்கும்போது நமக்கு 
இம்மைக்குரிய ஆசீர்வாதமும்‌, 


ஆசீர்வாதமும்‌ கிடைக்கும்‌. 
பிரபஞ்சத்தில்‌. நம்முடைய 

சந்தோஷமும்‌, சமாதானமும்‌, ஆறுதலும்‌ 
னம்‌ ல்‌ ஞானம்‌ நமக்கு. 
நன்மையை ்‌ செய்யும்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


fe 


பிரபஞ்சத்தில்‌ 
துன்மார்க்கரோ 
அவர்கள்‌ 
துள்மார்க்கம்‌ 
குடும்பத்தாரும்‌, 
நீதியான 
தீர்ப்பின்‌ பிரகாரமாய்‌ தண்டிக்கப்படுவார்கள்‌. 
துன்மார்க்கனுக்கும்‌ பாவிக்கும்‌ அதிகமாய்த்‌ 
தண்டனை கிடைக்கும்‌. 


நீதிமான்கள்‌ 
செழித்திருப்பார்கள்‌ 
அழிந்துபோவார்கள்‌. 


தண்டிக்கப்படுவார்கள்‌. 


இந்தப்‌ 





ழ்‌ நள 
யாய 


புத்திமதிகனை விரும்புகிறவன்‌ 
நீதி 12:1. 


நீதி 124. புத்திமத்திகனை 
விரும்புகிறவன்‌ அறிவை விரும்புகிறான்‌; 
கடிந்துகொள்ளுதலை வெறுக்கிறவனோ 
மிருககுணமுன்னவன்‌. 


தேவனுடைய 
பெற்றிருக்கிறவர்கள்‌, 
விரும்புவார்கள்‌. இவர்கள்‌ 
பராமரிப்பின்‌ மூலமாகவும்‌, 
வார்த்தையின்‌ மூலமாகவும்‌ 
சொல்லப்படும்‌ எல்லா ஆலோசனைகளுக்கும்‌, 
புத்திமதிகளுக்கும்‌ கீழ்ப்படிவார்கள்‌. 
இவர்கள்‌ கர்த்தருடைய வார்த்தைக்கு 
முக்கியத்துவம்‌ கொடுப்பார்கள்‌. 
கர்த்தருடைய வசனத்தை தியானிப்பதையும்‌, 
குற்றுக்கொள்வதையும்‌ தங்களுக்கு 
பாரமானது என்று நினைக்கமாட்டார்கள்‌. 
வசனத்தை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு, 
வசனத்தின்‌ புத்திமதிகளுக்கு கீழ்ப்படிந்து, 
ஒழுக்கத்தோடு ஜீவிப்பார்கள்‌. புத்திமதிகளை 
விரும்புகிறவர்கள்‌ அறிவை விரும்புகிறார்கள்‌. 
ஒரு சிலர்‌ ளை 
விருப்பமாட்டார்கள்‌. அவர்களை யாரும்‌ 
கடிந்துகொள்ளவும்‌ முடியாது. 


அதை 

தங்கள்‌ சொந்த 
தலையிடுகிறார்கள்‌ 
அவர்கள்மீது 


ஏற்றுக்கொள்ளமாட்டார்கள்‌. 


விஷயத்தில்‌ அவர்கள்‌ 


வெறுக்கிறவர்கள்‌ மிருககுணமுள்ளவர்கள்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நல்லவன்‌ 
நீதி 12:2 


நீதி 12:2, நல்லவன்‌ கர்த்தரிடத்தில்‌ 
தயை பெறுவான்‌; 
துர்ச்சித்தனைகளுள்ள மனுஷனை 
அவர்‌ ஆக்கினைக்குட்படுத்துவார்‌. 


நம்முடைய பரலோகப்பிதா, தம்முடைய 
பிள்ளைகளை, அவர்களுடைய 
நற்குணத்தின்‌ அடிப்படையிலும்‌, நல்ல 
நடத்தையின்‌ அடிப்படையிலும்‌ 
நியாயந்தீர்க்கிறார்‌. நாம்‌ ஒருவருக்கொருவர்‌ 
எப்படி பழகுகிறோம்‌ என்பதையும்‌, நாம்‌ 
நம்மிடத்தில்‌. அன்புகூருவதுபோல 
பிறரிடத்திலும்‌ அன்புகூருகிறோமா 
என்பதையும்‌ கர்த்தர்‌ கவனித்துப்‌ 
பார்க்கிறார்‌. நல்லவன்‌ கர்த்தரிடத்தில்‌ தயை 
பெறுவான்‌. இவன்‌ இரக்கமுள்ளவனாகவும்‌, 
பிறருக்கு உதவியும்‌ நன்மையும்‌ 
செய்யக்கூடியவனாகவும்‌. இருப்பான்‌. 
இப்படிப்பட்டவன்‌ தன்னுடைய ஜெபத்தின்‌: 
மூலமாக, கர்த்தரிடத்திலிருந்து 
கிருபையையும்‌, இரக்கத்தையும்‌, தயவையும்‌, 
அநுக்கிரகத்தையும்‌ பெற்றுக்கொள்வான்‌ 


துர்ச்சிந்தனையுள்ள மனுஷர்கள்‌ 
சர்தகுக்க அருவருப்பானவர்கள்‌. கர்த்தர்‌ 
ஆக்கினைக்குட்படுத்துவார்‌. 
இவர்களுடைய இருதயத்தில்‌ அசுத்தமும்‌, 
துன்மார்க்கமும்‌ நிரம்பியிருக்கும்‌. இவர்கள்‌ 
எல்லோருக்கும்‌ தீங்கு நினைப்பார்கள்‌. 
தீங்கு செய்வார்கள்‌. தேவனுடைய ராஜ்யத்தில்‌ 
ப்பட்டவர்களுக்‌ இடமில்லை. 
ஆக்கினைத்தீர்ப்ப 

நியமிக்கப்பட்டிருக்கிறது. 


துன்மார்க்கம்‌ 
நீதி 12:3 
தீதி 12:8. துன்மார்க்கத்தினால்‌ மனுஷன்‌: 


'திலைவரப்படான்‌; நீதிமான்களுடைய 
'வேரோ அசையாது. 





i= FTE 
TT 


ஒரு சிலர்‌ தங்களுடைய துன்மார்க்க 
கிரியைகளினால்‌ வாழ்க்கையில்‌ 
முன்னேறலாம்‌ என்று நினைக்கிறார்கள்‌. 
இப்படிப்பட்டவர்கள்‌ துணிகரமாய்ப்‌ பாவம்‌ 
செய்வார்கள்‌. பிறரை வஞ்சிப்பார்கள்‌. 
பிறரை ஒடுக்கி தாங்கள்‌ சுகமாயிருக்கலாம்‌ 
என்று நினைப்பார்கள்‌. துன்மார்க்கத்தினால்‌ 


ஆசீர்வாதமும்‌ கிடைக்காது. 
வாழ்க்கையில்‌ அவனால்‌ 
ஜீவிக்கவும்‌ முடியாது. 


துன்மார்க்கன்‌ சிறிதுகாலம்‌ 
நன்றாகயிருப்பதுபோல தெரியும்‌. அவனுக்கு 
ஐசுவரியமும்‌, சுகவாழ்வும்‌. வாழ்க்கையில்‌. 
முன்னேற்றமும்‌ வருவதுபோல தோன்றும்‌. 
ஆனால்‌ இந்த வாழ்க்கை அவனுக்கு 
நிலைக்காது. அவன்‌ துன்மார்க்கத்தினால்‌, 
தன்னுடைய வாழ்க்கையில்‌ எவ்வளவு 
உயரம்‌ போமிருக்கிறானோ, அவ்வளவு, 
உயரத்திலிருந்து கீழே விழுவான்‌. உயரம்‌ 
கூட கூட, கீழே விழும்போது. காயமும்‌ 
சேதமும்‌ அதிகரிக்கும்‌. 


"நிச்சயமாகவே நீர்‌ அவர்களைச்‌ 
சறுக்கலான இடங்களில்‌ நிறுத்தி, பாழான 
இடங்களில்‌ விழப்பண்ணுகிறீர்‌. அவர்கள்‌ 
ஒரு நிமிஷத்தில்‌ எல்வளவு 
பாழாய்ப்போகிறார்கள்‌! பயங்கரங்களால்‌ 
அழிந்து நிர்மூலமாகிறார்கள்‌. நித்திரை 
நெளிந்தவுடனே சொப்பனம்‌ ஒழிவதுபோல்‌, 
ஆண்டவரே, நீர்‌ விழிக்கும்போது. அவர்கள்‌ 
வேஷத்தை இகழுவீர்‌" (சங்‌ 7318-20) என்று, 
ஆசாப்‌ துன்‌ மார்க்கரைப்பற்றிச்‌ சொல்லுகிறார்‌. 


ன்களுடைய வேர்‌ யா, 
த தல்‌ சலக 
ஐசுவரியம்‌ கொஞ்சமாயிருந்தாலும்‌, அது 
அவர்களுக்கு ஆசீர்வாதமாயிருக்கும்‌. 
அவர்களுடைய சம்பத்து நிலைத்திருக்கும்‌. 
நீதியான வழிகளில்‌: சம்பாதிக்கப்பட்ட 
ஐசுவரியம்‌, பிரயோஜனமாயிருக்கும்‌. 


குணசாலியான ஸ்திரீ 
நீதி 124 


நீதி 12:4. குணசாலியான ஸ்திரீ தன்‌ 
புருஷனுக்குக்‌. கிரீடமாயிருக்கிறான்‌; 
'இலச்சை உண்டு பண்ணுகிறவனோ 
அவனுக்கு எதும்புருக்கியாயிருக்கிறாள்‌.. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நல்ல மனைவியை பெற்றிருக்கிற 
புருஷன்‌ ஆசீர்வதிக்கப்பட்டவன்‌. அவன்‌ 
சிங்காசனத்தில்‌ வீற்றிருப்பதுபோல, 
தன்னுடைய குடும்பத்தின்‌ 
ஸ்தானத்தில்‌ அமர்ந்து, 
குடும்பத்தை 
குணசாலியான ஸ்‌, 
கிரீடமாயிருக்கிறாள்‌. 
வீற்றிருக்கிற 
அலங்காரமாயிருக்கும்‌. 

குணசாலியான 
தெய்வ. பக்தியுள்ளவளாயிருப்பாள்‌. 
நற்குணமுள்ளவளாகவும்‌, 
ஞானமுள்ளவளாகவும்‌ இருப்பாள்‌. 
தன்னுடைய குடும்பத்தின்‌ வேலைகளை 
சுறுசுறுப்பாக செய்வாள்‌. இவளால்‌ 
குடும்பத்திற்கு அநேக நன்மைகள்‌ 
உண்டாகும்‌. தன்னுடைய கடமைகளை 
பொறுப்பாய்‌ நிறைவேற்றுவாள்‌. குடும்பத்தின்‌ 
பாரங்களை  முறுமுறுப்பில்லாமல்‌ சுமப்பாள்‌ 
குணசாலியான ஸ்திரீ தன்‌ புருஷனுக்கு 
உண்மையுள்ளவளாயிருப்பாள்‌. தன்னுடைய 
நற்குணத்தின்‌ மூலமாகவும்‌, 
எடுத்துக்காட்டான ஜீலியத்தின்‌ மூலமாகவும்‌, 
தன்னுடைய பிள்ளைகளுக்கு நல்ல 
புத்திமதிகளை கற்றுக்கொடுப்பாள்‌. 


'குணசாலியான 
வேலைக்காரர்களும்‌, 


ஸ்திரீயின்‌ 
வேலைக்காரிகளும்‌ 
உண்மையுள்ளவர்‌ 
தங்களுக்கு 
அவர்கள்‌ 


தணலில்‌; 
கொடுக்கப்படும்‌ 


ஏமாற்றாமல்‌ செய்வார்கள்‌. துன்மார்க்கமான 


வேலைகளை 


ஸ்திரீயோ இலச்சை உண்டுபண்ணுகிறவள்‌ 
இப்படிப்பட்டவள்‌ தன்‌ புருஷனுக்கும்‌ 
எலும்புருக்கியாயிருக்கிறாள்‌. இவள்‌ 
தன்னுடைய புருஷனுக்கு 
யாத வியாதியாமிருப்பாள்‌. இவளால்‌, 
இவளுடைய புருஷனுக்கு அவமானமும்‌ 
இலச்சையும்‌ வரும்‌. இவள்‌ ஒரு சோம்பேறி. 
ஊர்‌ சுற்றுகிறவள்‌. வீட்டில்‌ 
தரித்திருக்கமாட்டாள்‌. வாயாடியாகப்‌ 
தன்னுடைய குடும்பத்தின்‌: 
கெடுத்துப்போடுவாள்‌. 
துன்மார்க்கமான ஸ்திரீ 
புருஷனுக்கு இலச்சையை 
உண்டுபண்ணுகிறாள்‌. 


குணப்படுத்த 





ழ்‌ நவள 
யாய 


நீதிமான்களுடைய நினைவுகள்‌ 
நீதி 125 


நீதி 125, தீதிமான்களுடைய 
"நினைவுகள்‌ 'நியாயமானவைகன்‌; 
துன்மார்க்ககுடைய ஆலோசனைகளோ 
சூதானவைகள்‌. 


நினைவுகள்‌. 
வருவதில்லை. 


நம்முடைய 
நம்மிடத்திலிருந்து சுயமாய்‌ 
தேவனே நமக்குள்‌ நினைவுகளை 
உண்டுபண்ணுகிறார்‌. தேவனுடைய 
தெய்வீக பராமரிப்பின்‌ பிரகாரமாக, நமக்குள்‌ 
விருப்பங்களும்‌ நினைவுகளும்‌ உண்டாகிறது. 
நல்லவனுடைய மனதில்கூட சில 
சமயங்களில்‌ தீயநினைவுகள்‌ வரலாம்‌. 
ஆனாலும்‌ தீயநினைவுகள்‌ நல்லவர்களை 
ஆளுகை செய்யாது. நல்லவர்கள்‌ 
'தீயகாரியங்களை செய்யவேண்டுமென்று, 
முயற்சி பண்ணமாட்டார்கள்‌. 


நீதிமான்களுடைய 
நியாயமானவைகள்‌ 
நீதியுள்ளவர்களாகவும்‌, 
கண்ணியமுள்ளவர்களாகவும்‌, 
உண்மையுள்ளவர்களாகவும்‌ இருப்பதே 
நமக்கு மேன்மை. நாம்‌ சில காரியங்களை 
செய்ய தவறிவிடலாம்‌. நாம்‌ பேசவேண்டிய 
சில வார்த்தைகளை பேசாமல்‌ கூட 
இருந்துவிடலாம்‌. ஒரு குறிப்பிட்ட 
ற்குள்‌ செய்து முடிக்க வேண்டிய 
ப்பிட்‌ நேரத்திற்குள்‌ 


ம்முடைய நினைவுகள்‌ 
ப்பான கப்தாக வேண்டும்‌. 
நீதியுள்ள நினைவுகள்‌ 
நியாயமானவைகளாகயிருக்கும்‌. நம்முடைய 
வார்த்தையிலும்‌, செய்கையிலும்‌ தப்பிதங்கள்‌ 
இருக்குமென்றால்‌ நாம்‌ அதை 
ஒத்துக்கொள்ளவேண்டும்‌. நம்முடைய 

தப்பிநங்களைத்‌ திருத்திக்கொள்ளவேண்டும்‌. 
அதே தப்பிதத்தை மறுபடியும்‌: 
செய்யாதிருக்க கவனமாயிருக்கவேண்டும்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


துன்மார்க்கனுடைய ஆலோசனைகள்‌ 
சூதானவைகள்‌. இவர்கள்‌ பிறரை 
வஞ்சிப்பார்கள்‌. இவர்களிடத்தில்‌ 
வஞ்சனையான திட்டங்கள்‌ இருக்கும்‌. 
பிறருக்கு மறைவாக கண்ணிகளை 
விரிப்பார்கள்‌. துன்மார்க்கருடைய 
ஆலோசனைகள்‌ பிறருக்கு 
தீங்குசெய்வதுபோல, அவர்களுக்கும்‌ தீங்கு 
செய்யும்‌. துன்மார்க்கர்‌ தாங்கள்‌ விரித்த 
வலைகளில்‌ சிக்கிக்கொள்வார்கள்‌ 


துன்மார்க்கரின்‌ வார்த்தைகள்‌ 


நீதி 12:6 


நீதி 12:8. துன்மார்க்கரின்‌ வார்த்தைகள்‌ 
இரத்தஞ்சித்தப்‌ பதிவிருப்பதைப்‌ 
பற்றியது; உத்தமர்களுடைய வாயோ 
அவர்களைத்‌ தப்புவிக்கும்‌. 
நீதிமான்களின்‌ நினைவுகளுக்கும்‌, 
துன்மார்க்கரின்‌ நினைவுகளுக்கும்‌ 
வித்தியாசமுள்ளது. அதுபோலவே 
இவர்கள்‌ இருவருடைய 
வார்த்தைகளுக்கும்‌ வித்தியாசமிருக்கிறது. 
குன்மார்க்கரின்‌ வார்த்தைகள்‌ இரத்தம்‌. 
சிந்துவதற்கு பதிவிருப்பதைப்‌ பற்றியதாகவே 
இருக்கும்‌. இவர்களுடைய நாவுகள்‌ 
பட்பயம்போல பிதரை வெட்டி காயப்படுத்தும்‌ 


கொள்ளமாட்டார்கள்‌. 
நல்லவர்களை 
அவர்களைத்‌ துன்பப்படுத்துவார்கள்‌. 
“பிரதான ஆசாரியரும்‌ 
சமயம்பார்த்து. தேசாதிபதி 
அதிகாரத்துக்கும்‌ 
ஒப்புக்கொடுக்கும்படி அவருடைய பேச்சிலே 
குற்றங்கண்டுபிடிக்கலாமென்று, தங்களை 
உண்மையுள்ளவர்களாய்க்‌ காண்பிக்கிற 
வேவுகாரரை அவரிடத்தில்‌ அனுப்பினார்கள்‌. 
அவர்கள்‌ வந்து: போதகரே நீர்‌ 
நிதானமாய்ப்‌ பேசி உபதேசிக்கிறீரென்றும்‌, 
முகதாட்சணியமில்லாமல்‌ தேவனுடைய 
மார்க்கத்தைச்‌ சத்தியமாய்ப்‌ 
போதிக்கிறீரென்றும்‌ அறிந்திருக்கிறோம்‌” 
(லூக்‌ 20:20,21/ 


வேதபாரகரும்‌ 
வன்‌ 





ழ்‌ நள 
யாய 


உத்தமர்களுடைய வார்த்தைகள்‌ 
எல்லோருக்கும்‌ உதவியாயிருக்கும்‌. 
உத்தமர்கள்‌ ஒடுக்கப்பட்டவர்கள்‌ சார்பாகவும்‌, 
நெருக்கப்பட்டவர்கள்‌ சார்பாகவும்‌ பேசி, 
அவர்களை தப்புவிப்பார்கள்‌. 
"ஊமையானுக்காகவும்‌, திக்கற்றவர்கள்‌ 
எல்லாருடைய நியாயத்திற்காகவும்‌ உன்‌ 
வாயை திற. உன்‌ வாயைத்‌ திறந்து, நீதியாய்‌ 
நியாயந்தீர்த்து, 


துன்மார்க்கர்‌ 


நீதி 12:7 


நீதி 12:7. துன்மார்க்கர்‌ கவிழ்க்கப்பட்டு. 
ஒழித்துயோவார்கன்‌; தீதிமான்‌களுடைய 
வீடோ திலைதிற்கும்‌. 


துன்மார்க்கர்‌ 
துன்மார்க்கத்திலிருந்து 
வரவேண்டும்‌. ஆனால்‌ அவர்களோ 
துன்மார்க்கத்தை விட்டுவிடாமல்‌ அதை 
இறுகப்பற்றிக்‌ கொள்கிறார்கள்‌. 
துன்மார்க்கத்தில்‌ இருப்பது சறுக்கலான 
பாறையிலிருப்பதைப்‌ போன்றது. சறுக்கலான 
பாறையில்‌. கால்கள்‌ உறுதியாக 
நிஷைத்திருக்காது. காலுக்கு பிடிப்பும்‌ 
உறுதியாயிருக்காது.  சறுக்கலான பாறை. 
எப்போது வேண்டுமானாலும்‌ சறுக்கிவிடும்‌. 
துன்மார்க்கரின்‌ கால்கள்‌, அவர்களை கீழே 
தள்ளிப்போடும்‌. துன்மார்க்கர்‌ குவிழ்க்கப்பட்டு 
ஒழிந்துபோவார்கள்‌. 
சோதோமிலிருந்த ஜனங்கள்‌ 
துன்மார்க்கமாய்‌ ஜீவித்தார்கள்‌. 
தங்களுடைய மாம்ச இச்சையை நிறைவேற்ற 
டுமென்‌! 


தங்களுடைய 
திரும்பி 


பார்ப்பதற்கு அழகாகத்தான்‌ 
ஆனால்‌ அழகுள்ளே ஆபத்து இருக்கிறது. 
சோதோமின்‌ ஜனங்கள்‌  துன்மார்க்கத்தில்‌ 
ஜீவனம்பண்ணி,  சறுக்கலான பாறையில்‌ 
நிற்பதுபோல இருந்தார்கள்‌. முடிவில்‌ 
அவர்கள்‌ கவிழ்க்கப்பட்டு 
ஒழிந்துபோனார்கள்‌. மண்ணோடு 
மண்ணாகிப்‌ போனார்கள்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நீதிமான்களுடைய ஐசுவரியமும்‌ 
சம்பத்தும்‌ நிலைத்திருக்கும்‌. அவர்களுடைய 
வீடு நிலைநிற்கும்‌. மரணம்‌ அவர்களுக்கு 
அருகாமையில்‌ வராமல்‌ தூரமாய்‌ 
விலகிப்போகும்‌. நீதிமான்களுடைய 
குடும்பத்திலுள்ளவர்களூம்‌ ஆசீர்வதிக்கப்‌ 
பட்டிருப்பார்கள்‌. கர்த்தர்‌ கொடுக்கிற 
ஆசீர்வாதங்களை நீதிமானும்‌, அவனைச்‌ 
சேர்ந்தவர்களும்‌. சந்தோஷமாய்‌ 
அனுபவிப்பார்கள்‌. தேவனாகிய 
கர்த்தருக்கு. நன்றியுள்ளவர்களாக 
ஜீவிப்பார்கள்‌. நீதிமான்கள்‌ 
கர்த்தருக்கு பிரியமுள்ளவர்களாகவும்‌, 
பிரயோஜனமுள்ள வர்களாகவும்‌ 
இருக்கிறார்கள்‌. 


தன்‌ புத்திக்குத்தக்கதாக 
நீதி 12:8 


நீதி 12:8. தன்‌ புத்திக்குத்தக்கதாக 
மனுஷன்‌ புகழப்படுவான்‌; மாறுபாடான 
இருதயமுன்னவனோ இகழப்படுவான்‌. 


ஒரு மனுஷனுக்கு. அவனுடைய 
ஜசவரியத்தன்‌ அடப்படையிலேயோ, 
சம்பத்துக்களின்‌ அடிப்படையிலேயோ, 
அதிகாரத்தின்‌ அடிப்படையிலேயோ புகழ்ச்சி 
வருவதில்லை. மனுஷன்‌ தன்‌ புத்திக்குத்‌ 
தக்கதாக புகழப்படுகிறான்‌. மனுஷனுடைய 
புகழ்ச்சிக்கும்‌, அவன்‌. எவ்வாறு 
ஜீலிக்கிறான்‌ என்பதற்கும்‌ நெருங்கிய 
சம்பந்தமுண்டு.. நம்முடைய ஜீவியகாலத்தில்‌, 
நாம்‌ கர்த்தருக்குப்‌ பயந்து, பயபக்தியோடு 
ஜீலிக்கவேண்டும்‌. கர்த்தரை நம்பி நன்மை 
செய்யவேண்டும்‌. இதுவே நமக்கு மெய்யான 
புகழ்ச்சியைத்‌ தரும்‌. 

கர்த்தர்‌. ஞானத்தைக்‌ 
கொடுக்கிற. 
நல்லவழிகளில்‌ 


மனுஷருக்‌। 
கொடுக்கிறார்‌. கர்த்தர்‌ 
ஞானத்தை நாம்‌ 
பயன்படுத்தவேண்டும்‌. நம்முடைய 
ஞானத்திற்குத்‌ தக்கதாக நாம்‌ 
புகழப்படுவோம்‌. நம்முடைய கைத்திறமைகள்‌, 
தொழில்‌ திறமைகள்‌ ஒரு பக்கம்‌ 
இருந்தாலும்‌, நம்முடைய ஞானமும்‌ 
பத்தியுமே நமக்கு மெய்யான புகழ்ச்சியைத்‌ 
ஞானமுள்ளவனுடைய இருதயத்தில்‌ 
நிரம்பியிருக்கும்‌. அவனுடைய 
சுத்தமாயிருக்கும்‌. அவனுடைய 
திட்டங்களும்‌, தீர்மானங்களும்‌ 
நீதியுள்ளதாயிருக்கும்‌. புத்தியுள்ளவன்‌ 
கண்ணியமுள்ளவனாய்‌ ஜீவிப்பான்‌. 


வார்த்தை 





ழ்‌ நவள 
யாய 


மாறுபாடான இருதயமுள்ளவனிடத்தில்‌ 
ரவுல்‌ ஈது. இப்படிப்பட்டவன்‌ 

இகழப்படுவான்‌.. இவனுடைய இருதயத்தில்‌ 
பரிசுத்தம்‌ இருக்காது.  இப்படிப்பட்டவன்‌ 
பாவமான காரியங்களை சிந்தித்து. 
பாவங்களை திட்டமிட்டு செய்வான்‌. இவன்‌ 
சத்திய பாதையில்‌ நடக்கமாட்டான்‌. 
தன்னுடைய பாவங்களை யாரும்‌ 
கண்டுபிடிக்கக்கூடாது என்பதற்காக, 
கோணலான வழிகளிலும்‌, மாறுபாடான 
வழிகளிலும்‌ நடப்பான்‌. இவனுடைய 
இருதயம்‌ மாறுபாடுள்‌ எதாயிருப்பதினால்‌, 
இவனுடைய டது 
மாறுபாடுள்ளதாயிருக்கிறது. 
பட்டலனுக்கு புகழ்ச்சிக்குப்‌ பதிலாக இகழ்ச்சி 
உண்டாகும்‌. 


ஆகாரமில்லாதவனாயிருந்தூம்‌ 
நீதி 12:9 


12:9. 


நீதி 
ஆகாரமில்லாதவனாயிருந்தும்‌, தன்னை 
கனம்‌ 


கொல்ளூகிறவனைப்‌ 


பார்க்கிலும்‌, கனமற்றவனாயிருத்தும்‌ 
பணிவிடைக்காரனுன்னவன்‌ உத்தமன்‌. 


ஒரு சிலர்‌ தங்களிடத்தில்‌ போதுமான 

அளவு... ஐசவ சம்பத்தும்‌ 

இல்லாதிருந்தாலும்‌, அவர்கள்‌ ப்ட்‌ 
ஜீலிப்பார்கள்‌. சமுதாயத்திலே 

கண்பிக்ககேண்டும்‌ 

தங்களுடைய அந்தஸ்துக்கு 

செலவுபண்ணி, தங்களுடைய 

வெளிப்படுத்துவார்கள்‌. 

பகட்டாகவும்‌, 

இருந்தாலும்‌, 

ளுடைய வறுமையிருக்கும்‌. 

போஜனம்‌ இக்கால. கடன்பட்டிருப்பார்கள்‌. 

செலுத்தக்கூடிய 


ஆடம்பரத்தைக்‌ காண்பித்து பெருமைப்பட்டுக்‌ 
கொள்வார்கள்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


பிரியப்‌ 
PUBLISHERS 


பாராமரிக்கவேண்டும்‌. 
ஆகாரம்‌ இல்லாதவனாயிருந்தும்‌, 
தன்னைத்தான்‌ கனம்பண்ணிக்‌ 
கொள்கிறவன்‌. புத்திசாலியல்ல இவன்‌ 
உத்தமனுமல்ல. 
இவனைப்போலவே இன்னும்‌ சிலர்‌ 
எளியவர்களாகத்தான்‌. இருப்பார்கள்‌. 
ஆனால்‌ இவர்களிடத்தில்‌ ஆடம்பரமும்‌ 
பகட்டும்‌. க்காது. எளிமையாக 
ஜீலிப்பார்கள்‌. செல்லும்‌ செலவை கணக்கு 
பார்ப்பார்கள்‌. மற்றவர்கள்‌ தங்களைப்‌ பார்த்து 
டும்‌ என்பதற்காக 
ல்‌ செலவு பண்ணமாட்டார்கள்‌. 
இவர்கள்‌ தங்கள்‌ குடும்பத்தை நன்றாய்‌ 
விசாரிப்பார்கள்‌. அவர்களுக்கு திருப்தியான 
போஜனங்களைக்‌ கொடுத்து போவிப்பார்கள்‌. 
சிறகுகள்‌ 


பறவைகள்‌ 
அதற்காக 


அழகாகுயிருந்தால்தான்‌ 
பார்ப்பதற்கு அழகாகமிருக்கும்‌. 
பறவைகளால்‌ தங்கள்‌ 
சிறகுகளை அழகுபடுத்திக்கொள்ள 
முடியாது. ஆனால்‌... மனுஷனோ 
தன்னுடைய உண்மை நிலையை மறைத்து, 
வெளிஉலகத்திற்கு தன்னை உயர்த்திக்‌ 
காண்பிக்கவேண்டும்‌ என்பதற்காக, வேஷம்‌ 
போடுகிறான்‌. மற்ற மனுஷரும்‌ அவனுடைய 
வேஷத்தை நம்பி ஏமாந்து போகிறார்கள்‌. 


கர்த்தர்‌ நம்மிடத்தில்‌ கொடுத்திருக்கிற 
ஆசீர்வாதங்களுக்காக, நாம்‌ கர்த்தரை 
நன்றியோடு துதிக்கவேண்டும்‌. போதுமென்ற 
மனதுடனே திருப்தியோடு 
பழகிக்கொள்ளவேண்டும்‌. 
வாழ்வதினால்‌ 
ஏழைகளாகிவிடுவதில்லை. 


கற்றுக்கொள்ளவேண்டும்‌. ப்‌ 
வஸ்திரங்களில்‌ ஆடம்பரமில்லாவிட்டாலும்‌, 
அது. சுத்தமாகவும்‌ தூய்மையாகவும்‌ 
இருக்கவேண்டும்‌. 





f= a 
TT 


நம்மிடத்தில்‌ ஐசுவரியம்‌ இல்லை 
என்பதினால்‌, நம்முடைய சமுதாயத்தார்‌ 
ஒருவேளை நம்மை கனம்பண்ணாமல்‌: 
போகலாம்‌. மனுஷர்‌ மத்தியிலே 
கனமற்றவர்களாயிருக்கலாம்‌. 
நம்மைப்‌ புகழவேண்டும்‌ 
நம்முடைய தகுதிக்கு மீறி ஆடம்பரமாய்‌ 
செலவு செய்துவிடக்கூடாது. அதற்குப்‌ 
நம்முடைய வரவு செலவுகளை 


காரியங்களுக்கு குறைவில்லாமல்‌ செலவு 
செய்யவேண்டும்‌. 


நம்முடைய குடும்பத்தாரை 
போஷிப்பதுபோலவே, நம்மை சார்ந்திருக்கிற 
வேலையாட்களையும்‌  போஷிக்கவேண்டும்‌. 
நாம்‌ கனமற்றவர்களாயிருந்தாலும்‌, 
பணிவிடைக்காரர்‌ உள்ளவர்களாயிருக்க 
வேண்டும்‌. அவர்கள்‌ பணிவிடை செய்து 
நமக்கு உதவிசெய்வதுபோல, நாமும்‌ 
அவர்களுக்கு வஸ்திரங்களும்‌, 
போஜனங்களும்‌, வேலைக்குத்தகுந்த 
ஊதியமும்‌ கொடுத்து அவர்களை 
ஆதரிக்கவேண்டும்‌. தன்னுடைய 
ட்டிலுள்ளவர்களை அப்பங்களினாலும்‌, 
பணிவிடைக்காரர்களினாலும்‌ 
ஆசீர்வதிக்கிறவர்கள்‌ புத்தியுள்ளவர்கள்‌. 
இவர்கள்‌ உத்தமர்களாயிருப்பார்கள்‌. 


நீதிமான்‌ 
நீதி 12:10 


நீதி 12:10. 


மிருகஜீவனைக்‌ 
துன்மார்க்கருடைய 
கொடுமையே. 


நீதிமான்‌ தன்‌ 
காப்பாற்றுகிறான்‌; 


இரக்கமும்‌ 


நற்குணமுள்ளவர்கள்‌ இரக்க 
குணமுள்ளவர்களாகவும்‌ இருப்பார்கள்‌. 
இவர்கள்‌ மிருகஜீவன்கள்மீதும்‌ இரக்கம்‌ 
காண்பிப்பார்கள்‌. மிருகஜீவன்கள்‌ நமக்கு 
உதவியாயிருக்கிறது. நிலத்தை உழுகிற 
வேலைக்காரரைப்போல. நமக்கு 
பிரயோஜனமாயிருக்கிறது. மிருகஜீவன்கள்‌ 
நமக்கு உதவி செய்கிறது தேவனாகிய 
கர்த்தரே அவற்றையும்‌ சிருஷ்டித்திருக்கிறார்‌ 
என்பதை நினைவுகூர்ந்து, அவற்றை 
பராமரிக்கவேண்டும்‌. நீதிமான்‌ தன்‌ 
மிருகஜீவனை காப்பாற்றுகிறான்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நம்முடைய வீட்டில்‌ வளருகிற 
மிருகஜீவன்கள்‌ நம்முடைய பராமரிப்புக்கு 
ஒப்புக்கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவற்றிற்கு 
போஜனமும்‌ ஓய்வும்‌ கொடுக்கவேண்டியது 
நம்முடைய கடமை. மிருகங்களை 
கொடுமைப்படுத்தக்கூடாது. பிலேயாம்‌ தன்‌ 
கழுதையின்மீது ஏறிப்போனபோது, அதை 
தன்‌ கோலினால்‌ அடித்தான்‌. கர்த்தர்‌ 
கழுதையின்‌ வாயைத்‌ திறந்தார்‌. உடனே 
அந்தக்‌ கழுதை பிலேயாமிடம்‌ “என்னை ஏன்‌ 
அடிக்கிறாய்‌” என்று திருப்பி கேட்டது. 
எல்லா மிருகமும்‌ பேசுவதில்லை. நாம்‌. 
மிருகங்களைக்‌ கொடுமைப்படுத்தும்போது, 
அவற்றின்‌ மனதில்‌ கோபம்‌ நம்மீது, 

இருக்கும்‌. 
மோசேயின்‌: நியாயப்பிரமாணத்தில்‌ 
நம்முடைய எருதுகளை பராயரிக்கவேண்டும்‌ 
என்னும்‌ கற்பனை கொடுக்கப்பட்டிருக்கிறது. 
துன்மார்க்கன்‌ இரக்ககுணமில்லாதவன்‌. 
அவன்‌ இரக்கம்‌ காண்பித்தாலும்‌, அதில்‌ 
அன்போ, ஆதரவோ இருக்காது. 
அவனுடைய இரக்கமும்‌ கொடுமையாகவே 
இருக்கும்‌. அவனுடைய இருதயம்‌ 
குடினப்பட்டதாயிருக்கும்‌. இப்படிப்பட்டவர்கள்‌ 
தங்களிடத்திலுள்ள மிருகங்களை அதிகமாய்‌ 
ப 


கொடுமைப்படுத்துவார்கள்‌ 


பணக்‌ 
ஓய்வும்‌ 
பராமரிக்கமாட்டார்கள்‌. 

மிருகஜீவன்களை 


அவற்றிற்கு சரியான போஜனமும்‌, 
கொடுத்து அவற்றை 
தங்கள்‌ 

ஆதரிக்கமாட்டார்கள்‌. 


தன்‌ நிலத்தைப்‌ பயிரிடுகிறவன்‌ 
நீதி 12:11 
தன்‌ நிலத்தைப்‌ 
ஆகாரத்தினால்‌ 
வீணரைப்‌ 
பின்பற்றுகிறவனோ மதியற்றவன்‌. 





ழ்‌ ளன 
யாய 


ஒவ்வொரு மனுஷனும்‌: 
தனக்குக்‌ கொடுத்திருக்கிற 


உற்சாகமாகயும்‌, 

செய்யவேண்டும்‌. 

ஆசீர்வாதங்களைப்‌. 

வேண்டுமென்றால்‌, 

கொடுத்திருக்கிற 

உண்மையுள்ளவர்களாயிருக்க 

நாம்‌ செய்கிற வேலைகளுக்கு நியாயமான 
பெற்றுக்கொண்டு, 
நடத்தவேண்டும்‌. 

கண்ணியமான 

வாழ்க்கையைக்‌ கொடுக்கும்‌. நம்முடைய 

தொழிலை நாம்‌ கவனிக்கும்போது அந்தத்‌ 

தொழில்‌ நம்மைக்‌ கவனித்துக்கொள்ளும்‌. 


ஒரு சிலர்‌ தங்களுடைய தொழிலில்‌ 
கவனம்‌ செலுத்தமாட்டார்கள்‌. தங்களுடைய 
வியாபாரத்தை அக்கரையோடு 
செய்யமாட்டார்கள்‌. தங்கள்‌ வேலைகளில்‌ 
அசட்டையாயிருப்பார்கள்‌. ஒரு வேலையும்‌ 
செய்யாமல்‌ சும்மாயிருக்கிறவர்களை வறுமை 
டி வரும்‌. அவர்களுடைய 
போஜனத்திற்கு குறைவு. 
இப்படிப்பட்டவர்கள்‌ 
பாரமாமிருப்பார்கள்‌. 
மற்றவர்களுக்கும்‌. பாரமாயிருப்பார்கள்‌. 
மற்றவர்களுடைய உழைப்பில்‌ தாங்கள்‌ 
புசிக்கவேண்டுமென்று நினைப்பார்கள்‌. 


தன்னுடைய 
ஆகாரத்தினால்‌ 
கண்ணீரோடு 
கெம்பீரத்தோடு  அறுப்பார்கள்‌. 
விதைக்கிறவர்கள்‌ பெருக அறுப்பார்கள்‌. 
சிறுக விதைக்கிறவர்களோ சிறுகவே 
அறுப்பார்கள்‌ ஒன்றும்‌ 
விதைக்காமலிருக்கிறவர்களோ, ஒன்றும்‌. 
அறுக்கமாட்டார்கள்‌. ர்களுக்‌ 
தானியமும்‌ கிடைக்காது. 
கிடைக்காது. இவர்கள்‌. 
காலத்தில்‌ 
வேலை 
வீணரைப்‌. 


இப்படிப்பட்டவர்கள்‌ மதியற்றவர்கள்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
UBLISHERS 


துன்மார்க்கன்‌ 
நீதி 12:12 


தீதி 12:12. துன்மார்க்கன்‌ துஷ்டருடைய 
வலையை விரும்புகிறான்‌; 
'தீதிமானுடைய வேர்‌ கனி கொடுக்கும்‌. 


துன்மார்க்கனுடைய விருப்பமும்‌ 
நோக்கமும்‌ துன்மார்க்கம்‌ நிரம்பியதாகவே 
இருக்கும்‌. அவன்‌ யாருக்கும்‌ நன்மை 
செய்யவேண்டுமென்று விரும்பமாட்டான்‌. 
எல்லோருக்கும்‌ தீங்கு செய்வான்‌. தன்னால்‌ 
தீங்கு செய்யமுடியாவிட்டாலும்‌, பிறருடைய 
துணையோடு மற்றவர்களை கெடுக்க 
வேண்டுமென்று நினைப்பான்‌. இவனுடைய 
இருதயமும்‌, பேச்சும்‌ தீமை நிரம்பியதாகவே 
ல இவனால்‌ பிறருக்கு தீங்கு 
யாருக்கும்‌ நன்மை 


துன்மார்க்கன்‌ துஷ்டருடைய வலையை 
விரும்புகிறான்‌. அவன்‌ தன்னுடைய 
வலையில்‌ மீன்பிடித்தால்‌ அதை யாருக்கும்‌ 
பகிர்ந்து. கொடுத்து உதவிசெய்யமாட்டான்‌. 
வேண்டுமென்று 

துஷ்டருடைய 

வலை அவர்களுக்கு 
மாத்திரமே பிரயோஜனமுள்ளதாயிருக்கும்‌, 
மற்றவர்களுக்கு அந்த வலைகளால்‌ ஒரு 
பிரயோஜனமும்‌ உண்டாகாது. துன்மார்க்கன்‌ 
துஷ்டருடைய வலையை விரும்பி, 
சுயபிரயோஜனமடைய முயற்சி பண்ணுகிறான்‌. 


நீதிமானோ பிறருக்கு நன்மை செய்ய 
பிரயாசப்படுகிறான்‌. நீதிமான்‌ தன்னுடைய 
வலையில்‌ மீன்பிடித்து அதை 
பகிர்ந்துகொடுப்பான்‌... 


வாயின்‌ வார்த்தைகளினாலும்‌, கைகளின்‌ 
பிரயாசங்களினாலும்‌ அநேகருக்கு நன்மை 
உண்டாகும்‌. 





f= al 
TT 


பிரயோஜனமுள்ளதாயிருக்கும்‌. 
மற்றவர்களுக்கும்‌ 'ஜனமுள்ள 
தாயிருக்கும்‌. நீதிமானுடைய ஜீவியம்‌: 
கர்த்தருக்குப்‌ பிரியமுள்ளதாகவும்‌, 
கர்த்தருடைய மரிசுத்தவான்களுக்கு 
பிரயோஜனமுள்ளதாகவும்‌ இருக்கும்‌. நீதிமான்‌ 
கர்த்தருடைய விருப்பத்தையும்‌ சித்தத்தையும்‌ 
நிறைவேற்றி கர்த்தரை மகிமைப்படுத்துவான்‌. 
விசேவித்துக்‌ 
கர்த்தருக்கென்று 
நாட்களை 
கொள்ளாதவனும்‌ 
கர்த்தருக்கென்று விசேஷித்துக்‌ 
கொள்ளாதிருக்கிறான்‌. புசிக்கிறவன்‌ 
தேவனுக்கு மன்ன 
கர்த்தருக்கென்று 
புசியாதிருக்கிறவனும்‌ 
புசியாதிருந்து, தேவனுக்கு ஸ்தோத்திரஞ்‌ 
செலுத்துகிறான்‌. நம்மில்‌ ஒருவனும்‌: 
தனக்கென்று பிழைக்கிறதுமில்லை, ஒருவனும்‌ 
தனக்கென்று மரிக்கிறதுமில்லை. நாம்‌ 
பிழைத்தாலும்‌ 
பிழைக்கிறோம்‌, நாம்‌ 
கர்ததரக்கென்று மரிக்கிறோம்‌. 
பிழைத்தாலும்‌. 
நாம்‌ 
(ரோம 14:6-8) என்று அப்போஸ்தலர்‌ பவுல்‌ 
சொல்லுகிறார்‌. 


“நாட்களை 
கொள்ளுகிறவன்‌ 
விசேஷித்துக்கொள்ளுகிறான்‌; 
விசேஷித்துக்‌ 


கந்தரககெள்று 


துன்மார்க்கனின்‌ உதடுகள்‌ 


நீதி 12:19. 


நீதி 1219. 
உதடுகளின்‌. 
நீதிமானோ 
'நீங்குவான்‌.. 


துன்மார்க்கனுக்கு அவன்‌ 
துரோகமே கண்ணி; 
நெருக்கத்தினின்று 


ய வாயின்‌ வார்த்தைகளைக்‌ 
கறக்க மிகவும்‌ எச்சரிப்பாயிருக்கவேண்டும்‌. 
இருதயத்தின்‌ நிறைவினால்‌ வாய்பேசும்‌. 
நம்முடைய இருதயத்தில்‌ நீதியும்‌, 
உண்மையும்‌, இரக்கமும்‌ 
நிரம்பியிருக்கவேண்டும்‌. நம்மிடத்தில்‌ 
பிறருக்கு துரோகம்பண்ணும்‌ 
சிந்தையிருக்கக்கூடாது. நம்முடைய நாவு 
சிறிய அவயவமாகமிருந்தாலும்‌, அது 
மிகவும்‌ பலமுள்ள அவயவயமாயிருக்கிறது. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


நம்முடைய 


கர்த்தருடைய கிருபையினால்‌ 
ம்‌ கடிவாளமிட்டு 


நாவை நாம்‌ 
அடக்கவேண்டும்‌. 
அடக்காதவர்கள்‌, 


“துன்மார்க்கர்‌ 
தள்ளப்படுவார்கள்‌. கீழே விழும்படி அவர்கள்‌ 
நாவுகளே அவர்களைக்‌ கெடுக்கும்‌” 
(சங்‌ 64:8) என்று தாவீது சொல்லுகிறார்‌. 


நீதிமான்களின்‌ 
குத்தமாயிருக்கும்‌. நீதிமான்‌: 
ஞானவார்த்தைகளைப்‌ பேசுவான்‌. 
அவனுடைய வார்த்தைகளினால்‌ அநேகருக்கு 
பிரயோஜனமுண்டாகும்‌. அவனுக்கும்‌. 
ஆசீர்வாதமுண்டாகும்‌. தனக்கு ஏதாவது 
பிரச்சனைகளோ, நெருக்கங்களோ, 
ஆபத்துக்களோ வந்திருந்தாலும்‌ நீதிமான்‌ 
2 வாயின்‌ வார்த்தையினால்‌, 
விடுதலை பெறுவான்‌. 

ர்த்‌ அவனை 


வார்த்தைகள்‌ 


உதடுகளோ 
பேசும்‌. அதுவே 


துன்மார்க்கனுடைய 
துரோகப்பேச்சுக்களைப்‌ 
அவர்களுக்கு கண்ணியாகயிருக்கும்‌. 
அந்தக்‌ கண்ணியிலே துன்மார்க்கர்‌ சிக்கி 
விழுந்து. விடுவார்கள்‌. நீதிமான்‌: 
ஞானவார்த்தைகளைப்‌ பேசும்போது, கர்த்தர்‌ 
அவன்மீது பிரியப்படுகிறார்‌. அவனுக்கு 
உதலியும்‌ ஒத்தாசையும்‌ பண்ணுகிறார்‌ 
ஆபத்து வேளையிலே கர்த்தர்‌ அவனோடு 
கூடமிருந்து ஆபத்துக்களிலிருந்து அவனைத்‌ 
தப்புவிக்கிறார்‌. கர்த்தர்‌ நீதிமானுக்கு 
தம்முடைய கிருபையையும்‌, இரக்கத்தையும்‌ 
காண்பிக்கிறார்‌. 


வாயின்‌ பலன்‌ 
நீதி 12:14. 


நீதி 12:14. அவனவன்‌ தன்‌ தன்‌ வாயின்‌ 
பலனால்‌ திருப்தியடைவான்‌; அவனவன்‌ 
கைகிரியையின்‌  பலனுக்குத்தக்கதாக 
அவனவனுக்குக்‌ கிடைக்கும்‌. 





f= FTN 
TT 


நாம்‌ பேசுகிற ஒவ்வொரு நல்ல. 
வார்த்தைகளுக்கும்‌ அதற்குரிய பலன்‌ 
கிடைக்கும்‌. நம்முடைய நல்ல வார்த்தைகள்‌ 
நமக்கு ஆசீர்வாதத்தைத்‌ தரும்‌. அவனவன்‌ 
தன்‌ தன்‌ வாயின்‌ பலனால்‌ 
திருப்தியடைவான்‌. மனுஷன்‌ பேசுகிற நல்ல 
வார்த்தைகளினால்‌ அவனுக்கு ஆறுதலும்‌, 
சந்தோஷமும்‌, சமாதானமும்‌ உண்டாகும்‌. 
அவனுடைய  ஆத்துமாவில்‌: திருப்தி 
உண்டாயிருக்கும்‌. அவன்‌ கையிட்டு செய்கிற 
எல்லா காரியங்களும்‌ அவனுக்கு 
வாய்க்கும்‌. 


தியான்‌. பத்திலிருத்திக்கேதுவான 


நீர 
காரியங்களையே பேசுவான்‌. 


மற்றவர்களுக்கு 

ஆலோசனைகளைச்‌ 

கர்த்தருடைய 

பயபக்தியாகயிருந்து. 

கிருபைகளைப்‌ 

கிருபையுள்ள வார்த்தைகளைப்‌ பேசுகிறவன்‌. 
கிருபையுள்ள கிரியைகளை நடப்பிப்பான்‌ 


ய வாயின்‌ வார்த்தைகளினால்‌ 

நாம்‌ ப்தியடைவதுபோல, நம்முடைய 

கைகளின்‌ கிரியைகளினால்‌ நமக்கு பலன்‌ 

கிடைக்கும்‌. அவனவன்‌ கைக்கிரியையின்‌ 

பளுக்கத்தக்கதாக அவனவனுக்குக்‌ 
கிடைக்கும்‌. இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ 

நற்கிரியைகளைச்‌ செய்கிறவர்களை கர்த்தர்‌ 

ஆசீர்வதிக்கிறார்‌ 

இரங்குகிறவன்‌ 

கொடுக்கிறான்‌. கர்த்தர்‌ தமக்கு. 

கொடுத்தவர்களுக்கு, 

கொடுப்பார்‌. கர்த்தர்‌ 

கடன்படமாட்டார்‌. தாம்‌ 

திரும்ப செலுத்துவார்‌. 

செய்கிறவர்களுக்கு. 

நற்கிரியைகளுக்கு தக்கதாக கர்த்தருடைய 

சமுகத்திலிருந்து பலன்‌ கிடைக்கும்‌. 


மதியீனனுடைய வழி 
நீதி 12:15 


நீதி 12:15. மதியீனனுடைய வழி அவன்‌ 
மார்வைக்குச்‌ செ்லமைவலிருக்கும்‌ 
ஆலோசனைக்குச்‌. 

கொடுக்கிறவனோ று 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


செய்வது எல்லாமே 
சரியானதுதான்‌ என்று மதிமீனன்‌ 
நினைப்பான்‌. அவனுடைய வார்த்தைகளும்‌, 
அவனுடைய செய்கைகளும்‌ அவனுக்கு 
நல்லதாகவே தெரியும்‌. மதியீனனுடைய வழி 
அவன்‌ பார்வைக்கு செம்மையாயிருக்கும்‌. 
க ஆலோசனையும்‌ 
மதியீனன்‌ 
அவனுக்கு யாராவது. 
ப்‌ அந்த 
ஆலோசனைகளுக்கு அவன்‌ 
செவிகொடுக்கவும்‌ மாட்டான்‌. 


தான்‌ 


ஞானமுள்ளவனோ 
ஆலோசனைகளையும்‌, 
பெற்றுக்கொள்ள வேண்டுமென்று 
விரும்புவான்‌. ஞானஆலோசனை எங்கு 
அடக்குயென்று தேடிப்‌ பார்த்து, அங்கு 

போய்‌ நல்ல ஆலோசனைகளைப்‌ 
பெற்றுக்கொண்டு ஆசீர்வாதம்‌ பெறுவான்‌. 
ஆலோசனைக்கு செவிகொடுக்கிறவன்‌ 
ஞானமுள்ளவன்‌. ன்‌ 
வழிகளெல்லாம்‌ 
ஞானமுள்ளவன்‌ 
நினைக்கமாட்டான்‌. 
இருப்பதற்கு 
நினைப்பான்‌. 
யாராவது 
அவர்கள்மீது 
அவர்களுடைய 
பெற்றுக்கொள்வான்‌. 
பிறருடைய 
பெற்றுக்கொண்டு தன்னுடைய 
வளர்ச்சி பெறுவான்‌. 


நல்ல 


புத்திமதிகளையும்‌ 


வாய்ப்புள்ளது 
தன்னுடைய தப்‌ 
சுட்டிக்‌ காண்பித்தால்‌, 
கோபப்படமாட்டான்‌. 
ஆலோசனைகளைப்‌ 
ஞானமுள்ளவன்‌ 
புத்திமதிகளையும்‌ 
ஞானத்தில்‌ 


மூடனுடைய கோபம்‌ 
நீதி 12:16 


நீதி 1216. மூடனுடைய கோபம்‌ 
சீக்கிரத்தில்‌ வெளிப்படும்‌; இலச்சையை 
மூடுகிறவனோ விவேகி. 





i= THE 
TT 


மிகவும்‌ பொறுமையாகமிருப்பது 
கோழைத்தனம்‌ என்று உலகப்பிரகாரமான 
ஜனங்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. 
ஞானமுள்ளவன்கூட சில சமயங்களில்‌ 
கோபப்படுகிறான்‌. இவனுடைய கோபத்திற்கு 
நியாயமான காரணம்‌ இருக்கும்‌. 
ஞானமுள்ளவன்‌ தன்னுடைய கோபத்தை 
தன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள்‌ 
வைத்திருப்பான்‌. ஒருபோதும்‌ பொறுமை 
இழந்துவிடமாட்டான்‌. 
தன்னுடைய 
எஜமானனாகயிருப்பான்‌. 
கட்டளைக்கு அவனுடைய 
அடங்கியிருக்கும்‌. 


மூடனுடைய 
குட்டுப்பாடில்லாதது. கோபமே மூடனுடைய 
எஜமான்‌. மூடன்‌ தன்னுடைய கோபத்திற்கு. 


மூடன்‌ 
கோபப்பட்டுவிடுவான்‌. 


கோபத்தை 
வார்த்தைகளினாலும்‌. 


ஆலியின்‌ கனி வெளிப்படவேண்டும்‌. அன்பு, 
நீடியபொறுமை ஆகியவை ஆலிமின்‌ 
முக்கியமான கனிகள்‌. 


பொறுமையோடிருப்பதே. ஞானம்‌. 
மூடனுடைய கோபம்‌ சீக்கிரத்தில்‌. 
வெளிப்படும்‌. ஞானமுள்ளவன்‌ சீக்கிரத்தில்‌ 
கோபப்படமாட்டான்‌. விவேகி இலச்சையை 
மூடுகிறான்‌. கருத்து வேறுபாடுகளும்‌, 
தர்க்க வேறுபாடுகளும்‌ இருந்தாலும்‌, 
விவேகி அதை பெரிதுபடுத்தாமல்‌, 
தன்னுடைய ஞானத்தினால்‌. 
வேறுபாடுகளையும்‌ கோபங்களையும்‌ 
அடக்கிவிடுவான்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


விவேகியின்‌ இருதயத்தில்‌ சாந்தமும்‌ 
அமைதியும்‌ இருக்கும்‌. விவேகி தன்னுடைய 
நாலை... கடிவாளம்‌ போட்டு அடக்கி 
வைத்திருப்பான்‌. நம்முடைய இருதயத்தில்‌ 
அமைதியாகயிருப்பதும்‌, நம்முடைய வாயினால்‌ 
சமாதானமுள்ள வார்த்தைகளைப்‌ பேசுவதும்‌ 
ஆவிக்கும்‌, சரீர 

ம்‌ மிகவும்‌ நல்லது. 
சிந்தனையுள்ளவர்கள்‌. 

மாட்டார்கள்‌. 


காயப்படுத்தமாட்டார்கள்‌. 
அன்பு சகலத்தையும்‌ தாங்கும்‌. 
சகலத்தையும்‌ சகிக்கும்‌. அன்பு பிறருக்கு. 
தீங்கு செய்யாது. மற்றவர்கள்‌ தங்களுக்கு 
தீங்கு செய்தாலும்‌, நற்குணமுள்ளவர்கள்‌ 
அதை சகித்துக்கொள்வார்கள்‌. 
மற்றவர்களுடைய தப்பிதங்களை 
மன்னித்துவிடுவார்கள்‌. மற்றவர்கள்‌ 
தங்களுக்கு காயம்‌ ஏற்படுத்தியிருந்தாலும்‌, 
அவர்களை பழிக்கு பழிவாங்கவேண்டுமென்று 
கோபப்படமாட்டார்கள்‌. இலச்சையை 
மூடுகிறவன்‌ விவேகி. விவேகியின்‌ 
வார்த்தைகளும்‌, செய்கைகளும்‌ 
ஞானமுள்ளதாகயிருக்கும்‌. 


சத்தியவாசகன்‌ 


நீதி 12:17 


நீதி 1217. சுத்தியவாசகள்‌ நீதியை 
வெளிப்படுத்துவான்‌; பொய்ச்‌ 
சாட்சிக்காரனோ வஞ்சகத்தை. 
வெளிப்படு த்துவான்‌. 


உண்மையுள்ள சாட்சிக்காரன்‌ 
உண்மையை மாத்திரமே பேசுவான்‌. அவன்‌ 
சத்தியவாசகன்‌. தன்னுடைய புத்திக்கும்‌, 
ஞானத்திற்கும்‌ எட்டிய வரையில்‌, தனக்குத்‌ 
தெரிந்திருக்கும்‌ உண்மைகளை மாத்திரமே 
பேசுவான்‌. சத்தியவாசகன்‌ 
வெளிப்படுத்துவான்‌. 
சம்பாஷணையாகயிருந்தாலும்‌, 
விசாரணையாகயிருந்தாலும்‌, நியாயத்தீர்ப்பு 
கொடுக்கும்போது சாட்சி கொடுக்கவேண்டிய 
ம்‌ சத்தியவாசகன்‌: 

'த்திரமே பேசுவான்‌. அவன்‌ 
ஆணையிட்டு பேசினாலும்‌, ஆணையிடாமல்‌ 
பேசினாலும்‌, அவனுடைய வாயிலிருந்து 
உண்மை மாத்திரமே வெளிவரும்‌. 





f= THE 
ETT 


நீதியின்‌ பிரமாணம்‌ சத்தியவாசகனை 


இன்னதென்பதை இவன்‌ அறிந்திகக்கரான்‌. 
சத்தியவாசகன்‌ நீதியை மாத்திரம்‌ பேசி, 
கர்த்தரை மகிமைப்படுத்துகிறான்‌. 
பொய்ச்சாட்சிக்காரன்‌ வஞ்ச 
வெளிப்படுத்துவான்‌. இவனிடத்தில்‌ ய்‌ 
வஞ்சிக்கிற ஆவியிருக்கும்‌. உண்மையை 
'பொய்போலவும்‌, பொய்யை உண்மைபோலவும்‌ 
ஜோடனையாகப்‌ பேசுவான்‌. தன்னுடைய 
சாதுரிய வார்த்தைகளினாலும்‌, ல்‌ 
எண்ணங்களினாலும்‌ 
சொல்லுவான்‌. 


ஆளுகை செய்கிறது. 


ஞானமுன்னவர்களுடைய நாவு 
நீதி 12:18 


நீதி 1218. பாட்டயக்குத்துகன்போல்‌ 
பேசுகிறவர்களும்‌ உண்டு; 
ஞானமுன்னவர்களுடைய தாவோ. 
ஒளஷதம்‌. 

ம்முடைய நாவை ம்‌ ௭ 
பயன்படுத்துகிறோம்‌ என்பது க்‌ 
முக்கியம்‌ அதன்‌ அடிப்படையிலேயே 
ஜீவனும்‌ மரணமும்‌ உண்டாகும்‌. நாம்‌ 
நாவைப்‌ பயன்படுத்தும்‌ விதத்தில்தான்‌, 
நம்முடைய வார்த்தைகள்‌ விஷமாகவோ 
அல்லது ஒளஷதமாகவோ 
நடப்பிக்கும்‌. 
பட்டயத்தைப்போல 
காயப்படுத்திவிடுவார்கள்‌. 
நல்ல மதிப்போடும்‌, 
இருக்கிறவர்களுக்கு 
பொய்யான குற்றச்சாட்டுக்களைச்‌ 
அவர்களுடைய மதிப்பையும்‌ மரியாதையையும்‌ 
கெடுத்துப்போடுவார்கள்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


விரோதமாகத்‌ தூஷண 
பேசுவதும்‌, உண்மைக்கு 
விரோதமாக பொய்யை ஜோடித்து 
சொல்லுவதும்‌, பட்டயம்‌ போலவே பிறரை 
வெட்டிக்காயப்படுத்திவிடும்‌. பட்டயம்‌. 
ஒற்றுமையாகமிருக்கிற சரீர அவயவத்தை 
வெட்டி துண்டுபண்ணிப்போடும்‌. 
அதுபோலவே மத்தியிலே 


பிறருக்கு 
வார்த்தைகளைப்‌ 


நண்பர்கள்‌ 


கோள்சொல்லுதல்‌, புறங்கூறுதல்‌ ஆகியவை. 
சிநேகத்தையும்‌, 
அவர்கள்‌ 

பி 


நண்பர்களின்‌ 
பாசத்தையும்‌... பிரத்துவிடும்‌. 
இதுவரையிலும்‌ 
நண்பர்களாயிருந்திருப்பார்கள்‌. 
துன்மார்க்கருடைய 
பேச்சுக்களினால்‌, 
முறிந்துபோகும்‌. 
பட்டயக்குத்துக்கள்போல. 
காயப்படுத்திவிடுகிறார்கள்‌. 


ஒரு சிலர்‌ 


இவர்களுடைய 
இப்படிப்பட்டவர்கள்‌ 
பேசி பிறரை 


நல்ல வார்த்தைளைப்‌ 
பேசுவார்கள்‌. இவர்களுடைய 
பேச்சுக்களினால்‌ பகை குறைந்து நட்பு 
ன்டாகும்‌. சண்டை குறைந்து சமாதானம்‌. 
இவர்களுடைய ஆறுதலான 
வேதனையோடிருக்கும்‌. 

குணப்படுத்தும்‌. இவர்கள்‌ 
ஞானமுள்ளவர்கள்‌. இவர்களுடைய நாவின்‌ 
வார்த்தைகள்‌ ஒளஷதம்போல காயங்களைக்‌ 


குணப்படுத்துகிறது. 


புறங்கூறும்‌ வார்த்தைகளினால்‌ மனுஷர்‌ 
மத்தியிலே பிரிவினைகள்‌ உண்டாகும்‌. 
ஞானமுள்ளவர்களின்‌ வார்த்தையினால்‌ 
அந்தப்‌ பிரிவினை நீங்கி ஒற்றுமை 
உண்டாகும்‌. நாம்‌ ஞானமுள்ள 
வார்த்தைகளைப்‌ பேசும்போது, ஜனங்கள்‌ 
தங்களுடைய தப்பிதங்களைப்‌ 
புரிந்துகொள்வார்கள்‌. தங்களுடைய 
பாவங்களுக்காக மனம்‌ வருந்துவார்கள்‌. 
தாங்கள்‌ யாருக்கு விரோதமாகத்‌ தீங்கு 
செய்தார்களோ, அவர்களிடத்தில்‌ போய்‌ 
ஒப்புரவாவார்கள்‌. மனுஷரிடத்தில்‌ 
ஒப்புரவாவாதுபோல, இவர்கள்‌ 
தேவனிடத்திலும்‌ ஒப்புரவாவார்கள்‌. 





ழ்‌ நள 
யாய 
சத்திய உதடு 
நீதி 12:19 


நீதி 1219. சத்திய உதடு என்றும்‌ 
நிலைத்திருக்கும்‌ பொய்‌ நாவோ ஒரு 
திமிஷமாத்திரம்‌ இருக்கும்‌. 


நாம்‌ மாத்திரமே 
பேசவேண்டும்‌. திக நிலைத்திருக்கும்‌. 
சத்தியமே ஜெயம்பெறும்‌. சத்தியம்‌ 
எப்போதும்‌ சத்தியமாகவேயிருக்கும்‌. சத்‌ 
உதடு என்றும்‌ 
பொய்நாவோ ஒரு நிமிஷம்‌ 
இருக்கும்‌. அதற்கு பின்பு 
ஒன்றுமில்லாமல்‌ 
பொய்பேசுகிறவர்கள்‌ 
முரண்பட்டுப்‌ பேசுவார்கள்‌. 
வார்த்தைகளில்‌ 
இருக்காது. சத்தியத்தைப்‌ பேசுகிறவர்கள்‌ 
உறுதியோடு பேசுவார்கள்‌. சில சமயங்களில்‌ 
ம்‌ மங்கிப்போவதுபோல இருக்கும்‌. 
சத்தியத்தை மூடி மறைப்பதுபோல. 
ம்‌ ஏற்ற வேளை 
பிரகாசமாக 
ஒளியைக்கொடுக்கும்‌. சத்தியமே என்றும்‌ 
நிலைத்திருக்கும்‌. 


'தீங்கைப்‌ பிணைக்கிறவர்கள்‌ 
நீதி 12:20 


நீதி 12:20. தீங்கைப்‌ 

பிணைக்கிறவர்களின்‌' இருதயத்தில்‌ 

இருக்கிறது கபடம்‌; சமாதானம்‌ 

பண்ணுகிற ஆலோசனைக்காரருக்கு. 

உன்னது சந்தோஷம்‌. 
மற்றவர்களுக்கு தீங்கு 

நினைக்கிறவர்கள்‌, தாங்கள்‌ விரித்த 

வலையில்‌ தாங்களே விழுந்துவிடுவார்கள்‌. 

அவர்களுடைய கண்ணி அவர்களையே 

பிடிக்கும்‌. பிறருக்கு தீங்கு நினைக்கிறவர்கள்‌ 

தங்களைத்‌. தாங்களே 

கொள்கிறார்கள்‌. 

பிணைக்கிறவர்களின்‌ 

கபடமிருக்கிறது. 

சந்தோஷமோ, சமாதான! 

இவர்களுடைய வார்த்தைகளினால்‌ பிறருக்கு 

எந்த நன்மையும்‌ உண்டாகாது. 

சமாதானமாகயிருக்கிற குடும்பத்தைக்கூட 

இவர்கள்‌ பிரித்துவிடுவார்கள்‌. அவர்கள்‌ 

மத்தியிலே சண்டையை மூட்டிவிடுவார்கள்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சமாதானம்‌. பண்ணுகிறவர்கள்‌ 
சந்தோஷமாயிருப்பார்கள்‌. இவர்கள்‌ பிறருக்கு 
பிரயோஜனமான ஆலோசனைகளையும்‌, 
புத்திமதிகளையும்‌ சொல்லி அவர்களை 
ஆசீர்வதிப்பார்கள்‌. இவர்களுடைய 
ஆலோசனைகளை கேட்கிறவர்கள்‌ மத்தியிலே 
பகை. நீங்கும்‌, சந்தோஷமுண்டாகும்‌ 
இவர்களுடைய வார்த்தைகளினால்‌ 
சமுதாயத்திற்கு ஆசீர்வாதமுண்டாகும்‌. 
ஜனங்கள்‌, தங்கள்‌ மத்தியிலே இருக்கிற 
கருத்து வேறுபாடுகள்‌ எல்லாவற்றையும்‌. 
மறந்து. சமாதானம்‌ 
பண்ணுகிறவர்களின்‌ ஆலோசனைகளினால்‌ 
சமாதானமாயிருப்பார்கள்‌. சமாதானம்‌. 
பண்ணுகிறவர்கள்‌ பாக்கியவான்கள்‌ என்று 
நம்முடைய கர்த்தராகிய இயேசுகிறிஸ்துவம்‌ 
சொல்லியிருக்கிறார்‌. 


நீதிமான்‌ 
தீதி 12:21 


நீதி 12:21. தீதிமானுக்கு 2 கேடும்‌ 
வராது; துன்மார்க்கரோ மையினால்‌ 


திறையப்படுவார்கள்‌.. 


நீதிமானின்‌ நன்மையை 
விசாரிக்கிறார்‌. அவனைப்‌ பாதுகாத்து, 
பராமரிக்கிறார்‌. நீதிமானுக்கு ஒரு கேடும்‌ 
வராது. அவனுக்கு ஆபத்து வரும்போது, 
கர்த்தரே அவனுக்கு கேடகமாகவும்‌, 
அரணாகவும்‌, பாதுகாப்பாகவும்‌ இருக்கிறார்‌. 
நீதிமானை தீங்கு அணுகுவதில்லை. 
நீதிமானுக்கு 

நாசமோசங்களும்‌ வருவதற்‌ 

அனுமதி கொடுக்கமாட்டார்‌. 
அனுமதியில்லாமல்‌ நீதிமான்களை எந்த 
அந்தகார சக்திகளும்‌ நெருங்கவும்‌ முடியாது, 
தொடவும்‌ முடியாது. 


நீதமாள்களிடத்தில தேவனுடைய 
வல்லமை  நிரம்பிமிருக்கும்‌. 
ததினன்களுக்க சோதனைகள்‌ வரலாம்‌. 
ஆனாலும்‌ அவர்கள்‌ கர்த்தருடைய 
கிருபையின்‌ பெலத்தினால்‌, சோதனைகளை 
மேற்கொள்வார்கள்‌. கர்த்தருடைய 
கிருபையினாலும்‌, பெலத்தினாலும்‌ 
சோதனைகளில்‌ ஜெயம்பெறுவார்கள்‌. 


கர்த்தர்‌ 





ழ்‌ யனா 
யாய 


“உன்னதமானவரின்‌ 
சர்வவல்லவருடைய 


மறைவிலிருக்கிறவன்‌. 
நிழலில்‌ தங்குவான்‌" 
(சங்‌ 919). “எனக்கு அடைக்கலமாயிருக்கிற 
உன்னதமான கர்த்தரை உனக்குத்‌ 
தாபரமாகக்கொண்டாய்‌. ஆகையால்‌. 
பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன்‌ 
கூடாரத்தை அணுகாது" (சங்‌ 91270) 
என்று தாவீது பாடுகிறார்‌. 
துன்மார்க்கர்‌ தீமையினால்‌ 
நிறையப்படுவார்கள்‌. இவர்கள்‌ மனுஷருக்கு 
தீங்கு நினைக்கிறார்கள்‌. தீங்கு 
செய்கிறார்கள்‌. தேவனுடைய 
பிரமாணத்திற்குக்‌ கீழ்ப்படியாமல்‌, அவருக்கு 
கலகம்பண்‌ ணுகிறார்கள்‌. 
தேவனுடைய நீதியான 
யத்தீர்ப்பு வரும்‌. பிறருக்கு தீங்கு 
செய்யவேண்டும்‌ என்பதே துன்மார்க்கருடைய 
விருப்பம்‌. இவர்களுடைய விருப்பத்தின்‌ 
பிரகாரமாக, இவர்களுடைய இருதயங்களில்‌ 
தீமையும்‌, வஞ்சனையும்‌ நிரம்பியிருக்கும்‌. 
நீதிமானுக்கு. ஒரு கேடும்‌ வராது, 
துன்மார்க்கனுக்கு ஒரு ஆசீர்வாதமும்‌ வாது. 


பொய்‌ உதடுகள்‌ 
நீதி 12:22 


நீதி 12:22. 
கர்த்தருக்கு 

உண்மையாய்‌. 
அவருக்குப்‌ பிரியம்‌. 


நீதியும்‌ சத்தியமுழுள்ளவர்‌. 
நீதியையும்‌ பொய்யையும்‌: 
பொய்‌உதடுகள்‌ கர்த்தருக்கு 
தேவனுடைய 
வார்த்தைகளும்‌, அவருடைய பிரமாணங்களும்‌ 
சத்தியமானவை. தேவனுடைய பிரமாணத்தை 
பெய்யும்‌ அநீதியும்‌ மீறுகிறது. ஆகையினால்‌ 
கர்த்தர்‌ பொய்‌உதடுகளை அருவருக்கிறார்‌. 
பொய்பேசுகிறவர்கள்‌ சமுதாயத்திற்கு 
'கிருமிகளைப்போல. தீங்கு 
செய்கிறார்கள்‌. இவர்களால்‌ மனுஷருக்கு 
தீங்கும்‌, நோயும்‌, பலவீனமும்‌, மரணமும்‌ 
உண்டாகுமேயல்லாமல்‌, வேறு ஒரு நன்மையும்‌ 
உண்டாகாது. 


பொய்‌ உதடுகள்‌ 
அருவருப்பானவைகள்‌; 
'நடக்கிறவர்கனோ 


கர்த்தர்‌ 


நோய்‌ 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நடக்கிறவர்கள்‌ 
பிரியமானவர்கள்‌. 
பேச்சுக்களும்‌, 
சத்தியமுள்ளதாயிருக்கும்‌. 
நீதியுள்ளதாயிருக்கும்‌. கர்த்தர்‌ இவர்கள்‌ 
மேலும்‌, இவர்களுடைய வார்த்தைகள்மேலும்‌, 
இவர்களுடைய கிரியைகள்மேலும்‌ 
பிரியமாயிருக்கிறார்‌. பொய்உதட்டுக்காரர்கள்‌ 
ர்த்தருக்‌ அருவருப்பானவர்கள்‌. 
நடக்கிறவர்களோ 

கர்த்தருக்குப்‌ பிரியமானவர்கள்‌. 


விவேகமுன்ன மனுஷன்‌ 
தீதி 12:23 


நீதி 12:29, விவேகமுன்ன மனுஷன்‌: 
அறிவை அடக்கிவைக்கிறான்‌; 
முடருடை। இருதயமோ 
மதியினத்தைப்‌ பிரசித்தப்படுத்தும்‌. 


பத்தயள்ளவன்‌. பிறக்கு ப்தயள்ள 
ஆலோசனைகளைச்‌ சொல்றுகிறா 
மற்றவர்களுக்கு 


ற்‌ கபோணமுண்டாகத்‌ 
தக்கதாக, 


ப ர்களுக்கு நல்ல 
சொல்லுகிறான்‌ 
ண்டுக்கைள்‌ பேசும்போது, அவன்‌ 
மூலமாய்‌ ஞானமும்‌ அறிவும்‌ வெளிப்படும்‌. 
இவனுடைய வார்த்தைகளைக்‌ கேட்போருக்கு 
மிகுந்த ஆசீர்வாதமாயிருக்கும்‌. 
எப்போதும்‌. 
ஆலோசனை 
சொல்லிக்கொண்டேயிருக்க மாட்டான்‌. 
யாருக்கு ஆலோசனை சொல்லவேண்டும்‌ 
என்பதும்‌, அவர்களுக்கு எப்பொழுது 
ஆலோசனை சொல்லவேண்டும்‌ என்பதும்‌, 
எப்டி... ஆலோசனை சொல்லவேண்டும்‌ 
என்பதும்‌ அவனுக்கு நன்றாய்த்‌ 
தெரிந்திருக்கிறது. வல்கள்‌ மனுஷன்‌ 
அறிவை அடக்கி வைக்கிறான்‌. 
தேவைப்படும்போது அதைத்‌ தாராளமாய்‌ 
வெளிப்படுத்துகிறான்‌. 





i THE 
TT 


மூடனால்‌ அவனுடைய மூடத்தனத்தை 
அடக்கி வைக்க முடியாது. 
பேச்சிலும்‌, கிரியையிலும்‌, 
மூடத்தனம்‌ பிரத்தியட்சமாய்‌ 
மூடனுடைய இருதயத்தில்‌ 
நிரம்பியிருக்கிறது. அது 
மதிமீனத்தை பிரசித்தப்படுத்தும்‌. தான்‌ ஒரு 
மூடன்‌ என்பதை எந்த மூடனாலும்‌ மூடி 
மறைக்க முடியாது. அவனுடைய வாய்‌ 
அவனுக்கு கட்டுப்பட்டு கீழ்ப்படிந்திருக்காது. 
அவனுடைய இருதயத்தின்‌ ஆசைகளும்‌ ஒரு 
கட்டுப்பாட்டிற்குள்‌ இருக்காது. மூடன்‌ 
தனக்குப்‌ பிரியமானதை, தன்னுடைய 
இஷ்டத்தின்‌ பிரகாரம்‌ செய்கிறவன்‌ இவன்‌ 
சூழ்நிலைகளை பார்க்கமாட்டான்‌. 
ஆலோசனை. சொல்லவேண்டுமா. 
சொல்லவேண்டாமா என்பதையும்‌ 
கவனிக்கமாட்டான்‌. தனக்கு தெரிந்தது. 
தெரியாதது எல்லாவற்றையும்‌ பேசி 
தன்னுடைய மதியீனத்தை 
பிரசித்தப்படுத்துவான்‌. 


ஜாக்கிரதையுள்ளவர்களுடைய 


நீதி 12:24. 
ஜாக்கிரதையுன்னவர்களுடைய கை 
ஆளுகைசெய்யும்‌;  சோம்பேதியோ 
பகுதிகட்டுவான்‌. 


உற்சாகமாகவும்‌, 
வேலைசெய்கிறவர்கள்‌ 
அவர்களுக்கு ஒரு நன்மையும்‌: 
குறைவுபடாது. சாலொமோனுடைய 
ஆட்சிக்காலத்தில்‌ யெரொபெயாம்‌ என்பவன்‌ 
பராக்கிரமசாலியாயிருந்தான்‌. அவன்‌ 
காரியசமர்த்தனான. வாலிபன்‌ என்று 
சாலொமோன்‌ கண்டு, அவனை 
தன்னுடைய ராஜ்யத்தில்‌ பயன்படுத்தினான்‌. 
யோசேப்பு 

காரியத்தையெல்லாம்‌ 

விசாரிப்புக்கு சாலெமோன்‌ 

(இராஜா 11:28). 


சுறுசுறுப்பாகவும்‌ 
சுகமாயிருப்பார்கள்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


வாலிபவயதிலே ஜாக்கிரதையுள்ள 
வர்களாகவும்‌, சுறுசுறுப்பாகவும்‌, 
உற்சாகமாகவும்‌ வேலை செய்கிறவர்களாகவும்‌ 
இருக்கிறவர்கள்‌, தங்களுடைய காலத்தை 
பிரயோஜனப்படுத்திக்‌ கொள்கிறார்கள்‌. 
தங்களுடைய வாலிபவயதில்‌ சம்பாதிப்பதை 
மொத்தமாக செலவு செய்துவிடாமல்‌, 
தங்களுடைய வருங்காலத்திற்கு சேமித்து 
வைக்கிறார்கள்‌. இவர்கள்‌ 
ஜாக்கிரதையுள்ளவர்களாக இருப்பதினால்‌, 
இவர்களுக்கு முதிர்வயதாகும்போது ஒரு 
நன்மையும்‌ குறைவுபடாது. வாலிபத்தில்‌ 
சேமித்து வைத்த பணம்‌, இவர்களுடைய 
முதிர்வயதில்‌ உதவியாயிருக்கும்‌. 


சோம்பல்தனம்‌ மனுஷனை 

அடிமைத்தனத்திற்கு அழைத்துச்‌ செல்லும்‌. 

சோம்பல்காரர்கள்‌ ஒரு வேலையும்‌. 

செய்யமாட்டார்கள்‌. இவர்கள்‌ சரீர 

உழைப்பை வெறுக்கிறவர்கள்‌. தங்களுடைய 

சரீரம்‌ கஷ்டப்படக்கூடாது என்பது மாத்திரமே 

விருப்பம்‌. கர்த்தர்‌ 

கொடுக்கும்‌ எந்த 

இவர்கள்‌ 
உண்மையுள்ளவர்களாயிருக்கமாட்டார்கள்‌. 


சோம்பற்காரர்கள்‌ கர்த்தருடைய 
ஊழியத்தை செய்வதற்கு தகுதியற்றவர்கள்‌. 
இவர்கள்‌ கர்த்தருடைய அழைப்பை 
அசட்டைபண்ணுவார்கள்‌ படுத்து 
தூங்குவதுதான்‌ சோம்பற்காரருக்கு மிகவம்‌ 

ம இப்படிப்பட்டவர்கள்‌ 


்‌ அடிச்சுவடுகளைப்‌ 
பின்பற்றிப்‌ போகமாட்டார்கள்‌. 


சோம்பேறி ஒரு வேலையும்‌ செய்யாமல்‌. 
சும்மாயிருப்பதினால்‌ அவனிடத்தில்‌ ஒரு 
காகம்‌ இருக்காது. புசிப்பதற்கு 
போஜனமிருக்காது. நேர்மையாக உழைத்து 
சம்பாதிக்கவேண்டும்‌ என்னும்‌ எண்ணமும்‌ 
இவனுக்கு இருக்காது. இப்படிப்பட்டவன்‌ 
பிறரை வஞ்சிக்க ஆரம்பித்துவிடுவான்‌. 
பிறருடைய வஞ்சனையில்‌ விழுந்துவிடுவான்‌. 
மற்றவர்களுக்கு அடிமையாகயிருப்பான்‌.. 
அவர்களுக்கு பகுதி கட்டுவான்‌. 
ஜாக்கிரதையுள்ளவன்‌. சுறுகறுப்பாக 
உழைத்து சாப்பிடுவான்‌. 

ஒரு வேலையும்‌ செய்யாமல்‌, 

பிச்சையெடுத்து 

பிச்சையெடுப்பது கேவலம்‌ 
என்பதைக்கூட சோம்பேறி உணரமாட்டான்‌. 





ழ்‌ நள 
யாய 


இருதயத்திலுன்ன கவலை 
நீதி 12:25 


நீதி 12:25, மனுஷனுடைய 
இருதயத்திலுன்ன கவலை அதை 
ஒடுக்கும்‌; நல்வார்த்தையோ அதை 
மகிழ்ச்சியாக்கும்‌. 


மனுஷனுடைய இருதயத்தின்‌ பாரம்‌ 
அவனை வேதனைக்குட்படுத்துகிறது. அவன்‌ 
அதிகபாரங்களை சுமப்பதினால்‌ 
கவலைப்படுகிறான்‌. அவனுக்கு பயம்‌: 
வந்துவிடுகிறது. அவனுடைய ஆவி 
சோர்ந்துபோகிறது. வருத்தப்பட்டு பாரம்‌ 
சுமக்கிறவன்‌ தன்னுடைய பாரத்தில்‌ 
மூழ்கிப்போவதுபோல பரிதாபமாகயிருக்கிறான்‌. 
மனுஷனுடைய  இருதயத்திலுள்ள கவலை, 
அவனுடைய இருதயத்தை ஒடுக்கிவிடும்‌. 


கர்த்தருடைய வார்த்தையே நம்முடைய 
இருதயத்தின்‌ வியாதிக்கு நல்ல மருந்து. 
தேவனுடைய வார்த்தை: நம்முடைய 
துக்கத்தை சந்தோஷமாக மாற்றும்‌. 
ஒடுங்கிப்போன நம்முடைய இருதயத்தை 
மறுபடியும்‌ விடுதலை செய்யும்‌. துக்கத்தில்‌ 
மூழ்கிப்போயிருக்கிற நம்மை, கர்த்தருடைய 
வார்த்தை துக்கத்திலிருந்து தாக்கம்‌ 
தலைநிபிரச்செய்யும்‌. கர்த்தர்‌ 

நம்முடைய பாரத்தை, தடைகள்‌ 
அப்போது அவர்‌ நம்மை ஆதரிப்பார்‌. 


வருத்தப்பட்டுப்‌ பாரஞ்சுமக்கிறவர்களே! 
நீங்கள்‌ எல்லாரும்‌ என்னிடத்தில்‌ வாருங்கள்‌; 
நான்‌ உங்களுக்கு இளைப்பாறுதல்‌ தருவேன்‌. 
நான்‌ சாந்தமும்‌ மனத்தாழ்மையுமாய்‌ 
இருக்கிறேன்‌: என்‌ நுகத்தை உங்கள்‌ மேல்‌ 
ஏற்றுக்கொண்டு, என்னிடத்தில்‌ கற்றுக்‌ 
கொள்ளுங்கள்‌; 
ஆத்துமாக்களுக்கு 
கிடைக்கும்‌. என்‌ நுகம்‌ கம்‌, என்‌ 
சுமை வாயும்‌ இருக்கிறது” 
(மத்‌ 11:28-30) என்று இயேசுகிறிஸ்து 
சொல்லுகிறார்‌. 


நீதிமான்‌ 
நீதி 12:28 


நீதி 12:98. நீதிமான்‌ தன்‌ அயலானைப்‌: 
பார்க்கிலும்‌. மேன்மையுன்ளவன்‌; 
துன்மார்க்கருடைய யா 
அவர்களை மோசப்படுத்தும்‌.. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நீதிமான்‌ தன்‌ அயலானைக்காட்டிலும்‌ 
செழித்திருப்பான்‌ என்பது 

வாக்கியத்தின்‌ வியாக்கியானம்‌ 
ஒருவேளை நீதிமானுக்கு _ 
உலகப்பிரகாரமான 
சம்பத்துக்களும்‌ அதிகமில்லாமல்‌ 
இருக்கலாம்‌. ஆனாலும்‌ நீதிமான்‌ பரிசுத்த 
ஆவியானவருடைய கிருபைகளிலும்‌, 
ஆறுதல்களிலும்‌ பெருகியிருப்பான்‌. 
கர்த்தருடைய ஆசீர்வாதமே மெய்யான 
ஐசுவரியம்‌. நீதிமானுக்கு உலகப்பிரகாரமான 
ஆசீர்வாதம்‌. அதிகமாயில்லாவிட்டாலும்‌, 
ஆவிக்குரிய ஆசீர்வாதம்‌ அதிகமாயிருக்கும்‌. 


நீதிமானுக்கு 
பாதுகாப்பார்‌ 
வார்த்தைகள்‌ நீதிமானை 
நீதிமான்‌ நன்மையான 
ஞானத்தோடு செய்வான்‌. 
அயலகத்தார்‌ 

உலகப்பிரகாரமாக. 
ஒசவரியவான்களாகமிரந்தாும்‌, நீதிமானே 
தன்‌ அயலகத்தாரைப்‌ பார்க்கிலும்‌ 
மேன்மையுள்ளவன்‌. நீதிமானுடைய 
வார்த்தையிலும்‌ செய்கையிலும்‌ பரிசுத்தமும்‌ 
நீதியும்‌ நிரம்பியிருக்கிறது. 

ன்மார்க்கன்‌ 
வழியில்‌ நடக்கிறான்‌. 
கோணலானவை. 
பாதையில்‌ நடக்கிறான்‌. 
வழி அவனை 


உதவத்‌ 
கர்த்தருடைய 


அவனைப்‌ 


துன்மார்க்கத்‌ 
அவனுடைய வ 
அவன்‌ அழிவின்‌ 
துன்மார்க்கனுடைய 
மோசப்படுத்திவிடும்‌. 
ஆரம்பத்தில்‌. துன்மார்க்கன்‌ 
நன்றாயிருப்பதுபோல தெரியும்‌. அவனுடைய 
உலகஜகவரியமும்‌, உலகசெல்வாக்கும்‌, 
ஆடம்பரமும்‌ அவனை உயர்ந்த ஸ்தலத்திலே 
ூக்கிநிறுத்தும்‌. ஆனாலும்‌ அவன்‌ 
வலுவான அஸ்திபாரத்தின்மீது நிற்கவில்லை. 
அவன்‌ கீழே விழுவான்‌. அவனுடைய 
பெருமையும்‌, ஐசவரியமும்‌ ஒன்றுமில்லாமல்‌ 
போகும்‌. அவனால்‌ தன்னைத்தானே 
பாதுகாத்துக்கொள்ள 

அவனுடைய வழி 
வழியாகமிருப்பதினால்‌, 

அவனை மோசப்படுத்‌ 





i= FTE 
TT 


சோம்பேறி 
வேட்டையாடிய 
சமைப்பதில்லை; 
ஜாக்கிரதையுன்னவனுடைய பொருளோ 
அருமையானது. 


பரிசுத்தவான்கள்‌: 
'சோம்பேறித்தன த்தையும்‌, வஞ்சகத்தையும்‌ 
வெறுக்கவேண்டும்‌. சோம்பல்தனம்‌. 
கர்த்தருக்கு அருவருப்பானது. “சோம்பேறி” 
என்று சொல்லப்பட்டிருக்கும்‌ 
வார்த்தைக்கு, சோம்பேறி” என்றும்‌, 
"வஞ்சகக்காரன்‌"' என்றும்‌ பொருள்‌ 
சொல்லலாம்‌. இவனுக்கு நல்ல ஆகாரம்‌ 
கிடைக்கும்‌. ஆனால்‌ இந்த ஆகாரத்தை 
ன்‌ வேட்டையாடிப்‌ பிடிக்கவில்லை. 
சோம்பேறியும்‌, வஞ்சகனுமாகமிருக்கிறவன்‌ 
வேட்டையாட போகமாட்டான்‌. மற்றவர்கள்‌ 
வேட்டையாடி வைத்திருப்பதை வஞ்சகமாக. 
அபகரித்துக்கொள்வான்‌. 


சோம்பேறி 
அபகரித்தாலும்‌, 


கர்த்தருடைய 


பிறருடைய பொருளை 

அந்தப்‌ பொருளை அவன்‌ 
சமைக்கமாட்டான்‌. வேட்டையாடுவதற்கு 
மனதில்லாமலிருக்கிறவன்‌. அதை 
சமைப்பதற்கும்‌ மனதில்லாமலேயே இருப்பான்‌ 
அந்த ஆகாரத்தை  வேட்டையாடுவதற்கு 
எல்வளவு கஷ்டம்‌ என்பது அவனுக்குத்‌ 


தெரியாது. இவன்‌ பிறருடைய பொருளை 
அபகரித்துக்கொண்டவன்‌. 


ல்‌ த்த து 


ஜாக்கிரதையுள்ளவனுடைய 
மிகவும்‌ அருமையானது. 


கொஞ்சம்‌ 

அவனுக்கு அருமையான பொருள்‌. கர்த்தர்‌ 
இந்தப்‌ பொருளை அவனுக்கு ஆசீர்வதித்து 
தந்திருக்கிறார்‌. கர்த்தருடைய 
ஆசீர்வாதத்தோடு வருவதே. மெய்யான. 
ஐசுவரியம்‌. அதுவே நமக்கு நன்மையைத்‌ 
தரும்‌. ஆறுதலைத்‌ தரும்‌. கர்த்தருடைய 
ஆசீர்வாதத்தோடு வருகிற பொருள்‌, 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நம்முடைய குடும்பத்தார்‌ எல்லோருக்கும்‌ 
ஆசீர்வாதமாயிருக்கும்‌. ஜாக்கிரதையுள்ளவன்‌. 
பிறர்‌ பொருளை வஞ்சிக்கமாட்டான்‌. 
யாருடைய பொருளையும்‌ அநியாயமாய்‌ 
அபகரிக்கமாட்டான்‌. இவன்‌ உண்மையாய்‌ 
உழைப்பான்‌. கடினமாய்‌ வேலை செய்வான்‌. 
கர்த்தருக்குப்‌ பயந்து பொருள்‌ சம்பாதிப்பான்‌. 
இப்படிப்பட்டவர்கள்மீது, கர்த்தருடைய 
ஆசிர்வாதம்‌ தங்கியிருக்கும்‌. 


நீதியின்‌ பாதை 
நீதி 12:28 


நீதி 12:28. நீதியின்‌ பாதையில்‌ ஜீவன்‌ 
உண்டு; அந்தப்‌ பாதையில்‌ மரணம்‌ 
இல்லை. 


கர்த்தருடைய வார்த்தைகள்‌ நம்மை 
நீதியின்‌ பாதையில்‌ வழிநடத்தும்‌, நீதியின்‌ 
பாதையில்‌ ஜீவன்‌ உண்டு. கர்த்தர்‌ நமக்கு 
நீதியின்‌ பாதையை உண்டு 
பண்ணியிருக்கிறார்‌. அங்கே 
பெரும்பாதையான வழியும்‌ இருக்கும்‌; அது 
பரிசுத்த வழி என்னப்படும்‌: தீட்டுள்ளவன்‌ 
அதிலே நடந்துவருவதில்லை; அந்த வழியில்‌ 
நடக்கிறவர்கள்‌ பேதையராயிருந்தாலும்‌ 
திசைகெட்டுப்‌ போவதில்லை” (ஏசா 35:8). 


கர்த்தருடைய பாதை 
இது ராஜாக்களின்‌ 


ன்ப அநேக 
ந்தப்‌ 
அழகுபடுத்தியிருக்கிறார்கள்‌. 
ர்‌ த்‌ துக்‌ 
இதுவே 


பெரும்பாதை 
பாதை. நமக்கு 


விசுவாசிகளாகிய 
நாம்‌, கர்த்தருடைய சத்தத்தைக்‌ கேட்டு, 
நீதியின்‌ பாதையிலே, அவருடைய 
அடிச்சுவடுகளைப்‌ பின்பற்றி செல்லவேண்டும்‌. 





நீதிமொழிகள்‌ - விரிவுரை i= HENS 
PROVERBS - COMMENTARY RS 


நீதிமன்‌ பாதை நம்மை அழிவுக்கு நேராக 
நீதியின்‌ டி ஜீவன்‌ உண்டு. | வழிநடத்துவதில்லை. மரணத்திற்கு நேராக 


முழுவதுமே | வழிநடத்துவதில்லை. இது நம்மை 
ஜீவனுக்கு நேராக வழிநடத்துகிறது. 
கர்த்தருடைய பரிசுத்தவான்கள்‌ நீதியின்‌: 
பாதையில்‌ நடந்து நித்திய ஜீவனைப்‌ 
பெற்றுக்கொள்‌ எவேண்டும்‌. 
நீதியின்‌ பாதையில்‌ கனம்‌ பின்பற்றி, ன்‌ 
மரணமில்லை. இந்தப்‌ பாதையில்‌ இந்தப்‌ | பாதையில்‌ நடக்கிறவர்கள்‌ 
பிரபஞ்சத்தின்‌ வருத்தங்கள்‌ எதுவுமில்லை. | செழித்திருப்பார்கள்‌. 





ழ்‌ நள 
யாய 


ஞானமுள்ள மகன்‌. 


நீதி 181 


நீதி 181. 
தகப்பனுடைய 
கேட்கிறான்‌; 
கடிந்துகொள்ளுதலுக்குச்‌. 


பெற்றோரை மதித்து, 
ஆலோசனைகளுக்கும்‌, 
கீழ்ப்படிகிற. 
பிள்ளைகளுக்கு அநேக ஆசீர்வாதங்கள்‌ 
உண்டு. பிள்ளைகளின்‌  ஆயுசுகாலம்‌: 
அதிகரிக்கவேண்டுமானால்‌, அவர்கள்‌ தங்கள்‌ 
பெற்றோரை கனம்பண்ண வேண்டும்‌. 
அவர்களுடைய ஆலோசனைகளுக்கு 
செவிகொடுக்கவேண்டும்‌. அவர்கள்‌ 
சொல்லும்‌ புத்திமதிகளுக்கு கீழ்ப்படிய 
வேண்டும்‌. ஞானமுள்ள மகன்‌ தன்னுடைய 
தகப்பனின்‌ போதகத்தைக்‌ கேட்கிறான்‌. 
அதை தன்னுடைய ஜீவியத்தில்‌ 
பயன்படுத்துகிறான்‌. 
ஒரு சிலர்‌ யார்‌ புத்திமதி சொன்னாலும்‌ 
கேட்கமாட்டார்கள்‌. இப்படிப்பட்டவர்கள்‌ 
யாருடைய ஆலோசனைகளுக்கும்‌. 
செவிகொடுக்கமாட்டார்கள்‌. தங்களுடைய 
பெற்றோர்‌ நல்ல... புத்திமதிகளைச்‌ 
சொன்னாலும்‌ அதற்கும்‌ 
கொடுக்கமாட்டார்கள்‌. 
கீழ்ப்படியமாட்டார்கள்‌. 
கீழ்ப்படியமாட்டார்கள்‌. 
கடிந்துகொண்டாலும்‌ 


சட்டதிட்டங்களுக்கும்‌ 
இவர்களைக்‌. 
அதற்கும்‌ 
மாட்டார்கள்‌. 
பரியாசக்காரர்கள்‌. 


குடிந்துகொள்ளுதலுக்கு செவிகொடான்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மனுஷன்‌ தன்‌ வாயின்‌ பலனால்‌ 
நீதி 13:2 


நீதி 182. மனுஷன்‌ தன்‌ வாயின்‌ 
பலனால்‌ நன்மையைப்‌ புசிப்பான்‌; 
துரோகிகளின்‌ ஆத்துமாவோ 
கொடுமையைப்‌ புசிக்கும்‌. 


நம்முடைய மனதிற்கு நிம்மதியும்‌, 
ஆறுதலும்‌, திருப்தியுமே நமக்கு அன்றாட 
போஜனம்‌. தீவினை செய்கிறவர்களுக்கு 
தீவினை செய்யப்படும்‌. இவர்கள்‌ பிறருக்கு 
செய்த தீமைக்குத்தக்கவாறும்‌, 
கொடுமைக்குத்தக்கவாறும்‌, இவர்களுக்கும்‌ 
தீமையும்‌ கொடுமையும்‌ செய்யப்படும்‌. 
மனுஷன்‌ தன்‌ வாயின்‌ பலனால்‌ 
நன்மையை  புசிப்பான்‌. நன்மையான 
காரியங்களை யோசித்து, 
நன்மையானலைகளைப்‌ பேசி, 
நன்மையானவைகளையே செய்கிறவர்களுக்கு 
அதிக நன்மைகள்‌ உண்டாகும்‌. 


கிளின்‌. 
தார்கள்‌ கனை போசிநத 


அவர்கள்‌ தீமையை செய்வதற்கு 

தீலிரிப்பார்கள்‌. அவர்களுடைய 

வார்த்தைகளிலும்‌ செய்கைகளிலும்‌ துரோகம்‌ 

ன்‌ ஆத்துமா 

இப்படிப்பட்டவர்கள்‌. 

பிறருக்கு தீங்கு செய்து, பிறர்‌ பொருளை 

அநியாயமாய்‌ அபகரித்து, ப்‌ 

புசிப்பார்கள்‌ ்‌ 

நிரம்பியிருக்கும்‌. ஆனால்‌ 

கர்த்ருடைய ஆசீர்வாதம்‌ 

இருக்காது. 


ஒவ்வொரு மனுஷனும்‌ தன்னுடைய 
வாயின்‌ பலனை புசிப்பான்‌. அவன்‌ பேசுகிற 
வார்த்தைகளுக்குத்‌ தக்க பிரகாரம்‌, 
அவனுக்கு நன்மையோ அல்லது தீமையோ 


த்துமா 
திட்டமிடும்‌ 


நியாயந்தீர்க்கவேண்டும்‌. 
பேசுவதற்கு முன்பாக 
யோசித்து பேசவேண்டும்‌. 
வார்த்தைகள்‌ 
அநீதியானவையா 


யோசித்து. தீர்மானித்து, அதன்‌ பிரகாரம்‌ 
பேசவேண்டும்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


தண்‌ வாயைக்‌ காக்கிறவன்‌ 


நீதி 18:3 


நீதி 199. தன்‌ வாயைக்‌ காக்கிறவன்‌ 
தன்‌ பிராணனைக்‌ காக்கிறான்‌; தண்‌: 
உதடுகளை விரிவாய்த்‌ திறக்கிறவனோ. 
கலக்கமடைவான்‌. 


தன்னுடைய உதடுகளைக்‌ காக்கிறவன்‌ 
தன்னுடைய  ஆத்துமாவைக்‌ காத்துக்‌ 
கொள்கிறான்‌. இவன்‌ எல்லா 
காரியங்களிலும்‌ மிகுந்த 
எச்சரிக்கையோடிருப்பான்‌. தன்‌ 
வாயைக்காக்கிறவன்‌ தன்‌ பிராணைனைக்‌ 
்‌ தன்னுடைய பிராணனுக்கு 
நாசமும்‌, மோசமும்‌, 
சேதமும்‌ வந்துவிடாதவாறு. 
அதைக்‌ காத்துக்கொள்கிறான்‌. இவனுடைய 
ஆத்துமா குற்றவுணர்வகளிலிருந்து 
விடுதலை பெற்றிருக்கும்‌. 
நன்‌ வாயைக்‌ 
மனச்சாட்சி ்‌ 
உதடுகளை 
குலக்குமடைவான்‌. 
நீதியும்‌ நிதானமும்‌ இருக்காது. அவனுடைய 
நாவு அவனுக்குக்‌ கீழ்ப்படியாது. 
பதறிப்பேசுகிறவனுடைய நாவு கடிவாளம்‌ 
போடப்படாத நாவு. அது தனக்கு 
இஷ்டமானதை பேசும்‌. அதனால்‌ வரும்‌ 
கஷ்டங்களை அந்த நாவுக்கு 
சொந்தக்காரன்‌ அனுபவிக்கவேண்டும்‌. 


காக்கிறவனுடைய 


சோம்பேறியுடைய ஆத்துமா 
நீதி 13:4 
நீதி 184. சோம்பேறியுடைய 
ஆத்துமா விரும்பியும்‌ ஒன்றும்‌. 
பெறாது; ஜாக்கிரதையுள்ளவர்களுடைய 
ஆத்துமாவே புஷ்டியாகும்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சோம்பேறி 
ஜாக்கிரதையுள்ளவனோ 
கொள்கிறான்‌. சோம்பேறி 
எடுக்கமாட்டான்‌. இவன்‌ ஒரு வேலையும்‌ 
செய்யாமல்‌ சும்மாமிருப்பான்‌. இவனுடைய 
சரீரம்‌ சும்மாயிருந்தாலும்‌ இவனுடைய மனது 
சும்மாயிருக்காது. இவனுடைய மனது 
எல்லாவற்றிற்கும்‌ ஆசைப்படும்‌. தான்‌ பார்ப்பது 
எல்லாமே தனக்கு வேண்டும்‌ என்று 
போசைப்படுவான்‌. ஆனால்‌ அதைப்‌ 
பெற்றுக்கொள்வதற்கு சோம்பேறி எந்த 
முயற்சியும்‌ எடுக்கமாட்டான்‌. 
இப்படிப்பட்டவனுக்கு ஒன்றும்‌ கிடைக்காது, 
சோம்பேறியுடைய ஆத்துமா விரும்பியும்‌. 
ஒன்றும்‌ பெறாது. 


ஆசைப்படுகிறான்‌. 


“ஒருவன்‌ வேலைசெய்ய 
மனதில்லாதிருந்தால்‌ அவன்‌ சாப்பிடவும்‌ 
கூடாதென்று நாங்கள்‌ உங்களிடத்தில்‌ 
இருந்தபோது உங்களுக்குக்‌ 
கட்டளையிட்டோமே உங்களில்‌ சிலர்‌ 
யாதொரு வேலையும்‌ செய்யாமல்‌, 
வீண்‌. அலுவற்காரராய்‌, ஒழுங்கற்றுத்‌ 
கேள்விப்படுகிறோம்‌. 

அமைதலோடே 

தங்கள்‌ சொந்தச்‌ 
தண்டின்‌, 


நம்முடை! கர்த்தராகிய 
கிறிஸ்துவினாலே. 


தட 
குட்டளையிட்டுப்‌ பத்தசொல்லுகறோம்‌ 
சகோதரரே, நீங்கள்‌ நன்மை செய்வதிலே 
சோர்ந்துபோகாமலிருங்கள்‌" (2தெச 3910-13) 
என்று அப்போஸ்தலர்‌ பவல்‌ சொல்லுகிறார்‌. 


ஜாக்கிரதையுள்ளவர்களுடைய ஆத்துமா 
புஷ்டியாகும்‌. இவர்களுக்கு சந்தோஷமும்‌ 
மேன்மையும்‌ உண்டாகும்‌. இவர்களிடத்தில்‌ 
நன்மையும்‌ குறைவாயிராது. 
கடினமாக உழைப்பார்கள்‌. 
வேலைகளில்‌ 
உண்மையுள்ளவர்களாயிருப்பார்கள்‌. உலகப்‌ 
பிரகாரமான காரியங்களில்‌ நாம்‌ 
ஜாக்கிதையுள்ளவர்களாயிருப்பது போல, 
நம்முடைய ஆவிக்குரிய காரியங்களிலும்‌ நாம்‌ 
ஜாக்கிரதையுள்ளவர்களாயிருக்க வேண்டும்‌. 
அப்போது நமக்கு ஆலிக்குரிய 
ஆசீர்வாதங்கள்‌ அநேகம்‌ உண்டாகும்‌. 





ழ்‌ நள 
யாய 


நீதிமான்‌ 
நீதி 18:5 


நீதி 195. தீதிமான்‌ பொய்ப்பேச்சை. 
வெறுக்கிறான்‌; துன்மார்க்கனோ 
வெட்கமும்‌ இலச்சையும்‌ 
உண்டாக்குகிறான்‌. 


நீதிமான்‌ பொய்ப்பேச்சை 
வெறுக்கிறான்‌. எல்லா பாவமும்‌ 
பொய்யாகத்தான்‌ இருக்கிறது. கர்த்தர்‌ 
நீதிபரர்‌. அவரே சத்தியபரர்‌. கர்த்தருக்கு. 
விரோதமாகப்‌ பேசுவதும்‌, அவருடைய 
பிரமாணத்திற்கு விரோதமாக கிரியை 
நடப்பிப்பதும்‌ மிகப்பெரிய பாவம்‌. நீதிமான்‌ 
கர்த்தருக்குப்‌ பிரியமானதை விரும்புகிறான்‌. 
கர்த்தர்‌ வெறுப்பதை இவனும்‌ வெறுக்கிறான்‌. 
கர்த்தர்‌ பாவத்தை வெறுக்கிறார்‌. 
பொய்ப்பேச்சை வெறுக்கிறார்‌. நீதிமானும்‌ 
பொய்பேச்சை வெறுக்கிறான்‌. 


நம்முடைய அன்றாட வாழ்க்கையில்‌, 
நாம்‌ உண்மையுள்ளவர்களாயிருக்கவேண்டும்‌. 
நம்முடைய வார்த்தைகளிலும்‌, 
செய்கைகளிலும்‌ சத்தியம்‌ இருக்கவேண்டும்‌. 
நம்முடைய தொழிலிலும்‌, வியாபாரத்திலும்‌ 
நேர்மையும்‌ கண்ணியமும்‌ இருக்கவேண்டும்‌. 
நாம்‌ பொய்சொல்லாமல்‌ இருந்தால்‌ மாத்திரம்‌: 
போதாது. நம்முடைய ஆத்துமா பொய்யை 
வெறுக்கவும்‌ ண்டும்‌. இருதயத்தின்‌ 
நிறைவினால்‌ வாய்‌ பேசும்‌. நம்முடைய 
இருதயத்தில்‌ பொய்‌ இருக்குமென்றால்‌, 
நம்முடைய வார்த்தையும்‌ பொய்யாகவே. 
இருக்கும்‌. 

நம்முடைய இருதயத்தை _ வைல்‌ 
நீதியும்‌ ஆளுகை 
நம்முடைய விருப்பம்‌ ப்‌ 
விருப்பத்தோடு. ஒத்துப்போகவேண்டும்‌. 
தேவனுடைய பிரமாணத்திற்கும்‌, 
திட்டத்திற்கும்‌,  சித்தத்திற்கும்‌ 
கீழ்ப்படிந்து ஜீவிக்கவேண்டும்‌. 


தேவனுடைய சுபாவம்‌ வெளிப்படவேண்டும்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


துன்மார்க்கனுடைய சிந்தையும்‌, 
பார்வையும்‌, வார்த்தையும்‌, செய்கையும்‌ 
பாவமாகவே இருக்கிறது. இவனுடைய 
மனச்சாட்சி மங்கிப்போயிருக்கிறது. 
இவனுடைய மனக்கண்கள்‌ மூடியிருக்கிறது. 
இவன்‌ தன்னுடைய மனக்கண்களை 
திறக்கும்போதுதான்‌, இவனுடைய 
மனச்சாட்சி கூர்மையுள்ளதாகும்‌. அது 
தன்னுடைய தூக்கத்திலிருந்து விழித்துக்‌ 
கொள்ளும்‌. அப்போதுதான்‌ அவனுடைய 
பாவமான சுபாவமும்‌, துன்மார்க்கமான 
சுபாவமும்‌: அவனுக்குத்‌ தெரியவரும்‌. 
தன்னுடைய பேச்சுக்களும்‌ கிரியைகளும்‌ 
தனக்கு வெட்கத்தையும்‌ இலச்சையையும்‌ 
உண்டாக்கிற்று என்பதை துன்மார்க்கன்‌ 
புரிந்துகொள்வான்‌. தன்னுடைய துக்கத்தின்‌ 
மிகுதியினால்‌, துன்மார்க்கன்‌ மனம்‌ 

மனம்‌ 


விரும்புவான்‌. 

ல்‌ அமர்ந்து 
கர்த்தருடைய கிருபையையும்‌ இரக்கத்தையும்‌ 
பெற்றுக்கொள்ள காத்திருப்பான்‌. 
துன்மார்க்கன்‌ தனக்கு வெட்கமும்‌ 
இலர்சையையும்‌ உண்டாக்குகிறான்‌ 


உத்தமமார்க்கத்தான்‌' 


நீதி 18:6 


தீதி 18:8. நீதி. உத்தமமார்க்கத்தாணைத்‌ 
தற்காக்கும்‌; துன்மார்க்கமோ பாவியைக்‌ 


கவிழ்த்துப்போடும்‌. 


உத்தமமார்க்கத்தான்‌ 
முன்பாகவும்‌, மனுஷருக்கு 
உத்தமனாமிருப்பான்‌ 


தேவனுக்கு 
முன்பாகவும்‌ 
அவனுடைய 
உத்தமமும்‌ 
அவனை 

உத்தமமார்க்கத்தான்‌ 
சாத்தானுடைய சோதனைகளுக்கு தன்னை 
விலக்கி காத்துக்கொள்வான்‌. சாத்தானால்‌ 
உத்தமமார்க்கத்தானை மேற்கொள்ள 
முடியாது. நீதி உத்தமமார்க்கத்தானை 
தற்காக்கும்‌. 





ழ்‌ நள 
யாய 


துன்மார்க்கமோ பாவியைக்‌ 


கவிழ்த்துப்போடும்‌. துன்மார்க்கன்‌ பிறருக்கு. 
மற்றவர்களை 
வலையையும்‌ 


தீங்கு செய்கிறான்‌. 
விழவைப்பதற்காக 
கண்ணியையும்‌ வைக்கிறான்‌. அவன்‌ 
விரித்த வலையில்‌ அவனே 
விழுந்துவிடுவான்‌. வைத்த 
கண்ணியில்‌ அவனே சிக்கிக்கொள்வான்‌. 
துன்மார்க்கனுடைய பாவமே அவனைக்‌. 
குவிழ்த்துப்போடும்‌. துன்மார்க்கன்‌ பாவத்தின்‌ 
கயிறுகளால்‌ கட்டப்பட்டிருக்கிறான்‌. இந்தக்‌ 
கட்டுக்களிலிருந்து அவனால்‌ விடுதலை 
பெறமுடியாது. 
தன்னைச்‌ செல்வனாகப்‌ 
பாராட்டுகிறவன்‌ 

நீதி 19:7 


நீதி நர... ஒன்றுமில்லாதிருக்கத்‌ 
தன்னைச்‌. செல்வனாகப்‌ 
பாராட்டுகிறவனும்‌ உண்டு; மிகுத்த 
செல்வமிருக்கத்‌. தன்னைத்‌. 
தரித்திரனாகப்‌ பாராட்டுகிறவனும்‌. 
உண்டு. 


இந்த உலகம்‌ ஒரு மாயை. இது. 
எல்லோரையும்‌. வஞ்சிக்கிறது. நம்முடைய 
பார்வையும்‌ மாயை. நம்முடைய செய்கையும்‌ 
மாயை. இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ ஒரு சிலர்‌ 
கொடிய தரித்திரராயிருக்கிறார்கள்‌. 
அறர்களுக்கு. ஒன்றுமே இருக்காது 
புசிப்பதற்கு போஜனமும்‌, உடுத்துவதற்கு 
வஸ்திரமும்‌ இருக்காது. ஆனாலும்‌ அவர்கள்‌ 
தங்களை ஐசுவரியவான்‌௧ள்‌ போல 
நினைத்துக்கொள்கிறார்கள்‌. பெரிய 
ஐசுவரியவான்‌ எப்படி நடந்துகொள்வானோ. 
அப்படியே தரித்திரனும்‌ நடந்துகொள்கிறான்‌. 
ஜசுவரியவானைப்போலவே 
செலவு. பண்ணுகிறான்‌. 
ஒன்றுமில்லாதிருக்கிறவன்‌. ஆனாலும்‌ இவன்‌ 
தன்னை செல்வனாக பாராட்டுகிறான்‌. 

தரித்திரன்‌ தன்னை 
போல காண்பிப்பதற்காக 
கடன்வாங்குகிறான்‌ 
கடனையெல்லாம்‌ 


இவனிடத்தில்‌ 


ஐசுவரியவான்‌ 
பிறரிடத்தில்‌ 
இந்தக்‌ 
செலுத்திவிட்டால்‌, 
சாப்பிடுவதற்குகூட ஒன்றும்‌ 
இருக்காது. சந்தையில்‌ விற்கப்படும்‌. 
ஆடுகள்கூட  இவனைவிட அதிக 
விலைமதிப்புள்ளதாயிருக்கும்‌. வேஷம்‌ 
போடுவது பாவம்‌. இது ஒரு அவமானம்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஒரு சிஸிடத்தில்‌ மிகுந்த செல்வம்‌ 
இருக்கும்‌. ஆனால்‌ அவர்களோ தங்களை 
தரித்திரராக பாராட்டுவார்கள்‌. இவர்கள்‌ 
ஐசுவரியவான்களாகமிருந்தாலும்‌, தங்களை 
தரித்திரராக நினைத்துக்கொள்வார்கள்‌. 
கர்த்தர்‌ இவர்களை ஆசீர்வதித்திருந்தாலும்‌, 
இவர்கள்‌ அந்த ஆசீர்வாதங்களை 
அனுபவிக்கமாட்டார்கள்‌. கர்த்தர்‌ 
இவர்களுக்கு கொடுத்திருக்கும்‌ நன்மைகளை 
பயன்படுத்தாமல்‌, ஒரு தரித்திரரைப்போல. 
ஜீவிப்பார்கள்‌. இப்படிப்பட்டவர்கள்‌ 
தேவனுடைய நாமத்தைத்‌ தூலிக்கிறார்கள்‌. 
தங்களுடைய குடும்பத்தாருக்கு அநீதி 
செய்கிறார்கள்‌. 

ஐசுவரியவான்௧ளாக 
தங்களை தரித்திரராகப்‌ 
தங்களை வஞ்சிப்பதோடு, 
உற்றார்‌ உறவினரையும்‌, அயலகத்தாரையும்‌ 
வஞ்சித்துவிடுகிறார்கள்‌. இவர்களிடத்தில்‌ 
பிறருக்கு உதவிசெய்ய ஐசுவரியம்‌ இருக்கும்‌. 
ஆனால்‌ இவர்களோ தங்களை நரித்திரர்‌ 
என்று நினைத்துக்கொண்டு, 
யாருக்கும்‌ உதவிசெய்யமாட்டார்கள்‌. 
இப்படிப்பட்டவர்களுடைய ஐசுவரியத்தினாலும்‌, 
சம்பத்துக்களினாலும்‌ யாருக்கும்‌ எந்த 
நன்மையும்‌ உண்டாகாது. 


கதரத்திரனிடந்திலும்‌ மாய்மாலம்‌ 
க்கிறது. 'ஐசுவரியவானிடத்திலும்‌ 
மாய்மாலம்‌ இருக்கிறது. ஒரு சிலர்‌ 
தேவனுடைய கிருபையில்லாமல்‌ இருப்பார்கள்‌. 
ஆவிக்குரிய தரித்திரராயிருப்பார்கள்‌. 
ஆனாலும்‌ இவர்கள்‌ 
ஆவிக்குரிய 
வளர்ந்திருப்பதுபோல _ 


கொள்வார்கள்‌. 


இருந்தும்‌, 
பாலிக்கிறவர்கள்‌, 
தங்களுடைய 


தாராளமாய்‌ 

வேஷம்‌ போடுவார்கள்‌. 
இதுவும்‌ ஒரு மாய்மாலம்‌. விசுவாசிகளாகிய 
நாம்‌ உண்மையுள்ளவர்களாயிருக்கவேண்டும்‌. 
நம்முடைய வார்த்தையிலும்‌, செய்கையிலும்‌, 
சிந்தையும்‌ உண்மையிருக்கவேண்டும்‌. 
உள்ளதை உள்ளதென்றும்‌, இல்லாததை 
இல்லாததென்றும்‌ தெளிவாய்‌: 
சொல்லவேண்டும்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


ஒரு சில விசுவாசிகள்‌ தங்கள்‌ 
ஆவிக்குரிய ஜீவியத்தில்‌ வளர்ந்திருப்பார்கள்‌. 
தேவனுடைய கிருபையைகளை அதிகமாய்ப்‌ 
பெற்றிருப்பார்கள்‌. 
வரங்களெல்லாம்‌ 
கொடுக்கப்பட்டிருக்கும்‌. ஆனாலும்‌ 
தங்களிடத்தில்‌ ஒரு 
இல்லாததுபோல்‌. ட இரு்பர்கள்‌ 
இவர்களிடத்தில்‌ சந்தேகங்களும்‌ பயங்களும்‌ 
இருக்கும்‌. தெளிவும்‌ உறுதியும்‌ இருக்காது. 
எப்போதுமே வருத்தத்திலும்‌ வேதனையிலும்‌ 
தங்களுடைய ஆவிக்குரிய 
நிச்சயமில்லாமல்‌, 
மற்றவர்களிடத்தில்‌ 
எப்போதும்‌ குறை சொல்லி புலம்புவார்கள்‌. 
இப்படிப்பட்டவர்கள்‌ பிறரையும்‌ 
துக்கப்படுத்துகிறார்கள்‌ தாங்களும்‌ 
துக்கத்தோடிருக்கிறார்கள்‌. நம்மிடத்தில்‌ 
தாழ்மையிருக்கவேண்டும்‌. தாழ்வு 
மனப்பான்மை சிறிதும்‌ இருக்கக்கூடாது. 


மனுஷருடைய ஐசுவரியம்‌ 
நீதி 13:8 


நீதி 198. 
அவன்‌ 


தரித்திரனோ 
கேனாதிருக்கிறான்‌. 

இந்தப்‌  பிரபஞ்சத்து, 
உலகப்பிரகாரமான 


மனுஷருடைய ஐசுவரியம்‌: 
பிராணனை 


கொடுக்கிறார்கள்‌. 
ம அவனுடைய 
என்று 
சொல்லுகிறார்கள்‌. ஐசுவரியம்‌ 
ஆசீர்வாதத்திற்கு அடையாளமாகமிருக்கிறது 
என்பது பொதுவான கருத்து. 
மனுவதுபைய ஐகவரியம்‌ அவனுக்கு 
மேன்மையைக்‌ கொடுத்தாலும்‌, 
சமயங்களில்‌ அதுவே தங்கு 
ஆபத்தாகவும்‌ மாறிவிடும்‌. ஒருவரிடத்தில்‌ 
திரளான ஐசுவரியம்‌ இருக்கும்போது. 
ஜனங்கள்‌ அந்த ஐசுவரியவானுக்கு மதிப்பு 
கொடுப்பார்கள்‌. மரியாதை காண்பிப்பார்கள்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எல்லோரும்‌ நல்ல உள்ளத்தோடு 
ஐசுவரியவானுக்கு மதிப்பு கொடுப்பதில்லை. 
ஒரு சிலர்‌ ஐசுவரியவானைப்‌ பார்த்து 
பொறாமைப்படுவார்கள்‌. ஐசுவரியவானுடைய 
ஜீலியத்திற்கே கண்ணி வைப்பார்கள்‌. 
தன்னுடைய ஐசுவரியம்‌ தனக்கு 
உதலியாயிருக்கும்‌ என்று ஐசுவரியவான்‌ 
பொறாமைக்காரருடைய 
ஐசுவரியவானுடைய 
ஐசுவரியம்‌ அவனுக்கு ஆபத்தாக மாறிவிடும்‌. 
தன்னுடைய ஐசுவரியத்தைக்‌ கொடுத்து, தன்‌ 
ஜீவனை மீட்டுக்கொள்ள வேண்டிய சூழ்நிலை 
உண்டாகும்‌. இதனால்‌ ஐசுவரிவான்களில்‌ 
அநேகர்‌,  தங்களிடத்தில்‌ ஐசுவரியம்‌ 
மிகுதியாகமிருந்தாலும்‌ அதை அவர்கள்‌ 
வெளிப்படுத்திக்‌ காண்பிக்காமல்‌ மறைத்து, 
வைத்திருப்பார்கள்‌. மனுஷனுக்கு பிராண 
ஆபத்து வரும்போது, அவனுடைய ஐசுவரியம்‌ 
அவனுடைய பிராணனை மீட்கிறது. 


இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ அநேகர்‌ 
தரித்திரராயிருக்கிறார்கள்‌. தரித்திரருக்கு 
சிநேகிதர்‌ அதிகம்‌ பேராயிருக்கமாட்டார்கள்‌. 
தரித்திரரை கண்டுகொள்ளமாட்டார்கள்‌ 
தரித்திரருக்கு சமுதாயத்திலே மதிப்பும்‌. 
மரியாதையும்‌ கொடுக்கமாட்டார்கள்‌. 
தரித்திரருக்கு புத்திசொன்னால்‌ அதற்கும்‌ 
அவர்கள்‌ செவிகொடுக்கமாட்டார்கள்‌. 


இறுமாப்பாயிருப்பார்கள்‌. 
மிரட்டுதலை கேளாதிருக்கிறான்‌. 
க்கு செவிகொடாதிருக்கிறான்‌. 
்‌ ணவமாகவும்‌ ஜீவிக்கக்கூடாது. 
பயத்தோடும்‌ ஜீவிக்கக்கூடாது. கர்த்தருடைய 
பிள்ளைகள்‌ கர்த்தருக்குள்‌. 
சந்தோஷமாயிருக்கவேண்டும்‌. நம்மிடத்தில்‌ 
ஐசுவரியம்‌ இருந்தாலும்‌, அதை நினைத்து, 
பெருமைப்படக்கூடாது. நாம்‌ 
தரித்திரராமிருந்தாலும்‌, அதை நினைத்து, 
மனம்‌ சோர்ந்துவிடவும்‌ கூடாது. 


நீதிமான்களின்‌ வெளிச்சம்‌ 
நீதி 13:9 


நீதி 18:9. தீதிமான்கனின்‌ வெளிச்சம்‌ 
சுந்தோஷிப்பிக்கும்‌; துன்மார்க்கரின்‌' 
'தீபமோ அணைத்துபோம்‌. 





ழ்‌ ளா 
யாய 


அதிறரித்கும்‌. 

சந்தோஷத்தைக்‌ 

நீதிமான்கள்‌ உலகப்பிரகாரமாக 
செழித்திருக்கும்போது, அவர்களுக்குள்‌. 
இயல்பான சந்தோஷமுண்டாகும்‌. அதைவிட 
அதிகமான சந்தோஷம்‌, கர்த்தர்‌ கொடுக்கும்‌. 
கிருபையினாலும்‌, ஆறுதல்களினாலும்‌, 
வரங்களினாலும்‌ வரும்‌. கர்த்தருடைய 
கிருபையினால்‌ நம்முடைய ஆத்துமா 
சந்தோஷமாயிருக்கும்‌. ஆத்தும சந்தோஷமே 
மெய்யான சந்தோஷம்‌. 


துன்மார்க்கரின்‌ 
அணைந்துபோகும்‌. 3} 
முடிவில்‌ எண்ணெயில்லாமல்‌, காற்றுக்கு 
எதிர்த்து நிற்கமுடியாமல்‌ அணைந்துபோகும்‌. 
அணைந்துபோகிற 
பரிதாபமாயிருக்கும்‌. 
பார்க்கும்போதே, அது 
இணைந்தோம்‌. ட அன்த 
வெளிப்படையாகத்‌ தெரியும்‌. துன்மார்க்கர்‌ 
செழித்திருக்கமாட்டார்கள்‌. ஆரம்பத்தில்‌ 
அவர்கள்‌ சந்தோஷமாகவும்‌, ஆடம்பரமாகவும்‌ 
இருப்பதுபோல தெரியும்‌ ஆனாலும்‌ 
சீக்கிரத்தில்‌ அவர்களுக்கு அழிவு வரும்‌. 
அவர்களுடைய ஜீவியம்‌ அணைந்துபோகும்‌. 


அகந்தை 
நீதி 19:10 


நீதி 18:10. அகந்தையினால்மாத்திரம்‌ 
வாதுபிறக்கும்‌; ஆலோசனையைக்‌ 
கேட்கிறவர்களிடத்திலோ ஞானம்‌ 
உண்டு. 


புத்திமீனமான மனுஷன்‌ 
இருதயத்தில்‌ பெருமையோடம்‌. 
க இருப்பான்‌. இவன்‌ 
யாரோடும்‌ சமாதானமாயிருக்கமாட்டான்‌. 
எல்லோரோடும்‌ வாக்குவாதம்பண்‌ ணுவதற்கும்‌, 
சண்டைபோடுவதற்கும்‌ எப்போதும்‌ 
ஆயத்தமாயிருப்பான்‌. இவனுடைய 
அகந்தையும்‌ 

_ விரோதமும்‌, 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அகந்தையிருக்கிறவனிடத்தில்‌ 
இருக்காது. சிறிய 
அதை சகித்துக்‌ 
அகந்தையுள்ளவன்‌ 
தன்மையில்லாதவன்‌. 


பொறுமை 
காரியமாகயிருந்தாலும்‌ 
கொள்ளமாட்டான்‌. 


உற்றார்‌ உறவினரோடும்‌, 
எப்போதும்‌ 
தேசங்களிலும்‌, 
சமுதாயங்களிலும்‌ 
அங்கு வாது 


குடும்பத்தாரோடும்‌, 
அயலகத்தாரோடும்‌. 
சண்டைபோடுவான்‌. 
சபைகளிலும்‌, 
அகந்தையிருக்கும்போது, 
பிறக்கும்‌. போட்டியும்‌ பொறாமையும்‌ 
உண்டாகும்‌. ஒருவருக்கொருவர்‌ 
சண்டைபோடும்‌ சூழ்நிலைகள்‌ வரும்‌. 


ஆலோசனையைக்‌ 
கேட்கிறவர்களிடத்தில்‌. ஞானமுண்டு, 
இவர்கள்‌ இருதயத்தில்‌ தாழ்மையுள்ளவர்கள்‌. 
சமாதானமாக ஜீவிப்பதற்கு தேவையான 
எல்லா ஆலோசனைகளையும்‌ இவர்கள்‌ 
கேட்டு பெற்றுக்கொள்வார்கள்‌. 
இவர்களுடைய மனச்சாட்சி சுத்தமாயிருக்கும்‌. 
சமாநானமாய்‌ ஜீவிப்பதற்கு இவர்கள்‌ எல்லா 
எடுப்பார்கள்‌. 
த்த வேதாகமத்திலிருந்தும்‌, 
ஊழியக்காரர்களிடத்திலிுந்தும இவர்கள்‌ 
ஆலோசனைகளைக்‌ கேட்டு 
பெற்றுக்கொள்வார்கள்‌. சண்டைபோடுவதை 
சமாதானமாய்‌ ஜீவிப்பதற்கு, 
மனச்சாட்சியும்‌, 
சிநேகிதரும்‌ இவர்களுக்கு 
நல்ல ஆலோசனைகளை சொல்லுவார்கள்‌. 
இவர்களும்‌: தங்களுக்கு சொல்லப்படும்‌. 
ஆலோசனைகளுக்கும்‌  புத்திமதிகளுக்கும்‌ 

செவிகொடுப்பார்கள்‌. 


வஞ்சனையால்‌ தேடின பொருள்‌ 
நீதி 1301 


தீதி 1301. 
பொருள்‌ 
கைப்பாடாய்ச்‌ 
விருத்தியடைவான்‌. 


வஞ்சனையால்‌ தேடின 
குறைத்துபோம்‌; 
சேர்க்கிறவனோ 





ழ்‌ நள 
யாய 


அநியாயமாய்‌ சம்பாதித்த 
நிலைத்திருக்காது. வஞ்சனையால்‌ தேடின 
பொருள்‌ குறைந்துபோகும்‌. பிறரை 
வஞ்சித்து. ஒடுக்கி சம்பாதித்த ஐசுவரியம்‌ 
காணாமல்போய்விடும்‌. அது ஒருபோதும்‌ 
பிரயோஜனப்படாது. கர்த்தருடைய 
பிரமாணத்திற்குக்‌ கீழ்படிந்து. 
உண்மையாகவும்‌, நீதியாகவும்‌, 
உத்தமமாகவும்‌ தேடுகிற பொருள்‌ மாத்திரமே. 
நிலைத்திருக்கும்‌. சூதுகளினாலோ, 
வாதுகளினாலோ, வஞ்சனைகளினாலோ 
சேர்க்கப்படும்‌ பொருள்‌ ஒருபோதும்‌ 
நிலைத்திருப்பதில்லை. மாயையினால்‌ வந்த 
பொருள்‌ மாயையாய்ப்‌ போய்விடும்‌. 


ஒரு சிலர்‌ ஐசுவரியவானாக 
ஆகவேண்டும்‌ என்பதற்காக எல்லா 
வழிகளிலும்‌ பொருள்‌ சேகரிக்கிறார்கள்‌. அது 
நீதியான வழியா அல்லது அநீதியான 
வழியா என்பதையெல்லாம்‌ அவர்கள்‌ 
சிந்தித்துப்‌ பார்ப்பதில்லை. 


பொருள்‌ 


தங்களுடைய 
தொழிலிலும்‌, வியாபாரத்திலும்‌ உண்மையும்‌ 


சிந்தித்துப்பார்ப்பதில்லை. 
வஞ்சனையாகமிருந்தாலும்‌, அநியாயமாக 
இருந்தாலும்‌, பொருள்‌ சேர்ப்பதிலேயே 
இவர்கள்‌ கவனமாயிருப்பார்கள்‌. 
வஞ்சனையால்‌ தேடின பொருள்‌ 
நிலைத்திருக்காது. அது குறைந்து போகும்‌. 


உண்மையாகவும்‌, நேர்மையாகவும்‌, 
கண்ணியமாகவும்‌ உழைத்து சம்பாதித்த 
நிலைத்திருக்கும்‌. 
ம்‌. கைப்பாடாய்‌ சேர்க்கிறவன்‌ 
உண்மையாயும்‌, 
உத்தமமாயும்‌ பாடுபடுகிறவர்களுக்கு குறைவு 
உண்டாகாது. நி 
கர்த்தருக்குப்‌ பயந்து 
செழித்திருப்பார்கள்‌. 
ஐசுவரியம்‌ 
ஆசீர்வாதமாயிருக்கும்‌. 
இவர்களுடைய கையின்‌ 
ஆசீர்வதிப்பார்‌. கர்த்தருடைய ஆசீர்வாதமே 
மெய்யான ஐசுவரியம்‌. நேர்மையாய்‌ 
சம்பாதிக்கப்பட்ட பொருள்‌, இவர்களுடைய 
குடும்பத்திற்கு பிரயோஜனமுள்ளதாயிருக்கும்‌. 
இவர்களுக்கு குறைவிருக்காது. தாராளம்‌ 
உண்டாயிருக்கும்‌. இவர்களுடைய சம்பத்து 
கர்த்தர்‌ இவர்களுக்குக்‌ கொடுத்திருக்கிற 
சுதந்தரமாகயிருக்கும்‌. இவர்களும்‌ த 
சுதந்தரத்தை தங்களுடைய சந்ததியாருக்கு 
மீதியாக வைத்திருப்பார்கள்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நெடுங்காலிமாய்க்‌ 
காத்திருக்குதல்‌ 
நீதி 13:12 


நெடுங்காலாய்க்‌ 

இருதயத்தை 

ப்‌ விரும்பினது. 

வரும்போதோ ஜீவவிருட்சம்‌ போல்‌. 
இருக்கும்‌. 


மனுஷருடைய வாழ்க்கையில்‌ 
தோல்விகளுக்கு மேல்‌ தோல்வி வரும்போது, 
அவர்களால்‌ அதை தாங்கிக்கொள்ள, 
முடியாது. அவர்களுடைய வேதனை 
அதிகரிக்கும்‌. எதிர்பார்ப்பு அதிகமாயிருக்கும்‌. 
இவர்களுக்கு நன்மை மறுக்கப்படவில்லை, 
ஆனாலும்‌ நன்மை ஏற்ற காலத்தில்‌ 
கிடைக்காமல்‌ காலதாமதமாகிறது. 
நன்மையைப்‌ பெற்றுக்கொள்வதற்கு இவர்கள்‌ 
நெடுங்காலமாக காத்திருக்கிறார்கள்‌. 
அதிகமாக காத்திருந்தால்‌ நம்முடைய 
இருதயம்‌ சோர்ந்துபோகும்‌. நெடுங்காலமாய்‌ 
காத்திருக்குதல்‌ இருதயத்தை 
இளைக்கப்பண்ணும்‌. 


நாம்‌ ஒரு காரியத்திற்காக 
காத்திருக்கும்போது, நம்முடைய இருதயத்தில்‌ 
சோர்வு உண்டானாலும்‌, நாம்‌ அதைப்‌ 
பெற்றுக்கொள்ளும்போது நம்முடைய 
இருதயத்தில்‌ அதிக சந்தோஷமுண்டாகும்‌. 
நாம்‌ காத்திருக்காத காரியம்‌ நமக்கு 
கிடைப்பதைவிட. நாம்‌ காத்திருக்கும்‌ காரியம்‌ 
நமக்கு கிடைப்பதே அதிக சந்தோஷம்‌. நாம்‌ 
விரும்பினது வரும்போது அது நமக்கு 
ஜீவலிருட்சம்போல இருக்கும்‌. இதுவே 
சந்தோஷத்தின்‌ தோட்டமாகமிருக்கும்‌. 


கர்த்தருடைய பரிசுத்தவான்‌௧ ளாகிய 
நாம்‌, நம்முபைய பரலோக ஜீலியத்திற்காக 
இப்பிரபஞ்சத்தில்‌ காத்திருக்கிறோம்‌. நித்திய 
ஜீவனை அனுபவிப்பதற்காக நீடிய 
பொறுமையோடு காத்திருக்கிறோம்‌. 
பரலோகத்தில்‌. பிரவேசிக்கும்‌ காலம்‌ 
வரையிலும்‌, நாம்‌ 
பரதேசியைப்போல 
கொண்டிருக்கிறோம்‌. 
பரலோக ஜீவியம்‌ நமக்கு க டக்கமபோது 
அது நமக்கு ஜீவலிருட்சம்போல இருக்கும்‌. 
நாம்‌ நெடுங்காலமாய்‌ காத்திருந்தது நமக்கு 
கிடைக்கும்போது, அது நம்முடைய 
நம்பிக்கைக்கு கிரீடமாயிருக்கும்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


திருவசனத்தை 
அவமதிக்கிறவண்‌ 


நீதி 1318 


நீதி 1848. 
அவமதிக்கிறவன்‌ 
கற்பனைக்குப்‌ 
பலனடைவான்‌. 


திருவசனத்தை 
'நாசமடைவான்‌; 


பயப்படுகிறவனோ. 


விசுவாசிகளாகிய நம்மை இந்தப்‌ 
பிரபஞ்சமும்‌, பிரபஞ்சத்தின்‌ காரியங்களும்‌ 
ஆளுகை செய்யக்கூடாது. உலகசிநேகம்‌ 
விரோதமான பகை. 
வாக்குத்தத்தங்களையும்‌, 
ஆறுதல்களையும்விட 
உலககாரியங்களுக்கு அதிக முக்கியத்துவம்‌ 
கொடுக்கக்கூடாது. கர்த்தருடைய 
வார்த்தையைப்‌ புறக்கணித்துவிட்டு, 
உலகப்பிரகாரமான காரியங்களை 
பற்றிக்கொள்கிறவர்கள்‌ அழிந்துபோவார்கள்‌. 
திருவசனத்தை அவமதிக்கிறவன்‌. 
நாசமடைவான்‌. 


கர்த்தருடைய கற்பனை 


அறிந்து 

கர்த்தருக்குப்‌ பிரியமில்லாத 

காரியத்தை  துணிகரமாய்‌ செய்யமாட்டான்‌. 
கர்த்தருடைய கற்பனையை மீறுவது பாவம்‌. 


பாவத்தின்‌ சம்பளம்‌ மரணம்‌. கர்த்தருடைய 
வார்த்தைக்குக்‌ கீழ்ப்படியாவிட்டால்‌ தண்டனை 
கிடைக்கும்‌. கர்த்தருடைய கற்பனைக்கு 
பயப்பட்டு, அதற்கு கீழ்ப்படிந்தால்‌, பலனும்‌ 
ஆசீர்வாதமும்‌ கிடைக்கும்‌ கர்த்தர்‌ 
நம்முடைய பயபக்தியை கனப்படுத்துகிறார்‌. 


ஞானவான்களுடைய போதகம்‌ 


நீதி 1314 


நீதி 1804.  ஞானவான்களூுடைய 
போதகம்‌ ஜீவ ஊற்று; அதினால்‌ 
மரணக்கண்ணிகளுக்குத்‌ தப்பலாம்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


போதகத்தினால்‌ 
அநேக நன்மைகள்‌ உண்டாகும்‌. 
ஆளுகை செய்கிற 
பிரமாணங்களை, அவர்களுடைய 
போதகங்கள்‌ மூலமாய்‌ நாம்‌ அறிந்து 
கொள்ளலாம்‌. ஞானவான்களுடைய போதகம்‌ 
ஜீவஊற்றாகயிருக்கிறது. இதிலிருந்து 
ஊற்றுக்கள்‌ தொடர்ந்து 
வந்துகொண்டிருக்கிறது. 


.. ஞானவான்களுடைய 
நமக்கு 
ஞானவான்களை 


ஞானவான்களுடைய போதகம்‌ 
நம்முடைய இருதயத்தில்‌ நிரம்பியிருக்க 
வேண்டும்‌. அவற்றை நம்முடைய 
ஜீவியத்தில்‌ கடைப்பிடித்து சந்தோஷமாயும்‌, 
சமாதானமாயும்‌ ஜீலிக்கவேண்டும்‌. 
இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ நாம்‌ 
கர்த்தருக்குப்‌ பிரியமானவர்களாகவும்‌, 
பிரயோஜனமுள்ளவர்களாகவும்‌ ஜீவிப்பதற்கு 
ஞானவான்களுடைய போதகம்‌ நமக்கு 
உதவியாயிருக்கும்‌. ஞானவான்களுடைய 
போதகத்திற்கு நாம்‌ செவிகொடுத்து, அதன்‌ 
பிரகாரம்‌ ஜீவிக்கும்போது, நாம்‌ 
மரணக்கண்ணிகளுக்கு தப்பித்துக்‌ 
கொள்ளலாம்‌. ஞானவான்களின்‌ 
போதகத்தை அசட்டைபண்ணுகிறவர்கள்‌ 
மரணக்கண்ணிகளில்‌ சிக்கிக்கொள்வார்கள்‌. 


நற்புத்தி 
நீதி 18:15 


நீதி 18:15. நற்புத்தி தயையை 
உண்டாக்கும்‌; துரோகிகளுடைய 
வழியோ கரடுமுரடான து. 


நற்புத்தியுள்ளவர்கள்‌ 
சலிபபாரகள்‌ 
மனுஷராலும்‌ 
நற்புத்தி தயையை உண்டாக்கும்‌. ங்‌ 
நன்மை தூஷிக்கப்பட இடங்கொடாதிருங்கள்‌. 
தேவனுடைய ராஜ்யம்‌ புசிப்பும்‌ குடிப்புமல்ல, 
அது நீதியும்‌ சமாதானமும்‌ 
பரிசுத்த ஆவியினாலுண்டாகும்‌. 
சந்தோஷமுமாயிருக்கிறது. இவைகளிலே 
கிறிஸ்துவுக்கு 'ஞசெய்கிறவன்‌ 
தேவனுக்குப்‌ பிரியனும்‌ மனுஷரால்‌. 
அங்கீகரிக்கப்‌ பட்டவனுமாயிருக்கிறான்‌. 
ஆனபடியால்‌. 
சமாதானத்துக்கடுத்தவைகளையும்‌, 
அந்நியோந்நிய பக்திவிருத்தி உண்டாக்கத்‌ 
தக்கவைகளையும்‌ நாடக்கடவோம்‌" 
(ரோம 14:16-19) என்று அப்போஸ்தலர்‌ பவுல்‌ 
சொல்லுகிறார்‌. 





ழ்‌ நள 
யாய 


துரோகிகளுடைய வழி 
கரடுமுரடனாது. அது தாறுமாறானது. 
துரோகிகள்‌ நேரான பாதையில்‌ நடவாமல்‌ 
கோணலான பாதையில்‌ நடப்பார்கள்‌. 
அவர்களுடைய வழி மற்றவர்களுக்கு 
கடினமாயிருக்கும்‌. ர்களுக்கும்‌ 
கடினமாயிருக்கும்‌. 
தங்களுடைய 
சந்தோஷமாயிருக்க 
தங்களுடைய பிரச்சனைகளையும்‌, 
வேதனைகளையும்‌ மற்றவர்களிடம்‌ சொல்லி 
புலம்புவார்கள்‌. இவர்களுடைய ஜீவியத்தில்‌ 
ம்‌ ஆசீர்வாதமும்‌ இருக்காது. 
A வழி 
கரடுமுரடாகயிருப்பதினால்‌, அந்த வழியில்‌ 
இவர்களால்‌ சேதாரமில்லாமல்‌ நடக்க 
யாது. துரோகிகளின்‌ வார்த்தைகளும்‌, 


ப்‌ க 
இவர்களுக்கு கைது. 


துரோகிகள்‌ 
மற்றவர்களுக்கு விரோதமாக வலைகளை 
விரிப்பார்கள்‌. இவர்கள்‌ விரித்த வலைகளில்‌ 
இவர்களே சிக்கிக்கொள்வார்கள்‌. 


விவேகியானவன்‌ 


நீதி 1316 


நீதி 18:16. விவேகியானவன்‌ அறிவோடு. 
நடந்து கொள்ளுகிறான்‌; மூடனோ தன்‌ 
மூடத்தனத்தை வெளிப்படுத்துகிறான்‌.. 
விவேகமுள்ளவன்‌ சிந்தித்து 
செயல்படுவான்‌. எல்லா காரியங்களிலும்‌ 
மிகுந்த எச்சரிப்போடிருப்பான்‌. ஒரு தரம்‌ 
பேசுவதற்கு முன்பாக இரண்டு தரம்‌ 
யோசிப்பான்‌. விவேகியானவன்‌ அறிவோடு 
நடந்துகொள்கிறான்‌ விவேகி தனக்கு 
சம்பந்தமில்லாத காரியங்களில்‌ 
'தலையிடமாட்டான்‌. தனக்கு தெரியாத 
காரியங்களை தனக்கு தெரிந்திருப்பதுபோல. 
பேசவும்‌ மாட்டான்‌. எதற்கும்‌ அவசரப்படாமல்‌: 
பொறுமையைக்‌ காத்துக்கொள்வான்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மூடனோ எல்லாவற்றிலும்‌ அவசரம்‌ 
காண்பிப்பான்‌. மூடன்‌ தனக்கு 
சம்பந்தமில்லாத காரியங்களில்‌ தலையிட்டு, 
தன்னுடைய மூடத்தனத்தை 
வெளிப்படுத்துவான்‌. தனக்கு தகுதியில்லாத 
காரியங்களை செய்து மற்றவர்கள்‌ 
மத்தியிலே அவமானப்படுவான்‌. மூடனுக்கு 
புத்தியில்லை. எந்தக்‌ காரியத்தையும்‌ 
யோசித்து செய்யக்கூடிய பொறுமையும்‌ 
கர்த்தருக்குப்‌ 
பப்படுவதே ஞான ஆரம்பம்‌. மூடன்‌ 
கர்த்தருக்குப்‌ பயப்படமாட்டான்‌. அவருடைய 
பிரமாணங்களுக்கும்‌ கீழ்ப்படியமாட்டான்‌. 


தூரோகமுன்ன தூதன்‌ 
நீதி 1827 


நீதி 1907. துரோகமுன்ன தூதன்‌ 
தீதிலே வான்‌; உண்மையுள்ள. 


ஸ்தானாதியதியோ ஒளஷதம்‌. 


விசுவாசிகள்‌ நம்பிக்கைக்குப்‌ 
பாத்திரவான்‌களாய்‌ நடந்துகொள்ளவேண்டும்‌. 
நம்மை நம்பி ஒப்புக்கொடுக்கப்பட்டிருக்கும்‌ 
காரியங்களில்‌ 

உண்மையுள்ளவர்களாயிருக்க 

துரோகமுள்ள 

உண்மையிருக்காது. உண்மைக்குப்‌ பதிலாக 
துரோகம்‌ இருக்கும்‌. இவனுடைய துரோகம்‌ 
கண்டுபிடிக்கப்படும்போது இவனுக்கு 
அதிகமான தண்டனை கொடுக்கப்படும்‌. 


உண்மையுள்ள ஸ்தானாபதி 
கண்‌ ள்ளவன்‌. இவன்‌ உண்மையுள்ள 
உக்கிராணக்காரனாயிருப்பான்‌. தனக்குக்‌ 
கொடுக்கப்பட்டிருக்கும்‌ வேலைகளை 
உண்மையாகவும்‌, உத்தமமாகவும்‌, 
நேர்த்தியாகவும்‌ செய்து முடிப்பான்‌. 
உண்மையுள்ள ஸ்தானாபதி நம்பிக்கைக்குப்‌ 
பாத்திரவான்‌. தன்னை அனுப்பியவருக்கு 
இவன்‌ உண்மையுள்ளவனாகயிருப்பான்‌. 
தன்னுடைய எஜமானரின்‌ நன்மைக்காக 
பேசுவான்‌, அதற்காகவே கிரியை 
நடப்பிப்பான்‌. 





ழ்‌ ளான 
யாய 


உண்மையுள்ள ஸ்தானாபதி ஒளஷதம்‌: 
போல இருக்கிறான்‌. தன்னுடைய 
எஜமானருக்கும்‌ ர்களுக்கும்‌ 
இடையிலுள்ள 
இவன்‌ நீக்கிப்போடுவான்‌. 
உண்மையும்‌ சத்தியமும்‌ இரு 
ஆரோக்கியமுள்ள 
பேசுவான்‌. 


குழப்பங்களும்‌, 

நிவிர்த்தியாகும்‌ உண்மையுள்ள ஸ்தானாபதி 
ஒளஷதம்‌ போல இருக்கிறான்‌. கிறிஸ்துவின்‌ 
ஊழியக்காரர்கள்‌ அவரு 
உக்கிராணக்காரர்களாயிருக்கிறார்கள்‌. 
கிறிஸ்துவுக்கு உண்மையுள்ள 
ஸ்தானாபதிகளாய்‌ ஊழியம்‌ செய்யவேண்டும்‌. 
காயங்களை சுட்டுகிற ஒளஷதமாக: 
இருக்கவேண்டும்‌. சமாதானம்‌ 
பண்ணவேண்டும்‌. 


புத்திமதிகளைத்‌ தன்ளூகிறவன்‌ 
நீதி 18:18 


நீதி 1918. 
தன்ளுகிறவன்‌ 


புத்திமதிகனைத்‌ 
தரித்திரத்தையும்‌ 
இலச்சையையும்‌ அடைவான்‌; 
கடி.ந்துகொள்ளூதலைக்‌ கவனித்து 
'நடக்கிறவனேர கனமடைவான்‌. 


, இருதயத்தில்‌ 
அகந்தையுள்ளவனாகவும்‌ 
இவனுக்கு யார்‌ புத்‌ 
அதை செவிகொடுத்து கேட்கமாட்டான்‌. 
இவன்‌ எல்லாருடைய புத்திமதிகளையும்‌ 


தள்ளிவிடுவான்‌. இதனால்‌ இவனுக்கு ஒரு 
நன்மையும்‌ உண்டாகாது. புத்திமதிகளை 
தள்ளுகிறவன்‌ 

இலச்சையையும்‌ அடைவான்‌. 


தரித்திரத்தையும்‌ 


தன்னைத்‌ 
மற்றவர்களுடைய 
செவிகொடுப்பான்‌. மற்றவர்கள்‌ தன்னுடைய 
தப்பிதத்தை சட்டிக்காண்பிக்கும்போது, 
தன்னுடைய தவறுகளை 
அதைத்‌ திருத்திக்கொள்வான்‌. 
பிடிவாத குணம்‌ 
கடிந்துகொள்ளூதலை கவனித்து நடக்கிறவன்‌ 
கனமடைவான்‌ இப்படிப்பட்ட 
நற்குணமுள்ளவனை எல்லோரும்‌ உயர்வாகப்‌ 
பேசுவார்கள்‌. நமக்கு எல்லாம்‌ தெரியுமென்று 
ஆணவத்தோடு இருக்கக்கூடாது. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தருடைய உபதேசங்களுக்கு அனுதினமும்‌ 
செவிகொடுக்கவேண்டும்‌. கர்த்தருடைய 
வசனங்களை அன்றாடம்‌ தியானிக்க 
வேண்டும்‌. 


வாஞ்சை: நிறைவேறுவது 
நீதி 19:19. 


தீதி 18:19. வாஞ்சை நிறைவேறுவது 
ஆத்துமாவுக்கு இனிது; தீமையை 
விட்டு விலகுவது மூடருக்கு அருவறுப்பு. 

கர்த்தரே வாஞ்சையைக்‌ 
கொடுக்கிறார்‌. அவரே அதை 
நிறைவேற்றியும்‌ தருகிறார்‌. நம்முடைய 
வாஞ்சை நிறைவேறும்போது, நம்முடைய 
ஆத்துமாவுக்கு சந்தோஷமாயிருக்கும்‌. 
வாஞ்சை நிறைவேறுவது ஆத்துமாவுக்கு 
இனிது, கர்த்தர்‌ தம்முடைய கிருபையினாலும்‌, 
இரக்கத்தினாலும்‌, தெய்வீக பராமரிப்பினாலும்‌ 
நம்முடைய வாஞ்சைகளை நிறைவேற்றுகிறார்‌. 
நீதிமானின்‌ வாஞ்சையும்‌ கர்த்தருடைய 
விருப்பமும்‌ ஒத்திருக்கும்‌. 


நீதிமான்‌. 
பெற்றுக்கொள்ள 


நமக்கு 


கர்த்தருடைய கிருபைகளை 
த ண்டுவென்று 
அவனுக்கு 
ஆசீர்வாதங்களே 
துன்மார்க்கனோ 
உலகப்பிரகாரமான நன்மைகளின்மீது ஆசை 
த்தருயான்‌. உலகசிரேசம்‌ தேவனுக்கு 
நீதிமா 


பலிகளைச்‌ செலுத்தி, 
கர்த்தர்மேல்‌. நம்பிக்கையாயிருங்கள்‌. 
எங்களுக்கு நன்மை காண்பிப்பவன்‌ யார்‌ 
என்று சொல்லுகிறவர்கள்‌ அநேகர்‌; 
கர்த்தாவே, உம்முடைய முகத்தின்‌ ஒளியை 
எங்கள்மேல்‌. பிரகாசிக்கப்பண்ணும்‌. 
அவர்களுக்குத்‌ தானியமும்‌ திராட்சரசமும்‌ 
பெருகியிருக்கிற காலத்தின்‌ 
சந்தோஷத்தைப்பார்க்கிலும்‌, அதிக 
சந்தோஷத்தை என்‌ இருதயத்தில்‌ தந்தீர்‌ 
'சமாதானத்தோடே படுத்துக்கொண்டு 
நித்திரைசெய்வேன்‌; கர்த்தாவே, நீர்‌ ஒருவரே 
என்னை சுகமாய்த்‌ தங்கப்பண்ணுகிறீர்‌' 
(சங்‌ 4:5-8) என்று தாவீது சொல்லுகிறார்‌. 





ழ்‌ நள 
யாய 


தீமையை விட்டு விலகுவது மூடருக்கு. 
அருவருப்பு. நாம்‌ சந்தோஷமாகமிருக்க: 
வேண்டுமென்றால்‌ தீமையைவிட்டு 
விலகவேண்டும்‌. சந்தோஷத்தைப்‌ 


பெற்றுக்கொள்வதற்கு இதைத்‌ தவிர வேறு 
ஆனால்‌. 


சந்தோஷமில்லாமல்‌. 
ஜீவிக்கிறான்‌. 
சுமக்கிறான்‌. 


ஞானிகனோடே, ௪ஞ்சரிக்கிறவன்‌ 
நீதி 18:20 


நீதி 1920. ஞானிகளோடே. 
சஞ்சரிக்கிறவன்‌. ஞானமடை வான்‌; 
மூடருக்குத்‌ தோழனோ நாசடைவான்‌. 
நல்லவர்கள்‌ நல்லவர்களோடு 
'சவகாசம்‌ வைத்திருப்பார்கள்‌. ஞானிகளோடே 
சஞ்சரிக்கிறவன்‌ ஞானமடைவான்‌. 
ஞானிகளின்‌ நற்குணம்‌, அவர்களோடுகூட 
ஐக்கியமாகமிருக்கிறவர்களுக்கும்‌ கிடைக்கும்‌. 
ஒரு மனுஷனுடைய சிநேகிதர்கள்‌ 
எப்படிப்பட்டவர்கள்‌ என்பதை வைத்து. அந்த 
மனுஷனுடைய குணாதிசயத்தைக்‌ 
கண்டுபிடிக்க முடியும்‌ நல்லவனுக்கு 
தீயோரின்‌ சவகாசம்‌ பிடிக்காது. 
மூடருக்கு தோழனாயிருக்கிறவன்‌ 
நாசமடைவான்‌. மூடரோடும்‌, 
பாவிகளோடும்‌, அக்கிரமக்காரரோடும்‌. 
ஐக்கியமாமிருந்தவர்களில்‌ அநேகர்‌ 
'கெட்டுப்போனார்கள்‌. அவர்களெல்லோரும்‌. 
நாசமடைந்தார்கள்‌. கர்த்தரைப்‌ பற்றிக்‌ 
'கொள்கிறவர்களோ  செழித்திருக்கிறார்கள்‌. 
கர்த்தருடைய பிள்ளைகளோடு ஐக்கியம்‌. 
வைத்திருக்கிறவர்களுக்கு தேவனுடைய 
ஆசீர்வாதம்‌ பகிர்ந்துகொடுக்கப்படுகிறது. 


பாவிகளைத்‌ தீவினை தொடரும்‌ 
நீதி 19:21 


நீதி 1821. பாவிகணைத்‌ தீவினை 
தொடரும்‌; தீதிமான்களுக்கோ நன்மை 
பலனாக வரும்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தரே நம்மை ஆளுகைசெய்கிறவர்‌. 

கர்த்தருடைய ஆளுகையிலிருந்து 

மனுஷனால்‌ தப்பித்து, ஓடி ஒளிந்துகொள்ள 

முடியாது. நாம்‌ எந்த சூழ்நிலையில்‌ 

இருந்தாலும்‌ கர்த்தருடைய பிரமாணம்‌ நம்மை 

நாம்‌ எந்த 

கர்த்தரே அந்த 

ஸ்தலத்திற்கு ராஜாவாகயிருக்கிறார்‌. எல்லா 

மனுஷரும்‌ கர்த்தருடைய ராஜ்யபாரத்திற்கு 
உட்பட்டவர்களாயிருக்கிறார்கள்‌. 


கர்த்தர்‌ தமக்கு சித்தமான 
கிரியைகளை மனுஷர்மீது நபப்பிக்கிறார்‌ 
கர்த்தருடைய கிரியைகளெல்லாமே நீதியும்‌, 
நியாயமும்‌, சத்தியமுமானவை. அவரிடத்தில்‌ 
எந்தவிதமான அநீதியும்‌, வேற்றுமையின்‌ 
நிழலும்‌ இல்லை. த்க்‌ சித்தத்தின்‌ 
பிரகாரமாக தீவினை பாவிகளைத்‌ 
தொடருகிறது. அவர்களுடைய 
பாவங்களுக்குத்தக்க தண்டனைகளை 
கர்த்தர்‌ அவர்களுக்குக்‌ கொடுக்கிறார்‌ 
கர்த்தருடைய நீதியான தண்டனையிலிருந்து 
பாவிகளால்‌ தப்பிக்கவே முடியாது. பாவிகள்‌ 
ஆரம்பத்தில்‌ செழித்திருப்பதுபோல தெரியும்‌ 
ஆனாலும்‌ அவர்களுக்கு சு வரும்‌. 
பாவிகளுக்கு வருகிற அழிவு 
தூங்குவதுமில்லை, உறங்குவதுமில்லை. அது 
ஏற்ற காலத்தில்‌ அவர்கள்மீது வந்து, 
அவர்களை மேற்கொள்ளும்‌. 


நீதிமான்௧ளுக்கு நன்மை பலனாக 
வரும்‌. அவர்கள்‌ செய்கிற நீதிக்குத்தக்க 
பலனை கர்த்தர்‌ அவர்களுக்கு 
வெகுமதிகளாகக்‌ கொடுக்கிறார்‌. ஒருவேளை 
அவர்கள்‌. நீதியினிமித்தம்‌. 
துன்பப்பட்டிருக்கலாம்‌. வேதனைகளையும்‌ 
உபத்திரவங்களையும்‌ அனுபவித்திருக்கலாம்‌. 
பலவிதமான பாடுகள்‌ வழியாக கடந்து, 
வந்திருக்கலாம்‌. கர்த்தர்‌ நீதிமான்களுடைய 
துக்கங்கள்‌ எல்லாவற்றையும்‌ சந்தோஷமாக 
மாற்றுவார்‌. அவர்களுடைய நீதிக்கு தக்க 
பலனை கர்த்தர்‌ அவர்களுக்குக்‌ கொடுப்பார்‌. 
நன்மையும்‌ கிருபையும்‌ நீதிமான்களை 
சூழ்ந்துகொள்ளும்‌. 





நீதிமொழிக 


ழ்‌ நள 
யாய 


நல்லவன்‌ 
நீதி 18:22 


நீதி 180௨ 

பின்னைகளின்‌ 

சுதந்திரம்‌ 

பாவியின்‌ ஆஸ்தியோ தீதிமானுக்காகச்‌. 
சேர்த்துவைக்கப்படும்‌. 


நல்லவர்களுடைய சுவரியம்‌ 
அவர்களுக்கு தங்கியிருக்கும்‌. அவர்களுடைய 
ஆஸ்தி அவர்களுக்கும்‌, 
அவர்களுடைய குடும்பத்தாருக்கும்‌ 
பிரயோஜனமுள்ளதாயிருக்கும்‌. கர்த்தர்‌ 
நல்லவர்களை நினைவுகூருவதுபோல, 
அவர்களுடைய பின்சந்ததியாரையும்‌ 
நினைவுகூருகிறார்‌. ல்லவர்களும்‌ 
கர்த்தருடைய 
அசட்டைபண்ணாமல்‌, 
காத்துக்கொள்கிறார்கள்‌. 
ஆசீர்வாதங்களைப்‌ பெற்றுக்கொள்கிறார்கள்‌. 
நீதியான வழிகளில்‌ தங்களுக்கு ஆஸ்தியை 
சேர்க்கிறார்கள்‌. நல்லவர்கள்‌ தங்கள்‌ 
தொழில்களிலும்‌ வியாபாரங்களிலும்‌ 
உண்மையுள்ளவர்களாகவும்‌, கண்ணிய 
முள்ளவர்களாகவும்‌ நடந்துகொள்கிறார்கள்‌. 
நீதிமான்களுக்கு நன்மை பலனாக. 
வருகிறது. நீதிமான்கள்மீது கர்த்தருடைய 
ஆசீர்வாதம்‌ தங்கியிருக்கிறது. 
நீதிமான்கள்‌ இந்தப்‌ 

பத்தில்‌ பெரிய ஐசுவரியவான்‌௧ளாக 
இல்லாமலிருக்கலாம்‌. அவர்களுடைய ஆஸ்தி 
பெரியதாகமிராமல்‌ த்‌ 
ஆனாலும்‌ ப்‌ ஜெபங்களும்‌, 
அவர்களுடைய 
அவர்களுடைய 
ஆசீர்வாதமாக 
நீதிமான்களுடைய ஜெபங்கள்‌, அவர்களுடைய 
நல்ல ஆலோசனைகள்‌, அவர்களுடைய 

ள்‌ ஆகியவையெல்லாமே, 
அவர்களுடைய சந்ததியாருக்கு மிகுந்த 
பிரயோஜனமுள்ளதாயிருக்கும்‌. 


PROVERBS - COMMENTARY 


- விரிவுரை QOODNENS 


PUBLISHERS 


நீதிமான்கள்‌ 
குடும்பத்தாருக்கு , 
சந்ததியாருக்கு முன்பாகவும்‌ 
எடுத்துக்காட்டாக  ஜீவனம்பண்ணுவார்கள்‌ 
அவர்களுடைய ஜீவியத்தில்‌ உண்மையும்‌, 
நீதியும்‌, நியாயமும்‌ இருக்கும்‌. அவர்கள்‌ 
கர்த்தருடைய பிரமாணத்திற்கு கீழ்ப்படிந்து 
ஜீவிப்பார்கள்‌. அவர்களுடைய சந்ததியார்கள்‌ 
அவர்களுடைய ஜிவியத்தைக்‌ கவனித்து, 
அவர்களும்‌ தங்கள்‌ முன்னோர்களின்‌ 
பாதையில்‌ முன்னேறிச்‌ செல்வார்கள்‌. 
நீதியான பாதையில்‌ நடப்பார்கள்‌. 


தங்களுடைய 
முன்பாகவும்‌, 


கர்த்தருடைய கிருபையோ அவருக்குப்‌ 
பயந்தவர்கள்மேலும்‌, அவருடைய நீதி 
அவர்கள்‌ பிள்ளைகளுடைய 
பிள்ளைகள்மேலும்‌ அநாதியாய்‌ 
என்றென்றைக்கும்‌ உள்ளது. அவருடைய 
உடன்படிக்கையைக்‌ கைக்கொண்டு, 
அவருடைய  கட்டளைகளின்டி செய்ய 
நினைக்கிறவர்கள்‌ மேலேயே உள்ளது” 
(சங்‌ 103178) என்று தாவீது சொல்லுகிறார்‌. 


தேவனுடைய தெய்வீக 
பிரமாணத்தின்படி நீதிமானுக்கு 
ஆசீர்வாதமுண்டாகிறது. பாலிகளுக்கோ 
சாபம்‌ வருகிறது. துன்மார்க்கன்‌ 
தன்னுடைய பாவமான கிரியைகளினால்‌ 
தனக்கு ஆஸ்தியை சேர்த்து வைக்கிறான்‌. 
பிறரை ஒடுக்கி பணம்‌ சம்பாதிக்கிறான்‌. 
ஏழைகளை வஞ்சிக்கிறான்‌. இவனிடத்தில்‌ 
எவ்வளவு திரளான ஆஸ்தியிருந்தாலும்‌ அது 
அவனுக்கு பிரயோஜனப்படாது. 
துன்மார்க்கனுடைய ஆஸ்தி அவனிடத்தில்‌ 
நிலைத்திருக்காது. பாவியின்‌ ஆஸ்தி 
அவனுக்காகவோ அல்லது... அவலுடைய 
பிள்ளைகளுக்காகவோ சேர்த்து 
வைக்கப்படுவதில்லை, அது நீதிமானுக்காக 
சேர்த்து வைக்கப்படுகிறது. நீதிமானோ 
தன்னுடைய பிள்ளைகளின்‌ 
பிள்ளைகளுக்குகூட சுதந்தரம்‌ 
வைத்துப்போகிறான்‌. 


ஏழைகளின்‌ வயல்‌ 
நீதி 13:23 


நீதி 19:28, ஏழைகளின்‌ வயல்‌ 
மிகுதியான ஆகாரத்தை விளைவிக்கும்‌; 
நியாயம்‌ கிடையாமல்‌ 
'கெட்டுப்போகிறவர்களும்‌ உண்டு. 





ழ்‌ நள 
யாய 


ஒருவனுடைய _ ப. வல்‌ 
சிறியதாகயிருந்தாலும்‌, அதில்‌ அவன்‌ 
கடினமாக உழைக்கும்போது, அவனுக்கு 
அதிக விளைச்சல்‌ உண்டாகும்‌. ஒரு 
மனுஷன்‌  தன்னிடத்திலுள்ள எல்லா 
தாலந்துகளையும்‌ நன்றாக 
பயன்படுத்தவேண்டும்‌. அப்போதுதான்‌ 
அவனால்‌ ஒரு குறைவுமில்லாமல்‌, நிறைவாக 
ஜீவிக்க முடியும்‌ ஏழைகளின்‌ வயல்‌ 
மிகுதியான ஆகாரத்தை விளைவிக்கும்‌. 
அவனுடைய வயல்‌ கொஞ்சமாகமிருந்தாலும்‌, 

அவன்‌ உண்மையாய்‌. 


சிறியதாகயிருந்தாலும்‌, 
சொந்தக்காரன்‌, 


விளைச்சலையும்‌ ஆசீர்வதிப்பார்‌ 


நம்முடைய நிலத்தின்‌ அளவு 
கொஞ்சமாகயிருந்தாலும்‌, நாம்‌ ஞானமாக 
பயிரிட்டு, காரியசமர்த்தராய்‌ 
உழைக்கவேண்டும்‌. நம்முடைய நிலம்‌ 
எவ்வளவு. அதிகமாயிருந்தாலும்‌, அதில்‌ 
எப்படி பமிரிடுகிறோம்‌ என்பது மிகவும்‌ 
முக்கியமானது. நிலத்தின்‌ அளவினால்‌. 
ஆகாரம்‌ விளைவதில்லை. நம்முடைய 
உழைப்பின்‌ அளவினால்தான்‌ ஆகாரம்‌ 
விளைகிறது. கர்த்தர்‌ நமக்குக்‌ 
கொடுத்திருக்கிற எல்லா தாலந்துகளையும்‌ 
நல்லமுறையில்‌ பயன்படுத்தி, கர்த்தரிடத்தில்‌ 
கணக்கு ஒப்புலிக்கவேண்டும்‌. 


கர்த்தர்‌ நம்மைப்‌ பார்த்து, “நல்லது. 
உண்மையும்‌ உத்தமமுமான ஊழியக்காரனே, 
ந்‌ கொஞ்சத்தில 
அநேகத்தின்‌ 
அதிகாரியாக 

புகழ்ந்து, 
வரக்கூடிய 


உண்மையுள்ளவனாயிருந்தாய்‌, 

மேல்‌ உன்னை 

என்று 
கர்த்தரால்‌ 


வைக்கிறேன்‌ 
சொல்லவேண்டும்‌. 
புகழ்ச்சியே 
தங்களுடைய 
உண்மையாகயிருக்கிறவர்கள்‌, 
உழைக்கிறவர்கள்‌ 
பிச்சையெடுக்க 
இருக்காது. 


வேண்டிய 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஒரு சிலரிடத்தில்‌ நிலத்தின்‌ அளவு 
அதிகமாயிருக்கும்‌. ஆனால்‌ அந்த நிலத்தின்‌ 
சொந்தக்காரர்களோ கடினமாய்‌ உழைக்காத 
சோம்பேறிகளாகயிருப்பார்கள்‌. நிலத்தை 
கொத்தி, பராமரிக்காவிட்டால்‌ அந்த நிலம்‌ 
பாழாய்ப்போய்விடும்‌. அதில்‌ முள்‌ முளைத்து 
விவசாயத்திற்கு பிரயோஜனமற்றதாகிவிடும்‌. 
நம்மிடத்தில்‌ அளவுக்கு அதிகமான 
ஐசவரியமும்‌, சம்பத்தும்‌ இருக்கும்போது, 


கொள்கிறார்கள்‌. 

கணக்குப்‌ பார்க்காமல்‌ தாராளமாகவும்‌, 
தாறுமாறாகவும்‌ செலவு பண்ணுகிறார்கள்‌. 
தேவைக்கு அதிகமான வேலைக்காரர்களை 
பணிக்கு... அமர்த்துகிறார்கள்‌. முடிவில்‌ 
அவர்களுக்கு சம்பளம்‌ கொடுக்க முடியாமல்‌ 


பெற்றுக்கொள்ளவேண்டும்‌. 

திட்டமிடாமல்‌ செலவு, 
ல்‌ ம்‌ நியாயம்‌ கிடைக்காமல்‌ 
கெட்டுப்போகிறார்கள்‌. 


பிரம்யைக்‌ கையாடதவன்‌ 


நீதி 1924 


நீதி 13:24. பிரம்பைக்‌ கையாடதவன்‌ 
தன்‌ மகனைப்‌ பகைக்கிறான்‌;. 
அவன்மேல்‌  அன்பாயிருக்கிறவனோ 
அவனை ஏற்கனவே தண்டிக்கிறான்‌. 





ழ்‌ நள 
யாய 


பெற்றோர்‌ 
ஒழுக்கத்தைக்‌ 
நீதியையும்‌, நியாயத்தையும்‌, 
பிரமாணத்தையும்‌ கற்றுக்கொடுக்கவேண்டும்‌. 
பிள்ளைகள்‌ சரியாகக்‌ 
கற்றுக்கொள்கிறார்களா என்பதை பெற்றோர்‌ 
கவனிக்கவேண்டும்‌. தேவைப்பட்டால்‌ 
அவர்களுக்கு கண்டித்து 
உணர்த்தவேண்டும்‌. பிள்ளைகளுக்கு 
கற்றுக்கொடுக்கும்போது, பெற்றோர்‌ பிரம்பை 
கையாடுவதற்கு அனுமதியுள்ளது. பிரம்பை 


கையாடாதவன்‌ தன்‌ மகனை பகைக்கிறான்‌. 


இந்தப்‌ பிரம்பு பெற்றோரின்‌ பிரம்பு 
பெற்றோர்‌ இந்தப்‌ பிரம்பை ஞானத்தோடும்‌, 
அன்போடும்‌ பயன்படுத்தவேண்டும்‌. 
தங்களுடைய பிள்ளைகளை நல்லவர்களாக 
உருவாக்குவதற்கு இந்தப்‌ பிரம்மை 
கையாளவேண்டும்‌. பெற்றோர்‌ தங்கள்‌ 
பிள்ளைகளை அடிமைகளைப்போல 
நடத்தக்கூடாது. எகிப்து 
ஆளோட்டிகள்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரை 
அடித்து வேதனைப்படுத்தியதுபோல, 
பெற்றோர்‌ தங்கள்‌ பிள்ளைகளை 
அடிக்கக்கூடாது. 
பெற்றோர்‌ 
அடிப்பதற்கு முன்பாக, 
அடிப்பதற்கான 


பிள்ளைகளை 
நாங்கள்‌ அவர்களை 
காரணத்தையும்‌ 
அவர்களுக்குத்‌ க 
அடிப்பதற்கு முன்பாக. பு 
சொல்லுவது நல்லது. 
உணர்த்துவது நல்லது. பிள்ளைகளை 
கொஞ்சி கொஞ்சி வளர்த்தால்‌, அவர்கள்‌ 
நல்ல பிள்ளைகளாக வளரமாட்டார்கள்‌. 
தங்களிடத்திலுள்ள தப்பிதத்தைத்‌ 
திருத்திக்கொள்ளமாட்டார்கள்‌. பிள்ளைகள்‌ 
தப்பு செய்யும்போது, பெற்றோர்‌ 
அவர்களுடைய  தப்பிதங்களுக்கு துணை 
போகக்கூடாது. அவர்களுடைய 
தப்பிதங்களை அங்கீகரிக்கக்கூடாது. 
பிள்ளைகள்‌ தப்பு செய்யும்போது, 
பிரம்பை பயன்படுத்தாத பெற்றோர்‌, தங்கள்‌ 
பிள்ளைகளை பகைக்கிறார்கள்‌. 
பெற்றோருக்கு ள்‌ 
மெய்யான அன்போ, 
பிள்ளைகள்மேல்‌ அன்பாயிருக்கிற பெற்றோர்‌. 
அவர்களை காரணத்தோடும்‌, நியாயமாகவும்‌, 
அன்பாகவும்‌ தண்டிக்கிறார்கள்‌. 


கண்டித்து 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பெற்றோர்‌ தங்கள்‌ 
ம்‌ காண்பிக்கவேண்டும்‌. 


பிள்ளைகள்மீது 
அவர்கள்மீது 


பிள்ளைகளை 
அவர்களுக்கு அதிகமாக 
கொடுத்து வளர்க்கிற பெற்றோர்‌, 
பிள்ளைகள்மீது மெய்யாகவே 
அவர்களுடைய 
அக்கரை 

காண்பிக்கவில்லை. 


பிள்ளைகளை நாம்‌. 

வளர்க்கவேண்டும்‌. 
அவர்களை ஒழுக்கத்திற்கு 
உட்படுத்தவேண்டும்‌. பெற்றோர்‌ தங்கள்‌ 
பிள்ளைகளை அடித்து 
வளர்க்கவில்லையென்றால்‌, அந்தப்‌ 
பிள்ளைக்‌ ஊதாறியாக வார்ந்து, 
உருப்படாமல்‌ போய்விடுவார்கள்‌. பிற்காலத்தில்‌ 
எல்லோரிடத்திலும்‌: அடிவாங்குவார்கள்‌ 
நம்முடைய பிள்ளைகளை மற்றவர்கள்‌ 
அடிக்கக்கூடாது. என்று நாம்‌ விரும்பினால்‌, 
நம்முடைய பிள்ளைகளை நாமே கண்டித்து, 
அடித்து வளர்க்கவேண்டும்‌. 


நம்முடைய 
கட்டுப்பாடோடு 


நீதிமான்‌ 
நீதி 19:25 


நீதி 195. 
திருப்தியாகப்‌ 
துன்மார்க்ககுடைய 
பசித்திருக்கும்‌. 


நீதிமானுக்கு ஒரு 
குறைவுபடாது. நீதிமான்மீது 

ஆசீர்வாதம்‌ நிறைவாக. 
களெல்லாம்‌ 


அவர்களுடைய 

கர்த்தருடைய தெய்வீக பராமரிப்பினால்‌ 
சந்திக்கப்படும்‌. நீதிமான்களின்‌ இருதயம்‌ 
சந்தோஷத்தினாலும்‌, சமாதானத்தினாலும்‌, 
ஆறுதலினாலும்‌ நிரம்பியிருக்கும்‌. நீதிமான்‌ 
தனக்கு திருப்தியாக புசிக்கிறான்‌. 
அவனுக்கு ஜீவதுப்பம்‌ கிடைக்கும்‌. அது 
அவனுக்கு திருப்தியை உண்டுபண்ணும்‌. 


நீதிமான்‌ தனக்குத்‌ 
புசிக்கிறான்‌; 
வயிறோ 


நன்மையும்‌ 
கர்த்தருடைய 
தங்கியிருக்கும்‌. 





ழ்‌ யனா 
யய 


'துன்மார்க்கனுடைய தேவைகள்‌ 
சந்திக்கப்படாது. அவனுக்கு எப்போதுமே. 
குறைச்சல்‌ உண்டாயிருக்கும்‌. 
துன்மார்க்கனிடத்தில்‌ நீதியோ, நியாயமோ, 
உண்மையோ இருக்காது. அவனுடைய 
ஆசை 'பேராசையாயிருக்கும்‌. 
துன்மார்க்கனிடத்தில்‌ போதுமென்கிற திருப்தி 
இருக்காது. அவன்‌ எல்லாவற்றையும்‌ 
இச்சிப்பான்‌. தன்னுடைய கண்கள்‌ பார்ப்பது 
எல்லாம்‌ தனக்கு வேண்டுமென்று 
சொல்லுவான்‌. அவன்‌ எவ்வளவுதான்‌ 
சாப்பிட்டாலும்‌ அவனுக்கு திருப்தி 
உண்டாகாது. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


துன்மார்க்கனுடைய வயிறு 
பசித்திருக்கும்‌. துன்மார்க்கன்‌ தன்னுடைய 


திருப்தி உண்டாகாது.  துன்மார்க்கனிடத்தில்‌ 
போதுமென்கிற மனது இல்லை. புசித்தும்‌ 
பசித்திருக்கிற வமிறு துன்மார்க்கருக்கு 
வந்திருக்கிற சாபம்‌. 





ழ்‌ நள 
யாய 


புத்தியுள்ள ஸ்திரீ 
நீதி 1431 


நீதி 1441. புத்தியுன்ன ஸ்திரீ தன்‌ 
வீட்டைக்‌ கட்டுகிறான்‌; புத்தியில்லாத. 
ஸ்திரீயோ தன்‌ கைகளினால்‌ அதை 
இடித்துப்போடுகிறான்‌.. 


நல்ல மனைவி தன்னுடைய 
குடும்பத்திற்கு ஆசீர்வாதமாயிருக்கிறாள்‌. 
அவள்‌ புத்தியுள்ள ஸ்திரீயாகவும்‌, பக்தியுள்ள 
ஸ்திரீயாகவும்‌ இருப்பாள்‌. கடினமாகவும்‌ 
சுறுசுறுப்பாகவம்‌ வேலைசெய்வாள்‌. 
தன்னுடைய குடும்பக்காரியங்களை 
பொறுப்பாய்‌ விசாரித்து, ஒவ்வொன்றையும்‌ 
நேர்த்தியாய்‌ செய்து முடிப்பாள்‌. நல்ல 
வியின்‌ வாகத்‌ திறமையினாலும்‌, 
அவளுடைய குடும்பம்‌: 
அவர்கள்‌ பட்ட 
கடன்களெல்லாம்‌ திருப்பி செலுத்தப்படும்‌. 


புத்தியுள்ள மின்‌ பிள்ளைகள்‌ 
அதிக கல்வி குற்றவர்களாகயிருப்பார்கள்‌. 
அவளுடைய குடும்பத்திற்குள்‌ சந்தோஷமும்‌, 
சமாதானமும்‌, ஆசீர்வாதமும்‌, செழிப்பும்‌ 
நிரம்பியிருக்கும்‌. புத்தியுள்ள ஸ்திரீ தன்‌ 
வீட்டைக்‌ கட்டுகிறாள்‌. வெறும்‌ 
செங்கற்களாலும்‌, கற்களாலும்‌, மணலாலும்‌ 
கட்டத்தை கட்டலாம்‌ 
கட்டவேண்டுமென்றால்‌ 
புத்தியுள்ள ஸ்திரீயும்‌ தேவை. 
சில ப மனைவி 

மித ல்தனகிதபால்‌ 

வீட்டை தன்‌ 


ஒெ்துபோடுறன்‌ க குடு , 

ந்தன 
சவ்தா கல்‌ சீரழிந்து 
போயிருக்கிறது. புத்தியில்லாத 
ஸ்திரீயினிடத்தில்‌ நிர்வாகத்‌ 
திறமையிருக்காது. அவளுக்கு எந்தக்‌ 
காரியத்தையும்‌ திட்டமிட்டு நிறைவேற்ற 
தெரியாது. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


புத்தியில்லாத 

தெய்வபயம்‌ இருக்காது. 
பயப்படுதலே. ஞானத்தின்‌ ஆரம்பம்‌. 
ஞானமில்லாத ஸ்திரீ தன்னுடைய 
குடும்பத்திற்கு எதையும்‌ பிரயோஜனப்படுத்த 
மாட்டாள்‌. எல்லாவற்றையும்‌ வீணாக்குவாள்‌. 
செல்லும்‌ செலவை கணக்குப்‌ பார்க்காமல்‌ 
தாறுமாறாக ள்‌ 
புத்தியில்லாத 

சபிக்கப்பட்டது. 

வீட்டைக்கட்டாது. 

இரித்துப்போடும்‌. 


ஸ்திரீயினிடத்தில்‌ 
கர்த்தருக்குப்‌ 


நிதானமாய்‌ நடக்கிறவன்‌ 
நீதி 14:2 


நீதி 142. 
நடக்கிறவன்‌ 
பயப்படுகிறான்‌; தன்‌: 
"தாறுமாறான வனோ 
அலட்சியம்பண்ணுகிறான்‌. 


நிதானமாய்‌ 
கர்த்தருக்குப்‌ 
வழிகளில்‌ 
அவரை 


தேவனுடைய கிருபையைப்‌ 
பெற்றுக்கொண்டவர்கள்‌ கர்த்தருடைய 
சமுகத்தில்‌ பயபக்தியாயிருப்பார்கள்‌. 
கர்த்தருக்குப்‌ பயப்படும்‌ பயம்‌ அவர்களுடைய 
இருதயத்தில்‌ நிரம்பிமிருக்கும்‌. இவர்கள்‌ 
நிதானமாய்‌ நடப்பார்கள்‌. தங்களுடைய 
வழிகளில்‌ தாறுமாறாக நடக்கமாட்டார்கள்‌. 
கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள்‌, தங்கள்‌ 
வார்த்தைகளினாலும்‌, கிரியைகளினாலும்‌ 
கர்த்தரை கனம்பண்ணுவார்கள்‌. தங்கள்‌ 
வழிகளில்‌ தாறுமாறாக நடக்கிறவர்கள்‌ 
கர்த்தரை அலட்சியம்‌ பண்ணுவார்கள்‌. பாவம்‌ 
அவர்களை ஆளுகை செய்யும்‌. 
அவர்களுடைய வாயின்‌ வார்த்தையில்‌: 
உண்மையிருக்காது. அவர்களுடைய உதடுகள்‌ 
கர்த்தரைத்‌ துதிக்கும்‌ துதியை சொல்லாது. 
அவர்களுடைய பேச்சுக்களும்‌, 
செய்கைகளும்‌ கர்த்தருடைய சித்தத்திற்கு 
விரோதமாயிருக்கும்‌. 





ழ்‌ நள 
யாய 


மூடன்‌ 
நீதி 1438 


நீதி 
அகத்தைக்கேற்ற 
ஞானவான்களின்‌' 
அவர்களைக்‌ காப்பாற்றும்‌. 


1448. மூடன்‌ வாயிலே அவன்‌ 
மிலாதுண்டு; 
உதடுகனோ 


இருதயத்தில்‌ பெருமையுள்ளவர்கள்‌ 
சீரழிந்துபோவார்கள்‌. அழிவுக்கு முன்னானது 
அகந்தை. ஒரு மனுஷனுடைய இருதயத்தில்‌ 
அகந்தையிருக்கும்போது, அவனுடைய 
தலையில்‌ ஞானம்‌ இருந்தால்‌, அந்த ஞானம்‌ 


அகந்தையுள்ளவர்களுக்கு, 
ஞானம்‌ இருக்காது. 
வார்த்தைகளிலும்‌ 
மதியீனம்‌ வெளிப்படும்‌. 
மூடன்‌ வாயிலே அகந்தையிருக்கும்‌. 


அலன்‌ தன்னை பெருமையாகப்‌ பேசுவான்‌. 


மற்றவர்களுக்கு முன்பாக 
தாழ்த்தமாட்டான்‌. 


ஒன்றுமில்லாதிருந்தும்‌ 


தீர்க்கதரிசியின்‌ புஸ்தகத்தில்‌ 
பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. 
துளிர்‌ 


தோன்றி, அவன்‌ வேர்களிலிருந்து ஒரு கிளை 
எழும்பிச்‌ செழிக்கும்‌" (ஏசா 14) 


ம்‌ இருதயத்தில்‌ 
நிரம்பியிருக்கு 
க ரப கன் அதான்‌ 
புறப்பட்டு. வருகிறது. 
நீக்கவேண்டுமென்றால்‌, அகந்தைக்கு 
ஆதாரமாயிருப்பதை நீக்கவேண்டும்‌. 
இல்லையென்றால்‌, அகந்தை என்னும்‌ கிளை 
வளர்ந்துகொண்டேயிருக்கும்‌. அடிமரத்தின்‌ 
வேரைப்‌ பிடுங்கினால்தான்‌ கிளை 
பட்டுப்போகும்‌. 


அகந்தை 
கசப்பாக 


அகந்தை 
அகந்தையை 


தானியத்தை அடிப்பதற்கு மிலாறுகளை 
பயன்படுத்துவார்கள்‌. மூடன்‌ வாயிலே. 
அவன்‌ அகந்தைக்கேற்ற மிலாறு இருக்கிறது. 
இது பெருமையின்‌ மிலாறு. இது 
மற்றவர்களை அடிக்கும்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஞானவான்களின்‌ உதடுகள்‌ 
அவர்களைக்‌ காப்பாற்றும்‌. மற்றவர்களுக்கு 
தீங்கு செய்யாதவாறு, அவர்களுடைய 
உதடுகளின்‌ வார்த்தைகள்‌ 
அன்புள்ளதாயிருக்கும்‌. இருதயத்தில்‌ 
பெருமையுள்ளவனோ தன்னுடைய நாவை 
அடக்காமல்‌ தாறுமாறாகப்‌ பேசுகிறான்‌. 
தனக்கு கேடுண்டாகுமாறு அகந்தையான 
வார்த்தைகளைப்‌ பேசுகிறான்‌. மூடனுடைய 
உதடுகள்‌ அவனை அழித்துப்போடுகிறது. 
ஞானவானுடைய உதடுகளோ அவனைக்‌ 
காப்பாற்றுகிறது. 


எருதுகளில்லாத இடம்‌ 
நீதி 144 


நீதி 144. எருதுகளில்லாத இடத்தில்‌ 
களஞ்சியம்‌. வெறுமையாயிருக்கும்‌; 
காளைகளின்‌ பெலத்தினாலோ மிகுத்த 
வரத்துண்டு. 


விவசாயம்பண்ணுகிறவர்கள்‌ வீடுகளில்‌ 
ஆடுமாடுகளை வளர்க்கவேண்டும்‌. 
கால்நடைகள்‌ அவர்களுடைய ஆஸ்தியின்‌ 
ஒரு பகுதியாகமிருக்கிறது. எருதுகளைக்‌ 
குவனிக்கவில்லையென்றால்‌ குடும்பத்தில்‌ 
வரும்‌ விவசாய 
எருதுகளை அதிகமாய்‌ 
பயன்படுத்துகிறார்கள்‌. 
உழுவதற்கும்‌, தானியத்தை சொர்கம்‌ 
எருதுகள்‌ . 


எருதுகள்‌ வீட்டை அசுத்தம்பண்ணும்‌. 
வீட்டில்‌ எருதுகள்‌ இல்லையென்றால்‌, ன 
சுத்தமாகவும்‌ துப்புரவாகவும்‌ இருக்கும்‌. அதே 
வேளையில்‌, அவர்களுடைய களஞ்சியமும்‌ 
ல்‌ பன்‌ வீடுகளில்‌ 
எருதுகளுக்குத்‌ தேவையான தீவனம்‌ 
இருக்காது. கதக்‌ கட்டிப்போடும்‌ 
தொழுவம்‌ 
துப்புரவாகயிருக்கும்‌. 
வீட்டில்‌ எருதுகள்‌ 
வீட்டிலுள்ளவர்களுக்கு 
கிடைக்காது. தானியமும்‌ இருக்காது. 





ழ்‌ நயனா 
யாய 


வீட்டின்‌ அழகையும்‌, துப்புரவையும்‌ 
பார்த்தால்‌ ஆகாரம்‌ கிடைக்காமல்‌ 
போய்விடும்‌. வீடுகளில்‌ எருதுகளை 
வளர்க்கிறவர்கள்‌, அவற்றை அதிகக்‌ கவனம்‌ 
செலுத்தி பராமரிக்கவேண்டும்‌. 
அசுத்தங்களையெல்லாம்‌ நீக்கிப்போட்டு, 
தொழுவத்தை துப்புரவு செய்யவேண்டும்‌. 
எருதை வளர்ப்பது கடினமான வேலை. 
எருதுகளையும்‌, தொழுவங்களையும்‌ துப்புரவு 
பண்ணுவதும்‌ கடினமான வேலை. 
சோம்பேறியாகயிருக்கிறவர்கள்‌ எருதுகளை 
வளர்க்கமாட்டார்கள்‌. எருதுகள்‌ இல்லாத 
இடத்தில்‌ களஞ்சியம்‌ வெறுமையாயிருக்கும்‌. 

வீடு அழகாகயிருக்கவேண்டும்‌. 
என்பதற்காகவும்‌, வீடுகளில்‌. 
கால்நடைகளின்‌ அசுத்தம்‌ இருக்கக்கூடாது. 
என்பதற்காகவும்‌, எருதுகளை 
வளர்க்காமலிருந்தால்‌, அவர்களுடைய 
களஞ்சியத்திற்கு தானியம்‌ வந்து சேராது. 
தொழுவம்‌ அதுத்தமாகயிருத்தாலும்‌, அதை 
துப்புரவு செய்ய வேண்டும்‌. துப்புரவு 
செய்வதற்கு சோம்பல்பட்டு, எருதுகளை 
வீட்டை விட்டு துரத்திவிடக்கூடாது. 


ஒரு சிலர்‌ எருதுகளை வெறுத்து, 
நாய்கள்‌ மீது ஆசைப்பட்டு, வீடுகளில்‌ 
நாய்களை வளர்க்கிறார்கள்‌. பூனைகளை 
வளர்க்கிறார்கள்‌. அதிகமான நாய்களை 
வளர்ப்பதினால்‌ நம்முடைய களஞ்சியம்‌: 
நிரம்புவதில்லை. எருதுகள்‌ 
அதிகமாயிருந்தால்தான்‌ களஞ்சியம்‌ நிரம்பும்‌. 

காளைகளின்‌ பெலத்தினால்‌ மிகுந்த 
வரத்துண்டு. விவசாய வேலை கடினமான 
வேலை. நிலத்தை கொத்தி பண்படுத்துவது. 
மிகவும்‌ கடினம்‌. கண்ணீரோடு 
விதைக்கிறவர்கள்‌ கெம்பீரத்தோடு அறுவடை 
செய்வார்கள்‌. எருதுகளை கஷ்டப்பட்டு 
வளர்க்கிறவர்கள்‌ தங்கள்‌ களஞ்சியங்களை 
நிரப்புவார்கள்‌. காளைகளின்‌ பெலத்தினால்‌. 
வீட்டிற்கு வருமானம்‌ வரும்‌. 


மெய்ச்சாட்சிக்காரன்‌ 
நீதி 14:5 
நீதி 149. மெய்ச்சாட்சிக்காரன்‌ பொய்‌: 


சொல்லான்‌; யொய்ச்சாட்சிக்காரனோ 
பொய்களை ஊ துகிறான்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சாட்சிகளின்‌ அடிப்படையில்‌ 
வழக்குகள்‌ விசாரிக்கப்படுகிறது. சாட்சிகளை 
தீர்ப்பும்‌ 
ஆகையினால்‌ 
பொய்ச்சாட்சி. 
மெய்ச்சாட்சிக்காரன்‌ 
அவனுடைய 
நீதியும்‌, நியாயமும்‌, 
சத்தியமும்‌, உண்மையும்‌ நிரம்பியிருக்கும்‌. 
அவனுடைய இருதயத்தின்‌ நிறைவினால்‌, 


அவனுடைய வாய்‌ உண்மையை பேசம்‌. 


சாட்சி சொல்லுகிறவர்கள்‌ 
தங்களுடைய கடமையை உணரவேண்டும்‌. 
தங்களுடைய பொறுப்பை உணர்ந்து உண்மை 
பேசவேண்டும்‌. தங்களுடைய வாயின்‌ 
வார்த்தைகளினால்‌ நீதிக்கு முக்கியத்துவம்‌ 
கொடுக்கவேண்டும்‌. நாம்‌ உள்ளதை 
உள்ளதென்றும்‌, இல்லாததை இல்லாதது 
என்றும்‌ செல்லவேண்டும்‌. நமக்கு 
தெரியாததை தெரிந்ததுபோல பேசக்கூடாது. 

பொய்யை உண்மையைப்போல 


ஜோடிக்கக்கூடாது. 

பொய்ச்சாட்சிக்காரன்‌ பொய்யை 
ஊதுகிறான்‌. பிறரிடத்தில்‌ லஞ்சம்‌ 
வாங்கிக்கொண்டு, உண்மைக்கு 
விரோதமாக சாட்சி சொல்லுகிறான்‌. 
இவனுடைய இருதயத்தில்‌ உண்மையில்லை. 
இவனுடைய நடத்தையில்‌ நேர்மையில்லை. 
இவனுடைய வார்த்தையில்‌ சத்தியமில்லை. 
இவன்‌ பொய்யை பேசினாலும்‌, அது 
உண்மையானது என்று சாதிப்பான்‌. 
தன்னுடைய சாதுரிய வார்த்தைகளினாலும்‌, 
விவாத திறமையினாலும்‌ எல்லோரையும்‌ 
ஏமாற்றிவிடுவான்‌. 


சாட்சிக்காரர்கள்‌ 
சொல்லக்கூடாது. 
பொய்சொல்லமாட்டான்‌. 
இருதயத்தில்‌ 


பரியாசக்காரன்‌ 


நீதி 1446 


நீதி 14:6. பரியாசக்காரன்‌ ஞானத்தைத்‌ 
தேடியும்‌ கண்டுபிடியான்‌; 
புத்தியுன்னவனுக்கோ அறிவு லேசாய்‌ 
வரும்‌. 





ழ்‌ நள 
யாய 


ல்‌ சிலர்‌ ஞானத்தைத்‌ தேடியும்‌ 
கண்டுபிடியாமலிருக்கிறார்கள்‌. 
பட்டன்கள்‌ நல்ல நோக்கத்தோடும்‌, 
நல்ல குறிக்கோளோடும்‌ ஞானத்தைத்‌ 
தேடுவதில்லை. இவர்கள்‌ பரியாசக்காரர்கள்‌. 


ஆலோசனைகளையும்‌, 
சொல்லும்போது. 
செவிகொடுக்கமாட்டார்கள்‌. 
பரியாசம்பண்‌ ணுவார்கள்‌ 


பரியாசக்காரனால்‌. ஞானத்தைக்‌ 
கண்டுபிடிக்க முடியாது. இவன்‌ எப்படித்தான்‌ 
ஞானத்தைத்‌ தேடினாலும்‌, இவனுக்கு 
ஞானம்‌ கிடைக்காது. ஞானத்தைக்‌ 
கண்டுபிடிக்கவேண்டுமென்றால்‌ இருதயத்தில்‌ 
சுத்தம்‌ இருக்கவேண்டும்‌. வார்த்தையில்‌ 
உண்மையிருக்கவேண்டும்‌. ஞானத்தை 
சரியாகப்‌ பயன்படுத்தவேண்டும்‌ என்னும்‌ 
வாஞ்சை இருக்கவேண்டும்‌. த்தில்‌ 


அவற்றிற்கு செவிகொடுத்து, 
தங்கள்‌ 

ஏற்றுக்கொள்‌ வேண்டும்‌. 
ஆலோசனைகளுக்குக்‌ 
அப்போதுதான்‌ ஞானத்தைக்‌ கண்டுபிடிக்க 
முடியும்‌. 


கீழ்ப்படியவேண்டும்‌. 


ட புத்தியுள்ளவனுக்கு அறிவு இலேசாய்‌ 
வரும்‌. இவனுடைய இருதயத்தில்‌: 
வஞ்சனையிருக்காது. இவனிடத்தில்‌ 
பி ஏமாற்றவேண்டும்‌ என்னும்‌ 

காணப்படாது. புத்தியுள்ளவன்‌ 

விரும்புவான்‌. 

கேட்டு அதன்‌ பிரகாரம்‌ 

நடந்துகொள்வான்‌.  இப்படிப்பட்டவன்தான்‌ 
ஞானத்தைக்‌ கண்டுபிடிப்பான்‌. 


மூடன்‌ 
நீதி 1447 


நீதி 14:7. மூடனுடைய முகத்துக்கு 
விலகிப்போ; அறிவுன்ன உதடுகளை 
அங்கே காணாய்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அவனுடைய 
விலகிப்போய்விடவேண்டும்‌. 

சகவாசம்‌ வைத்துக்கொள்ளக்கூடாது. 
மூடனிடத்தில்‌ அறிவும்‌ ஞானமும்‌ இருக்காது. 
அவனுடைய உதடுகள்‌ உண்மை பேராது. 
அவன்‌ துன்மார்க்கமாய்‌ யோசனைபண்ணி, 
தீயவார்த்தைகளைப்‌ பேசுவான்‌. 
மூடனிடத்தில்‌ அறிவுள்ள உதடுகளைக்‌ 
காணமுடியாது. மூடனோடு சம்பாஷணை 
பண்ணுவதினால்‌ நமக்கு ஒரு பிரயோஜனமும்‌ 
உண்டாகாது. வ தெளிந்த 
சிந்தனையில்லாமல்‌ முப்பத்திலிருப்பான்‌. 
வனர தவக்காலம்‌" 'கடடபிலிடுவான்‌. 
மூடனுடைய முகத்திற்கு விலகிப்போவது, 
ஞானமுள்ளவர்களுக்கு நலமானது. 


விவேகியின்‌ ஞானம்‌ 
நீதி 14:8 


நீதி 14:8. தன்‌ வழியைச்‌ 
சிந்தித்துக்கொள்வது. விவேகியின்‌ 
ஞானம்‌; மூடர்களுடைய வஞ்சனையோ 
மூடத்தனம்‌. 


கற்றுக்கொள்வதன்‌ மூலமாக நாம்‌ 
ஞானத்தைப்‌ பெற்றுக்கொள்கிறோம்‌. 
ஆனாலும்‌ தேவன்‌ நமக்குக்‌ கொடுக்கிற 
ஞானமே மெய்யான ஞானம்‌. இதுவே நமக்கு 
அதிக பிரயோஜனமுள்ளது. இது 
விவேகியின்‌ ஞானம்‌. நம்முடைய அன்றாட 
வாழ்க்கையில்‌ எப்படி ஜீவனம்பண்ண 
வேண்டும்‌ என்பதற்கு இந்த ஞானம்‌ 
நமக்கு ஆலோசனை சொல்லும்‌. இது நம்மை 
நீதியின்‌ பாதையில்‌ வழிநடத்தும்‌. நாம்‌ 
செய்ய வேண்டிய காரியங்களை நமக்கு 
ஞானமாய்த்‌ திட்டமிட்டுக்கொடுக்கும்‌. 





ழ்‌ நள 
யாய 


நம்முடைய வழிகளை. 
அறிந்திருக்கவேண்டும்‌. 
விஷயங்களில்‌ 


நிதானித்து அறிந்து 
கொள்ளவேண்டும்‌. ஒரு சிலர்‌ 
காரியங்களில்‌ அதிகமாய்‌ 
செலுத்துவார்கள்‌. தங்களைப்பற்றி சிறிதும்‌ 
சிந்தித்துப்‌ பார்க்கமாட்டார்கள்‌. தங்கள்மீது 
அக்கரை  காண்பிக்கமாட்டார்கள்‌. தன்‌ 
வழியை சிந்தித்துக்‌ கொள்வது விவேகியின்‌ 
ஞானம்‌. நாம்‌ எந்த வழியில்‌ போகிறோம்‌ 
என்பதையும்‌, நம்முடைய வழி எப்படிப்பட்டது. 
என்பதையும்‌, அதன்‌ முடிவு 
என்னவாயிருக்கும்‌ என்பதையும்‌ நாம்‌ 
அறிந்திருக்கவேண்டும்‌. அதைக்‌ குறித்த 
சிந்தனை நமக்குள்‌ நிரம்பியிருக்கவேண்டும்‌. 


மூடர்களிடத்தில்‌. 
இருக்கிறது. 
வஞ்சித்துவிடும்‌. மூடன்‌ தன்னைத்தானே 
வஞ்ித்துக்கொள்கிறான்‌ தன்னுடைய 
வழியை அவன்‌ அறிந்துகொள்வதில்லை. 
பிறருடைய ஆலோசனைகளை அவன்‌ 
கேட்பதில்லை. தான்‌ எந்த வழியில்‌ 
போனாலும்‌, அதுவே நல்ல வழி என்று 
அசட்டையாகயிருப்பான்‌. தன்னுடைய 
வழியைப்பற்றி சிந்தனையில்லாதவன்‌ பாதை 
மாறிப்போய்விடுவான்‌.  இப்படிப்பட்டவனால்‌ 
இலக்கை அடையமுடியாது. 


மூடத்தனம்‌. 
அது அவர்களை: 


மூடம்‌ 
நீதி 14:9 


நீதி 14:9. மூடர்‌ பாவத்தைக்குறித்தூப்‌ 
பரியாசம்‌ பண்ணுகிறார்கன்‌; 


நீதிமான்களூக்குன்னே தயை உண்டு. 
துன்மார்க்கருடைய 

கடினமாயிருக்கும்‌. இவர்கள்‌ தங்கள்‌ 
துன்மார்க்கத்தில்‌  பழகிப்போயிருப்பார்கள்‌. 
துன்மார்க்க சிந்தனையுள்ளவர்கள்‌ 
மூடத்தனமுள்ள மூடர்கள்‌. மூடர்‌ 
பாவத்தைக்குறித்து பரியாசம்பண்ணுகிறார்கள்‌. 
மற்றவர்களுடைய பாவத்தைக்‌ குறித்து. 
ஏளனம்பண்ணுவார்கள்‌. அதை பெரிதுபடுத்தி 
பேசுவார்கள்‌. இவர்களிடத்திலும்‌ பாவம்‌ 
இருக்கும்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மூடர்கள்‌ தங்களுடைய பாவத்தைக்‌ 
குறித்து சிந்தித்துப்‌ பார்ப்பதில்லை. அதை 
தங்களைவிட்டு நீக்குவதற்கு 
அக்கரை எடுத்துக்கொள்வதுமில்லை. 
க்‌ பாவத்தைக்குறித்து 
பின்க்‌ 
கிறிஸ்துவைக்குறித்தும்‌ அக்கரையிருக்காது 
தங்களுடைய பாவத்தைப்‌ 
பரியாசம்பண்ணுகிறவர்கள்‌ கிறிஸ்துவையும்‌ 
பரியாசம்பண்ணுவார்கள்‌. 


நீதிமான்கள்‌ 


யாருக்காவது தீங்கு, 
செய்துவிட்டால்‌. 


அதற்காக மனம்‌ 
வருந்துவார்கள்‌. மனந்திருந்துவார்கள்‌. 
தேவனுடைய சமுகத்தில்‌: தங்களுடைய 
பாவங்களை அறிக்கை செய்து, தேவனுடைய 
இரக்கத்தையும்‌, தயவையும்‌, 
பாவமன்னிப்பையும்‌ பெற்றுக்கொள்வார்கள்‌. 
நீதிமான்களுக்குள்ளே தமை உண்டு 
நீதிமான்கள்‌ பிறரை வஞ்சிக்கமாட்டார்கள்‌. 
பிறர்மீது, 'பொறாமைப்படமாட்டார்கள்‌. 
தங்களைப்போலவே எல்லோரும்‌. 
நன்றாமிருக்கவேண்டும்‌ என்னும்‌ நல்ல 

சிந்தனை அவர்களுக்குள்‌ இருக்கும்‌. 
நீதிமான்கள்‌ தங்களை நேசிப்பதுபோல 
பிறரையும்‌ நேசிப்பார்கள்‌. தங்களால்‌ செய்ய 
உதவிகளையும்‌ 
செய்வார்கள்‌. 
குழப்பத்திற்கும்‌, 
பிரயோஜனமுள்ளவர்கள்‌. 
மற்றவர்களுடைய பாவத்தைக்‌ 
பரியாசம்பண்ணாமல்‌, 
கரிசனையோடிருப்பார்கள்‌. 

அவர்களும்‌ மனந்திரும்பி 


யாராவது 

இவர்கள்‌ 

அக்கல்வி 

பிறருக்கு, 

உபத்திரவம்பண்ணுவார்கள்‌. நீதிமான்களோ 
பிறருக்கு உபகாரம்பண்ணுவார்கள்‌. 


இருதயத்தின்‌ கசப்பு 
நீதி 14:10 


14:10. 
க்திற்கே 


இருதயத்தின்‌ 
தெரியும்‌; 


கசப்பு. 
அதின்‌: 
அத்தியண்‌. 


நீதி 
இரு; 


உடத்தையாகான்‌. 





ழ்‌ நயனா நீதிமொழிக 
ராரா 


ஒவ்வொருவரும்‌ தன்னுடைய 
இருதயத்தின்‌ பாரத்தை அறிந்து 
வைத்திருப்பார்கள்‌. தங்களுடைய மனதின்‌ 
வேதனையைப்‌ புரிந்து வைத்திருப்பார்கள்‌. 
நம்முடைய ஆவி வியாகுலத்தோடும்‌, 
பாரத்தோடும்‌ இருக்கும்போது, அதன்‌ 

களை நாம்‌ அனுபவிக்கிறோம்‌. 
நம்முடைய இருதயத்தின்‌ கசப்பு, நம்முடைய 
இருநயத்திற்குத்நான்‌ தெரியும 

மற்றவர்கள்‌ வேதனைப்படும்போது நாம்‌ 
அவர்களைப்‌ பரியாசம்பண்ணக்கூடாது. 
அவர்களுடைய வேதனைகளை எளிதாக 
எடுத்துக்கொள்ளக்கூடாது. அவர்களுடைய 
வேதனையின்‌ பாரம்‌ அவர்களுக்குத்தான்‌ 


புலம்புவதை! 

வேதனையின்‌ பாரம்‌ ளக 
சிலருக்கு 
அளவுக்கு 
இருக்கும்‌. 
நமக்கு ட்‌ 1 - 8 த்‌ 
'வேதனைப்படுகிறவர்களுக்கு அது நன்றாய்த்‌ 
தெரியும்‌. 


ஒரு 
வெளியே சொல்ல முடியாத 
He ப முடியாத 
பிறருடைய 


பிறருடைய வருத்தத்தை நம்மால்‌ 
நீக்கிப்போடமுடியாது. பிறருடைய பாரத்தை 
நம்மால்‌ கீழே இறக்கி வைக்கவும்‌ முடியாது. 
ஒருவனுடைய இருதயத்தின்‌ மகிழ்ச்சிக்கு. 

அந்நியன்‌ உடந்தையாக. முடியாது. 
தேவனுடைய கிருபையாலும்‌ இரக்கத்தாலும்‌ 
மாத்திரமே நம்முடைய வருத்தத்தை நீக்க 
முடியும்‌. தேவனால்‌ மாத்திரமே நம்முடைய 
பாரத்தை நம்மைவிட்டு கீழே இறக்கி 
வைக்கமுடியும்‌ 


PROVERBS - COMMENTARY 


- விரிவுரை ப்பி 


ரிம்‌ 


ன்ப பாரம்‌ சுமக்கிறவர்கள்‌ 
எல்லோரும்‌ ம்முடைய கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்துவினிடத்தி்‌ வரலாம்‌. அவர்‌ 
நம்முடைய ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதலைக்‌ 
கொடுப்பார்‌. நம்முடைய இருதயத்திற்கு 
ஆறுதலையும்‌ சமாதானத்தையும்‌ 

ர்‌. இந்த சமாதானம்‌ நம்முடைய 
வருவதில்லை. இது 

கிருபையினாலும்‌, 

மனதுருக்கத்தினாலும்‌ 


வனுடைய கிருபைகளைப்‌ 
பெற்றுக்கொண்டவர்கள்‌, பாரத்தோடிருக்கிற 
மற்றவர்களுக்காக ஜெபம்பண்ண வேண்டும்‌. 
அவர்களுக்குத்‌ தேவையான ஆவிக்குரிய 

லோசனைகளையும்‌ புத்திமதிகளையும்‌ 
சொல்லவேண்டும்‌. அவர்களுடைய 
பாரத்தையும்‌, வருத்தத்தையும்‌ அதிகரிக்கச்‌ 


துன்மார்க்கனுடைய வீடு 
நீதி 14411 


தீதி 141, துன்மார்க்கனுடைய வீடு 
அழியும்‌; செம்மையான வனுடைய 


கூடாரமோ செழிக்கும்‌. 


நம்முடைய குடும்பத்தை 
நம்முடைய குடும்பம்‌ 
சாதாரண _ அந்தஸ்திலிருந்தாலும்‌, நாம்‌ 
நீதியுள்ளவர்களாகயிருக்க. வேண்டும்‌. 
வசனம்‌ நம்முடைய 
வாசம்பண்ணவேண்டும்‌. 
செம்மையானவனுடைய கூடாரம்‌ செழிக்கும்‌. 
கூடாரம்‌ ஓரிடத்திலிருந்து இன்னொரு 
இடத்திற்கு எடுத்துச்‌ செல்லக்கூடியது. இது 
நிலையான குட்டிடமல்‌ல ஆனாலும்‌ நாம்‌ 
நீதியுள்ளவர்களாயிருக்கும்போது, நம்முடைய 
கூடாரம்‌ செழிக்கும்‌. தேவனுடைய கிருபை 
நமக்கு நன்மை செய்யும்‌. 





ழ்‌ ளா 
யாய 


துன்மார்க்கனிடத்தில்‌ 
இவனிடத்தில்‌ நற்குணமில்லை. 


பிறருக்கு தீங்கு செய்கிறான்‌. பிறருடைய 


துன்மார்க்கனுடைய வீடு 
செழித்திருக்காது. அது நிலைத்திருக்காது. 
அது அழிந்துபோகும்‌. துன்மார்க்கனிடத்தில்‌ 
'தேவனுடைய ஞானமும்‌ புத்தியும்‌ இருக்காது. 
இவன்‌ மதிமீனன்‌. இவனுடைய 
சிந்தனைகளும்‌, வார்த்தைகளும்‌, 
கிரியைகளும்‌ மதியீனமாயிருக்கும்‌. 
புத்தியில்லாதவன்‌ மணலின்மீது தன்‌ 
வீட்டைக்கட்டுவான்‌. இவனுடைய 
வீட்டின்மீது பெருவெள்ளமும்‌, பெருங்காற்றும்‌ 
மோதும்போது, இவனுடைய வீடு 
அழிந்துபோகும்‌. 


மனுஷனுக்குச்‌ செம்மையாய்த்‌ 
தோன்றுகிற வழி 
நீதி 14:12 


நீதி 14412. 
செம்மையாய்த்‌ 


க்குச்‌. 
வழி 
உண்டு; அதின்‌ முடிவோ மரண வழிகள்‌. 


மனுஷனு. 
தோன்றுகிற 


நம்மிடத்தில்‌ தேவனுடைய சிந்தனை 
நிரம்பியிருக்கவேண்டும்‌. 
விருப்பமும்‌ நம்முடைய 
ஒன்றாமிருக்கவேண்டும்‌. 
சுயஇஷ்டத்தின்‌ பிரகாரம்‌ சிந்தித்து, 
செயல்படும்போது, நமக்கு ஒரு நன்மையும்‌ 
உண்டாகாது. ஒரு சிலர்‌ தங்களுடைய 
வாழ்க்கையில்‌ தாறுமாறாக ஜீவிப்பார்கள்‌. 
போகும்‌ வழிகளைப்பற்றி 
அக்கரையில்லாதவர்களாகவும்‌, 
'கவனயில்லாதவர்களாகவும்‌ இருப்பார்கள்‌. 
இப்படிப்பட்வர்களிடத்தில்‌ தேவனுடைய 
ஞானமும்‌ புத்தியும்‌ இருக்காது. 
துன்மார்க்கனுக்கு அவனுடைய 
மாம்சத்தின்‌ இச்சையே பிரதான விருப்பம்‌. 
அதை நிறைவேற்றுவதற்காக அவன்‌ எதை 
வேண்டுமானாலும்‌ செய்கிறான்‌. 
'துன்மார்க்கசான பாதையில்‌ நடக்கிறான்‌. 
அநீதியின்பாதை கூட அவனுக்கு 
செம்மையான பாதையாகத்‌ தெரிகிறது. தான்‌ 
போகிற பாவமான பாதை சரியான 
பாதைதான்‌ ன்று துன்மார்க்கன்‌ 
தனக்குத்தானே நினைத்துக்கொள்கிறான்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஸ்லாம்‌. மனுஷனுக்கு 

செம்மையாய்த்‌ தோன்றுகிற வழிகள்‌. இவை 

தேவனுக்கு பிரியமான வழிகளா என்பதை 

நாம்‌ சிந்தித்துப்‌ பார்க்கவேண்டும்‌. 

தேவனாகிய கர்த்தர்‌ நம்முடைய 

விருப்பத்திற்கு ஒத்துவரவேண்டுமென்று நாம்‌ 

கர்த்தருடைய 

தான்‌ ஒத்துப்போக 

வார்த்தைக்கும்‌, 

சித்தத்திற்கும்‌ நாம்‌ தான்‌ கீழ்ப்படியவேண்டும்‌. 

துன்மார்க்கர்‌ 
ஜீவிக்கிறார்கள்‌. 


மாய்மாலமாய்‌ 
இவர்களிடத்தில்‌ 
உண்மையிருக்காது. சபையிலும்‌ ஒரு சிலர்‌ 
மாய்மாலம்‌ பண்ணுகிறார்கள்‌. தங்களிடத்தில்‌ 
பக்தியிருப்பதுபோல வேஷம்‌ போடுகிறார்கள்‌. 
தங்களுடைய கண்களை மூடிக்கொண்டு 
ஏதோ ஒரு பாதையில்‌ நடக்கிறார்கள்‌. 
தாங்கள்‌ நடக்கிற பாதை சரியான பாதை 
என்று தங்களுக்குள்ளே 
தீர்மானம்பண்ணுகிறார்கள்‌. இந்தப்‌ பாதை 
பரலோகத்திற்குத்‌ தங்களைத்‌ அழைத்துச்‌ 
செல்லும்‌ என்று கற்பனை பண்ணுகிறார்கள்‌. 


கர்த்தருக்குப்‌ பிரியமான பாதையே 
சரியான பாதை நீதியின்‌ பாதையே 
செம்மையான பாதை. அது மாத்திரமே நம்மை 
பரலோகத்திற்கு வழிநடத்திச்‌ செல்லும, 
மனுஷருடைய சுயகற்பனையின்‌ 
பாதைகளெல்லாம்‌. செம்மையான 
பாதைகளல்ல. அதில்‌ நாம்‌ எவ்வளவு தூரம்‌ 
போனாலும்‌, முடிவில்‌ நமக்கு அழிவு 
நியமிக்கப்பட்டிருக்கிறது. 
செம்மையாய்த்‌ தோன்றுகிற 
மரண வழிகள்‌ 
போனால்‌ ம்‌ 
ஜீவவழியில்‌ போனால்தான்‌ 
பெற்றுக்கொள்ளமுடியும்‌ 
தங்களுடைய 
குயகற்பனைகளினால்‌ தங்களைத்‌ தாங்களே 
வஞ்சித்துக்கொள்கிறார்கள்‌. தங்களை 
தாங்களே வஞ்சித்துக்கொள்கிறவர்கள்‌ 
முடிவில்‌ தங்களைத்‌ தாங்களே 
இழுத்துப்போடுகிறார்கள்‌. 


நகைப்பு 
நீதி 14:13 


நீதி 1438. நகைப்பிலூம்‌ மனதுக்குத்‌ 
துக்கமுண்டு; அத்த மகிழ்ச்சியின்‌ முடிவு 
ட்‌ 





ழ்‌ நயனா 
யாய 


பாவிகள்‌ சந்தோஷமாய்‌ பாவம்‌ 
செய்கிறார்கள்‌. பாவத்தின்‌ சம்பளம்‌ மரணம்‌ 
என்பதை 'அறியாதிருக்கிறார்கள்‌. 
பாவிகளுக்கு துன்பங்களும்‌, வேதனைகளும்‌, 
வருத்தங்களும்‌ வரும்‌. அப்போது 
அவர்களுடைய பாலங்கள்‌ அவர்களுக்கு 
உணர்த்தப்படும்‌. தங்களுடைய துக்கத்தைப்‌ 
போக்குவதற்காக, உலகப்பிரகாரமான 


கர்த்தரால்‌ மாத்திரமே 
நம்முடைய பாவங்களை மன்னிக்க முடியும்‌. 
அவரால்‌ மாத்திரமே நம்முடைய துக்கங்களை 
சந்தோஷமாய்‌ மாற்ற முடியும்‌. 


பிரயாசங்களெல்லாம்‌ 

முள்ளை. மனுஷன்‌ 
வதன்‌ சந்தோஷப்படுத்துவதற்கு, 
தனக்குத்தெரிந்த வழிகளை 
கைக்கொள்கிறான்‌. 
துக்கத்தை எப்படியாவது 
வேண்டுமென்று 
அவனுடைய 
கிடைப்பதுபோல ஆனாலும்‌ 
அவனுக்கு மெய்யான பலன்‌ கிடைக்காது. 
தன்னுடைய  சுயமுயற்சிமினால்‌ மனுஷன்‌ 
சந்தோஷமாயிருந்தாலும்‌, - 
இருதயத்தின்‌ மையத்தில்‌ 
பாரமும்‌ இருக்கும்‌. ஷன்‌ 
வெளிப்பார்வைக்கு சந்தோஷமாயிருந்தாலும்‌. 
அவனுடைய மனச்சாட்சி துக்கமாயிருக்கும்‌. 


"இஸ்ரவேலை, மகிழ்ச்சியாயிராதே; மற்ற 
ஜனங்களைப்போல்‌ களிகூராதே; உன்‌ 
தேலனைவிட்டு நீ சோரம்போனாய்‌: தானியம்‌ 
போரடிக்கிற சகல களங்களிலும்‌ 
பணையத்தை நாடுகிறாய்‌. தானியக்களமும்‌ 
திராட்சத்தொட்டியும்‌ அவர்களைப்‌ 
பிழைப்பூட்டுவதில்லை;: அவர்களுக்குத்‌ 
திராட்சரசம்‌ ஒழிந்துபோகும்‌" (ஓசி 9:12). 


ன்‌ ர ட பண்ட்‌ 
சந்தோஷமோ மெய்யான சந்தோஷம்‌. இந்த 
சந்தோஷம்‌ கர்த்தரால்‌ உண்டாகிற 
சந்தோஷம்‌ நம்முடைய 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆத்துமாவிலிருந்து பொங்கி 
சந்தோஷம்‌. கர்த்தர்‌ நமக்கு 
கொடுக்கும்போது, நம்முடைய உள்ளான 
இருதயம்‌ சந்தோஷப்பட்டு களிகூரும்‌. 
துன்மார்க்கருடைய சந்தோஷம்‌ 
வாயில்தான்‌ இருக்கும்‌. நாங்கள்‌ 
சந்தோஷமாகமிருப்பதுபோல நடிப்பார்கள்‌. 
சத்தமாக சிரிப்பார்கள்‌. "ஆனாலும்‌ 
இவர்களுடைய இருநயமோ துக்கத்தாலும்‌ 
வருத்தத்தாலும்‌ நிரம்பியிருக்கும்‌. 
மனுஷனுடைய  நகைப்பிலும்‌ மனதிற்கு 
துக்கமுண்டு. அந்த மகிழ்ச்சியின்‌ 
முடிவு சஞ்சலம்‌. 


நட மு, 
சந்தோஷத்தைக்‌ 


பின்வாங்கும்‌ இருதயமுன்ன வன்‌ 
நீதி 1404 


நீதி 14414. பின்வாங்கும்‌ 
இருதயமுன்னவன்‌ தன்‌ வழிகளிலேயும்‌, 
நல்ல்‌ மனுஷனோ தன்னிலே தானும்‌ 
திருப்தியடைவான்‌. 


யமுள்ளவன்‌ 
சர்க்க ான்‌ 

வார்த்தைகளை அசட்டை 

கர்த்தருடைய வழியில்‌ 

நடக்காமல்‌ தன்னுடைய சுயவழிகளில்‌ 
நடப்பான்‌. தான்‌ போகும்‌ பாதைதான்‌ சரியான 
பாதை என்று தனக்குள்ளே 
நினைத்துக்கொண்டு, இறுமாப்பாயிருப்பான்‌. 


மார்க்கனுக்‌ 
கனம்‌ காட இனன்‌ பந்த 
சகித்துக்கொள்ள முடியாது. பாடுகளை 
அனுபவிக்க பயப்படுவான்‌. குறுக்குவழியில்‌ 
ஏதாவது நிம்மதியும்‌, ஆறுதலும்‌, சந்தோஷமும்‌ 
கிடைக்குமா என்று தேடிப்பார்ப்பான்‌. 
இதற்காக கோணலான வழிகளிலும்‌, 
தாறுமாறான வழிகளிலும்‌ நடப்பான்‌. 
மாறுபாடான வழிகள்‌ கர்த்தருக்குப்‌ 
பிரியமில்லாத வழிகள்‌. ஆனால்‌ 
பின்வாங்கும்‌ இருதயமுள்ள துன்மார்க்கனோ 
தன்‌ வழிகளிலே திருப்தியடைவான்‌. இந்த 
திருப்தி இவனுக்கு நிலைக்காது. இவனுக்கு 
சீக்கிரத்தில்‌ அழிவு வரும்‌. 





ழ்‌ நள 
யாய 


துன்மார்க்கன்‌ திருந்தமாட்டான்‌. 
தன்னுடைய அசுத்தத்தை சுத்தப்படுத்த எந்த 
முயற்சியும்‌ மேற்கொள்ளமாட்டான்‌. 
அசுத்தமாயிருக்கிறவன்‌. ன்னும்‌ அதிக 
அசுத்தமாவான்‌. கர்த்தருடைய ஆவியானவர்‌ 
இப்படிப்பட்டவர்களோடு. எப்போதும்‌: 
போராடுவதில்லை. துன்மார்க்கரும்‌ 
கர்த்தருடைய உதவியை நாடுவதில்லை. 
இதனால்‌ துன்மார்க்கருடைய ஜீவியத்தில்‌ 
பாவம்‌ நிரம்பி வழிகிறது. 
திருப்தியோடிருப்பான்‌. 
நடப்பிக்கிற எல்லா 

சந்தோஷமாய்‌ 


அ அரசி 
தேவன்‌ தன்னிடத்தில்‌ 
கிரியைகளையும்‌ 
ஏற்றுக்கொள்வான்‌. கர்த்தர்‌ கொடுக்கிற. 
கிருபைகளையும்‌ ஆசீர்வாதங்களையும்‌ 
பயபக்தியோடும்‌, நன்றியுள்ள இருதயத்தோடும்‌ 
பெற்றுக்கொள்வான்‌. தனக்கு தேவனுடைய 
கிருபை இன்னும்‌ தேவை என்பதை 
உணர்ந்து நல்ல மனுஷன்‌ தேவனுடைய 
பாதபடியில்‌ அமர்ந்திருப்பான்‌. 


துன்மார்க்கனுக்கு எவ்வளவுதான்‌ 
கஷ்டங்களும்‌, பாடுகளும்‌, வேதனைகளும்‌, 
உபத்திரவங்களும்‌ வந்தாலும்‌ அவர்கள்‌ 
தங்கள்‌ பாவத்தைவிட்டு 
விலகிவரமாட்டார்கள்‌. மனந்திரும்ப 
மாட்டார்கள்‌. நரகத்திற்குப்போகும்‌ 
வரையிலும்‌... அதிகமதிகமாய்‌ பாவம்‌ 
செய்துகொண்டேயிருப்பார்கள்‌ 
நன்மை செய்வான்‌. 
பயைப்‌ 
பெற்றுக்கொள்வான்‌. தான்‌ பரலோகத்திற்குப்‌ 
போகும்‌ வரையிலும்‌, தேவனுடைய 
கிருபையை இன்னும்‌ அதிகமதிகமாய்‌ 
பெற்றுக்கொள்ள வேண்டுமென்று 
நினைப்பான்‌. 


பேதையானவன்‌ 


நீதி 1445 


நீதி 1415. பேதையானவன்‌ எத்த 
வார்த்தையையும்‌ நம்புவான்‌; 
விவேகியோ தன்‌  நடையின்மேல்‌ 
கவனமாயிருக்கிறான்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஒரு சிலர்‌ வதந்திகளை நம்புவார்கள்‌. 
இவர்களுக்கு உண்மைக்கும்‌ வதந்திக்கும்‌ 
வித்தியாசம்‌. காணத்தெரியாது. 
இப்படிப்பட்டவர்கள்‌ பேதையானவர்கள்‌. 
இவர்கள்‌ எந்த வார்த்தையையும்‌ 
நம்புவார்கள்‌. இவர்களுடைய நம்பிக்கை 
தேவன்மீது இருக்காது. மனுஷர்‌ சொல்லுகிற 
வார்த்தையின்மீது நம்பிக்கை இருக்கும்‌. ஒரு 
சிலர்‌ தங்களுடைய உண்மையான சுபாவத்தை 
மறைத்து, மாய்மாலம்பண்ணி, தங்களை 
பெரியவர்கள்போல காண்பித்தால்‌, அதுதான்‌ 
உண்மையென்று இவர்கள்‌ நம்பிவிடுவார்கள்‌. 
இவர்களை எல்லோரும்‌ எளிதாக 
ஏமாற்றிவிடுவார்கள்‌. 


விவேகி 

கவனமாயிருக்கிறான்‌. 

வார்த்தைகளையும்‌ ஆராய்ந்து பார்க்கிறான்‌. 
உண்மைக்கும்‌ பொய்க்கும்‌ வித்தியாசம்‌. 
காண்கிறான்‌. நீதியையும்‌ அநீதியையும்‌ 
வேறுபிரிக்கிறான்‌. கர்த்தருடைய 
வார்த்தைகளை முழுமையாய்‌ நம்பவேண்டும்‌. 
இது விசுவாசம்‌. அதே வேளையில்‌: 
மனுஒருடைய வார்த்தைகளை நிதானித்து 
பார்க்கவேண்டும்‌. இது விவேகம்‌. சோதித்துப்‌ 
பார்த்த பின்பு நம்புவது விவேகியின்‌ குணம்‌. 


ஞானமுன்னவன்‌ 
நீதி 14:16 
நீதி 14:16. ஞானமுன்னவன்‌ பயந்து 
தீமைக்கு விலகுகிறான்‌;. 
மதியினனோ மூர்க்கங்கொண்டு. 
துணிகரமாயிருக்கிறான்‌.. 


ம்மிடத்தில்‌ 
இருக்கவேண்டும்‌. 
பயபக்தியாய்‌ 
ஞானமுள்ளவன்‌. 
விலகுகிறான்‌. 
அகுத்தமானது எல்லாவற்றிற்கும்‌ 
ஜீவிப்பான்‌. தீமையைவிட்டு 
மெய்யான ஞானம்‌. தீமையில்‌ ஆபத்து 
உண்டு. பாவத்திற்குத்‌ தண்டனை உண்டு. 
நாம்‌ துணிகரமாய்ப்‌ பாவம்‌ செய்யக்கூடாது. 
பாவம்‌ செய்தால்‌. கர்த்தர்‌ நம்மைத்‌ 
தண்டிப்பார்‌ என்னும்‌ பயம்‌ நமக்குள்‌ 
இருக்கவேண்டும்‌. 


பரிகத்தமான பயம்‌ 
நாம்‌ கர்த்தரிடத்தில்‌ 
ஜீவிக்கவேண்டும்‌. 
பயந்து தீமைக்கு 
ஞானமுள்ளவன்‌. 
விலகியே 
விலகுவதே. 





ழ்‌ நள 
யாய 


ஒருவேளை நாம்‌ பாவத்தின்‌ வாசல்‌ 
வரையில்‌ வந்துவிட்டாலும்‌, அதற்குள்ளே 
பிரவேசித்தால்‌, நமக்கு வரப்போகும்‌ 
தண்டனையையும்‌, அழிவையும்‌ நினைத்துப்‌ 
பயப்படவேண்டும்‌. இது பரிசுத்தமான பயம்‌. 
தேவனுக்கு பயப்படுவது கோழைத்தனமல்ல. 
தேவனுடைய நீதிக்குப்‌ பயப்படுவதுதான்‌. 
நமக்கு பெலன்‌. 
மதியீனனிடத்தில்‌ இருக்காது 
வன்‌ மூர்க்கம்‌ ண்டு 
துணிகாமாயிருப்பா்‌, சின்‌ 
ஆபத்துக்களை மதியீனனுக்கு எச்‌ 
சொன்னாலும்‌, 
வார்த்தைகளுக்கு செவிகொடுக்கமாட்டான்‌. 
தனக்கு சொல்லப்படும்‌ ஆவிக்குரிய 
ஆலோசனைகளையும்‌, புத்திமதிகளையும்‌ 
அசட்டைபண்ணிவிடுவான்‌. தான்‌ 
எப்படிப்பட்ட பாவங்களை செய்தாலும்‌, 
கர்த்தர்‌ தன்னை கண்டுகொள்ளமாட்டார்‌ 
என்றும்‌, கர்த்தர்‌ தன்னை 
தண்டிக்கமாட்டார்‌ என்றும்‌ தன்னுடைய 


சனிக்‌ 


தண்டனைக்குத்‌ தப்பிக்கமாட்டான்‌ 


முற்கோபி 
நீதி 1417 


நீதி 1407. முற்கோபி மதிகேட்டைச்‌ 
செய்வான்‌; துப்ச்சித்தனைக்காரன்‌ 


வெறுக்கப்படுவான்‌. 


க்‌ 
ரன மாது சீக்கிரத்தில்‌ ட ணி 
வசப்பட்டுவிடுவார்கள்‌. சிறிய 
காரியத்திற்குக்கூட கோபப்படுவார்கள்‌. 
இவர்கள்‌ முற்கோபமுள்ளவர்கள்‌. முற்கோபி 
மதிகேட்டை செய்கிறான்‌. இவனுடைய 
சிந்தனையில்‌ தடுமாற்றம்‌ இருக்கும்‌. 
இவனுடைய இருதயம்‌ தெளிவில்லாமல்‌: 
குழப்பத்திலிருக்கும்‌. தான்‌ ஒரு மதிகேடன்‌ 
என்பது இவனுடைய முற்கோபத்தினால்‌. 
ப்படும்‌. னால்‌ தன்னுடைய 
கோபத்தையும்‌ அடக்க முடியாது. தன்னுடைய 
மதிகேட்டையும்‌ அடக்க முடியாது. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சிலருடைய இருதயம்‌ அசுத்தம்‌ 
நிரம்பியதாகயிருக்கும்‌. இவர்களுடைய 
சிந்தனையிலும்‌ பரிசுத்தம்‌ இருக்காது. 
யாருக்கும்‌ நன்மை 
விரும்பமாட்டார்கள்‌. 
தர்ச்சிந்தனைக்காரர்கள்‌. 
தங்களுக்கு யாராவது தீங்கு செய்துவிட்டால்‌, 
அதை சகித்துக்கொள்ளமாட்டார்கள்‌. 
அவர்களை உடனே பழிவாங்கவேண்டுமென்று 
துர்ச்சிந்தனை. யோடிருப்பார்கள்‌. 
துர்ச்சிந்தனைக்காரனை யாரும்‌ 
விரும்பமாட்டார்கள்‌. எல்லோரும்‌ இவனை 
வெறுப்பார்கள்‌. 


ள்ளவன்‌. சாதாரண 
காரியத்திற்கும்‌. கோய்ட்டு, தன்னுடைய 
மதிமேப்டை வெளிப்படுத்துகிறான்‌. 
தன்னைத்தானே  அவமானப்படுத்துகிறான்‌. 
தன்னுடைய 
தான்‌ கோபப்பட்டதற்காக 
தர்ச்சிந்தனைக்காரன்‌ 
குணமுள்ளவன்‌. 

துர்ச்சிந்தனை வெளிப்படாமல்‌, 


மதிகேடு வெளிப்படும்போது, 
வருத்தப்படுவான்‌. 


எதுவும்‌ 
துர்ச்சிந்தனைக்காரனுடைய 

எண்ணமோ அநேகருக்கு தீங்கு செய்யும்‌. 
இவன்‌ ஆபத்தானவன்‌. 


பேதையர்‌ 


நீதி 1418 


நீதி 14:18. பேதையர்‌ புத்தியினத்தைச்‌ 
சுதந்தரிக்கிறார்கன்‌; விவேகிகளோ 


அறிவினால்‌ முடி.ட்டப்படுகிறார்கன்‌. 


பாவம்‌ அதை செய்கிற பாவிகளுக்கு 
இலர்சையையும்‌ அவமானத்தையும்‌. 
கொடுக்கும்‌. பேதையர்‌ பேதமையை 
விரும்புகிறார்கள்‌. மனுஷருடைய 
பேதமையினால்‌ அவர்களுக்கு ஒரு 
பிரயோஜனமும்‌ உண்டாகாது. 
புத்திமீனத்தை சுதந்தரிப்பார்கள்‌. 
தங்களைப்பற்றி 
நினைத்துக்கொள்வார்கள்‌. 
நினைப்பு புத்திமீனமாகவே. "ரகம்‌ 
இவர்களுடைய சிந்தனைகளும்‌, 
செய்கைகளும்‌, வார்த்தைகளும்‌ 
|த்திமீனமாகவே இருக்கும்‌. 





ழ்‌ நள 
யாய 


நல்ல மதிப்பைக்‌ கொடுக்கும்‌. 
நம்முடைய தலைகளில்‌ 

சூட்டப்பட்டு, நமக்கு அலங்காரமாயிருக்கும்‌. 
ஞானம்‌ தன்னுடைய பிள்ளைகளினால்‌. 
நியாயமுள்ளது என்று தீர்க்கப்படும்‌. 
அவர்களால்‌ ப்‌ 
ஞானத்திற்கு எப்போதுமே மதிப்பு உண்டு. 


விவேகிகள்‌ விவேகமாக பேசுவார்கள்‌. 
விவேகமாக சிந்திப்பார்கள்‌. விவேகமாக 
கிரியை நடப்பிப்பார்கள்‌. நம்மிடத்தில்‌ ஞானம்‌. 
குறைவாகயிருக்குமென்‌ றால்‌, அதை 
கர்த்தரிடத்தில்‌ கேட்டுப்‌ பெற்றுக்‌ 
கொள்ளவேண்டும்‌. 


தீயோர்‌ 
நீதி 14419 


நீதி 1408. 
முன்பாகவும்‌, 
தீதிமான்‌களுடைய 
குனிவதுண்டு. 


துன்மார்க்கர்‌ செழித்திருக்கமாட்டார்கள்‌. 
அவர்களுடைய ஐசுவரியமும்‌, ஆஸ்தியும்‌, 
சம்பத்தும்‌ அழிந்துபோகும்‌. துன்மார்க்கர்‌ 
தாழ்த்தப்படுவார்கள்‌. தீயோர்‌ ஆரம்பத்தில்‌ 
செழித்திருப்பதுபோல தெரியும்‌. "ஆனால்‌. 
அவர்களுக்கு செழிப்பு நிலைத்திருக்காது. 
அவர்கள்‌ தாழ்த்தப்பட்டு 
போய்விடுவார்கள்‌. 


தீயோர்‌ நல்லோருக்கு. 
துன்மார்க்கர்‌ 


வாசற்படிகளிலும்‌ 


தங்களிடத்திலுள்ள 
சம்பத்தையும்‌ 
மாட்டார்கள்‌. 


பிரகாரம்‌ ற்றை 

பாவத்தில்‌ விழுந்தலிடுவா்கள்‌. 

தாழ்ச்சி வரும்‌. நல்லோருக்கு உயர்வு வரும்‌. 
தீயோர்‌ நல்லோருக்கு முன்பாக தாழ்ந்து, 
குனிவார்கள்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ நீதிமான்களை 
ஆசீர்வதிக்கிறார்‌. கர்த்தருடைய ஆசீர்வாதமே 
மெய்யான ஐசுவரியம்‌. நீதிமான்கள்‌ 
செழித்திருப்பார்கள்‌. தங்களிடத்திலுள்ள 
ஐகுவரியங்களை தேவைப்படுகிறவர்களுக்குக்‌ 
கொடுத்து உதலிசெய்வார்கள்‌. கர்த்தர்‌ 
நல்லோருக்கும்‌ தீயோருக்கும்‌ மழையைக்‌ 
கொடுப்பதுபோல, நீதிமான்களும்‌, பாரபட்சம்‌ 
பார்க்காமல்‌, தேவைப்படுகிற 
எல்லோருக்குமே, தங்களால்‌ முடிந்த எல்லா 
உதவிகளையும்‌ செய்வார்கள்‌. 


கர்த்தர்‌ நமக்கு ஜீவனைக்‌ 
கொடுக்கும்போது. நாம்‌ ஜீவாதாரத்தைக்‌ 
கொடுக்க மறுக்கக்கூடாது. மற்றவர்களுக்கு 
நம்முடைய உதவி தேவைப்படும்போது, 
நம்மிடத்தில்‌ உதவிசெய்யக்கூடிய 
திராணியிருக்கும்போது, அந்த உதவியை 
அவர்களுக்கு செய்யாமலிருந்துவிடக்கூடாது. 
ஏ க்கு இரங்குகிறன்‌ கர்த்தருக்கு. 
கடன்‌ கொடுக்கிறான்‌. கர்த்தர்‌ தாம்‌ பட்ட 
கடனை திரும்பச்‌ செலுத்துவார்‌. 
நீதிமான்களை ஆசீர்வதிப்பார்‌ 
துன்மார்க்கரோ தங்களுக்கும்‌ 
பிரயோஜனமில்லாமல்‌, மற்றவர்களுக்கும்‌ 
பிரயோஜனமில்லாமல்‌ ஜீவிப்பார்கள்‌. 
இவர்கள்‌ எல்லோருக்கும்‌ உபத்திரவம்‌ 
மாத்திரமே செய்வார்கள்‌. யாருக்கும்‌. 
உபகாரம்‌ பண்ணமாட்டார்கள்‌. இப்படிப்பட்ட 
துன்மார்க்கர்‌ தாழ்த்தப்படுவார்கள்‌. 
ஒன்றுமில்லாமல்‌. வெறுமையாய்ப்‌ 
போய்விடுவார்கள்‌. துன்மார்க்கர்‌ 
நீதிமான்களுடைய வாசற்படியில்‌ பணிந்து, 
குனிவார்கள்‌. 


தரித்திரன்‌ 
நீதி 14:20 


14:90. 
தனக்கடு த்தவனாலும்‌. 





ழ்‌ நள 
யாய 


தரித்திரனுக்கு சிநேகிதர்‌ 
பேர்‌ இருக்கமாட்டார்கள்‌. அவனை 
ஏளனம்பண்ணுவார்கள்‌. அவனை விட்டு 
'விலகிப்போய்விடுவார்கள்‌. தரித்திரனுடைய 
ஏழ்மையைப்பார்த்து எல்லோரும்‌ அவனை 
வெறுப்பார்கள்‌. தரித்திரனுடைய உற்றார்‌ 
உறவினரும்‌, அயலகத்தாரும்‌ அவன்மீது 
பிரியம்‌ காண்பிக்கமாட்டார்கள்‌. தரித்திரன்‌ 
தனக்கு அடுத்தவனாலும்‌ பகைக்கப்படுவான்‌. 
கர்த்தரே நமக்கு மெய்யான 
சிநேகிதர்‌. நாம்‌ தரித்திரராகயிருந்தாலும்‌, 
பலவீனராகமிருந்தாலும்‌ அவர்‌ நம்மைப்‌ 
பகைக்கமாட்டார்‌. நம்முடைய எல்லா 
சூழ்நிலைகளிலும்‌ அவர்‌ நம்மீது அன்பு 
கூறுகிறார்‌. 


ஐசவரியவானுக்கு அநேக. 
சிநேகிதர்கள்‌ இருப்பார்கள்‌. அவன்‌ மூலமாய்‌ 
தங்களுக்கு ஏதாவது நன்மை கிடைக்கும்‌ 
என்று எதிர்பார்த்து. அவனோடு நட்பாக 
பழகுவார்கள்‌. இப்படிப்பட்ட சிநேகிதர்கள்‌ 
உண்மையான சிநேகிதர்கள்‌ அல்ல. 
ஐசுவரியவானுடைய  ஆஸ்தியும்‌. சம்பத்தும்‌ 
, குறைந்துபோனால்‌, இந்த 

அவனை விட்டுப்‌ 
மந்தளய்விடுவர்கள்‌ கர்த்தரே 
தரித்திரருக்கு மெய்யான 
சிநேகிதராயிருக்கிறார்‌. 
ஐசுவரியவானுக்கும்‌ மெய்யான 
சிநேகிதராயிருக்கிறார்‌. கர்த்தருடைய 
சிநேகமே நமக்கு மெய்யான ஆசீர்வாதம்‌. 


அதிகம்‌: 


அவரே 


பிறனை அவமதிக்கிறவன்‌ 


நீதி 14:21 


நீதி 14:21. பிறனை அவமதிக்கிறவன்‌ 
பாவஞ்செய்கிறான்‌; தரித்திரனுக்கு. 
இரங்குகிறவனோ பாக்கியமடைவான்‌. 


மனுஷனுடைய குணாதிசயத்தை 

_... ஜசவரியத்தின்‌ 

அல்லது அவனுடைய 

அடிப்படைமிலேயோ அளந்து 
பார்க்கக்கூடாது. அவன்‌ தரித்திரனுக்கு எந்த 
அளவுக்கு இரங்குகிறான்‌. என்பதன்‌ 
அடிப்படையிலேயே. அவனுடைய 
குணாதிசயத்தை அளந்து பார்க்கவேண்டும்‌. 
பிறனை அவமதிக்கிறவன்‌ பாவம்‌ செய்கிறான்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஒருவன்‌ ஏழையாகயிருப்பதினாலோ அல்லது 
கல்வியறிவு இல்லாதவனாக 
இருப்பதினாலோ நாம்‌ அவனை அவமதித்து 
விடக்கூடாது. நம்முடைய அந்தஸ்தைவிட 
அவனுடைய அந்தஸ்து கீழானது என்று 
நினைத்து அவனை 
உதாசினம்பண்ணக்கூடாது. 
ஏளனம்பண்ணக்கூடாது. 

தரித்திரனும்‌. ரத்‌ 

என்பதை 

தேவனிடத்தில்‌ பட்சபாதமில்லை. 
நம்மிடத்திலும்‌ பட்சபாதம்‌ இருக்கக்கூடாது. 


நாம்‌ 
நமக்கு நன்மை செய்ய 
திராணியிருக்கும்போது நாம்‌ எல்லோருக்கும்‌ 
நன்மை செய்யவேண்டும்‌. தரித்திருக்கும்‌ 
நன்மை செய்யவேண்டும்‌. இது கர்த்தருக்குப்‌ 
பிரியமானது. தரித்திரனுக்கு இரங்குகிறவன்‌ 
கர்த்தருடைய பார்வையில்‌ 
பாக்கியவானாயிருப்பான்‌. 


தீமையை யோசிக்கி றவர்கள்‌' 
நீதி 14:22 


தீதி 14:22. தீமையை யோசிக்கிறவர்கள்‌. 
தவறுகிறார்கனல்லவோ? நன்மையை 
யோசிக்கிறவர்களுக்கோ கிருபையும்‌ 
சுத்தியமுமுண்டு. 


ன்மார்க்கர்‌. பிறருக்கு. 
தீங்குசெய்கிறார்கள்‌. அவர்கள்‌ தீமையை 
யோசிக்கிறார்கள்‌. துன்மார்க்கர்‌ தங்களுடைய 
வாய்‌ சாமர்த்தியத்தினாலும்‌, 
கைபலத்தினாலும்‌. ஏழைகளை 
ஒடுக்கிறார்கள்‌. பிறரை வஞ்சிக்கிறார்கள்‌. 
பேதைகளை ஏமாற்றுகிறார்கள்‌. பிறருக்கு 
தீங்குசெய்து தாங்கள்‌ நன்றாயிருக்கலாம்‌. 
என்று நினைக்கிறவர்களுக்கு ஒரு 
நன்மையும்‌ உண்டாகாது. தீமையை 
யோசிக்கிறவர்கள்‌ தவறுகிறார்கள்‌. 





படட 
றிய 
தீமையை யோசிக்கிறவர்கள்‌ கள்ளமும்‌. 
கபடுமுள்ளவர்கள்‌. அதிக 
தந்திரமுள்ளவர்கள்‌. பிறருக்கு தீங்கு. 
செய்யவேண்டும்‌ என்பதற்காக, அதற்குரிய 
உபாயங்களை தந்திரமாய்‌ யோசித்து. 
தந்திரமாய்‌ செய்வார்கள்‌. பிறருக்கு 
கண்ணிகளை வைப்பார்கள்‌. 


இவர்களே சிக்கிக்கொள்வார்கள்‌. இவர்கள்‌ 
மனுஷருக்கு மறைவாக: க்‌ 
தீங்குசெய்தாலும்‌, 
யோசனை கர்த்தருக்கு பிரத்தியட்சமாய்த்‌ 
தெரியும்‌. கர்த்தருக்கு மறைவான இரகசியம்‌ 
ஒன்றுமேயில்லை. 

கர்த்தர்‌ 
தப்பலிடமாட்டார்‌. துன்மார்க்கர்‌ 


துன்மார்க்கரை 
எப்படித்தான்‌ 
அவர்களால்‌ 


தப்பிக்கவே முடியாது. தேவனுக்கு முன்பாக 
மனுஷருடைய தந்திரம்‌ பலிக்காது. 
அயலகுத்தாருக்கு 
தீமையை யோசிக்கிறவர்கள்‌ 
தங்களுக்கே கேடுண்டாக யோசிக்கிறார்கள்‌. 
இவர்களுடைய யோசனை இவர்களுக்கே 
தீங்காக முடம்‌... இலர்களுபைய தீமையான 
சனை இவர்களை அழித்துப்போடும்‌. 
த்‌ நீங்கு செய்ய 
நினைக்கிறவர்களுக்கு தீங்கு உண்டாகும்‌. 


தன்னுடைய 
விரோதமாக 


மற்றவர்களுக்கு எப்படி நன்மை செய்யலாம்‌. 

ஜெபத்தோடு யோசித்து, அதை 
'நாமமகிமைக்காகவும்‌, 

மற்றவர்களுடைய ிரயோஜனத்திர்காகவும்‌ 

ஜெபற்தோடு செய்வார்கள்‌. 

யோசிக்கிறவர்கள்‌ 

கருவிகளாகவும்‌, 

'யோசிக்கிறவர்கள்‌ 

கருவிகளாகவும்‌ கிரியை செய்கிறார்கள்‌. 


“லோபியின்‌ எத்தனங்களும்‌ 
பொல்லாதவைகள்‌; ஏழைகள்‌ நியாயமாய்ப்‌ 
பேசும்போது, அவன்‌ கள்ளவார்த்தைகளாலே 
எளியவர்களைக்‌ கெடுக்கும்டி தீவினைகளை 
யோசிக்கிறான்‌ ்‌ 
'தயாளமானவைகளை 

தயாளமானவைகளிலே 

இருக்கிறான்‌” (ஏசா 32:7 8). 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சகல பிரயாசம்‌ 
நீதி 14:23 


தீதி 1523. ௪௧ பிரயாசத்தினாதும்‌ 
உதடுகளின்‌: 
பேச்சோ ண மாத்திரம்‌ தரும்‌. 


உண்மையாகவும்‌ 
உழைக்கிறவர்கள்‌ 
உழைப்புக்கேற்ற 
பெறுவார்கள்‌. 
விருத்தியடைவார்கள்‌. 


கடினமாகவும்‌ 

தங்களுடைய 

நன்மைகளைப்‌ 

வாழ்க்கையில்‌ 
சுறுசுறுப்பாக வேலை 
செய்யும்‌ கைக்கு போஜனம்‌ கிடைக்கும்‌. 
இப்டடிப்பட்டவர்களுக்கு போஜனத்திற்கு 
குறைவிருக்காது. சகல பிரயாசத்தினாலும்‌ 
பிரயோஜனமும்டு. 


ஒரு சிலர்‌ ஒரு வேலையையும்‌ 
உருப்படியாய்‌ செய்யமாட்டார்கள்‌. 
சோம்பேறியாயிருப்பார்கள்‌. ஆனாலும்‌ 
தாங்கள்‌ செய்கிற  வேலையைப்பற்றி 
உயர்வாகப்‌ பேசி பெருமைப்படுவார்கள்‌ 
இவர்களிடத்தில்‌ வாய்த்திறமை மாத்திரமே 
இருக்கும்‌. கைத்திறமை சிறிதும்‌ இருக்காது 
இப்படிப்பட்டவர்கள்‌ தங்களுடைய நேரத்தைப்‌ 
போக்கடிக்கிறார்கள்‌. 'தங்களிடத்திலுள்ள 
தாலந்துகளை வீணாக்குகிறார்கள்‌. ஒரு 
வேலையும்‌ செய்யாமல்‌, வெறும்பேச்சை பேசிக்‌ 
கொண்டிருக்கிறவர்களுக்கு ஆசீர்வாதம்‌ 
கிடைக்காது. அவர்களுடைய ஐசுவரியம்‌ 

குறைந்துபோகும்‌. கைகளின்‌ பிரயாசம்‌. 
ஆசிர்வாதத்தைத்‌ தரும்‌. உதடுகளின்‌ பேச்சு 
வறுமையைத்‌ தரும்‌. 


விசுவாசிகளாகிய நாம்‌ கர்த்தரை 
சேவிக்கவேண்டும்‌. அவருக்கு ஊழியம்‌ 
செய்யவேண்டும்‌. கர்த்தருடைய ஊழியத்தில்‌ 
எவ்வளவு கஷ்டங்கள்‌, நஷ்டங்கள்‌ வந்தாலும்‌, 
அதை பொறுமையோடு சகித்துக்கொண்டு, 
உற்சாகமாகவும்‌ 


“விழித்திருந்து 


த்தை 
வெறும்‌ பேச்சு மாத்திரம்‌ பேசுகிறவர்களுக்கு 
கர்த்தருடைய ஆசீர்வாதம்‌ கிடைக்காது. 
இப்டிப்பட்டவர்கள்‌ ஆவிக்குரிய 
வறுமையை பெற்றுக்கொள்வார்கள்‌. 
இவர்களிடத்தில்‌ ஆவியின்‌ கனியோ, 
ஆவியின்‌ வரமோ இருக்காது. 





ழ்‌ யனா 
யாய 


ஞானிகளுக்கு முடி. 
நீதி 1424 


நீதி 14:24. ஞானிகளுக்கு முடி, அவர்கள்‌. 
செல்வம்‌; மூடரின்‌. மதியீனம்‌ 


முடத்தனமே. 


ஒரு மனுஷன்‌ ஞானமுள்ளவனாகவும்‌, 
நற்குணமுள்ளவனாகவும்‌ இருக்கும்போது, 
அவனுடைய ஐசுவரியம்‌, அவனுக்கும்‌ 
பிறருக்கும்‌  பிரயோஜனமுள்ளதாயிருக்கும்‌. 
ஞானிகள்‌ தங்களிடத்திலுள்ள ஆஸ்தியையும்‌ 
ஐசுவரியத்தையும்‌ 'ஞானமாய்ப்‌ 
பயன்படுத்துவார்கள்‌. தங்களுடைய 
ஆஸ்திமினால்‌ தேவனை 
மகிமைப்படுத்துவார்கள்‌. தங்களுடைய 
ஆஸ்தியினால்‌ அநேகருக்கு நன்மை 
செய்வார்கள்‌. ஞானிகளுக்கு முடி அவர்கள்‌ 
செல்வம்‌. ஞானிகளின்‌: ஐசுவரியம்‌ 
அவர்களுக்கு மேன்மையைத்‌ தரும்‌. 


பயன்படுத்தமாட்டார்கள்‌. 

தங்களிடத்திலுள்ள 

துன்மார்க்க கிரியைகளை நடப்பிப்பதற்கும்‌. 
தங்களுடைய மாம்ச இச்சைகளை 
'நிறைவேற்றுவதற்கும்‌ பயன்படுத்துவார்கள்‌. 
இப்படிப்பட்டவர்களுடைய செல்வம்‌ 
சீக்கிரத்தில்‌ அழிந்துபோகும்‌. 
தரித்திரராவார்கள்‌. 

மூடத்தனம்‌. ஆஸ்தியினால்‌. 
அவர்களுக்கும்‌ பிரயோஜனமுண்டாகாது. 
மற்றவர்களுக்கும்‌ பிரயோஜனமுண்டாகாது. 


மெய்ச்சாட்சி சொல்லூகிறவன்‌ 
நீதி 14:25 


நீதி 14:25. 
சொல்லுகிறவன்‌ உயிர்களை 
இரட்சிக்கிறான்‌; வஞ்சனைக்காரனோ 
பொய்களை ஊதுகிறான்‌.. 


மெய்ச்சாட்சி 


மெய்ச்சாட்சி சொல்லுகிறவன்‌ கள்ளம்‌ 
கபடமில்லாத, குற்றமில்லாத உயிர்களைக்‌ 
காப்பாற்றுகிறான்‌. ஒரு சிலர்‌ மீது 
தப்பிதமாக குற்றம்‌  சாட்டப்பட்டிருக்கும்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நற்பெயருக்கு 


களங்கம்‌ 


அவர்களுடைய 
காரணமில்லாமல்‌ 
உண்டாயிருக்கும்‌. நீதிமான்களுக்கு 
தங்களுடைய நற்பெயர்‌ மிகவும்‌ 
பிரியமானது. அது அவர்களுக்கு ஜீவனைப்‌ 
போன்றது. நீதிமானுக்கு ஆதரவாக நாம்‌ 
சாட்சி சொல்லவேண்டும்‌. நம்முடைய 
சாட்சியும்‌ மெய்ச்சாட்சியாயிருக்கவேண்டும்‌. 


பொய்ச்சாட்சி சொல்லுகிறவன்‌ பிறரை 
வஞ்சிக்கிறான்‌. இவன்‌ வஞ்சகக்காரன்‌. 
இவன்‌ பொய்களை ஊதுகிறான்‌. பிறருடைய 
நற்பெயரை தன்னுடைய பொய்ச்சாட்சியினால்‌. 
கெடுத்துப்போடுகிறான்‌. பொய்யை 
மெய்யைப்போல பேசுகிறான்‌. 
பொய்பேசினாலும்‌, அது மெய்யானது என்று 
சாதிக்கிறான்‌. பொய்ச்சாட்சிக்காரன்‌ மனுஷர்‌ 
மத்தியில்‌ குழப்பத்தை உண்டுபண்ணி 
விடுவான்‌. இவனால்‌ சமுதாயத்தில்‌ நீதிக்கு 
ன்டாகும்‌. ஒற்றுமையாக இருக்கிற 
வஞ்சனைக்காரள்‌ 
மெய்ச்சாட்சிக்காரனோ 
பிரிந்திருக்கிற ஜனங்களையும்‌ ஒன்றுகூட்டிச்‌ 
சேர்ப்பான்‌ 


கர்த்தருக்குப்‌ பயப்படுகிறவன்‌ 
நீதி 14 : 26,27 


நீதி 14:98. கர்த்தருக்குப்‌ 
பயப்படுகிறவனுக்குத்‌ திடநம்பிக்கை 
உண்டு; அவன்‌ பின்னைகளுக்கும்‌. 
அடைக்கலம்‌ கிடைக்கும்‌. 


தீதி 1427, கர்த்தருக்குப்‌ பயப்படுதல்‌ 
ஜீவன அதினால்‌ 
மர கனில்ுககக்‌, தப்பலாம்‌. 


கர்த்தருக்கு பமப்படுதலே எல்லா 
கிருபைகளுக்கும்‌ ஆதாரமாயிருக்கிறது. 
இதுவே ஞானத்தின்‌ ஆரம்பம்‌ 
கர்த்தருக்குப்‌ பயப்படுகிறவர்கள்‌. 
நற்குணமுள்ளவர்களாயிருப்பார்கள்‌. 
அவர்கள்‌ நற்கிரியைகளை நடப்பிப்பார்கள்‌. 
கர்த்தருக்குப்‌ பயப்படுகிற சுபாவம்‌ நம்மை 
ஆளுகை செய்யவேண்டும்‌. அப்போது, 
நம்முடைய மனது  திடநம்பிக்கையிருக்கும்‌. 
நம்முடைய சிந்தை குழப்பமில்லாமல்‌ 
தெளிவாகயிருக்கும்‌. நம்முடைய 
ஆலோசனைகள்‌ நீதியுள்ளதாகயிருக்கும்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


மனுஷன்‌ 
தேவனுக்கு 


கர்த்தருக்குப்‌ பயப்படுகிற 
சமாதானமாய்‌ ஜீவிப்பான்‌. 
முன்பாகவும்‌, த... உலகத்திற்கு 
முன்பாகவும்‌ தைரியமாய்‌ நிற்பதற்கு 
அவனுக்கு கிருபை உண்டாகும்‌. அவனுடைய 
பிள்ளைகளுக்கும்‌ அடைக்கலம்‌ கிடைக்கும்‌. 
அவர்களும்‌ கர்த்தரால்‌ 
ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள்‌. சரத்துக்கு 
பயப்படுகிறவர்களின்‌ 
பெற்றோருக்கு 
அவர்கள்‌ 
ஆலோசனைகளுக்கும்‌, 
கீழ்ப்படிந்து ஜீவிப்பார்கள்‌. 
விசுவாசத்தையும்‌ ஜெபத்தையும்‌ தங்களுக்கு 
முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு, 
அவர்களைப்போலவே கர்த்தருக்குள்‌ 
பயபக்தியாய்‌ ஜீவிப்பார்கள்‌. தங்கள்‌ 
பெற்றோர்‌ கர்த்தரை நம்புவதுபோல, 
இவர்களும்‌ கர்த்தரை நம்பி ஜீவிப்பார்கள்‌. 


கர்த்தருக்குப்‌ பயப்படுதல்‌ ஜீவனற்று. 
இது ஆறுதலின்‌ ஊற்றாகவும்‌, 
சந்தோஷத்தின்‌ ஊற்றாகவும்‌ இருக்கிறது. 
ஜீவஊற்று ஒருபோதும்‌ வற்றிப்போகாத 
நித்திய ஊற்று. பாவத்திற்கு விரோதமாகவும்‌, 
சோதனைக்கு விரோதமாகவும்‌ நம்முடைய 
ஆத்துமாவை நாம்‌ காத்துக்கொள்ள 
வேண்டும்‌. நமக்கு இந்த உலகத்தில்‌ 
ஆவிக்குரிய  போராட்டமுண்டு. இந்த 
போராட்டத்தை ஞானமாய்‌ செய்வதற்கு, 
ப்‌ பயப்படும்‌ சுபாவம்‌ நம்மைப்‌ 
பாவங்களிலிருந்தும்‌ 
சோதனைகளிலிருந்தும்‌ இது நம்மை விலக்கி 
பாதுகாக்கும்‌. கர்த்தருக்குப்‌ பயப்படுகிறவர்கள்‌ 
சத்துருவின்‌ கண்ணிகளில்‌ 
சிக்கிக்கொள்ளாமல்‌. பாதுகாப்பாக 
நடப்பார்கள்‌. அவர்கள்‌ நீதியின்‌ பாதையில்‌ 
கர்த்தரின்‌ அடிச்சுவடுகளைப்‌ பின்பற்றி 
முன்னேறிச்‌ செல்வார்கள்‌. 


ஜனத்திரட்சி 
நீதி 14:28 


நீதி 14:28. ஜனத்திரட்சி ராஜாவின்‌ 
மகிமை; ஜணக்குறைவு தலைவனின்‌ 
முறிவு. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இராஜரீகம்‌ கர்த்தருடைய 
கிருபையினால்‌ உண்டாகிறது. இராஜாக்கள்‌ 
தேசங்களை ஆளுகை செய்தாலும்‌, கர்த்தரே 
அவர்களை ஆளுகை செய்கிறார்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய சித்தத்தின்‌ பிரகாரமும்‌, 
விருப்பத்தின்‌ பிரகாரமும்‌ இராஜாக்களை 
சிங்காசனத்தில்‌ அமரச்செய்கிறார்‌. 
சிங்காசனத்தில்‌ “அமர்ந்திருக்கிற 
இராஜாக்களை கர்த்தர்‌ 

த்தத்தின்‌ பிரகாரமாக 
தள்ளிவிடுகிறார்‌. 


ஜனத்திரட்சி 
ஒரு தேசத்தின்‌ 


அதிகமாயிருக்கும்போது, 
இராஜாவுக்கு கனமும்‌, 
மேன்மையும்‌ உண்டாகும்‌. இராஜா 
நீதியாகவும்‌, நேர்மையாகவும்‌, நன்றாகவும்‌ 
ஆளுகை செய்கிறார்‌ என்பதற்கு அவருடைய 
தேசத்தின்‌ ஜனத்திரட்சி ஒரு 
எடுத்துக்காட்டாகயிருக்கிறது. ஜனங்கள்‌ 
இப்படிப்பட்ட இராஜாவின்‌ பாதுகாப்பிலும்‌ 
பராமரிப்பிலும்‌ குடிமிருக்கவேண்டுமென்று 
விரும்பி இவருடைய தேசத்திற்கு வருவார்கள்‌. 
இவருடைய தேசத்தின்‌ குடிமக்கள்‌ 
சந்தோஷமாகவும்‌, சமாதானமாகவும்‌, 
ஆறுதலாகவும்‌ ஜீவிப்பார்கள்‌. 

இராஜாக்கள்‌ தங்களுடைய தேசத்து 


குடிமக்களை நீதியாகவும்‌, நேர்மையாகவும்‌, 
கண்ணியமாகவும்‌ ஆளுகை செய்யவேண்டும்‌. 


இராஜாவின்‌ மகிமை, 
ஜனத்தொகை 
அதனால்‌ 
மகிமையும்‌, 


காண்பிக்கவேண்டும்‌. 
தொழில்களையும்‌, 
இராஜா 
ஜனங்கள்‌ 


இராஜா 


வெளிப்படுத்திக்‌ 
தேசத்தில்‌ நடைபெறுகிற 
வியாபாரங்களையும்‌ 
உற்சாகப்படுத்தவேண்டும்‌. 
செழிப்போடு ஜீவிப்பதற்கு 
திட்டமிட்டு செயல்படவேண்டும்‌. தேசத்தில்‌ 
பஞ்சம்‌ ஏற்பட்டுவிடாதவாறு. இராஜா 
கால்நடைகளையும்‌ 
விருத்திபண்ணவேண்டும்‌. 
அவருடைய தேசத்தில்‌ 
ஜனத்திரட்சி உண்டாகும்‌. 





ழ்‌ நள 
யாய 


ஜனக்குறைவு தலைவனின்‌ முறிவு. 
ஒரு தேசத்தின்‌ ஜனத்தொகை வெகுவாக 


இருக்கமாட்டார்கள்‌. 
பண்ணுவதற்கும்‌, 
வளர்ப்பதற்கும்‌ 
இருக்கமாட்டார்கள்‌. 


குடியேறிப்போய்விடுவார்கள்‌. 
உணவு பஞ்சம்‌ உண்டாவதுபோல ஆள்‌ 
பஞ்சமும்‌ உண்டாகிவிடும்‌. வேலைக்கு ஆள்‌ 
கிடைக்காமல்‌ திண்டாட வேண்டியது வரும்‌ 


நீடிய சாந்தமுன்னவன்‌ 
நீதி 14:29 


நீதி 14:29. நீடிய சாத்‌; 
மகாபுத்திமான்‌; மு, 
புத்தியினத்தை: 
பண்ணுகிறான்‌. 


'ன்னவன்‌' 
காபியோ 
வினங்கப்‌ 


சாந்தகுணம்‌ ஞானத்திற்கு 
அடையாளம்‌. நீடிய சாந்தமுள்ளவன்‌ 
மகாபுத்திமான்‌. அவன்‌ தன்னை நன்றாய்‌ 
அறிந்திருப்பான்‌. மனுஷருடைய பலத்தையும்‌, 
பலவீனத்தையும்‌ நன்றாய்‌. புரிந்து 
வைத்திருப்பான்‌. நீடிய  சாந்தமுள்ளவன்‌ 
சீக்கிரத்தில்‌ கோபப்படமாட்டான்‌. அவன்‌ 
கோபப்படுவதற்கு தாமதம்‌ காண்பிப்பான்‌. 
மற்றவர்கள்‌ தவறு செய்யும்போது அதை 
எப்படி மன்னிப்பது. என்பதையும்‌ 
அறிந்திருப்பான்‌. சாந்தகுணமுள்ளவன்‌ 
சீக்கிரத்தில்‌ உணர்ச்சிவசப்படமாட்டான்‌. 
எதையும்‌ அலசரப்பட்டு செய்யமாட்டான்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சாந்தசுணமுன்ளவனின்‌. ஆத்துமா 
அவனுக்கு கீழ்ப்பட்டு அடங்கியிருக்கும்‌. 
அவன்‌ ஏதாவது தப்பு செய்திருந்தாலும்‌, 
புரிந்துகொண்டு, 

திருந்திக்கொள்வான்‌. 
சாந்தகுணமுள்ளவனால்‌ மற்றவர்களுக்கு 
ஒரு ஆபத்தும்‌ வராது. இவன்‌ 
எல்லோருக்கும்‌ பிரியமுள்ளவனாகவும்‌, 
பிரயோஜனமுள்ளவனாகவும்‌ இருப்பான்‌. 
இவனுடைய ஆத்துமாவில்‌ சந்தோஷமும்‌, 


சமாதானமும்‌, ஆறுதலும்‌ நிரம்பியிருக்கும்‌. 


முற்கோபி புத்தியில்லாதவன்‌. இவன்‌ 
சீக்கிரத்தில்‌ 
நத ப்‌ 


குழப்பத்திலிரு 

உணர்ச்சிகளை இவனால்‌ 

முடியாது. இவனுடைய ஆத்துமா இவனுக்கு 
கீழ்ப்படிந்து அடங்கியிருக்காது. 


முற்கோபியால்‌ கோபத்தை அடக்க 
முடியாது. இவன்‌ சிறிய காரியத்தைக்கூட 
பெரிதுபடுத்தி கோபப்படுவான்‌. ஒரு சிறிய 


த்துவிடும்‌. 

குடும்பத்தை அழித்துவிடும்‌. 
இவனுடைய சமுதாயத்தையும்‌ அழித்துவிடும்‌. 
முற்கோபி ஆபத்தானவன்‌. முற்கோபியிடம்‌ 
சுயபெருமையிருக்கும்‌. தான்‌ நினைப்பதும்‌, 
தான்‌ பேசுவதும்‌, தான்‌ செய்வதும்‌ 
சரியானது என்று இறுமாப்பாயிருப்பான்‌. 
பிறருடைய ஆலோசனைக்கு 
செவிகொடுக்கமாட்டான்‌. பிறர்‌ மத்தியிலே. 
தன்னை உயர்த்துவான்‌. அப்போது அவன்‌ 


புத்திமீனத்தையே 
சொஸ்தமனம்‌ 
நீதி 14:30 


நீதி 14:30. சொஸ்தமனம்‌ உடலுக்கு 
ஜீவன்‌; பொறாமையோ எலும்புருக்கி. 





ழ்‌ நள 
யாய 


நம்முடைய மனதில்‌ சந்தோஷமும்‌, 

ட்‌ ஆறுதலும்‌ இருந்தால்தான்‌ 
சரீரம்‌ நல்ல 

ஆளோக்கியத்தோிருககும்‌ நம்முடைய 
உணர்வுகளையும்‌, ஆசைகளையும்‌ 
நம்முடைய. கட்டுப்பாட்டிற்குள்‌ 
வைத்திருக்கவேண்டும்‌. நம்முடைய மனதை. 
அலைபாய விட்டுவிடாமல்‌, அதை 
ஒருநிலைப்படுத்தி வைத்திருக்கவேண்டும்‌. 

சொஸ்தமனம்‌ உடலுக்கு ஜீவன்‌. 
இதுவே நமக்கு மெய்யான ஆரோக்கியம்‌. 
நம்மிடத்தில்‌ அன்பும்‌, 
இருக்கும்போது, 
பரிசுத்தமாயிருக்கும்‌. 
சிநேகமாகவும்‌, 
மனப்பூர்வமாகவும்‌ பழகுவோம்‌. 
மாய்மாலமோ, கள்ளம்‌ கபடமோ இருக்காது. 
நம்முடைய நன்மையை நாடுவதுபோல, நாம்‌. 
பிறருடைய நன்மையையும்‌ நாடுவோம்‌. 


நாம்‌ 


பிறருக்கு 
பிறருக்கு 
மாட்டார்கள்‌. 


சொஸ்தமனமுள்ளவர்கள்‌ 
தங்கு நினைக்கவும்‌ மாட்டார்கள்‌: 
தீங்கு செய்யவும்‌ 
இப்படிப்பட்டவர்களுடைய 
ஆத்துமாவும்‌, 
ஆரோக்கியமாயிருக்கும்‌. 
சரீரமும்‌ நல்ல ஆரோக்கியத்தோடிருக்கும்‌. 
இவர்கள்‌ கர்த்தருக்குள்‌ எப்போதும்‌ 
சந்தோஷமாயிருப்பார்கள்‌. கர்த்தருக்குள்‌ 
மகிழ்ச்சியாமிருப்தே நமக்கு பெலன்‌. 


பொறாமை ஒரு எலும்புருக்கி, 
பொறாமைக்‌ குணமுள்ளவர்கள்‌ 
சந்தோஷமாயிருக்க மாட்டார்கள்‌. 
அவர்களுடைய உள்ளத்தில்‌ சமாதானமும்‌ 
ஆறுதலும்‌ இருக்காது. அவர்கள்‌ 
பிறருடைய நன்மையை நாடமாட்டார்கள்‌. 
மற்றவர்கள்‌ நன்றாமிருந்தால்‌ அதை 
இவர்களால்‌ சகித்துக்கொள்ள முடியாது. 
பொறாமைக்‌ குணமுள்ளவர்கள்‌ எப்போதும்‌ 
முகச்சோர்வாகயிருப்பார்கள்‌. மற்றவர்கள்‌ 
சந்தோஷமாயிருக்கும்போது, அதைப்‌ பார்த்து 
மனது வேதனைப்படுவார்கள்‌. இவர்‌: 


உற்சாகமில்லாமல்‌. 
சோர்ந்துபோயிருக்கும்‌. பொறாமைக்‌ குணம்‌ 
அவர்களுடைய சரீரத்தின்‌ ஆரோக்கியத்தைப்‌ 
பாதிக்கும்‌. இது ஒரு எலும்புருக்கியைப்‌ 
போன்ற வியாதி. பொறாமைக்‌ 
குணமுள்ளவர்கள்‌. செழித்திருக்க 
மாட்டார்கள்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தரித்திரனை ஓடுக்குகிறவன்‌' 
நீதி 14:31 


தீதி 14:31. தரித்திரனை ஒடுக்குகிறவன்‌ 
அவனை 


உண்டாக்கினவரை 
தித்திக்கிறான்‌; தரித்திரனுக்குத்‌ 
தயைசெய்கிறவனோ அவரைக்‌ 
கனம்பண்ணுகிறான்‌. 


கர்த்தரே. சர்வசிருஷ்டிகர்‌. அவரே 
எல்லா. மனுஷரையும்‌. சிருஷ்டத்ிரக்கிறார்‌ 
பட்சபாதமில்லாமல்‌ 

த்‌ ண்பன்‌ 
மனுஷரில்‌ வித்தியாசமிருக்கிறது. ஒரு சிலர்‌ 
ஐசுவரியவான்களாகவும்‌, வேறு சிலர்‌ 
தரித்திரரராகவும்‌ இருக்கிறார்கள்‌. 
நம்மிடத்தில்‌ பொருளாதார 
வித்தியாசமிருந்தாலும்‌, நாம்‌ எல்லோருமே. 
கர்த்தருடைய  சிருஷ்டிகள்தான்‌. நாம்‌. 
தரித்திரனை ஒடுக்கக்கூடாது. அவனை 
ஒடுக்குகிறவன்‌, அவனை உண்டாக்கின 
கர்த்தரை நிந்திக்கிறான்‌. 

நாம்‌. எல்லோருமே 
சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம்‌. 
எல்லோருக்குள்ளும்‌, 
ஜீவசுவாசத்தை ஊதியிரும்கிறார்‌. எல்லா 
மனுஷருக்கும்‌ கர்த்தர்‌ ஒருவரே 
பரமபிதாவாகமிருக்கிறார்‌. நாம்‌ எல்லோரும்‌ 
கர்த்தருடைய பிள்ளைகளாகயிருக்கிறோம்‌. 


தேவசாயலாக 
கர்த்தரே நம்‌ 
தம்முடைய 


கர்த்தர்‌ நமக்கு 
காண்பிப்பதுபோல, 
ஒருவருக்கொருவர்‌ 
வேண்டும்‌. 


தயை 
நாமும்‌ 
தமை காண்பிக்க 
தரித்திரனுக்கு தயை 
செய்கிறவன்‌, அவனை உண்டாக்கின 
கர்த்தரைக்‌. கனம்பண்ணுகிறான்‌. 
தரித்திரனுக்கு இரங்குகிறவன்‌ கர்த்தருக்கு 
கடன்கொடுக்கிறான்‌. ஏழைகளுக்கு 
உதவிசெய்கிறவர்கள்மீது. கர்த்தர்‌ 
பிரியமாயிருக்கிறார்‌. அப்படிப்பட்டவர்கள்மீது 
கர்த்தர்‌ தம்முடைய அன்பையும்‌, 
ஆசீர்வாதத்தையும்‌, நன்மையையும்‌ 
தாராளமாய்‌ பொழியப்பண்ணுகிறார்‌. 
ஏழைகளுக்கு போஜனம்‌ கொடுப்பவர்களைப்‌ 
பார்த்து. “நான்‌ பசியாமிருந்தேன்‌, எனக்கு 
போஜனம்‌. கொடுத்தீர்கள்‌” என்று 
சொல்லுவார்‌. 





i நயனா நீதிமொழிக 
ராரா 


துன்மார்க்கன்‌ 


நீதி 14:92 


நீதி 14:82. தூண்மார்க்கண்‌ தன்‌ 
தீமையிலே வாரிக்கொள்னப்படுவான்‌; 
தீதிமானோ தன்‌ மரணத்திலே. 
நம்பிக்கையுள்ளவன்‌. 


இறுகப்ற்றிக்கொள்கிறா 

இருதயமும்‌ 

காரியங்களினால்‌ 

உலகசிநேகம்‌ தேவனுக்கு விரோதமான 

பகை என்பது தெரியாமலேயே, அல்‌“ 

தெரிந்திருந்தும்‌, 

உலகத்தின்மீதும்‌, 

ஆசாபாசங்கள்மீதும்‌ ஆசைப்படுகிறான்‌ 
துன்மார்க்கன்‌ கக்‌ 

வாரிக்கொள்ளப்படுவான்‌. இவனுை 

ஆத்துமா பாவத்தினால்‌ அழிந்துபோகும்‌ 

துன்மார்க்கன்‌. தன்னுடைய பாலங்களில்‌ 

மரித்துப்போவான்‌. துன்மார்க்கன்‌ மரித்த 

பின்பு, அவன்‌ நித்திய நரகத்திற்குப்‌ 

போகவேண்டும்‌. அவனால்‌ நரகத்திற்கு 

தப்பிக்க முடியாது. நித்திய நரகம்‌ அவனை 

வாரிக்கொள்ளும்‌. 


நீதிமான்‌ தன்‌ மரணத்தில்‌: 

நம்பிக்கையுள்ளவன்‌. இவன்‌ கர்த்தர்‌ 

நியமித்து வைத்திருக்கிற ஒட்டத்தை ஒடி 

முடிப்பான்‌. கர்த்தருடைய அடிச்சுவடுகளை 

பின்பற்றி நீதியின்‌ பாதையில்‌ செல்லுவான்‌ 

துன்மார்க்கனுக்கு மரணம்‌ வருவதுபோலவே, 

நீதிமானுக்கும்‌ மரணம்‌ வரும்‌. நீதிமானோ 

நம்பிக்கையுள்ளவன்‌. 

கர்த்தர்‌ தனக்கு 

கொடுப்பார்‌ என்னும்‌ 

நம்பிக்கையோடு மரிப்பான்‌. நீதிமானுக்கு 
அவனுடைய சரீரமரணம்‌ 


தன்‌ 


சந்தோஷத்தை அனுபவிப்பான்‌. 

இந்த உலகத்தில்‌ 
ஆசீர்வாதங்களெல்லாம்‌, 

அவனுக்கு தாராளமாய்‌ கொடுக்கப்படும்‌. 


புத்திமானுடைய இருதயம்‌ 
நீதி 14:33 


நீதி 14:83. 
இருதயத்தில்‌ 
மதியினரிடத்தில்‌ 
வெளிப்படும்‌. 


PROVERBS - COMMENTARY 


- விரிவுரை QOODNENS 


PUBLISHERS 


கண்ணியமுள்ளவர்கள்‌ 
ஞானமுள்ளவர்களாக இருப்பார்கள்‌ 

i புத்தியுள்ளவனாகவும்‌. 
ன்‌. இருதயத்தில்‌ 
ஞானம்‌ தங்கியிருக்கும்‌. புத்திமான்‌ தெளிந்த 
சிந்தனையுள்ளவனாக இருப்பான்‌. தனக்கு 
போதிக்கப்பட்டதை தியானிப்பான்‌. 
புத்திமானிடத்தில்‌ குழப்பம்‌ இருக்காது, 
புத்திமானின்‌ ஞானம்‌ 


அவனுக்கு 
பிரயோஜனமுள்ளதாயிருக்கும்‌. புத்திமானின்‌ 
மனச்சாட்சி அவனுக்கு தேவையான 
ஆலோசனைகளையும்‌,  எச்சரிப்புக்களையும்‌ 


சொல்ல எப்போதுமே ஆயத்தமாயிருக்கும்‌. 


புத்திமான்‌ அதிகமாய்‌ யோசிப்பான்‌. 
வேளையில்‌ அவன்‌ அதிகமாய்‌ 
பேசவும்‌. மாட்டான்‌. ்‌ 


ஆரவாரமிருக்காது. 
நனக்குள்ளதை அடக்கி வைத்திருப்பான்‌. 
அவனுடைய ஞானம்‌. அவனுடைய 
இருதயத்தில்‌ தங்கியிருக்கும்‌. 

_ மதியீனருடைய மூடத்தனம்‌ 
வாயில்‌ தங்கியிருக்கும்‌. 
ள்‌ மதியீனத்தை அடக்கி 

முடியாது. மதிமீனரிடத்தில்‌ 
உள்ளது வெளிப்படும்‌. ஒரு காரியத்தைப்பற்றி 
இவர்களுக்கு கொஞ்சம்‌ தெரிந்திருந்தாலும்‌, 
அதைப்‌ பெரிதுபடுத்துவார்கள்‌. தங்களுக்கு 
எல்லாம்‌. தெரியும்‌ என்பதுபோல 
மாய்மாலம்பண்ணுவார்கள்‌. இவர்களிடத்தில்‌ 
உண்மையிருக்காது. தெளிந்த 
சிந்தனையிருக்காது. சர்வமும்‌ 
குழப்பமாகமிருக்கும்‌. | மதிமீனனுக்கு 
தெரிந்தது கொஞ்சமாகமிருந்தாலும்‌, அதை 
உடனே வெளிப்படுத்திக்‌ காண்பிக்கவேண்டும்‌. 
என்பதற்காக, அதற்கான வாய்ப்புக்களை 
தேடிக்கொண்டிருப்பான்‌. வாய்ப்புக்கள்‌ 
'கிடைக்கவில்லையென்றாலும்‌ வாய்ப்புக்களை 
உண்டுபண்ணுவான்‌. மதியீனன்‌. 
சுயபெருமையுள்ளவன்‌. இவன்‌ ஒருபோதும்‌ 
கர்த்தரை மகிமைப்படுத்தமாட்டான்‌. 


தீதி 
நீதி 14:84 


தீதி 14:34, தீதி ஜனத்தை உயர்த்தும்‌. 
பாவமோ எத்த ஜனத்துக்கும்‌ இகழ்ச்சி. 





ழ்‌ நள 
யாய 


நீதி தேசத்தை க்‌ 
செய்யவேண்டும்‌. அதுதான்‌ 
தேசத்திற்கு மேன்மை. தேசத்தில்‌ நீதியான 
மனுஷர்‌ 
மத்தி ந்தோ சமாதானமும்‌, 
நீதியும்‌ ஒங்பிலிருக்கண்டும தேசத்தின்‌ 
ஜனங்கள்‌ கர்த்தரை விசுவாசித்து, 
அவருடைய பிரமாணத்திற்குக்‌ கீழ்ப்படிய 
வேண்டும்‌. அந்நியரை உபசரிக்கவேண்டும்‌. 
அவர்கள்‌ தங்கள்‌ இராஜாக்களுக்காகவும்‌, 
தங்களை ஆளுகை 
செய்கிற அதிகாரரிகளுக்காகவும்‌ ஜெபம்‌ 
பண்ணவேண்டும்‌. ஜனங்களுடைய மனது 
கர்த்தரிடத்தில்‌ பயபக்தியுள்ளதாகமிருக்க. 
வேண்டும்‌. அவர்களுடைய இருதயத்தில்‌: 
பரிசுத்தம்‌ நிரம்பியிருக்கவேண்டும்‌. 
அப்போதுதான்‌ தேசத்தில்‌ செழிப்பு 
உண்டாகும்‌. நீதி ஜனத்தை உயர்த்தும்‌. 


பல்‌ நீதியும்‌, 


பாவம்‌ எந்த “த்திற்கும்‌ 
இக பரிசுத்தமில்லாத 
ஜாதிகளும்‌ சீரழிந்துபோகும்‌. ஒரு 
ஜனங்கள்‌ கர்த்தருடைய 
கீழ்ப்படியும்போது, கர்த்தருடைய ஆசீர்வாதம்‌ 
அந்த... தேசத்தின்மீது தங்கியிருக்கும்‌. 
இவர்கள்‌ கர்த்தருடைய பிரமாணத்திற்கு 
எதிர்த்து நிற்கும்போது, கர்த்தருடைய சாபம்‌ 
அவர்களுடைய தேசத்தின்மீது வரும்‌ 


இஸ்ரவேல்‌ 
நற்குணமுள்ளவர்களாகவும்‌, 
பிரமாணத்திற்கு 

கீழ்ப்படிதலுள்ளவர்களாகவும்‌ ஜீவித்தபோது, 
இஸ்ரவேல்‌ தேசம்‌ உயர்ந்திருந்தது. அவர்கள்‌ 
தேவனை மறந்துவிட்டு, பாவக்காரியங்களில்‌ 
தங்களை ஈடுபடுத்திக்கொண்டபோது. 
இஸ்ரவேல்‌ தேசம்‌ தாழ்ந்துபோனது அது 
புறஜாதியாரின்‌ அடிமைத்தனத்திற்குட்பட்டது. 


ஜனங்கள்‌ 
கர்த்தருடைய 


ராஜாவின்‌ தயை 
நீதி 14:95 


நீதி 14:35. ராஜாவின்‌ தயை 
'விவேகமுன்ன பணிவிடைக்காரன்‌ 
மேலிருக்கும்‌; அவனுடைய 
கோபமோ இலச்சையுண்டாக்குகிறவன்‌ 
மேலிருக்கும்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


அரசாங்கத்தில்‌ நீதியும்‌, நியாயமும்‌, 
ஒழுக்கமும்‌ நிரம்பியிருக்கலேண்டும்‌. 
விவேகமுள்ள பணிவிடைக்காரருக்கு 
மதமும்‌ ரியான்‌ கனமும்‌, மேன்மையும்‌ 
உண்டாகவேண்டும்‌. நல்ல அரசாங்கத்தில்‌, 
ஜனங்களுடைய தகுதிக்கேற்ற பிரகாரம்‌ 
அவர்களுக்கு வெகுமதி கொடுக்கப்படும்‌. 
ராஜாவின்‌ தயை விவேகமுள்ள 
பணிவிடைக்காரன்மேலிருக்கும்‌. தேசத்தில்‌ 
ஞானமுள்ளவர்களுக்கு மதிப்பும்‌ 
மரியாதையும்‌ உண்டாகும்‌. ராஜாவும்‌ 
விவேகிகளை விரும்புவார்‌ 


விவேகமுள்ள பணிவிடைக்காரர்களின்‌ 
சேவைகளை ராஜா புறக்கணித்து 
விடக்கூடாது. அவர்களை 
மேன்மைப்படுத்தாமல்‌  அசட்டையாயிருக்கக்‌ 
கூடாது. விவேகமுள்ள 
பணிவிடைக்காரருக்கு ராஜாவின்‌ 
கிடைக்கும்போது, அந்த்‌ 
விவேகத்திற்கு 

ஜனங்களும்‌ வேகத்திற்கு முக்கியத்துவம்‌ 


, தேசத்தின்‌ ஜனங்களுக்கும்‌ 
தீங்கு செய்கிறார்கள்‌. இவர்கள்‌ ஏழைகளை 
ஒடுக்குவார்கள்‌. ஜனங்களுக்கு இலச்சையை 
உண்டாக்குவார்கள்‌. ஜனங்கள்‌ மத்தியிலே 
தீவினையை விதைப்பார்கள்‌. ராஜாவின்‌ 
கோபம்‌. இலச்சை உண்டாக்குகிறவன்‌ 


மேலிருக்கும்‌. 





நீதிமொழிக 


ழ்‌ நவள 
யாய 


மெதுவான பிரதியுத்தரம்‌ 
நீதி 151 


நீதி 150. மெதுவான பிரதியுத்தரம்‌. 
உக்கிரத்தை. மாற்றும்‌; 
கடுஞ்சொற்கனோ கோபத்தை எழுப்பும்‌. 


மெதுவான வார்த்தைகள்‌ 
சமாதானத்தைக்‌ காத்துக்கொள்ளும்‌. சில. 
சமயங்களில்‌ கார்மேகம்போல கோபம்‌ நம்மை 
சூழ்ந்துகொள்ளும்‌. புயல்காற்றுபோலவும்‌, 
இடிமின்னல்போலவும்‌ உக்கிரம்‌ நம்மீது வந்து, 
பாயும்‌. நாம்‌ எப்படிப்பட்ட சூழ்நிலையில்‌. 
இருந்தாலும்‌ மெதுவான பிரதியுத்தரத்தை 
சொல்லக்‌ குற்றுக்கொள்ளவேண்டும்‌. 
மென்மையான வார்த்தைகளும்‌, மெதுவான 
மேகம்போல 
உக்கிரத்தையும்‌, 
கோபத்தையும்‌ கலைத்துப்போடும்‌. மெதுவான 
பிரதியுந்தம்‌ உக்கிரத்தை மாற்றும்‌ 


நம்மோடு 
விவாதம்பண்ணும்போது, 
வார்த்தைகள்‌ தெளிவானதாக 
இருக்கவேண்டும்‌. விவேகமுள்ள 
வார்த்தைகளைப்‌ பேசவேண்டும்‌. நம்முடைய 
விவாதத்தில்‌ நீதியும்‌ நியாயமும்‌. 
இருக்கவேண்டும்‌. பொறுமையோடு 
பேசுவதைவிட பணிவோடு பேசுவது மிகவம்‌ 
நல்லது. விவாதங்கள்‌ சூடாகயிருந்தாலும்‌, 
வார்த்தைகள்‌ வேகமாக புறப்பட்டு வந்தாலும்‌, 
நம்முடைய வார்த்தைகள்‌ பணிவானதாகவும்‌, 
நிதானமானதாகவும்‌, மெதுவானதாகவும்‌ 
இருக்கவேண்டும்‌. 


ற்றவர்கள்‌ 
நம்முடைய 


PROVERBS - COMMENTARY 


- விரிவுரை oooh 


PUBLISHERS 


கடுஞ்சொற்கள்‌ 
கடுஞ்சொற்கள்‌ 
மற்றவர்களை 
மற்றவர்களுடைய 
பெரிதுபடுத்தி 


கோபத்தை எழுப்பும்‌ 
தீவினையை விதைக்கும்‌. 
வம்புக்கு இழுப்பது, 

குற்றம்‌ குறைகளை 
பேசுவது. பிறரை 
ஏளனம்பண்ணுவது ஆகியவையெல்லாம்‌ 
நம்மிடத்தில்‌ காணப்படக்கூடாது. 
இவையெல்லாம்‌ தீயசபாவங்கள்‌. கர்த்தருடைய 
பிள்ளைகளிடத்தில்‌ ஆவியின்‌ கனி 
காணப்படவேண்டும்‌. நாம்‌ கடுஞ்சொற்களைப்‌ 


நமக்கும்‌ நல்லது. பிறருக்கும்‌ நல்லது. 


ஞானிகளின்‌ நாவு 
நீதி 15:2 


நீதி 15:2. ஞானிகளின்‌ நாவு அறிவை 
உபயோகப்படுத்தும்‌; மூடரின்‌ வாயோ 
பூத்தியினத்தைக்‌ கக்கும்‌. 


ஞானமுள்ளவர்கள்‌ ங்களுடைய 
ஞானத்தை தங்களுக்கும்‌ உபயோகப்படுத்த 
வேண்டும்‌, பிறருக்கும்‌ உபயோகப்படுத்த 
வேண்டும்‌. நம்முடைய ஞானத்தினால்‌ நமக்கு 
ஆசீர்வாதம்‌ வரும்‌. நாம்‌ பெற்றுக்கொண்ட 
ஆசீர்வாதங்களை மற்றவர்களுக்கும்‌ பகிர்ந்து 
கொடுக்கவேண்டும்‌. ஞானிகளின்‌ நாவு 
அறிவை உபயோகப்படுத்தும்‌. 
ஞானமுள்ளவர்கள்‌. தங்களிடத்திலுள்ள 
ஞானத்தை பிறருக்கு பிரயோஜனமுண்டாக 
பயன்படுத்துவார்கள்‌. 


இருதயத்தின்‌  நிறைவினால்‌. 

பேசுகிறது. மூடரின்‌ இருதயத்தில்‌ புத்தியீனம்‌ 
நிரம்பியிருக்கும்‌. அவர்களுடைய மனதை 
துன்மார்க்க சிந்தனை ஆளுகை செய்யும்‌. 
மூடரின்‌ வாய்‌ புத்தியீனத்தைக்‌ கக்கும்‌. 
இவர்களுடைய பேச்சுக்கள்‌ மற்றவர்களுடைய 
மனதை புண்படுத்தும்‌. அவர்களுடைய 
சந்தோஷத்தையும்‌ சமாதானத்தையும்‌ 
சேதப்படுத்தும்‌. துன்மார்க்கன்‌ துன்மார்க்க 
சிந்தனையுடையவனாயிருப்பான்‌. இவன்‌ 
மதியீனமாகப்‌ பேசுவான்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


கர்த்தரின்‌ கண்கள்‌ 


நீதி 15:8. 


தீதி 15:3. கர்த்தரின்‌ கண்கள்‌ 
எவ்விடத்திலுமிருத்து,  நல்லோரையும்‌ 
தீயோரையும்‌ நோக்கிப்பார்க்கிறது.. 


கர்த்தர்‌ பரலோகத்திலிருந்து 
பூமியிலுள்ள எல்லோரையும்‌ கண்ணோக்கிப்‌ 
பார்க்கிறார்‌. கர்த்தர்‌ வானத்திலிருந்து 
நோக்கிப்பார்த்து, எல்லா மனுபுத்திரரையும்‌ 
காண்கிறார்‌. தாம்‌ வாசமாமிருக்கிற 
ஸ்தானத்திலிருந்து பூமியின்‌ குடிகள்‌ 
எல்லார்மேலும்‌ கண்ணோக்கமாயிருக்கிறார்‌. 
அவர்களுடைய இருதயங்களையெல்லாம்‌ 
அவர்‌ உருவாக்கி, அவர்க 
செய்கைககளயெக்காம்‌. கவளித்திரக்கிறன்‌” 
(சங்‌ 3343-15) என்று சங்கீதக்காரர்‌ 


சொல்லுகிறார்‌. 


கர்த்தர்‌ வானத்திலிருந்து பார்ப்பதோடு, 
அவர்‌ இந்தப்‌ பூமியிலிருந்தும்‌ பார்க்கிறார்‌. 
அவர்‌ சர்வவியாபகர்‌. எல்லா இடங்களிலும்‌ 
இருக்கிறவர்‌. அவர்‌ இருக்கும்‌ இடங்கள்‌ 
எல்வாவற்றிலிரந்தம்‌, மனுபத்திரரை 
கண்ணோக்கிப்‌ பார்க்கிறார்‌. மனுஷருடைய 
இரகசியமான பாவங்கள்‌, மனுஷருடைய 
ஊழியங்கள்‌, அவர்களுடைய வருத்தங்கள்‌ 
எல்லாமே கர்த்தருடைய பார்வையில்‌ 
இருக்கிறது. 


மியிலுள்ள 
பற்பல? இருப்பதில்லை. ஆகில்‌ 

ம்‌ இருக்கிறார்கள்‌.  தீயோரும்‌ 
கர்த்தரின்‌ கண்கள்‌ எல்லா 

நல்லோரையும்‌: 

தீயோரையும்‌ நோக்கிப்‌ பார்க்கிறது. கர்த்தர்‌ 
தீ ம்‌, பாவத்தையும்‌, அசுத்தத்தையும்‌ 


எல்லோரும்‌ 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


(167 
PUBLISHERS 


ஆரோக்கியமுன்ன நாவு 
நீதி 15:4 


நீதி 15:4. ஆரோக்கியமுன்ன நாவு 
ஜீவவிருட்சம்‌ நாவின்‌ மாறுபாடோ 
ஆவியை நொறுக்கும்‌. 


நல்ல. நாவு. வியாதியாமிருக்கும்‌ 
ஆத்துமாவைக்‌ குணப்படுத்துகிறது. நல்ல. 
வார்த்தைகள்‌ நம்முடைய இருதயத்தை 
உணர்த்துகிறது. ஆரோக்கியமான நாவு நாம்‌ 
ஒப்புரவாகவேண்டிய காரியங்களை நமக்கு 
உணர்த்திச்‌ சொல்லுகிறது. 
ஆரோக்கியமுள்ள நாவு ஜீவவிருட்சம்‌. 
ஜீவவிருட்சத்தின்‌ இலைகள்‌ ஜனங்கள்‌ 
ஆரோக்கியமடைவதற்கு  ஏதுவானவைகள்‌ 
(வெளி 22:2) 


நம்முடைய நாவை நாம்‌ சரியான 
முறையில்‌ பயன்படுத்தவேண்டும்‌. நமக்கு 
பேசத்தெரியும்‌ என்பதற்காக, எப்படியும்‌ 
பேசலாம்‌... என்று நினைக்கக்கூடாது. 
நம்முடைய பேச்சில்‌ ஒழுக்கமும்‌, 
கண்ணியமும்‌, கட்டுப்பாடும்‌ இருக்கவேண்டும்‌. 
பரிசுத்தமான வார்த்தைகளை பயபக்தியோடு 
பேசவேண்டும்‌. சரியாகப்‌ 
பேசத்தெரிந்தவர்களின்‌ ஜீவியம்‌. 
ஆசீர்வாதமாயிருக்கும்‌. அவர்கள்‌ பூமியில்‌ 
ஜீலிந்தாலும்‌, பரலோகத்தில்‌ ஜீலிப்பதுபோல 
மிகுந்த சந்தோஷமாயிருப்பார்கள்‌. நாவின்‌ 
மாறுபாடு ஆவியை நொறுக்கும்‌. தீயநாவு 
நமக்கும்‌ பிறருக்கும்‌ சேதமுண்டுபண்ணும்‌. 


மூடன்‌ 
நீதி 15:5 


நீதி 15:5. மூடன்‌ தன்‌ தகப்பன்‌ 
புத்தியை அலட்சியம்‌ பண்ணுகிறான்‌; 
கடிந்து கொவ்ளூதலைக்‌ கவனித்து 
'நடக்கிறவனோ விவேகி. 





ழ்‌ நவள 
யாய 


முதிர்‌ வயதுள்ளவர்கள்‌ 
இளவயதினருக்கு ஆலோசனைகளைச்‌ 
சொல்லவேண்டும்‌. அவர்களுக்குத்‌ 
தேவையான  புத்திமதிகளைச்‌ சொல்லி, 
அவர்களைக்‌ கண்டித்து உணர்த்தவேண்டும்‌. 
வாலிபரும்‌ இளவயதினரும்‌ 
பராமரிப்பிலிருக்கிறார்கள்‌. 
அனுபவம்‌ அதிகம்‌. 

அனுபவங்களை அவர்கள்‌ 
சாட்சியாக அறிவிப்பார்கள்‌. 
புத்திமதிகளைக்‌ கேட்கிற பிள்ளைகளுக்கு 
ஏராளமான நன்மைகள்‌ உண்டாகும்‌. 

பெற்றோர்‌ 
ஆலோசனைகளும்‌, 
சொன்னால்‌ மாத்திரம்‌ 
தேவைப்படும்போது பெற்றோர்‌ 
பிள்ளைகளை 
கடிந்துகொள்ளவும்வேண்டும்‌. 
பிள்ளைகளை கண்டித்து உணர்த்தும்‌ 
பொறுப்பும்‌ அதிகாரமும்‌ பெற்றோருக்கு 
உண்டு. பெற்றோர்‌ தங்கள்‌ பிள்ளைகளைக்‌ 
கண்டிக்கும்போது, அதிகாரத்தோடும்‌, 
அன்போடும்‌ கண்டிக்கவேண்டும்‌. 


தங்கள்‌ பிள்ளைகளுக்கு 
புத்திமதிகளும்‌ 
போதாது. 
தங்கள்‌ 
அன்பாய்க்‌ 
தங்கள்‌ 


நம்முடைய பிள்ளைகளிடத்தில்‌ நாம்‌ 
எப்போதும்‌ குறை கண்டுபிடித்துக்கொண்டே 
இருக்கக்கூடாது. அவர்கள்மீது எப்போதும்‌ 
குற்றம்‌ சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடாது. 
நாம்‌ சொல்லுகிற புத்திமதிகளை கேட்டு, 
திருந்துகிற மனப்பக்குவத்தை 
பிள்ளைகளுக்கு வல்ல 
பெற்றோர்‌ எப்போதும்‌ 

பிள்ளைகள்மீது கோபமாக இருப்பதினால்‌ 
பிரயோஜனமில்லை. 


மூடன்‌ தன்‌ தகப்பன்‌ 
அலட்சியம்‌ பண்ணுகிறான்‌. 


தனக்கு 


பவபட்டாலகு்த 
சொல்லுவதினால்‌ 

போவதில்லை. 

அவர்கள்‌ திருந்துவார்கள்‌. மூடனுக்கு தீங்கு 
வரும்‌. தீங்கு வேதனையைத்‌ தரும்‌. 
வேதனை வரும்போதுதான்‌ அவனுடைய 
புத்தி தெளியும்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


விவேகி கடிந்துகொள்ளுநலை 
கவனித்து நடக்கிறான்‌. தனக்கு 
சொல்லப்படும்‌ எல்லா ஆலோசனைகளையும்‌, 
புத்திமதிகளையும்‌, விவேகி நிதானித்து 
அறிந்துகொள்கிறான்‌. அவற்றை தனக்கு 
பிரயோஜனப்படுத்திக்கொள்கிறான்‌. விவேகி 
புத்திமதிகளை  அலட்சியம்பண்ணமாட்டான்‌. 
அதைக்‌ கவனித்துக்‌ கேட்டு அதன்படி 
நடப்பான்‌. இதனால்‌ விவேகி அநேக 
ஆபத்துக்களிலிருந்து. தன்னை 
தப்புவித்துக்கொள்கிறான்‌. 


நீதிமானுடைய வீடு 
நீதி 15:8 


நீதி 15:8. நீதிமானுடைய 
வீட்டில்‌ அதிகபொக்கிஷமுண்டு;. 
துன்மார்க்னுடைய  வருமானத்திலோ 
துன்பமுண்டு. 


நீதி எங்கேயோ அங்கு ஐசுவரியமும்‌ 
இருக்கும்‌. ஐசுவரியத்தினால்‌ ஆறுதலும்‌ 
இருக்கும்‌. ஒரு வேளை நீதிமானிடத்தில்‌ 
உலகப்பிரகாரமான பொக்கிஷம்‌. 
குறைவாகயிருக்கலாம்‌. ஆனாலும்‌ நீதிமான்‌ 
குறைவுபடமாட்டான்‌. அவனிடத்தில்‌ 
தேவனுடைய கிருபையும்‌ ஆசிர்வாதமும்‌. 
அதிகமாயிருக்கும்‌ ரத்‌ 
ஆசீர்வாதமே 

அதுவே 

நீதிமானுடைய 
பொக்கிஷமுண்டு. 
பொக்கிஷங்களெல்லாம்‌ 
ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும்‌. 


கர்த்தரால்‌ 


எவ்வளவு, 


நீதிமான்‌ 


தன்னுடைய வீட்டில்‌ 
பொக்கிஷம்‌ இருந்தாலும்‌, 
திருப்தியோடிருப்பான்‌. போதுமென்கிற 
பக்தியே மிகுந்த ஆதாயம்‌. தன்னுடைய 

பொக்கிஷம்‌ சிறிதளவே இருந்தாலும்‌, 
நீதிமான்‌. அதிலும்‌ திருப்தியோடிருப்பான்‌. 
சந்தோஷத்நோடிருப்பான்‌.  நீதிமானுடைய 
இருதயம்‌ சுத்தமாயிருக்கும்‌. நீதிமானுடைய 
பொக்கிஷம்‌ அவனுக்கு சந்தோஷத்தையும்‌, 
ஆசீர்வாதத்தையும்‌ தரும்‌. நீதிமான்‌ 
தன்னுடைய பொக்கிஷத்தை, தனக்கும்‌, 
பிறருக்கும்‌. உண்டாக 


நன்மை 
பயன்படுத்திக்கொள்வான்‌. 





ழ்‌ நவள 
யாய 


வருமானத்தில்‌ 
துன்மார்க்கனிடத்தில்‌ 
தாராளமாயிருக்கலாம்‌. 
சம்பத்தும்‌ த்‌ 
மிகுதியாகயிருக்கலாம்‌. 
கர்த்தரால்‌ ஆசீர்வதிக்கப்பட்டவையல்ல. 
துன்மார்க்கனுடைய ஐசுவரியம்‌ அவனுக்கு 
நிலைத்திருக்காது. இந்த ஐகசுவரியத்தினால்‌ 
துன்மார்க்கனுக்கு ஒரு “பிரயோஜனமும்‌ 
உண்டாகாது. துன்மார்க்கனுடைய வருமானம்‌ 
அதிகமாயிருந்தாலும்‌, த்‌ 
சந்தோஷத்திற்குப்‌ பதிலாக 
இருக்கும்‌. ஆரோக்கியத்திற்குப்‌ 
வியாதியிருக்கும்‌. ஆசீர்வாதத்திற்குப்‌ 
பதிலாக சாபம்‌ இருக்கும்‌. துன்மார்க்கனுடைய 
வருமானத்தில்‌ துன்பம்‌ உண்டு. 


துன்மார்க்கனுடைய 


ஞானிகளின்‌ உதடுகள்‌ 
நீதி 15:7 


நீதி 15:7. ஞானிகளின்‌ உதடுகள்‌: 
அறிவை இறைக்கும்‌; மூடறின்‌. 
இருதயமோ அப்படியல்ல. 


நம்மிடத்திலுள்ள அறிவையும்‌ 
ஞானத்தையும்‌ நாம்‌ நல்ல முறையில்‌: 
பயன்படுத்தவேண்டும்‌. நம்முடைய அறிவை 
ஒரு சிலருக்கு மாத்திரம்‌ பயன்படுத்தினால்‌ 
போதாது. எல்லா வாய்ப்புக்களையும்‌: 
பயன்படுத்தி, நம்முடைய ஞானத்தை 
எல்லோருக்கும்‌ பிரயோஜனமுள்ளதாக 
பயன்படுத்தவேண்டும்‌. நாம்‌ மற்றவர்களுக்கு 
கற்றுக்கொடுக்கும்போது. நம்மிடத்திலிருந்து: 
கற்றுக்கொள்கிறவர்கள்‌, பிறருக்கு 
குற்றுக்கொடுப்பார்கள்‌ இல்வாறாக 
நம்மிடத்திலுள்ள ஞானம்‌ எல்லோருக்கும்‌. 
பிரயோஜனமாயிருக்கும்‌. 

உதடுகள்‌ அறிவை. 

தண்ணீர்‌ 

ஞானமும்‌ எல்லோரிடத்திற்கும்‌ போய்ச்சேரும்‌. 


ல்‌ ப. ப இருதயத்தில்‌ 

மூடத்தனமும்‌, புத்தியீனமும்‌ நிரம்பியிருக்கும்‌.. 

அவர்களுடைய வார்த்தைகளினால்‌. 

யாருக்கும்‌ ஒரு பிரயோஜனமும்‌ இல்லை. 

அவர்களால்‌ அறிவை வெளிப்படுத்த முடியாது. 

மூடத்தனமே. 

இருதயத்தின்‌ 

நிறைவினால்‌ வாய்‌ பேசுகிறது. மூடருடைய 
வாய்‌ மூடத்தனத்தையே பேசுகிறது. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


துன்மார்க்கருடைய பலி 


நீதி 15:8 


நீதி 15:8. 


கர்த்தருக்கு. 
செம்மையானவர்களின்‌ 


அவருக்குப்‌ பிரியம்‌. 


துன்மார்க்ககுடைய பலி 
அருவருப்பானது; 
ஜெபமோ 


கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
நீதிமான்களும்‌ பலிகளை செலுத்த 
வருகிறார்கள்‌.  துன்மார்க்கரும்‌ பலிகளை 
செலுத்த வருகிறார்கள்‌. பல சமயங்களில்‌ 
நீதிமான்களின்‌ பலிகளைவிட, துன்மார்க்கர்‌ 

விலையுள்ள பலியை 


துன்மார்க்கர்‌ 


துன்மார்க்கருடைய 
அருவருப்பானது. 
அவர்களுடைய உள்ளத்தில்‌ சுத்தமில்லை. 
அவர்கள்‌ கர்த்தருடைய பலிபீடத்தில்‌ 
பயபக்தியோடு பலிசெலுத்துவதில்லை. 


நீதிமானுடைய பலி கர்த்தருக்குப்‌ 
பிரியமானது. செம்மையானவர்கள்‌ அதிக 


விலைமதிப்புள்ள பலிகளை 
முடியாமல்‌ போனாலும்‌, 

உதடுகளின்‌ பலிகளாகிய ஸ்தோத்திர 

பலிகளை ஏறெடுக்கவேண்டும்‌. 

செம்மையானவர்களின்‌ ஜெபம்‌ கர்த்தருக்குப்‌ 

கர்த்தர்‌ நீதிமான்களை 

வர்களுடைய 

விண்ணப்ங்களையும்‌, 

ஸ்தோத்திரங்களையும்‌ 

அவர்களுடைய 

லெவிகொடுத்து 

செம்மையானவர்கள்‌ 

செலுத்தாமல்‌, 

ஸ்தோத்திரம்பண்ணி ஜெபம்‌ செய்தாலும்‌, 

அதுவே கர்த்தருக்குப்‌ பிரியமானது. 


, செலுத்த 
தங்களுடைய 


துன்மார்க்கனுடைய வழி 
நீதி 15:9 


நீதி 15:9. தூன்மார்க்கனுடைய வழி 
கர்த்தருக்கு அருவருப்பானது; நீதியைப்‌ 
மின்பற்றுகிறவனையோ அவர்‌ 
நேசிக்கிறார்‌. 





ழ்‌ நவள 
யாய 


துன்மார்க்கன்‌ கோணலான வழிகளில்‌ 
தாறுமாறாக நடக்கிறான்‌. 
கர்த்தருடைய 
சித்தத்திற்கும்‌ 
துன்மார்க்கன்‌ நீதியைப்‌. 
அநீதியைப்‌ பின்பற்றுகிறான்‌. 
துன்மார்க்கனுடைய வழி 
அருவருப்பாயிருக்கிறது. 
நீதியைப்‌  பின்பற்றுகிறார்கள்‌. 
பாதையில்‌ நடக்கிறார்கள்‌. 
அடிச்சுவடுகளைப்‌ 
செல்லுகிறார்கள்‌. நீ 
பின்பற்றுகிறவனை கர்த்தர்‌ நேசிக்கிறார்‌. 

துன்மார்க்கனுடைய 
வார்த்தையும்‌, செய்கையும்‌ பாவம்‌ 
நிரம்பியதாகமிருக்கிறது. துன்மார்க்கன்‌ 
மார்க்க ரீதியாக, நேர்த்தியான பலிகளை 
செலுத்தினாலும்‌, முன்னோர்களின்‌. 
பாரம்பரியத்தை சரியாக கடைபிடித்து 
வந்தாலும்‌, அவனுடைய இருதயத்தில்‌ 
சுத்தமில்லாமல்‌ அசுத்தமே (ா்பியிரக்கிறது. 
துன்மார்க்கனின்‌ இருதய: 
அநீதியின்‌ பாதையில்‌ வழிநடத்திச்‌ செல்கிறது. 
அதன்‌ முடிவு அழிவு. 


வழியை விட்டு வில்குகிறவன்‌ 
நீதி 15:10 


சிந்தையும்‌, 


நீதி 15:10. 
விலகுகிறவனுக்குப்‌ புத்திமதி 
விசனமாயிருக்கும்‌; கடிந்து 
கொள்ளுதலை வெறுக்கிறவன்‌ சாவான்‌. 


வழியை விட்டு 


ஒரு சிலருக்கு எவ்வளவுதான்‌ 
ஆலோசனைகளையும்‌, புத்திமதிகளையும்‌ 
சொன்னாலும்‌, அவர்கள்‌ 
செலிகொடுக்கமாட்டார்கள்‌. 
வழியில்‌ நடவாமல்‌, அந்த வழியை விட்டு 
விலகிப்போய்விடுவார்கள்‌. படிப்பட்ட 
பாவிகளுக்கு புத்திமதி விசனமாயிருக்கும்‌. 
இவர்களிடத்தில்‌ _ கர்த்தரைப்‌ 
அக்கரை 
இவர்கள்‌ 
கடிந்துகொள்ளுதலை வெறுப்பார்கள்‌. 
இவர்களுக்கு அழிவு நியமிக்கப்பட்டிருக்கிறது. 
இவர்கள்‌ சீக்கிரத்தில்‌ மரித்துப்போவார்கள்‌. 
அப்போஸ்தலருடைய ஊழியக்காலத்தில்‌, 
அப்போஸ்தலர்கள்‌ ஜனங்களுக்கு 
கடிந்துகொண்டு புத்திசொன்னார்கள்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பாவிகளும்‌, கலகக்காரர்களும்‌ 
அப்போஸ்தலர்களின்‌ வார்த்தைகளுக்குக்‌ 
கீழ்ப்படியவில்லை. நீதியின்‌ பாதையைவிட்டு 
விலகி  துன்மார்க்கான பாதையில்‌ 
நடந்தார்கள்‌. முடிவில்‌ அழிந்துபோனார்கள்‌. 


பாதானமும்‌ அழிவும்‌ 
நீதி 15:11 


நீதி 


அழிவும்‌ 

பார்வைக்குப்‌ பிரத்தியட்சமாயிருக்க, 
மனுபுத்திரருடைய இருதயம்‌ அதிக 
பிரத்தியட்சமாமிருக்குமல்லவோ? 


கர்த்தர்‌ 
கர்த்தரின்‌ கண்கள்‌ 
நல்லோரையும்‌ தீயோரையும்‌ 
பார்க்கிறது (நீதி 15:3). 
பார்க்கிறான்‌. 
இருதயங்களைப்‌ 


15:11. 


சர்வவியாபகமுள்ளவர்‌. 
எல்லிடத்திலுமிருந்து 
நோக்கிப்‌ 
மனுஷன்‌ முகத்தைப்‌ 
கர்த்தரோ மனுஷருடைய 
பார்த்து. அவர்களை 
நியாயந்தீர்க்கிறார்‌. மனுஷருடைய 
நன்மைகளும்‌ தீமைக கர்த்தருடைய 
திகதிக்கு 
எல்லாம்‌ தெரியும்‌. அவர்‌ 
சர்வஞானமுள்ளவர்‌. அவருக்கு மறைவான 
இரகசியம்‌ எதுவுமேயில்லை. 


மனுஷன்‌ தன்னுடைய பாவங்களை 
மறைத்துவிடுவதற்கு முயற்சி பண்ணுகிறான்‌. 
எல்லா ஜீவராசிகளின்‌ கண்களுக்கும்‌. 
மறைவாகமிருக்கிற காரியங்கள்கூட, 
கர்த்தரின்‌ கண்களுக்கு பிரத்தியட்சமாய்த்‌ 
தெரியும்‌. பாதாளமும்‌ அழிவும்‌ கர்த்தரின்‌ 
பார்வைக்கு பிரத்தியட்சமாமிருக்கிறது. இந்த 
வாக்கியத்தில்‌ பாதாளம்‌ என்னும்‌ வார்த்தை 
சாத்தானைக்‌ குறிக்கிறது. 


உண்டு, 
எபிரெயு 
கிரேக்கு 
என்றும்‌ 


, அவைகளுக்கு ஒரு ராஜன்‌ 
அவன்‌ பாதாளத்தின்‌ தூதன்‌; 
பாஷையிலே அபெத்தோன்‌ என்றும்‌, 
பாஷையிலே அப்பொல்லியோன்‌. 
அவனுக்குப்‌ பெயர்‌” (வெளி 9:11), 





ழ்‌ நவள 
யாய 


சாத்தான்‌ மனுஷரை வஞ்சிக்கிறான்‌. 
சாத்தான்‌ 


கோபத்திற்கும்‌ மறைவாக தப்பித்துக்கொள்ள 
சாத்தான்‌ வேஷம்‌ போடுகிறவன்‌. 
எப்படித்தான்‌ 


மாறி மாறி 
கர்த்தருடைய 
கண்களுக்கு அவனால்‌ தப்பிக்கவே முடியாது. 
“கர்த்தருக்கு முன்பாக பாதாளம்‌ 
வெளியாய்த்‌ திறந்திருக்கிறது. நரகம்‌ 
மூடப்படாதிருக்கிறது' (யோபு 26:6) என்று 
யோபு சொல்லுகிறார்‌. 


கர்த்தரால்‌ 


டது சாத்தானுடைய 
அந்தரங்கத்தையும்‌, 


அவனுடைய வஞ்சக: 
ஆலோசனைகளின்‌ ஆழத்தையும்‌ 
பிரத்தியட்சமாய்ப்‌ பார்க்க முடிகிறது. 
அப்படிப்பட்ட சர்வவல்லமையுள்ள தேவனால்‌ 
மனுஷருடைய இருதயத்தை 
அதிகபிரத்தியட்சமாய்ப்‌ பார்க்க முடியும்‌. 

இருதயங்களைவிட கர்த்தரே 
lpr 
நம்மைப்பற்றி 


“கர்த்தருடைய பார்வைக்கு மறைவான 
சிருஷ்டி ஒன்றுமில்லை; சகலமும்‌ அவருடைய 
கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும்‌. 
வெளியரங்கமாயுமிருக்கிறது, அவருக்கே நாம்‌. 
கணக்கு ஒப்புவிக்கவேண்டும்‌" (எபி 4:13) 
கர்த்தரே நீதியுள்ள நியாயாதிபதி. அவர்‌ 
எல்லா மனுஷரையும்‌ நீதியாய்‌ நியாயம்‌: 
விசாரித்து, நீதியான நியாயத்தீர்ப்பு 
கொடுக்கிறவர்‌ 


பரியாசக்காரன்‌ 


நீதி 15:12 


நீதி 15:12. பரியாசக்காரன்‌ தன்னைக்‌ 
கடிந்து  கொன்ளூுகிறவனை 
நேசியான்‌; ஞானவான்களிடத்தில்‌ 
போகவுமாட்டான்‌.. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பரியாசக்காரன்‌ கர்த்தருடைய 
கேட்கவும்‌ மாட்டான்‌, 
வார்த்தைக்கு கீழ்ப்படியவும்‌ 
பரியாசக்காரனுக்கு 

உபதேசம்‌ 


அவன்‌ 


நீதியின்‌ பாதையில்‌ 

பரியாசக்காரனுக்கு 

ஆலோசனைகளும்‌ 

அவற்றை செவிகொடுத்து 

அவற்றை தன்னிடத்தில்‌ 
சொல்லுகிறவர்கள்மீ து கோபப்படுவான்‌. 


பரியாசக்காரனுடைய இருதயம்‌ 
கடினமாயிருக்கும்‌. அவனுக்கு எவ்வளவுதான்‌ 
புத்திசொன்னாலும்‌, அவனுடைய இருதயம்‌ 
மென்மையாகாது. அவன்‌ மனந்திரும்பாமல்‌: 
துணிகரமாய்ப்‌ பாவம்‌ செய்வான்‌. 
பரியாசக்காரன்‌ தனக்குந்தானே 
புத்திசொல்லிக்கொள்ளவும்‌ மாட்டான்‌, பிறர்‌ 
சொல்லும்‌ புத்திமதிகளை கேட்கவும்‌ 
மாட்டான்‌. இப்படிப்பட்டவனுக்கு கேடு வரும்‌. 
இவனுடைய சரீரத்திற்கும்‌, ஜீவியத்திற்கும்‌ 
சேதமுண்டாகும்‌. இவனால்‌ தனக்குத்தானே 
உதவி செய்துகொள்ள முடியாது. 


பரியாசக்காரனுக்‌ 
உதவியும்‌... ஒத்நாசையும 
ஊழியக்காரருடைய 
தெய்வீக வைகள்‌ தேவைப்படுகிறது. 
ஞானவான்களுடைய புத்திமதிகளும்‌ 
தேவைப்படுகிறது. பரியாசக்காரனோ, 
தனக்கு பிறருடைய உதவி தேவைப்பட்டாலும்‌, 
இவன்‌ தன்னுடைய சுயபுத்தியையும்‌, 
சுயபலத்தையும்‌, சுயபராக்கிரமத்தையும்‌ 
நம்புவான்‌. ஞானவான்களிடத்தில்‌ போய்‌ 
ஆலோசனை கேட்கமாட்டான்‌. 


ஞானவான்கள்‌ தன்னைப்பற்றி 
தப்பிதமாகப்‌ பேசுவார்களோ என்னும்‌ பயம்‌ 
பரியாசக்காரனிடத்தில்‌ இருக்கும்‌, 
தன்னுடைய சபாவங்களையும்‌, 
கிரியைகளையும்‌ குறித்து ஞானிகள்‌ குற்றம்‌ 
சொல்லுவார்களோ என்னும்‌ பயத்தில்‌, 
ஞானவான்களிடத்தில்‌ 
போகமாட்டான்‌. இப்படிப்பட்டவனுக்கு யாரும்‌ 
புத்திசொல்லவும்‌ முடியாது. இப்படிப்பட்டவனை 
கடிந்துகொள்ளவும்‌ முடியாது. தனக்கு 
மல்‌ பகர்‌ தன்னைக்‌ 
கடிந்துகொள்கிறவர்களையும்‌  பகைப்பான்‌. 
இதனால்‌ ஞானிகளும்‌, ஊழியக்காரர்களும்‌ 
பரியாசக்காரனைவிட்டு விலகியிருப்பார்கள்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


மனமகிழ்ச்சி 
நீதி 15:13 


நீதி 15418. 
முகமலர்ச்சியைத்‌ 
மனோதுக்கத்தினாலே 
முறித்துபோம்‌. 


விசுவாசிகள்‌ கர்த்தருக்குள்‌ 
சந்தோஷமாயிருக்கவேண்டும்‌. நாம்‌ பிறருக்கு 
தீங்கு நினைக்கவும்‌ கூடாது. தீங்குசெய்யவும்‌ 
கூடாது. இதுவே நம்முடைய சரீரத்திற்கு 
ஆரோக்கியத்தைத்‌ தரும்‌. நம்முடைய ஆவியும்‌ 
ஆத்துமாவும்‌ உற்சாகமாயிருக்கும்‌. 
கர்த்தருக்குள்‌ சந்தோஷமாயிருக்கிறவர்கள்‌. 
மற்றவர்களுக்கும்‌ ஆசீர்வாதமாயிருப்பார்கள்‌. 
இவர்களுடைய முகம்‌ பிரகாசமாயிருக்கும்‌. 
கர்த்தர்‌ தங்களுக்குக்‌ கொடுத்திருக்கிற 
ஊழியத்தை இவர்கள்‌ உண்மையாயும்‌, 
உத்தமமாயும்‌ செய்வார்கள்‌ 


மனமகிழ்ச்சி முகமலர்ச்சியைத்‌ தரும்‌. 
மனமகிழ்ச்சி உள்ளவர்களுடைய ஆவி 
கர்த்தருக்குள்‌ சந்தோஷமாயிருக்கும்‌. 
தேவனுடைய ஞானமும்‌, அவருடைய 
கிருபையும்‌ இவர்களை ஆளுகை செய்யும்‌. 
இதனால்‌ இவர்கள்‌ கர்த்தருக்குள்‌ 
களிகூருவார்கள்‌. கர்த்தருக்குள்‌ 
சந்தோஷமாயிருப்பதே விசுவாசிகளுக்கு 
மெய்யான பலன்‌. இதுவே நமக்கு மெய்யான 
அலங்காரம்‌. இதுவே நமக்கு பரிசுத்தம்‌. 

ய 
ரகமா முகக்‌! ரம 
மனமகிழ்ச்சியோடும்‌, தவனம்‌ 
இருக்கிறவர்கள்‌ கர்த்தருடைய ஊழியத்தை 
சந்தோஷமாய்ச்‌ செய்வார்கள்‌. தங்களுடைய 
ஊழியத்தின்‌ எல்லைகளை விசுவாசத்தோடு 
விரிவாக்குவார்கள்‌. தங்களுக்கு வரும்‌. 
சோதனைகளையும்‌, வேதனைகளையும்‌, 
பாடுகளையும்‌ பொறுமையோடு 
சகித்துக்கொள்வார்கள்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


விசுவாசிகளிடத்தில்‌ மனோதுக்கம்‌ 
இருக்கக்கூடாது. இதனால்‌ நம்முடைய ஆவி 
ம்‌ நம்முடைய 


த னிழ்திப்காச்‌ 
பலமிழந்தவர்களாகவும்‌. இருப்போம்‌. 
மனோதுக்கமுள்ளவர்களால்‌ கர்த்தருடைய 
ஊழியத்தை சிறிதும்‌ செய்யமுடியாது. 
மனோதுக்கமுள்ளவர்கள்‌ கர்த்தருடைய 
ஊழியத்தை செய்வதற்கு தகுதியற்றவர்கள்‌. 
கர்த்தருக்குள்‌ சந்தோஷமாகயிருக்கிறவர்கள்‌ 
மாத்திரமே கர்த்தருடைய ஊழியத்தை 
உண்மையாய்ச்‌ செய்வார்கள்‌. 


புத்திமானுடைய மனம்‌ 
நீதி 15:14 


நீதி 15:14. புத்திமானுடைய மனம்‌ 
அறிவைத்‌ தேடும்‌; மூடரின்‌ வாயோ 
மதியீனத்தை மேயும்‌. 


புத்திமானுக்கு எவ்வளவுதான்‌. 
அறிவும்‌ கானமும்‌ இருந்தாலும்‌, அவை 
தனக்கு போதாது என்று நினைப்பான்‌. 
இன்னும்‌ அதிகமான. அறிவையும்‌ 
ஞானத்தையும்‌ பெற்றுக்கொள்வதற்கு முயற்சி 
செய்வான்‌. ஞானத்தை அதிகமதிகமாய்த்‌ 
தேடுவான்‌. இப்படிப்பட்டவர்களிடத்தில்‌. 
ஞானம்‌ அதிகமாயிருந்தாலும்‌, 
அவர்களுடைய ஞானம்‌ 
அதிகரிக்கும்‌.  புத்திமானுடைய 
அறிவைத்‌ தேடும்‌. 


முயற்சியும்‌ மேற்கொள்ளமாட்டான்‌. மூடரின்‌ 
இவனுடைய 


பேச்சும்‌, செய்கையும்‌ 
தாறுமாறாயிருக்கும்‌. 

ன்‌ வார்த்தைகளில்‌ 
மூடருக்கு 


மதியீனம்‌ 
வந்தாலும்‌, அது போதும்‌ என்று அவன்‌ 
நினைக்கமாட்டான்‌. அவனுடைய மதியீனம்‌ 
அதிகரித்துக்கொண்டேயிருக்கும்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


சிறூமைப்பட்டவனுடையா 
நாட்கள்‌ 


நீதி 15:15 


நீதி 1545. சிறுமைப்பட்டவனுடைய 
நாட்களெல்லாம்‌ தீங்குன்னவைகள்‌; 
மனரம்மியமோ தித்திய விருத்து. 


சிலருடைய ஜீவியத்தில்‌ 
பாடுகளும்‌ வருத்தங்களும்‌ 
அவர்களுடைய 


எப்போதும்‌ 
இருக்கும்‌. 
நாட்களெல்லாம்‌. 
தீங்குநாட்களாகவே இருக்கும்‌. 
அவர்களிடத்தில்‌ சந்தோஷத்தின்‌ 
ஆலியில்லாமல்‌ வருத்தத்தின்‌ ஆவியிருக்கும்‌. 
வருத்தப்படுகிறவர்களை நாம்‌ ஏளனம்‌. 
பண்ணக்கூடாது. அவர்களை உதாசினம்‌. 
ஒதுக்கிவைத்துவிடக்கூடாது. 
பாரம்‌ சுமக்கிறவர்கள்‌ 
தம்மிடத்தில்‌ வருமாறு 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து 
அழைக்கிறார்‌ 
தம்முடைய 

கிருபையினால்‌ ஏற்றுக்கொள்கிறார்‌ 


விசுவாசிகளாகிய 
வருத்தப்படுகிறவர்களுக்கும்‌, 
படுகிறவர்களுக்கும்‌. 
வேண்டும்‌. அவர்களுடைய 
பகிர்ந்துகொள்ளவேண்டும்‌. அவர்களுடைய 
வருத்தங்களும்‌ துக்கங்களும்‌ நீங்குவதற்கு 
நம்மால்‌ முடிகிற எல்லா உதவிகளையும்‌: 
செய்யவேண்டும்‌. சிறுமைப்பட்டவனுடைய 
நாட்களெல்லாம்‌. தீங்குள்ளவைகள்‌. 
அவர்களால்‌ சந்தோஷத்தை அனுபலிக்க 
யா, வர்கள்‌ தங்களுடைய 
கம்பத்தை எ வேதனையோடும்‌, 
வருத்தத்தோடும்‌, கண்ணீரோடும்‌. 
களிப்பார்கள்‌. 
சிலருடைய 
சநதத்தரக்கம்‌ 


ஆவி மிகுந்த 
அவர்களுடைய 
நாட்களெல்லாம்‌ 
அவர்களுடைய 


ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும்‌. 
ம்‌ ரம்மியமாயிருக்கும்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மனரம்மியமுள்ளவர்களுடைய யம்‌ 
எப்பொதும்‌ சந்னேனாக்கும்‌. அங்கள்‌ 
கர்த்தருக்கு சந்தோஷமாய்‌ ஊழியம்‌ 
செய்யவேண்டும்‌. கர்த்தருடைய 
வார்த்தையைக்‌ கேட்டு, அதற்கு கீழ்ப்படிந்து 
ஊழியம்‌ செய்யவேண்டும்‌. இவர்களுடைய 
மனரம்மியம்‌, இவர்களுடைய கீழ்ப்படிதலுக்கு. 
ஊக்கம்‌ கொடுக்கும்‌. நம்முடைய கர்த்தர்‌ 
நல்லவர்‌. அவர்‌ நம்முடைய நன்மைகளை 
நம்முடைய  மனரம்மியம்‌ 
நமக்குக்‌ 
கர்த்தருக்குள்‌ 

மனரம்மியமாயிருப்பதே நமக்கு பெலன்‌. 


சஞ்சலத்தோடு, 
அதிகப்பொருள்‌ 
நீதி 151017 


கூடிய 


நீதி 1516. சஞ்சலத்தோடு கூடிய 
அதிகப்பொருளிலும்‌, கர்த்தரைப்‌: 
பற்றும்‌ பயத்தோடு கூடிய 
கொஞ்சப்பொருளே உத்தமம்‌. 

ந்தி 1517. பகையோடி ருக்கும்‌ 
கொழுத்த எருதின்‌ கறியைப்‌ 
பார்க்கிலும்‌, சிநேகத்தோடிருக்கும்‌. 
இலைக்கறியே நல்லது. 


நம்முடைய ஆவிக்குரிய ஜீலியத்தில்‌ 
போதும்‌ என்கிற மனதுடன்‌ சந்தோஷமாய்‌ 
கர்த்தருக்குள்‌ 

நமக்கு பெலன்‌. 

எளிமையானதாகுவம்‌, 


எடுத்துக்கொள்ளலேண்டும்‌ 
ஆவியில்‌ மனரம்மியமாயிருப்பது 
நித்திய விருந்தைக்‌ கொடுக்கும்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


ஒருவேளை 
உலகப்பிரகாரமான 
கொஞ்சமாகயிருக்கலாம்‌. 
ஐசுவரியத்தை 


நம்மிடத்தில்‌ 
ஐசுவரியம்‌ 


அந்த 
பரிசுத்தத்தோடும்‌, 
பயபக்தியோடும்‌ பயன்படுத்தவேண்டும்‌. 
அதுவே நமக்கு சந்தோஷமான நித்திய 
விருந்து. நம்மிடத்திலுள்ள ஆஸ்தி 
கொஞ்சமாகயிருந்தாலும்‌, நம்முடைய 
மனச்சாட்சி குத்தமாகயிருக்கவேண்டும்‌. 
நம்மிடத்திலிருக்கும்‌. ஆஸ்தியினால்‌ 
கர்த்தரை உண்மையோடும்‌ விசுவாசத்தோடும்‌. 
சேவிக்கவேண்டும்‌. இதுவே நமக்கு மெய்யான 
சந்தோஷத்தைக்‌ கொடுக்கும்‌ ஐசுவரியம்‌. 

உலகத்தில்‌ ஏராளமான 
ஐசுவரியத்தைப்‌ பெற்றுக்கொண்டு, அதோடு 
சேர்ந்து அநேக பிரச்சனைகளையும்‌, 
பாடுகளையும்‌ சேர்த்துக்கொள்வதினால்‌ 
நமக்கு பிரயோஜனம்‌ ஒன்றும்‌ 
உண்டாவதில்லை. சஞ்சலத்தோடு கூடிய 
அதிக பொருளிலும்‌, கர்த்தரைப்பற்றும்‌ 
பயத்தோடு கூடிய கொஞ்சப்பொருளே 
உத்தமம்‌. 


அதிகமான 
ஆஸ்திகளையும்‌ 
வைத்திருக்கிறவர்கள்‌ 
அவற்றோடுகூட அதிகமான 
பிரச்சனைகளையும்‌ சேமித்து, 
வைத்திருக்கிறார்கள்‌. அவர்களுக்கு ஆஸ்தி 
அதிகமாயிருந்தாலும்‌, அதை அவர்களால்‌ 
சந்தோஷமாய்‌. 

நம்மிடத்திலுள்ள ஆஸ்தியை 
ஒப்புக்கொடுத்து, அதை 
நிர்வாகம்பண்ணும்போது, நமக்கு பிரச்சனை 
வராது. நம்முடைய ஆஸ்தியினாலும்‌ நாம்‌ 
கர்த்தரை சேவிக்கவேண்டும்‌. 


இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ அதிகமான 
ஐசுவரியத்தை சேமித்து வைப்பதற்குப்‌ 
கர்த்தருடைய பிரமாணத்திற்குக்‌. 
போதுமான அளவு ஆஸ்தி 
ஆசீர்வாதம்‌. 
நம்மால்‌ 
கர்த்தரோடு 
ஐக்கியமாமிருக்கவும்‌ முடியும்‌ நம்முடைய 
ஜீவியம்‌ விசுவாச ஜீவியம்‌. நம்முடைய 
ஆஸ்தியை நம்பி நாம்‌ ஜீலிக்காமல்‌, 
கர்த்தரை நம்பியே ஜீவிக்கிறோம்‌. ந்‌ 
பிரபஞ்சத்தில்‌ அநேகர்‌ கர்த்தரை நம்பாமல்‌, 
திரளான ஐசுவரியங்களை சேகரிக்கிறார்கள்‌. 
தங்கள்‌ ஜசுவரியத்தை நம்புகிறார்கள்‌. 
இப்படிப்பட்டவர்கள்‌ மாயையை 
நம்புகிறார்கள்‌. 


ந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ 
வரிவங்களையம்‌ 


சேமித்து 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


(OODNEYS 
FUEUSHERS 


க்‌ ப எதுவும்‌ 
இருக்காது. அவர்கள்‌ மனரம்மியமாய்‌ நித்திய 
விருந்தை புசிப்பார்கள்‌. அவர்களுடைய 
விருந்துகளில்‌ கொழுத்த எருதின்‌ கறி 
பரிமாறப்படுவதற்குப்‌ பதிலாக, சாதாரண 
இலைக்கறியே பரிமாறப்படும்‌. 

இவர்கள்‌ மத்தியிலே பகையில்லை. 
இவர்களுடைய விருந்தை, பரிசுத்த 
ஆவியானவர்‌ கனப்படுத்துகிறார்‌. 
இவர்களுடைய விருந்தில்‌ சிநேகம்‌ 
இருக்கிறது. மாய்மாலம்‌ இல்லாத சிநேகம்‌ 
விருந்தில்‌ பரிமாறப்படும்‌ இலைக்கறியின்‌ 
சுவையை அதிகரிக்கிறது. பகையோடிருக்கும்‌ 
கொழுத்த எருதின்‌ குறியைப்‌ பார்க்கிலும்‌, 
சிநேகத்தோடிருக்கும்‌ இலைக்கறியே நல்லது. 

சில ளில்‌ கொட 

னகர தானம்‌! பார்த்‌ 
ஆனால்‌ புசிக்கிறவர்கள்‌ மத்தியில்‌ சிநேகம்‌ 
இருக்காது. அவர்கள்‌ பகையோடிருப்பார்கள்‌. 
இந்‌ 


விருந்தினால்‌: அவர்களுக்கு 
சமாதானமோ, சந்தோஷமோ 


மாவைப்போன்றது. கொஞ்சம்‌ புளித்த மா, 
எல்லா மாவையும்‌ புளிக்க வைத்துவிடும்‌. 


கோபக்காரன்‌ 


நீதி 15:18 


நீதி 15:18. கோபக்காரன்‌ சண்டையை 
எழுப்புகிறான்‌; தீடியசாத்தமுன்‌்னவனோ 
சண்டையை அமர்த்துகிறான்‌. 


கோபம்‌ நெருப்பைப்போன்றது. 
பட்டணத்தையும்‌ கொழுத்திவிடும்‌. 


அது 
சில 
சமயங்களில்‌ சபையையும்‌ கொழுத்திவிடும்‌. 


கோபக்காரன்‌. 
மற்றவர்கள்‌ 


சண்டையை எழுப்புகிறான்‌. 
சண்டைபோடுவதற்கு 
வாய்ப்புக்களை உண்டுபண்ணிக்‌ 
கொடுக்கிறான்‌. இவனிடத்தில்‌ 
பொறுமையிருக்காது. சிறிய காரியத்தையும்‌ 
பெரிதுபடுத்திவிடுவான்‌. 





ழ்‌ நள 
யாய 


நீடிய சாந்தமுள்ளவன்‌ சண்டையை 
அமர்த்துகிறான்‌. எரிகிற நெருப்பில்‌ 
தண்ணீரை ஊற்றி அதை அணைத்துப்‌ 
போடுவதுபோல, சாந்தமான 
வார்த்தைகளைப்பேசி. கோபத்தை 
அமர்த்துகிறான்‌. ஒருசிலர்‌ சண்டைபோட்டு, 
பகையை வளர்த்து, தங்களுக்குள்‌. 
பிரிந்திருப்பார்கள்‌. நீடிய சாந்தமுள்ளவன்‌ 
அவர்களுடைய பகையை நீக்கி, அவர்களை 
ஒன்றுசேர்க்கிறான்‌. சமாதானம்‌ 
பண்ணுகிறவர்கள்‌ பாக்கியவான்கள்‌. 
எல்லோரும்‌ சமாதானமாகவும்‌, 
சந்தோஷமாகவும்‌ இருக்கவேண்டுமென்று, 
நீடிய... சாந்தமுள்ளவன்‌ விரும்புகிறான்‌. 
கோபக்காரனோ, எல்லோரும்‌ சண்டைபோட 
வேண்டுமென்றும்‌, நிம்மதியில்லாமல்‌, 
அமைதியில்லாமல்‌ தத்தளிக்க 
வேண்டுமென்றும்‌ விரும்புகிறான்‌. 


சோம்பேறியின்‌ வழி 
நீதி 15:19 


நீதி 1509. சோம்பேறியின்‌ வழி 
முன்வேலிக்குச்‌. சமானம்‌; நீதிமானுடைய 
வழியோ த 

ந்த வேலையும்‌ 

ச ய்பதனக பிகு 

தாங்களாக எந்த 

வேரை செய்ய முன்வரமாட்டார்கள்‌. 

இவர்களை கட்டாயப்படுத்தினால்‌ மாத்திரமே, 

வேலை செய்வார்கள்‌. 

ஜீவியத்தில்‌ பெரிய 

பெரிய ஆபத்துக்களும்‌ 

வந்தால்‌ மாத்திரமே, இவர்களுடைய புத்தி 

தெளியும்‌. அதன்பின்புதான்‌ இவர்கள்‌ 
ஒரளவு வேலை செய்ய முன்வருவார்கள்‌. 


சோம்பேறிமின்‌ வழி முள்வேலிக்கு 
சமானம்‌. காலில்‌ பாதரட்சையில்லாமல்‌, 
முள்வேலியின்மீது நடந்தால்‌, 


ஒரு 

செய்யாமல்‌ 

இப்படிப்பட்டவர்கள்‌ 
லயையும்‌ 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நீதிமானுடைய வழி 
போன்றது. தேவனுடைய 
நீதிமான்‌. கர்த்தருக்குப்‌ 
செய்வான்‌. கர்த்தருடைய அநுக்கிரகம்‌ 
இவனுக்கு பூரணமாய்க்‌ கிடைக்கும்‌. இவன்‌ 
போகிற பாதை கோணலாகமிராமல்‌, 
மாறுபாடாகமிராமல்‌,  கரடுமுரடாகமிராமல்‌, 


_நேர்த்தியாகயிருக்கும்‌. 


ராஜபாதையைப்‌ 
கிருபையினால்‌, 
பிரியமானதைச்‌ 


வேதனையும்‌ துக்கமுமே உண்டாகும்‌. 


ஞானமுள்ள மகன்‌ 
நீதி 15:20 


தீதி 15:20, ஞானமுன்ன மகன்‌ 
தகப்பனைச்‌ சந்தோஷப்படுத்துகிறான்‌; 
மதியற்ற மனுஷனோ தன்‌ தாயை 
அலட்சியம்பண்ணுகிறான்‌. 


பெற்றோருக்கு 
ஆசீர்வாதமாயிருப்பார்கள்‌. ஞானமுள்ள மகன்‌ 
தன்‌ தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான்‌. 
இப்படிப்பட்ட பிள்ளைகளை பெற்றெடுத்த 
பெற்றோர்‌, அவர்களை பார்த்து, 
அவர்களை நினைத்து சந்தோஷப்படுவார்கள்‌. 
இவர்களை வளர்த்து ளாக்குவதற்கு, 
இவர்களுடைய பெற்றோர்‌ அதிக பிரயாசம்‌ 
எடுத்திருப்பார்கள்‌. அதிக அக்கரை 
காண்பித்து இவர்களை வளர்த்திருப்பார்கள்‌. 
தங்களுடைய பிள்ளைகள்‌ நல்ல 
பிள்ளைகளாக, ஞானமுள்ள பிள்ளைகளாக 
வளர்ந்திருப்பதைப்‌ பார்க்கும்போது, 
இவர்களுடைய பெற்றோரின்‌ இருதயத்தில்‌ 
ஆறுதலும்‌, திருப்தியும்‌, சந்தோஷமும்‌ 
உண்டாயிருக்கும்‌. 
ஞானமுள்ள 
பெற்றோரைக்‌ 
அவர்களுடைய 
க்கம்‌ 


மகன்‌ தன்னுடைய 
கனப்படுத்துவான்‌. 
ஆலோசனைகளுக்கும்‌, 
முக்கியத்துவம்‌ 
தங்களுடைய பெற்றோர்‌ 
தங்களை, மிகுந்த சிரமப்பட்டு 
வளர்த்திருக்கிறார்கள்‌ என்பதைப்‌ 
புரிந்துகொள்வான்‌. பெற்றோருக்கு வயதான 
காலத்தில்‌, அவர்களுக்கு உதவி 
தேவைப்படக்கூடிய முதிர்வயதில்‌, 
ஞானமுள்ள. பிள்ளைகள்‌, தங்கள்‌ 
பெற்றோருக்கு உதவியாயும்‌, ஆதரவாயும்‌ 
இருப்பார்கள்‌. 


கொடுப்பான்‌. 





ழ்‌ நயன 
யாய 


தன்‌ தாயை 
இப்படிப்பட்டவன்‌ 
பெற்றோரின்‌ 
ஆலோசனைகளையும்‌, புத்திமதிகளையும்‌ 
செவிகொடுத்து கேட்கமாட்டான்‌. 
புத்தியில்லாத மகன்‌ தன்னுடைய தாயாருக்கு 
வெட்கத்தையும்‌, இலச்சையையும்‌ 
உண்டுபண்ணுகிறான்‌. தன்னுடைய 
பெற்றோரின்‌ அதிகாரத்தை 
அலட்சியம்பண்ணுகிறான்‌. இப்படிப்பட்ட 
பிள்ளைகளை, அவர்களுடைய பெற்றோரால்‌ 
கண்டித்து உணர்த்த முடியாது. பெற்றோர்‌ 
தங்கள்‌ பிள்ளைகளுக்கு நன்மைகளை 
செய்திருந்தாலும்‌, மதியற்ற பிள்ளைகளோ, 
தங்கள்‌ பெற்றோருக்கு தீமைகளையே 
செய்வார்கள்‌. இப்படிப்பட்ட பிள்ளைகளால்‌ 
பெற்றோருக்கு ஒரு நன்மையும்‌ உண்டாகாது. 
அவர்களுக்கு மனவேதனை மாத்திரமே 
உண்டாகும்‌. 


பதை. உணவின்‌. 
அலட்சியம்‌ பண்ணுகிறான்‌. 
தன்னுடைய 


மூடத்தனம்‌ 
நீதி 15:21 


நீதி 1531. 
புத்தியினனுக்குச்‌. 
புத்திமானோ தண்‌ 
செம்மைப்படுத்துகிறான்‌.. 


மூடத்தனம்‌ 
சந்தோஷம்‌; 
'நடக்கையைச்‌. 


துன்மார்க்கன்‌ பாவம்‌ செய்கிறான்‌. 
அவன்‌ துணிகரமாய்ப்‌ பாவம்‌ செய்யும்போது. 
தன்னுடைய பாவத்திற்காக மனம்‌ 
வருத்தப்படுவதில்லை. தான்‌ செய்கிற 
பாவத்தை துன்மார்க்கன்‌ சந்தோஷமாய்ச்‌ 
செய்கிறான்‌. பாவம்‌ செய்கிறதில்‌ 
பிரியப்படுகிறான்‌. மதிமீனன்‌ எந்தவிதமான. 
குறிக்கோளும்‌ இல்லாமல்‌ நடக்கிறவன்‌. 

உறுதியும்‌ 
(தகாது... மூடத்தனம்‌ 
புத்திமீனனுக்கு சந்தோஷம்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


புத்திமான்‌ நடக்கையை 
செம்மைப்படுத்துகிறான்‌. அவனுடைய 
மனக்கண்கள்‌ பரிசுத்த ஆவியானவரின்‌. 
கிரியையினால்‌ தெளிவுபெற்றிருக்கும்‌. 
புத்திமான்‌ ஒவ்வொரு காரியத்தையும்‌ 
பிரகாசமுள்ள மனக்கண்களால்‌ நோக்கிப்‌ 
பார்க்கிறான்‌. அவன்‌ தன்‌ வழிகளில்‌ 
தள்ளாடமாட்டான்‌. நேர்மையாக நடப்பான்‌. 


தன்‌ 


சய்கையும்‌ தேவனுடைய சித்தத்தோடு 
ஒத்திருக்கும்‌. 


ஆலோசனையில்லாமை 
நீதி 15:22 


நீதி 15:22, ஆலோசனையில்லாமையால்‌ 
எண்ணங்கள்‌ சித்தியாமற்போம்‌; 
ஆலோசனைக்காரர்‌ அநேகர்‌ இருந்தால்‌ 
அவைகள்‌ உறுதிப்படும்‌. 


நாம்‌ செய்கிற ஒவ்வொரு 
காரியத்தையும்‌ கவனமாய்‌ செய்யவேண்டும்‌. 
சிந்தித்து செயல்படவேண்டும்‌. கடினமாக 
உழைக்க வேண்டும்‌. காலமும்‌, நேரமும்‌, 
கடின உழைப்பும்‌ இல்லையென்றால்‌, 
நம்முடைய காரியங்கள்‌ வெற்றி பெறாது 
ஒவ்வொரு காரியத்தை செய்யும்போதும்‌ நாம்‌. 
யோசித்து, முடிவெடுத்து, அதன்‌ பின்பு 

'ஞானமாய்ச்‌ 


டய 
நமக்கு தவா தப 
ஆலோசனையும்‌ நமக்கு 
மற்றவர்களிடத்தில்‌ 

கேட்பதற்கு 

வெட்கப்படக்கூடாது. 
கன்களை எண்ணங்கள்‌ 
சித்தியாமற்போகும்‌. நாம்‌. தகுந்த 
ஆலோசனையைப்‌ பெற்றுக்‌ 
கொள்ளவில்லையென்றால்‌, நாம்‌. 
எவ்வளவுதான்‌ கடினமாய்‌ உழைத்தாலும்‌, 
அதனால்‌ ஒரு பிரயோஜனமும்‌ உண்டாகாது. 





ழ்‌ நவள 
யாய 


நாம்‌ செய்கிற ஒவ்வொரு வேலையையும்‌ 
சூழ்நிலைகளில்‌ செய்வோம்‌. 


சாதகமாகவும்‌, 
சூழ்நிலைகள்‌ பாதகமாகவும்‌ 
இருக்கும்‌. நமக்கு சரியான ஆலோசனை 
கிடைக்கும்போது, நம்மால்‌ சூழ்நிலைகளை 
மேற்கொள்ள முடியும்‌. எப்படிப்பட்ட 
சூழ்நிலைகளாகமிருந்தாலும்‌, அதை நமக்கு 
சாதகமாகப்‌ பிரயோஜனப்படுத்திக்‌ 
கொள்ளமுடியும்‌. நமக்கு அநேக 
ஆலோசனைக்காரர்‌ இருக்கும்போது, 
நம்முடைய எண்ணங்கள்‌ உறுதிப்படும்‌. 
நம்முடைய காரியங்கள்‌ நமக்கு சித்திக்கும்‌. 


மனுஷனுடைய வாய்மொழி 
நீதி 15:23 


நீதி 15:28. மனுஷனுக்குத்‌ 
தன்‌ வாய்மொழியினால்‌ 
மகிழ்ச்சியுண்டாகும்‌; ஏற்றகாலத்தில்‌ 
சொன்ன வார்த்தை எவ்வளவு நல்லது! 


நாம்‌ ஞானமுள்ள வார்த்தைகளைப்‌ 
பேசவேண்டும்‌. ஏற்ற காலத்தில்‌ பேசப்படும்‌ 
தகுதியான வார்த்தைகள்‌, ஞானமுள்ள 
வார்த்தைகளாகயிருக்கும்‌. அவற்றால்‌ நமக்கும்‌ 
பிறருக்கும்‌ அதிக பிரயோஜனம்‌ கிடைக்கும்‌. 
இரும்பை சூடாகயிருக்குபோதே 
வளைக்கவேண்டும்‌. உதிர்ந்து கிடக்கிற 
பாகங்களையெல்லாம்‌ தேவைப்படும்போது 
ஒன்றுகூட்டிச்‌ சேர்க்கவேண்டும்‌. ஒவ்வொரு 
காரியத்தையும்‌ சூழ்நிலைக்குத்தக்க 
பிரகாரமாகவும்‌, தேவைக்குத்தக்க 
பிரகாரமாகவும்‌ செய்யப்‌ 
பழகிக்கொள்‌ வேண்டும்‌. 

நம்மால்‌ செய்ய முடிகிற உதவிகளை 
நாம்‌ பிறருக்கு செய்யவேண்டும்‌. 
மற்றவர்களுக்கு நாம்‌ உதவிசெய்யும்போது, 
அவர்களுக்கு நல்ல வார்த்தைகளை 
ஆலோசனைகளாகச்‌ சொல்லுவோம்‌. 
ஏற்றகாலத்தில்‌ சொன்ன 
வார்த்தை, அவர்களுக்கு 
மிகவும்‌ பிரயோஜனமுள்‌ எதாகயிருக்கும்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஒருவருக்கு ஆலோசனை 

தேவைப்படும்போது, அந்த நபருக்கு 

ஏற்றகாலத்தில்‌ தகுந்த ஆலோசனை சொல்லி 

உதவிசெய்யவேண்டும்‌. 

தன்‌  வாய்மொழியினால்‌: 

உண்டாகும்‌. தன்னுடைய 

வார்த்தைகள்‌ தனக்கும்‌, பிறருக்கும்‌. 

பிரயோஜனமுள்ளதாய்‌. இருப்பதைப்‌ 

பார்க்கும்போது மனுஷனுக்கு மெய்யான 
சந்தோஷம்‌ வருகிறது. 


கீழான பாதானம்‌ 
நீதி 15:24 


நீதி 15:24. கீழான பாதானத்தை விட்டு 
விலகும்படி, விவேகிக்கு ஜீவவழியானது 
உன்னதத்தை நோக்கும்‌ வழியாம்‌. 


வழியும்‌, த்தத்தின்‌ 
வழியும்‌. தாக இருக்கிறத ந ட்‌ வழி 
நம்மை நித்திய ஜீவனுக்கு நேராக 
வழிநடத்துகிறது. நாம்‌ 
ஞானமுள்ளவர்களாக  இருப்போமென்றால்‌ 
ஜீவனுள்ளவர்களாகவும்‌ இருப்போம்‌. 
ஜீவவழியே பாதாளத்தைவிட்டு தப்பிப்போகும்‌ 
வழி. பரிசுத்தவான்கள்‌ உன்னதத்திலுள்ள 
காரியங்கள்மீது, பிரியமாயிருப்பார்கள்‌. 
உன்னதமான காரியங்களைத்‌ தியானித்து, 
அதையே செய்துகொண்டிருப்பார்கள்‌. 


ஜீவவழியானது உன்னதத்தை பல்‌ 
வழியாகும்‌. இதுவே 
பாதாளத்தைவிட்டு விலகும்‌. 
விவேகி ள்‌ 


வயாகம்‌ 


பிரியமாயிருக்கிறான்‌. 

சிந்தையும்‌, பேச்சும்‌, 
பரலோகத்தைப்பற்றியதாகவே 
உன்னதத்திலுள்ள  பரலோகத்திலே அவன்‌ 
தன்னுடைய பொக்கிஷங்களைச்‌ சேர்த்து, 
வைக்கிறான்‌. அங்கு சத்துருக்கள்‌ வந்து 
அவனுடைய ஐசுவரியங்களை 
திருடிக்கொள்ளமாட்டார்கள்‌. 





ழ்‌ நவள 
யாய 


உலகசிநேகம்‌ தேவனுக்கு விரோதமான 
பகை, கர்த்தருடைய பரிசுத்தவான்கள்‌. 
இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ ஜீவனம்பண்ணினாலும்‌, 
நாம்‌ த. உலகத்திற்குரியவர்களல்ல, 
இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ நாம்‌ 
பரதேசிகளைப்போல சிறிதுகாலம்‌ 
சஞ்சரித்துக்கொண்டிருக்கிறோம்‌. காலம்‌ 
வரும்போது கர்த்தர்‌ தம்முடைய 


பரலோகத்திற்கு நம்மை அழைத்துச்‌ செல்வார்‌. 
பரலோகத்திலே தேவனுடைய சமுகத்திலே, 
நித்திய ம்‌ 


நோக்கும்‌ ன்‌ நமக்கு 
இருக்கிறது. இதுவே நமக்கு. 
பாநாளத்தைவிட்டு 
இருக்கிறது. 


அகங்காரியின்‌ வீடு 
நீதி 15:25 


நீதி 19:25, 
கர்த்தர்‌ 

விதவையின்‌ 
நிலைப்படுத்துவார்‌. 


அகங்காரியின்‌ வீட்டைக்‌ 
பிடுங்கிப்போடுவார்‌, 
எல்லையையோ 


பெருமையுள்ளவன்‌ தன்னைத்தானே 
உயர்த்துவான்‌. தன்னுடைய இருதயத்தில்‌ 
அகங்காரமுள்ளவனாகயிருப்பான்‌. தன்னைச்‌ 
சுற்றிலும்‌ இருக்கிறவர்களை மதிக்கமாட்டான்‌. 
அவர்களை ஏளனம்பண்ணுவான்‌. 
இப்படிப்பட்ட  அகங்காரியை கர்த்தர்‌ 
அழித்துப்போடுவார்‌. அவனுடைய வீட்டை 
பிடுங்கிப்போடுவார்‌. அகங்காரிக்கு 
கர்த்தருடைய கண்களில்‌ தயை கிடைக்காது. 
அழிவுக்கு முன்னானது அகந்தையும்‌ 
மேன்மையும்‌ ஆகும்‌. 

திக்கற்ற பிள்ளைகளுக்கு கர்த்தரே 
'துணையாகயிருக்கிறார்‌. அவர்களுக்கு 
உதவிசெய்ய கர்த்தர்‌ பிரியப்படுகிறார்‌. கர்த்தர்‌ 
விதவையின்‌ எல்லையை நிலைப்படுத்துகிறார்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


துன்மார்க்கருடைய நினைவுகள்‌ 


நீதி 15:26 


நீதி 15:26. 
துன்மார்க்ககுடைய நினைவுகள்‌ 
கர்த்தருக்கு அருவருப்பானவைகன்‌; 
சுத்தவான்‌௧ளூடைய வார்த்தைகளோ 
இன்பமானவைகன்‌. 


துன்மார்க்கருடைய நினைவுகள்‌ 
கர்த்தருக்கு அருவருப்பானவைகள்‌. 
துன்மார்க்கர்‌ கர்த்தருக்கு விரோதமாக 
சிந்திக்கிறார்கள்‌. துன்மார்க்கர்‌ கர்த்தருடைய 
வார்த்தைக்கு விரோதமாகவும்‌, அவருடைய 
பிரமாணத்திற்கு விரோதமாகவும்‌ 
கலகம்பண்ணுகிறார்கள்‌. மனுஷன்‌ முகத்தைப்‌ 
பார்க்கிறான்‌. கர்த்தர்‌ எல்லோருடைய 
இருதயத்தையும்‌ ஆராய்ந்து பார்க்கிறார்‌. 
அவர்‌ துன்மார்க்கனுடைய இருதயத்தின்‌ 
நினைவுகளையும்‌ அறிந்திருக்கிறார்‌. 
துன்மார்க்கனுடைய இருதயத்தில்‌ பாவமும்‌, 
அசுத்தமும்‌ நிரம்பியிருக்கும்‌. அவனுடைய 
இருதயத்தில்‌. நீதியும்‌ பரிசுத்தமும்‌ 
இருக்கவேண்டும்‌ என்று கர்த்தர்‌ 
விரும்புகிறார்‌. 


சுத்தவான்‌களுடைய 
வார்த்தைகளும்‌ 
பிரியமானலைகள்‌. 
தியானிப்பார்கள்‌. 
காரியங்களை 

பண்ணுவார்கள்‌. 
சுத்தவான்‌களுடைய 
வார்த்தையிலும்‌ 

சுத்தவான்களின்‌ 

சுத்தமாயிருப்பதினால்‌, அவர்கள்‌ 
வார்த்தைகளைப்‌ பேசுவார்கள்‌. 
எல்லோருக்கும்‌ இன்பமாயிருக்கும்‌. 


சிந்தனைகளும்‌ 
கர்த்தருக்குப்‌ 
அவர்கள்‌... கர்த்தரைத்‌ 
கர்த்தரைப்பற்றிய 
மனுஷரோடு சம்பாஷணை 
ஆவிக்குரிய காரியங்கள்‌ 
சிந்தையிலும்‌ 


பொருளாசைக்காரன்‌ 


நீதி 15:27 


நீதி 15:27. பொருனாசைக்காரன்‌ தன்‌ 
வீட்டைக்‌ கலைக்கிறான்‌; 
பரிதானங்களை வெறுக்கிறவனோ 
பிழைப்பான்‌. 





ழ்‌ நயனா 
யாய 
பொருளாசைக்காரன்‌ 


சேர்க்கவேண்டும்‌ என்பதற்காக 
உழைக்கிறான்‌. தன்னுடைய 
நஸ்டம்‌ 

தன்னையும்‌ 

தன்னுடைய 

வேதனைப்படுத்துகிறான்‌. 
பொருளாசைக்காரனால்‌ நஷ்டத்தைத்‌ 
தாங்கிக்கொள்ள முடியாது. லாபம்‌ 
சம்பாதிக்கவேண்டும்‌ என்பது மாத்திரமே. 
அவனுடைய ஜீலியத்தின்‌ குறிக்கோள்‌. 


தனக்கு கிடைப்பதற்கு. 
தடையாகமிருக்கிற எல்லோரையும்‌. 
பொருளாசைக்காரன்‌ பகைக்கிறான்‌. அவன்‌ 
தன்னுடைய பிள்ளைகளுக்கும்‌, 
வேலைக்காரருக்கும்‌. பாரமாகவே 
இருக்கிறாள்‌. பொருளாசைக்காரனிடத்தில்‌ 
மெய்யான சந்தோஷம்‌ இருக்காது. 
ஒருவேளை அவனிடத்தில்‌ சந்தோஷம்‌ 
இருந்தாலும்‌ அது நிலைக்காது. 


நேர்மையான வழியில்‌ உண்மையாய்‌ 
உழைத்து பொருளை சம்பாதிக்கிறவர்கள்‌ 
சந்தோஷமாயிருப்பார்கள்‌. கர்த்தர்‌ 
இவர்களை ஆசீர்வதிப்பார்‌. கர்த்தருடைய 
ஆசீர்வாதமே மெய்யான 
ஐசுவரியம்‌ இப்படிப்பட்டவர்கள்‌ 
ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள்‌. 

குடும்பத்தாருக்கும்‌. 


லாபம்‌ 


தாங்களும்‌ 
தங்கள்‌ 
ஆசீர்வாதமாயிருப்பார்கள்‌. 


பரிதானங்களை வெறுக்கிறவன்‌ 
தீயவழிகளில்‌ பணம்‌ சம்பாதிக்கமாட்டான்‌. 
பாவமான காரியங்களை வெறுப்பான்‌. 
சட்டத்திற்குப்‌ புறம்பாக சலுகை 
காண்பிப்பதற்கு ஒரு சிலர்‌ பரிதானம்‌. 
வாங்குகிறார்கள்‌. சட்டத்திற்குப்‌ புறம்பான: 
காரியங்கள்‌ எல்லாமே தீமையான 
காரியங்கள்தான்‌. இதனால்‌ அநேகருக்கு 
தீமை உண்டாகும்‌. பரிதானம்‌ 
வாங்குகிறவர்களோ மற்றவர்களுக்கு வரும்‌ 
தீங்குகளையும்‌, வருத்தங்களையும்‌, 
துக்கங்களையும்‌ யோசித்துப்‌ பார்ப்பதில்லை. 
தான்‌ நன்றாகமிருக்கவேண்டும்‌, தான்‌ 
சந்தோஷமாகயிருக்கவேண்டும்‌ என்பது 
மாத்திரமே பரிதானம்‌ வாங்குகிறவனுடைய 
குறிக்கோள்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆசீர்வாதங்களைப்‌ 

அவனுடைய ஜீவியத்தில்‌ 

சமாதானமும்‌, ஆறுதலும்‌ நிரம்பியிருக்கும்‌ 
அவனுடைய ர்‌. நிலைத்திருக்கும்‌ 
அவனுடைய குடும்பத்தார்‌ செழித்திருப்பார்கள்‌. 
கர்த்தர்‌ இவர்களை ஆசீர்வதிப்பதினால்‌. 
இவர்களுக்கு ஒரு நன்மையும்‌ குறைவுபடாது. 


நீதிமானுடைய மனம்‌ 


நீதி 15:28 


நீதி 15:28, நீதிமானுடைய மனம்‌ 
பிரதியுத்தரம்‌ சொல்ல யோசிக்கும்‌; 
துன்மார்க்னுடைய வாயோ 
தீமைகளைக்‌ கொப்பளிக்கும்‌. 
ன்ன! 
உண்மையிருக்கும்‌. 
செய்வான்‌. 


வார்த்தையில்‌ 
அவன்‌ சொல்லுவதை 
செய்வதை சொல்லுவான்‌. 
அவனுடைய வார்த்தையும்‌ செய்கையும்‌ 
ஒத்திருக்கும்‌. நீதிமான்‌. பிறருக்கு 
பிரதியுத்தரம்‌ சொல்லுவதற்கு முன்பாக, 
அநேகந்தரம்‌ . யோசித்துப்‌ பேசுவான்‌. 
தன்னுடைய பிரதியுத்தரத்தினால்‌ பிறருக்கு 
நன்மை மாத்திரமே உண்டாகவேண்டும்‌. 
என்றும்‌, எந்தத்‌ தீமையும்‌ வந்துவிடக்கூடாது 
என்றும்‌ மிகுந்த கரிசனையோடிருப்பான்‌. 


நீதிமான்‌ உத்தமனாய்‌ 
நீதியை நடப்பித்து, மனதார சத்தியத்தைப்‌ 
பேசுவான்‌. அவன்‌ தன்‌ நாவினால்‌. 
புறங்கூறமாட்டான்‌. தன்‌ தோழனுக்கு தீங்கு 
செய்யமாட்டான்‌. தன்‌ அயலான்மேல்‌. 
சொல்லப்படும்‌. நிந்தையான பேச்சை 
எடுக்கமாட்டான்‌ (சங்‌ 15:2,3). 


நடப்பான்‌ 


நீதிமானின்‌ வார்த்தைகள்‌ 
எல்லோருக்கும்‌ பிரயோஜனமுள்ளதாயிருக்கும்‌. 
நீதிமான்‌ யோசிக்காமல்‌ அவசரப்பட்டு, 
எதையும்‌ பேசுவதில்லை. நீதிமானுடைய மனம்‌ 
சொல்ல. யோசிக்கும்‌. 

அர்த்தசஷ்டா ராஜாவுக்கு 

மிகவும்‌ பயந்து, யோசித்து, 

கேள்விக்கு  பிரதியுத்தரம்‌ 





ழ்‌ நவள 
யாய 


"நெகேமியா ராஜாவை நோக்கி: ராஜா 
என்றைக்கும்‌ வாழ்க: என்‌ பிதாக்களின்‌ 
கல்லறைகள்‌ இருக்கும்‌ ஸ்தலமாகிய நகரம்‌ 
பாழானதும்‌, அதின்‌ வாசல்கள்‌ அக்கினியால்‌ 
சுட்டெரிக்கப்பட்டதுமாய்க்‌ கிடக்கும்போது, 
நான்‌ துக்கமுகத்தோடு இராதிருப்பது எப்படி 
என்றேன்‌. அப்பொழுது ராஜா என்னைப்‌ 
பார்த்து: நீ கேட்கிற காரியம்‌ என்ன என்றார்‌. 
அப்பொழுது நான்‌: பரலோகத்தின்‌ தேவனை 
நோக்கி ஜெபம்பண்ணி, ராஜாவைப்‌ பார்த்து: 
ராஜாவுக்குச்‌ சித்தமாயிருந்து, அடியேனுக்கு 
உமது சமுகத்தில்‌ தயை கிடைத்ததானால்‌, 
என்‌ பிதாக்களின்‌ குல்லறைகளிலிருக்கும்‌ 
பட்டணத்தைக்‌ கட்டும்படி, யூதா தேசத்துக்கு 
நீர்‌ என்னை 
வேண்டிக்கொள்ளுகிறேன்‌ 
(நெகே 2:3-5) 


இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ மத்தியிலே 
முறைகேடு காணப்பட்டது. ஐசுவரியவான்கள்‌ 
ஏழைகளை ஒடுக்கினார்கள்‌. இதைப்‌ 
பார்த்தபோது நெகேமியாகவுக்கு, 
கோபழுண்டாயிற்று. ஆனாலும்‌ நெகேமியா 
அவசரப்பட்டு எதுவும்‌ பேசாமல்‌, தன்‌ 
மனதிலே யோசித்து ஞானமாய்‌ இவ்வாறு 
பேசினார்‌. 


அனுப்ப 
என்றேன்‌" 


அவர்கள்‌ கூக்‌ 
வார்த்தைகளையும்‌ நான்‌ 
கோபங்கொண்டு, 
ஆலோசனைபண்ணி, பிற்பாடு பிரபுகளையும்‌ 
அதிகாரிகளையும்‌ கடிந்துகொண்டு: நீங்கள்‌ 
அவரவர்‌ தங்கள்‌ சகோதரர்மேல்‌ ஏன்‌ வட்டி 
சுமத்துகிறீர்கள்‌ என்று சொல்லி, 
அவர்களுக்கு விரோதமாக ஒரு பெரிய சமை 
கூடிவரச்செய்து, அவர்கள்‌ நோக்கி: 
புறஜாதியாருக்கு விற்கப்பட்ட யூதராகிய 
எங்கள்‌ சகோதரரை நாங்கள்‌ எங்கள்‌ 
சக்திக்குத்தக்கதாய்‌ மீட்டிருக்கையில்‌, நீங்கள்‌ 
திரும்ப உங்கள்‌ சகோதரரை விற்கலாமா? 
இவர்கள்‌ நமக்கு விலைப்பட்டுப்‌ போகலாமா 
சன்றேன்‌; அப்பொழுது. அவர்கள்‌ மறு 
த்‌ இடமில்லாமல்‌. 
 (நெகே 5:6-8). 


லையும்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


துன்மார்க்கன்‌. 
வார்த்தையில்‌ கவனம்‌ செலுத்தமாட்டான்‌. 
வாய்‌ தீமைகளைக்‌ 
தேவனுக்கு விரோதமாகத்‌ 
வார்த்தைகளைப்‌ பேசுவான்‌. 
கர்த்தருடைய பரிசுத்தவான்களை 
அவமானப்படுத்துவான்‌. துன்மார்க்கனுடைய 
இருதயத்தில்‌ துன்மார்க்க சிந்தனைதான்‌ 
நிரம்பியிருக்கும்‌. துன்மார்க்கனுடைய 
இருதயத்தின்‌ நிறைவினால்‌, அவனுடைய 
வாய்‌ துன்மார்க்கமான வார்த்தைகளைப்‌ 
பேசுகிறது. அது கட்டுப்பாடில்லாமல்‌, 
தூஷண வார்த்தைகளை தாராளமாய்க்‌ 
கொப்பளிக்கிறது. 


தன்னுடைய 


அவனுடைய 
கொப்பளிக்கும்‌. 
தூஷண 


துன்மார்க்கர்‌ 
நீதி 15:29 


நீதி 15:29. துன்மார்க்கருக்குக்‌ கர்த்தர்‌ 
தூரமாயிருக்கிறார்‌; நீதிமான்களின்‌ 
ஜெபத்தையோ கேட்கிறார்‌. 


தம்முடைய வார்த்தைக்கும்‌, 
பிரமாணத்திற்கும்‌ தூரமாமிருக்கிறவர்களை 
கர்த்தர்‌ விரும்புவதில்லை. கர்த்தரும்‌ 
அவர்களுக்கு தூரமாயிருக்கிறார்‌. 
கர்த்தருக்கு தூரமாயிருக்கிறவர்கள்‌ 
துன்மார்க்கத்திற்கு நெருக்கமாயிருப்பார்கள்‌. 
துன்மார்க்கர்‌ கர்த்தருடைய 
வார்த்தைகளையும்‌, அவருடைய 
ஆலோசனைகளையும்‌ கேட்கக்கூடாது என்று 
தீர்மானம்பண்ணி, அவர்கள்‌ கர்த்தருடைய 
சமுகத்திற்கு தூரமாய்‌ விலகியிருக்கிறார்கள்‌. 


நீதிமான்களோ கர்த்தருடைய 
சமுகத்தில்‌ அமர்ந்திருக்க பிரியப்படுகிறார்கள்‌. 
நீதிமான்கள்‌ கர்த்தருடைய வார்த்தைகளைக்‌ 
கேட்பதற்கும்‌, அவருடைய புத்திமதிகளை 
கேட்பதற்கும்‌. அவருடைய பாதபடியில்‌ 
அமர்ந்திருக்கிறார்கள்‌. கர்த்தரோடு 
நெருங்கிய ஐக்கியத்திலிருக்கிறார்கள்‌. 
தம்மிடத்தில்‌ நெருக்கமாகயிருக்கிற 


அவர்களுக்குப்‌ பதில்‌ 
கொடுக்கிறார்‌. நீதிமான்கள்‌ தங்களுடைய 
சிந்தையினாலும்‌. செய்கையினாலும்‌, 
வார்த்தையினாலும்‌. கர்த்தருக்கு 
சமீபமாயிருக்கிறார்கள்‌. கர்த்தருக்காக 
ஊழியம்‌ செய்து கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
ஐக்கியமாயிருக்கிறார்கள்‌. 





ழ்‌ நவள 
யாய 


கண்களின்‌ ஒனி 
நீதி 15:30 


நீதி 15:80. 
இருதயத்தைப்‌ 
நற்செய்தி 

புஷ்டியாக்கும்‌. 


நம்முடைய மனதில்‌ நல்ல சிந்தனை 
இருக்கவேண்டும்‌. தெளிந்த சிந்தனையினால்‌: 
நம்முடைய ஆத்துமாவுக்கு 
ஆரோக்கியமுண்டாகும்‌. வெளிச்சமும்‌ 
இன்பமும்‌, சூரியனைக்‌ காண்பது 
கண்களுக்கு பிரியமுமாமே” (பிர 11:7) என்று 
பிரசங்கி சொல்லுகிறார்‌. நாம்‌ சூரியனைக்‌ 
காணும்போது கர்த்தருடைய அற்புதமான 
கிரியைகளைக்‌ காண்கிறோம்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய வாயின்‌ வார்த்தையினால்‌ 
வானத்தையும்‌ பூமியையும்‌ சிருஷ்டித்தார்‌. 
வானத்தில்‌ காணப்படுகிற சிருஷ்டிகளினால்‌ 
பூமியானது அழகு நிரம்பியதாகவும்‌, மகிமை 
நிரம்பியதாகவும்‌ இருக்கிறது. கர்த்தருடைய 
மகத்துவம்‌ இயற்கையில்‌ வெளிப்படுகிறது. 
நம்முடைய கண்‌ பார்வைக்காக நாம்‌ 
கர்த்தரை நன்றியோடு துதிக்கவேண்டும்‌. 
கண்களின்‌ ஒளி இருதயத்தைப்‌ 
பூரிப்பாக்கும்‌. 


கண்களின்‌ ஓணி 
பூரிப்பாக்கும்‌; 
எலும்புகனைப்‌ 


கண்களினால்‌ பார்ப்பது மாத்திரமல்ல, 
நம்முடைய செவிகளால்‌ க்‌ “நமக்கு 
ஆசீர்வாதத்தைத்‌ தரும்‌. 

எலும்புகளை புஷ்டியாக்கும்‌. 
வாக்கியத்தில்‌, “நற்செய்தி” 
வார்த்தைக்கு, ற்றவர்‌ 
நற்செய்தி" என்று வேதபண்டிதர்கள்‌ 
வியாக்கியானம்‌. சொல்லுகிறார்கள்‌. 
தன்னுடைய சிநேகிதர்களும்‌, உற்றார்‌ 
உறவினர்களும்‌, நீதியின்‌ பாதையிலும்‌, 
சத்தியத்தின்‌ பாதையிலும்‌ நடக்கிறார்கள்‌. 
என்னும்‌ நற்செய்தியைக்‌ கேட்கும்போது, 
அது நம்முடைய எலும்புகளை புஷ்டியாக்கும்‌. 
நமக்கு பிரியமானவர்கள்‌. கர்த்தருக்கு 
பிரியமாய்‌ ஜீவிக்கிறார்கள்‌ என்னும்‌ 
நற்செய்தியைக்‌ கேட்கும்போது. அதுவே 
நமக்கு மிகுந்த சந்தோஷத்தைக்‌ 
கொடுக்கும்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஜீவனுக்கேதுவான 
கொள்ளுதல்‌ 


நீதி 15:31 


தீதி 15:91, ஜீவனுக்கேதுவான கடிந்து 
கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளும்‌ காது 
ஞானிகளிடத்தே தங்கும்‌. 


பிறர்‌ நம்மை கடிந்துகொள்ளும்போது, 
அவர்களுடைய புத்திமதிகளை 
நாம்‌ ஏற்றுக்கொள்‌ ளவேண்டும்‌. 
கடிந்துகொள்கிறவர்களையும்‌ நாம்‌ 
நேசிக்கவேண்டும்‌. அவர்கள்‌ நம்மீதுள்ள 
அன்பினாலும்‌, அக்கரையினாலும்‌, 
பாசத்தினாலும்‌ நம்மைக்‌ 
கடிந்துகொள்கிறார்கள்‌. அவர்களுடைய 
குடிந்துகொள்ளுதல்‌ நம்முடைய அழிவுக்கு 
ஏதுவானதல்ல. அது நம்முடைய 
ஜீவனுக்குகேதுவன கடிந்துகொள்ளுதல்‌ 
இதனால்‌ நாம்‌ ஜீவப்பாதையில்‌ நடப்‌ 


ற்கு 
ஆலோசனைகளை சொல்லுகிறார்கள்‌. 


கடிந்து 
a ட, 
கீழ்ப்படிகிறவர்கள்‌ 

செய்வார்கள்‌. 


ஜீவனுக்கேதுவான 
கொள்ளுதலை ஏற்றுக்கொள்வது 
நல்லது. நன்றாகக்‌ 
நன்றாக ஆளுகை A 
புத்திமதிகளுக்கு நன்றாக 
செவிகொடுக்கிறவர்கள்‌, மற்றவர்களுக்கு 
நன்றாக உபதேசம்பண்ணுவார்கள்‌. தாங்கள்‌ 
நன்மைகளை மற்றவர்களுக்கும்‌ 
பகிர்ந்துகொடுப்பார்கள்‌. நமக்கு 
'ஜீவனுக்கேதுவான கடிந்துகொள்ளுதல்‌ 
சொல்லப்படும்போது. ம்‌ 
ஏற்றுக்கொள்‌ ளவேண்டும்‌. 
மாத்திரமே. 
கடிந்துகொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளும்‌ காது 
தங்கியிருக்கும்‌. நம்முடைய காது 
ஞானியின்‌ காதாகயிருக்கவேண்டும்‌. 
'ஞானஉபதேசங்களைக்‌ கேட்கிற 
காதாகயிருக்கவேண்டும்‌. ஜீவனுக்கேதுவான 
கடிந்துகொள்ளுதலை ஏற்றுக்கொள்கிற 
காதாகயிருக்கவேண்டும்‌. 





ழ்‌ நள 
யாய 


புத்திமதியைத்‌ 
விடுகிறவன்‌ 
நீதி 19:92. 


நீதி 15:92. புத்திமதியைத்‌ 
'தன்னிவிடுகிறவன்‌ தன்‌ ஆத்துமாவை 
வெறுக்கிறான்‌; கடித்துகொன்ளூதலைக்‌ 
கேட்கிறவனோ ஞான மடைவான்‌. 


நமக்கு மற்றவர்கள்‌ பிரயோஜனமுள்ள 
புத்திமநிகளைச்‌ சொல்லும்போது, அதற்கு 
செவிகொடுத்து, அதை 
ஏற்றுக்கொள்ளவேண்டும்‌. அவை நம்முடைய 
ஜீலியத்திற்கு பிரயோஜனமுள்ளதாயிருக்கும்‌. 
புத்திமதிகளைத்‌ தள்ளிவிடுகிறவன்‌ 
தன்னுடைய ஆத்துமாவை வெறுக்கிறான்‌. 
அப்படிப்பட்டவன்‌ தன்னுடைய ஆத்துமாவைக்‌ 
கவனிக்காமல்‌ புறக்கணித்துவிடுகிறான்‌. 
, தங்களுடைய ஆத்துமாவின்‌ 

உணர்ந்து 


இழந்துபோகிறார்கள்‌. 


பாவிகளுக்கு மாம்சத்தின்‌ இச்சைகளே 
முக்கியமானதாகத்‌ தெரிகிறது. அவர்கள்‌: 
ஆத்துமாவின்‌: ந்த்‌ தேடுவதில்லை. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தருக்குப்‌ பயப்படுதல்‌ 
தீதி 15:33 


நீதி 15:38. கர்த்தருக்குப்‌ பயப்படுதல்‌ 
ஞானத்தைப்‌ போதிக்கும்‌; மேன்மைக்கு. 
முன்னானது தாழ்மை. 
கர்த்தர்‌ 
ஆலோசனைகளைக்‌ 
நம்முடைய ஆவிக்கும்‌ ஆத்துமாவுக்கும்‌ 
உபதேசம்பண்ணுகிறார்‌. கர்த்தர்‌ நம்முடைய 
மனச்சாட்சியோடு பேசுகிறார்‌ நாம்‌ 
மதியீனமான காரியங்களைச்‌ செய்யும்போது 
நம்மைக்‌ குடிந்துகொண்டு 
நம்மைச்‌ சிட்சிக்கிறார்‌ 
நம்மிடத்தில்‌ கர்த்தருக்குப்‌ பயப்படும்‌ பயம்‌ 
இருக்கவேண்டும்‌. கர்த்தருக்குப்‌ பயப்படுதலே 
ஞானத்தின்‌ ஆரம்பம்‌. அதுவே நமக்கு 
ஞானத்தைப்‌ போதிக்கும்‌. 


நம்மிடத்தில்‌ 


நமக்கு ஞானமுள்ள 


கொடுக்கிறார்‌. 


மனத்தாழ்மை 
இருக்கவேண்டும்‌. கர்த்தர்‌ நமக்கு 
ஞானத்தைப்‌ போதிக்கும்போது, அதற்கு 
செவிகொடுத்து அதை ஏற்றுக்கொண்டு, 
அதற்கு கீழ்ப்படியும்‌ நல்ல சுபாவம்‌ 
நம்மிடத்தில்‌. காணப்படவேண்டும்‌. 
தாழ்மையாகமிருப்பது கோழைத்தனமல்ல, 
மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. கர்த்தர்‌ 
தாழ்மையுள்‌ளவர்களுக்கு கிருபையளிக்கிறார்‌. 
தாழ்மையுள்ளவர்கள்‌ மாத்திரமே 
ஆசீர்வாதங்களையும்‌, 
மேன்மைகளையும்‌ 
கத்தரித்துக்கொள்ல்ளிகம்‌, 





ழ்‌ நயனா 
யாய 


மனதின்‌ யோசனைகள்‌ 


நீதி 16:1 


நீதி 160. மனதின்‌ யோசனைகள்‌: 
மனுஷனுடையது; நாவின்‌ பிரதியுத்தரம்‌ 
கர்த்தரால்‌ வரும்‌. 


மனுஷன்‌ யோசிக்கிறவன்‌. கர்த்தர்‌ 
மனுஷனுக்கு. சுயாதீனமாய்‌ சிந்திக்கிற. 
கிருபைகளைக்‌ கொடுத்திருக்கிறார்‌. 
சிந்திப்து மனுஷனுடைய சுதந்தரம்‌. கர்த்தர்‌ 
அனுமதிக்கிறார்‌. மனுஷன்‌ சிந்திக்கிறான்‌. 
மனதின்‌ யோசனைகள்‌ மனுஷனுடையது. 
தன்னுடைய சிந்தனையின்‌ பிரகாரம்‌ 
மனுஷன்‌ ஒவ்வொரு. காரியத்தையும்‌ 
செய்கிறான்‌. திட்டமிடுகிறான்‌. ஆனாலும்‌, 
காரியத்தை நிறைவேற்றுகிறவர்‌ கர்த்தரே. 


மந்தா சிந்தித்தாலும்‌ 
த்திரமே காரியத்தை 
ர்‌ ம்‌ 


கர்த்தரால்‌ 
நிறைவேற்ற 
சிந்திக்கிறான்‌. 
முடிக்கிறார்‌ 
ஒத்தாசையும்‌ இல்லாமல்‌ மனுஷனால்‌ 
காரியத்தையும்‌ தன்னுடைய சுயபலத்தால்‌ 
செய்ய முடியாது 


கர்த்தரே மனுஷனுடைய 


அவனுடைய 
சிருஷ்டித்திுக்கிறார்‌ 
பேசவேண்டும்‌ என்று 
கற்றுக்கொடுக்கிறார்‌. ணத தவத்தால்‌ 
கீழ்ப்படியும்போது, 
த்‌ சத்தியம்‌ 
ரிக்கும்‌ நம்முடைய நாவு நீதியான 
பிரதியுத்தரம்‌ சொல்லும்‌. 


மனுஷனுடைய வழிக 
தீதி 16:2 


நீதி 16:2. மனுஷனுடைய 
வழிகனெல்லாம்‌ அவன்‌ பார்வைக்குச்‌ 
சுத்தமானவைகண்‌; கர்த்தரோ 
ஆவிகளை திறுத்துப்பார்க்கிறார்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஒவ்வொரு மனுஷனும்‌ தன்னைப்பற்றி 
நியாயந்தீர்க்கும்போது பட்சபாதமாய்‌ 
நடந்துகொள்கிறான்‌. தன்னிடத்தில்‌ தப்பிதம்‌ 
இருந்தாலும்‌ அது அவனுடைய 
கண்களுக்குத்‌ தெரியாது. வ்‌ 
பட்சபாதமில்லாதவர்‌. தேவனுடைய 
நியாயத்தீர்ப்பு நீதியாயும்‌ நியாயமாயும்‌, 
உண்மையாயும்‌ இருக்கும்‌. கர்த்தர்‌ நம்மை 
தம்முடைய சத்தியத்தின்‌ பிரகாரம்‌ 
நியாயந்தீர்க்கிறார்‌. மனுஷனுடைய 
வழிகளெல்லாம்‌ அவன்‌ பார்வைக்கு 
குத்தமானவைகள்‌. அவை கர்த்தருடைய 
பார்வையில்‌ எப்படியிருக்கிறது என்பதுதான்‌ 
மிகவும்‌ முக்கியம்‌. 

கர்த்தர்‌ மனுஷருடைய ஆவிகளை 
தம்முடைய நீதியான தராசில்‌ நிறுத்துப்‌ 
பார்க்கிறார்‌. கர்த்தருடைய தராசம்‌, 
நிறைகல்லும்‌ சுமுத்திரையானவை. கர்த்தர்‌ 
நம்முடைய ஆவிகளை நிறுத்துப்‌ 
பார்க்கும்போது, நம்முடைய 
உள்ளத்திலிருக்கும்‌ எல்லாவற்றையும்‌ அவர்‌ 
அறிந்துகொள்கிறார்‌. தம்முடைய நீதியின்‌ 
பிரகாரமாய்‌ நமக்கு நியாயத்தீர்ப்பு 
கொடுக்கிறார்‌. கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பின்‌ 
பிரகாரமாகவே நாம்‌ நிற்போம்‌ அல்லது கீழே 
விழுவோம்‌. கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பே 
நீதியானது. அதுவே இறுதியானது. அதுவே 
நித்தியமானது. 


கர்த்தருக்கு ஒப்புவி. 
நீதி 16:3 


நீதி 16:3. உன்‌ செய்கைகளைக்‌ 
கர்த்தருக்கு ஒப்புவி; அப்பொழுது உன்‌: 
யோசனைகள்‌ உறுதிப்படும்‌. 
ஒவ்வொரு மனுஷனிடத்திலும்‌ 
ஏராளமான யோசனைகள்‌ இருக்கும்‌. 
நம்முடைய யோசனைகள்‌ உறுதிப்பட 
வேண்டுமென்றால்‌, நம்முடைய 
செய்கைகளை ஒப்புவிக்க 
வேண்டும்‌. நம்முடைய ஆவியையும்‌, 
ஆத்துமாவையும்‌, சரீரத்தையும்‌ கர்த்தருடைய 
ஒப்புக்கொடுக்கவேண்டும்‌. 
ஆத்துமாவின்‌ 


கர்த்தருக்கு 





ழ்‌ ளா 
யாய 


ஒவ்வொரு மனுஷரிடத்திலும்‌ வெவ்வேறு 

விதமான ளும்‌, கரிசனைகளும்‌. 

இருக்கும்‌. நாம்‌ இவற்றை தேவனுடைய 

ஒப்புக்கொடுக்கவேண்டும்‌. 

சர்வஆளுகையுள்ளவர்‌. 

பராமரிப்புக்களெல்லாம்‌ 

சித்தத்தின்‌ பிரகாரமாக, 

ஞானமாய்த்‌ திட்டமிடப்பட்டிருக்கிறது. நாம்‌ 

தேவனுடைய ஆளுகைக்குக்‌ கீழ்ப்படியும்போது, 
நமக்கு நன்மை உண்டாகும்‌. 


யோசனைகளை 
நறைவெற்றவேண்டுமென்று நாம்‌ அதிகமாய்ப்‌ 
பிரயாசப்படுவோம்‌. இதனால்‌ 

மனதில்‌ அதிக பாரமிருக்கும்‌. 

முடியாத 

நம்முடைய பாரங்களையெல்லாம்‌ கர்த்தர்மீது 
இறக்கி வைத்துவிடவேண்டும்‌. நம்முடைய 
செய்கைகளையும்‌ கர்த்தரிடத்தில்‌. 
ஒப்புவிக்கவேண்டும்‌. வருத்தப்பட்டு பாரம்‌ 
சுமக்கிற நம்மை, நம்முடைய கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்து தம்மிடத்தில்‌ வருமாறு. 
அன்போடு அழைக்கிறார்‌. அவர்‌ நமக்கு 
இளைப்பாறுதல்‌ கொடுப்பார்‌. நம்முடைய 
செய்கைகளை கர்த்தருக்கு. பரவலை 
நம்முடைய யோசனைகள்‌ உ 
யோசனைகள்‌ நிறைவேறும்‌. 


கர்த்தர்‌ சகலத்தையும்‌ 
தமக்கென்று படைத்தார்‌ 


நீதி 16:4 


நீதி 164. கர்த்தர்‌ சகலத்தையும்‌ 
தமக்கென்று படைத்தார்‌; 
தீங்குநாளுக்காகத்‌ துன்மார்க்கனையும்‌ 
உண்டாக்கினார்‌. 


அந்தமுமாகமிருக்கிறவர்‌. 
எல்லாவற்றிற்கும்‌. 
சகலமும்‌ அவர்‌ 
உண்டானதெல்லாம்‌. 
உண்டாயிற்றே. 


எல்விதமாகவும்‌ உண்டாகவில்லை. 


ஆதாரமாயிருக்கிறார்‌. 
மூலமாய்‌ உண்டாயிற்று. 
தேவன்‌ மூலமாய்‌ 
அல்லாமல்‌, வேறு 


கர்த்தர்‌ 
உண்டாக்கின துபோல. 
உண்டாக்கியிருக்கிறார்‌. 
சர்வசிருஷ்டிகர்‌. 


நீதிமானை 
துன்மார்க்களையும்‌ 
கர்த்தரே 

எல்லா மனுஷரும்‌ 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அவருடைய சிருஷ்டிகள்‌. துன்மார்க்கன்‌ 
கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாகவும்‌, 
அவருடைய பிரமாணத்திற்கு விரோதமாகவும்‌ 
கலகம்பண்ணுகிறான்‌. தமக்கு விரோதமாக 

ப அவனுக்கு 


ந 
துன்மார்க்கனோ அந்த 
பலத்தை தீயவழிகளில்‌ பயன்படுத்துகிறான்‌. 


கர்த்தர்‌ சகலத்தையும்‌ தமக்கென்று. 
படைத்திருக்கிறார்‌. அவர்‌ தீங்கு 
நாளுக்கென்று 'துன்மார்க்கனையும்‌ 
உண்டாக்கியிருக்கிறார்‌. எல்லோருடைய 
முடிவும்‌ கர்த்தருடைய கரத்திலிருக்கிறது. 
எல்லாமே அவரிடத்திலிருந்து 
உண்டாயிருக்கிறது. எல்லாம்‌ அவருக்குரியது. 
கர்த்தர்‌ இல்லாமல்‌ நாம்‌ ஒன்றுமில்லை. 
கர்த்தர்‌ தம்முடைய சித்தத்தின்‌ பிரகாரமாய்‌ 
கிரியை நடப்பிக்கிறார்‌. சர்வசிருஷ்டிகளையும்‌ 
ம்‌ விருப்பத்தின்‌ 
சிருஷ்டித்திருக்கிறார்‌ 
நீதிமான்களாகமிருந்தாலும்‌, 
துன்மார்க்கராயிருந்தாலும்‌ அதுவும்‌ 
கர்த்தருடைய சித்தமாயிருக்கிறது. 


மனமேட்டிமையுள்ளவன்‌ 


நீதி 16:5 


நீதி 16:5.  மனமேட்டிமையுன்ளவ. 
னெவனும்‌ கர்த்தருக்கு 
அருவருப்பானவன்‌; கையோடே. 
கைகோத்தாலும்‌ அவன்‌ தண்டனைக்குத்‌ 


தப்பான்‌. 


பாவிகள்‌ மனமேட்மையாயிருக்கிறார்கள்‌ 
மனமேட்டிமையுள்ளவன்‌. கர்த்தருக்கு 
அருவருப்பானவன்‌. கர்த்தர்‌ மனுஷனுடைய 
மனமேட்டிமையைப்‌ பார்த்து அவனை விட்டு 
தூரமாய்‌ விலகி போய்விடுகிறார்‌. 
மனமேட்டிமையுள்ளவன்‌ தன்னுடைய 
சுயபலத்தையும்‌, சுயபராக்கிரமத்தையும்‌, 
சுயபுத்தியையும்‌ நம்புகிறான்‌. தேவனுக்கு 
எதிர்த்து நிற்கிறான்‌.  மனுஷனால்‌ 
தேவனுக்கு விரோதமாய்‌ எதிர்த்து நின்று 
ஜெயிக்க முடியாது. 





ழ்‌ ளன 
யாய 


மனுஷன்‌ தன்னுடைய 
பிரயாசங்களினால்‌ ஏராளமான 
காரியங்களை செய்கிறான்‌. தன்னைப்‌ 
பலப்படுத்திக்கொள்கிறான்‌. தான்‌ பலப்பட்ட 
பின்போ, அவனுக்கு கேடு 
உண்டாகுமளவும்‌, அவனுடைய இருதயம்‌ 
பெருமைப்படுகிறது. அவனுடைய மனம்‌ 
மேட்டிமையடைகிறது. தன்னுடைய 
பலத்தினால்‌  மனுஷருக்கும்‌, தேவனுக்கும்‌ 
தன்னால்‌ எதிர்த்து நிற்க முடியும்‌ என்று 
இறுமாப்பாய்‌ நினைக்கிறான்‌. 


மனுஷர்கள்‌ ஓ க்கொருவர்‌ கூட்டு 
சேர்ந்து கித்துககொக்கறாகள்‌ 
கூட்டு ஒப்பந்தங்களும்‌, 

அறிக்கைகளும்‌ விடுகிறார்கள்‌. 

சேர்வது மனுஷருக்கு பலத்தை சேர்க்கும்‌. 
ஆனால்‌ அவர்கள்‌ தங்கள்‌ பலத்தை 
தவறான வழியில்‌ பயன்படுத்தக்கூடாது. 
தங்களிடத்தில்‌ 

என்று 

மனமேட்டிமையுள்ளவர்களாயிருக்கக்‌ கூடாது. 
மனமேட்டிமையுள்ளவர்கள்‌ 
அருவருப்பானவர்கள்‌. 

தேவனுடைய நீதியான 

தப்பிக்க முடியாது. அவர்கள்‌ கையோடே 
கைகோர்த்தாலும்‌, அவர்களால்‌ தேவனுக்கு 
எதிர்த்து நிற்க முடியாது. தேவனுடைய 
தண்டனைக்குத்‌ தப்பிக்கவும்‌ முடியாது. 


கைகளின்‌. 


கிருபையினாலும்‌ 
சத்தியத்தினாலும்‌ 
நீதி 16:8 


நீதி 16:8. கிருபையினாலும்‌. 
சத்தியத்தினாலும்‌ பாவம்‌ 
திவிர்த்தியாகும்‌; கர்த்தருக்குப்‌ 
பயப்படுகிறதினால்‌ மனுஷர்‌ தீமையை 
விட்டு விலகுவார்கள்‌. 


எல்லோரும்‌ பாவம்‌ செய்து ஏகமாய்க்‌ 
கெட்டுப்போயிருக்கிறார்கள்‌. எல்லா 
மனுஷரிடத்திலும்‌ பாவமும்‌, பாவத்தினால்‌. 
ம்‌ குற்றவுணர்வும்‌ இருக்கிறது. 
கிருபையினாலும்‌ 


டைய பாவம்‌ 


கர்த்தராகிய 


நிவிர்த்தியாகிறது. நம்முடைய 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இயேககிறிஸ்து தேவனுக்கும்‌ நமக்கும்‌ 
மத்தியஸ்தராயிருக்கிறார்‌. அவர்‌ நமக்காக 
தேவனிடத்தில்‌: பரிந்து 
பேசிக்கொண்டிருக்கிறார்‌. 


கிறிஸ்துவானவர்‌ நம்முடைய 
பாவங்களையும்‌ சாபங்களையும்‌ நம்மைவிட்டு 
நீக்குவதற்காக, தம்முடைய 
சுயஇரத்தத்தையே நம்மை மீட்கும்‌ மீட்பின்‌ 
கிரயமாகச்‌ செலுத்தியிருக்கிறார்‌. கல்வாரி 
சிலுவையில்‌ நம்முடைய கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்து தம்மையே ஜீவபலியாக 
ஒப்புக்கொடுத்தார்‌. கிறிஸ்துவானவருடைய 
பலியின்‌ மூலமாக மாத்திரமே நமக்கு 
இரட்சிப்பு உண்டாமிருக்கிறது. வேறு எந்த 
விதமான பலிகளின்‌ மூலமாகவும்‌ நமக்கு 
இரட்சிப்பு உண்டாகவில்லை. 


“என்னத்தைக்கொண்டு, 
கர்த்தருடைய சந்நிதியில்‌. வந்து, 
உன்னதமான தேவனுக்கு முன்பாகப்‌ 
பணிந்துகொள்வேன்‌? 'த௲னபலிகளைக்‌ 
கொண்டும்‌, ஒரு வயது 
கன்றுக்குட்டிகளைக்கொண்டும்‌ அவர்‌ 
சந்நிதியில்‌ வரவேண்டுமோ? ஆயிரங்களான 
ஆட்டுக்கடாக்களின்பேரிலும்‌, எண்ணெயாய்‌ 
ஓடுகிற பதினாயிரங்களான 
ஆறுகளின்பேரிலும்‌, கர்த்தர்‌ 
பிரியமாமிருப்பாரோ? என்‌ அக்கிரமத்தைப்‌ 
போக்க என்‌ முதற்பேறானவனையும்‌, என்‌ 
ஆந்துமாவின்‌ பாவத்தைப்போக்க என்‌ 
கர்ப்பக்கனியையும்‌ கொடுக்கவேண்டுமோ?' 
மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர்‌ 
உனக்கு. அறிவித்திருக்கிறார்‌ ; 
நியாயஞ்செய்து, இரக்கத்தைச்‌ சிநேகித்து, 
உன்‌ தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய்‌ 
நடப்பதை அல்லாமல்‌ வேறே என்னத்தைக்‌ 
கர்த்தர்‌ உன்னிடத்தில்‌ கேட்கிறார்‌" 
(மீகா 6:6-8). 


இயேசுகிறிஸ்துவின்‌ கிருபையினாலும்‌ 
சத்தியத்தினாலும்‌ 
நிவிர்த்தியாயிற்று. 
நமக்குள்‌ பலமிழந்து போயிற்று. பாவத்தின்‌ 
கட்டுக்கள்‌ கட்டவிழ்க்கப்பட்டு 
முறிந்துபோயிற்று. மனுஷரிடத்தில்‌ 
காணப்படுகிற தீயசுபாவங்கள்‌ 
இயேசகிறிஸ்துவின்‌ இரத்தத்தினால்‌ 
சுத்திகரிக்கப்படுகிறது. 


நான்‌ 





i= THE 
TT 


எல்லா 
பயப்படவேண்டும்‌. 

மனுஷர்கள்‌ தீமையை விட்டு விலகுவார்கள்‌. 
நாம்‌ பாவம்‌ செய்யும்போது, மனுஷருக்கு. 
விரோதமாகவும்‌, தேவனுக்கு விரோதமாகவும்‌ 
பாவம்‌ செய்கிறோம்‌. கர்த்தருக்குப்‌ 
பயப்படுகிறவர்கள்‌, கர்த்தருக்கு விரோதமாக 
பாவம்‌ செய்யவும்‌ ள்‌ 
இவர்களுடைய இருதயத்தில்‌ 
நிரம்பியிருக்கும்‌. தேவனுடைய 
வார்த்தைகளும்‌, எச்சரிப்பின்‌ வார்த்தைகளும்‌ 
நிரம்பியிருக்கும்‌. பாவத்தின்‌ சம்பளம்‌ மரணம்‌ 
என்று இவர்களுடைய மனச்சாட்சி 
இவர்களை எச்சரித்துச்‌ சொல்லும்‌. 
கர்த்தருக்குப்‌ பயப்படுகிறதினால்‌ மனுஷர்‌ 
தீமையை விட்டு விலகுவார்கள்‌ 


ஒருவனுடைய வழிகள்‌ 
நீதி 16:7 


நீதி 1637. 

கர்த்தருக்குப்‌ 
அவனுடைய 
அவனோடே, 
செய்வார்‌. 


ஒருவனுடைய வழிகள்‌ 
பிரியமாயிருந்தால்‌, 
சுத்துருக்களூம்‌ 
சுமாதானமாகும்படி. 


கர்த்தருடைய 
பிரகாரமாகவே நமக்கு 


சித்தத்தின்‌ 
சிநேகிதர்களும்‌ 
சத்துருக்களும்‌ உண்பாக்றா்கள்‌ நம்முடைய 


வழிகள்‌ கர்த்தருக்குப்‌ பிரியமான 
வழிகளாயிருக்கவேண்டும்‌. அப்போது கர்த்தர்‌ 
நம்மீதும்‌ மிரியமாயிருப்பார்‌ 
சந்துருக்களையும்‌ 

சமாதானமாயிருக்கும்பி செய்வார்‌. 
தேவனுக்குப்‌ பிரியமானவர்களாயிருக்கிற 
படியினால்‌, தேவன்‌ நம்மீதும்‌ பிரியம்‌ 
வைத்து, நமக்கு நன்மையான காரியங்களை 
செய்வார்‌. 


ஏசாவும்‌ யாக்கோபும்‌ 
சகோதரர்களாகமிருந்தாலும்‌ அவர்கள்‌ 
கோபத்தோடு பிரிந்துபோய்விட்டார்கள்‌. 
சத்துரக்களைப்‌ போல இருந்தார்கள்‌. 
யாக்கோபின்‌ வழிகள்‌ கர்த்தருக்குப்‌ 
பிரியமாயிருந்தது. கர்த்தர்‌ தம்முடைய 
கிருபையினாலும்‌ இரக்கத்தினாலும்‌ 
ஏசாவையும்‌ யாக்கோபையும்‌ மறுபடியும்‌. 
சகோதர சிநேகத்தில்‌ ஒன்று சேர்த்தார்‌. 
அபிமெலேக்கு ஈசாக்குக்கு 
சத்துருவாகயிருந்தார்‌. 
அவர்களுக்குள்‌ 
உண்டுபண்ணினார்‌. 


கர்த்தர்‌ 
சமாதானத்தை 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


அதியாயமாய்‌ 
வருமானம்‌ 


நீதி 16:8 


நீதி 16:8. அதியாயமாய்‌ வத்த அதிக 
வருமானத்திலும்‌, நியாயமாய்‌ வந்த 
கொஞ்ச வருமானமே உத்தமம்‌. 


பிரபஞ்சத்தில்‌ செல்வந்தர்கள்‌ 

தரித்திரர்கள்‌ 
வர்க்கத்தினரும்‌. 
இருக்கிறார்கள்‌. நம்மிடத்தில்‌ 
உலகப்பிரகாரமான ஆஸ்தி 
கொத்சமாகமிரந்தாலும்‌ அது, நேர்மையான 

சம்பாதிக்கப்பட்டதாகமிருக்க 
ண்டும்‌ நம்மிடத்தில்‌ போதும்‌ என்கிற 
மனப்பக்குவம்‌ காணப்படவேண்டும்‌. பேராசை 
இருக்கக்கூடாது. நம்முடைய 
ஆஸ்திமினாலும்‌ நாம்‌ கர்த்தரை 
சந்தோஷமாய்‌ ஆராதனை பண்ணவேண்டும்‌. 


கர்த்தரே நமக்கு, ஆஸ்தியைக்‌ 
கொடுத்திருக்கிறார்‌ என்று விசுவாசித்து, 
அதை பயபக்தியோடு பயன்படுத்தவேண்டும்‌. 
நம்முடைய ஆஸ்தியை கர்த்தருடைய 
நாமமகிமைக்காகவும்‌, அவருடைய 
பிள்ளைகளின்‌ பிரயோஜனத்திற்காகவும்‌ 
உத்தமமானது. அப்போது 

அதிகமதிகமாய்‌ 

கர்த்தருடைய ஆசீர்வாதமே 


ந்தப்‌ 
இருக்கிறார்கள்‌. 


இருக்கிறார்கள்‌. நடுத்தர 


அநியாயமாய்‌ 
சேர்ப்பார்கள்‌. 

அவர்களிடத்தில்‌ அதிக வருமானம்‌ இருக்கும்‌. 
அவர்களுடைய ஆஸ்தி பெருகியிருக்கும்‌. 
தங்களிடத்திலுள்ள ஆஸ்திகளை யாருக்கும்‌ 
பிரயோஜனம்‌. உண்டாகுமாறு 
வ்‌ எ தீயவழிகளில்‌ 
தங்களுடைய 

இச்சைகளை 

தங்கள்‌ 

_ பயன்படுத்துவார்கள்‌. 

கர்த்தருடைய 

ம்‌ தங்கிமிருக்காது. அநியாயமாய்‌ 

அதிக வருமானத்தைப்‌ பார்க்கிலும்‌, 

ய்‌ வந்த கொஞ்ச வருமானமே 





ழ்‌ நயனா 
யாய 


அநியாயமாய்‌ 
சேர்த்தவர்களிடத்தில்‌ 
அவர்களிடத்தில்‌ 
மனப்பக்குவம்‌ இருக்காது. அவர்களுக்கு 
அதிகமான ஆஸ்தியிருந்தாலும்‌, இன்னும்‌ 
திரளான ஆஸ்தி வேண்டும்‌ என்று 
பேராசைப்படுவார்கள்‌. இதற்காக 
அநீதியான வழிகளில்‌ வருமானம்‌ 
பண்ணுவார்கள்‌. இப்படிப்பட்ட ஆஸ்தி 
நிலைக்காது. இது இவர்களுக்கும்‌ 
பிரயோஜனமாயிராது. மற்றவர்களுக்கும்‌ 
பிரயோஜனமாயிராது. 

நியாயமாய்‌ வருகிற 
அதுவே 


வருமானம்‌ 
உத்தமம்‌. 


கொஞ்சமாயிருந்தாலும்‌ 
ப்படிப்பட்‌ ஆஸ்தி 


ஞானமான வழி. நியாயமாய்‌ சம்பாதிக்கிற 
ஆஸ்தி தங்கும்‌. அது ஆசீர்வாதமாயிருக்கும்‌. 


கர்த்தர்‌ எல்லா மனுஷரையும்‌ 

நயாயந்திப்பர்‌. ஒரு தரம்‌ பிறப்பதும்‌ 

பின்பு மரிப்பதும்‌, பின்பு 

நியத்தப்ோடவதம எல்லா கைக்கும்‌ 
ட்டிருக்கிறது. 

நாளின்போது. நப்பிடத்தல்‌ 

என்பதன்‌ 

நாம்‌ 

நம்முடைய 

கர்த்தர்‌ 


ல்‌ 
நியாயந்தீர்க்கப்படுவதில்லை. 
கிரியைகளுக்குத்‌ தக்கதாகவே 


சத்தியமும்‌ இருக்கும்‌. நாம்‌ இப்பிரபஞ்சத்தில்‌ 
ஜீவிக்கும்‌ ஒவ்வொரு நாளிலும்‌, மகாநாளின்‌ 
நியாயத்தர்ப்பக்‌ குறித்த 
கரிசனையோடிருக்கவேண்டும்‌. 


மனுஷனுடைய இருதயம்‌ 
நீதி 16:9 


16:9. மனுஷனுடைய இருதயம்‌. 

வழியை யோசிக்கும்‌; 

அவனுடைய நடைகளை 
உறுதிப்படுத்துகிறவரோ கர்த்தர்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மனுஷன்‌ யோசிக்கிறவன்‌. அவன்‌ பல. 

காரியங்களை யோசித்துப்‌ பார்ப்பான்‌. 

ஒவ்வொரு. காரியத்தையும்‌ எப்படி. 

செய்யவேண்டுமென்று தீவிரமாய்‌ 

ஆலோசனை பண்ணுவான்‌. மனுஷன்‌ 

எப்படித்தான்‌. யோசனைபண்ணினாலும்‌, 

கர்த்தரே காரியங்களை 

வாய்க்கப்பண்ணுகிறவர்‌. மனுஷனுடைய 

அவனுடைய வழியை 

கர்த்தரே அவனுடைய 

உறுதிபண்ணுகிறார்‌. 

சித்தமில்லாமல்‌ மனுஷரால்‌ 

ஒன்றும்‌ செய்ய முடியாது. மனுஷன்‌ தனக்கு 

இஷ்டமானபடி யோசிக்கலாம்‌. தன்னுடைய 

யோசனையை நிறைவேற்றவேண்டுமென்றால்‌ 

அவனுக்கு கர்த்தருடைய  உதலியும்‌ 
ஒத்தாசையும்‌ தேவைப்படுகிறது. 


கர்த்தரே நம்மை ஆளுகை படம்‌ 
சர்வசிருஷ்டிகர்‌ 

ர்‌. நம்முடைய மக்‌ 

பிரியமானதாயிருக்கவேண்டும்‌. 

விருப்பமும்‌, அவருடைய 

நம்முடைய விருப்பமாயும்‌, 

சித்தமாயும்‌ இருக்கவேண்டும்‌. 

கர்த்தருடைய திட்டமும்‌ நம்முடைய திட்டமும்‌ 

ஒத்துப்போகவேண்டும்‌. 


நாம்‌ எதை யோசித்தாலும்‌, நாம்‌ எதை 
செய்தாலும்‌, அதனால்‌ கர்த்தருடைய நாமம்‌ 
மகிமைப்படவேண்டும்‌ என்பதே நம்முடைய 
பிரதான நோக்கமாயிருக்கவேண்டும்‌. 
கர்த்தருடைய அடிச்சுவடுகளைப்‌ 
பின்பற்றவேண்டும்‌ என்பதும்‌, கர்த்‌ 


(வரு 

கீழ்ப்படியவேண்டும்‌ 

நம்முடைய 

விருப்பமாயிருக்கவேண்டும்‌. அப்போது கர்த்தர்‌ 
நம்முடைய நடைகளை உறுதிப்படுத்துவார்‌. 


நாம்‌ கர்த்தருக்குக்‌ கீழ்ப்படிந்து 
நடக்கும்போது, கர்த்தருடைய ஆலியானவர்‌ 
நம்முடைய 
அப்போது 
நம்முடைய கால்கள்‌ தள்ளாடாது. நாம்‌ கீழே 
விழுந்து விடாதவாறு பரிசுத்த ஆவியானவர்‌ 
நம்மை பாதுகாத்து பலப்படுத்துவார்‌, கர்த்தர்‌ 
நமக்கு நியமித்திருக்கிற 
அடைவதற்கு ஆவியானவர்‌ 
கரம்பிடித்து வழிநடத்துவார்‌. 





ழ்‌ நள 
யாய 


"நம்முடைய பிதாவாகிய தேவனும்‌: 
நம்முடைய கர்த்தராகிய இயேசுகிறிஸ்துவும்‌ 
உங்களிடத்திற்கு நேராக 
வழிநடத்துவாராக" என்று 
அப்போஸ்தலர்‌ பவுல்‌ தான்‌ கர்த்தரிடத்தில்‌ 
வேண்டிக்கொண்டதைப்பற்றிச்‌ சொல்லுகிறார்‌. 


ராஜாவின்‌ உதடுகள்‌ 
நீதி 16:10 


நீதி 16:10. ராஜாவின்‌ உதடுகளில்‌ 
திவ்வியவாக்கு பிறக்கும்‌; தியாயத்தில்‌ 
அவன்‌ வாய்‌ தவறாது. 


தேசத்திலுள்ள 
நியாயாதிபதிகளும்‌ 
மிருக்கவேண்டும்‌. 
தேவனுடைய 
போதிக்கப்பட்டிருக்கவேண்டும்‌. 
கர்த்தருக்குப்‌ பயந்து 
செய்யவேண்டும்‌. 


ராஜாக்களும்‌ 
ஞானமுள்ளவர்களாக 
அவர்களுக்கு 
சத்தியம்‌ 
அவர்கள்‌ 
நீதியாய்‌ ஆளுகை 


ராஜாக்களும்‌ பிரபுக்களும்‌ 
தேவனை 
தேவனிடத்திலிருந்து 


மகிமைப்படுத்தவேண்டும்‌. 

ஆலோசனைகளைப்‌ 
பெற்றுக்கொள்ளவேண்டும்‌. கர்த்தர்‌ 
கொடுக்கிற ஞானத்தினாலும்‌, நீதியினாலும்‌ 
ஆளுகை செய்யவேண்டும்‌. 


ராஜாக்க। பிரபுக்களும்‌ 
கர்த்தரிடத்தில்‌ னக கர்த்தர்‌ 
அவர்களுக்கு ஞானத்தையும்‌ கிருபையையும்‌ 
கொடுத்து, அவர்களை 
ஜனங்களை நீதியாய்‌, 

பதம்‌. அட! 
தாலந்துகளையும்‌ 
கொடுக்கிறார்‌. கர்த்தருடைய கிருபையைப்‌ 
பெற்றுக்கொள்கிற ராஜாக்கள்‌, 
ஜனங்களுடைய நன்மைகளை விசாரிப்பார்கள்‌. 
ஜனங்களிடத்தில்‌ அன்போடு பேசுவார்கள்‌. 
வழக்குகளை நியமாய்‌ விசாரித்து நீதியான 
தீர்ப்புக்களைக்‌ கொடுப்பார்கள்‌. 

ராஜாவின்‌ உதடுகளில்‌ திவ்விய 
வாக்கு பிறக்கும்‌. ராஜாவின்‌ வாய்‌. 
நியாயத்தில்‌ தவறாது. கர்த்தர்‌ தன்னிடத்தில்‌ 
ஒப்புக்கொடுத்திருக்கிற பொறுப்பை ராஜா 
உண்மையாயும்‌, உத்தமமாயும்‌: 
நிறைவேற்றுவார்‌. தான்‌ 
ராஜாவாகயிருந்தாலும்‌. தேவனாகிய கர்த்தர்‌ 
தனக்கு மேல்‌ ராஜாதி ராஜாவாகமிருக்கிறார்‌ 
என்பதை அங்கீகரித்து, கர்த்தருக்குப்‌ 
பயந்து நீதியாய்‌ ஆளுகை செய்வார்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சுமுத்திரையான நிறைகோல்‌ 
நீதி 16:11 


நீதி 161. சுமுத்திரையான 
'நிறைகோலும்‌ தராகும்‌ கர்த்தருடையது; 
பையிலிருக்கும்‌ திறைகல்லெல்லாம்‌ 
அவருடைய செயல்‌. 


தேவனுடைய தீர்மா 

பிரகாரமாகவே, ராஜாக்களும்‌, பிரபுக்களும்‌, 
அதிகாரிகளும்‌ ஜனங்களை ஆளுகை 
செய்கிறார்கள்‌. அவர்கள்‌ தேவனுடைய 
பிரமாணத்திற்கும்‌, சித்தத்திற்கும்‌ கீழ்ப்படிந்து, 
ஜனங்களை நீதியாயும்‌ ட்டம்‌ ம்‌ ஆகலை 
செய்யவேண்டும்‌. 

பட்சபாதம்‌ இதக்‌ 


சுமுத்திரையான 
தராசும்‌ கர்த்தருடையது. 
கர்த்தரிடத்திலிருந்தே 


'றைகோ 
திகள்‌ 
ஜனங்களை 
ஆளுகை செய்யும்‌ அதிகாரத்தைப்‌ 
பெற்றுக்கொள்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
அதிகாரத்தைப்‌  பெற்றுக்கொள்ளும்போது, 
கர்த்தரிடத்திலிருக்கிற சுமுத்திரையான 
நிறைகோலையும்‌, தராசையும்‌ 
பெற்றுக்கொள்ளவேண்டும்‌. ஜனங்களை 
ம்‌ நீதியையும்‌, 

சத்தியத்தையும்‌ 


தராசை பிடித்திருக்கிறவர்களுடைய கை 

நடுங்கக்கூடாது. அவர்களுடைய கையும்‌ 

உறுதியாமிருக்கவேண்டும்‌. அவர்களுடைய 

பிடியும்‌ உறுதியாயிருக்கலேண்டும்‌. தராசை 

பிடித்திருக்கிறவர்‌ மனுஷருடைய முகத்தைப்‌ 

பார்க்காமல்‌, தராசிலுள்ள நிறைகோலைப்‌ 

பார்க்கவேண்டும்‌. மனுஷரிடையே ஏற்படுகிற 

வழக்குகளை நியாயாதிபதிகள்‌ நியாயமாய்‌ 

, நீதியாய்த்‌ தீர்ப்பு 

வியாபாரங்களிலும்‌, 

பிரச்சனைகளும்‌ 

இவற்றை 

நியாயாதிபதிகளை கர்த்தரே 

ர்‌. கர்த்தர்‌ தங்களுக்கு 

இவர்கள்‌ 

செய்யவேண்டும்‌. 

நிறைகல்லெல்லாம்‌. 

செயல்‌, வழக்குகளை 

நியாயமாய்‌ விசாரிப்பதும்‌, நீதியான தீர்ப்பு 

சொல்லுவதும்‌ கர்த்தருக்கு பிரியமான 
செயல்‌. 





f= ராண 
யாய 
அநியாயஞ்செய்வது 
நீதி 16:12 


நீதி 1842. அதியாயஞ்செய்வது. 
ராஜாக்களுக்கு அருவருப்பு; தீதியினால்‌ 
சிங்காசனம்‌ உறுதிப்படும்‌. 
நல்ல ராஜாக்கள்‌ ஜனங்களை 
நீதியாயும்‌, நியாயமாயும்‌, உண்மையாயும்‌ 
ஆளுகை. செய்கிறார்கள்‌. அநியாயம்‌: 
செய்வது ராஜாக்களுக்கு அருவருப்பானது. 
ஜனங்களுக்கு தீங்கு செய்வதையும்‌, 
முகத்தாட்சணியத்தோடு. வழக்குகளுக்கு 
தீர்ப்பு சொல்லுவதையும்‌ ராஜாக்கள்‌ 
அருவருக்கிறார்கள்‌. ராஜாக்களுடைய 
இருதயம்‌ சுத்தமானதாகவும்‌, அவர்களுடைய 
மனச்சாட்சி கூர்மையானதாகவும்‌ 
இருக்கவேண்டும்‌. 


ராஜாக்கள்‌ தங்களுடைய 
நலனையும்‌, குடிமக்க 
விசாரிக்கிறவர்கள்‌. 
கொடுக்கப்பட்டிருக்கிற 
ராஜாக்கள்‌ 
பயன்படுத்தவேண்டும்‌. 
வார்த்தைகளிலும்‌, 
நியாயமும்‌ இருக்கவேண்டும்‌. 
ராஜாவின்‌ சிங்காசனம்‌ உறுதிப்படும்‌ 


நலனையும்‌ 
தங்களுக்குக்‌ 
அதிகாரத்தை, 


நிரம்பியிருக்கும்போது. 
பாதுகாப்பாக செழித்திருக்கும்‌. கர்த்தர்‌ அந்த 


நேசத்தை ஆசீர்வதிப்பார்‌. 
போஷிப்பார்‌. தமக்குப்‌ பயந்து 
செய்கிற ராஜாக்கள்மீது 
மிரியமாயிருக்கிறார்‌ 
சிங்காசனத்தை 


ஜனங்களை 


கைகளிலிருந்து பாதுகாத்துக்கொள்கிறார்‌. 


நீதியுன்ன உதடுகள்‌ 
நீதி 16:13 


நீதி 16:18. தீதியுன்ன 
சாஜாக்களுக்குப்‌ மாம்‌; 
'நிதானமாய்ப்‌ பேசுகிறவனில்‌. 
ராஜாக்கள்‌ பிரியப்படுவார்கள்‌. 


உதடுகள்‌ 
பீபி 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பேசுகிறவர்களை 
விரும்பமாட்டார்கள்‌ 
அவர்களுடைய பேச்சுகளில்‌ 
பிரியப்படமாட்டார்கள்‌. நீதியுள்ள உதடுகளே 
ராஜாக்களுக்குப்‌ பிரியம்‌. அநியாயம்‌ 
செய்‌ ராஜாக்களுக்கு அருவருப்பு 

வார்த்தைகளையும்‌, 

பேச்சுக்களையும்‌ ராஜாக்கள்‌ 
அரு ர்கள்‌ தாங்கள்‌ 
நீதியுள்ளவர்களாயிருக்க வேண்டுமென்று 
ராஜாக்கள்‌ விரும்புகிறார்கள்‌. 
தங்களைப்போலவே, தங்களுக்குக்‌ கீழுள்ள 
மந்திரிகளும்‌, அதிகாரிகளும்‌ 
நீதியுள்ளவர்களாகமிருக்கவேண்டும்‌ என்றும்‌ 
ராஜாக்கள்‌ எதிர்பார்க்கிறார்கள்‌. 


"தாறுமாறாக 
ராஜாக்கள்‌ 


நிதானமாய்ப்‌ 
ராஜாக்கள்‌ பிரியப்படுவார்கள்‌. 
நிதானமாகவும்‌, 

கனவன்‌ 


பேசுகிறவனில்‌ 
நீதியாகவும்‌, 
'ஞானமாகவும்‌ 
ராஜாக்கள்‌ தேடிப்பார்த்து, 
அதிகாரப்பொறுப்புக்களைப்‌ 
மகத்து: கொடுக்கிறார்கள்‌. அவர்க ளுல்ப்ப 
வார்த்தையிலும்‌. செய்கையிலும்‌, 
ஆளுகைமிலும்‌ நீதிமிருக்கும்‌ என்று 


ராஜாக்கள்‌ அவர்களை நம்புகிறார்கள்‌. 


ராஜாவின்‌ கோபம்‌ 
நீதி 16:14,15 


நீதி 1804. கோபம்‌ 
மரணதாதருக்குச்‌. சமானம்‌; 
ஞானமுன்னவனோ அதை ஆற்றுவான்‌. 


நீதி 16:15. ராஜாவின்‌ முகக்கனையில்‌ 
ஜீவன்‌ உண்டு; அவனுடைய தயை 
மின்மாரி பெய்யும்‌ மேகத்தைப்யோல்‌ 
இருக்கும்‌. 


ராஜாக்களுக்கு அதிகாமான 
அதிகாரம்‌ கொடுக்கப்பட்டிருக்கிறது. பல 
தேசங்களில்‌ ராஜாக்களுக்கு விரோதமாக 
யாராலும்‌ எதிர்த்து பேசமுடியாது. ராஜா 
சொல்லுவதே சட்டமாகமிருக்கும்‌. ராஜாவின்‌ 
மரண தூதருக்கு 
வசிக்கக்‌ ராஜா 
நல்லஹாகயிருக்கவேண்டும்‌. அவர்‌ 
நீதியுள்ளவராகவும்‌, உண்மையுள்ளவராகவும்‌, 
ஜனங்களை அன்போடு விசாரிக்கிறவராகவும்‌ 
த்‌ ராஜாக்களை 
சிங்காசனத்தில்‌ அமரச்செய்கிறார்‌. 


ராஜாவின்‌ 





i= a 
TT 


ராஜாவின்‌ வார்த்தைகள்‌ 
அதிகாரமுள்ளவைகள்‌. ராஜாக்கள்‌ நீடிய 
பொறுமையுள்ளவர்களாயிருக்கவேண்டும்‌. சில 
சமயங்களில்‌ ராஜாக்களும்‌ பொறுமையிழந்து 
கோபப்படுவதுண்டு. . 
குடிமக்கள்‌ 


ராஜாவின்‌ கோபம்‌. 

ஒப்பானது. ராஜா 

தன்னுடைய கோபத்தினால்‌ மரணதண்டனை 

கொடுத்துவிடுவார்‌. அகாஸ்வேரு ராஜா 

கோபப்பட்டு ஆமானை தூக்கில்‌ 
போடச்சொன்னார்‌. 

ராஜா கோபப்பட்டால்‌, 


அவருடைய 
கோபத்தை, 


ஆற்றுவதற்கு 
ஞானமுள்ளவர்கள்‌  தேவைப்படுகிறார்கள்‌ 
ராஜா. கோபப்படும்போது. ஞானமுள்ளவன்‌ 
அவருடைய கோபத்தை ஆற்றுவான்‌. 
அவனுக்கு ராஜாவின்‌ கோபத்தைப்பற்றியும்‌ 
நன்றாய்த்‌ தெரியும்‌, அவருடைய கோபத்தை 
எப்டி ஆற்றுவது என்பது பற்றியும்‌ 
நன்றாய்த்‌ தெரியும்‌. ஞானமுள்ளவன்‌. 
நிதானமாய்ப்‌ பேசுவான்‌. 


சவுல்‌ தாவீதின்மீது, 
கோபமாயிருந்தார்‌ சவலின்‌ குமாரன்‌ 
யோனத்தான்‌ ஞானமுள்ளவன்‌. ்‌ 

தாவீதின்‌ சிநேகிதன்‌. 


ராஜா 


யோனத்தான்‌ 
சவுலோடு ஞானமாய்ப்‌ பேசி, தாவீதின்மீது. 


சவலுக்கிருந்த கோபத்தை ஆற்றினார்‌. 
“சவுல்‌ யோனத்தானுடைய சொல்லைக்கேட்டு: 
அவன்‌ கொலைசெய்யப்படுவதில்லை என்று 
கர்த்தருடைய ஜீவனைக்கொண்டு. 
ஆணையிட்டான்‌” (சாமு 19:6). 

ங்களுக்கு ராஜாவின்‌ 
தேவைபடுகிறது 
தகா கான்‌ 
கோபப்படுத்திவிடக்கூடாது. 
முகக்களையில்‌ ஜீவன்‌ உண்டு. 
தனக்குப்‌ பிரியமானதை, தனக்குப்‌ 
பிரியமானவர்களுக்கு செய்கிறார்‌. நாம்‌ 
ராஜாவின்‌ தயவைப்‌ பெற்றுக்கொள்ளும்போது. 
நமக்கு அநேக நன்மைகள்‌ உண்டாகும்‌. 
ராஜாவுக்கு கோபம்‌ வந்தால்‌ 
மரணதண்டனை கிடைக்கும்‌. ராஜா 
சந்தோஷமாயிருந்தால்‌, மரணதண்டனை 
இரத்தாகும்‌. தண்டனை பெற்றவனுக்கு 
மறுபடியும்‌ ஜீவன்‌ கிடைக்கும்‌. 


வ! 
நம்முடைய 
ராஜாவைக்‌ 
ராஜாவின்‌ 

ராஜா 


நாம்‌ 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


ராஜாவின்‌ தயை பின்மாரி பெய்யும்‌ 
மேகத்தைப்போலிருக்கும்‌. நிலத்திற்கு. 
பின்மாரி தேவை நிலத்தின்மீது மழை 
பெய்யும்போது, நிலம்‌ பசுமையாகயிருக்கும்‌. 
ராஜாக்கள்‌ உலகப்பிரகாரமான தேசங்களை 
ஆளுகை செய்கிறார்கள்‌. தங்களுக்கு 
ஜீவன்‌ உண்டாயிருப்பதற்கு மனுஷர்கள்‌ 
ராஜாவை பிரியப்படுத்துகிறார்கள்‌. 

கர்த்தராகிய 


நம்முடைய 
இயேசுகிறிஸ்து ராஜாதி ராஜாவாகவம்‌, 
கர்த்தாதி கர்த்தாவாகவும்‌ இருக்கிறார்‌. 
நமக்கு கர்த்தராகிய இயேசகிறிஸ்துவின்‌ 
தமை தேவைப்படுகிறது. கர்த்தருடைய 
தயவும்‌, கிருபையும்‌, இரக்கமும்‌ நமக்கு 
பின்மாரி பெய்யும்‌ மேகுத்தைப்போல: 
ஆசிர்வாதமாயிருக்கும்‌. ராஜாவின்‌ 
முகக்களையில்‌ ஜீவன்‌ உண்டு. ராஜாதி 
ராஜாவாகிய இயேசுகிறிஸ்துவின்‌ 
கிருபையில்‌ நமக்கு நித்திய ஜீவன்‌ உண்டு 
நாம்‌ தேவனுடைய தயவையும்‌, அவருடைய 
கிருபையையும்‌ பெற்றுக்கொள்வதற்காகு, 
அவருடைய சமுகத்தில்‌ பணிவோடு 
காத்திருக்கவேண்டும்‌. அவர்‌ நமக்கு செய்த 
நன்மைகளை நன்றியோடு நினைத்துப்‌ 
பார்த்து, அவரை பயபக்தியோடு 
துதிக்கவேண்டும்‌. 


பொன்னைக்‌ சம்பாதிப்பது 


நீதி 16:16 


நீதி 16:18. 
சும்பாதிப்பதிலும்‌ 
சம்பாதிப்பது 
வென்னியைச்‌. 
புத்தியைச்‌ 
மேன்மை! 


பொன்னைச்‌. 
ஞானத்தைக்‌. 
எவ்வனவு உத்தமம்‌! 

சம்பாதிப்பதிலும்‌ 
சம்பாதிப்பது எவ்வனவு 


உலகப்பிரகாரமான 
பரலோகத்தின்‌ 
அதிகமேன்மையுள்ளது. 
சம்பாதிப்பதைவிட ஞானத்தை 


ஐசுவரியத்தைவிட 


சம்பாதித்து, 
செ 


உலகப்பிரகாரமான ஐசுவரியத்தையும்‌, 
பொன்னையும்‌, வெள்ளியையும்‌ சம்பாதிக்க 


தேவனுடைய விசேஷித்த ஈவு. 





ழ்‌ நவள 
யாய 


ட ல்ல ந்‌ தங்கமும்‌ 

வெள்ளியுமோ நம்முடைய சரீரத்திற்கும்‌, 
இப்பிரபஞ்சத்தில்‌ நாம்‌  ஜீவிக்கிற. 
காலத்திற்கும்‌ மாத்திரமே பிரயோஜனமுள்ளது. 

நாம்‌ மரிக்கும்‌ தருவாயிலும்‌: 
தேவனுடைய டு நமக்கு 
ந்‌ நாம்‌ மரிக்கும்போது 

ய பொன்னோ வெள்ளியோ நமக்கு 
பிர பமோறமானிருக்காது. உலகத்தின்‌ 
ஐசுவரியம்‌ ஒரு மாயை. இந்த ஐசுவரியத்தை 
சம்பாதிப்பதற்காக ஜனங்கள்‌ அதிக 
பிரயாசப்படுகிறார்கள்‌. அவர்கள்‌ மாயையைத்‌ 
தேடுகிறார்கள்‌. கர்த்தருடைய ஆசீர்வாதமே 
மெய்யான ஐசுவரியம்‌ என்னும்‌ சத்தியம்‌ 
அவர்களுக்கு தெரியவில்லை. 


உலகப்பிரகாரமான ஐசுவரியம்‌ நமக்கு 
மெய்யான சந்தோஷத்தையும்‌, 
சமாதானத்தையும்‌, ஆறுதலையும்‌ 
கொடுக்காது. கர்த்தருடைய கிருபையும்‌ 
இரக்கமுமே நமக்கு மெய்யான 
சந்தோஷத்தைத்‌ தரும்‌. ஞானமும்‌ புத்தியுமே 
நமக்கு மெய்யான ஆசீர்வாதம்‌. ரம்‌ 
சமாதானத்தை  நேசிக்கும்போது, கர்த்தர்‌ 
பெரிதான... சமாதானத்தை. நமக்குக்‌. 
கொடுப்பார்‌. நாம்‌ பொன்னையும்‌ 
வெள்ளியையும்‌ விரும்புவதற்குப்‌ பதிலாக 
ஞானத்தையும்‌ புத்தியையும்‌ விரும்பும்போது, 
ர்த்தர்‌ நம்முடைய விருப்பத்தின்‌ பிரகாரம்‌ 

ஞானத்தையும்‌ புத்தியையும்‌: 
கொடுப்பார்‌. 


தீமையை விட்டு விலகுவது 
நீதி 16:17 


நீதி 18:17. தீமையை விட்டு விகுவதே 
வள்‌ சமனான 


பாதை; நடையைக்‌: 
கவனித்‌, இருக்கிறவன்‌ தன்‌ 
ஆத்துமாவைக்‌ காக்கிறான்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சமனான பாதையைத்‌ 
தீமையை விட்டு விலகி, 
பற்றிக்கொள்கிறார்கள்‌. 
சுதந்தரித்துக்கொள்வதற்கு, தீமையை விட்டு. 
விலகவேண்டும்‌ என்று பரலோகத்தின்‌ 
தேவன்‌ நமக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார்‌. 
தேவனுடைய நன்மையைப்‌ பெற்றுக்கொள்ள 
விரும்புகிறவர்கள்‌, கர்த்தருடைய 
வார்த்தைக்கும்‌, அவருடைய 
பிரமாணத்திற்கும்‌ கீழ்ப்படியவேண்டும்‌. 
கர்த்தருடைய அடிச்சுவடுகளைப்‌ பின்பற்றி 
நீதியின்‌ பாதையில்‌ நடக்கவேண்டும்‌. 

நமக்கு முன்பாக. 
பரிசுத்தவான்கள்‌ நீதியின்‌ பாதையில்‌ 
நடந்திருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
தீமையைவிட்டு விலகி ஜிவித்திருக்கிறார்கள்‌. 
செம்மையானவர்கள்‌ கோணலான பாதையில்‌ 
நடவாமல்‌, தாறுமாறான பாதையில்‌ 
நடவாமல்‌ சமனான பாதையில்‌ 
நடக்கிறார்கள்‌. 


கவனிக்கவேண்டும்‌ 


ஏராளமான 


நடையை நாம்‌ 
செம்மையானவர்கள்‌ 
தங்களுடைய ஆத்துமாவை 
பாதுகாத்துக்கொள்வார்கள்‌. கர்த்தர்‌ 
தங்களுக்குக்‌ கொடுத்திருக்கும்‌ ஊழியத்தை 
உண்மையாய்ச்‌ செய்கிறவர்கள்‌, 
தங்களுடைய நடைகளையும்‌ 
காத்துக்கொள்ள வேண்டும்‌. தீமையைவிட்டு 
விலகி நீதியின்‌ பாதையில்‌ நடக்கவேண்டும்‌. 
தன்‌ நடையை குவனித்திருக்கிறவன்‌ தன்‌ 
ஆத்துமாவைக்‌ காக்கிறான்‌. நம்முடைய 
நடையை நாம்‌ காத்துக்கொள்ளும்போது, 
கர்த்தர்‌ நம்மைக்‌ காத்துக்கொள்வார்‌. 


அழிவுக்கு முன்னானதூ 
நீதி 16:18 


நீதி 16:18. அழிவுக்கு முன்ணானது 
அகத்தை; விழுதலுக்கு முன்னானது. 
மனமேட்டிமை. 





ழ்‌ நள 
ஈயா 


அகந்தையும்‌ மனமேட்டிமையுமுள்ளவர்கள்‌ 
சீக்கிரத்தில்‌ விழுந்துவிடுவார்கள்‌. 
தன்னைத்தானே 'உயர்த்துகிறவன்‌ 
தாழ்த்தப்படுவான்‌. இது தேவனுடைய 
நீதியான பிரமாணம்‌. பார்வோன்‌, 
செனகரிப்‌, நேபுகாத்நேச்சார்‌ 
ஆகியோர்‌ அகந்தையுள்ளவர்களாகவும்‌, 
மனமேட்டிமையுள்ளவர்களாகவும்‌ 
இருந்தார்கள்‌. அவர்கள்‌ 
தாங்களே உயர்த்தினார்கள்‌. 
அவர்களை தாழ்த்தினார்‌. 


தங்களைத்‌ 
கர்த்தரோ 


தேவனுடைய நியாயாசனத்திற்கு முன்பாக 
அகந்தையோடும்‌, மனமேட்டிமையோடும்‌. 
நிற்கிறவர்கள்‌ அழிவுக்கு அருகாமையில்‌ 
நிற்கிறார்கள்‌. இப்படிப்பட்டவர்கள்‌ 
தங்களுடைய அழிவைத்‌ தாங்களே 
நேடிக்கொள்வார்கள்‌. விழுதலுக்கு 
முன்னானது மனமேட்டிமை 

தங்களைத்‌ 

கிருபையைக்‌ காண்பி. 

இரு பெருமையுள்ளவர்களுக்கோ 
கர்த்தர்‌ எதிர்த்து நிற்கிறார்‌. கர்த்தருடைய 
கிருபையில்லாமல்‌ நம்மால்‌ ஒன்றும்‌ செய்ய 
முடியாது. மனத்தாழ்மையாயிருப்பதே நமக்கு 
நலம்‌. இருதயத்தில்‌ 
பெருமையுள்ளவர்களுக்கு நாம்‌. 
பயப்படவேண்டிய அவசியமில்லை. நம்முடைய 
இருதயத்தில்‌ பெருமையிருக்கும்போ து. 
அந்த பெருமையைக்‌ குறித்து நாம்‌ 
பயப்படவேண்டும்‌. நம்முடைய பெருமை 
நம்மை அழித்துவிடும்‌. 


நாழ்த்துகிறவர்களுக்கு 
க 


அகங்காரிகளோடே, 
கொள்ளைப்பொருளைப்‌ 
பங்கிடுவது 

நீதி 16:19 


நீதி 1608. அகங்காரிகனோடே 
'கொள்னைப்பொருனைப்‌ பங்கிடுவதைப்‌: 
பார்க்கிலும்‌, சிறுமையான வர்கனேோடே. 
மனத்தாழ்மையாயிருப்பது நலம்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பெருமையுள்ளவர்கள்‌, 
வார்த்தைகளினாலும்‌, 
தங்களை 
உயர்த்துவார்கள்‌. தங்களை பிறர்‌ 
புகழவேண்டும்‌ என்பதற்காக மாய்மாலமான 
காரியங்களையெல்லாம்‌ செய்வார்கள்‌ 
இவர்களிடத்தில்‌ மற்றவர்களைக்‌ குறித்து 
மதிப்பும்‌ இருக்காது, மரியாதையும்‌ இருக்காது. 
மற்றவர்களைப்பற்றிய கரிசனையும்‌ 
இவர்களிடத்தில்‌ சிறிதும்‌ இருக்காது. 
தாங்கள்‌ பெருமைப்படுகிற. பிரகாரம்‌ 
ஜீவிக்கவேண்டுமென்று ஆசைப்படுவார்கள்‌. 
நியாயமான வழிகளில்‌  சம்பாதிப்பதற்குப்‌ 
பதிலாக, அநீதியான வழிகளில்‌ 
கொள்ளையிட ஆரம்பிப்பார்கள்‌. 
அகங்காரிகள்‌ 
இருக்கிறார்கள்‌. 
தனியாகவும்‌ 
கூட்டுச்சேர்ந்தும்‌ 


கொள்ளைக்காரர்களாகவும்‌ 
இவர்கள்‌ 
கொள்ளையடிக்கிறார்கள்‌. 
கொள்ளையடிக்கிறார்கள்‌. கொள்ளையடித்த 
பின்பு, அகங்காரிகள்‌ தங்களுக்குள்‌ 
கொள்ளைப்பொருளை பங்கிடுவது வழக்கம்‌. 
இவர்களுக்கு தேவனுடைய கிருபை 
கிடைக்காது. கொள்ளைப்பொருளில்‌ 
கர்த்தருடைய ஆசீர்வாதம்‌ இருக்காது. 
அகங்காரிகள்‌ பிறர்‌ பொருளை 
கொள்ளையிட்டு, தங்களுடைய ஆத்துமாவை. 
இழந்துபோகிறார்கள்‌. 


வனுடைய கிருபையைப்‌ 
பெற்றுக்கொள்‌ வேண்டுமென்றால்‌, 
நம்மிடத்தில்‌ மனத்தாழ்மையிருக்கவேண்டும்‌. 
சிறுமையுள்ளவர்களை கர்த்தர்‌ 
விசாரிக்கிறார்‌. அவர்களுக்கு நன்மை 
செய்கிறார்‌. நமக்கு சோதனைகளும்‌, 
பாடுகளும்‌, வேதனைகளும்‌ வரும்போது, 
நாம்‌ கர்த்தரையே நம்பி ஜீவிக்கவேண்டும்‌. 
ரத்‌ சமுகத்தில்‌ நம்மைத்‌ 
அப்போது கர்த்தர்‌ 
பாதுகாத்துக்கொள்வார்‌. 
| தூர்க்கிரியைகளிலிருந்து, 
நம்முடைய ஆத்துமாவை 
விடுவித்துப்‌ பாதுகாத்துக்கொள்வார்‌. 





ழ்‌ நவள 
யாய 


நாம்‌ யாரோடு ஐக்கியம்‌ 
வைத்திருக்கிறோம்‌ என்பது மிகவும்‌ 
முக்கியம்‌. ஒரு சிலர்‌ தங்களுக்கு பெருமை 
உண்டாகவேண்டும்‌. என்பதற்காக, 
அகங்காரிகளோடே  கூட்டுச்சேருவார்கள்‌. 
அவர்களுடைய சுபாவம்‌ எப்படிப்பட்டது 
என்பதை ஆராய்ந்து 
பார்க்கமாட்டார்கள்‌. அகங்காரிகளோடு 
சேர்ந்து பெருமையாயிருப்பதைவிட, 
சிறுமையானவர்களோடு. சேர்ந்து 
மனத்தாழ்மையாயிருப்பதே நமக்கு நலம்‌. 
அகங்காரிகளிடத்தில்‌ உலகப்‌ 
பிரகாரமான ஐசுவரியம்‌ அதிகமாயிருக்கலாம்‌. 
இப்பிரபஞ்சத்தின்‌ 
ஏராளமாயிருக்கலாம்‌. 
பெலத்தோடிருக்கலாம்‌. 
ஆனாலும்‌ இப்படிப்பட்டவர்கள்‌ கர்த்தருக்குப்‌ 
பிரியமானவர்களல்ல. இவர்கள்‌ கர்த்தரை 
சேவிப்புதில்லை. இவர்களிடத்தில்‌ 
கர்த்தருடைய கிருபை தங்கியிருக்காது. 


உலகசிநேகம்‌ தேவனுக்கு 
விரோதமான பகை. உலகம்‌ தேவனை 
மனுஷருக்கு பகையாய்‌ ஆக்கிவிடுகிறது. 
இதே உலகம்‌ சாத்தானை மனுஷனுக்கு 
எஜமானனாக்கிவிடுகிறது. உலகத்தை 
சிநேகிக்கிறவர்கள்‌ சாத்தானை 
சிநேகிக்கிறார்கள்‌. உலக காரியங்களுக்கு 
அடிமைகளாகயிருக்கிறவர்கள்‌ சாத்தானுக்கு 
அடிமைகளாகயிருக்கிறார்கள்‌ 

பக இப்பிரபஞ்சத்தில்‌ 
ஏழைகளாகமிருந்தாலும்‌ கர்த்தருடைய 
பிள்ளைகளாகயிருக்க வேண்டும்‌. 
கர்த்தருக்குக்‌ கீழ்ப்படிந்து ஜீவிக்கவேண்டும்‌. 
கர்த்தருக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாகவும்‌, 
பிரயோஜனமுள்ள பிள்ளைகளாகவும்‌ 
இருப்பதே நமக்கு நல்லது. 


விவேகத்துடன்‌ 
நடப்பிக்கிறவன்‌ 


காரியத்தை 


நீதி 16:20. விவேகத்துடன்‌ காரியத்தை 
'நடப்யிக்கிறவன்‌ நண்மையெறுவான்‌; 
கர்த்தரை நம்புகிறவன்‌ பாக்கியவான்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


விவேகம்‌ 
நன்மையையும்‌, 
வெற்றியையும்‌ கொடுக்கும்‌. 
காரியத்தை நடப்பிக்கிறவன்‌. நன்மை 
பெறுவான்‌. விவேகத்தைவிட கர்த்தரை 
நம்புவதே நமக்கு அதிக பிரயோஜனம்‌. 
கர்த்தரை நம்புகிறவன்‌ பாக்கியவான்‌. 
அவனுக்கு மெய்யான சந்தோஷம்‌ கிடைக்கும்‌. 
கர்த்தரை நம்புவதே மெய்யான சந்தோஷம்‌. 
திருவசனத்திற்குப்‌ பயப்படுகிறவன்‌ 
பலனடைவான்‌ (நீதி 13913). திருவசனத்தை 
மதிக்கிறவன்‌ அதினால்‌ நன்மையடைவான்‌. 
அவன்‌ கர்த்தருடைய கற்பனைக்கும்‌ 
பயப்படுவான்‌. கர்த்தருடைய வார்த்தை 
அவனை ஆசிர்வதிக்கும்‌. கர்த்தருடைய 
கற்பணைக்குப்‌ பயப்படுகிறவன்‌ பலனடைவான்‌. 
கர்த்தரை நம்புகிறவன்‌ 
பாக்கியவானாயிருப்பான்‌. 


மனுஷனுக்கு 
மரியாதையையும்‌, 
விவேகத்துடன்‌: 


இருதயத்தில்‌ ஞானமுன்ளவன்‌ 
தீதி 16:21 


16:21. 


இருதய, 


விவேகியென்னப்‌ 


கொடுத்திருக்கிற 
இதனால்‌ நமக்கு 
உண்டாகும்‌. 
விவேகி 

ஞானம்‌ ஞானத்தைப்‌ 
ஞானமுள்ளவர்கள்‌ 


இன்னும்‌ 


ம்‌ 
கரத்தில்‌ செய்கையிலும்‌ ஞானமும்‌ 
விவேகமும்‌ இருக்கும்‌. கர்த்தருடைய 
ஆசீர்வாதம்‌ இவர்களுடைய ஜீவியத்தில்‌ 
தங்கியிருக்கும்‌. 


கர்த்தர்‌ 
ஞானமாயிருக்கவேண்டும்‌. 
பிரயோஜனம்‌. 





ழ்‌ நள 
யாய 
ஞானமுள்ளவர்கள்‌, 


இரதத்தில்‌ 
தங்களிடத்திலுள்ள ஞானத்தை 
மற்றவர்களுக்கும்‌ பகிர்ந்து கொடுப்பார்கள்‌. 
தங்களால்‌ செய்ய முடிகிற நன்மைகளை 
பிறருக்கும்‌ செய்து, அவர்களுக்கு 
உதவிசெய்வார்கள்‌. விவேகியின்‌ 
ஞானத்தினால்‌ அநேகருக்கு நன்மை 
உண்டாகும்‌. விவேகியின்‌ உதடுகள்‌ 
ஞானவார்த்தைகளைப்‌ ம்‌ 
அவர்களுடைய வார்த்தைகள்‌ 
இருக்கும்‌. அவர்களுடைய 
மதுரம்‌ கல்வியைப்‌ பெருகப்பண்ணும்‌. 
கொடுக்கிறவர்களுக்கு அதிகமாய்க்‌. 
கொடுக்கப்படும்‌. விவேகி தன்னிடத்திலுள்ள 
ஞானத்தை மற்றவர்களுக்கு பகிர்ந்து 
கொடுக்கிறார்‌. தன்னிடத்திலுள்ள 
ஞானத்தை மற்றவர்களுடைய 
பிரயோஜனத்திற்காக பயன்படுத்துகிறார்‌. 
இப்படிப்பட்டவர்களுக்கு இன்னும்‌ அதிகமான 
ஞானம்‌ கொடுக்கப்படும்‌ அது 
அவர்களுடைய கல்வியைப்‌ பெருகப்பண்ணும்‌. 
பத்தியும்‌ 


புத்தி 
நீதி 16:22 


நீதி 1622 யுத்தி தன்னை 
உடையவர்களுக்கு ஜீவ ஊற்று; 
மதியினரின்‌ போதனை மதியீனமே. 


ஞானிகள்‌ மூலமாகவும்‌, நல்லவர்கள்‌ 
மூலமாகவும்‌ நற்காரியங்கள்‌ நடைபெறும்‌. 
புத்தி தன்னை உடையவர்களுக்கு ஜீவனற்று. 
புத்தியுள்ள சிந்தனைகளும்‌, புத்தியுள்ள 
வார்த்தைகளும்‌ அதை உடையவர்களுக்கு 
ஆசீர்வாதமாயிருக்கும்‌. அவர்களை 
உற்சாகப்படுத்தும்‌ புத்தி தன்னை 
உடையவர்களுக்கு ஜீவஊற்றைப்போல 
ஆசீர்வாதமாயிருக்கும்‌. ஜீவணற்றிலிருந்து 
தண்ணீர்‌. எப்போதும்‌  சுரப்பதுபோல, 
புத்தியுள்ளவர்களுக்கு, அவர்களுடைய 
புத்திமினால்‌ அநேக நன்மைகள்‌ கிடைக்கும்‌. 

மதியீனரின்‌ இருதயத்தில்‌ மூடத்தனம்‌ 
நிரம்பியிருக்கிறது. 
வார்த்தைகளினாலும்‌, 
யாருக்கும்‌ ஒரு பிரயோஜனமும்‌ உண்டாகாது. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மதியீனர்‌ மதியீனமாகப்‌ பேசுகிறார்கள்‌. 
மதியீனமான காரியங்களை நடப்பிக்கிறார்கள்‌. 
மதியீனரின்‌ போதனை மதியீனமே. 
இவர்களுக்கு புத்தியையும்‌ ஞானத்தையும்‌ 
போதிக்க தெரியாது இவர்களிடத்தில்‌ 
புத்தியும்‌ ஞானமும்‌ இல்லை, மதியீனரால்‌ 
யாருக்கும்‌ ஒரு நன்மையும்‌ உண்டாகாது. 


ஞானியின்‌ இருதயம்‌ 
நீதி 16:23 


தீதி 16:28. ஞானியின்‌ இருதயம்‌ அவன்‌: 
வாய்க்கு அறிவை யூட்டும்‌ அவன்‌ 
உதடுகளுக்கு அது மேன்மேலும்‌ 
கல்வியைக்‌ கொடுக்கும்‌. 


உதடுகளின்‌ மதுரம்‌ கல்வியைப்‌ 
யன்ன பததி ல்‌ ர்‌ 
சாலொமோன்‌ சொன்னார்‌. ஞானத்தைவிட 
மதுரமான வார்த்தைகளே மேன்மையானது. 
என்று  சொல்லுவதுபோல சொன்னார்‌. 
ஆனால்‌ மதுரமான வார்த்தைகளைவிட 
ஞானமே பிரதானமானது என்று 
சாலொமோன்‌ அங்கீகரிக்கிறார்‌ 


நமக்குள்‌ ஞானம்‌ 
நிரம்பியிருக்கவேண்டும்‌. அப்போதுதான்‌. 
நம்முடைய வார்த்தைகள்‌ 
ஞானமுள்ளதாயிருக்கும்‌.  ஞானமில்லாமல்‌ 
சாதுரிய வார்த்தைகளைப்‌ பேசுவதினால்‌ ஒரு 
நன்மையும்‌ உண்டாகாது. நாம்‌ மெதுவாகப்‌ 

ஞானமாகவும்‌ தெளிவாகவும்‌ 


ஞானியின்‌ இருதயம்‌ அவன்‌ வாய்க்கு 
அறிவை. ஊட்டும்‌. அவனுடைய இருதயத்தில்‌ 
ஞானம்நிரம்பியிருக்கும்‌. ஞானி தன்னுடைய 
வாயைத்‌ திறந்து பேசம்போது, அவனுடைய 
இருதயத்தில்‌ நிரம்பியிருக்கிற ஞானமும்‌ 
அறிவும்‌ அவனுடைய வாயின்‌ 
வார்த்தைகளாக வெளிப்படும்‌. அவனுடைய 
உதடுகளுக்கு, அவனிடத்திலுள்ள ஞானம்‌, 
மேன்மேலும்‌ கல்வியைக்‌ கொடுக்கும்‌. 
உதடுகளின்‌ மதுரம்‌ கல்வியைப்‌ 
பெருகப்பண்ணும்‌. அதைவிட 
இருதயத்திலள்ள ஞானம்‌, அதிகக்‌ 
கல்வியைக்‌ கொடுக்கும்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


இனிய சொற்கள்‌ 
நீதி 16:24 


நீதி 18%. 
தேன்கூடுபோல்‌ 
மதுரமும்‌, 
ஒனஷதமுமாகும்‌. 


இனிய சொற்கன்‌ 
ஆத்துமாவுக்கு 
எலும்புகளுக்கு 


நாம்‌ இனிய சொற்களை 
நேசிக்கவேண்டும்‌. கடினமான 
சொற்களைவிட இனியசொற்களே நமக்கும்‌. 
மற்றவர்களுக்கும்‌ பிரயோஜனமானது. 
இனியசொற்கள்‌ நம்முடைய ஆத்துமாவுக்கு 
மதுரமாகயிருக்கிறது. அது 
நம்முடைய எலும்புகளுக்கு 
ஒளஷதமாகமிருக்கிறது. இனியசொற்கள்‌ 
தேன்கூடுபோல. இனிமையான 
சுவையுள்ளதாகவும்‌,  ஒளஷதத்தைப்போல. 
க்‌ குணப்படுத்தக்கூடியதாகவும்‌ 


ஆகியவையெல்லாமே இனியசொற்களாகும்‌. 


நாம்‌ மற்றவர்களுக்கு 
ஆலோசனைகளும்‌, புத்திமதிகளும்‌ 
சொல்லும்போது, மகத்திலுள்ள 
வசனங்களை பயன்படுத்தவேண்டும்‌. நாம்‌ 
வசனத்தை ஆதாரமாக வைத்து பேசுவது 
நல்லது. நம்முடைய சுயபுத்தியின்படி 
பேசாமல்‌, கர்த்தருடைய வார்த்தையின்படி 
பேசும்போது, கர்த்தர்‌ கிரியை செய்வார்‌. 
சாலொமோன்‌ தன்னுடைய தகப்பனாராகிய 
தாவீதிடமிருந்து தேவனுடைய வார்த்தையைப்‌ 
பெற்றுக்கொண்டார்‌. ஞானிமின்‌ இருதயம்‌ 
மற்றவர்களுக்கு அறிவை ஊட்டும்‌. 
அவர்களுடைய ஞானமுள்ள 
வார்த்தைகளைக்‌ கேட்கிறவர்களுக்கு 
கல்வியைக்‌ கொடுக்கும்‌. 


“கர்த்தருடைய வேதம்‌ குறைவற்றதும்‌, 
ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது: 
கர்த்தருடைய சாட்சி ச 
பேதையை  ஞானியாக்குகிறதுமாயிருக்கிறது. 
கர்த்தருடைய நியாயங்கள்‌ செம்மையும்‌, 
இருதயத்தைச்‌ சந்தோவிப்பிக்கிறதுமா 
யிருக்கிறது: கர்த்தருடைய கற்பனை 
தூய்மையும்‌, கண்களைத்‌ 
கப்‌ ப்‌ கர்த்தருக்குப்‌ 
பயப்படுகிற சுத்தமும்‌, 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


என்றைக்கும்‌ நிலைக்கிறதுமாயிருக்கிறது; 
கர்த்தருடைய நியாயங்கள்‌ உண்மையும்‌, 
அவைகள்‌ அனைத்தும்‌ நீதியுமாயிருக்கிறது. 
அலைகள்‌ பொன்னிலும்‌, மிகுந்த 
பசும்பொன்னிலும்‌ விருப்பப்படத்தக்கதும்‌, 
தேனிலும்‌ தேன்கூட்டிலிருந்து ஒழுகும்‌ 
தெளிதேனிலும்‌ மதுரமுள்ளதுமாய்‌ 
இருக்கிறது” (சங்‌ 19:7-10). 


நரந்தம்‌ பிரயத்சத்தி்‌ அநேக 
கா மதுரமாயிருக்கிறது. 
ஆனாலும்‌. அவையெல்லாமே நமக்கு 
பிரயோஜனமாயிருப்பதில்லை. இனிய 
சொற்களோ தேன்கூடுபோல 
மதுரமாயிருக்கிறது. அது நம்முடைய 
ஆத்துமாவுக்கும்‌, சரீரத்திற்கும்‌ 
ஆரோக்கியத்தைத்‌ தருகிறது. தேன்கூட்டில்‌ 
சுவையும்‌, ஆரோக்கியமான 
இருக்கிறது. நம்முடைய 
நமக்கும்‌ பிரயோஜன. 
மற்றவர்களுக்கும்‌ 
பிரயோஜனமுள்ளதாயிருக்கும்‌. இனிய 
சொற்கள்‌ புறம்பான மனுஷனுக்கும்‌. 
ஆரோக்கியத்தைத்‌ தரும்‌. உள்ளான 
மனுஷனுக்கும்‌ ஆரோக்கியத்தைத்‌ தரும்‌. 


மனுஷனுக்குச்‌ செம்மையாய்த்‌ 
தோன்றுகிற வழி 
நீதி 16:25 


நீதி 16:25. 
செம்மையாய்த்‌ 


வழியுண்டு; 
வழிகள்‌. 


மனுஷனுக்குச்‌. 
தோன்றுகிற 
அதின்‌ முடிவோ மரண 


வாக்கியம்‌. 1412-ஆவ, 
கனக்‌! னொ 
நம்முடைய சிந்தைகளையும்‌, 
வார்த்தைகளையும்‌, செய்கைகளையும்‌ நாம்‌ 
ஆராய்ந்து பார்க்கவேண்டும்‌. நம்மை நாமே 
பட்சபாதமில்லாமல்‌ ஆராய்ந்து பார்த்து, 
நீதியாய்‌ நியாயந்தீர்த்துக்கொள்ளவேண்டும்‌. 
சில வழிகள்‌ நமக்கு செம்மையாய்த்‌ 
தோன்றலாம்‌. அது கர்த்தருக்கு 
செம்மையான வழியா என்பதை ஆராய்ந்து 
பார்க்கவேண்டும்‌. 





f= THE 
TT 


நம்முடைய வழிகள்‌ 
பாதைகளாகயிருக்குமென்றால்‌, 
முடிவில்‌ அழிவு உண்டாகும்‌. கர்த்தருக்கு 
பிரியமில்லாத வழிகளில்‌ போனால்‌ அழிவும்‌ 
மரணமும்‌ உண்டாகும்‌. நம்முடைய வழி 
நமக்கு செம்மையாய்த்‌ தோன்றினாலும்‌, அது 
கர்த்தருக்கு பிரியமில்லையென்றால்‌, அந்த 
வழிகளின்‌ முடிவு மரணவழிகளாகவே 
இருக்கும்‌. மரணவழிகளில்‌ நடக்கிறவர்கள்‌ 
ஜீவனைப்‌. பெற்றுக்கொள்ளமாட்டார்கள்‌. 
அவர்கள்‌ மரணத்தையே 
பெற்றுக்கொள்வார்கள்‌. 


பிரயாச:ப்படுகிறவன்‌ 
நீதி 16:28 


நீதி 16:28.  பிரயாசப்படுகிறவன்‌ 
தனக்காகவே பிரயாசப்படுகிறான்‌; 
அவன்‌ வாய்‌ அதை அவனிடத்தில்‌ 


வருந்திக்‌ கேட்கும்‌ 


இந்த உலகத்தில்‌ நாம்‌ எந்த வேலை 
செய்தாலும்‌. அதை உண்மையாகவும்‌, 
உற்சாகமாகவும்‌, விவேகமாகவும்‌ 
செய்யவேண்டும்‌. பிரயாசப்படுகிறவன்‌ 
தனக்காகவே பிரயாசப்படுகிறான்‌. நாம்‌ 
உலகப்பிரகாரமான காரியங்களுக்கு 
முக்கியத்துவம்‌ கொடுத்து, அதில்‌ 
பிரயாசப்படுவதுபோல, நம்முடைய 
விக்குரிய காரியங்களிலும்‌ 
பிரயாசப்படவேண்டும்‌. பிரயாசப்படுகிறவன்‌ 
தனக்காகவே பிரயாசப்படுகிறான்‌” என்னும்‌ 
வாக்கியம்‌, மூலஎபிரெய பாஷையில்‌, 
ஆத்துமா தனக்காகவே பிரயாசப்படுகிறது'' 
என்று பொருள்படுமாறு எழுதப்பட்டிருக்கிறது. 


நம்முடைய ஆத்துமாவின்‌ பிரயாசம்‌. 
ப்‌ ய ஆவிக்குரிய 

ஈஜனமுள்ளதாயிருக்கும்‌. 
வர்த்தகம்‌ 
பிரமாணத்திற்கும்‌ 
கொடுக்கவேண்டும்‌. 
முக்கியத்துவம்‌ கொடுக்கும்போது, கர்த்தர்‌ 
நம்மைக்‌ கனப்படுத்தி ஆசீர்வதிப்பார்‌. 
நம்முடைய ஆத்துமாவின்‌ பிரயாசம்‌ நமக்கு 
ஆசீர்வாதத்தைத்‌ தரும்‌. 


நாம்‌ 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


பிரயாசப்படுகிறவன்‌ 
எதிர்பார்ப்பான்‌. அவன்‌ 
உண்டாகவேண்டும்‌ 
பிரயாசப்படுகிறான்‌. 
பிரயாசத்தின்‌ 


என்பதற்காகவே 
அவனுடைய சரீரம்‌ 
பலனை எதிர்பார்க்கும்‌. 
அவனுடைய வாய்‌ அவனோடு பேசும்‌. 
பிரயாசத்தின்‌ பலனை தனக்குக்‌ 
கொடுக்குமாறு அது அவனை வருந்திக்‌ 
கேட்கும்‌. பிரயாசப்பட்டு வேலைசெய்கிறவன்‌, 
வாய்க்கு ருசியாக புசிக்கவேண்டுமென்று 
எதிர்பார்ப்பான்‌. பிரயாசப்பட்ட பின்பும்‌, 
அவனுக்கு. ஒரு நன்மையும்‌ 
உண்டாகவில்லையென்றால்‌, அவனுடைய 
சரீரத்திற்கு ஏமாற்றமும்‌ சோர்வும்‌ 
உண்டாகும்‌. நம்முடைய ஆவிக்குரிய 
ஜீவியத்தில்‌ நாம்‌ பிரயாசப்படும்போது, 
நமக்கு ஏமாற்றமுண்டாகாது. 


பேலியானின்‌ மகன்‌ 
நீதி 16:27,28 


நீதி 16:27. பேலியானின்‌ மகன்‌ 
கீண்டிவிடுகிறான்‌; எரிகிற 
அக்கினியோன்றது அவன்‌ உதடுகளில்‌: 
இருக்கிறது. 

நீதி 16:28. மாறுபாடுள்ளவன்‌ 
சண்டையைக்‌ கினப்பிவிடுகிறான்‌; 
கோன்‌ சொல்லுகிறவன்‌. பிராண 
சிநேகிதரையும்‌ பிரித்துவிடுகிறான்‌. 


ஒரு சிலர்‌ தங்களுக்கும்‌ கேடு 
விளைவிப்பார்கள்‌. மற்றவர்களுக்கும்‌ கேடு 
செய்வார்கள்‌. மற்றவர்கள்மீது அவதூறு, 
வார்த்தைகளைப்‌ பேசுவார்கள்‌. பிறரைப்பற்றி 
கோள்‌ சொல்லுவார்கள்‌. இப்படிப்பட்டவர்கள்‌ 
தீயகுணமுள்ளவர்கள்‌. இவர்கள்‌ மிகவும்‌. 
ஆபத்தானவர்கள்‌. கோள்‌ சொல்லுகிற 
துன்மார்க்கர்‌ பேலியாளின்‌. மக்கள்‌. 
இவர்கள்‌ மாறுபாடுள்ளவர்கள்‌. சண்டையை 
கிளப்பிவிடுகிறவர்கள்‌. பிராண 
சிநேகிதரையும்‌ பிரித்துவிடுகிறவர்கள்‌. 





ழ்‌ நவள 
யாய 


கோள்சொல்வதற்கும்‌, 
சொல்லுவதற்கும்‌. 

கஷ்டப்பட்டு 

கண்டுபிடிக்கவேண்டும்‌. விஷயத்தில்‌ 
இவர்கள்‌ சோம்பலில்லாமல்‌ சுறுசுறுப்பாய்‌ 
செயல்படுவார்கள்‌. பிறர்மீது அவதூறு 
பேசுவதற்கு செய்திகள்‌ எதுவும்‌ 
கிடைக்கவில்லையென்றால்‌, தாங்களாகவே 
ஒரு செய்தியை: யோசித்துச்‌ 
சொல்லிவிடுவார்கள்‌. 

இவர்கள்‌ 


இவ மற்றவர்களைப்பற்றி 
எப்போதும்‌ செய்‌ 


ஆராய்ச்சி ய்து 
கொண்டிருப்பார்கள்‌. அவர்களுடைய 
இரகசியமான காரியங்களையெல்லாம்‌ 
ஆராய்ச்சிபண்ணி தேடிக்கண்டுபிடிப்பார்கள்‌. 
அவர்களுடைய கடந்தகால. 
ஜீவியத்தைப்பற்றி ஆராய்ச்சி பண்ணுவார்கள்‌. 
அவதூறுபண்ணுகிறவர்கள்‌ மற்றவர்களை 
நம்பமாட்டார்கள்‌. அவர்களைப்பற்றி சந்தேகப்‌ 
பார்வையோடு பார்ப்பார்கள்‌. 


ஒவ்வொருவரிடத்திலும்‌ 
சுபாவங்களும்‌ இருக்கும்‌ 
இருக்கும்‌ பவ 
மற்றவர்களுடைய 
அவர்களுடைய 


தாக்‌ 
மக்களுக்கு 
சுபாவம்‌ 


கண்களுக்குத்‌ தெரியாது. 


மற்றவர்களைப்பற்றி யோசிக்கும்‌ 
முன்பாகவே, அவர்களை தீயவர்கள்‌ என்று, 
தீர்மானம்பண்ணிவிடுவார்கள்‌. தாங்கள்‌ 
தீர்மானித்ததற்கு .. ஆதரவாக, 
அவர்களுடைய பேச்சுக்களையும்‌, 
செய்கைகளையும்‌, பழக்கவழக்கங்களையும்‌ 
வியாக்கியானம்பண்‌ ணுவார்கள்‌ 


உதடுகளில்‌ எரிகிற. 


இவர்களுடைய 
இருக்கிறது. 


அக்கினிபோன்றது. 
இவர்களுடைய வாயின்‌ வார்த்தைகள்‌ 
பிறரை சுட்டெரிக்கும்‌. பிறருடைய 
நற்பெயரை சேதப்படுத்தும்‌. 
துன்மார்க்கனுடைய இருதயத்தில்‌ அன்பு 
இருக்காது. இவன்‌ மற்றவர்கள்மீது 
பிரியமாயிருக்கமாட்டான்‌. மாறுபாடுள்ளவன்‌ 
சண்டையை கிளப்பிவிடுகிறான்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இவனுடைய இருதயத்தில்‌ அன்புக்குப்‌ 
பதிலாக மாறுபாடும்‌, கோள்சொல்லுகிற 
சுபாவமும்‌ இருக்கும்‌. இப்படிப்பட்டடவர்கள்‌ 
தங்களை மாத்திரமே சிநேகிப்பார்கள்‌. பிறரை 
சிநேகிக்கமாட்டார்கள்‌. 


பிறர்மீது கோள்சொல்லுகிறவர்கள்‌ 
தற்பெருமையுள்ளவர்களாகயிருப்பார்கள்‌. 
தாங்கள்‌ செய்வது எல்லாமே இவர்களுடைய 
பார்வைக்கு நல்லவையாகத்‌ தெரியும்‌. 
மற்றவர்கள்‌ எதை செய்தாலும்‌ அது 
இவர்களுடைய பார்வைக்கு தப்பிதமாகவே 
தெரியும்‌. மற்றவர்கள்‌ நன்றாயிருந்தால்‌ 
இவர்களுக்குப்‌ பிடிக்காது. 
காலை வாரிலிடுவதற்கு 
யோசிப்பார்கள்‌. அவர்களைப்பற்றி 
குற்றச்சாட்டுக்களையும்‌, 
வார்த்தைகளையும்‌ பேசி 
அவர்களை அவமானப்படுத்துவார்கள்‌. 


மற்றவர்கள்‌ சிநேகிதராகமிருந்தால்‌. 
அதை இவர்களால்‌ பொறுத்துக்கொள்ள 
முடியாது. இவர்களும்‌ யாருக்கும்‌. 
சிநேகிராயிருக்கமாட்டார்கள்‌. மற்றவர்கள்‌ 
சிநேகிதராயிருப்பதையும்‌ விரும்பமாட்டார்கள்‌. 
அவர்களைப்பற்றி கோள்சொல்லி பிராண 
சிநேகிதரையும்‌ பிரித்துவிடுவார்கள்‌. 
இவர்களுடைய இருதயத்தில்‌ மாறுபாடான 
சுபாவம்‌ இருக்கிறது. இவர்கள்‌ 
தங்களுடைய தீயயோசனைகளினாலும்‌, 
தீயவார்த்தைகளினாலும்‌, பிராண 
சிநேகிதருக்கு நடுவே சண்டையை 
கிளப்பிவிட்டுவிடுவார்கள்‌. 
மாறுபாடுள்ளவர்களின்‌ பேச்சுக்கு 
மாறுபாடுள்ளதாகமிருக்கும்‌. இவர்களுக்கு 
பிறருக்கு நன்மை செய்ய தெரியாது, 
பிரிந்திருப்பவர்களை ஒன்றுசேர்க்கத்‌ 
தெரியாது. ஒன்றாயிருப்பவர்களை பிரிக்க 
தெரியும்‌. பிறருக்கு தீங்கு வல்‌ 
இவர்கள்‌ வல்லவர்கள்‌. பிராண 
பிரித்துவிடுவார்கள்‌. 
காரியங்களை செய்கிறவர்கள்‌ 
பிரதிநிதிகளாகயிருக்கிறார்கள்‌. 
இப்படிப்பட்டவர்கள்‌ இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌, 
பிசாசுகளின்‌ சார்பாக, தாங்களே 
தீயகாரியங்களை செய்துவிடுகிறார்கள்‌. 
இவர்கள்‌ பிசாசின்‌ பிள்ளைகள்‌. பிசாசின்‌ 
கிரியைகளை செய்கிறவர்கள்‌. 





ழ்‌ நவள 
யாய 
கெொடுமையானவன்‌ 
நீதி 16:29,30 


நீதி 16:29, கொடுமையானவன்‌ தன்‌ 
அயலானுக்கு நயங்காட்டி, அவனை 
நலமல்லாத வழியிலே 
'நடக்கப்பண்ணுகிறான்‌. 


நீதி 16:30. அவன்‌ 
மாறுபாடானவைகளை யோசிக்கும்படி. 
தன்‌ கண்களை மூடி, தீமையைச்‌ 
செய்யும்படி தன்‌ உதடுகளைக்‌ 
கடிக்கிறான்‌. 


விசுவாசிகளாகிய நாம்‌ 
கொடுமையானவர்களாக இருக்கக்கூடாது. 
அவர்களைப்போல பேசவும்‌ கூடாது. கிரியை 
நடப்பிக்கவும்‌ கூடாது. அவர்களோடு நமக்கு 
எந்தவிதமான உறவும்‌, (es பாத்தியமும்‌. 
இருக்கக்கூடாது. கொடுமையானவர்கள்‌ 
துன்மார்க்க குணமுள்ளவர்கள்‌. இவர்கள்‌ 
பிறரை ஒடுக்குகிறார்கள்‌. மற்றவர்களுடைய 
நன்மைகளைப்பற்றி கொடுமையான வர்கள்‌ 
சிறிதும்‌ சிந்தித்துப்‌ பார்ப்பதில்லை. 
மற்றவர்கள்‌ வேதனைப்படும்போது 

தங்கள்‌ கண்களை மூடிக்கொள்கிறார்கள்‌. 


கொடுமையானவன்‌ தன்‌ அயலானுக்கு 
நயங்காட்டுகிறான்‌. பிறருக்கு ஆசை 
வார்த்தைகளைச்‌ சொல்லி, அவர்களை 
மயக்குகிறான்‌. கொடுமையானவர்கள்‌ 
பிறருக்கு தீங்குசெய்வதில்‌ வல்லவர்கள்‌. 
இவர்களுடைய இருதயத்தில்‌ தீங்கு 
நிரம்பியிருக்கும்‌. பிறருக்கு எப்படி தீங்கு 
செய்வது என்னும்‌ சிந்தனையே 
இவர்களுடைய சிந்தையில்‌ நிரம்பி வழியும்‌. 
இவர்களுடைய இருதயத்தைப்போலவே, 
இவர்களுடைய உதடுகளும்‌ பிறருக்கு 
கேடான வார்த்தைகளைப்‌ பேசுகிறது. 
பிறருக்கு நயங்காட்டுகிறது. இவர்களிடத்தில்‌ 
சாதுரிய வார்த்தைகள்‌ நிரம்பியிருக்கும்‌. 


கொடுமையானவர்கள்‌  தீயவழிகளில்‌. 
நடக்கிறார்கள்‌. இவர்களுடைய பாதையின்‌ 
முடிவு அழிவு. இவர்களுடைய வழியில்‌ ஒரு 
நலமும்‌ இல்லை. கொடுமையானவர்கள்‌ 
இப்படிப்பட்ட வழிகளில்‌ நடப்பதோடு, 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பிறரையும்‌ இந்த வழியில்‌ 
நடக்கப்பண்ணுகிறார்கள்‌. மற்றவர்களுக்கு 
நயங்காட்டி, அவர்களை மயக்கி, தங்கள்‌ 
வழிக்கு கொண்டுவருகிறார்கள்‌. பிறருக்கு 
தீங்கு செய்து, அவர்களை பயமுறுத்தி, 
தங்கள்‌ வழியிலே நடக்கப்பண்ணுகிறார்கள்‌. 
நலமல்லாத வழி தேவனுக்கு பிரியமில்லாத 
வழி. இந்த வழியில்‌ நடந்தால்‌ நமக்கு 
அழிவு நிச்சயம்‌. 


கொடுமையானவன்‌ மாறுபாடானவைகளை 

யோசிக்கிறான்‌. தன்னுடைய கண்களை 

மூடிக்கொண்டு தீமையான காரியங்களைத்‌ 

தியானிக்கிறான்‌. தீமையை எப்படி செய்வது 

என்று யோசித்துப்‌ பார்க்கிறான்‌. 

செய்யும்டி தன்னுடைய 

குடிக்கிறான்‌. 

தீங்குசெய்தாலும்‌, அது அவர்களுக்கு எப்படி 
பேரழிவை. உண்டுபண்ணும்‌ என்பதை 

யோசித்துப்‌ பார்க்கிறான்‌. 

தீயசிந்தனைக்காரன்‌,. பிறருக்கு, 

தீங்குசெய்வதில்‌, சோம்பேறியாகயிராமல்‌ 

எப்போதும்‌ சுறுசுறுப்பாகயிருப்பான்‌. 


நீதியின்‌ வழி 
நீதி 16:31 


நீதி 1601. நீதியின்‌ 
உண்டாகும்‌. நரை 
மகிமையான கிரீடம்‌. 


வயது முதிர்ந்தவர்கள்‌ முதிர்ந்த 
விசுவாசிகளாகவும்‌, முதிர்ந்த சீஷர்களாகவும்‌ 
இருக்கவேண்டும்‌. பழைய ஜனங்கள்‌ 
பழைய சீஷர்களாகயிருப்பார்கள்‌. 
நீதியின்‌ பாதையில்‌ 
நாம்‌ அவர்களை 
பாதையில்தான்‌ கண்டுபிடிக்க 
அப்படிப்பட்டவர்களுடைய 
ர்‌ அவர்களுக்கு மகிமையைக்‌ 
கொடுக்கும்‌. சமுதாயத்தில்‌ முதியவர்களுக்கு 
மதிப்பும்‌ மரியாதையும்‌ இருக்கவேண்டும்‌. 
இளையவர்கள்‌ அவர்களுடைய வார்த்தைக்கு 
செவிகொடுக்கவேண்டும்‌. 


வழியில்‌ 
மயிரானது 


முதிர்வயதுள்ளவர்கள்‌ 





ழ்‌ யனா 
யாய 


முதியவர்கள்‌ நீதியின்‌ வழியில்‌ 
போனால்தான்‌ அவர்களுக்கு மரியாதை 
கிடைக்கும்‌. அவர்கள்‌ அநீதியின்‌ வழியில்‌ 
போனால்‌, அவர்களுக்கு 
அவமானமுண்டாகும்‌. அவர்களுடைய 
ஆலோசனைகளுக்கு யாரும்‌ 
செவிகொடுக்கமாட்டார்கள்‌. நீதியின்‌ வழியில்‌ 
உண்டாகும்‌ நரைமயிரானது மகிமையான 
கிரீடம்‌. தேவனுடைய கிருபையே 
முதிர்வயதின்‌ மகிமை. “அங்கே இனி அற்ப 
ஆயுசுள்ள பாலகனும்‌, தன்‌ நாட்கள்‌ 
பூரணமாகாத கிழவனும்‌ உண்டாயிரார்கள்‌; 
நூறுவயதுசென்று மரிக்கிறவனும்‌ வாலி 
பனென்று எண்ணப்படுவான்‌, 
வயதுள்ளவனாகிய 
சபிக்கப்படுவான்‌" (ஏசா 65:20). 


பலவான்‌ 
நீதி 16:82 


நீதி 16:3௨ பலவாணைப்பார்க்கிதூம்‌. 
நீடிய காத்தமுன்னவன்‌ உத்தமன்‌; 
பட்டணத்தைப்‌ ீடிக்கிறவனைப்‌ 
பார்க்கிலும்‌ தன்‌ மனதை அடக்குகிறவன்‌ 
உத்தமன்‌. 
மனத்தாழ்மையுள்ளவர்கள்‌ நீடிய 
சாந்தமுள்ளவர்களாயிருப்பார்கள்‌. 
சீக்கிரத்தில்‌ உணர்ச்சிவசப்பட்டு, 
கோபப்படமாட்டார்கள்‌. தாழ்மையுள்ளவர்கள்‌ 
பிறர்மீது கோபப்படுவதற்கு 
தாமதமாயிருப்பார்கள்‌. நம்முடைய சுபாவம்‌ 
சீக்கிரத்தில்‌ கோபப்படுகிற 
சபாவமாயிருக்கக்கூடாது. நம்முடைய 
கோபங்களையும்‌, வேகங்களையும்‌, 
உணர்ச்சிகளையும்‌ ம்‌ 
கட்டுப்பாட்டிற்குள்‌ 
அப்போதுதான்‌ நம்மால்‌ 
கோபத்தைக்‌ கட்டுப்படுத்த முடியும்‌. 


நம்முடைய 
வைத்திருக்கவேண்டும்‌. 


நம்முடைய 


நம்முடை ஆவி மக்‌ 
கபடுப்ப்டருக்கவேண்டுக்‌. நம்முடைய 
கோபங்களும்‌ உணர்ச்சிகளும்‌ நம்முடைய 
கட்டுப்பாட்டிற்குள்‌ இருக்கவேண்டும்‌. நீடிய 
சாந்தமுள்ளவன்‌ பலவானைப்பார்க்கிலும்‌. 
உத்தமன்‌. இவன்‌ மகாதுலெச்சாண்டரை 
விடவும்‌, அகஸ்துராயனைவிடவும்‌ உத்தமன்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கோபங்களையும்‌, 
நம்முடைய 
வைத்திருக்கும்போது, 
அலெச்சாண்டரைவிடவும்‌, 
அகஸ்துராயரைவிடவும்‌. 
உத்தமராகயிருக்கிறோம்‌. 


பாய்ந்துகொண்டிருக்கும்‌. அவற்றை ஆளுகை 
செய்து அடக்குவது கடினம்‌. அவற்றை. 
வேலியடைத்து ஒடுக்குவதும்‌ சிரமம்‌. 
நம்மிடத்தில்‌ மெய்யான ஞானம்‌ 
இருக்கும்போது. நம்முடைய கோபத்தையும்‌, 
உணர்ச்சிகளையும்‌ நம்மால்‌ அடக்கி ஆளுகை 
செய்ய முடியும்‌. அவற்றை கீழ்ப்படுத்தி 
நிர்வாகம்பண்ண முடியும்‌. சத்துருவின்மீது 
ஜெயம்பெறுவதுபோல, கோபத்தின்மீதும்‌, 
உணர்ச்சிகள்மீதும்‌ நம்மால்‌ 


ஜெயம்பெறயுடியும்‌. 


பட்டணத்தைப்‌ பிடிக்கிறவனைப்‌ 
பார்க்கிலும்‌ தன்‌ மனதை அடக்குகிறவன்‌ 
உத்தமன்‌. கோபத்திற்கு எதை பலியாக 
செலுத்தினாலும்‌, அந்தக்‌ கோபம்‌ த 
வெளிதேசத்திலிருந்து 

யுத்தங்களைக்கூட நம்மால்‌: ஜெயித்துவிட 
முடியும்‌. ஆனாலும்‌ நமக்குள்ளே இருந்து, 
வரும்‌ கோபங்களையும்‌, உணர்ச்சிகளையும்‌ 
ப்‌ கடினம்‌ 
பிரச்சனையைவிட, 
உள்ளேயிருந்து வரும்‌. டு அதிக 
வலிமையுள்ளது. அதிக 
ஆரத்தானது. நப்ித்தி்‌ நீடிய சாந்தமும்‌, 
அடக்கும்‌ சுபாவமும்‌ இருந்தால்‌ 

நாற பத்துளா்களிகுபபோல்‌ 
யுத்தங்களில்‌ ஜெயிக்கிறவர்களைவிட, ல 
சாந்தமுள்ளவர்களும்‌, தங்கள்‌ 
மனதை அடக்குகிறவர்களும்‌ 
உத்தமர்களாகயிருக்கிறார்கள்‌. 


சீட்டு 
நீதி 16:93 


நீதி 1692. 
போடப்படும்‌; 
கர்த்தரால்‌ வரும்‌. 


சீட்டு மடியிலே 
காரியசித்தியோ 





ழ்‌ யனா 
யாய 


நம்முடைய ஜீவியத்தில்‌ நடைபெறுகிற எந்தக்‌ 
காரியமும்‌, ராசிகளின்‌ அடிப்படையிலோ 
அல்லது விதியின்‌ அடிப்படையிலோ 
நடைபெறுவதில்லை. சகலமும்‌ தேவனுடைய 
சித்தத்தின்‌ பிரகாரமாகவும்‌ அவருடைய 
தெய்வீக ஆலோசனையின்‌ பிரகாரமாகவும்‌ 
நடைபெறுகிறது. தேவனுடைய பராமரிப்பின்‌ 
பிரகாரமாகவே. நம்முடைய 
ஜீவியத்தில்‌, ஒவ்வொரு காரியமும்‌ 
நடைபெற்றுக்கொண்டிருக்கிறது. 


॥்‌ விய டைய 
வ்‌ த்து 
முக்கியத்துவம்‌ கொடுப்பதற்குப்‌ பதிலாக 
தேவனுடைய சித்தத்திற்கும்‌. அவருடைய 
தீர்மானத்திற்கும்‌ க்கியத்துவம்‌ 
கொடுக்கவேண்டும்‌. 

நம்முடைய 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தீர்மானமே நம்முடைய 
நிறைவேறும்‌. தேவனுடைய 


த்திற்கு. ஏ 
போல்‌ தேவன்‌ ட சித்த 
அமைத்துக்கொள்ளவேண்டும்‌ என்று J 
எதிர்பார்க்கக்கூடாது. தேவனு 
விருப்பமே நம்முடைய தப்பாக 
வேண்டும்‌. நம்முடைய விருப்பத்தின்‌ பிரகாரம்‌ 
தேவன்‌ ம்முடைய விருப்பத்தை 
மாற்றிக்கொள்ள வேண்டுமென்றும்‌ நாம்‌ 
நினைக்கக்கூடாது. நம்முடைய 
சுயபலத்தினாலோ, சுயபராமக்கிரமத்தினாலோ, 
சுயபுத்திமினாலோ ஒரு காரியமும்‌ 
சித்திக்கப்போவதில்லை. காரியசித்தி 
கர்த்தரால்‌ மாத்திரமே வரும்‌. 





f= FTE 
TT 


கொழுமையான பதார்த்தங்கள்‌ 


நீதி 171 


நீதி 174. சண்டையோடுகூடிய வீடு 
நிறைத்த மயான 
பதார்த்தங்கனைப்‌ பார்க்கிலும்‌, 
அமரிக்கையோடே சு௱ப்பீடும்‌ வெறும்‌. 
துணிக்கையே நலம்‌. 


குடும்பத்தில்‌ சந்தோஷமும்‌, 
சமாதானமும்‌, ஆறுதலும்‌ நிரம்பியிருப்பதே 
மெய்யான ஆசீர்வாதம்‌. உலகப்பிரகாரமான 
ஐசவரியத்தைவிட ஆவிக்குரிய ஐசுவரியமே 

'சண்டையோடுகூடிய 


ஜீலியற்திற்கு போஜனம்‌ தேவைப்படுகிறது. 
அதே சமயத்தில்‌ நமக்கு சந்தோஷமும்‌ 
சமாதானமும்‌ தேவைப்படுகிறது. நம்முடைய 
போஜனத்தில்‌ சந்தோஷமும்‌ சமாதானமும்‌ 
நிரம்பிமிருக்கவேண்டும்‌. அதுவே மெய்யான 
ஆசீர்வாதம்‌. 

ய பரிசுத்தமும்‌, 
லம்‌ ர றம்‌ 
நிரம்பியிருக்கவேண்டும்‌. அப்போதுதான்‌ 
ஒருவருக்கொருவர்‌ எல்வாறு சமாதானமாய்‌ 
ஜீவிப்பது என்பதை நம்மால்‌ சிந்தித்துப்‌ 
பார்க்கமுடியும்‌. நாம்‌ கடினமாய்‌ வேலை 
செய்தாலும்‌, அதிகமாய்‌ சம்பாதித்தாலும்‌, 


தயத்தில்‌ 


சந்தோஷமுள்ளதாகவம்‌, 
நிரம்பியதாகவும்‌ இருக்கவேண்டும்‌. 

நம்முடை டும்பத்திலுள்ளவர்கள்‌ 
எல்லோரும்‌ வேலை. செய்து நன்‌ 
வெறும்‌ துணிக்கையை சாப்பிடுவதில்‌ 
அவமானம்‌ எதுவுமில்லை. இதில்‌ தவறு 
எதுவுமில்லை. ஒவ்வொரு நாளும்‌. 
மூன்றுவேளை போஜனத்தை 
சண்டைபோட்டுக்கொண்டு சாப்பிடுவதைவிட, 
வெறும்‌ துணிக்கையை சாப்பிட்டாலும்‌, 
அதை சண்டையில்லாமல்‌, சமாதானமாய்‌ 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


சாப்பிடுவதே மிகவும்‌ நல்லது. 
வேளை 
நம்முடைய 
சமாதானமுள்‌ எதாகயிருக்க 
அவசியமானது. 


நமக்கு 

போஜனம்‌ 
போஜனம்‌ 
வேண்டும்‌. 


மக்கு தேவனுடைய தெய்வீக 
மாமா கிடைக்கும்போது. அதுவே நமக்கு 
பூரண திருப்தியாயிருக்கும்‌. கர்த்தர்‌ நமக்குக்‌ 
கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நாம்‌. 
ஞானத்தோடும்‌ விவேகத்தோடும்‌ 
பயன்படுத்தப்‌ பழகிக்கொள்ளவேண்டும்‌. 
பரிசுத்தமான அன்பு பிறரோடு 
சண்டைபோடாது. அது பிறருக்கு 
தீங்குநினைக்காது. நாம்‌ குடியிருக்கிற 
வாசஸ்தலம்‌ சிறிய குடிசையாகயிருந்தாலும்‌, 
அதில்‌ தேவனுடைய தெய்வீக பிரசன்னமும்‌, 
அவருடைய தெய்வீக ம்‌ 
இருக்கவேண்டும்‌. 


மெய்யான ஆசீர்வாதம்‌. கர்த்தருடைய 


இருக்காது. நாம்‌ எளிமையாக ஜீவித்தாலும்‌ 
அது நமக்கு ஏழ்மையாகத்‌ தெரியாது. 


ஒரு சிஸ்‌ ஒரே வீட்டில்‌ 
குடியிருந்தாலும்‌, எல்லா காரியத்திற்கும்‌ 
சண்டைபோட்டுக்‌ கொள்வார்கள்‌. 
அவர்களுடைய வீட்டில்‌ சந்தோஷமோ, 
சமாதானமோ, ஐக்கியமோ, அன்போ 
இருக்காது. அவர்களிடத்தில்‌ ஐசுவரியம்‌ 
இருக்கும்‌. கொழுமையான பதார்த்தங்கள்‌ 
இருக்கும்‌. அவர்களுடைய வீட்டில்‌ 
ஆடம்பரமான பொருட்கள்‌ 
தாராளமாமிருக்கும்‌. ஆனால்‌ அந்த 
வீட்டிலுள்ளவர்களுடைய  இருதயத்திலோ 
சமாதானமும்‌, சந்தோஷமும்‌ இருக்காது. 


சண்டைபோடுகிறவர்களை கர்த்தர்‌ 
ஆசீர்வதிக்கமாட்டார்‌. தேவனுடைய 
கிருபைகளும்‌, இரக்கங்களும்‌ அவர்களுக்குக்‌ 
கிடைக்காது. தேவனுடைய கிருபையில்லாமல்‌. 
நம்முடைய  ஜீலியத்தை நம்மால்‌ 
சந்தோஷமாய்‌ அனுபவிக்க முடியாது. 
தேவனுடைய ஆசீர்வாதமே மெய்யான 
ஐசுவரியம்‌. நம்மிடத்தில்‌ உலகப்பிரகாரமான 
ஐசுவரியங்கள்‌ ஏராளமாயிருந்தாலும்‌, 
தேவனுடைய ஆசீர்வாதம்‌ நம்மிடத்தில்‌ 
இல்லையென்றால்‌, நம்முடைய 
த நமக்கு ஆசீர்வாதமாயிராது. 
உலகப்பிரகாரமான 
ர னா ராத்‌ கர்த்தருக்குள்‌ 
தரித்திரராகவே இருப்போம்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


ப நமமிடத்தில்‌.. அன்பு இருக்கும்போது. 
நமக்குள்‌ சந்தோஷமும்‌ இருக்கும்‌. 
சமாதானம்‌ பண்ணுகிறவர்கள்‌ 
பாக்கியவான்கள்‌. நாம்‌ பிறரோடு 
சண்டைபோடாமல்‌, சமாதானமாய்‌ 
ஜீவிக்கவேண்டுமென்று விரும்ப வேண்டும்‌. 
அப்போது கர்த்தர்‌ தம்முடைய 
ஆசீர்வாதங்களினால்‌ நம்மை வக்‌ 
நம்முடைய 
சுவையுள்ளதாகயிருக்கும்‌. நம்மிடத்தில்‌ 
உலகப்பிரகாரமான ஆசிர்வாதம்‌ 
அதிகமாயில்லாவிட்டாலும்‌, கர்த்தருடைய 
ஆசீர்வாதம்‌ அதிகமாயிருக்கும்‌. நம்முடைய 
போஜனம்‌ எளிய போஜனமாகயிருந்தாலும்‌, 
அது கர்த்தரால்‌ ஆசீர்வதிக்கப்பட்ட 
போஜனமாயிருக்கும்‌. நாம்‌ சாப்பிடும்‌ 
துணிக்கையை தேவனுடைய ஆசீர்வாதம்‌ 
மதுரமாய்‌ மாற்றும்‌. நம்முடைய கோபமும்‌ 
சண்டையுமோ, நாம்‌ சாப்பிடும்‌. 
கொழுமையான பதார்த்தங்களை 


குசப்புள்ளதாக மாற்றிவிடும்‌. 


புத்தியுள்ள வேலைக்காரன்‌ 
நீதி 17:2 


நீதி 17:2. புத்தியுள்ள வேலைக்காரன்‌ 
இலச்சையுண்டாக்குகிற புத்திரனை 
ஆண்டு, சகோதருக்குள்ன ௬தத்தரத்தில்‌ 
பங்கடை,வான்‌. 


ட ட. கள்‌ 

அந்தஸ்துக்களினால்‌ நமக்கு மதிப்போ, 
மரியாதையோ, உயர்வோ உண்டாவதில்லை. 
நம்முடைய ஞானத்தினாலேயே நமக்கு 
மதிப்பும்‌ மரியாதையும்‌ உண்டாகிறது. 
ஐசுவரியமுள்ள ஒரு குடும்பத்தில்‌ 
பிறந்திருக்கிற குமாரன்‌, 
மதிமீனனாகமிருந்தால்‌, அவனுக்கு மதிப்பும்‌ 
ன்‌ ப்‌ இருக்காது... ஒரு கடவன்‌ 
வேலை செய்கிறவன்‌, ஞானமும்‌ புத்தியும்‌ 
உள்ளவனாகயிருந்தால்‌, அவன்‌ 
வேலைக்காரனாகயிருந்தாலும்‌. அவனுக்கு 
மதிப்பும்‌ மரியாதையும்‌ இருக்கும்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


புத்தியில்லாத குமாரன்‌ 
பெற்றோருக்கும்‌, 

அவனமானத்தையும்‌, 
உண்டுபண்ணுகிறான்‌. இவனுடைய 
புத்தியீனத்தினால்‌, இவனுக்கும்‌, இவனுடைய 
குடும்பத்தாருக்கும்‌ கேடுண்டாகும்‌. புத்தியுள்ள 
வேலைக்காரனோ  ஆசீர்வதிக்கப்படுகிறான்‌. 
ன்‌ எஜமானின்‌ நன்மையைத்‌ 
எஜமானும்‌ இவனை 


தன்னுடைய 
குடும்பத்திற்கும்‌ 
இலச்சையையும்‌ 


குமாரனுக்கு 

பும்‌ 

அவனுக்கு 

சுதந்தரம்கூட 

கிடைக்காமல்‌ போய்விடும்‌. புத்தியுள்ள 
வேலைக்காரன்‌ இலச்சை உண்டாக்குகிற 
புத்திரனை: ஆளுகை 
பல்பம்‌ சூழ்நிலை உருவாகும்‌. 
வேலைக்காரனாகமிருந்தாலும்‌ 
செய்கிறவனாகயிருப்பால்‌ 
வ குச்ணகலிருந்தாதும்‌ 
அவனை ஆளுகை 


வேலைக்காரனுக்கு, 
எஜமானின்‌ தயவும்‌, 
கிடைக்கும்‌. எஜமான்‌ 
சொத்தில்‌ ஒரு பகுதியை, 
வேலைக்காரனும்குக்‌ 
வேலைக்காரன்‌ 
குடும்பத்தில்‌ ஒருவனாகயில்லாவிட்டாலும்‌, 
குடும்பத்திலுள்ள சொத்தில்‌ ஒரு பங்கைப்‌ 
பெற்றுக்கொள்கிறான்‌. 


புத்தியுள்ள வேலைக்காரன்‌, தன்னுடைய 
எஜமானுடைய குமாரர்களுக்குள்ள, 
சுதந்தரத்தில்‌ பங்கடைகிறான்‌. 
வேலைக்காரனாகயிருக்கிறவன்‌, தன்னுடைய 


ஆசீர்வாதமும்‌ 
தன்னுடைய 
புத்தியுள்ள 
கொடுத்துவிடுவான்‌. 


தன்னுடைய ஞானத்தினால்‌ 
சுதந்தரத்தில்‌ பங்கடைகிறான்‌. 





ழ்‌ நள 
றிய 
'இருதயங்களைச்‌ 


சோதிக்கிறவரோ கர்த்தர்‌ 
நீதி 172. 


நீதி 
பொன்னைப்புடமும்‌ 
'இருதயங்களைச்‌ 
கர்த்தர்‌. 


17:8. வென்னியைக்‌ குகையும்‌, 
சோதிக்கும்‌; 
சோதிக்கிறவரோ 


குகை வெள்ளி சோதிக்கும்‌. 
வெள்ளியின்‌ தரத்தை உயர்த்தும்‌ பொன்னை 
புடமிட்டு சோதிப்பார்கள்‌. பொன்னிலுள்ள 
களிம்பையெல்லாம்‌ நீக்கிவிட்டு, அதைப்‌ 
புடமிட்டு, பசம்பொன்னாக மாற்றுவார்கள்‌. 
கர்த்தர்‌ மனுஷருடைய இருதயங்களை: 
சோதிக்கிறார்‌. நம்முடைய இருதயங்களில்‌ 
உண்மையும்‌ சத்தியமும்‌, நீதியும்‌ நியாயமும்‌ 
இருக்கிறாதா என்று சோதித்துப்‌ பார்க்கிறார்‌ 
நம்முடைய இருதயத்தைப்‌ 
பக்குவப்படுத்துவதற்கும்‌,  சுத்திகரிப்பதற்கும்‌, 
அதை எப்படி புடமிடவேண்டுமோ அப்படி 
புடமிடுகிறார்‌. 

“கர்த்தராகிய 
ஒவ்வொருவனுக்கும்‌, 
வழிகளுக்கும்‌ செய்கைகளின்‌ பலன்களக்கும்‌ 
தக்கதைக்‌ கொடுக்கும்படிக்கும்‌, இருதயத்தை 
ஆராய்கிறவரும்‌ உள்ளிந்திரியங்களைச்‌ 
சோதிக்கிறவருமாயிருக்கிறேன்‌” (எரே 17:10) 


கர்த்தர்‌ |ஷருடைய இருதயத்தை 
வெத்னைகளினறதகு சோதனைகளினைரஜும்‌ 


ஏற்றினீர்‌' (சங்‌ 661071. 


கர்த்தர்‌ நம்மை 
குகையிலை த்தன 
புடமிட்பே 


“இதோ, 
ஆனாலும்‌ 
உபத்திரவத்தின்‌ 
குகையிலே உன்னைத்‌ தெரிந்துகொண்டேன்‌” 


உன்னைப்‌ 
வெள்ளியைப்போலல்ல, 


(ஏசா 48:10). 
புடமிடப்பட்டிருக்கிற நாம்‌, 
பிரியமானவர்களாகயிருக்கிறோம்‌. 


கர்த்தரால்‌ 
அவருக்குப்‌ 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ மனுஷருடைய இருதயங்களை 
சோதிக்கிறார்‌. மனுஷனோ மற்றவர்களுடைய 
முகத்தைப்‌ பார்க்கிறான்‌. அவனால்‌ 
மனுஷருடைய இருதயத்தை  சோதித்தறிய 
முடியாது. கர்த்தரால்‌ மாத்திரமே நம்முடைய 
இருதயங்களை சோதித்து அறியமுடியும்‌. 


அக்கிரம உதடுகள்‌ 
நீதி 17:4. 


தீதி 174. துஷ்டன்‌ அக்கிரம உதடுகள்‌: 
சொல்வதை. உற்றுக்கேட்கிறான்‌;. 
பொய்யன்‌ கேடுன்ன நாவுக்குச்‌. 
செவிகொடுக்கிறான்‌. 


தீங்கு செய்ய 
திம லோசனைகளாக்‌ 
தீயோரின்‌ வழிகளைப்‌ 
பின்பற்றுகிறார்கள்‌. அக்கிரம உதடுகள்‌ 
சொல்லுவதை உற்று கேட்கிறார்கள்‌. 
கேடுள்ள நாவுக்கு செவிகொடுக்கிறார்கள்‌. 
துஷ்டன்‌ அக்கிரம உதடுகள்‌ சொல்லுவதை 
ஆசையாய்‌ உற்றுக்கேட்கிறான்‌. அக்கிரம 
உதடுகள்‌ அக்கிரமத்தை வெளிப்படுத்தும்‌. 
துஷ்டன்‌ எவ்வளவு அதிகமாகப்‌ பாவம்‌ 
செய்தாலும்‌, அவனுடைய உதடுகள்‌ அவனை 
நீதிமானாகத்‌ தீர்க்கும்‌ 

துஷ்டன்‌ ஒரு பொய்யன்‌. அவனுக்கும்‌ 
நீதிக்கும்‌ சம்மந்தமில்லை. கேடுள்ள நாவு 
பொய்யை ஜோடிக்கும்‌. துஷ்டனுடைய 
துஷ்டத்தனத்தை மறைக்கும்‌. துஷ்டனை 
நீதிமான்‌ என்று சொல்லும்‌. 
துன்மார்க்கர்கள்‌, தங்களுடைய 
துன்மார்க்கமான. வார்த்தைகளினாலும்‌, 
செய்கைகளினாலும்‌, ஒருவருடைய கரங்களை 
ஒருவர்‌ பலப்படுத்திக்கொள்கிறார்கள்‌. 
துன்மார்க்கர்‌ ஒருவருக்கொருவர்‌ தீங்கு 
செய்வதற்கு ஒத்தாசையாயிருக்கிறார்கள்‌. 


பிறருக்கு 
விரும்புகிறவர்கள்‌ 
கேட்கிறார்கள்‌. 





i FTN 
TT 


ஏழையைப்‌ 
பரியாசம்பண்ணுகிறவன்‌ 


நீதி 175 


நீதி 175. 
பரியாசம்பண்ணுகிறவன்‌. 
உண்டாக்கினவரை 
ஆபத்தைக்குறித்துக்‌ 
தண்டனைக்குத்‌ தப்பான்‌. 


பரியாசம்பண்ணுகிறவன்‌. 
அவனுடைய குரைச்சலை 
பரியாசம்பண்ணுகிறான்‌. அவனுடைய 
தேவையை பரியாசம்பண்ணுகிறான்‌. அவனை 
உண்டாக்கின கர்த்தரை பரியாசம்பண்ணி 
நிந்திக்கிறான்‌. கர்த்தரே  ஏழையையும்‌ 
சிருஷ்டித்திருக்கிறார்‌ அவனையும்‌ 
பாதுகாத்து பராமரிக்கிறார்‌. கர்த்தர்‌ நமக்கு 
தயவு காண்பித்திருப்பதினால்தான்‌, நாம்‌ 
குறைவில்லாமல்‌ இருக்கிறோம்‌. கர்த்தருடைய 
தயவும்‌, கிருபையும்‌, இரக்கமும்‌, தெய்வீக 
பராமரிப்பும்‌ நம்மைவிட்டு நீங்கிவிட்டால்‌ நாம்‌ 
ஏழைகளாகத்தான்‌ இருப்போம்‌. 

பரியாசம்பண்ணுகிறவன்‌. 


ஏழையை 


நியாயத்தீர்ப்பைப்பற்றி சிறிதும்‌ யோசித்துப்‌ 
பார்க்கமாட்டான்‌. தன்னுடைய நியாயத்தீர்ப்பே 
பெரிதானது என்றும்‌, அதுவே நீதியும்‌ 
நியாயமுமானது என்றும்‌ 
நினைத்துக்கொள்வான்‌. 

மற்றவர்களுக்கு ஆபத்து வரும்போது, 
அதைப்‌ பார்த்துப்‌ பரிதாபப்படவேண்டும்‌. 
பிறருக்கு தங்களால்‌ செய்ய முடிகிற எல்லா 
உதவிகளையும்‌ செய்யவேண்டும்‌. பிறருடைய 
ஆபத்தைக்‌ 
'சந்தோஷப்படுகிறவன்மீது. 
தண்டனை வரும்‌. அவனால்‌ 
கோபத்திற்கும்‌. அவருடைய தண்டனைக்கும்‌ 
தப்பிக்க முடியாது. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எப்படி 
நாமும்‌ 
நம்மை 
பிறரையும்‌ 
பிறருடைய 
கஷ்டங்களையும்‌ 


பிறரை 
இயாயந்த்க்கிறோனே, அப்படியே 
நியாயந்தீர்க்கப்படுவோம்‌. 
நேசிப்பதுபோலவே, 
நேசிக்கவேண்டும்‌. 
ஆபத்துக்களையும்‌, 
பார்த்து நாம்‌ சந்தோஷப்படக்கூடாது. 
கஷ்டப்படுகிறர்களை நிந்திக்கக்கூடாது. 
மனுஷரை நிந்திக்கிறவன்‌, அவர்களை 
உண்டாக்கின கர்த்தரையும்‌ நிந்திக்கிறான்‌. 
தம்மை நிந்திக்கிறவனை கர்த்தர்‌ நிந்திப்பார்‌. 


நாம்‌ 


பிள்ளைகளின்‌ பிள்ளைகள்‌ 


நீதி 17:6 


தீதி 17:0, பின்னைகளின்‌ பின்னைகள்‌ 
முதியோருக்குக்‌ கிரீடம்‌; பிள்ளைகளின்‌ 
மேன்மை அவர்கன்‌ பிதாக்களே. 


ஒரு மனுஷன்‌ நீடித்த காலமாய்‌ 
வாழ்வதும்‌, தன்னுடைய பிள்ளைகளின்‌ 
பிள்ளைகளை காண்பதும்‌ அவனுக்கு மிகுந்த 
மகிமையாகயிருக்கும்‌. 
பிள்ளைகள்‌ 
கிரீடமாயிருக்கிறார்கள்‌. 
பிள்ளைகளின்‌ 
இஸ்ரவேலுக்கு உண்டாகும்‌ சமாதானத்தையும்‌ 
காண்பாய்‌" (சங்‌ 128:6). தன்னுடைய வீட்டில்‌ 
பிள்ளைகளும்‌, பிள்ளைகளின்‌ பிள்ளைகளும்‌ 
நிரம்பியிருப்பதைப்‌ பார்க்கும்போது 
முதியோருக்கு மிகுந்த சந்தோஷமாயிருக்கும்‌. 


பிள்ளைகள்‌ 
சித்தத்திற்குக்‌ கீழ்ப்படிந்து. 
வார்த்தைக்கு செவிகொடுத்து, கர்த்தருக்கு 
ஊழியம்‌ செய்வதைப்‌ பார்க்கும்போது 
முதியோருக்கு மிகுந்த ஆனந்தமாயிருக்கும்‌. 
யான 
அவர்களுக்கு 
தங்கள்‌ பிள்ளைகள்‌ 
கர்த்தரை  சேவிப்பதைப்‌ பார்க்கும்போது 
முதியோரின்‌ உள்ளத்தில்‌ சந்தோஷமும்‌ 
திருப்தியும்‌ உண்டாயிருக்கும்‌. 


தேவனுடைய 
அவருடைய 





ழ்‌ நயனா 
யாய 


பிள்ளைகளின்‌ மேன்மை அவர்களின்‌. 
பிதாக்களே. முதியோருக்கு பிள்ளைகளின்‌ 
பிள்ளைகள்‌ கிரீடமாயிருப்பதைப்போல, 
பிள்ளைகளுக்கும்‌ அவருடைய பெற்றோர்கள்‌ 
மேன்மையாயிருக்கிறார்கள்‌. பெற்றோர்‌ 
கர்த்தரிடத்தில்‌ விசுவாசமும்‌ பயபக்தியும்‌ 
உள்ளவர்களாயிருப்பது. பிள்ளைகளுக்கு 
மிகுந்த ஆசீர்வாதம்‌. பெற்றோரின்‌ 
ஞானம்‌ பிள்ளைகளுக்கும்‌. 
மிரயோஜனமுள்ளதாயிருக்கும்‌. பிள்ளைகள்‌ 
பெரியவர்களாக வளர்ந்து. தங்களுடைய 
சொந்தக்குடும்ங்களை  ஸ்தாபிக்கும்போது. 
அவர்களுடைய பெற்றோரின்‌ 
உபதேசங்களும்‌, ஆலோசனைகளும்‌, 
புத்திமதிகளும்‌, அவர்களுக்கு மிகுந்த 
பிரயோஜனமுள்ளதாயிருக்கும்‌. 


மேன்னையானவைகளைப்‌ 
பேசும்‌ உதடு. 
நீதி 17:7 


நீதி 17:7. மேன்னையானவைகளைப்‌ 
பேசும்‌ உதடு மூடனுக்குத்‌ தகாது; 
பொய்‌ பேகம்‌ உதடு பிரபுவுக்கு 
எவ்வனவேனும்‌ தகாது. 


நீதிமொழிகள்‌ புஸ்தகத்தில்‌ 
மூடனுக்கும்‌ துன்மார்க்கனுக்கும்‌ 
எபிரெய 
பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. 
துள்மார்க்கனாயிருக்கிறான்‌. 
மூடனாயிருக்கிறான்‌. 
பேசும்‌ உதடு மூடனுக்குத்‌ தகாது. மூடன்‌ பல. 
சமயங்களில்‌ புத்திமானைப்போலவும்‌, 
தத்துவ ஞானியைப்போலவும்‌, அரசியல்‌ 
தலைவரைப்போலவும்‌ பேசுவான்‌. அவனுடைய 
வார்த்தைக்கும்‌, அவனுடைய சுபாவத்திற்கும்‌. 
சிறிதும்‌ சம்பந்தம்‌ இருக்காது. அவனுடைய 
வார்த்தையிலும்‌ நிச்சமிருக்காது. மூடன்‌: 
மாறுபாடுள்ளவன்‌. மூடன்‌ தன்னுடைய 
பேச்சில்‌ உறுதியாயிருக்கமாட்டான்‌. மாறிமாறி 


பேசுவான்‌. 


சமுதாயத்தில்‌ பிரபுவுக்கு உயர்ந்த 
அந்தஸ்துள்ளது. மதிப்பும்‌ மரியாதையும்‌ 
உள்ளது. பிரபு தன்‌ அந்தஸ்துக்கேற்ற 
பேச்சுக்களைப்‌ பேசவேண்டும்‌. பொய்பேசும்‌ 
உதடு பிரபுவுக்கு எவ்வளவேனும்‌ தகாது. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


(ODES 
FUEUSHERS 


பிரபுவினிடத்தில்‌ ஏராளமான பொறுப்புக்கள்‌ 
ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அவர்‌ பிறருடைய 
நம்பிக்கைக்குப்‌ பாத்திரவானாக 
பேசவேண்டும்‌, நடந்துகொள்ளவேண்டும்‌. 


பிரபுவின்‌ இருதயத்தில்‌ 
உண்மையிருக்கவேண்டும்‌. அவருடைய 
வார்த்தையில்‌: சத்தியமும்‌ உறுதியும்‌ 
இருக்கவேண்டும்‌. பிரபுவின்‌ மனச்சாட்சி 
பரிசுத்தமாயிருக்கவேண்டும்‌. பிரபு 
பொய்சொல்லமாட்டார்‌ என்னும்‌ நம்பிக்கை 
ஜனங்களிடத்திலிருக்கும்‌. அந்த நம்பிக்கையை 
பிரபு... காத்துக்கொள்ளவேண்டும்‌. பிரபு 
சொன்னதை செய்யவேண்டும்‌. செய்வதை 
சொல்லவேண்டும்‌. பொய்‌ சொல்லக்கூடாது. 


பரிதானம்‌ வாங்குகி றவர்கள்‌' 
நீதி 17:8 


நீதி 17:8. பரிதானம்‌ 
வாங்குகிறவர்களின்‌ பார்வைக்கு அது 
இரத்தினம்போலிருக்கும்‌, அது 
நோக்கும்‌ திசையெல்லாம்‌ காரியம்‌ 
வாய்க்கும்‌. 


ஐசுவரியவான்‌௧ள்‌ பணத்திற்கு மதிப்பு 
கொடுப்பார்கள்‌. பணத்தின்‌ தொகை 
வயலின்‌! அதை விலையுயர்ந்த 
மதிப்பார்கள்‌.  ஐசுவரியவானின்‌ 
கக்‌ பணம்‌ இரத்தினம்‌ போலிருக்கும்‌. 
இரத்தினமாலை கழுத்தில்‌ அணியும்‌ 
ஆபரணம்‌. இது அழகுக்காக 
அணியப்படுகிறது. ஆனால்‌ பணத்திற்கோ 
அதிகாரமும்‌, வல்லமையும்‌ இருக்கிறது. 


- இப்பிரபஞ்சத்து ஜனங்களில்‌ அநேகர்‌ 

வாங்கவேண்டுமென்று 

இரத்தினக்கல்லை 

பணத்தையும்‌ விரும்பி 

பணம்‌ பார்வைக்கு 

அழகாகமிருக்காது. ஆனால்‌ பணம்‌ அநேக 

வேலைகளைச்‌ செய்யும்‌. இரத்தினமாலை 

கழுத்தில்‌ அழகாயிருக்கும்‌. பணமோ 

கைிலிருந்தாலும்‌ அதிக 
பிரயோஜனமுள்ளதாயிருக்கும்‌. 





i= THE 
TT 


முத்திலிருக்கும்‌  இரத்தினமாலை 
ம்‌ ஜொலிக்கும்‌. கழுத்தை எந்தப்‌ 
பக்கம்‌ திருப்பினாலும்‌, ஆபரணத்திலுள்ள 
இரத்தின கற்கள்‌ எல்லா பக்கத்திலும்‌: 
ஒளிவீசும்‌. அது கண்களுக்கு பிரகாசமான 
வெளிச்சத்தைக்‌ கொடுக்கும்‌. பணமும்‌ 
இரத்தினக்கல்லைப்போலவே, எல்லா 
பக்கத்திலும்‌ மதிப்புள்ளதாயிருக்கிறது. 
பணத்தை எந்தப்‌ பக்கத்தில்‌ 
செலவுபண்ணினாலும்‌, அதற்கென்று ஒரு 
மதிப்புள்ளது. பணம்‌ நோக்கும்‌ திசையெல்லாம்‌ 
காரியம்‌ வாய்க்கிறது. இந்த வசனத்தில்‌ 
“பரிதானம்‌” என்னும்‌ வார்த்தை பொதுவான 
பணத்தைக்‌ குறிக்கிறது. பணத்தை 
வாங்குகிறவர்களின்‌ பார்வைக்கு அது 
இரத்தினம்போலிருக்கிறது. பணம்‌ நோக்கும்‌ 
திசையெல்லாம்‌ காரியம்‌ வாய்க்கிறது. 


குற்றத்தை மூடுகிறவன்‌ 
நீதி 17:9 


நீதி 179. குற்றத்தை மூடுகிறவன்‌. 
சிநேகத்தை நாடுகிறான்‌; கேட்டதைச்‌. 
சொல்லுகிறவன்‌ பிராணசிநேகிதரையும்‌ 
பிரித்துவிடுகிறான்‌. 


நண்பர்கள்‌ மத்தியிலும்‌, உற்றார்‌ 
உறவினர்கள்‌ மத்தியிலும்‌, சிநேகிநரின்‌ 
மத்தி சமாதானத்தைக்‌ 
காத்துக்கொள்ளவேண்டுமென்றால்‌, நாம்‌ 
கேள்விப்பட்டது. எல்லாவற்றையும்‌ 
எல்லோரிடமும்‌ சொல்லிவிடக்கூடாது. நாம்‌ 
கேள்விப்பட்ட செய்தி பிறருக்கு நீங்கு 
செய்யக்கூடியதாகமிருக்குமென்றால்‌, அந்தச்‌ 

செய்தியை அவர்களிடம்‌ சொல்லாமல்‌, 
அதை நமக்குள்ளே அடக்கி 
வைத்துக்கொள்ளவேண்டும்‌. ஒருவேளை 
அந்தச்‌ செய்தி அவர்களுடைய 
பாதுகாப்புக்கு சேதமுண்டுபண்ணலாம்‌.. 
அவர்களுக்கு தீங்கு உண்டுபண்ணலாம்‌. 
குற்றத்தை மூடுகிறவன்‌ சிநேகத்தை: 
நாடுகிறான்‌. 


மற்றவர்கள்‌ நமக்கு விரோதமாகத்‌ 
தீங்குசெய்தாலும்‌, அதைப்‌ பெரிதுபடுத்தாமல்‌, 
மன்னித்துவிடுவதே நமக்கும்‌ நல்லது. 
அவர்களுக்கும்‌ நல்லது. நம்மை 
சபிக்கிறவர்களை நாம்‌. 
ஆசீர்வதிக்கவேண்டும்‌. நம்மோடு 
மற்றவர்களும்‌  சிநேகமாயிருக்கவேண்டும்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QODNENS 
PUBLISHERS 


மற்றவர்களோடு 

நம்முடைய 
சிநேகத்தைப்‌ 
வாய்ப்புள்ளது. 
வாயின்‌ வார்த்தைகளைக்‌ 
குறித்து A ட நாம்‌ மிகுந்த 
கவனத்தோடிருக்கவேண்டும்‌. நம்முடைய 
நாவுக்கு கடிவாளம்போட்டு அடக்கிவைப்பது 
நமக்கும்‌ நல்லது பிறருக்கும்‌ நல்லது. 

கேட்டதை சொல்லுகிறவன்‌, பிராண 
சிநேகிதரையும்‌ பிரித்துவிடுகிறான்‌. கண்டும்‌ 
காணாமலிருப்போமென்றால்‌, நம்முடைய 
சிநேகம்‌ நிலைக்கும்‌. எல்லாவற்றையும்‌ 
ஆராய்ந்து பார்த்து, எல்லாவற்றிற்கும்‌. 
முக்கியத்துவம்‌ கொடுத்து, எல்லாவற்றைப்‌ 
பற்றியும்‌ பேசினால்‌ சிநேகம்‌ நிலைக்காது 
மன்னிப்பதும்‌ மறப்பதும்‌ நமக்கு நல்லது. 
நம்முடைய கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து 
நம்முடைய பாவங்களை மன்னித்து, அதை 
மறந்துவிடுகிறார்‌. 


நாமும்‌ 
சிநேகமாயிருக்கவேண்டும்‌. 
வார்த்தைகள்‌ 
பிரித்துவிடுவதற்கு 
ஆகையினால்‌ 


மூடனை நூறடி. அடிப்பது 
நீதி 1750. 


நீதி 1740, மூடனை நூறடி. 
அடிப்பதைப்பார்க்கிலும்‌, புத்திமானை 
வாயினால்‌ கண்டிப்பதே அதிகமாய்‌ 
உறைக்கும்‌. 


தப்புபண்ணுகிறான்‌. 
பத்தனதும்‌ ஐ தப்புபண்ணுகிறான்‌. மூடனைத்‌ 
திருத்துவதைவிட, புத்திமானைத்‌ திருத்துவது 
மிகவும்‌ எளிது. மூடனை நூறடி அடித்தாலும்‌: 
அது அவனுக்கு உறைக்காது. மூடன்‌ தான்‌ 
செய்த தப்பிதத்தை உணரமாட்டான்‌. 
உணர்ந்தாலும்‌ திருந்தமாட்டான்‌. 
த்‌ அடிக்கவேண்டிய 
அவனிடம்‌ வாயினால்‌ 


னை 
அவசியமேயில்லை. 
ஒரு வார்த்தையைக்‌ கடிந்து சொன்னாலே 
போதுமானது. அதுவே அவனுக்கு அதிகமாய்‌ 


உறைக்கும்‌. புத்திமான்‌ தன்னுடைய தவறை 
உணர்ந்து திருந்திவிடுவான்‌. மூடனை நூறடி 
அடித்தாலும்‌ அவனை அடிக்கிறவனுக்குத்‌ 
தான்‌ கை வலிக்கும்‌. மூடனுக்கோ ஒரு 
வலியும்‌ ஒரு வேதனையும்‌ உண்டாகாது. 
மூடனுக்கு உறைக்காது. 





ழ்‌ நயனா நீதிமொழிக 
ராரா 

துஷ்டன்‌ 
தேடுகிறான்‌ 
நீதி 17:11 


கலகத்தையே 


நீதி 1741. துஷ்டன்‌ கலகத்தையே 
தேடுகிறான்‌; குருரதூதன்‌ அவனுக்கு 
விரோதமாக அனுப்பப்படு வான்‌. 


துஷ்டன்‌ தேவனுக்கு விரோதமாகக்‌. 
கலகம்பண்‌ ணுகிறான்‌. தேவன்‌ 
ஸ்தாபித்திருக்கிற அரசாங்கத்திற்கு 
கீழ்ப்படியாமல்‌ முரண்டுபண்ணுகிறான்‌. 
துன்மார்க்கன்‌ கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு 
எதிர்த்து நிற்கிறான்‌ அவர்களோடு. 
கர்த்தரைப்பற்றி விவாதம்பண்ணுகிறான்‌. 
துஷ்டன்‌ கலகத்தையே தேடுகிறான்‌. 
ஜனங்கள்‌ மத்தியிலே சமாதானமிருந்தால்‌ 
அது துஷ்டனுக்குப்‌ பிடிக்காது. அந்த 
சமாதானத்தைக்‌ கலைத்துவிட்டு, அங்கு 
சண்டை உண்டுபண்ணுவதே துஷ்டனுக்குப்‌ 
பிரியமானது. 


துஷ்டனுக்கு மென்மையான 
வார்த்தைகளினால்‌ புத்திசொன்னால்‌ 
அவனுக்கு உறைக்காது, 

மென்மையாகக்‌ கடிந்துகொண்டால்‌ துஷ்டன்‌ 
தன்னுடைய தப்பிதத்தை உணரமாட்டான்‌ 
கலகத்தைத்‌ தேடுகிற நுஷ்டனுக்கு 
விரோதமாக குரூரதூதன்‌ 
அனுப்பப்படுகிறான்‌. இவனுடைய 
வார்த்தைகளும்‌, நியாயத்தீர்ப்புகளும்‌, 
தண்டனைகளும்‌ மிகவும்‌ கடினமாயிருக்கும்‌. 
துஷ்டன்‌ குரூரதூதனுக்கு பயப்படுவான்‌. 
கர்த்தரே துஷ்டனுக்கு விரோதமாய்‌ 
குரூரதூதனை அனுப்பியிருக்கிறார்‌. 


துஷ்டனை நாம்‌ நூறடி அடித்தாலும்‌ 
அவனுக்கு 


அவனுக்கு உறைக்காது. 
உறைக்கும்படியாக நம்மால்‌ அடிக்கவும்‌ 
முடியாது. அப்படிப்பட்ட துஷ்டனை 
தண்டிப்பதற்கு கர்த்தர்‌ குரூரதூதனைப்‌ 
பயன்படுத்துகிறார்‌. குரூரதூதன்‌ துஷ்டனை 
நூறடி அடிக்கவேண்டிய அவசியமில்லை. ஒரு 
அடி அடித்தாலே போதும்‌ துஷ்டன்‌ 
சங்காரமாகிவிடுவான்‌. 


PROVERBS - COMMENTARY 


- விரிவுரை QOODNENS 


PUBLISHERS 


மதிகேட்டில்‌ திரியும்‌ மதியீனன்‌ 
நீதி 17:12 


நீதி 1742. தன்‌ மதிகேட்டில்‌ திரியும்‌ 
மதியீனனுக்கு எதிர்ப்படுவதைப்‌ 
பார்க்கிலும்‌, குட்டிகளைப்‌ பறிகொடுத்த. 
கரடிக்கு எதிர்ப்படுவது வாசி. 


மதியீனன்‌ மிருகத்தைப்போல அலைந்து, 
திரிகிறான்‌. இவனுடைய மதிகேட்டை 
இவனால்‌ அடக்க முடியாது. இவனுடைய 
பேச்சிலும்‌ செய்கையிலும்‌ மதிகேடு 
வெளிப்படும்‌. இவன்‌ மிகவும்‌ ஆபத்தானவன்‌. 
தன்னுடைய வழியில்‌ யார்‌ வந்தாலும்‌ 
ர்களுக்‌ சேதமுண்டுபண்ணுவான்‌. 
ம்‌ மதியீனனுடைய 
தெளிவாகமிருக்காது. 
நல்லவருக்கும்‌ தீயவருக்கும்‌ 
வித்தியாசம்‌ காணத்தெரியாது. தனக்கு 
எதிராக வருகிறவர்கள்‌ எல்லோருமே 
தன்னுடைய சத்துருக்கள்‌ என்றும்‌, தனக்கு 
ஆபத்து விளைவிக்கக்கூடியவர்கள்‌ என்றும்‌ 
நினைத்துக்கொள்வான்‌. 
ட்டிகளை 
கோபத்தோடிருக்கும்‌. 
எதிர்பட்டாலும்‌ அவர்களைத்‌ தாக்கும்‌ 
அவர்கள்தான்‌ தன்னுடைய குட்டியை 
திருடிச்சென்றுவிட்டார்கள்‌ என்று தப்பிதமாக 
நினைத்துக்கொள்ளும்‌. மதிமீனமான கோபம்‌ 
ஒரு பைத்தியம்‌. இது பைத்தியத்தின்‌ 
ஆரம்பநிலை. இப்படிப்பட்ட கோபத்தை 
தற்காலிகமான பைத்தியம்‌ என்றும்‌ 
சொல்லலாம்‌. 


குட்டிகளை பறிகொடுத்த கரடிகளை 
நாம்‌ அடக்கிவிடலாம்‌. ஆனால்‌ ட்டில்‌ 
திரியும்‌ மதிமீனனை யாராலும்‌ அடக்க 
முடியாது. அவனுக்கு எதிர்ப்படுவது 
நமக்குத்தான்‌ ஆபத்து. மதிகேட்டில்‌ திரியும்‌ 
மதியீனன்‌, குட்டிகளைப்‌ பறிகொடுத்த 
கரடியைவிட பயங்கரமானவன்‌. மிகவும்‌ 
மோசமானவன்‌. அப்படிப்பட்டவனுக்கு 
தகடு. தமத ஆர்த்து. என்பன்‌ 

ட்‌ ட்டு 


பறிகொடுத்த கரடி 
தனக்கு யார்‌ 





ழ்‌ நயனா 
யாய 
நன்மைக்குத்‌ தீமைசெய்கிறவன்‌. 
நீதி 17:18 


நீதி 1748. நன்மைக்குத்‌. 
தீமைசெய்கிறவன்‌ எவனோ, அவன்‌ 
வீட்டைவிட்டுத்‌ தீமை நீங்காது. 


பிறருக்குத்‌ தீங்குசெய்கிறவன்‌ 

நன்றியில்லாதவன்‌. தன்னுடைய 

சிநேகிதர்களுக்கு செய்யவேண்டிய நன்றிக்‌ 

வன்‌ செய்யமாட்டான்‌. நன்றி 

தீமைக்கு தீமை 

மிருககுணமுள்ளவன்‌. 

நன்மைக்கு தீமை செய்கிறவன்‌ பிசாசின்‌ 

குணமுள்ளவன்‌. இப்படிப்பட்டவன்‌ தன்‌ 

குடும்பத்தையும்‌ நேசிக்கமாட்டான்‌. 

இவனுடைய துர்க்குணத்தினால்‌, இவனுடைய 

குடும்பமும்‌ சபிக்கப்பட்டிருக்கும்‌. தீமை 
இவனுடைய வீட்டைவிட்டு நீங்காது. 


சண்டையின்‌ ஆரம்பம்‌ 


நீதி 17:14. 


நீதி 1704. சண்டையின்‌ ஆரம்பம்‌ 
மதகைத்‌ திறற்துவிடுகிறது போலிருக்கும்‌; 
ஆதலால்‌ விவாதம்‌ எழும்புமுன்‌ அதை: 
விட்டுவிடு. 


சண்டையின்‌ ஆரம்பமே மிகவும்‌ 
கோபமான ஒரு வார்த்தை 
வார்த்தையைப்‌ பிறப்பிக்கும்‌. 
வார்த்தைகளின்‌ எண்ணிக்கையும்‌, வேகமும்‌ 
அதிகரிக்கும்‌. வார்த்தைகளில்‌ கோபம்‌ 
நிரம்பியிருக்கும்‌. இவை அதிகரிக்கும்போது. 
இவற்றை தடைபண்ணுவது மிகவும்‌ கடினம்‌. 
ஒரு பெரிய அணைக்கட்டில்‌ தண்ணீரை 
சேகரித்து, அதன்‌ மதகைத்‌ திறந்துவிட்டால்‌, 
அதை அடைப்பது மிகவும்‌ கடினம்‌. 
சண்டையின்‌ ஆரம்பம்‌ மதகைத்‌ 
திறந்துவிடுவதுபோல இருக்கும்‌. 


திறந்தவிட்டால்‌, 
நிறுத்திவிடலாம்‌. 
திறந்துவிட்டால்‌, 


வார்த்தைகளை தடுத்து நிறுத்திவிடவேண்டும்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அதற்குமேலும்‌ வார்த்தைகளைக்‌ 
கொட்டிவிடாதவாறு, நாவுக்கு கடிவாளம்‌. 
போடவேண்டும்‌. விவாதம்‌ எழும்பும்‌ முன்பாக 
சண்டையை விட்டுவிடுவது மிகவும்‌ எளிது. 
அது தான்‌ நல்லது. விவாதம்‌ 
பெரிதாகிவிட்டால்‌ சண்டையை நிறுத்த 
முடியாது. சிறிய தீ பெரிய காட்டைக்‌ 
கொழுத்திவிடுவதுபோல சண்டையின்‌ 
ஆரம்பம்‌ எல்லோரையும்‌ அழித்துப்போடும்‌. 
ஆகையினால்‌ சண்டை ஆரம்பமாகும்போதே, 
அதை விட்டுவிடுவது உத்தமம்‌. 


துன்மார்க்கனை 
'நீதிமானாக்குகிறவன்‌ 
நீதி 17:15 


நீதி 1715. துன்மார்க்கனை 
'நீதிமானாக்குகிறவனும்‌, நீதிமாணைக்‌ 
குற்றவாவியாக்குகி றவனுமாகிய 
இவ்விருவரும்‌ கர்த்தருக்கு. 
அருவருப்பானவர்கள்‌. 


நியாயாதிபதிகள்‌ வழக்குகளை 
நியாயமாய்‌ விசாரிக்கவேண்டும்‌. நீதியான 
தீர்ப்பு சொல்லவேண்டும்‌. நீதியும்‌, நியாயமும்‌, 
நிர்வாகமும்‌, ஆளுகையும்‌ இவர்களிடத்தில்‌ 
ஒப்புக்கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவர்கள்‌ 
தங்களிடத்தில்‌ கொடுக்கப்பட்டிருக்கும்‌ 
பொறுப்புக்களுக்கு உண்மையுள்ளவர்களாக 
இருக்கவேண்டும்‌. குற்றவாளிகளுக்கு 
தண்டனை கொடுக்கவேண்டும்‌. 
நிரபராதிகளை விடுதலை பண்ணவேண்டும்‌. 
நீதிமன்றத்தில்‌ நீதி செத்துப்போனால்‌, அந்த 
தேசத்திலும்‌ நீதியிருக்காது. அந்த தேசமே 
அநீதியினால்‌ அழிந்துபோகும்‌. 

நியாயதிபதிகள்‌ துன்மார்க்கனை 
நீதிமானாக்கிவிடக்கூடாது. அவர்கள்‌ 
நீதிமானை குற்றவாளியாக்கிவிடவும்கூடாது. 
இது அநியாயம்‌. நீதிக்கு விரோதமாக 
செய்யப்படும்‌ துரோகம்‌. இப்படிப்பட்டவர்களை 
கர்த்தர்‌ தண்டிப்பார்‌. இவர்கள்‌ கர்த்தருக்கு 
அருவருப்பானவர்கள்‌. நன்மையைப்‌ 
பாதுகாக்கவேண்டியவர்களிடத்தில்‌ 
தீமையிருக்கும்போது, கர்த்தர்‌ அவர்களை 
தம்முடைய நீதியின்‌ பிரகாரம்‌ தண்டிப்பார்‌. 
கர்த்தருடைய நீதி நியாயமுள்ளது. 
அவருடைய தண்டனை பயங்கரமானது. 





je 
EAT 
மூடன்‌ கையிலே ரொக்கம்‌ 
நீதி 17:16 


தீதி 17:16. ஞானத்தைக்‌ கொள்ளும்படி. 
முடன்‌ கையிலே ரொக்கம்‌. 
என்னத்திற்கு? அதின்‌ மேல்‌ அவனுக்கு. 
மனமில்லையே. 


கர்த்தர்‌ மூடன்‌ 
கிருபையுள்ளவராகயிருக்கிறார்‌. 


மேலும்‌ 
கர்த்தர்‌ 


சூரியனின்‌ 
வெளிச்சத்தைக்‌ கொடுக்கிறார்‌. சுத்தமான 
காற்றைக்‌ கொடுக்கிறார்‌. கிருபையுள்ள 
தேவன்‌ மூடனுக்கும்‌ நன்மை செய்கிறார்‌ 
ஞானத்தைக்‌ கொள்ளும்படி மூடர்‌ கையிலே. 
ரொக்கத்தைக்‌ கொடுக்கிறார்‌. 


நம்முடைய ஆத்துமா ஜீவனுள்ளது. 
அது சிந்தித்து அறிந்துகொள்ளக்கூடியது. 
கேள்விகளைக்‌ கேட்டு, அதற்கு விடைபெற்று. 

பெற்றுக்கொள்ளக்கூடியது. 


ஐக்கியமாயிருக்கும்‌ 

பெற்றிருக்கிறோம்‌. 

'ஜெபம்பண்‌ ணுவதற்கு 

வாய்ப்புக்களையும்‌, 

கொடுக்கிறார்‌. 

பெற்றோரையும்‌, 

உறவினரையும்‌, நல்ல ஊழியக்காரர்களையும்‌, 

நல்ல சிநேகிதரையும்‌ கொடுக்கிறார்‌. 

இவர்களெல்லோரும்‌ ஞானத்தைப்‌ பெற்றுக்‌ 
ள்ளும்‌ நமக்கு உதவியா 

இவர்களெல்லோருமே 
ஞானத்தைப்‌ 
ரொக்கமாகக்‌. 


பெற்றுக்கொள்வதற்கு 
கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள்‌. 


கர்த்தர்‌ நமக்கு 

கிருபைகளையும்‌, 

கொடுத்திருப்பது, நமக்குக்‌ கிடைத்திருக்கிற 
மிகப்பெரிய சிலாக்கியம்‌. ஆனால்‌. 
மனுஷனோ தேவனுடைய கிருபையை 
பயன்படுத்தாமல்‌  அசட்டைபண்ணுகிறான்‌. 
கர்த்தர்‌ கொடுத்திருக்கிற சிலாக்கியத்தை 
தனக்கு பிரயோஜனம்‌ உண்டாக்கத்தக்கதாக 
பயன்படுத்தாமல்‌ இருக்கிறான்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ தனக்குக்‌ கொடுத்திருக்கும்‌ 
தாலந்துகளை மண்ணில்‌ புதைத்து வைக்கிற 
மதிகேடனுக்கு ஒப்பாயிருக்கிறான்‌. 
ஞானத்தைப்‌ பெற்றுக்கொள்ளவேண்டும்‌ 
என்னும்‌ விருப்பம்‌ மூடனிடத்தில்‌ இல்லை. 
ஆகையினால்‌ கர்த்தர்‌ மூடனுடைய கையில்‌ 
ஞானத்தைப்‌ பெற்றுக்கொள்ளும்படி 
ரொக்கத்தைக்‌ கொடுத்தாலும்‌ அதனால்‌ 
அவனுக்கு பிரயோஜனம்‌ ஒன்றுமில்லை. 


சிநேகிதன்‌ 
நீதி17:17 


நீதி 17:07. சிநேகிதன்‌ எல்லாக்‌. 
காலத்திலும்‌ சிநேகிப்பான்‌; இடுக்கணில்‌ 
உதவவே சகோதரன்‌ பிறத்திருக்கிறான்‌. 


எல்லா 

ஒருவருக்கொருவர்‌ 
உண்மையுள்ளவர்களாமிருக்க வேண்டும்‌. 
சகோதர சிநேகம்‌ நித்தியமானது. மெய்யான 
சிநேகமுள்ளவர்கள்‌ எப்போதுமே 
சிநேகிதராகவே இருப்பார்கள்‌. சிநேகிதத்தில்‌ 
மாய்மாலம்‌ இருக்கக்கூடாது. 
மாய்மாலமுள்ளவர்கள்‌, தேவைக்கேற்ப, 
ழ்நிலைக்கேற்ப சிநேகிதராயிருப்பார்கள்‌. 
ஒரு சில சிநேகிதர்கள்‌ கோடைகாலத்தில்‌ 
பிரிந்துபோய்விடுவார்கள்‌. குளிர்காலத்தில்‌ 
மறுபடியும்‌ சிநேகிதராகிவிடுவார்கள்‌. 
இவர்களிடத்தில்‌ உண்மையான சிநேகம்‌ 
இல்லை. 


சிநேகிநர்களின்‌ 
குணாதிசயங்களை நாம்‌ ஆராய்ந்து 
பார்க்கவேண்டும்‌. அவர்களிடத்தில்‌ 
உலகப்பிரகாரமான ஐசுவரியமும்‌ ஆஸ்தியும்‌ 
அதிகமில்லாமல்‌ இருக்கலாம்‌. ஆனால்‌ 
அவர்களிடத்தில்‌ தெய்வீக ஞானமும்‌, 
கிருபையும்‌ அதிகமாய்‌ நிரம்பிமிருக்கும்‌. 
அவர்களிடத்தில்‌ சரீரப்பிரகாரமான அழகு 
குறைவுடட்டிருக்கலாம்‌. ஆனாலும்‌ அவர்கள்‌ 
ஆவிக்குரிய காரியங்களில்‌ 
அழகுள்ளவர்களாகயிருப்பார்கள்‌. நாம்‌ 
வெளித்தோற்றத்தைப்‌ பார்த்து சிநேகிக்காமல்‌, 
அவர்களுடைய யான, உள்ளான 
சுபாவத்தைப்‌ பார்த்து சிநேகிக்கவேண்டும்‌. 


நம்முடைய 





ழ்‌ நள 
யாய 


இயேசுகிறிஸ்துவே நமக்கு மெய்யான 
சிநேகிதர்‌. அவர்‌ நம்மிடத்தில்‌ முடிவுபரிந்தம்‌ 


தம்முடைய வேளை வந்ததென்று அறிந்து, 

வ்வலகத்திலிருக்கிற. 
தம்முடையவர்களிடத்தில்‌ அன்புவைத்தபடியே, 
முடிவுபரியந்தமும்‌ அவர்களிடத்தில்‌ 


அன்புவைத்தார்‌" (யோவா 134) 


நம்முடைய கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து 
நம்மிடத்தில்‌ அன்புகூருவதுபோல 


நாமும்‌ 
"உமது 


எண்ணப்படுகிறோம்‌ என்று எழுதியிருக்கிறபடி 

நேரிட்டாலும்‌, கிறிஸ்துவின்‌ அன்பைவிட்டு 

நம்மைப்பிரிப்பவன்‌ யார்‌? 

வியாகுவமோ, துன்பமோ, 
"நாசமோசமோ, 


பலவவொள்தக்றயகளாகிலுவ்ள ம 


மரணமானாலும்‌, 
தேவதூதர்களானாலும்‌, 
அதிகாரங்களானாலும்‌, வல்லமைகளானாலும்‌. 
நிகழ்காரியங்களானாலும்‌, 
வருங்காரியங்களானாலும்‌,  உயர்வானாலும்‌, 
தாழ்வானாலும்‌, வேறெந்தச்‌ யான ன்‌ 
நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து 
்்‌ தேவனுடைய அன்பைவிட்டு 
பிரிக்கமாட்டாதென்று 
நிச்சமித்திரக்கிறேன்‌ (ரோம 35-38) 
என்று அப்போஸ்தலர்‌ பவல்‌ சொல்லுகிறார்‌. 
சிநேகிதன்‌ காலத்திலும்‌ 
சிநேகிப்பன்‌. இடுக்கணும்‌, 
இக்கட்டும்‌, 
வரும்போது 


உதவவே சகோதரன்‌ பிறந்திருக்கிறான்‌. ஒரு 
தாய்‌ வயிற்றுப்‌ பிள்ளைகள்‌ 
ஒருவருக்கொருவர்‌ உதவியாயும்‌ 
ஒத்தாசையாயும்‌ க்கவேண்டும்‌. 
தன்னுடைய சகோதரருக்கோ, சகோதரிக்கோ 
இடுக்கண்‌ வரும்போது உதவிசெய்ய 
முன்வரவேண்டும்‌. மெய்யான சிநேகிதன்‌, 
உடன்பிறந்த சகோதரனைப்போல. 
இருக்கிறான்‌. 


ஜீவனானாலும்‌, 


எல்லா 
ஒருவருக்கு 
பாடுகளும்‌, 
அவருடைய 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
UBLISHERS 


புத்தியீனன்‌ 
நீதி 17:18 


நீதி 1718. புத்தியினன்‌. தன்‌ 
சிநேகிதனுக்கு முன்பாகக்‌ கையடித்துக்‌ 
கொடுத்துப்‌ பிணைப்படுகிறான்‌. 


வாழ்க்கையில்‌ நாம்‌ 
குடன்பட்டிருக்கக்கூடாது. 
ஒருவருக்கொருவர்‌ 
குடன்பட்டிருக்கவேண்டுமேயல்லாமல்‌ வேறு 
கடன்‌ எதுவும்‌ நமக்கு இருக்கக்கூடாது. 
ஞானமுள்ளவன்‌ கடன்‌ 
பிரச்சனைகளிலிருந்து தப்பித்துக்‌ 
கொள்கிறான்‌. அவன்‌ மற்றவர்கள்‌ 
பெற்றிருக்கிற கடனுக்காக 
பிணைப்படமாட்டான்‌. பிறருடைய கடனைத்‌ 
தீர்ப்பதற்கு கையடித்துக்‌ கொடுக்கமாட்டான்‌. 
பிறருக்கு ஜாமீன்‌ கொடுக்கமாட்டான்‌. 


சேர்த்துக்கொள்கிறான்‌. 
சிநேகிதனுக்கு முன்பாக 

கொடுத்து பிணைப்படுகிறான்‌. 

மற்றவர்களுக்காக பிணைப்படுவது ஒரு 

கண்ணியைப்‌ போன்றது. 

சிக்கிக்கொண்டால்‌ விடுதலை பெறுவது 

மற்றவர்களுக்காக 

தன்னுடைய 

செய்கிறான்‌. 

மிருக்கிற மனைவிக்கும்‌, 

பிள்ளைகளுக்கும்‌ தீங்கு செய்கிறான்‌. 

இவன்‌ செய்கிற தப்பிதத்தினால்‌, இவனுடைய 

குடும்பத்திலுள்ளவர்களும்‌ இவனோடு சேர்ந்து 

தீங்கு அனுபவிப்பார்கள்‌. 


வாதுப்பிரியன்‌ 
நீதி 17:19 


1719. 





i= a 
TT 


ணப ்ட ரகக. 
வாதுபிரியராயிருப்பார்கள்‌. 

பாதகப்பிரியன்‌. இவன்‌ 

சண்டையை விரும்புகிறான்‌. மற்றவர்களோடு 
விவாதம்பண்ணுவதை விரும்புகிறான்‌. இவன்‌ 
செய்கிற தொழிலிலும்‌, வியாபாரத்திலும்‌ 
அநேக பிரச்சனைகள்‌ வரும்‌. பிரச்சனைகளை 
சமாதானமாகத்‌ தீர்த்து வைக்காமல்‌, எல்லா 
பிரச்சனைகளையும்‌ நீதிமன்றத்திற்கு 
கொண்டுபோய்விடுவான்‌. 


வாதுப்பிரியன்‌ விக்குரிய 
ங்களில்‌ சமாதானமாமிருக்க 
மாட்டான்‌. போதுமென்ற பக்தியே மிகுந்த. 
ஆதாயம்‌. ஆனால்‌ டைய 
இருதயத்தில்‌ சமாதானமும்‌, ஆறுதலும்‌: 
இருக்காது. சத்தியத்தில்‌ தெளிவிருக்காது. 
இவன்‌ எப்போதும்‌ குழப்பத்திலிருப்பான்‌. 
மற்றவர்களையும்‌ குழப்புவதற்கு 
முயற்சிபண்‌ ணுவான்‌. ஆவிக்குரிய 
காரியங்களைக்‌ குறித்து மற்றவர்களோடு 
தர்க்கம்பண்ணுவது இவனுக்குப்‌ பிரியமானது. 


பிறரோடு பேசும்போ 
ஞானமாகவும்‌, 
பொறுமையாகவும்‌ 
பேசவேண்டும்‌. 
ஆரம்பத்திலேயே. 
ஆரம்பித்துவிடுவான்‌. 
வார்த்தைகளில்‌ கோபமும்‌. 
வேகமும்‌ இருக்கும்‌. இவன்‌ ஒரு 
பாதகப்பிரியன்‌. மற்றவர்களுக்கு 
தீங்குசெய்வது இவனுக்குப்‌ பிரியம்‌. 
வாதுப்பிரியன்‌ சத்தியத்திற்கு 
துணைபோவதுபோல மாய்மாலம்‌ 
பண்ணுவான்‌. தன்னுடைய சிந்தையிலும்‌, 
வார்த்தையிலும்‌, செய்கையிலும்‌ சத்தியமும்‌ 
நீதியும்‌ நிற்பது போல காண்பித்துக்‌. 
கொள்வான்‌. தான்‌ நீதிக்காகவே. 
போராடுவதாக மாய்மாலம்பண்ணுவான்‌. 
ஆனால்‌ மெய்யாகவே இவனிடத்தில்‌ 
அநீதியும்‌, அநியாயமும்‌ இருக்கும்‌. இவன்‌ 
பாவத்தை நேசிப்பான்‌. பொய்யை விரும்பி 
பேசுவான்‌. 


நாம்‌ 
அமைதியாகவும்‌, 
சந்தோஷமாகவும்‌, 
சிநேகமாகவம்‌ 
வாதுப்பிரியனோ 
சண்டையை 


இவனுடைய 


வாதுப்பிரியன்‌ சுயநலப்பிரியன்‌. இவன்‌ 
மற்றவர்களிடத்தில்‌ தன்னைப்பற்றி உயர்த்திக்‌ 
காண்பிக்க விரும்புவான்‌. தனக்கு எல்லாம்‌. 
தெரியுமென்று தன்னைப்பற்றி 
விளம்பரம்பண்ணுவான்‌. விளம்பர பிரியன்‌ 
ஆபத்தில்‌. சிக்கிக்கொள்வான்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


வாசலை  உயர்த்திக்கட்டுகிறவன்‌ 

நாடுகிறான்‌. எல்லோருக்கும்‌ 
முன்பாக தன்னை உயர்த்தவேண்டுமென்று 
விரும்பி, தன்னிடத்தில்‌ போதுமான பணம்‌ 
இல்லாவிட்டாலும்‌, பிறரிடத்தில்‌ கடன்வாங்கி, 
தன்னுடைய வீட்டை உயர்த்திக்‌ கட்டுகிறான்‌. 
இலனுக்கு அழிவு வரும்‌. 


செல்லும்‌ செலவை கணக்குப்‌ 
பார்க்காமல்‌, வீண்செலவு செய்தால்‌ அழிவு 
வாசற்படியில்‌ படித்திருக்கும்‌. இவன்‌ 
தன்னுடைய வீட்டை பெரியதாக 
கட்டவேண்டும்‌ என்னும்‌ அவசியமில்லை. 
தன்னுடைய தகுதிக்கு மீறி, தன்‌ வாசலை 
உயர்த்திக்‌ கட்டினாலே, இவனுக்கு அழிவும்‌ 
மோசமும்‌ வரும்‌. மற்றவர்கள்‌ மத்தியிலே 

தனக்கு உயர்வும்‌, மதிப்பும்‌, மரியாதையும்‌ 
உண்டாகவேண்டும்‌ என்பதற்காக, இவன்‌ 
பேராசைப்பட்டு தன்‌ வீட்டின்‌ வாசலை 
உயர்த்திக்‌ கட்டுகிறான்‌. இதனால்‌ 
த்‌ ஆத்‌ வருவதற்கு பதிலாக 
தீமை மதிப்பும்‌ மரியாதையும்‌ 
வத்‌ பதிலாக அவமானமும்‌, 
நாசமும்‌, மோசமும்‌ வரும்‌. இவனுடைய 
பக்கத்து வீட்டுக்காரர்கள்‌ இவனைப்பற்றி 
பெருமைப்படுவதற்குப்‌ பதிலாக, இவன்மீது 
பொறாமைப்படுவதற்கு ஏது உண்டாகும்‌. 


மாறுபாடான இருதயமுன்னவன்‌ 
நீதி 17:20 


நீதி 17:20. 
இருதயமுன்னவன்‌ நன்மையைக்‌ 
கண்டடைவதில்லை; புரட்டு 
நாவுன்னவன்‌ தீமையில்‌ விழுவான்‌. 


மாறுபாடான 


அமைதியும்‌ ஆறுதலும்‌ இருக்காது. in 


சிந்தனையிருக்காது. இவன்‌ தன்னுடைய 
சிந்தனையில்‌ உறுதியாய்‌ நிலைத்திருக்கவும்‌ 
மாட்டான்‌. இவனுடைய இருதயம்‌ 
மாறுபாடானது. இவனுடைய சிந்தையும்‌, 
செயலும்‌ மாறுபாடானது. மாறுபாடான 
இருதயமுள்ளவன்‌ நன்மையைக்‌ 
கண்டடைவதில்லை. இதல்‌ திருப்தி 


உண்டாகாது. 





i THE 
TT 


புரட்டு 
விழுவான்‌ இவன்‌ 
அவதூறு பேசுவான்‌. 
கோள்சொல்லுவான்‌. 


நாவுள்ளவன்‌ 


இருக்கமாட்டார்கள்‌. 
நாவின்‌ நிமித்தமாய்‌ நல்ல சிநேகிதரெல்லாம்‌ 
இவனைவிட்டுப்‌.. பிரிந்துபோய்விடுவார்கள்‌. 
இவனுடைய வார்த்தையில்‌ விஷம்‌ இருக்கும்‌. 
இவன்‌ வார்த்தையினால்‌ பிறரைக்‌ 
'கோபப்படுத்துவான்‌. இவனுடைய 
சத்துருக்களுக்கு இவன்மீது அதிகமாய்க்‌ 
கோபழுண்டாகும்‌. 

இவன்‌ மற்றவர்களுக்கு தீமையை 
யோசித்துப்‌ பேசுவான்‌. ஆனால்‌ முடிவிலோ, 
இவன்‌ தலையின்மீது தீமை வந்திறங்கும்‌. 
இவன்‌ மற்றவர்களுக்கு குழி வெட்டுவான்‌. 
இவன்‌ வெட்டிய குழியில்‌ இவனே 
விழுந்துவிடுவான்‌. இவன்‌ மற்றவர்களுக்கு 
மறைவாக வலையையும்‌, கண்ணியையும்‌ 
விரிப்பான்‌. தான்‌ விரித்த வலையில்‌ 
இவனே சிக்கிக்கொள்வான்‌. பிறருக்கு தீங்கு 
நினைக்கிறவர்களுக்கு தீங்கு வரும்‌. புரட்டு 
நாவள்ளவன்‌ தீமையில்‌ விழுவான்‌. 


மூடபுத்திரனைப்‌ பெறுகிறவன்‌ 
நீதி 17:21 


நீதி 1721. முடயுத்திரனைப்‌ 
பெறுகிறவன்‌ தனக்குச்‌ ௪ஞ்சலமுண்டாக. 
அவனைப்‌ 

மதியினனுடைய 

மகிழ்ச்சியில்லை. 


ஒரு குடும்பத்தில்‌ ஆண்‌ பிள்ளை 
பிறக்கும்போது, அந்தக்‌ குடும்பத்தார்‌ 
எல்லோருக்கும்‌ மிகுந்த 'சந்தோஷமுண்டாகும்‌. 
அந்தப்‌ பிள்‌. வளர்ந்து 
பினாத்த ஞானமுள்ளவனாகவும்‌, 
புத்தியுள்ளவனாகவும்‌ இருக்கும்போது, 
அவன்‌ மூலமாய்‌ குடும்பத்தாரின்‌ சந்தோஷம்‌ 
அவனிடத்தில்‌ 

மதியீனமும்‌, 

அவனால்‌ 

சஞ்சலமே உண்டாகும்‌. 

பெறுகிறவன்‌, தனக்கு. 

அவனைப்‌ பெறுகிறான்‌. 

மதியீனனுடைய தகப்பனுக்கு மகிழ்ச்சியில்லை. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தாவீதுக்கு அப்சலோம்‌ பிறந்தபோது 
மிகுந்த சந்தோஷப்பட்டார்‌. தன்‌ குழந்தைக்கு 
அப்சலோம்‌ என்று பேரிட்டார்‌. அப்சலோம்‌ 
என்னும்‌ பெயருக்கு “தகப்பனாரின்‌ 
சமாதானம்‌” என்று பொருள்‌. ஆனால்‌ 
அப்சலோம்‌ வளர்ந்து பெரியவனானபோதோ, 
தகப்பனாருக்கு சமாதானதைக்‌ 
கொடுப்பதற்குப்‌ பதிலாக, பிரச்சனைக்குமேல்‌ 
பிரச்சனையைக்‌ கொடுத்தார்‌. அப்சலோமால்‌ 
தாவீதுக்கு மகிழ்ச்சி உண்டாகவில்லை. 
சஞ்சலமே உண்டாயிற்று. மதிமீனனைப்பற்றிய 
கவலை, அவனுடைய தகப்பனாரின்‌ 
இருதயத்தில்‌ நிரந்தரமாய்த்‌ தங்கியிருக்கும்‌. 
அது அவருடைய சந்தோஷத்தைப்‌ பாதிக்கும்‌. 
அப்சலோம்‌. தன்‌ தகப்பனாருக்கு 
சமாதானமாயிருப்பதற்குப்‌ பதிலாக, 
சஞ்சலமாயிருந்தார்‌ 


மனமகிழ்ச்சி. 
தீதி 17:22 


நீதி 1722௨ மனமகிழ்ச்சி 


ஒளஷதம்‌; முறித்த 
எலும்புகளை உலரப்பண்ணும்‌. 


சந்தோஷமாயிருப்ப! 
சரீரத்திற்கு ஆரோக்கியம்‌ தேவனாகிய 
நம்முடைய ஆவிக்கும்‌, 
ஆண்டவராயிருப்பதுபோல, 
சரீரத்திற்கும்‌ 


நல்ல்‌ 
ஆவியோ 


நமது 


ஆண்டவராயிருக்கிறார்‌ 

சரீரத்தின்‌ தேவைகளை 

தெய்வீக கிருபையினால்‌. 

நம்முடைய சரீரத்‌ 

கொடுப்பதோடு ஒளஷதமும்‌ கொடுக்கிறார்‌. 
மனமகிழ்ச்சியே நமது சரீரத்திற்கு நல்ல 
ஒளஷதம்‌. 


ம்முடைய இருதயத்தில்‌ சந்தோஷம்‌ 
இல்வல வேண்டு இதில்‌ 
உலகப்பிரகாரமான 


கவலைகளோ, 
இச்சைகளோ, மாயையான 
காரியங்களோ சிறிதும்‌ இருக்கக்கூடாது. 
நம்முடைய யம்‌ 
சந்தோஷமாயிருந்தால்தான்‌ நம்முடைய சரீரம்‌ 
ஆரோக்கியமாயிருக்கும்‌. மனமகிழ்ச்சி 
முகமலர்ச்சியைத்‌ தரும்‌. தேவனுடைய கிருபை 
நம்முடைய இருதயத்தை நிரப்பவேண்டும்‌. 
அப்போதுதான்‌ நம்முடைய இருதயத்தில்‌ 
மனமகிழ்ச்சி நிரம்பியிருக்கும்‌. 


மாம்சத்தின்‌ 





ழ்‌ நவள 
யாய 


மனமகிழ்ச்சியானது. 
ஒளஷதத்தைப்போல இருக்கிறது. 
சரீரத்திற்கு ஆரோக்கியம்‌ 


ஆரோக்கியமாயிருக்கும்‌ 
நம்மிடத்தில்‌ 

ஒப்புக்கொடுத்திருக்கும்‌ பொறுப்புக்களை, 
நம்மால்‌ சோர்வில்லாமல்‌, உற்சாகமாய்‌ செய்ய 
முடியும்‌. தேவனுடைய 
செய்வதற்கு 
ஆரோக்கியமுள்‌ளதாகவும்‌, 
தகுதியுள்ளதாகவும்‌ இருக்கும்‌. 

மனதில்‌ . ட அருத்தம்‌. 
நிரம்பிமிருக்கும்போது. அது நம்முடைய சரீர 
ஆரோக்கியத்தைப்‌ பாதிக்கும்‌. சரீரத்திற்கு 
வியாதி வரும்‌. வியாதியுள்ள சரீரம்‌: 
பலவீனமாயிருக்கும்‌. பலவீனமான சரீரத்தால்‌ 
ஒரு வேலையையும்‌ ஒழுங்காக செய்ய 
முடியாது. நம்முடைய மதத்த அதிகமான 
பாடுகளும்‌, வேதனைகளும்‌, 
உபத்திரவங்களும்‌ வரும்போது நம்முடைய 
ஆவி  முறிந்துபோகும்‌. நம்முடைய 
மனச்சாட்சிக்கு காயமும்‌ சேதமும்‌ 
உண்டா! நமக்குள்‌ குற்றவுணர்வு 
அதிகரிக்கும்‌. முறிந்த ஆவி எலும்புகளை 
உலரப்பண்ணும்‌. எலும்புகளின்‌ 
ஆரோக்கியமும்‌ பெலனும்‌ கெட்டுப்போகும்‌. 
உலர்ந்த எலும்புகளில்‌ உயிர்‌ இருக்காது. 


துன்மார்க்கன்‌ 


நீதி 17:23 


நீதி 1729. துன்மார்க்கன்‌, நீதியின்‌. 
வழியைப்‌ புரட்ட,  மடியிலுூன்ன 
பரிதானத்தை வாங்குகிறான்‌. 


துன்மார்க்கன்‌ 

சாதிக்கவேண்டுமென்று 

துன்மார்க்கனுடைய ஜீவியத்தில்‌ 
சத்தியமும்‌ 


தான்‌ நினைத்ததை 


இருக்காது. 
புரட்டுவதற்கு பெய்ச்சாட்சிகளைத்‌. 
தேடுவான்‌. துன்மார்க்கனிடத்தில்‌ பாவமும்‌ 
அநியாயமும்‌ நிரம்பியிருக்கும்‌. இவனுக்கு 
விரோதமாக. நியாயத்தீர்ப்பு 
சொல்லப்பட்டாலும்‌, இவன்‌ நியாயத்தைப்‌ 
புரட்டுவதற்கு பணத்தைப்‌ பயன்படுத்துவான்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


எதையும்‌ செய்வான்‌. 
பொய்ச்சாட்சி சொல்லுவான்‌. 
வழியைப்‌ புரட்டுவதற்காக 
மடியிலுள்ள பரிதானத்தை வாங்குகிறான்‌. 
பரிதானம்‌. தனக்காகவே 
ஆயத்தமாயிருக்கிறது என்று 
நினைத்துக்கொள்கிறான்‌. துன்மார்க்கன்‌ 
பொய்சொல்லுவதற்கும்‌, பொய்ச்சாட்சி 
சொல்லுவதற்கும்‌ வெட்கப்படமாட்டான்‌. 
இவனுடைய மனச்சாட்சி னை 
மழுங்கிப்போயிருக்கும்‌. துன்மார்க்கன்‌ 
பொய்சொல்லும்போது, அவனுடைய 
மனச்சாட்சி அவனைக்‌ கண்டித்து 
உணர்த்தாது. துன்மார்க்கனுடைய 
சுபாவத்தினால்‌, பல சமயங்களில்‌ நீதிக்கு 
முக்கியத்துவம்‌ இல்லாமல்‌ போய்விடுகிறது. 
நீதியான நியாயத்தீர்ப்பு சொல்லுவதில்‌ 
தாமதமுண்டாகிறது. பல சமயங்களில்‌, 
பரிதானத்தினால்‌ நீதியான நியாயத்தீர்ப்பு 
புரட்டப்படுகிறது. 


மூடனுடைய 
பூமியின்‌ 
கடையாத்தரங்களில்‌ செல்லும்‌. 


நீதிமான்‌ தனக்கு முன்பாக எப்போதும்‌ 
ஞானத்தை வைத்திருக்கிறான்‌. நீதியின்‌ 


பாதையில்‌ முன்னேறிச்‌ செல்வான்‌. ஒரு 
பாதையில்‌ செல்லும்போது, வேறு பாதைக்கு 
மாறமாட்டான்‌. இவனுடைய நடையில்‌ 
உறுதியிருக்கும்‌. இவனுடைய பேச்சில்‌. 
உண்மையிருக்கும்‌. இவனிடத்தில்‌ மாறுபாடு 
காணப்படாது. ஞானம்‌ புத்திமானுக்கு 
முன்பாக இருக்கிறது. 





f= FTE 
TT 


மூடனுடைய கண்கள்‌ எல்லா 
பக்கத்திலும்‌ சுற்றிப்‌ பார்க்கும்‌. அவை 
பூமியின்‌ கடையாந்தரங்களில்‌ செல்லும்‌. 
இவறுக்கென்று  குறிக்கோளோ, இலக்கோ 
எப்படியும்‌ வாழலாம்‌ 
ந்தம்‌ கொள்கையுடையவன்‌. மூடன்‌ 
தன்னுடைய பேச்சுக்களிலும்‌, 
செய்கைகளிலும்‌ தன்னுடைய மூடத்தனத்தை 
வெளிப்படுத்துகிறான்‌. இவனுடைய நடையில்‌: 
உறுதியிருக்காது. இவனுடைய இருதயத்தில்‌ 
மாறுபாடு நிரம்பியிருக்கும்‌ தான்‌ என்ன 
நினைக்கிறோம்‌ என்பதும்‌. தான்‌ என்ன 
பேசுகிறோம்‌ என்பதும்‌ தான்‌ என்ன 
செய்கிறோம்‌ என்பதும்‌ இவனுக்கு சரியாகத்‌ 
தெரியாது. இவன்‌ சுக்கான்‌ இல்லாத 
கப்பலைப்‌ போன்றவன்‌. காற்றடிக்கிற 
திசையெங்கும்‌ அலைந்து திரிகிறவன்‌. 
இப்படிப்பட்ட மூடன்‌ இலக்கு இல்லாமல்‌ 
ஜீவிக்கிறவன்‌. 


மூடபுத்திரன்‌ 
நீதி 17:25 


நீதி 1720. புத்திரன்‌ தன்‌ 
பிதாவுக்குச்‌ சலிப்பும்‌, தன்னைய்‌ 
பெற்றவர்களுக்குக்‌ க௪ப்புமானவன்‌. 


ரன்‌ னைப்‌ 
வெக்க வத்‌ 
கொடுக்கிறான்‌. மூடபுத்திரனைப்‌ பெறுகிறவன்‌ 
அவனுக்கு சஞ்சலமுண்டாக அவனைப்‌ 
பெறுகிறான்‌. மதிமீனனுடைய தகப்பனுக்கு 
மகிழ்ச்சியில்லை (நீதி 17:21). பிள்ளைகளின்‌ 
மூடத்தனத்தினால்‌, பெற்றோருக்கு 
அவர்கள்மீது கோபம்‌ வரும்‌. மூடபுத்திரன்‌ 
தன்னைப்‌ பெற்றவர்களுக்கு வேதனையைக்‌ 
கொடுக்கிறான்‌ 
கோபத்தைக்‌ 
பொருளாகும்‌. 


மூடபுத்திரன்‌ தன்னுடைய பெற்றோரின்‌ 
அறிகாரத்திற்குக்‌ கீழ்ப்படியமாட்டான்‌. 
இவனைப்‌ பெற்ற தாய்க்கு இவனால்‌. 
சலிப்பும்‌ கசப்பும்‌ உண்டாகும்‌. வருத்தமும்‌ 
வேதனையும்‌ வரும்‌. பவன்‌ தன்னுடைய 
தாயாரின்‌ அன்பை உதாசீனம்‌. 
பண்ணுகிறான்‌. தாயாருடைய மென்மையான 
குணத்தை அலட்சியம்‌ பண்ணுகிறான்‌. 
பெற்றோரால்‌ கட்டுப்படுத்தப்படாதவர்களை , 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


மற்றவர்கள்‌ கட்டுப்படுத்துவார்கள்‌. 
நம்முடைய பிள்ளைகளை நாம்‌ கண்டித்து 
வளர்க்கவில்லையென்றால்‌, ர்கள்‌ 
ஊரிலுள்ளவர்களிடம்‌ 

நம்முடைய 

அடிக்கக்கூடாது என்றால்‌, 

பிள்ளைகளை கண்டித்து வளர்க்கவேண்டும்‌. 


மூடபுத்திரன்‌. ந்த்‌ பெற்றோரின்‌. 
அதிகாரத்திற்குக்‌ கீழ்ப்படியமாட்டான்‌. 
இவனைப்‌ பெற்ற தாய்க்கு இவனால்‌ 
சலிப்பும்‌ கசப்பும்‌ உண்டாகும்‌. வருத்தமும்‌ 
ம்‌. இவன்‌ தன்னுடைய 

உதாசீனம்‌ 

பண்ணுகிறான்‌. தாயாருடைய மென்மையான 
குணத்தை. அலட்சியம்‌ பண்ணுகிறான்‌. 
பெற்றோரால்‌  கட்டுப்படுத்தப்படாதவர்களை, 
மற்றவர்கள்‌ கட்டுப்படுத்துவார்கள்‌. 
நம்முடைய பிள்ளைகளை நாம்‌ கண்டித்து 
வளர்க்கவில்லையென்றால்‌, அவர்கள்‌ 
ஊரிலுள்ளவர்களிடம்‌  அடிவாங்குவார்கள்‌. 
நம்முடைய பிள்ளைகளை மற்றவர்கள்‌ 
அடிக்கக்கூடாது என்றால்‌, நாம்‌ நம்முடைய 
பிள்ளைகளை கண்டித்து வளர்க்கவேண்டும்‌. 


நீதிமானை தண்டம்பிடிக்கிறது. 
நீதி 17:26. 


நீதி 17:28. நீதிமானை தண்டம்‌ 
பிடிக்கிறதும்‌, தியாயஞ்செய்கிறவனைப்‌ 
பிரபுக்கள்‌ அடிக்கிறதூம்‌ தகுதியல்ல. 


தேசத்தில்‌ நீதிமானுக்கு தண்டனை 
கொடுக்கக்கூடாது. நியாயம்‌ செய்கிறவனை 
அடித்து தண்டிக்கக்கூடாது. நியாயாதிபதிகள்‌ 
இந்த விஷயத்தில்‌ மிகவும்‌ 


எச்சரிப்போடிருக்கவேண்டும்‌. 
பிரபுக்களும்‌ துன்மார்க்கராகவும்‌, 
சர்வாதிகாரிகளாகவும்‌ இருக்கும்போது, 
அந்த தேசத்தில்‌ நீதிக்கும்‌, னம்‌ 
நீதிமான்களுக்கும்‌, நியாயம்‌ 
செய்கிறவர்களுக்கும்‌ மதிப்பும்‌ மரியாதையும்‌ 
இருக்காது. கொடூரகுணமுள்ள ராஜாக்கள்‌ 
நல்லவர்களையும்‌ தண்டிப்பார்கள்‌. 
அவர்களிடத்தில்‌ அதிகாரம்‌ இருக்கும்‌. 
ஆனால்‌ தங்களுடைய அதிகாரத்தை 
துஷ்பிரயோகம்‌. பண்ணுவார்கள்‌. 
இப்படிப்பட்டவர்களுடைய ஆட்சி 
நிலைக்காது. இவர்கள்மீது தேவனுடைய 
நியாயத்தீர்ப்பு வரும்‌. 


ராஜாக்களும்‌ 





ழ்‌ ளா 
யாய 


தேசத்திலுள்ள ஜனங்களுக்கு தங்களை 
ஆளுகை செய்கிற பிரபுக்கள்மீது மதிப்பும்‌, 
மரியாதையும்‌, நம்பிக்கையும்‌ 
இருக்கவேண்டும்‌. பிரபுக்களிடம்‌ நீதியும்‌, 
உண்மையும்‌ இருக்கவேண்டும்‌. அவர்கள்‌ 
மக்கள்மீது அன்போடும்‌ கரிசனையோடும்‌. 
இருக்கவேண்டும்‌. ஜனங்களுக்கு 
பிரபுக்கள்மீது நம்பிக்கை போய்விட்டால்‌, 
அந்த தேசத்தில்‌ நீதியான ஆளுகை 
நடைபெறாது. நீதிமானை 
தண்டம்பிடிக்கிறதும்‌, நியாயம்‌ செய்கிறவனை 
அடிக்கிறதும்‌ பிரபுவுக்கு தகுதியானதல்ல. 
அது நல்ல தேசத்திற்கு அழகானதல்ல. 
தேசத்தில்‌ நீதிமான்‌ அடிவாங்குவது அந்த 
தேசத்திற்கு அவமானம்‌. 


அறிவாளி 
நீதி 1727 


நீதி 1727,  அறிவாவி தன்‌ 
வார்த்தைகளை அடக்குகிறான்‌; விவேகி 
குளிர்த்த மனமுன்னவன்‌.. 


ள்ள 
பற்ற 


டைய 
கிரியைக। 

ன்‌ தா 

இவனுடைய வார்த்தைகளில்‌ 

கோபமும்‌ வேகமும்‌ இருக்காது. அமைதியான 
வார்த்தைகளையும்‌, குளிர்ந்த 
வார்த்தைகளையும்‌ பேசுவான்‌. மற்றவர்கள்‌ 
இவனிடத்தில்‌ கோபமான வார்த்தைகளைப்‌ 
பேசினாலும்‌, இவனுடைய குளிர்ந்த மனம்‌ 
அவர்களுடைய கோபத்தைத்‌ தணித்துவிடும்‌. 
குளிர்ந்த மனமுள்ளவனோடு பேசிப்பழக: 
வேண்டுமென்று எல்லோரும்‌ விரும்புவார்கள்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அறிவாளி 


எப்போதுமே ஞானமுள்ள 
வார்த்தைகளைப்‌ 


பேசுகிறான்‌. தன்னுடைய 
ஞானத்தினாலும்‌ புத்தியினாலும்‌ நன்மை 
செய்யவேண்டும்‌ என்பதே இவனுடைய 
விருப்பம்‌. அறிவாளி தன்‌ வார்த்தைகளை 
அடக்குகிறான்‌. 

வார்த்தையினால்‌ 

வந்துவிடக்கூடாது 
எச்சரிக்கையோடிருக்கிறான்‌. 

வேளையில்‌ தன்னுடைய 
பிரயோஜனமில்லாமல்‌. 

போய்விடக்கூடாது. 

கவனமாயிருக்கிறான்‌. 

பேசுவதற்கு. முன்பாக இரண்டுதரம்‌ 
யோசிப்பான்‌. இவனுடைய வார்த்தையில்‌ 
சுருக்கம்‌ இருக்கும்‌. இவனுடைய 
செய்கையில்‌ நிறைவு இருக்கும்‌. 


மூடனும்‌ ஞானவான்‌ 


நீதி 17:28 


நீதி 17:28. பேசாதிருந்தால்‌ மூடனும்‌ 
ஞானவான்‌ என்று எண்ணப்படுவான்‌; 
தன்‌ உதடுகளை மூடுகிறவன்‌ புத்திமான்‌ 
என்று எண்ணப்படுவான்‌.. 


வாயின்‌ 
மிகவும்‌ 
நம்முடைய 


புத்திமான்‌ தன்‌ 
வார்த்தைகளைக்‌ குறித்து 
எச்சரிக்கையாயிருப்பான்‌. 
வார்த்தைகளை தவறாகப்‌ 
பயன்படுத்துவதைவிட, பேசாமலிருப்பதே 
மிகவும்‌ நல்லது. பேசாதிருந்தால்‌ மூடனும்‌ 
ஞானவான்‌ என்று எண்ணப்படுவான்‌. தன்‌ 
உதடுகளை மூடுகிறவன்‌ புத்திமான்‌ என்று 
எண்ணப்படுவான்‌. அதிகமாகப்‌ 
பேசுகிறவனோ தன்னுடைய மதிமீனத்தை 
வெளிப்படுத்துகிறான்‌. நம்முடைய வாயின்‌ 
வார்த்தைகளைக்‌ குறித்து நாம்‌ மிகவும்‌ 
எச்சரிப்பாயிருக்கவேண்டும்‌. பரிசுத்த 
ஆவியானவர்‌ நம்முடைய நாவை ஆளுகை. 
செய்யவேண்டும்‌. 





நீதிமொழிக 


ழ்‌ நயனா 
யாய 


பிரிந்துபோகி றவன்‌ 
நீதி 18:1 


நீதி 181. மிரித்துபோகிறவன்‌ தன்‌ 
இச்சையின்படி செய்யப்பார்க்கிறான்‌ , 
எல்லா ஞானத்திலும்‌ 
தலையிட்டுக்கொள்ளுகிறான்‌. 


இந்த 

இரண்டுவிதமாக 

சொல்லுகிறார்கள்‌. 

பிரிந்துபோகிறவன்‌ தேவனுடைய 
பிரமாணத்தை ஏற்றுக்கொள்ளாமல்‌, அதன்‌ 
உபநேசங்களைலிட்டுப்‌ பிரிந்துபோகிறான்‌ 
என்பது ஒரு வியாக்கியானம்‌. மற்றொரு 
வியாக்கிமானமோ இதற்கு நேர்‌ எதிரானது, 


பிரிந்துபோகிறான்‌ என்பது 
வியாக்கியானம்‌ ஆகும்‌. 


உள்ளவர்களாயிருப்பார்கள்‌. 
மற்றவர்களைவிட தாங்கள்தான்‌ 
பெரியவர்கள்‌ என்று தங்களைப்பற்றி 
உயர்வாக நினைப்பார்கள்‌. மற்ற மனுஷரோடு 
ஒண்டாமல்‌ விலகியே ஜிவிப்பார்கள்‌. 
தங்களோடு பேசுவதற்கோ, 


இப்படிப்பட்டவர்கள்‌ சுயபெருமையுள்ளவர்கள்‌. 
தாங்கள்‌ சிந்திப்பதும்‌, தாங்கள்‌ பேசுவதும்‌, 
தாங்கள்‌ செய்வதும்‌ எப்போதுமே 
சரியானதாகமிருக்கும்‌ என்று 
ஆணவத்தோடிருப்பார்கள்‌ 
ஆணவழுள்ளவர்கள்‌ 
மற்றவர்களுடைய ஆலோசனைகளுக்கு செவி 
கொடுக்கமாட்டார்கள்‌. மற்றவர்களுடைய 
புத்திமதிகளை கேட்கவேண்டுமென்று. 


PROVERBS - COMMENTARY 


- விரிவுரை மறவா 


PUBLISHERS 


விரும்பவும்மாட்டார்கள்‌. தங்களுக்கு எல்லாம்‌ 
தெரியுமென்று இறுமாப்போடிருப்பார்கள்‌. 
தங்களுக்கு பிறருடைய உதலியோ, 
ஒத்தாசையோ தேவையில்லை. 
என்று ஆணவத்தோடிருப்பார்கள்‌ 
இப்படிப்பட்டவர்கள்‌ மற்றவர்களுடைய 
விஷயங்களில்‌. தேவையில்லாமல்‌ 
தலையிடுவார்கள்‌. மற்றவர்களைப்பற்றி 
தங்கள்‌ இஷ்டம்போல பேசுவார்கள்‌. தங்கள்‌ 
இஷ்டம்போல அவர்களை நியாயந்தீர்ப்பார்கள்‌. 
பிரிந்துபோகிறவன்‌ தன்‌ இச்சையின்படி 
செய்யப்பார்க்கிறான்‌. 


பிரிந்துபோகிறவன்‌ எல்லா ஞானத்திலும்‌ 
தலையிட்டுக்கொள்கிறான்‌. ஞானத்தைக்‌ 
கண்டடையவேண்டும்‌ என்பதே இவனுடைய 
வாஞ்சை. ஞானத்தைக்‌ கண்டுபிடிக்க 
வேண்டுமென்றால்‌ அதை வாஞ்சையோடு 
தேடவேண்டும்‌. விருப்பமில்லையென்றால்‌. 
பெற்றுக்கொள்ள முடியாது. ஞானத்தைப்‌ 
பெற்றுக்கொள்வதற்கு அநேக காரியங்கள்‌ 
நமக்கு 'தடையாகமிருக்கும்‌. 
அவையெல்லாவற்றிலிருந்தும்‌ நாம்‌ 
விலகியிருக்கவேண்டும்‌. நாம்‌ உலகத்தின்‌ 

சிக்கிக்கொள்ளக்கூடாது. 

பெற்றுக்கொள்ளவேண்டும்‌. 

நம்முடைய பிரதான 
விருப்பமாமிருக்கவேண்டும்‌. இத்து 
தடையாகமிருக்கிற _ எல்லா 
காரியங்களிலிருந்தும்‌ நாம்‌ 
பரிந்துபோய்லிட வேண்டும்‌ 


ஞானத்தைப்‌ 
விரும்புகிறவர்கள்‌ 
ஆலோசனைகளுக்கும்‌, 
செவிகொடுப்பார்கள்‌.. 
ஆலோசனைகளில்‌ நலமானதை 
பற்றிக்கொள்வார்கள்‌. ஞானத்தைப்‌ பெற்றுக்‌ 
கொள்ளவேண்டுமென்றால்‌, 


இடங்களுக்கும்‌ தேடி 

முதியோரின்‌ ஆலோசனைகளைக்‌ 
கேட்கவேண்டும்‌. அனுபவமுள்ளவர்கள்‌ 
சொல்லும்‌ புத்திமதிகளைக்‌ கேட்டு, 
அவற்றில்‌. பிரயோஜனமாயிருப்பவற்றை, 
நமக்கு சொதந்தமாக்கிக்கொள்ளவேண்டும்‌. 
எல்லா 


ஞானத்திலும்‌ 
தலையிட்டுக்கொண்டால்தான்‌, நம்முடைய 
ஞானம்‌ விருத்தியடையும்‌. 


பெற்றுக்கொள்ள 
மற்றவர்களுடைய 
புத்திமதிகளுக்கும்‌ 

பிறருடைய 


அனல்பிவன்டும்‌ 





ழ்‌ நயனா 
யாய 
மூடன்‌ 


நீதி 18:2 


நீதி 182. ஞானத்தில்‌: 
பிரியங்கொன்னாமல்‌, தன்‌ 
மனதிலுன்னவைகனை வெளிப்படுத்தப்‌ 


பீரியப்படுகிறான்‌. 


மூடன்‌ 


மூடனுக்கு ஞானத்தில்‌ 
பிரியமிருக்காது. ஆனாலும்‌ தனக்கு எல்லாம்‌ 
தெரிந்திருப்பதுபோல 
காண்பித்துக்கொள்வான்‌. 
மத்தியிலே தான்‌ ஒரு ஞானிபோல 
மாய்மாலம்‌ பண்ணுவான்‌. இவனுக்கு 
ஞானத்தில்‌ பிரியமிருக்காது. இப்படிப்பட்டவன்‌ 
தன்னுடைய வேலையின்மீதும்‌, 
தொழிலின்மீதும்‌ அக்கரை 
காண்பிக்கமாட்டான்‌. ஞானத்தில்‌ பிரியம்‌ 
கொள்ளாத மூடனுக்கு, வேதம்‌ வாசிக்கவும்‌, 
கர்த்தரிடத்தில்‌ ஜெபம்பண்ணவும்‌ பிரியம்‌ 


இருக்காது. 


ன்‌ மனதிலுள்ளவைகளை 
வெளிப்படுத்தல்‌ ச ரியப்படுகிறான்‌ 
மூடனுடைய மனதில்‌ மூடத்தனம்தான்‌ 
இருக்கும்‌. அவனுடைய இருதயத்தில்‌: 
மதியீனம்‌ நிரம்பியிருக்கும்‌. 

வார்த்தைகளில்‌ புத்தியோ, 
இருக்காது. மூடன்‌ 

வார்த்தைகளையே பேசுவான்‌. 

நல்ல காரியங்களை செய்வதில்‌ பிரியம்‌ 
இருக்காது. எதிலும்‌ சுவனம்‌ செலுத்தாமல்‌, 
விளையாட்டுத்தனமாக இருப்பான்‌. மூடன்‌ 
உருப்படியான காரியம்‌ எதையுமே. 
செய்யமாட்டான்‌. இவன்‌ ஒரு சோம்பேறி. 
இப்படிப்ப்டவன்‌ தன்னுடைய நேரத்தை 
பிரயோஜனப்படுத்திக்கொள்ளாமல்‌, அதை 
அசட்டையாக போக்கடித்துவிடுவான்‌. 


மனதிலுள்‌ளவைகளை 
னத கண்டும்‌ என்பதே மூடனுக்குப்‌ 
பிரியமானது. இவனுக்கு ஞானத்தில்‌ 
பிரியமில்லை. ஆனாலும்‌ தன்னிடத்தில்‌ 
ஞானமுள்ளதுபோல, மாய்மாலம்பண்ணுவான்‌. 
தன்னுடைய பேச்சை எல்லோரும்‌ 
கேட்கவேண்டுமென்று 

பிறருடைய 

ஆலோசனைகளையும்‌, 

கேட்கவேண்டும்‌ 

மூடனிடத்தில்‌ சிறிதும்‌ இருக்காது. 


மற்றவர்கள்‌ 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


துன்மார்க்கன்‌ 


நீதி 18:3 


நீதி 18:3. துன்மார்க்கன்‌ வர அவமானம்‌ 
வரும்‌; அவமானத்தோடே தித்தையும்‌ 
வரும்‌. 
துன்மார்க்கன்‌ 
உண்டுபண்ணுகிறான்‌. துன்மார்க்கனால்‌ 
மற்றவர்களுக்கு நன்மை உண்டாகாது. 
நிந்தையே உண்டாகும்‌. துன்மார்க்கன்‌ 
பிறரோடு பேசிப்பழகும்போது, அவன்‌ மூலமாய்‌ 
எல்லோருக்கும்‌ நிந்தை உண்டாகும்‌. 
எல்லோருக்கும்‌ அவமானமுண்டாகும்‌. 
துன்மார்க்கன்‌ ஞானிகளின்‌ கூட்டத்தில்‌ 
பிரவேசிக்கும்போது, அவன்‌ மூலமாய்‌ 
எல்லோருக்கும்‌ அவமானமே வரும்‌. 


நிந்தையை 


துன்மார்க்கன்‌ கர்த்தரை ஆராதிக்கிற 
சபையில்‌. பிரவேசிக்கும்போது, அவன்‌ 
மூலமாய்‌ தேவனுடைய நாமம்‌ தூவிக்கப்படும்‌. 
கர்த்தருடைய பரிசுத்தவான்௧ளுக்கு நிந்தை 
வரும்‌. துன்மார்க்கனுடைய பேச்சுக்கள்‌, 
செய்கைகள்‌ எல்லாமே  சபையாருக்கு 
நிந்தையையும்‌, அவமானத்தையும்‌ கொடுக்கும்‌. 


துன்மார்க்கர்‌ பிறருக்கு நிந்தையையும்‌ 
அவமானத்தையும்‌ கொடுப்பதுபோல, 
தங்களுக்கு தாங்களே நிந்தையையும்‌ 
அவமானத்தையும்‌ கொடுத்துக்‌. 
கொள்கிறார்கள்‌. துன்மார்க்கர்‌ 
கானமுள்ளவர்கள்‌ மத்தியிலே 
பிரவேசிக்கும்போது, அவர்கள்‌ தங்களைத்‌ 
தாங்களே அவமானப்படுத்திக்கொள்கிறார்கள்‌. 
அவர்களுடைய வார்த்தைகளின்‌ மூலமாயும்‌, 
செய்கைகளின்‌ மூலபாயும்‌ துன்மார்க்கருக்கு 
அவமானமே உண்டாகும்‌. 


துன்மார்க்‌ மாய்மாலக்காரர்கள்‌. 
தங்களுடைய துன்மார்க்கம்‌ மற்றவர்களுக்குத்‌ 
தெரியாத இரகசியம்‌ என்று 
நினைத்துக்கொள்கிறார்கள்‌. 

அவர்களுடைய 

இரகசியங்களையெல்லாம்‌ 

ர்‌. கர்த்தருக்கு மறைவான 


வெளிப்‌ 
இரகசியம்‌ எதுவுமேயில்லை. துன்மார்க்கரின்‌ 
மூடத்தனம்‌ வெளிப்படும்போது அவர்களுக்கு 
நிந்தையும்‌ அவமானமும்‌ உண்டாகும்‌. 





ழ்‌ நள 
TT 
மனுஷனுடைய வாய்மொழிகன்‌ 
நீதி 18:4 


நீதி 18:4. 

வாய்மொழிகன்‌ ம! 
ஜலம்போலிருக்கும்‌; ஞானத்தின்‌ ஊற்று. 
பாய்கிற ஆற்றைப்போலிருக்கும்‌. 


ஞானமுள்ளவர்களின்‌ வார்த்தைகள்‌ 

மிகவும்‌ பிரயோஜனமுள்ளது. அவை 

பொக்கிஷம்போல பயனுள்ளதாயிருக்கும்‌. 

ஞானவானுடைய வாய்மொழிகள்‌ ஆழமான 

ஜலம்போலிருக்கும்‌. அவர்கள்‌ ஆழமான 

சத்தியங்களைப்‌ பேசுவார்கள்‌. சத்தியத்தை 

தெளிவாகவும்‌, உறுதியாகவும்‌ 

சொல்லுவார்கள்‌. ஆழமான தண்ணீர்‌ 

ஆரவாரம்‌ பண்ணாது. அது அமைதியாகவே 

இருக்கும்‌. நிறைகுடம்‌ தளும்பாது. 

குறைகுடம்தான்‌. கூத்தாடும்‌. 

ஞானவான்களின்‌ இருதயத்தில்‌ ஞானம்‌. 

அவர்களுடைய 

ஜலம்போல. 

ஜலம்‌ ஒருபோதும்‌. 

ஞானிகளுடைய 

ஞானவார்த்தைகள்‌ 

வந்துகொண்டேயிருக்கும்‌. 

பாய்கிற 

ஊற்றுத்தண்ணீர்‌ 

சுத்தமாகவும்‌ இருக்கும்‌. 

வார்த்தைகளும்‌ 

ஊற்றிலிருந்து புதிய 

சுரந்துகொண்டிருக்கும்‌. 

கெட்டிக்கிடக்கு 

ல்‌ நீதிமானுடைய வாய்மொழிகள்‌ 

எல்லாமே நமக்கு பரயோஜனழைக்து 

ஊற்றுத்தண்ணீர்‌ தாகத்தைத்‌ 

'தணிப்பதுபோல, நீதிமான்களுடைய 

வார்த்தைகள்‌ நம்முடைய ஆத்தும 
தாகத்தைத்‌ தணிக்கும்‌. 


முகதாட்சிணியம்பண்ணுவது 
நீதி 18:5 


நீதி 185. வழக்கிலே நீதிமானைத்‌ 
தோற்கடிக்கிறதற்கு, துண்மார்க்கனுக்கு. 
முகதாட்சிணியம்பண்ணுவது நல்லதல்ல. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நியாயாதிபதிகளாகயிருக்கிறவர்கள்‌ 
வழக்குகளை நியாயமாய்‌ விசாரித்து நீதியான 
தீர்ப்பு சொல்லவேண்டும்‌. அவர்கள்‌ 
பார்க்கக்கூடாது. 

புரட்டிவிடக்கூடாது. 


நீதியும்‌ உண்மையும்‌ 
வழக்குகளிலை நீதிமான்‌ 


தோற்கடிக்கவேண்டும்‌. 
நீதிபதிகள்‌ 


குன்மார்க்கனுக்கு, 
முகத்தாட்சணியம்‌ பண்ணக்கூடாது. 


நியாயாசனத்தில்‌ 
நியாயாதிபதிகள்‌ 
தன்மைகளை மாத்திரமே 
வழக்காடுவோரின்‌ 
ஆதாரங்களையும்‌, 
ஐசுவரியங்களையும்‌, 
ஆஸ்திகளையும்‌ பார்த்து அவர்களுக்கு 
முகத்தாட்சணியம்‌ பண்ணக்கூடாது. 
வழக்குகளிலுள்ள சத்தியத்தை ஆராய்ந்து 
பார்த்து நீதியான தீர்ப்பு சொல்லவேண்டும்‌. 
ஆளுக்கு எற்ற. பிரகாரம்‌ தீர்ப்பு 
சொன்னால்‌ அந்தத்‌ தீர்ப்பில்‌ நீதியும்‌ 
இருக்காது, நியாயமும்‌ இருக்காது, சத்தியமும்‌ 
இருக்காது. கர்த்தரே நியாயாதிபதிகளை 
அவர்களுடைய ஆசனங்களில்‌ 
அமர்த்தியிருக்கிறார்‌. கர்த்தர்‌ தங்களுக்குக்‌ 
கொடுத்திருக்கிற பொறுப்புக்களுக்கு 
நியாயாதிபதிகள்‌ 


உண்மையுள்ளவர்களாமிருக்கவேண்டும்‌. 


மர்ந்திருக்கி, 
காள்‌ 
பார்க்கவேண்டும்‌. 
சொத்து 
அவர்களுடைய 
இவர்களுடைய 


மூடனுடைய உதடுகள்‌ 
நீதி 19:6,7 


நீதி 18:6. முடனுடைய உதடுகள்‌ 
விவாதத்தில்‌ நுழையும்‌, அவன்‌ வாய்‌ 


அடிகளை வரவழைக்கும்‌. 


நீதி :7. மூடனுடைய வாய்‌ 
அவனுக்குக்‌ கேடு, அவன்‌ உதடுகள்‌: 
அவன்‌ ஆத்தூமாவுக்குக்‌ கண்ணி. 





i FTE 
TT 


மூடனுடைய ட 
மூடவார்த்தைகளையே பேசும்‌ 


உதடுகள்‌ 
மூடர்கள்‌ 
காரியங்களில்‌ 
தலையிடுவார்கள்‌. 

ஞானம்‌ இருக்காது. 

அவர்களிடத்தில்‌ பொறுமையும்‌ இருக்காது. 
ஞானி சண்டையை அமர்த்துவான்‌. மூடனோ 
சண்டையை பெரிதுபடுத்திவிடுவான்‌. மூடன்‌ 
பிறருக்கு ஆலோசனை சொல்லுவதுபோல. 
சொல்லி, சண்டையை ஆரம்பித்துவிடுவான்‌. 
மூடனுடைய உதடுகள்‌ விவாதத்தில்‌ நுழையும்‌. 


த்தில்‌ பெருமையும்‌ 
இவனுடைய 
வேகமாகவும்‌ 

மூடர்கள்‌ 


கதை, 
ஆணவமும்‌ க்கும்‌ 
உநடுகளின்‌ வர்தன்‌ 
கோபமாகவும்‌ வரும்‌. 
மதுபானப்பிரியர்களாகயிருப்பார்கள்‌. 
இவர்களுடைய உதடுகள்‌ இவர்களுக்குக்‌ 
கீழ்ப்படியாது. தங்களுக்கு சம்பந்தமில்லாத 
காரியங்களைப்பற்றிப்‌ பேசவார்கள்‌. 
இதனால்‌ இவர்களுடைய வார்த்தைகள்‌ 
வீண்‌ விவாதமாகிவிடும்‌. 


மூடர்கள்‌ 
வார்த்தைகளால்‌ 
குற்றப்படுத்துவார்கள்‌ 
தூஷிப்பார்கள்‌. 


வாயின்‌ 
பிறரைக்‌. 
பிறரைத்‌ 
பிறருக்கு கோபம்‌ 
உண்டுபண்ணுவார்கள்‌. கோபப்படுகிறவர்கள்‌ 
இவர்களை அடித்துப்போடுவார்கள்‌ 
மூடனுடைய வாய்‌ அடிகளை வரவழைக்கும்‌. 
முடனுக்கேற்றது. பிரம்பு. இவன்‌ தன்னுடைய 

வார்த்தைகளினால்‌ அடி 
தன்னுடைய 


தங்கள்‌ 


கெட்டுப்போகிறான்‌. 


மூடனுடைய வாய்‌ அவனுக்கு 
கு அவனுடைய உதடுகள்‌ 
ஆத்துமாவுக்கு: 
கன்சி மூடனுடைய 
வார்த்தைகள்‌ பிறரை அழித்துப்போடும்‌. 
கண்ணியில்‌ சிக்குவதுபோல இவனுடைய 
வார்த்தையைக்‌ கேட்பவர்களும்‌ 
ஆபத்தில்‌ சிக்கிக்கொள்வார்கள்‌. 
அப்படிப்பட்டவர்களுக்கு அழிவு உண்டாகும்‌. 
மூடன்‌ மற்றவர்களுடைய அழிவுக்குக்‌ 
காரணமாகயிருப்பான்‌. முடிவில்‌ மூடன்‌, 
தன்னுடைய மூடத்தனத்தினால்‌, தானே 
அழிந்துபோவான்‌. மூடன்‌ தனக்குத்தானே 
தீங்கு வரவழைத்துக்கொள்கிறான்‌. மூடன்‌ 
பிறருக்கு மறைவாக கண்ணி வைக்கிறான்‌. 
அவனுடைய உதடுகளோ அவனுடைய 
ஆத்துமாவுக்கே கண்ணியாகிவிடுகிறது. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கோன்காரனுடைய வார்த்தைகள்‌ 


நீதி 18:8 


நீதி 18:8. கோள்காரனுடைய 
வார்த்தைகள்‌ விணையாட்டுப்போலி. 
ருக்கும்‌, ஆனாலும்‌ அவைகள்‌ 
உள்னத்திற்குன்‌ தைக்கும்‌. 

கோள்காரர்கள்‌  மற்றவர்களைப்பற்றி 
அவதூறு பேசுவார்கள்‌. மற்றவர்களுடைய 
நற்பெயரைக்‌ கெடுப்பதற்கு எல்லோரிடமும்‌ 
தூஷண வார்த்தைகளை சொல்லுவார்கள்‌. 
இப்படிப்பட்டவர்கள்‌. தீயநோக்கத்தோடு, 
வீடுவீடாக அலைந்து, கோள்சொல்லுவார்கள்‌. 
கோள்காரருடைய வார்த்தைகளினால்‌ 
சிநேகம்‌ முறிந்துபோகும்‌. நல்லவர்களுடைய 
நற்பெயர்‌ கெட்டுப்போய்விடும்‌. கோள்காரர்கள்‌ 
சமுதாயத்திற்கும்‌, தேசத்திற்கும்‌ 
கேடுவிளைவிக்கக்கூடியவர்கள்‌. 


கோள்காரனுடைய 
விளையாட்டுப்போலிருக்கும்‌. 
காயம்பட்டிருக்கும்போது, 
காயத்திற்கு மருந்து 
கோள்காரர்கள்‌ நயமாகப்‌ பேசுவார்கள்‌. 
ங்களுடைய வார்த்தைகளைக்‌ 
கேறவிக்ளுக்கு நன்ம்‌: எண்பது 
ஜோடனையாகப்‌ பேசுவார்கள்‌. 
அவர்களைப்போலவே தங்களுக்கும்‌ பாதிப்பு 
வந்திருக்கிறது என்று பரிதாபமாகச்‌ 
சொல்லுவார்கள்‌. ஆனால்‌ கோள்காரருடைய 
உள்ளத்தில்‌ பரிதாபம்‌ இருக்காது. பெருமை 
இருக்கும்‌. மற்றவர்களுடைய துக்கம்‌. 
நீங்கவேண்டும்‌ என்னும்‌ ஆர்வம்‌ இருக்காது. 
த்தின்மேல்‌ துக்கம்‌ 
என்னும்‌ விருப்பமே 


வார்த்தைகள்‌ 
ஒருவன்‌. 
அவனுடைய 
'தடவுவதுபோல, 


கண்டும்‌ ன்‌ 
இருக்கும்‌. 


கோள்காரர்‌ தங்களுடைய 
'சந்தோஷத்திற்காகவே. மற்றவர்களிடம்‌ 
கோள்சொல்லுகிறார்கள்‌. பிறருடைய 
சந்தோஷத்தில்‌ இவர்களுக்கு ஆர்வமோ, 
அக்கரையோ இல்லை. இவர்களுடைய 
வார்த்தைகள்‌ விளையாட்டுப்போலிருந்தாலும்‌, 
அவைகள்‌ உள்ளத்திற்குள்‌ நைக்கும்‌. 
கோள்காரருடைய வார்த்தைகள்‌ அதைக்‌ 
கேட்போரை பாதிக்கும்‌. அவர்கள்‌. 
யாரைப்பற்றி கோள்சொல்லுகிறார்களோ, 
அவர்களுக்கும்‌ பாதிப்பு உண்டாகும்‌. 
அவர்களுடைய நற்பெயருக்கு களங்கம்‌ 
உண்டுபண்ணும்‌ விதத்தில்‌ கோள்காரர்கள்‌ 
பேசுகிறார்கள்‌. 





f= THE 
TT 
வேலையில்‌ அச: தியாயிருப்பவன்‌ 


நீதி 18:9 


வேலையில்‌ 
அழிம்பனுக்குச்‌. 


நீதி 18:9. 
அசுதியாயிருப்பவன்‌ 
சகோதரன்‌. 


மூடர்கள்‌ 
இருப்பார்கள்‌ 
பிரயோஜனப்படுத்திக்‌ 
வீணாக்கிவிடுவார்கள்‌. 
கணக்குப்‌ பார்க்காமல்‌ 
செலவுபண்ணுவார்கள்‌. 

இவர்களுக்கு 

கொடுத்திருக்கிறார்‌. 

தங்கள்‌ வேலையில்‌ அசதியாயிருப்பார்கள்‌. 
வேலை செய்வதைவிட  சும்மாயிருப்பதே 
இவர்களுக்கு விருப்பம்‌ 


தன்‌ வேலையில்‌ அசதியாயிருப்பவன்‌ 
அழிம்பனுக்கு சகோதரன்‌.  அழிம்பனுடைய 
ம்‌ செய்யாமல்‌ 

தன்னுடைய 

வேலைக்கு பயன்படுத்தாமல்‌, 

அதை சும்மா வைத்திருப்பான்‌. அழிம்பன்‌ 
கெட்ட குமாரனைப்போன்றவன்‌. இவனுக்கு 
பொறுப்பைப்பற்றி அக்கரையிருக்காது. எந்த 
வேலையையும்‌ உருப்படியாக செய்யமாட்டான்‌. 
அழிம்பன்‌ ஒரு சோம்பேறி. தன்‌ வேலையில்‌ 
அசதியாயிருப்பவனும்‌ ஒரு சோம்பேறி. 
அழிம்பனும்‌ இவனும்‌ தல்‌ கெட்ட 
குமாரன்‌ 'னிடத்திலுள்ளதை 
ஊதாறித்தனமாக ல பண்ணுகிறான்‌. 
அசதியாயிருப்பவனுக்கு. 

கிடைக்காது. ஆஸ்தியும்‌ 


சோம்பேறிகளாகவும்‌ 


கர்த்தரின்‌ நாமம்‌ 


நீதி 18:10 


நீதி 18:10. கர்த்தரின்‌ நாமம்‌ பலத்த 
துருகம்‌; தீதிமான்‌ அதற்குன்‌ ஓடிச்‌. 
சுகமாமிருப்பான்‌. 

கர்த்தர்‌ தம்முடைய 
பரிசுத்தவான்‌களுக்கு, போதுமானவரா 
யிருக்கிறார்‌. அவர்களுக்கு கர்த்தரின்‌ 
நாமம்‌ பலத்த  துருகமாகமிருக்கிறது. 
பெரிய கோபுரமாகமிருக்கிறது. 
நீதிமான்கள்‌ அதற்குள்‌ பிரவேசித்து, 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


இளைப்பாறுதலடைவார்கள்‌. 

ஓடியாடி வேலைசெய்து, 

களைப்படைந்திருக்கும்போது. 
நாமத்தில்‌ இளைப்பாறுதலடைவார்கள்‌. 


நாமமே பலத்த 
கர்த்தருடைய 
தேவையான 
ஆறுதல்களும்‌, 
கர்த்தருடைய 
கர்த்தருடைய நாமம்‌ 
இருந்து. 
பாதுகாக்கிறது. 
கர்த்தருடைய 


கர்த்தருடைய 
துருகமாயிருக்கிறது. _ 
பரிசுத்தவான்களுக்குத்‌ 
ஆசிர்வாதங்களும்‌, 
ஆரோக்கியங்களும்‌ 
நாமத்திலுள்ளது. 
பலத்த துருகத்தைப்போல 
அவருடைய பிள்ளைகளைப்‌ 
நம்மைப்‌ பாதுகாப்பதற்கு 
நாமம்‌ மாத்திரம்‌ போதுமானது. 


ஐசுவரியவானுடைய பொருள்‌ 
நீதி 1811 


நீதி 18 


இசுவரியவானுடைய 
பொருள்‌ அவனுக்கு... அரணான 
பட்டணம்‌; அது அவன்‌ எண்ணத்தில்‌ 


உயர்ந்த மதில்போலிருக்கும்‌.. 


ஐசுவரியவான்களுக்கு 
இப்பிரபஞ்சத்தின்‌ ஆஸ்தியும்‌, சம்பத்தும்‌ 
அதிகமாயிருக்கும்‌. ஐசுவரியவான்கள்‌ 
தங்கள்‌ ஆஸ்தியை நம்புவார்கள்‌. தங்கள்‌ 
ஆஸ்தி தங்களைப்‌ பாதுகாக்கும்‌ என்றும்‌, 
அதுவே தங்களுக்கு அரணான பட்டணம்‌ 
என்றும்‌ நினைப்பார்கள்‌. கர்த்தருடைய 
மரிசுத்தவான்௧ளுக்கோ, அவருடைய நாமமே 
பலத்த துருகமாகயிருக்கிறது. கர்த்தருடைய 
நாமமே விசுவாசிகளுக்கு அரணான 
பட்டணமாயிருக்கிறது. 


இசவரியவான்‌ தன்னுடைய 
பொரு தனக்கு பட்டணத்தைக்‌ 
கட்டுகிறான்‌. இந்தப்‌ பட்டணத்தை அவன்‌ 
ஆளுகைசெய்கிறான்‌. 

ஐசுவரியத்தைப்‌ பார்த்து 
பெருமைப்படுகிறான்‌. பட்டணத்திற்கு 
தீங்குவருவதுபோல, இவனுடைய ஆஸ்திக்கும்‌ 
தீங்கு வரும்‌. 
அதிகபிரயாசமெடுத்து. 


பாதுகாப்பான்‌. 


தன்‌ 
இவனுடைய 


இவனு: 
இவனைவிட்டுப்‌ போய்விடும்‌. 





ழ்‌ நள 
யாய 


ஐசுவரியவான்‌ 
நினைத்துப்‌ 
அவனுடைய 
எண்ணத்தில்‌ 


தன்‌ ஆஸ்தியை 
_ பெருமைப்படுகிறான்‌. 
சம்பத்து, அவனுடைய 
உயர்ந்த மதில்போல்‌. 
இருக்கிறது. உயர்ந்த மதில்‌ தனக்கு 
பாதுகாப்பாயிருக்குமென்று நினைக்கிறான்‌. 
மதிலின்‌ உயரத்தை மற்றவர்களால்‌ அளக்க 
முடியாது என்றும்‌, தன்னுடைய ஆஸ்தியை 
மற்றவர்களால்‌ எண்ணிப்‌ பார்க்க முடியாது 
இப்படிப்பட்ட 

தன்னைத்தான்‌. 

வஞ்சித்துக்கொள்கிறான்‌. 
ஜசுவரியவானுடைய 

அவனுடைய எண்ணத்தில்‌, 
அரணான  பட்டணமாயிருக்கிறது. 
மெய்யாகவே அரணான பட்டணமல்ல. 
அவனுடைய ஐசுவரியம்‌ அவனுடைய 
எண்ணத்தில்‌, உயர்ந்த மதில்போலிருக்கிறது. 
அது மெய்யாகவே உயர்ந்த மதில்‌ அல்ல. 
இது அவனுடைய கற்பனை. அவனுடைய 
கற்பனையில்‌ உண்மையில்லை. இவனுடைய 
மாயையான கற்பனையே 


பொருள்‌, 
அவனுக்கு 
அது 


இவனை 
வஞ்சித்துவிடும்‌. இவன்‌ நினைப்பதுபோல, 
இவனுடைய ஐசுவரியம்‌, இவனுக்கு அரணான 
பட்டணமாசுவும்‌, உயர்ந்த மதிலாசுவும்‌ இருந்து, 
இவனைப்‌ பாதுகாக்காது. 

ஐசுவரியத்தை நம்புகிறவன்‌, 
வீட்டைக்கட்டின புத்தியில்லாத மனுஷனுக்கு 
ஒப்பாயிருக்கிறான்‌. 


மேன்மைக்கு. 
தாழ்மை 


நீதி 18:12 


முன்னானது 


நீதி 18:12. அழிவு 
மனுஷனுடைய 
இதுமாப்பாயிருக்கும்‌; 
முன்னானது தாழ்மை. 


இருதயத்தில்‌ பெருமையும்‌, சிந்தையில்‌ 
ம்‌ நம்மை அழிவின்‌ பாதையில்‌ 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QODNENS 
PUBLISHERS 


மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. 
நம்மிடத்தில்‌ தாழ்மையிருக்கும்போது அதுவே 
நமக்கு மேன்மையானது. அதுவே நமக்கு 
உயர்வையும்‌, கண்ணியத்தையும்‌, மதிப்பையும்‌ 
தரும்‌. கர்த்தர்‌ தாழ்மையுள்ளோரை நோக்கிப்‌ 
பார்க்கிறார்‌. அவர்களுக்கு தம்முடைய 
கிருபையைக்‌ கொடுக்கிறார்‌. 
தாழ்மையுள்ளோருக்கு மேன்மையை 
வெகுமதியாகக்‌ கொடுக்கிறார்‌. 


காரியத்தைக்‌ கேட்குமுன்‌ 
உத்தரம்‌ சொல்லுகிறவன்‌' 
தீதி 18:13 


நீதி 1809. காரியத்தைக்‌ கேட்குமுன்‌ 
உத்தரம்‌ சொல்லுகிறவனுக்கு, அது 
புத்தியினமும்‌ வெட்கமுமாயிருக்கும்‌. 


மற்றவர்கள்‌ பேசுவதற்கு முன்பாக 
தாங்கள்‌ முந்திப்‌ பேசவேண்டுமென்று சிலர்‌ 
விரும்புவார்கள்‌. எல்லோருக்கும்‌ முன்பாக, 
தாங்கள்‌ முதலாவதாக பேசுவதை நினைத்து, 
இப்படிப்பட்டவர்கள்‌  பெருமைப்படுவார்கள்‌ 
காரியத்தைக்‌ கேட்குழுன்‌: உத்தரவு 
சொல்லிவிடுவார்கள்‌. 


தானம்‌ ய்து 

இரண்டு பக்கத்தையும்‌ கேட்குமளவுக்கு 
இவர்களிடத்தில்‌ பொறுமையிருக்காது. 
வழக்கை. முழுமையாகக்‌ 
கேட்கவேண்டுமென்று பிரயாசம்‌ எடுக்கவும்‌ 
மாட்டார்கள்‌. 


காரியத்தை முழுமையாகக்‌ கேட்குமுன்‌ 
உத்தரவு சொல்லக்கூடாது. அப்படி 
சொல்லுவது மதியீனமான காரியம்‌. 
வழக்கை முழுமையாக விசாரிக்காமல்‌ 
சொல்லப்படும்‌ தீர்ப்பில்‌ நீதியும்‌ நியாயமும்‌ 
இருக்காது. சத்தியம்‌ வெளிப்படாமல்‌ 
போய்விடும்‌ காரியத்தைக்‌ கேட்குழுன்‌ 
உத்தரவு  சொல்லுகிறவனுக்கு, அது 
புத்தியீனமும்‌ வெட்கமுமாயிருக்கும்‌. வழக்கை 
முழுமையாக விசாரிக்கும்‌ 
பொறுமையில்லாதவர்கள்‌, நியாயத்தீர்ப்பு 
சொல்லுவதற்கு தகுதியற்றவர்கள்‌. 





ழ்‌ நவள 
றிய 
மனுஷனுடைய ஆவி 
நீதி 18:14 


தீதி 18:14. மனுஷனுடைய ஆவி அவன்‌ 
பலவீனத்தைத்‌ தாங்கும்‌; முறித்தஆவி 
யாரால்‌ தாங்கக்கூடும்‌? 


நாம்‌ இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ ஜீவிக்கும்‌ 
யிலும்‌ நமக்கு உபத்திரவங்கள்‌ உண்டு. 
சரீரத்தில்‌ வேதனைகளும்‌, 
வியாதிகளும்‌ வரும்‌. நம்முடைய 
களங்கமுண்டாகும்‌. நம்முடைய 
ஆஸ்திக்கு சேதம்‌ வரும்‌. நம்முடைய ஆவி 
பெலழுள்ளதாகயிருந்தால்‌, நம்முடைய மனதில்‌ 
தைரியமிருக்கும்‌. நமக்கு வரும்‌ பாடுகளை 
நம்மால்‌ ஓரளவு தாங்கிக்கொள்ள முடியும்‌. 
நம்முடைய மனச்சாட்சி சுத்தமுள்ளதாயிருக்க 
வேண்டும்‌. அப்போதுதான்‌ நம்முடைய 
மனதிற்கு தெம்பும்‌ தைரியமும்‌ கிடைக்கும்‌. 
நமக்கு வரும்‌ பிரச்சனைகளை சந்திக்கிற 
தைரியமும்‌, சமாளிக்கிற துணிச்சலும்‌, 
விவேகமும்‌ நம்மிடத்தில்‌ இருக்கும்‌. 
மனுஷருடையஆவி 
பலவீனத்தைத்‌ தாங்குகிறது. ல 
ஆலியானவர்‌ நமக்குள்ளே 
வாசம்பண்ணும்போது, த்‌ ட்‌ 
பலப்படுத்துகிறார்‌. 
பிரச்சனைகளையெல்லாம்‌ தாங்கிக்கொள்ள 
நமக்கு உதவிபுரிகிறார்‌ நம்முடைய 
ஆவியோடு தேவனுடைய ஆவியானவர்‌ 
இணைந்து கிரியை நடப்பிப்பார்‌ 


முறிந்கபோலிரக்கம்போது. 

சுயபலத்தினால்‌ நம்மால்‌ 
செய்யமுடியாது. முறிந்த ஆவியை யாராலும்‌ 
தாங்கமுடியாது. பரிசுத்த ஆவியானவரின்‌ 
உதவியும்‌, ஒத்தாசையும்‌ நமக்குத்‌ தேவை. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


புத்திமானுடைய மனம்‌ 


நீதி 18:15 


நீதி 18:15. புத்திமானுடைய மனம்‌ 
அறிவைச்‌ சம்பாதிக்கும்‌; ஞானியின்‌: 
செவி அறிவை நாடும்‌. 


விவேகமுள்ள மனுஷன்‌ ஞானத்தைத்‌ 
தேடுவான்‌.  தேவனைப்பற்றிய சத்தியத்தை 
அறிந்துகொள்ளவேண்டுமென்று விரும்புவான்‌. 
கர்த்தர்‌ தனக்குக்‌ கொடுத்திருக்கிற 
ஊழியத்தை புரிந்துகொண்டு, அதை 
நிறைவேற்றுவதற்கு பிரயாசமெடுப்பான்‌. 
புத்திமானுடைய மனம்‌ அறிவை சம்பாதிக்கும்‌ 
அவன்‌ பரலோகத்திற்குப்‌ போகும்‌ வழியை 
தேடிக்‌ கண்டுபிடித்திருப்பான்‌. கர்த்தரை 
அறியும்‌ அறிவே மெய்யான அறிவு. கர்த்தர்‌ 
நமக்குக்‌ கொடுக்கும்‌ ஞானமே மெய்யான 
ஞானம்‌. 


ஞானியின்‌ செவி அறிவை நாடும்‌. 
க்குப்‌ பயப்படுவது ஞானத்திற்கு 
நாம்‌ கர்த்தருக்குப்‌ பயந்து 
தீலிக்கவேண்டும்‌ கர்த்தருடைய 
வார்த்தைக்குக்‌ ஊழியம்‌. 
செய்யவேண்டும்‌. ர்‌ 
செய்யவேண்டும்‌. நாம்‌ சம்பாதிக்கும்‌ 
அறிவையும்‌, ஞானத்தையும்‌ நம்முடைய 
மூளையில்‌ மாத்திரம்‌ சேமித்து வைப்‌, 
நமக்கு ஒரு பிரயோஜனமும்‌ உண்டாகாது. 
நாம்‌ பெற்றுக்கொண்ட ஞானம்‌ நரம 
இருதயத்திற்கு வரவேண்டும்‌. 
நம்முடைய இருதயத்தோடு போவேண்டும்‌. 
ஞானமும்‌ அறிவும்‌ நம்முடைய 
இருதயத்திற்குள்‌ கிரியை நடப்பிக்கவேண்டும்‌. 
இதுவே நமக்கு மெய்யான ஆசீர்வாதம்‌. 


கீழ்ப்படிந்து 
கர்த்தரை நம்பி நன்மை 


வெகுமதி 
நீதி 18:16 


நீதி 18416. ஒருவன்‌ கொடுக்கும்‌ 
வெகுமதி அவனுக்கு வழியுண்டாக்கி, 
பெரியோர்களுக்கு முன்பாக அவனைக்‌ 
கொண்டுபோய்‌ வீடும்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


சமுதாயத்தில்‌ வெகுமதியும்‌, பரிதானமும்‌ 
முக்கிய பங்கு வகிக்கிறது. சிறைச்சாலையில்‌ 
அடைக்கப்பட்டிருக்கிறவர்கள்கூட, 
தங்களுடைய பணபலத்தினால்‌ விடுதலை. 
பெற்று வெளியே வந்துவிடுகிறார்கள்‌. 
மிகப்பெரிய தலைவர்களைப்‌. 
பார்க்கவேண்டுமென்றால்‌, ஒரு சிலர்‌ பணம்‌ 
செலவு பண்ணி பார்த்துவிடுகிறார்கள்‌. 
தலைவர்களின்‌: வேலைக்காரர்களுக்கு 
வெகுமதிகளைக்‌ கொடுக்கிறார்கள்‌. ஒரு சிலர்‌ 
தலைவர்களுக்கே நேரடியாக வெகுமதிகளைக்‌ 
கொடுத்து, அவர்களுடைய ஆதரவைப்‌. 
பெற்றுக்கொள்கிறார்கள்‌. 


ஒருவன்‌ கொடுக்கும்‌. 
வழி உன்‌ 


கொண்டு போய்விடும்‌. பெரியோர்‌ பெலத்தில்‌: 
பெரியவர்களாகவும்‌, அதிகாரத்தில்‌ 
பெரியவர்களாகவும்‌, கனத்தில்‌, 
பெரியவர்களாகவும்‌ இருப்பார்கள்‌. 
அப்படிப்பட்டவர்கள்கூட  வெகுமதிகளையும்‌, 
பரிதானங்களையும்‌ விரும்புகிறார்கள்‌. 
பணத்திற்கு அடிமைகளாகிவிடுகிறார்கள்‌. 


இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ பணம்‌ முக்கிய 
பங்கு வகிக்கிறது. மனுஷன்‌ கொடுக்கும்‌. 
வெகுமதி அவனுக்கு அநேக காரியங்களை 
செய்துகொடுக்கிறது. இந்தப்‌ பிரபஞ்சம்‌ 
பணத்தினால்‌ கறைடட்டிருக்கிறது. 
நேர்மையாகவும்‌, கண்ணியமாகவும்‌, 


தட்‌] 


பிரயாசப்படுகிறார்கள்‌. 

பிரயாசத்தில்‌ வெற்றியும்‌ 

துன்மார்க்கர்கள்‌ 

பணத்திற்கு முக்கியத்துவம்‌ கொடுக்கிறார்கள்‌. 

பணத்தால்‌ எதையும்‌ சாதிக்க முடியும்‌ என்று 
இறுமாப்பாய்‌ சொல்லுகிறார்கள்‌. 


கர்த்தருடைய ஆசீர்வாதமே 
மெய்யான ஐசுவரியம்‌. கர்த்தரால்‌ 
காரியம்‌ ஒன்றுமேயில்லை 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நம்முடைய விசுவாசம்‌. கர்த்தரைப்பற்றும்‌ 
விசுவாசத்தில்‌ நாம்‌ நிலைத்திருக்கவேண்டும்‌. 
பொருளாசை ஒரு விக்கிரகாராதனை. 
பணத்தை அதிகமாய்‌ நேசிக்கிறவர்கள்‌, 
கர்த்தரை முழுஇருதயத்தோடும்‌. 
நேசிக்கமாட்டார்கள்‌. 


வழக்கிலே முதல்பேசுகிறவன்‌ 
நீதி 1817 


நீதி 1807, தன்‌ வழக்கிலே 
முதல்பேசுகிறவன்‌ நீதிமான்போல்‌ 
காணப்படுவான்‌; அவன்‌ அயலானோ 
வத்து அவனைப்‌ பரிசோதிக்கிறான்‌. 


ஒரு கதை சொல்லி முடிக்கப்பட்டபின்பு, 
மற்றொரு கதை ஆரம்பமாகும்‌. கதைகளுக்கு 
முடிவில்லை. மனுஷருடைய பேச்சுக்களுக்கும்‌. 
எல்லையோ, வரையறையோ, முடிவோ 


சொல்லியிருக்குமாட்டார்கள்‌. 

மாத்திரமே நியாயமிருப்பதாக சாதிப்பான்‌. 
இவனுடைய வார்த்தைகளைக்‌ கேட்கும்போது, 
இவனிடத்தில்‌ நியாயமிருப்பதுபோல தெரியும்‌. 


நீதிமான்போல்‌  காணப்படுவான்‌. 


பேசுகிறவன்‌ 
நியாயத்தை சொல்லுவான்‌. 
ஒருவருடைய 
நியாயத்தீர்ப்பு 


வடக்கி! 
தன்னுடைய 
இருவர்‌ வக்காடும்போது, 
நியாயத்தை மாத்திரம்‌ கேட்டு, 
சொல்லிவிடக்கூடாது. வழக்கில்‌ 


இருபக்கங்களையும்‌ தீரவிசாரிக்குவேண்டும்‌, 
கொடுக்கவேண்டும்‌. 
விவாதங்களையும்‌ 

கேட்கவேண்டும்‌. அதன்‌ 
யாரிடத்தில்‌ நீதியிருக்கிறது. 


தீர்மானம்பண்ணவேண்டும்‌. 


இரண்டு பக்கத்து 
தெளிவாக 
பின்புதான்‌ 

என்பதை 





ழ்‌ யனா 
யாய 


கர்த்தர்‌ நமக்கு இரண்டு செவிகளைக்‌ 
கொடுத்திருக்கிறார்‌. 
இருபக்கங்களையும்‌ 
என்பதற்காகவே 
செவிகளைக்‌: 


தேவன்‌ நமக்கு இரண்டு 
கொடுத்திருக்கிறார்‌. 
நம்முடைய தீர்ப்புக்களை வாயினால்‌ 
சொல்லுகிறோம்‌. நாம்‌ இரண்டுவிதமான 
நீர்ப்புகளைச்‌ சொல்லிவிடக்கூடாது. 
என்பதற்காக, கர்த்தர்‌ நமக்கு ஒரே ஒரு 
நாவை மாத்திரமே  கொடுத்திருக்கிறார்‌. 
வழக்குகள்‌ வித்தியாசமாகயிருக்கலாம்‌. 
விவாதங்களும்‌ அநேகமாகயிருக்கலாம்‌. அவை. 
எப்படியிருந்தாலும்‌ தீர்ப்பு ஒன்றாகத்தான்‌ 
இருக்கவேண்டும்‌. அது நீதியும்‌ 
சத்தியமுமுள்ளதாகயிருக்கவேண்டும்‌. 
வழக்கிலே ஒருவன்‌ முந்தி பேசினாலும்‌, 
அவன்‌ நீநிமானா அல்லது துன்மார்க்கனா 


சிட்டுப்போடுதல்‌ 
நீதி 18:18 


நீதி 18418. சீட்டுப்போடுதல்‌ 
விரோதங்களை ஒழித்து, பலவான்கள்‌ 


நடுவே சிக்கறுக்கும்‌. 


பலவான்கள்‌ மத்தியிலும்‌ 
பிரச்சனைகளும்‌, கலகங்களும்‌, வழக்குகளும்‌ 
இருக்கும்‌. தாங்கள்‌ பேசுவதும்‌, தாங்கள்‌ 
செய்வதும்‌ மாத்திரமே உண்மையானது. 
என்பதை எல்லோருமே சாதிக்க 
விரும்புகிறார்கள்‌. இதனால்‌ விவாதங்களும்‌ 
விரோதங்களும்‌ உண்டாகிறது. 
பலவான்களுக்கும்‌ பலவீனர்களுக்கும்‌ 
விரோதம்‌ வரும்போது. பலவான்கள்‌ 
மற்றவர்களை ஒடுக்கிவிடுவார்கள்‌. 
பலவீனர்களால்‌ அவர்களுக்கு எதிர்த்து 
நிற்கமுடியாது. பலவான்கள்‌ மத்தியில்‌. 
விரோதங்களும்‌ வழக்குகளும்‌ வரும்போது, 
அதைத்‌ தீர்த்து வைப்பது மிகவும்‌ 
சிரமமானதாகயிருக்கும்‌. 


பலவான்களின்‌' 


சமாதானம்பண்ணி 
அவர்களுக்கு 
புத்திமதிகளையும்‌ 


ஆலோசனைகளையும்‌ 
சொல்லுவார்கள்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பலவான்கள்‌ பொதுவாக 

பேச்சை கேட்கமாட்டார்கள்‌. தங்களுக்கு 

எல்லாம்‌ தெரியுமென்று  ஆணவமாகவும்‌, 

இறுமாப்பாகவும்‌ இருப்பார்கள்‌. இவர்களுடைய 

விரோதங்களை ஒழிப்பதற்கு சீட்டுப்போடுதல்‌ 

சீட்டுப்போடுதல்‌ 

சிக்கறுக்கும்‌. 

வழக்குகளை 

வாதத்திறமையினாலோ, சமாதான 

வார்த்தைகளை சொல்லுவதினாலோ தீர்த்து 

வைக்க முடியாது. சீட்டுப்போடுதல்‌ மாத்திரமே 
இவர்களுடைய விரோதங்களை ஒழிக்கும்‌. 


மற்றவர்களுடைய 


அரணான 
வசப்படுத்துவது 
நீதி 18:19 


நீதி 1819. 


பட்டணத்தை 


அரணான பட்டணத்தை 
வசப்படுத்துவதைப்‌ பார்க்கிலும்‌ 
கோபங்கொண்ட சகோதரனை 
வசப்படுத்துவது அரிது; அவர்களுடைய 
விரோதங்கள்‌ கோட்டைத்‌ 
தாழ்ப்பாள்கள்போலிருக்கும்‌.. 


நெருங்கிற உறவினர்கள்‌ மத்தியிலே. 
ஐக்கியத்தைக்‌  காத்துக்கொள்ளவேண்டும்‌. 
உறவினர்கள்‌ மத்தியில்‌ வாக்குவாதங்களும்‌, 
சண்டைசச்சரவுகளும்‌  வந்துவிபாதவாறு 
மிகவும்‌ எச்சரிக்கையாயிருக்கவேண்டும்‌. 
உறவினர்கள்‌ ஒருவருக்கொருவர்‌ 
ஒத்தாசையாயிருக்க வேண்டியவர்கள்‌. 
அவர்கள்‌ சண்டை சச்சரவு இல்லாமல்‌, 
சமாதானமாகவும்‌, ஐக்கியமாகவும்‌ ஜீவிக்க 
வேண்டியவர்கள்‌. 


உறவினர்கள்‌ மத்தியில்‌ விரோதங்கள்‌ 
வந்துவிட்டால்‌ அது வளர்ந்து பெரிதாகிவிடும்‌. 
அவர்களுக்குள்‌ சமாதானம்பண்ணுவது. 
மிகவும்‌ கடினமாகிவிடும்‌. உறவினர்கள்‌ 
மத்தியிலே உண்டாகும்‌ விரோதங்கள்‌, 
கோட்டைத்‌ தாழ்ப்பாள்கள்போல 
உறுதியாயிருக்கும்‌. சண்டைபோடுகிறவர்கள்‌ 
தங்கள்‌ இருதயங்களை தாழ்ப்பாள்‌ போட்டு 
அடைத்துவிடுகிறார்கள்‌. அவர்களுக்கு 
எப்படிப்பட்ட புத்திமதிகளையும்‌, எப்படிப்பட்ட 
ஆலோசனைகளையும்‌ சொன்னாலும்‌, அவை 
அவர்களுடைய இருநயத்திற்குள்‌. 
பிரவேசிக்காது. அவை அவர்களுடைய 
மனச்சாட்சியோடு பேசாது. 





ழ்‌ நள 
யாய 


கோபங்கொண்ட 

வசப்படுத்துவது மிகவும்‌ கடினம்‌. 
பட்டணத்தைக்கூட 
வசப்படுத்திவிடலாம்‌. 
சகோதரர்களுக்குள்ளே உண்டாகும்‌ 
விரோதங்களையும்‌, உற்றார்‌ உறவினர்கள்‌ 
மத்தியிலே உண்டாகும்‌ சண்டைகளையும்‌ 
சமாதானம்பண்ணி தீர்த்து வைப்பது மிகவும்‌ 
கடினம்‌. உறவினர்கள்‌ மத்தியில்‌ 
விரோதங்கள்‌ உண்டாகும்போது, அவற்றை 
உடனடியாகத்‌ தீர்த்து வைக்க: 
பிரயாசப்படவேண்டும்‌. விரோதங்கள்‌ 
வளர்ந்து பெரிதாகிவிட்டால்‌, அவற்றை 
நீக்குவது மிகவும்‌ கடினம்‌. 


சகோதரனை 
அரணான 
எளிதில்‌ 
ஆனாலும்‌ 


வாயின்‌ பலன்‌ 


நீதி 18:20 


நீதி 18:20. அவனவன்‌ வாயின்‌ பலனால்‌. 
அவனவன்‌ வயிறு நிரம்பும்‌; அவனவன்‌ 
உதடுகளின்‌ விளைவினால்‌ அவனவன்‌ 
திருப்தியாவான்‌. 


மனச்சாட்சி 
நம்முடைய 
மனச்சாட்சி, நம்முடைய கிரியைகளைக்‌ 
குறித்து, நமக்கு சாட்சி சொல்லும்‌. அது 
நமக்கு சாதகமாகவோ, பாதகமாகவோ பேசும்‌. 
நம்மிடத்தில்‌. ற்றம்‌ குறைகள்‌ 
காணப்படும்போது, நம்முடைய மனச்சாட்சி 
நம்முடைய குற்றத்தை நமக்கு கண்டித்து 
உணர்த்தும்‌. மனச்சாட்சியின்‌ சத்தத்தத்திற்கு 
நாம்‌ செவிகொடுக்கவேண்டும்‌. நம்முடைய 
மனச்சாட்சி நமக்கு சாதகமாகப்‌ பேசுகிறதா. 
அல்லது நமக்கு பாதகமாகப்‌ பேசுகிறதா 
என்பதை கவனித்துக்‌ கேட்கவேண்டும்‌. 


நம்முடைய 
சுத்தமுள்ளதாயிருக்கவேண்டும்‌. 


வன்‌. வாமின்‌ பலனால்‌ 
அவனவன்‌ வயிறு நிரம்பும்‌. “வயிறு” என்னும்‌ 
வார்த்தை  மனச்சாட்சியைக்‌ குறிக்கிறது. 
மனுஷனுடைய ஆவி கர்த்தர்‌ தந்த 
தீபமாயிருக்கிறது. அது உள்ளத்தில்‌. 
உள்ளவைகளையெல்லாம்‌. ஆராய்ந்து 
பார்க்கும்‌” (நீதி 20:27). 


நம்முடைய நாவை 
செய்யவேண்டும்‌. 
விளைவினால்‌ 
உண்டாகலாம்‌, 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மனுஷனுடைய சுபாவம்‌ அவனுடைய வாயின்‌ 
வார்த்தையினால்‌. வெளிப்படுகிறது. 
அவனுடைய இருதயத்தின்‌ நிறைவினால்‌. 
அவனுடைய வாய்‌ பேசுகிறது. 


மரணமும்‌ ஜீவனும்‌ 
நீதி 18:21 


நீதி 1821: மரணமும்‌ ஜீவனும்‌ 
நாவின்‌ அதிகாரத்திலிருக்கும்‌ அதில்‌ 
நீரியப்படுகிறவர்கள்‌ அதின்‌ கனியைப்‌ 
புசிப்பார்கள்‌. 


ஒரு சிலர்‌ தங்களுடைய நாவின்‌ 
வார்த்தைகளினாலேயே அழிந்துபோவார்கள்‌ 
அவர்களுடைய மதிமீனமான நாவினால்‌ 
அவர்களுக்கு மரணம்‌ வரும்‌. வேறு சிலர்‌ 
தங்கள்‌ நாவை பொய்பேசவதற்கு 
பயன்படுத்துவார்கள்‌. இவர்களுடைய 
கள்ளநாவினால்‌. பிறருக்கு 
மரணமுண்டாகும்‌. 


ஒரு சிலர்‌ தங்களுடைய நாவை 
ஞானமாய்ப்‌ பயன்படுத்தி மெதுவான 
பிரதியுத்தரம்‌ சொல்லுவார்கள்‌. இதனால்‌ 
அவர்களுடைய ஜீவன்‌ ஆபத்திலிருந்து 
தப்பிக்கும்‌. வேறு சிலர்‌ மற்றவர்களுக்காக. 
ஞானமாய்ப்‌ பரிந்து பேசுவார்கள்‌. இதனால்‌ 
மற்றவர்களுடைய ஜீவன்‌ அழிவிலிருந்து 
தப்புவிக்கப்படும்‌. மரணமும்‌ ஜீவனும்‌ நாவின்‌ 
அதிகாரத்திலிருக்கிறது. 


நம்முடைய நாவு சிறிய 
அவயவமாகமிருந்தாலும்‌, அது அதிக 
அர்கா. சிறிய நெருப்பு 
காட்டைக்‌ கொளுத்துவதுபோல, 
க்கை வார்த்தைகளைப்‌ பேசும்‌ நாவு, 
ஜீவனையே கெடுத்துப்‌ 


ஆளுகை செய்யவேண்டும்‌. 

ஞானமாய்ப்‌ பயன்படுத்தவேண்டும்‌. நம்முடைய 
நாவின்‌ வார்த்தைகளில்‌ நாம்‌ கவனமாயிருக்க 
வேண்டும்‌. அப்படிப்பட்டவர்கள்‌ மாத்திரமே 
தங்களுடைய நாவின்‌ அதிகாரத்தில்‌: 
பிரியப்படுவார்கள்‌. அதின்‌ கனியைப்‌ 
புசிப்பார்கள்‌. நாவின்‌ அதிகாரம்‌ 
மரணத்திற்கேதுவான கனியையும்‌, 
ஜீவனுக்கேதுவான கனியையும்‌ கொடுக்கும்‌. 
நமக்கு எப்படிப்பட்ட கனி வேண்டும்‌ என்பதை 
நாமே தீர்மானம்பண்ணவேண்டும்‌. 





ழ்‌ நயனா 
யாய 
மனைவியைக்‌ கண்டடைகிறவன்‌ 
நீதி 18:22 


நீதி 18:22, மனைவியைக்‌ 
கண்டடைகிறவன்‌ நன்மையானதைக்‌ 
கண்டடைகிறான்‌; கர்த்தரால்‌ தயையும்‌ 
பெற்றுக்கொள்ளுகிறான்‌. 

நல்ல மணைவி 
புருஷனுக்கு 
ஆசீர்வாதமாயிருக்கிறாள்‌. 
கண்டடைகிறவன்‌ 


அவளுடைய 
மிகப்பெரிய 
மனைவியைக்‌ 
நன்மையானதைக்‌ 
கண்டடைகிறான்‌. மனைவி என்னும்‌. 
வார்த்தையே “நல்ல மனைவியை மாத்திரமே 
குறிப்பிடுகிறது. கெட்ட மனைவி, "மனைவி" 
என்று அழைக்கப்படுவதற்கு 
பாத்திரமுள்ளவளல்ல நல்ல மனைவி 
கணவனுக்கு நன்மையான 
உதவிகளையும்‌. செய்கிறாள்‌. 
தன்‌ மனைவியின்‌ மூலமாய்‌ 

ஏராளமான நன்மைகள்‌ உண்டாகிறது. 


சமாதானமும்‌ கண்டவன்‌ கதன்‌ 
தலைவி நற்குணமுள்ளவளாயிருக்க 
வேண்டும்‌. அவள்‌ குடும்பத்திற்குத்‌ 
தேவையான எல்லா காரியங்களையும்‌ 
ஞானமாய்ச்‌ செய்யவேண்டும்‌. நல்ல 
மனைவியை கண்டடைகிறவன்‌ கர்த்தரால்‌. 
தமையும்‌ பெற்றுக்கொள்கிறான்‌. நல்ல 
மனைவி தன்‌ கணவனை பரலோகத்தின்‌ 
பாதையில்‌ வழிநடத்திச்‌ செல்கிறாள்‌. நல்ல 
மனைவியைக்‌ கண்டடைந்தவன்‌, தன்‌ 
மனைவிக்காக கர்த்தரைத்‌ துதிப்பான்‌ 


தமித்திரன்‌ 
நீதி 18:23 


தீ, 18:28. தரித்திரன்‌ 
கெஞ்சிக்கேட்கிறான்‌;  ஐசுவரியவான்‌. 
கடினமாய்‌ உத்தரவு கொடுக்கிறான்‌. 


மனுஷனுக்கு தரித்திரம்‌ வரும்போது 
அது அவனுடைய சரீரத்தையும்‌, 
ஆவியையும்‌ பாதிக்கிறது. மனுஷனுடைய 
தரித்திரத்தினால்‌, அவனுடைய சரீரத்திற்கு 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தீங்கு வந்தாலும்‌. அவனுடைய ஆவிக்கு 
நன்மையே உண்டாகிறது. தரித்திரம்‌ 
வரும்போது மனுஷனுக்குத்‌ தாழ்மையும்‌ வரும்‌. 


தாழ்மை இருக்கவேண்டும்‌. 
கெஞ்சிக்கேட்கிறான்‌. 

ஆணவமாய்ப்‌ பேசுகிறான்‌. 
கெஞ்சிக்கேட்டுப்‌ பெற்றுக்கொண்டதற்காக, 
நன்றியுள்ள இருதயத்தோடிருப்பான்‌. 


தரித்திரராகத்தான்‌ 
கர்த்தரிடத்தில்‌. 
கேட்கவேண்டும்‌. 
கெஞ்சிக்‌ 


ஐசுவரியத்தினால்‌ 
வந்தாலும்‌, ஒரு சில தீமைகளும்‌ 
ஆணவம்‌, பெருமை, அகம்பாவம்‌ ஆகியவை 
ஐசுவரியத்தினால்‌ வரும்‌ தீமைகள்‌. 
ஐசுவரியவான்கள்‌ பிறரை மதிக்கமாட்டார்கள்‌. 
தங்களுடைய பழைய காலத்தையெல்லாம்‌. 
மறந்துவிடுவார்கள்‌.  ஐசுவரியவான்‌௧ளுடைய 
பார்வையும்‌, சிந்தையும்‌, பேச்சும்‌, செய்கையும்‌ 
விநோதமாயிருக்கும்‌. 


ஐசுவரியவான்‌ கடினமாய்‌ உத்தரவு, 
கொடுக்கிறான்‌. நம்மிடத்தில்‌ 
மனத்தாழ்மையிருந்தால்தான்‌ நமக்கு மேன்மை 
வரும்‌. கர்த்தருடைய சமுகத்திற்கு முன்பாக, 
ஏழைகளும்‌ 'ஐசுவரியவான்களும்‌, 
தரித்திரரைப்போல பணிவோடு 
நிற்கவேண்டும்‌. கர்த்தருடைய ல்‌ 
நமக்குத்‌ தேவையானதை 
கேட்கவேண்டும்‌. 


“வைராக்கியமும்‌ விரோதமும்‌ எங்கே 
உண்டோ, ங்கே 


இணக்கமுமுள்ளதாயும்‌, 

நற்கனிகளாலும்‌ 

பட்சபாதமில்லாததாயும்‌, 

நீதியாகிய 

சமாதானத்தை 

நடப்பிக்கிறவர்களாலே. சமாதானத்திலே 
விதைக்கப்படுகிறது” (யாக்‌ 316-18). 





ழ்‌ நள 
யய 


சிநேகிதருன்னவன்‌ 
நீதி 19:24. 


நீதி 18:24. சிநேகிதருன்னவன்‌ சிநேகம்‌. 
பாராட்டவேண்டும்‌; சுகோதரனிதலும்‌ 
அதிக சொந்தமாய்ச்‌ 
சிநேகிப்பவனுமுண்டு. 


நமக்கு 
இருப்பார்களென்றால்‌, 


சிநேகிதர்களை நாம்‌ காத்துக்கொள்ள 
வேண்டும்‌. சிநேகிதரிடத்தில்‌ தேவையில்லாமல்‌ 
கோபப்பட்டு பட்ட முறித்துப்போடக்‌ 
கூடாது. அதிகமாய்‌ 
சிநேகிக்கவேண்டும்‌. “சிநேகிதர்கள்‌ நமக்கு 
விசேஷித்தவர்கள்‌. சிநேகிதருள்ளவன்‌ 
சிநேகம்‌ பாராட்டவேண்டும்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUELISHERS 


நமக்கு மெய்யான சிநேகிதர்கள்‌ 
இருப்பது, நமக்கு 
ஆசீர்வாதமாயிருக்கும்‌. நம்‌ 
உறவினர்களைவிட, 
சிநேகிதர்கள்‌ நமக்கு 
அதிகமாய்‌ உதவிசெய்வார்கள்‌. உடன்பிறந்த 
சகோதரரைவிட, நம்முடைய சிநேகிதர்களே 
நமக்கு பல ங்கம்‌ மிகுந்த 
ஆறுதலாயிருப்பார்‌ சகோதரனிலும்‌ 
அதிக சொந்தமாய்‌ “ சரேகிப்பவனுமுண்டு 


நம்முடைய கர்த்தராகிய இயேசுகி, 
தவ தரல! எனககத 
சிரேகிதராகிருக்கிறார்‌. நம்முடைய 
சகோதரர்களும்‌, உற்றார்‌ உறவினர்களும்‌ 
நம்மை சிநேகிப்பதைவிட, நம்முடைய 
ண்ட இயேசுகிறிஸ்து நம்மை 

சிநேகிக்கிறார்‌. 
இசகிறிஸ்துவின்‌ சிநேகமே மெய்யான 
சிநேகம்‌. 





ழ்‌ நயன 
யாய 


மாறுபாடான 
மூடன்‌ 


நீதி 19 


நீதி 194. மாறுபாடான உதடுகளுன்ன. 
மூடனைப்பார்க்கிதூம்‌, உத்தமனாய்‌ 
நடக்கிற தரித்திரனே வாசி. 


தரித்திரன்‌ 


உதடுகளூன்ன 


ல்‌ ஏழையாகயிருந்தாலும்‌ 
அவனாலும்‌ சமாதானமாகுமிருக்க முடியும்‌. 
அவனுடைய வாயின்‌ 
உண்மையுள்ளதாயிருக்க 
தரித்திரன்‌ பொருளாதாரத்தில்‌ 
ஏழையாகமிருந்தாலும்‌, அவன்‌ தன்னுடைய 
உத்தமத்தில்‌ ஐசுவரியவானாயிருக்க 
வேண்டும்‌. அவனுடைய மனச்சாட்சி 
சுத்தமானதாகவும்‌, அவனுடைய வாயின்‌ 
வார்த்தைகள்‌ உண்மையும்‌: 
தெளிவானதுமாயிருக்கவேண்டும்‌. 


மனுஷருக்கும்‌ சோதனை 
க்‌ தரித்திரனுக்கும்‌ சோதனை 
வரும்‌, ஐசுவரியவானுக்கும்‌ சோதனை வரும்‌. 
தன்னுடைய வார்த்தைகளை 
மாறுபாடாக பேசவேண்டிய 
சோதனை வந்தாலும்‌, தரித்திரன்‌ அந்த 
சோதனையில்‌: ஜெயம்‌ 
அப்படிப்பட்ட தரித்திரனை 
பார்க்காமல்‌ 


தரித்திரனாகப்‌ 


மனத்தாழ்மையோடும்‌, 
உண்மையோடும்‌. 

தன்னுடைய 

நம்பிக்கை த்‌ 
மற்றவர்களை ஏளனமாகப்‌ பேசக்கூடாது. 
தன்னை உயர்த்தி மற்றவர்களை தாழ்வாய்‌ 
நினைக்கக்கூடாது. ஐசுவரியவானிடத்தில்‌ 
இருமும்‌ ஆணம்‌ வருணது அத்த 
வாய்ப்புக்கள்‌ உள்ளது... தன்னுடைய 
வார்த்தைகளுக்கு யாரும்‌ எதிர்த்துப்‌ 
பேசமாட்டார்கள்‌. என்று நினைத்து. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஐசுவரியவான்‌ மாறுபாடான வார்த்தைகளைப்‌ 
பேசக்கூடாது. மாறுபாடான உதடுகளுள்ள 
மூடனைப்‌ பார்க்கிலும்‌, உத்தமனாய்‌ நடக்கிற 
தரித்திரனே வாசி. 


ஐசுவரியவான்‌ மாறுபாடாய்‌ நடக்கும்‌. 
போது, அவனிடத்தில்‌ ஐசுவரியத்தோடு 
சேர்ந்து மூடத்தனமும்‌ இருக்கிறது. 
மூடர்களுக்கு அவர்களுடைய ஆஸ்தியினால்‌ 
ஒரு நன்மையும்‌ உண்டாகப்போவதில்லை. 
மூடர்கள்‌ தங்களுக்கு ஆஸ்தியைக்‌ 
கொடுத்த கர்த்தரை நன்றியோடு 
துதிக்கமாட்டார்கள்‌. தங்களிடத்திலுள்ள 
ஐசுவரியத்தை கர்த்தருடைய 
நாமமகிமைக்காகவும்‌, ஜனங்களுடைய 
பிரயோஜனத்திற்காகவும்‌ 

செலவுபண்ணவுமாட்டார்கள்‌. 


ஆத்துமா அறிவில்லாமலிருப்பது 
நீதி 19:2 


நீதி 192. ஆத்துமா அறிவில்லாமலி. 
ருப்பது நல்லதல்ல; கால்‌ துரிதமானவன்‌ 
தப்பி நடக்கிறான்‌. 


நம்முடை த்துமாவில்‌ அறிவும்‌ 
ஞானமும்‌ மி்‌ வண்டும்‌. ஆத்துமா 
அறிவில்லாதிருப்பது 

த்துமாவைப்பற்றிய அறிவு 
இல்லாதிருப்பது நமக்கு நல்லதல்ல. 
க ஆத்துமாவை 

வேண்டும்‌. 
முக்கியத்துவத்தை நாம்‌ கட 
வேண்டும்‌. 

கால்துரிதமானவன்‌ தப்பி நடக்கிறான்‌. 
மூலாபிரெய பாஷையில்‌ “தப்பி நடக்கிறான்‌" 
என்னும்‌ வார்த்தைக்கு “பாவம்‌ செய்கிறான்‌” 
என்று பொருள்படும்‌ எபிரெய வார்த்தை 
பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. துரிதமாக 
நடக்கிற கால்களை உடையவன்‌, 
தேவனுடைய சமுகத்தில்‌: அமைதியாக 
அமர்ந்து யோசிக்கமாட்டான்‌. நிதானமாகச்‌ 
சிந்திக்கமாட்டான்‌. எல்லா காரியத்திலும்‌ 
அவசரப்படுவான்‌. துரிதமாக நடக்கவேண்டும்‌. 
என்பது மாத்திரமே அவனுடைய 
இலக்காகயிருக்கும்‌. தான்‌ நடக்கிற பாதை 
நீதியின்‌ பாதையா என்பதை சிந்தித்துப்‌ 
பார்க்கமாட்டான்‌. 





i a 
TT 


தீயவழிகளில்‌ நடக்கிறவர்கள்‌ 
கர்த்தருடைய வார்த்தைக்கும்‌, அவருடைய 
பிரமாணத்திற்கும்‌ தப்பி நடக்கிறார்கள்‌. 
கர்த்தருக்குக்‌ கீழ்ப்படியாமல்‌ ஜீவிக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ வேகமாக நடந்தாலும்‌, தவறான 
பாதையில்‌ நடக்கிறார்கள்‌. வின்‌ 
பாதையில்‌ நடக்கிறவர்களுக்கு அழிவு வரும்‌. 
அழிவின்‌ பாதையில்‌ துரிதமாய்‌ 
நடக்கிறவர்களுக்கு, அழிவு துரிதமாய்‌. 
வரும்‌. 


மனுஷனுடைய மதியீனம்‌ 
தீதி 19:3 


நீதி 19:3. மனுஷனுடைய மதியீனம்‌ 
அவன்‌ வழியைத்‌ தாறுமாறாக்கும்‌; 
என்றாலும்‌ அவன்‌ மனம்‌ கர்த்தருக்கு. 
விரோதமாய்த்‌ தங்கலடையும்‌. 

மக்கு இந்த உலகத்தில்‌ 
உபத்திரவங்கள்‌ உண்டு. எல்லா மனுஷருமே, 
தங்களுடைய ஜீவியத்தில்‌ பாடுகளையும்‌, 
ஏமாற்றங்களையும்‌ சந்திக்கிறார்கள்‌. 
நம்முடைய பாடுகளுக்கும்‌ 
வேதனைகளுக்கும்‌ பிறரை குற்றம்‌ 
சொல்லுவதினால்‌ ஒரு பிரயோஜனமுமில்லை. 
நம்முடைய வேதை 
நெருக்கங்களுக்கும்‌ 
காரணமாயிருப்போம்‌. 
மதியீனம்‌. அவனுடைய 
தாறுமாறாக்குகிறது. 
மதியீனத்தினால்தான்‌ 
பிரச்சனைகளும்‌ 
உண்டாகிறது. 


ன்‌ வேதனைப்படும்போது, அவன்‌ 
(து கோபப்படுகிறான்‌. அவனுடைய 
ர்த்தருக்‌ விரோதமாக. 
கர்த்தர்மீது 


கர்த்தர்‌ 


்கதிக்த 
கம்மல்‌ எல்லா பாடுகளும்‌ கர்த்தர்‌ 

வருகிறது என்று நாம்‌ 
கன பகு நம்முடைய பாடுகளில்‌ 
அநேகம்‌ பாடுகள்‌, நம்மாலேயே வருகிறது. 
நாமே நம்முடைய மாடுகளுக்கும்‌, 
வேதனைகளுக்கும்‌ காரணமாகயிருக்கிறோம்‌. 
நாம்‌ தப்பு செய்துவிட்டு, கர்த்தர்‌ நமக்கு 
விரோதமாக தப்பு செய்கிறார்‌ என்று 
சொல்லக்கூடாது. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


செல்வம்‌ 


நீதி 18: 


நீதி 19:4. செல்வம்‌ அநேக சிநேகிதரைச்‌. 
சேர்க்கும்‌; தமித்திரனோ தன்‌ 
சிநேகிதனாலும்‌ நெகிழப்படுவான்‌. 


ஐசுவரியவான்கள்‌ தங்களுடைய 
ஆஸ்திகளை நல்ல வழிகளில்‌. 
செலவூண்ணவேண்டும்‌. அநேக 
நன்மைகளை செய்யவேண்டும்‌. அநேகருக்கு 
உதவிசெய்து, அவர்களை ஆதரிக்கவேண்டும்‌. 
ஜூவரியவான்களிடந்தி்‌ பொன்னும்‌. 
பொருளும்‌ தாராளமாயிருப்பதினால்‌, 
அவர்களால்‌ அநேகருக்கு வெகுமதிகளைக்‌ 
கொடுக்கமுடியும்‌. ஐசுவரிவான்௧ள்‌ தங்கள்‌ 
லக்க. நல்லமுறையில்‌ செலவுசெய்து, 
சிநேகிதர்களை 
ஏற்படுத்திக்கொள்ளவேண்டும்‌. 


ஐசுவரியவான்‌௧ளின்‌ சிநேகிதர்கள்‌ 
எல்லோரும்‌ உண்மையுள்ளவர்களாயிருக்க 
மாட்டார்கள்‌. அவர்கள்‌ ஐசுவரியவான்‌௧ளை 
பதிலாக, 
ஐசுவரியத்தையும்‌, 
சிநேகிக்கிறார்கள்‌ 
பணத்திற்காக முகஸ்துதி பண்ணுகிறார்கள்‌. 
செல்வம்‌ அநேக சிநேகிதரை சேர்க்கும்‌. 
ஐசுவரியவான்‌ தரித்திரனாகிவிட்டால்‌, 
அவனுடைய சிநேகிதர்கள்‌ எல்லோரும்‌ 
அவனை விட்டு விலகிப்போய்விடுவார்கள்‌. 
தரித்திரம்‌ சிநேகிதரைப்‌ பிரித்துவிடும்‌. 
தரித்திரம்‌ வரும்போது, உற்றார்‌ உறவினரும்‌, 
சிநேகிதரும்‌ பிரிந்துபோய்விடுவார்கள்‌. 


தரித்திரன்‌ தன்‌  சிநேகிதனாலும்‌ 
நெகிழப்படுவான்‌. தங்களுக்கு தரித்திரனால்‌ 
ஒரு நன்மையும்‌ உண்டாகாது என்பதைத்‌ 
தெரிந்துகொண்டு, அவனுடைய சிநேகிதர்கள்‌ 
அவனைவிட்டுப்‌ பிரிந்துபோய்விடுவார்கள்‌. 
தரித்திரனுக்குத்‌ தேவையான உதவிகள்‌ 
எதையும்‌ செய்யமாட்டார்கள்‌. தரித்திரனை 
விட்டுப்‌ பிரிந்துபோகிறவர்கள்‌, 
அவனைப்பற்றித்‌ தூஷணவார்த்தைகளையும்‌ 
பேசுவார்கள்‌. மெய்யான சிநேகிதர்களோ 
எக்காலத்திலும்‌, எல்லா சூழ்நிலைகளிலும்‌ 
நல்ல சிநேகிதர்களாயிருப்பார்கள்‌. 





ழ்‌ நள 
TT 
பொய்ச்சாட்சிக்காரன்‌ 

நீதி 19:5 

நீதி 19:5. பொய்ச்சாட்சிக்காரன்‌ 


ஆக்கினைக்குத்‌ தப்பான்‌; பொய்களைப்‌: 
பேசுகிறவனும்‌ தப்புவதில்லை. 


நாவுக்கு பொய்யைப்‌ 
அவர்கள்‌ 


தன்‌ 


மனுஷன்‌ 
பேசக்கற்றுக்கொடுக்கிறான்‌. 


ஒரு சிலர்‌ வாயைத்‌ திறந்தாலே போதும்‌. 
அதிலிருந்து பொய்கள்‌ தராளமாய்‌ 
வெளிவரும்‌. அவர்களுக்கு உண்மை பேசவே. 
தெரியாது. அவர்களிடத்தில்‌ உண்மையான 
வார்த்தைகள்‌ எதுவும்‌ இருக்காது. 
பொய்பேசுகிறவர்கள்‌ தங்களுக்கு தீங்கு 
உண்டாகவும்‌, மற்றவர்களுக்கு தீங்கு 
உண்டாகவும்‌ பொய்பேசுகிறார்கள்‌. 
இப்படிப்பட்டவர்கள்‌ மற்றவர்களிடத்தில்‌ 
பேசும்போது. பொய்யை உண்மைபோல 
பேசுவார்கள்‌. இவர்கள்‌ மாய்மாலக்காரர்கள்‌ 


பொய்சொல்லுகிறவர்கள்‌ 
பொய்ச்சாட்சிக்காரராயும்‌ இருப்பார்கள்‌ 
பொய்யைவிட்டு விலகவேண்டுமென்று 
இவர்கள்‌ விரும்பினாலும்‌, இவர்களால்‌ 
பொய்யைவிட்டு விலகிப்போகமுடியாது. 
'பொய்ச்சாட்சிக்காரர்கள்‌ பொய்யோடு 
ஐக்கியமாயிருக்கிறார்கள்‌. இவர்கள்‌ 

நீதியான 


தப்பிக்கமாட்டார்கள்‌. 


அவர்‌ நீதிமின்மேலும்‌, 

பிரியமாயிருக்கிறார்‌. 

வார்த்தைகள்‌ கர்த்தருக்கு 

அருவருப்பானது. பொய்களைப்‌ பேசுகிறவன்‌ 

கர்த்தருடைய ஆக்கினைத்தீர்ப்புக்குத்‌ 
தப்பிக்கமாட்டான்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பிரபுவின்‌ தயை 
நீதி 19:6,7 


தயையை 

கேட்பார்கள்‌; 
கொடைகொடுக்கிறவனுக்கு எவனும்‌. 
சிநேகிதன்‌. 


நீதி 18:7. தரித்திரனை அவனுடைய 
சகோதரர்‌ எல்லாரும்‌ பகைக்கிறார்களே, 
எத்தனை அதிகமாய்‌ அவன்‌ சிநேகிதர்‌ 
அவனுக்குத்‌ தூரமாவார்கள்‌;; 
அவர்களுடைய வார்த்தைகளை அவன்‌ 
நாடுகிறான்‌, அவைகனோ வெறும்‌ 
வார்த்தைகளே. 


பிரபுவுக்கு அநேக சிநேகிதர்கள்‌ 
இருப்பார்கள்‌. பிரபுவின்‌ தயை அநேகருக்குத்‌ 
தேவைப்படும்‌. அவர்களுடைய தயையை 
அநேகர்‌ வருந்திக்‌ கேட்பார்கள்‌. பிரபுவின்‌ 


அதிகாரமும்‌ இருக்கிறது. விசுவாசிகளாகிய 
நமக்கு பிரபுவின்‌ தயையைலிட, 
கர்த்தருடைய தையே அதிகமாகத்‌ 
தேவைப்படுகிறது. சாதாரண ஜனங்கள்‌ 
பிரபுவின்‌ தயையை வருந்திக்‌ கேட்கும்போது, 
விசுவாசிகளாகிய நாம்‌. நம்முடைய 
கர்த்தரின்‌. தயையை, பயபக்தியோடும்‌, 
விசுவாசத்தோடும்‌ வருந்திக்கேட்கவேண்டும்‌. 
நாம்‌ கர்த்தருடைய 'தமையையே 
நாடவேண்டும்‌. 


கொடைகொடுக்கிறவனுக்கு எவனும்‌ 

நாம்‌ பிறருக்கு, 

கொடுக்கும்போது, 

நமக்கு 

சிநேகிதர்களாயிருப்பார்கள்‌. நமக்கு மதிப்பும்‌ 

மரியாதையும்‌ கொடுப்பார்கள்‌. 

கர்த்தரிடமிருந்துதான்‌ எல்லா மனுஷருக்கும்‌ 

நன்மையும்‌ தெய்வீக ஆசீர்வாதமும்‌. 

வருகிறது. கர்த்தரிடத்திலிருந்து நாம்‌ 

பெற்றுக்கொண்ட ஐசுவரியங்களை, 

அவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாக 

பயன்படுத்தவேண்டும்‌. ஏழைகளுக்கு உதவி 
செய்யவேண்டும்‌. 





ழ்‌ நயன 
யாய 


'புறஜாதியாரின்‌ ராஜாக்கள்‌ அவர்களை 
ஆளுகிறார்கள்‌. அவர்கள்மேல்‌ அதிகாரம்‌. 
செலுத்துகிறவர்களும்‌ உபகாரிகள்‌ 
என்னப்படுகிறார்கள்‌" (லூக்‌ 22:25). 


தரித்திரராகயிருக்கிறவர்கள்‌ 
சமுதாயத்தில்‌ புறக்கணிக்கப்படுகிறார்கள்‌. 
அவர்களை எல்லோரும்‌ பகைக்கிறார்கள்‌. 
ஐசுவரியவான்களாகயிருந்தாலும்‌, 
தரித்திரரராகமிருந்தாலும்‌, 

எல்லோரையும்‌ ம்‌ 


பட்சபாதமில்லை. கர்த்தர்‌ 

நேசிக்கிறார்‌. நம்மிடத்திலும்‌ 

சுபாவம்‌ காணப்படவேண்டும்‌. நாம்‌ எல்லா 
மனுஷரையும்‌ கனம்பண்ணவேண்டும்‌. 
ஒருவன்‌ தரித்திரராகமிருப்பதினால்‌, அவனை 
வெறுத்து ஒதுக்கிவிடக்கூடாது. 


தரித்திரனை அவனுடைய சகோதரர்‌ 
தரித்திரனுக்கு 
மதிப்பு 


எல்லாரும்‌ பகைக்கிறார்கள்‌ 


எல்லோருமே தரித்திரனைப்‌ பகைக்கிறார்கள்‌. 
தரித்திரறுடைய  சிநேகிதரும்‌ அவனைப்‌ 
பகைக்கிறார்கள்‌. அவனுடைய சிநேகிதர்‌ 
தரித்திரனுக்கு அதிகமாய்த்‌  தூரமாவார்கள்‌ 
தரித்திரனுடைய நட்பை விட்டுவிடவேண்டும்‌. 
என்றும்‌, அவனுடைய பார்வையிலேயே 
படக்கூடாது என்றும்‌, அவனுடைய 
சிநேகிதர்களும்‌ அவனைவிட்டுத்‌ 
தூரம்போய்விடுகிறார்கள்‌. 


தரித்திரனுக்கு எல்லாருடைய 
உதவியும்‌ தேவைப்படுகிறது. தரித்திரன்‌ 
தன்னுடைய சிநேகிதர்‌, உற்றார்‌ உறவினர்‌ 
ஆகிய எல்லோருடைய வார்த்தைகளையும்‌ 
நாடுகிறான்‌. அவர்கள்‌ தன்மீது 
அன்பாகயிருக்க வேண்டுமென்று 
விதம்புகிறான்‌... ஆனால்‌. தரித்திரனுடைய்‌ 
எதிர்பார்ப்புக்களெல்லாம்‌ வீணாய்ப்‌ 
போய்விடுகிறது. அவர்கள்‌ தரித்திரனோடு 
பேசினாலும்‌, அந்த ர்த்‌ ல்‌ 
தரித்திரனுக்கு 
உண்டாவதில்லை. 
வார்த்தைகளாகத்தான்‌. 


அன்பும்‌, பிரயோஜனமும்‌ சிறிதுமில்லை. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மூலமாய்‌ ஒரு 


தரித்திரருக்கு மனுஷர்‌ | ஒரு 
தரித்திரர்‌ 


நன்மையும்‌ உண்டாகாது. 
மனுஷரை நம்புவது வீணான காரியம்‌. 
அவர்கள்‌ கர்த்தரை மாத்திரமே 
நம்பவேண்டும்‌. கர்த்தரைத்‌ தங்களுக்கு 
சிநேகிதராக்கிக்கொள்ள வேண்டும்‌. 
தரித்திரன்‌ மனுஷருடைய வார்த்தைகளை 
நாடுவதற்குப்‌ பதிலாக, கர்த்தருடைய 
வார்த்தைகளை நாடவேண்டும்‌. தன்னுடைய 


கர்த்தரிடத்தில்‌ எடுத்துச்‌ சொல்லவேண்டும்‌. 
கர்த்தர்‌ தரித்திரனுடைய ஜெபத்தைக்‌ 
கேட்பார்‌. கர்த்தரே திக்கற்றவர்களுக்கு 
அடைக்கலமாயிருக்கிறார்‌ தரித்திரருக்கு 
கர்த்தருடைய உதவி கிடைக்கும்போது, 
அவர்களுக்கு மனுஒருடைய உதவி 
தேவைப்படாது. 


ஞானத்தைப்‌ 
பெற்றுக்கொள்ளுகி றவன்‌ 
தீதி 19:8 


நீதி 19:8. ஞானத்தைப்‌ 
பெற்றுக்கொவ்ளூகிறவன்‌' தன்‌ 
ஆத்துமாவைச்‌. சிநேகிக்கிறான்‌; 
புத்தியைக்‌ காக்கிறவன்‌' 
நன்மையடைவான்‌. 


ம்‌ னத்தைப்‌ 
வெற்றுக்கொள்ளவேண்டும்‌. “அறிவைப்‌ 
பெற்றுக்கொள்ளவேண்டும்‌. தேவனுடைய 

பெற்றுக்கொள்ள வேண்டும்‌. 
தேவனோடு நெருங்கிய 
ஐக்கியத்திலிருக்கவேண்டும்‌. இப்படிப்பட்ட 
நன்மையான காரியங்களை செய்கிறவர்கள்‌ 
தங்களுடைய ஆத்துமாக்களை 
சிநேகிக்கிறார்கள்‌. ஞானத்தைப்‌ 
பெற்றுக்கொள்கிறவன்‌ தன்‌ ஆத்துமாவை 
சிநேகிக்கிறான்‌. இவர்கள்‌ தங்களுக்குத்‌ 
தேவையான நன்மைகளைச்‌ செய்கிறார்கள்‌. 
இப்டிப்பட்டவர்கள்‌ தங்கள்‌ ஆத்துமாவை 
சிநேகித்து, அதற்கு பயனுள்ள காரியங்களை 
செய்கிறார்கள்‌. 





i FTE 
TT 


புத்தியைக்‌ காக்கிறவன்‌ 
நன்மையடைவான்‌. நாம்‌ கர்த்தரைப்பற்றிய 
வ்‌ அறிந்துகொள்ளும்போது, அந்த 

நமது இருதயத்திற்குள்‌ 
வொன்றும்‌ கர்த்தருடைய 
வார்த்தைகள்‌ பொக்கிஷத்தைப்‌ போன்றது. 
கர்த்தருடைய வசனங்களை நம்முடைய 
வற காத்துக்கொள்ளும்போது அவை 
ஆத்துமாவுக்கு 
கர்த்தருடைய 
நன்மையைப்‌ 


ரமி 
வர்த்தி நாம்‌ 
பெற்றுக்கொள்வோம்‌. 


பொய்ச்‌சாட்சிக்காரன்‌ 


நீதி 19:9 


நீதி 199.  பொய்ச்சாட்சிக்காரன்‌ 
அக்கினைக்குத்‌ தப்பான்‌; பொய்களைப்‌ 
பேசுகிறவன்‌ நாசமடைவான்‌.. 


பரிசுத்த வேதாகமத்தில்‌ பொய்ச்சாட்சி 
சொல்லுகிறவனுக்கு விரோதமாய்‌. பல 
இடங்களில்‌ எச்சரிப்பு 
கொடுக்கப்பட்டிருக்கிறது. 
பொய்சொல்லுவதும்‌, பொய்ச்சாட்சி 
சொல்லுவதும்‌ கர்த்தர்‌ அருவருக்கிற பாவம்‌. 
பொய்ச்சாட்சி சொல்லுகிறவன்‌ பிறரை 
வஞ்சிக்கிறான்‌. தன்னுடைய வாயின்‌ 
வார்த்தைகளினால்‌ பிறருக்குத்‌ 
தீங்குசெய்கிறான்‌. பொய்ச்சாட்சிக்காரன்‌ 
ஆக்கினைக்குத்தப்பான்‌. 
ய்‌ 

கோபம்‌ 
பேசுகிறவன்‌ 
சம்பளம்‌ மரணம்‌, 


ஈட்சிக்காரன்மீது 
வந்திறங்கும்‌ பொய்களை 
நாசமாவான்‌. பாவத்தின்‌ 
மனுஷன்‌ பேசுகிற பொய்‌ 
அவனை அழித்துப்போடும்‌. 
பொய்சொல்லுகிறவனும்‌, பொய்ச்சாட்சி 
சொல்லுகிறவனும்‌ தனக்கு கேடுண்டாகவே, 
பொய்சொல்லுகிறான்‌. அவன்‌ பிறரை 
ஞ்சிப்‌ நினைத்து பொய்ச்சாட்சி 
ஆனால்‌ உண்மையில்‌ 
தன்னைத்தானே 


தேவனுடைய 


வஞ்சித்துக்கொள்கிறான்‌. 


டன்‌ 


மூ 
நீதி 19:10 


தீதி 19:10. மூடனுக்குச்‌ செல்வம்‌ தகாது; 
ஆண்டு 


பருக்களை | கொன்வது 
அடிமைக்கு எவ்வனவும்‌ தகாது. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மூடனுக்கு சந்தோஷமும்‌, விடுதலையும்‌ 
இருக்காது. அவை அவனுக்குத்‌ தகாது. 
ஞானமில்லாதவனுக்கும்‌, தேவனுடைய 
கிருபையில்லாதவனுக்கும்‌ மெய்யான 
சந்தோஷமில்லை. மெய்யான சந்தோஷத்தைப்‌ 
பெற்றுக்கொள்வதற்கு மூடர்கள்‌ 
தகுதியற்றவர்களாயிருக்கிறார்கள்‌. மூடருடைய 
ஆலியிலும்‌ மூடத்தனமே இருக்கும்‌. 
அவர்களுக்கு அதிகாரமும்‌, வல்லமையும்‌, 
கனமும்‌ இருக்காது. 


மூடனுக்கு தன்னைத்தானே ஆளுகை 
செய்யத்‌ தெரியாது. அவனால்‌ பிரபுக்களை 
ஆண்டுகொள்ளவும்‌ முடியாது. மூடனிடத்தில்‌ 
அடிமைத்தனத்தின்‌: ஆவியிருக்கும்‌. 
பிரபுக்களை ஆண்டுகொள்வது அடிமைக்கு 
எல்வளவும்‌ தகாது. மூடன்‌ பிறரிடத்தில்‌ 
உதவிகேட்கிற பிச்சைக்காரனைப்‌ 
போன்றவன்‌. அரசாளுகிற 
அடிமையினிமித்தமும்‌, போஜனத்தால்‌. 
திருப்தியான மூடனின்‌ நிமித்தமும்‌ பூமி 
சஞ்சலப்படுகிறது. பூமி அதை தாங்கமாட்டாது. 
(நீதி 30:22) 


மனுஷனுடைய விவேகம்‌ 
நீதி 19:11 


நீதி 1901. மனுஷனுடைய விவேகம்‌ 
அவன்‌ கோபத்தை அடக்கும்‌; குற்றத்தை: 
மன்னிப்பது அவனுக்கு மகிமை. 


ஞானமுள்ளவன்‌ 
கோபத்தை  அடக்குகிறான்‌. 
கோபப்படுவதற்கு 
காண்பிக்கமாட்டான்‌. அவசரப்பட்டு 
முடிவையும்‌ எடுக்கமாட்டான்‌. மனுஷனுடைய 
விவேகம்‌ அவன்‌ கோபத்தை அடக்கும்‌ 
விவேகமுள்ளவன்‌ ஒவ்வொரு காரியத்தையும்‌ 
நிதானமாய்‌ சிந்தித்துப்‌ பார்க்கிறான்‌. 
தன்னுடைய கோபத்தினால்‌ என்னென்ன 
நன்மைகள்‌ உண்டாகும்‌ என்பதையும்‌, 
என்னென்ன தீமைகள்‌ உண்டாகும்‌ 
என்பதையும்‌ விவேகி ஆராய்ந்து பார்க்கிறான்‌. 
தன்னுடைய கோபத்தினால்‌ ஒரு நன்மையும்‌ 
உண்டாகாது என்பதை விவேகி 
புரிந்துகொள்ளும்போது, 


கோபப்படமாட்டான்‌. 


தன்னுடைய 
விவேகி 


தீவிரம்‌ 
எந்த 


அவன்‌ 





ழ்‌ நள 
யாய 


நாம்‌ பிறர்மீது கோபப்படுவதினால்‌ 
நமக்கும்‌ ஆபத்து வரும்‌. கோபமான 
வார்த்தைகள்‌ மற்றவர்களுடைய மனதை 
வேதனையடையச்‌ செய்யும்‌. அவர்கள்‌ 
நம்மீது கோபப்படுவதற்கும்‌ வாய்ப்புள்ளது. 
கோபம்‌ சண்டையை வளர்க்கும்‌. கோபம்‌ 


பிறர்‌ செய்கிற தப்பிதங்களை மன்னிக்காது. 
குற்றத்தை மன்னிக்கிறான்‌. 
குற்றத்தை மன்னிப்பது 
மகிமையாயிருக்கிறது. 


விவேகியோ 
விவேகிக்கு. 


தனக்கு விரோதமாக 
செய்யும்போது, விவேகி அதைப்‌ 
பெரிதுபடுத்தமாட்டான்‌ தன்னுடைய 
ல்‌ எப்போதும்‌ அதைப்பற்றியே 
கொண்டிருக்கமாட்டான்‌. 
கோபப்படுவது நம்முடைய 
சரீரஆரோக்கியத்தைப்‌ பாதிக்கும்‌. 
நம்மிடத்தில்‌ குற்றத்தை மன்னிக்கிற சுபாவம்‌ 
இருக்கவேண்டும்‌. மற்றவர்கள்‌ நமக்கு 
விரோதமாகத்‌ தீங்குசெய்தாலும்‌, 
அவர்களுடைய குற்றத்தை மன்னிப்பது. 
நமக்கு மேன்மை. 


பிறர்‌ தீங்கு 


ராஜாவின்‌' கோபம்‌ 
நீதி 19:12 


நீதி 1912, ராஜாவின்‌ கோயம்‌ 
சிங்கத்தின்‌ கெர்ச்சிப்புக்குச்‌ சமானம்‌; 
அவனுடைய தயை  புல்லின்மேல்‌ 
பெய்யும்‌ பனியோலிருக்கும்‌. 


ராஜாக்கள்‌ ர்‌ ஜனங்களல்ல. 
அவர்கள்‌ விசேஷித்தவர்கள்‌. 
ராஜாக்கள்‌ சிங்காசனத்தில்‌ வீற்றிருந்து 
தங்களுடைய ஜனங்களை நீதியாயும்‌, 
உண்மையாயும்‌ ஆளுகை செய்கிறவர்கள்‌. 
சாதாரண மனுஷருக்கு கோபம்‌ வருவதுபோல, 
ராஜாக்களுக்கும்‌ கோபம்‌ வரும்‌. ராஜாவின்‌ 
கோபம்‌ மிகவும்‌ பயங்கரமானது. அது. 
சிங்கத்தின்‌ கெர்ச்சிப்புக்கு சமானம்‌, 

ராஜாவின்‌ சிரித்த முகம்‌ 
ஜனங்கள்‌ எல்லோருக்கும்‌ 
கொடுக்கும்‌. ராஜாவின்‌ தயை புல்லின்மேல்‌ 
பெய்யும்‌ பனிபோலிருக்கும்‌. ராஜா 
தன்னுடைய உணர்ச்சிகளைக்‌ குறித்து 
மிகுந்த எச்சரிப்போடிருக்கவேண்டும்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தேசத்திலுள்ள. 
நீதிமான்கள்மீதும்‌ ராஜா 
அவர்கள்‌ பயந்துவிடுவார்கள்‌. 


நல்லோர்மீதும்‌, 
கோபப்பட்டால்‌, 


எப்போது கோபப்படவேண்டும்‌ என்பதும்‌, 
எப்போது தயவு காண்பிக்கவேண்டும்‌ 
என்பதும்‌ ராஜாவுக்குத்‌ தெரிந்திருக்க 
வேண்டும்‌. நீதிமான்கள்மீது கோபப்படுவதும்‌, 
துன்மார்க்கர்மீது தயவு காண்பிப்பதும்‌ 
ராஜாவுக்கு ஏற்றதல்ல. தேசத்திலுள்ள 
நல்லவர்களுக்கு ராஜா தயவு காண்பிக்க 
துன்மார்க்கர்மீது கோபப்பட 
துன்மார்க்கர்‌ செய்கிற 
பாவங்களையெல்லாம்‌. ராஜா 
சகித்துக்கொள்ளக்கூடாது. ராஜாக்கள்‌ 
துன்மார்க்கருக்கு சிநேகிதராயிருக்கக்கூடாது. 
நாம்‌ ராஜாக்களுக்கும்‌ அதிகாரிகளுக்கும்‌ 
கீழ்ப்படியவேண்டுமென்று அப்போஸ்தலர்‌ பவுல்‌ 
ஆலோசனை சொல்லுகிறார்‌. 
மேலான 
கீழ்ப்படியக்‌ 
தேவனாலேயன்றி 
உண்டாயிருக்கிற 


“எந்த மனுஷனும்‌ 
அதிகாரமுள்ளவர்களுக்குக்‌ 
கடவன்‌: ஏனென்றால்‌, 
ஒரு அதிகாரமுமில்லை;: 
அதிகாரங்கள்‌ 
நியமிக்கப்பட்டிருக்கிறது. 


கொள்ளுகிறார்கள்‌. 
மேலும்‌ வ்‌ 
நற்கிரியைகளுக்கல்ல, துர்க்கிரியைகளுக்கே 
பயங்கரமாயிருக்கிறார்கள்‌: ஆகையால்‌ நீ 
அதிகாரத்திற்குப்‌ பயப்படாதிருக்க 
வேண்டுமானால்‌, நன்மைசெய்‌, அதினால்‌ 
உனக்குப்‌ புகழ்ச்சி உண்டாகும்‌. உனக்கு 
நன்மை உண்டாகும்பொருட்டு, அவன்‌ 
தேவணழியக்காரனாயிருக்கிறான்‌. நீ 
தீமைசெய்தால்‌ பயந்திர: பட்டயத்தை 
அவன்‌ விருதாவாய்ப்பிடித்திருக்கவில்லை; 
தீமைசெய்கிறவன்மேல்‌ 
வரப்பண்ணும்படி.. 
செலுத்துகிற 
ஊழியக்காரனாயிருக்கிறானே. 

நீங்கள்‌ கோபாக்கினை। தற்‌ 
மாத்திரமல்ல, மனச்சாட்சியினிமித்தமும்‌ 
கீழ்ப்படியலேண்டும்‌" (ரோம 1331-5). 


அவன்‌ 





ழ்‌ நவள 
யாய 


, தன்னுடைய 
ஜனங்கள்‌ 
உண்மையுள்ளவர்களாயிருக்கும்‌ 
தங்களுடைய கடமைகளை நேர்த்தியாய்‌ 
செய்யும்போது, ராஜா அவர்களை 
பாராட்டவேண்டும்‌. அவர்களுக்கு வெகுமதி 
கொடுத்து அவர்களை உற்சாகப்படுத்த 
வேண்டும்‌. நீதிமான்களையும்‌, 
நல்லவர்களையும்‌, கடமை வீரர்களையும்‌ 
உற்சாகப்படுத்தும்போது, அவர்கள்‌ தங்கள்‌ 
நற்கிரியைகளை அதிகரிப்பார்கள்‌. 
நற்கிரியைகளை நிறுத்திவிடாமல்‌ தொடர்ந்து 
செய்வார்கள்‌. ராஜாவின்‌ வெகுமதிகளைப்‌ 
பெற்றுக்கொள்ளவேண்டும்‌ என்னும்‌ 
விருப்பம்‌ ஜனங்களிடத்தில்‌ காணப்படும்‌. 
இதனிமித்தமாயும்‌ ஜனங்கள்‌ 
நற்காரியங்களை செய்து, நற்பெயர்‌ 
எடுப்பதற்கு முயற்சி பண்ணுவார்கள்‌. 


தேசத்தின்‌ 
க 
போது, 


மூடனாகிய மகன்‌ 


நீதி 1913 


நீதி 
தகப்பனுக்கு 
மனைவியின்‌ 


19:13. மூடனாகிய மகன்‌ தன்‌ 
மிகுத்த துக்கம்‌; 
சண்டைகள்‌ ஓயாத 


எல்வளவதான்‌ புத்திமதிகளைச்‌ 
ஸி அவற்றை செலிகொடுத்து 
கேட்கவுமாட்டான்‌. மூடன்‌ தன்‌ இஷ்டம்போல 
நடந்துகொள்வான்‌. அவனுடைய 
வாழ்க்கையில்‌ குறிக்கோள்‌ எதுவும்‌ 
இருக்காது. 


ஊதாறித்தனமாக. 
தான்‌ சம்பாதிப்பதை 


'செலவுபண்ணுவான்‌. 
சிக்கமான செலவு பண்ணவேண்டும்‌ என்னும்‌ 


ஞானம்‌ அவனிடத்தில்‌ இருக்காது. 


துக்கழுண்டாகும்‌. தகப்பன்‌ தன்‌ மகனுக்கு 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QODNENS 
PUBLISHERS 


நல்ல புத்திமதிகளையும்‌ ஆலோசனைகளையும்‌ 
சொல்லுவார்‌. ஆனால்‌ மகனோ 
மூடனாகயிருப்பதினால்‌, ஆலோசனைக்கும்‌ 
புத்திமதிக்கும்‌ செவிகொடுக்கமாட்டான்‌. 
அவன்‌ அவற்றையும்‌ அசட்டைபண்ணுவான்‌, 
தன்னுடைய தகப்பனையும்‌. 
அசட்டைபண்ணுவான்‌. இதைப்‌ பார்க்கும்போது 
தகப்பனுக்கு மிகுந்த துக்கமும்‌ 
மனவேதனையும்‌ உண்டாகும்‌. 
ஸ்திரீகளில்‌ 

குணசாலிகளாகயிருப்பார்கள்‌. 
எப்போதும்‌: சண்டைபோட்டுக்‌ 
கொண்டிருப்பார்கள்‌. மனைவியின்‌ 
சண்டைகள்‌ ஓயாத ஒழுக்கு, மூடனாகிய 
மகனைப்போலவே, சண்டை போடுகிற 
மனைவி அவளுடைய கணவனுக்கு மிகுந்த 
துக்கத்தைக்‌ கொடுக்கிறாள்‌. 
சண்டைபோடுவது இவளுடைய 
பொழுதுபோக்கு. இவளுக்கு சண்டையை 
நிறுத்தத்தெரியாது. தொடர்ந்து சண்டை 
போட்டுக்கொண்டேயிருப்பாள்‌. இவள்‌ 
போடுகிற சண்டைகள்‌ 

ஒழுக்காகமிருக்கும்‌. இவள்‌ 
துக்கமும்‌. நிந்தையும்‌ 

வந்துகொண்டேயிருக்கும்‌. 


வீட்டுக்கூரையிலுள்ள 
ஓட்டைகளையெல்லாம்‌ அடைத்து அதை 
பராமரிக்கவேண்டும்‌. அப்போதுதான்‌. 
மழைகாலத்தில்‌ மழைத்தண்ணீர்‌ வீட்டிற்குள்‌ 
ஒழுகாமல்‌ இருக்கும்‌. ஒட்டையைக்‌ 
கவனிக்காமல்‌ விட்டுவிட்டால்‌, கனமழை 
வீட்டிற்குள்‌ ஒழுகும்‌. 
மழைத்தண்ணீர்‌ 
அப்படிப்பட்ட வீட்டில்‌ 
நம்மால்‌ நிம்மதியாக வாசம்பண்ண முடியாது. 
சண்டைபோடுகிற மனைவியும்‌ ஓயாத 
ஒழுக்கைப்போல இருக்கிறாள்‌. அவ 
புருஷனுக்கு அவளோடு குடும்பம்‌ நடத்துவது 
மிகவும்‌ சிரமமாகயிருக்கும்‌. 


சிலர்‌ 
வேறுசிலரோ 


ஒயாத 
மூலமாய்‌ 
எப்போதும்‌ 


நம்முடைய 


வீடும்‌ ஆஸ்தியும்‌ 
நீதி 19:14 


தீதி 19:14. வீடும்‌ ஆஸ்தியும்‌ பிதாக்கள்‌. 
வைக்கும்‌ சுதந்தரம்‌ புத்தியுள்ள 
மனைவியோ கர்த்தர்‌ அருளும்‌ எவு. 





ழ்‌ நள 
யாய 


புத்தியுள்ள மனைவி கர்த்தர்‌ அருளும்‌ 
ஈவு. புத்தியுள்ள மனைவி சண்டைபோடும்‌. 
மனைவிக்கு, நேர்‌ எதிரானவள்‌. 
சண்டைபோடுகிற மனைவி அவளுடைய 
வீட்டிற்கு சாபமாமிருப்பாள்‌. புத்தியுள்ள 
மனைவியோ தன்னுடைய வீட்டிற்கு 
ஆசீர்வாதமாயிருக்கிறாள்‌. புத்தியுள்ள 

மனைவி எல்லாவற்றையும்‌ ஞானமாய்ப்‌ 
பயன்படுத்துவாள்‌. சகலவற்றையும்‌ 
பிரயோஜனப்படுத்திக்கொள்வாள்‌. இப்படிப்பட்ட 
நல்ல மனைவியை கண்டுபிடித்திருக்கிறவன்‌, 
கர்த்தருடைய கண்களில்‌ தயவு பெற்றவன்‌. 

புத்தியுள்ள மனைவி தன்‌ கணவனுக்கு 
மிகுந்த உதவியாயும்‌ ஒத்தாசையாயும்‌ 
இருப்பாள்‌. தன்னுடைய கணவனுக்கு 
தன்னால்‌ முடிந்த எல்லா உதவிகளையும்‌ 
செய்து கொடுப்பாள்‌. நல்ல மனைவி நல்ல 
ஆலோசனைகளையும்‌ சொல்லுவாள்‌. 
இப்படிப்பட்ட மனைவி அவளுடைய 
புருஷனுக்கு சந்தோஷமாகயிருக்கிறாள்‌ 
புருஷனும்‌ அவளை நேசிப்பான்‌. இந்தக்‌. 
குடும்பத்தில்‌ சண்டைகள்‌ இருக்காது. 
சந்தோஷமும்‌, சமாதானமும்‌, ஆறுதலும்‌ 
நிரம்பியிருக்கும்‌. 

வீடும்‌ ஆஸ்தியும்‌ பிதாக்கள்‌ வைக்கும்‌. 
சுதந்தரம்‌. பெற்றோர்‌ தங்கள்‌ பிள்ளைகளுக்கு 
ஆஸ்திகளை சேமித்து வைக்கிறார்கள்‌. 
ஒவ்வொரு சந்ததியாக நடைபெறுகிற காரியம்‌. 
பிதாக்கள்‌ சுதந்தரமாக வைக்கும்‌ 
வீட்டையும்‌ ஆஸ்தியையும்விட, நல்ல. 
மனைவியே அந்தக்‌ குடும்பத்திற்கு அதிக 
நன்மையைக்‌ கொண்டுவருகிறவள்‌. 


சோம்பல்‌ 
நீதி 19:15 


நீதி 19415. சோம்பல்‌ 
தூங்கிவிழப்பண்ணும்‌; ௮௪ தியானவன்‌ 
பட்டினியாயிருப்பான்‌. 


சோம்பலுள்ள 
ல ்‌ 
கவனிக்கமாட்டான்‌. 

சோம்பல்‌. 

ப்‌ க 


மனுஷன்‌ 
தன்னுடைய 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆத்துமாவிலும்‌ உற்சாகமிருக்காது. உறைந்து 
போன தண்ணீரைப்போல, சோம்பேறியின்‌ 
ஆத்துமாவும்‌ செயலிழந்து கிடக்கும்‌. 

வேலை செய்யாதவன்‌ சாப்பிட 
வேண்டும்‌ என்று நினைக்கவே கூடாது. 
அசதியானவன்‌ பட்டினியாயிருப்பான்‌. 
தன்னுடைய ஆத்துமாவைக்‌ குறித்த 
காரியத்தில்‌ அசதியாயிருக்கிறவன்‌, 
தன்னுடைய ஆத்தும இரட்சிப்புக்கான 
காரியங்களில்‌ கவனம்‌ செலுத்தமாட்டான்‌. 
இரட்சிப்பின்‌ பாதையில்‌ நடக்கமாட்டான்‌. 
முடிவில்‌ தன்னுடைய ஆத்தும இரட்சிப்பை 
இழந்து நாசமடைவான்‌. 

நம்மிடத்தில்‌ 


சோம்பல்தனம்‌. 
இருக்கக்கூடாது. 


நாம்‌ அசதியாகவும்‌. 
இருக்கக்கூடாது.  விசுவாசிகளெல்லோரும்‌. 
க்குள்‌ விழித்திருக்கவேண்டும்‌. 
கர்த்தர்‌ நம்மிடத்தில்‌ ஒப்புக்கொடுத்திருக்கிற 
ஊழியங்களை, உண்மையாகவும்‌, 
உற்சாகமாகவும்‌, விவேகமாகவும்‌ 
செய்யவேண்டும்‌. நம்முடைய ஜீவியத்திற்கு 
தேவையானதையும்‌, நம்முடைய 
ஆத்துமாவுக்கு ச சந்தோஷத்தைக்‌, 
கொடுக்ககூடியதையும்‌ தேடிக்கண்டுபிடித்து, 
அதைப்‌ பெற்றுக்கொள்ளவேண்டும்‌. 
அசதியாயிருந்தால்‌ நம்முடைய 
ஆத்துமாவுக்கு சந்தோஷம்‌ இருக்காது. 


கட்டளையைக்‌ 
காத்துக்கொள்ளுகிறவன்‌ 
நீதி 19:16 


நீதி 19:16. கட்டளையைக்‌ 
காத்துக்கொள்ளுகிறவன்‌' 


ஆத்தூமாவைக்‌ காக்கிறான்‌; தன்‌ 
வழிகளை அவமதிக்கிறவன்‌ சாவான்‌. 





ழ்‌ நவள 
யாய 


நாம்‌ 
அவருடைய 


கர்த்தருடைய வார்த்தைக்கும்‌, 

பிரமாணத்திற்கும்‌ 
கீழ்ப்பியவேண்டும்‌. எல்லா காரியங்களிலும்‌ 
கர்த்தருடைய கட்டளையைக்‌ 
காத்துக்கொள்ளவேண்டும்‌ என்று நம்முடைய 
மனச்சாட்சி நமக்குப்‌ போதிக்கவேண்டும்‌. 
கட்டளையைக்‌ காத்துக்கொள்கிறவன்‌ தன்‌ 
ஆத்துமாவைக்‌ காத்துக்கொள்கிறான்‌. அவன்‌ 


ஆசீர்‌ த்க்‌ 
மறுமையிலும்‌ ஆசீர்வாதமாயிருக்கும்‌. 


தேவனுடைய 
காத்துக்கொள்கிறவர்கள்‌, 


கட்டளையைக்‌ 
இந்தப்‌ 


பிரபஞ்சத்தில்‌ ஜீவிக்கிற காலம்‌ வரையிலும்‌, 
சந்தோஷமாகவும்‌, 


சமாதானமாகவும்‌ 


பெற்றுக்கொள்வார்கள்‌. 


நாம்‌ கர்த்தருடைய கட்டளைகளைக்‌ 
காத்துக்கொள்ளும்போது. நம்முடைய 
ஆத்துமாவைக்‌ காத்துக்கொள்கிறோம்‌. 
கர்த்தருடைய வழிகளில்‌ நடக்கவேண்டும்‌ 
என்று தீர்மானம்‌ எடுக்கிறோம்‌. நாம்‌. 
போகிற வழியில்‌ மிகவும்‌ 
குவனமாயிருக்கவேண்டும்‌. வழியைப்பற்றியும்‌. 
எச்சரிப்போடிருக்கவேண்டும்‌. தன்‌ வழிகளை 
அவமதிக்கிறவன்‌ சாவான்‌. நாம்‌ 
கர்த்தருடைய வார்த்தையைக்‌ 
காத்துக்கொள்ளும்போது. அது நம்மை 
எல்லாவிதமான ஆபத்துக்களிலிருந்தும்‌, 
நாசமோசங்களிலிருந்தும்‌ காத்துக்கொள்ளும்‌. 


ஏழைக்கு இரங்குகிறவன்‌ 
நீதி 19:17 


நீதி 19:17. 
கர்த்தருக்குக்‌ 
அவன்‌ கொடுத்ததை அவர்‌ 
கொடுப்பார்‌. 


ஏழைக்கு இரங்குகிறவன்‌. 
கடன்கொடுக்கிறான்‌; 
திரும்பக்‌ 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எல்லா விசுவாசிகளும்‌ தானதருமம்‌ 
பண்ணவேண்டும்‌. தானதருமங்களில்‌ 
இரண்டு காரியங்கள்‌ அடங்கியிருக்கிறது. 
அவையாவன: 1 ஏழைகளுக்கு. 
உதவிசெய்யவேண்டும்‌ என்னும்‌ வாஞ்சையும்‌, 
மனதுருக்கமும்‌ நம்மிடத்தில்‌ 
காணப்படவேண்டும்‌. 2. நம்மால்‌ செய்ய 
முடிகிற உதவிகளை மனப்பூர்வமாயும்‌, 
உற்சாகமாயும்‌, தாராளமாயும்‌ செய்யவேண்டும்‌. 


தேவைப்படுகிறவர்களுக்கு 
ட்டம்‌ என்னும்‌ 


நீரம்பிலிருக்கவேண்டம்‌. 


பிறருக்கு 
பிறர்மீது, 
ஒன்றுமில்லை. 

"நான்‌... மனுஷர்‌  பாஷைகளையும்‌ 
தூதர்பாஷைகளையும்‌ பேசினாலும்‌, அன்பு 
எனக்கிராவிட்டால்‌, சத்தமிடுகிற வெண்கலம்‌ 
போலவும்‌, ஓசையிடுகிற கைத்தாளம்‌ போலவும்‌ 
இருப்பேன்‌. நான்‌ தீர்க்கதரிசன வரத்தை 
உடையவனாயிருந்து, சகல 
இரகசியங்களையும்‌, சகல அறிவையும்‌ 
அறிந்தாலும்‌, மலைகளைப்பேர்க்கத்தக்க சகல. 
விசுவாசமுள்‌ எவனாயிருந்தாலும்‌ அன்பு 
எனக்கிராவிட்டால்‌ நான்‌ ஒன்றுமில்லை. 
எனக்கு உண்டான யாவற்றையும்‌ நான்‌ 
அன்னதானம்‌ பண்ணினாலும்‌, என்‌ 
சரீரத்தைச்‌ குட்டெரிக்கப்படுவதற்குக்‌. 
கொடுத்தாலும்‌, அன்பு எனக்கிராவிட்டால்‌ 
எனக்குப்‌ பிரயோஜனம்‌ ஒன்றுமில்லை" 
ரிகொரி 13:1-3). 


நாம்‌ ஏழைக 
காண்பித்தால்‌ மத்தம்‌ 
அவர்களுக்கு உதவிசெய்யவும்‌ 
அவர்களுடைய தேவைகளையும்‌, நம்முடைய 
திராணியையும்‌ நிதானித்து அறிந்து, 
தாராளமாய்‌ உதவிபுரியவேண்டும்‌. 


இரக்கம்‌ 
போதாது. 
வேண்டும்‌. 





i= THE 
TT 


என்‌ சகோதரரே, 
விசுவாசமுண்டென்று 
கிரியைகளில்லாதவனானால்‌. 
பிரயோஜனமென்ன ? 
அவனை இரட்சிக்குமா? ஒரு 
சகோதரனாவது சகோதரியாவது 
வஸ்திரமில்லாமலும்‌ அநுதின 
ஆகாரமில்லாமலும்‌ இருக்கும்போது, 
உங்களில்‌ ஒருவன்‌ அவர்களை நோக்கி: 
நீங்கள்‌ சமாதானத்தோடே போங்கள்‌, 
குளிர்காய்ந்து பசியாறுங்கள்‌ என்று சொல்லி 
யும்‌, சரீரத்திற்கு வேண்டியவைகளை 
அவர்களுக்குக்‌ கொடாவிட்டால்‌ 
பிரயோஜனமென்ன? அப்படியே விசுவாசமும்‌ 
கிரியைகளில்லாதிருந்தால்‌  தன்னிலேதானே 
செத்ததாயிருக்கும்‌” (யாக்‌ 214-177, 

ஏ ரங்குவ; 
அக்கு கத்தம்‌ ம்க்‌ 
நன்மையான காரியம்‌. நாம்‌ ஏழைகளுக்கு 
கொடுப்பதை கர்த்தர்‌ அங்கீகரிக்கிறார்‌. 
ஏழைக்கு இரங்குகிறவன்‌ கர்த்தருக்கு. 
கடன்கொடுக்கிறான்‌. நாம்‌ ஏழைகளுக்கு 
செய்கிற உதவியை, கர்த்தர்‌ தமக்கே. 
செய்யப்படும்‌ உதவியாகப்‌ பாலிக்கிறார்‌. அந்த 
உதவிகளை தம்முடைய கணக்கில்‌, தமக்குக்‌ 
கொடுக்கப்பட்ட கடனாக 
எழுதிவைத்திக்கொள்கிறார்‌. நாம்‌ ஏழைக்குக்‌ 
கொடுத்ததை கர்த்தர்‌ திரும்பக்‌ கொடுப்பார்‌. 
இந்த வாக்கியத்தில்‌ “திரும்பக்‌ கொடுப்பார்‌" 
என்னும்‌ வார்த்தைக்கு, “அசலை வட்டியோடு 
திரும்பக்‌ கொடுப்பார்‌" என்பது பொருளாகும்‌. 


நாம்‌ ஏழைகளுக்கு இரங்‌ 


வதையும்‌, 
கொடுப்பதையும்‌ கர்த்தர்‌ கண்ணோக்கிப்‌ 
பார்த்து நம்மை தாராளமாய்‌ ஆசீர்வதிப்பார்‌. 
நமக்கு இம்மைக்குரிய ஆசீர்வாதங்களையும்‌, 
மறுமைக்குரிய ஆசீர்வாதங்களையும்‌ 
கொடுப்பார்‌ நித்திய சந்தோஷத்தையும்‌, 
சமாதானத்தையும்‌ கொடுப்பார்‌. நமக்கு 
சரீரப்பிரகாரமான. நன்மைகளையும்‌, 
ஆவிக்குரிய நன்மைகளையும்‌ கொடுப்பார்‌. 
கர்த்தர்‌ நம்மை தாராளமாய்‌ ஆசீர்வதிப்பார்‌. 


உன்‌ மகனைச்‌ சிட்சைசெய்‌ 


நீதி 19:18 


நீதி 19:18. நம்பிக்கையிருக்குமட்டும்‌ 
உன்‌ மகனைச்‌ சிட்சை செய்‌; ஆனாலும்‌ 
அவனைக்‌ கொல்ல உன்‌ ஆத்துமாவை 
எழும்பவொட்டாதே. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சிறுபிள்ளைகள்‌ தப்பு செய்வார்கள்‌. 
அவர்கள்‌ செய்கிற தப்பிதத்தை 
திருத்துவதற்கு உடனே தேவையான 
காரியத்தை செய்யவேண்டும்‌. காலதாமதம்‌ 
பண்ணக்கூடாது. பிள்ளைகளைஉடனே 
திருத்தவில்லையென்றால்‌, அவர்கள்‌ செய்கிற 
தப்பிதங்கள்‌ அவர்களுக்கு 
பழக்கமாகிவிடும்‌. நாம்‌ சிட்சிக்காமலேயே, 
நம்முடைய பிள்ளைகள்‌ திருந்தினால்‌ அது 
மிகவும்‌ நல்லது. நாமும்‌ நல்ல மனதோடு 
பிள்ளைகளை மன்னித்துவிடலாம்‌. 
பிள்ளைகள்‌ தாங்கள்‌ செய்த தப்பிதத்திற்கு 
மனம்‌ வருந்தி, இனிமேல்‌ இப்படிப்பட்ட 
தப்பிதங்களை செய்யமாட்டோம்‌ என்று 
தாங்களாகவே வாக்குப்பண்ணி, தங்களுடைய 
வார்த்தையில்‌ உறுதியாயிருந்தால்‌ அது 
மிகவும்‌ நல்லது. 

பிள்ளைகள்‌ தாங்களாகவே 
திருந்தினாலும்‌, அவர்களுக்குத்‌ தேவையான 
எச்சரிப்புக்களையும்‌ சொல்லவேண்டும்‌. 
இதுபோன்ற தப்பிதங்களை அவர்கள்‌ 
மறுபடியும்‌ செய்தால்‌. அவர்களுக்கு 
தண்டனை கிடைக்கும்‌ என்பதைத்‌ 
தெளிவாகச்‌ சொல்லவேண்டும்‌. சில 
சமயங்களில்‌ பிள்ளைகளை சிட்சித்தால்தான்‌ 
அவர்கள்‌ திருந்துவார்கள்‌. பிள்ளைகள்‌ தப்பு 
செய்ய ஆரம்பிக்கும்போதே அவர்களை 
சிட்சித்து திருத்திவிடுவது நல்லது. நாம்‌ 
சிட்சிக்கும்போது, அவர்கள்‌ 
திருந்திவிடுவார்கள்‌ என்னும்‌ நம்பிக்கை. 
நமக்கு இருக்குமட்டும்‌ நாம்‌ அவர்களை 
சிட்சிக்கலாம்‌. 


பிள்ளைகளை நாம்‌ 
சிட்சிக்கும்போ, நம்முடைய பிரம்பின்கீழ்‌ 
பிள்ளைகள்‌ கண்ணீர்விட்டு அழுவார்கள்‌. 
ஒரு சிலர்‌ தங்கள்‌ பிள்ளைகள்‌ அழக்கூடாது 
என்று அதிக செல்லம்‌ கொடுப்பார்கள்‌. 
பிள்ளைகளோ பெற்றோரின்‌ அன்பை 
தங்களுடைய துன்மார்க்கத்திற்கு சாதகமாகப்‌ 
பயன்படுத்திக்கொண்டு சீரழிந்துபோவார்கள்‌. 
நம்முடைய  பிரம்பின்கீழ்‌ பிள்ளைகள்‌ 
அழவில்லையென்றால்‌, பிற்காலத்தில்‌ 
அவர்கள்‌ நியாயாதிபதியின்‌ 
பட்டயத்திற்குக்‌ கீழ்‌ அழவேண்டியதிருக்கும்‌. 
தேவனுடைய கோபாக்கினையின்‌ கீழ்‌ 
அழவேண்டியதிருக்கும்‌. 


நம்முடைய 





i= FTN 
TT 


நம்‌ பிள்ளைகளுக்கு 
அப்படிப்பட்ட அழிவு வரக்கூடாது 
என்றால்‌, நம்பிக்கையிருக்குமட்டும்‌ 
நம்முடைய மகனை சிட்சை செய்யவேண்டும்‌. 
அவனைக்‌ கொல்லுவதற்கு நம்முடைய 
ஆத்துமாவை அனுமதிக்கக்கூடாது. 
நம்முடைய. மகனை நாம்‌ 
சிட்ரிக்கவில்லையென்றால்‌, 
ஊரிலுள்ளவர்கள்‌ எல்லாம்‌ 


காரணமாகிவிடக்கூடாது. 


கடுங்கோபி. 
நீதி 19:19 


நீதி 19:19. கடுங்கோபி 
ஆக்கினைக்குன்ளாவான்‌; நீ அவனைத்‌ 
தப்புவித்தால்‌ திரும்பவும்‌ 
தப்புவிக்கவேண்டியதாய்‌ வரும்‌. 


கடுங்கோபி  மனந்திருந்தமாட்டான்‌. 
தான்‌ செய்த தப்பிதத்திற்கு 
வருத்தப்படவுமாட்டான்‌. கடுங்கோபி 
'தலைக்கனமுள்ளவனாகயிருப்பான்‌. 
இப்படிப்பட்டவன்‌ எல்லா இடங்களிலும்‌, 
எல்லோரோடும்‌ சண்டைபோடுவான்‌ 
வாக்குவாதங்களில்‌ ஈடுபடுவான்‌. பிறருக்கு 
இரத்தக்‌ காயங்களை உண்டுபண்ணுவான்‌. 
தனக்கும்‌ இரத்தக்காயங்களை 
ஏற்படுத்திக்கொள்வான்‌.  இப்படிப்பட்டவன்‌ 
தனக்கும்‌, தன்னுடைய குடும்பத்தாருக்கும்‌. 
ஆக்கினையைக்‌ கொண்டு வருகிறான்‌. 
கடுங்கோபி ஆக்கினைக்குள்ளாவான்‌. 


கடுங்கோபி தன்னுடைய ஆத்துமாவை 
க்‌ செய்யவேண்டும்‌. 


இடங்கொடுக்கக்கூடாது. 

வார்த்தையும்‌, அவருடைய 

தன்னை ஆளுகை 

ய்‌ கடுங்கோபி தன்னை 

ஒப்புக்கொடுக்கவேண்டும்‌. அப்போதுதான்‌ 

நம்முடைய. கோபம்‌ தணியும்‌. 

கர்த்தருடைய வார்த்தைக்கு 

செஞ்தொடுக்கா்‌. . கோபப்படுகிதவர்க்‌, 
கடுங்கோபியாகயிருப்பார்கள்‌. 

இப்படிப்பட்டவர்களுக்கு புத்திமதிகளைச்‌ 

சொன்னாலும்‌ செவிகொடுத்து 

கேட்கமாட்டார்கள்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கடுங்கோபிகளைக்‌ 
போது. அவர்கள்‌ 
அழுவார்கள்‌. 


குடிந்துகொள்ளும்‌ 
கண்ணீர்விட்டு 
கண்ணீரின்‌ அளவும்‌ 
அதிகமாயிருக்கும்‌. அழுகையின்‌ சத்தமும்‌ 
பெரிதாயிருக்கும்‌. அவன்‌ அழுகிறான்‌ 
என்பதற்காக, அவனை தண்டிக்காமல்‌. 
விட்டுவிட்டால்‌, அவன்‌ மறுபடியும்‌ தப்பு 
பண்ணுவான்‌. அவனுடைய அழுகையின்‌ 
சத்தம்‌ பெரிதாகமிருந்தாலும்‌, கண்ணீரின்‌ 
அளவு அதிகமாகமிருந்தாலும்‌, அவனை 
கட்டாயம்‌ கண்டித்தே ஆகவேண்டும்‌. 
தண்டனையிலிருந்து அவனை 
தப்புவிக்கக்கூடாது. அவனைத்‌ தப்புவித்தால்‌, 
அவன்‌ மறுடியும்‌ தப்பு செய்வான்‌. நாம்‌ 
அவனை மறுபடியும்‌ தப்புவிக்க 
வேண்டியதாய்‌ வரும்‌. இதற்கு ஒரு முடிவே 
இருக்காது. கடுங்கோபி ம்‌ 
'திருந்தப்போவதில்லை. 

தண்டனைக்குப்‌ பாத்திரவான்‌. 

த்த தடவை தண்டிக்கலாம்‌. 

காலதாமதம்‌ பண்ணக்கூடாது. ர்‌ 
திருந்துவதற்கு வாய்ப்பு இருக்கும்போதே, 
அவனைக்‌ கண்டித்து திருத்திவிடவேண்டும்‌. 


யபுத்திமதியை ஏற்றுக்கொள்‌ 


நீதி 19:20 
நீதி 19:20. உன்‌ அத்தியகாலத்தில்‌ 
தீ ஞானமுன்னவனாயிருக்கும்படி,, 
ஆலோசனையைக்கேட்டு, புத்திமதியை 
ஏற்றுக்கொள்‌. 


நம்முடைய அந்தியகாலத்தில்‌ நாம்‌ 
ஞானமுள்ளவர்களாயிருப்பது நமக்கு நல்லது. 
இம்மையிலிருந்து மறுமைக்கு கடந்து 
நாம்‌ ஞானமுள்ளவர்களாய்‌ 
செல்லவேண்டும்‌. நாம்‌ 
இப்பிரபஞ்சத்தில்‌ ஜீலிக்கிற காலத்திலே, 
கர்த்தருக்குப்‌ பிரியமாய்‌ ஜீவித்தால்தான்‌, 
பரலோகத்திற்குள்‌ பிரவேசிக்க முடியும்‌. நாம்‌ 
இம்மையில்‌ ஜீவிக்கும்போது. மறுமையையும்‌ 
யோசித்துப்‌ பார்த்து. ஞானத்தோடு 
ஜீவிக்கவேண்டும்‌. 





f= FTE 
TT 


நம்முடைய அந்தியகாலத்தில்‌, நாம்‌ 
ஞானமுள்ளவர்களாயிருக்கவேண்டுமென்றால்‌,, 
நம்முடைய 
சொல்லப்படும்‌. 
ஆலோசனைகளுக்கும்‌ 
வேண்டும்‌. பெற்றோரும்‌ 
நம்மைக்‌ கடிந்துகொள்ளும்போது, நம்முடைய 
நன்மைக்காகவே அவர்கள்‌ நம்மைக்‌ 
கடிந்துகொள்கிறார்கள்‌ என்பதைப்‌ 
புரிந்துகொண்டு, சிட்சையை 
ஏற்றுக்கொண்டு, நம்முடைய தப்பிதங்களைத்‌: 
திருத்திக்கொள்‌ வேண்டும்‌. நம்முடைய 
வாலிபநாட்களில்‌ ஒழுங்காக ஜீவித்தால்‌, 
நம்முடைய அந்திய காலத்தில்‌ 
ஞானமுள்ளவர்களாகயிருப்போம்‌. நம்முடைய 
வாலிபநாட்களில்‌ ஆலோசனைகளைக்‌ 
கேட்டு, புத்திமதிகளை ஏற்றுக்கொண்டால்‌, 
நம்முடைய அந்தியகாலத்தில்‌, நாம்‌ 
ஞானமுள்ளவர்களாயிருக்கலாம்‌. 


மனுஷனுடைய இருதயத்தின்‌ 
எண்ணங்கள்‌ 


நீதி 19:21 


நீதி 19:21. மனுஷனுடைய 
இருதயத்தின்‌ எண்ணங்கள்‌ அநேகம்‌; 
ஆனாலும்‌ கர்த்தருடைய யோசனையே 
திலைநிற்கும்‌. 


்‌ கர்த்தருக்கு மறைவான 
இரகசியம்‌ எதுவுமேயில்லை. 


'ஜாதிகள்கொந்தளித்து. ஜனங்கள்‌ 
விருதாக்காரியத்தைச்‌ சிந்திப்பானேன்‌? 
கர்த்தருக்கு விரோதமாகவும்‌, அவர்‌ 
அபிஷேகம்பண்ணினவருக்கு விரோதமாகவும்‌, 
பூமியின்‌ ராஜாக்கள்‌ எழும்பிநின்று. 
அதிகாரிகள்‌ ஏகமாய்‌ ஆலோசனைபண்ணி: 
அவர்கள்‌ கட்டுகளை அறுத்து, அவர்கள்‌ 
கயிறுகளை நம்மைவிட்டு எறிந்துபோடுவோம்‌ 
என்கிறார்கள்‌. பரலோகத்தில்‌. 
வீற்றிருக்கிறவர்‌ நகைப்பார்‌: ஆண்டவர்‌ 
அவர்களை இகழுவார்‌" (சங்‌ 2:1-4). 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


'சீயோன்‌ தீட்டுப்படுவாளாக, எங்கள்‌ 
கண்‌ அவளைக்‌ காண்பதாக என்று சொல்லி, 
அநேக ஜாதியார்‌ உனக்கு விரோதமாகக்‌ 
கூடியிருக்கிறார்கள்‌. ஆனாலும்‌ அவர்கள்‌ 
கர்த்தருடைய நினைவுகளை அறியாமலும்‌, 

யோசனையை  உணராமலும்‌. 

ள்‌; அவர்‌ அரிக்கட்டுகளைப்‌ 
போல அவர்களைக்‌ களத்திலே சேர்ப்பார்‌" 
(மீகா 4111/2). 


யோசனையே 
தன்னுடைய 


பண்ணிக்‌ 

கர்த்தரோ 

எண்ணங்களை 

மாற்றிப்போடுகிறார்‌. தம்முடைய சித்தத்திற்கு 

விரோதமாக மனுஷன்‌ சிந்திக்கும்போது, 

கர்த்தர்‌ மனுஷனுடைய சிந்தனையை 

அவமாக்கிப்போடுகிறார்‌. மனுஷனுடைய 

எண்ணங்கள்‌ நிறைவேறாதபடி 
செய்துவிடுகிறார்‌. 


இடங்களும்‌ 
என்று 


தலைவர்களும்‌ தங்களுடைய 


எண்ண! உயர்ந்தது. 
சொல்லுகிறார்கள்‌. தங்களுக்கு மிஞ்சின 
வல்லமை யாரிடத்திலும்‌ இல்லை என்று 
ஆணவமாயிருக்கிறார்கள்‌. பரலோகத்தின்‌ 
அவர்களைப்‌ பார்த்து 
ராஜாக்கள்‌ இந்தப்‌ 
தங்கள்‌ தேசத்திற்குத்தான்‌ 
தலைவராகயிருக்கிறார்கள்‌. தேவனாகிய 
கர்த்தரோ, கர்த்தாதி கர்த்தாவாகவும்‌, 
ராஜாதி ராஜாவாகவும்‌ இருக்கிறார்‌. கர்த்தரே 
சர்வலோகத்திற்கும்‌ அதிபதி. 


யோசனைகளெல்லாமே. 

அவர்‌ மனுஷருக்கு 

மாத்திரமே யோசிக்கிறார்‌. 

வேண்டிக்கொள்கிறவர்களுக்கு 

ஈவுகளை மாத்திரமே 

பல சமயங்களில்‌ 

யோசனை உடனே 

நமக்குத்‌ தெரியும்‌. 

காலதாமதம்‌ 

உண்டாவதுபோல நாம்‌ வேதனைப்படுவோம்‌. 

கர்த்தர்‌ செய்ய நினைக்கிற காரியம்‌ எதுவும்‌ 

தடைபடாது. கர்த்தருடைய யோசனை 

நிலைநிற்கும்‌. கர்த்தர்‌ தமக்கு ஏற்ற 

காலத்தில்‌, தம்முடைய சித்தத்தை 
நிறைவேற்றுவார்‌. 


தேவனுடைய 





ழ்‌ நள 
றியா 
நன்மைசெய்ய 


கொண்டிருக்கும்‌ ஆசை: 
நீதி 19:22 


நீதி 19:22. நன்மைசெய்ய மனுஷன்‌: 
கொண்டிருக்கும்‌ ஆசையே தமை 
பொய்யனைப்‌ பார்க்கிலும்‌ தரித்திரன்‌: 
வாசி. 


மனுஷன்‌ 


திறமையிருக்கும்‌. ஆனால்‌ அவர்களிடத்தில்‌ 

மற்றவர்களுக்கு நன்மை செய்யக்கூடிய 

இப்படிப்பட்டவர்கள்‌ 

திராணியிருந்தாலும்‌ 

உதவிசெய்யமாட்டார்கள்‌. 

இப்படிப்பட்டவர்களுடைய _திராணியினால்‌ 

யாருக்கும்‌ ஒரு பிரயோஜனமுமில்லை. நன்மை 

செய்ய மனுஷன்‌ கொண்டிருக்கும்‌ ஆசையே 
தயை. 


செய்யவேண்டுமேன்று 


ஆனால்‌ அவனிடத்தில்‌ 


பிறக்க நன்மை 
விருபபுகிறான்‌ 

பிறருக்கு நன்மை 
செய்யக்கூடிய திராணி எதுவும்‌ இருக்காது. 
இவனால்‌ பிறருக்கு உதவி செய்ய முடியும்‌ 


என்று உறுதிகொடுக்கவும்‌ 
இவன்‌ வார்த்தையில்‌ 
'பொய்சொல்லுவதைப்‌ 
அமைதியாகமிருப்பதே 
நினைந்து. தன்னுடைய 
அடக்கிக்கொள்வான்‌. 


முடியாது. 
உண்மையுள்ளவன்‌. 


ஒரு சிலரிடத்தில்‌ பிறருக்கு நன்மை 
செய்யும்‌ திராணியிருக்கும்‌. ஆனால்‌ 
பிறருக்கு நன்மை செய்யும்‌ விருப்பம்‌ 
இருக்காது. ஆனாலும்‌ தாங்கள்‌ 
மற்றவர்களுக்கு நன்மை செய்வதாக 
வாக்குப்பண்ணுவார்கள்‌. தங்களுடைய 
வார்த்தைகளைக்‌ காத்துக்‌ 
கொள்ளமாட்டார்கள்‌. ங்கள்‌ 
வாக்குப்பண்ணிய 
பிறருக்கு 


பிரகாரம்‌ 
உதவிபுரியமாட்டார்கள்‌. 
இவர்களிடத்தில்‌ பிறருக்கு உதவிபரியும்‌ 
'திராணியிருக்கும்‌. ஆனால்‌ 
உதவிபுரியக்கூடிய விருப்பம்‌ 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இப்படிப்பட்ட  பொய்யனைப்‌ 
தரித்திரனே மேலானவன்‌. 

பிறருக்கு மாயையான வாக்குகளை 
சொல்லமாட்டான்‌. தன்னால்‌ செய்ய 
முடிந்ததை மாத்திரம்‌ சொல்லுவான்‌. தான்‌ 
சொல்லுவதை நிச்சயம்‌ செய்வான்‌ 
இப்படிப்பட்ட நற்குணமே மேன்மையானது. 


பார்க்கிலும்‌, 
தரித்திரன்‌ 


கர்த்தருக்குப்‌ பயப்படுதல்‌ 
தீதி 19:23 


நீதி 19:28. கர்த்தருக்குப்‌ பயப்படுதல்‌ 
ஜீவனுக்கேதுவானதூ; அதை 
அடைந்தவன்‌. திருப்தியடைந்து, 
திலைத்திருப்பான்‌; தீமை அவனை 
அணுகாது. 


நாம்‌ கர்த்தருக்குப்‌ பயந்து 
ஜலக்கும்போது. தீமை வ்‌ அணுகாது. 
கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பாடுகளும்‌, 
வேதனைகளும்‌, நெருக்கங்களும்‌, 
உபத்திரவங்களும்‌ வரலாம்‌. ஆனாலும்‌ 
இவை எதுவும்‌ நம்முடைய ஆத்துமாவைச்‌ 
சேதப்படுத்தாது. இக்காலத்து பாடுகள்‌ 
கொஞ்சகாலம்‌ மாத்திரமே நம்மிடத்தில்‌ 
இருக்கும்‌. இவையெல்லாம்‌ சீக்கிரத்தில்‌ 
நம்மைவிட்டுப்போய்விடும்‌. கர்த்தருக்கு 
ப்ப டட , ஆத்துமா 
திருப்தியோடிருக்கும்‌. ஆறுதலடைந்திருக்கும்‌. 
அது சந்தோஷமாயிருக்கும்‌. 


கர்த்தருக்குப்‌ பயப்படுதல்‌. 
ஜீவனுக்கேதுவானது. நாம்‌ கர்த்தருடைய 
வார்த்தைக்குக்‌ கீழ்ப்படிந்து ஜீவிக்கும்போது, 
கர்த்தர்‌ நமக்கு நித்திய ஜீவனைக்‌ 
கொடுக்கிறார்‌. கர்த்தருடைய 
பிரமாணத்திற்குக்‌. கீழ்ப்படியாமல்‌ 
முர்டாட்டப்பண்ணுவது. பாவமானது 
என்னும்‌ எண்ணமும்‌, கர்த்தர்‌ தமக்கு 
விரோதமாகக்‌ கலகம்பண்ணுகிறவர்களை 
தண்டிப்பார்‌ என்னும்‌ பயமும்‌ நம்மிடத்தில்‌ 
இருக்கவேண்டும்‌. அப்போதுதான்‌ நம்மால்‌ 
ஜீவனுக்கேதுவான பாதையில்‌ நடக்க முடியும்‌. 
ஜீவனை  அடைத்தவன்‌ திருப்தியடைந்து, 
அதில்‌ நிலைத்திருப்பான்‌. அவனிடத்தில்‌ 
மெய்யான சந்தோஷம்‌ இருக்கும்‌. அவனுடைய 
சந்தோஷம்‌ பூரணமாயிருக்கும்‌. 





i a 
TT 


நன்மைகளும்‌, ஏராளமான ஆசிர்வாதங்களும்‌ 
உண்டாகும்‌. கர்த்தருக்குப்‌ பயப்படுகிறவர்கள்‌ 
அவருடைய அடிச்சுவடுகளைப்‌ பின்பற்றி 
நடப்பார்கள்‌. இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ 
கர்த்தருக்குப்‌ பயந்து ஜீலிக்கிறவர்கள்‌, 

பரலோகத்தில்‌ நித்திய இணைப்பாறுதலுக்குள்‌ 
பிரவேசிப்பார்கள்‌. 


சோம்பேறி 
நீதி 19:24 


நீதி 19:24. சோம்பேறி தன்‌ கையைக்‌. 
கலத்திலே வைத்து, அதைத்‌ 
திரும்பத்‌ தன்‌: வாயண்டைக்கு 
எடுக்காமலிருக்கிறான்‌.. 


சோம்பேறி மதியீனனாகயிருக்கிறான்‌ 
வேலையும்‌ 


பண்ணுவதற்குக்கூட சோம்பேறியாயிருப்பான்‌ 
இவன்‌ தன்னுடைய கையை தன்னுடைய 
படியில்‌ வைத்திருப்பான்‌. இவனுடைய 
கைகள்‌ குளிர்ச்சியாகயிருக்கும்‌. 
இவனுடைய மடிசூடாக இருக்கும்‌. கைகளை 
தன்னுடைய மடியில்‌ 
வைத்துக்கொள்ளும்போது. அது அவனுடைய 
கைக்கு உஷ்ணத்தைக்‌ கொடுக்கும்‌. 


தனக்குப்‌ 
சோம்பேறியாயிருப்பான்‌. 


சோம்பேறி 
போஜனத்தைக்கூட 

புசிக்கமாட்டான்‌. 

வேலை என்று நினைத்து, ஒன்றும்‌ புசியாமல்‌ 
பட்டினியாயிருப்பான்‌. தன்னுடைய 
மடியிலிருந்து. தன்னுடைய கையை 
எடுப்பதற்குக்கூட | சோம்பலாயிருப்பான்‌. 
போஜனத்தை 
எடுத்து, 
வாயில்போட்டு 
வாயில்போட்டு 
'சோம்பல்தனம்‌ காண்பிப்பான்‌. 
அசைப்பதற்குக்கூட சோம்பல்தனம்‌. 
காண்பிக்கிறவனுக்கு போஜனம்‌ கிடைக்காது. 
அசதியானவன்‌ பட்டினியாயிருப்பான்‌. 


அதை 
அதை 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


பரியாசக்காரன்‌' 


நீதி 1925 


நீதி 19:25. பரியாசக்காரனை 
அடி, அப்பொழுது பேதை. 
எச்சரிக்கப்படுவான்‌; புத்திமானைக்‌ 
கடித்துகொன்‌, அவன்‌ 
அறிவுன்னவனாவான்‌. 


பரியாசக்காரனைத்‌ 
மற்றவர்களுக்கு நன்மை 
பரியாசக்காரன்‌ 
நோயைப்போல 
நோயை 


பரியாசக்காரனை 


தண்டிப்பதினால்‌. 
உண்டாகும்‌, 


தடுக்கவேண்டும்‌. 
அடிக்கும்போது, 
பார்ப்பார்கள்‌. 
தாங்களும்‌ 
தங்களுக்கும்‌ 
என்பதைப்‌ 
புரிந்துகொள்வார்கள்‌. பரியாசக்காரனுக்குக்‌ 
கொடுக்கப்படும்‌ அடி பேதைக்கு ஒரு 
எச்சரிப்பாகயிருக்கும்‌. இதனால்‌ சமுதாயத்தில்‌ 
பரியாசம்பண்ணுகிறவர்கள்‌ பெருகாதவாறு 
தடைபண்ண முடியும்‌. 


புத்திமானைக்‌ கடிந்துகொள்ளும்போது, 
அவனுக்கு நன்மை உண்டாகும்‌. புத்திமான்‌ 
அறிவுள்ள வனாவான்‌. அவன்‌ 
தன்னைத்தானே புரிந்துகொள்வான்‌. 
தன்னிடத்திலுள்ள தப்பிநங்களை 
உணர்ந்துகொள்வான்‌.  ஞானமுள்ளவர்கள்‌ 
தன்னைக்‌ கடிந்துகொள்ளும்போது, புத்திமான்‌ 
உணர்வடைவா தன்னுடைய 
தப்பிதங்களுக்காக மனம்‌ கந்‌ 
பாவத்தைவிட்டு விலகி 
ன்‌ . அறிவை விருத்தியண்ணுவாள்‌. 
கடிந்துகொள்ளும்போது, 
அவன்‌ மேலும்‌ மேலும்‌ அறிவுள்ளவனாவான்‌. 


தன்‌ தகப்பனைக்‌ 
கொள்ளையடிக்கிறவன்‌ 


நீதி 19:26 


19:28. தன்‌ தகப்பனைக்‌. 
கொள்ளையடித்து, தன்‌ தாயைத்‌ 
துரத்திவிடுகிறவன்‌, இலச்சைமையும்‌ 
அவமானத்தையும்‌ உண்டாக்குகிற 
மகன்‌. 





ழ்‌ நள 
யாய 


கெட்ட குமாரனின்‌ பாவம்‌ அவனுடைய 
பெற்றோரின்‌ மனதில்‌ காயத்தை 
உண்டுபண்ணும்‌. அவர்களுடைய 
இருதயத்தில்‌ வேதனைகள்‌ உண்டாகும்‌. 
பெற்றோர்கள்‌ தங்கள்‌ பிள்ளைகளை அதிக 

வளர்க்கிறார்கள்‌. 


தேவைகளை சந்திக்கிறார்கள்‌. 
பெற்றோரின்‌ அன்பைத்‌ 
பார்க்கவேண்டும்‌. 


மார்க்கமான மகன்‌, ய 
பெற்றோரின்‌ ஆலோசனைகளுக்கு 
செவிகொடுக்கமாட்டான்‌. அவர்களுடைய 
புத்திமதிகளுக்கு கீழ்ப்படியமாட்டான்‌. 
பெற்றோர்‌ தனக்குக்‌. 


கொடுக்கும்‌ 
ஆஸ்திகளையெல்லாம்‌ தீயவழியில்‌ செலவு 


பண்ணி, அவற்றை அழித்துப்போடுவான்‌ 
தங்களுடைய அந்தியக்‌ 
உதவியாகமிருக்குமென்று 


பெற்றோர்‌ 
காலத்திற்கு 
நினைத்து, கொஞ்சம்‌ ஆஸ்தியை சேமித்து 
வைத்திருப்பார்கள்‌ கெட்ட குமாரனோ 
அந்த ஆஸ்தியை அபகரித்து, தன்னுடைய 
தகப்பனை கொள்ளையடிக்கிறான்‌. 
தி்‌ ஆஸ்தியை தகாத வழியில்‌ 
ம அதை அழித்துப்‌ 

தன்‌ தாயை ஆதரிக்காமல்‌ 

இதைப்‌ 

மனம்‌ 


வயதாகும்போது 
அடைக்கலமும்‌ 
கொஞ்சம்‌ போஜனம்‌ 
பெரியோருக்குப்‌ 
போஜனத்தை 
கரிசனையோடும்‌. 
பெற்றோரை 
மனதில்லாமல்‌, 
வீட்டைவிட்டே 
துரத்திவிடக்கூடாது. தங்கள்‌ பெற்றோரை 
கவனித்து பராமரிக்கும்‌ பொறுப்பு, 
அவர்களுடைய பிள்ளைகளுக்கு உண்டு. 
இது பிள்ளைகளின்‌ கடமை. 


அந்தப்‌ 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
UBLISHERS 


கெட்ட குமாரன்‌, தன்னுடைய பெற்றோர்‌. 
தங்களுக்காக சேமித்து வைத்திருக்கிற 
எல்லா. ஆஸ்தியையும்‌, தனக்காக 
செலவழித்து விடுகிறான்‌. தன்னுடைய 
சுயஆசைகளையும்‌, மாம்சத்தின்‌ 
இச்சைகளையும்‌, தன்னுடைய பெற்றோரின்‌ 
ஐசுவரியத்தினால்‌ நிறைவேற்றிக்கொள்கிறான்‌. 
பெற்றோரின்‌ ஆஸ்தியை அழித்தபின்பு, 
அந்த வீட்டில்‌ பணமிருக்காது. அவனுடைய 
பெற்றோரால்‌ அவனுக்கு ஆதரவு 
கிடைக்காது. தனக்கு உதவி செய்யமுடியாத 
பெற்றோர்‌, இனிமேல்‌ வீட்டிலிருக்கவேண்டிய 
அவசியமில்லை. ன்‌ 
அவர்களை 
குரத்திலிடுகிறான்‌. 
குமாரன்‌, தன்னுடைய 
இலர்சையையும்‌, 
உண்டாக்குகிறான்‌. 


பெற்றோருக்கு 
அவமானத்தையும்‌ 


என்‌ மகனே 
நீதி 19:27 


நீதி 197. 
தரும்‌ வார்த்தைகளை. 
விலகச்செய்யும்‌ 
கேளாதே. 


என்‌ மகனே, அறிவைத்‌ 
விட்டு 
போதகங்களை நீ 


ஒரு சில போதகங்கள்‌ நமக்கு 
நன்மையைத்‌ தரும்‌. வேறு சில 
போதகங்களோ நமக்குத்‌ தீமையைத்தரும்‌. 
உபதேசங்கள்‌ நமக்கு 

வேறு சில உபதேசங்களோ 

ம்‌. வார்த்தைகளைவிட்டு 





ழ்‌ நள 
யாய 


செடுத்துவிடுவார்கள்‌. நக்‌ நீதியின்‌ 
பாதையில்‌ வழிநடத்திச்‌ செல்வதற்குப்‌ 
பதிலாக, அழிவின்‌ பாதையில்‌ வழிநடத்திச்‌ 
செல்வார்கள்‌. அவர்களைப்‌ பாவம்‌. 
செய்யுமாறு தூண்டுவார்கள்‌. பாவம்‌ 
செய்தாலும்‌, அதை எப்படி மறைப்பது என்று 
தந்திரமான யோசனைகளையெல்லாம்‌. 
சொல்லிக்கொடுப்பார்கள்‌. அப்படிப்பட்ட 
துர்உபதேசங்கள்‌ நமக்கு அழிவை 
உண்டுபண்ணும்‌. 
வாலிபர்கள்‌ அறிவைத்‌ தரும்‌ 
வார்த்தைகளைக்‌ கேட்கவேண்டும்‌. 
தங்களுக்கு ஜீவனைக்கொடுக்கும்‌ 
போதகங்களுக்கு செவிகொடுக்கவேண்டும்‌. 
தங்களுடைய இருதயத்தையும்‌, 
மனச்சாட்சியையும்‌ சுத்திகரிக்கும்‌ செய்திகளை 
நாம்‌ கேட்டு நம்மைச்‌ சுத்தப்படுத்திக்‌ 
கொள்ளவேண்டும்‌. துர்உபதேசங்கள்‌ 
இருதயத்தை அசுத்தப்படுத்தும்‌. 
'ஞானமுள்ளவர்களாகயிருக்க 
தீமையைவிட்டு விலகுவதே. 
ஞானம்‌. ஞானமுள்ள 
வாலிபர்கள்‌, தங்களுக்கு அறிவைத்‌ தரும்‌ 
வார்த்தைகளைவிட்டு விலகச்‌ செய்யும்‌. 
போதகங்களைக்‌ கேட்கக்கூடாது. 
அப்படிப்பட்ட துர்உபதேசங்களைக்‌ 
கேட்காதவாறு வாலிபர்கள்‌ தங்கள்‌ 
காதுகளைப்‌ பொத்திக்கொள்ளவேண்டும்‌. 


பேலியாளின்‌ சாட்சிக்காரண்‌ 


நீதி 19:28 


நீதி 19:28. பேலியானின்‌ சாட்சிக்காரன்‌ 
நியாயத்தை தித்திக்கிறான்‌; 
துன்மார்க்ககுடைய வாய்‌ அக்கிரமத்தை 


பேலியாளின்‌ சாட்சிக்காரன்‌ 
சாட்சிக்காரனாகயிருக்கிறான்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பொய்ச்சாட்சிக்காரன்‌ 
நிந்திக்கிறான்‌. பொய்ச்சாட்சி 
சொல்லுகிறவனுக்கு அறிவு இல்லை. 
தன்னுடைய சாட்சியினால்‌ தனக்கும்‌ தீங்கு 
வரவழைக்கிறான்‌. பிறருக்கும்‌ தீங்கு 
செய்கிறான்‌. 


நியாயத்தை 


துன்மார்க்கனுடைய வாய்‌ அக்கிரமத்தை 
விழுங்கும்‌. பாவமும்‌ க்‌ 
தன்மார்க்கனுக்கு போஜனம்‌. 

இருதயத்தில்‌ பாவம்‌ 

இவனுடைய வார்த்தைகளில்‌ பரியாசமும்‌, 
பொய்ச்சாட்சியும்‌. வெளிப்படும்‌. 
இப்படிப்பட்டவர்களுக்கு தேவனுடைய 
பிரமாணத்தையும்‌, அவருடைய நீதியையும்‌ 
கற்றுக்கொடுக்கவேண்டும்‌. சாட்சி 
சொல்லும்‌ முன்பாக, அவனுக்கு 
தேவனுடைய வார்த்தையை சொல்லி 
எச்சரிக்கவேண்டும்‌. தேவனுடைய நீதியான 
நியாயத்தீர்ப்பையும்‌, அவருடைய ஆக்கினைத்‌ 
தீர்ப்பையும்‌, பொய்ச்சாட்சிக்காரனுக்கு 
எடுத்துச்‌ சொல்லி, அவனை 
எச்சரிக்கவேண்டும்‌. 


நாமெல்லோருமே 
நியாயசனத்திற்கு முன்பாக, ஒரு நாளில்‌ 
நிற்கவேண்டும்‌. பொய்ச்சாட்சி 
சொன்னவனும்‌ நிற்கவேண்டும்‌. அவனுடைய 
பொய்ச்சாட்சியினால்‌ க்கப்பட்டவனும்‌. 
நிற்கவேண்டும்‌. ர்‌ நம்மை 
நியாயந்தீர்க்கும்போது, அவருக்கு 
மனுஷருடைய சாட்சி தேவைப்படாது. பரிசத்த 
ஆவியானவரே நம்மைக்‌ குறித்து சாட்சி 
கொடுப்பார்‌. வன்‌ நம்முடைய 
இருதயத்தின்‌ இரகசியங்களையெல்லாம்‌. 
அறிந்திருக்கிறார்‌. நம்முடைய மனதின்‌ 
எண்ணங்களெல்லாம்‌ அவருக்குத்‌ தெரியும்‌. 
தேவனுடைய நியாயத்தீர்ப்பு 
நீதியுள்ளதாகயிருக்கும்‌. பொய்ச்‌ 
சாட்சிக்காரனால்‌ தேவனுடைய நீதியான 
நியாயத்தீர்ப்பைப்‌ புரட்ட முடியாது. கர்த்தர்‌ 
பெய்ச்சாட்ரிக்காரனை தம்முடைய 
நீதியினால்‌: தண்டிப்பார்‌. 
பொய்ச்சாட்சிக்காரன்‌ பேலியாளின்‌. 
சாட்சிக்காரனாயிருக்கிறான்‌. அவன்‌ 
நியாயத்தை நிந்திக்கிறான்‌. 
வாய்‌ அக்கிரமத்தை 
நியாயத்தீர்ப்பு 


தேவனுடைய 


துன்மார்க்கனுடைய 
விழுங்கும்‌. கர்த்தருடைய 
அக்கிரமக்காரனை அழிக்கும்‌. 





ழ்‌ நயனா 
யாய 
பரியாசக்காரர்‌ 
நீதி 19:29 


நீதி 1929,  பரியாசக்காரருக்கு, 
தண்டனைகளும்‌, மூடருடைய முதுகுக்கு 
அடிகளும்‌ ஆயத்தமாயிருக்கிறது.. 


பரியாசம்பண்‌ ணுகிறார்கள்‌. 
பரிசுத்தவான்களை ல்ல 


'சந்தோஷப்படுகிறார்கள்‌. 
பரியாசம்பண்ணுகிறவர்களை, 


கர்த்தரும்‌ பரியாசம்பண்ணுவார்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பரியாசக்காரருக்கு 
ஆயத்த யத்தமாமிருக்கிறது. 

'சம்பண்ணுகிறவர்கள்‌ 
தாங்களே 


தண்டனைகள்‌ 
ரை 
தங்களைத்‌. 
பரியாசம்பண்ணிக்‌ 
கொள்கிறார்கள்‌. மூடருக்கு எவ்வளவு 
புத்திசொன்னாலும்‌, அவர்கள்‌ 
செவிகொடுத்து கேட்கமாட்டார்கள்‌. தாங்கள்‌ 
செய்த தப்பிதங்களுக்கு மனம்‌ வருந்தி, 
மனந்திருந்தமாட்டார்கள்‌. மூடருடைய 
முதுகுக்கு அடிகள்‌ ஆயத்தமாயிருக்கிறது. 





ழ்‌ நள 
யாய 


திராட்சரசம்‌ பரியாசஞ்செய்யும்‌ 
நீதி 20:1 


நீதி ௮01. திராட்சரசம்‌ 
பரியாசஞ்செய்யும்‌, மதுபானம்‌ 
அமனிபண்ணும்‌; அதினால்‌ மயங்குகிற. 
ஒருவனும்‌ ஞான வானல்ல, 


திராட்சரசத்தை பானம்பண்ணுகிறவன்‌ 
மயங்குகிறான்‌. அது அவனைப்‌ பரியாசம்‌. 
செய்கிறது. ஆரம்பத்தில்‌ திராட்சரசம்‌, 
தன்னைப்‌ பானம்பண்ணியவனைப்‌ பார்த்து, 
நகைத்தாலும்‌, சிறிது நேரம்‌ ஆனபின்பு 
அது அவனை கடித்துவிடும்‌. அவனுடைய 
மனச்சாட்சியில்‌ குற்றவுணர்வு உண்டாகும்‌. 
ம்‌ அவனுடைய சரீரத்தில்‌ 
மதுபானம்பண்ணுகிறவன்‌ 
நடந்துகொள்கிறான்‌. 
வபத்தியக்காரன்‌ போல உளறுகிறான்‌. 
அவனால்‌ தெளிவாக பேசவும்‌ முடியாது. 
நேராக நிற்கவும்‌ முடியாது. அவனுடைய 
மனதும்‌ சரீரமும்‌ அவனுக்கு அடங்காமல்‌ 
போய்விடுகிறது. மதுபானத்திற்கு 
அடிமையாகமிருக்கிறவன்‌ புத்திில்லாதவன்‌ 
திராட்சரசத்தினால்‌ மயங்குகிறவன்‌ ஒருவனும்‌ 
ஞானவானல்ல. 


ஒரு சிலர்‌ சமுதாயத்தில்‌ 
நல்ல அந்தஸ்து வேண்டும்‌ 
திராட்சரசத்தை பருகுகிறார்கள்‌. 
சமுதாயத்திலுள்ள மற்றவர்களைப்போல. 
தாங்களும்‌ அந்தஸ்துள்ள ஒருவராக. 
இருக்கவேண்டுமென்று நினைத்து. 
மதுவைப்‌  பழக்கப்படுத்திக்கொள்கிறார்கள்‌. 
இவர்கள்‌ எந்த சமுதாயத்திற்காக மதுபானம்‌ 
அருந்துகிறார்களோ அதே சமுதாயமே 
அவர்களை வெறுத்து ஒதுக்கிவிடும்‌. 
மதுபானப்பிரியர்களுக்கு சமுதாயத்தில்‌ 
மதிப்போ, மரியாதையோ இருக்காது. 


தங்களுக்கு 
என்பதற்காக 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QODNENS 
PUBLISHERS 


மதுபானத்தினால்‌ 
மதியீனனாயிருக்கிறான்‌. 


ராஜாவின்‌ உறுக்குதல்‌ 
நீதி 20:2 


தீதி 20:2. ராஜாவின்‌ உறுக்குதல்‌ 
சிங்கத்தின்‌ கெர்ச்சிப்புக்குச்‌. சமானம்‌; 
அவனைக்‌ கேபப்படுத்துகிறவன்‌ தண்‌: 
பிராணனுக்கே துரோகஞ்செய்கிறான்‌. 


ராஜாக்க। 

ஒன்றுமோலிரு்பதில்கை ராஜாக்க। 
சுயாவங்கள்‌ வித்தியாசமாயிருக்கிறது. ஒரு 
சில ராஜாக்கள்‌, தங்களுடைய தேசத்தின்‌ 
ஜனங்களை கர்த்தருக்குப்‌ பயந்து ஆளுகை 
செய்வார்கள்‌ "இவர்களுடைய ஆளுகையில்‌ 
ஞானமும்‌ அன்பும்‌ இருக்கும்‌. இவர்கள்‌ 
கர்த்தருக்கும்‌, அவருடைய வார்த்தைக்கும்‌, 
அவருடைய பிரமாணத்திற்கும்‌ கீழ்ப்படிந்து, 
நீதியாயும்‌ நியாயமாயும்‌ ஞூகை 
செய்வார்கள்‌. இவர்கள்‌ 'ஆட்சிசெய்யுப்போது, 
தேவன்‌ தாமே அவர்கள்‌ தேசத்தில்‌ 
ஆட்சிசெய்வதுபோல இருக்கும்‌. 

வேறு சில 

துன்மார்க்கராமிருப்பார்கள்‌. 


ராஜாக்களோ 
ஜனங்களை 
ஆட்சி 


குணமுள்ளவர்களாயிருப்பார்கள்‌. 
இவர்களுடைய உறுக்குதல்‌ சிங்கத்தின்‌ 
கெர்சிப்புக்கு சமானம்‌. 


துன்மார்க்கமான 
விவாதம்பண்ணக்கூடாது. 
பகைத்துக்கொண்டு, அவனோடு 
போடவும்‌ கூடாது. இப்டிப்பட்ட 
பகைப்பது மதியீனமான 
துன்மார்க்கமான 
கோபப்படுத்துகிறவன்‌, 
துரோகம்‌ செய்கிறான்‌. 


ராஜாவோடு நாம்‌. 
அவனைப்‌ 
சண்டை 
ராஜாவைப்‌ 
காரியம்‌. 
ராஜாவைக்‌ 
தன்‌ பிராணனுக்கே 





ழ்‌ நள 
யாய 


ஜனங்கள்‌. தங்கள்‌ தேசத்தின்‌: 
ராஜாக்களுக்கு முக்கியத்துவம்‌ கொடுத்து. 
அவர்களுக்குப்‌ பயப்படுகிறார்கள்‌. ஜனங்கள்‌ 
மத்தியிலே தேவனாகிய கர்த்தரிடத்தில்‌ 
பயமுமில்லை. பக்தியுமில்லை. தேவனாகிய 
கர்த்தரே ராஜாதி ராஜாவாகயிருக்கிறார்‌. 
நாம்‌ கர்த்தருக்கு விரோதமாய்‌ 
முரண்டுபண்ணக்கூடாது. ராஜாதி ராஜாவைக்‌ 
'கோபப்படுத்தக்கூடாது. 
கீழ்ப்படியாமல்‌, அவருக்கு 
கலகம்பண்ணுகிறவர்கள்மீது 
கோபம்‌ வரும்‌. 
கோபப்படுத்துகிறவன்‌ தன்‌ ஆத்துமாவுக்கு 
துரோகம்‌ செய்கிறான்‌. 


வழக்குக்கு விலகுவது 
நீதி 20:8 


நீதி 203, வழக்குக்கு விலகுவது 
மனுஷனுக்கு. மேன்மை; 
மூடனானவன்‌ எவனும்‌ அதிலே 
'தலையிட்டுக்கொள்வான்‌.. 


ஞானமுள்ளவன்‌. 
தலைமிட்டுக்கொள்‌ மாட்டான்‌. 

விலகுவது. மனுஷனுக்கு. 
ஞானமுள்ளவன்‌ தன்னுடைய மதிப்பையும்‌ 
மரியாதையையும்‌ காத்துக்கொள்வான்‌. 
தேவையில்லாத காரியங்களிலும்‌, 
வழக்குகளிலும்‌ சிக்கிக்கொண்டு, தன்னுடைய 
நற்பெயரைக்‌ கெடுத்துப்போடமாட்டான்‌. நாம்‌ 
எல்லோரோடும்‌ சமாதானமாயிருக்கவேண்டும்‌. 
நம்மை சபிக்கிறவர்களையும்‌ நாம்‌ 
ஆசீர்வதிக்கவேண்டும்‌. நம்மோடு. 
சண்டைபோட விரும்புகிறவர்களை 
பழிவாங்கவேண்டுமென்று நினைக்கக்கூடாது. 
பழிவாங்குதல்‌ வந்குக்குவ்து கர்த்தர்‌ 
பார்ப்பார்‌, கேட்பார்‌ என்று 
விசுவாசித்து, ல்‌ எல்லோரோடும்‌. 
சமாதானமாயிருக்க முயற்சி பண்ண 
வேண்டும்‌. இதுவே நமக்கு மேன்மை. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மூடனானவன்‌ எல்லா வழக்குகளிலும்‌ 
தலையிட்டுக்கொள்கிறான்‌. 

வழக்குகளுக்கு இவனே 
காரணமாகயிருக்கிறான்‌. பிறரோடு 
சமாதானம்பண்ணுவதற்கு வாய்ப்பிருந்தாலும்‌, 
மூடன்‌ சண்டையை விரும்புகிறான்‌. தனக்கு 
விரோதமாக யாராவது ஒரு வார்த்தை 
பேசிவிட்டால்‌ போதும்‌. மூடன்‌ அவனுக்கு 
விரோதமாக அநேக வார்த்தைகளைப்‌ 
பேசுகிறான்‌. தனக்கு. விரோதமாகத்‌. 
தீங்குசெய்வதவர்களை மூடன்‌ 
மன்னிக்கமாட்டான்‌. இப்படிப்பட்டவனுக்கு 
யாருமே சிநேகிதராயிருக்கமாட்டார்கள்‌. 


சோம்பேறி 
நீதி 20:4 


தீதி 20:4. சோம்பேறி குனிருகிறதென்று 
உழமாட்டான்‌; அறுப்பிலே பிச்சை. 
கேட்டாலும்‌ அவனுக்கு ஒன்றுங்‌ 
கிடையாது. 


சோம்பேறி ஒரு வேலையும்‌ செய்யாமல்‌ 
சும்மாமிருப்தையே விரும்புகிறான்‌. நாம்‌ 
ஒவ்வொரு வேலையையும்‌ அதனதன்‌. 
காலத்தில்‌ நேர்த்தியாய்ச்‌ செய்யவேண்டும்‌. 
அப்போதுதான்‌ நமக்கு நன்மை உண்டாகும்‌, 


விதைப்பதற்கும்‌ விரும்பமாட்டான்‌. 


சோம்பேறி சும்மாமிருந்தாலும்‌ 
எதையாவது யோசித்துக்கொண்டிருப்பான்‌. 
தன்னுடைய சோம்பல்தனத்திற்கு காரணம்‌ 
கண்டுபிடிப்பான்‌. வெளியில்‌ அதிகமாக 
குளிருவதினால்‌, தான்‌ உழவில்லை என்று 
சொல்லிவிடுவான்‌. இப்படிப்பட்ட சோம்பேறி 
தன்னுடைய வேலையில்‌ அசதியாயிருக்கிறான்‌. 
உழவேண்டிய காலத்தில்‌ உழாமல்‌, விதைக்க 
வேண்டிய காலத்தில்‌ விதைக்காமலிருந்தால்‌, 


ஒன்றும்‌ கிடைக்காது. 





ழ்‌ நள 
யாய 
சிலர்‌ ஆவிக்குரிய 


காரியங்களிலும்‌, தங்களுடைய ஆத்துமாவைக்‌ 
குறித்தும்‌ அக்கரையில்லாதவர்களாக 
யிருக்கிறார்கள்‌. தங்களுடைய 
ஆத்துமாவுக்குத்‌ தேவையான போஜனத்தைக்‌ 
கொடுக்காமலிருக்கிறார்கள்‌. நாம்‌. 
கர்த்தரிடத்திலிருந்து ஆவிக்குரிய 
நன்மைகளைப்‌ பெற்றுக்கொள்ள வேண்டும்‌. 
தேவனுடைய கிருபைகளுக்காகவும்‌, 
இரக்கங்களுக்காகவும்‌ கண்ணீரோடு 
ஜெபம்பண்ணவேண்டும்‌. கண்ணீரோடு 
விதைக்கிறவர்கள்‌ கெம்பீரமாய்‌ அறுப்பார்கள்‌. 

ஏற்ற காலத்தில்‌ உழுது. அறுவடை 
காலத்தில்‌ தானியங்களை அறுத்துக்‌ 
கொண்டு வருகிறவர்களிடம்‌, சோம்பேறி 
தன்னுடைய அப்பத்திற்காக பிச்சை கேட்பான்‌. 
பிறரை எதிர்பார்த்து ஜீவிப்பான்‌. இவன்‌ 
எப்படித்தான்‌ பிச்சை கேட்டாலும்‌, இவனுக்கு 
ஒன்றும்‌ கிடைக்காது. ஏமாற்றமே கிடைக்கும்‌. 


மனுஷனுடைய 
இருதயத்திலுன்ன யோசனை 
நீதி 20:5 


நீதி 20:5. மனுஷனுடைய 
இருதயத்திலுன்ன யோசனை ஆழமான 
தண்ணீர்போலிருக்கிறது; புத்திமானோ 
அதை மொண்டெடுப்பான்‌.. 


மனுஷன்‌ தன்னுடைய 
யோசனைகளையும்‌, திட்டங்களையும்‌ மிகவும்‌ 
பாதுகாப்பாக மூடி மறைத்திருக்கிறான்‌. 
மனுஷனுடைய இருதயத்திலுள்ள யோசனை 
ஆழமான தண்ணீர்போலிருக்கிறது. இதன்‌ 
ஆழத்தை மற்றவர்களால்‌ அறிந்துகொள்ள 

மனுஷனுடைய யோசனைகள்‌ 

ன்‌ மறைவாகயிருந்தாலும்‌, 


தகன 

தண்ணீரை வாளியின்‌ 

மொண்டு எடுப்பதுபோல, 

தன்னுடைய கேள்வி 

உணர்வு ஞானத்தினாலும்‌ மறைவாகயிருக்கிற 
இரகசியங்களை கண்டுபிடிக்கிறான்‌. 
புத்திமான்‌ மனுஷனுடய இருதயத்திலுள்ள 
யோசனைகளை மொண்டெடுக்கிறான்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


9 சிலர்‌ அதிக 
திறமையுள்‌எவர்களாகயிருப்பார்கள்‌. 
அநேகருக்கு நல்‌ஆலோசனை 
சொல்லக்கூடிய ஆற்றலும்‌ அனுபவமும்‌ 
அவர்களிடத்திலிருக்கும்‌. ஆனால்‌. 
அவர்களோ யாருக்கும்‌ ஆலோசனை 
சொல்லாமல்‌, தங்கள்‌ ஆலோசனைகளை 


தங்களுக்குள்ளே அடக்கி வைத்திருப்பார்கள்‌. 
ஆலோசனை சொல்லுவதற்கு தயங்குவார்கள்‌. 
அவர்களிடத்தில்‌: 

ஆனால்‌ 
வெளிப்‌ 


திறமையிருக்கும்‌. 
தங்களுடைய திறமைகளை 
'காண்பிக்கமாட்டார்கள்‌. 
இப்படிப்பட்டவர்களிடமிருந்து நமக்கு நன்மை 
கிடைக்கவேண்டுமென்றால்‌, நாம்‌ ஆழமான 
தண்ணீரை மொண்டெடுப்பதுபோல, 
அவர்களுடைய ஞானத்தையும்‌, புத்தியையும்‌, 
ஆலோசனையையும்‌ நாம்‌ 
பெற்றுக்கொள்‌ ளவேண்டும்‌. 


மனுஷர்‌ 

நீதி 20:6 

நீதி 20:6. மனுஷர்‌ 
தங்கன்‌ தயானத்தைப்‌ பிரசித்தப்‌ 
படுத்துவார்கள்‌; உண்மையான 
மனுஷனைக்‌ கண்டுபிடிப்பவன்‌ யார்‌? 


பெரும்பாலும்‌ 


தற்புகழ்ச்சியை 
சிறிது 


மனுஷர்‌ பொதுவாக 
விரும்புவார்கள்‌. பிறருக்கு, 
உதவிசெய்தாலும்‌ அதை அதிகமாய்‌ 
விளம்பரப்படுத்துவார்கள்‌. அவர்களிடத்தில்‌ 
ம்‌ பக்தியிருந்தாலும்‌, அதைப்‌ 
காண்பிப்பார்கள்‌. 
விருந்தினர்களை ஓரளவுதான்‌ 
உபசரிப்பார்கள்‌. உபசரிப்பு 
கொஞ்சமாகயிருந்தாலும்‌, இவர்கள்‌ 
தங்களைப்பற்றி பெருமையோடு சொல்லுகிற 
வார்த்தைகள்‌ அதிகமாயிருக்கும்‌. மனுஷர்‌ 
பெரும்பாலும்‌ தங்கள்‌  தயாளத்தை 
பிரசித்தப்படுத்துவார்கள்‌. 





i= a 
ETT 


மனுஷருடைய உண்மையான 
சயாவங்களைக்‌ கண்டுபிடிப்பது கடினம்‌. 
மனுஷருடைய வார்த்தைக்கும்‌ அவர்களுடைய 
மெய்யான  சுபாவத்திற்கும்‌ அதிக 
வித்தியாசமிருக்கும்‌. 

உண்மையான அன்பும்‌, 
இருக்கிறது என்பதை. 
கண்டுபிடிக்கவேண்டும்‌. 
வார்த்தைகளைக்‌ கேட்டு நாம்‌ ஏமாந்து 
விடக்கூடாது. மனுஷர்‌ தங்களைப்‌ 
பிரசித்தப்படுத்துகிற வார்த்தைகளைக்‌ கேட்டு, 
நாம்‌ மயங்கிவிடக்கூடாது. உண்மையான 
மனுஷனை கண்டுபிடிக்கவேண்டும்‌. 
உண்மையான மனுஷன்‌ தான்‌ செய்வதை 
சொல்லுகிறான்‌. தான்‌ சொல்லுவதை 
செய்கிறான்‌. இவனுடைய வார்த்தையும்‌, 
கிரியையும்‌ மாறுபாடில்லாமல்‌ 
ஒன்றுபோலிருக்கும்‌. இப்படிப்பட்டவர்கள்‌ 
நமக்கு நல்ல சிநேகிதர்களாயிருப்பார்கள்‌. 


யாரிடத்தில்‌: 

ட நற்குணமும்‌ 
நாம்‌ ஆராய்ந்து. 
அவர்களுடைய 


நீதிமான்‌ 
நீதி 20:7 


நீதி 07, நீதிமான்‌ தன்‌ 
உத்தமத்திலே நடக்கிறான்‌; அவனுக்குப்‌ 
பிறகு அவன்‌ பின்னைகளும்‌ 
பாக்கியவான்கனாயிருப்பார்கள்‌.. 


நீதிமானுடைய மனச்சாட்சி 
சுத்தமாயிருக்கும்‌. தன்னுடைய 
உத்தமத்திலே நடக்கிறான்‌. அவனுடைய 
இருதயத்தில்‌ சந்தோஷமும்‌, சமாதானமும்‌, 
ஆறுதலும்‌ நிரம்பியிருக்கும்‌. நீதிமானுடைய 
உத்தம குணமே அவனுக்கு மெய்யான 
சந்தோஷம்‌. ஒரு சிலர்‌ பிறரை 
வஞ்சிக்கிறவர்களாகவும்‌, பிறரை 
ஏமாற்றுகிறவர்களாகவும்‌ இருப்பார்கள்‌. 
நீதிமானிடத்தில்‌ இப்படிப்பட்ட துர்க்குணம்‌ 
எதுவும்‌ இருக்காது. இவனுடைய மனதும்‌ 


நீதிமான்‌ 


தன்னுடைய 
நன்றாக 
கர்த்தரும்‌ 
அவனுடைய 
கர்த்தர்‌ 
அவனுடைய 
ஆசீர்வதிக்கிறார்‌. 


குடும்பத்திலுள்ளவர்களை 

கவனித்துக்கொள்கிறான்‌. 

த்க்‌ ட்ப 
ந்திக்கிறார்‌. 


சிற்த 
நீதிமானுக்குப்‌ பிறகு, அவன்‌ பிள்ளைகளும்‌ 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


பாக்கியவான்களாயிருப்பார்கள்‌. நீதிமான்களின்‌ 
பிள்ளைகளும்‌ கர்த்தருக்குப்‌ பயந்து 
ஜீவிப்பார்கள்‌. கர்த்தருடைய கிருபையும்‌, 
இரக்கமும்‌ நீதிமானின்‌ குடும்பத்தாரோடு, 
சந்ததி சந்ததியாக தங்கியிருக்கும்‌. 


நியாயாசனத்தில்‌ வீற்றிருக்கும்‌ 
ராஜா 
நீதி 20:8 


நீதி 20:8. தியாயாசனத்தில்‌ 
டு ராஜா தன்‌ கண்கவினால்‌ 

பொல்லாப்பையும்‌ 
த்தன தக்‌) 


ராஜாக்‌ சிங்காசனத்தில்‌ 

நறுக்கும்‌ கொக்‌ கிடைததிருக்கிறது 
ககன்‌ சிங்காசனம்‌. நீதியுள்ள 
சிங்காசனமாயிருக்கவேண்டும்‌. அது 
மகிமையுள்ள சிங்காசனமாகவோ, அல்லது 
அது ராஜாவை மேன்மைப்படுத்துகிற 
சிங்காசனமாகவோ இருக்கவேண்டிய 
அவசியம்‌ எதுவுமில்லை. ராஜா வீற்றிருக்கும்‌ 
சிங்காசனம்‌ நியாயசனமாகமிருக்கவேண்டும்‌. 
ராஜா தன்னுடைய நியாயசனத்தில்‌ 
வீற்றிருக்கும்போது, மனுஷர்மீது பட்சபாதம்‌ 
காண்பிக்கக்கூடாது. வழக்குகளை 
நியாயமாய்‌ விசாரித்து, நீதியான தீர்ப்பு 
சொல்லவேண்டும்‌. நல்லவர்களைக்‌ 
கனப்படுத்தவேண்டும்‌. பொல்லாதவர்களைத்‌ 
தண்டிக்கவேண்டும்‌. 


ராஜா தன்னுடைய வேலையை 
மாத்திரம்‌. கவனித்துக்கொண்டிருந்தால்‌ 
போதாது. அவர்‌ தன்‌ தேசத்து ஜனங்களின்‌ 
நன்மையையும்‌ விசாரிக்கவேண்டும்‌. 
ராஜாவின்‌ கண்கள்‌. எப்போதும்‌ 
திறந்திருக்கவேண்டும்‌. ராஜா தன்னுடைய 
கண்களினால்‌ சகல பொல்லாப்பையும்‌ 
சிதறப்பண்ணவேண்டும்‌. ராஜாவின்‌ கண்கள்‌ 
எப்போதும்‌ விழித்திருந்து, தன்‌ தேசத்திலுள்ள 
நல்லோரையும்‌, பொல்லாதோரையும்‌ நோக்கிப்‌ 
பார்க்கவேண்டும்‌. தேசத்தில்‌ நன்மை 
கண்டுபிடித்து, 
ட்டி அவர்களுக்கு 
கொடுக்கவேண்டும்‌. ராஜா 
பொல்லாதவர்களையும்‌ கண்டுபிடித்து. 
அவர்களைத்‌ தண்டிக்கவேண்டும்‌. ல்‌ 
நன்மை நடைபெறவேண்டும்‌. 
நடைபெறுவதை, தடைபண்ணவேண்டும்‌. 
இதுவே ராஜாவின்‌ வேலை. 





ழ்‌ ளா 

யாய 

எண்‌ 
சுத்தமாக்கினேன்‌. 


நீதி 20:9 


நீதி 20:9. என்‌ இருதயத்தைச்‌ 
சுத்தமாக்கினேன்‌, என்‌ பாவமறத்‌ 
தூப்புரவானேன்‌. என்று. 
சொல்லத்தக்கவன்‌ யார்‌? 


இருதயத்தைச்‌ 


த. வாக்கியம்‌ 
எச்சரிப்பாகச்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
எல்லோரும்‌ பாவம்‌ செய்து ஏகமாய்க்‌ 
கெட்டுப்போயிருக்கிறார்கள்‌. தன்னிடத்தில்‌ 
பாவமில்லை என்று ஒருவனாலும்‌ 
சொல்லமுடியாது. “என்‌ இருதயத்தை 
சுத்தமாக்கினேன்‌" என்றோ, அல்லது “என்‌ 
பாவமற துப்புரவானேன்‌” என்றோ யாராலும்‌ 
சொல்லமுடியாது. எல்லாருடைய 
இருதயங்களும்‌ அசுத்தமாகவே இருக்கிறது. 

செய்தவர்களாகவே. 


மனுஷருக்கு 


மங்கிப்போயிருக்கிறார்கள்‌. 
குறைபட்டிருக்கிறார்கள்‌. 


நம்மிடத்தில்‌ பாவமில்லை என்று நாம்‌ 
சொல்வோமானால்‌, நம்மை நாமே 
வஞ்சிக்கிறவர்களாமிருப்போம்‌. ஒரு சிலர்‌ 
பாவிகளாகமிருந்தாலும்‌, அவர்கள்‌ தங்களை 
உற்தமர்கள்போல. காண்பித்துக்‌ 
கொள்கிறார்கள்‌. அவர்களுடைய 
இருதயத்தில்‌ பாவம்‌ இருக்கிறது. 
அவர்களுடைய வார்த்தைகளில்‌ மாய்மாலம்‌: 
இருக்கிறது. நாம்‌ பரிசுத்தமாயிருக்க 
வேண்டும்‌ என்பது தேவனுடைய விருப்பம்‌. 
நீதிமான்‌ தன்‌ உத்தமத்திலே நடக்கிறான்‌. 
ப நம்முடைய ற்சிமினால்‌ 
நம்முடைய இருதயத்தை சுத்திகரிக்க 
முடியாது. கர்த்தரால்‌ கூடாத காரியம்‌ 
ஒன்றுமில்லை. நம்முடைய கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்துவின்‌ இரத்தம்‌, நம்முடைய 
சகல பாவங்களையும்‌ போக்கி, நம்மை 
சுத்திகரிப்பதற்கு 
- இயேசு 


இருதயத்தை சுத்தமாக்கும்‌. கிறிஸ்துவின்‌ 
இரத்தமே நம்மை பாவமற துப்புரவுபண்ணும்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நாம்‌ கர்த்தருடைய சமுகத்திற்கு 
முன்பாக நிற்கும்போது. நம்மைத்‌ 
தாழ்த்தவேண்டும்‌. நாம்‌ பாவிகள்‌ என்பதை 
அங்கீகரிக்கவேண்டும்‌. கர்த்தரே நம்மை 
கத்திகரிக்கவேண்டுமென்று 
பயபக்தியோடும்‌, 
விண்ணப்பம்பண்ண வேண்டும்‌. 
இருதயத்தில்‌ அசுத்தம்‌ இருக்கும்போது. அதை 
மூடி மறைக்க முயற்சிபண்ணக்கூடாது. 
பாவங்களை மறைக்கிறவனுக்கு நித்திய 
ஜீவன்‌ கிடைக்காது. 


வெவ்வேறான நிறைகல்‌ 
நீதி 20:10 


நீதி 20:10. வெவ்வேறான நிறைகல்லும்‌, 
வெவ்வேறான மரக்காலும்‌ ஆகிய 
இவ்விரண்டும்‌ கர்த்தருக்கு 
அருவருப்பானவைகள்‌. 


பொருளை விற்பதும்‌, பொருளை 
வாங்குவதும்‌ சமுதாயத்தில்‌ அன்றாடம்‌ 
நடைபெறுகிற காரியங்கள்‌. ஒரு பொருளை 
ங்கும்‌ விற்கும்போதும்‌, அதை 

) அல்லது அளந்து, 

"வாங்குகிறார்கள்‌. அதற்கு 
மரக்காலையும்‌ 

பென்பற்துறொர்கள்‌ நாம்‌ பயன்படுத்துகிற 


உண்ணையிருக்கலேண்டும்‌. 
உண்மையான 
காண்பிக்கவேண்டும்‌. 


வெவ்வேறான 
வெவ்வேறான மரக்காலும்‌ 
அருவருப்பானவைகள்‌. 
கர்த்தருக்கு அருவருப்பானது. 
கர்த்தருக்கு 
கள்ளத்தராசையும்‌, 
கள்ளமரக்காலையும்‌ 
வாங்குகிறவர்களையும்‌, 
வஞ்சிக்ககூடாது. 


கள்ளநிறைகல்லையும்‌, 
பயன்படுத்தி, 
விற்கிறவர்களையும்‌ 





i THE 
TT 


ஒரு சிலர்‌ கொஞ்சமாகப்‌ பணம்‌ 
கொடுத்து. அதிக பொருளை 
வாங்கவேண்டுமென்று பேராசைப்படுவார்கள்‌. 
வேறு சிலரோ கொஞ்சமாகப்‌ 
பொருள்கொடுத்து, அதிகமான பணத்தைப்‌ 
பெற்றுக்கொள்ள ே 
விரும்புவார்கள்‌. 

கர்த்தருக்கு விரோமான பாவம்‌. நம்முடைய 
வியாபாரத்திலும்‌ தொழிலிலும்‌, உண்மையும்‌, 
நியாயமும்‌ இருக்கவேண்டும்‌. நம்முடைய 
வார்த்தையில்‌ சுத்தம்‌ இருக்கவேண்டும்‌. 
நியாயமான விலை கொடுத்து, நியாயமான 
அளவில்‌ பொருளை வாங்குவதே 
உத்தமமானது. 


சிலர்‌ தங்களுடைய 
பாக்கின்‌ தொழிலிலும்‌ கள்ளத்தனம்‌ 
பண்ணுகிறார்கள்‌. பிறரை ஏமாற்றுகிறார்கள்‌. 
இவையெல்லாமே கர்த்தருக்கு 
அருவருப்பானதுதான்‌. பிறரை 
வஞ்சிக்கிறவர்கள்‌ கர்த்தருடைய 
பிரமாணத்திற்கு எதிர்த்து நிற்கிறார்கள்‌ 
இப்படிப்பட்டவர்கள்‌ தேவனுடைய நீதிக்கும்‌, 
சத்தியத்திற்கும்‌ விரோதமாய்‌ 
யுத்தம்பண்ணுகிறார்கள்‌. கர்த்தரே நீதியான 
நியாயாதிபதி. அவருடைய நியாயத்தீர்ப்பில்‌ 
நீதியும்‌ சத்தியமும்‌ இருக்கும்‌. கர்த்தர்‌ நீதியை 
விரும்புகிறார்‌. அநீதியை அருவருக்கிறார்‌. 


பிள்னையானாலும்‌ 


நீதி 20:11 


நீதி 20:01. பின்னையானாலும்‌, அதின்‌ 
செய்கை சுத்தமோ செம்மையோ 
என்பது, அதின்‌  நடக்கையினால்‌ 
விலங்கும்‌. 


ஒரு மரத்தை அதின்‌ கனிகளினால்‌. 
அறியலாம்‌. அதுபோலவே ஒரு பிள்ளையின்‌ 
சுபாவத்தை அதன்‌  நடக்கையினால்‌. 
அறிந்துகொள்ளலாம்‌. ஒரு மரம்‌ 
சிறிதாகயிருந்தாலும்‌, அந்த மரத்தின்‌ 
தன்மை எப்படிப்பட்டது 
கனியை வை; 
அறிந்துகொள்ள முடிகிறது. 
சிறுபிள்ளையாகயிருக்கும்‌ 
தன்னுடைய  நடக்கையினால்‌, தன்‌ 
சுபாவத்தை வெளிப்படுத்துகிறான்‌. 
பிள்ளையின்‌ செய்கை சுத்தமோ, 
செம்மையோ என்பது அதன்‌ நடக்கையினால்‌ 
விளங்கும்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பெற்றோர்‌ தங்கள்‌ பிள்ளைகளை 
எப்போதுமே கவனித்துப்‌ பார்க்கவேண்டும்‌. 
அவர்களிடத்தில்‌ பாவம்‌ இருக்கிறதா, 
அவர்களுடைய சுபாவத்தில்‌ வேறுபாடுகள்‌ 
இருக்கிறதா, அவர்கள்‌ கர்த்தருக்கு 
விரோதமான காரியங்களில்‌ ஈடுபடுகிறார்களா 
என்பதையெல்லாம்‌ பெற்றோர்‌ கவனித்துப்‌ 
பார்க்கவேண்டும்‌. ள்‌ 
ஆலோசனைகளும்‌, 

தேவைப்பட்டால்‌, 


தீர்மானித்தால்‌, 
ட்டும்‌ 
பதக்க மரத்தில்‌ ஆணிகளை 
அடிக்கும்போது, ற 
எளிதாகயிருக்கும்‌. 
சிறுபிள்ளைகளுக்கு புத்திசொல்லும்போது, 
த்‌ ம்‌ ஆலோசனைகளும்‌ 
சிறுபிள்ளைகளின்‌ மனதில்‌: எளிதாக 
பிரவேசித்து, அதில்‌ தங்கியிருக்கும்‌. 


கேட்கிற 


கண்ணும்‌ 
நீதி 20:12 


காதும்‌, காண்கிற 


நீதி 20:12. கேட்கிற காதும்‌, காண்கிற 
கண்ணும்‌ ஆகிய இவ்விரண்டையும்‌ 
கர்த்தர்‌ உண்டாக்கினார்‌. 


அவர்‌ 
சாயலாக 
மனுஷனுடைய 
சரீரத்தின்‌ எல்லா  அவயவங்களையும்‌ 
கர்த்தரே உண்டாக்கியிருக்கிறார்‌. கேட்கிற 
காதுகளையும்‌, காண்கிற கண்களையும்‌ 
கர்த்தரே உண்டாக்கினார்‌. 


ட்ட 


சர்வசிருஷ்டிகர்‌. 
தம்முடைய 


சிர்த்திருக்கிறார்‌ 


காதை உண்டாக்கினவர்‌ கேளாரோ? 
கண்ணை உருவாக்கினவர்‌ காணாரோ? 
ஜாதிகளை தண்டிக்கிறவர்‌ கடிந்து 
கொள்ளாரோ? மனுஷனுக்கு அறிவைப்‌ 
போதிக்கிறவர்‌ அறியாரோ?” (சங்‌ 94:9,10) 
என்று சங்கீதக்காரர்‌ சொல்லுகிறார்‌. நாம்‌ 
கேட்பதும்‌, காண்பதும்‌ கற்றுக்கொள்வதற்கு 
உதவியாயிருக்கிறது. ஞானத்தைப்‌ பெற்றுக்‌ 
கொள்வதற்கு பிரயோஜனமுள்ளதாயிருக்கிறது. 
நம்முடைய காதுகளையும்‌ கண்களையும்‌, 
தேவனுடைய நன்மைகளைப்‌ பெற்றுக்‌ 
கொள்வதற்கு ஏதுவாக பயன்படுத்தவேண்டும்‌. 





f= THE 
ETT 


நம்முடைய காதுகள்‌ தேவனுடைய 
வார்த்தைகளுக்குச்‌ செவிகொடுக்கவேண்டும்‌. 
நம்முடைய கண்கள்‌ 
சிரஸடபபின்‌.. அழகை 
நம்முடைய காதுகளையும்‌, 
நல்ல முறையில்‌ பயன்படுத்தும்போது, நமக்கு 
கர்த்தரைக்‌ குறித்த க்கும்‌ 
கர்த்தரே நம்முடைய 
கண்களையும்‌ திறக்கிறவர்‌. 
நம்முடைய மனக்கண்களை 
பிரகாசமுள்ளதாக்குகிறவர்‌. அவரே நமக்கு 
தம்மை வெளிப்படுத்துகிறவர்‌. தேவனுடைய 
வெளிப்பாடுகளைப்‌  பெற்றுக்கொள்வதற்கு, 
நம்முடைய கண்களும்‌ காதுகளும்‌ அதிக 
பிரயோஜனமுள்ளவை. 


தூக்கத்தை விரும்பாதே 
நீதி 20:13 


நீதி 20:18. தூக்கத்தை விரும்பாதே, 
விரும்பினால்‌ தரித்திரணாவாம்‌ர 
கண்விழித்திரு, அப்பொழுது 
ஆகாரத்தினால்‌ திருப்தியாவாய்‌. 


நம்முடைய சரீரத்திற்கு ஓய்வு, 
தேவைப்படுகிறது. சரீர ஓய்வுக்காக ஒரு. 
குறிப்பிட்ட நேரம்‌ நாம்‌ தூங்கவேண்டும்‌. 
ஆனால்‌ நாம்‌ தூக்கத்தை விரும்பக்கூடாது. 
ஒரு சிலர்‌ தங்களுடைய தொழில்களையும்‌, 
வேலைகளையும்‌, வியாபாரங்களையும்‌ 
வெறுக்கிறார்கள்‌. இப்படிப்பட்டவர்கள்‌ ஒரு 
வேலையும்‌ செய்யாமல்‌ தூக்கத்தை 
விரும்புகிறார்கள்‌. தூங்குகிறவர்கள்‌ ஒரு 
வேலையையும்‌ ஒழுங்காய்‌ செய்யமாட்டார்கள்‌. 
தூக்கத்தை விரும்புகிறவர்கள்‌ 
தரித்திரராவார்கள்‌. 


தூங்குகிறவர்களுக்கு 
நன்மையும்‌ உண்டாகாது. 
தங்களுக்கு வரும்‌ நல்ல 
வாய்ப்புக்களையெல்லாம்‌ இழந்துபோவார்கள்‌. 
ூக்கத்திலிருந்து கண்விழித்துப்‌ 
பார்க்கும்போதுதான்‌, தாங்கள்‌ இழந்துபோன 


அர. 
அவர்கள்‌ 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கொள்வார்கள்‌. 
வாய்ப்புக்களைப்‌ பயன்படுத்திக்கொள்வார்கள்‌. 
கண்விழித்திருக்கிறவர்கள்‌ ஆகாரத்தினால்‌ 
திருப்தியாவார்கள்‌. தாங்கள்‌ செய்ய 
வேண்டிய வேலைகளில்‌ கவனமாயிருப்பார்கள்‌. 
தூக்கத்தை விரும்பாமல்‌, விழித்திருந்து 
வேலை செய்கிறவர்களை கர்த்தர்‌ 
ஆசீர்வதிப்பார்‌. 


கொள்ளுகிறவன்‌ 
நீதி 20:14 


நீதி ௮0:14. கொள்ளுகிறவன்‌: 
நல்லதல்ல, நல்லதல்ல என்பான்‌; 
போய்விட்டபின்போ மெச்சிக்‌ 
கொள்வான்‌. 


வியாபாரம்‌ 
தங்களுடைய 
குறியாமிருப்பார்கள்‌. அதிகமாய்‌ 
பேசுவார்கள்‌. குறைந்த 
அதிகமான 

பெற்றுக்கொள்‌ எவேண்டும்‌ 
வாங்குகிறவர்களின்‌ விருப்பம்‌. 
விலைக்கு குறைவான 
விற்கவேண்டுமென்பது 

விருப்பம்‌. இவர்களுக்கு பொருளின்‌ மதிப்பு 
தெரிந்திருந்தாலும்‌, அதன்‌ மதிப்பை தங்கள்‌ 
இஷ்டம்போல கூட்டியோ அல்லது குறைத்தோ 
பேசுவார்கள்‌. 


பண்ணுகிறவர்கள்‌ 
லாபத்திலேயே 


பேரம்‌ 
விலையில்‌. 


பொருள்‌ நல்ல 
பொருளாகிருந்தாலும்‌. அதைக்‌ குறைந்த 
விலைக்கு வாங்கவேண்டும்‌ என்பதற்காக, 


பொருளின்‌ மதிப்பை குறைத்து மதிப்பிடுவான்‌. 
அந்தப்‌ பொருளின்‌ விலை மிகவும்‌ அதிகம்‌ 
என்று  சொல்லிக்கொள்வான்‌. மற்ற 
இடங்களில்‌ அந்தப்‌ பொருளை குறைந்த 
விலைக்கு வாங்கலாம்‌ என்றும்‌ சொல்லுவான்‌. 
தன்னுடைய வார்த்தைகளை அதிகமாகப்‌ 
பயன்படுத்தி, ஒரு பொருளின்‌ மதிப்பைக்‌ 
குறைத்து, அதை குறைந்த விலைக்கு 
வாங்க முயற்சிபண்ணுவான்‌. 





ழ்‌ நள 
ஈயா 
நஷ்டப்படமாட்டான்‌. 


விற்கிறவனும்‌ 
தான்‌ விற்கும்‌ பெ கள்‌ அதிக மதிப்புள்ளது 
என்று சாதிப்பான்‌. மற்ற இடங்களைவிட, 
தான்‌ இந்தப்‌ பொருளை இங்கு, குறைந்த 
விலைக்கு விற்பதாகச்‌ சொல்லிக்கொள்வான்‌. 
பொருளின்‌ உண்மையான 
கொள்ளுகிறவனுக்கும்‌ 
விற்கிறவனுக்கும்‌ தெரியும்‌. 
தங்களுக்கு லாயம்‌ உண்டாகப்‌ பேசுகிறார்கள்‌. 
தாங்கள்‌ யதை 
வேண்டுமென்று முயற்சி செய்கிறார்கள்‌. 
இவர்கள்‌ இருவருமே தவறு செய்கிறார்கள்‌. 
கொள்ளுகிறவனும்‌, விற்கிறவனும்‌ 
உண்மையுள்ளவனாயிருக்க வேண்டும்‌. நல்ல 
பொருளை நியாயமான விலையில்‌. 
வாங்கவேண்டும்‌ என்றும்‌, விற்கவேண்டும்‌ 
என்றும்‌ இருவருமே நினைக்கவேண்டும்‌. 


கொள்ளுகிறவன்‌ ஒரு பொருளை 
குறைவாக மதிப்பிட்டு, அதை குறைந்த 
விலையில்‌ வாங்கிவிட்டால்‌ அவனுக்கு மிகுந்த 
சந்தோஷமுண்டாகும்‌. அந்தப்‌ பொருளை 
வாங்கின பின்பு, அது மிகவும்‌ நல்ல பொருள்‌ 
என்று தனக்குள்ளே மெச்சிக்கொள்வான்‌. 
வாங்கும்‌ வரையிலும்‌ "நல்லதல்ல" 
சொன்னவன்‌, வாங்கிய பின்பு, 
என்று சொல்லுவான்‌. 


பொன்னும்‌ 
முத்துக்களும்‌ 
நீதி 20:15 


நீதி 20:15. பொன்னும்‌ மிகுதியான 
முத்துக்களும்‌ உண்டு; அறிவுள்ள 
உதடுகளோ விலையுயர்ந்த இரத்தினம்‌. 


இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ பொன்னும்‌, 
முத்துக்களும்‌ அதிக விலைமதிப்புள்ளவை. 
அறிவுள்ள உதடுகள்‌ அவற்றைவிட அதிக 
விலைமதிப்புள்ளது. அது விலையுயர்ந்த 
இரத்தினம்‌ போன்றது. நம்முடைய 


ஞானத்தையும்‌ ம்‌ 

உதடுகள்‌ தெளிவாகவும்‌, 
வெளிப்படுத்தவேண்டும்‌. 

உதடுகளே அறிவுள்ள உதடுகள்‌. 
விலையுயர்ந்த இரத்தினத்திற்கு ஒப்பானவை. 
இவை பொன்னையும்‌ முத்துக்களையும்விட 
அதிக விலைமதிப்புள்ளவை. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


விலையுயர்ந்த 
தேடிக்கண்டுபிடிக்கவேண்டும்‌. 


இரத்தினத்தை 


இடங்களிலும்‌ சிதறிக்கிடக்காது. 
தாராளமாய்க்‌ கிடைக்காது. விலையுயர்ந்த 
இரத்தினத்தை மிகவும்‌ பிரயாசப்பட்டு 
கண்டுபிடிக்கவேண்டும்‌. நாம்‌ 
ஞானத்தைத்‌ தேடிக்‌ கண்டுபிடிக்கவேண்டும்‌. 
அப்போது நாம்‌ 
கர்த்தருக்குள்‌ ஐசுவரியவான்௧ளாயிருப்போம்‌. 
நற்கிரியைகளைச்‌ செய்கிற 
ஐசுவரியவான்களாயிருப்போம்‌. 


ஸ்திரீகளும்‌ மயிரைப்‌ 
னாலாவது, 
முத்துக்களினாலாவது, 
வஸ்திரத்தினாலாவது 
அலங்கரியாமல்‌, 
வஸ்திரத்தினாலும்‌, 
தெளிந்த 
தேவபக்தியுள்ளவர்களென் று 
க்கொள்ளுகிற ஸ்திரீகளுக்கு 
நற்கிரியைகளினாலும்‌, 
அலங்கரிக்கவேண்டும்‌. 
எல்லாவற்றிலும்‌ அடக்கமுடையவளாயிருந்து, 
அமைதலோடு கற்றுக்கொள்ளக்கடவள்‌” 
ரிதீமோ 2291) 


பின்னுதலி 


பொன்னினாலாவது, 
விலையேறப்பெற்ற 


அத்நியானுக்காகப்‌ 
பிணைப்பட்டவன்‌. 
நீதி 20:16 


நீதி 20:16. அந்தியனுக்காகப்‌ 
பிணைப்பட்டவனுடைய வஸ்திரத்தை 
எடுத்துக்கொள்‌; அந்திய 
ஸ்திரீயினிமித்தம்‌ அவன்‌ கையில்‌ ஈடு 
வாங்கிக்கொள்‌. 


தனக்கு உதவிசெய்யுமாறு 
கேட்கிறவனுக்கெல்லாம்‌ உதலி செய்கிறவன்‌ 
சீக்கிரத்தில்‌ ஒன்றுமில்லாமல்‌ தரித்திரனாய்ப்‌ 
போய்விடுவான்‌. அந்நியனுக்காக 
பிணைக்கப்பட்டவன்‌ தரித்திரனாவான்‌. 
தன்னுடைய சிநேகத்தை காத்துக்கொள்ள 
வேண்டும்‌ என்பதற்காகவும்‌, அந்நியர்கள்‌ 
கஷ்டப்படுகிறார்கள்‌ என்பதற்காகவும்‌, 
நம்முடைய தகுதிக்கு மீறிய காரியங்களை, 
நாம்‌ அவர்களுக்கு செய்ய க்கக்கூடாது. 
அந்நியனுக்காக  பிணைக்கப்பட்டவனுடைய 
வஸ்திரமும்‌ அவனுக்குத்‌ தங்காது. 





f= FTE 
TT 


கடன்கொடுக்கிறவர்கள்‌ 
எச்சரிக்கையாயிருக்கவேண்டும்‌. 

தாங்கள்‌ பட்ட கடனை திருப்பிச்‌ செலுத்த 
முடியாது. தகுந்த  ஆதாரத்தைப்‌ 
பெற்றுக்கொண்டுதான்‌ இவர்களுக்கு 
உதவிசெய்ய வேண்டும்‌. நாம்‌ கொடுக்கிற 
கடனுக்கு தகுந்த ஈடுகளைப்‌. 
பெற்றுக்கொண்டுதான்‌ அவர்களுக்கு உதவி 
செய்ய முன்வரவேண்டும்‌. அந்நியனுக்காக 
பிணைக்கப்பட்டவனைப்போல, நாமும்‌ 
புத்திமீனமாய்‌ நடந்தால்‌, நமக்கும்‌ 
நஷ்டமுண்டாகும்‌. நம்முடைய 
புத்திமீனத்தினால்‌, நம்மோடு சேர்ந்து. 
நம்முடைய குடும்பத்தாரும்‌ கஷ்டப்படுவார்கள்‌. 


வஞ்சனையினால்‌ 
போஜனம்‌ 
நீதி 2017 


வந்த 


நீதி 20:07. 
போஜனம்‌ 
இன்பமாயிருக்கும்‌; 

அவனுடைய வாய்‌ பருக்கைக்‌ கற்களால்‌: 
நிரப்பப்படும்‌. 


வஞ்சனையினால்‌ வத்த 


பாவத்தினால்‌ வருகிற சந்தோஷமும்‌, 
ஆதாயமும்‌ நிலைத்திருக்காது. அது 
வஞ்சனையின்‌ போஜனம்‌. பிறர்‌ பொருளை 
அபகரித்து சேகரித்த ஐசுவரியம்‌ 
நிலைக்காது. வஞ்சனையினால்‌ வந்த 
போஜனம்‌, 
'தடைபண்ணப்பட்ட 
அது பார்வைக்கு அழகாகத்தான்‌ இருக்கும்‌. 
அழகு இருக்கும்‌ இடத்தில்‌ 
ஆபத்து இருக்கும்நாம்‌ 
எச்சரிக்கையாமில்லையென்றால்‌ அது நம்மை 
வஞ்சித்துவிடும்‌. 
நமக்கு போஜனம்‌ 
வாக்குப்பண்ணியிருக்கிறார்‌. 
கர்த்தருடைய போஜனம்‌ வஞ்சனையினால்‌. 
வராது. நம்முடைய கைகளின்‌ 
பிரயாசத்தினாலும்‌, கடின உழைப்பாலும்‌: 
நமக்கு போஜனம்‌ கிடைக்கும்‌. 
வஞ்சனையினால்‌ வந்த போஜனம்‌, 
மனுஷனுக்கு சிறிதுகாலம்‌ இன்பமாயிருக்கும்‌. 
அதன்பின்பு அந்த போஜனம்‌ அவனுக்கு 
கசப்பாயிருக்கும்‌. 


கர்த்தர்‌ 
கொடுப்பதாக 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


000181 
மிள 
அவனுடைய வாம்‌. 
கற்களால்‌ நிரப்பப்படும்‌. 
தேசங்களில்‌ 
தண்டிக்கும்போது, 


பருக்கை 
ஒரு சில 
குற்றவாளிகளைத்‌ 
அவர்களுடைய 

க்‌ கலந்து, 


அவர்கள்‌ 

கடிக்கவேண்டும்‌. 
பருக்கை கற்களால்‌ நிரப்பப்பட்ட போஜனம்‌ 
இன்பமாயிராது. 


ஆலோசனை 
தீதி 20:18 


நீதி 20-18. ஆலோசனையினால்‌. 
எண்ணங்கள்‌ ஸ்திரப்படும்‌; 


நல்யோசனை செய்து யுத்தம்பண்ணு. 


நமக்கு தேவனுடைய ஆலோசனைகள்‌ 
நாம்‌ கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
அமர்ந்திருந்து தேவனுடைய 
ஆலோசனைகளைப்‌ பெற்றுக்கொள்ள 
வேண்டும்‌. அவசரப்பட்டு செய்யப்படுகிற 
எந்த காரியமும்‌ வாய்க்காது. ஒவ்வொரு 
காரியத்தையும்‌ நிதானமாகவும்‌, 
பொறுமையாகவும்‌, யோசித்துச்‌ செய்யக்‌ 
கற்றுக்கொள்ள வேண்டும்‌. 
ஆலோசனையினால்‌ எண்ணங்கள்‌ 


ஸ்ற்டம்‌ 


யுத்தம்பண்ணுவதற்கு ஞானம்‌ தேவை. 
யுத்தத்தைக்‌ குறித்து மிகுந்த கவனமாயும்‌ 
எச்சரிப்பாயும்‌ இருக்கவேண்டும்‌. 
நல்யோசனை செய்து யுத்தப்பண்ணுவது 
நல்லது. யுத்தம்பண்ண வேண்டுமா அல்லது 
தலிர்த்துவிடவேண்டுமா 

நாம்‌ யோசனை 
யுத்தம்பண்ணா 


யுத்தத்தை ல்‌ 
என்பதைக்‌ குறித்து 
பண்ணவேண்டும்‌. 
வேண்டுமென்று தீர்மானம்பண்ணினால்‌, 
அதை எப்போது ஆரம்பிக்கவேண்டும்‌. 
என்றும்‌. அதை எப்படி நடத்தவேண்டும்‌. 
என்றும்‌ யோசித்து முடிவுபண்ண வேண்டும்‌. 
யுத்தம்பண்‌ ணுவதற்கு தைரியம்‌ 
தேவைப்படுவதுபோல, நல்யோசனையும்‌, 
நிர்வாகத்திறமையும்‌ தேவைப்படுகிறது. 
யோசனையில்லாமல்‌ ஜெயமில்லை. 





ழ்‌ ளான 
யாய 


தூற்றிக்கொண்டு திரிகிறவன்‌ 
நீதி 20:19 


நீதி 20:19. தூற்றிக்கொண்டு. 
திரிகிறவன்‌' இரகசியங்களை 
வெளிப்படுத்துவான்‌; ஆதலால்‌ தண்‌: 
உதடுகவினால்‌ அலப்புகிறவனோடே 
கலவாதே. 
தூற்றிக்கொண்டு 
வாழ்க்கையில்‌ 


திரிகிறவனுடைய 
கொள்கையும்‌ இருக்காது. 
குறிக்கோளும்‌ இருக்காது. 
அவன்‌ செல்லுமிடங்களிலெல்லாம்‌. 
மற்றவர்களைப்பற்றி அவதூறு பேசுவான்‌ 
தன்‌ உதடுகளால்‌ அலப்புகிற வார்த்தைகளைப்‌ 
பேசுவான்‌. மனுஷருடைய மனதிலே 
பொறமையின்‌ விதையை தூவுவான்‌. 
கோள்சொல்லுகிறவன்‌. எல்லோரைப்‌ 
பற்றியும்‌ அவதூறு பேசுவான்‌. 
தூற்றிக்கொண்டு திரிகிறவன்‌ 
இரகசியங்களை வெளிப்படுத்துகிறான்‌. 

ன்‌ பெரியவர்களைப்பற்றியும்‌, 
அவதூறாகப்‌ 


இவன்‌ 
ஊழியக்காரர்களைப்பற்றியும்‌ 
பேசுவான்‌. 


இப்படிப்பட்டவர்களோடு, 
ஐக்கியமாயிருக்கக்கூடாது. 
உதடுகளினால்‌ அலப்புகிறவனோடே 
கலக்குக்கூடாது. அவர்கள்‌ பேசுகிற 
அவதூறு பேச்சுக்களை: நாம்‌ 
செவிகொடுத்துக்‌ கேட்கக்கூடாது. 
இப்படிப்பட்டவர்கள்‌ நம்மைக்‌ குறித்தும்‌ 
அவதூறாகப்‌ பேசுவார்கள்‌. 


நாம்‌ 


ட்ட 
நாம்‌ 


யோசனைகளையும்‌, ப்‌ 

உண்மை போல ஜோடித்து பேசுவான்‌. இவன்‌ 
ஒரு மாய்மாலக்காரன்‌. இவனோடு 
சிநேகமாகவும்‌, ஐக்கியமாகவும்‌ 
இருப்பதினால்‌ நமக்கு நன்மை உண்டாகாது. 
தீமையே உண்டாகும்‌. 
துர்குணமுள்ளவர்களை 

விலகவேண்டும்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தன்‌. தகப்பனையும்‌ தன்‌ 
தாயையும்‌ தூஷிக்கிறவன்‌ 
நீதி 20:20 


நீதி 2020. தன்‌ தகப்பனையும்‌ தன்‌: 
தாயையும்‌ தூஷிக்கிறவனுடைய தீபம்‌ 
காரிருனில்‌ அணைத்துபோம்‌. 


நம்முடைய தாயையும்‌ தகப்பனையும்‌ 
நாம்‌ கனம்பண்ணவேண்டும்‌. பிள்ளைகள்‌ 
பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து ஜீவிக்கவேண்டும்‌. 
பெற்றோருக்கு கீழ்ப்படியாத பிள்ளைகள்‌ 
பிற்காலத்தில்‌ துன்மார்க்கராய்‌ ஜீலிப்பார்கள்‌. 
இப்படிப்பட்டவர்கள்‌ தங்களுடைய கடமைகளை 
ஒழுங்காய்‌ நிறைவேற்றமாட்டார்கள்‌. 
பிள்ளைகள்‌ பெற்றோருக்குக்‌ கீழ்ப்படியாமல்‌ 
வளர்ந்தால்‌, ஒரு காலத்தில்‌ அவர்கள்‌ 
தங்கள்‌ பெற்றோரைத்‌ தூஷிப்பார்கள்‌. தன்‌ 
தகப்பனையும்‌ தன்‌ தாயையும்‌ தூஷிக்கிறவன்‌ 
கர்த்தருக்கு விரோதமாகவும்‌, அவருடைய 
பிரமாணத்திற்கு விரோதமாகவும்‌ தீங்கு 
செய்கிறான்‌. 


“உன்‌ தேவனாகிய கர்த்தர்‌ உனக்குக்‌ 
கொடுக்கிற தேசத்திலே உன்‌ நாட்கள்‌ 
நீடித்திருப்பதற்கு, உன்‌ தகப்பனையும்‌ உன்‌ 
தாயையும்‌ கனம்பண்‌ ணுவாயாக" (யாத்‌ 2012) 
“தன்‌ தகப்பனையாவது தன்‌ தாயையாவது 
சபிக்கிறவன்‌ "நிச்சயமாய்க்‌ 
கொலைசெய்யப்படக்கடவன்‌" (யாத்‌ 21:17). 


“உன்‌ தகப்பனையும்‌ உன்‌ தாயையும்‌ 
என்றும்‌: 
தாயையாவது 
கொல்லப்படவேண்டும்‌ 
கற்பித்திருக்கிறாரே" 
(மத்‌ 15:4). 


தன்‌ தகப்பனையும்‌, தன்‌ தாயையும்‌ 
தூஷிக்கிறவன்மீது தேவனுடைய கோபமும்‌: 
சாபமும்‌ வரும்‌. இவனுடைய தீபம்‌ காரிருளில்‌ 
அணைந்துபோகும்‌. பெற்றோரை 
மதிக்காதவன்‌ எவ்வளவுதான்‌. 
ஐசுவரியவானாகவும்‌, சரீர 
பெலமுள்ளவனாகவும்‌ இருந்தாலும்‌, அவன்‌ 
சீக்கிரத்தில்‌ அழிந்துபோவான்‌. அவனுடைய 
மேன்மையெல்லாம்‌ மண்ணாகிப்போகும்‌. 





ழ்‌ நள 
யாய 


துமிதமாகக்‌ கிடைத்த ௬தந்தரம்‌ 
நீதி 20:21 


நீதி 20:21. ஆரம்பத்திலே துரிதமாகக்‌: 
கிடைத்த சுதந்தரம்‌. முடிவிலே. 
ஆசீர்வாதம்‌ பெறாது. 


ஒரு. சிலர்‌ சீக்கிரத்தில்‌ 
ஐசுவரியவான்‌௧ளாகவேண்டும்‌ என்று 
ஆசைப்பட்டு, எதை வேண்டுமானாலும்‌ 
செய்யத்‌ துணிகிறார்கள்‌. அப்படிப்பட்டவர்கள்‌ 
தங்களுடைய சொந்த தகப்பன்மாரையே 
வஞ்சித்து. குடும்பத்தின்‌ ஆஸ்தியை 
அபகரித்துக்கொள்கிறார்கள்‌. பிறரை 
ஏமாற்றுகிறவர்களுக்கு ஏமாற்றமுண்டாகும்‌. 
பிறரை வஞ்சிக்கிறவர்கள்‌ 
வஞ்சிக்கப்படுவார்கள்‌. 


ஆரம்பத்தில்‌ சுதந்தரம்‌. 
கிடைத்தாலும்‌, அந்த 
அனுபலிக்கும்‌ ட ஆப்‌ 
ஏமாற்றுக்காரர்களுக்குக்‌ 
தவழியில்‌ சம்பாதிக்கிற 
ஆசிர்வாதம்‌ 


துரிதமாகக்‌ 
சுதந்தரத்தை 
சிலாக்கியம்‌ 


கிடைக்காது. 
ஆஸ்தியில்‌ 
தங்கியிராது. 
வஞ்சித்து திடீரென்று 
ஜசுவரியவான்௧ளானவர்கள்‌, திடீரென்று 
அழிந்துபோவார்கள்‌. சீக்கிரத்தில்‌ பழுத்த 
பழம்‌, சீக்கிரத்தில்‌ ப்போகும்‌. 
உண்மையாகவும்‌, நேர்மையாகவும்‌ 
சம்பாதிப்பதே தங்கியிருக்கும்‌. 
ஆசீர்வாதமே மெய்யான 


தீமைக்குச்‌ சரிக்கட்டுவேன்‌ 
நீதி 20:22. 


நீதி 20:22. தீமைக்குச்‌ சரிக்கட்டுவேன்‌ 
என்று சொல்லாதே; கர்த்தருக்குக்‌. 
காத்திரு, அவர்‌ உன்னை இரட்சிப்பார்‌. 


பழிவாங்குதல்‌ கர்த்தருக்குரியது. 
நமக்கு விரோதமாக தீங்கு செய்தவர்களுக்கு 
செய்யவேண்டும்‌. நம்மை 

நாம்‌ ஆசீர்வதிக்க 

தீமைக்கு சரிக்கட்டுவேன்‌” 

நாம்‌ சொல்லக்கூடாது. பிறரை 

என்னும்‌ ஆசை 

இருக்கக்கூடாது. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நாம்‌ எந்தக்‌ காரியத்தை செய்தாலும்‌, அந்தக்‌ 
காரியத்தில்‌ தேவனுடைய உதவியும்‌ 
ஒத்தாசையும்‌ நமக்கு கிடைக்கவேண்டும்‌. 
ஒரு காரியத்தை செய்யும்போது அந்தக்‌ 
காரியத்தில்‌ தேவனுடைய உதவி நமக்கு 
கிடைக்காது என்று தீர்மானமாகத்‌ 
தெரியுமென்றால்‌, அந்தக்‌ காரியத்தை 
செய்வதற்கு முயற்சி பண்ணக்கூடாது. 

நமக்கு செய்தவர்களுக்கு 
விரோதமாக நாம்‌ தீமை செய்வது 
கர்த்தருடைய சித்தமல்ல. பழிவாங்குவதற்கு 
கர்த்தர்‌ நமக்கு ஒருபோதும்‌ 
நம்முடைய வழக்குகள்‌ 
அதை கர்த்தருடைய 
ஒப்புக்கொடுக்கவேண்டும்‌. 
கர்த்தர்‌ நம்முடைய நியாயங்களை 
அறிந்திருக்கிறார்‌. நம்முடைய பாரங்களை 
நாம்‌ கர்த்தருடைய சமுகத்தில்‌ இறக்கி 
வைக்கவேண்டும்‌. கர்த்தருக்கு 
காத்திருக்கவேண்டும்‌. கர்த்தர்‌ தமக்கு 
சித்தமான காரியத்தை, தமக்கு சித்தமான 
வேளையில்‌ நிறைவேற்றுவார்‌. 


கர்த்தர்‌ நம்மை இரட்சிப்பார்‌. நமக்கு 
விரோதமாய்‌ தீங்கு நினைக்கிறவர்களின்‌ 
பொல்லாப்புகளிலிருந்து கர்த்தர்‌ நம்மைப்‌ 
பாதுகாப்பார்‌. கர்த்தருடைய பாதுகாப்பே 
மெய்யான பாதுகாப்பு. கர்த்தரே நமக்காக 
யுத்தம்பண்ணுகிறவர்‌. தாம்‌ செய்ய 
வேண்டுமென்று கர்த்தர்‌ தீர்மானித்திருக்கிற 
காரியத்தை, நாம்‌ செய்வதற்கு 
பிரியப்படக்கூடாது. கர்த்தர்‌ தம்முடைய 
காரியத்தை நிறைவேற்றுவார்‌. நாமோ 
நம்முடைய காரியங்களை 
நிறைவேற்றவேண்டும்‌. கர்த்தருக்கு 
காத்திருக்கவேண்டும்‌ என்பதே நமக்குக்‌ 
கொடுக்கப்பட்டிருக்கும்‌. பிரமாணம்‌. 
கர்த்தருடைய பிரமாணத்திற்கு கீழ்ப்படிவதே. 
நமக்கு ஆசீர்வாதம்‌. 


உதவிசெய்யமாட்டார்‌. 
எதுவாகயிருந்தாலும்‌, 
சமுகத்தில்‌ 


வெவ்வேறான நிறைகற்கள்‌ 
நீதி 20:23 


நீதி 20:28. வெவ்வேறான நிறைகற்கன்‌ 
கர்த்தருக்கு. அருவருப்பானவைகள்‌; 
கன்னத்தராக நல்லதல்ல. 





ழ்‌ நள 
யாய 


வெவ்வேறான. நிறைகல்லும்‌, 
வெவ்வேறான மரக்காலும்‌ கர்த்தருக்கு 
அருவருப்பானவைகள்‌ (நீதி 20:10). 
சத்தியம்‌ 
'சொல்லப்பட்டிருக்கிறது. இதோடு சேர்ந்து. 
கள்ளத்தராசு நல்லதல்ல என்னும்‌ 
கொடுக்கப்பட்டிருக்கிறது. 
'நிறைகற்களைப்போல, 
கள்ளத்தராசம்‌ கர்த்தருக்கு அருவருப்பானது. 
கள்ளத்தராசை பயன்படுத்தினால்‌ தனக்கு 
லாபம்‌ கிடைக்குமென்று மதிகேடன்‌: 
நினைக்கிறான்‌. 


பிறருக்கு அநியாயம்‌ செய்வதினால்‌, 
மனுஷனுக்கு ஒரு நன்மையும்‌ உண்டாகாது. 
அநியாயமாய்‌ சம்பாதித்த 
நிலைத்திருக்காது. 

பயன்படுத்துகிறவனுக்கு 


சுத்தமிருக்கவேண்டும்‌. 


மனுஷருடைய நடைகள்‌ 
நீதி 20:24 


தீதி 20:24. கர்த்தராலே மனுஷருடைய 
நடைகள்‌ வாய்க்கும்‌; ஆகையால்‌ 
மனுஷன்‌ தன்‌. வழியை 
அறித்துகொள்வதெப்படி? 


நாம்‌ 
ஜீவிக்கவேண்டும்‌. 
சுயமுயற்சியின்மீதும்‌, 
சுயபராமக்கிரமத்தின்மீதும்‌ 
வைக்கக்கூடாது. தேவனுடைய 
பராமரிப்பே நமக்குப்‌ 
நம்முடைய ஒவ்வொரு நாள்‌ ஜீவியமும்‌ 
தேவனையே சார்ந்திருக்கிறது. நாம்‌ நிற்பதும்‌, 
நிர்மூலமாகாதிருப்பதும்‌ தேவனுடைய 
குத்தக்கிருபை. கர்த்தராலே மனுஷருடைய 
நடைகள்‌ வாய்க்கும்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ல்‌ 
அப்படித்தான்‌ 


கர்த்தர்‌ 
சரு்தத்திரக்கிளாரோட 
நம்மால்‌ இருக்க முடியும்‌. நம்முடைய 
சுயமுயற்சி பிரயோஜனமற்றது. நம்முடைய 
வருங்காலங்கள்‌ நமக்கு மறைவாயிருக்கிறது. 
வருங்காலத்தில்‌ என்னென்ன காரியங்கள்‌ 
நடைபெறும்‌ என்பதும்‌ நமக்குத்‌ தெரியாது. 
மனுஷனால்‌ தன்னுடைய 
அறிந்துகொள்ள முடியாது. 
நன்மையானது என்பதுகூட 
தெரியாது. நம்முடைய 
எந்தக்‌ காரியத்தையும்‌. 
நம்முடைய வழிகளை கர்த்தருக்கு 
ஒப்புக்கொடுக்கவேண்டும்‌. கர்த்தர்‌ நம்மை 
கரம்பிடித்து வழிநடத்திச்‌ செல்வார்‌. நாம்‌. 
அடிச்சவடுகளைப்‌ 
இதுவே நமக்கு 
பாதுகாப்பானது. இதுவே நமக்கு நல்லது. 


செய்யக்கூடாது. 


மனுஷனுக்குக்‌ கண்ணி 
நீதி 20:25 


நீதி ௮0:25. பரிசுத்தமானதை: 


விழுங்குகிறதும்‌, பொருத்தனை 
செய்தயின்பு. யோசிக்கிறதும்‌, 


மனுஷனுக்குக்‌ கண்ணியாயிருக்கும்‌. 


கர்த்தருக்கு 
பொருத்தனை செய்ததை, 
சமுகத்தில்‌ 


பரிசுத்தமானது என்று, 
கர்த்தருடைய 
சமர்பித்துலிடவேண்டும்‌ 
பரிசுத்தமானதை நம்முடைய 
உபயோகத்திற்குப்‌ 
பரிசுத்தமானதை 
சாபமாயிருக்கும்‌. 


கர்த்தருக்கு 
சொந்த 
பயன்படுத்தக்கூடாது. 
விழுங்குகிறது நமக்கு 
தேவனுக்காக ஒரு காரியத்தை 
பொருத்தனை பண்ணும்போது, அந்தக்‌ 
காரியத்தை தேவனிடத்தில்‌ 
ஒப்புக்கொடுத்துவிடவேண்டும்‌. தேவனுடைய 
ஊழியத்திற்காக மாத்திரமே அதைப்‌ 
பயன்படுத்தவேண்டும்‌. அதை நம்முடைய 
சுயபிரயோஜனத்திற்குப்‌ பயன்படுத்தக்கூடாது. 





ழ்‌ ளான 
யாய 


ஆவிக்குரிய காரியங்களில்‌ நாம்‌ 
அவசரப்படக்கூடாது. நம்முடைய ஜெபமும்‌, 
நம்முடைய பிரசங்கமும்‌ 
உறுதியுள்ளதாகயிருக்க. வேண்டும்‌. 
அவசரமான ஜெபம்‌, அவசரமான பிரசங்கம்‌ 
என்று எதுவுமே தேவையில்லை. 
எல்லாவற்றையும்‌ நிதானமாகச்‌ 
செய்யவேண்டும்‌. பொறுமையாய்‌ 
ஜெபம்பண்ணவேண்டும்‌. பொருத்தனை 
செய்த பின்பு யோசிப்பது நமக்கு நல்லதல்ல. 

மனுஷனுக்கு 


விடுதலைபெறலாம்‌ என்று ரிக்க சத 
பொருத்தனையை நிறைவேற்றாமலிருப்பதும்‌, 
பொருத்தனையை. மீறுவதும்‌ பாவம்‌ 
பொருத்தனை பண்ணும்‌ முன்பாக நன்றாய்‌ 
யோசிக்கவேண்டும்‌. எல்லா காரியங்களையும்‌ 
சிந்தித்துப்‌ பார்க்கவேண்டும்‌. அவசரப்பட்டு 
பொருத்தனை செய்துவிட்டு, அதன்பின்பு 
பொருத்தனையிலிருந்து பின்வாங்குவது. 
நமக்கு சாபமாயிருக்கும்‌ 


ஞானமுன்ன ராஜா 
நீதி 20:26 


நீதி 0:28. ஞானமுன்ன ராஜா 
துன்மார்க்கரைச்‌ சிதறடித்து, அவர்கள்‌ 
மேல்‌ உருளையை உருட்டுவான்‌.. 


ஞானமுள்ள ராஜா துன்மார்க்கரை: 
'சிதறடிப்பார்‌. துன்மார்க்கன்‌ தன்னுடைய 
தேசத்திற்கு, 'துரோகம்பண்ணுவான்‌. 
தீயசகவாசம்‌ வைத்திருப்பான்‌. தீயோரோடு 
சேர்ந்துகொண்டு மனுஷருக்கு தீங்கு 
செய்வான்‌. துன்மார்க்கனை தண்டிக்காமல்‌ 
விட்டுவிட்டால்‌, அவன்‌ திருந்தமாட்டான்‌. 


சட்டதிட்டங்களை அவனுக்கு விேதய்கப்‌ 
பயன்படுத்தவேண்டும்‌. துன்மார்க்கனுடைய 
பெலத்தையும்‌, தீயதிட்டங்களையும்‌, 
சதிஆலோசனைகளையும்‌ சட்டத்தினால்‌. 
முறியடிக்கவேண்டும்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மனுஷனுடைய ஆவி 
நீதி 20:27 


நீதி ௮0:27. மனுஷனுடைய ஆவி 
கர்த்தர்‌ தத்த தீபமாயிருக்கிறது; அது 
உள்ளத்தில்‌ உன்னவைகனையெல்லாம்‌ 
ஆராய்த்துபார்க்கும்‌. 


மனுஷனுடைய ஆத்துமா தெய்வீக 
தீபமாயிருக்கிறது. இது கர்த்தர்‌ தந்த தீபம்‌. 
மனுஷனுடைய ஆவி கர்த்தர்‌ தந்த 
வெளிச்சம்‌. நம்முடைய மனச்சாட்சி கர்த்தர்‌ 
நமக்குக்‌ கொடுத்திருக்கிற கிருபை 
நம்முடைய ஆத்துமாவோடு, நம்முடைய 
மனச்சாட்சி, தேவனுடைய சார்பாக பேசுகிறது. 
தேவனுடைய விருப்பத்தையும்‌, சித்தத்தையும்‌, 
திட்டத்தையும்‌ நமக்கு அறிவிக்கிறது. 
நம்மிடத்திலுள்ள தீபத்தை 
ஏற்றுகிறார்‌. அவர்‌ அதை 
ஏற்றுகிறார்‌ 
அவனுடைய 
உள்ளவைகளையெல்லாம்‌. 
பார்க்கிறது. நம்முடைய 
நம்மைப்பற்றி அறிந்துகொள்வதற்கு 
உதவிபுரிகிறது. 


மனுஷனுடைய ஆல்‌ அவனுடைய 
மனச்சாட்சி செய்கிறது. 
றி ல்‌ 
எண்‌ தால அனற அறிவன்‌? 
அப்படிப்போல, தேவனுடைய ஆவியேயன்றி, 
ஒருவனும்‌ தேவனுக்குரியவைகளை 
அறியமாட்டான்‌" கொரி 2:11) என்று 
அப்போஸ்தலர்‌ பவுல்‌ சொல்லுகிறார்‌. 


நம்மிடத்தில்‌ நல்ல: 
இருக்கும்போது, நம்முடைய மனச்சாட்சி 
அதை வரவேற்கிறது. அதைப்‌ போற்றிப்‌ 
புகழுகிறது. நம்மிடத்தில்‌ தீயசுபாவங்கள்‌ 
இருக்கும்போது. நம்முடைய மனச்சாட்சி 
நம்மைக்‌ கண்டித்து உணர்த்துகி 
நம்முடைய இருதய 
'யோசனைகளையெல்லாம்‌. மனச்சாட்சி 
ஆராய்ந்து பார்க்கிறது. 


சுபாவங்கள்‌ 





ழ்‌ யன 
யாய 


தயையும்‌ சத்தியமும்‌ 
நீதி 20:28 


தீதி 20:28. தயையும்‌ சத்தியமும்‌ 
ராஜாவைக்‌ காக்கும்‌; தயையினாலே 
சிங்காசனத்தை 


தன்‌ 
'திற்கப்பண்ணுவான்‌.. 


நல்ல ராஜா தன்னுடைய வார்த்தையில்‌ 
உண்மையுள்‌ எவராயிருக்கவேண்டும்‌. 


துணை 
தன்னுடைய ஜனங்களை 
தயவோடு விசாரிக்கவேண்டும்‌. ராஜா 
தன்னுடைய அதிகாரத்தைத்‌ துஷ்பிரயோகம்‌: 
பண்ணக்கூடாது. கொடுங்கோல்‌ ஆட்சியை 
ஜனங்கள்‌ விரும்பமாட்டார்கள்‌. கர்த்தரும்‌ 
அப்படிப்பட்ட ஆட்சியை விரும்புவதில்லை 
ராஜா... தன்னுடைய தயையினால்‌, தன்‌ 
சிங்காசனத்தை நநகப்பன்ணுவர்‌ 
தயையுள்ள 
நேசிப்பார்கள்‌ 
அவருக்குப்‌ 
ராஜாவின்‌ 
செயல்பாடுகளுக்கும்‌ 
ஒத்துழைப்புக்‌ கொடுப்பார்கள்‌. 


ராதாவை 
ராஜா தயவுள்ளவராவிுப்பது 
பாதுகாப்பைக்‌ கொடுக்கும்‌. 
திட்டங்களுக்கும்‌ 
ஜனங்கள்‌ 


வாலிபரின்‌ அலங்காரம்‌ 
நீதி 20:29 


நீதி 


அவர்கள்‌. 
முதிர்வயதானவர்களின்‌ 
அவர்கள்‌ நரை. 


0:29, வாலிபரின்‌ அலங்காரம்‌. 
பராக்கிரமம்‌; 
மகிமை 


வாலிபவயதும்‌, திரவத்‌ கர்த்தர்‌ 
நமக்குக்‌ கிருபை 
இல்விரண்டு  ஸதகவிதும்‌, 
அவற்றிற்குரிய ஆசீர்வாதங்களுள்ளது. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


வாலிபரும்‌ முதிர்வயதானவர்களும்‌ 
ஒருவருக்கொருவர்‌ பொறாமைப்பட வேண்டிய 
அவசியமில்லை. வாலிபரிடத்தில்‌ சரீர பலம்‌ 
அவர்கள்‌ கடினமான 
அதிக சிரமமில்லாமல்‌ 
செய்து முடிப்பார்கள்‌. எல்வளவு பிரச்சனைகள்‌ 
வந்தாலும்‌ அதை எதிர்த்து நிற்பார்கள்‌. 
தடைகளை முறிப்பார்கள்‌. வாலிபரின்‌: 
அலங்காரம்‌ அவர்கள்‌ பராமக்கிரமம்‌. 


முதிர்வயதானவர்கள்‌ தங்கள்‌ 
மரணத்தை சந்திக்க 
ஆயத்தமாயிருக்கிறார்கள்‌. இவர்கள்‌ தங்கள்‌ 
கல்லறைக்கு... அருகாமையிலிருக்கிறார்கள்‌. 


(இபவமும்‌ 

ஏராளமாயிருக்கும்‌. 

நல்ல ஆலோசனைகளைச்‌ 

வாலிபர்களிடத்திலிருப்பது 

ளித்த சரீர பெலமிருக்காது. 

ஆனால்‌ இவர்களிடத்தில்‌ ஞானமுள்ள 

ஆலோசனைகள்‌ தாராளமாயிருக்கும்‌. 

முதிர்வயதானவர்களின்‌ மகிமை அவர்கள்‌ 
நரை. 


வாலிபரும்‌! (வயதானவர்களின்‌ 

ஆண்கள்‌ தெல்‌! "முதியோருக்கு 
வாலிபரின்‌ சரீர பலமும்‌, பராக்கிரமமும்‌ 
தேவை. வாலிபரும்‌, முதிர்வயதானோரும்‌ 
ஒருவருக்கொருவர்‌ ற்‌ ய்‌ 
ஜீவிக்கவேண்டும்‌. கர்த்தர்‌ 
பிரிவினரையும்‌ ஆசீர்வதித்திருக்கிறார்‌. 
முதிர்வயதானவர்கள்‌, ங்கள்‌ 
அந்தியகாலத்தில்‌ 
வருத்தப்படக்கூடாது. 

சரீர 

தயக்கமில்லாமல்‌ கேட்டுப்‌ 
பெற்றுக்கொள்ள வேண்டும்‌. வாலிபர்களும்‌ 
தங்களுக்கு முதியோரின்‌ ஆலோசனைகள்‌ 
தேவையில்லை என்று ஆணவமாயிருக்கக்‌ 
கூடாது. முதிர்வயதானவர்களிடம்‌ போய்‌, 
அவர்கள்‌ சொல்லுகிற ஆலோசனைகளையும்‌ 
புத்திமதிகளையும்‌ கேட்டுப்‌ பெற்றுக்கொள்ள 
வேண்டும்‌. 





i மயா நீதிமொழிக 
ராரா 


காயத்தின்‌ தழும்புகள்‌ 
நீதி 20:30 


நீதி 20:30. காயத்தின்‌ தழும்புகளும்‌, 
உள்ளத்தில்‌ உறைக்கும்‌ அடிகளும்‌, 
பொல்லாதவனை அழுக்கறத்‌ 
துடைக்கும்‌. 

ஒரு. சிலரை 
வார்த்தைகளினால்‌ சிட்சித்தால்‌ 
மனந்திரும்பமாட்டார்கள்‌. 
வார்த்தைகள்‌ அவர்களுக்கு உறைக்காது. 
அப்படிப்பட்டவர்கள்மீது, கடினமான 
வார்த்கைளைப்‌ பயன்படுத்தவேண்டும்‌. ஒரு 
சில குற்றவாளிகளுக்கு இலேசான 
தண்டனை கொடுத்தால்‌ 
மனந்திருந்தமாட்டார்கள்‌ மறுபடியும்‌ 
மறுபடியும்‌ தப்பு செய்வார்கள்‌. 
இப்படிப்பட்டவர்களை கடினமாய்த்‌ 
தண்டிக்கவேண்டும்‌. இவர்களைத்‌ தண்டித்து 


மென்மையான 
அவர்கள்‌ 
மென்மையான 


PROVERBS - COMMENTARY 


- விரிவுரை QOODNENS 


PUBLISHERS 


இவர்களுடைய சரீரத்தில்‌ காயங்களை 
உண்டுபண்ணவேண்டும்‌. இவர்களுடைய 
உள்ளத்தில்‌ உறைக்கும்படிக்கு, கடினமான 
வார்த்தைகளை புத்திமதிகளாகச்‌ 
சொல்லவேண்டும்‌. காயத்தின்‌ தழும்புகளும்‌, 
உள்ளத்தில்‌ உறைக்கும்‌ அடிகளும்‌, 
பொல்லாதவனை அழுக்கற துடைக்கும்‌. 


குற்றவாளியை கடினமாய்த்‌ 
தண்டிக்கும்போது, அவனுக்கு சரீர வேதனை 
உண்டாகும்‌. ஆனாலும்‌, அநேகருக்கு அதிக 
நன்மை உண்டாகும்‌. குற்றவாளிக்கு சரீர 
வேதனையிருக்கும்‌. அவனுடைய சரீரத்தில்‌ 
காயங்களும்‌ உண்டாகும்‌. அவனுடைய 
காயத்தை மருந்து போட்டு ஆற்றிவிடலாம்‌. 
காயத்தின்‌ தழும்புகள்‌: 

உள்ளத்தில்‌ பேசும்‌. 
மனந்திரும்புவதற்கு அவை 
குற்றவாளியின்‌ 

காயமுண்டானாலும்‌, 

இருநயத்திலுள்ள அழுக்கு சுத்தமாகும்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


ராஜாவின்‌ இருதயம்‌ 
நீதி 21:1 


நீதி ஐ; ராஜாவின்‌ இருதயம்‌ 
கர்த்தரின்‌ கையில்‌ தீர்க்கால்கனைப்‌ 
போலிருக்கிறது; அதைத்‌ தமது 
சித்தத்தின்படி அவர்‌ திருப்புகிறார்‌. 


மனுஷரின்‌ இருதயங்கள்‌ கர்த்தருடைய 
கையிலிருக்கிறது. னன்‌ மனதை 
கர்த்தால்‌ தம்முடைய இஞ்டத்தின்‌ 
பிரகாரமாக மாற்ற முடம்‌... கர்த்தகுக்கு 
சித்தமான வாய்க்கும்‌. 
கள்வன்‌ ததன்‌. நீர்க்காலல்களைத்‌. 
திருப்புவதுபோல, கர்த்தர்‌ மனுஷரின்‌ 
யோசனைகளைத்‌ திருப்புகிறார்‌. நீர்க்கால்கள்‌ 
ல்‌ ஓடும்போது. விவசாயி 

_ திருப்பி, தனக்கு. 

தண்ணீரைப்‌ 


பிரகாரமாக 
விருப்பத்தின்‌ 
செய்கிறான்‌. 
எதுவாகமிருந்தாலும்‌, 
வாய்க்கும்‌. 
நிறைவேறும்‌ 
நினைத்திருக்கிற 
மனுஷருக்கு சுயாதீன சித்தம்‌ இருந்தாலும்‌, 
அது தேவனுடைய. சித்தத்திற்கு 
கீழ்ப்பட்டுத்தான்‌ கிரியை செய்யும்‌. 

ராஜாவின்‌ இருதயம்‌ கர்த்தரின்‌ 
கையிலிருக்கிறது. அது அவருடைய கையில்‌ 
நீர்க்கால்களைப்‌ போலிருக்கிறது. விவசாயி 
நீர்க்கால்களை தனது சித்தத்தின்படி 
திருப்புவதுபோல, கர்த்தரும்‌ ராஜாவின்‌ 


கிரியை 
சித்தம்‌ 


பிரகாரமான 
மனுஷனுடைய 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


நீதி 21:2 


நீதி 21:2. மனுஷனுடைய வழியெல்லாம்‌ 
அவன்‌ பார்வைக்குக்‌ செம்மையாகத்‌ 
தோன்றும்‌; கர்த்தரோ இருதயங்களை 
திறுத்துப்பார்க்கிறார்‌. 


நம்முடைய வழிகள்‌ நம்முடைய 
பார்வைக்கு செம்மையானதாகவே தெரியும்‌. 
நாமெல்லோருமே நம்மைப்பற்றி சாதகமாக 
நினைத்துக்கொள்வோம்‌. சாதகமாகப்‌ 
பேசுவோம்‌. நம்முடைய மெய்யான சுபாவம்‌ 
எப்படியிருந்தாலும்‌, நம்முடைய பார்வைக்கு 
நாம்‌ நல்லவர்களாகத்தான்‌ இருப்போம்‌. 
மனுஷன்‌ முகத்தைப்‌ பார்க்கிறான்‌. கர்த்தரோ 
மனுஷனுடைய இருதயங்களை ஆராய்ந்து 
பார்க்கிறார்‌. மனுஷனுடைய 
எண்ணங்களையும்‌, கிரியைகளையும்‌ 
நிறுத்துப்‌ பார்க்கிறார்‌. மனுஷனுடைய 
நோக்கங்களையும்‌, குறிக்கோள்களையும்‌ 
ஆராய்ந்து பார்க்கிறார்‌. நம்முடைய வழிகள்‌ 
கர்த்தருடைய பார்வைக்கு 
செம்மையானதாகமிருக்கவேண்டும்‌. அதுவே 
நமக்கு ஆசீர்வாதம்‌. 


பலியிடுவதைப்பார்க்கிலூம்‌ 
நீதி 21:3 


நீதி 219. பலியிடுவதைப்பார்க்கிலும்‌, 
நீதியும்‌ நியாயமும்‌ செய்வதே 
கர்த்தருக்குப்‌ பிரியம்‌. 


பலிகளைச்‌ 
தேவனுக்கு முன்பாக 
ஆகிவிடலாம்‌ என்று 
நினைக்கிறார்கள்‌. இப்படிப்பட்ட 
நினைவுகளினால்‌ அவர்கள்‌ தங்களைத்‌ 
தாங்களே வஞ்சித்துக்கொள்கிறார்கள்‌. நாம்‌ 
பலிசெலுத்துவதினால்‌ நம்முடைய நீதி 
வெளிப்படாது. பலிசெலுத்துவதினால்‌ யாரும்‌ 
நீதிமானாக்கப்படுவதில்லை. நாம்‌ 
விசுவாசத்தினால்‌ மாத்திரமே 
நீதிமானாக்கப்படுகிறோம்‌. 


செலுத்தினால்‌. 
நீதிமான்களாக 


பலர்‌ தப்பிதமாக 





ழ்‌ நள 
யாய 


நம்முடைய ஜீவியம்‌ பரிசுத்தமாயிருக்க 
ட நம்முடைய கிரியைகள்‌ நீதியும்‌. 
ம்‌ உள்ளவைகளாயிருக்கவேண்டும்‌. 


நம்முடைய வார்த்தையிலும்‌ செய்கையிலும்‌ 
நம்முடைய அன்பு வெளிப்படவேண்டும்‌. 
இதுவே தேவனுக்குப்‌ பிரியமானது. நாம்‌ 
தேவனுக்கு. ஏராளமான பலிகளைச்‌ 
செலுத்தினாலும்‌, நம்முடைய ஜீவியத்தில்‌ 
பரிசுத்தமில்லையென்றால்‌, நாம்‌ தேவனுக்கு 
அருவருப்பானவர்களாகவே இருப்போம்‌. 


பலியிடுவதைப்‌ பார்க்கிலும்‌ நீதியும்‌ 
நியாயமும்‌ செய்வதே கர்த்தருக்குப்‌ பிரியம்‌. 
தேவனே பலியின்‌ பிரமாணங்களை 
கொடுத்திருக்கிறார்‌. பலிகளை 
பரிசுத்தத்தோடும்‌, விசுவாசத்தோடும்‌ 
செலுத்தினால்தான்‌..... கர்த்தர்‌ அதை 
அங்கீகரிப்பார்‌. இல்லையென்றால்‌ நம்முடைய 
பலிகள்‌ தேவனுடைய சமுகத்திற்கு முன்பாக 
அங்கீகரிக்கப்படமாட்டாது. 

“உங்கள்‌ பலிகளின்‌ திரள்‌ எனக்கு 
என்னத்துக்கு என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌: 
ஆட்டுக்கடாக்களின்‌ தகனபலிகளும்‌, 
கொழுத்த மிருகங்களின்‌ நிணமும்‌ எனக்கு 
அரோசிகமாயிருக்கிறது: காளைகள்‌, 
ஆட்டுக்குட்டிகள்‌, குடாக்களுடைய 
இரத்தத்தின்மேல்‌ பிரியமில்லை" 
(ஏசா 11) 


எனக்குப்‌ 


தலையிடக்கூடாது. 
கொடுத்திருக்கிற 
உண்மையுள்ளவர்களாயிருக்கவேண்டும்‌. 
சத்தத்திற்குக்‌ 
சர்வாங்க 
பலிகளும்‌ கர்த்தருக்குப்‌ 
பிரியமாயிருக்குமோ?  பலியைப்பார்க்கிலும்‌: 
கீழ்ப்படிதலும்‌, ஆட்டுக்கடாக்களின்‌ 
நிணத்தைப்பார்க்கிலும்‌ செவிகொடுத்தலும்‌ 
உத்தமம்‌" சாமு 15:22). 


“கர்த்தருடைய 
கீழ்ப்படிகிறதைப்பார்க்கிலும்‌, 


தகனங்க 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மேட்டிமையான பார்வை 


நீதி 214 


தீதி 21:4. மேட்டிமையான பார்வையும்‌, 
அகத்தையான மனமுமுன்ன 
துன்மார்க்கர்‌ வெளிச்சம்‌ 
பாவமே. 


போடும்‌ 


துன்மார்க்கனுடைய பார்வை 
மேட்டிமையானதாகயிருக்கும்‌. அவனுடைய 
மனம்‌ அகந்தையுள்ளதாயிருக்கும்‌. 
துன்மார்க்கன்‌ தேவனுக்கு முன்பாகவும்‌, 
மனுஷனுக்கு முன்பாகவும்‌ துணிகரமாய்ப்‌ 
பாவம்‌ செய்கிறான்‌. அவன்‌ தீமையை உழுது, 
தீமையை விதைத்து, தீமையை 
அறுவடைபண்ணுகிறான்‌. ஒன்மார்க்கலுடை௰ 
திட்டங்களெல்லாமே. 

நிரம்பியதாகயிருக்கும்‌ சண்ணனக்களிடத்தி்‌ 
துன்மார்க்கத்தையும்‌ பாவத்தையும்‌ தவிர, 
நீதியையும்‌ பரிசுத்தத்தையும்‌ எதிர்பார்க்க 
முடியாது. துன்மார்க்கன்‌ போடும்‌ வெளிச்சம்‌ 
எல்லாம்‌ பாவமாகவே இருக்கிறது. 


ஜாக்கிரதையுன்ன வனுடைய 
நினைவுகள்‌ 


நீதி 21:5 


தீதி ௮1:5. ஜாக்கிரதையுள்ளவனுடைய 
நினைவுகள்‌. செல்வத்துக்கும்‌, 
பதறுகிறவனுடைய நினைவுகள்‌. 
தரித்திரத்துக்கும்‌ ஏதுவாகும்‌. 
இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ 
ஐசுவரியமும்‌ ஆசீர்வாதமும்‌, ஆறுதலும்‌, 


தாராளமும்‌ இருக்கும்போது. நம்மிடத்தில்‌ 
| இருக்கவேண்டும்‌. 


நமக்கு 


கடினமாக ழ்‌ திுத்திங்பகபால்‌ 
ஐசுவரியம்‌ சேர்ந்தவுடன்‌: 
சோம்பேறியாகிவிடக்கூடாது. சோம்பேறிக்கு 
ஐசுவரியம்‌ அழிந்துபோகும்‌, 
தரித்திரமுண்டாகும்‌. 





ழ்‌ நள 
யாய 


ஒரு சிலர்‌ தங்களுடைய வேலைகளை 
நிதானமாய்‌ யோசித்து செய்யமாட்டார்கள்‌. 
இவர்களுடைய நினைவுகளும்‌ 
செய்கைகளும்‌ பதட்டம்‌ நிரம்பியதாயிருக்கும்‌. 
பதறுகிறவனுடைய நினைவுகள்‌ 
தரித்திரத்திற்கு ஏதுவாகும்‌. 
ஜாக்கிரதையுள்ளவனுடைய நினைவுகள்‌ 
செல்வதிற்கே துவாகும்‌. 

காரியங்களிலும்‌ 
அவசரப்படுகிறவர்கள்‌, 
ஏதாவது ஒரு 


எல்லா 
பொறுமையில்லாமல்‌ 


பேராசைக்காரராயிருப்பார்கள்‌. 
யில்‌ 


வழி அதிகமாய்‌. 
சேர்க்கவேண்டுமென்று 

அது கர்த்தருக்குப்‌ 

யோசித்துப்‌ பார்க்கமாட்டார்கள்‌. பாவங்களை 
செய்தாலும்‌ ஐசுவரியவான்களாக வேண்டும்‌ 
என்பதே அவர்களுடைய விருப்பம்‌. நீதியின்‌ 
பாதையில்‌ போகாமல்‌, நடை 
தடுமாறுகிறவர்கள்‌, அழிவின்‌ பாதைக்குப்‌ 
போவார்கள்‌. அங்கு அவர்களுக்கு 
தரித்திரம்‌ காத்துக்கொண்டிருக்கிறது. 


பொய்‌ நாவினால்‌ 
சம்பாதிப்பது 


நீதி 21:6 


நீதி 21:6. பொய்நாவினால்‌ பொருளைச்‌ 
சம்பாதிப்பது சாவைத்‌ தேடுகிறவர்கள்‌. 
விடுகிற சுவாசம்போலிருக்கும்‌. 


ஒரு சிலர்‌ அநியாயம்‌ செய்தாவது 
ஐசுவரியவானாகவேண்டும்‌ 
ஆசைப்படுகிறார்கள்‌. 

துன்மார்க்கமான 

தங்களுக்கு 

குலித்துக்கொள்கிறார்கள்‌. 

எவ்வளவு அதிகமான 

இருந்தாலும்‌, இவர்களிடத்தில்‌ நத 
சமாதானமும்‌, ஆறுதலும்‌ சிறிதும்‌ 
இருக்காது. பணமிருக்கும்‌. நிம்மதியிருக்காது. 
படுக்கையிருக்கும்‌. தூக்கம்‌ வராது. 
'போஜனமிருக்கும்‌. அதைப்‌ புசிக்க முடியாது. 


பொய்நாவினால்‌ 
சம்பாதிக்கிறவர்கள்‌, 

சாபத்தை சம்பாதிக்கிறார்கள்‌. 
தேவையில்லாமல்‌ 


அலைகிறார்கள்‌. 


பொருளைச்‌: 


பொருளை 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நிம்மதியில்லாததினால்‌, பெருமூச்சு 
விடுகிறார்கள்‌. அவர்களுடைய இருதயம்‌ 
ஏமாற்றமடைகிறது. அது ஆறுதலில்லாமல்‌ 
தவிக்கிறது. பொய்நாவினால்‌ பொருளை 
சம்பாதிப்பது. சாவைத்‌ தேடுகிறவர்கள்‌ 
விடுகிற சுவாசம்‌ போலிருக்கும்‌. இவர்கள்‌ 
கோபத்தையும்‌, 
சம்பாதிக்கிறார்கள்‌. 
தேவனுடைய கோபத்திற்கு உட்படுகிறார்கள்‌. 
கர்த்தருடைய ஆசீர்வாதமே மெய்யான 
ஐசுவரியம்‌ என்னும்‌ சத்தியம்‌ 
இவர்களுக்குப்‌ புரியவில்லை. 


துன்மார்க்கர்‌ 


நீதி 217 


ஊர. துன்மார்க்கர்‌ 
பன்னல மனதில்லாதிருக்கிற 
படியால்‌, அவர்கள்‌ 


பாழ்க்கடிக்கப்பட்டுப்போவார்கள்‌. 


பொய்நாவினால்‌ 
சம்பாதிப்பது. பிறர்‌ பொருளை 
கொள்ளையடிப்பதற்கு சமம்‌. பிறரை 
வஞ்சிப்பது, பிறரை ஏமாற்றுவது ஆகியவை 
பிறர்‌ பொருளை திருடுவதற்கு சமம்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய பிரமாணத்தை நமக்கு 
வெளிப்படுத்தியிருக்கிறார்‌ கர்த்தருடைய 
வார்த்தை நீதியும்‌, நியாயமுமானது. கர்த்தர்‌ 
நம்முடைய வழிகளை ஒழுங்குபடுத்துகிறார்‌. 
விசுவாசிகள்‌ தாறுமாறாக நடக்கக்கூடாது. 
துன்மார்க்கன்‌. நியாயம்‌ செய்ய 
மனதில்லாதிருக்கிறான்‌. துன்மார்க்கனுக்கு 
நீதியான கிரியைகளிலும்‌, உண்மையான 
கிரியைகளிலும்‌ விருப்பமில்லை. 


பொருளை 


துன்மார்க்கர்‌ 
கடமைகளை £வற்றமாட்டார்கள்‌. 
அவர்களுடைய வார்த்தையிலும்‌ 
செய்கையிலும்‌ உண்மையிருக்காது. கர்த்தர்‌ 
தங்களுக்குக்‌ கொடுத்திருக்கிற வேலைகளை 
செய்யாமல்‌ சும்மாயிருப்பார்கள்‌. 
சும்மாயிருக்கிறவர்களிடத்தில்‌. சாத்தான்‌ 
அதிகமாய்க்‌ கிரியை நடப்பிப்பான்‌. 
துன்மார்க்கர்‌ பாழ்கடிக்கப்பட்டுப்போவார்கள்‌. 
துன்மார்க்கர்‌ சும்மாயிருப்பதினால்‌, 
அவர்களுக்குத்‌ தீங்குவரும்‌. அவர்கள்‌ 
பிறரை வஞ்சிக்க நினைத்து. தங்களைத்‌ 
தங்களே வஞ்சித்துக்கொள்வார்கள்‌. 


தங்களுடைய 





i THE 
ETT 


குற்றமுன்னவன்‌ 
நீதி 21:8 


நீதி 28. 
வழிகளில்‌ 

சுத்தமுன்னவனோ 
செம்மையானவன்‌. 


குற்றமுன்னவன்‌ தன்‌ 
மாறுபாடுன்னவன்‌; 
தன்‌ கிரியையில்‌ 


துன்மார்க்கன்‌ பிறனை வஞ்சிக்கிறான்‌. 
பிறனுக்கு விரோதமாய்‌ தீங்கு செய்ய 
யோசிக்கிறான்‌ மற்றவர்களை 
விழவைப்பதற்கு, அவர்களுக்கு மறைவாக 
வலைகளையும்‌ கண்ணிகளையும்‌ 
வைக்கிறான்‌. துன்மார்க்கன்‌ சத்தியப்‌ 
பிரமாணத்திற்குக்‌ கீழ்ப்டியமாட்டான்‌. 
அவனிடத்தில்‌ உண்மையும்‌ கண்ணியமும்‌ 
இருக்காது. உண்மைக்கும்‌ 
கண்ணியத்திற்கும்‌ விரோதமாக எல்லா 
வேலைகளையும்‌ செய்வான்‌. 
குற்றமுள்ளவன்‌ தன்‌ வழிகளில்‌ 
மாறுபாடுள்ளவன்‌. 


நம்மோடிருக்கிறவர்கள்‌ துன்மார்க்கரா, 
அல்லது நீதிமான்களா என்பதை ஆராய்ந்து, 
பார்க்கவேண்டும்‌. அவர்களுடைய 
கிரியைகளினால்தான்‌ அவர்களுடைய 
மெய்யான சுபாவங்களை நம்மால்‌ 
புரிந்துகொள்ள முடியும்‌. சுத்தமுள்ளவன்‌ தன்‌ 
கிரியையில்‌ செம்மையானவன்‌. இவனுடைய 
கிரியைகள்‌ நீதியுள்ளதாகவும்‌, 
நியாயமுள்ளதாகவும்‌ இருக்கும்‌. நீதிமான்‌ 
சத்தியத்தையும்‌, நீதியையும்‌ பேசுவான்‌ 
சுத்தமுள்ளவனை கர்த்தரும்‌ அங்கீகரிப்பார்‌. 
மனுஷரும்‌ அங்கீகரிப்பார்கள்‌. 


சண்டைக்காமி. 


நீதி 21:9 


நீதி ௮1:9. சண்டைக்காரியோடே ஒரு 
பெரிய வீட்டில்‌ குடியிருப்பதைப்‌ 
பார்க்கிலும்‌, வ்ட்டின்மேல்‌ ஒரு 
மூலையில்‌ தங்கியிருப்பதே நலம்‌. 


நல்ல மனைவியைக்‌ கண்டுபிடிக்கிறவன்‌. 
வி 


பாக்கியவானாகயிருக்கிறான்‌. மனை! 
சண்டைக்காரியாகமிருந்தால்‌, அவளுடைய 
க அநேக வேதனைகளும்‌ 


சண்டைக்காரி தன்‌ 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பிள்ளைகளை 
கவனிக்கமாட்டாள்‌. 
'வேலைக்காரர்களையும்‌, 
இரக்கமில்லாமல்‌ 


தன்னுடைய 
சரியாய்க்‌ 

தன்னுடைய 
வேலைக்காரிகளையும்‌, 
அடக்கி ஒடுக்குவாள்‌. 


ஒரு டைய 
பெரியதாயிருக்கலாம்‌. அந்த வீட்டில்‌ 
ஆடம்பரமான அழகுப்‌ பொருட்கள்‌ 
ஏராளமாயிருக்கலாம்‌. அந்த வீடு அதிக 
பொருள்‌ செலவு செய்து 
அலங்கரிக்கப்பட்டிருக்கலாம்‌. வீட்டில்‌ எல்லா 
வாதிகளும்‌ இருந்தாலும்‌. வீட்டுக்காரருடைய 
நல்ல மனைவியாக 
இல்லையென்றால்‌, அந்த வீட்டில்‌ 
நிம்மதியிருக்காது. சந்தோஷமும்‌, 
சமாதானமும்‌, ஆறுதலும்‌ இருக்காது. 


வீடு 


சண்டைக்காரியோடே ஒரு பெரிய 
வீட்டில்‌ குடியிருப்பதைப்‌ பார்க்கிலும்‌, 
வீட்டின்மேல்‌ ஒரு மூலையில்‌ தங்கியிருப்பதே. 
நலம்‌. வீட்டுக்காரர்‌ இப்படிப்பட்ட ஒரமான 
இடத்தையே தனக்கு சாதகமான இடமாகத்‌ 
தெரிந்தெடுப்பார்‌. வீட்டின்‌ மூலையில்‌ 
தனியாக, அமைதியாக அமர்ந்திருப்பார்‌ 
சண்டைக்கார மனைவியின்‌ கடுஞ்சொற்கள்‌ 
தன்னுடைய செவிகளில்‌ கேட்கக்கூடாது 
என்பதற்காக, அவர்‌ ஒரமாய்‌ ஒதுங்கியே 
இருப்பார்‌ 


வீடு சிறியதாகயிருந்தாலும்‌, மனைவி 
நல்லவளாகயிருக்கும்போது, அந்த வீட்டில்‌ 
தேவனுடைய ஆசீர்வாதம்‌ தங்கியிருக்கும்‌. 
வீடு பெரியதாகமிருந்தாலும்‌, மனைவி 
சண்டைக்காரியாயிருக்கும்போது, அந்த 
வீட்டில்‌ தேவனுடைய சாபம்‌ தங்கியிருக்கும்‌. 
நல்ல மனைவி தன்‌ வீட்டைக்‌ கட்டுகிறாள்‌. 
சண்டைக்காரி தன்‌ வீட்டை 


இடித்துப்போடுகிறாள்‌. 


துன்மார்க்கனுடைய மனம்‌ 


நீதி 21:10. 


தீதி 21:10. துன்மார்க்கனுடைய மனம்‌ 
பொல்லாப்யைச்‌ செய்ய விரும்பும்‌; 
அவன்‌ கண்களில்‌ அவன்‌ அயலானுக்கு 
இரக்கங்கிடையாது. 





f= THE 
TT 


துன்மார்க்கன்‌ பிறருக்கு தீங்கு செய்ய 
விரும்புகிறான்‌. இதனால்‌ தனக்கு ஏதாவது 
நன்மையும்‌ லாபமும்‌ உண்டாகும்‌ என்று 
எதிர்பார்க்கிறான்‌. துன்மார்க்கனுடைய மனம்‌ 
பொல்லாப்பை செய்ய விரும்பும்‌. 
துன்மார்க்கன்‌ பிறர்மீது. 
அன்பாகயிருக்கமாட்டான்‌. பிறருக்கு நன்மை 
செய்யமாட்டான்‌. பிறருக்கும்‌ மனதுருக்கம்‌ 
காண்பிக்கமாட்டான்‌. துன்மார்க்கன்‌ பாவமான 
காரியங்களை யோசித்து செய்கிறான்‌ 
இவனால்‌ யாருக்கும்‌ எந்த நன்மையும்‌ 
உண்டாகாது. துன்மார்க்கனுடைய 
கண்களில்‌, அவனுடைய  அயலானுக்கும்‌ 
இரக்கம்‌ கிடையாது. 

சிநேகிதருக்கோ, 

உறவினருக்கோ, 

நன்மையும்‌ உண்டாகாது. 


பரியாசக்காரன்‌ 


நீதி 21:11 


நீதி இ. பரியாசக்காரணை 
தண்டிக்கும்போது பேகை 
ஞானமடைவான்‌; ஞானவான்‌ 


போதிக்கப்படும்போது அதிவடைவான்‌.. 


பரியாசக்காரனை சட்டத்தின்‌ பிரகாரம்‌ 
தண்டிக்கவேண்டும்‌. அவன்‌ 
தண்டிக்கப்படும்போது பேதையும்‌: 
ஞானமடைவான்‌. பரியாசக்காரனுக்குக்‌ 
கொடுக்கப்படும்‌ தண்டனையைப்‌ பார்த்து, 
பேதை புத்தி தெளிவான்‌. தன்னுடைய 
தப்பிதங்களிலிருந்து விழித்துக்கொள்வான்‌. 
எச்சரிப்பைப்‌ பெற்றுக்கொள்வான்‌. பாவத்தின்‌ 
தீமையை அறிந்துகொள்வான்‌. 

பரியாசக்காரனைத்‌ தண்டிக்கவேண்டும்‌. 
ஞானவானுக்குப்‌ போதிக்கவேண்டும்‌. 
கர்த்தருடைய வார்த்தைகளை ஞானிகளுக்கு 
ஆலோசனைகளாகவும்‌,  புத்திமதிகளாகவும்‌: 
சொல்லவேண்டும்‌. அப்போது ஞானவானும்‌ 
அறிவடைவான்‌. அவனுக்கு அருகிலிருக்கும்‌ 
பேதையும்‌ ஞானமடைவான்‌. மற்றவர்களைத்‌ 
தண்டித்தாலே பேதை திருந்துகிறான்‌. 
மற்றவருக்குப்‌ போதித்தாலே பேதை 
அறிவடைகிறான்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


தீதிபரர்‌ 
நீதி 2112 


நீதி ௮:12. தீதியரர்‌ துன்மார்க்கருடைய 
வீட்டைக்‌. கவனித்துப்பார்க்கிறார்‌; 
துன்மார்க்கரைத்‌ 'தீங்கில்‌ 
கவிழ்த்தூப்போடுவார்‌. 
என்னும்‌ வார்த்தை 
பிரபுக்களையும்‌, 
நியாயாபதிகளையும்‌ குறிக்கிறது. இவர்கள்‌ 
துன்மார்க்கருடைய வீட்டைக்‌ கவனித்துப்‌ 
பார்க்கிறார்கள்‌. அவன்‌ தன்னுடைய வீட்டில்‌ 
ஆயுதங்களை பதுக்கி வைத்திருக்கிறானா, 
கொள்ளையடித்த பொருட்களை ஒழித்து, 
வைத்திருக்கிறானா என்பதையெல்லாம்‌. 
தேடிப்‌ பார்க்கிறார்கள்‌. துன்மார்க்கனுடைய 
வட்ட சோதனை. போடுகிறார்கள்‌ 
துன்மார்க்கத்தைப்‌ பற்றியும்‌, 
திருட்டுத்‌ தொழிலைப்பற்றியும்‌ அவனுடைய 
குடும்பத்தாரிடம்‌ விசாரிக்கிறார்கள்‌. 


நியாயாதிபதிகளும்‌, 
துன்மார்க்கனை 
கவிழ்த்துப்போடுகிறார்கள்‌ 
துன்மார்க்கத்தினிமித்தம்‌ 
தண்டனை கொடுக்கிறார்கள்‌. 


அதிகாரிகளும்‌ 
நீங்கில்‌ 
அவனுடைய 
அவனுக்குத்‌ 
அவன்‌ 
பிறருக்கு தொடர்ந்து தீங்குசெய்யாதவாறு, 


தண்டித்து, தடைபண்ணுகிறார்கள்‌. 
துன்மார்க்கன்‌ சமுதாயத்தில்‌ 
நோய்கிருமியைப்போல. இருக்கிறான்‌. 
இவனைக்‌ கட்டுப்படுத்தவில்லையென்றால்‌, 
முழுசமுநாயமும்‌ இவனால்‌ பாதிக்கப்படும்‌. 


அவனை 


ஏழையின்‌ கூக்குரல்‌ 
நீதி 21:18 


1d 21:18. ஏழையின்‌ கூக்குரலுக்குத்‌ 

செவியை அடைத்துக்‌ 
னன்ன! தானும்‌ சத்தமிட்டுக்‌. 
கூப்பிடும்போது கேட்கப்படமாட்டான்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


இரக்ககுணமில்லாதவன்‌ 
உதவிசெய்யமாட்டான்‌. இவனிடத்தில்‌. 
அன்பும்‌, கரிசனையும்‌, மனதருக்கமும்‌ 
இருக்காது. இவன்‌ ஏழையின்‌ கூக்குரலுக்கு 
தன்‌ செவியை அடைத்துக்கொள்வான்‌. 
ஏழையின்‌ வீட்டு வாசல்‌ பக்கமே 
போகமாட்டான்‌. ஏழைகள்‌ தன்‌ வீட்டிற்கு 
வந்தாலும்‌, தன்னுடைய வீட்டின்‌ கதவை 
அடைத்து, அவர்களை வெளியே 
துரத்திவிடுவான்‌ ஏழைகளுக்கு 
துன்மார்க்கனுடைய வீட்டில்‌ இடமில்லை. 


பிறருக்கு 


யூதமார்க்கத்தாரிடம்‌ 
பிரசங்கம்‌ 
எ. அவர்கள்‌ 
கேட்டபொழுது, மூர்க்கமடைந்து. அவனைப்‌ 
பார்த்துப்‌ பல்லைக்‌ கடித்தார்கள்‌. அவன்‌ 
பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய்‌, 
வானத்தை அண்ணாந்துபார்த்து, 
தேவனுடைய மகிமையையும்‌, தேவனுடைய 
வலதுபாரிசத்தில்‌ இயேசுவானவர்‌ நிற்கிறதைக்‌ 
வானங்கள்‌ 
திறந்திருக்கிறதையும்‌, மனுஷகுமாரன்‌ 
தேவனுடைய வலதுபாரிசத்தில்‌ நிற்கிறதையும்‌ 
காண்கிறேன்‌ என்றான்‌. அப்பொழுது 
அவர்கள்‌ உரத்தசத்தமாய்க்‌ கூக்குரலிட்டுத்‌ 
தங்கள்‌ காதுகளை அடைத்துக்கொண்டு, 
ஒருமனப்பட்டு அவன்மேல்‌ பாய்ந்து, அவனை 
நகரத்துக்குப்‌ புறம்பே தள்ளி, அவனைக்‌ 
கல்லெறிந்தார்கள்‌. சாட்சிக்காரர்‌ தங்‌ 
வஸ்திரங்களைக்‌ கழற்றி, 
ஒரு. வாலிபனுடைய 
வைத்தார்கள்‌" (அப்‌ 7:54-58). 


இரக்கம்‌ செய்யாதவனுக்கு இரக்கம்‌ 
கிடைக்காது. நாம்‌ பிறருடைய கூக்குரலை 
கேட்காதவாறு ம்முடைய செவிகளை 
அடைத்துக்கொண்டால்‌, நாம்‌ கூக்குரலிடும்‌. 
போது மற்றவர்கள்‌ தங்களுடைய 
செவிகளை அடைத்துக்கொள்வார்கள்‌. நாம்‌ 
பிறருக்கு உதவிசெய்தால்தான்‌ பிறர்‌ நமக்கு 
உதவிசெய்வார்கள்‌. நாம்‌ பிறருக்கு 
உதவிசெய்யவில்லையென்றால்‌, ஒருவரும்‌ 
நமக்கு உதலிசெய்யமாட்டார்கள்‌. நாம்‌ 
எல்வளவுதான்‌ சத்தமிட்டு கூப்பிட்டாலும்‌, 
மற்றவர்கள்‌ நம்முடைய கூக்குரலை 
செவிகொடுத்து கேட்கமாட்டார்கள்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


'சுயாதீனப்பிரமாணத்தினால்‌ 
நியாயத்தீர்ப்படையப்போகிறவர்களாய்‌ 
அதற்கேற்றபடி பேசி, அதற்கேற்றபடி 
செய்யுங்கள்‌. ஏனென்றால்‌, 
இரக்கஞ்செய்யாதவனுக்கு இரக்கமில்லாத 

கிடைக்கும்‌; 
இரக்கம்‌ 
மேன்மைபாராட்டும்‌" (யாக்‌ 2:12,13) 


அந்தரங்கமாய்க்‌ 
கொடுக்கப்பட்ட வெகுமதி 
நீதி 21:14 


நீதி ஊக, அத்தரங்கமாய்க்‌: 
கொடுக்கப்பட்ட வெகுமதி கோபத்தைத்‌ 
தணிக்கும்‌; மடியிலுன்ன பரிதானம்‌ 
குரோதத்தை ஆற்றும்‌. 


பிறருக்கு, கொடுப்பது 
நல்லதுதான்‌. நாம்‌ மந்த ஞானத்தோடு 
பிறருக்கு வெகுமதி கொடுக்கவேண்டும்‌. 
வெகுமதி நல்லதாகவும்‌ தரமானதாகவும்‌ 
இருக்கவேண்டும்‌. நாம்‌ பிறருக்கு வெகுமதி 
கொடுக்கும்போது, அவர்களுடைய கோபம்‌ 
தணியும்‌. ஒரு சிலர்‌ தங்கள்‌ கோபத்தை 
வெளிப்‌ பேசாமல்‌, 
புகைந்து 
அப்படிப்பட்டவர்களுக்கு 
அந்தரங்கமாய்க்‌ 
அவர்களுக்குள்ளே 


தங்களுக்குள்ளேயே 
கொண்டிருப்பார்கள்‌. 


வெகு! 
கொடுக்கும்போது. 
புகையும்‌ கோபம்‌ அணைந்துபோகும்‌. 


வழக்குகள்‌ 

நீதியான 

தீ கொடுக்கப்படும்‌. அங்கு 
வெகுமதிகளையும்‌, பரிதானங்களையும்‌ 
கொடுத்து நீதியை விலை பேசக்கூடாது. 
சத்தியத்தைப்‌ புரட்டக்கூடாது. நம்முடைய 
பணம்‌ அநீதிக்குத்‌ துணைபோகக்கூடாது. 
கர்த்தர்‌ நமக்குக்‌ கொடுத்திருக்கும்‌ 
ஆஸ்தியை, அவருக்குப்‌ பிரியமான வழியில்‌ 
நம்முடைய 

இச்சைகளை 


ஐசுவரியங்களை அநியாயமான 
பயன்படுத்தக்கூடாது. 





ழ்‌ நயனா 
யாய 


மடியிலுள்ள பரிதானம்‌. 
ஆற்றும்‌. நாம்‌ எல்லோரிடமும்‌. 
சமாதானமாயிருக்கவேண்டும்‌. பிறருடைய 
கோபம்‌ தணிவதற்கு நம்முடைய பணம்‌ 
உதவியாயிருக்குமென்றால்‌, அதை 
பரிதானமாய்க்‌ கொடுப்பதில்‌ தவறு 
ஒன்றுமில்லை. ஆனால்‌ அரசாங்கத்திலும்‌, 
நீதிமன்றத்திலும்‌, சலுகைகளை பெறுவதற்கும்‌, 
நீதியைப்‌ புரட்டுவதற்கும்‌ பரிதானம்‌. 
கொடுக்கக்கூடாது. 


குரோதத்தை 


நியாயந்தீர்ப்பது 
நீதி 21:15 


நீதி 2115. தியாயத்தீர்ப்பது. 
தீதிமானுக்குச்‌. சந்தோஷமும்‌, 
அக்கிரமக்காரருக்கோ அழிவுமாம்‌. 


தேசத்தில்‌ நீதியும்‌ நியாயமும்‌ 
இருப்பதைப்‌ பார்க்கும்போது நீதிமானுக்கு 
சந்தோஷமாயிருக்கும்‌. தங்களுடைய 
தேசத்தில்‌ நீதியான ஆட்சி நடைபெறுவதைப்‌ 
பார்த்து நீதிமான்கள்‌ மிகுந்த 
சந்தோஷப்படுவார்கள்‌ நீதிமான்களும்‌. 
நீதியான கிரியைகளை  நுடப்பிப்பார்கள்‌. 
நேசத்தின்‌ பிரமாணங்களுக்கு கீழ்ப்படிந்து, 
ஜீலிப்பார்கள்‌. நியாயந்தீர்ப்பது நீதிமானுக்கு, 
சந்தோஷம்‌. துன்மார்க்கன்‌ 
தண்டிக்கப்படுவதைப்‌. பார்க்கும்போது. 
நீதிமானுக்கு 'சந்தோஷமாயிருக்கும்‌. 
தண்டனை கடினமாகயிருக்கும்போது, 
தேசத்தில்‌ துன்மார்க்கமும்‌, பாவமும்‌ 
குறையும்‌ 

யந்தீர்ப்ப அக்கிரமக்காரருக்‌ 

இக்‌ கெடுக்கும்‌... பலிகள்‌ த்யான 
நியாயத்தீர்ப்பை விரும்பமாட்டார்கள்‌. 
நியாயத்தீர்ப்பு பாவிகளுக்கும்‌, 
அக்கிரமக்காரருக்கும்‌. விரோதமாகக்‌. 
கொடுக்கப்படும்‌. 
நியாயத்தீர்ப்புக்களினால்‌ 
தண்டிக்கப்படுவார்கள்‌. 
பாடுகளும்‌, 
நீதியான 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பார்க்கும்போது. அக்கிரமக்காரனுக்கு 
பயமுண்டாகும்‌. தனக்கும்‌ அப்படிப்பட்ட 
தண்டனை கிடைக்குமென்று பயந்து 
நடுங்குவான்‌. அதிகாரிகள்‌ அநியாயம்‌. 
செய்கிறவர்களை மாத்திரமே கடினமாய்த்‌ 
தண்டிக்கிறார்கள்‌. உண்மையான 
அதிகாரிகள்‌ நீதிமானை 


தண்டிக்கமாட்டார்கள்‌. 


விவேகத்தின்‌ வழி. 
நீதி 21:16 


நீதி 26. விவேகத்தின்‌ வழியை 
விட்டுத்‌ தப்பி நடக்கிற 
செத்தவர்கனின்‌' 

தாபரிப்பான்‌. 


கர்த்தருடைய வழி விவேகத்தின்‌ வழி, 
நம்முடைய கர்த்தராகிய இயேசுகிறிஸ்துவே 
நமக்கு. வழியாகவும்‌, வாசலாகவும்‌ 
இருக்கிறார்‌. நாம்‌ கர்த்தருடைய நீதியின்‌ 
வழியை விட்டு விலகக்கூடாது. விவேகத்தின்‌ 

நடக்கக்கூடாது. 

நடக்கிறார்கள்‌. 


துன்மார்க்கர்‌ 
விவேகத்தின்‌ 
விவேகத்தின்‌ 
துன்மார்க்கரோ 


சிறி, 
வழியில்‌ 
வழி 
நீதியிலும்‌, 


ம்‌ பிரியப்படமாட்டார்கள்‌. 


சத்தியத்திலும்‌ 
இவர்களுக்கு விவேகத்தின்‌ வழியில்‌ நடக்க 


உண்மையிலும்‌: 


பிடிக்காது. சிறிது தூரம்‌ விவேகத்தின்‌ 

வழியில்‌ நடந்துவிட்டு, அது பிடிக்காமல்‌, 

அந்த வழியை விட்டு தப்பி நடப்பார்கள்‌. 

இப்படிப்பட்டவர்கள்‌ செத்தவர்களின்‌ 
கூட்டத்தில்‌ தாபரிப்பார்கள்‌. 

வழிமில்‌ நடந்தால்‌. 

ஜீவனைப்‌ 

ச றக்கொள்ளவாம்‌ வழிதப்பி நடந்தால்‌ 

தாறுமாறாக நடக்கவேண்டும்‌. அதன்‌ முடிவு 


எங்கு போகிறோம்‌ 
தெரியாமலேயே, 
அலைந்துகொண்டிருப்பார்கள்‌. 





ழ்‌ நவள 
யாய 


கர்த்தராகிய இயேசுகிறிஸ்துவின்‌ 
உபதேசத்திற்குக்‌ கீழ்ப்படிந்து; அவருடைய 
அடிச்சுவடுகளைப்‌ பின்பற்றும்போது நமக்கு. 
ஜீவன்‌ கிடைக்கும்‌. நாம்‌ ஜீவனுள்ளவர்களின்‌ 
கூட்டத்தில்‌ தாபரிப்போம்‌. விவேகத்தின்‌: 
வழியை விட்டு தப்பி நடக்கிறவர்கள்‌ 
பாவிகளாகவும்‌, கர்த்தரிடத்தில்‌ 
பத்தியில்லாதவர்களாகவும்‌ இருப்பார்கள்‌. 
இவர்கள்‌ விவேகமில்லாத மதியீனர்கள்‌. 
இவர்கள்‌ காணாமல்போன ஆடுகளைப்போல, 
அங்குமிங்கும்‌ சுற்றி அலைந்து 
கொண்டிருப்பார்கள்‌. 


சிற்றின்பப்பிரியன்‌ 
நீதி 2117 


நீதி ஜயர. 
தரித்திரனாவான்‌;. 
எண்ணெயையும்‌ 
ஐசுவரியவானாவதில்லை. 


துன்மார்க்கன்‌ 
சிற்றின்பப்பிரியனாயிருக்கிறான்‌. அவன்‌ 
எல்லாவற்றின்மீதும்‌ ஆசைப்படுகிறான்‌. 
உலகசிநேகம்‌ தேவனுக்கு விரோதமான 
பகை, துள்மார்க்கனோ இந்தப்‌ 
பிரபஞ்சத்தின்மீதும்‌ இந்தப்‌ 
பிரபஞ்சத்திலுள்ள காரியங்களின்மீதும்‌ ஆசை 
வைக்கிறான்‌. தன்னுடைய மாம்சத்தின்‌ 
ரணகள நிறைவேற்றவேண்டும்‌ என்பதே 
இவனுடைய விருப்பம்‌. இவனுடைய 
ஆசைகள்‌ இவனுக்கு கட்டுப்பட்டிருக்காது. 
ஆசைகள்‌ இவனை ஆளுகை செய்யும்‌. 
கர்த்தருடைய பிள்ளைகள்‌ 
ஒழுக்கமாகவும்‌, கண்ணியமாகவும்‌, 
பரிசுத்தமாகவும்‌ ஜீவிக்கவேண்டும்‌. 
கர்த்தருக்குப்‌ பிரியமான காரியமே நமக்கும்‌ 
பிரியமானதாகயிருக்கவேண்டும்‌. 


பேராசையிருக்கக்கூடாது. 
எண்ணெயையும்‌ 
தரித்திரனாவான்‌. 
தன்‌ ஆஸ்தியை 
ஆசையை அடக்க 
முடியாதவன்‌ பிறரிடத்தில்‌ பிச்சை 
கேட்குமளவுக்கு தரித்திரனாகிவிடுவான்‌. 
கர்த்தருடைய பிள்ளைகள்‌ செல்லும்‌ செலவை 
கணக்குப்‌ பார்த்து, எளிமையாகவும்‌, 
சிக்கனமாகவும்‌ வாழப்பழகிக்கொள்ள 
வேண்டும்‌. எளிமை ஏழ்மையல்ல. 


அத தபோடுவான்‌ 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நீதிமான்‌ 
நீதி 21:18 


நீதி 28. தீதிமானுக்குப்‌ 
பதிலாகத்‌ துன்மார்க்கனும்‌, 
செம்மையானவனுக்குப்‌ பதிலாக 


துரோகியும்‌ மீட்கும்பொருனாவார்கள்‌. 


தேசத்திலே தீங்கு 
இவர்களால்‌ நேசத்தின்‌ 
ஏராளமான பிரச்சனைகள்‌ 
துன்மார்க்கனை சட்டப்‌ 
தண்டிக்கவேண்டும்‌. 
தண்டித்து 


துன்மார்க்கர்‌ 
செய்கிறார்கள்‌. 
ஜனங்களுக்கு 
வருகிறது. 
பிரகாரமாக 
இவர்களைத்‌ 
ஒடுக்கவில்லையென்றால்‌, இவர்கள்‌ 

த்‌ அமைதியைக்‌ கெடுத்துப்‌ 

கர்த்தர்‌ துன்மார்க்களைத்‌ 

தண்டிக்கிறார்‌. துரோகிமின்மீது தமது 
ஆக்கினைத்தீர்ப்பைக்‌ கொடுக்கிறார்‌ 
தேசத்தில்‌ அழிவு வரும்போது, கர்த்தர்‌ 
நீதிமானையும்‌ செம்மையானவனையும்‌ 
தப்புவிக்கிறார்‌. துன்மார்க்கனையும்‌ 
துரோகியையும்‌ தண்டிக்கிறார்‌. 


நீதிமானும்‌. செம்மையானவனும்‌. 
அழிந்துபோவது கர்த்தருக்குப்‌ பிரியமானதல்ல. 
நீதிமான்‌ அழிந்துபோவதற்குப்‌ பதிலாக, 
தன்மாரக்கும துரோகியும்‌ அழிந்து, 

கர்த்தர்‌ விரும்புகிறார்‌ 

பதிலாக துன்மார்க்கன்‌ 
மீட்கும்‌ பொருளாகமிருக்கிறான்‌. நீதிமான்‌ 
அழியாமல்‌ துன்மார்க்கன்‌ அழிந்துபோகிறான்‌. 
செம்மையானவனுக்குப்‌ பதிலாக துரோகி 
மீட்கும்‌ பொருளாயிருக்கிறான்‌. 
துரோகிகளுக்கு அழிவு வந்தாலும்‌, கர்த்தர்‌ 
செம்மையானவனை 'அழிந்துபோகாமல்‌ 
பாதுகாக்கிறார்‌. 


சண்டைக்காரி. 


நீதி 21:19 


நீதி 21:19. சண்டைக்காரியும்‌ 
யமான: ஸ்திரீயுடன்‌ 

குடியிருப்பதைப்‌ பார்க்கிலும்‌ 

வனாத்தரத்தில்‌ குடியிருப்பது நலம்‌. 





ழ்‌ நள 
ஈயா 


நம்முடைய நாவை கடிவாளம்‌ போட்டு 
அடக்கவேண்டும்‌. 

வார்த்தைகளை 

வேண்டும்‌. தாறுமாறான வார்த்தைகளைப்‌ 
பேசினால்‌, குெபத்திற்குள்ளும்‌, 
சிநேகிதர்களுக்குள்ளும்‌, 
சமுதாயத்திற்குள்ளும்‌ 
சண்டையும்‌ வரும்‌. 


அறங்கள்‌ 


சண்டைக்காரியும்‌, 
கோபக்காரியுமான ஒருத்தியிருக்கும்‌ 
போது, அவளோடு 'சமாதானமாய்‌ 
குடியிருக்க முடியாது. இப்படிப்பட்ட வீட்டில்‌ 
சமாதானமும்‌ சந்தோஷமும்‌ இருக்காது. 
சமாதானத்திலும்‌ சந்தோஷத்திலும்‌ 
குடியிருக்க முடியாதவர்கள்‌, 
சமாதானத்திலும்‌ அன்பிலும்‌ 
குடியிருக்கமாட்டார்கள்‌. சண்டையும்‌ 
கோபமும்‌ இருக்கிற இடத்தில்‌ அன்பு 
இருக்காது. ஒரு வீட்டில்‌ சண்டை 
போட்டுக்கொண்டு சமாதானமில்லாமல்‌ 
குடியிருப்பதைவிட, வனாந்தரத்தில்‌ 
சண்டையில்லாமல்‌ அமைதியாக குடியிருப்பதே 
மிகவும்‌ நல்லது. 


ஒரு வீட்டில்‌ 


'திரவியமும்‌ எண்ணெயும்‌ 
நீதி 21:20 


நீதி 2120. வேண்டிய திரவியமும்‌ 
எண்ணெயும்‌ ஞானவானுடைய 
வாசஸ்தலத்தில்‌ உண்டு; மூடனோ 
அதைச்‌ செலவழித்துப்போடுகிறான்‌. 


ஞானமுள்ளவன்‌ தன்னுடைய 
ஆஸ்தியை விருத்திபண்ணுகிறான்‌. செல்லும்‌ 
செலவை கணக்குப்‌ பார்க்கிறான்‌. தன்னுடைய 
குடும்பத்தின்‌ தேவைகளை சந்திக்கிறான்‌. 
எந்தக்‌ குறைவுமில்லாமல்‌ சம்பூரணமாய்‌ 
ஜீவிக்கிறான்‌. தன்னுடைய வீட்டில்‌ 
என்னென்ன திரவியங்களெல்லாம்‌ 
இருக்கிறது. அவை எவ்வளவு இருக்கிறது. 


தனது திரவியத்தில்‌ சிறிது: 
மீதமும்‌ வைத்திருக்கிறான்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மூடனோ தன்னிடத்திலுள்ள எல்லா 
ஆஸ்தியையும்‌ அழித்துப்போடுகிறான்‌. 
இவனிடத்திலும்‌ திரவியமும்‌ எண்ணெயும்‌ 
இருக்கும்‌. ஆனால்‌ இவனோ, ஞானமில்லாமல்‌ 
அனைத்தையும்‌  செலவழித்துப்‌ 
போடுகிறான்‌. முடிவில்‌ ஒன்றுமில்லாமல்‌ 
வெறுமையாயிருக்கிறான்‌. நம்முடைய வீடு 
சாதாரண சிறிய வீடாகமிருந்தாலும்‌, பழைய 
வீடாகயிருந்தாலும்‌, அதை நல்லமுறையில்‌ 
பராமரிக்கவேண்டும்‌. பராமரிக்காத வீடு, 
பெரியவீடாகமிருந்தாலும்‌, அது புதிய 
வீடாகயிருந்தாலும்‌, அது 
பிரயோஜனமற்றதாகவே. இருக்கும்‌. 
ஞானமுள்ளவன்‌ தன்னிடத்திலுள்ளதை 
ஞானத்தோடு பயன்படுத்துகிறான்‌. 


நீதியும்‌ தயையும்‌ 
நீதி 21:21 


நீதி 2121. நீதியையும்‌ தயையையும்‌ 
பின்பற்றுகிறவன்‌ ஜீவனையும்‌ 
நீதியையும்‌ மகிமையையும்‌ 
கண்டடைவான்‌. 


நம்முடைய காரியங்களை நீதியோடும்‌. 
ம்‌ செய்யவேண்டும்‌. நம்‌ 
ளிலும்‌ 
பரிபூரணமாயிருக்க முடியாது. 
நம்முடைய செய்கைகளில்‌ நீதியும்‌, அன்பும்‌, 
இரக்கமும்‌, மனதுருக்கமும்‌ 
இருக்கவேண்டும்‌. நம்முடைய ஜீவியத்தில்‌ 
நாம்‌ நீதியையும்‌ தயையையும்‌. 
பின்பற்றவேண்டும்‌. பரிபூரணமடைய 
வேண்டும்‌ என்பதுதான்‌. நம்முடைய முயற்சி 
ஆனாலும்‌ நாம்‌ நீதியையும்‌ தமையையும்‌ 
பின்பற்றும்போது நமக்குள்ளே ஆறுதலும்‌ 
சமாதானமும்‌ உண்டாகும்‌. 
பின்பற்றுகிறவர்கள்‌ 
கண்டடைவார்கள்‌. அத்தோடு 
மகிமையையும்‌ கண்டடைவார்கள்‌. 


பலவான்களூுடைய 
பட்டணத்தின்‌ மதில்‌ 


நீதி 21:22 


நீதி ௮:௨.  பலவான்‌௧களுடைய 
பட்டணத்தின்‌ மதிலை ஞானமுன்னவன்‌ 
ஏறிப்பிடித்து, அவர்கள்‌ நம்பின 
அரணை இடித்தூப்போடு வான்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


ஞானமுள்ளவர்கள்‌. 
காரியங்களை செய்வார்கள்‌. இவர்கள்‌ 
ஒருவேளை சரீர பலமுள்ளவர்களாகவோ, 
அல்லது ஐசுவரியவான்‌௧ளாகவோ அல்லது. 
'தலைவர்களாகவோ இருக்கமாட்டார்கள்‌. 
இவர்களால்‌ மற்றவர்களுக்கு அதிகமான 
வாக்குறுதிகளை கொடுக்க முடியாமல்‌. 
போகலாம்‌. ஞானமுள்ளவர்கள்‌ 
(க, ஆரவாரமில்லாமல்‌ கிரியை 
நட்ப்பிப்பார்கள்‌. ஆனாலும்‌ அவர்களுடைய 
கிரியைகள்‌ பெரிதாயிருக்கும்‌. அவர்கள்‌ 
பெரிய காரியங்களை செய்து முடிப்பார்கள்‌. 


பெரிய 


பலவான்களையும்‌, 
ஐசுவரியவான்களையும்‌, தலைவர்களையும்‌ 
மிஞ்சுமளவக்கு, ஞானமுள்ளவர்கள்‌ பெரிய 
காரியங்களை செய்து முடிப்பார்கள்‌. 
பலவான்கள்‌ தங்கள்‌ பலத்தையும்‌, 
ஐசுவரியவான்கள்‌ தங்கள்‌ ஐசுவரியத்தையும்‌, 
தலைவர்கள்‌ தங்கள்‌ செல்வாக்கையும்‌ 
நம்புகிறார்கள்‌. ஞானமுள்ளவனோ 
கர்த்தரையும்‌, கர்த்தருடைய கிருபையையும்‌ 
நம்புகிறான்‌. ஞானமுள்ளவன்‌ 
பலவான்களுடைய பட்டணத்தின்‌ மதிலை 
ஏறிப்பிடிப்பான்‌. அவர்கள்‌ நம்பின அரணை 
இடித்துப்போடுவான்‌. 


னமுள்ளவன்‌  பலலான்களுடைய 
பத்தையும்‌! பெம்ள த்தையும்‌. அராத்து 
அறிந்திருப்பான்‌. அவனுடைய பட்டணத்து 
மதிலின்‌ அளவுகளையெல்லாம்‌ அளந்து 
பார்த்திருப்பான்‌. பலமுள்ளவனும்‌ தன்‌ 
பட்டணத்தின்‌  மதிலைப்‌ பார்க்கிறான்‌. 
அதுவே தனக்குப்‌ பாதுகாப்பு என்று 
நம்புகிறான்‌. ஞானமுள்ளவனோ 
பட்டணத்தின்‌ மதிலை ஏறிப்பிடிப்பதற்காகவும்‌, 
அந்த அரணை இடித்துப்போடுவதற்காகவும்‌, 
அதை அளந்து பார்க்கிறான்‌. 


ஞானமுள்ளவனை 
நேசிப்பார்கள்‌. அவன்மீது 
பிரியமாயிருப்பார்கள்‌.  ஞானமுள்ளவனுக்கு 
ஆதரவு கொடுப்பார்கள்‌. அவனுடைய 
பிரயாசங்களுக்கு கூடயிருந்து. 
உதவிசெய்வார்கள்‌. ஞானமுள்ளவனின்‌. 
கிரியைகளெல்லாம்‌  நீதியுள்ளதாயிருக்கும்‌. 
அவன்‌ யாருக்கும்‌ அநியாயம்‌ செய்யமாட்டான்‌. 


ஜனங்கள்‌ 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஞானமுள்ளவன்‌ தன்னுடைய செயல்களை 
தைரியமாய்ச்‌ செய்வான்‌. ஞானமுள்ளவனுக்கு 
உதலிசெய்கிறவர்களும்‌ தெளிந்த 
சிந்தனையோடும்‌, முழுஇருதயத்தோடு 
அவனுக்கு உதவிபுரிவார்கள்‌. 


ஞானமுள்ளவனுக்கு கிடைத்திருக்கிற 
வெற்றி, அவனுடைய ஞானத்தினாலும்‌, 
நற்குணத்தினாலும்‌, தெளிந்த 
சிந்தனையினாலும்‌ உண்டாயிற்று. 
பலவான்களுக்கு உண்டான தோல்வி, 
அவர்கள்‌ தங்கள்‌ பட்டணத்தின்‌ மதிலையும்‌, 
அரணையும்‌ நம்பினதினால்‌ உண்டான 
தோல்வி. கர்த்தரே பட்டணத்தைக்‌ 
காக்கவேண்டும்‌. கர்த்தர்‌ பட்டணத்தின்‌ 
மதிலைக்‌ காவாராகில்‌,  காக்கிறவனின்‌ 
பிரயாசம்‌ விருதாவாகவே இருக்கும்‌. சரீர 
பலத்தினால்‌. செய்ய முடியாத 
காரியங்களைக்கூட, ஞானத்தினால்‌ செய்து 
முடிக்க முடியும்‌. 


தன்‌ வாயையும்‌ தன்‌ நாவையும்‌ 
காக்கிறவன்‌ 


நீதி 21:23 


நீதி 21:28. தன்‌ வாயையும்‌ தன்‌ 
நாவையும்‌ காக்கிறவன்‌. தன்‌ 
ஆத்துமாவை இடுக்கண்களுக்கு 
விலக்கிக்‌ காக்கிறான்‌. 


தங்கள்‌ ஆத்துமாக்களை 
விரும்புகிறவர்கள்‌, தங்களுடைய 
உதடுகளைக்‌ காத்துக்கொள்ளவேண்டும்‌. 
தங்களுடைய நாவைக்‌ காக்கவேண்டும்‌. 
தங்களுடைய வாயைக்‌ காக்கவேண்டும்‌. 
நம்முடைய நாவு மாறுபாடான. 
வார்த்தைகளைப்‌ பேசக்கூடாது. நம்முடைய 
ய்‌ மதுபானத்தையும்‌, பெருந்தீனியையும்‌ 
கர்த்தர்‌ 
எதுவும்‌ 


காரியம்‌ 

ள்‌ போகக்கூடாது. 
ல்‌ கர்த்தருக்குப்‌ பிரியமில்லாத 
எந்த வார்த்தையும்‌, நம்முடைய வாயிலிருந்து 
வெளியே வரவும்கூடாது. 





ழ்‌ நள 
யாய 


ஆத்துமாவை இடுக்கண்களுக்கு விலக்கிக்‌ 

காக்கவேண்டுமென்றால்‌, 

வாயையும்‌, நம்முடைய 

காக்கவேண்டும்‌. நாம்‌. 

இருதயத்தை காத்துக்கொண்டால்‌. 

நம்முடைய நாவை 

விலக்கிக்‌ காத்துக்கொள்ளும்‌ நாம்‌ 

ல்‌ நாவைக்‌ காத்துக்கொண்டால்‌. 
நம்முடைய இருதயத்தை 

இடுக்கண்களுக்கு விலக்கிக்‌ 

காத்துக்கொள்ளும்‌, 


அகங்காரமும்‌ இடும்புமுன்னவன்‌ 
நீதி 21:24 


மனுஷருடைய 
கொடுக்கிறது. 
தன்னை மற்றவர்கள்‌ "வல்லை பேசுவதை 
மனுஷனால்‌ சகித்துக்கொள்ள முடியாது. 
தான்‌ பேசுவதற்கு மாற்று கருத்து 
சொல்லுபவர்களையும்‌, தன்னோடு எதிர்த்துப்‌ 
பேசுகிறவர்களையும்‌ மனுஷன்‌ 
பொறுத்துக்கொள்ளமாட்டான்‌. அவர்கள்மீது. 
அவனுக்கு உடனே கோபம்‌ வந்துவிடும்‌. 
அகங்காரமும்‌ இடும்புமுள்ளவனுக்கு: 
பரியாசக்காரன்‌ என்று பெயர்‌. மனுஷன்‌ 
கோபப்படும்போது. அவன்‌ பிறரை 
பரியாசம்பண்ணுகிறான்‌. அகங்காரமுள்ளவன்‌. 
அகந்தையான சினத்தோடே நடக்கிறான்‌. 
நம்முடைய த்‌ 
நாம்‌ 


கோபத்தை. 
கட்டுப்படுத்தவேண்டும்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தாமதிக்கவேண்டும்‌. 
வார்த்தைகளையும்‌, 
நாவையும்‌ கட்டுப்படுத்துவதுபோல, நம்முடைய 
அகந்தையான சினத்தையும்‌ 
கட்டுப்படுத்தவேண்டும்‌. 


சோம்பேறியின்‌ கைகள்‌ 
நீதி 21:25, 26. 


தீதி 2:25, சோம்பேதியின்‌ கைகள்‌: 
வேலைசெய்யச்‌ சம்மதியாததினால்‌, 
அவன்‌ ஆசை அவனைக்‌ கொல்லும்‌. 


நீதி ௮:28, அவன்‌ நான்தோறும்‌. 
ஆவதூடன்‌ இச்சிக்கிறான்‌; நீதிமானோ 
பிசினித்தனமில்லாமல்‌ கொடுப்பான்‌. 


சோம்பேறியும்‌ 
மனுஷர்களைப்போல. 

செய்யவேண்டும்‌. 

சோம்பேறிக்கு எந்தவிதமான சலுகையும்‌ 
கொடுக்கப்படவில்லை. னால்‌ 
சோம்பேறியின்‌ கைகள்‌ வேலை செய்ய 
சம்மதிக்காது. சோம்பேறிகள்‌ தங்களுக்கு 
தாங்களே சத்துருக்களாயிருக்கிறார்கள்‌. 
அவர்களுடைய சோம்பல்தனம்‌ அவர்களை 
பட்டினியாய்ப்‌ போட்டுவிடும்‌. ஒரு வேலையும்‌ 
செய்யாமல்‌ சும்மாயிருக்கிறவனுக்கு 
போஜனம்‌ கிடைக்காது. அவனுடைய வயிறு, 
பசிக்கும்‌. ஆனால்‌ அவனுடைய வாய்க்கு 
போஜனம்‌ ஒன்றும்‌ கிடைக்காமல்‌ போய்விடும்‌. 


சோம்பேறியின்‌ ஆசை அவனைக்‌ 
கதம்‌ சோம்பேறி ர வேலையும்‌ 
செய்யாவிட்டாலும்‌, தனக்கு. எல்லாம்‌ 
வேண்டுமென்று. ஆசைப்படுகிறான்‌. 
ஐசுவரியத்தை இச்சிக்கிறான்‌. தனக்கு 
எல்லா மேன்மையும்‌, மகிமையும்‌. 
உண்டாகவேண்டுமென்று ஆசைப்படுகிறான்‌. 
தன்னுடைய சந்தோஷத்திற்கு ஒரு குறைவும்‌ 
இருக்கக்கூடாது என்று பேராசைப்படுகிறான்‌. 
ஆனால்‌. தான்‌ ஆசைப்படுவதைப்‌ 
பெற்றுக்கொள்வதற்கு, சோம்பேறி எந்த 
முயற்சியும்‌ எடுப்பதில்லை. 





ழ்‌ நள 
யாய 


மற்றவர்கள்‌ எல்லாரும்‌ 
உதவிசெய்யவேண்டுமென்றும்‌, 
வேலைகளை அவர்கள்‌ 
கொடுக்கவேண்டும்‌ என்றும்‌ சோம்பேறி 
எதிர்பார்க்கிறான்‌. ஒரு சிலர்‌ பாவமான 
வழிகளில்‌ ஐசுவரியத்தைச்‌ சேர்த்து, அதை 
துன்மார்க்கமான வழிகளில்‌. 
செலவபண்ணுகிறார்கள்‌. தங்கள்‌ மாம்சத்தின்‌ 
இச்சைகளை, தங்கள்‌ பொல்லாப்பான 
ஐசுவரியத்தினால்‌ நிறைவேற்றுகிறார்கள்‌. 
நேர்மையாகவும்‌, கண்ணியமாகவும்‌, 
கடினமாகவும்‌ உழைக்கவேண்டும்‌ என்னும்‌ 
துன்மார்க்கரிடத்தில்‌ இருக்காது. 
வழிப்பறிகொள்ளைக்காரரைப்‌ 
இவர்களுடைய ஆசையே 
கொன்றுபேடும்‌. 
அநியாயக்காரர்களை சட்டம்‌ தண்டிக்கும்‌. 
அப்போது இவர்கள்‌ அறியாயமாய்ச்‌ சேர்த்த 
ஐசுவரியம்‌ ஒன்றுமில்லாமல்‌ போய்விடும்‌. 


அண்ணியும்‌ கனமாகவும்‌ 


உழைக்கிறான்‌. இவனுக்கு அதிகமான 
ஐசுவரியம்‌ இல்லையென்றாலும்‌, இவனிடத்தில்‌ 
ஒரு குறையும்‌ இருக்காது. இவனுக்குத்‌ 
தேவையான ஆஸ்தியிருக்கும்‌. புசிப்பதற்கு 
போஜனம்‌ இருக்கும்‌. வன்‌ 
பட்டினியாயிருக்கமாட்டான்‌. கர்த்தர்‌ தனக்கு 
கிருபையாய்க்‌ கொடுத்திருக்கிற ஆஸ்தியை 
சந்தோஷமாய்‌ அனுபவிப்பான்‌. ஆஸ்தி 
கொஞ்சமாமிருந்தாலும்‌ அதில்‌ 
திருப்தியோடிருப்பான்‌. 


_ தனக்கு 
தன்னுடைய 
தனக்கு செய்து 


நேர்மையாகவும்‌, 


நீதிமான்‌ தன்னுடைய ஐசுவரியத்தை 


தனக்கும்‌, தன்னுடைய குடும்பத்தாருக்கும்‌. 
பயன்படுத்துவதுபோல, தேவையுள்ள 
மற்றவர்களுக்கும்‌ கொடுத்து உதவிசெய்வான்‌. 
அவர்களுடைய தேவைகளை 
அறிந்துகொண்டு, அவர்களுக்கு 
ப்‌ கொடுப்பான்‌. இதில்‌ அவனுக்கு 
திருப்தியுண்டாகும்‌. நம்முடைய 
லாக்‌ நிறைவேற்றுவதினால்‌ வரும்‌ 
மற்றவர்களுக்கு நன்மை 

உண்டாகும்‌ திருப்தியே 

நீதிமான்‌ 

பிசினித்தனமில்லாமல்‌ பிறருக்குக்‌ கொடுத்து 
உதலிசெய்வான்‌. சோம்பேறி 
மற்றவர்களிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள 
வேண்டுமென்று விரும்புகிறான்‌. நீதிமானோ 
மற்றவர்களுக்கு தாராளமாய்க்‌ 
கொடுக்கவேண்டுமென்று விரும்புகிறான்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


பிரியப்‌ 
PUBLISHERS 


துன்மார்க்கருடைய பலி 


நீதி 21:27 


தீதி ௮:27. துன்மார்க்ககுடைய பலி. 
அருவருப்பானது; அதைத்‌ 
துர்ச்சித்தையோடே செலுத்தினாலோ 
எத்தனை அதிகமாய்‌ அருவருக்கப்படும்‌. 


தேவனே பலிகளின்‌ பிரமாணத்தைக்‌ 
கொடுத்திருக்கிறார்‌. பலிசெலுத்துவது 
தேவனால்‌ நியமிக்கப்பட்டிருக்கிற ஒழுங்கு. 
ம்போது, சுத்த 

விசுவாசத்தோடும்‌, 

மனந்திரும்பியும்‌ 

இப்படிப்பட்ட 

பலிகளில்தான்‌ கர்த்தர்‌ பிரியமாயிருக்கிறார்‌. 
துன்மார்க்கருடைய பலி கர்த்தருக்கு 
அருவருப்பானது. துன்மார்க்கன்‌ தங்கள்‌ 
மனம்‌ வருந்துவதுமில்லை. 


மனந்திருந்துவதுமில்லை. 
தன்னுடைய இச்சைகளை 
அறைந்து 
துன்மார்க்கனுடைய ஜீவியத்தில்‌ நன்மையாக 
காரியம்‌ ஒன்றுமே இருக்காது. அவனுடைய 
ஜீவியத்தில்‌ நன்மைக்கேதுவான மாற்றம்‌. 
எதுவும்‌ உண்டாயிருக்காது. 

ள்மார்க்கள்‌ ர்ச்சிந்தையோடே 
பலிகளைச்‌ செலுத்துகிறான்‌. தன்னுடைய 
துர்‌ஆசை நிறைவேறவேண்டும்‌ என்பதற்காக 
பலிபீடத்தில்‌ வந்து பலிகளைச்‌ 
செலுத்துகிறான்‌. துர்ச்சிந்தையோடே 
செலுத்துகிற பலியை கர்த்தர்‌ அதிகமாய்‌ 
அருவருக்கிறார்‌. மனுஷருடைய இருதயத்தில்‌ 
சுத்தமான பயபக்தியிருக்கவேண்டும்‌. 
மாய்மாலமான பயபக்தி கர்த்தருக்கு 
அருவருப்பானது. நம்மிடத்தில்‌ மெய்யான 
பரிசுத்தம்‌. இருக்கவேண்டும்‌. நம்மை 
பரிசுத்தவான்‌௧ள்போல காண்பிக்க 
மாய்மாலம்‌ பண்ணக்கூடாது. மாய்மாலம்‌. 
கர்த்தருக்கு அருவருப்பானது. 





ழ்‌ நவள 
யாய 


'மாட்டை வெட்டுகிறவன்‌ மனுஷனைக்‌ 
கொல்லுகிறவனாகவும்‌, ஆட்டைப்‌ 
பலியிடுகிறவன்‌ நாயைக்‌ 
கழுத்தறுக்கிறவனாகவும்‌, காணிக்கையைப்‌ 
படைக்கிறவன்‌ பன்றி த்தத்தைப்‌ 
படைக்கிறவனாகவும்‌,  தூபங்காட்டுகிறவன்‌ 
விக்கிரகத்தை  ஸ்தோத்திரிக்கிறவனாகவும்‌ 
இருக்கிறான்‌; இவர்கள்‌ தங்கள்‌ வழிகளையே 
தெரிந்துகொள்ளுகிறார்கள்‌: இவர்களுடைய 
ஆத்துமா. தங்கள்‌ அருவருப்புக்களின்மேல்‌ 
விருப்பமாயிருக்கிறது. நான்‌ கூப்பிட்டும்‌ 
மறுஉத்தரவு கொடுக்கிறவனில்லாமலும்‌, நான்‌ 
பேசியும்‌ அவர்கள்‌ கேளாமலும்‌, அவர்கள்‌ என்‌ 
பார்வைக்குப்‌ பொல்லாப்பானதைச்‌ செய்து, 
நான்‌ விரும்பாததைத்‌ 
தெரிந்துகொண்டதினிமித்தம்‌, நானும்‌ 
அவர்களுடைய ஆபத்தைத்‌ தெரிந்து 
கொண்டு, அவர்களுடைய  திகில்களை 
அவர்கள்மேல்‌ வரப்பண்ணுவேன்‌. 
கர்த்தருடைய வசனத்துக்கு 
நடுங்குகிறவர்களே, அவருடைய 
வார்த்தையைக்‌ கேளுங்கள்‌; என்‌ 
நாமத்தினிமித்தம்‌ உங்களைப்‌ பகைத்து, 
உங்களை  அப்புறப்படுத்துகிறு உங்கள்‌ 
சகோதரர்‌, கர்த்தர்‌  மகிமைப்படுவாராக 
என்கிறார்களே: அவர்‌ உங்களுக்குச்‌ 
சந்தோஷம்‌ உண்டாகும்படி காணப்படுவார்‌: 
அவர்களோ வெட்கப்படுவார்கள்‌"' 
(ஏசா 66:3-5. 


பொய்ச்சாட்சிக்காரன்‌ 


நீதி 21:28 
நீதி 21:29, 


பொய்ச்சாட்சிக்காரன்‌ 
கெட்டுப்போவான்‌;. செவி 
கொடுக்கிறவனோ 

பேசுத்தக்கவனாவான்‌. 


எப்பொழுதும்‌ 


'பொய்சொல்லுகிறவன்‌. ஒருவேளை 
நிதானமில்லாமல்‌, அவசரத்தில்‌ 
பொய்சொல்லியிருக்கலாம்‌. இப்படிப்பட்ட பாவம்‌ 
மன்னிக்கப்படும்‌. ஒரு சிலர்‌ வேண்டுமென்றே 
பொய்ச்சாட்சி சொல்லுவார்கள்‌. தாங்கள்‌ 
சொல்லுவது பொய்‌ என்பது தெரிந்திருந்தும்‌ 
அதை மாய்ச்‌ சொல்லுவார்கள்‌. 
நன்றாக யோசித்து, ஜோடித்து. பொய்ச்சாட்சி 
சொல்லுவார்கள்‌. இது துணிகரமான பாவம்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பெய்ச்சாட்சிக்காரன்‌ கெட்டுப்போவான்‌. 
தேவனுடைய கோபம்‌ இவன்மீது வரும்‌. 
பொய்யாணையிடுகிறவனும்‌, பொய்ச்சாட்சி 
சொல்லுகிறவனும்‌ கர்த்தருக்கு 
அருவருப்பானவன்‌. 


செவிகொடுக்கிறவன்‌ கர்த்தருடைய 
வார்த்தைக்குச்‌ செவிகொடுத்து, அவருடைய 
பிரமாணத்திற்குக்‌ கீழ்ப்படிகிறான்‌. 
தன்னுடைய அயலானோடு 

மாத்திரமே பேசுகிறான்‌. சத்தியத்திற்கு சாட்சி 
கொடுக்கிறான்‌. இவனுடைய வார்த்தையில்‌ 
உண்மையிருக்கும்‌. உண்மையென்று தனக்கு 


பொய்பேசுவதும்‌ 
பேசாமலிருப்பதும்‌ 


துன்மார்க்கன்‌ 


நீதி 21:29. 


நீதி 2129. 


முகத்தைக்‌. 
செம்மையானவனோ 


நேர்ப்படுத்துகிறான்‌.. 


துன்மார்க்கன்‌ தண்‌ 
கடினப்படுத்துகிறான்‌; 
தன்‌ வழியை 


துன்மார்க்கன்‌ துணிகரபாய்ப்‌ 
செய்கிறான்‌. எவ்வளவு 


பாவமாகுமிருந்தாலும்‌, அதை செய்யும்போது 
அவனுடைய முகத்தில்‌ சஞ்சலமோ, 
கவலையோ, கலக்கமோ, பயமோ இருக்காது. 


பாவம்‌ 
பெரிய 


செவிகொடுக்கமாட்டான்‌. 
இருதயம்‌ கடினமாயிருக்கும்‌. 





ழ்‌ நள 
யாய 


செம்மையானவனோ தன்‌ வழியை 
நேர்படுத்துகிறான்‌. தான்‌ என்ன 
செய்யவேண்டுமென்பதை யோசித்து முடிவு 
பண்ணுகிறான்‌ செம்மையானவன்‌ 
தன்னுடைய வழியிலும்‌, நடையிலும்‌ 
தள்ளாடமாட்டான்‌. எப்போதுமே 
இவனுடைய நடை உறுதியாயும்‌, 
பாதுகாப்பாயும்‌ இருக்கும்‌. கர்த்தருடைய 
ர்த்தையும்‌, அவருடைய பிரமாணமும்‌ 


புல்‌ 

ஆலோசனைகளுக்கும்‌, 

செவிகொடுப்பான்‌. தான்‌ 

தவறான 

பாதையாகயிருக்கும்போ து, தன்னுடைய 

தப்பிதத்தைத்‌ திருத்திக்கொள்கிறான்‌. 
தன்னுடைய வழியை நேர்ப்படுத்துகிறான்‌. 


கர்த்தருக்கு விரோதமான 
ஞானமில்லை 
நீதி 21:80 


நீதி 2190, கர்த்தருக்கு விரோதமான 
ஞானமுமில்லை, புத்தியுமில்லை, 
ஆலோசனை யுமில்லை. 


தேவனுக்கு விரோதமாக யுத்தம்பண்ணி 
யாராலும்‌ வெற்றி பெறமுடியாது. தேவனே 
'சர்வவல்லமையுள்ளவர்‌. அவரே 
சர்வஞானமுள்‌ எவர்‌. தேவனுடைய 
ஞானத்தைவிட | தங்களிடத்தில்‌ 
அதிகஞானமுள்ளது என்று யாரும்‌ 
நினைத்துப்‌ பார்க்கவும்‌ கூடாது. கர்த்தருக்கு 
விரோதமான ஞானமுமில்லை, புத்தியுமில்லை, 
ஆலோசனையுமில்லை. 


சிலர்‌ இந்தப்‌ 
சத்வ களவுக்‌ 
'தலைவர்களாகயிருக்கலாம்‌. 
கர்த்தருடைய  சித்தத்திற்குக்‌ 
நடந்தால்தான்‌, இவர்களுக்கு 


கத்தல்‌ 
அரசியல்‌ 
இவர்கள்‌ 


கீழ்ப்படிந்து 
காரியங்கள்‌ 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சித்திக்கும்‌. இவர்கள்‌ கர்த்தருடைய 
விருப்பத்திற்கு விரோதமாக ஆலோசனை 
பண்ணினாலோ, செயல்படுவதற்கு முயற்சி 
பண்ணினாலோ, இவர்களுடைய காரியங்கள்‌ 
வாய்க்காது. இவர்களுடைய எண்ணங்கள்‌ 


சித்திக்காது. 


ஜெயமோ கர்த்தரால்‌ வரும்‌ 
நீதி 21:31 


நீதி ௮31, குதிரை 
ஆயத்தமாக்கப்படும்‌; 
கர்த்தரால்‌ வரும்‌. 


டய 
ஒத்தாணய மல்‌ 
ஜெயமுண்டாகாது. 
யுத்தம்பண்ணுகிறவர்‌. தே 
ஜெயங்கொடுக்கிறவர்‌. நம்மிடத்தில்‌ எவ்வளவு 
திறமைகள்‌ இருந்தாலும்‌, எவ்வளவு 
வல்லமைகள்‌ இருந்தாலும்‌, இவையெல்லாமே 
கர்த்தரால்‌ ந்த்‌ கிடைத்திருக்கிறது. 
என்பதை உணர்‌ கர்த்தரைத்‌ 
துதிக்கவேண்டும்‌. “த்தத்தில்‌ நவீன 
ஆயுதங்களைப்‌ பயன்படுத்தினாலும்‌, 
யுத்தம்பண்ணுவதற்கு எவ்வளவு தீவிரமான 
பயிற்சிகளை எடுத்துக்கொண்டாலும்‌, ஜெயம்‌ 
கர்த்தரால்‌ மாத்திரமே வரும்‌. நாம்‌ 
யுத்தம்பண்ணும்போது கர்த்தருடைய 
தெய்வீக பிரசன்னம்‌ நம்மோடு 
கூடமிருக்கவேண்டும்‌. கர்த்தர்‌ நமக்கு 
ஆதரவாக யுத்தம்பண்ணவேண்டும்‌. 


திறை. 
ஆயத்தமாக்கப்படும்‌. 
குதிரை வீரர்களையும்‌, 
சாரதிகளையும்‌, 
யுத்தநாளுக்காக 
ஆனாலும்‌ யான பாதுகாப்பு 
கர்த்தரிடமிருந்தே வருகிறது. இரட்சிப்பும்‌ 
ஜெயமும்‌ கர்த்தரால்‌ மாத்திரமே வரும்‌. 
இராணுவத்தின்‌ உதவியில்லாமலேயே 
கர்த்தரால்‌ நமக்கு ஜெயங்கொடுக்க 
முடியும்‌. கர்த்தருடைய உதவியில்லாமல்‌ எந்த 
இராணுவத்தாலும்‌ ஜெயம்பெறமுடியாது. 


யுத்தநாளுக்கு 
ஜெயமோ 


யுத்தநாளுக்கு 
குதிரைகளையும்‌, 
ரதங்களையும்‌, 
காலாட்படை வீரர்களையும்‌ 


ஆயத்தம்பண்ணுகிறார்கள்‌. 





ழ்‌ ளான 
யாய 


திரணான ஐசுவரியம்‌ 


நீதி 221 


நீதி 22:1, திரனான ஜசுவரியத்‌ை 

பார்க்கிலும்‌ நற்கீர்த்தியே கரத்து 
கொன்னப்படத்தக்கது; பொன்‌ 
வென்னியைப்பார்க்கிலும்‌ தையே. 


ஐசவரியத்தினால்‌ நாம்‌ 
என்பதைக்‌ குறித்து. 
கவனமாயிருக்கவேண்டும்‌. 
அதிகமான ஐசுவரியம்‌  சேகரிப்பதைவிட 
நம்முடைய நற்பெயரைக்‌ காத்துக்கொள்வதே 
மிகவும்‌ மேன்மையானது. திரளான 
ஐசுவரியத்தைப்‌ பார்க்கிலும்‌ நற்கீர்த்தியே 
தெரிந்துகொள்ளப்படத்தக்கது. ஜசுவரியத்தை. 
அதிகமாக சேர்க்கவேண்டும்‌ என்று. 
ஆசைப்பட்டு, பாவமான வழிகளிலும்‌, 
துன்மார்க்கமான. வழிகளிலும்‌ 
ஐசுவரியத்தைச்‌ சேர்க்கக்கூடாது. நம்முடைய 
நற்பெயரைக்‌ கெடுத்துக்கொள்ளக்கூடாது. 


ஐசுவரியத்நினால்‌ மற்றவர்களுடைய 
நன்மைகளுக்கு உதவிபுரிவது நல்லது. 
நன்மையைவிட ஆத்தும நன்மை மிகவும்‌: 


நம்‌ 
பிரயோஜனமுள்ளதாயிருக்கவேண்டும்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பொன்‌ வெள்ளியைப்‌ பார்க்கிலும்‌ 
தயையே நலம்‌. மற்றவர்கள்‌ நம்மீது, 
பிரியமாயிருக்கவேண்டும்‌. நாம்‌ 
மற்றவர்கள்மீது. அன்புகூர்ந்தால்தான்‌, 
ர்கள்‌ நம்மீது அன்புகூருவார்கள்‌. 
செய்கையும்‌ 
பிறருக்கு 
பொன்னையும்‌ 
விரும்புவது. 
காரியம்‌. கர்த்தருடைய 
மனுஷருடைய சிநேகத்தையும்‌ 
விரும்புவது ஆவிக்குரிய காரியம்‌. 
உலகப்பிரகாரமான  ஆசீர்வாதங்களைவிட, 
ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களே நமக்கு அதிக 
பிரயோஜமுள்ளது. 


வார்த்தையும்‌, 
அன்பை 


உலகப்பிரகாரமான. 
'தயவையும்‌, 


ஜசுவரியவானும்‌ தரித்திரனும்‌ 
நீதி 22:2 


தீதி 22:2. ஜசுவரியவானும்‌ தரித்திரனும்‌ 
ஒருவரையொருவர்‌ சந்திக்கிறார்கள்‌; 
அவர்கள்‌ அனைவரையும்‌ 
உண்டாக்கினவர்‌ கர்த்தர்‌. 


இந்த உலகத்திலுள்ள 
ஐசுவரியவான்‌களையும்‌, 


தலைவர்களையும்‌ சிருஷ்டித்தவர்‌ 


கீழ்ப்டிவது நம்முடைய கடமை. தரித்திரனும்‌ 
கீழ்ப்டியவேண்டும்‌ 


கர்த்தருக்குக்‌ 


சிருஷ்டித்திரக்கிறார்‌ 

தேவனுடைய கையின்‌ 

கிரியைகளாயிருக்கிறார்கள்‌. தேவன்‌ 

மனுபுத்திரர்‌ எல்லோரையும்‌ தம்முடைய 
சாயலாக சிருஷ்டித்திருக்கிறார்‌. 





ழ்‌ நவள 
யாய 


கெட்டுப்போயிருக்கிறார்கள்‌. 
நியாயாசனத்திற்கு முன்பாக ஐசுவரியவானும்‌. 
தரித்திரனும்‌ குற்றவாளியாய்‌ நிற்கவேண்டும்‌. 
மனுஷருடைய மனச்சாட்சி அவர்களுடைய 
குற்றங்களை அவர்களுக்கு 

எல்லா மனுஷருக்கும்‌ தேவனுடைய கிருபை 
தேவைப்படுகிறது. ஐசுவரியவான்‌, தரித்திரன்‌ 
என்ற வித்தியாசமில்லாமல்‌, எல்லா 
மனுஷரும்‌ தேவனுடைய தால்‌ 
முன்பாக நிற்கவேண்டும்‌. 
ஐசுவரியவானும்‌ 
ஒருவரையொருவர்‌ 
கொள்ளவேண்டும்‌. 


தரித்தும்‌ 
சந்தித்துக்‌ 


வருத்தப்பட்டு... பாரம்‌ சுமக்கிற 
எல்லோரையும்‌ தம்மிடத்தில்‌ வருமாறு சரத 


அனபதுபோல்ே 


அன்புகூருகிறார்‌. மனு; 
வித்தியாசமாயிருக்கலாம்‌. 
வேறுபட்டவர்களாகயிருக்கலாம்‌. 
எல்லோருக்கும்‌ கர்த்தர்‌ 
எல்லோருக்கும்‌. ஒரே 
கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்‌ எல்லோருக்கும்‌. 
ஒரே பரிசுத்த ஆவியானவரே இருக்கிறார்‌. 
வாக்குத்தத்தங்களின்‌ உடன்படிக்கை 
வர்க்கம்‌. பொதுவானது. 
ஐசுவரியவானுக்கென்று ஒரு பிரமாணமும்‌. 
தரித்திரனுக்கென்று ஒரு பிரமாணமும்‌ 
'தனித்தனியாகயில்லை. கர்த்தருடைய 
பிரமாணம்‌ ஒன்றுதான்‌. பரலோகமும்‌ 
ஒன்றுதான்‌. கர்த்தருடைய பரிசுத்தவான்௧களில்‌ 
தரித்திரரும்‌ இருக்கிறார்கள்‌. 
ஐசுவரியவான்களும்‌. இருக்கிறார்கள்‌. 
பரிசுத்தவான்களில்‌ தரித்திரரும்‌ 
ஐசுவரியவான்களும்‌. ஒரே 
பரலோகத்திற்குத்தான்‌ போவார்கள்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


விவேகி 
நீதி 22:3 


நீதி 229. விவேகி ஆபத்தைக்‌ கண்டு 
மறைத்து கொள்ளுகிறான்‌; பேதைகள்‌. 
தெடுகப்போய்‌ தண்டிக்கப்படுகிறார்கள்‌. 


விவேசமுள்ளவன்‌ எல்லாவற்றையும்‌ 
ஆராய்ந்து  நிதானித்துப்‌ பார்ப்பான்‌ 
தனக்குத்‌ தீங்குவருவதற்கு முன்பாகவே 
அது வருவதைக்‌ காண்பான்‌. தீங்குக்கு 
விரோதமாக தன்னைப்‌ பாதுகாத்துக்‌, 
கொள்வான்‌. தன்னைப்‌ பலப்படுத்திக்‌ 
கொள்வான்‌. வானத்திலே மேகங்கள்‌ 
ஒன்றுகூடும்போது. அது மழை வருவதற்கு 
அறிகுறியாயிருக்கிறது. நம்முடைய 
ஜீவியத்தில்‌ நமக்கு பல பிரச்சனைகளும்‌, 
ஆபத்துக்களும்‌, புயல்போன்ற துன்பங்களும்‌ 
வரலாம்‌. 


விவேகி ஆபத்தைக்‌ கண்டு 

மறைந்துகொள்கிறான்‌. தனக்கு ஆயத்து 

வருவதற்கு முன்பாகவே, 

உணர்வடந்து தேவனும்‌ நாமத்தில்‌ 
ம்‌ 


வருகிறான்‌. கர்த்தரே 
விவேகிக்கு பலத்த துருகமாகயிருக்கிறார்‌. 
கர்த்தருடைய பிரசன்னத்தில்‌ அடைக்கலம்‌ 
பெற்றுக்கொள்ளும்போது, ஆபத்து நம்மை 
அணுகுவதில்லை. 
கள்‌ எல்லா வார்த்தைகளையும்‌ 
நம்புவார்கள்‌.  எச்சரிப்பாயிருக்கமாட்டார்கள்‌. 
அவதூறான வார்த்தைகளையும்‌, பொய்‌ 
வார்த்தைகளையும்‌, ஏளனவார்த்தைகளையும்‌, 
தூஷணவார்த்தைகளையும்‌ நம்புவார்கள்‌. 
பேதைகளுக்கு  எச்சரித்தாலும்‌ அவர்கள்‌ 
உணர்வடையமாட்டார்கள்‌. தங்களை 
நம்பவுமாட்டார்கள்‌. 
ஆபத்துக்களில்‌ 
சிக்கிக்கொள்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
நெடுகப்போய்‌ தண்டிக்கப்படுகிறார்கள்‌. 
எகிப்து ல நடைபெற்ற ஒரு 


சம்பவம்‌, வேகிக்கும்‌ பேதைக்கும்‌ 
னப எழுதப்பட்டிருக்கிறது. 





ழ்‌ நள 
யாய 


“பார்வோனுடைய ஊழியக்காரரில்‌ எவன்‌ 
கர்த்தருடைய வார்த்தைக்குப்‌ பயப்பட்டானோ, 
அவன்‌ தன்‌ வேலைக்காரரையும்‌ தன்‌ 
மிருகஜீவன்களையும்‌ வீடுகளுக்கு 
ஒடிவரப்பண்ணினான்‌. எவன்‌ கர்த்தருடைய 
வார்த்தையை மதியாமற்போனானோ, அவன்‌ 
தன்‌ வேலைக்காரரையும்‌ 5 
மிருகஜீவன்களையும்‌ 
விட்டுவிட்டான்‌” (யாத்‌ 9:20.21). 


தன்‌ 
வெளியிலே. 


தாழ்மை 
நீதி 22:4 


நீதி 284, தாழமைக்கும்‌ கர்த்தருக்குப்‌ 
பயப்படுதலுக்கும்‌ வரும்‌ 
இகுவரியமும்‌ மகிமையும்‌ தங்கத்‌ 


கர்த்தருக்குப்‌ 
ட்ராக்‌ நம்முடைய ஆவிக்குரிய 
ஜீவியத்திற்கு ஆதாரம்‌. நாம்‌ கர்த்தரோடு 
மனத்தாழ்மையுடன்‌ நடக்கவேண்டும்‌. 
இருதயத்தில்‌ பெருமையில்லாமல்‌ கர்த்தருடைய 
அடிச்சுவடுகளைப்‌ பின்பற்றவேண்டும்‌. 
நம்மிடத்தில்‌ மனத்தாழ்மையும்‌ 
இருக்கவேண்டும்‌. கர்த்தருக்குப்‌ பயப்படும்‌ 
பயமும்‌ இருக்கவேண்டும்‌. நாம்‌ ஆலிக்குரிய 
பிரமாணங்களுக்குக்‌ கீழ்ப்படியும்போது, நமக்கு 
ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள்‌ கிடைக்கும்‌, 
நமக்கு ஐசுவரியமும்‌, மகிமையும்‌, ஜீவனும்‌ 
பலனாய்க்‌ கிடைக்கும்‌. 


கர்த்தருக்குப்‌ 
திலக்கும்போ து. இந்தப்‌ 
ஆயுசநாட்கள்‌ 


பயந்து 
பிரபஞ்சத்தில்‌, 
நீடித்திருக்கும்‌. 
கர்த்தருடைய பார்வையில்‌ 
உண்மையுள்ளவர்களாயிருக்க வேண்டும்‌. 
அப்போது நாம்‌ தேவனுடைய கிருபையின்‌ 
உடன்படிக்கையில்‌  அங்கீகரிக்கப்படுவோம்‌. 
உடன்படிக்கையின்‌ ஆசீர்வாதங்களும்‌, 
சிலாக்கியங்களும்‌ நமக்குக்‌ கிடைக்கும்‌. 
கர்த்தருக்குப்‌ பயந்து, அவருடைய 
அடிச்சுவடுகளைப்‌ பின்பற்றிச்‌ செல்லும்போது. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மாறூபாடுள்ளவனுடைய வழி. 


நீதி 2௮:5 
நீதி 225. மாறுபாடுன்னவனுடைய 
வழியிலே. முள்ளுகளும்‌. 
கண்ணிகளுழுண்டு; தன்‌ ஆத்துமாவைக்‌ 
காக்கிறவன்‌ அவைகளுக்குத்‌ தூரமாய்‌ 
'விலகிப்போவான்‌. 


மாறுபாடுள்ளவனுடைய வழி 
நேர்வழியாக இருக்காது. அது கோணலான 
வழியாகவே இருக்கும்‌. கோணலான வழி 
எப்போதுமே பாவமான வழியாக இருக்கும்‌. 
பாவமான. வழிகள்‌ கர்த்தருடைய 
சித்தத்திற்கு விரோதமானவை. கர்த்தருடைய 
வார்த்தையானது நீதியின்‌ 
வழியாகமிருக்கிறது. மாறுபாடுள்ளவனுடைய 
வழியில்‌ கர்த்தருடைய வார்த்தை கிரியை 
நடப்பிக்காது. 


பாவிகளுடைய வழியில்‌: 
கக்கத்‌ ப அவலக்‌ 
பாவங்கள்‌,  முட்களைப்போல, 

இருதயத்தைக்‌ குத்தும்‌. 

பாவங்கள்‌ அவர்களுக்கு 
கண்ணிகளாகயிருக்கும்‌. பாவத்தில்‌ 
தொடர்ந்து ஜீவிக்குமாறு, அவர்களுடைய 
பழைய அனுபவங்கள்‌ அவர்களுக்கு ஆசை 
காண்பிக்கும்‌. பாவத்தின்‌ கண்ணியில்‌ 
சிக்கிக்கொண்டவர்களால்‌ விடுதலை பெற்று 
வெளியே வரமுடியாது. 


நாம்‌ பாவத்தின்‌ 
சிக்கிக்கொள்ளக்கூடாது. 
நம்முடைய ஆத்துமாவை நாம்‌ 
காத்துக்கொள்ளவேண்டும்‌. நம்முடைய 
ன்‌ நினைவுகளைப்பற்றியும்‌, ம்‌ 


கண்‌। 
கடந்தகால 


கண்ணியில்‌ 
என்றால்‌, 


கண்ணிகளுக்கும்‌ தூரமாய்‌ விலகிப்போவான்‌. 
முள்ளுகளால்‌ பாதிக்கப்படமாட்டான்‌. 
கண்ணிகளில்‌ சிக்கிக்கொள்ளமாட்டான்‌. 





ழ்‌ நள 
யாய 


நீதிமானுடைய வழி நேர்மையான வழி. 
நீதிமான்‌ 
காத்துக்கொள்கிறான்‌. 
குழப்பமில்லாமல்‌ தெளிவாகயிருக்கும்‌. இதில்‌ 
ஆபத்து இல்லாமல்‌ பாதுகாப்பு இருக்கும்‌. 
நீதிமானுடைய வழியில்‌ துக்கமில்லாமல்‌: 
சந்தோஷமிருக்கும்‌. 


பின்னையானவன்‌ 


நீதி 22:6 


நீதி 226. பின்னையானவன்‌ 
நடக்கவேண்டிய வழியிலே அவனை 
நடத்து; அவன்‌ முதிர்வயதிலும்‌ அதை 
விடாதிருப்பான்‌. 


பிள்ளைகளுக்கு 
கொடுக்கவேண்டும்‌. 


பயிற்சி 


பிள்ளைப்பிராயம்‌ 


கற்றுக்கொள்கிற பிராயம்‌. பிள்ளைகளுக்கு 
சத்தியத்தை 


உபதேசம்பண்ணவேண்டும்‌. 
நல்ல ஆலோசனைகளைச்‌ சொல்லவேண்டும்‌. 
அவர்களை யுத்தவீரர்களைப்போல 
பழக்குவிக்கவேண்டும்‌. பிள்ளையானவன்‌ 
நடக்க வேண்டிய வழியிலே அவனை 
நடத்தவேண்டும்‌. யுத்தம்பண்ண பயிற்சி 
எடுத்துக்கொள்கிறவர்கள்‌, ஆயுதங்களைப்‌ 
பிடிக்க பயிற்சி பெற்றுக்கொள்வார்கள்‌. 
அதுபோலவே நம்முடைய கம்‌ 
ஒவ்வொரு காரியத்தையும்‌ 

வெய்ல்கேன்டும்‌ என்ப. அனிககுக்கம்‌ 
கற்றுக்கொடுக்கவேண்டும்‌ 


த்தவீரர்கள்‌ தங்கள்‌ தளபதியின்‌ 
கட்டளைக்குக்‌ கட்டுப்படுவார்கள்‌. அவர்கள்‌ 
கீழ்ப்படிவதைக்‌ கற்றுக்கொள்வார்கள்‌. 
ம்முடைய பிள்ளைக தேவனுடைய 
ணை ததை கற்றுக்கொடுக்கவேண்டும்‌ 
அவர்கள்‌ தேவனுடைய கட்டளைக்கு 
கீழ்ப்டியும்‌ விதத்தில்‌ அவர்களை 
நடத்தவேண்டும்‌. 
நம்முடைய பிள்ளைகள்மீது நமக்கு 
மெய்யான அன்பு இருக்கிறது. தங்களுடைய 
பிள்ளைகள்‌ கெட்டுப்போவதையோ, அல்லது. 
அழிந்துபோவதையோ, எந்தப்‌ பெற்றோரும்‌ 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


விரும்பமாட்டார்கள்‌. பிள்ளைகளை 
வேண்டிய வழியில்‌ நடத்தினால்தான்‌, 
அவர்கள்‌ முதிர்வயதிலும்‌ அந்த வழியை 
விடாதிருப்பார்கள்‌. நம்முடைய பிள்ளைகளை 
நீதியின்‌ பாதையில்‌ வழிநடத்தினால்‌, 
அவர்கள்‌ தங்கள்‌ முதிர்வயதிலும்‌ நீதியின்‌ 
பாதையில்‌ நடப்பார்கள்‌ நம்முடைய 
பிள்ளைகள்‌ எப்படியும்‌ போகட்டும்‌ என்று 
நாம்‌ விட்டுவிடமாட்டோம்‌. அவர்களை 
கரம்பிடித்து பாதுகாப்போம்‌. பாதுகாப்பாக 
வழிநடத்துலோம்‌. 


நடக்க 


பிள்ளைகளுக்கு 
காரியங்களில்‌ ஆர்வமும்‌, 


தாலந்துகளும்‌ இருக்கிறது. 


நம்முடைய 
என்னென்ன 


என்பதை 


அவர்களுக்கு 
கொடுக்கவேண்டும்‌. 
பிள்ளைகளின்‌ நாமே 
பழக்குவிக்கவேண்டும்‌. தாயானவள்‌ 
தன்னுடைய பிள்ளையை நேசித்து, அதைப்‌ 
போவிப்பதுபோல, நாமும்‌ நம்முடைய 
பிள்ளைகளை நேசித்து வளர்க்கவேண்டும்‌. 
தாய்‌ தன்னுடைய பிள்ளைக்கு போஜனம்‌ 
கொடுக்கும்போது, அந்தப்‌ போஜனத்தைக்‌ 
கொஞ்சமாகவம்‌ கொடுப்பாள்‌, 
அநேகந்தரமும்‌ கொடுப்பாள்‌. தன்‌ 
பிள்ளையை பட்டினி போடமாட்டாள்‌. 
ன்‌ அதிக போஜனம்‌ கொடுத்து, 
ஆரோக்கியத்தைக்‌ 
கெடுத்துப்போடவுமாட்டாள்‌. 


கரங்களை 


“இன்று நான்‌ உனக்கும்‌ 
கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள்‌ உன்‌ 
இருதயத்தில்‌ இருக்கக்கடவது. நீ அவைகளை 
உன்‌ பிள்ளைகளுக்குக்‌ கருத்தாய்ப்‌ போதித்து, 
நீ உன்‌ வீட்டில்‌ உட்கார்ந்திருக்கிறபோதும்‌, 
வழியில்‌ நடக்கிறபோதும்‌, 
படுத்துக்கொள்ளுகிறபோதும்‌, 
எழுந்திருக்கிறபோ தும்‌ அவைகளைக்‌ குறித்துப்‌ 
பேசி, உன்‌ கையின்மேல்‌ 
கட்டிக்கொள்வாயாக; 
கண்களுக்கு நடுவே 
க்‌ ய்‌ இருக்கக்கடவது. 
அவைகளை உன்‌ வீட்டு நிலைகளிலும்‌, உன்‌ 
வாசல்களிலும்‌ எழுதுவாயாக" (உபா 6:6-9). 





ழ்‌ நள 
யாய 
பிள்ளைகளுக்கு 


நம்முடைய 

பயிற்சி கொடுக்கும்போது, 
அவர்களுக்கு முன்பாக நல்ல. 
முன்மாதிரிகளாயிருக்க வேண்டும்‌. 
குற்றுக்கொள்கிறவர்களிடத்தில்‌, கற்றுக்‌ 
'கொடுப்பவர்களைப்பற்றி நல்ல அபிப்பிராயம்‌: 
உண்டாகவேண்டும்‌. அப்போதுதான்‌ 
கற்றுக்கொள்கிறவர்கள்‌ பிரச்சனையில்லாமல்‌: 
குற்றுக்கொள்வார்கள்‌. _ பிள்ளையானவனை 
நடக்க வேண்டிய வழியிலே நடத்தும்போது, 
நாமும்‌ நடக்க வேண்டிய வழியிலே நடப்பது 
மிகவும்‌ அவசியம்‌. 


நாம்‌ 
நாம்‌ 


ஜசுவரியவான்‌ 


நீதி 22:7 


நீதி 22,7, ஜசுவரியவான்‌ தரித்திரணை 
ஆளுகிறான்‌; கடன்வாங்கினவன்‌. 


கடன்கொடுத்தவனுக்கு அடிமை. 


ஐசவரியவான்‌ தரித்திரனை அடக்கி, ஒடுக்கி 
ஆளுகிறான்‌. ஐகுவரியவானுடைய சுபாவம்‌ 
வேறு. கர்த்தருடைய சுபாவம்‌ வேறு. 
கர்த்தர்‌ சர்வவல்லராகவும்‌, பெரியவராகவும்‌ 
இருக்கிறார்‌. ஆனாலும்‌ அவர்‌ யாரையும்‌ 
புறம்பே தள்ளிவிடுவதில்லை. யாருக்கும்‌ 
பட்சபாதம்‌ காண்பிப்பதில்லை. எல்லோருக்கும்‌. 
ஒன்றுபோலவே கிருபை கொடுக்கிறார்‌. 


கடன்‌ 


தான்‌ பெற்றுக்கொண்ட கடனை திரும்ப 
செலுத்த முடியாமல்‌ போகும்போது, 
கடன்வாங்கியவன்‌ மிகுந்த கஷ்டத்திற்குட்‌ 
படுத்தப்படுகிறான்‌. கடன்‌ கொடுத்தவனுடைய 
இரக்கத்திற்கும்‌ தயவுக்கும்‌ கெஞ்சுகிறான்‌. 
தன்னிடத்திலுள்ள எல்லா பொருட்களையும்‌, 
தான்‌ பெற்ற கடனுக்காக, 
வழியில்லாமல்‌ ஈடாக 

ல்‌ தனக்கு 


a 
தவிக்கிறான்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


பிரியப்‌ 
PUBLISHERS 


தரித்திரனாகமிருந்தாலும்‌, பிறனிடத்தில்‌ 
கடன்வாங்காமலிருப்பதுதான்‌ நல்லது, 
தரித்திரன்‌ சோம்பேறியாயில்லாமல்‌, கடினமாய்‌ 
உழைக்கவேண்டும்‌. தன்னுடைய 
வருமானத்திற்கு. தகுந்த பிரகாரம்‌ 
செலவுபண்ணவேண்டும்‌. செல்லும்‌ செலவை 
கணக்குப்‌ பார்க்கவேண்டும்‌. போதுமென்கிற 
மனதிருப்தியோடு, வாழக்கற்றுக்‌ 
கொள்ளவேண்டும்‌. 


அநியாயத்தை விதைக்கிறவன்‌ 
நீதி 22:8 


அநியாயத்தை 
வருத்தத்தை 
உக்கிரத்தின்‌ 


சேமித்த ஐசுவரியம்‌ 
இப்படிப்பட்ட ஐசுவரியம்‌ 
பாவமான ஐசுவரியத்தினால்‌ 
ஒரு நன்மையும்‌ உண்டாகாது. அநியாயமாய்‌ 
சம்பாதித்தவன்‌ செழித்திருக்கமாட்டான்‌ 
அதிகமான லாபம்‌ சம்பாதிக்கவேண்டும்‌. 
ன்பதற்‌ ஒரு சிலர்‌ தீயகாரியங்களை 
பாவமான காரியங்களில்‌ 
சிக்கிக்கொள்கிறார்கள்‌. 
அநியாயமும்‌ செய்து, 
ஐசுவரியத்தைக்‌  குவித்துக்கொள்கிறார்கள்‌. 
அநியாயத்தை விதைக்கிறவன்‌ வருத்தத்தை 
அறுப்பான்‌. 


அநியாயம்‌ செய்கிறவனை தேசத்தின்‌ 
சட்டம்‌ தண்டிக்கும்‌. அதிகாரத்தின்‌ பிரம்பு 
அக்கிரமக்காரனுக்கு நேராக  நீட்டப்படும்‌. 
சட்டத்தின்‌ பிரம்பு தண்டிக்கும்‌ பிரம்பாகவும்‌, 
கோபத்தின்‌ பிரம்பாகவும்‌ இருக்கும்‌. 
துன்மார்க்கனுக்கு விரோதமாக நீட்டப்படும்‌ 
மிலாறு உக்கிரத்தின்‌ மிலாறாகயிருக்கும்‌. 
ஐசுவரியவானிடத்தில்‌ விவேகமிருக்க 
வேண்டும்‌. பேராசையிருக்கக்கூடாது. 
ஐசுவரியவான்‌. தன்னுடைய நலத்தை 
பார்ப்பதுபோல, பிறருடைய நலத்தையும்‌ 
பார்க்கவேண்டும்‌. 





f= THE 
TT 


“ஆகையால்‌ சீயோனில்‌ 
வாசமாயிருக்கிற என்‌ ஜனமே, அசீரியனுக்குப்‌ 
பயப்படாதே: அவன்‌ உன்னைக்‌ கோலால்‌ 
அடித்து,  எகிப்தியரைப்‌ 

தண்டாயுதத்தை உன்மேல்‌ 

ஆனாலும்‌ 

கொஞ்சக்காலத்துக்குள்ளே என்‌ உக்கிரமும்‌, 
அவர்களைச்‌ சங்கரிக்கப்போகிறதினால்‌ என்‌ 
கோபமும்‌ தீர்ந்துபோம்‌ என்று சேனைகளின்‌ 
கர்த்தராகிய ஆண்டவர்‌ சொல்லுகிறார்‌" 
(ஏசா 10:24,25). 


கருணைக்கண்ணன்‌ 


நீதி 22:9 


நீதி 225. கருணைக்கண்ணன்‌. 
ஆசிர்வதிக்கப்படுவாண்‌; அவண்‌ தண்‌ 
ஆகாரத்தில்‌ தரித்திரனுக்குக்‌ 
கொடுக்கிறான்‌. 


உதவிசெய்கிறவனுடைய 
கருணைக்கண்களாகயிருக்கும்‌. 
இவனிடத்தில்‌ வன்கண்கள்‌ இருக்காது 
(நீதி 23:6).  கண்ணானது சரீரத்தின்‌ 
விளக்காயிருக்கிறது. நம்முடைய கண்‌ 
தெளிவாமிருந்தால்‌, நம்முடைய சரீரம்‌ 
முழுவதும்‌ வெளிச்சமாயிருக்கும்‌. நம்முடைய 
கண்‌ கெட்டதாமிருந்தால்‌ நம்முடைய சரீரம்‌ 
முழுவதும்‌ இருட்டாயிருக்கும்‌. 


ம்முடைய கண்களின்‌ 
பாசத்தகிதக்கவேண்டும்‌ 


பிறருக்கு 
கண்கள்‌ 


வ்‌ விவர்களைப்‌ பார்க்கும்போது 
ம்‌ கண்களை 
அவர்களை 
பார்த்து, அவர்களுக்குத்‌ 
தேவையான உதவிகளை செய்யவேண்டும்‌. 
பிறருக்கு உதலிபுரிய நம்மிடத்தில்‌ 
திராணியிருக்கும்போது. அவர்களுக்கு: 
உதவிபுரியாமலிருப்பது பாவம்‌. 
கருணைக்கண்ணன்‌ தன்‌ ஆகாரத்தில்‌ 
தரித்திரனுக்குக்‌ கொடுக்கிறான்‌. கர்த்தர்‌ 
கருணைக்கண்ணனை  ஆசீர்வதிக்கிறார்‌. 


நம்முடைய 
மூடிக்கொள்ளக்கூடாது. 


ஆதரவாகப்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


வன்கண்ணனை சபிக்கிறார்‌. நாம்‌ பிறருக்கு 
உதவியும்‌ செய்து, அவர்களை 
கருணைக்கண்களோடு பார்க்கும்போது, நாம்‌. 
செய்கிற உதவி மிகவும்‌ 
மேன்மையானதாயிருக்கும்‌. 

நாம்‌ பிறருடைய தேவைகளை 
பார்த்தால்‌ மாத்திரம்‌ போதாது. நம்முடைய 
கைகள்‌ அவர்களுக்கு உதவிசெய்ய 
முன்வரவேண்டும்‌. நம்முடைய கண்கள்‌ 
பிறருடைய பசியைப்‌ பார்க்கும்போது. 
நம்முடைய கைகள்‌, நம்முடைய 
ஆகாரத்திலிருந்து எடுத்து, அதை 
அவர்களுக்குக்‌ கொடுக்கவேண்டும்‌. 
நம்முடைய போஜனத்தில்‌ ஒரு பங்கை 
பசியாமிருப்பவர்களுக்குக்‌ கொடுப்பதினால்‌ 
நாம்‌ குறைந்துபோய்விடப்போவதில்லை. பிறர்‌ 
பசியாயிருக்கும்போது, நாம்‌ மாத்திரம்‌. 
திருப்தியாய்ப்‌ புசிப்பது நல்லதல்ல. நம்முடைய 
ஆகாரத்தில்‌ ஒரு பகுதியை தரித்திரருக்குக்‌ 
கொடுக்கும்போது, கர்த்தர்‌ நம்மை 
ஆசீர்வதிப்பார்‌. நம்முடைய தேவைகளை 
சந்திப்பார்‌. நாம்‌ கொஞ்சமாய்ப்‌ புசித்தாலும்‌, 
நமக்கு பசியிருக்காது. திருப்தியிருக்கும்‌. 


பரியாசக்காரன்‌' 


நீதி 22:10. 


நீதி 210. பரியாசக்காரனைத்‌ 
துரத்திவீடு; அப்பொழுது வாது நீங்கும்‌, 
விரோதமும்‌ அவமானமும்‌ ஒழியும்‌. 


பரியாசக்காரன்‌ அநியாயத்தை 

ல்‌ மனுஷர்‌ மத்தியிலே இவன்‌ 

சண்டைகளும்‌, 

வதக்க உண்டாகும்‌. அமைதி 

கெட்டுப்போகும்‌. பரியாசக்காரன்‌ சிநேகிதர்‌ 

மத்தியிலே குழப்பத்தையும்‌ சண்டையையும்‌ 

இவனுடைய 

பேச்சுக்களும்‌, 

'தீமையானவையாகவே. 

இருக்கும்‌. இவனிடத்தில்‌ நற்குணமிருக்காது. 

பரியாசக்காரன்‌ நம்மிடத்தில்‌ இருக்கும்‌. 
வரையில்‌ நமக்கும்‌ நன்மை உண்டாகாது. 





i THEN 
TT 


பரியாசக்காரனை 
துரத்திவிடவேண்டும்‌. 


விரோதமும்‌, அவமானமும்‌. 
பரியாசக்காரனை நம்மைவிட்டுத்‌ 
அவனோடு சேர்ந்து 
விரோதமும்‌, அவமானமும்‌, 
நம்மைவிட்டு வெளியேறிவிடும்‌. நமக்குள்ளே 
சந்தோஷமும்‌, சமாதானமும்‌ இருக்கும்‌. 
பரியாசக்காரனுடைய இருதயம்‌ 
பெருமையானதை யோசிக்கும்‌. அவனுடைய 
உள்ளம்‌ அகந்தையானது. பரியாசக்காரன்‌ 
மற்றவர்களுக்கு மதிப்பு கொடுக்கமாட்டான்‌. 
எல்லோரையும்‌ பரியாசம்பண்ணுவான்‌. ம்‌ 
மத்தியிலே சமாதானம்‌ 
வேண்டுமென்றால்‌, 
நம்மைவிட்டுத்‌ துரத்திவிடுவதைத்‌ 
வேறு வழி எதுவுமில்லை. 


௬த்த இருதயம்‌ 
நீதி 22:11 


நீதி ய. சூத்த 
விரும்புகிறவனுடைய 
'இனிமையானவைகள்‌;; 
அவனுக்குச்‌ சிநேகிதணாவான்‌. 


சுத்த. இருதயமுள்ளவன்‌ எல்‌ 
நற்கிரியைகளையும்‌ செய்வதற்கு 
தகுதியுள்ளவன்‌. இவன்‌ 
உண்மையுள்ளவனாகவும்‌, கண்ணிய 
முள்ளவனாகவும்‌ இருக்கவேண்டும்‌. நீதிமான்‌ 
சுத்தஇருதயத்தை விரும்பவேண்டும்‌. 
தன்னுடைய இருதயத்தைச்‌ சுத்திகரிக்க 
வேண்டும்‌. தன்னுடைய இருதயத்திலுள்ள 
எல்லா அசுத்தங்களையும்‌ வெறுக்கவேண்டும்‌. 
நீதிமானுடைய இருதயத்தில்‌ வஞ்சனை, 
ஏமாற்றுத்தனம்‌, சுயநலம்‌ ஆகிய எதுவும்‌ 
இருக்கக்கூடாது. 


நீதிமானுடைய இருதயத்தைப்போலவே, 
மனச்சாட்சியும்‌ சுத்தமாயிருக்க 
நீதிமான்‌ 
பிரியமுள்ள வனாகவும்‌, 
வெறுக்கிறவனாகவும்‌ 
சுத்தஇருதயத்தை 
உதடுகள்‌ 
கிருபையான 
மற்றவர்மீது அவதூறு பேசாது. நீதிமானுடைய 
இருதயத்தைப்போலவே, அவனுடைய 
வார்த்தைகளும்‌ சுத்தமாயிருக்கும்‌. 


இருதயத்தை 
உதடுகள்‌. 
ராஜா 


எல்லா 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஞானமும்‌ நீதியுமுள்ள நல்ல ராஜாக்கள்‌ 
நீதிமான்களை விரும்புவார்கள்‌. 
குத்தஇருதயமுள்ளவர்களை  தங்களிடத்தில்‌ 
சேர்த்துக்கொள்வார்கள்‌. நீதிமான்களின்‌ 
நற்கிரியைகள்‌ அநேக ஜனங்களுக்கு 
பிரயோஜனமுள்ளதாயிருக்கும்‌. நாம்‌ சுத்த 
இருயதத்தை விரும்பும்போது, ராஜா நம்மை 
விரும்புவார்‌. நமக்கு ராஜாவின்‌ சிநேகம்‌ 
கிடைக்கும்‌. ஜனங்களும்‌ 
விரும்புவார்கள்‌. 

சத்துருவாயிருக்கும்போது, 
சிநேகிதமாயிருக்கும்‌. 


கர்த்தருடைய கண்கள்‌ 


நீதி 22:12 


நீதி 2212. கர்த்தருடைய கண்கள்‌: 
ஞானத்தைக்‌ காக்கும்‌; துரோகிகளின்‌ 
வார்த்தைகனையோ அவர்‌ 
தாறுமாறாக்குகிறார்‌. 


கிருபையினால்‌ 


கர்த்தர்‌ தம்முடைய பரவு 


ஞானத்தைக்‌ காக்கிறார்‌. 
காப்பதற்கு விசேஷித்த கவனம்‌ 
செலுத்துகிறார்‌ மனுஷர்‌ மத்தியிலே. 
கர்த்தரை அறியும்‌ அறிவு இருக்கவேண்டும்‌. 
ஜனங்களுக்கு நன்மையையும்‌ தீமையையும்‌ 
வேறு பிரிக்கத்‌ தெரிந்திருக்கவேண்டும்‌. 
மனுஷர்‌ ஞானத்தோடிருந்தால்தான்‌, 
கர்த்தருக்குப்‌ பிரியமுள்ள பிள்ளைகளாகவும்‌, 
பிரயோஜனமுள்ள பிள்ளைகளாகவும்‌ ஜீவிக்க 
முடியும்‌. கர்த்தருடைய கண்கள்‌ இந்தப்‌ 
பிரபஞ்சத்தில்‌ ஞானத்தைக்‌ காக்கிறது. 


“தம்மைப்பற்றி உத்தம 
இகுநப்திதஷகக்கிறர்களுக்க்‌ தம்முடைய 
வல்லமையை விளங்கப்பண்‌ ணும்படி, 
கர்த்தருடைய கண்கள்‌ பூமியெங்கும்‌ 
உலாவிக்‌ கொண்டிருக்கிறது” (நாளா 16.9). 
கர்த்தர்‌ ஞானிகளைப்‌ பாதுகாக்கிறார்‌. 
அறிவுள்ள வர்களைப்‌ பாதுகாக்கிறார்‌. 
நல்லோரைப்‌ பாதுகாக்கிறார்‌. கர்த்தர்‌ 
உண்மையைப்‌ பேசுகிறவர்களை 
ஆசீர்வதிக்கிறார்‌. தங்கள்‌ உள்ளத்தில்‌ 
மாய்மாலமில்லாமல்‌, பொய்பேசாமல்‌, 
உண்மையைப்‌ பேசுகிறவர்கள்‌ கர்த்தருக்குப்‌ 
பிரியமானவர்கள்‌. கர்த்தர்‌ துரோகிகளின்‌ 
வார்த்தைகளை தாறுமாறாக்குகிறார்‌. 
அவற்றை அழித்துப்போடுகிறார்‌. ஞானமுள்ள 
வார்த்தைகளையோ கர்த்தர்‌ பாதுகாக்கிறார்‌. 





i THE 
TT 
சோம்பேறி 
நீதி 2213. 


நீதி 2219. வெளியிலே சிங்கம்‌, 
வீதியிலே கொலையுண்பேன்‌ என்று 
சோம்பேறி சொல்லுவான்‌. 


பலர்‌ தேவையில்லாத கற்பனைகளை 
வளர்த்துக்கொண்டு, தங்கள்‌ உள்ளத்திலே 
பயந்துகொண்டிருப்பார்கள்‌. தங்களுக்கு, 
பிரச்சனைகள்‌ வராவிட்டாலும்‌, தங்களுக்கு 
பிரச்சனை வந்துவிட்டதுபோல 
பயப்படுவார்கள்‌. கர்த்தர்‌ தங்களுக்குக்‌ 
கொடுத்திருக்கும்‌ கடமைகளை 
நிறைவேற்றாமல்‌ இருப்பதற்கு, ஏராளமான 
சாக்குபோக்குகளைச்‌ சொல்லுவார்கள்‌. 


சோம்பேறிகள்‌ சும்மாமிருப்பதையே 
விரும்புகிறார்கள்‌. இவர்கள்‌ ஒரு வேலையும்‌ 
செய்யமாட்டார்கள்‌. வயலில்‌ வேலை 
செய்யாமல்‌ வீட்டில்‌ படுத்துத்‌ தூங்குவதே 
இவர்களுக்குப்‌ பிரியமானது. வெளியிலை 
சிங்கம்‌ இருக்கிறது என்று சொல்லி 
வேலைக்குப்‌ போகமாட்டார்கள்‌. வெளியில்‌ 
சிங்கம்‌ இல்லாவிட்டாலும்‌, சிங்கம்‌ 
இருப்பதாகச்‌ சொல்லி பயப்படுவார்கள்‌. அது 
கற்பனை சிங்கம்‌. உண்மையில்‌ வயல்‌ 
வெளியில்‌ சிங்கம்‌ எதுவுமிருக்காது. 


சாத்தான்‌ கெர்ச்சிக்கிற சிங்கம்‌ போல. 
அலைந்துகொண்டிருக்கிறான்‌. அவன்‌ 
எவனை விழுங்கலாபென்று 
வகைநேடிக்கொண்டிருக்கிறான்‌. சாத்தான்‌ 
மிகவும்‌ ஆபத்தானவன்‌. அவன்‌ மூலமாய்‌ 
வரும்‌ பத்துக்குப்‌ பயப்படவேண்டும்‌. 
சோம்பேறிகளோ கற்பனை சிங்கத்திற்குப்‌ 
பயப்படுவார்கள்‌. க சிங்கமாகிய 
சாத்தானுக்கு நகிதராயிருப்பார்கள்‌. 
சாத்தான்‌ சோ்பேறிகளோ௰்‌ படுக்கையில்‌ 
படுத்திருப்பான்‌. வீதியில்‌ கொலையுண்பேன்‌ 
என்று சோம்பேறிகள்‌ சொல்லுவார்கள்‌. 
அவர்களுக்கு அப்படிப்பட்ட துயர சம்பவம்‌ 
எதுவும்‌ வராது. ஆனால்‌ சாத்தான்‌ 
சோம்பேறிகளை, அவர்களுடைய 
படுக்கையிலேயே கொன்றுபோடுவான்‌. 
வீட்டிலே கெர்ச்சிக்கிற சிங்கத்தோடு குடும்பம்‌ 
நடத்திக்கொண்டு, வெளியிலே சிங்கம்‌. 
இருக்கிறது என்று மாய்மாலம்‌. 
பண்ணுகிறவர்கள்‌ மதிமீனர்கள்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


பரஸ்திரீகனின்‌ வாய்‌ 


நீதி 22:14 


தீதி 2214. பரஸ்திரீகனின்‌ வாய்‌ 
ஆழமான படுகுழி; கர்த்தருடைய 
கோபத்திற்கு ஏதுவானவன்‌ அதிலே 
விழுவான்‌. 

நாம்‌ பரஸ்திரீகளுக்கு 
ஜீலிக்கவேண்டும்‌. வாலிபர்கள்‌ 
இச்சைகளைக்‌ குறித்து மிகுந்த 
எச்சரிப்போடிருக்கவேண்டும்‌. நாம்‌ எல்லா 
அதத்தங்களுக்கும்‌ விலகி வந்துவிடவேண்டும்‌, 
நம்முடைய ஆத்துமாவைக்‌ காத்துக்கொள்வது 
நமக்கு மிகவும்‌ நல்லது. சரீரத்தின்‌ 
இச்சைகளை பூர்த்தி செய்யவேண்டும்‌ என்று 
பேராசைப்படாமல்‌, ஆத்துமாவைக்‌ 
காத்துக்கொள்ள வேண்டுமென்று 
கட்டுப்பாடோடு ஜீவிக்கவேண்டும்‌. 


விலகி 
மாம்சத்தின்‌ 


பரஸ்திரீகளின்‌ வாய்‌ ஆழமான படுகுழி. 
அவள்‌ வாலிபர்களை மயக்கிப்பிடித்து முத்தம்‌ 
செய்கிறாள்‌ (நீதி 7:13). வாலிபர்களும்‌ 
தங்களுக்கு வரும்‌ ஆபத்துக்களை 
உணராமல்‌, பரஸ்திரீயின்‌ பின்னே 
செக்கிற்கள்‌. ஒரு. மாடு அடக்கப்பட்ட 
செல்வது போலவும்‌, ஒரு ்‌ 
விலங்கிடப்பட்டு தண்டனைக்குப்‌ 
போலவும்‌, ஒரு குருவி தன்‌ பிராணனை 
வாங்கும்‌ கண்ணியை அறியாமல்‌ அதில்‌ 
விழ தீவிரிக்கிறதுபோலவும்‌, வாலிபர்கள்‌ 
பரஸ்திரீயின்‌ பின்னாலே போகிறார்கள்‌. 
அம்பு வாலிபரின்‌ ஈரலைப்‌ பிளக்கும்‌. 
பரஸ்திரீயினிடத்தில்‌. சிக்கிக்‌ 
கொள்கிறவர்களுடைய ஆத்துமா 
சீரழிந்துபோகும்‌. 


வாலிபர்கள்‌ பரஸ்திரீயை விட்டு விலகி 
ஜீவிக்கவேண்டும்‌. பரஸ்திரீயோடு 
வாலிபருக்கு பங்கும்‌, ஐக்கியமும்‌, உறவும்‌ 
இருக்கக்கூடாது. அவளுடைய வீட்டுப்‌ 
பக்கமே போகக்கூடாது. துணிகரமாய்ப்‌ 
பாவம்‌ செய்கிறவர்கள்‌ கர்த்தருடைய 
கிருபையைவிட்டு தூரமாய்‌ 
விலகிப்போய்விடுகிறார்கள்‌. கர்த்தருடைய 
கோபத்திற்கு ஏதுவானவன்‌ பரஸ்திரீகளின்‌ 
ஆ படுகுழிகளில்‌ விழுவான்‌. கர்த்தர்‌ 


கிருபையினால்‌ 
பால்திர்களிடமிருந்து நம்மைப்‌ 
பாதுகாக்கிறார்‌. நாம்‌ துணிகரமாய்ப்‌ பாவம்‌ 
செய்யவேண்டுமென்று  தீர்மானம்பண்ணும்‌: 
போது. கர்த்தருடைய கிருபை நம்மைவிட்டு 
விலகிப்போய்விடுகிறது. 





ழ்‌ நள 
யாய 
பிள்ளையின்‌ நெஞ்சில்‌ 
நீதி 22:15 


தீதி 22:15. பின்னையின்‌ நெஞ்சில்‌ 
மதியீனம்‌ ஒட்டியிருக்கும்‌ அதைத்‌ 
தண்டனையின்‌ பிரம்பு அவனைவிட்டு 
அகற்றும்‌. 


பாவம்‌ ஒரு மதியீனம்‌. பாவம்‌ நம்முடைய 
இருதயத்தில்‌ தங்கியிருக்கிறது. பாவம்‌ 
செய்யவேண்டும்‌ என்னும்‌ விருப்பம்‌ 
எல்லோருடைய இருதயத்திலும்‌ இருக்கிறது. 
நம்முடைய முற்பிதாக்களாகிய ஆதாமும்‌ 
ஏவாளும்‌, கர்த்தருடைய கட்டளைக்குக்‌ 
கீழ்ப்படியாமல்‌ பாவம்‌ செய்தார்கள்‌. அவர்கள்‌ 
மூலமாய்‌ பாவம்‌ மனுக்குலத்திற்குள்‌ 
பிரவேசித்தது. இது ஜென்ம பாவம்‌. ஜென்ம 
பாவம்‌ எல்லா மனுஷருடைய இருதயத்திலும்‌ 
தங்கி கிரியை செய்கிறது. பிள்ளையின்‌ 
நெஞ்சில்‌ மதிமீனம்‌ ஒட்டியிருக்கிறது. 
இதனிமித்தமாகவே பிள்ளைகள்‌ 
மதிமீனமாய்ப்‌ பேசுகிறார்கள்‌. மதியீனமாய்க்‌ 
கிரியை நடப்பிக்கிறார்கள்‌. 


நம்முடைய நெஞ்சில்‌ பாவம்‌ 
காணப்போகும்‌ நனைய இருதயத்தோடு 
பாவம்‌ தப்த றது. 
இருதயத்தில்‌ அங்கமாக 
இணைந்திருக்கிறது. இருநய்திலுள்ள பாவம்‌ 
நம்முடைய ஆத்துமாவுக்கு 
அருகாமையிலிருக்கிறது. நம்முடைய 
இருதயத்திலிருந்து பாவசுபாவத்தை 
நீக்கவேண்டுமென்றால்‌, அதை அங்கிருந்து. 
வெளியேற்ற வேண்டும்‌. பாவத்தின்‌ 
கறைகளை நம்மைவிட்டு அப்புறப்படுத்த 
வேண்டும்‌. தண்டனையின்‌ பிரம்புதான்‌ 
பாவமாகிய மதியீனத்தை, நம்முடைய 
இருதயத்தைவிட்டு அகற்றும்‌. தண்டனை 
குடினமாயிருக்கவேண்டும்‌. 


பெற்றோர்‌ தங்கள்‌ பிள்ளைகளை 
சிட்சித்து வளர்க்கவேண்டும்‌. அவர்களை 
கட்டுப்பாடுகளுக்குள்‌ உட்படுத்தவேண்டும்‌. 
நம்முடைய பிள்ளைகளை நாம்‌ தண்டித்து, 
கண்டித்து, சிட்சித்து வளர்ப்பது 
அவசியமாயிருக்கிறது. நம்முடைய பரலோகப்‌ 
பிதா நம்‌ எல்லோரையும்‌ சிட்சித்து 
வளர்க்கிறார்‌. நம்மைத்‌ திருத்துகிறார்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அன்றியும்‌: என்‌ மகனே, கர்த்தருடைய 
சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவரால்‌ 
கடிந்துகொள்ளப்படும்‌ போது 
சோர்ந்துபோகாதே. கர்த்தர்‌ எவனிடத்தில்‌ 
அன்புகூருகிறாரோ அவனை அவர்‌ சிட்சித்து, 
தாம்‌ சேர்த்துக்கொள்ளுகிற எந்த மகனையும்‌ 
தண்டிக்கிறார்‌ என்று பிள்ளைகளுக்குச்‌ 
சொல்லுகிறதுபோல. உங்களுக்குச்‌ 
சொல்லியிருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள்‌. 
நீங்கள்‌ சிட்சையைச்‌ 
சகிக்கிறவர்களாயிருந்தால்‌ தேவன்‌ 
உங்களைப்‌ புத்திரராக எண்ணி நடத்துகிறார்‌; 
தகப்பன்‌ சிட்சியாத புத்திரனுண்டோ? 
எல்லாருக்கும்‌ கிடைக்கும்‌ 
உங்களுக்குக்‌ கிடையாதிருந்தால்‌. 
புத்திரராயிராமல்‌: 

பிள்ளைகளாயிருப்பீர்களே” (எபி 12:5-8) 


தரித்திரனை ஒடுக்குகிறவன்‌ 
நீதி 22:16. 


நீதி 2216. தனக்கு அதிகம்‌ உண்டாகத்‌ 
தரித்திரனை ஒடுக்குகிறவன்‌. 
தனக்குக்‌. குறைச்சலுண்டாகவே. 
இசுவரியவானுக்குக்‌ கொடுப்பான்‌. 


ஐசுவரியவான்களில்‌ சிலர்‌ தரித்திரரை 
ஒடுக்குகிறார்கள்‌. தரித்திரரை ஒடுக்கி, 
அதிக லாபம்‌ சம்பாதித்து, அந்த லாபத்தை 
ஐசுவரியவான்‌களுக்குக்‌ கொடுக்கிறார்கள்‌. 
இப்படிப்பட்டவர்கள்‌ ஏழைகளுடைய 
குறைச்சலுக்கு ஏரு உதலியும்‌ 
செய்யமாட்டார்கள்‌. தரித்திரருக்கு 
எந்தவிதமான நன்மையும்‌ செய்யமாட்டார்கள்‌. 
ஆனால்‌. ஐசுவரியவான்களுக்கு அநேக 
வெகுமதிகளைக்‌ கொடுப்பார்கள்‌. 
ம்பரத்திற்காகவோ ல்ல; 
களுக்கு பபப காடன்‌ 
என்பதற்காகவோ, இதுபோல மதியீனமான 
காரியங்களைச்‌ செய்வார்கள்‌. ற்றவர்கள்‌ 
மத்தியில்‌ தங்களுக்கு 
உண்டாகவேண்டும்‌ 
ஐசுவரியவான்களுக்கு. 
வெகுமதிகளைக்‌. கொடுக்கிறவ்களுக்ு 
குறைச்சல்‌. வரும்‌. இவர்கள்‌ 
தங்களுக்கு குறைச்சல்‌ உண்டாகவே 
ஐசுவரியவான்களுக்குக்‌ கொடுப்பார்கள்‌. 





ழ்‌ ளான 
யாய 


நாம்‌. உதவி 
செய்யவேண்டும்‌. க்கிக்‌ 
போஜனம்‌. கொடுக்கவேண்டும்‌. 
வஸ்திரமில்லாதவர்களுக்கு வஸ்திரங்களைக்‌ 
கொடுத்து உதவி செய்யவேண்டும்‌. 
நம்முடைய உதவிமில்‌ ஞானமும்‌ விவேகமும்‌ 
இருக்கவேண்டும்‌. நம்முடைய ஆஸ்தியை 
மதிமீனமாக தாறுமாறாக 
'செலவுபண்ணிவிடக்கூடாது. பிறருக்கு 
உதவிசெய்தாலும்‌ அதை ஞானமாய்ச்‌ 
செய்யவேண்டும்‌. மதிமீனமாய்‌ 
உதவிசெய்கிறவர்களும்‌ தரித்திரராவார்கள்‌. 

தரித்திரரை விருந்துக்கு. 
அழைக்கவேண்டும்‌ என்று நம்முடைய 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து நமக்கு 
ஆலோசனை சொல்லுகிறார்‌. “அன்றியும்‌ 
அவர்‌ த விருந்துக்கு அழைத்தவனை 
நோக்கி: விருந்தாவது, 
கதாகக ல்‌ உன்‌ 
சிநேகிதரையாகிலும்‌ உன்‌ 
சகோதரணயாகிலும்‌, உன்‌ பந்து 
ஜனங்களையாகிலும்‌, ஐசுவரியமுள்ள 
அயலகத்தாரையாகிலும்‌ அழைக்கவேண்டாம்‌: 
அழைத்தால்‌ அவர்களும்‌ உன்னை 
அழைப்பார்கள்‌, அப்பொழுது உனக்குப்‌ 
பதிலுக்குப்‌ பதில்‌ செய்ததாகும்‌. நீ 
விருந்துபண்ணும்போது ஏழைகளையும்‌ 
ஊனரையும்‌ சப்பாணிகளையும்‌ குருடரையும்‌ 
அழைப்பாயாக" (லூக்‌ 14:1213). 


ஞானிகளுடைய வார்த்தைகள்‌ 
நீதி 2217-2 


நீதி 22:17. உன்‌ செவியைச்‌ சாய்த்து, 
ஞானிகளுடைய வார்த்தைகளைக்‌ 
கேட்டு, என்‌ போதகத்தை உன்‌ 
இருதயத்தில்‌ வை. 


நீதி 2218. அவைகளை உண்‌ 
உள்ளத்தில்‌ காத்து, அவைகளை 
உன்‌ உதடுகளில்‌ நிலைத்திருக்கப்‌. 
பண்ணும்போது, அது 
'இன்பமாயிருக்கும்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தீதி 2௨.19. உன்‌ 
கர்த்தர்மேல்‌ இருக்கும்படி, 
இன்றையதினம்‌ அவைகளை 


உனக்குத்‌ தெரியப்படுத்துகிறேன்‌.. 


தீதி 2220, சத்திய வார்த்தைகளின்‌ 
யதார்த்தத்தை நான்‌ உனக்குத்‌ 
தெரிவிக்கும்படிக்கும்‌, தீ உன்னை 
அனுப்பினவர்களுக்குச்‌. சத்திய 
வார்த்தைகளை மறுமொழியாகச்‌. 
சொல்லூம்படிக்கும்‌, 


நீதி ஐ. ஆலோசனையையும்‌, 
ஞானத்தையும்‌ பற்றி நான்‌ உனக்கு 
முக்கியமானவைகளை எழுதவில்லையா? 
இந்த 

தன்னுடைய 

நடையை 

நீதிமொழிகள்‌ 10-ஆவது 

இதுவரையிலும்‌ 
சத்தியங்களை 
நாம்‌ அந்த 


நம்பிக்கை 


சாலொமோன்‌ பொதுவான 
உபதேசமாகச்‌ சொன்னார்‌. 
உபதேசங்களை வாசித்து, நமக்கு 
பிரயோஜனமானவற்றை, ம்முடைய 
ஜீவியத்தில்‌ பயன்படுத்நிக்கொள்ளவேண்டும்‌. 


இந்த வசனத்திலிருந்து, 24-ஆவது 
அதிகாரம்‌ வரையிலும்‌ சாலொமோனுடைய 
உபதேசம்‌, அவருடைய குமாரனுக்கோ 
ல்‌ அவருடைய மாணவர்களில்‌ 
அல்லது இந்த வசனங்களை 

ஒருவருக்கோ அல்லது 

ன்‌ உபதேசத்தைக்‌ 
கேட்கிறவர்களுக்கோ விசேஷமாய்ச்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 
நீதிமொழிகளெல்லாம்‌ ஒரு குறிப்பிட்ட 


நபருக்கு சொல்லப்பட்டவையாகும்‌. 


தனித்தனியாகச்‌ சொன்னார்‌. 
ஒரே உபதேசம்‌ ஒன்றுக்கும்‌ 
வசனங்களில்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 


மேற்பட்ட 





ழ்‌ நயனா 
யாய 


நாம்‌ ஞானிகளுடைய வார்த்தைகளைக்‌ 
குவனமாய்க்‌ கேட்கவேண்டும்‌. 
அவர்களுடைய வார்த்தைகள்‌ 
எழுதப்பட்டவையாகவோ அல்லது வாயினால்‌. 
சொல்லப்பட்டவையாகவோ இருக்கலாம்‌. 
ஞானிகளின்‌ வார்த்தைகள்‌ மிகவும்‌ 
முக்கியமானவை. அவை நமக்கு அதிக 
பிரயோஜனமுள்ளவை. நாம்‌ ஞானத்திற்கும்‌. 
தேவனுடைய கிருபைக்கும்‌ ண்பன்‌ 
கொடுக்கவேண்டும்‌. 
வார்த்தைகளுக்கு நம்முடைய த்‌ 
சாய்க்கவேண்டும்‌. ஞானத்திற்கும்‌. 
ஞானிகளுடைய வார்த்தைகளுக்கும்‌. 
தலைவணங்கி, அவற்றிற்கு மதிப்பு 
கொடுக்கவேண்டும்‌. 


ஞானிகளின்‌ வார்த்தைகளைக்‌ கேட்டு, 
தியானித்துப்‌ 

அந்த வார்த்தைகளை 
நேசத்தோடும்‌ நம்முடைய 
-வைத்துக்கொள்ளவேண்டும்‌. 

்‌ நம்முடைய 


அவற்றை நம்முடைய செவிகளினால்‌ கேட்டு 
ஒரு பிரயோஜனமுமில்லை. 


செலிகளினால்‌ கேட்பது. 
இருதயத்திற்கும்‌ போகவேண்டும்‌ 
தியானித்து, நம்முடைய 
வைத்துக்கொள்ளவேண்டும்‌. 


சாலொமோனின்‌ உபதேச வார்த்தைகள்‌ 
சாதாரண  பழமொழிகளல்ல. அவை 
உலகப்பிரகாரமான உபதேசங்களுமல்ல. 
இவையெல்லாம்‌ மிகவும்‌ மேன்மையானவை. 
சாலொமோனின்‌ போதகத்தை நம்முடைய 
உள்ளத்தில்‌ காத்துக்கொள்ளவேண்டும்‌. 
அவைகளை நம்முடைய உதடுகளில்‌ 
நிலைத்திருக்கப்பண்ணவேண்டும்‌. அப்போது 
டய வக்‌ 
ன்வாலிரக்கும்‌ துய 
ஜிலியத்திற்கு பிரமோஜனமுள்ளதாயிருக்கும்‌. 


நன்மையைக்‌ கொடுக்கக்கூடியவை. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சாலொமோனின்‌ வார்த்தைகளெல்லாம்‌ 
சத்திய வார்த்தைகள்‌. இந்த வார்த்தைகளை 
சாதாரண மனுஷரும்‌ பேசலாம்‌. ராஜாக்களும்‌ 
பேசலாம்‌. பிரபுக்களும்‌ பேசலாம்‌. 
சாலொமோனின்‌ உபதேசத்தை எல்லா 
ஜனங்களும்‌ கேட்கலாம்‌. அவற்றின்‌ மூலமாய்‌ 
எல்லோருக்கும்‌ பிரயோஜனமுண்டாகும்‌. 
நம்முடைய நம்பிக்கை கர்த்தர்‌ மேல்‌ 
இருக்கவேண்டும்‌. இதுவே சாலொமோனின்‌ 
அடிப்படை உபதேசம்‌. சாலொமோன்‌. 
தன்னுடைய உபதேசத்தின்‌ மூலமாய்‌ இந்த 
சத்தியத்தையே நமக்குத்‌ தெரியப்படுத்துகிறார்‌. 
இதையே நமக்குத்‌ தெளிவுபடுத்துகிறார்‌. 


சாலொமோனின்‌ வார்த்தைகள்‌ 
எளிமையானது. அது தெளிவானது. 
சாலொமோன்‌ தன்னுடைய உபதேசத்தை 
நமக்குத்‌ தெரியப்படுத்துகிறார்‌. நாம்‌. 
புரிந்துகொள்ளவேண்டும்‌. என்பதற்காக, 
ன்‌ தன்னுடைய உபதேச 
தெளிவுபடுத்துகிறார்‌ 
வார்த்தைகளினால்‌ 
இவை நமக்காகவே 
எழுதப்பட்டிருக்கிறது. இது சாலொயோனின்‌ 
பெயரில்‌ நமக்கு நிருபம்‌ போல 
எழுதப்பட்டிருக்கிறது. 


நம்முடைய ஜீவியத்தில்‌ வரும்‌ எல்லா 
ளுக்கும்‌" பிரயோஜமாயிருக்கும்படி 
சாலொமோன்‌ தன்னுடைய உபதேசத்தைச்‌ 
சொல்லுகிறார்‌. இவை ம்முடைய 
உதடுகளில்‌ நிலைத்திருக்கவேண்டும்‌. நாம்‌ 
இவற்றை. நம்முடைய உள்ளத்தில்‌ 
காத்துக்கொள்ள வேண்டும்‌. அப்போது. 
சாலொமோனின்‌ உபதேசங்கள்‌ நம்முடைய 
ஆத்துமாவுக்கு இன்பமாயிருக்கும்‌. 
சாலொமோனின்‌ உபதேசங்களை 
நம்முடைய ஜீவியத்தில்‌ பிரயோஜனப்படுத்திக்‌ 
கொள்ளவேண்டும்‌. சாலொமோன்‌. 
ஆலோசனையையும்‌ ஞானத்தையும்‌ பற்றி 
நமக்கு எழுதியிருக்கிறார்‌. அவற்றில்‌ நமக்கு 
முக்கியமானவைகளை விசேஷமாய்‌ 
எழுதியிருக்கிறார்‌. சத்திய வார்த்தைகளின்‌ 
யதார்த்தத்தை சாலொமோன்‌ நமக்குத்‌ 
தெரிவிக்கிறார்‌ 





i FTE 
ETT 


சாலொமோனின்‌ உபதேச வார்த்தைகள்‌, 
ஆலோசனைகளாகவும்‌,  புத்திமதிகளாகவும்‌ 
'சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு எஜமான்‌. 
தன்னுடைய வேலைக்காரருக்கு கட்டளை 
கொடுப்பதுபோல, சாலொமோன்‌ நமக்கு. 
கட்டளைகொடுக்கவில்லை. அவர்‌ 
தன்னுடைய அதிகாரத்தைப்‌ பயன்படுத்தி 
நம்மை அடக்கி ஒடுக்கவில்லை. எஜமான்‌ 
தன்னுடைய நன்மைக்காக 
வேலைக்காரருக்குக்‌ கட்டளைகொடுக்கிறார்‌. 
வேலைக்காரன்‌ கடினமாய்‌ உழைப்பதினால்‌: 
எஜமானனுக்குத்தான்‌ பிரயோஜனமுண்டாகும்‌. 
வேலைக்காரனுக்கோ ஒரு நன்மையும்‌ 
உண்டாகாது. 


பேராசிரியர்கள்‌ 
மாணவர்களுக்கு உபதேசம்‌ பண்ணுவது. 
போல, சாலொமோன்‌ நமக்கு சத்திய 
வார்த்தைகளின்‌ யதார்த்தத்தை 
தெரிவிக்கிறார்‌. இதை நாம்‌ புரிந்துகொள்ளும்‌ 
போது, மாணவர்களுக்கு ஞானழுண்டாவது 
போல, நமக்கும்‌ ஞானமுண்டாகும்‌. நமக்கும்‌ 
பிரயோஜனமுண்டாகும்‌. 


தங்களுடைய 


கர்‌ 
வேலைகளில்‌ 

ந க 

ய நம்பிக்கை கர்த்தர்‌ 

இருக்கவேண்டும்‌. நம்முடைய கடமையை 
நிறைவேற்றுவதற்கு கர்த்தருடைய உதவியும்‌, 
ஒத்தாசையும்‌ தேவைப்படுகிறது. கர்த்தரை 
நம்புவதற்கு முன்பாக, நம்முடைய கடமை 


என்ன என்பதை நாம்‌ அறிந்திருக்கவேண்டும்‌. 
சாலொமோன்‌ 


செய்யவேண்டும்‌. விசுவாசிகள்‌ கர்த்தரை 
நம்பி நன்மை செய்யவேண்டும்‌. 


சத்திய வார்த்தைகளை 
அறிந்துகொண்டால்‌ மாத்திரம்‌ 

அவற்றின்‌ யதார்த்தத்தையும்‌ 
புரிந்துகொள்ளவேண்டும்‌. சத்தியம்‌. 
ஜெயிக்கும்‌ என்னும்‌ நிச்சயம்‌ நமக்குள்‌ 
இருக்கவேண்டும்‌. நம்முடைய நம்பிக்கை 
உலகப்பிரகாரமானதல்ல. இது ஆலிக்குரியது. 
நம்முடைய சுயஞானத்தினாலோ. 
சுயபுத்திமினாலோ நம்முடைய காரியங்களை 
செய்ய பிரயாசப்படக்கூடாது. கர்த்தரை நம்பி, 
அவருடைய கிருபையைப்‌ பெற்றுக்கொண்டு, 
நாம்‌ செய்ய வேண்டிய வேலைகளை 
விவேகமாயும்‌, நேர்த்தியாயும்‌ செய்யவேண்டும்‌. 


நாம்‌. 
போதாது. 
நாம்‌ 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


சித்தமும்‌, அவருடைய 
என்பது நமக்குத்‌ 
கர்த்தருடைய 
தெரியாமல்‌, 
செய்ய 
விருப்பமும்‌ 
விருப்பமும்‌ 
நம்முடைய 


கர்த்தருடைய 
விருப்பமும்‌ என்ன 
தெரிந்திருக்குவேண்டும்‌. 
சித்தம்‌ என்ன என்பது, 
அவருடைய சித்தத்தை நம்மால்‌ 
முடியாது. கர்த்தருடைய 
நம்முடைய 
ஒன்றாயிருக்கவேண்டும்‌. 
விருப்பத்தை கர்த்தருடைய விருப்பத்திற்கு 
கோம்‌ நம்முடைய 
சித்தத்தை கர்த்தருடைய சித்தத்திற்குக்‌ 
கீழ்ப்படுத்தவேண்டும்‌. அப்போதுதான்‌ நாம்‌ 
கர்த்தருக்கு பிரியமானவர்களாகவும்‌, 
பிரயோஜனமுள்ளவர்களாகவும்‌ இருப்போம்‌. 


இயேசுகிறிஸ்துவின்‌ சித்தம்‌ 
அவருடையதாயிராமல்‌, அவரை அனுப்பின 
பிதாவினுடையதாயிருக்கிறது. 


'அவருடை। 

மனதுள்ளவனெவனோ 7 
உபதேசம்‌ தேவனால்‌ உண்டாயிருக்கிறதோ, 
நான்‌ சுயமாய்ப்‌ பேசுகிறேனோ என்று, 
அறிந்துகொள்ளுவான்‌" (யோவா 7:17) என்று 
சொல்லுகிறார்‌. 


£ம்‌ ஞானத்தைப்‌ 
பலகைகள்‌ 
நம்முடைய ஞானத்தினால்‌ பிறருக்கு 
பிரயோஜனமுண்டாகவேண்டும்‌. நாம்‌ 
மற்றவர்களுக்கு சத்திய வார்த்தைகளை 
மறுமொழியாக. சொல்லவேண்டும்‌. 
நம்மிடத்திலுள்ள தீபம்‌ மற்றவர்களுடைய 
விளக்கை ஏற்றவேண்டும்‌. நம்முடைய 
காலத்தில்‌, நம்முடைய சந்ததியாருக்கு, நாம்‌ 
இருக்கும்‌ ஸ்தலத்தில்‌, 


கெ 9. 
க்கே 


ஏழையைக்‌ கொள்ளையிடாதே 
நீதி 22:22,23 


தீதி 22:22. ஏழையாயிருக்கி றான்‌ என்று 
ஏழையைக்‌. கொள்னையிடாதே; 


சிறுமையானவனை தியாயஸ்தலத்தில்‌ 
உயத்திரவப்படுத்தாதே. 





i THEN 
ETT 


நீதி 22.29. கர்த்தர்‌ அவர்களுக்காக 
வழக்காடி, அவர்களைக்‌ 
கொள்ளையிடுகிறவர்களுடைய 
பிராணனைக்‌ கொள்ளையிடுவார்‌. 


சாலொமோன்‌. தன்னுடைய 
உபதேசத்திற்கு முன்னுரை சொன்ன பின்பு, 
எல்லோருக்கும்‌ பிரயோஜனப்படுகிற 
பொதுவான உபதேசத்தைச்‌ சொல்லுகிறார்‌. 
ஏழைகளை கொள்ளையிடக்கூடாது. 
சிறுமையானவர்களை _ உபத்திரவப்படுத்தக்‌ 
கூடாது. அவர்களுக்கு ஆதரவாக 
யாருமில்லை என்று நினைத்து அவர்களைத்‌: 
'துன்பப்படுத்தக்கூடாது. திக்கற்றவர்களுக்கு 
கர்த்தரே துணையாகயிருக்கிறார்‌. 
கொள்ளையிடுவது 

விரோதமான பாவம்‌. 

ஏழையாபிருக்கிறான்‌. 

கொள்ளையிடும்போது அவன்‌ 

அதிகமாய்‌ ஏழையாவான்‌. நாம்‌ ஏழைகளுக்கு 
உதவிபுரியவேண்டும்‌. 
தரித்திரத்திலிருக்கிறவர்களுக்கு உதவிகரம்‌ 
நீட்டி, அவர்களுடைய  தரித்திரத்திலிருந்து 
அவர்களைத்‌ தூக்கிவிடவேண்டும்‌. 


சிறுமையானவர்களை 
உபத்திரவப்படுத்துவது கோழைத்தனம்‌. 
அவர்கள்‌ ஏற்கெனவே சிறுமைப்பட்டவர்கள்‌. 
அவர்களுக்கு பெலமுமில்லை ஆதரவுமில்லை. 
அப்படிப்பட்டவர்களை நியாயஸ்தலத்தில்‌ 
உபத்திரவப்படுத்தினால்‌, அவர்களுக்கு 
ஆதரவாக ஒரு மனுஷரும்‌ வரமாட்டார்கள்‌. 
அவன்‌ சிறுமைப்பட்டவன்‌ என்பதற்காகவும்‌, 

ஆதரவாக. 


சிறுமையானவர்களை 
உபத்திரவப்படுத்துகிறவர்களோ 


மிருகங்களைவிட மோசமானவர்கள்‌. 


ஏழைகளைக்‌ கொள்ளையிடுகிறவர்கள்‌ 


தங்களுக்குத்‌ தாங்களே 
தேடிக்கொள்கிறார்கள்‌. 
தீங்குசெய்கிறவர்கள்‌. 
தாங்களே 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


கொள்ளையிடப்படுகிறவர்களும்‌, 
உபத்திரவப்படுகிறவர்களும்‌ 
கஷ்டங்களை கர்த்தரிடத்தில்‌ 
முறையிடுவார்கள்‌. கர்த்தருடைய 
சமுகத்திலே கண்ணீர்‌ விட்டு அழுவார்கள்‌. 
திக்கற்றவர்களுக்கு கர்த்தர்‌ 
துணையாயிருக்கிறார்‌. கர்த்தர்‌ அவர்களுக்கு 
ஆதரவாகயிருக்கிறார்‌. 'திக்கற்றவர்களை 
உபத்திரவப்படுத்துகிறவர்களை கர்த்தர்‌ 
தண்டிப்பார்‌. ஏழைகளைக்‌ 
கொள்ளையிடுகிறவர்கள்மீது கர்த்தருடைய 
ஆக்கினைத்‌ தீர்ப்பு வரும்‌, அவர்களை 
கொள்ளையிடுகிறவர்களுடைய பிராணனை 
கர்த்தர்‌ கொள்ளையிடுவார்‌. 
சிறுமையானவர்களை  நியாயஸ்தலத்திலே 
உபத்திரவப்படுத்தும்போது, கர்த்தர்‌ 
அவர்களுக்காக வழக்காடுவார்‌. கர்த்தரோடு 
எந்த மனுஷனாலும்‌: வழக்காடி 
ஜெயிக்கமுடியாது. 


தங்களுடைய 


கோபக்காரன்‌ 
நீதி 22:24,25 


நீதி 22:24. 
தோழனாகாதே; 
மனுஷனோடே நடவாதே. 


கோயக்காரனுக்குத்‌ 
உக்கிரமுன்ன 


அப்படிச்‌ செய்தால்‌, நீ 

களைக்‌ 

கற்றுக்கொண்டு, உன்‌ ஆத்துமாவுக்குக்‌ 
கண்ணியை வருவிப்பாய்‌. 


நாம்‌ கோபக்காரனுக்கு 
தோழனாயிருக்கக்கூடாது. அவனோடு 
நெருங்கிய ஐக்கியம்‌ 
வைத்துக்கொள்ளக்கூடாது. 
கோபக்காரனுக்கு சீக்கிரத்தில்‌ கோபம்‌ 
வந்துவிடும்‌. சிறிய காரியத்தையும்‌ 
பெரிதுபடுத்தி கோபப்படுவான்‌. அவன்‌ 
கோபப்படும்போது. அவனுடைய கோபத்தை 
அவனால்‌ அடக்க முடியாது. தான்‌ என்ன 
செய்கிறோம்‌ என்பது தெரியாமல்‌, 
கோபப்படுவான்‌. தீமையான காரியங்களை 
செய்வான்‌. உக்கிரமுள்ள மனுஷனோடு நாம்‌. 
நடக்கக்கூடாது. அவர்களைக்‌ குறித்து 
மிகவம்‌ எச்சரிப்பாகமிருக்கவேண்டும்‌. 
அவர்களை விட்டு விலகியே 
ஜீவிக்கவேண்டும்‌. இதுவே நமக்கு நல்லது. 





ழ்‌ நள 
யாய 


நாம்‌ கோபக்காரனுக்கும்‌, உக்கிரமுள்ள 
மனுஷனுக்கும்‌. தோழனாயிருக்கும்போது. 
அவர்களுடைய தீயசுபாவம்‌ நமக்கும்‌ வரும்‌. 


நாமும்‌ அவர்களோடு சேர்ந்து, “த்த 
கோபப்படுவோம்‌. அவர்களுடைய பாவம்‌ 
நம்முடைய பாவமாகும்‌. 
கு! பதிக அப்ல 
அவர்களுடைய பாவத்திற்கு 
பங்காளிகளாயிருக்கிறோம்‌. 


நம்முடைய சிநேகிதர்கள்‌ 
எப்படிமிருக்கிறார்களோ அப்படியே நம்முடைய 
சுபாவமும்‌ இருக்கும்‌ நாம்‌. 
கோபக்காரனுக்குத்‌ தோழனாகவும்‌, 
உக்கிரமுள்ள மனுஷனோடு 
நடக்கிறவர்களாகவும்‌ இருக்கும்போது. 
அவர்களுடைய ம்‌ 
கற்றுக்கொள்வோம்‌. 

கோபக்காரராயிருப்போம்‌. 

உக்கிரமுள்ள மனுஷராவோம்‌. 

உக்கிரமழும்‌ தீயசுபாவங்கள்‌. 

நம்முடைய 
கண்ணியாயிருக்கும்‌. 

கோபப்படுகிறவன்‌ 

அழித்துப்போடுகிறான்‌. 

எடுக்கிறவன்‌ பட்டயத்தால்‌ அழிவான்‌. 


கடனுக்காகப்‌ 
பிணைப்படுகிறவர்கள்‌ 
நீதி 22:26,27 


நீதி 22:26. கையடித்து உடன்பட்டு, 
கடனுக்காகப்‌ பிணைப்படுகிறவர்களில்‌ 
ஒருவனாகாதே. 


நீதி 2227, செலுத்த 
ஒன்றுமில்லாதிருத்தால்‌, 


உனக்கு 
தீ 


படுத்திருக்கும்‌ படுக்கையையும்‌ அவன்‌ 
எடுத்துக்கொன்னவேண்டியதாகுமே. 


பணவிஷயத்தில்‌ நாம்‌ யாரையும்‌: 
வஞ்சிக்கக்கூடாது. நாம்‌ பிறரை ஏமாற்றவும்‌ 
கூடாது. நாம்‌ பிறரிடத்தில்‌ ஏமாந்து போகவும்‌ 
கூடாது. நாம்‌ மற்றவர்களுக்காக 
பிணைப்படவும்‌ கூடாது. ஒருவர்‌ பிறரிடத்தில்‌ 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கடன்வாங்கி, அதை திரும்பச்‌ செலுத்த 
முடியாத சூழ்நிலை உண்டாகும்போது, 
அவருக்கு உதவி தேவைப்படுகிறது. 
கடன்பட்டவர்களுக்காக நாம்‌ 
பரிதாபப்படவேண்டும்‌. கடன்பட்டவன்‌, 
கடன்கொடுத்தவனுக்கு  அடிமையைப்போல. 
இருக்கிறான்‌. 


வாங்கிய கடனை திரும்பக்‌ கொடுக்க 
முடியவில்லையென்றால்‌,  கடன்பட்டவனுக்கு 
அநேக பிரச்சனைகள்‌ உண்டாகும்‌. அவன்‌ 
சில 
ஈடாகக்‌ 
கொடுக்கவேண்டிய தன்‌ உண்டாகும்‌ 
வாங்கிய கடனை செலுத்த முடியாதவன்‌, 
மற்றவர்களுடைய உதவியை எதிர்பார்ப்பான்‌. 
பணவிஷயத்தில்‌ எல்லாராலும்‌ உதவிசெய்ய 
யாது. ஆகையினால்‌ கடன்‌ வாங்காமல்‌ 
இகுப்ு மிகவம்‌ நம்து, !செல்தும்‌ செல்லை 
கணக்குப்‌ 
உத்தமம்‌. 


பார்த்து செலவு செய்வது, 


கடன்கொடுக்கிறவர்கள்‌ ஆதாயத்தை 
எதிர்பார்த்துத்தான்‌ கடன்கொடுக்கிறார்கள்‌. 
தாங்கள்‌ கொடுக்கும்‌ பணத்திற்கு ஈடாக 
எதையாவது வாங்கிக்கொள்கிறார்கள்‌. 
கடன்பட்டவன்‌ பணத்தைத்‌ திரும்பக்‌ 
கொடுக்க முடியாத சூழ்நிலை வரும்போது 
அவனைத்‌ தொந்தரவு பண்ணுகிறார்கள்‌. 
ஈடாகப்‌ பெற்றுக்கொண்டதை அபகரித்துக்‌ 
கொள்கிறார்கள்‌. ஏழைக்கு இரங்கவேண்டும்‌. 
என்று சத்திய வசனம்‌ சொல்லுகிறது. கர்த்தர்‌ 
இரக்கமுள்ளவர்‌. அவர்‌ ஏழைகளுக்கு 
இரக்கம்‌ காண்பிக்கிறவர்‌ கடன்‌ 
கொடுக்கிறவர்களும்‌, கடன்பட்டவர்களிடத்தில்‌ 
இரக்கம்‌ காண்பிக்கவேண்டும்‌. 


“பிறனுடை ய வஸ்திர? ஈடாக 
வாங்கினால்‌, ய்யா க்க அதை 
அவனுக்குத்‌ திரும்பக்‌ கொடுத்துவிடுவாயாக. 
அவன்‌ போர்வை அதுதானே, அதுவே அவன்‌ 
தன்‌ உடம்பை மூடிக்கொள்ளுகிற வஸ்திரம்‌: 
வேறு எதினாலே. போர்த்துப்‌ 
படுத்துக்கொள்ளுவான்‌? அவன்‌ என்னை 
நோக்கி முறையிடும்போது, நான்‌ 
அவனுக்குச்‌. செவிகொடுப்பேன்‌, 
ன்‌ இரக்கமுள்ளவராயிருக்கிறேன்‌"' 
22:26,27) என்று கர்த்தர்‌ 





ழ்‌ ளான 
யாய 


ஒரு ஏழையாக 
இருப்பார்கள்‌. கடனுக்காக 
பிணைப்படுவதற்கு அவர்களிடத்தில்‌ ஒன்றும்‌ 
இருக்காது. அப்படிப்பட்டவர்களுக்கும்‌ 


சிலர்‌ மிகவும்‌ 


கொடுப்பதைவிட கர்த்தருக்கும்‌ 
வார்த்தைக்கும்‌ த்து 
கொடுப்பதுதான்‌ நமக்கு ஆசிர்வாதம்‌. 
வாங்குவதைவிட கொடுப்பது ஆசீர்வாதம்‌. 
நாம்‌ கடனுக்காக  பிணைப்படுகிறவர்களில்‌ 
ஒருவராக இருக்கக்கூடாது. வாங்கிய 
கடனுக்காக கையடித்து உடன்படக்கூடாது. 
செலவுபண்ணும்போது, செல்லும்‌ 
செலவைக்‌... கணக்குப்‌. பார்க்கவேண்டும்‌. 
கடன்வாங்காமல்‌, இருக்கிற பணத்திற்குள்‌ 
கற்றுக்கொள்ளவேண்டும்‌. 


வேண்டியதாயிருக்கும்‌. 


பூர்வ எல்லைக்குறி 
நீதி 22:28 


நீதி 22:28. உன்‌ பிதாக்கன்‌ நாட்டின 
பூர்வ எல்லைக்குறியை மாற்றாதே. 


பூர்வஎல்லைக்குறி ஒரு மனுஷனுடைய 
உரிமைக்கு சாட்சி பகருகிறது. பி 
சொத்துக்களை 

நினைக்கக்கூடாது. 

இச்சிக்கும்போது, 

சச்சரவுகளும்‌, 

யுத்தங்களும்‌ வருகிறது. நாம்‌ பிறர்‌ தல்‌ 


இச்சியாமல்‌, நமக்கு உரியதில்‌ 
'திருப்தியோடிருக்கவேண்டும்‌ 

என்கிற பக்தியே மிகுந்த ஆதாயம்‌. 
மற்றவர்களுடைய பூர்வஎல்லைக்குறியை. 
மாற்றி, பிறருடைய சம்பத்தின்மீது உரிமை 
கொண்டாடக்கூடாது. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நம்முடைய முற்பிதாக்கள்‌ 
எல்லைக்குறியை 
பூர்வால்லைக்குறியை 
பிறர்பொருளை 
பிறருக்கு 


நாட்டியிருக்கிறார்கள்‌. 
மாற்றுவது 
கொள்ளையிடுவதற்கு சமம்‌. 
உண்டான நியாயமான உரிமைகளை 
அபகரிப்பது பாவம்‌. எல்லைக்குறியில்‌ 
வழக்குகள்‌ இருக்குமென்றால்‌, அதை 
ஜெபத்தோடு பேசி தீர்த்துக்கொள்ள வேண்டும்‌. 
நியாயாதிபதிகளின்‌ தீர்ப்புகளுக்குக்‌. 
கட்டுப்பட்டு, எல்லோரோடும்‌ சமாதானமாய்‌ 
இருக்க நாடவேண்டும்‌. 


தன்‌ வேலையில்‌ 
ஜாக்கிரதையாயிருக்கி றவன்‌' 
தீதி 22:29 


நீதி 2229. தன்‌ வேலையில்‌ 
ஜாக்கிரதையாயிருக்கிறவனை தீ 
கண்டால்‌, அவன்‌ நீசருக்கு முன்பாக 
தில்லாமல்‌, ராஜாக்களுக்கு முன்பாக 
திற்பான்‌.. 


ம்முடைய வேலையில்‌ நாம்‌ 
த்தல்‌ நாம்‌ செய்கிற 
வேலை ra  மாகளி கத்தக்‌ 
நாம்‌ வேலையில்‌ 
தாக்கிரதையாயிரு்கவேண்டம்‌. தன்‌ 
வேலையில்‌ ஜாக்கிதையாயிருக்கிறவன்‌. 
த்தப்‌ அவன்‌ 
முன்பாக 
ஜாக்கிரதையாயிருக்கிறவன்‌ 
அசதியாயிருக்கமாட்டான்‌. தன்னுடைய 
வேலை சிறிய வேலையாகயிருந்தாலும்‌ அதை 
நேர்த்தியாகச்‌ செய்துமுடிக்க 
பிரயாசப்படுவான்‌. இவனுடைய ஆரம்பம்‌ 
ஒருவேளை அற்பமாகமிருக்கலாம்‌. ஆனாலும்‌ 
இவனுடைய முடிவு மகிமையாயிருக்கும்‌. 





நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


சாதாரண வேலை செய்கிறவர்கள்‌ 
தற்காலத்தில்‌ அதிக மதிப்பும்‌, மரியாதையும்‌ 
இல்லாதவர்களாயிருக்கலாம்‌. இவர்களும்‌ 
சோர்ந்துபோகாமல்‌ தங்கள்‌ வேலைகளில்‌ 
ஜாக்கிரதையாயிருக்க வேண்டும்‌. 

டய பொறுப்புக்களை உண்மையாய்‌ 


im 


இப்படிப்பட்டவர்கள்‌ உண்மையும்‌ உத்தமமும்‌ 
உள்ள வேலையாட்கள்‌. இவர்கள்‌ நீசருக்கு. 
முன்பாக நிற்கமாட்டார்கள்‌. ராஜாக்களுக்கு 
முன்பாக நிற்குமளவுக்கு உயர்த்தப்படுவார்கள்‌. 
இவர்களுக்கு வேலை 
கொடுக்கிறவர்கள்‌ 

தங்களுடைய 


நீசராகமிரந்தாலம்‌. 
வலையில்‌ 
ஜாக்கிரதையாயிருக்கிறவர்களுக்கு 


உயர்வு 
உண்டு. இவர்கள்‌ ராஜாக்களின்‌ 


ஸ்தானாபதிகளாயிருப்பார்கள்‌. 





நீதிமொழிக 


ழ்‌ நவள 
யாய 


போஜனப்பிரியன்‌ 
நீதி 231-3 
நீதி 231. நீ ஒரு அதியதியோடே 
போஜனம்‌ பண்ண  உட்கார்த்தால்‌, 


உனக்கு முன்பாக இருக்கிறதை 
நன்றாய்க்‌ கவனித்தூப்பார்‌. 


நீதி 222. 
'போஜனப்பிரியனாயிருந்தால்‌, 


தொண்டையிலே கத்தியை வை. 


நீதி 22:3. அவனுடைய ருசியுன்ள 
பதார்த்தங்களை: இச்சியாதே; 
அவைகள்‌ கன்னப்போஜனமாமே. 


போஜனப்பிரியனாயிருப்‌ 
பெருந்தீனி உண்பதும்‌ டர்கள்‌ 
நம்முடைய சரீரத்திற்கும்‌ ஆத்துமாவுக்கும்‌. 
மிகப்பெரிய ஆபத்தை 
எண்டுண்ணக்கராது.. அறல்‌ "இதும்‌ 
பாவத்தில்‌ விழுந்துவிடக்கூடிய ஆபத்தில்‌ 
இருக்கிறார்கள்‌. நமக்கு முன்பாக திரளான 
போஜனம்‌. இருக்கும்போது. 
அவையெல்லாவற்றையும்‌ அனுபவிக்க. 
வேண்டும்‌ என்று பேராசைப்படக்கூடாது. 
நமக்குள்‌ ஒரு கட்டுப்பாடு இருக்கவேண்டும்‌. 
நம்மை நாமே எச்சரித்துக்கொள்ளவேண்டும்‌. 


நாம்‌ போஜனப்பிரியனாயிருந்தால்‌ 
நம்முடைய தொண்டையிலே கத்தியை 
வைக்கவேண்டும்‌ என்று சாலொமோன்‌ 
சொல்லுகிறார்‌. நாம்‌  கத்தியைவிட்டு 
எப்போதுமே விலகி இருக்கவேண்டும்‌. 
நம்முடைய தலைக்குமேல்‌ குத்தி 
தொங்கிக்கொண்டிருந்தால்‌, அது நம்முடைய 
ஜீவனுக்கு எப்போதுமே ஆபத்துதான்‌. 
அந்தக்‌ கத்தி எந்த நேரத்தில்‌ நம்மீது விழும்‌ 
என்று தெரியாது. போஜனப்பிரியரும்‌. 
அதுபோலவே ஆபத்துக்கு. 
அருகாமையிலிருக்கிறார்கள்‌. 


PROVERBS - COMMENTARY 


- விரிவுரை QOODNENS 


PUBLISHERS 


நாம்‌ ஆபத்தைவிட்டு க 
மாத்திரம்‌ போதாது அதை வேரோடு 
அழிக்கவும்வேண்டும்‌. கக்கல்‌ 
பதார்த்தங்களை இச்சிக்கக்கூடாது. 
பெருந்தீனி உண்ணவேண்டும்‌ என்னும்‌ 
ஆசையே நம்முடைய உள்ளத்தில்‌. 
எழும்பாதவாறு அதை அடியோடு 
அழித்துப்போடவேண்டும்‌. நம்மை 
;சூகை செய்யக்கூடாது. நம்முடைய 

ப்பங்களும்‌, ஆசைகளும்‌ நமக்கு 
கட்டுப்பட்டு கீழ்ப்படிந்திருக்கவேண்டும்‌. 


ஆசை 


சுயபுத்தியைச்‌ சாராதே 
நீதி 23:4,5 


நீதி தக ஜகுவரியவனாக 
வேண்டுமென்று பிரயாசப்படாதே; 
சுயபுத்தியைச்‌ சாராதே; 


தி 28:5, இல்லாமற்போகும்‌ 

'பாருன்மேல்‌ உன்‌ கண்களைப்‌ 
பறக்கவிடுவானேன்‌?' அது 
கழுகைப்போல சிறகுகனைத்‌ தனக்கு. 
உண்டு பண்ணிக்கொண்டு, 
ஆகாயமார்க்கமாய்ப்‌ பறத்துபோம்‌. 


பெருந்தீனிக்கு 
வேறு சிலரோ 


ஒரு சிலர்‌ 
அடிமையாயிருப்பார்கள்‌ 
போசைக்கு அடிமையாயிருப்பார்கள்‌. 
இல்லிரண்டுமே நமக்கு ஆபத்தானவை. 
நாம்‌ இப்பிரபஞ்சத்தில்‌ ஜீவிக்கிற காலம்‌ 
வரையிலும்‌ நமக்கு உணவும்‌, உறைவிடமும்‌, 
வஸ்திரமும்‌ தேவை. நம்முடைய 
குடும்பத்தையும்‌, நம்முடைய பிள்ளைகளையும்‌ 
நாம்‌ நல்லமுறையில்‌ பராமரிக்கவேண்டும்‌. 
குடும்பத்தாரின்‌ தேவைகளை 
சந்திக்கவேண்டும்‌. அடிப்படை வசதிகளை 
குறைவில்லாமல்‌ காத்துக்கொள்ளவேண்டும்‌. 
ஆனாலும்‌ நம்முடைய தகுதிக்கு 
அப்பாற்பட்ட பெரிய காரியங்கள்மீது 
ஆசைப்படுவது நமக்கு ஆபத்தானது. 





ழ்‌ நயனா 
யாய 


நம்மிடத்தில்‌ போதும்‌ என்கிற மனம்‌ 
இருக்கவேண்டும்‌ என்று அப்போஸ்தலர்‌ பவல்‌ 
ஆலோசனை சொல்லுகிறார்‌. 
போதுமென்கிற  மனதுனே கூடிய 
தேவபக்தியே மிகுந்த ஆதாயம்‌. உலகத்திலே 
நாம்‌ ஒன்றும்‌ கொண்டுவந்ததுமில்லை, இதிலி 
ருந்து நாம்‌ ஒன்றும்‌ கொண்டுபோவதுமில்லை 
என்பது நிச்சயம்‌. உண்ணவும்‌ உடுக்கவும்‌ 
நமக்கு. உண்டாயிருந்தால்‌ அது 
போதுமென்றிருக்கக்‌ கடவோம்‌" 
(தீமோ 6:6-8). 


அன்றாட 
அடிப்படை க்‌ ச 
தேவைப்படுகிறது. க்‌ நாம்‌ 
ஐசுவரியவான்‌௧ளாகவேண்டும்‌ என்று 
பேராசைப்படக்கூடாது. அப்போஸ்தலர்‌ பவுல்‌ 
இதுபற்றி இவ்வாறு எச்சரித்துச்‌ 
சொல்லுகிறார்‌. 


ந 
பணம்‌ 


“ஐசவரியவான்களாக விரும்புகிறவர்கள்‌ 
மனுஷரைம்‌ 

அமிழ்த்துகிற 
பலவித. 


தவம்‌ கண்ணியிலும்‌, 
கேட்டிலும்‌ அழிவிலும்‌ 
மறிகேடும்‌ சேதமுமான 
இச்சைகளிலும்‌ விழுகிறார்கள்‌. பண ஆசை 
எல்லாத்‌ தீமைக்கும்‌ வேராயிருக்கிறது: சிலர்‌ 
அதை இச்சித்து, விசுவாசத்தைவிட்டு வழுவி, 
அநேக வேதனைகளாலே தங்களை 
உருவக்‌ குத்திக்கொண்டிருக்கிறார்கள்‌" 
தீமோ 6910) 


கர்த்தருடைய பிள்ளைகள்‌ உ 
ஐசுவரியத்திற்கு தன்தன்‌ 
உலகசிநேகம்‌ தேவனுக்கு விரோதமான பகை, 
ஒரு சிலர்‌ அதிகாலையில்‌ எழும்பி 
கர்த்தரைத்‌ தேடாமல்‌, ஐசுவரியத்தை 

ஆரம்பிப்பார்கள்‌. ஐசுவரியத்தை சம்பாதிக்க 
எல்லா முயற்சிகளையும்‌ செய்வார்கள்‌. இந்த 
உலகம்‌ ஒரு மாயை. இது ஒரு நிழல்‌. 
இப்பிரபஞ்சம்‌ நம்முடைய நித்திய குடியிருப்பு 
அல்ல... பரலோகுமே நம்முடைய நித்திய 
வாசஸ்தலம்‌. நாம்‌ இந்தப்‌ 
பூமிக்குரியவைகளை மாத்திரம்‌ தேடி 
பரலோகத்திற்குரிய காரியங்களை 
அசட்டைபண்ணி விட்டுவிடுவோென்றால்‌, 
நாம்‌ பரிதபிக்கப்படத்தக்கவர்களாயிருப்போம்‌. 
நம்முடைய நம்பிக்கை இப்பிரபஞ்சத்தின்‌ 
ஐசுவரியத்தின்மீது இருக்காமல்‌, 
பரலோகத்தின்மீதும்‌, நம்மை ஆளுகை 
செய்கிற கர்த்தர்மீதும்‌ இருக்கவேண்டும்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


வீணான மாயையை 

பற்றிக்கொள்கிறவர்கள்‌ ஏமாந்துபோவார்கள்‌. 

ஐசுவரியம்‌ ஒரு மாயை. நம்முடைய ஆத்துமா 

மாயையின்மீது நம்பிக்கை வைக்கக்கூடாது. 

காரியங்கள்‌ எல்லாமே 

மெய்யாயிராமல்‌ 

கர்த்தருடைய 

பிள்ளைகளாகிய நாம்‌ நிழலின்மீது நம்பிக்கை 

வைத்து ஏமாந்து [ககக பாது மாயைக்கு 

முக்கியத்துவம்‌ கொடுத்து, நம்முடைய 
காலத்தை வீணாக்கிவிடக்கூடாது. 

வ தல்‌ Mr ட எந்த 
ஒரு நிலையாக 
இந்தரப்பில்லை ar சிறகு முளைத்து 
பறந்துபோகும்‌ குணமுடையது. ஐசுவரியம்‌ 
கழுகைப்போல சிறகுகளை தனக்கு 
உண்டுபண்ணிக்கொண்டு, ஆகாய 
மார்க்கமாய்‌ பறந்துபோய்விடும்‌ என்று 
சாலொமோன்‌ எச்சரித்துச்‌ சொல்லுகிறார்‌. 
ஐசுவரியம்‌ தனக்குத்தானே சிறகுகளை 
உண்டுபண்ணிக்கொள்ளும்‌. கழுகுக்கு 
யாரும்‌ சிறகுகளை இணைப்பதில்லை, 
அதன்‌ சரீரத்தில்‌ சிறகுகள்‌ உண்டாகும்‌. 
அதுபோலவே ஐசுவரியத்தில்‌ சிறகைப்போல 
பறந்துபோகும்‌ சுபாவம்‌. இயல்பாகவே 
உள்ளது. இது ஒருவரிடத்திலும்‌ தங்காது. 


கழுகு எந்த ஒரு இடத்திலும்‌ நிலையாக 
நிலைத்து நிற்காது. அது தன்‌ இஷ்டம்போல 
பறந்துபோகும்‌. அது வேகமாகவும்‌, 
வலுவாகவும்‌, உயரமாகவும்‌ பறக்கும்‌. கழுகு 
அதிக தூரம்‌ பறக்கும்போது, அது நம்முடைய 
கண்பார்வையை விட்டே மறைந்துபோகும்‌. 


கண்களை விட்டு மறைந்துபோகும்‌. 
கூப்பிட்டாலும்‌ அது நம்மிடத்தில்‌ திரும்பி 
வராது... ஒருவருடைய ஐசுவரியம்‌ அவரை 
விட்டுப்போய்விடும்போது அவர்‌ மிகுந்த 
துக்கத்திலும்‌ மனவரு்தத்திலும்‌ இருப்பார்‌ 
மீதும்‌, உலகத்தின்‌ 
ஐசவரியத்தின்மீதும்‌ தங்கள்‌ இருதயத்தை 
பதியவைத்திருக்கிறவர்கள்‌ அதிக 
வருத்தங்களை அனுபவிப்பார்கள்‌. 
இல்லாமல்போகும்‌ பொருள்மேல்‌ நம்முடைய 
கண்களை பறக்கவிடும்போது நமக்கு 
ஏமாற்றமும்‌, வருத்தமுமே உண்டாகும்‌. 





ழ்‌ நள 
யாய 


வன்கண்ணனுடைய ஆகாரம்‌ 
நீதி 23:6-8 


நீதி 996... வன்கண்ணனுடைய 
ஆகாரத்தைப்‌ புசியாதே; 
அவனுடைய குசியுள்ன 
பதார்த்தங்களை இச்சியாதே.. 


நீதி 287. அவன்‌ இருதயத்தின்‌ 
நினைவு எப்படியோ, அப்படியே அவன்‌ 


உன்னோடே, இராது. 


நீதி 2௮8, தீ புசித்த துணிக்கையை. 
வாந்தி பண்ணி, உன்‌ இனிய 
சொற்களை இழுந்து போவாய்‌. 


மனுஷரில்‌ சிலர்‌ வேஷம்‌ போடுவார்கள்‌. 
அவர்களுடைய வார்த்தைக்கும்‌ 
செய்கைக்கும்‌. இருக்காது. 
இப்படிப்பட்டவர்கள்‌ மாய்மாலம்‌ 
பண்ணுவார்கள்‌. தங்கள்‌ சிநேகிதர்களை 
வரவேற்பதுபோல நடிப்பார்கள்‌. 
அவர்களுடைய. வாயின்‌ வார்த்தைகள்‌ 
மாத்திரமே வரவேற்கும்‌. அவர்களுடைய 
இருதயமோ சிநேகிதர்களை வரவேற்காது. 
அவர்களுடைய வார்த்தைகளில்‌. 
உண்மையிருக்காது. இப்படிப்பட்டவர்களுக்கு 
எப்படி பேசவேண்டும்‌. என்‌ ம்‌ 


சம்பந்தம்‌ 


ஆனால்‌ அவர்களுடைய 
இருதயம்‌ விருந்தினரை உபசரியாது. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மாய்மாலக்காரர்களுடைய கண்கள்‌ 
வன்கண்ணாயிருக்கும்‌. இவர்களுடைய 
ஆகாரத்தை நாம்‌ புசியாமல்‌ தவிர்த்துவிட 
வேண்டும்‌. இப்படிப்பட்டவர்களுடைய 
ருசியுள்ள பதார்த்தங்களை புசிக்க 
வேண்டுமென்று நாம்‌ இச்சிக்கவும்கூடாது. 
விருந்தினர்களை உபசரிக்கவேண்டும்‌. 
என்னும்‌ மெய்யான விருப்பம்‌ 
இவர்களிடத்தில்‌ இருக்காது. 
ஆனால்‌ இப்படிப்பட்ட 
மாய்மாலக்காரர்கள்‌, ிருந்தினர்கள்மீது. 
வன்கண்ணாயிருப்பார்கள்‌. விருந்தினர்கள்‌ 
பசிக்கும்போது, அவர்கள்‌ புசிப்பதைப்‌ 
பார்த்து, 'பொறாமைப்படுவார்கள்‌ 
புசிக்கிறார்களே என்று வேதனைப்படுவார்கள்‌ 
ஆனாலும்‌ அவர்களுடைய வாய்‌ 
மாய்மாலமாய்‌ உபசரிக்கும்‌. அவர்களுடைய 
கண்களோ வன்கண்ணாய்‌ பொறாமைப்படும்‌. 


உள்ளத்தில்‌ மாய்மாலம்‌ உள்ளவர்களை 
விட்டு நாம்‌ விலகிப்போய்விடவேண்டும்‌. 
வாயின்‌ வார்த்தைகளுக்கும்‌ இருதயத்தின்‌ 
சிந்தனைகளுக்கும்‌ சம்பந்தமில்லாதவர்கள்‌ 
ஆபத்தானவர்கள்‌. அவர்கள்‌ வாயினால்‌ 
சாதுரிய வார்த்தைகளைப்‌ பேசினாலும்‌, 
அவர்களுடைய இருதயத்தின்‌ நினைவு 
எப்படியிருக்கிறதோ, அப்படியே 
அவர்களுடைய சுபாவம்‌ இருக்கும்‌. 
வன்கண்ணனுடைய ஆகாரத்தை நாம்‌ 
புசியாமல்‌ அதை அவர்களுக்கே 
விட்டுக்கொடுத்துவிட வேண்டும்‌. 
அவர்களிடத்தில்‌ ஆகாரத்திரட்சியும்‌, 
ருசியுள்ள பதார்த்தங்களும்‌ இருந்தாலும்‌, 
அதை நாம்‌ இச்சிக்கக்கூடாது. 


மூடன்‌ 
நீதி 23:9 


நீதி 23:9. மூடனுடைய செவிகள்‌ 
கேட்கப்பேசாதே; அவன்‌ உண்‌ 
வார்த்தைகளின்‌: ஞானத்தை 
அசட்டைப்பண்ணுவான்‌.. 





ழ்‌ நள 
யாய 


நாம்‌ எல்லா சூழ்நிலைகளிலும்‌ 
ஆலிக்குரிய சத்தியங்களை மிகுந்த 
ஞானத்தோடு பேசவேண்டும்‌. காதுள்ளவர்கள்‌ 
எல்லோருமே சத்தியத்தைக்‌ கேட்கவேண்டும்‌. 
ஆனாலும்‌ ஒரு சிலர்‌ சத்தியத்தைக்‌ 
கேட்காமல்‌ அசட்டைபண்ணுவார்கள்‌. 
ஏளனம்பண்ணுவார்கள்‌. இவர்கள்‌ 
ஞானமில்லாத மூடர்கள்‌. மூடனுடைய 
செவிகள்‌ கேட்க பேசக்கூடாது. நாம்‌ 
ஞானமுள்ள வார்த்தைகளைப்‌ 
பேசினாலும்‌, மூடர்கள்‌ அதைப்‌ 
புரிந்து பிரயோஜனப்படமாட்டார்கள்‌. 
இப்படிப்பட்டவர்கள்‌ நம்முடைய 
வார்த்தைகளின்‌ ஞானத்தை அசட்டை 
பண்ணுவார்கள்‌. இவர்களிடம்‌ பேசுவதற்குப்‌ 
பதிலாக பேசாமல்‌ அமைதியாகயிருப்பதே 
நமக்கு நல்லது. நாம்‌ மற்றவர்களிடம்‌ 
பேசும்போது அவர்கள்‌ நம்முடைய 
வார்த்தைகளின்‌ ஞானத்திற்கு 
செவிகொடுப்பார்களா என்பதை ஆராய்ந்து 
பார்க்கவேண்டும்‌. 


பூர்வளஎல்லைக்குறி 
நீதி 29:10,11 


நீதி 200. பூர்வ எல்லைக்குறியை 
மாற்றாதே; திக்கற்ற பின்னைகளுடைய 
நிலங்களை அபகரித்துக்கொன்னாதே.. 


நீதி 201: அவர்களுடைய மீட்பர்‌ 
வல்லவர்‌; அவர்‌ உன்னுடனே 
அவர்களுக்காக வழக்காடுவார்‌. 


திக்கற்ற பிள்ளைகளுக்கு கர்த்தரே 
துணையாகமிருக்கிறார்‌. அவர்‌ தம்முடைய 
விசேஷித்த. பாதுகாப்புக்களினாலும்‌, 
பாராமரிப்புக்களினாலும்‌ அவர்களை 
கவனிக்கிறார்‌. திக்கற்ற பிள்ளைகளுக்கு 
கர்த்தரே மீட்பர்‌. அவர்‌ வல்லர்‌. அவர்‌ 
திக்கற்ற பிள்ளைகளுக்காக வழக்காடுகிறவர்‌. 
கர்த்தரே திக்கற்ற பிள்ளைகளுக்கு 
உறவின்முறை மீட்பராகயிருக்கிறார்‌. திக்கற்ற 
பிள்ளைகளின்‌ நியாயத்தை கர்த்தர்‌ எடுத்துச்‌ 
சொல்லுகிறார்‌. கர்த்தர்‌ அவர்களுக்காக 
வழக்காடி, அவர்களுக்காக 
யுத்தம்பண்ணுவார்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நாம்‌ 
உரிமைகளில்‌: 
அவர்களுடைய 
அபகரித்துக்கொள்ளவும்‌ கூடாது. 
அவர்களுக்கு உதவி செய்ய ஒருவரும்‌ 
இல்லையென்று நினைத்து, அவர்களுடைய 
பூர்வல்லைக்குறியை மாற்றிவிடக்கூடாது. 
அவர்களுடைய நிலங்களை அபகரித்துக்‌ 
கொள்ள முயற்சிபண்ணவும்கூடாது. கர்த்தர்‌ 
நம்முடைய மீட்பராமிருப்பதுபோல, அவர்‌ 
பிள்ளைகளுக்கும்‌. 
நம்முடைய மீட்பர்‌ 
அவர்‌ வல்லவர்‌. கர்த்தர்‌ திக்கற்ற 
பிள்ளைகளுக்காக, நம்மோடு வழக்காடுவார்‌. 
கர்த்தரோடு வழக்காடி நம்மால்‌ 
ஜெயம்பெறமுடியாது. கர்த்தருடைய வழக்கில்‌ 
நீதியும்‌ நியாயமும்‌ இருக்கும்‌. அவர்‌ 
ஒருபோதும்‌ அநியாயத்திற்கு 
துணைபோவதில்லை. 


திக்கற்ற பிள்ளைகளின்‌ 
தலையிடக்கூடாது. 


உரிமைகளை 


பிள்ளையை 
விடாதே 
நீதி 23:12-16 


தண்டியாமல்‌ 


நீதி 2312. உன்‌ இருதயத்தைப்‌ 
புத்திமதிக்கும்‌, உன்‌ செவிகளை 
அறிவின்‌ வார்த்தைகளுக்கும்‌. 
சாய்ப்பாயாக.. 


தீதி 2918. பின்னையை தண்டியாமல்‌ 
விடாதே: அவனைப்‌ பிரம்பிணால்‌. 
அடித்தால்‌ அவன்‌ சாகான்‌. 


நீதி 2944. நீ பிரம்பினால்‌ அவனை 
அடிக்கிறதினால்‌ பாதானத்துக்கு அவன்‌: 
ஆத்துமாவைத்‌ தப்புவிப்பாயே. 


நீதி 28:15. என்‌ மகனே, உன்‌ இருதயம்‌ 
ஞானமுன்னதாயிருத்தால்‌, என்னிலே. 
என்‌ இருதயம்‌ மகிழும்‌. 

2816. உன்‌ உதடுகள்‌ 
செம்மையானவைகனைப்‌ பேசினால்‌, 
என்‌ உன்னிந்திரியங்கள்‌ மகிழும்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


பெற்றோர்‌ பிள்ளைகளை 
மிகுந்த கவனமாய்‌ வளர்க்கவேண்டும்‌. 
அவர்களுக்கு, சத்திய வசனங்களை 
உபதேசம்பண்ணவேண்டும்‌. ஞானத்தைப்‌ 
போதிக்கவேண்டும்‌. அவர்களுடைய அறிவை 
வளர்ப்பதற்கு ஆலோசனை சொல்லவேண்டும்‌. 
பிள்ளைகள்‌ தங்களுடைய கடமைகளையும்‌, 
பொறுப்புக்களையும்‌ உணர்ந்துகொள்வதற்கு, 
பெற்றோர்‌ அவர்களுக்கு பயிற்சி 
கொடுக்கவேண்டும்‌. 


பெற்றோரில்‌ அநேகர்‌ 
பிள்ளைகளின்மீது, அதிகமாய்‌. 
அன்புகூருகிறார்கள்‌. பிள்ளைகள்‌ தப்பு 
செய்தாலும்‌ அவர்களை கண்டித்து, 
தண்டித்து திருத்துவதில்லை. பாசம்‌ 
பெற்றோரின்‌ கண்களை மறைத்துவிடும்‌. 
பிள்ளைகள்‌ தவறு செய்தாலும்‌, பெற்றோர்‌ 
அவர்கள்மீது அதிகமாய்‌ அன்புகூர்ந்து, 
அவர்களை கண்டிக்க 
நம்முடைய பிள்ளைகளின்‌ 
நாம்‌ அவர்களை 
திருத்தவேண்டும்‌. 
நம்முடைய பிள்ளைகளை பிரம்பினால்‌ 
அடிக்கு! அது அவர்களுக்கு 
வேதனையாகத்தான்‌ இருக்கும்‌. பிரம்பினால்‌. 
அடிப்பதினால்‌ பிள்ளைகள்‌ 
செத்துப்போவதில்லை. செத்துப்போகும்‌ 
அளவிற்கு யாரும்‌ தங்கள்‌ பிள்ளைகளை 
அடிப்பதில்லை. நம்முடைய பிள்ளைகளை 
நாம்‌ அடித்து வளர்க்காவிட்டால்‌, அவர்கள்‌ 
பெரியவர்கள்‌ ஆனபின்பு, தாராளமாய்‌ 
தவறு செய்வார்கள்‌. ஊரிலுள்ளவர்களிடம்‌ 
அடிவாங்கிக்கொண்டிருப்பார்கள்‌. நம்முடைய 
பிள்ளைகளை நாம்‌ பிரம்பினால்‌ 
அடிக்கும்போது. அவர்களுடைய ஆத்துமா 
பாதாளத்திற்குத்‌ தப்புவிக்கப்படுகிறது. 
பிள்ளைகளை 
அவர்களுடைய 
பாதாளத்திற்குத்‌ 
நாம்‌ விலங்குகளை 
அடிப்பதுபோல நம்முடைய பிள்ளைகளை 
அடிக்கக்கூடாது. நாம்‌ பிரம்பினால்‌ 
பிள்ளைகளை அடிக்கும்போது 
நியாயமான காரணம்‌. 
இருக்கவேண்டும்‌. நம்முடைய பிள்ளைகள்‌ 
திருந்தவேண்டும்‌ என்பதுதான்‌ 
நம்முடைய. நோக்கமாயிருக்கவேண்டும்‌. 


ண 


தங்கள்‌. 


தயங்குவார்கள்‌ 
நன்மைக்காக, 
கண்டித்து, 


பிரம்பு நம்முடைய 
கொல்லாது. அது 
ஆத்துமாவை 
தப்புவிக்கிறது. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சிறுபிள்ளையாகமிருக்கும்போதே, அவர்களை 
கண்டித்து வளர்த்தால்‌, அவர்கள்‌ 
ஒழுக்கமாய்‌ வளருவார்கள்‌. அவர்கள்‌ 
வளர்ந்து பெரியவர்களானபின்பும்‌, 
நல்லொழுக்கத்தோடிருப்பார்கள்‌. 
பிள்ளைகளின்‌ இருதயம்‌ 
ஞானமுள்ளதாயிருந்தால்‌, பெற்றோரின்‌ 
இருதயம்‌ மகிழ்ச்சியாயிருக்கும்‌. பிள்ளைகள்‌ 
நக்கொழுக்கத்தேஷருப்பாதப்‌ பார்த்து, 
சந்தோஷப்படுவார்கள்‌. 
பை நல்லொழுக்கத்தோடு 
வளர்ப்பதற்கு, அவர்களை பிரம்பினால்‌ 
தண்டிக்க வேண்டியதாயிருந்தாலும்‌, தண்டிக்க 
தயங்கக்கூடாது. அவர்கள்‌ வருங்காலத்தில்‌ 
நல்ல பிள்ளைகளாக இருக்கும்போது, அது 
நமக்கு சந்தோஷமாயிருக்கும்‌. நம்முடைய 
வயதான காலங்களில்‌, நம்முடைய 
பிள்ளைகள்‌ கர்த்தருக்கு பிரியமுள்ள, 
பிரயோஜனமுள்ள பிள்ளைகளாக ஜீவிப்பதைப்‌ 
பார்க்கும்போது. நமக்கு மிகுந்த 
'சந்தோஷமுண்டாகும்‌. 


நம்மை ஆசீர்வதிப்பதுபோல, 
சந்ததியை ஆசீர்வதிப்பார்‌ 
பிரம்பினல்‌ அடித்து, 
திருத்தி வளர்ந்தால்‌, அவர்கள்‌ 
வருங்காலத்தில்‌ கிறிஸ்துவின்‌ நாமத்தை 
மகிமைப்படுத்‌ அவர்கள்‌ 
ஆசிர்வாதமாகயிருப்பார்கள்‌. 
ஆசிர்வாதமாயிருப்பார்கள்‌. 
அவர்களுடைய ஆத்துமா பாதாளத்திற்கு 
தப்பி, பரலோகத்திற்குப்‌ போகும்‌. ஒழுக்கமாய்‌ 
வளர்க்கப்பட்ட பிள்ளைகளின்‌ உதடுகள்‌ 
செம்மையானவைகளைப்‌ பேசும்‌. ்‌ 
கேட்கும்போது 
உள்ளிந்திரியங்கள்‌ மகிழ்ச்சியடையும்‌. 


கர்த்தர்‌ 
நம்முடைய 
பிள்ளைகளை 


நிச்சயமாகவே முடிவு உண்டு 
நீதி 237,18 


நீதி 28:17. உன்‌ மனதைப்‌ பாவிகள்மேல்‌ 
பொறாமைகொன்ன விடாதே; நீ 
நாடோறும்‌ கர்த்தரைப்‌ மற்றும்‌. 
பயத்தோடிரு.. 


நீதி 2808. நிச்சயமாகவே முடிவு 
உண்டு; உன்‌ நம்பிக்கை வீண்போகாது. 





ழ்‌ நள 
யாய 


பொறாமை எலும்புருக்கி. நம்முடைய 
மனது பாவிகள்மேல்‌ பொறாமைப்படக்கூடாது. 
பாவிகள்‌ தங்கள்‌ மனதிற்கு 
இஷ்டமானதையெல்லாம்‌ செய்வார்கள்‌. 
அவர்களுடைய வாழ்க்கையில்‌ கட்டுப்பாடு 
இருக்காது. பாவத்தை சந்தோஷமாய்‌ 
அனுபவிக்க வேண்டுமென்று 
ஆசைப்படுவார்கள்‌. பாவமான வழிகளில்‌ 
பொருள்‌ சேர்த்து, ஒருவேளை அவர்கள்‌ 


ஐசவரியவான்களாயிருக்கலாம்‌. சமுதாயத்தில்‌ 


அவர்கள்‌ 
நாம்‌ 
பார்த்து, 
பொறாமைப்படக்கூடாது. 
அவர்களுக்காக பரிதபிக்கவேண்டும்‌. 


நாம்‌ கர்த்தருக்குப்‌ 
ஜீவிக்கவேண்டும்‌. கர்த்தருடைய 
நம்முடைய சித்தமாயிருக்கவேண்டும்‌. 
கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்ற 
வேண்டும்‌ என்பதே நம்முடைய பிரதான 
விருப்பமாயிருக்கவேண்டும்‌. நாம்‌ 
பாவிகளைப்போல நம்முடைய இஞ்டப்படி 
ஜிலிக்கக்கூடாது. கர்த்தருடைய 
வார்த்தைக்கும்‌, அவருடைய உபதேசத்திற்கும்‌ 
கீழ்ப்படிந்து ஜீவிக்கவேண்டும்‌. கர்த்தருக்குக்‌ 
கீழ்ப்டிவதே நமக்கு மெய்யான சந்தோஷம்‌ 
கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதே 
நமக்கு பேரானந்தம்‌. 


துன்மார்க்கர்‌ சுகஜீவிகளாயிருந்து 
தங்கள்‌ ஆஸ்தியை பெருகப்பண்ணுகிறார்கள்‌. 
அவர்களுடைய சுகவாழ்வுக்கு முடிவு உண்டு. 
£ல்‌ நம்முடைய மனதை நாம்‌ 
ிவிகள்மேல்‌ பொறாமை  கொள்ளலிடக்‌. 
கூடாது, துன்மார்க்கர்‌ ஒருவேளை 
சிறிதுகாலம்‌ சுகஜீவிகளாயிருப்பார்கள்‌. 
ஆனாலும்‌ அவர்கள்‌ நித்திய காலமாய்‌ 
செழித்திருக்கமாட்டார்கள்‌. கர்த்தரை 
நம்புகிறவர்கள்‌ மாத்திரமே 
செழித்திருப்பார்கள்‌. 


நம்முடைய பாடுகளுக்கு நிச்சயமாகவே 
முடிவு உண்டு. பூரண அன்பு பயத்தை 
புறம்பே தள்ளும்‌. நாம்‌ இப்போது, 
வேதனைகளையும்‌, ம்‌ 
அனுபவித்தாலும்‌, 

பயந்துவிடக்கூடாது. நாம்‌ 
நம்பிக்கையாயிருக்கவேண்டும்‌. 
நம்புகிறவர்கள்‌ செழித்திருப்பார்கள்‌ என்பதை 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


உறுதியாய்‌ நம்பவேண்டும்‌. நம்முடைய 
நம்பிக்கை வீண்‌ போகாது. கர்த்தர்‌ 
மாறாதவர்‌. அவருடைய வார்த்தைகளும்‌, 
வாக்குத்தத்தங்களும்‌ ஒருபோதும்‌ 
மாறுவதில்லை. 


குடியனும்‌ போஜனப்பிரியனும்‌ 
நீதி 2819-28. 


நீதி 2909. என்‌ மகனே, நீ 
செவிகொடுத்து ஞானமடைநத்து, உன்‌: 
இருதயத்தை நல்வழியிலே நடத்து. 


நீதி 29:20. 
மாம்சப்‌ 
சேராதே. 


ந்தி 2921. குடியனும்‌ 
போஜனப்பிரியனும்‌ தரித்திரராவார்கன்‌; 
தூக்கம்‌ கத்தைகனை உடுத்துவிக்கும்‌. 


நீதி 23:22. உன்னைப்‌: பெற்ற 
தகப்பனுக்குச்‌ செவிகொடு; உன்‌ தாய்‌ 
வயதுசென்றவனாகும்போது அவனை 
அசுட்டைபண்ணாதே. 


மதூபானப்பிரியரையும்‌ 
பெருத்தீனிக்காரரையும்‌ 


தீதி 23:28. சத்தியத்தை வாங்கு, அதை 
விற்காதே; அப்படியே ஞானத்தையும்‌ 
உபதேசத்தையும்‌ புத்தியையும்‌ வாங்கு. 


நீதி 29:24. நீதிமானுடைய தகப்பன்‌ 
மிகவும்‌ கனிகூருவான்‌; ஞானமுன்ன 
மின்னையைப்‌ பெற்றவன்‌ அவனால்‌ 


மகிழுவான்‌. 


நீதி 23:25. உன்‌ தகப்பனும்‌ உன்‌ தாயும்‌ 
சந்தோஷப்படுவார்கள்‌; உன்னைப்‌ 
பெற்றவன்‌ மகிழுவான்‌. 

நீதி 2926. என்‌ மகனே, உண்‌: 


இருதயத்தை எனக்குத்‌ தா உன்‌ 
கண்கள்‌ என்‌ வழிகளை நோக்குவதாக. 


தீதி 29:22. வேசி ஆழமான படுகுழி; 
பரஸ்திரீ இடுக்கமான கிணறு. 


நீதி 28:28. 
கொள்ளைக்காரனைப்‌ போல்‌ 
பதிவிருத்து, மனுஷருக்குன்னே 
பாதகரைப்‌ பெருகப்பண்ணுகிறான்‌. 


அவன்‌ 





ழ்‌ நள 
யாய 


நம்மைப்‌ பெற்ற தகப்பனாருக்கு நாம்‌ 
செவிகொடுக்கவேண்டும்‌. அவருக்கு 
நம்மீது அதிகாரமுள்ளது. அவர்‌ நம்மீது 
அன்பாகவும்‌, பிரியமாகவும்‌, பாசமாகவும்‌ 
இருக்கிறார்‌. நம்முடைய நன்மையைப்பற்றிய 
திட்டம்‌ அவரிடத்திலுள்ளது. நமக்கு நன்மை: 
செய்யவேண்டுமே என்னும்‌ எண்ணம்‌ தவிர, 
நமக்கு தீங்கு செய்யவேண்டும்‌ என்னும்‌ 
எண்ணம்‌ அவரிடத்தில்‌ சிறிதும்‌ இருக்காது. 
நாம்‌ ந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ பிறப்பதற்கு, 
கர்த்தர்‌ நம்முடைய தகப்பனாரையும்‌ 
தாயாரையும்‌ கருவிகளாகப்‌ 
பயன்படந்திரக்கிறார்‌.  இயிரயஞ்சத்தில்‌ 
நம்முடைய வாழ்நாள்‌ நீடித்திருப்பதற்கு, 
நம்முடைய உலகப்பிரகாரமான தாயையும்‌ 
தகப்பனையும்‌ கனம்பண்ணவேண்டும்‌ 


ம்முடைய  பெற்றோருக்‌। ஈம்‌ 
சர்தரக்கள்‌ கழப்டயியேண்டு்‌.... அதே 
வேளையில்‌ நம்முடைய ஆவிகளின்‌ 
பிதாவாகுமிருக்கிற பரலோகப்பிதாவுக்கு 
நாம்‌ கீழ்ப்படிய வேண்டியது மிகவும்‌ அவசியம்‌. 
கர்த்தரே நம்மை சிருஷ்டித்தவர்‌. 

நமக்கு ஜீவசுவாசத்தைக்‌ 


அவரே 
கொடுத்திருக்கிறவர்‌. 


நம்முடைய தகப்பனாரை நாம்‌. 
கனம்பண்‌ ணுவதுபோல, நம்முடைய 
தாயாரையும்‌ நாம்‌ கனம்பண்ணவேண்டும்‌. 
நம்முடைய தாய்‌ வயது சென்றவளாகும்‌ 
போது. நாம்‌ அவளை அசட்டைபண்ணாமல்‌, 
ஆதரித்து பராமரிக்கவேண்டும்‌. நாம்‌ 
சிறுபிள்ளையாக இருந்தபோதே நம்முடைய 
தாயார்‌ நம்மை தூக்கி வளர்த்தவள்‌. நமக்கு 
நல்ல ஆலோசனைகளைக்‌ கொடுத்தவள்‌ 
ஆதலால்‌. நம்முடைய தாயாரையும்‌, 
அவளுடைய ஆலோசனைகளையும்‌ 
அசட்டைபண்ணக்கூடாது. 


க 5 - இதை 
விற்காதே" என்று சாலொமோன்‌ 
ஆலோசனை சொல்லுகிறார்‌. சத்தியமே 
நம்முடைய இருதயத்தை வழிநடத்தவேண்டும்‌. 
சத்தியமே நம்முடைய இருதயத்தை ஆளுகை 
செய்யவேண்டும்‌. சத்தியம்‌ இல்லாமல்‌. 
நன்மையில்லை. சத்தியத்தின்‌ விலை. 
எதுவாகமிருந்தாலும்‌, அதை நாம்‌ 
வாங்குவதற்கு ஆயத்தமாயிருக்கவேண்டும்‌. 
சத்தியத்தின்‌ கிரயம்‌ அதிகம்‌ என்று 
நினைத்து, அதை வாங்கால்‌ விட்டுவிடக்‌ 
கூடாது. சந்தையில்‌ பேரம்பேசுவதுபோல. 
சத்தியத்திற்கு பேரம்பேசக்கூடாது. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நம்முடைய ஐசுவரியம்‌ ஞானத்தை 
வாங்குவதற்குப்‌ பயன்படவேண்டும்‌. நாம்‌ 
ஞானத்தையும்‌ உபதேசத்தையும்‌ புத்தியையும்‌ 
வாங்குகிறவர்களாகயிருக்க வேண்டும்‌. 
இவற்றை வாங்குவதற்கு நம்முடைய 
ஐசுவரியம்‌  பயனுள்ளதாயிருக்கவேண்டும்‌. 
ஐசுவரியத்தை சேமிப்பதற்கு ஞானத்தைப்‌ 
பயன்படுத்துவதற்குப்‌ பதிலாக, ஞானத்தை 
வாங்குவதற்கு நம்முடைய ஐசுவரியத்தைப்‌ 
பயன்படுத்துவது மிகவும்‌ நல்லது. 

ஞானத்தை தேடி கண்டுபிடிக்க 
வேண்டும்‌. சத்தியத்தையும்‌ தேடவேண்டும்‌. 
அதுபோலவே உபதேசத்தையும்‌, புத்தியையும்‌ 
தேடவேண்டும்‌... அவற்றை தேடக்‌ 
கண்டுபிடிக்கும்போது, அதன்‌ கிரயம்‌. 
எல்வளவாகமிருந்தாலும்‌, அதை உடனே 
வாங்கிவிடவேண்டும்‌. சத்தியத்தை 
விற்கக்கூடாது. உலகப்பிரகாரமான 
மேன்மைக்கோ, ஆடம்பரத்திற்கோ நாம்‌ 
வாங்கிய சத்தியத்தைவிட்டு விலகிப்போய்‌ 
விடக்கூடாது. சத்தியத்தை விற்றுவிட்டால்‌ 
அதை மறுபடியும்‌ வாங்குவது கடினம்‌. 


கர்த்தர்‌ டய பிள்ளைக 
ஆவன சொல்லும்போது என்‌. கனை, 
உன்‌ இருதயத்தை எனக்கு தா" என்று 
்‌ நம்முடைய 
நாம்‌ நம்முடைய 


என்று கேட்கும்போது, நாம்‌ 
எல்வித தயக்கழுமில்லாமல்‌, 
என்னுடைய இருதயத்தை 
என்று 
சந்தோஷமாகவும்‌ 
அவருக்குப்‌ பிரதியுத்தரம்‌ சொல்லவேண்டும்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய சித்தத்தின்‌ பிரகாரமாக 
நம்மை உருவாக்குவார்‌. நம்முடைய இருதயம்‌ 
எப்படிமிருக்கவேண்டுமோ அப்படி அதை 
மறுரூபப்படுத்துவார்‌. நம்முடைய இருதயத்தை 
நாம்‌ கர்த்தருக்கு ஒப்புக்கொடுக்கும்போது. 
அவர்‌ அதை ஆளுகை செய்வார்‌ 
கர்த்தருடைய சிங்காசனம்‌ நம்முடைய 
இருதயத்தில்‌ ஸ்தாபிக்கப்படும்‌. 





ழ்‌ நள 
யாய 


நாம்‌ மதுபானப்பிரியராயும்‌, 
பெருந்தீனிக்காரராயும்‌ இருக்கக்கூடாது. 
அவர்களோடு சேரக்கூடாது என்று 
சாலொமோன்‌ நமக்கு ஆலோசனை 
சொல்லுகிறார்‌. போஜனமாகமிருந்தாலும்‌,. 
மதுபானமாகயிருந்தாலும்‌ அவற்றின்மீது. 
பேராசை வைக்கிறவர்கள்‌ 
சீரழிந்துபோவார்கள்‌. மதுபானக்காரரும்‌ 
பெருந்தீனிக்காரரும்‌ புத்திமதிகளைக்‌ 
கேட்கமாட்டார்கள்‌. குடியனும்‌ 
போஜனப்பிரியனும்‌ தரித்திரராவார்கள்‌. 
அளவுக்கு அதிகமாக. குடிக்கிறவன்‌ 
வெறித்திருப்பான்‌. அவனுடைய சிந்தையிலும்‌ 
வார்த்தையிலும்‌ தெளிவு இருக்காது. 
குடிகாரனால்‌ எந்தக்‌ காரியத்தையும்‌ 
நிதானமாய்ச்‌ செய்யமுடியாது. குடிகாரனின்‌ 
முடிவு அழிவு. 
வேசித்தனம்‌ மனுஷருடைய சரீரத்தை 
அழித்துப்போடும்‌. வேசி ஆழமான 
படுகுழியாகவும்‌, _ பரஸ்திரீ இடுக்கமான 
கிணறாகவும்‌ இருக்கிறாள்‌. அவள்‌ 
கொள்ளைக்காரனைப்போல பதிவிருந்து, 
மனுஷரை அழித்துப்போடுகிறாள்‌. 
பரஸ்திரீயின்‌: வார்த்தைகள்‌ 
இனிமையாகயிருக்கும்‌. அவளுடைய 
வார்த்தைக்கும்‌ செய்கைக்கும்‌ சம்பந்தம்‌ 
இருக்காது. அவள்‌ ஒரு மாய்மாலக்காரி. 
சிநேசுமாகமிருப்பதுபோல பாசாங்கு 
பண்ணுவாள்‌. னால்‌ அவளுடைய 
செய்கையோ ஒரு கொள்ளைக்காரனைப்போல. 
இருக்கும்‌. பரஸ்திரீ மனுஷருடைய 
உடமைகளையும்‌, வஸ்திரங்களையும்‌, 
பொருள்களையும்‌, மானம்‌ மரியாதையையும்‌ 
அபகரித்துக்கொள்கிறாள்‌. 


பரஸ்திரீ மனுஷருக்குள்ளே பாதகரைப்‌ 
பெருகப்பண்ணுகிறாள்‌. ஒரு வேசி ஏராளமான 
மனுஷரை கெடுத்துப்போடுகிறாள்‌. தேசத்தில்‌ 
அநியாயமும்‌ அக்கிரமமும்‌ பெருகுவதற்கு. 
பரஸ்திரீயும்‌ காரணமாக 
இருப்பார்கள்‌. பரஸ்திரீ தொற்று 
'நோயைப்போன்றவள்‌. அவள்‌ ஒரு 
மனுஷனை கொள்ளையிடும்போது, அநேகர்‌ 
வஞ்சகவலையில்‌ விழுந்து 
மனுஷர்‌ பிரச்சனையில்லாமல்‌ 
வேண்டுமென்றால்‌, மனுஷர்‌: 
வேசியும்‌ பரஸ்திரீயும்‌ 
இருக்கக்கூடாது. மனுஷருடைய பொதுவான 
நன்மைக்காக  பரஸ்திரீயையும்‌ வேசியையும்‌ 
மனுஷரைவிட்டு அகற்றிவிடவேண்டும்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


(16 
PUBLISHERS 


மதுபானம்‌ 
நீதி 23:29-35 


நீதி 2929. ஐயோ! யாருக்கு வேதனை? 
யாருக்குத்‌ துக்கம்‌? யாருக்குச்‌ 
சண்டைகள்‌? யாருக்குப்‌ புலம்பல்‌? 
யாருக்குக்‌ காரணமில்லாத காயங்கள்‌? 
யாருக்கு இரத்தங்கலங்கின கண்கள்‌? 


நீதி 28:30. மதுபானம்‌ இருக்கும்‌ 
இடத்திலே தங்கித்‌ தரிப்பவர்களுக்கும்‌, 
கலப்புன்ன சாராயத்தை 
தாடுகிறவர்களுக்குத்‌ தானே. 


நீதி ஜட மதுபானம்‌ 
இரத்தவருணமாயிருந்து, பாத்திரத்தில்‌ 
பனபனப்பாய்த்‌ தோன்றும்போது, நீ 
அதைப்‌ பாராதே; அது மெதுவாய்‌ 
இறங்கும்‌. 


நீதி 29௨2. 
பாம்யைப்போல்‌ 


விரியனைப்போல்‌ தீண்டும்‌. 


அது 
கடிக்கும்‌, 


முடிவிலே 


நீதி 29:98. உன்‌ கண்கன்‌ பரஸ்திரீகனை 
உன்‌ 


நோக்கும்‌; உள்ளம்‌. 


தாதுமாதானவைகளைப்‌ பேகம்‌. 


நீதி 28:84. தீ 
நடுக்கடலிலே சயனித்திருக்கிறவனைப்‌ 
போலும்‌, பாய்மரத்தட்டிலே 


படுத்திருக்கிறவனைப்‌ போலும்‌ 
இருப்பாய்‌. 


நீதி 23:35. என்னை அடித்தார்கள்‌; 
எனக்கு நோகவில்லை என்னை 
அறைந்தார்கள்‌; எனக்குச்‌ 
சுரணையில்லை; நான்‌ அதைப்‌ பின்னும்‌ 
தொடர்ந்து, தேட எப்பொழுது 
விழிப்பேன்‌ என்பாய்‌. 





f= a 
ERRATA 


மதுபானம்‌ அருந்தி 
விரோதமாக 
எச்சரிப்பான வார்த்தைகளைக்‌ கொடுக்கிறார்‌. 
மதுபானப்பிரியரை விட்டு நாம்‌ 
விலகியிருக்கவேண்டும்‌. நாம்‌ அன்டு 
சேரக்கூடாது. மதுபானம்‌. 
வருணமாயிருக்கிறது. கானான்‌ நேசத்தில்‌ 
இரத்தம்‌ போன்ற சிவப்பு வருண 
திராட்சரசத்தையே மிகவம்‌ உயர்ந்த 
திராட்சரசமாக கருதினார்கள்‌. 
வருணமான மதுபானம்‌ பார்ப்பதற்கு 
அழகாகயிருக்கும்‌. கண்களின்‌ 
இச்சைகளுக்கு அடிமையாகமிருப்பவர்கள்‌: 
மதுபானத்தினால்‌ அழிந்துபோவார்கள்‌. 
குடிகாரனுக்கு சரீர மரணமும்‌ ஆத்தும 
மரணமும்‌ சடுதியாய்‌ வரும்‌. 


மதுபானம்‌ பாத்திரத்தில்‌ பளபளப்பாய்த்‌ 
தோன்றும்‌. நாம்‌ அதன்‌ அழகைப்‌ பார்த்து 
ரசிக்கக்கூடாது. அதைப்‌ பார்த்தால்‌, அதன்‌ 
பளபளப்புத்தான்‌.. நமக்குத்‌ தெரியும்‌. 
அதற்குள்‌ இருக்கும்‌ ஆபத்து நமக்குத்‌ 
தெரியாது. பாத்திரத்தில்‌ பளபளப்பாயிருக்கிற 
மதுபானம்‌ பாம்பின்‌ விஷம்‌ போன்றது. 
மதுபானம்‌ முடிவில்‌ பாம்பைப்போல்‌ நம்மைக்‌ 
கடிக்கும்‌. விரியனைப்போல்‌ தீண்டும்‌ 


மதுபானம்பண்‌। 
புத்திதெளிலில்லாமல்‌ ப்பார்கள்‌. 
தங்களுடைய ஆசைகளையெல்லாம்‌. 
நிறைவேற்றவேண்டுமென்று துடிப்பார்கள்‌ 
இவர்களுடைய கண்கள்‌ பரஸ்திரீகளை 
நோக்கும்‌. இவர்களுடைய வாயின்‌ 
வர்ந்தைககும தெளிவாக இருக்காது. 


உள்ளம்‌ 


வர்கள்‌ 


தாறுமாறானவைகளைப்‌ பேசம்‌. 


மதுபானப்பிரியரை 
மனச்சாட்சி எச்சரிக்கும்‌. 
அவர்களோ தங்கள்‌ 
செவிகொடுக்காமல்‌, 
அடிமையாகிவிடுவார்கள்‌. 
அவர்களுடைய மனச்சாட்சி 
மதுபானப்பிரியர்கள்‌ தங்களுடைய 
மதிப்பையும்‌ மரியாதையையும்‌ தாங்களாகவே 
டு படுக்க தேவையில்லாமல்‌ 
பிறரோடு வாக்குவாதம்பண்ணுவார்கள்‌. 
த்‌ 


அவர்களுடைய 

ல்‌ 
மனச்சாட்சிக்குச்‌ 
கக்‌ 


மத்த்போகும்‌ 


மற்றவர்களோடு. 

சண்டைபோடுவார்கள்‌. 
இவர்களுக்கு த்த 
உயிர்ச்சேதாரமும்‌ உண்டாகும்‌. 


முடிவில்‌ 
சேதாரமும்‌, 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இப்பிரபஞ்சத்தில்‌: அநேகர்‌ 
கவலையோடும்‌ 
இவர்களுடைய 
பலவிதமான காரணங்கள்‌ 
குடும்ப சூழ்நிலைகளும்‌, 


காரணமாகயிருக்கும்‌.. மதுபானப்பிரியரோ 
தங்களுக்குத்‌ தாங்களே வருத்தத்தையும்‌ 
வேதனையையும்‌ வருவித்துக்கொள்கிறார்கள்‌ 


ஒரு தேசு பாதுகாப்புக்காக, 
போர்வீரர்கள்‌ எதிரி தேசத்தாரோடு 
யுத்தம்பண்ணுகிறார்கள்‌. போர்வீரர்களுக்கு 
இதனால்‌ காயங்களும்‌ இரத்த சேதாரமும்‌ 
உண்டாகிறது. தேசத்தைப்‌ 
பாதுகாப்பதற்காக சண்டைபோட்டு 
காயமடைந்தால்‌, அது அவர்களுக்கு 
பெருமையைத்‌ தரும்‌. ஆனால்‌. 
குடிகாரனுக்கோ காரணமில்லாத காயங்கள்‌ 
உண்டாகும்‌. இவர்களுடைய 
வேதனைகளுக்கும்‌ துக்கங்களுக்கும்‌ 
இவர்களுடைய மதுபானமே காரணம்‌, 
மதுபானத்தினால்‌ இவர்களுக்கு 
சண்டைகளும்‌ புலம்பலும்‌ வருகிறது. 


த்தின்‌ 


ய கண்கள்‌ இரத்தம்‌ 

தங்கித்‌ 
சாராயத்தை 
இவர்களுக்கு 
துக்கமும்‌, சண்டைகளும்‌, 
காரணமில்லாத காயங்களும்‌, 
கலங்கின கண்களும்‌ 

யுத்தக்களத்திலே 
உண்டாகும்‌ காயங்கள்‌ 
அவர்களுக்கு மரியாதையைக்‌ கொடுக்கும்‌ 
அடையாளம்‌. குடிகாரரின்‌ காயங்களோ 
அவர்களுக்கு அவமானத்தின்‌ அடையாளம்‌. 


மதுபானத்தினால்‌ மனுஷனுடைய 
குணாதிசயம்‌ கெட்டுப்போகிறது. அவனுடைய 
இருதயம்‌ அசுத்தமாகிறது. அவனுடைய 
கட்டுப்பாடுகளெல்லாம்‌. அவனைவிட்டு 
நீங்கிப்போகிறது. மதுபானப்பிரியனால்‌ 
தன்னுடைய சரீரத்தைக்‌ கட்டுப்படுத்தி ஒடுக்க 
முடியாது. தன்னுடைய இருதயத்தின்‌ 
இச்சைகளை நிறைவேற்றவேண்டுமென்று 
தகாத வழிகளில்‌ முயற்சிபண்ணுவான்‌. 
அவனுடைய கண்களின்‌ பார்வையில்‌ பாவம்‌ 
நிரம்பியிருக்கும்‌. அவை பரஸ்திரீகளை 
நோக்கும்‌. 


போர்வீரர்களுக்கு 





ழ்‌ நயா நீதிமொழிக 
ராரா 


நம்முடைய வார்த்தைகள்‌ ஞானமும்‌: 
புத்தியும்‌ உள்ளதாயிருக்கவேண்டும்‌. பிறருக்கு 
பக்திவிருத்தி உண்டாகப்‌ பேசவேண்டும்‌. 
நம்முடைய வார்த்தைகளில்‌ நாகரீகமும்‌ 
நயமும்‌ நிரம்பியிருக்கவேண்டும்‌. ஆனால்‌ 
குடிகாரரின்‌ உள்ளமோ தாறுமாறானவைகளை 
சிந்திக்கும்‌. தாறுமாறனலைகளைப்‌ பேசும்‌. 
குடிகாரர்களால்‌ தெளிவாக சிந்திக்க 
முடியாது. 


குடிகாரன்‌ 


சடுதியில்‌ கீழே விழுந்து 


அது படுப்பதற்கு உகந்த 
தரல்‌ வனமகன்‌ 


சுரணையில்லாமல்‌ இருப்பான்‌. 


PROVERBS - COMMENTARY 


- விரிவுரை QOODNENS 


PUBLISHERS 


அடித்தாலும்‌, 
அவனுக்கு வலிக்காது. 
அடித்தார்கள்‌ எனக்கு, 
என்றும்‌, என்னை 
எனக்கு சுரணையில்லை" 
குடிகாரன்‌ வெட்கமில்லாமல்‌: 
குடித்து வெறிப்பவன்‌ 
'கல்லைப்போல 


குடிகாரனை 
அறைந்தாலும்‌ 
என்னை: 
நோகவில்லை. 
அறைந்தார்கள்‌ 
என்றும்‌ 
பேசுவான்‌. 
சுரணையில்லாமல்‌ 
இருக்கிறான்‌. மிருகத்திற்குக்கூட சரணை 
உண்டு. குடிகாரனுக்கோ அந்த சரணையும்‌ 
இருக்கது குடிகாரன்‌ ஜீவனோடிருந்நாலும்‌ 
இருக்கிறான்‌ 
இரத்த வருணமாயிருக்கும்‌ 
நாம்‌ பார்க்கவும்‌ கூடாது. 
அதை நாடவும்‌ கூடாது. மதுபானத்தையும்‌, 
மதுபானப்பிரியரையும்‌ சேரவும்‌ கூடாது. 





ழ்‌ நயனா 
யாய 


பொல்லாத மனுஷர்‌ 
நீதி 241-2 


நீதி 241. பொல்லாத மனுஷர்மேல்‌ 
பொறாமை கொன்னாதே; 


அவர்களோடே, இருக்கவும்‌ விரும்பாதே. 


நீதி 242 அவர்கள்‌ இருதயம்‌ 
கொடுமையை யோசிக்கும்‌; அவர்கள்‌. 
உதடுகள்‌ தீவினையைய்‌ பேசும்‌. 


நம்முடைய இருதயத்தில்‌ பொல்லாத 
சிந்தனை இருக்கக்கூடாது. நாம்‌ 
பொல்லாதவர்களைப்போல சிந்திக்கவும்‌ 
பொல்லாதவர்களின்‌ 
குன்மார்க்கம்‌ 
அவர்களுடைய இருதயம்‌ 
கொடுமையை யோசிக்கும்‌. அவர்கள்‌ 
உதடுகள்‌ தீவினையை பேசும்‌ 
அவர்களுடைய பேச்சும்‌ செயலும்‌ 
மற்றவர்களுக்கு பாதகமாகமிருக்கும்‌. 
ற்றவர்‌ அழித்துவிட்டு தாங்கள்‌ 
நன்றாகமிருக்கவேண்டுமென்று 
துன்மார்க்கர்‌ பேரசைப்படுவார்கள்‌. 
பிள்ளைகள்‌ 
இருக்கவும்‌ 
ஐக்கியம்‌ 


கர்த்தருடைய 
துன்மார்க்கரோடு 
விரும்பக்கூடாது. அவர்களோடு. 
வைத்துக்கொள்ளாமலிருப்பதுதான்‌ நமக்கு. 
நல்லது. பொல்லாத மனுஷர்‌ தங்கள்‌ 
பொல்லாத கிரியைகளினால்‌ ஐசுவரியங்களை 
சேகரிக்கிறார்கள்‌. இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ 
அவர்கள்‌ ஐசுவரியவான்களாயிருந்து 
சம்பிரமமாய்‌ ஜீவிக்கிறார்கள்‌. 
அவர்களுடைய சகவாழ்வை பார்த்து நாம்‌ 
பொறாமைப்படக்கூடாது. 


பொல்லாத மனுஷர்மேல்‌ நாம்‌. 
பரிதாபப்படவேண்டும்‌. அவர்கள்‌ இப்போது 
சுகமாய்‌ ஜீவித்தாலும்‌, நியாயத்தீர்ப்பு நாளிலே 
அவர்களுக்கு அழிவு நியமிக்கப்பட்டிருக்கிறது. 
தங்களுக்கு வரப்போகிற அழிவையும்‌ 
ஆபத்தையும்‌ உணராதவர்களாய்‌, பொல்லாத 
மனுஷர்‌ சம்பிரமமாய்‌ ஜீவிக்கிறார்கள்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நீதிக்கும்‌ அநீதிக்கும்‌ 
பரிசுத்தவான்களுக்கும்‌' 
மனுஷருக்கும்‌ ஐக்கியமில்லை. 


சம்பந்தமில்லை. 
ால்லாத 


ஞானமுன்னவன்‌ 
நீதி 24:8-6 


நீதி 243. வீடு 
கட்டப்பட்டு, 
திலைநிறுத்தப்படும்‌. 


நீதி 2௮4, அறிவினாலே அறைகளில்‌ 
அருமையும்‌ இனிமையுமான சகலவிதப்‌ 
பொருள்களும்‌ நிறைத்திருக்கும்‌. 


நீதி 245. ஞானமுன்னவன்‌. 
பெலமுன்னவன்‌; அறிவுன்னவன்‌ தன்‌ 
வல்லமையை. 
அதிகரிக்கப்பண்ணுகிறான்‌. 


தீதி 249... நல்யோசனைசெய்து 
யுத்தம்பண்ணு; ஆலோசனைக்காரர்‌ 
அநேகரால்‌ ஜெயங்கிடைக்கும்‌. 


ஞானத்தினாலே 
விவேகத்தினாலே. 


னமுள்ளவன்‌. 
வோசிப்பன்‌. எல்லா 

சிந்தித்து செயல்படுத்துவான்‌. 
சீராக நிர்வாகம்பண்ணுவான்‌. தன்னுடைய 
குடும்பத்தின்‌ காரியங்களை ஒழுங்காக 
பராமரிப்பான்‌. ஞானமுள்ளவன்‌. 
பெலமுள்ளவன்‌. இவன்‌ 
சோம்பேறியாயிருக்கமாட்டான்‌. நியாயமான 
தொழில்‌ செய்து நேர்மையான வழிகளில்‌ 
சம்பாதிப்பான்‌. கர்த்தர்‌ நீதிமானுடைய 
கரங்களின்‌ கிரியைகளை ஆசீர்வதிப்பார்‌ 


புத்தியாய்‌ 
காரியங்களையும்‌ 
சகலத்தையும்‌. 


கர்த்தருடைய கிருபையினால்‌ 
நீதிமான்கள்‌ செழித்திருப்பார்கள்‌. நீதிமான்‌ 
ஞானமுள்ளவனாகயிருப்பான்‌. அவனிடத்தில்‌ 
அறிவு அதிகாகிரக்கம்‌ அறிவுள்ளவன்‌. 
வல்லமையை அதிகரிக்கப்‌ 
வம்‌ தேவனுடைய 
உதவிகளையும்‌, ஒத்தாசைகளையும்‌ 
பெற்றுக்கொண்டு ஞானமுள்ளவன்‌ தன்‌ 
விருத்திபண்ணுவாள்‌. 
குடும்பத்தின்‌ காரியங்களை 
அதிகரிகப்பண்ணுவான்‌. 





i FTE 
TT 


பொல்லாத மனுஷர்‌ 
பணத்தை சேகரிக்கிறார்கள்‌. 
ஐசுவரியவான்களாகிவிட 
'பேராசைப்படுகிறார்கள்‌. ஞானமுள்ளவனோ 
நீதியாகும்‌, நிதானமாகவும்‌ தொழில்‌: 
செய்வான்‌. அறிவுள்ளவன்‌ 
அவசரப்படமாட்டான்‌. ஞானமுள்ளவனுடைய 
ஐசுவரியம்‌ நீடித்த காலத்திற்கு நிலைத்து. 
நிற்கும்‌. அறிவுள்ளவன்‌ எல்லாவற்றையும்‌ 
யோசித்து, ஞானத்தோடும்‌, நிதானத்தோடும்‌. 
செய்வான்‌. 

பொல்லாத. மனுஷர்‌ தங்கள்‌ 
துர்க்கிரியைகளினால்‌ பணம்‌ சம்பாதித்து, 
பிறருக்கு அநியாயம்‌ செய்து, தங்‌ 
வீடுகளைக்‌ கட்டுகிறார்கள்‌. 
வீடு நிலைத்திருக்காது. 
வீட்டின்‌ அஸ்திபாரம்‌ 
அறத்தில்‌ பவழம்‌ 
துன்மார்க்கமும்‌, 
நிரம்பியிருக்கிறது. ஆகையினால்‌ இவர்கள்‌ 
கட்டும்‌ வீடு பலமிழந்து. சீக்கிரத்தில்‌ 
அழிந்துபோகும்‌. துன்மார்க்கருடைய வீடு 
நிலைநிற்பதில்லை, 

பொல்லாத மனுஷன்‌ 
ஆதாயத்தைத்‌ தேடுகிறான்‌. 
தீர்க்கதரிசி இப்படிப்பட்ட 
மனுஷருக்கு “ஐயோ" என்று சொல்லுகிறார்‌. 


“தீமையின்‌ வல்லமைக்குத்‌ தப்ப 
வேண்டுமென்று தன்‌ கூட்டை உயரத்திலே 
வைக்கும்படிக்கு, தன்‌ வீட்டுக்குப்‌ பொல்லாத 
ஆதாயத்தைத்‌ தேடுகிறவனுக்கு ஐயோ! 
அநேக ஜனங்களை வெட்டிப்‌ போட்டதினால்‌ 
உள்‌ வீட்டுக்கு வெட்கமுண்டாக 
ஆலோசனைபண்ணினாய்‌; க 
ஆத்துமாவுக்கு விரோதமாய்ப்‌ 
செய்தாய்‌, கல்லு சுவரிலிருந்து. கூப்பிடும்‌ 
உத்திரம்‌ மச்சிலிருந்து 
இரத்தப்பழிகளாலே பட்‌ 
அநியாயத்தினாலே 
பலப்படுத்துகிறவனுக்கு ஐயோ!” (ஆப 229-12) 

மெய்யான 
கர்த்தரை நம்புவார்கள்‌. 
நம்புகிறவர்கள்‌ செழித்திருப்பார்கள்‌. 
நம்புகிற பிள்ளைகளுக்கு. 
ஆசீர்வாதத்தையும்‌, ஜெயத்தையும்‌ 
கொடுக்கிறார்‌. ஞானமுள்ளவர்கள்‌ 
தங்கள்‌ இருதயத்திலும்‌ சந்தோஷமாக 
இருப்பார்கள்‌. அவர்களுடைய 
ஜீவியமும்‌ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும்‌. 


ஞானமுள்ளவர்கள்‌ 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஞானமுள்ளவனுடைய வீடு ஞானத்தினால்‌ 
விவேகத்தினாலே. 

இவனுடைய அறிவினாலே 

அருமையும்‌ இனிமையுமான 

சகலவித பொருள்கள்‌ நிறைந்திருக்கும்‌. 


ஞானமுள்ளவன்‌ தீமையைவிட்டு விலகி 
சுத்தமாகயிருக்கிறான்‌. அவனுடைய 
இருதயத்தின்‌ யோசனைகள்‌ நீதியாயும்‌, 
பரிசுத்தமாயும்‌ இருக்கும்‌. 
ஞானமுள்ள வனுடைய ஆத்துமா 
தேவனுடைய கிருபையினால்‌ நிர்பியருக்கும்‌, 
அவனுக்குள்‌. பரிசுத்த ஆவியானவரின்‌. 
ஆறுதல்கள்‌ பெருகியிருக்கும்‌. கர்த்தருடைய 
ஆசீர்வாதமே மெய்யான வ்‌ 
ஞானமுள்ளவன்‌ தன்னுடைய அறிவினால்‌, 

தன்னுடைய ஆத்துமாவைக்‌ 
காத்துக்கொள்கிறான்‌. தன்னுடைய 
குடும்பத்தையும்‌ பராமரிக்கிறான்‌. கர்த்தர்‌ 
ஞானமுள்ள வனையும்‌, அவனுடைய 
குடும்பத்தாரையும்‌, சத்துருவினுடைய 
பொல்லாத கிரியைகளுக்கு விலக்கி, 
அவர்களை வேலியடைத்துப்‌ பாதுகாக்கிறார்‌. 


னமுள்ளவன்‌. ன்னுடைய 
ஞானத்தினால்‌ வட்டைக்கட்டி, 
விவேகத்தினால்‌. அதை ம்பா 
தன்னுடைய வீட்டைச்‌: சுற்றிலும்‌ 
வேலியடைத்து அதைப்‌ பாதுகாக்கிறான்‌. 
அறிவுள்ளவனுடைய வீடு அளவில்‌ 
சிறியதாகமிருந்தாலும்‌ அது ஒரு 
ராஜாவி, கோட்டையைப்போல 
படுத்தப்பட்டு பாதுகாப்பாகமிருக்கும்‌. 
யுத்த ஆயுதங்களைவிட நம்முடைய 
ஞானமும்‌ அறிவும்‌ பலமுள்ளவை. 
சத்துருவிடமிருந்து நம்மைப்‌ பாதுகாக்கவும்‌, 
சத்துருவை மேற்கொள்ளவும்‌ நமக்கு ஞானம்‌. 
தேவை. ஞானமுள்ளவன்‌ நல்யோசனை 
செய்து யுத்தம்பண்ணுவான்‌. 


கர்த்தருடைய பிள்ளைகள்‌ இந்தப்‌ 
பிரபஞ்சத்தில்‌ ஜீவிக்கும்‌ காலம்‌ வரையிலும்‌ 
சாத்தானோடு யுத்தம்பண்ணுகிறார்கள்‌. இது 
ஒரு ஆவிக்குரிய யுத்தம்‌. பிசாசானவனோடு 
எதிர்த்து நின்று யுத்தம்பண்ண நம்முடைய 
ஆவி பலமுள்ளதாயிருக்கவேண்டும்‌. நமக்கு 
பரிசுத்த ஆவியானவருடைய ஆலோசனை 
தேவைப்படுகிறது. ஆனியானவரே நமக்கு 
நல்‌ஆலோசனையை கொடுக்கிறவர்‌. 
ஆலோசனைக்காரர்‌ அநேகரால்‌ ஜெயம்‌ 

சாலொமோன்‌ 





i= FTE 
TT 


ஞானம்‌ பிரயோஜனமுள்ளது. 
ஞானத்தை சமாதானத்திற்கு ஏதுவாக 
பிரயோஜனப்படுத்திக்கொள்ள வேண்டும்‌. 
ஆவியானவருடைய  ஆலோசனையில்லாமல்‌ 
ஆவிக்குரிய யுத்தம்பண்ண முடியாது. 
யுத்தம்பண்ணினாலும்‌ ஜெயம்‌ பெறமுடியாது. 
கர்த்தருடைய பிள்ளைகள்‌ ஆவியானவர்‌ 
கொடுக்கும்‌ நல்‌ஆலோசனையை 
பெற்றுக்கொண்டு, அதைப்‌ பயன்படுத்தி 
யுத்தம்பண்ணவேண்டும்‌. அப்போதுதான்‌ 
சத்துருவினுடைய பிரச்சனைகள்‌ நம்மை: 
விட்டு நீங்கும்‌. 


நாம்‌ 


மூடன்‌ 
நீதி 2417-9 


நீதி 2௮7. மூடனுக்கு ஞானம்‌ 
எட்டாத உயரமாயிருக்கும்‌ அவண்‌: 
'தியாயஸ்தலத்தில்‌ தன்‌ வாயைத்‌ 
திறவான்‌. 


நீதி 2448. 
உபாயஞ்செய்கிறவன்‌ 
என்னப்படுவான்‌. 


நீதி 249. தியநோக்கம்‌ 
பரியாசக்காரன்‌' 
அருவருப்பானவன்‌. 


தீவினைசெய்ய 
துஷ்டன்‌ 


பாவமாம்‌; 
மனுஷருக்கு 


னத்தைப்‌. க்கொள்வ, 
எளிதானதல்ல... ஒரு சிலர்‌ சரீரத்தில்‌ 
அரக்கியா பிருப்பார்கள்‌. அவர்களுடைய 
அவயவங்கள்‌ எல்லாமே 
பலமுள்ளதாயிருக்கும்‌. ஆனாலும்‌ அவர்கள்‌ 
மூடராயிருப்பார்கள்‌. 
முயற்சிகளையும்‌ 
மேற்கொள்ளாத சோம்பேறிகளாயிருப்பார்கள்‌. 
மூடர்‌ துன்மார்க்கரோடு சேர்ந்து பாவமான 
வழிகளில்‌ போவார்கள்‌. ஞானத்தைப்‌ 
பெற்றுக்கொள்ளவேண்டும்‌ என்னும்‌ ஆவல்‌ 
மூடரிடத்தில்‌ சிறிதும்‌ இருக்காது. அதற்காக 
அவர்கள்‌ எந்த பிரயாசமும்‌ 
மேற்கொள்ளமாட்டார்கள்‌. மூடனுக்கு ஞானம்‌. 
எட்டாத உயரத்திலிருக்கும்‌. 
மூடரிடத்தில்‌ 
ஆகையினால்‌ அவர்களால்‌ 
தங்கள்‌ குடும்பத்தாருக்கும்‌, 
தேசத்திற்கும்‌ எந்த. 
இருக்காது. மூடன்‌ 


பெற்றுக்‌! 


ஞானமிருக்காது. 
தங்களுக்கும்‌, 
தங்கள்‌ 
பிரயோஜனமும்‌ 
நியாயஸ்தலத்தில்‌ 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தன்‌ வாயைத்‌ 'திறக்கமாட்டான்‌. 
ஆலோசனை சொல்லுகிற இடங்களில்‌ 
மூனை அனுமதிக்கமாட்டார்கள்‌. 
நியாயஸ்தலங்களிலும்‌ மூடனுடைய பேச்சை 
யாரும்‌ கேட்கமாட்டார்கள்‌. 

| மூடர்கள்‌  நியாயஸ்தலங்களுக்கு 
வந்தாலும்‌ அவர்கள்‌  ஊமையைப்‌ 
வாயைத்‌ திறக்கமாட்டார்கள்‌. 
ஆலோசனை சொல்லுகிற வார்த்தைகள்‌ 
எதுவம்‌ அவர்களிடத்தில்‌ இருக்காது. 
துஷ்டன்‌ தீவினை செய்ய ம்‌ 
செய்வான்‌. தீமை செய்வது. 
திட்டமிட்டு தீமை செய்வது அதைவிட 
கொடிய பாவம்‌. தீவினை செய்ய உபாயம்‌ 
செய்கிறவன்‌ துஷ்டன்‌ என்னப்படுவான்‌. 
துஷ்டரிடத்தில்‌ பழைய பாம்பாகிய 
சாத்தானுடைய விஷம்‌ இருக்கிறது. 


நல்ல 


செய்யாவிட்டாலும்‌, அவர்களுக்கு தீவினை 
செய்ய உபாயம்‌ செய்தாலும்‌, நாம்‌ துஷ்டர்‌ 
என்னப்படுவோம்‌ என்று சாலொமோன்‌. 
சொல்லுகிறார்‌. 

வாய்‌ பேசும்‌. 

நினைவுகளே நம்முடைய கிரியைகளுக்கு 
ஆதாரமாயிருக்கிறது. நம்முடைய 
பாவக்கிரியைகளுக்கு முன்பாக, நம்முடைய 
இருதயத்தில்‌ பாவமான சிந்தனைகள்‌ 
உண்டாகிறது. நாம்‌ பாவம்‌ செய்வதற்கு 
முன்பாகவே, நம்முடைய இருதயத்தில்‌ 
உண்டாயிருக்கிற பாவமான 
இதனைகளுக்காு உ. முக மல்கி, 
மனந்திருந்தி கர்த்தரிடத்தில்‌ மன்னிப்பு 
கேட்கவேண்டும்‌. 


தீயசெய்கைமைப்போல, தீயநோக்க 
பாவமாம்‌. பரியாசக்காரன்‌ பிறர்மீது 
பரியாசப்‌ பேச்சுக்களைப்பேசி 
சந்தோஷப்படுகிறான்‌. பரியாசக்காரன்‌ 
மனுஷருக்கு அருவருப்பானவன்‌. மனுஷனுக்கு 
அருவருப்பாயிருக்கிறவன்‌. கர்த்தருக்கும்‌ 
அருவருப்பாகயிருப்பான்‌. நம்முடைய 
இருதயத்திலிருந்து பிறரை பரியாசம்‌ 
பண்ணுகிற தீயநோக்கம்‌ அகன்‌ றுபோய்விட 
வேண்டும்‌. நம்முடைய வாயின்‌ வார்த்தைகள்‌ 
பக்திவிருத்திக்கேதுவான வார்த்தைகளாகவே 
இருக்கவேண்டும்‌. 





f= THE 
TT 


ஆபத்துக்காலம்‌ 
நீதி 24:10. 


தீதி 24:10. ஆபத்துக்காலத்தில்‌ நீ 
சோர்த்து போவாயானால்‌, உன்‌ பெலன்‌ 


குறுகினது. 


எல்லோருக்கும்‌ ஆபத்துக்காலம்‌ வரும்‌. 
பிரச்சனைகளும்‌ வேதனைகளும்‌ வரும்‌. நாம்‌ 
இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ ஜீவிக்கிற காலம்‌ 
வரையிலும்‌ நமக்கு போராட்டம்‌ உண்டு. 
ஆபத்துக்காலத்தில்‌ நாம்‌ சோர்ந்து 
போய்விடக்கூடாது. நம்முடைய 
நற்கிரியைகளை நிறுத்திவிடக்கூடாது. 
நமக்கு ஆபத்து வந்தாலும்‌: நம்முடைய 
கர்த்தர்‌ நம்மோடு கூடயிருக்கிறார்‌. 
ஆகையினால்‌ ஆபத்துக்காலத்திலும்‌ நாம்‌ 
சோர்ந்துபோகாமல்‌, க்குள்‌ 
சந்தோஷமாயிருக்கவேண்டும்‌. 
நமக்கு பெலன்‌. ஆபத்துக்காலத்தில்‌ 
சோர்ந்துபோகிறவர்களுடைய 
குறுகிப்போகும்‌. 


'ல்லோருக்கும்‌ வருவதுபோலவே. 
நமக்கும்‌ தனையும்‌ ஆபத்தும்‌ வரும்‌. 
அபத்துக்காலத்தில்‌ நாம்‌ சோர்ந்துபோனால்‌, 

தெளிவும்‌ 
என்று 
சோர்ந்துபோகிறவர்கள்‌ 
வழிகளிலெல்லாம்‌ 
ணன ளா கரித பகன்‌ 
இப்படிப்பட்டவர்களுடைய 
உறுதியாகயிராது. 


ல்‌ 


திடநம்பிக்கையாயிருக்கிறவர்கள்‌ 
சோதனைகளையும்‌ 

சகித்துக்கொள்வார்கள்‌. 

ஜீவியத்தில்‌ 

மாற்றமடைந்தாலும்‌ 

கலங்கமாட்டார்கள்‌. 

வைத்துவிட்டு, 

கர்த்தரிடத்தில்‌ 

நம்பிக்கையாயிருக்கும்போது, கர்த்தர்‌ நமக்கு 
ஆறுதல்‌ சொல்லுவார்‌. நம்முடைய 
இருதயத்தை பலப்படுத்துவார்‌. ஆகையினால்‌ 
கர்த்தருடைய பிள்ளைகள்‌ 
ஆபத்துக்காலத்திலும்‌, சோர்ந்துபோகாமல்‌, 
தைரியங்கொண்டு 
திடமனதாயிருக்கவேண்டும்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இருதயங்களைச்‌ சோதிக்கிறவர்‌ 
நீதி 241112 


நீதி ஐ மரணத்துக்கு 
ஒப்பிக்கப்பட்டவர்கனையும்‌, 
கொலையுண்ணய்போகிறவர்கனையும்‌ 
விடுவிக்கக்கூடுமானால்‌ விடுவி. 


பிள்ளைகளுக்கும்‌, 
நியாயம்‌ 
அவர்களுக்கு 
தேவைப்படுகிறது. 
பிள்ளைகள்‌ 
விடுவிப்பதற்கு 
மரணத்திற்கு 


ஒடுக்கப்படுகிறவர்களுக்கும்‌ 
கிடைக்கவேண்டும்‌. 
பிறருடைய உதவி 
கர்த்தருடைய 
ஒடுக்கப்படுகிறவர்களை 
உதவிசெய்யவேண்டும்‌. 
ஒப்புவிக்கப்பட்டவர்களையும்‌, 
கொலையுண்ணப்‌ போகிறவர்களையும்‌ 
விடுவிக்கக்கூடுமானால்‌ விடுவி என்று 
சாலொமோன்‌ நமக்கு ஆலோசனையாகச்‌ 
சொல்லுகிறார்‌. அவர்களுக்கு உதவி 
செய்யவேண்டும்‌ என்னும்‌ நிர்ப்பந்தமும்‌, 
கட்டாயமும்‌ நமக்கு இல்லாவிட்டாலும்‌, நாம்‌ 
அவர்களுக்கு உதவிபுரிய முன்வரவேண்டும்‌. 
நீதியின்மீது பசிதாகமுள்ளவர்களாயிருக்க. 
வேண்டும்‌. திக்கற்ற பிள்ளைகளுக்கும்‌, 
ஒடுக்கப்பட்டவர்களுக்கும்‌ நீதி கிடைக்க 
வேண்டும்‌ என்னும்‌ மனோவாஞ்சை 
நம்மிடத்தில்‌ காணப்படவேண்டும்‌. 


பிறருக்கு உதவி தேவைப்படும்போது, 
ஒரு சிலர்‌ அவர்களுக்கு உதவிசெய்யாமல்‌, 
ஏதாவது. சாக்குபோக்கான காரணம்‌ 
சொல்லி, உதவிசெய்யாமல்‌ 
விலகிப்போய்விடுகிறார்கள்‌.  சாக்குபோக்கு 
சொல்லுவது எளிது. உதவிதேவைப்படுபவரை 
னல த்து! [என்து அனற 
சொல்லிவிடுவார்கள்‌. அவர்களுடைய 
பிரச்சனையை மறந்துவிட்டதாகவும்‌ காரணம்‌ 
சொல்லுவார்கள்‌. இப்படி சாக்குபோக்கு 
சொல்லி தப்பிப்பது எளிது. ஆனால்‌. 
தேவனுடைய நீதியான  தீர்பபிலிருந்து 
நம்மால்‌ தப்பிக்க முடியாது. நம்முடைய 
கர்த்தர்‌ இருதயங்களை சோதிக்கிறவர்‌. 





ழ்‌ நள 
யாய 


திக்கற்ற 
ஒடுக்கப்படுகிறவர்களுக்கும்‌ 
உதவிகளை நாம்‌ 
நினைவுகூரவேண்டும்‌ 
ஆத்துமாவைக்‌ காக்கிறவர்‌. 
நன்மை செய்யவேண்டும்‌ 
எதிர்பார்ப்பதுபோல, நாமும்‌ பிறருக்கு நன்மை 
செய்யவேண்டும்‌. நம்முடைய கர்த்தர்‌ நம்மீது. 
இரக்கமாகவும்‌, மனதுருக்கமாகவும்‌ 
இருப்பதுபோல, நாமும்‌ பிறர்மீது இரக்கம்‌ 
காண்பிக்கவேண்டும்‌. நாம்‌ 
நமக்குரிவைகளை மாத்திரம்‌ சிந்திக்காமல்‌, 
பிறருக்குரியவைகளையும்‌ சிந்திக்கவேண்டும்‌. 
நாம்‌ நன்றாயிருப்பதுபோல, மற்றவர்களும்‌ 
நன்றாயிருக்கவேண்டும்‌ என்னும்‌ விருப்பம்‌ 
நமக்குள்‌ காணப்படவேண்டும்‌. 
அப்போதுதான்‌ நம்முடைய இருதயம்‌ 
கர்த்தருடைய பார்வைக்கு இன்பமாயிருக்கும்‌. 
ஒவ்வொரு மனுஷனுக்கு 
கதக்‌ 
நாம்‌ மற்றவர்களுக்கு 
கர்த்தர்‌ நம்மைத்‌ 
நாம்‌ மற்றவர்களுக்கு நன்மை 
சேப்யாவிட்டாதம்‌, கர்த்தருடைய 
தண்டனையிலிருந்து தப்பிக்க முடியாது. நாம்‌ 
பிறருக்கு நகனைய்வகுர 
நன்மை செய்ய 
திராணியிரக்கம்போது. 


ஞூ 
நீதி 248,14 


நீதி 2409. என்‌ மகனே, தேனைச்‌. 


காப்பீடு, அது நல்லது; கூட்டிலிருந்து 
உன்‌ வாய்க்கு. 


ஆத்துமாவுக்கு 
அதைப்‌ பெற்றுக்கொண்டால்‌, அது 
முடிவில்‌ உதவும்‌, உன்‌ நம்பிக்கை 
வீண்போகாது. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
UBLISHERS 


நாம்‌ ஞானத்தையும்‌ அறிவையும்‌ 
புத்தியையும்‌ தியானிக்கவேண்டும்‌. ஞானத்தை 
அறிந்து கொள்வது நம்முடைய 
ஆத்துமாவுக்கு, இன்பமாயிருக்கும்‌ 
கூட்டிலிருந்து ஒழுகும்‌ தேன்‌ நம்முடைய 
வாய்க்கு இன்பமாயிருப்பதுபோல, 
ஞானத்தை அறிந்து கொள்வதும்‌ நம்முடைய 
ஆத்துமாவுக்கு இன்பமாயிருக்கும்‌. கானான்‌ 
தேசம்‌ பாலும்‌ தேனும்‌ ஓடுகிற தேசம்‌. 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து உயிர்த்தெழுந்த 

அவருடைய சீஷர்கள்‌ அவருக்கு 

தேன்கூடு துணிக்கையை கொடுத்தார்கள்‌. 
கர்த்தர்‌ அதை வாங்கி அவர்களுக்கு 
முன்பாக புசித்தார்‌ (லூக்‌ 24:4,42), 

எல்லா தேசத்தாருக்கும்‌ 
பொதுவான போஜனமாகும்‌. 
இனிமையான போஜனம்‌. 
நன்மையைக்‌ கொடுக்கக்கூடிய 
சிறுபிள்ளைகளுக்கும்‌. 
கொடுக்கலாம்‌. ஏசாயா 
இயேசுகிறிஸ்துவின்‌ பிறப்பைக்‌ குறித்தும்‌, 
அவருடைய இளவயதைக்குறித்தும்‌ 
தீர்க்கதரிசினமாகச்‌ ல்லும்‌ 


தேனானது 


அறிந்துகொள்வது நம்முடைய ஆத்துமாவுக்கு 
இன்பமாயிருக்கும்‌. பல பட்‌ 
பிரியப்படுவதுபோல, 

அறிந்துகொள்ளவும்‌ நாம்‌ பிரியப்படவேண்டும்‌. 

நாம்‌ ஞானத்தைத்‌ தேடவேண்டும்‌. ஞானம்‌ 

நம்மைப்‌ போதிக்கவேண்டும்‌. சத்தியத்தின்‌ 

ல்‌ புரிந்துகொண்டு 

சத்தியத்தில்‌ 

தெய்வபக்திக்கு 

கொடுக்கிறவர்கள்‌, 

விசுவாசமாயிருப்பார்கள்‌. 

சத்தியமும்‌ தெய்வபக்தியும்‌ நம்முடைய 

ஆத்துமாவுக்கு. இன்பமானவை. அந்த 

இன்பத்தைப்‌ பெற்றிருக்கிறவர்கள்‌ அதைப்‌ 

பற்றிக்கொள்வார்கள்‌. கர்த்தரை நம்புவதே 
விசுவாசிகளுக்கு ஆனந்தம்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ கர்த்தரை 
நம்பாத அவிசுவாசிகளும்‌, நாஸ்திகர்களும்‌ 
ஏராளமானோர்‌ இருக்கிறார்கள்‌. 
அவர்களிடத்தில்‌ தெய்வபயமில்லை. 
தேவனைப்பற்றி நம்பிக்கையுமில்லை. 
அவர்கள்‌ சாதுரிய்‌  ஞானத்தினாலும்‌, 
விவாதத்திறமையினாலும்‌, தேவன்‌ 
இல்லையென்று சாதிக்கிறார்கள்‌. ஒருவேளை 
அவர்களிடத்தில்‌ இப்பிரபஞ்சத்து ஞானமும்‌, 
ஐசவரியமும்‌ இருக்கலாம்‌. ஆனால்‌ இது 
உண்மையான ஆசீர்வாதமல்ல. கர்த்தருக்குப்‌ 
பயப்படுதலே. ஞானத்தின்‌ ஆரம்பம்‌. 
கர்த்தருடைய  ஆசீர்வாதமே மெய்யான 
ஐசுவரியம்‌. நாம்‌ ஞானத்தை 
அறிந்துகொண்டால்‌, அது நமக்கு 
உதலியாகயிருக்கும்‌. குர்த்தரைப்பற்றிய 
ஞானம்‌ முடிவு வரையிலும்‌ நமக்கு 
உதவிசெய்யும்‌. கர்த்தர்மீது நாம்‌ 
வைத்திருக்கிற நம்பிக்கை ஒருபோதும்‌ 
வீண்போகாது. கர்த்தரை நம்புகிறவர்கள்‌ 
செழித்திருப்பார்கள்‌. 


நீதிமான்‌ 


நீதி 24:115,16 


நீதி 24:15. துஷ்டனே, நீ நீதிமானுடைய 
வாசஸ்தலத்துக்கு விரோதமாய்ப்‌ 
பதிவிராதே; அவன்‌ தங்கும்‌ இடத்தைப்‌ 
யாழாக்கிப்‌ போடாதே. 

ஏழுதரம்‌ 


நீதி நீதிமான்‌ 
திரும்பவும்‌ 


துன்மார்க்கரோ 
'தீங்கிலே இடறுண்டு கிடப்பார்கள்‌. 


2416. 


துன்மார்க்கன்‌ தீயநோக்கமுடையவன்‌. 
அவன்‌ நீதிமானுக்கு விரோதமாக 
யோசனைபண்ணுகிறான்‌. துஷ்டன்‌ 
நீதிமானுடைய வாசஸ்தலத்திற்கு விரோதமாய்‌ 
பதிவிருக்கிறான்‌. துஷ்டனுடைய இருதயத்தில்‌ 
துஷ்டசிந்தனை நிரம்பியிருக்கும்‌. 
அவனிடத்திலிருந்து. தீயசுபாவம்‌ வெளிப்படும்‌. 
நீதிமான்‌ இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ அநேக 
தீங்குகளை அனுபவிப்பான்‌. நீதிமானுக்கு 
வேதனைகள்‌ உண்டாகும்‌. 
நீதிமானை ஒடுக்குவார்கள்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பொதுவாக நீதிமான்கள்‌ 
ஐசுவரியவான்‌௧ளகவோ, 
நிரம்பியவர்களாகவோ. 
அவனுடைய வாசஸ்தலத்தில்‌ 
இருக்காது. நீதிமான்களில்‌ அநேகர்‌ 
தரித்திரராகவே இருப்பார்கள்‌. துஷ்டனோ 
ஏற்கெனவே கஷ்டத்தில்‌ வேதனைப்படும்‌ 
நீதிமானுடைய வாசஸ்தலத்திற்கு 
விரோதமாக. தீங்கு நினைக்கிறான்‌. 
அவனுக்கு விரோதமாய்‌ பதிவிருக்கிறான்‌. 
நீதிமான்‌ சீக்கிரத்தில்‌ விழுந்துபோவான்‌ 
என்று துஷ்டன்‌ எதிர்பார்க்கிறான்‌. 


கன்‌ 
எழுந்திருப்பான்‌. 
ஏழுதரம்கூட விழுந்துவிடலாம்‌. 
எத்தனை தரம்‌ விழுந்தாலும்‌, ன்‌ 
திரும்பவும்‌ எழுந்திருப்பான்‌.  நீதிமானுக்கு 
சில சமயங்களில்‌ சோதனைகள்‌ வரலாம்‌. 
அவன்‌ உடனே மனந்திரும்பி, தன்னுடைய 
பாவங்களுக்காக கர்த்தரிடத்தில்‌ மன்னிப்பு 
கேட்டு, இரட்சிக்கப்படுவான்‌. 
கர்த்தரிடத்தில்‌ தயவும்‌ இரக்கமும்‌ 
பெற்றுக்கொள்வான்‌. நீதிமான்‌ கீழே 
விழுவதுபோல இருந்தாலும்‌, அவன்‌ உடனே 
எழுந்துவிடுவான்‌. தான்‌ இழந்துபோன 
சந்தோஷத்தையும்‌, சமாதானத்தையும்‌ 
திரும்பவும்‌ பெற்றுக்கொள்வான்‌. 


நீதிமான்‌ கீழே விழும்போது, அவன்‌ 
எழுந்திருக்க முடியாதபடி  அழிந்துபோவான்‌ 
என்று துஷ்டன்‌ எதிர்பார்ப்பான்‌. நீதிமான்‌ 
அழிந்துபோகவேண்டும்‌ என்பதே 
துஷ்டனுடைய விருப்பம்‌. அதுவே 
அவனுடைய எதிர்ப்பார்ப்பு ஆனால்‌ துஷ்டன்‌ 
எதிர்பார்ப்பது நிறைவேறாது. நீதிமானுக்குப்‌ 
பதிலா: துன்மார்க்கன்‌ அழிந்துபோவான்‌. 
தீங்கிலே இடறுண்டு 
ன்‌ நீதிமானுக்கு 
துணையாகமிருக்கிறார்‌. அவனுடைய 
பட்சத்திலிருக்கிறார்‌. நம்முடைய பட்சத்தில்‌ 
கர்த்தர்‌ இருக்கும்போது, நமக்கு எதிராக 
யாராலும்‌ எந்தத்‌ தீங்கும்‌ செய்யமுடியாது. 


சமுதாயத்தில்‌ 
சரீர வல்லமை 
இருப்பதில்லை. 
ஐசுவரியம்‌ 


விழுந்தாலும்‌ திரும்பவும்‌ 
ஒருவேளை அ 


கர்த்தர்‌ 


சத்துரு 
நீதி 247,18 


நீதி 2417. உன்‌ சத்துரு விழும்போது 
சுந்தோஷப்படாதே; அவண்‌: 
இடலும்போது உன்‌ இருதயம்‌ 
கனிகூராதிருப்பதாக. 





ழ்‌ ளான 
யாய 


நீதி 2418. கர்த்தர்‌ அதைக்‌ காண்பார்‌, 
அது அவர்‌ பார்வைக்குப்‌ 
பொல்லாப்பாயிருக்கும்‌. அப்பொழுது: 
அவனிடத்தினின்று அவர்‌ தமது 
கோபத்தை தீக்கிவிடுவார்‌. 


விசுவாசிகளாகிய நாம்‌ 
'சந்தோஷப்படவேண்டும்‌. 
சந்தோஷப்படக்கூடாது. 
செய்தவர்களும்‌ நன்றாயிருக்கவேண்டும்‌ 
என்றே நாம்‌ நினைக்கவேண்டும்‌. நம்மை 
சபிக்கிறவர்களையும்‌ ஆசீர்வதிக்கவேண்டும்‌. 
நமக்கு விரோதமாக தீங்கு செய்கிறவர்கள்‌ 
செழித்திருக்கும்போது, நாம்‌ அவர்களைப்‌ 
பார்த்து பொறாமைப்படக்கூடாது. நம்முடைய 
சத்துரு கீழே விழுந்துவிட்டால்‌ அதைப்‌ 
பார்த்து சந்தோஷப்படக்கூடாது. 


நாம்‌ நீதிமான்களாகயிருந்தாலும்‌, 
நம்முடைய இருதயத்திலும்‌ பிசாசின்‌ பாவம்‌ 
ஏதாவது ஒரு ஓரத்தில்‌ ஒழிந்திருக்கும்‌. 
நம்முடைய சத்துரு விழும்போது, அது நம்மை 
சந்தோஷப்பட வைக்கும்‌. இது மனுஷருடைய 
சுபாவம்‌. சத்துரு இடறும்போது நம்முடைய 
இருதயம்‌ களிகூரும்‌. நமக்கு விரோதமாகத்‌ 
தீங்கு செய்தவர்கள்‌ அழிந்துபோனால்‌, அது 
நமக்கு சந்தோஷமாயிருக்கும்‌. நம்முடைய 
சத்துருக்கள்‌ எவ்வளவு அதிகமாக 
வேதனைகளை அனுபவிக்கிறார்களோ, 
அல்வளவு அதிகமாக: நமக்குள்‌ 
சந்தோஷமும்‌ அதிகரிக்கும்‌. 

நம்முடைய சத்துரு விழும்போது நாம்‌ 
சந்தோஷப்படக்கூடாது என்று சாலொமோன்‌ 
நமக்கு எச்சரிப்பாகச்‌ சொல்லுகிறார்‌. 
அவர்கள்‌ இடறும்போது நம்முடைய இருதயம்‌ 
களிகூரக்கூடாது. கர்த்தர்‌ எல்லாவற்றையும்‌ 
பார்க்கிறவர்‌ நம்முடைய சத்துரு. 
விழுவதையும்‌ அவர்‌ பார்க்கிறார்‌. நம்முடைய 
சத்துரு விழும்போது நாம்‌ 
சந்தோஷப்பட்டதையும்‌ அவர்‌ பார்ப்பார்‌ 
நம்முடைய சத்துரு இடறும்போது நம்முடைய 
இருதயம்‌ களிகூர்ந்ததையும்‌ பார்ப்பார்‌. 
மனுஷன்‌ முகத்தைப்‌ பார்க்கிறான்‌. கர்த்தரோ 
நம்முடைய இருதயத்தைப்‌ பார்க்கிறார்‌. அவர்‌ 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நம்முடைய சத்துரு விழும்போது நாம்‌. 
சந்தோஷப்பட்டல்‌, அது கர்த்தருடைய 
பார்வைக்குப்‌ பொல்லாப்பாயிருக்கும்‌. தகப்பன்‌ 
தன்னுடைய இரண்டு பிள்ளைகளில்‌, ஒரு 
பிள்ளையைத்‌ தண்டிக்கும்போது. மற்ற 
பிள்ளை அதைப்‌ பார்த்து 
சந்தோஷப்படக்கூடாது. கர்த்தரிடத்தில்‌ 
பட்சபாதமில்லை. கர்த்தருடைய 
பிள்ளைகளாகிய நம்மிடத்திலும்‌ பட்சபாதம்‌ 
இருக்கக்கூடாது. கர்த்தர்‌ ஒருவனைத்‌ 
தண்டிக்கும்போது, நாம்‌ அதைப்‌ பார்த்து 
எச்சரிப்படையவேண்டும்‌. நாமும்‌ 
தப்புசெய்தால்‌ நமக்கும்‌ அதுபோலவே 
தண்டனை கிடைக்கும்‌ என்னும்‌ பயம்‌ 
நமக்குள்‌ இருக்கவேண்டும்‌. நம்முடைய 
சத்துரு விழும்போது நாம்‌ எச்சரிப்படைய 
வேண்டுமேயல்லாமல்‌, அதைப்‌ பார்த்து 
சந்தோஷப்படக்கூடாது. 


நாமும்‌ பல சமயங்களில்‌ தேவனுக்கு 
விரோதமாகவும்‌, மனுஷருக்கு விரோதமாகவும்‌ 
பாவம்‌ செய்கிறோம்‌. கர்த்தரோ தம்முடைய 
கிருபையினால்‌ நம்மை இதுவரையிலும்‌ 
தண்டிக்காமல்‌ விட்டு வைத்திருக்கிறார்‌. 
இது கர்த்தருடைய கிருபை நாம்‌ இன்று 
நிற்பதும்‌, நிர்மூலமாகாதிருப்பதும்‌ 
கர்த்தருடைய சுத்த கிருபை இந்தச்‌ 
சத்தியத்தை நாம்‌ எப்போதும்‌ நினைவகூர்ந்து, 
பத்து அன்புகூரவேண்டும்‌. நாம்‌ 
ம்மிடத்தில்‌ அன்புகூருவருபோல, 
பிறரிடத்திலும்‌ அன்பு கூரவேண்டும்‌ என்பதே 
கிறிஸ்துவின்‌ உபதேசம்‌. 
சபிக்கிறவர்களையும்‌ 
ஆசீர்வதிக்கும்போது, 
ஆசீர்வதிப்பார்‌. 


கர்த்தர்‌ 


பொல்லாதவர்கள்‌ 
நீதி 24:19,20. 


நீதி 24:19. பொல்லாதவர்களைக்குறித்து 
எரிச்சலாகாதே; துன்மார்க்கர்மேல்‌. 
பொறாமை கொள்ளாதே. 


நீதி 24:90. துன்மார்க்கனுக்கு 
நல்லமுடிவு: இல்லை; 
தூன்மார்க்கனுடைய விளக்கு. 
அணைத்துபோம்‌. 





ழ்‌ நள 
யாய 


சில காரியங்கள்‌ நம்மைத்‌ 
துக்கப்படுத்தலாம்‌. ஆனாலும்‌ அது ந 
'வேதனைப்படுத்தக்கூடாது. 
எல்லோருக்கும்‌ நல்லவராகவே இருக்கிறார்‌ 
அவர்‌... சர்வசிருஷ்டிகளையும்‌ போஷித்து 
பராமரிக்கிறார்‌. ஆகையினால்‌ நாம்‌ யாரைக்‌ 
குறித்தும்‌ எரிச்சலடையக்கூடாது. யார்மீதும்‌ 
பொறாமை கொள்ளவும்‌ கூடாது. 


சில சமயங்களில்‌ பொல்லாதவர்களும்‌, 
துன்மார்க்கரும்‌ செழித்திருப்பார்கள்‌. 
அவர்கள்‌ பாவமான வழிகளில்‌ பணத்தை 
சம்பாதித்து சுகபோகமாய்‌ வாழுவார்கள்‌. 
அவர்களைப்‌ பார்தது நாமும்‌ அவர்களுடைய 
பாவமான வழிகளை பின்பற்றிச்‌ 
செல்லக்கூடாது. அவர்களுடைய 
சுகவாழ்வைப்‌ பார்த்து எரிச்சலடையவோ. 
பொறாமைப்படவோ கூடாது. 
துன்மார்க்கருக்கு மெய்யான 
சந்தோஷமில்லை. அவர்கள்‌ தங்கள்‌ பலனை 
அடைந்து தீர்ந்ததென்று இயேசுகிறிஸ்து. 
சொல்லுகிறார்‌ (மத்‌ 6:2). 
துன்மார்க்க பாவிக 
இப்பிரபஞ்சத்திற்குரியவர்கள்‌ அவர்களுக்கு 
இந்த உலகத்தில்‌ மாத்திரமே பங்கு உண்டு. 
பரலோகத்திலோ அவர்களுக்கு பங்குமில்லை, 
பாத்தியமும்‌ இல்லை. துன்மார்க்கர்‌ 
தங்கள்‌ பங்கைப்‌ 
பெ்றிரக்கிறாரகள்‌ என்று 
தன்னுடைய சங்கீதத்தில்‌ 
(சங்‌ 1714) 


தாவீது, 
சொல்லுகிறார்‌ 


துன்மார்க்கனுக்கு நல்முடிவு இல்லை. 
துன்மார்க்கனுடைய விளக்கு சிறிதுகாலம்‌ 
பிரகாசமாய்‌ எரியும்‌. ஆனாலும்‌ அது 
சீக்கிரத்திலேயே அணைந்துபோகும்‌. 
இப்பிரபஞ்சத்தில்‌ பாலிகளுடைய ஜீவியம்‌: 
முடிந்த பின்பு அவர்களுக்கு நரகமே. 
நியமிக்கப்பட்டிருக்கிறது. துன்மார்க்கர்‌ 
ஆக்கினைத்தீர்ப்புக்கு தப்பிக்க 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கலகக்காரர்‌ 


தீதி 24:21,22 


நீதி 24:21, என்‌ மகனே, தீ கர்த்தமுக்கும்‌ 
ராஜாவுக்கும்‌. நயந்து, நட 
கலகக்காரரோடு கலவாதே. 


நீதி 24:22. சடிதியில்‌ அவர்களுடைய 
ஆபத்து எழும்பும்‌; அவர்கள்‌ இருவரின்‌ 
சங்காரத்தையும்‌ அறிந்தவன்‌ யார்‌? 


தங்கள்‌ 
பிரஜைகளாக 


கர்த்தரை நம்புகிறவர்கள்‌ 
தேசத்திற்கு உண்மையுள்ள 
இருப்பார்கள்‌. விசுவாசிகளாகிய நாம்‌ நம்மை 
சிருஷ்டித்த கர்த்தரை கனப்படுத்தவேண்டும்‌. 
அவரை ஆராதிக்கவேண்டும்‌. அவரிடத்தில்‌ 
பயபக்தியாயிருக்கவேண்டும்‌. நாம்‌ 
தேவனுடைய ராஜ்யத்திற்குரியவர்களாக 
மிருந்தாலும்‌, இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ 
ஜீவிக்கும்‌ காலம்‌ வரையிலும்‌, நாம்‌ 
ஒரு தேசத்திற்கும்‌ பிரஜைகளாகயிருக்கிறோம்‌. 
நம்முடைய சமுதாயத்தில்‌ நாமும்‌ ஒரு 
அங்கத்தினராகயிருக்கிறோம்‌. 


நம்முடைய சமுதாயத்தாருக்கு நாம்‌ 
பிரயோஜனமுள்ளவர்களாய்‌ ஜீவிக்கவேண்டும்‌. 
சமுதாயம்‌ நமக்கு  உதவிசெய்யும்போது, 
நாமும்‌ சமுதாயத்திற்கு உதவிசெய்யவேண்டும்‌. 
கர்த்தரே ராஜ்யங்களை ஸ்தாபித்திருக்கிறார்‌. 
அவரே ராஜாக்களையும்‌ நியமித்திருக்கிறார்‌. 
தேவன்‌ நியமித்திருக்கிற அரசாங்கத்திற்கு, 
நாம்‌ உண்மையுள்ள பிரஜையாயிருப்பது, 
மிகவும்‌ அவசியம்‌. 


ம்‌ மேலான 
கீழ்ப்படியக்‌ 


“எந்த 
அதிகாரமுள்ளவர்களுக்குக்‌ 
கடவன்‌; ஏனென்றால்‌, தேவனாலேயன்றி ஒரு 


அதிகாரமுமில்லை; உண்டாயிருக்கிற 


, அப்பி எதிர்த்துநிற்கிறவர்கள்‌. 
தாங்களே ஆக்கினையை 


கேலிந்காகொள்ளுக்ா்‌்‌ 





ழ்‌ நயனா நீதிமொழிக 
ராரா 
அதிகாரிகள்‌ 


மேலும்‌ 

நற்கிரியைகளுக்கல்ல, துர்க்கிரியைகளுக்கே 
பயங்கரமாயிருக்கிறார்கள்‌: ஆகையால்‌ நீ 
அதிகாரத்திற்குப்‌ பமப்படாதிருக்க 
வேண்டுமானால்‌, நன்மைசெய்‌, அதினால்‌ 
உனக்குப்‌ புகழ்ச்சி உண்டாகும்‌. உனக்கு 
நன்மை உண்டாகும்பொருட்டு, அவன்‌ 
நேவஊழியக்காரனாயிருக்கிறான்‌. நீ 
'தீமைசெய்தால்‌ பயந்திரு; பட்டயத்தை அவன்‌ 
பிடித்திருக்கவில்லை;: 
கோபாக்கினை 
நீதியைச்‌ 
நதா 
ஆகையால்‌, நீங்கள்‌ 
கோபாக்கினையினிமித்தம்‌ மாத்திரமல்ல, 
மனச்சாட்சியினிமித்தமும்‌ கீழ்ப்படியவேண்டும்‌” 
(ரோம 134-5) என்று அப்போஸ்தலர்‌ பவுல்‌ 

நமக்கு ஆலோசனை சொல்லுகிறார்‌ 


தன்னுடைய தேசத்திற்கு 
உண்மையுள்ளவர்களாயிராதவர்கள்‌, 

கர்த்தருக்கும்‌ உண்மையுள்ளவர்களாக 
மிருக்கமாட்டார்கள்‌. கர்த்தருடைய 
தங்கள்‌ 


உபதேசத்திற்கு கீழ்ப்பியாதவர்கள்‌, 
தேசத்தின்‌ 


கீழ்ப்டியமாட்டார்கள்‌. 


எதிர்த்து நகம்‌. அந்தத்‌. 
தேசத்தின்‌ சட்டதிட்டங்கள்‌, கர்த்தருடைய 
பிரமாணத்திற்கு முரண்டட்டிருக்கும்‌. 
இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்க நாம்‌ 
மனுஷருக்கு கீழ்ப்படிவதைவிட, கர்த்தருக்கே 
கீழ்ப்படியவேண்டும்‌. 


நாம்‌ கர்த்தருக்கும்‌ ராஜாவுக்கும்‌ பயந்து. 
நடக்கவேண்டும்‌. கலகக்காரரோடு நமக்கு 
எந்தவிதமான சகுவாசமும்‌ இருக்கக்கூடாது. 
கலகக்காரர்கள்‌ 'சமாதானத்தை 
விரும்பமாட்டார்கள்‌. இவர்கள்‌ தேசத்திலே 
குழப்பத்தை உண்டுபண்ணுவார்கள்‌. 
குலகக்காரரிடத்தில்‌ தெளிந்த 
சிந்தனையிருக்காது. அவர்களுடைய 
சிந்தனையும்‌ குழப்பத்திலிருக்கும்‌, 
அவர்களுடைய 
குழப்பத்திலிருக்கும்‌. 

குலகக்காரருக்கு 
வரும்‌. நாம்‌ 
ஐக்கியமாகமிருந்தால்‌, 
ஆபத்தில்‌ நமக்கும்‌ 


PROVERBS - COMMENTARY 


- விரிவுரை COODNEHS 


PUBLISHERS 


நாம்‌ கர்த்தருக்குப்‌ பயந்து, 
அமைதலாக ஜீவிக்கவேண்டும்‌. 
பிறருக்கு உபகாரம்‌ 
முடியவில்லையென்றாலும்‌, உபத்திரவம்‌ 
பண்ணாமல்‌ இருக்கவேண்டும்‌. 
சேர்ந்து கலகம்பண்ணினால்‌, 

அவர்களோடு சேர்ந்து 
அழிந்துபோவோம்‌. 


சமுதாயத்தில்‌ 
நம்மால்‌ 
பண்ண 


ஞானமுன்னவர்களின்‌ 
புத்திமதிகள்‌ 
நீதி 24:28-26 


நீதி 24:28. 
ஞானமுன்னவர்களின்‌ புத்திமதிகள்‌ 
என்னவெனில்‌: தியாயத்திலே 
முகதாட்சிணியம்‌ நல்லதல்ல. 


பின்னும்‌ 


நீதி 24:24. துன்மார்க்களைப்‌ பார்த்து: 
நீதிமானாயிருக்கிறாய்‌ என்று 
சொல்லுகிறவனை ஜனங்கள்‌ 
சுமிப்பார்கன்‌, பிரஜைகள்‌ அவனை 
வெறுப்பார்கள்‌. 


நீதி 24:25. 
கடிந்துகொள்ளுகிறவர்கள்‌. 
பிரியமுண்டாகும்‌, அவர்களுக்கு உத்தம 
ஆசீர்வாதம்‌ கிடைக்கும்‌. 


நீதி 24:28. செம்மையான மறுமொழி. 
சொல்லுகிறவன்‌ உதடுகளை 


முத்தமிடுகிறவனுக்குச்‌ சமானம்‌. 


ஜனங்கள்‌ 
நியாயாதிபதிகளுக்கு 
கட்டுப்படவேண்டும்‌. 
நீதியான 
அங்கீகரிக்கவேண்டும்‌. 
ஜனங்களைப்போலவே, நியாயாதிபதிகளும்‌ 
நீதியுள்ளவர்களாக இருக்கவேண்டும்‌. 
அவர்களுடைய தீர்ப்பில்‌ நீதியும்‌ நியாயமும்‌ 
காணப்படவேண்டும்‌. நியாயத்திலே 
முகத்தாட்சணியம்‌ 


தங்கள்‌ 
கீழ்ப்படிந்து 
அவர்களுடைய 


நியாயத்தீர்ப்பை 


பார்க்கக்கூடாது. 

வழக்குகளை 
வழக்குகளிலுள்ள 
பார்க்கவேண்டும்‌. 





ழ்‌ நவள 
யாய 


உண்மையுள்ள நியா 
சத்தியத்தை மாத்திரமே பார்ப்பார்‌. 
வழக்காடுகிறவர்களின்‌. 

பார்க்கமாட்டார்‌. 

உள்ளதை உள்ளது. என்றும்‌, இல்லாததை 
இல்லாதது என்றும்‌ சொல்லுவார்கள்‌. 
நியாயாதிபதிகள்‌ தன்னுடைய சிநேகிதருக்கும்‌ 
நீதியான தீர்ப்பையே சொல்லுவார்கள்‌. 


துன்மார்க்கனைப்‌ 
நீதிமானாயிருக்கிறாய்‌ என்று 
சொல்லுகிறவனை ஜனங்கள்‌ சபிப்பார்கள்‌. 
நியாயாதிபதிகள்‌ உண்மைக்குப்‌ புறம்பாக 
நியாயத்தீர்ப்பு கொடுத்தால்‌, தேசத்தில்‌ 
அவர்களுக்கு இருக்காது. 
அப்படிப்பட்டவர்களுடைய தீர்ப்புகளை: 
ஜனங்கள்‌ மதிக்கமாட்டார்கள்‌. 
நியாயாதிபதிகள்‌ நீதியாய்த்‌ தீர்ப்பு செய்து, 
ஜனங்கள்‌ மத்தியில்‌ சந்தோஷமும்‌ 
சமாதானமும்‌ நிரம்பியிருப்பதற்கு உதவி 
செய்யவேண்டும்‌. சமுதாயத்தில்‌. 
துன்மார்க்கத்தையும்‌, அநீதியையும்‌ 
அகற்றவேண்டும்‌. 


பார்த்து 


ர்‌ நியாயாதிபதிகளின்‌ கைகளில்‌ 
நீர்க்கிற அதிகாரத்தைக்‌ 


கர்த்தர்‌ 
நியாயம்‌ 
கொடுத்திருக்கிறார்‌. ர்கள்‌ 


நீதிக்காக பயன்படுத்த 
நீதியுள்ள  நியாயதிபதி 
துன்மார்க்கனைக்‌ கடிந்துகொள்வார்‌. தவறு 
செய்தவன்‌ தன்னுடைய தவறை 
திருத்திக்கொள்வதற்கு வாய்ப்புக்கொடுப்பார்‌. 
அவன்‌ திருந்தவில்லையென்றால்‌ அவனுக்கு 
தண்டனை கொடுத்து, அவனை நீதியாய்த்‌ 
தண்டிப்பார்‌. துன்மார்க்கனை கடிந்து 
கொள்கிற நியாயாதிபதிகளை ஜனங்கள்‌ 
ஆசிர்வதிப்பார்கள்‌. நீதியுள்ள 
நியாயாதிபதியின்மேல்‌ மனுஷர்‌ 
பிரியமாயிருப்பார்கள்‌. 
நீதியின்மேல்‌  பசிதாகமுள்ளவர்கள்‌. 
பாக்கியவான்கள்‌. அவர்களுக்கு உத்தம 
ஆசிர்வாதம்‌ கிடைக்கும்‌. நீதியுள்ள 
நியாயதிபதியின்‌ இருதயம்‌ சுத்தமாயிருக்கும்‌. 
அவருக்குள்‌ ஆறுதலும்‌ சமாதானமும்‌ 
காணப்படும்‌. இவர்களுடைய மனச்சாட்சி 
தேவனுக்கு முன்பாக சுத்தமாயிருக்கும்‌. 
நியாயாதிபதிகள்‌ செம்மையான மறுமொழி 
சொல்லுவார்கள்‌. நீதியின்‌ பிரகாரமாக தீர்ப்பு 
செய்வார்கள்‌. வழக்குகளை 
நியாயமாயும்‌ விச 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சத்தியத்திற்கு முக்கியத்துவம்‌ கொடுப்பார்கள்‌. 
இருதரப்பு வழக்குகளையும்‌, 
விவாதங்களையும்‌ கவனித்துக்‌ கேட்டு, 
செம்மையான தீர்ப்பு சொல்லுவார்கள்‌. 


மறுமொழி 
உதடுகளை 

சமானம்‌. இந்த 
உண்மையுள்ள 
கனப்படுத்த. 
நியாயாதிபதிகள்‌ 


செம்மையான 
சொல்லுகிறவன்‌ 
முத்தமிடுகிறவனுக்குச்‌ 
வாக்கியத்திற்கு 
நியாயாதிபதியை நேசித்து, 
வேண்டும்‌ என்று பொருள்‌. 
பொறுமையுள்ளவர்களாகவும்‌ இருக்க 
வேண்டும்‌. ஜனங்கள்‌ அவர்களை 
நேசிக்கவேண்டும்‌. அவருக்கு மரியாதை 
கொடுக்கவேண்டும்‌. 


நடந்துகொள்‌ எவேண்டும்‌. 


வீட்டைக்கட்டு 
நீதி 24:27 


தீதி 24:27. வெளியில்‌ உன்‌ வேலையை 
எத்தனப்படுத்தி, வயலில்‌ அதை 
ஒழுங்காக்கி, பின்பு உன்‌ வீட்டைக்‌ 
கட்டு. 


ர்த்தருடைய பிள்ளைகள்‌ தங்களுடைய 
காரியங்களை 


சந்திப்பதே 
மத்தியில்‌ 


கு ஆ 
செய்யவேண்டும்‌. குடும்பக்காரியங்களை 
சீராக கவனித்து, முறையாக 
நிர்வாகம்பண்ண வேண்டும்‌. 


வீட்டைக்கட்டுவதற்கு முன்பாக, 
செல்லும்‌ செலலைக்‌ கணக்குப்‌ 
பார்க்கவேண்டும்‌. நாம்‌ இப்போது வீடு 
கட்டவேண்டுமா என்பதையும்‌, வீட்டைக்‌ 
கட்டும்‌ நிர்வாகம்‌ நம்மிடத்தில்‌ உள்ளதா 
என்பதையும்‌ நிதானித்து அறியவேண்டும்‌. 
வீட்டைக்கட்டுவதினாலும்‌, ஏற்கெனவே 
உள்ள வீட்டை இடித்து, 

நமக்கு ஏதாவது 
தன்ட என்பதையும்‌ ஆராய்ந்து 
பார்க்கவேண்டும்‌. 





i நயனா நீதிமொழிக 
ராரா 


வீட்டைக்‌ 
வீட்டிலுள்ள 
உணவும்‌, 
குறைவில்லாமல்‌: 

க்‌ முதலாவதாக 


அட்டுவதற்கு 
குடும்பத்தாருக்கு 
உடுக்க 


வீட்டைக்கட்டுவது மிகவும்‌ ஆபத்தானது. 


வஞ்சகம்‌ பேசாதே 
நீதி 24:28,29 


நீதி 24:28, நியாயமின்றிப்‌ பிறனுக்கு 
விரோதமாய்ச்‌ காட்சியாக ஏற்படாதே; 
உன்‌ உதடுகளினால்‌ வஞ்சகம்‌ பேசாதே. 


நீதி 2429, அவன்‌ எனக்குச்‌. 
செய்தபிரகாரம்‌ நானும்‌ அவனுக்குச்‌. 
செய்வேன்‌, அவன்‌ செய்த 
செய்கைக்குத்தக்கதாக. நானும்‌ 
அவனுக்குச்‌ சரிக்கட்டுவேன்‌ என்று தீ 
சொல்லாதே. 


நாம்‌ சத்தியத்தை சாட்சியாக 
அறிவிக்கவேண்டும்‌. கர்த்தருடைய 
பிள்ளைகள்‌ ஒருபோதும்‌ பொய்ச்சாட்சி 
சொல்லக்கூடாது. அநியாயத்திற்கு துணை 
போகக்கூடாது. பிறனுக்கு விரோதமாக 
நியாயமில்லாமல்‌ பேசக்கூடாது. நமக்கு 
மெய்யாகவே தெரிந்த காரியத்தை மாத்திரம்‌ 
சாட்சியாக அறிவிக்கவேண்டும்‌. 


த்திலும்‌ 
தவக்கால யாருக்கு விரோதமாகவும்‌ 
பொய்ச்சாட்சி சொல்லக்கூடாது. நம்முடைய 
உதடுகளினாலும்‌ வஞ்சகம்‌ பேசக்கூடாது. 


PROVERBS - COMMENTARY 


- விரிவுரை QOODNENS 


PUBLISHERS 


அவர்கள்‌ பொய்ச்சாட்சி 
ல்லியிருக்கலாம்‌. அப்படிப்பட்டவர்களுக்கு 
விரோதமாகக்கூட நாம்‌ வஞ்சகம்‌ 
பேசக்கூடாது. நம்முடைய சத்துருக்களையும்‌ 
நாம்‌ சிநேகிக்கவேண்டும்‌. நம்மை 
சபிக்கிறவர்களையும்‌ நாம்‌ 
ஆசீர்வதிக்கவேண்டும்‌. பழிவாங்குதல்‌. 
கர்த்தருக்குரியது. நம்முடைய வாயின்‌ 
வார்த்தைகளினால்‌ யாரையும்‌ பழிவாங்க 
முயற்சிபண்ணக்கூடாது. பிறர்‌ நமக்கு செய்த 
தீயசெய்கைக்குத்தக்கநாக, நாமும்‌ 
அவர்களுக்கு சரிக்கட்டக்கூடாது. 


நம்முடைய 

செய்கையிலும்‌, 

நியாயமும்‌ க்கட நாம்‌ பிறரோடு 
வழக்காடினாலும்‌, நியாயத்தோடு 
வழக்காடவேண்டும்‌. நம்‌ பக்கத்தில்‌ நியாயம்‌ 
இருக்கவேண்டும்‌. வழக்குகளில்‌ சாட்சி 
சொன்னாலும்‌, நமக்கு உறுதியாகத்‌ தெரிந்த 
உண்மையை மாத்திரமே பேசவேண்டும்‌. 


சோம்பேறி 
நீதி 24:30-8க 


நீதி 54:90. சோம்பேறியின்‌ 
வயலையும்‌, மதியினனுடைய திராட்சத்‌ 
தோட்டத்தையும்‌ கடந்துபோனேன்‌. 


நீதி 24:31. இதோ, அதெல்லாம்‌. 
முன்ளுக்காடாயிருந்தது; நிலத்தின்‌ 
முகத்தைக்‌ காஞ்சொறி மூடினது, அதின்‌ 
கற்சுவர்‌ இடிந்து கிடந்தது. 


நீதி 243௨ அதைக்‌ கண்டு, 
சிந்தனைபண்ணினேன்‌; அதை 
நோக்கிப்‌ புத்தியடைந்தேன்‌. 


இன்னுங்கொஞ்சம்‌ 


செய்யட்டும்‌ என்பாயோ?. 

நீதி ஊக. உன்‌. தரித்திரம்‌ 
வழிப்போக்கனைப்‌ போலும்‌ உன்‌: 
வறுமை ஆயுதமணித்தவனையப்போலும்‌ 
வரும்‌. 





i FTE 
ETT 


நன்றாகத்தான்‌ இருக்கிறது. 
சோம்பேறியின்‌ 


வயலும்‌ 
திராட்சத்தோட்டமும்‌ 


திராட்சத்தோட்டத்தில்‌, 
திராட்சப்பழங்கள்‌ பழுத்திருந்தாலும்‌, 
தோட்டத்திற்கு 
வேலியடைக்கப்படவில்லை. 
பாதுகாக்கப்படவில்லை. 


ஈட்சத்தோட்டத்திற்கு ஏற்கெனவே 
வரிப்‌ வத்த கல்‌ 
ஆனால்‌ தோட்டக்காரனோ 
மறிமீனனாயிருக்கிறான்‌ 
சோம்பேறியாயிருக்கிறான்‌ 

சரியாகப்‌ பராமரிப்பதில்லை. 
திராட்சத்தோட்டத்தின்‌ கற்சுவர்‌ 
கிடக்கிறது ம்‌ 
பராமரிக்குப்படவில்லை. 

எடுக்கப்பட்டு 

சுத்தம்பண்ணப்படவில்லை. 


நிலத்தின்‌ முகத்தை 
மூடயிருக்கிறது. 
முள்ளுக்காடாயிருக்கிறது. 
வெட்டிப்போடுவதற்குக்கூட 
விரும்பவில்லை. 

வயலும்‌ திராட்சத்தோட்டமும்‌ 
சாலொமோனுக்குரியதல்ல. சாலொமோன்‌. 
இந்த வயலையும்‌ திராட்சத்தோட்டத்தையும்‌ 
கடந்துபோகிறார்‌ தோட்டத்தில்‌ பழம்‌ 
பழுத்திருந்தாலும்‌ அது சாலொமோனுக்குக்‌. 
கிடைக்காது. 
இந்த. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


திராட்சத்தோட்டத்திலுள்ள பழங்கள்மீது 
சாலொமோன்‌ பிரியப்படவில்லை. அந்தத்‌ 
தோட்டத்திலிருந்து த்‌ 
கற்றுக்கொள்ள 

சாலொமோன்‌ பிரியப்படுகிறார்‌. 

அந்த வயலுக்கு சொந்தக்காரன்‌. மதியீனன்‌ 
அந்தத்‌. திராட்சத்தோட்டத்திற்கு 
சொந்தக்காரன்‌. சாலொமோனோ 
ஞானமுள்ளவன்‌. 


ஞானமுள்ளவர்கள்‌ மூலமாய்‌ 
மதியீனனுக்கு பிரயோஜனமுண்டாகும்‌. அதே 
வேளையில்‌ மதியீனன்‌. மூலமாயும்‌ 
ஞானமுள்ளவனுக்கு பிரயோஜனம்‌ 
கிடைக்கும்‌. இதில்‌ ஞானமுள்ளவனுக்கே 
அதிக பிரயோஜனம்‌. கிடைக்கும்‌. 
ஞானமுள்ளவன்‌. மதிமீனனுடைய 
தப்பிதங்களை செய்யாமல்‌ ஒதுங்கி நிற்பான்‌. 
மதிமீனனோ 'ஞானமுள்ளவனுடைய 
செய்கைகளை செய்ய முன்வரமாட்டான்‌. 
சாலொமோன்‌. ்‌ 
திராட்சத்தோட்டத்தையும்‌. 
சிந்தனைபண்ணி, புத்தியடைகிறார்‌. 
பாவிகள்மீது, ெ 

அவர்களைப்‌ பார்த்து புத்தியடையவேண்டும்‌. 


சோம்பேறி தனக்கும்‌, 
குடும்பத்தாருக்கும்‌ தீங்கு செய்கிறான்‌. 
குடும்பத்தை சரியாகப்‌ பராமரிக்காமல்‌ 
அசட்டையாகமிருக்கிறான்‌. ஒரு வேலையும்‌ 
செய்யாமல்‌, தூங்குவதற்கும்‌ 
பிரியப்படுகிறான்‌. இப்படிப்ப்டவன்‌ தன்‌ 
குடும்பத்தைப்‌ போவிக்காமல்‌ பட்டினியாகப்‌ 
போட்டுவிடுவான்‌. 


விசுவாசிகளாகிய 
சோம்பேறிகளாகிருக்கக்‌ 


தன்னுடைய 


நாம்‌ 
கூடாது 


'துமாவைக்குறித்து 
இருக்கக்கூடாது. 
அசட்டைபண்ணி 


நம்முடைய ஆத்‌ 
கவலையில்லாதவர்களாக 


த்துமாவை 

வீட்டுவிடக்கூடாது. நம்முடைய 
ஆத்துமாவே நமக்கு வயலும்‌ 
திராட்சத்தோட்டமுமாயிருக்கிறது. நம்முடைய 
ஆத்துமாவை நாம்‌ பாதுகாக்கவேண்டும்‌, 
பராமரிக்கவேண்டும்‌, 'போஷிக்கவேண்டும்‌. 
திராட்சத்தோட்டத்துக்காரர்‌ சுறுசுறுப்பாய்‌ 
வேலை செய்கிறவராகவும்‌, 
ஞானமுள்ளவராகவும்‌ இருப்பாரென்றால்‌, 
அவருடைய தோட்டம்‌ செழித்திருக்கும்‌. 
அதுபோலவே நம்முடைய ஆத்துமாவை, நாம்‌ 
சரியாகப்‌ பராமரித்தால்‌, நம்முடைய 
ஆத்துமாவும்‌ செழித்திருக்கும்‌. 





i நயா நீதிமொழிக 
ராரா 


சோம்பேறியின்‌ 
மதியீனனுடைய 
மோசமான. 
தோட்டத்தில்‌ கனியில்லை. 
முள்ளுக்காடாகயிருக்கிறது. 
காஞ்சொறி மூடியிருக்கிறது. 
ஆத்துமா 
பராமரிக்கப்படவில்லையென்றால்‌, 
ஜீவியத்தில்‌ ஆலிமின்‌ கனி வெளிப்படாது. 
அதற்குப்‌ பதிலாக, நம்மிடத்தில்‌ கோபமும்‌, 
துர்க்குணமும்‌, பொறாமையும்‌, பேராசையும்‌, 
வைராக்கியமும்‌, காமவிகாரமும்‌ 
நிரம்பியிருக்கும்‌ 

ம்முடைய மம்‌. 
பாதுதாக்கவேண்டும்‌ ட 
திராட்சத்தோட்டத்தின்‌ கற்சவர்‌ இடிந்து: 
கிடக்கிறது. அது சரியாகப்‌ 
பராமரிக்கப்படவில்லை. 
லேலியில்லாமலிருப்பதினால்‌ 
தோட்டத்திற்குள்‌ எந்தவிதமான 
தடையுமில்லாமல்‌, எளிதாக உட்புகுந்துவிடும்‌. 
அதுபோலவே நம்முடைய ஆத்துமாவை நாம்‌ 
வேலியடைத்துப்‌ பாதுகாக்காவிட்டால்‌, 
பிசாசாகிய சத்துரு, நமக்குள்‌ எளிதாக 
பிரவேசித்துவிடுவான்‌. 


மிருகங்கள்‌ 


PROVERBS - COMMENTARY 


- விரிவுரை QOODNENS 


PUBLISHERS 


சோம்பேறி செழிக்கமாட்டான்‌. 
தரித்திரம்‌. அவனுக்கு 
வழிப்போக்கனைப்போல வரும்‌. அவனுடைய 
வறுமை ஆயுதமணிந்தவனைப்போல வரும்‌. 
சத்துருவோடு நாம்‌. 

வேண்டுமென்றால்‌, 

சர்வாயுதவர்க்கத்தை 


்‌ 1 
கைழுடக்கிக்கொண்டு நித்திரை செய்யட்டும்‌ 


சோம்பேறியாகமிருப்பவர்களினால்‌, 
யுத்தம்பண்ண முடியாது. 
இவர்களை எளிதாக 


என்று 
ஆலிக்குரிய 
சத்துரு 

மேற்கொள்வான்‌. 





நீதிமொழிக 


ழ்‌ நவள 
யாய 


எசேக்கியாவின்‌ மனுஷர்‌ 
நீதி 2511 


நீதி ஐ யூதாவின்‌ ராஜாவாகிய 
எசேக்கியாவின்‌ மனுஷர்‌: 
பேர்த்தெழுதின சாலொமோனுடைய 
நீதிமொழிகள்‌: 


சாலெமோனுடைய நீநிமொழிகளை 
அவருடைய தொகுத்து வெளியிட்டார்கள்‌. 
அந்தத்‌ தொகுப்பின்‌ பின்பகுதிக்கு இந்த 
வசன! தலைப்பாகக்‌ 
கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவர்கள்‌ 
ன்‌ ராஜாவாகிய  எசேக்கியாவின்‌ 
இவர்கள்‌ ஒருவேளை 


ராஜாவின்‌ 
வேலையாட்களாகயிருக்கலாம்‌. எசேக்கியா 
ராஜா இவர்களுக்கு சாலொமோனுடைய 
ல வர்ணணை தொகுத்து வெளியிடும்‌. 
ஒப்படைத்திருக்கலாம்‌. 
சாகொசோனின்‌ வார்த்தைகள்‌ சபையாருக்கு 
மிகவும்‌ பிரயோஜனமுள்ளவை. 
சாலொமோனுடைய நீதிமொழிகளை 
தொகுத்து வெளியிட்டதன்‌ மூலம்‌ எசேக்கியா 
ராஜா... நல்லதொரு ஊழியத்தை: 
செய்திருக்கிறார்‌. 


எசேக்கியா தேவனாகிய கர்த்தருக்கு 
முன்பாக நன்மையும்‌ செம்மையும்‌ 
உண்மையுமானதை செய்தவன்‌ “அவன்‌ 


நியாயப்ிரமாணத்தற்ும 
அடுத்த காரியத்திலும்‌ 

தொடங்கினானோ, அதையெல்லாம்‌ தன்‌ முழு 
இருதயத்தோடும்‌ செய்து சித்திபெற்றான்‌” 
(நாளா 31:21) 


PROVERBS - COMMENTARY 


- விரிவுரை QOODNENS 


PUBLISHERS 


சாலொமோனுடைய நீதிமொழிகள்‌ 

அவனுடைய காலத்திலேயே தொகுக்கப்பட்டு, 

அரண்மனையில்‌ 

பாதுகாக்கப்பட்டது. அந்த 

சேர்க்கப்படாத 

சாலொமோன்‌ ராஜா 

எசேக்கியாவின்‌ 

தொகுத்து, 

க்கத்‌ நீதிமொழிகளின்‌ 

புஸ்தகத்தோடு ஒரு பின்னிணைப்பாக இதை 
சேர்த்திருக்கிறார்கள்‌. 


திருச்சபை மூலமாக பலவிதமான 
ஊழியங்கள்‌ நடைபெற்று வருகிறது. 
ஆவிக்குரிய புஸ்தகங்களை வெளியிடுவதும்‌ 
ஒரு முக்கியமான ஊழியம்‌. இது வரையிலும்‌ 
அச்சிட்டு வெளிடப்படாத நல்ல தரமான 
நூல்களை சபையார்‌ அச்சிட்டு வெளியிடும்‌ 
ஊழியத்தை செய்யவேண்டும்‌. 


தேவனுக்கு மேன்மை 
நீதி 25:2-3 


நீதி 25:2. காரியத்தை மறைப்பது 
தேவனுக்கு மேன்மை; காரியத்தை 
ஆராய்வதே ராஜாக்களுக்கு மேன்மை. 


நீதி 25:3. வானத்தின்‌ உயரமும்‌, 
பூமியின்‌ ஆழமும்‌, ராஜாக்களின்‌. 
இருதயங்களும்‌ ஆராய்த்துமுடி.யாது. 
| தேவன்‌ மகிமையுள்ளவர்‌. நம்முடைய 
செய்கைகளினாலும்‌ 
கனம்பண்ணவேண்டும்‌. 


ஆலோசனைகளை நம்மால்‌ புரிந்துகொள்ள 
முடியாது. அப்போஸ்தலர்‌ பவுல்‌ தேவனுடைய 
மகிமையைப்பற்றி இவ்வாறு சொல்லுகிறார்‌. 


நியாயத்தீர்ப்புக்கள்‌ அளவிடப்படாதவைகள்‌, 
அவருடைய வழிகள்‌ ஆராயப்படாதவைகள்‌!' 
கர்த்தருடைய சிந்தையை அறிந்தவன்‌ யார்‌? 
அவருக்கு ஆலோசனைக்காரனாயிருந்தவன்‌ 
யார்‌?” (ரோம 11:33,34). 





ழ்‌ நயன 
யாய 


தேவன்‌ என்ன செய்கிறார்‌ என்பதை 
காண்கிறோம்‌. அவருடைய 
காரணங்களை நம்மால்‌: 
அறிந்துகொள்ள முடியவில்லை. ஒவ்வொரு 
காரியத்தையும்‌ ஆராய்ந்து பார்க்கவேண்டும்‌ 
என்னும்‌ அவசியம்‌ தேவனுக்கு இல்லை. 
தேவன்‌  சர்வஞானமுள்ளவர்‌. அவர்‌ 
சகலத்தையும்‌ அறிந்திருக்கிறவர்‌. இதுவும்‌ 
'தேவனுடைய மகிமையாயிருக்கிறது. 


ராஜாக்கள்‌ ஒவ்வொரு காரியத்தையும்‌ 
ஆராய்ந்து பார்க்கவேண்டும்‌. தங்களுக்கு 
முன்பாக சொல்லப்படுகிற காரியங்களையும்‌, 
நடைபெறுகிற காரியங்களையும்‌ ராஜாக்கள்‌ 
ஆராய்ந்து பார்க்கவேண்டும்‌. அதுவே 
அவர்களுக்கு மேன்மை வழக்குகளின்‌ 
நியாயத்தை விசாரித்து நீதியான தீர்ப்பு 
சொல்லவேண்டும்‌. ராஜாக்கள்‌ நீதிக்குத்‌ 
துணைபோகவேண்டும்‌. தங்கள்‌ தேசத்தில்‌ 
நீதியை ஸ்தாபிக்கவேண்டும்‌. 


வானத்‌ உயரமும்‌ மியின்‌ 
ஆழமும்‌ தேவனுக்கு மாத்திரமே தெரியும்‌, 
அவரே அவற்றை சிருஷ்டித்தவர்‌. ஆராய்ந்து 
பார்க்காமலேயே தேவனுடைய பார்வையில்‌ 
சகலமும்‌ பிரத்தியட்சமாயிருக்கிறது. தேவனே 
கர்த்தாதி கர்த்தராகவும்‌, ராஜாதி 
ராஜாவாகவும்‌ இருக்கிறார்‌. அவருக்கு 
மறைவான காரியம்‌ ஒன்றுமில்லை. பூமியின்‌ 
ராஜாக்களுக்கு அநேக காரியங்கள்‌ 
மறைவாயிருக்கிறது. வானத்தின்‌ 
உயரத்தையும்‌, பூமியின்‌ ஆழத்தையும்‌ 
ராஜாக்களின்‌ இருதயங்களால்‌ ஆராய்ந்து 
முடிவுபண்ண முடியாது. 


ராஜாவின்‌ சிங்காசனம்‌ 


நீதி 25:4,5 


நீதி 294. வெள்னியினின்று களிம்பை 
நீக்கிவிடு, அப்பொழுது தட்டானால்‌ 
நல்ல உடைமை பிறக்கும்‌. 


நீதி 25:5. ராஜாவின்‌ முன்னின்று 


துஷ்டரை நீக்கிவிடு, அப்பெ: 
அவனுடைய சிங்காசனம்‌ தீதியினால்‌ 


திலைதிற்கும்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ராஜா தன்னுடைய தேசத்தை 
re ஆளுகை செய்யவேண்டும்‌. 
துன்மார்க்கரை 
த்து போடவேண்டும்‌ நியாயாதிபதிகள்‌ 
நங்கள்‌ அதிகாரத்தைப்‌ பயன்படுத்தி 
துன்மார்க்கரையும்‌, துர்க்கிரியைகளைச்‌ 
செய்கிறவர்களையும்‌ அடக்கி 
ஒடுக்குகிறார்கள்‌. தீயகாரியங்களை 
செய்பவர்களை மாத்திரமல்ல, ங்‌ 
செய்யவேண்டும்‌. 
நோக்கமுடையவர்களையும்‌ 


ஒடுக்குகிறார்கள்‌. 
தர்க்கத்தின்‌ தீயசுபாவத்தினாலும்‌ 
அச்சுறுத்துகிறவர்கள்‌, 
தேசத்திலே. கொள்ளை நோணயய்போல. 
இருக்கிறார்கள்‌. இவர்களைக்‌ 
கட்டுப்படுத்தவில்லையென்றால்‌, இந்த நோய்‌ 
தேசமெங்கும்‌ பரவும்‌. 
நியாயாதிபதிகளின்‌ 
ராஜாக்கள்‌ இல்லை. 
அவனவன்‌ தன்‌ தன்‌ 
தோன்றினபடியெல்லாம்‌. செய்ய 
ஆரம்பித்துவிட்டான்‌. ராஜாக்களின்‌ 
காலத்தில்‌, ராஜாக்கள்‌ கர்த்தருக்குப்‌ பயந்து 


காலத்தில்‌ 
ஆகையினால்‌ 


மனதிற்குத்‌ 


தேசத்திலிருந்து துஷ்டரை நீக்கிவிட்டார்கள்‌. 


தட்டான்‌. வெள்ளியினால்‌ நல்ல 
உடமையை செய்யும்போது, முதலாவதாக 
வெள்ளியினின்று களிம்பை நீக்கிப்போடுவார்‌ 


துஷ்டரை நீக்கிப்போடவேண்டும்‌. 
ராஜாவின்‌ சிங்காசனம்‌ 

நிலைநிற்கும்‌. தாவீது ராஜா தன்னுடைய 
ஆளுகையைப்பற்றி இவ்வாறு அறிக்கை 
செய்கிறார்‌. 





i FTE 
TT 


இரக்கத்தையும்‌ 
குறித்துப்‌ பாடுவேன்‌; கர்த்தாவே, உம்மைக்‌ 
கீர்த்தனம்பண்ணுவேன்‌. உத்தமமான 
வழியிலே விவேகமாய்‌ நடப்பேன்‌: எப்பொழுது. 
என்னிடத்தில்‌ வருவீர்‌! என்‌ வீட்டிலே உத்தம 
இருதயத்தோடு நடந்துகொள்ளுவேன்‌. 
தீங்கான காரியத்தை என்‌ கண்‌ 
வைக்கமாட்டேன்‌: வழி விலகுகிறவர்களின்‌ 
செய்கையை வெறுக்கிறேன்‌; அது என்னைப்‌ 
பற்றாது. 
என்னைவிட்டு 
பொல்லாதவனை 
(சங்‌ 1011-4). 


“பிறனை இரகசிமாய்‌ 


நியாயத்தையும்‌ 


அவதூறு 


பண்ணுகிறவனைச்‌ சங்கரிப்பேன்‌: மேட்டிமைக்‌ 
பெருநெஞ்சுள்ளவனையும்‌ 
தேசத்தில்‌ 


கண்ணனையும்‌ 
பொறுக்கமாட்டேன்‌. 
உண்மையானவர்கள்‌ என்னோடே 
வாசம்பண்ணும்படி என்‌ கண்கள்‌ 
அவர்கள்மேல்‌ நோக்கமாயிருக்கும்‌; 
உத்தமமான வழியில்‌ நடக்கிறவன்‌ என்னைச்‌ 
சேவிப்பான்‌. குபடுசெய்கிறவன்‌ என்‌ 
வீட்டுக்குள்‌ இருப்பதில்லை; 
பொய்சொல்லுகிறவன்‌ என்‌ கண்முன்‌ 
நிலைப்பதில்லை. அக்கிரமக்காரர்‌ ஒருவரும்‌ 
கர்த்தருடைய நகரத்தில்‌ இராதபடி வேர்‌ 
அறுப்புண்டுபோக,, தேசத்திலுள்ள 
அக்கிரமக்காரர்‌ யாவரையும்‌ அதிகாலமே. 
சங்கரிப்பேன்‌" (சங்‌ 101:5-8) 


ராஜாவின்‌ சமுகம்‌ 
நீதி 25:6-7 


நீதி 250. 
மேன்மை 
பெரியோர்களுடைய 
நில்லாதே. 


நீதி 25:7. உன்‌ கண்கள்‌ கண்ட 
பிரபுவின்‌ சமுகத்தில்‌ தீ 
தாழ்த்தப்படுவது நல்லதல்ல; அவன்‌ 
உன்னைப்‌ பார்த்து: மேலே வா என்று 
சொல்வதே உனக்கு மேன்மை. 


ராஜாவின்‌ சமுகத்தில்‌ 
வைத்த எழ 


ஸ்தானத்தில்‌ 


விசுவாசிகளிடத்தில்‌ நல்ல 
சுபாவங்கள்‌ காணப்படவேண்டும்‌. நம்மைவிட 
வயதில்‌ பெரியவர்களுக்கு நாம்‌ மரியாதை 
கொடுக்கவேண்டும்‌. ராயனுக்குரியதை 
ராயனுக்கும்‌, தேவனுக்குரியதை 
தேவனுக்கும்‌ செலுத்தவேண்டும்‌ 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


என்பதே. இயேசுகிறிஸ்துவின்‌ உபதேசம்‌. 
யாரைக்‌ கனம்பண்ணவேண்டுமோ 
அவர்களை நாம்‌  கனம்பண்ணவேண்டும்‌. 
மனத்தாழ்மை என்பது கோழைத்தனமல்ல. 

ஒரு நல்ல சுபாவம்‌. நாம்‌ பெருமையை 
நாடாமல்‌ மனத்தாழ்மையோடிருக்கவேண்டும்‌. 
நம்மிடத்தில்‌ தாழ்வு மனப்பான்மை 
இருக்கக்கூடாது. ஆனால்‌ மனத்தாழ்மை. 
இருக்கவேண்டும்‌. 

இயேசுகிறிஸ்துவைப்‌ 
தன்னைத்தான்‌ வெறுத்து, 
சிலுவையை 


பின்பற்றுகிறவர்‌ 

அவருடைய 

சுமப்பதற்கு 
ஆயத்தமாயிருக்கவேண்டும்‌. நம்முடைய 
ஆவிக்குரிய ஜீவியத்தில்‌ நாம்‌ வளர்ச்சி 
பெறும்போது," நம்மிடத்திலுள்ள பெருமை 
நம்மைவிட்டு நீங்கும்‌. மற்றவர்களை மதித்து, 
அவர்களுக்கும்‌ மரியாதை கொடுக்க 
ஆரம்பிப்போம்‌. நம்முடைய காரியங்களைப்‌ 
பார்ப்பதுபோல பிறருடைய காரியங்களையும்‌ 
பார்ப்போம்‌. 

ராஜாவின்‌ சமுகத்தில்‌ மேன்மை 
பாராட்டக்கூடாது. ராஜாவுக்கு முன்பாக 
நம்முடைய தாழ்மையை வெளிப்படுத்த 
வேண்டும்‌. தன்னைத்தான்‌ உயர்த்துகிறவன்‌ 
தாழ்த்தப்படுவான்‌. தன்னைத்‌ 
தாழ்த்துகிறவன்‌ உயர்த்தப்படுவான்‌. 
சாலொமோன்‌ ராஜா இங்கு சொல்லியிருக்கிற 
நீதிமொழிகளை,  இயேசுகிறிஸ்துவம்‌ ஒர்‌ 
உவமையினால்‌ இவ்வாறு விளக்கி 
சொல்லுகிறார்‌. 


“ஒருவனால்‌ கலியாணத்துக்கு நீ 
அழைக்கப்பட்டிருக்கும்போ து. பந்தியில்‌ 
முதன்மையான இடத்தில்‌ உட்காராதே; 
உன்னிலும்‌ கனமுள்ளவன்‌ ஒருவேளை 
அவனால்‌. அழைக்கப்பட்டிருப்பான்‌. 
அப்பொழுது உன்னையும்‌ அவனையும்‌ 
அழைத்தவன்‌ உன்னிடத்தில்‌ வந்து: இவருக்கு 
இடங்கொடு என்பான்‌: அப்பொழுது நீ 
வெட்கத்தோடே தாழ்ந்த இடத்திற்குப்‌ 
போகவேண்டியதாயிருக்கும்‌. நீ 
அழைக்கப்பட்டிருக்கும்போது, போய்‌, தாழ்ந்த 
இடத்தில்‌ உட்காரு அப்பொழுது உன்னை 
அழைத்தவன்‌ வந்து: சிநேகிதனே, உயர்ந்த 
இடத்தில்‌ வாரும்‌ என்று சொல்லும்போது, 
உன்னுடனே கூடப்‌ பந்தியிருக்கிறவர்களுக்கு 
உனக்குக்‌ கனமுண்டாகும்‌. 
ன்‌ உயர்த்துகிறவனெவனும்‌ 
தன்னைத்தான்‌. 
உயர்த்தப்படுவான்‌” 

(லூக்‌ 14:8-11). 





i= THE 
TT 


, நம்முடைய நிலமையிலிருந்து 
தாழ்த்தப்படக்கூடாது. 
நம்புகிறவர்கள்‌ 
செழித்திருப்பார்கள்‌ 
கொழுத்தப்பட்டு, 


நாம்‌ 
கர்த்தரை 
தாழ்ந்துபோகாமல்‌ 
நம்முடைய விளக்கு 
விளக்குத்தண்டின்மீது. 
ஏற்றப்பட்டதாகமிருக்க வேண்டும்‌. நாம்‌ 
மலையின்மீது இருக்கிற பட்டணத்தைப்‌ 
இன்க்‌ "நம்முடைய நற்கிரியைகளும்‌ 
சபாவங்க பிறருக்கு 
வெள்ப்பபலேண்டும்‌. அநத. வேளையில்‌ 
நம்மை நாமே பெருமைப்படுத்திக்கொள்ளவும்‌ 
கூடாது பிரபுவின்‌ சமுகத்தில்‌ நாம்‌ 
தாழ்த்தப்படுவது, நமக்கு நல்லதல்ல. 
மற்றவர்களுக்கு முன்பாக நம்மை நாமே 
உயர்த்திக்கொள்வதற்குப்‌ பதிலாக, 
மற்றவர்கள்‌ நம்மை உயர்த்தவேண்டும்‌. 
இதுவே நமக்கு மேன்மை. 


வழக்காடுதல்‌ 
நீதி 25:8-10 


நீதி 20:8. வழக்காடப்‌ பதற்றமாய்ப்‌ 
போகாதே; முடிவிலே உன்‌ அயலான்‌ 
உன்னை வெட்கப்படுத்தும்போது, நீ 
என்ன செய்யலாம்‌ என்று. 
திகைப்பாயே. 


நீதி 255. ந்‌ 
அயலானுடனேமாத்திரம்‌ 
வியாஜ்யத்தைக்குறித்த 
மற்றவனிடத்தில்‌ 
வெளிப்படுத்தாதே. 


நீதி 25100. மற்றப்படி அதைக்‌ 
கேட்கிறவன்‌ உன்னை தநித்திப்பான்‌; 
உன்‌ அவமானம்‌ உன்னைவிட்டு 
நீங்காது. 


உன்‌ 
உன்‌ 
வழக்காடு, 
இரகசியத்தை 


எந்தக்‌ காரியத்தையும்‌ அவசரப்பட்டு 
செய்யக்கூடாது. ஒரு காரியத்தை செய்ய 
ஆரம்பிப்பதற்கு முன்பாக, அதைப்‌ பற்றி 
நிதானித்து தீர்மானம்‌. 
வீட்டைக்‌ கட்டுவதற்கு 
செல்லும்‌ செலவைக்‌ கணக்குப்‌ 
பார்க்கவேண்டுமென்று நம்முடைய 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து நமக்குப்‌ 
போதிக்கிறார்‌. நாம்‌ ஒரு காரியத்தை 
செய்யும்‌ முன்பாக, அதை நம்முடைய 
சிநேகிதரோடு ஆலோசனை பண்ணலாம்‌. 
ஒரு காரியத்தை செய்ய ஆரம்பிக்கும்போதே, 
அதை முடிக்கும்‌ நிர்வாகம்‌ நமக்கு உண்டா 
என்பதை ஆராய்ந்து பார்க்கவேண்டும்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நம்முடைய  அயலானுடன்‌ நம்முடைய 
வியாஜ்யத்தைக்‌ குறித்து வழக்காடலாம்‌. 
நம்முடைய வழக்குகளை அது 
சம்பந்தப்பட்டவர்களிடம்‌ தனிமையில்‌ 
எடுத்துச்‌ சொல்லலாம்‌. தனிமையில்‌ கலந்து 
பேசும்போது முரண்பாடுகள்‌ குறையலாம்‌. 
வாக்குவாதங்களும்‌ விவாதங்களும்‌ 
அகன்றுபோகலாம்‌. நம்முடைய 
பிரச்சனைகளுக்கு ஒரு சுமுகமான தீர்வு 
கிடைப்பதற்கு வழி உண்டாகலாம்‌. 
நம்முடைய வழக்குகளைப்‌  பேசித்தீர்த்துக்‌ 
கொண்டால்‌, நீதிமன்றத்திற்குப்‌ 
போகவேண்டிய அவசியம்‌ இருக்காது. 


'மற்றவனிடத்தில்‌ இரகசியத்தை 
வெளிப்படுத்தாதே" என்னும்‌ வாக்கியத்திற்கு, 
மற்றவர்களுடைய இரகசியத்தை 
வெளிப்படுத்தாதே' என்று, சிலர்‌ 
வியாக்கியானம்‌ சொல்லுகிறார்கள்‌. 
மற்றவர்களை பழிவாங்கும்‌ எண்ணத்தோடு, 
அவர்களுடைய இரகசியங்களை பிறரிடத்தில்‌ 
வெளிப்படுத்தக்கூடாது. அவர்களுக்கு 
அவமானம்‌ உண்டாக்கவேண்டும்‌. 
என்பதற்காக, அவர்களுடைய தனிப்பட்ட 
காரியங்களை நாம்‌ விளம்பரம்பண்ணக்‌ 
கூடாது. 


வழக்காடுவத। அவசரப்பட்டு 
பதற்றமாய்ப்‌ க்ப்‌ நீதிமன்றத்து 
வழக்குகளில்‌ சிக்கிக்கொண்டால்‌, 
அதிலிருந்து விடுதலை பெற்று வெளியே 
வருவது மிகவும்‌ கடினம்‌. வழக்கு நமக்கு 
எதிராகத்‌ திரும்பும்‌. நம்முடைய வழக்குகளைக்‌ 
கேட்கிறவர்கள்‌ நம்மை நிந்திப்பார்கள்‌. 
நம்முடைய அவமானம்‌ நம்மை விட்டு 
நீங்காது. நம்முடைய காரியத்தைக்குறித்து, 
நமக்குத்‌ தெளிவு இல்லையென்றால்‌ 
நமக்குள்‌ திகைப்பு உண்டாகும்‌. 


பொற்பழங்கள்‌ 
நீதி 2501-12 


தீதி 25:11. ஏற்ற சமயத்தில்‌ சொன்ன 
வார்த்தை: வெவ்னித்தட்டில்‌ 
வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்குச்‌. 
சமானம்‌. 


நீதி 2௭2. கேட்கிற செவிக்கு, 
ஞானமாய்க்‌ கடித்துகொண்டு புத்தி 
சொல்லுகிறவன்‌, பொற்கடுக்கனுக்கும்‌. 
அபரஞ்சிப்‌ பூஷணத்திற்கும்‌ சரி. 





ழ்‌ நவள 
யாய 


ஏற்றகாலத்தில்‌ சொல்லப்படும்‌ 
ஆலோசனைகள்‌, புத்திமதிகள்‌, உபதேசங்கள்‌ 
எல்லாமே மிகுந்த பிரயோஜனமுள்ளவை. 
சொல்லுகிற புத்திமதிகளை ஏற்றகாலத்திலும்‌ 
சொல்லவேண்டும்‌. அவற்றை சொல்ல 
ஸ்‌ விதமாகவும்‌ சொல்லவேண்டும்‌. 
ளை கேட்கிறவர்கள்‌. 
புரிந்துகொள்ளும்‌ விதத்திலும்‌ அவர்கள்‌ 
ஏற்றுக்கொள்ளும்‌ விதத்திலும்‌ அவர்களுக்குச்‌ 
சொல்லவேண்டும்‌. ஏற்ற சமயத்தில்‌: 
சொல்லப்பட்ட வார்த்தை நற்கனிகளுக்கு: 
சமமானவை. சாலொமோன்‌ ராஜா இவற்றை 
பொற்பழங்களுக்கு சமானம்‌ என்று. 
சொல்லுகிறார்‌. இந்தப்‌ பழங்கள்‌ 
சாதாரணமான இடத்தில்‌ வைக்கப்படாமல்‌, 
வெள்ளித்தட்டில்‌ 
வெள்ளித்தட்டில்‌ 
பொற்பழங்கள்‌ 


வைக்கப்பட்டிருக்கிறது. 
வைக்கப்பட்டிருக்கிற 
வெளியரங்கமாயிருக்கும்‌. 


அவை மூடி மறைக்கப்பட்டிராது. 
போஜன 


மேஜையிலே ான 
பொருட்கள்‌ பல. "இருக்கும்‌. றில்‌ 
வெள்ளித்தட்டில்‌ வைக்கப்பட்ட பொற்பழங்கள்‌ 
பிரதான அழகாக தோற்றமளிக்கும்‌. 
எல்லோரும்‌ இதை விரும்புவார்கள்‌. 


நாம்‌ கடிந்துகொண்டு 
புத்திசொல்லும்போது, நம்முடைய புத்திமதிகள்‌ 
ஞானமாயிருக்கவேண்டும்‌. கேட்கிற. 
செவிகள்‌ நம்முடைய புத்திமதிகளை 
ஏற்றுக்கொண்டு அவற்றுக்கு கீழ்ப்படிய 
ஆயத்தமாயிருக்கவேண்டும்‌.  புத்திமதிகளை 
அசட்டைபண்ணுகிறவர்களோடு பேசி 
பிரயோஜனமில்லை. அவர்களுடைய செவிகள்‌ 
கேட்கிற செவிகளாகயிருக்கும்போது. 
ம்‌ ஞானமான புத்திமதிகள்‌, 
பொற்கடுக்கணுக்கு 

அவை அபரஞ்சி 

சரியானதாயிருக்கும்‌. 


கேட்டு 
கீழ்ப்படிகிறவர்களுக்கும்‌ ப வால்‌ 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


உறைந்தமழை 
நீதி 25:13 


நீதி 8. கோடைகாலத்தில்‌ 
உறைந்தமழையின்‌. குனிர்ச்சி 
எப்படியிருக்கிறதோ, அப்படியே 
உண்மையான ஸ்தானாபதியும்‌ தன்னை 
அனுப்பினவனுக்கு இருப்பான்‌; அவன்‌ 
தன்‌ எஜமான்‌களூுடைய ஆத்துமாவைக்‌ 
குவிரப்பண்ணுவான்‌.. 


ஸ்தானாபதி 

அனுப்புகிறவருக்கு 

இருக்கவேண்டும்‌. 
எஜமானுக்கு பாத்திரனாயிருக்கவேண்டும்‌. 
வேலைக்காரனுடைய குணாதிசயம்‌ 
நன்றாயிருந்தால்தான்‌, எஜமான்‌ அவனை 
ன்‌. அவனை நம்பி தன்னுடைய 
அவனிடத்தில்‌ 
ஒப்புக்கொடுப்பான்‌. ஸ்தானாபதி தன்னை 
அனுப்புகிறவருக்கு பிரதிநிதியாகயிருக்கிறான்‌. 


இருதய 
 றபபதவான்‌ 


சிந்தனைகளை, 
காப்‌ வாய்‌ பேசவேண்டும்‌. 
ஸ்தானாபதி தன்னை 
அனுப்புகிறவருடைய நம்பிக்கைக்கு, 
பாத்திரவானாய்‌ நடந்துகொள்ளவேண்டும்‌. 
அவருடைய பெயரைக்‌ கெடுத்துவிடக்கூடாது. 
அனுப்புகிறவருடைய 
சித்தத்தையும்‌, 
ப்‌ மாத்திரமே ஸ்தானாபதி 
வெளிப்படுத்தவேண்டும்‌. அதற்குப்‌ பதிலாக 
தன்னுடைய சுயஎண்ணத்தையும்‌, 
குமசித்தத்தையும்‌, சுயவிருப்பத்தையும்‌ 
வெளிப்படுத்தக்கூடாது. 





ழ்‌ நவள 
யாய 


உண்மையுள்ள ஸ்தானாபதி தன்னை 
அனுப்பினவனுக்கு சந்தோஷத்தைக்‌ 
கொடுப்பான்‌. கோடைகாலத்தில்‌ உறைந்த 
மழையின்‌: குளிர்ச்சி மனதிற்கு 
சந்தோஷமாயிருக்கும்‌. சரீரத்தைக்‌ 
குளிரப்பண்ணும்‌. அதுபோலவே. 
உண்மையான ஸ்நானாபநி தன்னை 
அனுப்பின எஜமான்களுடைய ஆத்துமாவைக்‌ 
குளிரப்பண்ணுவான்‌. வெயில்‌ காலத்தில்‌: 
வயல்களில்‌ அறுவடை செய்கிறவர்கள்‌, 
வெயிலின்‌ உஷ்ணத்தை வேதனையோடு 
அனுபவிப்பார்கள்‌. நிழல்‌ அவர்களுக்கு 
இதமாகயிருக்கும்‌. அதுபோலவே. 
ஸ்தானாபதியும்‌ தன்னுடைய எஜமானுக்கு 
இதமாகயிருப்பான்‌. அவன்‌ எஜமானுடைய 
நன்மையை நாடுவான்‌. 


அது 


மழையில்லாத மேகங்கள்‌ 
நீதி 25:14. 


நீதி 2514. கொடுப்பேன்‌ என்து 
சொல்லியும்‌ கொடாமலிருக்கிற 
வஞ்சகன்‌: மழையில்லாத: 
மேகங்களுக்கும்‌ காற்றுக்கும்‌ சரி. 

எச்‌ 


தன்னிடத்தில்‌ 
இஸ்லா ஒரு 
கொடுப்பதுபோல பாசாங்கு பண்ணுவார்கள்‌ 


கொடுப்பதற்கு ஒன்றுமில்லாத, 
எதையும்‌ கொடுக்க முடியாது. 
கொடுப்பேன்‌ என்று 
கொடாமலிருக்கிற 
கொடுப்பதுபோல 
தங்களைப்பற்றி 
பேசுவார்கள்‌. இவர்கள்‌ பிறருக்கு ஒரு 
நன்மையும்‌ செய்திருக்கமாட்டார்கள்‌. 
ஆனாலும்‌ பிறருக்கு நன்மை 
செய்வதற்காகவே தாங்கள்‌ இந்த உலகத்தில்‌ 
பிறந்திருப்பதுபோல, தங்களைப்பற்றி 
மேன்மைப்படுத்துவார்கள்‌. இவர்களுடைய 
வார்த்தைக்கும்‌, இவர்களுடைய மெய்யான 

சம்பந்தம்‌ இருக்காது. 

பொய்யர்கள்‌. 

தங்களை எப்படிக்‌ 
காண்பித்துக்கொள்கிறார்களோ, அப்படி 
இருக்கமாட்டார்கள்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இவர்கள்‌ வஞ்சக குணமுடையவர்கள்‌. 
இவர்கள்‌ மழையில்லாத மேகங்களுக்கும்‌, 
காற்றுக்கும்‌ ஒப்பானவர்கள்‌. 
காலைவேளையிலே வானம்‌ மேகமாயிருக்கும்‌. 
அது. பனிமேகம்‌. அந்த மேகத்தில்‌ 
மழையிருக்காது. அது வந்ததுபோலவே 
போய்விடும்‌. இந்த மேகத்தைப்‌ பார்த்து, 
மழை பெய்யும்‌ என்று நினைத்து, ஒரு சிலர்‌ 
எதிர்பார்த்து ஏமாந்து போவார்கள்‌. 
மழையில்லாத மேகங்களால்‌ மழையைக்‌ 
கொடுக்க முடியாது. 


அப்போஸ்தலர்‌ யூதா 
இவர்களைப்பற்றிச்‌ சொல்லும்போது, 
இவர்கள்‌ உங்கள்‌ அன்பின்‌ விருந்துகளில்‌ 
பயமின்றிக்கூட 
தாங்களே 
ra இவர்கள்‌ 
காற்றுகளால்‌ அடியுண்டோடுகிற தண்ணீரற்ற 
மேகங்களும்‌, இலையுதிர்நது கனியற்று 
இரண்டுதரஞ்‌ செத்து வேரற்றுப்போன 
மரங்களும்‌, தங்கள்‌ அவமானங்களை 
நுரைதள்ளுகிற அமளியான 
லலைகுளும்‌, மார்க்கந்தப்பி 
கன்‌ நட்சத்திரங்களுமாயிருக்கிறார்கள்‌; 
இவர்களுக்காக என்றென்றைக்கும்‌ காரிருளே 
வைக்கப்பட்டிருக்கிறது' (பூதா 1213) என்று 
சொல்லுகிறார்‌ 


நீண்ட பொறுமை 
நீதி 25:15 


நீதி 25:15. நீண்ட பொறுமையினால்‌ 
நிரபுவையும்‌ ச௪ம்மதிக்கப்பண்ணலாம்‌; 
இனிய நாவு எலும்பையும்‌ நொறுக்கும்‌. 


நாம்‌ மற்றவர்களோடு பேசும்போதும்‌ 
பழகும்போதும்‌, நம்மிடத்தில்‌ இரண்டு 
நல்ல சுபாவங்கள்‌ இருக்கவேண்டுமென்று 
சாலொமோன்‌. ஆலோசனையாகச்‌ 
சொல்லுகிறார்‌. அவையாவன : 1. நீண்ட 
பொறுமை 2. இனிய நாவு. 





i FTE 
TT 


பொறுமையுள்ளவர்கள்‌ 
தாங்குவார்கள்‌. 


சகலத்தையும்‌ 
எல்லாவற்றையும்‌ 
சகித்துக்கொள்வார்கள்‌. வழக்குகளும்‌. 
விவாதங்களும்‌ மிகவும்‌ கூடாக 
நடைபெறும்போது, அதை சகித்துக்கொண்டு 
பொறுமையாகவும்‌, அமைதியாகவும்‌ 
இருப்பார்கள்‌. தங்களுடைய கருத்துக்களை 
சொல்லுவதற்கு வாய்ப்பு வரும்‌ வரையிலும்‌ 
அமைதியாகயிருப்பார்கள்‌. தங்களுக்கு பேச 
வாய்ப்பு கிடைக்கும்போது அவசரப்பட்டு 
பேசாமல்‌, 
கோபமான வார்த்தைகளையும்‌ 
அன்பான வார்த்தைகளைப்‌ 
கேட்கிறவர்கள்‌ கேட்கும்‌ 
பக்குவாய்ப்‌ பேசுவார்கள்‌ 
பொறுமையினால்‌ 
சம்மதிக்கப்பண்ணலாம்‌. 


கடினமான வார்த்தைகளையும்‌, 
பேசாமல்‌ 
பேசுவார்கள்‌. 


ய பேச்சுக்கள்‌ பிறருக்கு 
உண்டுபண்ணிவிடக்கூடாது. 
தாறுமாறான வார்த்தைகளைப்‌ 
பேசிவிடக்கூடாது. நீடிய பொறுமையோடு 
சிந்தித்து, நிதானமாய்ப்‌ பேசவேண்டும்‌. 
அன்பான, இணக்கமான வார்த்தைகளைப்‌ 
பயன்படுத்தவேண்டும்‌. 

எலும்பையும்‌ நொறுக்கும்‌. 

ஆலிகள்‌ 
கடினமாகமிருந்தாலும்‌, 
அவர்களுடைய 
மென்மையாக்கும்‌. 


ஒரு சில்‌ பிறர்‌ பேச்சை 
கேட்கவேமாட்டார்கள்‌. ஆணவமாகவும்‌ 
இறுமாப்பாகவும்‌ இருப்பார்கள்‌. நாம்‌. 
எவ்வளவுதான்‌ புத்திமதிகளைச்‌ சொன்னாலும்‌. 
அதை அவர்களுடைய செவிகள்‌ கேட்காது. 
ஆனாலும்‌. இனியநாவுகளால்‌ பேசப்படும்‌. 
மென்மையான 

அவர்களுடைய 

ஊடுறுவாவிட்டாலும்‌, 

எலும்பை நொறுக்கிப்போடும்‌. நம்முடைய 
வார்த்தைகள்‌ அன்பாகவும்‌ மென்மையாகவும்‌ 
இருக்கும்போது. அவை மின்னலைப்போல: 
வலுவாயிருக்கும்‌. 


கோபத்தை 
அவசரப்பட்டு 


இனிய வார்த்தைகள்‌ 
கடினஇருநயங்களையும்‌ 


தேன்‌ 
நீதி 25:18 


நீதி 2516. 
கண்டுபிடி த்தாயானால்‌ 
சாப்பிடு; மிதமிஞ்சிச்‌ 


வாத்திபண்ணுவாம்‌... 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தேன்‌ நமக்கு தடைபண்ணப்பட்ட 
போஜனமல்ல... நாம்‌ தேவனுக்கு ஸ்தோத்திரம்‌ 
செலுத்தி நேனை மட்டாய்ப்‌ புசிக்கலாம்‌. 
சவுல்‌ ராஜாவின்‌ காலத்தில்‌, யோனத்தான்‌ 
தேனைப்‌ புசித்து பாவம்‌ செய்தான்‌. அது 
அவனுக்கு தடைபண்ணப்பட்டிருந்தது. 
அப்படிப்பட்ட சூழ்நிலை இப்பொழுது நமக்கு 
ற்‌ நாம்‌ தேனைக்‌ கண்டுபிடித்தால்‌ 

மட்டாய்ச்‌ சாப்பிடலாம்‌. அளவுக்கு 
மஞ்சி சாப்பிட்டுிடக்கூடாது. அளவுக்கு 
மிஞ்சினால்‌ அமிர்தமும்‌ நஞ்சாய்‌ மாறிவிடும்‌. 


ம்முடைய போஜனத்தில்‌ கட்டுப்பாடு 
இருக்கவேண்டும்‌. பெருந்தீனி நமது சரீர 
ஆரோக்கியத்தைக்‌ கெடுத்துவிடும்‌. தேன்‌ 
இனிமையாகயிருந்தாலும்‌, அதை அளவுக்கு 
அதிகமாகப்‌ பசிக்கும்போது, நம்முடைய 
சரீரத்திற்கு அது தீங்கை விளைவிக்கும்‌. 
மிதமிஞ்சி தேனைச்‌ சாப்பிடுகிறவர்கள்‌. 
அதை வாந்திபண்ணிப்போடுவார்கள்‌. அது 
நம்முடைய நாவுக்கு மதுரமாயிருந்தாலும்‌, 
நம்முடைய வயிற்றுக்கு கசப்பாயிருக்கும்‌. 


சலிப்பு 
நீதி 2517 


நீதி 2507. உன்‌ அயலான்‌ சலித்து 
உன்னை வெறுக்காதபடிக்கு, அடிக்கடி, 
அவன்‌ விட்டில்‌ கால்வைக்காதே. 
நம்முடைய உற்றார்‌ உறவினரையும்‌, 
அயலகத்தாரையும்‌ அவ்வப்போது, 
அவர்களுடைய வீட்டிற்குப்‌ போய்‌ பார்ப்பது 
நல்லது. இதனால்‌ நமக்கு இடையேயுள்ள 
நட்பும்‌ உறவும்‌ வளரும்‌. ஆனாலும்‌ நாம்‌. 
அவர்களுடைய வீட்டிற்கு அடிக்கடி 
போகக்கூடாது. அவர்களுடைய 
வீட்டிற்குப்போனாலும்‌ அங்கு அதிக நேரம்‌ 
தங்கியிருக்கக்கூடாது. விருந்தினர்‌ 
வீட்டிற்குப்‌ போகும்போது, இங்கிதம்‌ அறிந்து 
போகவேண்டும்‌. அவர்களுடைய 
போஜனவேளையில்‌ நாம்‌ அங்குபோய்‌. 
அவர்களுக்கு தொந்தரவாயிருக்கக்கூடாது. 
அவர்களுடைய குடும்பத்தில்‌ அவர்கள்‌ 
ஏதாவது. ஒரு வேலையில்‌ 
மும்முரமாகயிருக்கும்போது, நாம்‌ 
அவர்களிடத்தில்‌ பாரமாய்த்‌ 
தங்கியிருக்கக்கூடாது. 





ழ்‌ நவள 
யாய 


விருந்தும்‌ மருந்தும்‌ மூன்றுநாள்‌ என்று 
உண்டு. நம்முடைய 
நம்மை சலித்து 
வெறுக்காதபடிக்கு, அவர்களுடைய வீட்டில்‌ 
நாம்‌ அடிக்கடி கால்வைக்கக்கூடாது. 
நம்முடைய தேவனாகிய கர்த்தரே நமக்கு 
மெய்யான சிநேகிதர்‌. நம்முடைய தேவனிடம்‌ 
நாம்‌ எத்தனை தரம்‌ போய்‌ 
விண்ணப்பம்பண்ணினாலும்‌. அவர்‌ நம்மை 
வெறுத்து ஒதுக்குவதில்லை. தேவனிடத்தில்‌ 


ஒரு 
சிநேகிதர்கள்‌ 


ஜெ 
தம்மிடத்தில்‌ வருகிற யாரையும்‌ தேவனாகிய 
கர்த்தர்‌ ஒருபோதும்‌ புறம்பே தள்ளுவதில்லை. 


பொய்ச்சாட்சி. 
நீதி 25:18 


நீதி 25:18, பிறனுக்கு விரோதமாய்ப்‌ 
பொய்ச்சாட்சி சொல்லுகிற மனுஷன்‌ 
தண்டாயுதத்துக்கும்‌ கட்கத்துக்கும்‌. 
கூர்மையான அம்புக்கும்‌ ஒப்பானவன்‌.. 


பொய்ச்சாட்சி எப்போதுமே 
ஆபத்தானது. பொய்ச்சாட்சி 
சொல்லுகிறவர்களுக்கு தேவனிடந்திலிருந்து 
தண்டனை வரும்‌. பிறருக்கு விரோதமாய்‌ 
பொய்ச்சாட்சி சொல்லும்போது. அது பிறரை 
வெருவாய்ப்‌ பாதிக்கும்‌ பொய்ச்சாட்சி 
சொல்லுகிற மனுஷன்‌ தண்டாயுதத்துக்கு 
ஒப்பானவன்‌. தண்டாயுதத்தினால்‌. 
தலையை அடிக்கும்போது, 
மூளை  சிதறிப்போகும்‌. 
பொய்ச்சாட்சி சொல்லுகிறவர்கள்‌ தெளிந்த 
புத்தியில்லாமல்‌, மூளைக்‌ கோளாறு 
உள்ளவர்கள்போல பேசுவார்கள்‌. 
'தண்டாயுதத்திற்கு விரோதமாக 
வேலியடைக்க முடியாது. அதுபோலவே. 
பிறனுக்கு விரோதமாய்‌. பொய்ச்சாட்சி 
சொல்லுகிறவனுடைய நாவை 
கட்டுப்படுத்தவும்‌ முடியாது. 
பொய்ச்சாட்சி சொல்லுகிறவன்‌ 
கட்கத்துக்கு ஒப்பாயிருக்கிறான்‌. கட்கம்‌ 
என்பது ஒரு விதமான பட்டயம்‌. இதனால்‌ 
கைகளுக்கு அருகாமையிலிருக்கிறவர்களை 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தாக்கி சேதப்படுத்துவார்கள்‌. பொய்ச்சாட்சி 
சொல்லுகிறவன்‌ கூர்மையான அப்புக்கும்‌ 
ஒப்பானவன்‌. அம்பு தூரத்திலுள்ளவனையும்‌ 
காயப்படுத்தும்‌. இவற்றைப்போலவே, 
பொய்ச்சாட்சி சொல்லுகிறவன்‌, 
தனக்கு அருகாமையிலிருக்கிறவர்களுக்கும்‌, 
தூரத்திலிருக்கிறவர்களுக்கும்‌ தீங்கு 
செய்கிறான்‌. அவர்களுக்கு விரோதமாகப்‌ 
பொய்ச்சாட்சி சொல்லி அவர்களைக்‌ 
காயப்படுத்துகிறான்‌. 


நம்முடைய நாவை நாம்‌. 
அடக்கவேண்டும்‌. நம்முடைய நாவு நமக்கு 
கட்டுப்பட்டு. உண்மை 'பசவேண்டும்‌. 
கர்த்தாவே. பொய்‌ உதடுகளுக்கும்‌. 
குபபநாவுக்கும்‌ என்‌ ஆத்துமாவைத்‌ 
தப்புவியும்‌. கபடநாவே உனக்கு என்ன 


கிடைக்கும்‌? உனக்கு என்ன செய்யப்படும்‌? 
கூர்மையான 

எரிக்கும்‌ 

க்கு 120:2-4) 
சங்கீதக்காரன்‌ சொல்லுகிறான்‌. 


அம்புகளும்‌, 
தழலுமே 


என்று 


துரோகி. 
நீதி 25:19 


நீதி. 2509.  ஆயத்துக்காலத்தில்‌ 
துரோகியை நம்புவது உடைந்த 
பல்லுக்கும்‌ மொழிபுரண்ட காலுக்கும்‌ 
சமானம்‌. 


மனுஷனை. நம்புவது. விருதா. 
நம்முடைய நம்பிக்கை கர்த்தர்மீது 
மாத்திரமே இருக்கவேண்டும்‌. மனுஷரிடத்தில்‌ 
உண்மையிருக்காது, நம்பமுடியாத 
மனுஷனை நம்புகிறவர்கள்‌ சீரழிந்து 
போவார்கள்‌. ஒரு சிலர்‌ தங்களுடைய 
பிரச்சனைகள்‌ எல்லாவற்றிற்கும்‌ மனுஷரை 
நம்புவார்கள்‌. மனுஷருடைய உத: 
நாடுவார்கள்‌. மனுஷரில்‌ அநேகர்‌ 
துரோகிகளாகயிருக்கிறார்கள்‌. ஆபத்து 
காலத்தில்‌ துரோகியை நம்புவது 
ஆபத்தானது. அவர்களால்‌ நமக்கு உதவி 
செய்ய முடியாது. உடைந்த 
மொழிபுரண்ட காலும்‌ 
பிரயோஜனப்படாது. 
துரோகிகளும்‌ நமக்கு 
பிரயோஜனமாயிருக்கமாட்டார்கள்‌. 





ழ்‌ ளான 
யாய 


உடைந்த பல்லும்‌, பொழிபுரண்ட 
காலும்‌ நமக்கு உபகாரம்‌ பண்ணாது. அதே 
வேளையில்‌ அது சும்மாவம்‌ இருக்காது. 
அது நமக்கு உபத்திரவத்தைக்‌. 
கொடுக்கும்‌. அதுபோலவே துரோகிகள்‌ 
நமக்கு டூ பிரபோஜனமாமிருக்காலிட்டாலும்‌ 
அவர்களால்‌ நமக்கு வேதனையும்‌, 
வாதையும்‌, தீங்கும்‌ உண்டாகும்‌. 


மனதுக்கமுன்ன வன்‌ 
நீதி 25:20 


நீதி 25:20, மனதுக்கமுன்னவனுக்குப்‌ 
பாட்டுகனைப்‌ பாடுகிறவன்‌, 
குவிர்காலத்தில்‌ வஸ்திரத்தைக்‌ 
கனைகிறவனைப்‌ போலவும்‌, 
வெடியுப்பின்மேல்‌ வார்த்த 
காடியைப்போலவும்‌ இருப்பான்‌. 


வார்த்தைகளும்‌, 
சூழ்நிலைக்குத்‌ தகுந்த 
அர்த்தமுள்ளவைகளாயும்‌, 
பிரயோஜனமுள்ளவையாயும்‌ 
வேதனையோடு 
றுதலான 
சொல்லவேண்டும்‌. 
சந்தோஷமாகப்‌ 


நம்முடைய 
கிரியைகளும்‌ 
பிரகாரம்‌ 
பிறருக்கு 
இருக்கவேண்டும்‌. 
துக்கப்படுகிறவர்களுக்கு 
வார்த்தைகளைச்‌ 
அவர்களுக்கு முன்பாக 
பாட்டுப்‌ பாடக்கூடாது. 
மனதுக்கமுள்ளவனுக்கு. பாட்டுக்களைப்‌ 
பாடுகிறவன்‌ இங்கிதம்‌ அறியாதவன்‌. நாம்‌ 
சந்தோஷமாகப்‌ பாடினால்‌, 
'துக்கமாயிருக்கிறவர்கள்‌ சந்தோஷப்‌ 
படுவார்கள்‌ என்று நினைக்கக்கூடாது. நாம்‌ 
சந்தோஷப்படுகிறவர்களுடனே சந்தோஷப்பட 
வேண்டும்‌. அழுகிறவர்களுடனே 
அழவேண்டும்‌. பிறருடைய துக்கத்திலும்‌ 
பங்குபெறவேண்டும்‌. பிறருடைய 
சந்தோஷத்திலும்‌ பங்குபெறவேண்டும்‌. 
குளிர்காலத்தில்‌ நமக்கு வஸ்திரம்‌: 
தேவை. நம்மீது வஸ்திரத்தைப்‌ போர்த்திக்‌ 
கொள்ளும்போது அது நம்முடைய சரீரத்திற்கு 
உதவியாயிருக்கும்‌. குளிர்காலத்தில்‌ 
வஸ்திரத்தைக்‌ களைந்துபோட்டால்‌ குளிரின்‌ 
கொடுமை மிகவும்‌ அதிகமாயிருக்கும்‌. 
'மனதுக்கமுள்‌ எவனுக்கு பாட்டுக்களைப்‌ 
பாடுகிறவன்‌, குளிர்காலத்தில்‌ வஸ்திரத்தைக்‌ 
'களைகிறவனைப்போல இருக்கிறான்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


துக்கமுள்ள ஆவியுள்ளவனுக்கு 
முன்பாக சந்தோஷமான பாட்டுக்களைப்‌ 
பாடும்போது அவனுடைய துக்கம்‌. 
அதிகரிக்கும்‌. இது வெடியுப்பின்மேல்‌ 
வார்த்த காடியைப்போலிருக்கும்‌. வெடியுப்பு 
ஏற்கெனவே பொங்கிக்கொண்டிருக்கும்‌. 
அதன்மீது காடியை வார்க்கும்போது அதன்‌ 
வேகம்‌ இன்னும்‌ அதிகரிக்கும்‌. 


மனதுக்கமுள்ளவனுக்கு. 
பாட்டுக்களைப்‌ பாடும்போது, அவனுடைய 
துக்கம்‌ நீங்கி, அவனுக்கு ஆறுதல்‌ 
உண்டாகும்‌ என்றும்‌ இந்த வாக்கியத்திற்கு 
சிலர்‌ வியாக்கியானம்‌ சொல்லுகிறார்கள்‌. 
குளிர்காலத்தில்‌ வஸ்திரத்தைப்‌ 
போர்த்தும்போது சரீரத்திற்கு 
இதமாகமிருக்கும்‌. அதுபோலவே 
மனதுக்கமுள்ளவனுக்கு பாட்டுக்களைப்‌ 
பாடும்போது அவனுடைய ஆவியில்‌ 
அமைநியுண்டாகும்‌. வெடியுப்பின்மேல்‌ 
காடியை வார்க்கும்பேது அது வேகம்‌ 
குறைந்து அமைதியாகிவிடும்‌. அதுபோலவே 
மனதுக்கமுள்ளவனுக்கு பாட்டுக்களைப்‌ 
பாடும்போது. அவனுடைய மனதுக்கம்‌. 
குறைந்து சந்தோஷமும்‌ சமாதானமும்‌ 
உண்டாகும்‌. அவனுக்கு ஆறுதல்‌ கிடைக்கும்‌. 
அவனுடைய வருத்தமும்‌, வேதனையும்‌: 
நீங்கும்‌ என்று இந்த வாக்கியத்திற்கு சிலர்‌ 
வியாக்கியானம்‌ சொல்லுகிறார்கள்‌. 


அது 


சத்துரு 
நீதி 25:21,22 


நீதி 2௮. 
பசியாயிருந்தால்‌, அவனுக்குப்‌ 
புசிக்க  ஆகாரங்கொடு; அவன்‌ 
தாகமாயிருந்தால்‌, குடிக்கத்‌ தண்ணீர்‌ 
கொடு. 


நீதி 2:2௨. அதினால்‌ நீ அவண்‌ 
தலையின்மேல்‌ எரிகிற தழல்கனைக்‌ 
குவிப்பாம்‌; கர்த்தர்‌ உனக்குப்‌ 
ஙலனனிப்பார்‌. 


உன்‌. சத்துரு 





i a 
TT 


வேதபாரகரும்‌ பரிசேயரும்‌ 
தேவனுடைய பிரமாணத்திற்கு தப்பிதமான 
வியாக்கியானத்தை சொல்லி, ஜனங்களை 
திசை திருப்பினார்கள்‌. நம்மிடத்தில்‌ 
அன்புகூருவதுபோல பள்‌ 
அன்புகூரவேண்டும்‌. ம்முடைய 
சத்துருக்களையும்‌ நாம்‌ சிநேகிக்கவேண்டும்‌. 
இது புதிய ஏற்பாட்டுக்காலத்துப்‌ பிரமாணம்‌. 
மாத்திரமல்ல, பழைய ஏற்பாட்டுக்காலத்திலும்‌ 
இதுவே பிரமாணமாகமிருந்தது. 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து, 
ஏற்பாட்டுக்காலத்தில்‌ சொல்லப்பட்ட இந்தப்‌ 
பிரமாணத்திற்கு முக்கியத்துவம்‌ கொடுத்து 
உபதேசம்‌ செய்திருக்கிறார்‌. 
நம்முடைய சத்தரக்களையம்‌ 
சிநேகிக்கவேண்டும்‌, ம்மை 
சபிக்கிறவர்களையும்‌ ப ஆரரிவதக்கேண்டும 
என்பதே நம்முடை கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்துவின்‌ னை உபதேசம்‌. 
நம்முடைய சத்துரு பசியாமிருந்தால்‌ 
அவனுக்கு 
கொடுக்கவேண்டும்‌ 
தாகமாயிருந்தால்‌ 
தண்ணீர்‌ 
சாலொமோன்‌ ஆலோசனை சொல்லுகிறார்‌. 
இதனால்‌ கர்த்தர்‌ நமக்குப்‌ பலனளிப்பார்‌ 
நம்முடைய சத்துருவுக்கு நாம்‌ நன்மை 
செய்வதன்‌ மூலமாய்‌ நாம்‌ அவனுடைய 
'தலையின்மேல்‌ எரிதழலைக்‌ குவிப்போம்‌. 


பொன்னைப்‌ புடமிடுகிறவர்கள்‌ 
குகையில்‌ வைத்து, 
குகையின்‌ கீழே 
சரிந்தகொண்டிரக்கும்‌ 
Pier ற்‌ 


அதை 
உருக்குவார்கள்‌. 


படமிவதற்காக, 
ய்‌ போடுவார்கள்‌ 
ய சத்துருக்களுக்கு நன்மை 
செய்யும்போது. அவனுடைய தலையின்மேல்‌ 
எரிதழலைப்போடுவோம்‌. பொன்னை புடமிட்டு 
உருக்கிய பின்பு அது சுத்தப்பொன்னாக. 
மாறும்‌. அதிலுள்ள களிம்புகளெல்லாம்‌ 
அதைவிட்டு நீங்கும்‌ அதுபோலவே, 
நம்முடைய சத்துருக்களுக்கு நாம்‌ நன்மை 
செய்யும்போது. சத்துருவாமிருக்கிற 
அவர்கள்‌ சிநேகிதராய்‌ 
மாறுவார்கள்‌. அவர்களிடத்திலுள்ள 
தீயகுணங்கள்‌, பகைமை, பொறாமை 
கியவை அவர்களைவிட்டு நீங்கும்‌. 
புடமிடும்போது அதிலுள்ள 
கழிவுகளும்‌, 


நமக்கு 


A 
பொன்னைப்‌ 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


களிம்புகளும்‌ அதிலிருந்து நீங்குவதுபோல, 
சத்துருவினிடத்திலுள்ள துர்க்குணங்கள்‌ 
அவனைவிட்டு நீங்கும்‌. சத்துருவின்‌ சுபாவம்‌ 
மாறும்‌. 


புறங்கூறுகிற நாவு 
நீதி 25:23 


தீதி 25:28. வடகாற்று மழையையும்‌, 
புறங்கூறுகிற நாவு கோபமுகத்தையும்‌ 
பிறப்பிக்கும்‌. 
புறங்கூறுகிறவர்கள்‌ சமயம்‌ பார்த்து 
பேசுவார்கள்‌. பிறரைப்பற்றி எப்பொழுது 
புறங்கூறினால்‌, அந்த வார்த்தைகள்‌ 
வலுவாமிருக்கும்‌ என்பது அவர்களுக்குத்‌ 
தெரியும்‌. யாரிடத்தில்‌ எப்படி பேசவேண்டும்‌ 
என்பதையும்‌ அவர்கள்‌ அறிந்திருப்பார்கள்‌. 
புறங்கூறுகிறவர்கள்‌ 
பொறுமையாகயிருப்பார்கள்‌. 
உடனே 
கேட்கமாட்டார்கள்‌. 
பேசுவதிலும்‌ கேட்பதிலும்‌ பொறுமையைக்‌ 
காண்பிப்பார்கள்‌. 


புறங்கூறுகிறவர்களை 
அடக்கவேண்டும்‌. தீமையை தங்கக்‌ 
வெல்லவேண்டும்‌.  புறங்கூறுகிறவனுடைய 
பேச்சுக்களை ஜனங்கள்‌ செவிகொடுத்து 
கேட்கவில்லை என்பது அவனுக்குத்‌ 
தெரியவரும்போது, அவன்‌ தன்னுடைய 
புறங்கூறும்‌ பேச்சுக்களை 
குறைத்துக்கொள்வான்‌. 

சில. சமயங்களில்‌ 
புறங்கூறுகிறவர்களை நம்மால்‌ உடனடியாக 
கடிந்துகொள்ளவும்‌ முடியாது. நம்முடைய 
வாயினால்‌. பேசமுடியாவிட்டாலும்‌, 
நம்முடைய கண்களின்‌ பார்வையினால்‌ 
புறங்கூறுகிறவர்களோடு பேசவேண்டும்‌. 
புறங்கூறுகிற நாவு கண்களின்‌ 
பார்வையினால்‌ அமைதியாகும்‌. 


புறங்கூறுகிறவர்கள்‌ தங்கள்‌ பேச்சுக்கு 
வரவேற்பு இருக்கும்‌ என்று எதிர்பார்த்து 
பேசுகிறார்கள்‌. அவர்களுடைய பேச்சுக்கு 
வரவேற்பு இல்லை என்பது, 
தெரியவரும்போது, தங்களுடைய 
பேர்கக்களை தாங்களாகவே 
குறைத்துக்கொள்வார்கள்‌. 





i THE 
TT 


புறங்கூறுகிற நாவு கோபமுகத்தைப்‌ 
பிறப்பிக்கும்‌. புறங்கூறுவதைக்‌ கேட்க 
சகிக்காதவர்கள்‌ அவர்கள்மீது தங்கள்‌ 
கோபமுகத்தைக்‌ காண்பிப்பார்கள்‌. 
வடகாற்றினால்‌ மழை வருவதுபோல, 
புறங்கூறுகிற நாவினால்‌ பிறருடைய முகம்‌ 
கோபமாகும்‌. புறங்கூறுகிறவர்களை 
ஆதரித்துப்‌ பேசினால்‌ அவர்களுடைய பேச்சு 
அதிகரிக்கும்‌. அவர்களுக்கு. 
கோபமுகத்தைக்‌ காண்பித்தால்‌ 
அவர்களுடைய பேச்சு குறைந்துபோகும்‌. 


சண்டைக்காரி. 


நீதி 25:24 


நீதி 2524. சுண்டைக்காரியோடே 
ஒரு பெரிய வீட்டில்‌ குடியிருப்பதைப்‌ 
பார்க்கிலும்‌, வீட்டின்மேல்‌ ஒரு 
மூலையில்‌ தங்குவதே நலம்‌. 


நீதி 219-ஆவது வசனத்திலும்‌ இதே 
வாக்கியம்‌ எழுதப்பட்டிருக்கிறது. கணவனும்‌ 
மனைவியும்‌ ஒருவருக்கொருவர்‌ 
விட்டுக்கொடுத்து, 'சமாதானமாகவம்‌, 
சந்தோஷமாகவும்‌ குடும்பம்‌ நடத்தவேண்டும்‌. 
குடும்பத்தில்‌ கருத்து வேறுபாடுகளும்‌, 
சண்டைகளும்‌ வந்துவிட்டால்‌, அங்கு 
சமாதானம்‌ இருக்காது. நிம்மதி இருக்காது. 
வீடு பெரியதாகமிருந்தாலும்‌, 
சண்டைக்காரியோடு, அந்த வீட்டில்‌ 
நிம்மதியாக குடியிருக்க முடியாது. 


நல்ல மனைவியைக்‌ கண்டுபிடிக்கிறவன்‌ 
பாக்கியவானாகயிருக்கிறான்‌. மனைவி 
சண்டைக்காரியாகமிருந்தால்‌, அவளுடைய 
புருஷனுக்கு அநேக வேதனைகளும்‌: 
கஷ்டங்களும்‌ வரும்‌. சண்டைக்காரி தன்‌ 
புருஷனை கொடுமைப்படுத்துவாள்‌. 
தன்னுடைய பிள்ளைகளை 
சரியாய்க்‌ கவனிக்கமாட்டாள்‌. 
தன்னுடைய வேலைக்காரர்களையும்‌, 
'வேலைக்காரிகளையும்‌, இரக்கமில்லாமல்‌ 
அடக்கி ஒடுக்குவாள்‌. 
(டைய. வீடு 
அந்த வீட்டில்‌ 
அழகுப்‌. பொருட்கள்‌ 
அந்த வீடு அதிக 
செலவு. செய்து 


ஒரு ம 
பெரியதாயிருக்கலாம்‌. 
ஆடம்பரமான 
ஏராளமாயிருக்கலாம்‌. 
பொருள்‌ 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அலங்கரிக்கப்பட்டிருக்கலாம்‌. வீட்டில்‌ எல்லா 
வசதிகளும்‌ இருந்தாலும்‌, வீட்டுக்காரருடைய 
மனைவி நல்ல மனைவியாக 
இல்லையென்றால்‌, அந்த வீட்டில்‌ 
நிம்மதிமிருக்காது. சந்தோஷமும்‌, 
சமாதானமும்‌, ஆறுதலும்‌ இருக்காது. 


சண்டைக்காரியோடே ஒரு பெரிய 
வீட்டில்‌ குடியிருப்பதைப்‌ பார்க்கிலும்‌, 
வீட்டின்மேல்‌ ஒரு மூலையில்‌ தங்கியிருப்பதே 
நலம்‌. வீட்டுக்காரர்‌ இப்படிப்பட்ட ஒரமான 
இடத்தையே தனக்கு சாதகமான இடமாகத்‌ 
தெரிந்தெடுப்பார்‌. வீட்டின்‌ மூலையில்‌: 
தனியாக, அமைதியாக தமர்ந்திருப்பார்‌. 
சண்டைக்கார மனைவியின்‌ கடுஞ்சொற்கள்‌ 
தன்னுடைய செவிகளில்‌ கேட்கக்கூடாது. 
என்பதற்காக, அவர்‌ ஓரமாய்‌ ஒதுங்கியே 
இருப்பார்‌. 


வீடு சிறியதாகமிருந்தாலும்‌, மனைவி 
நல்லவளாகயிருக்கும்போது, அந்த வீட்டில்‌ 
தேவனுடைய ஆசீர்வாதம்‌ தங்கியிருக்கும்‌. 
வீடு பெரியதாகயிருந்தாலும்‌, மனைவி 
சண்டைக்காரியாயிருக்கும்போது, அந்த 
வீட்டில்‌ தேவனுடைய சாபம்‌ தங்கியிருக்கும்‌. 
நல்ல மனைவி தன்‌ வீட்டைக்‌ கட்டுகிறாள்‌. 
சண்டைக்காரி வீட்டை 


இடித்துப்போடுகிறாள்‌. 


விடாய்த்த ஆத்துமா 
நீதி 25:25 


தீதி 25:25, தூரதேசத்திலிருந்து வரும்‌ 
நற்செய்தி விடாய்த்த ஆத்தூமாவுக்குக்‌ 
கிடைக்கும்‌ குளிர்த்த தண்ணீருக்குச்‌ 


சமானம்‌. 

, ஆத்துமா 
அதன்‌ தாகம்‌ 
பல சமயங்களில்‌ 


நம்முடைய 
தாகமாயிருக்கும்போது 
தணிக்கப்படவேண்டும்‌. 
நாம்‌ நற்செய்தியைக்‌ கேட்கவேண்டும்‌ என்று 


விரும்புகிறோம்‌. நம்முடைய 
நற்செய்தியைக்‌ கேட்காதிருந்தால்‌ அது 
விடாய்த்துப்போகும்‌. நம்முடைய நாவு 
தாகத்தோடு வறண்டிருக்கும்போது, குளிர்ந்த 
தண்ணீர்‌ அதன்‌ தாகத்தைத்‌ தணிக்கும்‌. 
அதுபோலவே  விடாய்த்த ஆத்துமாவுக்கு 
தூரதேசத்திலிருந்து நற்செய்தி வந்தாலும்‌, 
அது குளிர்ந்த தண்ணீரைப்போல, ஆத்தும 
தாகத்தைத்‌ தீர்க்கும்‌. 


ஆத்துமா 





ழ்‌ நள 
யாய 


நாம்‌ இப்பிரபஞ்சத்தில்‌ ஜீவிக்கிறோம்‌. 
நம்முடைய பரமதேசம்‌ வெகுதூரத்திலுள்ளது. 
நம்முடைய கண்களால்‌ பார்க்க முடியாத 
தூரத்தில்‌ அது இருக்கிறது. ஆனாலும்‌ 
பாலோகசத்தைய்ற்றிய நற்செய்தியைக்‌ 
கேட்கும்போது நம்முடைய ஆத்துமாவுக்கு 
அமைதியும்‌, சந்தோஷமும்‌, சமாதானமும்‌ 


ஒழிந்துபோனாலும்‌, 

சுவிசேஷம்‌ ஒருபோதும்‌ ஒழிந்துபோவதில்லை. 
இயேசுகிறிஸ்துவின்‌ சுவிசேஷம்‌ 
ஆத்துமாவுக்கு ற்‌ 
கொடுக்கிறது. 
பிள்ளைகள்‌ 
சுவிசேஷம்‌ 


என்பதை 

உறுதிபண்ணுகிறது. பரிசுத்த 
ஆலியானவர்‌ கிறிஸ்துவுக்குள்‌ நம்மை 
முத்திரையிடுகிறார்‌. கிறிஸ்துவின்‌ சுவிசேஷம்‌: 
விடாய்த்துப்போயிருக்கும்‌ நம்முடைய 
ஆத்துமாவுக்குக்‌ கிடைக்கும்‌ குளிர்ந்த 
தண்ணீருக்கு சமமானது. 


நீதிமான்‌ 
நீதி 25:26 


நீதி 29:26, துன்மார்க்கருக்கு முன்பாக 
நீதிமான்‌ தன்னாடுவது கலங்கின 
கிணற்றுக்கும்‌ கெட்டுப்போன 
சுனைக்கும்‌ ஒப்பாகும்‌. 


நீதான்‌ பந்தில்‌ வி 


ந்து விடாமல்‌ 
எச்சரிப்பாக 


க்கவேண்டும்‌. 

துன்மார்க்கருக்கு னது நீதிமான்‌ 

பாவத்தில்‌ தள்ளாடி விழுந்துவிட்டால்‌, அது 

அநேகர்‌  இடறுகிறதற்கு ஏதுவாகிவிடும்‌. 
கிணறும்‌, கெட்‌ 

மனுஷருக்கு தீங்கு செய்யும்‌ ஜனங்கள்‌ 

மத்தியில்‌ நோயைப்‌ பரப்பும்‌. 


கெட்டுப்போவார்கள்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


துன்மார்க்கர்‌ நீதிமானை ஒடுக்கலாம்‌. 
பலவந்தமாக அவர்களைக்‌ கீழே தள்ளிவிட 
முயற்சிபண்ணலாம்‌. நீதிமான்‌ தள்ளாடி கீழே 
விழும்போது நீதியும்‌ நியாயமும்‌ கீழே 
விழுந்துவிடும்‌. நீதியின்‌ 
ஊற்றுக்களெல்லாம்‌ கெட்டுப்போகும்‌. 
நீதிமான்‌ கெட்டுப்போனால்‌ அரசாங்கமும்‌ 
கெட்டுப்போகும்‌. கெட்டுப்போன 
நியாயாதிபதிகளிடத்தில்‌ நீதியான 
நியாயத்தீர்ப்பை எதிர்பார்க்க முடியாது. 


நீதிமான்கள்‌ களிகூரும்போது மகா 
கொண்டாட்டம்‌ உண்டாகும்‌; துன்மார்க்கர்‌ 
எழும்பும்போதோ. மனுஷர்‌ மறைந்து 
கொள்ளுகிறார்கள்‌" (நீதி 28712) 
துன்மார்க்கர்‌ எழும்பும்போது மனுஷர்‌ 
மறைந்துகொள்ளுகிறார்கள்‌ த்‌ 
அழியும்போதோ ;திமான்கள்‌ 
பெருகுகிறார்கள்‌” (நீதி 28:28) நனன்கள்‌ 
பெருகினால்‌ ஜனங்கள்‌ மகிழுவார்கள்‌; 
துன்மார்க்கர்‌ ஆளும்போதோ ஜனங்கள்‌ 
தவிப்பார்கள்‌" (நீதி 29:2) 


நீதிமான்‌ துன்மார்க்கத்துக்கு முன்பாக 
பயந்துவிட கூடாது. துன்மார்க்கருக்கு 
முன்பாக நீதிமான்‌. 
கோழையாகயிருக்கக்கூடாது. நீதிமான்‌ 
ஒருபோதும்‌ 'துன்மார்க்கனுடைய 
ஆலோசனைகளைக்‌ கேட்டு, பயத்தினால்‌ 
அவனைப்‌ பின்பற்றி சென்றுலிடக்கூடாது. 
துன்மார்க்கருக்கு முன்பாக நீதிமான்‌ தன்‌ 
நீதியில்‌ தள்ளாடுவது, கலங்கின 
கெட்டுப்போன சுனைக்கும்‌ 


கிணற்றுக்கும்‌, 
ப க்கும்‌ இவை மனுஷருக்கு: 
அதுபோலவே 


ஒப்பாயிருக்கும்‌. 
பிரயோஜனப்படாது. 
துன்மார்க்கருக்கு முன்பாக 
நீதிமானும்‌ 
பிரயோஜனமாயிருக்கமாட்டான்‌. 


'தள்ளாடுகிற. 
ஜனங்களுக்கு 


தற்புகழ்‌ 
நீதி 25:27 
நீதி 25:27. தேனை 


உண்பது நல்லதல்ல, 
நாடுவதும்‌ புகழல்ல.. 





ழ்‌ நயனா நீதிமொழிக 
ராரா 


எல்லோருமே 
விரும்புகிறார்கள்‌. 


புகழ்ச்சியை 
மற்றவர்கள்‌ தங்களை 
புகழ்ந்து பேசவேண்டுமென்று 
எதிர்பார்க்கிறார்கள்‌. ஒரு சிலர்‌ தற்புகழை 
பேராசைப்பட்டு இச்சிப்பார்கள்‌. இவர்களை 
எல்வளவுதான்‌ புகழ்ந்து பேசினாலும்‌, 
இவர்களுக்குள்‌ திருப்தி உண்டாகாது. 
தற்புகழை நாடுவது புகழல்ல. மற்றவர்கள்‌: 
நம்மை அதிகமாய்ப்‌ புகழ்ந்து பேசினாலும்‌ 
நம்மிடத்தில்‌ தாழ்மையிருக்கவேண்டும்‌. 
நாம்‌ ஒருபோதும்‌ பெருமைக்கு 
இடங்கொடுத்துவிடக்கூடாது. 


தேன்‌ நம்முடைய சரீரத்திற்கு நல்லது. 
ஆனாலும்‌ 
நம்முடைய சரீர 
விளைவிக்கும்‌. 
அதிகமாய்‌. 
அவர்களுக்கு 
மனுஷரால்‌ புகழப்படுவது மெய்யான புகழல்ல. 
கர்த்தரால்‌ புகழப்படுகிறவனே உத்தமன்‌. 
மனுஷர்‌ நம்மை எவ்வளவுதான்‌ அதிகமாகப்‌ 
புகழ்ந்தாலும்‌, அதனால்‌ நமக்கு முடிவில்‌: 
இகழ்ச்சிநான்‌ உண்டாகும்‌. 
முகஸ்துதி செய்வார்கள்‌. 
கண்களுக்கு முன்பாக 
பேசுவார்கள்‌. நம்மை ல சிறிது தூரம்‌ 
போய்விட்டால்‌, நம்முடைய முதுகுக்குப்‌ 
பின்பாக நம்மைத்‌ தூஷிப்பார்கள்‌. 


ப தேனை 
நம்முடைய 
ஆனாலும்‌ 
அதிகமாய்ப்‌ 


புகழல்ல. ஆனாலும்‌ 
சமுகத்திற்கு முன்பாக நாம்‌ 
உத்தமமும்‌ உள்ளவர்களாகயிருக்கவேண்டும்‌. 


PROVERBS - COMMENTARY 


- விரிவுரை oooh 


PUBLISHERS 


கர்த்தர்‌ நம்மைப்‌ 
நாம்‌ அவருக்கு 


புகழும்‌ அளவுக்கு 
பிரியமானவர்களாயும்‌, 
பிரயோஜனமுள்ளவர்களாயும்‌ இருக்க 
வேண்டும்‌. அதுவே மெய்யான புகழ்‌ 
கர்த்தர்‌ நம்மைப்‌ புகழுவதே விசுவாசிகளாகிய 
நமக்கு மெய்யான மேன்மை. 


ஆவி 
நீதி 25:28 


நீதி 25:28. தன்‌ ஆவியை அடக்காத 
பாழான 


நம்முடைய ஆவி நமக்கு அடங்கும்‌. 
தன்னுடைய ஆலியை அடக்குகிற மனுஷன்‌ 
விவேகழுள்ளவன்‌. அவனே 
ணழுன்கை்‌ | நாழமாதாக ஜீல்க்கவன்‌ 
தன்னுடைய சொந்த ஆவியை அடக்கி 
ஆளுகை செய்யமாட்டான்‌. இப்படிப்பட்ட 
மனுஷன்‌. மதிலிடிந்த 
பட்டணம்போலிருக்கிறான்‌. 
பட்டணம்‌ எல்லா ஆபத்‌ 
வெளியரங்கமாயிருக்கும்‌. 
மதிலில்லாத பட்டணத்திற்குள்‌ 
உட்பிரவேசித்துவிடுவார்கள்‌. 

ம்முடைய ஆவியை நாம்‌ அடக்கி 
கக்‌ ப செய்யலில்லையென்றால்‌, 
சாத்தானின்‌ சோதனைக்கு. நாம்‌ 
வெளியரங்கமாகமிருப்போம்‌. அவன்‌ நம்மை 
எல்லா பக்கத்திலிருந்தும்‌ வந்து தாக்குவதற்கு 
இடம்‌ கொடுப்போம்‌. சாத்தான்‌ நம்மை 
எளிதில்‌ மேற்கொள்வான்‌. நம்முடைய 
ஆவியை நாம்‌ அடக்க வேண்டும்‌. கர்த்தர்‌ 
நம்மை ஆளுகை செய்யவேண்டும்‌. இதுவே 
'நமக்கு மெய்யான பாதுகாப்பு. 





ழ்‌ நள 
யாய 


மூடனுக்கு மகிமை 
நீதி 26:1 


நீதி 26:1. உஷ்ணகாலத்திலே உறைந்த 
பனியும்‌, அறுப்புக்காலத்திலே மழையும்‌ 
தகாதது போல, மூடனுக்கு மகிமை 
தகாது. 


மூடனிடத்தில்‌ நற்குணம்‌ க்காது. 
அவனுடைய சிந்தனையும்‌ ய்கையும்‌ 
தெளிவாகமிருக்காது. மூடன்‌ மற்றவர்களை 
மதிக்கமாட்டான்‌. ஆனாலும்‌ சில சமயங்களில்‌ 
பிரபுக்களும்‌ ஜனங்களும்‌ மூடனை உயர்ந்த. 
பதவிகளில்‌ வைத்துவிடுவார்கள்‌. அவனைப்‌ 
புகழ்ந்து பேசுவார்கள்‌. அவனுடைய 
வார்த்தைகளையும்‌ செய்கைகளையும்‌ 
பாராட்டுவார்கள்‌. மூடனைப்‌ பாராட்டி 
பேசுவது மிகவும்‌ ஆபத்தானது. மூடனுக்கு 
மகிமை தகாது. உஷ்ணகாலத்திலே 
உறைந்த பனியும்‌ அறுப்புக்காலத்திலே 
மழையும்‌ ஆபத்தானவை. இவை நன்மை 
செய்வதற்குப்‌ பதிலாக தீமை செய்யும்‌. 

பயிர்கள்‌ 
ஆயத்தமாயிருக்கும்போது 
பெய்யக்கூடாது. அறுவடை 
பெருமழை பெய்தால்‌, அது 
வேலையைப்‌ பாதிக்கும்‌. அறுக்கிறவர்களால்‌ 
தங்கள்‌ வேலைகளை சரியாகச்‌ 
செய்யமுடியாது. வயல்‌ நிலமும்‌ தண்ணீர்‌ 
நிரம்பியிருக்கும்‌. குதிர்கள்‌ ல்‌ 
மூழ்கிப்போயிருக்கும்‌. பரு! 
பெய்யும்போது கதிர்கள்‌ தண்ணீரில்‌ மூழ்கி 
கெட்டுப்போவதற்கும்‌ வாய்ப்புள்ளது. 
அறுவடைக்கு ஆயத்தமாயிருக்கிற 
கதிர்களை அறுவடை செய்யாமல்‌. 
விட்டுவிட்டால்‌, கதிர்களிலுள்ள 
'தானியங்களெல்லாம்‌. மழையில்‌. 
கெட்டுப்போகும்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


JODNELIS 
PUBLISHERS 


மனை அதிகமாய்ப்‌ பந்து 
பேசும்போது, அவனால்‌ அந்தப்‌ புகழ்ச்‌ 
தாங்கிக்கொள்ள முடியாது. ஸ்‌ 
ஏற்கெனவே இருமாப்பாயிருப்பான்‌. அந்த 
இருமாப்போடு புகழ்ச்சியும்‌ சேர்ந்து விட்டால்‌, 
அவன்‌ ஒருபோதும்‌. தன்னைத்‌ 
தாழ்த்தமாட்டான்‌. 


எல்லாவற்றிற்கும்‌ ஒரு அளவு உண்டு. 

மழை பெய்தாலும்‌ அது தேவைக்கு ஏற்ற 
மணம்‌... பெய்யகேண்டும்‌... அவுக்க 
மிஞ்சினால்‌ அமிர்தமும்‌ நஞ்சாகிவிடும்‌. 
மூடன்‌ உயர்ந்த பதவியில்‌ இருந்தாலும்‌, 
அவனை மட்டாய்ப்‌ புகழவேண்டும்‌. 
அளவுக்கு அதிகமாய்ப்‌ புகழ்ந்தால்‌ மூடன்‌ 
இறுமாப்படைந்து, பிறருக்கு கேடு 
செய்வான்‌. 


காரணமில்லாமலிட்ட சாபம்‌ 


நீதி 26:2 


நீதி 28:2. அடைக்கலான்‌ குருவி 
அலைந்துபோவதுபோலும்‌, தகைவிலான்‌. 
குருவி பறத்துபோவதுபோலும்‌, 
காரணமில்லாமலிட்ட சாபம்‌ தங்காது. 


ஒரு சிலர்‌ எல்லோரையும்‌ சபிப்பார்கள்‌. 
அவர்களுடைய சாபத்திற்கு காரணமே 
இருக்காது. நம்மீது யாராவது 
காரணமில்லாமல்‌ சாபலார்த்தைகள்‌ 
சொன்னால்‌ அது நமக்கு சித்திக்காது. 
அந்த சாபவார்த்தைகள்‌ பலிக்காது. நமது 
தலைக்கு மேல்‌ ஏராளமான பறவைகள்‌ 

பாகிறது. அவற்றால்‌ நமக்கு ஒரு 
கேடும்‌ உண்டாவதில்லை. அதுபோலவே 
காரணமில்லாமலிட்ட சாபம்‌ நமக்கு ஒரு 
கேடும்‌ செய்யாது. காரணமில்லாமலிட்ட 
சாபம்‌, வானத்தில்‌ பறக்கும்‌ அடைக்கலான்‌ 
குருவி போலவும்‌, தகைவிலான்‌ குருவி 
போலவும்‌ இருக்கும்‌. 





ழ்‌ நள 
யாய 


பெலிஸ்தரின்‌ சேனையிலிருந்த கோலியாத்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரனான தாவீதை சபித்தான்‌. 
அந்த சாபவார்த்தைகள்‌ தாவீதை ஒன்றும்‌ 
செய்யவில்லை. “பெலிஸ்தன்‌ தாவீதைப்‌ 
பார்த்து: நீ தடிகளோடே என்னிடத்தில்‌ வர 
நான்‌ நாயா என்று சொல்லி, அவன்‌ 
தன்‌ தேவர்களைக்கொண்டு தாவீதைச்‌ 
சபித்தான்‌” சாமு 17:43). 


மூடனுடைய முதுகுக்குப்‌ பிரம்பு 
நீதி 26:3 


நீதி 285. குதிரைக்குச்‌ சவுக்கும்‌, 
கழுதைக்குக்‌ கடிவானமும்‌, மூடனுடைய 
முதுகுக்குப்‌ பிரம்பும்‌ ஏற்றது. 


மூடன்‌ மிருககுணமுள்ளவன்‌. இவன்‌ 
குதிரைக்கும்‌ கழுதைக்கும்‌ ஒப்பிட்டு 
சொல்லப்பட்டிருக்கிறான்‌. குதிரையை 
சவுக்கால்‌ அடித்தால்தான்‌ அது கீழ்ப்படியும்‌. 
அன்பான வார்த்தைக்கு கீழ்ப்படியாது. 
கழுதையை கடிவாளம்‌ போட்டு 
இழுக்கவேண்டும்‌. அப்போதுதான்‌ நம்முடைய 
சொற்படி கேட்கும்‌. மிருகங்களை அடித்து 
பயமுறுத்தினால்தான்‌, அவை நமக்கு. 
கீழ்ப்படியும்‌. அன்பான வார்த்தைகளுக்கு 
அவை ஒருபோதும்‌ கட்டுப்படாது. மூடனும்‌ 
மிருகங்களைப்போலவே இருக்கிறான்‌. 
மூடனிடத்தில்‌ மனுஷகுணம்‌ இருக்காது. 
குதிரையை சவுக்கால்‌ அடிப்பதுபோல. 
மூடனை பிரம்பால்‌ அடிக்கவேண்டும்‌. 
மூடனுடைய முதுகுக்குப்‌ பிரம்புதான்‌ ஏற்றது. 

| குதிரையைத்‌ திருத்தவேண்டுமென்றால்‌ 
சவுக்கால்‌ அடித்து திருத்துவார்கள்‌. நாம்‌ 
விரும்பிய பாதையில்‌ கழுதையைப்‌ 
போகவைக்க வேண்டுமென்றால்‌. 
கடிவாளத்தைப்‌. பயன்படுத்தவேண்டும்‌. 
மூடன்‌ ங்களைப்‌ 

இவன்‌ 

சொல்லப்பட்டிருக்கிற 
கீழ்ப்படியமாட்டான்‌. 
புத்திமநிகளைச்‌ சொன்னாலும்‌ 
செவிகொடுக்கமாட்டான்‌ 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


குதிரையை 
அடிப்பதுபோலவும்‌, கழுதைக்கு கடிவாளம்‌ 
போட்டு திருப்புவதுபோலவும்‌, மூடனுடைய 
முதுகில்‌ பிரம்பால்‌ அடித்தால்தான்‌ அவன்‌ 
கீழ்ப்படிவான்‌. வார்த்தையினால்‌ சொன்னால்‌ 
அவனுக்குப்‌ புரியாது. முதுகில்‌ பிரம்பால்‌ 
அடித்தால்தான்‌ அவனுக்குப்‌ புரியும்‌. 
அப்போதுதான்‌ அவனுக்குப்‌ புத்தி வரும்‌. 
மூடனுடைய முதுகில்‌ பிரம்பால்‌ 
அடிக்கும்போது அவனுடைய மூடத்தனம்‌ 
அவனை விட்டு நீங்கும்‌. ம ன்‌ 
புத்திதெளிவான்‌. 


சவுக்கால்‌ 


பிறருக்குத்‌ 
தீங்கு செய்யமாட்டான்‌. 


மூடனுக்கு மறுஉத்தரவு 
நீதி 26:45 


நீதி 294. மூடனுக்‌ 
மதியினத்தின்படி. மறுஉத்தரவு 
கொடாதே; கொடுத்தால்‌ தீயும்‌ 
அவனைப்போலாவாய்‌. 


கு அவன்‌ 


நீதி 2:5. முூடனுக்கு. அவன்‌ 
மதியினத்தின்படி மறுஉத்தரவு ப 
 கொடாவிட்டால்‌ அவன்‌ 
பார்வைக்கு ஞானியாமிருப்பான்‌. 


இவ்விரண்டு வசனங்களும்‌ 
ஒன்றுக்கொன்று முரண்பட்டிருப்பதுபோல. 
தோன்றுகிறது. மூடனுக்கு அவனுடைய 
த்தின்‌ மறுஉத்தரவு கொடாதே 
மூடனுக்கு அவனுடைய 

மறுஉத்தரவு கொடு 
சொல்லப்பட்டிருக்கிறது. 

இல்விரண்டு வசனங்களிலும்‌ முரண்பாடு 
எதுவுமில்லை. மூடனை எப்படி 
நடத்தவேண்டும்‌ என்பது, 
ஞானமுள்ளவனுக்குத்‌ தெரிந்திருக்க 
ட்டு எப்பொழுது பேசவேண்டும்‌. 


எப்பொழுது 
அவதுவாந்குக்கலேண்டு்‌ என்பதும்‌ 
புத்தியுள்ளவனுக்குத்‌ தெரியும்‌. சில 
சமயங்களில்‌ நாம்‌ பேசவும்‌ வேண்டும்‌, 


பேசாமல்‌ அமைதியாயிருக்கவும்‌ வேண்டும்‌. 





ழ்‌ ளான 
யாய 


பொய்சொன்னால்‌, 
பொய்சொல்லக்கூடாது. மூடன்‌ தாறுமாறாகப்‌ 
பேசினால்‌, அவனைப்போல நாமும்‌ 
தாறுமாறாகப்‌ பேசக்கூடாது. 


மூடனுடைய பேச்சில்‌  மதியீனம்‌ 
வெளிப்படுவதுபோல,  ஞானமுள்ளவனுடைய 
பேச்சில்‌ ஞானம்‌ வெளிப்படவேண்டும்‌. மூடன்‌ 
என்ன சொல்லுகிறான்‌ என்பதைக்‌ 
சுவனமாய்க்‌ கேட்டு, அவனுக்குப்‌ புரியும்‌. 
விதத்தில்‌, மிகுந்த ஞானத்தோடு 
அவனுக்கு மறுஉத்தரவு கொடுக்கவேண்டும்‌. 
மூடன்‌ பிறருக்குத்‌ தீங்குசெய்வான்‌. 
ஞானமுள்ளவனோ எல்லோருக்கும்‌ நன்மை 
செய்வான்‌. நல்லோருக்கும்‌ மூடருக்கும்‌ 
நன்மை செய்வான்‌. 
நாவை அடக்காமல்‌. 
சில சமயங்களில்‌ 

மறுஉத்தரவு 


மூடன்‌ தன்‌ 
அதிகமாய்ப்‌ பேசுவான்‌. 
அவனுடைய பேச்சுக்கு, 
கொடாமலிருப்பது நம்முடைய பலவீனத்தை 
வெளிப்படுத்தும்‌. அப்படிப்பட்ட 

சூழ்நிலைகளில்‌ நாம்‌ கோழைகளாகமிராமல்‌, 
அவனுக்கு சொல்லவேண்டிய மறுஉத்தரவை. 
ஞானமாகவும்‌, நிதானமாகவும்‌ 
சொல்லவேண்டும்‌. ஞானமுள்ளவன்‌ 
குறைவாகப்‌ பேசுவான்‌. எதை 
பேசவேண்டுமோ அதை மாத்திரம்‌ பேசுவான்‌ 
மூடன்‌ என்ன சொல்லுகிறானோ, அதைக்‌ 
கவனித்துக்‌ கேட்டு, அவனுக்கு. 
சொல்லவேண்டிய மறுஉத்தரவை மாத்திரம்‌ 
சொல்லவேண்டும்‌. மூடனோடு 
விவாதம்பண்ணக்கூடாது. நம்முடைய 
மறுஉத்தரவு குதிரைக்கு சவுக்கும்‌, 
கழுதைக்கும்‌ கடிவாளமும்‌ பயன்படுத்துபோல 
இருக்கவேண்டும்‌. 


மூடனுக்கு 
மறியனத்தின்பி 
நாமும்‌ 
அதேவேளையில்‌. 
கொடாவிட்டால்‌, 
'ஞானியாயிருப்பான்‌. 
'பெருமைப்படுவான்‌. 


அவனுடைய 

மறுஉத்தரவு கொடுத்தால்‌, 
மூடனைப்போலிருப்போம்‌. 
அவனுக்கு மறுஉத்தரவு 
அவன்‌ தன்‌ பார்வைக்கு 
தனக்குத்தானே. 
நம்மோடு தான்‌ 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


விவாதம்பண்ணி பேச்சிலே வெற்றி 
பெற்றதாக நினைத்து ஆணவயாயிருப்பான்‌. 
மூடன்‌ பெருமைப்படுவதற்கு இல்ங்கொடுக்கக்‌ 
கூடாது. மூடனுக்கு மகிமை தகாது. 
மூடனுடைய முதுகுக்கு பிரம்பே தகும்‌. 


மூடன்‌ 
நீதி 26:6-9. 


நீதி 266. மூடன்‌ கையிலே செய்தி 
அனுப்புகிறவன்‌ தன்‌ கால்கனையே 
தறித்துக்கொண்டு 


நஷ்டத்தை 
அடைகிறான்‌. 


நீதி 28:7. 
குத்திக்குத்தி நடக்கும்‌, 
மூடரின்‌ வாயிலுள்ள 
சொல்தூம்‌ குந்தும்‌. 


நீதி 26:8. மூடனுக்குக்‌ கனத்தைக்‌: 
கொடுக்கிறவன்‌ கவணிலே 
கல்லைக்கட்டுகிறவன்போலிருப்பான்‌. 


நொண்டியின்‌ கால்கள்‌. 
அப்படியே 


உஹ்மைச்‌. 


நீதி 25:9. மூடன்‌ வாயில்‌ அகப்பட்ட, 
பழமொழி வெறியன்‌ கையில்‌ 
அகப்பட்ட முள்ளு. 


மூடர்கள்‌ ன்றுக்கும்‌ 
ரமோஜனமில்லாநவர்கள்‌ அவ்க்ளால்‌ 
ஞானமாய்ச்‌ சிந்தித்து செயல்பட முடியாது. 
அவர்களை நம்பி எந்த வேலையையும்‌ 
ஒப்புவிக்க முடியாது. மூடன்‌ கையிலே நாம்‌ 
செய்தி சொல்லி அனுப்பினால்‌, அவன்‌ 
ம்முடைய ரையும்‌ 
கெடுத்துப்போடுவான்‌. த்தால்‌ 
அக்கரையில்லாதவன்‌. தனக்குக்‌ 
கொடுக்கப்பட்டுள்ள பொறுப்பை 
குவனமாய்ச்‌ செய்யமாட்டான்‌. மூடனுக்குப்‌ 
புத்திமில்லை. ஆகையினால்‌ அவனிடத்தில்‌ 
ஒரு செய்தியை சொல்லி அனுப்பினாலும்‌, 
அந்தச்‌ செய்தியை அவன்‌ சரியாகப்‌ 
புரிந்துகொள்ளமாட்டான்‌. மூடனும்கு 
சரியாகப்‌ பேசத்தெரியாது. மூடன்‌ கையிலே 
செய்தி அனுப்புகிறவன்‌, தன்‌ கால்களையே 
தரித்துக்கொண்டு நஷ்டத்தை அடைகிறான்‌. 
ப்புவதும்‌ ஒன்றுதான்‌, 

ஒன்றுதான்‌. 
அனுப்பினால்‌, 

அனுப்புகிறவருக்குத்தான்‌ நஷ்டமுண்டாகும்‌. 





i THE 
EFT 


ஸ்தானாபதி தன்னை 
அனுப்புகிறவருக்கு உண்மையுள்ளவராகவும்‌, 
உத்திரவாதமுள்ளவராகவும்‌ இருப்பார்‌. 
ஸ்தானாபதியின்‌ குணாதிசயத்தைப்‌ பார்த்து. 
அவரை அனுப்பினவரின்‌ குணாதிசயத்தைப்‌ 
புரிந்துகொள்ளலாம்‌. வேலையாளின்‌. 
சுபாவத்தை வைத்து எஜமானனுடைய 
சுபாவத்தை நிதானித்துப்‌ பார்க்க முடியும்‌. 
மூடனுக்கு கனத்தைக்‌. 
கொடுக்கக்கூடாது. பயித்தியக்காரன்‌ 
கையில்‌ பட்டயத்தைக்‌ கொடுத்தால்‌ அதை 
எப்படி. பயன்படுத்தவேண்டும்‌ என்று 
அவனுக்குத்‌ தெரியாது. பயித்தியக்காரன்‌ 
புத்நிதெளிவில்லாதவன்‌. அவன்‌ கையிலுள்ள 
பட்டயம்‌ யாரை சேதப்படும்‌ என்று யாருக்கும்‌ 
ஒரு வேளை அவன்‌ 
காயப்படுத்திக்கொள்வான்‌. 
மற்றவர்களையும்‌ 
காயப்படுத்துவான்‌. மூடனுக்கு கனத்தைக்‌ 
கொடுக்கிறவன்‌ கவணிலே. 
கல்லைக்கட்டுகிறவன்‌ போலிருக்கிறான்‌. 
மூடனிடத்தில்‌ பொறுப்பை ஒப்புக்கொடுப்பது, 
பமித்தியக்காரன்‌ கையில்‌ பட்டயத்தைக்‌ 
கொடுப்பதற்கு சமமானது. 


சமயங்களில்‌. 


ழி சொக்கன்‌ அவனுக்கு 


பயன்படுத்தவேண்டும்‌ என்பதும்‌ அவனுக்குத்‌ 
தெரியாது. மூடன்‌ சம்பந்தமில்லாமல்‌: 
எதையாவது உளறுவான்‌. மூடன்‌ வாயில்‌ 
அகப்பட்ட பழமொழி வெறியன்‌ கையில்‌: 
அகப்பட்ட முள்ளுக்கு சமம்‌. வெறியன்‌ 
மற்றவர்களை 

தன்னிடத்தில்‌ 

மற்றவர்களுக்குத்‌ 

அப்படிப்பட்ட 

வெறியனுடைய கையில்‌ 
கொடுத்துவிட்டால்‌, அதை 

பயன்படுத்தி, அநேகரை காயப்படுத்துவான்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நொண்டியின்‌ கால்கள்‌ குந்திக்குந்தி 
நடக்கும்‌. அவனால்‌ நேராகவும்‌ சீராகவும்‌ 
நடக்க முடியாது. நேராக நடக்க முயற்சி 
செய்வான்‌. ஆனால்‌ அவனால்‌ நேராக 
நடக்க முடியாது. நேராக நடப்பதுபோல 
பாசாங்கு பண்ணுவான்‌. ஆனாலும்‌ 
நொண்டியின்‌ கால்கள்‌ குந்திக்குந்தியே 
நடக்கும்‌. மூடன்‌ தன்‌ வாயிலுள்ள 
பழமொழியைப்‌ பயன்படுத்தி, பிறருக்கு 
ஆலோசனை சொல்லுவதுபோல நடிப்பான்‌ 

ல்‌ அவனால்‌ சரியாகப்‌ பேசமுடியாது. 


வின்‌ கால்கள்‌ கவிதா 
அவை  நேராகமிருக்கது. அதுபோலவே 
மூடனுடைய வாயிலுள்ள உவமைச்சொல்லும்‌ 
சீராகமிருக்காது. 

தன்‌ வாயிலுள்ள உவமைச்சொல்லைப்‌ 
பயன்படுத்தி, மூடன்‌ தனக்கும்‌ 
தீங்குசெய்வான்‌, பிறருக்கும்‌ தீங்கு 
செய்வான்‌. குடிகாரன்‌ கையில்‌ முள்ளைக்‌ 
கொடுத்தால்‌, அதை அவனால்‌ 
பாதுகாப்பாக பயன்படுத்த முடியாது. தன்‌ 
கையிலுள்ள முள்ளால்‌. தன்னையும்‌ 
காயப்படுத்துவான்‌. பிறரையும்‌ 
காயப்படுத்துவான்‌. குடிகாரன்‌ கையில்‌ 
பட்டயத்தைக்‌ கொடுத்தால்‌, அது 
அவனுக்கும்‌ ஆபத்து, மற்றவர்களுக்கும்‌ 
ஆயத்து. குடிகாரன்‌ 
புத்திதெளிவில்லாதவன்‌. அவனுக்கு தன்‌ 
கையிலுள்ள. ஆயுதத்தை எப்படி 
பயன்படுத்தவேண்டும்‌. என்பது தெரியாது. 
மூடனும்‌ கூஷகாரனைப்போலவே இருக்கிறான்‌ 
தன்‌ வாயிலுள்ள உலமைச்சொல்லை 
மூடனுக்கு சரியாகப்‌ பயன்படுத்த தெரியாது. 
குடிகாரன்‌ தெளிவாகப்‌ பேசாமல்‌ 
உளறுவதுபோல, மூடனும்‌ தன்‌ வாயிலுள்ள 
பழமொழியை உளறிகொட்டிவிடுவான்‌. 


பெல்த்தவன்‌ 
நீதி 2610. 


நீதி 26:10. பெலத்தவன்‌ அனைவரையும்‌ 
நோகப்பண்ணி, கடனையும்‌ 
வேலை கொள்ளுகிறான்‌, 
மீறி நடக்கிறவர்கனையும்‌ 
'வேலைகொள்ளுகிறான்‌.. 





ழ்‌ நள 
ஈயா 


மூலளபிரெய பாஷையிலிருந்து. 
வசனத்தை மொழிபெயர்த்த, 
'மொழிபெயர்ப்பாளர்கள்‌ இதற்கு கூடுதல்‌ 
விளக்கத்தையும்‌ 'கொடுத்திருக்கிறார்கள்‌. 
அதை. அறப்படையாக. வைத்து 
வேதபண்டிதர்கள்‌ இந்த வசனத்திற்கு 
இரண்டுவிதமாக வியாக்கியானம்‌ 
சொல்லுகிறார்கள்‌. அவையாவன : 


1... தேவனிடத்தில்‌ பட்சபாதமில்லை. 
அவர்‌ எல்லோர்மீதும்‌ அன்பாகயிருக்கிறார்‌. 
தம்மிடத்தில்‌ வருகிற யாரையும்‌ அவர்‌ 
புறம்பே தள்ளமாட்டார்‌ தேவன்‌ 
சர்வசிருஷ்டிகர்‌. அவரே எல்லாவற்றையும்‌ 
உண்டுபண்ணினார்‌ ர 
சர்வஞானமுள்ளவர்‌ 
ஞானத்தினால்‌ அவர்‌ 
ஆளுகை செய்கிறார்‌ ஒவ்வொரு 
மனுஷனுக்கும்‌ அவனவனுடைய 
கிரியைக்குத்தக்கதாக பலனளிக்கிறார்‌. மூடன்‌ 
அறியாமையினால்‌ தவறு செய்கிறான்‌. 
அறியாமல்‌ செய்த பாவத்திற்கு ஒரு சில 
ள்‌ த்திரமே அடிக்கப்படும்‌. 
வேண்டுமென்றே பாவம்‌ 
இவர்கள்‌ அறியாமையினால்‌ 
துணிகரமாய்ப்‌ பாவம்‌ 
இப்படிப்பட்டவர்களுக்கு 

sot ணை அடிக்கப்படும்‌. 


2. பெலத்தவன்‌ 
நோகப்பண்ணுகிறான்‌. 
துன்மார்க்கமான 
மொழிபெயர்ப்பாளர்கள்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 
லேலைகொள்கிறான்‌. 
துன்மார்க்கன்‌. 
பெலமும்‌ அதிகாரமும்‌ இருக்கிறது. அவற்றை 
இரக்கமில்லாமல்‌ 

பயன்படுத்தி, 


வழியில்லாமல்‌  பெலத்தவனுக்கு கீழ்படிந்து 
வேலை செய்கிறான்‌. ஒரு சிலர்‌ 
எஜமான்களுக்குக்‌ கீழ்ப்படியாமல்‌ மீறி 
நடப்பார்கள்‌. பெலத்தவன்‌ 
அப்படிப்பட்டவர்களையும்‌ அடக்கி வேலை. 
கொள்கிறான்‌. இவனிடத்தில்‌ வேலைக்கு 
சேருகிறவர்‌ யாரும்‌, இவனை ஏமாற்ற 
முடியாது. வேலை செய்யாமல்‌ சும்மாயிருக்க 
முடியாது. எல்லோரையும்‌ கசக்கி 
பிழிந்துவிடுவான்‌. பெலத்தவன்‌. 
எல்லோருக்கும்‌ பாரமானவன்‌. 


தம்முடைய 
சர்வசிருஷ்டிகளையும்‌ 


அனைவரையும்‌ 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மூடனுடைய மூடத்தனம்‌ 
நீதி 2611 


தீதி 28:11. "நாயானது தான்‌ 
கக்கினதைத்‌ 'தின்னும்படி, 
திரும்புவதுபோல, மூடனும்‌. தன்‌ 


மூடத்தனத்துக்குத்‌ திரும்புகிறான்‌. 


பாவம்‌ ஆத்துமாவைக்‌ கொன்றுபோடும்‌. 
நாம்‌ பாவம்‌ செய்யும்போது நம்முடைய 
மனச்சாட்சி அதை நமக்கு உணர்த்தும்‌. ஒரு 
சிலர்‌ தங்கள்‌ பாவத்தை உணர்ந்தாலும்‌, 
அதிலிருந்து மனந்திரும்பி அதைவிட்டு 
விலகிப்போகமாட்டார்கள்‌. மனச்சாட்சியின்‌ 
செவிகொடுக்காமல்‌, 
்‌ பங்காளியாகமிருப்பார்கள்‌. 
பகடு விலகி வரவேண்டுமென்று 
விரும்புவார்கள்‌. ஆனால்‌ பாவத்தைவிட்டு 
விலகி வராமல்‌ அதோடு தொடர்ந்து, 
ஐக்கியத்திலிருப்பார்கள்‌. பாவங்கள்‌ 
உணர்த்தப்பட்டும்‌, மனந்திரும்பாத பாலி, 
தன்னுடைய பாவத்திற்கு மறுபடியும்‌. 
திரும்புவார்‌. பாவத்தின்‌ தண்டனைகளை 
அனுபவித்திருந்தாலும்‌, அதை மறந்துவிட்டு, 
மறுடியும்‌ பாவம்‌ செய்வார்‌. பாவத்தின்‌ 
சம்பளம்‌ மரணம்‌. பாவத்தினால்‌ வியாதியும்‌ 
சாயமும்‌ வருகிறது. பாவிகளுக்கு 
எவ்வளவுதான்‌ வியாதிகளும்‌, வேதனைகளும்‌. 
வந்தாலும்‌, அதையெல்லாம்‌ மறந்துவிட்டு 
பாவத்திலேயே நிலைத்திருப்பார்கள்‌. 


மூடனுக்கு எவ்வளவுதான்‌. 
புத்திசொன்னாலும்‌ அவன்‌ மறுபடியும்‌ நன்‌ 
மூடத்தனத்திற்குத்‌ திரும்புவான்‌. தன்னுடைய 
மூடத்தனத்தினால்‌ பட்டு அனுபவித்தாலும்‌, 
மூடன்‌ மனந்திரும்பமாட்டான்‌. சாலொமோன்‌ 
இப்படிப்பட்டவர்களை நாயோடு ஒப்பிட்டுச்‌ 
சொல்லுகிறார்‌. நாயானது தான்‌ 
கக்கினதை தின்னும்படி திரும்பும்‌. இது 
நாமின்‌ இயல்பான சுபாவம்‌. மூடனிடத்தில்‌ 
நாயின்‌ சுபாவமுள்ளது. மூடனும்‌ 
நாயைப்போல, தன்னுடைய பழைய 
மூடகபாவத்திற்குத்‌ திரும்புகிறான்‌. 





ழ்‌ நள 
யாய 


தன்‌ 
ஞானியாயிருப்பவன்‌ 
நீதி 2012. 


நீதி 26:12. தன்‌ 
பார்வைக்கு ஞானியாயிருப்பவனைக்‌ 
கண்டாயானால்‌, அவனைப்பார்க்கிலும்‌ 
மூடனைக்குறித்து அதிக 
நம்பிக்கையாயிருக்கலாம்‌. 


பார்வைக்கு 


விசுவாசிகளில்‌ அநேகர்‌ 
எல்லாம்‌ தெரியும்‌ என்று நினைக்கிறார்கள்‌. 
அவர்களிடத்தில்‌ சிறிதளவு ஞானபிருந்தாலும்‌, 
தங்களிடத்தில்‌ ஏராளமாய்‌ ஞானம்‌ 
இருப்பதாக நினைத்துக்கொள்கிறார்கள்‌. 
மற்றவர்கள்‌ பார்வைக்கு இவர்கள்‌ 
ஞானியாயிராவிட்டாலும்‌, இவர்கள்‌ தங்கள்‌ 
'ஞானியாயிருக்கிறார்கள்‌. 
சுயபெருமையினால்‌ 
இவர்களுடைய 
குடியிருக்கிறது. 
இவர்களுக்கு யாரும்‌ புத்திமதிகளையோ 
ஆலோசனைகளையோ சொல்லமுடியாது. 
தன்‌ பார்வைக்கு  ஞானியாயிருக்கிறவர்‌ 
பிறர்‌ சொல்லுகிற புத்திமதிகளை கவனித்துக்‌. 
கேட்கமாட்டார்‌. தனக்கு எல்லாம்‌ 
பக்கப்‌ ஆணவத்தோடிருப்பார்‌. 


பார்வைக்கு 
ணப பவனம்‌ மூடன்‌ வாசி. 
மூடன்‌ பல சமயங்களில்‌ தனக்கு ஒன்றும்‌ 
தெரியாது. என்பதை ஒத்துக்கொள்வான்‌. 
மூடனுக்குப்‌ புத்திசொன்னால்‌ சில 
சமயங்களில்‌ செவிகொடுத்து கேட்பான்‌. 


பார்வைக்கு ஞானியாயிருக்கிறவன்‌ தனக்கு 
ஞானமில்லை என்பதை 
ஒத்துக்கொள்ளமாட்டான்‌. மூடனோ தான்‌ 
ஒரு மூடன்‌ என்பதை சில சமயங்களில்‌ 
ஒத்துக்கொள்கிறான்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சோம்பேறி 
நீதி 26:13 


தீதி 9-18. வழியிலே சிங்கம்‌ இருக்கும்‌, 
நடுவீதியிலே சிங்கம்‌ இருக்கும்‌ என்று 
சோம்பேறி சொல்லுவான்‌. 


சோம்பேறி ஒரு வேலையும்‌ செய்யாமல்‌. 
சும்மாயிருக்க பிரியப்படுவான்‌. ஏதாவது 
சாக்குபோக்குகளைச்‌ சொல்லி. 
சோம்பேறியாகமிருப்பான்‌. தான்‌ வேலை 
செய்கிற இடத்தில்‌ ஏதாவது ஆபத்து 
இருக்குமென்று சொல்லுவான்‌. வேலைக்குப்‌ 
போகிற வழியில்‌ 
ஆபத்து இருக்குமென்று 
காரணங்களைச்‌ சொல்லுவான்‌. 
சிங்கம்‌ இருக்கும்‌ என்றும்‌, 
சிங்கம்‌ இருக்கும்‌ என்றும்‌ 
கற்பனையான காரணங்களைச்‌ சொல்லி, ஒரு 
வேலைக்கும்‌ போகமாட்டான்‌. சோம்பேறிக்கு 
சாக்குபோக்கு சொல்ல நன்றாகத்‌ 
தெரிந்திருக்கும்‌. 

சிலர்‌ ஆவிக்குரிய காரியங்களில்‌ 
சோங்வற்களாகவிருபர்கள்‌ இவர்கள்‌ 
உலகப்பிரகாரமான வேலைகளையும்‌ 
செய்யமாட்டார்கள்‌. ஆலிக்குரிய 
ஜீவியத்திலும்‌ வளர்ச்சி பெறமாட்டார்கள்‌. 
வேதத்தின்‌ இரகசியங்களைப்‌ 
புரிந்துகொள்வதற்கு எவ்வித முயற்சியும்‌ 
மேற்கொள்ளமாட்டார்கள்‌. வழியிலும்‌ 
வீதியிலும்‌ சிங்கம்‌ இல்லாமலிருக்கும்போதே, 
சிங்கம்‌ இருக்கும்‌ என்று நினைத்து, 
பயப்படக்கூடாது. இது கற்பனை சிங்கம்‌. 
தேவையில்லாத பயம்‌ நமக்கு வரக்கூடாது. 
காற்றை கவனிக்கிறவன்‌ விதைக்கமாட்டான்‌ 
என்றும்‌. மேகங்களை  நோக்குகிறவன்‌ 
அறுக்கமாட்டான்‌ என்றும்‌ பிரசங்கி 
சொல்லுகிறார்‌ (பிர 11:47. 


சோம்பேறி 
நீதி 26:1௧ 
நீதி 2814. கீல்முனையில்‌ 


ஆடுகிறதுபோல, சோம்பேறியும்‌ 
படுக்கையில்‌ ஆடிக்கொண்டிருக்கிறான்‌.. 


கதவு 





ழ்‌ நவள 
யாய 


சோம்பேறி பயத்தினால்‌ ஒரு 
வேலையும்‌ செய்யாமலிருக்கிறான்‌. வேலை 
பார்க்கும்‌ இடத்திலும்‌, வேலைக்குப்‌ போகும்‌ 
வழியிலும்‌ ஏதாவது ஆபத்து இருக்கும்‌ 
என்று பயப்படுகிறான்‌. ம்‌ 
சோம்பேறிகள்‌ ஒருவேலையும்‌ செய்யாமல்‌ 
சும்மாயிருப்பதை விரும்புவார்கள்‌. 
படுக்கையில்‌ ஒருபக்கமாக 
கொண்டிருப்பார்கள்‌. ப்‌ 
வந்தவுடன்‌ மறுபக்கத்திற்குத்‌ திரும்பிப்‌ 
படுப்பார்கள்‌. இப்படிப்பட்ட சோம்பேறிகள்‌ 
படுக்கையைவிட்டு எழுந்திருக்கமாட்டார்கள்‌. 


கொண்டிருப்பார்கள்‌. 

கள்‌ ளையில்‌ 
கலய பொன்றகாக்‌ட ததவ அகன்‌ 
ஆடிக்கொண்டேயிருக்கும்‌. அது. கடு 
ஒருபோதும்‌ கழன்டு வெளியே வராது. 
சோம்பேறியும்‌ அதுபோலவே படுக்கையில்‌ 
ஆடிக்கொண்டிருப்பான்‌. படுக்கையைவிட்டு 
எழும்பி வரமாட்டான்‌. தன்னுடைய 
வேலைகளை செய்ய வேண்டும்‌ என்னும்‌ 
அக்கரை அவனிடத்தில்‌ சிறிதும்‌ இருக்காது. 
இவனுடைய வாழ்க்கையில்‌ நோக்கமே 
இல்லை. அங்கும்‌ இங்கும்‌ 
ஆடிக்கொண்டிருக்கிறான்‌. 
ஆடுகிற கதவு 
ஆடுவதுபோல, 
நிலமைக்குப்‌ போனாலும்‌ தன்னுடைய பழைய 
நிலமைக்குத்‌ திரும்பி வந்துவிடுவான்‌. 


சோம்பேறி 
நீதி 26:15 
நீதி 28:15. சோம்பேறி தன்‌ கையைக்‌ 


வாய்க்குத்‌ 
வருத்தப்படுகிறான்‌.. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஒரு சில சோம்பேறிகள்‌ மிகவும்‌ 
கஷ்டப்பட்டு தங்கள்‌ படுக்கையைவிட்டு 
எழுந்துவிடுவார்கள்‌. ஆனால்‌ 
வேலையும்‌ செய்யமாட்டார்கள்‌. 
உட்கார்ந்திருப்பார்கள்‌. இவர்களுக்கு கைகள்‌ 
ஆரோக்கியமாகமிருக்கும்‌. ஆனால்‌ எந்த 
கணையை செய்ய தங்கள்‌ கைகளை 
பயன்படுத்தமாட்டார்கள்‌. தங்கள்‌ கைகளை 
வயிற்றில்‌ வைத்து மறைத்துக்கொள்வார்கள்‌. 
கையில்லாதவர்கள்போல நடிப்பார்கள்‌. ஒரு 
சிலருக்கு. கைகளும்‌ 
கால்களும்‌ நன்றாகமிருக்கும்‌. 
ஆரோக்கியமாகுமிருப்பார்கள்‌. ஆனால்‌ 
தங்கள்‌ கைகளையும்‌ கால்களையும்‌ 

மறைத்து வைத்து, தங்களை உடல்‌ 
ஊனமுற்றவர்போல. காண்பித்து 
பிச்சையெடுப்பார்கள்‌ 


முந்திய நாட்களில்‌ அதிகமாய்‌ வேலை. 
செய்ததினால்‌, தங்கள்‌ சரீரத்தில்‌ சோர்வும்‌, 
அசதியும்‌, களைப்பும்‌ உண்டாயிற்று என்று, 
சொல்லி, சோம்பேறிகள்‌ பல நாட்களுக்கு 
வேலை செய்யாமல்‌ சுசம்மாயிருப்பார்கள்‌. 
சோம்பேறி வேலை செய்யாவிட்டால்‌ 
அவனுக்குத்தான்‌ நஷ்டமுண்டாகும்‌. 
சோம்பேறி தன்‌ கையை கலத்திலே வைத்து, 
அதைந்தன்‌ வாய்க்கு திரும்ப எடுக்க 
வருத்தப்படுகிறான்‌ என்று சாலொமோன்‌ 
சொல்லுகிறார்‌. இதனால்‌ 
சோம்பேறிக்குத்தான்‌ நஷ்டமுண்டாகும்‌. 
கலத்திலுள்ள தன்‌ கையை வாய்க்கு 
கொண்டு வந்து புசிக்கவில்லையென்றால்‌, 
சோம்பேறிதான்‌ பசியாகவும்‌, பட்டினியாகவும்‌ 
இருப்பான்‌. தனக்கு பசித்தாலும்‌ சோம்பேறி 
போஜனம்பண்ண மறுக்கிறான்‌. போஜனம்‌ 
பெரிய வேலையாக 

செய்யாமல்‌ 

புசிக்கவேண்டும்‌ 





ழ்‌ ளன 
யாய 


நாம்‌ சிறிய முயற்சிகூட 
எடுக்கவில்லையென்றால்‌, நம்முடைய 
வாழ்கையில்‌ முன்னேறிச்‌ செல்லமுடியாது. ஒரு 
வேலையும்‌ செய்யாமல்‌ சும்மாயிருப்பது பாவம்‌. 
ஆவிக்குரிய காரியங்களில்‌ சோம்பேறியாக 
இருப்பவர்கள்‌, தங்கள்‌ ஆவிக்குரிய 
ஜீவியத்தில்‌ வளர்ச்சி பெறமாட்டார்கள்‌. 
நாம்‌ கர்த்தருக்குள்‌ நிலைத்திருக்க 
வேண்டுமென்றால்‌, சத்திய வசனத்தினால்‌ 
நம்மைப்‌ போஷிக்கவேண்டும்‌. நம்முடைய 
ஆத்துமாவுக்கு ஆவிக்குரிய மன்னாவை. 
போஜனமாகக்‌ கொடுக்கவேண்டும்‌. நாம்‌ 
புசிக்கவேண்டும்‌. 
வாக்குத்தத்தங்களை 
உறுதியாய்ப்‌ பற்றிக்கொள்ள 
ஆவிக்குரிய சோம்பேறி வேதம்‌: 
வாசிக்கவும்‌ மாட்டார்‌, ஜெபம்‌ பண்ணவும்‌ 
மாட்டார்‌ அவருக்கு எந்தவிதமான 
எதிர்பார்ப்பும்‌ இருக்காது. எத்தனை வருஷம்‌ 
விசுவாசியாகயிருந்தாலும்‌, ஒரு 
வளர்ச்சியுமில்லாமல்‌ அப்படியே இருப்பார்‌. 
தன்னுடைய ஆத்துமாவை பட்டினி 
போட்டுவிடுவார்‌. 


சோம்பேறி. 
நீதி 26:16 


தீதி 26:16. புத்தியுள்ள மறுஉத்தரவு 
சொல்லத்தகும்‌ ஏழுபேரைப்பார்க்கிலும்‌ 
சோம்பேறி தன்‌ பார்வைக்கு அதிக 
ஞானமுன்னவன்‌. 


ஏழுபேரைப்‌ 
ஞானமுள்ளவன்‌ 
தனக்குத்தானே  நினைத்துக்கொள்கிறான்‌. 
இவ்வேழு பேரும்‌ புத்தியுள்ள மறுஉத்தரவு 
'சொல்லக்கூடியவர்கள்‌. இவர்கள்‌ 
ஆலிக்குரிய ஜீவியத்தில்‌ வளர்ச்சி 
பெற்றவர்கள்‌. வேதவாக்கியங்களை வாசித்து, 
தியானித்து, அதன்‌ இரகசியங்களை 
அறிந்திருக்கிறவர்கள்‌. தங்களுடைய 
பிரயாசம்‌ ஒருபோதும்‌ 
விருதாவாய்ப்போவதில்லை என்னும்‌ 
திடநம்பிக்கை இவர்களுக்கு உண்டு. 
தங்களுடைய எஜமான்‌ நல்லவர்‌ என்றும்‌, 
அவர்களுக்குத்‌ தாங்கள்‌ உண்மையுள்ள 
ஊழியக்காரர்கள்‌ என்றும்‌ இவர்கள்‌ 
தங்கள்‌ இருதயத்தில்‌ தியானித்து, 
சந்தோஷமாயிருக்கிறார்கள்‌. 


பார்க்கிலும்‌ 
என்று 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சோம்பேறியோ புத்தியுள்ள மறுஉத்தரவு 
சொல்லத்தகும்‌ ஏழுபேரைப்‌ பார்க்கிலும்‌, 
தன்னுடைய பார்வைக்கு தான்‌ அதிக 
ஞானமுள்ளவன்‌ என்று நினைத்துக்‌ 
கொள்கிறான்‌. இப்பி சிந்திக்கிறவன்‌ 
தன்னைத்தானே  வஞ்சித்துக்கொள்கிறான்‌. 
இவன்‌ ஒரு சோம்பேறி. ஒரு வேலையும்‌ 
செய்யாமல்‌ சும்மாமிருக்கிறவன்‌. இவன்‌ 
சோம்பேறியாகயிருந்தாலும்‌, சும்மாயிருக்கிற 
நேரத்தில்‌, தன்னைப்பற்றி உயர்வாக 
நினைக்கிறான்‌. இவன்‌ தன்னைப்பற்றி 
உயர்வாக நினைப்பதே இவனுடைய 
சோம்பல்தனத்திற்குக்‌ காரணம்‌. தனக்கு 
ஏற்கனெவே அதிக ஞானமுள்ளது என்று 
நினைப்பதினால்‌, இவன்‌ ஞானத்தைப்‌ 
பெறுவதற்கு ஒரு முயற்சியும்‌ எடுக்கமாட்டான்‌. 
தன்னைப்பற்றி இப்பி உயர்வாக 
நினைப்பதற்கு இவனுடைய சோம்பல்தனமே 
காரணம்‌. சோம்பேறி தன்னைத்தானே 
ஆராய்ந்து பார்க்கவேண்டும்‌. தன்னுடைய 
உண்மையான நிலமையை நிதானித்து, 
அறியவேண்டும்‌. நம்மை நாமே சோதித்துப்‌ 
பார்த்தால்தான்‌, நம்முடைய உண்மை நிலமை 
தழனக ட வாத்‌ 
கற்பனைகள்‌ நமக்கு ஏமாற்றத்தைத்தரும்‌. 


தனக்கடாத 
தலையிடுகிறவன்‌ 


நீதி 26:17 


நீதி 2012. வழியே போகையில்‌ 
தனக்கடாதவமக்கில்‌ தலையிடுகிறவன்‌ 
நாயைக்‌ காதைப்‌ 
பிடித்திழுக்கிறவனைப்போலிருக்கிறான்‌. 


நம்முடைய காரியங்களுக்கு நாம்‌ 
முக்கியத்துவம்‌ கொடுக்கவேண்டும்‌. நமக்கு 
சம்பந்தப்பட்ட வழக்கில்‌ மாத்திரமே நாம்‌ 
தலையிடவேண்டும்‌. பிறருடைய 
வழக்குகளில்‌ தலையிட்டு, நம்மால்‌ 
சமாதானம்‌ பண்ண முடியுமென்றால்‌. 
சமாதானம்‌ பண்ணவேண்டும்‌. அது மிகவும்‌ 
நல்லது. நாம்‌ பிறரோடு வழக்காடிக்‌ 
கொண்டிருக்கக்கூடாது. எல்லோரோடும்‌ 
சமாதானமாகயிருக்க வேண்டும்‌. 
மற்றவர்களுடைய நாம்‌ 
தேவையில்லாமல்‌ நமக்கு 
பிரச்சனை வரும்‌. 


வழக்கில்‌ 


வழக்குகளில்‌ 
தலையிட்டால்‌. 





ழ்‌ ளா 
யாய 


நாயை. காதைப்பிடித்து இழுத்தால்‌. 
அது நம்மைப்‌ பார்த்து குலைக்கும்‌. 
நம்முடைய கையைக்‌ கடித்துவிடும்‌. வழியிலே 
போகையில்‌ தனக்கடாத வழக்கில்‌ 
'தலையிடுகிறவன்‌, நாயை காதைப்பிடித்து 
இழுக்கிறவன்‌ போலிருக்கிறான்‌ என்று 
சாலொமோன்‌ சொல்லுகிறார்‌. சும்மாயிருக்கிற 
நாயை  காதைப்பிடித்து இழுத்தால்‌ அது 
குடிக்கத்தான்‌. செய்யும்‌. நாம்‌ நம்முடைய 
வேலையைப்‌ பார்த்துக்கொண்டு போனால்‌ 
அது நம்மை ஒன்றும்‌ செய்யாது. 
அதுபோலவே, நம்முடைய அன்றாட 
ஜீவியத்தில்‌ நாம்‌ நம்முடைய காரியங்களை 
மாத்திரம்‌ கவனிக்கவேண்டும்‌. நமக்கு 
சம்பந்தமில்லாத காரியங்களில்‌ தலையிட்டு 
நம்மைக்‌ காயப்படுத்தக்கூடாது. நம்மை 
நாமே சேதப்படுத்திக்கொள்ளக்கூடாது. 


தனக்கடுத்தவனை 
வஞ்சிக்கிறவன்‌' 
நீதி 25:18,19 


2518. 
அம்புகளையும்‌ 
'கேதுவானவைகளையும்‌. 
பைத்தியக்காரன்‌ 


நீதி 
கொள்ளிகனையும்‌ 
சாவும்‌ 
எறிகிற 
எப்படியிருக்கிறானோ, 


நீதி 26:19. அப்படியே, 
தனக்குத்‌ த்க்‌ பத்வா தன்‌ 
வினையாட்டுக்கல்லவோ ய்தேன்‌ 


என்று சொல்லுகிற 
இருக்கிறான்‌. 


ல்‌ 


ஒரு சிலர்‌ பிறருக்கு 
விரோதமாகத்‌ தீங்கு நினைப்பார்கள்‌. 
சநிஆலோசனைபண்‌ணுவார்கள்‌. தங்களால்‌ 
பிறரை வஞ்சகமாக கெடுக்க முடியுமென்று 
நினைப்பார்கள்‌. இப்படிப்பட்டவர்கள்‌ 
பமித்தியக்காரர்கள்‌. தனக்கடுத்தவனை 
வஞ்சித்து. தான்‌ விளையட்டுக்கல்லவோ. 
செய்தேன்‌ என்று சொல்லுகிற மனுஷன்‌ 
பயித்தியக்காரன்‌. இவன்‌ பிறருக்கு 
விளையாட்டாக தீங்கு செய்கிறான்‌. 
துணிகரமாகப்‌ பாவம்‌ செய்கிறான்‌. இந்தப்‌ 
பிரபஞ்சத்தில்‌ துணிகரமாகப்‌ பாவம்‌ 
செய்கிறவர்கள்‌. பயித்தியக்காரர்கள்‌. 
தங்களுக்கு வரவிருக்கும்‌ தண்டனையையும்‌, 
ஆக்கினைத்தீர்ப்பையும்‌ அறியாதவர்களாக, 
இப்படிப்பட்ட பயித்தியக்காரர்கள்‌ 
'துணிகரமாய்ப்‌ பாவம்‌ செய்கிறார்கள்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


துணிகரமாய்ப்‌ பாவம்‌ செய்கிறவர்கள்‌ 
தாங்கள்‌ செய்கிற பாவங்களையும்‌ 
ஒத்துக்கொள்வதில்லை. விளையாட்டுக்கு 
செய்ததாக சாக்குபோக்கு சொல்லுகிறார்கள்‌. 
கன்‌ வேதனையாகயிருப்பது 
விளையாட்டாகயிருக்கிறது. 
தட எ வாடலது ஆபத்தானது. 
கூர்மையான பட்டயத்தோடு விளையாடுவது 
காயத்தை. உண்டு 
பண்ணும்‌. கொள்ளிகளையும்‌, 
அம்புகளையும்‌ சாவுக்கேதுவானவைகளையும்‌ 
பமித்தியக்காரன்‌ கையில்‌ கொடுக்கக்கூடாது. 
அவனுக்கு அவற்றை எப்படி பயன்படுத்த. 
வேண்டுமென்று தெரியாது. தாறுமாறாகப்‌ 
பயன்படுத்தி பிறரையும்‌ அழித்துப்போடுவான்‌, 
முடிவில்‌ தன்னையும்‌ அழித்துப்போடுவான்‌. 
இவனுக்கு தெளிந்த சிந்தனையில்லை. 
தனக்கடுத்தவனை வஞ்சித்து, 
விளையட்டுக்கல்லவோ செய்தேன்‌ 
என்று சாக்குபோக்கு சொல்லுகிறவன்‌ 
பமித்தியக்காரனைப்போல இருக்கிறான்‌. 
செய்கிறவன்‌ 
உண்மையான 
பாவங்களுக்கு 
நம்முடைய 


பாவம்‌ 
மனந்திரும்பவேண்டும்‌. 
மனதோடு நம்முடைய 
மனந்திரும்பும்போது, கர்த்தர்‌ 
பாவங்களை மன்னிக்க 
உண்மையுள்ளவராயிருக்கிறார்‌. நம்முடைய 
பாவங்கள்‌ மன்னிக்கப்படவில்லையென்றால்‌ 
நமக்கு அழிவு வரும்‌. பாவத்தின்‌ சம்பளம்‌ 
மரணம்‌. நம்மை நேசிப்பதுபோல நாம்‌ 
பிறரையும்‌ நேசிக்கவேண்டும்‌. பிறரை 
வஞ்சிக்கவேண்டும்‌ என்னும்‌ தீயசுபாவம்‌ 
நம்மிடத்தில்‌ சிறிதும்‌ இருக்கக்கூடாது. 
பிறருக்கு விரோதமாய்‌ வஞ்சனையாய்த்‌ தீங்கு 
செய்கிறவர்கள்‌ அழிந்துபோவார்கள்‌. 


கோன்சொல்லுகி றவன்‌' 
நீதி 26:20-22 


நீதி 20:90, விறகில்லாமல்‌ நெருப்பு 
அவியும்‌; கோன்‌ சொல்லுகிறவனில்லாமல்‌ 
சண்டை அடங்கும்‌. 


நீதி 26:21. கரிகவ்‌ தழலுக்கும்‌, விறகு. 
நெருப்புக்கும்‌ ஏதுவானதுபோல, 
வாதுப்பிரியன்‌: சண்டைகளை. 
மூட்டுகிறதற்கு ஏதுவான வன்‌. 





i THE 
WEFT 


நீதி 28:22. கோள்காரனுடைய 
வார்த்தைகள்‌. விளையாட்டுப்‌. 
போலிருக்கும்‌ ஆணாலும்‌ அவைகள்‌ 
உள்ளத்திற்குன்‌ தைக்கும்‌. 


கோள்சொல்லுவது 
போன்றது. இது 
நன்மையான 
அவித்துப்போடும்‌. 
சமுதாயத்திலும்‌ 
உண்டுபண்ணும்‌. 
சொல்லுகிறவர்களுக்கு 
செவியை 
கோள்சொல்லுகிறவர்கள்‌ 
ஸ்‌ ய்‌ ஊற்றி, அதை அதிகமாய்‌ எரிய 
வைக்கிறவர்கள்‌. கோள்சொல்லுகிறவர்களால்‌. 
தீ பற்றியெரியும்‌. கரிகள்‌ தழலுக்கும்‌, விறகு 
நெருப்புக்கும்‌ ஏதுவானது. வாதுப்பிரியன்‌ 
சண்டைகளை மூட்டுகிறதற்கு ஏதுவானவன்‌. 
இவன்‌ சொல்லுகிற கட்டுக்கதைகளும்‌, 
புறங்கூறுதலும்‌, கோள்சொல்லுதலும்‌ அக்கினி 
பிளம்பு போன்றவை. 

கோள்சொல்லுகிறவன்‌ பிறருடைய 
இரகசியத்தை வெளிப்படுத்துவான்‌. 
உண்மையை பொய்யென்று சொல்லுவான்‌. 
பொய்யை உண்மையென்று சொல்லுவான்‌. 
அமைதியாகவும்‌, சமாதானமாகவும்‌, 
சிநேகமாகவும்‌ இருக்கிறவர்கள்‌ மத்தியில்‌ 
கோள்சொல்லி, அவர்களுக்குள்ளே 
சண்டையை உண்டுபண்ணிவிடுவான்‌. 
விறகில்லாமல்‌ நெருப்பு அவியும்‌. விறகை 
எடுத்துவிட்டால்‌ நெருப்பு அணைந்துபோகும்‌. 
அதுபோலவே கோள்சொல்லுகிறவன்‌ 
இல்லையென்றால்‌ சண்டை அடங்கிவிடும்‌. 
கோள்சொல்லுகிறவன்‌ அதிகமாய்‌ கோள்‌ 
சொல்லச்‌ சொல்ல சண்டை அதிகரிக்கும்‌. 
வாதுப்பிரியன்‌ ன்‌ 
'கோள்சொல்லுகிற 
சண்டைகளை மூட்டிவிடுவான்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


து 

அன்பையும்‌, ஐக்கியத்தையும்‌ 

ன்‌ விசுவாசிகள்‌ 

இப்படிப்பட்டவர்கள்‌ 
உண்டுபண்ணிவிடுவார்கள்‌. 
கோள்சொல்லுகிறவர்களோடு நாம்‌ சகவாசம்‌ 
வைத்துக்‌ கொள்ளக்கூடாது. 
கோள்காரனுடைய வார்த்தைகள்‌ விளையாட்டு 
போலிருக்கும்‌. ஆனாலும்‌ அவைகள்‌ 
உள்ளத்திற்குள்‌ தைக்கும்‌. மனத்திற்கு. 
வேதனையையும்‌ வருத்தத்தையும்‌ கொடுக்கும்‌. 


தியநெஞ்சம்‌ 
நீதி 26:23 


தீதி 26:28. நேச அனலைக்‌ காண்பிக்கிற 
உதடுகளோடு கூடிய தீயநெஞ்சம்‌. 
வென்னிப்‌ பூச்சு பூசிய ஓட்டைப்‌ 
போலிருக்கும்‌. 


ம்‌ அய்‌ இந்த வசனத்திற்கு 

விதமா: வியாக்கியானம்‌ 
அவற்றின்‌ விவரம்‌: 

தீயநெஞ்சம்‌ 
நேச அனலைக்‌ காண்பிக்கிற 
உதடுகளினால்‌. வெளிப்படுத்தப்படும்‌. 
தீயநெஞ்சமுள்ளவர்களுடைய சிந்தை தீமை 
நிரம்பியதாயிருப்பதுபோல, அவர்களுடைய 
உதடுகளின்‌. வார்த்தைகளும்‌ தீமை 
நிரம்பியதாயிருக்கும்‌. அவர்கள்‌ 
பொறாமையினால்‌ நிறைந்து பேசுவார்கள்‌. 
தீயநெஞ்சமும்‌ தீயவார்த்தைகளும்‌ எப்போதும்‌ 
இணைந்திருக்கும்‌. அது வெள்ளிப்பூச்சு 
பூசிய  ஓட்டைப்போலிருக்கும்‌. ஒட்டை 
உடைத்துப்போட்டால்‌, அதில்‌ 
பூசப்பட்டிருக்கும்‌ வெள்ளியை தனியாக 
எடுத்துவிடலாம்‌. ஓட்டிலிருந்து வெள்ளியை 
எடுத்துவிட்டால்‌ உடைந்த ஓடு ஒன்றுக்கும்‌ 
பிரயோஜனப்படாது. அது குப்பையில்‌. 
தூக்கி எரிவதற்குத்தான்‌ ஏற்றது. 


இரண்டு 
சொல்லுகிறார்கள்‌. 
வருமாறு. 





ழ்‌ நயனா 
யாய 


2. தீயநெஞ்சத்தில்‌ நேச அனலைக்‌. 
காண்பிக்கிற உதடுகள்‌ மறைந்திருக்கும்‌. 
இவர்கள்‌ மாய்மாலம்‌ பண்ணுவார்கள்‌. 
இவர்களுடைய உள்ளத்தில்‌ வஞ்சகம்‌. 
இருக்கும்‌. வார்த்தையில்‌ நேசமும்‌, அன்பும்‌ 
இருக்கும்‌.  சிநேகமாக. 


ஓட்டைப்போலிருக்கிறார்கள்‌. 
வெளிப்பார்வைக்கு வெள்ளியைப்போல 
தெரியும்‌. வெள்ளியை உரசி எடுத்துவிட்டால்‌. 
உள்ளே இருப்பது மண்‌  ஓடுதான்‌. 
ஞானமுள்ளவர்கள்‌ மனுஷருடைய 
பேச்சுக்களை ஆராய்ந்து பார்க்கவேண்டும்‌. 
இருதயத்தின்‌ நிறைவினால்‌ வாய்பேசம்‌. 
தீயநெஞ்சமுள்ளவர்ளோ, தங்கள்‌ 
மாய்மாலத்தை மறைத்து, நல்லவர்கள்போல 
ஞானமுள்ளவர்கள்‌ 
இருதயத்தை ஆராய்ந்து: 
அவர்களுடைய மெய்யான 
சபாவங்களை அறிந்துகொள்ளவேண்டும்‌. 


பகைஞன்‌ 


நீதி 26:24-26. 


நீதி 28:24. பகைஞன்‌ தன்‌ உன்னத்தில்‌ 
கபடத்தை மறைத்து, தன்‌. 
உதடுகவினால்‌ சூதுபேசுகிறான்‌. 


நீதி 2025, அவன்‌ இதம்பேசினாலும்‌ 
அவனை நம்பாதே; அவன்‌ 
இருதயத்தில்‌ ஏழு  அருவருப்புகள்‌ 
உண்டு. 


நீதி 28:26. பகையை வஞ்சகமாய்‌ 
மறைத்து வைக்கிறவனெவனோ, 
அவனுடைய பொல்லாங்கு மகா 
சபையிலே வெளிப்படுத்தப்படும்‌. 


மனுஷரிடத்தில்‌ மாய்மாலம்‌. 
காணப்படுகிறது. உண்மையும்‌ நேர்மையும்‌ 
குறைவாயிருக்கிறது. இது மனுஷரிடத்தில்‌: 
காணப்படுகிற பொதுவான சுபாவம்‌. தங்கள்‌ 
இருதயத்தில்‌ அருவருப்புக்கள்‌ இருந்தாலும்‌, 
ஒரு சிலர்‌ அதை மறைத்து, இதமாகப்‌ 
பேசுவார்கள்‌. இவர்கள்‌ மிகவும்‌: 
ஆபத்தானவர்கள்‌. ஆட்டின்‌ தோலைப்‌ 
போர்த்திருக்கிற ஒநாய்களைப்‌ போன்றவர்கள்‌. 
வெளித்தோற்றத்திற்கு  ஆடுகளைப்போல 
அமைதியாகயிருப்பார்கள்‌. உள்ளத்திலோ 
பட்சிக்கிற ஓநாய்களாகயிருப்பார்கள்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இப்படிப்பட்ட  பகைஞர்கள்‌ 
உள்ளத்திலிருக்கும்‌ 
மறைத்துவிடுகிறார்கள்‌. 
உதடுகளினால்‌ சூது பேசுகிறார்கள்‌. 


நம்மை நேசிப்பதுபோலவே 
பிறரையும்‌ நேசிக்கவேண்டும்‌. 

இருதயத்தில்‌ அன்பு இருக்காது. அங்கு 
பகை இருக்கும்‌. உண்மை இருக்காது. 
பொய்யும்‌ சூதும்‌ இருக்கும்‌ இப்படிப்பட்ட 
மாய்மாலக்காரர்கள்‌ மற்றவர்கள்மீது, 
பகையாகமிருப்பார்கள்‌. னால்‌ 
அவர்களோடு  சிநேகமாகப்‌ பேசுவதுபோல. 
நடிப்பார்கள்‌. இவர்களுடைய உதடுகள்‌ 
மாய்மாலம்‌ நிரம்பியவை. இவை 
நேசஅனலைக்‌  காண்பிக்கிற உதடுகள்‌. 
இவர்களுடைய உள்ளமோ  தீயநெஞ்சம்‌, 
காயீன்‌ ஆபேலோடு நயமாய்ப்‌ பேசினான்‌. 
ஆனால்‌ அவனுடைய இருதயத்தில்‌ 
காயீன்மீது பொறாமையிருந்தது. முடிவில்‌ 
காயீன்‌ தன்‌ சகோதரன்‌ ஆபேலைக்‌ 
கொன்றுபோட்டான்‌. 


வஞ்சகர்கள்‌ பகையை பிரத்தியட்சமாய்‌ 

வெளிப்படுத்துவதில்லை. இவர்கள்‌ பகையை 

மறைத்துவைப்பார்கள்‌. 

விரோதமாக நீங்கு 

ம்‌ என்னும்‌ எண்ணம்‌ 

இருதயத்திலிருக்கும்‌. 

ஆனால்‌ இந்தத்‌ துர்க்குணத்தை அவர்கள்‌ 

வெளிப்படுத்தமாட்டார்கள்‌. தங்களை 

நல்லவர்கள்போல காண்பித்துக்கொள்வார்கள்‌. 

சிநேகிதர்களைப்போல பேசுவார்கள்‌. மனுஷர்‌ 

பேசுகிற எல்லா வார்த்தைகளையும்‌ நாம்‌ 

அவர்கள்‌ இதமாகப்‌ 

அன்பாகப்‌ பேசினாலும்‌, 

இருதயங்களையும்‌ நாம்‌ 

பார்க்கவேண்டும்‌. நமக்கு 

அறிமுகமானவர்கள்‌, 

தங்களை 

ஆகியோருடைய 

ம்‌ மற்றவர்கள்‌ 

விஷயத்தில்‌ நாம்‌ கவனமாயிருக்கவேண்டும்‌. 

அவர்கள்‌ இருதயத்தில்‌ ஏழு அருவருப்புக்கள்‌ 
இருப்பதற்கு வாய்ப்புக்கள்‌ உள்ளது. 





ழ்‌ நள 
யாய 


துன்மார்க்கன்‌ பகையை சிறிதுகாலம்‌ 
வஞ்சகமாய்‌ மறைத்து வைக்கலாம்‌. 
அவனால்‌ எல்லோரையும்‌, எல்லா 
காலத்திலும்‌ ஏமாற்ற முடியாது. அவனுடைய 
பொல்லாங்கு ஒருநாள்‌ மகா சபையிலே 
வெளிப்படுத்தப்படும்‌. பொல்லாதவர்கள்‌ 
எப்படித்தான்‌ நல்லவர்கள்போல வேஷம்‌: 
போட்டாலும்‌, அவர்களுடைய பொல்லாப்பு 
ஒரு நாள்‌ பிரத்தியட்சமாய்‌ வெளியாகும்‌. 
இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமாக நாம்‌. 
மிகவும்‌ எச்சரிப்பாயிருக்கவேண்டும்‌. 
இவர்களிடமிருந்து நம்மைப்‌ பாதுகாக்க, 
அன்பு என்னும்‌ கவசத்தை நாம்‌ எப்போதுமே 
அணிந்திருக்கவேண்டும்‌. 


படுகுழியை வெட்டுகிறவன்‌ 
நீதி 26:27 


நீதி 26:27. பழியை 'வெட்டுகிறவன்‌. 
தானே அதில்‌ விழுவான்‌; கல்லைப்‌ 
புரட்டுகிறவன்‌ மேல்‌ அந்தக்‌ கல்‌ திரும்ப 
விழும்‌. 


பறவிக்களு த்‌ செய்தவர்கள்‌, 
தாங்கள்‌ தீங்கினால்‌ 
ப்‌ 
சதிஆலோசனை பண்ணுகிறவர்கள்‌, 
சதியின ம்‌ 


கக்கு அர்க்‌ 
தங்கள்‌ 
லேயே மோசம்‌ போவார்கள்‌. 
படுகுழியை வெட்டுவது கல்லைப்‌ 
புரட்டுவதுபோல கடினமான வேலை. பிறரை 
A = குழ்‌ 3 


வல்‌ பழிவாங்குதலும்‌ 'இவர்க்மீத 
திரும்பி வரும்‌. 


படுகுழியை வெட்டுகிறவர்களும்‌, 
கல்லைப்‌ புரட்டுகிறவர்களும்‌ முரட்டுத்தனமாய்‌ 
வேலை செய்வார்கள்‌. மற்றவர்களுக்கு 
விரோதமாக. சதிபண்ணுகிறவர்களும்‌, 
இவர்களைப்‌ போலவே 
முரட்டுத்தனமாயிருப்பார்கள்‌. 

காண்பிக்கிற முரட்டுத்தனம்‌. 

வந்து விழும்‌. கல்லைப்‌ புரட்டுகிறவன்மேல்‌: 
அந்தக்கல்‌ திரும்ப விழும்‌. துன்மார்க்கருக்கு 
அழிவு நிச்சயம்‌ வரும்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


குழியை 
ஆழமாக்கினான்‌; 
குழிமில்தானே விழுந்தான்‌. அவன்‌ தீவினை 
அவன்‌ சிரசின்‌ மேல்‌ திரும்பவும்‌, அவன்‌ 
கொடுமை அவன்‌ உச்சந்தலையின்மேல்‌ 
இறங்கும்‌" (சங்‌ 71516). “ஜாதிகள்‌ தாங்கள்‌ 
வெட்டின குழியிலே தாங்களே விழுந்தார்கள்‌; 
அவர்கள்‌ மறைவாய்‌ வைத்த வலையில்‌ 
அவர்களுடைய காலே அகப்பட்டுக்கொண்டது. 
கர்த்தர்‌... தாம்‌ செய்த நியாயத்தினால்‌. 
அறியப்படுகிறார்‌: துன்மார்க்கன்‌ தன்‌ 
கைகளின்‌ செய்கையிலே சிக்கிக்கொண்டான்‌" 
(சங்‌ 9:1516). 


வெட்டி, 


கன்னநாவு 
நீதி 26:28 


நீதி 2:28. கன்னநாவு தன்னால்‌ 
ட்‌ பகைக்கும்‌; 


அழிவை 


கள்ளநாவும்‌, இச்சகம்‌ பேசும்‌ வாயும்‌ 

உண்டுபண்ணும்‌. கள்ளநாவு 
தன்னால்‌ கிலேசப்பட்டவர்களைப்‌ பகைக்கும்‌. 
இந்த நாவு பிறரை வெறுக்கிறது. 
அவர்களைப்‌ பகைக்கிறது. ஆகையினால்‌ 
அவர்களுக்கு விரோதமாக கள்ளத்தனமான 
வார்த்தைகளைப்‌ பேசுகிறது. கள்ளநாவு 
உண்மை பேசாது. கள்ளநாவின்‌ கபடப்‌ 
பேச்சுக்கள்‌ எல்லோருக்கும்‌ பிரத்தியட்சமாய்த்‌ 
தெரியும்‌. கள்ளநாவு உடையவர்கள்‌ தங்கள்‌ 
பகையை மறைக்காமல்‌ வெளிப்படையாகவே 
தீங்கு பேசுவார்கள்‌. பிறருக்கு விரோதமாக 
சண்டை போடுவார்கள்‌. 


கள்ளநாவைலிட இச்சகம்‌ பேசும்‌ வாய்‌ 
மிகவும்‌ ஆபத்தானது. இது மற்றவர்களுக்கு 
விரோதமாக இரகசியமாய்த்‌ தீங்கு செய்யும்‌. 
சதிஆலோசனை பண்ணும்‌. மற்றவர்களைப்‌ 
புகழ்ந்து பேசுவதுபோல பேசும்‌. ஆனால்‌ 
இவர்களுடைய உள்ளத்திலோ 
பகையிருக்கும்‌. பேச்சுக்கள்‌ 
இனிமையாகயிருக்கும்‌. இருதயத்தில்‌ 
வஞ்சகம்‌ நிரம்பியிருக்கும்‌. இச்சகம்‌ பேசும்‌ 
வாயை உடையவர்களின்‌ இருதயத்தை நாம்‌ 
ஆராய்ந்து பார்க்கவேண்டும்‌. 





டட நீதிமொழிகள்‌ - விரிவுரை (பியி 
ரியா PROVERBS - COMMENTARY PUBLISHERS 


மனுஷன்‌ முகத்தைப்‌ பார்க்கிறான்‌. 
கர்த்தரோ மனுஷருடைய இருதயத்தை 
ராய்ந்து பார்க்கிறார்‌. கர்த்தருடைய 
பையினால்‌ விசுவாசிகளாகிய நாமும்‌, 
ர்த்தர்‌ கொடுக்கிற ஞானத்தைப்‌ 

படுத்தி, மனுஷருடைய இருதயத்தை 
ஆராய்ந்து பார்க்கவேண்டும்‌. கள்ளநாவு 
உடையவர்களைவிட இச்சகம்‌ பேசும்‌ வாமை 
உடையவர்கள்‌ மிகவும்‌ ஆபத்தானவர்கள்‌. 
கள்ளநாவை உடையவர்கள்‌ நம்மீதுள்ள 
பகையை ப்‌ க்‌ 
காண்பிப்பார்கள்‌. 
உடையவர்களோ நம்மோடு உறவாடி நம்மை 
கெடுத்துப்போட நினைப்பார்கள்‌. 





ழ்‌ நயனா 
ஈயா 


நாளையத்தினம்‌ 


நீதி 271 


நீதி 2... நாளையத்தினத்தைக்‌ 
குறித்துப்‌ பெருமைபாராட்டாதே; 
ஒருநான்‌ பிறப்பிப்பதை அறியாயே. 


நம்மைப்பற்றி நாம்‌ பெருமையாக 
நினைக்கக்கூடாது. நாளையத்தினத்தைக்‌ 
குறித்தும்‌ நாம்‌ பெருமை பாராட்டக்கூடாது. 
நாளையத்தினத்தை மாத்திரமல்ல, இனிமேல்‌ 
வரப்போகிற வாரங்களையும்‌, மாதங்களையும்‌, 
வருஷங்களையும்‌ குறித்தும்‌ நாம்‌ பெருமை 
பாராட்டக்கூடாது.  நாளையத்தினத்திற்காக: 
நாம்‌ ஆயத்தமாயிருக்கவேண்டும்‌. 
ஆயத்தமாயிருப்பது வேறு. பெருமை 
பாராட்டுவது வேறு. நாளையத்தினத்தைக்‌ 


குறித்து 
திட்டமிட்டு, 
ஆயத்தமாயிருக்கவேண்டும்‌. 

கியமான வேலைகளை நாளைக்கு 
நதன்றைவ்‌ என்று). கதன்‌ 
தள்ளிப்போடக்கூடாது. 
குர்த்தரிபமிருந்து இரட்சிப்பைப்‌ 
பெற்றுக்கொள்ள விரும்புகிறவர்கள்‌ அதை 
இன்றைக்கே  பெற்றுக்கொள்ளவேண்டும்‌. 
இன்றே இரட்சணியநாள்‌. இன்று 
தேவனுடைய சத்தத்தை நாம்‌ 
கேட்போமானால்‌, இன்றைக்கே மனந்திரும்பி 


மனந்திரும்பிக்கொள்ளலாம்‌ என்று தாமதம்‌ 


பண்ணுவது நமக்கு பேராபத்தை 
விளைவிக்கும்‌. 


நாளை என்ன நடைபெறும்‌ என்பது. 
நமக்குத்‌ தெரியாது. இனிமேல்‌ நடைபெறப்‌ 
போகிற காரியங்களை தேவன்‌ தமது 
தெய்வீக ஞானத்தினால்‌, நமக்கு மறைவாக 
வைத்திருக்கிறார்‌. நாளையத்தினத்தில்‌ 
நடைபெறப்போகிற காரியங்களைச்‌ 
சந்திப்பதற்கு, கர்த்தருக்குள்‌ 
'பெலப்படவேண்டும்‌. கர்த்தருடைய 
ஆலோசனைகளைப்‌ பெற்றுக்கொண்டு. 
ஆயத்தமாயிருக்க வேண்டும்‌. 


நாம்‌ 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நாளையத்தினத்தின்‌ 
சந்திக்கப்படவேண்டும்‌ 
கர்த்தரையே 
கர்த்தருடைய 
ஆயத்தமாயிருக்கிறவர்கள்‌. பிதாவானவர்‌ 
தம்முடைய ஆதீனத்திலே வைத்திருக்கிற 
காலங்களையும்‌ வேலைகளையும்‌ அறிகிறது. 
நமக்கு அடுத்ததல்ல (அப்‌ 1:7). 
கர்த்தருக்கே தெரிந்திருக்கிற. 

மறைவான இரகசியங்கள்‌ 

உரியவை. வெளிப்படுத்தப்பட்டவைகள்‌ 
மாத்திரம்‌ நமக்கும்‌, நம்முடைய 
சந்ததியாருக்கும்‌ உரியவை. 


தேவைகள்‌ 

என்று, நாம்‌ 
சார்ந்திருக்கவேண்டும்‌. 
பிள்ளைகள்‌ 


அத்நியனே 
புகழட்டும்‌ 
நீதி 27:2 


நீதி 272. உன்‌ வாய்‌ அல்ல, 
புறத்தியானே உன்னைப்‌ புகழட்டும்‌; 
உன்‌ உதடு அல்ல, அத்நியனே 
உன்னைப்‌ புகழட்டும்‌. 


நம்முடைய நற்கிரியைகள்‌ 
புகழ்ச்சியாயிருக்கும்‌. 
புகழவேண்டும்‌ என்று 
கொண்டிருக்கக்கூடாது. 
சிந்திக்கவேண்டுமென்று 
பவுல்‌ இவ்வாறு ஆலோசனை சொல்றதா 
ஒன்றுக்குப்‌ கவலைப்படாமல்‌, 
உங்கள்‌ 
ம ஸ்நோத்திரத்தோடே 
ஜெபத்தினாலும்‌ கண்டுக்‌ 
தெரியப்படுத்துங்கள்‌. 
அப்பொழுது. எல்லாப்‌ புத்திக்கும்‌ மேலான 
தேவசமாதானம்‌ உங்கள்‌ இருநயங்களையும்‌ 
ம்‌ கிறிஸ்து 
காத்துக்‌ 
சகோதரரே, 
உண்மையுள்ளவைகளெவைகளோ, 
ஒழுக்கமுள்ளவைகளெவைகளோ.,. 
நீதியுள்ளவைகளெவைகளோ 
கற்புள்ளவைகளெவைகளோ, 
அன்புள்ளவைகளெவைகளோ, 
நற்கீர்த்தியுள்ளவைகளெவைகளோ, 
புண்ணியம்‌ எதுவோ, புகழ்‌ எதுவோ, 
அவைகளையே சிந்தித்துக்கொண்டிருங்கள்‌" 
(பிலி 4:6-8). 


நாம்‌ 





ழ்‌ நள 
யாய 


நாம்‌ ஒரு நற்கிரியையை செய்து முடித்த 
பின்பு, அதற்காக நம்மை நாமே புகழ்ந்து, 
கொள்ளக்கூடாது. நம்முடைய வாயோ, 
நம்முடைய உதடோ நம்மைப்‌ புகழுவது 
மெய்யான புகழல்ல. து தற்பெருமை. 
நம்முடைய கிரியைகளை 
வெளிப்படுத்தாமலிருக்கவும்‌ கூடாது. 
விளக்கை கொளுத்தி மரக்காலுக்குள்‌. 
மூடிவைப்பதும்‌ ஞானமான செயல்ல. 
விளக்கைக்‌ 
விளக்குத்தண்டின்மீது 


காரியங்களை வெளிப்படுத்துவது தவறில்லை. 
ஆனாலும்‌ நம்முடைய செய்கைகளை நாமே 
பாராட்டுவது நமக்கு நல்லதல்ல. 


மூடனுடைய கோபம்‌ 
நீதி 27:3,4 


நீதி 2, கல்‌ கனமும்‌, மணல்‌ 
பாரமுமாயிருக்கும்‌; முடனுடைய 
கோபமோ இவ்விரண்டிலும்‌ பாரமாம்‌. 


நீதி 27:4. உக்கிரம்‌ கொடுமையுள்ளது, 
கோபம்‌ திஷ்டூரமுன்னது; 
பொறாமையோவென்றால்‌, அதற்கு. 
முன்னிற்கத்தக்கவன்‌ யார்‌? 


மூடனுடைய கோபம்‌ மிகவும்‌ 
ஆபத்தானது. மூடனுக்கு கோபம்‌ வந்தால்‌ 
அவன்‌ நிதானத்தை இழந்துவிடுவான்‌. 
என்ன பேசுகிறோம்‌ என்பதைப்பற்றியோ, 
அல்லது. என்ன செய்கிறோம்‌. 
என்பதைப்பற்றியோ கவலைப்படமாட்டான்‌. 
தாறுமாறாகப்‌ பேசுவான்‌. கல்‌ கனமுள்ளது. 
மணல்‌ பாரமுள்ளது. மூடனுடைய கோபம்‌ 
இவ்விரண்டிலும்‌ அதிக. கனமும்‌ 
பாரமுமுள்ளது. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
UBLISHERS 


நம்முடைய கோபத்தை நாம்‌ 
அடக்கவேண்டும்‌. மனுஷருடைய ஆலி 
மனுஷருக்குக்‌ கட்டுப்பட்டிருக்கும்‌. நம்முடைய 
கோபத்தை நாம்‌ 
அடக்காமலிருப்போமென்றால்‌, அதன்‌ 
பாரத்தில்‌ நாம்‌  மூழ்கிவிடுவோம்‌. 
மூடனுடைய கோபம்‌ பிறர்மீது 
சுமையாக வந்திறங்கும்‌. தன்னை 
கோபப்படுத்துகிறவர்களை மூடன்‌ 
சும்மாவிடமாட்டான்‌. கோபமடைகிற மூடன்‌ 
நிதானமிழந்து பிறருக்குத்‌ தீங்கு செய்வான்‌. 
ஆகையினால்‌ மூடனோடு 
ஐக்கியமில்லாமலிருப்பது நமக்கு நல்லது. 
மூடனோடு பேசும்போதோ அல்லது 
பழகும்போதோ, அவனுக்கு கோபம்‌ 
உண்டுபண்ணிவிடாதவாறு குவனமாயிருக்க 
வேண்டும்‌. மூடன்‌ நிதானமாகமிருந்தால்‌, 
அவனுக்கு யதார்த்தமான வார்த்தைகளைச்‌ 
சொல்லி புத்திசொல்லலாம்‌. மூடன்‌ 
கோபமாகமிருந்தால்‌ அவனுடைய சமுகத்தை 
விட்டே விலகிப்போய்விடவேண்டும்‌. 


உக்கிரம்‌ கொடுமையுள்ளது. உக்கிர 
கோபமுள்ளவர்கள்‌ மிருககுணமுள்ளவர்கள்‌. 
மிருகங்களைப்போல ற்றவர்களைப்‌ 
பட்சித்துப்போடுவார்கள்‌. 

நிஷ்டூரமுள்ளது. உக்கிரகோபமுள்ளவர்கள்‌ 
பிறர்மீது பகையை வளர்த்துக்கொள்வார்கள்‌ 
தங்களுடைய துர்க்குணத்தை இரகசியமாய்‌ 
மறைத்து வைப்பார்கள்‌. மற்றவர்கள்‌ 
செழிப்பாய்‌ வாழ்வதைப்‌ பார்த்து 
பொறாமைப்படுவார்கள்‌. பிறரைப்‌ 
பழிவாங்கவேண்டுமென்று நினைப்பார்கள்‌. 
உக்கிர கோபமுள்ளவர்களும்‌, 
பொறாமையுள்ளவர்களும்‌. மிகவும்‌ 
ஆபத்தானவர்கள்‌. 


வாகி 
பொறாமைப்பட்டான்‌. 
பொறாமையினால்‌ 
கொன்றுபோடவேண்டுமென்று அவன்மீது 
ஈட்டியை எரிந்தான்‌. சவலால்‌ தன்னுடைய 
பொறாமையை கட்டுப்படுத்த முடியவில்லை. 
நிதானமிழந்து செயல்பட்டான்‌. கோபம்‌ 
நிஷ்டூரமுள்ளது. பொறாமைக்கு முன்பாக 
யாராலும்‌ நிற்கமுடியாது. 


ஏற்பாட்டுக்காலத்தல்‌ 
தாவீதின்மீது, 
தன்னுடைய 
தாவீதைக்‌ 


சவுல்‌ 





ழ்‌ நயனா 
யாய 


வெளிப்படையான 
கொள்ளுதல்‌ 
நீதி 27:5,8 


நீதி 270, மறைவான சிநேகத்தைப்‌ 
பார்க்கிலும்‌ வெளிப்படையான 


கடிந்துகொள்ளுதல்‌ நல்லது. 


நீதி 27:6, சிநேகிதன்‌ அடிக்கும்‌ அடி.கன்‌ 
உண்மையானவைகண்‌; சத்துரு இடும்‌. 
முத்தங்கனோ வஞ்சனையுன்னவைகன்‌. 


நாம்‌ சுஷந்துகொள்ளப்படுவது நமக்கு 
நல்லது, நம்முடைய தப்பிதங்களை நமக்கு. 
எடுத்துச்‌ சொல்லக்கூடிய சிநேகிதர்கள்‌ 
நமக்குத்‌ தேவை. சிநேகிதன்‌ அடிக்கும்‌ 
அடிகள்‌ உண்மையானவைகள்‌. அடிகளால்‌ 
காயங்களும்‌, வேதனைகளும்‌ வரலாம்‌. 
இந்த வேதனைகள்‌ சொற்பகாலம்‌ மாத்திரமே 
இருக்கும்‌. மருத்துவர்‌ நோயாளிக்கு: 
சிகிச்சை கொடுக்கும்போது மருந்துகளைக்‌ 
கொடுப்பார்‌ மருந்து வாய்க்கு 
ருசியாகமிருக்காது. அது நாவுக்கு 
இனிமையாகயிராது. ஆனாலும்‌ அந்த 
மருந்து நமக்குத்‌ தேவை என்று 
தீர்மானித்து, மருத்துவர்‌ அதை நமக்குக்‌ 
டுப்பார்‌ அது நம்முடைய 
நல்லதுமறைவான 
நகத்தைப்‌ பார்க்கிலும்‌ வெளிப்படையான 
கடிந்துகொள்ளுதல்‌ நல்லது. 
சத்துருக்களைக்‌ குறித்து 
எச்சரிக்கையோடிருக்கவேண்டும்‌. 
இடும்‌ முத்தங்கள்‌ 
யூதாஸ்காரியோத்து இயேசுகிறிஸ்துவைக்‌ 
காட்டிக்கொடுப்பதற்காக அவரை 
முத்தமிட்டான்‌. அது சிநேகத்தின்‌ முத்தமல்ல. 
வஞ்சனையின்‌ முத்தம்‌. அது துரோகத்தின்‌ 
முத்தம்‌. கர்த்தர்‌ தாமே சத்துருக்களின்‌. 
முத்தங்களிலிருந்தும்‌, சூதுபேசுகிற. 
உதடுகளிலிருந்தும்‌, கள்ளநாவுகளிலிருந்தும்‌ 
நம்மைப்‌ பாதுகாப்பாராக. 


நாம்‌ 
சத்துரு. 
வஞ்சணையுள்ளது. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பசியுன்னவன்‌ 


நீதி 27:7 


நீதி ஐ, தருப்தியடைத்தவன்‌. 
தேன்கூட்டையும்‌ மிதிப்பான்‌; 
பசியுன்னவனுக்கோ கசப்பான 


பதார்த்தங்களும்‌ தித்திப்பாயிருக்கும்‌. 


தரித்திரர்கள்‌ அநேகக்‌ காரியங்களை 
ஐசுவரியவான்‌௧ளைப்போலவே அனுபவித்து 
மகிழுகிறார்கள்‌. ஐசுவரியவான்கள்‌ 
சந்தோஷமாயிருப்பதுபோல. தரித்திரரும்‌ 
சந்தோஷமாயிருக்கிறார்கள்‌. தரித்திரருக்கு 
திருப்தியான போஜனம்‌ இருக்காது. 
ப்‌ கத்தம்‌ 
வர்களால்தான்‌ 
போறனத்தை சந்தோஷமாய்ப்‌ புசிக்க முகம்‌ 
பசியுள்ளவனுக்கு கசப்பான பதார்த்தங்களும்‌ 
தித்திப்பாயிருக்கும்‌. பசி அதிகரிக்க. 
அதிகரிக்க, போஜனத்தின்‌ சுவையும்‌. 
அதிகரிக்கும்‌. 
நாம்‌ பசித்து புசித்தால்தான்‌ 
போஜனம்‌ சுவை நிரம்பியதாயிருக்கும்‌ 
ஜகவரியலான்கன்‌ அதிகமாய்ச்‌ சாப்பிட்டு 
பசியில்லாதிருப்பார்கள்‌. ஏற்கெனவே புசித்த 
போஜனம்‌ அவர்களுடைய வயிற்றிலிருக்கும்‌. 
தேன்‌ கூட்டையும்‌ 
சாலொமோன்‌ 
ஒவ்வொரு நாளும்‌ 
பெருந்தீனி உண்ணுகிறவர்களுக்கு சரியாகப்‌ 
பசிக்காது. அவர்களுக்கு எவ்வளவு, 
போஜனம்‌ கொடுத்தாலும்‌ அதன்மீது 
ஆர்வமில்லாதவர்களாயிருப்பார்கள்‌. 


தரித்திரருடைய 
காலியாகயிருக்கும்‌. அவர்களுக்கு 
அரைவயிற்றுக்குக்கூட போஜனம்‌ 
கிடைக்காது. காலியாகமிருக்கிற வயிறு 
எல்லா போஜனத்தையும்‌ ஏற்றுக்கொள்ளும்‌. 
இப்படிப்பட்டவர்களுக்கு எல்லா போஜனமும்‌. 
சுவையாகயிருக்கும்‌. அவர்கள்‌ புசிக்கும்‌. 
போஜனம்‌. பூரணமாய்‌ ஜீரணமாகும்‌. 
அடுத்த போஜனத்தைப்‌ புசிப்பதற்கு அவர்கள்‌ 
சீக்கிரத்தில்‌ ஆயத்தமாயிருப்பார்கள்‌. 
தங்களுக்குக்‌ கிடைத்த போஜனத்திற்காக 
அவர்கள்‌ நன்றியுள்ளவர்களாயிருப்பார்கள்‌. 


வமிறு எப்போதுமே 





ழ்‌ நள 
யாய 


கர்த்தர்‌ தங்களுக்குக்‌ கொடுத்திருக்கிற 
அப்பத்திற்காகவும்‌, தண்ணீருக்காகவும்‌ 
பசியுள்ளவர்கள்‌ கர்த்தரை நன்றியோடு 
துதிப்பார்கள்‌. ஏற்கெனவே திருப்தியாக 
புசித்திருப்பவர்களோ, கர்த்தரைத்‌ 
துதிக்கமாட்டார்கள்‌. அப்பமும்‌ தண்ணீரும்‌ 
அவர்களுக்கு சுவையாகயிருக்காது. 
போஜனத்தை அக்கரையோடு புசிப்பதற்குப்‌ 
பதிலாக அசட்டைபண்ணுவார்கள்‌. 


ஸ்தானத்தைவிட்டு 
மனுஷன்‌ 


நீதி 27:8 


திதி 27:8. தன்‌ கூட்டைவிட்டு அலைகிற. 
குருவி எப்படியிருக்கிறதோ, அப்படியே 
தண்‌ ஸ்தாணத்தைவிட்டு அலைகிற 
மனுஷனும்‌ இருக்கிறான்‌. 


ஒரு சிலர்‌ எந்த ஒரு வேலையிலும்‌ 
நிலைத்திருக்க மாட்டார்கள்‌. 
இப்படிப்பட்டவர்கள்‌ எந்த ஒரு ஸ்தலத்திலும்‌ 
நிலையாய்‌ தங்கியிருக்கமாட்டார்கள்‌. 
எப்போதும்‌. ஏலப்‌ ஊர்‌ 
சுற்றிக்கொண்டிருப்பார்கள்‌. இவர்களுக்கு 
ஊதாறியாய்‌ ஊர்‌ சுற்றுவதுதான்‌ பிடிக்கும்‌. 
ஒரிடத்தில்‌ நிலையாய்த்‌ தங்கியிருந்து 
தங்கள்‌ வேலையை நேர்த்தியாய்ச்‌ செய்து, 
முடிக்கவேண்டும்‌ என்னும்‌ அக்கரை 
இவர்களிடத்தில்‌ இருக்காது. நான்‌ 
ஸ்தானத்தைவிட்டு அலைகிற மனுஷன்‌, தன்‌ 
கூட்டைவிட்டு அலைகிற குருவிக்கு, 
ஒப்பாமிருக்கிறான்‌. 


குருவியும்‌ ஊர்‌ 
சுற்றிக்கொண்டிருக்கும்‌. ஒவ்வொரு மரமாக 
பறந்துபோகும்‌. ஒவ்வொரு கிளையிலும்‌ சிறிது. 
நேரம்‌ அமர்ந்திருக்கும்‌. ஊர்‌ சுற்றுகிற 
குருவி எந்த மரத்திலும்‌ ஒய்வெடுக்காது. 
குருவியின்‌ கூடு ஒரிடத்திலிருக்கும்‌. குருவி 
வேறொரு இடத்தில்‌ பறந்துகொண்டிருக்கும்‌. 
தன்‌ கூட்டைவிட்டு அலைகிற குருவி, தான்‌ 
இட்ட முட்டைகளையும்‌, 'பாறித்த 
குஞ்சுகளையும்‌ பராமரிக்காது. த்க்‌ 
மறந்துவிடும்‌. தன்‌ மனம்‌ போன போக்கில்‌ 
சுற்றி அலைந்துகொண்டிருக்கும்‌. ஊர்‌ 
சுற்றுகிறவர்கள்‌ தங்கள்‌ வேலையை 
ஒழுங்காய்க்‌ கவனிக்கமாட்டார்கள்‌. 


அலைகிற 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பல இடங்களுக்கும்‌ சுற்றி அலைகிறவர்கள்‌ 
தங்கள்‌ வீட்டுக்காரியங்களை சரியாக 
நிர்வாகம்பண்ணபமாட்டார்கள்‌. வீட்டு 
வேலைகளெல்லாம்‌ அரையும்‌ குறையுமாக 
அப்படியே இருக்கும்‌. ஆனால்‌ அவர்களோ 
ஒவ்வொரு இடமாக அலைந்து 
கொண்டிருப்பார்கள்‌. ஊர்‌ 
சுற்றிக்கொண்டிருப்பார்கள்‌. 
சமீபத்திலுள்ன அயலானே வாசி 
நீதி 27:9,10 


நீதி 278. 

சுகந்ததூபமும்‌ 

கனிப்பாக்குவதுபோல, 
தன்‌. 


பரிமனதைலமும்‌. 
இருதயத்தைக்‌ 
ஒருவனுடைய 
உட்கருத்தான 
பாராட்டும்‌ 
இன்பமானது களிப்பாக்கும்‌. 


நீதி 27:10. உன்‌ சிநேகிதனையும்‌, உன்‌: 
தகப்பனுடைய சிநேகிதனையும்‌ 
விட்டுவிடாதே; உன்‌ 
ஆயத்துக்காலத்தில்‌ உன்‌ 
சகோதரனுடைய வீட்டிற்குப்‌ போகாதே; 
தூரத்திலுன்ன சகோதரனிலும்‌ 
சமீபத்திலுன்ன அயலானே வாசி. 


ய சிநேகிதரின்‌ சிநேகத்‌ 
காத்துக்கொள்ளவேண்டும்‌. அவர்கள்‌ பழைய 
சிநேகிதர்களாகமிருந்தாலும்‌ சிநேகஜ்தைப்‌ 
புதுப்பித்துக்கொள்ளவேண்டும்‌. சிநேகத்தை 
விட்டுவிடக்கூடாது. பாலிய 
வயதில்‌ சிநேகிதர்களாகமிருந்தவர்களையும்‌ 
மறந்துவிடக்கூடாது. . அப்படிப்பட்ட 

.. முதிர்வயதிலும்‌ 


குடும்பத்து, சித்ககுக்க 
விசேஷித்த மரியாதை வன்‌ 
அவர்கள்‌ நம்முடைய பெற்றோரின்‌ 
சிநேகிதராகயிருக்கலாம்‌. நம்முடைய 
சிநேகிதரையும்‌, நம்முடைய பெற்றோரின்‌ 
சிநேகிதரையும்‌ விட்டுவிடக்கூடாது என்று 
சாலொமோன்‌ ஆலோசனை சொல்லுகிறார்‌. 





ழ்‌ நள 
யாய 


என்று அவர்கள்‌ தங்களை 
நிரூபித்தவர்கள்‌. அவர்கள்‌ 
நன்மையை நாடுகிறவர்கள்‌. 
ஆலோசனைகள்‌ 
பேருதவியாகயிருக்கும்‌. நம்முடைய பெற்றோர்‌ 
நம்மைவிட்டுவிட்டு வேரிடத்தில்‌ வசித்தாலும்‌, 
நாம்‌ அவர்களை மதிக்கவேண்டும்‌. 
அவர்களை கவனிக்கவேண்டும்‌. 
பெற்றோரை பராமரிக்கவேண்டும்‌. 
பெற்றோரை மதிப்பதுபோலவே, அவர்களுடைய 
சிநேகிதர்களையும்‌ மதித்து அவர்களோடு 
சிநேகம்‌ பாராட்டவேண்டும்‌. 

பழைய ஏற்பாட்டுக்காலத்தில்‌ 
செகொல்லாம்‌. என்பவர்‌. ன்‌ 
ராஜாவின்‌ குமாரன்‌. இவன்‌ ஆட்சிக்கு 
வந்தபோது, சாலொமோனின்‌ சிநேகிதர்கள்‌ 
ரெகொடெயாமுக்கு நல்ல ஆலோசனை 
சொன்னார்கள்‌. ஆனால்‌ ரெகொபெயாமோ 
தன்‌ தகப்பனாருடைய சிநேகிதரின்‌ 
ஆலோசனைகளுக்கு செவிகொடுக்க 
மறுத்துவிட்டான்‌. அவர்களுடைய 
புத்திமநிகளை கேட்காமல்‌, ஊதாறிகளோடு 
சேர்ந்து உருப்படாமல்‌ போய்விட்டான்‌. 


நமக்குப்‌ 
"அவர்களுடைய 


நல்ல சிநேகிதர்கள்‌ 
பிரயோஜனமாயிருப்பார்கள்‌. 
சிநேகம்‌ நமக்கு  இன்பமாயிருக்கும்‌. 
பரிமளதைலமும்‌ சுகந்த தூபமும்‌. 
இருதயத்தைக்‌ களிப்பாக்கும்‌. அதுபோலவே 
நம்முடைய மெய்யான சிநேகிதருடைய 
உட்கருத்தான ஆலோசனையும்‌ பாராட்டும்‌ 
நமக்கு இன்பமாயும்‌ களிப்பாயும்‌ இருக்கும்‌. 
நமக்கு பாரங்களும்‌ பிரச்சனைகளும்‌ 
அதிகமாயிருக்கும்போது, ற்‌ 
நம்முடைய சிநேகிதரோடு 


கொள்ளலாம்‌. 


அவற்றை 
பகிர்ந்து 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


பிரியப்‌ 
PUBLISHERS 


நம்முடைய சிநேகிதர்கள்‌ நம்முடைய 
சந்தோஷத்திற்காகவே இருக்கிறார்கள்‌ என்று 
நாம்‌ நினைக்கக்கூடாது. சிநேகிதரின்‌ 
மூலமாய்‌ நமக்கு ம்‌ வரும்‌. அது 
நல்லதுதான்‌. அதைவிட மேலாய்‌, 

ய பிரயோஜனமுள்ள 
ஆலோசனைகளை நாம்‌ விரும்பவேண்டும்‌. 
அவர்களுடைய உட்கருத்தான ஆலோசனை 
பரிசுத்தமானது. அதில்‌ 
இருக்காது. கோபமோ, 
வஞ்சனையோ இருக்காது. 
ஆபத்து வருவதுபோல - 
வரலாம்‌. அப்படிப்பட்ட 
தூரத்திலுள்ள ்‌ 
தேடிப்போகவேண்டும்‌ என்னும்‌. 
அவசியமில்லை. ஆபத்துக்காலத்திலே. 
சகோதரனுடைய வீட்டிற்குப்போகாதே என்று 
சாலொமோன்‌ ஆலோசனை சொல்லுகிறார்‌. 
தூரத்திலுள்ள சகோதரனிலும்‌ சமீபத்திலுள்ள 
அயலானே வாசி. 


சகோதரரை 


சகோதரர்கள்‌ நமக்கு எல்லா 
உதவிகளையும்‌ செய்வார்கள்‌ என்று 
எதிர்பார்க்கக்கூடாது. அவர்கள்‌ நம்முடைய 
'சகோதரர்களாமிருப்பதினிமித்தமாய்‌, நமக்கு 
அவர்கள்‌ 

அவர்களுடைய 

பெற்றுக்கொள்வதும்‌ நமக்கு 

இப்படிப்பட்ட 


உதவியை எதிர்பார்ப்பதற்குப்‌ பதிலாக, நமக்கு 
அருகாமையிலுள்ள சிநேகிதரின்‌ உதவியை 
நாடவேண்டும்‌. நாமும்‌ சமீபத்திலுள்ள 
அயலாருக்கு உதவிபுரியவேண்டும்‌. நமக்கு 
உதவி தேவைப்படும்போது அவர்களுடைய 
உதவிகளையும்‌ கேட்டு 
பெற்றுக்கொள்‌ வேண்டும்‌. 


என்‌ மகனே 
தீதி 221 


தீதி 2701. 

இத்திக்கிறவனுக்கு. 
உத்தரவுகொடுக்கத்தக்கதாக, 
ஞானவானாகி, என்‌ இருதயத்தைச்‌. 
சுத்தோஷப்படுத்து.. 





ழ்‌ நயனா 
யாய 


பிள்ளைகள்‌ தங்கள்‌ பெற்றோருக்கு 
ஆதரவாயும்‌ ஆறுதலாயும்‌ இருக்கவேண்டும்‌. 
பிள்ளைகள்‌: பெற்றோரின்‌ இருதயத்தை 
சந்தோஷப்படுத்த வேண்டும்‌. பெற்றோருக்கு 
சோதனையான நாட்கள்‌ வரலாம்‌. 
அவர்களுக்கு வேதனையான காலங்களும்‌ 
வரலாம்‌. பெற்றோருக்கு கஷ்டங்களும்‌, 
நஷ்டங்களும்‌ வரும்போது பிள்ளைகள்‌ 
அவர்களுக்கு ஆதரவாகயிருந்து. 
அவர்களுக்கு. உதவிபுரியவேண்டும்‌. 
பெற்றோரின்‌ இருதயம்‌ கலங்கியிருந்தாலும்‌, 
பிள்ளைகள்‌ அந்தக்‌ கலக்கத்தை நீக்கி, 
அவர்களுடைய இருதயத்தை 
சந்தோஷப்படுத்தவேண்டும்‌. 
என்‌ மகனே, 
'ஞானமுள்ளதாயிருந்தால்‌, 
இருதயம்‌ மகிழும்‌. உன்‌ உதடுகள்‌ 
செம்மையானவைகளைப்‌ பேசினால்‌, என்‌ 
உள்ளிந்திரியங்கள்‌ மகிழும்‌" (நீதி 23.1536. 


பெற்றோரை 
நிந்திக்கும்போது, தங்களை 
நிந்திக்கிறவர்களுக்கு அவர்கள்‌ சரியான 
உத்தரவு கொடுக்கவேண்டும்‌. பெற்றோரின்‌ 
இருதயம்‌ சந்தோஷமாயிருந்தால்தான்‌ 
அவர்களால்‌ சரியாக சிந்திக்க முடியும்‌. 
நிதானமாகப்‌ பேசமுடியும்‌ பிள்ளைகள்‌ 
ஞானவான்களாகயிருக்கும்போது அவர்கள்‌ 
தங்கள்‌ பெற்றோரின்‌ இருதயத்தை. 
சந்தோஷப்படுத்துவார்கள்‌. 

பிள்ளைகள்‌ சிறுவயது 
பிரயத்திலிருந்தபோது, பெற்றோர்‌ அவர்களை 
கண்டித்து வளர்த்திருப்பார்கள்‌. அவர்களைத்‌ 
திருத்துவதற்காக பிரம்பினால்‌ 
அடித்திருப்பார்கள்‌. பெற்றோரால்‌ 
கண்டிக்கப்பட்டு, தண்டிக்கப்பட்டு 
வளர்க்கப்படும்‌ பிள்ளைகள்‌ ஒழுக்கத்தோடு 
வளரும்‌. அவர்கள்‌ பெரியவர்களான பின்பு 
அவர்களுடைய பேச்சிலும்‌ செய்கையிலும்‌ 
நற்குணம்‌ இருக்கும்‌ நம்முடைய 
பிள்ளைகள்‌ றுவயதிலிருக்கும்‌ 
போதே அவர்களுக்கு கரத்தணப்பதில்‌ 
ஆலிக்குரிய த்‌ 
உபதேசம்‌. 
வளையாதது, 
சிறுபிள்ளைகள்‌ 
பருவத்தில்‌ 
கற்றுக்கொள்‌ ளவில்லையென்றால்‌, அவர்கள்‌ 
வளர்ந்து பெரியோரான. பின்பு, 
நற்குணங்களைக்‌ கற்றுக்கொள்வது மிகவும்‌: 
கடினம்‌. 


உன்‌ இருதயம்‌ 
என்னிலே என்‌ 


மற்றவர்கள்‌ 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சிறுபிள்ளைகள்‌ 
வளர்க்கப்படவில்லையென்றால்‌, 
அவர்களையும்‌, அவர்களை 
பெற்றோரையும்‌ தூஷிப்பார்கள்‌. 
நிந்திப்பார்கள்‌. தங்களை 
நிந்திக்கிறவர்களுக்கு பெற்றோர்‌ சரியான 
சொல்லவேண்டுமென்றால்‌, 
ஞானமுள்ளவர்களாகயிருக்க 
நற்குணம்‌ 
மிகுந்தவர்களாகமிருக்க வேண்டும்‌. 
பிள்ளைகளிடத்தில்‌ நல்ல சுபாவமும்‌, நல்ல 
பண்பும்‌ இருந்தால்தான்‌, பெற்றோரின்‌. 
அவர்களைப்‌ பார்த்து 
தங்கள்‌ 
பிள்ளைகளினிமித்தமாக, மற்றவர்கள்‌ 
தங்களை தூஷிக்கும்போது, பெற்றோர்‌ 
தங்கள்‌ பிள்ளைகளின்‌ நற்குணத்திற்கு 
உத்திரவாதம்‌ கொடுப்பார்கள்‌. தங்களை 
நிந்திக்கிறவர்களுக்கு சரியான மறுஉத்தரவு, 
கொடுப்பார்கள்‌. 


ஒழுக்கமாக 
மற்றவர்கள்‌ 

வளர்த்த 
பெற்றோரை 


ஆபத்து 


நீதி 27:12 


நீதி 2712. விவேகி ஆபத்தைக்‌ கண்டு. 

கொள்ளுகிறான்‌; 

நெடுகப்போய்‌ 
தண்டிக்கப்படுகிறார்கள்‌. 


தீங்கு திடீரென்று வருவதில்லை, 
அது எப்போது வரும்‌ என்பதையும்‌, எப்படி 
வரும்‌ என்பதையும்‌ நம்மால்‌ நிதானித்து, 
அறியமுடியும்‌. எல்லோருக்கும்‌ சோதனை 
வரும்‌. சோதனை வரும்போது நாம்‌ 
அதைவிட்டு விலகிப்போய்விட வேண்டும்‌. 
துணிகரமாக. சோதனைகளில்‌ 
சிக்கிக்கொள்வது பாவம்‌. பாவத்தின்‌ சம்பளம்‌ 
வியாதியும்‌, மரணமும்‌. பாவம்‌ 
செய்கிறவர்கள்மீது தேவனுடைய 
ஆக்கினைத்தீர்ப்பு வரும்‌. பாவத்தைத்‌ 
தொடர்ந்து தண்டனை வரும்‌. 





ழ்‌ ளன 
யாய 


நாம்‌ பாவம்‌ செய்வதற்கு முன்பாகவே 
பரிசுத்த ஆவியானவர்‌ நம்மை எச்சரிப்பார்‌ 
மனச்சாட்சியும்‌ 


எச்சரிப்பின்‌ சத்தத்திற்குச்‌ 
நாம்‌ பாவத்தை 
விலகிப்போய்விடவேண்டும்‌. 
ஆபத்தைக்‌ கண்டு மறைந்துகொள்கிறான்‌. 
பேதைகளோ ஆபத்தைக்‌ கண்டு, அதை 
விட்டு விலகிப்போகாமல்‌, நெடுகப்போய்‌, 
ஆபத்தில்‌ சிக்கிக்கொள்கிறார்கள்‌. 
சோதனைகளினால்‌  பிடிக்கப்படுகிறார்கள்‌. 
த விழுந்துவிடுகிறார்கள்‌. 
தண்டிக்கப்படுகிறார்கள்‌. 
பமந காவத்தக்கள க்‌ ஆபத்தைக்‌ 
கண்டு மறைந்துகொள்வதில்லை. 
துணிகரமாய்ப்‌ பாவம்‌ செய்கிறவர்களும்‌: 
சோதனைகளை விட்டு விலகிப்போவதில்லை. 
கர்த்தருடைய பிள்ளைகள்‌ 
சோம்பேறிகளாகவோ, பேதைகளாகவோ 
இருக்கக்கூடாது. விவேகிகளாகயிருக்க 
வேண்டும்‌. நம்முடைய வார்த்தையிலும்‌, 
கிரியையிலும்‌ விவேகம்‌ 


நிரம்பியிருக்கவேண்டும்‌. 


அந்நியனுக்காகப்‌ 
பிணைப்படுகி றவன்‌ 
நீதி 2713 


நீதி 2713. அத்தியனுக்காகப்‌ 
பிணைய்படுகிறவனுடைய வஸ்திரத்தை 
எடுத்துக்கொன்‌, அந்திய ஸ்திரீக்காக 
ஈடுவாங்கிக்கொன்‌. 

அரு ப்‌ தரித்திரராவதற்கு 
பிரயாசப்படுகிறார்கள்‌. தரித்திரத்தைவிட்டு 
விலகி வருவதற்கு வழிகள்‌ இருந்தாலும்‌, 
அவற்றைப்‌ புறக்கணித்துவிட்டு தரித்திரத்தில்‌ 
சிக்கிக்கொள்கிறார்கள்‌. நாம்‌ பிறருக்கு 
உதவிபுரியவேண்டும்‌. இது ஒரு நல்ல. 
சுபாவம்‌. ஆனாலும்‌ நம்முடைய திராணி 
என்ன என்பதையும்‌ நாம்‌ அறிந்திருக்க. 
வேண்டும்‌. நம்முடைய  திராணிக்கு. 
அதிகமாக, கேட்கிறவர்களுக்கெல்லாம்‌ நாம்‌ 
உதவிசெய்தால்‌ நம்மிடத்தில்‌ ஒன்றும்‌. 
இருக்காது. அந்நியனுக்காக 
பிணைப்படுகிறவர்கள்‌ வறுமையிலும்‌ 
ஆபத்திலும்‌ சிக்கிக்கொள்வார்கள்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இவர்களைப்போலவே ஸ்திரீகளோடு 
வேசித்தனமும்‌, விபச்சாரமும்‌ செய்கிறவர்கள்‌ 
தங்களுடைய ஐசுவரியத்தை 
இழந்துபோவார்கள்‌. இப்படிப்பட்டவர்களுக்கு, 
தங்களுடைய கைகளின்‌ பிரயாசத்துப்‌ 
பலனை பாதுகாக்க தெரியவில்லை. 
தங்களுடைய சம்பாத்தியம்‌ எல்லாவற்றையும்‌ 
பொத்தலான பைகளில்‌ போட்டு, 
எல்லாவற்றையும்‌ இழந்துவிடுவார்கள்‌. 
இப்படிப்பட்டவர்களுக்கு உதவிசெய்யும்போது 
நாமும்‌ மிகவும்‌ கவனமாயிருக்கவேண்டும்‌. 
அவர்களுக்கு கடன்‌ கொடுக்கும்பொழுது, 
அவர்களிடத்தில்‌ நியாயமான ஈடுகளைப்‌ 
பெற்றுக்கொள்ளவேண்டும்‌. 

செல்லும்‌ செலவைக்‌ கணக்குப்‌ 
பார்க்காமலிருக்கிறவர்கள்‌ கடனாளிகளாகி 
விடுவார்கள்‌. இப்படிப்பட்டவர்களால்‌ 
வாங்கிய கடனைத்‌ திருப்பிக்‌ கொடுக்க 
முடியாது. தங்களுக்கு கடன்‌ 
கொடுத்தவர்களை ஏமாற்றி வஞ்சிப்பதற்கு 
முயற்சி செய்வார்கள்‌. இவர்கள்‌ 
மற்றவர்களையும்‌ வஞ்சிப்பார்கள்‌. தங்களைத்‌ 
தாங்களையும்‌ வஞ்சித்துக்கொள்வார்கள்‌. 
அந்நியனுக்காக பிணைக்கப்பட்டு, 
தரித்திரனாகி,  பிறனிடத்தில்‌ ஒருவன்‌ 
கடன்வாங்கினால்‌, அவனுக்குக்‌ 
கொடுக்கப்படும்‌ கடனுக்காக அவனுடைய 
வஸ்திரத்தை ஈடாக எடுத்துக்கொள்ள 
வேண்டும்‌. அந்நிய ஸ்திரீகளிடம்‌ 
ந விபச்சாரமும்‌ செய்து 
ங்களுடைய இங்திகளை 
இரந்துபோன்வ்களுக்கு கடன்கொடுக்கும்‌ 
போது,  அவர்களிடத்திலும்‌ கொடுத்த 
கடனுக்கு ஈடு வாங்கிக்கொள்ளவேண்டும்‌. 
அவர்களுக்கு வெறும்‌ கையில்‌ கொடுத்து 
நாமும்‌ ஏமாந்து போகக்கூடாது. 


உரத்தசத்தத்தோடே சொல்லும்‌ 
ஆசீர்வாதம்‌ 
நீதி 27:14 


நீதி 2744. ஒருவன்‌ அதிகாலையிலே 
எழுத்து உரத்தசத்தத்தோடே தன்‌ 
சிநேகிதனுக்குச்‌ சொல்லும்‌ ஆசீர்வாதம்‌ 
சாபமாக எண்ணப்படும்‌ . 





ழ்‌ நள 
யாய 


ஒவ்வொருவருக்குமுரிய கனத்தையும்‌ 
மரியாதையையும்‌ நாம்‌ செலுத்தவேண்டும்‌. 
இராயனுக்குரியதை இராயனுக்கும்‌, 
கர்த்தருக்குரியதை. கர்த்தருக்கும்‌ 
கொடுக்கவேண்டும்‌ என்பதே 
இஙேசகிறிஸ்துலின்‌. உதேசம்‌.. அறிவிலும்‌ 
ஞானத்திலும்‌, கற்பிலும்‌, நற்குணத்திலும்‌ 
சிறந்து விளங்குபவர்களை நாம்‌ மனதார 
பாராட்டவேண்டும்‌. நமக்கு 
உதவிசெய்கிறவர்களுக்கு நம்முடைய 
இருதயத்தின்‌ ஆழத்திலிருந்து நன்றி 
சொ்லவேண்டும்‌. நன்றி சொல்வதிலும்‌ ஒரு 
ஒழுங்கும்‌ கிரமமும்‌ உள்ளது. 


அதிகாலையிலே எழுந்து, 
நம்முடைய  சிநேகிதரைப்பார்த்து. உரத்த 
சத்தத்தோடே அவருக்கு ஆசீர்வாதம்‌ 
சொல்லுவது. ஆசீர்வாதமாக எண்ணப்படாது. 
அது. சாபமாகவே எண்ணப்படும்‌. அவர்கள்‌ 
நமக்கு நன்மை செய்திருந்தாலும்‌, நாம்‌. 
அவர்களுக்கு முறைப்படி நன்றி 
சொல்லவேண்டும்‌. உரத்த சத்தமாக 
ஆசிர்வாதம்‌ சொல்லுது. அறிக நன்றி 
சொல்வதற்கு இணையாகாது. 
மற்றவர்களைப்‌ புகழும்போது அதிலும்‌ ஒரு 
அளவும்‌ கட்டுப்பாடும்‌ இருக்கவேண்டும்‌. 


நாம்‌ 


அளவுக்கு அதிகமாக. மனுஷரைப்‌ 
புகழுவதும்‌ நல்லதல்ல. 5. மதன்‌ 


சி்கக்கொள்கிறார்கள்‌. 
கண்ணி. இதில்‌ 


நாம்‌ 


ஒரு 
சிக்கிக்கொள்ளாதவாறு 
எச்சரிக்கையாயிருக்கவேண்டும்‌. 


அப்போஸ்தலர்‌ பவுல்‌ மேன்மை 
பாராட்டுவதைக்‌ குறித்து கொரிந்தியருக்கு 
எழுதின இரண்டாவது நிருபத்தில்‌ இவ்வாறு 
சொல்லுகிறார்‌. “இப்படிப்பட்டவனைக்குறித்து 
மேன்மைபாராட்டுவேன்‌;: ஆனாலும்‌ 
என்னைக்குறித்து என்‌ 
பலவீனங்களிலேயன்றி. வேறொன்றிலும்‌ 
மேன்மைபாராட்டமாட்டேன்‌. சத்தியமானதை 
நான்‌ பேசுகிறேன்‌: நான்‌ மேன்மைபாராட்ட 
மனதாயிருந்தாலும்‌, நான்‌ புத்திமீனனல்ல. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆனாலும்‌ ஒருவனும்‌ என்னிடத்தில்‌ 
காண்கிறதற்கும்‌, என்னாலே கேட்கிறதற்கும்‌ 
மேலாக என்னை எண்ணாதபிடிக்கு அப்படிச்‌ 
செய்யாதிருப்பேன்‌. அன்றியும்‌, 
எனக்கு  வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய 
மேன்மையினிமித்தம்‌ நான்‌ என்னை 
உயர்த்தாதபடிக்கு, என்‌ மாம்சத்திலே ஒரு 
முள்‌ கொடுக்கப்பட்டிருக்கிறது: என்னை நான்‌ 
உயர்த்தாதபடிக்கு, அது என்னைக்‌ குட்டும்‌ 
சாத்தானுடைய தூதனாயிருக்கிறது. அது 


கிருபை உனக்குப்‌ போதும்‌: பலலீனத்திலே 
என்‌ பலம்‌ பூரணமாய்‌ விளங்கும்‌ என்றார்‌ 
ஆகையால்‌, கிறிஸ்துவின்‌ வல்லமை என்மேல்‌ 
தங்கும்படி, என்‌ பலவீனங்களைக்குறித்து, 
நான்‌ மிகவும்‌ சந்தோஷமாய்‌ 
மேன்மைபாராட்டுவேன்‌" (2கொரி 12:5-9) 


சண்டைக்காரியான ஸ்திரீ 
நீதி 27:15,16 


நீதி 27:15. அடைமழைநானில்‌ ஓயாத 
ஒழுக்கும்‌ சண்டைக்காரியான ஸ்திரீயும்‌ 
சரி. 


நீ 2716. அவனை 
அடக்கப்பார்க்கிறவன்‌ காற்றை 
அடக்கித்‌ தன்‌  வலதுகையினால்‌ 


எண்ணெயைப்‌ பிடிக்கப்பார்க்கிறான்‌. 


மனைவி நற்குணமுள்ளவளாயிருப்பது, 
குடும்பத்திற்கு ஆசீர்வாதம்‌. அவள்‌ 
பொறுமையுள்ளவளாயும்‌, தன்‌ குடும்ப 
காரியங்களை நன்றாய்‌ விசாரிக்கிறவளாயும்‌ 
இருக்கவேண்டும்‌. மனைவி 
'சண்டைக்காரியாக இருக்கும்போது, அவள்‌ 
புருஷனுக்கு அநேக. வேதனைகள்‌ 
உண்டாகும்‌. குடும்பத்தில்‌ நிம்மதியும்‌, 
சமாதானமும்‌, சந்தோஷமும்‌ இருக்காது, 
சண்டைக்காரியின்‌ வாயை அடக்கவும்‌ 
முடியாது. அடைமழை நாளில்‌, மழை நிற்காமல்‌ 
பெய்துகொண்டேயிருக்கும்‌. தொடர்‌ 
மழையையும்‌, கனமழையையும்‌, 
அடைமழையையும்‌ நம்மால்‌ நிறுத்த முடியாது. 
'சண்டைக்காரியான ஸ்திரீ அடைமழை நாளில்‌ 
ஓயாத ஒழுக்கைப்போல இருக்கிறாள்‌. 
தொடர்ந்து பெய்யும்‌ கனமழையைப்‌ 
போலிருக்கிறாள்‌. 





ழ்‌ நள 
யாய 


நம்முடைய உற்றார்‌ உறவினர்களில்‌ 
சிலரோ, அல்லது நம்முடைய அயலகத்தாரில்‌ 
சிலரோ சண்டைக்காரர்களாக இருக்கலாம்‌. 
அவர்கள்‌ நமக்கு ஓயாத பிரச்சனைகளைக்‌ 
கொடுத்துக்கொண்டிருக்கலாம்‌. அவர்களை 
நம்மால்‌ அடக்கவும்‌ முடியாது. இப்படிப்பட்ட 
சூழ்நிலைகளில்‌ நாம்‌ நீடிய பொறுமையோடு 
அவர்களுடைய பிரச்சனைகளைச்‌ 
சகித்துக்கொள்ளவேண்டும்‌. “மனைவியின்‌ 
சண்டைகள்‌ ஓயாத ஒழுக்கு” (நீதி 19:13) 
என்று சாலொமோன்‌ சொல்லுகிறார்‌ 


ஞானமுள்ளவர்கள்‌, அடைமழை 
காலத்தில்‌, மழையை அடக்கப்பார்ப்பதற்குப்‌ 
பதிலாக, அந்த மழைக்கு ஒதுங்கி 
நிற்பார்கள்‌. தங்கள்‌ மீது மழை பெய்யாதவாறு 
ஒரமாக நின்றுகொள்வார்கள்‌. தங்களால்‌ 
அடைமழையை நிறுத்த முடியாவிட்டாலும்‌, 
ஒரு குடையை விரித்துப்‌ பிடித்து. தங்களை 
மழையிலிருந்து பாதுகாத்துக்கொள்வார்கள்‌. 


சண்டைக்காரி சண்டைபோடும்போது. 
அவளுடைய வார்த்தைகளை நம்மால்‌ அடக்க 
முடியாது. அவளை அடக்கப்பார்க்கிறவன்‌. 
காற்றை அடக்கி தன்‌ கையில்‌ பிடிப்பதற்கு 
முயற்சிபண்ணுகிறான்‌. ஞானமுள்ளவன்‌ 
சண்டைக்காரியின்‌ வார்த்தைகளுக்கு விலகி 
ஒதுங்கி நிற்பான்‌. அவளுடைய கடினமான 
வார்த்தைகள்‌ தன்னுடைய செவிகளில்‌ 
உட்பிரவேசியாதவாறு, தன்னுடைய 
செவிகளை அடைத்துக்கொள்வான்‌. 
துர்நாற்றம்‌ வீசும்‌ இடங்களில்‌, நம்முடைய 
மூக்கைப்‌ பொத்திக்கொள்வதுபோல, 
சண்டைக்காரியின்‌ அசிங்கமான 
வார்த்தைகளைக்‌ கேட்காதவாறு நம்முடைய 
செவிகளைப்‌ பொத்திக்கொள்ளவேண்டும்‌. 


துள்மார்க்கரும்‌ மூடர்‌ தங்களுடைய 
மூடத்தனத்தை வெளிப்படுத்துவார்கள்‌. 
தங்களுக்கு கேடும்‌, அவமானமும்‌ 
உண்டாகத்தக்கதாக தங்கள்‌ மூடத்தனத்தை 
'வெளிப்படுத்துவார்கள்‌. மதியீனமாகப்‌: 
பேசுவார்கள்‌. நம்மால்‌ முடிந்த வரையிலும்‌ 
மூடருக்கு புத்திசொல்லலாம்‌. அவர்கள்‌ 
நம்முடைய புத்திமதிகளைக்‌ கேட்பதற்கு. 
மனதுள்ளவர்களாயிருக்க வேண்டும்‌. 
மூடருக்கு நம்முடைய ஆலோசனையைக்‌ 
கேட்க மனதில்லையென்றால்‌, நாம்‌ 
அவர்களைவிட்டு விலகி வந்துவிடவேண்டும்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நம்மால்‌ காற்றை அடக்கி நம்முடைய 
கைக்குள்‌ வைத்திருக்க முடியாது. நம்முடைய 
வலதுகையினால்‌ எண்ணெயை பிடித்து 
வைக்கவும்‌ முடியாது. அதுபோலவே 
சண்டைக்காரியின்‌ வார்த்தைகளை 
யாராலும்‌ அடக்க முடியாது. 


இரும்யை இரும்பு கருக்கிடும்‌ 
நீதி 2717 


நீதி 2707. இரும்பை இரும்பு 
கருக்கிடும்‌; அப்படியே மனுஷனும்‌ தன்‌ 
முகத்தைக்‌ 


ஆகாத 
நல்லொழுக்கத்தைக்‌ கொடுக்கும்‌. 
ஞானமும்‌, 
'சம்பாஷணைகளும்‌ 
ஞானத்தை விருத்தியடையச்‌ 
செய்யும்‌. ஞானமுள்ளவர்களோடு 
பேசும்போது, நம்முடைய ஞானமும்‌. 
அதிகரிக்கும்‌. புத்தியுள்ளவர்களும்‌ பேசினால்‌. 
நம்முடைய புத்தியும்‌ அதிகரிக்கும்‌. 
நற்குணமுள்ளவர்கள்‌ தங்களுடைய 
நமக்குப்‌ பகிர்ந்து. 
நம்முடைய சுபாவங்களும்‌ 
நல்லவையாயிருப்பதற்கு அவர்கள்‌ 
உதவிசெய்வார்கள்‌. 


சம்பாஷணைகள்‌ 
புத்தியும்‌, 
பிரயோஜனமுமுள்ள 

நம்முடைய 


தீயோரிடம்‌ பழகினால்‌ A 
தீயசுயாவங்கள்‌ நமக்கு 
அவர்களுடைய ரன்களும்‌! 
காமவிகாரங்‌ நம்மைத்‌ 
தொற்றிக்கொள்ளும்‌. இரும்பை இரும்பு 
கருக்கிடும்‌. அரம்‌ இரும்பினால்‌. 
செய்யப்பட்டிருக்கிறது. அது இரும்பை தீட்டி 
கூர்மையாக்குவதற்குப்‌ பயன்படுத்தப்படுகிறது. 
நல்லோரும்‌ தீயோரும்‌ அரத்தைப்போலவே 
இருக்கிறார்கள்‌. நாம்‌ யாரோடு 
பேசுகிறோம்‌, யாரோடு சகவாசம்‌ 
வைத்திருக்கிறோம்‌ என்பது மிகவும்‌ முக்கியம்‌. 
அவர்களோடு சம்பாஷணை பண்ணும்போது, 
அவர்களுடைய சுபாவங்கள்‌ 
வருவதற்கு வாய்ப்புள்ளது. 
இரும்பைக்‌ கருக்கிவிடுவதுபோல, 
தன்‌ சிநேகிதனுடைய 
கருக்கிடுகிறான்‌. 





ழ்‌ நள 
யாய 


நாம்‌ நல்லவர்களோடு சம்பாஷணை 
பண்ணும்போது, அவர்களுடைய 
நற்குணங்கள்‌ அரத்தைப்போல நம்முடைய 
நற்குணங்களைக்‌ கூர்மையாக்கும்‌. 
நம்முடைய சுபாவங்கள்‌ 
பிரகாசமடையும்‌. அவர்களைப்போலவே 
நாமும்‌ நற்கிரியைகளைச்‌ செய்வதற்கு 
ஆயத்தமாயிருப்போம்‌. 


நல்ல 


அத்திமரத்தைக்‌ காக்கிறவன்‌ 
நீதி 2718 


நீதி 2748. அத்திமரத்தைக்‌ காக்கிறவன்‌. 
அதின்‌ கனியைப்‌ புசிப்பான்‌; தன்‌: 
எஜமானைக்‌ காக்கிறவன்‌ 
கனமடைவான்‌. 


நாம்‌ சோம்பேறிகளாயிருக்காமல்‌ 
சுறுசுறுப்பாயும்‌ உற்சாகமாயும்‌ கிரியை 
நடப்பிக்கவேண்டும்‌. தன்‌ கைகளினால்‌. 
பிரயாசப்பட்டு வேலை செய்கிறவன்‌ அதன்‌ 
பலனைப்‌ புசிப்பான்‌. கடினமாக வேலை 
செய்கிறவன்‌ பட்டினியாயிருக்கமாட்டான்‌. 
வேலைக்குத்‌... தகுந்த கூலியைப்‌ 
பெற்றுக்கொள்வான்‌. 


செய்கிறவனும்‌ தன்‌ பிரயாசத்தின்‌ பலனை 
அனுபவிப்பான்‌. தோட்டக்காரன்‌ தோட்டத்தில்‌. 
அத்திமரத்தை நட்டு, அதைக்‌ காக்கும்போது, 
அவனும்‌ அதன்‌ கனியைப்‌ புசிப்பான்‌. 
அத்திமரத்தைக்‌ காக்கிறவனுக்கு 
அத்திப்பழத்தில்‌ ஒன்றும்‌ கொடுக்காமல்‌. 
அவனை சும்மா விட்டுவிடக்கூடாது. அவனே 


தோட்டக்காரனுக்கும்‌ 
க 
வேண்டும்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QODNENS 
PUBLISHERS 


திராட்சத்‌ தோட்டத்தை. 
உண்டாக்குகிறவன்‌ அதின்‌ கனியில்‌ 
புசிப்பான்‌. அப்போஸ்தலர்‌ பவல்‌ இதைப்பற்றி 
விவரிக்கும்போது, “எவன்‌ தன்‌ 
சொந்தப்பணத்தைச்‌ செலவழித்து, தண்டிலே 
சேவகம்‌ பண்ணுவான்‌? எவன்‌ திராட்சத்‌ 
தோட்டத்தை உண்டாக்கி, அதின்‌ கனியில்‌ 
புசியாதிருப்பான்‌? எவன்‌ மந்தையை மேய்த்து, 
அதின்‌ பாலைச்‌ சாப்பிடாதிருப்பான்‌ ?” 
ரகொரி 9:7) என்று சொல்லுகிறார்‌. 
தன்‌ . காக்கிறவன்‌ 
கனமடைவான்‌. எஜமான்‌ 
ஐசுவரியவானாகவும்‌, அவனுக்கு ஊழியம்‌ 
செய்கிறவன்‌ தரித்திரனாகவும்‌ இருக்கலாம்‌. 
அவன்‌ தன்‌ எஜமானுக்கு எல்லா 
சேவைகளையும்‌ செய்யும்போது, 
அவனுக்குரிய பலன்‌ கிடைக்கும்‌. 
வேலையாள்‌ தன்‌ கூலிக்குப்‌ 
பாத்திரனாகயிருக்கிறான்‌. எஜமானுக்கு 
நஷ்டம்‌ வராதவாறு வேலையாள்‌ விழிப்புடன்‌ 
இருப்பான்‌. உண்மையுள்ள 
வேலைக்காரர்களை எஜமான்கள்‌ 
அவர்களுக்குரிய 
குறைவில்லாமல்‌ 


எஜமானைக்‌ 


கொடுக்கவேண்டும்‌ 


விசுவாசிகளாகிய நமக்கு 
கர்த்தராகிய 

பரமஎஜமானாகயிருக்கிறார்‌. நாம்‌ அவருடைய 
திராட்சத்தோட்டத்தில்‌ வேலை செய்கிற 
பணியாட்களாகமிருக்கிறோம்‌. நாம்‌ 
கர்த்தருக்கு உண்மையுள்ளவர்களாக 
ஊழியம்‌ செய்யும்போது அவர்‌ நம்மை 
மெய்யாகவே கனப்படுத்துவார்‌. 


சத்த 


“ஒருவன்‌ எனக்கு 
ஊழியஞ்செய்கிறவனானால்‌ என்னைப்‌ 
பின்பற்றக்கடவன்‌, நான்‌ எங்கே 
இருக்கிறேனோ அங்கே என்‌ ஊழியக்காரனும்‌ 
இருப்பான்‌: ஒருவன்‌ எனக்கு 
ஊழியஞ்செய்தால்‌ அவனைப்‌ பிதாவானவர்‌ 
தார்‌ (யோவா 12:26) என்று 

பரமஎஜமானராகிய 


இவேககிறிஸ்து சொல்லுகிறார்‌. 


எனக்கு 





ழ்‌ நள 
யாய 


இருதயத்திற்கு இருதயம்‌ 
நீதி 27:19 


நீதி 2749. தண்ணீரில்‌ முகத்துக்கு மு முகம்‌ 
ஒத்திருக்குமாப்போல, 
இருதயத்திற்கு இருதயம்‌ சந்ததம்‌, 


தண்ணீர்‌ ஒரு கண்ணாடியைப்‌ 
போன்றது. நம்முடைய முகத்தை நாம்‌ 
கண்ணாடியில்‌ பார்ப்பதுபோல, 
தண்ணீரிலும்‌ பார்க்கலாம்‌ 
பார்க்கும்போது. தண்ணீரில்‌ 
ம்‌ தெரியும்‌. அதுபோலவே மனுஷருடைய 
தயத்தைப்‌ பார்க்கும்போது 
அவர்களுடைய சுபாவம்‌ நமக்கு 
பிரத்தியட்சமாய்த்‌ தெரியும்‌. மனுஷனுடைய 
பார்த்தால்‌ அவனுடைய 
பகட்டும்‌, அலங்காரமும்தான்‌ 


தன்னைத்தான்‌ 

தன்னுடைய 
சிந்தனைகளையும்‌, 
நோக்கங்களையும்‌ 


ஆராய்ந்து அறிந்துகொள்ளவேண்டும்‌ 


யாக்கோபு 
விவரிக்கும்போது, 
உங்களை 
திருவசனத்தைக்‌ 
மாத்திரமல்ல, 
செய்கிறவர்களாயும்‌ 
என்னத்தினாலெனில்‌, 
திருவசனத்தைக்‌ 
செய்யாதவனானால்‌, 
சுயாவழுகத்தைப்‌ 
ஒப்பாயிருப்பான்‌. 
பார்த்து, அவ்விடம்விட்டுப்‌ போனவுடனே, 
தன்சாயல்‌ இன்னதென்பதை 
மறந்துவிடுவான்‌” (யாக்‌ 1:22-24) என்று 
சொல்லுகிறார்‌ 


பற்றி 

அல்லாமலும்‌, நீங்கள்‌ 
வஞ்சியாதபடிக்குத்‌ 
கேட்கிறவர்களாய்‌ 


கேட்டும்‌ 
கண்ணாடியிலே தன்‌ 
பார்க்கிற 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நம்மை நாமே ஆராய்ந்து 
பார்க்கும்போது நம்முடைய மெய்யான 
சுபாவத்தை நம்மால்‌ அறிந்து கொள்ள 
முடியும்‌. நம்மை நாமே நிதானித்து அறிந்து 
வைத்திருப்பது நமக்கு மிகவும்‌ நல்லது. 
தண்ணீரில்‌ நம்முடைய முகத்தைப்‌ 
பார்க்கும்போது, அதில்‌ நம்முடைய முகம்‌ 
தான்‌ தெரியும்‌. நம்முடைய பிரத்தியட்சமான 


கர்த்தர்‌ 
எல்லா மனுஷரையும்‌ 
தம்முடைய 


சிருஷ்டி்கப்பட்ிருக்கிறோம்‌. 

இருதயத்தின்‌ சுபாவங்களும்‌, 
இருதயத்தின்‌  சுபாவங்களும்‌ 
விஷயங்களில்‌ ஒத்திருக்கும்‌. நம்முடைய 
மனச்சாட்சி நம்மோடு பேசுவதுபோலவே, 
அவரவர்களுடைய மனச்சாட்சி 
அவரவர்களோடு பேசும்‌. 


பாதானமும்‌ அழிவும்‌ 
நீதி 27:20 


நீதி 2720. பாதானமும்‌ 
திருப்தியாகிறதில்லை; 
டய 


மனுஷனுல। 
திருப்தியாகிறதில்லை. 


பாவத்தையும்‌ மரணத்தையும்‌ பிரிக்க 
முடியாது. பாவத்தின்‌ சம்பளம்‌ மரணம்‌. 
மனுஷன்‌ தன்னுடைய ஆசைகளை 
நிறைவேற்றுவதற்காக  பிரயாசப்படுகிறான்‌. 
ஆனாலும்‌ அவனுக்கு ஒருபோதும்‌ திருப்தி 
உண்டாவதில்லை. நம்முடைய பார்வை 
கர்த்தர்மீது இருக்கவேண்டும்‌. நமக்கு தாகம்‌ 
இருக்குமென்றால்‌ கர்த்தரிடத்தில்‌ வந்து 
ஜீவத்தண்ணீரை: பெற்றுக்‌ கொண்டு, 
அதைப்‌ பானம்பண்ணவேண்டும்‌. கர்த்தரே 
நம்முடைய ஆத்துமாவைத்‌ திருப்தி 
பண்ணுகிறவர்‌. 


அழிவும்‌ 
அதுபோல 
கண்களும்‌ 





ழ்‌ நள 
யாய 


ம்‌ 
ல பானம்‌ செய்கிறவர்கள்‌ 
எல்லோருமே பாதாளத்திற்குப்‌ போவார்கள்‌. 
தன்னிடத்தில்‌ எத்தனைபேர்‌ வந்தாலும்‌ 
அவர்கள்‌ எல்லோரையும்‌ பாதாளம்‌ 
ஏற்றுக்கொள்ளும்‌. அதுபோலவே. 
மனுஷருடைய கண்களும்‌ ஒருபோதும்‌. 
திருப்தியாகிறதில்லை. நம்முடைய கண்கள்‌ 
எதையெல்லாம்‌ பார்க்கிறதோ அதையெல்லாம்‌ 
இச்சிக்கும்‌. நாம்‌ 
பெற்றுக்கொண்டாலும்‌ நமக்கு 
உண்டாகப்போவதில்லை. 

இச்சைகள்‌ கர்ப்பந்தரிக்கும்‌. இன்னும்‌ அநேக 
காரியங்கள்மீது நன்‌ உண்டாகும்‌. 
மனுஷருடைய ஒருபோதும்‌ 
திருப்தியடையப்போவதில்லை 


வெள்ளிக்குக்‌ குகை 
நீதி 27:21 


நீதி 2721, வெள்ளிக்குக்‌ குகையும்‌, 
பொன்னுக்குப்‌ புடமும்‌ சோதனை; 
மனுஷனுக்கு அவனுக்கு உண்டாகும்‌. 
புகழ்ச்சியே சோதனை. 


வெள்ளியையும்‌ பொன்னையும்‌ 
புடமிட்டு கத்தம்பண்ணவேண்டும்‌. 
வெள்ளியையும்‌ பொன்னையும்‌ குகையில்‌ 
வைத்து, அதை 

உருக்கவேண்டும்‌. அப்போது 
வேறாகவும்‌ களிம்பு வேறாகவும்‌ பிரியும்‌. 
பொன்‌ வேறாகவும்‌ அதிலுள்ள அசுத்தம்‌. 
வேறாகவும்‌ பிரியும்‌. பொன்னை 
புடமிடும்போது அது சொக்கத்தங்கமாக 
மாறும்‌. வெள்ளியைப்‌ புடமிடும்போது அது. 
சுந்த வெள்ளியாக மாறும்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


வெள்ளியையும்‌ பொன்னையும்‌ 
புடமிட்டு சோதிப்பதுபோல, மனுஷரையும்‌ 
புகழ்ச்சிமினால்‌ சோதிக்கலாம்‌. ஒரு 
மனுஷனை நாம்‌ அதிகமாய்ப்‌ புகழ்ந்து 
பேசும்போது, அவர்‌ அந்த புகழ்ச்சியை 
ஏற்றுக்கொண்டு, தன்னுடைய இருதயத்தில்‌ 
ம்‌, இறுமாப்பும்‌ அடைவார்‌ 
என்றால்‌, அவரிடத்தில்‌ தீயசுபாவங்கள்‌ 
ஏராளமாய்‌ உள்ளன. மற்றவர்கள்‌ தன்னைப்‌ 
புகழும்போது, தன்னை அந்தப்‌ புகழ்ச்சிக்குப்‌ 
பாத்திரவான்‌ அல்ல என்று எண்ணி, அந்தப்‌ 
யெல்லாம்‌ 


மெய்யான புகழ்ச்சிக்குப்‌ பாத்திரவானல்ல. 
நன்னைத்தாள்‌..... நாழ்த்துகிறவன்‌ 
உயர்த்தப்படுவான்‌. மற்றவர்கள்‌ தன்னைப்‌ 
புகழும்போது, தான்‌ அந்தப்‌ புகழ்ச்சிக்கு 
பாத்திரவானல்ல என்று தீர்மானம்‌ செய்து, 
தன்னைத்‌ தாழ்த்தி, இந்தப்‌ பெற்ச்சிக்கு 
கர்த்தரே காரணம்‌ என்று 
அவரைத்‌  துதிக்கிறவர்கள்‌: ப ர்வதிக்க்‌ 
படுவார்கள்‌. இப்படிப்பட்டவர்களிடத்தில்‌ 
சுயபெருமை இருக்காது. ஆணவமான 
சுபாவம்‌ காணப்படாது. இவர்கள்‌ தங்களை 
நேசிப்பதுபோல 
நேசிப்பார்கள்‌. ஞூ 
சிநேகிதர்களுக்கு மரியாதை கொடுப்பார்கள்‌. 
மற்றவர்களுக்குத்‌ தங்களால்‌ முடிந்த 
நன்மைகளைச்‌ செய்வார்கள்‌. 
இப்படிப்பட்டவர்களே ஞானமும்‌ 
நற்குணமுமுள்ளவர்கள்‌. அப்போஸ்தலர்‌ பவல்‌ 
தன்னை  கனத்திலும்‌, கனவீனத்திலும்‌, 
பதிவது - நற்கீர்த்தியிலும்‌, 
கர்த்தருக்கு முன்பாக உண்மையுள்ளவராக 
விளங்கப்பண்ணினார்‌ (2கொரி 6:8). 


மூடனுடைய மூடத்தனம்‌ 
நீதி 27:22 


நீதி 2722. மூடனை உரலில்‌ போட்டு 
உலக்கையினால்‌ நொய்யோடே 
தொய்யாகக்‌ குத்தினாலும்‌, 

டய மூடத்தனம்‌ அவனை 


அவனு 
விட்டு நீங்காது. 





ழ்‌ நவள 
யாய 


அவனை விட்டு அகற்றும்‌" 
2215) என்று சாலொமோன்‌ 
நம்முடைய மனதும்‌, 
கர்த்தருடைய 
சித்தத்தின்‌ பிரகாரம்‌ உருவாக்கப்படவேண்டும்‌. 
நம்முடைய மனதில்‌ துர்க்குணமோ, 
தீமையான சபாவமோ ஒட்டியிருக்கக்கூடாது. 
சிறுவயதிலேயே தீயசுபாவங்களை 
நம்மைவிட்டு நீக்கிவிடவேண்டும்‌. 
சிறுபிள்ளை பிரயாத்திலேயே நம்முடைய 
மதிமீனம்‌ நீக்கப்படவில்லையென்றால்‌, அது 
நம்மோடு நிரந்தரமாக ஒட்டிக்கொள்ளும்‌. 
பின்பு அதை நம்மைவிட்டு நீக்குவது மிகவும்‌ 
கடினம்‌. ஐந்தில்‌ வளையாதது ஐம்பதில்‌ 
வளையாது. பிள்ளையின்‌ நெஞ்சில்‌ 
ஒட்டியிருக்கிற மதியீனத்தை, அப்போதே 
பிரம்பினால்‌ தண்டித்து 
அகற்றிவிடவேண்டும்‌. இல்லையென்றால்‌ 
அதை ஒருபோதும்‌ அகற்ற முடியாது. 


ஒரு சில பிள்ளைகள்‌ 
குணமுள்ளவைகளாயிருக்கும்‌. 
பார்ப்பார்கள்‌. எப்படித்தான்‌ 
திருத்தினாலும்‌ திருந்தவே மாட்டார்கள்‌. 
அவர்களைப்‌ பிரம்பினால்‌ அடித்தாலும்‌ 
அவர்களுடைய மதியீனம்‌ அவர்களைவிட்டு 
நீங்காது. வாயினால்‌ புத்திசொன்னால்‌ 
அதற்கு செவிகொடுக்கவே மாட்டார்கள்‌. 
இப்படிப்பட்ட மூடர்களை எப்படித்தான்‌. 
திருத்துவதற்கு முயற்சிபண்ணினாலும்‌, 
அவர்களை திருந்துவதற்கு வாய்ப்பே இல்லை. 
மூடனை உரலில்‌ போட்டு உலக்கையினால்‌ 
நொய்யோடே நொய்யாகக்‌ குத்தினாலும்‌, 
அவனுடைய மூடத்தனம்‌ அவனை விட்டு 
நீங்காது என்று சாலொமோன்‌ சொல்லுகிறார்‌. 


பிடிவாத 
அவர்களைப்‌ 
கண்டித்து 


கர்த்தர்‌ தன்மார்ககணத்‌ தண்டிக்கிறார்‌. 
நீ நியாயத்‌. 
ல்‌ 


நர பண்ணுகிறார்‌ 
நியாயாதிபதிகளும்‌ 

தண்டித்து, அவர்களைத்‌ 
முயற்சி பண்ணுகிறார்கள்‌. 


தண்டித்துத்தான்‌ திருத்தவேண்டும்‌. மூடன்‌ 
திருந்துவது அவனுக்கு நல்லது. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆடுகளின்‌ நிலைமை 
நீதி 27:23-27 


நீதி ஜூ உன்‌ ஆடுகளின்‌ 
நிலைமையை நன்றாய்‌ அதிந்துகொள்‌;; 
உன்‌ மத்தைகளின்‌ மேல்‌ கவனமாமிரு. 


நீதி 2724. செல்வம்‌ என்றைக்கும்‌ 
இலையாது; கிரீடம்‌ தலைமுறை 
தலைமுறைதோறும்‌ நிலைதிற்குமோ?' 


நீதி 2720, புல்‌ முளைக்கும்‌, 
யச்சிலைகள்‌: தோன்றும்‌, 
மலைப்பூண்டுகள்‌ சேர்க்கப்படும்‌. 


நீதி 2726. ஆட்டுக்குட்டிகள்‌ உனக்கு 
வஸ்திரத்தையும்‌, கடாக்கள்‌ வயல்‌ 
வாங்கத்தக்க கிரயத்தையும்‌ 
கொடுக்கும்‌. 


நீதி 2727. 
ஆகாரத்துக்கும்‌, 


ஆகாரத்துக்கும்‌, 
'வேலைக்காரிகளின்‌ 


போதுமான படியிருக்கும்‌. 


வென்னாட்டுப்பால்‌ உன்‌ 
உன்‌ வீட்டாரின்‌ 
உன்‌ 

பிழைப்புக்கும்‌. 


நாம்‌ க்கப்பட்ட அழைப்புக்கு 
வண்ணைன்எவாகளயிடக்க வேண்டும்‌ 
ஆடுகளை மேய்பபர்கள்‌ தங்கள்‌ ஆடுகளின்‌ 
நன்றாய்‌ 
அவர்கள்‌ 


கவனமுள்ளவர்களாயிருக்க 
ஆடுகளை மேய்ப்பவர்கள்‌ 

கர்த்தருடைய ஊழியக்காரர்களும்‌ 
தங்களுடைய  ஊழியங்களில்‌ மிகுந்த 
கவனமுள்ளவர்களாகமிருக்கவேண்டும்‌. நாம்‌ 
எந்த வேலையை செய்கிறவர்களாயிரந்தாலும்‌ 
நம்முடைய வேலைக। 
உண்மையுள்ளவர்களாகவும்‌, 
கவனமுள்ளவர்களாவும்‌ இருப்பது மிகவும்‌ 
அவசியம்‌. சும்மாயிருந்து பொழுதை 
போக்கக்கூடாது. சோம்பேறித்தனம்‌ 
விசுவாசிகளிடத்தில்‌ சிறிதும்‌ 
காணப்படக்கூடாது. 





ழ்‌ நள 
யாய 


அறிந்திருக்கவேண்டும்‌ நமக்குப்‌ புரியாத 
காரியங்களில்‌ தேவையில்லாமல்‌ 
தலையிடுவது நமக்கு நல்லதல்ல. 


அவை பட்டினியாயிராது. 
நசலாய்ப்போகாது. நம்முடைய 
நிலமையை நாம்‌ நன்றாய்‌ அறிந்‌; 
நம்முடைய. மந்தைகளின்மேல்‌ 
குவனமாயிருக்கும்போது, நம்முடைய 
த்‌ வல்‌ வளரும்‌. 


(றைந்கும்‌ நிலையாது. 
றன்‌ மகன்‌ நிலைத்திருப்பதுபோல 


கெவின்‌ தங்கள்‌ 
நிலமையை நன்றாய்‌ அறிந்து, 


தலைமுறை தலைமுறைதோறும்‌ 
ந்தது நமக்கு எப்போதுமே பேரும்‌ 
புகழும்‌ கிடைக்கும்‌ என்னும்‌ நிச்சயமில்லை. 
நம்மையும்‌, நம்முடைய கைகளின்‌ 
பிரயாசத்தையும்‌ நாம்‌ நன்றாய்‌ அறிந்திருந்து, 
அதன்மீது கவனமாயிருந்தால்‌, நமக்கு 
ஐசுவரியம்‌ சேரும்‌. நஷ்டம்‌ வராது. 
நம்முடைய பேரும்‌ புகழும்‌ நிலைத்திருக்கும்‌. 
'கவனக்குறைவாகவும்‌, சோம்பேறியாகவும்‌ 
இருந்தால்‌ எல்லாம்‌ நஷ்டமாகிவிடும்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


புல்‌ முளைக்கும்‌. நிலத்தில்‌ புல்‌ 
முளைப்பதற்கு நாம்‌ ஒரு பிராயசமும்‌ 
எடுக்கவேண்டியதில்லை. நிலத்தை உழுது 
பண்படுத்த வேண்டியதில்லை. 

வேண்டிய 


புல்‌ 
ஆடுகள்‌ புல்லைப்போல 
தானாய்‌. வளராது, நாம்‌ அதை 
வளர்க்கவேண்டும்‌. புல்லைப்‌ போஜனமாகக்‌ 
கொடுத்து ஆடுகளைப்‌ போவிக்கவேண்டும்‌. 
புல்‌... முளைப்பதுபோல பச்சிலைகளும்‌ 
தோன்றும்‌. மலைப்பூண்டுகளும்‌ 
சேர்க்கப்படும்‌. இவையெல்லாம்‌ நிலத்தில்‌ 
தானாய்‌ விளையக்கூடியவை. நம்முடைய 
ஆடுகளை வளர்ப்பதற்கு, நிலத்தில்‌ 
இயற்கையாக வளரும்‌ புல்லையும்‌, 
பச்சிலைகளையும்‌, பூண்டுகளையும்‌ நல்ல 

பயன்படுத்திக்கொள்ள வேண்டும்‌. 
குளிர்காலம்‌ வருவதற்கு முன்பாக 
மலைப்பூண்டுகளைச்‌ சேகரித்து, ஆடுகளுக்கு 
தீவனமாக சேமித்து வைக்கவேண்டும்‌. 

தேவன்‌ 

கிரியைகளை 
முடிப்பர்‌, 
எல்லாவற்றையும்‌ 


முளைத்துவிடும்‌. 


எப்போதுமே தம்முடைய 
நேர்த்தியாகச்‌ செய்து 
நமக்குத்‌ தேவயான 


இயற்கை, 
பராமரிப்பாகக்‌. கொடுத்தக்‌ 
ஆடுகளையும்‌ உண்டாக்கியிருக்கிறார்‌. 
நிலத்தில்‌ புல்லையும்‌ முளைக்கப்பண்ணுகிறார்‌. 
நாம்‌ தான்‌ ஆடுகளின்‌ நிலமையை அறிந்து, 
அவற்றின்மீது கவனமாயிருந்து, புல்லையும்‌, 
நல்‌ பூண்டுகளையும்‌ சேகரித்து, 


டுகளுக்கு 
தேவைக்கேற்றாற்போல்‌ ஸ்‌ கனம்‌ 
கொடுக்கவேண்டும்‌. 


தேவன்‌ தம்முடைய கிருபையினால்‌ 
ப்‌ பாதுகாக்கிறார்‌, பராமரிக்கிறார்‌ 
தம்முடைய கடமையை நீதியாகச்‌: 

கர்த்தருடைய தெய்வீக 
பராமரிப்பை நாம்‌. 
பயன்படுத்திக்கொள்ளவேண்டும்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய கடமையைச்‌ செய்வதுபோல 
நாமும்‌ நம்முடைய கடமையைச்‌ 
செய்யவேண்டும்‌. கர்த்தருடைய 
கிருபையையும்‌, பராமரிப்பையும்‌ நாம்‌ 
பயன்படுத்தவில்லையென்றால்‌ அது நமக்குப்‌ 
பாவமாயிருக்கும்‌. நாம்‌ தேவனுக்கு முன்பாக 
அநீதி செய்கிறவர்களாயிருப்போம்‌. 


செய்கிறார்‌. 





ழ்‌ நள 
யாய 


ஆடுகளை வளர்ப்பது குடும்பத்திற்கு. 


கொடுக்கும்‌. வெள்ளாட்டுப்பால்‌ நம்முடைய 
ஆகாரத்திற்கும்‌, நம்முடைய ட்டாரின்‌ 
ஆகாரத்திற்கும்‌, 

வேலைக்காரிகளின்‌ 

போதுமானபடியிருக்கும்‌. 

பராமரிப்பு நமக்கு பரிபூரணமாகக்‌. 
கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது எப்போதுமே 
நமக்குப்‌. 'போதுமானதாயிருக்கும்‌. 
கர்த்தருடைய ஆசீர்வாதம்‌ நிறைவானது. 


அவற்றிற்குப்‌ போஜனம்கொடுக்கும்‌ 

அவை நமக்கு ப்‌ தரும்‌. 
நாம்‌ போஜனம்‌. 
கொடுக்கும்போது, நமக்குப்‌ போஜனம்‌ 
கொடுக்கும்‌. ஒரு நிலத்தை கிரயத்திற்கு 
வாங்கும்போது, அது நம்முடைய 
பின்சந்ததியாருக்கு சேமிப்பாகயிருக்கும்‌.. 
வெள்ளாட்டுப்பால்‌. சாதாரண ஆகாரம்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அது சத்தான ஆகாரம்‌. ஆட்டுக்குட்டிகளின்‌ 
கம்பனி நமக்கு பிரயோஜனமுள்ள 
வஸ்திரத்தைத்தரும்‌. நம்முடைய ஜீவியத்தில்‌ 
எளிமையிருக்கவேண்டும்‌. சாதாரண, 
வேளையில்‌ சத்தான ்‌ 
புசிக்கவேண்டும்‌. உண்ண 
உடுக்க வஸ்திரமும்‌ நமக்குத்‌ தேவை, நாம்‌ 
ஆடுகளை வளர்த்து பராமரிக்கும்போது, 
நம்முடைய அடிப்படைத்‌ 
வளைய பூர்த்தி செய்யும்‌. 


விசுவாசிகளிடத்தில்‌ பேராசை: 
இருக்கக்கூடாது. ஒருபோதும்‌ பெருந்தீனிக்கு 
ஆசைப்படக்கூடாது. நாம்‌ ஆடம்பரத்தை 
விட்டு விலகிவரவேண்டும்‌. நம்முடைய 
வீட்டில்‌ தயாரிக்கப்பட்ட சத்தான. 
ஆகாரத்தில்‌ நாம்‌ திருப்தியடையவேண்டும்‌. 
ஆட்டுக்கம்பளியினால்‌ நெய்யப்பட்ட 
வஸ்திரங்களை அணிந்து, நாம்‌ 
திருப்தியோடு ஜீவிக்கவேண்டும்‌. எளிமை 
ஒருபோதும்‌ ஏழ்மையாகாது. 





ழ்‌ நவள 
யாய 


நீதிமான்‌ 
நீதி 281 


தீதி 28:1. ஒருவனும்‌ தொடராதிருத்தூம்‌ 
துன்மார்க்கர்‌ ஒடிப்போகிறார்கன்‌; 
நிதிமான்கனோ  சிங்கத்தைய்போலே. 
தைரியமாயிருக்கிறார்கள்‌. 


குற்றவுணர்வு 

மனச்சாட்சியை 
பாவம்‌ செய்கிறவர்கள்‌ 
பயப்படுவார்கள்‌. 
குத்தப்பட்டவர்கள்‌ எப்போதும்‌ 
பயத்தோடிருப்பார்கள்‌. கடன்‌ வாங்கினவன்‌. 
கடனைத்‌ திருப்பிக்கொடுக்காமல்‌, தனக்கு 
கடன்கொடுத்தவனுக்கு தப்பி ஓட முயற்சி 
பண்ணுவான்‌. அவனுடைய பார்வைக்கு 
எல்லோருமே. குடன்காரர்களைப்போல. 
தெரியும்‌. அரண்டவன்‌ கண்களுக்கு 
இருண்டதெல்லாம்‌ பேங்களாகத்‌ 
தெரிவதுபோல, துன்மார்க்கன்‌ 
எல்லோருக்கும்‌ பயப்படுவான்‌. 


மனுஷருடைய 
வேதனைப்படுத்தும்‌. 
எல்லாவற்றிற்கும்‌ 
மனச்சாட்சியில்‌ 


பாவம்‌ மனுஷனைக்‌ 
கோழையாக்குகிறது. மனுஷன்‌ பாவம்‌ 
செய்யும்போது அவனுடைய பெலனும்‌ 
தைரியமும்‌ அவனைவிட்டு நீங்கிப்போகிறது. 
நீதிமான்கள்‌ சிங்கத்தைப்போல 
தைரியமாயிருக்கிறார்கள்‌. பாலசிங்கம்‌ 
அஞ்சாமலிருக்கும்‌. நீதிமான்கள்‌ எல்லா 
சூழ்நிலைகளிலும்‌ தைரியமாயிருப்பார்கள்‌. 
அவர்களுக்கு அநேக ஆபத்துக்கள்‌ 
வந்தாலும்‌, சர்வவல்லமையுள்ள தேவன்மீது. 
தங்கள்‌ பாரத்தை வைத்துவிட்டு, 
தைரியமாயிருப்பார்கள்‌ துன்மார்க்கரோ 
கர்த்தரைவிட்டு  தூரவிலகியிருக்கிறார்கள்‌. 
அவர்களிடத்தில்‌ தைரியம்‌ இருக்காது. 
கோழைத்தனமே இருக்கும்‌. தங்களை 
ஒருவனும்‌ தொடராதிருந்தும்‌ துன்மார்க்கர்‌ 
பயந்து ஓடிப்போகிறார்கள்‌. பூமி 
நிலைபெயர்ந்தாலும்‌ விசுவாசிகள்‌ க்த்தர்கேல்‌ 
பாரத்தை வைத்துவிட்டு தைரியமாயிருக்க 
வேண்டும்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தேசத்தின்‌ பாவம்‌ 
நீதி 28:2 


தீதி 28:2. தேசத்தின்‌: 
பாவத்தினிமித்தம்‌ அதின்‌ அதிகாரிகள்‌ 
நன்‌ அண்ண தவ்வி புத்தியும்‌ 

ன மனுஷனாலோ அதின்‌ 
தசம நீடித்திருக்கும்‌. 


தேசத்தில்‌ பாவம்‌ இருக்கும்போது 
அந்தத்‌ தேசமே ஒழுங்கில்லாமலிருக்கும்‌. 
வன்முறைகளும்‌, சண்டைகளும்‌, கலகங்களும்‌ 
தேசத்தில்‌ அதிகமாயிருக்கும்‌. பாவம்‌ செய்கிற 
தேசம்‌ கர்த்தராகிய நேவனைவிட்டு 
தூரமாய்‌ விலகிப்போயிருக்கும்‌. அவர்கள்‌ 
விக்கிரகாராதனையைப்‌ பின்பற்றி தங்கள்‌ 
ஆத்துமாக்களைக்‌ கெடுத்துக்கொள்கிறார்கள்‌. 

த்தில்‌ தெய்வபயமில்லையென்றால்‌ அங்கு 
ஒழுக்கமும்‌ இருக்காது. ஜனங்கள்‌ மத்தியில்‌ 
நற்குணமும்‌ இருக்காது. 
ஜனங்கள்‌ கலகக்காரர்களாகவும்‌ 


தேசத்தூரோகிகளாகவும்‌ இருப்பார்கள்‌. 


தேசத்தில்‌ பாவம்‌ அதிகரிக்கும்போ 
அதின்‌ அதிகாரிகளும்‌ அதிகமாய்‌ 
பாவம்‌ செய்வார்கள்‌ பிரபுக்கள்‌ 
குன்மார்க்கராயிருக்கும்‌. போது 
அவர்களிடத்தில்‌ நீதியும்‌ நியாயமும்‌ 
இருக்காது. ஜனங்களை நேர்மையாய்‌ 
ஆளுகை செய்யமாட்டார்கள்‌. பிரபுக்களும்‌ 
ஒருவருக்கொருவர்‌ ஒற்றுமையில்லாமல்‌. 
கொள்வார்கள்‌. 
தேவகோபாக்கினை வரும்‌ 

பலத்த 

துன்மார்க்கருக்கு அழிவு வரும்‌. 

பாவம்‌ பெருகும்போது. 
சத்துருக்கள்‌ அவர்களை க்கொண்டு 

அழித்துப்போடுவார்கள்‌. 
ஜனங்களின்‌ பாவத்தினிமித்தமாய்‌ 
தேசமும்‌ பாதிக்கப்படும்‌. ஜனங்கள்‌ 
ப அவர்களை 
செய்வதும்‌ 
 னமாபிருக்கும்‌ 


அதிகாரிகளும்‌ அநேகராயிருப்பார்கள்‌. 





ழ்‌ நவள 
யாய 


தேசத்தில்‌ பாவத்திற்குப்‌ பதிலாக. 
ஞானம்‌ அதிகமாயிருக்கவேண்டும்‌. 
ஞானம்‌ இருக்குமிடத்தில்‌ தெளிவு இருக்கும்‌. 
குழப்பம்‌ இருக்காது. புத்தியும்‌ அறிவும்‌ 
உள்ள  மனுஷனால்‌ தேசத்தின்‌ 
நற்சீர்‌ நிலைத்திருக்கும்‌. பிரபுக்கள்‌ 
ஞானிகளாகயிருக்கும்‌ போது, 
அவர்களிடத்தில்‌ தெளிந்த சிந்தனையிருக்கும்‌. 
அவர்கள்‌ தேசத்திலுள்ள குழப்பங்களை 
நீக்கிப்போட்டு, அங்கு ஒற்றுமையை 
நிலைநிறுத்துவார்கள்‌ தேசத்திலுள்ள. 
ஜனங்களில்‌ ஒருவன்‌ புத்தியும்‌ அறிவும்‌ 
உள்ளவனாகயிருந்தாலும்‌, அவன்‌ மூலமாய்‌ 
அந்தத்‌ தேசத்திற்கு அநேக ஆசீர்வாதங்கள்‌ 
உண்டாகும்‌. அறிவுள்ள மனுஷன்‌ 
தன்‌ தேசத்தை. இக்கட்டான 
சூழ்நிலைகளிலிருந்தும்‌, கஷ்டங்களிலிருந்தும்‌ 


காப்பாற்றுவான்‌. 


ஏழைகளை 
தரித்திரன்‌ 
நீதி 28:3 


நீதி 28:3. ஏழைகளை ஒடுக்குகிற 
தரித்திரன்‌ ஆகாரம்‌ வினையாதபடி. 
வெள்ளமாய்‌ அடி.த்துக்கொண்டுபோகிற. 
மழையைப்போலிருக்கிறான்‌. 


ஓடுக்குகிற 


ஏழைகளின்‌ 
பரியும்‌. 
தங்களைப்போல 


ிறுககுக்கந்தான்‌ ன 
கஷ்டம்‌ 
ந்தது அதனக 
ஏழையாகயிருக்கிறவர்கள்மீது 
காண்பிப்பார்கள்‌. இதுவே 
காணப்படுகிற பொதுவான 


ஏழைகளை ஒடுக்குகிறார்கள்‌. ஏழைகள்‌ 
மற்ற ஏழைகள்மீது இரக்கம்‌ காண்பிக்காமல்‌ 
அவர்களைத்‌ 'துன்பப்படுத்துகிறார்கள்‌. 
அவர்களுக்குத்‌ தீங்கு விளைவிக்கிறார்கள்‌. 
தரித்திரர்களுக்கு செல்வமும்‌, சுகவாழ்வும்‌, 
அதிகார பலனும்‌ வரும்போது, 
தங்களைப்போல ஏழைகளாகயிருப்பவர்களுக்கு 
உதவி செய்யாமல்‌, அவர்களை ஒடுக்கித்‌ 
தன்பப்படுத்துகிறார்கள்‌. ஒரு காலத்தில்‌. 
தாங்களும்‌ ஏழைகளாகமிருந்து கஷ்டங்களை 


'வேதனைக்குட்படுத்துகிறார்கள்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஒரு தேசத்தின்‌ 
தரித்திரனை தத்தெடுத்து. அவனுடைய 
வாழ்க்கையை வளமாக்கும்போது, அவன்‌ 
தானும்‌ ஒரு காலத்தில்‌ ஏழையாகயிருந்ததை 
மறந்துவிடுகிறான்‌. தரித்திரனை. 
ஒடுக்குகிறான்‌. ஏழைகளை யாரும்‌ 
ஒடுக்கக்கூடாது. அவர்களுக்கு 
உபகாரங்களைச்‌ செய்யவேண்டும்‌. 
அவர்களை உபத்திரவப்படுத்தக்கூடாது. 
ஏழைகளை  ஒடுக்கிற தரித்திரன்‌' 
த்து மழையைப்போலிருக்கிறான்‌. 
காரம்‌ விளையாதபடி வெள்ளமாய்‌ 
ாண்டுபோகிற 
போன்றவன்‌. நிலத்திலே. 
விளைந்து 
ஆயத்தமாயிருக்கும்போது. 
பெய்யக்கூடாது. 
பெருமழை பெய்தால்‌, 
தானியத்தையெல்லாம்‌ 
சென்றுவிடும்‌. விளைந்த தானியத்தை 
அறுவடை செய்ய முடியாதபடி எல்லாம்‌ 
நஷ்டமாகிவிடும்‌. ஏழைகளை ஒடுக்குகிற 
தரித்திரனும்‌, பெருவெள்ளத்து 
மழையைப்போல, பிறருக்கு நஷ்டத்தை 
ஏற்படுத்துகிறான்‌. 


பிரபு ஒரு 


த்தல்‌ 


வேதப்பிரமாணத்தைக்‌ 
கைக்கொள்ளுகிறவர்கள்‌' 


நீதி 28:4 


நீதி 28:4. வேதப்பிரமாணத்தை விட்டு 
'விலகுகிறவர்கள்‌. துன்மார்க்கரைப்‌ 
புகழுகிறார்கள்‌; வேதப்பிரமாணத்தைக்‌ 
கைக்கொள்ளுகிறவர்கனோ 
அவர்கணோடே போராடுகிறார்கள்‌. 


நாம்‌ 
வேண்டும்‌. 
துன்மார்க்கர்‌ 


துன்மார்க்கரை கண்டிக்க 

அவர்களைப்‌ புகழக்கூடாது. 
வேதப்பிரமாணத்தை விட்டு 
விலகுகிறவர்கள்‌. வேதத்தில்‌ 
சொல்லப்பட்டிருக்கிற பிரமாணத்திற்கு 
கீழ்ப்படியாமல்‌, வேறுபட்டு ஜீவிக்கிறவர்கள்‌. 
இப்படிப்பட்ட 'துன்மார்க்கரை 
கடிந்துகொள்வதுதான்‌. நீதியானது. 
துன்மார்க்கரைப்‌ புகழ்ந்தால்‌, அவர்களுடைய 
துன்மார்க்கம்‌ அதிகரிக்கும்‌. அவர்களுடைய 
துன்மார்க்மான கைகள்‌ பெலப்படும்‌. 
துன்மார்க்கரைப்‌ புகழும்போது, அவர்கள்‌ 
இறுமாப்படைந்து, தங்களுடைய 
துன்மார்க்கமான வழிகளே சரியான வழிகள்‌ 
என்று தீர்மானித்துவிடுவார்கள்‌. 





ழ்‌ நள 
யாய 


துன்மார்க்கர்‌ ஒருவரையொருவர்‌ 
புகழ்ந்து பேசி, தங்கள்‌ கைகளைப்‌ 
பலப்படுத்தி, துன்மார்க்கமான பாதைகளில்‌. 
செல்வார்கள்‌. துன்மார்க்கரைப்‌ புகழும்போது, 
அவர்களுடைய மனச்சாட்சி மழுங்கிப்போகும்‌. 
அது அவர்களுடைய துன்மார்க்கத்தைக்‌ 
கண்டித்து உணர்த்தாது. துன்மார்க்கர்கள்‌ 
சாத்தானுடைய இராஜ்யத்திற்குரியவர்கள்‌. 
இவர்கள்‌ சாத்தானுக்காக 
செய்கிறவர்கள்‌. 
கைக்கொள்கிறவர்கள்‌ 
ஜீவிக்கவேண்டும்‌. நீதியான 
செல்லவேண்டும்‌. துன்மார்க்கரைப்‌ புகழாமல்‌. 
அவர்களைக்‌ கடிந்துகொண்டு அவர்களோடு 
போராடவேண்டும்‌. அவர்களுடைய 
பாவங்களை அவர்களுக்குக்‌ கண்டித்து 
உணர்த்தவேண்டும்‌. 


கர்த்தரைத்‌ தேடுகிறவர்கள்‌. 
நீதி 28:5 


நீதி 28:5. துஷ்டர்‌ 
அறியார்கள்‌; 
தேடுகிறவர்கனோ 
அறிவார்கள்‌. 


நியாயத்தை 
கர்த்தரைத்‌ 
சகலத்தையும்‌ 


பேராசையுள்ளவர்களின்‌ மனக்கண்கள்‌ 
மங்கிப்போயிருக்கும்‌. அவர்களுடைய அறிவும்‌ 
குறைவுள்ளது. அவர்களால்‌ எதையும்‌ 
தெளிவாக சிந்தித்து உணரமுடியாது. 
பேராசைக்காரர்கள்‌ ப்பார்கள்‌. 
ங்கள்‌ பேராசைகளுக்கு, அவர்கள்‌ 
ட்டு ஜீவிப்பார்கள்‌. துஷ்டர்‌ 
அறியார்கள்‌. கர்த்தரைத்‌ 
சகலத்தையும்‌ அறிவார்கள்‌. 
பயப்படுவது ஞானத்தின்‌ 
ஆரம்பம்‌. இவர்களிடத்தில்‌ அதிக ஞானம்‌ 
இருக்கும்‌. கர்த்தருக்குப்‌ பிரியமானது. 
என்ன என்பதை இவர்கள்‌ தெரிந்து 
வைத்திருப்பார்கள்‌. 
இயேசு அவர்களுக்குப்‌ பிரதியுத்தரமாக: 
“என்‌ உபதேசம்‌ என்னுடையதாயிராமல்‌, 
என்னை  அனுப்பினவருடையதாயிருக்கிறது. 
அவருடைய சித்தத்தின்படி. செய்ய 
மனதுள்ளவனெவனோ அவன்‌ த 
உபதேசம்‌ தேவனால்‌ உண்டாயிருக்கிறதோ, 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நான்‌ சுயமாம்ப்‌ பேசுகிறேனோ என்று 
அறிந்துகொள்ளுவான்‌. சுயமாய்ப்‌ பேசுகிறவன்‌ 
தன்‌ சுயமகிமையைத்‌ தேடுகிறான்‌, தன்னை 
அனுப்பினவரின்‌ மகிமையைத்‌ தேடுகிறவனோ 
உண்மையுள்ளவனாயிருக்கிறான்‌,, 
அவனிடத்தில்‌ அநீதியில்லை" 
(யோவா 716-18) என்று சொன்னார்‌. 


நேர்மையாய்‌! 
தரித்திரன்‌ 
நீதி 28:6 


நீதி இருவழிகவில்‌ 
நடக்கிற திரியாவரக்காரன்‌. 
ஓசுவரியவானாயிருத்‌ தாலும்‌, 
நேர்மையாய்‌ நடக்கிற 
அவனிலும்‌ வாசி. 


நடக்கிற 


28:6. 


மித்திரன்‌ 


உலகம்‌ துன்மார்க்கத்தினாலும்‌, 
கட்‌ தத்‌ ட ந்பிகிரககிறது 
உலகப்பிரகாரமான ஜனங்கள்‌ கர்த்தருடைய 
பிரமாணத்திற்கு எதிர்த்து நிற்கிறார்கள்‌. 
தேவனிடத்தில்‌ பட்சபாதமில்லை. ஆனால்‌ 
மனுஷனோ எல்லாவற்றிலும்‌ பட்சபாதம்‌ 
காண்புக்கதோ்‌, மனுஷனை நரிந்திரன்‌ 

ன்றும்‌, ஐகவரியவான்‌ என்றும்‌ 
வேறுபரிக்கிறான்‌. பக்தியுள்ளவன்‌ என்றும்‌, 
பக்தியில்லாதவன்‌ என்றும்‌ வித்தியாசம்‌ 
பார்க்கிறான்‌. நீதிமான்‌ என்றும்‌, 
துன்மார்க்கன்‌ என்றும்‌ மனுஷனை 
வேறுபிரிக்கிறான்‌. 


இந்தப்‌ 
'ஐசுவரியவானுக்கு 
கொடுக்கிறார்கள்‌. 
ஐசுவரியவானே மேன்மையானவன்‌ என்று 
சொல்கிறார்கள்‌. ஆனால்‌ சாலொமோனோ, 
இவர்களை வித்தியாசமான பார்வையில்‌ 
பார்க்கிறார்‌. இருவழிகளில்‌ நடக்கிறவன்‌ 
திரியாவரக்காரன்‌ அவன்‌ 
ஐசுவரியவானாயிருந்தாலும்‌, அவன்‌ 
மேன்மையான வனல்ல. நேர்மையாய்‌ 
நடக்கிறவன்‌ தரித்திரனாயிருந்தாலும்‌, 
இவன்‌ இருவழிகளில்‌ நடக்கிற 
திரியாவரக்காரனாகிய ஐசுவரியவானைவிட 
மேலானவன்‌ என்று சொல்லுகிறார்‌. 


பிரயத்சத்தில 





ழ்‌ நள 
ஈயா 


ஐசுவரியவானுக்கு இந்தப்‌ 
பிரபஞ்சத்தில்‌ அநேக வசதிகள்‌ இருக்கும்‌. 
ஐசுவரியம்‌ ஒரு ஆசீர்வாதம்‌ தான்‌. ஆனாலும்‌ 
இந்த ஐசுவரியத்தை நாம்‌ நேர்மையான 
வழிகளில்‌ சம்பாதிக்கவேண்டும்‌. நல்ல 
வழிகளில்‌ பயன்படுத்தவேண்டும்‌. அதுவே 
மெய்யான ஆசீர்வாதம்‌. 
ஐசுவரியவான்களிடத்தில்‌ நற்குணம்‌. 
மிகுந்திருக்கவேண்டும்‌.. ஐகுவரியத்தைவிட 
நல்ல சபாவமே மேன்மையானது. ஐசுவரியம்‌ 
கொடுக்கும்‌ மேன்மையைவிட நல்ல. 
சுபாவத்தினால்‌ வரும்‌  மேன்மையே 
நிலைத்திருக்கும்‌. 


விவேகமுள்ள புத்திரன்‌ 
நீதி 28:7 


நீதி 28:7.  வேதப்பிரமாணத்தைக்‌ 
கைக்கொள்ளுகிறவன்‌ விவேகமுன்ன 
புத்திரன்‌; ப்ட்‌ ப்‌ 
தோழனாயிருக்கிறவனோ 

தகப்பனை லற ததுகத்கை 


கர்த்தருடைய உபதேசமே மெய்யான 
ஞானம்‌. வேதப்பிரமாணத்தைக்‌ 
கைக்கொள்கிறவன்‌ விவேகமுள்ளவன்‌. 
கர்த்தருடைய உபதேசத்தைக்‌ கேட்டு அதற்கு 
கீழ்ப்படியும்போது, நமக்கு அநேக 
ஆசீர்வாதங்கள்‌ உண்டாகும்‌. நம்முடைய 
புத்தியும்‌. ஞானமும்‌ அதிகரிக்கும்‌. 
துன்மார்க்கத்தினால்‌ அவமானமும்‌ 
வேதனையும்‌ உண்டாகும்‌. 
துன்மார்க்கனுக்கும்‌ அவமானம்‌. அவனோடு 
தோழளாயிருப்பவர்களுக்கும்‌ அவமானம்‌. 
துன்மார்க்கன்‌ போஜனப்பிரியனாயிருக்கிறான்‌. 
அவனுக்குத்‌ தோழனாயிருக்கிறவன்‌ தன்‌ 
தகப்பனை அவமானப்படுத்துகிறான்‌. 
துன்மார்க்கன்‌ தனக்கும்‌ வேதனையை 
வருவிக்கிறான்‌. தன்னை 
சார்ந்திருக்கிறவர்களுக்கும்‌ வேதனையை 
க்‌ ன்‌ துன்மார்க்கனிடத்தில்‌ 
இருக்காது. 
இருக்கும்‌. 
வேதனையும்‌ 

வருத்தமுமே உண்டாகும்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அநியாய வட்டி. 


நீதி 28:8 


நீதி 28:8. அதியாய வட்டியினாலும்‌ 
ஆதாயத்தினாலும்‌ தன்‌: 
ஆஸ்தியைப்‌ பெருகப்பண்ணுகிறவன்‌, 
தரித்திரர்பேரில்‌ இரங்குகிறவனுக்காக 
அதைச்‌ சேகரிக்கிறான்‌. 


அநியாயமாக சம்பாதிக்கிற ஆசீர்வாதம்‌. 
அதிகமாகமிருந்தாலும்‌, அது நீடித்த 
காலத்திற்கு நிலைத்து நிற்காது. ஒரு சிலர்‌ 
குறுகிய காலத்தில்‌. அதிகமான 
ஐசுவரியத்தை சம்பாதிக்கவேண்டும்‌ என்று 
பேராசைப்படுவார்கள்‌. அதற்காக பாவமான 
காரியங்களையெல்லாம்‌. செய்வார்கள்‌. 
பிறரை ஏமாற்றி வஞ்சிப்பார்கள்‌. ஒரு சிலரை 
சில காலத்திற்கு மாத்திரம்‌ ஏமாற்றலாம்‌. 
எல்லோரையும்‌, எல்லா காலத்திலும்‌ ஏமாற்ற 
முடியாது. ஏமாற்றுக்காரரின்‌ ஏமாற்று 
வேலைகள்‌ நீடித்த காலத்திற்கு நிலைத்து 
நிற்காது. 


துன்மார்க்கர்கள்‌ அநியாயம்‌ செய்து 
ஐசுவரியத்தைச்‌ சேகரிக்கினார்கள்‌.... நாங்கள்‌ 
சேமித்து வைத்த ஐசுவரியத்தை இவர்களால்‌ 
அனுபவிக்க முடியாது. இவர்கள்‌ சீக்கிரத்தில்‌ 
அழிந்துபோவார்கள்‌. இவர்களுடைய 
ஐசுவரியத்தை வேறு யாராவது வந்து 
அனுபவிப்பார்கள்‌. அநியாய வட்டி 
வாங்குவது பாவம்‌. அநியாய வட்டியினாலும்‌. 


பட கத்‌ 

நீடித்த நாள்‌ 

ஜீவனோடிருக்கமாட்டான்‌. துன்மார்க்கன்‌. 

ஐசுவரியத்தைச்‌ சேகரித்தாலும்‌, அதை வேறு 

யாருக்கோ சேகரித்து வைக்கிறான்‌. 

தரித்திரர்‌ பேரில்‌ இரங்குகிறவனுக்காக 

அதை சேகரிக்கிறான்‌ என்று சாலொமோன்‌ 
சொல்லுகிறார்‌. 


தேவன்‌ 


தம்முடைய தெய்வீக 
பராமரிப்பினால்‌. 


அநியாயக்காரரைத்‌ 
தண்டிக்கிறார்‌. ஒருவன்‌ அநியாயம்‌. 
செய்து ஐகுவரியத்தைச்‌ சம்பாதிக்கிறான்‌. 
வேறொருவன்‌ . களுக்கு 
உதவிசெய்வதற்காக அந்த ஐகுவரியத்தை 
பயன்படுத்துகிறான்‌. 





ழ்‌ நள 
யாய 


வேதத்தைக்‌ கேளாதவன்‌ 
நீதி 28:9 


நீதி 28:9. வேதத்தைக்‌ கேனாதபடி தன்‌ 
செவியை விலக்குகிறவனுடைய 


ஜெபமும்‌ அருவருப்பானது. 
தேவன்‌ தம்முடைய 

மூலமாய்‌ நம்மோடு 

கர்த்தருடைய 


பிரமாணத்தின்‌ 
பசுகிறார்‌. நாம்‌ 
வார்த்தைக்குச்‌ 
செவிகொடுத்து, அதற்குக்‌ கீழ்ப்படிய 
வேண்டுமென்று கர்த்தர்‌ விரும்புகிறார்‌ 
நாம்‌ தேவனோடு ஜெபத்தின்‌ மூலமாகப்‌ 
பேசுகிறோம்‌. கர்த்தர்‌ நம்முடைய ஜெபத்திற்கு 
மறுஉத்தரவு, கொடுப்பார்‌ 
விசுவாசத்தோடு. ்‌ 
நம்முடைய ஜெபம்‌: 


பிரியமானதாயிருக்க 
அப்போதுதான்‌ கர்த்தரிடமிருந்து 


தத்வம்‌ கேட்கவேண்டும்‌. 
வசனங்களைத்‌ தியானிக்கவேண்டும்‌ 
திட்டமும்‌. 
என்ன 
வேண்டும்‌. அதற்கேற்ற 


நாம்‌. ஜெபிக்கவேண்டும்‌. 
கர்த்தருக்குப்‌ பிரியமான 


டு 
பிரகாரம்‌ 
அப்போதுதான்‌ 
வார்த்தைகளை 
ஏறெடுப்போம்‌. ம்‌ 
கர்த்தருக்குப்‌ பிரியமாமிருக்கும்‌. வேதத்தைக்‌ 
கேளாதபடி நம்முடைய செவியை விலக்கி, 
நம்முடைய கயடு்டந்திற்கேற்ற பிரகாரம்‌ 
ஜெபம்பண்ணினால்‌, ஜெபம்‌ 
கர்த்தருடைய 
அருவருப்பாயிருக்கும்‌. 


க்‌ 


உத்தமர்கள்‌ 
நீதி 28:10 


நீதி 28:10. உத்தமர்களை 
மோசப்படுத்தி, பொல்லாத வழியிலே. 
'நடத்துகிறவன்‌ தான்‌ வெட்டின குழியில்‌ 
தானே விழுவான்‌; உத்தமர்கனோ 
நன்மையைச்‌: சுதந்தரிப்பார்கள்‌.. 

மோசம்‌. பண்ணுகிறவர்கள்‌ 
நல்லவர்களுக்கு முன்பாக கண்ணிமை 
விரிக்கிறார்கள்‌. நல்ல ஜனங்களையும்‌: 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QODNENS 
PUBLISHERS 


வைக்க 
பிறருக்கு மோசம்‌ 
தன்மார்க்கர்கள்‌. 


பாவத்தில்‌ விழ 
முயற்சிபண்ணுகிறார்கள்‌. 
பண்ணுகிறவர்கள்‌ 
தாங்கள்‌ துன்மார்க்கராயிருப்பதுபோல, 
மற்றவர்களையும்‌ துன்மார்க்கராக 
மாற்றுவதற்கு முயற்சி பண்ணுகிறார்கள்‌. 
துன்மார்க்கருடைய எண்ணம்‌ சித்திக்காது. 
உத்தமர்களை மோசப்படுத்த முயற்சி 
பண்ணுகிறவர்கள்‌ ஏமாந்து போவார்கள்‌. 
உத்தமர்களை மோசப்படுத்தி 
பொல்லாத வழிகளில்‌. ர்‌ 
நடத்துவதற்காக, 
அவர்களுக்கு 
வெட்டுகிறார்கள்‌. 
குழிகளில்‌ விழுந்துவிடுவார்கள்‌. 
ஆசையாய்ப்‌  பார்த்துக்கொண்டிருப்பார்கள்‌. 
உத்தமருக்கு கர்த்தரே துணை. கர்த்தர்‌ 
அவர்களைப்‌ பாதுகாப்பார்‌. அவர்கள்‌ 
பாவமான குழிகளில்‌ விழுந்துவிடாதவாறு, 
கர்த்தர்‌ அவர்களை  தீங்குக்கு விலக்கிப்‌ 
பாதுகாத்துக்கொள்வார்‌. 


குன்மார்க்கருக்கு தேவனுடைய 
பாதுகாப்பு கிடைக்காது. துன்மார்க்கன்‌ தான்‌ 
வெட்டின குழியில்‌ தானே விழுந்துவிடுவான்‌. 
பாவிகள்‌: மாத்திரமல்ல, பிறருக்கு 
சோதனைகளை  உண்டுபண்ணுகிறவனும்‌, 
அந்த சோதனைகளினால்‌ அழிந்துபோவான்‌. 
உத்தமர்களை  மோசப்படுத்துகிறவர்கள்மீது, 
வரும்‌ ஆக்கினைத்தீர்ப்பு மிகவும்‌ 
அதிகமாயிருக்கும்‌. 


“மாயக்காரராகிய வேதபாரகரே! 
பரிசேயரே! உங்களுக்கு ஐயோ, மனுஷர்‌ 
பிரவேசியாதபடி பரலோகராஜ்யத்தைப்‌ 
பூட்டிப்போடுகிறீர்கள்‌ நீங்கள்‌ அதில்‌ 
பிரவேசிக்கிறதுமில்லை, பிரவேசிக்கப்‌ 
போகிறவர்களைப்‌ பிரவேசிக்க 
விடுகிறதுமில்லை. மாயக்காரராகிய 
வேதபாரகரே! பரிசேயரே! உங்களுக்கு ஐயோ, 
பார்வைக்காக நீண்ட ஜெபம்பண்ணி, 
விதவைகளின்‌: வீடுகளைப்‌ 
பட்சித்துப்போடுகிறீர்கள்‌: இதினிமித்தம்‌ அதிக 
ஆக்கினையை அடைவீர்கள்‌. மாயக்காரராகிய 
வேதபாரகரே! பரிசேயரே! உங்களுக்கு ஐயோ, 
ஒருவனை உங்கள்‌ மார்க்கத்தானாக்கும்படி 
சமுத்திரத்தையும்‌ பூமியையும்‌ 
சுற்றித்திரிகிறீர்கள்‌: அவன்‌ உங்கள்‌ 
மார்க்கத்தானான போது அவனை உங்களிலும்‌ 
இரட்டிப்பாய்‌ நரகத்தின்‌ மகனாக்குகிறீர்கள்‌” 
(மத்‌ 2313-15) என்று கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்து மாயக்காரருக்கு விரோதமாக. 
எச்சரித்துச்‌ சொல்லுகிறார்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


உத்தமர்க கர்த்தருடைய 
பாதுகாப்பு கிடைக்கும்‌. அவர்கள்‌ தீங்குக்கு 
விலகி பாதுகாப்பாய்‌ ஜிவிப்பார்கள்‌. 
உத்தமர்களுக்கு தெய்வீக பாதுகாப்போடு, 
தெய்வீக ஆசிர்வாதமும்‌, அநுக்கிரகழும்‌ 
கிடைக்கும்‌. துன்மார்க்கர்‌. தாங்கள்‌ 
வெட்டின குழியில்‌ தாங்களே விழுவார்கள்‌. 
உத்தமர்களோ 

சுதந்தரித்துக்கொள்வார்கள்‌. 

ஆவியானவரின்‌ 
ஆறுதல்களும்‌ 
தங்கும்‌. 


உத்தமர்கள்மீது வந்து 


ஐசுவரியவான்‌. 


நீதி 28:11 


நீதி ஐய. ஓசுவரியவான்‌ தன்‌ 
பார்வைக்கு ஞானவான்‌; புத்தியுன்ன 
தரித்திரனோ அவனைப்‌ 
பரிசோதிக்கிறான்‌.. 

ஐசுவரியவான்‌. தனக்குத்தானே 
புத்திமானாயிருக்கிறான்‌. தான்‌ ஒரு 
ஞானவான்‌ என்று தன்னைப்பற்றி 
நினைத்துக்கொள்கிறான்‌. ஐசுவரியவானுக்கு 
ஐசுவரியத்தைச்‌ சேகரிக்கத்‌ தெரிகிறது. 
இதைத்‌ தவிர அவனுக்கு வேறு ஒன்றும்‌ 
தெரியாது. ஐசுவரியத்தின்மீது. 
ஆசைப்படுவதுபோல, ன 


கர்த்தருடைய 
கொள்ளவேண்டும்‌ 


அவளிடத்தில்‌ இருக்‌ 
தான்‌ ஐசுவரியவானாயிருப்பதினால்‌, 
மற்றவர்களெல்லோரும்‌ தன்னுடைய 
பேச்சைக்‌ கேட்கவேண்டும்‌ என்றும்‌, அதை 
மதிக்கவேண்டும்‌ என்றும்‌  எதிர்பார்ப்பான்‌. 
தன்னுடைய வார்த்தைகளெல்லாம்‌ 
அவனுக்கு பிரமாணம்‌ போலத்‌ தெரியும்‌. 


தரித்திரனாயிருக்கிறவன்‌ அதிகப்‌ 
பிரயாசப்பட்டு ஞானத்தைச்‌ சம்பாதிக்கிறான்‌. 
சமுதாயத்தில்‌ மற்ற ஜனங்கள்‌ மத்தியிலே. 
தரித்திரனிடத்தில்‌ 


புத்தியுள்ள வனாயிருந்தாலும்‌, 
புத்தி பிறருக்கு பிரத்தியட்சமாய்த்‌ தெரியாது. 
ஆனால்‌ புத்தியுள்ள தரித்திரனோ 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தவணாம்‌ 
தரித்திரனாகயிருந்தாலும்‌ 

கர்த்தருக்குப்‌ பயந்து திலிக்கவேண்டும்‌. 
அதுதான்‌ அவனுக்கு மெய்யான ஆசீர்வாதம்‌. 
புத்தியுள்ள ஐசுவரியவான்‌ தேவனுடைய 
கிருபைகளைப்‌ பெற்றுக்கொள்வான்‌. 
தன்னிடத்திலுள்ள ஐசுவரியத்தை 
கர்த்தருக்குப்‌ பயந்து, நல்ல வழிகளில்‌ 
பயன்படுத்துவான்‌. புத்தியுள்ள தரித்திரனும்‌, 
தன்னுடைய தரித்திரத்தை 
நீக்கிப்போடுவதற்கு, கர்த்தருக்குப்‌ பயந்து, 
கர்த்தருக்குப்‌ பிரியமான வேலைகளைச்‌ 
செய்து பணத்தைச்‌ சம்பாதிப்பான்‌. தமக்குப்‌ 
பயந்து நடக்கிறவர்களுடைய கைகளின்‌ 
கிரியைகளை கர்த்தர்‌ ஆசீர்வதிப்பார்‌. 


நீதிமான்கள்‌. 
நீதி 28:12 


நீதி 28:12. நீதிமான்கள்‌. 
கனிகூரும்போது மகா கொண்டாட்டம்‌ 
உண்டாகும்‌; துன்மார்க்கர்‌ 
எழும்பும்போதோ மனுஷர்‌ மறைந்து 
கொள்ளுகிறார்கள்‌. 


பிள்ளைகள்‌ 
லாயும்‌, 
இதுவே 


கர்த்தருடைய 
சந்தோஷமாயும்‌ ஆறுத 
சமாதானமாயும்‌ ஜீவிக்கவேண்டும்‌. 
அவர்கள்‌ ஜீவிக்கிற தேசத்திற்கு 
மகிமையாயும்‌, மேன்மையாயும்‌ இருக்கும்‌. 
நீதிமான்கள்‌. களிகூரும்போது 
மாகசந்தோஷமுண்டாகும்‌. ஒரு சேதத்தில்‌ 
நீதிமான்கள்‌ களிகூருவது, அந்தத்‌ 
தேசத்திற்கே மகிமையைக்‌ கொடுக்கும்‌. 
நீதிமான்களுக்கு. நீதிக்குரிய சுதந்தரம்‌. 
கொடுக்கப்படவேண்டும்‌. கர்த்தரைத்‌ 
அதிப்பதற்கு அவர்களைத்‌ 
'ணக்கூடாது. நீதிமான்கள்‌ 
சுதந்தரமாக தங்கள்‌ கர்த்தரைத்‌ துதிப்பதற்கு 
பெற்றிருக்கவேண்டும்‌. 

நாமத்தினிமித்தமாய்‌. 
உபத்திரவப்படுத்தக்கூடாது. 
பரிசுத்தவான்களை 

உபத்திரவப்படுத்துகிற தேசம்‌ தேவனால்‌ 
சபிக்கப்பட்டிருக்கும்‌. அது செழித்திருக்காது. 





ழ்‌ நவள 
யாய 


சில தேசங்களில்‌ துன்மார்க்கர்‌ 
எழும்புவார்கள்‌. துன்மார்க்கர்‌ கையில்‌ 
ஆளுகையிருக்கும்‌. அப்படிப்பட்ட தேசத்தின்‌ 
அழகு மங்கிப்போகும்‌. துன்மார்க்கர்‌ 
எழும்புவது எந்தத்‌ தேசத்திற்கும்‌ நல்லதல்ல. 
துன்மார்க்கர்‌  எழும்பும்போது மனுஷர்‌ 
மறைந்து கொள்கிறார்கள்‌. துன்மார்க்கர்‌ 
பரிசுத்தவான்களுக்கு விரோதமாகவும்‌, 
கர்த்தருக்கு விரோதமாகவும்‌ 
சநிஆலோசனை பண்ணுகிறார்கள்‌ 
அவர்களுடைய சிந்தையிலும்‌, செய்கையிலும்‌ 
பரிசுத்தம்‌ இருக்காது. தேசத்தில்‌. 
நீதிமான்கள்‌ மறைந்துகொள்ளும்போது. 
அங்கு அநீதி எழும்பும்‌. அநீதியை செய்கிற 
துன்மார்க்கர்‌ எழும்புவார்கள்‌. துன்மார்க்கர்‌ 
எழும்பும்போது அது அந்தத்‌ தேசத்தையே 
அழித்துப்போடும்‌. 


தன்‌ பாவங்களை மறைக்கிறவன்‌. 
நீதி 28:13 


செய்துவிட்டுவிடுகிறவனோ 
பெறுவான்‌. 


நம்முடைய பாலங்களை 
மறைக்கக்கூடாது. அவற்றை கர்த்தருடைய 
சமுகத்திற்கு முன்பாக பணிவாய்‌ அறிக்கை 
பண்ணவேண்டும்‌... நம்மிடத்தில்‌ பாவம்‌ 
இல்லை என்று சொல்வோமானால்‌ நம்மை: 
நாமே வஞ்சிக்கிறவர்களாமிருப்போம்‌. நாம்‌. 
பாவம்‌ செய்துவிட்டு அந்தப்‌ பழியை 
மற்றவர்கள்மீது சுமத்துவதற்கு வகை 
பார்ப்போம்‌. தன்‌ பாவங்களை மறைக்கிறவன்‌ 
வாழ்வடையமாட்டான்‌. 
அறிக்கை 


பாவங்களை 
இரக்கத்தைப்‌ பெற்றுக்கொள்வான்‌. 


விட்டுவிடுகிறவனோ. 

தாவீது தன்னுடைய பாவங்களை மூடி 
மறைப்பதற்கு முயற்சி பண்ணினார்‌. 
அப்போது அவருடைய மனதிற்குள்‌ பெரிய 
போராட்டம்‌ உண்டாயிற்று அவருடைய 
உள்ளத்தில்‌ சந்தோஷமோ, சமாதானமோ, 
ஆறுதலோ இல்லை. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நான்‌ அடக்கிவைத்தமட்டும்‌, நித்தம்‌ 
என்‌ கதறுதலினாலே என்‌ எலும்புகள்‌: 
உலர்ந்துபோயிற்று. இரவும்‌ பகலும்‌ என்மேல்‌ 
உம்முடைய கை பாரமாயிருந்ததினால்‌, என்‌ 
சாரம்‌ உஷ்ணகால வறட்சிபோல. 
வறண்டுபோயிற்று. (சேலா) நான்‌ என்‌ 
அக்கிரமத்தை மறைக்காமல்‌, என்‌ பாவத்தை 
உமக்கு அறிவித்தேன்‌: என்‌ மீறுதல்களைக்‌ 
கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன்‌ என்றேன்‌; 
தேவரீர்‌ என்‌ பாவத்தின்‌ தோஷத்தை 
மன்னித்தீர்‌. (சேலா..!” (சங்‌ 32:3-5) என்று 
தாவீது சங்கீதம்‌ பாடுகிறார்‌. 


நோயாளி 
தன்னுடைய 


மருத்துவரிடத்தில்‌ 
நோயை  மறைக்கக்கூடாது. 
தன்னுடைய பிரச்சனையை மருத்துவரிடம்‌ 
மறைக்காமல்‌ எடுத்துச்‌ சொன்னால்தான்‌, 
மருத்துவர்‌ அந்த வியாதிக்கேற்ற சிகிச்சை 
செய்வார்‌. தேவையான மருந்துகளைக்‌ 
கொடுப்பார்‌. மருத்துவரிடம்‌ நோயை 
மறைத்தால்‌, நோய்‌ குணமாவதற்கு 
ய்ப்புண்டாகாது. நம்முடைய பாவங்களை 
கர்த்தரிடத்தில்‌ மறைத்தால்‌ அவை 
மன்னிக்கப்படுவதற்கு வாய்ப்பில்லை. நாம்‌ 
வாழ்வடைவதற்கும்‌ வாய்ப்பில்லை. 
கர்த்தரிடத்தில்‌ நம்‌ 
நகை செ்யப்போது. 
கிருபையினால்‌. 


டைய பாவங்களை 

கர்த்தர்‌ தமது, 
அவற்றை மன்னிக்கிறார்‌. 
நம்முடைய பாவங்கள்‌ மன்னிக்கப்பட்ட 
பின்பு. நாம்‌ மறுபடியும்‌ பாவத்தில்‌ 
விழுந்துவிடாதவாறு எச்சரிக்கையாய்‌ 
ஜீவிக்கவேண்டும்‌. தன்னுடைய பாவங்களை 
அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனே 
தேவனுடைய இரக்கத்தைப்‌ பெறுவான்‌. 
அவனுடைய மனச்சாட்சியின்‌ பாரம்‌ குறையும்‌, 
குற்றவுணர்வு அவனை விட்டு நீங்கும்‌. 
அவன்‌ அழிவிலிருந்து பாதுகாக்கப்படுவான்‌. 
புதுவாழ்வு பெற்றுக்கொள்வான்‌. 

“நமக்குப்‌ பாவமில்லையென்போமானால்‌, 
நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம்‌, 
சத்தியம்‌ நமக்குள்‌ இராது. நம்முடைய 
பாவங்களை நாம்‌ அறிக்கையிட்டால்‌, 
பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா 
அநியாயத்தையும்‌ நீக்கி நம்மை 
சுத்திகரிப்பதற்கு அவர்‌ உண்மையும்‌ நீதியும்‌ 
உள்ளவராயிருக்கிறார்‌. நாம்‌ 
பாவஞ்செய்யவில்லையென்‌ போமானால்‌, நாம்‌ 
அவரைப்‌ பொய்யராக்குகிறவர்களாயிருப்போம்‌, 
அவருடைய வார்த்தை நமக்குள்‌ இராது” 
யோவா 1:8-10). 





ழ்‌ நயனா 
யாய 


'நீ போய்‌ வடதிசையை நோக்கிக்‌ 
கூறவேண்டிய வார்த்தைகள்‌ என்னவென்றால்‌: 
சீர்கெட்ட இஸ்ரவேலே, திரும்பு என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌: நான்‌ உங்கள்மேல்‌ 
என்‌ கோபத்தை இறங்கப்பண்ணுவதில்லை; 
நான்‌ கிருபையுள்ளவரென்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌; நான்‌ என்றைக்கும்‌ கோபம்‌ 
வைக்கமாட்டேன்‌. நீயோ, உன்‌ தேவனாகிய 
கர்த்தருக்கு விரோதமாய்த்‌ துரோகம்பண்ணி, 
பச்சையான சகல மரத்தின்கீழும்‌, 
அந்நியரோடே சோரமார்க்கமாய்‌ நடந்து, உன்‌ 
அக்கிரமத்தையும்‌ என்‌  சத்தத்துக்குச்‌ 
செவிகொடாமற்போனதையும்‌ ஒத்துக்கொள்‌ 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌” (எரே 34273. 


தன்‌ இருதயத்தைக்‌ 
கடினப்படுத்துகிறவன்‌ 
நீதி 28:14 


நீதி 28114. எப்பொழுதும்‌ 
பயத்திருக்கிறவன்‌. பாக்கியவான்‌; 
தன்‌: இருதயத்தைக்‌ 
கடினப்படுத்துகிறவனோ தீங்கில்‌ 
விழுவான்‌. 


தாங்கள்‌ எதற்கும்‌ 
பயப்படுவதில்லை. என்றும்‌, தங்களிடத்தில்‌ 
ஒருபோதும்‌ பயம்‌ இருக்காது என்றும்‌ 
சொல்லி சிலர்‌ பெருமைப்படுகிறார்கள்‌. 
பயரில்லாதிருக்கிறவர்களே  ஆசீர்வறிக்கப்‌ 
பட்டவர்கள்‌ என்றும்‌ சொல்லுகிறார்கள்‌ 
பயத்தினால்‌ நமக்கு வேதனை வருகிறது. 
வேதனையின்‌ முடிவில்‌ ஒரு திருப்தியும்‌ 
உண்டாகிறது. கர்த்தருக்குப்‌ பயப்படுகிறவன்‌ 
பாக்கியவான்‌. கர்த்தரிடத்தில்‌ 
பயபக்தியாமிருக்கிற மனுஷனே 
பாக்கியவான்‌. கர்த்தருக்கு விரோதமான 
காரியங்களைச்‌ செய்வதற்கு நாம்‌ 
பயப்படவேண்டும்‌. நம்முடைய பயம்‌ பரிசுத்த 
பயமாயிருக்கவேண்டும்‌. கர்த்தரே நம்முடைய 
மனச்சாட்சியை சுத்தப்படுத்துகிறவர்‌. 
கர்த்தருக்குப்‌ பயப்படுகிறவர்கள்‌ பாவத்திற்கு 
விலகி ஜீவிப்பார்கள்‌. கர்த்தர்‌ நம்முடைய 
இருதயத்தை மென்மைப்படுத்துகிறார்‌. 
கடினமான இருதயத்தை மென்மையானதாக 
மாற்றுகிறார்‌. நம்முடைய இருதயம்‌ 
'மென்மையாயிருக்கும்போது. நம்முடைய 
மனச்சாட்சியும்‌ கூர்மையாயிருக்கும்‌. 


எப்போதும்‌ 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இருதயத்தை 
விழுவான்‌ 
அவருடைய 


ப்பான்‌ தீங்கில்‌ 
அவன்‌ கர்த்தரையும்‌, 
பிரமாணத்தையும்‌  அசட்டைபண்ணுவான்‌. 
கர்த்தருக்குப்‌ பயப்படுவது தேவையற்றது. 
என்று சொல்லுவான்‌. கர்த்தர்‌ தன்னை 
நியாயந்தீர்க்கமாட்டார்‌ என்று 
ஆணவமாயிருப்பான்‌. பாவிகள்மீது, 
கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு வரும்‌, 
அவர்களுடைய இருதயம்‌ எவ்வளவு 
கடினமானதாகயிருந்தாலும்‌, அவர்களால்‌ 
கர்த்தருடைய நியாயத்தீர்ப்புக்குத்‌ தப்பிக்கவே 
முடியாது. 


துஷ்டஅதிகாரி 
நீதி 28:15 


நீதி 2805. ஏழை ஜனங்களை ஆளும்‌ 
துஷ்டஅதிகாரி கெர்ச்சிக்கும்‌. 
சிங்கத்துக்கும்‌ அலைத்துதிரிகிற 
கரடிக்கும்‌ ஒப்பாயிருக்கிறான்‌. 


, ஆளும்‌ அதிபதித்கு 
நீங்கு? போக்கூடாது. 
வர்களாக யார்கள்‌ 
துஷ்டராகயிருப்பார்கள்‌. நல்ல 
ஜனங்களுக்கு நன்மை 
ஒ்போ ஜனங்களை 
ஒடுக்குவார்கள்‌. ஏழைக। ஆளும்‌ 
துஷ்டஅதிகாரி வர்கம்‌ சிங்கத்திற்கும்‌, 
அலைந்து, கரடிக்கும்‌. 
ஒப்பாயிருக்கிறான்‌ சாலொமோன்‌ 
சொல்லுகிறார்‌. துஷ்டதுதிகாரி 
மிருககுணமுள்ளவன்‌.  மிருகங்களைப்போல 
இரத்தப்பிரியன்‌. சிங்கமும்‌ கரடியும்‌, 
தங்களுக்கு முன்பாக இரைகள்‌ 
இருக்கும்போது. அவற்றை பீறித்தின்னும்‌. 
அதுபோலவே துஷ்டஅதிகாரிகளும்‌ ஏழை 
ஜனங்களின்‌ இரத்தத்தைக்‌ குடிக்கிறார்கள்‌. 
அவர்களைத்‌ துன்பப்படுத்தி தாங்கள்‌ 
இன்பமாயிருக்கிறார்கள்‌. 


து 


பொருணாசையை 
வெறுக்கிறவன்‌ 
நீதி 28:16 


நீதி 28118. 
புத்தியீனனாயிருத்தால்‌ 
செய்யும்‌ 


தீர்க்காயுசைப்‌ பெறுவான்‌. 





ழ்‌ நள 
யாய 


அதிகாரி இச்சயடக்கமுள்ளவனாயிருக்க 
வேண்டும்‌. அவனிடத்தில்‌ பேராசை 
காணப்படக்கூடாது. பேராசையுள்ள பிரபு 
நீதியாய்‌ நியாயம்‌ விசாரிக்கமாட்டான்‌. 
அவன்‌ ஐசுவரியத்தின்மீது ஆசைப்படுவான்‌. 
பிரபு புத்தியுள்‌ எவனாயிருக்கவேண்டும்‌. 
அவன்‌ புத்திமீனனாயிருந்தால்‌, அவன்‌ 
ஜனங்களுக்கு அநேக தீங்கு செய்வான்‌. 
புத்தியுள்ளவன்‌ தன்‌ ஜனங்களை நீதியாய்‌ 
நியாயம்‌ விசாரிப்பான்‌. பொருளாசையை 
வெறுக்கிறவன்‌ தேவனுடைய 
ஆசிர்வாதத்தைப்‌ பெற்றுக்கொள்வான்‌. 
ஜனங்களின்‌ மீது சபிரியமாயிருப்பான்‌. 
ஜனங்களும்‌ அவன்மீது பிரியமாயிருப்பார்கள்‌. 
கர்த்தர்‌ அவனுக்கு தீர்க்காயுசை வாய்க்கப்‌ 
பண்ணுவார்‌. பொருளாசையுடையவனோ 
சீக்கிரத்தில்‌ மரித்துப்போவான்‌ அவன்‌ 
அநியாயமாய்‌ சம்பாதிக்கும்‌ ர்‌ 
அவனால்‌ அனுபவிக்க. 
பொருளாசைக்காரன்மீத 
சாபம்‌ வரும்‌. 


இரத்தப்பழிக்காக 
ஒடுக்கப்பட்டவன்‌ 
நீதி 28:17 


நீதி 2802... இரத்தப்பழிக்காக: 
ஒடுக்கப்பட்டவன்‌ குழியில்‌ ஒளிக்க. 
ஓடிவந்தால்‌, அவனை 
ஆதரிக்கவேண்டாம்‌. 


தேவசாயலில்‌ 
மனுஷனுடைய 
சிந்துகிறானோ, 
மனுஷனாலே 
சிந்தப்படக்கடவது” (ஆதி 9:6) என்று 
கர்த்தர்‌ பழைய ஏற்பாட்டுக்காலத்தில்‌ ஒரு 
பிரமாணத்தைக்‌ கொடுத்திருக்கிறார்‌. இந்த 
கர்த்தர்‌ 
பிரமாணத்தோடு 


ட்டால்‌ ்‌ 
உண்டாக்கப்பட்டபடியால்‌, 
இரத்தத்தை எவன்‌ . 
அவனுடைய 


அவனைத்‌ தண்டிக்கவேண்டும்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கொலைகாரனைத்‌ 
விட்டுவிட்டல்‌, அவன்‌ எல்லோரையும்‌ 
அச்சுறுத்துவான்‌. கொலைகாரன்‌ குழியில்‌ 
ஒளிந்துகொள்ள ஓடிவந்தாலும்‌, அவனைத்‌ 
தேடி கண்டுபிடித்து தண்டிக்கவேண்டும்‌. 
கொலைகாரன்‌ இரத்தப்பழிக்காக 
ஒடுக்கப்பட்டவன்‌. அவனுக்கு ஆதரவு 
கொடுக்கக்கூடாது. கொலைகாரனுக்கு 
உதவிசெய்கிறவர்கள்‌ அவன்‌ சிந்திய 
இரத்தப்பழிக்கு பங்காளிகளாகயிருக்கிறார்கள்‌. 
கொலைகாரன்‌ 
வேதனைக்குட்படுத்துகிறான்‌. 
ஆபேலைக்‌ கொன்றுபோட்டு, கர்த்தருக்கு 
முன்பாக வேதணைப்பட்டான்‌. பாவம்‌ 
செய்கிறவர்களுக்கு நிச்சயமாய்த்‌ தண்டனை 
கிடைக்கும்‌. பாவத்தின்‌ சம்பளம்‌ மரணம்‌. 
ஒருதரம்‌ பிறப்பதும்‌ பின்பு நியாயத்தீர்ப்பு 
அடைவதும்‌ எல்லோருக்கும்‌ 
நியமிக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய 
நியாயத்தீர்ப்புக்கு யாராலும்‌ தப்பிக்க முடியாது. 
இரத்தப்பழிக்காக ஒடுக்கப்பட்டவனுக்கு 
தண்டனை கிடைப்பதுபோல, அவனை 
ஆதரிக்கிறவனுக்கும்‌ தண்டனை கிடைக்கும்‌. 


தண்டிக்காமல்‌ 


தன்னைத்தானே 
காயீன்‌ 


உத்தமனாய்‌ நடக்கிறவன்‌ 
நீதி 28:18 


நீதி 28:18. உத்தமனாய்‌ நடக்கிறவன்‌' 
இரட்சிக்கப்படுவான்‌;. மாறுபாடான 
இருவழியில்‌ நடக்கிறவனே அவற்றில்‌ 
ஒன்றிலே விழுவான்‌. 
கர்த்தருக்கு முன்பாக 
கண்ணியமாயும்‌, 
நடக்கிறவர்கள்‌ 
பாதுகாப்பாயிருப்பார்கள்‌. 
வார்த்தைகளும்‌ 
ஒத்துப்போகும்‌. உத்தமர்கள்‌ சொல்லுவதை 
செய்வார்கள்‌. செய்வதை சொல்லுவார்கள்‌. 
தேவனுடைய நாமத்திற்கு மகிமை 
உண்டாகப்‌ பேசுவார்கள்‌. தேவநாமம்‌ 
மகிமைப்படுவதையே நாடுவார்கள்‌. தங்கள்‌ 
சகோதரர்மீது. பிரியமாயிருப்பார்கள்‌. 
அவர்களுக்கு தங்களால்‌ முடிந்த எல்லா 
நன்மைகளையும்‌ செய்வார்கள்‌. உத்தமனாய்‌ 
நடக்கிறவன்‌ இரட்சிக்கப்படுவான்‌. 
அவர்களுக்கு இப்பிரபஞ்சத்தில்‌ பாதுகாப்பு 
மற்றவர்களுடைய விஷயத்தில்‌ 
தலையிட்டு, 
தண தி்‌ 
இப்பிரபஞ்சத்தில்‌ ஆபத்துக்கள்‌ அநேகமுண்டு. 


ஒழுக்கமாயும்‌, 
பரிசுத்தமாயும்‌ 
எப்போதுமே 
இவர்களுடைய 
செய்கைகளும்‌ 





ழ்‌ [பப்ப 
ஈயா 


நாம்‌ 
பரிசுத்தமாய்‌. 


கர்த்தருக்கு முன்பாக 
ஜீவிக்கவேண்டும்‌. நம்முடைய 
மனச்சாட்சி சுத்தமானதாயிருக்கவேண்டும்‌. 
உத்தமமாய்‌ நடக்கிறவர்களுக்கு 
தேவனுடைய பாதுகாப்பு கிடைக்கும்‌. இது 
பரிசுத்தமான பாதுகாப்பு உத்தமனுக்கு 
ஆபத்து வந்தாலும்‌, கர்த்தர்‌ அவனை 
அந்த  ஆபத்துக்களிலிருந்து விடுவித்து 
பாதுகாப்பார்‌. உத்தமர்களை சத்துருக்கள்‌ 
காயப்படுத்த முயற்சிபண்ணலாம்‌. ஆனாலும்‌ 
உத்தமருக்கு ஒரு சேதமும்‌ உண்டாகாது. 
நம்முடைய காலங்கள்‌ கர்த்தருடைய கரத்தில்‌ 
பாதுகாப்பாகமிருக்கிறது. கர்த்தர்‌ நம்மோடு 
கூடயிருக்கிறார்‌. கர்த்தர்‌ நம்‌ 
பட்சத்திலிருக்கும்போது நமக்கு விரோதமாக 
யாராலும்‌ எந்தத்‌ தீங்கும்‌ செய்யமுடியாது. 


மாறுபாடான 
இருவழிகளில்‌ நடக்கிறான்‌. 
தெளிந்த சிந்தனையிருக்காது. 


எல்லா வழிகளிலும்‌ போவான்‌. வில்‌ 
அவற்றில்‌ ஒன்றிலே விழுந்துவிடுவான்‌. 
மாறுபாடான வனிடத்தில்‌ உண்மையும்‌, 
கண்ணியமும்‌, நேர்மையும்‌ இருக்காது. 
அவனுடைய மனச்சாட்சியும்‌. 
சுத்தமாயிருக்காது. அவன்‌ 
மாய்மாலமுள்ளவன்‌. தன்னுடைய உண்மை 
நிலையை மறைத்து, வெளிவேஷம்‌ போட்டு 
எல்லோரையும்‌ ஏமாற்றப்‌ பார்ப்பவன்‌. 
இப்படிப்பட்டவனுக்கு தேவனுடைய பாதுகாப்பு 
கிடைக்காது. 


தன்‌ நிலத்தைப்‌ பயிரிடுகிறவன்‌. 
நீதி 2919. 


நீதி 28:19. 
பயிரிடுகிறவன்‌ 
திருப்தியாவான்‌; 
பின்பற்றுகிறவனோ 
திறைத்திருப்பான்‌. 


கர்த்தர்‌ நமக்குக்‌. கொடுக்கிற 
வேலையை உண்மையாய்ச்‌ செய்யவேண்டும்‌. 
நம்முடைய வேலையோ, அல்லது தொழிலோ, 
அல்லது வியாபாரமோ 
எப்படிப்பட்டதாகயிருந்தாலும்‌, நாம்‌ 
கர்த்தருக்கு உண்மையுள்ளவர்களாயிருக்க 

வேண்டும்‌. கர்த்தருக்குப்‌ பயந்து அந்த 
வேலையில்‌ முழுமனதோடு ஈடுபடவேண்டும்‌. 


தன்‌ 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தன்‌ நிலத்தைப்‌ 
ஆகாரத்தால்‌ திருப்தியாவான்‌. 
சோம்பேறியாயிருக்கிறவனுக்கு ஒன்றும்‌ 
கிடைக்காது. உண்மையாகவும்‌, கடினமாகவும்‌ 


பமிரிடுகிறவன்‌ 


கரங்களின்‌ கிரியைகளும்‌ கர்த்தரால்‌ 
ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும்‌. தன்னுடைய 
கரங்களின்‌ பிரயாசத்தை அவன்‌ புசிப்பான்‌. 
வீணரைப்‌ பின்பற்‌, 
சோம்பேறியாகமிருப்பான்‌. அப்படிப்பட்டவன்‌ 
ஒரு வேலையும்‌ செய்யாமல்‌ சும்மாயிருப்பான்‌. 
சோம்பேறிக்கும்‌ பசிக்கும்‌. ஆனால்‌. 
இவனுடைய களஞ்சியம்‌. 
வெறுமையாயிருக்கும்‌. இவன்‌ தன்‌ நிலத்தை 
பமிரிடாமல்‌ வீணரைப்‌ பின்பற்றியவன்‌. ஒரு 
வ செய்யாமல்‌ வீண்பேச்சுக்களைப்‌ 
தன்னுடைய 
மோல்ட்‌ 
சந்தோஷமாகயிருக்க 
விரும்புவான்‌. 
சந்தோஷம்‌ இருக்காது. 
புசிக்கவேண்டுமென்று 
ஆனால்‌ இவனுக்குப்‌ போஜனம்‌ கிடைக்காது. 
வீணரைப்‌ பின்பற்றுகிறவன்‌ வறுமையால்‌ 
நிறைந்திருப்பான்‌. வெறுமையில்‌ 
நிறைந்திருக்கிறவர்கள்‌ வறுமையில்‌ 
நிறைந்திருப்பார்கள்‌. வீணரோ மாயையைப்‌ 
பின்பற்றுகிறவர்கள்‌. இவர்களுடைய முடிவும்‌ 
பரிதாபமாகயிருக்கும்‌. 


உண்மையுள்ள மனுஷன்‌ 
நீதி 2820 


நீதி 28:20. உண்மையுன்ன மனுஷன்‌ 
பரிபூரண ஆசீர்வாதங்களைப்‌ 
பெறுவான்‌; ஐசுவரியவானாகிறதற்குத்‌ 
தீவிரிக்கிறவனோ ஆக்கினைக்குத்‌ 





ழ்‌ நள 
ஈயா 


நமக்கு மெய்யான சந்தோஷம்‌ தேவை. 
உண்மையான வழியில்‌ நடந்தால்தான்‌ 
நமக்கு மெய்யான சந்தோஷம்‌ கிடைக்கும்‌. 
உண்மையான வழி பரிசுத்தமான வழியாகவும்‌, 
கர்த்தருக்குப்‌ பிரியமான வழியாகவும்‌ 
இருக்கும்‌. இது நேர்மையான வழி. இதுவே 
கண்ணியமான வழி. கர்த்தருக்கு, 
உண்மையுள்ளவன்‌, மனுஷனுக்கும்‌ 
உண்மையுள்ளவனாயிருப்பான்‌. தமக்கு 
உண்மையுள்ளவர்களை கர்த்தர்‌ 
ஆசீர்வதிப்பார்‌. உண்மையுள்ள மனுஷன்‌ 
பரிபூரண ஆசீர்வாதங்களைப்‌ பெறுவான்‌. 


கர்த்தருக்கு 
உண்மையுள்ளவர்களாயிருக்கும்போது. அவர்‌ 
நம்மை பிரயோஜனமுள்ள பாத்திரமாக: 
மாற்றுவார்‌ நாம்‌ 
கர்த்தருக்குப்‌ பிரயோஜனமுள்ளவர்களாவும்‌, 
பிரியமானவர்களாகவும்‌ இருப்போம்‌. 
கர்த்தருக்குப்‌ பிரயோஜனமாகயிருப்பவர்கள்‌ 
மனுஷனுக்கும்‌ பிரயோஜனமாயிருப்பார்கள்‌. 
உண்மையுள்ளவர்களுக்கு ர்த்தரால்‌ 
வருகிற வெகுமதி. இவர்களுக்கு மெய்யான 
சந்தோஷம்‌ கிடைக்கும்‌. 

ஒரு சிலர்‌ 
பெறுவதற்கு 


சந்தோஷத்தைப்‌ 
தமான வ 
போகிறார்கள்‌ இவர்கள்‌ பேராசைக்காரர்கள்‌. 
சீக்கிரத்தில்‌ ஐசுவரியத்தைச்‌ 
சேர்க்கவேண்டுமென்று இ டக்‌ 
வழிகளில்‌. 


வழியாகயிருந்தாலும்‌, 

ஐசுவரியத்தைச்‌ சேர்க்கவேண்டும்‌. 
இவர்களுடைய. 

ஜசுவரியவானாகிறதற்கு தீவிரிக்கிறவன்‌ 
ஆக்கினைக்குத்‌ தப்பிக்கமாட்டான்‌. 


பேராசைக்காரர்கள்‌ ர்களைப்‌ 
பற்றி கரிசனையற்றவர்களாகயிருப்பார்கள்‌. 
தங்களால்‌ மற்றவர்களுக்கு தீங்கு வருமா 
என்பது பற்றியெல்லாம்‌ யோசிக்கவே 
மாட்டார்கள்‌. யார்‌ எப்படி போனாலும்‌. 
தாங்கள்‌ ஐசவரியவானாகவேண்டும்‌ என்பதே. 
இவர்களுடைய ஆசை. இவர்களுடைய 
வார்த்தையிலும்‌, செய்கையிலும்‌, 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இருதயத்தின்‌ சிந்தையிலும்‌: சுத்தம்‌ 
இருக்காது. பேராசைக்காரர்கள்‌ பிறருக்கு 
விரோதமாகத்‌ தீங்கு யோசிப்பார்கள்‌. 
ஐசுவரியவானாகிறதற்கு தீவிரிக்கிறவர்கள்‌ 
அநேக ஆபத்துக்களில்‌ சிக்கிக்கொள்வார்கள்‌. 
பாவத்தில்‌ இடறி விழுந்துவிடுவார்கள்‌. பல 
சமயங்களில்‌ மறுபடியும்‌ எழுந்திருக்க 
முடியாதவாறு பாவவாழ்க்கைக்கு 
அடிமையாகிவிடுவார்கள்‌. 


முகதாட்சிணியம்‌ 
நீதி 28:21 


தீதி 28:21. முகதாட்சிணியம்‌ நல்லதல்ல, 
முகதாட்சிணியமுன்னவன்‌ ஒரு துண்டு 
அப்பத்துக்காக அதியாயஞ்செய்வான்‌. 


நியாயவிசாரணை 
முகதாட்சணியம்‌ 
வழக்குகளை நேர்மையாக விசாரிக்க. 
வேண்டும்‌. அழக்காடுகிறலர்களைவிட 
வழக்குகளுக்குத்தான்‌ முக்கியத்துவம்‌ 
கொடுக்கவேண்டும்‌. நியாயாதிபதிகள்‌ 
சத்தியத்தை. வெளிப்படுத்தவேண்டும்‌. 
ஒடுக்கப்பட்டவர்களுடைய நீதிக்கும்‌ 
நியாயத்திற்கும்‌ துணை நிற்கவேண்டும்‌. 

வழக்காடுகிறவர்‌ தனக்குத்‌ 
தெரிந்தவரா, தன்‌ ஊர்க்காரரா, தனக்கு 
வேண்டியவரா என்பதையெல்லாம்‌ 
நியாயாதிபதிகள்‌ பார்க்கக்கூடாது. 
இப்போது நடைபெறுகிற வழக்கின்‌ தன்மை 
என்ன என்பதை மாத்திரமே நியாயாதிபதி 
ஆராய்ந்து பார்க்கவேண்டும்‌. ஒருவன்‌ 
தரித்திரனாகமிருக்கிறான்‌ என்பதற்காகவும்‌, 
ஒருவன்‌ அந்நியனாகயிருக்கிறான்‌. 
என்பதற்காகவும்‌, அவனுக்குக்‌ 
கிடைக்கவேண்டிய நீதியை மறுக்கக்கூடாது. 
முகத்தாட்சணியம்‌ நியாயவிசாரணையில்‌ 
வ 


செய்கிறவர்கள்‌ 
பார்க்கக்கூடாது. 





ழ்‌ நயனா 
யாய 


வேண்டுமானாலும்‌ பேசுவான்‌, 
வேண்டுமானாலும்‌ 
முகத்தாட்சணியமுள்ளவன்‌, 
புரட்டுவான்‌. சத்தியத்தைக்‌ குழிதோண்டி 
புதைத்துவிடுவான்‌. இவனுடைய 
மனச்சாட்சியும்‌ 

இவனுடைய 

உண்மையிருக்காது. 

பணத்திற்காக எதையும்‌ செய்வான்‌. 
சமயங்களில்‌, இப்படிப்பட்ட மாய்மாலக்காரன்‌ 
ஒரு துண்டு அப்பத்திற்காககூட அநியாயம்‌ 
செய்வான்‌. 


வன்கண்ணன்‌ 
நீதி 28:22 


நீதி 28:99, 
செல்வனாகிறதற்குப்‌ 
வறுமை தனக்கு 
அறியாதிருக்கிறான்‌. 


ஐசுவரியவான்‌௧ளாகவேண்டும்‌ என்று 
ஆசைப்படுகிறவர்கள்‌ அநேக ஆபத்துக்களில்‌ 
சிக்கிக்கொள்கிறார்கள்‌. தங்கள்‌ 
பாவங்களையும்‌ 

வன்கண்ணன்‌ 

பதறுகிறான்‌. 

ஐசுவரியவானாகிவிட 


என்பதை 
எல்லாவற்றையும்‌ செய்ய முயற்சி செய்கிறான்‌. 


வன்கண்ணனுடைய பார்வை 
செல்வத்தின்மீதே இருக்கிறது. தான்‌ எந்த 
வழியில்‌ போய்க்கொண்டிருக்கிறோம்‌ 

வன்கண்ணனுக்குத்‌ 
ந தனக்கு, வதம்‌ 
ஆபத்துக்களையும்‌ அவன்‌ 
அறியாதிருக்கிறான்‌.  பேராசைக்காரனுக்கு 
திருப்தியிருக்காது. தனக்கு எவ்வளவுதான்‌ 
ஐசுவரியம்‌ இருந்தாலும்‌. அது போதாது 
என்றும்‌, தனக்கு இன்னும்‌ அதிகமாய்‌ 
வேண்டுமென்றும்‌ ஆசைப்படுகிறான்‌. 


என்பதுகூட 
தெரிவதில்லை. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


வன்கண்ணன்‌ தனக்கு வறுமை 

வருமென்று அறியாதிருக்கிறான்‌. 

பேராசைக்காரன்மீது வறுமை வரும்‌. அவன்‌ 

அது அவனுக்கு வந்து 

ஐசுவரியத்தின்மீது. 

ஆனால்‌ அவனுக்குக்‌ 

கர்த்தருடைய 

ஆசீர்வாதமே மெய்யான ஐசுவரியம்‌ என்னும்‌ 
சத்தியம்‌ இவனுக்குத்‌ தெரியவில்லை. 


முகஸ்துதி 
நீதி 28:23 


தீதி 28:23. தன்‌ நாவினால்‌ முகஸ்துதி. 
பேசுகிறவனைப்‌ பார்க்கிலும்‌, 
கடித்துகொள்ளுகிறவன்‌. முடிவில்‌ 
அங்கீகாரம்‌ பெறுவான்‌. 
பண்‌ ர்கள்‌ 
ச்‌ டன 
சந்தோஷப்படுத்துவார்கள்‌. முகஸ்துதியினால்‌ 
சந்தோஷப்படுகிறவர்கள்‌ நிதானமாய்‌ அமர்ந்து 
ஒவ்வொன்றையும்‌ சிந்தித்துப்‌ பார்ப்பார்கள்‌. 
அப்போதுதான்‌ முகஸ்துதி 
பண்ணுகிறவர்களின்‌ மாய்மாலம்‌ 
அவர்களுக்குத்‌ தெரியவரும்‌. முகஸ்துதி 
பண்ணுகிறவர்கள்‌ உண்மையை மறைந்து 
பொய்யை ஊதுகிறார்கள்‌. அவர்களுடைய 
வார்த்தையில்‌ சத்தியம்‌ இருக்காது. 
தங்களுக்கு ஏதாவது காரியம்‌ ஆகவேண்டும்‌ 
என்பதற்காக முகஸ்துதி பண்ணுவார்கள்‌. 
தங்களுடைய காரியம்‌ முடிந்த பின்பு 
யாரையும்‌ கண்டுகொள்ளபாட்டார்கள்‌. 


கடிந்துகொள்கிறவனை 


யாரும்‌ 
விரும்பமாட்டார்கள்‌. 


கடிந்துகொள்ளும்‌ 


அத்துகொள்ளப்படுகிதல்ர்கள்‌ தங்களுடைய 
தப்பிதங்களை நிதானித்துப்‌ பார்ப்பார்கள்‌. 
அப்போதுதான்‌ தன்னைக்‌ 
கடிந்துகொண்டவர்கள்‌ தனக்கு மெய்யாகவே 
உதவி செய்திருக்கிறார்கள்‌ என்பதைப்‌ 
புரிந்துகொள்வார்கள்‌. கடிந்துகொள்கிறவன்‌ 
முடிவில்‌. அங்கீகாரம்‌ பெறுவான்‌. 
ஆரம்பத்தில்‌ அங்கீகாரம்‌ பெறமாட்டான்‌. 
முகஸ்துதி பண்ணுகிறவனோ ஆரம்பத்தில்‌ 
அங்கீகாரம்‌ பெறுவான்‌. முடிவில்‌ அங்கீகாரம்‌ 
பெறமாட்டான்‌. 





ழ்‌ நவள 
யாய 


மருத்துவர்‌ நோயாளிக்கு 
சிகிச்சை பண்ணும்போது, நோயாளிக்கு 
வேதனையாகமிருக்கும்‌. அவர்‌ வேதனை 
தாங்கமுடியாமல்‌ மருத்துவரைச்‌ சபிப்பார்‌ 
காயத்திற்கு மருந்து கட்டும்போது 
காயம்பட்டவருக்கு வேதனையாகத்தான்‌ 
இருக்கும்‌. மருந்து கட்டினால்தான்‌ புண்‌ 
ஆறும்‌. அறுவை சிகிச்சை செய்தால்தான்‌. 
நோய்‌ குணமாகும்‌. இவையெல்லாம்‌ 
மொய்க்க வேதனையாகயிருந்தாலும்‌, 

வியாதி 


நீங்கி 
a யிருக்கலாம்‌. 


அறுவை 


தனக்கு சிகிச்சை 
நோயாளி குணமான பின்பு 
ஆரம்பத்தில்‌ 
வாழ்த்துவார்‌. 
சொல்லுவார்‌. 


_ மருத்துவர்‌ 
செய்ததற்காக, 
அவரை. வாழ்த்துவார்‌. 
தூற்றியவர்‌ - முடிவில்‌ 
மருத்துவருக்கு நன்றி 
வேதனையில்லாமல்‌ அறுவை சிகிச்சை 
பண்ணமுடியாது. மருந்து கட்டாமல்‌ 
காயத்தைக்‌ குணப்படுத்த முடியாது. இவை. 
ஆரம்பத்தில்‌ வேதனையாகயிருந்தாலும்‌, 
இவையே ரோக்கியத்திற்கு ஆரம்பம்‌. 
கர்த்தருடைய பிள்ளைகள்‌ 
பார்க்கிலும்‌ முடிவை 
பார்க்கவேண்டும்‌. பல 
ஆரம்பத்தில்‌ அற்பமாகயிருக்கலாம்‌. 
அவையே மகிமையாகயிருக்கும்‌ 


ஆரம்பத்தைப்‌ 
நோக்கிப்‌ 
காரியங்கள்‌ 
முடிவில்‌ 


பாழ்க்கடிக்கிற மனுஷன்‌: 
நீதி 28:24 


நீதி 28:24. தன்‌ தகப்பனையும்‌ தன்‌ 
தாயையும்‌ கொன்னையிட்டு, அது 
துரோகமல்ல என்பவன்‌ பாழ்க்கடிக்கிற 
மனுஷனுக்குத்‌ தோழன்‌. 

பிள்ளைகள்‌ ங்கள்‌ பெற்றோரைக்‌ 
கனம்பண்ண வேண்டும்‌. த்க்‌ அதால 
முதியோராகும்போது அவர்களை 
பராமரிக்கவேண்டும்‌. இது பிள்ளைகளுடைய 
கடமை. ஆனால்‌ சில பிள்ளைகள்‌ 
துன்மார்க்கமாய்‌ ஜீவிக்கிறார்கள்‌. 
பெற்றோரைப்‌ பராமரிப்பது தங்கள்‌ 
கடமையல்ல என்று சொல்லுகிறார்கள்‌. 
இப்படிப்பட்ட துன்மார்க்கரைப்பற்றி 
இயேசுகிறிஸ்துவும்‌ கடிந்து 
சொல்லியிருக்கிறார்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


உன்‌ தகப்பனையும்‌ உன்‌ தாயையும்‌ 
என்றும்‌; 
தாயையாவது 


நீங்களோ, எவனாகிலும்‌ வை 
தாயையாவது நோக்கி: உனக்கு நான்‌ 
செய்யத்தக்க உதவி எது உண்டோ, அதைக்‌ 
காணிக்கையாகக்‌ கொடுக்கிறேன்‌ என்று 
சொல்லி, தன்‌ தகப்பனையாவது தன்‌ 
தாயையாவது கனம்பண்ணாமற்போனாலும்‌, 
அவனுடைய கடமை தீர்ந்ததென்று போதித்து, 
உங்கள்‌ பாரம்பரியத்தினலே தேவனுடைய 
கற்பனையை அவமாக்கிவருகிறீர்கள்‌" 
மத்‌ 15:5-6) என்று இயேசுகிறிஸ்து 
உபதேசம்பண்ணியிருக்கிறார்‌. 
ஒரு சில பிள்ளைகள்‌ 

பெற்றோரைக்‌ கொள்ளையிட்டு 
பாவமல்ல என்று சொல்லுகிறார்கள்‌. 
துரோகமல்ல 


தங்கள்‌ 

அது 

இது 

என்றும்‌ சொல்லுகிறார்கள்‌. 

இப்பேற்பட்ட துன்மார்க்கமான 

பிள்ளைகளைப்பற்றி சாலொமோனும்‌ இங்கு 

கடிந்து சொல்லுகிறார்‌. 

பயமுறுத்துவது, 

ஆலோசனைகளைக்‌ கேட்காமல்‌ அவர்களை 

பெற்றோருக்குப்‌ 

கொடுக்காமலிருப்பது, 
பாவமாகும்‌. 


கடன்வாங்கி 
செலுத்தாதிருப்பார்கள்‌. 
அதைச்‌ செலுத்தவேண்டுமென்று 
அவர்களைக்‌ கட்டாயப்படுத்துவார்கள்‌. 
பிள்ளைகள்‌ பெற்றோருக்கு புகழையும்‌ 
மேன்மையையும்‌... கொடுக்கவேண்டும்‌ 
கடனைக்கொடுக்கக்கூடாது. பெற்றோரைக்‌ 
கொள்ளையிடுகிறவன்‌. _பாழ்க்கடிக்கிற 
மனுஷனுக்குத்‌ தோழன்‌. பாழ்க்கடிக்கிறவன்‌ 
என்னும்‌ வாக்கியம்‌, வழிப்பறிக்காரனையும்‌, 
கொள்ளைக்காரனையும்‌ குறிக்கிற வார்த்தை. 
வழிப்பறிக்காரன்‌ சாலையில்‌ போவோர்‌ 
வருவோரை கொள்ளையிடுகிறான்‌. 
துன்மார்க்கமான மகன்‌ தன்‌ வீட்டில்‌ 
தங்கியிருக்கிற தகப்பனையும்‌ தாயையும்‌ 
கொள்ளையடிக்கிறான்‌. 





ழ்‌ நள 
யாய 


பெருநெஞ்சன்‌ 
நீதி 28:25 


நீதி 28:25. பெருநெஞ்சன்‌ வழக்கைக்‌ 
கொளுவுகிறான்‌; கர்த்தரை 
நம்புகிறவனோ செழிப்பான்‌.. 

ஒரு சிலர்‌ 
அமைதியில்லாமல்‌ 
கொண்டிருப்பார்கள்‌. 
சண்டைபோடுவார்கள்‌ ர்‌ 
இருதயத்தில்‌ தாழ்மையிருக்காது. இவர்கள்‌ 
பெருநெஞ்சுக்காரர்கள்‌. சரீரம்‌ 


சீரழிந்து போவார்கள்‌. 
நம்புகிறவர்களோ. 


மைக்காரர்கள்‌ தங்களுக்குள்‌ 
நல்ம்லிருப்பார்கள்‌, தங்கள்‌ 
அநேக வேதனைகளை 
இவர்கள்‌ சுயத்தை. 

கயம்‌ இவர்களை 


இவர்கள்‌ 


நம்புவார்களேயானால்‌. 
தங்களுடைய பிரச்சனைகளையெல்லாம்‌ 
கர்த்தரிடத்தில்‌ ஒப்புக்கொடுப்பார்கள்‌. 
கர்த்தர்மேல்‌ தங்கள்‌ பாரத்தை வைத்துவிட்டு, 
மன அமைதியோடு ஜீவனம்பண்ணுவார்கள்‌. 


தன்‌ இருதயத்தை நம்புகிறவன்‌ 
நீதி 28:26 


நீதி 28:26. தன்‌ இருதயத்தை 
நம்புகிறவன்‌. மூடன்‌; ஞானமாய்‌ 
'நடக்கிறவனோ இரட்சிக்கப்படுவான்‌. 


"மூடன்‌ தன்னுடைய வானத்தைப்‌ 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஞானமாய்‌ நடக்கிறவனோ தன்னுடைய 
சுயஇருதயத்தை நம்பமாட்டான்‌. 
மனத்தாழ்மையோடிருப்பான்‌. ஞானமுள்ளவன்‌ 
தன்னை நம்பாமல்‌ கர்த்தரை நம்புவான்‌. 
கர்த்தருடைய பலத்தினால்‌ நடப்பான்‌, 
ஞானமாய்‌ நடக்கிறவன்‌ இரட்சிக்கப்படுவான்‌. 
புத்தியில்லாமல்‌ நடக்கிறவன்‌ கண்ணிகளில்‌ 
சிக்கிக்கொண்டு அழிந்துபோவான்‌. 


தரித்திரருக்குக்‌ கொடுப்பவன்‌ 
நீதி 28:27 


நீதி 28.27, தரித்திரருக்குக்‌ 
கொடுப்பவன்‌ தாழ்ச்சியடையான்‌; தன்‌: 
கண்களை ஏழைகளுக்கு. 
விலக்குகிறவனுக்கோ அநேக சாபங்கள்‌ 
வரும்‌. 


ஏழைகளுக்கு தானதருமங்களைப்‌ 
பண்ணுகிறவன்‌ ஒருபோதும்‌ தாழ்ச்சியடைய 
மாட்டான்‌. பிறருக்கு உதலிசெய்யும்போது 
அவனுடைய ஐசுவரியம்‌. ஒரளவு 
குறைந்துபோகலாம்‌. ஆனாலும்‌ அவன்‌ 
ஒருபோதும்‌ தரித்திரனாவதில்லை. அவனுக்கு 
ஒரு குறைவும்‌ உண்டாகாது. அவன்‌ 
ஒருபோதும்‌ தாழ்ச்சியடைவதில்லை. 


ம்முடைய கண்களை 
விலக்கக்கூடாது. அவர்களை 
மனதுருக்கமுள்ள 
பார்க்கவேண்டும்‌. ஏழைகளின்‌ 
துன்பங்களைப்‌ புரிந்துகொள்ளவேண்டும்‌. 
அள்‌ படும்‌ வேதனைகளை நாம்‌ பார்த்து 
அவர்களுக்காக பரிதாபப்படவேண்டும்‌. 
நம்மால்‌ செய்ய முடிகிற உதாரத்துவமான 
உதவிகளை நாம்‌ அவர்களுக்குச்‌ 
செய்யவேண்டும்‌. ஏழைகளுக்கு தன்‌ 
கண்களை விலக்குகிறவனுக்கு அநேக 
சாபங்கள்‌ வரும்‌. கர்த்தரும்‌ அவனைச்‌ 
சபிப்பார்‌. மனுஷனும்‌ அவனைச்‌ சபிப்பான்‌. 


ஏழைகளுக்கு 
ருபையும்‌ 
கண்களோடு 


முறைத்துகொள்ளுகிறார்கன்‌; அவர்கள்‌ 
அழியும்போதோ நீதிமான்கள்‌. 
பெருகுகிறார்கன்‌. 





நீதிமொழிக 


ழ்‌ நயனா 
யாய 


“நீதிமான்கள்‌ களிகூரும்போது மகா. 
கொண்டாட்டம்‌ உண்டாகும்‌; துன்மார்க்கர்‌ 
எழும்பும்போதோ மனுஷர்‌ மறைந்து 
கொள்ளுகிறார்கள்‌" (நீதி 2842) என்னும்‌ 
வாக்கியத்தின்‌ கருத்தே இங்கு மறுபடியும்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. துன்மார்க்கர்‌ கையில்‌ 
அதிகாரம்‌ வரும்போது, அநேகருக்கு. 

கள்‌ உண்டாகும்‌. ஞானவான்கள்‌ 
துன்மார்க்கர்‌ மூலமாய்‌. வரும்‌ 
வேதனைகளைச்‌ சகித்துக்கொள்ள முடியாமல்‌. 
மறைந்துகொள்வார்கள்‌. பொதுவாழ்வில்‌ 
ஈடுபடமாட்டார்கள்‌. துன்மார்க்கருக்குக்‌ கீழ்‌ 


பணிபுரிய விரும்பமாட்டார்கள்‌. 


துன்மார்க்கர்‌ 


தனக்குக்கீழ்‌ பணிபுரிகிற 
நன்மையை விசாரிக்கமாட்டான்‌. 


PROVERBS - COMMENTARY 


- வீரிவுரை oooh 


PUBLISHERS 


துன்மார்க்கர்‌ மூலமாய்‌ தங்களுடைய 
ஐசுவரியத்திற்கு ஆபத்து வருமோ என்று 
பயந்து ஐசுவரியவான்களும்‌ டி 
ஒழிந்துகொள்வார்கள்‌. நல்லவர்கள்‌ 
ள்‌. யாருக்கும்‌ நன்மை 
பிறருக்கு 
|, தங்களுக்கு 
என்று பயந்து 
அமைதியாகயிருப்பார்கள்‌. 
துன்மார்க்கருடைய அதிகாரம்‌ 
அவர்களைவிட்டு. நீங்கிப்போசுவேண்டும்‌. 
துன்மார்க்கர்‌ அழியும்போது நீதிமான்கள்‌ 
பெருகுகிறார்கள்‌. தேசத்தில்‌ துன்மார்க்கம்‌. 
குறையும்போது நல்லோர்‌. எழும்புவார்கள்‌ 
செய்வார்கள்‌. 
பேசுவார்கள்‌. 
சொல்லுவார்கள்‌. 
தேசத்தில்‌ துன்மார்க்கம்‌ குறைந்து, நீதி 
அதிகரிக்கும்போது, வியாபாரம்‌ பெருகும்‌. 
தொழில்‌ வளர்ச்சி பெறும்‌. சகலமும்‌ 
ஒழுங்காயும்‌ கிரமமாயும்‌ நடைபெறும்‌. 





ழ்‌ நவள 
யாய 


தன்‌ பிடரியைக்‌ 
கடினப்படுத்துகிறவன்‌' 
நீதி 29:1 


நீதி 29:1. 
கடித்துகொள்ளப்பட்டும்‌. 
பிடரியைக்‌ 
சகாயமின்றிச்‌ 
நாசமடைவான்‌.. 


நல்லதல்ல. துன்மார்க்கரின்‌ துர்க்குணங்கள்‌ 
அவர்களையும்‌ பாதிக்கும்‌. மற்றவர்களையும்‌ 
பாதிக்கும்‌. எல்லா தேசங்களிலுமே 
துன்மார்க்கரைத்‌ தண்டிப்பதற்கு சட்டங்கள்‌ 
உள்ளன.  நியாயாதிபதிகளும்‌, அரசு 
அதிகாரிகளும்‌ அவர்களைக்‌ கடிந்து 
கொள்கிறார்கள்‌. நாங்கள்‌ தண்டிக்கப்படும்‌ 
போது, துன்மார்க்கர்‌ தங்கள்‌ தப்பிதங்களை 
உணர்ந்து மனந்திரந்தவேண்டும்‌. ஆனால்‌ 
ஒரு மனந்திரும்‌ 

தங்கள்‌ அ டத்தை கக, 
துன்மார்க்கத்தில்‌ தொடர்ந்து ஜீவிக்கிறார்கள்‌ 
இவர்கள்‌ தங்கள்‌ பிடரியைக்‌ 
கடினப்படுத்துகிறார்கள்‌ என்று சாலொமோன்‌ 
சொல்லுகிறார்‌. 


கடின இருதயமுள்‌ எவர்களுக்கு 
எல்வளவுதான்‌ புத்திசொன்னாலும்‌ அவர்கள்‌ 
செவிகொடுக்கமாட்டார்கள்‌. அவர்களை 
எவ்வளவுதான்‌ கடிந்துகொண்டாலும்‌ அது 
அவர்களுக்கு உரைக்காது. பாவத்தின்‌ 
சம்பளம்‌ மரணம்‌. பாவம்‌ செய்கிறவன்‌. 
திருந்தவேண்டும்‌. திருந்தவில்லையென்றால்‌ 
அவனுக்குக்‌ கிடைக்க வேண்டிய தண்டனை 
பாவி 
அவனுக்கு 
சகாயமுண்டாகும்‌. மனந்திரும்பாத பாவி 
சகாயமின்றி தண்டிக்கப்படுவான்‌. 
புத்திமதிகளைக்‌ கேட்காமல்‌, தன்‌ பிடரியைக்‌ 
கடினப்படுத்துகிறவன்‌ 'சகாயமின்றி 
சடுதியிலே நாசமடைவான்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நம்முடைய பிள்ளைகளைக்‌ கண்டித்து 
திருத்தவேண்டும்‌. கண்டிக்காமல்‌ 
வளர்க்கப்படும்‌ பிள்ளைகள்‌ துன்மார்க்கமாய்‌ 
வளரும்‌. பிரம்புக்கு பணியாதவர்கள்மீது 
கோடரி  பயன்படுத்தப்படும்‌. பிரம்பினால்‌ 
அடித்தால்‌ காயமுண்டாகும்‌. கோடரியினால்‌ 
வெட்டினால்‌ அழிவும்‌ நாசமும்‌ உண்டாகும்‌. 

மருந்து போட்டு 
குணமாக்கலாம்‌. நாசமடைந்த பின்போ 
அதைக்‌ குணப்படுத்துவதற்கு வழியில்லை. 
துன்மார்க்கர்‌ நாசமடைவார்கள்‌. நாசமடைந்த 
பின்பு அவர்கள்‌ மறுபடியும்‌ குணமடைவதற்கு 
வாய்ப்பில்லாமல்‌ போய்விடும்‌. 


நீதிமான்கள்‌ 


நீதி 29:2 


நீதி 29:2, நீதிமான்கன்‌ பெருகினால்‌ 
ஜனங்கள்‌ மகிழுவார்கள்‌; துன்மார்க்கர்‌ 
ஆளும்போதோ ஜனங்கள்‌. 
தவிப்பார்கள்‌. 


ந்த வசனத்தில்‌ சொல்லப்பட்டிருக்கிற 

நீதிமொழிகள்‌ புஸ்தகத்தில்‌ 

வேறு இரண்டு வசனங்களிலும்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. அவையாவன :: 


1. “நீதிமான்கள்‌ களிகூரும்போது மகா 
கொண்டாட்டம்‌ உண்டாகும்‌; துன்மார்க்கர்‌ 
எழும்பும்போதோ மனுஷர்‌ மறைந்து 
கொள்ளுகிறார்கள்‌” (நீதி 28:12). 


2. “துன்மார்க்கர்‌ எழும்பும்போது 
மனுஷர்‌ மறைந்துகொள்ளுகிறார்கள்‌! 
அவர்கள்‌ அழியும்போதோ நீதிமான்கள்‌. 
பெருகுகிறார்கள்‌" (நீதி 28:28). 


தங்களை ஆளுகை செய்கிறவர்கள்‌. 
நீதிமான்களாயிருக்கிறார்களா அல்லது 
துன்மார்க்கராயிருக்கிறார்களா என்பதன்‌ 
அடிப்படையிலேயே ஜனங்களுக்கு 
மகிழ்ச்சியோ, துக்கமோ உண்டாகும்‌. 
நீதிமான்கள்‌ ஆளுகை செய்யும்போது பாவம்‌ 
தண்டிக்கப்படும்‌. மனுஷருடைய பாவங்களும்‌, 
துன்மார்க்கமும்‌ கட்டுப்பாட்டிற்குள்‌ கொண்டு 
வரப்படும்‌. நீதிமான்கள்‌ பெருகினால்‌. 
ஜனங்கள்‌ மகிழுவார்கள்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


துன்மார்க்கர்‌ 
தேசத்தில்‌ நீதிக்கு 
கர்த்தருடைய 
உபத்திரவங்கள்‌ 
தவிப்பார்கள்‌. 


ஆளும்போது அந்தத்‌ 


நியாயாசனத்தில்‌ 
அவர்களுடைய 
சிந்தனைகளும்‌, பேச்சுக்களும்‌, கிரியைகளும்‌ 
துன்மார்க்கமுள்ளதாகவே இருக்கும்‌. 
தங்களை ஆளுகை செய்கிறவர்களின்‌ 
குணாதிசயங்களைப்‌ பார்த்து ஜனங்கள்‌ 
சந்தோஷப்படுகிறார்கள்‌ அல்லது அழுது 
புலம்புகிறார்கள்‌. 


துன்மார்க்கர்‌ 


ஞானத்தில்‌ பிரியப்படுகிறவன்‌ 
நீதி 29:3 


நீதி 29:8. ஞானத்தில்‌: 
பிரியப்படுகிறவன்‌ தன்‌ தகப்பனை 
மகிழப்பண்ணுகிறான்‌; வேசிகனோடே. 
தொத்திப்பானவனோ ஆஸ்தியை 
அழிக்கிறான்‌. 


புத்தியுள்ள வாலிபன்‌ ஞானத்தை 
ன்‌. ஞானத்தை விரும்புகிறவன்‌ 
ஞானியாகயிருக்கிறான்‌. 
உபதேசமே மெய்யான 
ஞானத்தில்‌ பிரியப்படுகிறவன்‌ 
துன்மார்க்கரோடு சகவாசம்‌. 
வைத்துக்கொள்ளமாட்டான்‌. பாலிகளோடு, 
ஐக்கியமாமிருக்கமாட்டான்‌. இப்படிப்பட்டவன்‌ 
தன்‌ தகப்பனை மகிழப்பண்ணுகிறான்‌. தன்‌ 
பெற்றோரைக்‌ கனம்பண்ணுகிறான்‌. 
வேசிக்கள்ளனோ 
பிரியப்படமாட்டான்‌ 
விரும்புகிறவன்‌. பாவத்தையும்‌, 
அநியாயத்தையும்‌, அக்கிரமத்தையும்‌ 
விரும்புகிறவன்‌. இவனுடைய சிநேகிதர்களும்‌ 
பாவிகளாகவே இருப்பார்கள்‌. 
நற்குணமுள்ளவர்களோடு ஐக்கியம்‌ 
வைத்துக்கொள்வதற்குப்‌ பதிலாக, இவன்‌: 
ரகு ஐக்கியம்‌ வைத்துக்கொள்வான்‌. 
இவனுடைய 
அழித்துப்போடுவாள்‌. 
வேசிகளோடு விபசாரம்‌ பண்ணுகிறவர்களின்‌ 
ஆத்துமாவும்‌ சரீரமும்‌ அழிந்துபோகும்‌. 


ஞானத்தில்‌ 
பொய்யை 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ராஜா 
நீதி 29:4 


நீதி 2:4. தியாயத்தினால்‌ ராஜா 
பரநத தாகக்‌ 


அதைக்‌ 


ராஜா தன்னுடைய 
ஸ்தாபிக்கவேண்டும்‌. தன்‌ தேசத்தை 
நிலைநிறுத்தவேண்டும்‌. தேசத்திலே சட்டம்‌ 
ஒழுங்கை பராமரித்து சமாதானத்தை 
நிலவச்செய்யவேண்டும்‌.  அந்நியதேசத்தார்‌ 
யாரும்‌ தன்‌ தேசத்தின்மீது படையெடுத்து, 

தன்னுடைய  தேசத்தாரின்‌ ஆஸ்திகளை 
கொள்ளையிட்டுவிடாதவாறு, ராஜா தன்‌ 
தேசத்தைப்‌ பாதுகாக்கவேண்டும்‌. ராஜா 
தன்னுடைய சந்ததியாருக்கு நன்மை 
செய்வதுபோலவே, பின்சந்ததியாருக்கும்‌ 
நன்மை செய்யவேண்டும்‌. தனக்குப்‌ பின்பும்‌, 
தன்னுடைய தேசம்‌ செழித்திருக்கவேண்டும்‌. 
என்னும்‌ தரிசனத்தோடு செயல்படவேண்டும்‌. 


ராஜ்யத்தை 


ராஜா நியாயலிசாரணையில்‌ பட்சபாதம்‌. 
காண்பிக்கக்கூடாது. வழக்குகளை நீதியாய்‌ 
விசாரணை செய்து நியாயமான தீர்ப்புக்‌ 
கொடுக்கவேண்டும்‌. ராஜாவின்‌ 
ஆளுகையில்‌ நீதியும்‌, நியாயமும்‌, 
உண்மையும்‌, சத்தியமும்‌ வெளிப்படவேண்டும்‌. 
மிதானப்பிரியன்‌ நிலை நிற்கிற 
தேசத்தையும்‌ கவிழ்த்துப்போடுவான்‌. தனக்கு 
லாபம்‌ வருவதாகமிருந்தால்‌, இவன்‌ 
எதையும்‌ துணிந்து செய்வான்‌. பண 
ஆசையுள்ளவர்களிடத்தில்‌ நீதி நியாயத்தின்‌ 
மீது ஆசையிருக்காது. வழக்குகளிலே 
பாரபட்சமான தீர்ப்புக்களைச்‌ சொல்லுவான்‌. 


பரிதானப்பிரியன்‌ ஒரு துன்மார்க்கன்‌. 


இருக்காது. தன்னுடைய ஐசுவரியம்‌ பெருக 
வேண்டும்‌ என்னும்‌ விருப்பமே இவனிடத்தில்‌ 
இருக்கும்‌. இதற்காக மனுஷரிடத்தில்‌ 
பட்சபாதமாயிருப்பான்‌. தனக்கு சாதகமாக 
வழக்குகளை விசாரிப்பான்‌. 
க தீர்ப்பு சொல்லுவான்‌. 
தன்னுடைய 
மல்‌, ள்‌ 
விருப்பம்‌. பரிதானத்தை விரும்புகிற ராஜா 
குற்றம்‌ செய்யாத நிரபராதிகளைக்கூட 
பணத்திற்காக தண்டித்துவிடுவான்‌. இப்படிப்‌ 
பட்டவன்‌ ஆளுகை செய்யும்போது தேசத்தில்‌ 
சமாதானம்‌ இருக்காது. அவனுடைய தேசம்‌ 
நிலை நிற்காது. அது கவிழ்ந்துபோகும்‌. 





ழ்‌ நள 
யாய 


முகஸ்துதி 
நீதி 29:5 


தீதி 29:5. பிறனை முகஸ்துதி. 
செய்கிறவன்‌, அவன்‌ கா 
வலையை விரிக்கிறான்‌.. 


பிறரிடத்தில்‌... நாம்‌ 
நற்குணங்களுக்காக, நாம்‌ 
புகழுவதில்‌ தவறு ஒன்றுமில்லை. ஆனால்‌ 
ஒரு சிலர்‌ தங்களுடைய சுயலாபத்திற்காக 
பிறரைப்‌ புகழுவார்கள்‌. அவர்களிடத்தில்‌ 
நற்குணம்‌ எதுவம்‌ 
காணப்படலில்லையென்றாலும்‌, அவர்களைப்‌ 
போற்றிப்‌ புகழுவார்கள்‌. பிறர்‌ நம்மைப்‌ 
போற்றிப்‌ புகழும்போது நாம்‌ மிகவும்‌ 
குவனமாயும்‌ எச்சரிப்பாயும்‌ இருக்கவேண்டும்‌. 
பல சமயங்களில்‌ மனுஷருடைய புகழ்ச்சி 
நமக்குக்‌ கண்ணியாகமிருக்கும்‌. நம்மை 
முகஸ்துதி செய்கிறவர்கள்‌, நமக்குத்‌ 
ரியாமலேயே, நம்முடைய கால்களுக்‌ 
விபாக அர தத்கல்‌ 
நமக்கு நன்மை உண்டாவதற்குப்‌ பதிலாக, 
தீமை உண்டாவதற்கு வாய்ப்புள்ளது. 


காண்கிற 
அவர்களைப்‌ 


பிறர்‌ நம்மை அதிகமாய்ப்‌ புகழும்போது 
நாம்‌ மிகுந்த. அடக்கத்தோடும்‌, 
மனத்தாழ்மையோடும்‌ இருக்கவேண்டும்‌. 
ஆனால்‌ மனுஷருடைய சுபாவம்‌ பொதுவாக 
இப்படியிருப்பதில்லை. பிறர்‌ நம்மைப்‌ 
புகழும்போது நமக்கு சந்தோஷமும்‌, 
நம்முடைய மனதில்‌ பெருமையும்‌ உண்டாகும்‌. 
புகழ்ச்சி அதிகரிக்கும்போது பெருமையும்‌ 
அதிகரிக்கும்‌. அதோடு நமக்குள்‌ 
அகந்தையும்‌ சேர்ந்து வரும்‌. அழிவக்கு 


மத்தில்‌ கிழுந்தடுவார்க்‌ 


ம்மைப்‌ புகழுகிறவர்களில்‌ அநேகர்‌ 
நங்ிட திரந்து ஏதோ ஒரு ஆதாயத்தை 

எதிர்பார்த்துதான்‌ 

அவர்களுடைய 
பாத்திரவான்களாயில்லாவிட்டாலும்‌, 
புகழ்ச்சியின்‌' 
தாராளமாய்ப்‌ 
அப்படிப்பட்டவர்கள்‌. 
கால்களுக்கு வலைகளை 
நாம்‌ 


பயன்படுத்துவார்கள்‌. 
நம்முடைய 
விரிக்கிறார்கள்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எச்சரிக்கையாயில்லையென்‌ றால்‌. 
வலையில்‌ சிக்கிக்கொள்‌ வோம்‌. 
விடுதலை பெறுவது கடினம்‌. தேவைக்கு 
அதிகமாக நம்மை சிலர்‌ புகழும்போது, 
அவர்கள்‌ நம்மை மெய்யாகவே புகழாமல்‌ 
பரியாசமே பண்ணுகிறார்கள்‌. இதைப்‌ 
புரிந்துகொண்டு நாம்‌ மிகவும்‌ 
எச்சரிக்கையாயிருக்கவேண்டும்‌. 


புகழ்ச்சியின்‌ 
அதிலிருந்து 


துஷ்டன்‌ 
நீதி 29:6 


நீதி 29:8. துஷ்டனுடைய 
துரோகத்திலே  கண்ணியிருக்கிறது;. 
நீதிமானோ பாடி. மகிழுகிறான்‌. 


மற்றவனுக்கு 
பாவம்‌ யாருக்கும்‌ 
கொடுக்காது 
துரோகத்திலே 


ஒருவன்‌ பாவம்‌ 


ஒருவனுடைய பாவம்‌. 
சோதனையாகமிருக்கும்‌. 
மெய்யான சந்தோஷத்தைக்‌ 
துஷ்டனுடைய 
கண்ணியிருக்கும்‌. 
செய்யும்போது, அதனால்‌ தீயலிளைவுகள்‌ 
உடனே உண்டாகவில்லை என்றாலும்‌, 
வெகுசீக்கிரத்தில்‌, திடீரென்று பாவத்தின்‌ 
விளைவுகள்‌ வெளிப்படும்‌. துன்மார்க்கருடைய 
துஷ்டகுணத்தினால்‌ அவர்களுக்கு நீங்கு 
சடுதியாய்‌ வரும்‌. தீங்கும்‌ வேதனையும்‌ 
வரும்போது துன்மார்க்கனின்‌ சந்தோஷமும்‌ 
ஒழிந்துபோகும்‌. அவனுக்கு அழுகையும்‌ 
பற்கடிப்பும்‌ உண்டாகும்‌. 


நீதிமான்‌ 
கண்ணிகளுக்கு 
துஷ்டனுடைய 
கண்ணியிருக்கும்‌. 
கண்ணியில்‌ சிக்கிக்கொள்ளாதவாறு 
பாதுகாப்பாக ஜீவிப்பான்‌. கர்த்தர்‌ 
நீதிமானை பாவிகளின்‌ கண்ணிகளிலிருந்து 
விடுவிப்பார்‌. நீதிமான்‌ பயமின்றி நடப்பான்‌. 
அவனுடைய கால்கள்‌ நீதியின்‌ பாதையில்‌ 
பாதுகாப்பாக நடக்கும்‌. கர்த்தருடைய 
தெய்வீக பிரசன்னம்‌ அவனுக்குள்‌ இருக்கும்‌. 
கர்த்தரே நீதிமானுக்குத்‌ துணையாகவும்‌, 
வழிகாட்டியாகவும்‌ இருக்கிறார்‌. கர்த்தரே 
நமக்கு வழியாகவும்‌ இருக்கிறார்‌. நீதிமான்‌ 
நடக்கும்போது சந்தோஷமாயும்‌, 
சமாதானமாயும்‌ நடக்கிறான்‌. அவன்‌ 
கர்த்தரைத்‌ துதித்து பாடி மகிழுகிறான்‌. 


பாவிகளின்‌ 
விலகி ஜீலிப்பான்‌. 

துரோகத்தில்‌ 
நீதிமான்‌ அந்தக்‌ 





ழ்‌ நள 
யாய 


நீதிமான்‌ 
நீதி 29:7 


நீதி 2937. 
இியாயத்தைக்‌ 
துன்மார்க்கனோ 
விரும்பான்‌. 


நீதியுள்ள 
வழக்குகளை 
விசாரிப்பார்‌ 
நியாயத்தை 
நாமெல்லோருமே 
குரிசனையாயிருக்கவேண்டும்‌. 


நீதிமான்‌ ஏழைகளின்‌ 
கவனித்தறிகிறான்‌; 
அதை அறிய 


நியாயாதிபதி 


“சிறுமைப்பட்டவன்‌ 
சிந்தையுள்ளவன்‌ பாக்கியவான்‌; தீங்குநாளில்‌ 
கர்த்தர்‌ அவனை விடுவிப்பார்‌. கர்த்தர்‌ 
அவனைப்‌ பாதுகாத்து அவனை உயிரோடே 
வைப்பார்‌; பூமியில்‌ அவன்‌ 
பாக்கியவானாயிருப்பான்‌ அவன்‌ 
சத்துருக்களின்‌ இஷ்டத்திற்கு நீர்‌ அவனை 
ஒப்புக்கொடீர்‌" (சங்‌ 4142) என்று, 
தாவீது சங்கீதத்தில்‌ பாடுகிறார்‌. 


எல்லோராலும்‌ தீர்ப்பைக்‌ கொடுக்க. 
மாது நியாயாசனத்தில்‌ அமர்ந்திருக்கிற 
ஈயாதிபதிகளால்‌ மாத்திரமே தீர்ப்பு 
சொல்ல. நியாயாதிபதிகளின்‌ 
இருதயத்தில்‌ சத்தியமும்‌ 
நிரம்பிமிருக்கவேண்டும்‌. வழக்குகளை 
விசாரிக்கிறவர்கள்‌ ஏழைகளின்‌ 
வழக்குகளையும்‌ கரிசனையுடனும்‌, 
மனஉருக்கத்துடனும்‌ செவிகொடுத்து. 
கேட்கவேண்டும்‌. வன்‌ 
தரித்திரனாகயிருக்கிறான்‌ என்பதற்காக, 
அவனுக்கு நீதி கிடைக்காமல்‌, அவனைப்‌ 
புறக்கணித்துவிடக்கூடாது. 
ஏழைகளின்‌ நியாயத்தை 
அறியும்போது. துன்மார்க்கன்‌ அதை அறிய 
விரும்பாமலிருக்கிறான்‌. 
துன்மார்க்கன்‌ 
விரும்புகிறான்‌. 
நியாயாதிபதிகளுக்கு 
கொடுக்க முடியாது. 
வழக்குகளை விசாரித்து, 
சொல்வதினால்‌, 
பொருளாதார ஆதாயம்‌ எதுவும்‌ கிடைக்காது. 
தனக்கு லாபம்‌ இராது என்பதினால்‌, 


முடியும்‌. 
நீதியும்‌ 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


துன்மார்க்கன்‌, ஏழைகளின்‌ நியாயத்தை 
அறிய விரும்புவதில்லை. ஏழைகளின்‌ 
வழக்குகள்‌ சரியானதா, அல்லது 
தவறானதா என்பதைக்கூட துன்மார்க்கன்‌ 
அறிந்து கொள்ள விரும்புவதில்லை. 

'நீதியைத்‌ தரித்துக்கொண்டேன்‌; அது 
என்‌ உடுப்பாமிருந்தது: என்‌ நியாயம்‌ 
எனக்குச்‌ சால்வையும்‌ பாகையுமாய்‌ இருந்தது. 
நான்‌ குருடனுக்குக்‌ கண்ணும்‌, சப்பாணிக்குக்‌ 
காலுமாமிருந்தேன்‌. நான்‌ எளியவர்களுக்குத்‌ 
தகப்பனாயிருந்து, நான்‌ அறியாத வழக்கை 
ஆராய்ந்துபார்த்தேன்‌. நான்‌ 
அநியாயக்காரருடைய கடைவாய்ப்‌ பற்களை 
உடைத்து, அவர்கள்‌ பறித்ததை அவர்கள்‌ 
பற்களிலிருந்து. பிடுங்கினேன்‌" 
(யோபு 29:14-17) என்று யோபு தன்னுடைய 
உத்தமத்தையும்‌, நீதியையும்‌ சாட்சியாய்‌ 
அறிவிக்கிறார்‌. 


பரியாசக்காரர்‌ 


நீதி 29:8 


தீதி 29:8. பரியாசக்காரர்‌ பட்டணத்தில்‌ 
தீக்கொளுத்தி. விடுகிறார்கள்‌; 
ஞானிகனோ குரோதத்தை 
விலக்குகிறார்கள்‌. 


பரியாசக்காரர்‌ அமைதியை 

விரும்புவதில்லை, அவர்கள்‌ கூடியிருக்கிற 

இடத்தில்‌ சமாதானமிருக்காது. சண்டையும்‌, 

பொறாமையும்‌, இரத்தம்‌ சிந்துதலும்‌ இருக்கும்‌. 

பரியாசக்காரர்‌. 
தீக்கொளுத்திவிடுகிறார்கள்‌. 
ஒத ர்‌ 

ன்‌ 

பிரமாணத்திற்குக்‌ 

கர்த்தருக்குப்‌ பயந்து 

பரியாசம்‌ 

பரியாசக்காரர்களுக்கு, 


வார்த்தைகளே 
முக்கியமானதாயிருக்கும்‌. தேவனுடைய 
வார்த்தையைவிட, தங்களுடைய பரியாச 
வார்த்தைகளே வல்லமையுள்ளது என்று 
ஆணவமாய்‌ நினைப்பார்கள்‌. 





ழ்‌ நள 
யாய 


பரியாசக்காரரிடத்தில்‌ தீய 
சபாவங்களும்‌ துர்க்குணமும்‌ 
நிரம்பியிருக்கும்‌. இவர்களுடைய பேச்சிலும்‌, 
கிரியையிலும்‌ பாவமும்‌, துன்மார்க்கமும்‌ 
இருக்கும்‌. 
தங்கியிருக்கிற 
கண்ணியாகயிருக்கிறார்கள்‌. 
ண்பன்‌ தானத்தில்‌ 

மத்தியிலே 


பகையை 
விதைக்கினர்கள்‌ குழப்பத்தை 
உண்டுபண்ணுகிறார்கள்‌. மனுஷருக்குள்‌. 
விவாதங்களும்‌ சண்டைகளும்‌ ஏற்படும்போது. 
பரியாசக்காரர்கள்‌ தங்கள்‌ பரியாச 
வார்த்தைகளினால்‌, விவாதங்களையும்‌: 
சண்டைகளையும்‌ பெரிதுபடுத்திவிடுகிறார்கள்‌. 
ஞானிகள்‌ கர்த்தரை நம்புகிறார்கள்‌. 
கர்த்தருக்குப்‌ பயப்படுவதே ஞானத்தின்‌ 
ஆரம்பம்‌. இவர்கள்‌ தேவனுடைய 
வார்த்தைக்குக்‌ கீழ்ப்படிந்து... பயபக்தியாய்‌ 
ஜீவிக்கிறவர்கள்‌. கர்த்தருடைய வசனமே 
மெய்யான ஞானம்‌. ்‌ 


பிரமாணத்திற்குக்‌ 


கா) 
வழக்‌ ஞானமாய்‌ ன்‌ 
நீதியான தீர்ப்பு சொல்லுகிறார்கள்‌. பகையை 
சமாதானமாக மாற்றுகிறார்கள்‌. சண்டை 
போடுகிறவர்கள்‌ மத்தியில்‌ சமாதானத்தைக்‌ 
கொண்டுவருகிறார்கள்‌. ஞானிகள்‌ 
குரோதத்தை விலக்குகிறார்கள்‌.. 
பரியாசக்காரரின்‌ வார்த்தைகள்‌ குரோதத்தை. 
உண்டுபண்ணும்‌. ஞானிகளின்‌ 
நல்‌ஆலோசனைகளோ குரோதத்தை. 
நீக்கிப்போடும்‌. 


சிரித்தாலும்‌ அமைதியில்லை. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
UBLISHERS 


ஞானி ஞானியோடு வழக்காடும்போது 
ஒருவரையொருவர்‌ புரிந்துகொள்வார்கள்‌. 
அவர்களுடைய வழக்குகளின்‌ மூலமாய்‌ 
சத்தியமும்‌ நீதியும்‌ வெளிப்படும்‌. அவர்கள்‌ 
தங்களுடைய கருத்து வேறுபாடுகளை 
நிதானமாகப்‌ பேசி தீர்த்துக்கொள்வார்கள்‌. 
ஞானி ஞானியோடு வழக்காடும்போது, 
சமாதானமும்‌ அமைதியும்‌ உண்டாகும்‌. 


ஞானி டன்‌ காடுகையில்‌ 
அதிரதன்‌ ர்‌ 
வழக்குகள்‌ ஒரு முடிவுக்கு வராது. மூடன்‌ 
கோபத்தோடு பேசுவான்‌. புத்திமீனமான 
வார்த்தைகளைப்‌ பயன்படுத்துவான்‌. 
வழக்கை முடிவுக்குக்‌ கொண்டு வருவதற்கு 
துணை  நிற்கமாட்டான்‌. மூடனுடைய 
இருதயம்‌ ஒருபோதும்‌ அமைதியாயிராது. 
மூடன்‌ சண்டைபோடுவதை விரும்புகிறவன்‌. 
ஞானியோ சமாதானத்தை விரும்புகிறவன்‌. 
ஞானி மூடனோடு வழக்காட 
முன்வரக்கூடாது. துஷ்டனைக்‌ கண்டால்‌ 
தூர விலகிப்போய்விடுவதுபோல, மூடனை 
விட்டும்‌ விலகிப்போய்விடவேண்டும்‌. நம்‌ 
மத்தியில்‌ மூடனை நீக்கிப்போட்டால்‌ 
சண்டை குறைந்துவிடும்‌. 


ஞானி மூடனோடு வழக்காடும்போது, 
ஞானியின்‌ நற்பெயர்‌ அகடு வத்து 
வாய்ப்புள்ளது. ஞானி மூடனைப்‌ 
பரியாசம்பண்ணுவான்‌. ஞானி மூடனிடம்‌. 
கோபத்தோடு பேசினாலும்‌, 
சிரித்துப்பேசினாலும்‌, அதனால்‌ மூடனுக்கு: 
ம்‌ உண்டாகுப்போவதில்லை. 
குணமாயிருப்பான்‌. 
றருபை! ஆலோசனைகளைச்‌ 
செவிகொடுத்து கேட்கமாட்டான்‌. தான்‌ 
நினைப்பதும்‌, தான்‌ பேசுவதுமே சரியானது 
என்று சாதிப்பான்‌.. 


இரத்தப்பிரியர்‌ 


இரத்தப்பீரியர்‌ 

பகைக்கிறார்கள்‌; 

செம்மையானவர்கனேோ அவனுடைய 
பிராணனைக்‌ காப்பாற்றுகி நார்கள்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


தீயவர்கள்‌ 
சிநேகிதர்களையும்‌ 
இரத்தப்பிரியர்கள்‌ 
குணமுள்ளவர்கள்‌. 
பாம்பாகிய 
வித்தாகமிருக்கிறார்கள்‌. 
கொல்லவும்‌, 
வந்திருக்கிறான்‌. அவன்‌ 
பகைஞன்‌.  நீதியாகவும்‌, 
ஜீவிக்கிறவர்களை 
விரோதிக்கிறான்‌. 
உத்தமனை 
நியாயாதிபதிகள்‌ 
குடிந்துகொள்ளும்போது, 
அவர்களுடைய 
கட்டுப்படமாட்டார்கள்‌. 
நீதியான தீர்ப்புக்கும்‌, அதைச்‌ சொன்ன 
நியாயாதிபதிக்கும்‌ எதிர்த்து நிற்பார்கள்‌. 


அவர்களையும்‌ பகைப்பார்கள்‌. 


கள்‌ 
சாத்தான்‌ 
இரத்தப்பிரியர்கள்‌ 
பகைக்கிறார்கள்‌. 
இவர்களைக்‌ 
இரத்தப்பிரியர்கள்‌ 
பட தீர்ப்புக்கு 
அதற்குப்‌ பதிலாக 


செம்மையானவர்கள்‌ 
பிரியமானவர்கள்‌. 
செம்மையானவர்களைப்‌. 


கர்த்தருக்குப்‌ 

இரத்தப்‌ 

பகைத்தாலும்‌. 

செம்மையானவர்கள்மீது 

இரத்தப்பிரியர்‌ 

பகைத்தாலும்‌, 

இரத்தப்பிரியரின்‌ 

நாடுகிறார்கள்‌. 

மனந்திரும்பவேண்டும்‌. 

அவர்களுக்காக ஜெபம்‌. 

அவர்களுடைய 

தங்களால்‌ செய்ய முடிந்த 

உதவிகளையும்‌ செய்ய 
ஆயத்தமாயிருக்கிறார்கள்‌. 


ன டட 
அறைந்தார்கள்‌. 
சிலுவையில்‌ 
வேளையிலும்‌, 


நதொவினிடத்தல பரிந்து 
இயேசுகிறிஸ்துவை 
, அவரைப்‌ பின்பற்றுகிற 
ம்‌ தவில்‌ இந்த சுபாவம்‌ 
ள்‌ நம்மை. 
நாம்‌. 
நம்முடைய 
சத்துருக்களையும்‌ நாம்‌ நேசிக்கவேண்டும்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ன்‌ 
நீதி 29:11 
முடன்‌ 


நீதி 

தன்‌ உள்னத்தையெல்லாம்‌ 
வெளிப்படுத்துகிறான்‌; ஞானியோ 
அதைப்‌ பின்னுக்கு அடக்கிவைக்கிறான்‌. 


29:11. 


தன்னுடைய மனதிலுள்ளது. 
எல்லாவற்றையும்‌ வெளிப்படுத்துகிறவன்‌ ஒரு 
மூடன்‌. மூடனைக்‌  தோபப்படுத்தினால்‌. 
அவன்‌ எதையும்‌ மறைக்கமாட்டான்‌. தன்‌ 
மனதிலுள்ள கோபத்தை வார்த்தைகளினால்‌ 
வெளிப்படுத்துவான்‌. மூடனுடைய 
வார்த்தைகள்‌ கோபமாயும்‌ வேகுமாயும்‌ 
இருக்கும்‌. எதையும்‌ யோசித்துப்‌ 
பேசமாட்டான்‌. அவசரப்பட்டு மதியீனமாகப்‌ 
பேசிவிடுவான்‌. மூடனுடைய பேச்சுக்களினால்‌ 
சண்டை வலுவடையும்‌. 


ஞானமுள்ளவன்‌. 
எல்லாவற்றையும்‌ 


தன்‌ மனதிலுள்ளது. 
உடனே வார்த்தைகளால்‌ 


சூழ்நிலைக்கேற்ற பிரகாரம்‌ 
பேசவேண்டுமென்று சிந்தித்து 
செயல்படுவான்‌. எல்லா வார்த்தைகளையும்‌, 
எல்லா நேரத்திலும்‌ பேசக்கூடாது. ஒவ்வொரு 
பேசுவதற்கு ஒரு 
ஞானமுள்ளவன்‌ 
அதற்கேற்ற வார்த்தையையும்‌ 

நிதானித்து வெளிப்படுத்துகிறான்‌. 
ஞானமுள்ளவன்‌ இடைவிடாமல்‌ 
தொடர்டச்சியாகப்‌ பேசமாட்டான்‌. இடைவெளி 
விடாமல்‌ தொடர்ச்சியாகப்‌ பேசுகிறவர்கள்‌ 
அவசரப்பட்டு பேசுவார்கள்‌. நிதானமில்லாமல்‌ 
பேசுவார்கள்‌. ஞானமுள்ளவனோ ஒவ்வொரு 
வார்த்தையையும்‌ யோசித்துப்‌ பேசுவதினால்‌, 
நிதானமாயும்‌, பதட்டமில்லாமலும்‌ பேசுவான்‌. 
ஞானமுள்ளவனின்‌ பேச்சில்‌. 
இடைவெளியிருக்கும்‌. தான்‌ பேசியதை தானே 
கேட்பான்‌. மூடன்‌ தன்னுடைய பேச்சை 
தானும்‌ கேட்கமாட்டான்‌. மற்றவர்கள்‌ அதைக்‌ 
என்பதையும்‌ 


கேட்போருக்கும்‌. 
பிரயோஜனமுள்ளதாயிருக்கும்‌. 





ழ்‌ நள 

யாய 
அதிபதியானவன்‌ 
நீதி 29:12 


துன்மார்க்கராவார்கள்‌.. 


ஒருவன்‌ 

செவிகொடுத்தால்‌, அவனுடைய செவிகளில்‌ 
ஏராளமான பொய்கள்‌ பேசப்படும்‌. ஒருவன்‌ 
பொய்களுக்கு செவிகொடுக்காவிட்டால்‌, 
அவனிடத்தில்‌ பொய்பேசுவதற்கு மற்றவர்கள்‌ 
தயங்குவார்கள்‌. அதிபதியானவன்‌ உண்மை 
பேசவேண்டும்‌. உண்மையானதையே 
கேட்கவேண்டும்‌. பொய்களுக்கு 
செவிகொடுக்கிறவன்‌, அந்தப்‌ 
பொய்களைப்போலவே இருப்பான்‌. பொய்யில்‌ 
உண்மையில்லை. பொய்க்குச்‌ 
செவிகொடுக்கிறவனும்‌ திருடனைப்போல 
ன்‌ அதிபதியானவன்‌ 
செவிகொடுக்கும்போது. 


உண்மையிருக்காது. அவனுடைய சுபாவமும்‌ 
நற்குணமுள்ளதாயிராது. 


அதிபதியானவன்‌ 
செவிகொடுக்கும்போது, அவனுடைய 
ஊழியக்காரர்‌ யாவரும்‌ துன்மார்க்கராவார்‌ 
அவர்களுடைய செவிகளிலும்‌ 
பொய்பேசப்படும்‌. அதிபதிகள்‌ பொய்களுக்கு 
செவிகொடுப்பதுபோல, 
ஊழியக்காரர்களும்‌ 
செவிகொடுப்பார்கள்‌. 
மதிப்பு இருக்காது. 
துன்மார்க்கனாயிருப்பதுபோல 
ஊழியக்காரனும்‌ துன்மார்க்கராயிருப்பார்கள்‌. 
ஒருவருக்கொருவர்‌ பொய்களைப்‌ 
பறிமாறிக்கொள்வார்கள்‌. ஒருவரையொருவர்‌ 
ஏமாற்றுவார்கள்‌. இவர்கள்‌ பொய்யை 
உண்ணைபோல பேசலார்கள்‌, எது 
உண்மையென்றும்‌, த்க்‌ 
வேறுபிரித்து கண்டுபிடிப்பதே. 
கடினமாயிருக்கும்‌. 


பொய்களுக்கு 


தரித்திரனும்‌ 
கொடுமைக்காரனும்‌ 


நீதி 29:13 


நீதி 29:13. தரித்திரனும்‌ 
கொடுமைக்காரனும்‌ ஒருவரையொருவர்‌ 
சுந்திக்கிறார்கன்‌; அவ்விருவருடைய 
கண்களுக்கும்‌ கர்த்தர்‌ வெளிச்சன்‌ 
கொடுக்கிறார்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இந்தப்‌ பிரபஞ்சத்திலுள்ள 
ஜனங்கள்‌ வெவ்வேறு 
குணமுள்ளவர்களாயிருக்கிறார்கள்‌. ஒரு சிலர்‌ 
தரித்திரராயிருப்பார்கள்‌. ஆனாலும்‌ 
அவர்களிடத்தில்‌ நற்குணம்‌ மிகுந்திருக்கும்‌ 
அவர்கள்‌ ஒழுக்கமும்‌ கண்ணியமுமுள்ள 
வர்களாயிருப்பார்கள்‌. கடினமாய்‌ 
உழைப்பார்கள்‌. வேறு சிலரோ 
ஐசவரியவான்களாயிருப்பார்கள்‌. ஆனால்‌ 
அவர்கள்‌ சோம்பேறிகளாகவும்‌, பிறரை 
வஜ்சிக்கிறவர்களாவும்‌. இருப்பார்கள்‌. 
சர்வவல்லமையுள்ள தேவன்‌, தம்முடைய 
சர்வஞானத்தினால்‌, சர்வசிருஷ்டிகளையும்‌ 
ஆளுகை செய்கிறார்‌. எல்லோரையும்‌ 
தம்முடைய தெய்வீக சித்தத்தின்‌ 
பிரகாரமாய்ப்‌ போஷித்து பராமரிக்கிறார்‌. 


இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ தொழில்கள்‌ 
நிமித்தமாகவும்‌, வியாபாரத்தினிமித்தமாகவும்‌ 
மனுஷர்‌ ஒருவரையொருவர்‌ சந்தித்துக்‌ 
கொள்கிறார்கள்‌. தரித்திரனும்‌ 
ஐசுவரியவானும்‌ ஒருவரையொருவர்‌ 
சந்திக்கிறார்கள்‌. நீதிமானும்‌ துன்மார்க்கனும்‌ 
ஒருவரையொருவர்‌ சந்திக்கிறார்கள்‌. 
கர்த்தரோ அல்விருவருடைய கண்களுக்கும்‌ 
வெளிச்சம்‌ கொடுக்கிறார்‌. மனுஷருடைய 
கபாவங்கள்‌ வித்தியாசமாகமிருந்தாலும்‌, 
கர்த்தர்‌ தம்முடைய கிருபையினால்‌ 
எல்லோரையும்‌ பராமரிக்கிறார்‌. 


பொறுமை 
தரித்திரனுக்கு 


தரித்திரனுக்குப்‌ 
ப்படுகிறது. கர்த்தர்‌ 


பொறுமையைக்‌ 
ஐசுவரியவானுடைய 


தப்புவிக்கிறார்‌. 


கொடுத்து, 


ஐசுவரியவான்‌௧ள்‌ பிறரை 
வஞ்சிக்கக்கூடாது. பிறரை வஞ்சித்து 
அநியாயமாக ஐசுவரியத்தைச்‌ சேகரித்து, 
வைக்கிறவர்களுக்கு கர்த்தர்‌ 
மனந்திரும்புதலைக்‌ கொடுக்கிறார்‌. சகேயு 
ஆயக்காரருக்குத்‌ தலைவன்‌. அவன்‌ பிறரை 
வஞ்சித்து 

அவன்‌ 

பார்த்தபோது மனந்திரும்பினான்‌. 
அநியாயமாய்‌ 

ஏழைகளுக்குத்‌ திரும்பக்கொடுத்துவிட்டான்‌. 





ழ்‌ ளன 
யாய 


தப்‌ பிரபஞ்சத்தில்‌ தரித்திரரும்‌, 
ஏமாற்றுக்காரரும்‌ இருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
ஏன்‌ தரித்திரராகயிருக்கிறார்கள்‌ என்பதும்‌, 
அவர்கள்‌ ஏன்‌ பிறரை வஞ்சிக்கிறார்கள்‌ 
என்பதும்‌ நமக்குத்‌ தெரியவில்லை. 
கர்த்தரைப்பற்றி சரியாக 
அறிந்துகொள்ளாதவர்கள்‌, மனுஷர்‌ செய்யும்‌ 
தப்பிதங்களுக்கு கர்த்தரைக்‌ குறை 
சொல்லுகிறார்கள்‌. கர்த்தருடைய பராமரிப்பில்‌ 
குற்றம்‌ கண்டுபிடிக்கிறார்கள்‌. கர்த்தரோ 
குற்றமில்லாதவர்‌. அவருடைய தெய்வீக 
பராமரிப்பில்‌ பட்சபாதம்‌ எதுவுமில்லை. அவர்‌ 
நல்லோருக்கும்‌ பொல்லாருக்கும்‌ காற்றையும்‌, 
மழையையும்‌, சூரிய வெளிச்சத்தையும்‌ 
கர்த்தர்‌ கிருபையாகக்‌ 
பராமரிப்புக்களைப்‌ பெற்றுக்‌ 
நாம்‌ கர்த்தரைத்‌ 
கர்த்தரை குறை 


கொடுக்கிறார்‌ 
கொடுக்கிற 
கொண்டு, 
துநிக்கவேண்டும்‌. 
சொல்லக்கூடாது. 


ஏழைகளூடைய நியாயம்‌ 
நீதி 29:14 


நீதி 2914. ஏழைகளுடைய 
நியாயத்தை உண்மையாய்‌ விசாரிக்கிற 


ராஜாவின்‌ சிங்காசனம்‌ என்றும்‌ 
'திலையெற்றிருக்கும்‌. 


ஐசவரியவான்‌ தன்னுடைய 
காரியங்களை பாத்திரமே மார்பன்‌ அவன்‌ 
சுயநலக்காரனாகமிருப்பான்‌ 

திக்கற்ற ள்‌ கட்‌ 

தேவைப்படுகிறது. அவர்களால்‌ தங்களுக்குத்‌ 
தாங்களே உதவிசெய்து ள்‌ 

ரள பிரபுக்களும்‌ 


"(சங்‌ 82:3) என்று ஆசாப்‌ 
சங்கீதத்தில்‌ சொல்லுகிறார்‌. “உன்‌ வாயைத்‌ 
திறந்து, நீதியாய்‌ நியாயந்தீர்த்து. சிறுமையும்‌ 
எளிமையுமானவனுக்கு நியாயஞ்செய்‌"' 


நீதியாய்‌ நியாயத்தீர்ப்பு செய்கிற ராஜாவின்‌. 
சிங்காசனம்‌ என்றும்‌ நிலைபெற்றிருக்கும்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பிரம்பும்‌ கடிந்துகொள்ளுதலும்‌ 


விடப்பட்ட பின்னையோ தன்‌ தாய்க்கு 
வெட்கத்தை உண்டுபண்ணுகிறான்‌. 


பெற்றோர்‌ தங்கள்‌ பிள்ளைகளுக்கு 
எது நல்லது, எது தீயது என்று உ ம்‌ 
பண்ணினால்‌ மாத்திரம்‌ போதாது. அவர்கள்‌ 
தப்பு செய்யும்போது அவர்களைக்‌ கண்டித்து 
உணர்த்தவேண்டும்‌. தேவைப்படும்போது 
பிரம்பினால்‌ அடிக்கவேண்டும்‌. பிரம்பும்‌ 
கடிந்துகொள்ளுதலும்‌ பிள்ளைகளுக்கு 
ஞானத்தைக்‌ கொடுக்கும்‌. பிரம்பில்லால்‌ 
கடிந்துகொள்ளுதல்‌ போதுமென்றால்‌ அதுவே 
நல்லது. ஆனாலும்‌ சில சமயங்களில்‌ பிரம்பும்‌ 
தேவைப்படுகிறது. கடிந்துகொள்ளும்‌ 
வார்த்தைகளுக்கு சில சமயங்களில்‌ நல்ல 
பலன்‌ கிடைப்பதில்லை. நம்முடைய 
பிள்ளைகள்‌  கீழ்ப்படிதலுள்ளவர்களாகவும்‌, 
நற்‌ குணமுள்ளவர்களாகவும்‌, 
ன்ட்‌ இருக்கவேண்டும்‌. 
அதற்கு கொள்ளுதல்‌ 
தப்பாத அ அவ்வது அதோடு சேர்ந்து 
பிரம்பு தேவைப்பட்டாலும்‌, அதை 
பிள்ளைகள்மீது பயன்படுத்த 
தயங்கக்கூடாது. நம்முடைய பிள்ளைகளின்‌ 
நன்மைகளுக்காகவே நாம்‌ இவற்றைப்‌ 
பயன்படுத்துகிறோம்‌. 
இஷ்டத்திற்கு விடப்பட்ட 
பிள்ளை  ஒழுக்கமாய்‌ வளராது. அது 
ஊதாறிப்பிள்ளையாக வளர்ந்து உருப்படாமல்‌. 
போய்விடும்‌. பிள்ளைகள்‌ வளர்ந்து 
பெரியோராகும்போது, பெற்றோர்‌ அவர்கள்‌ 
மூலமாய்‌ சந்தோஷப்படவேண்டுமென்று 
விரும்புவார்கள்‌. னால்‌. தன்‌ 
இஷ்டத்திற்கு விடப்பட்ட பிள்ளையோ, நன்‌ 
தாய்க்கு வெட்கத்தை உண்டுபண்ணுகிறான்‌ 
நல்ல ஆலோசனையைக்‌ 
பிள்ளைகள்‌, நல்ல 
வளருவார்கள்‌. 
தீய ஆலோசனையைக்‌, 
தங்கள்‌ 
வேதனையையும்‌, 
அவமானத்தையும்‌ 


பிள்ளைகளாக 
துன்மார்க்கருடைய 
கேட்டு வருகிறவர்கள்‌, 
பெற்றோருக்கு 
வெட்கத்தையும்‌, 
உண்டுபண்ணுகிறார்கள்‌. 





ழ்‌ யனா 
யாய 


துன்மார்க்கர்‌ 
நீதி 29:16 


தீதி 29:16. துன்மார்க்கர்‌ பெருகினால்‌ 
பாவமும்‌ பெருகும்‌; நீதிமான்கனோ 
அவர்கள்‌ விழுவதைக்‌ காண்பார்கள்‌. 


பாவிகளின்‌ எண்ணிக்கை 
அதிகரிக்கும்போது, அங்கு பாவமும்‌: 
க்கும்‌ டம்‌ ஏற்பாட்டுக்காலத்தில்‌, 
ரர்கள்‌. 

பணயம்‌ இல்லை, 


ராஜாவும்‌ 
இல்லை. ஆகையினால்‌ அவனவன்‌ தன்‌ 
தன்‌ மனதிற்கு இஞ்டமானபடி செய்ய 
ஆரம்பித்தான்‌. பாவம்‌ பெருகிற்று. ஜனங்கள்‌ 
தங்களையும்‌, 

கெடுத்துப்போட்டார்கள்‌.. 

பெருகினால்‌ 

பெருகும்போது அழிவு வரும்‌. 


இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ பாவிகளும்‌, 
பாவங்களும்‌ பெருகும்போது, நீதிமான்கள்‌ 
ப்‌ ர்த்‌ பயந்துவிடக்கூடாது. 
நம்பிக்கையும்‌, 
அசைக்கப்படக்கூடாது. 
கர்த்தர்‌ எல்லோரையும்‌ கைவிட்டுவிட்டார்‌ 
என்று பயப்படக்கூடாது. கர்த்தருடைய 
கிருபைக்காகவும்‌, அவருடைய நீதியான 
நியாயத்தீர்ப்புக்காகவும்‌ பொறுமையோடு 
காத்திருக்கவேண்டும்‌. நீதிமான்கள்‌ 
துன்மார்க்கர்‌ விழுவதைக்‌ காண்பார்கள்‌. 
பாலத்தின்‌ சம்பளம்‌ மரணம்‌. பாவம்‌ 
செய்தவர்கள்‌ அழிந்துபோவதையும்‌, 
அவமானப்படுவதையும்‌ நீதிமான்கள்‌ 
தங்கள்‌ கண்களால்‌ பிரத்தியட்சமாய்க்‌ 
காண்பார்கள்‌. 


மகனைக்‌ சிட்சைசெய்‌ 


நீதி 29:17 


நீதி 29:17. உன்‌ மகனைச்‌ சிட்சைசெய்‌, 
அவன்‌ உனக்கு ஆறுதல்செய்வான்‌, 
உன்‌ ஆத்தூமாவுக்கு ஆனத்தத்தையும்‌ 
உண்டாக்குவான்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தங்கள்‌ பிள்ளைகள்‌ நல்ல குல்லி 
கற்று, ஒழுக்கமுள்ளவர்களாகவும்‌, 
ஞானமுள்ளவர்களாகவும்‌ 


நற்குணமே பெற்றோருக்கு 
பிள்ளைகள்‌ தங்கள்‌ 
ஜீவியத்தில்‌ நற்கனிகளைக்‌ கொடுக்கும்போது, 
அது பெற்றோருக்கு மிகுந்த 
ஆசீர்வாதமாயிருக்கும்‌. தங்கள்‌ பிள்ளைகள்‌ 
இம்மையில்‌, இப்பிரபஞ்சத்தில்‌ ஜீலிக்கிற 
காலம்‌ வரையிலும்‌, கர்த்தருக்குப்‌ பயந்து, 
பயபக்தியோடு ஜீவிப்பதைப்‌ பார்க்கும்போது, 
பெற்றோருக்கு சந்தோஷமாகயிருக்கும்‌. 
கர்த்தருக்குப்‌ பயந்து நற்குணத்தோடு 
ஜீவிக்கிற பிள்ளைகள்‌ இம்மையிலும்‌ 
மறுமையிலும்‌ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள்‌. 


பிள்ளைகளை வளர்ப்பது, 
பெற்றோரின்‌ கடமை. பிள்ளைகளை சிட்சை 
செய்யவேண்டும்‌. அவர்களுக்கு நல்ல 
உபதேசங்களைக்‌ கற்றுத்தரவேண்டும்‌. நல்ல 
பயிற்சிகளைக்‌ கொடுக்கவேண்டும்‌. 
பிள்ளைகளை நாம்‌ கண்டித்து வளர்த்தால்‌, 
அவர்கள்‌ நமக்கும்‌, தங்களுக்கும்‌, 
மற்றவர்களுக்கும்‌ ஆசீர்வாதமாயிருப்பார்கள்‌. 
பிள்ளைகளை நாம்‌ கண்டிக்காமல்‌, 
அவர்களுடைய இஷ்டத்திற்கு விட்டுவிட்டால்‌, 
பிற்காலத்தில்‌ அவர்கள்‌ மற்றவர்களிடம்‌ 
அடி வாங்குவார்கள்‌. நம்முடைய 
பிள்ளைகளை மற்றவர்கள்‌ அடிக்கக்கூடாது. 
என்று நாம்‌ விரும்பினால்‌, நாம்‌ அவர்களை 
அடித்து வளர்க்கவேண்டும்‌. கண்டிப்போடு 
வளர்க்கப்படுகிற பிள்ளைகள்‌ 
நற்குணங்களோடு வளருவார்கள்‌. நம்முடைய 
மகனுக்கு நாம்‌ சிட்சை செய்யும்போது, 
அவன்‌ நமக்கு ஆறுதல்‌ செய்வான்‌. அவன்‌ 
நம்முடைய ஆத்துமாவுக்கு ஆனந்தத்தை 
உண்டாக்குவான்‌. 


தீர்க்கதரிசனமில்லாத இடம்‌ 


தீர்க்கதரிசனமில்லாத. 
ஜனங்கள்‌. 

சீர்கெட்டுப்போவார்கன்‌; வேதத்தைக்‌ 

காக்கிறவனோ பாக்கியவான்‌; 





ழ்‌ நவள 
யாய 


தீர்க்கதரிசிகள்‌ நியாயப்பிரமாணத்தைப்‌ 
பகுத்துப்‌ போதிக்கிறார்கள்‌. ஆசாரியரும்‌ 
ம்‌ கர்த்தரைப்பற்றிய ஞானத்தையும்‌ 


தீர்க்கதரிசனமும்‌ இருக்காது. 
ஆசாரியரும்‌ நம்மிடத்தில்‌ 

அங்கு ஆவிக்குரிய உபதேசமும்‌ இருக்காது. 
கர்த்தருடைய கிருபை இருக்காது. 
கர்த்தருடைய வார்த்தைக்கு பஞ்சம்‌ இருக்கும்‌ 
தீர்க்கதரிசனமில்லாத இடத்தில்‌ ஜனங்கள்‌ 
சீர்கெட்டுப்போவார்கள்‌ சாமுவேலின்‌ 
நாட்களில்‌ கர்த்தருடைய வசனம்‌ 
அபூர்வமாயிருந்தது. பிரத்தியட்சமான 
தரிசனம்‌ இருந்ததில்லை (சாமு 31) 


"ஜனங்கள்‌. சீர்கெட்டுப்போவார்கள்‌" 
என்னும்‌ வாக்கியத்திற்கு வேதபண்டிதர்கள்‌ 
ஐந்து விதமாக வியாக்கியானம்‌ 
சொல்லுகிறார்கள்‌. அவையாவன : 


1 ஜனங்கள்‌ 

நிர்வாணமாக்கப்படுவார்கள்‌. ஜனங்களுடைய 
ஆபரணங்களும்‌ 

அவர்கள்‌ 

அவமானத்திற்குட்படுத்தப்‌ படுவார்கள்‌. 

அவர்களுடைய ஆயுதங்கள்‌ 

அவர்களைவிட்டு எடுக்கப்படும்‌. அவர்கள்‌ 

ஆபத்துக்கு, சமீபமாயிருப்பார்கள்‌. 

நம்மிடத்தில்‌ ்‌ 

வேதத்தை 

ஊழியக்காரர்களும்‌ 

சத்துரு நம்முடைய ஆத்துமாவை எளிதாக 

வேட்டையாடி அழித்துப்போடுவான்‌. 

2. ஜனங்கள்‌ முரட்டாட்டம்‌ 
பண்ணுவார்கள்‌. தேவனுக்கு எதிராகவும்‌ 
குலகம்பண்ணுவார்கள்‌. தங்கள்‌ ராஜாவுக்கு 
எதிராகவும்‌ கலகம்பண்ணுவார்கள்‌. 
ஜனங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை 
உபதேசிக்கும்போது. அவர்கள்‌ தங்கள்‌ 
தேசத்தில்‌ நல்ல பிரஜைகளாகயிருப்பார்கள்‌. 
ஜனங்களுடைய இருதயத்தில்‌ கர்த்தருடைய 
வார்த்தை வாசம்பண்ணவில்லையென்றால்‌, 
அவர்கள்‌ துன்மார்க்கராயும்‌, 
முரட்டுக்குணமுள்ளவராயும்‌. கலகக்காரராயும்‌ 
இருப்பார்கள்‌. இவர்களால்‌ தேசத்தில்‌ 
அமைதி குலைந்துவிடும்‌. கலகமும்‌ 
சண்டையும்‌ அதிகரிக்கும்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


3. ஜனங்கள்‌ ஒன்றும்‌ செய்யாமல்‌ 
சும்மாயிருப்பார்கள்‌. தங்களுடைய 
கடமைகளை நிறைவேற்றாமல்‌ விளையாடிக்‌ 
கொண்டிருப்பார்கள்‌. வகுப்பறையில்‌ ஆசிரியர்‌ 
இருக்கும்போது. மாணவர்கள்‌ 
ஒழுக்கமாயிருப்பார்கள்‌. ஆசிரியர்‌ 
வகுப்பறையை விட்டு வெளியேறிவிட்டால்‌ 
மாணவர்கள்‌ கட்டுப்பாடில்லாமல்‌ 
கூச்சல்போட்டு விளையாடிக்‌ 
கொண்டிருப்பார்கள்‌. 


4... ஜனங்கள்‌ 


மேய்ப்பனில்லாத 
ஆடுகளைப்போல 


சிதறடிக்கப்படுவார்கள்‌. 
ஆடுகளை ஒன்றுகூட்டிச்‌ 
வழிநடத்துவார்கள்‌. 
கொண்டுபோவார்கள்‌. 


அவர்கள்மேல்‌ மனதுருகினார்‌. 
அநேகக்‌ காரியங்களை 
தொடங்கினார்‌ (மாற்‌ 6:34) 


5. ஜனங்கள்‌. பாவார்கள்‌. 
ன்‌. தனங்கள்‌ 
சங்காரமாகிறார்கள்‌; நீ அறிவை வெறுத்தாய்‌, 
ஆகையால்‌ நீ என்‌ ஆசாரியனாயிராதபடிக்கு 
நானும்‌ உன்னை வெறுத்துவிடுவேன்‌; நீ உன்‌ 
தேவனுடைய வேதத்தை மறந்தாய்‌, 
ஆகையால்‌ நானும்‌ உன்‌ பிள்ளைகளை 
மறந்துலிடுவேன்‌" (ஒசி 4:6) என்று ஓசியா 
மூலமாய்‌ கர்த்தருடைய வார்த்தை 
உண்டாயிற்று. 


அடிமையானவன்‌ 


நீதி 29:19 


நீதி 2919. 


வார்த்தைகளினாலே 
அவைகளை அவன்‌ 


உத்தரவுகொடான்‌. 


அடிமையான வண்‌. 
அடங்கான்‌; 
அறிந்தாலும்‌: 





ழ்‌ நயனா 
யாய 


வேலைக்காரன்‌ 
சோம்பேறியாகவும்‌, 
வனாகவும்‌ இருந்தால்‌, 
மனச்சாட்சியும்‌ சுத்தமாயிராது. 
தன்னுடைய  மனச்சாட்சிக்குப்‌ 
அன்பின்‌ நிமித்தமாய்‌ தன்‌ 
வேலை செய்யமாட்டான்‌. 

செய்யாவிட்டால்‌ 


துள்மார்க்கனாகவும்‌. 
'உண்மையில்லாத 
அவனுடைய 
அவன்‌ 
பயந்து, 
எஜமானுக்கு. 
வேலை 
தண்டனை கிடைக்குமே 
என்று பயந்துதான்‌ வேலை 
செய்வான்‌. இவனுக்கு எவ்வளவுதான்‌ 
புத்திசொன்னாலும்‌ அந்தப்‌ புத்திமதிகள்‌: 
அவனுடைய இருதயத்தில்‌ தங்காது. 
அடிமையானவன்‌ வார்த்தைகளினால்‌. 
அடங்கமாட்டான்‌. வார்த்தைகளினால்‌ 
அவனைத்‌ திருத்த முடியாது. 


அடிமையானவனிடம்‌ 
சொன்னாலும்‌ அது தனக்கு 
தெரியுமென்று சொல்லிவிடுவான்‌. 
அவனிடத்தில்‌ எத்தனை கேள்விகள்‌ 
கேட்டாலும்‌ அந்தக்‌ கேள்விகளும்‌ அவனுக்குப்‌ 
புரியாது. ஆகையினால்‌ அவன்‌ 
கேள்விகளுக்கு பதில்‌ சொல்லவுமாட்டான்‌. 


ஏற்கெனவே 


கேள்விகள்‌ புரிந்தாலும்‌, பதில்‌ சொல்ல 
வேண்டிய அவசியப்‌ 


மில்லையென்று, 
இப்படிப்பட்ட 
வேலை வாங்கவும்‌ 

முடியாது. அவனைத்‌ திருத்தவும்‌ முடியாது. 


பதறுகிற மனுஷன்‌ 
நீதி 29:20 


நீதி 2920, தன்‌ வார்த்தைகளில்‌ 
பதறுகிற மனுஷனைக்‌ கண்டாயானால்‌, 


அவனை நம்புவதைப்பார்க்கிலும்‌ 
மூடனை நம்பலாம்‌. 


பதறுகிறவன்‌ 
தன்னுடைய 
மனுஷன்‌, எதிலும்‌ உறுதியாகமிருக்கமாட்டான்‌. 
எல்லாவற்றையும்‌ படிப்பான்‌ ஆனால்‌ 
ஒன்றையும்‌ புரிந்துகொள்ளமாட்டான்‌. 
தன்னை ஒரு ஞானிபோல காண்பித்துக்‌ 
கொள்வான்‌. ஆனால்‌ அவனிடத்தில்‌ 
ஞானமிருக்காது. மூடனுக்கு புத்தி சொல்லி 
திருத்திவிடலாம்‌. ஆனால்‌ தன்‌ 
பதறுகிறவனுக்கு 


எதிலும்‌ அக்கரையிருக்காது. ஒரு சிலர்‌ 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மூடராகயிருப்பார்கள்‌. அவர்களிடத்தில்‌ ஒரு 
முறைக்கு இரண்டுமுறை புத்திசொன்னால்‌: 
அதைப்‌ புரிந்துகொள்வார்கள்‌. 
அவர்களிடத்தில்‌ வேகமிருக்காது. ஆனால்‌ 
நிதானமிருக்கும்‌. இப்படிப்பட்ட மூடர்மீது 
நாம்‌ இரக்கம்‌ காண்பித்து அவர்களுக்குப்‌ 
புத்திசொல்லலாம்‌. இவனை நம்பி 
நம்முடைய நேரத்தை அவனுக்காக செலவு 
பண்ணலாம்‌. 


தன்‌ வார்த்தைகளில்‌ பதறுகிற 
மனுஷனுக்கு நாம்‌ செய்வதெல்லாம்‌ 
வீணாய்ப்போகும்‌. அவனுக்காக நாம்‌ நேரம்‌ 
செலவு. பண்ணுவதும்‌ நஷ்டமாகும்‌. 
பதறுகிறவன்‌ திருந்துவதற்கு வாய்ப்பில்லை. 
அவன்‌ எல்லாம்‌ தனக்குத்‌ தெரியுமென்று 
தீர்மானித்துவிட்டவன்‌. அப்படிப்பட்டவன்‌ 
நம்முடைய புத்திமதிகளுக்குச்‌ 
செவிகொடுக்கமாட்டான்‌. தான்‌ ஒரு மூடன்‌ 
என்பதையும்‌ அங்கீகரிக்கமாட்டான்‌. தன்‌ 
வார்த்தைகளில்‌ பதறுகிறவன்‌, தன்னுடைய 
மூடத்தனத்தினால்‌ தன்னைச்‌ சுற்றிலும்‌: 
வேலியடைத்திருக்கிறான்‌. இந்த வேலியைத்‌. 
தாண்டி அவனும்‌ வெளியே வரமாட்டான்‌. 
யாரையும்‌ உள்ளே வர அனுமதிக்கவும்‌ 
மாட்டான்‌. தன்‌ வார்த்தைகளில்‌ பதறுகிறவன்‌ 
மூடனாகவே இருப்பான்‌. 


அடிமை 
நீதி 29:21 


நீதி 2921. ஒருவன்‌ தன்‌ அடிமையைச்‌. 
சிறுபிராயமுதல்‌ இனக்காரமாக 
வளர்த்தால்‌, முடிவிலே அவன்‌ தன்னைப்‌ 
புத்திரனாகப்‌ பாராட்டுவான்‌. 


வீட்டில்‌ பணிபுரியும்‌ வேலைக்காரர்‌ 
தன்னுடைய நிலமையை அறிந்து வேலை 
பார்க்கவேண்டும்‌ தன்னுடைய எஜமான்‌ 
தன்னிடம்‌ அன்பாகப்‌ பழகுவதையும்‌ ஆதரவு 
கொடுப்பதையும்‌ தன்னுடைய சுயநலத்திற்குப்‌ 
பயன்படுத்திக்கொள்ளக்கூடாது. எஜமான்‌ 
தன்னுடைய அடிமையை சிறுபிராய முதல்‌ 
இளக்காரமாக வளர்த்தாலும்‌, அடிமை 
அடிமையாகத்தானிருப்பான்‌. அவன்‌ 
ஒருபோதும்‌ தன்னுடைய எஜமானுக்கு 
புத்திரனாகமாட்டான்‌. ஆனால்‌ நம்முடைய 
வேலைக்காரருக்கு நாம்‌ அளவுக்கு 
அதிகமாக சலுகை கொடுக்கும்போது. 
தங்களுக்கு அதிக உரிமையிருப்பதாக 
அவர்கள்‌ நினைத்துக்கொள்வார்கள்‌. 





ழ்‌ நயன 
யாய 


கெட்ட குமாரன்‌ புத்தி தெளிந்து, 
தன்னுடைய தகப்பனிடம்‌ வந்து, “நான்‌ 
உம்முடைய புத்திரன்‌ என்று சொல்லுவதற்கு 
" என்று பணிவோடு 
கட்டுப்பாடில்லாமல்‌ சலுகை 

காட்டப்படுகிற அடிமையோ, தன்‌ 
எஜமானிடம்‌, “நான்‌ உம்முடைய புத்திரன்‌ 
என்று சொல்லுவதற்கு பாத்திரவான்‌” என்று 
பெருமையோடு சொல்லுவான்‌. தன்னுடைய 
எஜமானோடு தன்னை சமமாக 
நினைத்துக்கொள்வான்‌. ஒருவேளை 
எஜமானுடைய சொத்திலே தனக்கு பங்கு 
கேட்டாலும்‌ கேட்பான்‌. புத்திர சுவீகார 
உரிமைக்கு தன்னைப்‌ பங்காளியாக 
நினைத்துக்கொள்வான்‌. நம்முடைய 
வேலைக்காரர்மீது நாம்‌ அன்பு 
அதே வேளையில்‌ 


கூரவேண்டும்‌. 

அவர்களுக்கு அளவுக்கு அதிகமான 
சலுகைகளைக்‌ கொடுத்து, பின்பு 
அவஸ்தைப்படக்கூடாது. 


கோபக்காரன்‌ 
நீதி 29:22 


நீதி 29:22. கோபக்காரன்‌ க்‌ 
கொளுவுகிறான்‌; 
பெரும்பாதகன்‌.. 


கோபக்காரன்‌ கோபமான 
வார்த்தைகளைப்‌ பேசுவான்‌. இவனுடைய 
வார்த்தைகளினால்‌ மற்றவர்களுக்கும்‌ கோபம்‌ 
வரும்‌. கோபக்காரன்‌ 
கொளுவுகிறான்‌. வழக்கை 
கொண்டுவராமல்‌, தன்னுடைய 
வார்த்தைகளினால்‌, வழக்கை 
விடாமல்‌ பேசுகிறான்‌. நாம்‌ கோபப்பட்டாலும்‌, 
அந்தக்‌ கோபத்தில்‌ நீதிமிருக்கவேண்டும்‌. 
காரணமில்லாமல்‌ கோபப்படுவது பாவம்‌. 
நம்மிடத்தில்‌ கோபசுபாவம்‌ இருக்கக்கூடாது. 
தேவையில்லாமல்‌ கோபப்படுவதினால்‌. 
அநேகப்‌ பாவங்களில்‌ சிக்கிக்கொள்வோம்‌. 
ர்‌ நாம்‌ அன்பாகயிருக்கவேண்டும்‌. 
கோபப்படுத்தும்போது 
கோபப்படுத்துகிறோம்‌. 
கோபம்‌ ஏராளமான 
பாவங்களுக்குக்‌ காரணமாயிருக்கிறது. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அகந்தை. 
நீதி 29:28. 


தீதி 29:28. மனுஷனுடைய அகத்தை 
அவளைத்‌ தாழ்த்தும்‌; மனத்‌ 
தாழ்மையுன்னவனோ கனமடை வான்‌. 


ஒரு சிலர்‌ மற்றவர்கள்‌ மத்தியில்‌ 
தங்களை பெருமைப்படுத்துவதற்காக, 
தங்களைத்‌ தாங்களே புகழ்ந்துகொள்வார்கள்‌. 
தங்களைப்பற்றி பெருமையாகப்‌ பேசுவார்கள்‌. 
தங்களுடைய பேச்சுக்களையும்‌, 
செய்கைகளையும்‌ புகழ்ந்து சொல்லுவார்கள்‌. 
தாங்களே எல்லோரையும்விட, எல்லா 
காரியங்களிலும்‌ மேலானவர்கள்‌ என்று 
பெருமையோடிருப்பார்கள்‌. அழிவுக்கு 
முன்னானது அகந்தை. கர்த்தர்‌ 
பெருமையுள்ளவனுக்கு எதிர்த்து நிற்கிறார்‌ 
மனத்தாழ்மையுள்ள வனுக்கு, ஆதரவு 


தான்‌ 
தேவனைக்‌ 
நாம்‌ நிற்பதும்‌, 
நிர்மூலமாகாமலிருப்பதும்‌ கர்த்தருடைய சுத்த 
என்பதை மறந்துவிடக்கூடாது. 
கர்த்தரே பெரியர்‌ என்பதை நாம்‌ 
அங்கீகரித்து, கர்த்தருக்கு முன்பாக நாம்‌ 
மனத்தாழ்மையோடிருக்க வேண்‌। 
நம்முடைய இருதயத்தில்‌ 
அதிகரிக்கும்போது கர்த்தர்‌ 
தாழ்த்துகிறார்‌. தம்முடைய கிருபை நிறைந்த 
பராமரிப்பை நமக்குக்‌ கொடுக்காமல்‌ அதை 
விலக்கி வைத்துவிடுகிறார்‌. கர்த்தருடைய 
கிருபையில்லையென்றால்‌ நாம்‌ 
ஒன்றுமேயில்லை. மனுஷனுடைய அகந்தை 
அவனைத்‌ தாழ்த்தும்‌. 
நம்மைப்பற்றி நாமே 
மற்றவர்கள்‌ நம்மைப்‌. 
அவர்களுடைய 
வார்த்தைகளைக்‌ குறித்து 
எச்சரிப்பாமிருக்கவேண்டும்‌. 
சமயங்களில்‌ புகழ்ச்சி 
கால்களுக்கு மறைவாக 
rhe 
மனத்தாழ்மையுள்ளவன்‌. 
அவனிடத்தில்‌ நற்குணம்‌ 
தேவனுடைய தயவு 
மனத்தாழ்மையுள்ளவன்‌ 
நிலைத்திருப்பான்‌. 


புகழக்கூடாது. 
புகழ்ந்தாலும்‌, 
புகழ்ச்சியின்‌ 
நாம்‌ மிகவும்‌. 
பல 


நம்முடைய 
வைக்கப்படும்‌ 
ஒப்பாயிருக்கிறது. 
'கனமடைவான்‌. 
இருக்கும்‌. 
மிகுந்திருக்கும்‌. 


அசைக்கப்படாமல்‌ 





ழ்‌ நயனா 
யாய 


திருடன்‌ 
நீதி 29:24 


நீதி 29.24. திருடனோடே, 
பங்கிட்டுக்கொன்ளூகிறவன்‌ தன்‌ 
ஆத்துமாவைப்‌ 

காயத்தை அவண்‌ 

காரியத்தை வெனிப்படுத்தமாட்டான்‌.. 


பாவிகளின்‌ வஞ்சக வலைகளில்‌ நாம்‌ 
சிக்கி விடக்கூடாது. 
பேச்சுக்களில்‌ மயங்கி, 
வார்த்தைகளுக்கு 
அவர்களுடைய 


செவிகொடுக்கக்கூடாது. 
பாவத்திற்கு நாம்‌ 
பங்காளிகளாகவும்‌ இருக்கக்கூடாது. 
பாவிகளோடு  ஐக்கியமாகயிருக்கிறவர்கள்‌ 
பாலத்தின்‌ கண்ணியில்‌ விழுந்துவிடுவார்கள்‌. 
திருடன்‌ பிறரை வஞ்சித்து திருடுகிறான்‌. 
'திருடனுடைய ஆத்துமா சுத்தமாயிராது. அது 
வஞ்சகம்‌ நிரம்பியது. 


நமக்கு திருடனோடு சகவாசம்‌ 
இருக்கக்கூடாது. திருடனோடு, கொள்ளைப்‌ 
பொருளைப்‌ பங்கிட்டுக்கொள்கிறவன்‌ தன்‌ 
ஆத்துமாவைப்‌ பகைக்கிறான்‌. அவனுடைய 
பாவத்திற்கு பங்காளியாயிருக்கிறான்‌. 
திருடனுடைய கொள்ளைப்பொருளை 
அனுபவிக்கிறவனும்‌, திருடனைப்போலவே 
'தீயசுபாவமுள்ளவன்‌. 


டிக்க! பால, 
அல்‌ இருப்புகள்‌ ககட்ட 
கொள்கிறவனும்‌ தண்டிக்கப்படுவான்‌. 
திருடன்‌ வேண்டுமென்றே துணிகரமாய்ப்‌ 
பாவம்‌ செய்கிறான்‌. திருடன்‌ 
திருடியதை  மறைப்பதுபோல, 
'கொள்ளைப்பொருளை ங்‌ 
அந்தக்‌ கொள்ளையை. 
திருட்டுப்பொருளின்மீது ஆசைப்படுகிறவர்கள்‌ 
தங்கள்‌ ஆத்துமாக்கள்மீது. 
குவலையில்லாதிருப்பார்கள்‌. திருடுவது பாவம்‌. 
பாவத்தின்‌ சம்பளம்‌ மரணம்‌. 

கர்த்தர்‌ திருடரைத்‌ தண்டிப்பார்‌. 
திருனுடைய ஆத்துமா அழிந்துபோகும்‌. 
திருடனுக்கு சாபம்‌ வரும்‌. திருடனிடத்தில்‌ 
தங்கள்‌ பொருட்களை 


பறிகொடுத்தவர்கள்திரடனை சபிப்பார்கள்‌. 
திருல்ன்‌ சாபவார்த்தைகளைக்‌ கேட்டு 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பழகிப்போயிருப்பான்‌. 
கேட்டாலும்‌, அவன்‌ 
ஒத்துக்கொள்ளமாட்டான்‌. 
வெளிப்படுத்தமாட்டான்‌. 
துணிகரமாய்ப்‌ பாவம்‌ 
தன்னுடைய ஆத்துமாவை 
திருட்டுப்பொருளை நேசிக்கிறான்‌. 
அழிவு நியமிக்கப்பட்டிருக்கிறது. 
்‌ திருடன்‌ 


தெரிந்தும்‌, 
நோக்கிப்போகிறான்‌. 


தனக்கு 
என்று 
அழிவை 


கர்த்தரை நம்புகிறவன்‌ 
நீதி 29:25 


நீதி 29:25. மனுஷனுக்குப்‌ பயப்படும்‌ 
பயம்‌ கண்ணியை வருவிக்கும்‌; 
கர்த்தரை நம்புகிறவனேோ உயர்த்த 
அடைக்கலத்திலே வைக்கப்படுவான்‌. 


கர்த்தருக்குப்‌ பயப்படுவது ஞானத்தின்‌ 
ஆரம்பம்‌. நாமெல்லோரும்‌ கர்த்தருக்குப்‌ 
பயப்படவேண்டும்‌. அதேவேளையில்‌, நாம்‌ 
க்குப்‌ பயப்படக்கூடாது. 
ச அதிகாரத்தையும்‌, 
பார்த்து 
கங்கப்போம்விடக்கடாது. கர்த்தருடைய 
பிள்ளைகள்‌ உலகத்தைக்‌ கலக்குகிறவர்கள்‌. 
உலகத்தைப்‌ பார்த்து கலங்குகிறவர்களல்ல. 
நம்மிடத்தில்‌ மனத்தாழ்மையிருக்கவேண்டும்‌ 
ஆனால்‌. தாழ்வு 
மனப்பான்மையிருக்கக்கூடாது. தாழ்வு 
மனப்பான்மை ஒரு அடிமைத்தனம்‌. 
இதனால்‌ மனுஷனுக்கு அநேக 
சோதனைகளும்‌, வேதனைகளும்‌ வரும்‌. 


ஆபிரகாம்‌ எகிப்து, 
பார்வோனுக்குப்‌ பயந்து, 

சகோதரி என்று சொன்னார்‌. ஆபிரகாமின்‌ 

இருதயத்தில்‌ பயம்‌ அதிகமாயிருந்தபடியினால்‌, 

அவர்‌ தன்னுடைய மனைவியை சகோதரி 

என்று  பொய்யாய்ச்‌ சொன்னார்‌. பேதுரு 

பயத்தினால்‌ இயேசுகிறிஸ்துவை சேவல்‌. 

கூவுகிறதற்கு முன்னே மூன்று தரம்‌ 

இக்காலத்திலும்‌ அநேகர்‌ 

கர்த்தரை 

கர்த்தருடைய 

வார்த்தைக்குக்‌ கீழ்ப்படிய மறுக்கிறார்கள்‌. 

மனுஷனுக்குப்‌ பயப்படும்‌ பயம்‌ கண்ணியை 

வருவிக்கும்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


வல்லமையினால்‌ எட்ட முடியாத உயரமான 
இடத்தில்‌ கர்த்தர்‌ இவனைப்‌ பாதுகாப்பாக 
வைப்பார்‌. மனுஷனுடைய அதிகாரத்திற்கு 
பயப்படாதவாறு, அவனுடைய இருதயத்தை 
தம்முடைய வார்த்தையினால்‌ நிரப்புவார்‌. 
கர்த்தரை நம்புகிறவர்கள்‌ செழித்திருப்பார்கள்‌. 
கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு அவரே 
அடைக்கலமாகயிருக்கிறார்‌. 


ஆளுகைசெய்கிறவன்‌ 
நீதி 29:26 


நீதி 29:28. ஆளுகைசெய்கிறவனுடைய 
முகதரிசனத்தைத்‌ தேடுகிறவர்கள்‌ 
அநேகர்‌; ஆனாலும்‌ அவனவனுடைய 
'தியாயம்‌ கர்த்தராலே தீரும்‌. 
மனுஷர்‌ தங்கள்‌ வாழ்கையில்‌: 
முன்னேற  விரும்புகிறார்கள்‌. இதற்காக 
அதிகாரமுள்ளவர்களின்‌ தயவை. 
நாடுகிறார்கள்‌. ஆளுகை செய்கிறவனுடைய 
முகதரிசனத்தைத்‌ தேடுகிறவர்கள்‌ அநேகர்‌ 
சாலொமோன்‌ சமஸ்த இஸ்ரவேலுக்கும்‌ ராஜா. 
அவனுடைய தாகக்‌ அநேகர்‌ 
நாடினார்கள்‌. மனுஷருடைய 
மதத்தால்‌. "தேடுவதற்கு 
கர்த்தரைத்‌ தேடவேண்டும்‌. 
கர்த்தருடைய கண்களில்‌ 
கிடைக்கவேண்டும்‌. அதுவே 
ஆசீர்வாதம்‌. 

பெர்சியா த்திலே, 
அகாஸ்வேரு என்‌ சு 


ஆனாலும்‌ 
ராஜா 


ஆமான்‌ 


ஆமானைக்‌ 
கொள்றுமோட்டாள்‌ ராஜாவின்‌ முகதரிசனம்‌. 
நமக்கு மெய்யான ஆசீர்வாதத்தைக்‌ 
கொடுக்காது. நாம்‌ மனுஷனைத்‌ தேடாமல்‌. 
கர்த்தரையே தேடவேண்டும்‌. கர்த்தரே 
ராஜாதி ராஜா. அவரே கர்த்தாதி கர்த்தா. 
நம்மை ஆளுகை செய்கிற கக்‌ 
கர்த்தர்‌ மேலானவர்‌. 
சமுகத்திலிருந்துதான்‌ நீதியான கயந்த 
புறப்பட்டு வருகிறது. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நமக்குப்‌ பிரியமானதை மாத்திரம்‌ நாம்‌ 
நாடக்கூடாது. கர்த்தருக்குப்‌ பிரியமானது 
என்ன என்பதை  அறிந்திருக்கவேண்டும்‌. 
ஆளுகை ய்கிறவன்‌. நம்மீது 
பிரியமாகமிருக்கிறானா என்பது நமக்கு 
முக்கியமானதல்ல. கர்த்தர்‌ நம்மீது 
பிரியமாகயிருக்கிறாரா என்பதுதான்‌ முக்கியம்‌. 
நாம்‌ மனுஷருக்குப்‌ பிரியமாக நடவாமல்‌ 
கர்த்தருக்குப்‌ பிரியமாகவும்‌ 
பிரயோஜனமாகவும்‌ ஜீவிக்கவேண்டும்‌. 


நீதிமான்‌ 
நீதி 29:27 


நீதி 29:27. நீதிமானுக்கு 
அதியாயக்காரன்‌ அருவருப்பானவன்‌; 
சன்மார்க்கனும்‌ துன்மார்க்கனுக்கு 
அருவருப்பானவன்‌.. 


படித்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ 
துன்மார்க்கனும்கும்‌ 
பகையிருக்கிறது. இது பழைய பாம்பாகிய 
சாத்தானால்‌ வந்த பகை, சாத்தான்‌ 
ஸ்திரீயின்‌ வித்துக்கும்‌ பாம்பின்‌ வித்துக்கும்‌ 
பகை உண்டாக்கியிருக்கிறான்‌. 


நீதிமானுக்கும்‌ 
இடையே 


“உனக்கும்‌ ஸ்திரீக்கும்‌, உன்‌ 
வித்துக்கும்‌ அவள்‌ வித்துக்கும்‌ பகை 
உண்டாக்குவேன்‌: அவர்‌ உன்‌ தலையை 
நசுக்குவார்‌, நீ அவர்‌  குதிங்காலை. 
நசுக்குவாய்‌" என்று கர்த்தர்‌ சாத்தானிடம்‌ 
சொன்னார்‌ (ஆதி 3:15). பரிசுத்தமில்லாமல்‌ 
கர்த்தரைத்‌ தரிசிக்க முடியாது. கர்த்தர்‌ 
நம்மைப்‌ பரிசுத்தப்படுத்த வேண்டும்‌. 
நம்முடைய இருதயத்தின்‌ தந்தைக்‌, 
வாயின்‌ வார்த்தைகளும்‌, கைகளின்‌ 

கிரியைகளும்‌, நம்முடைய மனச்சாட்சியும்‌ 
சுத்தமுள்ளதாயிருக்க. வேண்டும்‌. 
பரிசுத்தப்பட்டவர்கள்‌ துன்மார்க்கத்திற்கும்‌, 
துன்மார்க்கருக்கும்‌ விரோதமாய்‌ எதிர்த்து 
நிற்பார்கள்‌. 

பந்தன்‌. 
ஆத்துமாவையும்‌ 
துன்மார்க்கனுடைய 
அருவருப்பாமிருக்கும்‌. 
அநியாயக்காரன்‌ 


எல்லோருடைய 
நேசிப்பான்‌. ஆனாலும்‌ 
வழிகள்‌ நீதிமானுக்கு 
நீதிமானுக்கு 
அருவருப்பானவன்‌. 
பரிசுத்தமில்லாதவர்களின்‌ இருதயத்தில்‌ 
பாவசுபாவம்‌ நிரம்பியிருக்கும்‌. 
அநியாயக்காரன்‌ எல்லோரையும்‌ அருவருப்பான்‌. 





நீதிமொழிக 


ழ்‌ நள 
யாய 


நீதிமொழிகள்‌ 30; 31 ஆகிய 
அதிகாரங்கள்‌ சாலொமோனுடைய 
நீதிமொழிகளின்‌ பின்னிணைப்பாகச்‌ 
சேர்க்கப்பட்டிருக்கிறது. இவைகள்‌ 
தீர்க்கதரிசன வாக்கியங்கள்‌. கர்த்தருடைய 
பரிசுத்தவான்கள்‌ தேவனுடைய 
ஆலியானவரால்‌ ஏவப்பட்டு. இவ்விரண்டு. 
அதிகாரங்களையும்‌ எழுதிமிருக்கிறார்கள்‌. 
யாக்கோபின்‌ குமாரனாகிய ஆகூர்‌ என்பவர்‌ 


நீதிமொழிகள்‌ 30-ஆவது அதிகாரத்தின்‌ 
சிரியர்‌ 


அதிகாரத்தின்‌: 


செய்கிறார்‌ (நீதி 301-0) 
நீதி 307-9), வேலைக்காரர்கள்மீது, 
அவர்களுடைய எஜமான்களிடத்தில்‌ குற்றம்‌ 
சொல்லக்கூடாது (நீதி 
துன்மார்க்கமான 
3021-14). 
30:15,16). 


ஆரம்பத்தில்‌ 
ிக்கை 


குற்றம்‌ 
3020). 
நான்கு சந்ததியார்‌ 
திருப்தியடையாதவை 
தகப்பனை 
குமாரனுக்கு 
எச்சரிப்பு (நீதி 307), 
ஆராய்ந்து அறியமுடியாத நான்கு காரியங்கள்‌ 
(நீதி 3018-20). சகித்துக்கொள்ள முடியாத 
நான்கு காரியங்கள்‌ (நீதி 30:21-23). 
சிறியவைகளாயிருந்தும்‌ மபா 
ஞானமுள்ளவைகளாயிருக்கும்‌ நான்கு 
ஜீவன்கள்‌ (நீதி 30:24-28)) விநோத. 
நடையுள்ள நான்கு. ஜீவன்கள்‌ 
(நீதி 30:29-33) 


ஆகூர்‌ 
நீதி 80:1-6 


நீதி 80:1. யாக்கோபின்‌ குமாரனாகிய 
ஆகூர்‌ என்னும்‌ புருஷன்‌ சஈத்தியேலுக்கு. 
வசனித்து, சத்தியேதுக்கும்‌ 
ஊகாலுக்கும்‌ உரைத்த உபதேச. 
வாக்கியங்களாவன: 


PROVERBS - COMMENTARY 


- விரிவுரை QOODNENS 


PUBLISHERS 


நீதி 30:2. மனுஷரெல்லாரிதூம்‌ நாண்‌. 
மூடன்‌; மனுஷருக்கேற்ற புத்தி எனக்கு. 
இல்லை. 


தீதி 90:3. நான்‌ ஞானத்தைக்‌ கற்கவும்‌ 
இல்லை, பரிசுத்தரின்‌ அறிவை 
அதித்துகொள்ளவும்‌ இல்லை. 


நீதி 30:4. வானத்துக்கு 
ஏறியிறங்கினவர்‌ யார்‌? காற்றைத்‌ தமது 
கைய்பீடிகனில்‌ அடக்கினவர்‌ யார்‌? 
தண்ணீர்களை வஸ்திரத்திலே 
கட்டினவர்‌ யார்‌? பூமியின்‌ 
எல்லைகனையெல்லாம்‌ ஸ்தாபித்தவர்‌ 
யார்‌? அவருடைய நாமம்‌ என்ன? அவர்‌ 
குமாரனுடைய நாமம்‌ என்ன? அதை 
அறிவாயோ? 


நீதி 30:5, தேவனுடைய 
வசனமெல்லாம்‌ புடமிடப்பாட்டவைகள்‌; 
தம்மை அண்டிக்கொள்ளுகிறவர்களுக்கு 
அவர்‌ கேடகமானவர்‌. 


தீதி 30:6. அவருடைய வசனங்களோடு, 
ஒன்றையும்‌ கூட்டாதே, கூட்டினால்‌ 
அவர்‌ உன்னைக்‌ கடிந்துகொள்வார்‌, 
தீ பொய்யனாவாய்‌. 


ஆகூர்‌ மற்றவர்களின்‌ நீதிமொழிகளை 
சேகரித்து நொகுத்திருக்கிறார்‌. “ நான்‌ 
ஞானத்தைக்‌ கற்கவும்‌ இல்லை, பரிசுத்தரின்‌ 
அறிவை அறிந்துகொள்ளவும்‌ இல்லை" 
(நீதி 30:3) என்று ஆகூர்‌ தன்னைப்பற்றிர்‌ 
சொல்லுகிறார்‌. இந்த அதிகாரத்தில்‌ 
ஈத்தியேலைப்பற்றியும்‌, ஊகாலைப்பற்றியும்‌. 
சொல்லப்பட்டிருக்கிறது. இவர்கள்‌ இருவரும்‌ 
ஆகூரின்‌ மாணவர்களாகயிருக்கலாம்‌. 
ஆகூர்‌ இவர்களுக்கு ஆசிரியராகமிருந்து 
உபதேசம்‌ செய்திருக்கிறார்‌. ஆகூரின்‌ உபதேச 
வாக்கியங்களை இவ்விருவரும்‌ தொகுத்து 
எழுதியிருக்கிறார்கள்‌. . எரேமியாவின்‌ 
தீர்க்கதரிசன 
எழுதியதுபோல, 
ஆகூருக்கு 
எழுத்தாணிகளாக ஊழியம்‌. 
செய்திருக்கிறார்கள்‌. 





ழ்‌ நவள 
யாய 


ஈத்தியேல்‌ என்னும்‌ பெயருக்கு “தேவன்‌ 
என்ணேடிருக்கிறார்‌” என்று பொருள்‌. 
இம்மானுவேல்‌ என்னும்‌ பெயருக்கு, “தேவன்‌: 
நம்மோடிருக்கிறார்‌' என்று பொருளாகும்‌. 
ஊகால்‌ என்னும்‌ பெயருக்கு, 
“சர்வவல்லமையுள்ளவர்‌” என்று பொருள்‌. 
இவர்மீது தேவனுடைய வல்லமையுள்ள கரம்‌ 
அமர்ந்திருந்தது. நம்‌ எல்லோருக்குமே 
சர்வவல்லமையுள்ள தேவனுடைய உதவியும்‌, 
ஒத்தாசையும்‌ தேவை. 


ஆகூர்‌ தன்னுடைய விசுவாசத்தை 
அறிக்கை செய்யும்‌ முன்பாக, அவர்‌ 
தன்னைத்தானே தாழ்த்துகிறார்‌. 
“மனுஷரெல்லாரிலம்‌ நான்‌ மூடன்‌; 
மனுஷருக்கேற்ற புத்தி எனக்கு இல்லை” 
(நீதி 30:2), ஆகூர்‌ தன்னுடைய 
பலவீனத்தையும்‌, ம்‌ 
மறைக்காமல்‌ 

ஆகூரைப்போலவே 

மனத்தாழ்மையிருக்க 

மற்றவர்களுக்கு 

நமக்கு எல்லாம்‌ தெரியும்‌ என்னும்‌ ஆணவம்‌ 
நம்மிடத்தில்‌ இருக்கக்கூடாது. பரிசுத்த. 
ஆலியானவர்‌ நம்மை ஆளுகை செய்து 
வழிநடத்தவேண்டும்‌. கர்த்தரை நாம்‌. 
விசுவாசத்தோடு பற்றிக்கொள்ளவேண்டும்‌. 
நம்மிடத்தில்‌ மனத்தாழ்மையிருக்கும்போது. 


என்றும்‌, 
சொல்லுகிறார்கள்‌. நம்மைப்பற்றி மற்றவர்கள்‌ 
எவ்வளவு உயர்வாகப்‌ பேசினாலும்‌, நாம்‌ 
நம்மைப்பற்றி மனத்தாழ்மையோடு 
நினைக்கவேண்டும்‌. நம்முடைய இருதயத்தில்‌ 
பெருமை சிறிதும்‌ இருக்கக்கூடாது. 
நம்மிடத்தில்‌ ஞானமும்‌ அறிவும்‌ இருந்தாலும்‌, 
அது. நமக்கு இன்னும்‌ அதிகமாய்த்‌ 
தேவைப்படுகிறது. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


"தேவனுடைய வெளிப்பாடு ஒவ்வொரு 
புதிதாய்க்‌ 
ர்‌ தாமே 
தம்மைப்பற்றி புதிய சத்தியங்களையும்‌, புதிய 
வெளிப்பாடுகளையும்‌ நமக்கு அநுதினமும்‌. 
கொடுத்து நம்மை ஆசிர்வதிக்கவேண்டும்‌. 
நம்முடைய சுயஞானத்தினாலோ, 
சுயபுத்திமினாலோ, சுயபக்தியினாலோ 
கர்த்தரைப்‌ புரிந்துகொள்ள முடியாது. கர்த்தர்‌ 
தாமே தமது கிருபையினால்‌ நமக்குத்‌ தம்மை 
வெளிப்படுத்த வேண்டும்‌. 


நம்மைத்‌ தாழ்த்தி கர்த்தருடைய 
சமுகத்தில்‌ ஒப்புக்கொடுக்கும்போது, கர்த்தர்‌ 
ற ரன rr bi வழிநடத்துவார்‌. 
பரிசுத்த ஆவியானவர்‌... நமக்கு சகல 


செல்வார்‌. 
அடிச்சுவடுகளைப்‌ 
ஞானத்தின்‌ பாதையில்‌ 
செல்வோம்‌. 


மனுஷனுக்கு இயல்பாகவே புத்தியும்‌ 
ஞானமும்‌ உண்டு. அலனுக்கு வல்லமையும்‌ 
உண்டு. நம்முடைய சுயஞானத்தினால்‌. 
பரிசுத்தின்‌ அறிவை அறிந்துகொள்ள 
முடியாது. தேவனைப்பற்றிய சத்தியத்தைப்‌ 
புரிந்துகொள்ளவும்‌ முடியாது. தேவனுடைய 
வியானவரின்‌: 'கசியங்களைப்‌ 
ந்துகொள்ளவேண்டுமென்றால்‌, பரிசுத்த. 
ஆவியானவரே 'தம்மைப்பற்றிய 
சத்தியங்களை நமக்கு வெளிப்படுத்திக்‌ 
காண்பிக்கவேண்டும்‌. 


தேவனைப்பற்றி்‌ 
சொல்லும்போது குமாரனாகிய 
இயேசுகிறிஸ்துவைப்பற்றியும்‌, பிதாவாகிய 
தேவனைப்பற்றியும்‌ அறிக்கை செய்கிறார்‌. 
“வானத்திற்கு ஏறி இறங்கினவர்‌ யார்‌" 
(நீதி 30:4) என்று கேட்கிறார்‌. இந்த 
வாக்கியம்‌ தேவனைப்பற்றியும்‌ அவருடைய 
கிரியைகளைப்பற்றியும்‌ விவரிக்கிறது. 
தேவனுடைய குணாதிசயங்களை நம்மால்‌ 
ஆராய்ந்து அறிய முடியாது. கர்த்தரை எந்த 
மனுஷரோடும்‌ அல்லது இயற்கையிலுள்ள 
எந்த சிருஷ்டியோடும்‌ ஒப்பிட்டுச்‌ சொல்ல 
முடியாது. கர்த்தர்‌ சர்வவல்லமையுள்ளவர்‌. 
அவரே சர்வசிருஷ்டிகர்‌. 


ஆகூர்‌ 





ழ்‌ ளா 
யாய 


ஈத்தியேலுக்கும்‌ ஊகாலுக்கும்‌ 
தேவகுமாரனாக 
பிதாவினுடைய 
சொல்லுகிறார்‌. 
என்ன? அவர்‌ 
குமாரனுடைய நாமம்‌ என்ன?” (நீதி 30:4) 
என்று ஆகூர்‌ கேட்கிறார்‌. பிதாவானவர்‌ 
குமாரன்‌ மூலமாகவே தம்முடைய 
கிரியைகள்‌ அனைத்தையும்‌ நடத்துகிறார்‌. 
பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள்‌: 
மேசியாவின்‌ க்காக 
காத்துக்கொண்டிருந்தார்கள்‌. மேசியாவே 
பிதாவின்‌ ஆசீர்வதிக்கப்பட்ட குமாரன்‌ என்று 
நம்பினார்கள்‌. ஆகூர்‌ இந்த வசனத்தை 
எழுதியபோது குமாரனுடைய நாமம்‌ 
அறிவிக்கப்படாத இரகசியமாகவே இருந்தது. 
பிதாவும்‌ குமாரனும்‌ வெவ்வேறு ஆள்தத்துவ 
பண்புடையவர்கள்‌ என்னும்‌ சத்தியம்‌ 
ஆகூருக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. 


பிதாவாகிய தேவன்‌, குமாரனாகிய 
கிறிஸ்துவின்‌ மூலமாய்‌ நடப்பித்த நான்கு 
வல்லமையான கிரியைகளை ஆகூர்‌ இங்கு 
குறிப்பிடுகிறார்‌ அவையாவன 

1. வானத்திற்கு ஏறி றங்கினவர்‌. 
2 காற்றைத்‌ தமது கைப்பிடிகளில்‌ 
அடக்கினவர்‌. 3 தண்ணீர்களை 
வஸ்திரத்திலே கட்டினவர்‌. 4. பூமியின்‌ 
எல்லைகளையெல்லாம்‌ ஸ்தாபித்தவர்‌. 
நான்கும்‌ பிதா, குமாரன்‌ மூலமாய்‌ நடப்பித்த 
அற்புதமான கிரியைகள்‌. 


தேவனுடைய வார்த்தையெல்லாம்‌. 
சத்தியமானது. தேவனுடைய வசனமெல்லாம்‌. 
புடமிடப்பட்டவைகள்‌ என்று ஆகூர்‌ 
சொல்லுகிறார்‌. தேவனுடைய 
காரியங்களைப்பற்றி ஆகூர்‌ தங்களுக்கு 
உபதேசிப்பார்‌ என்று ஈத்தியேலும்‌ ஊகாலும்‌ 
ஆர்வத்தோடு காத்துக்கொண்டிருக்கிறார்கள்‌. 
ஆனால்‌ ஆகூரோ, “மனுஷரெல்லாரிலும்‌ நான்‌ 
மூடன்‌; 


இல்லை, 

அறிந்துகொள்ளவும்‌ இல்லை" 

என்று தன்னுடைய மாணவர்களிடத்தில்‌ 
தன்னைப்பற்றி மனத்தாழ்மையோடு 
சொல்லுகிறார்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தன்னுடைய மாணவர்களுக்கு 
தன்னுடைய 'சுயபுத்தியினாலோ, 
சுயஞானத்தினாலோ ஒன்றும்‌ போதிக்க 
முடியாது. என்னும்‌ உண்மை ஆகூருக்குத்‌ 
தெரிந்திருக்கிறது. அவர்கள்‌ சத்தியத்தைக்‌ 
கற்றுக்கொள்ள வேண்டுமென்றால்‌ 
தேவனுடைய வார்த்தையை ஆராய்ந்து 
பார்க்கவேண்டும்‌. தேவனுடைய 
வசனமெல்லாம்‌ புடமிடப்பட்டவைகள்‌. அவை 
பரிசுத்தமானவை. மனுஷருடைய வார்த்தையில்‌. 
உண்மையும்‌ பொய்யும்‌ கலந்திருக்கும்‌. 
சுத்தமும்‌ அசுத்தமும்‌ சேர்ந்திருக்கும்‌. 
கர்த்தருடைய வார்த்தையோ புடமிடப்பட்டு 
சுத்தமாயிருக்கிறது. 


கர்த்தர்‌ தம்முடைய வார்த்தையிலும்‌, 
தம்முடைய வாக்குத்தத்தத்திலும்‌ 
நமக்கு கேடகுமாமிருக்கிறார்‌. அவரே 
நம்மைப்‌ பாதுகாக்கிறவர்‌. நாம்‌ 
கர்த்தரை அண்டிக்கொள்ளும்போது, அவரே 
நமக்கு பாதுகாப்பைக்‌ 
கொடுப்பார்‌. தம்மை 
அண்டிக்கொள்கிறவர்களுக்கு தேவன்‌ 
கேடகமானவர்‌ என்னும்‌ சத்தியத்தை ஆகூர்‌ 
தன்னுடைய மாணவர்களுக்கு உபதேசம்‌ 
பண்ணுகிறார்‌. 


தேவனுடைய பாதுகாப்பே 
போதுமானது. அந்தப்‌ பாதுகாப்பைவிட 
நமக்கு அதிகமான பாதுகாப்பு எதுவும்‌ 
தேவைப்படாது. ஆகையினால்‌ தேவனுடைய 
வசனங்களோடு ஒன்றையும்‌ கூட்ட 
வேண்டாம்‌ என்று ஆகூர்‌ நமக்கு 
எச்சரிப்பாகச்‌ சொல்லுகிறார்‌. தேவன்‌ 
ம்‌ வசனங்கள்‌ 
தம்மைப்பற்றியும்‌, 

சித்தத்தைப்பற்றியும்‌ 

பததி தா்‌ 


நமக்குப்‌ 


கர்த்தருக்குரியவைகள்‌. 





நீதிமொழிக 


ழ்‌ நள 
யாய 


நாம்‌ 
வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற 
மீது திருப்தியோ। 

எழுதப்பட்டதற்கு மிஞ்சி, 

புரிந்துகொள்ள 

ஆசைப்படக்கூடாது. 

சுயஆசைகளினால்‌ 

வசனங்களோடு, நாம்‌ எதையாது கூட்டினால்‌, 
நாம்‌ பொய்யராவோம்‌. தேவன்‌ நம்மைக்‌ 
கடிந்துகொள்வார்‌. தேவனுடைய வசனங்களில்‌. 
தேவனைப்பற்றி எவையெல்லாம்‌. 
எழுதப்பட்டிருக்கிறதோ அவை மாத்திரமே 
சத்தியம்‌. அதோடு நாம்‌ சேர்த்துக்கொள்கிற. 
வார்த்தைகள்‌ எல்லாமே நம்முடைய 
சுயகற்பனைகள்‌. 


ஆகூரின்‌ விண்ணப்பம்‌ 
நீதி 30:7-9 


நீதி 30:7. இரண்டு மனு உம்மிடத்தில்‌ 
கேட்கிறேன்‌; நான்‌ மரிக்கும்பரியத்‌ தமும்‌. 
அவைகளை எனக்கு மறுக்காமல்‌ தாரும்‌. 


நீதி 30:8. 
பொய்வசனிப்பையும்‌ 
தூரப்படுத்தும்‌; 
இசுவரியத்தையும்‌ 
கொடாதிருப்பீராக. 


நீதி 809. நான்‌ பரிபூரணம்‌. 
அடைகிறதினால்‌ மறுதலித்து, கர்த்தர்‌ 
யார்‌ என்று கொல்லாதபடிக்கும்‌; 
தரித்திரப்படுகிறதினால்‌ திருடி, என்‌ 
தேவனுடைய நாமத்தை வீணிலே 
வழங்காதபடிக்கும்‌, என்படியை எனக்கு 
அனந்து என்னைப்‌ போஷித்தருளும்‌. 


கர்த்தரிடத்தில்‌ 
வ மனு 


மாமையையும்‌ 
எனக்குத்‌ 


தரித்திரத்தையும்‌ 
எனக்குக்‌ 


ஆகூ! 
ஷெய்க்‌ ுிறர்‌. 
உம்மிடத்தில்‌ என்று 
கத்தாமல்‌ த்தல்‌ 
கேட்கிறார்‌. நாம்‌ கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
ஜெபப்பண்ணப்போகும்போது, நம்முடைய 
தேவை என்ன என்பதை நாம்‌ அறிந்து 
வைத்திருக்கவேண்டும்‌. தேவனிடத்தில்‌ 


PROVERBS - COMMENTARY 


- விரிவுரை QOODNENS 


PUBLISHERS 


எதைக்‌ கேட்கவேண்டும்‌ என்னும்‌ ஞானம்‌ 
நமக்குள்ளிருக்கவேண்டும்‌. கர்த்தருடைய 
சமுகத்தில்‌ ஜெபிக்கப்‌ போகும்போது எதைக்‌ 


முகத்தில்‌ வெளிப்படுத்தவேண்டும்‌. 
கர்த்தருடைய சித்தத்திற்கு நம்மை 
ஒப்புக்கொடுக்கவேண்டும்‌. 


ஆகூர்‌ கர்த்தரிடத்தில்‌ இரண்டு 
காரியங்களை  விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 
அவருக்கு தேவனுடைய கிருபை 
தாராளமாய்த்‌ தேவைப்படுகிறது. அதோடு. 
அவருடைய சரீரத்திற்கு போஜனமும்‌ 
தேவைப்படுகிறது. நம்முடைய ஆத்துமாவுக்கு 
தேவகிருபை தேவை. கிருபையே 
ஆத்துமாவுக்குப்‌ போதுமானது. “மாயையையும்‌ 
பொய்வசனிப்பையும்‌' எனக்கு தூரப்படுத்தும்‌ 
என்று ஆகூர்‌ கர்த்தரிடத்தில்‌ சொல்லுகிறார்‌. 
தன்னுடைய பாவங்களை மன்னிக்குமாறு 
ஆகூர்‌ கர்த்தரிடத்தில்‌ விண்ணப்பம்‌ 
ள்‌ இந்த வாக்கியத்திற்கு 

வியாக்கியானம்‌. 


ந்து 
என்று 
நமக்கு என்ன போஜனம்‌ 
என்பதும்‌, எவ்வளவு தேவை 
என்பதும்‌ கர்த்தருக்குத்‌ தெரியும்‌. கர்த்தர்‌ 
தமக்குப்‌ பிரியமானதை நமக்குக்‌ 
கொடுப்பதுதான்‌, நமக்கு மெய்யான 
ஆசிர்வாதம்‌. கர்த்தரிடத்தில்‌ நாம்‌ 
ஜெபிக்கும்போது நமக்குப்‌ பிரியமானதைக்‌ 
கேட்காமல்‌, கர்த்தருக்குப்‌ பிரியமானதை 
அவர்‌ நமக்கு தரவேண்டுமென்று 
ஜெபிக்கவேண்டும்‌. 





ழ்‌ ளா 
யாய 


நம்முடைய கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து 
நமக்கு ஜெபம்பண்ணக்‌ கற்றுக்கொடுத்த 
போது, “எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை 
இன்று எங்களுக்குத்‌ தாரும்‌" (மத்‌ 61) 
என்று குற்றுக்கொடுத்தார்‌. நம்முடைய 
தேவைக்கு அதிகமாய்‌ நாம்‌ பெற்றுக்கொள்ள 
வேண்டுமென்று பேராசைப்படக்கூடாது. 

க்‌ தரித்திரமும்‌ இருக்கக்கூடாது. 

இருக்கக்கூ 


உணர்ந்தவராக, 

ஐசுவரியத்தையும்‌: 
எனக்குக்‌ கொடாதிருப்பீராக"' 
ஜெபிக்கிறார்‌ 


நம்முடைய ஜீவியத்தில்‌. 
குறைவு இருக்கக்கூடாது. நாம்‌ ந்தன 


ஜசுவரியவான்‌௧ளாக 
என்னும்‌ 
தேவைகள்‌ எல்லாம்‌ 
சந்திக்கப்பட்டால்‌ அதுவே போதும்‌ என்று 
நினைக்கவேண்டும்‌. உண்ண உணவும்‌, 
உடுக்க வஸ்திரமும்‌ தேவை. 

நாம்‌ கர்த்தரிடத்தில்‌ 
ஜெபம்பண்ணும்போது கர்த்தருடைய 
சித்தத்திற்குக்‌ கீழ்ப்படிந்து ஜெபிக்கவேண்டும்‌. 
கர்த்தர்‌ நமக்கு எதைக்‌ கொடுக்க 
விரும்புகிறாரோ அதை  பயபத்தியோடும்‌, 
நன்றியுள்ள இருதயத்தோடும்‌ 
பெற்றுக்கொள்‌ வேண்டும்‌. நமக்கு 
பேராசையிருக்கக்கூடாது. மனுஷர்‌ மத்தியிலே. 
நமக்கு மகிமை உண்டாகவேண்டும்‌ என்றும்‌ 
நினைக்கக்கூடாது. நாம்‌ தரித்திரராயிருந்து 
பாடுகளை அனுபவிக்கவேண்டும்‌ என்றும்‌ 
நினைக்கக்கூடாது. கர்த்தர்‌ கொடுக்கிற 
ஆசீர்வாதங்களை 
பெற்றுக்கொள்‌ எவேண்டும்‌. கர்த்தர்‌ நமக்கு. 
ஒன்றைக்‌ கொடுக்கும்போது, அதைப்‌ 
பெற்றுக்கொள்ள  தயங்கவும்‌ கூடாது. 
மறுக்கவும்‌ கூடாது. நமக்கு எது தேவை 
என்பதை கர்த்தர்‌ அறிந்திருக்கிறார்‌ 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
UBLISHERS 


ஆகூர்‌ கர்த்தரிடத்தில்‌ ஜெபிக்கும்போது. 
'தரித்திரத்தையும்‌ ஐசுவரியத்தையும்‌ 
க கொடாதிருப்பராக" என்று 
அதற்கான காரணத்தையும்‌ 
“நான்‌ பரிபூரணம்‌. 
அடைகிறதினால்‌ மறுதலித்து, கர்த்தர்‌ யார்‌ 
என்று சொல்லாதடிக்கும்‌; 
தரித்திரப்படுகிறதினால்‌ திருடி, என்‌ 
தேவனுடைய நாமத்தை வீணிலே 
வழங்காதபூடிக்கும்‌, என்படியை எனக்கு 
அளந்து. என்னைப்‌  போஷித்தருளும்‌" 
(நீதி 30:9). ஆகூரின்‌ ஜெபவார்த்தைகளுக்கு 
இதுவே காரணம்‌. 


ஐசவரியவானும்‌ பாவம்‌ செய்கிறான்‌. 
தரித்திரனும்‌ பாவம்‌ செய்கிறான்‌. நாம்‌ எல்லா 
சூழ்நிலைகளிலும்‌ பாவத்தைவிட்டு விலகி 
ஜீவிக்கவேண்டும்‌. நல்லவன்‌ பாவம்‌ செய்ய 
பயப்படுவான்‌. நமக்கு ஐசுவரியம்‌ அதிகமாக 
சேருவதினால்‌, நம்முடைய மனதில்‌ பெருமை 
வருவதற்கு வாய்ப்புள்ளது. கர்த்தரை 
மறந்துவிடும்‌ ஆபத்தும்‌ உள்ளது. ஐசுவரியம்‌ 
அதிகமாயிருப்பதினால்‌ கர்த்தருடைய 
உதலியும்‌ ஒத்தாசையும்‌ தேவையில்லை 

கர்த்தரை ஒதுக்கிவிடுவதற்கும்‌. 


தரித்திரத்திலிருக்கும்போ து, 
வயிற்றுப்‌ 


முடியாமல்‌. 


தேவநாமத்தைத்‌ தூஷிப்பதற்கு வாய்ப்புள்ளது. 
ஐசுவரியவான்‌ தேவனை மறந்து விடுவதற்கு 
வாய்ப்புள்ளது. ஆகையினால்‌ 
தரித்திரத்தையும்‌, ஐசுவரியத்தையும்‌ 
கொடாதிருப்பீராக என்று ஆகூர்‌ 
கர்த்தரிடத்தில்‌ ஜெபம்பண்ணுகிறார்‌. 





f= THE 
EFT 


நம்மிடத்தில்‌ மாயையும்‌ 
பொய்வசனிப்பும்‌ இருக்கக்கூடாது. ஐசுவரியம்‌ 
ஒரு மாயை. இப்பிரபஞ்சத்தின்‌ 
ஆசாபாசங்கள்‌ எல்லாமே மாயை. கர்த்தரே 
நித்தியமானவர்‌ அவரே மெய்யானவர்‌. 
குர்த்தரைப்பற்றிக்கொள்வதே. மெய்யான 
ஞானம்‌. கர்த்தருடைய வசனமே சத்தியம்‌. 
அதுவே மெய்யானது. மனுஷருடைய 
வார்த்தைகளில்‌ மெய்யும்‌ பெய்யும்‌ 
கலப்படமாயிருக்கும்‌. ஆகூர்‌ இதை 
உணர்ந்தவராக, 'மாயையையும்‌: 
பொய்வசனிப்பையும்‌ எனக்குத்‌ தூரப்படுத்தும்‌" 
என்று ஜெபம்பண்ணுகிறார்‌ 


எஜமானும்‌ வேலைக்காரனும்‌ 
நீதி 80:10-14 


நீதி 30:10. எஜமானிடத்தில்‌ 
அவனுடைய வேலைக்காரன்மேல்‌ 
குற்றஞ்சுமத்தாதே அவன்‌ உன்னைச்‌ 
சுபிப்பான்‌, நீ குற்றவாளியாகக்‌. 
காணப்படுவாய்‌. 


நீதி 90:01. தங்கள்‌ 
சபித்தும்‌, தங்கள்‌ 
ஆசீர்வதியாமலும்‌ 
சுந்ததியாருமுண்டு. 


நீதி 30:12, தாங்கள்‌ அழுக்கறக்‌ 
கழுவப்படாமலிருந்தும்‌, தங்கள்‌. 
பார்வைக்குக்‌ சுத்தமாகத்‌ தோன்றுகிற 
சுந்ததியாருழுண்டு. 


நீதி 30:18. வேறொரு 
சந்ததியாருமுண்டு; அவர்கன்‌ கண்கள்‌ 
எத்தனை மேட்டிமையும்‌ அவர்கள்‌ 
இமைகள்‌ எத்தனை 
நெறிப்புமானவைகள்‌. 


நீதி 30114. தேசத்தில்‌ 
சிறுமையானவர்கனையும்‌ மனுஷரில்‌ 
எனிமையானவர்களையும்‌ 

பட்சிப்பதற்குக்‌ கட்கங்கனையொத்த 
பற்களையும்‌ கத்திகனையொத்த. 
கடை வாய்ப்பற்களையுமுடைய 


சத்ததியாருழுண்டு. 


தகப்பனைச்‌. 
தாயை 


இருக்கிற. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


நம்முடைய வேலைக்காரர்களை நாம்‌ 
நிர்வாகம்பண்ணி அவர்களிடத்தில்‌ 
முறைப்படி வேலை வாங்கவேண்டும்‌. மற்ற 
எஜமான்களுடைய வேலைக்காரர்மீது 
நமக்கு அதிகாரமில்லை. ஒரு சிலர்‌ 
தங்களுடைய காரியங்களில்‌ ஒழுங்காய்க்‌ 
கவனம்‌ செலுத்தாமல்‌, பிறருடைய 
காரியங்களில்‌ தாராளமாய்த்‌ 
தலையிடுவார்கள்‌. மற்ற எஜமான்களுக்கும்‌, 
அவர்களுடைய வேலைக்காருக்கும்‌ இடையே 
சண்டையை மூட்டிவிடுவார்கள்‌. மற்ற 
எஜமானிடத்தில்‌ அவனுடைய 
வேலைக்காரன்மேல்‌ குற்றம்‌ 
சொல்லக்கூடாது. நம்முடைய நாவினால்‌ 
பிறர்மீது கோள்சொல்லக்கூடாது. 


நம்முடைய நாவை நாம்‌ கட்டுப்படுத்தி 
ஆளுகை செய்யவேண்டும்‌. 
கடிவாளம்‌ போடவேண்டும்‌. 
அவயவமாகயிருந்தாலும்‌ 
பொல்லாங்களையெல்லாம்‌. 
மற்றவர்களுக்கு விரோதமாக இரகசியமாய்‌ 
கோள்சொல்லும்போது, அது அவர்களைப்‌ 
பாதிக்கும்‌. நாம்‌ பிறர்மீது பொய்யான 
குற்றச்சாட்டுக்களைச்‌ சொல்லி அவர்களுக்கு 
வேதனையையும்‌, சோதனையையும்‌ 
உண்டுபண்ணிவிடக்கூடாது. 
வேலைக்காரர்‌ நமக்குக்‌ கீழ்‌ 
வேலைசெய்கிறவர்கள்‌. அன்றாடம்‌ வேலை 
செய்தால்தான்‌... அவர்களுக்கு சாப்பாடு 
கிடைக்கும்‌. அவர்கள்‌ தங்கள்‌ எஜமான்களின்‌ 
ஆதரவினால்‌ ஜீவிக்கிறார்கள்‌. 
வேலைக்காரர்கள்‌. நமக்கு 
'சமமானவர்களல்ல. நாம்‌. 
அவர்களைவிட ஐசுவரியவான்களாகவும்‌, 
செல்வாக்குள்ளவர்களாகவும்‌ இருப்போம்‌. 
ஆனாலும்‌ நம்மைவிட வசதியில்‌ குறைந்த 
வேலைக்காரர்களுக்கு நாம்‌ தீங்கு 
நினைக்கவும்‌ கூடாது. அவர்களுடைய 
எஜமான்களிடத்தில்‌ அவர்களைப்பற்றி 
குற்றம்‌ சொல்லவும்‌ கூடாது. 





ழ்‌ நயனா 
யாய 


நம்மால்‌ முடிந்த வரையிலும்‌ நாம்‌ 
பிறருக்கு உதவிசெய்யவேண்டும்‌. உபகாரம்‌ 
பண்ணவேண்டும்‌. உபகாரம்‌ 
பண்ணாவிட்டாலும்‌ உபத்திரவம்‌ பண்ணாமல்‌ 
இருக்கவேண்டும்‌. நாம்‌ பிறனுடைய 
வேலைக்காரன்மீது குற்றம்‌ சுமத்தும்போது. 
அவன்‌ நம்மைச்‌ சபிப்பான்‌. நாம்‌ அவனுடைய 
பார்வையிலும்‌, கர்த்தருடைய பார்வையிலும்‌ 
குற்றவாளியாகக்‌ காணப்படுவோம்‌. 
மனுஷரில்‌ சிலர்‌ துன்மார்க்கமாய்‌ 
ஜீவிக்கிறார்கள்‌. நம்‌ மத்தியில்‌ 
துன்மார்க்கமான சந்ததியார்‌ எழுப்புகிறார்கள்‌. 
அவர்களிடத்தில்‌. நன்மை செய்யும்‌ 
சுபாவமில்லை. அவர்கள்‌ தங்கள்‌ தகப்பனை 
த்‌ தங்கள்‌ 
ஆரர்வதியாமலிருக்கறார்கள்‌ 
இப்பிப்பட்டவர்களிடத்தில்‌ தெய்வபயமுமில்லை. 
மனுஷநேயமுமில்லை. நாம்‌ நம்முடைய 
பெற்றோரைக்‌ கனம்பண்ணவேண்டும்‌. 
அவர்களுடைய ஆலோசனைகளுக்குக்‌ 
கீழ்ப்படியவேண்டும்‌. துன்மார்க்கமான 
சந்ததியாரோ தங்கள்‌ பெற்றோருக்குக்‌ 
கீழ்ப்படியாமல்‌ அவர்களை சபிக்கிறார்கள்‌ 
அவர்களுக்கு நன்மை செய்வதற்குப்‌ 
பதிலாக தீமை செய்கிறார்கள்‌. 
மறத்தல்‌, வணக்கத்‌ 


ருவார்கள்‌. 
வாலிபர்களின்‌ 


கூட்டாக 
துன்மார்க்கமான 
சிநேகிதர்களும்‌ துன்மார்க்கராகவே 
இருப்பார்கள்‌ துன்மார்க்கனோடு 
நல்லவர்கள்‌ சேரமாட்டார்கள்‌. துன்மார்க்கர்‌ 
கூட்டாகச்‌ சேர்ந்தாலும்‌, அவர்கள்‌ 
ஒருவருக்கொருவர்‌ தீங்கு நினைப்பார்கள்‌. 
தீயஆலோசனைகளைச்‌ செய்து தங்கள்‌ 
ற்றோரைச்‌ சபிப்பார்கள்‌. பெற்றோர்‌ 
தங்களுக்குக்‌ கொடுக்கும்‌ வேலைகளை 
பொறுப்போடு செய்யமாட்டார்கள்‌. 
துன்மார்க்கமான பிள்ளைகள்‌ 

பாரத்தையும்‌ சுமக்கமாட்டார்கள்‌. 


'துன்மார்க்கமான சந்ததியார்‌ அழுக்கற 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


வெளிப்பார்வைக்குத்‌ 

பரிசுத்தவான்களைப்‌. 
காண்பித்துக்கொள்வார்கள்‌. இவர்களிடத்தில்‌ 
உண்மையிருக்காது. எல்லாமே 
மாய்மாலமாகவும்‌, வேஷமாகவும்‌ இருக்கும்‌. 
துன்மார்க்கருடைய இருதயத்தில்‌ அசுத்தம்‌ 
இருந்தாலும்‌, அவர்கள்‌ தங்கள்‌ பார்வைக்கு 
கத்தமாய்த்‌ தோன்றுகிறார்கள்‌. 


துன்மார்க்கரிடத்தில்‌ மனத்‌ 
தாழ்மையிருக்காது. அவர்களுடைய கண்கள்‌ 
மேட்டிமையுள்ளதாயிருக்கும்‌. அவர்களுடைய 
இமைகள்‌ நெறிப்புள்ளதாயிருக்கும்‌, இவர்கள்‌ 

தேசத்திலே சிறுமையானவர்களையும்‌, 
மனுஷரில்‌ எளிமையானவர்களையும்‌ 
பட்சிப்பார்கள்‌ இவர்களுடைய பற்கள்‌ 
பட்டயங்களைப்போல க்கும்‌ 


கட்கங்களைப்போலவும்‌, 

கத்திகளைப்போலவும்‌ பயன்படுத்துவார்கள்‌. 
எளிமையானவர்களையும்‌ 

சிறுமையானவர்களையும்‌ துன்பப்படுத்துவதே 


இவர்களுக்கு 
பசியாகமிருப்போரின்‌ 


அபகரித்து, 

தீர்த்துக்கொள்வார்கள்‌. 

மற்றவர்களுடைய நலனில்‌ சிறிதும்‌ அக்கரை 
காண்பிக்கமாட்டார்கள்‌. இப்படிப்பட்ட 
சந்ததியார்‌ சுயநலமுள்ளவர்கள்‌. இவர்கள்‌ 
தங்கள்‌ பெற்றோரையும்‌ மதிக்கமாட்டார்கள்‌. 
மற்றோரையும்‌ மதிக்கமாட்டார்கள்‌. 


திருப்தியடையாதவை 
நீதி 30:15-17 


தீதி 30:15. தா, தா, என்கிற இரண்டு 
குமாரத்திகள்‌ அட்டைக்கு உண்டு. 
திருப்தியடையாத மூன்றுண்டு, போதும்‌ 
என்று சொல்லாத நான்குமுண்டு.. 


நீதி 30:16. அவையாவன: பாதானமும்‌, 
மலட்டுக்‌ கர்ப்பமும்‌, தண்ணீரால்‌ 
திருப்தியடையாத. 

போதுமென்று 

அக்கினியுமே.. 





i a 
EFT 
80:17. 


நீதி 

பரியாசம்பண்ணி, தாயின்‌ 
கட்டளையை அசட்டைபண்ணுகிற 
கண்ணை நதியின்‌ காகங்கள்‌ பிடுங்கும்‌, 
கழுகின்‌ குஞ்சுகள்‌ தின்னும்‌. 


தேசத்தில்‌ சிறுமையானவர்களையும்‌ 
மனுஷரில்‌ எளிமையானவர்களையும்‌ பட்சிக்கிற 
துன்மார்க்கரைப்பற்றி ஆகூர்‌ எடுத்துச்‌ 
சொல்லுகிறார்‌. அதன்பின்பு அவர்கள்‌ 
தங்கள்‌ துன்மார்க்கத்தில்‌ திருப்தியடையாமல்‌, 
தங்கள்‌ துன்மார்க்கத்தில்‌ தொடர்ந்து 
பிரியப்படுவதையும்‌ சொல்லுகிறார்‌. 

அட்டை இரத்தத்தை உறிஞ்சிக்குடிக்கும்‌ 
ஒரு பூச்சி. இதற்கு இரண்டு குமாரத்திகள்‌ 
உண்டு. இரண்டு நாளங்கள்‌ வழியாக 
இவை நம்முடைய இரத்தத்தை உறிஞ்சும்‌. 
இவை ஒருபோதும்‌ திருப்தியடைவதில்லை. 
எப்போதும்‌ தா, தா? எண்று 
சொல்‌ அட்டையைப்போலவே 
சிலர்‌  பொருளாசையுடையவராயிருப்பார்கள்‌. 
இவர்கள்‌, "பணத்தை தா, தா" என்று 
சொல்லுவார்கள்‌. இவர்களிடத்தில்‌ எவ்வளவு 
பணமிருந்தாலும்‌ அது அவர்களுக்குத்‌ 
திருப்தியாயிராது 

த்தப்பிரியர்கள்‌ 
ரத்தத்‌ கறி 
அவர்களுக்கு ஒருபோதும்‌ 
உண்டா ல. 
மற்றவர்களுடைய 
குடித்துக்கொண்டேயிருக்க 
ஆசைப்படுவார்கள்‌. மதுவைக்‌ 
குடிக்கிறவர்களுக்கும்‌ திருப்தி உண்டாகாது. 
குடித்து வெறித்திருந்தாலும்‌, இன்னும்‌ 
குடிக்கவேண்டுமென்று ஆசைப்படுவார்கள்‌. 


தகப்பனைப்‌: 


எவ்வளவுதான்‌ 
குடித்தாலும்‌, 
திருப்தி 


இரத்தத்தை 
வேண்டுமென்று 


போதும்‌ என்று சொல்லாத நான்குண்டு 

என்று ஆகூர்‌ சொல்லுகிறார்‌. அவையாவன 

1. பாதாளம்‌, 2. மலட்டு கர்ப்பம்‌, 

3. தண்ணீரால்‌ திருப்தியடையாத நிலம்‌, 
4. அக்கினி. 


ஏராளமான ஜனங்கள்‌ இதுவரையிலும்‌ 
பாதாளத்தில்‌ விழுந்திருக்கிறார்கள்‌. பாதாளம்‌ 
அவர்களெல்லோரையும்‌ விழுங்கியிருக்கிறது. 
ஆனாலும்‌ அது இன்னும்‌ திருப்தியடையாமல்‌, 
தன்‌ வாயைத்‌ திறந்த வண்ணமாகவே 
உள்ளது. பாதாளத்தில்‌ இன்னும்‌ எவ்வளவு 
பேர்‌ விழுந்தாலும்‌ அதை ஏற்றுக்கொள்ள 
ஆயத்தமாயிருக்கிறது. பாதாளத்தில்‌ 
விழுந்தவர்கள்‌ யாரும்‌ வெளியேறி 
வருவதில்லை. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


| மலப்டு கர்ப்பமும்‌ திருப்தியடையாத 
ஒன்று அது எப்போதுமே அதிக 
வேதனையேோடிருக்கும்‌. ராகேல்‌, “எனக்குப்‌ 
பிள்ளைகளைத்‌ தாரும்‌" என்று 


கேட்டதுபோல கேட்டுக்கொண்டேயிருக்கும்‌. 


வறட்சிக்காலத்தில்‌ நிலத்தில்‌ எவ்வளவு 
தண்ணீர்‌ ஊற்றினாலும்‌, அந்த நிலம்‌ 
தண்ணீர்‌ முழுவதையும்‌ உறிஞ்சிக்‌ 
குடித்துவிடும்‌. அதன்மீது எவ்வளவு மழை 
பெய்தாலும்‌, மழைத்தண்ணீர்‌ அனைத்தையும்‌ 
குடிக்கும்‌. மழை பெய்தபின்பு சிறிதுநேரம்‌ 
நிலத்தில்‌ தண்ணீர்‌ இருக்கும்‌. கொஞ்சநேரம்‌ 
கழித்து அந்தத்‌ தண்ணீர்‌ வற்றி, நிலம்‌ 
காய்ந்துபோகும்‌. இன்னும்‌ அதிகத்‌ தண்ணீர்‌ 
வேண்டுமென்று தாகத்தோடிருக்கும்‌. 

அக்கினி எரியும்போது, அதில்‌ 
எல்லளவு விறகுகளைப்போட்டாலும்‌, 
அவையெல்லாவற்றையும்‌ ஏற்றுக்கொண்டு 
ற்‌ ம்‌. அக்கினியின்‌ அளவுக்கு 


இல்லை. 
ளும்‌. இவைகளைப்போல 
ரதத னாம்‌ இன்‌ 
இவர்கள்‌ விரும்பியது கிடைத்தாலும்‌, அவை 
இன்னும்‌ வேண்டுமென்று 
பேராசைப்படுவார்கள்‌. பாவிகள்‌ தங்கள்‌ 
பாவத்தில்‌ ஒருபோதும்‌ திருப்தியடைவதில்லை. 
பாவமானது கர்ப்பம்‌ தரிக்கும்‌. எவ்வளவு 
பாவம்‌ செய்தாலும்‌, தங்கள்‌ பாவத்தை 
நிறுத்திவிடாமல்‌, தொடர்ந்து பாவம்‌ 
செய்துகொண்டேயிருப்பார்கள்‌. 


கீழ்ப்டியாத பிள்ளைகளுக்கு 
தண்டனையும்‌ வரும்‌ என்று 
எச்சரிப்பாகச்‌ சொல்லுகிறார்‌. பெற்றோரைக்‌. 
கனம்பண்ணாத பிள்ளைகள்‌ சங்கிலிகளால்‌ 
தூக்கப்படுவார்கள்‌ நதியின்‌ காகங்‌ 
அவர்களுடைய. கண்களைப்‌ பிடுங்கும்‌, 
தங்களுடைய பெற்றேரை எந்தக்‌ கண்களால்‌ 
கோபத்தோடு பார்த்தார்களா, அந்தக்‌ 
கண்களை காகங்கள்‌ பிடுங்கும்‌. கழுகின்‌ 
குஞ்சுகள்‌ அவற்றைத்‌ தின்னும்‌. எந்தக்‌ 
கண்‌। இரக்கமும்‌, மனதுருக்கமும்‌ 
இல்லாதிருந்தோ, அந்தக்‌ கண்களை 
காகங்கள்‌ தின்றுபோடும்‌. 


சாபமும்‌ 
ஆகூர்‌ 





f= THE 
EFT 


மரத்தில்‌ தூக்கப்பட்டவன்‌ எவனும்‌ 
சபிக்கப்பட்டவன்‌. துன்மார்க்கனை தூக்கில்‌ 
தொங்கவிடும்போது, சூரியன்‌ அஸ்தமிக்கிற 
மாலை வேளையில்‌ அவனுடைய சரீரத்தை 
க இறக்கிவிடுவார்கள்‌. காகங்களோ, 
தூக்கில்‌ தொங்கிக்‌ 
கொண்டிருக்கும்போதே, அவனுக்கு 
அருகாமையில்‌ வந்து, அவனைத்‌ தின்ன 
வரும்‌. அவனுடைய சரீரத்தில்‌ அநேக 
அவயவங்கள்‌ இருந்தாலும்‌, அவனுடைய 
கண்கள்மீது பிரியப்பட்டு அந்தக்‌ 
கண்களைப்‌ பிடுங்கும்‌. கழுகின்‌ குஞ்சுகளும்‌ 
துன்மார்க்கனுடைய மற்ற அவயவங்களை 
விட்டுவிட்டு, அவனுடைய கண்கள்மீது 
பபிரியப்பட்டு, அவற்றைத்‌ தின்னும்‌. 


மிகவும்‌ ஆச்சமியமானவை 
நீதி 80:18-20 


நீதி 30:18. எனக்கு மிகவும்‌ 
ஆச்சரியமானவைகள்‌ மூண்றுண்டு, என்‌. 


புத்திக்கெட்டாதவைகள்‌ நான்குமுண்டு.. 


நீதி 8019. அவையாவன: ஆகாயத்தில்‌ 
னுடைய வழியும்‌, 
கன்மலையின்மேல்‌ பாம்பினுடைய 
வழியும்‌, நடுக்கடலில்‌ கப்பலினுடைய 
வழியும்‌, ஒரு கன்னிகையை நாடிய 
மனுஷனுடைய வழியுமே. 


நீதி 30:20. 
விபாசாரஸ்திரீயினுடைய வழியும்‌. 
இருக்கிறது; அவன்‌ தின்று, தன்‌ 
வாயைத்‌ துடைத்து: நான்‌ ஒரு பாவமும்‌ 
செய்யவில்லை என்பான்‌. 


அப்படியே 


ஆகூருக்கு நான்கு காரியங்கள்‌ 
மிகவம்‌ ஆச்சரியமாமிருக்கிறது. அலை. 
தன்னுடைய புத்திக்கு எட்டவில்லை என்று 
ஆகூர்‌ சொல்லுகிறார்‌. அவற்றைப்பற்றி 
ஆராய்ந்து பார்க்கும்போது ஆகூரின்‌ 
ஆச்சரியம்‌ மேலும்‌ மேலும்‌ அதிகரிக்கிறது. 
ஆகூரின்‌ புத்திக்கு எட்டாத நான்கு 
காரியங்களின்‌ விவரம்‌ வருமாறு. 
1. ஆகாயத்தில்‌ கழுகினுடைய வழி. 
2. கன்மலையின்மேல்‌ பாம்பினுடைய வழி 
3. நடுக்கடலில்‌ கப்பலினுடைய வழி 
4. ஒரு கன்னிகையை நாடிய மனுஷனுடைய 
வழி. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆகூர்‌ சொல்லுகிற நான்கு 
காரியங்களில்‌ முதல்‌ மூன்று காரியங்கள்‌ 
இயற்கையில்‌ நாம்‌ காண்கிற இயற்கையான 
காரியங்கள்‌. நான்காவது காரியம்‌ 
இவற்றோடு ஒப்பிட்டுச்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகாயத்தில்‌ கழுகின்‌ 
வழியை நம்மால்‌ கண்டுபிடிக்க முடியாது. 
கழுகு எந்த வழியாகப்‌ பறந்து போயிற்று 
என்பதையும்‌ ஆராய்ந்து அறிந்துகொள்ள 
முடியாது. கழுகு வானத்திலே வேகமாகப்‌ 
பறக்கும்‌. அது பறக்கும்‌ பாதையில்‌ தடயம்‌ 
எதுவும்‌ இருக்காது. கழுகின்‌ வேகம்‌ நமக்கு 
ஆச்சரியமானது. 


கன்மலையின்மேல்‌ ஊர்ந்து செல்லும்‌ 
பாம்பின்‌ வழியையும்‌ நம்மால்‌ அறிய முடியாது. 
பாம்பு மணலின்மீது, ஊர்ந்து 
செல்லும்போது, பாம்பின்‌ தடம்‌ 
மணலிலிருக்கும்‌. அது கன்மலையின்‌ மேல்‌ 
ஊர்ந்து செல்லும்போது, பாம்பின்‌ தடம்‌ 
கன்மலையில்‌ காணப்படாது. 


நடுக்கடலில்‌ கப்பல்‌ போகும்போது 
அதன்‌ வழியையும்‌ நம்மால்‌ அறிந்துகொள்ள 
யாது. கடலில்‌ கப்பலின்‌ தடம்‌ இருக்காது. 
ல்லாம்‌ இயற்கையில்‌ சாதாரணமாக 
நடைபெறுகிற காரியங்கள்‌. ஆனாலும்‌ 
இவற்றை ஆராய்ந்து பார்க்கும்போது, 
இவையெல்லாமே நம்முடைய புத்திக்கு 
எட்டாத இரகசியமாயிருக்கிறது. அதை 
ஆராய்ந்து பார்க்கும்போது அது நமக்கு 
ஆச்சரியத்தைக்‌ கொடுக்கிறது. 


ஒரு கன்னிகையை நாடிய 
மனுஷனுடைய வழியைப்பற்றி ஆகூர்‌ இங்கு 
ஓர்‌ எடுத்துக்காட்டாகச்‌ சொல்லுகிறார்‌. இந்த 
வழி சாத்தானுடைய வழி. இது 
சாத்தானுடைய ஆழங்களில்‌ ஒன்று. இது, 
ஒரு மாயை. தன்னுடைய மாம்சப்பிரகாரமான 
இச்சைகளை பூர்த்தி செய்வதற்காக, 
மனுஷன்‌ கன்னிகையை நாடுகிறான்‌. 
இதற்காக  மாய்மாலமான பேச்சுக்களைப்‌ 
பேசுகிறான்‌. அவன்‌ என்ன பேசுவான்‌ 
என்பதும்‌, எப்படி பேசுவான்‌ என்பதும்‌ 
நம்முடைய புத்திக்கு எட்டாதவையாயிருக்கும்‌. 
அதுபோலவே விபசார ஸ்திரீயும்‌, தன்னுடைய 
துன்மார்க்கமான பேச்சுக்களைப்‌ பேசுவாள்‌. 
அவளுடைய பேச்சுக்களும்‌ நம்முடைய 
புத்திக்கு எட்டாததாயிருக்கும்‌. ஆகாயத்தில்‌ 
கழுகின்‌ வழியை அறியமுடியாததுபோல, ஒரு 
மனுஷனுடைய 
அறிந்துகொள்ள 


நம்மால்‌ 





f= a 
EFT 


கேட்டபோது, தான்‌ பாவம்‌ செய்யவில்லை 
என்று பொய்‌ சொன்னாள்‌. அவளுடைய 
மனச்சாட்சிக்கு அவள்‌ செய்த பாவம்‌ 
தெரியும்‌. ஆனால்‌ ஏவாள்‌ தன்னுடைய 
மனச்சாட்சிக்கு விரோதமாக, பொய்‌ 
சொன்னாள்‌. அவளுடைய  ஆத்துமாவைக்‌ 
கெடுத்துப்போட்டாள்‌. 

ஆகாயத்தில்‌ கழுகினுடைய வழியை 
அறியமுடியாத துபோல, விபசார 
ஸ்திரீயினுடைய வழியும்‌ அறிய 
முடியாததாயிருக்கிறது. அவள்‌ தின்று தன்‌ 
வாயைத்‌ துடைத்துவிடுகிறாள்‌. பாவம்‌ 
செய்து அதன்‌ தடையத்தை அழித்துப்‌ 
போடுகிறாள்‌. தான்‌ செய்த பாவத்தை அவள்‌ 
ஒருபோதும்‌ ஒத்துக்கொள்வதில்லை. “நான்‌ 
ஒரு பாவமும்‌ செய்யவில்லை” என்று. 
'துணிகரமாய்ப்‌ பொய்‌ சொல்லுவாள்‌. 


இக்காலத்தில்‌ விபசார ஸ்திரீயைப்போல 
ஏராளமான 

ஆத்துமாவைக்‌ 

கர்த்தருடைய 

மனச்சாட்சியின்‌ 

செவிகொடுக்காமல்‌, 

மறைக்கிறார்கள்‌. இப்படிப்பட்டவர்கள்‌ 
மாய்மாலக்காரர்கள்‌. இவர்கள்‌ நன்மையைத்‌ 
தீமை என்பார்கள்‌. தீமையை நன்மை 
என்பார்கள்‌. இவர்களுடைய மனச்சாட்சி 
இவர்களை எச்சரித்துச்சொன்னாலும்‌, 
தங்கள்‌ மனச்சாட்சிமின்‌ சத்தத்திற்குச்‌ 
செவிகொடுக்காமல்‌, தங்களுக்குத்‌ 
தாங்களே நியாயத்தீர்ப்புக்‌ கொடுத்து. 
சுயநியாயத்தீர்ப்பினால்‌ மனஅமைதி தேட 


தாங்கமாட்டாத: 
நீதி 90:21-23. 


நீதி 8021. மூன்றினிமித்தம்‌ 
சஞ்சலப்படுகிறது, 
தாங்கமாட்டாது. 


பூமி 
நான்கையும்‌ அது 


தீதி 30:22. அரசாளுகிற 
அடிமையினிமித்தமும்‌, போஜணத்தால்‌. 
திருப்தியான மூடனினிமித்தமும்‌, 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நீதி 30:23. யகைக்கப்படத்‌ 
தக்கவனாயிருந்தும்‌, புருஷனுக்கு 
வாழ்க்கைப்பட்ட ஸ்திரீயினி௰ித்தமும்‌, 


மூன்று காரியங்களினிமித்தம்‌ 
சஞ்சலப்படுகிறது என்றும்‌, அது நான்கு 
காரியங்களை தாங்கமாட்டாது என்றும்‌ 
ஆகூர்‌ சொல்லுகிறார்‌. அவையாவன : 1 
அரசாளுகிற அடிமை 2. போஜனத்தால்‌ 
திருப்தியடையாத மூடன்‌ 3. பகைக்கப்படத்‌ 
தக்கவளாயிருந்தும்‌ புருஷனுக்கு 
வாழ்க்கைப்ப்ட ஸ்திரீ 4. தன்‌ 
நாச்சியாருக்குப்‌ பதிலாக இல்லாளாகும்‌ 
அடிமைப்பெண்‌. 


வேலையாளுக்கு அதிக 
அதிகாரத்தைக்‌ கொடுத்தால்‌, அதை எப்படி 
பயன்படுத்த வேண்டும்‌ என்று அவளுக்குத்‌ 
தெரியாது. அடிமையினிடத்தில்‌ ஆளுகை 
செய்கிற பொறுப்பை ஒப்புக்கொடுத்தால்‌ 
அவனால்‌ சரியாக ஆளுகை செய்ய 
முடியாது.  குருபனை  ராஜாவைப்போல. 
முளி என்று சொன்னால்‌, அவனால்‌ முளிக்க 
முடியாது. 


ஒரு மூடன்‌  ஜசுஷியவானானாலும்‌ 
அவன்‌ மூடனாகத்தான்‌ இருப்பான்‌. 
அவனுடைய மூடத்தனம்‌ அவனை விட்டு 
நீங்காது. முன்பு தரித்திரமுள்ள மூடன்‌. 
இப்போது. ஐசுஷியமுள்ள மூடன்‌. 
இவனுடைய பேச்சிலும்‌ செய்கையிலும்‌ 
மூடத்தனமிருக்கும்‌. மூடனை பந்தியில்‌ 
அமர்ந்து போஜனம்‌ பண்ணச்‌ 
சொல்லும்போது, அவன்‌ அங்கு பண்போடு 
நடந்துகொள்ளமாட்டான்‌. அவனுடைய 
வருகையினால்‌ பந்தியும்‌ சபிக்கப்படும்‌. 
அவனால்‌. ற்றவர்களுக்‌ 
சந்தோஷமுண்டாகாது. 

அமர்ந்திருக்கிற 

சந்தோஷத்தையும்‌ 

கெடுத்துப்போடுவான்‌... 

போஜனத்தால்‌. 

பந்தியில்‌: அவனோடு 
அமிந்திருந்தவர்களின்‌ 

சந்தோஷத்தினால்‌ 

வெறுமையாயிருக்கும்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


சில... ஸ்திரீகளை மற்றவர்கள்‌. 
பகைப்பார்கள்‌. இப்படிப்பட்ட ஸ்திரீகளிடத்தில்‌ 
அன்பு இருக்காது. 
இவர்கள்‌ மற்றவர்களோடு 
இணக்கமாகப்‌ பேசமாட்டார்கள்‌. 
மற்றவர்களை மதிக்கமாட்டாகள்‌. 
சுயபெருமையோடிருப்பார்கள்‌. இப்படிப்பட்ட 
ஸ்திரீக்கு திருமணமே நடக்காது என்‌ 
ஜனங்கள்‌ நினைப்பார்கள்‌. 
புருஷனுக்கும்‌ வாழ்க்கைப்‌ 
என்றும்‌, இவளுக்கு குடும்பம்‌ நடத்த 
தெரியாது என்றும்‌ ஜனங்கள்‌ நினைப்பார்கள்‌. 
ஆனால்‌ இந்த ஸ்திரீக்கோ 
'திருமணமாயிற்று. இவளும்‌ ஒரு புருஷனுக்கு: 
வாழ்க்கைப்படுகிறாள்‌. மான பின்பும்‌. 
இவளுடைய சுபாவம்‌ மாறுவதில்லை 
திருமணத்திற்கு முன்பு இவள்‌ மற்றவர்களை 
ஏளனமாகப்‌ பேசியதுபோலவே இப்போதும்‌ 
பேசுகிறாள்‌. முன்பு ஆணவமாகமிருந்தது. 
போலவே இப்போதும்‌ 
பிறரைத்‌ 
ஸ்திரீகள்‌ 


ஆணவமாகமிருக்கிறாள்‌. 
தூஷிப்பதில்‌ இப்படிப்பட்ட 
ஒருபோதும்‌ திருப்தியடைவதில்லை. 
ஒரு அடிமைப்பெண்‌, தன்‌ 
நாச்சியாருக்குப்‌. பதிலாக 
இல்லாளாகும்போது, அவளுடைய 
பெருமையை அவளால்‌ அடக்க முடியாது. 
அவள்‌ ஆணவமாகவும்‌, தன்னுடைய பழைய 
நிலமையை. மறந்தும்‌, ஒருவரையும்‌ 
மதியாமலும்‌ இருப்பாள்‌ தான்‌ 
அடிமையாகமிருந்த காலத்தில்‌, தனக்கு 
மற்றவர்கள்‌ செய்த  தீங்குகளையெல்லாம்‌ 
நினைத்துப்‌ பார்த்து, அவர்களை 
பழிவாங்கவேண்டும்‌ என்று துடிப்பாள்‌. 
இவளுடைய பெருமைக்கும்‌ முடிவு இருக்காது. 


ஆசீர்வதிக்கப்படும்போது, 
குவனமாயிருக்கவேண்டும்‌ 


பெருமைப்படக்கூடாது. 


இருதயத்தில்‌, 


ஆரம்பத்திலேயே அகற்றிப்போட வேண்டும்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


மகா ஞானமுன்னவை 
நீதி 30:24-28 


த 90:24. 
சிறியவைகளாயிருத்தும்‌, 
'ஞானமுவ்னவைகன்‌ நாள்குண்டு. 


நீதி 30:25. 
அற்பமான ஜெத்துவாயிருத்தும்‌, 
கோடைகாலத்திலே தங்கள்‌ 
ஆகாரத்தைச்‌ சம்பாதிக்கிற எறும்பும்‌, 


நீதி 30:26. சுத்துவமற்ற 
ஜெத்துவாயிருந்தும்‌, தங்கள்‌ வீட்டைக்‌ 
கன்மலையிலே தோண்டிவைக்கும்‌ 


அவையாவன: 


குழிமுசல்களும்‌, 
நீதி 30:27. ராஜா இல்லாதிருந்தும்‌, 
ப்படுகிற 


அரசும்‌ 
சிலந்திப்‌ 


இதுவரையிலும்‌... நங்கள்‌ 
உயர்ந்திருந்த நான்கு 

குறிப்பிட்டுச்‌ சொன்னார்‌. 

அவர்களுக்கு வாழ்க்கையில்‌ உயர்வு வந்தது. 
ஆனால்‌ தங்களுடைய பண்பில்‌ அவர்கள்‌ 
உயரவில்லை. அதிகாரத்தில்‌ உயர்ந்தார்கள்‌ 
உயரவில்லை. 

பெரியவர்களாயிருந்தாலும்‌, 

ஞானத்தில்‌ 

வி வனிகக்க்க்க்ல்‌ ஆகூர்‌ 
அவர்களைப்பற்றிச்‌ சொல்லிவிட்டு இப்போது 
'சிறியவைகளாயிருக்கிற 

சொல்லுகிறார்‌. 


சிறியவையாயிருந்தாலும்‌, 
மகாஞானமுள்ளவையாயிருக்கிறது. 





ழ்‌ ளான 
யாய 


நாம்‌ உருவத்தைப்‌ பார்த்து ஏமாந்து 
விடக்கூடாது. வெளித்தோற்றத்திலே. 
உருவம்‌ பெரியதாயிருக்கலாம்‌. 
பலமுள்ளதாயிருக்கலாம்‌. பார்வைக்கு 
அழகுள்ளதாயிருக்கலாம்‌. மனுஷனுடைய 
வெளித்தோற்றத்தைப்‌ பார்த்து, நாம்‌ 
அவர்களுடைய குணாதிசயத்தை 
அறிந்துகொள்ள முடியாது. அவர்களுடைய 
ஞானத்தையும்‌, நடத்தையையும்‌ ஆராய்ந்து 
பார்க்கவேண்டும்‌. அவர்களுடைய கடின 
உழைப்பையும்‌, அவர்களுடைய செயல்‌: 
திறமையையும்‌ நிதானித்து அறியவேண்டும்‌. 
ஆனால்‌ மனுஷனோ முகத்தைத்தான்‌ 
பார்க்கிறான்‌. கர்த்தர்‌ மாத்திரமே 
மனுஷனுடைய இருதயத்தை ஆராய்ந்து 
பார்க்கிறார்‌ 


கர்த்தர்‌ 
சர்வவல்லமையுமுள்ளவர்‌. 
சர்வத்தையும்‌ சிருஷ்டித்தவர்‌. கர்த்தர்‌ இந்தப்‌ 
பிரபஞ்சத்தில்‌ சில: 
உருவத்தோடு 
ஆனாலும்‌ அவற்றிற்கு 
கொடுத்திருக்கிறார்‌. ஒரு பெரிய வன்‌ 
அறிவு இருப்பதுபோல, ஒரு 
எறும்புக்கும்‌ அறிவு இருக்கிறது. 
கர்த்தருடைய சிருஷ்டிப்பின்‌ கிரியை. 


கர்த்தர்‌ நம்மை  சிருஷ்டித்தபோது: 
நமக்கும்‌ அறிவையும்‌ 
கொடுத்திருக்கிறார்‌. நம்‌ 


ஞானமில்லை என்று 
குறைபட்டுக்கொள்ளக்கூடாது. 

எறும்புக்கு ஞானத்தைக்‌ கொடுத்த கர்த்தர்‌ 
நம்மை ஒருபோதும்‌ மறந்துவிடுவதில்லை. 
கர்த்தருடைய சமுகத்தில்‌ அமர்ந்திருந்து. 
நம்மை நாமே நிதானித்து அறியவேண்டும்‌. 
கர்த்தர்‌ நமக்குக்‌ கொடுத்திருக்கிற 
ஆசீர்வாதங்களை எண்ணிப்‌ 
பார்க்கவேண்டும்‌. தாலந்துகளை 
நினைத்துப்‌ பார்க்கவேண்டும்‌. அவற்றைப்‌ 
பயன்படுத்த வேண்டும்‌. 


சர்வஞானமும்‌ 
அவரே 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


த உலகத்தில்‌ சிறியலையாகவும்‌, 
பலவீனமானவையாகவும்‌ இருப்பவற்றை நாம்‌ 
அசட்டைபண்ணக்கூடாது. பூமியில்‌ சில 
காரியங்கள்‌ சிறிதாகயிருக்கலாம்‌. அவை 
பலமுள்ளதாகவும்‌ இருக்கும்‌. சில சிருஷ்டிகள்‌ 
உருவத்தில்‌ சிறியதாகயிருக்கலாம்‌. அவை 
அறிலிதும்‌ ஞானத்திலும்‌ பெரிதாயிரககும 
கர்த்தர்‌ எல்லா மனுஷருக்கும்‌. 
இரட்சிப்புக்கேற்ற ஞானத்தைக்‌ 
கொடுத்திருக்கிறார்‌. ஆனாலும்‌ தேவனுடைய 
கிருபையினால்‌ இரட்சிக்கப்படுகிறவர்கள்‌ 
மாத்திரமே ஞானமுள்ளவர்கள்‌. 


ஆகூர்‌ உருவத்தில்‌ சிறிதாயிருக்கிற 
நான்கு ஐந்துக்களை இங்கு குறிப்பிடுகிறார்‌. 
அவை அற்பமான ஜந்துக்கள்‌. அவற்றில்‌ 
இது அற்பமான 
ஜந்துவாகமிருந்தும்‌, கோடைகாலத்திலே 
தன்னுடைய ஆகாரத்தை சம்பாதிக்கிறது. 
எறும்பு ஒருபோதும்‌ சோம்பேறியாயிராது. 
சறுசுறுப்பாயிருக்கும்‌. ஒவ்வொரு 
காரியத்தையும்‌ அதற்குரிய காலத்தில்‌ 
செய்து முடிக்கும்‌ மழைகாலத்தில்‌ 
தனக்குத்‌ தேவையான ஆகாரத்தை, 
கோடைகாலத்திலேயே சம்பாதித்து வைக்கும்‌. 
வருங்காலத்தைக்‌ குறித்து திட்டமிட்டு 
செயல்படும்‌. எறும்பிடமிருந்து நாமும்‌ 
குற்றுக்கொள்ளவேண்டும்‌. “சோம்பேறியே, 
நீ எறும்பினிடத்தில்‌ போய்‌, அதின்‌ வழிகளைப்‌ 
பார்த்து. ஞானத்தைக்‌ கற்றுக்கொள்‌" 
நீதி 66) என்று சாலொமோன்‌ 
சொல்லுகிறார்‌. 


குழிமுசல்கள்‌ அரபி தேசத்தில்‌ 
வசிப்பவை. இவை சத்துவ மற்ற ஐந்துக்கள்‌, 


ஒன்று எறும்பு, 


பதுகப்பாகவிகக்கும்‌. 


வாவனா க்க கள்ல. 
பாதுகாப்பு தேவைப்படுகிறது. நம்முடைய 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்துவே நமக்கு 
அடைக்கலமாகவும்‌, 'கன்மலையாகவும்‌ 
இருக்கிறார்‌. கன்மலையாகிய கிறிஸ்துவிடம்‌ 
நாம்‌ அடைக்கலம்‌ பெறும்போது நமக்குப்‌ 
பாதுகாப்பு உண்டாகும்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


வெட்டுக்கிளிகளும்‌ உருவத்தில்‌ 
சிறியவை. தேனீக்களுக்கு ராஜாக்கள்‌ 
இருப்பதுபோல, வெட்டுகிளிகளுக்கு 
ராஜாக்கள்‌ இல்லை. ஆனாலும்‌ 
வெட்டுக்கிளிகள்‌ புறப்பட்டுப்போகும்போது, 
யுத்தவீரர்களைப்போல பவுஞ்சு பவஞ்சாய்ப்‌ 
புறப்பட்டுப்போகும்‌. யோவேல்‌ தீர்க்கதரிசி 
கர்த்தருடைய வார்த்தையைச்‌ சொல்லும்போது. 
வெட்டுக்கிளிகளை, "கர்த்தருடைய சேனை” 
என்று சொல்லுகிறார்‌. 


“நான்‌ உங்களிடத்தில்‌ என்‌ 
பெரிய சேனைகளாகிய வெட்டுக்கிளிகளும்‌, 
பச்சைக்கிளிகளும்‌, முகுக்கட்டைப்‌ பூச்சிகளும்‌, 
பச்சைப்‌ புழுக்களும்‌ பட்சித்த வருஷங்களின்‌ 
விளைவை உங்களுக்குத்‌ திரும்ப அளிப்பேன்‌" 
(யோவே 2:25). 


வெட்டுக்‌ 

பலவீனமாயிருப்பதினால்‌, 
ஒன்றையொன்று 
வெட்டுக்கிளிகள்‌ ஒன்றையொன்று சார்ந்து 
ஜீவிக்கிறது. அவற்றின்‌ பலவீனமே 
அவற்றிற்கு பலமாயிருக்கிறது. 

வெட்டுக்கிளிகளைப்போலவே நாமும்‌ 
பலவீனத்தை உணரவேண்டும்‌. 
ன்‌ நம்மை உயர்த்தாமல்‌ 
வெட்டுக்கிளிகள்‌ 
ஒன்றுக்கொன்று ஆதரவாயிருப்பதுபோல. 
நாமும்‌ ஒருவருக்கொருவர்‌ நம்முடைய 

கரங்களைப்‌ பலப்படுத்திக்கொள்‌ ளவேண்டும்‌. 
சிலந்திப்பூச்சி தன்‌ கைகளினால்‌ 
வலையைப்‌ பின்னும்‌. விடாமுயற்சியோடு 
தொடர்ந்து வேலை செய்யும்‌. தன்னுடைய 
வலையைக்‌ குட்டி முடிப்பது வரையிலும்‌ 
சிலந்திப்பூச்சி பின்வாங்காது. தான்‌ பின்னிய 
வலை எத்தனை. தாம்‌ அறத்து, விழுந்தாலும்‌, 

சிலந்திப்பூச்சி தன்னுடைய முய 

கைவிடுவதில்லை. சிலந்திபபூச்சிகள்‌ 
தங்கள்‌ கைகளினால்‌ வலையைப்‌ 
பின்னுகிறது. கர்த்தர்‌ அவற்றிற்குக்‌ 
கொடுத்திருக்கிற ஞானத்தை நல்லமுறையில்‌ 
ன்படுத்‌ சிலந்திப்பூச்சிகள்‌ 
களில்‌ தங்கள்‌ 
வலைகளைப்‌ பின்னுவதோடு திருப்தியடைந்து 
விடுவதில்லை. அவை அரசர்‌ அரமனையிலும்‌ 

தன்‌ கைகளினால்‌ வலையைப்‌ பின்னுகிறது. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


விநோத நடையுன்னவை 
நீதி 30:29-31 


நீதி 30:29. விநோதமாய்‌ அடிவைத்து 
'நடக்கிறவைகன்‌ மூன்றுண்டு; விநோத: 
'நடையுன்னவைகள்‌ நாலுமுண்டு. 


தீதி 30:30. அவையாவன: மிருகங்களில்‌ 
சுவுரியமானதும்‌ ஒன்றுக்கும்‌ 
பின்னிடையாததுமாகிய சிங்கமும்‌, 


நீதி 9081. போர்க்குதிரையும்‌, 
வென்னாட்டுக்கடாவும்‌, ஒருவரும்‌ 


எதிர்க்கக்கூடாத ராஜாவுமே. 


ஆகூர்‌ விநோதமாய்‌ அடி வைத்து 
நடக்கிறவைகளையும்‌, விநோத 
நடையுள்ளவைகளையும்‌ பற்றிச்‌ சொல்லுகிறார்‌. 
அவற்றில்‌ மூன்று மிருகங்கள்‌ ராஜாவைப்‌ 
போல கம்பீரமாய்‌ நடக்கிறது. அவையாவன : 
1... சிங்க்‌ 2. போர்க்குதிரை 3, 
வெள்ளாட்டுக்கடா. 


மிருகங்களுக்கு சிங்கம்‌ 
ராஜாவைப்போல இருக்கிறது. எல்லா 
மிருகங்களிலும்‌ சிங்கமே அதிக 
வலிமையுள்ளது. சிங்கம்‌ மிருகங்களில்‌ 
சவரியமானது. அது, ஒன்றுக்கும்‌ 
பின்னடையாதது. ஸி அடியெடுத்து 
வைக்கும்போது, எதற்கும்‌ 
பயப்படாது. வேறு, மிருகத்திற்கு பயந்து 
பின்வாங்கிப்போகாது. எந்தத்‌ திசையை 
நோக்கி போகிறதோ அந்தத்‌ திசையில்‌ 
அது தொடர்ந்து முன்னேறிப்போகும்‌. 


போர்க்குதிரை வேகமாக 
ஓடக்கூடியது. யுத்தத்தில்‌ இது கம்பீரமாக 
ஓடும்‌. எதிரிகளின்‌ ஆரவார சத்தத்தைக்‌ 
கேட்டு போர்க்குதிரை பயப்படாது. 
பின்னிட்டுத்‌ திரும்பி ஓடாது. 


வெள்ளாட்டுக்கடா 
முன்னாகச்‌ செல்லும்‌. 
மந்தையிலுள்ள ஆடுகளை 
செல்லுகிறது. வெள்ளாட்டுக்கடா 
முன்னாகச்‌ செல்வதனால்‌, 
ஆபத்துக்களை 
எதிர்கொள்ளவேண்டும்‌. 
வெள்ளாட்டுக்கடா மிகவும்‌ கவனமாக 
முன்னேறிச்‌ செல்லும்‌. அதே சமயத்தில்‌ இது 
கம்பீரமாகவும்‌ தலையை உயர்த்தி நடக்கும்‌. 
வெள்ளாட்டுக்கடாவைப்‌ போலவே 
விசுவாசிகளாகிய நாமும்‌ நற்கிரியைகளைச்‌' 
செய்வதில்‌ முன்னாகப்‌ போகவேண்டும்‌. 
மற்றவர்களை சரியான பாதையில்‌ 
வழிநடத்துவதற்கு, நாமே அந்தப்‌ பாதையில்‌ 
எடுத்துக்காட்டாக முன்செல்லவேண்டும்‌. 


மந்தைக்கு 
தே 


மந்தைக்கு 
இதுவே 
முதலாவதாக 
ஆகையினால்‌ 





ழ்‌ நள 
யாய 


ராஜாவை ஒருவரும்‌ எதிர்க்க. 
முடியாது. அவர்‌ நடந்துபோகும்போது 
ராஜகம்பீரத்தோடு நடப்பார்‌. எல்லோரும்‌ 
அவருக்கு முன்பாக பணிவாக வணக்கம்‌ 
சொல்லுவார்கள்‌. தங்கள்‌ மதிப்பையும்‌ 
மரியாதையையும்‌ ராஜாவுக்கு காண்பிப்பார்கள்‌. 
ராஜாவின்‌ வார்த்தைக்கு யாரும்‌ எதிர்த்துப்‌ 


ரளி 
கர்த்தாவாகவும்‌ 
சர்வலோகத்திற்கும்‌ 
கர்த்தருக்கு முன்பாக 
எதிர்த்துப்‌ பேசாமல்‌ 
நிற்கவேண்டும்‌. 


க பாவத்திலிருந்து நாமும்‌ 
காரியங்களைக்‌ 

தகக எனா சிங்கத்தைப்போல 
நமக்கும்‌ தைரியம்‌ வேண்டும்‌. சாத்தானின்‌ 
சலசலப்புக்கு அஞ்சாமல்‌ கர்த்தரை நோக்கி 
முன்னேறிப்போகவேண்டும்‌. தனக்கு எதிராக 
எத்தனை இடையூறுகள்‌ வந்தாலும்‌ 
அவையெல்லாவற்றையும்‌ சிங்கம்‌ சந்திக்கும்‌. 
ஒன்றுக்கும்‌ பயப்படாது. எல்லா 
தடைகளையும்‌ வென்று முன்னேறிச்‌ செல்லும்‌. 


நம்முடைய ஆவிக்குரிய ஒட்டத்தை 
தொடர்ந்து ஓடவேண்டும்‌. 


போர்க்குதிர வேகமாக ஓடும்‌. 
பவுஞ்சு பவுஞ்சாகச்‌ செல்லும்‌. போர்க்குதிரை 
வேகமாக ஓடினாலும்‌ அதன்‌ ஒட்டத்தில்‌ 
ஒழுங்கும்‌. கட்டுப்பாடும்‌. இருக்கும்‌. 
விசுவாசிகளாகிய ம்‌ 
போர்க்குதிரையைப்போல, 
ஆவிக்குரிய ஓட்டத்தை 
ஓடவேண்டும்‌. 
பிரமாணத்திற்குக்‌ 
கட்டுப்பாடாகவும்‌ ஓடவேண்டும்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QODNENS 
PUBLISHERS 


வெள்ளாட்டுக்கடா 
மந்தையைக்‌ கவனிக்கிறது. 
பராமரிக்கிறது. 
விசுவாசிகளாகிய 
குடும்பத்தைப்‌ 
பராமரிக்கவேண்டும்‌. 
கட்டுப்பாட்டிற்குள்‌ உள்ள 
நாம்‌ முன்மாதிரியாக 
அவர்களுடைய 
அவர்களை வழிநடத்தவேண்டும்‌. 


தன்னுடைய 
பாதுகாத்து 
அதுபோலவே, 
நாமும்‌ நம்முடைய 
பாதுகாக்கவேண்டும்‌. 


தேசத்திற்குத்‌ 
நாம்‌ 
தலைவராகமிருக்கிறோம்‌. 


ராஜா 
தலைவாகவிருக்கிறார்‌. 
குடும்பத்திற்குத்‌ 
ராஜா 

ஜனங்களை 
ஜனங்களில்‌ 
எதிர்க்கமாட்டார்கள்‌. 
குடும்பத்தை ஒரு ராஜாவைப்போல ஆளுகை 
செய்யவேண்டும்‌. குடும்பத்தாருக்கு நன்மை 
செய்யவேண்டும்‌. குடும்பத்தாரும்‌ 
குடும்பத்தலைவருக்கு கீழ்ப்படிந்து, அவருக்கு 
மரியாதை கொடுக்கவேண்டும்‌. 


நம்முடைய 
ழும்‌ 


முன்னேறிச்‌ செல்லவேண்டும்‌. 


மேட்டிமையான பைத்தியம்‌ 
நீதி 30:32,33 


நீதி 30:32. நீ மேட்டிமையான தினால்‌ 
பைத்தியமாய்‌ நடத்து, 
துர்ச்சித்தனையுவ்னவனாயிரு த்தாயா 
னால்‌, கையினால்‌ வாயை மூடு. 


நீதி 90:38. பாலைக்‌ கடைதல்‌ 
வெண்ணெயைப்‌ பிறப்பிக்கும்‌; மூக்கைப்‌ 
ஈ$சைதல்‌ இரத்தத்தைப்‌ பிறப்பிக்கும்‌; 
அப்படியே கோபத்தைக்‌ கிண்டி.விடுதல்‌ 
சண்டையைப்‌ பிறப்பிக்கும்‌. 





ழ்‌ நவள 
ஈயா 


கோபத்தைக்‌ குறைத்துக்கொண்டு தெளிந்த 
சிந்தனையுடையவர்களாயிருக்க வேண்டும்‌. 
நம்முடைய  தப்பிதங்களை மற்றவர்கள்‌ 
எடுத்துச்‌ சொல்லும்போது, அதை 
செவிகொடுத்து கேட்டு, மனந்திரும்ப 
வேண்டும்‌. அவர்களுடைய அல்‌ 
உண்மையிருக்கும்போது, 
வார்த்தைக்கு மிப்புக்கொடுக்கவேண்டும்‌. 
நம்மை ஒருவர்‌ குற்றப்படுத்தும்போது. 
நம்முடைய உண்மை நிலையை ஆராய்ந்து 
பார்க்காமல்‌, அவர்கள்மீது உடனே 
கோபப்படக்கூடாது. பிறர்மீது. 
காரணமில்லாமல்‌ கோபப்பட்டால்‌ நமக்கு 
நிந்தையும்‌ அவமானமும்‌ உண்டாகும்‌. 

ஒரு சிலர்‌ நம்மீது நியாயமான 
குற்றர்சாட்டுக்களைச்‌ சொல்லுவார்கள்‌. 
உடனே அவர்களை எதிர்த்துவிடக்கூடாது. 
நம்மைப்பற்றி ஆராய்ந்து பார்க்காமலேயே, 
நம்மிடத்தில்‌ ஒரு குற்றமும்‌ இல்லையென்று 
வாதாடக்கூடாது. நாம்‌ மனமேட்டிமையோடு 
பிறரை எதிர்ப்பது நம்முடைய 
பைத்தியக்காரத்தனம்‌. நாம்‌ 
தூர்ச்சிந்தையுள்ளவர்களாமிருப்போ மென்றால்‌ 
நம்முடைய கையினால்‌ நம்முடைய வாயை 


துர்ச்சிந்தனைகளையும்‌ 
நம்முடைய வாயிலிருந்து: 9! 1 
தீயவார்த்தைகளையும்‌ அடக்குவதற்கு, 
நம்முடைய வாயை கையால்‌ மூடவேண்டும்‌. 

தீமையான காரியங்களை சிந்திப்பது. 
பாவம்‌. தீயசிந்தனைகளைப்‌. பேசுவது 
அதைவிட கொடிய பாவம்‌. நம்முடைய 
மனதிலுள்ளதை நம்முடைய வாயினால்‌. 
பேசும்போது, நம்முடைய வாய்‌ நம்முடைய 
மனதை அங்கீகரிக்கிறது. தீயவார்த்தைகளைப்‌ 
பேசும்போது, நம்முடைய தீயகுணத்தை நாம்‌ 
அங்கீகரிக்கிறோம்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நம்முடைய வார்த்தைகளினால்‌ நாம்‌ 

பிறரைக்‌ கோபப்படுத்தக்கூடாது. மற்றவர்கள்‌ 

கோபப்படாமல்‌ அமைதியாகப்‌ பேசும்போது, 

நம்முடைய வாயின்‌ வார்த்தைகளினால்‌, 

அவர்களை கோபமடையச்‌ செய்யக்கூடாது. 

ஒரு சிலர்‌ தங்கள்‌ வாயின்‌ வார்த்தையினால்‌ 

பிறரை வேதனைப்படுத்துவார்கள்‌. கோபமான 

வார்த்தைகளை கட்டுப்பாடில்லாமல்‌ 

பேசுவார்கள்‌. அவர்களுடைய வார்த்தைகளில்‌ 

நிதானமிருக்காது. அவர்களுடைய உள்ளம்‌ 

அவர்களுடைய 

குழம்பிப்போயிருக்கும்‌. 

ம்‌, சமாதானமும்‌, 

இல்லையென்றால்‌, அவர்களுடைய 

வாயின்‌ வார்த்தைகளும்‌ தெளிவாகமிராது. 
அவர்களுக்கும்‌ சமாதானமாயிராது. 


பாலைக்‌ கடைதல்‌ வெண்ணெயைப்‌ 
பிறப்பிக்கும்‌: மூக்கைப்‌ பிசைநல்‌ இரத்தத்தைப்‌ 


சண்டையைப்‌ 
நம்முடைய 


பிறப்பிக்கும்‌. 
கோபமான 
வார்த்தைகள்‌ மனுஷனுடைய சரீரத்தையும்‌ 
ஆத்துமாவையும்‌ பாழாக்கும்‌. 
நமக்குள்ளிருக்கிற நல்ல சுபாவங்களெல்லாம்‌ 
கெட்டுப்போகும்‌. நாம்‌ கோபமாய்‌ ஒரு 
வார்த்தை பேசினாலும்‌, அதன்‌ பின்பு 
அமைதியாகப்‌ பேசுவதற்கு வாய்ப்பிருக்காது. 
கோபமான ஒரு. வார்த்தை மற்தொரு 
கோபவார்த்தையைப்‌ பிறப்பிக்கும்‌. முடிவில்‌ 
சண்டையும்‌ அழிவும்‌ உண்டாகும்‌. 
சண்டையைக்‌  குறைக்கவேண்டுமென்றால்‌, 
ஆரம்பத்திலேயே நம்முடைய வாயின்‌ 
வார்த்தைகளைக்‌  குறைத்துவிடவேண்டும்‌. 
இருதயத்தில்‌ கோபமிருந்தாலும்‌, அதை 
வார்த்தைகளால்‌ வெளிப்படுத்தாதவாறு. 
நம்முடைய கையினால்‌. 
மூடவேண்டும்‌. 


வாயை 





ழ்‌ நள 
யாய 


ராஜாவாகிய சாலொமோனும்‌. 
என்று வேதயண்டிதர்களில்‌ 
சொல்லுகிறார்கள்‌ 

ல்‌ 


வேதவாக்கியங்களெல்லாம்‌. 


 அருளப்பட்டிருக்கிறது. 
லேமுவேல்‌. 


எழுதியிருந்தாலும்‌, பரிசத்த ன்‌ 
இந்த அதிகாரத்திற்கு மெய்யான ஆசிரியர்‌ 
ஆலியானவர்‌ ஏவ, லேமுவேலோ அல்லது 
சாலொமோனோ இதை எழுதியிருக்கிறார்கள்‌ 


லேமுவேல்‌ ஒரு தேசத்திற்கு ராஜா. 
வாலிப வயதுள்ளவர்‌. அவர்‌ 
கடமைகளை சரியாகச்‌ 
சோதனைகளிலும்‌ 
சிக்கிக்கொள்ளக்கூடாது. 


ஜீவிக்கவேண்டும்‌. லேமுவேலின்‌ தாயார்‌ 


அவருக்குச்‌ சொன்ன உபதேசம்‌ இங்கு 
எழுதப்பட்டிருக்கிறது (நீதி 311-9). 


அவர்‌ 
ராஜாவின்‌ 


தலைவியாகவும்‌ இருக்கிறாள்‌. 
தாயாரே இந்த 
போதிக்கிறாள்‌. 


உபதேசத்தையும்‌ 
ஒருவேளை இந்த 
உபதேசங்கள்‌ அவளுடைய 
குமாரத்திகளுக்குப்‌ போதிக்கப்பட்டிருக்கலாம்‌. 
இந்த அதிகாரத்தின்‌ ஆரம்பத்தில்‌, 

தன்‌ குமாரனாகிய லேமுவேலுக்குப்‌. 
போதித்ததுபோல, இந்த அதிகாரத்தின்‌: 
முடிவில்‌ அவள்‌ தன்‌ குமாரத்திகளுக்குப்‌ 
போதிக்கிறாள்‌ என்று வேதபண்டிதர்கள்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


வேல்‌ குணசாலியான 
ஸ்திரீயைக்‌ கண்டுபிடித்து 

தனக்கு மனைவியாக்கிக்கொள்ளவேண்டும்‌. 
இதற்காக அவனுடைய தாயார்‌ 
குணசாலியைப்பற்றிய காரியங்களை 
லேழுவேலுக்குப்‌ போதித்திருக்கலாம்‌. 


லேமுவேல்‌ 
நீதி 310-5 


தீதி 31a. ராஜாவாகிய 
லேமுவேலுக்கடுத்த வசனங்கள்‌; அவன்‌: 
ப்‌ போதித்த 


நீதி 31:2, என்‌ மகனே, என்‌ கர்ப்பத்தின்‌ 
குமாரனே, என்‌ பொருத்தனைகளின்‌ 
புத்திரனே, 


நீதி 313. ஸ்திரீகளுக்கு உன்‌ 
பெலனையும்‌ ராஜாக்களைக்‌ கெடுக்கும்‌ 
காரியங்களுக்கு உன்‌ வழிகளையும்‌ 
கொடாதே. 


நீதி 914. திராட்சரசம்‌ 
ராஜாக்களுக்குத்‌ தகுதியல்ல; 

ல, அது ராஜாக்களுக்குத்‌ 
தகுதியல்ல; மதுபானம்‌ பிரபுக்களுக்குத்‌ 


குடிப்பது 


மதுபானம்பண்ணினால்‌ 

தியாயப்பிரமாணத்தை 

சிறுமைப்படுகிறவர்களுடைய 
நியாயத்தையும்‌ புரட்டுவார்கள்‌. 


லேமுவேலும்‌ சாலொமோனும்‌ ஒரே நபர்‌ 
என்று வேதபண்டிதர்களில்‌ அநேகர்‌ 
வியாக்கியானம்‌ சொல்லுகிறார்கள்‌. லேமுவேல்‌ 
என்னும்‌ பெயருக்கு “தேவனுக்கு 
அர்ப்பணிக்கப்பட்டவர்‌", தேவனுக்காக 
ஜீலிப்பவர்‌' என்று பொருள்‌. லேமுவேலின்‌ 
தாயார்‌ இவர்மீது பிரியமாயிருக்கிறார்‌. 
தன்னுடைய மகனை, “லேமுவேலே” என்று 
பிரியமாய்‌ அழைக்கிறார்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


"நான்‌ என்‌ தகப்பனுக்குப்‌ பிரியமான 


எனக்குப்‌ போதித்துச்‌ சொன்னது: உன்‌ 
இருதயம்‌ என்‌ வார்த்தைகளைக்‌ 
காத்துக்கொள்ளக்கடவது: என்‌ 
க்‌ அப்பொழுது 

என்று 


'தகப்பனாரைப்பற்றியும்‌, அவர்களுடைய 
உபதேசத்தைப்பற்றியும்‌ எழுதியிருக்கிறார. 


இஸ்ரவேல்‌ 

உள்ளது. 
என்றும்‌, லேமுவேல்‌ இந்த த்தின்‌ ராஜா 
என்றும்‌, லேமுலேலின்‌ தாயார்‌ இஸ்ரவேல்‌ 
தேசத்து குமாரத்தி என்றும்‌ வேதபண்டிதர்கள்‌ 
சொல்லுகிறார்கள்‌. தங்கள்‌ பிள்ளைகளுக்கு 
நன்மையான காரியங்களைப்‌ போதிப்பது 
தாயாரின்‌ கடமை து தகப்பனாரின்‌ 
குடமையும்கூட பிள்ளைகளுக்கு 
நன்மையான காரியங்களை 
உபதேசிக்கவேண்டும்‌. அவர்கள்‌ நன்மை 
நீமை அறிந்திருக்கவேண்டும்‌. அவர்கள்‌ 
நன்மை. செய்ய  சற்றுக்கொள்ளவேண்டும்‌. 
அவர்கள்‌ )மயைவிட்டு 
ஜீவிக்கவேண்டும்‌. 


பிள்ளைகள்‌ வாலிபராகயிருக்கும்போது 
அவர்களுடைய மனதும்‌ 
மென்மையாயிருக்கும்‌. நந்த வயதில்‌ 
பிள்ளைகளின்‌ பெற்றோர்‌ அவர்கள்மீது, 
கவனம்‌ அவர்களுக்குப்‌ 
போதிக்கவேண்டும்‌. தாயாரின்‌ கண்கள்‌ 
பிள்ளைகள்மீது, பதிந்திருக்கவேண்டும்‌. 
அப்போதுதான்‌ தங்கள்‌ பிள்ளைகளின்‌ 
மனதை தங்கள்‌ விருப்பத்தின்‌ பிரகாரம்‌ 
உருவாக்க முடியும்‌. 


£ லேமுவேல்‌ ராஜாவாகயிருந்தாலும்‌, 
அவர்‌ இன்னும்‌ தனக்கு குமாரன்தான்‌ 


பொருத்தனைகளின்‌ புத்திரனே” 
கூப்பிடுகிறாள்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தன்‌ தாயாரின்‌ ஒருபகுதியாக 
லேமுவேல்‌ இருக்கிறார்‌. லேமுவேல்‌ 
ஞானமுள்ளவராகவும்‌ நற்குணமுள்ளவராகவும்‌ 
இருக்கவேண்டும்‌ என்பதில்‌ அவருடைய 
தாயாரின்‌ விருப்பம்‌. பிள்ளைகள்‌ 
ஒழுக்கமாய்‌ வளர்ந்தால்தான்‌ பெற்றோருக்கு 
சந்தோஷமாயிருக்கும்‌. 


லின்‌ தாயார்‌ அவரரப்பற்றிச்‌ 
“என்‌ பொருத்தனைகளின்‌ 
என்று. சொல்லுகிறாள்‌. 
அவருடைய தாயார்‌ தேவனிடத்தில்‌ தனக்கு 
ஒரு குமாரன்‌ வேண்டும்‌ என்று 
ஜெபம்பண்ணினாள்‌. தான்‌ ஒரு குழந்தையைப்‌ 


நம்முடைய 
டைய சமுகத்தில்‌ 
ஒப்பக்கொடுக்கவேண்டும்‌ அவர்களுக்காக 
பொருத்தனைபண்ணி  ஜெபிக்கவேண்டும்‌. 
நாம்‌ செய்த பொருத்தனைகளை 
நிறைவேற்றவேண்டும்‌. அப்போது நம்முடைய 
பிள்ளைகளும்‌ பொருத்தனைகளின்‌ 
பிள்ளைகளாகமிருப்பார்கள்‌. 


லின்‌ தாயார்‌ 
இரண்டு பாவங்களுக்கு விரோதமாக 
எச்சரித்துச்‌ சொல்லுகிறார்‌. அவையாவன : 
1. அசுத்தம்‌ 2. மதுபானம்‌ அருந்துவது 
“ஸ்திரீகளுக்கு உன்‌ பெலனையும்‌ 
ராஜாக்களைக்‌ கெடுக்கும்‌ காரியங்களுக்கு 
உன்‌ வழிகளையும்‌ கொடாதே” என்று 
லேமுவேலின்‌ தாயார்‌ தன்‌ மகனை 
எச்சரிக்கிறாள்‌. இந்த வாக்கியத்தில்‌ 
ஸ்திரீகள்‌ என்பது அந்நிய ஸ்திரீகளைக்‌ 
குறிக்கிற வார்த்தை. ராஜாக்கள்‌ 
ஸ்திரீகளிடத்தில்‌ தங்கள்‌ பெலனைக்‌ 
கொடுத்துவிடக்கூடாது. பெலனில்லாத ராஜா 
கோழையாகயிருப்பார்‌. எல்லாவற்றிற்கும்‌. 
பயப்படுவார்‌. ஒரு தேசத்தின்‌ 
ராஜா சிற்றின்பங்களுக்கு 
அடிமையாயிருக்கக்கூடாது. தன்னைத்தானே 
அடக்கி ஆளமுடியாதவரால்‌, ஒரு பெரிய 
தேசத்தை ஆளுகை செய்ய முடியாது. 
ல்‌ ஆசைகளை அடக்காதவன்‌ 


நினைப்பது 


அவரிடத்தில்‌. 





ழ்‌ நவள 
யாய 


ராஜா அவர்களெல்லோரையும்‌ 
நீதியாய்‌ ஆளுகை செய்யவேண்டும்‌. ராஜா 
தன்னுடைய பரிசுத்தத்தைக்‌ காத்துக்கொள்ள 
வேண்டும்‌. அவர்களுக்கு முன்பாக 
பரிசுத்தமாயும்‌, சாட்சியாயும்‌ ஜீவிக்கவேண்டும்‌. 


திராட்சரசம்‌ குடிப்பது ராஜாக்களுக்கு 
தகுதியல்ல, மதுபானம்‌ பிரபுக்களுக்கு 
தகுதியல்ல. ஒரு தேசத்தின்‌ ராஜா 
தாறுமாறாகக்‌ குடித்து 
வெறித்திருக்கக்கூடாது. தங்களுக்கு எல்லா 
உரிமையும்‌ இருக்கிறது என்று 
நினைத்து, திராட்சரசம்‌ குடிப்பது, 
ராஜாவுக்கு கட்சணமாயிரக்காது. க்‌ 
அவர்களுடைய 
களங்கழுண்டாகும்‌. தல த்‌ 
கெட்டுப்போகும்‌. மதுபானம்‌ ராஜாக்களின்‌ 
கிரீடத்தை மங்கவைக்கும்‌. ராஜாவின்‌ 
தலையின்‌ கிரீடம்‌ இருந்தாலும்‌, குடித்து 
ற ராஜாவின்‌ தலை 
குடிக்கிற ராஜா 
நிதானமிழந்திருப்பார்‌ 


விசுவாசிகளாகிய நாம்‌ நம்முடைய 
தேவனாகிய கர்த்தருக்கு ராஜாக்களாயும்‌. 
ஆசாரியர்களாயும்‌ இருக்கிறோம்‌. நம்முடைய 
சுபாவங்களும்‌ ராஜாக்களின்‌ சுபாவங்களைப்‌ 
போலிருக்கவேண்டும்‌. திராட்சரசம்‌ குடிப்பது 
விசுவாசிகளுக்குத்‌ தகுதியானதல்ல. 
மதுபானமும்‌ நமக்கு ஏற்றதல்ல. 

“சர்ந்ர்‌ ஆரோனை நேக்கி: நீயம்‌ 
உள்னோடேகூட குமாரரும்‌ 
ச்கதிருக்கல லாடும்‌ ஆசரிப்புக்‌ 
கூடாரத்துக்குள்‌ பிரவேசிக்கிறபோது. 
திராட்சரச த்தையும்‌ மதுவையும்‌ 
குடிக்கவேண்டாம்‌" (லேவி 10:89) என்று 
சொன்னார்‌. ஆரோனைப்போலவும்‌, 
அவருடைய  குமாரரைப்போலவும்‌ நாமும்‌ 
ஆவிக்குரிய ஆசாரியர்களாயிருக்கிறோம்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆனாலும்‌ 
திராட்சரசத்தால்மயங்கி, 
வழிதப்பிப்போகிறார்கள்‌; 
தீர்க்கதரிசியும்‌ மதுபானத்தால்‌ 
திராட்சரசத்தால்‌ 
சாராயத்தினால்‌ வழிதப்பி, தீர்க்கதரிசனத்தில்‌ 
மோசம்போய்‌, நியாயந்தீர்க்கிறதில்‌ 
இடறுகிறார்க (ஏசா 28:7) என்று 
ஏசாயா தீர்க்கதரிசி ஆசாரியரைப்பற்றியும்‌ 
தீர்க்கதரிசிகளைப்பற்றியும்‌ " வேதனையோடு 
சொல்லுகிறார்‌. 
ராஜாக்கள்‌ மதுபானம்‌ பண்ணினால்‌ 
நியாயப்பிரமாணத்தை மறந்துவிடுவார்கள்‌. 
அவர்கள்‌ சிறுமைப்படுகிறவர்களுடைய 
நியாயத்தையும்‌ புரட்டுவார்கள்‌. 


மதுபானமும்‌ திராட்சரசமும்‌ 
தீதி 31:6-9 


நீதி 31:8. மடிந்து 
போகிறவனுக்கு. மதுபானத்தையும்‌, 
மனங்கச த்தவர்களுக்குத்‌ திராட்ச 
ரசத்தையும்‌ கொடுங்கள்‌; 


நீதி 317. அவன்‌ குடித்துத்‌ தன்‌: 
குறைவை மறந்து, தன்‌ வருத்தத்தை 
அப்புறம்‌ தினையாதிருக்கட்டும்‌. 


நீதி 318,  ஊமையனுக்காகவும்‌ 
திக்கற்றவர்கனெல்லாருடைய 
தியாயத்துக்காகவும்‌ உன்‌ வாயைத்‌ 
திற 


நீதி 819. உன்‌ வாயைத்‌ திறந்து, 
தீதியாய்‌ நியாயந்தீர்த்து, சிறுமையும்‌ 
எனிமையுமான வனுக்கு நியாயஞ்செய்‌.. 


லேமுவேல்‌ தன்னிடத்திலுள்ள 
ஐசவரியத்தை  திராட்சரசம்‌ குடிப்பதற்கும்‌, 
மதுபானம்‌ பண்ணுவதற்கும்‌ 
பயன்படுத்தக்கூடாது. தன்‌ ஐசுவரியத்தை 
தீயவழிகளில்‌ செலவுபண்ணுவதற்குப்‌ பதிலாக, 
அதை அவர்‌ நல்ல வழிகளில்‌ செலவு 
பண்ணவேண்டுமென்று. அவருடைய தாயார்‌ 
அவருக்குப்‌ போதிக்கிறார்‌. ராஜாவினிடத்தில்‌ 
மதுபானமும்‌, திராட்சரசமும்‌ இருக்குமென்றால்‌ 
அதை அவர்‌ குடிக்கக்கூடாது. அதற்குப்‌ 
பதிலாக, “மடிந்துபோகிறவனுக்கு. 
மதுபானத்தையும்‌, மனங்கசந்தவர்களுக்குத்‌ 
திராட்சரசத்தையும்‌ கொடுங்கள்‌” என்று 
லேமுவேலின்‌ தாயார்‌ சொல்லுகிறார்‌. 





ழ்‌ ளா 
யாய 


ராஜாக்கள்‌ மதுபானம்‌ குடித்தால்‌. 
அவர்களுக்கும்‌ தேசத்திற்கும்‌ கேடுண்டாகும்‌. 
மடிந்துபோகிறவனும்‌ மனங்கசந்தவனும்‌ 
திராட்சரசத்தை  மருந்தைபோல சிறிது 
பருகலாம்‌. அது அவர்களுக்கு தீமை 
செய்வதற்குப்‌ பதிலாக. நன்மை 
செய்யும்‌. சரீரத்திற்கு கேடுண்டாகாமல்‌ 
ஆரோக்கியமுண்டாகும்‌.  வியாதியிலும்‌, 
வேதனையிலும்‌ இருப்போருக்கு, தேவைக்குத்‌ 
தகுந்தபடி திராட்சரம்‌ கொடுக்கலாம்‌ என்று 
லேமுவேலின்‌ தாயார்‌ சொல்லுகிறார்‌. 
யடிந்துபோகிறவனுக்கு மதுபானத்தைக்‌ 
கொடுக்கும்போது அவன்‌ அதைக்‌ குடித்து 
தன்‌ குறைவை மறப்பான்‌. மனங்கசந்தவன்‌ 
திராட்சரசத்தை குடிக்கும்போது அவன்‌ 
தன்‌ வருத்தத்தை அப்புறம்‌ 
நினையாதிருப்பான்‌. 


நம்மிடத்தில்‌ திராட்சரசம்‌ 
இருக்கும்போது அதை நாமே 
பருகவேண்டும்‌ என்று பேராசைப்படக்கூடாது. 
நம்முடைய ஆசையைக்‌ கட்டுப்படுத்தி, 
நம்மிடத்திலுள்ளதை மற்றவர்களுடைய 
நன்மைக்காக பகிர்ந்து கொடுக்கவேண்டும்‌. 
பிறருடைய வேதனைகளையும்‌, 
துக்கங்களையும்‌ குறைப்பதற்கு உதவி 
செய்யவேண்டும்‌. 

திராட்சரசம்‌ குடிப்பது சரீர 
ஆரோக்கியத்திற்கு நல்லதல்ல. ஆனாலும்‌ 
அதை கொஞ்சம்‌ குடிப்பதினால்‌. 
ஆரோக்கியமுண்டாகும்‌ என்று ஜனங்கள்‌ 
நம்பினார்கள்‌. அப்போஸ்தலர்‌  பவலும்‌ 
தீமோத்தேயுவுக்கு நிருபம்‌ எழுதும்போது 
நீ இனிமேல்‌ தண்ணீர்‌ மாத்திரம்‌ குடியாமல்‌, 
உன்‌ வயிற்றிற்காகவும்‌, உனக்கு அடிக்கடி 
நேரிடுகிற பலவீனங்களுக்காகவும்‌, கொஞ்சம்‌ 
திராட்சரசமும்‌ கூட்டிக்கொள்‌" (தீமோ 5:23) 
என்று சொல்லுகிறார்‌. 


|, லேமுவேல்‌ தன்னுடைய அதிகாரத்தைப்‌ 
மற்றவர்களுக்கு நன்மை. 

லேமுவேலின்‌ ஞானமும்‌ 

பிறருக்கு 

உபயோகமாயிருக்கவேண்டும்‌. நீதியாய்‌ 
நியாயம்‌ விசாரிக்கவேண்டும்‌. ஜனங்கள்மீது 
கரிசனையோடிருக்கவேண்டும்‌. சத்தியத்தை 
தைரியமாய்ப்‌ பேசவேண்டும்‌. லேமுவேலின்‌ 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தாயார்‌ அவரிடம்‌ “களமையனுக்காகவும்‌ 
திக்கற்றவர்களெல்லாருடைய 
நியாயத்துக்காகவம்‌ உன்‌ வாயைத்‌ திற. 
உன்‌ வாயைத்‌ திறந்து நீதியாய்‌ 
நியாயந்தீர்த்து, சிறுமையும்‌ 
எளிமையுமானவனுக்கு நியாயஞ்செய்‌" என்று 
சொல்லுகிறார்‌. 


லேமுவேல்‌ மனுஷருடைய முகத்தைப்‌ 
பார்த்து பயப்படாமல்‌ நீதியான தீர்ப்பை 
தைசியமாய்ச்‌ சொல்லவேண்டும்‌. "உன்‌ 
வாயைத்‌ திற” என்று அவருடைய தாயார்‌ 
அவருக்குக்‌ கட்டளை கொடுக்கிறார்‌ 
நியாயாதிபதிகளும்‌ ராஜாக்களும்‌ 
வாயைத்திறந்து பேசவேண்டும்‌. 
ராஜாக்களின்‌ வார்த்தையில்‌ அதிகாரமுள்ளது. 
ராஜா பேசவேண்டிய வார்த்தையை 
பேசாமலிருக்கக்கூடாது. அவர்‌ தனக்காக 
தன்‌ வாயைத்‌ திறப்பதுபோல, 
ஊமையனுக்காகவும்‌ திக்கற்றவர்கள்‌ 
எல்லாருடைய நியாயத்திற்காகவம்‌ 
தன்னுடைய வாயைத்‌ திறக்கவேண்டும்‌. 
திக்கற்ற பிள்ளைகளின்‌ நியாயத்தை 
விசாரித்து, அவர்களுக்கு 
ஆதரவாகமிருப்பது ராஜாவின்‌ கடமை. 
விதவைகளையும்‌ திக்கற்ற பிள்ளைகளையும்‌ 
யாரும்‌ ஒடுக்காதவாறு. அவர்களைப்‌ 
பாதுகாக்கவேண்டும்‌. 


சிலர்‌ ஊமைகளாகயிருப்பார்கள்‌. 
அவர்களுக்கு தங்களுடைய காரியங்களை 
எப்படி பேசவேண்டும்‌ என்று தெரியாது. ஒரு 
வேளை அவர்களுக்கு வாமிருந்தாலும்‌, 
பயத்தினால்‌ பேசமுடியாத ஊமைகளைப்போல 
இருப்பார்கள்‌. ஒருவேளை அவர்கள்மீது, 
குற்றம்‌ சுமத்துகிறவர்கள்‌ அதிகமாகப்‌ 
பேசும்போது, அவர்களிடத்தில்‌ தங்களுடைய 
நியாயத்தை எடுத்துச்‌ சொல்லத்‌ தெரியாத 
ஊமைகளாகயிருப்பார்கள்‌. இவர்களுக்காக 
ராஜா தன்னுடைய வாயைத்‌ திறக்கவேண்டும்‌. 


குணசாலியான ஸ்திரீ 
நீதி 9140-91 


நீதி 81:10. குணசாலியான ஸ்திரீயைக்‌ 
கண்டுபிடிப்பவன்‌ யார்‌? அவளுடைய 
விலைமுத்துக்களைப்‌ பார்க்கிலும்‌ 
உயர்த்து. 





ழ்‌ நவள 
யாய 


நீதி 9111. அவன்‌ புருஷனுடைய 
இருதயம்‌ அவனை நம்பும்‌; அவன்‌ 
சும்பத்துக்‌ குறையாது. 


நீதி 8112. அவன்‌ உயிரோடிருக்கிற 
நானெல்லாம்‌. 
தீமையையல்ல, 
செய்கிறான்‌. 


நீதி 3118. ஆட்டுமயிரையும்‌ 
சணலையும்‌ தேடி, தன்‌ கைகளினால்‌ 
உற்சாகத்தோடே வேலை செய்கிறான்‌. 


தீதி 3114. 
கப்பல்கனைப்‌ 
தூரத்திலிருந்து தன்‌ 
கொண்டுவருகிறான்‌. 


அவன்‌ வியாபாரக்‌. 
போலிருக்கிறான்‌; 
ஆகாரத்தைக்‌ 


நீதி 9115, இருட்டோடே எழுந்து தன்‌ 
வீட்டாருக்கு ஆகாரங்கொடுத்து, தன்‌ 
வேலைக்காரிகளுக்குப்‌ படியனக்கிறான்‌. 


நீதி 3116. 
அதை வாங்குகிறான்‌; 
சும்பாத்தியத்தினால்‌ 

தோட்டத்தை நாட்டுகிறான்‌. 


நீதி 307. தன்னை 
இடைக்கட்டிக்கொண்டு, 
கைகளைப்‌ பலப்படுத்தூகிறாள்‌.. 


ஒரு வயலை விசாரித்து 
தன்‌ கைகளின்‌. 
திராட்சுத்‌ 


பெலத்தால்‌ 
தன்‌ 


நீதி 31:18. தன்‌ 
வியாபாரம்‌ பிரயோஜனமுன்னதென்று 
அறித்திருக்கிறான்‌; இரவிலே அவன்‌ 
விளக்கு அணையாதிருக்கும்‌. 


நீதி 81:19. கைகளை 
இராட்டினத்தில்‌ வைக்கிறான்‌; அவன்‌ 
விரல்கள்‌ கதிரைப்‌ பிடிக்கும்‌. 


நீதி 81:20. சிறுமையானவர்களுக்குத்‌: 
தன்‌ கையைத்‌ திறந்து, ஏழைகளுக்குத்‌ 
தன்‌ கரங்களை நீட்டுகிறான்‌. 


நீதி 81:21. தன்‌ வீட்டார்‌ அனைவருக்கும்‌. 
'இரட்டைப்புரை உடுப்பியிருக்கிறதால்‌, 
தன்‌ வீட்டாரினிமித்தம்‌ குளிருக்குப்‌ 
பயப்பாடான்‌. 

நீதி 81:22. இரத்தினக்‌ கம்பனங்களைத்‌ 
தனக்கு உண்டுபண்ணுகிறான்‌; மெல்லிய 
புடவையும்‌ இரத்தாம்பரமும்‌ அவன்‌ 
உடுப்பு. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நீதி 31:28. அவன்‌ புருஷன்‌ தேசத்து 
மூப்பர்கனோடே தியாயஸ்தலங்களில்‌ 
உட்கார்த்திருக்கையில்‌ பேர்‌ 
பெற்றவனாயிருக்கிறான்‌.. 


நீதி 81:24. மெல்லிய புடவைகளை 
உண்டுபண்ணி விற்கிறான்‌; கச்சைகனை 


வர்த்தகரிடத்தில்‌ ஒப்புவிக்கிறான்‌.. 


தீதி 91:25. அவன்‌ உடை பலமும்‌ 
அலங்காரமுமாயிரக்கிறது; 
வருங்காலத்தைப்பற்றியும்‌ மகிழுகி றான்‌. 


தீதி 3128. தன்‌ வாயை ஞானம்‌ 
வினங்கத்‌ திறக்கிறான்‌; தயையுன்ன 
போதகம்‌ அவன்‌ 'நாவின்மேல்‌ 
இருக்கிறது. 


நீதி 9127. 
அப்பத்தைப்‌ 
வீட்டுக்காரியம்‌. 
நடக்கிறது. 
கண்ணோக்கமாயிருக்கிறான்‌. 


அவன்‌ கசேம்பலின்‌ 
புசியாமல்‌, தன்‌ 
எப்படி 

என்று 


நீதி 31:28. அவன்‌ பின்னைகள்‌ எழும்பி, 
அவளைப்‌ பாக்கியவாதி என்கிறார்கள்‌; 
அவன்‌ புருஷனும்‌ அவனைப்பார்த்து: 


நீதி 3129, அநேகம்‌ பெண்கள்‌ 
குணசாலிகனாயிருத்ததுண்டு; நீயோ 
அவர்கள்‌ எல்லாருக்கும்‌ மேற்பட்ட வன்‌ 
என்று அவளைப்‌ புகழுகிறான்‌.. 


நீதி 81:80. செனந்தரியம்‌ 
வஞ்சனையுள்ளது; அழகும்‌ விண்‌, 
கர்த்தருக்குப்‌ பயப்படுகிற ஸ்திரீயே 
புகழப்படுவான்‌. 


நீதி 31:31 அவன்‌ கைகளின்‌ பலனை 
அவளுக்குக்‌ கொடுங்கள்‌; அவளுடைய 
செய்கைகள்‌. வாசல்களில்‌. 
அவளைப்புகழுக்கடவது. 
ல்‌ எப்படிப்பட்ட ஸ்திரீயை 
மனைவியாகத்‌ 
தெரிந்தெடுக்கவேண்டுமென்று லேமுவேலின்‌ 
தாயார்‌ விரிவான ஆலோசனைகளைச்‌ 
சொல்லுகிறார்‌. குணசாலியான ஸ்திரீயைப்‌ 
பற்றி 22 வசனங்களில்‌ விவரிக்கப்‌ 
பட்டிருக்கிறது. எபிரெய பாஷையின்‌ 
எழுத்தியலில்‌ இருபத்திரண்டு எழுத்துக்கள்‌ 
உள்ளன. இந்த வசனங்கள்‌ ஒவ்வொன்றும்‌ 
அகர வரிசைப்பிரகாரம்‌, ஒவ்வொரு 
எபிரெய எழுத்தினால்‌ ஆரம்பமாகிறது. 





ழ்‌ நள 
யாய 


சேர்க்கப்பட்டிருக்கிறது. 
சொல்லுகிறார்கள்‌. 
வரிசைப்பிரகாரம்‌ 
எழுதப்பட்டிருப்பதினால்‌ 

மனப்பாடம்‌ செய்து பாடலாகப்‌ 
பாடுவார்கள்‌ என்றும்‌ சொல்லுகிறார்கள்‌. 


குணசாலியான ஸ்திரீயைப்பற்றி இங்கு 
சொல்லப்பட்டிருக்கிற கருத்துக்கள்‌, 
ஏற்பாட்டில்‌ தீமோ 2:90: 1பேதுரு 31-6 
ஆகிய வசனங்களிலும்‌ சுருக்கமாகச்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டில்‌: 
ஒரு நல்ல மனைவியின்‌ குணாதிசயமாக 


இவை எழுதப்பட்டிருக்கிறது. 


குணசாலியான ஸ்திரீயை 
தேடிக்கண்டுபிடிக்கவேண்டும்‌. குணசாலியான 
ஸ்திரீ என்னும்‌ வார்த்தைக்கு 
ஸ்திரீ என்று பொருள்‌. 
"திறமையுள்ள ஸ்திரீ 
சொல்லலாம்ஸ்திரீயானவள்‌ 
பாண்டமாகயிருந்தாலும்‌, 
கிருபையிலும்‌, கர்த்தருக்குப்‌. 
பயத்திலும்‌ பலமுள்ளவளாகயிருக்கிறாள்‌. 
நல்ல நியாயாதிபதிகளின்‌ குணாதிசயங்களை 
விவரிப்பதற்கும்‌ எபிரெய பாஷையில்‌ இந்த 
வார்த்தையே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. 
னங்கள்‌ எல்லாருக்குள்ளும்‌ 
மேலதிக பக்கல்‌ 
உண்மையுள்ளவர்களும்‌  பொருளாசையை 
வெறுக்கிறவர்களுமான திறமையுள்ள 
மனிதரைத்‌ தெரிந்துகொண்டு, அவர்களை 
ஆயிரம்பேருக்கு அதிபதிகளாகவும்‌, 
நூறுபேருக்கு அதிபதிகளாகவும்‌, 
ஐம்பதுபேருக்கு அதிபதிகளாகவும்‌, 
பத்துப்பேருக்கு அதிபதிகளாகவும்‌ 
எற்படுத்தும்‌” (யாத்‌ 18:21). 


குணசாலியான ஸ்திரீ தன்னுடைய 
சொந்த ஆவியை அடக்கக்‌. 
கூடியவளாகயிருக்கிறாள்‌. தானும்‌ 
இச்சையடக்கமாக இருப்பாள்‌. 
மற்றவர்களையும்‌ ஆளுகை செய்து 
நிர்வாகம்‌ பண்ணத்‌  தெரிந்திருப்பாள்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


குணசாலியான ஸ்திரீ சூழ்நிலைக்குத்‌ 
தகுந்த பிரகாரம்‌ தீர்மானம்‌ பண்ணுவாள்‌. 
ஒவ்வொரு காரியத்தையும்‌ தீர்மானத்தோடு 
பேசுவாள்‌. தீர்மானத்தோடு செய்வாள்‌. 
இவளிடத்தில்‌ நற்குணம்‌ மிகுதியாயிருக்கும்‌. 
டைய நல்ல குணாதிசயங்கள்‌ 
எல்லோருக்கும்‌ பிரத்தியட்சமாகத்‌ தெரியும்‌. 
குணசாலியான ஸ்திரீ தன்னுடைய பேச்சிலும்‌: 
செய்கையிலும்‌ உறுதியாயிருப்பாள்‌ 


குணசாலியான 
கண்டுபிடிப்பவன்‌ யார்‌ என்று 
கேட்கிறார்‌. இப்படிப்பட்ட 
கொஞ்சம்பேர்‌ மாத்திரமே இருக்கிறார்கள்‌. 
ஆகையினால்‌ இவர்களை கண்டுபிடிப்பதும்‌ 
கடினம்‌. குணசாலியான ஸ்திரீயை 
நிரம்‌ செய்யவேண்டுமென்று விரும்புகிற 
புருஷர்‌, எத்தனை கஷ்டம்‌ வந்தாலும்‌, 
இப்படிப்பட்ட நல்ல ஸ்திரீயைத்‌ 
தேடிக்கண்டுபிடிக்க வேண்டும்‌. 
ஸ்திரீகளின்‌ அழகிலும்‌, ஜோடனையிலும்‌, 
ஐசுவரியத்திலும்‌, அவளுடைய பெற்றோரின்‌ 
அந்தஸ்திலும்‌, ஆடம்பத்தலும்‌ 
மயங்கிவிடக்கூடாது. ஸ்திரீயின்‌ 
ஆபரணங்களைப்‌ பார்த்து. அவள்‌ ஆம்‌ 
அழகைப்பார்த்து மயங்காமல்‌, அவள்‌ 
குணசாலியான ஸ்திரீயா என்பதைத்‌ 
தேடிக்கண்டுபிடிக்கவேண்டும்‌. ஒரு 
ஸ்திரீமிடம்‌ அழகும்‌, ஆடம்பரமும்‌ 
இருந்தாலும்‌, அவள்‌ குணசாலியான 
ஸ்திரீயாகமில்லையென்றால்‌, அவள்‌ தன்‌ 
புருஷனுக்கு. நல்ல மனைவியாக. 
இருக்கமாட்டாள்‌. தன்‌ குடும்பத்திற்கு நல்ல 
தலைவியாகவும்‌ இருக்கமாட்டாள்‌. 
ணசாலியான ஸ்திரீயின்‌ விசே! 
கண்களை சென்ன இங்கு எலி வா 
இவள்‌ சோம்பேறியாகமிருக்கமாட்டாள்‌. 
கடினமாக உழைப்பாள்‌. இவள்‌ புருஷனுடைய 
இருதயம்‌ இவளை நம்பும்‌. இவளால்‌. 
அவனுடைய சம்பத்து 
இவள்‌ மீது 
புருஷன்‌ பிரியமாயிருப்பான்‌.. 
குடும்பக்காரியங்கள்‌ ல்‌ 
நேர்த்தியாய்ச்‌ செய்து முடிப்பாள்‌. 
இவளுடைய 


இதனால்‌ 
புருஷன்‌ வீட்டு வேலைகள்‌ 
எல்லாவற்றையும்‌ இவளிடத்தில்‌ நம்பி 
ஒப்புக்கொடுப்பான்‌. அவளுடைய 
நடத்தையில்‌ நம்பிக்கை வைப்பான்‌. அவளும்‌ 
எல்லா வேலைகளையும்‌ ஞானமாக, 
நிதானமாக, திறமையாக செய்து முடிப்பாள்‌. 





ழ்‌ நள 
யாய 


குணசாலியான ஸ்திரீ தன்னுடைய 
புருஷனுக்கு நன்மை செய்கிறாள்‌. தான்‌ 
உமிரோடிருக்கிற நாளெல்லாம்‌ அவனுக்கு 
நன்மை செய்கிறாள்‌. அவள்‌ வெளியில்‌ 
போனாலும்‌, தன்னுடைய 
குடும்பக்காரியங்களை சரியாகக்‌ 
குவனிக்கிறாள்‌. கக்க 
நேர்த்தியாகச்‌ செய்வதினால்‌, இவளுடைய 
நிர்வாகத்தினால்‌ புருஷனுக்கு. 
நஷ்டமுண்டாகாது. அவனுடைய சம்பத்தும்‌ 
குறையாது, ஒரு சில ஸ்திரீகள்‌ 
இருதயத்தில்‌ பெருமையோடிருப்பார்கள்‌. 
தங்களுடைய ஆடம்பரத்தினால்‌ புருஷனுடைய 
சொத்துக்களை ஊதாறித்தனமாக செலவு, 
செய்து, அதை அழித்துப்போடுவார்கள்‌. 


குணசாலியான ஸ்திரீயோ 
தன்னுடைய புருஷனுடைய சொத்துக்களைப்‌ 
பாதுகாக்கிறாள்‌. க்கச்‌ 
செய்கிறாள்‌. மற்றவர்கள்‌ 

அளவுக்கு இவள்‌ 
நிர்வாகம்பண்ணுவாள்‌. 

மெய்யான அன்பும்‌ பாசமும்‌ காண்பிப்பாள்‌ 
புருஷனுக்கு நல்ல ஆலோசனைகளைச்‌ 
சொல்லுவாள்‌. புருஷன்‌: 
சோர்வாகயிருக்கும்போது, அவனுடைய 
களைப்பு நீங்க அவனோடு இதமான 
வார்த்தைகளைப்‌ பேசுவாள்‌. மகிழ்ச்சியான 
வார்த்தைகளைப்‌ பேசி தன்‌ புருஷனை 
சந்தோஷப்படுத்துவாள்‌. தன்னுடைய 
புருஷனுடைய ஆரோக்கியத்திற்குத்‌ 
தேவையான எல்லாவற்றையும்‌ செய்வாள்‌. 


விருந்தும்‌ மருந்தும்‌ மூன்று நாளைக்கு 
மாத்திரம்தான்‌ என்று சொல்லுவார்கள்‌. புதிய 
மருமகள்‌ ஆரம்பத்தில்‌ அன்பாகத்தான்‌ 
லான. அயபது 
குணம்‌ மாறிவிடும்‌. 
குணசாலியான  ஸ்திரீயோ 
நற்குணத்தோடிருப்பாள்‌. 
உயிரோடிருக்கிற 
குணசாலியான ஸ்திரீ தன்‌ பருஒனுக்கு 
தீமையை அல்ல, நன்மையை செய்கிறாள்‌. 
நற்குணம்‌ அவளிடத்தில்‌ 
நிரந்தரமாயிருக்கிறது. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எத்தனை 

வருஷங்களுக்கு உயிரோடிருந்தாலும்‌ அவள்‌ 

தன்‌ கணவனுடைய நன்மையையும்‌, 

தன்னுடைய பிள்ளைகளின்‌ நன்மையையும்‌ 

பராமரிப்பாள்‌. தன்னுடைய 

வீட்டுக்காரியங்களையெல்லாம்‌ பொறுப்பாய்‌ 

இவளுடைய 

உண்டாகும்‌. 

சொத்துக்கள்‌ 

குணசாலியான ஸ்திரீயின்‌ 

மூலமாய்‌, அவளுடைய புருஷன்‌ மற்றவர்கள்‌ 
மத்தியில்‌ பேர்‌ பெற்றவனாயிருப்பான்‌. 


வீட்டிற்குள்‌. குணசாலியான ஸ்திரீ 
குடும்பத்தலைவியாகயிருப்பாள்‌. வீட்டிற்கு 
வெளியே, குணசாலியான ஸ்திரீயின்‌ 
புருஷன்‌: ஜனங்களுக்குத்‌ 
தலைவனாகயிருப்பான்‌. தன்‌ புருஷனுடைய 
எல்லா காரியங்களையும்‌ அவள்‌ சரியாகப்‌ 
பராமரிப்பாள்‌. தன்‌ வீட்டார்‌ அனைவருக்கும்‌ 
ட்டைப்‌ உடுப்புக்களை 
கம்பளி ஆடை 
ல்லது. அது சரீரத்திற்கு 
இனிக்‌ 'இவள்‌ குடுப்பத்திலுளள 
காரியங்களையும்‌, 
ங்களை பொறுப்பாய்‌ பபான்‌." 


குணசாலியான ஸ்திரீ தன்‌ 
வீட்டுக்காரியம்‌ எப்டி நடக்கிறது என்று 
கண்ணோக்கமாயிருப்பாள்‌. அவள்‌ 
ஒருபோதும்‌ சோம்பலின்‌ அப்பத்தைப்‌ 
புசிக்கமாட்டாள்‌. எப்போதும்‌ 
சறுசுறுப்பாமிருந்து தன்‌ வீட்டு வேலைகள்‌ 
எல்லாவற்றையும்‌ உற்சாகமாய்ச்‌ செய்வாள்‌ 
காலத்தைப்‌ பிரயோஜனப்படுத்திக்கொள்வாள்‌. 
இவள்‌ எல்லா வேலைகளையும்‌ திட்டமிட்டு 
செய்வதினால்‌ இவளுக்கு காலவிரயம்‌ 
ஏற்படாது. வீணாகப்‌ பொழுதைப்‌ 
போக்கமாட்டாள்‌. 

குணசாலியான ஸ்திரீ பகல்வேளையில்‌ 
தன்னுடைய வியாபாரத்தை நன்றாகக்‌ 
கவனிப்பாள்‌. தன்‌ வியாபாரம்‌. 
பிரயோஜனமுள்ளது. என்று அவள்‌ 


ஸ்திரீ இருட்டோடே 

அதிகாலையில்‌ எழுந்து, 
தன்‌ வீட்டாருக்கு ஆகாரம்‌ கொடுக்கிறாள்‌. 
தன்‌ வேலைக்காரிகளுக்கும்‌ படியளக்கிறாள்‌. 
இதனால்‌. வீட்டிலுள்ள குடும்பத்தாரும்‌, 
வேலைக்காரரும்‌ உற்சாகமாய்‌ வேலை. 
செய்வார்கள்‌. 





ழ்‌ நள 
யாய 


ஒரு சில ஸ்திரீகள்‌ ஒரு வேலையும்‌: 
செய்யாமல்‌ எப்போதும்‌ சும்மாயிருப்பார்கள்‌. 
படுக்கையில்‌ படுத்திருப்பதுதான்‌ 
அவர்களுடைய பொழுதுபோக்கு. பகலிலும்‌ 
தூங்குவார்கள்‌. இரவிலும்‌ தூங்குவார்கள்‌. 
சாப்பிடும்போது மாத்திரம்‌ எழும்புவார்கள்‌. 
னால்‌ குணசாலியான ஸ்திரீயோ 
இரவிலும்‌ விழித்திருந்து தன்னுடைய வீட்டு 
வேலைகளை முறைப்படி கவனிக்கிறாள்‌. 

குடும்பத்திலுள்ள காரியங்களையெல்லாம்‌ 
புருஜர்களால்‌ சரியாகக்‌ கவனிக்க முடியாது. 
புருஷன்‌ பெரிய வியாபாரியாகுமிருக்கலாம்‌. 
அவன்‌ அதிகம்‌. 
மேதையாகயிருக்கலாம்‌. 
வீரனாகயிருக்கலாம்‌. 
பலசாலியாகயிருக்கலாம்‌. ஆனாலும்‌ 
குடும்பத்தின்‌ வேலைகளை அவனுக்கு செய்ய 
தெரியாது. ஸ்திரீமின்‌ வேலையை ஒரு 
ஸ்திரீயால்‌ மாத்திரம்‌ செய்ய முடியும்‌. 
குணசாலியான ஸ்திரீ தன்னுடைய 
குடும்பத்தை ஒரு குறைவும்‌ இல்லாமல்‌. 
பராமரிக்கிறாள்‌. தன்‌ புருஷனால்‌ செய்ய 
முடியாததைக்கூட, அவனுக்காக செய்து 
முடிக்கிறாள்‌ 


ணசாலியான. 'டுமயிரையும்‌ 

சணவையும்‌ தேகிறான்‌. இல்‌) இரண்டும்‌ 
ஸ்திரீயானவள்‌ 
குறைந்த விலைக்கு வாங்கி, 
i விலையுயர்ந்த. 

வஸ்திரங்களைத்‌ தயாரிக்கிறாள்‌. தன்‌ 

கைகளினால்‌ உற்சாகத்தோடு வேலை. 

செய்கிறாள்‌. ஏழைகளுக்கு வேலை 

கொடுக்கிறாள்‌. தானும்‌ வேலை செய்கிறாள்‌. 

தன்னுடைய வேலைகளில்‌ மற்றவர்களையும்‌: 

பயன்படுத்துகிறாள்‌. நன்‌ கைகளை 

இராட்டினத்தில்‌ வைக்கிறாள்‌. 

விரல்கள்‌ குதிரைப்‌ பிடிக்கும்‌. 

குடும்பத்தலைவி என்று 

ஆணவமாகவும்‌ 

மனத்தாழ்மையோடு, 

பொறுப்புக்களை 

வேலை செய்வாள்‌. 


குணசாலியான 
இராட்டினமும்‌, ்‌ 
சொல்ப்ப்டருக்கிறது. ஆனால்‌ சீ 
குமாரத்தியின்‌ ஆபணங்களோ 
அவமானமாகயிருக்கும்‌ என்று ஏசாயா 


சொல்லுகிறார்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆண்டவர்‌ சீயோன்‌ 
உச்சந்தலையை 

கர்த்தர்‌ அவர்கள்‌ 
குலைப்பார்‌. அந்நாளிலே. 
அவர்களுடைய 
சிலம்புகளையும்‌, 


ஆதலால்‌ 
குமாரத்திகளின்‌ 
மொட்டையாக்குவார்‌;: 
மானத்தைக்‌ 
ஆண்டவர்‌ 
ஆபரணங்களாகிய 
குட்டிகளையும்‌,  பிறைச்சிந்தாக்குகளையும்‌, 
ஆரங்களையும்‌, அஸ்தகடகங்களையும்‌, 
தலைமுக்காடுகளையும்‌, சிரபூஷணங்களையும்‌, 
பாதசரங்களையும்‌, _ மார்க்கச்சைகளையும்‌, 
சுகந்த பரணிகளையும்‌, தாயித்துகளையும்‌, 
மோதிரங்களையும்‌, மூக்குத்திகளையும்‌, 
விநோத வஸ்திரங்களையும்‌, 
சால்வைகளையும்‌, போர்வைகளையும்‌, 
குப்பிகளையும்‌, கண்ணாடிகளையும்‌, 
சல்லாக்களையும்‌, குல்லாக்களையும்‌, 
துப்பட்டாக்களையும்‌ உரிந்துபோடுவார்‌" 
(ஏசா 3:18-23). 


ணசாலியான ஸ்திரீ தன்னுடைய 

கையினால்‌... வீட்டஸ்‌ வேலை செய்தாலும்‌ 
வாய்ப்பு இருக்கும்போது. பெரிய 
வேலைகளையும்‌ பொறுப்போடு செய்கிறாள்‌. 
தன்னை பெலத்தால்‌ இடைக்கட்டிக்கொண்டு, 
தன்‌ கைகளை பலப்படுத்துகிறாள்‌. அவள்‌ 
வியாபாரக்‌ கப்பல்களைப்போல இருக்கிறாள்‌. 
தூரத்திலிருந்து தன்‌ ஆகாரத்தைக்‌ கொண்டு 
வருகிறாள்‌. வீட்டிலுள்ள சிறிய 
வேலைகளையும்‌ செய்கிறாள்‌. வீட்டிற்கு 
வெளியே கடினமான பெரிய வேலைகளையும்‌ 
பொறுப்போடு செய்கிறாள்‌. 


- குணசாலியான ஸ்திரீ 

அப்பத்தைப்‌ புசிக்கமாட்டாள்‌. 

வீட்டுக்காரியம்‌ எப்படி நடக்கிறது என்று 
கண்ணோக்கமாயிருப்பாள்‌. தன்னுடைய 
வேலைகள்‌ எல்லாவற்றையும்‌ சந்தோஷமாகச்‌ 
செய்வாள்‌. எல்லா வேலைகளையும்‌ 
கடினமாக உழைத்து நேர்த்தியாகச்‌ செய்து 
முடிப்பாள்‌. குணசாலியான ஸ்திரீ£யினிடத்தில்‌ 
சோம்பல்தனம்‌ இருக்காது. அவள்‌ ஒரு 
வேலையும்‌ ய்யாமல்‌. சும்மா 
உட்காந்திருப்பதை விரும்பமாட்டாள்‌. 


குணசாலியான ஸ்திரீ தன்னுடைய 
காலத்தையும்‌ நேரத்தையும்‌ 
பிரயோஜனப்படுத்திக்கொள்வாள்‌. ஒவ்வொரு 
நேரத்திலும்‌ என்னென்ன வேலைகளை 
செய்து முடிக்கவேண்டும்‌ என்று ஏற்கெனவே. 
திட்டமிட்டு, அவற்றை நேர்த்தியாய்ச்‌ 
செய்து முடிப்பாள்‌. காலத்தை 
விரயம்‌ பண்ணமாட்டாள்‌. 


அவள்‌ 





ழ்‌ நள 
யாய 


குணசாலியான ஸ்திரீ பகல்பொழுதிலே 
தன்னுடைய வீட்டு. வேலைகள்‌ 
எல்லாவற்றையும்‌ ப்பாள்‌ 
இரவுவேளையிலும்‌ விளக்கை ஏற்றி வைத்து 
தன்னுடைய வேலைகளைத்‌ தொடர்ந்து 
செய்வாள்‌. இரவிலே அவள்‌ விளக்கு 
அணையாதிருக்கும்‌. அவள்‌ அதிகாலையில்‌ 
எழுந்திருப்பாள்‌. வெளிச்சம்‌ வருவது 
வரைக்கும்‌ காத்திருக்காமல்‌, இருட்டோடே 
எழுந்து, தன்னுடைய வீட்டு 
வேலைகளை செய்ய ஆரம்பித்துவிடுவாள்‌. 
அதிகாலையிலேயே தன்னுடைய வீட்டாருக்கு 
ஆகாரம்‌ கொடுப்பாள்‌. அவர்களும்‌ 
தங்களுடைய வேலைகளை உற்சாகமாய்ச்‌ 
செய்ய ஆரம்பித்துவிடுவார்கள்‌. 


ஒரு பொருளை விலைக்கு 
வாங்குவதைவிட, அதை நாமே உற்பத்தி 
செய்தால்‌, அதன்‌ கிரயம்‌ குறைவாகயிருக்கும்‌. 
இது குணசாலியான ஸ்திரீக்குத்‌ 
தெரிந்திருக்கிறது. அவள்‌ செல்லும்‌ செலவை. 
கணக்குப்‌ பார்த்து சிக்கமானமாய்ச்‌ செலவு 
செய்வாள்‌. குணசாலியான ஸ்திரீயினிடத்தில்‌ 
ஊதாறித்தனம்‌ இருக்காது. தன்னுடைய 
குடும்பத்திற்கு அத்தியாவசியமாய்த்‌ 
தேவைப்படும்‌ பொருட்கள்‌ எல்லாவற்றையும்‌ 
உண்டுபண்ணுவாள்‌. குணசாலியான ஸ்திரீ 
வியாபாரக்கப்பல்களைப்போல இருக்கிறாள்‌. 
அவள்‌ தூரத்திலிருந்து தன்‌ ஆகாரத்தைக்‌ 
கொண்டு வருகிறாள்‌. ஒரு வயலை 
விசாரித்து அதை வாங்குகிறாள்‌. தன்‌ 
கைகளின்‌ சம்பாத்தியத்தினால்‌ 
திராட்சத்தோட்டத்தை ந்‌ 
தன்னுடைய குடும்பத்திற்கு 

தேவையானது. எது வனை தி 
என்பது அவளுக்குத்‌ தெரியும்‌. 


குணசாலியான ஸ்திரீ எந்தப்‌ 
பொருளையும்‌ அவசரப்பட்டு வாங்கமாட்டாள்‌. 
அதை வாங்கும்‌ முன்பாக நன்றாக 
யோசிப்பாள்‌. 


பிரயோஜனமாயிருக்கும்‌ 
உண்டான பின்பே. 


உடனே வாங்கிவிடமாட்டாள்‌. 
பின்பே நிலத்தை வாங்குவாள்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


குணசாலியான ஸ்திரீ ஒரு நிலத்தை 
வாங்கி, 


குடும்பத்தாருக்கு நல்ல வரவைக்‌ கொடுக்கும்‌. 


'குணசாலியான ஸ்திரீயின்‌ 
குடெபத்திலுள்ளவர்கள்‌ நேர்த்தியான 
வஸ்திரங்களை அணிந்திருப்பார்கள்‌. அவள்‌ 
கம்பளங்களை தனக்கு 
ள்‌. மெல்லிய புடவையின்‌ 
அவள்‌ உடுப்பாயிருக்கும்‌. 
நல்ல. உடுப்புகளை 
போல, தன்னுடைய 
நல்ல உடுப்புகளை 
உண்டுபண்ணுவாள்‌. அவளுடைய வீட்டார்‌ 
அனைவருக்கும்‌ இரட்டைப்புரை உடுப்பு 
இருக்கும்‌. தன்னுடைய வீட்டிலுள்ள ஜன்னல்‌, 
கதவுகளில்‌, மெல்லிய 


புடவைகளை 
தொங்குதிரைகளாகப்‌ போடுவாள்‌ 
இரத்தாம்பரத்தினால்‌. திரைச்சீலைகளை 
உண்டுபண்ணுவாள்‌. 


இரத்தாம்பரமும்‌ 
டல்‌ 
உண்டுபண்ணுவது. 
குடும்பத்தாருக்கும்‌. 


குணசாலியான ஸ்திரீயின்‌ புருஷனும்‌ 
உயர்ந்த உத்தியோகத்திலிருப்பான்‌. அவன்‌ 
தேசத்து மூப்பர்களோடே நியாயஸ்தலங்களில்‌ 
உட்காந்திருப்பான்‌. அவன்‌ அணிந்திருக்கிற 
வஸ்திரங்களையும்‌ அவளே 
உண்டுபண்ணியிருப்பாள்‌. மற்றவர்களுடைய 
வஸ்திரங்களைவிட இவனுடைய வஸ்திரம்‌ 
தூய்மையாகவும்‌, நேர்த்தியாகவும்‌ இருக்கும்‌, 
இதனால்‌ மற்றவர்கள்‌ மத்தியில்‌ 
குணசாலியான ஸ்திரீயின்‌ புருஷன்‌ 
பேர்பெற்றவனாயிருப்பான்‌. 
கோடைகாலத்தில்‌. அணியும்‌ 
வஸ்திரங்கள்‌ வேறு. குளிர்காலத்தில்‌ 
அணியும்‌ வஸ்திரம்‌ வேறு. குணசாலியான 
ஸ்திரீயின்‌ குடும்பத்தார்‌ குளிர்காலத்து, 
பயப்படமாட்டார்கள்‌. 
தன்னுடைய 
ன்ணுவாள்‌. அவள்‌ 
உண்டுபண்ணுகிற வஸ்திரங்கள்‌ குளிரைத்‌ 
தாங்கக்கூடியதாகவும்‌ இருக்கும்‌. பார்ப்பதற்கு 
அழகாகவும்‌ இருக்கும்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


குணசாலியான ஸ்திரீ தன்னுடைய 
குடும்பத்தாருக்கு புடவைகளை 
உண்டுபண்ணி, தேவைக்கு 
அதிகமாகயிருக்கும்‌ புடவைகளை 
வெளிச்சந்தையில்‌  விற்பாள்‌. மெல்லிய 
புடவைகளை உண்டுபண்ணி விற்பாள்‌. 
கச்சைகளை வர்த்தகரிடத்தில்‌ ஒப்புவிப்பாள்‌. 
அவர்கள்‌ அதை தீருவுக்கு எடுத்துச்‌ சென்று 
மற்ற தேசத்தாரிடம்‌ அதிக விலைக்கு 
விற்பார்கள்‌. அவளுடைய உடை பலமும்‌ 
அலங்காரமுமாயிருக்கும்‌. 


'குணசாலியான ஸ்திரீ 
வருங்காலத்தைப்பற்றி நினைத்து மகிழுகிறாள்‌. 
வருங்காலத்திற்குத்‌ தேவையான 
வஸ்திரங்களையும்‌, உடுப்புக்களையும்‌, 
போஜனங்களையும்‌ அவள்‌ சேமித்து 
வைத்திருக்கிறாள்‌. அவள்‌ நாளைய 

ந்தைக்‌ குறித்து கவலைப்படமாட்டாள்‌ 


சம்பூரணமாயிருப்பாள்‌. 


ணசாலியான ஸ்திரீ தன்னுடைய 
குடும்திதைக்‌ குவனிக்கிறாள்‌. 
குடும்பத்திலுள்ள எல்லோருக்கும்‌ போஜனம்‌ 
கொடுத்து, பராயரிக்கிறாள்‌ 

வீட்டுக்காரியம்‌ எப்படி நடக்கிறது. 
கண்ணோக்கமாயிருக்கிறாள்‌. தன்‌ 
வீட்டாருக்கு ஆகாரம்‌ கொடுக்கிறாள்‌. தன்‌ 
வேலைக்காரிகளுக்கு டியளக்கிறாள்‌. 
குணசாலியான ஸ்திரீ தன்‌ வீட்டாரைக்‌. 
குவனிப்பதோடு, ஏழை எளிய 
ஜனங்கள்மீதும்‌. கரிசனை யேரிருப்பாள்‌. 
சிறுமையானவர்களுக்கு தன்‌ கைகளை 
திறந்து உதவிசெய்வாள்‌. ஏழைகளுக்கு 
தன்‌ கரங்களை நீட்டி ஆதரவு கொடுப்பாள்‌. 
ஏழைகள்‌  தூரத்திலிருந்தாலும்‌ இவள்‌ 
கொடுக்கிற உதவிகள்‌ அங்கும்‌ போய்ச்சேரும்‌. 


என்று 


குணசாலியான ஸ்திரீ ஞானமாய்ப்‌ 
பேசுவாள்‌. அதிகமான வார்த்தைகளை 
அலட்டமாட்டாள்‌. சொல்லவேண்டிய 
காரியங்களை சுருக்கமாகச்‌ சொல்லி, 
தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்துவாள்‌. 
அவள்‌ தன்‌ வாயை ஞானம்‌ விளங்கத்‌ 
திறக்கிறாள்‌. தயையுள்ள போதகம்‌ அவள்‌ 
நாவின்‌ மேலிருக்கிறது. அன்பின்‌ 
பிரமாணம்‌ அவளுடைய இருதயத்தில்‌ 
எழுதப்பட்டிருக்கிறது. இருதயத்தின்‌ 
நிறைவினால்‌ வாய்‌ பேசுகிறது. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


குணசாலியான ஸ்திரீ அன்பும்‌, 
கிருபையும்‌, மனஉருக்கமுமுள்ளவள்‌. 
அவளுடைய வார்த்தையிலும்‌ அன்பும்‌, 
இரக்கமும்‌ நிரம்பியிருக்கும்‌. குணசாலியான 
ஸ்திரீ இப்பிரபஞ்சத்தில்‌ ஜீவிக்கிற காலம்‌ 
வரையிலும்‌, இப்பிரபஞ்சத்துக்‌ காரியங்களை 
நன்றாய்க்‌ கவனித்துக்கொள்கிறாள்‌. அவள்‌ 
இம்மைக்குரிய காரியங்களில்‌ கவனம்‌ 
செலுத்தும்போது, மறுமைக்குரிய 
காரியங்களிலும்‌ கவனம்‌ செலுத்துகிறாள்‌. 
அவளுடைய கைகள்‌ இம்மைக்குரிய 
காரியங்களில்‌ சுறுசுறுப்பாய்‌ ஈடுபடும்போது, 
அவளுடைய இருதயம்‌ மறுமைக்குரிய 
காரியங்களைப்பற்றிச்‌ சிந்தித்துக்‌ 
கொண்டிருக்கும்‌. 


குணசாலியான ஸ்திரீ கர்த்தருக்குப்‌ 
பயப்படுவாள்‌. கர்த்தருக்குப்‌ பயப்படுகிற 
ஸ்திரீயே புகழப்படுவாள்‌.  இவளிடத்தில்‌ 
அநேக. நற்குணங்கள்‌ இருக்கும்‌. 
கர்த்தருக்குப்‌ பமப்படுவதே, 
அவையெல்லாவற்றிலும்‌ பிரதானமாய்‌ சிறந்த 
நற்குணமாயிருக்கிறது. குணசாலியான 
ஸ்திரீயினிடத்தில்‌ அநேக நல்ல சுபாவங்கள்‌ 
இருக்கும்‌. அதே வேளையில்‌ அவள்‌ எதிலும்‌ 
குறைவில்லாமலும்‌ இருப்பாள்‌. நம்முடைய 
இருதயத்தில்‌ கர்த்தருக்குப்‌ பயப்படும்‌ பயம்‌ 
நிரம்பியிருக்கவேண்டும்‌. இதுவே நம்முடைய 
ஆத்துமாவுக்கு அழகு. இதுவே மெய்யான 
ஆத்தும அலங்காரம்‌. 


நாம்‌ 
ஜீவிக்கும்போது. 
நமக்குக்‌ கிடைக்கும்‌. 
ஆசிர்வதிப்பார்‌. கர்த்தருடைய ஆசீர்வாதமே 
மெய்யான ஐசுவரியம்‌. கர்த்தருடைய 
ஆசீர்வாதம்‌ நிலைத்து நிற்கும்‌. சவுந்தரியம்‌ 


கர்த்தருக்குப்‌ பயந்து 
அவருடைய கிருபை 
கர்த்தர்‌ நம்மை 





ழ்‌ நள 
யாய 


இ யங்க ஸ்திரீமின்‌ உடை 

அலங்காரமுமாயிருக்கிறது. 
அவளுடைய்‌ இருதயத்தில்‌ ஆறுதலும்‌, 
திருப்தியும்‌ இருக்கிறது. அவள்‌ 
தன்னுடைய சிந்தனையிலும்‌, வேலையிலும்‌ 
உறுதியாயிருக்கிறாள்‌. அவள்‌ அநேக 
சோதனைகளைச்‌ சந்தித்திருக்கலாம்‌. பல 


சந்திருக்கலாம்‌. 
குணசாலியான 


சோர்ந்துபோகாமல்‌ 
(வளுடைய 
இதுவே 


வஸ்திரம்‌. 


சமாதானமும்‌ ஆறுதலும்‌ 
இருக்கும்‌. குணசாலியான ஸ்திரக்கு 
வயதானாலும்‌, அவள்‌ உற்சாகமாய்‌ வேலை 
செய்வாள்‌. தன்னுடைய வாலிப காலத்தில்‌. 
அவள்‌ பிரயோஜனமுள்ள அநேகக்‌ 
காரியங்களைச்‌ செய்ததுபோல, தன்னுடைய 
வயதான காலத்திலும்‌ தன்னால்‌ முடிந்த 
எல்லா நல்ல காரியங்களையும்‌ செய்வாள்‌. 


குணசாலியான ஸ்திரீ அவளுடைய 
வீட்டிற்கு ஆசீர்வாதமாயிருக்கிறாள்‌. 
அவளுடைய பிள்ளைகள்‌ எழும்பி, அவளை 
பாக்கியவதி என்பார்கள்‌. ப்‌ ஒரு 
நல்ல ஸ்திரீயை திருமணம்‌ செய்ததற்காக 
அவளுடைய புருஷனும்‌ சந்தோஷப்படுவான்‌. 
அவள்‌ புருஷன்‌ அவளைப்‌ பார்த்து. 
“அநேகம்‌ பெண்கள்‌ குணசாலி 
களாமிருந்ததுண்டு; நீயோ அவர்கள்‌ 
எல்லாருக்கும்‌ மேற்பட்டவள்‌”" என்று அவளைப்‌ 
புகழுவான்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


குணசாலியான ஸ்திரீயை அவளுடைய 
வீட்டார்‌ புகழுவதுபோல, அவளுடைய 
அயலகத்தாரும்‌ புகழுவார்கள்‌. தமக்குப்‌ 
பயப்படுகிற ஸ்திரீயை கர்த்தரே புகழுவார்‌. 
மனுஷருடைய புகழ்ச்சியைவிட கர்த்தர்‌ 
புகழுகிற புகழ்ச்சியே மெய்யான புகழ்ச்சி. 


“உள்ளத்திலே யூதனானவனே யூதன்‌; 
எழுத்தின்படி உண்டாகாமல்‌, ஆலியின்படி 
இருதயத்தில்‌ உண்டாகும்‌ விருத்தசேதனமே 
விருத்தசேதனம்‌:  இப்படிப்பட்டவனுக்குரிய 
புகழ்ச்சி மனுஷராலே அல்ல, தேவனாலே. 
உண்டாயிருக்கிறது" (ரோம 2:29). 


அநேகம்‌ பெண்கள்‌ 
குணசாலிகளாயிருப்பார்கள்‌. அவர்களில்‌ 
கர்த்தருக்குப்‌ பயப்படும்‌ ஸ்திரீயே, அவர்கள்‌ 
எல்லோருக்கும்‌ மேற்பட்டவள்‌. இப்படிப்பட்ட 
ஸ்திரீமின்‌ பிள்ளைகள்‌ இவளைக்‌ 
கனம்பண்ணுவார்கள்‌. இவளுடைய கைகளின்‌ 
பலனை இவளுக்குக்‌ கொடுப்பார்கள்‌. தான்‌ 
விதைத்த நல்ல விதைகளை இவள்‌ 
தாராளமாய்‌ அறுவடை பண்ணுவாள்‌. 
அவளுடைய செய்கைகள்‌ அவளைப்‌ புகழும்‌ 
அவளுடைய செய்கைகளைப்‌ பார்த்து 
உற்றாரும்‌, உறவினரும்‌, வீட்டாரும்‌, 
அயலகத்தாரும்‌ புகழுவார்கள்‌. அவளுடைய 
நற்கிரியைகள்‌ அவளுடைய புகழ்ச்சிக்கு 
சான்றுபகரும்‌. 

து தம்மை 
மணவாளனாகவும்‌, தம்முடைய சபையாரை 
மணவாட்டியாகவும்‌ ஒப்பிட்டுச்‌ சொல்லுகிறார்‌. 


குணசாலியான 

அவளைப்‌ , 
மணவாளராகிய இயேசுகிறிஸ்து, சபையாரைப்‌ 
புகழவேண்டும்‌. அதுவே விசுவாசிகளுக்கு 
மேன்மை. 





ழ்‌ நள 
யாய 


பரிசுத்த. கண்னை ஏவதலினால்‌ 


பிரசங்கி, உன்னதப்பாட்டு ஆகிய மூன்று 
புஸ்தகங்களுக்கும்‌ சாலொமோன்‌ ராஜாவே. 
ஆசிரியர்‌. பிரசங்கியின்‌ புஸ்தகம்‌ 
பிரசங்கச்‌ செய்தியைப்போல 
எழுதப்பட்டிருக்கிறது. உன்னதப்பாட்டு 
புஸ்தகம்‌. நடையில்‌ 
எழுதப்பட்டிருக்கிறது. 


சாலொமோன்‌ 


பாடல்‌ 


ர்வயதில்‌ 
வேதபண்டிதர்கள்‌ வாக்லுகறார்க்‌ 


சாலொமோன்‌ ராஜா 
இஸ்ரவேலுக்கும்‌. நர 
வின்‌ குமாரன்‌. 
புஸ்தகங்களில்‌ 
எழுதிய ஆசிரியர்கள்‌ 
பவ சமுதாயத்தில்‌ 
அந்தஸ்திலிருந்தவர்கள்‌. 
அதிகாரமுள்ளவர்கள்‌. 
சாமுவேல்‌, தாவீது. சாலொமோன்‌ ஆகியோர்‌ 
தங்கள்‌ காலத்தில்‌ பிரபலமானவர்களாகவம்‌, 


முக்கியஸ்தர்களாகவும்‌ இருந்தார்கள்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சமுதாயத்தில்‌ 
அந்தஸ்துள்ளவர்களும்‌ 
புஸ்தகங்களை 
தீர்க்கதரிசிகள்‌ 
போல. 


இவர்களுக்குப்‌ பின்பு 
சாதாரண 

வேதாகம 
எழுதியிருக்கிறார்கள்‌. 
ராஜாக்களைப்‌ 
செல்வாக்குள்ளவர்களல்ல. ராஜ்யத்தில்‌ 
தீர்க்கதரிசிகளுக்கு ராஜாக்களைப்போல 
அதிகாரமுமில்லை. தீர்க்கதரிசிகளில்‌ அநேகர்‌ 
தரித்திரராகவும்‌ ஒடுக்கப்பட்டவர்களாகவும்‌ 
இருந்தார்கள்‌. கர்த்தர்‌ சாதாரண 
ஜனங்களையும்‌ தம்முடைய சத்தியத்தை: 
எழுதுவதற்கு பயன்படுத்தியிருக்கிறார்‌ 


ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி 
தேவன்‌ உலகத்தில்‌ பைத்தியமானவைகளைத்‌. 
தெரிந்துகொண்டார்‌: _ பலமுள்ளவைகளை 
வெட்கப்படுத்தும்பி தேவன்‌ உலகத்தில்‌ 
பலவீனமானவைகளைத்‌ நெரிந்துகொண்டார்‌. 
அவமாக்கும்படி, 
இழிவானவைகளையும்‌, 
எண்ணப்பட்டவைகளையும்‌ 
தக்கம்‌ தேவன்‌ தெரிந்து 
கொண்டார்‌. மாம்சமான எவனும்‌ தேவனுக்கு 
முன்பாகப்‌ பெருமைபாராட்டாதபடிக்கு அப்படிச்‌ 
செய்நார்‌' (கொரி 1:27-29) என்று 
அப்போஸ்தலர்‌ பவுல்‌ சொல்லுகிறார்‌ 


சாலொமோன்‌  ஐசுவரியமுள்ள ஒரு 

ராஜா. சாலொமோனின்‌ ராஜ்யம்‌ மிகவும்‌ 

விஸ்தாரமாக பரவியிருந்தது. அவர்‌ சமஸ்த 

இஸ்ரவேலுக்கும்‌. ராஜாவாயிருந்தார்‌ 

சாலொமோன்‌ ராஜா தாவீது ராஜாவின்‌ 

குமாரன்‌. ன்‌ 

ராஜாவாகயிருந்தாலும்‌, 

தீர்க்கதரிசியாகவும்‌, 

குமாரனாகவும்‌ இருந்தார்‌. 

சாலொமோன்‌ மூலமாய்‌. 

ஞானத்தையும்‌, அறிவையும்‌ 
வெளிப்படுத்தியிருக்கிறார்‌. 

ராஜா சிங்காசனத்தில்‌ அமர்ந்து, சமஸ்த 

இஸ்ரவேலையும்‌ ஆட்சிசெய்வதற்கு முன்பாக, 

கர்த்தரை நோக்கி இவ்வாறு 

ஜெபம்பண்ணினார்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


“இப்போதும்‌ ன்‌ தேவனாகிய 
கர்த்தாவே, தேவரீர்‌ உமது அடியேனை என்‌ 
தகப்பனாகிய தாவீதின்‌ ஸ்தானத்திலே. 
ராஜாவாக்கினீரே, நானோவென்றால்‌ போக்கு 
வரவு அறியாத சிறுபிள்ளையாயிருக்கிறேன்‌. 
நீர்‌ தெரிந்துகொண்டதும்‌ ஏராளத்தினால்‌ 
எண்ணிக்கைக்கு அடங்காததும்‌ 
இலக்கத்திற்கு உட்படாததுமான திரளான 
ஜனங்களாகிய உமது ஜனத்தின்‌ நடுவில்‌ 
அடியேன்‌ இருக்கிறேன்‌. ஆகையால்‌ உமது 
ஜனங்களை நியாயம்விசாரிக்கவும்‌, 
நன்மைநீமை இன்னதென்று வகையறுக்கவும்‌, 
அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தைத்‌ 
தந்தருளும்‌; ஏராளமாயிருக்கிற இந்த உமது. 
ஜனங்களை நியாயம்‌ விசாரிக்க யாராலே 
pi 

சாலொசோள்‌ 

ஜெபம்பண்ணினார்‌. சாலொமோன்‌ இந்தக்‌ 
காரியத்தைக்‌ கேட்டது ஆண்டவருடைய 
பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாயிருந்தது. 


கையினால்‌ தேவன்‌ சாலொமோனை 
நோக்கி! நீ உனக்கு நீடித்த நாட்களைக்‌ 
கேளாமலும்‌, ஐசுவரியத்தைக்‌ கேளாமலும்‌, 
உன்‌ சத்துருக்களின்‌ பிராணனைக்‌ 
கேளாமலும்‌, நீ இந்தக்‌ காரியத்தையே கேட்டு, 
நியாயம்‌ விசாரிக்கிறதற்கு ஏற்ற ஞானத்தை 
உனக்கு வேண்டிக்கொண்டபடியினால்‌, உன்‌ 
வார்த்தைகளின்படி செய்தேன்‌: ஞானமும்‌ 
உணர்வமுள்ள இருதயத்தை உனக்குத்‌ 
தந்தேன்‌: இதிலே உனக்குச்‌ சரியானவன்‌ 
உனக்குமுன்‌ இருந்ததுமில்லை, உனக்குச்‌ 
சரியானவன்‌ உனக்குப்பின்‌ எழும்புவதுமில்லை. 
இதுவமின்ி, நீ கேளாத ஐசுவரியத்தையும்‌ 
மகிமையையும்‌ உனக்குத்‌ தந்தேன்‌; உன்‌ 
நாட்களில்‌ இருக்கிற ராஜாக்களில்‌ ஒருவனும்‌ 
உனக்குச்‌ சரியானவன்‌ ல்லை. உன்‌ 
தகப்பனாகிய தாவீது நடந்தது போல, நீயும்‌ 
என்‌ கட்டளைகளையும்‌ என்‌ நியமங்களையும்‌ 
கைக்கொண்டு, என்‌ வழிகளில்‌: 
நடப்பாயாகில்‌, உன்‌ நாட்களையும்‌ 
நீடித்திருக்கப்பண்‌ணுவேன்‌"(0இராஜா 351-4) 
என்று கர்த்தர்‌ சாலொமோனின்‌ 
ஜெத்தறகப்‌ பதி பதில்‌ கொடுத்தார்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
UBLISHERS 


கர்த்தர்‌ சொன்ன பிரகாரம்‌ 
சாலொமோன்‌ ஐசுவரியம்‌ மிகுந்தவராகவும்‌, 
ஞானமுள்ளவராகவும்‌ இருந்தார்‌. ஆனாலும்‌ 
சாலொமோனின்‌ ஜீலியத்திலும்‌ ஒரு சில 
தவறுகள்‌ 

ஆரய்பத்தில்‌ 

விலகாமல்‌, கர்த்தருடைய கற்பனைகளுக்கு 
கீழ்ப்படிந்து, ஜீவித்தார்‌. கர்த்தரை 
பயபக்தியாய்‌ சேவித்தார்‌. அதன்‌ பின்பு 
சாலொமோன்‌ அநேக அந்நிய ஸ்திரீகளை 
விவாகம்பண்ணினார்‌. அவர்கள்‌ 
சாலொமோன்‌ ராஜாவை  குர்த்தரைவிட்டு 
வழிவிலகிப்போகச்‌ செய்துவிட்டார்கள்‌. 
சாலொமோன்‌ தன்னுடைய முதிர்வயதில்‌ 
கர்த்தரை. உண்மையாய்‌ சேவிக்காமல்‌, 
அந்நிய தெய்வங்களுக்கும்‌ தூபங்காட்டி, 
விக்கிரகாராதனையில்‌ பங்குபெற்றார்‌ 


சரித்திரம்‌ நமக்கு 
ஆலோசனையாகவும்‌, எச்சரிப்பாகவும்‌ 
எழுநபட்டிரக்கிறது சாலொமோனைப்‌ 

போல ஐசுவரியமுள்ளவர்களாகவும்‌, 
ஞானமுள்ளவர்களாகவும்‌ இருக்கிறவர்கள்‌ 
தங்கள்‌ இருதயத்தில்‌ பெருமையேடிருக்கக்‌ 
கூடாது. கர்த்தருடைய ஆலோசனைகளை 
நம்முடைய இருநயத்தில்‌ ஏற்றுக்கொண்டு 
அவற்றிற்கு கீழ்ப்படியவேண்டும்‌. 

சாலொமோன்‌ தான்‌ மற்றவர்களுக்குச்‌ 
சொன்ன தான்‌ தன்னுடைய 
ஆலோசனையின்‌ பிரகாரமாக 
ஜீவிக்கவில்லை. ஆனாலும்‌ அவர்‌ சொன்ன 
ஆலோசனைகள்‌ எல்லோருக்கும்‌ 
பிரயோஜனமுள்ளதாயிருக்கும்‌. ஆலோசனை 
சொன்னவர்‌ தவறு செய்திருக்கிறார்‌ 
என்பதற்காக, அவருடைய 
ஆலோசனைகளை நாம்‌ 
புறக்கணித்துவிடக்கூடாது. கர்த்தர்‌. 
சாலொமோன்‌ மூலமாய்‌ நமக்குப்‌ போதிக்கிற 

ய்திகளுக்‌ செவிகொடுக்கவேண்டும்‌. 
கீழ்ப்படிந்து 


சாலொமோனின்‌ 





ழ்‌ நயனா 
யாய 


வேதாகமத்திலுள்ள மற்ற 
புஸ்தகங்களின்‌ மொழிநடைக்கும்‌. 
நீதிமொழிகள்‌ புஸ்தகத்தின்‌ மொழிநடைக்கும்‌ 
வித்தியாசமுள்ளது. தப்‌ புஸ்தகத்தின்‌: 
வாக்கியங்கள்‌ நீளமாயிராமல்‌. 
குருக்கமாயிருக்கும்‌. ஒவ்வொரு வசனமும்‌ 
தேவனுடைய சத்தியத்தை தெளிவாக 
எடுத்துச்‌ சொல்லும்‌. சில சமயங்களில்‌ ஒரு 
வசனத்திற்கும்‌, மற்ற வசனத்திற்கும்‌ தொடர்பு 
இருக்காது. இவையெல்லாமே பரிசுத்த 
ஆவியானவர்‌ நமக்கு வெளிப்படுத்த 
விரும்புகிற தெய்வீக உபதேசங்கள்‌. 


பரிசுத்த வேதாகமத்தில்‌ பஞ்சாகமம்‌ 
புஸ்தகம்‌ இருக்கிறது. இந்தப்‌ புஸ்தகத்தில்‌ 
தேவனுடைய பிரமாணம்‌ விரிவாக 
எழுதப்படரக்கிறது. சரித்திர ஆகமங்களில்‌ 
இஸ்ரவே தேசத்தின்‌ வரலாறு 
எழுதபபட்ருக்கிறது. பாடலாகமத்தில்‌ 
கர்த்தரைத்‌ தியானித்து. அவரைப்‌ போற்றி 
பாடப்படும்‌ பயபத்தியான கீதங்கள்‌ 
ட நீதிமொழிகள்‌ 

(ஸ்தகுத்தில்‌ எழுதப்பட்டிருக்கிற. 
நீநிபொழிகளெல்லாம்‌ பரிசுத்தமானவை. 


ல்‌ பந ஞானம்‌ 
வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. 
வேதாகமத்தின்‌ வசனங்களை. 
வாசித்து, தியானித்து, முதலாவதாக அதை 
நமக்கு நாமே போதித்துக்கொள்ளவேண்டும்‌. 
அதன்‌ பின்பு நாம்‌ மற்றவர்களுக்கும்‌ 
சத்தியத்தை உபதேசம்பண்ணவேண்டும்‌. 
பூர்வகாலம்‌ முதலே, 
உபதேசம்பண்ணும்‌ 


உபதேசம்பண்ணுவது, 
பிரபல்யமானது. 
பயன்படுத்தப்பட்டிருக்கிற 
தெளிவானவை, 

இவற்றை உபதேசத்திற்கு 
பயன்படுத்தலாம்‌. நீ 


வசனங்கள்‌ கருக்கமாகயிருந்தாலும்‌, 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அதில்‌ அதிகமான கருத்துக்கள்‌ இருக்கும்‌. 
ஒரு சிறிய வரைபடத்தில்‌ ஒரு தேசம்‌ 
முழுவதையும்‌ விவரிப்பதுபோலந்திமொழிகள்‌ 
புஸ்தகத்திலுள்ள வசனங்கள்‌ விஸ்தாரமான 
சத்தியங்களை சுருக்கமாகச்‌ சொல்லுகிறது. 
எளிதாகப்‌ புரிந்துகொள்வதற்கு இது 
உதவியாயிருக்கிறது. 


சத்தியத்தை உபதேசிப்பதற்கு 
பலவிதமான முறைகள்‌ உள்ளன. அவற்றுள்‌ 
நீதிமொழிகள்‌ மூலமாய்‌ உபதேசம்பண்ணுவது 
மிகவும்‌ சிறப்பானது. “முதியோர்‌ 
மொழிப்படியே, ஆகாதவர்களிடத்தில்‌ 
ஆகாமியம்‌ பிறக்கும்‌" சாமு 24:13) என்று 
தாவீது சொல்லுகிறார்‌.  நீதிமொழிக்கு, 
தர மொழி" என்றும்‌, "பழமொழி" 
பல பெயர்கள்‌ உள்ளன. 
நீதிமொழிகளிலுள்ள வாக்கியங்கள்‌ 
பூர்வகாலமுதல்‌ பயன்படுத்தப்பட்டருக்கிறது. 
ள்‌ உரையாடலுக்கும்‌, 

_ விவாதங்களுக்குத்‌ 

ற்‌ முதியோர்கள்‌ 

நீதிமொழிகளைப்‌ பயன்படுத்தியிருக்கிறார்கள்‌. 


இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌, எல்லா 
ங்களிலுமே முதியோர்களின்‌ மொழிகள்‌ 
ற்றில்‌ பல நன்மையானவை. 
தீங்குவிளைவிக்கக்கூடியவை. 
பிசாசும்‌ பழமொழிகளைப்‌ பயன்படுத்துகிறான்‌. 
ஒரு தேசத்தில்‌ எப்படிப்பட்ட பழமொழிகள்‌ 
வழக்கத்திலிருக்கிறது என்பதை ஆராய்ந்து 
பார்த்து, அந்தத்‌ தேசத்தாரின்‌ 
குணாதிசயத்தைப்‌ புரிந்துகொள்ள முடியும்‌. 
மோசமான பழமொழிகள்‌ 
தவறான பாதையில்‌ 
அவர்களுடைய 
வஞ்சித்துவிடும்‌. 
பரிசுத்த வேதாகமத்தில்‌, கர்த்தர்‌ 
நீதிமொழிகள்‌ மூலமாய்‌ நம்மோடு பேசுகிறார்‌. 
சாத்தான்‌ தேவனைப்போல மாய்மாலம்‌ 
பண்ணுகிறவன்‌. அவனும்‌ அவிசுவாசிகள்‌. 
மத்தியிலே தன்னுடைய 
பிரபல்யப்படுத்துகிறான்‌. 
உலகத்தாருக்கென்று 
பழமொழிகள்‌ உண்டு... மாம்சப்பிரகாரமான 
ஆதரிக்கிற பழமொழிகளும்‌ 
இவற்றைப்‌ படிப்பதினால்‌ நமக்கு. 
பக்திவிருத்தி உண்டாகாது. 


இருதயத்தையும்‌ 





ழ்‌ நள 
யாய 


எசேக்கியேல்‌ 
புஸ்தகத்தில்‌, 


தீர்க்கதரிசியின்‌: 
தேவனாகிய கர்த்தர்‌ 
தப்பிதமான பழமொழிகளைக்‌ குறித்து. 
எச்சரித்துர்‌ சொல்லுகிறார்‌. பின்னும்‌ 
கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, 
அவர்‌: மனுபுத்திரனே, நாட்கள்‌ நீடிக்கும்‌, 
தரிசனம்‌ எல்லாம்‌ அவமாகும்‌ என்று 
இஸ்ரவேல்‌ தேசத்திலே வழங்கும்‌ பழமொழி 
என்ன? ஆகையால்‌ நீ அவர்களை நோக்கி: 
கர்த்தராகிய ஆண்டவர்‌ உரைக்கிறது. 
என்னவென்றால்‌, அவர்கள்‌ இனி இஸ்ரலேலி 


அதை 

; எல்லாத்‌ 

தரிசனத்தின்‌ பொருளும்‌ சமீபித்து வந்தன 

ஈன்று அவர்களோடே சொல்லு. இஸ்ரவேல்‌ 
நடுவில்‌ இ; 


பண்ணுவேன்‌ என்று கர்த்தராகிய ஆண்டவர்‌ 
உரைக்கிறார்‌. என்று சொல்‌ என்றார்‌" 
(எசே 12:21-25). 


சாலொமோன்‌ 
புஸ்தகத்தை எழுதிய காலத்தில்‌, 
நேசத்தில்‌ முதியோரின்‌ 
ஏராளமாயிருந்தது. சாலொமோன்‌ 
அவற்றையெல்லாம்‌ தொகுத்து இந்தப்‌ 
புஸ்தகத்தில்‌ எழுதிமிருக்கிறார்‌ என்று. 
வேதபண்டிதர்களில்‌ சிலர்‌ சொல்லுகிறார்கள்‌. 
ஆனாலும்‌ இந்தக்‌ கருத்தை ஒரு சிலர்‌ 
மறுக்கிறார்கள்‌. பரிசுத்த 
சாலொமோன்‌ ராஜாவுடைய 
ஏவிய வார்த்தைகள்‌ 
இந்தப்‌ புஸ்தகத்தில்‌ எழுப்பக்‌ 
என்றும்‌ அநேகர்‌ ஈல்லுகிறார்கள்‌. 
நீதிமொழிகள்‌ புஸ்தகத்திலுள்ள வசனங்கள்‌ 
சாலொமோனுடைய சுயகற்பனையல்ல. 
மனுஷருடைய 
இவையெல்லாமே பரிசுத்த ஆவியானவரின்‌ 
வார்த்தைகள்‌. தேவன்‌ தம்முடைய சிந்தையை 


மொழிகள்‌ 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சாலொமோன்‌ ராஜா 
புஸ்தகத்தின்‌ ஆரம்பத்தில்‌ 
பயப்படுதலே. 

நீதி 19) 
இந்தவாக்கியம்‌, 
மனுஷருக்குச்‌ சொன்ன  வாக்கியத்தோடு 
ஒத்திருக்கிறது. “இதோ, ஆண்டவருக்குப்‌ 
பயப்படுவதே ஞானம்‌" (யோபு 28:28) என்று 
யோபுவின்‌ புஸ்தகத்தில்‌ எழுதப்பட்டிருக்கிறது. 


சாலொமோன்‌ இஸ்ரவேல்‌ தேசத்தில்‌ 

மிகவும்‌ பிரசித்திப்‌ பெற்றவர்‌. அவர்‌ 

க்கும்‌ அறிமுகமானவர்‌. 

புஸ்தகத்தை நாம்‌. 

நாம்‌ சாலொமோனுக்கு 

கொடுக்கக்கூடாது. 

“சாலொமோனிலும்‌ பெரியவர்‌ 

இங்கே இருக்கிறார்‌” (மத்‌ 12:42) என்று 

நம்முடைய கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து, 
தம்மைப்பற்றி வெளிப்படுத்தியிருக்கிறார்‌. 

புஸ்தகத்தில்‌ 

பேசவில்லை. 

சாலொமோன்‌ 

பேசுகிறார்‌. 

நீதிமொழிகள்‌ புஸ்தகத்தின்‌ முதல்‌ ஒன்பது 

அதிகாரங்கள்‌, இந்தப்‌ புஸ்தகத்திற்கு ஒரு 

முன்னுரையாக எழுதப்பட்டிருக்கிறது. இதன்‌ 

பின்பு நீதிமொழிகளின்‌ முதலாவது பாகம்‌ 

10-24 ஆகிய அதிகாரங்களிலும்‌, 

இரண்டாவது பாகம்‌ 25-22 ஆகிய 

இ அச நொகுக்கப்பட்டிருக்கிறது 
30-ஆ அதிகாரம்‌ ஆக 

நீதிமொழிகளாகும்‌. 31-ஆவது அதிகாரம்‌ 

லேமுவேலின்‌ நீதிமொழிகளாகும்‌. 


இந்தப்‌ 
“கர்த்தருக்குப்‌ 





ழ்‌ நள 
யாய 
நீதிமொழிகள்‌ - பொருனடக்கம்‌ 


10-ஆவது 
29-ஆவது அதிகாரம்‌ 

ஒவ்வொரு வசனத்திலும்‌ 

ஒவ்வொரு நீதிமொழியும்‌ தனித்தனியாகச்‌ 
'சொல்லப்பட்டிருக்கிறது. அவற்றிற்கு. 
பொதுவான ம 


அதிகாரங்களிலள்ள 
தலைப்பு வாரியாகப்‌ 


தொகுத்துக்‌ கொடுக்கப்பட்டிருக்கிறது. 


1 பின்னைகளின்‌ ஞானமும்‌ 
மதியினமும்‌. பின்னைகன்‌ மூலமாய்‌ 
பெற்றோருக்கு வரும்‌  ஆதுதலும்‌ 
துயரமும்‌ 


108, சாலொமோனின்‌ 

ள்‌ ஞானமுள்ள மகன்‌ 

சந்தோஷப்படுத்துகிறான்‌ ; 

மூடத்தனமுள்ளவனோ தாய்க்குச்‌ 
சஞ்சலமாயிருக்கிறான்‌ 


நீதி. 15:20. ஞானமுள்ள 
தகப்பனைச்‌ சந்தோடிப்படு்தகிறான்‌: 
மதியற்ற மனுஷனோ தன்‌ தாயை 
அலட்சியம்பண்ணுகிறான்‌ 


நீதி 17:21. மூடபுத்திரனைப்‌ 
தனக்குச்‌ சஞ்சலமுண்டாக 
பெறுகிறான்‌; மதியீனனுடைய 
மகிழ்ச்சியில்லை. 


நீதி 17:25. மூடபுத்திரன்‌ தன்‌ பிதாவுக்குச்‌ 
சலிப்பும்‌, தன்னைப்‌ பெற்றவர்களுக்குக்‌ 
குசப்புமானவன்‌. 


நீதி 1973. 

தகப்பனுக்கு மிகுந்த துக்கம்‌; 

சண்டைகள்‌ ஓயாத ஒழுக்கு. 
19: :26. 


பெறுகிறவன்‌ 
அவனைப்‌ 


தகப்பனுக்கு 


மூடனாகிய மகன்‌ தன்‌ 
மனைவியின்‌ 


தகப்பனைக்‌. 
தாயைத்‌ 

இலச்சையையும்‌. 

அவமானத்தையும்‌ உண்டாக்குகிற மகன்‌. 


நீதிமொழிகள்‌ - பொருனடக்கம்‌ 


QOODNENS 
PUBLISHERS 


நீதி 23:15. என்‌ மகனே, 
ஞானமுள்ளதாயிருந்தால்‌, 
இருதயம்‌ மகிழும்‌. 


நீதி 2376. 
செம்மையானவைகளைப்‌. 
உள்ளிந்திரியங்கள்‌ மகிழும்‌. 

நீதி 23:24. நீதிமானுடைய தகப்பன்‌ மிகவும்‌ 
களிகூருவான்‌: ஞானமுள்ள பிள்ளையைப்‌ 
பெற்றவன்‌ அவனால்‌ மகிழுவான்‌. 


உன்‌ இருதயம்‌ 
என்னிலே என்‌ 


உன்‌ உதடுகள்‌ 
பேசினால்‌, என்‌ 


நீதி 23:25. உன்‌ தகப்பனும்‌ உன்‌ தாயும்‌ 
சந்தோஷப்படுவார்கள்‌; உன்னைப்‌ பெற்றவள்‌ 
மகிழுவாள்‌. 


நீதி 2721. என்‌ மகனே, என்னை 
நிந்திக்கிறவனுக்கு. நான்‌ உத்தரவு 
கொடுக்கத்தக்கதாக, நீ ஞானவானாகி, என்‌ 
இருதயத்தைச்‌ சந்தோஷப்படுத்து. 

29:3. ஞான, யிரியப்படுகிறவன்‌ 
தத்‌! இபன பழய னிதன்‌, 
வேசிகளோடே தொந்திப்பனவனோ 
ஆஸ்தியை அழிக்கிறான்‌. 


2. இந்தப்‌ பிரபஞ்சத்தின்‌ மூலமாய்‌ 
வருகிற சந்தோஷம்‌. மெய்யான 
சந்தோஷமல்ல. ஆவிக்குரிய 
சந்தோஷமே மெய்யான சந்தோஷம்‌. 


நீதி 10:2. அறியாயத்தின்‌ திரவியங்கள்‌ 
ஒன்றுக்கும்‌ உதவாது: நீதியோ 
மரணத்துக்குத்‌ தப்புவிக்கும்‌. 


நீதி 102. கர்த்தர்‌ நீதிமான்‌ களப்‌ பசியினால்‌ 
வருந்தவிட। துன்மார்க்கருடைய 
ரை அகற்றிவிடுகிறார்‌, 


நீதி 1:4. கோபாக்கினை நாளில்‌ ஐசுவரியம்‌ 
உதவாது: நீதியோ மரணத்துக்குத்‌ 
தப்புவிக்கும்‌. 

நீதி 15:46 
அதிகப்பொருளிலும்‌, 
பயத்தோடு கூடிய 
உத்தமம்‌. 


சஞ்க்தோடு அறம்‌ 
கர்த்தரைப்‌ பற்றும்‌ 
கொஞ்சப்பொருளே 





i FTE 
TT 


நீதி 1527 பகையோடிருக்கும்‌ 
கொழுத்த எருதின்‌ கறியைப்பார்க்கிலும்‌, 
சிநேகத்தோடிருக்கும்‌ இலைக்கறியே நல்லது. 


நீதி 168, அநியாயமாய்‌ வந்த அதிக 
வருமானத்திலும்‌, நியாயமாய்‌ வந்த கொஞ்ச 
வருமானமே உத்தமம்‌. 


நீதி 166. பொன்னைச்‌ சம்பாதிப்பதிலும்‌ 
ஞானத்தைச்‌ சம்பாதிப்பது எவ்வளவு உத்தமம்‌! 
வெள்ளியைச்‌ சம்பாதிப்பதிலும்‌ புத்தியைச்‌ 


சம்பாதிப்பது எவ்வளவு மேன்மை! 


நீதி 171. சண்டையோடுகூடிய வீடுநிறைந்த 
கொழுமையான பதார்த்தங்களைப்பார்க்கிலும்‌, 
அமரிக்கையோடே சாப்பிடும்‌ வெறும்‌. 
துணிக்கையே நலம்‌. 


நீதி 191, மாறுபாடான உதடுகளுள்ள. 
மூடளைப்பார்க்கிலும்‌, உத்தமனாய்‌ நடக்கிற 
தரித்திரனே வாசி. 


நீதி 28%. இருவழிகளில்‌ நடக்கிற 

(வரக்காரன்‌ ஐசுவரியவானாயிருந்தாலும்‌, 
நேர்மையாய்‌ நடக்கிற தரித்திரன்‌ அவனிலும்‌ 
வாசி. 


ஐசுவரியவான்‌ தன்‌ பார்வைக்கு 
புத்தியுள்ள தரித்திரனோ 
அவனைப்‌ பரிசோதிக்கிறான்‌. 


3. சோம்பல்தனமும்‌ சுறுசுறுப்பும்‌ 


நீதி 10:4 சோம்பற்கையால்‌ 

செய்கிறவன்‌ ஏழையாவான்‌:: 
சுறுசுறுப்புள்ளவன்‌ கையோ செல்வத்தை 
உண்டாக்கும்‌. 


நீதி 10:26. பற்களுக்குக்‌. காணும்‌ 
கண்களுக்குப்‌ புகையும்‌ எப்படியிருக்கிறதே! 
அப்படியே சோம்பேறியும்‌ ண்கள்‌ 
அனுப்புகிறவர்களுக்கு இருக்கிறான்‌. 


நீதி 1241. தன்‌ நிலத்தைப்‌ பயிரிடுகிறவன்‌ 
ஆகாரத்தினால்‌ திருப்‌ வான்‌; 


வீணரைப்பின்பற்றுகிறவனோ மதியற்றவன்‌. 


நீதி 12:24. ஜாக்கிரதையுள்ளவர்களுடைய 
கை 


சோம்பேறியோ 


நீதிமொழிகள்‌ - பொருளடக்கம்‌ 


QOODNENS 
PUBLISHERS 


நீதி 12:27. சோம்பேறி தான்‌ வேட்டையாடிப்‌ 
த்ததைச்‌ 


ஜாக்கிரதையுள்ளவனுடைய 
அருமையானது. 


நீதி 154... சோம்பேறியுடைய 
விரும்பியும்‌... ஒன்றும்‌ 
ஜாக்கிரதையுள்ளவர்களுடைய ஆத்துமாவோ 
புஷ்டியாகும்‌. 

13:23. ஏ ன்‌ வயல்‌. ரான 
கணத்தை... விலக்கும்‌. நவ்‌ 
'கிடையாமல்‌ கெட்டுப்போகிறவர்களும்‌ உண்டு, 


நீதி 1519. சோம்பேறியின்‌ வழி முள்லேலிக்குச்‌ 
சமானம்‌: நீதிமானுடைய வழியோ ராஜபாதை. 


நீதி 16:26. பிரயாசப்படுகிறவன்‌ தனக்காகவே 
பிரயாசப்படுகிறான்‌: அவன்‌ வாய்‌ அதை 
அவனிடத்தில்‌ வருந்திக்‌ கேட்கும்‌. 

நீதி 189 
அசதியாயிருப்பவன்‌ 
சகோதரன்‌. 


நீதி 19:15, சோம்பல்‌ தூங்கிவிழப்பண்ணும்‌; 

அசதியானவன்‌ பட்டினியாயிருப்பான்‌. 

நீதி 19:24, சோம்பேறி தன்‌ கையைக்‌ 

குலத்திலே வைத்து, அதைத்‌ திரும்பத்‌ தன்‌ 

வாயண்டைக்கு எடுக்காமலிருக்கிறான்‌. 
சோம்பேறி குளிருகிறதென்று 
2. அறுப்பிலே பிச்சைகேட்டாலும்‌ 

அவனுக்கு ஒன்றுங்கிடையாது. 

நீதி 203. தூக்கத்தை விரும்பாதே, 

விரும்பினால்‌ தரித்திரனாவாய்‌; 


கண்விழித்திரு, அப்பொழுது ஆகாரத்தினால்‌ 
திருப்தியாவாய்‌. 


நீதி 21:5. 
நினைவுகள்‌ 
பதறுகிறவனுடைய 
தரித்திரத்துக்கும்‌ ஏதுவாகும்‌. 

நீதி 21: சோம்பேறியின்‌ 
வேலைசெய்யச்‌ சம்மதியாததினால்‌, 
ஆசை அவனைக்‌ கொல்லும்‌. 


வேலையில்‌ 
அழிம்பனுக்குச்‌ 


தன்‌ 


ஜாக்கிரதையுள்ளவனுடைய 
செல்வத்துக்கும்‌, 
நினைவுகள்‌ 


கைகள்‌ 
அவன்‌ 


21:26. அவன்‌ நாள்தோறும்‌ 
ன்‌ இச்சிக்கிறான்‌: நீதிமானோ 


பிசினித்தனமில்லாமல்‌ கொடுப்பான்‌. 





ழ்‌ நவள 
யாய 


நீதி 223. வெளியிலே சிங்கம்‌, வீதியிலே. 
கொலையுண்பேன்‌ என்று சோம்பேறி 
சொல்லுவான்‌. 


நீதி 22:22 தன்‌ வேலையில்‌ 
ஜாக்கிரதையாயிருக்கிறவனை நீ கண்டால்‌, 
அவன்‌ நீசருக்கு முன்பாக நில்லாமல்‌, 
ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான்‌. 


நீதி 24:30. சோம்பேறியின்‌ வயலையும்‌, 
மதியீனனுடைய திராட்சத்தோட்டத்தையும்‌ 
குடந்துபோனேன்‌. 


நீதி 24:31. இதோ, அதெல்லாம்‌ 
முள்ளுக்காடாயிருந்தது: நிலத்தின்‌ முகத்தைக்‌ 
காஞ்சொறி மூடினது. அதின்‌ கற்சுவர்‌ 
இடிந்து கிடந்தது. 


நீதி 24:32 
சிந்தனைபண்ணினேன்‌:: 
புத்தியடைந்தேன்‌. 

24:33, இன்னுங்கொஞ்சம்‌ உறங்கட்டும்‌, 
இன்றுங்கொலும்‌ட... கரமுக்கிககொண்டு 
நித்திரை செய்யட்டும்‌ என்பாயோ? 


நீதி 2434. உள்‌ தரித்திரம்‌ 
வழிப்போக்கனைப்‌ போலும்‌ உன்‌ வறுமை 
ஆயுதமணிந்தவனைப்போலும்‌ வரும்‌. 


2613 லே சிங்கம்‌ 
ந றிமிலே கம்‌ கதம்‌ ற்‌ 
சோம்பேறி சொல்லுவான்‌. 


நீ 2614. க; கீல்முளையில்‌ 
கோல, சோம்பேறியும்‌ படுக்கையில்‌ 
ஆடிக்கொண்டிருக்கிறான்‌. 


நீதி 2645, சோம்பேறி தன்‌ கையைக்‌ 
குலத்திலே வைத்து அதைத்‌ தன்‌ வாய்க்குத்‌ 
திரும்ப எடுக்க வருத்தப்படுகிறான்‌. 


நீதி 2646. புத்தியுள்ள மறுஉத்தரவு 
சொல்லத்தகும்‌ ஏழுபேரைப்பார்க்கிலும்‌ 
சோம்பேறி தன்‌ பார்வைக்கு அதிக 
ஞானமுள்ளவன்‌. 


கண்டு 
நோக்கிப்‌ 


அதைக்‌. 
அதை 


க.நீதிமானின்‌ சந்தோஷமும்‌ 
துன்மார்க்கனின்‌ துயரமும்‌ 


நீதி 10:6. நீதிமானுடைய சிரசின்மேல்‌ 
ஆசிர்வாதங்கள்‌ தங்கும்‌: கொடுமையோ 
துன்மார்க்கனுடைய வாயை அடைக்கும்‌. 


நீதிமொழிகள்‌ - பொருளடக்கம்‌ 


QOODNENS 
PUBLISHERS 


நீதி 102. 
பத்திரமாய்‌ 
வழிகளில்‌ 
கண்டுபிடிக்கப்படுவான்‌. 

நீதி 1016. நீதிமானுடைய பிரயாசம்‌ 
ஜீவனையும்‌, துன்மார்க்கனுடைய 
விளைவோபாவத்தையும்‌ பிறப்பிக்கும்‌. 


உத்தமமாய்‌ 
நடக்கிறான்‌; 


நடக்கிறவன்‌. 
கோணலான 
நடக்கிறவனோ 


நீதி 10:24. துன்மார்க்கன்‌ பயப்படும்‌ காரியம்‌ 
அவனுக்கு வந்து நேரிடும்‌; நீதிமான்‌ 
விரும்புகிற காரியம்‌ அவனுக்குக்‌ 
கொடுக்கப்படும்‌. 


:25. சுழல்காற்று கடந்துபோவதுபோல்‌ 
அன்பக்கள்‌ கடத்தமாவான்‌ன! நமா 
நித்திய அஸ்திபாரமுள்ளவன்‌. 
நீதி 10:27. 
ஆயுசுநாட்களைப்‌ 
துன்மார்க்கருடைய 
குறுகிப்போம்‌. 


நீதி 10:28, 
மகிழ்ச்சியாகும்‌; 
அபட்சையோ அழியும்‌. 


கர்த்தருக்குப்‌ பயப்படுதல்‌ 


நீதிமான்களின்‌ நம்பிக்கை 
துன்மார்க்கருடைய 


நீதி 10:29. கர்த்தரின்‌ வழி உத்தமர்களுக்கு 
அரண்‌, அக்கிரமக்காரருக்கோ கலக்கம்‌. 


தக்கபடி ன்‌ சன்னரக்க்‌ பமல்‌ 
வசிப்பதில்லை. 


நீதி 1:3. செம்மையானவர்களுடைய உத்தமம்‌ 
அவர்களை நடத்தும்‌: துரோகிகளின்‌ 
மாறுபாடோ அவர்களைப்‌ பாழாக்கும்‌. 


நீதி 11:5. உத்தமனுடைய நீதி அவன்‌ 
வழியைச்‌ செம்மைப்படுத்தும்‌, துன்மார்க்கனோ 


தன்‌ துன்மார்க்கத்தினால்‌ விழுவான்‌. 


நீதி 16. செம்மையானவர்களுடைய நீதி 
அவர்களைத்‌ தப்புவிக்கும்‌: துரோகிகளோ 
தங்கள்‌ தீவினையிலே பிடிபடுவார்கள்‌. 

நீதி 1:7. துன்மார்க்கன்‌ மரிக்கும்போ, 
அவன்‌ நம்பிக்கை அழியும்‌; அக்கிரமக்காரரின்‌ 
அபேட்சை கெட்டுப்போம்‌. 

நீதி 1:8. நீதிமான்‌ இக்கட்டினின்று 
விடுவிக்கப்படுவான்‌: அவன்‌ இருந்த 
இடத்திலே துன்மார்க்கன்‌ வருவான்‌. 





i THE 
TT 


நீதி 1118. துன்மார்க்கன்‌ விருதாவேலையைச்‌ 
செய்கிறான்‌; நீதியை விதைக்கிறவனோ 
மெய்ப்பலனைப்‌ பெறுவான்‌. 


நீதி 1119. நீதி ஜீவனுக்கு ஏதுவாகிறதுபோல்‌, 
தீமையைப்‌ பின்தொடருகிறவன்‌ மரணத்துக்கு 
ஏதுவாகிறான்‌. 

நீதி 11:20. 

இருதயமுடையவர்கள்‌ 

அருவருப்பானவர்கள்‌: 

மார்க்கத்தாரோ அவருக்குப்‌ பிரியமானவர்கள்‌. 
நீதி 11:21. கையோடே கைகோத்தாலும்‌, 
துஷ்டன்‌ தண்டனைக்குத்‌ தப்பான்‌; 
நீதிமான்களுடைய சந்ததியோ 
விடுவிக்கப்படும்‌. 


113] நீதிமானுக்கு பூமியில்‌ 
தப்பத்‌ க்கம்‌ த்க்‌ 
பாலிக்கும்‌ எத்தனை அதிகம்‌. 


நீதி 12:2. நல்லவன்‌ கர்த்தரிடத்தில்‌ தயை 
பெறுவான்‌ ; துர்ச்சிந்தனைகளுள்ள 
மனுஷனை அவர்‌ ஆக்கினைக்குட்படுத்துவார்‌ 
நீதி 12:3. துன்மார்க்கத்தினால்‌ (ஷன்‌ 
நட்பான (தனக்கு கேரா 
அசையாது. 

நீதி 12:7. துன்மார்க்கர்‌ கவிழ்க்கப்பட்டு 
இறிந்தபோவார்கள்‌: நீதிமான்‌ களுகைய வீடோ 
நிலைநிற்கும்‌. 

நீ! 12:13. மார்க்க 

நதடுகளின்‌ துரோகமே கண்ணி, நினோ 
நெருக்கத்தினின்று நீங்குவான்‌. 


நீதி 12:14. அவனவன்‌ தன்‌ தன்‌ வாயின்‌ 
பலனால்‌  திருப்தியடைவான்‌: அவனவன்‌ 
கைகிரியையின்‌ பலனுக்குத்தக்கதாக 
அவனவனுக்குக்‌ கிடைக்கும்‌. 

நீதி 12:21. நீதிமானுக்கு ஒரு கேடும்‌ வராது; 
துன்மார்க்கரோ. தீமையினால்‌. 
நிறையப்படுவார்கள்‌. 

நீதி 12:26. நீதிமான்‌ தன்‌ 
அயலானைப்பார்க்கிலும்‌ மேன்மையுள்ளவன்‌; 
துன்மார்க்கருடைய வழியோ அவர்களை 
மோசப்படுத்தும்‌. 

நீதி 12:28. நீதியின்‌ பாதையில்‌ ஜீவன்‌ 
உண்டு; அந்தப்‌ பாதையில்‌ மரணம்‌ இல்லை. 


நீதி 136. நீதி உத்‌ 

தற்காக்கும்‌; துன்மார்க்கமோ 

கவிழ்த்துப்போடும்‌. 
நீதிமான்களின்‌ வெளிச்சம்‌ 
;: துன்மார்க்கரின்‌ தீபமோ 


உத்தமமார்க்கத்தானைத்‌ 
பாவியைக்‌ 


ஞானவான்களுடைய போதகம்‌ 
ஊற்று; அதினால்‌ 

மரணக்கண்ணிகளுக்குத்‌ தப்பலாம்‌. 

நீதி 1315. நற்பத்தி தயையை உண்டாக்கும்‌: 

துரோகிகளுடைய வழியோ கரடுமுரடானது. 


நீதி 13:21. பாவிகளைத்‌ தீவினை தொடரும்‌; 
நீதிமான்களுக்கோ நன்மை பலனாக வரும்‌. 


நீதி 13:22. நல்லவன்‌ தன்‌ பிள்ளைகளின்‌ 
பிள்ளைகளுக்குச்‌ சுதந்திரம்‌ வைத்துப்‌ 
போகிறான்‌; பாலியின்‌ ஆஸ்தியோ 
நீதிமானுக்காகச்‌ சேர்த்துவைக்கப்படும்‌. 

5. நீதிமான்‌ தனக்குத்‌ திருப்தியாகப்‌ 


துன்மார்க்கருடைய  வயிறோ 


நீதி 1481. துன்மார்க்கனுடைய வீடு அழியும்‌: 
செம்மையானவனுடைய கூடாரமோ செழிக்கும்‌. 


நீதி 14444. பின்வாங்கும்‌ இருதயமுள்ளவன்‌ 
தன்‌ வழிகளிலேயும்‌, நல்ல மனுஜனோ 
தன்னிலே தானும்‌ திருப்தியடைவான்‌. 


நீதி 1419. தீயோர்‌ நல்லோருக்கு முன்பாகவும்‌, 


துன்மார்க்கர்‌ நீதிம 
வாசற்படிகளிலும்‌ குனிவதுண்டு. 
நீதி 14:32. துன்மார்க்கன்‌ தன்‌ தீமையிலே 
வாரிக்கொள்ளப்படுவான்‌; நீதிமானோ தன்‌ 
மரணத்திலே நம்பிக்கையுள்ளவன்‌. 


நீதி 156,  நீதிமானுடைய வீட்டில்‌ 
அதிகபொக்கிஷமுண்டு: துன்மார்க்கனுடைய 

வருமானத்திலோ துன்பழுண்டு. 
துன்மார்க்கருடைய பலி 
அருவருப்பானது; 


ான்களுடைய 


பிரியம்‌. 

நீதி 159.  துன்மார்க்கனுடைய 
கர்த்தருக்கு அருவருப்பானது; 
பின்பற்றுகிறவனையோ அவர்‌ நேசிக்கிறார்‌. 





ழ்‌ நள 
யாய 


நீதி 15:24. கீழான பாதாளத்தை விட்டு 
விலகும்படி, விலேகிக்கு ஜீவவழியானது. 
உன்னதத்தை நோக்கும்‌ வழியாம்‌. 


நீதி 15:26. துன்மார்க்கருடைய நினைவுகள்‌ 
கர்த்தருக்கு அருவருப்பானவைகள்‌;; 
சுத்தவான்‌௧ளுடைய வார்த்தைகளோ 
இன்பமானவைகள்‌. 


நீதி 15:29. துன்மார்க்கருக்குக்‌ 
தூரமாயிருக்கிறார்‌:: நீதிமா। 
ஜெபத்தையோ கேட்கிறார்‌. 


நீதி 20:7. நீதிமான்‌ தன்‌ உத்தமத்திலே 
நடக்கிறான்‌; அவனுக்குப்பிறகு அவன்‌ 
பிள்ளைகளும்‌ பாக்கியவான்களாயிருப்பார்கள்‌. 


நீத 202. நீதயர்‌ தன்பர்க்ககுடைய 
வீட்டைக்‌ குவனித்துப்பார்க்கிறார்‌: 
துன்மார்க்கரைத்‌  தீங்கில்‌ கவிழ்த்துப்‌ 
போடுவார்‌. 


நீதி 2145. 
சந்தோஷமும்‌, 
அழிவுமாம்‌. 


நீதி 2116. விவேகத்தின்‌ 
தப்பி நடக்கிற மனுஷன்‌ 
கூட்டத்தில்‌ தாபரிப்பான்‌. 


நீதி 2148.  நீதிமானுக்குப்‌ பதிலாகத்‌ 
துன்மார்க்கனும்‌, 'ம்மையானவனுக்குப்‌ 
பதிலாக துரோசியும்‌ மீட்கும்பொருளாவார்கள்‌. 


நீதி 2124. நீதியையும்‌ தமையையும்‌ 
பின்பற்றுகிறவன்‌ ஜீவனையும்‌ நீதியையும்‌ 
மகிமையையும்‌ கண்டடைவான்‌. 


நீதி 2212. கர்த்தருடைய கண்கள்‌ 
ஞானத்தைக்‌ காக்கும்‌: துரோகிகளின்‌ 
வார்த்தைகளையோ அவர்‌ 
தாறுமாறாக்குகிறார்‌. 


நீதி 28:10. உத்தமர்களை மோசப்படுத்தி, 
பொல்லாத வழியிலே நடத்துகிறவன்‌ தான்‌ 
வெட்டின குழியில்‌ தானே விழுவான்‌: 
உத்தமர்களோ நன்மையைச்‌ சுதந்தரிப்பார்கள்‌. 


கர்த்தர்‌ 
'ன்களின்‌ 


நியாயந்தீர்ப்பது நீதிமானுக்குச்‌ 


அக்கிரமக்காரருக்கோ 


வாகன்‌ 


நடக்கிறவன்‌ 
மாறுபாடான 


உத்தமனாய்‌ 


நீதிமொழிகள்‌ - பொருனடக்கம்‌ 


QODNENS 
PUBLISHERS 


நீதி 29:6. துஷ்டனுடைய துரோகத்திலே 
கண்ணியிருக்கிறது: நீதிமானோ பாடி 
மகிழுகிறான்‌. 


5. மதிப்பும்‌ அவமதிப்பும்‌ 


. நீதிமானுடைய பேர்‌ புகழ்பெற்று 
துன்மார்க்கனுடைய 


நீதி 10:7. 
விளங்‌ 


நீதி 12:8. 


கட்டளைகளை 


இருதயத்தில்‌ ஞானமுள்ளவன்‌ 
ஏற்றுக்கொள்ளுகிறான்‌; 


அலப்புகிற மூடனோ விழுவான்‌. 


நீதி 129 
பத்திரமாய்‌ 
வழிகளில்‌: 


உத்தமமாய்‌ 
நடக்கிறான்‌; 


நடக்கிறவன்‌ 
கோணலான 
நடக்கிறவனோ 
கண்டுபிடிக்கப்படுவான்‌. 

நீதி 18:3. துன்மார்க்கன்‌ வர அவமானம்‌ 
வரும்‌: அவமான த்தோடே நிந்தையும்‌ வரும்‌. 
நீதி 264. உஷ்ணகாலத்திலே உறைந்த 
பனியும்‌, அறுப்புக்காலத்திலே மழையும்‌ 
தகாதது போல, மூடனுக்கு மகிமை தகாது. 
நீதி 27:21. வெள்ளிக்குக்‌ 
பொன்னுக்குப்‌ படமும்‌ 
மனுஷனுக்கு அவனுக்கு 
புகழ்ச்சியே சோதனை. 


குகையும்‌, 
தனை; 
உண்டாகும்‌ 


நீதி 2544. கொடுப்பேன்‌ என்று சொல்லியும்‌ 
கொடாமலிருக்கிற வஞ்சகன்‌ மழையில்லாத 
மேகங்களுக்கும்‌ காற்றுக்கும்‌ சரி. 

நீதி 25:27. தேனை மிகுதியாய்‌ உண்பது 
நல்லதல்ல, தற்புகழை நாடுவதும்‌ புகழல்ல. 


நீதி 27:2. உன்‌ வாய்‌ அல்ல, புறத்தியானே 
உன்னைப்‌ புகழட்டும்‌; உன்‌ உதடு அல்ல, 
அந்நியனே உன்னைப்‌ புகழட்டும்‌. 


6. கீழ்ப்படி.தலும்‌ 
கீழ்ப்படியாமமையும்‌ 


நீதி 10:8. இருதயத்தில்‌ ஞானமுள்ளவன்‌ 
கட்டளைகளை ஏற்றுக்கொள்ளுகிறான்‌:: 
அலப்புகிற மூடனோ விழுவான்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


நீதி 1047 த்‌ 
காத்துக்கொள்ளுகிறவன்‌' ஜீவவழியில்‌ 
இருக்கிறான்‌: தண்டனையை 
'வெறுக்கிறவனோ மோசம்போகிறான்‌. 


நீதி 121. புத்திமத்திகளை விரும்புகிறவன்‌ 
அறிவை விரும்புகிறான்‌; 
கொள்ளுதலை. வெ; 
மிருககுணமுள்ளவன்‌. 


நீதி 12:15. 
பார்வைக்குச்‌ 
ஆலோசனைக்குச்‌ 
ஞானமுள்ளவன்‌. 


புத்திமதிகளைக்‌ 


மதிமீனனுடைய வழி அவள்‌ 
செம்மையாயிருக்கும்‌: 
செவிகொடுக்கிறவனோ 


2: பரியாசக்காரனோ 
கத்திக்க செவிகொடான்‌. 


நீதி 1313. திருவசனத்தை அவமதிக்கிறவன்‌ 
நாசமடைவான்‌;: கற்பனைக்குப்‌ 
பயப்படுகிறவனோ பலனடைவான்‌. 


நீதி 13:18, புத்திமதிகளைத்‌ தள்ளுகிறவன்‌ 
தரித்திரத்தையும்‌ இலச்சையையும்‌ அடைவான்‌; 
குடிந்துகொள்ளுதலைக்‌ கவனித்து. 


நடக்கிறவனோ கனமடைவான்‌. 


நீதி 15:5. மூடன்‌ தன்‌ தகப்பன்‌ புத்தியை 
அலட்சியம்‌ பண்ணுகிறான்‌: கடிந்து 
கொள்ளுதலைக்‌ கவனித்து நடக்கிறவனோ 
விவேகி. 


நீதி 15:10. பான்‌ விட்டு விலகுகிறவனுக்குப்‌ 
புத்திமதி 


விசனமாயிருக்கும்‌:: கடிந்து 
கொள்ளுதலை வெறுக்கிறவன்‌ சாவான்‌. 


நீதி 1542. பரியாசக்காரன்‌ 
குடிந்துகொள்ளுகிறவனை 
ஞானவான்களிடத்தில்‌ போகவுமாட்டான்‌. 


நீதி, 15:31. 'வனுக்கேதுவான 
குடிந்துகொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளும்‌ காது. 
ஞானிகளிடத்தே தங்கும்‌. 

நீதி 15:32 புத்திமதியைத்‌ தள்ளிவிடுகிறவன்‌ 
தன்‌ ஆத்துமாவை வெறுக்கிறான்‌; 
கடிந்துகொள்ளுதலைக்‌ கேட்கிறவனோ 
ஞானமடைவான்‌. 


நீதிமொழிகள்‌ - பொருளடக்கம்‌ 


QOODNENS 
PUBLISHERS 


நீதி 1946 கட்டளையைக்‌ 
காத்துக்கொள்ளுகிறவன்‌ தன்‌ ஆத்துமாவைக்‌ 
காக்கிறான்‌: தன்‌ வழிகளை அவமதிக்கிறவன்‌ 
சாவான்‌. 
நீதி 28-4. வேதப்பிரமாணத்தை விட்டு 
விலகுகிறவர்கள்‌ துன்மார்க்கரைப்‌ 
புகழுகிறார்கள்‌; வேதப்பிரமாணத்தைக்‌ 
கைக்கொள்ளுகிறவர்களோ அவர்களோடே 
போராடுகிறார்கள்‌. 


நீதி 28:7. 
கைக்கொள்ளுகிறவன்‌ 
புத்திரன்‌; 
தோழனாயிருக்கிறவனோ 
அவமானப்படுத்துகிறான்‌. 
நீதி 289. வேதத்தைக்‌ கேளாதபடி தன்‌ 


செவியை விலக்குகிறவனுடைய ஜெபமும்‌ 
அருவருப்பானது. 


வேதப்பிரமாணத்தைக்‌ 
விவேகமுள்ள 
போஜனப்பிரியருக்குத்‌ 
தன்‌ தகப்பனை 


7. பிரயோஜனமும்‌ 
பிரயோஜமின்மையும்‌ 


நீதி 10:10. கண்சாடை காட்டுகிறவன்‌ நோவு 
உண்டாக்குகிறான்‌; அலப்புகிற மூடன்‌ 
விழுவான்‌. 


நீதி 102 
யாட்‌ 
உண்டு. 


'தீவினைசெய்வ; 


பத்தினறுங்கோ ஞானம்‌ 


ஞானம்‌. 


நீதி 11:9. மாயக்காரன்‌ தனக்‌ த்தவனை 
தன்னால்‌ கெடுக்கிறான்‌: re 
அறிவினால்‌ தப்புகிறான்‌. 


நீதி 90. நீதிமான்கள்‌ நன்றாயிருந்தால்‌ 
பட்டணம்‌ களிகூரும்‌; துன்மார்க்கர்‌ அழிந்தால்‌ 
கெம்பீரம்‌ உண்டாகும்‌. 

நீதி 11 செம்மையானவர்களுடைய 
ஆசீர்வாதத்தினால்‌ பட்டணம்‌ 
நிலைபெற்றோங்கும்‌: துன்மார்க்கருடைய 
வாயினால்‌ அது இடிந்துவிழும்‌. 

நீதி 7:23. நீதிமான்களுடைய ஆசை 
நன்மையே; துன்மார்க்கருடைய நம்பிக்கையோ 
கோபக்கினையாய்‌ முடியும்‌. 





i= FTE 
TT 


நீதி 12:5. நீதிமான்களுடைய நினைவுகள்‌ 
நியாயமானலைகள்‌ ; துன்மார்க்கருடைய 
ஆலோசனைகளோ சூதானவைகள்‌. 


நீதி 12%, துன்மார்க்கரின்‌ வார்த்தைகள்‌ 
இரத்தஞ்சிந்தப்‌. பதி்‌ றியது: 
உத்தமர்களுடைய வாயோ அவர்களைத்‌ 
தப்புவிக்கும்‌. 

1212, துன்மார்க்கன்‌ துஷ்டருடைய 
றான்‌; நீதிமானுடைய வேர்‌ 


பட்டயக்குத்துகள்போல்‌ 
உண்டு: 
ஞானமுள்ளவர்களுடைய நாவோ ஒளஷதம்‌. 


12:20 ப்‌ பிணைக்கிறவர்களின்‌ 
தயத்தில்‌ இருக்கிறது கபடம்‌: சமாதானம்‌ 

பண்ணுகிற ஆலோசனைக்காரருக்கு உள்ளது 

சந்தோஷம்‌. 

நீதி 13:2. மனுஷன்‌ தன்‌ வாயின்‌ பலனால்‌ 

நன்மையைப்‌  புசிப்பா துரோகிகளின்‌ 

ஆத்துமாவோ கொடுமையைப்‌ புசிக்கும்‌. 


நீதி 14:22, தீமையை யோசிக்கிறவர்கள்‌ 
தவறுகிறார்களல்லவோ? நன்மையை 
யோசிக்கிறவர்களுக்கோ கிருபையும்‌ 
சத்தியமுமுண்டு. 

நீதி 16:29. கொடுமையானவன்‌ தன்‌ 
அயலானுக்கு நயங்காட்டி, அவனை 
நலமல்லாத வழியிலே நடக்கப்பண்ணுகிறான்‌. 


துஷ்டன்‌ கலகத்தையே 
குரூரதூதன்‌ அவனுக்கு 
விரோதமாக அனுப்பப்படுவான்‌. 


நீதி 2140. துள்மார்க்னுடைய மனம்‌ 
பொல்லாப்பைச்‌ செய்ய விரும்பும்‌; அவன்‌ 
கண்களில்‌. அவன்‌ அயலானுக்கு 
இரக்கங்கிடையாது. 


நீதிமொழிகள்‌ - பொருளடக்கம்‌ 


QOODNENS 
PUBLISHERS 


நீதி 2438. 
உபாயஞ்செய்கிறவன்‌. 
என்னப்படுவான்‌. 


நீதி 26:23. நேச அனலைக்‌ காண்பிக்கிற 
உதடுகளோடு கூடிய தீயநெஞ்சம்‌ வெள்ளிப்‌ 
பூச்சு பூசிய ஒட்டைப்போலிருக்கும்‌. 


நீதி 26:27. படுகுழியை வெட்டுகிறவன்‌ 
தானே அதில்‌ விழுவான்‌; கல்லைப்‌ 
புரட்டுகிறவன்‌ மேல்‌ அந்தக்‌ கல்‌ திரும்ப 
விழும்‌. 


தீலினைசெய்ய 
துஷ்டன்‌ 


8. ஞானமுள்ள ௪ம்பாஷணையும்‌ 
மதியீனமான சம்பாஷணையும்‌ 


நீதி 1041, நீதிமானுடைய வாய்‌ ஜீவணற்று: 
கொட £ துன்மார்க்கனுடைய வாமை 
அடைக்கும்‌. 


நீதி 1042. பகை விரோதங்களை எழுப்பும்‌: 
அன்போ சகல பாவங்களையும்‌ மூடும்‌. 


நீதி 1014. ஞானவான்கள்‌ அறிவைச்‌ சேர்த்து 
வைக்கிறார்கள்‌: மூடனுடைய வாய்க்குக்‌ கேடு 
சமீபித்திருக்கிறது. 


நீதி 10:20. நீதிமானுடைய நாவு சுத்தவெள்ளி: 
துன்மார்க்கனுடைய மனம்‌ அற்பவிலையும்‌ 
பெறாது. 


நீதி 10:௮1. நீதிமானுடைய 
அநேகரைப்‌ போலிக்கும்‌; 
மதிமீனத்தினால்‌ மாளுவார்கள்‌. 


நீதி 10:31. நீதிமானுடைய வாய்‌ ஞானத்தை 
வெளிப்படுத்தும்‌: மாறுபாடுள்ள  நாவோ 
அறுப்புண்டுபோம்‌. 


நீதி 10:32. நீதிமான்களுடைய உதடுகள்‌ 
பிரியமானலைகளைப்‌ பேச அறியும்‌; 


துன்மார்க்கருடைய வாயோ மாறுபாடுள்ளது. 


நீதி 11:30. நீதிமானுடைய பலன்‌ ஜீவலிருட்சம்‌; 
ஆத்துமாக்களை 'ஆதாயப்படுத்திக்‌ 
கொள்ளுகிறவன்‌ ஞானமுள்ளவன்‌. 


நீதி 14:3. மூடன்‌ வாயிலே அவன்‌ 
அகந்தைக்கேற்ற மிலாறுண்டு; 
ஞானவான்களின்‌ உதடுகளோ அவர்களைக்‌ 
காப்பாற்றும்‌. 


உநடுகள்‌ 
மூடரோ 





i THE 
TT 


நீதி 15:2. ஞானிகளின்‌ நாவு அறிவை 
உபயோகப்படுத்தும்‌: மூடரின்‌ வாயோ 
புத்தியீனத்தைக்‌ கக்கும்‌. 


நீதி 15:4. ஆரோக்கியமுள்ள நாவு 
ஜீவவிருட்சம்‌: நாவின்‌ மாறுபாடோ ஆலிமை 
நொறுக்கும்‌. 


நீதி 1597. ஞானிகளின்‌ உதடுகள்‌ அறிவை. 
இறைக்கும்‌: மூடரின்‌ இருதயமோ அப்படியல்ல. 
நீதி 15:23, க்குத்‌ 
வாங்பொழிலினால்‌. எமர்‌ பவண்டாம்‌ 
ஏற்றகாலத்தில்‌ சொன்ன வார்த்தை எவ்வளவு 
நல்லது! 

நீதி 15:28, நீதிமானுடைய மனம்‌ பிரதியுத்தரம்‌ 
சொல்ல யோசிக்கும்‌: துன்மார்க்கனுடைய 
வாயோ தீமைகளைக்‌ கொப்பளிக்கும்‌ 


நீதி 16220. விவேகத்துடன்‌ காரியத்தை 
நடப்பிக்கிறவன்‌ நன்மைபெறுவான்‌; கர்த்தரை 
நம்புகிறவன்‌ பாக்கியவான்‌. 


நீதி 16:23, ஞானியின்‌ இருதயம்‌ அவன்‌ 
வாய்க்கு. அறிவை யூப்டும்‌: அவன்‌ 
உதடுகளுக்கு அது மேன்மேலும்‌ கல்வியைக்‌ 
கொடுக்கும்‌. 


நீதி 1624, இனிய சொற்கள்‌ தேன்கூடுபோல்‌ 
ஆத்துமாவுக்கு மதுரமும்‌, எலும்புகளுக்கு 
ஒளஷதமுமாகும்‌. 


நீதி 17:7. மேன்மையானவைகளைப்‌ பேசும்‌ 
உதடு மூடனுக்குத்‌ தகாது: பொய்‌ பேசும்‌ 
உதடு பிரபுவுக்கு எவ்வளவேனும்‌ தகாது. 


நீதி 18:4. மனுஷனுடைய வாய்மொழிகள்‌ 
ஆழமான ஜலம்போலிருக்கும்‌: ஞானத்தின்‌ 
ஊற்று பாய்கிற ஆற்றைப்போலிருக்கும்‌. 

நீதி 18:7. மூடனுடைய வாய்‌ அவனுக்குக்‌ 
கேடு, அவன்‌ உதடுகள்‌ அவன்‌ 
ஆத்துமாவுக்குக்‌ கண்ணி. 


நீதி 18:20. அவனவன்‌ வாயின்‌ பலனால்‌. 
அவனவன்‌ வயிறு நிரம்பும்‌; அவனவன்‌ 
உதடுகளின்‌ விளைவினால்‌ அவனவன்‌ 
திருப்தியாவான்‌. 

நீதி 19௮. மரணமும்‌ ஜீவனும்‌ 
நாவின்‌ அதிகாரத்திலிருக்கும்‌: அதில்‌ 
பிரியப்படுகிறவர்கள்‌. ன்‌ 

புசிப்பார்கள்‌. 


நீதிமொழிகள்‌ - பொருளடக்கம்‌ 


QOODNENS 
PUBLISHERS 


நீதி 2045. பொன்னும்‌ மிகுதியான 
முத்துக்களும்‌ உண்டு: அறிவுள்ள 
உதடுகளோ விலையுயர்ந்த இரத்தினம்‌. 


நீதி 21:23. தன்‌ வாயையும்‌ தன்‌ நாவையும்‌ 
காக்கிறவன்‌ தன்‌ ஆத்துமாவை 
இடுக்கண்களுக்கு விலக்கிக்‌ காக்கிறான்‌. 


நீதி 235. 
கேட்கப்பேசாதே; 
வார்த்தைகளின்‌ 
அசட்டைப்பண்ணுவான்‌. 


நீதி 24:26, 
சொல்லுகிறவன்‌ 
முத்தமிடுகிறவனுக்குச்‌ சமானம்‌. 
நீதி 2501, ஏற்ற சமயத்தில்‌ சொன்ன 
வார்த்தை வெள்ளித்தட்டில்‌ வைக்கப்பட்ட 
பொற்பழங்களுக்குச்‌ சமானம்‌. 


செவிகள்‌ 
உன்‌ 
ஞானத்தை 


மூடனுடைய 
அவன்‌ 


செம்மையான மறுமொழி 


உதடுகளை 


9. அன்பும்‌ பகையும்‌ 


நீதி 1042. பகை விரோதங்களை எழுப்பும்‌: 
அன்போ சகல பாவங்களையும்‌ மூடும்‌. 


1597. பகையோடிருக்கும்‌ கொழுத்த 
நின்‌ குறியைப்பார்க்கிலும்‌, 
சிநேகத்தோடிருக்கும்‌ இலைக்கறியே நல்லது. 
நீதி 171. சண்டையோடுகூடிய வீடுநிறைந்த 
கொழுமையான பதார்த்தங்களைப்பார்ககிலும்‌, 


சாப்பிடும்‌ வெறும்‌ 


குற்றத்தை மூடுகிறவன்‌. 
நாடுகிறான்‌:  கேட்டதைச்‌ 
பிராணசிநேகிதரையும்‌ 


நீதி 17:44. சண்டையின்‌ ஆரம்பம்‌ மதகைத்‌ 
திறந்துவிடுகிறதுபோலிருக்கும்‌; ஆதலால்‌ 
விவாதம்‌ எழும்புமுன்‌ அதை விட்டுவிடு. 


நீதி 17:19. வாதுப்பிரியன்‌ பாதகப்பிரியன்‌: தன்‌ 
வாசலை உயர்த்திக்‌ கட்டுகிறவன்‌ அழிவை 
நாடுகிறான்‌. 

நீதி 18:6. மூடனுடைய உதடுகள்‌ விவாதத்தில்‌ 
நுழையும்‌, அவன்‌ வாய்‌ அடிகளை 
வரவழைக்கும்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


நீதி 18:17. தன்‌ வழக்கிலே முதல்பேசுகிறவன்‌ 
நீதிமான்போல்‌ காணப்படுவான்‌; அவன்‌ 
அயலானோ வந்து அவனைப்‌ 
பரிசோதிக்கிறான்‌ 


நீதி 1818. சீட்டுப்போடுதல்‌ விரோதங்களை 
ஒழித்து, பலவான்கள்‌ நடுவே சிக்கறுக்கும்‌. 


நீதி 1819. அரணான 
வசப்படுத்துவதைப்பார்க்கிலும்‌ 
கோபங்கொண்ட சகோதரனை 
வசப்படுத்துவது அரிது: அவர்களுடைய 
விரோதங்கள்‌ கோட்டைத்‌ தாழ்ப்பாள்கள்போலி 
ருக்கும்‌. 

நீதி 20:3, வழக்குக்கு விலகுவது 
மனுஷனுக்கு மேன்மை: மூடனானவன்‌ 
எவனும்‌ அதிலே தலையிட்டுக்கொள்வான்‌. 


பட்டணத்தை 


நீதி 25:8. வழக்காடப்‌ பதற்றமாய்ப்‌ போகாதே; 
முடிவிலே. உன்‌ அயலான்‌ உன்னை 
வெட்கப்படுத்தும்போது, நீ என்ன செய்யலாம்‌ 
என்று திகைப்பாயே. 


நீதி 2687... வழியே போகையில்‌ 
தனக்கடாதவழக்கில்‌ தலைபிடுகிறவன்‌ 
நாயைக்‌ காதைப்‌ பிடித்திழுக்கிறவனைப்போலி 
ருக்கிறான்‌. 


நீதி 26:21. கரிகள்‌ தழலுக்கும்‌, விறகு 
நேருவுக்கும்‌ ஈகுகானதுவோகு வதுப்பசியன 
சண்டைகளை மூட்டுகிறதற்கு ஏதுவானவன்‌. 


நீதி 299, ஞானி மூடனுடன்‌. 
வழக்காடுகையில்‌, சினந்தாலும்‌ சிரித்தாலும்‌ 
அமைதியில்லை. 


10. ஐசுவரியமும்‌ தரித்திரமும்‌ 


நீதி 1015. ஐசுஷியவானுடைய பொருள்‌ 


அவனுக்கு அரணான பட்டணம்‌; ஏழைகளின்‌ 
வறுமையோ அவர்களைக்‌ கலங்கப்பண்ணும்‌. 


நீதி 10:22. கர்த்தரின்‌ ஆசீர்வாதமே 
ஐசுவரியத்தைத்‌ தரும்‌: அதனோடே அவர்‌ 
வேதனையைக்‌ கூட்டார்‌. 


நீதி 1:28. தன்‌ ஐசுவரியத்தை ச்ம்‌ 
விழுவான்‌; நீதிமான்களோ 
தழைப்பார்கள்‌. 


நீதிமொழிகள்‌ - பொருளடக்கம்‌ 


QOODNENS 
PUBLISHERS 


நீதி 13:7. ஒன்றுமில்லாதிருக்கத்‌ தன்னைச்‌ 
செல்வனாகப்‌ பாராட்டுகிறவனும்‌ உண்டு; 
மிகுந்த செல்வமிருக்கத்‌ தன்னைத்‌ 
தரித்திரனாகப்‌ பாராட்டுகிறவனும்‌ உண்டு. 


நீதி 13:8. மனுஷருடைய ஐசுவரியம்‌ அவன்‌ 
பிராணனை. மீட்கும்‌: தரித்திரனோ 
மிரட்டுதலைக்‌ கேளாதிருக்கிறான்‌. 


நீதி 14:20. தரித்திரன்‌ தனக்கடுத்தவனாலும்‌ 
பகைக்கப்படுகிறான்‌;  ஐசுவரியவானுக்கோ 
அநேக சிநேகிதருண்டு. 


நீதி 14:24. ஞானிகளுக்கு முடி அவர்கள்‌ 
செல்வம்‌; மூடரின்‌ மதியீனம்‌ மூடத்தனமே. 


நீதி 1891. ஐகூரியவானுடைய பொருள்‌ 
அவனுக்கு அரணான பட்டணம்‌; அது அவன்‌ 
எண்ணத்தில்‌ உயர்ந்த மதில்போலிருக்கும்‌. 

நீதி 19:23. தரித்திரன்‌ கெஞ்சிக்கேட்கிறான்‌;: 
ஐசுவரியவான்‌ கடினமாய்‌ உத்தரவு, 
கொடுக்கிறான்‌. 


நீதி 194. மாறுபாடான உதடுகளுள்ள 
மூடனைப்பார்க்கிலும்‌, உத்தமனாய்‌ நடக்கிற 
தரித்திரனே வாசி. 


நீதி 19:4. செல்வம்‌ அநேக சிநேகிதரைச்‌ 
சேர்க்கும்‌: தரித்திரனோ தன்‌ சிநேகிதனாலும்‌ 
நெகிழப்படுவான்‌. 


நீதி 19:7. தரித்திரனை அவனுடைய 
சகோதரர்‌ எல்லாரும்‌ பகைக்கிறார்களே, 
எத்தனை அதிகமாய்‌ அவன்‌ சிநேகிதர்‌ 
அவனுக்குத்‌ தூரமாவார்கள்‌; அவர்களுடைய 
வார்த்தைகளை அவன்‌ நாடுகிறான்‌, 
அவைகளோ வெறும்‌ வார்த்தைகளே. 

நீதி 192 நன்மைசெய்ய மனுஷன்‌ 
கொண்டிருக்கும்‌ ஆசையே தமை; 
பொய்யனைப்‌ பார்க்கிலும்‌ தரித்திரன்‌ வாசி. 


நீதி 22:2. ஐசுவரியவானும்‌ தரித்திரனும்‌ 
ஒருவரையொருவர்‌ சந்திக்கிறார்கள்‌; 
அவர்கள்‌ அனைவரையும்‌ உண்டாக்கினவர்‌ 
கர்த்தர்‌. 

நீதி 22:7. ஐசுஷியவான்‌ தரித்திரனை 
ஆளுகிறான்‌; கடன்வாங்கினவன்‌ 
கடன்கொடுத்தவனுக்கு அடிமை. 





f= al 
ETT 


நீதி 28:6.  இருவழிகளில்‌ நடக்கிற 
'திரியாவரக்காரன்‌ ஐசுவரியவானாயிருந்தாலும்‌. 
நேர்மையாய்‌ நடக்கிற தரித்திரன்‌ அவனிலும்‌ 
வாசி. 

நீதி 28:01. ஐசுவரியவான்‌ தன்‌ பார்வைக்கு 
ஞானவான்‌; புத்தியுள்ள  தரித்திரனோ 
அவனைப்‌ பரிசோதிக்கிறான்‌. 


நீதி 29:13. தரித்திரனும்‌ கொடுமைக்காரனும்‌ 
ஒருவரையொருவர்‌ சந்திக்கிறார்கள்‌; 
அல்லிருவருடைய கண்களுக்கும்‌ கர்த்தர்‌ 
வெளிச்சங்‌ கொடுக்கிறார்‌. 


11. சத்தியமும்‌ பொய்யும்‌ 


நீதி 10:18. பகையை மறைக்கிறவன்‌ பொய்‌ 
உதடன்‌; புறங்கூறுகிறவன்‌ மதிகேடன்‌. 

நீதி 12:17. சத்தியவாசகன்‌ நீதியை 
வெளிப்படுத்துவான்‌ ; பொய்ச்சாட்சிக்காரனோ 
வஞ்சகத்தை வெளிப்படுத்துவான்‌ 

நீதி 12:19. சத்திய உதடு என்றும்‌ 
நிலைத்திருக்கும்‌; பொய்‌ நாவோ ஒரு 
நிமிஷமாத்திரம்‌ இருக்கும்‌. 

நீதி 12:22. பொய்‌ உதடுகள்‌ கர்த்தருக்கு 


அருவருப்பானவைகள்‌:: உண்மையாய்‌. 
நடக்கிறவர்களோ அவருக்குப்‌ பிரியம்‌ 


நீதி 195. நீதிமான்‌ பொய்ப்பேச்சை 

வெறுக்கிறான்‌; துன்மார்க்கனோ வெட்கமும்‌ 

இலச்சையும்‌ உண்டாக்குகிறான்‌. 

நீதி 17:4. துஷ்டன்‌ அக்கிரம உதடுகள்‌ 

சொல்வதை உற்றுக்கேட்கிறான்‌; பொய்யன்‌ 

கேடுள்ள நாவுக்குச்‌ செவிகொடுக்கிறான்‌. 
கொள்ளுகிறவன்‌: 


ந்த 2014. நல்லதல்ல, 
என்பான்‌; போய்விட்டபின்போ 
மெச்சிக்கொள்வான்‌. 


நீதி 20:17. வஞ்சனையினால்‌ வந்த போஜனம்‌ 
மனுஷனுக்கு இன்பமாயிருக்கும்‌: பின்போ 
வாய்‌ பருக்கைக்‌ கற்களால்‌ 


நீதி 26:48. கொள்ளிகளையும்‌ 
சாவுக்கேதுவானவைகளையும்‌ எறிகிற 


பைத்தியக்காரன்‌ எப்படியிருக்கிறானோ, 


நீதிமொழிகள்‌ - பொருளடக்கம்‌ 


நீதி 2649. 
வஞ்சித்து: 
செய்தேன்‌ 
இருக்கிறான்‌. 
நீதி 26:24. பகைஞன்‌ தன்‌ உள்ளத்தில்‌ 


கபடந்தை மறைத்து, தன்‌ உதடுகளினால்‌ 
சூதுபேசுகிறான்‌. 


நீதி 2625. அவன்‌  இதம்பேசினாலும்‌ 
அவனை நம்பாதே: அவன்‌ இருதயத்தில்‌ ஏழு 
அருவருப்புகள்‌ உண்டு. 


அப்படியே, தனக்கடுத்தவனை 
நான்‌  விளையாட்டுக்கல்லவோ 
என்று சொல்லுகிற மனுஷனும்‌ 


நீதி 26:26. பகையை வஞ்சகமாய்‌ மறைத்து 
வைக்கிறவனெவனோ, அவனுடைய 
பொல்லாங்கு சபையிலே 
வெளிப்படுத்தப்படும்‌. 

நீதி 26:28... கள்ளநாவு 
கிலேசப்பட்டவர்களைப்‌ 
இச்சகம்பேசம்‌ 
உண்டுபண்ணும்‌. 


மகா 


தன்னால்‌. 
கைக்கும்‌; 


அழிவை 


வாய்‌ 


12. புறங்கூறுதல்‌ 


நீதி 1048. பகையை மறைக்கிறவன்‌ பொய்‌ 
உதடன்‌; புறங்கூறுகிறவன்‌ மதிகேடன்‌. 

நீதி 2... பேகியாளின்‌.. மகன்‌ 
கிண்டிவிடுகிறான்‌: எரிகிற அக்கினிபோன்றது. 
அவன்‌ உதடுகளில்‌ இருக்கிறது. 

நீதி 25:23. 


புறங்கூறுகிற 
பிறப்பிக்கும்‌. 


வடகாற்று மழையையும்‌, 
நாவு கோபமுகத்தையும்‌ 


18. அதிகமாகப்‌ பேசுவதும்‌ 
அமைதியாயிருப்பதும்‌ 


நீதி 1019. சொற்களின்‌ 
பாவமில்லாமற்போகாது: தன்‌ 
அடக்குகிறவனோ புத்திமான்‌. 
நீதி 742. மதிகெட்டவன்‌ பிறனை 
அவமதிக்கிறான்‌; புத்திமானோ தன்‌ வாயை 
அடக்கிக்கொண்டிருக்கிறான்‌. 


மிகுதியில்‌ 


உதடுகளை 


நீதி 12:23. விவேகமுள்ள மனுஷன்‌ அறிவை. 
அடக்கிக்கிறான்‌; மூடருடைய இருதயமோ 
மதியீனத்தைப்‌ பிரசித்தப்படுத்தும்‌. 





i THE 
TT 


நீதி 13:3. தன்‌ வாயைக்‌ காக்கிறவன்‌ தன்‌ 
பிராணனைக்‌ காக்கிறான்‌: தன்‌ உதடுகளை 
விரிவாய்த்‌ திறக்கிறவனோ கலக்கமடைவான்‌. 


நீதி 17:27. அறிவாளி தன்‌ வார்த்தைகளை 
அடக்குகிறா விவேகி குளிர்ந்த 
மனமுள்ளவன்‌. 


நீதி 17:28.  பேசாதிருந்தால்‌ மூடனும்‌ 
ஞானவான்‌ என்று எண்ணப்படுவான்‌; தன்‌ 


உதடுகளை மூடுகிறவன்‌ புத்திமான்‌ என்று 
எண்ணப்படுவான்‌. 

நீதி 29:1. மூடன்‌ தன்‌ உள்ளத்தையெல்லாம்‌. 
வெளிப்படுத்துகிறான்‌: ஞானியோ அதைப்‌ 
பின்னுக்கு அடக்கிவைக்கிறான்‌. 


நீதி 29:20. தன்‌ வார்த்தைகளில்‌ பதறுகிற. 
மனுஷனைக்‌  கண்டாயானால்‌, 
நம்புவதைப்பார்க்கிலும்‌ மூடனை நம்பலாம்‌. 


14. நீதியும்‌ அநீதியும்‌ 


நீதி 4. கள்ளத்தராசு 
அருவருப்பானது: சுமு; 
நிறைகல்லோ அவருக்குப்‌ பிரியம்‌ 

நீதி 168, அநியாயமாய்‌ வந்த அதிக 
வருமானத்திலும்‌, நியாயமாய்‌ வந்த கொஞ்ச 
வருமானமே உத்தமம்‌. 


நீதி 1681. சுமுத்திரையான நிறைகோலும்‌ 
தராகம்‌ குர்த்தருடையது; பையிலிருக்கும்‌ 
நிறைகல்லெல்லாம்‌ அவருடைய செயல்‌. 


நீதி 1715 துன்மார்க்கனை 
நீதிமானாக்குகிறவனும்‌, நீதிமானைக்‌. 
குற்றவாளியாக்குகிறவனுமாகிய இவ்விருவரும்‌ 
கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள்‌. 

நீதி 17:26. நீதிமானை தண்டம்பிடிக்கிறதும்‌, 
நியாயஞ்செய்கிறவனைப்‌ பிரபுக்கள்‌ 
அடிக்கிறதும்‌ தகுதியல்ல. 

நீதி. 185. வழக்கிலே  நீதிமானைத்‌ 
'தோற்கடிக்கிறதற்கு, துன்மார்க்கனுக்கு. 
முகதாட்சிணியம்பண்ணுவது நல்லதல்ல. 

நீதி 20:10. 

வெவ்வேறான. 


நீதிமொழிகள்‌ - பொருளடக்கம்‌ 


QOODNENS 
PUBLISHERS 


நீதி 20:23. வெவ்வேறான நிறைகற்கள்‌ 
கர்த்தருக்கு அருவருப்பானவைகள்‌; 
கள்ளத்தராசு நல்லதல்ல. 

நீதி 22:28. உன்‌ பிதாக்கள்‌ நாட்டின பூர்வ 
எல்லைக்குறியை மாற்றாதே. 


நீதி 23110. பூர்வ எல்லைக்குறியை மாற்றாதே; 
திக்கற்ற பிள்ளைகளுடைய நிலங்களை 
அபகரித்துக்கொள்ளாதே. 


நீதி 231 டய மீட்பர்‌ வல்லவர்‌; 


அவர்க 
்‌ அவர்களுக்காக 
நீதி 29:24 
ங்கிட்டுக்கொள்ளுகிறவன்‌ 
ஆத்துமாவைப்‌ பகைக்கிறான்‌; 


திருடனோடே 
தன்‌ 
சாபத்தை 
காரியத்தை 


15. பெருமையும்‌ 
மனத்தாழ்மையும்‌ 


நீதி 1:2. அகந்தை வந்தால்‌ இலச்சையும்‌ 
ம்‌: தாழ்ந்த சிந்தையுள்ளவர்களிடத்தில்‌ 


அடதத மால்கம்‌ 
லோசனையைக்‌ 


கேட்கிறவர்களிடந்திலோ ஞானம்‌ உண்டு 


15 
ருக்கிறார்‌, 
எல்லையையோ நிலைப்படுத்துவார்‌. 


நீதி 15:33, கர்த்தருக்குப்‌ 
ஞானத்தைப்‌ போதிக்கும்‌: 
முன்னானது தாழ்மை. 

நீதி 165. மனமேட்டிமையுள்ளவனெவனும்‌. 
கர்த்தருக்கு அருவருப்பானவன்‌; கையோடே 
கைகோத்தாலும்‌ அவன்‌ தண்டனைக்குத்‌ 
தப்பான்‌. 


5. அகங்காரியின்‌ வீட்டைக்‌ கர்த்தர்‌ 
விதவையின்‌. 


பயப்படுதல்‌ 
மேன்மைக்கு 


நீதி 1618. அழிவுக்கு முன்னானது அகந்தை; 
விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை. 

நீதி 1679. அகங்காரிகளோடே கொள்ளைப்‌ 
பொருளைப்‌ பங்கிடுவதைப்‌ 
பார்க்கிலும்‌, சிறுமையானவர்களோடே 
மனத்தாழ்மையாயிருப்பது நலம்‌. 





i a 
TT 


நீதி 1812. அழிவு வருமுன்‌. 
இருதயம்‌ இறுமாப்பாயிருக்கும்‌: 
முன்னானது தாழ்மை. 


நீதி 21:4. மேட்டிமையான 
அகந்தையான  மனமுமுள்ள 
போடும்‌ வெளிச்சம்‌ பாவமே. 


நீதி 25:6. 
பாராட்டாதே; 
ஸ்தானத்தில்‌ நில்லாதே. 

நீதி 25:7. உன்‌ கண்கள்‌ கண்ட பிரபுவின்‌ 
சமுகத்தில்‌ நீ தாழ்த்தப்படுவது நல்லதல்ல; 
அவன்‌ உன்னைப்‌ பார்த்து: மேலே வா என்று 
சொல்வதே உனக்கு மேன்மை 


நீதி 28:26. தன்‌ இருதயத்தை நம்புகிறவன்‌ 
நடக்கிறவனோ 


மனுஷனுடைய 
மேன்மைக்கு 


பார்வையும்‌, 
துன்மார்க்கர்‌ 


ராஜாலின்‌ சமுகத்தில்‌ மேன்மை 
பெரியோர்களுடைய 


மனுஷனுடைய அகந்தை 
தாழ்த்தும்‌: 
மனத்தாழ்மையுள்ளவனோ கனமடைவான்‌. 


16. பிறரை 
அவமதிப்பதும்‌ 


மதிப்பதும்‌ 


மநிகெட்டவன்‌  பிறனை 


நீதி 1112, 
அவமதிக்கிறான்‌: புத்திமானோ தன்‌ வாமை 
அடக்கிக்கொண்டிருக்கிறான்‌. 


நீதி 14:21. பிறனை அவமதிக்கிறவன்‌ 
பாவஞ்செய்கிறான்‌; தரித்திரனுக்கு 
இரங்குகிறவனோ பாக்கியமடைவான்‌. 


17. கட்டுக்கதைகளைப்‌ 
பேசுவது 


143 புறங்கூறித்திரிகிறவன்‌ 
த்‌ வெளிப்படுத்துகிறான்‌ ; 
ஆவியில்‌ உண்மையுள்ளவனோ காரியத்தை 


அடக்குகிறான்‌. 
நீதி 16:28. மாறுபாடுள்ளவன்‌ சண்டையைக்‌ 
கிளப்பிவிடுகிறான்‌; கோள்‌ சொல்லுகிறவன்‌ 
பிராண சிநேகிதரையும்‌ பிரித்துவிடுகிறான்‌. 
நீதி 18:8. கோள்காரனுடைய வார்த்தைகள்‌ 
'விளையாட்டுப்போலிருக்கும்‌, ஆனாலும்‌ 
அவைகள்‌ உள்ளத்திற்குள்‌ தைக்கும்‌. 


நீதிமொழிகள்‌ - பொருளடக்கம்‌ 


ப்பிப்பி 
PUEUSHERS 


தூற்றிக்கொண்டு திரிகிறவன்‌. 
வெளிப்படுத்துவான்‌; 
உதடுகளினால்‌ 


நீதி 20:19 
இரகசியங்களை 


ஆதலால்‌ தன்‌ 
அலப்புகிறவனோடே கலவாதே. 
நீதி 26:20. தன்‌ தகப்பனையும்‌ 


தாயையும்‌: தூஷிக்கிறவனுடைய 
காரிருளில்‌ அணைந்துபோம்‌. 


தன்‌ 
தீபம்‌ 


நீதி 26:22. தீமைக்குச்‌ சரிக்கட்டுவேன்‌ என்று 
சொல்லாதே; கர்த்தருக்குக்‌ காத்திரு, அவர்‌ 
உன்னை இரட்சிப்பார்‌ 


18. 
அவசரப்படுவதும்‌ 


நிதானமும்‌ 


நீதி 114. 
ஜனங்கள்‌ 
ஆலோசனைக்காரர்‌ 
உண்டாகும்‌. 


நீதி 1522 


எண்ணங்கள்‌ 
ஆலோசனைக்காரர்‌ 


அவைகள்‌ உறுதிப்படும்‌ 


நீதி 1813. காரியத்தைக்‌ கேட்குமுன்‌ உத்தரம்‌ 
சொல்லுகிறவனுக்கு, அது புத்தியீனமும்‌ 
வெட்கழுமாயிருக்கும்‌. 

நீதி 19:2. ஆத்துமா அறிவில்லாமலிருப்பது 
நல்லதல்ல: கால்‌ துரிதமானவன்‌ தப்பி 
நடக்கிறான்‌. 


நீதி 20:5, 


லோசனையில்லாத 
போவார்கள்‌; 
உண்டானால்‌ 


இடத்தில்‌ 
அநேக 
சுகம்‌ 


ஆகோசனையில்காமையால்‌ 
சித்தியாமற்போம்‌; 
அநேகர்‌ இருந்தால்‌ 


மனுஷனுடைய இருதயத்திலுள்ள 


நீதி 2018. ஆலோசனையினால்‌ எண்ணங்கள்‌ 
2. நல்யோசனை செய்து 


நீதி 21:29. துன்மார்க்கன்‌ தன்‌ முகத்தைக்‌ 
கடினப்படுத்துகிறான்‌: செம்மையானவனோ 


தன்‌ வழியை நேர்ப்படுத்துகிறான்‌. 
விவேகி ஆபத்தைக்‌ கண்டு 
கொள்ளுகிறான்‌; பேதைகள்‌ 

நெடுகப்போய்‌ தண்டிக்கப்படுகிறார்கள்‌. 





i FTE 
TT 


நீதி 25:8, வழக்காடப்‌ பதற்றமாய்ப்‌ போகாதே: 
ல உன்‌ அயலான்‌ உன்னை 


வெட்கப்படுத்தும்போது. நீ என்ன செய்யலாம்‌. 
என்று திகைப்பாயே. 


நீதி 25:9, நீ உன்‌ அயலானுடனேபாத்திரம்‌ 
உன்‌ வியாஜ்யத்தைக்குறித்து வழக்காடு, 
மற்றவனிடத்தில்‌ இரகசியத்தை 
வெளிப்படுத்தாத 


நீதி 2510. மற்றப்படி அதைக்‌ கேட்கிறவன்‌ 
உன்னை நிந்திப்பான்‌: உன்‌ அவமானம்‌ 


உன்னைவிட்டு நீங்காது. 
19. பிணைப்படுவதூ 


நீதி 1115 
பிணைப்படுகிறவன்‌ வெகு 
பிணைப்படுவதை 


சுகுமாயிருப்பான்‌. 


நீதி 1748. புத்திமீனன்‌ தன்‌ சிநேகிதனுக்கு 
முன்பாகக்‌ கையடித்துக்கொடுத்துப்‌, 
பிணைப்படுகிறான்‌. 

நீதி 2016 அந்நியனுக்காகப்‌ 
பிணைப்பட்டவனுடைய வஸ்திரத்தை 
எடுத்துக்கொள்‌: அந்நிய ஸ்திரீயினிமித்தம்‌ 
அவன்‌ கையில்‌ ஈடு வாங்கிக்கொள்‌. 

நீதி 22:26. 
கடனுக்காகப்‌ 
ஒருவனாகாதே. 


அந்நியனுக்காகப்‌ 
பாடுபடுவான்‌ ; 
வெறுப்பவன்‌ 


கையடித்து உடன்பட்டு, 
பிணைப்படுகிறவர்களில்‌ 


நீதி 22:27. 
ஒன்றுமில்லாதிருந்தால்‌, 
படுக்கையையும்‌ 
எடுத்துக்கொள்ளவேண்டியதாகுமே. 
27:13. அந்நியனுக்காகப்‌ 
வஸ்திரத்தை 
, ஸ்திரீக்காக 
ஈடுவாங்கிக்கொள்‌. 


20. குணசாலியான ஸ்திரீயும்‌ 
'நற்குணமில்லாத ஸ்திரீயும்‌ 


நீதி 11:46. நல்லொழுக்கமுள்ள ஸ்திரீ 
மானத்தைக்‌ காப்பாள்‌; பராக்கிரமசாலிகள்‌ 
ஜசுவரியத்தைக்‌ காப்பார்கள்‌. 


நீதிமொழிகள்‌ - பொருளடக்கம்‌ 


QOODNENS 
PUBLISHERS 


நீதி 1122. மதிகேடாய்‌ நடக்கிற அழகுள்ள 
ஸ்திரீ, பன்றியின்‌ மூக்கிலுள்ள 
பொன்மூக்குத்திக்குச்‌ சமானம்‌. 


நீதி 12:4. குணசாலியான ஸ்திரீ தன்‌ 
பருஷனுக்குக்‌ கிரீடமாயிருக்கிறாள்‌; இலச்சை 
உண்டு பண்ணுகிறவளோ அவனுக்கு 
எலும்புருக்கியாயிருக்கிறாள்‌. 

நீதி 143. புத்தியுள்ள ஸ்திரீ தன்‌ வீட்டைக்‌ 
கட்டுகிறாள்‌: புத்தியில்லாத ஸ்திரீயோ தன்‌ 
கைகளினால்‌ அதை இடித்துப்போடுகிறாள்‌. 
நீதி 18:22. மனைவியைக்‌ கண்டடைகிறவன்‌ 
நன்மையானதைக்‌ கண்டடைகிறான்‌:: 
கர்த்தரால்‌ தயையும்‌ பெற்றுக்கொள்ளுகிறான்‌. 
நீதி 193, மூபனாகிய மகன்‌ தன்‌ 
தகப்பனுக்கு மிகுந்த துக்கம்‌; மனைவியின்‌ 
சண்டைகள்‌ ஓயாத ஒழுக்கு. 


நீதி 19:14. வீடும்‌ ஆஸ்தியும்‌ பிதாக்கள்‌ 
வைக்கும்‌ சுதந்தரம்‌; புத்தியுள்ள மனைவியோ 
கர்த்தர்‌ அருளும்‌ ஈவு. 

நீதி 219. சண்டைக்காரியோடே ஒரு பெரிய 
வீட்டில்‌ குடியிருப்பதைப்பார்க்கிலும்‌, 
வீட்டன்மேல்‌ ஒரு மூலையில்‌ தங்கியிருப்பதே 
நலம்‌. 

நீதி 2149 
கோபக்காரியுமான 
குடியிருப்பதைப்பார்க்கிலும்‌ 
குடியிருப்பது நலம்‌. 


சண்டைக்காரியும்‌ 
ஸ்திரீயுடன்‌ 
வனாந்தரத்தில்‌ 


நீதி 25:24. சண்டைக்காரியோடே ஒரு பெரிய 
வீட்டில்‌ குடியிருப்பதைப்பார்க்கிலும்‌, 
வீட்டின்மேல்‌ ஒரு மூலையில்‌ தங்குவதே நலம்‌. 
நீதி 2 அடைமழைநாளில்‌ ஓயாத 
ஒழுக்கும்‌ சண்டைக்காரியான ஸ்திரீயும்‌ சரி. 
நீதி 27:46. அவளை அடக்கப்பார்க்கிறவன்‌. 
காற்றை அடக்கித்‌ தன்‌ வலதுகையினால்‌ 
எண்ணெயைப்‌ பிடிக்கப்பார்க்கிறான்‌. 


21. 
இரக்கமில்லாமையும்‌ 


இரக்கமும்‌ 


நீதி 17 தயையுள்ள. 
தன்‌ ஆத்துமாவுக்கு 
கொள்ளுகிறான்‌: கடூரனோ 
அலைக்கழிக்கிறான்‌. 





ழ்‌ நள 
யாய 


நீதி 12:0. நீதிமான்‌ தன்‌ மிருகஜீவனைக்‌ 
காப்பாற்றுகிறான்‌ துன்மார்க்கருடைய 
இரக்கமும்‌ கொடுமையே. 


நீதி 14:21. பிறனை  அவமதிக்கிறவன்‌ 
பாவஞ்செய்கிறான்‌; தரித்திரனுக்கு 
இரங்குகிறவனோ பாக்கியமடைவான்‌. 


நீதி 1917. ஏழைக்கு 

கர்த்தருக்குக்‌ கடன்‌ கொடுக்கிறான்‌: 

கொடுத்ததை அவர்‌ திரும்பக்‌ கொடுப்பார்‌. 

நீதி 2143. ஏழையின்‌ கூக்குரலுக்குத்‌ தன்‌ 
செவியை 'அடைத்துக்கொள்ளுகிறவன்‌, 

தானும்‌ சத்தமிட்டுக்‌ கூப்பிடும்போது 

கேட்கப்படமாட்டான்‌. 


22, தமித்திரருக்கு. 
இரங்குவதும்‌ தரித்திரருக்கு 
இரங்காமலிருப்பதும்‌ 


நீதி 1:24. வாரியிறைத்தும்‌ 
விருத்தியடைவாரும்‌ உண்டு; அதிகமாய்ப்‌ 
பிசினித்தனம்பண்ணியும்‌ வறுமையடைவாரும்‌. 


வ 


ம பாஙசசக்தனோ 


அவனுக்குத்‌ தண்ணீர்‌ ப பாய்ச்சப்படும்‌. 


நீதி 1:26. தானியத்தைக்‌ கட்டிவைக்கிறவனை 
ஜனங்கள்‌ சபிப்பார்கள்‌: விற்கிறவனுடைய 
'தலையின்மேல்‌ ஆசீர்வாதம்‌ தங்கும்‌. 


நீதி 14:31. தரித்திரனை ஒடுக்குகிறவன்‌ 
அவனை உண்டாக்கினவரை நிந்திக்கிறான்‌;: 
தரித்திரனுக்குத்‌ தயைசெய்கிறவனோ 
அவரைக்‌ கனம்பண்ணுகிறான்‌. 


நீதி 17:5. ஏழையைப்‌ பரியாசம்பண்ணுகிறவன்‌. 
அவனை உண்டாக்கினவரை நிந்திக்கிறான்‌;: 
ஆபத்தைக்குறித்துக்‌ களிக்கிறவன்‌ 
'தண்டனைக்குத்‌ தப்பான்‌. 


நீதி 229, கருணைக்கண்ணன்‌ 
ஆசிர்வதிக்கப்படுவன்‌; அவன்‌ தன்‌ 
ஆகாரத்தில்‌ தரித்திரனுக்குக்‌ கொடுக்கிறான்‌. 


நீதி 2246. தனக்கு அதிகம்‌ உண்டாகத்‌ 
தரித்திரனை  ஒடுக்குகிறவன்‌ தனக்குக்‌ 
குறைச்சலுண்டாகவே  ஐசுஷியவானுக்குக்‌ 
கொடுப்பான்‌ 


நீதிமொழிகள்‌ - பொருளடக்கம்‌ 


QOODNENS 
PUBLISHERS 


நீதி 22:22. 
ஏழையைக்‌ 
சிறுமையானவனை 
உபத்திரவப்படுத்தாதே. 
நீதி 22:23 அவர்களுக்காக 
வழக்காடி, அவர்களைக்‌ 
கொள்ளையிடுகிறவர்களுடைய பிராணனைக்‌ 
கொள்ளையிடுவார்‌. 


ஏழையாயிருக்கிறான்‌ என்று 
'கொள்ளையிடாதே; 
நியாயஸ்தலத்தில்‌ 


கர்த்தர்‌ 


நீதி 28:27. தரத்தாரக்கக்‌ கொடுப்பவன்‌ 
தாழ்ச்சியடையான்‌; கண்களை 


ஏழைகளுக்கு விகக்குறெயலுக்கோ அநேக 
சாபங்கள்‌ வரும்‌. 


நீதி 29:7. நீதிமான்‌ ஏழைகளின்‌ 
நியாயத்தைக்‌ குவனித்தறிகிறான்‌;: 
துன்மார்க்கனோ அதை அறிய விரும்பான்‌. 


23. பேராசையும்‌ 
பேதுமென்கிற மனமும்‌ 


நீதி 1:29. தன்‌ வீட்டைக்‌ கலைக்கிறவன்‌ 
காற்றைச்‌ சுதந்தரிப்பான்‌ ; மூடன்‌ 
ஞானமுள்ளவனுக்கு அடிமையாவான்‌. 


நீதி 1596. சஞ்சலத்தோடு 
அதிகப்பொருளிலும்‌, கர்த்தரைப்‌ . 
பயத்தோடு கூடிய 


பர 37... பகையோடிருக்கும்‌ கொழுத்த 
குறியைப்பார்க்கிலும்‌, 


சித்தருக்கும்‌ இலைக்கறியே நல்லது 


நீதி 15:27. பொருளாசைக்காரன்‌ தன்‌ 
வீட்டைக்‌ கலைக்கிறான்‌; பரிதானங்களை 
வெறுக்கிறவனோ பிழைப்பான்‌. 


நீதி 23:4. ஐசுவரியவனாக வேண்டுமென்று 
பிரயாசப்படாதே; சுயபுத்தியைச்‌ சாராதே:: 


நீதி 235. இல்லாமற்போகும்‌ பொருள்மேல்‌ 
உன்‌ கண்களைப்‌ பறக்கவிடுவானேன்‌? அது 
கழுகைப்போல சிறகுகளைத்‌ தனக்கு உண்டு 
பண்ணிக்கொண்டு,  ஆகாயமார்க்கமாய்ப்‌ 
பறந்துபோம்‌. 





i FTE 
TT 
24. கோபமும்‌ சாந்தமும்‌ 


நீதி 12:16. மூடனுடைய கோபம்‌ சீக்கிரத்தில்‌ 


வெளிப்படும்‌; இலச்சையை மூடுகிறவனோ 
விவேகி. 


நீதி 1417 


செய்வான்‌; 
வெறுக்கப்படுவான்‌. 


நீதி 14:29. நீடிய  சாந்தமுள்ளவன்‌ 
மகாபுத்திமான்‌; முற்கோபியோ புத்தியினத்தை 
விளங்கப்பண்ணுகிறான்‌. 
நீதி 154. மெதுவான 
உக்கிரத்தை மாற்றும்‌: 
கோபத்தை எழுப்பும்‌. 


நீதி 1518. கோபக்காரன்‌ சண்டையை 
எழுப்புகிறான்‌; நீடியசாந்தமுள்ளவனோ 
சண்டையை அமர்த்துகிறான்‌. 

நீதி 16:32. பலவானைப்பார்க்கிலும்‌ நீடிய 
சாந்தமுள்ளவன்‌ உத்தமன்‌; பட்டணத்தைப்‌ 
பிடிக்கிறவனைப்பார்க்கிலும்‌ தன்‌ மனதை 
அடக்குகிறவன்‌ உத்தமன்‌. 


நீதி 1742. தன்‌ மதிகேட்டில்‌ திரியும்‌ 
மதியீனனுக்கு  எதிர்ப்படுவதைப்பார்க்கிலும்‌, 
குட்டிகளைப்‌ பறிகொடுத்த கரடிக்கு 
எதிர்ப்படுவது வாசி. 

நீதி 17:26. நீதிமானை தண்டம்பிடிக்கிறதும்‌. 
நியாயஞ்செய்கிறவனைப்‌ பிரபுக்கள்‌ 
அடிக்கிறதும்‌ தகுதியல்ல. 


நீதி 19:1. மனுஷனுடைய விவேகம்‌ அவன்‌ 
கோபத்தை அடக்கும்‌: குற்றத்தை மன்னிப்பது 
அவனுக்கு மகிமை. 

நீதி 19:19. 
ஆக்கினைக்குள்ளாலான்‌: நீ 
தப்புவித்தால்‌ திரும்பவும்‌ 
வேண்டியதாய்‌ வரும்‌. 

நீதி 22:24, கோபக்காரனுக்குத்‌ 
தோழனாகாதே; உக்கிரமுள்ள மனுஷனோடே 
நடவாதே. 


நீதி 22:25. அப்படிச்‌ செய்தால்‌, நீ 
அவனுடைய வழிகளைக்‌ கற்றுக்கொண்டு, 
உன்‌ ஆத்துமாவுக்கக்‌ கண்ணியை 
வருவிப்பாய்‌. 


முற்கோபி  மதிகேட்டைச்‌ 
துர்ச்சிந்தனைக்காரன்‌ 


பிரதியுத்தரம்‌ 
கடுஞ்சொற்களோ 


கடுங்கோபி 
அவனைத்‌ 
தப்புவிக்க. 


நீதிமொழிகள்‌ - பொருளடக்கம்‌ 


QOODNENS 
PUBLISHERS 


நீதி 2 நீண்ட 
பிரபுவையும்‌ சம்மதிக்கப்பண்ணலாம்‌; 
நாவு எலும்பையும்‌ நொறுக்கும்‌. 


நீதி 25:28. தன்‌ ஆவியை அடக்காத 
மனுஷன்‌ மதிலிடிந்த பாழான பட்டணம்போலி 
ருக்கிறான்‌. 


நீதி 26:21. கரிகள்‌ தழலுக்கும்‌, விறகு 
நெருப்புக்கும்‌ ஏதுவானதுபோல, வாதுப்பிரியன்‌ 
சண்டைகளை மூட்டுகிறதற்கு ஏதுவானவன்‌. 


நீதி 29:22, கோபக்காரன்‌ வழக்கைக்‌ 
கொளுவுகிறான்‌; மூர்க்கன்‌ பெரும்பாதகன்‌. 


பொறுமையினால்‌ 
இனிய 


25. சோகமும்‌ சந்தோஷமும்‌ 


நீதி 12:25. மனுஷனுடைய இருதயத்திலுள்ள 
கவலை அதை ஒடுக்கும்‌; நல்வார்த்தையோ 
அதை மகிழ்ச்சியாக்கும்‌. 

நீதி 1410... இருதயத்தின்‌: 


இருதயத்திற்கே தெரியும்‌; அ, 
அந்நியன்‌ உடந்தையாகான்‌. 


நீதி 1443. நகைப்பிலும்‌. 
நல்ல்‌ அ 
சஞ்சலம்‌. 


கசப்பு 
மகிழ்ச்சிக்கு 


மனதுக்குத்‌ 
மின்‌ முடிவு 


மனமகிழ்ச்சி முகமலரச்சியைத்‌ 
மனோ துக்கத்தினாலே. 


சிறுமைப்பட்டவனுடைய 
'தீங்குள்ளவைகள்‌; 

மனரம்மியமோ நித்திய விருந்து. 
நீதி 17:22. மனமகிழ்ச்சி நல்ல ஒளஷதம்‌; 
ந்‌ எலும்புகளை 


நீதி 18:14. மனுஷனுடைய ஆவி அவன்‌ 
பலவீனத்தைத்‌ தாங்கும்‌: முறிந்தஆவி யாரால்‌ 
தாங்கக்கூடும்‌? 
நீதி 25:20. மனதுக்கமுள்‌ எவனுக்குப்‌ 
பாட்டுகளைப்‌ பாடுகிறவன்‌, குளிர்காலத்தில்‌ 
வஸ்திரத்தைக்‌  களைகிறவனைப்போலவும்‌, 
வெடியுப்பின்மேல்‌ வார்த்த காடியைப்போலவும்‌ 
இருப்பான்‌. 





ழ்‌ நவள 
யாய 


தூரதேசத்திலிருந்து வரும்‌ 
“வங்க ப்ல்ச்‌ 
தண்ணீருக்குச்‌ 


நம்பிக்கையும்‌ 
எதிர்பார்ப்பும்‌ 


நீதி 1312, நெடுங்காலமாய்க்‌ காத்திருக்குதல்‌ 
இருதயத்தை 'ளைக்கப்பண்ணும்‌:: 
விரும்பினது வரும்போதோ ஜீவலிருட்சம்‌: 
போல்‌ இருக்கும்‌. 

நீதி 1999. வாஞ்சை நிறைவேறுவது. 
ஆத்துமாவுக்கு இனிது: தீமையை விட்டு 
விலகுவது மூடருக்கு அருவறுப்பு 


27. புத்தியும்‌ புத்தியினமும்‌ 


நீதி 1346. விவேகியானவன்‌ அறிவோடு 
நடந்து கொள்ளுகிறான்‌: மூடனோ தன்‌ 
மூடத்தனத்தை வெளிப்படுத்துகிறான்‌. 

நீ்‌ 14:8. 
்தத்தக்கொள்வது விலகின னாம்‌ 
மூடர்களுடைய வஞ்சனையோ மூடத்தனம்‌. 
நீட 14:18. பேதையர்‌ புத்திமீனத்தைச்‌: 
க தர்க்து்கள்‌ 'விவேகிகளோ 
அறிவினால்‌ முடிசூட்டப்படுகிறார்கள்‌. 

நீதி 14:33. புத்திமானுடைய இருதயத்‌ 
ஞானம்‌ தங்கும்‌; மதியீனரிடத்தில்‌ உள்ள! 
வெளிப்படும்‌. 


(2543. மனமகிழ்ச்சி முகமகரச்சியைத்‌ 
ம்‌ னோதுக்கத்தினாலே. 
ஆலிழறிந்தமோம்‌ 


நீதி மூடத்தனம்‌ புத்திமீனனுக்குச்‌ 
சந்தோடும்‌ புத்திமானோ தன்‌ நடக்கையைச்‌ 


மதுரம்‌ கல்வியைப்‌ பெருகப்பண்ணும்‌. 


நீதி 16:22. புத்தி தன்னை உடையவர்களுக்கு 
ஜீவ ஊற்று: மதியீனரின்‌ போதனை 
மதியீனமே. 


நீதிமொழிகள்‌ - பொருளடக்கம்‌ 


(ODES 
PUEUSHERS 


நீதி 17:24. ஞானம்‌ புத்திமானுக்கு முன்பாக 
கடையாந்தரங்களில்‌ செல்லும்‌. 


நீதி 18:2. 
பிரியங்கொள்ளாமல்‌, 
மனதிலுள்ளவைகளை 
பிரியப்படுகிறான்‌. 
நீதி 185. வழக்கிலே நீதிமானைத்‌ 


தோற்கடிக்கிறதற்கு, துன்மார்க்கனுக்கு 
முகதாட்சிணியம்பண்ணுவது நல்லதல்ல. 


நீதி 24:3. வீடு ஞானத்தினாலே கட்டப்பட்டு, 
விவேகத்தினாலே நிலைநிறுத்தப்படும்‌. 
24:4,  அறிவினாலே அறைகளில்‌ 
ம்‌ இனிமையுமன  சகலலிதப்‌ 
பொருள்களும்‌ நிறைந்திருக்கும்‌. 


வெளிப்படுத்தப்‌ 


நீதி 24:5. ல்‌ பெலமுள்ளவன்‌;: 
அறிவுள்ளவன்‌ வல்லமையை 
அதிகரிக்கப்பண்ணுகிறான்‌. 


நீதி 24:6 நல்யோசனைசெய்து 
யுத்தம்பண்ணு, ஆலோசனைக்காரர்‌ 
காக்‌ செய்ங்க க்கம்‌ 


நீதி 24:7. மூடனுக்கு ஞானம்‌ எட்டாத 

உயரமாயிருக்கும்‌: அவன்‌ நியாயஸ்தலத்தில்‌ 
தன்‌ வாயைத்‌ திறவான்‌. 

மூடன்‌ கையிலே செய்தி 

ர்‌ கால்களையே 


நறித்தக்கோண்டு நஷ்டத்தை அடைகிறான்‌. 


நீதி 26:7.  நொண்டியின்‌ கால்கள்‌ 
குந்திக்குந்தி நடக்கும்‌, அப்படியே மூடரின்‌ 
வாயிலுள்ள உவமைச்சொல்லும்‌ குந்தும்‌. 
கனத்தைக்‌ 
கவணிலே 
க்கட்டுகதவன்‌ போனதன்‌ 


மூடனுக்குக்‌ 


நீதி 26:9. மூடன்‌ வாயில்‌ அகப்பட்ட பழமொழி 
வெறியன்‌ கையில்‌ அகப்பட்ட முள்ளு. 
நீதி 2630. 

நோகப்பண்ணி, 
வொ வகித்‌; 
நடக்கிறவர்களையும்‌ வேலைகொள்ளுகிறான்‌. 


பெலத்தவன்‌ அனைவரையும்‌ 





ழ்‌ நள 
யாய 


நீதி 2641, நாயானது தான்‌ கக்கினதைத்‌ 
தின்னும்படி திரும்புவதுபோல, மூடனும்‌ தன்‌ 
மூடத்தனத்துக்குத்‌ திரும்புகிறான்‌. 


நீதி 28:5, துஷ்டர்‌ நியாயத்தை அறியார்கள்‌: 
கர்த்தரைத்‌ தேடுகிறவர்களோ சகலத்தையும்‌ 
அறிவார்கள்‌. 


28. துரோகமும்‌ நம்பிக்கையும்‌ 


நீதி 1317. துரோகமுள்ள தூதன்‌ தீதிலே 
விழுவான்‌; உண்மையுள்ள ஸ்தானாதிபதியோ 
ஒளஷதம்‌. 


நீதி 25௭3. கோடைகாலத்தில்‌ 
உறைந்தமழையின்‌: குளிர்ச்சி 
எப்படியிருக்கிறதோ, அப்படியே உண்மையான 
ஸ்தானாபதியும்‌ தன்னை அனுப்பினவனுக்கு. 
இருப்பான்‌; அவன்‌ தன்‌ எஜமான்களுடைய 
ஆத்துமாவைக்‌ குளிரப்பண்ணுவான்‌. 

நீதி 2519, ஆபத்துக்காலத்தில்‌ துரோகியை 


நம்புவது உடைந்த பல்லுக்கும்‌ மொழிபுரண்ட 
காலுக்கும்‌ சமானம்‌. 


29. நல்லோருடைய சிநேகமும்‌ 
தியோருடைய சிநேகமும்‌ 


நீதி 13:20. ஞானிகளோடே சஞ்சரிக்கிறவன்‌ 
ஞானமடைவான்‌; மூபருக்குத்‌ தோழனோ 
நாசடைவான்‌. 


நீதி 147. மூடனுடைய முகத்துக்கு 


விலகிப்போ; அறிவள்ள உதடுகளை அங்கே 
காணாய்‌. 


நீதி 287 

கைக்கொள்ளுகிறவன்‌ 

புத்திரன்‌; போஜனப்பிரியருக்குத்‌ 

தோழனாயிருக்கிறவனை தன்‌ தகப்பனை 

அவமானப்படுத்துகிறான்‌. 

நீதி 29:3. ஞானத்தில்‌ பிரியப்படுகிறவன்‌ தன்‌ 
மகிழப்ப 


தகப்பனை ண்ணுகிறான்‌ : 
'வேசிகளோடே தொந்திப்பானவனோ 


ஆஸ்தியை அழிக்கிறான்‌. 


நீதிமொழிகள்‌ - பொருனடக்கம்‌ 


QOODNENS 
PUBLISHERS 


80. பிள்னைகளின்‌ கல்வி 


நீதி 13:24. பிரம்பைக்‌ கையாடதவன்‌ தன்‌ 
மகனைப்‌ பகைக்கிறான்‌: அவன்மேல்‌ 
அன்பாயிருக்கிறவனோ அவனை ஏற்கனவே 
தண்டிக்கிறான்‌. 


நீதி 19:18. நப்பிக்கைமிகுக்குமட்டும உன்‌ 
மகனைச்‌ சிட்சைசெய்‌; ஆனாலும்‌ 

அவனைக்‌ கொல்ல உன்‌ ஆத்துமாவை 

எழும்பவொட்டாதே, 

நீதி 201. பிள்ளையானா 

செய்கை சுத்தமோ செம்மையா என்த 

அதின்‌ நடக்கைமினால்‌ விளங்கும்‌. 


நீதி 22:6. பிள்ளையானவன்‌ நடக்கவேண்டிய 
வழியிலே அவனை நடத்து: அவன்‌ 
முதிர்வயதிலும்‌ அதை விடாதிருப்பான்‌. 


நீதி 22:15. பிள்ளையின்‌ நெஞ்சில்‌ மதிமீனம்‌ 
ஒட்டியிருக்கும்‌: அதைத்‌ தண்டனையின்‌ 
பிரம்பு அவனைவிட்டு அகற்றும்‌. 


fe. 2312. உன்‌ 1 இருதயத்தைப்‌ பரா 
வ்ந்து சாய்ப்பாயாக. 


நீதி 24:14. அப்படியே ஞானத்தை அறிந்து 
கொள்வது உள்‌ ஆத்துமாவுக்கு 
இன்பமாயிருக்கு। அதைப்‌ 
பெற்றுக்கொண்டால்‌, அது முடிவில்‌ உதவும்‌, 
உன்‌ நம்பிக்கை வீண்போகாது. 


நீதி 29:15, பிரம்பும்‌ கடிந்துகொள்ளுதலும்‌ 

ல்‌ கொடுக்கும்‌; தன்‌ இஷ்டத்திற்கு. 
விடப்பட்ட பிள்ளை! தன்‌ தாய்க்கு 

வெட்கத்தை உண்டுபண்ணுகிறான்‌. 


நீதி 29:17. உன்‌ மகனைச்‌ சிட்சைசெய்‌, 
அவன்‌ உனக்கு ஆறுதல்செய்வான்‌, 
உன்‌ ஆத்துமாவுக்கு ஆனந்தத்தையும்‌ 
உண்டாக்குவான்‌. 


31. கர்த்தருக்குப்‌ பயப்படுவது 


நீதி 14:2. நிதானமாய்‌ நடக்கிறவன்‌ 
கர்த்தருக்குப்‌ பயப்படுகிறான்‌; தன்‌ வழிகளில்‌ 
தாறுமாறானவனோ அவரை 
அலட்சியம்பண்ணுகிறான்‌. 





i FTE 
TT 


நீதி 14:26. கர்த்தருக்குப்‌ பயப்படுகிறவனுக்குத்‌. 
திடநம்பிக்கை உண்டு; அவன்‌ 
பிள்ளைகளுக்கும்‌ அடைக்கலம்‌ கிடைக்கும்‌. 


நீதி 14:27. கர்த்தருக்குப்‌ பயப்படுதல்‌ 
ஜீவஹற்று: அதினால்‌. 
மரணக்கண்ணிகளுக்குத்‌ தப்பலாம்‌. 


நீது அ சகானதோடு. கண 
அதிகப்பொருளிலும்‌, கர்த்தரைப்‌ பற்றும்‌. 
பயத்தோடு கூடிய கொஞ்சப்பொருளே 
உத்தமம்‌ 


நீதி 15:33. கர்த்தருக்குப்‌ 
ஞானத்தைப்‌ போதிக்கும்‌: 
முன்னானது தாழ்மை 


நீதி 16%. ரணம்‌ சத்தியத்தினாலும்‌ 
பாவம்‌ விர்த்தியாகும்‌: கர்த்தருக்குப்‌ 
பப்படுகிறதினால்‌ மனுஷர்‌ தீமையை விட்டு 
விலகுவார்கள்‌. 


நீர 19:23. கர்த்தருக்குப்‌ பயப்படுதல்‌ 
'வனுக்கே துவானது; அதை அடைந்தவன்‌. 
திருப்தியடைந்து நிலைத்திருப்பான்‌; தீமை 
அவனை அணுகாது. 

நீதி 22:4. தாழ்மைக்கும்‌ கர்த்தருக்குப்‌ 
பயப்படுதலுக்கும்‌ வரும்‌ பலன்‌ ஐசுவரியமும்‌ 
மகிமையும்‌ ஜீவனுமாம்‌. 

நீதி 2317. உன்‌ மனதைப்‌ பாவிகள்மேல்‌ 
பொறாமைகொள்ள விடாதே; நீ நாடோறும்‌ 
கர்த்தரைப்‌ பற்றும்‌ பயத்தோடிரு. 

நீதி 23:18. நிச்சயமாகவே முடிவு உண்டு; 
உன்‌ நம்பிக்கை வீண்போகாது. 


பயப்படுதல்‌ 
மேன்மைக்கு 


32, மெய்ச்சாட்சியும்‌ 
பொய்ச்சாட்சியும்‌ 


நீதி 145 மெய்ச்சாட்சிக்காரன்‌ 
பொய்சொல்லான்‌:  பெய்ச்சாட்சிக்காரனோ 
பொய்களை ஊதுகிறான்‌. 

14:25. 
A 
வஞ்சனைக்காரனோ 
ஊதுகிறான்‌. 


மெய்ச்சாட்சி சொல்லுகிறவன்‌ 
இரட்சிக்கிறான்‌;: 
பொய்களை 


நீதிமொழிகள்‌ - பொருளடக்கம்‌ 


QOODNENS 
PUBLISHERS 


நீதி 19:5. 
ஆக்கினைக்குத்‌ 
பேசுகிறவனும்‌ 


பொய்ச்சாட்சிக்காரன்‌ 
த தப 
தப்புவதில்லை. 

நீதி 199 பொய்ச்சாட்சிக்காரன்‌ 
ஆக்கினைக்குத்‌ தப்பான்‌: பொய்களைப்‌ 
பேசுகிறவன்‌ நாசமடைவான்‌. 


நீதி 19:28. 
நியாயத்தை 
துன்மார்க்கருடைய 
விழுங்கும்‌. 

நீதி 21:28. பொய்ச்சாட்சிக்காரன்‌ 
கெட்டுப்போவான்‌: செவிகொடுக்கிறவனோ 
எப்பொழுதும்‌ பேசத்தக்கவனாவான்‌. 


நீதி 24:28. நியாயமின்றிப்‌ பிறனுக்கு 
விரோதமாய்ச்‌ சாட்சியாக ஏற்படாதே: உன்‌ 
உதடுகளினால்‌ வஞ்சகம்‌ பேசாதே 


நீதி 254 பிறனுக்கு 
பொய்ச்சாட்சி சொல்லுகிற 
தண்டாயுதத்துக்கும்‌. 
கூர்மையான அம்புக்கும்‌ ஒப்பானவன்‌. 


பேலியாளின்‌ சாட்சிக்காரன்‌ 
நிந்திக்கிறான்‌ ; 


வாய்‌ அக்கிரமத்தை 


விரோதமாய்ப்‌ 


38. பிறரை தூஷிக்கிறவர்கள்‌ 


பரியாசக்காரன்‌ ஞானத்தைத்‌ 
கண்டுபிடியான்‌: 


நீதி 14% 
தேடியும்‌ 
புத்தியுள்ளவனுக்கோ அறிவு லேசாய்‌ வரும்‌. 


142... மூடர்‌ பாவத்தைக்‌ 
பரியாசம்பண்ணுகிறார்கள்‌: 


நீதிமான்களுக்குள்ளே தயை உண்டு. 

21:24. அகங்கார 
இல ஒன்பதுக்கு பரியாசக்காரனென்று, 
பெயர்‌, அவன்‌ அகந்தையான சினத்தோடே 
நடக்கிறான்‌. 
நீதி 22:10. 
அப்பொழுது வாது நீங்கும்‌, 
அவமானமும்‌ ஒழியும்‌. 
நீதி 242. 
பரியாசக்காரன்‌ 
அருவருப்பானவன்‌. 
நீதி 29:8. பரியாசக்காரர்‌ 
தீக்கொளுத்திவிடுகிறார்கள்‌: 
குரோதத்தை விலக்குகிறார்கள்‌. 


பரியாசக்காரனைத்‌ துர 


த்திவிடு: 
விரோதமும்‌ 


பாவமாம்‌;: 
மனுஷருக்கு. 


தீயநோக்கம்‌ 


பட்டணத்தில்‌ 
ஞானிகளோ 





i FTE 
TT 
84, எச்சமிக்கையாயிருப்பது 


நீதி 1485... பேதையானவன்‌ எந்த 
வார்த்தையையும்‌ நம்புவான்‌: விவேகியோ தன்‌ 
நடையின்மேல்‌ கவனமாயிருக்கிறான்‌. 

நீதி 14:16. ஞானமுள்ளவன்‌ பயந்து தீமைக்கு 
விலகுகிறான்‌; மதியீனனோ. 
மூர்க்கங்கொண்டு துணிகரமாயிருக்கிறான்‌. 
நீதி 2742, விவேகி ஆபத்தைக்‌ கண்டு 
மறைந்து கொள்ளுகிறான்‌; பேதைகளோ 
நெடுகப்போய்‌ தண்டிக்கப்படுகிறார்கள்‌. 


85. ராஜாவும்‌ 
தேசுத்தாரும்‌ 


அவருடைய 


நீதி 14:28. ஜனத்திரட்சி ராஜாவின்‌ மகிமை; 
ஜனக்குறைவு தலைவனின்‌ முறிவு. 


நீதி 14:34, நீதி ஜனத்தை உயர்த்தும்‌; 
பாவமோ எந்த ஜனத்துக்கும்‌ இகழ்ச்சி. 

நீதி 14:35, ராஜாவின்‌ தயை விவேகமுள்ள 
பணிவிடைக்காரன்மேலிருக்கும்‌: அவனுடைய 
கோபமோ, இலச்சையுண்டாக்குகிறவன்‌ 
மேலிருக்கும்‌ 

நீதி 16:10. ராஜாவின்‌ உதடுகளில்‌ 
தில்லியவாக்கு பிறக்கும்‌; நியாயத்தில்‌ அவன்‌ 
வாய்‌ தவறாது. 


நீதி 1642 அநியாயஞ்செய்வது 
ராஜாக்களுக்கு அருவருப்பு: நீதியினால்‌: 
சிங்காசனம்‌ உறுதிப்படும்‌. 


நீதி 1693 நீதியுள்ள உதடுகள்‌: 
ராஜாக்களுக்குப்‌ பிரியம்‌:  நிதானமாய்ப்‌ 
பேசுகிறவனில்‌ ராஜாக்கள்‌ பிரியப்படுவார்கள்‌. 


நீதி 1644. கோபம்‌ 
மரணதூதருக்குச்‌ சமானம்‌; 
ஞானமுள்ளவனோ அதை ஆற்றுவான்‌. 


நீதி 165. ராஜாவின்‌ முகக்களையில்‌ ஜீவன்‌ 
உண்டு; அவனுடைய தயை பின்மாரி பெய்யும்‌ 
மேகத்தைப்போல்‌ இருக்கும்‌. 

நீதி 19:6. பிரபுவின்‌ தயையை அநேகர்‌ 
வருந்திக்‌ கேட்பார்கள்‌; 
கொடைகொடுக்கிறவனுக்கு எவனும்‌ 
சிநேகிதன்‌. 


ராஜாவின்‌ 


நீதிமொழிகள்‌ - பொருளடக்கம்‌ 


QOODNENS 
PUBLISHERS 


நீதி 19:42. ராஜாவின்‌ கோபம்‌ சிங்கத்தின்‌ 
கெர்ச்சிப்ுக்குச்‌ சமானம்‌: அவனுடைய தயை 
புல்லின்மேல்‌ பெய்யும்‌ பனிபோலிருக்கும்‌. 

நீதி 20:2. ராஜாவின்‌ உறுக்குதல்‌ சிங்கத்தின்‌ 
கெர்ச்சிப்புக்குச்‌ சமானம்‌; அவனைக்‌ 
கோபப்படுத்துகிறவன்‌ தன்‌ பிராணனுக்கே 
துரோகஞ்செய்கிறான்‌. 

நீதி 20:8. நியாயாசனத்தில்‌ வீற்றிருக்கும்‌ 
ராஜா தன்‌ கண்களினால்‌ சகல 
பொல்லாப்பையும்‌ சிதறப்பண்ணுகிறான்‌. 


நீதி 20:26, ஞானமுள்ள ராஜா 
துன்மார்க்கரைச்‌ சிதறடித்து, அவர்கள்மேல்‌ 
உருளையை உருட்டுவான்‌. 

நீதி 20:28. தயையும்‌ சத்தியமும்‌ ராஜாவைக்‌ 
காக்கும்‌; தயையினாலே தன்‌ சிங்காசனத்தை 
நிற்கப்பண்ணுவான்‌. 
நீதி 22 
விரும்புகிறவனுடைய 
இனிமையானவைகள்‌; 
சிநேகிதனாவான்‌. 


நீதி 24:21 


ராஜாவுக்கும்‌ பயந்து நட; 
கலவாதே. 


சுத்த இருதயத்தை: 
உதடுகள்‌ 


ராஜா அவனுக்குச்‌ 


என்‌ மகனே, நீ கர்த்தருக்கும்‌ 
கலகக்காரரோடு 


a 252 Hes. மறைப்பது தேவனுக்கு 
மேன்மை; ரியத்தை  ஆராய்வதோ 

ராஜாக்களுக்கு ல 
வானத்தின்‌ உயர 
ராஜாக்களின்‌ 

ஆராய்ந்துமுடியாது. 

நீதி 25:4. வெள்ளியினின்று களிம்பை 

நீக்கிவிட, அப்பொழுது தட்டானால்‌ நல்ல 

உடைமை பிறக்கும்‌. 


பூமியின்‌ 
ருதயங்களும்‌ 


நீதி 25:5. ராஜாவின்‌ முன்னின்று துஷ்டரை 
நீக்கிவிடு, அப்பொழுது அவனுடைய 
சிங்காசனம்‌ நீதியினால்‌ நிலைநிற்கும்‌. 


நீதி 28:2. தேசத்தின்‌ பாவத்தினிமித்தம்‌. 
அதின்‌ அதிகாரிகள்‌ அநேகராயிருக்கிறார்கள்‌; 
பத்தியம்‌ அறிவமுள்ள மறுஷனாலேோ அதின்‌ 
நற்சீர்‌ நீடித்திருக்கும்‌. 





i FTE 
TT 


நீதி 28:3. ஏழைகளை ஒடுக்குகிற தரித்திரன்‌ 
ஆகாரம்‌ விளையாதபடி வள்ளமாய்‌ 
அடித்துக்கொண்டுபோகிற மழையைப்‌ 
போலிருக்கிறான்‌. 


நீதி 28:15. ஏழை ஜனங்களை ஆளும்‌ 
துஷ்டஅதிகாரி கெர்ச்சிக்கும்‌ சிங்கத்துக்கும்‌ 
அலைந்துதிரிகிற கரடிக்கும்‌ 
ஒப்பாயிருக்கிறான்‌. 


நீதி 28:16. பிரபு 
அவன்‌ செய்யும்‌ 
பொருளாசையை 
தீர்க்காயுசைப்‌ பெறுவான்‌. 


நீதி 29:4. நியாயத்தினால்‌ ராஜா தேசத்தை 
நிலைநிறுத்துகிறான்‌:  பரிதானப்பிரியனோ 
அதைக்‌ சுவிழ்க்கிறான்‌. 


நீதி 29:12, அதிபதியானவன்‌ பொய்களுக்குச்‌ 
செவிகொடுத்தால்‌, அவன்‌ ஊழியக்காரர்‌ 
யாவரும்‌ துன்மார்க்கராவார்கள்‌ 

29:14, நியாயத்தை 


ர்‌ ர்க்க... தாவில்‌ 
சிங்காசனம்‌ என்றும்‌ நிலைபெற்றருக்கும 


நீதி 29:26, (ஞூகைசெய்கிறவனுடைய 
முகதரிசனத்தைத்‌ றவர்கள்‌ அநேகர்‌; 
ஆனாலும்‌. அவனவனுடைய நியாயம்‌ 
கர்த்தராலே தீரும்‌ 


யீ 
க்கள்‌ மகதி: 


வெறுக்கிறவன்‌ 


36. 
பொறாமைப்படுவது 


பாவிகள்மீதூ 


நீதி 14:30. சொஸ்தமனம்‌ உடலுக்கு ஜீவன்‌: 
பொறாமையோ எலும்புருக்கி. 


நீதி 2317. உன்‌ மனதைப்‌ பாவிகள்மேல்‌ 
பொறாமைகொள்ள விடாதே; நீ நாடோறும்‌ 
கர்த்தரைப்‌ பற்றும்‌ பயத்தோடிரு. 
நீதி 2348. நிச்சயமாகவே முடிவு உண்டு; 
உன்‌ நம்பிக்கை வீண்போகாது. 


நீதி 24:1. பொல்லாத மனுஷர்மேல்‌ பொறாமை 
கொள்ளாதே: அவர்களோடே இருக்கவும்‌ 
விரும்பாதே. 

நீதி 24:2, அவர்கள்‌ இருதயம்‌ கொடுமையை 
யோசிக்கும்‌: அவர்கள்‌ உதடுகள்‌ 
தீவினையைப்‌ பேசும்‌. 


நீதிமொழிகள்‌ - பொருனடக்கம்‌ 


QOODNENS 
PUBLISHERS 


நீதி 2429,  பொல்லாதவர்களைக்குறித்து 

எரிச்சலாகாதே; துன்மார்க்கர்மேல்‌ பொறாமை 

கொள்ளாதே. 

நீதி 24:20. துன்மார்க்கனுக்கு நல்லமுடிவு 
2... துன்மார்க்கனுடைய விளக்கு. 

அணைந்துபோம்‌. 

நதி 274. உக்கிரம்‌ 


தல்வாலென்னல்‌ 
முன்னிற்கத்தக்கவன்‌ யார்‌? 


கொடுமையுள்ளது, 
நிஷ்டூரமுள்ளது:: 
அதற்கு 


87. தேவனுடைய சர்வஞானம்‌ 
நீதி 153 கண்கள்‌ 
எல்விடத்திலுமிருந்து, நல்லோரையும்‌ 
தீயோரையும்‌ நோக்கிப்பார்க்கிறது. 

நீதி 1541 


கர்த்தரின்‌ 


பாதாளமும்‌ அழிவும்‌ கர்த்தரின்‌ 
பார்வைக்குப்‌ பிரத்தியட்சமாயிருக்க, 
மனுபுத்திரருடைய இருதயம்‌ அதிக 
பிரத்தியட்சமாயிருக்குமல்லவோ? 


நீதி ன 
மனுஷனுடையது:: 
கர்த்தரால்‌ வரும்‌. 
நீதி 16:4. கர்த்தர்‌ சகலத்தையும்‌ தமக்கென்று 
படைத்தார்‌: தீங்குநாளுக்காகத்‌ 
குன்மார்க்கனையும்‌ உண்டாக்கினார்‌. 


நீதி 169. 
அவனுடைய 


அவனுடைய 
உறுதிப்படுத்துகிறவரோ கர்த்தர்‌. 
நீதி 16:33. சீட்டு மடியிலே போடப்படும்‌; 
காரியசித்தியோ கர்த்தரால்‌ வரும்‌. 

நீதி 173. குகை 


பொன்னைப்புபு சோதிக்கும்‌; 
இருதயங்களைச்‌ சோதிக்கிறவரோ கர்த்தர்‌. 


நீதி 19:21. மனுஷனுடைய இருதயத்தின்‌ 
எண்ணங்கள்‌ அநேகம்‌; ஆனாலும்‌ 
கர்த்தருடைய யோசனையே நிலைநிற்கும்‌. 

நீதி 202. கேட்கிற காதும்‌, காண்கிற 


கண்ணும்‌ ஆகிய இவ்விரண்டையும்‌ கர்த்தர்‌ 
உண்டாக்கினார்‌. 


யோசனைகள்‌ 
பிரதியுத்தரம்‌ 


நல 
காலன்‌ 


யம்‌ 
யோசிக்கும்‌; 
நடைகளை 


மனுஷனுடைய 
வழியை 


-வெள்ளியைக்‌ 





i THE 
TT 


நீதி 20:24, கர்த்தராலே மனுஷருடைய 
நடைகள்‌ வாய்க்கும்‌: ஆகையால்‌ மனுஷன்‌ 


தன்‌ வழியை அறிந்துகொள்வதெப்படி? 


நீதி 214. ராஜாவின்‌ இருதயம்‌ கர்த்தரின்‌ 
கையில்‌ நீர்க்கால்களைப்போலிருக்கிறது: 
அதைத்‌ தமது சித்தத்தின்படி அவர்‌. 
திருப்புகிறார்‌ 


நீதி 21:30 
ஞானமுமில்லை, 
ஆலோசனையுமில்லை. 


நீதி 2131 குதிரை 
ஆயத்தமாக்கப்படும்‌; ஜெ 
வரும்‌. 


நீதி 29:26. ஆளுகைசெய்கிறவனுடைய 
முகதரிசனத்தைத்‌ தேடுகிறவர்கள்‌ அநேகர்‌; 
ஆனாலும்‌  அவனவனுடைய நியாயம்‌ 
கர்த்தராலே தீரும்‌. 


கர்த்தருக்கு விரோதமான 


புத்தியுமில்லை, 


யுத்தநாளுக்கு 
கர்த்தரால்‌ 


88. நற்பெயரும்‌ அவப்பெயரும்‌ 


நீதி 15:30 
பூரிப்பாக்கும்‌, 
புஷ்டியாக்கும்‌ 
நீதி 224. திரளான ஐசுவரியத்தைப்பார்க்கிலும்‌. 


நற்கர்த்தியே தெரததுகொள்ளப்படத்தக்கது. 
பொன்‌ வெள்ளியைப்பார்க்கிலும்‌ 


கண்களின்‌ ஒளி இருதயத்தைப்‌ 
நற்செய்தி எலும்புகளைப்‌ 


நலம்‌. 


39. மனுஷர்‌ தங்களைப்பற்றி. 
நன்மையாய்‌ நினைப்பது 


நீதி 1412. மனுஷனுக்குச்‌ 
தோன்றுகிற வழி உண்டு, 
மரண வழிகள்‌. 


16:2. மனுஷனுடைய வழிகளெல்லாம்‌ 
ன்‌ பார்வைக்குச்‌ சுத்தமானவைகள்‌; 
கர்த்தரோ ஆவிகளை நிறுத்துப்பார்க்கிறார்‌. 


நீதி 16:25. மனுஷனுக்குச்‌ செம்மையாய்த்‌ 
தோன்றுகிற வழியுண்டு; அதின்‌ முடிவோ 
மரண வழிகள்‌. 


நீதி 20:6. மனுஷர்‌ பெரும்பாலும்‌ தங்கள்‌ 
தயாளத்தைப்‌ பிரசித்தப்படுத்துவார்கள்‌: 
உண்மையான மனுஷனைக்‌ கண்டுபிடிப்பவன்‌ 


யார்‌? 


செம்மையாய்த்‌ 
அதின்‌ முடிவோ 


நீதிமொழிகள்‌ - பொருளடக்கம்‌ 


QOODNENS 
PUBLISHERS 


நீதி 21:2. மனுஷனுடைய வழியெல்லாம்‌ அவன்‌ 
செம்மையாகத்‌ 


கர்த்தரோ இருதயங்களை 


2642. தன்‌ 
ஞானியாயிருப்பவனைக்‌  கண்டாயானால்‌, 
அவனைப்பார்க்கிலும்‌ மூடனைக்குறித்து 
அதிக நம்பிக்கையாயிருக்கலாம்‌. 


பார்வைக்கு 


a 28:26. தன்‌ இருதயத்தை நம்புகிறவன்‌ 
ஞானமாய்‌ நடக்கிறவனோ 


இரட்சிக்கப்படுவான்‌. 
40. தேவனைப்பற்றிய தியானம்‌ 


நீதி 16:3. உன்‌ செய்கைகளைக்‌ கர்த்தருக்கு 
ஒப்புவி: அப்பொழுது உன்‌ யோசனைகள்‌ 


உறுதிப்படும்‌. 


நீதி 1810. கர்த்தரின்‌ நாமம்‌ பலத்த துருகம்‌; 
நீதிமான்‌ அதற்குள்‌ ஓடிச்‌ சுகமாயிருப்பான்‌. 
நீதி 23:26. என்‌ மகனே, உன்‌ இருதயத்தை 
எனக்குத்‌ தா; உன்‌ கண்கள்‌ என்‌ வழிகளை 
நோக்குவதாக. 

நீதி 27:1. நாளையத்தினத்தைக்‌ குறித்துப்‌ 
பெருமைபாராட்டாதே; ஒருநாள்‌ பிறப்பிப்பதை 
அறியாயே 

நீதி 29:25, 
கொளுவகிறான்‌;: 
செழிப்பான்‌. 
நீதி 29:25. 


பெருநெஞ்சன்‌ வழக்கைக்‌ 
கர்த்தரை நம்புகிறவனோ 


மனுஷனுக்குப்‌ பயப்படும்‌ பயம்‌ 
வருவிக்கும்‌; கர்த்தரை 
உயர்ந்த அடைக்கலத்திலே. 


41. தேவனுடைய கிருபை 


நீதி 16:7. ஒருவனுடைய வழிகள்‌ கர்த்தருக்குப்‌ 
பிரியமாமிருந்தால்‌, 

சத்துருக்களும்‌ 

சமாதானமாகும்படி செய்வார்‌. 


நீதி 29:26,  ஆளுகைசெய்கிறவனுடைய 
முகதரிசனத்தைத்‌ தேடுகிறவர்கள்‌ அநேகர்‌; 
ஆனாலும்‌ அவனவனுடைய நியாயம்‌ 
கர்த்தராலே தீரும்‌. 





ட்ட] 


42, ஞானத்தைப்‌ 
பெற்றுக்கொள்வது 


நீதி 1646. பொன்னைச்‌ சம்பாதிப்பதிலும்‌: 
ஞானத்தைச்‌ சம்பாதிப்பது எவ்வளவு உத்தமம்‌! 
வெள்ளியைச்‌ சம்பாதிப்பதிலும்‌ புத்தியைச்‌ 
சம்பாதிப்பது எவ்வளவு மேன்மை! 

நீதி 181. பிரிந்துபோகிறவன்‌ தன்‌ 
இச்சையின்படி செய்யப்பார்க்கிறான்‌, எல்லா 
ஞானத்திலும்‌ தலையிட்டுக்கொள்ளுகிறான்‌. 
நீதி 19:8. 
பெற்றுக்கொள்ளுகிறவன்‌ தன்‌ 
சிநேகிக்கிறான்‌; பந்தன்‌ 
நன்மையடைவான்‌. 


நீதி 19:20, உன்‌ அந்தியகாலத்தில்‌ நீ 
ஞானமுள்ளவனாயிருக்கும்படி, 
ஆலோசனையைக்கேட்டு, புத்திமதியை 
ஏற்றுக்கொள்‌ 

நீதி 2217. உன்‌ செலியைச்‌ சாய்த்து, 
ஞானிகளுடைய வார்த்தைகளைக்‌ கேட்டு, 
என்‌ போதகத்தை உன்‌ இருதயத்தில்‌ வை. 

நீதி 22:18. அவைகளை உன்‌ உள்ளத்தில்‌ 
காத்து, அவைகளை உன்‌ உதடுகளில்‌ 
நிலைத்திருக்கப்பண்‌ ணும்போது, அது 
இன்பமாயிருக்கும்‌. 

நீதி 2219. உன்‌ நம்பிக்கை கர்த்தர்மேல்‌ 
இருக்கும்டி, இன்றையதினம்‌. அவைகளை 
உனக்குத்‌ தெரியப்படுத்துகிறேன்‌. 

நீதி 22:20. சத்திய 
யதார்த்தத்தை நான்‌ 
தெரிவிக்கும்படிக்கும்‌, நீ 
அனுப்பினவர்களுக்குச்‌ 


ஞானத்தைப்‌ 
தன்‌ ஆத்துமாவைச்‌ 
காக்கிறவன்‌ 


வார்த்தைகளின்‌ 


முக்கியமானலைகளை வ்கி 


நீதி 23:15. 
ஞானமுள்ளதாயிருந்தால்‌, 
இருதயம்‌ மகிழும்‌. 

நீதி 2346. 
செம்மையானவைகளைப்‌. 
உள்ளிந்திரியங்கள்‌ மகிழும்‌. 


என்‌ மகனே, உன்‌ இருதயம்‌ 
என்னிலே என்‌ 


நீதி 23:22. உன்னைப்‌ பெற்ற தகப்பனுக்குச்‌ 
செவிகொடு; உன்‌ ய்‌ 
வயதுசென்றவளாகும்போது 
அசட்டைபண்ணாதே. 

நீதி 23:23. சத்தியத்தை வாங்கு, அதை 
விற்காதே; அப்படியே ஞானத்தையும்‌. 
உபதேசத்தையும்‌ புத்தியையும்‌ வாங்கு. 

நீதி 23:24. நீதிமானுடைய தகப்பன்‌ மிகவும்‌ 
களிகூருவான்‌: ஞானமுள்ள பிள்ளையைப்‌ 
பெற்றவன்‌ அவனால்‌ மகிழுவான்‌. 

நீதி 23:25. உன்‌ தகப்பனும்‌ உன்‌ தாயும்‌ 
சந்தோஷப்படுவார்கள்‌; உன்னைப்‌ பெற்றவள்‌ 
மகிழுவாள்‌. 

நீதி 24:13. என்‌ மகனே, தேனைச்‌ சாப்பிடு, 
அது நல்லது: கூட்டிலிருந்து ஒழுகும்‌ தேன்‌ 
உன்‌ வாய்க்கு இன்பமாயிருக்கும்‌. 

நீதி 24:14, அப்படியே ஞானத்தை அறிந்து 


பெற்றுக்கொண்டால்‌, அது முடிவில்‌ உதவும்‌, 
உன்‌ நம்பிக்கை வீண்போகாது, 
நீதி 2741. என்‌ மகனே, 
நிந்திக்கிறவனுக்கு நான்‌ உத்தரவு 
கொடுக்கத்தக்கதாக, நீ ஞானவானாகி, 
என்‌ இருதயத்தைச்‌ சந்தோஷப்படுத்து. 


என்னை 


48. சோதனைகளுக்கு 
விரோதமான எச்ச ரிப்புக்கள்‌ 


நீதி 1647. தீமையை விட்டு விலகுவதே 
செம்மையானவர்களுக்குச்‌ சமனான பாதை; 
தன்‌ நடையைக்‌ கவனித்திருக்கிறவன்‌ தன்‌ 
ஆத்துமாவைக்‌ காக்கிறான்‌. 

நீதி 29:27. நீதிமானுக்கு அநியாயக்காரன்‌ 
அருவருப்பானவன்‌ ; சன்மார்க்கனும்‌ 
துன்மார்க்கனுக்கு அருவருப்பானவன்‌ 


கக்‌. முதிர்வயதும்‌ வாலிபமும்‌ 


நீதி 16:31. நீதியின்‌ வழியில்‌ உண்டாகும்‌ நரை 
மயிரானது மகிமையான கிரீடம்‌. 





ட்ட] 


பிள்ளைகளின்‌ 
க்‌ கிரீடம்‌: 
மேன்மை அவர்கள்‌ பிதாக்களே. 


நீதி 20:29, 
அவர்கள்‌ 
முதிர்வயதானவர்களின்‌ மகிமை 
நரை, 


வாலிபரின்‌ அலங்காரம்‌ 
பராக்கிரமம்‌: 
அவர்கள்‌ 


45. வேலையாட்கள்‌ 


நீதி 17:2. புத்தியுள்ள வேலைக்காரன்‌: 
இலச்சையுண்டாக்குகிற புத்திரனை ஆண்டு, 
சகோதருக்குள்ள சுதந்தரத்தில்‌ பங்கடைவான்‌. 
நீதி 1970. மூடனுக்குச்‌ செல்வம்‌ தகாது: 


பிரபுக்களை ஆண்டுகொள்வது அடிமைக்கு 
எல்வளவும்‌ தகாது. 

நீதி 2919. அடிமையானவன்‌ 
வார்த்தைகளினாலே அடங்கான்‌: அவைகளை 
அவன்‌ அறிந்தாலும்‌ உத்தரவுகொடான்‌. 


நீதி 29:21. ஒருவன்‌ மையைச்‌ 


தன்‌ அடி 
சிறுபிராயமுதல்‌ இளக்காரமாக வளர்த்தால்‌, 


முடிவிலே அவன்‌ தன்னைப்‌ 
பாராட்டுவான்‌. 


புத்திரனாகப்‌ 


46. பரிதானம்‌ 


நீதி 17:8. பரிதானம்‌ வாங்குகிறவர்களின்‌ 
பார்வைக்கு அது இரத்தினம்போலிருக்கும்‌: 
அது நோக்கும்‌ திசையெல்லாம்‌ காரியம்‌ 
வாய்க்கும்‌. 


நீதி 17:23. துன்மார்க்கன்‌, நீதியின்‌ வழியைப்‌ 
புரட்ட, மடியிலுள்ள பரிதானத்தை 
வாங்குகிறான்‌. 

நீதி 18:16. ஒருவன்‌ கொடுக்கும்‌ வெகுமதி 


அவனுக்கு வழியுண்டாக்கி, பெரியோர்களுக்கு 
முன்பாக அவனைக்‌ கொண்டுபோய்‌ விடும்‌. 


நீதி 21:14. அந்தரங்கமாய்க்‌ கொடுக்கப்பட்ட 
வெகுமதி. கோபத்தைத்‌ தணிக்கும்‌; 
்டிமிலுள்ள பரிதானம்‌ குரோதத்தை ஆற்றும்‌. 
நீதி 28:21. முகதாட்சிணியம்‌ நல்லதல்ல, 
முகதாட்‌! எவன்‌ ஒரு தண்டு 
அப்பத்துக்காக அநியாயஞ்செய்வான்‌. 


QOODNENS 
PUBLISHERS 


47. கடிந்துகொள்ளுவதூம்‌ 
திருத்துவதும்‌ 
நீதி 170. 
அடிப்பதைப்பார்க்கிலும்‌, 
வாயினால்‌: கண்டிப்பதே 
உறைக்கும்‌. 
நீதி 19:25 


மூடனை நூறடி 
புத்திமானை 


அதிகமாய்‌ 


பரியாசக்காரனை 
பேதை. 


அடி, 
எச்சரிக்கப்படுவான்‌; 
அவன்‌ 


19:29 பரியாசக்காரருக்கு 
தண்டனைகளும்‌, மூடருடைய முதுகுக்கு. 
அடிகளும்‌ ஆயத்தமாயிருக்கிறது. 


நீதி 20:30. காயத்தின்‌ 
உள்ளத்தில்‌ உறைக்கும்‌ 
பொல்லாதவனை அழுக்கறத்‌ துடைக்கும்‌. 


நீதி 2141. பரியாசக்காரனை தண்டிக்கும்போது 
ஞானமடைவாள்‌;  ஞானவான்‌ 


போதிக்கப்படும்போது அறிவடைவான்‌. 


நீதி 2542. கேட்கிற செலிக்‌ 
குரந்துகொண்டு | புத்திசொ 
பொற்கடுக்கனுக்கும்‌ 
பூஷணத்திற்கும்‌ சரி. 

நீதி 265. குதிரைக்குச்‌ 
கழுதைக்குக்‌ கடிவாளமும்‌, 
முதுகுக்குப்‌ பிரம்பும்‌ ஏற்றது. 


ஞானமாய்க்‌ 
ல்லுகிறவன்‌ , 
அபரஞ்சிப்‌ 


சவுக்கும்‌, 
மூடனுடைய 


நீதி 27:6. சிநேகிதன்‌ அடிக்கும்‌ அடிகள்‌ 
உண்மையானவைகள்‌: சத்துரு இடும்‌ 
முத்தங்களோ வஞ்சனையுள்ளவைகள்‌. 


நீதி 27:22. மூடனை உரலில்‌ போட்டு, 
உலக்கைமினால்‌ நொய்யோடே நொய்யாகக்‌ 
குத்தினாலும்‌, அவனுடைய மூடத்தனம்‌. 
அவனை விட்டு நீங்காது. 

நீதி 28:23 தன்‌ நாவினால்‌ 
முகஸ்துதி பேசுகிறவனைப்பார்க்கிலும்‌, 
கடிந்துகொள்ளுகிறவன்‌ முடிவில்‌ அங்கீகாரம்‌ 
பெறுவான்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


நீதி 291. அடிக்கடி கடிந்துகொள்ளப்பட்டும்‌ 
தன்‌ பிட கடினப்படுத்துகிறவன்‌. 
சகாயமின்றிச்‌ சடிதியில்‌ நாசமடைவான்‌. 


48. நண்றி மறப்பது 


நீதி 1713. 
எவனோ, 


நீங்காது. 


நன்மைக்குத்‌ தீமைசெய்கிறவன்‌ 
அவன்‌ வீட்டைவிட்டுத்‌ தீமை 


49. சிநேகம்‌ 


நீதி 1717. சிநேகிதன்‌ எல்லாக்‌ காலத்திலும்‌ 
சிநேகிப்பான்‌; இடுக்கணில்‌ உதவவே 
சகோதரன்‌ பிறந்திருக்கிறான்‌. 


நீதி 19:24. சிநேகிதருள்ளவன்‌ சிநேகம்‌. 
பாராட்டவேண்டும்‌; சகோதரனிலும்‌ அதிக 


சொந்தமாய்ச்‌ சிநேகிப்பவனுமுண்டு. 
பரிமளதைலமும்‌ சுகந்ததூபமும்‌: 
களிப்பாக்‌ 


நீதி 27:10. உன்‌ சிநேகிதனையும்‌, உன்‌ 
தகப்பனுடைய சிநேகிதனையும்‌. 
விட்டுவிடாதே: உன்‌ ஆபத்துக்காலத்தில்‌ உன்‌ 
சகோதரனுடைய வீட்டிற்குப்‌ போகாதே; 
தூரத்திலுள்ள சகோதரனிலும்‌ சமீபத்திலுள்ள 
அயலானே வாசி. 


நீதி 27:14. ஒருவன்‌ அதிகாலையிலே எழுந்து 
உரத்தசத்தத்தோடே தன்‌ கிறது 
சாபமாக 


நீதி 27:47. இரும்பை இரும்பு கருக்கிடும்‌; 
அப்படியே மனுஷனும்‌ தன்‌ சிநேகிதனுடைய 
முகத்தைக்‌ கருக்கிடுகிறான்‌. 


50. மாம்ச இச்சை: 


நீதி 2147 
தரித்திரனாவான்‌ ; 
எண்ணெயையும்‌ 


ஐசவரியவானாவதில்‌ை 


சிற்றின்பப்பிரியன்‌: 
மதுபானத்தையும்‌ 
விரும்புகிறவன்‌ 


நீதிமொழிகள்‌ - பொருளடக்கம்‌ 


QOODNENS 
PUBLISHERS 


நீதி 234. நீ ஒரு அதிபதியோடே போஜனம்‌ 


பண்ண உட்கார்ந்தால்‌, உனக்கு முன்பாக 
இருக்கிறதை நன்றாய்க்‌ கவனித்துப்பார்‌. 


நீதி 23:2. நீ போஜனப்பிரியனாயிருந்தால்‌, 
உன்‌ தொண்டையிலே கத்தியை வை. 


23:3. 
கங்களை. இவத! 
கள்ளப்போஜனமாமே. 


ருசியுள்ள 
அவைகள்‌ 


நீதி 23:6. வன்கண்ணனுடைய ஆகாரத்தைப்‌ 
புசியாதே; அவனுடைய ருசியுள்ள 
பதார்த்தங்களை இச்சியாதே, 


நீதி 237. அவன்‌ இருதயத்தின்‌ நினைவு 
எப்படியோ, அப்படியே அவன்‌ இருக்கிறான்‌; 
புசியும்‌, பானம்பண்ணும்‌ என்று அவன்‌ 
உன்னோடே சொன்னாலும்‌, அவன்‌ இருதயம்‌ 
உன்னோடே இராது. 


நீதி 23:8. நீ புசித்த துணிக்கையை வாந்தி 
பண்ணி, உன்‌ இனிய சொற்களை இழந்து 
போவாய்‌. 


நீதி 23:19. என்‌ மகனே, நீ செவிகொடுத்து 
ந ல்‌ இருதயத்தை 


நீதி 23:20. மதுபானப்பிரியரையும்‌ மாம்சப்‌ 
பெருந்தீனிக்காரரையும்‌ சேராதே 


நீதி 23:21. குடியனும்‌ போஜனப்பிரியனும்‌ 
தரித்திரராவார்கள்‌; தூக்கம்‌ கந்தைகளை 
உடுத்துவிக்கும்‌. 
277. திருப்தியடைந்தவன்‌ 
மிதிப்பான்‌; 


கசப்பான 
பதார்த்தங்களும்‌ தித்திப்பாமிருக்கும்‌. 

51. மதுபானம்‌ அருந்துவது 

நீதி 214. ராஜாவின்‌ இருதயம்‌ கர்த்தரின்‌ 
கையில்‌ நீர்க்கால்களைப்போலிருக்கிறது; 
அதைத்‌ தமது  சித்தத்தின்டி அவர்‌ 
திருப்புகிறார்‌ 

நீதி 23:20. மதுபானப்பிரியரையும்‌ மாம்சப்‌ 
பெருந்தீனிக்காரரையும்‌ சேராதே. 





i FTE 
TT 


நீதி 23:29. ஐயோ! யாருக்கு வேதனை? 
யாருக்குத்‌ துக்கம்‌? யாருக்குச்‌ சண்டைகள்‌? 
யாருக்குப்‌ புலம்பல்‌? யாருக்குக்‌ 
காரணமில்லாத காயங்கள்‌? யாருக்கு 
இரத்தங்கலங்கின கண்கள்‌? 


நதி. 23:30. வனம்‌ இருக்கும்‌ இடத்திலே 
தங்கித்‌ தரிப்பவர்களுக்கும்‌, கலப்புள்ள 
சாராயத்தை நாடுகிறவர்களுக்குந்தானே. 


23:31. 
வதனா பிரந்த 
பளபளப்பாய்த்‌ தோன்றும்போது, நீ அதைப்‌ 
பாராதே; அது மெதுவாய்‌ இறங்கும்‌. 


நீதி 23:32, முடிவிலே அது பாம்பைப்போல்‌ 
கடிக்கும்‌, விரியனைப்போல்‌ தீண்டும்‌. 


நீதி 23:33. உன்‌ கண்கள்‌ பரஸ்திரீகளை 
நோக்கும்‌; உன்‌ உள்ளம்‌ 
தாறுமாறானவைகளைப்‌ பேசும்‌ 


நீதி 23:34, நீ 
சயனித்திருக்கிறவனைப்போலும்‌, 
பாய்மரத்தட்டிலே படுத்திருக்கிறவனைப்போலும்‌ 
இருப்பாய்‌. 

நீதி 23:35. என்னை அடித்தார்கள்‌; எனக்கு 
நோகவில்லை: என்னை அறைந்தார்கள்‌; 
எனக்குச்‌ சரணையில்லை: நான்‌ அதைப்‌ 
பின்னும்‌ தொடர்ந்து தேட எப்பொழுது 
விழிப்பேன்‌ என்பாய்‌. 


நடுக்கடலிலே. 


52, இயற்கையின்‌ அழிவு 


நீதி 209. என்‌ 

சுத்தமாக்கினேன்‌, என்‌ 

துப்புரவானேன்‌ என்று சொல்லத்தக்கவன்‌ 
யார்‌? 


58. மாறுபாடாகப்‌ பேசுவது 


நீதி 20:19. தூற்றிக்கொண்டு திரிகிறவன்‌ 
இரகசியங்களை வெளிப்படுத்துவான்‌:: 
ஆதலால்‌ தன்‌ உதடுகளினால்‌ 
அலப்புகிறவனோடே கலவாதே. 


நீதி 26:28.  கள்ளநாவு 
கிலேசப்பட்டவர்களைப்‌ 


இச்சகம்பேசும்‌ 
உண்டுபண்ணும்‌. 


தன்னால்‌ 
பகைக்கும்‌: 


அழிவை 


வாய்‌ 


நீதிமொழிகள்‌ - பொருளடக்கம்‌ 


நீதி 28:23. தன்‌ நாவினால்‌ முகஸ்துதி 
பேசுகிறவனைப்‌ பார்க்கிலும்‌, 


கடிந்துகொள்ளுகிறவன்‌ முடிவில்‌ அங்கீகாரம்‌ 
பெறுவான்‌. 


நீதி 29:5. பிறனை முகஸ்துகி செய்கிறவன்‌, 
அவன்‌ கால்களுக்கு வலையை விரிக்கிறான்‌. 
54. ஊதாறிப்பின்னைகள்‌ 


நீதி 20:20. தன்‌ தகப்பனையும்‌ 
தாயையும்‌  தூஷிக்கிறவனுடைய 
காரிருளில்‌ அணைந்துபோம்‌. 


நீதி 28:24. 


தன்‌ 


தீபம்‌ 


தன்‌ தகப்பனையும்‌ 
தாயையும்‌ கொள்ளையிட்டு, 
துரோகமல்ல என்பவன்‌ 
மனுஷனுக்குத்‌ தோழன்‌. 


தன்‌ 
அது 
பாழ்க்கடிக்கிற 


55. அநியாயமாய்‌ சம்பாதித்த 
பொருள்‌ நிலைத்திருக்காது 


நீதி 20:௮1. ஆரம்பத்திலே துரிதமாகக்‌ 
கிடைத்த சுதந்தரம்‌ முடிவிலே ஆசிர்வாதம்‌ 
பெறாது. 


21:6. பொய்நாலினால்‌ பொருளைச்‌ 
ப்‌ சாவைத்‌ தேடுகிறவர்கள்‌ 


விடுகிற சுவாசம்போலிருக்கும்‌. 


நீதி 21:7, துன்மார்க்கர்‌ 
மனதில்லாதிருக்கிறபடியால்‌, 
பாழ்க்கடிக்கப்பட்டுப்போவார்கள்‌. 


நீதி 22:8. அநியாயத்தை விதைக்கிறவன்‌ 


வருத்தத்தை அறுப்பான்‌; அவன்‌ உக்கிரத்தின்‌ 
மிலாறு ஒழியும்‌. 
நீதி 28:8. வட்டியினாலும்‌ 
ஆதாயத்தினாலும்‌ ஆஸ்தியைப்‌ 
பெருகப்பண்ணுகிறவன்‌,, தரித்திரர்பேரில்‌ 
இரங்குகிறவனுக்காக அதைச்‌ சேகரிக்கிறான்‌. 


நியாயஞ்செய்ய 
அவர்கள்‌ 


அநியாய 
தன்‌ 


56. பழிவாங்குதல்‌ 


நீதி 20:22. தீமைக்குச்‌ சரிக்கட்டுவேன்‌. 
என்று சொல்லாதே; கர்த்தருக்குக்‌ காத்திரு, 
அவர்‌ உன்னை இரட்சிப்பார்‌. 





ழ்‌ நள 
யாய 


நீதி 2417. உன்‌ விழும்போது. 
'சந்தோஷப்படாதே: அவன்‌ இடறும்போது உன்‌ 
இருதயம்‌ களிகூராதிருப்பதாக. 


நீதி 24:18. கர்த்தர்‌ அதைக்‌ காண்பார்‌, அது 
அவர்‌ பார்வைக்குப்‌ பொல்லாப்பாயிருக்கும்‌; 
அப்பொழுது அவனிடத்தினின்று அவர்‌ தமது. 
கோபத்தை நீக்கிவிடுவார்‌. 


நீதி 24:29. அவன்‌ எனக்குச்‌ செய்தபிரகாரம்‌ 
நானும்‌ அவனுக்குச்‌ செய்வேன்‌, அவன்‌ 
செய்த செய்கைக்குத்தக்கதாக நானும்‌ 
அவனுக்குச்‌ சரிக்கட்டுவேன்‌ என்று நீ 
சொல்லாதே. 


57. பின்வாங்குதல்‌ 


நீதி 20:25, பரசுத்தமானதை விழுங்குகிறதும்‌ 
பொருத்தனை செய்தபின்பு யோசிக்கிறதும்‌, 
மனுஷனுக்குக்‌ கண்ணியாயிருக்கும்‌. 


58. மனச்சாட்சி 


நீதி 20:27. மனுஷனுடைய ஆவி கர்த்தர்‌ 
தந்த தீபமாயிருக்கிறது: அது உள்ளத்தில்‌ 
உள்ளவைகளையெல்லாம்‌ ஆராய்ந்துபார்க்கும்‌. 


நீதி 27:49. தண்ணீரில்‌ மந்குக்கு. Lo 
ஒத்திருக்குமாப்போல, 
இருதயத்திற்கு இருதயம்‌ ஒத்திருக்கும்‌ 


59. 
நிறைவேற்றுதல்‌ 


கடமைகளை 


நீதி 158.  துன்மார்க்கருடை பலி 
கர்த்தருக்கு அருவருப்பானது: 
செம்மையானவர்களின்‌ ஜெபமோ அவருக்குப்‌ 
பிரியம்‌. 


நீதி 213 பலியிடுவதைப்பார்க்கிலும்‌, 
நீதியும்‌ நியாயமும்‌ செய்வதே கர்த்தருக்குப்‌ 
பிரியம்‌. 


நீதி 21:27 துன்மார்க்கருடைய பலி 
அருவருப்பானது; அதைத்‌ துர்ச்சிந்தையோடே 
செலுத்தினாலோ எத்தனை அதிகமாய்‌ 
அருவருக்கப்படும்‌. 


நீதிமொழிகள்‌ - பொருளடக்கம்‌ 


QOODNENS 
PUBLISHERS 


60. ஊதாறித்தனம்‌ 


நீதி 2120. திரலியமும்‌ 
எண்ணெயும்‌ ஞானவானுடைய 
வாசஸ்தலத்தில்‌ உண்டு: மூடனோ அதைச்‌ 
செலஷித்துப்போடுகிறான்‌ 


வேண்டிய 


61. ஞானத்தின்‌ வெற்றிகள்‌ 


நீதி 21:22. பலவான்௧ளுடைய பட்டணத்தின்‌ 
மதிலை ஞானமுள்ளவன்‌ ஏறிப்பிடித்து, 
அவர்கள்‌ நம்பின அரணை 


இடித்துப்போடுவான்‌. 


நீதி 2415. துன்டனே, நீ நீதியா 
வாசஸ்தலத்துக்கு விரோதமாய்ப்‌ பதி 
அவன்‌ தங்கும்‌ இடத்தைப்‌ பழக்கப்‌ 
போடாதே. 


நீதி 24:16. நீதிமான்‌ ஏழுதரம்‌ விழுந்தாலும்‌ 
திரும்பவும்‌ எழுந்திருப்பான்‌; துன்மார்க்கரோ 
தீங்கிலே இடறுண்டு கிடப்பார்கள்‌. 


62. மாறூபாடுள்ள வன்‌ 


9 மாறுபடுள்ளவனுடைய வழியிலே 
முள்ளுகளும்‌ - ணிகளுமுண்டு: தன்‌ 
ஆத்துமாவைக்‌ க்கள்‌ அவைகளுக்குத்‌ 
தூரமாய்‌ விலகிப்போவான்‌. 


68. அசுத்தம்‌ 


நீதி 22:14. பரஸ்திரீகளின்‌ வாய்‌ ஆழமான 
படுகுழி: கர்த்தருடைய கோபத்திற்கு 
ஏதுவானவன்‌ அதிலே விழுவான்‌. 


நீதி 23:27. வேசி ஆழமான படுகுழி: பரஸ்திரீ 
இடுக்கமான கிணறு. 


நீதி 23:28. 
கொள்ளைக்காரனைப்போல்‌ 
மனுஷருக்குள்ளே 
பெருகப்பண்ணுகிறாள்‌. 


அவள்‌ 
பதிவிருந்து, 


பாதகரைப்‌ 





ழ்‌ நள 
யாய 
64. பாடுகள்‌ 


நீதி 24:10. ஆபத்துக்காலத்தில்‌ நீ சோர்ந்து 
போவாயானால்‌, உன்‌ பெலன்‌ குறுகினது. 


65. தூயரப்படுகிறவர்களுக்கு. 
உதவிபுரிதல்‌ 


நீதி 24:1. மரணத்துக்கு 
ஒப்பிக்கப்பட்டவர்களையும்‌, கொலையுண்ணப்‌ 
போகிறவர்களையும்‌ விடுவிக்கக்கூடுமானால்‌ 
விடுவி. 


நீதி 24:12. அதை அறியோம்‌ என்பாயாகில்‌, 
இருநயங்களைச்‌ சோதிக்கிறவர்‌ அறியாரோ? 
உள்‌ ஆத்துமாவைக்‌ காக்கிறவர்‌ 
குவனியாரோ? அவர்‌ மனுஷருக்கு அவனவன்‌ 
கிரியைக்குத்தக்கதாகப்‌ பலனளியாரோ? 


66. தேசத்திற்கு. 
உண்மையுள்னவர்கனாயிருப்பது 


நீதி 24:21. 
ராஜாவுக்கும்‌ பயந்து நட; 
கலவாதே. 


என்‌ மகனே, நீ கர்த்தருக்கும்‌ 
கலகக்காரரோடு 


நீதி 2422. சதியில்‌ அலர்கரூடைய ஆபத்து 
இருவரின்‌ 


எழும்பும்‌: அவர்கள்‌ 
சங்காரத்தையும்‌ அறிந்தவன்‌ யார்‌? 


67. சத்துருக்களை மன்னிப்பது 


நீதி 25:21. உன்‌ சத்துரு பசியாயிருந்தால்‌, 
அவனுக்குப்‌ புசிக்க ஆகாரங்கொடு: அவன்‌ 
தாகமாயிருந்தால்‌, குடிக்கத்‌ தண்ணீர்‌ கொடு, 
நீதி 25:22, அதினால்‌ நீ அவன்‌ 
தலையின்மேல்‌ எரிகிற தழல்களைக்‌ 
குவிப்பாய்‌; கர்த்தர்‌ உனக்குப்‌ பலனளிப்பார்‌. 


68. காரணமில்லாமல்‌ 
சொல்லுகிற சாபம்‌ 


நீதி 22. அடைக்கலான்‌ குருவி 
அலைந்துபோவதுபோலும்‌, 'தகைவிலான்‌ 
குருவி பறந்துபோவதுபோலும்‌, 
காரணமில்லாமலிட்ட சாபம்‌ தங்காது. 


நீதிமொழிகள்‌ - பொருளடக்கம்‌ 


QOODNENS 
PUBLISHERS 


69. மதியீனருக்கு பிர தியுத்தரம்‌ 
சொல்லுவது 


நீதி 26:4. மூடனுக்கு அவன்‌ மதியீனத்தின்படி 
மறுஉத்தரவு கொடாதே; கொடுத்தால்‌ நீயும்‌ 
அவனைப்போலாவாய்‌. 


நீதி 26:5. மூடனுக்கு அவன்‌ மதிமீனத்தின்படி 
மறுஉத்தரவு கொடு; கொடாவிட்டால்‌ அவன்‌ 
தன்‌ பார்வைக்கு ஞானியாயிருப்பான்‌. 


70. திருப்தியின்மை 


நீதி 27:8. தன்‌ கூட்டைவிட்டு அலைகிற 
குருவி எப்படியிருக்கிறதோ, அப்படியே தன்‌ 
ஸ்தானத்தைவிட்டு அலைகிற மனுஷனும்‌ 
இருக்கிறான்‌. 
நீதி 27:20. 
திருப்தியாகிறதில்லை: 


மனுஷனுடைய 
திருப்தியாகிறதில்லை. 


அழிவும்‌ 
அதுபோல 
கண்களும்‌ 


பாதாளமும்‌ 


71. 
கோழைத்தனமும்‌. 


தைரியமும்‌ 


இத்தக 
துன்மார்க்கர்‌ 
நீதிமான்களோ 
தைரியமாயிருக்கிறார்கள்‌. 


ஒருவனும்‌ தொடராதிருந்தும்‌ 
ஒடிப்போகிறார்கள்‌: 


சிங்கத்தைப்போலே. 


72. நீதிமான்கள்‌. 


நீதி 1140. நீதிமான்கள்‌ நன்றாயிருந்தால்‌ 
பட்டணம்‌ களிகூரும்‌; துன்மார்க்கர்‌ அழிந்தால்‌ 
கெம்பீரம்‌ உண்டாகும்‌. 

நீதி பய செம்மையான வர்களுடைய 
ஆசீர்வாதத்தினால்‌ பட்டணம்‌ 
நிலைபெற்றோங்கும்‌; துன்மார்க்கருடைய 
வாயினால்‌ அது இடிந்துவிழும்‌. 


நீதி 28:12. நீதிமான்கள்‌ 


மகா கொண்டாட்டம்‌ 
துன்மார்க்கர்‌ எழும்பும்போதோ 
மறைந்து கொள்ளுகிறார்கள்‌. 


களிகூரும்போது 
உண்டாகும்‌; 
மனுஷர்‌ 





ழ்‌ யனா 
பயா 


நீதி 28:28. துன்மார்க்கர்‌ எழும்பும்போது 
மனுஷர்‌ மறைந்துகொள்ளுகிறார்கள்‌;: 
அவர்கள்‌ அழியும்போதோ நீதிமான்கள்‌: 
பெருகுகிறார்கள்‌. 

நீதி 29:2, 

ஜனங்கள்‌ ர்கள்‌ 

ஆளும்போதோ ஜனங்கள்‌ தவிப்பார்கள்‌. 

நீதி 29:16. துன்மார்க்கர்‌ பெருகினால்‌ 
பாவமும்‌ பெருகும்‌; நீதிமான்களோ அவர்கள்‌ 
விழுவதைக்‌ காண்பார்கள்‌. 


78. மனந்திரும்புவது. 


நீதி 28:13, தன்‌ பாவங்களை மறைக்கிறவன்‌ 


வாழ்வடையமாட்டான்‌;; கை. 


செய்துவிட்டுவிடுகிறவனோ இரக்கம்‌ 
பெறுவான்‌. 


நீதி 28:14. எப்பொ பயந்‌; 
பம்ப்‌ சதன்‌ 


க்கிறவன்‌ 
தயத்தைக்‌ 
கணப்டுத்துறையனைர்‌, தீங்கில்‌ விழுவான்‌. 


74. கெலைபண்ணுகி றவனுக்கு. 
தண்டனை 


நீதி 28:17. இரத்தப்பழிக்காக ஒடுக்கப்பட்டவன்‌ 
குழியில்‌ ஒளிக்க ஓடிவந்தால்‌, அவனை 
ஆதரிக்கவேண்டாம்‌. 


நீதிமொழிகள்‌ - பொருளடக்கம்‌ 


ப்பு 
PUELSHERS 
75. ஐசுவரியம்‌ சேகரிக்க 
அவசரப்படுவது 


நீதி 28:20. உண்மையுள்ள மனுஷன்‌ 
பரிபூரண ஆசீர்வாதங்களைப்‌ பெறுவான்‌; 
ஐசுவரியவானாகிறதற்குத்‌ தீவிரிக்கிறவனோ 
ஆக்கினைக்குத்‌ தப்பான்‌. 

நீதி 28:22 

செல்வனாகிறதற்குப்‌ 

தனக்கு வருமென்று அறியாதிருக்கிறான்‌. 


76. துன்மார்க்கன்‌ 


நீதி 29:10. இரத்தப்பிரியர்‌ உத்தமனைப்‌ 

பகைக்கிறார்கள்‌:  செம்மையானவர்களோ 
ய பிராணனைக்‌ 

காப்பாற்றுகிறார்கள்‌. 

நீதி 29:27. நீதிமானுக்கு அநியாயக்காரன்‌ 

அருவருப்பானவன்‌ ; சன்மார்க்கனும்‌. 

துன்மார்க்கனுக்கு அருவருப்பான வன்‌. 


77. தீர்க்கதரிசனம்‌ 


நீதி 29:18. திக்கி மிக்க இடத்தில்‌. 
ஜனங்கள்‌ 'கெட்டுப்போவார்கள்‌ ; 
வேதத்தைக்‌ கத்‌ பாக்கியவான்‌: 





நீதிமொழிக 


ழ்‌ நள 
யாய 


சங்கீதப்புஸ்தகத்தில்‌ தேவனாகிய 
கர்த்தருடைய மகிமை விரிவாக எடுத்துச்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர்‌ நம்முடைய 
துதிகளுக்குப்‌ பாத்திரராயிருக்கிறார்‌ என்றும்‌, 
நாம்‌ கர்த்தரை 
உண்மையோடும்‌. 
வேண்டுமென்றும்‌ சங்கீதப்புஸ்தகத்தில்‌ நமக்கு 
ஆலோசனை சொல்லப்பட்டிருக்கிறது. 
சங்கீதப்புஸ்தகத்தில்‌ எழுதப்பட்டிருக்கிற. 
வாக்கியங்களெல்லாம்‌ சபையின்‌ 
பக்திலிருத்திக்காக எழுதப்பட்டவை. சமை 
உலகத்திலிருந்து வேறுபிரிக்கப்பட்டு, 
றதா களின்‌ ஐக்கியமாக 
பாவிக்கப்பட்டு, சங்கீதப்புஸ்தகம்‌ 
கோர்க்கப்பட்டிருக்கிறது. மனுஷருடைய 
பிரபஞ்ச ஜீலியத்திற்கும்‌, 
சங்கீதப்புஸ்தகத்திற்கும்‌ அதிகமான (oy 
இருக்காது. நம்முடைய ஆவிக்குரிய 
ஜீவியத்திற்கு மாத்திரமே சங்கீதத்தில்‌ 
அதிகக்கவனம்‌ செலுத்தப்பட்டிருக்கும்‌. 

நாம்‌ இந்தப்‌ பூமியில்‌ ஜீவிக்கிற காலம்‌ 
வரையிலும்‌, இந்த உலகத்‌ ட்டு 
விலகிப்போய்விடமுடியாது. உலகத்து 
மனுஷர்களைவிட்டு தனியாக 
ஒதுங்கிப்போய்விடவும்‌ முடியாது. நாம்‌ இந்தப்‌ 
பிரபஞ்சத்தில்‌ ஜீவிக்கிற காலம்‌ வரையிலும்‌, 
நம்முடைய மாம்ச சரீரத்தில்தான்‌ 
'விக்கவேண்டும்‌. நம்மிடத்தில்‌ உலகசிநேகம்‌ 

க்கக்கூடாது. ஆனாலும்‌ நம்மால்‌ இந்த 
உலகத்தை வெறுத்து ஒதுக்கிவிட்டு, 
தனியாகப்‌ போய்விடவும்‌ முடியாது. நாம்‌ 
இந்த உலகத்தில்‌ ஆவிக்குரிய ஜீவியம்‌ 
ஜீவிக்கவேண்டும்‌. 


நாம்‌ இந்த டவ என்த ற்‌ இந்த 
உலகத்திற்கு ஒத்த வேஷம்‌ தரிக்கக்கூடாது. 
நாம்‌ இந்த உலகத்திலிருந்தாலும்‌, நாம்‌ 
உலகத்திற்குரியவர்களல்ல. ம்முடைய 
நித்திய குடியிருப்பு பரலோகத்திலிருக்கிறது. 
அதுவரையிலும்‌ நாம்‌ இந்த உலகத்தில்தான்‌ 
ஜீவிக்கவேண்டும்‌. நம்முடைய 
சரீரத்தில்தான்‌ 
ஜீவிக்கவேண்டும்‌. 


PROVERBS - COMMENTARY 


- விரிவுரை QOODNENS 


PUBLISHERS 


ஆகையினால்‌ நமக்கு ஆவிக்குரிய 
உபதேசமும்‌ தேவைப்படுகிறது. அதோடு 
சேர்ந்து, இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ நாம்‌ எப்படி 
ஜீலிக்கவேண்டு என்னும்‌ உபதேசமும்‌, 
இம்மையில்‌ கர்த்தரை எப்படி மகிமைப்படுத்த 
ம்‌ உபதேசமும்‌ நமக்குத்‌ 
சங்கீதப்புஸ்தகத்தில்‌ 

ஆவிக்குரிய 

ஏராளமாயுள்‌ என. 

ல்‌ இந்தப்‌ 
பயந்து, 
எப்படி 
உபதேசங்கள்‌ 


பரிசுத்தமாகவும்‌, பயபக்தியோடும்‌ 
ஜீலிப்பது என்பதற்கான 
தாரளமாயுள்ளன. 


க்கு பிரியமுள்ளதாகவும்‌, 
ணன எமி இருக்கவேண்டும்‌. 
நம்முடைய முகத்தில்‌. தேவனுடைய 
மகிமைப்பிரகாசம்‌ காணப்படவேண்டும்‌. நாம்‌ 
கர்த்தருக்கு சாட்சியாய்‌ ஜீவிக்கவேண்டும்‌. 
மனுஷர்‌ மத்திமிலே நாம்‌ கண்ணியமாகவும்‌, 
ஒழுக்கமாகவும்‌, உண்மையுள்ளவர்களாவும்‌ 
ஜீவிக்கவேண்டும்‌. நம்முடைய பேச்சிலும்‌ 
செயலிலும்‌ பரிகத்தம்‌ இருக்கவேண்டும்‌. 


நம்முடைய மாம்சப்பிரகாரமான 
சரீரம்‌ இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ 
நடமாடிக்கொண்டிருந்தாலும்‌, நம்முடைய 
இருதயத்தில்‌ கர்த்தருடைய வார்த்தைகளும்‌, 
அவருடைய உபதேசமும்‌ நிரம்பியிருக்க 
வேண்டும்‌. கர்த்தரைத்‌ துதிக்கும்‌ துதி 
நம்முடைய வாயிலிருந்து எப்போதும்‌ 
புறப்பட்டு வரவேண்டும்‌. 


நீதிமொழிகள்‌ புஸ்தகத்தின்‌ 
பொதுவான நோக்கமும்‌, அதன்‌ திட்டமும்‌ 
விவரிக்கப்பட்டிருக்கிறது (நீதி 1136) 


முக்கியமான காரியங்கள்‌ (நீதி 1:7-9). 
பாவிகளோடு ஐக்கியமாயிருக்கக்கூடாது 
(நீதி 110-19). நாம்‌ ஞானமுள்ள 
உபதேசத்திற்கு செவிகொடுக்கவேண்டும்‌ 
(நீதி 1:20-33). 





ழ்‌ நவள 
யாய 


நீதிமொழிகள்‌ 
நீதி 11 


ந்தி 1ம்‌ திதின்‌ 
'இஸ்ரவேலி; 


கைவண்‌ நீதிமொழிகள்‌: 


க்‌ புஸ்தகத்தின்‌ முன்னுரை 
பகுதியை எஸ்றா தொகுத்து. 
எழுதியிருக்கவேண்டும்‌ என்று 
வேதபண்டிதர்களில்‌ சிலர்‌ சொல்லுகிறார்கள்‌. 
ஆனாலும்‌ அவர்களில்‌ அநேகர்‌, 
புஸ்தகத்தின்‌ முன்னுரை 
சாலொமோன்‌ ராஜாவே எழுதினார்‌ 
நம்புகிறார்கள்‌. ன்‌ 
புஸ்தகத்தின்‌ ஆரம்பத்தில்‌, 
எழுதுவதற்கான 
திட்டத்தையும்‌ தெளிவபடுத்துகிறார்‌ 

நீதிமொழிகள்‌ எல்லாமே ஞானமுள்ள 
வாக்கியங்கள்‌. இவை சாலொமோனின்‌ 
நீதிமொழிகள்‌. சாலொமோன்‌ என்னும்‌: 
பெயருக்கு "சமாதானம்‌" என்று பொருள்‌. 
சாலொமோனின்‌ ஆஃியிலும்‌, அவருடைய 
ஆட்சியிலும்‌ சாமாதானம்‌ நிரம்பியிருந்தது. 
தாவீதின்‌ ஆட்சிக்காலத்தில்‌ அநேக 
யுத்தங்கள்‌ நடைபெற்றன. ஜனங்கள்‌ 
மத்தியில்‌ இரத்தம்‌ சிந்துதலும்‌ 
அதிகமாயிருந்தது. தாவீதின்‌ கரங்களும்‌ 
இரத்தத்தினால்‌ கறைபட்டிருந்தது. 


தாவீது ஏராளமான பிரச்சனைகளுக்கு 
மத்தியில்‌ ஜீவித்தார்‌. அவருக்கு பாடுகளும்‌ 
வேதனைகளும்‌ அதிகமாய்‌ உண்டாயிற்று. 
இவையெல்லாவற்றிற்கும்‌ மத்தியில்‌ தாவீது 
நோக்கிப்‌. பார்த்தார்‌. 

ரிடத்தில்‌ 'விண்ணப்பம்பண்ணி, 
கர்த்தரை நம்பி ஜீவித்தார்‌. இந்த 
சூழ்நிலையில்‌ தாவீது கர்த்தரைத்‌ துதித்துப்‌ 
 துதியின்‌ கீதங்களை எழுதினார்‌. 


வாலும்‌ 


மகிழ்ச்சியாயிருந்தால்‌ சங்கீதம்‌ பாடக்கடவன்‌” 
(யாக்‌ 513) என்று அப்போஸ்தலர்‌ 
யாக்கோபு சொல்லுகிறார்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சாலொமோன்‌ அமைதியான காலத்தில்‌ 
ஜீவித்தார்‌. தேசத்தில்‌ அமைதி நிலவிற்று. 

க்காலத்தில்‌ ஜனங்களுக்கு 
உபதேசம்பண்ணுவதற்காக சாலொமோன்‌ 
நீதிமொழிகள்‌ புஸ்தகத்தை எழுதியிருக்கிறார்‌. 
ஜனங்கள்‌ 'அமைதியாயிருக்கும்போது, 
அவர்களுக்கு உபதேசம்பண்ணவேண்டும்‌. 
சாமாதானக்காலத்தில்‌ நாம்‌ கர்த்தருடைய 
வசனங்களைக்‌  கற்றுக்கொள்ளவேண்டும்‌. 
மற்றவர்களுக்கும்‌ உபதேசம்பண்ணவேண்டும்‌. 
அப்போதுதான்‌ நமக்கு கஷ்டகாலம்‌. 
வரும்போது, நாம்‌ கற்றுக்கொண்ட 
உபதேசங்களை, நம்முடைய ஜீவியத்தில்‌ 
அப்பியாசம்பண்ணுவதற்கு ஏதுவாயிருக்கும்‌. 


சாலொமோன்‌ தாவீதின்‌ குமாரன்‌. 
தாவீது சாலொமோனுக்காக கர்த்தருடைய 
rr] அநேகந்தரம்‌ ஜெபித்திருக்கிறார்‌. 

வனே, ராஜாவுக்கு உம்முடைய 
த்திய த்க்‌ ராஜாவின்‌ 
குமாரனுக்கு உம்முடைய நீதியையும்‌ 
கொடுத்தருளும்‌” (சங்‌ 721) என்பது 
தாவீதின்‌ ஜெபம்‌. கர்த்தர்‌ தாவீதின்‌ 
ஜெபத்தைக்‌ கேட்டு, அவருடைய 
குமாரன்‌ சாலொமோனை அதிகமாய்‌ 
ஆசீர்வதித்திருக்கிறார்‌. கர்த்தர்‌ 
சாலொமோனுக்கு ஏராளமான ஞானத்தைக்‌ 
கொடுத்திருக்கிறார்‌. 


சாலொமோன்‌ இஸ்ரவேலின்‌ ராஜா 
அவர்‌ சமஸ்த இஸ்ரவேலுக்கும்‌ ராஜாவாக 
ஆட்சிபரிந்தார்‌ பூமியின்‌ எல்லா 
தேசங்களிலிருந்தும்‌ சாலொமோனின்‌ 
ஞானத்தைக்‌ கேட்பதற்காக ஏராளமான 
ஜனங்கள்‌ அவரிடத்தில்‌ வந்தார்கள்‌. 


தேவன்‌ சாலொமோனுக்கு மிகுதியான 
ஞானத்தையும்‌ புத்தியையும்‌, கடற்கரை 
மணலத்தனையான  மனோவிருத்தியையும்‌. 
கொடுத்தார்‌. சகல கிழக்கத்திப்‌ புத்திரரின்‌ 
ஞானத்தையும்‌ எகிப்தியரின்‌ சகல 
ஞானத்தையும்‌ பார்க்கிலும்‌ சாலொமோனின்‌ 
ஞானம்‌ சிறந்ததாமிருந்தது. 
(இராஜா 4:29,30). சாலொமோனின்‌ 
இருதயத்திலே தேவன்‌ அருளிய ஞானத்தைக்‌ 
கேட்கிறதற்காக, சகல தேசத்தாரும்‌ 
அவன்‌ முக தரிசனத்தைத்‌ தேடினார்கள்‌ 
இராஜா 10:24). பரிசுத்த ஆவியானவர்‌ 
சாலொமோனின்‌ இருதயத்தை ஏவினார்‌. 
சாலொமோன்‌ நீதிமொழிகள்‌ புஸ்தகத்தை 
எழுதினார்‌. 





நீதிமொழிக 


ழ்‌ நள 
ரியா 


உபதேசம்‌ 


நீதி1:2,3 


நீதி 1:2, இவைகளால்‌ ஞானத்தையும்‌ 
போதகத்தையும்‌ அறித்து, 
புத்திமதிகனை உணர்த்து, 


ந்தி 1:8. விவேகம்‌, தீதி, தியாயம்‌, 


நிதானம்‌ என்பவைகளைப்பத்திய 
உபதேசத்தை அடையலாம்‌. 


எல்லோருக்கும்‌ பயன்படுமாறும்‌, 
பிரயோஜனம்‌ உண்டாகுமாறும்‌ நீதிமொழிகள்‌ 
புஸ்தகம்‌ எழுதப்பட்டிருக்கிறது. இந்தப்‌ 
புஸ்தகத்திலுள்ள வாக்கியங்கள்‌ நமக்கு 
எல்வாறு உதவியாயிருக்கும்‌ என்பது பற்றியும்‌, 
சாலொமோன்‌ இந்தப்‌ புஸ்தகத்தின்‌ 
ஆரம்பத்தில்‌ முன்னுரையாகச்‌ சொல்லுகிறார்‌. 
அவையாவன 


1. நாம்‌ ஒவ்வொரு காரியத்தைப்பற்றியும்‌ 
சரியாகப்‌ புரிந்துகொள்‌ ளவேண்டும்‌. 
நம்முடைய மனதில்ல்‌ தெளிவான 
சிந்தையிருக்கவேண்டும்‌. நமக்கு 
ஒவ்வொரு காரியத்தையும்‌ சரியாகப்‌ 
பகுத்தறியத்‌ தெரியவேண்டும்‌. 

எப்படி பேசுவது. ஞானமாக 

கிரியை நடப்பிப்பது' ம்‌ 
நமக்கு அவசியம்‌ தெரிந்திருக்கவேண்டும்‌ 
நீதிமொழிக புஸ்தகத்தில்‌ 
சொல்வ்ப்ப்ிற உபதேசங்கள்‌ இவற்றை 
சீராக செய்வதற்கு நமக்கு 
உறலியாயிருக்கும்‌. 


2. நமக்கு நன்மைக்கும்‌ தீமைக்கும்‌ 
வித்தியாசம்‌ தெரியவேண்டும்‌. 
சத்தியத்திற்கும்‌ பொய்க்கும்‌ 
அறிந்திருக்கவேண்டும்‌. 
சொல்லப்பட்டிருக்கிற 
குற்றுக்கொள்ளும்போது, நாம்‌ 
நீதி, நிதானம்‌ என்பவைகளைப்பற்றிய 
உபதேசத்தை அடையலாம்‌. இவைகளால்‌. 
ஞானத்தையும்‌ போதகத்தையும்‌ 
அறிந்துகொள்ளலாம்‌. புத்திமதிகளை 


உணர்ந்துகொள்ளலாம்‌. 


PROVERBS - COMMENTARY 


- விரிவுரை oooh 


PUBLISHERS 


நாம்‌ பிறரோடு பேசும்போது 
ஞானமுள்ள வார்த்தைகளைப்‌ 
பயன்படுத்தவேண்டும்‌. நம்முடைய பேச்சில்‌ 
ளிவும்‌ இருக்கவேண்டும்‌. 
புஸ்தகத்தைத்‌ 
தியானிக்கும்போது நமக்கு ஞானமுள்ள 
வார்த்தைகள்‌ கிடைக்கும்‌. நம்முடைய புத்தி 
தெளிவடையும்‌. நாம்‌ தேவனுக்குரிய 
மகிமையை தேவனுக்கு செலுத்தவேண்டும்‌. 
தேவனுக்குரிய மகிமை எது என்பதை 
அறிந்துகொள்வதற்கு நீதிமொழிகள்‌ புஸ்தகம்‌ 
நமக்கு உதவியாயிருக்கும்‌ தேவனுக்குரிய 
மகிமையை நாம்‌ தேவனுக்கு 
நாம்‌ மனுஷருக்குரிய 
மரியாதையையும்‌ 
அவர்களுக்கும்‌ செலுத்தவேண்டும்‌. இதற்கும்‌ 
நீதிமொழிகள்‌ புஸ்கதம்‌. நமக்கு. 
உதவியாயிருக்கும்‌. 


பேதைகளும்‌, 
புத்திமான்களும்‌ 
நீதி1: 4-6 


நீதி 1:4. இவைகள்‌ பேதைகளுக்கு 
வினாவையும்‌, வாலிபருக்கு அறிவையும்‌ 
விவேகத்தையும்‌ கொடுக்கும்‌. 


நீதி 1:5. புத்திமான்‌ இவைகளைக்‌ 
கேட்டு, அறிவில்‌ தேறுவான்‌; விவேகி 
நல்லாலோசனைகளை அடைந்து; 


நீதி 18. தீதிமொழியையும்‌, அதின்‌ 
அர்த்தத்தையும்‌, ஞானிகளின்‌: 
வாக்கியங்களையும்‌, அவர்கள்‌ உரைத்த. 
புதைபொருள்களையும்‌ அழித்து 


வாலிபரும்‌, 


புஸ்தகத்தில்‌ 

உபதேசங்கள்‌ 

பயனுள்ளதாயிருக்கும்‌. 

ய்‌ பேதைகளுக்கும்‌, 

புத்திமான்களுக்கும்‌ இவை 

ிரயோஜனத்தைக்‌ கொடுக்கும்‌. 

சொல்லப்பட்டிருக்கிற 

மிகவும்‌ தெளிவானவை. 

இவை  பேதைகளுக்கு விணாவையும்‌, 

வாலிபருக்கு அறிவையும்‌, விவேகத்தையும்‌ 
கொடுக்கும்‌ (நீதி 1:4). 





ழ்‌ நவள 
யாய 


என்பதையும்‌, 
என்பதையும்‌ நாம்‌ 

இந்த உபதேசங்களைக்‌ 
ஒருவேளை 

ஆனாலும்‌ 

அவர்களுடைய 

உண்டாகும்‌. 

பாவங்களையும்‌, 

வேண்டிய கடமைகளையும்‌ 
புஸ்தகம்‌ அவர்களுக்குப்‌ போதிக்கும்‌ 


வாலிபருக்கு 
தேவைப்படுகிறது 
குற்றுக்கொள்கிற வயது. வாலிபருக்கு நாம்‌ 
போதிக்கும்போது, நம்முடைய போதனைகள்‌ 
அவர்களுடைய உள்ளத்தில்‌ அப்படியே 
பதிந்துவிடும்‌ வாலிபர்கள்‌ தாங்கள்‌ 
பெற்றுக்கொள்வதை, தங்கள்‌ இருதயத்தில்‌ 
முற்றிலுமாகச்‌ சேர்த்துக்கொள்வார்கள்‌. 
அவற்றைத்‌ தங்களுக்குள்‌ பதியவைத்துக்‌ 
கொள்வார்கள்‌. 


வாலிபப்பிராயம்‌ ம்‌ 
ற்ப பல்‌ அனகா. ககன்‌ 
காரியங்களிலும்‌ முன்னால்‌ நிற்பார்கள்‌. 
பின்விளைவுகளை அதிகமாய்ச்‌ சிந்தித்துப்‌ 
பார்க்கமாட்டார்கள்‌. காட்டுக்கழுதை 
ஒன்றுக்குக்‌ கீழ்ப்படியாது. அதை நமக்குப்‌ 
பஸ்ன்படுத்த வேண்டுமென்றால்‌, 
காட்டுக்கழுதையை பழக்கவேண்டும்‌. 
அதற்கு அநேக கட்டுப்பாடுகளை 
விதிக்கவேண்டும்‌. அதைச்‌ சரியாக 
பராமரிக்கவேண்டும்‌. அப்போதுதான்‌ 
காட்டுக்கழுதை நாட்டுக்கழுதையாக மாறும்‌. 


பிறக்கும்போதே, 
பாவசுபாவம்‌ இருக்கிறது. 
மனிதன்‌ எதற்கும்‌, 
கீழ்ப்டியமாட்டான்‌. 
நாம்‌ 


வேகமும்‌ 


ப்‌ 
அவனிடத்தில்‌ 
பாவசபாவழுள்ள 
யாருக்கும்‌ 
அப்படிப்பட்டவர்களை 


கட்டுப்பாடுகளை விதிக்கவேண்டும்‌. சரியான 
பாதையில்‌ அவர்களைக்‌ கரம்பிடித்து 
வழிநடத்த வேண்டும்‌. 
அப்போதுதான்‌ அவர்கள்‌ 
தங்களுக்கும்‌, பிறருக்கும்‌ 
பிரயோஜனமுள்ளவர்களாயிருப்பார்கள்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நம்பிடத்திலுள்ள வாலிபர்களுக்கு 
அறிவும்‌ விவேகமும்‌ தேவைப்படுகிறது. 
அவர்களுக்கு சரியான பயிற்சி கொடுத்தால்‌, 
அவர்கள்‌ மற்ற எல்லா வயதினரையும்விட, 
அதிக பிரயோஜனமுள்ளவர்களாயிருப்பார்கள்‌. 
வாலிபரிடத்தில்‌ சரீர பெலனும்‌, தெம்பும்‌, 
வேகமும்‌ அதிகமாயிருக்கும்‌. வாலிபர்களைப்‌ 
பயன்படுத்தவேண்டுமென்றால்‌ , அவர்களுக்கு 
ஞானமுள்ள உபதேசத்தைக்‌ 
கொடுக்கவேண்டும்‌. 


சாலொமோன்‌ நீதிமொழிகள்‌ புஸ்கத்தை 
எழுதும்போது. தன்னுடைய 
பின்சந்ததியாரையும்‌ நோக்கிப்‌ பார்க்கிறார்‌. 
வாலிபர்கள்‌ அறிவும்‌ விவேகமும்‌ 
பெற்றிருக்கவேண்டும்‌ என்று விரும்புகிறார்‌. 
தனக்கு அடுத்து வருகிற சந்ததியார்‌ 
ஞானம்‌ நிரம்பியவர்களாயிருக்க வேண்டும்‌. 
என்று சாலொமோன்‌ எதிர்பார்க்கிறார்‌. 
வாலிபர்களுக்கு விசேஷித்த உபதேசத்தைக்‌ 


சாலெமோனுடைய 
வாலிபருக்கும்‌ உபதேசம்‌. 
பேதைகளுக்கும்‌ உபதேசம்‌ 


பதைகளுக்கும்‌ 
ஈன்‌ நாத்த போதாது 

விவேகிகளுக்கும்‌, 

ஞானிகளுக்கும்‌ தோண வண்டும்‌ 
அவர்களும்‌ சத்தியத்தைக்‌ கேட்கவேண்டும்‌. 
எல்லாம்‌ தெரியுமென்று, 
ணவமாயிருக்கக்கூடாது. 

கற்றுக்கொள்ளும்‌ 

ஆலியிருக்கவேண்டும்‌. ஞானி அதிகமாய்க்‌ 
கற்றுக்கொள்ளும்போது. அவர்‌ 
அநேகருக்குப்‌ பிரயோஜனமுள்ள வராயிருப்பார்‌ 


புத்திமான்‌ நீதிமொழிகளில்‌ 
சொல்லப்பட்டிருக்கிற உபதேசங்களைக்‌ 
கேட்கும்போது, அவன்‌ அறிவில்‌ தேறுவான்‌ 
விவேகி நல்ல ஆலோசனைகளை அடைவான்‌ 
இவர்களால்‌ தங்களுக்கும்‌, பிறருக்கும்‌ நல்ல 
ஆலோசனைகளைச்‌ 
இவர்கள்‌ 
அமர்ந்திருக்கும்போது, 
நியாயமாய்‌ விசாரித்து, தீர்ப்புக்களை 
நீதியாகவும்‌, ஞானமாகவம்‌ சொல்லுவார்கள்‌. 





ழ்‌ நவள 
யாய 


நம்மை ஞானத்தினால்‌ 
ஆரிர்கதித்தரக்கு்போது. Pp த 
ஞானத்தை நமக்கும்‌, மற்றவர்களுக்கும்‌ 
எப்படி பிரயோஜனப்படுத்துவது என்பதை நாம்‌ 
கற்றுக்கொள்ளவேண்டும்‌. பிரபுக்களுக்கு 
ஆலோசனை சொல்லுவது மிகுந்த 
கனத்திற்குரியது. இதனால்‌ ஆலோசனை 
சொல்லுகிறவர்களுக்கு மேன்மை உண்டாகும்‌. 
தரித்திரருக்கு ஆலோசனை சொல்லும்போது, 
பிரயோஜனமுண்டாகும்‌. 
தங்களுடைய பிரயோஜனத்தை 
தேடாமல்‌, பிறருடைய 
பிரயோஜனத்தையும்‌ தேடவேண்டும்‌. 


;திமொழிகளில்‌  சொல்லப்பட்டிருக்கி 
பக்கக்‌ கேட்கும்போது, விவேகி 
ல்ல ஆலோசனைகளை அடைவார்‌. அவர்‌ 
, அதின்‌ அர்த்தத்தையும்‌, 
வாக்கியத்தையும்‌, அவர்கள்‌ 
புதைப்பொருள்களையும்‌ 

அறிந்துகொள்வார்‌. 


சாலொமோன்‌ 
ஞானத்தில்‌ சிறந்தவர்‌. ஞானிகளின்‌ 
வாக்கியத்தில்‌ புதைந்திருக்கிற 
புதைப்பொருள்களை அறிந்திருக்கிறவர்‌. 
ஞானத்தில்‌ சிறந்த சாலொமோன்‌, தனக்குத்‌ 
சல்வண்ற சக அ கனக்‌, அய்‌ 
மற்றவர்களுக்கும்‌ வெளிப்படுத்துகிறார்‌. 
ராஜ்யபாரம்‌ 
ச்‌ 


அவரிடத்தில்‌ 
ஞான உபதேசம்‌ 
கர்த்தர்‌ தனக்குக்‌ 
சாலொமோன்‌ 
பிரபுக்களுக்கும்‌ 
இப்போதோ அதே 


அவர்‌ 


யல 
ராஜாக்களும்‌ பிரபுக்களும்‌. 
வந்து 
பெற்றுக்கொண்டார்கள்‌. 
கொடுத்த ஞானத்தை, 
ராஜாக்களுக்கும்‌, 
'வெளிப்படுத்தினார்‌. 
ஞானஉபதேசங்களை, சாதாரண 
ஜனங்களுக்கும்‌, இந்தப்‌ புஸ்தகத்தின்‌ 
மூலமாய்‌ வெளிப்படுத்துகிறார்‌. ஒரு காலத்தில்‌ 
ராஜாக்களுக்கும்‌, பிரபுக்களுக்கும்‌ மாத்திரம்‌ 
கிடைத்த சிலாக்கியம்‌, இப்போது நமக்கும்‌ 
னின்‌ 


உணர்ந்துகொள்ளலாம்‌. 
ஞானிகளின்‌ வாக்கியங்களையும்‌, அவர்கள்‌ 
உரைத்த புதைபொருள்களையும்‌ நாம்‌ 
அறிந்துகொள்ளலாம்‌. நீதிமொழியையும்‌ அதன்‌ 
அர்த்தத்தையும்‌ நாம்‌ புரிந்துகொள்ளலாம்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கொள்ளவில்லையென்றால்‌, 
நமக்கு ஒரு 
உண்டாகாதுசத்தியம்‌ 
புதைபொருளைப்போல: 


அதைத்‌ 
தோண்டியெடுக்க 
ஞானவார்த்தைகள்‌ அடையாளங்களாகவும்‌, 
உவமைகளாகவும்‌, உருவகங்களாகவும்‌, 
பழமொழிகளாகவும்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
இவற்றின்‌ மெய்யான அர்த்தத்தை நாம்‌. 
புரிந்துகொள்ளவேண்டுமென்றால்‌, அவற்றின்‌ 
புதைபொருளை  அறிந்துகொள்ளவேண்டும்‌. 
நீதிமொழிகளில்‌ சொல்லப்பட்டிருக்கிற 


இருக்கிறது ந 
தேடிக்கண்டுபிடித்து, 
வேண்டும்‌. 


ஞானமும்‌ போதகமும்‌ 
நீதி1: 7-9 

நீதி 1:7. கர்த்தருக்குப்‌ பயப்படுதலே 
ஞானத்தின்‌ ஆரம்பம்‌; மூடர்‌ 


ஞானத்தையும்‌ போதகத்தையும்‌ 
அசட்டைபண்ணுகிறார்கள்‌. 


நீதி 1:8. என்‌ மகனே, உன்‌ தகப்பன்‌ 
புத்தியைக்‌ கேன்‌, உன்‌ தாயின்‌: 
போதகத்தைத்‌ தன்னாதே. 


நீதி 1:9, அவைகள்‌ உன்‌ சிரசுக்கு 
அலங்காரமான முடியும்‌, உன்‌ 
கழுத்துக்குக்‌ சரப்பணியுமாயிருக்கும்‌. 


சாலொமோன்‌ வாலிபருக்கு 
அறிவையும்‌, விவேகத்தையும்‌ கொடுக்கும்‌ 
வண்ணமாய்ப்‌ போதிக்கிறார்‌. இதற்காக 
அவர்‌ வாலிபருக்கு இரண்டு நியதிகளைச்‌ 
சொல்லுகிறார்‌. அவையாவன. 

1 கர்த்தருக்குப்‌ பயப்படவேண்டும்‌. 
2. பெற்றோரைக்‌ கனம்பண்ணவேண்டும்‌. 





ழ்‌ நள 
யாய 


உன்னதமானது. 

ஆரம்பம்‌. கர்த்தருக்குப்‌ பமப்படுவதே 
ஞானத்தின்‌ முதலாவது பிரதான பகுதி. 
நமக்கு எவ்வளவுதான்‌. 
பண்ணினாலும்‌, நம்மிடத்தில்‌ 


கொடுக்கப்பட்ட 
பிரயோஜனமுமில்லை. நாம்‌ பெற்றக்கொல்ட 
தகன கலக்‌ கர்த்தருக்குப்‌ 
பயந்து, அவருக்குக்‌ கீழ்ப்படிந்து, அவற்றை 
பிரயோஜனப்படுத்திக்‌ கொள்ளவேண்டும்‌. 
ஒருவர்‌ எவ்வளவுதான்‌ உலகஞானத்தைப்‌ 
leo அவரிடத்தில்‌ கர்த்தருக்குப்‌ 
பயம்‌ இல்லையென்‌ றால்‌, 
வடத்தில்‌ மெய்யான ஞானம்‌ 

ஒன்றுமில்லை. 


மூடர்‌ ஞானத்தையும்‌, போதகத்தையும்‌ 
அரட்டைபண்ணுகிறார்கள்‌ தேவன்‌ 
இல்லை யென்று மூடர்கள்‌ 
சொல்லுகிறார்கள்‌. மூடர்கள்‌ கர்த்தருக்குப்‌ 
பயப்படமாட்டார்கள்‌. கர்த்தருடைய 
வார்த்தைக்கு கீழ்ப்படியமாட்டார்கள்‌. அவர்கள்‌ 
தங்களிடத்தில்‌ ஞானமுள்ளதுபோல சாதுரிய 
வார்த்தைகளைப்‌ பேசினாலும்‌, அவர்கள்‌ 
மூடர்களைப்போல  அலப்புகிறவர்களாகவே. 
இருக்கிறார்கள்‌. கர்த்தருக்குப்‌ 
பயப்படாதவர்கள்‌ மெய்யான ஞானத்திற்கு 
அந்நியராகவும்‌, சத்துருக்களாகவும்‌ 
இருக்கிறார்கள்‌. 

நம்முடைய பெற்றோரை ரம்‌. 
கனம்பண்ண வேண்டும்‌. ந்தம்‌ இதுபற்றி 
சாலொமோன்‌ சொல்லும்போது. “என்‌ மகனே 
உன்‌ தகப்பன்‌ புத்தியைக்‌ கேள்‌, உன்‌ தாயின்‌ 
போதகத்தைத்‌ தள்ளாதே. அவைகள்‌ உன்‌ 
சிரகுக்கு முடியும்‌, தள்ளாதே. அவைகள்‌ உன்‌ 
சிரசுக்கு அலங்காரமான முடியும்‌, உன்‌ 
கழுத்துக்குச்‌ சரப்பணியுமாயிருக்கும்‌' என்று 
சொல்லுகிறார்‌. தன்னுடைய சொந்த 
பிள்ளைகள்‌ தன்னுடைய புத்தியையும்‌, 
தன்னுடைய மனைவியின்‌ போதகத்தையும்‌ 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கேட்கவேண்டுமென்று. 

ஆலோசனை சொல்லுகிறார்‌. 

வேளையில்‌, தன்னுடைய பாடசாலையில்‌, 
பாடம்‌ படிக்க வந்திருக்கிற மாணாக்கர்களும்‌, 
தன்னை தங்களுடைய தகப்பன்போலவும்‌, 
தாய்போலவும்‌ பாவித்து, தன்னுடைய 
புத்தியையும்‌, போதகத்தையும்‌ 
கேட்கவேண்டும்‌ என்று சாலொமோன்‌ 
அவர்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறார்‌. 


படிக்கிற மாணவர்கள்‌ தங்களுடைய 
கனம்பண்ணவேண்டும்‌. 
பெற்றோரையும்‌ 
பிள்ளைகள்‌ 
கடமைகளை 
பெற்றோரும்‌, 
தங்களிடத்திலுள்ள ஞானத்தை, தங்களுடைய 
பிள்ளைகளுக்கு உபதேசமாகப்‌ 
போதிக்கவேண்டும்‌. கர்த்தர்‌ பெற்றோருக்கு 
அநேக கடமைகளையும்‌ பொறுப்புக்களையும்‌ 
கொடுத்திருக்கிறார்‌. பெற்றோருக்கு தங்கள்‌ 
பிள்ளைகள்மீது, அதிகாரமுள்ளது. 
பிள்ளைகளின்‌ நன்மைக்காக அவர்களை 
சிட்சிகும்‌ பொறுப்பும்‌ பெற்றோருக்கு உண்டு 
பிள்ளைகளை நல்ல வழியில்‌ வளர்ப்பதற்காக, 
பெற்றோர்‌ அவர்களுக்கு உபதேசம்‌ செய்து, 
தேவைப்பட்டால்‌, அவர்களை  சிட்சித்து, 
திருத்தவேண்டும்‌. 
பிள்ளைகளுக்கும்‌ 
மானத்தைக்‌ ்‌ கொடுத்தர்கறார நம்முடைய 
பிள்ளைகளுக்கு நாம்‌ ஞானத்தை 
உபதேசம்பண்ணும்போது, அவர்களுடைய 
இருதயத்தில்‌. பலவிதமான கேள்விகள்‌ 
எழும்பும்‌. அவர்கள்‌ பல காரியங்களுக்கு 
காரணம்‌ கேட்பார்கள்‌. பிள்ளைகள்‌ கேட்கும்‌ 
காரணங்களுக்கும்‌, 
பதில்‌ சொல்லவேண்டும்‌. 
பிள்ளைகளிடத்தில்‌ கற்றுக்கொள்ளும்‌ சுபாவம்‌ 
அதிகமாயிருக்கும்‌. 
பெற்றோர்கள்‌ அவர்களுக்கு 
கற்றுக்கொடுக்கவேண்டும்‌. 
அதிகக்கவனம்‌. 
பிள்ளைகள்‌ வாலிபப்ரோயத்திலிருக்கம்போதே, 
அவர்களுக்கு 
வார்த்தையையும்‌, 
வழியையும்‌ உபதேசம்பண்ண வேண்டும்‌. 





ழ்‌ நள 
யாய 


சாலொமோன்‌ பிள்ளைகளுக்கும்‌ 
ஆலோசனை சொல்லுகிறார்‌. 

தங்கள்‌ தகப்பனாருடைய 

தாயாருடைய 

கேட்கவேண்டும்‌ என்றும்‌, 

மனதில்‌ 'பதியவைத்துக்கொள்‌ எவேண்டும்‌. 
என்றும்‌ ஆலோசனை சொல்லுகிறார்‌. 
பெற்றோர்‌ கொடுக்கும்‌ புத்திமதிக்காகவும்‌, 
போதகத்திற்காகவும்‌ பிள்ளைகள்‌ 
அவர்களுக்கு நன்றியுள்ளவர்களாமிருக்க 
வேண்டும்‌. அவர்களுடைய புத்திமதியையும்‌ 
போதகத்தையும்‌ தள்ளிவிடக்கூடாது. 
தங்களுக்கு தெரியுமென்றும்‌, 
தங்களுக்கு உபதேசம்பண்ணத்‌. 
தேவையில்லை பிள்ளைகள்‌ 
நினைக்கக்கூடாது. 


எல்லாம்‌ 
யாரும்‌ 
என்றும்‌ 


பிள்ளைகள்‌ 
எப்போதும்‌ 
தங்களுக்கு 


பெற்றோரிடத்தில்‌ 
கற்றுக்கொள்ளவேண்டும்‌. 
வயதாகிவிட்டது என்றும்‌, 
தங்களுக்கு யாரும்‌ 
போதகம்பண்ண வேண்டியதில்லை என்றும்‌ 
நினைத்து, பெற்றோரின்‌ ப்‌ 
போதகத்தையும்‌ பிள்ளைகள்‌ 
தள்ளிவிடக்கூடாது. பெற்றோரின்‌ 
பிரமாணமும்‌, தேவனுடைய பிரமாணமும்‌ 
ஒத்திருக்கவேண்டும்‌. நம்முடைய 
பிள்ளைகளுக்கு நாம்‌ தேவனுடைய 
பிரமாணத்தைக்‌ கற்றுக்கொடுக்க 
வேண்டுமென்றால்‌, பெற்றோராகிய நமக்கு 
தேவனுடைய பிரமாணம்‌ 
தெரிந்திருக்கவேண்டும்‌. 

சாலொமோன்‌ 

உபதேசத்தைப்பற்றிச்‌ 
தகப்பனாருடைய உபதேசத்தையும்‌, 
தாயாருடைய  உபதேசத்தையும்‌ சேர்த்து 
சொல்லுகிறார்‌. பெர்சியருடைய 
காலாச்சாரத்திலும்‌, ரோமப்பேரரசாருடைய 
கலாச்சாரத்திலும்‌, அவர்கள்‌ தகப்பனாருக்கு 
மாத்திரமே. மதிப்பும்‌ மரியாதையும்‌. 
கொடுப்பார்கள்‌. தாயாருக்கு 
புத்திசொல்லுகிற அதிகாரமோ, 
போதகம்பண்ணுகிற அதிகாரமோ அந்தக்‌. 
கலாச்சாரங்களில்‌ இல்லை. பெற்றோர்‌ தங்கள்‌ 
தகப்பனாரின்‌ புத்திமதிக்கும்‌, 
போதகத்திற்கும்‌ மாத்திரம்‌ செவிகொடுத்தால்‌ 
போதும்‌ என்று அந்தக்‌ கலாச்சாரங்களில்‌ 
சொன்னார்கள்‌. 


பெற்றோரின்‌ 
சொல்லும்போது, 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சாலொமோனின்‌ உபதேசமோ, 

பிரமாணத்திற்கு 
கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
தம்முடைய பத்து 
கற்பனைகளைக்‌ கொடுத்தபோது, "உன்‌ 
தேவனாகிய கர்த்தர்‌ உனக்குக்‌ கொடுக்கிற 
தேசத்திலே உன்‌ நாட்கள்‌ நீடித்திருப்பதற்கு, 
உன்‌ தகப்பனையும்‌ உன்‌ தாயையும்‌ 
கனம்பண்ணுவாயாக" (யாத்‌ 20:12) என்று 
சொன்னார்‌. தகப்பனை கனம்பண்ணிவிட்டு, 
தாயை கனம்பண்ண தேவையில்லை என்று 
சொல்லுவது கர்த்தருடைய  உபதேசமல்ல. 
தாயையும்‌ கனம்பண்ணவேண்டும்‌. 
தகப்பனையும்‌ கனம்பண்ணவேண்டும்‌. இதுவே 
கர்த்தருடைய பிரமாணம்‌. சாலொமோன்‌ 
கர்த்தருடைய பிரமாணத்திற்குக்‌ கீழ்ப்படிந்து 
உபதேசம்பண்ணுகிறார்‌. 

பிள்ளைகள்‌ தங்கள்‌ தகப்பனாருடைய 
புத்தியைக்கேட்டு, தங்கள்‌ தாயாருடைய 
போதகத்தைத்‌ தள்ளாமலிருக்கும்போது, 
பிள்ளைகளுக்கு மிகுந்த 
ஆசீர்வாதமுண்டாகும்‌. பெற்றோரின்‌ புத்தியும்‌ 
போதகமும்‌ பிள்ளைகளுடைய  சிரசிற்கு 
அலங்காரமான முடியும்‌ அவர்களுடைய 
கழுத்திற்கு, சரப்பணியுமாயிருக்கும்‌. 
பெற்றோருக்குக்‌ கீழ்ப்டிவதே பிள்ளைகளுக்கு 
மெய்யான அலங்காரம்‌. 


டய 
ஏற்றதாயிருக்கிறது. 
ஜனத்தாருக்கு. 


பாவிகளின்‌ நயங்காட்டுதல்‌ 
நீதி 1: 10-14 


நீதி 1:10. என்‌ மகனே, பாவிகள்‌ 
உனக்கு நயங்காட்டினாலும்‌: ந 
சம்மதியாதே. 


நீதி 1411. எங்கனோடே, வா 
இரத்தஞ்சிந்தும்படி. நாம்‌ பதிவிருந்து, 
குற்றமற்றிருக்கிறவர்களை 
முகாத்தரமின்றிப்‌ 
ஒளித்திருப்போம்‌; 


தீதி 1:12. பாதானம்‌ விழுங்குவதுபோல்‌ 
நாம்‌ அவர்களை உயிரோடே. 
வீழுங்குவோம்‌; குழியில்‌ 
இறங்குகிறவர்கள்‌ விழுங்கப்படுவது 
போல்‌. அவர்களை 


முழுமையும்‌ 
விழுங்குவோம்‌; 


நடிக்கும்படி. 





i FTN 
TT 


நீதி 1:18, விலையுயர்த்த சுகலவிதப்‌ 
பொருள்களையும்‌ கண்டடைவோம்‌; 
கொள்ளைப்‌ பொருளினால்‌ நம்முடைய 
வீடுகளை திரப்புவோம்‌. 


நீதி 114. எங்களோடே 
பங்கானியாயிரு; நம்பெல்லாருக்கும்‌ 
ஒரே பை இருக்கும்‌ என்று அவர்கள்‌: 
சொல்வார்கனாகில்‌; 


சாகோன்‌ வாலிபருக்கு. ற்‌ 
ஒரு ஆலோசனையைச்‌ துப்‌ 
வாலிபர்கள்‌ துன்மார்க்கரோடு ஐக்கியம்‌ 
வைத்துக்கொள்ளக்கூடாது. தீயவர்களுடைய 
சகவாசம்‌ நமக்கு ஒரு கண்ணியைப்போல 
இருக்கும்‌, அவற்றைவிட்டு எப்போதும்‌ 
விலகியே இருக்கவேண்டும்‌. சாலொமோன்‌ 
வாலிபரிடம்‌ பேசும்போது, “என்‌ மகனே" 
என்று 


அன்போடு 

சாலொமோன்‌ 
பாசம்‌ 
குரிசனையோடிருக்கிறார்‌. 
பாவிகள்‌ உனக்கு நயங்காட்டினாலம்‌ நீ 
சம்மதியாதே' நீதி 140) என்று 
சொல்லுகிறார்‌. 

பாவிகள்‌ 
ஐக்கியமாயிருப்பார்கள்‌. 
'தனியாகமிருப்பதைப்பார்க்கிலும்‌, 
பாவிகளோடு கர்ிகயகைல்‌ 
விரும்புவார்கள்‌. தேவனுடைய பரிசுத்த 
சமுகத்திலிருந்து விழுந்துபோன தூதர்கள்‌, 


பாவிகளானார்கள்‌. 
பிசாசின்‌ 


பாவத்தோடு 
பா து 


பக்கம்‌ 
கூட்டமானார்கள்‌. பாவிகளால்‌ 
தனியாகயிருக்கமுடியாது. அவர்கள்‌ மற்ற 
பாவிகளோடு சேர்ந்து கூட்டாகப்‌ பாவம்‌ 
செய்வார்கள்‌. இப்படிப்பட்ட பாவிகள்‌ 
நல்லவர்களையும்‌ தங்கள்‌ வஞ்சகவலையில்‌ 
சிக்கவைத்து. அவர்களையும்‌ 
கெடுத்துவிடுவார்கள்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


பாவிகள்‌ மற்றவர்களோடு விவாதம்‌ 
பண்ணபாட்டார்கள்‌. மற்றவர்களோடு 
'சண்டைபோடமாட்டார்கள்‌. அவர்களை 
பயமுறுத்தமாட்டார்கள்‌. ஆனால்‌ தங்கள்‌ 
வலையில்‌ மற்றவர்களை சிக்க வைப்பதற்காக 
அவர்களுக்கு நயம்‌ காட்டுவார்கள்‌. நயமான 
வார்த்தைகளைப்‌ பேசுவார்கள்‌. சாதுரிய 
வார்த்தைகளைப்பேசி அவர்களை 
மயக்குவார்கள்‌. இப்படிப்பட்ட பாவிகளைக்‌ 
குறித்து சாலொமோன்‌ எச்சரித்துர்‌ 
சொல்லுகிறார்‌. “என்‌ மகனே, பாவிகள்‌ 
உனக்கு நயங்காட்டினாலும்‌ நீ சம்மதியாதே” 
என்று சாலொமோன்‌ வாலிபருக்கு 
ஆலோசனை சொல்லுகிறார்‌. பாவிகள்‌ 
நம்மை கட்டாயப்படுத்தாவிட்டாலும்‌, பலவந்தம்‌. 
பண்ணாவிட்டாலும்‌, நாம்‌ அவர்களைக்‌ 
எச்சரிப்பாமிருக்கவேண்டும்‌. 
ஐக்கியமாயிருக்கக்கூடாது. 
சாலொமோனின்‌ எச்சரிக்கும்‌ வார்த்தை 
நம்முடைய இருதயத்தில்‌ எப்போதும்‌ 
பதிந்திருக்கவேண்டும்‌. 
பாவிகள்‌ 
நயங்காட்டுவார்கள்‌ என்று 
வாலிபரிடம்‌ புத்திமதியாகச்‌ சொல்லுகிறார்‌. 
அவர்கள்‌ நிலையில்லாத ஆத்துமாக்களை 
வஞ்சித்துவிடுவார்கள்‌. பாவிகள்‌ 
வழிப்பறிக்கொள்ளைக்காரர்களைப்போல சுற்றி 
அலைந்து, கொண்டிருக்கிறார்கள்‌. 
தங்களுடைய கொள்ளைக்கூட்டத்தில்‌ 
மற்றவர்களையும்‌ சேர்த்துக்கொள்‌ வதற்கு, 
முயற்சி செய்கிறார்கள்‌. அதற்காக நயமான 
வார்த்தைகளைப்‌ பேசுகிறார்கள்‌. அவர்கள்‌ 
பேசுகிற ஒரு சில வார்த்தைகளை 
சாலொமோன்‌ இங்கு குறிப்பிட்டுச்‌ 
சொல்லுகிறார்‌. 


"எங்களோடே வா" என்று 
நம்மிடத்தில்‌ சொல்லுவார்கள்‌. இந்த 
வார்த்தைக்கு, “எங்களுக்கு உன்னுடைய 
ஐக்கியம்‌ தேவை, உன்னுடைய சகவாசத்தை 
நாங்கள்‌ விரும்புகிறோம்‌" என்பது பொருள்‌. 
பாவிகள்‌ ஆரம்பத்தில்‌ அதிகமாய்ப்‌ 
பேசமாட்டார்கள்‌. நம்மிடத்திலிருந்து அதிகமாய்‌ 
ஒன்றும்‌ எதிர்பார்க்கமாட்டார்கள்‌. 
ஆரய்பத்தில்‌ அவர்களுடைய 
பாவசுபாவம்கூட நமக்குத்‌ தெரியாது. காலம்‌ 
செல்ல செல்லத்தான்‌, அவர்களுடைய 
மெய்யான பாவசுபாவம்‌ நமக்குத்‌ தெரியவரும்‌. 


எப்படியெல்லாம்‌ 
சாலொமோன்‌ 


பாவிகள்‌ 





ழ்‌ நவள 
யாய 


பாவிகள்‌ நம்மிடத்தில்‌ சாதாரண 
வார்த்தைகளை ஆரம்ப வார்த்தைகளாகப்‌ 
பேசுவார்கள்‌. எங்களோடே வா, 
இரத்தஞ்சிந்தும்டி நாம்‌ பதிவிருந்து. 
குற்றமற்றிருக்கிறவர்களை  முகாந்தரமின்றிப்‌ 
பிடிக்கும்படி ஒளித்திருப்போம்‌: பாதாளம்‌ 
விழுங்குவதுபோல்‌ நாம்‌ அவர்களை 
உயிரோடே  விழுங்குவோம்‌; குழியில்‌ 
இறங்குகிறவர்கள்‌ விழுங்கப்படுவதுபோல்‌ 
அவர்களை முழுமையும்‌ விழுங்குவோம்‌: 

ர்ந்த சகலவிதப்‌ பொருள்களையும்‌ 

கண்டடைவோம்‌; கொள்ளைப்‌ பொருளினால்‌ 
நம்முடைய வீடுகளை ப்புவோம்‌" 
(நீதி 18143). என்பதுபோல 
சொல்லுவார்கள்‌. இதன்பின்புதான்‌ 
அவர்கள்‌ தங்கள்‌ உண்மையான சுபாவத்தை 
நமக்கு வெளிப்படுத்துவார்கள்‌. 

நாம்‌ பாவிகளுடைய பேச்சை 
கொஞ்சம்‌ கவனித்து கேட்டால்‌ போதும்‌. 
அவர்கள்‌ நம்மிடத்தில்‌ தொடர்ந்து ஆசை 
வார்த்தைகளைப்‌ பேசுவார்கள்‌. “எங்களோடே 
பங்காளியாயிரு: நம்மெல்லாருக்கும்‌ ஒரே பை 
இருக்கும்‌" (நீதி 1:14) என்று நம்மிடத்தில்‌ 
சொல்லுவார்கள்‌. நாம்‌ சேர்ந்து வாழலாம்‌. 
என்றும்‌, சேர்ந்து மரிக்கலாம்‌ என்றும்‌ 
ஆசையாய்ப்‌ பேசுவார்கள்‌. சேர்ந்து 
சம்பாதித்ததை, சேர்ந்து செலவு பண்ணலாம்‌. 
என்றும்‌ சொல்லுவார்கள்‌. பாவிகளோடு 
பங்காளிகளாமிருப்பது நமக்கு எப்போதுமே. 
ஆபத்து, 

பாவிகள்‌ நமக்கு நயங்காட்டும்போது, 
நம்‌ எ. அப்ப கடகம்‌ 
என்றும்‌ சாலொமோன்‌ நமக்கு fu 
சொல்லுகிறார்‌. என்‌ நீ 
அவர்களோடே வழி பர்வ உன்‌ காலை 
அவர்கள்‌ பாதைக்கு விலக்குவாயாக” 
நீதி 145) என்று நம்மை 
எச்சரிக்கிறார்‌. சாலொமோன்‌ பாவிகளின்‌ 
தீயசுபாவத்தைப்பற்றியும்‌ விவரிக்கிறார்‌. 
“அவர்கள்‌ கால்கள்‌ தீங்குசெய்ய ஓடி, 
இரத்தஞ்சிந்தத்‌ தீவிரிக்கிறது' (நீதி 1:16. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பாவிகள்‌ இரத்த வெறிப்பிடித்தவர்கள்‌. 
நல்லவர்களையும்‌, ஒன்றும்‌ அறியாத 
பேதைகளையும்‌ அவர்கள்‌ வெறுக்கிறார்கள்‌. 
நல்லவர்களிடத்தில்‌ உண்மையும்‌, 
உத்தமமும்‌, கண்ணியமும்‌ இருக்கிறது. 
பாவிகளுக்கு இப்படிப்பட்ட நல்ல சுபாவங்கள்‌ 
எதுவும்‌ பிடிக்காது. ஆகையினால்‌ பாவிகள்‌ 
நீதிமான்களை விரோதிக்கிறார்கள்‌. வேலை. 
செய்யாமல்‌, பிறரை வஞ்சித்து 
பிழைக்கவேண்டும்‌. என்பதுதான்‌. 
பாலிகளுடைய கொள்கை. 

பாவிகள்‌ பிறருக்கு இரத்தம்‌. 
சிந்தும்படி பதிவிருக்கிறார்கள்‌. 
குற்றமற்றிருக்கிறவர்களை _ முகாந்தரமின்றி 
பிடிக்கும்படி ஒளிந்திருக்கிறார்கள்‌. 
சாலைகளில்‌  பிரயாணம்பண்ணுகிறவர்கள்‌ 
பாதுகாப்பில்லாமலும்‌, முன்னெச்சரிப்பு 
எதுவுமில்லாமலும்‌, சாதாரணமாக பிரயாணம்‌ 
பண்ணுவார்கள்‌. இப்படிப்பட்டவர்களை 
கொள்ளைக்காரர்கள்‌ சூழ்ந்துகொண்டு, 
அவர்களுடைய இரத்தத்தைச்‌ சிந்தி, 
அவர்களுடைய பொருட்களை 
அபகரித்துக்கொள்வார்கள்‌. ஜனங்களும்‌ 
இவர்களோடு எதிர்த்து நிற்கமுடியாமல்‌, 
தங்களுடைய பொருட்களை பறிகொடுத்து, 
நிற்பார்கள்‌. 


பாவிகள்‌ வாலிபரிடத்திலே, “பாதாளம்‌ 


விலையுயர்ந்த. 
பொருட்களையும்‌ கொள்ளையடிக்கவேண்டும்‌. 
என்பதும்‌, கொள்ளைப்பொருளினால்‌ 
தங்களுடைய வீடுகளை நிரப்பவேண்டும்‌ 
என்பதும்‌ அவர்களுடைய ஆசை. கூட்டாகச்‌ 
சேர்ந்து கொள்ளையடித்தால்‌, 
கொள்ளைக்காரருடைய வீடுகள்‌ 
கொள்ளைப்பொருளினால்‌ நிரம்பும்‌ 
இதற்காக அவர்கள்‌ அதிகப்பிரயாசம்‌ 
ஒன்றும்‌ எடுக்கவில்லை. 
பறிகொடுத்தவர்களுக்குந்தான்‌, தங்கள்‌ 
பொருட்களுடைய மதிப்பு தெரியும்‌. அவை 
மெய்யாகவே அவர்களுக்கு விலையுயர்ந்த 
பொருட்களாகவே இருக்கும்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


கொள்ளைக்காரரோ. 
உழைப்புமில்லாமல்‌ 
பொருட்களை 
அடித்திருக்கிறார்கள்‌. 
கொள்ளைக்கயடிக்கப்பட்ட 
உண்மையான மதிப்பு 
உழைப்பவர்களுக்குத்தான்‌, ஊதியத்தின்‌ 
மேன்மை தெரியும்‌ திருடர்களுக்கு 
திருட்டுப்பொருளின்‌ மெய்யான மதிப்பு 
தெரியாது. பாவிகள்‌ நல்லவர்களை 
நயங்காட்டும்போது. அவர்களும்‌ 
நல்லவர்களைப்போலவே பேசுகிறார்கள்‌. 
நல்லவர்களுடைய மனதிலிருக்கும்‌ 
சிந்தைக்கேற்ற பிரகாரம்‌ பேசி 
மாய்மாலம்பண்‌ ணுகிறார்கள்‌ 


எந்தவித. 
மற்றவர்‌: 
கொள்ளை 
கொள்ளைக்கா௱ருக்கு, 
பொருளின்‌ 
தெரியாது. 


கொள்ளைக்காரர்கள்‌, தாங்கள்‌ திருடிய 
பொருட்களை, "விலையுயர்ந்த ௪ 
ட்கள்‌ ர்‌ சொல்லுகிறார்கள்‌. 


பொருட்களுமல்ல. அவையெல்லாமே மாயை, 
பொருட்களின்‌ நிழலாகவே 


நம்பாதிருங்கள்‌: 

பெருமைபாராட்டாதிருங்கள்‌; 
விருத்தியானால்‌ இருதயத்தை அதின்மேல்‌ 
வைக்காதேயுங்கள்‌' (சங்‌ 62:10) என்று, 
சங்கீதக்காரர்‌ சொல்லுகிறார்‌. 


பாவிகளின்‌ பாதைக்கு விலகு 
நீதி 1: 15-19 


நீதி 1:15. என்‌ மகனே, நீ அவர்கனோடே 
வழி நடவாமல்‌, உன்‌ காலை அவர்கள்‌: 
பாதைக்கு விலக்குவாயாக. 


நீதி 118. அவர்கள்‌ கால்கள்‌ 
தீங்குசெய்ய ஓடி, இரத்தஞ்சிந்தத்‌ 
தீவிரிக்கிறது. 

117. எவ்வகையான. 
பட்சியானாலும்‌ சரி, அதின்‌ 
கண்களுக்கு முன்பாக வலையை 
விரிப்பது விருதா. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தீதி 1:18. இவர்களோ தங்கள்‌ 
க்வி பதிவிருக்கிறார்கன்‌, 

பிராணனுக்கே 
னதி திருக்கிறார்கள்‌. 


நீதி 109, பொருனாசையுள்ன 
எல்லாருடைய வழியும்‌ இதுவே; இது 
தன்னையுடையவர்களின்‌. உயிரை 
வாங்கும்‌. 


பாவிகளின்‌ பாதை அழிவின்‌ பாதை. 
அது அழிவுக்கு நேராக அவர்களை 
அழைத்துச்‌ செல்லும்‌. பாவிகளின்‌ கால்கள்‌ 
தீங்கு செய்ய ஓடி இரத்தம்‌ சிந்த 
தீவிரிக்கிறது. சாலொமோன்‌ வாலிபருக்கு 
ஆலோசனை சொல்லும்போது, “என்‌ மகனே, 
நீ அவர்களோடே வழி நடவாமல்‌, உன்‌ 
காலை அவர்கள்‌ பாதைக்கு விலக்குவாயாக” 
என்று சொல்லுகிறார்‌. நாம்‌ 
பாவிகளைப்போல சிந்திக்கவும்கூடாது. 
அவர்களைப்போல கிரியை செய்யவும்‌ கூடாது. 
அவர்களுடைய முன்மாதிரியைப்‌ 
பின்பற்றவும்கூடாது. 


பாவிகளுடைய வழிகள்‌ தேவனுக்கு 
அருவருப்பானவை. அவை மனுஷருக்கு 
தீங்கு செய்யும்‌. அவர்களுடைய கால்கள்‌ 
இரத்தம்‌ சிந்த தீவிரிக்கிறது. 
பாவிகளுடைய வழி பாவம்‌ நிரம்பியது. அது 
மலை உச்சியிலிருந்து. மலைச்சரிவில்‌ கீழே 
இறங்கும்‌ பாதைக்கு ஒப்பானது. 
மலைச்சரிவில்‌ இறங்குகிறவர்கள்‌ வேகமாக 


செங்குத்தாகமிருக்கிறதோ, 
சீக்கிரமாக. வர்கள்‌ 
இறங்கிக்கொண்டிருப்பார்கள்‌. 
இறங்குவார்கள்‌. 





i al 
TT 


மலைச்சரிவில்‌ தீவிரமாய்‌ 
இறங்குகிறவர்களைப்போலவே, பாவிகளுடைய 
கால்களும்‌ தீங்குசெய்ய ஓடுகிறது. 
பிறருடைய இரத்தத்தை சிந்த தீவிரிக்கிறது. 
அவர்களுடைய வேகத்தை அவர்களால்‌. 
குறைக்கவும்‌ முடியாது. அவர்களால்‌. 
நிறுத்தவும்‌ முடியாது. அவர்கள்‌ 
மற்றவர்களுடைய இரத்தத்திற்கு தீவிரித்து 
ஓடினாலும்‌, முடிவில்‌ அவர்கள்‌ தங்கள்‌ 
இரத்தத்தையே சிந்துவார்கள்‌ 


ொந்தாமன்றி 

ஒழிந்திருந்தாலும்‌, தங்கள்‌ பிராணனுக்கே 
ஒளிந்திருக்கிறார்கள்‌. தங்களைத்‌ தாங்களே 
அழித்துக்கொள்வதற்கே அவர்கள்‌ 
ஒளித்திருக்கிறார்கள்‌. 
துன்மார்க்கர்‌ தங்களுடைய 
அழிவுக்கு நேராகவே ஒடுகிறார்கள்‌. 
தங்களுடைய பாதையின்‌ முடிவு தங்களுக்கு 
அழிவைத்‌ தரும்‌ என்பது அவர்களுக்குத்‌ 
தெரியும்‌. தெரிந்தாலும்‌, தங்களுடைய 
பாயில்‌ தொடர்ந்து போகாமல்‌, 
தங்களுடைய நடையை அவர்களால்‌ தடுத்து 
நிறுத்த முடியாது. மலைச்சரிவின்‌ 
உச்சியிலிருந்து வேகமாக 
இறங்குலிறஙகளாம்‌! தங்களுடைய 
நடையின்‌ வேகத்தை குறைக்கவும்‌ முடியாது. 
அவர்கள்‌ 
விரும்பாவிட்டாலும்‌, 
சரிவாகயிருப்பதினால்‌, 
கீழே றங்குவார்கள்‌. 
அதுபோலவே, பாவிகளும்‌ பாதாளத்தில்‌, 

வேகமாக இறங்குவார்கள்‌. 


துன்மார்க்கர்‌ 
பறவையைப்போன்‌ றவர்கள்‌. 
விரிக்கப்பட்டிருப்பதை இந்தப்‌ 


பறவைகள்‌ வலையில்‌ சிக்கிக்கொள்ளும்‌. 
அதன்பின்பு இந்தப்‌ பறவையால்‌ வலையின்‌ 
பிடியிலிருந்து தப்பிக்க முடியாது. 
துன்மார்க்கரும்‌ துபோலவே 
துன்மார்க்கத்தில்‌ க்கப்பட்டு 
அழிந்துபோகிறார்கள்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


துன்மார்க்கர்‌ 

பொருளாசைக்காரர்கள்‌. பொருள்‌ 

ல்‌ ஜீவனைக்கொடுக்கும்‌ என்று 

இவர்கள்‌ பிறருடைய 

கொள்ளையடிக்கிறார்கள்‌. 

'பொருள்மீது 

அநியாயமாக 

அவர்களுக்கு 

அது 

பிரயோஜனமாயிருக்காது. 

துன்மார்க்கத்தினால்‌ வந்த ஐசுவரியம்‌ 
துன்மார்க்கரை அழித்துப்போடும்‌. 


பொருளையுள்ளவர்கள்‌ தங்கள்‌ 
இரத்தத்திற்கே பதிவிருக்கிறார்கள்‌, தங்கள்‌ 
ஜீவனுக்கே ஒளித்திருக்கிறார்கள்‌. 
பொருளாசை தன்னை உடையவர்களின்‌ 
என்ரை வங்கிப்போடும்‌.. இவர்களும்‌ 
ஜீலியகாலம்‌ குறுகிப்போகும்‌. 
இவர்களுடைய சரீரத்தில்‌ ஆரோக்கியம்‌ 
இருக்காது. இவர்களுடைய பேராசை 
இவர்களை அழித்துவிடும்‌. இவர்கள்‌ 
அதிகமாகப்‌ பொருள்‌ சேர்த்து, நீண்டநாள்‌ 
சம்பிரமமாய்‌ ஜீவிக்கவேண்டும்‌ என்று 
ஆசைப்படுவார்கள்‌. ஆனால்‌ இவர்களுக்கு 
பூரண ஆயுசு கிடைக்காது. இவர்களுடைய 
ஆயுசுகாலத்தின்‌ பாதியிலேயே இவர்கள்‌ 
துன்மார்க்கர்‌. 


செத்துப்போவார்கள்‌. 

லாதவர்கள்‌. 
இவர்கள்‌ பிறரை கல டம என்று 
நினைக்கிறார்கள்‌. ஆனால்‌ தங்களுடைய 
துன்மார்க்கத்தினால்‌. தாங்களே 
அழிந்துபோகிறார்கள்‌. சாலொமோன்‌ ராஜா 
துன்மார்க்கருடைய புத்தியீனத்தைப்பற்றிச்‌ 
சொல்லும்‌ “எல்வகையான 
பட்சியானாலும்‌ சரி, அதின்‌ கண்களுக்கு 
ன்பாக வலையை விரிப்பது விருதா" 
(நீதி 1:17) என்று சொல்லுகிறார்‌. 


பாவிகள்‌ மற்றவர்களுடைய 
இரத்தத்தை சிந்துவதற்கு பதிவிருக்கிறார்கள்‌. 
ஆனால்‌ இவர்கள்‌ தங்களுடைய 
இரத்தத்தையே சிந்துகிறார்கள்‌. இவர்கள்‌ 
பிறருடைய பிராணனை எடுப்பதற்காக 
ஒளிந்திருக்கிறார்கள்‌. ஆனால்‌ இவர்களோ 
தங்கள்‌ பிராணனுக்கே ஒளிந்திருக்கிறார்கள்‌. 
தாங்கள்‌ விரித்த கண்ணி, தங்களையே 
பிடிக்கும்‌ என்று தெரியாமல்‌, கண்ணிகளை 
விரிக்கிறார்கள்‌. 





ழ்‌ நவள 
யாய 


- சாலொமோன்‌ கொள்ளைக்காரருடைய 
இங்கு, பொதுவாகச்‌ 
கொள்ளைக்காரரைப்போலவே 


அநேகர்‌ 
யிருக்கிறார்கள்‌. துன்மார்க்கமான 
காரியங்களை துணிகரமாய்ச்‌ 
செய்கிறார்கள்‌. அவர்கள்‌ எல்லோருக்கும்‌. 
நாம்‌ எச்சரிப்பாயிருக்கவேண்டும்‌. 
அவர்களுடைய பாவங்களைவிட்டு விலகி 
ஜீவிக்கவேண்டும்‌. மதுபானப்பிரியரும்‌, 
அசத்தர்களும்‌ துணிகரமாய்ப்‌ பாவம்‌. 
செய்கிறவர்கள்‌. அவர்களுடைய பாவமான 
வழிகளில்‌ நாம்‌ சென்றுவிடாதவாறு. மிகவும்‌ 
எச்சரிப்போடு ஜீவிக்கவேண்டும்‌. 


ஞானமானது கூப்பிடுகிறது 
நீதி 1: 20,21 


நீதி 1:90, ஞானமானது வெளியே 
நின்று கூப்பிடுகிறது, வீதிகளில்‌ 


சுத்தமிடுகிறது. 


நீதி 121. அது சந்தடியுன்ன 
தெருக்களின்‌ சந்திலும்‌, ஒலிமுகவாசலி. 
தூம்‌ நின்று கூப்பிட்டு, பட்டணத்தில்‌ 
தன்‌ வார்த்தைகளை வசனித்துச்‌. 
சொல்லுகிறது: 


சாத்தானுடைய இச்சகமான 
பேச்சுக்களுக்கு செலிகொடுப்பது மிகவம்‌ 
ஆபத்தானது. அதே சமயத்தில்‌ தேவன்‌ 
நம்மோடு பேசும்போது, 

செவிகொடுக்க மறுப்பதும்‌, 

மிகப்பெரிய ஆபத்தாகயிருக்கும்‌. 

நம்மோடு பேசுகிறார்‌. அவர்‌ ஞானத்தின்‌ 
மூலமாய்ப்‌ பேசுகிறார்‌. ஞானமானது. 
வெளியே நின்று கூப்பிடுகிறது. “ஞானம்‌ 
என்னும்‌ வார்த்தை, மூலாபிரெய பாஷையில்‌, 
'ஞானங்கள்‌" என்று பன்மையில்‌. 
எழுதப்பட்டிருக்கிறது. தேவனிடத்தில்‌ 
அனந்த ஞானம்‌ இருக்கிறது. அவரே 
சர்வஞானமுள்ளவர்‌. 


“தேவன்‌ நம்முடைய கர்த்தராகிய 
கிறிஸ்து இயேசுவுக்குள்‌ கொண்டிருந்த 
அநாதி தீர்மானத்தின்‌ படியே. 
உன்னதங்களிலுள்ள  துரைத்தனங்களுக்கும்‌ 
அதிகாரங்களுக்கும்‌ அவருடைய அநந்த 
ஞானமானது சபையின்‌ மூலமாய்‌ 
இப்பொழுது தெரியவரும்‌ பொருட்டாக, 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இயேசுகிறிஸ்துவைக்‌ கொண்டு 
எல்லாவற்றையும்‌ சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே 
ஆதிகாலங்கள்‌ முதல்‌ மறைந்திருந்த 
இரகசியத்தினுடைய ஐக்கியம்‌ இன்னதென்று. 
எல்லாருக்கும்‌ வெளிப்படையாகக்‌ 
காண்பிக்கிறதற்கு, இந்தக்‌ கிருபை எனக்கு 
அளிக்கப்பட்டிருக்கிறது'' (எபே 39-11) 
என்று அப்போஸ்தலர்‌ பவுல்‌ சொல்லுகிறார்‌. 
தேவன்‌ மனுபுத்திரரோடு, 


தம்முடைய 
எல்லாவிதமான 


ஞானத்தின்‌ மூலமாயும்‌ 
பேசுகிறார்‌. மனுஷனிடத்தில்‌ 
புரிந்துகொள்ளும்‌ தன்மையிருக்கிறது. 
இதுவே மனுஷருடைய ஞானம்‌. மனுஷன்‌ 
பிரமாணத்தையும்‌, 
வெளிச்சத்தையும்‌ 
மனுஷனுக்கு காரண 
அறிந்துகொள்ளும்‌ ஆற்றல்‌ 
இருக்கிறது. மனுஷனுடைய மனச்சாட்சி 
அவனுடைய ஞானத்தை வெளிப்படுத்துகிறது. 
“அந்தக்கரணங்களில்‌ ஞானத்தை வைத்தவர்‌ 
யார்‌? உள்ளத்தில்‌ புத்தியைக்‌ கொடுத்தவர்‌ 
யார்‌?” (யோபு 38:36) என்று கர்த்தர்‌ 
யோபுவிடம்‌ கேட்கிறார்‌. கர்த்தரே 
மனுஷருக்குள்ளே ஞானத்தை 
வைத்திருக்கிறார்‌. 
தேசத்தில்‌ நடைபெறுகிற 
தேவன்‌ கொடுத்திருக்கிற 
ஞானமாகும்‌. வழக்குகளை விசாரிக்கிற 
நியாயாதிபதிகள்‌, தேவனுடைய 
பிரதிநிதிகளாக ஊழியம்‌ செய்கிறார்கள்‌. 


ஒரு. 
ஆளுகையும்‌ 


தேவனுடைய தெய்வீக வெளிப்பாடும்‌, 
மனுஷருக்கு ஞானமாகயிருக்கிறது. தேவன்‌ 
தம்மைப்பற்றியும்‌, தம்முடைய 
பிரமாணங்களைப்பற்றியும்‌ மனுஷருக்கு 
வெளிப்படுத்துகிறார்‌. தேவனுடைய சித்தமும்‌ 
விருப்பமும்‌ வார்த்தைகளாக 
எழுதப்பட்டிருக்கிறது. வேதாகமத்திலுள்ள 
புஸ்தகங்களை எழுதிய ஆசிரியர்களுக்கும்‌, 
தீர்க்கதரிசிகளுக்கும்‌ தேவன்‌ தம்முடைய 
விசேஷித்த ஞானத்தைக்‌ கொடுத்திருக்கிறார்‌. 
வேதாகம ஆசிரியர்கள்‌ தேவனுடைய 
சிந்தையை மனுஷருக்கு வார்த்தை வடிவில்‌ 
வெளிப்படுத்துகிறார்கள்‌. 





f= FTE 
TT 


பொக்கிஷங்களெல்லாம்‌ 
க்கக்‌ | தேவனுடைய எல்லா 


வார்த்தையாகமிருக்கிறார்‌. ஸ்துவின்‌ 
மூலமாகவே தேவன்‌ நம்மோடு பேசுகிறார்‌. 
அவர்‌ மூலமாக எல்லா நியாயங்களையும்‌ 
விசாரித்து, நமக்கு நீதியான தீர்ப்புகளைச்‌ 
சொல்லுகிறார்‌. நம்முடைய கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்து தம்மைப்பற்றிச்‌ 
சொல்லும்போது, "ஞானமானது அதன்‌ 
பிள்ளைகள்‌ எல்லாராலும்‌ நீதியுள்ளது என்று 
ஒப்புக்கொள்ளப்படும்‌' (லூக்‌ 7:35) என்று 
சொல்லுகிறார்‌. 


நம்முடைய தேவனாகிய 
நம்மோடு பேசுகிறார்‌. 
வெளிப்படையாகவும்‌ பேசுகிறார்‌. 

பேசுகிறார்‌ ்‌ 

தேவன்‌ பேசுகிற 

காதுள்ளவர்கள்‌. 

கேட்கவேண்டும்‌. தேவனுடைய ஞானமானது. 
வெளியே நின்று கூப்பிடுகிறது. அது 
வீதிகளில்‌ சத்தமிடுகிறது 


'தேவனுடைய வார்த்தை ராஜாக்களின்‌ 
அரண்மனையில்‌ வெளிப்படுத்தப்படுவதுபோல, 
சாதாரண ஜனங்கள்‌ கூடியிருக்கும்‌ பொது 
இடங்களிலும்‌ வெளிப்படுத்தப்படுகிறது. 
ஞானமானது சந்தடியுள்ள தெருக்களின்‌ 
சந்திலும்‌, ஒலிமுகவாசலிலும்‌ நின்று 
கூப்பிடுகிறது. ஞானமானது. தன்‌ 

பட்டணத்தில்‌ வசனித்துச்‌ 


நம்மோடு 


சத்தமிட்டுச்‌ சொல்லுகிறார்‌. தேவன்‌ நம்மோடு 
பேசும்போது, அவர்‌ அன்பாகவும்‌ பேசுகிறார்‌, 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சுத்தமாகவும்‌ பேசுகிறார்‌. நாம்‌ தேவனுடைய 
செவிகொடுக்கவேண்டும்‌. 
அவருடைய விருப்பம்‌. நாம்‌ 
எங்கேயிருந்தாலும்‌ தேவனுடைய ஞானமுள்ள 
வார்த்தை நம்மைத்‌ தேடி வருகிறது. கர்த்தர்‌ 
நம்மை நேடி வந்து விசாரிக்கிறவர்‌. நாம்‌ 
இருக்கிற இடங்களில்‌, கர்த்தர்‌ நம்மைத்‌ 
தேடிவந்து, தம்முடைய ஞானமுள்ள 
வார்த்தைகளை நம்மோடு பேசுகிறார்‌. 


பேதைகளே 
தீதி 122 


நீதி 1௨. 
பேதைமையை 

'நிந்தனைக்காரரே, 

நிந்தனையில்‌ 

மதியினரே, நீங்கள்‌. ஞானத்தை 
வெறுப்பதும்‌, எது வரைக்கும்‌ இருக்கும்‌. 


தெய்வீக 
ரத்தன்‌ நம்மோடு பேசுகிறார்‌ 
காரணமில்லாமல்‌, 
சொழுதபோவதந்காக வெறும்‌ பேச்சு 
றவரல்ல. தேவன்‌ நம்மோடு 
பேசுவதற்கான காரணங்கள்‌ உள்ளன. 
அவையாவன : 1. தேவன்‌ பாவிகளை 
அவர்களுடைய பாவத்தினிமித்தமாய்‌ 
கடிந்துகொள்கிறார்‌. 2. பாவிகள்‌ மனந்திரும்ப 
வேண்டும்‌ என்றும்‌, அவர்கள்‌ ஞானத்தைப்‌ 
க்கல்‌ என்றும்‌ நேவன்‌ 
அழைக்கிறார்‌. 3. பாவிகள்‌ 
சந்திப்பால்‌, பாவத்தில்‌ நிலைத்திருந்தால்‌ 
அவர்களுக்கு அழிவு உண்டாகும்‌ என்று 
எச்சரிக்கிறார்‌. 4. தேவனுடைய சத்தத்திற்கு 
நாம்‌ செவிகொடுக்கும்போது, நாம்‌ 
விக்கினமின்றி வாசம்பண்ணி, ஆபத்துக்குப்‌ 
பயப்படாமல்‌ அமைதியாயிருக்கலாம்‌. 


பாவிகள்‌ பொதுவாக 


பேதைகளாகயிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
பேதமையை விரும்புகிறார்கள்‌. 
அவர்களிடத்தில்‌ 'ஞானமில்லை. 
மதியீனமாய்ச்‌ சிந்திக்கிறார்கள்‌, மதிமீனமாய்ப்‌ 
பேசுகிறார்கள்‌, மதியீனமாய்க்‌. 
கிரியைசெய்கிறார்கள்‌. தங்களுடைய 
பாவத்தினாலும்‌, துன்மார்க்கத்தினாலும்‌ 
அவர்கள்‌ தங்களைத்‌ தாங்களே வஞ்சித்துக்‌ 
கொள்கிறார்கள்‌. 





ழ்‌ நவள 
யாய 


பாவிகள்‌ நிந்தனைக்காரராயிருக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ மற்றவர்களையும்‌ நிந்திக்கிறார்கள்‌. 
தங்களையும்‌ நிந்திக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
நிந்தனையில்‌ பிரியப்படுகிறார்கள்‌. 
தங்களுடைய வாழ்க்கையில்‌ நடைபெறுகிற 
எல்லா காரியங்களையும்‌ நிந்திக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ ஒருபோதும்‌ தள்‌ ஜீவியத்தில்‌ 
நடைபெறுகிற ஒவ்வொரு காரியமும்‌ ஏன்‌ 
நடைபெறுகிறது என்பதை சிந்தித்துப்‌ 
பார்ப்பதில்லை. சிந்திப்பதற்கு முன்பாகவே, 
அதை நிந்தித்து; சோர்ந்துபோகிறார்கள்‌. 
தெளிந்த புத்தியும்‌ ஞானமுமுள்ளவர்கள்‌ 
எல்லாவற்றையும்‌ நிதானித்து அறிவார்கள்‌. 
அவற்றிற்கான காரணங்களையும்‌ 
காரியங்களையும்‌ புரிந்துகொள்ள 
முயற்சிபண்ணுவார்கள்‌. 


பாவிகள்‌ ஞானத்தை வெறுக்கிறார்கள்‌. 
தேவனுடைய வார்த்தையையும்‌, அவருடைய 
உபதேசத்தையும்‌ வெறுக்கிறார்கள்‌. 
தேவனுடைய வார்த்தைகளை வெறுகிறவர்கள்‌ 
அதை ஒருபோதும்‌ சரியாகப்‌ 
புரிந்துகொள்ளமாட்டார்கள்‌. நம்மிடத்தில்‌ 
கற்றுக்கொள்ளும்‌ ஆவியிருக்கவேண்டும்‌. 
உபதேசத்தையும்‌, போதகத்தையும்‌ 
வெறுக்கிறவன்‌ மிகப்பெரிய 
மதிகேடனாகயிருக்கிறான்‌. 


பரலோகத்தின்‌ தேவன்‌ 
பேசவேண்டுமென்று விரும்புகிறார்‌ 
நம்முடைய பாவங்களை நமக்கு 
உணர்த்தவேண்டுமென்று விரும்புகிறார்‌. நாம்‌. 
அழிந்துபோகவேண்டுமென்பது தேவனுடைய 
விருப்பமல்ல. நம்முடைய அழிவுக்காக 
தேவன்‌ நமக்குப்‌ போதிக்கவில்லை. தேவன்‌ 
நம்மீது கிருபையும்‌ இரக்கமுமுள்ளவர்‌. நாம்‌ 
ஜீவனைப்பெற்றுக்‌ கொள்ளவேண்டும்‌. 
என்பதும்‌, அந்த ஜீவன்‌ நமக்கு நித்திய 
ஜீவனாயிருக்கவேண்டும்‌ என்பதும்‌. 
தேவனுடைய விருப்பம்‌. 


நம்மோடு. 


தேவன்‌ டைய பாவத்தைக்‌ 
குறித்து நமக்கு ம்‌ பின்பு, 


நீ 
விரும்புவதும்‌, நிந்தனையில்‌ பறப்பதும்‌ 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தும்‌. எதுவரைக்கும்‌. 
கேட்கிறார்‌. தேவன்‌: 
இடு பேசும்போது நாம்‌ அவருடைய 
வார்த்தைக்குச்‌ செவிகொடுக்கவேண்டும்‌. 
நம்முடைய இருதயத்தின்‌ ஆழத்திலிருந்து 
தேவனுக்கு சீக்கிரத்தில்‌ பிரதியுத்தரம்‌. 
சொல்லவேண்டும்‌. 


தேவனுடைய 
கொள்ளுதல்‌ 
நீதி 1:23 


கடிந்து 


நீதி 1:28, என்‌ 
கடிந்துகொள்ளுதலுக்குத்‌ திரும்புங்கள்‌; 
இதே, என்‌ ஆவியை உங்களுக்கு 
அருளுவேன்‌, என்‌ வார்த்தைகளை 
உங்களுக்குத்‌ தெரிவிப்பேன்‌. 


பாவிகள்‌ தங்கள்‌ பாவங்களிலிருந்‌ 
மனந்திரும்பவேண்டும்‌. அவர்கள்‌ 
ப்‌ பெற்றுக்கொள்ளவேண்டும்‌. 
விருப்பம்‌, 
பேதைகளோடும்‌, 
நிந்தனைக்காரரோடும்‌, மதிமீனரோடும்‌. 
பேசுகிறார்‌. அவர்களுடைய பாவங்களை 
அவர்களுக்கு உணர்த்திக்‌ காண்பிக்கிறார்‌ 
நம்முடைய பாவங்கள்‌ நமக்கு 
உணர்த்தப்படும்போது, நாம்‌ 
மனந்திரும்பவேண்டும்‌. தேவன்‌ கொடுக்கிற 
ஞானத்தைப்‌. பெற்றுக்கொள்ளவேண்டும்‌. 
கர்த்தர்‌ நம்மோடு, என்‌ 
கடிந்துகொள்ளுதலுக்கு திரும்புங்கள்‌" என்று 
சொல்லுகிறார்‌. 


நம்முடைய மனதில்‌ தெளிந்த 
சிந்தணையிருக்கவேண்டும்‌. சரியான வழியில்‌ 
சிந்திக்கவேண்டும்‌. இதுவரையிலும்‌ நாம்‌ 
பேதமையை விரும்பினாலும்‌, இனிமேல்‌. 
அதை விரும்பாமல்‌, தேவனுடைய ஞானத்தை 
விரும்பவேண்டும்‌. நாம்‌ இதுவரையிலும்‌ 
நிந்தனையில்‌ பிரியப்பட்டாலும்‌, இனிமேல்‌ 
அதன்மீது பிரியப்படாமல்‌, [டைய 
ஞானத்தின்மீது பிரியப்படவேண்டும்‌. நாம்‌. 
இதுவரையிலும்‌ ஞானத்தை வெறுத்தாலும்‌, 
இனிமேல்‌ அதை வெறுக்காமல்‌, அதை 
விரும்பவேண்டும்‌. 





i= THE 
TT 


தேவனுடைய ஞானத்தை நாம்‌. 
பெற்றுக்கொள்ளும்போது நம்முடைய மனதில்‌ 
தெளிந்த சிந்தனை உண்டாகும்‌. அப்போது 
நாம்‌ தேவனிடத்திற்குத்‌ திரும்பவேண்டும்‌. 
நாம்‌ செய்யவேண்டி காரியங்களை 
செய்வதற்கு ஆயத்தமாகவேண்டும்‌. 
மரணத்தின்‌ பாதையில்‌ போய்க்கொண்டிருந்த 
நாம்‌, இனிமேலும்‌ அதில்‌ தொடர்ந்து 
போகாமல்‌, ள்ள பாதைக்குத்‌ 
திரும்பிவரவேண்டும்‌. தேவன்‌ நமக்குக்‌ 
கொடுக்கும்‌ ஜீவனைப்‌ 
பெற்றுக்கொள்ளவேண்டும்‌. 


தாழ்மையிருக்க 

ஆனால்‌ தாழ்வுமனப்பான்மை: 
இருக்கக்கூடாது. ஒரு சிலர்‌ எளிமையை 
விரும்புவார்கள்‌. அதன்பின்பு அவர்கள்‌ 
எளிமைக்கு, அடிமைகளாகிவிடுவார்கள்‌ 
முடிவில்‌, நாழ்மை அவர்களை ஆளுகை 
செய்வதற்குப்‌ பதிலாக, தாழ்வு மனப்பான்மை 
அவர்களை ஆளுகை செய்யும்‌. 
இப்படிப்பட்டவர்களிடத்தில்‌ தன்னம்பிக்கையும்‌ 
இராது. தேவனிடத்திலும்‌ நம்பிக்கை இராது. 
இவர்கள்‌ நிர்விசாரமாய்‌ ஜீவிப்பார்கள்‌. 
எந்தவிதமான 
பிடிப்புமில்லாமல்‌, 


வாழ்க்கையில்‌ 
நம்பிக்கையுமில்லாமல்‌, 
மிதாபமாகயிருப்பார்கள்‌. 


ய. சுயமிரயாசத்தின்மீதும்‌, 
சுயழுயற்சியின்மீதும்‌, சுயபெலத்தின்மீதும்‌ 
நாம்‌ நம்பிக்கை வைக்கக்கூடாது. நம்முடைய 
சொந்த பெலத்தினால்‌ நம்மால்‌ ஒன்றும்‌ 
செய்யமுடியாது என்று நினைக்கவேண்டும்‌. 
அதே சமயத்தில்‌ தேவனால்‌ கூடாத காரியம்‌ 
ஒன்றுமில்லை என்று விசுவாசித்து. நம்மை 
தேவனுடைய சமுகத்தில்‌ 
அர்ப்பணிக்கவேண்டும்‌. அப்போது தேவன்‌ 
நமக்குள்ளே கிரியை நடப்பிப்பார்‌. நம்மை: 
தேவனுடைய சமுகத்தில்‌ பூரணமாய்‌ 
ஒப்புக்கொடுக்கும்போது, “இதோ என்‌ 
ஆவியை உங்களுக்கு அருளுவேன்‌" என்று 
நம்முடைய தேவனாகிய கர்த்தர்‌ நமக்குச்‌ 
சொல்லுகிறார்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நம்மைப்‌ பெலப்படுத்துவார்‌. தேவனுடைய 
கிருபையினால்‌ நன்மையான காரியங்களை 
செய்யும்‌ சிலாக்கியங்களை கர்த்தர்‌ நமக்குக்‌ 
கொடுப்பார்‌. தேவனுடைய கிருபையில்லாமல்‌ 
நம்மால்‌ ஒன்றும்‌ செய்யமுடியாது. நமக்கு 
பரிசுத்த ஆவியானவரின்‌ உதவியும்‌, 
ஒத்தாசையும்‌, ஊழியமும்‌, அபிஷேகமும்‌ 
தேவை. 


கர்த்தர்‌ நம்மீது கிருபையுள்ளவராக, 
தம்முடைய ஆவியை நமக்கு அருளுகிறார்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய வார்த்தைகளை நமக்குத்‌ 
தெரிவிக்கிறார்‌. தேவன்‌ தம்முடைய 
வார்த்தைகளை நமக்கு சொல்லுவது 
மாத்திரமல்ல, அதை நாம்‌ 
பரிந்துகொள்வதற்கு தம்முடைய 
கிருபையையும்‌ நமக்குக்‌ கொடுக்கிறார்‌ 
பரிசுத்த ஆவியானவர்‌ நமக்கு 

சத்தியங்களையும்‌ போதிக்கிறார்‌. 


மூடரின்‌ நிர்விசாரம்‌ 
நீதி 1 24-82 


நீதி 1:24. நான்‌ கூப்பிட்டும்‌, நீங்கள்‌ 
கேட்கமாட்டோம்‌ என்கிறீர்கள்‌; நான்‌ 
என்‌ கையை நீட்டியும்‌ கவனிக்கிறவன்‌ 


ஒருவனும்‌ இல்லை. 


நீதி 1:25, என்‌ 
ஆலோசனையையெல்லாம்‌ நீங்கள்‌. 
தன்னி, என்‌ கடிந்துகொள்ளுதலை 
வெறுத்தீர்கன்‌. 


நீதி 1:28. ஆகையால்‌, நானும்‌ உங்கள்‌ 
ஆயத்துக்காலத்தில்‌ நகைத்து, நீங்கள்‌. 
பயப்படுங்காரியம்‌ வரும்போது. 
ஆகடியாம்‌ பண்ணுவேன்‌. 


நீதி 1:27. நீங்கள்‌ பயப்படுங்காரியம்‌ 
புசல்போல்‌ வரும்போதும்‌, ஆயத்து 
சூறாவளி போல்‌ உங்களுக்கு. 
தேரிடும்போதும்‌, நெருக்கமும்‌ 
இடுக்கணும்‌ உங்கள்மேல்‌ 
வரும்போதும்‌, ஆகடியம்பண்ணுவேன்‌. 





i THE 
TT 


தீதி 1:28. அப்பொழுது அவர்கள்‌ 
என்னை நோக்கிக்‌ கூப்பிடுவார்கள்‌; 
நான்‌ மறுஉத்தரவு கொடுக்கமாட்டேன்‌; 
அவர்கள்‌ அதிகாலையிலே என்னைத்‌ 
தேடுவார்கள்‌, என்னைக்‌ 
காணமாட்டார்கள்‌. 


நீதி 129, அறிவை 
வெறுத்தார்கள்‌, கர்த்தருக்குப்‌. 
பயப்படுதலைத்‌ தெரித்துகொன்னாமற்‌ 
போனார்கள்‌. 


நீதி 1:30. 


அவர்கள்‌ 


என்‌ ஆலோசனையை 
அவர்கள்‌ விரும்பவில்லை; என்‌ 
கடிந்து கொள்ளுதலையெல்லாம்‌. 
அசட்டையண்ணினார்கள்‌. 


நீதி 1:81. ஆகையால்‌ அவர்கள்‌ தங்கள்‌ 
வழியின்‌ பலனைப்‌ புசிப்பார்கள்‌; 
தங்கள்‌. யோசனைகளினால்‌ 
திருப்தியடை வார்கள்‌. 


நீதி 1:92. பேதைகளின்‌ மாறுபாடு 
அவர்களைக்‌ கொல்லும்‌, மூடரின்‌ 
நிர்விசாரம்‌ அவர்களை அழிக்கும்‌. 


கர்த்தர்‌ நம்மோடு பேசும்போது 
டைய வார்த்தைகளுக்கு 
செலிகொடுக்கவேண்டும்‌ கர்த்தர்‌ கூப்பிட்டும்‌, 
நாம்‌ கேட்காமலிருந்தால்‌ நமக்கு அழிவு 
உண்டாகும்‌. தேவனுடைய கிருபையை 
அசட்டைபண்ணினால்‌ நமக்கு ஆபத்து வரும்‌. 
தேவன்‌ தம்முடைய ஆவியை நமக்கு அருளி, 
தம்முடைய வார்த்தைகளை நமக்குத்‌ 
தெரிவிப்பது தேவனுடைய கிருபை நாம்‌. 
தேவனுடைய 
புறக்கணித்துவிடாமல்‌, 
பயன்படுத்திக்கொள்ளவேண்டும்‌. 


நின்றால்‌, நமக்கு நிச்சயம்‌ அழிவு உண்டு. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


இயேசுகிறிஸ்துவையும்‌, அவருடைய 
கிருபையையும்‌ ஏற்றுக்கொள்ளாமல்‌ 
புறக்கணிப்பது மிகப்பெரிய பாவம்‌. 
தேவனுடைய வார்த்தைக்கும்‌, அவருடைய 
பிரமாணங்களுக்கும்‌, அவருடைய 
சுவிசேஷத்திற்கும்‌ நாம்‌ 
கீழ்ப்படியவில்லையென்றால்‌, நமக்கு 
இரட்சிப்பு இல்லை. நமக்கு தேவனுடைய 
பிரமாணத்தினால்‌ வரும்‌ சாபத்திலிருந்து 
விடுதலை தேவைப்படுகிறது. பாவத்தின்‌ 
பிரமாணம்‌ நம்மை ஆளுகை செய்யாமல்‌, 
தப்பிப்பதற்கு நமக்கு. 
கிருபை தேவைப்படுகிறது. 
தேவன்‌ தம்முடைய கரத்தை நீட்டி, நம்மை 
அழைக்கிறார்‌. தம்முடைய கிருபையையும்‌ 
இரக்கத்தையும்‌ நமக்குக்‌ கொடுக்க 
ஆயத்தமாயிருக்கிறார்‌. ஆனால்‌ பாவிகளோ 
தேவனும்குத்‌ தங்களை ஒப்புக்கொடுக்காமல்‌, 
தங்கள்‌ இருதயத்தைக்‌ 
குடினப்படுத்துகிறார்கள்‌. கர்த்தர்‌ 
அவர்களைப்‌ பார்த்து, “நான்‌ என்‌ கையை 
நீட்டியும்‌ கவனிக்கிறவன்‌ ஒருவனுமில்லை" 
(நீதி 1:24) என்று வேதனையோடு 
சொல்லுகிறார்‌. 


பாவிகள்‌ 
குழப்பத்திலிருக்கிறார்கள்‌. 
க்‌ தம்முடைய 


தெளிவில்லாமல்‌ 
கர்த்தரோ 
கிருபையினால்‌ 


என்கிறார்கள்‌. 
தேவன்‌ நேசிக்கிறாரோ, 
அவர்களை மாத்திரமே  சிட்சிக்கிறார்‌. 
தேவனுடைய  சிட்சையும்‌, அவருடைய 
போதனையும்‌, அவருடைய அன்புக்கும்‌, அவர்‌ 
நமக்குக்‌ கொடுக்க விரும்பும்‌ ஆதரவுக்கும்‌ 
அடையாளம்‌. ஆனால்‌ பாவிகளோ 
தேவனுடைய ஆலோசனையையெல்லாம்‌ 
தள்ளிவிடுகிறார்கள்‌. கர்த்தருடைய 
கடிந்துகொள்ளுதலை வெறுக்கிறார்கள்‌ 
(நீதி 129. இதே வாக்கியம்‌: 
மறுபடியுமாக சொல்லப்பட்டிருக்கிறது. “என்‌ 
ஆலோசனையை அவர்கள்‌ விரும்பவில்லை; 
என்‌ கடிந்துகொள்ளுதலையெல்லாம்‌ அசட்டை 
பண்ணினார்கள்‌” (நீதி 1:30). 


யாரை 





i a 
TT 


பாவிகள்‌ தேவனுடைய 
ஆலோசனையை கேட்கக்கூடாது. என்று 
தீர்மானம்பண்ணியிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
கர்த்தருடைய கிருபைக்கு எதிரான தங்கள்‌ 
தீர்மானத்தில்‌ உறுதியாயிருக்கிறார்கள்‌. 
கர்த்தருடைய கடிந்துகொள்ளுதலை 
நிந்திக்கிறார்கள்‌. கர்த்தர்‌ தங்களுடைய 
நன்மைக்கே தங்களைக்‌ கடிந்துகொள்கிறார்‌ 
ன்‌ புரியவில்லை. 


வெறுக்கிறார்கள்‌. 
ஆலோசனையைத்‌ 


கர்த்தருக்குப்‌ 
தெரிந்துகொள்ளாமல்‌ 
(நீதி 1:29) 


போகிறார்கள்‌. 


டய ஆலோசனையும்‌, 
அவருடைய ஞானமும்‌. பாவிகளுக்கு 
வரும்போது, 
துள்மார்க்கமான 
'வெளியரங்கமாயிருக்கும்‌. 
பாவத்தை மறைக்க 
பாலத்தை 
வாழ்வடையமாட்டார்கள்‌. அவற்றை அறிக்கை. 
செய்துவிட்டுவிடுகிறவர்களோ தேவனுடைய 
இரக்கத்தைப்‌ பெற்றுக்கொள்வார்கள்‌. இ 
தேவனுடைய ஆலோசனை னால்‌ 
பாவிகளோ தங்களுடைய பாவங்கள்‌ 
வெளியரங்கமாகும்‌ என்று பயந்து. அவர்கள்‌ 
தேவனுடைய ஆலோசனையையெல்லாம்‌ 
தள்ளிவிடுகிறார்கள்‌. அவருடைய 
ஆலோசனையை. விரும்பாதிருக்கிறார்கள்‌. 
தேவன்‌ அவர்களுடைய நன்மைக்காக 
அவர்களைக்‌ கடிந்துகொண்டாலும்‌, அவர்கள்‌ 
தேவனுடைய கடிந்துகொள்ளுதலை 
வெறுக்கிறார்கள்‌. கர்த்தர்‌ தங்களை 
கடிந்துகொள்ளுவதை. அசட்டை 
பண்ணுகிறார்கள்‌ 
இப்ிப்பட்டவர்கள்‌ 


பாவம்‌ றவர்கள்‌. 


துணிகரமாய்ப்‌ 
இவர்‌; 
இதத்‌! கடினமாயிருக்கிறது. 


தங்களு 
இச்சைக்கு கீழ்ப்படிந்து ஜீலிக்கிறார்கள்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


இவர்களுடைய இருதயத்தில்‌ துன்மார்க்க. 
சிந்தனை நிரம்பியிருக்கிறது. இவர்கள்‌ 
துன்மார்க்கமான வழிகளில்‌ நடக்கிறார்கள்‌. 
தேவனுடைய கிருபையும்‌ இரக்கமும்‌ 
இவர்களுக்கு. வெளிப்படுத்தப்படும்போது, 
அதைப்‌ பெற்றுக்கொண்டு, அதன்‌ பலனை 
அனுபவிக்க மறுக்கிறார்கள்‌. இதனால்‌ 
இவர்களுக்கு ஆவிக்குரிய நன்மை எதுவும்‌ 
உண்டாவதில்லை. இப்படிப்பட்டவர்கள்மீது 
தேவனுடைய கோபமும்‌ 

தண்டனையும்‌ வரும்‌. 
கடிந்துகொள்எப்பட்டும்‌, 
குடினப்படுத்துகிறவன்‌ 

சடுதியில்‌ நாசமடைவான்‌ (நீதி 29:1) 


தேவனுடைய ஆலோசனையைத்‌ தள்ளி, 
அவருடைய கடிந்துகொள்ளுநலை. 
வெறுக்கிறவர்களுக்கு ஆபத்து வரும்‌, 
அவர்களுடைய ஆபத்துக்காலத்தில்‌ கர்த்தர்‌ 
அவர்களுக்கு உதவிசெய்யமாட்டார்‌. “நானும்‌ 
உங்கள்‌ ஆபத்துக்காலத்தில்‌ நகைத்து, 
நீங்கள்‌. பயப்படுங்காரியம்‌ வரும்போது 
ஆகடியம்‌ பண்ணுவேன்‌" (நீதி 1:26) என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. துன்மார்க்கர்மீதும்‌, 
அவர்களுடைய ஆஸ்திகள்மீதும்‌ 
இரந்தும்‌ அவர்களுடைய சிந்தையிலும்‌, 
ஆபத்து வரும்‌. இந்த ஆபத்து 

ல்‌ 
உண்டாயிற்று. அவர்கள்‌ 
தூரவிலகிப்போனதினால்‌ 
சிக்கிக்கொண்டார்கள்‌. 
ஆலோசனையை தள்ளிவிட்டதினாலும்‌, 
அவருடைய கடிந்துகொள்ளுநலை 
வெறுத்ததினாலும்‌ இவர்களுக்கு ஆபத்து, 
உண்டாயிற்று. இவர்களுடைய 
ஆபத்துக்காலத்தில்‌ கர்த்தருடைய உதவியும்‌, 
ஒத்தாசையும்‌ இவர்களுக்குக்‌ கிடைக்காமல்‌ 
போயிற்று. 

துணிகரமாய்ப்‌ பாவம்‌ செய்கிறவர்கள்‌ 
சமாதானமாய்‌ ஜீவிக்கமாட்டார்கள்‌. 
அவர்களுடைய இருதயத்தில்‌ பயம்‌ ஆளுகை 
செய்யும்‌. கர்த்தருக்குப்‌ பயப்படுகிறவர்கள்‌. 
செழித்திருப்பார்கள்‌. பயத்துக்கு விலகி, 
விக்கினமின்றி ஜீவிப்பார்கள்‌. பாவிகளோ 
எல்லாவற்றிற்கும்‌ பயப்படுவார்கள்‌. அவர்கள்‌ 
பயப்படும்‌ காரியம்‌ புசல்போல்‌ அவர்களுக்கு 
வரும்‌. ஆபத்து சூறாவளிபோல்‌ 
அவர்களுக்கு நேரிடும்‌. நெருக்கமும்‌ 
இடுக்கணும்‌ அவர்கள்மேல்‌ வரும்‌ அப்போது 
கர்த்தர்‌ அவர்களுக்கு உதவிசெய்யாமல்‌, 
அவர்களை ஆகடியம்பண்ணுவார்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


எந்தவிதமான 
திடீரென்று. 


துன்மார்க்கருக்கு 
முன்னெச்சரிப்புமில்லாமல்‌, 
சூறாவளி காற்றைப்போல்‌ ஆபத்து வரும்‌. 
அது வேகமாகவும்‌, பெலமாகவும்‌ வரும்‌. 
சூறாவளி காற்றில்‌ எல்லா பதறும்‌ காற்றில்‌ 
பறப்பதுபோல, பாவிகளும்‌ நெருக்கத்திலும்‌, 
இடுக்கணிலும்‌ சிக்கி 
தங்களுக்கு 
பாவிகளால்‌ 
இவர்களுடைய 
சுயபிரயாசமும்‌ 
செய்யாது. 
தப்பிப்பதற்கு வழியில்லாமல்‌, 
அழிந்துபோவார்கள்‌. 

கர்த்தர்‌ அவர்களுக்கு நல்ல. 
ஆலோசனைகளைச்‌ சொன்னார்‌. ஆனால்‌ 
அவர்களோ கர்த்தருடைய ஆலோசனைகளை 
விரும்பவில்லை. அவற்றைத்‌ 
தள்ளிவிட்டார்கள்‌ அவர்களுடைய 
மதியீனத்தினால்‌ இப்போது அவர்களுக்கு 
ஆபத்து வந்திருக்கிறது. கர்த்தரோ 
இப்போது அவர்களுக்கு உதவிபுரியாமல்‌, 
அவர்களைப்‌ பார்த்து ஆகடியம்பண்ணுகிறார்‌. 
பாவிகளுடைய மதிமீனத்தைப்‌ பார்த்து, 
கர்த்தர்‌ அவர்களைப்‌ பரியாசம்பண்ணுகிறார்‌ 


வரும்‌. 


கர்த்தருடைய 
அவருடைய 
பரியாசம்பண்ணுகிறவர்களைப்‌ பார்த்து. இந்த 
உலகமே  பரியாசம்பண்ணும்‌. அவர்கள்‌ 
இந்த முழுஉலகத்திற்கு முன்பாகவும்‌. 
பரியாசத்திற்கேதுவானவர்களா மிருப்பார்கள்‌. 
இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ தங்களுக்கு வரும்‌ 
னையும்‌, ஆபத்தும்‌, நிந்தையும்‌, 
பரியாசமும்‌ முடியாமல்‌ அவர்கள்‌ 
கர்த்தரை நோக்கிக்‌ கூப்பிடுவார்கள்‌. ஆனால்‌ 
கர்த்தரோ அவர்களுக்கு மறுஉத்தரவு 
'கொடுக்கமாட்டார்‌ (நீதி 1:28). 


ஆரம்பத்தில்‌ கர்த்தர்‌ பாவிகளை 
நோக்கிக்‌ கூப்பிட்டார்‌. ஆனால்‌ அவர்களோ 
கர்த்தர்‌ கூப்பிட்டும்‌, கேட்கமாட்டோம்‌ என்று 
சொல்லிவிட்டார்கள்‌. கர்த்தர்‌ தம்முடைய 


கிருபையும்‌ இரக்கமுமுள்ள கரத்தை 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அவர்களுக்கு நீட்டினார்‌. 

அவர்களோ கர்த்தருடைய 
கவனிக்க மறுத்துவிட்டார்கள்‌ (நீதி 1:24) 
இப்போது பாவிகள்‌ தங்கள்‌ ஆபத்தில்‌ 
கர்த்தரை நோக்கிக்‌ கூப்பிடுகிறார்கள்‌. 
கர்த்தர்‌ அவர்களுக்கு உத்தரவு கொடுக்க 
மறுத்துவிடுகிறார்‌. அவர்கள்‌ அதிகாலையில்‌ 
கர்த்தரைத்‌ தேடுகிறார்கள்‌. ஆனாலும்‌ 
அவர்கள்‌ கர்த்தரைக்‌ காணமாட்டார்கள்‌. 
பாவிகளுடைய கூப்பிடுதல்‌ 
வீணாய்ப்போயிற்று. தேவனுடைய சமுகத்தில்‌ 
கிருபையின்‌ வாசல்‌ அடைக்கப்பட்டிருக்கிறது. 


பாவிகள்‌ கர்த்தரை 
கூப்பிட வேண்டிய காலத்தில்‌, கர்த்தரை 
அசட்டை செய்துவிட்டார்கள்‌. ஆனால்‌ 
இப்போதோ, அவர்கள்‌ கர்த்தரை நோக்கிக்‌ 
கூப்பிட்டும்‌, அவர்களுக்கு ஒரு 
பிரயோஜனமுமில்லாமல்‌ போயிற்று. கர்த்தர்‌ 
அவர்களுடைய கூப்பிடுதலுக்கு மறுஉத்தரவு 
கொடுக்கவில்லை. அவர்கள்‌ அறிவை 
வெறுத்தார்கள்‌. கர்த்தருக்குப்‌ பயப்படுதலை 
தெரிந்துகொள்ளாமல்‌ போனார்கள்‌ 
(நீதி 1:29), 


நமக்குள்‌ ஜீவன்‌ இருக்கும்போதே, நாம்‌ 
த்தரை நோக்கிக்‌ கூப்பிபவேண்டும்‌. 
கர்த்தரிடத்தில்‌ ஜெபம்பண்ணவேண்டும்‌. 
கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை 
விசுவாசிக்கவேண்டும்‌. அப்போதுதான்‌. 
தேவனுடைய கிருபையைப்‌ பெற்றுக்கொள்ள 
முடியும்‌. நாம்‌ மரித்துப்போன பின்பு, நம்மால்‌ 
தேவனை நோக்கிக்‌ கூப்பிட முடியாது. 
கிருபையின்‌ காலத்தில்‌ மாத்திரமே 
கிருபையைப்‌ பெற்றுக்கொள்ள முடியும்‌. 
நியாயத்தீர்ப்பின்‌ காலத்தில்‌ கிருபை 
வெளிப்படாது. அப்போது தேவனுடைய நீதி 
மாத்திரமே வெளிப்படும்‌. தேவனுடைய 
நியாயத்தீர்ப்பு நாளின்போது, நமக்கு நன்மை 
உண்டாகவேண்டுமென்றால்‌, கிருபையின்‌ 
காலத்தைப்‌ புறக்கணியாமல்‌, கர்த்தரை 
நோக்கி விண்ணப்பம்பண்ணவேண்டும்‌. 


ஆனால்‌. 
கரத்தை 


நோக்கிக்‌ 





i THE 
TT 


துன்மார்க்கர்‌ கர்த்தருடைய 
ஆலோசனையை விரும்புவதில்லை. கர்த்தர்‌. 
தங்களை குடிந்துகொள்ளும்‌ போதெல்லாம்‌, 
அதை அவர்கள்‌ அசட்டைபண்ணினார்கள்‌. 
ஆகையினால்‌ அவர்கள்‌ தங்கள்‌ வழியின்‌ 
பலனைப்‌ புசிப்பார்கள்‌ அவர்களுடைய 
கிரியைக்குத்தக்க பலன்‌ அவர்களுக்குக்‌ 
கொடுக்கப்படும்‌. பாவத்தின்‌ சம்பளம்‌ 
மரணம்‌. தங்கள்‌ பாவத்திலிருந்து 
மனந்திரும்பாமலும்‌, பாவத்திலேயே 
பிடிவாதமாகயிருக்கிறவர்கள்‌, நித்திய 
மரணத்தைப்‌ பெற்றுக்கொள்வார்கள்‌. 
பாவிகள்‌ உலகத்தை சிநேகித்தார்கள்‌. மாம்ச 
இச்சைக்கு இடங்கொடுத்து, பாவமான 
வழிகளில்‌ தங்கள்‌ மாம்ச இச்சைகளை 
திருப்திப்படுத்தினார்கள்‌ தங்களுடைய 
அழிவை தாங்களே தேடிக்கொண்டார்கள்‌. 


பாவிகள்‌ தங்கள்‌ யோசனைகளினால்‌ 
திருப்தியடைவார்கள்‌. தங்களுடைய உலக 
னய பனகல்‌ 
பாதுகாப்பாகமிருக்கும்‌. 
ஐசுவரியத்தை நம்புவார்கள்‌ 
ஆஸ்திகளை நம்புவார்கள்‌. 
மறுமையிலே. அவர்களுக்கு ஒரு 
பிரயோஜனமும்‌ தராது. பேதைகளின்‌ 
மறுபாடு அவர்களைக்கொல்லும்‌. மூடரின்‌ 
நிர்விசாரம்‌ அவர்களை அழிக்கும்‌ (நீதி 1:32). 


பாவிகள்‌ 
பிரபஞ்சத்தில்‌ 


ஒருவேளை ந்தப்‌. 

ஜசுவரியவான்‌௧ளாக 
செழித்திருக்கலாம்‌. அவர்கள்‌ தங்கள்‌ 
ஐசுவரியத்தையும்‌, உலகப்பிரகாரமான 
பாதுகாப்பையும்‌ நினைத்து பெருமைப்படலாம்‌. 


வற்றிக்கொள்ளலாம்‌.  பாவிகளுடைய 
பா அவர்களுக்கு ஜீவனைத்‌ தராது. 
பேதைகளின்‌ மாறுபாடு அவர்களைக்‌ 
கொன்றுபோடும்‌. 


பாவிகள்‌ எந்த அளவுக்கு தங்கள்‌ 
ஐசுவரியத்தின்மீது நம்பிக்கை 
வைக்கிறார்களோ, அந்த அளவுக்கு 
அவர்களுக்கு சீக்கிரத்தில்‌ அழிவு வரும்‌. 
மூடரின்‌ நிர்விசாரம்‌ அவர்களை அழிக்கும்‌. 
பேதைகளும்‌ மூடரும்‌ இந்த உலகத்தின்மீது 


அவர்களுடைய இருதயம்‌ கடினமாகிறது. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மாம்சத்தின்‌ இச்சைகளை 
நிறைவேற்றுவதே இவர்களுடைய பிரதான 
இதனால்‌  துன்மார்க்கமான. 

இவர்கள்‌ துணிகரமாய்‌ 

இவர்களுடைய மாறுபாடு 
கொன்றுபோடுகிறது. 

நிர்விசாரம்‌ இவர்களை 


உண்டாக பாவம்‌ செய்கிறார்கள்‌. 


கர்த்தருக்கு. 
கொடுக்கிறவன்‌ 
தீதி 1:33 


நீதி 1:38. க்குக்‌. 
செவிகொடுக்கிறவன்‌ எவனோ, அவன்‌ 
விக்கினமின்றி வாசம்பண்ணி, 
ஆபத்திற்குப்‌ பயப்படாமல்‌ 
அமைதியாயிருப்பான்‌. 


கர்த்தருடைய 
செலிகொடுக்கிறவர்களுக்கு, 
சந்தோஷமும்‌ கிடைக்கும்‌ 
பயப்படுவதே ஞானத்தின்‌ 
கர்த்தருக்குப்‌ 
தெரிந்துகொள்ளாமல்‌ 
மூடர்கள்‌. இவர்கள்‌ 
ஆலோசனையை 

அனைய. அலம்‌, 
இவர்களுக்கு அழிவு வரும்‌. 


ஆலோசனைக்கு 
பாதுகாப்பும்‌ 
கர்த்தரு 
ஆரம்‌ 
பயப்படுதலை. 
போகிறவர்கள்‌ 
கர்த்தருடைய 
விரும்பமாட்டார்கள்‌. 
வெறுப்பார்கள்‌. 


வார்த்தைக்கு 
கொடுக்கிறவர்களுக்கு 
கர்த்தர்‌ தம்முடைய 
வார்த்தையினால்‌ அவர்களை ஆளுகை 
செய்வார்‌. கர்த்தருடைய வார்த்தைக்கு, 
செவிகொடுக்கிறவர்கள்‌ பரலோகத்தின்‌ 
விசேஷித்த பாதுகாப்பில்‌ ஜிவிப்பார்கள்‌. 
அவர்களுக்கு ஒரு சேதமும்‌ ஒரு நாசமும்‌ 
உண்டாகாது. அவர்கள்‌ விக்கினமின்றி 
வாசம்பண்ணுவார்கள்‌. கர்த்தருக்குப்‌ 
பயப்படுகிறவர்கள்‌ ஆபத்துக்குப்‌ பயப்படாமல்‌ 
அமைதியாகயிருப்பார்கள்‌. விசுவாசிகள்‌ 
ஆபத்துக்கு விலகி பாதுகாப்பாக 
இருப்பார்கள்‌. ஆபத்தைக்‌ குறித்த பயமும்‌ 
அவர்களிடத்தில்‌ இருக்காது. 


கர்த்தருடைய 
வி 
ஆசீர்வாதழுண்டாகும்‌. 





i= a 
TT 


தங்களுக்கு போதகம்‌ வேண்டும்‌ 

பெற்றுக்கொள்கிறவர்கள்‌ 

கிருபையையும்‌ 

பெற்றுக்கொள்வார்கள்‌. 

பயப்படுதல்‌. 

உணர்ந்துகொள்வார்கள்‌. 

அறிவை கண்டடைவார்கள்‌ (நீதி 21-0). 

நம்முடைய செவியை ஞானத்திற்கு சாய்த்து, 

நம்முடைய இருதயத்தை த்திக்கு 

அமையப்பண்‌ணும்போது, 

ஆசீர்வாதங்கள்‌ 

துன்மார்க்கருடைய ல்‌ 

தப்புவிக்கப்படுவோம்‌ (நீதி 2210-15). நாம்‌ 

இச்சகமான வார்த்தைகளைப்‌ பேசும்‌ 

பரஸ்திரீக்கும்‌ தப்புவிக்கப்படுவோம்‌. 
I ஆகையால்‌ ம்‌ 

வழியில்‌ 


பாதை! 
காத்துக்கொள்ள வேண்டும்‌ (நீதி 2:20-22). 


ஞானத்தைத்‌ தேடும்‌ வழிகள்‌ 
நீதி2:1-4 


நீதி 21. என்‌ மகனே, தீ உன்‌ செவியை 
ஞானத்திற்குச்‌ சாய்த்து, உன்‌ 
இருதயத்தைப்‌ புத்திக்கு 
அமையப்பண்ணும்பொருட்டு, 


நீதி 22, நீ என்‌ வார்த்தைகளை 
ஏற்றுக்கொண்டு, என்‌ கட்டனைகனை 
உன்னிடத்தில்‌ பத்திரப்படுத்தி, 


நீதி 
கூப்பிட்டு, 
அழைத்து, 
நீதி 24. அதை வென்னியைப்போல்‌ 
நாடி, புதையல்களைத்‌ தேடுகிறதுபோல்‌ 
தேடுவாயாகில்‌, 


28. ஞானத்தை வா என்று. 
புத்தியைக்‌ சத்தமிட்டு 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


நாம்‌ ஞானத்தை எங்கு 
கண்டுபிடிக்கலாம்‌ என்றும்‌, அதை எப்படி 
பெற்றுக்கொள்ளலாம்‌ என்றும்‌ சாலொமோன்‌ 
நமக்கு ஆலோசனை சொல்லுகிறார்‌. 
ஞானத்தைப்‌ பெற்றுக்கொள்வதற்கு, நாம்‌ 
என்னென்ன உபாயங்களையெல்லாம்‌ 
பயன்படுத்தவேண்டும்‌ என்பது பற்றியும்‌. 
சாலொமோன்‌ நமக்கு ஆலோசனை 
சொல்லுகிறார்‌. 

நாம்‌ தேவனுடைய வார்த்தைக்கு 
கவனமாய்ச்‌ செவிகொடுக்கவேண்டும்‌. 
தேவனுடைய வார்த்தையே ஞானமுள்ள 
வார்த்தை. தேவனுடைய வார்த்தை நமக்கு 
இரட்சிப்புக்கேற்ற ஞானத்தைத்‌ தருகிறது, 
தேவனுடைய வார்த்தையே எல்லா 
ஞானத்திற்கும்‌ புத்திக்கும்‌ 
ஊற்றாகயிருக்கிறது. தேவளிடத்திலிருந்தே 
எல்லா ஞானமும்‌ புறப்பட்டு வருகிறது. 
மனுஷர்‌ மத்தியிலே பலவிதமான 
ஞானங்கள்‌ காணப்படலாம்‌. மனுஷர்கள்‌ 
ஞானமாய்ப்‌ பேசலாம்‌. ஞானமான 
காரியங்களைச்‌ செய்யலாம்‌. 
இவையெல்லாவற்றிற்கும்‌ மேலாக தெய்வீக 
வெளிப்பாடே மெய்யான ஞானமாகும்‌, 
ல்‌ தேவனுடைய 

ஆதாரமாகக்‌. 

அவை 

வார்த்தையின்மீது 
கட்டியெழுப்பப்பட்டிருக்கிறது. நாம்‌ 
தேவனுடைய வார்த்தைகளை 
ஏற்றுக்கொண்டு, அவருடைய கட்டளைகளை 
நம்மிடத்தில்‌ பத்திரப்படுத்தவேண்டும்‌. 

ஞானத்தைப்‌ பெற்றுக்கொள்வதற்காக 
நாம்‌ கர்த்தரிடத்தில்‌ ஜெபம்பண்ணவேண்டும்‌. 
“ஞானத்தை வா என்று கூப்பிட்டு, 
த்‌ சத்தமிட்டு அழைக்கவேண்டும்‌” 
நீதி 2:3. கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
ஞானத்திற்காகவும்‌, புத்திக்காகவும்‌ 
ஜெபம்பண்ணும்போது, நம்முடைய சத்தத்தை 
பரலோகத்திற்கு நேராக உயர்த்தவேண்டும்‌. 
ஞானமும்‌ புத்தியுமே நமக்குத்‌ தேவையான 
நல்ல ஈவுகள்‌. நாம்‌ உலகப்பிரகாரமான 
ஆசீர்வாதங்களை நாடுவதற்குப்‌ பதிலாக, 
ஞானத்தையும்‌ புத்தியையும்‌ நாடவேண்டும்‌. 


கொண்டிருக்கிறது. 
தேவனுடைய 





ழ்‌ நள 
யாய 


நாம்‌... புத்தியை சத்தமிட்டு 
அழைக்கவேண்டும்‌. நமக்கு புத்தி 
தேவையென்று சொல்லவேண்டும்‌. நம்முடைய 
நாவை ஞானத்தின்‌ கட்டளைக்குக்‌ 
கீழப்டுத்தவேண்டும்‌. நம்மிடத்தில்‌ ஞானம்‌ 

வேண்டும்‌ என்று நாம்‌ விரும்பவேண்டும்‌. 
ஞானத்தைப்‌ பெற்றுக்கொள்வதற்காக, நாம்‌ 
எல்லா பிரயாசங்களையும்‌ மேற்கொள்வதற்கு 
ஆயத்தமாயிருக்கவேண்டும்‌. 


சேர்ச்சவேண்டுமென்று விருப்பர்கள்‌ இ 
உலகப்பிரகாரமான ஆசை நாமோ 
வெள்ளியை நாடாமல்‌, ஞானத்தை, 
வெள்ளியைப்போல்‌ நாடவேண்டும்‌. 


மனுஷர்‌ புதையலைத்‌ தேடி 
அலைகிறார்கள்‌. அதற்காக அதிகமாய்ப்‌ 
பிரயாசப்படுகிறார்கள்‌. நிலத்தைத்‌ 
தோண்டுகிறார்கள்‌. வெள்ளி உலோகங்களை 
கண்டுபிடிப்பதற்காக சுரங்கங்களைத்‌ 
தோண்டுகிறார்கள்‌. நாமோ வெள்ளியையும்‌, 
உலகப்பிரகாரமான புதையல்களையும்‌ 
தேடவேண்டியதில்லை. ஆனாலும்‌ நாம்‌, 
ஞானத்தை புதையல்களைத்‌ தேடுகிறதுபோல்‌ 
தேடவேண்டும்‌. ஞானத்தைப்‌ 
கொள்வதற்காக 
பிரயாசங்களெல்லாம்‌ 
வேண்டுமோ, 
மேற்கொள்ளவேண்டும்‌. 


தேவனை அறியும்‌ அறிவு 
நீதி 25 


நீதி 2. அப்பொழுது கர்த்தருக்குப்‌ 
பயப்படுதல்‌ இன்னதென்று. 
உணர்த்து, தேவனை அறியும்‌ அறிவைக்‌ 
கண்டடைவாய்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நாம்‌ ஞானத்தை வெள்ளிமைப்போல்‌ 
நாடி, புதையல்களைத்‌ தேடுகிறதுபோல்‌ 
தேடும்போது, நமக்கு மிகுந்த 
ஆசீர்வாதமுண்டாகும்‌. நாம்‌ வாஞ்சையாய்‌ 
தேடுகிற ஞானத்தைப்‌ பெற்றுக்கொள்வோம்‌. 
நம்முடைய பிரயாசம்‌ ஒருபோதும்‌ 
வீணாய்ப்போகாது. ஞானத்தை 
புதையல்களைத்‌ தேடுகிறதுபோல்‌ 
தேடும்போது, கர்த்தருக்குப்‌ பயப்படுதல்‌ 
இன்னதென்று நாம்‌ உணர்ந்துகொள்வோம்‌. 
கர்த்தரை எப்படி ஆராதிக்கவேண்டும்‌ 
என்னும்‌ நீதியைப்‌ புரிந்துகொள்வோம்‌. 

நாம்‌ ஞானத்தை வெள்ளியைப்போல்‌. 
நாடும்போது, தேவனை அறியும்‌ அறிவைக்‌ 
கண்டடைவோம்‌. கர்த்தருக்குப்‌ பயப்படும்‌ 
பயம்‌ நம்மிடத்தில்‌ இருக்கவேண்டுமென்றால்‌, 
நம்மிடத்தில்‌ தேவனை அறியும்‌ அறிவு 
இருக்கவேண்டும்‌. தேவனைப்பற்றிய அறிவு 
இல்லாதவர்கள்‌ கர்த்தருக்குப்‌ 
பயப்படமாட்டார்கள்‌. நம்மிடத்தில்‌ 
கர்த்தருக்குப்‌ பயப்படும்‌ பயம்‌ இருக்கும்போது, 
கர்த்தருக்கு முன்பாக பரிசுத்தமாய்‌ 
ஜீவிப்போம்‌. மற்ற மனுஷருக்கு முன்பாக 
நீதியாய்‌ ஜீவிப்போம்‌. நம்மிடத்தில்‌ 
அன்புகூருவதுபோல. பிறரிடத்திலும்‌ 
அன்புகூருவோம்‌. நம்முடைய சிந்தையிலும்‌, 
வார்த்தையிலும்‌, செய்கையிலும்‌ பரிசுத்தம்‌ 
இருக்கும்‌. 


கர்த்தர்‌ ஞானத்தைத்‌ தருகிறார்‌ 
நீதி 2 : 6-9 


நீதி 28. கர்த்தர்‌ ஞானத்தைத்‌ 
தருகிறார்‌; அவர்‌ வாயினின்று அறிவும்‌ 


புத்தியும்‌ வரும்‌. 


நீதி 27. அவர்‌ நீதிமான்களுக்கென்று 
மெய்ஞ்ஞானத்தை. வைத்து 
வைத்திருக்கிறார்‌; உத்தமமாய்‌ 
'நடக்கிறவர்களூக்கு அவர்‌ 
கேடகமாயிருக்கிறார்‌. 

நீதி ௮8. அவர்‌ நியாயத்தின்‌ 
நெறிகளைத்‌ தற்காத்து தம்முடைய 
பரிசுத்தவான்௧ளின்‌' பாதையைக்‌ 
காப்பாற்றுகிறார்‌. 





f= THE 
TT 


நீதி 29. அப்பொழுது தீதியையும்‌, 
தியாயத்தையும்‌, "நிதானத்தையும்‌, 
சகல 'நல்வழிகனையும்‌ 
அறித்துகொள்ளுவாய்‌... 


நாம்‌ ஞானத்தைத்‌ தேடும்போது, அந்த 
ஞானத்தை  கர்த்தரிடமிருந்து மாத்திரமே 
பெற்றுக்கொள்கிறோம்‌. கர்த்தரே நமக்கு 
ஞானத்தைத்‌ தருகிறவர்‌. கர்த்தரிடத்தில்‌ 
நமக்குக்‌ கொடுப்பதற்கு ஏராளமான 
ஞானமுள்ளது. அவர்‌ சர்வஞானமுள்ளவர்‌. 
நாம்‌ கர்த்தரிடத்தில்‌ ஞானத்தைக்‌ 
கேட்கும்போது, அவர்‌ தம்முடைய தெய்வீக 
ஞானத்தில்‌ ஒரு பகுதியை நமக்குத்‌ 
தருகிறார்‌. கர்த்தர்‌ நமக்கு ஞானத்தைக்‌ 
கொடுக்கும்போது, நாம்‌ தேவனுடைய 
சித்தத்தையும்‌ அவருடைய விருப்பத்தையும்‌ 
அறிந்துகொள்வோம்‌. தேவனே நமக்கு 
ம்மைப்பற்றி வெளிப்படுத்துகிறார்‌. 
தம்முடைய  சித்தத்தைப்பற்றிய அறிவினால்‌ 
கர்த்தர்‌ இந்த உலகத்தை ஆசீர்வதிக்கிறார்‌. 

தேவனுடைய வாயினின்று. டை 
புத்தியும்‌ வரும்‌. தேவன்‌ 
தீர்க்கதரிசிகள்‌ மூலமாயும்‌ 
எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகள்‌ மூலமாயும்‌, 
தம்முடைய ஊழியக்காரர்‌ மூலமாயும்‌ நம்மோடு 
பேசுகிறார்‌. அவர்களுடைய உபதேசத்தின்‌ 
மூலமாய்‌ நமக்கு அறிவும்‌ புத்தியும்‌ வரும்‌. 
நாம்‌ சத்தியத்தை அறிந்துகொள்ள வேண்டும்‌. 
நன்மை இன்னதென்று புரிந்துகொள்ள 
வேண்டும்‌. தேவனே சர்வவல்லமையுள்ளவர்‌ 
என்பதையும்‌, அவரே சர்வஞானமுள்ளவர்‌ 
என்பதையும்‌ அறிந்துகொள்ள வேண்டும்‌. 
கர்த்தரை அறியும்‌ அறிவே மெய்யான 


பிரகாரம்‌ கிரியை நடப்பிப்பார்கள்‌. அவர்கள்‌ 
நீதியின்‌ பாதையில்‌ நடப்பார்கள்‌. 
அவர்களிடத்தில்‌ அறிவும்‌ புத்தியும்‌ இருக்கும்‌. 
நீதிமான்கள்‌ கர்த்தருடைய மகிமையைத்‌ 
தேடுகிறவர்கள்‌. ர்த்‌ 
ஊழியத்திற்காக 
வேறுபிரிக்கப்பட்டிருக்கிறார்கள்‌. 
எல்லோருக்கும்‌ தம்முடைய 

கொடுத்தாலும்‌, 

நீதிமான்களுக்கென்று. அவர்‌ விசேஷித்த. 
மெய்ஞானத்தை வைத்து வைத்திருக்கிறார்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பரிகத்த ஆலியானவர்‌ தேவனைப்பற்றி 
அவருடைய வார்த்தையில்‌ 
வெளிப்படுத்துகிறார்‌. வேதாகமத்தில்‌ 
பரிசுத்த ஆவியானவர்‌ வெளிப்பாட்டின்‌ 
ஆவியானவராக கிரியை நடப்பிக்கிறார்‌. அதே 
ஆவியானவர்‌ நீதிமான்களின்‌ இருதயத்தில்‌, 
ஞானத்தின்‌ ஆவியானவராயிருக்கிறார்‌. 
'மெய்ஞானம்‌"' என்னும்‌ வார்த்தைக்கு. 
மெய்யான அறிவு, மெய்யான சந்தோஷம்‌, 
மெய்யான ஆறுதலும்‌ சமாதானமும்‌" என்று 
பொருள்‌. என்னைச்‌ சிநேகிக்கிறவர்கள்‌ 
சுதந்தரிக்கும்படிக்கும்‌, 
களஞ்சியங்களை நான்‌ 
அவர்களை நீதியின்‌ 
நியாயபாதைகளுக்குள்ளும்‌ 
நடத்துகிறேன்‌” (நீதி 8:20,21) 


நீதியின்‌ பாதைகளில்‌ நடக்கிறவர்க 
சில, சமயங்களில்‌ சோதனை 
சிக்கிக்கொள்வதற்கு வாய்ப்புள்ளது. 
நீதிமான்களின்‌ விசுவாசமும்‌ சோதனைக்கு 
உட்படுத்தப்படலாம்‌. நீதிமான்களுக்கும்‌ 
ஆபத்துக்கள்‌ வரலாம்‌. கர்த்தரோ 
உத்தமமாய்‌ நடக்கிறவர்களுக்கு 
கேடகமாயிருக்கிறார்‌. கர்த்தருடைய 
பிள்ளைகளை தீங்கு அணுகாது. கர்த்தரே 
நமக்கு கேடகமாமிருப்பதினால்‌, வாதை 
நம்முடைய கூடாரத்தை நெருங்காது. கர்த்தர்‌ 
நம்மைப்‌ பாதுகாப்பதே நமக்கு மெய்யான 
பாதுகாப்பு 


கர்த்தர்‌ நியாயத்தின்‌ நெறிகளை 
தற்காத்து. தம்முடைய பரிசுத்தவான்‌௧ளின்‌ 
பாதையைக்‌ காப்பாற்றுகிறார்‌. நாம்‌ 
கர்த்தருடைய வழியில்‌ நடக்கும்போது, 
எந்தவித சேதமும்‌, நாசமோசமும்‌ நமக்கு 
தீங்கு செய்யாது. நாம்‌ தேவனை நம்பி, 
அவரை. சார்ந்து ஜீவிக்கவேண்டும்‌. 
தேவனுடைய ஞானத்தைத்‌ நேடி அதைப்‌ 
பெற்றுக்கொள்ளவேண்டும்‌. அப்போது 
கர்த்தர்‌ நம்முடைய நீதியைத்‌ தாங்குவார்‌ 
நம்முடைய பாதையைக்‌ காப்பாற்றுவார்‌. 
கர்த்தர்‌ நமக்குள்‌ கிரியை நடப்பிப்பார்‌. 
கர்த்தருடைய கிரியை நம்முடைய 
இரட்சிப்புக்கேதுவானதாயிருக்கும்‌. 


மெய்ப்பொருளைச்‌ 
அவர்களுடைய 
நிரப்பும்டிக்கும்‌, 
வழியிலும்‌, 





i THE 
யாய 


ர்‌ ஞானத்தைத்‌ 
நாம்‌... நீதியையும்‌, 
நியாயத்தையும்‌, நிதானத்தையும்‌, சகல 
நல்வழிகளையும்‌ அறிந்துகொள்வோம்‌. 
தேவனுடைய வார்த்தையினாலேயே நம்மால்‌ 
முடியும்‌. 
நமக்குள்‌ 
டி 


கர்த்தர்‌ நமக்கு 


தரும்போது 


உரியவர்களாயிருப்போம்‌. 
கர்த்தருக்குச்‌ 
மனுஷருக்குரிய மனுஷருக்கு செலுத்துவோம்‌. 


துன்மார்க்கர்‌ 
நீதி 2 : 10-15 


நீதி ௮10, ஞானம்‌ உன்‌ இருதயத்தில்‌ 
பிரவேசித்து, அறிவு உன்‌ 


ஆத்துமாவுக்கு இன்பமாயிருக்கும்‌ 
போது, 


நீதி வ. 
காப்பாற்றும்‌, 


பாதுகாக்கும்‌. 


நீதி 1௨, அதினால்‌ ந 
துன்மார்க்கனுடைய வழிக்கும்‌, 
மாறுபாடு பேசுகிற மனுஷனுக்கும்‌, 


நீதி 218. அந்தகார வழிகளில்‌ நடக்க 
தீதிநெறிகளை விட்டு, 


நீதி க்‌. தீமைசெய்ய மகிழ்ந்து, 
துன்மார்க்கருடைய  மாறுபாடுகளில்‌ 


களிகூருகிறவர்களுக்கும்‌, 


நீதி 2:15. மாறுபாடான பாதைகளிலும்‌ 
கோணலான. வழிகளிலும்‌ 
நடக்கிறவர்களுக்கும்‌ ந 
தப்புவிக்கப்படுவாய்‌. 


நல்யோசனை உன்னைக்‌ 
புத்தி உன்னைப்‌ 


மெய்யான ஞானம்‌ நம்மை பாவத்தின்‌ 
வழிகளிலிருந்து விலக்கிப்‌ பாதுகாக்கும்‌. 
இந்த உலகத்தின்‌ ஐசுவரியத்தைவிட 
கர்த்தர்‌ நமக்குக்‌ கொடுக்கிற ஐசுவரியமே 
மெய்யான ஐசுவரியம்‌. கர்த்தர்‌ கொடுக்கிற 
ஐசுவரியம்‌ மாத்திரமே நம்மிடத்தில்‌ 
தங்கியிருக்கும்‌. இந்த உலகம்‌ கொடுக்கிற 
ஐசுவரியம்‌ நம்மிடத்தில்‌ தங்கியிருக்காது. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நாம்‌ பாவத்தின்‌ தீமையிலிருந்து 
விலகி ஜீவிக்கவேண்டும்‌. பாவத்தில்‌ 
சிக்கிக்கொண்டால்‌ அழிவு வரும்‌. பாவம்‌ 
நம்மை ஆளுகை செய்யாமல்‌, தேவனுடைய 
ஞானம்‌ நம்மை ஆளுகை செய்யவேண்டும்‌. 
ஞானம்‌ நம்முடைய இருதயத்தில்‌ 
பிரவேசிக்கவேண்டும்‌. அறிவு நம்முடைய 
ஆத்துமாவுக்கு இன்பமாயிருக்கவேண்டும்‌. 
நம்முடைய இருதயத்தில்‌: ஞானம்‌ 
பிரவேசிக்கும்போது, அது பிசைந்த 
மாவைப்போல இருக்கிறது. பிசைந்த 
மாவானது. தன்னுடைய கிரியைகளை, 
ஆரவாரமில்லாமல்‌ அமைதியாகச்‌ செய்யும்‌ 
அதுபோலவே நம்முடைய இருதயத்தில்‌ 
பிரவேசித்திருக்கிற ஞானமும்‌, நமக்கு நன்மை 
செய்யும்‌. 


ஞானம்‌ நம்முடைய இருதயத்தில்‌: 
பிரவேசிக்கும்போது... நாம்‌ ஞானத்திற்கு 
அடிமைகளாகயிருப்பதில்லை. ஞானம்‌ நம்மை 
ஆளுகை. செய்வதற்கு, நம்மை 
சந்தோஷமாக ஒப்புக்கொடுக்கிறோம்‌. 
ஆகையினால்‌ ஞானத்தினால்‌ உண்டாகிற 
அறிவு. நம்முடைய ஆத்துமாவுக்கு 
இன்பமாயிருக்கிறது. 


நமக்குள்‌ பிரவேசித்திருக்கிற 
நம்மை பல தீங்குகளுக்கு 
பாதுகாக்கிறது. நல்யோசனை 
காப்பாற்றும்‌. புத்தி நம்மைப்‌ பாதுகாக்கும்‌. 
தேவன்‌ கொடுக்கும்‌ மெய்ஞானத்தினால்‌, 
நாம்‌ துன்மார்க்கனுடைய வழிக்கும்‌, மாறுபாடு 
பேசுகிற மனுஷனுக்கும்‌ 
தப்புவிக்கப்படுகிறோம்‌. 


துன்மார்க்கர்‌ அந்தகார வழிகளில்‌ 
நடக்கிறார்கள்‌. அவர்கள்‌ நீதிநெறிகளை 
விட்டு விலகுகிறார்கள்‌. அவர்கள்‌ தீமை 
செய்ய மகிழ்கிறார்கள்‌. துன்மார்க்கர்‌ 
மாறுபாடுகளில்‌ களிகூருகிறார்கள்‌. அவர்கள்‌ 
மாறுபாடான பாதைகளிலும்‌, ட்‌ 
வழிகளிலும்‌ நடக்கிறார்கள்‌. 

இவர்களை விட்டு 'விலகிவரவேண்டும்‌. 
நம்முடைய சுயமுயற்சியினால்‌, நம்மால்‌ 
இவர்களைவிட்டு விலகி வரமுடியாது. 
தேவனுடைய ஞானம்‌ நம்முடைய இருதயத்தில்‌ 
பிரவேசிக்கும்போது, அந்த ஞானம்‌ நம்மை 
துன்மார்க்கருக்குத்‌ தப்புவிக்கும்‌. 





i= FT 
TT 


துன்மார்க்கர்‌ 
வார்த்தைகளைப்‌ பேசுகிறார்கள்‌. அவர்கள்‌ 
தேவனுக்கும்‌, அவருடைய வார்த்தைக்கும்‌. 
விரோதமாகப்‌ பேசுகிறார்கள்‌. அவர்கள்‌ 
நீதியின்‌ பாதையைவிட்டு விலகி, அநீதியின்‌ 
பாதையில்‌ செல்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
பாதையில்‌ நடக்கிறார்கள்‌. துன்மார்க்கர்‌ 
வெளிச்சத்தை வெறுக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
தங்களுடைய அறியாமையினால்‌, இருளில்‌ 
நடப்பதுபோல தடவித்திரிகிறார்கள்‌. 
இவர்கள்‌ குருடருக்கு  வழிகாட்டுகிற 
குருடரைப்போல இருக்கிறார்கள்‌. இவர்களும்‌ 
இருளில்‌ நடக்கிறார்கள்‌. மற்றவர்களையும்‌ 
இருளில்‌ தள்ளிவிடுகிறார்கள்‌. 


மாறுபாடான. 


துன்மார்க்கர்‌ மாறுபாடுகளில்‌ 
களிகூருகிறார்கள்‌. தங்களுடைய 
பாவங்களை சந்தோஷமாய்ச்‌ செய்கிறார்கள்‌. 
தாங்களும்‌ பாவம்‌ செய்கிறார்கள்‌. 
மற்றவர்களையும்‌ பாவம்‌ செய்யத்‌ 
தூண்டுகிறார்கள்‌. இவர்கள்‌ தீமையை 
மகிழ்ந்து செய்கிறார்கள்‌. மற்றவர்கள்‌ பாவம்‌ 
செய்யும்போதும்‌ இவர்கள்‌ 
மச்சி கிறார்கள்‌... பாம்‌ செய்வதத்த 
வாய்ப்பு கிடைக்கும்போதெல்லாம்‌ அதை 
சந்தோஷமாய்ச்‌ ய்கிறார்கள்‌ 
இவர்களுடைய 

மாறுபாடாகயிருக்கிறது. 

கோணலான ல்‌ 

இவர்களுடைய இருதயம்‌ 
கடினப்பட்டிருக்கிறது. 


பாவிகள்‌. 
பாவங்களிலிருந்து 
கோணலான வழிகளில்‌ சுற்றி சுற்றி நடந்து, 
தப்பிக்க முயற்சி செய்கிறார்கள்‌. இவர்கள்‌ 
ஒருவேளை மனுஷரை ஏமாற்றலாம்‌. 
கர்த்தரை யாராலும்‌ ஏமாற்ற முடியாது. 
துன்மார்க்கர்‌ தங்கள்‌ பாவங்களை 
மனுஷருக்கு மூடி மறைக்கலாம்‌. தேவனுக்கு 
பாக எதையும்‌ மூடி மறைக்க முடியாது. 
வனுக்குத்‌ தெரியாத இரகசியம்‌: 
எதுவுமில்லை. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


துன்மார்க்கருடைய வழிகள்‌ 
கோணலாகவும்‌, அவர்களுடைய பாதைகள்‌ 
மாறுபாடானவைகளாகவும்‌ இருப்பதினால்‌, 
நாம்‌ அவற்றிற்கு விலகி நடக்கவேண்டும்‌. 
நீதிமன்‌ பாதையில்‌ நடக்கவேண்டும்‌. 
துன்மார்க்கரைவிட்டு நாம்‌ 
விலகவேண்டுமென்றால்‌, நமக்கு 
தேவனுடைய உதவியும்‌ ஒத்தாசையும்‌ தேவை. 
தேவனுடைய ஞானம்‌. நம்முடைய 
இருதயத்தில்‌ பிரவேசிக்கும்போது, நாம்‌. 
துன்மார்க்கருடைய பாவமான வழிகளுக்கு 
தப்புவிக்கப்படுவோம்‌. 


பரஸ்திரி 
நீதி 2 : 16-19 


நீதி 216. தன்‌ த்‌ நாயகனை 
ட்டு, தேவனுடைய 
த கலைகள்‌ மறத்து, 


நீதி 217. 
வார்த்தைகனைப்பேசும்‌ 
பெண்ணாகிய 


தப்புவிக்கப்படுவாய்‌. 


நீதி 28. அவளுடைய வீடு, 
மரணத்துக்கும்‌, அவளுடைய பாதைகள்‌ 
மரித்தோரிடத்திற்கும்‌ சாய்கிறது. 


நீதி 218. 
போகிறவர்களில்‌ ஒருவரும்‌ 
திரும்புகிறதில்லை, ஜீவபாதைகவில்‌ 
வந்து சேருகிறதுமில்லை. 


துன்மார்க்கமான ஸ்திரீகள்‌ தங்கள்‌ 
மாம்சத்தின்‌ இச்சைகளை 
நிறைவேற்றுவதற்கு பிரயாசப்படுவார்கள்‌. 
இப்படிப்பட்ட ஸ்திரீகள்‌ பரஸ்திரீகள்‌ என்று, 
அழைக்கப்படுகிறார்கள்‌. இவர்கள்‌ 
தங்களையும்‌ கெடுத்துப்போடுவார்கள்‌. 
மற்றவர்களையும்‌ கெடுத்துப்போடுவார்கள்‌. 
நம்முடைய சரீரம்‌ தேவனுடைய 
ஆலயமாயிருக்கிறது. அந்நிய பெண்ணாகிய 
்‌ தன்னுடைய சரீரத்தையும்‌ 
ர மற்ற 


இச்சுகமான 
அந்திய 
பரஸ்திரீக்கும்‌ 


அவளிடத்தில்‌ 


அத்தன 5 யுத்தமுண்டாகும்‌. 





i= THE 
TT 


பரஸ்திரீயானவள்‌ 
என்றும்‌ அழைக்கப்படுகிறாள்‌. 


சேர்ந்தவளாகயிருந்தாலும்‌, 

தேவனுடைய உடன்படிக்கையை 

அதைவிட்டு. 

பரஸ்திரீயானவள்‌ 

நாயகனைவிட்டு விலகியிருக்கிறாள்‌. 

தேவனுடைய 

மறந்திருக்கிறாள்‌. 

வார்த்தைகளைப்‌ 

மனுஷனைப்‌ பார்க்கும்போது. அவனைப்பற்றி 

ஆசை வார்த்தைகளைப்‌ பேசுகிறாள்‌. 

அளவுக்கு அதிகமாக அவனை புகழுகிறாள்‌. 
வார்த்தையில்‌ சத்தியமும்‌: 


காண்பிக்கமாட்டாள்‌. 
நெலீலாளை விரும்பினான்‌. தெல்லாளோ 
சிம்சோன்‌ மூலமாய்‌ வரும்‌ ஆதாயத்தை 
விரும்பினாள்‌. அவள்‌ சிம்சோனை மெய்யாக 
நேசிக்கவில்லை. தெலீலாள்‌ தன்னுடைய 
ஆசைகளை நிறைவேற்றுவதற்கு, 
சிம்சோனை 9 கருவியாகப்‌ 
பயன்படுத்திக்கொண்டாள்‌. 


பரஸ்திரீக்கு எந்த மனுஷன்‌ மீதும்‌ 
உண்மையான அன்பு இருக்காது. அவள்‌ 
அவனுடைய ஐசுவரியத்தின்மீதும்‌, 
சம்பத்தின்மீதும்‌ ஆசைப்படுவாள்‌. 
தன்னுடைய ஆசைகளை நிறைவேற்றுவதற்கு 
அவனைப்‌ பயன்படுத்துவாள்‌. இப்படிப்பட்ட 
பரஸ்திரீ தன்னுடைய புருஷனுக்கும்‌ 
உண்மையுள்ளவளாயிருக்க மாட்டாள்‌. 
கர்த்தருக்கும்‌. உண்மையுள்ளவளாயிருக்க 
மாட்டாள்‌. தன்னுடைய 
உடன்படிக்கையை மீறுவாள்‌. 
பரிசுத்த உடன்படிக்கையையும்‌ மீறுவாள்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


ஒரு ஸ்திரீயும்‌ புருஷனும்‌ யாருக்கும்‌ 
ரியாமல்‌ மறைவாகப்‌ பாவம்‌ 
செய்யும்போது, அது யாருக்கும்‌ தெரியாமல்‌ 
இரகசியமாக க்கும்‌ என்று 
நினைப்பார்கள்‌. தேவனோ எல்லாவற்றையும்‌ 
பார்க்கிறவர்‌. அவர்களுடைய பாவத்திற்கு 
தேவன்‌ கண்ணாரக்கண்ட 
தேவனே தமக்கும்‌ 
மனுஷருக்கு உடன்படிக்கை 
பண்ணிலிருக்கிறார்‌ இந்த உடன்படிக்கையில்‌ 
தேவனுக்கும்‌ ஒரு பங்கு உண்டு. 
மனுஷருக்கும்‌ பங்கு உண்டு. தேவனுடைய 
உடன்படிக்கையின்‌ பிரகாரம்‌, புருஷனும்‌ 
மனைவியும்‌ ஒருவருக்கொருவர்‌ 
உண்மையுள்ளவர்களாயிருக்க வேண்டும்‌. 
அவர்கள்‌ தங்கள்‌ தாம்பத்திய 
வாழ்க்கையில்‌, தேவனுடைய 
பிரமாணத்திற்குக்‌ கீழ்ப்படியவேண்டும்‌. 
கர்த்தருடைய பிரமாணத்தை மீறும்போது, 
அவர்கள்‌ மனுஷருக்கு விரோதமாகவும்‌, 
தேவனுக்கு விரோதமாகவும்‌ பாவம்‌ 
செய்கிறார்கள்‌. 


a 


விபசார பாவம்‌. மனுஷருடைய 
சரீரத்தையும்‌ அழிக்கிறது. அவர்களுடைய 
ஆத்துமாவையும்‌ அழிக்கிறது. பரஸ்திரீயின்‌ 
ம்‌ அவளுடைய பல்‌ 
ய்கிறது. 
போகிறவர்கள்‌ "ஒருவரும்‌ 
ஜீவபாநைகளில்‌ வந்து 
சேருகிறதுமில்லை. விபசாரம்‌ என்பது 
ஒரு. கண்ணியைப்போன்றது. 
சிக்கிக்கொள்கிறவர்கள்‌, 
விடுதலை பெறுவதற்கு வாய்ப்பில்லை. 


அந்நிய பெண்ணாகிய பரஸ்திரீ 
என்னும்‌ வாக்கியம்‌ விக்கிரகாராதனையைக்‌ 
குறிக்கிறது என்றும்‌ வேதபண்டிதர்கள்‌ 
வியாக்கியானம்‌. சொல்லுகிறார்கள்‌. 
விக்கிரகாராதனை என்பது 
ஆவிக்குரிய விபசாரம்‌. நம்மிடத்தில்‌ 
தேவனுடைய மெய்யான 
ஞானம்‌ இருக்கும்போது, 
நாம்‌ விக்கிரகாராதனையையும்‌, 
விக்கிரகாராதனைக்காரரையும்‌ விலகி 
ஜீவிப்போம்‌. தேவனுடைய ஞானம்‌ நம்மை 
மாம்ச இச்சையிலிருந்து, விலக்கிப்‌ 
பாதுகாக்கும்‌. மாம்சம்‌ நம்முடைய ஆவியை 
ஆளுகை செய்யாமல்‌, ஆலி நம்முடைய 
மாம்சத்தை ஆளுகை செய்யும்‌. இவற்றிற்கு 
ஞானம்‌ நம்முடைய இருதயத்தில்‌ பிரவேசிப்பது 
அவசியமாயிருக்கிறது. 





ழ்‌ நள 
யாய 


நல்லவர்களின்‌ வழி 
நீதி 2120-22. 


நீதி 2:20. ஆதலால்‌ தீ நல்லவர்களின்‌. 
வழியிலே நடத்து, நீதிமான்களின்‌. 
பாதைகளைக்‌ காத்துக்கொன்‌ வாயாக. 


நீதி ஜம. 
பூமியிலே 
உத்தமர்கள்‌. 
தங்கியிருப்பார்கன்‌. 


நீதி 22௨, துன்மார்க்கரோ 
பூமியிலிருந்து அறுப்புண்டுபேவார்கன்‌; 
துரோகிகள்‌ அதில்‌ இராதபடிக்கு 
திர்முலமாவார்கன்‌. 


செவ்வையானவர்கன்‌ 
வாசம்பண்ணுவார்கன்‌; 
அதிலே 


ஞானம்‌ நன்மைக்கு நேராக நம்மை 
வழிநடத்தும்‌. நாம்‌ நல்லவர்களின்‌ வழியில்‌ 
நடக்கவேண்டும்‌, நீதிமான்களின்‌ பாதைகளை 
நாம்‌ காத்துக்கொள்ளவேண்டும்‌. நீதியின்‌ 
பாதையில்‌ நடப்பதே மெய்யான பல்‌ 
பூர்வகாலத்தில்‌ காணப்பட்ட 

பாதைகளை விசாரித்து, நாம்‌ அவற்றில்‌ 
நடக்கவேண்டும்‌. 


“வழிகளிலே நின்று. பூர்வ பாதைகள்‌ 
எவையென்று கேட்டு விசாரித்து, நல்ல வழி 
எங்கே என்று பார்த்து. அதிலே நடவங்கள்‌; 
அப்பொழுது உங்கள்‌ ஆத்துமாவுக்கு 
இளைப்பாறுதல்‌ கிடைக்கும்‌ என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌” (எரே 6:16. 


“நீங்கள்‌ அசதியாயிராமல்‌, 
வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை 
விசுவாசத்தினாலும்‌ நீடிய பொறுமையினாலும்‌ 
சுதந்தரித்துக்‌ கொள்ளுகிறவர்களைப்‌ 
பின்பற்றுகிறவர்களாயிருந்து. உங்களுக்கு 
நம்பிக்கையின்‌ பூரண நிச்சயமுண்டாகும்படி 
நீங்கள்‌ யாவரும்‌ முடிவுபரியந்தம்‌ அப்படியே 
ஜாக்கிரதையைக்‌ காண்பிக்கவேண்டுமென்று 
ஆசையாயிருக்கிறோம்‌” (எபி 621,12). 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆகையால்‌, மேகம்போன்ற இத்தனை 
திரளான சாட்சிகள்‌ நம்மைச்‌ 
சூழ்ந்துகொண்டிருக்க, பாரமான 
யாவற்றையும்‌, நம்மைச்‌ சுற்றி நெருங்கிநிற்கிற 
பாவத்தையும்‌ தள்ளிவிட்டு, விசுவாசத்தைத்‌ 
துவக்குகிறவரும்‌  முடிக்கிறவருமாயிருக்கிற 
இயேசுவை நோக்கி, நமக்கு நியமித்திருக்கிற 
ஒட்டத்தில்‌ பொறுமையோடே ஒடக்கடவோம்‌" 
(எபி 12:1). 


நீதிமான்களின்‌ 
ஜீவனுக்கேதுவான 

நாம்‌ நீதிமான்களின்‌ 
காத்துக்கொள்ளவேண்டும்‌. நம்முடைய 
முற்பிதாக்கள்‌, தீர்க்கதரிசிகள்‌ ஆகியோர்‌ 
நீதியின்‌ பாதையிலே நடந்தார்கள்‌. அவர்கள்‌ 
நடந்த பாதை நீதிமான்களின்‌ பாதையாகவும்‌, 
நல்லவர்களின்‌ வழியாகவும்‌ இருக்கிறது. 


பாதை 
பாதையாயிருக்கிறது. 
பாதைகளைக்‌ 


துன்மார்க்கருக்கும்‌ 
வெவ்வேறுவிதமான முடிவு உண்டாகும்‌. 
செல்வையானவர்கள்‌ பூமியிலே. 
வாசம்பண்ணுவார்கள்‌; உத்தமர்கள்‌ அதிலே 
துன்மார்க்கரோ 
அறுப்புண்டுபோவார்கள்‌;: 
அதில்‌ இராதபடிக்கு 
நிர்மூலமாவார்கள்‌. உத்தமர்கள்‌ தங்கள்‌ 
ஜீவியகாலம்‌ முழுவதிலும்‌ சமாதானமாயும்‌, 
சந்தோஷமாயும்‌ ஆறுதலாயும்‌ ஜீவிப்பார்கள்‌. 
துன்மார்க்கரோ அழிந்துபோவார்கள்‌. 


உத்தமருக்கும்‌ 





i ETHER 
TT 


விசுவாசிகளாகிய நாம்‌ கர்த்தரை 
நம்பி ஜீவிக்கவேண்டும்‌. கர்த்தருடைய 
போதகத்திற்கும்‌, அவருடைய கட்டளைக்கும்‌ 


நிறைவேற்றவேண்டும்‌. இதுவே ௦ 
சந்தோஷத்தைப்‌ பெற்றுக்கொள்வதற்கு வழி 
(நீதி 31-4. நாம்‌ கர்த்தரை சார்ந்து 
ஜீவிக்கவேண்டும்‌. இதுவே நம்முடைய 
பாதுகாப்புக்கு வழி (நீதி 3:5). 

நாம்‌ கர்த்தருக்குப்‌ பயந்து, 
ஜீவிக்கவேண்டும்‌. நாம்‌. 
ஆரோக்கியம்‌ பெறுவதற்கு வழி ட்ட 378) 
நம்முடைய பொருளாலும்‌, வின்‌ 
முதற்பனாலும்‌ 
கனம்பண்ண வேண்டும்‌. 
பெறுவதற்கு வழி (நீதி 3.910). நமக்கு, 
வரும்‌ சிட்சைகளை தாங்கிக்கொள்ள 
வேண்டும்‌. இதுவே நாம்‌ நன்றாயிருப்பதற்கு 
வழி (நீதி 31/12) 

எல்வளவு 
ஞானத்தைக்‌ 
ஞானத்தைக்‌ 
பாக்கியவான்‌. 


தன்‌ 
இதுவே ஐசுவரியம்‌: 


பிரயாசப்பட்டாலும்‌ 
கண்டடையவேண்டும்‌. 
கண்டடைகிற மனுஷன்‌ 
(நீதி 3:13-20) 
ன்‌ நியதிகள்‌ நம்மை ஆளுகை. 
செய்யவேண்டும்‌ ந த்தது தத்தர்‌ 
நம்முடைய நம்பிக்கையாயிருப்பார்‌. அவர்‌ 
நம்மைப்‌ பாதுகாப்பார்‌ (நீதி 3:21-26) 
நம்மால்‌ செய்ய முடிகிற எல்லா 
நன்மைகளையும்‌ நாம்‌ பிறருக்குச்‌ 
செய்யவேண்டும்‌. நாம்‌ பிறருக்கு ஒரு 
தீங்கும்‌ செய்யக்கூடாது (நீதி 3:27-35). 


கர்த்தருடைய கட்டனைகள்‌ 


நீதி 3-2 


நீதி 30. என்‌ மகனே, என்‌ 
போதகத்தைமறவாதே; உன்‌ இருதயம்‌ 
என்‌ கட்டனைகளைக்‌ காக்கக்கடவது.. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


நீதி 32, அவைகள்‌ உனக்கு நீடித்த 
நாட்களையும்‌, தீர்க்காயுசையும்‌, 
சமாதானத்தையும்‌ பெருகப்பண்ணும்‌. 


ம்முடைய ஜீவியம்‌ தேவனோடு 
க்விக்‌ இதுவே நமக்கு 
மெய்யான  ஆசிர்வாதத்தைத்‌ தரும்‌. 
கர்த்தரோடு ஜக்கியமாகமிருப்பதினால்‌ நமக்கு 
அநேக நன்மைகள்‌ உண்டாகும்‌. தேவனுடைய 
போதகத்திற்கும்‌, 
கட்டளைகளுக்கும்‌. ம்‌ 
முக்கியத்துவம்‌ கொடுக்கவேண்டும்‌. 
அவற்றை மதிக்கவேண்டும்‌. அவற்றைப்‌ 
போற்றிப்புகழவேண்டும்‌. நாம்‌ ஒருபோதும்‌ 
கர்த்தருடைய போதகத்தை 
ந்துவிடக்கூடாது. நம்முடைய இருதயம்‌ 
த்தருடைய கட்டளைகளை எப்போதும்‌ 
காத்துக்கொள்ளவேண்டும்‌. அவையே 
நம்முடைய ஜீவியத்தை ஆளுகை செய்யும்‌ 
பிரமாணமாயிருக்கவேண்டும்‌. 


கர்த்தருடைய போதகமும்‌, கட்டளையும்‌ 
நம்முடைய மூளையில்‌ இருந்தால்‌ மாத்திரம்‌ 
போதாது. அது நம்முடைய இருதயத்திலும்‌ 
இருக்கவேண்டும்‌. நம்முடைய இருதயம்‌ 
தேவனுடைய கட்டளைகளை 
காத்துக்கொள்ளவேண்டும்‌. தேவனுடைய 
கட்டளைகளெல்லாம்‌ தெய்வீக 
கட்டளைகளாகும்‌. அவற்றை நாம்‌ காத்து 
நடக்கும்போது, நமக்கு அநேக நன்மைகள்‌ 
உண்டாகும்‌. கர்த்தருடைய கட்டளைகள்‌ 
நமக்கு நீடித்த நாட்களைப்‌ பெருகப்பண்ணும்‌. 
அது நமக்கு தீர்க்காயுசையும்‌, 
சமாதானத்தையும்‌ பெருகப்பண்ணும்‌. 

முதிர்வயதிலும்‌ 
வாய்ப்புள்ளது. நம்முடைய 
இருதயத்தில்‌. நாம்‌ கர்த்தருடைய 
கட்டளைகளை காத்துக்கொள்ளும்போது. 
நம்முடைய முதிர்வயதும்‌ சந்தோஷமான 
வயதாகயிருக்கும்‌. சமாதானம்‌ நிரம்பிய 
வயதாகமிருக்கும்‌. முதிர்வயதின்‌ 
வியாதிகளுக்கும்‌, வேதனைகளுக்கும்‌ நாம்‌ 
நீங்கலாயிருப்போம்‌. நம்முடைய இருதயத்தில்‌ 
கர்த்தருடைய கட்டளைகளைக்‌ 
காத்துக்கொள்ளும்போது, நம்மிடத்திலுள்ள 
சமாதானம்‌ பெருகும்‌, பெருகிக்‌ 
கொண்டேயிருக்கும்‌. 


நம்முடைய தீங்குகள்‌ 


வருவதற்கு 





ழ்‌ நள 
யாய 


கிருபையும்‌ சத்தியமும்‌ 
நீதி 3:34 


88. கிருபை ௪ ம்‌ 
கண னாக ததா பாதித்‌ 
அவைகளை உன்‌ கழுத்திலே பூண்டு, 
அவைகளை உன்‌  இருதயமாகிய 
பலகையில்‌ எழுதிக்கொள்‌.. 


நீதி 84. 
பார்வையிலும்‌ 


பார்வையிலும்‌ தயையும்‌ நற்புத்தியும்‌ 
பெறுவாய்‌. 


அதினால்‌ 


தேவனுடைய வாக்குத்தத்திற்கு நாம்‌ 
முக்கியத்துவம்‌ கொடுக்கவேண்டும்‌. 
சத்தியமும்‌ நம்மைவிட்டு 
விலகிப்போய்விடக்கூடாது. 
வாக்குத்தத்தங்களை, 
கிருபையினாலும்‌ 


பூண்டுகொள்ளவேண்டும்‌ ஒரு முக்கியமான 


ஆபரணத்தை கழுத்தில்‌ 

அணிவதுபோல, கர்த்தருடைய 

வாக்குத்தத்தங்களை, நம்முடைய கழுத்தில்‌ 

அணிந்துகொள்ள வேண்டும்‌. இந்தப்‌ 

சத்தியமும்‌, 

கிருபையும்‌ நமக்குக்‌ 

மிகப்பெரிய சிலாக்கியம்‌. 

டய இருதயமாகிய 

எழுதிக்கொள்ள வேண்டும்‌. 

கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களைத்‌ 

தியானிக்கும்போது நம்முடைய இருதயத்தில்‌ 
சந்தோஷமும்‌ சமாதானமும்‌ பெருகும்‌. 


நம்முடைய 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தேவனுடைய 


நம்முடைய 

பதியவைத்துக்கொள்‌ வேண்டும்‌. 

நமக்கு அநேக நன்மைகள்‌ உண்டாகும்‌. 
நம்மை சிருஷ்டித்த தேவனோடும்‌, 
நம்மைப்போல சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிற மற்ற 
மனுஷரோடும்‌ எவ்வாறு 
நடந்துகொள்ளவேண்டும்‌ என்று கர்த்தர்‌ 
நமக்கு உபதேசம்பண்ணுகிறார்‌. நாம்‌ 
கர்த்தருடைய உடன்படிக்கையை 
கைக்கொள்ளும்போது, நாம்‌ தேவனுடைய 
பார்வையிலும்‌ மனுஷருடைய பார்வையிலும்‌ 
தயையும்‌ நற்புத்தியும்‌ பெறுவோம்‌. 


நீதிமான்கள்‌ 
தேவனுடைய கிருபையையும்‌, 
ஆசீர்வாதத்தையும்‌, 
சிலாக்கியத்தையுமே 
ஞானத்தின்‌ பிள்ளைகள்‌ 
தேவனை நங்கள்‌ 
இரட்சகராகவும்‌, 
ஏற்றுக்கொள்கிறார்கள்‌. கர்த்தரைத்‌ தங்கள்‌ 
தேவனாகக்‌ கொண்டிருக்கிற ஜனங்கள்‌ 
பாக்கியமுள்ளவர்கள்‌. அவர்களுடைய 
இருதயத்தில்‌ கர்த்தரைத்‌ தறிக்கும்‌ தறி 
நிரம்பியிருக்கும்‌. 

நாம்‌ தேவனுடைய பார்வையில்‌ தயையும்‌ 
நற்புத்தியும்‌ பெறுவதோடு, மனுஷருடைய 
பார்வையிலும்‌ தயையும்‌ நநற்புத்தியும்‌. 
பெறுவது. நமக்கு இரட்டிப்பான. 
ஆசீர்வாதமாயிருக்கும்‌. யூதனாகிய 
மொர்தெகாய்‌ யூதருக்குள்‌ பெரியவனும்‌, 
தன்‌ திரளான சகோதரருக்கு 
பிரியமான வருமாயிருந்தார்‌. 


“யூதனாகிய மொர்தெகாய்‌ ராஜாவாகிய 
அகாஸ்வேருவுக்கு இரண்டாவதானவனும்‌, 
யூதருக்குள்‌ பெரியவனும்‌, தன்‌ திரளான 
'சகோதரருக்குப்‌ பிரியமானவனுமாயிருந்ததும்‌ 
அன்றி தன்‌ ஜனங்களுடைய 
நன்மையை நாடி, தன்‌ 
குலத்தாருக்கெல்லாம்‌  சமாதானமுண்டாகப்‌ 
பேசுகிறவனுமாயிருந்தான்‌" (எஸ்‌ 10:2. 
மொர்தெகாயும்‌ யூதஜனங்களைப்‌ 
புரிந்துகொண்டார்‌. யூதஜனங்களும்‌ அவரை 
சரியாகப்‌ புரிந்துகொண்டார்கள்‌. 


வாக்குத்தத்தங்களை, 


முதலாவதாக 
அவருடைய 
அவருடைய 
தேடுவார்கள்‌. 
கர்த்தராகிய 
ஆண்டவராகவும்‌, 
கர்த்தராகவும்‌ 





ழ்‌ நவள 
யாய 


கர்த்தரில்‌ நம்பிக்கையாயிரு 
நீதி3:5,8 


நீதி 95. உள்‌ சுயபுத்தியின்மேல்‌ 
காயாமல்‌, உன்‌ முழு இருதயத்தோடும்‌ 
கர்த்தரில்‌ நம்பிக்கையாயிருத்து, 


நீதி 8:6. உன்‌ வழிகளிலெல்லாம்‌ அவரை 
நினைத்துக்கொள்‌; அப்பொழுது அவர்‌ 
உன்‌ பாதைகளைச்‌. 
'செவ்வைப்படுத்துவார்‌. 


தேவனுடைய பராமரிப்புக்‌ ரம்‌ 
எப்போதுமே ம்க்கும்‌ 
கொடுக்கவேண்டும்‌. நமமுடைய 
சுயபுத்தியின்மேல்‌ நாம்‌ சாயாமல்‌, நம்முடைய 
முழுஇருதயத்தோடும்‌ கர்த்தரில்‌ 
நம்பிக்கையாயிருக்க வேண்டும்‌. 
விசவாசத்தோடும்‌ ஜெபத்தோடும்‌ கர்த்தரை 
சார்ந்து ஜீவிக்கவேண்டும்‌. நம்முடைய 
விசுவாசம்‌ பூரணமுள்ளதாகவும்‌, 
உறுதியானதாகவும்‌ இருக்கவேண்டும்‌ 
நம்முடைய முழுஇருதயத்தோடும்‌ கர்‌ 
நம்பிக்கையாயிருப்பதுதான்‌ நமக்கு. ந 
கர்த்தர்‌ தமக்குச்‌ 
செய்ய வல்லவர்‌ என்பதை நாம்‌ 
விசவாசிக்கவேண்டும்‌. கர்த்தர்‌ 
நன்மையானதையும்‌, மேன்மையானதையும்‌ 
தம்முடைய ஞானத்தின்‌ பிரகாரமாகவும்‌, 
தம்முடைய தெய்வீக பராமரிப்பின்‌ 
பிரகாரமாகவும்‌ நமக்கு செய்வார்‌ என்று 


சித்தமானவற்றை 


அவருடைய 
றக தத ஒத்திருக்கும்‌. 


எப்போதுமே 

ஈவுகளை மாத்திரமே. கொடுக்கிறவர்‌. 
தேவனுடைய நன்மையான ஈவுகளை நாம்‌ 
பெற்றுக்கொள்ளவேண்டுமென்றால்‌ நம்முடைய 
முழுஇருதயத்தோடும்‌ நாம்‌ கர்த்தரில்‌ 
நம்பிக்கையாயிருக்கவேண்டும்‌. 
வழிகளிலெல்லாம்‌ 
நினைத்துக்கொள்ளவேண்டும்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நாம்‌ எந்தப்‌ பாதையில்‌ 
நடக்கவேண்டுமென்று கர்த்தருடைய 
ஆலோசனையைக்‌ கேட்கவேண்டும்‌. அதன்‌ 
பிரகாரமாக நடக்கவேண்டும்‌. அப்பொழுது 
கர்த்தர்‌ நம்முடைய பாதைகளை 
செவ்வைப்படுத்துவார்‌. நாம்‌ கர்த்தருக்குள்‌ 
பாதுகாப்பாகயிருப்போம்‌. கர்த்தருக்குள்‌ 
அநேக நன்மைகளைப்‌ பெற்றுக்கொண்டு 
சந்தோஷமாயிருப்போம்‌. நம்முடைய ஆரம்பம்‌ 
அற்பமானதாமிருந்தாலும்‌, நம்முடைய முடிவோ 
சந்தோஷமும்‌, சம்பூரணமுமுள்ளதாயிருக்கும்‌. 


கர்த்தருக்குப்‌ பயப்படு 
நீதி 3:78 


நீதி 3:7. நீ உன்னை ஞானியென்று 
எண்ணாதே; கர்த்தருக்குப்‌ பயந்து, 
தீமையை விட்டுவிலகு. 


நீதி 38. அது உன்‌ நாபிக்கு 
ஆரோக்கியமும்‌, உன்‌ எலும்புகளுக்கு 
ஊனுமாகும்‌. 


கர்த்தருடைய பிள்ளைகளும்‌ 
மூன்றுவிதமான. ஆலோசனைகள்‌ இங்கு 
சொல்லப்பட்டிருக்கிறது. அவையாவன 

1... நாம்‌ நம்மை ஞானியென்று 
எண்ணக்கூடாது. கர்த்தருக்கு முன்பாக 
நம்மைத்‌ தாழ்த்தவேண்டும்‌. கர்த்தருக்குப்‌ 
பயந்து தீமையைவிட்டு விலகவேண்டும்‌. 
2. நம்முடைய பொருளாலும்‌, நம்முடைய 
எல்லா விளைவின்‌. முதற்பலனாலும்‌ 
கர்த்தரைக்‌ கனம்பண்ணவேண்டும்‌. 3. நாம்‌ 
கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக 
எண்ணக்கூடாது. அவர்‌ நம்மைக்‌ 
கடிந்துகொள்ளும்போது, நாம்‌ 
சோர்ந்துபோய்விடக்கூடாது. 





f= FTE 
TT 


உண்மையாயும்‌, உத்தமமாயும்‌ 
நிறைவேற்றவேண்டும்‌. விசுவாசிகள்‌ 
எல்லோரிடத்திலும்‌ கர்த்தருக்குப்‌ பயப்படும்‌ 
பயம்‌ இருக்கவேண்டும்‌. கர்த்தரே நம்முடைய 
எஜமானர்‌ என்றும்‌, அவரே நம்மை 
ஆளுகை செய்கிற சர்வஆளுநர்‌ என்றும்‌ 
விசுவாசித்து, கர்த்தருக்குப்‌ பயந்து 
ஜீவிக்கவேண்டும்‌. 


நம்முடைய ஜீவியத்தில்‌ தேவனுடைய 
பிரமாணம்‌ ஆளுகை செய்யவேண்டும்‌. 
தேவனுடைய சித்தத்திற்கு நம்முடைய 
சித்தத்தை ஒப்புக்கொடுக்கவேண்டும்‌. நம்மை 
நாமே நினைத்துப்‌ பார்க்கும்போது, நம்மை. 
ஞானியென்று எண்ணக்கூடாது. நம்முடைய 
பார்வையில்‌ நாம்‌ 'ஞானிகளாகத்‌ 
தெரியக்கூடாது. இருதயத்தில்‌ காணப்படும்‌ 
பெருமை தேவனுடைய உபதேசத்திற்கு: 
சத்துருவாகயிருக்கிறது. நம்மிடத்தில்‌ 
பெருமையிருக்கும்போது. நம்முடைய 
இருதயத்தில்‌ தேவனுக்குப்‌ பயப்படும்‌ பயம்‌ 
இருக்காது. தேவனுடைய சித்தத்திற்கு 
நம்மைக்‌ கீழ்ப்படுத்துவதற்குப்‌ பதிலாக, 
நம்முடைய சுயசித்தத்தை நிறைவேற்றவே. 
பிரியப்படுவோம்‌. 


நாம்‌ கர்த்தருக்கு பயந்தால்‌ மாத்திரம்‌ 
போதாது. கர்த்தருக்குப்‌ பயந்து, 

நீமையைவிட்டு விலகவும்‌ வேண்டும்‌. 

கர்த்தருடைய நாமத்தைத்‌ தூஷிக்கிற எந்தக்‌ 

காரியத்தையும்‌ நாம்‌ செய்துவிடக்கூடாது. 

கர்த்தருடைய 

விலகிப்போய்விடவும்‌ 

பண்ணக்கூடாது. 

ஐக்கியமாகயிருக்கிறவர்கள்‌ 

ஐக்கியமாயிருக்கமாட்டார்கள்‌. 


பயந்து, 
நமக்கு 


நாம்‌ கர்த்தருக்குப்‌ 
தீமையைவிட்டு விலகும்போது. 
ஆவிக்குரிய ஆசிர்வாதங்கள்‌ கிடைக்கும்‌. 
நம்முடைய சரீரத்திற்கு போஜனம்‌ தேவை. 
கர்த்தருக்குப்‌ பயந்து தீமையைவிட்டு 
விலகும்போது, நம்முடைய நாபிக்கு 
ஆரோக்கியமும்‌, நம்முடைய எலும்புகளுக்கும்‌ 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தருக்குப்‌ பயப்படுகிறவர்கள்‌,, 
கர்த்தருடைய சமுகத்திலே. நீடிய 
பொறுமையோடு காத்திருப்பார்கள்‌. கர்த்தர்‌ 


சமாதானமும்‌ 
ஆறுதலும்‌ நிரம்பியிருக்கும்‌. கர்த்தருடைய 
வார்த்தைகளும்‌, அவருடைய உபதேசங்களும்‌ 
நம்முடைய இருதயத்தில்‌ நிரம்பியிருக்கும்‌. 
இதனால்‌ நமக்கு சந்தோஷமும்‌ சமாதானமும்‌ 
உண்டாகும்‌ இதுவே நம்முடைய 
ஆவிக்கும்‌. ஆத்துமாவுக்கும்‌ 
ஆரோக்கியத்தையும்‌ பெலத்தையும்‌ தரும்‌. 
நமக்கு ஆவிக்குரிய ஆரோக்கியம்‌ 
உண்டாவதோடு, நம்முடைய சரீரத்திற்கும்‌ 
ஆரோக்கியமுண்டாகும்‌. 


கர்த்தரைக்‌ கனம்பண்ணு 
நீதி 8 : 9,10 


நீதி 3:9. உன்‌ பொருனாலும்‌, உன்‌ 
எல்லா விளைவின்‌ முதற்பலனாலும்‌ 
கர்த்தரைக்‌ கனம்பண்ணு. 


நீதி 30. அப்பொழுது உன்‌ 
களஞ்சியங்கள்‌ பூரணமாய்‌ நிரம்பும்‌; 
உன்‌ ஆலைகளில்‌ திராட்சரசம்‌ 
புரண்டோடும்‌. 


கர்த்தர்‌ நமக்குக்‌ கொடுத்திருக்கிற 

ஆசீர்வாதங்களை, கர்த்தருக்குப்‌ பயந்து, 

நல்ல வழிகளில்‌ பயன்படுத்தவேண்டும்‌. 

நம்முடைய களஞ்சியங்கள்‌ பூரணமாய்‌ 

நிரம்பியிருக்கவேண்டுமென்றால்‌, நம்முடைய 

களஞ்சியத்திலுள்ள பொருட்களினால்‌ நாம்‌ 

கர்த்தரைக்‌ கனம்பண்ணவேண்டும்‌. 

ம்‌ ஐசுவரியங்களெல்லாம்‌. 

கர்த்தர்‌ அதை 

.. கிருபையினால்‌: நமக்குக்‌ 

கர்த்தரே நமக்குப்‌ 

பொருளைக்‌ கொடுக்கிறவர்‌. அவரே நமக்கு 
விளைச்சலின்‌ பலனையும்‌ கொடுக்கிறவர்‌. 





i FTE 
TT 


நம்முடைய பொருளாலும்‌, நம்முடைய 
எல்லா விளைவின்‌ முதற்பலனாலும்‌ நாம்‌ 
கர்த்தரைக்‌ கனம்பண்ணவேண்டும்‌. 
உலகப்பிரகாரமான சம்பத்து மெய்யான 
ஐசுவரியமல்ல. ஆனாலும்‌ நம்முடைய 
உலகப்பொருளாலும்‌ கர்த்தரைக்‌, 
என்பது. 
விருப்பமாகமிருக்கிறது. 
உலகப்பிரகாரமான 
ஐசுவரியங்களினால்‌, நாம்‌ கர்த்தரைக்‌ 
குனம்பண்ணும்போது, அந்த ஐசுவரியம்‌ 
நமக்கு ஆசீர்வாதத்தைத்‌ தரும்‌. நம்முடைய 
பொருட்கள்‌ நமக்குப்‌ 
பிரயோஜனமுள்ளதாயிருக்கும்‌. 


விளைவின்‌ 
முதற்பனாலும்‌ கர்த்தரைக்‌ 
குனம்பண்ணவேண்டும்‌. இந்தப்‌ பூமியில்‌ 
கர்த்தர்‌ நமக்கு அநேக ஆசீர்வாதங்களைக்‌ 
கொடுத்திருக்கிறார்‌. பூமியின்‌ விளைச்சல்‌ 
எல்லாம்‌ கர்த்தருக்கே உரியது. கர்த்தரே 
விளையச்செய்கிறவர்‌. பூமியின்‌ விளைச்சல்‌. 
நம்மைப்‌ போவிக்கிறது. நாம்‌ ஒவ்வொரு 
முறை போறனப்பண்ணும்போதும்‌, கர்த்தர்‌ 
ஈவாகக்‌ கொடுத்திருக்கிற 

கர்த்தரைக்‌ 


நம்முடைய எல்லா 


கர்த்தரையே சார்ந்திருக்கிறது. 
விளைவின்‌ முதற்பலன்‌ எல்லாம்‌ கர்த்தருக்கே 
உரியது. நம்முடைய விளைவின்‌ முதற்பலன்‌ 
மிகவும்‌ முக்கியமானது. நாம்‌ கர்த்தருக்கு 
முதலாவதையும்‌ 'னதையும்‌ 
காணிக்கையாய்க்‌ கொடுக்கவேண்டும்‌. 
நம்மிடத்தில்‌ எது 
உச்சிதமானதாகயிருக்கிறதோ அதையே 
கர்த்தருக்குக்‌ காணிக்கையாய்க்‌ 
கொடுக்கவேண்டும்‌. அப்போது. நம்முடைய 


ம்முடைய 
புரண்டோடும்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ நமக்குக்‌ கொடுத்திருக்கிற 
ஆசீர்வாதங்களை... பயன்படுத்தவேண்டும்‌. 
கர்த்தரைக்‌ கனம்பண்ண 
கர்த்தர்‌ கொடுக்கிற 
... ஒன்றுக்கும்‌ 
பார்வைக்கு ஒரு 
அழகுப்பொருளைப்போல அலங்கரித்து 
வைத்திருக்கக்கூடாது. தம்மைக்‌ 
கனம்பண்ணுவதற்காகவே கர்த்தர்‌ நமக்கு 
பொருள்களையும்‌, விளைச்சல்களையும்‌ 
கொடுக்கிறார்‌. அவற்றை நாம்‌ 
பயன்படுத்தவேண்டும்‌ என்பதற்காகவே 
கர்த்தர்‌ அவற்றை நமக்குக்‌ 
கொடுத்திருக்கிறார்‌. 


கர்த்தர்‌ 

ஆசீர்வாதங்களை, 
நாமமகிமைக்காக  செலவுபண்ணவேண்டும்‌. 
அதை யாருக்கும்‌ பயன்படுத்தாமல்‌, 
கர்த்தருடைய நாமத்தையும்‌ கனம்பண்ணாமல்‌, 
சும்மா வைத்திருப்பது கர்த்தருடைய 
பனந மீறிய செயல்‌, நாம்‌ 
கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டதை 
கர்த்தரைக்‌ கனம்பண்ணுவதற்காக 
கொடுக்கவேண்டும்‌. 


கொடுத்திருக்கிற 
கர்த்தருடைய 


கர்த்தருடைய சிட்சை 
நீதி 8 : 1112 


தீதி 301. என்‌ மகனே, நீ கர்த்தருடைய 
சிட்சையை அற்பமாக எண்ணாதே, 
அவர்‌ கடித்துகொள்ளூம்யோது 
சோர்த்துபோகாதே. 


நீதி 3:12. தகப்பன்‌: 
புத்திரனைச்‌. 
கர்த்தரும்‌ 
அன்புகூருகிறாரோ 
சிட்சிக்கிறார்‌. 


தான்‌ நேசிக்கிற 
சிட்சிக்கிறதுபோல, 
எவனிடத்தில்‌ 
அவனைச்‌. 


நாம்‌ கர்த்தருக்குப்‌ 
ஜீவிக்கவேண்டும்‌. கர்த்தர்‌ நம்மை 
ஆசீர்வதிக்கும்போது நமக்கு மிகுந்த 
சந்தோஷமுண்டாகும்‌. கர்த்தர்‌ நம்மை 
சிட்சிக்கும்போது நமக்கு வருத்தமும்‌, 
வேதனையும்‌ உண்டாகும்‌. ஆனாலும்‌ 
கர்த்தருடைய சிட்சையை நாம்‌ அற்பமாக 
எண்ணக்கூடாது. கர்த்தர்‌ நம்மைக்‌ 
கடிந்துகொள்ளும்போது, நாம்‌ 
சோர்ந்துபோய்விடவும்‌ கூடாது. 


பயந்து 





i= THE 
TT 


பாடுகளையும்‌ 
அனுமதிக்கும்போது. 
பிரயோஜனப்படுத்திக்‌ 


நாம்‌ 


கர்த்தர்‌ நமக்கு 
வேதனைகளையும்‌ 
அவற்றை நமக்குப்‌ 
கொள்ளவேண்டும்‌. 
மனந்திரும்புவதற்கும்‌, நம்முடைய 
காரியங்களை சீர்படுத்துவதற்கும்‌ 
கர்த்தருடைய சிட்சைகளையும்‌, அவருடைய 
கடிந்துகொள்ளுதலையும்‌ நாம்‌ 
பயன்படுத்திக்கொள்ளவேண்டும்‌. 


கர்த்தர்‌ நம்மை சிட்சிக்கும்போது நாம்‌ 
கர்த்தர்மீது கோபப்படக்கூடாது. சிட்சையை 
அற்மாக நினைத்து, அதை அசட்டை 
பண்ணிவிடக்கூடாது. சிட்சையின்மீது 
கவனம்‌ செலுத்தாமல்‌, அதற்கான 
காரணத்தையும்‌ புரிந்துகொள்ள 

முயற்சிபண்ணாமல்‌, அதை கண்டும்‌. 
களாமக்குந்துவிடக்காது. நம்முடைய 
தப்பிதத்திற்காக தண்டனை 
கிடைத்திருக்கிறது என்று நினைத்து, இதை 
தாங்கிக்கொள்ள வேண்டும்‌ என்று 
தீர்மானம்பண்ணிவிடக்கூடாது. சிட்சை 
வேறு. தண்டனை வேறு. 


கர்த்தர்‌ நம்முடைய நன்மைக்காகவே 
நம்மை சிட்சிக்கிறார்‌. கர்த்தருடைய சிட்சை 
நமக்கு வரும்போது, நாம்‌ 
மரங்களைப்போலவோ, கற்களைப்போலவோ, 
உணர்ச்சியில்லாமல்‌  இருந்துவிடக்கூடாது. 
நம்முடைய இருதயத்தைக்‌ கடினப்படுத்தி, 
ஜடம்போல இருப்பது நமக்கு ஆபத்தானது. 
தேவனுடைய உதவியும்‌ ஒத்தாசையும்‌ 
இல்லாமலேயே, எல்லா பிரச்சனையிலிருந்தும்‌ 
நம்மால்‌ தப்பித்துக்கொள்ள முடியும்‌ என்று 
நினைக்கக்கூடாது. அப்படிப்பட்ட நினைப்பு 
கடின இருதயத்திலிருந்து வரும்‌. நம்முடைய 
இருதயம்‌ கர்த்தருக்கு முன்பாக 
கடினமாயிருக்கக்கூடாது. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


கர்த்தருடைய உதவியும்‌. 

கர்த்தரே நம்மை 

தம்முடைய 

நம்மை 

ட்‌ நமக்கு ஆசீர்வாதமும்‌ 

தேவை. சிட்சையும்‌ தேவை, ஆசீர்வாதம்‌ 

சந்தோஷப்படுவது 

நாம்‌ 

நமக்கு வேதனை 

வேதனையை நினைத்து நாம்‌ 

சோர்ந்து போய்விடக்கூடாது. நம்முடைய 

ஆவியும்‌ ஆத்துமாவும்‌ அசந்துவிடக்கூடாது. 

நாம்‌ கர்த்தருக்குள்‌ எப்போதும்‌ 

உற்சாகமாயிருக்கவேண்டும்‌. நம்முடைய 

ஆலியும்‌ ஆத்துமாவும்‌ ஜீவனுள்ளதாயிருக்க. 

வேண்டும்‌. அது ஒருபோதும்‌ செத்த 
ஜடம்போல இருந்துவிடக்கூடாது. 


தேவன்‌ தம்முடைய  சிட்சையின்‌ 
மூலமாய்‌ நம்மைத்‌ திருத்துகிறார்‌. சிட்சை 
தேவனிடமிருந்து மாத்திரமே வருகிறது. 
தேவன்‌ நம்மை அறிந்து வைத்திருக்கிறார்‌. 
நம்முடைய தேவைகளெல்லாம்‌ அவருக்குத்‌ 
தெரியும்‌. தம்முடைய சிட்சைகளை நம்மால்‌ 
எந்த அளவுக்கு தாங்க முடியும்‌ என்பதும்‌ 
அவருக்குத்‌ தெரியும்‌, நம்மால்‌ 
தாங்கிக்கொள்ள முடியாத... அளவுக்கு 
அ ஒருபோதும்‌ நம்மை த்‌ 

ம்முடைய  சிட்சையினால்‌ 
அழிந்துபோகலேண்டுமென்பது துன்‌ 
விருப்பமல்ல. நாம்‌ திருந்த 
வேண்டுமென்பதும்‌, ஜீவனைப்‌ 
பெற்றுக்கொள்ள வேண்டுமென்பதுமே 
தேவனுடைய விருப்பம்‌. கர்த்தர்‌ நம்முடைய 
நன்மைக்காகவே நம்மை சிட்சிக்கிறார்‌. 

கர்த்தர்‌ தம்முடைய பிள்ளைகளை 
சிட்சிப்பது, தகப்பன்‌ தான்‌ நேசிக்கிற 
புத்திரனை  சிட்சிப்பதுபோல இருக்கிறது. 
தகப்பன்‌. ல மகனை சிட்சித்துத்‌ 
திருத்துகிறா! அவர்‌ ஒரு 
பபாது வில்பர்‌ தன்‌ மகனைத்‌ 
தண்டிக்கமாட்டார்‌ தன்னுடைய 
மகன்மீதுள்ள அன்பினாலும்‌, பாசத்தினாலும்‌ 
தகப்பன்‌ தன்‌ மகனை சிட்சிக்கிறார்‌. தன்‌ 
மகன்‌ திருந்தவேண்டும்‌ என்பதும்‌, 
தன்னுடைய ஆசீர்வாதங்களை 
நிறைவாகப்பெற்றுக்கொண்டு பரிபூரணமாய்‌ 
ஜீவிக்கவேண்டும்‌ என்பதுமே தகப்பனுடைய 
விருப்பம்‌. 





i THE 
TT 


கர்த்தரும்‌ ஒரு நல்ல தகப்பனைப்போல. 
நம்மை சிட்சிக்கிறார்‌. கர்த்தர்‌ எவனிடத்தில்‌ 
அன்புகூருகிறாரோ அவனை மாத்திரமே 
சிட்சிக்கிறார்‌. நாம்‌ நல்லவர்களாகவும்‌, 
ஞானமுள்ளவர்களாகவும்‌ இருக்கவேண்டும்‌ 
என்பதற்காகவே கர்த்தர்‌ நம்மை சிட்சிக்கிறார்‌. 
கர்த்தர்‌ நம்மை சிட்சிக்கும்போது, அதற்கான 
காரணத்தை நாம்‌ கர்த்தருடைய சமுகத்திலே 
கேட்டுத்‌ தெரிந்துகொள்ளவேண்டும்‌. கர்த்தர்‌ 
பிரியப்படுகிற பிரகாரம்‌ நாம்‌ ஜீவிக்கக்‌ 
குற்றுக்கொள்ளவேண்டும்‌. 


ஞானமும்‌ புத்தியும்‌ 
நீதி 3 : 18-20 


நீதி 948. ஞானத்தைக்‌ கண்டடைகிற 
மனுஷனும்‌, புத்தியைச்‌ சம்பாதிக்கிற 
மனுஷனும்‌ பாக்கியவான்கள்‌. 


நீதி 904. அதின்‌ வர்த்தகம்‌ வென்னி. 
வர்த்தகத்திலும்‌, அதின்‌ ஆதாயம்‌ 
பசும்பொன்னிலும்‌ உத்தமமானது. 


நீதி 305. முத்துக்கனைப்பார்க்கிலும்‌ 
அது விலையேறப்பெற்றது; நீ 
இச்சிக்கத்தக்கதொன்றும்‌ அதற்கு 
நிகரல்ல. 


நீதி 306. அதின்‌ வலதுகையில்‌ 
தீர்க்காயுசும்‌, அதின்‌ இடதுகையில்‌ 
செல்வமும்‌ கனமும்‌ இருக்கிறது. 


நீதி 307. அதின்‌ வழிகள்‌ இனிதான 
வழிகன்‌, அதின்‌ பாதைகளெல்லாம்‌ 
சமாதானம்‌. 


நீதி 318. தன்னை 
அடைந்தவர்களுக்கு ஜீவவிருட்சம்‌, 
அதைப்‌ பற்றிக்கொள்ளூகிற எவனும்‌ 
பாக்கியவான்‌. 


நீதி 3:19. 
பூமியை 
புத்தியினாலே 


ஸ்தாபித்தார்‌. 
நீதி 320. அவருடைய ஞானத்தினாலே 


ஆழங்கள்‌ பிரித்தது, ஆகாயமும்‌ 
பனியைப்‌ பெய்கிறது. 


அது. 


கர்த்தர்‌ ஞானத்தினாலே 
அஸ்திபாரப்படுத்தி, 
வானங்களை 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


ஞானத்தைக்‌ கண்டடைகிற மனுஷன்‌ 
பாக்கியவான்‌. மெய்யான ஞானம்‌. 
தேவனிடத்தில்‌ அன்புகூருவதிலும்‌, 
தேவனைப்பற்றி அறிந்துகொள்வதிலும்‌ 
இருக்கிறது. மெய்யான ஞானம்‌ தேவனுடைய 
சத்தியத்தோடும்‌, அவருடைய 
பிரமாணத்தோடும்‌, அவருடைய தெய்வீக 
பராமரிப்போடும்‌ ஒத்துப்போகும்‌, மெய்யான 
ஞானம்‌ ஒருபோதும்‌ தேவனுடைய 
சித்தத்திற்கு முரண்பட்டிருக்காது. நாம்‌ 
ஞானத்தை  கண்டடையும்போது நமக்கு 
அநேக ஆசீர்வாதங்கள்‌ கிடைக்கும்‌. நாம்‌ 
ஞானத்தைக்‌ கண்டடைந்து, அதை நமக்கு 
சொந்தமாக்கிக்கொள்ள வேண்டும்‌. 


ஞானத்தைக்‌ கண்டடைதல்‌' என்னும்‌ 
த்‌ "ஞானத்தைத்‌ 
ஞானத்தைப்‌ 
என்பது பொருளாகும்‌. 
தண்ணீர்‌ இறைப்பதுபோல, 
நாமும்‌ மெய்யான ஞானத்தை தேவனுடைய 
சமுத்திலிருந்து 
பெற்றுக்கொள்ளவேண்டும்‌. 
ஞானத்திற்கும்‌ 
கண்ணாகவும்‌ இருக்கிறார்‌ 
வாளியைப்‌ 


நம்முடைய ஜெபத்தின்‌ மூலமாய்‌ ஞானத்தைப்‌ 
பெற்றுக்கொள்‌ எவேண்டும்‌. கர்த்தர்‌ 
தம்மிடத்தில்‌ கேட்கிறவர்களுக்குத்‌ 
தராளமாய்க்‌ கொடுக்கிறவர்‌. 


ஞானம்‌ நம்மைத்‌ தேடி வரும்‌ என்று, 
நினைக்கக்கூடாது. நாமே ஞானத்தைத்‌ 
தேடிக்கண்டுபிடிக்க வேண்டும்‌. 
கண்டடைவார்கள்‌. 
கண்டடைகிற 
புத்தியை 
பாக்கியவான்‌. 
சுரங்கத்திலிருந்து, 
தாதுப்பொருட்களை டி! 
பூமிக்கு வெளியிலே கொண்டு வருவதுபோல, 
நாமும்‌ ஞானத்தைத்‌ தேடிப்பார்த்து 
கண்டுபிடிக்கவேண்டும்‌. 





f= FTE 
TT 


நாம்‌ நல்ல காரணத்திற்காகவே. 
ஞானத்தைத்‌ நேடி கண்டுபிடித்திருக்கிறோம்‌. 
நம்முடைய நன்மைக்காகவே புத்தியை 
சம்பாதித்திருக்கிறோம்‌. ஞானமும்‌ பத்தியும்‌ 
நமக்கு மெய்யான ஆசிர்வாதத்தைத்‌ தரும்‌. 
கஷ்டப்பட்டு சம்பாதித்த ஞானத்தை நல்ல 
வழிகளில்‌ பயன்படுத்தவேண்டும்‌ 
தேவனுடைய நாமம்‌ மகிமையடையவேண்டும்‌. 
பிறருக்கும்‌ பிரயோஜனமுண்டாக 


ஞானத்தை எப்படி 
என்பதை விவரிப்பதற்காக, 
வர்த்தகம்பண்ணுவது' என்பது பற்றி இங்கு 
சொல்லப்பட்டிருக்கிறது. வர்த்தகர்கள்‌ 
ஞானத்தோடு வியாபாரம்‌ பண்ணுவார்கள்‌. 
தாங்கள்‌ செய்கிற வியாபாரத்தில்‌ மிகுந்த. 
குவனமாமிருப்பார்கள்‌. அக்கரையில்லாமல்‌, 
ஏனோதானோ. என்று அசட்டையாக 
வியாபாரம்பண்ணினால்‌, நமக்கு ஒரு 
ம கிடைக்காது. 
தன்னுடைய 
முழுஞானத்தையும்‌, 
தன்னுடைய 
பயன்படுத்துவார்‌. 
அதுபோலவே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய 
நாமும்‌, ஞானத்தை சம்பாதிப்பதில்‌ 
நம்முடைய நேரத்தையும்‌, தாலந்துகளையும்‌ 
பயன்படுத்தவேண்டும்‌. 
பிரபஞ்சத்தில்‌ வெள்ளி 
வர்த்தகம்‌ மிகவம்‌ மேன்மையானது. 
அதைவிட பசும்பொன்னின்‌ வர்த்தகம்‌. 
இன்னும்‌ அதிக மேன்மையானது. அது அதிக 
ஆதாயத்தைத்‌ தரக்கூடியது. ஞானத்தைக்‌ 
கண்டடைவதோ, வெள்ளியின்‌ 
வர்த்தகத்திலும்‌ பெரியது. ஞானத்தினால்‌ 
கிடைக்கும்‌ ஆதாயம்‌ பசும்பொன்னிலும்‌ 
உத்தமமானது. 


“மேலும்‌, பரலோகராஜ்யம்‌ நல்ல. 
முத்துக்களைத்‌ தேடுகிற வியாபாரிக்கு 
ஒப்பாயிருக்கிறது. அவன்‌ விலையுயர்ந்த ஒரு 
முத்தைக்‌ கண்டு, போய்‌, தனக்குண்டான 
எல்லாவற்றையு। ற்று. அதைக்‌ 
கொள்ளுகிறான்‌" (மத்‌ 13:45,86) என்று 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து பரலோக. 
ராஜ்யத்தைப்பற்றி உவமையாகச்‌ 
சொல்லுகிறார்‌. 


சம்பாதிப்பது 
எப்படி 


இந்தப்‌ 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


ஞானத்தின்‌ வர்த்தகம்‌ வெள்ளி 
வர்த்தகத்திலும்‌, அதின்‌ ஆதாயம்‌ 
பசும்பொன்னிலும்‌ உத்தமமானது (நீதி 3:14) 
ஆகையினால்‌. நாம்‌. சத்தியத்தை 
வாங்கவேண்டும்‌. அதைவிற்கக்கூடாது. 
அப்படியே ஞானத்தையும்‌, உபதேசத்தையும்‌, 
புத்தியையும்‌ வாங்கவேண்டும்‌ (நீதி 23:23) 
எல்வளவு கிரயம்‌ 
வாங்கவேண்டுமானாலும்‌, 
கொடுத்து 
ஞானத்தை 


ன; 
கொடுத்து 
அந்தக்‌ கிரயத்தைக்‌ 
வாங்கிவிடவேண்டும்‌. 

வாங்காமல்‌ விட்டுவிடக்கூடாது. 
ஞானத்தைப்‌ 
கொள்ளவில்லையென்றால்‌, 
இழந்துபோவோம்‌. அதனால்‌ 
ஆசீர்வாதங்களை ற்குப்‌ 
ஞானத்தை இழப்பதற்குப்‌ பதிலாக நம்முடைய 
ஐசுவரியத்தை இழக்கலாம்‌. அதிகமான 
கிரயம்‌ செலுத்த வேண்டியதாகயிருந்தாலும்‌, 
அதை செலுத்தி ஞானத்தைப்‌ 
பெற்றுக்கொள்ளலாம்‌. 


ஞானத்தின்‌ கிரயம்‌ எவ்வளவு என்று 
வேதத்தில்‌ சொல்லப்படவில்லை. 
முத்துக்களைப்‌ பார்க்கிலும்‌ 
விவையயேறப்பெற்றது. நாம்‌. இச்சிக்க்தக்கது 
(நீதி 
எவ்வளவு கிரயம்‌ 
வேண்டியதாகயிருந்தாலும்‌, 
நாம்‌ ஞானத்தை 
வாங்குவதற்கு ஆயத்தமாயிருக்கவேண்டும்‌. 
நம்மிடத்திலுள்ள  ஐசுவரியங்கள்மீது, நாம்‌ 
ஆசைப்பட்டால்‌, அவை நம்மை ஆளுகை 
செய்யும்‌. உலகத்தின்‌ ஆஸ்தி நம்மை 
ஆளுகை செய்வதற்குப்‌ பதிலாக, ஞானம்‌ 
நம்மை ஆளுகை செய்வது நமக்கு மிகுந்த 
ஆசீர்வாதம்‌. நாம்‌ ஞானத்தைப்‌ 
பெற்றுக்கொள்ளும்போது, நாம்‌. 
பெற்றுக்கொண்ட ஞானத்தை 
இழந்துவிடக்கூடாது. அது நம்மைவிட்டுப்‌ 
போய்விட அனுமதிக்கக்கூடாது. 


வழிகளை 


ஞானத்தின்‌: 
பற்றிக்கொள்ளவேண்டும்‌. 


வழிகள்‌ இனிதான 

பாதைகளெல்லாம்‌ சமாதானம்‌. அது தன்னை 
அடைந்தவர்களுக்கு, ஜீலவிருட்சம்‌. 
ஞானத்தைப்‌ பற்றிக்கொள்ளுகிற எவனும்‌ 
பாக்கியவான்‌ (நீதி 34778). நம்முடைய 
ஜீவியகாலத்தின்‌ முடிவுவரையிலும்‌ நாம்‌ 
ஞானத்தின்‌ வழிகளில்‌ நடக்கவேண்டும்‌. 





ழ்‌ நள 
யாய 


உலகப்பிரகாரமான ஆசீர்வா; 
நமக்கு தற்காலிக சந்தோஷம்‌ கிடைக்கலாம்‌ 
ஆனால்‌ அது மெய்யான சந்தோஷமல்ல. 
உலக உல்ல அழிந்துபோகக்கூடியது. 


ஐசுவரியம்‌ 
நம்வவிட்டுப்போவ்விட்டா்‌ அதனால்‌. 
நமக்கு உண்டான சந்தோஷமும்‌ 
நம்மைவிட்டுப்‌ போய்விடும்‌. ஞானத்தினால்‌. 
கிடைக்கிற சந்தோஷமோ மெய்யான 
சந்தோஷம்‌. அது நித்திய சந்தோஷம்‌. 
ஆகையினால்‌ ஞானத்தை 
கண்டடைகிற மனுஷர்களெல்லோரும்‌ 
பாக்கியவான்களாயிருக்கிறார்கள்‌ 
சம்பாதிக்கிறவர்களும்‌ 

களாயிருக்கிறார்கள்‌ 


ஐசுவரியத்தினால்‌ வரும்‌ சந்தோஷத்தைவிட, 


ஈடாகத்‌ 

டுக்கவும்‌ அதற்குக்‌. 
கிரயமாக வெள்ளியை நிறுக்கவும்‌ கூடாது 
(யோபு 2812-15) 


விலையேறப்பெற்ற 
கோகல்‌ ந்திர நீலக்கல்லும்‌ அதற்கு 


ஈடல்ல. பொன்னும்‌ பளிங்கும்‌ அதற்கு 
ஒப்பல்ல; பசும்பொன்னாபரணங்களுக்கு 


மாற்றக்கூடாது.  பவளத்தையும்‌ 


நிகரல்ல; பசும்பொன்னும்‌ அதற்குச்‌ சரியல்ல. 
இப்படியிருக்க, ஞானம்‌ எங்கேயிருந்து வரும்‌: 
புத்தி தங்கும்‌ இடம்‌ எங்கே? 
(யோபு 28:16-20) 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஜீவனுள்ள  சகலருடைய 
ஒளித்தும்‌. ஆகாசத்துப்‌ 
மறைந்தும்‌ இருக்கிறது. 
நாசமும்‌ மரணமும்‌, நாங்கள்‌ 
எங்கள்‌ காதுகளினாலேமாத்திரம்‌ அதின்‌ 
கீர்த்தியைக்‌ கேட்டோம்‌ என்கிறது. தேவனோ 
அதின்‌ வழியை அறிவார்‌, அதின்‌ ஸ்தானம்‌. 
அவருக்கே தெரியும்‌” (யோபு 28:21-23). 


மனுஷருடைய மதியீனத்தினால்‌ 
நம்முடைய ஆத்துமாவில்‌: பாவம்‌ 
பிரவேசித்திருக்கிறது. தேவனாகிய கர்த்தர்‌ 
நம்முடைய ஆத்துமாவை கிரயம்‌ செலுத்தி 
மீட்டிருக்கிறார்‌. நமக்கு தம்முடைய 
மெய்ஞானத்தைக்‌ கொடுக்கிறார்‌. நம்மிடத்தில்‌ 
மெய்யான ஞானம்‌ இல்லையென்றால்‌ 
நம்மால்‌ பூரண புருஷராகமிருக்க முடியாது. 
நம்மிடத்தில்‌ உலகப்பிரகாரமான ஐசுவரியம்‌ 
அதிகமாயிருந்தாலும்‌, நமக்குள்‌ மெய்யான 
ஞானமில்லையென்றால்‌ நமக்கு 
ஒன்றுமேயில்லை. 


மெய்யான த்‌ நமக்கு மெய்யான 
சந்தோஷத்தைத்‌ ஞானத்தின்‌ 
ஊ்துலக்ில்‌ பக்கு) இருக்கிறது. அதன்‌ 
இடதுகையில்‌ செல்‌ கனமும்‌ 
இருக்கிறது. கர்த்தருடைய உபதேசத்திற்கு 
நாம்‌ கீழ்ப்படியும்போது நம்முடைய 
ஆயுசகாலம்‌ நீடித்திருக்கும்‌. நாம்‌ இந்தப்‌ 
பிரபஞ்சத்தில்‌ ஜீவனோடிருக்கிற 
காலமெல்லாம்‌. சந்தோஷமாயும்‌ 
சமாதானமாயும்‌ இருப்போம்‌. 


அந்த உலக ஜீவியத்தில்‌ நமக்கு 
உலகப்பிரகாரமான ஐசுவரியம்‌ 
இங்வாமலிகக்கல்‌. நாம்‌ மற்றவர்களைப்‌ 

ஐசுவரியவான்‌களாயிராமல்‌, 
தனை தரித்திரராயிருக்கலாம்‌. 
ஆரோக்கியமில்லாமல்‌. 


சரீர 
பெலவீனத்நோடிருக்கலாம்‌. ஆனாலும்‌ நாம்‌ 
தேவனுடைய மெய்யான ஞானத்தைப்‌ 
பெற்றுக்கொள்ளும்போது, பரலோகத்தில்‌ 
நமக்கு பூரண சந்தோஷமும்‌, நித்திய 
ஜீவனும்‌ இருக்கும்‌. 


அது 
கண்களுக்கும்‌ 
பறவைகளுக்கு 





ழ்‌ நள 
யாய 


இந்தப்‌ பிரபஞ்சத்தின்‌ ஜீவனைவிட 


வலதுகையில்‌ நமக்கு தீர்க்காயுசு இருக்கிறது. 
அதன்‌ இடதுகையிலோ நமக்கு செல்வமும்‌: 
கனமும்‌ இருக்கிறது. மெய்யான 
தேவபக்தியே நம்முடைய சந்தோஷத்திற்கு: 
ஆதாரம்‌. கர்த்தருக்குப்‌ பயப்படுதலே. 

ஞானத்தின்‌ ஆரம்பம்‌. அதுவே நமக்கு: 
பூரண சந்தோஷத்தைத்‌ தரும்‌. ஞானத்தின்‌ 
வழிகளெல்லாம்‌ இனிதான வழிகள்‌. அதன்‌ 


பாதைகளெல்லாம்‌ சமாதானமான பாதைகள்‌. 


இந்த உலகத்தில்‌ அநேகர்‌ 
சந்தோஷமாகயிருப்பதாகவும்‌, இந்த உலக 
வாழ்க்குயை நன்றாக அனுபவிப்பதாகவும்‌ 
சொல்லுகிறார்கள்‌. உலகப்பிரகாரமான 
சந்தோஷம்‌ ஆவிக்குரிய சந்தோஷத்திற்கு 
ஒப்பானதல்ல. நம்முடைய ஆத்துமாவின்‌ 
சந்தோஷமே மெய்யான சந்தோஷம்‌. 
மாம்சத்தின்‌ சந்தோஷம்‌ 
அழிந்துபோகக்கூடியது. மாம்ச சந்தோஷம்‌ 
மாய்மாலமான சந்தோஷம்‌. நாம்‌ ஞானத்தின்‌ 
வழிகளிலும்‌, அதன்‌ பாதைகளிலும்‌: 
செல்லும்போது, நமக்கு சந்தோஷமும்‌ 
சமாதானமும்‌ தாராளமாய்க்‌ கிடைக்கும்‌ 

நாம்‌ நீதியின்‌ 
செல்லும்போது 
ஐக்கியமாயிருப்போம்‌. தேவனுக்குப்‌ 
பிரியமான காரியங்களை அவருக்குக்‌ 
கீழ்ப்படிந்து செய்வோம்‌. கர்த்தரை 
பயபக்தியோடும்‌, முழுஇருதயத்தோடும்‌ 
முழுஆத்துமாவோடும்‌ ஆராதனை செய்வோம்‌. 
நீதியின்‌ பாதையே சரியான பாதை. அதுவே 
நமக்கு சந்தோஷத்தைக்‌ கொடுக்கும்‌ பாதை. 
அதுவே பரிசுத்தமான பாதை. நீதியின்‌: 
பாதைகளெல்லாம்‌ சமாதானம்‌ 


நிரம்பியிருக்கும்‌. 


நாம்‌ நீதியின்‌ பாதையில்‌ நடக்கும்போது. 

க்கு சமாதானமாயிருக்கும்‌. 
முடிவில்‌ ல்‌ நீதியின்‌ 
பாதைகளெல்லாமே சமாதானம்‌ நிரம்பியவை. 
சாட சனத்‌. தினிக்குருமோது. நாம்‌ 
இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ ஜீவித்தாலும்‌, 


பாதையில்‌. 
தேவனோடு 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நம்முடைய ஜீவியம்‌ 
ஜீவிப்பதுபோல சந்தோஷமாய்‌ 
தன்னை அடைந்தவர்களுக்கு 
ஜீவலிருட்சமாகமிருக்கிறது. நம்முடைய 
ஆத்துமாவில்‌ மெய்யான ஞானம்‌. 
வரும்போது. நாம்‌ ஜீவவிருட்சத்தின்‌ 
ஆசீர்வாதத்தைப்‌ பெற்றுக்கொள்வோம்‌. 


ஏதேன்‌ தோட்டத்திலே ஜீவலிருட்சம்‌: 
இருந்தது. ஆனால்‌ நம்முடைய 
முற்பிதாக்களால்‌ ஜீவவிருட்சத்தின்‌ கனியைப்‌ 
புசிக்க முடியவில்லை. கர்த்தர்‌ ஆதாமையும்‌ 
ஏவாளையும்‌ ஏதேன்‌ தோட்டத்திலிருந்து, 
கூரத்திவிப்‌ அதன்‌ வாசலை 
அடைத்துப்போட்டார்‌. அவர்கள்‌ 
ஏல்கிகபாத்தின்‌. கனிகளைப்‌! புசிப்பதந்கு 
கர்த்தர்‌ அவர்களை  தடைபண்ணினார்‌. 
ஆனால்‌ நாமோ, மெய்யான ஞானத்தைப்‌ 
பெற்றுக்கொள்ளும்போது, அதுவே நமக்கு 
ஜீவவிருட்சமாகயிருக்கிறது. 


தெய்வீக 
போலிக்கப்பவேண்டும்‌ 
ந வியும்‌ 
க்கியாமிர்‌ 
பியஞ்சத்தின்‌ அசுத்தங்களும்‌, மரணத்தின்‌ 
பயங்கரங்களும்‌ நம்மைப்‌ பாதிக்காது. 
ஞானம்‌ நம்மைப்‌ 'பெகப்படுத்துவதினால்‌, 
நமக்கு எதிராக வரும்‌ பாவமான 
வல்லமைகளுக்கு விரோதமாக, நம்மால்‌ 
எதிர்த்து நின்று பரிசுத்தமாய்‌ ஜீவிக்க 
முடியும்‌. ஜீவலிருட்சத்தின்‌ கனியைப்‌ 
புசிக்கிறவர்கள்‌ நித்திய காலமாய்‌ 
ஜீவிப்பார்கள்‌. நமக்கு பரலோகத்திலே. 
நித்திய ஜீவன்‌ உண்டாயிருக்கும்‌. 


மெய்யான ஞானமே நித்திய மகிமை. 
அதுவே நித்திய ஆசிர்வாதம்‌. 
ய்‌ பெற்றுக்கொள்கிறவர்கள்‌. 
சந்தோஷத்திற்குள்‌ 

ஞானத்தைப்‌ 

பாக்கியவான்‌. 


பரலோகத்தில்‌ 
இருக்கும்‌ 


ஞானம்‌ 


ஞானத்தினால்‌ 

அப்போதுதான்‌. 

ஆத்துமாவும்‌ 
இந்து 


ப்றிக்கொள்கிறவர்களுக்குக்‌ கிடைக்கும்‌. 





f= THE 
TT 


கர்த்தர்‌ தம்முடைய ஞானத்தினாலே 
பூமியை அஸ்திபாரப்படுத்தினார்‌. அவர்‌ 
தம்முடைய புத்திமினாலே வானங்களை 
ஸ்தாபித்தார்‌ மணக்க கர்த்தருடைய 
ஞானத்தினாலே பிரிந்தது. 
ஆகாயமும்‌ பனியைப்பெயகிறது. (நீதி 319 20). 
வானமும்‌ கர்த்தருடையது. பூமியும்‌ 
கர்த்தருடையது. கர்த்தருக்குரியது 
அவருடைய பிள்ளைகளுக்கும்‌ உரியது. நாம்‌ 
ஞானத்தைப்‌ பெற்றுக்கொள்ளும்போது, 
அதன்‌ வலதுகையிலுள்ள தீர்க்காயுசையும்‌, 
அதன்‌ இடதுகையிலுள்ள செல்வத்தையும்‌, 
கனத்தையும்‌ பெற்றுக்கொள்கிறோம்‌. 


மெய்ஞானமும்‌ 
நல்லாலோசனையும்‌ 
நீதி 8 : 21-26 


நீதி 301. என்‌ மகனே, இவைகள்‌ உன்‌ 
கண்களை விட்டுப்‌ பிரியாதிருப்பதாக; 
மெய்ஞ்ஞானத்தையும்‌ 

நல்லாலோசனையையும்‌ காத்துக்கொள்‌. 


நீதி 3:22, அவைகள்‌ உன்‌ 
ஆத்துமாவுக்கு ஜீவனும்‌, உன்‌ 
கழுத்துக்கு அலங்காரமுமாயிருக்கும்‌. 


நீதி 929. அப்பொழுது நீ பயமின்றி 
உன்‌ வழியில்‌ நடப்பாய்‌, உன்‌ கால்‌ 
இடறாது. 


நீதி க. தீ படுக்கும்போது 
பயப்படாதிருப்பாம்‌; தீ படுத்துக்‌ 
கொள்ளும்போது உன்‌ நித்திரை 


இன்பமாயிருக்கும்‌. 


நீதி 925. சடிதியான திகிலும்‌, 
துஷ்டர்களின்‌ பாழ்க்கடிப்பும்‌ 
வரும்போது நீ அஞ்சவேண்டாம்‌. 


நீதி 3:28. கர்த்தர்‌ 
'நம்பிக்கையாயிருந்து, உன்‌ 
சிக்கிக்கொள்னாதபடி. காப்பார்‌. 


உன்‌ 
கால்‌ 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


தேவனுடைய ஆவிக்குரிய பிரமாணம்‌ 
நம்முடைய இருதயத்தில்‌ எப்போதும்‌ 
நிரம்பியிருக்கவேண்டும்‌. கர்த்தருடைய 
பிரமாணமே நம்மை ஆளுகை செய்து. 
வழிநடத்தவேண்டும்‌. “என்‌ மகனே, இவைகள்‌ 
உன்‌ கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக” 
நீதி ல) என்று சாலொமோன்‌ 
சொல்லுகிறார்‌. நம்முடைய கண்கள்‌ 
மாயையைப்‌ பின்பற்றக்கூடாது. நாம்‌ 
மாயையை நிஜம்‌ என்று நினைத்து ஏமாந்து 
போய்விடக்கூடாது. 


கர்த்தருடைய மெய்ஞானமும்‌, 
அவருடைய நல்லாலோசனையும்‌ நம்முடைய 
சிந்தையில்‌: நிரம்பியிருக்கவேண்டும்‌. 
கர்த்தருடைய ஞானம்‌ நம்முடைய 
ஜீலியகாலமெல்லாம்‌ நம்முடைய 
இருதயத்தில்‌ நிரம்பியிருக்கவேண்டும்‌. நாம்‌ 
மெய்ஞானத்தையும்‌, நல்லாலோசனையையும்‌ 
நம்முடைய இருதயத்தில்‌: 
காத்துக்கொள்ள வேண்டும்‌. அவற்றோடு 
ஐக்கியமாமிருக்கவேண்டும்‌. 


மெய்ஞானமும்‌ நல்லாலோசணையும்‌ 
நமக்கு மெய்யான பொக்கிஷங்கள்‌. இவை 
இருதயத்தின்‌ உள்ளான மனுவனுக்குள்‌ 
மறைந்திருக்கிறது. தேவனுடைய ஞானமும்‌ 
வருடைய ஆலோசனையும்‌ நம்மைவிட்டு 
இதுபோதும்‌ பிரிந்துபோய்விடக்கூடாது. நாம்‌ 
மெய்ஞானத்தையும்‌, நல்லாலோசனையையும்‌ 
காத்துக்கொள்வதினால்‌ நமக்கு அநேக 
ஆசீர்வாதங்கள்‌ உண்டு. அவைகள்‌ 
நம்முடைய  ஆத்துமாவுக்கு ஜீவனும்‌, 
நம்முடைய கழுத்துக்கு 
அலங்காரமுமாயிருக்கும்‌ (நீதி 3:22) 
நம்முடைய ஆவிக்குரிய கடமைகளை 
நிறைவேற்றுவதற்கு மெய்ஞானம்‌ நம்மை 
உற்சாகப்படுத்தும்‌. நாம்‌ 
சோதனைகளினாலும்‌, வேதனைகளினாலும்‌ 
சோர்ந்துபோயிருக்கும்போது தேவனுடைய 
நல்லாலோசனைகள்‌ நம்மை உயிர்ப்பித்து 
உற்சாகப்படுத்தும்‌. நம்முடைய ஆவியில்‌ நாம்‌ 
சோர்ந்துபோய்‌, ஆவிக்குரிய பின்மாற்றத்தில்‌ 
போகும்போது, மெய்ஞானம்‌ நமக்கு புதிய 
ஜீவனைக்‌ கொடுத்து, நம்மை மறுபடியும்‌ 
தேவனுடைய ஐக்கியத்திற்கு அழைத்து 
வரும்‌. நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம்‌, 
நம்முடைய ஜீவனுக்கு 
அச்சாரமாயிருக்கிறது. 





i= FTE 
ETT 


நம்முடைய கழுத்துக்களில்‌ 
பொன்னாபரணங்கள்‌ அலங்காரமாயிருப்பது. 
போல, மெய்ஞானம்‌ நல்லாலோசனையும்‌ 
நம்முடைய கழுத்துக்கு அலங்காரமாயிருக்கும்‌. 
“கழுத்துக்கு அலங்காரம்‌” 
வாக்கியத்திற்கு, 
என்று 
சொல்லுகிறார்கள்‌. 
ஆலோசனையும்‌ நமக்கு சுவையாகயிருக்கும்‌. 
நல்ல போஜனத்தை சுவைப்பதுபோல, நாம்‌ 
தேவனுடைய நல்லாலோசனைகளை 
சந்தோஷமாயும்‌, மனமகிழ்ச்சியாயும்‌ 
சுவைக்கலாம்‌. 


மெய்ஞானம்‌ நம்முடைய வாய்க்கு. 
அலங்காரமாயிருக்கும்போது. நம்முடைய 
வாயிலிருந்து புறப்படும்‌ ஒவ்வொரு: 
வார்த்தையும்‌ கிருபை நிரம்பியதாகயிருக்கும்‌. 
நம்முடைய வாயிலிருந்து ஞானமுள்ள 
வார்த்தைகள்‌ புறப்படும்‌. தேவன்‌ 
அங்கீகரிக்கிற வார்த்தைகளை மாத்திரமே 
நாம்‌ பேசுவோம்‌. அந்த வார்த்தைகளினால்‌. 
நமக்கும்‌, மற்றவர்களுக்கும்‌ 
பிரயோஜனமுண்டாகும்‌. 
கர்த்தருடைய பரிசத்தவான்களுக்கு 
தேவனுடைய பாதுகாப்பு 
கிடைக்கும்‌. நாம்‌ கர்த்தருடைய கரங்களில்‌ 
பாதுகாப்பாகவும்‌, சமாதானமாகவும்‌ 
ஜீவிப்போம்‌. மெய்ஞானத்தையும்‌, 
நல்லாலோசனையையும்‌ நாம்‌ 
காத்துக்கொள்ளும்போது, நாம்‌ பயமின்றி 
நம்முடைய வழியில்‌ நடப்போம்‌. நம்முடைய 
கால்‌ இடறாது (நீதி 3:23). கர்த்தருடைய 
ஆவிக்குரிய உபதேசம்‌ நம்மோடு எப்போதும்‌ 
கூடமிருக்கவேண்டும்‌. 
துணையாக இருக்கும்‌. 
சத்துருவின்‌ தாக்குதலிலிருந்து பாதுகாக்கும்‌. 
ய விக்குரிய ல்‌, 
ஹு பன்றி! பதக்கு. 
கர்த்தருடைய அடிச்சுவடுகளைப்‌ 
முன்னேறிச்‌ செல்லவேண்டும்‌. 
கால்கள்‌  இடறாமல்‌ 


நல்லாலோசனையும்‌ நமக்குத்‌ தேவை. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


பராமரிப்பும்‌ தேவைப்படுகிறது. 

ஜீலியமும்‌. அதோடு சம்பந்தப்பட்டிருக்கிற 
காரியங்களும்‌ கர்த்தருடைய 

பாதுகாப்பக்கப்படுத்தப்பட்டரக்கிறது. 

நம்முடைய காலங்கள்‌ கர்த்தருடைய பலத்த 

கரத்தில்‌ பாதுகாப்பாயிருக்கிறது. 


பாதுகாக்கப்படுகிறது. 

பாதுகாக்கும்போது, 

சாத்தானின்‌. 

விழுந்துலிடாதவாறு  பாதுகாப்பாமிருப்போம்‌, 
கர்த்தருடைய பாதுகாப்பே நமக்கு மெய்யான 
பாதுகாப்பு. 


நம்முடைய 
நாம்‌ ப சங்கள்‌, த க 
ஏது உண்டாகிறது. நம்முடைய கால்கள்‌ 
பாவத்தின்‌ பள்ளத்தில்‌ விழுந்துவிடக்கூடிய 
ஆபத்து இருக்கிறது. இப்படிப்பட்ட ஆபத்து 
நமக்கு வரும்போது, மெய்ஞானம்‌ நம்மைப்‌ 
பாதுகாக்கும்‌. நம்முடைய கால்‌ இடறாது. 
நமக்கு விரோதமாக பல தடைகள்‌ 
இருக்கலாம்‌. நமக்குள்ளிருக்கும்‌ மெய்யான 
ஞானம்‌, நமக்கு முன்பாக இருக்கும்‌ 
தடைகளை மேற்கொள்வதற்கு நமக்கு 
நல்லாலோசனைகளைக்‌ கொடுக்கும்‌. 
கர்த்தருடைய உபதேசத்திற்குக்‌ 
கீழ்ப்படியும்போது. பாராது ஆவிக்குரிய 
்‌ வளர்ச்சியும்‌ 


அநேகருக்கு இரவுவேளை பயம்‌ 
வேளையாகமிருக்கும்‌. அவர்கள்‌ 


சரியான நித்திரை வராது. 

மெய்ஞானத்தையும்‌, 

காத்துக்கொள்ளும்‌ 

நாம்‌ 

படுத்துக்கொள்ளும்போது நம்முடைய 
நித்திரை இன்பமாயிருக்கும்‌ (நீதி 3:24) 





ழ்‌ நயன 
யாய 


ஐக்கியமாமிருக்கவேண்டும்‌. 
மனச்சாட்சி 
நம்முடைய 
னம்‌ 
பயத்திற்கு இடமிருக்காது. ணந 
பயமோ, இயற்கையின்‌ சீற்றங்களைப்பற்றிய 
பயமோ நமக்குள்‌ இருக்காது. கர்த்தரே 
நமக்கு பாதுகாப்பாகமிருக்கிறார்‌. நாம்‌ 
தூங்கினாலும்‌, நம்மைக்‌ காக்கிற தேவன்‌ 
தூங்குவதுமில்லை. உறங்குவதுமில்லை. 
நம்முடைய நித்திரை இன்பமாயிருக்க 
வேண்டுமென்றால்‌ நம்முடைய மனச்சாட்சி 
சுத்தமாயிருக்கவேண்டும்‌. 
உழைக்கிறவர்கள்‌ 
நித்திரைபண்ணுவார்கள்‌. சாத்தன்‌. களைப்பு 
அவர்களுக்கு நல்ல 
கொடுக்கும்‌. 
ஞானமுள்ளவர்களுக்கும்‌, 
பயபக்தியாயிருக்கிறவர்களுக்கும்‌ 
இன்பாயிருக்கும்‌. சடுதியான திகிலும்‌, 
துஷ்டர்களின்‌ பாழ்க்கடிப்பும்‌ வரும்போது நாம்‌ 
அஞ்சமாட்டோம்‌ (நீதி 3:25). 


நாம்‌. சர்த்தர்மீது. நம்பிக்கை 
வைத்திருக்கவேண்டும்‌. கர்த்தரே நம்முடைய 
நம்பிக்கையாமிருக்கிறார்‌. துஷ்டர்களின்‌ 
பாழ்க்கடிப்பு நமக்கு விரோதமாக வரும்போது, 
மெய்ஞானமுள்ளவர்கள்‌ 

பயப்படமாட்டார்கள்‌. 

சூழ்நிலைகளிலும்‌ 

நல்லாலோசனைகளைத்‌ 

பார்ப்பார்கள்‌.  இஸ்ரவேலைக்‌ - 
தூங்குவதுமில்லை, 

என்று விசுவாசித்து. அவர்கள்‌ கர்த்தர்‌ 
பேரில்‌ நம்பிக்கையாயிருப்பார்கள்‌. கர்த்தரை 
நம்புகிறவர்கள்‌ ஒருபோதும்‌ 
வெட்கப்பட்டுப்‌ போவதில்லை. கர்த்தரே 
நம்முடைய நம்பிக்கையாயிருப்பார்‌. நம்முடைய 
கால்கள்‌ ஆபத்துக்களில்‌ 
சிக்கிக்கொள்ளாதபடி கர்த்தரே நம்மைக்‌ 
காப்பார்‌ (நீதி 3:26). 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நன்மை செய்‌ 
நீதி 3 : 27,28 


827... நன்மைசெய்யும்படி. 
'திராணியிருக்கும்போது, 
செய்யத்தக்கவர்களுக்குச்‌. 


செய்யாமல்‌ இராதே. 


நீதி 328, உன்னிடத்தில்‌ பொருள்‌ 
இருக்கையில்‌ உன்‌ அயலாணை நோக்கி: 
நீ போய்த்‌ திரும்பவா, நாளைக்குத்‌ 
தருவேன்‌ என்று சொல்லாதே. 


நம்முடைய உற்றார்‌ உறவினரோடும்‌, 
அயலகத்தாரோடும்‌ எப்படி பழகவேண்டும்‌. 
என்று ஞானம்‌ நமக்குப்‌ போதிக்கிறது. நாம்‌. 
பிறருக்குக்‌ கொடுக்கவேண்டிய கனத்தையும்‌ 
மரியாதையையும்‌ அவர்களுக்குக்‌ 
கொடுக்கவேண்டும்‌. அவர்களுக்கு செய்ய 
வேண்டிய. நீதியையும்‌. உதவியையும்‌ 
அவர்களுக்கு காலதாமதமில்லாமல்‌. 
செய்யவேண்டும்‌. நன்மை செய்யும்படி 
நமக்குத்‌ திராணியிருக்கும்போது, அதைச்‌ 
செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமலிருந்து 
விடக்கூடாது. அப்படி செய்யாமலிருப்பது 
நமக்கு மிகப்பெரிய பாவமாக கருதப்படும்‌. 
நம்மால்‌ பிறருக்கு நன்மை செய்ய 
யாவிட்டாலும்‌, நாம்‌ அவர்களுக்கு 
க்கம்‌ காண்பிக்கவேண்டும்‌. நம்மால்‌ 
முடிந்த உதவிகளை எல்லோருக்கும்‌. 
காலதாமதமில்லாமல்‌ செய்யவேண்டும்‌. 
நம்மிடத்தில்‌ பொருள்‌ இருக்கையில்‌, 
நம்முடைய அயலானை நோக்கி, “நீ போய்‌ 
திரும்பி வா, நாளைக்குத்‌ தருவேன்‌" என்று 
சாக்குபோக்கு சொல்லக்கூடாது. 
செய்யக்கூடிய உதவிகளை, அதைச்‌ 
செய்யத்தக்கவர்களுக்கு உடனே 
செய்துவிடவேண்டும்‌. 





i al 
TT 


காலதாமதமாக கொடுக்கப்படும்‌ 
தீர்ப்பு, நீதியுள்ளதாகயிருந்தாலும்‌, அது 
பிரயோஜனமற்றதாகவே இருக்கும்‌. 
ஆகையினால்‌ எல்லா காரியங்களையும்‌, 
ஏற்ற காலங்களிலே செய்யப்‌ பழகவேண்டும்‌. 
பிறருக்கு உதவி செய்யும்போது, நம்முடைய 
சாதகமான காலங்களையும்‌, 
சூழ்நிலைகளையும்‌ பார்ப்பதற்குப்‌ பதிலாக, 
அவர்களுடைய தேவைகளின்‌ அவசரத்தை 
அறிந்து, அவர்களுக்கு உடனே 
உதவிபுரிவது மிகவும்‌ நல்லது. 


நாளைக்கு என்ன நடக்கும்‌ 
நமக்குத்‌ தெரியாது. 
“நாளைக்குத்‌ தருவேன்‌ என்று 
சொல்லும்போது. நாளைக்கு நம்மால்‌. 
தரமுடியுமா என்னும்‌ நிச்சயம்‌ நம்மிடத்தில்‌ 
இருக்காது. நாளைக்கு என்பது நம்முடைய 
காலமல்ல. நாளைக்கு நாம்‌ 
ஜீவனோடிருப்போமா என்னும்‌ நிச்சயமும்‌ 
நமக்கு இல்லை. நம்மிடத்தில்‌ உதவி 
தேட்பவரும்‌ நாளைக்கு ஜீவனோடிருப்பாரா 


என்பது 
நாம்‌ அயலானிடத்தில்‌, 


நாம்‌ 
காலதாமதம்பண்ணாமல்‌, 
உடனடியாக செய்துவிடுவது மிகவும்‌ நல்லது. 


நாம்‌ நிறைவேற்ற வேண்டிய 
கடமைகளை ஏதாவது சாக்குபோக்குகளைச்‌ 
சொல்லி, 
நற்குணமல்ல. 
அதற்குரிய 
நிறைவேற்றவேண்டும்‌. பிறர்‌ கஷ்டப்படும்போது 
அவர்களுடைய கஷ்டங்களைப்‌ பார்த்து, 
நாம்‌ சந்தோஷப்படக்கூடாது. நம்முடைய 
அதிகாரத்தைப்‌ பயன்படுத்தி, ம்‌ 
உதவி  கேட்கிறவர்களுக்கு, 
செய்யாமல்‌, அவர்களைத்‌ துரத்திவிடக்கூடாது. 


நாம்‌ 
கர்த்தரை 
அயலானுக்கு உதவி செய்கிற காரியங்களில்‌, 
நம்முடைய மனச்சாட்சி தேவனுக்கு முன்பாக 
சுத்தமாயிருக்கவேண்டும்‌. நம்மால்‌ செய்ய 
முடிகிற நன்மைகளை அவர்களுக்குச்‌ 
செய்யவேண்டும்‌. நாம்‌ செய்வது அவர்களுக்கு 
பிரயோஜனமுள்ள நன்மையாயிருக்க 
வேண்டும்‌. அவர்களுக்கு 
பிரயோஜனமில்லாததை. செய்தால்‌, 
அவர்களுக்கு ஒரு நன்மையும்‌ உண்டாகாது. 
கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நாம்‌ செய்கிற 
உதவிகளை, 


பிறருக்கு 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


மெய்ஞானமும்‌, நல்லாலோசனையும்‌ 
உள்ளவர்கள்‌, அயலாருக்கு நன்மை 
செய்வதில்‌ அக்கரை காண்பிப்பார்கள்‌. 
எந்தவிதமான காலதாமதமுமில்லாமல்‌, 
அவர்களுக்கு செய்யவேண்டிய நியாயமான 
உதவிகளை  நிச்சயமாய்ச்‌ செய்வார்கள்‌. 
பிறரிடத்தில்‌ குடன்பட்டிருக்கும்போது, கடன்‌ 
கொடுத்தவர்களை வஞ்சிக்காமல்‌, தாங்கள்‌ 
பெற்றுக்கொண்ட கடனை திரும்பச்‌ 
செலுத்துவார்கள்‌. 

தங்களிடத்தில்‌ வேலை 
செய்கிறவர்களுக்கு நியாயமான கூலியைக்‌ 
கொடுப்பார்கள்‌. அதிகமாக வேலை வாங்கி, 
குறைவாக கூலி கொடுக்கமாட்பார்கள்‌. 
வேலை 


செய்கிறவர்களுக்கு 
நியமிக்கப்பட்டிருக்கிற கூலியை 
காலதாமதமில்லாமல்‌ கொடுத்துவிடுவார்கள்‌. 
வேலைக்காரருடைய வேர்வை காய்ந்து 
போவதற்குள்‌ அவர்களுக்கு சம்பளம்‌ 
கொடுத்துவிடவேண்டும்‌. 


நம்முடைய குடும்பத்திலுள்ளவர்களுக்கு 
செய்ய வேண்டிய கடமைகளை 
செய்யவேண்டும்‌. 
குடும்பத்தின்‌ நலைவராயிருக்கம்போது, 
நம்முடைய குடும்பத்திலுள்ளவர்கள்‌ நம்மை 
சார்ந்து ஜீலிக்கிறார்கள்‌, அவர்களுக்கு 
செய்ய வேண்டிய நன்மைகளை நாம்‌ 
செய்யவேண்டும்‌. அவர்களுக்கு 
சேஜாமும்‌ வஸ்திரமும்‌ கொடுக்கவேண்டும்‌. 
நம்பியிருக்கிற நம்முடைய 
பாகை ஏமாற்றிவிடக்கூடாது. 
அவர்களை பட்டினிபோட்டு, நாம்‌ 
பெருந்தீனி தின்னக்கூடாது. நம்முடைய 
குடும்பத்திலுள்‌ எவர்களுக்கு, நன்மை 
செய்யவேண்டியது நம்முடைய கடமை. 


நாம்‌ 
தவறாமல்‌. 


நம்முடைய - க 
ஊழியக்காரர்களுக்கும்‌, தேச, 
செய்யவேண்டிய 


வஞ்சித்துவிடக்கூடாது. 
வஞ்சிக்கிறவர்கள்‌ வஞ்சிக்கப்படுவார்கள்‌. 





f= FTE 
TT 


நாம்‌ பிறரோடு பழகும்போது. 
சிநேகமாகவும்‌,. மனுஷத்தன்மையோடும்‌, 
அன்போடும்‌ பழகவேண்டும்‌. நம்மிடத்தில்‌ 
அன்புகூருவதுபோல. பிறரிடத்திலும்‌ 
அன்புகூரவேண்டும்‌. மற்றவர்கள்‌ நமக்கு 
என்ன செய்யவேண்டும்‌ என்று நாம்‌ 
எதிர்பார்க்கிறோமோ, அதை அவர்களுக்கு 
நாம்‌ முந்தி செய்யவேண்டும்‌. தேவனுடைய 
பிரமாணத்தின்படி 
பிறருக்கு 
உதவிகளையெல்லாம்‌ 
அவைகளெல்லாவற்றையும்‌ செய்வதற்கு நாம்‌ 
ஆயத்தமாயிருக்கவேண்டும்‌. 
தரித்திருக்கும்‌, _ ்‌ 
தேவையுள்ளவர்களுக்கும்‌ நாம்‌ 
உதாரத்துவமாய்‌ உதவிசெய்யவேண்டும்‌. 
தரித்திரரை ஒதுக்கித்‌ தள்ளிவிடக்கூடாது. 
தரித்திரருக்கு உதவிசெய்வதினால்‌ நாம்‌. 
இரட்சிக்கப்படுவதில்லை. ஆனாலும்‌ ம 
இரட்சிக்கப்பட்டிருப்புதினால்‌, தரித்திரருக்கு 
உதவிசெய்வது அவசியமாயிருக்கிறது. நாம்‌ 
தரித்திரருக்கு உதவிசெய்யவில்லையென்றால்‌, 
நம்முடைய இரட்சிப்பு முழுமையானதல்ல. 


திங்கு நினையாதே 
நீதி 3:29 


நீதி 329, அச்சமின்றி உன்னிடத்தில்‌ 
வாசம்‌ பண்ணுகிற உன்‌ அயலானுக்கு. 
விரோதமாக தீங்கு நினையாதே. 


நாம்‌ யாருக்கும்‌ விரோதமாக தீங்கு 
செய்யவும்‌ கூடாது. தீங்கு நினைக்கவும்‌ 
கூடாது. பிறர்‌ நம்மை நம்பும்போது, நாம்‌. 
அவர்களுக்கு, நம்பிக்கைத்‌ துரோகம்‌ 
பண்ணிவிடக்கூடாது. 
அச்சமின்றி வாசம்பண்ணுகிற 
நாம்‌ 
செ 


நிச்சயத்தோடிருக்கிறான்‌. 
அப்படிப்பட்டவனுக்கு விரோதமாய்‌ நாம்‌. 
தீங்கு நினைக்கக்கூடாது. அவனுக்கு. 
மாத்திரமல்ல, நாம்‌ யாருக்கும்‌ விரோதமாய்‌. 
தீங்கு செய்யக்கூடாது. நமக்கு விரோதமாய்‌ 
தீங்கு  செய்கிறவர்களுக்குக்கூட, நாம்‌ 
நன்மையே செய்யவேண்டும்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


நமக்கு 

பொறாமையிருக்கக்கூடாது. பிறர்‌ நம்மீது 
சந்தேகப்படும்படியாக நடந்துகொள்ளக்கூடாது. 
நாமும்‌ மற்றவர்களுடைய நம்பிக்கைக்கு. 
பாத்திரவான்௧ளாய்‌ நடந்துகொள்ளவேண்டும்‌. 
நம்மிடத்தில்‌ அச்சமின்றி வாழ்கிறவர்களுக்கு 
நாம்‌. பாதுகாப்பாகவும்‌, ஆதரவாகவும்‌ 
இருக்கவேண்டும்‌. 


காரணமின்றி வழக்காடாதே 
நீதி 3:30 


நீதி 330. ஒருவன்‌ உனக்குத்‌ 
தீங்குசெய்யாதிருக்க, காரணமின்றி 


அவனோடே வழக்காடாதே.. 


நம்மிடத்தில்‌ பிறரோடு சண்டைபோடும்‌ 
சுபாவம்‌, அவர்களோடு காரணமின்றி 
வழக்காடும்‌ சுபாவம்‌ ஆகிய எதுவும்‌ 
இருக்கக்கூடாது. நாம்‌ எல்லோரோடும்‌ 
சமாதாமானயிருக்க நாடவேண்டும்‌. 


உடனே 
சண்டைக்குப்‌ 
அவர்களோடு 

பதிலாக, 
கர்த்தருடைய 
ஒப்புக்கொடுத்துவிடவேண்டும்‌. 
கர்த்தர்‌ அவர்களைப்‌ பார்த்துக்கொள்வார்‌ 
என்று தீர்மானம்செய்து, கர்த்தருடைய 
சமுகத்தில்‌ சமாதானத்தோடு 
ஜீவிக்கவேண்டும்‌. 


நமக்கு பிறரோடுள்ள 
சமாதானமாய்‌ பேசி 

வாய்ப்பிருக்கும்போது, 

நீதிமன்றத்தில்‌ வழக்கு தொடர்வது 
சரியானதல்ல. நமக்கும்‌ பிறருக்கும்‌ 
வழக்குகள்‌ இருக்கும்போது. அந்த வழக்கை 
முடிந்தவரையிலும்‌ சமாதமானமாய்ப்‌ பேசி 
தீர்த்துக்கொள்ள பிரயாசப்படவேண்டும்‌. ஒரு 
வழியிலும்‌: சமாதானம்‌ 
உண்டாகவில்லையென்றால்‌, கடைசியாக 
நீதிமன்றத்திற்குப்‌ போகலாம்‌. 
ஆரம்பத்திலேயே நீதிமன்றத்திற்குப்‌ போவது, 


ஞானமான செயலல்ல. 


அவர்களுடைய காரியங்களை 


சமுகத்தில்‌ 


வழக்குகளை, 
தீர்த்துக்கொள்ள 
அவர்கள்மீது 





ழ்‌ நவள 
யாய 


துன்மார்க்கனும்‌ நீதிமானும்‌ 
நீதி 3:31-85 


நீதி 8:1. கொடுமையுன்னவன்மேல்‌ 
பொறாமை கொன்னாதே; அவனுடைய 
வழிகளில்‌ ஒன்றையும்‌ 
தெரித்துகொன்னாதே.. 


நீதி 8292. மாறுபாடுன்னவன்‌. 
கர்த்தருக்கு அருவருப்பான வன்‌; 
நீதிமான்‌௧னோடே. அவருடைய 
இரகசியம்‌ இருக்கிறது. 


நீதி 3:88. துன்மார்க்கனுடைய 
வீட்டில்‌ கர்த்தரின்‌ சாபம்‌ 
இருக்கிறது, தீதிமான்களுடைய 
வாசஸ்தலத்தையோ, அவர்‌ 
ஆசிீர்வதிக்கிறார்‌. 


நீதி 


அவர்‌ 
தாழ்மையுள்ளவர்களுக்கோ 
அளிக்கிறார்‌. 


நீதி 3:35, ஞானவான்கன்‌ கணத்தைச்‌ 
சுதந்தரிப்பார்கன்‌; மதிகேடரோ 
கனவினத்தை அடைவார்கள்‌. 


ம்‌, இகழ்வோரை 
இகழுகிறார்‌; 
கிருயை 


நாம்‌ கொடுமையுள்ளவன்‌ மேல்‌: 
பொறாமைக்கொள்ளக்கூடாது. துன்மார்க்கர்‌ 
செழித்திருக்கும்போது அவர்கள்மீது 
பொறாமைப்படுவது நற்குணமல்ல. 
துன்மார்க்கர்‌ ஒருவேளை ஐசுவரியவான்‌ 
களாகயிருக்கலாம்‌. அவர்கள்‌ 
இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ 
பலமுள்ளவர்களாகயிருக்கலாம்‌. ஆனாலும்‌ 
வழிகளில்‌ ஒன்றையும்‌ நாம்‌ 
கொள்ளக்கூடாது. 
தன்னுடைய 
கொடுமையினால்‌ ஐசுவரியமும்‌, புகழும்‌ 
சேர்த்ததுபோல, நாமும்‌ அவனுடைய 
கொடுமையான, துன்மார்க்கமான வழிகளைத்‌ 
தெரிந்துகொள்ளக்கூடாது. அவன்‌ 
நினைப்பதுபோலவோ, அவன்‌ 
செய்வதுபோலவோ, நாம்‌ நினைக்கவும்‌ 
கூடாது. செய்யவும்‌ கூடாது (நீதி 3:31) 


கொடுமையுள்ளவன்‌ 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


துன்மார்க்கனுக்கும்‌ நீதிமானுக்கும்‌ 
வித்தியாசமுண்டு. துன்மார்க்கன்‌ தன்‌ 
துன்மார்க்க கிரியைகளினால்‌ தனக்கு 
ஐசவரியத்தை சம்பாதிக்கிறான்‌. அதனால்‌ 
தனக்கு நன்மை உண்டாகும்‌ என்று 
நினைக்கிறான்‌. துன்மார்க்கனுடைய 
ஐசுவரியம்‌ அதிகமாயிருந்தாலும்‌, அது 
அவனுக்கு மெய்யான ஐசுவரியமல்ல. கர்த்தர்‌ 
நமக்குக்‌ கொடுக்கிற ஐசுவரியம்‌ 
கொஞ்சமாகமிருந்தாலும்‌, அதுவே மெய்யான 
ஐசுவரியம்‌. 
கர்த்தருக்கு 
நீதிமானோ 
பாவிகள்‌ 
செய்கிறார்கள்‌. 


மாறுபாடுள்ளவன்‌. 


ம்‌ மாறுபட்டிருக்கிறார்கள்‌. 
இவர்கள்‌ கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள்‌. 
கர்த்தர்‌ எல்லோரையும்‌ நேசிக்கிறார்‌. அவர்‌ 
யாரையும்‌ வெறுக்கிறவரல்‌ல. ஆனாலும்‌ 
பாவிகள்‌, தங்கள்‌ 
பாவசுபாவங்களினால்‌, கர்த்தருக்கு 
அருவருப்பானவர்களாயிருக்கிறார்கள்‌. 
பாவிகள்‌ தங்களுடைய பாவங்களினால்‌. 
தங்களைத்‌ தாங்களே கறைபடுத்திக்‌ 
கொள்கிறார்கள்‌ (நீதி 3:32) 


மாறுபாடுள்ளவர்கள்‌ 
அருவருப்பானவர்களாக 


நீதிமான்கள்‌ 


கர்த்தருக்கு 
இருப்பதினால்‌, 
அவர்கள்மீது 
பொறாமைகொள்ளக்கூடாது. கர்த்தர்‌ 
நீதிமான்களோடு தம்முடைய அன்பை 
வெளிப்படுத்துகிறார்‌. தமது அன்பின்‌ 
இரகசியங்களை அவர்களுக்கு விளங்கச்‌ 
செய்கிறார்‌. கர்த்தருடைய இரகசியம்‌ 
நீதிமான்களோடே இருக்கிறது. நீதிமான்கள்‌ 
கர்த்தருடைய மனதையும்‌, அவருடைய 
சிந்தையையும்‌, விருப்பத்தையும்‌, சித்தத்தையும்‌, 
திட்டத்தையும்‌ அறிந்திருக்கிறார்கள்‌. 
நீதிமான்களுக்கு கர்த்தருடைய தெய்வீக 
பராமரிப்பின்‌ அர்த்தங்களெல்லாம்‌ தெரியும்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய இரகசியங்களை 
நீதிமான்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார்‌. 





ழ்‌ நயன 
யாய 


கர்த்தருடைய 
கர்த்தர்‌ 
வாசஸ்தலத்தை 


நீதிமான்களுக்கு 
ஆசீர்வாதமுண்டு. 
நீதிமான்களுடைய 
ஆசீர்வதிக்கிறார்‌. நீதிமான்களுடைய 
வாசஸ்தலம்‌ சாதாரண 
குடிசையாகமிருந்தாலும்‌, அந்தக்‌ குடிசையும்‌ 
கர்த்தரால்‌ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. 
நீதிமான்‌ தன்னுடைய வாசஸ்தலத்தில்‌: 
சந்தோஷமாய்‌ வாசம்பண்ணுவான்‌. கர்த்தர்‌ 
அந்த வீட்டின்‌ எல்லா ம்‌ 
ஆசீர்வதிக்கிறார்‌. 
வாசஸ்தலத்தில்‌ 
சந்தோஷமாய்‌ வாசம்பண்ணுவான்‌. 
நீதிமானுடைய வாசஸ்தலத்தை தம்முடைய 
ஆசீர்வாதத்தினாலும்‌, சந்தோஷத்தினாலும்‌ 
நீதிமானுடைய மாபிசைகிற 
அவனுடைய எண்ணெயும்‌, 
கர்த்தரால்‌ 
ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கும்‌. 
கர்த்தர்‌ நீதிமான்களுடைய 
வாசஸ்நலத்தை ன்‌ 
அவர்களுக்குக்‌ கிடைத்திருக்கிற 
சிலாக்கியம்‌. துன்மார்க்கனுடைய வீட்டில்‌ 
கர்த்தருடைய சாபம்‌ இருக்கிறது. 
துன்மார்க்கனால்‌ கர்த்தருடைய சாபத்தை 
மேற்கொள்ள முடியாது. அவனுடைய வீட்டில்‌ 
வியாதியும்‌, வேதனையும்‌, குழப்பமும்‌, பயமும்‌, 
குறைச்சலும்‌ இருக்கும்‌. துன்மார்க்கனுடைய 
வீடு பெரிய மாளிகையைப்போல இருந்தாலும்‌, 
அது கர்த்தரால்‌ சபிக்கப்பட்ட வீடு. அதில்‌ 
அவனுக்கு சந்தோஷமோ, சமாதானமோ, 
நிம்மதியோ இருக்காது. துன்மார்க்கனுக்கு 
ர்‌ நித்திரை வராது. திகிலும்‌ பயமும்‌ 
அவனை சூழ்ந்துகொள்ளும்‌. நீதிமானுடைய 
நித்திரையோ இன்பமாயிருக்கும்‌ (நீதி 3:33). 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பிள்ளைகளை 


இகமுகிறார்‌. 
தாங்களே 


தாழ்த்தப்படுவார்கள்‌. 


கர்த்தர்‌ தம்முடைய 
இகழ்வோரை 
தங்களைத்‌ 
உயர்த்துகிறவர்கள்‌ 


நம்மை நாமே 

நமக்கு ஒரு நன்மையும்‌ 

கர்த்தர்‌ நம்மை 

கர்த்தருடைய 

நாம்‌ அவருடைய பலத்த 

ற்‌ பொறுமையோடு 
காத்திருக்கவேண்டும்‌. 


துன்மார்க்கர்‌ கர்த்தரையும்‌, 
கர்த்தருடைய பிள்ளைகளையும்‌, கர்த்தருடைய 
உபதேசங்களையும்‌ இகழுகிறார்கள்‌. 
கர்த்தரோ தம்மை இகழுகிறவர்களைத்‌ 
தண்டிக்கிறார்‌. இந்த முழுஉலகத்திற்கு 
முன்பாக கர்த்தர்‌ அவர்களை இகழுகிறார்‌ 
நாம்‌ கர்த்தருக்கு முன்பாக நம்மைத்‌ 
தாழ்த்தும்போது. அவர்‌ நம்மை உயர்த்துவார்‌. 
அவர்‌ நமக்கு கிருபையளிப்பார்‌. அவர்‌ 
நமக்குள்‌ கிரியை நடப்பிப்பார்‌. கர்த்தருடைய 
கிருபையினால்‌ நமக்கு நன்மையும்‌, 
மேன்மையும்‌ உண்டாயிருக்கும்‌ (நீதி 3:34). 
ஞானவான்கள்‌. கனத்தை 
சுதந்தரிப்பார்கள்‌. நீதிமான்கள்‌ தேவனால்‌ 
ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள்‌. அவர்கள்‌ 
மனுஷரால்‌ அங்கீரிக்கப்படுவார்கள்‌. 
மதிகேடரின்‌ முடிவு நித்திய அவமானம்‌. 
அவர்கள்‌ கனவீனத்தை அடைவார்கள்‌ 
கர்த்தருடைய பரிசுத்தவான்௧ளுக்கோ நித்திய 
மகிமை உண்டாயிருக்கும்‌. ஞானவான்கள்‌ 
கனத்தை சுதந்தரிப்பார்கள்‌ (நீதி 3:35). 





i= al 
TT 


நீதிமொழிகள்‌ 
அதிகாரத்தைப்போலவே, 
அதிகாரத்திலும்‌, ஞானத்திற்கு 
முக்கியத்துவம்‌ கொடுத்து, 
ஆவிக்குரிய ஆலோசனைகள்‌ 
கக்கத்‌ நாம்‌. 
ஞான; பற்றிய உபதேசத்தைக்‌ 
கேட்கவேண்டும்‌ (நீதி 4113)... நாம்‌ 
துன்மார்க்கருடைய பாதையில்‌ 
பிரவேசிக்கக்கூடாது. தீயோருடைய வழியில்‌ 
நடக்கக்கூடாது நீதி 44449) 
ஞானஉபதேச வார்த்தைகள்‌ நம்முடைய 
கண்களைவிட்டுப்‌ பிரியக்கூடாது. அவற்றை 
நம்முடைய தயத்திற்குள்ளே 
காத்துக்கொள்ளவேண்டும்‌ (நீதி 4:20-27). 


1 
நான்காம்‌ 
அதிக 
நமக்கு 


பின்னைகளே 
நீதி: 1,2 


நீதி கப மின்னைகளே, நீங்கள்‌ 
தகப்பன்‌ போதகத்தைக்‌ கேட்டு, 
புத்தியை அடையும்படி. கவனியுங்கள்‌. 


நீதி 42. நான்‌: உங்களுக்கு. 
நற்போதகத்தைத்‌ தருகிறேன்‌; என்‌: 
உபதேசத்தை விடாதிருங்கன்‌. 


சாலொமோன்‌ தன்னுடைய 
பிள்ளைகளுக்கு அழைப்பு கொடுக்கிறார்‌. 
பிள்ளைகளே, நீங்கள்‌ தகப்பன்‌ போதகத்தை 
"என்று சொல்லுகிறார்‌. 
சாலொமோன்‌ தன்னுடைய 
உபதேசம்பண்ணுகிறார்‌. 
சாலொமோனின்‌ உபதேசத்தைப்‌ 
பெற்றுக்கொள்‌ வேண்டும்‌. தாங்கள்‌ 
பெற்றுக்கொண்டதை அவர்கள்‌ 
மற்றவர்களுக்கும்‌ பயன்படுத்தவேண்டும்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


ஊழியக்காரர்கள்‌ 

பிள்ளைகளுக்கும்‌, 

குடும்பத்திலுள்ளவர்களுக்கும்‌. 
- 'லுத்தி 


தங்களுடைய 


அதிகக்‌ 
சுவிசேஷத்தைப்‌ 
நம்முடைய 
சிறுபிள்ளைகள்‌, 
_ பிள்ளைப்பிராயத்திலேயே, 
அறிவில்‌ வளர்ச்சி 
பெவேண்டும்‌ சிறுபிள்ளைகள்‌ கர்த்தருடைய 
பெற்றுக்கொள்ள வேண்டும்‌. 
கர்த்தருடைய 
பூரணமாய்‌ 
ஏற்றுக்கொள்வதற்கு ஏற்ற 

பருவமாயிருக்கிறது. 
பிள்ளைகளைப்பற்றிச்‌ 

சொல்‌ 


பொதுவாக சொல்லுகிறார்‌. சாலொமோனின்‌ 
உபதேசம்‌ எல்லோருக்கும்‌ பொதுவானது. 
அவர்‌ தன்னுடைய சொந்தபிள்ளைகளுக்கும்‌ 
உபதேசம்பண்ணுகிறார்‌. மற்றவர்களுடைய 
பிள்ளைகளுக்கும்‌ உபதேசம்பண்ணுகிறார்‌. 
சிறுபிள்ளைகளுக்கும்‌ உபதேசம்‌ 
பண்ணுகிறார்‌ 
பெரியோராயிருக்கும்‌. 
உபதேசம்பண்ணுகிறார்‌. 
நாம்‌ பிள்ளைகளிடத்தில்‌ பட்சபாதம்‌. 
காண்பிக்கக்கூடாது. சத்தியத்தைக்‌ 
கற்றுக்கொள்கிறவர்களும்‌, சிறுபிள்ளைகளைப்‌ 
போல மாறவேண்டும்‌. சிறுபிள்ளைகளிடத்தில்‌ 
கள்ளம்‌ கபடம்‌ எதுவும்‌ இருக்காது, 
அவர்களுடைய மனதும்‌ இருதயமும்‌ 
சத்தியத்தை முழுமையாய்‌ ஏற்றுக்கொள்ளும்‌. 
அவர்களு இருதலம்‌. மாசில்லாமல்‌; 
'வெண்மையாயிருக்கும்‌. 
ப்பம்‌ குல்‌ கடமைகளை 
பொறுப்பாய்ச்‌ செய்யவேண்டும்‌. 


வளர்ந்து 
பிள்ளைகளுக்கும்‌. 


சாலொமோன்‌. 
பிள்ளைகளுக்கும்‌. பொதுவான 
உபதேசத்தைச்‌ சொல்லுகிறார்‌. அவர்‌ 
அவர்களுக்கு நற்போதகத்தைத்‌ தருகிறார்‌. 
பிள்ளைகள்‌ தகப்பன்‌ போதகத்தைக்‌ கேட்டு, 
புத்தியை அடையும்படி கவனிக்கவேண்டும்‌. 
தாங்கள்‌ பெற்றுக்கொண்ட உபதேசத்தை 
விட்டுவிடக்கூடாது. அதைத்‌ தாங்கள்‌ 
இருதயத்தில்‌ பற்றிக்கொள்ளவேண்டும்‌. 


எல்லா 





ழ்‌ நள 
யாய 


பெற்றோர்‌ 
அதிகாரத்தோடும்‌, 
உபதேசம்பண்ணுவார்கள்‌. 
உபதேசம்‌ நம்முடைய பரலோகப்‌ பிதாவாகிய 
lc வருகிறது. ley 

நோக்கி, “பரலோகத்‌ 

க பரமபிதாவே' என்று, சொல்லி 
ஜெபிக்கிறோம்‌. நாம்‌. அவரிடத்திலரந்த 
ஆசீர்வாதங்களை எதிர்பார்க்கிறோம்‌. 
பரலோகத்தின்‌ தேவன்‌ ஆவிகளின்‌ 
பிதாவாகயிருக்கிறார்‌. 


மாணவர்கள்‌ தங்கள்‌ ஆசிரியர்களை, 
தங்களுடைய தகப்பனாரைப்‌ பார்ப்பதுபோல. 
பார்க்கவேண்டும்‌. நம்முடைய தகப்பனார்‌ 
நம்மை நேசிக்கிறார்‌. அவர்‌ நம்முடைய 
நன்மையை நாடுகிறார்‌ நம்முடைய 
பரமபிதாவும்‌ நம்மை நேசித்து, நமக்கு 
நன்மை செய்கிறார்‌. நம்முடைய 
ததப்பளாரிடமிருந்து போதகமும்‌ 
கிடைக்கும்‌. 
ஞானமும்‌ 
போதகமும்‌, 

உபதேசமும்‌, கர்பம்‌ வேண்டும்‌. 


தங்கள்‌ 


கர்த்தர்‌ நமக்கு நன்மை தீமை 
இன்னதென்று பகுத்தறியக்கூடிய ஆவியைக்‌ 
கொடுத்திருக்கிறார்‌ தே 
பிரமாணம்‌ சத்தியமானது. 
ஆதாரத்தில்‌ தேலனுடையபிரமாணம்‌ 
'கொடுக்கப்பட்டிருக்கிறது. சத்தியத்தைப்பற்றிய 
உபதேசம்‌ நமக்கு நற்போதகமாயிருக்கும்‌ 
நற்போதகத்தை விவாதம்பண்ணாமல்‌ 
அப்டியே ஏற்றுக்கொள்ளலாம்‌ 
கர்த்தருடைய 

கொண்டு, 

கீழ்ப்படியவேண்டும்‌. 


தாவீதின்‌ போதகம்‌ 
நீதிக்‌: 34 


நீதி 43. நான்‌ என்‌ தகப்பனுக்குப்‌ 
பிரியமான குமாரனும்‌, என்‌ தாய்க்கு. 
மிகவும்‌ அருமையான ஒரே 
பின்னையுமானவன்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நீதி கக்‌. அவர்‌ எனக்குப்‌ போதித்துச்‌. 
சொன்னது: உன்‌ இருதயம்‌ 
வார்த்தைகளைக்‌ 

கொள்னக்கடவது; 

கட்டளைகளைக்‌ 

அப்பொழுது பிழைப்பாய்‌. 


அதிகமாய்‌ நேசித்தார்கள்‌. அதனிமித்தமாய்‌ 
அவருக்கு உபதேசம்பண்ணினார்கள்‌. 


சாலொமோன்‌ தன்னைப்பற்றிச்‌ 
சொல்லும்போது, “நான்‌ என்‌ தகப்பனுக்குப்‌ 
பிரியமான குமாரனும்‌, என்‌ தாய்க்கு மிகவும்‌ 
அருமையான ஒரே பிள்ளையுமானவன்‌" 
என்று சொல்லுகிறார்‌. தாவீதுக்கு அநேக 
குமாரர்கள்‌ இருந்தார்கள்‌. அவர்கள்‌ 
எல்லாரிலும்‌, சாலொமோனே  தாவிதுக்கு 
மிகவும்‌ பிரியமானவர்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
உடன்படிக்கையை ஈசாக்குக்கும்‌, அவருக்குப்‌ 
பின்வரும்‌ அவருடைய சந்ததிக்கும்‌ நித்திய 
உடன்படிக்கையாக ஸ்தாபித்திருக்கிறார்‌ 
(ஆதி 17:19). இதுபோலவே, தாவீதின்‌ சந்ததி 
சாலொமோன்‌ மூலமாய்க்‌ கடந்துவருகிறது. 


சாலொமோன்‌. தன்‌ தகப்பன்‌ 
தாவீதுக்கு பிரியமான 
குமாரனாயிருந்ததுபோல, அவர்‌ தன்னுடைய 
தாயாராகிய பத்சேபாளுக்கும்‌ மிகவும்‌ 
அருமையான ஒரே பிள்ளையாகயிருக்கிறார்‌. 
சாலொமோனுக்கு பெற்றோரின்‌ அன்பு 
தாராளமாய்க்‌ கிடைக்கிறது. சாலொமோன்‌ 
இளவரசராகயிருந்தாலும்‌, தாவீதுக்குப்‌ பின்பு 
சாலொமோன்‌ தாவீதின்‌ சிங்காசனத்தில்‌ 
அமர்ந்து  ஆட்சிபுரிவதற்கு 
வாய்ப்புக்கள்‌ இருந்தாலும்‌, 

பெற்றோர்‌ அவருக்கு. 

உபதேசம்பண்ணுகிறார்கள்‌. 


நல்ல 
சாலொமோனின்‌. 


முறைப்படி 





f= FTE 
ETT 


தாவீது சாலொமோனுக்கு சத்தியத்தை 
கவனமாயும்‌ தெளிவாயும்‌ 
உபதேசம்பண்ணினார்‌. அதோனியாவும்‌ 
தாவீதின்‌ குமாரன்‌. அவன்‌ துன்மார்க்கமாய்‌ 
ஜீவித்தான்‌. தாவீது அதோனியாவிடம்‌ “நீ 
இப்டி செய்வானேன்‌" என்று அவனை 
ஒருக்காலும்‌ கடிந்துகொள்ளவில்லை. 
இராஜா 1:6). இதனால்‌ அதோனியா 
சீரழிந்துபோனான்‌. தாவீது அவனுக்கு: 
சரியாக உபதேசம்பண்ணாததினால்‌, அவன்‌ 
கெட்ட குமாரனாக ஜீவித்தான்‌. 
சாலொமோனுக்கு அப்படிப்பட்ட துன்பம்‌ 
வந்துவிடக்கூடாது என்று தாவீது மிகுந்த 
கவனத்தோடிருக்கிறார்‌. இதனிமித்தமாய்‌ 
தாவீது தன்‌ குமாரன்‌ சாலொமோனுக்கு 
ஞானத்தை அக்கரையோடு போதித்தார்‌. 


தன்னுடைய பெற்றோர்‌ தனக்குப்‌ 
போதித்ததை, சாலொமோன்‌ மற்றவர்களுக்குப்‌ 
போதிக்கிறார்‌ சாலொமோனுக்கு 
முதிர்வயதான போதிலும்‌, அவர்‌ தன்னுடைய 
இளவயதில்‌, தன்னுடைய தகப்பனார்‌. 
தாவீதிடமிருந்து பெற்றுக்கொண்ட 
உபதேசங்களை மறக்கவில்லை. 
அவற்றையெல்லாம்‌ சந்தோஷமாய்‌ 
நினைவுகூருகிறார்‌. அவை தனக்கு நல்ல 
உபதேசங்கள்‌ என்று சந்தோஷப்படுகிறார்‌ 


சாலொமோனின்‌ இருதயம்‌ தாவீதின்‌ 
வார்த்தைகளை காத்துக்கொண்டது. 
சாலொமோன்‌ தாவீதின்‌ கட்டளைகளைக்‌ 
கைக்கொள்கிறார்‌. மினால்‌ 
சாலொமோன்‌ அதோனியாவைப்போல 
கெட்ட குமாரனாக ஜீவிக்காமல்‌, நல்ல 
குமாரனாகவும்‌ ஞானமுள்ளவராகவும்‌ 
ஜீவிக்கிறார்‌. சாலொமோன்‌ தனக்குத்தானே 
'ஞானியாகயிருக்கிறார்‌. 

இயல்பாகவே அதிக 

பரிசுத்த ஆவியானவர்‌ 
உபதேசம்பண்ணுகிறார்‌. 

தேவனுடைய தெய்வீக 

பெற்றிருக்கிறார்‌. ஆனாலும்‌ 
மற்றவர்களுக்கு ஞானத்தைப்‌ 
போதிக்கும்போது, தன்னுடைய 
தகப்பனாரைப்பற்றி மற்றவர்களுக்குச்‌ 
சொல்லுவது, தன்னுடைய அந்தஸ்துக்கு 
குறைவானது என்று நினைக்கவில்லை. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


நாம்‌ மற்றவர்களுக்கு 
உபதேசம்பண்ணும்போது, நு 
சத்தியத்தைக்‌ கற்றுக்கொடுத்தவர்களை 
மொத்தமாக மறந்துலிடக்கூடாது. 
அவர்களையும்‌ நன்றியுள்ள இருதயத்தோடு 
நினைவுகூரவேண்டும்‌. மூத்த க்‌ 
மூத்த உபதேசியார்கள்‌, 
ஊழியக்காரர்கள்‌ கிய 
நமக்கு ஆவிக்கு! 
கொடுத்திருக்கிறார்கள்‌. 

நாம்‌. பூர்வகாலத்து உபதேசங்களை 
மறந்துவிடக்கூடாது. பூர்வபாதைகளிலும்‌ 
நம்முடைய ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல்‌ 
கிடைக்கும்‌. “வழிகளிலே நின்று, பூர்வ 
பாதைகள்‌ எவையென்று கேட்டு விசாரித்து, 
நல்ல வழி எங்கே என்று பார்த்து, அதிலே 
நடவங்கள்‌; அப்பொழுது. உங்கள்‌ 
ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல்‌ கிடைக்கும்‌ 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌; அவர்களோ, 
நாங்கள்‌ அதிலே நடக்கமாட்டோம்‌ 
என்கிறார்கள்‌" (எரே 66) 


எல்லோருமே 
உபதேசங்களைக்‌ 


சாலொமோன்‌ (டைய தகப்பனார்‌ 
தாவீதிடமிருந்து கத்தக்‌ 
ஆலோசனைகளையும்‌, உபதேசங்களையும்‌, 
போதகங்களையும்‌, தன்னுடைய 
பின்சந்ததியாருக்கு அதிகாரத்தோடு 
போதிக்கிறார்‌. அவருடைய 
காலத்தில்‌ முக்கியமானவர்‌. 
தாவீதைப்போலவே சாலொமோன்‌ தன்னுடைய 
காலத்தில்‌ முக்கியமானவர்‌. ஞானத்தில்‌ 
சிறந்தவர்‌. சாலொமோன்‌ கர்த்தரிடத்தில்‌ 
ஞானத்தையும்‌ புத்தியையும்‌ கேட்டார்‌ 
கர்த்தர்‌ அவரை ஞானத்தினாலும்‌ 
புத்தியினாலும்‌ ஆசீர்வதித்தார்‌. 


தாவீது. 


நீதிக்‌: 5-13 


நீதி 4௧. ஞானத்தைக்‌ சம்பாதி, 
புத்தியையும்‌ சம்பாதி; என்‌ வாயின்‌ 
வார்த்தைகளை மறவாமலும்‌ விட்டு 
'விலகாமலும்‌ இரு. 


நீதி ௧&6. அதை விடாதே அது 
உன்னைத்‌ தற்காக்கும்‌ அதின்மேல்‌ 
நரியமாயிரு, அது உன்னைக்‌ 
காத்துக்கொள்ளும்‌. 





ழ்‌ நள 
யாய 


நீதி 47. ஞானமே 
ஞானத்தைக்‌ சம்பாதி; 
சம்பாதித்தாலும்‌ 
சும்பாதித்துக்கொள்‌. 


நீதி 4:8, தீ அதை மேன்மைப்படுத்து, 
அது உன்னை மேன்மைப்படுத்தும்‌ தீ 
அதைத்‌ தழுவிக்கொண்டால்‌, அது 
உன்னைக்‌ கனம்‌ பண்ணும்‌. 


நீதி கமி, அது உன்‌ தலைக்கு. 
அலங்காரமான முடியைக்‌ கொடுக்கும்‌; 
அது மகிமையான கிரீடத்தை உனக்குச்‌. 
சூட்டும்‌. 


நீதி 440. என்‌ மகனே, கேன்‌, 
என்‌ வார்த்தைகளை ஏற்றுக்கொள்‌; 
அப்பொழுது உன்‌ ஆயுசின்‌ வருஷங்கள்‌ 
அதிகமாகும்‌. 

நீதி கம, ஞானமார்க்கத்தை நான்‌. 


உனக்குப்‌ போதித்தேன்‌; செவ்வையான 
பாதைகளிலே உன்னை நடத்தினேன்‌. 


முக்கியம்‌, 
என்னத்தைச்‌. 
புத்தியைச்‌. 


நீதி 4:12. நீ அவைகளில்‌ நடக்கும்போது 
ம உன்‌ நடைகளுக்கு இடுக்கண்‌ 
உண்டாவதில்லை; நீ அவைகளில்‌: 


ஓடினாலும்‌ இடறமாட்டாய்‌.. 


நீதி 419. புத்திமதியை உறுதியாய்ப்‌ 
பற்றிக்கொன்‌, அதை விட்டுவிடாதே; 
அதைக்‌ காத்துக்கொன்‌, அதுவே 
உனக்கு ஜீவன்‌. 


வீ! ன்னுடைய மாரன்‌ 
சாகொமோளுக்கு “ உபதேோம்பண்ணும்போது, 
ந்த கவனத்தோடும்‌, அக்கரையோடும்‌, 
பயபக்தியோடும்‌. உபதேசம்‌ 
ர்‌. ஒரு சத்தியத்தை ஒரு தரம்‌ 
அதை மறுபடியும்‌ திரும்பத்‌ 
அப்போதுதான்‌. 
உபதேசம்‌. 

சாலொமோனுடைய இருதயத்தில்‌ பதியும்‌ 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தாவீது தன்னுடைய 
உபதேசத்தைப்பற்றிச்‌ சொல்லும்போது, அ 


சங்கீதப்புஸ்தகத்தில்‌ 
சங்கீதங்களைக்‌ குறிக்கிறது. தாவீது அந்த 
சங்கீதங்களுக்கு “மஸ்கீல்‌' என்று தலைப்பு 
கொடுத்திருக்கிறார்‌. இதற்கு “போதக 
சங்கீதம்‌" என்று அர்த்தமாகும்‌. தாவீது 
சங்கீதத்தில்‌, இரண்டு 
சாலொமோனுக்காக 


ஏற்றுக்கொள்ளவேண்டும்‌ 
அவர்‌ தாவீதின்‌ 

காத்துக்கொள்ளவேண்டும்‌. 
கட்டளைகளைக்‌ 
(நீதி 4:4. 

சாலொமோனின்‌ 
இருக்கவேண்டும்‌. அவருடைய 
இருக்கவேண்டும்‌. சாலொமோன்‌ தாவீதின்‌ 
வார்த்தைகளை ஒருபோதும்‌ 
மறந்துவிடக்கூடாது. அதற்கு முக்கியத்துவம்‌ 
கொடுக்காமல்‌ அசட்டைபண்ணிவிடக்கூடாது. 


தாவீதின்‌ கட்டளைகள்‌ சாலொமோனை 
ஆளுகை. செய்யவேண்டும்‌. இதை 
வலியுறுத்துவதற்காக , தாவீது. 
சாலொமோனிடம்‌, “என்‌ கட்டளைகளைக்‌ 
கைக்கொள்‌, அப்பொழுது பிழைப்பாய்‌" 
(நீதி 4:4) என்று சொல்லுகிறார்‌. 
சாலொமோன்‌  தாவீதினுடைய வாயின்‌ 
வார்த்தைகளை மறவாமலும்‌, விட்டு 
விலகாமலும்‌ இருக்கவேண்டும்‌ (நீதி 4:5). 


சாலொமோன்‌ செய்கிற 
கிரியையையும்‌ தாவீதின்‌ 
பிரகாரம்‌ இருக்கவேண்டும்‌. தாவீது 
சொல்லுகிற புத்திமதிகளை சாலொமோன்‌ 
உறுதியாய்ப்‌ பற்றிக்கொள்ளவேண்டும்‌. 
கடட து சாலொமோன்‌ 
காத்துக்கொள்ளவேண்டும்‌. 
நால்தின்‌ புத்திமதியே சாலொமோனுக்கு 
ஜீவனாயிருக்கும்‌ (நீதி 4:13). 


(நீதி ்‌ 
வார்த்தைகளைக்‌ 
அவருடைய 
கைக்கொள்ளவேண்டும்‌. 
தாவீதின்‌ வார்த்தைகள்‌ 
இருதயத்திலும்‌: 
நினைவிலும்‌ 


ஒவ்வொரு 
ஆலோசனைப்‌ 





f= FTE 
TT 


er 
“ஞானத்தை சம்பாதி, புத்தியையும்‌ சம்பாதி” 
(நீதி 43) என்று சொல்லுகிறார்‌. மேலும்‌, 
“ஞானமே முக்கியம்‌, ஞானத்தை சம்பாதி" 
(நீதி 4:7) என்றும்‌ சொல்லுகிறார்‌. 


நம்முடைய பலங்கள்‌ மாக 
நாம்‌ னத்தை” பற்றுக்கொள்கிறோம்‌. 
நாம்‌ அநேக காரியங்களை சம்பாதிக்கலாம்‌. 
அவையெல்லாவற்றையும்விட ஞானமே 
முக்கியம்‌. இந்த உலகத்தில்‌ அநேகர்‌ 
ஐசுவரியங்களை 

சம்பாதிக்கிறார்கள்‌. 

நாமோ, 

சுவனம்‌ 


தேடும்போது 
கொடுக்கிறார்‌ 


கர்த்தர்‌ நமக்கு ஞானத்தைக்‌ 


நாம்‌ சம்பா, ஞானத்தை 
நமக்குள்‌ காத்துக்‌ வேண்டும்‌. நாம்‌ 
ஞானமான ஆலோசனை வார்த்தைகளைக்‌ 
கேட்கும்போது, அவற்றை நம்முடைய 
இருது காத்துக்கொள்ளவேண்டும்‌. 
அதை மறவாமலும்‌, அதைவிட்டு விலகாமலும்‌ 
இருக்கவேண்டும்‌ (நீதி 4:5. அதையும்விட்டு. 
விடவும்கூடாது. (நீதி 4:6).  புத்திமதியை. 
உறுதியாய்ப்‌. பற்றிக்கொள்ளவேண்டும்‌. 
அநையும்விட்டுவிடக்கூடாது. அதைக்‌ 
காத்துக்கொள்ளவேண்டும்‌ (நீதி 4:13). 


ஞானத்தின்மேல்‌ 
நீதி 4:6). அதை 
அதை 


ம்‌ 
பிரியமாமிருக்கவேண்டும்‌ 
மேன்மைப்படுத்தவேண்டும்‌. 
தழுவிக்கொள்ளவேண்டும்‌ நீதி 8) 
உலகப்பிரகாரமான ஜனங்கள்‌ தங்கள்‌ 
ஐசுவரியத்தை அதிகமாய்‌ நேசிக்கிறார்கள்‌. 


சம்பாதித்தாலும்‌, 
சம்பாதிக்கவேண்டும்‌ (நீதி 4:7). 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


நம்முடைய ம 
குறைவுள்ளதாகமிருக்கலாம்‌. நம்மிடத்தில்‌ 
பூரணமான ஞானம்‌ இல்லாமலும்‌ போகலாம்‌. 
ஆனாலும்‌ நாம்‌ ஞானத்தை. 
மேன்மைப்படுத்தவேண்டும்‌. ஞானத்தின்மேல்‌ 
பிரியமாயிருக்கவேண்டும்‌. அழகை 
ரசிப்பதுபோல நாம்‌ ஞானத்தை 
ரசிக்கவேண்டும்‌. உண்மையான நேசத்தோடு 
நாம்‌ ஞானத்தைத்‌ தழுவிக்கொள்ளவேண்டும்‌. 
கர்த்தருடைய உபதேசம்‌ நம்முடைய 
இருதயத்தில்‌ எப்போதும்‌ உயர்ந்த இடத்தில்‌ 
இருக்கவேண்டும்‌. கர்த்தருடைய 
ஆலோசனைகளுக்குக்‌ கீழ்ப்படிந்து. 
தேவனுக்குரியதை. தேவனுக்கும்‌, 
மனுஷருக்குரியதை. மனுஷருக்கும்‌ 
கொடுக்கவேண்டும்‌. 


ஞானத்தின்‌ பிள்ளைகள்‌ 
ஞானத்தைப்பற்றிப்‌ பேசினால்‌ மாத்திரம்‌ 
போதாது. நாமே மெய்யான ஞானத்தின்‌ 
பிள்ளைகள்‌. நாம்‌ ஞானத்தை 
மேன்மைப்படுத்தி, அதைக்‌ 
கனம்பண்ணவேண்டும்‌. இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ 
ஜனங்கள்‌ ஐசவரியத்திற்கு முக்கியத்துவம்‌ 
கொடுப்பதுபோல, ஞானத்திற்கு 
முக்கியத்துவம்‌ கொடுக்கவில்லை. 
உலகப்பிரகாரமான ஜனங்களுக்கு 
ஞானத்தைவிட ஐசுவரியமே 
மேன்மையானதாகயிருக்கிறது. ஆகையினால்‌ 
உலகஜனங்கள்‌ ஞானத்தை சம்பாதிக்காமல்‌, 
ஐசுவரியத்தை சம்பாதிக்க 
பிரயாசப்படுகிறார்கள்‌. 

கர்த்தருடைய 
மெய்யான 
மும்கியமானதாயிருக்கவேண்டும்‌. 
ஞானமுள்ள தரித்திரராகயிருக்கலாம்‌. 
வேளையில்‌. நாம்‌ ஞானமில்லாத 
ஐசவரியவானாயிருக்கக்கூடாது. ஞானமே 
முக்கியம்‌. ஞானம்‌ நம்முடைய ஆத்துமாவை. 
அழகுபடுத்துகிறது. இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ 
ஞானத்திற்கு ஒப்பானது ஒன்றுமேயில்லை. 
கர்த்தருக்குப்‌ பயப்படுவதே ஞானத்தின்‌ 
ஆரம்பம்‌. இந்தப்‌ உ கக்‌ 
பயப்படுவது மத்தியிே 
கொஞ்சமாகத்தான்‌ பலக்க்க்றல்‌ ரதம்‌ 
நாம்‌ ஞானத்தை மேன்மைப்படுத்தவேண்டும்‌. 
ஞானமே. 
முக்கியமானதாகயிருப்பதினால்‌, 
ஞானத்தை சம்பாதிக்கவேண்டும்‌. க்‌ 
சம்பாதித்தாலும்‌, 
சம்பாதித்துக்கொள்ளவேண்டும்‌ (நீதி Pe 7). 





i THE 
TT 


நமக்கு ஞானமே முக்கியம்‌ மற்ற 
காரியங்களெல்லாம்‌. ஞானத்திற்கு 
ஒப்பானதல்ல. ஞானத்திற்கு 
முக்கியத்துவம்‌ கொடுப்பதுபோல, 
உலகப்பிரகாரமான காரியங்களுக்கு 
முக்கியத்துவம்‌ கொடுக்கவேண்டியதில்லை. 
நம்மிடத்தில்‌ ஞானம்‌ இருக்கும்போது, 
நமக்குள்‌ தேவனைப்பற்றிய வெளிப்பாடு 
இருக்கும்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
ஞானத்தினால்‌, தம்மையும்‌, நம்மையும்‌, 
நமக்கு வெளிப்படுத்திக்‌ காண்பிப்பார்‌. நாம்‌ 
இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ ஜீவிப்பதற்கு ஒரு 
நோக்கம்‌ இருக்கும்‌. நம்முடைய ஜீவியம்‌: 
அர்த்தமுள்ளதாகமிருக்கும்‌. 


பரலோகமே நம்முடைய 
கர்த்தருடைய பரிசுத்தவான்கள்‌ 
பிரபஞ்சத்தில்‌, 

பரதேசிகளைப்போல 


பூமியல்ல. பரலோகமே நம்முடைய நித்திய 
த்தம்‌ தக்‌ மெய்யான ஞானம்‌ 
இருக்கு நாம்‌ பரலோகத்தை 
கொல, பரலோகத்தில்‌ பிரவேசிப்பதற்கு, 
இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ என்ன 
செய்யவேண்டுமோ, அதை ஞானத்தோடு 
செய்வோம்‌. 


நாம்‌ 


இலக்கு. 
_ இந்தப்‌ 


தாவீது 
ஞானமார்க்கத்தைப்‌ 
செல்வையான பா 
நடத்தினார்‌ (நீதி 4: 
போதனைகள்‌ சாலொமோனின்‌ இருதயத்தில்‌ 
ஆழமாய்ப்‌ பதிந்திருக்கிறது. தாவீது 
கர்த்தருடைய அடிச்சுவடுகளைப்‌ பின்பற்றி 
நடந்தார்‌. அதுவே செல்வையான பாதை. 
அது தேவனுடைய நித்திய பிரமாணத்தோடு 
ஒத்துப்போகிறது. செல்வையான பாதையில்‌ 
நன்மைக்கும்‌ தீமைக்கும்‌ வித்தியாசம்‌ 
காணப்படும்‌. 


தாவீது சாலொமோனுக்கு 
கத்‌ போதித்தது மாத்திரமல்ல. 
சாலொமோனுக்கு நல்ல. 
மன்மாதிரிங்களம்‌ ஜீவித்தார்‌. சாலொமோன்‌ 
கைக்கொள்வதற்கு, தாவீது தன்னுடைய 
கட்டளைகளையெல்லாம்‌ அவருக்குப்‌ 
போதித்தார்‌ (நீதி 4:4). நம்முடைய 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்துவம்‌ நமக்கு 
இதைப்போன்ற சத்தியத்தையே 
உபதேசம்பண்ணியிருக்கிறார்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


'நீ ஜீவனில்‌ பிரவேசிக்க விரும்பினால்‌ 
கற்பனைகளைக்‌ கைக்கொள்‌" (மத்‌ 19:17) 
என்பது இயேசுகிறிஸ்துவின்‌ உபதேசம்‌. 
'நீ என்‌ கட்டளைகளைக்‌ கைக்கொள்‌" 
(நீதி 4:4) என்பது தாவீதின்‌ உபதேசம்‌. 


நாம்‌ ஞானமுள்ள வார்த்தைகளைக்‌ 
கவனித்துக்‌ கேட்கவேண்டும்‌. அவற்றை 
ஏற்றுக்கொள்ளவேண்டும்‌. இதனால்‌ நமக்கு 
அநேக நன்மைகள்‌ உண்டாகும்‌. தாவீது 
சாலொமோனிடம்‌ “என்‌ மகனே, கேள்‌, என்‌ 
வார்த்தைகளை ஏற்றுக்கொள்‌; அப்பொழுது 
உன்‌ ஆயுசின்‌ வருஷங்கள்‌ அதிகமாகும்‌" 
(நீதி 410) என்று சொல்லுகிறார்‌. நாம்‌. 
இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ மெய்யான ஞானத்தை 
ஏற்றுக்கொள்ளவேண்டும்‌. அப்போது 
இம்மையிலும்‌ நம்முடைய யுசின்‌ 
வருஷங்கள்‌ அதிகமாகும்‌. மறுமையிலும்‌ நாம்‌ 
நித்திய ஜீவனைப்பெற்று, தேவனுடைய 
தெய்வீக சமுகத்தில்‌ நாம்‌ நித்திய காலமாய்‌ 
ஜீலிப்போம்‌ (நீதி 480), நாம்‌ புத்திமதியை 
உறுதியாய்ப்‌ தத்த 
அதைவிட்டுவிடக்கூடாது. 
காத்துக்கொள்ள வேண்டும்‌. 
ஜீவன்‌ (நீதி 413). 


அதுவே "நக்கு 


ம்‌ னத்தின்மேல்‌ 
பிரியமாமிருக்கவேண்டும்‌. க்க 
கொள்ளவேண்டும்‌. அதை மேன்மைப்படுத்தி 
கனம்பண்ண வேண்டும்‌. அதைத்‌ 
தழுவிக்கொள்ளவேண்டும்‌ (நீதி 4:6) 
ஞானம்‌ நம்மை பாவத்திலிருந்தும்‌, 
தீமைகளிலிருந்தும்‌ விலக்கிக்‌ 
காத்துக்கொள்ளும்‌. நாம்‌ ஞானத்தைக்‌ 
காத்துக்கொள்ளும்போது நம்மை நாமே 
சேதப்படுத்தாமல்‌, காயப்படுத்தாமல்‌ 
காத்துக்கொள்வோம்‌. வேறு எந்தவிதமான 
வல்லமைகளும்‌, அந்தகார கிரியைகளும்‌ 
நம்மை காயப்படுத்தி சேதப்படுத்தாது. 


“நீ வியாபாரத்தைக்‌ காத்துக்கொள்‌, 
அது உன்னைக்‌ காத்துக்கொள்ளும்‌" என்றும்‌, 
“நீ உன்‌ தொழிலைக்‌ காத்துக்கொள்‌, அது 
உன்னைக்‌ காத்துக்கொள்ளும்‌" என்றும்‌ 
உலகப்பிரகாரமான ஜனங்கள்‌ 

எச்‌ சொல்லுகிறார்கள்‌. இது 
உலகப்பிரகாரமான புத்‌ 
விசுவாசிகளாகிய நாமோ ஞானத்தைக்‌ 
காத்துக்கொள்ளவேண்டும்‌. அது நம்மைக்‌ 
காத்துக்கொள்ளும்‌. 





f= FTN 
TT 


நாம்‌ ஞானத்தை 
மேன்மைப்படுத்தவேண்டும்‌. அப்போது அது 
நம்மை மேன்மைப்படுத்தும்‌ (நீதி 4:8). 
ஞானத்திற்கு நம்முடைய உதவியும்‌ 
தேவையில்லை, நம்முடைய ஒத்தாசையும்‌ 
தேவையில்லை. ஞானமே மேன்மையானது. 
தல முக்கியமானது. நாம்‌. 
மேன்மைப்படுத்தினாலும்‌, 
பேன்வப்படுத்தாவிப்டாலும்‌ ஞானம்‌ 
மேன்மையுள்ளதாகவே இருக்கும்‌. நாம்‌ 
ஞானத்தை மேன்மைப்படுத்தினால்‌ 
நமக்குத்தான்‌ நன்மை உண்டாகும்‌. நாம்‌ 
ஞானத்திற்கு செலுத்துவதை, ஞானம்‌ 
நமக்கு திரும்ப செலுத்தும்‌. 
ஞானம்‌ நம்முடைய தலைக்கு 
அலங்காரமான முடியைக்‌ கொடுக்கும்‌. அது 
மகிமையான கிரீடத்தை சூட்டும்‌ 
நாம்‌ இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ 
ஞானம்‌ நமக்கு 
கிருபையின்‌ ஆபரணத்தைக்‌ கொடுக்கும்‌. 
பரலோகத்திலோ அது நம்முடைய சிரசின்மீது, 
மகிமையான கிரீடத்தை சூட்டும்‌ 
பரலோகத்தில்‌ சூட்டப்படும்‌ மகிமையான 
கிரீடம்‌ ஒருபோதும்‌ மாகபடுவதில்லை 
மங்கிப்போவதில்லை. 


விசுவாசிகளுக்கு ஞானமார்க்கம்‌. 
போதிக்கப்பட்டிருக்கிறது. நாம்‌ செல்வையான 
பாதைகளில்‌ நடக்கவேண்டும்‌. அப்போது 
நம்முடைய  நடைகளுக்கு இடுக்கண்‌ 
உண்டாவதில்லை. நாம்‌ அவைகளில்‌ 
ஒடினாலும்‌ இடறமாட்டோம்‌ (நீதி 412). நாம்‌ 
ஆவிக்குரிய புத்திமநிகளை  உறுதியாய்ப்‌ 
பற்றிக்கொள்ளவேண்டும்‌. அவற்றை 
விட்டுவிடாமல்‌ காத்துக்கொள்‌ளவேண்டும்‌. 
அதுவே நமக்கு ஜீவன்‌ (நீதி 4:13). 


துன்மார்க்கருடைய பாதை: 


நீதி கரக்‌. 
பாதையில்‌ 


தீயோருடைய வழியில்‌ நடவாதே. 


நீதி 4:05. அதை வெறுத்துவிடு, அதின்‌ 
வழியாய்ப்‌ போகாதே; அதை 
விட்டுவிலகிக்‌ கடத்துபோ. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பொல்லாப்புச்‌ 

அவர்களுக்கு. 

வராது; 

யாரையாகிலும்‌ 

விழப்பண்ணாதிருத்தால்‌ அவர்கள்‌ 
தூக்கம்‌ கலைத்துபோம்‌. 


தீதி 407. அவர்கள்‌ ஆகாமியத்தின்‌ 
அப்பத்தைப்‌ புசித்து, கொடுமையின்‌ 
'இரசத்தைக்‌ குடிக்கிறார்கள்‌. 


நீதி 418, நீதிமான்களுடைய பாதை 
நடுப்பகல்வரைக்கும்‌ அதிகமதிகமாய்ப்‌ 
பிரகாசிக்கிற சூரியப்பிரகாசம்‌ 
போலிருக்கும்‌. 


நீதி 4:19. துன்மார்க்கருடைய 
பாதையோ காரிருனைப்போலிருக்கும்‌; 
தாங்கள்‌ இடறுவது இன்னதில்‌ என்று 
அறியார்கள்‌. 


இந்த உபதேசங்களெல்லாம்‌, 
குமாரன்‌ சாலொமோனுக்கு 

என்று வேதபண்டிதர்களில்‌ 

இவை சாலொமோன்‌ நமக்குச்‌ 

என்று வேதபண்டிதர்களில்‌ 

ம்‌ சொல்லுகிறார்கள்‌. இந்த 

்‌ சாலொமோனே 
சொல்லுகிறார்‌ என்பதை வேதபண்டிதர்கள்‌ 
அநேகர்‌ ஏற்றுக்கொள்கிறார்கள்‌. 
துன்மார்க்கரின்‌ பாதையைப்பற்றி 
சாலொமோன்‌ எச்சரிப்பாகச்‌ 


சொல்லுகிறார்‌. 


துன்மார்க்கருடைய பாதை அழிவுக்கு 
நேரான பாதை. நாம்‌ அவர்களுடைய 
பாதையில்‌ பிரவேசிக்கக்கூடாது. 
தீயோருடைய வழியில்‌ நடக்கக்கூடாது. நாம்‌ 
அதை வெறுத்துவிடவேண்டும்‌. அதின்‌ 
வழியாய்ப்‌ போகக்கூடாது. அதை விட்டு 
விலகி கடந்துபோகவேண்டும்‌. நாம்‌ 
பாவத்திலும்‌: விழுந்துவிடக்கூடாது. 
பாவிகளோடு ஐக்கியமாகவும்‌ 
இருக்கக்கூடாது. துன்மார்க்கருடைய 
பாதையும்‌ தீயோருடைய வழியும்‌ நம்மை 
அழிவுக்கு நேராக அழைத்துச்‌ செல்லும்‌. 

கு நேரான பாதை 
விசாலமாகயிருக்கும்‌. ஆனால்‌ அதன்‌. 
முடிவோ அழிவு. 


தாவீது 


நமக்கு 





ழ்‌ நள 
யாய 


சில சமயங்களில்‌ நாம்‌ பாவத்தின்‌ 
வாசல்‌ வரையிலும்‌ பிரவேசித்து விட்டாலும்‌, 
அது பாவத்தின்‌ பாதை என்பதை 
உணரவேண்டும்‌. அதை வெறுக்கவேண்டும்‌. 
அந்த வாசலுக்குள்‌ பிரவேசித்து 
பாவத்தின்‌ வழியாகப்‌ போய்விடக்கூடாது. 
பாவத்தின்‌ பாதையைவிட்டு விலகி 
குடந்துபோய்விடவேண்டும்‌. நம்முடைய 
தப்பிதங்களை நாம்‌ உணரும்போது, அந்தத்‌ 
தப்பிதத்தை மறுபடியும்‌ செய்துவிடாதவாறு, 
அதை விட்டு விலகி, கடந்து 
வந்துவிடவேண்டும்‌. இப்படிப்பட்ட தீர்மானம்‌ 
எடுப்பதில்‌ காலதாமதம்‌ பண்ணக்கூடாது. 
நாம்‌ தாமதிக்கிற ஒவ்வொரு நிமிடமும்‌, 
நாம்‌ அழிவின்‌ பாதையில்‌ 
போய்க்கொண்டிருப்போம்‌. 
நாம்‌ பாவத்தைவிட்டும்‌, 
பாவிகளைவிட்டும்‌ எல்வளவு தூரம்‌ 
விலகியிருக்கவேண்டும்‌ என்றும்‌ நமக்கு 
ஆலோசனை சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு 
குறிப்பிட்ட தூரத்திற்கு மாத்திரம்‌ 
பாவத்தைவிட்டு விலகி கடந்துபோனால்‌ 
போதாது. அதைவிட்டு முற்றிலுமாய்‌ விலகி 
குடந்துபோய்விடவேண்டும்‌. எவ்வளவு, 
அதிகமான தூரம்‌ நாம்‌ பாவத்தை விட்டு 
விலகுகிறோமோ, அந்த அளவுக்கு நமக்கு: 
நன்மை உண்டாகும்‌. பாவத்தை விட்டு 
போதுமான தூரம்‌ விலகி வந்துவிட்டோம்‌. 
என்று ஒருபோதும்‌ நினைக்கக்கூடாது. நாம்‌ 
எப்போதுமே. பாவத்தைவிட்டு விலகி 
குடந்துபோய்க்கொண்டேமிருக்கவேண்டும்‌. 


துன்மார்க்கருடைய சுபாவம்‌ 
பொல்லாப்பானது. பொல்லாப்பு 
செய்தாலொழிய அவர்களுக்கு நித்திரை 
வராது. அவர்கள்‌ யாரையாகிலும்‌ 
விழப்பண்ணாதிருந்தால்‌ அவர்கள்‌ தூக்கம்‌ 
கலைந்துபோய்விடும்‌. அவர்கள்‌ 
துணிகரமாய்ப்‌ பாவம்‌ செய்கிறவர்கள்‌. 
அவர்களுடைய சிந்தையில்‌ எப்போதுமே 
பொல்லாப்பு நிரம்பியிருக்கும்‌. அவர்கள்‌ 
தொடர்ந்து பொல்லாப்பு 
செய்துகொண்டிருப்பார்கள்‌. அவர்கள்‌ 
எப்போதும்‌ மற்றவர்களுக்கு தீங்கு செய்து 
கொண்டேயிருப்பார்கள்‌. மற்றவர்களின்‌ 
சரீரத்திற்கும்‌ ஆத்துமாவுக்கும்‌ தீங்கு. 
செய்துகொண்டேயிருப்பார்கள்‌ (நீதி 4:1. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ரசத்தைக்‌ குடிக்கிறார்கள்‌ 
அவர்கள்‌ புசிப்பதும்‌ குடிப்பதும்‌ 
குன்மார்க்கத்தினால்‌ 


துன்மார்க்கர்‌ தங்களை 
காண்பிப்பார்கள்‌. 

பொல்லாப்பு செய்வதில்‌ பிரியப்படுவார்கள்‌. 
அவர்கள்‌ நம்மிடத்தில்‌ நல்லவர்கள்போல 
நடிப்பார்கள்‌. ஆனால்‌ அவர்களுடைய 
இருதயத்திலோ வஞ்சனை நிரம்பியிருக்கும்‌, 
தங்கள்‌ இரத்தத்திற்கே 
அவர்கள்‌ தங்கள்‌ 
பிராணனுக்கே  ஒளிவைத்திருக்கிறார்கள்‌ 
(நீதி 148) நாம்‌ துன்மார்க்கருடைய 
வழிகளில்‌ போகக்கூடாது. தீயோருடைய 
ல்‌. நடக்கக்கூடாது. நாம்‌ 
“வழியைவிட்டு விலகிவிட 

அவர்கள்‌ 

நம்மை பாவத்தில்‌ விழவைப்பார்கள்‌. நம்மை 
அழைத்துச்‌ 


துன்மார்க்கர்‌ 


பதிவிருக்கிறார்கள்‌. 


நீதிமான்களின்‌ 
வெளிச்சமாயிருக்கிறது. அது நடுப்பகல்‌. 
வரைக்கும்‌. அதிகமாய்ப்‌  பிரகாசிக்கிற 
சூரியப்பிரகாசம்போலிருக்கும்‌ (நீதி 478) 
நீதிமான்களுடைய பாதைகளில்‌ வெளிச்சம்‌ 
பிரகாசிக்கும்‌. அவர்கள்‌ ஒரு காரியத்தை 
நிருணயம்பண்ணினால்‌ அது அவர்களுக்கு 
நிலைவரப்படும்‌ (யோபு 22:28). கிறிஸ்துவே 
நமக்கு வழியாகவும்‌, நமக்கு 
வெளிச்சமாகவும்‌, ஒளியாகவும்‌, விளக்காகவும்‌ 
இருக்கிறார்‌. விசுவாசிகளாகிய நாம்‌. 
கர்த்தருடைய வார்த்தையைக்‌ 
கேட்கவேண்டும்‌. கர்த்தருடைய வார்த்தையே 
நம்மை வழிநடத்தவேண்டும்‌. 


பாதை 





i THE 
TT 


கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய 
கால்களுக்கு தீபத்தைப்போல இருக்கிறது. 
நம்முடைய கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து 
வெளிச்சத்தில்‌ நடக்கிறார்‌. அவருடைய 
பிள்ளைகளாகிய நாமும்‌, அவரைப்போலவே 
வெளிச்சத்தில்‌ நடக்கவேண்டும்‌. நாம்‌ 
வெளிச்சத்தின்‌ பிள்ளைகள்‌. நம்முடைய 
வெளிச்சம்‌ விடியற்கால வெளுப்பைப்போல 
பிரகாசமாயிருக்கும்‌. 


"அப்பொழுது விடியற்கால 
வெளுப்பைப்போல உன்‌ வெளிச்சம்‌ எழும்பி, 
உன்‌ சுகவாழ்வு சீக்கிரத்தில்‌ துளிர்த்து, உன்‌ 
நீதி உனக்கு முன்னாலே செல்லும்‌; 
கர்த்தருடைய மகிமை உன்னைப்‌ பின்னாலே 
காக்கும்‌. அப்பொழுது நீ கூப்பிடுவாய்‌: 
கர்த்தர்‌ மறுஉத்தரவு கொடுப்பார்‌: நீ 
சத்தமிடுவாய்‌: இதோ, நான்‌ இருக்கிறேன்‌ 
என்று சொல்லுவார்‌. நுகத்தடியையும்‌, விரல்‌ 
நீட்டுதலையும்‌, நிபச்‌ சொல்லையும்‌, நீ உன்‌ 
நடுவிலிருந்து அகற்றி, பசியுள்ளவனிடத்தில்‌ 
உன்‌ ஆத்துமாவைச்‌ சாய்த்து, சிறுமைப்பட்ட 
ஆத்துமாவைத்‌ 

அப்பொழுது இருளில்‌ 

உதித்து, உன்‌ அந்தகாரம்‌ மத்தியானத்தைப்‌ 
போலாகும்‌" (ஏசா 58:8-10) 


சூரியப்பிரகாசம்‌ இருளை நீக்குகிறது. 
வெளிச்சம்‌ இருளின்‌ அந்தகார 
கிரியைகளுக்கு முடிவை 
உண்டுபண்ணுகிறது. நீதிமான்களின்‌ 
வெளிச்சம்‌ வளருகிற வெளிச்சம்‌. 
அறிகமதிகமாய்‌ பிரகாசிக்கிற வெளிச்‌. 
மெழுகுவர்த்தியின்‌ வெளிச்சம்‌ நேரம்‌ ஆக 
ஆக மங்கிப்போகும்‌. முடிவில்‌ அது 
அணைந்துபோகும்‌. ன்‌ 
ர்‌ 

அதிகமாய்‌ 
ல 
கர்த்தருடைய பிள்ளைகள்‌, 
ஜீவியகாலம்‌ வரையிலும்‌, ந்தப்‌ 
பிரபஞ்சத்தில்‌, சூரியப்பிரகாசம்போல, 
பிரகாசமான வெளிச்சத்தைக்‌ கொடுப்பார்கள்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


பாதையோ 
அவர்களுடைய 
கிரியைகள்‌. 


துன்மார்க்கருடைய 
காரிருள்போல இருக்கும்‌. 
கிரியைகள்‌ இருளின்‌ 
அவர்களுடைய பாதையில்‌ நாம்‌ 
பிரவேசிக்கக்கூடாது. நாம்‌ அதை 
வெறுத்துவிடவேண்டும்‌. துன்மார்க்கருடைய 
வழியில்‌ போகாமல்‌, அதைவிட்டு விலகி 
கடந்துபோய்விடவேண்டும்‌. மற்றவர்களுக்கு 
பொல்லாப்பு செய்வதுதான்‌ 
துன்மார்க்கருக்குப்‌ பிரியமானது. 
மற்றவர்களை விழப்பண்ணுவததாள்‌ 
அவர்களுக்கு பிரியமான 

துன்மார்க்கர்‌ மற்றவர்களுடைய தன்னம்‌ 
நாடமாட்டார்கள்‌. அவர்கள்‌ 
வெளிச்சத்தையும்‌, சத்தியத்தையும்‌ 
விரும்பமாட்டார்கள்‌. துன்மார்க்கர்‌ இருளின்‌ 
பிள்ளைகளாகயிருப்பதினால்‌, இருளின்‌ 
கிரியைகளைச்‌ செய்கிறார்கள்‌. 


துன்மார்க்கர்‌ இருளில்‌ நடக்கிறார்கள்‌. 
அவர்களுடைய பாதை காரிருளைப்போல 
இருக்கிறது. துன்மார்க்கர்‌ இருளில்‌ பாதை 
தெரியாமல்‌ இடறி விழுகிறார்கள்‌. ஆனால்‌ 
அவர்கள்‌ தாங்கள்‌ இடறுவது இன்னதில்‌ 
என்று அறியாதிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
மற்றவர்களை விழப்பண்ணுகிறார்கள்‌. அதே 
வேளையில்‌ அவர்களும்‌ விழுகிறார்கள்‌ 
தாங்கள்‌ விழுவதற்கான காரணம்‌ என்ன 
என்பது தெரியாமலேயே துன்மார்க்கர்‌ 
இருளில்‌ விழுந்துகிடக்கிறார்கள்‌. 


வார்த்தைகளைக்‌ கவனி. 
நீதி 4120-22 


நீதி ௧:20. என்‌ மகனே என்‌ 
வார்த்தைகளைக்‌ கவனி; என்‌ 
வசனங்களுக்கு உன்‌ செவியைச்‌ சாய்‌. 


நீதி 4:21. அவைகள்‌ உன்‌ கண்களை 
விட்டுப்‌ பிரியாதிருப்பதாக; அவைகளை 
இருதயத்துக்குன்னே 


ம்‌ அவைகளைக்‌. 
கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள்‌. 
ஜீவனும்‌, அவர்கள்‌ உடலுக்கெல்லாம்‌ 
ஆரோக்கியமுமாம்‌. 





ழ்‌ நள 
யாய 


நாம்‌ தீமை செய்யக்கூடாது என்று 

சாலொமோன்‌. நமக்கு எச்சரித்துச்‌ 

சொல்லுகிறார்‌. அதே வேளையில்‌ நாம்‌ 

நன்மை செய்யவேண்டும்‌ என்றும்‌ அவர்‌ 

ணை 

வனுடைய வார்த்தை 

பெற்றிருக்கவேண்டும்‌. 

வார்த்தையை நம்முடைய 

இருதயத்தில்‌ பதிய வைத்திருக்கவேண்டும்‌. 

ஞானவார்த்தைகள்‌ நம்முடைய ஆவிக்குரிய 
ஜீவியத்திற்கு பிரயோஜனமுள்ளவை. 


செய்யவேண்டும்‌ என்றும்‌, 
செய்யக்கூடாது என்றும்‌ 
வசனம்‌ 


நம்முடைய 
ந்‌ தேவனுடைய வார்த்தை 
நம்மை உற்சாகப்படுத்தும்‌. 
நாம்‌ கர்த்தருடைய வார்த்தைகளைக்‌ 
கவனிக்கவேண்டும்‌. கர்த்தருடைய 
வசனங்களுக்கு நம்முடைய செவியைச்‌ 
சாய்க்கவேண்டும்‌. கர்த்தருடைய 
வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து. அவருடைய 
அடிச்சுவடுகளைப்‌ பின்பற்றவேண்டும்‌. 
கர்த்தருடைய வார்த்தைகள்‌ நம்முடைய 
கண்களைவிட்டு ஒருபோதும்‌ பிரிந்திருக்கக்‌ 
கூடாது. அவைகளை நம்முடைய 
இருதயததற்கள்ளே காத்துக்கொள்ள 
கர்த்தருடைய வசனங்களே 
ழ்‌ ஜீவியத்தை வழிநடத்தும்‌ 
வழிகாட்டியாயிருக்கிறது. 


கர்த்தருடைய வார்த்தைகள்‌ நம்முடைய 
கண்களை விட்டுப்‌ பிரிந்துவிட்டால்‌, நாம்‌. 
எங்கு போகிறோம்‌ என்பது நமக்கே 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
ம 


கர்த்தருடைய வார்த்தைகளை 
நம்முடைய இருதயத்திற்குள்ளே நாம்‌ 
காத்துக்கொள்ளும்போது, அவை நமக்கு 
கட்டளைகொடுக்கும்‌. நாம்‌ கர்த்தருடைய 
ர்த்தையோடு ஐக்கியமாயிருப்போம்‌. 
கர்த்தருடைய வார்த்தையை விட்டு 
விலகிப்போய்விட்டால்‌ நமக்கு பாதுகாப்பும்‌ 
இருக்காது, ஆசீர்வாதமும்‌ இருக்காது. 


கர்த்தருடைய வார்த்தைகளை நாம்‌ 
தேடிக்கண்டுபிடிக்கவேண்டும்‌. அப்போது 
அவைகள்‌ நமக்கு ஜீவனும்‌, 
தரம்‌ உடலுக்கெல்லாம்‌ 
ஆரோக்கியமுமாயிருக்கும்‌. 
இவவிருட்சத்தின்‌ இலைக்‌ ஜனங்கள்‌ 
ஆரோக்கியமடைவதற்கு  ஏதுவானவைகள்‌ 
(வெளி 22:2). கர்த்தருடைய வார்த்தைகள்‌ 
மனுஷருக்கு. ஜீலவிருட்சத்தைப்போல, 
ஆரோக்கியத்தைத்‌ தரும்‌. 


கர்த்தருடைய வார்த்தையினால்‌ நமக்‌। 
இரண்டுவிதமான ஆசீர்வாதங்கள்‌ 
உண்டாகிறது. அவையாவன 


கண்டுபிடிக்கிறவர்களுக்கு, 

ள்‌ ஜீவனாயிருக்கிறது. 

சர்ப்பிறகாயான ஜீலியத்திற்கு. போஜனம்‌ 
தேவை. நம்முடைய 

ஜீவியத்திற்கு கர்த்தருடைய த்தப்‌ 

போஜனமாயிருக்கிறது. நம்முடைய 

ஜீவியம்‌ கர்த்தருடைய 

அதே 

நம்முடைய 


போவிக்கப்பட்டு, 


வார்த்தை நம்முடைய 

ஆரோக்கியத்தைக்‌ 

நம்முடைய சரீரத்திற்கும்‌, 

கர்த்தருடைய 

வார்த்தையினால்‌ ஆரோக்கியம்‌ கிடைக்கும்‌. 

நம்முடைய உள்ளான மனுஷனும்‌, நம்முடைய 

புறம்பான மனுஷனும்‌, கர்த்தருடைய 

வார்த்தையினால்‌ போலிக்கப்படுகிறார்கள்‌. 

கர்த்தருடைய வார்த்தைகள்‌ நம்முடைய 

சரீரப்பிரகாரமான ஆரோக்கியத்திற்கும்‌, 

ஆவிக்குரிய - ஆரோக்கியத்திற்கும்‌. 
உதவியாயிருக்கிறது. 





f= THE 
TT 


கர்த்தருடைய வசனமே நம்முடைய 
சரீரத்திற்கு, ஆத்துமாவத்கும்‌ நல்ல 
ஒளஷதம்‌. நம்மிடத்தில்‌ சரீரப்பிரகாரமான 
வியாதியோ, ஆவிக்குரிய வியாதியோ, 
சோர்வோ காணப்படும்போது. கர்த்தருடைய 
வார்த்தை நம்முடைய வியாதியை நீக்கி, 
நமக்கு ஆரோக்கியத்தை தருகிறது. 
நம்முடைய களைப்பையும்‌, சோர்வையும்‌ 
நீக்கி நமக்கு உற்சாகத்தைத்‌ தருகிறது. 
நம்முடைய. ஆவிக்குரிய எல்லா 
பிரச்சனைகளுக்கும்‌, கர்த்தருடைய 
வார்த்தையில்‌ மெய்யான தீர்வுகள்‌ உண்டு. 


இருதயத்தைக்‌ காத்துக்கொள் 
நீதி 4:28. 


நீதி 4:28. எல்லாக்‌ காவலோடும்‌ உன்‌ 
இருதயத்தைக்‌ காத்துக்கொள்‌, 
அதினிடத்தினின்று: ஜீவமகற்று: 
புறப்படும்‌. 


நம்முடைய உள்ளான 
பாதுகாப்பும்‌, காவலும்‌ தேவை. 
இருதயத்தை எல்லா 
காத்துக்கொள்ளவேண்டும்‌. நம்முடைய 
கண்கள்‌, உள்ளான மனுஷன்மீது, 

நோக்கமாமிருக்கவேண்டும்‌. 

உள்ளான மனுஷனின்‌ 

அசைவையும்‌, நாம்‌. 
காத்துக்கொள்ள வேண்டும்‌. கர்த்தரே 
நமக்கு ஆவியையும்‌, ஆத்துமாவையும்‌ 
கொடுத்திருக்கிறார்‌. ஆத்துமாவைக்‌ 
கொடுத்திருக்கிற கர்த்தர்‌, அதை எல்லா 
காவலோடும்‌  காத்துக்கொள்ளவேண்டும்‌. 
என்னும்‌ கட்டளையையும்‌ நமக்குக்‌ 
கொடுத்திருக்கிறார்‌. 


மனுஷனுக்கு 
நம்முடைய 
காவலோடும்‌. 


நம்முடைய ஆத்துமாவின்‌ எல்லா 
க்கத்‌ நார்‌ காவன என்க்ககேண்டும்‌ 
ஆத்துமாவின்‌ எந்தப்‌ பகுதியிலும்‌ திறப்பு 
கண்டுவிடக்கூடாது. நம்முடைய 
ஆத்துமாவை சரியாகக்‌ காவல்‌ 
காக்கவில்லையென்றால்‌, சத்துரு 
க ஆத்துமாவிற்குள்‌ எளிதாகப்‌ 

'வேசித்துவிடுவான்‌. சத்துரு இருக்கிற 
டத்‌ அசுத்தமும்‌, அழிவும்‌ உண்டாகும்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


நம்முடைய இருதயம்‌ பிறருக்குத்‌ தீங்கு 
செய்யக்கூடாது. அதே வேளையில்‌, 
பிறருடைய கிரியைகளினால்‌ நம்முடைய 
இருதயமும்‌ பாதிக்கப்படக்கூடாது. 
பாவத்தினால்‌ நம்முடைய இருதயம்‌ 
கறைபட்டுவிடக்கூடாது. நம்முடைய 
இருதயத்தில்‌ சமாதானமும்‌, தெளிந்த 
சிந்தனையும்‌ நிரம்பியிருக்கவேண்டும்‌. அங்கு 
குழப்பமோ, கலக்கமோ இருக்கக்கூடாது, 
தீமையான சிந்தனைகளை நம்முடைய 
இருதயத்திலிருந்து அகற்றிவிட்டு, அதை 
நல்ல சிந்தனைகளால்‌ நிரப்பவேண்டும்‌. 


நம்முடைய இருதயத்தின்‌ வாஞ்சை 
மரிகுத்தமுள்ளதாயிருக்க வேண்டும்‌. 

நம்முடைய 

விருப்பமும்‌ 
ஒத்துப்போகவேண்டும்‌. அப்போதுதான்‌. 
கர்த்தருடைய சித்தமும்‌, அவருடைய 
திட்டமும்‌, அவருடைய நோக்கமும்‌, நம்முடைய 
சித்தமாகவும்‌, திட்டமாகவும்‌, நோக்கமாகவும்‌ 
இருக்கும்‌. நம்முடைய ஜீவியம்‌ கர்த்தருக்குப்‌ 
பிரியமானதாகவம்‌, பிரயோஜனமானதாகவும்‌ 
இருக்கும்‌. 


நம்முடைய இருதயத்தை பல வழிகளில்‌ 
காத்துக்கொள்ளலாம்‌. அதற்கு 
விதமான  காலல்களை 
இருதயத்தை பராமரிப்பது - 
காத்துக்கொள்வதற்க 
சில சமயங்களில்‌ 
பெற்றுக்கொண்டும்‌ 
இருதயத்தைக்‌ க்கக்‌ 
நம்முடைய இருதயத்திற்கு எப்படிப்பட்ட 
காவல்களையெல்லாம்‌ வைக்கமுடியுமோ, 
அவையெல்லாவற்றையும்‌ வைத்து, நம்முடைய 
இருதயத்தை தீமையிலிருந்து விலக்கிக்‌ 
காத்துக்கொள்ளவேண்டும்‌. 


இருதயத்திலிருந்து 
நம்முடைய 
தயத்தை நாம்‌ 
காத்துக்கொள்ளவில்லையென்றால்‌, நம்முடைய 
இருதயத்தின்‌ ஊற்று வற்றிப்போகும்‌, 
அதிலிருந்து ஜீவனற்று புறப்படாதவாறு, 
இருதயமே மாசுபட்டுவிடும்‌ அல்லது 
மரித்துப்போகும்‌. நம்முடைய ஆவிக்குரிய 
தீலியத்திற்கு ஜிலந்தண்ணார்‌ தேவை. நாம்‌ 
மகிமைப்படுத்துவதற்கும்‌, 
பக்திவிருத்தியான 
கொடுப்பதற்கும்‌ நமக்கு 


நம்முடைய . 
ஜீவனற்று புறப்படுகிறது. 


னக்கு 
உபதேசங்களைக்‌ 


ஜீவத்தண்ணீர்‌ தேவைப்படுகிறது. 





i= THE 
EFT 


உதடுகளின்‌ மாறுபாடு 
நீதி 4:24 


நீதி கலக. வாயின்‌ தாறுமாறுகனை 
உன்னை விட்டகற்றி, உதடுகளின்‌ 
மாறுபாட்டை உனக்குத்‌ தூரப்படுத்து. 


நம்முடைய வாயின்‌ வார்த்தைகளினால்‌ 
மற்றவர்களைத்‌ தூவிக்கக்கூடாது. 
நம்முடைய செய்கைகளினாலும்‌, 
வார்த்தைகளினாலும்‌ நாம்‌ பிறருக்கு 
இடறலாயிருக்கக்கூடாது. நம்முடைய வாயின்‌ 
தாறுமாறுகளை நம்மைவிட்டு 
அகற்றவேண்டும்‌. நம்முடைய உதடுகளின்‌ 
மாறுபாட்டை நமக்குத்‌ தூரப்படுத்தவேண்டும்‌. 
பிறரை சபிப்பது. பொய்சொல்லுவது, 
புறங்கூறுவது, தீமையான வார்த்தைகளைப்‌ 
பேசுவது, அசுத்தமான வார்த்தைகளைப்‌ 
பேசுவது, மதியீனமான வார்த்தைகளைப்‌ 
பேசுவது ஆகிய எல்லாவற்றையும்‌ நமக்குத்‌ 
தூரப்படுத்தவேண்டும்‌. இவையெல்லாம்‌. 
உதடுகளின்‌ மாறுபாட்டால்‌ வருபவை. 


நம்முடைய உதடுகளையும்‌, வாயையும்‌ 
தேவனுடைய வார்த்தை ஆருகை 
செய்யவேண்டும்‌. நம்முடைய பேச்சுக்கள்‌ 
தேவனுடைய வார்த்தைக்கு ஒத்துப்போக: 
வேண்டும்‌. கர்த்தருடைய வார்த்தை நம்மை 
ஆளுகை செய்யவில்லையென்றால்‌, 
நம்முடைய. வாமின்‌ வார்த்தைகள்‌ 
தாறுமாறாகயிருக்கும்‌. நம்முடைய 
உதடுகளும்‌ மாறுபட்டுப்‌ பேசும்‌. நம்முடைய 
வார்த்தைகள்‌ தேவனுடைய சமுகத்திற்கு 
முன்பாக அங்கீகரிக்கப்படாது. பொய்பேசும்‌ 
உதடுகளை கர்த்தர்‌ விரும்பமாட்டார்‌. 


கண்கள்‌. 
நீதி 4:95 


நீதி கல5. உன்‌ கண்கள்‌ நேராய்‌ 
நோக்கக்கடவது; உன்‌ கண்ணிமைகள்‌ 
உனக்கு முன்னே செவ்வையாய்ப்‌ 
பார்க்கக்கடவது. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


கண்களோடு நாம்‌ 
செய்துகொள்ளவேண்டும்‌. 
கண்கள்‌ நேராய்‌ 
நம்முடைய கண்‌இமைகள்‌ 
செல்வையாய்ப்‌ 
நம்முடைய பார்வை 
அங்கும்‌ இங்கும்‌ அலைபாயக்கூடாது. 
கண்ணால்‌ பார்ப்பது எல்லாவற்றையும்‌ 

நம்முடைய இருதயத்தில்‌ இச்சிக்கக்கூடாது. 
கண்களின்‌ பார்வை 
கண்ணியில்‌ சிக்கவைத்துவிடும்‌. ஏதேன்‌ 
தோட்டத்திலே, கர்த்தர்‌ விலக்கிய கனி, 
பார்வைக்கு அழகாயிருந்தது. ஏவாள்‌ அந்தக்‌ 
கண்களால்‌ 
கர்த்தர்‌ தடைபண்ணிய 

கனியை. புசித்து பாவம்‌ செய்தாள்‌. 


பார்க்கவேண்டும்‌. 


நம்மை 


கர்த்தருடைய வசனம்‌ நம்முடைய 
கண்கள்‌ ஆளுகை செய்யவேண்டும்‌. 
கர்த்தருடைய வார்த்தையின்‌ 
பிரகாரமாகவே, நாம்‌ ஒவ்வொன்றையும்‌ 
பார்க்கவேண்டும்‌. நம்முடைய இருதயத்தில்‌ 
பித்தம்‌ இருக்கும்போது. 
பார்வையிலும்‌ 
நம்முடைய வ்‌ 
வேண்டும்‌. ம்முடை நோக்கமும்‌ 
தெனியாக்கக்கலேண்டும்‌ திருப்டுபபார்கவ்‌ 
பார்க்கிறவர்கள்‌, திருட்டுத்தனத்திற்கு 
அடிமையாகிவிடுவார்கள்‌. 

நாம்‌ இந்த உலகத்தைப்‌ பார்த்து, 

சிநேகிக்கக்கூடாது. உலகசிநேகம்‌ 
தேவனுக்கு விரோதமான பாவம்‌. நம்முடைய 
கண்கள்‌, நம்முடைய கர்த்தரையே 
எப்போதும்‌ நோக்கிப்‌ பார்க்கவேண்டும்‌. 
கர்த்தர்‌ நம்முடைய பார்வையை 
அங்கீகரிக்கும்‌ வண்ணமாய்‌, நாம்‌ 
பார்க்கவேண்டும்‌. நம்முடைய பார்வையை 
கர்த்தருடைய வார்‌ ஞூகை 
செய்யும்போது, னம்‌ ன்‌ 
பரிசுத்தம்‌ இருக்கும்‌. நம்முடைய பார்வையும்‌ 
கர்த்தருடைய பிரமாணமும்‌ ஒத்துப்போகும்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


கண்கள்‌ நேராய்‌ 
நோக்கவேண்டும்‌ அது எப்போதுமே கர்த்தர்‌ 
நமக்கு நியமித்திருக்கிற இலக்கைப்‌ 
பார்த்துக்கொண்டிருக்கவேண்டும்‌. இலக்கை 
நோக்கிப்‌ பார்த்தால்தான்‌, நம்மால்‌ அந்த 
இலக்கை அடையமுடியும்‌. க்‌ை 
அடைந்தால்தான்‌, கர்த்தர்‌ நம்மை அழைத்த 
பந்தயப்பொருளை நம்மால்‌ பெற்றுக்கொள்ள 
முடியும்‌. நம்முடைய கண்கள்‌ இலக்கை: 
நோக்கிப்‌. பார்க்கவேண்டுமென்றால்‌, 
நம்முடைய கண்ணிமைகள்‌ நமக்கு முன்னே 
செவ்வையாய்ப்‌ பார்க்கவேண்டும்‌. 


சீர்தூக்கிப்‌ பார்‌ 
நீதி 4 :26,27. 


நீதி 4௦6. உன்‌ கால்‌ நடையைச்‌ 
சீர்தூக்கிப்பார்‌; உன்‌ வழிகனெல்லாம்‌ 
'நிலைவரப்பட்டிருப்பதாக. 


நீதி 47. வலதுபுறமாவது 
இடதுபுறமாவது காயாதே; உன்‌ 
காலைத்‌ தீமைக்கு விலக்குவாயாக. 


விசுவாசிகளுக்கு எல்லா: 
காரியங்களிலும்‌ நிதானம்‌ தேவை. நாம்‌. 
செய்கிற எல்லா காரியங்களையும்‌ சீர்தூக்கிப்‌ 
பார்க்கவேண்டும்‌. நம்முடைய கால்நடையை 
சீர்தூக்கிப்பார்க்கவேண்டும்‌. “சீர்தூக்கிப்பார்‌” 
என்னும்‌ வார்த்தைக்கு, “தராசிலே வைத்து 
நிறுத்தப்‌ பார்‌” என்று பொருள்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தராசின்‌ ஒரு பக்கத்தில்‌ கர்த்தருடைய 
வார்த்தையையும்‌, தராசின்‌ மறுபக்கத்தில்‌ 
நம்முடை கிரியைகள்‌, பேச்சுக்கள்‌, 
சிந்தைகள்‌,. பார்வைகள்‌ ஆகிய 
எல்லாவற்றையும்‌ வைத்து நிறுத்துப்‌ 
பார்க்கவேண்டும்‌. நம்முடைய காரியங்கள்‌ 
தேவனுடைய வார்த்தையோடு 
ஒத்துப்போகிறதா என்பதைக்‌ 
கண்டுபிடிக்கவேண்டும்‌. சீர்தூக்கிப்‌ 
பார்க்காமல்‌ எதையும்‌ அவசரப்பட்டு 
செய்துவிடக்கூடாது. 


நம்முடைய 
நிலைவரப்பட்டிருக்கவேண்டும்‌. 
பேச்சுக்களிலும்‌, செய்கைகளிலும்‌ எச்சரிப்பும்‌, 
உறுதியும்‌, நிச்சயமும்‌ இருக்கவேண்டும்‌. 
நம்முடைய கால்கள்‌ தடுமாறக்கூடாது. நாம்‌ 
வலதுபுறமாவது, . இடதுபுறமாவது 
சாயக்கூடாது. நம்முடைய கால்களை 
தீமைக்கு விலகிக்‌ 
காத்துக்கொள்ளவேண்டும்‌. நாம்‌ கர்த்தரை 
நோக்கிப்‌ பார்க்கும்போது, நம்முடைய கால்கள்‌ 
தள்ளாடாது. நாம்‌ கர்த்தருடைய 
அடிச்சுவடுகளைப்‌ பின்பற்றி நடக்கும்போது, 
நம்முடைய வழிகளெல்லாம்‌. 
நிலைவரப்பட்டிருக்கும்‌.. 





ழ்‌ நவள 
யாய 


நீதிமொழிகள்‌ இரண்டாவது. 
அதிகாரத்திலும்‌, இந்த அதிகாரத்திலும்‌ 
ஒரே மாதிரியான உபதேசமே. 
கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம்‌ ஞானத்தின்‌ 
பிரமாணங்களை புரிந்துகொண்டு 
அவற்றிற்குக்‌ கீழ்ப்படியவேண்டும்‌. 
ஞானத்தைக்‌ கவனித்து, புத்திக்கு 
நம்முடைய செவியைச்‌ சாய்க்கவேண்டும்‌. 
(நீதி 52 வேசித்தனப்பாவத்திற்கு 
விரோதமான எச்சரிப்பு (நீதி 5:3-14) 

பாவத்திற்கு 
வழிகள்‌ 1. உன்‌ 

அவளோடே 
(நீதி 


வேசித்தனப்‌ 
நப்பத்துக்கொள்ளும்‌ 
மனைவியை நேசித்து 
மகிழ்ந்திருக்கவேண்டும்‌ 
கர்த்தருடைய சர்வஞானத்தை 
மதிக்கவேண்டும்‌ (நீதி 5:21) 
துன்மார்க்கனுக்கு அழிவு உண்டாகும்‌. அதை 
நினைவுகூர்ந்து, பாவத்தைவிட்டு விலகி, 
கர்த்தருக்குப்‌ பயந்து ஜீவிக்கவேண்டும்‌ 
(நீதி 5:22,23) 


5415-20). 


ஞானமும்‌ புத்தியும்‌ 
நீதி5 : 1-10 


நீதி 54. என்‌ மகனே, என்‌ ஞானத்தைக்‌ 


கவனித்து, என்‌ புத்திக்கு உன்‌ 
செவியைச்‌ சாய்‌. 


நீதி 5:2, அப்பொழுது நீ விவேகத்தைப்‌ 
பேணிக்கொள்வாய்‌, உன்‌ உதடுகள்‌ 


அறிவைக்‌ காத்துக்கொள்ளும்‌. 


நீதி 5:3. பரஸ்திரீமின்‌ உதடுகள்‌ 
தேன்கூடுபோல்‌ ஒழுகும்‌; அவன்‌ வாய்‌ 
எண்ணெயிலும்‌ மிருதுவாயிருக்கும்‌. 


தீதி ௭:4. அவன்‌ செய்கையின்‌ முடிவோ 
எட்டியைப்போலக்‌ கசப்பும்‌, இருபுறமுங்‌ 
கருக்குன்ன பட்டயாம்போல்‌ 
கூர்மையுமாயிருக்கும்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தீதி 5:5. அவன்‌ காலடிகள்‌ மரணத்துக்கு 
இறங்கும்‌; அவன்‌ நடைகள்‌ 
பாதானத்தைய்‌ பற்றிப்போகும்‌. 


நீதி ௧௬6. தீ ஜீவமார்க்கத்தைச்‌ 
சித்தித்துக்‌ கொள்னாதபடிக்கு, 
அவளுடைய  நடைகன்‌ மாறிமாறி 
விகாரப்படும்‌; அவைகளை 
அறியமுடியாது. 


5:7. ஆதலால்‌ பின்னைகனே, 


எனக்குச்‌ 
வாயின்‌ 
வசனங்களை விட்டு தீங்காதிருங்கன்‌. 


நீதி ௬:8, உன்‌ வழியை அவளுக்குத்‌ 
தாரப்படுத்து; அவளுடைய வீட்டின்‌ 
வாசலைக்கிட்டிச்‌ சேராதே. 


நீதி 529. சேர்ந்தால்‌ உன்‌ மேன்மையை 
அத்தியர்களுக்கும்‌, உன்‌ ஆயுசின்‌: 
காலத்தைக்‌ கொடூரருக்கும்‌ 
கொடுத்துவிடுவாய்‌. 


நீதி 510. அத்தியர்‌ உன்‌ 
செல்வத்தினால்‌ திருப்தியடைவார்கள்‌; 
உன்‌ யிரயாச த்தின்‌ பலன்‌ 
புறத்தியாருடைய வீட்டில்‌ சேரும்‌. 


சாகொமோன்‌ இந்த அதிகாரத்தின்‌ 
ஆரம்பத்தில்‌, “என்‌ மகனே" என்று சொல்லி, 
தன்னுடைய புத்திமதிகளைச்‌ சொல்லுகிறார்‌. 
“என்‌ மகனே” என்னும்‌ வாக்கியம்‌ எல்லா 
வாலிபரையும்‌ பொதுவாக அழைக்கும்‌. 
வார்த்தையாகும்‌. சாலொமோன்‌ தன்னுடைய 
சொந்த மகனுக்கும்‌ புத்தி சொல்லுகிறார்‌ 
தன்னுடைய தேசத்திலுள்ள எல்லா 
வாலிபருக்கும்‌ புத்தி சொல்லுகிறார்‌. 

சாலொமோனிடத்தில்‌ ஞானமும்‌ 
புத்தியும்‌ இருக்கிறது. நாம்‌ அவருடைய 
ஞானத்தைக்‌ கவனித்து, அவருடைய 
புத்திக்கு, நம்முடைய  செவியைச்‌ 
சாய்க்கவேண்டும்‌. ஞானம்‌ நமக்கு உபதேசம்‌ 
பண்ணவேண்டும்‌. சாலொமோனின்‌ 
பாடசாலையில்‌ ஞானத்தைக்‌ 
கற்றுக்கொள்வதற்கு அநேக வாய்ப்புக்கள்‌ 
உள்ளன. 





f= a 
TT 


சாலொமோனின்‌. உபதேசங்கள்‌, 
நம்முடைய மூளையின்‌ வளர்ச்சிக்காக: 
கொடுக்கப்படவில்லை. அவை நம்முடைய 
விவாதத்திறமையை வளர்த்துக்‌ 
கொள்வதற்காகவும்‌ கொடுக்கப்படவில்லை. 
அவை நம்முடைய ஆத்துமாவுக்கு 
பிரயோஜனம்‌. உண்டாவதற்காக 
கொடுக்கப்பட்டிருக்கிறது. சாலொமோனின்‌ 
ஞானமும்‌ அவருடைய புத்தியும்‌ ம்‌ 
ஆளுகை செய்யவேண்டும்‌. 

நம்முடைய 
வழிநடத்தவேண்டும்‌. அப்போது. 
அநேக நன்மைகள்‌ உண்டாகும்‌. 


தாளத்தை? கவிந்த 
தன்னுடைய புத்திக்கு நம்முடைய செலியைச்‌ 
சாய்ந்தால்‌, நாம்‌. விவேகத்தை 
பேணிக்கொள்வோம்‌ என்றும்‌, நம்முடைய 
உதடுகள்‌ அறிவைக்‌ காத்துக்கொள்ளும்‌ 
என்றும்‌ 'சாகொமோன்‌ நமக்கு. 
ஆலோசனை சொல்லுகிறார்‌ (நீதி 5:2) 


நம்முடைய மாம்ச இச்சைகளைவிட்டு 
விட்டு, அவற்றிற்கு விலகி ஜீவிக்கவேண்டும்‌. 
நம்மிடத்தில்‌ வேசித்தனமோ,  விபசாரமோ, 
எந்தவிதமான அசுத்தமோ 
காணப்படக்கூடாது. 'பரஸ்திரீ” என்னும்‌ 
வார்த்தை வேசியைக்‌ குறிக்கும்‌ என்றும்‌, 
விக்கிரகாராதனையைக்‌ குறிக்கும்‌ என்றும்‌, 
தவறான உபதேசங்களைக்‌ குறிக்கும்‌ 
என்றும்‌ வேதபண்டிதர்கள்‌ வியாக்கியானம்‌ 
சொல்லுகிறார்கள்‌. வேசித்தனம்‌. 
மனுஷருடைய சிந்தையையும்‌, சுபாவத்தையும்‌ 
அசுத்தப்படுத்தும்‌. பத்துக்கற்பனைகளில்‌: 
ஏழாவது கற்பனையாக 'விபசாரம்‌. 
செய்யாதிருப்பாயாக” (யாத்‌ 20:14) என்னும்‌ 
கற்பனையை. கர்த்தர்‌ நமக்குக்‌ 
கொடுத்திருக்கிறார்‌. 

பரஸ்திரீயின்‌ 
தேன்க வோல்‌ 
அவளுடைய 
மிருதுவாயிரக்கும்‌. 


யு 


மிருதுவானவை. நஞ்சு 
இருக்கும்‌. அது வாய்க்குள்‌ போகும்போது 
தங்கு தடையில்லாமல்‌ வயிற்றுக்குள்‌ 
போய்விடும்‌. விஷத்தை விழுங்கும்போது. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அதனால்‌ நமக்கு தீங்கு உண்டாகும்‌ 
என்பதுகூட நமக்குத்‌ தெரியாது. அந்த 
அளவுக்கு எண்ணெயிலும்‌ 
மிருதுவானது. அது நம்முடைய 
சரீரத்திற்குள்‌ போனபின்புதான்‌, அதன்‌ 


ஆபத்து நமக்குத்‌ தெரியும்‌. 


கசப்பாயிருக்கும்‌ (நீதி 5:4). 


ஒரு சில காரியங்கள்‌ நம்முடைய 
ரி இனிமையாயிருக்கும்‌. ஆனாலும்‌ 
நம்முடைய வயிற்றுக்குள்‌ 
போனபின்போ, இனிப்பு கசப்பாக மாறிவிடும்‌ 
வேசித்தனத்தின்‌ பாவம்‌ இப்படிப்பட்ட 
முடிவையே மனுஷருக்குக்‌ கொடுக்கிறது. 
பரஸ்திரீயின்‌ செய்கைகள்‌ இருபுறமும்‌ 
பட்டயம்போல்‌ 
விபசார பாவத்தில்‌ 
தங்களுடைய 
மனம்‌ வருந்தி, 
இரட்சக்கப்படுகிறார்க்‌. 
ஆனாலும்‌ விபசார பாவம்‌ அவர்களுடைய 
சரீரத்தையும்‌, ஆத்துமாவையும்‌ 
அழித்துப்போடுகிறது. அவர்கள்‌ 
இரட்சிக்கப்பட்டாலும்‌ விபசார பாவத்தின்‌ 
தாக்கம்‌ அவர்களுடைய சரீரத்திலும்‌ 
ஆத்துமாவிலும்‌ வடுக்களாகக்‌ 
காணப்படுகிறது. 


பரஸ்திரீயோடு பழகுகிறவர்கள்‌. 
இருபுறமும்‌ கருக்குள்ள கூர்மையான 
பட்டயத்தினால்‌ வெட்டப்பட்டவர்கள்போல 
காயம்படுகிறார்கள்‌. இந்தக்‌ காயத்திற்கு 
மருந்து எதுவுமில்லை. இப்படிப்பட்ட காயம்‌ 
என்பதே 
அவர்கள்‌ 
ஆரம்பத்தில்‌ தேன்கூடுகள்போல ஒழுகுகிற 
பரஸ்திரீயின்‌ உதடுகளைத்தான்‌ பார்த்தார்கள்‌. 
அவர்கள்‌ எண்ணெயிலும்‌ மிருதுவாயிரக்கிற 
அவளுடைய 
மயங்கிப்போயிருந்தார்கள்‌. 
செய்கையின்‌ முடிவு, எட்டியைப்போல 
கசப்பாயிருக்கிறது என்பதை, பட்டு 
அனுபவித்த பின்புதான்‌ கண்டுபிடித்தார்கள்‌. 
பரஸ்திரீயின்‌ செய்கைகள்‌ இருபுறமும்‌. 
கருக்குள்ள கூர்மையான உபட்டயம்போல்‌ 
இருக்கும்‌ என்பதை, தங்கள்‌ சரீரத்திலும்‌ 
ஆத்துமாவிலும்‌ காயப்பட்ட பின்புதான்‌ 
உணர்ந்துகொள்கிறார்கள்‌ (நீதி 5:4). 


ன 





i= FTE 
TT 


பரஸ்திரீமின்‌ காலடிகள்‌ மரணத்திற்கு 
இறங்கும்‌. 
அவளுடைய 
மரணத்திற்கு வாசலாயிருக்கிறது. பரஸ்திரீ 
மனுஷரை மயக்குகிறாள்‌. அவளிடத்தில்‌ 
மயங்குகிறவர்களோ, தங்களுடைய 
மரணத்திற்கு நேராக இறங்கிப்போகிறார்கள்‌. 
பரஸ்திரீமின்‌ செய்கையிலும்‌, வார்த்தையிலும்‌ 
மாய்மாலமே நிரம்பியிருக்கிறது. தன்னுடைய 
வார்த்தைகளைக்‌ கேட்கிறவர்களை அவள்‌ 
வஞ்சிக்கிறாள்‌. 


பரஸ்திரீமின்‌ நடைகள்‌ 
பாதாளத்தைப்பற்றிப்போகும்‌. அது மாறி மாறி 


அவளுடைய உண்மையான 
என்பதை யாராலும்‌ 
முடியாது. 
ஐக்கியமாமிருக்கிறவர்களால்‌ 


ஜீவமார்க்கத்தைச்‌ சிந்தித்துக்கொள்ள 


சாதுரியமாய்ப்‌ பேசுவாள்‌. 
சிந்திப்பாள்‌. அவளுடைய 
பேச்சும்‌, கிரியையும்‌ 
அழித்துப்போடும்‌. 

பரஸ்‌ 'யினிடத்தில்‌ சே 
ரகக ந லும்‌ 
தன்னிடத்தில்‌ வருகிறவர்கள்‌ 
ஜீவனை... இழந்துவிடுவார்கள்‌ 
பரஸ்திரீக்கு நன்றாகத்‌ 
சாத்தானின்‌ 
'சநிஆலோசனைகளைப்‌. 
தெரியாதவர்கள்‌, அவனுடைய 
எளிதாக சிக்கிக்கொள்வார்கள்‌. சாத்தான்‌ 
நம்மைச்‌ சோதிக்கும்போது, நமக்கு தீமை. 
உண்டாக்கவேண்டும்‌ என்பதற்காகவே 
சோதிக்கிறான்‌. நாம்‌ ஜீவமார்க்கத்தை 
ராது. எனபதும்‌ நித்திய 
ஜீவனைப்‌ பெற்றுக்கொள்ளக்கூடாது என்பதும்‌ 
சாத்தானுடைய வஞ்சகமான திட்டம்‌. நம்மை 
கர்த்தரைவிட்டுப்‌ பிரித்துவிடவேண்டும்‌ 
என்பதற்காக சாத்தான்‌ பலவிதமான தந்திர 
உபாயங்களை செய்வான்‌. பரஸ்திரீயும்‌ 
சாத்தானுடைய கருவியாக கிரியை 
நடப்பிக்கிறாள்‌. 


நோக்கமும்‌, 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


| பரஸ்திரீக்கு விலகி நம்மை 
என்பதற்கு 
புத்திமதிகள்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
முதலாவதாக நம்முடைய வழிகளை 
க்குத்‌ தூரப்படுத்தவேண்டும்‌. 
வழிகளில்‌ ஏதாவது ஒன்று 
சமீபமாகப்‌ போகுமென்றால்‌, 
உடனே 
அவளுடைய 
கொக்க பதிலாக, 
விலகிப்போய்விடவேண்டும்‌. 
அவளுடைய வீட்டின்‌ வாசலைக்கூட நாம்‌ 
கிட்டிச்‌ சேரக்கூடாது (நீதி 5:8) 


ஸ்திரீயின்‌ வீடு 
இருக்கும்போது, நாம்‌ அந்தத்‌ தெருவின்‌ 
வழியாகப்‌ போகாமல்‌, வேறு தெருவின்‌ 
வழியாகப்‌ போவது நமக்கு நல்லது. அது 
சுற்றுப்பாதையாகயிருந்தாலும்‌, தூரமான 
பாதையாகயிருந்தாலும்‌, நாம்‌ ஆபத்தில்‌ 
சிக்கிகொள்ளாதவாறு தப்பித்துக்கொள்வதே. 
நமக்கு மேன்மையானது. 


எப்படிக்‌ 


ஒரு தெருவில்‌ 


சாலொமோன்‌ தன்னுடைய 
உபதேசத்தைச்‌ சொல்லும்போது, “ஆதலால்‌ 
பிள்ளைகளே, இப்பொழுது. எனக்குச்‌ 
செவிகொடுங்கள்‌; என்‌ வாயின்‌ வசனங்களை 
விட்டு நீங்காதிருங்கள்‌' (நீதி 57) 
என்று சொல்லுகிறார்‌. பரஸ்திரீக்கு. 
சமீபமாய்ப்போவதும்‌, அவளுடைய வீட்டின்‌ 
வாசலைக்‌ கிட்டிச்சேருவது மதியீனமான 
செயல்‌. பரஸ்திரீயினிடத்தில்‌ சேருகிறவர்கள்‌ 
பாவத்தின்‌ கண்ணியில்‌ சிக்கிகொள்வார்கள்‌. 
அவர்கள்‌ தங்கள்‌ மேன்மையை 
அந்நியர்களுக்கும்‌, தங்கள்‌ ஆயுசின்‌ 
காலத்தை கொடூரருக்கும்‌ கொடுத்து 
விடுவார்கள்‌ (நீதி 5:9). 


பரஸ்திரீயினிடத்தில்‌ 


சேருகிறவர்கள்‌ 
கெ 


யிலே அவமானப்படுவார்கள்‌. 
தங்கள்‌ காலத்தை அணாக்கினடுிறர்கள்‌ 


மனுஷருக்கு 
அவர்களுடைய வாலிபப்பிராயமே மிகவும்‌ 


முக்கியமான பிரயாம்‌. அந்நிய 
ஸ்திரீயினிடத்தில்‌ சேருகிறவர்களோ 
தங்களுடைய ஆயுசுகாலத்தின்‌ முக்கியமான 


பகுதியை கொடூரருக்குக்‌ 
கொடுத்துவிடுகிறார்கள்‌. 





f= FTE 
TT 


நம்முடைய வாலிபப்பிரயாத்தில்‌ நாம்‌ 
நம்முடைய சிருஷ்டிகரை நினைக்கவேண்டும்‌. 
தேவனுடைய கிருபைக்கு நம்மை 
ஒப்புக்கொடுக்கவேண்டும்‌. கர்த்தரைச்‌ 
சேவித்து அவரை மகிமைப்படுத்தவேண்டும்‌. 
பரஸ்திரீயினிடத்தில்‌ சேருகிற வாலிபர்களோ, 
தங்களுடைய ஆயுசுகாலத்தை, விபசார 
பாலத்திற்கு ஒப்புக்கொடுத்து, தங்களுடைய 
சரீரத்தையும்‌, தங்களுடைய ஆத்துமாவையும்‌ 
கெடுத்துப்போடுகிறார்கள்‌. கர்த்தரை விட்டு. 
விலகிப்போய்விடுகிறார்கள்‌. 


ன்னிடத்தில்‌  சேர்ந்தவர்களுடைய 
செல்வத்தை பாஸ்தா! பிடுவக்க்கொள்வான்‌ 
அந்நியர்கள்‌ அவர்களுடைய செல்வத்தினால்‌ 
திருப்தியடைவார்கள்‌. அவர்களுடைய 
பிரயாசத்தின்‌ பலன்‌ புறத்தியாருடைய 
வீட்டில்‌ சேரும்‌ (நீதி 540). கர்த்தர்‌ நமக்கு 


நம்முடைய குடும்பத்தை பராமரிக்கவேண்டும்‌. 
நம்முடைய மனைவி, பிள்ளைகளுக்கு 
நாம்தான்‌ உதவிசெய்யவேண்டும்‌. 
புறத்தியாருக்கு நம்முடைய 
பிரயாசத்தின்‌ பலனில்‌ பங்குமில்லை. 
பாத்தியமுமில்லை. நாம்‌ புறத்தியாருக்கு 
எவ்வளவுதான்‌ உதவிசெய்தாலும்‌, நம்முடைய 
குடும்பத்தாரை பட்டினியாய்ப்‌ போட்டுவிட்டு, 
அவர்களுக்கு உதவி செய்வது நல்லதல்ல. 
முதலாவது நம்முடைய குடும்பத்தை நாம்‌ 
ஆனால்‌. 
பழக்கம்‌ 
வைத்திருக்கிறவர்களோ தங்கள்‌ 
குடும்பத்தைக்‌ குவனிக்கமாட்டார்கள்‌. 
தங்களுடைய குடும்பத்திலுள்‌ எவர்களை 
போவிக்கபாட்டார்கள்‌. அவர்களுடைய 
பிரயாசத்தின்‌ பலன்‌ எல்லாம்‌. 
புறத்தியாருடைய வீட்டில்‌ சேரும்‌. 


முடிவிலே துக்கம்‌ 
நீதி5 : 11-14 


நீதி 5:11. முடிவிலே உன்‌ மாம்சமும்‌ உன்‌ 
சரீரமும்‌ உருவழியும்‌ யோது தீ 
துக்கித்தூ: 

தீதி 5:12. ஐயோ, போதகத்தை நான்‌ 


வெறுத்தேனே, கடித்துகொன்ளூதலை 
என்‌ மனம்‌ அலட்சியம்பண்ணினதே! 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தீதி 5:18. என்‌ போதகரின்‌ சொல்லை 
நான்‌ கேனாமலும்‌, எனக்கு 
உயதேசம்பண்ணினவர்களுக்கு எண்‌: 
செவியைச்‌ சாயாமலும்‌ போனேனே! 


நீதி 54. சபைக்குள்ளும்‌ 
சங்கத்துக்குள்ளூம்‌ கொஞ்சங்குறைய 
எல்லாத்‌ தீமைக்குமுன்னானேனே! என்று 


முறையிடுவாய்‌. 


விபசாரமும்‌ வேசித்தனமும்‌ நம்முடைய 
ஆரோக்கியத்தைக்‌ கெடுத்துப்போடும்‌. 
நம்முடைய ஆயுசுகாலத்தை 
குறுகப்பண்ணிவிடும்‌. விபசார பாவத்தினால்‌, 
நம்முடைய மாம்சமும்‌, நம்முடைய சரீரமும்‌ 
ம்‌ (நீதி 541) 
அசுத்தமும்‌, மாம்சத்தின்‌ 
நம்முடைய  ஆத்துமாவுக்கு 
விரோதமாய்‌ யுத்தம்பண்ணுகிற சத்துருக்கள்‌. 
பாலிகளோ இந்த சத்துருக்களின்‌ 
யுத்தத்தைப்‌ புறக்கணித்துவிட்டு, அவற்றோடு 
சிநேகமாயிருக்கிறார்கள்‌. வேசித்தனத்தையும்‌, 
விபசாரத்தையும்‌ விட்டு விலகி வராமல்‌, 
அவற்றோடு ஜக்கியமாயிருக்கிறார்கள்‌. 
இவர்கள்‌ 


தங்கள்‌ சரீரத்தையும்‌ 
பராமரிப்பதில்லை. தங்கள்‌ ஆத்துமாவையும்‌ 
பராமரிப்பதில்லை. 


- வேசித்தனமும்‌, விபசாரமும்‌, 
நம்முடைய  ஆத்துமாவுக்கு 
யுத்தம்பண்ணுவதோடு, 

சரீரத்திற்கு விரோதமாகவும்‌ 

நாம்‌ சரியாக 

நம்முடைய ஆத்துமாவையும்‌ 
காத்துக்கொள்ளவேண்டும்‌. 

யுத்தத்தின்‌ முடிவில்‌, 

நம்முடைய மாம்சமும்‌, நம்முடைய சரீரமும்‌, 
நம்முடைய ஆத்துமாவும்‌ உருவழிந்துபோகும்‌. 


சரீர 


விபசாரத்திலும்‌ 
பாவங்களை 
இந்த 
சந்தோஷம்‌ மெய்யான  சந்தோஷமல்ல. 
இப்படிப்பட்டவர்கள்‌ தங்களைத்‌ தாங்களே 
வஞ்சித்துக்கொள்கிறார்கள்‌. தங்களைத்‌ 
தாங்களே கெடுத்துக்கொள்கிறார்கள்‌. 
வேசித்தனக்காரரும்‌, விபசாரக்காரரும்‌ 
இப்போது சந்தோஷப்பட்டாலும்‌ முடிவிலே 
துக்கித்து அழுவார்கள்‌. 


மத வசித்தனத்திலும்‌ 
சிக்கிமிருக்கிறவர்கள்‌ இந்தப்‌ 
சந்தோஷமாய்ச்‌ செய்கிறார்கள்‌. 





i THEN 
TT 


இவர்களுடைய 
உணர்த்தப்படும்போது, 
தங்களையே வெறுப்பார்கள்‌. தங்களையே 
கடிந்துகொள்வார்கள்‌. ந்தப்‌ பாவத்தில்‌ 
சிக்கிவிடாதவாறு இவர்களுக்கு ஏற்கெனவே 
ஏராளமான உபதேசங்களும்‌, எச்சரிப்புக்களும்‌ 
'கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால்‌ இவர்களோ 
அவற்றிற்கு செவிகொடுத்து கீழ்ப்படியாமல்‌, 
பாவத்தைவிட்டு விலகாமல்‌, போதகத்தை 
வெறுத்தார்கள்‌. கடிந்துகொள்ளுதலை 
அலட்சியம்பண்ணினார்கள்‌. போதகரின்‌ 
சொல்லை. கேளாமல்‌ போனார்கள்‌. 
தங்களுக்கு  உபதேசம்பண்ணினவர்களுக்கு 
தங்கள்‌ செவியை சாயாமல்‌ போனார்கள்‌. 
தங்களுடைய மாம்சமும்‌ சரீரமும்‌ 
உருவழிந்துபோகும்போது. இவற்றையெல்லாம்‌ 
நினைத்து வேதனைப்படுகிறார்கள்‌. 


பெற்றோரும்‌, 
நமக்கு நல்ல. 
லோசனைகளைச்‌ சொல்லுகிறார்கள்‌ 
நம்முடைய ஆத்துமாவுக்கு பிரயோஜமான 
உபதேசங்களைப்‌ போதிக்கிறார்கள்‌. நாம்‌ 
அவற்றிற்கு நம்முடைய செவியைச்‌ சாய்த்து, 
பாவங்களைவிட்டு விலகி வரவேண்டும்‌ 
நல்ல  உபதேசங்களுக்கு நம்முடைய 
செவியை சாய்க்கவில்லையென்றால்‌ முடிவிலே 
நாம்‌ துக்கித்துப்‌ புலம்ப வேண்டியதுவரும்‌. 
துன்மார்க்கர்கள்‌ துணிகரமாய்ப்‌ பாவம்‌ 
செய்கிறார்கள்‌. வேசித்தனத்திலும்‌, 
விபசாரத்திலும்‌ சிக்கிமிருக்கிறவர்கள்‌ 
இந்தப்‌ பாவங்களில்‌ மயங்கிக்‌ கிடக்கிறார்கள்‌. 
இவர்களுடைய மனச்சாட்சி 
மழுங்கிப்போயிருக்கிறது. இவர்களுடைய 
மனதும்‌, மனச்சாட்சியும்‌, விபசாரத்திற்கு 
விரோதமாக இவர்களை எச்சரிக்காது. 
இவர்களுடைய இருதயம்‌. 
வேசித்தனத்தினாலும்‌ விபசாரத்தினாலும்‌ 
நிரம்பியிருக்கிறது. தங்களுடைய மாம்சத்தின்‌ 
இச்சையை நிறைவேற்றவேண்டும்‌ என்பதே. 
இவர்களுடைய பேராசை. 


பாவங்கள்‌ 
இவர்கள்‌ 


நம்முடைய 
ஊழியக்காரரும்‌ 


இவர்கள்‌ சபைக்குள்ளும்‌ 
சங்கத்துக்கு கொஞ்சம்‌ குறைய எல்லா 
தீமைக்கும்‌ உள்ளானவர்கள்‌. இவர்கள்‌ 
அநேகமாய்‌. எல்லா பாவங்களையும்‌ 
'துணிகரமாய்ச்‌ செய்திருப்பார்கள்‌. 
தங்களுடைய பாவங்களெல்லாம்‌ 
மறைவாகமிருக்குமென்றும்‌, அவை யாருக்கும்‌ 
தெரியாது என்றும்‌ நினைத்து, 
தங்களுடைய பாவஜீலியத்தில்‌ தொடர்ந்து 
ஜீவிப்பார்கள்‌. பாவத்தின்‌ சம்பளம்‌ மரணம்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


விபசார 

சிக்கியிருக்கிறவர்களுடைய மாம்சமும்‌. 

சரீரமும்‌ உருவழியும்‌ அப்போது இவர்கள்‌ 

துக்கித்து புலம்புவார்கள்‌. தங்களுடைய 

பாவத்தை நினைத்து வருத்தப்படுவார்கள்‌. 
கொடுக்கப்பட்ட 


பிரயோஜனமில்லை. விபசாரக்காரர்‌ 
மனந்திரும்பினாலும்‌, அவர்களுடைய 
பாவத்தின்‌ வடு, அவருடைய சரீரத்திலும்‌, 
மாம்சத்திலும்‌ காணப்படும்‌. 


உன்‌ மனைவி. 
நீதி 5: 15-20 


நீதி 5௭5. உன்‌ கிணற்றிலுன்ன 
தண்ணீரையும்‌, உன்‌ தூரவில்‌ ஊறுகிற 
ஜலத்தையும்‌ பானம்பண்ணு. 


நீதி 6:16. உன்‌ ஊற்றுகள்‌ வெளியிலும்‌ 
உன்‌ வாய்க்கால்கள்‌ வீதிகளிலும்‌ 
பாய்வதாக. 


நீதி 517. அவைகள்‌ அத்தியருக்கும்‌ 
உரியவைகளாயிராமல்‌, க்கே. 
உரியவைகளாயிருப்பதாக. 


நீதி 518. உன்‌ 
ஆசீர்வதிக்கப்படுவதாக; 
'இளவயதின்‌ 
மகிழ்த்திரு. 


நீதி 509. அவனே நேசிக்கப்படத்தக்க 
பெண்மானும்‌, அழகான  வரையாடும்‌ 
"போலிருப்பானாக; அவளுடைய 
ஸ்தனங்களே எப்பொழுதும்‌ உன்னைத்‌ 
திருப்திசெய்வதாக; அவளுடைய 
நேசத்தால்‌ நீ எப்பொழுதும்‌ 
மயங்கியிருப்பாயாக.. 


மனைவியோடே. 


நீதி 5:20. என்‌ மகனே, தீ பரஸ்திரீயின்‌: 
மேல்‌ 


மயங்கித்‌ 
அத்திய ஸ்திரீயின்‌: 
தழுவவேண்டியதென்ன? 


திரித்து, 
மார்பைத்‌ 





i= FTE 
TT 


வேசித்தனத்திற்கும்‌ விபசாரத்திற்கும்‌ 
விரோதமான எச்சரிப்பு 'துவரையிலும்‌ 
ஏராளமாய்ச்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 

பாவங்களில்‌ சிக்கிக்கொள்ளாதவாறு நம்மை 
எவ்வாறு காத்துக்கொள்ளவேண்டும்‌ என்னும்‌ 
ஆலோசனைகளும்‌, புத்திமதிகளும்‌ இங்கு 
விரிவாக விவரிக்கப்பட்டிருக்கிறது. 


நம்முடைய திருமண வாழ்க்கையை 
நாம்‌ கனம்பண்ணவேண்டும்‌. முறைப்படி 
திருமணம்‌ செய்துகொண்டு, அந்தக்‌ குடும்ப 
வாழ்க்கையில்‌ நாம்‌ சந்தோஷமும்‌ ஆறுதலும்‌ 
பெறவேண்டும்‌. இதுவே பரிசுத்தமான 
ஜீவியம்‌. நம்முடைய குடும்ப வாழ்க்கையில்‌ 
நாம்‌ திருப்தியோடிருக்கும்போது, நாம்‌ 
அசத்தத்திற்கு விலகி ஜீவிப்போம்‌. கர்த்தர்‌ 
மனுஷனை சிருஷ்டித்து, இந்தப்‌ பூமியில்‌: 
பலுகிப்பெருகுமாறு கட்டளையிட்டிருக்கிறார்‌. 


ஆனாலும்‌ நம்முடைய 

சந்தோஷமாகயிருக்க 
கர்த்தருடைய 
நம்முடைய 
வாழ்க்கையை 
அமைத்துக்கொள்ளவேண்டும்‌. கர்த்தர்‌ 
மனுஷருடைய எல்லா தேவைகளையும்‌. 
சந்திக்கிறார்‌. கர்த்தர்‌ நம்முடைய சரீரத்தின்‌ 
தேவைகளையும்‌ புறக்கணிக்கவில்லை. 
மனுஷன்‌ தனிமையாயிருப்பது நல்லதல்ல: 
என்று கர்த்தர்‌ கண்டார்‌. ஆகையினால்‌ 
அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்கினார்‌. 
ஆதாமையும்‌ ஏவாளையும்‌, தாம்பத்திய 
உறவில்‌ இணைத்தார்‌. 

கர்த்தர்‌ ஏதேன்‌ தோட்டத்திலே, 
ஆதாமையும்‌ ஏவாளையும்‌ கொண்டுவந்து, 
தோட்டத்திலுள்ள 
கனிகளையும்‌ 
ஆனாலும்‌ நன்மை ந்த! ஒத 
விருட்சத்தின்‌ கனியை புசிக்கவேண்டாம்‌. 
என்று கட்டளையிட்டார்‌. இந்தக்‌ 
கட்டளை விருட்சத்தின்‌ கனியைப்பற்றி 
கொடுக்கப்பட்டிருக்கிறது. 


குடும்ப வாழ்க்கை 
வேண்டுமென்றால்‌, 
பிரமாணத்திற்குக்‌ கீழ்ப்படிந்து, 
தாம்பத்திய 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


வாழ்வில்‌ 
கட்டளையைக்‌ 
இந்தத்‌ 


நம்முடைய தாம்பத்திய 
கர்த்தர்‌ வேறுவிதமான 
கொடுத்திருக்கிறார்‌. 
தோட்டத்திலுள்ள எல்லா கனியையும்‌ 
புசிக்கக்கூடாது என்றும்‌, கர்த்தர்‌ 
அனுமதித்திருக்கிற ஒரே ஒரு விருட்சத்தின்‌ 
கனியை மாத்திரமே புசிக்கவேண்டும்‌ 
என்பதும்‌, கர்த்தர்‌ நம்முடைய தாம்பத்திய 
உறவுக்குக்‌ கொடுத்திருக்கிற கட்டளை. 
பிரபஞ்சத்தில்‌ 


ஏராளமான 


ஏராளமான 

ஸ்திரீகளும்‌ 

கர்த்தர்‌ ஒவ்வொரு 

அவனுக்குரிய ஸ்திரீயை 

நியர்ததரக்கறார்‌ அந்த ஸ்திரீ மாத்திரமே 

ரியவள்‌. புருஷன்‌ அந்த 

மாத்திரமே தன்னுடைய 

உறவை வைத்துக்கொள்ள 

வேண்டும்‌. வேறு எந்த ஸ்திரீமின்மீதும்‌ 

சைப்படக்கூடாது. ஏதேன்‌ தோட்டத்திலே. 

கர்த்தர்‌ ஒரு விருட்சத்தின்‌ கனியை மாத்திரம்‌ 

தடைபண்ணினார்‌. நம்முடைய தாம்பத்திய 
உறலிலோ, 
கனியைத்த। 


கர்த்தர்‌ தனக்கு நியமித்திருக்கிற 
மனுஷன்‌ தாராளமாய்ப்‌ புசிக்கலாம்‌. 
அதன்‌ அழகைப்‌ பார்த்து ரசிக்கலாம்‌. அந்தக்‌ 
கனியை சுவைக்கலாம்‌. இந்தக்‌ கனி தவிர, 
மனுஷன்‌ வேறு எந்தக்‌ கனியின்மீதும்‌ 
ஆசைப்படக்கூடாது. கர்த்தர்‌ மனுஷனுக்கு 
எல்லா கனியையும்‌ தடைபண்ணி, அவனை 
பசியோடு விட்டுவிடவில்லை. வேகுவதைப்‌ 
பார்க்கிலும்‌ விவாகம்பண்ணுவது நலம்‌ என்று 
அப்போஸ்தலர்‌ பவுல்‌ சொல்லுகிறார்‌. 
வாலிபர்கள்‌ விவாகம்‌ செய்து, தங்களுடைய 
தாம்பத்திய வாழ்க்கையில்‌ சந்தோஷமும்‌ 
திருப்தியும்‌ அடையவேண்டும்‌. 
ஒரு மனுஷனுக்கு, 
மனைவி, அவனுடைய தின்று ள்‌ 
தண்ணீரைப்போலவும்‌, அவனுடைய துரவில்‌ 
ஊருகிற ஜலத்தைப்போலவும்‌ இருக்கிறார்கள்‌. 
அவன்‌ அந்தத்‌ தண்ணீரை மாத்திரமே 
பானம்பண்ணவேண்டும்‌ நீதி 515). 
நம்முடைய ஊற்றுக்கண்‌ 
ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கவேண்டும்‌. இதற்காக 
நம்முடைய இளவயதின்‌ மனைவியோடு 
மகிழ்ந்திருக்கவேண்டும்‌ (நீதி 5:18. 





f= FTE 
ETT 


திருமணம்‌ செய்துகொள்ளுகிற புருஷன்‌ 
தன்னுடைய மனைவியோடு சந்தோஷமாய்‌ 
குடும்பம்‌ நடத்தவேண்டும்‌. அவள்மீது 
மிகுந்த அன்பும்‌ அக்கரையும்‌ 
காண்பிக்கவேண்டும்‌. தேவன்‌ தம்முடைய 
கிருபையினால்‌, இந்த ஸ்திரீயை தனக்கு 
மனைவியாகக்‌ கொடுத்திருக்கிறார்‌ என்று 
விசுவாசித்து, புருஷன்‌ தன்‌ மனைவியை 
அன்பாய்‌ நேசிக்கவேண்டும்‌. 


நம்முடைய மணைவி கர்த்தர்‌ நமக்குக்‌ 
கொடுத்திருக்கிற ஈவு. நம்முடைய சரீரத்தின்‌ 
தேவைகளை அறிந்து, கர்த்தர்‌ நம்முடைய 
மனைவியை, நமக்கு பராமரிப்பாகக்‌ 
கொடுத்திருக்கிறார்‌. அவளே நம்முடைய 
ஊற்றுக்கண்ணாகயிருக்கிறாள்‌. அவள்‌ 
ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கவேண்டும்‌. 

நாம்‌ நம்முடைய மனைவியினிடத்தில்‌ 
சந்தோஷமாயிருக்கவேண்டும்‌. அவள்‌ 
சீர்வதிக்கப்பட்டவள்‌ என்னும்‌ நினைப்பு 
நம்முடைய இருதயத்திற்குள்‌ எப்போதும்‌ 
நிரம்பியிருக்கவேண்டும்‌. நம்முடைய 
மனைவியை நாம்‌ ஆசீர்வதிக்கவேண்டும்‌. 
நம்முடைய  ஆசீர்வாதங்களுக்கு ப 
தைட 


டைய ஸ்‌ 


மகிழ்ந்திருக்கவேண்டும்‌. 


கணவனும்‌ மனைவியும்‌: 
ஒருவருக்கொருவர்‌ இணைந்து, தங்களுடைய 
தாம்பத்திய வாழ்க்கையில்‌ 
சந்தோஷமாயிருக்கவேண்டும்‌ என்பது 
தேவனுடைய சித்தம்‌. புருஷனும்‌ மனைவியும்‌ 
த திருமண உடன்படிக்கையைக்‌ 
காத்துக்கொள்ளவேண்டும்‌. கர்த்தரே 
தங்களை குடும்ப வாழ்க்கையில்‌: 
இணைத்திருக்கிறார்‌ என்பதை புருஷனும்‌. 

மனைவியும்‌ எப்போதும்‌ நினைவுகூரவேண்டும்‌. 
கர்த்தர்‌" இணைத்ததை மனுஷன்‌ 
பிரித்துவிடக்கூடாது. “உன்‌ மனைவியே 
நேசிக்கப்படத்தக்க பெண்மானும்‌, அழகான 
வரையாடும்போலிருப்பாளாக: அவளுடைய 
ஸ்தனங்களே எப்பொழுதும்‌ உன்னைத்‌ 
திருப்திசெய்வதாக: அவளுடைய நேசத்தால்‌ 
நீ எப்பொழுதும்‌ மயங்கியிருப்பாயாக” 
நீதி என்னும்‌ ஆலோசனை 
புருஷனுக்குக்‌ கொடுக்கப்பட்டிருக்கிறது. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


புருஷன்‌ தன்‌ மனைவியினிடத்தில்‌ 
எல்வளவு வேண்டுமானாலும்‌ அன்புகூரலாம்‌. 
அந்த அன்புக்கு தடையுமில்லை, 
வரையரையுமில்லை. தாராளமாய்‌ 
அன்புகூரலாம்‌. ஷன்‌ தன்னுடைய 
அன்பை மற்ற ஸ்திர்களிடத்தல்‌ பகிர்ந்து 
கொள்ளக்கூடாது. அவன்‌ தன்னுடைய 
மனைவிக்கு உண்மையுள்ளவனாய்‌ 
நடந்துகொள்ளவேண்டும்‌. 


ஊற்றுக்கண்‌. வாய்க்கால்களாக 
பாய்வதுபோல, தாம்பத்திய வாழ்க்கையில்‌ 
மனைவி பிள்ளைகளைப்‌ பெற்றெடுப்பதற்கு 
வாய்ப்புள்ளது. நம்முடைய ஊற்றுகள்‌ 
நம்முடைய வெளியிலும்‌, நம்முடைய 
வாய்க்கால்கள்‌ நம்முடைய வீதிகளிலும்‌ 
பாயவேண்டும்‌. 


புருஷன்‌. ன்னுடைய 
மனைவியினிடத்திலும்‌, தன்லுபைய 
பிள்ளைகளிடத்திலும்‌ சந்தோஷமாயிருக்க 
வேண்டும்‌. அவர்களிடத்தில்‌ அன்புகூர்ந்து, 
அவர்களை பராமரிக்கவேண்டும்‌. நம்முடைய 
ஊற்றுகளும்‌, நம்முடைய வாய்க்கால்களும்‌ 
நமக்கே உரியவை. அவை அந்நியருக்கு: 
உரியவைகளாயிராமல்‌, "நமக்கே 
உரியவைகளாயிருக்கவேண்டும்‌. நம்முடைய 
மனைவியும்‌. நம்முடைய பிள்ளைகளும்‌ 
நமக்கே உரியவர்கள்‌. 


ஏதேன்‌ தோட்டத்திலே, கர்த்தர்‌ ஒரு 


வாழ்க்கையிலோ, கர்த்தர்‌ நமக்கு ஒரே ஒரு 

விருட்சத்தின்‌ கனியை மாத்திரம்‌ புசிப்பதற்கு 

அதுமதிந்தரக்கிறார்‌ மற்ற விருட்சங்களின்‌ 

புசிப்பதற்கு நமக்கு 

திக்கை, கர்த்தர்‌ அவற்றை நமக்குத்‌ 

தடைபண்ணியிருக்கிறார்‌. கர்த்தர்‌ 
தடைபண்ணியதை நாம்‌ இச்சிக்கக்கூடாது. 





ழ்‌ நயனா 
யாய 


புருஷன்‌ ட்‌ 
மிழந்திருக்கவேண்டும்‌. 
நேசத்தால்‌ ன க்விட்‌ 
புருஷன்‌. மனைவியை 
விட்டுவிட்டு பாஸ்திரின்மே்‌ மயங்கித்‌ 
திரியக்கூடாது. புருஷனுக்கு தன்னுடைய 
மனைவியே நேசிக்கப்படத்தக்க 
'பெண்மானைப்போலவும்‌, அழகான 
வரையாட்டைப்போலவும்‌ இருக்கவேண்டும்‌. 
ஒரு பரஸ்திரீயை தன்னுடைய பெண்மான்‌ 
என்றோ, தன்னுடைய வரையாடு என்றோ 
நினைத்து, அவள்மேல்‌ மயங்கிவிடக்கூடாது. 
நம்முடைய மனைவியின்‌ ஸ்‌ 

'முதும்‌ நம்மை 
செய்யவேண்டும்‌ நாம்‌ 
மார்பை தழுவவேண்டிய 
நம்முடைய குடும்ப 
தேவனுடைய பிரமாணத்திற்கு 
ஜீவிக்கும்போது, நம்முடைய 
சந்தோஷமும்‌, சமாதானமும்‌, தேவனுடைய 
ஆசிர்வாதமும்‌ நிரம்பியிருக்கும்‌. 


மனுஷனுடைய வழிகள்‌ 
நீதி 521. 


நீதி கம 

கர்த்தரின்‌ 

இருக்கிறது; 
வழிகனெல்லாவற்றையும்‌ 
சீர்தூக்கிப்பார்க்கிறார்‌. 


வழிகளெல்லாம்‌ 
கண்களுக்கு முன்பாக 
கர்த்தருக்குப்‌ பயப்படும்‌ பயம்‌ 
இருதயத்தில்‌ 
கர்த்தருடைய 


நம்முடைய 
கர்த்தருடைய 
இருக்கிறது. 


நம்முடைய 
ரன 
பிரமாணம்‌ 
செய்யவேண்டும்‌. 
பார்க்கும்போது, 
இருதயத்தைப்‌ 
மறைவான 


ஆளுகை 
மனுஷன்‌ முகத்தைப்‌ 
கர்த்தர்‌ நம்முடைய 
பார்க்கிறார்‌. கர்த்தருக்கு 
இரகசியம்‌ எதுவுமேயில்லை. 
நம்முடைய செய்கைகளையும்‌, 
பேச்சுக்களையும்‌ மாத்திரமல்ல, கர்த்தர்‌ 
நம்முடைய இருதயத்தின்‌ யோசனையையும்‌ 
அறிந்திருக்கிறார்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தரே  வெளிச்சமாகயிருக்கிறார்‌. 
அவரே மெய்யான ஒளியாகயிருக்கிறார்‌. 
அவர்‌ தம்முடைய வெளிச்சத்தில்‌ 
எல்லாவற்றையும்‌ பார்க்கிறார்‌. எல்லா 
காரியங்களும்‌ அவருடைய கண்களுக்கு 
முன்பாக பிரத்தியட்சமாயிருக்கிறது. 
எல்லாவற்றின்‌ க்கக்‌ 
சூழ்நிலைகளையும்‌, வற்றின்‌ 
விளைவுகளையும்‌ கர்த்தர்‌ அறிதி. 
கர்த்தர்‌ நம்முடைய 

காண்பது மாத்திரமல்ல, A 
வழிகளெல்லாவற்றையும்‌ அவர்‌ சீர்தூக்கிப்‌ 
பார்க்கிறார்‌. நம்முடைய வழிகளை 
நியாயந்தீர்க்கிறார்‌. தேவனுடைய 
நியாயத்தீர்ப்பு எப்போதும்‌ நீதியாயிருக்கும்‌. 


துன்மார்க்கன்‌ 
நீதி 5: 22,28 


நீதி 5:22, துன்மார்க்கனை அவனுடைய 
அக்கிரமங்கனே பிடித்துக்கொள்ளும்‌ 
தன்‌ பாவக்கயிறுகளால்‌. 
கட்டப்படுவான்‌. 


நீதி 5௦3. 
கேனாததினால்‌ 
மதிகேட்டின்‌ 
மயங்கிப்போவான்‌. 


துன்மார்க்கன்‌ துணிகரமாய்ப்‌ பாவம்‌ 
செய்கிறான்‌. தன்னுடைய பாவங்கள்‌ 
யாருக்கும்‌ தெரியாமல்‌ மறைவாகயிருக்கிறது. 
என்று தனக்குள்ளே 
நினைத்துக்கொள்கிறான்‌. கர்த்தர்‌ 
தன்னுடைய பாவங்களையும்‌ மீறுதல்களையும்‌ 
குவனிக்கமாட்டார்‌ என்றும்‌, தனக்கு 
தண்டனை  கொடுக்கமாட்டார்‌ என்றும்‌. 
இறுமாப்பாயிருக்கிறான்‌. துன்மார்க்கனை 
அவனுடைய அக்கிரமங்களே 
பிடித்துக்கொள்ளும்‌. அவனுடைய பாவங்கள்‌ 
கயிறுகள்‌ போல இருக்கிறது. அவன்‌ 
தன்னுடைய பாவக்கமிறுகளால்‌. 
கட்டப்படுவான்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


பாவத்தில்‌ ஜீவிக்கிறவர்கள்‌. 
தண்டனைக்குத்‌. தப்பிக்கமாட்டார்கள்‌. 
பாவத்தின்‌ சம்பளம்‌ மரணம்‌ 
செய்கிறவர்கள்‌ தங்களைத்‌ 
வஞ்சித்துக்கொள்கிறார்கள்‌. 
பாவங்களே அவர்களைத்‌ தண்டிக்கும்‌. 
துன்மார்க்கருடைய பாவங்கள்‌ 
அவர்களுடைய மனச்சாட்சியைப்‌ பாதிக்கும்‌. 
பாவிகள்‌ தங்களுடைய பாவத்தை நினைத்து 
தங்களைத்‌ தாங்களே கடிந்துகொள்வார்கள்‌. 
மாம்சமும்‌, சரீரமும்‌ 
தங்கள்‌ பாவங்களை 
துக்கித்துப்‌ புலம்புவார்கள்‌. 
தங்கள்‌ முகங்கள்‌ 
வெட்கத்திற்குட்படும்படி, அவர்கள்‌ 
தங்களுக்கே மனயடிவு உண்டாக்குகிறார்கள்‌ 
(எரே 7119). 


துன்மார்க்கருடைய பாவங்களும்‌ 
மீறுதல்களும்‌ அவர்களை சிறைப்பிடிக்கும்‌. 
கமிறுகளைப்போல அவர்களைக்‌ 

அவர்கள்‌  பாவக்குயிறுகளால்‌. 
தேவனுடைய நியாயத்தீர்ப்ுக்கு 

அழைத்து வரப்படுவார்கள்‌ 


திக்க கக்கத்‌ க்கை 

துன்மார்க்கரை சிறைவைப்பதற்கு 
சிறைச்சாலை தேவையில்லை. அவர்களை 
வெண்கல சங்கிலிகளினாலோ, 


சிறையிருப்பிலிருந்து அவர்களால்‌ தப்பிக்கவே. 
முடியாது. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தன்மார்க்கனுக்கு ஏற்கெனவே 
புத்திமதி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால்‌ 
அவனோ  போதகத்தை வெறுத்துவிட்டான்‌. 
அவனுடைய மனம்‌  கடிந்துகொள்ளுதலை 
அலட்சியம்பண்ணிற்று. அவன்‌ போதகரின்‌ 
சொல்லை கேளாமல்‌ போனான்‌. தனக்கு 
உபதேசம்‌ பண்ணினவர்களுக்கு தன்‌ 
செவியை சாயாமல்‌ போனான்‌. இதனால்‌ 
அவன்‌ சபைக்குள்ளும்‌,  சங்கத்திற்குள்ளும்‌ 
கொஞ்சம்‌ குறைய எல்லா தீமைக்கும்‌. 
உள்ளானான்‌. அவன்‌ புத்தியைக்‌ 
கேளாததினால்‌ படிந்துபோனான்‌. 


துன்மார்க்கன்‌. 
மிகுதியினால்‌. 

கர்த்தருடைய 

கேட்கவில்லையென் றால்‌, 
சிக்கிகொள்வோம்‌. கர்த்தர்‌ நம்மைக்‌, 
தமனக காகப்‌ 
அலட்சியம்பண்ணினால்‌, டய மாம்ச | 
சரீரமும்‌ முடிவிலே உருவழிந்துபோகும்‌, 
உருவழிந்துபோனபின்பு, துக்கிப்பதினாலும்‌ 
பிரயோஜனமில்லை. அழிந்துபோனபின்பு 
புலம்புவதினாலும்‌ பிரயோஜனமில்லை. 


தன்‌  மதிகே; 
ங்கய்போயிரக்கிறான்‌ 

உபதேசத்தை 
நாம்‌ ஆபத்திலே 





f= FTE 
TT 


வம்‌ பிணைப்படுவதைக்‌ 
எச்சரிப்பாயிருக்கவேண்டும்‌ 
9 1-5) நம்மிடத்தில்‌ சோம்பேறித்தனம்‌. 
இருக்கக்கூடாது (நீதி 61). 
துன்மார்க்கருடைய சுபாவம்‌ (நீதி 616-9). 
தேவனுடைய வார்த்தையை நாம்‌ 
காத்துக்கொள்ளவேண்டும்‌ (நீதி 6:20-23) 
வேசித்தன பாவத்தினால்‌ உண்டாகும்‌. 
தீயவிளைவுகள்‌ (நீதி 6:24-35). 


பிணைப்படுதல்‌ 
நீதி 6: 1-5 


நீதி 6 
சிநேகிதனுக்காகப்‌ 
அத்தியனுக்குக்‌ 
கொடுத்தாயானால்‌, 


என்‌ மகனே, நீ உன்‌ 
பிணைக்கப்பட்டு, 
கையடித்துக்‌ 


நீதி 62. நீ உன்‌ வாய்மொழிகனால்‌ 
சிக்குண்டாய்‌, உன்‌ வாயின்‌ 
வார்த்தைகளால்‌ பிடிபட்டாய்‌. 


நீதி 63. இப்பொழுது என்‌ மகனே, 
உன்‌  சிநேகிதனுடைய கையில்‌. 

நீ அகப்பட்டுக்‌ கொண்டபடியால்‌, 
நீ உன்னைத்‌ தப்புவித்துக்கொன்ன 
ஒன்று செய்‌. 


நீதி 64. உன்‌ கண்ணுக்கு நித்திரையும்‌, 
உன்‌ கண்ணிமைக்குத்‌ தாக்கமும்‌. 
வரவிடாமல்‌, உன்‌ சிநேகிதனிடத்தில்‌ 
போய்‌, உன்னைத்‌ தாழ்த்தி, அவனை 
வருந்திக்‌ கேட்டுக்கொள்‌. 


நீதி 6:5. வெளிமான்‌ வேட்டைக்காரன்‌ 
கைக்கும்‌, குருவி வேடன்‌ கைக்கும்‌ 
தப்புவதுபோல, ்‌] உன்னைத்‌ 
தப்புவித்துக்கொன்‌.. 


தேவனுடைய வார்த்தை இம்மைக்கும்‌ 
re ல 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


போதுமானதாயிருக்கிறது. இப்பிரபஞ்சத்தில்‌ 
நாம்‌ ஜீவிக்கும்‌ காலம்‌ வரையிலும்‌, 
நம்முடைய காரியங்களெல்லாம்‌ ஒழுங்கும்‌. 
கிரமமுமாய்‌ நடைபெறவேண்டும்‌. நாம்‌ இங்கு 
கர்த்தரை மகிமைப்படுத்தவேண்டும்‌. 
அப்போதுதான்‌ நம்மால்‌ மறுமையிலே 
கர்த்தரை மகிமைப்படுத்தி, அவரை துதிக்க 
முடியும்‌. 


நம்முடைய சிநேகிதனுக்காக 
பிணைப்படக்கூடாது. என்றும்‌, 
அந்நியனுக்காக.. கையடித்துக்கொடுக்கக்‌ 
கூடாது என்றும்‌ இங்கு நமக்கு உபதேசம்‌ 
சொல்லப்படுகிறது. நாம்‌ மற்றவர்களுக்காக 
பிணைப்படுவதினால்‌ நம்முடைய 
குடும்பத்திற்கு தரித்திரமும்‌, பொருளாதார 
வருவதற்கு வாய்ப்புள்ளது, 
சிநேகிதனுக்காக 
அந்நியனுக்காக 
கையடித்துக்கொடுப்பதையும்‌ நாம்‌ 
தலிர்த்துவிடவேண்டும்‌. 


சிநேகிதனுக்காக பிணைப்படுவது ஒரு 
கண்ணியைப்போன்றது. அந்தக்‌ கண்ணியில்‌ 
சிக்கிவிட்டால்‌ நம்மால்‌. விடுதலை. 
பெறமுடியாது. கண்ணியில்‌ 
சிக்கிக்கொண்டவர்களுக்கு அழிவு 
நிச்சயமுண்டாகும்‌. நம்முடைய சிநேகிநருக்கு 
பொருளாதார குறைவு ஏற்படலாம்‌. அவர்‌ 
நமக்கு நெருங்கிய சிநேகிதராகவும்‌ 
இருக்கலாம்‌. அவருக்காக பிணைப்படும்போது, 
அவர்‌ தன்னை உண்மையுள்ளவராகக்‌ 
காண்பித்துக்கொள்ளலாம்‌. ஆனாலும்‌ 
நம்முடைய சிநேகிதனுக்காக நாம்‌ 
பிணைப்படாமலிருப்பதே நமக்கு நல்லது. 


நம்முடைய  சிநேகிதனுக்காக நாம்‌. 
பிணைப்படுவதைவிட அந்நியனுக்கு 
கையடித்துக்கொடுப்பது அதைவிட 
ஆபத்தானது. கையடித்துக்‌ கொடுப்பது 
என்னும்‌ வார்த்தைக்கு, உறுதிமொழி 
கொடுப்பது என்று பொருள்‌. நமக்குத்‌ 
தெரியாத நபருக்கு நாம்‌ உத்தரவாதம்‌ 
கொடுக்கக்கூடாது. அவர்‌ நல்லவரா, 
வார்த்தையைக்‌ காப்பாற்றுகிறவரா 
என்பதெல்லாம்‌ தெரியாமலேயே, அவருக்காக 
உத்தரவாதம்‌ கொடுப்பது, நமக்கு ஆபத்தை 
விளைவிக்கும்‌. 





ழ்‌ ளன 
யாய 


சிநேகிதனுக்காக 
பிணைப்படுகிறவர்களும்‌, அந்நியனுக்கு 
கையடித்துக்கொடுக்கிறவர்களும்‌ தங்கள்‌ 
வாய்மொழிகளால்‌ சிக்குண்டார்கள்‌. 
அவர்கள்‌ தங்கள்‌ வாயின்‌ வார்த்தைகளால்‌ 
பிடிபட்டார்கள்‌. பிறர்‌ செய்யும்‌ தப்பிதத்திற்கு 
இவர்கள்‌ தண்டனையை அனுபவிப்பார்கள்‌. 
இவர்களுக்கு வரும்‌ தண்டனை 
ப்‌ குடும்பத்தையும்‌ பாதிக்கும்‌. 
சார்ந்து ஜீவிக்கும்‌, 
க்கம்‌ பிள்ளைகளும்‌ 
கஷ்டங்களை அனுபவிப்பார்கள்‌. 


ஆபத்தில்‌ சிக்கிக்கொண்டோம்‌. 
உணரவேண்டும்‌. நமக்கு உதவி 
தேவைப்படும்போது, அவர்கள்‌ நமக்காக 
பிணைப்படுவார்கள்‌ என்று எதிர்பார்த்து 
நாம்‌ அவர்களுக்கு உதவிசெய்திருக்கலாம்‌. 
ஒருவேளை பிறர்‌ நமக்கு ஏற்கெனவே 
செய்த உதவிக்கு, நாம்‌ பிரதி உபகாரமாக 
அவர்களுக்கு பிணைப்பட்டிருக்கலாம்‌. நாம்‌ 
மற்றவர்களுக்காக பிணைப்படுவதற்கான 
காரணமும்‌, அவர்களுக்காக கையடித்துக்‌ 
கொடுப்பதற்கான காரணமும்‌, 
எதுவாகயிருந்தாலும்‌, நம்முடைய 
வாய்மொழிகளால்‌ நாம்‌ சிக்குண்டோம்‌ 
என்பதையும்‌, நம்முடைய வாயின்‌ 
வார்த்தைகளால்‌ நாம்‌ பிடிக்குப்பட்டோம்‌. 
என்பதையும்‌ அறிந்துகொள்‌ எவேண்டும்‌. 
பிணைப்படுவது, கையடித்துக்கொடுப்பது 
ஆகியவையெல்லாமே நமக்கு மறைவாக 
வைக்கப்பட்டிருக்கும்‌ கண்ணிகள்‌. நாம்‌ 
இவற்றில்‌ சிக்கிக்கொண்டால்‌, 
இவற்றிலிருந்து எல்வளவு விரைவாக 
தப்பிக்க முடியுமோ, அவ்வளவு விரைவாக 
தப்பித்துவிடுவதுதான்‌ நமக்கு 


இருக்கும்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நம்முடைய சிநேகிதனுக்காக நாம்‌ 
பிணைப்படும்போது, நாம்‌ அவனுடைய கையில்‌. 
அகப்பட்டுக்கொண்டோம்‌. அவனிடமிருந்து 
நாம்‌ சீக்கிரத்தில்‌ விடுதலை பெற்று 
தப்பித்துக்கொள்ளவேண்டும்‌. வெளிமான்‌ 
வேட்டைக்காரன்‌ கைக்கும்‌, குருவி வேடன்‌ 
கைக்கும்‌ தப்புவதுபோல, 


அவனுடைய 
தப்பித்துக்கொள்ளவேண்டும்‌. 


நாம்‌ பிணைப்பட்டதும்‌, கையடித்துக்‌ 
கொடுத்ததும்‌, நித்திரை செய்வதுபோல ஒரு 
பாதிப்பும்‌ கொடுக்காமலிருந்தாலும்‌, நாம்‌ 
நித்திரை செய்யக்கூடாது. நம்முடைய 
வரவிடக்கூடாது. 
தூக்கம்‌ 
ஒருவேளை நம்முடைய 
சிநேகிதனுக்கும்‌, அந்நியனுக்கும்‌ 
கடன்கொடுத்தவன்‌, நம்மிடத்தில்‌ வந்து 
அந்தக்‌ கடனை திரும்பச்‌ செலுத்துங்கள்‌ 
என்று கேட்காமலும்‌ இருக்கலாம்‌. 
கடன்கொடுத்தவனுக்கும்‌, கடன்‌ 
வாங்கியவனுக்கும்‌ கடனைப்பற்றி 
அக்கரையில்லாமலும்‌ இருக்கலாம்‌. ஆனாலும்‌ 
சிநேகிதனுக்காக பிணைப்பட்டவனும்‌, 
அந்நியனுக்காக கையடித்துக்கொடுத்தவனும்‌, 
அந்தக்‌ கடனைக்‌ குறித்து மிகுந்த 
அக்கரையோடிருக்கவேண்டும்‌. 


வரவிடக்கூடாது. 


கடன்‌ பெற்றவன்‌ கடனைத்‌ திருப்பி 
செலுத்தும்‌. வரையிலும்‌, நம்முடைய 
சிநேகிதனுக்காக நாம்‌ பிணைக்கப்பட்டது 
உயிரோடிருக்கும்‌. அந்நியனுக்காக நாம்‌ 
கையடித்துக்கொடுத்தது கிரியை 
நடப்பித்துக்கொண்டிருக்கும்‌. வாங்கிய 
கடனின்‌ அசல்‌ நித்திரை செய்யலாம்‌. 
ஆனாலும்‌ அசலுக்கான வட்டி ஒருபோதும்‌ 
நித்திரை செய்வதில்லை . கடன்கொடுத்தவன்‌ 
எப்போது வேண்டுமானாலும்‌ வந்து, தான்‌ 
கொடுத்த கடனை திருப்பிக்‌ கேட்கலாம்‌. 
அப்போது கடன்‌ வாங்கியவனுக்கும்‌, 
அவனுக்காக பிணைப்பட்டு 
கையடித்துக்கொடுத்தவனுக்கும்‌ பாதிப்பு 
ம்‌. ஆகையினால்‌. நாம்‌ 
கையடித்துக்‌ 
கொடுத்தவர்களாகயிருப்போமென்றால்‌, இந்த 
ஆபத்திலிருந்து சீக்கிரத்தில்‌ விடுதலை 
பெற்றுவிடவேண்டும்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


நாம்‌ பிணைப்பட்ட சிநேகிதனிடத்தில்‌ 
போய்‌, நம்மைத்‌ தாழ்த்தி, கடனைத்‌ திரும்ப 
செலுத்திவிடுமாறு, அவனை வருந்திக்‌ 
கேட்டுக்கொள்‌ வேண்டும்‌. 

வாங்கியவன்‌ நம்முடைய 

ஆனாலும்‌ அவனுக்காக 
தாழ்த்துகிறோம்‌. இந்‌ 

அறியாமையினால்‌ வந்தது. இதுபோன்ற 
தப்பிதத்தில்‌ இனிமேலும்‌ சிக்கிவிடாதவாறு 
மிகவும்‌ எச்சரிக்கையாயிருக்கவேண்டும்‌. 
நம்முடைய சிநேகிதன்‌ கடனைத்‌ திரும்ப. 
செலுந்தவில்லையென்றாலும்‌, 

வாங்கிய கடனுக்காக, 

வேறு ஏதாவது 

பெற்றுக்கொள்‌ வேண்டும்‌. அவன்‌ 
கொடுக்கும்‌ ஈடு நாம்‌ பிணைப்பட்டதற்கு 
சமமாயிருக்கவேண்டும்‌. 


நாம்‌ சிநேகிதனுக்காக பிணைப்பட்டதும்‌, 
ண்‌ கல்பனா பவட 


மக்கு ஒருபோதும்‌ 
கொடுத்துவிடக்கூடாது. இந்தப்‌ 
பிரச்சனையிலிருந்து தப்பிக்கும்‌ வரையிலும்‌ 
நாம்‌ தூங்கவும்‌ கூடாது. நித்திரை செய்யவும்‌. 
கூடாது சோர்வாக அயர்ந்திருக்கவும்‌. 
கூடாது. நாம்‌ பிணைப்பட்டது. நமக்கு 
விரோதமாக கிரியை நடப்பிக்கக்கூடாது. 
நாம்‌ கையடித்துக்கொடுத்தது. நம்மை 
ஆபத்தில்‌ சிக்க வைத்துவிடக்கூடாது. 


பிறருக்கு உதவி செய்யவேண்டும்‌ 
என்று பரிசுத்த வேதாகமம்‌ நமக்கு 
உபதேசம்பண்ணுகிறது. ஆனாலும்‌ 
சிநேகிதனுக்காக 
அந்நியனுக்காக 
கையடித்துக்கொடுப்பதும்‌ நமக்கு 
ஆபத்தானது. மற்றவர்‌ பெற்ற கடனுக்கு 
பொறுப்பு ஏற்பது தேவனுடைய 
பிரமாணத்திற்கு விரோதமானது என்று நாம்‌ 
நினைத்துக்கொள்ளக்கூடாது. பிறருக்கு 
நமக்கு. 
நிச்சயமாய்‌ 
அவர்களுக்கு செ லலெண்டும்‌ நமக்கு 
திராணியில்லாதபோது, சிநேகத்திற்காக 
பிணைப்படுவது ஆபத்தானது. 
அப்போஸ்தலர்‌ பவுல்‌ ஒநேசிமுவுக்காக 
பிணைப்பட்டார்‌. அவர்‌ பட்ட கடனை தான்‌ 
செலுத்துவதாக பவுல்‌ வாக்குப்பண்ணினார்‌. 
ஒநேசிமுவின்‌ கடனை தன்னுடைய 
கணக்கில்‌ வைத்துக்கொள்ளுமாறு. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 


பவுல்‌ பிலோமோனுக்கு நிருபம்‌ எழுதினார்‌ 
யிலே 19) 


பொருளாதார உதவியைச்‌ செய்தார்‌. 


நமக்கு அநேக சிநேகிதர்கள்‌ 
இருக்கலாம்‌. அவர்களுடைய கண்ணியத்தைப்‌ 
உண்மையைப்பற்றியும்‌, 

நாம்‌ நன்றாய்‌ 

அவர்களுக்கு 

உதவி 

நம்மால்‌ அவர்களுக்கு 

உதவி செய்யமுடியுமென்றால்‌, நாம்‌ 
அவர்களுக்கு தாராளமாய்‌ உதவிசெய்யலாம்‌. 
அவர்கள்‌ பிறரிடத்தில்‌ கடன்‌ வாங்குவதற்கு, 
நாம்‌ அவர்களைக்‌ குறித்து நற்சாட்சி 
கொடுக்கலாம்‌. நாம்‌ அவருக்காக 


பிணைப்படுவதும்‌, கையடித்துக்கொடுப்பதும்‌, 
பிற்காலத்தில்‌ 
குடும்பத்தையோ 


நாம்‌ 
எச்சரிப்பாமிருக்கவேண்டும்‌. 


நம்மையோ, நம்முடைய 
பாதித்து விடக்கூடாது. 
ம்‌ மிகவும்‌ 


நம்முடைய சூழ்நிலையை சரியாகப்‌ 
புரிந்துகொள்ளாமல்‌, பிறருக்கு உதவிசெய்ய 
நினைப்பது தப்பிதமானது. நாம்‌ 
பிறரிடத்தில்‌ கடன்‌ வாங்கி, 
மற்றவர்களுக்கு உதவிசெய்யவேண்டுமென்று 
ஆசைப்படக்கூடாது. நம்மால்‌ உதவிசெய்ய 
முடிந்தால்‌ உதவிசெய்யலாம்‌. உதவிசெய்ய 
முடியவில்லையென்றால்‌ சும்மாயிருக்க 
வேண்டும்‌. நாம்‌ செய்கிற ஒவ்வொரு 
காரியத்திலும்‌, செல்லும்‌ செலவை கணக்குப்‌ 
பார்க்கவேண்டும்‌. 
விசுவாசிகளாகிய நாம்‌ 
ஒருவருக்கொருவர்‌ 
பொருளாதார கடன்பட்டிருக்கக்கூடாது. 
விசுவாசிகள்‌ ஒவ்வொருவரும்‌ பிறரிடத்தில்‌ 
கடன்படாமல்‌. வாழக்‌ 
கற்றுக்கொள்ளவேண்டும்‌. கடன்படுவது 
நமக்கு வெட்கத்தைக்‌ கொடுக்கும்‌ என்னும்‌ 
நினைப்பு நம்மிடத்தில்‌ இருக்கவேண்டும்‌. 
கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம்‌ 
பிறருக்கு கடன்கொடுக்க 
வேண்டுமேயல்லாமல்‌, பிறரிடத்தில்‌ 
கடன்வாங்கி ஜீவனம்‌ பண்ணக்கூடாது. 


அன்பினால்‌ 
கடன்பட 
வேறு யாரிடத்திலும்‌ 





i= THE 
TT 


பிறரிடத்தில்‌ கடன்வாங்குகிறவர்கள்‌, 
குடன்சொடுக்கிறவர்களுக்கு அடிமைகளாக 
யிருக்கிறார்கள்‌. கடன்பட்டவர்கள்‌ இந்த 
உலகத்திற்கும்‌, ந்த உலகத்தின்‌ 
காரியங்களுக்கும்‌ அடிமைகளாகவும்‌ 
சிக்குண்டவர்களாகவும்‌ இருக்கிறார்கள்‌. 
இப்படிப்பட்டவர்கள்‌ காரணமில்லாமல்‌ 
வேதனைகளை அனுபவிப்பார்கள்‌. தாங்கள்‌ 
கண்ணியில்‌ சிக்கிக்கொண்டிருக்கிறோம்‌. 
தெரிந்துகொள்ளாமலேயே, 


வாங்குவார்கள்‌. 
டத்தில்‌ குடன்பட்டவர்கள்‌, தங்களுக்கு 
கடன்கொடுத்தவர்களுக்கும்‌ த 
உலகத்திற்கும்‌ அடிமைகளாகயிருக்கிறார்கள்‌. 


நாம்‌ சிநேகிதனுக்காக 
பிணைப்படும்போதும்‌, அந்நியனுக்காக 
கையடித்துக்கொடுக்கும்போதும்‌ i 
திராணியையும்‌, 
திராணியையும்‌ அளந்து பார்க்கவேண்டும்‌. 
நம்முடைய சிநேகிதரும்‌ அந்நியரும்‌ தாங்கள்‌ 
பெற்ற கடனைத்‌ செலுத்தும்‌ 
நிர்வாகமுள்ளவர்களா என்பதை 
சோதித்துப்‌ பார்க்கவேண்டும்‌. 

ஒருவேளை அவர்களால்‌ கடனைத்‌ 
திரும்ப செலுத்த முடியவில்லையென்றால்‌, 
நம்முடைய குடும்பத்திற்கும்‌, நம்முடைய 
மனைவிக்கும்‌, நம்முடைய பிள்ளைகளுக்கும்‌, 
பாதிப்பு ஏற்படாத வண்ணம்‌. நாம்‌. 
பிணைப்பட்டு கையடித்துக்கொடுத்த 
பிரகாரம்‌, நம்மால்‌ அவர்கள்‌ பெற்ற 
கடனைத்‌ திருப்ப செலுத்த முடியுமா 
என்பதையும்‌ கணக்குப்‌ பார்க்கவேண்டும்‌. 
செல்லும்‌ செலவை கணக்குப்‌ பார்க்காமல்‌. 
ஆபத்திலும்‌ கண்ணியிலும்‌ சிக்கிக்கொள்வது. 
விசுவாசிகளுக்கு நல்லதல்ல. 
சோம்பேறி. 
நீதி 6: 6-8 
சோம்பேறியே தீ 


போய்‌, அதின்‌ 
பார்த்து, ஞானத்தைக்‌. 


நீதி 
எறும்பினிடத்தில்‌ 


வழிகளைப்‌ 
கற்றுக்கொள்‌. 


தீதி 6:7. அதற்குப்‌ பிரபுவும்‌, தலைவனும்‌, 
அதிகாரியும்‌ இல்லாதிருத்தும்‌, 


நீதி 6:8. கோடைகாலத்தில்‌ தனக்கு 
ஆகாரத்தைச்‌. சம்பாதித்து, 
அறுப்புக்காலத்தில்‌ தனக்குத்‌ 
தானியத்தைச்‌ சேர்த்துவைக்கும்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


COODNENS 
PUBLISHERS 
சிலர்‌ சோம்பல்தனத்தை 
ஒன்றும்‌ செய்யாமல்‌ 
சோம்பேறியாக. 

அதிகமாய்க்‌ 


ஒரு 
நேசிப்பார்கள்‌. 
சும்மாயிருப்பார்கள்‌. 
இருக்கிறவரிடத்தில்‌ சாத்தான்‌ 
கிரியை நடப்பிப்பான்‌. சோம்பேறியின்‌ 
வாழ்க்கையில்‌ எந்த ஒரு குறிக்கோளும்‌, 
எந்த ஒரு நோக்கமும்‌ இருக்காது. அவர்கள்‌ 
எதைக்‌ குறித்தும்‌ 
அக்கரையில்லாமலிருப்பார்கள்‌. விக்குரிய 
காரியங்களை பலகளுக்து? பரப மற. 

இருக்கிறவன்‌ 


அக்கரையோ இருக்காது. 
சோம்பேறியாக 
பாடசாலையில்‌ படிக்கவேண்டும்‌. அவனுக்கு 
பாடம்‌ கற்றுக்கொடுக்கவேண்டும்‌. 
சோம்பேறிகள்‌ ஒருபோதும்‌ பாடசாலைக்குப்‌ 
போய்‌ கற்றுக்கொள்ளமாட்டார்கள்‌. அவர்கள்‌ 
எப்போதும்‌. சும்மாமிருக்கிறவர்கள்‌. 
ஒருவேலையும்‌ செய்யாமல்‌ கற்பனையில்‌ 
மிதப்பார்கள்‌. தூங்குகிற ஆசிரியர்கள்‌ 
விழிப்பபன்‌  கற்றுக்கொடுக்கமாட்டார்கள்‌. 
சோம்பேறியாக இருக்கிற மாணாக்கர்களும்‌ 
விழித்திருந்த கற்றுக்கொள்ளமாட்டார்கள்‌. 

சோம்பேறிகள்‌ சாதாரண 
பாடசாலைக்குப்போனால்‌ அவர்களால்‌ ஒன்றும்‌ 
கற்றுக்கொள்ள முடியாது. அவர்கள்‌ 
விசேஷித்த பாடசாலைக்குப்‌ போகவேண்டும்‌. 
சோம்பேறியே, நீ எறும்பினிடத்தில்‌ போய்‌, 
அதின்‌ வழிகளைப்‌ பார்த்து, ஞானத்தைக்‌ 
கற்றுக்கொள்‌" (நீதி 6:6).  செப்துவஜிந்த்‌ 
பதிப்பில்‌, அவர்கள்‌ தேனீக்களிடம்‌ போய்‌, 
அதின்‌. வழிகளைப்பார்த்து, 
ஞானத்தைக்‌ கற்றுக்கொள்ளவேண்டுமென்று 
எழுதப்பட்டிருக்கிறது. 


இந்தப்‌ பூமியிலுள்ள மிருகங்களைவிட 
மனுஷனிடம்‌. அதிகமான ஞானம்‌ 
இருக்கிறது. அவன்‌ மிருகங்களைவிட 
அநேக காரியங்களைக்‌ கற்றுக்கொள்கிறான்‌. 
ஆகாயத்துப்‌ பறவைகளைவிட மனுஷனுக்கு 
அதிகமான புத்தியும்‌ ஞானமும்‌ இருக்கிறது. 
மனுஷனை. சிருஷ்டித்தபோது, 
மிருகங்களைவிடவும்‌, 


அதிகமான ஞானத்தைக்‌ 


ஞானமும்‌ 
உயிரில்லாமல்‌. 
உற்சாகமில்லாமல்‌. 
பிரயோஜனமில்லாமல்‌ 


மனுஷனுடைய 


செத்துப்போயிருக்கிறது. 
சோம்பலாயிருக்கிறது. 


தொய்ந்துபோயிருக்கிறது. 





f= FTN 
TT 


சோம்பேறியாயிருக்கிறவன்‌ 
எறும்பினிடத்தில்‌ போம்‌. ஞானத்தைக்‌ 
கற்றுக்கொள்ளவேண்டும்‌. எறும்பு மிகவும்‌ 
சிறிய பிராணி. மனுஷருக்குள்ள அறிவு 
எறும்புக்கக்‌ கிடையாது. ஆனாலும்‌ 
எறும்பினிடத்தில்‌ இருக்கக்கூடிய ஞானம்கூட, 
சோம்பேறியினிடத்தில்‌ 
சோம்பேறிக்கு வெட்கம்‌ உண்டாகவேண்டும்‌ 
எறும்பினிடத்தில்‌ 
ஞானத்தைக்‌ 
கற்றுக்கொள்ளவேண்டுமென்று, அவனுக்கு 
புத்திமதி சொல்லப்படுகிறது. 


எறும்பு சிறிய பிராணியாகயிருந்தாலும்‌ 
அதனிடத்திலும்‌ அநேக நற்குணங்கள்‌ 
உள்ளது. நமக்கு பிரயோஜனமுள்ள நல்ல 
உபதேசங்களை நாம்எறும்பின்‌ மூலமாகவும்‌ 
கற்றுக்கொள்ளலாம்‌. இந்த இயற்கையில்‌ 
நாம்‌ அநேக காரியங்களைப்‌ பார்க்கிறோம்‌. 
பொதுவான காரியங்களைப்‌ ர்‌ 
நம்முடைய ஆவிக்குரிய 
வளர்த்துக்கொள்ளவேண்டும்‌ 
எல்லாவற்றையும்‌ சிருஷ்டித்தவர்‌ 

தேவனுக்கே உரியது. 

சர்வசிருஷ்டிகளிலும்‌ 

ஆகையினால்‌ எறும்பு சிறிய 
பிராணியாகமிருந்தாலும்‌, அதன்‌ மூலமாகவும்‌ 
நாம்‌ ஞானத்தைக்‌ கற்றுக்கொள்வதற்கு 
வாய்ப்புள்ளது. 


நாம்‌ அன்றாடம்‌ எறும்பைப்‌ 
பார்க்கிறோம்‌. அதை ஒரு சாதாரண 
பிராணியாகப்‌ பார்க்காமல்‌, நமக்கு 
ஞானத்தைக்‌ கற்றுக்கொடுக்கும்‌ 
ஆசிரியராகப்‌ பார்க்கவேண்டும்‌. எறும்பு 
நமக்கு போதிக்கும்போது, அதன்‌ 
போதனையை நம்முடைய கண்ணால்‌ 
பார்த்து, ஞானத்தைப்‌ 
பெற்றுக்கொள்ளவேண்டும்‌. சோம்பேறிகள்‌ 
எறும்பினிடத்தில்‌ போய்‌ அதன்‌ ப்‌ 
பார்க்கவேண்டும்‌. சோம்பேறி எங்கும்‌. 
போகமாட்டான்‌. எதையும்‌ கவனித்துப்‌ 
பார்க்கமாட்டான்‌. அவன்‌ தானிருக்கும்‌ 
இடத்தைவிட்டு. வெளியே. எங்கும்‌. 
போகமாட்டான்‌. அப்படிப்பட்டவனுக்கு, அவன்‌ 
இருக்கும்‌ இடத்திலேயே, அவனுக்கு 
உபதேசம்பண்ணவேண்டும்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எறும்பு எல்லா இடத்திலும்‌ இருக்கிறது. 
சோம்பேறி இருக்குமிடத்திலும்‌ எறும்புகள்‌ 
இருக்கும்‌ சோம்பேறி எறும்பைத்‌ தேடி 
எங்கும்‌ ப்‌ 
அவனைத்‌ தேடி, 
இடத்திற்கே த்தும்‌. 
தனக்கு அருகிலுள்ள 
பார்க்கவேண்டும்‌. அப்போது அவனால்‌ 
ஞானத்தைக்‌ கற்றுக்கொள்ள முடியும்‌. 

தேவன்‌ நமக்கு கற்றுக்கொடுக்க 
எப்போதும்‌ ஆயத்தமாயிருக்கிறார்‌. நாம்‌ 
காலத்தையும்‌, சூழ்நிலைகளையும்‌. 
பிரோஜனப்படுத்திக்கொள்ள வேண்டும்‌. 
இயற்கையில்‌ நாம்‌ காணும்‌ பொதுவான 
காரியங்களிலிருந்து, ஆவிக்குரிய 
உபதேசங்களைப்‌ பெற்றுக்கொள்ள வேண்டும்‌. 
கர்த்தர்‌ நம்மோடு பேச நாம்‌ அனுமதிக்க 
வேண்டும்‌. அவர்‌ நமக்கு “தம்முடைய 
வழிகளைப்‌ போதிப்பார்‌ 


எறும்பு கோடைகாலத்தில்‌ 
| ao சாதிக்கக்‌ 
அறுப்புக்காலத்தில்‌ தனக்கு. 
சேர்த்து, வைத்துக்கொள்கிறது. 
எறும்பைப்போல மும்‌ 
ஞானமுள்ளவர்களாயிருக்கவேண்டும்‌. 
சாம்பாதிப்பது எல்லாவற்றையும்‌ 
பண்ணிவிடக்கூடாது. ஒன்றையும்‌ மீதம்‌ 
வைக்காமல்‌ எல்லாவற்றையும்‌ தின்று 
தித்தலிடக்கூடாது. சேமிக்க வேண்டிய 
காலத்தில்‌ சேமித்து வைக்கவேண்டும்‌. 
நம்முடைய சேமிப்பு நாம்‌ செலவு பண்ண 
நமக்கு 


நாம்‌ 
செலவு 


குளிர்காலத்திலும்‌, மழைகாலத்திலும்‌ 
நம்மால்‌ அதிகமாய்‌ சம்பாதிக்க முடியாது 
வீட்டைவிட்டு வெளியில்‌ எங்கும்‌ 
போகமுடியாமல்‌, சம்பாதிக்க முடியாமல்‌, 
வீட்டில்‌ அடைந்து கிடக்கவேண்டியது. 
இருக்கும்‌. நாம்‌ கோடைகாலத்திலும்‌, 
அறுப்புக்காலத்திலும்‌ சம்பாதித்து 
வைத்திருந்தால்‌, நம்முடைய சேமிப்பு, 
நமக்கு குளிர்காலத்திலும்‌ மழைகாலத்திலும்‌ 
உதவியாயிருக்கும்‌. எல்லாவற்றிற்கும்‌ ஒரு 
காலமுண்டு. சம்பாதிப்பதற்கும்‌ ஒரு 
காலமுண்டு. சேர்த்து வைப்பதற்கும்‌ ஒரு 
காலமுண்டு. செலவு பண்ணுவதற்கும்‌ ஒரு 
காலமுண்டு. நம்முடைய காலத்தை 
நாம்‌. பிரயோஜனப்படுத்திக்கொள்ளவேண்டும்‌. 
நாம்‌ எந்தக்‌ காலத்திலிருக்கிறோம்‌ என்பதை 
அறிந்துகொள்ளவேண்டும்‌. 





f= FTE 
TT 


விசுவாசிகளாகிய நமக்கு எல்லா 
காலமும்‌ கோடைகாலமாகமிருக்காது. எல்லா 
நாட்களும்‌ அறுப்பின்‌ நாட்களாகவும்‌ 
இருக்காது. நமக்கு குளிர்காலமும்‌ வரும்‌. 
மழைகாலமும்‌ வரும்‌. சம்பாதிக்க முடியாத 
நாம்‌ எல்லா 
வாலிபராக 
இருக்கப்போவதில்லை. நம்முடைய சரீரம்‌ 
எல்லா. காலத்திலும்‌ இளமையோடும்‌, 
வாலிபத்தின்‌ பெலத்தோடும்‌ இருக்காது. 
நம்முடைய இளவயதும்‌ வாலிபவயதும்‌ நமக்கு 
கோடைகாலத்தைப்‌ போன்றது. இது நமக்கு 
அறுப்புக்காலத்தைப்‌ போன்றது. 


எறும்பு கோடைகாலத்தில்‌ தனக்கு 
ஆகாரத்தை சம்பாதிக்கும்‌. 
அறுப்புக்காலத்தில்‌ தனக்கு தானியத்தைச்‌ 
சேர்த்து வைத்துக்கொள்ளும்‌ நாமும்‌ 
எறும்பின்‌ வழிகளைப்‌ பார்த்து. ஞானத்தைக்‌ 
கற்றுக்கொண்டு, நம்முடைய 
வாலிபலயதிலும்‌, சரீரம்‌ பெலத்தோடிருக்கிற 
காலத்திலும்‌ ஆகாரத்தை சம்பாதித்து. 
தானியத்தை சேர்த்துவைக்கவேண்டும்‌. 
அது நம்முடைய முதிர்வயதிற்கு 
உதவியாயிருக்கும்‌. 

த்தை சேப்ப 
ஆகாரத்தை சேய்‌ ல, ம்முடை 
ஆத்துமாவுக்குத்‌ தேவையான ஆவிக்குரிய 
போஜனங்களையும்‌ நாம்‌ சம்பாதித்து சமந்த 
வைத்துக்கொள்ளவேண்டும்‌. 
சேமித்துவைத்திருப்பது நமக்கு எப்போதுமே 
பிரயோஜனமுள்ளதாயிருக்கும்‌ 
சமயங்களில்‌ நமக்கு 
கிருபைகளைக்‌ கொடுப்பார்‌. 
கிருபைகளை அசட்டை செய்துலிடாமல்‌, 
அவற்றை நமக்கு பிரயோஜனப்படுத்திக்‌ 
கொள்ளவேண்டும்‌. நம்முடைய ஆத்துமாவில்‌ 
நாம்‌ சோர்ந்துபோயிருக்கிற காலங்களில்‌, 
நாம்‌ ஏற்கெனவே சேமித்து வைத்திருக்கிற 


சூரிய 
பூமியின்மீது அதிகமாய்ப்படும்‌. விற்பது 


எறும்பு சுறுசுறுப்பாக 
தன்னால்‌ முடிந்த லு கக, 
ஆகாரத்தை சம்பாதிக்கும்‌. ஒரு எறும்புகூட 
கோடைகாலத்தில்‌ ஆகாரத்தை 
சம்பாதிக்காமல்‌ சும்மாயிருக்காது. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


வ்‌ சோம்பேறித்தனம்‌ என்பது 
இல்லை. எறும்புக்கும்‌ 
கெட்டுக்கிளிக்கம்‌ வித்தியாசமுண்டு. 
வெட்டுக்கிளிகள்‌. கோடைகாலத்தில்‌ 
ஆடிப்பாடி, துள்ளிக்குதித்து விளையாடும்‌. 
குளிர்காலம்‌ வரும்போதோ, அவை 
அழிந்துபோகும்‌. மழைகாலத்தை 
வெட்டுக்கிளிகளால்‌ சமாளிக்க முடியாது. 


எறும்புகள்‌ ஒன்றுக்கொன்று 
உதவியாயிருக்கும்‌. ஒவ்வொரு எறும்பும்‌ ஒரு 
தானியத்தை உருட்டிக்கொண்டு வரும்‌, 
தானியம்‌ அதிக கனமுள்ளதாயிருந்தால்‌, மற்ற 
உதவிசெய்வதற்கு 
ம்‌ அந்தத்‌ தானியத்தை 
எப்படியாவது சேர்க்குமிடத்தில்‌ சேர்த்துவிடும்‌, 
நாம்‌ எறும்பின்‌ வழிகளைப்‌ பார்த்து 
ஞானத்தைக்‌ கற்றுக்கொள்ளலாம்‌. காலத்தை 
நமக்கு எவ்வாறு 
பிரயோஜனப்படுத்திக்கொள்லது என்னும்‌ 
எறும்பினிடத்தில்‌ 
வெளிச்சம்‌. 
நடக்கவேண்டும்‌. 
வெளிச்சத்தின்‌ பிள்ளைகள்‌. 
வெளிச்சத்தில்‌ தூங்கிவிட்டு, இருளில்‌ 
தட்டுதடுமாறி நடக்கக்கூடாது. 


நாம்‌ 


எறும்புக்‌ பிரபுவுமில்லை. 
நலைவனுமில்லை. அதிகாரியுமில்லை 
ஆனாலும்‌ அது தன்னுடைய வேலையை 
நேர்த்தியாய்‌ செய்து முடிக்கிறது... தன்மீது 
அதிகாரம்‌ செலுத்தி ௦ 

ஒருவரும்‌ 

சுறுசுறுப்பாய்‌ 

கோடைகாலத்தில்‌ தனக்கு ஆகாரத்தை 
சம்பாதிக்கிறது. அறுப்புக்காலத்தில்‌ தனக்கு 
தானியத்தை சேர்த்து வைக்கிறது. இவை 
எல்லாமே கர்த்தர்‌ எறுப்புக்குக்‌ 
கொடுத்திருக்கிற ஞானம்‌. 


நாமோ எறும்பை விட 
விசேஷித்தவர்கள்‌. கர்த்தர்‌ நமக்கு 
பெற்றோரையும்‌, பிரபுக்களையும்‌, 
தலைவரையும்‌, அறிவாளிகளையும்‌, 
ஊழியக்காரர்களையும்‌, நியாயாதிபதிகளையும்‌ 
கொடுத்திருக்கிறார்‌. நம்முடைய வேலைகளை 
நாம்‌ சரியாய்‌ நிறைவேற்றுவதற்கு அவர்கள்‌ 
நமக்கு ஆலோசனைகளைக்‌ 
கொடுக்கிறார்கள்‌. சரியான பாதையிலே. 
நம்மை வழிநடத்துகிறார்கள்‌. எறும்பைவிட 
விசேஷித்தவர்களாகிய நாம்‌, 
சோம்பேறியாயிராமல்‌ சுறுசுறுப்பாயிருக்க 
வேண்டும்‌. 





ழ்‌ நவள 
யாய 
தூக்கம்‌ 


நீதி 6: 9-11 


நீதி 69.  சோம்பேறியே நீ 
எவ்வனவுநேரம்‌ யடுத்திருப்பாய்‌? 
எப்பொழுது உன்‌ தூக்கத்தைவிட்டு 
எழுத்திருப்பாய்‌? 


நீதி 6:10. இன்னுங்‌ கொஞ்சம்‌ 
தூங்கட்டும்‌, இன்னுங்‌ கொஞ்சம்‌ 
உறங்கட்டும்‌, இன்னுங்‌ கொஞ்சம்‌ 
கைமுடக்கிக்கொண்டு நித்திரை 
செய்யட்டும்‌ என்பாயோ?' 


நீதி 6. உள்‌ தரித்திரம்‌ 
வழிப்போக்கனைப்‌ போலவும்‌, உன்‌ 
வறுமை ஆயுதமணித்தவனைப்போலவும்‌ 
வரும்‌. 


ல்க தூக்கத்தை விரும்புகிறான்‌. 

அதிக நேரம்‌ படுக்கையிலே. 
புத்திருப்பான்‌ தன்னுடைய 
தூக்கத்தைவிட்டு எழுந்திருக்க 
விரும்பமாட்டான்‌. சோம்பேறி தன்னுடைய 
தூக்கத்தைவிட்டு எழும்பி, தான்‌ 
செய்யவேண்டிய வேலைகளை சுறுசுறுப்பாய்‌ 
செய்யவேண்டும்‌. இல்லையென்றால்‌ 
தரித்திரம்‌ அவனுக்கு. 
வழிப்போக்கனைப்போல வரும்‌. சோம்பேறிக்கு 
வறுமை ஆயுமணிந்தவனைப்போலவும்‌ வரும்‌. 


நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில்‌ 
நாம்‌ சோம்பேறிகளாயிருக்கக்கூடாது. 
தூங்குகிறவர்களாயிருக்கக்கூடாது. 
விழித்திருந்து ஜெபிக்கிறலர்களாயிருக்க 
வேண்டும்‌. கர்த்தர்‌ நமக்குக்‌ 
கொடுத்திருக்கிற ஊழியத்தை, 
உண்மையாயும்‌, உற்சாகமாயும்‌ 
செய்யவேண்டும்‌. 


“சோம்பேறியே நீ எவ்வளவுநேரம்‌ 
படுத்திருப்பாய்‌? எப்பொழுது உன்‌ 
தூக்கத்தைவிட்டு எழுந்திருப்பாய்‌? இன்னுங்‌ 
கொஞ்சம்‌ தூங்கட்டும்‌, இன்னுங்‌ கொஞ்சம்‌ 
உறங்கட்டும்‌, இன்னுங்‌. கொஞ்சம்‌ 
கைமுடக்கிக்கொண்டு நித்திரை செய்யட்டும்‌ 
என்பாயோ?" என்று சோம்பேறியிடம்‌ ஒரு 
கேள்வி கேட்கப்படுகிறது. சோம்பேறி 
இந்தக்‌ கேள்வியை சிந்தித்துப்‌ ரத்‌ 


சொல்வதற்கு சோம்பல்பட்டு, தொடர்ந்து 
தூங்கிவிடக்கூடாது. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அதிகநேரம்‌ தூங்குகிறவர்கள்‌ 
தங்கள்‌ நேரத்தை வீணாக்கிவிடுகிறார்கள்‌ 
காலத்தை பிரயோஜனப்படுத்திக்கொள்கிறவன்‌ 
புத்திமான்‌. தன்னுடைய காலத்தை 
வீணாக்குகிறவனோ மூடன்‌. அதிக நேரம்‌ 
தூங்குகிறவர்கள்‌ ஒருவேலையையும்‌ 
உருப்படியாய்‌ செய்யமாட்டார்கள்‌. 
அவர்களால்‌ தங்கள்‌ குடும்பத்திற்கு நல்ல 
தலைவராக இருக்கமுடியாது. தூக்கத்தை 
விரும்புகிறவர்கள்‌, தங்களைத்‌ தாங்களே 
வெறுத்து, 

எடுத்துக்கொண்டு, 

அடிச்சுவடுகளைப்‌ 

செல்லமாட்டார்கள்‌. 


சோம்பேறிகளுக்கு 
கக கொடுக்கப்பட்டாலும்‌, அவர்கள்‌ 
பயன்படுத்தமாட்டார்கள்‌. 
ஒங்வொரு காரியத்தையும்‌ அதற்குரிய 
காலத்தில்‌ செய்து முடிக்கவேண்டும்‌. 
காலதாமதம்பண்ணும்போது, அந்தக்‌ 
காரியத்தை செய்யமுடியாமல்‌ போய்விடும்‌. 
ஒருவேளை அதை மறுபடியும்‌ செய்வதற்கு 
வாய்ப்பு கிடைக்காமலேயே போய்விடும்‌ 
காலதாமதம்‌ ஆபத்தான கண்ணி. அதில்‌ 
சிக்கிக்கொள்கிறவர்களுக்கு பெரிய 
நஷ்டமுண்டாகும்‌. 
சோம்பேறி அதிக நேரம்‌ படுத்திருந்து, 
தூக்கத்தைவிட்டு  எழுந்திருக்கமாட்டான்‌ 
தான்‌ தூங்குவதற்கான காரணத்தை 
தனக்குத்தானே சொல்லிக்கொள்வான்‌. 
இன்னுங்‌ கொஞ்சம்‌ தூங்கட்டும்‌, இன்னுங்‌ 
கொஞ்சம்‌ உறங்கட்டும்‌ என்று சொல்லி, 
இன்னுங்‌ கொஞ்சம்‌ கைமுடக்கிக்கொண்டு 
நித்திரை செய்வான்‌.  தூக்கத்தைவிட்டு 
எழுந்திருக்கவேண்டும்‌ என்னும்‌ எண்ணமே. 
அவனிடத்தில்‌ இருக்காது. அன்றாட 
வேலைகளை செய்து முடிக்கவேண்டும்‌ 
என்னும்‌ கடமை உணர்வும்‌ அவனிடத்தில்‌ 
காணப்படாது. 


சோம்பேறி தனக்குத்தானே 
எஜமானனாயிருக்கிறான்‌. இவனும்‌ ஒரு 
சோம்பேறி. இவனுடைய எஜமானனும்‌ ஒரு 
சோம்பேறி. தூக்கமே இவர்களுடைய 
விருப்பம்‌. வேலை செய்யவேண்டும்‌ என்னும்‌ 
ஆர்வமோ, அக்கரையோ இவர்களிடத்தில்‌ 
இருக்காது. சோம்பேறி தன்னைத்தானே 
வஞ்சித்துக்கொள்கிறான்‌. அதிகமாக: 
தூங்குகிறவர்களுக்கு அதிகமான 
நஷ்டமுண்டாகும்‌. 





ழ்‌ நள 
யாய 


தங்களுடைய 

ஜெபத்தோடும்‌, 

முடிக்கவேண்டும்‌. 

ஒப்புக்கொடுத்திருக்கும்‌ 

நேர்த்தியாகச்‌ செய்யாமல்‌, தூங்கி பொழுதை 
வீணாக்கிவிடக்கூடாது. அதிக நேரம்‌ 
தூங்குகிறவர்கள்‌ நித்திய ஜீவனை 
குதந்தரிக்கமாட்டார்கள்‌. தூக்கத்தை 
விரும்புகிறவர்களுக்கு நித்திய ஜீவனுக்குப்‌ 
பதிலாக, நித்திய தூக்கமே கிடைக்கும்‌. 


அதிகமாய்த்‌ தூங்குகிறவர்கள்‌ 
தங்களுக்கு ஆபத்தையும்‌, நஷ்டத்தையும்‌ 
வரவழைத்துக்கொள்கிறார்கள்‌. சோம்பேறிக்கு 
தரித்திரம்‌ வழிப்போக்கனைப்போல வரும்‌. 
அவனுக்கு வறுமையும்‌ வரும்‌. தேவனுடைய 
ஜெபிக்காதவர்களுக்கும்‌, 


தியானிக்காதவர்களுக்கும்‌, 
ஆராதிக்காதவர்களுக்கும்‌ 
தரித்திரம்‌ வரும்‌. 


தன்‌ க்கள்‌ 
நாம்‌ ஆவிக்குரிய 
நாக்கத்திலருந்தால்‌, சத்துரு நம்மை 
மேற்கொள்வான்‌. நம்முடைய நீதியின்‌ 
வஸ்திரத்தையும்‌ அபகரித்துக்கொள்வான்‌. 
நமக்கு ஆவிக்குரிய தரித்திரமுண்டாகும்‌. 
நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம்‌ நீதியின்‌ 
வஸ்திரமில்லாமல்‌ நிர்வாணமாயிருக்கும்‌. 


துன்மார்க்கன்‌ 
நீதி 6 : 12-15 


நீதி 6:12. பேலியானின்‌ மனுஷனாகிய 
ஒரு துன்மார்க்கன்‌ ஆகடியம்‌. 
பேசித்திரிகிறான்‌. 


நீதி 6:18, அவன்‌ கண்களால்‌. 
சைகைகாட்டி, தன்‌ கால்களால்‌ பேசி, 
தன்‌ விரல்களால்‌ போதனை 
செய்கிறான்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நீதி 6:14. அவன்‌ இருதயத்திலே 
'திரியாவரமுண்டு; இடைவிடாமல்‌ 
பொல்லாப்பைப்‌ பிணைத்து, 
வழக்குகளை உண்டுபண்ணுகிறான்‌. 


6-15. 


சோம்பேறி ஒரு வேலையும்‌ செய்யாமல்‌ 
சும்மாயிருக்கிறான்‌. அவனுக்கு தரித்திரமும்‌ 
வறுமையும்‌ வரும்‌. இதனிமித்தமாய்‌ 
சோம்பேறித்தனம்‌ கண்டிக்கப்படுகிறது. 
சோம்பேறியைப்போலவே  துன்மார்க்கனும்‌ 
கண்டிக்கப்படுகிறான்‌. துன்மார்க்கன்‌ 
சோம்பேறியைப்போல ஒன்றும்‌ செய்யாமல்‌ 
சும்மாயிருக்கமாட்டான்‌. அவன்‌ 
துன்மார்க்கமான கிரியைகளை நடப்பிப்பான்‌. 
ய சிந்தனையும்‌ செயலும்‌ 
குன்மார்க்கம்‌ நிரம்பியதாகமிருக்கும்‌. 
துன்மார்க்கன்‌ எல்லோருக்கும்‌, 
எல்லாவிதமான தீங்குகளையும்‌ செய்கிறான்‌. 


ஓரிடத்தில்‌ நிலைத்து நிற்காது. துன்மார்க்கம்‌ 


இவன்‌ எப்போதும்‌ எங்கும்‌ 
திரிந்துகொண்டிருப்பான்‌. 
பேச்சில்‌ உண்மையிருக்காது. 
பேச்சினால்‌ பிறருக்கு 
சமாதானமோ உண்டாகாது 


செய்வதற்காக 
அலைந்து, 
இவனுடைய 
இவனுடைய 
சந்தோஷமோ, 
(நீதி 612). 


துன்மார்க்கன்‌ தன்‌ கண்களால்‌ சைகை 
காட்டி தன்‌ கால்களால்‌ பேசி, தன்‌ 
விரல்களால்‌ போதனை செய்கிறான்‌. இவன்‌ 
சர்ப்பத்தைப்போல வினாவுள்ளவன்‌. 
இவனிடத்தில்‌ வஞ்சக எண்ணம்‌ மாத்திரமே 
இருக்கிறது. துன்மார்க்கனுடைய வாய்‌ 
சாதுரிய வார்த்தைகளைப்‌ பேசும்‌. பிறரை 
வஞ்சிக்கும்‌ வார்த்தைகளைப்‌ பேசும்‌. அது 
ஆகடடியம்‌ பேசும்‌ (நீதி 648) 





i= FTE 
TT 


துன்மார்க்கன்‌ 
தீயகிரியைகளுக்கு, 
கண்களையும்‌, 
விரல்களையும்‌ கருவிகளாகப்‌ 
பயன்படுத்துகிறான்‌. இவனுடைய சரீரத்தின்‌ 
எல்லா அவயவங்களுமே தீமை செய்வதற்கு 
தீவிரிக்கிறது. துன்மார்க்கன்‌ தன்னுடைய 
சரீர அவயவங்களுக்கு கட்டளை 
கொடுக்கும்போது, அவை அவனுடைய 
கட்டளைக்குக்‌ கீழ்ப்படிந்து தீமை செய்கிறது. 
தன்னுடைய அவயவங்கள்‌ தன்னுடைய 
கட்டளைக்குக்‌ கீழ்ப்படியும்‌ என்பது, 
துன்மார்க்கனுக்கு வன்‌ தெரியும்‌. 
அவன்‌ அவயவங்களை 
கழிகளை. செல்வதற்கு. நன்றாய்‌ 
பழக்கி வைத்திருக்கிறான்‌. 


துள்மார்க்கனுடைய இருதயத்தில்‌ 
பரிசுத்தம்‌ இருக்காது. அவனுடைய 
இருதயத்தில்‌ சந்தோஷமோ, சமாதானமோ, 
தெய்வபக்நியோ, தெய்வபயமோ இருக்காது. 
அவன்‌ இருதயத்தில்‌ திரியாவரமுண்டு. 
அவன்‌ இடைவிடாமல்‌ பொல்லாப்பை 
பிணைத்து, வழக்குகளை 
உண்டுபண்ணுகிறான்‌ (நீதி 6:14) கக்கும்‌ 
தீங்குசெய்யவேண்டும்‌ என்னும்‌ 
அவனுடைய இருதயத்தில்‌ தரமிக்க 
தன்னுடைய வாழ்க்கையில்‌ தான்‌ 
முன்னேறவேண்டும்‌ என்னும்‌ விருப்பம்கூட 
பார்க்கத்‌ இருக்காது. னால்‌ 
மற்றவர்களை முன்னேற மல்‌ 
கெடுத்துவிடலேண்டும்‌ என்னும்‌ விருப்பம்‌ 
துன்மார்க்கனிடத்தில்‌ அதிகமாயிருக்கும்‌. 


துன்மார்க்கனுக்கு நிச்சயமாகவே. 
ஆபத்து வரும்‌. அதுவும்‌ சடுதியில்‌ வரும்‌. 
அவன்‌ சகாயமின்றி சடுதியில்‌ 
நாசமடைவான்‌ (நீதி 615) 
துன்மார்க்கன்‌ மற்றவர்களுக்கு தீங்கு செய்ய 
நினைத்து, அவர்களுக்கு குழியை 
வெட்டினான்‌. துன்மார்க்கனோ, தான்‌ 
வெட்டிய தானே விழுவான்‌. 

க அழிவு வரும்‌. அதுவும்‌ 
முன்னெச்சரிப்பு எதுவுமில்லாமல்‌, சடுதியில்‌ 
அழிவு வரும்‌. அவனுடைய துன்மார்க்க 
கிரியைகளெல்லாவற்றிற்கும்‌ மொத்தமாக 
அழிவு வரும்‌. அவன்‌ பிறரை கண்ணியில்‌ 
விழவைத்தான்‌. அநேகருக்கு அவன்‌ 
பயங்கரமானவனாகயிருந்தான்‌. அப்படிப்பட்ட 
துன்மார்க்கனுக்கு பயங்கரமான அழிவு 
வரும்‌. அவனுடைய கண்ணியில்‌ அவனே 
சிக்கிக்கொள்வான்‌. 


தன்னுடைய 
தன்னுடைய 
கால்களையும்‌, 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ வெறுக்கும்‌ காரியங்கள்‌. 
நீதி 6 : 16-19 


தீதி 6:16. ஆறு காரியங்களைக்‌ கர்த்தர்‌ 
வெறுக்கிறார்‌, ஏழும்‌ அவருக்கு 
அருவருப்பானவைகள்‌. 


நீதி 6:17. 
மேட்டிமையான கண்‌, 
குற்றமற்றவர்களுடைய 
சிந்துங்‌ கை, 


தீதி 848.  துராலோசனையைப்‌ 
பிணைக்கும்‌ இருதயம்‌, தீங்கு. 
செய்வதற்கு விரைத்தோடுங்கால்‌, 


நீதி 6:19. அபத்தம்பேசும்‌ 
பொய்ச்சாட்சி,  சகோதரருக்குள்னே 
விரோதத்தை உண்டுபண்ணுதல்‌ ஆகிய 
இவைகளே. 

கர்த்தர்‌ 
கிரியைகளை 
வெறுக்கிற. 
பேலியாளின்‌ மனுஷனிடத்தில்‌ 
தேவன்‌ எல்லா பாவங்களையும்‌ வெறுக்கிறார்‌. 
அந்தப்‌ பாவங்களில்‌ சிலவற்றை, கர்த்தர்‌ 
மிகவம்‌ அதிகமாய்‌ வெறுக்கிறார்‌. 
அப்படிப்பட்ட பாவங்களின்‌ அட்டவணை 
இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர்‌ 
வெறுக்கும்‌ காரியங்களை நாமும்‌ 
வெறுக்கவேண்டும்‌. கர்த்தருடைய சித்தமும்‌, 
நம்முடைய சித்தமும்‌ ஒத்துப்போகவேண்டும்‌. 
கர்த்தர்‌ விரும்புவதை நாமும்‌ 
விரும்பவேண்டும்‌. அவர்‌ வெறுப்பதை 
நாமும்‌ வெறுக்கவேண்டும்‌. 


அவையாவன: 
பொய்நாவு, 
இரத்தம்‌ 


கர்த்தர்‌ மேட்டிமியான கண்ணை 
வெறுக்கிறார்‌. இந்தக்‌ கண்ணில்‌ 
தாழ்மையிருக்காது. அது தன்னையும்‌, 
மற்றவர்களையும்‌, சுயபெருமையோடு பார்க்கும்‌. 
மற்றவர்களுக்கு மதிப்பும்‌ மரியாதையும்‌ 
கொடுக்காது. எல்லா பாவங்களுக்கும்‌ 

்‌ பெருமையே 

மனுஷன்‌ 


நம்முடைய 
ஆதாரயாகயிருக்கிறது. 
தன்னைப்பற்றி நினைப்பதற்கு அதிகமாக 


நினைக்கிறான்‌. தன்னுடைய மெய்யான 
சுபாவம்‌ தெரியாமல்‌, மனுஷன்‌ தன்னை 
மேன்மைபடுத்தி பெருமைப்படுகிறான்‌. 





f= FTE 
TT 
டய பார்வை மேட்டிமையாக 


மனுஷனுடை 
இருக்கிறது. அந்தப்‌ பார்வையில்‌ உண்மையும்‌ 
நீதியுமில்லை. பாவிகளின்‌ கண்‌ பார்வை: 
எதையும்‌ நிதானமாய்‌ நிறுத்துப்‌ பார்க்காது. 
தான்‌ காணும்‌ பொருட்களின்‌ சரியான 
ம்‌ அதற்குத்‌ 

கண்ணை 


மற்றவர்களைப்பற்றி தாழ்வாகப்‌ பார்ப்பார்கள்‌. 
கர்த்தர்‌ பொய்நாவை வெறுக்கிறார்‌. 
பொய்நாவு உண்மையைப்பேசாது. அது 
எப்போதும்‌ பொய்யைப்பேசும்‌. உண்மையைக்‌ 
கூட பொய்‌ என்று சொல்லிவிடும்‌. 
பொய்பேசும்‌ நாவைவிட மேட்மையான கண்‌ 
கர்த்தருக்கு அதிக அருவருப்பானது. கர்த்தர்‌ 
பொய்யை அருவருக்கிறார்‌. தேவன்‌ நீதியும்‌ 
சத்தியமே கர்த்தருக்குப்‌ 


அவரு 
பிள்ளைகளாகிய நம்மிடத்திலும்‌ 
காணப்படக்கூடாது. ்‌ 
உள்ளதென்றும்‌, 
இல்லாததென்றும்‌ சொல்லவேண்டும்‌. 
வர்களுடைய 
சந்தம்‌ அவல்‌! ததர! வெங்கா 
அவர்‌ அருவருக்கிறார்‌. 
பிசாசானவன்‌ அதிழுதற்கொண்டு 
கொள்கபாத்கர்பகுக்கினன்‌ போனா 8-0 
பிசாசு பொய்யனும்‌ பொய்க்கு 
பிதாவுமாயிருக்கிறான்‌.  விசுவாசிகளாகிய 
நம்மிடத்தில்‌ பிசாசின்‌ குணம்‌ 
காணப்படக்கூடாது. பாவிகளின்‌ கைகள்‌ 
குற்றமற்றவர்களுடைய இரத்தத்தைச்‌ 
சிந்துகிறது. இப்படிப்பட்டவர்கள்‌ பிசாசின்‌ 
சாயலாகயிருக்கிறார்கள்‌. இவர்கள்‌ 
பிசாசுக்கு சேவை செய்கிறார்கள்‌. 


துன்மார்க்கருடைய இருதயம்‌. 
'துராலோசனையை பிணைக்கிறது. கர்த்தர்‌ 
இப்படிப்பட்ட இருதயத்தையும்‌ வெறுக்கிறார்‌. 
இருதயத்தில்‌ 

நிரம்பியிருக்கும்‌. 

எப்படி 

என்பது 

யோசித்துக்கொண்டிருப்பார்கள்‌. 


சிந்தையிலும்‌ 
இருக்காது. இவர்கள்‌ எந்த அளவுக்கு 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


துராலோசனையை 
பிணைக்கிறார்களோ, அந்த 
இவர்களுடைய பாவசுபாவம்‌ 
அருவருப்பாயிருக்கிறது. 
துன்மார்க்கருடைய கால்கள்‌ 
செய்வதற்கு விரைந்தோடுகிறது. 


தீங்கு 
கர்த்தர்‌ 


இவர்களுடைய கால்களையும்‌ வெறுக்கிறார்‌. 
கால்கள்‌ 


நம்முடைய 
விரைந்தோடவேண்டும்‌. 


நன்மை செய்வதற்கு 

சுவிசேஷத்தை 

நாம்‌ முன்னேறிச்‌ 

பல சமயங்களில்‌ 

தேவனுடைய ஊழியத்தைச்‌ 

சோர்ந்துபோகிறார்கள்‌. 

நன்மை செய்வதற்கு வேகமாக நடக்காமல்‌, 

ஏனோதானோவென்று மெதுவாக 
நடக்கிறார்கள்‌. 


.. துன்மார்க்கரோ, 
துன்மார்க்க 
சுறுசுறுப்பாயிருக்கிறார்கள்‌. 
தீங்குசெய்யவேண்டும்‌ 
அவர்களுடைய விருப்பம்‌. அவர்களுடைய 
கால்கள்‌, அவர்களுடைய 
தீயசிந்தனைகளுக்கு ஒத்துப்போகிறது. அது 
தீங்குசெய்வதற்கு விரைந்தோடுகிறது. 
துன்மார்க்கருடைய கால்கள்‌ ஒருபோதும்‌ 
சோர்ந்துபோவதில்லை. 


தங்களுடைய 
கிரியைகளில்‌ 
பிறருக்குத்‌ 
என்பதே 


பொய்ச்சாட்சிகளை 
துன்மார்க்கர்‌ 
பொய்ச்சாட்சி சொல்லி, மற்றவர்களுக்குத்‌ 
தீங்கு செய்கிறார்கள்‌. தாங்கள்‌ 
பொய்பேசுகிறோம்‌ என்பது துன்மார்க்கருக்குத்‌. 
தெரியும்‌. தெரிந்திருந்தும்‌ அவர்கள்‌ 
மற்றவர்களுக்கு விரோதமாய்‌ 
அபற்தம்பேசுகிறார்கள்‌. பொய்ச்சாட்சி 
சொல்லுகிறார்கள்‌. இப்படிப்பட்ட துன்மார்க்கர்‌ 
துணிகரமாய்ப்‌ பாவம்‌ செய்கிறார்கள்‌. 
பொய்ச்சாட்சி சொல்லுகிறவர்கள்‌ 
தேவனுடைய நாமத்தையும்‌ தூஷிப்பார்கள்‌. 


சகோதரருக்குள்ளே 
உண்டுபண்ணுகிறார்கள்‌. 
ஒற்றுமையாகயிருக்கிற 
சிநேகிதரையும்‌, தங்கள்‌ 
பிரித்து, அவர்களை 
வைத்துவிடுவார்கள்‌. 
பகையாளிகளாக்கி' 
அன்பான வார்த்தைகளைப்‌ 
கோபவார்த்தைகளை 


துன்மார்க்கர்‌ 
விரோதத்தை 
இவர்கள்‌ 
குடும்பத்தாரையும்‌, 
சூழ்ச்சியினால்‌ 
சண்டைபோட 
சிநேகிதர்களை 
விடுவார்கள்‌. 
பேசுகிறவர்களை 
பேசவைத்துவிடுவார்கள்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


தேவனாகிய கர்த்தர்‌ அன்பின்‌ 
தேவனாகவும்‌, சமாதானத்தின்‌ தேவனாகவும்‌ 
இருக்கிறார்‌ துன்மார்க்கரோ 
சகோதரருக்குள்ளே 
உண்டுபண்ணி, 
கோபத்திற்கும்‌, 
சண்டைக்கும்‌ 
துன்மார்க்கருடைய 


காரணராயிருக்கிறார்கள்‌. 
சுபாவம்‌ தேவனுடைய 
சுபாவத்தோடு. ஒத்துப்போவதில்லை. 
ஆகையினால்‌ தேவன்‌ சகோதரருக்குள்ளே 
விரோதத்தை உண்டுபண்ணுதலை வெறுத்து, 
அருவருக்கிறார்‌ 


வேதமே வெளிச்சம்‌. 
நீதி 6 : 20-23 


நீதி 620. என்‌ மகனே, உன்‌ தகப்பன்‌. 
கற்பனையைக்‌ காத்துக்கொன்‌; உன்‌ 
தாயின்‌ போதகத்தைத்‌ தன்னாதே. 


நீதி 62௮1. அவைகளை எப்‌) 
உன்‌ இருதயத்திலே 
அவைகளை உன்‌ 
கட்டிக்கொள்‌. 


நீதி 62௨ நீ. நடக்கும்போது அது 
உனக்கு வழிகாட்டும்‌; தீ படுக்கும்போது. 
அது உன்னைக்‌ காப்பாற்றும்‌ நீ 
விழிக்கும்‌ போது அது உன்னோடே. 
சம்பாஷிக்கும்‌. 

நீதி 6:28. கட்டளையே வினக்கு, 
வேதமே வெளிச்சம்‌, போதகசிட்சையே 
ஜீவ வழி. 


தூம்‌ 
த்து, 
கழுத்திலே. 


தேவனுடைய வார்த்தை 
ஜீவியத்திற்கு 
நம்முடைய பேச்சும்‌ 
தேவனுடைய 
ஒத்துப்போகவேண்டும்‌. 
இருதயத்தில்‌ தேவனுடைய 
உண்மையோடும்‌, 
காத்துக்கொள்ள வேண்டும்‌. 
வார்த்தையே நமக்கு 
விளக்காகவும்‌, கட்டளையாகவும்‌ இருக்கிறது. 
தேவனுடைய வார்த்தையை: 
தியானிக்கும்போது. 
உதவிசெய்யும்‌ வெளிச்சமாகவும்‌, 
ஆளுகை செய்யும்‌ கட்டளையாகவும்‌ 
'தியானிக்கவேண்டும்‌. 


நம்முடைய 
வழ்வாட்வாிகக்கவேண்டும்‌. 
கிரியை: 
வார்த்தையோடு 
நம்முடைய 
வார்‌; 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தேவனுடைய வார்த்தை விளக்காகவும்‌ 


பொக்கிஷங்களையும்‌ 
கண்டுபிடிப்பதற்கு, தேவனுடைய 
வார்த்தையாகிய விளக்கு நமக்கு 
வெளிச்சத்தைக்‌ கொடுக்கிறது. நம்முடைய 
பாதைக்கு அது தீபமாயிருக்கிறது. நாம்‌ 

தடுமாறி கீழே விழுந்துவிடாமல்‌, 
தேவனுடைய வார்த்தை: நம்முடைய 
கால்களுக்கு வெளிச்சத்தைக்‌ கொடுக்கிறது. 


தேவனுடைய வார்த்தை, கர்த்தருடைய 
சத்தியத்தை. நமக்கு வெளிப்படுத்திக்‌ 
காண்பிக்கிறது. கர்த்தருடைய சத்தியம்‌ 
நித்தியமானது. வேதத்தின்‌ வெளிச்சம்‌ 
அணையாத விளக்காகவும்‌, மங்கிப்போகாத 
வெளிச்சமாகவும்‌ இருக்கிறது. தேவனுடைய 
வார்த்தை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற 
பிரமாணமாகயிருப்பதினால்‌, நாம்‌ 
தேவனுடைய வார்த்தைக்கு, முழுமனதோடும்‌, 
முழுஇருதயத்தோடும்‌, முழுஆத்துமாவோடும்‌ 
கீழ்ப்படியவேண்டும்‌. 


நம்முடைய தகப்பனுடைய 
கற்பனைகளைக்‌ காத்துக்கொள்ளவேண்டும்‌. 
என்றும்‌, நம்முடைய தாயின்‌ போதகத்தை 
தள்ளக்கூடாது என்றும்‌ (நீதி 6:20) நமக்கு 
ஆலோசனை சொல்வப்பட்ிருக்கிறது 
தகப்பனுடைய கற்பனை என்பதும்‌, தாயின்‌ 
போதகம்‌ என்பதும்‌ தேவனுடைய 
கற்பனையையும்‌, அவருடைய 
பிரமாணத்தையும்‌ குறிக்கிற வார்த்தை. 


வழிநடத்‌ 
அறிவைப்‌ பதங்ளொள்வதன்‌ அவர்கள்‌ 
உபதேசம்பண்ணுகிறார்கள்‌. 
சமுகத்தைவிட்டு 
அவருடைய 
்‌ பின்பற்‌ செல்வதற்கு, 


நமக்கு பயிற்சி. 





ழ்‌ ளான 
யாய 


ஒன்றாகமிருப்பதினால்‌, நாம்‌ 
குற்பனையைக்‌ காத்துக்கொள்ளவேண்டும்‌ 
என்றும்‌, தாயின்‌ சோகத்தை 
தள்ளக்கூடாது என்றும்‌ 

ஆலோசனை சொல்லப்படுகிறது. பெற்றோரின்‌ 
உபதேசங்களை, 

உபதேசங்களோடு 

பார்க்கவேண்டும்‌. நம்முடைய பெற்றோருக்கு, 
கர்த்தருக்குள்‌ கீழ்ப்படிவதுதான்‌, நமக்கு 
ஆரோக்கியமானது. 


பக்தியுள்ள பெற்றோர்‌ 
கீழ்ப்படிந்து ஜீவிப்பார்கள்‌. தங்களுடைய 
பிள்ளைகளின்‌ இருதயத்தில்‌ கர்த்தருடைய 
வார்த்தை நிரம்பியிருக்கலேண்டும்‌ என்று 
விரும்புவார்கள்‌. இதற்காக அவர்கள்‌ தங்கள்‌ 
பிள்ளைகளுக்கு ஆலோசனைகளையும்‌, 
எச்சரிப்புக்களையும்‌, கட்டளைகளையும்‌, 
போதகங்களையும்‌ கொடுப்பார்கள்‌. அவை. 
தேவனுடைய வார்த்தையோடு 
ஒத்திருப்பதினால்‌, நாம்‌ அவற்றை 
தள்ளிவிடாமல்‌ காத்துக்கொள்ளவேண்டும்‌. 


கர்த்தருக்குக்‌ 


தேவனுடைய வார்த்தையை நம்முடைய 
இருதயத்தில்‌ காத்துக்கொள்‌ =P) 
நமக்கு அநேக நன்மைகள்‌ உண்டாகும்‌. 
நம்முடைய பெற்றோரின்‌ நல்ல உபதேசங்கள்‌ 
உலகப்பிரகாரமான 
இினபதத்கம்‌ ஆவிக்குரிய ஜீவியத்திற்கும்‌ 
பிரயோஜனமுள்ளதாயிருக்கும்‌. 
ஆகையினால்‌ தகப்பன்‌ கற்பனையை 
காத்துக்கொள்ளவேண்டும்‌ என்று நமக்கு 
ஆலோசனை சொல்லப்பட்டிருக்கிறது. அதை 
தள்ளிவிடாமல்‌ காத்துக்கொள்ளும்போது, 
அதனால்‌ நாம்‌ அநேக நன்மைகளை 
பெற்றுக்கொள்ளலாம்‌. 


டய 


டய 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கட்டிக்கொள்ளவேண்டும்‌ (உபா 6:8) 
மோசேயின்‌ 

நமக்கு கட்டளையாகச்‌ 
அவைகள்‌ நம்‌ கண்களுக்கு நடுவே 
ஞாபகக்குறியாய்‌ இருக்கவேண்டும்‌ என்பது 
மோசேயின்‌ பிரமாணம்‌. நீதிமொழிகள்‌ 
புஸ்தகத்திலோ, தேவனுடைய வார்த்தைகளை 
நம்முடைய இருதயத்தில்‌ எப்பொழுதும்‌ 
அணிந்துகொள்ள வேண்டும்‌ என்றும்‌, 
அவைகளை நம்முடைய கழுத்திலே 
கட்டிக்கொள்ளவேண்டும்‌. என்றும்‌ 
ஆலோசனை சொல்லப்பட்டிருக்கிறது. 


என்று 
நியாயப்பிரமாணம்‌ 


சொல்லுகிறது. 


தேவனுடைய வார்த்தை நம்முடைய 
இருதயத்தில்‌ இராமல்‌, கைகளில்‌ மாத்திரம்‌ 
இருக்கும்போது நமக்கு ஒரு பிரயோஜனமும்‌ 
உண்டாகாது. தேவனுடைய வார்த்தை 


நம்முடைய 
தேவனுடைய வார்த்தையினால்‌ 
செய்யப்பட்டு, வழிநடத்தப்படும்‌. 
இருதயத்தில்‌. தெய்வீக 
சமாதானமும்‌, 
நிரம்பியிருக்கும்‌. நமக்கு தேவன்மீது, 
பயமும்‌, பக்தியும்‌ இருக்கும்‌. 


நம்முடைய கழுத்தில்‌ 
ஆபரணத்தை அணிந்தகொள்வத£மோல. 
தேவனுடைய வார்த்தைகளை ந 
கழுத்திலே கட்டிக்கொள்ளவேண்டும்‌. 
மூலஎபிரெய பாஷையில்‌, கழுத்து என்னும்‌ 
வார்த்தை, “தொண்டை” என்று பொருள்படும்‌ 
வார்த்தையாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. 
நம்முடைய வயிற்றுக்குள்‌ போவதெல்லாமே, 
நம்முடைய தொண்டையின்‌ வழியாகத்தான்‌ 
உள்ளே போகும்‌. ஆதாமும்‌ ஏவாளும்‌ 
தேவன்‌ தடைபண்ணிய விருட்சத்தின்‌ 
கனியைப்‌ புசித்தார்கள்‌. அது அவர்களுடைய 
தொண்டையின்‌ வழியாக, அவர்களுடைய 
வயிற்றுக்குள்‌ போனது. நம்முடைய 
தொண்டை தேவனுடைய வார்த்தையினால்‌ 
செய்யப்படவேண்டும்‌. 
வார்த்தையினால்‌ அது 
பாதுகாக்கப்படவேண்டும்‌. 





f= THEN 
TT 


தேவனுடைய எச்சரிப்பின்‌ வார்த்தை, 
ஆதாம்‌ ஏவாள்‌ ஆகியோரின்‌ தொண்டையில்‌ 
நிரம்பியிருந்திருந்தால்‌, ர்த்தரால்‌ 
தடைபண்ணப்பட்ட கனி, 

தொண்டையைத்‌ தாண்டி, 

போயிருக்காது. 

அவரால்‌ தடைபண்ணப்பட்ட 

கனியை, அவர்களுடைய 
போகவிடாதவாறு தடைபண்ணியிருக்கும்‌. 
ஆதாம்‌ ஏவாளுடைய தொண்டை 
தேவனுடைய வார்த்தையினால்‌ 
பாதுகாக்கப்படாமலும்‌, ஆளுகை 
செய்யப்படாமலும்‌ இருந்ததினால்‌, 
அவர்கள்‌ பாவம்‌ செய்தார்கள்‌. தேவனுடைய 
வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல்‌ மீறினார்கள்‌. 


தேவனுடைய வார்த்தையை நம்முடைய 
த்தில்‌ அணிந்துகொள்ளவேண்டும்‌. 
நம்முடைய  இருதயத்தைவிட்டு 
விலகிப்போய்விடக்கூடாது. 

rr நிரம்பியிருக்கிற வார்த்தை 


எப்போதும்‌ 
பேரக்கொண்டேயிக்ு்‌ தவறான 
பாதைக்குப்‌ போகும்போது, நம்முடைய 
மனச்சாட்சி நம்மை எச்சரிக்கும்‌. 
தேவனுடைய வார்த்தையில்லாமல்‌ இருதயம்‌ 
வெறுமையாகயிருந்தால்‌, அங்கிருந்து நமக்கு 
தேவனுடைய ஆலோசனையும்‌ கிடைக்காது. 
அவருடைய எச்சரிப்பும்‌ கிடைக்காது. 


நாம்‌ 


தேவனுடைய வார்த்தையை நம்முடைய 
இருதமத்தின்‌. அணிந்தான்‌ பகு நாம்‌ 
நடக்கும்போது அது நமக்கு வழிகாட்டும்‌. 
தேவனுடைய வார்த்தையே 
வஷிகாட்டியாமிரக்கவேண்டும்‌ 


நம்முடைய ஜீ 
ஆளுகைசெய்யவேண்டும்‌. அப்போது ந்த 


ஆனியானவர்‌. நம்மை சகல 
சத்தியத்திற்குள்ளும்‌ வழிநடத்துவார்‌. அவர்‌ 
நம்முடைய வழிகளைச்‌ சீர்தூக்கிப்‌ பார்ப்பார்‌ 
நம்முடைய வழிகளை கவனிப்பார்‌. நமக்கு 
ஆதரவாயிருப்பார்‌. 

கர்த்தருடைய வார்த்தையே நமக்கு: 
மெய்யான பாதுகாப்பு. நாம்‌ படுக்கும்போது, 
அது நம்மைக்‌ காப்பாற்றும்‌. நாம்‌ இருளின்‌ 
சூழ்நிலையிலும்‌, சாத்தானுடைய அந்தகார 


காப்பாற்றும்‌. 
நமக்கு 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நாம்‌ கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
இருக்கும்போது பாதுகாப்பாயிருப்போம்‌. 
கர்த்தருடைய வார்த்தை எல்லாவிதமான 
தீங்குகள்‌, நாசங்கள்‌, மோசங்கள்‌ 
ஆகியவற்றிற்கு விலக்கி நம்மைக்‌ 
காப்பாற்றும்‌. 


கர்த்தருடைய வார்த்தை நம்மோடு 
எப்போதும்‌ கூடமிருக்கும்‌. நாம்‌ இரவிலே 
படுத்திருந்து, திடீரென்று 
விழித்துக்கொண்டாலும்‌, தேவனுடைய 
வார்த்தை நம்மோடு பேசும்‌. நாம்‌ நித்திரை 
வராமல்‌ விழித்திருந்தாலும்‌, தேவனுடைய 
வார்த்தையும்‌ நம்மோடு விழித்திருந்து, 
நம்மோடே சம்பவிக்கும்‌. இரவு 
வேளையிலே தேவனுடைய வார்த்தையைத்‌ 
தியானம்பண்ணுவது நமக்கு மிகுந்த 
சந்தோஷத்தையும்‌, சமாதானத்தையும்‌ 
ஆறுதலையும்‌ கொடுக்கும்‌. 


நாம்‌ 
எழுந்திருக்கும்போது, 
என்னென்ன வேலைகளையெல்லாம்‌. 
செய்யவேண்டும்‌ என்பதை, தேவனுடைய 
வார்த்தை நமக்குச்‌ சொல்லும்‌. தேவனுடைய 
வார்த்தை பேசுகிற வார்த்தையாகயிருக்கிறது. 
அது சர்வவல்லமையுள்ள வார்த்நையாகவும்‌, 
நமக்கு உதவிசெய்கிற வார்த்தைகயாகவம்‌ 
இருக்கிறது. கர்த்தருடைய வேதத்தில்‌. 
பிரியமாயிருந்து, இரவும்‌ பகலும்‌ அவருடைய 
வேதத்தில்‌ தியானமாயிருக்கிற மனுஷன்‌ 
பாக்கியவான்‌ (சங்‌ 1:2) கட்டளையே 
விளக்கு, வேதமே வெளிச்சம்‌, 
போதகசிட்சையே ஜீவ வழி (நீதி 6:23) 


காலைவேளையிலே 
அந்த நாளில்‌ 


துன்மார்க்க ஸ்திரீ 
நீதி 6: 24- 85 


நீதி 6:24. அது உன்னைத்‌ துன்மார்க்க 
ஸ்திரீக்கும்‌, இச்சகம்பேசும்‌ 
'நாவையுடைய பரஸ்திரீக்கும்‌ விலக்கிக்‌ 
காக்கும்‌. 

நீதி 6:25. உன்‌ இருதயத்திலே அவன்‌ 


அழகை இச்சியாதே; அவன்‌ தன்‌ 
'ணிமைகளினால்‌ ன்‌ 





f= a 
TT 


நீதி 6:28, வேசியினிமித்தம்‌ ஒரு 
அப்பத்துணிக்கையையும்‌ இரக்க 
வேண்டியதாகும்‌; விபசாரியானவன்‌ 
அருமையான உயிரை 
வேட்டையாடுகிறான்‌. 


நீதி 627. தன்‌ வஸ்திரம்‌ வேகாமல்‌ 
மடியிலே எவனாவது நெருப்பை: 
வைத்துக்கொன்னக்கூடுமோ? 


நீதி 6:28. தன்‌ 
எவனாவது 
நடக்கக்கூடுமோ? 


நீதி 6:29, 

மனைவியிடத்தில்‌ பிரவேசிப்பவனும்‌, 

அப்படியே அவனைத்‌ தொடுகிற 

எவனும்‌, ஆக்கினைக்குத்‌ தப்பான்‌. 

தீதி 6:30. திருடன்‌ தன்‌ பசியை ஆற்றத்‌ 
அவனை 


திருடினால்‌ ஜனங்கள்‌ 
இகழமாட்டார்கன்‌; 


கால்‌ ௬டாமல்‌. 
தழலின் மேல்‌ 


பிறனுடைய 


நீதி 6:31, அவன்‌ கண்டுபிடிக்கப்பட்டால்‌ 
பவல்‌ கொடுத்துத்‌ தீரவேண்டும்‌; 
வீட்டிலுன்ன 
புத்தள கத்தம்‌ 
கொடுக்கவேண்டியதாகும்‌. 


நீதி 622. ஸ்திரீயுடனே விபசாரம்‌ 


பண்ணுகிறவன்‌. மதிகெட்டவன்‌; 
அப்படிச்‌. செய்கிறவன்‌. தன்‌ 
ஆத்துமாவைக்‌ கெடுத்தூப்போடுகிறான்‌. 


நீதி 6:33. வாதையையும்‌ 
'இலச்சையையும்‌ அடைவான்‌; அவன்‌ 


திந்தை ஒழியாது. 


நீதி 6:84. ஸ்திரீயைப்பற்றிய எரிச்சல்‌ 
புருஷனுக்கு மூர்க்கத்தை 
உண்டுபண்ணும்‌; அவன்‌ பழிவாங்கும்‌ 
நானில்‌ தப்பவிடான்‌. 


நீதி 6:35. அவன்‌ எத்த எட்டையும்‌. 
பாரான்‌; அநேகம்‌ வெகுமதிகணைக்‌ 
கொடுத்தாலும்‌ அமர்த்திருக்கமாட்டான்‌.. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அகத்தத்திற்கும்‌, வேசித்தனத்திற்கும்‌, 
விபசாரத்திற்கும்‌ விரோதமாய்‌ இங்கு 
எச்சரிப்பு சொல்லப்பட்டிருக்கிறது. வேசித்தன 
பாவம்‌ மிகவும்‌ கொடுமையானது. 
ஆகையினால்தான்‌. வேசித்தனத்திற்கும்‌, 
விபசாரத்திற்கும்‌ விரோதமாய்‌ மறுபடியும்‌ 
மறுபடியுமாக  எச்சரிப்பான வார்த்தைகள்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. 


வனுடைய கட்டளையே 
விளக்கு. அவருடைய வேதமே நமக்கு, 
வெளிச்சம்‌. போதக சிட்சையே ஜீவவழி, 
ர்த்தர்‌ நம்மை சிட்சிக்கும்போது, நாம்‌ 

நடப்பதற்கு வாயப்பு 

போதக சிட்சை நம்மை 
துன்மார்க்க ஸ்திரீக்கும்‌ இச்சகம்‌ பேசும்‌ 
நாவையுடைய  பரஸ்திரீக்கும்‌ விலக்கிக்‌ 
காக்கும்‌ (நீதி 6:24). 


நமக்கு 


பரஸ்திரீ நம்மை அழிவுக்கு நேராக 
இழுத்துக்கொண்டு போகிறாள்‌. அவளிடத்தில்‌ 
போகிறவர்கள்‌ தங்களுடைய சரீரத்தையும்‌ 
ஆத்துமாலையும்‌  கெடுத்துப்போடுகிறார்கள்‌. 
அவளுடைய நாவு இச்சகம்‌ பேசுகிறது. 
இச்சகம்‌ பேசும்‌ நாவுக்கு மயங்குகிறவர்கள்‌ 
தேவனுடைய உபதேசத்திற்கும்‌, 
அவருடைய கடிந்துகொள்ளுதலுக்கும்‌. 
செவிகொடுக்கமாட்டார்கள்‌ பரஸ்திரீ 
நம்மை நேசிப்பதுபோல  நாடகமாடுவாள்‌. 
அவளிடத்தில்‌. மாய்மாலமே இருக்கிறது. 
அவள்‌ நமக்கு நல்லது செய்வதுபோல 
பேசினால்‌, அவளுடைய செயல்கள்‌ நம்மை 
அழித்துப்போடும்‌. 


விசுவாசிகள்‌ 


துன்மார்க்க ஸ்திரீக்கு 
விரோதமாக 


தங்களைக்‌ காத்துக்கொள்ள 
வேண்டும்‌. விபசார... பாவத்திற்கும்‌, 
வேசித்தன. த்திற்கும்‌ விலகி 

தீலிக்கவேண்டும்‌. தீமையைவிட்டு எவ்வளவு, 
தூரம்‌ விலகிப்போக முடியுமோ, அல்வளவு 
தூரம்‌ விலகிப்போய்விடவேண்டும்‌. 
துன்மார்க்க ஸ்திரீயின்‌ அழகை நம்முடைய 
இருதயத்தில்‌ இச்சிக்கக்கூடாது. அவள்‌ 
தன்னுடைய கண்ணிமைகளினால்‌ நம்மைப்‌ 
பிடிப்பதற்கு முயற்சி செய்வாள்‌. ஆனால்‌ 
அவள்‌ நம்மை பிடித்துவிடாதவாறு நாம்‌ 
மிகவும்‌ எச்சரிக்கையாயிருக்கவேண்டும்‌. 
அவளைப்பற்றிய ஆசை நம்முடைய 
இருதயத்தில்‌ இருக்கக்கூடாது. அந்த 
ஸ்திரீயை இருதயத்தில்‌  இச்சித்தாலும்‌, 
அவளோடு விபசாரம்பண்ணுகிற 
பாவத்திற்கு சமமான பாவத்தை செய்கிறோம்‌. 





ழ்‌ நயன 
யாய 


விபசார ஸ்திரீயின்‌ அழகில்‌ நாம்‌ 
மயங்கிவிடக்கூடாது. (வளுடைய 
கண்ணிமைகளைப்‌ 
போய்விடக்கூடாது. 
கண்களின்‌ பார்வைகள்‌ அம்புகளைப்போலவும்‌, 
ஈட்டிகளைப்போலவும்‌ நமக்குள்‌ பாய்ந்து, 
நம்முடைய ஆத்துமாவைக்‌ கொன்றுபோடும்‌. 
விபசார ஸ்திரீயிடத்தில்‌ 
மயங்கியிருக்கிறவர்கள்‌ ஆரம்பத்தில்‌ 
சந்தோஷமாகத்தான்‌ இருப்பார்கள்‌. 
அவளுடைய சிறையிருப்பே தங்களுக்கு 
இன்பமானது என்று சொல்லுவார்கள்‌. 
முடிவில்தான்‌ விபசார ஸ்திரீயின்‌ பயங்கரம்‌ 
நமக்குத்‌ தெரியவரும்‌. அவளுடைய 
சிறையிருப்பு நம்முடைய சரீரத்தையும்‌ 
ஆத்துமாவையும்‌ அழித்துப்போடும்‌. விபசார 
ஸ்திரீயினிடத்தில்‌ அடிமைப்பட்டுக்‌ கிடப்பது. 
எகிப்து தேசத்தின்‌ அடிமைத்தனத்தைவிட 
மிகவும்‌ பயங்கரமானது. 


பார்த்து 


விசாரியானவள்‌ அருமையான உமி 
வேட்டையாடுகிறாள்‌ வேசியினிடத்தில்‌ 
சிக்கிக்கொண்டவர்கள்‌, ய்‌ 
ஒரு 
வேண்டியதாயிருக்கும்‌. 
சிக்கிக்கொண்டவர்கள்‌ 
இசுவரியத்தை இழந்து, 
போஜனத்திற்காக பிச்சையெடுக்க வேண்டிய 
நிலமைக்கு மோசமாய்ப்‌ போய்விடுவார்கள்‌ 
விபசார பாவம்‌ மனுஷரைக்‌ 
கொன்றுபோடுகிறது. மனுஷனுடைய 
ஆத்துமாவையும்‌ ஆவியையும்‌ 
அழித்துப்போடுகிறது. தெலீலாள்‌ 
சிம்சோனுடைய உமிரை வேட்டையாடினாள்‌. 
பாவத்தில்‌. 
மனச்சாட்சி 
வேதனைப்படும்‌. 
தேவனுடைய 


விபசார 
சிக்கிக்கொண்டவர்களுடைய 
குற்றவுணர்வினால்‌ 
விபசாரக்காரன்‌ 
ஆக்கினைக்கு தப்ப முடியாது. பிறனுடைய 


மனைவியிடத்தில்‌ பிரவேசிக்கிறவனும்‌. 
அவளைத்‌ தொடுகிற எவனும்‌, தேவனுடைய 
ஆக்கினைக்குத்‌ தப்பமாட்டான்‌. ஒரு சிலர்‌ 
துணிகரமாகப்‌ பாவம்‌ செய்கிறார்கள்‌. 
தங்களுக்கு எந்தத்‌ தண்டனையும்‌, எந்தத்‌ 
தீங்கும்‌ வராது என்று ஆணவமாகப்‌ 
பேசுகிறார்கள்‌. இப்படிப்பட்டவர்கள்‌ ள்‌ 
லே. 


வைத்துக்கொள்கிறார்கள்‌. தன்‌ வஸ்திரம்‌ 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


வேகாமல்‌, எவனாலும்‌ தன்னுடைய மடியிலே 
நெருப்பை வைத்துக்கொள்ள முடியாது. 
தன்னுடைய கால்‌ சுடாமல்‌ எவனாலும்‌ 
தழலின்மேல்‌ நடக்க முடியாது. 
திருட்டுப்பாவத்தைவிட விபசார பாவம்‌ 
மிகவும்‌ கொடியது. தாவீது உரியாவின்‌ 
மனைவியாகிய பத்சேபாளோடு விபசாரம்‌ 
பண்ணினார்‌. நாத்தான்‌ தீர்க்கதரிசி 
தாவீதின்‌ பாலத்தை அவருக்கு எடுத்துச்‌ 
சொன்னார்‌. அதை ஒரு உவமையால்‌ 
விவரிக்கும்போது, தாவீதின்‌ விபசார 
பாவத்தை, திருட்டுப்பாவத்தோடு ஒப்பிட்டுச்‌ 
சொன்னார்‌. அந்தப்‌ பாவத்திற்கு 
மரணதண்டனை  கொடுக்கவேண்டுமென்று 
தாவீதே தன்னுடைய வாயினால்‌ 
நியாயத்தீர்ப்பு கொடுத்தார்‌. 
தாவீது: அந்‌; 


A 
மலுஷன்மேல்‌. மிகவம்‌ கோபமுண்பவளாகி, 
நாத்தானைப்‌ பார்த்து: இந்தக்‌ காரியத்தைச்‌ 
செய்த மனுஷன்‌ மரணத்திற்குப்‌ பாத்திரன்‌' 
என்று கர்த்தருடைய ஜீவனைக்‌ கொண்டு 
சொல்லுகிறேன்‌. 
இரக்கமற்றவனாயிருந்து, 
காரியத்தைச்‌ செய்தபடியினால்‌, 
ஆட்டுக்குட்டிக்காக த்‌ 
செலுத்தவேண்டும்‌ என்றான்‌. அப்பொழுது 
தாவீதை நோக்கி: நீயே அந்த 
(சோமு என்று 


பாவம்‌ மனுஷனு, 
மிகப்பெரிய நிந்தையைத்‌ தரும்‌. ஒருவேளை 
திருடனைக்கூட "ஜனங்கள்‌ 
மன்னித்துவிடுவார்கள்‌. திருடன்‌ தன்‌ பசியை 
ஆற்ற திருடினால்‌, 

இகழமாட்டார்கள்‌. 

கண்டுபிடிக்கப்பட்டால்‌, 

பாவத்திற்கு பரிகாரமும்‌ உண்டு. அவன்‌ 
ஏழுமடங்கு கொடுத்து தீரவேண்டும்‌. 
அவனிடத்தில்‌ பணம்‌ இன்றாம்‌ 
திருடன்‌ தன்‌ லுள்ள. 
பொருள்களையெல்லாம்‌ கொடுக்கவேண்டும்‌ 
ஆனால்‌ விபசார பாவத்தில்‌ 
ஈடுபட்டவனுக்கோ, இப்படிப்பட்ட 
பாவபரிகாரம்‌ எதுவும்‌ இல்லை. ஜனங்கள்‌ 
அவனை இகழுவார்கள்‌. அணைத்‌ 
தண்டிப்பார்கள்‌ (நீதி 6:30,31) 


க்கு 





ழ்‌ நயனா 
யாய 


ஸ்திரீயுடனே விபசாரம்பண்ணுகிறவன்‌ 
மதிகெட்டவன்‌. மூடனுக்கு கிடைக்கும்‌ 
தண்டனை விபசாரக்காரனுக்கும்‌ கிடைக்கும்‌. 
தனக்கு தண்டனை கிடைக்கும்‌ என்பதை 
அறியாமலேயே. அவன்‌ 
விபசாரம்பண்ணுகிறான்‌. இவனுக்கு 
சரீரப்பிரகாரமான தண்டனையோடு 
ஆலிக்குரிய தண்டனையும்‌ கிடைக்கும்‌. 


அவன்‌ தன்‌ ஆத்துமாவைக்‌ 
கெடுத்துப்போடுகிறான்‌. 


விபசாரம்பண்ணுகிறவன்‌ தன்னுடைய 


ற ஆனாலும்‌ 
நிந்தை ஒழியாது. அவன்‌ 
இலர்சையையும்‌ அடைவான்‌. 


மனைவியிடத்தில்‌ சேர்ந்து பாவம்‌ செய்த்‌, 
இதனால்‌ அவருடை நற்பெயருக்கு: 
'களங்கமுண்டாயிற்று. சத்துருக்கள்‌ 
தேவனுடைய நாமத்தைத்‌ தூஷிப்பதற்கும்‌ ஏது 


தூ 
காரணமாயிருக்கிறார்கள்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பிறனுடைய 'மணைவியினிடத்தில்‌ 
பிரவேசிக்கிறவனுக்கும்‌, அவளைத்‌ 
தொடுகிறவனுக்கும்‌ தண்டனை கிடைக்கும்‌. 
ஸ்திரீயைப்பற்றிய எரிச்சல்‌ புருஷனுக்கு 
மூர்க்கத்தை உண்டுபண்ணும்‌. தன்‌ 
மனைவியை கெடுத்துப்போட்டவனை, அவன்‌ 
பழிவாங்கவேண்டுமென்று துடித்துக்‌ 
கொண்டிருப்பான்‌. பழிவாங்கும்‌ நாளிலே, 
புருஷன்‌, தன்‌ மனைவியைக்‌ கெடுத்தவனை 
தப்பவிடாமல்‌ பழிவாங்கிவிடுவான்‌. 


மனைவியுடனே 


அதை 
பழிவாங்குவதே 
குறிக்கோளாயிருக்கும்‌. 


ஏற்றுக்கொள்ளமாட்டான்‌. 
அவனுடைய 
அவனுக்கு அநேகம்‌ வெகுமதிகளைக்‌ 
கொடுத்தாலும்‌, அவன்‌ சும்மா 
அமர்ந்திருக்கமாட்டான்‌. பிறனுடைய 
மனைவியோடு தான்‌ செய்த பாவம்‌ 
யாருக்கும்‌ தெரியாது என்று விபசாரக்காரன்‌ 
நினைப்பான்‌. பழைய ஏற்பாட்டுக்காலத்தில்‌, 
மறைக்கப்படுகிற விபசார பாவத்தை 
வெளிப்படுத்துவதற்கு, சாபகாரணமான 
ஜலத்தைப்‌ பயன்படுத்தினார்கள்‌ 
(எண்‌ 5:1-3). விபசார பாவம்‌ மனுஷருக்கு 
மறைவாகமிருந்தாலும்‌, கர்த்தருடைய 
பார்வைக்கு மறைவாகயிராது. நியாயத்தீர்ப்பு 
நாளிலே கர்த்தர்‌ விபசாரக்காரரையும்‌, 
வேசிக்கள்ளரையும்‌ தம்முடைய நியாயமான 
தீர்ப்பினால்‌ நியாயந்தீர்ப்பார்‌. 





f= THEN 
TT 


சிக்கிக்கொண்டு, 
அனுபவித்தார்‌. 
ஸ்திரீகளினால்‌ 
உண்டாயிற்று. 
இச்சைகளினால்‌ 
ஆபத்துக்களைப்பற்றி 
எச்சரித்துச்‌ சொல்லுவது 
அவசியமான உபதேசம்‌. 


'சாலொமோனுக்கும்‌ அந்நிய 
அநேக பிரச்சனைகள்‌ 
மாம்சத்தின்‌ 
உண்டாகும்‌ 
வாலிபருக்கு 
மிகவும்‌ 


நம்முடைய தேவனுடைய 
வார்த்தையினால்‌ 
செய்யப்படவேண்டும்‌. 


மனது 


நம்முடைய சந்தையில்‌ 
தேவனுடைய வார்த்தை 
நிரம்பியிருக்கவேண்டும்‌. நாம்‌ தேவனுடைய 
வார்த்தைகளைக்‌ காத்து, அவருடைய 
கட்டளைகளை நம்மிடத்தில்‌ 
பத்திரப்படுத்தவேண்டும்‌ (நீதி 71-5). 
வாலிபர்கள்‌ அந்நிய ஸ்திரீகளின்‌ 
விஷயத்தில்‌ மதத்த குவனமாயிருக்க 
வேண்டும்‌. வேசித்தனத்தினாலும்‌, 
விபசாரத்தினாலும்‌ அநேக ஆபத்துக்கள்‌ 
உண்டாகும்‌ (நீதி 7:6-23). வாலிபர்கள்‌ 
வேசியின்‌ வழியிலே சாயக்கூடாது. அவள்‌ 


சோதனையிலிருந்து 
காத்துக்கொள்ளும்‌" என்று 
ஜெபம்பண்ணவேண்டும்‌. 


தேவனுடைய வார்த்தை 
நீதி 7 :1-5 


நீதி 71. 
வார்த்தைகளைக்‌ 
கட்டனைகளை 

யத்திரப்படுத்து. 
நீதி 7:2. என்‌ கட்டனைகனையும்‌ என்‌ 
போதகத்தையும்‌ உன்‌ 
கண்மணியைப்போல்‌ காத்துக்கொன்‌, 
அப்பொழுது பிழைப்பாய்‌.. 


என்‌ மகனே, நீ என்‌ 
காத்து, என்‌ 
உன்னிடத்தில்‌: 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நீதி 75. அவைகளை உன்‌ விரல்களில்‌ 
கட்டி, அவைகளை உன்‌ இருதய 
பலகையில்‌ எழுதிக்கொள்‌. 


இச்சுகவார்த்தைகளைப்‌ 
அந்திய பெண்ணாகிய 
உன்னை விலக்கிக்‌ 


நீதி 

பேசும்‌ 
யரஸ்திரீக்கு. 
காப்பதற்காக, 


தீதி 75. ஞானத்தை நோக்கி, தீ என்‌ 
சகோதரி என்றும்‌, புத்தியைப்பார்த்து, 
நீ என்‌ இனத்தான்‌ என்றும்‌ 
சொல்வாயாக. 


மாம்சத்தின்‌ இச்சைக்கு விரோதமான 
எச்சரிப்பு நீதிமொழிகள்‌ புஸ்தகத்தில்‌ 
ஏற்கெனவே 'சொல்லப்பட்டிருக்கிறது. 
தேவனுடைய வார்த்தையே நமக்கு. 
மெய்யான பாதுகாப்பைத்‌ தரும்‌. அதுவே 
நம்மை துன்மார்க்க ஸ்திரீக்கும்‌, 
பரஸ்திரீக்கும்‌. விலக்கிக்‌ காக்கும்‌. 
டய வார்த்தை நம்முடைய 
இருதயத்திலிருக்கும்போது அது நமக்கு 
வழிகாட்டும்‌. அது நம்மைக்‌ காப்பாற்றும்‌. 


"என்‌ மகனே, உன்‌ தகப்பன்‌ 
கற்பனையைக்‌ காத்துக்கொள்‌; உன்‌ தாயின்‌ 
போதகத்தைத்‌ தள்ளாதே. அவைகளை 
எப்பொழுதும்‌ உன்‌ இருதயத்திலே அணிந்து, 
அவைகளை உன்‌ கழுத்திலே கட்டிக்கொள்‌. 
நீ நடக்கும்போது. அது உனக்கு வழிகாட்டும்‌; 
நீ படுக்கும்பே அது உன்னைக்‌ 
காப்பாற்றும்‌; ந்‌ விழிக்கும்‌ போது அது 
உன்னோடே சம்‌ கட்டளையே 
விளக்கு, வெளிச்சம்‌, 
போதகசிட்சையே ஜீவ வழி. அது உன்னைத்‌ 
துன்மார்க்க ஸ்திரீக்கும்‌ இச்சகம்பேசும்‌ 
நாவையுடைய  பரஸ்திரீக்கும்‌ விலக்கிக்‌ 
காக்கும்‌" (நீதி 6:20-24). 


விசுவாசிகள்‌ 
தேவனுடைய 
கீழ்ப்படியவேண்டும்‌. 
வார்த்தைகளைக்‌ காத்துக்கொள்ளவேண்டும்‌. 
அவருடைய கட்டளைகளை நம்மிடத்தில்‌ 
பத்திரப்படுத்தவேண்டும்‌. தேவனுடைய 
பிரமாணமே நம்மை ஆளுகை செய்கிற 
பிரதான பிரமாணமாயிருக்கவேண்டும்‌. 
தேவனுடைய கட்டளைகளையும்‌, 
போதகத்தையும்‌, 

கண்மணியைப்போல்‌  காத்துக்கொண்டால்‌, 
அப்பொழுது. நாம்‌ பிழைப்போம்‌. 
இல்லையென்றால்‌ நாம்‌ மரித்துப்போவோம்‌. 


எல்லோருமே 
ன்‌ 





ழ்‌ நள 
யாய 


நம்முடைய கண்மணியே 
க்குப்‌ பிரதானமானது. 
வந்தாலும்‌, 
கண்மணியைத்தான்‌ பாதிக்கும்‌. 
பாதிக்கப்பட்டால்‌ மொத்த 
க்க 10: ஆண்‌ 
கண்மணியை எல்லா 
பாதுகாத்துக்கொள்ளவேண்டும்‌. 
கர்த்தருடைய 


ip 
கண்ணுக்கு 
அது 
கண்மணி 
கண்ணும்‌ 
நம்முடைய 
காவலோடும்‌ 
தாவீது 
சமுகத்திலே, 
என்னைக்‌. 
16:8) என்று 
நாமும்‌ தாவீதைப்போல 
க்கியத்தைச்‌ சொல்லி 

கர்த்தரிடத்தில்‌ ஜெபிக்கவேண்டும்‌. 


ப்பதால்‌ பார்வையில்‌ நம்முடைய 


பாதுகாக்கிறார்‌ 


ம்மைத்‌ தொடுகிறவன்‌ கர்த்தருடைய 
க்‌ தொடுகிறான்‌ (சக 2:8), 
கர்த்தருடைய பிரமாணம்‌ நமக்கு 
கண்மணியைப்போல முக்கியமானதாயிருக்க 
வேண்டும்‌. கண்மணிக்கு 
சிறிது ஆபத்து வந்தாலும்‌ அது நமக்கு 
பெரிய பாதிப்பைக்‌ கொடுக்கும்‌. தேவனுடைய 
பிரமாணத்தை நாம்‌ சிறிதளவு மீறினாலும்‌, 
நமக்கு ஏராளமான தீங்குகள்‌ வரும்‌. 


தேவனுடைய வார்த்தைகளை 
விரல்களில்‌ கட்டிக்கொள்ள 

அவைகளை நம்முடைய இருதய 
எழுதிக்கொள்ளவேண்டும்‌. 

விரல்களில்‌ மோதிரம்‌ அணிவதுபோல, நாம்‌ 
தேவனுடைய வார்த்தைகளை நம்முடைய 
விரலின்‌ நுனியில்‌ வைத்திருக்கவேண்டும்‌. 
அது நம்முடைய பார்வையில்‌ எப்போதும்‌ 
பட்டுக்கொண்டேயிருக்கவேண்டும்‌. வலது 
கை விரலில்‌ முத்திரை மோதிரம்‌ 
தரித்திருப்பதுபோல, கர்த்தருடைய 
வார்த்தைகளையும்‌, நம்முடைய கரங்களில்‌ 
முத்திரை மோதிரங்களைப்போல 
தரித்துக்கொள்ளவேண்டும்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


விரலில்‌ அணிந்திருக்கும்‌ முத்திரை 
மோதிரம்‌ அதிக முக்கியத்துவமுள்ளது. அது 
ராஜாவின்‌ அதிகாரத்திற்கு அடையாளம்‌. 
தேவனுடைய வார்த்தை நமக்கு மிகவும்‌ 
முக்கியமானது. அது தேவனுடைய 
பிரமாணம்‌. நாம்‌ பேசுவது, கிரியை செய்வது 


கொடுக்கவேண்டும்‌. நம்முடைய ஜீவியத்தில்‌ 
அதற்கு முக்கியத்துவம்‌ கொடுக்கவேண்டும்‌. 


;தயத்தில்‌ 


நம்முடைய இருதயத்தி 
க்கும்‌ 


நினைவுகள்‌ பதிற்‌. 
சிநேகிதர்களின்‌ பெயர்கள்‌, 
அவர்களைப்பற்றிய விவரம்‌ எல்லாமே 
நம்முடைய இருதயத்தில்‌ ப கமம்‌ 
தேவனுடைய வார்த்தைகளை நம்முபை 
இருதய ப எழதக்கொள்ும்து 
மிகவும்‌ 
நமக்கு 
ஆலோசனையும்‌, 
வழிநடத்துதலும்‌ தேவைப்படுகிறது. தேவன்‌ 
தம்முடைய வார்த்தையின்‌ மூலமாகவே 
நம்மோடு பேசுகிறார்‌. 


ஏராளமான 
நம்முடைய 


மக்கு 
லாதன ன்னதா்குகக்‌ 
தேவனுடைய 


நோக்கி, “நீ என்‌ 
புத்தியைப்பார்த்து, “நீ 
இனத்தாள்‌" என்றும்‌ சொல்லவேண்டும்‌. 
(நீதி 73). நம்முடைய சகோதரியை 
நாம்‌ நேசிப்பதுபோல தேவனுடைய 
வார்த்தையையும்‌ நேசிக்கவேண்டும்‌. 
சகோதரியினிடத்தில்‌ நாம்‌ பிரியமாயிருப்பது 
போல, தேவனுடைய வார்த்தையிலும்‌ நாம்‌ 
பிரியமாயிருக்கவேண்டும்‌. நமக்கு நெருங்கிய 
இனத்தாராயிருக்கிறவர்கள்‌, நமக்கு பல 
வழிகளில்‌ உதவியாயிருப்பார்கள்‌. அவர்கள்‌ 
ஆலோசனையும்‌, ஆறுதலும்‌, 
ப்திம்களும சொல்லுவார்கள்‌. 
தேவனுடைய வார்த்தை நம்முடைய 
இத்தாகாயகுககுப்ாதட அந்த 
வார்த்தையின்‌ மூலமாய்‌ நமக்கு 
ஆலோசனைகளும்‌, ஆறுதல்களும்‌, 
புத்திமதிகளும்‌ கிடைக்கும்‌. 


நாம்‌ ஞானத்தை 
சகோதரி" என்றும்‌, 
என்‌ 





ழ்‌ நள 
யாய 


தேவனுடைய வார்த்தையே நம்மை 
வேலியடைத்துப்‌ பாதுகாக்கவேண்டும்‌. 
கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய 
இருதயத்தில்‌ நிரம்பியிருக்கும்போது, அங்கு 
வேறு தீயசிந்தனைகளுக்கு இடமிருக்காது. 
தேவனுடைய வார்த்தை நம்மைப்‌ 
பாதுகாப்பதினால்‌, இச்சக வார்த்தைகளைப்‌ 
பேசும்‌ அந்நிய பெண்ணாகிய பரஸ்திரீக்கு 
நம்மை விலக்கிக்‌ காத்துக்கொள்ளலாம்‌. 
பாவங்களுக்கு 
நாம்‌ கர்த்தரை 
பற்றிக்கொள்ளும்போது, 
கர்த்தருடைய கரத்திலிருந்து சத்துருவால்‌ 
நம்மை பிரிக்க முடியாது. 


காமவிகார 


புத்தியீன வாலிபன்‌ 
நீதி 7:67 


நீதி 70, நான்‌. 
ஜன்னலருகே தின்று, 
வழியாய்ப்‌ பார்த்த போது, 


நீதி 77. 
வாலிபருக்குன்னே. 
வாலிபனைக்கண்டு. 
கவனித்தேன்‌. 


வேசித்தன பாவத்திற்கு விரோதமாக 
எச்சரிப்பு சொல்லப்படும்போது, புத்தியில்லாத 
ஒரு வாலிபனைப்பற்றி இங்கு 
எடுத்துக்காட்டாகச்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
இவன்‌ வியார பாவத்தில்‌ விழந்து 
சீரழிந்துபோனான்‌. இவன்‌ ஒரு வாலிபன்‌ 
அதேவேளையில்‌ இவன்‌ புத்தியில்லாத 
வாலிபன்‌ இவனால்‌ இச்சக 
வார்த்தைகளைப்பேசும்‌ ஸ்திரீக்கு தன்னை 
விலக்கிக்‌ காத்துக்கொள்ள முடியவில்லை. 
பரஸ்திரீயின்‌ 
தன்னுடைய 
'சிக்கிக்கொள் கிறான்‌. 
கண்ணியிலிருந்து இந்த 

வாலிபனால்‌ விடுதலை பெறமுடியவில்லை. 
புத்தியீனர்கள்‌. கர்த்தருடைய 
வார்த்தைக்கு செவிகொடுக்கமாட்டார்கள்‌. 
பாவத்தை பரியாசம்பண்ணுவார்கள்‌. 


பேதையர்களாகிய 


ஏரு புத்தியீன 
அவனைக்‌ 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பாவத்திற்கு விரோதமாக விலகி 
ஜீவிக்கமாட்டார்கள்‌. வேசிகளைப்பற்றிய 
எச்சரிப்பு ஞானிகளுக்கும்‌, புத்திமான்களுக்கும்‌ 
சொல்லப்படுவதுபோல, பேதைகளுக்கும்‌, 
புத்தியீனருக்கும்‌ சொல்லப்படுகிறது. 
வாலிபருக்கு எச்சரிப்பு கொடுக்கப்படுவதுபோல, 
வாயதானவருக்கும்‌ எச்சரிப்பு 
கொடுக்கப்படுகிறது. 
பரஸ்திரீ 
வார்த்தைகளினால்‌ புத்தியில்லாத 
வாலிபர்களை, தன்னுடைய வலையில்‌ 
மிகவும்‌ எளிதாக பிடித்துக்கொள்கிறார்கள்‌. 
அவளுடைய பார்வையும்‌, பேச்சும்‌ பாவம்‌. 
நிரம்பியதாகவும்‌, இச்சகம்‌ நிரம்பியதாகவும்‌ 
இருக்கிறது. புத்தியில்லாத வாலிபர்கள்‌ 
பரஸ்திரீயின்‌ அழகிலும்‌, அவளுடைய இச்சக 
மாம்ச 
பார்வையிலும்‌ 
ஜீவனைக்‌ 
கெடு்தப்போடுகறார்கள்‌ புத்திமீனமான. 
வாலிபனைப்பற்றிய செய்தி, இங்கு ஒரு 
உவமையாக சொல்லப்பட்டாலும்‌, 
இதைப்போன்ற உண்மை சம்பவங்கள்‌ இந்தப்‌ 
பிரபஞ்சத்தில்‌ ஏராளமாய்‌ நடைபெறுகிறது. 


தன்னுடைய. இச்சக 


நடந்துபோனான்‌ 
நீதி 7:89. 


நீதி 7:8. அவன்‌ மாலைமயங்கும்‌ 
அஸ்தமன நேரத்திலும்‌, இரவின்‌: 
இருண்ட அத்தகாரத்திலும்‌, 


தீதி. அவன்‌ இருக்கும்‌ சந்துக்கடந்த 


ன்று, அவன்‌ 
தலால்‌ நட த்‌ 


சாலொமோன்‌ சமஸ்த இஸ்ரவேலுக்கும்‌ 
ராஜாவாகமிருந்தபோது, அவர்‌ நீதியுள்ள 
நியாயாதிபதியாக தன்னுடைய ஜனங்களை 
நியாயம்‌ விசாரித்தார்‌. தன்னுடைய 
தேசத்தின்‌ பிரஜைகள்‌ எல்லோரையும்‌ 
சாலொமோன்‌ கவனித்துப்‌ பார்ப்பது வழக்கம்‌. 
அதன்‌ பிரகாரமாகவே சாலொமோன்‌ தன்‌ 
வீட்டின்‌ ஜன்னலருகே நின்று, பலகணி 
வழியாம்‌, ஒரு புத்திமீன்‌ வாலிபனை 
கவனித்துப்‌ பார்க்கிறார்‌. 





i= FTE 
TT 


இந்த. 
விவரிக்கும்போது, 
நீதியுள்ள 
கொள்ளாமல்‌, ஒரு 
ஒரு தீர்க்கதரிசியா 


சம்பவத்தைப்பற்றி 
சாலொமோன்‌ தன்னை 
நியாயாதிபதியாகக்‌ காண்பித்துக்‌ 
ஊழியக்காரராகவும்‌, 
ஈகவும்‌ காண்பிக்கிறார்‌. 
தீர்க்கதரிசிகள்‌ ஜாமக்காரரைப்போல 
எச்சரிப்பின்‌ சத்தத்தைச்‌ சொல்லுவார்கள்‌. 
அதுபோலவே சாலொமோனும்‌ பரஸ்திரீமினால்‌ 
வரும்‌ ஆபத்துக்களை வாலிபருக்கு 
எச்சரிப்பாய்ச்‌ சொல்லுகிறார்‌. சாத்தானுடைய 
தந்திரங்களை நாம்‌ அறிந்திருக்கவேண்டும்‌. 
அப்போதுதான்‌ நம்முடைய ஜீலியத்தின்‌ 
பலவீனமான பகுதி எது என்பது நமக்குத்‌ 
தெரியவரும்‌. அந்தப்‌ பகுதிக்கு. நாம்‌ 
இரட்டிப்பான காவலைப்போடவேண்டும்‌. 


மாம்ச. இச்சையினால்‌ வரும்‌ 
சோதனையும்‌, விபசார பாவமும்‌, வேசித்தன 
ம்‌... வயோதிகருக்கு வருவதைவிட 


(தீமோ 2:22) என்று சொல்லுகிறார்‌. 
வாலிபர்கள்‌. வேசித்தன பாவத்திற்கு 
விரோதமாக தங்களை விசேஷித்த வழிகளில்‌ 
வேலியடைத்துக்‌ காத்துக்கொள்ளவேண்டும்‌. 


வாலிபர்கள்‌ 
விவேகழுமுள்ளவர்களாயிருக்க வேண்டும்‌. 
புத்திமீன வாலிபன்‌ விபசார பாவத்தில்‌ 
எளிதாக சிக்கிக்கொள்வான்‌. அவன்‌ இந்த 
உலகத்தில்‌ எந்தவிதமான குறிக்கோளும்‌, 
நோக்கமுமில்லாமல்‌ ஜீவிக்கிறான்‌.  மாம்சமே 
இவனை ஆளுகை செய்கிறது. தேவனுக்கு 
பயப்படும்‌ பயம்‌ இவனிடத்தில்‌ இல்லை. 
கர்த்தர்‌ கொடுக்கும்‌ ஞானத்தையும்‌ இவன்‌ 
'பெற்றுக்கொள்ளவில்லை. இப்படிப்பட்டவர்கள்‌ 
நடுக்கடலில்‌ மாலுமியில்லாமல்‌ தத்தளிக்கிற 
படகைப்போன்றவர்கள்‌. தேவனுடைய வசனம்‌ 
இவர்களை ஆளுகை செய்வதுமில்லை, 
வழிநடத்துவதுபில்லை. 


ஞானமும்‌ 


வாலிபரோடு 
ஒட்டிக்கொள்வார்கள்‌. 
அவர்கள்‌ சோம்பேறியாக பொழுதைப்‌ 
போக்குகிறவர்கள்‌. உருப்பபடியான 
வேலைகள்‌ எதையும்‌ செய்யமாட்டார்கள்‌. 
வீணாய்ப்‌ பொழுதைப்போக்குகிறவர்கள்‌, 
உதாரிகளாக, ஊர்‌ சுற்றித்திரிவார்கள்‌. 


புத்தியீன 
தீயசிநேகிதர்கள்‌ 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இவர்கள்‌ உருப்படாதவர்கள்‌. 
வாலிபன்‌: ம்‌ 
நேரத்திலும்‌, 
அந்தகாரத்திலும்‌, 
நடந்துபோகிறான்‌. 
ஒரு செய்யாமல்‌ 
சும்மாயிருக்கிறவன்‌,, ள்‌ 
அந்தகாரத்தில்‌, இருளின்‌ கிரியைகளை 
நடப்பிக்கிறான்‌. இவன்‌ இருளின்‌ மகன்‌. 
்‌ வெளிச்சத்திற்கு 


வேசியின்‌ வீட்டு வழியாய்‌ 


சத்துருவாயிருக்கிறான்‌. 
திரட்சியும்‌, 
சாங்கோபாங்கமுமாகிய 
சகோதரியான சோதோமின்‌ அக்கிரமம்‌" 
(எசே 16:49) சோம்பேறியாய்‌ 
சும்மாயிருக்கிறவர்கள்‌ சாத்தானுக்கு 
அடிமைகளாகயிருப்பார்கள்‌. புத்தியீன. 
வாலிபன்‌ இரவின்‌ இருண்ட அந்தகாரத்தில்‌ 
நடக்கிறான்‌. இரவின்‌ பிள்ளைகள்‌, இருளின்‌ 
ள, அந்தகாரத்தில்‌ நடப்பிப்பார்கள்‌ 
மாலை மயங்கும்‌ அஸ்தமன நேரத்திலேயே 
தங்கள்‌ அந்தகார கிரியைகளை செய்ய 
ஆரம்பித்துவிடுவார்கள்‌. 


-புத்திமீன வாலிபன்‌ பரஸ்திரீயிருக்கும்‌ 
சந்துக்கு அடுத்த தெருவில்‌ சென்று, அவள்‌ 
வீட்டு வழியாய்‌ நடந்துபோகிறான்‌. 
அவளுடைய வீட்டில்‌ தனக்கு சந்தோஷமும்‌, 
நிம்மதியும்‌ கிடைக்கும்‌ என்று நினைக்கிறான்‌. 
அவளுடைய வீடு ஒரு சிறைச்சாலையைப்‌ 
போன்றது என்பது இந்த வாலிபனுக்குத்‌ 
தெரியவில்லை. 


கெர்வமும்‌, காரத்‌ 
இன்கா 


இவைகளே உன்‌ 


உன்‌. வழியை. பஸஸ்திரீக்கு 
தூரப்படுத்து, அவளுடைய வீட்டின்‌ வாசலை 
கிட்டிச்சேராதே (நீதி 5:89) என்று 
வாலிபருக்கு உபதேசம்‌ 
கொடுக்கப்பட்டிருக்கிறது. புத்திமீன 
வாலிபனோ இந்த உபதேசத்திற்குக்‌ 
கீழ்ப்படியாமல்‌, அவளுடைய வீட்டின்‌ 
வாசலைக்‌ கிட்டிச்சேருகிறான்‌. 


தந்திரமனமுன்ன ஒரு ஸ்திரீ 
நீதி 7110-12 


நீதி 700, அப்பொழுது இதேர, 
வேசியின்‌ ஆடையாபரணத்தரித்த 
தத்திரமனமுன்ன ஒரு ஸ்திரீ அவனுக்கு 
எதிர்ப்பட்டாள்‌.. 





ழ்‌ நயனா நீதிமொழிக 
ராரா 


நீதி 7:11. அவன்‌ வாயாடி.யும்‌ 
அடங்காதவளுமான வன்‌; அவன்‌ 
கால்கள்‌ வீட்டிலே தரிக்கிறதில்லை. 


நீதி 742. சிலவேனை வெளியிலி. 
ருப்பான்‌, சிலவேளை வீதியிலிருப்பான்‌, 
சந்துகள்‌ தோறும்‌ பதிவிருப்பாள்‌.. 


புத்திமீன வாலிபனை மயக்குகிற ஸ்திரீ 
ஒரு வேசியோ அல்லது பரஸ்திரீயோ அல்ல 
இவள்‌ திருமணமான ஒரு ஸ்திரீ. இவளை 
டக்‌ ன சொல்லமுடியாது 


இவளுக்‌। . 
பயனால்‌ வெளியார்லைக்கு 
ஒரு திருமணமான ஸ்திரீயைப்போலவே 
இருக்கிறாள்‌. ஆனால்‌ இவளுடைய 
உள்ளத்திலோ  பரஸ்திரீமின்‌ சுபாவம்‌ 
நிரம்பியிருக்கிறது. இவள்‌ வேசியின்‌ ஆடை 
ஆபரணம்‌ தரித்திருக்கிறாள்‌. இவள்‌ அதிக 
தந்திரமனமுள்ள ஒரு ஸ்திரீ. 
இவள்‌ இருக்கும்‌ 
புத்திமீன்‌ வாலிபன்‌ 
இவளோ தந்திரமனமுள்ள ஒரு ஸ்திரீ, 
வாலிபர்களை மயக்கும்‌. 
வித்தைகளெல்லாவற்றையும்‌ இவள்‌ அறிந்து 
வைத்திருக்கிறாள்‌. தன்னுடைய மாம்சத்தின்‌ 
இச்சைகளை பூர்த்தி 
செய்துகொள்ள வேண்டும்‌ என்பதுதான்‌ 
இவளுடைய விருப்பம்‌. இவளுடைய இருதயம்‌ 
அசுத்தமானது. எல்லாவிதமான 
தீயசபாவங்களும்‌ இவளிடற்தில்‌ 
காணப்படுகிறது. இவள்‌ வாயாடியும்‌ 
அடங்காதவளுமானவள்‌. இவளுடைய 
கால்கள்‌ வீட்டிலே தரிக்கிறதில்லை. 

, தந்திரமனமுள்ள ஸ்திரீ 
வார்த்தைகளைப்‌ பேசுகிறாள்‌. 
பேசி தன்னுடைய 
நிறைவேற்றுகிறாள்‌. இவளிடத்தில்‌ 

ஆணவமும்‌, கர்வமும்‌. தலைக்கனமும்‌ 
இருக்கிறது. இவளுக்கு யாரும்‌ ஆலோசனை 

யாருடைய 

கேட்கமாட்டாள்‌. 

ஒரு புருஷன்‌ இருக்கிறான்‌. 

வேசித்தனம்‌ அவனுக்கும்‌ 

இவளுடைய பெற்றோரோ, 

இவளுக்கு நல்ல 

சொன்னாலும்‌, இவள்‌ 

அவற்றிற்கு செவிகொடுக்கமாட்டாள்‌. இவள்‌ 
பேலியாளின்‌ மகளாயிருக்கிறாள்‌. 


வீட்டு வழியாய்‌. 
நடந்துபோகிறான்‌. 


இச்சக 
சாதுரியமாய்ப்‌ 


இச்சையை 


PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மாற்றிக்கொள்வாள்‌. வீட்டுவேலை எதையும்‌ 
சரியாக கவனிக்கமாட்டாள்‌. வீட்டைத்தலிர 
மற்ற எல்லா இடங்களுக்கும்‌ சுற்றி 
அலைந்து, கொண்டிருப்பாள்‌. 
காட்டுமிருகங்கள்‌, தன்னுடைய இரைக்காக 
பதிவிருப்பதுபோல, இவளும்‌ சந்துகள்‌ 
தோறும்‌ வாலிபர்களுக்காக பதிவிருக்கிறாள்‌. 


அவனை 
இணங்கப்பண்ணினாள்‌. 


நீதி 7 : 18-21 


நீதி 748. அவன்‌ அவனைப்‌ பிடித்து 
முத்தஞ்செய்து, மூகம்‌  நாணாமல்‌ 
அவனைப்‌ பார்த்து: 


நீதி 7:14. சமாதான பலிகள்‌ என்மேல்‌ 
சுமந்திருத்தது, இன்றைக்குத்தான்‌ என்‌ 
பொருத்தனைகளை நிறைவேற்றினேன்‌. 


நீதி 7:15. ஆதலால்‌, நான்‌ உன்னைச்‌. 
சந்திக்கப்‌ புறப்பட்டு, உன்‌ முகத்தை 
ஆவலோடு தேடினேன்‌; இப்பொழுது 
உன்னைக்‌ கண்டுபிடித்தேன்‌. 


தீதி 746. என்‌ மஞ்சத்தை இரத்தின 
கம்பனங்கனாலும்‌, எகிப்துதேசத்து 
விசித்திரமான மெல்லிய 
வஸ்திரங்கனாலும்‌ சிங்காரித்தேன்‌. 


நீதி 7:07. என்‌ படுக்கையை வெள்ளைப்‌ 
 போனத்தாலும்‌ சத்தனத்தாலும்‌ 
இலவங்கப்பட்டையாலும்‌ வாசனை 
கட்டினேன்‌. 


நீதி 708. வர விடியற்காலம்‌ 
வரைக்கும்‌  சம்போகமாயிருப்போம்‌, 
இன்பங்களினால்‌ பூரிப்போம்‌. 


நீதி 718. புருஷன்‌ வீட்டிலே இல்லை, 
தூரப்பிரயாணம்‌ போனான்‌. 





ழ்‌ ளான 
யாய 


நீதி 720, பணப்பையைத்‌ 
கையிலே. 'கொண்டுபோனான்‌, 
குறிக்கப்பட்ட நானிலே வீட்டுக்கு. 
வருவான்‌ என்று சொல்லி, 


நீதி 701 தன்‌ மிகுதியான இனிய 
சொற்களால்‌ அவனை வசப்படுத்தி, 
தன்‌ உதடுகளின்‌ மதுரவாக்கினால்‌ 
அவனை இணங்கப்பண்ணினான்‌. 


தன்‌ 


தந்திரமனமுள்ள 
புத்திமீன வாலிபன்‌ 
அறிமுகமான வனாகயிருக்கலாம்‌. 
இவளுடைய 
தமல்‌ 
எதிர்ப்படுகி| 
கவ்வு ந்திய அல்ல 
தந்திரமனமுள்ளவள்‌. பை, 
இருந 'சதிஆலோசனை 
நிரம்பிமிருக்கிறது. இவள்‌ திட்டமிட்டு அந்த 
வாலிபனை சந்திக்கிறாள்‌ இவளோ 
சந்துகள்தோறும்‌ பதிவிருக்கிறவள்‌. இவள்‌ 
ler mfr pre ஒரு இரை 
தன்னைத்தேடி வரும்போது, அவள்‌ அந்த 
இரையை விட்டு வைக்கமாட்டாள்‌. 


வேசிஆபரணம்‌ தரித்த தந்‌; 

இந்த ஸ்தர்க்கு. பத்தின வா 

எல்லா கண்‌ தெரநதுக்கிறது 

அவனுடைய அங்க அசைவுகள்‌ 

எல்லாவற்றையும்‌ இவள்‌ 

tn தந்திரமனமுள்ள 
புத்தியீ 


கண்ணியமுள்ள 
மற்ற வாலிபர்களைப்‌ 
முத்தம்‌ செய்யமாட்டார்கள்‌. 


தந்திரமனமுள்ள இந்த ஸ்திரீ, அந்த 
வாலிபனைப்‌ பிடித்து முத்தம்‌ செய்வதோடு, 
அவனோடு முகம்‌ நாணாமல்‌ பேசுகிறாள்‌. 
தன்னோடு வேசித்தனம்பண்ண வருமாறு 
அவனை அழைக்கிறாள்‌. தன்னுடைய 
வீட்டைப்பற்றியும்‌, தன்னுடைய 
படுக்கையைப்பற்றியும்‌ அவனுக்கு ஆசை 
வார்த்தைகளைச்‌ சொல்லுகிறாள்‌. அவனை 
மயக்குகிறாள்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பேசுகிறாள்‌ (நீதி 711415). 


வாலிபனிடம்‌. 
படுக்கையையும்‌ 


தன்னுடைய 
ஆசை 
வர்ணித்துச்‌ 


த. 
மஞ்சத்தையும்‌, 
வார்த்தைகளினால்‌ 
சொல்லுகிறாள்‌. “என்‌ மஞ்சத்தை இரத்தின 
கம்பளங்களாலும்‌, எகிப்துதேசத்து 
விசித்திரமான மெல்லிய வஸ்திரங்களாலும்‌ 
சிங்காரித்தேன்‌. என்‌ படுக்கையை 
வெள்ளைப்போளத்தாலும்‌ சந்தனத்தாலும்‌ 
இலவங்கப்பட்டையாலும்‌ வாசனை கட்டினேன்‌" 
(நீதி 7467) என்று தன்னுடைய 
படுக்கையைப்பற்றி பெருமையாய்ப்‌ பேசுகிறாள்‌. 
தன்னுடைய மஞ்சத்தையும்‌, படுக்கையையும்‌ 
அவனோடு பங்கிட்டுக்கொள்வதற்கு ஆசை 
வார்த்தைகளைச்‌ சொல்லுகிறாள்‌. 

இந்த ஸ்திரீ புத்திமீன வாலிபனிடத்தில்‌ 
சொல்லும்போது, “சமாதான பலிகள்‌ என்மேல்‌ 
சுமந்திருந்தது' (நீதி 744) என்றும்‌. 
சொல்லுகிறாள்‌. கர்த்தர்‌ தங்களை 
அதிகமாய்‌  ஆசீர்வதித்திருப்பதற்காகவும்‌, 
தாங்கள்‌ அதிக 
சந்தோஷமாயிருப்பதற்காகவம்‌, இஸ்ரவேல்‌ 
ஜனங்கள்‌ சமாதான பலிகளை செலுத்துவது 
வழக்கம்‌. இந்த ஸ்திரீ சமாதான பலிகளின்‌ 
பொருத்தனைகளை, இன்றைக்கு 
நிறைவேற்றியதாக சொல்லுகிறாள்‌. இதனால்‌ 
இவள்‌ தரித்திரமுள்ள ஸ்திரீ அல்ல என்பதும்‌, 
ஐசுவரியம்‌ 


தெளிவாகிறது. 
சமாதான 


வாலிபனிடத்தில்‌ 
ரகக இந்த ஸ்திரீ சமாதான 
பலிகளைப்பற்றிச்‌ சொல்லுகிறாள்‌. தனக்கு 
அவனுடைய பணம்‌ பில்லை. 
என்பதையும்‌, அவன்‌ மாத்திரம்‌ தனக்கு 
போகும்‌ என்பதையும்‌. இந்த ஸ்திர இதன்‌ 
மூலமாய்‌ அவனுக்குத்‌ தெரியப்படுத்துகிறாள்‌. 





ழ்‌ நள 
யாய 


பிரகாரத்தில்‌ 

ஆராதனை 

சர்வவல்லமையுள்ள 

வேண்டிய பொருத்தனைகளையெல்லாம்‌ 
நிறைவேற்றிபிரக்கிறாள்‌....... தன்னுடைய 
பாவங்கள்‌ எல்லாம்‌ 
மன்னிக்கப்பட்டிருப்பதினால்‌, தான்‌ புதிய 
பாவத்தை செய்வதற்கு 
ஆயத்தமாயிருக்கிறாள்‌. தன்னுடைய 
பாவத்தை செய்வதற்கு, தன்னுடைய 
தெய்வபக்தியை ஒரு கருவியாகப்‌ 
பயன்படுத்துகிறாள்‌. தெய்வபக்தியின்‌ நிழலில்‌ 
துணிகரமாய்ப்‌ பாவம்‌ செய்கிறவர்கள்‌ 
கர்த்தருடைய ஆக்கினைத்தீர்ப்புக்குத்‌ 
தப்பிக்கமாட்டார்கள்‌. 


பரிசேயர்கள்‌ 
பார்க்கவேண்டுமென்பதற்காக 
ஜெபம்பண்ணுவது வழக்கம்‌. 
தந்திரமான 
நிறைவேற்றுவதற்காக 
தீயதிட்டங்களைத்‌ 
வார்த்தைகளையும்‌ சாதுரிய 
வார்த்தைகளையும்‌ பேசுவார்கள்‌. சமாதான 
பலிகளில்‌ ஆடுகள்‌ பலியாகச்‌ செலுத்தப்படும்‌. 
மோசேயின்‌ பிரமாணத்தின்படி. 
சமாதானபலியாக செலுத்தப்படும்‌ ஆட்டின்‌ 
ஒரு பங்கு, செலுத்துகிறவருக்குத்‌ திரும்பக்‌ 
கொடுக்கப்படும்‌. பலிசெலுத்துகிறவர்‌, 
தன்னுடைய குடும்பத்தாரோடும்‌,, 
சிநேகிதரோடும்‌, அதை சமைத்து விருந்து 
பரிமாறுவது வழக்கம்‌. “சமாதானபலியாகிய 
ஸ்தோத்திர பலியின்‌ மாம்சமானது. 
செலுத்தப்பட்ட அன்றைய தினமே. 
புசிக்கப்படவேண்டும்‌” (லேவி 7:15). 


பிறர்‌ 
நீண்ட நேரம்‌. 
தங்களுடைய 
'சனைகளை 
அவர்கள்‌ 


தீட்டுவார்கள்‌. ஆசை 


of 


சந்தோஷமாக. 
வேண்‌। இவள்‌ ஆசைப்படுகிறாள்‌. 
இதற்காக இந்த ஸ்திரீ, புத்தியீன வாலிபனிடம்‌, 
சமாதான பலிகளைப்பற்றிச்‌ சொல்லுகிறாள்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தன்ன வொருத்தளனைகளை. 
இன்றைக்குத்தான்‌. நிறைவேற்றினேன்‌ 
என்றும்‌ சொல்லுகிறாள்‌. அதைத்‌ தன்னோடு 
சேர்ந்து புசிப்பறற்காக, அவள்‌ அந்த 
வாலிபனைத்தேடுகிறாள்‌. அவனை சந்திக்க 
புறப்பட்டு வந்திருக்கிறாள்‌. அவனுடைய 

ஆவலோடு தேடி இப்போது 
அவனைக்‌ கண்டுபிடித்திருக்கிறாள்‌. 


தந்திரமனமுள்ள இந்த ஸ்திரீ புத்தியீன 
வாலிபனிடம்‌ இச்சக வார்த்தைகளைப்‌ 
பேசுகிறாள்‌. மற்ற எல்லோரைப்‌ பார்க்கிலும்‌ 
இந்த வாலிபன்மீது தனக்கு _ 
அக்கரையும்‌, ஆசையும்‌ 
காண்பித்துக்கொள்கிறாள்‌. 
வீட்டில்‌ விருந்து சாப்பாடு இருப்பதாகவும்‌, 
அதைப்‌ புசிப்பதற்கு இவனை அழைக்க 


நேசசிநேகிதன்‌ 
காண்பித்துக்கொள்கிறாள்‌. 


மேஜையில்‌ விருந்து போஜனங்களை 
பரிமாறுவது வழக்கம்‌. ஆனால்‌ இவளோ 
விருந்தைப்பற்றிச்‌ சொல்லிவிட்டு, 
தன்னுடைய மஞ்சத்தின்‌ சிறப்பைப்பற்றியும்‌ 
சொல்லுகிறாள்‌. விருந்து புசித்த பின்பு, 
தன்னுடைய மஞ்சத்தில்‌ தன்னோடு அவனும்‌ 
சேர்ந்து, இன்பமாய்ப்‌ படுத்திருக்க 
வேண்டுமென்று அவனை அழைக்கிறாள்‌. 
இவள்‌ தன்னுடைய மஞ்சத்தை இரத்தின 
கம்பளங்களாலும்‌, எகிப்து தேசத்து 
விசித்திரமான மெல்லிய வஸ்திரங்களாலும்‌ 
சிங்காரித்திருக்கிறாள்‌. 


தன்னுடைய படுக்கை அறையில்‌ 
அநேக வாசனை திரவியங்களைத்‌ தெளித்து, 
அதை நறுமணமுள்ளதாக 
மாற்றியிருக்கிறாள்‌. தன்னுடைய படுக்கையை 
வெள்ளைப்போளத்தாலும்‌, சந்தனத்தாலும்‌, 
இலஙங்கப்பட்டையாலும்‌ 
கட்டிமிருக்கிறாள்‌. 
வரைக்கும்‌. 
இன்பங்களினால்‌ பூரிப்போம்‌' 
என்று அவனுக்கு ஆசை வார்த்தைகளைச்‌ 
சொல்லி அழைக்கிறாள்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


அன்பு என்னும்‌ வார்த்தை 
பரிசுத்தமானது. அது கத்தத்‌ 
வார்த்தை. இந்த ஸ்திரயோ பரலோகத்தின்‌ 
வார்த்தையினால்‌ தன்னுடைய மாம்சத்தின்‌ 
இச்சையை விவரிக்கிறாள்‌. 
புத்தியீன வாலிபனிடம்‌, 
இல்லை" என்று 
மூணபிரெய பாஷையில்‌, 
“நல்லவன்‌ வீட்டிலே 
பொருள்படுமாறு எழுதப்பட்டிருக்கிறது. இவள்‌ 
தன்‌ புருஷனை, புருஷன்‌ என்று 
அழைக்காமல்‌, நல்லவன்‌ அல்லது 
குடும்பத்தலைவன்‌ அல்லது குடும்பத்தைப்‌ 
ன்‌ என்று சொல்லுகிறாள்‌. 
நல்லவனிடத்தில்‌ இவளுக்குப்‌ 
பிரியமில்லை. அந்த வாலிபனிடத்தில்தான்‌ 
இவளுக்குப்‌ பிரியம்‌ இருக்கிறது. 


இவளுடைய புருஷன்‌ தூரப்பிரயாணம்‌: 
போயிருக்கிறான்‌. அவன்‌ குறிக்கப்பட்ட 
நாளில்தான்‌ வீட்டிற்குத்‌ திரும்பி வருவான்‌ 
திடீரென்று வரமாட்டான்‌. ஆகையினால்‌. 
புத்திமீன வாலிபன்‌ தன்னுடைய வீட்டிற்கு 
பயமில்லாமல்‌ வரலாம்‌ என்று ஆசை 
வார்ததைகளைச்‌ சொல்லி இவனை 
அழைக்கிறாள்‌. ன்‌ 


நன்‌ கை 

கொண்டுபோயிருக்கிறான்‌. 

பணத்தினால்‌ 

பொருட்களையெல்லாம்‌ 

வருவதற்கு அநேக நாட்கள்‌ 

ஆகையினால்‌ குறிக்கப்பட்ட நாளுக்கு 

முன்பாக அவனால்‌ வீட்டிற்கு வரமுடியாது. 
தந்திரமனமுள்ள இந்த  ஸ்திரீக்கு, 

தன்னுடைய புருஷனிடத்தில்‌ மதிப்பும்‌ இல்லை 

மரியாதையும்‌ இல்லை. அவன்‌ தன்னை 

கவனிக்காமல்‌ எப்போதும்‌ தூரதேசத்திற்கு. 

பிரயாணம்‌ போய்விடுகிறான்‌ என்று. 

புருஷனைப்பற்றி, 

முறையிடுகிறாள்‌ 


மோசமான. 
சொல்லிக்கொள்வதற்தம்‌ 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அவளுக்குப்‌ பின்னே போனான்‌ 
நீதி 7:22,23 


நீதி 722, உடனே அவன்‌ அவன்‌: 
பின்னே சென்றான்‌; ஒரு மாடு 
அடிக்கப்படும்படி செல்வதுபோதூம்‌, ஒரு 
மூடன்‌ விலங்கிடப்பட்டு தண்டனைக்குப்‌ 
போவது போலும்‌, 


நீதி 759. ஒரு குருவி தன்‌ பிராணனை: 
வாங்கும்‌ கண்ணியை அறியாமல்‌ அதில்‌ 
விழத்தீ விரிக்கிறதுபோலும்‌, 
அவளுக்குப்‌ பின்னே போனான்‌; அம்பு. 
அவன்‌ சரலைப்‌ பினத்தது. 


புத்திமீன வாலிபனுக்கு என்னென்ன 
ஆசை வார்த்தைகளைச்‌ சொல்லவேண்டுமோ 
அவையெல்லாவற்றையும்‌ இந்த ஸ்திரீ 
சொல்லுகிறாள்‌. தன்னுடைய இச்சக 
வார்த்தைகளினால்‌ அவனை மயக்குகிறாள்‌. 
முடிவில்‌ அந்த வாலிபன்‌ அவளுடைய 
வார்த்தைக்கு மமங்குகிறான்‌. 


பேதமையின்‌ காலமாயிருக்கிறது. 


புத்தியீன வாலிபனால்‌. 
எதிர்த்து நிற்க முடியவில்லை. அந்த ஸ்திரீ 
இச்சக வார்த்தைகளைப்‌ 

இவனுடைய மனச்சாட்சி 

அளவு 


தீமைக்கு 


மிகுதியான இனிய சொற்களினால்‌ அவனை 


வசப்படுத்துகிறாள்‌.. 
மதுரவாக்கினால்‌. 


இணங்கப்பண்ணுகிறாள்‌ 


உதடுகளின்‌ 
அவனை 


தன்‌ 





ழ்‌ நள 
ஈயா 


புத்திமீன வாலிபனால்‌ 
செவிகளை  வேலியடைத்து. 
முடியவில்லை. அந்த ஸ்திரீ 
இனிய சொற்களையும்‌, 
மதுரவாக்குகளையும்‌ பேசும்போது, அவற்றை 
கேட்காமல்‌ இவனால்‌ சும்மாயிருக்க 
முடியவில்லை. அவளுடைய  இச்சக 
வார்த்தைகளுக்குச்‌  செவிகொடுக்கிறான்‌. 
முடிவில்‌ அவளுடைய கண்ணியில்‌ 
சிக்கிக்கொள்கிறான்‌ 


பின்னே செல்லுகிறான்‌. 

பரிதாபமான நிலமையைப்பற்றி 

வசனங்களில்‌ விவரிக்கப்பட்டிருக்கிறது. இவன்‌ 
வாலிபன்‌. ஒரு மாடு 
ம்‌ செல்வதுபோல அந்த 

பின்பாக 

தன்னுடைய அழிவை நோக்கி 

பின்பற்றுகிறான்‌. தனக்கு 

நியமிக்கப்பட்டிருக்கிறது 


போலவும்‌, அவன்‌ அவளுக்குப்‌ பின்னே 
போகிறான்‌. 


புத்திமீனமான 
மார்க்கவச மில்லாமல்‌ 

போவதுபோல போகிறான்‌. த்தத்‌ 
ஏற்படும்‌ காயம்‌, இவனுடைய வறுக்கே 
ஆபத்தாய்‌ முடியும்‌. இந்த வாலிபன்‌ அந்த 
ஸ்திரீக்குப்‌ பின்னால்‌ போகும்போது. அம்பு 
அவன்‌ ஈரலைப்‌ பிளக்கிறது. தன்னுடைய 
ஆபத்தை உணராமலேயே ஆபத்தில்‌. 
சிக்கிக்கொள்கிறான்‌. தன்னுடைய அழிவை 
நோக்கிப்போகிறான்‌. தனக்கு அழிவும்‌, 
மரணமும்‌ காத்திருக்கிறது 
தெரியவில்லை. 

வேகமும்‌ தீவிரமும்‌ இருக்கிறது. 
தீவிரமெல்லாம்‌, இவனுக்கு 

அழிவைக்‌ கொடுக்கிறது. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அவன்‌ பாதையிலே மயங்கித்‌ 
திரியாதே 
நீதி? : 24-27 


தீதி 7:24. ஆதலால்‌ பின்னைகளே, 
எனக்குச்‌ செவிகொடுங்கள்‌; என்‌ 
வார்த்தைகளைக்‌ 


நீதி 725. உன்‌ இருதயம்‌ அவன்‌ 
வழியிலே சாயவேண்டாம்‌; அவன்‌: 
பாதையிலே மயங்கித்‌ திரியாதே. 


நீதி 728. 
காயப்படுத்தி, 
பலவான்கன்‌ 


கொலைசெய்தாள்‌. 


அவன்‌ அநேகரைக்‌ 
விழப்பண்ணினான்‌; 
அநேகரைக்‌ 


நீதி 727. அவன்‌ வீடு 
பாதானத்துக்குப்போம்‌ வழி; அது மரண 
அறைகளுக்குக்‌ கொண்டுபோய்விடும்‌. 


பரஸ்திரீமினிடத்தில்‌ 
சிக்கிக்கொள்கிறவனுக்கு எப்படிப்பட்ட அழிவு 
வரும்‌ என்பதுபற்றி, புத்திமீன்‌ வாலிபனுடைய 
மில்‌ விரிவாகச்‌ 
ப்பட்டிருக்கிறது. நாம்‌ தேவனுடைய 
செவிகொடுக்கவேண்டும்‌. 


செவிகொடுக்கக்கூடாது. 

உதடுகளின்‌ மதுரவாக்கினால்‌ 

மயங்கிப்போகாமலிருக்க வேண்டுமென்றால்‌, 

இவளுடைய வார்த்தைகளுக்கு நம்முடைய 
அடைத்துக்கொள்ளவேண்டும்‌. 

த்தை வார்த்தைக்கு 

செவிகொடுக்கவேண்டும்‌ (நீதி 7:24). 





ழ்‌ நள 
யாய 


செல்வதுபோலவும்‌, 
ப்ட்‌ 
தண்டனைக்குப்போவதுபோலவும்‌ இருக்கும்‌. 
கண்ணியில்‌ விழுந்தால்‌ அழிவு நிச்சயம்‌. 
பரஸ்திரீயின்‌ பின்னே போகிறவன்‌. 


வழியிலே சாயக்கூடாது. அவள்‌ 
மயங்கித்‌ திரியக்கூடாது (நீதி 7:25). நீதியின்‌ 
பாதையில்‌ நடக்கிறவர்கள்‌ 

பாதையைவிட்டு விலகி 

கர்த்தருடைய 
பின்பற்றுகிறவர்கள்‌, 
போகமாட்டார்கள்‌. 


சாத்தானைப்‌ பின்பற்றிப்‌ 


ய கால்களை பரஸ்திரீயின்‌ 
கக்க விலக்கினால்‌ மாத்திரம்‌ போதாது. 
நம்முடைய இருதயமும்‌ அவள்‌ பக்கமாக 
சாயக்கூடாது. அவளைப்பற்றிய மயக்கமும்‌, 
மோகமும்‌ நம்முடைய இருதயத்தில்‌ சிறிதும்‌ 
இருக்கக்கூடாது. நாம்‌ க்குப 
பயப்படவேண்டும்‌. 

வார்த்தைக்குக்‌ 

கர்த்தருக்குப்‌ பயப்படும்‌ பயம்‌ நம்முடைய 
இருதயத்தை ஆளுகை செய்யவேண்டும்‌. 
நம்முடைய மனச்சாட்சி சுத்தமானதாகவும்‌, 
கூர்மையானதாகவும்‌ இருக்கவேண்டும்‌. நாம்‌ 
தவறான வழியிலே சாயும்போது. நம்முடைய 
மனச்சாட்சி நம்மை பலமாய்‌ 
எச்சரிக்கவேண்டும்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பேதைகளும்‌ மாத்திரமல்ல, பலவான்களும்‌ 
அவளுடைய வலையில்‌ சிக்கி 
அழிந்துபோயிருக்கிறார்கள்‌. ஆகையினால்‌ 
தன்னை நிற்கிறவன்‌ என்று நினைக்கிறவன்‌, 
கீழே விழாதிருக்குமாறு மிகுந்த 
எச்சரிப்போடிருக்கவேண்டும்‌ (நீதி 7:26). 


பரஸ்திரீயின்‌ வீடு சந்தோஷத்தைப்‌ 
பெற்றுக்கொள்ளும்‌ வழி என்று புத்தியீன 
வாலிபன்‌ நினைக்கிறான்‌. அவள்‌ வீடு 
பாதாளத்திற்குப்‌ போகும்‌ வழி என்பதை 
அறியாதிருக்கிறான்‌. ன்‌ 
மாம்சத்தின்‌ 
நிறைவேற்றுவதற்காக, 

ஆவிக்குரிய 


அழித்துப்போடுகிறான்‌. 
கொண்டுபோய்விடும்‌. 


பாவத்தின்‌ சம்பளம்‌ மரணம்‌. 
வேசித்தன பாவத்திலும்‌, விபசார 
பாவத்திலும்‌ ஈடுபடுகிறவர்கள்‌, தங்களுடைய 
ஆத்துமாவையும்‌ சரீரத்தையும்‌ அழித்து 
போடுகிறார்கள்‌ (நீதி 7:27). வாலிபர்கள்‌ 
தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருக்கவேண்டும்‌. 
தீமையைவிட்டு விலகவேண்டும்‌. கர்த்தருடைய 
அடிச்சுவடுகளைப்‌ பின்பற்றவேண்டும்‌. 
கர்த்தருடைய வார்த்தைகளும்‌, அவருடைய 
ஆலோசனைகளும்‌, புத்திமதிகளும்‌ வாலிபரின்‌ 
இருதயத்தில்‌ நிரம்பியிருக்கவேண்டும்‌. 





i= THE 
ETT 


தேவனுடைய வார்த்தையே மெய்யான 
ஞானம்‌. தேவனுடைய வெளிப்பாடே 
அவருடைய  ஞானமாகவம்‌, 
வார்த்தையாகவும்‌ இருக்கிறது. 
உபதேசங்களெல்லாம்‌ 

பரிசுத்தமான 
மாசில்லாமல்‌ 


அவருடைய 
ஆவிக்குரிய 
தேவனுடைய 
வார்த்தையின்மீது. 
கட்டியெழுப்பப்பட்டிருக்கிறது. 
நம்முடைய ஆவிக்குரிய ஜிவியத்திற்கு: 
தேவனுடைய வார்த்தையே ஆதாராமாயும்‌, 
அஸ்திபாரமாயும்‌ இருக்கிறது (நீதி 8:1-21). 
தம்முடைய வார்த்தையின்‌ 
ருக்கு 
உபதேசம்பண்ணுகிறார்‌. அவர்களை ஆளுகை 
செய்கிறார்‌. தம்முடைய வார்த்தையினாலேயே 
தேவன்‌ மனுஷரை ஆசீர்வதிக்கிறார்‌. 
தேவனாகிய கர்த்தர்‌ மீட்பராகவும்‌, அவரே 
நித்தியவார்த்தையாகவும்‌, மெய்ஞானமாகவும்‌, 
'லோகோஸாகவும்‌ இருக்கிறார்‌. தேவனுடைய 
ஞானம்‌ நம்மோடு பேசுகிறது. ஞானம்‌. 
கூப்பிடுகிறது. புத்தி சத்தமிடுகிறது. 
தேவனுடைய தெய்வீக 
வெளிப்பாடுகளெல்லாமே, தேவனுடைய ஒரே 
பேறான: குமாரனாகிய இமேககறிஸ்துவின்‌ 


நமக்கு கடந்துவருகிறது. 
வெளிப்பாடுகளெல்லாம்‌ 


தேவனுடைய 

செவிகொடுக்கவேண்டும்‌. 

புத்தியைக்‌ கேட்டு ஞானமடையவேண்டும்‌ 
(நீதி 8:32-36), 


ஞானம்‌ 


நீதி8:1-5 


நீதி 8. ஞானம்‌ 
கூப்பிடுகிறதில்லையோ? யுத்தி. 
சுத்தமிடுகிறதில்லையோ?. 


நீதி 
மேடைகளிலும்‌, 


இிற்கிறது. 


8:2. அது வழியருகேயுள்ள 
நாற்சத்திகனிலும்‌ 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நீதி 83. அது ஊர்வாசல்களின்‌ 
ஓரத்திலும்‌, பட்டணத்தின்‌ முகப்பிலும்‌, 
நடை கூடங்களிலும்‌ தின்று சத்தமிட்டு: 


தீதி 824. மனுஷரே, உங்களை நோக்கிக்‌ 
கூப்பிடுகிறேன்‌; எண்‌: சுத்தம்‌ 
மனுபுத்திரருக்குத்‌ தொனிக்கும்‌. 


நீதி 8. பேதைகனே, விவேகம்‌ 
அடையுங்கள்‌; மூடர்களே, புத்தியுள்ள. 
சித்தையாயிருங்கள்‌. 


'மறைவானவைகள்‌ 
தேவனாகிய கர்த்தருக்கே 
வெளிப்படுத்தப்பட்டவைகளோ, இந்த 
நியாயப்பிரமாணத்தின்‌ வார்த்தைகளின்‌ 
படியெல்லாம்‌ செய்யும்படிக்கு, நமக்கும்‌ 
நம்முடைய பிள்ளைகளுக்கும்‌. 
என்றென்றைக்கும்‌. உலவா! 
(உபா 29:29), வானங்கள்‌ தேவனு 
வெளிப்படுத்துகிறது 
ஆகாமல்‌. அவரும்‌. கங்கள்‌; 
ரியையை அறிவிக்கிறது (சங்‌ 19:1/ 


தேவனாகிய கர்த்தரே சர்வசிருஷ்டிகர்‌ 
தேவனுடைய சிருஷ்டிப்பில்‌ 
கிரியைகளெல்லாம்‌ நமக்கு 


வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. 
நம்முடைய மனச்சாட்சியின்‌ 
நம்மோடு பேசுகிறார்‌ © 
இன்னதென்று த்தறியும 
கர்த்தர்‌ மனுஷனுக்குக்‌ கொடுத்திருக்கிறார்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய தீர்க்கதரிசிகள்‌ 
மூலமும்‌, ஊழியக்காரர்‌ மூலமாயும்‌ 
தம்முடைய பிரமாணங்களை மனுபுத்திரருக்கு, 
வெளிப்படுத்தியிருக்கிறார்‌ 

நமக்கு எது நன்மையானது, எது 
தீமையானது என்பது தெரிந்திருக்கவேண்டும்‌. 
தேவனுடைய சித்தமும்‌, அவருடைய 
விருப்பமும்‌, நம்முடைய சித்தமாயும்‌, 
நம்முடைய விருப்பமாயும்‌ இருக்கவேண்டும்‌. 
ஞானம்‌ ஒருபோதும்‌ அமைதியாகயிருக்காது. 
ஞானம்‌ கூப்பிடுகிறது. அது சத்தமிட்டு 
கூப்பிடுகிறது. “சத்தமிட்டுக்‌. 
அடக்கிக்‌ கொள்ளாதே; எக்காளத்தைப்‌ போல்‌ 
உன்‌ சத்தத்தை உயர்த்தி, என்‌ ஜனத்துக்கு 
அவர்கள்‌ மீறுதலையும்‌ யாக்கோபின்‌ 
வம்சத்தாருக்கு அவர்கள்‌ பாவங்களையும்‌ 
தெரிவி" (ஏசா 58: 


நம்முடைய 
உரியவைகள்‌; 





i FTE 
TT 


சத்தமாய்‌ 

ஆசீர்வாதமான 

சாபவார்த்தைகளையும்‌ 

சொன்னார்கள்‌ (உபா 27:4). நம்முடைய 

இருதயமும்‌ நம்மோடு உரத்த சத்தமாய்ப்‌ 

பேசவேண்டும்‌. நம்முடைய மனச்சாட்சி 

நம்மோடு பேசாமல்‌ மவுனமாயிருக்கக்கூடாது. 
புத்தி சத்தமிடவேண்டும்‌. 


நோக்கிக்கூப்பிடுகிறது. நம்மோடு பேசுகிறது. 
தேவன்‌ சீனாய்‌ மலையின்‌ உச்சியிலிருந்து 
மோசேயோடு பேசினார்‌. தேவனுடைய 
நியாயப்பிரமாணம்‌ மலை உச்சியிலிருந்து 
மனுஷனும்குக்‌ கொடுக்கப்பட்டது. 
நம்முடைய கர்த்தராகிய இயேசுகிறிஸ்துவு்‌, 
ஜனங்களுக்கு தம்முடைய 
மலைப்பிரசங்கத்திலே 


ஞானம்‌ தெளிவாகப்‌ பேசுகிறது. அது 
ஒளிவு மறைவில்லாமல்‌ வெளிப்படையாகப்‌ 
பேசுகிறது. சத்தியம்‌ வெளிப்படையாக 
இருக்கும்‌. அது எந்த மூலையிலும்‌ ஓடி 
ஒளிந்திருக்காது. தேவனுடைய 
வெளிச்சத்தில்‌, அவருடைய சத்தியம்‌ நமக்கு 


சத்தியத்தின்‌ 
நடப்பார்கள்‌. வழியருகே - 
மேடைகளிலும்‌, நாற்சந்திகளிலும்‌ திரளான 


ஜனங்கள்‌ கூடியிருப்பார்கள்‌ அவர்கள்‌ 
மத்தியிலே ஞானமும்‌ புத்தியும்‌ நிற்கிறது. 
இது மனுஷரைப்பார்த்து ஒருபோதும்‌ ஒடி 
ஒளிந்துகொள்ளாது. 

எங்கெல்லாம்‌ 
தேவைப்படுகிறதோ ங்கெல்‌ 
ஞானமும்‌ புத்தியும்‌ சத்தமிட்டு கூப்பிடுகிறது. 
நமக்குத்‌ தேவையான வேளைகளிலெல்லாம்‌, 
பரிசுத்த ஆவியானவர்‌ நமக்கு தெய்வீக 
ஆலோசனைகளை சொல்லுகிறார்‌. ஞானம்‌ 
எல்லா இடங்களிலும்‌ இருப்பதினால்‌, நாம்‌ 
எங்குபோனாலும்‌, நம்மால்‌ ஞானத்தைப்‌. 
பெற்றுக்கொள்ள முடியும்‌. நாம்‌ போகிற. 
பாதை சரியான பாதையா என்பதை. 
ஞானத்தோடும்‌. புத்தியோடும்‌ 
விசாரித்துக்கொள்ள முடியும்‌. 


பிள்ளைகள்‌ 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நம்முடைய ஆவிக்குரிய பிரயாணத்தில்‌ 

நாற்சந்திகள்‌ வந்துவிடுகிறது. நான்கு 

பாதைகள்‌ சந்திக்கும்‌ இடத்தில்‌, நாம்‌ 

சரியான பாதையைத்‌ தெரிந்தெடுத்து, அதன்‌ 

வழியாகப்‌ போகவேண்டும்‌. பல பாதைகள்‌ 

த்தில்‌ சந்திக்கும்போது நமக்கு 

குழப்பம்‌ 

ஞானமும்‌ 

புத்தியும்‌ தேவை. “ஊருக்குப்‌ போகும்‌ வழியை 

மூடன்‌ அறியமாட்டான்‌" (பிர 10:15). நாம்‌. 

ஞானத்தைப்‌  பெற்றுக்கொள்வோமென்றால்‌, 

நாம்‌. போகவேண்டிய வழியை 
அறிந்துகொள்ளலாம்‌. 


ஞானம்‌ நமக்கு உதவிபுரிய 
எப்போதுமே ஆயத்தமாயிருக்கிறது. நம்மை 
சரியான பாதையில்‌ வழிநடத்தவேண்டும்‌. 
என்பதற்காகவே. ஞானம்‌ நாற்சந்திகளில்‌. 
நிற்கிறது. ஊர்‌ வாசல்களின்‌ ஓரத்தில்‌ 
நிற்கிறது. பட்டணத்தின்‌ முகப்பில்‌ நிற்கிறது. 
நடை கூடங்களில்‌ நிற்கிறது (நீதி 8:3) 
ஞானம்‌ எல்லா இடத்திலும்‌ இருக்கிறது. நாம்‌ 
ஞானத்தைத்‌. தேடும்போது, அதைக்‌ 
கண்டுபிடிக்கலாம்‌. சவுல்‌ நடுவாசலிலே 
சாமுவேலிடத்தில்‌ வந்து, 
“ஞானதிருஞ்டிக்காரன்‌ வீடு எங்கே, 
சொல்லும்‌" என்று கேட்டார்‌ சாமு 9:18) 
சவுல்‌. சாமுவேலைத்‌ நேடிப்போனார்‌. 
அவரைக்‌ கண்டுபிடித்தார்‌. 


வனோ ம்ம, 
கொனிளவாகக்தக்கன்‌ “நம்‌ 
ஞானத்தைத்‌ தேடும்போது, ஞானம்‌ நம்மை 
தேடிவருகிறது. நாம்‌ இருக்கும்‌ இடத்திற்கே 
வருகிறது. 

ஞானமும்‌ 

அமைதியாகமிராமல்‌ 

சத்தமிட்டு கூப்பிடுகிறது. அது நாம்‌ இருக்கும்‌. 
இடத்திற்கே வந்து  கூப்பிடுகிறது. 
“மனுஷரே, உங்களை நோக்கிக்‌ 
கூப்பிடுகிறேன்‌" (நீதி 8:4) என்று ஞானம்‌. 
நம்மிடத்தில்‌ சொல்லுகிறது. 


ஞானம்‌ தேவதூதர்களைக்‌ 
கூப்பிடவில்லை. அவர்களுக்கு கர்த்தருடைய 
உபதேசம்‌ தேவையில்லை. அவை ஏற்கெனவே 
தேவனுடைய ஞானத்தைப்‌ பெற்றிருக்கிறது. 
ஞானம்‌ பிசாசுகளை நோக்கியும்‌. 
கூப்பிடவில்லை. அவை ஞானத்திற்கு 
செவிகொடுக்காது. பிசாசுகள்‌ தேவனுடைய 
மெய்யான ஞானத்திற்கு 
சத்துருக்களாயிருக்கிறது. துணிகரமாய்ப்‌ 
பாவம்‌ செய்கிறது. 





ழ்‌ நவள 
யாய 


தேவதூதர்களையும்‌, 
க்‌ கூப்பிடாமல்‌, 
கூப்பிடுகிறது. 


தொனிக்கிறது. பேதைகளாயிருக்கிற மனுஷர்‌ 
விவேகமடையவேண்டும்‌. மூடர்கள்‌ 
புத்தியுள்ள சிந்தையுள்ளவர்களாயிருக்க 
வேண்டும்‌ (நீதி 8:5). ஒரு சிலரிடத்தில்‌. 
ஞானமுள்ள வார்த்தைகளைச்‌ சொன்னால்‌, 
அவர்கள்‌ 
ஏற்றுக்கொள்வார்கள்‌. 
மனுஷரும்‌, 
ஞானத்தை 
கொள்ளமாட்டார்கள்‌. 
ஞானத்தைப்பற்றி 
போதிக்கவேண்டும்‌. 

பேறைகளுக்கும்‌ மூடர்‌ 
தேவனுடைய ஞானம்‌ தேவைப்படுகிறது. 
தேவஞானமில்லாமல்‌ அவர்களால்‌ ஒன்றும்‌ 
செய்யமுடியாது. ர்‌ 
பேநைகளாகயிருந்தாலும்‌, 
அவர்களைப்‌ 
அவர்களும்‌ விவேகமடையவேண்டும்‌. 
என்பதே தேவனுடைய 
ஞானத்தின்‌ விருப்பம்‌. மூடர்கள்‌ ஞானத்தைப்‌ 
பெற்றுக்கொள்ளும்போது... ர்‌ 
சிந்தை 


விவேகத்தையும்‌ பெற்றுக்கொள்ளும்‌. 


மேம்பாடான காயங்கள்‌ 


நீதி 8 : 6-9 


நீதி 839. கேளுங்கன்‌, மேம்பாடான 
காரியங்களைப்‌ பேசுவேன்‌; எண்‌: 
உதடுகள்‌: உத்தமகாரியங்களை 
வசனிக்கும்‌. 


தீதி என்‌ வாய சத்தியத்தை 
விளம்பும்‌, ஆகாமியம்‌ 


உதடுகளுக்கு அருவருப்பானது. 


நீதி 858. 
வாக்குகனெல்லாம்‌. 
அவைகளில்‌ புரட்டும்‌ 
இல்லை. 


என்‌ வாயின்‌. 
'தீதியானவைகணன்‌; 
விபரீதமும்‌ 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நீதி 82. அவைகளெல்லாம்‌ 
புத்தியுன்னவனுக்குத்‌. தெளிவும்‌, 
ஞானத்தைப்‌ பெற்றவர்களுக்கு. 
யதார்த்தமுமாயிருக்கும்‌. 


தேவனால்‌ வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற 
இரகசியங்கள்‌ நமக்கும்‌, நம்முடைய 
சந்ததியாருக்கும்‌ உரியவை. தேவனுடைய 
வெளிப்பாடு நம்முடைய எல்லா 
அங்கீகரிப்புக்கும்‌ பாத்திரமானது. 
அவையெல்லாமே மேம்பாடான காரியங்கள்‌. 
கர்த்தருடைய வார்த்தைகள்‌ உத்தம 
காரியங்களை விவரிக்கிறது. ஞானமுள்ள 
காரியங்கள்‌ மேம்பாடான காரியங்களாகவும்‌, 
உத்தம காரியங்களாகவும்‌ இருக்கிறது. இவை 
நித்திய தேவனோடும்‌, நம்முடைய 
அழிவில்லாத ஆத்துமாவோடும்‌. 
தொடர்புடையது. உத்தமமான காரியங்கள்‌ 
நித்தியமான காரியங்களை விவரிக்கும்‌. 


ஞானம்‌ மேம்பாடான காரியங்களைப்‌ 
பேசும்‌. ஞானத்தின்‌ உதடுகள்‌ உத்தம 
காரியங்களை வசனிக்கும்‌ (நீதி 836) 
இவையெல்லாம்‌ நீதியானவைகள்‌ (நீதி 8:8). 
உத்தம காரியங்களிலும்‌, மேம்பாடான 
காரியங்களிலும்‌ புரட்டும்‌ விபரீதமும்‌ இல்லை. 
ஞானமுள்ள வார்த்தைகளினால்‌ நமக்கு 
எந்தவிதமான ஆபத்துக்களும்‌, 
பிரச்சனைகளும்‌ வராது. ஞானத்தைப்‌ 
பெற்றுக்கொள்வதினால்‌. நம்முடைய 
கண்ணியமும்‌, மதிப்பும்‌, மரியாதையும்‌ 
நம்மைவிட்டு விலகிப்போய்விடாது. 
ஞானமுள்ள வார்த்தைகள்‌ சத்தியமான 
வார்த்தைகள்‌. 


ஞானம்‌ சத்தியத்தை விளம்புகிறது. 
ஆகாமியம்‌ ஞானத்தின்‌ உதடுகளுக்கு 
அருவருப்பானது (நீதி 8:7). தேவனுடைய 
ஒவ்வொரு வார்த்தையும்‌ சத்தியமானது. 
அவருடைய வார்த்தைகளெல்லாம்‌ நமக்கு 
ஆம்‌ என்றும்‌, ஆமென்‌ என்றும்‌ இருக்கிறது. 
அது ஒருபோதும்‌ நமக்கு ஆம்‌ என்றும்‌, 
இல்லை என்றும்‌ இருப்பதில்லை. 
தேவனுடைய வார்த்தை தெளிவானது. அது 
நம்மை ஒருபோதும்‌ குழப்புவதில்லை. 
தேவனுடைய வார்த்தைகளை எளிதாகப்‌ 
புரிந்துகொள்ளலாம்‌. 





ழ்‌ நள 
யாய 


ஞானமுள்ள வார்த்தைகள்‌ 
புத்தியுள்ளவனுக்குத்‌ தெளிவும்‌, ஞானத்தைப்‌ 
பெற்றவர்களுக்கு யதார்த்தமுமாயிருக்கும்‌ 
(நீதி 8:9). தேவனுடைய வார்த்தைகள்‌ 
எல்லாவற்றையும்‌ பரிசுத்த ஆவியானவர்‌ 


அவை ஞானமுள்ள 
வார்த்தைகள்‌. ஞானம்‌ நம்மைக்‌ கூப்பிடுகிறது. 
புத்தி நம்மை சத்தமிட்டு அழைக்கிறது. 
ஞானத்திற்கும்‌ புத்திக்கும்‌ செவிகொடுப்பது 
நமக்கு நல்லது. வேண்டுமென்றே, 
நம்முடைய செவியை அடைத்துக்கொண்டு, 
தேவனுடைய ஞானமுள்ள வார்த்தைகளைக்‌ 
கேட்க மறுத்தால்‌ நமக்குத்தான்‌. 
நஷ்டமுண்டாகும்‌. நாம்‌ விவேகம்‌ 
அடையமுடியாத பேதைகளாகயிருப்போம்‌. 
புத்தியுள்ள சிந்தையில்லாத 
மூடர்களாயிருப்போம்‌. 


ஞானமே நல்ல்து 
நீதி 8 : 10,11 


நீதி 800. வெள்வியைப்பார்க்கிலும்‌ 
என்‌ புத்திமதியையும்‌, பசும்‌ 
பொன்னைப்பார்க்கிலும்‌ ஞானத்தையும்‌ 
அங்கீகரித்துக்கொள்ளுங்கள்‌. 


நீதி 81. முத்துக்களைப்பார்க்கிலூம்‌: 
ஞானமே நல்லது; இச்சிக்கப்படத்‌ 
தக்கவைகளெல்லாம்‌ அதற்கு நிகரல்ல.. 


இந்த உலகத்திலுள்ள எல்லா 
ஐசுவரியங்களை விடவும்‌ ஞானமும்‌ புத்தியுமே 
நல்லது. தேவனுடைய தெய்வீக ஞானமே 
நமக்கு மெய்யான ஐசுவரியம்‌. வெள்ளியைப்‌ 
பார்க்கிலும்‌ புத்திமதியே ல்‌ 
பசும்பொன்னைப்பார்க்கிலும்‌ 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


முத்துக்களைப்பார்க்கிலும்‌. ஞானமே 
நல்லது. நாம்‌ வெள்ளியையும்‌. 
பசும்பொன்னையும்‌ சம்பாதிப்பதற்குப்‌ பதிலாக 
புத்திமதியையும்‌ ஞானத்தையும்‌ சம்பாதிக்க 


வேண்டும்‌. பொன்னாபரணங்களைவிட 


புத்திமதியும்‌ ஞானமுமே நமக்கு மெய்யான 
அழகைக்‌ கொடுக்கும்‌. க்‌ 


விசுவாசிகளுக்கு 
உலகப்பிரகாரமான 


புத்திக்கும்‌ த்‌ இந்தப்‌ “கத்தில்‌ 
ஒன்றுமேயில்லை. 


ஞானமாகிய நான்‌ 


நீதி8:12 


நீதி 81௨ 
'விவேகத்தோடே. 
நல்யுக்தியான 
கண்டடைகிறேன்‌.. 


ஞானமாகிய நாண்‌ 
வாசம்பண்ணி, 
அறிவுகளைக்‌ 


ம்முடைய கர்த்தராகிய இயேசு 
கிஸ்தி ப மெய்யான ஞானமாயிருக்கிறார்‌ 
இயேசுகிறிஸ்துவுக்குள்ளே ஞானம்‌, புத்தி 
ஆகியவற்றின்‌ பொக்கிஷங்களெல்லாம்‌ 
மறைவாக புதைந்திருக்கிறது. நம்முடைய 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து தம்மையே 
நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார்‌. 
நமக்குள்ளே 
வாசம்பண்ணுகிறார்‌. 
வார்த்தையாகயிருக்கிறார்‌. 
தேவனுடைய வெளிப்பாடாகவும்‌ இருக்கிறார்‌. 
தேவனுடைய டவல 
மனுஷருக்கு விவேகத்தையும்‌, 
நல்யுக்தியையும்‌, அறிவையும்‌ தருகிறது. 
ஞானம்‌ விவேகத்தோடு வாசம்பண்ணுகிறது. 
தத்துவங்களினாலும்‌, 
மெய்ஞானத்தைப்‌ 
பெற்றுக்கொள்ள முடியாது. தேவனுடைய 
மெய்யான ஞானம்‌ மனுஷருடைய 
தத்துவங்களில்‌ வாசம்பண்ணுவதில்லை. 
நாம்‌ தேவனுடைய ஞானத்தைப்‌ 
பெற்றுக்கொள்ளும்போது, விவேகத்தையும்‌ 
பெற்றுக்கொள்கிறோம்‌. விவேகமே நமக்கு 
மெய்யான அலங்காரம்‌. 





f= THE 
TT 


பரிசுத்த 
இரகசியங்களும்‌ 


வேதாகமத்தில்‌ எல்லா 
எழுதப்பட்டிருக்கிறது. 
தேவனுடைய வெளிப்பாடுகள்‌ 
எல்லாவற்றையும்‌ நாம்‌. பரிசுத்த 
வேதாகமத்தில்‌ வாசித்துப்‌ புரிந்துகொள்ளல்‌. 
தேவனுடைய பராமரிப்புக்களையும்‌, 
அவருடைய விருப்பங்களையும்‌, 
சித்தங்களையும்‌ புரிந்துகொள்வதற்கு 
'வேதவாக்கியமே நமக்கு உதவியாயிருக்கும்‌ 


வேதாகமத்தின்‌ மூலமாகவே, நம்மால்‌: 
தேவனைப்பற்றி சரியாகப்‌ புரிந்துகொள்ள 
முடியும்‌.  வேதாகமத்திலுள்ள ஒவ்வொரு 
வாக்கியமும்‌ தேவனுடைய தெய்வீக 
வெளிப்பாடாகும்‌. தேவனுடைய 
வெளிப்பாட்டை உலகப்பிரகாரமான தத்துவ 
ஞானிகளிடம்‌ கற்றுக்கொள்ள முடியாது. 
பரிசுத்த ஆவியானவரே நமக்கு சகல. 
சத்தியத்தையும்‌ கற்றுக்கொடுக்கிறார்‌. 


நாம்‌ ஞானத்தைத்‌ 

நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து 
மெய்யான ஞானமாகயிருக்கிறார்‌ என்பதைப்‌ 
புரிந்துகொள்ளவேண்டும்‌. மனுஷன்‌ 
விஞ்ஞானத்தைப்‌ பயன்படுத்தி அநேக 
காரியங்களைக்‌ கண்டுபிடிக்கிறான்‌. 
மனுஷருடைய  கண்டுபிடிப்புக்களில்‌ பல 
மனுக்குலத்திற்கு அழிவையே தருகிறது. 
நம்முடைய அழிவுக்கு ஏதுவானதை நாம்‌ தேடி 
கண்டுபிடிப்பதற்குப்‌ பதிலாக, நம்முடைய 
ஜீவனுக்கு ஏதுவானதை நாம்‌ தேடி 
கண்டுபிடிக்கவேண்டும்‌. 


தீமையை வெறுப்பது 


நீதி8 118 


நீதி 818. தீமையை வெறுப்பதே 
கர்த்தருக்குப்‌ பயப்படும்‌ பயம்‌; 
பெருமையையும்‌, அகத்தையையும்‌, தீய 
வழியையும்‌, புரட்டுவாயையும்‌ நான்‌ 
வெறுக்கிறேன்‌, 


நாம்‌ ஞானத்தைப்‌ 
பெற்றுக்கொள்ளும்போது நம்முடைய 
இருதயத்திலுள்ள அசுத்தம்‌ நீங்கி அது 
பரிசுத்தமாகும்‌. கர்த்தருக்குப்‌ பயப்படுவது. 
ஞானத்தின்‌ ஆரம்பம்‌. தீமையை 
வெறுப்பதுதான்‌ கர்த்தருக்குப்‌ 
பயப்படும்‌ தேவன்‌ எல்லா 
பாவங்களையும்‌ வெறுக்கிறார்‌. 
தேவனுக்குப்‌. நமக்கும்‌ 


பயம்‌. 


பிரியமில்லாதது 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


றமங்காததாலிகுக்கவேண்டும்‌. . தேவன்‌ 


பயப்படுகிறவர்களாகிய 
நாம்‌ தீமையை  வெறுக்கவேண்டும்‌. 
தீமையான வழிகளை வெறுக்கவேண்டும்‌. 
பெருமையை வெறுக்கவேண்டும்‌. கர்த்தர்‌ 
பெருமையையும்‌, அகந்தையையும்‌, 
தியவழியையும்‌, புரட்டு வாயையும்‌ 
வெறுக்கிறார்‌. கர்த்தர்‌ வெறுக்கிற இவற்றை 
ம்‌ வெறுக்கவேண்டும்‌. 


கர்த்தருக்குப்‌ 


காரணமாயிருக்கிறது. 
பெருமையிருக்கும்போது, நமக்கு அழிவு வரும்‌, 
அழிவுக்கு முன்னானது பெருமை நாம்‌ 
தேவனுடைய கிருபையையும்‌, இரக்கத்தையும்‌ 
பெற்றுக்கொள்ளவேண்டுமென்றால்‌, 
நம்மிடத்தில்‌ மனத்தாழ்மையிருக்கவேண்டும்‌. 


ஆலோசனையும்‌ 
மெய்ஞானமும்‌ 
நீதி 8 : 14-16 


நீதி 8௮4. ஆலோசனையும்‌ 
மெய்ஞானமும்‌ என்னுடையவைகன்‌; 
நானே புத்தி, வல்லமை என்னுடையது. 


நீதி 805. என்னாலே 
அரசாளூகிறார்கள்‌, 
நீதிசெலுத்துகிறார்கள்‌. 


நீதி 8:16. என்னாலே அதிகாரிகளும்‌, 
பிரபுக்களும்‌, பூமியிலுன்வ சகல்‌ 
தியாயாதிபதிகளும்‌ ஆளுகை 
செய்தூவருகிறார்கள்‌. 


ராஜாக்கள்‌. 
பிரபுக்கள்‌. 


கர்த்தராகிய 


சர்வஞானமுள்ளவர்‌ 
சர்வஆளுகையுமுள்ளவர்‌. 

நம்முடைய ஆலோசனை கர்த்தர்‌ 
அற்புதமானவர்‌. அவர்‌ நமக்கு கிருபையையும்‌ 
இரக்கத்தையும்‌ காண்பிக்கிறார்‌. தேவன்‌ 
நமக்குக்‌ கொடுக்கிற ஞானமே மெய்ஞானம்‌. 
அவருடைய ஆலோசனைகளே 
நல்‌ஆலோசனைகள்‌. 





ழ்‌ நயனா 
யாய 
ஆலோசனைகள்‌, 


தேவனுடைய 
பரிசுத்த வேதாகமத்தில்‌ தெளிவாக 
எழுதப்பட்டிருக்கிறது. நமக்கு உண்டாகிற 
எல்லா. சூழ்நிலைகளுக்கும்‌ தேவையான 
அடிப்படை ஆலோசனைகளை நாம்‌ பரிசுத்த. 
வேதாகமத்தில்‌ பெற்றுக்கொள்ளலாம்‌. 
தேவனுடைய ஆலோசனைகளைப்‌ 
பெற்றுக்கொண்டு, அவற்றிற்கு கீழ்ப்படிந்து 
ஜீவிக்கும்போது, நமக்கு அநேக நன்மைகள்‌ 
உண்டாகும்‌. தேவனுடைய ஆலோசனைகள்‌ 
புரிந்துகொள்வதற்கு  கடினமானவையல்ல. 
அவையெல்லாமே தெளிவானவை, 
எளிமையானவை. 


ஞானத்தினாலே 
அரசாளுகிறார்கள்‌. 
செலுத்துகிறார்கள்‌. 
அதிகாரிகளும்‌, பிரபுக்களும்‌, பூமியிலுள்ள 
சகல நியாயாதிபதிகளும்‌ ஆளுகை 
செய்துவருகிறார்கள்‌ (நீதி 8:1516). இவர்கள்‌ 

த்தினால்‌ ஆளுகை செய்வதினால்‌, 

ஞானத்திற்காக 


இராஜாக்கள்‌ 
பிரபுக்கள்‌... நீதி 


கிறிஸ்துவின்‌ 
அரசாங்கங்களுக்கு 
பெலனாகவும்‌ இருக்கிறது. 
நேசத்தின்‌ பிரஜைகளும்‌ 
கடமைகளை தங்கள்‌ 
உண்மையாய்‌ நிறைவேற்றவேண்டும்‌ என்று 
பரிசுத்த வேதாகமம்‌ நமக்கு உபதேசிக்கிறது. 
இராயனுக்குரியதை இராயனுக்கு 
செலுத்தவேண்டும்‌ என்பதுதான்‌ கிறிஸ்துவின்‌ 
உபதேசம்‌. இயேசுகிறிஸ்துவை பின்பற்றுகிற 
ஜனங்கள்‌, ஒழுக்கமுள்ளவர்களாகவும்‌, 
உண்மையுள்ளவர்களாகவும்‌ தீமைக்கு விலகி 
த தவல்‌ இருப்பார்கள்‌. 
ர்களை ஆளுகை செய்வது 
இராஜாக்களுக்கு மிகவும்‌ எளிதான காரியம்‌. 


பரிசுத்த வேதாகமம்‌ ஜனங்களுடை। 
கடமைகளை 

பண்ணுவதுபோல, 

அவர்களுடைய 

உபதேசம்பண்ணுகிறது. 

தங்களுடைய தேசத்தை கர்த்தருக்குப்‌ பயந்து 
ஆளுகை செய்யவேண்டும்‌. நீதியான தீர்ப்பு 
சொல்லவேண்டும்‌. தீமையை வெறுப்பதுதான்‌ 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பயம்‌. 
அகந்தையும்‌ 
ஊழியம்‌ 
ஊழியம்‌ 


கர்த்தருக்குப்‌ பயப்படும்‌. 
இராஜாக்களிடம்‌ பெருமையும்‌ 
இருக்கக்கூடாது. இராஜாக்கள்‌ 
கொள்ளுகிறவர்களாமிராமல்‌, 
பண்ணுகிறவர்களாயிருக்கவேண்டும்‌. 


மெய்ப்பொருள்‌ 
நீதி8 17-21 


தீதி 8:17. 
சிநேகிக்கிறவர்களை நான்‌ 
சிநேகிக்கிறேன்‌; அதிகாலையில்‌ 
என்னைத்‌ தேடுகிறவர்கள்‌ என்னைக்‌: 


கண்டடைவார்கள்‌.. 

நீதி 818. ஐசுவரியமும்‌, கனமும்‌, 
மன பொருளும்‌ நீதியும்‌ 

என்னிடத்தில்‌ உண்டு. 


என்னைச்‌. 


தீதி 8:19. பொன்னையும்‌ தங்கத்தையும்‌ 
பார்க்கிலும்‌ என்‌ பலன்‌ நல்லது; சத்த 
வென்னியையப்பார்க்கிலும்‌ என்‌ 
வருமானம்‌ நல்லது. 


நீதி 8:20. என்னைச்‌ சிநேகிக்கிறவர்கள்‌. 
மெய்ப்பொருனைச்‌ சுதந்தரிக்கும்‌. 
அவர்களுடைய 

நான்‌ 


படிக்கும்‌, 
கனஞ்சியங்களை 
திரப்பும்படிக்கும்‌, 


நீதி 821. அவர்களை நீதியின்‌ 
வழியிலும்‌, தியாயபாதைகளுக்குள்ளூம்‌ 
நடத்துகிறேன்‌. 

ஞானத்தைப்‌ பெற்றுக்கொள்கிறலர்கள்‌ 
பாக்கியவான்கள்‌. அவர்கள்‌ கிறிஸ்துவின்‌ 
அன்பில்‌ சந்தோஷமாயிருப்பார்கள்‌. 
“என்னை சிநேகிக்கிறவர்களை 

(நீதி 8: 


நாம்‌ 
சிநேகிக்கும்போது. 
சிநேகிக்கிறார்‌. 
பாவிகளாகமிருக்கையிலேயே, 
ி நம்மைத்‌ தேடி வந்தவர்‌. 
நாம்‌ அவரை பரிசுத்த இருதயத்தோடு 
சிநேகிக்கும்போது. அவர்‌ நம்மை 
சிநேகிப்பது அதிக நிச்சயம்‌. 


கிறிஸ்துவானவர்‌ 





ழ்‌ ளன 
யாய 


நாம்‌ ஞானத்தை அதிகாலையில்‌: 
தேடவேண்டும்‌. அப்போது அதை நம்மால்‌: 
கண்டடைய முடியும்‌. நாம்‌ மற்ற காரியங்களை 
தேடுவதற்கு முன்பாக ஞானத்தைத்‌ 
தேடவேண்டும்‌. நம்முடைய வாலிபவயதிலேயே 
நாம்‌ ஞானத்தைத்‌ தேடவேண்டும்‌. வயதான 
பின்பு ஞானத்தைத்‌ தேடலாம்‌ 
காத்திருக்காமல்‌, 
ஆரங்கித்துலிடலேண்டும்‌ 
கண்டுபிடிப்பார்கள்‌ (நீதி 8:17). 


நாம்‌ தேடும்போது, 
ஞானத்தைக்‌ கண்டடைவோம்‌. 
மெய்ஞானமாகிய கிறிஸ்துவைத்‌ தேடும்போது, 
நாம்‌ கிறிஸ்துவைக்‌ கண்டடைவோம்‌. 
கிறிஸ்து நம்முடையவராயிருப்பார்‌. 
அவருக்குரியவர்களாயிருப்போம்‌. 
கர்த்தராகிய சுகிறிஸ்‌ 
ஐசுவரியமும்‌, கனமும்‌, 
பொருளும்‌, நீதியும்‌ 
கிறிஸ்துவுக்குரியவர்களாயிருக்கும்‌ 
கிறிஸ்துவுக்குரியது. 
உரியதாயிருக்கும்‌. 

ஞானத்திடம்‌ இருக்கும்‌ 
கனமும்‌ நமக்கும்‌ ல்‌ 


ஞானம்‌ அநந்தமா அது 
மிகுந்த பிரயோஜனமாிரக்கும்‌ 


ஞானத்தைத்‌. 


நாமும்‌ 
நம்முடைய 


ச்ம்‌ தலித்கள்‌ 
வஞ்சித்து, ஒடுக்கி சம்பாதிக்கும்‌ ஐசுவரியம்‌ 
ஞானத்தினால்‌ வரும்‌ ஐசுவரியமல்ல. 

கர்த்தர்‌ நமக்கு ஐசவரியத்தைக்‌ 
கொடுக்கும்போது, நாம்‌ பிறருக்கு உதவி 
செய்யவேண்டும்‌. பிறருக்கு உதவிசெய்ய 


செலவு பண்ணவும்‌ வேண்டும்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
UBLISHERS 


கர்த்தர்‌ கொடுக்கும்‌ ஐசுவரியமே 
மெய்யான ஐசுவரியம்‌. இந்த ஐசுவரியமே 
நம்மிடத்தில்‌ தங்கியிருக்கும்‌. இதுவே 
நிலையான பொருள்‌. நாம்‌ கர்த்தருக்குப்‌ 
பயந்து நீதியான வழிகளில்‌ 
சம்பாதிக்கும்‌ ஐசுவரியம்‌, நமக்கும்‌ 
நம்முடைய குடும்பத்தாருக்கும்‌, 
நம்முடைய சந்ததியாருக்கும்‌ 
பிரயோஜனமுள்ளதாயிருக்கும்‌. ஏழைகளுக்கு 
இரங்குகிறவர்கள்‌ கர்த்தருக்குக்‌ 
கடன்கொடுக்கிறார்கள்‌. கர்த்தர்‌ தாம்‌ பட்ட 
கடனை, திரும்ப செலுத்துவார்‌. 
ஏழைகளுக்கு உதவி செய்வதினால்‌ 
நம்முடைய ஐசுவரியம்‌ குறைந்துபோய்விடும்‌ 
என்று பயப்படக்கூடாது. 


நாம்‌ கர்த்தருடைய நீதிக்குக்‌ 
கீழ்ப்படிந்து அவர்‌ நமக்கு கிருபையாகக்‌ 
கொடுத்திருக்கிற ஐசுஷியத்தை செலவு 
பண்ணும்போது, நமக்கு கர்த்தருடைய 
பலன்‌ கிடைக்கும்‌. கர்த்தருடைய ஆசீர்வாதம்‌ 
நமக்கு வரும்‌. கர்த்தருடைய பலனும்‌ 
ஆசீர்வாதமுமே, மேன்மையான ஐசுவரியம்‌. 
பொன்னையும்‌ தங்கத்தையும்‌ பார்க்கிலும்‌ 
கர்த்தருடைய பலன்‌ நமக்கு நல்லது. சுத்த 
வெள்ளியைப்‌ பார்க்கிலும்‌ கர்த்தரால்‌ வரும்‌ 
வருமானமே நமக்கு நல்லது. நேர்மையான 
வழியில்‌ சம்பாதிக்கும்‌ ஐசுவரியம்‌ 
கொஞ்சமாகமிருந்தாலும்‌ அதுவே நமக்கு 
மெய்யான ஆசீர்வாதம்‌. 


கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம்‌, 
இந்த உலகப்பிரகாரமான  ஐசுவரியங்களை 
சம்பாதிக்காவிட்டாலும்‌, கர்த்தர்‌ கொடுக்கிற 
நன்மைகளையும்‌, பலன்களையும்‌, 
ஆசீர்வாதங்களையும்‌  சம்பாதிக்கவேண்டும்‌. 
இந்த உலகத்தில்‌ நமக்கு ஐசுவரியமும்‌, 
கனமும்‌ இல்லாமல்‌ போகலாம்‌. ஆனால்‌ 
கர்த்தர்‌ கொடுக்கிற பலன்‌ நம்மிடத்தில்‌: 
இல்லாமல்‌ போய்விடக்கூடாது. நமக்கு 
உலகப்பிரகாரமான வருமானம்‌ இல்லாமல்‌ 
போகலாம்‌. ஆனால்‌ கர்த்தர்‌ கொடுக்கிற 
வருமானம்‌ நமக்கு வராமல்‌ 
போய்விடக்கூடாது. 





ழ்‌ நள 
யாய 


உலகப்பிரகாரமான ஐசுவரியம்‌ 
அழிந்துபோகும்‌. ப்‌ பூமியிலே கள்ளரும்‌ 
கொள்ளைக்காரரும்‌ அதைத்‌ திருடிக்கொண்டு 
போய்விடுவார்கள்‌. பூச்சிகள்‌ அதை 
அழித்துப்போடும்‌. கர்த்தர்‌ கொடுக்கும்‌ 
ஐசுவரியமோ  பரலோகத்திற்குரியது. அது 
ஒருபோதும்‌ அழிந்துபோவதில்லை. நாம்‌ 
பொன்னையும்‌ த்‌ 


அதிகமாய்த்‌ 

கொடுக்கும்‌ 

என்பதை ண்டு, 
பயபக்தியோடு பெற்றுக்கொள்‌ ளவேண்டும்‌. 


நாம்‌ கர்த்தருடைய மெய்ஞானத்தைப்‌ 
பெற்றுக்கொள்ளும்போது, நாம்‌ கர்த்தருடைய 
கிருபையில்‌ 'சந்தோஷமாயிருப்போம்‌. 
கர்த்தருடைய வார்த்தை நம்மை வழிநடத்தும்‌. 
அவருடைய பிரமாணம்‌ நம்மை ஆளுகை 
செய்யும்‌. கர்த்தர்‌ நம்மை கரம்பிடித்து, 
தம்முடைய நித்திய வழியிலே நடத்துவார்‌. 
ம்‌ ்‌ சிநேகிக்கும்போது, 
சுதந்தரிக்கும்படிக்கு, 


களஞ்சியங்களை கர்த்தர்‌ நிரப்பும்படிக்கு, 
ஞானம்‌ நம்மை வழிநடத்தும்‌. நம்மிடத்தில்‌ 
மெய்ஞானம்‌ இருக்கும்போது அது நம்மை 
நியாயபாதைகளுக்குள்ளும்‌ வழிநடத்தும்‌ 
(நீதி 8:220,21). 


மெய்ஞானத்தினால்‌ 
மெய்யான ஆர்க்‌ 
ல்‌ நாம்‌ நடப்பதே. 
நமக்கு மெய்யான வழி. நாம்‌ தேவனுடைய 
அடிச்சுவடுகளைப்‌ பின்பற்றி நடக்கும்போது, 
வழிதப்பிப்போகாமல்‌, நம்‌ 


நியயித்தருக்கற இலக்கை அடைவோம்‌. 


நாம்‌ நீதியின்‌ வழிகளிலும்‌, 
நியாயப்பாதைகளிலும்‌ நடக்கும்போது, 
கர்த்தருடைய மகிமையில்‌ 


சந்தோஷமாயிருப்போம்‌. இந்த சந்தோஷமே. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மெய்யான சந்தோஷம்‌. இதுவே நமக்கு 
நித்திய சந்தோஷம்‌. இந்த சந்தோஷம்‌ 
உலகப்பொருட்களினால்‌. உண்டானதல்ல. 
இது தேவன்‌ தம்முடைய கிருபையினால்‌ 
நமக்குக்‌ கொடுத்திருக்கிற 
மெய்ப்பொருளினால்‌ உண்டானது. மெய்யான 
சந்தோஷத்திற்கு நிகரான சந்தோஷம்‌ வேறு 
எதுவுமேயில்லை. 


கர்த்தர்‌ நமக்குக்‌ கொடுக்கும்‌ 
மெய்யான சந்தோஷமே நம்மிடத்தில்‌ 
நிலைத்து நிற்கும்‌. இது சூழ்நிலைகளினால்‌ 
மங்கிப்போவதில்லை. இந்த சந்தோஷத்திற்கு 
உலகப்பிரகாரமான பொருட்கள்‌, 
ஐசுவரியங்கள்‌, சம்பத்துக்கள்‌ 
ஆதாரமாகயில்லை. இதற்கு மெய்ப்பொருளே 
ஆதாரமாயிருக்கிறது. ஆகையினால்‌ 
மெய்யான இந்த சந்தோஷம்‌, நம்மைவிட்டு 
ஒருபோதும்‌ நீங்கிப்போகாமல்‌, நம்மோடு 
எப்போதும்‌ கூடவே இருக்கும்‌. 


கர்த்தருக்குள்‌ சந்தோஷமாமிருப்பதே 
நமக்கு மெய்யான பலன்‌. நாம்‌ கர்த்தரை 
உறுதியாய்ப்பற்றிக்‌ கொள்ளும்போது, 
கர்த்தரும்‌ நம்மை தம்முடைய 
பராமக்கிரமமுள்ள கரத்தினால்‌ 

பற்றிக்கொள்கிறார்‌. கர்த்தருடைய 
காத்திலிரு்த நம்மை யாரும்‌ பிரிக்க 


முடியா; கர்த்தருக்குள்‌ 
நிலைத்திருக்கிறயர்கள்‌ பாக்கியவான்கள்‌, 
நம்முடைய 


, .. சந்தோஷங்களுக்கும்‌. 
ஆசீர்வாதங்களுக்கும்‌. கர்த்தரே 
ஆதாரமாகவும்‌, காரணராகவும்‌ இருக்கிறார்‌. 
அவரே நம்முடைய மெய்யான ஐசுவரியத்திற்கு 
அசலாகவும்‌, அச்சாரமாகவும்‌ இருக்கிறார்‌ 


நாம்‌ தேடும்போது 
கஸ்டம்‌. ஞானம்‌ 


களஞ்சியங்களை நிரப்புகிறார்‌. 
மெய்ப்பொருளை சுதந்தரமாகக்‌ 
உலகப்பிரகாரமான 
ம்முடைய வயிற்றுக்கு 

மாத்திரமே. த மக்கத்து 





ழ்‌ நவள 
யாய 


கரத்தினால்‌ என்னைத்‌ தப்புவியும்‌: அவர்கள்‌ 
வயிற்றை உமது திரவியத்தினால்‌ நிரப்புகிிர்‌: 
அவர்கள்‌ புத்திரபாக்கியத்தினால்‌ 
திருப்தியடைந்து, தங்களுக்கு மீதியான 
பொருளைத்‌ தங்கள்‌ குழந்தைகளுக்கு 
வைக்கிறார்கள்‌. நானோ நீதியில்‌ உம்முடைய 
்‌ நான்‌ 
து சாயலால்‌ 
(சங்‌ 171415) என்று 
தாவீது சொல்லுகிறார்‌. 
நிரப்பும்‌, உலகப்பிரகாரமான 
நமக்கு மெய்யான ஐசுவரியமல்ல. நம்முடைய 
இருதயத்தை நிரப்பும்‌ ஞானத்தின்‌ 
மெய்ப்பொருளே, நமக்கு மெய்யான 
ஐசுவரியம்‌. மெய்ப்பொருளே நிலையானது. 


இதுவே நித்தியமானது. 


ஆதி 
நீதி8: 22 


நீதி 8:22. தமது. 
கிரியைகளுக்குமுன்‌. பூர்வமுதல்‌ 
என்னைத்‌ தமது வழியின்‌ ஆதியாகக்‌ 
கொண்டிருந்தார்‌. 


கர்த்தர்‌ 


ஞானம்‌ இங்கு ள்தத்துவ 
பண்பினால்‌ விணிக்கப்படுகிதது.... தணக 
என்பது தேவகுமாரனாகிய இயேசு 
கிறிஸ்துவைக்‌ குறிப்பிடுகிற பெயர்‌. அவரே 
மெய்யான ஞானம்‌. ஞானத்தைப்பற்றி 
வாக்கியங்களெல்லாம்‌. 

இயேசுகிறிஸ்‌ துவையே 

யோவான்‌ எழுதின 
தேவகுமாரனாகிய 


அறிமுகம்‌ செய்து வைக்கப்படுகிறார்‌. 


“ஆதியிலே வார்த்தை இருந்தது. அந்த 
வார்த்தை தேவனிடத்திலிருந்தது. அந்த 
வார்த்தை தேவனாயிருந்தது. அவர்‌ ஆதியிலே 

'தேவனோடிருந்தார்‌. சகலமும்‌ அவர்‌ மூலமாய்‌. 
உண்டாயிற்று: உண்டானதொன்றும்‌ 
அவராலேயல்லாமல்‌ உண்டாகவில்லை. 
அவருக்குள்‌ ஜீவன்‌ இருந்தது, அந்த ஜீவன்‌ 
மனுஷருக்கு ஒளியாயிருந்தது” (யோவா 1:1-4). 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


குமாரன்‌, பரிசுத்தஆவியானவர்‌ 
ஆகிய மூவரும்‌ வெல்வேறு ஆள்தத்துவ 
பண்புடையவர்கள்‌. ஆனாலும்‌ அவர்கள்‌ 
மூவரும்‌ ஒருவராகவே இருக்கிறார்கள்‌. 
பிதாவாகிய தேவன்‌, தம்முடைய ஒரே 
பேறான குமாரனாகிய இயேசுகிறிஸ்துவை, 
தமது வழியில்‌ ஆதியாகக்‌ கொண்டிருந்தார்‌ 
(நீதி 8:22). பிதாவானவர்‌ குமாரனை 
அநாதியாய்‌ அபிஷேகம்பண்ணினார்‌ 
(நீதி 8:23). சகலமும்‌ உண்டாகும்‌ முன்னே 
குமாரன்‌ ஐநிப்பிக்கப்பட்டார்‌ (நீதி 8:24-26), 
உண்டானதெல்லாம்‌ குமாரன்‌ மூலமாகவே 
உண்டாயிற்று (நீதி 8:30) 


பூர்வகாலங்களில்‌ பங்குபங்காகவும்‌ 
வகைவகையாகவும்‌, தீர்க்கதரிசிகள்‌ மூலமாய்ப்‌ 
பிதாக்களுக்குத்‌ திருவுளம்பற்றின தேவன்‌, 
இந்தக்‌ கடைசி நாட்களில்‌ குமாரன்‌ மூலமாய்‌ 
நமக்குத்‌ திருவுளம்பற்றினார்‌;: இவரைச்‌ 
சர்வத்துக்கும்‌ சுதந்தரவாளியாக நியமித்தார்‌, 
இவரைக்கொண்டு உலகங்களையும்‌ 
உண்டாக்கினார்‌. இவர்‌ அவருடைய 
மகிமையின்‌ பிரகாசமும்‌, அவருடைய 
...... சொரூபமுமாமிருந்து, 
தம்முடைய வல்லமையுள்ள 
தாங்குகிறவராய்‌, 
பாவங்களை 


தன்மையின்‌ 
சர்வத்தையும்‌ 

வசனத்தினாலே 
தம்மாலேதாமே நம்முடைய 
நீக்கும்‌ சுத்திகரிப்பை உண்டுபண்ணி, 
உன்னதத்திலுள்ள மகத்துமானவருடைய 
வலதுபாரிசத்திலே உட்கார்ந்தார்‌" (எபி 11-3) 


அநாதிகாலம்‌ 
நீதி 8 : 23-26 


நீதி 8:28. பூமி உண்டாகுமுன்னும்‌, 
ஆதிமுதற்கொண்டும்‌ அநாதியாய்‌ நான்‌ 
அபிஷேகம்‌ பண்ணப்பட்டேன்‌. 


நீதி 824. ஆழங்களும்‌, ஜலம்‌ 
புரண்டுவரும்‌ ஊற்றுகளும்‌ உண்டாகு. 
முன்னே நான்‌ ஜநிப்பிக்கப்பட்டேன்‌. 


நீதி 8:25. மலைகள்‌ நிலைபெறுவதற்கு 
முன்னும்‌, குன்றுகள்‌ உண்டாவதற்கு. 
முன்னும்‌, 

நீதி 8:28. அவர்‌ பூமியையும்‌ அதின்‌ 
'வெளிகளையும்‌, பூமியிலுன்ன மண்ணின்‌ 
திரன்கனையும்‌ உண்டாக்குமுன்னும்‌ 
நான்‌ ஜதிப்பிக்கப்பட்டேன்‌. 





ழ்‌ நயன 
யாய 


நித்தியகாலமாயிருக்கிறவர்‌. 
குமாரனாகிய 

ஜநிப்ித்தார்‌ 

ஆதியாகக்‌ கொண்டிருந்தார்‌. 
இயேசுகிறிஸ்து பிதாவாகிய 
ஒரே பேறான குமாரன்‌. கிறிஸ்துவானவர்‌ 
பிதாவுக்கு நேசகுமாரன்‌. பிதாவானவர்‌ 
குமாரனாகிய இயேசுகிறிஸ்‌ துவின்மேல்‌ 
பிரியமாயிருக்கிறார்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
கிரியைகளை ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே, 
தம்முடைய குமாரனாகிய இயேசுகிறிஸ்‌ துவை, 
தமது வழியின்‌ ஆதியாகக்‌ கொண்டிருந்தார்‌. 
கிறிஸ்துவானவர்‌ பூர்வகாலமுதல்‌ பிதாவோடு, 
கூடயிருக்கிறார்‌. 


.... தேவனுடைய வார்த்தை நித்தியமானது. 
இந்த உலகம்‌ சிருஷ்டிக்கப்படுவதற்கு 
முன்பாகவே, காலங்கள்‌ ஆரம்பமாவதற்கு 
முன்பாகவே, வார்த்தையானவர்‌ இருந்தார்‌. 
அவர்‌ நித்திய காலமாக இருக்கிறவர்‌. 
தேவனுடைய தெய்வீக ஆலோசனையில்‌, 
குமாரனும்‌ கூடமிருந்தார்‌.  பிதாவானவர்‌ 
குமாரனை தமது வழியில்‌ ஆதியாகக்‌ 
கொண்டிருந்தார்‌. பிதாவானவர்‌ தம்முடைய 
கிரியைகளை நடப்பிப்பதற்கு முன்பாகவே, 
குமாரன்‌ அவரோடு கூடமிருந்தார்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய கிரியைகளை ஆரம்பிப்பதற்கு: 
முன்பாகவே, குமாரனாகிய கிறிஸ்து. 
பிதாவாகிய தேவனோடு, பூர்வமுதல்‌ 
இருந்தார்‌ 


குமாரனுக்கு துவக்கமில்லை. 
ஆதிமுதலே இருக்கிறவர்‌. தநாதிகாகத்திலே 
ஜநிப்பிக்கப்பட்டவர்‌ பிதாவாகிய 
தேவனைப்போலவே, குமாரனாகிய 
இயேசுகிறிஸ்துவம்‌ நித்தியமானவர்‌ 
நித்தியகாலமாயிருக்கிறவர்‌. ஆனாலும்‌ 
தேவன்‌ தம்முடைய குமாரனைப்பற்றி 
வெளிப்படுத்தும்போது, லால்‌ புரியும்படியாக, 


கர்த்தராகிய 
தேவனுடைய 


ன்னர்‌ 
சிருஷ்டிக்கப்படுவதற்கு 

குமாரனாகிய 

ஜநிபிக்கப்பட்டிருக்கிறார்‌. 

ஜலங்களும்‌, சமுத்திரங்களும்‌ உண்டாவதற்கு 
முன்பாகவே குமாரன்‌ ஜநிப்பிக்கப்பட்டார்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இயேசுகிறிஸ்து ஜநிப்பிக்கப்பட்டபோது, 
ஜலங்களெல்லாம்‌ ஒன்று சேருவதற்கு 
ஆழங்கள்‌ உண்டாகவில்லை. பூமியும்‌ 
உண்டாகவில்லை. நீரூற்றுகளும்‌ 
உண்டாகவில்லை. தேவஆலியானவர்‌ 
ஜலத்தின்மேல்‌ அசைவாடிக்கொண்டிருந்தார்‌. 
அந்த ஜலம்‌ உண்டாவதற்கு முன்பாகவே, 
கிறிஸ்துவானவர்‌ ஜநிப்பிக்கப்பட்டார்‌. 


மலைகள்‌ நிலைபெறுவதற்கு முன்னும்‌, 
குன்றுகள்‌ உண்டாவதற்கு முன்னும்‌, அவர்‌ 
பூமியையும்‌ அதின்‌ வெளிகளையும்‌, 
பூமியிலுள்ளமண்ணின்‌ திரள்களையும்‌ 
உண்டாக்குழுன்னும்‌ தேவகுமாரனாகிய 
கிறிஸ்துவானவர்‌ ஜநிப்பிக்கப்பட்டார்‌ 
(நீதி 82526) இந்தப்‌ பூமியிலே. 
ஜீவராசிகள்‌ உண்டாக்கப்படும்‌ முன்பாகவே, 
கிறிஸ்துவானவர்‌ ஜநிப்பிக்கப்பட்டார்‌. நித்திய 
வார்த்தையானவர்‌ ஜநிப்பிக்கப்பட்டார்‌. 


இந்தப்‌ பூமியும்‌ உண்டாக்கப்படவில்லை. 
பூமியிலுள்ள மண்ணின்‌ திரள்களும்‌ 
உண்டாக்கப்படவில்லை. மலைகள்‌ இன்னும்‌ 
நிலைபெறவில்லை. குன்றுகள்‌ இன்னும்‌ 
உண்டாகவில்லை. இவையெல்லாம்‌ 
உண்டாக்கப்படும்‌ முன்பாகவே, குமாரனாகிய 
கிறிஸ்துவானவர்‌ ஜநிப்பிக்கப்பட்டார்‌. 


மண்ணின்‌ திரள்கள்‌” என்னும்‌ 
வார்த்தை அணுவைக்‌ குறிக்கிறது. இந்தப்‌ 
பூமியில்‌ அநேக பாகங்கள்‌ உள்ளன. 
இவையெல்லாம்‌ மண்ணின்‌ திரள்களாய்‌ 
உள்ளது. அவையெல்லாமே 
அணுக்களாயிருக்கிறது. இவை 
உண்டாக்கப்படும்‌. முன்பாகவே, 
கிறிஸ்துவானவர்‌ ஜநிப்பிக்கப்பட்டார்‌. 


சிருஷ்டிப்பு 
நீதி 8 : 27-31 
நீதி 8:27. அவர்‌ வானங்கனைப்‌ 
படைக்கையில்‌ நான்‌ அங்கே 


இருத்தேன்‌;. அவர்‌ சமுத்திர 
விலாசத்தை வட்டணிக்கையிலும்‌, 


தீதி 8:28. உயரத்தில்‌ மேகங்களை 
ஸ்தாபித்து, சமுத்திரத்தின்‌ 
ஊற்றுகனை அடைத்து வைக்கையிலும்‌, 





ழ்‌ ளா 
யாய 


நீதி 8:29. சமுத்திர ஜலம்‌ தன்‌ 
கரையை விட்டு மீறாதபடிக்கு அதற்கு 
எல்லையைக்‌ கட்டனையிட்டு, 
பூமியின்‌: அஸ்தியாரங்களை 
'திலைப்படுத்துகையிலூம்‌, 


நீதி 820, நான்‌ அவர்‌ அருகே. 
செல்லப்பிள்னையாயிருத்தேன்‌; தத்தம்‌ 
அவருடைய மனமகிழ்ச்சியாயிருத்து, 
எப்பொழுதும்‌ அவர்‌ சமுகத்தில்‌ 
களிகூர்ந்தேன்‌.. 


நீதி 821. அவருடைய பூவுலகத்தில்‌ 
சந்தோஷப்பட்டு, மனுமக்களுடனே 


மகிழ்ந்துகொண்டிருந்தேன்‌.. 


பிதாவானவர்‌ வானங்களையும்‌, 
பூமியையும்‌ படைக்கும்போது, குமாரனாகிய 
கிறிஸ்துவானவர்‌ அவரோடு கூடமிருந்தார்‌ 
பிதாவானவர்‌ கிரியை நடப்பிக்கும்போது. 
குமாரனானவர்‌ அதை பார்த்துக்‌ 
கொண்டிருக்கிற பார்வையாளராக அவரோடு 
கூட சும்மாமிருக்கவில்லை. பிதாவானவர்‌ 
தம்முடைய தெய்வீக ஆலோசனையின்‌ 
பிரகாரமாக வானங்களையும்‌ பூமியையும்‌ 
படைக்க திட்டமிட்டபோது. குமாரனும்‌ 
அவரோடு  கூடமிருந்து திட்டமிட்டார்‌ 
பிதாவானவர்‌ வானங்களையும்‌ பூமியையும்‌ 
சிருஷ்டித்தபோது, குமாரனும்‌ அவரோடு 
கூடயிருந்து அவற்றை சிருஷ்டித்தார்‌. 
பிதாவானவர்‌ இயேசுகிறிஸ்துவைக்‌ 
கொண்டு எல்லாவற்றையும்‌ சிருஷ்டித்தார்‌. 


ன்‌ நம்முடைய கர்த்தராகிய 
இயேசுவுக்குள்‌ கொண்டிருந்த 
அநாதி நீர்மானத்தின்படியே, 
உன்னதங்களிலுள்ள துரைத்தனங்களுக்கும்‌ 
அதிகாரங்களுக்கும்‌ அவருடைய அநந்த 
ஞானமானது சபையின்‌ மூலமாய்‌ இப்பொழுது 
தெரியவரும்‌ பொருட்டாக, 
இயேசுகிறிஸ்துவைக்‌. கொண்டு 
எல்லாவற்றையும்‌ சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே 

ஆதிகாலங்கள்‌. முதல்‌ மறைந்திருந்த 


கிறிஸ்து 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இரகசியத்தினுடைய ஐக்கியம்‌ இன்னதென்று. 
எல்லாருக்கும்‌ வெளிப்படையாகக்‌ 
காண்பிக்கிறதற்கு, இந்தக்‌ கிருபை எனக்கு 
அளிக்கப்பட்டிருக்கிறது” (எபே 39-11) 


பூர்வகாலங்களில்‌  பங்குபங்காகவும்‌ 
வகைவகையாகவும்‌, தீர்க்கதரிசிகள்‌ மூலமாய்ப்‌ 
பிதாக்களுக்குத்‌ திருவளம்பற்றின தேவன்‌, 
5தக்‌ கடைசி நாட்களில்‌ குமாரன்‌ மூலமாய்‌ 
fe திருவுளம்பற்றினார்‌; இவரைச்‌ 
சர்வத்துக்கும்‌ சுதந்தரவாளியாக நியமித்தார்‌, 
இவரைக்கொண்டு உலகங்களையும்‌ 
உண்டாக்கினார்‌" (எபி 1:1-2/ 
குமாரனாகிய) வருக்குள்‌, 
இரத்தத்தினாலே, 
மீட்பு நமக்கு 
உண்டாயிருக்கிறது. அவர்‌ அதரிசனமான 
தேவனுடைய தற்சரூபமும்‌, 
சிருஷ்டிக்கும்‌ முந்தின 
ஏனென்றால்‌ அவருக்குள்‌ 
சிருஷ்டிக்கப்பட்டது:: 
பரலோகத்திலுள்‌ளவைகளும்‌ 
பூலோகத்திலுள்ளவைகளுமாகிய 
காணப்படுகிறவைகளும்‌ 
காணப்படாதவைகளுமான சகல. 
வஸ்துக்களும்‌, சிங்காசனங்களானாலும்‌, 
கர்த்தத்துவங்களானாலும்‌, 
துரைத்தனங்களானாலும்‌, 
அதிகாரங்களானாலும்‌, சகலமும்‌ 
அவரைக்கொண்டும்‌. அவருக்கென்றும்‌ 
சிருஷ்டிக்கப்பட்டது” (கொலோ 144-16). 


தேவன்‌, சிருஷ்டிப்பின்‌ முதலாம்‌ 
நாளிலே, “வெளிச்சம்‌ உண்டாகக்கடவது" 
(ஆதி 1:3) என்று சொன்னார்‌. தேவனுடைய 
வார்த்தையினால்‌ வெளிச்சம்‌ உண்டாயிற்று, 
தேவனுடைய வார்த்தை சர்வவல்லமையுள்ளது. 
அவருடைய ஞானம்‌ நித்திய ஞானமுள்ளது. 
பிதாவானவர்‌ வானங்களைப்‌ படைக்கையில்‌, 
குமாரனாகிய கிறிஸ்துவானவர்‌, அங்கு 
அவரோடு கூடமிருந்தார்‌. 





ழ்‌ ளான 
யாய 
இரண்டாம்‌. 


நாளின்போ குமாரன்‌ பிதாவோடு. 
கூடவே இருந்தார்‌. தேவன்‌ ஜலத்தின்‌ 
மத்தியில்‌ ஆகாயவிரிவு உண்டாகக்கடவது 
என்று சொன்னபோதும்‌, அது ஜலத்தினின்று 
ஜலத்தைப்‌ பிரிக்கக்கவது. (ஆதி 1:6) 
என்று சொன்னபோதும்‌, குமாரனாகிய 
கிறிஸ்துவானவர்‌ பிதாவாகிய தேவனோடு 
கூடவே இருந்தார்‌. தேவன்‌ ஆகாயலிரிவு 
உண்டுபண்ணி, ஆகாயவிரிவுக்கு 
கீழேயிருக்கிற 

ஆகாயவிரிவுக்கு 

ஜலத்திற்கும்‌ பிரிவு உண்டாக்கினபோது. 
குமாரனாகிய கிறிஸ்துவும்‌: பிதாவோடு 
கூடயிருந்து, கீழேயிருக்கிற ஜலத்திற்கும்‌, 
மேலேயிருக்கிற ஜலத்திற்கும்‌ பிரிவு 
உண்டாக்கினார்‌. பிதாவானவர்‌ சர்வத்தையும்‌ 
சிருஷ்டித்தபோது, குமாரனானவர்‌ ஒரு. 
பார்வையாளராக அவற்றை 
பார்த்துக்கொண்டிருக்காமல்‌, பிதாவாகிய 
தேவனோடு கூடமிருந்து. பிதாவினுடைய 
சிருஷ்டிப்பின்‌ கிரியையில்‌ பங்குபெற்றார்‌ 


சமுத்திர விலாசத்தை 
த்தார்‌. உயரத்தில்‌ மேகங்களை 
ஸ்தாபித்தார்‌. சமுத்திரத்தின்‌ ஊற்றுகளை 
அடைத்து வைத்தார்‌. சமுத்திர ஜலம்‌ தன்‌ 
கரையைவிட்டு மீறாதடிக்கு அதற்கு 
எல்லையைக்‌ கட்டணையிட்டார்‌. பூமியின்‌ 
அஸ்திபாரங்களை நிலைப்படுத்தினார்‌. 
பிதாவானவர்‌ இந்தக்‌ கிரியைகளையெல்லாம்‌. 
நடப்பித்தபோது, குமாரனாகிய கிறிஸ்துவும்‌: 
பிதாவோடு கூடமிருந்து, இந்தக்‌ 
கிரியைகளை நடப்பித்தார்‌ 


வன்‌ 


குமாரன்‌ 


பிதாவாகிய வனுக்‌। 
செல்வவயில்ையாவகு தா, 

குமாரனை பூர்வமுதல்‌ 
தமது வழியின்‌ ஆதியாகக்‌ கொண்டிருந்தார்‌. 
சகலமும்‌ உண்டாகு முன்னே, பிதாவானவர்‌ 
குமாரனை, ஆதிமுதற்கொண்டு அநாதியாய்‌ 


அரு! 
பிதாவானவரே 


தேவனானவர்‌ 


அபிஷேகம்பண்ணினார்‌. 
ற்றையும்‌ முன்னே, 


சிருஷ்டிக்கும்‌ 

பேறான குமாரனை 

பிதாவானவர்‌ சர்வத்தையும்‌ 
குமாரனாகிய கிறிஸ்து 

பிதாவின்‌ 

கிரியைகளில்‌ பங்குபெற்றார்‌. பிதாவுக்கு 
அருகே குமாரன்‌ செல்லப்பிள்ளையாயிருந்தார்‌. 
குமாரனாகிய கிறிஸ்துவானவர்‌ நித்தமும்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பிதாவினுடைய மனமகிழ்ச்சியாயிருந்தார்‌. 
பிதாவின்‌ சமுகத்தில்‌ குமாரனாகிய 
கிறிஸ்துவானவர்‌ எப்பொழுதும்‌ களிகூர்ந்தார்‌ 
(நீதி 8:30) 


வானமும்‌ பூமியும்‌ தேவனுடைய நித்திய 
ஆலோசனையினால்‌ உண்டாயிற்று. 
பிதாவின்‌ நித்திய ஆலோசனையில்‌ 
குமாரனுக்கும்‌ பங்கு உண்டு. பிதாவின்‌ 
சித்தமும்‌, குமாரனின்‌ சித்தமும்‌ 
ஒன்றாயிருக்கிறது. கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்து, தாம்‌ செய்கிற கிரியைகளைக்‌ 
குறித்து, இவ்வாறு சொல்லுகிறார்‌. 


இயேசு அவர்களை 
நோக்கி. லாக வயசே நான்‌ 
உங்களுக்குச்‌ சொல்லுகிறேன்‌: பிதாவானவர்‌ 
செய்யக்‌ குமாரன்‌ காண்கிறதெதுவோ, 
அதையேயன்றி, வேறொன்றையும்‌ தாமாய்ச்‌ 
செய்யமாட்டார்‌: அவர்‌ எவைகளைச்‌ 
செய்கிறாரோ, அவைகளைக்‌ குமாரனும்‌ 
அந்தப்படியே செய்கிறார்‌. பிதாவானவர்‌ 
குமாரனிடத்தில்‌ அன்பாமிருந்து தாம்‌ 
செய்கிறவைகளையெல்லாம்‌ அவருக்குக்‌ 
காண்பிக்கிறார்‌; நீங்கள்‌ 
ஆச்சரியப்படத்தக்கதாக இவைகளைப்‌ 
பார்க்கிலும்‌ பெரிதான கிரியைகளையும்‌ 
அவருக்குக்‌ காண்பிப்பார்‌" (யோவா 549,20). 


குமாரன்‌ த சிந்தப்பி கிரியை 
நடப்பிப்பதினால்‌, நித்தமும்‌ 
பிதாவின்‌ ண்கிழ்ர்சிவாயிகுக்கிறா்‌ இதோ, 
நான்‌ ஆதரிக்கிற என்‌ தாசன்‌, நான்‌ 
தெரிந்துகொண்டவரும்‌, என்‌ ஆத்துமாவுக்குப்‌ 
பிரியமானவரும்‌ இவரே: என்‌ ஆவியை 
அவர்மேல்‌ அமரப்பண்ணினேன்‌; அவர்‌ 
புறஜாதிகளுக்கு நியாயத்தை 
வெளிப்படுத்துவார்‌" (ஏசா 42:1). 


குமாரன்‌ பிதாவின்‌ சித்தத்தின்‌ 
பிரகாரமும்‌, அவருடைய கட்டளையின்‌ 
பிரகாரமும்‌ கிரியை நடப்பிப்பதினால்‌, 
பிதாவானவர்‌  குமாரன்மீது எப்போதும்‌ 
மனமகிழ்ச்சியாயிருக்கிறார்‌.  பிதாவானவர்‌ 
மனமகிழ்ச்சியாயிருப்பதினால்‌, குமாரனும்‌ 
அவர்‌ சமுகத்தில்‌ களிகூருகிறார்‌. 
மனுக்குலத்தின்‌ இரட்சிப்பில்‌ 

குமாரனும்‌ இணைந்து. 
நடப்பிக்கிறார்கள்‌. குமாரன்‌ செய்வதை 
பிதாவானவர்‌ அங்கீகரிக்கிறார்‌. குமாரனும்‌ 
பிதாவின்‌ சித்தத்தை மாத்திரமே செய்கிறார்‌. 





ழ்‌ நயன 
யாய 


குமாரனாகிய கிறிஸ்து 
மனுமக்களுடனே கிருபையும்‌ இரக்கமும்‌ 
நிரம்பியவராயிருக்கிறார்‌. நம்முடைய 


கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து நம்மைக்‌ குறித்து 

இந்தப்‌ பூமியிலுள்ள 

தேவனுக்கு சந்தோஷத்தைக்‌ 
மனுபுத்திரரின்‌ 


கரிசனையுள்ளவர்‌. 
ஐசுவரியங்கள்‌ 
கொடுக்காது. 
இரட்சிப்போ தேவனுக்கு 
சந்தோஷத்தைக்‌ கொடுக்கிறது. 

பூவுலகம்‌ கர்த்தருக்குரியது. 
பிரபஞ்சத்தில்‌ 

சந்தோஷப்படுகிறார்‌. 

மகிழ்ந்து களிகூருகிறார்‌. 

இரட்சிப்பை நினைத்து 

மிகுந்த சந்தோஷமுண்டாயிற்று. மனுஷரின்‌ 
மீட்பும்‌, இரட்சிப்புமே கிறிஸ்துவானவருக்கு 
மெய்யான சந்தோஷம்‌. 


கர்த்தருடைய 
காத்து 
பாக்கியவான்கள்‌ 
நீதி 8: 32-85 


வழிகளை 
நடக்கி றவர்கள்‌ 


நீதி 8:82. ஆதலால்‌ பின்னைகளே, 
எனக்குச்‌ செவிகொடுங்கள்‌; எண்‌: 
வழிகளைக்‌ காத்து நடக்கிறவர்கள்‌ 
பாக்கியவான்கள்‌. 


நீதி 8:33. நீங்கள்‌ புத்தியைக்‌ கேட்டு, 
ஞானமடையுங்கள்‌; அதை விட்டு 
விலகாதிருங்கள்‌. 


நீதி 8:34. என்‌ வாசற்படியில்‌ நித்தம்‌ 
விழித்திருந்து, என்‌ கதவு திலையருகே 
காத்திருந்து, எனக்குச்‌ செவிகொடுக்கிற 
மனுஷன்‌ பாக்கியவான்‌. 


நீதி 8:89. என்னைக்‌ கண்டடைகிறவன்‌ 
ஜீவனைக்‌: கண்டடைகிறான்‌; 
கர்த்தரிடத்தில்‌ தயவையும்‌ பெறுவான்‌. 
நாம்‌ கர்த்தருடைய வார்த்தைக்குச்‌ 
செவிகொடுக்கவேண்டும்‌. அவருடைய 
வழிகளைக்‌ காத்து நடக்கவேண்டும்‌. 
தேவனுடைய பிரமாணத்திற்குக்‌ கீழ்ப்பிவதே. 
ய்‌ ம்‌ ஞானமுள்ளவர்கள்‌. 
'எவர்களாக. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தேவனுடைய பிரமாணத்திற்கு விலகி, 
கீழ்ப்படியாமல்‌. ஜீவித்திருப்போமென்றால்‌, 
தேவனுடைய ஞானத்தைப்‌ பெற்றுக்கொண்டு, 
அவருடைய வார்த்தைக்குக்‌ 
கீழ்ப்பியவேண்டும்‌. கர்த்தருடைய வழிகளை 
காத்து நடக்கிறவர்கள்‌ பாக்கியவான்கள்‌. 
(நீதி 8:32) 

ஆடுகள்‌ மேய்ப்பனுடைய சத்தத்திற்கு 
செலிகொடுக்கம்‌ மேய்ப்பன்‌ தன்னுடைய 
ஆடுகளின்‌ சத்தத்தை அறிந்திருப்பதுபோல, 
ஆகும்‌ தங்களுடைய மேய்ப்பளின்‌ 
சத்தத்தை அறிந்திருக்கும்‌. நம்முடைய 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்துவே நமக்கு நல்ல 


செவிகொடுக்கவேண்டும்‌. 
வார்த்தையை வாசிக்கவேண்டும்‌. அதை 
தியானிக்கவேண்டும்‌. தேவனுடைய 
வார்த்தை பிரசங்கிக்கப்படுகிற இடங்களில்‌ 
பயபக்தியோடு அமர்ந்திருந்து, அவருடைய 
வார்த்தைக்கு செவிகொடுக்கவேண்டும்‌. 
கர்த்தர்‌ நமக்குக்‌ கொடுத்திருக்கிற 
வார்த்தைகளுக்காக நாம்‌ 
நன்றியோடு துதிக்கவேண்டும்‌. 

வார்த்தையே ்‌ 

கேள்வியினால்‌. 
கர்த்தருடைய 


'ஞானமுண்டாகும்‌. 
பிள்ளைகள்‌ ஞானத்தின்‌ 
பிள்ளைகள்‌. அவர்கள்‌. தேவனுடைய 
வார்த்தையைக்‌ கேட்டு ஞானத்தைப்‌ 
பெற்றுக்கொள்வார்கள்‌. 

தேவனுடைய 

ஞானமடைவார்கள்‌. 

விலகாதிருப்பார்கள்‌ (நீதி 8:33), 


தேவன்‌ தமது கிருபையினால்‌ நமக்கு 
புத்திமதிகளைச்‌ சொல்லுகிறார்‌. தேவனுடைய 
புத்திமதி நமக்குப்‌ பிடித்திருக்கிறதா என்‌ 
யோசித்துப்‌ பார்க்கக்கூடாது. 
சொல்லுகிறவர்‌ தேவன்‌ 
புரிந்துகொண்டு, 
கேட்டு, கப பக்ுப்‌ 
தேவனுடைய விட்டு 
விலகாதிருக்கவேண்டும்‌. தேவன்‌ நமக்கு 
சொல்லுகிற புத்திமதிகளை கேட்காமல்‌, 
அதை விட்டு விலகிப்போய்விட்டால்‌, நமக்கு 
அழிவு உண்டாகும்‌. நம்முடைய அழிவுக்கு 
நாமே காரணமாயிருப்போம்‌. 





ழ்‌ நவள 
யாய 


'தேவனுடைய புத்திமதியைக்‌ 
கேட்பதற்காக அவருடைய வாசற்படியில்‌ நாம்‌ 


ம்முடைய 
இருதயத்தில்‌ சத்தத்தோடு, சிந்தையில்‌. 
நீடியபொறுமையோடும்‌, மனத்தாழ்மையோடும்‌ 
கர்த்தருடைய சமுகத்திலே காத்திருந்து, 
அவருடைய புத்திமதிகளைப்‌ 
பெற்றுக்கொள்‌ ளவேண்டும்‌. கர்த்தருக்கு 
'செவிகொடுப்பது என்னும்‌ வார்த்தைக்கு, 
அவருடைய சமுகத்தில்‌ காத்திருந்து. அவரை 
'அண்டிக்கொண்டு, 
வார்த்தையைக்‌ கேட்பது 
பொருளாகும்‌. 


வ த்தில்‌ 

கொண்டிருந்தார்‌ ஜனங்களெல்லாரும்‌ 
அவருக்குச்‌ செவிகொடுத்து அவரை 
அண்டிக்‌ கொண்டிருந்தார்கள்‌ 
(லூக்‌ ஜனங்களெல்லாரும்‌ 


உபதேசத்தைக்‌ 
தேவாலயத்தில்‌ 
அவரிடத்திற்கு வந்தார்கள்‌ (லூக்‌ 21:38) 


கர்த்தருடைய (த்திமதிகளை 
செல்க கேட்கிறவர்களுக்கு 
தெய்வீக சந்தோஷமும்‌, சமாதானமும்‌, 
ஆசிர்வாதமும்‌, நன்மையும்‌ உண்டாகும்‌. 
கர்த்தருடைய உபதேசத்திற்கு, 
'செவிகொடுக்கிறவர்கள்‌, தாங்கள்‌ 
தேடுவதைக்‌ கண்டடைவார்கள்‌. கர்த்தரைக்‌ 
கண்டடைகிறவன்‌. ஜீவனைக்‌ 
கண்டடைகிறான்‌. ஜீவன்‌ என்பது. 
மெய்யான சந்தோஷத்தைக்‌ குறிக்கிற 
வார்த்தை. கர்த்தரை கண்டடைகிறவனுக்கு, 
அவனுக்குத்‌ தேவையான அனைத்து 
நன்மைகளும்‌, ஆசீர்வாதங்களும்‌ கிடைக்கும்‌. 
அவனுடைய வகளெல்லாம்‌. 
குறைவில்லாமல்‌ சந்திக்கப்படும்‌. கிறிஸ்துவே 
ஞானமாகயிருக்கிறார்‌. கிறிஸ்துவைக்‌ 
கண்டுபிடிக்கிறவன்‌. ஜீவனைக்‌ 
கண்டுபிடிக்கிறான்‌. எல்லா விசுவாசிகளுக்கும்‌ 
கிறிஸ்துவே ஜீவனாகிருக்கிறார்‌. அவரே 
நமக்கு ஜீவனைக்‌. கொடுக்கிறார்‌ 
(நீதி 8:35). 


19:47 A8) 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தருக்கு விரோதமாக பாவம்‌ 
செய்கிறவன்‌ 
நீதி 8:38 


நீதி 8:36. எனக்கு விரோதமாகப்‌ 
பாவஞ்செய்கிறவனேர, 

ஆத்துமாவைச்‌ சேதப்படுத்துகிறான்‌; 
என்னை வெறுக்கிறவர்கன்‌ யாவரும்‌ 
மரணத்தை விரும்புகிறவர்கன்‌ என்று 


ஆலோசனைகளுக்கும்‌. 
கொடுக்கிறவர்கள்‌ பாக்கியவான்கள்‌. 
அவர்கள்‌ ஞானத்தின்‌ வழிகளைக்‌ காத்து 
நடப்பார்கள்‌. ஞானத்திற்கு விரோதமாக 
தங்கள்‌ செவிகளை அடைத்துக்‌ 
கொள்கிறவர்களோ சபிக்கப்பட்டவர்கள்‌. 
அவர்களுக்கு அழிவு நியமிக்கப்பட்டிருக்கிறது. 
அவர்கள்‌ தங்களைத்‌ தாங்களே 
அழித்துக்கொள்வார்கள்‌. அவர்கள்‌ 
அழியும்போது ஞானம்‌ அவர்களைத்‌ 
தடைபண்ணாது. அவர்கள்‌ ஞானத்திற்கு. 
செவிகொடுக்காமற்போனதினால்‌, ஞானம்‌ 
அவர்களுக்குள்‌ கிரியை நடப்பிக்காது. 
ஞானத்திற்கு விரோதமாக பாவம்‌ 
செய்கிறவர்கள்‌ ன்‌ கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்துவுக்கு விரோதமாக பாவம்‌ 
செய்கிறார்கள்‌. கிறிஸ்துவின்‌ 
அதிகாரத்திற்குக்‌ கீழ்ப்படியாமல்‌ அதற்கு 
விரோதமாகக்‌ கலகம்பண்ணுகிறார்கள்‌. 
கர்த்தர்‌ நம்முடைய ஜீவியத்தில்‌ தம்முடைய 
நிறைவேற்றவேண்டுமென்று 
கர்த்தருக்கு விரோதமாகப்‌ 
செய்கிறவர்கள்‌ அவருடைய 
விரோதமாக எதிர்த்து 





ழ்‌ ளன நீதிமொழிகள்‌ - விரிவுரை im 
CT PROVERBS - COMMENTARY 


நம்முடைய ஜீவியம்‌ கிறிஸ்துவின்‌ கிறிஸ்துவுக்கு விரோதமாக பாவம்‌ 
விருப்பத்தோடும்‌, சித்தத்தோடும்‌ | செய்கிறவர்கள்‌ தங்களுடைய ஆத்துமாவைச்‌ 
இசைந்திருக்க வேண்டும்‌. | சேதப்படுத்துகிறார்கள்‌. 

இயேசுகிறிஸ்துவின்‌ ஜீவனும்‌ மரணமும்‌ | தங்களுக்குத்‌ தாங்களே 

நமக்குள்ளே திரியை நடப்பிக்கவேண்டும்‌. | வரவழைத்துக்கொள்கிறார்கள்‌. 

கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து கல்வாரி 

சிலுவையிலே தம்முடைய ஜீவனை 


ள்‌ 
ஒப்புக்கொடுத்ததற்கான நோக்கும்‌, நம்முடைய [| விரும்புகிறார்கள்‌. கர்த்தரைத்‌ நேடி, அவரைக்‌ 
ம்‌. | கண்டடைகிறவர்களோ ஜீவனைக்‌ 
கண்டடைகிறார்கள்‌. அவர்கள்‌ 
கர்த்தரிடத்தில்‌ தயவையும்‌ நித்திய 

ஜீவனையும்‌ பெற்றுக்கொள்கிறார்கள்‌. 





i FTE 
TT 


பாவம்‌ மனுஷருடைய ஆத்துமாவுக்கு 
விரோதமானது. நமக்கு முன்பாக ஜீவனும்‌ 
மரணமும்‌ வைக்கப்பட்டிருக்கிறது. நன்மையும்‌ 
தீமையும்‌ நமக்கு முன்பாக நிற்கிறது. 
இவற்றில்‌ எதை தெரிந்தெடுக்கவேண்டும்‌ 
என்பதை நாமே தீர்மானம்பண்ண வேண்டும்‌. 
கிறிஸ்துவானவர்‌ இந்த அதிகாரத்தில்‌, 
“ஞானம்‌' என்று விவரிக்கப்பட்டிருக்கிறார்‌. 
நம்முடைய கர்த்தராகிய இயேசுகிறிஸ்துவே 
மெய்யான ஞானம்‌. 'கிறிஸ்துவானவர்‌ 
தம்மிடத்தில்‌ வருமாறு நம்மை அழைக்கிறார்‌ 
(நீதி 91-6). 
இயேசுகிறிஸ்துவின்‌ அழைப்பை 
ஏற்றுக்கொண்டால்‌ நமக்கு அநேக 
நன்மைகள்‌ உண்டாகும்‌. நாம்‌ ஞானத்தில்‌ 
அறிவில்‌ விருத்தியடைவோம்‌. 
9.79). நம்முடைய கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்து நம்மிடத்திலிருந்து ஒரு சில 
காரியங்களை  எதிர்பார்க்கிறார்‌. நாம்‌ 
கர்த்தருக்குப்‌ பயப்படவேண்டும்‌. இதுவே 
ஞானத்தின்‌ ஆரம்பம்‌ (நீதி 9:10). 
ன்‌ மையான 


கர்த்தர்‌ நமக்காக பல நன்‌ 
காரியங்களை திட்டமிட்டிருக்கிறார்‌ (நீதி 9.11) 
நாம்‌ எதை தெரிந்தெடுக்கவேண்டுமென்றும்‌, 
என்ன  செய்யவேண்டுமென்றும்‌ நாமே 
தீர்மானம்பண்ணவேண்டும்‌ (நீதி 
பாவத்திற்கு ஒப்புமையாக ஒரு 
ஸ்திரீயைப்பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. 
அவள்‌ வழிப்போக்கரை தன்னிடத்தில்‌ 
வருமாறு அழைக்கிறாள்‌ (நீதி 9213-16). 
மதிமீனனை மயக்குகிறாள்‌ (நீதி 9117) 
மதியற்ற ஸ்திரீயின்‌ கண்ணியில்‌ 
சிக்கிக்கொள்கிறவர்களுக்கு அழிவு வரும்‌ 
(நீதி 918) 


ஞானம்‌ 


நீதி9: 12 


நீதி 9:1, ஞானம்‌ தன்‌ வீட்டைக்‌ கட்டி, 
தன்‌ ஏழு தூண்களையும்‌. 
சித்திரத்தீர்த்து, 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நீதி 9:2. தன்‌ கொழுத்த ஜந்துக்களை: 
அடித்து, 'திராட்சரசுத்தை. 
வார்த்துவைத்து, தன்‌ போஜனயத்தியை 
ஆயத்தப்படுத்தி, 


ஞானமானது ஒரு ராஜஸ்திரீயைப்‌ 
போல இங்கு வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. 
அவள்‌ கிருபை நிரம்பியவளாகவும்‌, 
நற்குணமிகுந்தவளாகவும்‌ இருக்கிறாள்‌. 
தேவனுடைய வார்த்தையே மெய்யான 
ஞானம்‌. தேவன்‌ தம்முடைய வார்த்தையின்‌ 
மூலமாய்‌, தம்முடைய சித்தத்தையும்‌, 
திட்டத்தையும்‌, விருப்பத்தையும்‌ மனுஷருக்கு 
வெளிப்படுத்துகிறார்‌. 

ஞானம்‌ தன்‌ வீட்டைக்கட்டி, உயர்ந்த 
மேடையின்மேல்‌: நின்று நம்மைக்‌ 
கூப்பிடுகிறது. ஞானம்‌ என்னும்‌ வார்த்தை, 
மூலஎபிரெய பாஷையில்‌, “ஞானங்கள்‌” என்று 
பன்மையில்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
இயேசுகிறிஸ்துவில்‌ ஞானத்தின்‌ 
பொக்கிஷங்களெல்லாம்‌ முறைந்திருக்கிறது. 
கிறிஸ்துவைக்‌ கண்டடைகிறவர்கள்‌ 
மெய்ஞானத்தைக்‌ கண்டடைகிறார்கள்‌. 

நம்மைக்‌ 


ஞானம்‌ 
நாம்‌ ஞானத்தின்‌ வார்த்தைக்குச்‌ 
செவிகொடுக்கவேண்டும்‌ ஞானத்தின்‌ 
ஆலோசனைகருக்கும்‌ 

அப்போதுதான்‌ நாம்‌. 

சீஷர்களாயிருப்போம்‌. 

சீஷர்கள்‌ ஞானத்தின்‌ 
சீஷர்களாயிருக்கிறார்கள்‌. ஞானம்‌ நம்மை 
தன்னுடைய மேன்மையான விசேஷித்த 
விருந்தில்‌ பங்குபெற வருமாறு அழைக்கிறது. 


ட விருந்து நடைபெறுகிற இடம்‌ மிகவும்‌ 

ஞானம்‌ தன்‌ 

ட்டன எழுதூண்களையும்‌ 

அதில்‌ நமக்கு விருந்து 

ஞானமானது ஒரு 

வாசஸ்தலத்தைப்‌ போன்றது. 

வருகிற எல்லோருக்கும்‌. 

வாசஸ்தலத்தில்‌ இடம்‌ 

நமக்கு ஞானத்தைக்‌ 

கொடுக்கவேண்டும்‌ என்னும்‌ 

நோக்கத்திற்காகவே, ஞானம்‌ தன்‌ வீட்டைக்‌ 

கட்டியிருக்கிறது. ஞானத்தின்‌ வீடு 

உறுதியாகயிருக்கிறது. அது ஏழுதூண்களை 

ஸ்தாபித்திருக்கிறது. அந்தத்‌ 

தூண்களெல்லாம்‌ ஞானத்தின்‌ வீடுகளை 
உறுதியாய்த்‌ தாங்கிப்‌ பிடித்திருக்கிறது. 


கூப்பிடும்போது, 





ழ்‌ நள 
யாய 


ஞானம்‌ 
கட்டியிருப்பதுபோல, 


வீட்டைக்‌ 

நன கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்துவும்‌, பரலோகத்திலே நமக்கு. 
வாசஸ்தலங்களை ஆயத்தம்பண்ணி 
வைத்திருக்கிறார்‌. பரலோகத்தில்‌ பிரவேசிக்கிற 
பரிசுத்தவான்கள்‌ எல்லோருக்குமே, அங்கு 
வாசஸ்தலமுண்டு. அது மகிமையான 
வாசஸ்தலம்‌. நாம்‌ பரலோகத்தில்‌ 
போகும்போது. அங்கு பரதேசியைப்போல. 
வாசஸ்தலமில்லாமல்‌, அலைந்து, 
கொண்டிருக்கமாட்டோம்‌. நாம்‌ பரலோகத்தில்‌ 
பிரவேசிப்பதற்கு முன்பாகவே, அங்கு 
நம்முடைய. வாசஸ்தலம்‌ 
ஆயத்தம்பண்ணப்பட்டிருக்கிறது. 


நாம்‌ பரலோகத்தில்‌ பிரவேசிக்கும்போது, 
அங்கு ஆட்டுக்குட்டியானவரின்‌ கலியாண 
விருந்தில்‌ பங்குபெறுவோம்‌. நம்முடைய 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து, 
பரலோகத்தைப்பற்றி நமக்குச்‌ 
சொல்லும்போது, “என்‌ பிதாவின்‌ வீட்டிலே 
அநேக வாசஸ்தலங்கள்‌ உண்டு” என்று 
சொல்லியிருக்கிறார்‌ கிறிஸ்துவானவர்‌ 
்‌ ன்‌ பரலோகத்திற்குப்போய்‌, 
வாசஸ்தலங்களை 

ஆயத்தம்பண்‌ ணுகிறார்‌. 


நாம்‌ பரலோகத்தில்‌ பிரவேசிக்கும்போது 
அங்கு ஆட்டுக்குட்டியானவரின்‌ கலியாண 
விருந்து ஆயத்தமாமிருக்கும்‌. அதிலே நமக்கு 
நேர்த்தியான போஜனம்‌ கிடைக்கும்‌. ஞானம்‌ 
தன்‌ கொழுத்த ஐந்துக்களை அடிக்கிறது. 
திராட்சரசத்தை வார்த்து வைக்கிறது. தன்‌ 
போஜன பந்தியை க 
ஆயத்தப்படுத்துகிறது. ல 

ஐந்துகளை 

வாக்கியத்திற்கு, னார்‌ 

செலுத்தி" என்பது பொருளாகும்‌. 


ஆட்டுக்குட்டியானவரின்‌ கலியாண 
விருந்து மிகவும்‌ பரிசுத்தமான விருந்து. 
இந்த விருந்து, கிறிஸ்துவானவர்‌ தம்மையே 
பலியா ஒப்புக்கொடுத்ததற்காக 


தராளமாய்க்‌ கிடைக்கும்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நம்முடைய  ஆத்துமாவுக்கு நீதி, 

சமாதானம்‌, சந்தோஷம்‌ 

நமக்கு தேவனுடைய 

பரிசுத்த 

தேவை. 

நம்முடைய நித்திய ஜீவனுக்கு அச்சாரமும்‌ 

உறுதியும்‌ தேவை. இவையெல்லாமே ஞானம்‌ 

ஆயத்தம்பண்ணி வைத்திருக்கும்‌ போஜன 

பந்தியில்‌ நமக்கு தாராளமாய்க்‌ கிடைக்கிறது. 

நம்முடைய ஆத்துமா இவற்றை 

குறைவில்லாமல்‌ புசித்து, சந்தோஷமாய்‌ 
களிகூரலாம்‌. 


பேதமை 


நீதி 9: 3-6 


நீதி 9. தன்‌ பணிவிடைக்காரிகனை 
அனுப்பி, பட்டணத்தின்‌ உயர்த்த 
மேடைகளின்‌ மேல்‌ தின்று கூப்பிட்டு, 


நீதி ௭:4. புத்தியினனை நோக்கி: எவன்‌: 
பேதையோ அவன்‌ இவ்விடத்தில்‌ 
'வரக்கடவன்‌. 


நீதி 95. நீங்கள்‌ வந்து என்‌ 
அப்பத்தைப்புசித்து, நான்‌ வார்த்த 
திராட்சரசத்தைப்பானம்பண்ணுங்கள்‌. 


நீதி 96, பேதைமையை விட்டு 


விலகுங்கள்‌, அப்பொழுது 
மிழைத்திருப்பீர்கள்‌; புத்தியின்‌ 


ங்களுக்‌ 
கொடுக்கப்படுவதில்லை. ஞானத்தின்‌ அழைப்பு 


எல்லோருக்கும்‌ பொதுவானது. 
ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கும்‌ 


நான்‌ 
போஜன 
ஜனங்களை 
தன்னுடைய 
பணிவிடைக்காரிகளை அனுப்புகிறது. 





ழ்‌ நள 
TT 
சுவிசேஷ ஊழியர்கள்‌ கர்த்தருடைய 


பணிவிடைக்காரராயிருக்கிறார்கள்‌. தேவன்‌ 
ஆயத்தம்பண்ணி' வைத்திருக்கும்‌, 
ஆட்டுக்குட்டியானவரின்‌ கலியாண விருந்தில்‌ 


விருப்பமுள்ளவர்கள்‌ 
எல்லோரும்‌ கிறிஸ்துவிடம்‌ வரலாம்‌. 
ஆட்டுக்குட்டியானவரின்‌ கலியாண 
விருந்தில்‌ பங்குபெற வருகிறவர்களுக்கு ஒரு 
சில தகுதிகள்‌ இருக்கவேண்டும்‌. அவர்கள்‌ 
பரிசுத்தமான மணவாட்டியாயிருக்கவேண்டும்‌. 
அவர்கள்‌ தங்களை கறைபடுத்திக்‌ 
கொள்ளகூடாது. ஆட்டுக்குட்டியானவரின்‌ 
இரத்தத்தினால்‌ தங்களிடத்திலுள்ள 
பாவக்கறைகள்‌ கழுவப்பட்டவர்களாயிருக்க: 
வேண்டும்‌. (டைய வார்த்தை 
அவர்களுடைய இருதயத்தில்‌ நிரம்பியிருக்க 
வேண்டும்‌. தேவனுடைய வார்த்தைக்கு 
அவர்கள்‌ கீழ்ப்படிந்து ஜீவிக்கவேண்டும்‌. 
இப்படிப்பட்ட நற்குணமுள்ள பரிசுத்தவான்கள்‌ 
மாத்திரமே, ஆட்டுக்குட்டியானவரின்‌ 
கலியாண விருந்தில்‌ பங்குபெற முடியும்‌. 


னம்‌ பட்டணத்தின்‌ உயர்ந்த 
மேடைகளின்மேல்‌ நின்று எல்லா மனுஷரையும்‌ 
கூப்பிடுகிறது. நாற்சந்திகளிலும்‌, ஜனங்கள்‌ 
கூடுகிற இடங்களிலும்‌ ஞானம்‌ கூப்பிடுகிறது. 
னம்‌ ஆயத்தம்பண்ணி வைத்திருக்கும்‌ 
ரன பந்தியில்‌ பங்குபெற வருமாறு, நம்‌ 
எல்லோருக்குமே அழைப்பு 
கொடுக்கப்படுகிறது. பந்தியில்‌ எல்லாம்‌ 
ஆயத்தமாயிருக்கிறது. ஞானம்‌ 
கட்டளையிட்டபடி செய்தாயிற்று. பந்தியில்‌. 
இன்னும்‌ இடமிருக்கிறது (லூக்‌ 14:22), 
தன்‌ பணிவிடைக்காரிகளை 
தான்‌ ஆயத்தப்படுத்தியிருக்கும்‌ 
பந்தியில்‌ பங்குபெற வருமாறு, 


வைத்திருக்கும்‌ ன்‌ பந்தியில்‌ பங்குபெற 
வருமாறு எல்லோரையும்‌ அழைக்கிறது. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கிறிஸ்துவானவர்‌ மனுஷர்மீது அன்பும்‌, 
கிருபையும்‌ இரக்கமும்‌, 
மனவருக்கமுமுள்ளவர்‌. நம்முடைய 
்‌ விசாரிக்கிறவர்‌. 


நம்மை தம்மிடத்தில்‌ 


சொல்லுகிறார்‌. ஞானம்‌ நம்மை டித்தான்‌ 
அழைக்கும்‌. நமக்குத்‌ தேவையானது 
ஞானத்திடமுள்ளது. ஞானம்‌ நமக்கு 
தருவது, நமக்கு. தேவையானதாகவும்‌ 
பிரயோஜனமுள்ளதாகவும்‌ இருக்கும்‌. 
க்‌ ப 
க அயா வாக்கைப்‌ 
பெற்றுக்கொள்ளவேண்டும்‌ என்பதற்காகவே 
இவனுக்கு அ வருகிறது. “எவன்‌ 
பேதையே! இவ்விடத்தில்‌ 
வரக்கடவன்‌” ல்‌ வாக்கியத்திற்கு, 
“எவனுக்கு இருதயம்‌ வேண்டுமோ, அவன்‌ 
இவ்விடத்தில்‌ வரக்கடவன்‌" என்பது 
பொருளாகும்‌. ஞானத்திடம்‌ வருகிறவனுக்கு, 
ஞானமுள்ள இருதயம்‌ கொடுக்கப்படும்‌. 
அழைப்புக்கு 
ஆயத்தப்படுத்தி 
போஜனபந்தியில்‌ 


னத்தின்‌ 
செவிகொடுத்து. ஞானம்‌ 
வைத்திருக்கும்‌ 
பங்குபெற்றால்‌, நம்முடைய பேதமை நீங்கும்‌. 


நமக்கு ஜீவன்‌ கிடைக்கும்‌. 
மனதின்‌ குழப்பம்‌ நீங்கும்‌. நமக்குள்‌ 
தெளிந்த புத்தி உண்டாகும்‌. ஞானம்‌ 
நம்மை, “இவ்விடத்தில்‌ வரக்கடவன்‌" என்று 
சொல்லி அழைக்கிறது. “இவ்விடம்‌' என்பது, 
ஞானத்தின்‌ வாசஸ்தலத்தைக்‌ குறிக்கிற 
வார்த்தை. ஞானம்‌ நம்மை அழைக்கும்போது. 
ஞானத்தின்‌ எற்‌ 
செவிகொடுக்கவேண்டும்‌. னத்தின்‌. 
வாசஸ்தலத்திற்குள்‌. 'ரவேசிக்கவேண்டும்‌. 

க்‌ ஆயத்தம்பண்ணப்பட்டிருக்கும்‌ 


நம்முடைய 


பெற்றுக்கொள்ளவேண்டும்‌ (நீதி 9:4). 





i= FTE 
TT 


'நீங்கள்‌ வந்து என்‌ அப்பத்தை புசித்து, 
திராட்சரசத்தை 
ஞானம்‌ 


சந்தோஷத்தையும்‌, ஆரோக்கியத்தையும்‌ தரும்‌. 
கர்த்தருக்குப்‌ பயப்படும்‌ பயத்திலும்‌, 
கர்த்தரைப்பற்றிய ஞானத்திலும்‌ நமக்கு 
மெய்யான சந்தோஷம்‌ உண்டு. நாம்‌ 
ஞானத்தின்‌ அப்பத்தைப்‌ புசிக்கும்போது. 
நமக்கு சரீரப்பிரகாரமான பெலத்தோடு, 
ஆவிக்குரிய பெலமும்‌ கிடைக்கும்‌. 


இயேசுகி| தம்முடைய 
சுவிசேஷத்தில்‌ கக ஏராளமான 
வாக்குத்தத்தங்களைக்‌ கொடுத்திருக்கிறார்‌. 
அவையெல்லாவற்றையும்‌ நாம்‌ 
விசுவாசத்தோடு ஏற்றுக்கொண்டு 
நம்முடைய ஜீவியத்தில்‌ அதன்‌ பிரகாரம்‌ 
ஜீவிக்கவேண்டும்‌. விசுவாசத்தோடு கிரியை 
நடப்பிக்கவேண்டும்‌. சுவிசேஷத்தின்‌ 
வாக்குத்தத்தங்களை , அப்பத்தைப்‌ 
புசிப்பதுபோல புசிக்கவேண்டும்‌. கிறிஸ்துவின்‌ 
வார்த்தைகளை, திராட்சரசத்தை பானம்‌. 
பண்ணுவதுபோல  பானம்பண்ணவேண்டும்‌. 
பரிசுத்த. வேதாமகத்திலே நம்முடைய 
ஆத்துமாவுக்குத்‌ தேவையான திராட்சரசம்‌: 
வார்க்கப்பட்டிருக்கிறது. 


ஆயத்தம்பண்ணப்பட்டிருக்கிறது. 


்‌ டய பராமரிப்பு நம்முடைய 
ஆத்துமாவுக்குத்‌ தேவை. அதுவே நமக்குப்‌ 
போதுமானது. நமக்கு தேவனுடைய 
பராமரிப்பு கிடைக்கும்போது, நாம்‌ 
பேதமையை விட்டு விலகவேண்டும்‌. அப்போது 


கொடுக்கப்பட்டிருக்கிற 
திராட்சரசத்தையும்‌, விருந்து 
தாராளமாய்ப்‌ புசிப்பதுபோல. 
புசிக்கவேண்டும்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நாம்‌ ஞானத்தைப்‌ பெற்றுக்கொள்வதற்கு. 
முதலாவது வழி பேதைமையை விட்டு 
விலகுவதுதான்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
சாயலாக நம்மை சிருஷ்டித்திருக்கிறார்‌. நாம்‌ 
மனுபுத்திரரைப்போல. ஜீவிக்கவேண்டும்‌. 
புத்திமீனராய்‌ ஜீலிக்கக்கூடாது. தூங்குகிற 
நாம்‌ விழித்திருந்து மரித்தோரைவிட்டு 
எழுந்திருக்கவேண்டும்‌. அப்போது 
கிறிஸ்துவானவர்‌ நம்மை  பிரகாசிப்பிப்பார்‌. 
நாம்‌ ஞானமற்றவர்களைப்போல நடவாமல்‌, 
ஞானமுள்ளவர்களைப்போல. கவனமாய்‌ 
நடந்துகொள்ளவேண்டும்‌. நாட்கள்‌ 
பொல்லாதவைகளானதால்‌, நாம்‌ காலத்தை 
பிரயோஜனப்படுத்திக்கொள்ளவேண்டும்‌ 
(எபே 5114-6). 


பரியாசக்காரனும்‌ 
ஞானமுன்னவனும்‌ 
நீதி 9: 7-9 


நீதி 97. பமியாசக்காரனைக்‌. 
கண்டிக்கிறவன்‌ இலச்சையடைகிறான்‌; 
துன்மார்க்களைக்‌. கண்டிக்கிறவண்‌. 
தன்னைக்‌. கழைப்படுத்திக்‌ 
கொள்ளுகிறான்‌. 


நீதி 98. பரியாசக்காரணனைக்‌ 
கடித்துக்கொன்னாதே, அவன்‌ 
உன்னைப்‌. பகைப்பான்‌; 
ஞானமுன்னவனைக்‌ கடித்துகொன்‌, 
அவன்‌ உன்னை நேசிப்பான்‌. 


நீதி 9:9. ஞானமுன்னவனுக்குப்‌ 
போதகம்‌ பண்ணு, அவன்‌ ஞானத்தில்‌ 
தேறுவான்‌; தீதிமானுக்கு 
உபதேசம்பண்ணு, அவன்‌ அறிவில்‌ 
விருத்தியடைவான்‌. 


ஊழியக்காருக்கும 
சொல்லுகிறது. 

தேவனுடைய சித்தத்தின்‌ 

பிரகாரமாகவும்‌. அவருடைய திட்டத்தின்‌ 
பிரகாரமாகவும்‌ ஊழியம்‌ செய்யவேண்டும்‌. 
தேவன்‌ மனுஷருடைய ஆத்துமாக்களுக்கு 
ஆயத்தம்பண்ணி வைத்திருக்கிற 
ஆசீர்வாதங்களை, ஊழியக்காரர்கள்‌ 
கர்த்தருக்குப்‌ பயந்து அறிவிக்கவேண்டும்‌. 
மனுஷருக்கு ஆசீர்வாதத்தை சொன்னால்‌ 
மாத்திரம்‌ போதாது. தேவைப்படும்போது 
அவர்களைக்‌ கடிந்துகொள்ளவும்‌ வேண்டும்‌. 





ழ்‌ நள 
யாய 


தேவனுடைய வார்த்தை நம்மைத்‌ 
திருத்துவதற்கும்‌, நம்மைக்‌ கடிந்து 
கொள்வதற்கும்‌, நம்மை நீதியின்‌ பாதையில்‌ 
வழிநடத்துவதற்கும்‌ பிரயோஜனமுள்ளதா 
யிருக்கிறது. மனுஷர்களின்‌. 
குணாதிசயங்கள்‌  வித்தியாசமாயிருக்கும்‌. 
சிலர்‌ பரியாசக்காரராயிருப்பார்கள்‌. சிலர்‌ 
துன்மார்க்கராயிருப்பார்கள்‌. வேறு சிலரோ 
ஞானமுள்ளவராயிருப்பார்கள்‌. சிலர்‌ 
நீதிமான்களாயும்‌ இருப்பார்கள்‌. 

பரியாசக்காரரும்‌ 
கர்த்தருடைய 
பரியாசம்பண்ணுவார்கள்‌. 
வார்த்தையை: 


துன்மார்க்கரும்‌. 
ஊழியக்காரர்களை 
தேவனுடைய 
அசட்டைபண்ணுவார்கள்‌. 
பரியாசக்காரர்களும்‌, துன்மார்க்கரும்‌ 
கர்த்தருடைய மியக்காரர்களை: 
தங்களுக்கு சாதகமாக, தவறான வழிகளில்‌. 
பயன்படுத்திக்கொள்கிறார்கள்‌. இவர்களை 
த்‌ பெற்றுக்கொள்ளுமாறு. 
மில்லை. 


(நீதி 9:4) 


நாம்‌. 
துன்மார்க்கரையும்‌ 
எச்சரிப்பாமிருக்க 
பரியாசக்காரனைக்‌. 
இலர்சையடைகிறான்‌; 
கண்டிக்கிறவன்‌ தன்னைக்‌ கறைப்படுத்திக்‌ 
கொள்ளுகிறான்‌ பரியாசக்காரனைக்‌ 
கடிந்துக்கொள்ளாதே, அவன்‌ உன்னைப்‌ 
பகைப்பான்‌ (நீதி 9:78). நம்முடைய 
இயேசுகிறிஸ்து, 
சொல்லும்போது. 
“அவர்களை விட்டுவிடுங்கள்‌” (மத்‌ 15:14) 
என்று சொல்லுகிறார்‌. பரிசேயர்கள்‌ 
குருடருக்கு வழிகாட்டுகிற 
குருடராயிருக்கிறார்கள்‌. குருடனுக்கு குருடன்‌ 
வழிகாட்டினால்‌ இருவரும்‌ குழியிலே. 
விழுவார்கள்‌. 
கர்த்தருடைய 
தேவனுடைய 
ஞானமுள்ளவர்களுக்கு 
நீதிமானுக்கு கர்த்தருடைய 


ஊழியக்காரர்கள்‌ 

பிரமாணத்தை 
போதிக்கவேண்டும்‌. 
சத்தியத்தை 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


உபதேசம்பண்ணவேண்டும்‌. 
பிரபஞ்சத்தில்‌ ஏராளமான மனுஷர்கள்‌ 
இருந்தாலும்‌ அவர்கள்‌ எல்லோரும்‌. 
பரியாசக்காரராகவும்‌, துன்மார்க்கராகவும்‌ 
இருப்பதில்லை. அவர்களில்‌ அநேகர்‌ 
ஞானமுள்ளவர்களாகவும்‌, நீதிமான்களாகவும்‌. 


இந்தப்‌ 


செவிகொடுப்பார்கள்‌. 


ஞானமுள்ளவர்களுக்கும்‌, 
நதமான்களுக்கும கத்னா பாது. 
தேவைப்பட்டால்‌. அவர்களைக்‌ 
குடிந்துகொள்ளலாம்‌. ஒருவன்‌ எவ்வளவுதான்‌ 
ஞானமுள்ளவனாகமிருந்தாலும்‌, 
ம்‌ பரிபூரணமான ஞானம்‌ 
அவனுக்கு இன்னும்‌ 
ஞானம்‌ தேவைப்படுகிறது. 
கடிந்துகொள்ளுதல்‌ 
தேவைப்படுகிறது. மனுஷர்கள்‌ எல்லோருமே. 
ஞானத்தில்‌ குறைவுள்ளவர்கள்‌. நம்முடைய 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து மாத்திரமே. 
'சர்வஞானமுள்ளவர்‌. 


தனக்கு இன்னும்‌ அதிகமான ஞானம்‌ 
விரும்‌ 


வேண்டும்‌ என்று: வர்கள்‌, 
தங்களிடத்தில்‌ ஞானம்‌ குறைவாகயிருக்கிறது 
என்பதை அங்கீகரிக்கவேண்டும்‌. 
தங்களுடைய பலவீனத்தைப்‌ 
புரிந்துகொள்கிறவர்களுக்குத்தான்‌, 
ஞானத்தை உபதேசம்பண்ண முடியும்‌. நாம்‌ 
ஞானமுள்ளவர்களை  கடிந்துகொண்டாலும்‌, 
நம்முடைய கடிந்துகொள்ளுதல்‌ அவர்களுக்கு 
பிரமாணத்தைப்‌ 


ஏற்றுக்கொள்கிறவர்கள்‌ 
அறிவிலும்‌, 


பெறுவார்கள்‌. 


கர்த்தரை அறிகிற 
தேவகிருபையிலும்‌ வளர்ச்சி 





i FTE 
TT 


ஞானமும்‌ அறிவும்‌ 
நீதி 9 : 10-12 


நீதி 9:10. கர்த்தருக்குப்‌ பாயப்படுதலே. 
ஞானத்தின்‌ ஆரம்பம்‌; பரிசுத்தரின்‌ 
அறிவே அறிவு. 


தீதி 901. என்னாலே உன்‌ நாட்கள்‌ 
பெருகும்‌; உன்‌ ஆயுசின்‌ வருஷங்கள்‌ 
விருத்தியாகும்‌. 


நீதி 2, தீ ஞானியானால்‌ 
உனக்கென்று ஞானியாவாம்‌; தீ 
பரியாசக்காரனானால்‌ நீயே அதின்‌ 
பயனை  அநுபவிப்பாய்‌ என்னு 
சொல்லுகிறது. 


ஞானத்தைக்‌ கற்றுக்கொள்கிறவர்கள்‌, 
அது எங்கு இருக்கிறது என்பதை 
அறிந்துகொள்ளவேண்டும்‌. கர்த்தருக்குப்‌ 


அநீதிமின்மீதும்‌ தேவனுடைய கோபம்‌ வரும்‌. 
நாம்‌ தேவனுடைய 'கோபத்திற்குப்‌. 
பயப்படவேண்டும்‌. கர்த்தருக்குப்‌ பயப்படாமல்‌ 
நம்மால்‌ ஆவிக்குரிய ஜீவியத்தில்‌ வளர்ச்சி 
பெறமுடியாது.  மூலஎபிரெய பாஷையில்‌, 
“பரிசுத்தர்‌! என்னும்‌ வார்த்தைக்கு, 
பரிசுத்தமான காரியங்கள்‌ என்று 
பொருள்படும்‌ எபிரெய வார்த்தை 
பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ்‌ 
தேவனுடைய பரிசுத்தமான 
அறிந்துகொள்ளவேண்டும்‌. 

மெய்யான அறிவு 

பரிசுத்தமடைவதற்கு, 

காரியங்களைப்பற்றிய 

பேருதவியாயிருக்கும்‌. 


வெத்றுக்கொள்ளுற்போது. அதனால்‌ நமக்கு 
அநேக நன்மைகள்‌ உண்டாகும்‌. நம்முடைய 
நாட்கள்‌ பெருகும்‌. நம்முடைய ஆயுசின்‌ 
வருஷங்கள்‌ விருத்தியாகும்‌. நம்முடைய 
ஜீவயகாலமெல்லாம்‌. நாம்‌ சரீர 
ஆரோக்கியத்தோடு ஜீவிப்போம்‌. ஞானம்‌ 
நம்மை பரலோகத்திற்கு வழிநடத்திச்‌ 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


செல்லும்‌. பரலோகத்திலே நம்முடைய 
ஆயுசுகாலம்‌ நித்தியகாலமாமிருக்கும்‌. நாம்‌ 
ங்கு நிந்திய ஜீவனை அனுபவிப்போம்‌. 


ஞானத்தின்‌. புத்திமதிகளுக்கும்‌ 
ஆலோசனைகளுக்கும்‌ நம்முடைய 
செவிகளை சாய்க்காமல்‌, 
அடைத்துக்கொள்ளும்போது, நமக்கு அநேக 
தீங்குகள்‌ உண்டாகும்‌. நாம்‌ ஞானியானால்‌ 
நமக்கென்று ஞானியாவோம்‌. நாம்‌ 
ஞானத்தைப்‌ பெற்றுக்கொள்வதினால்‌, 
ஞானத்திற்கு ஒரு பிரயோஜனமும்‌. 
உண்டாகப்போவதில்லை. ஞானத்தினால்‌. 
நமக்குத்தான்‌ பிரயோஜனமுண்டாகும்‌. நாம்‌. 
பரியாசக்காரனானால்‌, நாமே அதன்‌ பயனை 
அனுபவிப்போம்‌. பரியாசத்தினால்‌ உண்டாகும்‌ 
பாடுகளையும்‌, வேதனைகளையும்‌ நாம்தான்‌. 
தாங்கிக்கொள்ள வேண்டும்‌. பாவத்தின்‌ 
சம்பளம்‌ மரணம்‌. பரியாசம்பண்ணுவது 
தேவனுக்கு விரோதமான பாவம்‌. இதற்கான 
தண்டனை நமக்குத்தான்‌ வரும்‌. 


மதியற்ற ஸ்திரீ 
நீதி 9 : 18,14 


நீதி 93. 
வாயாடியும்‌, 
திர்முடமுமாயிருக்கிறான்‌.. 


மதியற்ற ஸ்திரீ 
ஒன்றுமறியாத 


நீதி 914. அவன்‌ தன்‌ 
வீட்டுவாசற்படியிலும்‌ பட்டணத்தின்‌ 
மேடைகளிலும்‌ ஆசனம்‌ போட்டு 
உட்கார்த்து, 


நம்முடைய ஆத்துமாவை நாம்‌ எல்லா 
காவலோடும்‌  காத்துக்கொள்ளவேண்டும்‌. 
சோதனைக்காரன்‌ நம்முடைய ஆத்துமாவை 
வஞ்சிக்க வருவான்‌. சோதனையில்‌ 
சிக்கிக்கொண்டால்‌ நம்முடைய ஆத்துமா 
பாவத்தில்‌ சிக்கிக்கொண்டு, 


அழிவு. 
சோதனைக்காரனுக்கு 
சொல்லப்பட்டிருக்கிறாள்‌. 


எடுத்துக்காட்டாக 
இவள்‌ 
இவள்‌ ஒரு வாயாடி. இவள்‌ 
நிர்மூடமாமிருக்கிறாள்‌. 
ஸ்திரீ மாம்சத்தின்‌ 
அடையாளமாயிருக்கிறாள்‌. 
மனதையும்‌, 

மணச்சாட்சியையும்‌ கெடுத்துப்போடும்‌. 


மதியற்றவள்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


"மனுஷரை  சோதனைக்குட்படுத்துகிற 
மற்ற தா, வலலகமுஎள கதிர. 
இவள்‌ ஒன்றும்‌ அறியாத நிர்மூடஸ்திரீ. தான்‌ 
பிறரை வஞ்சிப்பதற்கான காரணம்கூட 
இவளுக்குத்‌ தெரியாது. அந்த அளவுக்கு: 
இவள்‌ மதியற்றவள்‌. வேசித்தனம்‌, விபசாரம்‌, 
மதுபானம்‌ ஆகியவையெல்லாமே மதியற்ற 


இதற்கு 
மதியற்றவர்களாயிருப்பார்‌ 


மதியற்ற ஸ்திரீயால்‌ யாருக்கும்‌ ஒரு 
பிரயோஜனமுமில்லை. ஆனாலும்‌ இவள்‌: 
தன்னுடைய மாம்சத்தின்‌ இச்சையை 
நிறைவேற்றிக்கொள்ள வேண்டுமென்று 
துடிப்பாயிருக்கிறாள்‌ பேதைகளை 
தன்னுடைய கண்ணியில்‌ விழவைக்கிறாள்‌. 
இதற்காக இவள்‌ தன்‌ வீட்டு 
வாசற்படியிலும்‌ பட்டணத்தின்‌ மேடைகளிலும்‌ 
ஆசனம்போட்டு உட்கார்ந்திருக்கிறாள்‌. 


, இவள்‌ மதியற்ற அதித கத்தான்‌ 
இவள்‌ சோம்பலுள்ள ஸ்திரீயல்ல. இவள்‌ 
சிறிதுநேரம்‌ கூட சம்ாமிருக்கமாட்டாள்‌ 
இவளுடைய வாயும்‌ னக 
ஒரு வாயாடி. சிங்கம்‌ 
பதிலிருக்கிறதபோல, இவளும்‌. 
வாசற்படியில்‌, பேதைகளைப்‌ பிடிப்பதற்காக 
பதிவிருக்கிறாள்‌. 

இவள்‌ மேடைகளில்‌ ஆசனம்போட்டு 
உட்கார்ந்திருக்கிறாள்‌. ஆசனம்‌ என்பது. 


சிங்காசனத்தைக்‌ குறிக்கிற வார்த்தை. 
இவள்‌ பட்டணத்தின்‌ சிங்காசனத்தில்‌ 
உட்கார்ந்திருப்பதினால்‌, அந்தப்‌ பட்டணத்தில்‌ 


னால்‌ க்கிறான்‌. இதனிமித்தமாய்‌, 
இவள்‌ 


தன்னைத்‌ தாழ்த்தாமல்‌, 
பட்டணத்தின்‌ மேடைகளில்‌ ஆசனம்போட்டு 
பெருமையோடு உட்கார்ந்திருக்கிறாள்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


வழிப்போக்கர்‌ 
நீதி 9 : 15,16 


நீதி 9:15. தங்கள்‌ வழிகளை நோக்கி 
நேரே போகும்‌ வழிப்போக்கரைப்‌ 


பார்த்த: 


நீதி 906. எவன்‌ பேதையோ அவன்‌: 
இவ்விடத்தில்‌ வரக்கடவன்‌ என்றும்‌, 


வழிப்போக்கர்மீது, 
க்கிறாள்‌. அவர்கள்‌ தங்கள்‌ 
நோக்கி நேரே போகிறார்கள்‌. 
வாலிபர்களாகவும்‌, கல்வி 
குற்றவர்களாகவும்‌ இருக்கிறார்கள்‌. 
அவர்களுக்கு சரியான பாதை எது என்பது, 


பிரயாணம்பண்ணுகிறார்கள்‌. 
இடதுபக்கமும்‌ சாயாமல்‌, தங்கள்‌ வழிகளை 
நோக்கி நேரே போகிறார்கள்‌. 
பேதையர்களாகிய வாலிபர்கள்‌ 
மாலைமயங்கும்‌ அஸ்தமன நேரத்தில்‌, 
இதுளின்‌ இதண்ட  அந்தசாரத்ில்‌ 
பரஸ்திரீயிருக்கும்‌ சந்துக்கடுத்த தெருவில்‌ 
சென்று. அவள்‌ வீட்டு வழியாய்‌ 
நடந்துபோவார்கள்‌ (நீதி 7:7-9). ஆனால்‌ 
இவர்களோ வழிபிசகாமல்‌ தங்கள்‌ வ 
நோக்கி நேரே போகிற வழிப்போக்கர்கள்‌. 
இப்படிப்பட்ட 
கண்ணிவைக்கிறாள்‌. 
பிடிப்பதற்கு, 


தியற்து.. திரி 
வழிப்போக்கர்களுக்கு 
அவர்களை தன்‌ வசமாய்ப்‌ 
எல்லாவிதமான 
கையாளுகிறாள்‌. 
வார்த்தைகளினாலும்‌, வஸ்திரங்களினாலும்‌, 
அலங்காரங்களினாலும்‌ அவர்களை 
மயக்குகிறாள்‌. வழிப்போக்கர்களைப்‌ பார்த்து, 
எவன்‌ பேதையோ அவன்‌ இவ்விடத்தில்‌ 
வரக்கடவன்‌” என்று சொல்லுகிறாள்‌. அவள்‌ 
மதிமீனனை நோக்கி, “திருட்டுத்‌ தண்ணீர்‌ 
தித்திக்கும்‌, அந்தரங்கத்தில்‌ புசிக்கும்‌ அப்பம்‌ 
இன்பமாயிருக்கும்‌” என்று சொல்லி 
அவர்களைக்‌ கூப்பிடுகிறாள்‌. 





ழ்‌ நள 
யாய 


வழிப்போக்கர்‌ பேதைகளாகவும்‌, 
மதியீனராகவும்‌ இருப்பதினால்‌, அவர்கள்‌ 
தன்னுடைய பாடசாலைக்கு வந்து பாடம்‌ 
கற்றுக்கொள்ள வருமாறு அழைக்கிறாள்‌. 
அவர்கள்‌ இப்போது தங்கள்‌ வழிகளை 
நோக்கி நேரே போய்க்கொண்டிருக்கிறார்கள்‌. 
இவர்கள்‌ மதியற்ற ஸ்திரீயின்‌ வலையில்‌: 
சிக்கிக்கொண்டால்‌, இவர்களால்‌ தங்கள்‌ 
வழிகளை நோக்கி நேரே போகமுடியாது. 
இவர்களுடைய நடைகளில்‌ தடுமாற்றம்‌. 
உண்டாகும்‌. தங்களுடைய இலக்கை 
இழந்துவிடுவார்கள்‌. சிறைப்பிடிக்கப்‌ 
பட்டவர்களைப்போல, விலங்கிடப்பட்டு, 
பாவத்தின்‌ அடிமைத்தனத்தில்‌. 
சிக்கிக்கொள்வார்கள்‌. 


திருட்டுத்தண்ணீர்‌ 
நீதி: 17 


நீதி 907. மதியினனை நோக்கி: 
திருட்டுத்தண்ணீர்‌ தித்திக்கும்‌, 
அந்தரங்கத்தில்‌ புசிக்கும்‌ அப்பம்‌ 
'இன்பமாயிருக்கும்‌ என்றும்‌ சொல்லிக்‌. 
கூப்பிடுகிறான்‌. 


மதியற்ற ஸ்திரீ மதிமீனனை நோக்கி, 
“திருட்டுத்ண்ணீர்‌ தித்திக்கும்‌" 
சொல்லுகிறாள்‌. ஞானம்‌ நம்மிடம்‌, 
வந்து என்‌ அப்பத்தை புசித்து, நான்‌ வார்த்த 
திராட்சரசத்தை பானம்பண்ணுங்கள்‌" 
(நீதி 9:5) டர்‌ சொல்லி அழைக்கிறது. 
ஞானம்‌. திராட்சரசத்தைக்‌ 
கொடுக்கிறது * தியற்ற ஸ்திரீயோ நமக்கு. 
திருட்டுத்தண்ணீரைக்‌ கொடுக்கிறாள்‌. 
ஞானம்‌ நமக்காக கொழுத்த ஐந்துக்களை 
அடித்து, திராட்சரசத்தை 


பிக்கும்‌ அப்பத்தையும்‌ கொடுக்கிறாள்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நாம்‌ பசியாகயிருக்கும்போது அப்பமும்‌ 
தண்ணீரும்‌ நமக்குப்‌ போதுமானது. இது 
நம்முடைய தாகத்தைத்‌ தீர்க்கும்‌. நம்முடைய 
பசியைப்‌ போக்கும்‌ மதியற்ற ஸ்திரீயோ 
நமக்கு சாதாரண தண்ணீரையும்‌, 
அப்பத்தையும்‌ கொடுப்பதற்குப்‌ பதிலாக. 
திருட்டுத்ண்ணீரையும்‌, அந்தரங்கத்தில்‌ 
ம்‌ அப்பத்தையும்‌ கொடுக்கிறாள்‌. 
ன்ணீர்‌ இனிக்கும்‌ என்று 
ள்‌. அந்தரங்கத்தில்‌ புசிக்கும்‌. 
ர்‌ என்றும்‌ 
திருட்டுத்ண்ணீரை பானம்‌ 
கண்டுபிடிக்கப்பட்டால்‌, 
தண்டனைகளை 
ஆனால்‌ மதியற்ற 
திருட்டுத்தண்ணீர்தான்‌ 

இனிக்குமென்று வாயாடியாகப்‌ பேசுகிறாள்‌. 


| திருட்டுத்தண்ணீரை  பானம்பண்ண 
தடைவிதிக்கப்பட்டிருக்கிறது. 


அறம்‌ 
ஆசீர்வதத்திரக்கிறார்‌ 
தாம்பத்திய உறவல்ல. ஆனால்‌ ஒரு சிலர்‌ 
திருட்டுத்தண்ணீரை பானம்பண்‌ ஹுவதற்காக 


க ்டுந்தல்ணர்‌ 


பெருமைப்படுகிறார்கள்‌. 
அப்பத்தைப்‌ புசிப்பதற்காக 
மேன்மைப்படுத்துகிறார்கள்‌. 

'இவற்றை தடைபண்ணியிருக்கிறார்‌. 


ஞானம்‌ நமக்கு வார்த்து வைத்திருக்கிற 
திராட்சரசம்‌ இனிப்பாகயில்லாவிட்டாலும்‌, 
அதுவே நம்முடைய சரீரத்திற்கும்‌ 
ஆத்துமாவுக்கும்‌ நல்லது. அதுபோலவே 
ஞானம்‌ நமக்கு புசிக்கக்கொடுக்கிற அப்பம்‌ 
இன்பமாகயில்லாவிட்டாலும்‌, அதுவே 
நம்முடைய சரீரத்திற்கும்‌ ஆத்துமாவுக்கும்‌ 
ஆரோக்கியமானது. ஞானத்தின்‌ பாதையில்‌ 
நடக்கும்போது, நமக்கு ஜீவன்‌ உண்டாகும்‌. 
பாவத்தின்‌ பாதையில்‌ நடக்கும்போது நமக்கு 
அழிவு உண்டாகும்‌. 


அந்தரங்கத்தில்‌ 
தங்களை 
கர்த்தர்‌ 





ழ்‌ நயனா 
யாய 
மரித்தவர்கள்‌ 


நீதி 9:18 


தீதி 9:18. ஆயினும்‌ மரித்தவர்கள்‌. 
அவ்விடத்தில்‌ உண்டென்றும்‌, 
அவளுடைய விருத்தானிகள்‌ நரக 
பாதானங்களில்‌ கிடக்கிறார்கவென்னும்‌ 


அவன்‌ அறியான்‌. 


மதியற்ற ஸ்திரீ தன்னுடைய ஆசை 
வார்த்தைகளினால்‌ வழிப்போக்கரை 
மயக்குகிறாள்‌. பேதைகளையும்‌, 
மதியீனரையும்‌ தன்னுடைய கண்ணியில்‌ 
விழவைக்கிறாள்‌. வாலிபர்கள்‌ 
வேசித்தனத்தின்‌ பாவத்திற்கு விலகி 
ஓடவேண்டும்‌. வேசித்தனத்திற்கும்‌, 
விபசாரத்திற்கும்‌, மாம்சத்தின்‌ 
இச்சைகளுக்கும்‌ தங்களை 
ஒப்புக்கொடுக்கிறவர்கள்‌, தங்களுடைய 
சரீரத்தையும்‌ ஆத்துமாவையும்‌ 
கெடுத்துப்போடுகிறார்கள்‌. 


எங்கு திருட்டுத்தண்ணீர்‌ இருக்கிறதோ, 
எங்கு அந்தரங்கத்தில்‌ புசிக்கும்‌ அப்பம்‌ 
இருக்கிறதோ, அங்கு மரித்தவர்களும்‌ 
இருக்கிறார்கள்‌. அங்குதான்‌ மதியற்ற 
ஸ்திரீயும்‌ இருக்கிறாள்‌. பின்விளைவுகள்‌ 


மதியற்ற 
கோலன்‌ வலையில்‌ சிக்கிக்கொள்கிறார்கள்‌. 


தித்திக்கிற 
பானம்பண்‌ ணுவதற்காக, 
ஸ்திரீயின்‌ 


நிரட்டுந்தண்ணீரை 

இவர்கள்‌ மதியற்ற 

விருந்தாளிகளாக 
அவளிடத்திற்குப்‌ போகிறார்கள்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஏற்கெனவே 
விருந்தாளிகளாய்ப்‌ போனவர்கள்‌, இப்போது 
நரகபாதாளங்களில்‌ கிடக்கிறார்கள்‌. இதை 
அறியாமல்‌, அவர்கள்‌ அவள்‌ பின்னே 
போகிறார்கள்‌. திருட்டுத்ண்ணீரை 
பானம்பண்ணுகிறவர்களை த்தான்‌ 
சிறைப்பிடிக்கிறான்‌. 
அப்பத்தைப்‌ புசிக்கிறவர்களை 
மேற்கொண்டு, அவர்களை 
செய்கிறான்‌. 

எல்லோரும்‌ நரகபாதாளங்களுக்கு 
பங்காளிகளாயிருக்கிறார்கள்‌. 


ஞானத்திற்கு 
நித்திய ஜீவனைப்‌ 
பரலோகத்திலே த்‌ 
ஜீவிக்கலாம்‌. 
அசட்டைபண்ணிவிட்டு, 
பின்பற்றினால்‌. 
பரலோகத்திற்குப்‌. 
நரகபாதாளங்களில்‌ 
அனுபவிக்க வேண்டியதாயிருக்கும்‌. 
பாவத்தின்‌ சம்பளம்‌ மரணம்‌ என்பது, 
இவர்களுக்குத்‌ தெரியவில்லை. இவர்கள்‌ 
தங்கள்‌ பேதமையினாலும்‌, 
அறியாமையினாலும்‌, பாவத்தின்‌ சம்பளம்‌ 
இன்பம்‌ என்று தப்பிதமாய்‌ நினைக்கிறார்கள்‌. 


அவளுடைய 


செவிகொடுத்தால்‌, 
பெற்றுக்கொண்டு, 
சந்தோஷமாய்‌ 
ஞானத்தை 
மதியற்ற ஸ்திரீயை 
மரணமுண்டாகும்‌. 
ல்‌ ட்‌ 





ழ்‌ நள 
யாய 


இதுவரையிலும்‌ உள்ள அதிகாங்களில்‌ 
சாலொமோனின்‌ 'திமொழிகளுக்கு, 
முன்னுரை கொடுக்கப்ப்டரககறது. த 
அதிகாரத்திலிருந்து 'சாலொமோனின்‌ 
நீதிமொழிகள்‌ 


வரிசையாகச்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு 
வசனத்திலும்‌ ஒரு சில வார்த்தைகளே 
உள்ளன. வார்த்தைகள்‌ 
குறைவாகயிருந்தாலும்‌ அவை 
த்திலும்‌ ஆலோசனையிலும்‌, 
மிகுதியானவை. ஒவ்வொரு 

இரண்டு வாக்கியங்கள்‌: 

வசனங்கள்‌ 

ஒன்றுக்கொன்று தொடர்பில்லாமல்‌, 
தனித்தனியாகமிருப்பதுபோல தோன்றுகிறது. 


சாலொமோனின்‌ 

எல்லாமே நமக்கு 
பிரயோஜனத்தைக்‌ கொடுக்கிறது. 

முன்பாக 

வைக்கப்பட்டிருக்கிறது. ஆசீர்வாதமும்‌ 
சாயமும்‌ நமக்கு முன்பாக நிற்கிறது. 
இவற்றில்‌ நன்மையையும்‌, ஆசீர்வாதத்தையும்‌ 
தெரிந்துகொள்வதற்கு,  சாலொமோனின்‌ 
நீதிமொழிகள்‌ மிகுந்த 
பிரயோஜனமுள்ளதாயிருக்கும்‌ நம்முடைய 
நாவை ஞானமாய்‌ ஆளுகை செய்யவேண்டும்‌. 
இருதயத்தின்‌ நிறைவினால்‌ வாய்‌ பேசும்‌. 
இருதயத்தில்‌ பரிசுத்தம்‌ இருக்கும்போது. 
நம்முடைய வார்த்தைகளும்‌ 
பரிசுத்தமாமிருக்கும்‌ 


ஞானமுன்ன மகன்‌ 


நீதி 10:1 


நீதி 10:1. சாலொமோனின்‌. 
நீதிமொழிகள்‌: ஞானமுன்ன மகன்‌ 
தகப்பனைச்‌ சந்தோஷப்படுத்துகிறான்‌; 
மூடத்தனமுன்னவனோ தாய்க்குச்‌. 
சஞ்சலமாயிருக்கிறான்‌.. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பெற்றோரின்‌ சந்தோஷமும்‌ ஆறுதலும்‌ 
அவர்களுடைய பிள்ளைகளின்‌ நல்ல 
சுபாவங்களில்‌ இருக்கிறது. தங்களுடைய 
பராமரிப்புக்குக்‌ கீழிருக்கும்‌ பிள்ளைகள்‌ நல்ல 
பிள்ளைகளாக வளரும்போது பெற்றோருக்கு 
சந்தோஷமுண்டாகும்‌. 
உலகப்பிரகாரமான 
சந்தோஷமும்‌, ஆவிக்குரிய சந்தோஷமும்‌ 
நிரம்பியிருக்கும்‌. குடும்பத்திலும்‌, 
சமுதாயத்திலும்‌ அவர்கள்‌ 
சந்தோஷமாயிருப்பார்கள்‌. 


பிள்ளைகள்‌ ஞானமுள்ளவர்களாய்‌ 
நடந்துகொள்ள வேண்டும்‌. தாங்கள்‌ 
கற்றுக்கொண்ட கல்விக்குத்‌ தக்க பிரகாரம்‌ 
தங்களுடைய 
பில்வ 

தன்னுடைய 
சந்தோஷப்படுத்துகிறான்‌ 
இருதயம்‌ பிள்ளைகளின்‌ நற்குணங்களால்‌ 
சந்தோஷப்படும்‌. திருப்தியாயிருக்கும்‌. 


தங்களுடைய பெற்றோர்‌ தங்களை 
வார்த்து ஆளாக்கிமிருப்பதற்காக, 
பிள்ளைகள்‌ தங்கள்‌ பெற்றோரை 
கனம்பண்ண வேண்டும்‌. பெற்றோர்‌ 
தங்களுக்கு நன்மை செய்ததுபோல, 
பிள்ளைகளும்‌ ஏற்ற காலத்திலே, தங்கள்‌ 
பெற்றோருக்கு நன்மை செய்யவேண்டும்‌. 
தங்கள்‌ பெற்றோரிடமிருந்து தாங்கள்‌ பெற்ற 
அன்பின்‌ கடனை, பிள்ளைகள்‌ 


சந்தோஷமாய்த்‌ திருப்பிச்‌ செலுத்தவேண்டும்‌. 


பெற்றோரின்‌ முதிர்வயதில்‌ பிள்ளைகள்‌ 
அவர்களை பாதுகாத்து பராமரிக்கவேண்டும்‌. 
பிள்ளைகளின்‌ ஞானத்தையும்‌, 
நல்வாழ்வையும்‌ பார்த்து பெற்றோர்‌ 
சந்தோஷப்படவேண்டும்‌. ஞானமுள்ள 
மகனால்‌ மாத்திரமே தன்னுடைய தகப்பனை 
சந்தோஷப்படுத்த முடியும்‌. 
மூடத்தனமுள்ளவனோ தன்னுடைய தாய்க்கு 
'சஞ்சலமாயிருக்கிறான்‌. புத்தியில்லாத 
பிள்ளைகளினால்‌ குடும்பத்தில்‌ சந்தோஷமும்‌, 
சமாதானமும்‌, ஆறுதலும்‌ இருக்காது. 





je 
EFT 
அநியாயத்தின்‌ திரவியங்கள்‌ 
நீதி10: 2,8 


தீதி 10:2, அதியாயத்தின்‌ திரவியங்கள்‌: 
ஒன்றுக்கும்‌ உதவாது; நீதியோ 
மரணத்துக்குத்‌ தப்புவிக்கும்‌. 


நீதி 103, கர்த்தர்‌ தீதிமான்களைப்‌: 
பசியினால்‌ 'வருத்தவிடார்‌; 
துன்மார்க்ககுடைய பொருளையோ 
அகற்றிவிடுகிறார்‌, 


சித்தமான வழியில்‌, 
பணம்‌ சம்பாதிப்பதுதான்‌ 
ஆசீர்வாதத்தைத்‌ தரும்‌. 
திரவியங்கள்‌ ஒன்றுக்கும்‌ 
உதவாது. பிறரை ஒடுக்கி, அநியாயமாக 
சம்பாதித்த ஆசீர்வாதம்‌ நமக்கு 
நன்மையாயிராது. தேவன்‌ அநியாயத்தின்‌ 
ஐசவரியத்தை சபிக்கிறார்‌. அதில்‌ கர்த்தரின்‌ 
ஆசீர்வாதம்‌ சிறிதும்‌ இருக்காது. 


நமக்கு லாபம்‌ கொஞ்சமாயிருந்தாலும்‌, 
அதை நீதியான வழியிலும்‌ நேர்மையான 
வழியிலும்‌ சம்பாதிக்கவேண்டும்‌. மனுஷன்‌ 
உலகம்‌ முழுவதையும்‌ ஆதாயப்படுத்திக்‌ 
கொண்டாலும்‌, அவன்‌ தன்னுடைய ஜீவனை 
நஷ்டப்படுத்தினால்‌ அவனுக்கு ஒரு லாபமும்‌ 
மனுஷனால்‌ தன்‌ ஜீவனுக்கு 
ஈடாக எதையும்‌ கொடுக்க முடியாது. 
(முத்‌ 16:26) 


அநியாயத்தின்‌ 
ஆத்துமாவுக்குப்‌ 
கர்த்தர்‌ துன்மார்க்கருடைய 
அகற்றிவிடுகிறார்‌. அநியாயமாய்‌ ஐசுவரியம்‌: 
சேர்த்தவர்கள்‌, தங்கள்‌ ஜீவியகாலத்தில்‌: 
அழிந்துபோவதை நம்முடைய கண்களால்‌. 
பார்க்கிறோம்‌. அநியாயத்தின்‌ திரவியத்தோடு 
தேவனுடைய சாபம்‌ இருக்கும்‌. 
துன்மார்க்கர்மீது தேவனுடைய நீதியான 
நியாயத்தீர்ப்பு வரும்போது, அவர்கள்‌ 
தண்டிக்கப்படுகிறார்கள்‌. 


கர்த்தருக்கு. 
நேர்மையாக 
நமக்கு 
நியாயத்தின்‌ 


திரவியம்‌ நம்முடைய 
பிரயோஜனமாயிராது. 
பொருளை 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கண்ணியமான வழியிலும்‌, நேர்மையான 
வழியிலும்‌ நீதியான வழியிலும்‌ 
சம்பாதிக்கப்படும்‌ ஐசுவரியத்தை கர்த்தர்‌ 
ஆசீர்வதிக்கிறார்‌. நீதி நம்மை 
மரணத்திற்குத்‌ தப்புவிக்கும்‌. நாம்‌ அநியாயம்‌ 
செய்து ஐசுவரியம்‌ சேர்க்கும்போது, நமக்கு 
நித்திய மரணமுண்டாகும்‌. நம்முடைய 
கிரியைகள்‌ ந்தியாயிருக்கும்போது நாம்‌ 
நீதிக்கு தப்புவிக்கப்படுகிறோம்‌. நாம்‌ நீதியாய்‌ 
சம்பாதித்த ஐசுவரியத்தை, நல்ல வழிகளில்‌ 
பயன்படுத்தவேண்டும்‌. மீதமிருப்பதை 
வருங்காலத்திற்கு சேமித்து வைக்கவேண்டும்‌. 


நீதியாக சம்பாதிக்கப்படும்‌ ஐசுவரியம்‌ 
கொஞ்சமாகமிருந்தாலும்‌, அதுவே கர்த்தரால்‌ 
ஆசிர்வதிக்கப்படுகிறது. கர்த்தர்‌ 
நீதிமான்களை பசியினால்‌. 
வருந்தவிடமாட்டார்‌. நீதிமான்களுக்கு ஒரு 
நன்மையும்‌ குறைவுபடாது. நீதியின்‌ 
திரவியங்கள்‌ நமக்கு ஆசீர்வாதத்தைத்‌ 
தரும்‌. அறியாயத்தின்‌ திரவியங்கள்‌ நமக்கு 
ஒன்றுக்கும்‌ உதவாது. 
சோம்பற்கையால்‌ வேலை 
செய்கிறவன்‌ 

நீதி 10:4 


நீதி 10:4. 
வேலைசெய்கிறவன்‌ 


சுறுசுறுப்புன்னவன்‌' 
செல்வத்தை உண்டாக்கும்‌. 


சோம்பற்கையால்‌ 
ஏழையாவான்‌; 
கையோ 


ஒரு சிலர்‌ அநீதியான கிரியைகளைச்‌ 
செய்யமாட்டார்கள்‌. அதேவேளையில்‌ அவர்கள்‌ 
நீதியான கிரியைகளையும்‌ செய்யமாட்டார்கள்‌. 
அவர்கள்‌ சோம்பற்காரர்கள்‌. 
சோம்பற்கையால்‌ வேலை செய்கிறவன்‌ 
ஏழையாவான்‌. இப்படிப்பட்வர்கள்‌. 
தங்களுடைய தொழிலில்‌ அக்கரை 
காண்பிக்கமாட்டார்கள்‌. சோம்பற்காரனுடைய 

க்‌ கையாகயிருக்கிறது. 


நினைப்பதுபோல அவனுக்கு முடிவு வராது. 
சோம்பற்கையால்‌ வேலை செய்கிறவன்‌ 
ஏழையாவான்‌. 





i FTE 
TT 


சோம்பேறியின்மீது தேவனுடைய சாபம்‌ 
இருக்கும்‌. 


இருக்கும்‌. 
அநியாயக்காரனுடைய. 
நீங்கிப்போகும்‌. 

நேர்மையும்‌, 
உண்மையுமுள்ளவர்களாயிருக்க. 
நம்முடைய வார்த்தைகளைக்‌ 
செய்கைகளைக்‌ குறித்தும்‌ 
எச்சரிப்போடிருக்கவேண்டும்‌. 
பயந்து, நீதியான வழிகளில்‌ 
சேர்க்கும்போது, 
பிரயோஜனமுள்ளதாய்‌ 
நம்மிடத்திலுள்ள நீ 
விருத்தியடையும்‌. 
ட சறுகு 
உண்டாக்கும்‌. 
ஆத்துமாவும்‌. 


ள்ளவன்‌ கை செல்வத்தை 

நம்முடைய ஆவியும்‌ 

சோம்பலாயிராமல்‌, 

சுறுசுறுப்பாமிருக்கவேண்டும்‌ நம்முடைய 

்‌ சோம்பேறியாகவும்‌, நம்முடைய 

மாய்மாலமுள்ளதாகவும்‌ 

ஆவிக்குரிய 

நம்முடைய ஆலியில்‌ 

உண்மையோடும்‌ பயபக்தியோடும்‌ கர்த்தரை 

சேவிக்கும்போது, நம்முடைய விசுவாசமும்‌ 

விருத்தியடையும்‌ நம்முடைய 
நற்கிரியைகளும்‌ விருத்தியடையும்‌ 


கோடைகாலத்தில்‌ சேர்க்கிறவன்‌ 
நீதி 10:5 


நீதி 10:5. கோடைகாலத்தில்‌ 
சேர்க்கிறவன்‌ புத்தியுன்ன மகன்‌; 
அறுப்புக்காலத்தில்‌ தூங்குகிறவனோ 
'இலச்சையை உண்டாக்குகிற மகன்‌. 


நல்ல. 
றம பயன்படுத்திக்கொள்ளவேண்டும்‌. 

க பன்‌ சேர்க்கிறவன்‌ புத்தியுள்ள. 
மகன்‌.  அறுப்புக்காலத்தில்‌ அறுவடை 
செய்கிறவன்‌ ஞானமுள்ளவன்‌. 
கோடைகாலம்‌ சேர்க்கிற காலம்‌. 
குளிர்காலத்திலும்‌ மழைகாலத்திலும்‌ நம்மால்‌. 
ஒன்றையும்‌ சேர்க்க முடியாது. 
எல்லாவற்றிற்கும்‌ ஒரு காலமுண்டு. நாம்‌ 
ஒவ்வொரு காரியத்தையும்‌. அதனதன்‌ 
காலத்தில்‌ நேர்த்தியாய்ச்‌ செய்து, 
முடிக்கவேண்டும்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


ஞானமுள்ளவர்கள்‌ 
தூங்கமாட்டார்கள்‌. அறுப்புக்காலத்தில்‌ 
தூங்குகிறவன்‌ தன்னுடைய பெற்றோருக்கு 
உண்டாக்குகிறான்‌. 
சோம்பேறித்தனத்தினால்‌. 
சந்தோஷமும்‌ ஆறுதலும்‌ 
பறிபோய்விடும்‌. ஒரு வேலையும்‌ செய்யாமல்‌. 
தூங்குகிறவன்‌ மிகப்பெரிய சோம்பேறி. 
இவன்‌ தன்னுடைய கடமைகளை 
அசட்டைபண்ணுகிறான்‌. தூங்கவேண்டிய 
நேரத்தில்‌ தூங்கலாம்‌. அறுப்புக்காலத்தில்‌ 
சறுகறுப்பாயிருக்கவேண்டும்‌. 


அறுப்புக்காலத்தில்‌. 


அறுப்புக்காலத்தில்‌. தூங்குகிறவன்‌ , 
மழைகாலத்திற்கு. வெட்கத்தையும்‌. 
த்‌ சேமித்து வைக்கிறான்‌. 

வாலிபநாட்களை 
ன ஈம்‌. மிரபோஜனப்படுத்திக்கொள்ளவேண்டும்‌. 
வாலிபநாட்களில்‌ கர்த்தரை நினைத்து, 
ஆவிக்குரிய உபதேசங்களைப்‌ 
பெற்றுக்கொள்ளவேண்டும்‌. வாலிபகாலத்தில்‌ 
ஒருவேலையும்‌ செய்யாமல்‌ தூங்குகிறவர்கள்‌, 


மற்றவர்களையும்‌ கஷ்டப்படுத்துவார்கள்‌. 

கோடைகாலம்‌ வரும்போதே, நாம்‌ 
மழைகாலத்தையும்‌ சிந்தித்துப்பார்க்கவேண்டும்‌. 
அறுப்புக்கலம்‌ வரும்போதே, நாம்‌ 
விதைப்புக்காலத்தையும்‌ யோசிக்கவேண்டும்‌. 
ஒவ்வொரு காலத்திலும்‌, நாம்‌ செய்ய 
வேண்டிய வேலைகளை ச ுறுசுறுப்பாய்ச்‌' 
செய்தால்தான்‌, நமக்கும்‌ நல்லது. நம்மை 
நம்பியிருக்கிற நம்முடைய குடும்பத்தாருக்கும்‌ 
நல்லது. 


'நீதிமானுடைய சிரசு 
நீதி 10:8 


நீதி 10:6. தீதிமானுடைய சிரசின்மேல்‌ 
ஆசீர்வாதங்கள்‌ தங்கும்‌; 
கொடுமையோ  துண்மார்க்கனுடைய 
வாயை அடைக்கும்‌. 





ழ்‌ நள 
யாய 


நல்லவர்கள்மீது 
பலவிதமான ஆசீர்வாதங்கள்‌ 
நீதிமானுடைய சிரசின்மேல்‌ ஆசீர்வாதங்கள்‌ 
தங்கியிருப்பதை நாம்‌ பிரத்தியட்சமாய்க்‌ 
காணலாம்‌. நம்முடைய சிரசிற்கு தேவன்‌ 
கொடுக்கிற ஆசீர்வாதங்கள்‌, 
தலைச்சீராவைப்போல நம்மைப்‌ பாதுகாக்கும்‌. 
இவை தலையின்மேல்‌ சூட்டப்பட்டிருக்கிற 
கிரீடத்தைப்போல, நமக்கு மதிப்பையும்‌, 
மேன்மையையும்‌ தரும்‌. 


| கொடுமை துன்மார்க்கனுடைய வாயை 
துன்மார்க்கனுடைய வாயில்‌ 
அநீதியும்‌, துன்மார்க்கமும்‌ 
து. இவர்கள்‌ செய்த 
துன்மார்க்கத்திற்கு தக்க பலன்‌ 
இவர்களுக்கு உண்டாகும்‌. துன்மார்க்கரால்‌ 
மனுஷருடைய கோபத்திற்கும்‌ தப்பிக்க 
முடியாது. தேவனுடைய கோபத்திற்கும்‌ 
தப்பிக்க முடியாது. தாங்கள்‌ செய்த 
தீவினைகளின்‌ பயனை இவர்கள்‌ 
அனுபலிப்பார்கள்‌. 


நீதிமானுடைய பேர்‌ 
நீதி 10:7 


நீதி 10:7. 
புகழ்பெற்று 
துன்மார்க்கனுடைய 
அழிந்துபோகும்‌. 


நீதிமானுடைய பேர்‌ 
விளங்கும்‌; 
பேரோ 


நீதிமானும்‌ தன்மார்க்கனும்‌, 
தங்களுக்கு க்கப்பட்ட காலம்‌ முடிவு 
பெற்ற பின்பு, மரிக்கவேண்டும்‌. ஒரு 


தரம்‌ பிறப்பதும்‌ 


அடக்கம்பண்ணப்படும்‌. மரித்த பிரேதங்களில்‌, 

நீதிமானுக்கும்‌ துன்மார்க்கனுக்கும்‌ 

பிரத்தியட்சமான த்‌ த்தைக்‌ 

காணமுடியாது. 

இரண்டுபேருடைய 

ஒன்றுக்கொன்று வித்தியாசமாயிருக்கிறது. 
நீதிமானுடைய பேர்‌ புகழ்பெற்று 

விளங்கும்‌. நீதிமான்‌ தன்னுடைய 

ஜீவியகாலத்தில்‌ அநேக நன்மைகளைச்‌ 

செய்திருப்பான்‌. ஜனங்கள்‌ அவற்றை 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நினைவுகூர்ந்து கர்த்தரைத்‌ துதிப்பார்கள்‌. 
கர்த்தரை மகிமைப்படுத்துகிறவர்களை 
ஜனங்களும்‌ மேன்‌ மைப்படுத்துவார்கள்‌. 

. “ஆஸ்தியும்‌ ஐசுவரியமும்‌ 
வீட்டிலிருக்கும்‌; அவனுடைய 
என்றைக்கும்‌. நிற்கும்‌. 
என்றென்றைக்கும்‌ அசைக்கப்படாதிருப்பான்‌;: 
நீதிமான்‌ நித்திய கீர்்தியுள்ளவன்‌ 
வாரியிறைத்தான்‌, 


மகிமையாய்‌ உயர்த்தப்படும்‌" (சங்‌ 112:3 9). 


உயிரோடிருக்கிறவர்கள்‌, 
மரித்துப்போன: ;திமான்களை 
புகழவேண்டும்‌. “நீதிமானுடைய நினைவு 
ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பதாக” என்று இந்த 
வாக்கியத்திற்கு யூதமார்க்கத்து தலைவர்கள்‌ 
வியாக்கியானம்‌ சொல்லுகிறார்கள்‌. 
துன்மார்க்கனுடைய பேரோ அழிந்துபோகும்‌. 
அவன்‌ மரித்துப்போன பின்பு, அவனை 
யாரும்‌ நினைத்துக்கூட பார்க்கமாட்டார்கள்‌. 
அவனைப்பற்றி யாராவது பேசினாலும்‌, 
அவனை நல்ல வார்த்தைகளினால்‌ புகழ்ந்து 
பேசமாட்டார்கள்‌. அவனைத்‌ தூவிக்கவே 
செய்வார்கள்‌. 


இருதயத்தில்‌ ஞானமுன்ளவன்‌ 
நீதி 10:8 


10:8. இருதயத்தில்‌ 
கட்டனைகளை 
ஏற்றுக்கொள்ளுகிறான்‌; அலப்புகிற 
மூடனோ விழுவான்‌. 
கட்டளைகளை  ஏற்றுக்கொள்கிறவன்‌ 
பாக்கியவான்‌. அவன்‌ கர்த்தருடைய 
பிரமாணத்திற்கும்‌, தன்னுடைய தேசத்தின்‌ 
சட்டதிட்டங்களுக்கும்‌ கீழ்ப்படிந்து ஜீவிப்பான்‌. 
கட்டளைகளை ஏற்றுக்கொண்டு, அவற்றிற்கு 
கீழ்ப்டிவது தன்னுடைய கடமை என்பதை 
தனக்குள்ளே அங்கீகரிப்பான்‌. இவன்‌ 
ஞானமுள்ளவன்‌.  இலனுடைய இருதயம்‌ 
ஞானத்தினால்‌. நிறைந்திருக்கிறது. 
இப்படிப்பட்டவன்‌. உறுதியாய்‌ 
நிலைத்திருப்பான்‌. 





i THE 
TT 


கீழ்ப்படியாதவன்‌ 
நடப்ப பல்‌ 


கற்றுக்கொடுக்க முடியாது. 
யாருடைய ஆலோசனைகளையும்‌, 
புத்திமதிகளையும்‌ ஏற்றுக்கொள்ளமாட்டான்‌. 


தனக்குத்தானே 
ல தங்கல்‌ இவனுடைய பார்வைக்கு 
எல்லோரும்‌ மூடராயிருப்பார்கள்‌. தனக்கு 
எல்லாம்‌ தெரியுமென்று 
இறுமாப்பாயிருப்பான்‌. இவன்‌ எந்த ஒரு 
விஷயத்திலும்‌ நிலைத்திருக்கமாட்டான்‌. 
அலப்புகிற மூடன்‌ விழுவான்‌. இவனுக்கு: 
அஸ்திபாரமும்‌ இருக்காது. பிடிப்பும்‌ 
இருக்காது. அதிகமாகப்‌ பேசுவான்‌. 
இவனுடைய பேச்சில்‌  ஞானமிருக்காது. 
தன்னைத்தானே புகழ்ந்துபேசுவான்‌ 
இவனிடத்தில்‌ தற்புகழ்ச்சிதான்‌ 
இருக்குமேயல்லாமல்‌, வேறு யாரும்‌ 
இவனைப்‌ புகழ்ந்து பேசமாட்டார்கள்‌. 


உத்தமமாய்‌ நடக்கிறவன்‌ 


நீதி 10:9 


நீதி 10:9. உத்தமமாய்‌ நடக்கிறவன்‌ 
பத்திரமாய்‌ நடக்கிறான்‌; கோணலான 


களில்‌ 'நடக்கிறவனோ 


நாம்‌ இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ ஜீவிக்கிற 
காலத்தில்‌. பத்திரமாமிருக்கவேண்டும்‌. 
உத்தமமாய்‌ நடக்கிறவன்‌ பத்திரமாய்‌ 
நடக்கிறான்‌. நாம்‌ தேவனுக்கு முன்பாகவும்‌, 
மனுஷருக்கு... முன்பாகவும்‌ உத்தமமாய்‌ 
நடக்கவேண்டும்‌. கர்த்தருக்கு 
உண்மையுள்ளவர்களாய்‌ ஜீவிக்கவேண்டும்‌. 


பாதுகாப்பு நமக்கு கிடைக்கும்‌. 
விழுந்துவிடாதவாறு பத்திரமாய்‌ நடப்போம்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


நாம்‌ நடக்கும்‌ பாதை 
பாதையாயிருக்கும்‌. அந்தப்‌ 
நாம்‌  மனத்தாழ்மையோடு 
தேவனுடைய பெலத்தாலும்‌, 
பத்திரமாய்‌ நடப்போம்‌. 
சோதனைகளுக்கு நாம்‌ 
கர்த்தருடைய சர்வாயுதவர்க்கத்தை 
தரித்திருப்பதினால்‌, நமக்கு 
மூலமாய்‌ ஒரு சேதமும்‌ வராது. 
உலகத்தின்‌ பிரச்சனைகளும்‌ 
மேற்கொள்ளாது. 
நிந்தைகளும்‌ நம்மை நெருக்காது. 

உண்மையில்லாமல்‌ நடக்கிறவன்‌ 
தனக்குத்தானே அவமானத்தைத்‌ தேடுவான்‌. 
அவனுடைய வாழ்க்கையில்‌ 
வெட்கமுண்டாகும்‌. அவனுடைய கால்கள்‌ 
இடறும்‌. அவன்‌ கோணலான வழிகளில்‌ 
நடப்பான்‌. தன்னுடைய தப்பிதங்களை யாரும்‌ 
கண்டுபிடிக்கக்கூடாது என்பதற்காக, நேரான 
வழியில்‌ நடக்காமல்‌, மாறுபாடான பாதையில்‌ 
நடப்பான்‌. தேவனை விட்டும்‌, மனுஷரை 
விட்டும்‌. தூரவிலகிப்போய்விடுவான்‌. 
இப்படிப்பட்டவன்‌ சிறிதுகாலம்‌ 
மறைவாயிருந்தாலும்‌, இவனால்‌ நித்தியமாய்‌ 
மறைவாயிருக்கு 
எப்படிப்பட்ட 
நடந்தாலும்‌, அவன்‌ கண்டுபிடிக்கப்படுவான்‌ 


கர்த்தருக்கு மறைவான இரகசியம்‌ 
எதுவுமேயில்லை. இவனுடைய உண்மையான 
சுபாவம்‌ எல்லோருக்கும்‌ முன்பாக 
பிரத்தியட்சமாய்‌ வெளிப்படும்‌. அப்போது, 
இவனுக்கு வெட்கமும்‌, இலச்சையும்‌, 


அவமானமும்‌ உண்டாகும்‌. 


பயப்படமாட்டோம்‌. 
நாம்‌ 


கண்சாடை காட்டுகிறவன்‌ 


நீதி 10:10 


நீதி 10:10. கண்சாடை காட்டுகிறவன்‌. 
நோவு உண்டாக்குகிறான்‌; அலப்புகிற 
மூடன்‌ விழுவான்‌. 

“கண்சாடை காட்டுகிறவன்‌” 
வார்த்தைக்கு “பிறருக்குத்‌ தீங்கு 
செய்கிறவன்‌” என்று பொருள்‌. இவன்‌ 
நல்லவன்போல வேஷந்தரித்திருக்கிறான்‌. 
ஆனால்‌. இவனுடைய இருதயமோ 
துன்மார்க்கமானது. இவன்‌ பிறருக்கு 
விரோதமாக தீங்குகளை யோசிக்கிறான்‌. 
தீங்குகளை செய்கிறான்‌. 


என்னும்‌ 





f= THE 
TT 


கண்சாடை காட்டுகிறவன்‌ பிறருக்கு 
விரோதமாக. தீங்கு செய்யும்போது. 
'தன்னைப்போன்ற மற்ற துன்மார்க்கரின்‌ 
உதவியைப்‌ பெற்றுக்கொள்கிறான்‌. பிறருக்கு 
தீங்கு செய்வதற்கான வாய்ப்பை தேடி 
கண்டுபிடிக்கிறான்‌. தன்னுடைய 
கூட்டாளிகளிடம்‌ கண்சாடை காட்டுகிறான்‌. 
எல்லோருமாக சேர்ந்து வந்து நமக்கு 
விரோதமாக தீங்கு செய்யும்போது, நமக்கு 
வேதனையும்‌, வருத்தமும்‌, நெருக்கமும்‌ 
உண்டாகிறது. 


கண்சா 
உண்டாக்குகிறான்‌. 
மற்றவர்களுக்கும்‌, தனக்கும்‌ 
உண்டாக்குகிறான்‌. அலப்புகிற 
விழுவான்‌ என்று 
சொல்லப்பட்டிருக்கிறது (நீதி 10:8, 
கண்சாடை காட்டுகிறவன்‌ அலப்புகிற 
மூடன்‌. பிறருக்கு விரோதமாக கண்சாடை 
காட்டுகிறவன்‌, அதிக ஆபத்தில்லாதவன்‌. 
இவன்‌ குரைக்கும்‌ நாயைப்போன்றவன்‌. 
நாய்‌ கடித்தால்தான்‌ நமக்கு பாதிப்பு வரும்‌. 
அது குரைப்பதினால்‌ நமக்கு ஒரு பாதிப்பும்‌ 
வரப்போவதில்லை. கண்சாடை 
காட்டுகிறவனும்‌. நாய்‌ குரைப்பதுபோலவே 
சீறுகிறான்‌. இவன்‌ அலப்புகிற மூடன்‌. 
இவனுடைய அலப்பலினால்‌ இவனுக்குத்‌. 
தான்‌ தீங்கு வரும்‌. இவன்‌ கீழே 
விழுந்துவிடுவான்‌ டநந்தற்த இவனுக்கு 
ஆதாரமுமில்லை, அஸ்திபாரமுமில்லை. 


காட்டுகிறவன்‌ நோவு 
அவன்‌ 
நோவு 
மூடன்‌ 
ஏற்கெனவே 


நீதிமானுடைய வாய்‌ 


நீதி 10:11 


நீதி 10:11. 
ஜீவஊற்று; 
துன்மார்க்கனுடைய 
அடைக்கும்‌. 


நீதிமானுடைய வாய்‌ 
கொடுமையோ 
வாயை 


எப்போதுமே 

பிறருக்கு 
காலதாமதம்‌: 
பண்ணாமல்‌. எப்போதும்‌ செய்து 
கொண்டிருக்கிறான்‌. நம்முடைய இருதயத்தின்‌ 
சிந்தனையை, நம்முடைய வாய்‌ பேசும்‌. 
நீதிமானுடைய வாய்‌ ஜீவஊற்றைப்போன்றது. 


நீதிமான்‌ 
சுறுகறுப்பாகமிருக்கிறான்‌. 
தன்னால்‌ முடிந்த நன்மையை 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


வற்றாத ஜீவஊற்று.. இவன்‌ தன்‌ 
வாயைத்‌ திறந்து எப்போது பேசினாலும்‌, 
அவனுடைய பேச்சினால்‌ மற்றவர்களுக்கு 
ஆசீர்வாதம்‌ உண்டாகும்‌. நன்மையும்‌ 
ஆறுதலும்‌ உண்டாகும்‌. மற்றவர்களுடைய 
பிரயோஜனத்திற்காகவே இவனுடைய வாய்‌ 
திறக்கும்‌. 
நீதிமானைப்போலவே, 
அதிகமாய்ப்‌ பேசுகிறான்‌. 
பேச்சில்‌ உண்மையிருக்காது. 
துர்க்குணத்தை மறைத்துவிட்டு, 
போல பேசுவான்‌. 
வார்த்தையினால்‌ 
பிரயோஜனமும்‌ உண்டாகாது. இவன்‌ 
மற்றவர்களுக்கு தீங்கு உண்டாகப்‌ 
பேசுவான்‌. கொடுமை துன்மார்க்கனுடைய 
வாயை அடைக்கும்‌. துன்மார்க்கனுடைய 
வாய்‌ அநியாயத்தை மூடி மறைக்கும்‌. 
இரத்தம்‌ சிந்துதலை மூடி மறைக்கும்‌. 
உள்ளதை 


மார்க்கனுடைய வாய்‌ 
உள்ளதென்றும்‌ இல்லாததை 
இல்லாததென்றும்‌ பேசாது. இது எப்போதுமே 
வேஷம்போடும்‌. சிநேகத்தின்‌ போர்வையில்‌ 
ஒளிந்துகொண்டு பிறருக்குத்‌ தீங்கு செய்யும்‌. 
நீதிமானின்‌ போர்வையில்‌ ஒளிந்துகொண்டு 
எல்லோருக்கும்‌. துன்மார்க்கம்‌ பண்ணும்‌. 
இப்படிப்பட்ட துர்க்குணம்‌ துன்மார்க்கனுடைய 
வாயை... மூடிமிருக்கிறது. தன்னுடைய 
உண்மையான சுபாவம்‌. வெளியே 
தெரியாதவாறு, துன்மார்க்கன்‌ தன்னை மூடி 
மறைக்கிறான்‌. 


துன்மார்க்கனுடைய ஐசுவரியம்‌ 
பாழாய்ப்போகும்‌. பிறரை ஒடுக்கி ஐசுவரியம்‌ 
சம்பாதித்தவன்‌ எல்லாவற்றையும்‌ 
இழந்துபோவான்‌. இவன்‌ மற்றவர்களை 
ஒடுக்கினாலும்‌, இவனை ஒடுக்குவதற்கும்‌ 
ஒரு பலவான்‌ 
இவனிடத்திலுள்ள 
அபகரித்துக்கொள்வான்‌. 


துன்மார்க்கனும்‌ 


யாருக்கும்‌ 


அவன்‌ பிள்ளைகள்‌ இரட்சிப்புக்குத்‌ 
தூரமாகி, தப்புவிப்பாரில்லாமல்‌, வாசலிலே. 
நொறுக்கப்பட்டார்கள்‌. பசித்தவன்‌ அவன்‌ 
விளைச்சலை  முட்செடிகளுக்குள்ளுமிருந்து 
பறித்துத்‌ தின்றான்‌; பறிகாரன்‌ அவன்‌ 
ஆஸ்தியை விழுங்கினான்‌” (யோபு 5:4,5). 





ழ்‌ நள 

யாய 
பகை 

நீதி 10:12 


நீதி 1042. பகை விரோதங்களை 
எழுப்பும்‌; அன்போ சகல 
பாவங்களையும்‌ மூடும்‌. 


துன்மார்க்கன்‌ பகையை 
உண்டுபண்‌ ணுகிறான்‌. அமைதியான 
சூழ்நிலைகளையும்‌ இவன்‌ கெடுத்துப்போட்டு, 
அங்கு பகையை வளர்த்துவிடுவான்‌. 
ஜனங்கள்‌ சமாதானமாகவும்‌, அமைதியாகவும்‌ 
இருந்தால்‌ துன்மார்க்கனுடைய மனதில்‌ 
ஆறுதல்‌ இருக்காது. அவன்‌ சண்டையை 
பண்ட்‌ பகையை வளர்ப்பான்‌. 


மற்றவர்கள்‌ சண்டை 


சந்தோஷப்படுவான்‌. 


போடுவதைப்பார்த்து, 


துன்மார்க்கரின்‌ சுபாவம்‌ மிகவும்‌ 
கொடியது. எல்லோருக்கும்‌ நீங்கு 
நினைக்கும்‌. 

வளர்க்கும்‌. பிறரைப்பற்றி 
மற்றவர்களைப்பற்றி 

புறம்பான காரியங்களைப்‌ 
சாதாரணமாகபுகையும்‌ நெருப்பை, ஊதி ஊதி, 
அதை பெரிய நெருப்பாக வளர்த்துவிடுவான்‌. 
நெருப்பு கொழுந்துவிட்டு எரியும்போது. அதில்‌ 
குளிர்காய்ந்து இன்பம்‌ காண்பான்‌. பகை 
விரோதங்களை எழுப்பும்‌ 


அன்பே பிரதானம்‌. அன்பு. 
சமாதானத்தை உண்டுபண்ணும்‌. அன்பு 
சகல பாவங்களையும்‌ மூடும்‌. மனுஷர்‌: 
மத்தியிலே கருத்து வேறுபாடுகளும்‌, 
கலாச்சார வேறுபாடுகளும்‌ இருந்தாலும்‌, 
அவர்களுக்குள்ளே அன்பு இருக்கும்போது. 
அவர்களுடைய வேற்றுமைகளெல்லாம்‌ 
மறைந்து, அங்கு ஒற்றுமையும்‌ சமாதானமும்‌ 
நிரம்பியிருக்கும்‌. 

பிறரிடத்தில்‌ தப்பிதம்‌ இருந்தாலும்‌, 


அன்பு அதைப்‌ பெரிதுபடுத்தாது. அதை 
உடனே  மன்னித்துவிடும்‌. அன்பு 


சகலவற்றையும்‌ சகிக்கும்‌. எல்லாவற்றையும்‌ 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஏற்றுக்கொள்ளும்‌. சண்டை போடுவதற்குப்‌ 
பதிலாக சமாதானமாயிருக்கவேண்டுமென்று 
விரும்பும்‌. நம்மிடத்தில்‌ அன்பு இருக்கும்போது, 
பிறரிடத்தில்‌ காணப்படும்‌ சிறிய 
குறைகளையும்‌ குற்றங்களையும்‌ நாம்‌ 
பெரியதாய்‌ நினைக்கமாட்டோம்‌. அன்பு 
அந்தக்‌ குறைகளையும்‌ குற்றங்களையும்‌ 
மூடிவிடும்‌. 

ர சிலர்‌ நமக்கு விரோதமாக தீங்கு 
செய்திகுக்கனம்‌ தீங்கு நினைத்திருக்கலாம்‌. 
நம்மிடத்தில்‌. அன்பு இருக்கும்போது, 
அவர்களுடைய தீயசுபாவங்களை நாம்‌ 
மன்னித்துவிடுவோம்‌. நம்முடைய அன்பினால்‌ 
அவையெல்லாவற்றையும்‌  மூடிப்போடுவோம்‌. 
இதனால்‌. நமக்குள்ளே  கோபங்களும்‌, 
வாக்குவாதங்களும்‌ வராமல்‌ தவிர்த்து 
விடுவோம்‌. அன்பு இறுமாப்பாமிராது. அது 
தற்பொழிவை நாடாது. பிறர்மீது தீங்கு 
நினையாது. பிறரை பழிவாங்கவேண்டுமென் று 
நினைக்காது.  விசுவாசிகளாகிய நமக்குள்‌ 
அன்பு இருக்கவேண்டும்‌. தேவன்‌ 
அன்பாகவே இருக்கிறார்‌. நம்மிடத்தில்‌ அன்பு 

நால்‌, நாமும்‌ ஒன்றுமேயில்லை. 
நமக்கும்‌ ஒன்றுமேயில்லை. 


புத்திமானுடைய உதடுகள்‌ 
நீதி 10:13 


நீதி 10:18. புத்திமானுடைய உதடுகளில்‌ 
வினங்குவது ஞானம்‌; மதிகேடனுடைய 
முதுகுக்கு ஏற்றது பிரம்பு. 


ஞானமும்‌ கிருபையும்‌ நீதிமான்களுக்கு 


மேன்மையானது. நல்லவர்களை 
சுபாவம்‌. கனம்பண்ணும்‌. நாம்‌ 
ஞானமுள்ளவர்களாகமிருக்க வேண்டும்‌. 
இதுவே நமக்கு மதிப்பையும்‌, மரியாதையையும்‌, 
கண்ணியத்தையும்‌ தரும்‌. ந 
ஞானம்‌ இருக்கும்போது, 
மற்றவர்களுக்கும்‌ 'மிர்ந்துகொடுக்கவேண்டும்‌. 
அவர்களும்‌ ஞானத்தில்‌ சிறந்து விளங்க 
நாம்‌ காரணமாயிருக்கவேண்டும்‌. 


இந்த 





i= FTE 
TT 


,திமனமும்‌ 1 
துன்மார்க்கருடைய சுபாவம்‌. 
அவனுக்கு வெட்கத்தை உண்டுபண்ணும்‌. 
புத்திமானுடைய உதடுகளில்‌ ஞானம்‌ 
விளங்கும்‌. மதிகேடனிடத்தில்‌ ஞானமில்லை. 
அவனுக்கு வேண்டிய. 
அவனிடத்தில்‌ இல்லை. 
கொடுக்கக்கூடிய அளவுக்கும்‌ அவனிடத்தில்‌ 
ஞானமில்லை. மதிகேடனுடைய முதுகுக்கு 


க்‌ கடிந்துகொள்ளும்‌. இவனுடைய 

இருதயம்‌ அசுத்தமாயிருக்கிறது. இவனுடைய 
மனச்சாட்சி பிரம்பால்‌ 
அடிப்பதுபோல, கண்டித்துப்பேசுகிறது. 
தேவனுடைய நீதியான நியாயத்தீர்ப்பு 
இவன்மீது வரும்‌. தேவனுடைய 
கோபக்கினைக்கு மதிகேடனால்‌ தப்பிக்க 
முடியாது. 


ஞானவான்கள்‌ 


நீதி 10:14. 


நீதி 1084. ஞானவான்கள்‌ அறிவைச்‌. 
சேர்த்து வைக்கிறார்கள்‌; மூடனுடைய 
வாய்க்குக்‌ கேடு சமீபித்திருக்கிறது.. 


அறிவைச்‌ சேர்த்து 
இந்தப்‌ பிரபஞ்சத்தின்‌ 
பொன்னையும்‌, வெள்ளியையும்‌ 
வைக்கிறார்கள்‌. ஞானம்‌ 
்‌ பசும்பொன்னையும்விட 
புத்திமானுடைய உதடுகளில்‌ 
விளங்கும்‌. இவர்ககுடைய 
இருதயத்தில்‌ அறிவு 
வைக்குப்பட்டிருக்கிறது. இருதயத்தில்‌ 
நிறைவினால்‌. பேசுகிறது. 
ஞானவான்களின்‌ இருதயத்தில்‌: 
நிரம்பியிருக்கிற அறிவு. அவர்களுடைய 
வாயின்‌ மூலமாய்‌ வெளிப்படும்‌. 


ஞானவான்கள்‌ 
வைக்கிறார்கள்‌. 
மக்கள்‌ 


வாய்‌ 


மூடனுடைய வாய்க்கு 
சமீபித்திருக்கிறது. மூடனுடைய இருதயத்தில்‌ 
துன்மார்க்கமும்‌, கேடும்‌ 
அவனுடைய வாயின்‌ வார்த்தைகள்‌. 


நினைக்கும்‌. 
வார்த்தைகள்‌ 

அம்பைப்‌ போன்று சீறிப்பாயும்‌. 
வார்த்தையினால்‌ பிறருக்கு 
உண்டாகுமேயல்லாமல்‌, யாருக்கும்‌ நன்மை 
உண்டாகாது. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஜசுவரியவானுடைய பொருள்‌ 


நீதி 1015 


நீதி 10:15. இசுவரியவானுடைய 
பொருள்‌ அவனுக்கு அரணான 
பட்டணம்‌; ஏழைகளின்‌ வறுமையோ 
அவர்களைக்‌ கலங்கப்பண்ணும்‌. 


தங்களிடத்தில்‌ திரளான ஐசுவரியம்‌ 
இருப்பதினால்‌ தாங்கள்‌ 
சந்தோஷமாயிருப்பதாக  ஐசுவரியவான்கள்‌ 
நினைக்கிறார்கள்‌. இவர்களுடைய நினைப்பு 
தப்பிதமானது. ஐசுவரியவானுடைய பொருள்‌ 
அவனுக்கு அரணான பட்டணம்‌. 
தன்னுடைய ஐசுவரியம்‌ தனக்கு அரணான 
பட்டணத்தைப்போல இருக்கிறது என்று 
அவன்‌ தப்பிதமாய்‌ நினைத்துக்கொள்கிறான்‌. 
தன்னுடைய ஐசவரியத்தால்‌ தன்னைப்‌ 
பாதுகாக்க முடியாது என்பது அவனுக்குத்‌ 
தெரியவில்லை. 

ஏழைகளின்‌ வறுமை அவர்களைக்‌. 
கலங்கப்பண்ணுகிறது. தாங்கள்‌ 
ஏழைகளாகமிருப்பதினால்‌, தங்களால்‌ 
ஒன்றும்‌ செய்ய முடியாது என்று நினைத்து, 
ஏழைகள்‌ சோர்ந்துபோகிறார்கள்‌. இதுவும்‌ 
தப்பிதமான எண்ணமாகும்‌. நம்மிடத்தில்‌ 
தாழ்மையிருக்கவேண்டும்‌. ஆனால்‌ தாழ்வு 
மனப்பான்மை இருக்கக்கூடாது. தாழ்வு 
மனப்பான்மையும்‌, மனச்சோர்வும்‌ நம்முடைய 
ஆலியை முறித்துப்போடும்‌. 


எளிமையாகயிருப்பது, 
நாம்‌ ஏழையாகயிருந்தாலும்‌, 
சந்தோஷமாகயிருக்கலாம்‌. 
விருந்துபோஜனம்போல நேர்த்தியான 
போஜனம்‌ இல்லாவிட்டாலும்‌, சாதாரண 
போஜனத்தையும்‌ நாம்‌ பசியில்லாமல்‌ புசிப்பது 
நமக்கு  ஆசீர்வாதமானது. நம்மிடத்தில்‌ 
போதுமென்கிற மனதிருப்தியிருக்கலேண்டும்‌. 
மனச்சாட்சி 
கர்த்தர்‌ பேரில்‌ 
ஜீவிக்கவேண்டும்‌. 
கர்த்தருடைய 
கர்த்தர்‌ தமக்குச்‌. 
நமக்குச்‌ செய்வார்‌. 
தேவனிடத்தில்‌ பட்சபாதமில்லை. அவர்‌ 
தரித்திரர்மீதும்‌ ஐசுவரியவான்‌௧ள்‌ மீதும்‌ 
ஒன்றுபோலவே அன்புகூருகிறார்‌. 


ஏழ்மையல்ல. 
கர்த்தருக்குள்‌ 
நம்மிடத்தில்‌ 


நம்முடைய 
சுத்தமாயிருக்கவேண்டும்‌. 


விசுவாசம்‌ வைத்து, 
நம்முடைய காலங்கள்‌ 
கரத்திலிருக்கிறது. 
சித்தமானவற்றை 





i FTN 
TT 
'தீதிமானுடைய பிரயாசம்‌ 
நீதி 10:16 


நீதி 106. தீதிமானுடைய பிரயாசம்‌ 
ஜீவனையும்‌, துன்மார்க்னுடைய 
விளைவோபாவத்தையும்‌ பிறப்பிக்கும்‌. 


நீதிமான்‌ தன்னுடைய கரங்களின்‌ 
பலனைப்‌ புசிப்பான்‌. நீதிமானிடத்தில்‌ பேராசை 
இருக்காது. அவனிடத்தில்‌ போதுமென்று 
மனப்பக்குவம்‌ இருக்கும்‌ தன்னுடைய 
ஜீவியம்‌ பரிசுத்தமாகவம்‌, எளிமையாகவும்‌ 
இருக்கவேண்டும்‌ என்றே விரும்புவான்‌. 
தன்னுடைய குடும்பத்தைப்‌ போஷிப்பான்‌. 
அவர்களை பாதுகாத்து பராமரிப்பான்‌. 
நீதிமான்‌ தன்னுடைய நன்மையை. 
பார்ப்பதுபோல, பிறருடைய நன்மையையும்‌ 
பிறருக்கு தன்னால்‌ செய்ய 
எல்லா உதவிகளையும்‌ செய்வான்‌. 
பிரயாசம்‌ ஜீவனைப்‌ 
நீதிமான்‌ 
குறைச்சலுள்ளவனுக்குக்‌ 
கொடுக்கத்தக்கதாக, தனக்கு 
உண்டாயிருக்கும்படி, தன்‌ கைகளினால்‌ 
நலமான வேலை செய்து பிரயாசப்படுவான்‌ 
(எபே 4:28) 


விளைவு 
தன்னுடைய 
இச்சைகளை 


துன்மார்க்கனுடைய 
பாலத்தைப்‌ பிறக்கும்‌ 
மாம்சத்தின்‌ 
நத ந்னக 
ஐசவரியத்தை 
பயன்படுத்துவான்‌. 


தன்னுடைய 
இஷ்டப்பிரகாரம்‌. 
துன்மார்க்கன்‌ 


டய உபதேசத்திற்கு 


தன்‌ 


'வனுபை 
செவிகொடுக்கவும்‌ மாட்டான்‌. 
பிரமாணத்திற்குக்‌ 
துன்மார்க்கனுடைய 
பெருமையினாலும்‌, 
நிரம்பியிருக்கும்‌. துன்மார்க்கன்‌ தன்னுடைய 
ஐசுவரியத்தினால்‌, பிறருக்கு நன்மை 
செய்யாமல்‌, அநேகருக்குத்‌ தீங்கு செய்வான்‌. 
பிறருக்குத்‌ தீங்கு செய்வதே 
துன்மார்க்கனுக்கு பிரியமானது. 


அவருடைய 
கீழ்ப்படியவும்‌ மாட்டான்‌. 

இருதயம்‌ 
டம்பரத்தினாலும்‌ 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


புத்திமதிகனைக்‌ 
காத்துக்கொள்கிறவன்‌. 
நீதி 1017 


தீதி 10:17. புத்திமதிகளைக்‌ 
காத்தூக்கொள்ளுகிறவன்‌ ஜீவவழியில்‌ 
இருக்கிறான்‌; தண்டனையை 
வெறுக்கிறவனோ மோச ம்போகிறான்‌. 


நீதிமான்கள்‌ சரியான பாதையில்‌ 
நடப்பார்கள்‌. தங்களுக்குக்‌ கொடுக்கப்படும்‌. 
ஆவிக்குரிய உபதேசங்களை பயபக்தியோடு 
ஏற்றுக்கொள்வார்கள்‌. ஆனிக்குரிய 
பம து காத்துக்கொள்வார்கள்‌. 
தங்கள்‌ ஜீவியத்தில்‌. 
ரயோஜனப்படத்திக்‌ கொள்வார்கள்‌. 
கர்த்தருடைய பிரமாணம்‌ நீதிமான்களை 
ஆளுகை செய்யும்‌. கர்த்தருடைய வார்த்தை 
நீதியான்களுக்கு உபதேசம்பண்ணும்‌, 
அவர்களுக்குத்‌ தேவையான புத்திமதிகளைக்‌, 
கொடுக்கும்‌. 
புத்திமதிகளுக்கு 
செலிகொடுக்காதவர்கள்‌ மோசம்போவார்கள்‌. 
இவர்கள்‌ தேவனுடைய பிரமாணத்திற்கு 
கீழ்ப்படியமாட்டார்கள்‌. துணிகரமாகப்‌ பாவம்‌ 
செய்வார்கள்‌. பாவத்தின்‌ சம்பளம்‌ மரணம்‌. 
ஆனால்‌ இவர்களோ, தாங்கள்‌ எவ்வளவு, 
பாவம்‌ செய்தாலும்‌, தங்களுக்கு ஒரு தீங்கும்‌ 
வராது என்று ஆணவமாய்‌ நினைத்துக்‌ 
கொண்டிருப்பார்கள்‌. இப்படிப்பட்டவர்களுக்கு 
ம்‌ மோசமும்‌ நிச்சயம்‌ வரும்‌. 
தண்டனையை வெறுக்கிறவன்‌ மோசம்‌ 
போகிறான்‌ 


துன்மார்க்கன்‌ ஆவிக்குரிய 
உபதேசத்தை வெறுக்கிறான்‌. கர்த்தருடைய 
வார்த்தை துன்மார்க்கனுடைய பாவத்தை 
வெளிப்படுத்திக்‌ காண்பிக்கிறது. தன்னுடைய 
பாவம்‌ தனக்குள்ளே 
மறைவாயிருக்கவேண்டும்‌ என்று 
துன்மார்க்கன்‌ ஆசைப்படுகிறான்‌. 
தன்னுடைய பாவங்களை 
வாழ்வடையமாட்டான்‌. அதை 
செய்து விட்டுவிடுகிறவனோ 
இரக்கத்தைப்‌ பெற்றுக்கொள்வான்‌. 
கர்த்தருடைய வார்த்தை, தன்னுடைய 
இரகசியமான பாவங்களையெல்லாம்‌. 
வெளிப்படுத்துவதினால்‌, துன்மார்க்கன்‌ 
கர்த்தருடைய வார்த்தையை வெறுக்கிறான்‌. 
அதை தன்‌ இருதயத்தில்‌ ஏற்றுக்கொள்ள 
மறுக்கிறான்‌. 





ழ்‌ நயனா நீதிமொழிக 
ராரா 


துன்மார்க்கன்‌ பாதை தவறி 
பிரயாணம்‌ பண்ணுகிறவனைப்போல. 
இருக்கிறான்‌. இவனுக்கு சரியான பாதையை 
எடுத்துச்சொன்னாலும்‌ அதைக்‌ கவனித்துக்‌ 
கேட்கமாட்டான்‌. புத்திமதிகளைக்‌ 
காத்துக்கொள்கிறவன்‌ 

துன்மார்க்கனோ 


செவிகொடுக்காதவன்‌. 
ஜீவவழியை கண்டுபிடிக்க 

தன்னுடைய  பாவத்தினாலும்‌, 

பிடிவாத குணத்தினாலும்‌ பாவத்தின்‌ வழியில்‌ 


புத்தி! 
வெறுத்தத்தினால்‌ மோசம்‌ போகிறான்‌. 


பகையை மறைக்கிறவன்‌ 
நீதி 10:18 


நீதி 10:18. பகையை மறைக்கிறவன்‌ 
பொய்‌ உதடன்‌; புறங்கூறுகிறவன்‌. 
மதிகேடன்‌. 


துன்மார்க்கன்‌ பிறருக்கு தீங்கு 
நினைக்கிறான்‌. இவன்‌ ஒரு மதிகேடன்‌. 
உண்மையைப்‌ பேசாமல்‌, புறங்கூறுகிறவன்‌. 
தன்னை ஞானியென்று 
நினைத்துக்கொள்கிறவன்‌. ஆனால்‌ 
இவனிடத்தில்‌ ஞானம்‌  சிறிதுமில்லை. 

உதடுகளும்‌ உண்மையை 

இவனுடைய இருதயமும்‌ 

இருதயத்தின்‌ நிறைவினால்‌. 
வாய்‌ பேசும்‌. இவனுடைய இருதயத்தில்‌ பொய்‌ 
நிரம்பியிருப்பதினால்‌ இவன்‌ பொய்யைப்‌ 
பேசுகிறான்‌. 


"துன்மார்க்கன்‌ தன்னுடைய துன்மார்க்க. 
களந்தை மூடி மறைக்கிறான்‌. தன்னுடைய 
சாதரிய வார்த்தைகளினாலும்‌, 
வெளிவேஷங்களினாலும்‌, தன்னை 

நீதிமான்போல காண்பித்துக்கொள்கிறான்‌. 
ஆனால்‌ இவனிடத்தில்‌ நீதியுமில்லை, 
உண்மையுமில்லை. துன்மார்க்கன்‌ 
தன்னுடைய பொய்உதடுகளினால்‌, 
தனக்குத்தானே தீங்கு உண்டாகப்‌ 
பொய்பேசுகிறான்‌. இப்படிப்பட்டவர்களை 
கர்த்தர்‌ நீதியாய்‌ நியாயம்‌ விசாரிப்பார்‌. 
புறங்கூறுகிற  மதிகேடன்‌ தேவனுடைய 


கோபாக்கினைக்குத்‌ தப்பான்‌. 


PROVERBS - COMMENTARY 


- விரிவுரை QOODNENS 


PUBLISHERS 


சொற்களின்‌ மிகுதி 
நீதி 10:19 


தீதி 10:19. சொற்களின்‌ மிகுதியில்‌ 
பாவமில்லாமற்போகாது; தன்‌ 
உதடுகளை அடக்குகிறவனோ. 
புத்திமான்‌. 
அதிகமாகப்‌ பேசுகிறவர்கள்‌ 
குழப்பத்திலிருப்பார்கள்‌. தெளிந்த 
சிந்தையுள்ளவர்கள்‌ சுருக்கமாகப்‌ 
பேசுவார்கள்‌. அவர்களுடைய வார்த்தையில்‌ 
தெளிவு இருக்கும்‌. சொற்களின்‌ மிகுதியில்‌ 
பாவம்‌ இருக்கும்‌. அதிகமான 
வார்த்தைகளைப்‌ பயன்படுத்தும்போது, அதில்‌ 
தேவையில்லாத வார்த்தைகளும்‌, பாவமான 
வார்த்தைகளும்‌ இருப்பதற்கு வாய்ப்புள்ளது. 


நாம்‌ கேட்பதற்கு தீவிரமாயும்‌, 

பேசுவதற்கு தாமதமாயும்‌ இருக்கவேண்டும்‌. 

நாம்‌ தப்பிதமாகப்‌ பேசினால்‌, கர்த்தருடைய 

சமுகத்தில்‌ அதற்காக மன்னிப்பு 

கேட்கவேண்டும்‌. சொற்களின்‌ மிகுதியினால்‌ 

ம்‌ ம்போது, நாம்‌ மனம்‌ 

மனந்திருந்தவேண்டும்‌. 

நாவுக்கு கடிவாளம்‌ 

ம்‌ நம்மை ஆளுகை செய்கிற 

நம்முடைய நாவையும்‌ ஆட்கொள்ள 
வேண்டுமென்று ஜெபம்பண்ணவேண்டும்‌. 
புத்திமான்‌ தன்‌ 

சுருக்கமாகப்‌ 


உதடுகளை 
அடக்குகிறான்‌. பேசுகிறான்‌. 
தேவையான வார்த்தைகளை மாத்திரம்‌ 
யோசித்துப்‌ பேசுகிறான்‌. இவன்‌ சுருக்கமாகப்‌ 
பேசினாலும்‌, ஞானமுள்ள வார்த்தைகளைப்‌ 
பேசுகிறான்‌. 


'நீதிமானுடைய நாவு 
நீதி 10 : 20,2 


தீதி 10:20. தீதிமானுடைய நாவு 
ச௬ுத்தவென்னி; துன்மார்க்கனுடைய 
மனம்‌ அற்பவிலையும்‌ பெறாது. 


நீதி 1021. நீதிமானுடைய உதடுகள்‌: 
அநேகரைப்‌ போலஷிக்கும்‌ மூடரோ 
மதியினத்தினால்‌ மாளுவார்கன்‌.. 





i THE 
WEFT 


மதிப்பிடும்போது, 


உலகப்பிரகாரமான 


பிரயோஜனமுள்ளவர்களா 

அவர்களுடைய வாயின்‌ 

சுத்தமுள்ளதாயும்‌, பிறருக்கு 

பிரயோஜனமுள்ளதாயும்‌. இருக்கும்‌. 
நீதிமானுடைய நாவு சுத்தவெள்ளி. 


நீதிமானுடைய பேச்சில்‌ அசுத்தம்‌ 
இருக்காது. வெள்ளியை உருக்கும்போது. 
அதிலுள்ள கழிவுப்‌ பொருட்களெல்லாம்‌ 
நீக்கப்பட்டு, அது சுத்த வெள்ளியாக 
உருக்கப்படுகிறது. அதுபோலவே. 
நீதிமானுடைய பேச்சில்‌ அசுத்தமோ, 
மாய்மாலமோ, தீயண்ணமோ இருக்காது. 
நீதிமானுடைய பேச்சைக்‌ கேட்கிறவர்களுக்கு 
ஆசிர்வாதம்‌ கிடைக்கும்‌. அவர்கள்‌ 
ஞானத்தைப்‌ பெற்றுக்கொள்வார்கள்‌. 
நீதிமானுடைய உதடுகள்‌ அநேகரைப்‌ 
போஷிக்கும்‌. அவர்களுடைய வார்த்தைகள்‌ 
பிறருக்கு ஆவிக்குரிய போஜனத்தைக்‌ 
கொடுக்கும்‌. நீதிமானுடைய வார்த்தைகளில்‌ 
தேவனுடைய வார்த்தை நிரம்பியிருக்கும்‌. 
அதுவே நமக்கு ஜீவஅப்பம்‌. நாம்‌ அதைப்‌ 
புசித்து நம்முடைய  ஆத்துமாக்களைப்‌ 
போலிக்கவேண்டும்‌. 
துன்மார்க்கனுடைய மனம்‌ 
அற்பலிலையும்பெறாது. அவன்‌ யாருக்கும்‌, 
பிரயோஜனமாயிருக்கமாட்டான்‌ 


நிரம்பியதாயிருக்கும்‌. 
உலகசிநேகமும்‌, 

நிறைவேற்ற வேண்டும்‌ என்னும்‌ விருப்பமும்‌ 
இருக்கும்‌. அவனுடைய வார்த்தைகளில்‌ 
சுத்தமும்‌ நீதியும்‌ இருக்காது. 

துன்மார்க்கனுக்கு ஆலிக்குரிய 
காரியங்களை பேசத்தெரியாது. துன்மார்க்கன்‌ 
தீயசிந்தனைகளை யோசித்து. 
தீயவார்த்தைகளைப்‌ பேசுகிறான்‌. அவனுடைய 
நாவு பிறருக்கு ஆபத்தைக்‌ கொடுக்கும்‌. 
துன்மார்க்கன்‌ உலகப்பிரகாரமான 
காரியங்களையே யோசித்து அதையே 
பேசுகிறான்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மூடன்‌ தன்னுடைய மதியீனத்தினால்‌ 
மாளுவான்‌. ஞானம்‌ நமக்கு ஜீவனைத்‌ 
தரும்‌. மதியீனம்‌ நமக்கு மரணத்தைத்‌ 
தரும்‌. மூடனிடத்தில்‌ மநியீனம்‌ மாத்திரமே 
இருக்கிறது. பூமிக்குரியவர்கள்‌, பூமிக்குரிய 
காரியங்களை மாத்திரமே பேசுவார்கள்‌. 
அவர்களுக்கு. பரலோகத்தின்‌ 
காரியங்களைப்பற்றி ஒன்றும்‌ தெரியாது. 
உன்னதத்திலிருந்து வருகிறவர்‌ எல்லாரிலும்‌ 
மேலானவர்‌; பூமியிலிருந்துண்டானவன்‌. 
பூமியின்‌ தன்மையுள்ளவனாயிருந்து, 
பூமிக்கடுத்தவைகளைப்‌ பேசுகிறான்‌ ; 
பரலோகத்திலிருந்து வருகிறவர்‌ எல்லாரிலும்‌ 
மேலானவர்‌" (யோவா 3:3] 


நாங்களோ உலகத்தின்‌ ஆவியைப்‌ 
பெறாமல்‌, தேவனால்‌ எங்களுக்கு 
அருளப்பட்டவைகளை அறியும்படிக்குத்‌ 
தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியையே 
பெற்றோம்‌. அவைகளை நாங்கள்‌ 
மனுஷஞானம்‌ போதிக்கிற வார்த்தைகளாலே 
பேசாமல்‌, பரிசுத்த ஆவி போதிக்கிற 
வார்த்தைகளாலே பேசி, ஆலிக்குரியவைகளை 
ஆலிக்குரியவைகளோடே  சம்பந்தப்படுத்திக்‌ 
காண்பிக்கிறோம்‌. ஜென்ம சுபாவமான 
மனுஷனோ தேவனுடைய 
ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்‌ கொள்ளான்‌; 
இவைகள்‌ அவனுக்குப்‌ பைத்தியமாகத்‌ 
தோன்றும்‌: அலைகள்‌  ஆவிக்கேற்றப்‌ 
பிரகாரமாய்‌ ஆராய்ந்து க்கப்‌ 
படுகிறவைகளானதால்‌, 

அறியவுமாட்டான்‌. 


ஆனாலும்‌ அவன்‌ 
ஆர்ந்து நிதானிக்கப்படான்‌' 


5) என்று அப்போஸ்தலர்‌ 
சென்றுவா 


கர்த்தரின்‌ ஆசீர்வாதம்‌ 
நீதி 10:22 


நீதி 1022. கர்த்தரின்‌ ஆசீர்வாதமே 


இசுவரியத்தைத்‌ தரும்‌; அதனோடே 
அவர்‌ வேதனையைக்‌ கூட்டார்‌. 





i THE 
ETT 


இந்த உலகத்திலுள்ள  ஜனங்களில்‌ 
அநேகர்‌ உலகப்பிரகாரமான 
ஐசுவரியங்களையே விரும்புகிறார்கள்‌. அதுவே 
தங்களுக்கு மெய்யான ஆசீர்வாதம்‌ என்று 
நினைக்கிறார்கள்‌. அவர்களுடைய எண்ணம்‌ 
தப்பிதமானது. கர்த்தரின்‌ ஆசீர்வாதமே 
ஐசவரியத்தைத்‌ தரும்‌, கமான்‌ 
ஜனங்களுக்கு சத்தியம்‌ 
தெரியவுமில்லை, பகலை. ஆகையினால்‌ 
உலகத்தின்‌ ஐசுவரியத்தை நல்ல வழிகளில்‌ 
சம்பாதிப்பதற்குப்‌ பதிலாக  தீயவழிகளிலும்‌: 
சம்பாதிக்க முயற்சி பண்ணுகிறார்கள்‌. 
நம்முடைய ஐசுவரியம்‌ கர்த்தருடைய 
ஆசீர்வாதத்தோடு வரவேண்டும்‌. நாம்‌ 
கர்த்தருக்குப்‌ பயந்து ஜீவிக்கவேண்டும்‌. 
நாம்‌ எந்த வேலைகளை செய்தாலும்‌, அந்த 
வேலையில்‌ கர்த்தருக்குப்‌ பயந்து, 
உண்மையுள்ளவர்களாய்‌ ஈடுபடவேண்டும்‌. 
ந்தர்‌ வீட்டைக்‌ கட்டாராகில்‌, அதைக்‌ 
கட்டுகிறவர்களின்‌  பிரயாசம்‌ விருதா; 
கர்த்தர்‌ நகரத்தைக்‌ காவாராகில்‌ காவலாளர்‌ 
விழித்திருக்கிறது விருதா" (சங்‌ 127:1,2), 


ஐசுவரியம்‌ 
அது நேர்மையான 


நம்முடைய 
கொஞ்சமாகமிருந்தாலும்‌, 
வழிகளில்‌. சம்பாதிக்கப்பட்டதாயிருக்க. 
வேண்டும்‌. நாம்‌ கர்த்தருடைய சித்தத்திற்கும்‌, 


விபத்திற்கு 
கீழ்ப்படிந்து, 
நிறை? 


அவருடைய அவருடைய 
நம்முடைய 
கர்த்தர்‌ நமக்கு 
ஆசீர்வாதத்தையும்‌ ஐசுவரியத்தையும்‌ தருவார்‌. 

அந்த ஐசுவரியமே நமக்கு நிலைத்து நிற்கும்‌. 
உலகப்பிரகாரமான ஜனங்கள்‌ 
அநீதியான வழிகளிலும்‌, துன்மார்க்கமான 
வழிகளிலும்‌ ஐசுவரியத்தை சேமிக்கிறார்கள்‌. 
அந்த ஐசுவரியத்தினால்‌ அவர்களுக்கு 
ஆசிர்வாதம்‌ கிடைக்காது. அவர்களுடைய 
ல சமாதானமும்‌, 


தரும்‌. அந்த ஐசுவரியத்தோடு கர்த்தர்‌ 
நமக்கு வேதனையைக்‌ கூட்டித்தரமாட்டார்‌. 
நம்முடைய ஐசுவரியம்‌ கொஞ்சமாயிருந்தாலும்‌. 
வேதனையில்லாத ஐசுவரியமே, 
ஆசீர்வாதமானது. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அன்பினால்‌ வரும்‌ 
முத்திரையும்‌ 
அது நம்முடைய 


தேவனுடைய 
ஆசீர்வாதத்தில்‌, அவருடைய 
அடையாளமும்‌ இருக்கும்‌. 
ஆத்துமாவுக்கும்‌' சரீரத்திற்கும்‌ 
பிரயோஜனமுள்ளதாயிருக்கும்‌. ஒரு சிலர்‌ 
ஐசுவரியத்தை அதிகமாய்ச்‌ சேகரித்து, அதை 
தகாத வழிகளில்‌ செலவுபண்ணுவார்கள்‌. 
தங்களுடைய மாம்சத்தின்‌ இச்சைகளை 
நிறைவேற்றுவதற்காக,  தங்களிடத்திலுள்ள 
பணத்தை தாறுமாறாக 
பண்ணுவார்கள்‌. மாம்சத்தின்‌ 
நிறைவேற்றும்போது. 
ஆத்துமாவும்‌ 
அவர்களுடைய 
ஆறுதலும்‌ அழியும்‌. அவர்களுக்கு சரீரத்தில்‌ 
வியாதியும்‌, மனதிலே வேதனையும்‌ பெருகும்‌. 
சந்தோஷமாக பாவத்தில்‌ ஈடுபடுகிறவர்கள்‌, 
அதன்‌ பின்‌ விளைவுகளை வேதனையோடு 
அனுபலிக்க வேண்டியதுவரும்‌. 


தீவினை செய்வது 
நீதி 10:23 


நீதி 10:28, தீவினைசெய்வது மூடுக்கு. 
விளையாட்டு; புத்திமானுக்கோ ஞானம்‌ 
உண்டு. 


மூடன்‌ பாவத்‌ பிரியப்படுகிறான்‌. 
தீவினையை சந்தோஷமாய்ச்‌ செய்கிறான்‌. 
பாவத்திற்கு விரோதமாக. அவனுக்கு 
எச்சரிப்பு கொடுத்தாலும்‌. அதை அவன்‌ 
செவிகொடுத்து கேட்பதில்லை. தேவனுடைய 
வார்த்தையையும்‌,  எச்சரிப்பையும்‌ அசட்டை 
பண்ணுகிறான்‌. தான்‌ செய்கிற பாவத்தினால்‌ 
தனக்கு எந்தவிதமான தண்டனையும்‌ வராது 
என்று இறுமாப்பாயிருக்கிறான்‌. 


மூடனுடைய பாவத்தைக்‌ 
அவனுக்கு எச்சரித்து தவல அம்பாக 
அவன்‌  எச்சரிப்பின்‌ வார்த்தைகளையும்‌, 
கடிந்துகொள்ளும்‌ வார்த்தைகளையும்‌ 
பரியாசம்பண்ணுகிறான்‌. தீவினை செய்வது 
மூடனுக்கு விளையாட்டாயிருக்கிறது. 
அவனுடைய மனச்சாட்சி அவனுடைய 
பாவத்தைக்‌ குறித்து அவனை எச்சரித்தாலும்‌, 
அவன்‌ தன்னுடைய மனச்சாட்சியின்‌ 

த்திற்கும்‌ செவிகொடுக்கமாட்டான்‌. 
“மூடர்‌ பாவத்தைக்‌ குறித்து 
பரியாசம்பண்ணுகிறார்கள்‌ (நீதி 14:9). 





ழ்‌ நள 
யாய 


புத்திமானுக்கு ஞானமுண்டு. புத்திமான்‌ 
ஞானமாக சிந்தித்து. ஞானமாகப்‌ பேசுகிறான்‌. 
அவன்‌ நற்குணமுள்ளவன்‌. அவனுடைய 
ஜீவியத்தில்‌ ஆவியின்‌ கனிகள்‌ அதிகமாய்‌ 
வெளிப்படுகிறது. ப்‌ 
கடிந்துகொள்ளும்போது 
திருந்துகிறான்‌. அவனுக்கு பத்திமதிக்ளைச்‌ 
சொல்லும்போது அவற்றை சந்தோஷமாய்‌. 
ஏற்றுக்கொள்கிறான்‌. புத்திமான்‌ 
தற்புகழ்ச்சியை விரும்பமாட்டான்‌ 
புத்திமானிடத்தில்‌ ஞானமுண்டு என்று, 
சொல்லுவதே, அவனைப்‌ புகழ்ந்துபேசம்‌ 
நேர்த்தியான வார்த்தையாகும்‌. நம்மிடத்தில்‌. 
ஐசுவரியம்‌ உண்டு, பெலன்‌ உண்டு, 
அதிகாரம்‌ உண்டு என்று மற்றவர்கள்‌ 
நம்மைப்பற்றிச்‌ சொல்லுவதற்குப்‌ பதிலாக, 
நம்மிடத்தில்‌ ஞானமும்‌ புத்தியும்‌ உண்டு 
என்று சொல்லுவதே நமக்கு மேன்மை 


துன்மார்க்கன்‌' 
நீதி 10 : 24,25 


நீதி 10:24. துன்மார்க்கன்‌ பயப்படும்‌. 
காரியம்‌ அவனுக்கு வந்து நேரிடும்‌; 
நீதிமான்‌ விரும்புகிற. காரியம்‌ 
அவனுக்குக்‌ கொடுக்கப்படும்‌. 


ந 10:25. சுழல்காற்று. 
கடந்துபோவதுபோல்‌ "துன்மார்க்கன்‌. 
கடத்துபோவான்‌; நீதிமானோ நித்திய 
அஸ்தியாரமுன்னவன்‌. 


துன்மார்க்கன்‌. எல்லாவற்றிற்கும்‌ 
பயப்படுவான்‌. அவன்‌ பயப்படும்‌ காரியம்‌ 
ந்து நேரிடும்‌. நீதிமானோ 


விருப்ப 
நீதிமான்‌ 
கொடுக்கப்படும்‌. 


விரும்புகிற காரியம்‌ அவனுக்குக்‌ 


'துன்மார்ககனோ  துன்மார்க்கமான 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அதே வேளையில்‌ அவன்‌ பயப்படும்‌ காரியம்‌ 
அவனுக்கு வந்து நேரிடும்‌. 
துன்மார்க்கனுடைய நம்பிக்கை மாயையானது. 
அது அவனை வஞ்சிக்கும்‌. துன்மார்க்கன்‌ 
பிறரை வஞ்சிக்கிறான்‌. முடிவில்‌ அவனே 
வஞ்சிக்கப்படுகிறான்‌. 


துன்மார்க்கன்‌. தன்னுடைய 
பாவத்திற்கு தண்டனை கிடைக்குமோ என்று, 
ப்‌ ன்‌. அவன்‌ பயப்படுவதுபோலவே. 
தண்டனை வந்துவிடுகிறது. 
்‌ சமயங்களில்‌ 
துணிகரமாய்ப்‌ 
அதே துன்மார்க்கன்‌, 
ஒன்றுமே செய்யாமல்‌, 
பயந்து நடுங்கிக்கொண்டிருக்கிறான்‌. 
அவனிடத்தில்‌ நிலையான புத்தியில்லை. 
அவனுடைய ஜீவியம்‌ அஸ்திபாரமே இல்லாமல்‌ 
கட்டியெழுப்பப்பட்டிருக்கிறது. துன்மார்க்கன்‌ 
சுழல்காற்று கடந்துபோவதுபோல்‌ 
கடந்துபோகிறான்‌. 


நீதிமான்‌ சத்தியத்தை விரும்புகிறான்‌. 
அவனிடத்திலும்‌ சில சமயங்களில்‌ பயம்‌ 
இருக்கும்‌. அதே வேளையில்‌ அவனிடத்தில்‌ 
விருப்பமும்‌ 

கர்த்தருக்குள்‌ 

சந்தோஷமாகமிருக்க விரும்புகிறான்‌. 
அவனுடைய விருப்பம்‌ அவனுக்குள்‌ 
நிறைவேறுகிறது. நீதிமானுக்கு, அவனுடைய 
பயத்தின்‌ பிரகாரம்‌ காரியம்‌ நடைபெறாமல்‌, 
அவனுடைய விசுவாசத்தின்‌ பிரகாரம்‌ காரியம்‌ 


இறுமாப்பாயிருக்கிறான்‌. 
பாவம்‌ செய்கிறான்‌. 
பல... சமயங்களில்‌, 


நன்மைசெய்‌: 

சத்தியத்தை 

கர்த்தரிடத்தில்‌ 
மனமகிழ்ச்சியாயிரு: அவர்‌ உன்‌ இருதயத்தின்‌ 
வேண்டுதல்களை உனக்கு அருள்செய்வார்‌. 
உன்‌ வழியைக்‌ கர்த்தருக்கு ப்ட்‌ 
அவர்மேல்‌ நம்பிக்தையாயிரு: இவ! 
காரியத்தை  வாய்க்கப்பண்ணுவார்‌. இல்‌ 
நீதியை வெளிச்சத்தைப்‌ போலவும்‌, உன்‌ 
நியாயத்தைப்‌ பட்டப்பகலைப்போலவும்‌ 
விளங்கப்பண்ணுவார்‌” (சங்‌ 37:3-6) என்று 
தாவீது சொல்லுகிறார்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


துன்மார்க்கனுடைய ஐசுவரியம்‌ 
அழிந்துபோகும்‌. அவனுடைய சம்பத்து 
ஒன்றுமில்லாமல்‌ போய்விடும்‌. நீதிமானுடைய 
சந்தோஷமோ நிலைத்து நிற்கும்‌. கர்த்தரே 
நீதிமானுக்கு அஸ்திபாரமாயிருக்கிறார்‌. 
நீதிமான்‌ கர்த்தருடைய வார்த்தையின்மீது, 
தன்னுடைய ஜீவியத்தை 
கட்டியெழுப்பிமிருக்கிறான்‌. துன்மார்க்கன்‌ 
அஸ்திபாரமில்லாதவன்‌. நீதிமான்‌ நித்திய 
அஸ்திபாரமுள்ளவன்‌. நீதிமானுக்கு நித்திய 
சந்தோஷமும்‌, நித்திய சமாதானமும்‌, நித்திய 
ஆசீர்வாதமும்‌, நித்திய ஜீவனும்‌ 
கொடுக்கப்படும்‌. 


சோம்பேறி. 
நீதி 10:26 


நீதி 10:28. பற்களுக்குக்‌ காடியும்‌, 
கண்களுக்குப்‌ 

எப்படியிருக்கிறதோ, 

சோம்பேறியும்‌ 

அனுப்புகிறவர்களுக்கு இருக்கிறான்‌. 


சோம்பேறி ஒரு வேலையும்‌ 
செய்யமாட்டான்‌. அவன்‌ எதற்கும்‌ 
பிரயோஜனமற்றவன்‌. அவனை நம்பி எந்தக்‌ 
காரியத்தையும்‌ ஒப்படைக்க முடியாது. 
சோம்பேறிகள்‌ கர்த்தருடைய 
ஊழியக்காரராயிருக்க முடியாது. 
சோம்பல்தனம்‌ கர்த்தருக்கு விரோதமான 
பாவம்‌. கிறிஸ்துவின்‌ ஸ்தானிகர்கள்‌ 
சுறுசுறுப்பாயும்‌, உற்சாகமாயும்‌, 
கர்த்தருக்காக ஊழியம்‌ செய்யவேண்டும்‌. 
ல்‌ தன்னுடைய எஜமானுக்கு 
வேதனையையும்‌, 


த்தத்தையும்‌, 
இலச்சையையும்‌ கொடுப்பான்‌ 


பற்களுக்கு காடியும்‌, 
புகையும்‌ ஆகாது. 
பட்டவுடனே, பல்‌ கூசும்‌. 
கண்களில்‌ ட்‌ 
எரிச்சல்‌. உண்டாகும்‌. 
கண்ணீர்‌ வடியும்‌. காடியும்‌ புகையும்‌ நம்மால்‌ 
தாங்கமுடியாது. அவற்றால்‌ நமக்கு ஒரு 
நன்மையும்‌ உண்டாகாது. வேதனையும்‌ 
கண்ணீரும்‌ மாத்திரமே நமக்கு உண்டாகும்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சோய்பேறி தன்னிடத்தில்‌ 
ஒப்புக்கொடுக்கப்பட்ட வேலைகளை 
உருப்படியாக செய்யமாட்டான்‌. தன்னுடைய 
கடமைகளை நிறைவேற்றமாட்டான்‌. 
தன்னுடைய வேலையில்‌ உண்மையுள்ளவனா 
யிருக்கமாட்டான்‌. இப்படிப்பட்டவன்‌ 
தன்னுடைய எஜமானுக்கு காடியைப்போல. 
இருப்பான்‌. காடியை உள்ளே விழுங்கவும்‌ 
முடியாது. வெளியே துப்பவும்‌ முடியாது. 
அதுபோலவே சோம்பேறியும்‌ தன்னுடைய 
எஜமானை விட்டுப்போகமாட்டான்‌. 
தன்னுடைய எஜமானோடு கூடவே 
இருந்து. அவனுக்கு வேதனையைக்‌ 
கொடுத்துக்கொண்டிருப்பான்‌. கண்களில்‌ 
புகைபடும்போது, கண்ணுக்கு 
எரிச்சலுண்டாகும்‌. கண்ணிலிருந்து 
கண்ணீர்‌ ஷயும்‌. சோம்பேறியின்‌ 
எஜமானனும்‌, சோம்பேறியினுடைய 
சோம்பல்தனத்தினால்‌ கண்ணீர்விடுவான்‌. 


கர்த்தருக்குப்‌ பயப்படுதல்‌ 
நீதி 10: 27,28 


நீதி 10:97. கர்த்தருக்குப்‌ பயப்படுதல்‌ 
ஆயுகுநாட்கனைப்‌ பெருகப்பண்ணும்‌; 
துன்மார்க்கருடைய வருஷங்களோ 
குறுகிப்போம்‌. 


நீதி 10:28, நீதிமான்களின்‌ நம்பிக்கை 


மகிழ்ச்சியாகும்‌ துன்மார்க்ககுடைய 
அபட்சையோ அழியும்‌. 


உபதேசத்தையும்‌, 
புத்திமதிகளையும்‌. 
ஏற்றுக்கொள்கிறவர்கள்‌, கர்த்தருக்குப்‌ 
பயப்படுவார்கள்‌. கர்த்தருக்குப்‌ 
பயப்படுவதினால்‌ நக்க அநேக நன்மைகள்‌ 
உண்டாகும்‌. நம்முடைய 
ஆயுசநாட்களைப்‌ கவன்‌ இந்தப்‌ 
பிரபஞ்சத்தில்‌ நாம்‌ நீடித்த நாள்‌ 
சந்தோஷமாயும்‌, ஆரோக்கியமாயும்‌ 
ஜீவிப்போம்‌. நம்முடைய  ஆயுசுகாலத்தில்‌ 
கர்த்தரை மகிமைப்படுத்தி அவரை 
சேவிப்போம்‌. நாம்‌ கர்த்தருக்குப்‌ பிரியமான 
பிள்ளைகளாகவும்‌, பிரயோஜனமுள்ள 
பிள்ளைகளாகவும்‌ இருப்போம்‌. 


கர்த்தருடைய 
அவருடைய 





i= FTE 
TT 


நீதிமான்களின்‌ 
மகிழ்ச்சியாயிருக்கும்‌. நீதிமான்களின்‌ 
ஆயுசகாலம்‌ பெருகியிருப்பதோடு, 
சந்தோஷம்‌  நிரம்பியதாகவும்‌ இருக்கும்‌. 
துன்மார்க்கம்‌ மனுஷருடைய ஆயுசுகாலத்தை 
குறைத்துப்போடும்‌. பாவத்தின்‌ சம்பளம்‌. 
மரணம்‌. துன்மார்க்கனுக்கு மரணம்‌ 
சீக்கிரத்தில்‌ சம்பவிக்கும்‌. துன்மார்க்கருடைய 
வருஷங்கள்‌ குறுகிப்போகும்‌. அவர்களுடைய 
விருப்பமும்‌ நிறைவேறாது. துன்மார்க்கரின்‌ 
அபேட்சை அழிந்துபோகும்‌. துன்மார்க்கன்‌ 
பயப்படும்‌ காரியம்‌ அவனுக்கு நேரிடும்‌. 
ஆனால்‌ அவன்‌ விரும்புகிற காரியம்‌ 
அவனுக்கு சித்திக்காது. 


கர்த்தரின்‌ வழி 
நீதி 10 : 29,30 


நம்பிக்கை 


நீதி 1029, 


உத்தமம்களுக்கு. 
அக்கிரமக்காரருக்கோ கலக்கம்‌. 


நீதி 10:50. நீதிமான்‌ என்றும்‌. 
அசைக்கப்படுவதில்லை துன்மார்க்கர்‌ 
பூமியில்‌ வசிப்பதில்லை.. 


கர்த்தரின்‌ வழி. 
அரண்‌, 


கர்த்தரின்‌ வழியே நமக்கு 
பாதுகாப்பானது. அவருடைய வழி நீதியின்‌ 
வழி. நாம்‌ கர்த்தரிடத்தில்‌ 
நம்பிக்கையாயிருக்கும்போது, நம்முடைய 
ஜீவியம்‌ உறுதியாயும்‌, பெலமுள்ளதாயும்‌ 
இருக்கும்‌. கர்த்தரின்‌ வழி உத்தமர்களுக்கு 
பாதுகாப்பான அரண்‌. கர்த்தர்‌ நீதிமானுடைய 
உத்தமத்தில்‌ அவனுக்கு துணையாககிருப்பார்‌ 
கர்த்தர்‌ நீதிமானுக்கு செய்கிற எல்லா 
காரியங்களும்‌ அவனுக்கு ஆசீர்வாதத்தைத்‌ 
தரும்‌. கர்த்தர்‌ நீதிமான்மீது தம்முடைய 
கிருபையையும்‌, இரக்கத்தையும்‌ தாராளமாய்க்‌ 
காண்பிப்பார்‌. நீதிமானும்‌ கர்த்தருடைய 
கிருபையினால்‌, கர்த்தர்‌ தனக்கு 
நியமித்திருக்கிற காரியங்களை, நேர்த்தியாக 
செய்துமுடிப்பான்‌. அவனுடைய ஜீவியத்தில்‌. 
சோர்வுகள்‌ வந்தாலும்‌, கர்த்தர்‌ அவனுடைய 
சோர்வுகளை கிப்போட்டு, அவனுக்கு 
உற்சாகத்தைத்‌ தருவார்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


நீதிமானின்‌. 
சுத்தமானதாயிருக்கும்‌. 
பாவத்தைவிட்டு விலகி 
நீதிமானுக்கு ஆபத்துக்கள்‌ 
அவன்‌ கர்த்தருக்குள்‌ 
உறுதியாயும்‌ இருப்பான்‌. 
என்றைக்கும்‌. அசைக்கப்படுவதில்லை. 
கர்த்தருடைய சந்தோஷம்‌ அவனுடைய 
இருதயத்தில்‌ நிரம்பியிருக்கும்‌. 


வழியில்‌ மாத்திரமே, 

சந்தோஷத்தைப்‌ 
பெற்றுக்கொள்ள முடியும்‌. கர்த்தருக்குள்‌ 
மகிழ்ச்சியாயிருப்பதே நம்முடைய பெலன்‌ 
(நெகே 8:10).  துன்மார்க்கனுக்கு அழிவு 
உண்டாகும்‌. அக்கிரகமக்காரருக்கு 
கலக்கமுண்டாகும்‌. தேவனுடைய 
நியாயத்தீர்ப்பு துன்மார்க்கன்‌ மீது, 
வருவதினால்‌, அவன்‌ பூமியில்‌ அதிக நாள்‌ 
வசிக்கமாட்டான்‌. துன்மார்க்கனுடைய 
வருஷங்கள்‌ குறுகிப்போகும்‌. 


துன்மார்க்கன்‌ கர்த்தருடைய வழியை 
விரும்பமாட்டான்‌. அந்த வழி அவனுக்கு 
கலக்கமுள்ள வழியாகமிருக்கும்‌. 
கர்த்தருடைய சித்தமும்‌, துன்மார்க்கனுடைய 
சித்தமும்‌ வெவ்வேறாக இருக்கிறது. 
துன்மார்க்கனால்‌ கர்த்தருடைய திட்டத்தோடு 
ஒத்துப்போகமுடியாது கர்த்தருடைய 
வழியில்‌ அவனால்‌ நடக்கவும்‌ முடியாது. 
உத்தமர்களுக்கு கர்த்தருடைய 
சந்தோஷமான வழியாகவும்‌, 

வழியாகவும்‌ இருக்கிறது. 

அவர்களுக்கு அரண்‌. 

துன்மார்க்கருக்கோ 

கலக்கம்‌ ங்கம்‌ 
நிரம்பியதாகவும்‌ இருக்கிறது. 
துன்மார்க்கன்‌ பூமியில்‌ வசிப்பதில்லை. 


வந்தாலும்‌ 


சந்தோஷமாயும்‌, 
நீதிமான்‌ 


கர்த்தருடைய 
கர்த்தருடைய 


'நீதிமானுடைய வாய்‌ 
நீதி 10 : 31,32 


நீதி தீதிமானுடைய வாய்‌ 
வெளிப்படுத்தும்‌; 


நாவோ 


10:31. 


10:32.  நீதிமான்களுடைய 
உதடுகள்‌ பிரியமானவைகளைப்‌ பேச 
அறியும்‌; தூன்மார்க்கருடைய வாயோ 
மாறுபாடுன்னது.. 





ழ்‌ நயனா 
யாய 


நீதிமான்‌ ஞானமுள்ள வார்த்தைகளைப்‌ 
பேசுவான்‌. (டைய உதடுகள்‌ 


அவனு. 
பிரியமானலைகளைப்‌ பேசும்‌. நீதிமானுடைய 
இருதயத்தில்‌ நீதியும்‌, 
பரிசுத்தமும்‌ நிரம்பியிருக்கும்‌. 
நிறைவினால்‌. ம்‌ 


ஞானமும்‌, 

ப இருதயத்தின்‌ 
வாய்‌ 

ம்‌, உ 

நீதிமானுடைய வாய்‌ 

வெளிப்படுத்துகிறது. 

துன்மார்க்கருடைய வாயோ மாறுபாடுள்ளது. 

அசுத்தத்தையும்‌, 

அக்கிரமத்தையும்‌ 

துன்மார்க்களிடத்தில்‌ 

நீதியும்‌ ஞானமும்‌ இல்‌ அவனுடைய வாய்‌ 

சத்தியத்தைப்‌ பேசாது. ஞானத்தை 

வெளிப்படுத்தாது. 


ஞானத்தை 
வெளிய்டுத்தந்போது அது அநேகருக்கு. 
பிரயோஜனமுள்ளதாயிருக்கும்‌. நீதிமானுடைய 
வார்த்தைகளுக்கு செவிகொடுக்கிறவர்கள்‌ 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பெற்றுக்கொள்வார்கள்‌. 

உபதேசங்களைப்‌ 
பெற்றுக்கொள்வார்கள்‌. ஆலிக்குரிய 
புத்திமதிகளையும்‌ பெற்றுக்கொள்வார்கள்‌. 
நீதிமானுடைய வார்த்தைகள்‌ 


ஆசீர்வாதங்களைப்‌ 
ஞானமுள்ள. 


காரியங்களை பேசுகிறான்‌. அவனுடைய நாவு 
மாறுபாடுள்ளதாயிருக்கிறது. அவனுடைய 
வாயும்‌ மாறுபாடுள்ளதாயிருக்கிறது. 
அவனுடைய வா வார்த்தைகளும்‌. 
பறுபாடுள்ளதாமிர்கிறத. அவனால்‌. 
க்குப்‌ பிரியமானதை பேசவும்‌ 
அதை பேசவும்‌ தெரியாது. 
மாறுபாடுள்ள நாவு அழிந்துபோகும்‌. அது 
அறுப்புண்டுபோகும்‌. 





நீதிமொழிக 


ழ்‌ நள 
ஈயா 


கள்னத்தராசு. 


நீதி 114 


நீதி 11:1. கண்ணத்தராசு கர்த்தருக்கு. 
அருவருப்பானது; சுமுத்திரையான 
'திறைகல்லோ அவருக்குப்‌ பிரியம்‌. 


வியாபாரம்‌ பண்‌ ர்கள்‌ 
வத்சிக்கக்கூடாது. ஷ்ண 
கர்த்தருக்கு அருவருப்பானது. மனுஷரை 
வஞ்சிப்பது, மனுஷருக்கும்‌ தேவனுக்கும்‌ 
விரோதமான பாவம்‌.  கள்ளத்தராசு என்பது 
துன்மார்க்கருடைய  துர்க்கிரியைகளுக்கும்‌, 
அநீதியான... 
அடையாளமாகச்‌ 
கள்ளத்தராசை பயன்படுத்துவது. 
பாவமில்லை என்று நினைத்து, ர்‌ 
இதைப்‌ பயன்படுத்துகிறார்கள்‌. இதனால்‌ 
தங்களுக்கு அதிக லாபம்‌ கிடைக்கும்‌ என்று 
நினைக்கிறார்கள்‌. கள்ளத்தராசினால்‌ 
வரக்கூடிய லாபம்‌ நிலைத்திருக்காது. 

கர்த்தர்‌ நீதியும்‌, சத்தியமும்‌, 
நேர்மையுமுள்ளவர்‌. நீதியான பாதையே 
கர்த்தருக்குப்‌ பிரியமான பாதை. வியாபாரம்‌ 
பண்ணுகிறவர்கள்‌ கண்ணியமான 
வழிமுறைகளில்‌ வியாபாரம்‌. 
பண்ணவேண்டுமென்று கர்த்தர்‌ விரும்புகிறார்‌. 
மனுஷருடைய வார்த்தையிலும்‌, செய்கையிலும்‌ 
உண்மையிருக்கவேண்டும்‌. சுமுத்திரையான 
நிறைகல்‌ கர்த்தருக்குப்‌ பிரியமானது. 
விசுவாசிகளாகிய நாம்‌ கர்த்தருக்குப்‌ 
பிரியமானதை மாத்திரமே செய்யவேண்டும்‌. 
அதுவே நமக்கு மெய்யான 
சந்தோஷத்தையும்‌, தெய்வீக 
ஆசீர்வாதத்தையும்‌ கொடுக்கும்‌. 


பிறரை 
கள்ளத்தராசு 


PROVERBS - COMMENTARY 


- விரிவுரை QOODNENS 


PUBLISHERS 


நிறைகல்லோடு 
வருமானம்‌ 
கர்த்தருடைய 
கர்த்தருடைய 


க த்ிணயான 
i 


குறைவாகமிருந்தாலும்‌, இது. 
ஆசீர்வாதத்தோடு வருகிறது. 
ஆசீர்வாதமே. மெய்யான ஐசுவரியம்‌. 
கள்ளத்தராசின்‌ மூலமாய்‌ வருகிற 
வருமானம்‌ அதிகமாகமிருந்தாலும்‌, அதில்‌ 
கர்த்தருடைய சாபமும்‌, அருவருப்பும்‌ 
இருக்கிறது. 


அகந்தை 
நீதி 11:2 


நீதி அகத்தை 


யும்‌ வரும்‌; 
சிந்தையுள்ளவர்களிடத்தில்‌ 
உண்டு. 


112, வந்தால்‌ 
தாழ்ந்த 


ஞானம்‌ 


மனுஷனுக்கு அகந்தை வரும்போது 
அவனுக்கு இலச்சையும்‌ வரும்‌. பூமியின்‌ 
ஆசிர்வாதங்களில்‌ எதுவும்‌ அவனுக்குக்‌ 
கிடைக்காது. அகந்தையுள்ளவன்‌ தேவனை 
சார்ந்து ஜீவிக்கமாட்டான்‌. தேவனுடைய 
கோபம்‌ அவன்மீது வரும்போது, அவன்‌ 
எல்லாரிடத்திலும்‌ உதவி கேட்டு ஜீவிக்க 
வேண்டியதுவரும்‌. அகந்தையுள்ளவன்‌. 
தனக்குள்ளது. எல்லாவற்றையும்‌ 
இழந்துவிடுவான்‌.  அகந்தையுள்ளவனை 
கர்த்தர்‌ அருவருக்கிறார்‌. அழிவுக்கு. 
முன்னானது அகந்தை. 


பழைய ஏற்பாட்டுக்காலத்தில்‌ பாபிலோன்‌ 
பக்க ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார்‌, 
ஏற்பாட்டுக்காலத்தில்‌. 
தேசதியதியாகிய ஏரோது ஆகியோர்‌ 
அகந்தையுள்ளவர்களாயிருந்தார்கள்‌. 
அவர்கள்‌ 'அழிந்துபோனார்கள்‌. 
பெருமையுள்ளவர்கள்‌ வீண்பெருமையை 
நாடுவார்கள்‌. வீண்பெருமையினால்‌ நன்மை 
வராது. இலச்சை மாத்திரமே வரும்‌. 





i FTE 
TT 


சிந்தையுள்ளவர்களிடத்தில்‌ 
தன்னைத்தானே 
தாழ்த்தப்படுவான்‌. 
தன்னைத்தானே தாழ்த்துகிறவன்‌. 
உயர்த்தப்படுவான்‌. 'ஞானமுள்ளவனுக்கு, 
மதிப்பும்‌ மரியாதையும்‌ கிடைக்கும்‌. 
மனுஷர்‌ மத்தியிலே. ஞானமுள்ளவன்‌ 
பிரகாசமாகமிருப்பான்‌. அவனுடைய இருதயம்‌ 
பரிசுத்தமாயிருக்கும்‌. அவனுடைய வாயின்‌ 
வார்த்தைகளும்‌, கைகளின்‌ கிரியைகளும்‌ 
ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும்‌. 


தாழ்ந்த 
'ஞானமுண்டு. 
உயர்த்துகிறவன்‌ 


செம்மையானவர்களுடைய 
உத்தமம்‌ 


நீதி 11:8. 


நீதி 11:8. செம்மையானவர்களுடைய 
உத்தமம்‌ அவர்களை நடத்தும்‌; 
துரோகிகளின்‌: மாதுபாடோ. 
அவர்களைப்‌ பாழாக்கும்‌. 


செம்மையானவர்களிடத்தில்‌ 
இருக்கும்‌. அதுவே 
வழிகாட்டியாயிருக்கும்‌. 
நீதியின்‌ பாதையில்‌ 
செம்மையானவர்கள்‌ 
சிந்தனையோடிருப்பார்கள்‌. 
சிந்தையிலும்‌ பேச்சிலும்‌ 
இருக்காது. ்‌ 


தள்ளாடாது. 
சீராய்‌ நடப்பார்கள்‌. 

எல்லோருக்கும்‌ 
வருவதுபோலவே, செம்மையானவர்களூக்கும்‌ 
சோதனை உத்தமர்கள்‌ 


சோதனைகளைச்‌ சகித்துக்கொள்வார்கள்‌. 
த்‌ தாங்கிக்கொள்வார்கள்‌. 


போட்டிருக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ ஒருபோதும்‌ அசைக்கப்படுவதில்லை. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


உத்தமர்களின்‌ 
பரிசுத்தமாயிருக்கும்‌. 
மனச்சாட்சி கூர்மையாயிருக்கும்‌. 
துரோகிகள்‌ மாறுபாடுள்ளவர்கள்‌. 
அவர்களுடைய சிந்தைகளும்‌, பேச்சுக்களும்‌, 
செய்கைகளும்‌ மாறுபட்டிருக்கும்‌. 
அவர்களுடைய மாறுபாடே அவர்களைப்‌ 
பாழாக்கிப்போடும்‌. துரோகிகளின்‌ சிந்தை 
குழப்பத்திலிருக்கும்‌. அவர்களுடைய 
இருதயத்தில்‌ அசுத்தம்‌ நிரம்பியிருக்கும்‌. 


துரோகிகள்‌ 
பாதுகாப்பாகமிருப்பதாக நினைத்துக்‌ 
கொள்வார்கள்‌. ஆனால்‌ அவர்களுக்கு 
மெய்யான பாதுகாப்பு எதுவும்‌ இருக்காது. 
கர்த்தருடைய பாதுகாப்பே மெய்யான 
பாதுகாப்பு துன்மார்க்கருக்கும்‌, 
துரோகிகளுக்கும்‌ கர்த்தருடைய பாதுகாப்பு 
கிடைக்காது. துரோகிகளின்‌ மாறுபாடே 
அவர்களை பாழாக்கிப்போடும்‌. 


அவர்களுடைய 


தாங்கள்‌ 


கோபாக்கினை நான்‌ 


நீதி 11:5 


நீதி 115. கோபாக்கினை நாளில்‌ 
ஐசுவரியம்‌ உதவாது; நீதியோ 
மரணத்துக்குத்‌ தப்புவிக்கும்‌. 


தன்னுடைய ஐசுவரியம்‌ தனக்கு. 
பாதுகாப்பான அரண்‌ என்று ஐசுவரியவான்‌ 
நினைக்கிறான்‌. தன்னுடைய ஐசுவரியத்தை 


ஜீவனை இழந்துபோனால்‌, அவனுக்கு ஒரு 
லாபமுமில்லை. எல்லாவற்றிற்கும்‌ 
தங்களுடைய ஐசுவரியத்தை நம்புகிறவர்கள்‌ 
ஏமாந்துபோவார்கள்‌. 





ழ்‌ நயனா 
ஈயா 


தரித்திரனுக்கு மரணம்‌ வருவதுபோல, 
ஐசவரியவானுக்கும்‌ 
நம்முடைய இருதயமும்‌, 
தேவனுக்கு முன்பாக சுத்தமாயிருக்கும்போது. 
நம்முடைய சரீர மரணம்‌ நமக்கு. 
பாரமாகவோ, வருத்தமாகவோ இருக்காது. 
இம்மையில்‌ நம்முடைய ஜீவன்‌ முடியும்போது, 
மறுமையில்‌ நாம்‌ நித்திய ஜீவனைப்‌ 
பெற்றுக்கொள்வோம்‌ என்னும்‌ நம்பிக்கை: 
நமக்கு உண்டு. நீதி நம்மை மரணத்திற்குத்‌ 
தப்புவிக்கும்‌. தேவனுடைய நீதி நம்மை 
மரணத்தின்‌ பயத்திற்கு விடுதலை பண்ணும்‌. 


உத்தமனுடைய நீதி 
நீதி 11:5,6 


நீதி 110. உத்தமனுடைய நீதி அவன்‌ 
வழியைச்‌ செம்மைப்படுத்தும்‌, 
துன்மார்க்கணோ தன்‌ 


துன்மார்க்கத்தினால்‌ விழுவான்‌. 


நீதி 116. 
நீதி அவர்களைத்‌ 
தூரோகிகளோ தங்கள்‌: 
பிடியடு வார்கள்‌. 


செம்மையானவர்களுடைய 
தப்புவிக்கும்‌; 
தீவினையிலே. 


செம்மையானவர்களுடைய 
அவர்களை வழிநடத்தும்‌. 
மாறுபாடு அவர்களைப்‌ 
கர்த்தருடைய உபதேசமே 
பாதுகாப்பானது. கர்த்தருடைய 
கற்பனைகளுக்கு நாம்‌ கீழ்ப்படிந்து 
ஜீவிக்கும்போது, நமக்கு தெய்வீக பாதுகாப்பு 
கிடைக்கும்‌. நீதிமான்கள்‌ தேவனுக்குப்‌ 
பிரியமான வழியில்‌ நடப்பார்கள்‌. 
அவர்களுடைய 
செம்மையானதாயிருக்கும்‌.  உத்தமனுடைய 
நீதி, அவன்‌ வழியை செம்மைப்படுத்தும்‌. 
செம்மையானவர்களுடைய நீதி அவர்களை 
தீமைகளுக்குத்‌ தப்புவிக்கும்‌. 

இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ பிசாசுகளும்‌, 
உலகப்பிரகாரமான காரியங்களும்‌ நமக்கு 
விரோதமாய்‌ யுத்தம்பண்ணுகிறது. நமக்கு 
இந்த உலகத்தில்‌ போராட்டம்‌ உண்டு. 
அந்தகார லோகாதிபதிகளோடும்‌, அந்தகார 
வல்லமைகளோடும்‌ நாம்‌ போராடவேண்டும்‌. 
இந்தப்‌ 
தேவனுடைய 
தரித்துக்‌ 

செம்மையானவர்களுடைய நீதி அவர்களுக்கு 
தலைச்சீராவைப்‌ போலவும்‌, மார்க்கவசத்தைப்‌ 
போலவும்‌ பாதுகாப்பாயிருக்கும்‌. 


உத்தமம்‌. 
துரோகிகளின்‌ 
பாழாக்கும்‌. 
நமக்கு 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QODNENS 
PUBLISHERS 


துன்மார்க்கன்‌ அநீதியின்‌ பாதையில்‌ 
செல்லுகிறான்‌. அவன்‌ தன்‌ 
துன்மார்க்கதினால்‌ விழுவான்‌. பிறருக்கு 
தீங்கு செய்கிறவன்‌ தனக்குத்தானே தீங்கு 
செய்கிறான்‌. துரோகிகள்‌ தங்கள்‌ 
தீலினையில்‌ பிடிபடுவார்கள்‌. துன்மார்க்கரின்‌ 
பாவம்‌ அவர்களுக்கு தண்டனையைக்‌ 
கொடுக்கும்‌. தேவனுடைய நீதியான 
தண்டனையிலிருந்து துன்மார்க்கரால்‌ 
தப்பிக்க முடியாது. 


துன்மார்க்கன்‌ 


நீதி 11:7 


தீதி 117. துன்மார்க்கன்‌ மரிக்கும்போதூ 
அவன்‌ நம்பிக்கை. அழியும்‌; 
அக்கிரமக்காரரின்‌' அபேட்சை 
கெட்டுப்போம்‌. 


மார்க்கள்‌ ப்‌ பிரபஞ்சத்தில்‌ 
துன்துறது ஆடக்‌, தில்‌ 
பெருமையோடும்‌ ஜீலிக்கிறான்‌. தன்னுடைய 
பெருமை அழியாது என்று நினைக்கிறான்‌. 
அவன்‌ தன்னுடைய துர்க்குணத்தையும்‌, 
அநியாயத்தினால்‌ சம்பாதித்த 
ஐசுவரியத்தையும்‌ நம்புகிறான்‌. துன்மார்க்கன்‌ 
மரிக்கும்போது, அவனுடைய நம்பிக்கையும்‌ 
அழிந்துபோகும்‌. நீதிமான்‌ 
ஜீவனேடிருக்கும்போது, நித்திய ஜீவனை 
நம்புகிறான்‌. நீதிமான்‌ மரிக்கும்போது, 
அவன்‌ நம்பிக்கை சித்திக்கும்‌. 


இத்கிரமக்காரன்‌ இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ 


ஜீவிக்கிற காலத்தில்‌, அநேக காரியங்கள்மீது 
பிரியம்‌ வைக்கிறான்‌. இவனுடைய அபேட்சை 
கெட்டுப்போகும்‌. இவன்‌ விரும்புவது எதுவும்‌ 
Bogie சித்திக்காது.  நீதிமானுடைய 

தேவனுடைய விருப்பமும்‌ 
ஒன்றுபெக்ரக்கம. இதனால்‌ நீதிமானின்‌ 
அபேட்சை நிலைக்கும்‌. 


நீதிமான்‌ 
நீதி 11:8 


நீதி 11:8. தீதிமான்‌ இக்கட்டினின்று 
விடுவிக்கப்படுவான்‌; அவன்‌ இருத்த 
இடத்திலே துன்மார்க்கன்‌ வருவான்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


துன்மார்க்கனுக்கு 
வருவதுபோலவே நீதிமானுக்கும்‌ 
வரும்‌. தன்னுடைய 
வருத்தத்திலும்‌, நெருக்கத்திலும்‌ தான்‌ 
அழிந்துபோவதுபோல நீதிமான்‌ நினைப்பான்‌. 


இக்கட்டிலிருந்து, 


, எங்களைச்‌ சோதித்தீர்‌: 
வெள்ளிப்‌ புடமிடுகிறதுபோல எங்களைப்‌ 
புடமிட்டீர்‌. எங்களை வலையில்‌ அகப்படுத்தி, 
எங்கள்‌ இடுப்புகளின்பேல்‌ வருத்தமான 
பாரத்தை ஏற்றினீர்‌. மனுஷரை எங்கள்‌ 
'தலையின்மேல்‌ ஏறிப்போகப்பண்ணினீர்‌; 
தீயையும்‌ தண்ணீரையும்‌ கடந்துவந்தோம்‌; 
செழிப்பான எங்களைக்‌ 
கொண்டுவந்து விட்டீர்‌. சர்வாங்க தகனபலி 
களோடே உமது ஆலயத்திற்குள்‌ 
பிரவேசிப்பேன்‌" (சங்‌ 661043). என்று. 
சங்கீதக்காரர்‌ சொல்லுகிறார்‌. 


"நீதிமானுக்கு வரும்‌ 
அநேகமாயிருக்கும்‌, 
அலைகளெல்லாவற்றிலும்‌ 
விடுவிப்பார்‌ 
எலும்புகளையெல்லாம்‌. 
அவைகளில்‌ ஒன்றும்‌ முறக்கப்டதிக்லை 


குற்றவாளிகளாவார்கள்‌. 
ஊழியக்காரரின்‌ 

மீட்டுக்கொள்ளுகிறார்‌; 

ஒருவன்மேலும்‌ 

(சங்‌ 3419-22) என்று தாவீது சொல்லுகிறார்‌. 


சிக்கிக்கொள்கிறான்‌. தனக்கு எது 
பாதுகாப்பாகமிருக்கும்‌ என்று நினைத்தானோ, 
அதுவே அவனுக்கு ஆபத்தாகிவிடுகிறது. 
அவனை விடுவிப்பதற்கு ஒருவரும்‌ 
முன்வருவதில்லை. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


துரோகிகள்‌ தங்கள்‌ தீவினையிலே 
பிடிபடுவார்கள்‌. ஆமான்‌ ஒரு துன்மார்க்கன்‌. 
அவன்‌ மொர்தெகாயை கொல்லவேண்டும்‌ 
என்பதற்காக ஒரு தூக்கு மரத்தை 
செய்தான்‌. கர்த்தர்‌ மொர்தெகொயை 
ஆமானின்‌ தூக்கு மரத்திலிருந்து விடுதலை 
பண்ணினார்‌. ஆமானோ தான்‌ செய்த 
தூக்குமரத்திலேயே தொங்கி 
செத்துப்போனான்‌. 


கர்த்தர்‌ தம்முடைய ஊழியக்காரரின்‌ 
சுகத்தை. விசாரிக்கிறவர்‌. தம்முடைய 


நினைத்தவர்கள்‌, அந்தத்‌ தீங்குகளில்‌ சிக்கி 
அழிந்துபோனார்கள்‌. 


நீதிமான்‌ இருந்த இடத்திலேயே 
துன்மார்க்கன்‌ வருவான்‌.  விசுவாசிகளாகிய 
நாம்‌ எந்த ஆபத்திலிருந்தாலும்‌, அந்த 
ஆபத்து நம்மை சேதப்படுத்தாது. நம்முடைய 
ஆபத்துக்கு காரணமாக இருக்கிறவர்கள்‌, 
நாம்‌ இருந்த ஆபத்துக்கு வருவார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ செங்கடல்‌ 
வழியாக பிரயாணம்பண்ணினார்கள்‌. 
கர்த்தர்‌. தம்முடைய ஜனங்களை 
செங்கடலைப்‌ பிரித்து பாதுகாப்பாக 
வழிநடத்தினார்‌. அதே  செங்கடலில்‌ 
எகிப்தியரை மூழ்கச்‌ செய்துவிட்டார்‌. 


மாயக்காரன்‌' 


நீதி 11:9 


நீதி 11:9. மாயக்காரன்‌ தனக்கு 
அடுத்தவனை வாயினால்‌ கெடுக்கிறான்‌; 
'நீதிமானோ அறிவினால்‌ தப்புகிறான்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


மாயக்காரன்‌ தன்னுடைய 
பட்டயத்தினாலும்‌ மற்றவர்களை அழிக்கிறான்‌. 
வாயினாலும்‌ தனக்கு. 
கெடுக்கிறான்‌. பிறருக்கு 
ன்‌. அவர்களிடத்தில்‌ 
அன்பாகமிருப்பதுபோல பேசுகிறான்‌. 
மாயக்காரனின்‌ வார்த்தையில்‌ மாய்மாலம்‌: 
நிரம்பியிருக்கிறது. பிறருக்கு நன்மை. 
செய்வதுபோல பேசி அவர்களுக்கு தீங்கு 
செய்கிறான்‌. நாவின்‌ வல்லமையில்‌ ஜீவனும்‌ 
மரணமும்‌ இருக்கிறது. மாயக்காரனோ 
தன்னுடைய வாயினால்‌ மற்றவர்களைக்‌ 
கெடுக்கிறான்‌. நீதிமானோ தன்னுடைய 
வாயினால்‌ மற்றவர்களை ஆசீர்வதிக்கிறான்‌. 
மாயக்காரன்‌ நீதிமானை கெடுப்பதற்கு 
முயற்சி பண்ணினாலும்‌, நீதிமான்‌ 
தன்னுடைய அறிவினால்‌ 
தப்பித்துக்கொள்கிறான்‌. அலப்புகிற நாவு 
எப்போதுமே ஆபத்தானது. 


நீதிமான்கள்‌ 
நீதி 110,11 


நீதி 11410. நீதிமான்கள்‌ 
'நன்றாயிருந்தால்‌ பட்டணம்‌ கவிகூரும்‌; 
துன்மார்க்கர்‌ அழிந்தால்‌ கெம்பீரம்‌ 
உண்டாகும்‌. 


நீதி 11401. செம்மையானவர்களுடைய 
ஆசீர்வாதத்தினால்‌ பட்டணம்‌ நிலை 
பெற்றோங்கும்‌ துன்மார்க்ககுடைய 
வாயினால்‌ அது இடித்துவிழும்‌. 


நல்லோரை அவர்களுடைய 
உறவினர்‌ எல்லோரு! 
அநேகர்‌ ர்‌ 
நாடுவார்கள்‌. 
நன்றாமிருக்கவேண்டும்‌. அப்போது அங்கு 
நீதி செழித்திருக்கும்‌. பட்டணமும்‌ களிகூரும்‌. 
நீதிமான்கள்‌ பிறருக்கு நன்மை செய்வார்கள்‌. 
எல்லோருக்கும்‌ நன்மை செய்யக்கூடிய 
வாய்ப்புக்கள்‌ பட்டணங்களில்‌ 
உண்டாயிருக்கவேண்டும்‌. நீதிமான்களின்‌ 
புத்திமதிகளை ஜனங்கள்‌ கேட்கவேண்டும்‌. 


உற்றார்‌ 


ஜனங்களும்‌ அவர்களுடைய புத்திமதிகளைக்‌: 


கேட்பார்கள்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நீதிமான்கள்‌ 

இருப்பார்கள்‌ 
ஆசிீர்வாதத்தினால்‌ 
பட்டணம்‌ நிலைபெற்றோங்கும்‌. 
துன்மார்க்கரில்‌ ஒரு சிலர்‌ மாத்திரமே, 
மற்றவர்கள்‌ நன்றாமிருக்கவேண்டுமென்று 
நினைப்பார்கள்‌. ஆனாலும்‌ துன்மார்க்கர்‌ 
பொதுவாக பிறருடைய நன்மைகளை 
நாடுவதற்குப்‌ பதிலாக, அவர்களுடைய 
தீமைகளையே நாடுவார்கள்‌, பிறருக்கு 
நன்மை செய்வதற்குப்‌ பதிலாக தீமை 
செய்வார்கள்‌. துன்மார்க்கருடைய 
வார்த்தைகளும்‌ செம்மையானதாயிருக்காது. 
அவர்களுடைய வாயினால்‌ பட்டணம்‌ இடிந்து 
விழும்‌. 


துன்மார்க்கருக்கு 
பயப்படுவார்கள்‌. துன்மார்க்கன்‌ 
பலவனாயிருக்கும்போது, அவன்‌ மூலமாய்‌ 
அநேகருக்கு தீங்கு ம்‌. ஜனங்க 
பலவானாகிய  துன்மார்க்களைப்‌ பார்த்து 
பயப்படுவார்கள்‌. ஆனாலும்‌ துன்மார்க்கனை 
ஒருவரும்‌ நேசிக்கமாட்டார்கள்‌. துன்மார்க்கர்‌ 
அழிந்தால்‌. பட்டணத்தில்‌ 
சந்தோஷமுண்டாகும்‌. ஜனங்கள்‌ தங்கள்‌ 
சந்தோஷத்தை கெம்பீர சத்தத்தினால்‌ 
வெளிப்படுத்துவார்கள்‌. 


நீதிமான்கள்‌ எல்லோருக்கும்‌ நன்மை 
செய்வார்கள்‌. அவர்கள்‌ எல்லோருக்கும்‌ 
ஆசீர்வாதமாயிருப்பார்கள்‌. அவர்களுடைய 
ஆசீர்வாதத்தினால்‌ அநேகருக்கு நன்மை 
உண்டாகும்‌. செம்மையானவர்களுடைய 
ஆசீர்வாதம்‌. சித்திக்கும்‌. நீதிமான்கள்‌ 
எல்லோருக்கும்‌. பிரியமானவர்களாகவும்‌, 
பிரயோஜனமுள்ளவர்களாகவும்‌ இருப்பார்கள்‌. 


நீதிமான்களின்‌ இருதயத்தில்‌ ஞானம்‌. 
நிரம்பியிருக்கும்‌. அவர்கள்‌ பிறருக்கு 
முன்மாதிரிகளாக ஜீவிப்பார்கள்‌. 
அவர்களுடைய ஆலோசனைகளினாலும்‌, 
னாலும்‌ அநேகருக்கு நன்மை 
உண்டாகும்‌. நீதிமான்கள்‌ பிறருக்காக 
ஜெபம்பண்ணுவார்கள்‌. கர்த்தர்‌ 
நீதிமான்களின்‌ ஜெபத்தைக்கேட்டு, 
அநேகரை ஆசீர்வதிப்பார்‌. இவர்களுடைய 
ஆசீர்வாதத்தினால்‌ பட்டணம்‌. 
பட்டணம்‌ 

பட்டணத்திலுள்ள 

'குறைவமில்லாமல்‌. 


செம்மையானவர்களாகவும்‌ 
அவர்களுடைய 


ஜனங்கள்‌ 


சந்தோஷமாயிருப்பார்கள்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


துன்மார்க்கரோ 
தீங்குகளையும்‌, 
மோசங்களையும்‌ 
துன்மார்க்கர்‌ 
செய்யமாட்டார்கள்‌. அவர்கள்‌ 
எல்லோருக்குமே பிரச்சனையாகத்தான்‌ 
இருப்பார்கள்‌. அவர்களுடைய வாயிலிருந்து 
ஆசீர்வாதமான வார்த்தை வராது. 
துன்மார்க்கர்‌ எல்லோரையும்‌ சபிப்பார்கள்‌, 
துன்மார்க்கருடைய வாயினால்‌ பட்டணம்‌: 
இடிந்து விழும்‌. செம்மையானவர்களுடைய 
ஆசிர்வாதத்தினால்‌ பட்டணம்‌ 
கட்டியெழுப்பப்படும்‌. 


ஜனங்களுக்கு 
நாசங்களையும்‌, 
செய்கிறவர்கள்‌. 


யாருக்கும்‌ நன்மை 


மதிகெட்டவன்‌ 
நீதி 111218 


நீதி 1102. மதிகெட்டவன்‌ பிறனை 
அவமதிக்கிறான்‌; புத்திமானேோ தண்‌ 
வாயை அடக்கிக்கொண்டிருக்கிறான்‌. 


நீதி 1108.  புறங்கூறித்திரிகிறவன்‌. 
இரகசியத்தை வெளிப்படுத்துகிறான்‌; 
ஆவியில்‌ உண்மையுன்னவனோ 
காரியத்தை அடக்குகிறான்‌.. 
மெய்யான 
அமைதியாகமிருப்பது 
பிரயோஜனமாயிருக்கும்‌. புத்திமான்‌ தன்‌ 
வாயை  அடக்கிக்கொள்கிறான்‌. அவன்‌ 
தன்னுடைய ஆவியை ஆளுகை செய்கிறான்‌. 
புத்திமானுக்கு விரோதமாகத்‌ தூஷண 
வார்த்தைகளைப்‌ பேசினாலும்‌, அவன்‌ 
கோபப்படமாட்டான்‌. தன்‌ வாயை அடக்கி, 
அதிபர்கள்‌ 
"பத்தையும்‌, 
கக்க கனல்‌ 
வார்த்தையினால்‌ 
உண்டுபண்ண மாட்டான்‌. 


சிநேகத்திற்கு 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மதிகெட்டவன்‌ 
அவமதிக்கிறான்‌. அவனுடைய வாயின்‌ 
வார்த்தைகளே, அவனுடைய மதிகேட்டை 
வெளிப்படுத்தும்‌. மற்றவர்களை ஏளனமாகப்‌ 
பேசுவான்‌. பிறரை பரியாசம்பண்ணுவான்‌. 
மற்றவர்களைப்பற்றி புறங்கூறுவான்‌. 
பேச தயங்கமாட்டான்‌. 
ஓரிடத்தில்‌ 
தங்கியிருக்கமாட்டான்‌. 
இடங்களுக்கும்‌ சென்று, கறி திரிவான்‌. 
இவனிடத்தில்‌ இரகசியத்தைச்‌ சொன்னால்‌, 
அதை தனக்குள்‌ வைத்திருக்கமாட்டான்‌. 
புறங்கூறி திரிகிறவன்‌ இரகசியத்தை 
வெளிப்படுத்துகிறான்‌. 

ஆலியில்‌ உண்மையுள்ளவன்‌ 
காரியத்தை அடக்குகிறான்‌. அவனுடைய 
ஆவி அவனுக்கு கட்டுப்பட்டிருக்கும்‌. 


பிறனை 


பிரச்சாரம்‌ 

ஏதாவது, 

ஒப்படைக்கப்பட்டிருந்தால்‌, அதைத்‌ தனக்குள்‌ 
பாதுகாப்பாக வைத்திருக்கமாட்டான்‌. அதை 
அப்படியே பிறரிடத்தில்‌ கொட்டிவிடுவான்‌. 


மதிகெட்டவன்‌ தேவனுடைய 
பிரமாணத்திற்கும்‌, அவருடைய கட்டளைக்கும்‌, 
அவருடைய வார்த்தைக்கும்‌ 
கீழ்ப்பியமாட்டான்‌. கட்டளையை மீறுவது 
க்கப்‌ பெகமையென்று இணைப்ப: 
உண்மையான 


யாருக்கும்‌ ஒரு பிரயோஜனமும்‌ 
உண்டாகாது. 


ஆலோசனையில்லாத இடம்‌ 
தீதி 1114 


ஆலோசனையில்லாத. 

ஜனங்கள்‌. 

'பாவார்கன்‌; அநேக. 

ஆ 'க்காரர்‌ உண்டானால்‌ ௬௧ம்‌ 
உண்டாகும்‌. 


தீதி நக்‌, 
இடத்தில்‌ 





ழ்‌ ளன 
யாய 


எல்லோருக்குமே ஆலோசனை 
தேவைப்படுகிறது. அனுபவமுள்ளவர்களும்‌, 
ஞானமுள்ளவர்களும்‌ பிறருக்கு ஆலோசனை 
சொல்லவேண்டும்‌. நமக்கு ஆலோசனை 
சொல்ல. ஒருவருமில்லை. என்றால்‌, 
நம்முடைய சுயசித்தத்தின்‌ பிரகாரமாகவும்‌, 
சுயவிருப்பத்தின்‌ பிரகாரமாகவும்‌ நம்முடைய 
காரியங்களை அவசரப்பட்டு செய்வோம்‌. 
நம்முடைய வார்த்தையிலும்‌, செய்கையிலும்‌ 
நிதானமும்‌, நியாயமும்‌, விவேகமும்‌ 
இருக்காது. 

நாம்‌ இருக்கும்‌ இடங்களில்‌ நமக்கு: 
நல்ல ஆலோசனை சொல்லக்கூடியவர்கள்‌ 
அநேகர்‌ இருக்கவேண்டும்‌. 
ஆலோசனையில்லாத இடத்தில்‌ ஜனங்கள்‌ 
விழுந்துபோவார்கள்‌ ஜனங்களுக்குள்‌ 
பிரிவினைகளும்‌, குழப்பங்களும்‌ உண்டாகும்‌. 
ஒவ்வொரு காரியத்தையும்‌ செய்யும்‌ முன்பாக, 
அதைப்பற்றி நாமும்‌ யோசிக்கவேண்டும்‌, 
பிறருடைய ஆலோசனைகளையும்‌ 
பெற்றுக்கொள்ள வேண்டும்‌. 
யுத்தம்பண்ணுவதற்கு முன்பாக, யுத்தத்தை 
எப்படி நடத்துவது என்னும்‌ ஆலோசனை 
தேவை. ஒரு கண்ணால்‌ பார்ப்பதைவிட 
இரண்டு கண்களால்‌ நன்றாக பார்க்க 
யும்‌. ஒருவருக்கொருவர்‌ ஆலோசனை 
£ல்லும்போது, ஒருவருக்கொருவர்‌ 
உதவியாகயிருக்கலாம்‌. 


நாம்‌ இருக்கும்‌ இடங்களில்‌, அநேக 
ஆனோசைக்கார்‌. உண்டானால்‌, அங்கு 
சுகழுண்டாகும்‌. அங்கு சந்தோஷமும்‌. 
சமாதானமும்‌ உண்டாகும்‌. நாம்‌ நம்முடைய 
தேவைகளை மாத்திரம்‌ பார்ப்பதோடு, 
மற்றவர்களுடைய தேவைகளையும்‌ பார்ப்போம்‌. 
நமக்கு நாமே ஆலோசனை 
சொல்லிக்கொள்வதோடு, மற்றவர்களுக்கும்‌ 
தேவையான லோசனைகளையும்‌, 
புத்திமதிகளையும்‌ சொல்வோம்‌. இதனால்‌. 
எல்லோருக்கும்‌ பரஸ்பர நன்மை உண்டாகும்‌. 
எல்லோருக்கும்‌ பொதுவான பாதுகாப்பும்‌, 
பராமரிப்பும்‌ கிடைக்கும்‌. 


அத்தியனுக்காகப்‌ 
பிணைப்படுகிறவன்‌ 
நீதி 1115 


நீதி 1145. 
பிணைப்படுகிறவன்‌ 
பாடுபடுவான்‌; 


அத்தியனுக்காகப்‌ 
வெகு 


பீணைப்படுவதை 
வெறுப்பவன்‌ ௬ுகமாயிருப்பான்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நம்முடைய ஐசுவரியமும்‌, சம்பத்தும்‌ 
நமக்கு மாத்திரமே உரியது என்று நாம்‌ 
ஒருபோதும்‌ நினைக்கக்கூடாது. கர்த்தரே 
நம்முடைய எஜமான்‌. நாம்‌ அவருடைய 
உக்கிராணக்காரர்கள்‌. நம்மிடத்திலுள்ள 
ஐசுவரியத்தையும்‌, சம்பத்தையும்‌ 
உக்கிராணத்துவ ஊழியம்‌ 
கொடுக்கப்பட்டிருக்கிறது. 
ஆலோசனையின்‌ 
பிரகாரமாகவே நம்முடைய ஐசுவரியங்களை 
செலவு பண்ணவேண்டும்‌. 
கடன்கொடுத்து, தன்‌ 
நியாயமானபடி நடப்பிக்கிற 
பாக்கியவான்‌ (சங்‌ 123) 
என்றென்றைக்கும்‌ அசைக்கப்படாதிருப்பான்‌. 


நம்முடைய குடும்பத்தாருக்கு நாம்‌ 
உண்மையுள்ளவர்களாமிருக்க வேண்டும்‌. 
நம்முடைய நீதியும்‌, நியாயமும்‌, கரிசனையும்‌, 
ப்‌ பராமரிப்பும்‌ அவர்களுக்குத்‌ 
நம்முடைய குடும்பத்தில்‌ 
உண்மையுள்ளவர்களாயிருக்க 
வில்லையென்றால்‌, நம்மால்‌ கர்த்தருக்கு 
உண்மையுள்ள  உக்கிராணக்காரராயிருக்க 
முடியாது. நாம்‌ ஒவ்வொரு காரியத்தை 
செய்யும்போதும்‌. யோசித்து, ஜெபித்து, 
தெய்வீக ஆலோசனைகளைப்‌ 
பெற்றுக்கொண்டு செய்யவேண்டும்‌. 
அந்நியனுக்காக 
மிகவும்‌ ஆபத்தானது. 
வெகுபாடுபடுவான்‌. 
பெற்றுக்கொண்ட 
உத்தரவாதம்‌ 


பிணைப்படுவது 
அவன்‌ 
மற்றவர்கள்‌ 
கடனுக்கு நாம்‌ 
கொடுக்கக்கூடாது. 
அவசரப்பட்டு உத்தரவாதம்‌ 
கொடுத்துவிட்டால்‌, பின்னால்‌ நமக்கு 
அநேக பாடுகள்‌ உண்டாகும்‌. இதனால்‌ 
நமக்கும்‌ பாதிப்பு வரும்‌. நம்முடைய 
குடும்பத்திற்கும்‌ பாதிப்பு வரும்‌. நாம்‌ செய்த 
தப்பிதத்திற்கு, நம்முடைய 
குடும்பத்திலுள்ளவர்களும்‌ தண்டனைகளை 
அனுபவிப்பார்கள்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


நாம்‌ 
பிணைப்படுவதற்கு முன்பு, 

திராணியை கணக்குப்‌ பார்க்கவேண்டும்‌. 
திராணிக்கு மிஞ்சின காரியங்களில்‌ 
அவசரப்பட்டு ஈடுபட்டு அவஸ்தைபடக்கூடாது. 
பிறருக்காக பிணைப்படுவதை 
வெறுக்கவேண்டும்‌. அவ்வாறு 
வெறுக்கிறவன்‌ சுகமாயிருப்பான்‌. 
அந்நியனுக்காக அவசரப்பட்டு 
பிணைப்படுகிறவன்‌ திவாலாவாகிவிடுவான்‌. 
இவனுடைய மதியீனத்தினால்‌, இவனுடைய 
குடும்பத்திலுள்ளவர்களும்‌ திவாலாவாகி 
வெகுபாடுபடுவார்கள்‌. 


நல்லொழுக்கமுன்ன ஸ்திரீ 
நீதி 1116 


நீதி 1146. நல்லொழுக்கமுன்ன ஸ்திரீ 
மானத்தைக்‌ காப்பான்‌; 
பராக்கிரமசாலிகன்‌ ஜசுவரியத்தைக்‌ 
காப்பார்கள்‌. 


பராக்கிரமசாலிகள்‌ 
காப்பார்கள்‌. தங்களுடைய 
எத்தனை. தடைகள்‌ 
அவையெல்லாவற்றையும்‌ 
முன்னேறி செல்வார்கள்‌ தங்களுக்கு 
எத்தனை பாடுகள்‌ வந்தாலும்‌, 
வேதனைகளும்‌, சோதனைகளும்‌ வந்தாலும்‌, 
அவையெல்லாவற்றையும்‌ கடந்து தங்களுடைய 
இலக்கை அடைவார்கள்‌. பராக்கிரமசாலிகள்‌ 
தங்களிடத்திலுள்ள ஐசுவரியத்தை 
விருத்திபண்ணுவார்கள்‌. ஞானமாய்ச்‌ 
சிந்தித்து நீதியாய்‌ கிரியை நடப்பிப்பார்கள்‌. 
இவர்கள்மீது கர்த்தருடைய ஆசீர்வாதம்‌ 
தங்கியிருக்கும்‌ 


நல்லொழுக்கமுள்ள ஸ்திரீ மானத்தைக்‌ 
காப்பாள்‌. இவளிடத்தில்‌ ஞானமும்‌, 
கற்பும்‌, கண்ணியமும்‌ இருக்கும்‌. 
மனத்தாழ்மையோடிருப்பாள்‌. தன்னுடைய 
வீட்டிற்கு வரும்‌ விருந்தினரை உபசரிப்பாள்‌. 
இவளுக்கு நல்லொழுக்கமே அலங்காரமான 

பராமக்கிரமசாலிகள்‌ 
குடும்பத்தின்‌ ஐசுஷரியத்தைக்‌ 
காப்பதுபோல, நல்லொழுக்கமுள்ள ஸ்திரீ 
தன்னுடைய குடும்பத்தின்‌ மானத்தைக்‌ 
காப்பாள்‌. தன்னுடைய நல்ல நடத்தையினால்‌, 
தன்னுடைய குடும்பத்தின்‌ மரியாதையையும்‌, 

'ணியத்தையும்‌ 


கண்‌. உயர்த்திக்‌ காண்பிப்பாள்‌. 


ஐசுவரியத்தைக்‌ 
வழிகளில்‌ 
வந்தாலும்‌, 
மேற்கொண்டு, 


ஆபரணம்‌. 
தங்களுடைய 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஸ்திரீகளுக்கு அலங்காரமான ஆபரணங்கள்‌ 
அநேகம்‌ இருந்தாலும்‌, நல்லொழுக்கமே 
அவர்களுக்கு முக்கியமான ஆபரணம்‌. 
ஸ்திரீகளுக்கு நல்லொழுக்கமே மேன்மையான 
அலங்காரம்‌. 


தமையுள்ன மனுஷன்‌ 


நீதி 1117 


தீதி 1142. தயையுன்ன மனுஷன்‌ தன்‌ 
ஆத்துமாவுக்கு நன்மை. 
செய்துகொள்ளுகிறான்‌; கடூரனோ தன்‌ 
உடலை அலைக்கழிக்கிறான்‌. 


மனுஷன்‌ 
இவனிடத்தில்‌. 
மனதுருக்கமும்‌, 


தயையுள்ள. 
நற்குணமுள்ளவன்‌. 
கிருபையும்‌, இரக்கமும்‌, 

அன்பும்‌ நிரம்பியிருக்கும்‌. இவனிடத்தில்‌ 
நற்குணம்‌ இருக்கும்‌. இவன்‌ தன்னுடைய 
ஆத்துமாவுக்கு நன்மை செய்துகொள்கிறான்‌. 
தயையுள்ள மனுஷன்‌ தன்‌ ஆத்துமாவுக்குத்‌ 
தீங்குசெய்யமாட்டான்‌. அதற்கு நன்மை 
செய்து அதைக்‌ காத்துக்கொள்வான்‌. இவன்‌ 
தன்னுடைய கடமைகளை சந்தோஷமாய்ச்‌ 
செய்வான்‌. தன்னுடைய ஆத்துமாவைப்போல, 
தன்னோடு கூடயிருக்கிற  சிநேகிதருக்கும்‌ 
நன்மை செய்வான்‌. தன்னுடைய 
குடும்பத்தாருக்கும்‌ நன்மை செய்வான்‌. 


... விசவாசிகளாகிய 
கர்த்தருடைய 
அங்கத்தினர்களாகயிருக்கிறோம்‌. 
தேவனுடைய சரீரத்தின்‌ 
அவயவங்களாயிருக்கிறோம்‌. அவயவங்களில்‌ 
வித்தியாசமிருந்தாலும்‌ சரீரம்‌ ஒன்றுதான்‌. 
நாம்‌ ஒவ்வொருவரும்‌ நம்முடைய நன்மையை 
பார்ப்பதுபோல, பிறருடைய நன்மையையும்‌. 
பார்க்கவேண்டும்‌. நாம்‌ ஒருவருக்கொருவர்‌ 
அன்பாயும்‌, ஆதரவாயும்‌, உதவியாயும்‌ 
இருக்கவேண்டும்‌. 


நாம்‌ 
குடும்பத்தில்‌ 
வெவ்வேறு 


நம்முடைய 
தயையுள்ள 
மனுஷனுடைய உள்ளான மனுஷன்‌ 
நன்மையினால்‌ நிரம்பியிருப்பான்‌. நம்முடைய 
ஆலிக்குரிய ஜீலியத்திற்கு தேவயான 
போஜனங்களை நாம்‌ 
பெற்றுக்கொள்ளவேண்டும்‌. நம்முடைய 
ஆத்துமாவை நன்மையினால்‌ நிரப்பவேண்டும்‌. 
நம்முடைய இருதயத்தை கர்த்தரைப்பற்றும்‌ 
விசுவாசத்தினாலும்‌, கர்த்தருடைய 
கற்பனைகளினாலும்‌ நிரப்பவேண்டும்‌. 


நம்முடைய ஆத்துமாவே 
உள்ளான மனுஷன்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


கடூரன்‌ துன்மார்க்க சுபாவமுடையவன்‌. 
இவனிடத்தில்‌ உண்மையிருக்காது. இவன்‌ 
பிறருக்கு தீங்கு செய்கிறவன்‌. இவன்‌ 
தனக்கும்‌ தீங்குசெய்துகொள்வான்‌. கடூரன்‌ 
தன்‌ உடலுக்கு நன்மை செய்யாமல்‌ அதை 
அலைக்கழிக்கிறான்‌. இவனுடைய 
பாவத்தினால்‌ இவனுடைய சரீரத்திற்கு 
தண்டனை கிடைக்கிறது. 

பாவமே 

பிரச்சனையாகயிருக்கிறது. 

இவனுக்கு பாரமாயிருக்கிறது. 
தன்னுடைய துர்க்குணத்தினாலும்‌. 
துர்க்கிரியையினாலும்‌, தன்னுடைய 
ஆத்துமாவைக்‌ கெடுத்துப்போடுகிறான்‌. 
தன்னுடைய சரீரத்தையும்‌ 
அழித்துப்போடுகிறான்‌ 


துன்மார்க்கன்‌ 


நீதி 1118 


தீதி 11418. 
விருதாவேலையைச்‌. செய்கிறான்‌; 
நீதியை விதைக்கிறவனோ 
மெய்ப்பலனைப்‌ பெறுவான்‌. 


துன்மார்க்கன்‌. 


மார்க்கன்‌ பிரயோஜனமுள்ள ௭ 
ரகவ செய்யாள்‌! ன்‌ 
பிறரை வஞ்சிக்கிறவன்‌. அவன்‌ தன்னையும்‌ 
வ்சித்தக்கொன்ான்‌. 
வேலையை செய்கிறான்‌. 

வேலையினால்‌ அவனுக்கும்‌ 
உண்டாகாது. பிறருக்கும்‌ நன்மை 
உண்டாகாது. துன்மார்க்கன்‌ மணலின்மீது 
தன்‌ வீட்டைக்கட்டின புத்தியில்லாத 
மனுஷனுக்கு ஒப்பானவன்‌. பெருவெள்ளம்‌ 
வந்து, புயல்காற்று இதன்மீது வீசும்போது, 
மணல்மீது கட்டப்பட்ட இவன்‌ வீடு இடிந்து 
விழுந்துவிடும்‌. இவனுடைய பிரயாசமெல்லாம்‌ 
வீணாய்ப்போய்விடும்‌ 


ன்மார்க்கள்‌ 
விதைத்தான்‌. 
பெற்றான்‌. 
மெய்ப்பலனைப்‌ 


வாக்குப்பண்ணப்பட்டிருக்கிறது. அதுபோலவே. 
விதைக்கிறவர்களுக்கு 
வாக்குப்பண்ணப்பட்டிருக்கிறது. 
அவனுடைய பாவமே 
விடும்‌. நீதிமானை அவனுடைய 

நீதி ஆசீர்வதிக்கும்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தீதி 
நீதி 11:19 


நீதி 11:19. 
ஏதுவாகிறதுபோல்‌, 
பின்‌ தொடருகிறவன்‌ 
ஏதூவாகிறான்‌. 


தீதி ஜீவனுக்கு. 


தீமையைப்‌ 


மரணத்துக்கு. 


மெய்யான 
சந்தோஷம்‌. 


 பரிசுத்தமே மெய்யான 
நம்முடைய  பரிசுத்தத்திற்கு. 
சந்தோஷம்‌ அச்சாரமாகக்‌ 
கொடுக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதம்‌. நீதி 
ஜீலனுக்கேதுவாகயிருக்கிறது. இது நம்முடைய 
ஆத்துமாவுக்கு ஜீவனைக்‌ கொடுக்கிறது. 
நீதி நம்மை ஜீவப்பாதையில்‌ வழிநடத்துகிறது. 
நீதியைப்‌ பின்தொடர்ந்தால்‌ நமக்கு ஜீவன்‌ 
உண்டாகும்‌. தீமையைப்‌ பின்தொடர்ந்தால்‌ 
நமக்கு மரணமுண்டாகும்‌. நீதியை 
விதைக்கிறவன்‌ மெய்ப்பலனைப்‌ பெறுவான்‌. 


விதைக்கிறவன்‌ 
அழிவைப்பெறுவான்‌. தீமையைப்‌ 
பின்தொடருகிறவன்‌ மரணத்துக்கு 
ஏதுவாயிருப்பான்‌. 


மாறுபாடுள்ள 
இருதயமுடையவர்கள்‌ 
நீதி 11:20 


நீதி 11:20. 
இருதயமுடையவர்கன்‌ 
அருவருப்பானவர்கன்‌; 
மார்க்கத்தாரோ 
பிரியமானவர்கள்‌. 


தேவனுடைய சாயலாக 
சதக்்க் வபரும்‌ தேவனுடைய 
விருப்பமும்‌, அவருடைய சித்தமும்‌, நம்முடைய 
விருப்பமாயும்‌, நம்முடைய சித்தமாயும்‌ 
இருக்கவேண்டும்‌. தேவன்‌ விரும்புவது எது 
என்பதையும்‌, அவர்‌ வெறுப்பது எது 
என்பதையும்‌ அறிந்திருக்கவேண்டும்‌. 
அதன்‌ பிரகாரம்‌ நம்முடைய 
ஜீவியத்தை  அமைத்துக்கொள்ளவேண்டும்‌. 
தேவனுடைய பிரமாணம்‌ நம்மை ஆளுகை 
செய்யவேண்டும்‌. 


மாறுபாடுள்ன 
கர்த்தருக்கு 
உத்தம 
அவருக்குப்‌ 


நாம்‌ 





ழ்‌ ளா 
யாய 


விசுவாசிகளாகிய 
மாய்மாலம்‌ இருக்கக்கூடாது. 
இருக்கக்கூடாது. 

தன்னுடைய 

தடுமாறுகிறான்‌. 

தாறுமாறாக நடக்கிறான்‌. 


காண்பிப்பார்கள்‌. ஆனால்‌ 
இருதயத்திலோ அசுத்தம்‌ நிரம்பியிருக்கும்‌. 
தங்களுடைய பாவத்தை: யாரும்‌ 
கண்டுபிடித்துவிடக்கூடாது என்பதற்காக 
இவர்கள்‌ கோணலான வழிகளிலே. 
நடப்பார்கள்‌. உத்தமமார்க்கத்தாரே 
கர்த்தருக்குப்‌ பிரியமானவர்கள்‌. கர்த்தர்‌ 


நாம்‌ ஏழையாகயிருந்தாலும்‌ 
உண்மையுள்ளவர்களாயிருக்கவேண்டும்‌. 


கையோடே கைகோத்தல்‌ 
நீதி 11221 


நீதி 11:21. கையோடே கைகோத்தாலும்‌, 
துஷ்டன்‌ தண்டனைக்குத்‌ தப்பான்‌; 
 தீதிமான்களுடைய சந்ததியோ 
விடுவிக்கப்படும்‌. 


ஒரு சிலர்‌ கூட்டாகச்‌ சேர்ந்து பாவம்‌ 
செய்வார்கள்‌. தங்களை யாரும்‌ 
கண்டுபிடிக்கக்கூடாது. என்பதற்காகவும்‌, 
கண்டுபிடிக்கப்பட்டாலும்‌ தங்களுக்கு, 
தண்டனை கிடைக்கக்கூடாது. 
என்பதற்காகவும்‌ பாவிகள்‌ 
ஒன்றுசேருவார்கள்‌. இவர்கள்‌ எவ்வளவு 
நெருக்கமாய்‌ ஒன்றுசேர்ந்தாலும்‌ கர்த்தர்‌ 
இவர்களுடைய க்கி 
முறித்துப்போடுவார்‌. 
'தண்டனைக்குத்தப்பான்‌ 
கூட்டுசேர்வதினால்‌, 
கோபத்திற்கும்‌, 

அவர்களால்‌ தப்பிக்கவே முடியாது. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


(OODNERS 
PUBLISHERS 
துஷ்டரின்‌ எண்ணிக்கை 
அதிகமாயிருக்கும்போது, அவர்களுடைய 
துஷ்டத்தனமும்‌ அதிகரிக்கும்‌. அவர்கள்‌ 
ஒருவருக்கொருவர்‌ ஆதரவாகயிருந்து, 
தங்களுடைய துஷ்டத்தனத்தை 
தடையில்லாமல்‌ நிறைவேற்றுவார்கள்‌. 
துஷ்டருடைய பிள்ளைகளும்‌ துஷ்டராகவே 
இருப்பார்கள்‌. தங்களுடைய 
பெற்றோரிடமிருந்து துன்மார்க்கத்தைக்‌ 
கற்றுக்கொள்வார்கள்‌. தங்கள்‌ 
பெற்றோரைப்போலவே தாங்களும்‌ தீங்கு 
செய்கிறோம்‌ என்று சொன்னாலும்‌, 
இவர்களாலும்‌ தண்டனைக்குத்‌ தப்பிக்க 
முடியாது. 

கையோடே கைகோத்தாலும்‌ துஷ்டன்‌ 
தண்டனைக்குத்‌ தப்பான்‌. அவர்கள்‌ 
எல்வளவு நெருக்கமாகமிருந்தாலும்‌, 
அவர்கள்‌ எல்லோருக்குமே தண்டனை 
கிடைக்கும்‌. தங்களுக்கு ஒன்றுமே 
தெரியாது என்றும்‌, மற்றவர்கள்தான்‌ 
தங்களை துன்மார்க்க கிரியையிலே. 
பழக்கிவிட்டார்கள்‌ என்று சொன்னாலும்‌, 
அவர்களால்‌ தண்டனைக்குத்‌ தப்பிக்க 
முடியாது. கர்த்தர்‌ எல்லோரையும்‌ நீதியாய்‌ 
நியாயம்‌ விசாரிக்கிறவர்‌. அவரிடத்தில்‌ 
சாக்குபோக்கு சொல்லி யாராலும்‌ தப்பிக்க 
முடியாது. 


நீதிமானின்‌ பிள்ளைகள்‌, தங்கள்‌ 
பெற்றோரின்‌ அடிச்சுவடுகளைப்‌ பின்பற்றி 
நடப்பார்கள்‌. பெற்றோரைப்போலவே. 
அவர்களுடைய பிள்ளைகளும்‌ நீதியின்‌ 
பாதையில்‌ அவர்களைப்‌ பின்பற்றிச்‌ 
செல்வார்கள்‌. அவர்கள்‌ கீழே விழுந்தாலும்‌ 
எழுந்திருப்பார்கள்‌. கர்த்தருடைய பாதுகாப்பும்‌ 
பராமரிப்பும்‌ நீதிமான்களுக்குக்‌ கிடைக்கும்‌. 
நீதிமான்களுடைய சந்ததி விடுவிக்கப்படும்‌ 
அவர்கள்‌ ஆபத்தில்‌ சிக்கிக்கொண்டாலும்‌, 
கர்த்தர்‌ ஏற்ற வேளையில்‌ அவர்களை 
விடுவிப்பார்‌. துஷ்டர்களையோ தண்டிப்பார்‌ 


மதிகேடாய்‌ நடக்கிற அழகுள்ள 
ஸ்திரீ 
நீதி 11:22 


மதிகேடாய்‌ நடக்கிற 
ஸ்திரீ, பன்றியின்‌ 
பொள்முக்குத்திக்குச்‌ 





ழ்‌ நயனா 
யாய 


ஒரு ஸ்திரீ அழகுள்ளவளாயிருந்தாலும்‌, 
அவளிடத்தில்‌ 'ஞானமில்லையென்றால்‌, 
அவளுக்கு அழகில்லை என்றுதான்‌ பொருள்‌. 
ஞானமே மெய்யான அழகு. மதிகேடாய்‌ 
நடக்கிறவள்‌, 
ஸ்திரீயாகயிருந்தாலும்‌, 
மதிகேட்டினால்‌, அவளுக்கு 
அவமானமுமே உண்டாகும்‌. 
சரீரத்தின்‌ 
பொன்னாபரணத்தைப்போன்றது. பொன்னைப்‌ 
பாதுகாப்பதுபோல, நம்மிடத்திலுள்ள 
ஞானத்தையும்‌, புத்தியையும்‌ 
பாதுகாத்துக்கொள்ளவேண்டும்‌. 

மதிகேடாய்‌ நடக்கிற ஸ்திரீ பன்றிக்கு 
ஒப்பாயிருக்கிறாள்‌. இவள்‌ எவ்வளவு. 
அழகாகயிருந்தாலும்‌, இவள்‌ அழகுள்ள 
பன்றியாகத்தான்‌ இருப்பாள்‌. இவளிடத்தில்‌ 
அழகும்‌ இருக்கிறது. மாம்சத்தின்‌ இச்சையும்‌ 


இவளுடைய மனதும்‌. 
மாசுபட்டு 


நல்லாலோசனைகளையும்‌, புத்திமதிகளையும்‌ 
சொன்னாலும்‌, அவள்‌ மறுபடியும்‌ மறுபடியும்‌ 
பாவத்தில்‌ விழுவாள்‌. தன்னுடைய 
சரீரத்தையும்‌ ஆத்துமாவையும்‌ 
அழித்துப்போடுவாள்‌. தன்னுடைய பாவ. 
அசத்தத்தினால்‌ தன்னை 
தீட்டுப்படுத்துவாள்‌. 

இவள்‌ அழகுள்ள ஸ்திரீ ரல்‌. 
இவள்‌ தன்னுடைய அழகை மதிகேடாய்‌ 
பயன்படுத்துகிறாள்‌. தன்னுடைய மாம்சத்தின்‌ 
இச்சைகளை நிறைவேற்றி பாவம்‌ 
செய்வதற்காகவே தன்னுடைய அழகை 
பயன்படுத்துகிறாள்‌. இவளுடைய அழகு 
பன்றியின்‌ மூக்கிலுள்ள பொன்மூக்குத்திக்கு 
சமானமாயிருக்கிறது. பன்றி தன்னுடைய 

மேட்டை 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நீதிமான்களுடைய ஆசை: 


நீதி 11:23 


தீதி 11:29. தீதிமான்களுடைய ஆசை. 
நன்மையே, துன்மார்க்கருடைய 
நம்பிக்கையோ கோபக்கினையாய்‌ 
முடியும்‌. 


நீதிமான்கள்‌ நன்மையையே 
பேசுவார்கள்‌. நன்மையையே 
விரும்புவார்கள்‌. நன்மையையே செய்வார்கள்‌. 
நன்மையையே யோசிப்பார்கள்‌. 
நீதிமான்களுடைய ஆசை நன்மையே 
எல்லாம்‌ நன்றாய்‌ நடக்கவேண்டுமென்றும்‌, 
எல்லோரும்‌ நன்றாயிருக்கவேண்டுமென்றும்‌ 
நீதிமான்கள்‌ ஆசைப்படுவார்கள்‌. இவர்கள்‌ 
யாருக்கும்‌ தீங்கு செய்யமாட்டார்கள்‌. 
இவர்களால்‌ எல்லோருக்கும்‌ நன்மையும்‌ 
சந்தோஷமும்‌ உண்டாகும்‌... மற்றவர்களுடைய 
சந்தோஷத்தைப்‌ பார்த்து இவர்கள்‌ 
சந்தோஷப்படுவார்கள்‌. 


நீதிமான்கள்‌ கர்த்தரிடத்தில்‌ 
தங்களுக்காகவும்‌  ஜெபம்பண்ணுவார்கள்‌. 
மற்றவர்களுக்காகவும்‌ ஜெபம்பண்ணாவார்கள்‌. 
கிருபையும்‌, அநுக்கிரகமும்‌, 

எல்லோருக்கும்‌ கிடைக்க 
வேண்டிக்சொள்வார்கள்‌. 

அவரிடத்தில்‌ 

எல்லோருக்கும்‌ 
கர்த்தரை நம்பி 


பட நேசத்தில்‌ 
மேய்ந்துகொள்ள 


அவர்‌ 
நன்மை செய்கிறவர்‌. நாம்‌ 
நன்மை செய்யவேண்டும்‌. 
குடியிருந்து சத்தியத்தை 
வேண்டும்‌. கர்த்தரிடத்தில்‌ 
மனமகிழ்ச்சியாயிருக்க வேண்டும்‌. 
அப்பொழுது அவர்‌ நம்முடைய இருதயத்தின்‌ 
வேண்டுதல்களை நமக்கு அருள்‌ செய்வார்‌ 
நம்முடைய வழிகளை கர்த்தருக்கு 
ஒப்புவித்து, அவர்மேல்‌ நம்பிக்கையாயிருக்க 
வேண்டும்‌. அப்போது அவரே நமக்கு 
காரியத்தை வாய்க்கப்பண்ணுவார்‌. 
(சங்‌ 37:3-5). 





ழ்‌ நள 
யாய 


துன்மார்க்கன்‌ எல்லோருக்கும்‌ தீங்கு 
செய்கிறான்‌. அவன்‌ தீங்கு நினைக்கிறான்‌. 
பிறர்‌ விழவேண்டுமென்பதற்காக குழிகளை 
வெட்டுகிறான்‌. துன்மார்க்கன்‌ தான்‌ 
வெட்டிய குழியில்‌ தானே விழுவான்‌. 
துன்மார்க்கன்‌ பிறருக்கு கண்ணியை 
வைக்கிறான்‌. தான்‌ வைத்த கண்ணியில்‌ 
தானே விழுவான்‌. துன்மார்க்கன்‌ யாருக்கும்‌ 
நன்மை செய்யமாட்டான்‌. யாரையும்‌ 
ஆசிர்வதிக்கமாட்டான்‌. எல்லோரையும்‌ 
சபிப்பான்‌. துன்மார்க்கனுடைய நம்பிக்கை: 
கோபாக்கினையாய்‌ முடியும்‌. தேவனுடைய 
கோபம்‌ துன்மார்க்கன்‌ மீது வரும்‌. 


வாரியிறைத்தும்‌ 
நீதி 11:24 


நீதி 1124. வாரியிறைத்தும்‌ 
விருத்தியடைவாரும்‌ உண்டு; 
அதிகமாய்ப்‌ பிசினித்தனம்பண்ணியும்‌ 
வறுமையடைவாரும்‌ உண்டு. 
கொடுத்திருக்கிற. 
ல்‌ 
வேலைகளை பயபக்தியாய்‌ செய்யவேண்டும்‌. 
நம்மால்‌ செய்ய முடிந்த உதவிகளை பிறருக்கு 
செய்யவேண்டும்‌. பிறருக்கு 
உதவிசெய்யும்போது, மனப்பூர்வமாயும்‌, 
உற்சாகமாயும்‌, உதாரத்துவமாயும்‌ 
கொடுக்கவேண்டும்‌. உதாரகுணமுள்ள 
த்துமா செழிக்கும்‌. வா த்தும்‌ 
விருத்த டைவருமுனாம்‌ 
க்கிற ஐசுவரியத்தை, 
சந்தின்‌ பிரகாரம்‌, ஞானமாய்‌ 
'செலவுபண்ணும்போது, நமக்கு ஒரு 
குறைவும்‌ வராது. கர்த்தருடைய ஆசீர்வாதம்‌ 
நம்மிடத்தில்‌ பெருகும்‌. நம்முடைய சம்பத்து 


கர்த்தர்‌ 
அவருடைய 


நம்முடைய 
அதிகரிக்கவேண்டுமென்றால்‌, 


நாம்‌ நல்ல நிலத்தில்‌, 
விதைக்கவேண்டும்‌. 
விதைக்கிறவர்கள்‌ 
அறுவடைபண்ணுவரர்கள்‌. கர்த்தர்‌ 
கொடுக்கும்‌ கரங்களை ஆசீர்வதிக்கிறார்‌. 
பிறரிடத்தில்‌ வாங்குவதைவிட, பிறருக்கு. 
கொடுப்பதே நமக்கு ஆசீர்வாதமானது. 


நல்ல விதைகளை 
அதிகமாக 
அதிகமாய்‌ 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


'வாரியிறைத்தான்‌ , 
கொடுத்தான்‌, அவனுடைய 
என்றென்றைக்கும்‌ நிற்கும்‌ என்று 
எழுதியிருக்கிறபடியாகும்‌. விதைக்கிறவனுக்கு 
விதையையும்‌, புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும்‌ 
அளிக்கிறவர்‌ உங்களுக்கு விதையை 
அளித்து, அதைப்‌ பெருகப்பண்ணி, உங்கள்‌ 
நீதியின்‌ விளைச்சலை வர்த்திக்குச்செய்வார்‌. 
தேவனுக்கு எங்களால்‌ 
ஸ்தோத்திரமுண்டாவதற்கு ஏதுவாயிருக்கும்‌ 
மிகுந்த உதாரகுணத்திலே 
நீங்கள்‌ எல்விதத்திலும்‌ 
'சம்பூரணமுள்ளவர்களாவீர்கள்‌” (கொரி 
9௮௮) என்று அப்போஸ்தலர்‌ பவுல்‌ 


ஏழைகளுக்குக்‌ 
நீதி 


அதிகமாய்‌ 
அவன்‌ 
வாய்ப்புள்ளது. 
இப்படிப்பட்டவர்கள்‌, தாங்கள்‌ த்தில்‌ 
வாங்கிய கடனை 
செலுத்தமாட்டார்கள்‌. இவர்கள்‌ 
ஏழைகளுக்கு கடன்‌ கொடுத்திருந்தால்‌, 
அதற்கு அநியாய வட்டி வாங்கி, ஏழைகளை 
ஒடுக்குவார்கள்‌. தங்களுடைய 
குடும்பத்திற்குத்‌ தேவையான காரியங்களை 
பராமரிக்கமாட்டார்‌ தங்களுடைய 
குடும்பத்திலுள்‌ எவர்களுக்கு சரியான 
போஜனம்‌ கொடுக்கமாட்டார்கள்‌. எல்லா 
காரியங்களிலும்‌ பிசினித்தனம்பண்‌ ணுவார்கள்‌. 
இப்படிப்பட்டவர்கள்‌ மீது கர்த்தருடைய 
ஆசீர்வாதம்‌ தங்காது. கர்த்தருடைய 
ஆசீர்வாதமே மெய்யான ஐசுவரியம்‌. 
இவர்கள்‌ பிசினித்தனம்‌ பண்ணி, 
தேவனுடைய ஆசீர்வாதத்தை 
அசட்டைபண்ணுகிறார்கள்‌. 


உதாரகுணமுன்ன ஆத்துமா 
நீதி 11:25 


நீதி 11:25. உதாரகுணமுன்ன ஆத்துமா 
செழிக்கும்‌; எவன்‌. தண்ணீர்‌. 
பாய்ச்‌சுகிறனேோ அவனுக்குத்‌ தண்ணீர்‌ 
பாய்ச்சப்படும்‌. 





ழ்‌ நள 
யாய 


உதாரகுணமுள்ள ஆத்துமா 
மற்றவர்களுக்காக ஜெபம்பண்ணும்‌. 
ஒடுக்கப்படுகிறவர்களுக்காகவும்‌, 
நெருக்கப்படுகிறவர்களுக்காகவும்‌, 
வியாதிகளையும்‌ வேதனைகளையும்‌ 
அனுபவிக்கிறவர்களுக்காகவும்‌ 
ஜெபம்பண்ணும்‌. தங்களால்‌ முடிந்த 
உதவிகளை அவர்களுக்கு செய்ய விரும்பும்‌. 


உதாரகுணமுள்ளவர்களை 
ஆசிர்வதிக்கிறார்‌. 

கொடுக்கும்‌ கைகளாயிருக்கும்‌. 
தங்களுக்குக்‌ கொடுத்திருக்கும்‌ 
ஆசீர்வாதங்களை இவர்கள்‌ மற்றவர்களுக்கு 
பகிர்ந்துகொடுப்பார்கள்‌. அன்பும்‌ கிருபையும்‌ 
நிறைந்த வார்த்தைகளைப்‌ பேசுவார்கள்‌. 
தங்களுடைய கைகளினால்‌ தாராளமாய்‌ 
உதவிசெய்வார்கள்‌. உதாரகுணமுள்ள 
ஆத்துமா செழிக்கும்‌. அது வடகம்‌ 
இவர்களுக்கு கிருபையின்‌! கிருபை 


கிடைக்கும்‌. 


நாம்‌ நமக்கு தண்ணீர்‌ பாய்ச்சுவதோடு 
மற்றவர்களுக்கும்‌ தண்ணீர்‌ பாய்ச்சவேண்டும்‌. 
மற்றவர்களுக்கு எவன்‌ தண்ணீர்‌ 
பாய்ச்சுகிறானோ, அவனுக்கு தண்ணீர்‌ 
பாய்ச்சப்படும்‌. பிறருக்கு 
உதலிசெய்கிறவர்கள்மீது, ஜீவத்தண்ணீரின்‌ 
நீரோடை தாராளமா! ்‌ 
ஆசீர்வதிக்கிறலர்களுக்கு 

பெருகும்‌. பிறருக்கு 
செய்கிறவர்களுக்கு நன்மை உண்டாகும்‌. 


,, ஏழைகளுக்கு இரங்குகிறவர்களை, 
கர்த்தர்‌ ஆசிர்வதிப்பார்‌. அவர்கள்‌ செய்த 
உதவிகளை கர்த்தர்‌ திரும்பக்கொடுப்பார்‌. 
ஏழைக்கு உதவுகிறவன்‌ கர்த்தருக்கு 
கடன்கொடுக்கிறான்‌. கர்த்தர்‌ தாம்‌ பட்ட 
கடனைத்‌ திரும்பச்‌ செலுத்துவார்‌. 

எவன்‌ 


பாய்ச்சுகிறானோ, 
பெய்யுமென்று 


பிறருக்கு தண்ணீர்‌ 

அனமத. மத 
வேதபண்டிதர்கள்‌ இந்த 
வாக்கியத்திற்கு வியாக்கியானம்‌ 
சொல்லுகிறார்கள்‌. வானத்திலுள்ள மேகம்‌ 
மழையை பெய்வதுபோல, இவனும்‌ 
தன்னிடத்திலுள்ள தண்ணீரை 
மற்றவர்களுக்கு பாய்ச்சுகிறான்‌. இவனுடைய 
தண்ணீர்‌ குறைந்து போவதுமில்லை. 
வீணாய்ப்போவதுமில்லை. பிறருக்கு 
ஆசீர்வாதமாகயிருக்கிறவர்களை கர்த்தர்‌ 
ஆசீர்வதிக்கிறார்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தானியத்தைக்‌ 
வைக்கிறவன்‌ 


நீதி 11:26 


நீதி 11:98. 
கட்டிவைக்கிறவனை ஜனங்கள்‌ 
சுயிப்பார்கன்‌; விற்கிறவனுடைய 
தலையின்மேல்‌ ஆசீர்வாதம்‌ தங்கும்‌. 


தேசத்திலே தானியத்திற்கு பஞ்சம்‌ 
உண்டாயிருக்கும்போது, அதைப்‌ பதுக்கி 
வைப்பது மிகப்பெரிய பாவம்‌. ஒரு சிலர்‌ 
தானியத்தை அதிக விலைக்கு விற்று, 
கொள்ளை லாபம்‌ பெறவேண்டும்‌. 
என்பதற்காக, தானியத்தைப்‌ 
பதுக்குகிறார்கள்‌. இவ்வாறு தானியத்தை 
கட்டி வைக்கிறவர்களை ஜனங்கள்‌ 
சபிப்பார்கள்‌. இவர்கள்‌ ஏற்கெனவே 
்‌ களாயிருக்கிறவர்கள்‌. 
பாவமான செயலினால்‌, 
ஐசுவரியம்‌ 
சேர்க்க வேண்டுமென்று ஆசைப்படுகிறார்கள்‌. 
இவர்களுடைய ஆசையினால்‌ ஏழைகளுக்கு 
பெரும்‌ பாதிப்பு ஏற்படுகிறது. உணவு பஞ்சம்‌ 
உண்டாகிறது. ஜனங்கள்‌ போஜனமில்லாமல்‌: 
பசியினாலும்‌, பட்டினியினாலும்‌ 
பரிதபிப்பார்கள்‌. 


தானியத்தைக்‌ 


பஞ்சம்‌ நிலவும்போது, 
களங்கள்‌ அதை ஜனங்களுக்கு 
நியாயமான விலையில்‌ விற்கவேண்டும்‌. 
ஏழைகள்மீது கரிசனையோடிருக்கவேண்டும்‌ 
அங்கங்கு; நீதிமான்‌ கலம்‌ விடத்தான்‌ 

போதும்‌ என்று தீர்மானம்‌ செய்து, 
கண்ணியமாய்‌ வியாபாரம்‌ பண்ணவேண்டும்‌. 
சந்தையில்‌ தானியங்களை விற்கவேண்டிய 
விலைக்கு மாத்திரமே விற்கவேண்டும்‌. 
தானியத்தை பதுக்கி வைத்து கொள்ளை 
லாபம்‌: பெறவேண்டுமென்று 
பேராசைப்படக்கூடாது. இவ்வாறு, 
நிதானமான விலையில்‌ தானியத்தை 
விற்கிறவனுடைய 'தலையின்மேல்‌ 
ஆசிர்வாதம்‌ தங்கும்‌. 





நயம்‌ 
சிபி]. 


நன்மையை 
தேடுகிறவன்‌ 
நீதி 11:27 


நீதி 11:97. நன்மையை 
ஜாக்கிரதையுடன்‌ தேடுகிறவன்‌. 
தயையைப்‌ பெறுவான்‌; தீமையைத்‌ 
தேடுகிறவனுக்கோ தீமையே வரும்‌. 


அதிகாலையில்‌ எழும்பி நன்மையான 
காரியங்களை செய்யவேண்டும்‌. நன்மை 
செய்வதற்காகவே அதிகாலையில்‌ 
எழும்பவேண்டும்‌. தன்னுடைய 
சிநேகிதர்களுக்கும்‌ உற்றார்‌ 
உறவினர்களுக்கும்‌ நன்மை செய்வதற்காக 
அதிகாலையில்‌ எழும்பி சுறுசுறுப்பாய்‌ வேலை 
தரித்திரருக்கு 

என்பதற்காகவும்‌, 

ஒத்தாசை 

என்பதற்காகவும்‌ 

சேவை 

இப்படிப்பட்டவர்களே 


ஜாக்கிரதையுடன்‌ 


தேடுகிறவர்கள்‌ 
பெறுவார்கள்‌. 
நேசிப்பார்கள்‌. 
பாராட்டுதலைவிட தேவனுடைய தயையே 
மிகவும்‌ பெரியது. அதுவே நமக்கு மெய்யான 
ஆசீர்வாதத்தைத்‌ தரும்‌. 
ஒரு சிலர்‌ 

பிறருக்கு 
ஆரம்பித்துவிடுவார்கள்‌. 
தீங்கு செய்வது 
த்‌ 

ரசித்துக்‌ 
இப்படிப்பட்டவர்களுடைய 
வார்த்தையிலும்‌ 

இருக்காது. க்கக்‌ 
தேடுகிறவனுக்கு த வரும்‌. 
தன்னுடைய 
அனுபவிப்பான்‌. இவன்‌ பிறருக்கு வெட்டின 
குழியில்‌ தானே விழுந்துவிடுவான்‌. இவன்‌ 
பிறருக்கு விரித்த வலையிலும்‌, கண்ணியிலும்‌ 
தானே சிக்கிக்கொள்வான்‌. 


காலையில்‌ எழுந்தவுடன்‌ 
தீங்கு செய்ய 

பிறருக்கு எப்படி 
என்பதை. இரவு 


தங்கள்‌ படுக்கையில்‌ 
கொண்டிருப்பார்கள்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தன்‌ ஐசுவரியத்தை நம்புகிறவன்‌. 
நீதி 11:28 


நீதி 128. தன்‌ வரியத்தை 
நம்புகிறவன்‌ விழுவான்‌; நீதிமான்கனோ 
'துனிரைப்போலே தழைப்பார்கள்‌. 


நாம்‌ கர்த்தரை நம்பி ஜீவிக்கவேண்டும்‌. 
அவரை நம்பி நன்மை செய்யவேண்டும்‌. 
தன்னுடைய ஐசுவரியத்தை நம்புகிறவன்‌. 
விழுவான்‌. ஐசுவரியம்‌ நம்மைப்‌ 
பாதுகாக்காது. நம்மைக்‌ 
கைவிட்டுவிடும்‌. நீதிமான்களோ, 
துளிரைபோல. தழைப்பார்கள்‌. 
நீதிமான்களிடத்தில்‌ சத்தியமும்‌, உண்மையும்‌ 
இருக்கும்‌. கர்த்தரை நம்புகிறவர்கள்‌ 
செழிப்பார்கள்‌. நீதிமான்கள்‌ தழைப்பார்கள்‌. 
நீதிமான்‌ நீர்க்கால்களின்‌ ஓரமாய்‌ நடப்பட்டு, 
தன்‌ காலத்தில்‌ தன்‌ கனியைத்‌ 
தந்து, இலையுதிராதிருக்கிற 
மாந்தைப்பொன்கப்பா்‌. அவன்‌ 
செய்வதெல்லாம்‌ வாய்க்கும்‌ (சங்‌ 1:3). 
நீதிமான்கள்‌ இலையுதிராதிருக்கிற மரத்தின்‌ 
துளிரைப்போல தழைப்பார்கள்‌. 


நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தின்‌ 
அஸ்திபாரம்‌ கர்த்தருடைய 
வார்த்தையின்மீது கட்டியெழுப்பப்பட்டிருக்க 
வேண்டும்‌. இது. உறுதியாயிருக்கும்‌. இந்த 
உலகத்தின்மீதும்‌, இந்த உலகத்தின்‌ 
காரியங்கள்மீதும்‌ கட்டியெழுப்பப்படும்‌ 
நிலைத்திருக்காது. 

கிறிஸ்துவின்‌ 

ஒட்டவைக்கப்பட்டு 

ஜக்கியமாயிருக்க வேண்டும்‌. அப்போதுதான்‌ 
நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில்‌, 
ஆவியின்‌ கனிகள்‌ ஏராளமாய்‌ வெளிப்படும்‌. 


அது 


தன்‌ வீட்டைக்‌ கலைக்கிறவன்‌ 


நீதி 11:29 


நீதி 11:29. தன்‌ வீட்டைக்‌ கலைக்கிறவன்‌ 
காற்றைச்‌ ௬தந்தரிப்பான்‌; மூடன்‌ 
ஞானமுன்னவனுக்கு அடிமையாவான்‌. 





ழ்‌ நள 
யாய 


நம்முடைய குடும்பக்காரியங்களை 
நிர்வாகம்பண்ணும்‌ பொறுப்பை கர்த்தர்‌ 
நமக்குக்‌ கொடுத்திருக்கிறார்‌. ஒரு சிலர்‌ 
தங்கள்‌ குடும்பத்தின்மீது சிறிதும்‌ அக்கரை 
காண்பிக்கமாட்டார்கள்‌. அவர்களிடத்தில்‌ 
ஞானமிருக்காது. உலகப்பிரகாரமாக 
ஜீலிப்பார்கள்‌. ஆவிக்குரிய 
உபதேசங்களுக்கும்‌, புத்திமதிகளுக்கும்‌. 
'செவிகொடுக்காமல்‌, தங்கள்‌ 
சுயஇஷ்டம்போல குடும்பத்தை: 
நடத்துவார்கள்‌. 


ஒரு சில குடும்பத்தலைவர்களுக்கு, 
அவர்களுடைய வியாபாரத்தின்‌: 
நஷ்டங்களும்‌, தொழிலின்‌ கஷ்டங்களும்‌: 
அதிக பிரச்சனையாகயிருக்கும்‌ இவர்களை 
கவலை ஆளுகை செய்யும்‌. இவர்களாலும்‌ 
தங்கள்‌ கும்பத்தை சரியாக 
நிர்வாகம்பண்ண முடியாது. 
இப்படிப்பட்டவர்கள்‌ தங்களுடைய 
குடும்பத்தாருக்கு பிரச்சனையாகவும்‌, 
பாரமாகவும்‌ இருப்பார்கள்‌. இவர்கள்‌ தங்கள்‌ 
வீட்டை. கட்டியெழுப்பாமல்‌, தங்கள்‌ 
மதியீனத்தால்‌. கலைத்துவிடுகிறார்கள்‌. 
இவர்களுக்கு குடும்பத்தில்‌ எந்த சுதந்தரமும்‌ 
இருக்காது. இவர்களால்‌ காற்றை மாத்திரமே 
சுதந்தரிக்க முடியும்‌. இவர்கள்‌ சம்பாதித்தது, 
இவர்கள்‌ 
நஷ்டப்பட்டது எல்லாமே மாயையா 
இவர்களுடைய தொழிலும்‌ வாரப்‌ 
இவர்களுடைய குடும்பத்திற்கு 
பிரயோஜனப்படாது. 


தங்கள்‌ 

குவனிக்காதவர்கள்‌. 
குவனிக்கமாட்டார்கள்‌. 
வியாபாரத்தையும்‌ கவனிக்கமாட்டார்கள்‌. 
இவர்களுக்கு எதிலும்‌ அக்கரையிராது. 
இவர்கள்‌ மதியீனராய்‌ ஜீவிப்பார்கள்‌. 
சமுதாயத்தில்‌ இவர்களுக்கு மதிப்பும்‌, 
மரியாதையும்‌ இருக்காது. 
இவர்கள்‌ மூடராகயிருப்பதினால்‌,. 
ஞானமுள்ளவர்களுக்கு 
அடிமையாயிருப்பார்கள்‌. ஞானமுள்ளவர்கள்‌ 
இவர்களை செய்வார்கள்‌. 
மெய்யான ஞானமுள்ளவர்கள்‌ தங்களுடைய 
குடும்பத்தையும்‌, தங்களுடைய தொழிலையும்‌ 
சரியாக நிர்வாகம்பண்ணுவார்கள்‌. 
இவர்களுடைய வாழ்க்கைத்‌ தரம்‌ உயரும்‌. 
இவர்கள்‌ மூடர்கள்மீது அதிகாரம்‌ செலுத்தி, 
அவர்களை தங்களுக்குக்‌ 
கீழ்ப்படுத்துவார்கள்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ங்களுடைய குடும்பத்திற்கு 
உலகப்பிரகாரமான காரியங்களை மாத்திரமே. 
செய்கிறவர்கள்‌ புத்தியுள்ளவர்களல்ல. 
நம்முடைய குடும்பத்திற்குத்‌ தேவையான 
ஆவிக்குரிய காரியங்களிலும்‌ நாம்‌ 
அக்கரை காண்பிக்கவேண்டும்‌. எப்போது 
பார்த்தாலும்‌ தொழிலையும்‌, வியாபாரத்தையும்‌ 
கவனித்துக்கொண்டிருந்தால்‌ போதாது. 
வீட்டையும்‌ கவனிக்கவேண்டும்‌. நாம்‌ 
எல்வளவுதான்‌ சம்பாத்தியம்பண்ணினாலும்‌, 
நம்முடைய குடும்பம்‌ 
சரியாகமில்லையென்றால்‌, நம்முடைய 
சம்பாத்தியத்தினால்‌ ஒரு 
பிரயோஜனமுமில்லை. 


இப்பட்டவர்‌! ஏராளமான 
ஐசுவரியத்தை சதக நெரிந்திருக்கிறது. 
ஆனால்‌ இவர்களுக்கு தங்களுடைய 
குடும்பத்தை கட்டியெழுப்பத்‌ தெரியவில்லை, 
இவன்‌ தன்னுடைய 

தன்னுடைய ்‌ 
அலைத்தும்டுகிறான்‌:._. i 
ஐசுவரியம்‌ இருந்தாலும்‌ அது இவனுக்கு 
பிரயோஜனப்படாது. இப்படிப்பட்ட மூடன்‌ 
ஐசுவரியத்தை  சுதந்தரிப்பதற்குப்‌ பதிலாக, 
காற்றை சுதந்தரிக்கிறான்‌. 


'நீதிமானுடைய பலன்‌ 

நீதி 11:80 

நீதி 11:30. 
ட்சும்‌ 


ஆதாயப்படுத்திக்‌ 
ஞானமுன்னவன்‌. 


நீதிமான்கள்‌ 
ன்‌ வ்‌ உ த்கள்ட தில்‌ 


கனிகள்‌ நிரம்பிமிருக்கும்‌. நீதிமான்கள்‌ 
கர்த்தருக்குப்‌ பயந்து ஜீவிப்பார்கள்‌. 
கர்த்தரிடத்தில்‌ பமபக்தியோடிருப்பார்கள்‌ 
தங்களுக்கு சொல்லப்படும்‌. 
ஆலோசனைகளையும்‌,  புத்திமதிகளையும்‌, 
கடிந்துகொள்ளும்‌ வார்த்தைகளையும்‌ 
அப்படியே ஏற்றுக்கொள்வார்கள்‌. இவர்கள்‌ 
பிரபஞ்சத்தில்‌: வாழ்ந்தாலும்‌, 
இப்பிரபஞ்சத்திற்குரியவர்களல்ல. 
உலகசிநேகம்‌ காணப்படாது. 


நீதிமானுடைய பலன்‌ 
ஆத்துமாக்களை: 
கொள்ளுகிறவன்‌ 


தீலலிரட்சந்தைப்‌ 
ஆலியின்‌ 





ழ்‌ நயனா 
யாய 


'ன்கள்‌ கர்த்தருடை ச த்தில்‌ 
விழித்திருந்து கெப்பார்கள்‌. இவர்கள்‌ 
நெருங்கிய 


கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
ஜஐக்கியத்திலிருப்பார்கள்‌.  ஜீவலிருட்சத்தின்‌ 
கனி மனுஷருக்கு ஜீவனைக்‌ கொடுக்கும்‌. 
நீதிமான்களுடைய கனிகள்‌ அநேகருடைய 
ஆலிக்குரிய ஜீவியத்திற்கு போஜனமாகவம்‌, 
பிரயோஜனமாகவம்‌ இருக்கும்‌. 
இவர்கள்‌ சபைகளில்‌ பிரயோஜனமுள்ள. 
வர்களாயிருப்பார்கள்‌. ்‌ 
அலங்காரமாயிருப்பார்கள்‌. 


நீதிமான்களிடத்தில்‌ 

ஞானம்‌ நிரம்பியிருக்கும்‌. 

விசுவாசிகளுக்கு 

ஆலோசனைகளையும்‌, 

சொல்லுவார்கள்‌. 

வார்த்தைகளில்‌ 

நிரம்பியிருக்கும்‌. இவர்கள்‌ ஆத்துமாக்களை 
ஆதாயப்படுத்திக்கொள்வார்கள்‌. 

மத்தியிலே தேவனுடைய 
ஸ்தாபிப்பதற்காக ஊழியம்‌ 

ஆத்தும ஆதாயம்‌  செய்கிறவர்களுக்கு 
தேவனுடைய ஞானம்‌ தேவைப்படுகிறது. 
ஆத்துமாக்களோடு எப்படி பேசவேண்டும்‌, 
அவர்களுக்கு சத்தியத்தை எப்படி விவரித்து. 
சொல்லவேண்டும்‌ என்பதெல்லாம்‌. 
தெரிந்திருந்தால்தான்‌ ஆத்துமாக்களை 
ஆதாயம்பண்ண முடியும்‌. ஆத்துமாக்களை 
ஆதாயப்படுத்திக்‌ கொள்கிறவன்‌ 


ஞானமுள்ளவன்‌. 


நீதிமான்‌ 
நீதி 11:31 


நீதி 11:81. இதோ, நீதிமானுக்கு பூமியில்‌ 
சரிக்கட்டப்படுமே; துன்மார்க்கனுக்கும்‌ 
பாவிக்கும்‌ எத்தனை அதிகம்‌. 


பயன்படுத்தப்ப்டிுக்கிறது. 

வார்த்தைகள்‌ எல்லாமே 

வேதாகமத்திலுள்ள எல்லா வசனங்களையும்‌ 

பரிசுத்த. ஆவியானவர்‌ ஏவி 

எழுதவைத்திருக்கிறார்‌. எல்லா வசனங்களும்‌ 

நமக்கு முக்கியமானது. பிரயோஜனமானது. 
'இதோ' 


விசேஷித்த முக்கியமானது. 
விசேஷித்த பிரயோஜனத்தைத்‌ தரும்‌ 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நீதிமான்கள்‌ 
கர்த்தர்‌ அதை 
விட்டுவிடமாட்டார்‌. 
நீதிமான்களாகமிருந்தாலும்‌, 
செய்த பாவத்திற்கான 
கர்த்தர்‌ அவர்களுக்குக்‌ கொடுப்பார்‌. 
நீதிமானுக்கு பூமியில்‌ சரிக்கட்பப்படும்‌. 
நீதிமானுக்கே பாவத்திற்கான தண்டனை 
கிடைக்கும்போது, துன்மார்க்கனுக்கும்‌, 
பாவிக்கும்‌, அவர்களுடைய பாவத்திற்கான 
தண்டனை அதிகமாய்க்‌ கிடைக்கும்‌. 
துன்மார்க்கருக்கு அநேக அடிகள்‌ 
கொடுக்கப்படும்‌. 


பாவம்‌ செய்தால்‌, 
கண்டுகொள்ளாமல்‌. 
அவர்கள்‌ 
அவர்கள்‌ 
தண்டனையை 


“சரிக்கப்பட்டப்படும்‌" என்னும்‌ 


வெகுமதி . கொடுக்கபடும்‌" 


சொல்லுகிறார்கள்‌. 
நீதிமானுடைய நீதிக்குத்தக்கதாக, 
அவனுக்கு வெகுமதி கொடுக்கப்படும்‌. 
குன்மார்க்களுக்கும்‌, பாவிக்கும்‌, 
அவர்களுடைய பாவத்திற்குத்தக்கதாக 
தண்டனை கொடுக்கப்படும்‌. இந்தப்‌ பூமியில்‌ 
கர்த்தர்‌ மனுஷருடைய நீதியையும்‌, 
பாவத்தையும்‌ தம்முடைய நீதியினால்‌ 
சரிக்கட்டுகிறார்‌. 


ஆனாலும்‌ இந்தப்‌ பூமியில்‌ அநேக 

பாவிகள்‌ 'தண்டிக்கப்படுவதில்லை. 

அநேகருடைய மீறுதல்களுக்கு தண்டனை 
கொடுக்கப்படுவதில்லை. அதுபோலவே 

நீதிமான்களில்‌ அநேகருக்கு இந்தப்‌ பூமியில்‌ 

ம்‌. 'கொடுக்கப்படுவதில்லை. 

மனுஷருடைய 

பாவத்திற்கும்‌ 

தேவனுடைய 


இந்தப்‌ 





மிக்க 


வ்‌ இந்தப்‌ பூமியில்‌, கர்த்தருடைய 
பெற்றுக்கொண்டு, 


நீதியள்ளவர்களாய்‌ ஜீலிக்கும்போது நமக்கு 
இம்மைக்குரிய ஆசீர்வாதமும்‌, 


ஆசீர்வாதமும்‌ கிடைக்கும்‌. 
பிரபஞ்சத்தில்‌. நம்முடைய 

சந்தோஷமும்‌, சமாதானமும்‌, ஆறுதலும்‌ 
னம்‌ ல்‌ ஞானம்‌ நமக்கு. 
நன்மையை ்‌ செய்யும்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


fe 


பிரபஞ்சத்தில்‌ 
துன்மார்க்கரோ 
அவர்கள்‌ 
துள்மார்க்கம்‌ 
குடும்பத்தாரும்‌, 
நீதியான 
தீர்ப்பின்‌ பிரகாரமாய்‌ தண்டிக்கப்படுவார்கள்‌. 
துன்மார்க்கனுக்கும்‌ பாவிக்கும்‌ அதிகமாய்த்‌ 
தண்டனை கிடைக்கும்‌. 


நீதிமான்கள்‌ 
செழித்திருப்பார்கள்‌ 
அழிந்துபோவார்கள்‌. 


தண்டிக்கப்படுவார்கள்‌. 


இந்தப்‌ 





ழ்‌ நள 
யாய 


புத்திமதிகனை விரும்புகிறவன்‌ 
நீதி 12:1. 


நீதி 124. புத்திமத்திகனை 
விரும்புகிறவன்‌ அறிவை விரும்புகிறான்‌; 
கடிந்துகொள்ளுதலை வெறுக்கிறவனோ 
மிருககுணமுன்னவன்‌. 


தேவனுடைய 
பெற்றிருக்கிறவர்கள்‌, 
விரும்புவார்கள்‌. இவர்கள்‌ 
பராமரிப்பின்‌ மூலமாகவும்‌, 
வார்த்தையின்‌ மூலமாகவும்‌ 
சொல்லப்படும்‌ எல்லா ஆலோசனைகளுக்கும்‌, 
புத்திமதிகளுக்கும்‌ கீழ்ப்படிவார்கள்‌. 
இவர்கள்‌ கர்த்தருடைய வார்த்தைக்கு 
முக்கியத்துவம்‌ கொடுப்பார்கள்‌. 
கர்த்தருடைய வசனத்தை தியானிப்பதையும்‌, 
குற்றுக்கொள்வதையும்‌ தங்களுக்கு 
பாரமானது என்று நினைக்கமாட்டார்கள்‌. 
வசனத்தை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு, 
வசனத்தின்‌ புத்திமதிகளுக்கு கீழ்ப்படிந்து, 
ஒழுக்கத்தோடு ஜீவிப்பார்கள்‌. புத்திமதிகளை 
விரும்புகிறவர்கள்‌ அறிவை விரும்புகிறார்கள்‌. 
ஒரு சிலர்‌ ளை 
விருப்பமாட்டார்கள்‌. அவர்களை யாரும்‌ 
கடிந்துகொள்ளவும்‌ முடியாது. 


அதை 

தங்கள்‌ சொந்த 
தலையிடுகிறார்கள்‌ 
அவர்கள்மீது 


ஏற்றுக்கொள்ளமாட்டார்கள்‌. 


விஷயத்தில்‌ அவர்கள்‌ 


வெறுக்கிறவர்கள்‌ மிருககுணமுள்ளவர்கள்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நல்லவன்‌ 
நீதி 12:2 


நீதி 12:2, நல்லவன்‌ கர்த்தரிடத்தில்‌ 
தயை பெறுவான்‌; 
துர்ச்சித்தனைகளுள்ள மனுஷனை 
அவர்‌ ஆக்கினைக்குட்படுத்துவார்‌. 


நம்முடைய பரலோகப்பிதா, தம்முடைய 
பிள்ளைகளை, அவர்களுடைய 
நற்குணத்தின்‌ அடிப்படையிலும்‌, நல்ல 
நடத்தையின்‌ அடிப்படையிலும்‌ 
நியாயந்தீர்க்கிறார்‌. நாம்‌ ஒருவருக்கொருவர்‌ 
எப்படி பழகுகிறோம்‌ என்பதையும்‌, நாம்‌ 
நம்மிடத்தில்‌. அன்புகூருவதுபோல 
பிறரிடத்திலும்‌ அன்புகூருகிறோமா 
என்பதையும்‌ கர்த்தர்‌ கவனித்துப்‌ 
பார்க்கிறார்‌. நல்லவன்‌ கர்த்தரிடத்தில்‌ தயை 
பெறுவான்‌. இவன்‌ இரக்கமுள்ளவனாகவும்‌, 
பிறருக்கு உதவியும்‌ நன்மையும்‌ 
செய்யக்கூடியவனாகவும்‌. இருப்பான்‌. 
இப்படிப்பட்டவன்‌ தன்னுடைய ஜெபத்தின்‌: 
மூலமாக, கர்த்தரிடத்திலிருந்து 
கிருபையையும்‌, இரக்கத்தையும்‌, தயவையும்‌, 
அநுக்கிரகத்தையும்‌ பெற்றுக்கொள்வான்‌ 


துர்ச்சிந்தனையுள்ள மனுஷர்கள்‌ 
சர்தகுக்க அருவருப்பானவர்கள்‌. கர்த்தர்‌ 
ஆக்கினைக்குட்படுத்துவார்‌. 
இவர்களுடைய இருதயத்தில்‌ அசுத்தமும்‌, 
துன்மார்க்கமும்‌ நிரம்பியிருக்கும்‌. இவர்கள்‌ 
எல்லோருக்கும்‌ தீங்கு நினைப்பார்கள்‌. 
தீங்கு செய்வார்கள்‌. தேவனுடைய ராஜ்யத்தில்‌ 
ப்பட்டவர்களுக்‌ இடமில்லை. 
ஆக்கினைத்தீர்ப்ப 

நியமிக்கப்பட்டிருக்கிறது. 


துன்மார்க்கம்‌ 
நீதி 12:3 
தீதி 12:8. துன்மார்க்கத்தினால்‌ மனுஷன்‌: 


'திலைவரப்படான்‌; நீதிமான்களுடைய 
'வேரோ அசையாது. 





i= FTE 
TT 


ஒரு சிலர்‌ தங்களுடைய துன்மார்க்க 
கிரியைகளினால்‌ வாழ்க்கையில்‌ 
முன்னேறலாம்‌ என்று நினைக்கிறார்கள்‌. 
இப்படிப்பட்டவர்கள்‌ துணிகரமாய்ப்‌ பாவம்‌ 
செய்வார்கள்‌. பிறரை வஞ்சிப்பார்கள்‌. 
பிறரை ஒடுக்கி தாங்கள்‌ சுகமாயிருக்கலாம்‌ 
என்று நினைப்பார்கள்‌. துன்மார்க்கத்தினால்‌ 


ஆசீர்வாதமும்‌ கிடைக்காது. 
வாழ்க்கையில்‌ அவனால்‌ 
ஜீவிக்கவும்‌ முடியாது. 


துன்மார்க்கன்‌ சிறிதுகாலம்‌ 
நன்றாகயிருப்பதுபோல தெரியும்‌. அவனுக்கு 
ஐசுவரியமும்‌, சுகவாழ்வும்‌. வாழ்க்கையில்‌. 
முன்னேற்றமும்‌ வருவதுபோல தோன்றும்‌. 
ஆனால்‌ இந்த வாழ்க்கை அவனுக்கு 
நிலைக்காது. அவன்‌ துன்மார்க்கத்தினால்‌, 
தன்னுடைய வாழ்க்கையில்‌ எவ்வளவு 
உயரம்‌ போமிருக்கிறானோ, அவ்வளவு, 
உயரத்திலிருந்து கீழே விழுவான்‌. உயரம்‌ 
கூட கூட, கீழே விழும்போது. காயமும்‌ 
சேதமும்‌ அதிகரிக்கும்‌. 


"நிச்சயமாகவே நீர்‌ அவர்களைச்‌ 
சறுக்கலான இடங்களில்‌ நிறுத்தி, பாழான 
இடங்களில்‌ விழப்பண்ணுகிறீர்‌. அவர்கள்‌ 
ஒரு நிமிஷத்தில்‌ எல்வளவு 
பாழாய்ப்போகிறார்கள்‌! பயங்கரங்களால்‌ 
அழிந்து நிர்மூலமாகிறார்கள்‌. நித்திரை 
நெளிந்தவுடனே சொப்பனம்‌ ஒழிவதுபோல்‌, 
ஆண்டவரே, நீர்‌ விழிக்கும்போது. அவர்கள்‌ 
வேஷத்தை இகழுவீர்‌" (சங்‌ 7318-20) என்று, 
ஆசாப்‌ துன்‌ மார்க்கரைப்பற்றிச்‌ சொல்லுகிறார்‌. 


ன்களுடைய வேர்‌ யா, 
த தல்‌ சலக 
ஐசுவரியம்‌ கொஞ்சமாயிருந்தாலும்‌, அது 
அவர்களுக்கு ஆசீர்வாதமாயிருக்கும்‌. 
அவர்களுடைய சம்பத்து நிலைத்திருக்கும்‌. 
நீதியான வழிகளில்‌: சம்பாதிக்கப்பட்ட 
ஐசுவரியம்‌, பிரயோஜனமாயிருக்கும்‌. 


குணசாலியான ஸ்திரீ 
நீதி 124 


நீதி 12:4. குணசாலியான ஸ்திரீ தன்‌ 
புருஷனுக்குக்‌. கிரீடமாயிருக்கிறான்‌; 
'இலச்சை உண்டு பண்ணுகிறவனோ 
அவனுக்கு எதும்புருக்கியாயிருக்கிறாள்‌.. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நல்ல மனைவியை பெற்றிருக்கிற 
புருஷன்‌ ஆசீர்வதிக்கப்பட்டவன்‌. அவன்‌ 
சிங்காசனத்தில்‌ வீற்றிருப்பதுபோல, 
தன்னுடைய குடும்பத்தின்‌ 
ஸ்தானத்தில்‌ அமர்ந்து, 
குடும்பத்தை 
குணசாலியான ஸ்‌, 
கிரீடமாயிருக்கிறாள்‌. 
வீற்றிருக்கிற 
அலங்காரமாயிருக்கும்‌. 

குணசாலியான 
தெய்வ. பக்தியுள்ளவளாயிருப்பாள்‌. 
நற்குணமுள்ளவளாகவும்‌, 
ஞானமுள்ளவளாகவும்‌ இருப்பாள்‌. 
தன்னுடைய குடும்பத்தின்‌ வேலைகளை 
சுறுசுறுப்பாக செய்வாள்‌. இவளால்‌ 
குடும்பத்திற்கு அநேக நன்மைகள்‌ 
உண்டாகும்‌. தன்னுடைய கடமைகளை 
பொறுப்பாய்‌ நிறைவேற்றுவாள்‌. குடும்பத்தின்‌ 
பாரங்களை  முறுமுறுப்பில்லாமல்‌ சுமப்பாள்‌ 
குணசாலியான ஸ்திரீ தன்‌ புருஷனுக்கு 
உண்மையுள்ளவளாயிருப்பாள்‌. தன்னுடைய 
நற்குணத்தின்‌ மூலமாகவும்‌, 
எடுத்துக்காட்டான ஜீலியத்தின்‌ மூலமாகவும்‌, 
தன்னுடைய பிள்ளைகளுக்கு நல்ல 
புத்திமதிகளை கற்றுக்கொடுப்பாள்‌. 


'குணசாலியான 
வேலைக்காரர்களும்‌, 


ஸ்திரீயின்‌ 
வேலைக்காரிகளும்‌ 
உண்மையுள்ளவர்‌ 
தங்களுக்கு 
அவர்கள்‌ 


தணலில்‌; 
கொடுக்கப்படும்‌ 


ஏமாற்றாமல்‌ செய்வார்கள்‌. துன்மார்க்கமான 


வேலைகளை 


ஸ்திரீயோ இலச்சை உண்டுபண்ணுகிறவள்‌ 
இப்படிப்பட்டவள்‌ தன்‌ புருஷனுக்கும்‌ 
எலும்புருக்கியாயிருக்கிறாள்‌. இவள்‌ 
தன்னுடைய புருஷனுக்கு 
யாத வியாதியாமிருப்பாள்‌. இவளால்‌, 
இவளுடைய புருஷனுக்கு அவமானமும்‌ 
இலச்சையும்‌ வரும்‌. இவள்‌ ஒரு சோம்பேறி. 
ஊர்‌ சுற்றுகிறவள்‌. வீட்டில்‌ 
தரித்திருக்கமாட்டாள்‌. வாயாடியாகப்‌ 
தன்னுடைய குடும்பத்தின்‌: 
கெடுத்துப்போடுவாள்‌. 
துன்மார்க்கமான ஸ்திரீ 
புருஷனுக்கு இலச்சையை 
உண்டுபண்ணுகிறாள்‌. 


குணப்படுத்த 





ழ்‌ நவள 
யாய 


நீதிமான்களுடைய நினைவுகள்‌ 
நீதி 125 


நீதி 125, தீதிமான்களுடைய 
"நினைவுகள்‌ 'நியாயமானவைகன்‌; 
துன்மார்க்ககுடைய ஆலோசனைகளோ 
சூதானவைகள்‌. 


நினைவுகள்‌. 
வருவதில்லை. 


நம்முடைய 
நம்மிடத்திலிருந்து சுயமாய்‌ 
தேவனே நமக்குள்‌ நினைவுகளை 
உண்டுபண்ணுகிறார்‌. தேவனுடைய 
தெய்வீக பராமரிப்பின்‌ பிரகாரமாக, நமக்குள்‌ 
விருப்பங்களும்‌ நினைவுகளும்‌ உண்டாகிறது. 
நல்லவனுடைய மனதில்கூட சில 
சமயங்களில்‌ தீயநினைவுகள்‌ வரலாம்‌. 
ஆனாலும்‌ தீயநினைவுகள்‌ நல்லவர்களை 
ஆளுகை செய்யாது. நல்லவர்கள்‌ 
'தீயகாரியங்களை செய்யவேண்டுமென்று, 
முயற்சி பண்ணமாட்டார்கள்‌. 


நீதிமான்களுடைய 
நியாயமானவைகள்‌ 
நீதியுள்ளவர்களாகவும்‌, 
கண்ணியமுள்ளவர்களாகவும்‌, 
உண்மையுள்ளவர்களாகவும்‌ இருப்பதே 
நமக்கு மேன்மை. நாம்‌ சில காரியங்களை 
செய்ய தவறிவிடலாம்‌. நாம்‌ பேசவேண்டிய 
சில வார்த்தைகளை பேசாமல்‌ கூட 
இருந்துவிடலாம்‌. ஒரு குறிப்பிட்ட 
ற்குள்‌ செய்து முடிக்க வேண்டிய 
ப்பிட்‌ நேரத்திற்குள்‌ 


ம்முடைய நினைவுகள்‌ 
ப்பான கப்தாக வேண்டும்‌. 
நீதியுள்ள நினைவுகள்‌ 
நியாயமானவைகளாகயிருக்கும்‌. நம்முடைய 
வார்த்தையிலும்‌, செய்கையிலும்‌ தப்பிதங்கள்‌ 
இருக்குமென்றால்‌ நாம்‌ அதை 
ஒத்துக்கொள்ளவேண்டும்‌. நம்முடைய 

தப்பிநங்களைத்‌ திருத்திக்கொள்ளவேண்டும்‌. 
அதே தப்பிதத்தை மறுபடியும்‌: 
செய்யாதிருக்க கவனமாயிருக்கவேண்டும்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


துன்மார்க்கனுடைய ஆலோசனைகள்‌ 
சூதானவைகள்‌. இவர்கள்‌ பிறரை 
வஞ்சிப்பார்கள்‌. இவர்களிடத்தில்‌ 
வஞ்சனையான திட்டங்கள்‌ இருக்கும்‌. 
பிறருக்கு மறைவாக கண்ணிகளை 
விரிப்பார்கள்‌. துன்மார்க்கருடைய 
ஆலோசனைகள்‌ பிறருக்கு 
தீங்குசெய்வதுபோல, அவர்களுக்கும்‌ தீங்கு 
செய்யும்‌. துன்மார்க்கர்‌ தாங்கள்‌ விரித்த 
வலைகளில்‌ சிக்கிக்கொள்வார்கள்‌ 


துன்மார்க்கரின்‌ வார்த்தைகள்‌ 


நீதி 12:6 


நீதி 12:8. துன்மார்க்கரின்‌ வார்த்தைகள்‌ 
இரத்தஞ்சித்தப்‌ பதிவிருப்பதைப்‌ 
பற்றியது; உத்தமர்களுடைய வாயோ 
அவர்களைத்‌ தப்புவிக்கும்‌. 
நீதிமான்களின்‌ நினைவுகளுக்கும்‌, 
துன்மார்க்கரின்‌ நினைவுகளுக்கும்‌ 
வித்தியாசமுள்ளது. அதுபோலவே 
இவர்கள்‌ இருவருடைய 
வார்த்தைகளுக்கும்‌ வித்தியாசமிருக்கிறது. 
குன்மார்க்கரின்‌ வார்த்தைகள்‌ இரத்தம்‌. 
சிந்துவதற்கு பதிவிருப்பதைப்‌ பற்றியதாகவே 
இருக்கும்‌. இவர்களுடைய நாவுகள்‌ 
பட்பயம்போல பிதரை வெட்டி காயப்படுத்தும்‌ 


கொள்ளமாட்டார்கள்‌. 
நல்லவர்களை 
அவர்களைத்‌ துன்பப்படுத்துவார்கள்‌. 
“பிரதான ஆசாரியரும்‌ 
சமயம்பார்த்து. தேசாதிபதி 
அதிகாரத்துக்கும்‌ 
ஒப்புக்கொடுக்கும்படி அவருடைய பேச்சிலே 
குற்றங்கண்டுபிடிக்கலாமென்று, தங்களை 
உண்மையுள்ளவர்களாய்க்‌ காண்பிக்கிற 
வேவுகாரரை அவரிடத்தில்‌ அனுப்பினார்கள்‌. 
அவர்கள்‌ வந்து: போதகரே நீர்‌ 
நிதானமாய்ப்‌ பேசி உபதேசிக்கிறீரென்றும்‌, 
முகதாட்சணியமில்லாமல்‌ தேவனுடைய 
மார்க்கத்தைச்‌ சத்தியமாய்ப்‌ 
போதிக்கிறீரென்றும்‌ அறிந்திருக்கிறோம்‌” 
(லூக்‌ 20:20,21/ 


வேதபாரகரும்‌ 
வன்‌ 





ழ்‌ நள 
யாய 


உத்தமர்களுடைய வார்த்தைகள்‌ 
எல்லோருக்கும்‌ உதவியாயிருக்கும்‌. 
உத்தமர்கள்‌ ஒடுக்கப்பட்டவர்கள்‌ சார்பாகவும்‌, 
நெருக்கப்பட்டவர்கள்‌ சார்பாகவும்‌ பேசி, 
அவர்களை தப்புவிப்பார்கள்‌. 
"ஊமையானுக்காகவும்‌, திக்கற்றவர்கள்‌ 
எல்லாருடைய நியாயத்திற்காகவும்‌ உன்‌ 
வாயை திற. உன்‌ வாயைத்‌ திறந்து, நீதியாய்‌ 
நியாயந்தீர்த்து, 


துன்மார்க்கர்‌ 


நீதி 12:7 


நீதி 12:7. துன்மார்க்கர்‌ கவிழ்க்கப்பட்டு. 
ஒழித்துயோவார்கன்‌; தீதிமான்‌களுடைய 
வீடோ திலைதிற்கும்‌. 


துன்மார்க்கர்‌ 
துன்மார்க்கத்திலிருந்து 
வரவேண்டும்‌. ஆனால்‌ அவர்களோ 
துன்மார்க்கத்தை விட்டுவிடாமல்‌ அதை 
இறுகப்பற்றிக்‌ கொள்கிறார்கள்‌. 
துன்மார்க்கத்தில்‌ இருப்பது சறுக்கலான 
பாறையிலிருப்பதைப்‌ போன்றது. சறுக்கலான 
பாறையில்‌. கால்கள்‌ உறுதியாக 
நிஷைத்திருக்காது. காலுக்கு பிடிப்பும்‌ 
உறுதியாயிருக்காது.  சறுக்கலான பாறை. 
எப்போது வேண்டுமானாலும்‌ சறுக்கிவிடும்‌. 
துன்மார்க்கரின்‌ கால்கள்‌, அவர்களை கீழே 
தள்ளிப்போடும்‌. துன்மார்க்கர்‌ குவிழ்க்கப்பட்டு 
ஒழிந்துபோவார்கள்‌. 
சோதோமிலிருந்த ஜனங்கள்‌ 
துன்மார்க்கமாய்‌ ஜீவித்தார்கள்‌. 
தங்களுடைய மாம்ச இச்சையை நிறைவேற்ற 
டுமென்‌! 


தங்களுடைய 
திரும்பி 


பார்ப்பதற்கு அழகாகத்தான்‌ 
ஆனால்‌ அழகுள்ளே ஆபத்து இருக்கிறது. 
சோதோமின்‌ ஜனங்கள்‌  துன்மார்க்கத்தில்‌ 
ஜீவனம்பண்ணி,  சறுக்கலான பாறையில்‌ 
நிற்பதுபோல இருந்தார்கள்‌. முடிவில்‌ 
அவர்கள்‌ கவிழ்க்கப்பட்டு 
ஒழிந்துபோனார்கள்‌. மண்ணோடு 
மண்ணாகிப்‌ போனார்கள்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நீதிமான்களுடைய ஐசுவரியமும்‌ 
சம்பத்தும்‌ நிலைத்திருக்கும்‌. அவர்களுடைய 
வீடு நிலைநிற்கும்‌. மரணம்‌ அவர்களுக்கு 
அருகாமையில்‌ வராமல்‌ தூரமாய்‌ 
விலகிப்போகும்‌. நீதிமான்களுடைய 
குடும்பத்திலுள்ளவர்களூம்‌ ஆசீர்வதிக்கப்‌ 
பட்டிருப்பார்கள்‌. கர்த்தர்‌ கொடுக்கிற 
ஆசீர்வாதங்களை நீதிமானும்‌, அவனைச்‌ 
சேர்ந்தவர்களும்‌. சந்தோஷமாய்‌ 
அனுபவிப்பார்கள்‌. தேவனாகிய 
கர்த்தருக்கு. நன்றியுள்ளவர்களாக 
ஜீவிப்பார்கள்‌. நீதிமான்கள்‌ 
கர்த்தருக்கு பிரியமுள்ளவர்களாகவும்‌, 
பிரயோஜனமுள்ள வர்களாகவும்‌ 
இருக்கிறார்கள்‌. 


தன்‌ புத்திக்குத்தக்கதாக 
நீதி 12:8 


நீதி 12:8. தன்‌ புத்திக்குத்தக்கதாக 
மனுஷன்‌ புகழப்படுவான்‌; மாறுபாடான 
இருதயமுன்னவனோ இகழப்படுவான்‌. 


ஒரு மனுஷனுக்கு. அவனுடைய 
ஜசவரியத்தன்‌ அடப்படையிலேயோ, 
சம்பத்துக்களின்‌ அடிப்படையிலேயோ, 
அதிகாரத்தின்‌ அடிப்படையிலேயோ புகழ்ச்சி 
வருவதில்லை. மனுஷன்‌ தன்‌ புத்திக்குத்‌ 
தக்கதாக புகழப்படுகிறான்‌. மனுஷனுடைய 
புகழ்ச்சிக்கும்‌, அவன்‌. எவ்வாறு 
ஜீலிக்கிறான்‌ என்பதற்கும்‌ நெருங்கிய 
சம்பந்தமுண்டு.. நம்முடைய ஜீவியகாலத்தில்‌, 
நாம்‌ கர்த்தருக்குப்‌ பயந்து, பயபக்தியோடு 
ஜீலிக்கவேண்டும்‌. கர்த்தரை நம்பி நன்மை 
செய்யவேண்டும்‌. இதுவே நமக்கு மெய்யான 
புகழ்ச்சியைத்‌ தரும்‌. 

கர்த்தர்‌. ஞானத்தைக்‌ 
கொடுக்கிற. 
நல்லவழிகளில்‌ 


மனுஷருக்‌। 
கொடுக்கிறார்‌. கர்த்தர்‌ 
ஞானத்தை நாம்‌ 
பயன்படுத்தவேண்டும்‌. நம்முடைய 
ஞானத்திற்குத்‌ தக்கதாக நாம்‌ 
புகழப்படுவோம்‌. நம்முடைய கைத்திறமைகள்‌, 
தொழில்‌ திறமைகள்‌ ஒரு பக்கம்‌ 
இருந்தாலும்‌, நம்முடைய ஞானமும்‌ 
பத்தியுமே நமக்கு மெய்யான புகழ்ச்சியைத்‌ 
ஞானமுள்ளவனுடைய இருதயத்தில்‌ 
நிரம்பியிருக்கும்‌. அவனுடைய 
சுத்தமாயிருக்கும்‌. அவனுடைய 
திட்டங்களும்‌, தீர்மானங்களும்‌ 
நீதியுள்ளதாயிருக்கும்‌. புத்தியுள்ளவன்‌ 
கண்ணியமுள்ளவனாய்‌ ஜீவிப்பான்‌. 


வார்த்தை 





ழ்‌ நவள 
யாய 


மாறுபாடான இருதயமுள்ளவனிடத்தில்‌ 
ரவுல்‌ ஈது. இப்படிப்பட்டவன்‌ 

இகழப்படுவான்‌.. இவனுடைய இருதயத்தில்‌ 
பரிசுத்தம்‌ இருக்காது.  இப்படிப்பட்டவன்‌ 
பாவமான காரியங்களை சிந்தித்து. 
பாவங்களை திட்டமிட்டு செய்வான்‌. இவன்‌ 
சத்திய பாதையில்‌ நடக்கமாட்டான்‌. 
தன்னுடைய பாவங்களை யாரும்‌ 
கண்டுபிடிக்கக்கூடாது என்பதற்காக, 
கோணலான வழிகளிலும்‌, மாறுபாடான 
வழிகளிலும்‌ நடப்பான்‌. இவனுடைய 
இருதயம்‌ மாறுபாடுள்‌ எதாயிருப்பதினால்‌, 
இவனுடைய டது 
மாறுபாடுள்ளதாயிருக்கிறது. 
பட்டலனுக்கு புகழ்ச்சிக்குப்‌ பதிலாக இகழ்ச்சி 
உண்டாகும்‌. 


ஆகாரமில்லாதவனாயிருந்தூம்‌ 
நீதி 12:9 


12:9. 


நீதி 
ஆகாரமில்லாதவனாயிருந்தும்‌, தன்னை 
கனம்‌ 


கொல்ளூகிறவனைப்‌ 


பார்க்கிலும்‌, கனமற்றவனாயிருத்தும்‌ 
பணிவிடைக்காரனுன்னவன்‌ உத்தமன்‌. 


ஒரு சிலர்‌ தங்களிடத்தில்‌ போதுமான 

அளவு... ஐசவ சம்பத்தும்‌ 

இல்லாதிருந்தாலும்‌, அவர்கள்‌ ப்ட்‌ 
ஜீலிப்பார்கள்‌. சமுதாயத்திலே 

கண்பிக்ககேண்டும்‌ 

தங்களுடைய அந்தஸ்துக்கு 

செலவுபண்ணி, தங்களுடைய 

வெளிப்படுத்துவார்கள்‌. 

பகட்டாகவும்‌, 

இருந்தாலும்‌, 

ளுடைய வறுமையிருக்கும்‌. 

போஜனம்‌ இக்கால. கடன்பட்டிருப்பார்கள்‌. 

செலுத்தக்கூடிய 


ஆடம்பரத்தைக்‌ காண்பித்து பெருமைப்பட்டுக்‌ 
கொள்வார்கள்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


பிரியப்‌ 
PUBLISHERS 


பாராமரிக்கவேண்டும்‌. 
ஆகாரம்‌ இல்லாதவனாயிருந்தும்‌, 
தன்னைத்தான்‌ கனம்பண்ணிக்‌ 
கொள்கிறவன்‌. புத்திசாலியல்ல இவன்‌ 
உத்தமனுமல்ல. 
இவனைப்போலவே இன்னும்‌ சிலர்‌ 
எளியவர்களாகத்தான்‌. இருப்பார்கள்‌. 
ஆனால்‌ இவர்களிடத்தில்‌ ஆடம்பரமும்‌ 
பகட்டும்‌. க்காது. எளிமையாக 
ஜீலிப்பார்கள்‌. செல்லும்‌ செலவை கணக்கு 
பார்ப்பார்கள்‌. மற்றவர்கள்‌ தங்களைப்‌ பார்த்து 
டும்‌ என்பதற்காக 
ல்‌ செலவு பண்ணமாட்டார்கள்‌. 
இவர்கள்‌ தங்கள்‌ குடும்பத்தை நன்றாய்‌ 
விசாரிப்பார்கள்‌. அவர்களுக்கு திருப்தியான 
போஜனங்களைக்‌ கொடுத்து போவிப்பார்கள்‌. 
சிறகுகள்‌ 


பறவைகள்‌ 
அதற்காக 


அழகாகுயிருந்தால்தான்‌ 
பார்ப்பதற்கு அழகாகமிருக்கும்‌. 
பறவைகளால்‌ தங்கள்‌ 
சிறகுகளை அழகுபடுத்திக்கொள்ள 
முடியாது. ஆனால்‌... மனுஷனோ 
தன்னுடைய உண்மை நிலையை மறைத்து, 
வெளிஉலகத்திற்கு தன்னை உயர்த்திக்‌ 
காண்பிக்கவேண்டும்‌ என்பதற்காக, வேஷம்‌ 
போடுகிறான்‌. மற்ற மனுஷரும்‌ அவனுடைய 
வேஷத்தை நம்பி ஏமாந்து போகிறார்கள்‌. 


கர்த்தர்‌ நம்மிடத்தில்‌ கொடுத்திருக்கிற 
ஆசீர்வாதங்களுக்காக, நாம்‌ கர்த்தரை 
நன்றியோடு துதிக்கவேண்டும்‌. போதுமென்ற 
மனதுடனே திருப்தியோடு 
பழகிக்கொள்ளவேண்டும்‌. 
வாழ்வதினால்‌ 
ஏழைகளாகிவிடுவதில்லை. 


கற்றுக்கொள்ளவேண்டும்‌. ப்‌ 
வஸ்திரங்களில்‌ ஆடம்பரமில்லாவிட்டாலும்‌, 
அது. சுத்தமாகவும்‌ தூய்மையாகவும்‌ 
இருக்கவேண்டும்‌. 





f= a 
TT 


நம்மிடத்தில்‌ ஐசுவரியம்‌ இல்லை 
என்பதினால்‌, நம்முடைய சமுதாயத்தார்‌ 
ஒருவேளை நம்மை கனம்பண்ணாமல்‌: 
போகலாம்‌. மனுஷர்‌ மத்தியிலே 
கனமற்றவர்களாயிருக்கலாம்‌. 
நம்மைப்‌ புகழவேண்டும்‌ 
நம்முடைய தகுதிக்கு மீறி ஆடம்பரமாய்‌ 
செலவு செய்துவிடக்கூடாது. அதற்குப்‌ 
நம்முடைய வரவு செலவுகளை 


காரியங்களுக்கு குறைவில்லாமல்‌ செலவு 
செய்யவேண்டும்‌. 


நம்முடைய குடும்பத்தாரை 
போஷிப்பதுபோலவே, நம்மை சார்ந்திருக்கிற 
வேலையாட்களையும்‌  போஷிக்கவேண்டும்‌. 
நாம்‌ கனமற்றவர்களாயிருந்தாலும்‌, 
பணிவிடைக்காரர்‌ உள்ளவர்களாயிருக்க 
வேண்டும்‌. அவர்கள்‌ பணிவிடை செய்து 
நமக்கு உதவிசெய்வதுபோல, நாமும்‌ 
அவர்களுக்கு வஸ்திரங்களும்‌, 
போஜனங்களும்‌, வேலைக்குத்தகுந்த 
ஊதியமும்‌ கொடுத்து அவர்களை 
ஆதரிக்கவேண்டும்‌. தன்னுடைய 
ட்டிலுள்ளவர்களை அப்பங்களினாலும்‌, 
பணிவிடைக்காரர்களினாலும்‌ 
ஆசீர்வதிக்கிறவர்கள்‌ புத்தியுள்ளவர்கள்‌. 
இவர்கள்‌ உத்தமர்களாயிருப்பார்கள்‌. 


நீதிமான்‌ 
நீதி 12:10 


நீதி 12:10. 


மிருகஜீவனைக்‌ 
துன்மார்க்கருடைய 
கொடுமையே. 


நீதிமான்‌ தன்‌ 
காப்பாற்றுகிறான்‌; 


இரக்கமும்‌ 


நற்குணமுள்ளவர்கள்‌ இரக்க 
குணமுள்ளவர்களாகவும்‌ இருப்பார்கள்‌. 
இவர்கள்‌ மிருகஜீவன்கள்மீதும்‌ இரக்கம்‌ 
காண்பிப்பார்கள்‌. மிருகஜீவன்கள்‌ நமக்கு 
உதவியாயிருக்கிறது. நிலத்தை உழுகிற 
வேலைக்காரரைப்போல. நமக்கு 
பிரயோஜனமாயிருக்கிறது. மிருகஜீவன்கள்‌ 
நமக்கு உதவி செய்கிறது தேவனாகிய 
கர்த்தரே அவற்றையும்‌ சிருஷ்டித்திருக்கிறார்‌ 
என்பதை நினைவுகூர்ந்து, அவற்றை 
பராமரிக்கவேண்டும்‌. நீதிமான்‌ தன்‌ 
மிருகஜீவனை காப்பாற்றுகிறான்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நம்முடைய வீட்டில்‌ வளருகிற 
மிருகஜீவன்கள்‌ நம்முடைய பராமரிப்புக்கு 
ஒப்புக்கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவற்றிற்கு 
போஜனமும்‌ ஓய்வும்‌ கொடுக்கவேண்டியது 
நம்முடைய கடமை. மிருகங்களை 
கொடுமைப்படுத்தக்கூடாது. பிலேயாம்‌ தன்‌ 
கழுதையின்மீது ஏறிப்போனபோது, அதை 
தன்‌ கோலினால்‌ அடித்தான்‌. கர்த்தர்‌ 
கழுதையின்‌ வாயைத்‌ திறந்தார்‌. உடனே 
அந்தக்‌ கழுதை பிலேயாமிடம்‌ “என்னை ஏன்‌ 
அடிக்கிறாய்‌” என்று திருப்பி கேட்டது. 
எல்லா மிருகமும்‌ பேசுவதில்லை. நாம்‌. 
மிருகங்களைக்‌ கொடுமைப்படுத்தும்போது, 
அவற்றின்‌ மனதில்‌ கோபம்‌ நம்மீது, 

இருக்கும்‌. 
மோசேயின்‌: நியாயப்பிரமாணத்தில்‌ 
நம்முடைய எருதுகளை பராயரிக்கவேண்டும்‌ 
என்னும்‌ கற்பனை கொடுக்கப்பட்டிருக்கிறது. 
துன்மார்க்கன்‌ இரக்ககுணமில்லாதவன்‌. 
அவன்‌ இரக்கம்‌ காண்பித்தாலும்‌, அதில்‌ 
அன்போ, ஆதரவோ இருக்காது. 
அவனுடைய இரக்கமும்‌ கொடுமையாகவே 
இருக்கும்‌. அவனுடைய இருதயம்‌ 
குடினப்பட்டதாயிருக்கும்‌. இப்படிப்பட்டவர்கள்‌ 
தங்களிடத்திலுள்ள மிருகங்களை அதிகமாய்‌ 
ப 


கொடுமைப்படுத்துவார்கள்‌ 


பணக்‌ 
ஓய்வும்‌ 
பராமரிக்கமாட்டார்கள்‌. 

மிருகஜீவன்களை 


அவற்றிற்கு சரியான போஜனமும்‌, 
கொடுத்து அவற்றை 
தங்கள்‌ 

ஆதரிக்கமாட்டார்கள்‌. 


தன்‌ நிலத்தைப்‌ பயிரிடுகிறவன்‌ 
நீதி 12:11 
தன்‌ நிலத்தைப்‌ 
ஆகாரத்தினால்‌ 
வீணரைப்‌ 
பின்பற்றுகிறவனோ மதியற்றவன்‌. 





ழ்‌ ளன 
யாய 


ஒவ்வொரு மனுஷனும்‌: 
தனக்குக்‌ கொடுத்திருக்கிற 


உற்சாகமாகயும்‌, 

செய்யவேண்டும்‌. 

ஆசீர்வாதங்களைப்‌. 

வேண்டுமென்றால்‌, 

கொடுத்திருக்கிற 

உண்மையுள்ளவர்களாயிருக்க 

நாம்‌ செய்கிற வேலைகளுக்கு நியாயமான 
பெற்றுக்கொண்டு, 
நடத்தவேண்டும்‌. 

கண்ணியமான 

வாழ்க்கையைக்‌ கொடுக்கும்‌. நம்முடைய 

தொழிலை நாம்‌ கவனிக்கும்போது அந்தத்‌ 

தொழில்‌ நம்மைக்‌ கவனித்துக்கொள்ளும்‌. 


ஒரு சிலர்‌ தங்களுடைய தொழிலில்‌ 
கவனம்‌ செலுத்தமாட்டார்கள்‌. தங்களுடைய 
வியாபாரத்தை அக்கரையோடு 
செய்யமாட்டார்கள்‌. தங்கள்‌ வேலைகளில்‌ 
அசட்டையாயிருப்பார்கள்‌. ஒரு வேலையும்‌ 
செய்யாமல்‌ சும்மாயிருக்கிறவர்களை வறுமை 
டி வரும்‌. அவர்களுடைய 
போஜனத்திற்கு குறைவு. 
இப்படிப்பட்டவர்கள்‌ 
பாரமாமிருப்பார்கள்‌. 
மற்றவர்களுக்கும்‌. பாரமாயிருப்பார்கள்‌. 
மற்றவர்களுடைய உழைப்பில்‌ தாங்கள்‌ 
புசிக்கவேண்டுமென்று நினைப்பார்கள்‌. 


தன்னுடைய 
ஆகாரத்தினால்‌ 
கண்ணீரோடு 
கெம்பீரத்தோடு  அறுப்பார்கள்‌. 
விதைக்கிறவர்கள்‌ பெருக அறுப்பார்கள்‌. 
சிறுக விதைக்கிறவர்களோ சிறுகவே 
அறுப்பார்கள்‌ ஒன்றும்‌ 
விதைக்காமலிருக்கிறவர்களோ, ஒன்றும்‌. 
அறுக்கமாட்டார்கள்‌. ர்களுக்‌ 
தானியமும்‌ கிடைக்காது. 
கிடைக்காது. இவர்கள்‌. 
காலத்தில்‌ 
வேலை 
வீணரைப்‌. 


இப்படிப்பட்டவர்கள்‌ மதியற்றவர்கள்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
UBLISHERS 


துன்மார்க்கன்‌ 
நீதி 12:12 


தீதி 12:12. துன்மார்க்கன்‌ துஷ்டருடைய 
வலையை விரும்புகிறான்‌; 
'தீதிமானுடைய வேர்‌ கனி கொடுக்கும்‌. 


துன்மார்க்கனுடைய விருப்பமும்‌ 
நோக்கமும்‌ துன்மார்க்கம்‌ நிரம்பியதாகவே 
இருக்கும்‌. அவன்‌ யாருக்கும்‌ நன்மை 
செய்யவேண்டுமென்று விரும்பமாட்டான்‌. 
எல்லோருக்கும்‌ தீங்கு செய்வான்‌. தன்னால்‌ 
தீங்கு செய்யமுடியாவிட்டாலும்‌, பிறருடைய 
துணையோடு மற்றவர்களை கெடுக்க 
வேண்டுமென்று நினைப்பான்‌. இவனுடைய 
இருதயமும்‌, பேச்சும்‌ தீமை நிரம்பியதாகவே 
ல இவனால்‌ பிறருக்கு தீங்கு 
யாருக்கும்‌ நன்மை 


துன்மார்க்கன்‌ துஷ்டருடைய வலையை 
விரும்புகிறான்‌. அவன்‌ தன்னுடைய 
வலையில்‌ மீன்பிடித்தால்‌ அதை யாருக்கும்‌ 
பகிர்ந்து. கொடுத்து உதவிசெய்யமாட்டான்‌. 
வேண்டுமென்று 

துஷ்டருடைய 

வலை அவர்களுக்கு 
மாத்திரமே பிரயோஜனமுள்ளதாயிருக்கும்‌, 
மற்றவர்களுக்கு அந்த வலைகளால்‌ ஒரு 
பிரயோஜனமும்‌ உண்டாகாது. துன்மார்க்கன்‌ 
துஷ்டருடைய வலையை விரும்பி, 
சுயபிரயோஜனமடைய முயற்சி பண்ணுகிறான்‌. 


நீதிமானோ பிறருக்கு நன்மை செய்ய 
பிரயாசப்படுகிறான்‌. நீதிமான்‌ தன்னுடைய 
வலையில்‌ மீன்பிடித்து அதை 
பகிர்ந்துகொடுப்பான்‌... 


வாயின்‌ வார்த்தைகளினாலும்‌, கைகளின்‌ 
பிரயாசங்களினாலும்‌ அநேகருக்கு நன்மை 
உண்டாகும்‌. 





f= al 
TT 


பிரயோஜனமுள்ளதாயிருக்கும்‌. 
மற்றவர்களுக்கும்‌ 'ஜனமுள்ள 
தாயிருக்கும்‌. நீதிமானுடைய ஜீவியம்‌: 
கர்த்தருக்குப்‌ பிரியமுள்ளதாகவும்‌, 
கர்த்தருடைய மரிசுத்தவான்களுக்கு 
பிரயோஜனமுள்ளதாகவும்‌ இருக்கும்‌. நீதிமான்‌ 
கர்த்தருடைய விருப்பத்தையும்‌ சித்தத்தையும்‌ 
நிறைவேற்றி கர்த்தரை மகிமைப்படுத்துவான்‌. 
விசேவித்துக்‌ 
கர்த்தருக்கென்று 
நாட்களை 
கொள்ளாதவனும்‌ 
கர்த்தருக்கென்று விசேஷித்துக்‌ 
கொள்ளாதிருக்கிறான்‌. புசிக்கிறவன்‌ 
தேவனுக்கு மன்ன 
கர்த்தருக்கென்று 
புசியாதிருக்கிறவனும்‌ 
புசியாதிருந்து, தேவனுக்கு ஸ்தோத்திரஞ்‌ 
செலுத்துகிறான்‌. நம்மில்‌ ஒருவனும்‌: 
தனக்கென்று பிழைக்கிறதுமில்லை, ஒருவனும்‌ 
தனக்கென்று மரிக்கிறதுமில்லை. நாம்‌ 
பிழைத்தாலும்‌ 
பிழைக்கிறோம்‌, நாம்‌ 
கர்ததரக்கென்று மரிக்கிறோம்‌. 
பிழைத்தாலும்‌. 
நாம்‌ 
(ரோம 14:6-8) என்று அப்போஸ்தலர்‌ பவுல்‌ 
சொல்லுகிறார்‌. 


“நாட்களை 
கொள்ளுகிறவன்‌ 
விசேஷித்துக்கொள்ளுகிறான்‌; 
விசேஷித்துக்‌ 


கந்தரககெள்று 


துன்மார்க்கனின்‌ உதடுகள்‌ 


நீதி 12:19. 


நீதி 1219. 
உதடுகளின்‌. 
நீதிமானோ 
'நீங்குவான்‌.. 


துன்மார்க்கனுக்கு அவன்‌ 
துரோகமே கண்ணி; 
நெருக்கத்தினின்று 


ய வாயின்‌ வார்த்தைகளைக்‌ 
கறக்க மிகவும்‌ எச்சரிப்பாயிருக்கவேண்டும்‌. 
இருதயத்தின்‌ நிறைவினால்‌ வாய்பேசும்‌. 
நம்முடைய இருதயத்தில்‌ நீதியும்‌, 
உண்மையும்‌, இரக்கமும்‌ 
நிரம்பியிருக்கவேண்டும்‌. நம்மிடத்தில்‌ 
பிறருக்கு துரோகம்பண்ணும்‌ 
சிந்தையிருக்கக்கூடாது. நம்முடைய நாவு 
சிறிய அவயவமாகமிருந்தாலும்‌, அது 
மிகவும்‌ பலமுள்ள அவயவயமாயிருக்கிறது. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


நம்முடைய 


கர்த்தருடைய கிருபையினால்‌ 
ம்‌ கடிவாளமிட்டு 


நாவை நாம்‌ 
அடக்கவேண்டும்‌. 
அடக்காதவர்கள்‌, 


“துன்மார்க்கர்‌ 
தள்ளப்படுவார்கள்‌. கீழே விழும்படி அவர்கள்‌ 
நாவுகளே அவர்களைக்‌ கெடுக்கும்‌” 
(சங்‌ 64:8) என்று தாவீது சொல்லுகிறார்‌. 


நீதிமான்களின்‌ 
குத்தமாயிருக்கும்‌. நீதிமான்‌: 
ஞானவார்த்தைகளைப்‌ பேசுவான்‌. 
அவனுடைய வார்த்தைகளினால்‌ அநேகருக்கு 
பிரயோஜனமுண்டாகும்‌. அவனுக்கும்‌. 
ஆசீர்வாதமுண்டாகும்‌. தனக்கு ஏதாவது 
பிரச்சனைகளோ, நெருக்கங்களோ, 
ஆபத்துக்களோ வந்திருந்தாலும்‌ நீதிமான்‌ 
2 வாயின்‌ வார்த்தையினால்‌, 
விடுதலை பெறுவான்‌. 

ர்த்‌ அவனை 


வார்த்தைகள்‌ 


உதடுகளோ 
பேசும்‌. அதுவே 


துன்மார்க்கனுடைய 
துரோகப்பேச்சுக்களைப்‌ 
அவர்களுக்கு கண்ணியாகயிருக்கும்‌. 
அந்தக்‌ கண்ணியிலே துன்மார்க்கர்‌ சிக்கி 
விழுந்து. விடுவார்கள்‌. நீதிமான்‌: 
ஞானவார்த்தைகளைப்‌ பேசும்போது, கர்த்தர்‌ 
அவன்மீது பிரியப்படுகிறார்‌. அவனுக்கு 
உதலியும்‌ ஒத்தாசையும்‌ பண்ணுகிறார்‌ 
ஆபத்து வேளையிலே கர்த்தர்‌ அவனோடு 
கூடமிருந்து ஆபத்துக்களிலிருந்து அவனைத்‌ 
தப்புவிக்கிறார்‌. கர்த்தர்‌ நீதிமானுக்கு 
தம்முடைய கிருபையையும்‌, இரக்கத்தையும்‌ 
காண்பிக்கிறார்‌. 


வாயின்‌ பலன்‌ 
நீதி 12:14. 


நீதி 12:14. அவனவன்‌ தன்‌ தன்‌ வாயின்‌ 
பலனால்‌ திருப்தியடைவான்‌; அவனவன்‌ 
கைகிரியையின்‌  பலனுக்குத்தக்கதாக 
அவனவனுக்குக்‌ கிடைக்கும்‌. 





f= FTN 
TT 


நாம்‌ பேசுகிற ஒவ்வொரு நல்ல. 
வார்த்தைகளுக்கும்‌ அதற்குரிய பலன்‌ 
கிடைக்கும்‌. நம்முடைய நல்ல வார்த்தைகள்‌ 
நமக்கு ஆசீர்வாதத்தைத்‌ தரும்‌. அவனவன்‌ 
தன்‌ தன்‌ வாயின்‌ பலனால்‌ 
திருப்தியடைவான்‌. மனுஷன்‌ பேசுகிற நல்ல 
வார்த்தைகளினால்‌ அவனுக்கு ஆறுதலும்‌, 
சந்தோஷமும்‌, சமாதானமும்‌ உண்டாகும்‌. 
அவனுடைய  ஆத்துமாவில்‌: திருப்தி 
உண்டாயிருக்கும்‌. அவன்‌ கையிட்டு செய்கிற 
எல்லா காரியங்களும்‌ அவனுக்கு 
வாய்க்கும்‌. 


தியான்‌. பத்திலிருத்திக்கேதுவான 


நீர 
காரியங்களையே பேசுவான்‌. 


மற்றவர்களுக்கு 

ஆலோசனைகளைச்‌ 

கர்த்தருடைய 

பயபக்தியாகயிருந்து. 

கிருபைகளைப்‌ 

கிருபையுள்ள வார்த்தைகளைப்‌ பேசுகிறவன்‌. 
கிருபையுள்ள கிரியைகளை நடப்பிப்பான்‌ 


ய வாயின்‌ வார்த்தைகளினால்‌ 

நாம்‌ ப்தியடைவதுபோல, நம்முடைய 

கைகளின்‌ கிரியைகளினால்‌ நமக்கு பலன்‌ 

கிடைக்கும்‌. அவனவன்‌ கைக்கிரியையின்‌ 

பளுக்கத்தக்கதாக அவனவனுக்குக்‌ 
கிடைக்கும்‌. இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ 

நற்கிரியைகளைச்‌ செய்கிறவர்களை கர்த்தர்‌ 

ஆசீர்வதிக்கிறார்‌ 

இரங்குகிறவன்‌ 

கொடுக்கிறான்‌. கர்த்தர்‌ தமக்கு. 

கொடுத்தவர்களுக்கு, 

கொடுப்பார்‌. கர்த்தர்‌ 

கடன்படமாட்டார்‌. தாம்‌ 

திரும்ப செலுத்துவார்‌. 

செய்கிறவர்களுக்கு. 

நற்கிரியைகளுக்கு தக்கதாக கர்த்தருடைய 

சமுகத்திலிருந்து பலன்‌ கிடைக்கும்‌. 


மதியீனனுடைய வழி 
நீதி 12:15 


நீதி 12:15. மதியீனனுடைய வழி அவன்‌ 
மார்வைக்குச்‌ செ்லமைவலிருக்கும்‌ 
ஆலோசனைக்குச்‌. 

கொடுக்கிறவனோ று 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


செய்வது எல்லாமே 
சரியானதுதான்‌ என்று மதிமீனன்‌ 
நினைப்பான்‌. அவனுடைய வார்த்தைகளும்‌, 
அவனுடைய செய்கைகளும்‌ அவனுக்கு 
நல்லதாகவே தெரியும்‌. மதியீனனுடைய வழி 
அவன்‌ பார்வைக்கு செம்மையாயிருக்கும்‌. 
க ஆலோசனையும்‌ 
மதியீனன்‌ 
அவனுக்கு யாராவது. 
ப்‌ அந்த 
ஆலோசனைகளுக்கு அவன்‌ 
செவிகொடுக்கவும்‌ மாட்டான்‌. 


தான்‌ 


ஞானமுள்ளவனோ 
ஆலோசனைகளையும்‌, 
பெற்றுக்கொள்ள வேண்டுமென்று 
விரும்புவான்‌. ஞானஆலோசனை எங்கு 
அடக்குயென்று தேடிப்‌ பார்த்து, அங்கு 

போய்‌ நல்ல ஆலோசனைகளைப்‌ 
பெற்றுக்கொண்டு ஆசீர்வாதம்‌ பெறுவான்‌. 
ஆலோசனைக்கு செவிகொடுக்கிறவன்‌ 
ஞானமுள்ளவன்‌. ன்‌ 
வழிகளெல்லாம்‌ 
ஞானமுள்ளவன்‌ 
நினைக்கமாட்டான்‌. 
இருப்பதற்கு 
நினைப்பான்‌. 
யாராவது 
அவர்கள்மீது 
அவர்களுடைய 
பெற்றுக்கொள்வான்‌. 
பிறருடைய 
பெற்றுக்கொண்டு தன்னுடைய 
வளர்ச்சி பெறுவான்‌. 


நல்ல 


புத்திமதிகளையும்‌ 


வாய்ப்புள்ளது 
தன்னுடைய தப்‌ 
சுட்டிக்‌ காண்பித்தால்‌, 
கோபப்படமாட்டான்‌. 
ஆலோசனைகளைப்‌ 
ஞானமுள்ளவன்‌ 
புத்திமதிகளையும்‌ 
ஞானத்தில்‌ 


மூடனுடைய கோபம்‌ 
நீதி 12:16 


நீதி 1216. மூடனுடைய கோபம்‌ 
சீக்கிரத்தில்‌ வெளிப்படும்‌; இலச்சையை 
மூடுகிறவனோ விவேகி. 





i= THE 
TT 


மிகவும்‌ பொறுமையாகமிருப்பது 
கோழைத்தனம்‌ என்று உலகப்பிரகாரமான 
ஜனங்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. 
ஞானமுள்ளவன்கூட சில சமயங்களில்‌ 
கோபப்படுகிறான்‌. இவனுடைய கோபத்திற்கு 
நியாயமான காரணம்‌ இருக்கும்‌. 
ஞானமுள்ளவன்‌ தன்னுடைய கோபத்தை 
தன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள்‌ 
வைத்திருப்பான்‌. ஒருபோதும்‌ பொறுமை 
இழந்துவிடமாட்டான்‌. 
தன்னுடைய 
எஜமானனாகயிருப்பான்‌. 
கட்டளைக்கு அவனுடைய 
அடங்கியிருக்கும்‌. 


மூடனுடைய 
குட்டுப்பாடில்லாதது. கோபமே மூடனுடைய 
எஜமான்‌. மூடன்‌ தன்னுடைய கோபத்திற்கு. 


மூடன்‌ 
கோபப்பட்டுவிடுவான்‌. 


கோபத்தை 
வார்த்தைகளினாலும்‌. 


ஆலியின்‌ கனி வெளிப்படவேண்டும்‌. அன்பு, 
நீடியபொறுமை ஆகியவை ஆலிமின்‌ 
முக்கியமான கனிகள்‌. 


பொறுமையோடிருப்பதே. ஞானம்‌. 
மூடனுடைய கோபம்‌ சீக்கிரத்தில்‌. 
வெளிப்படும்‌. ஞானமுள்ளவன்‌ சீக்கிரத்தில்‌ 
கோபப்படமாட்டான்‌. விவேகி இலச்சையை 
மூடுகிறான்‌. கருத்து வேறுபாடுகளும்‌, 
தர்க்க வேறுபாடுகளும்‌ இருந்தாலும்‌, 
விவேகி அதை பெரிதுபடுத்தாமல்‌, 
தன்னுடைய ஞானத்தினால்‌. 
வேறுபாடுகளையும்‌ கோபங்களையும்‌ 
அடக்கிவிடுவான்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


விவேகியின்‌ இருதயத்தில்‌ சாந்தமும்‌ 
அமைதியும்‌ இருக்கும்‌. விவேகி தன்னுடைய 
நாலை... கடிவாளம்‌ போட்டு அடக்கி 
வைத்திருப்பான்‌. நம்முடைய இருதயத்தில்‌ 
அமைதியாகயிருப்பதும்‌, நம்முடைய வாயினால்‌ 
சமாதானமுள்ள வார்த்தைகளைப்‌ பேசுவதும்‌ 
ஆவிக்கும்‌, சரீர 

ம்‌ மிகவும்‌ நல்லது. 
சிந்தனையுள்ளவர்கள்‌. 

மாட்டார்கள்‌. 


காயப்படுத்தமாட்டார்கள்‌. 
அன்பு சகலத்தையும்‌ தாங்கும்‌. 
சகலத்தையும்‌ சகிக்கும்‌. அன்பு பிறருக்கு. 
தீங்கு செய்யாது. மற்றவர்கள்‌ தங்களுக்கு 
தீங்கு செய்தாலும்‌, நற்குணமுள்ளவர்கள்‌ 
அதை சகித்துக்கொள்வார்கள்‌. 
மற்றவர்களுடைய தப்பிதங்களை 
மன்னித்துவிடுவார்கள்‌. மற்றவர்கள்‌ 
தங்களுக்கு காயம்‌ ஏற்படுத்தியிருந்தாலும்‌, 
அவர்களை பழிக்கு பழிவாங்கவேண்டுமென்று 
கோபப்படமாட்டார்கள்‌. இலச்சையை 
மூடுகிறவன்‌ விவேகி. விவேகியின்‌ 
வார்த்தைகளும்‌, செய்கைகளும்‌ 
ஞானமுள்ளதாகயிருக்கும்‌. 


சத்தியவாசகன்‌ 


நீதி 12:17 


நீதி 1217. சுத்தியவாசகள்‌ நீதியை 
வெளிப்படுத்துவான்‌; பொய்ச்‌ 
சாட்சிக்காரனோ வஞ்சகத்தை. 
வெளிப்படு த்துவான்‌. 


உண்மையுள்ள சாட்சிக்காரன்‌ 
உண்மையை மாத்திரமே பேசுவான்‌. அவன்‌ 
சத்தியவாசகன்‌. தன்னுடைய புத்திக்கும்‌, 
ஞானத்திற்கும்‌ எட்டிய வரையில்‌, தனக்குத்‌ 
தெரிந்திருக்கும்‌ உண்மைகளை மாத்திரமே 
பேசுவான்‌. சத்தியவாசகன்‌ 
வெளிப்படுத்துவான்‌. 
சம்பாஷணையாகயிருந்தாலும்‌, 
விசாரணையாகயிருந்தாலும்‌, நியாயத்தீர்ப்பு 
கொடுக்கும்போது சாட்சி கொடுக்கவேண்டிய 
ம்‌ சத்தியவாசகன்‌: 

'த்திரமே பேசுவான்‌. அவன்‌ 
ஆணையிட்டு பேசினாலும்‌, ஆணையிடாமல்‌ 
பேசினாலும்‌, அவனுடைய வாயிலிருந்து 
உண்மை மாத்திரமே வெளிவரும்‌. 





f= THE 
ETT 


நீதியின்‌ பிரமாணம்‌ சத்தியவாசகனை 


இன்னதென்பதை இவன்‌ அறிந்திகக்கரான்‌. 
சத்தியவாசகன்‌ நீதியை மாத்திரம்‌ பேசி, 
கர்த்தரை மகிமைப்படுத்துகிறான்‌. 
பொய்ச்சாட்சிக்காரன்‌ வஞ்ச 
வெளிப்படுத்துவான்‌. இவனிடத்தில்‌ ய்‌ 
வஞ்சிக்கிற ஆவியிருக்கும்‌. உண்மையை 
'பொய்போலவும்‌, பொய்யை உண்மைபோலவும்‌ 
ஜோடனையாகப்‌ பேசுவான்‌. தன்னுடைய 
சாதுரிய வார்த்தைகளினாலும்‌, ல்‌ 
எண்ணங்களினாலும்‌ 
சொல்லுவான்‌. 


ஆளுகை செய்கிறது. 


ஞானமுன்னவர்களுடைய நாவு 
நீதி 12:18 


நீதி 1218. பாட்டயக்குத்துகன்போல்‌ 
பேசுகிறவர்களும்‌ உண்டு; 
ஞானமுன்னவர்களுடைய தாவோ. 
ஒளஷதம்‌. 

ம்முடைய நாவை ம்‌ ௭ 
பயன்படுத்துகிறோம்‌ என்பது க்‌ 
முக்கியம்‌ அதன்‌ அடிப்படையிலேயே 
ஜீவனும்‌ மரணமும்‌ உண்டாகும்‌. நாம்‌ 
நாவைப்‌ பயன்படுத்தும்‌ விதத்தில்தான்‌, 
நம்முடைய வார்த்தைகள்‌ விஷமாகவோ 
அல்லது ஒளஷதமாகவோ 
நடப்பிக்கும்‌. 
பட்டயத்தைப்போல 
காயப்படுத்திவிடுவார்கள்‌. 
நல்ல மதிப்போடும்‌, 
இருக்கிறவர்களுக்கு 
பொய்யான குற்றச்சாட்டுக்களைச்‌ 
அவர்களுடைய மதிப்பையும்‌ மரியாதையையும்‌ 
கெடுத்துப்போடுவார்கள்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


விரோதமாகத்‌ தூஷண 
பேசுவதும்‌, உண்மைக்கு 
விரோதமாக பொய்யை ஜோடித்து 
சொல்லுவதும்‌, பட்டயம்‌ போலவே பிறரை 
வெட்டிக்காயப்படுத்திவிடும்‌. பட்டயம்‌. 
ஒற்றுமையாகமிருக்கிற சரீர அவயவத்தை 
வெட்டி துண்டுபண்ணிப்போடும்‌. 
அதுபோலவே மத்தியிலே 


பிறருக்கு 
வார்த்தைகளைப்‌ 


நண்பர்கள்‌ 


கோள்சொல்லுதல்‌, புறங்கூறுதல்‌ ஆகியவை. 
சிநேகத்தையும்‌, 
அவர்கள்‌ 

பி 


நண்பர்களின்‌ 
பாசத்தையும்‌... பிரத்துவிடும்‌. 
இதுவரையிலும்‌ 
நண்பர்களாயிருந்திருப்பார்கள்‌. 
துன்மார்க்கருடைய 
பேச்சுக்களினால்‌, 
முறிந்துபோகும்‌. 
பட்டயக்குத்துக்கள்போல. 
காயப்படுத்திவிடுகிறார்கள்‌. 


ஒரு சிலர்‌ 


இவர்களுடைய 
இப்படிப்பட்டவர்கள்‌ 
பேசி பிறரை 


நல்ல வார்த்தைளைப்‌ 
பேசுவார்கள்‌. இவர்களுடைய 
பேச்சுக்களினால்‌ பகை குறைந்து நட்பு 
ன்டாகும்‌. சண்டை குறைந்து சமாதானம்‌. 
இவர்களுடைய ஆறுதலான 
வேதனையோடிருக்கும்‌. 

குணப்படுத்தும்‌. இவர்கள்‌ 
ஞானமுள்ளவர்கள்‌. இவர்களுடைய நாவின்‌ 
வார்த்தைகள்‌ ஒளஷதம்போல காயங்களைக்‌ 


குணப்படுத்துகிறது. 


புறங்கூறும்‌ வார்த்தைகளினால்‌ மனுஷர்‌ 
மத்தியிலே பிரிவினைகள்‌ உண்டாகும்‌. 
ஞானமுள்ளவர்களின்‌ வார்த்தையினால்‌ 
அந்தப்‌ பிரிவினை நீங்கி ஒற்றுமை 
உண்டாகும்‌. நாம்‌ ஞானமுள்ள 
வார்த்தைகளைப்‌ பேசும்போது, ஜனங்கள்‌ 
தங்களுடைய தப்பிதங்களைப்‌ 
புரிந்துகொள்வார்கள்‌. தங்களுடைய 
பாவங்களுக்காக மனம்‌ வருந்துவார்கள்‌. 
தாங்கள்‌ யாருக்கு விரோதமாகத்‌ தீங்கு 
செய்தார்களோ, அவர்களிடத்தில்‌ போய்‌ 
ஒப்புரவாவார்கள்‌. மனுஷரிடத்தில்‌ 
ஒப்புரவாவாதுபோல, இவர்கள்‌ 
தேவனிடத்திலும்‌ ஒப்புரவாவார்கள்‌. 





ழ்‌ நள 
யாய 
சத்திய உதடு 
நீதி 12:19 


நீதி 1219. சத்திய உதடு என்றும்‌ 
நிலைத்திருக்கும்‌ பொய்‌ நாவோ ஒரு 
திமிஷமாத்திரம்‌ இருக்கும்‌. 


நாம்‌ மாத்திரமே 
பேசவேண்டும்‌. திக நிலைத்திருக்கும்‌. 
சத்தியமே ஜெயம்பெறும்‌. சத்தியம்‌ 
எப்போதும்‌ சத்தியமாகவேயிருக்கும்‌. சத்‌ 
உதடு என்றும்‌ 
பொய்நாவோ ஒரு நிமிஷம்‌ 
இருக்கும்‌. அதற்கு பின்பு 
ஒன்றுமில்லாமல்‌ 
பொய்பேசுகிறவர்கள்‌ 
முரண்பட்டுப்‌ பேசுவார்கள்‌. 
வார்த்தைகளில்‌ 
இருக்காது. சத்தியத்தைப்‌ பேசுகிறவர்கள்‌ 
உறுதியோடு பேசுவார்கள்‌. சில சமயங்களில்‌ 
ம்‌ மங்கிப்போவதுபோல இருக்கும்‌. 
சத்தியத்தை மூடி மறைப்பதுபோல. 
ம்‌ ஏற்ற வேளை 
பிரகாசமாக 
ஒளியைக்கொடுக்கும்‌. சத்தியமே என்றும்‌ 
நிலைத்திருக்கும்‌. 


'தீங்கைப்‌ பிணைக்கிறவர்கள்‌ 
நீதி 12:20 


நீதி 12:20. தீங்கைப்‌ 

பிணைக்கிறவர்களின்‌' இருதயத்தில்‌ 

இருக்கிறது கபடம்‌; சமாதானம்‌ 

பண்ணுகிற ஆலோசனைக்காரருக்கு. 

உன்னது சந்தோஷம்‌. 
மற்றவர்களுக்கு தீங்கு 

நினைக்கிறவர்கள்‌, தாங்கள்‌ விரித்த 

வலையில்‌ தாங்களே விழுந்துவிடுவார்கள்‌. 

அவர்களுடைய கண்ணி அவர்களையே 

பிடிக்கும்‌. பிறருக்கு தீங்கு நினைக்கிறவர்கள்‌ 

தங்களைத்‌. தாங்களே 

கொள்கிறார்கள்‌. 

பிணைக்கிறவர்களின்‌ 

கபடமிருக்கிறது. 

சந்தோஷமோ, சமாதான! 

இவர்களுடைய வார்த்தைகளினால்‌ பிறருக்கு 

எந்த நன்மையும்‌ உண்டாகாது. 

சமாதானமாகயிருக்கிற குடும்பத்தைக்கூட 

இவர்கள்‌ பிரித்துவிடுவார்கள்‌. அவர்கள்‌ 

மத்தியிலே சண்டையை மூட்டிவிடுவார்கள்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சமாதானம்‌. பண்ணுகிறவர்கள்‌ 
சந்தோஷமாயிருப்பார்கள்‌. இவர்கள்‌ பிறருக்கு 
பிரயோஜனமான ஆலோசனைகளையும்‌, 
புத்திமதிகளையும்‌ சொல்லி அவர்களை 
ஆசீர்வதிப்பார்கள்‌. இவர்களுடைய 
ஆலோசனைகளை கேட்கிறவர்கள்‌ மத்தியிலே 
பகை. நீங்கும்‌, சந்தோஷமுண்டாகும்‌ 
இவர்களுடைய வார்த்தைகளினால்‌ 
சமுதாயத்திற்கு ஆசீர்வாதமுண்டாகும்‌. 
ஜனங்கள்‌, தங்கள்‌ மத்தியிலே இருக்கிற 
கருத்து வேறுபாடுகள்‌ எல்லாவற்றையும்‌. 
மறந்து. சமாதானம்‌ 
பண்ணுகிறவர்களின்‌ ஆலோசனைகளினால்‌ 
சமாதானமாயிருப்பார்கள்‌. சமாதானம்‌. 
பண்ணுகிறவர்கள்‌ பாக்கியவான்கள்‌ என்று 
நம்முடைய கர்த்தராகிய இயேசுகிறிஸ்துவம்‌ 
சொல்லியிருக்கிறார்‌. 


நீதிமான்‌ 
தீதி 12:21 


நீதி 12:21. தீதிமானுக்கு 2 கேடும்‌ 
வராது; துன்மார்க்கரோ மையினால்‌ 


திறையப்படுவார்கள்‌.. 


நீதிமானின்‌ நன்மையை 
விசாரிக்கிறார்‌. அவனைப்‌ பாதுகாத்து, 
பராமரிக்கிறார்‌. நீதிமானுக்கு ஒரு கேடும்‌ 
வராது. அவனுக்கு ஆபத்து வரும்போது, 
கர்த்தரே அவனுக்கு கேடகமாகவும்‌, 
அரணாகவும்‌, பாதுகாப்பாகவும்‌ இருக்கிறார்‌. 
நீதிமானை தீங்கு அணுகுவதில்லை. 
நீதிமானுக்கு 

நாசமோசங்களும்‌ வருவதற்‌ 

அனுமதி கொடுக்கமாட்டார்‌. 
அனுமதியில்லாமல்‌ நீதிமான்களை எந்த 
அந்தகார சக்திகளும்‌ நெருங்கவும்‌ முடியாது, 
தொடவும்‌ முடியாது. 


நீதமாள்களிடத்தில தேவனுடைய 
வல்லமை  நிரம்பிமிருக்கும்‌. 
ததினன்களுக்க சோதனைகள்‌ வரலாம்‌. 
ஆனாலும்‌ அவர்கள்‌ கர்த்தருடைய 
கிருபையின்‌ பெலத்தினால்‌, சோதனைகளை 
மேற்கொள்வார்கள்‌. கர்த்தருடைய 
கிருபையினாலும்‌, பெலத்தினாலும்‌ 
சோதனைகளில்‌ ஜெயம்பெறுவார்கள்‌. 


கர்த்தர்‌ 





ழ்‌ யனா 
யாய 


“உன்னதமானவரின்‌ 
சர்வவல்லவருடைய 


மறைவிலிருக்கிறவன்‌. 
நிழலில்‌ தங்குவான்‌" 
(சங்‌ 919). “எனக்கு அடைக்கலமாயிருக்கிற 
உன்னதமான கர்த்தரை உனக்குத்‌ 
தாபரமாகக்கொண்டாய்‌. ஆகையால்‌. 
பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன்‌ 
கூடாரத்தை அணுகாது" (சங்‌ 91270) 
என்று தாவீது பாடுகிறார்‌. 
துன்மார்க்கர்‌ தீமையினால்‌ 
நிறையப்படுவார்கள்‌. இவர்கள்‌ மனுஷருக்கு 
தீங்கு நினைக்கிறார்கள்‌. தீங்கு 
செய்கிறார்கள்‌. தேவனுடைய 
பிரமாணத்திற்குக்‌ கீழ்ப்படியாமல்‌, அவருக்கு 
கலகம்பண்‌ ணுகிறார்கள்‌. 
தேவனுடைய நீதியான 
யத்தீர்ப்பு வரும்‌. பிறருக்கு தீங்கு 
செய்யவேண்டும்‌ என்பதே துன்மார்க்கருடைய 
விருப்பம்‌. இவர்களுடைய விருப்பத்தின்‌ 
பிரகாரமாக, இவர்களுடைய இருதயங்களில்‌ 
தீமையும்‌, வஞ்சனையும்‌ நிரம்பியிருக்கும்‌. 
நீதிமானுக்கு. ஒரு கேடும்‌ வராது, 
துன்மார்க்கனுக்கு ஒரு ஆசீர்வாதமும்‌ வாது. 


பொய்‌ உதடுகள்‌ 
நீதி 12:22 


நீதி 12:22. 
கர்த்தருக்கு 

உண்மையாய்‌. 
அவருக்குப்‌ பிரியம்‌. 


நீதியும்‌ சத்தியமுழுள்ளவர்‌. 
நீதியையும்‌ பொய்யையும்‌: 
பொய்‌உதடுகள்‌ கர்த்தருக்கு 
தேவனுடைய 
வார்த்தைகளும்‌, அவருடைய பிரமாணங்களும்‌ 
சத்தியமானவை. தேவனுடைய பிரமாணத்தை 
பெய்யும்‌ அநீதியும்‌ மீறுகிறது. ஆகையினால்‌ 
கர்த்தர்‌ பொய்‌உதடுகளை அருவருக்கிறார்‌. 
பொய்பேசுகிறவர்கள்‌ சமுதாயத்திற்கு 
'கிருமிகளைப்போல. தீங்கு 
செய்கிறார்கள்‌. இவர்களால்‌ மனுஷருக்கு 
தீங்கும்‌, நோயும்‌, பலவீனமும்‌, மரணமும்‌ 
உண்டாகுமேயல்லாமல்‌, வேறு ஒரு நன்மையும்‌ 
உண்டாகாது. 


பொய்‌ உதடுகள்‌ 
அருவருப்பானவைகள்‌; 
'நடக்கிறவர்கனோ 


கர்த்தர்‌ 


நோய்‌ 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நடக்கிறவர்கள்‌ 
பிரியமானவர்கள்‌. 
பேச்சுக்களும்‌, 
சத்தியமுள்ளதாயிருக்கும்‌. 
நீதியுள்ளதாயிருக்கும்‌. கர்த்தர்‌ இவர்கள்‌ 
மேலும்‌, இவர்களுடைய வார்த்தைகள்மேலும்‌, 
இவர்களுடைய கிரியைகள்மேலும்‌ 
பிரியமாயிருக்கிறார்‌. பொய்உதட்டுக்காரர்கள்‌ 
ர்த்தருக்‌ அருவருப்பானவர்கள்‌. 
நடக்கிறவர்களோ 

கர்த்தருக்குப்‌ பிரியமானவர்கள்‌. 


விவேகமுன்ன மனுஷன்‌ 
தீதி 12:23 


நீதி 12:29, விவேகமுன்ன மனுஷன்‌: 
அறிவை அடக்கிவைக்கிறான்‌; 
முடருடை। இருதயமோ 
மதியினத்தைப்‌ பிரசித்தப்படுத்தும்‌. 


பத்தயள்ளவன்‌. பிறக்கு ப்தயள்ள 
ஆலோசனைகளைச்‌ சொல்றுகிறா 
மற்றவர்களுக்கு 


ற்‌ கபோணமுண்டாகத்‌ 
தக்கதாக, 


ப ர்களுக்கு நல்ல 
சொல்லுகிறான்‌ 
ண்டுக்கைள்‌ பேசும்போது, அவன்‌ 
மூலமாய்‌ ஞானமும்‌ அறிவும்‌ வெளிப்படும்‌. 
இவனுடைய வார்த்தைகளைக்‌ கேட்போருக்கு 
மிகுந்த ஆசீர்வாதமாயிருக்கும்‌. 
எப்போதும்‌. 
ஆலோசனை 
சொல்லிக்கொண்டேயிருக்க மாட்டான்‌. 
யாருக்கு ஆலோசனை சொல்லவேண்டும்‌ 
என்பதும்‌, அவர்களுக்கு எப்பொழுது 
ஆலோசனை சொல்லவேண்டும்‌ என்பதும்‌, 
எப்டி... ஆலோசனை சொல்லவேண்டும்‌ 
என்பதும்‌ அவனுக்கு நன்றாய்த்‌ 
தெரிந்திருக்கிறது. வல்கள்‌ மனுஷன்‌ 
அறிவை அடக்கி வைக்கிறான்‌. 
தேவைப்படும்போது அதைத்‌ தாராளமாய்‌ 
வெளிப்படுத்துகிறான்‌. 





i THE 
TT 


மூடனால்‌ அவனுடைய மூடத்தனத்தை 
அடக்கி வைக்க முடியாது. 
பேச்சிலும்‌, கிரியையிலும்‌, 
மூடத்தனம்‌ பிரத்தியட்சமாய்‌ 
மூடனுடைய இருதயத்தில்‌ 
நிரம்பியிருக்கிறது. அது 
மதிமீனத்தை பிரசித்தப்படுத்தும்‌. தான்‌ ஒரு 
மூடன்‌ என்பதை எந்த மூடனாலும்‌ மூடி 
மறைக்க முடியாது. அவனுடைய வாய்‌ 
அவனுக்கு கட்டுப்பட்டு கீழ்ப்படிந்திருக்காது. 
அவனுடைய இருதயத்தின்‌ ஆசைகளும்‌ ஒரு 
கட்டுப்பாட்டிற்குள்‌ இருக்காது. மூடன்‌ 
தனக்குப்‌ பிரியமானதை, தன்னுடைய 
இஷ்டத்தின்‌ பிரகாரம்‌ செய்கிறவன்‌ இவன்‌ 
சூழ்நிலைகளை பார்க்கமாட்டான்‌. 
ஆலோசனை. சொல்லவேண்டுமா. 
சொல்லவேண்டாமா என்பதையும்‌ 
கவனிக்கமாட்டான்‌. தனக்கு தெரிந்தது. 
தெரியாதது எல்லாவற்றையும்‌ பேசி 
தன்னுடைய மதியீனத்தை 
பிரசித்தப்படுத்துவான்‌. 


ஜாக்கிரதையுள்ளவர்களுடைய 


நீதி 12:24. 
ஜாக்கிரதையுன்னவர்களுடைய கை 
ஆளுகைசெய்யும்‌;  சோம்பேதியோ 
பகுதிகட்டுவான்‌. 


உற்சாகமாகவும்‌, 
வேலைசெய்கிறவர்கள்‌ 
அவர்களுக்கு ஒரு நன்மையும்‌: 
குறைவுபடாது. சாலொமோனுடைய 
ஆட்சிக்காலத்தில்‌ யெரொபெயாம்‌ என்பவன்‌ 
பராக்கிரமசாலியாயிருந்தான்‌. அவன்‌ 
காரியசமர்த்தனான. வாலிபன்‌ என்று 
சாலொமோன்‌ கண்டு, அவனை 
தன்னுடைய ராஜ்யத்தில்‌ பயன்படுத்தினான்‌. 
யோசேப்பு 

காரியத்தையெல்லாம்‌ 

விசாரிப்புக்கு சாலெமோன்‌ 

(இராஜா 11:28). 


சுறுசுறுப்பாகவும்‌ 
சுகமாயிருப்பார்கள்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


வாலிபவயதிலே ஜாக்கிரதையுள்ள 
வர்களாகவும்‌, சுறுசுறுப்பாகவும்‌, 
உற்சாகமாகவும்‌ வேலை செய்கிறவர்களாகவும்‌ 
இருக்கிறவர்கள்‌, தங்களுடைய காலத்தை 
பிரயோஜனப்படுத்திக்‌ கொள்கிறார்கள்‌. 
தங்களுடைய வாலிபவயதில்‌ சம்பாதிப்பதை 
மொத்தமாக செலவு செய்துவிடாமல்‌, 
தங்களுடைய வருங்காலத்திற்கு சேமித்து 
வைக்கிறார்கள்‌. இவர்கள்‌ 
ஜாக்கிரதையுள்ளவர்களாக இருப்பதினால்‌, 
இவர்களுக்கு முதிர்வயதாகும்போது ஒரு 
நன்மையும்‌ குறைவுபடாது. வாலிபத்தில்‌ 
சேமித்து வைத்த பணம்‌, இவர்களுடைய 
முதிர்வயதில்‌ உதவியாயிருக்கும்‌. 


சோம்பல்தனம்‌ மனுஷனை 

அடிமைத்தனத்திற்கு அழைத்துச்‌ செல்லும்‌. 

சோம்பல்காரர்கள்‌ ஒரு வேலையும்‌. 

செய்யமாட்டார்கள்‌. இவர்கள்‌ சரீர 

உழைப்பை வெறுக்கிறவர்கள்‌. தங்களுடைய 

சரீரம்‌ கஷ்டப்படக்கூடாது என்பது மாத்திரமே 

விருப்பம்‌. கர்த்தர்‌ 

கொடுக்கும்‌ எந்த 

இவர்கள்‌ 
உண்மையுள்ளவர்களாயிருக்கமாட்டார்கள்‌. 


சோம்பற்காரர்கள்‌ கர்த்தருடைய 
ஊழியத்தை செய்வதற்கு தகுதியற்றவர்கள்‌. 
இவர்கள்‌ கர்த்தருடைய அழைப்பை 
அசட்டைபண்ணுவார்கள்‌ படுத்து 
தூங்குவதுதான்‌ சோம்பற்காரருக்கு மிகவம்‌ 

ம இப்படிப்பட்டவர்கள்‌ 


்‌ அடிச்சுவடுகளைப்‌ 
பின்பற்றிப்‌ போகமாட்டார்கள்‌. 


சோம்பேறி ஒரு வேலையும்‌ செய்யாமல்‌. 
சும்மாயிருப்பதினால்‌ அவனிடத்தில்‌ ஒரு 
காகம்‌ இருக்காது. புசிப்பதற்கு 
போஜனமிருக்காது. நேர்மையாக உழைத்து 
சம்பாதிக்கவேண்டும்‌ என்னும்‌ எண்ணமும்‌ 
இவனுக்கு இருக்காது. இப்படிப்பட்டவன்‌ 
பிறரை வஞ்சிக்க ஆரம்பித்துவிடுவான்‌. 
பிறருடைய வஞ்சனையில்‌ விழுந்துவிடுவான்‌. 
மற்றவர்களுக்கு அடிமையாகயிருப்பான்‌.. 
அவர்களுக்கு பகுதி கட்டுவான்‌. 
ஜாக்கிரதையுள்ளவன்‌. சுறுகறுப்பாக 
உழைத்து சாப்பிடுவான்‌. 

ஒரு வேலையும்‌ செய்யாமல்‌, 

பிச்சையெடுத்து 

பிச்சையெடுப்பது கேவலம்‌ 
என்பதைக்கூட சோம்பேறி உணரமாட்டான்‌. 





ழ்‌ நள 
யாய 


இருதயத்திலுன்ன கவலை 
நீதி 12:25 


நீதி 12:25, மனுஷனுடைய 
இருதயத்திலுன்ன கவலை அதை 
ஒடுக்கும்‌; நல்வார்த்தையோ அதை 
மகிழ்ச்சியாக்கும்‌. 


மனுஷனுடைய இருதயத்தின்‌ பாரம்‌ 
அவனை வேதனைக்குட்படுத்துகிறது. அவன்‌ 
அதிகபாரங்களை சுமப்பதினால்‌ 
கவலைப்படுகிறான்‌. அவனுக்கு பயம்‌: 
வந்துவிடுகிறது. அவனுடைய ஆவி 
சோர்ந்துபோகிறது. வருத்தப்பட்டு பாரம்‌ 
சுமக்கிறவன்‌ தன்னுடைய பாரத்தில்‌ 
மூழ்கிப்போவதுபோல பரிதாபமாகயிருக்கிறான்‌. 
மனுஷனுடைய  இருதயத்திலுள்ள கவலை, 
அவனுடைய இருதயத்தை ஒடுக்கிவிடும்‌. 


கர்த்தருடைய வார்த்தையே நம்முடைய 
இருதயத்தின்‌ வியாதிக்கு நல்ல மருந்து. 
தேவனுடைய வார்த்தை: நம்முடைய 
துக்கத்தை சந்தோஷமாக மாற்றும்‌. 
ஒடுங்கிப்போன நம்முடைய இருதயத்தை 
மறுபடியும்‌ விடுதலை செய்யும்‌. துக்கத்தில்‌ 
மூழ்கிப்போயிருக்கிற நம்மை, கர்த்தருடைய 
வார்த்தை துக்கத்திலிருந்து தாக்கம்‌ 
தலைநிபிரச்செய்யும்‌. கர்த்தர்‌ 

நம்முடைய பாரத்தை, தடைகள்‌ 
அப்போது அவர்‌ நம்மை ஆதரிப்பார்‌. 


வருத்தப்பட்டுப்‌ பாரஞ்சுமக்கிறவர்களே! 
நீங்கள்‌ எல்லாரும்‌ என்னிடத்தில்‌ வாருங்கள்‌; 
நான்‌ உங்களுக்கு இளைப்பாறுதல்‌ தருவேன்‌. 
நான்‌ சாந்தமும்‌ மனத்தாழ்மையுமாய்‌ 
இருக்கிறேன்‌: என்‌ நுகத்தை உங்கள்‌ மேல்‌ 
ஏற்றுக்கொண்டு, என்னிடத்தில்‌ கற்றுக்‌ 
கொள்ளுங்கள்‌; 
ஆத்துமாக்களுக்கு 
கிடைக்கும்‌. என்‌ நுகம்‌ கம்‌, என்‌ 
சுமை வாயும்‌ இருக்கிறது” 
(மத்‌ 11:28-30) என்று இயேசுகிறிஸ்து 
சொல்லுகிறார்‌. 


நீதிமான்‌ 
நீதி 12:28 


நீதி 12:98. நீதிமான்‌ தன்‌ அயலானைப்‌: 
பார்க்கிலும்‌. மேன்மையுன்ளவன்‌; 
துன்மார்க்கருடைய யா 
அவர்களை மோசப்படுத்தும்‌.. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நீதிமான்‌ தன்‌ அயலானைக்காட்டிலும்‌ 
செழித்திருப்பான்‌ என்பது 

வாக்கியத்தின்‌ வியாக்கியானம்‌ 
ஒருவேளை நீதிமானுக்கு _ 
உலகப்பிரகாரமான 
சம்பத்துக்களும்‌ அதிகமில்லாமல்‌ 
இருக்கலாம்‌. ஆனாலும்‌ நீதிமான்‌ பரிசுத்த 
ஆவியானவருடைய கிருபைகளிலும்‌, 
ஆறுதல்களிலும்‌ பெருகியிருப்பான்‌. 
கர்த்தருடைய ஆசீர்வாதமே மெய்யான 
ஐசுவரியம்‌. நீதிமானுக்கு உலகப்பிரகாரமான 
ஆசீர்வாதம்‌. அதிகமாயில்லாவிட்டாலும்‌, 
ஆவிக்குரிய ஆசீர்வாதம்‌ அதிகமாயிருக்கும்‌. 


நீதிமானுக்கு 
பாதுகாப்பார்‌ 
வார்த்தைகள்‌ நீதிமானை 
நீதிமான்‌ நன்மையான 
ஞானத்தோடு செய்வான்‌. 
அயலகத்தார்‌ 

உலகப்பிரகாரமாக. 
ஒசவரியவான்களாகமிரந்தாும்‌, நீதிமானே 
தன்‌ அயலகத்தாரைப்‌ பார்க்கிலும்‌ 
மேன்மையுள்ளவன்‌. நீதிமானுடைய 
வார்த்தையிலும்‌ செய்கையிலும்‌ பரிசுத்தமும்‌ 
நீதியும்‌ நிரம்பியிருக்கிறது. 

ன்மார்க்கன்‌ 
வழியில்‌ நடக்கிறான்‌. 
கோணலானவை. 
பாதையில்‌ நடக்கிறான்‌. 
வழி அவனை 


உதவத்‌ 
கர்த்தருடைய 


அவனைப்‌ 


துன்மார்க்கத்‌ 
அவனுடைய வ 
அவன்‌ அழிவின்‌ 
துன்மார்க்கனுடைய 
மோசப்படுத்திவிடும்‌. 
ஆரம்பத்தில்‌. துன்மார்க்கன்‌ 
நன்றாயிருப்பதுபோல தெரியும்‌. அவனுடைய 
உலகஜகவரியமும்‌, உலகசெல்வாக்கும்‌, 
ஆடம்பரமும்‌ அவனை உயர்ந்த ஸ்தலத்திலே 
ூக்கிநிறுத்தும்‌. ஆனாலும்‌ அவன்‌ 
வலுவான அஸ்திபாரத்தின்மீது நிற்கவில்லை. 
அவன்‌ கீழே விழுவான்‌. அவனுடைய 
பெருமையும்‌, ஐசவரியமும்‌ ஒன்றுமில்லாமல்‌ 
போகும்‌. அவனால்‌ தன்னைத்தானே 
பாதுகாத்துக்கொள்ள 

அவனுடைய வழி 
வழியாகமிருப்பதினால்‌, 

அவனை மோசப்படுத்‌ 





i= FTE 
TT 


சோம்பேறி 
வேட்டையாடிய 
சமைப்பதில்லை; 
ஜாக்கிரதையுன்னவனுடைய பொருளோ 
அருமையானது. 


பரிசுத்தவான்கள்‌: 
'சோம்பேறித்தன த்தையும்‌, வஞ்சகத்தையும்‌ 
வெறுக்கவேண்டும்‌. சோம்பல்தனம்‌. 
கர்த்தருக்கு அருவருப்பானது. “சோம்பேறி” 
என்று சொல்லப்பட்டிருக்கும்‌ 
வார்த்தைக்கு, சோம்பேறி” என்றும்‌, 
"வஞ்சகக்காரன்‌"' என்றும்‌ பொருள்‌ 
சொல்லலாம்‌. இவனுக்கு நல்ல ஆகாரம்‌ 
கிடைக்கும்‌. ஆனால்‌ இந்த ஆகாரத்தை 
ன்‌ வேட்டையாடிப்‌ பிடிக்கவில்லை. 
சோம்பேறியும்‌, வஞ்சகனுமாகமிருக்கிறவன்‌ 
வேட்டையாட போகமாட்டான்‌. மற்றவர்கள்‌ 
வேட்டையாடி வைத்திருப்பதை வஞ்சகமாக. 
அபகரித்துக்கொள்வான்‌. 


சோம்பேறி 
அபகரித்தாலும்‌, 


கர்த்தருடைய 


பிறருடைய பொருளை 

அந்தப்‌ பொருளை அவன்‌ 
சமைக்கமாட்டான்‌. வேட்டையாடுவதற்கு 
மனதில்லாமலிருக்கிறவன்‌. அதை 
சமைப்பதற்கும்‌ மனதில்லாமலேயே இருப்பான்‌ 
அந்த ஆகாரத்தை  வேட்டையாடுவதற்கு 
எல்வளவு கஷ்டம்‌ என்பது அவனுக்குத்‌ 


தெரியாது. இவன்‌ பிறருடைய பொருளை 
அபகரித்துக்கொண்டவன்‌. 


ல்‌ த்த து 


ஜாக்கிரதையுள்ளவனுடைய 
மிகவும்‌ அருமையானது. 


கொஞ்சம்‌ 

அவனுக்கு அருமையான பொருள்‌. கர்த்தர்‌ 
இந்தப்‌ பொருளை அவனுக்கு ஆசீர்வதித்து 
தந்திருக்கிறார்‌. கர்த்தருடைய 
ஆசீர்வாதத்தோடு வருவதே. மெய்யான. 
ஐசுவரியம்‌. அதுவே நமக்கு நன்மையைத்‌ 
தரும்‌. ஆறுதலைத்‌ தரும்‌. கர்த்தருடைய 
ஆசீர்வாதத்தோடு வருகிற பொருள்‌, 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நம்முடைய குடும்பத்தார்‌ எல்லோருக்கும்‌ 
ஆசீர்வாதமாயிருக்கும்‌. ஜாக்கிரதையுள்ளவன்‌. 
பிறர்‌ பொருளை வஞ்சிக்கமாட்டான்‌. 
யாருடைய பொருளையும்‌ அநியாயமாய்‌ 
அபகரிக்கமாட்டான்‌. இவன்‌ உண்மையாய்‌ 
உழைப்பான்‌. கடினமாய்‌ வேலை செய்வான்‌. 
கர்த்தருக்குப்‌ பயந்து பொருள்‌ சம்பாதிப்பான்‌. 
இப்படிப்பட்டவர்கள்மீது, கர்த்தருடைய 
ஆசிர்வாதம்‌ தங்கியிருக்கும்‌. 


நீதியின்‌ பாதை 
நீதி 12:28 


நீதி 12:28. நீதியின்‌ பாதையில்‌ ஜீவன்‌ 
உண்டு; அந்தப்‌ பாதையில்‌ மரணம்‌ 
இல்லை. 


கர்த்தருடைய வார்த்தைகள்‌ நம்மை 
நீதியின்‌ பாதையில்‌ வழிநடத்தும்‌, நீதியின்‌ 
பாதையில்‌ ஜீவன்‌ உண்டு. கர்த்தர்‌ நமக்கு 
நீதியின்‌ பாதையை உண்டு 
பண்ணியிருக்கிறார்‌. அங்கே 
பெரும்பாதையான வழியும்‌ இருக்கும்‌; அது 
பரிசுத்த வழி என்னப்படும்‌: தீட்டுள்ளவன்‌ 
அதிலே நடந்துவருவதில்லை; அந்த வழியில்‌ 
நடக்கிறவர்கள்‌ பேதையராயிருந்தாலும்‌ 
திசைகெட்டுப்‌ போவதில்லை” (ஏசா 35:8). 


கர்த்தருடைய பாதை 
இது ராஜாக்களின்‌ 


ன்ப அநேக 
ந்தப்‌ 
அழகுபடுத்தியிருக்கிறார்கள்‌. 
ர்‌ த்‌ துக்‌ 
இதுவே 


பெரும்பாதை 
பாதை. நமக்கு 


விசுவாசிகளாகிய 
நாம்‌, கர்த்தருடைய சத்தத்தைக்‌ கேட்டு, 
நீதியின்‌ பாதையிலே, அவருடைய 
அடிச்சுவடுகளைப்‌ பின்பற்றி செல்லவேண்டும்‌. 





நீதிமொழிகள்‌ - விரிவுரை i= HENS 
PROVERBS - COMMENTARY RS 


நீதிமன்‌ பாதை நம்மை அழிவுக்கு நேராக 
நீதியின்‌ டி ஜீவன்‌ உண்டு. | வழிநடத்துவதில்லை. மரணத்திற்கு நேராக 


முழுவதுமே | வழிநடத்துவதில்லை. இது நம்மை 
ஜீவனுக்கு நேராக வழிநடத்துகிறது. 
கர்த்தருடைய பரிசுத்தவான்கள்‌ நீதியின்‌: 
பாதையில்‌ நடந்து நித்திய ஜீவனைப்‌ 
பெற்றுக்கொள்‌ எவேண்டும்‌. 
நீதியின்‌ பாதையில்‌ கனம்‌ பின்பற்றி, ன்‌ 
மரணமில்லை. இந்தப்‌ பாதையில்‌ இந்தப்‌ | பாதையில்‌ நடக்கிறவர்கள்‌ 
பிரபஞ்சத்தின்‌ வருத்தங்கள்‌ எதுவுமில்லை. | செழித்திருப்பார்கள்‌. 





ழ்‌ நள 
யாய 


ஞானமுள்ள மகன்‌. 


நீதி 181 


நீதி 181. 
தகப்பனுடைய 
கேட்கிறான்‌; 
கடிந்துகொள்ளுதலுக்குச்‌. 


பெற்றோரை மதித்து, 
ஆலோசனைகளுக்கும்‌, 
கீழ்ப்படிகிற. 
பிள்ளைகளுக்கு அநேக ஆசீர்வாதங்கள்‌ 
உண்டு. பிள்ளைகளின்‌  ஆயுசுகாலம்‌: 
அதிகரிக்கவேண்டுமானால்‌, அவர்கள்‌ தங்கள்‌ 
பெற்றோரை கனம்பண்ண வேண்டும்‌. 
அவர்களுடைய ஆலோசனைகளுக்கு 
செவிகொடுக்கவேண்டும்‌. அவர்கள்‌ 
சொல்லும்‌ புத்திமதிகளுக்கு கீழ்ப்படிய 
வேண்டும்‌. ஞானமுள்ள மகன்‌ தன்னுடைய 
தகப்பனின்‌ போதகத்தைக்‌ கேட்கிறான்‌. 
அதை தன்னுடைய ஜீவியத்தில்‌ 
பயன்படுத்துகிறான்‌. 
ஒரு சிலர்‌ யார்‌ புத்திமதி சொன்னாலும்‌ 
கேட்கமாட்டார்கள்‌. இப்படிப்பட்டவர்கள்‌ 
யாருடைய ஆலோசனைகளுக்கும்‌. 
செவிகொடுக்கமாட்டார்கள்‌. தங்களுடைய 
பெற்றோர்‌ நல்ல... புத்திமதிகளைச்‌ 
சொன்னாலும்‌ அதற்கும்‌ 
கொடுக்கமாட்டார்கள்‌. 
கீழ்ப்படியமாட்டார்கள்‌. 
கீழ்ப்படியமாட்டார்கள்‌. 
கடிந்துகொண்டாலும்‌ 


சட்டதிட்டங்களுக்கும்‌ 
இவர்களைக்‌. 
அதற்கும்‌ 
மாட்டார்கள்‌. 
பரியாசக்காரர்கள்‌. 


குடிந்துகொள்ளுதலுக்கு செவிகொடான்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மனுஷன்‌ தன்‌ வாயின்‌ பலனால்‌ 
நீதி 13:2 


நீதி 182. மனுஷன்‌ தன்‌ வாயின்‌ 
பலனால்‌ நன்மையைப்‌ புசிப்பான்‌; 
துரோகிகளின்‌ ஆத்துமாவோ 
கொடுமையைப்‌ புசிக்கும்‌. 


நம்முடைய மனதிற்கு நிம்மதியும்‌, 
ஆறுதலும்‌, திருப்தியுமே நமக்கு அன்றாட 
போஜனம்‌. தீவினை செய்கிறவர்களுக்கு 
தீவினை செய்யப்படும்‌. இவர்கள்‌ பிறருக்கு 
செய்த தீமைக்குத்தக்கவாறும்‌, 
கொடுமைக்குத்தக்கவாறும்‌, இவர்களுக்கும்‌ 
தீமையும்‌ கொடுமையும்‌ செய்யப்படும்‌. 
மனுஷன்‌ தன்‌ வாயின்‌ பலனால்‌ 
நன்மையை  புசிப்பான்‌. நன்மையான 
காரியங்களை யோசித்து, 
நன்மையானலைகளைப்‌ பேசி, 
நன்மையானவைகளையே செய்கிறவர்களுக்கு 
அதிக நன்மைகள்‌ உண்டாகும்‌. 


கிளின்‌. 
தார்கள்‌ கனை போசிநத 


அவர்கள்‌ தீமையை செய்வதற்கு 

தீலிரிப்பார்கள்‌. அவர்களுடைய 

வார்த்தைகளிலும்‌ செய்கைகளிலும்‌ துரோகம்‌ 

ன்‌ ஆத்துமா 

இப்படிப்பட்டவர்கள்‌. 

பிறருக்கு தீங்கு செய்து, பிறர்‌ பொருளை 

அநியாயமாய்‌ அபகரித்து, ப்‌ 

புசிப்பார்கள்‌ ்‌ 

நிரம்பியிருக்கும்‌. ஆனால்‌ 

கர்த்ருடைய ஆசீர்வாதம்‌ 

இருக்காது. 


ஒவ்வொரு மனுஷனும்‌ தன்னுடைய 
வாயின்‌ பலனை புசிப்பான்‌. அவன்‌ பேசுகிற 
வார்த்தைகளுக்குத்‌ தக்க பிரகாரம்‌, 
அவனுக்கு நன்மையோ அல்லது தீமையோ 


த்துமா 
திட்டமிடும்‌ 


நியாயந்தீர்க்கவேண்டும்‌. 
பேசுவதற்கு முன்பாக 
யோசித்து பேசவேண்டும்‌. 
வார்த்தைகள்‌ 
அநீதியானவையா 


யோசித்து. தீர்மானித்து, அதன்‌ பிரகாரம்‌ 
பேசவேண்டும்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


தண்‌ வாயைக்‌ காக்கிறவன்‌ 


நீதி 18:3 


நீதி 199. தன்‌ வாயைக்‌ காக்கிறவன்‌ 
தன்‌ பிராணனைக்‌ காக்கிறான்‌; தண்‌: 
உதடுகளை விரிவாய்த்‌ திறக்கிறவனோ. 
கலக்கமடைவான்‌. 


தன்னுடைய உதடுகளைக்‌ காக்கிறவன்‌ 
தன்னுடைய  ஆத்துமாவைக்‌ காத்துக்‌ 
கொள்கிறான்‌. இவன்‌ எல்லா 
காரியங்களிலும்‌ மிகுந்த 
எச்சரிக்கையோடிருப்பான்‌. தன்‌ 
வாயைக்காக்கிறவன்‌ தன்‌ பிராணைனைக்‌ 
்‌ தன்னுடைய பிராணனுக்கு 
நாசமும்‌, மோசமும்‌, 
சேதமும்‌ வந்துவிடாதவாறு. 
அதைக்‌ காத்துக்கொள்கிறான்‌. இவனுடைய 
ஆத்துமா குற்றவுணர்வகளிலிருந்து 
விடுதலை பெற்றிருக்கும்‌. 
நன்‌ வாயைக்‌ 
மனச்சாட்சி ்‌ 
உதடுகளை 
குலக்குமடைவான்‌. 
நீதியும்‌ நிதானமும்‌ இருக்காது. அவனுடைய 
நாவு அவனுக்குக்‌ கீழ்ப்படியாது. 
பதறிப்பேசுகிறவனுடைய நாவு கடிவாளம்‌ 
போடப்படாத நாவு. அது தனக்கு 
இஷ்டமானதை பேசும்‌. அதனால்‌ வரும்‌ 
கஷ்டங்களை அந்த நாவுக்கு 
சொந்தக்காரன்‌ அனுபவிக்கவேண்டும்‌. 


காக்கிறவனுடைய 


சோம்பேறியுடைய ஆத்துமா 
நீதி 13:4 
நீதி 184. சோம்பேறியுடைய 
ஆத்துமா விரும்பியும்‌ ஒன்றும்‌. 
பெறாது; ஜாக்கிரதையுள்ளவர்களுடைய 
ஆத்துமாவே புஷ்டியாகும்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சோம்பேறி 
ஜாக்கிரதையுள்ளவனோ 
கொள்கிறான்‌. சோம்பேறி 
எடுக்கமாட்டான்‌. இவன்‌ ஒரு வேலையும்‌ 
செய்யாமல்‌ சும்மாமிருப்பான்‌. இவனுடைய 
சரீரம்‌ சும்மாயிருந்தாலும்‌ இவனுடைய மனது 
சும்மாயிருக்காது. இவனுடைய மனது 
எல்லாவற்றிற்கும்‌ ஆசைப்படும்‌. தான்‌ பார்ப்பது 
எல்லாமே தனக்கு வேண்டும்‌ என்று 
போசைப்படுவான்‌. ஆனால்‌ அதைப்‌ 
பெற்றுக்கொள்வதற்கு சோம்பேறி எந்த 
முயற்சியும்‌ எடுக்கமாட்டான்‌. 
இப்படிப்பட்டவனுக்கு ஒன்றும்‌ கிடைக்காது, 
சோம்பேறியுடைய ஆத்துமா விரும்பியும்‌. 
ஒன்றும்‌ பெறாது. 


ஆசைப்படுகிறான்‌. 


“ஒருவன்‌ வேலைசெய்ய 
மனதில்லாதிருந்தால்‌ அவன்‌ சாப்பிடவும்‌ 
கூடாதென்று நாங்கள்‌ உங்களிடத்தில்‌ 
இருந்தபோது உங்களுக்குக்‌ 
கட்டளையிட்டோமே உங்களில்‌ சிலர்‌ 
யாதொரு வேலையும்‌ செய்யாமல்‌, 
வீண்‌. அலுவற்காரராய்‌, ஒழுங்கற்றுத்‌ 
கேள்விப்படுகிறோம்‌. 

அமைதலோடே 

தங்கள்‌ சொந்தச்‌ 
தண்டின்‌, 


நம்முடை! கர்த்தராகிய 
கிறிஸ்துவினாலே. 


தட 
குட்டளையிட்டுப்‌ பத்தசொல்லுகறோம்‌ 
சகோதரரே, நீங்கள்‌ நன்மை செய்வதிலே 
சோர்ந்துபோகாமலிருங்கள்‌" (2தெச 3910-13) 
என்று அப்போஸ்தலர்‌ பவல்‌ சொல்லுகிறார்‌. 


ஜாக்கிரதையுள்ளவர்களுடைய ஆத்துமா 
புஷ்டியாகும்‌. இவர்களுக்கு சந்தோஷமும்‌ 
மேன்மையும்‌ உண்டாகும்‌. இவர்களிடத்தில்‌ 
நன்மையும்‌ குறைவாயிராது. 
கடினமாக உழைப்பார்கள்‌. 
வேலைகளில்‌ 
உண்மையுள்ளவர்களாயிருப்பார்கள்‌. உலகப்‌ 
பிரகாரமான காரியங்களில்‌ நாம்‌ 
ஜாக்கிதையுள்ளவர்களாயிருப்பது போல, 
நம்முடைய ஆவிக்குரிய காரியங்களிலும்‌ நாம்‌ 
ஜாக்கிரதையுள்ளவர்களாயிருக்க வேண்டும்‌. 
அப்போது நமக்கு ஆலிக்குரிய 
ஆசீர்வாதங்கள்‌ அநேகம்‌ உண்டாகும்‌. 





ழ்‌ நள 
யாய 


நீதிமான்‌ 
நீதி 18:5 


நீதி 195. தீதிமான்‌ பொய்ப்பேச்சை. 
வெறுக்கிறான்‌; துன்மார்க்கனோ 
வெட்கமும்‌ இலச்சையும்‌ 
உண்டாக்குகிறான்‌. 


நீதிமான்‌ பொய்ப்பேச்சை 
வெறுக்கிறான்‌. எல்லா பாவமும்‌ 
பொய்யாகத்தான்‌ இருக்கிறது. கர்த்தர்‌ 
நீதிபரர்‌. அவரே சத்தியபரர்‌. கர்த்தருக்கு. 
விரோதமாகப்‌ பேசுவதும்‌, அவருடைய 
பிரமாணத்திற்கு விரோதமாக கிரியை 
நடப்பிப்பதும்‌ மிகப்பெரிய பாவம்‌. நீதிமான்‌ 
கர்த்தருக்குப்‌ பிரியமானதை விரும்புகிறான்‌. 
கர்த்தர்‌ வெறுப்பதை இவனும்‌ வெறுக்கிறான்‌. 
கர்த்தர்‌ பாவத்தை வெறுக்கிறார்‌. 
பொய்ப்பேச்சை வெறுக்கிறார்‌. நீதிமானும்‌ 
பொய்பேச்சை வெறுக்கிறான்‌. 


நம்முடைய அன்றாட வாழ்க்கையில்‌, 
நாம்‌ உண்மையுள்ளவர்களாயிருக்கவேண்டும்‌. 
நம்முடைய வார்த்தைகளிலும்‌, 
செய்கைகளிலும்‌ சத்தியம்‌ இருக்கவேண்டும்‌. 
நம்முடைய தொழிலிலும்‌, வியாபாரத்திலும்‌ 
நேர்மையும்‌ கண்ணியமும்‌ இருக்கவேண்டும்‌. 
நாம்‌ பொய்சொல்லாமல்‌ இருந்தால்‌ மாத்திரம்‌: 
போதாது. நம்முடைய ஆத்துமா பொய்யை 
வெறுக்கவும்‌ ண்டும்‌. இருதயத்தின்‌ 
நிறைவினால்‌ வாய்‌ பேசும்‌. நம்முடைய 
இருதயத்தில்‌ பொய்‌ இருக்குமென்றால்‌, 
நம்முடைய வார்த்தையும்‌ பொய்யாகவே. 
இருக்கும்‌. 

நம்முடைய இருதயத்தை _ வைல்‌ 
நீதியும்‌ ஆளுகை 
நம்முடைய விருப்பம்‌ ப்‌ 
விருப்பத்தோடு. ஒத்துப்போகவேண்டும்‌. 
தேவனுடைய பிரமாணத்திற்கும்‌, 
திட்டத்திற்கும்‌,  சித்தத்திற்கும்‌ 
கீழ்ப்படிந்து ஜீவிக்கவேண்டும்‌. 


தேவனுடைய சுபாவம்‌ வெளிப்படவேண்டும்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


துன்மார்க்கனுடைய சிந்தையும்‌, 
பார்வையும்‌, வார்த்தையும்‌, செய்கையும்‌ 
பாவமாகவே இருக்கிறது. இவனுடைய 
மனச்சாட்சி மங்கிப்போயிருக்கிறது. 
இவனுடைய மனக்கண்கள்‌ மூடியிருக்கிறது. 
இவன்‌ தன்னுடைய மனக்கண்களை 
திறக்கும்போதுதான்‌, இவனுடைய 
மனச்சாட்சி கூர்மையுள்ளதாகும்‌. அது 
தன்னுடைய தூக்கத்திலிருந்து விழித்துக்‌ 
கொள்ளும்‌. அப்போதுதான்‌ அவனுடைய 
பாவமான சுபாவமும்‌, துன்மார்க்கமான 
சுபாவமும்‌: அவனுக்குத்‌ தெரியவரும்‌. 
தன்னுடைய பேச்சுக்களும்‌ கிரியைகளும்‌ 
தனக்கு வெட்கத்தையும்‌ இலச்சையையும்‌ 
உண்டாக்கிற்று என்பதை துன்மார்க்கன்‌ 
புரிந்துகொள்வான்‌. தன்னுடைய துக்கத்தின்‌ 
மிகுதியினால்‌, துன்மார்க்கன்‌ மனம்‌ 

மனம்‌ 


விரும்புவான்‌. 

ல்‌ அமர்ந்து 
கர்த்தருடைய கிருபையையும்‌ இரக்கத்தையும்‌ 
பெற்றுக்கொள்ள காத்திருப்பான்‌. 
துன்மார்க்கன்‌ தனக்கு வெட்கமும்‌ 
இலர்சையையும்‌ உண்டாக்குகிறான்‌ 


உத்தமமார்க்கத்தான்‌' 


நீதி 18:6 


தீதி 18:8. நீதி. உத்தமமார்க்கத்தாணைத்‌ 
தற்காக்கும்‌; துன்மார்க்கமோ பாவியைக்‌ 


கவிழ்த்துப்போடும்‌. 


உத்தமமார்க்கத்தான்‌ 
முன்பாகவும்‌, மனுஷருக்கு 
உத்தமனாமிருப்பான்‌ 


தேவனுக்கு 
முன்பாகவும்‌ 
அவனுடைய 
உத்தமமும்‌ 
அவனை 

உத்தமமார்க்கத்தான்‌ 
சாத்தானுடைய சோதனைகளுக்கு தன்னை 
விலக்கி காத்துக்கொள்வான்‌. சாத்தானால்‌ 
உத்தமமார்க்கத்தானை மேற்கொள்ள 
முடியாது. நீதி உத்தமமார்க்கத்தானை 
தற்காக்கும்‌. 





ழ்‌ நள 
யாய 


துன்மார்க்கமோ பாவியைக்‌ 


கவிழ்த்துப்போடும்‌. துன்மார்க்கன்‌ பிறருக்கு. 
மற்றவர்களை 
வலையையும்‌ 


தீங்கு செய்கிறான்‌. 
விழவைப்பதற்காக 
கண்ணியையும்‌ வைக்கிறான்‌. அவன்‌ 
விரித்த வலையில்‌ அவனே 
விழுந்துவிடுவான்‌. வைத்த 
கண்ணியில்‌ அவனே சிக்கிக்கொள்வான்‌. 
துன்மார்க்கனுடைய பாவமே அவனைக்‌. 
குவிழ்த்துப்போடும்‌. துன்மார்க்கன்‌ பாவத்தின்‌ 
கயிறுகளால்‌ கட்டப்பட்டிருக்கிறான்‌. இந்தக்‌ 
கட்டுக்களிலிருந்து அவனால்‌ விடுதலை 
பெறமுடியாது. 
தன்னைச்‌ செல்வனாகப்‌ 
பாராட்டுகிறவன்‌ 

நீதி 19:7 


நீதி நர... ஒன்றுமில்லாதிருக்கத்‌ 
தன்னைச்‌. செல்வனாகப்‌ 
பாராட்டுகிறவனும்‌ உண்டு; மிகுத்த 
செல்வமிருக்கத்‌. தன்னைத்‌. 
தரித்திரனாகப்‌ பாராட்டுகிறவனும்‌. 
உண்டு. 


இந்த உலகம்‌ ஒரு மாயை. இது. 
எல்லோரையும்‌. வஞ்சிக்கிறது. நம்முடைய 
பார்வையும்‌ மாயை. நம்முடைய செய்கையும்‌ 
மாயை. இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ ஒரு சிலர்‌ 
கொடிய தரித்திரராயிருக்கிறார்கள்‌. 
அறர்களுக்கு. ஒன்றுமே இருக்காது 
புசிப்பதற்கு போஜனமும்‌, உடுத்துவதற்கு 
வஸ்திரமும்‌ இருக்காது. ஆனாலும்‌ அவர்கள்‌ 
தங்களை ஐசுவரியவான்‌௧ள்‌ போல 
நினைத்துக்கொள்கிறார்கள்‌. பெரிய 
ஐசுவரியவான்‌ எப்படி நடந்துகொள்வானோ. 
அப்படியே தரித்திரனும்‌ நடந்துகொள்கிறான்‌. 
ஜசுவரியவானைப்போலவே 
செலவு. பண்ணுகிறான்‌. 
ஒன்றுமில்லாதிருக்கிறவன்‌. ஆனாலும்‌ இவன்‌ 
தன்னை செல்வனாக பாராட்டுகிறான்‌. 

தரித்திரன்‌ தன்னை 
போல காண்பிப்பதற்காக 
கடன்வாங்குகிறான்‌ 
கடனையெல்லாம்‌ 


இவனிடத்தில்‌ 


ஐசுவரியவான்‌ 
பிறரிடத்தில்‌ 
இந்தக்‌ 
செலுத்திவிட்டால்‌, 
சாப்பிடுவதற்குகூட ஒன்றும்‌ 
இருக்காது. சந்தையில்‌ விற்கப்படும்‌. 
ஆடுகள்கூட  இவனைவிட அதிக 
விலைமதிப்புள்ளதாயிருக்கும்‌. வேஷம்‌ 
போடுவது பாவம்‌. இது ஒரு அவமானம்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஒரு சிஸிடத்தில்‌ மிகுந்த செல்வம்‌ 
இருக்கும்‌. ஆனால்‌ அவர்களோ தங்களை 
தரித்திரராக பாராட்டுவார்கள்‌. இவர்கள்‌ 
ஐசுவரியவான்களாகமிருந்தாலும்‌, தங்களை 
தரித்திரராக நினைத்துக்கொள்வார்கள்‌. 
கர்த்தர்‌ இவர்களை ஆசீர்வதித்திருந்தாலும்‌, 
இவர்கள்‌ அந்த ஆசீர்வாதங்களை 
அனுபவிக்கமாட்டார்கள்‌. கர்த்தர்‌ 
இவர்களுக்கு கொடுத்திருக்கும்‌ நன்மைகளை 
பயன்படுத்தாமல்‌, ஒரு தரித்திரரைப்போல. 
ஜீவிப்பார்கள்‌. இப்படிப்பட்டவர்கள்‌ 
தேவனுடைய நாமத்தைத்‌ தூலிக்கிறார்கள்‌. 
தங்களுடைய குடும்பத்தாருக்கு அநீதி 
செய்கிறார்கள்‌. 

ஐசுவரியவான்௧ளாக 
தங்களை தரித்திரராகப்‌ 
தங்களை வஞ்சிப்பதோடு, 
உற்றார்‌ உறவினரையும்‌, அயலகத்தாரையும்‌ 
வஞ்சித்துவிடுகிறார்கள்‌. இவர்களிடத்தில்‌ 
பிறருக்கு உதவிசெய்ய ஐசுவரியம்‌ இருக்கும்‌. 
ஆனால்‌ இவர்களோ தங்களை நரித்திரர்‌ 
என்று நினைத்துக்கொண்டு, 
யாருக்கும்‌ உதவிசெய்யமாட்டார்கள்‌. 
இப்படிப்பட்டவர்களுடைய ஐசுவரியத்தினாலும்‌, 
சம்பத்துக்களினாலும்‌ யாருக்கும்‌ எந்த 
நன்மையும்‌ உண்டாகாது. 


கதரத்திரனிடந்திலும்‌ மாய்மாலம்‌ 
க்கிறது. 'ஐசுவரியவானிடத்திலும்‌ 
மாய்மாலம்‌ இருக்கிறது. ஒரு சிலர்‌ 
தேவனுடைய கிருபையில்லாமல்‌ இருப்பார்கள்‌. 
ஆவிக்குரிய தரித்திரராயிருப்பார்கள்‌. 
ஆனாலும்‌ இவர்கள்‌ 
ஆவிக்குரிய 
வளர்ந்திருப்பதுபோல _ 


கொள்வார்கள்‌. 


இருந்தும்‌, 
பாலிக்கிறவர்கள்‌, 
தங்களுடைய 


தாராளமாய்‌ 

வேஷம்‌ போடுவார்கள்‌. 
இதுவும்‌ ஒரு மாய்மாலம்‌. விசுவாசிகளாகிய 
நாம்‌ உண்மையுள்ளவர்களாயிருக்கவேண்டும்‌. 
நம்முடைய வார்த்தையிலும்‌, செய்கையிலும்‌, 
சிந்தையும்‌ உண்மையிருக்கவேண்டும்‌. 
உள்ளதை உள்ளதென்றும்‌, இல்லாததை 
இல்லாததென்றும்‌ தெளிவாய்‌: 
சொல்லவேண்டும்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


ஒரு சில விசுவாசிகள்‌ தங்கள்‌ 
ஆவிக்குரிய ஜீவியத்தில்‌ வளர்ந்திருப்பார்கள்‌. 
தேவனுடைய கிருபையைகளை அதிகமாய்ப்‌ 
பெற்றிருப்பார்கள்‌. 
வரங்களெல்லாம்‌ 
கொடுக்கப்பட்டிருக்கும்‌. ஆனாலும்‌ 
தங்களிடத்தில்‌ ஒரு 
இல்லாததுபோல்‌. ட இரு்பர்கள்‌ 
இவர்களிடத்தில்‌ சந்தேகங்களும்‌ பயங்களும்‌ 
இருக்கும்‌. தெளிவும்‌ உறுதியும்‌ இருக்காது. 
எப்போதுமே வருத்தத்திலும்‌ வேதனையிலும்‌ 
தங்களுடைய ஆவிக்குரிய 
நிச்சயமில்லாமல்‌, 
மற்றவர்களிடத்தில்‌ 
எப்போதும்‌ குறை சொல்லி புலம்புவார்கள்‌. 
இப்படிப்பட்டவர்கள்‌ பிறரையும்‌ 
துக்கப்படுத்துகிறார்கள்‌ தாங்களும்‌ 
துக்கத்தோடிருக்கிறார்கள்‌. நம்மிடத்தில்‌ 
தாழ்மையிருக்கவேண்டும்‌. தாழ்வு 
மனப்பான்மை சிறிதும்‌ இருக்கக்கூடாது. 


மனுஷருடைய ஐசுவரியம்‌ 
நீதி 13:8 


நீதி 198. 
அவன்‌ 


தரித்திரனோ 
கேனாதிருக்கிறான்‌. 

இந்தப்‌  பிரபஞ்சத்து, 
உலகப்பிரகாரமான 


மனுஷருடைய ஐசுவரியம்‌: 
பிராணனை 


கொடுக்கிறார்கள்‌. 
ம அவனுடைய 
என்று 
சொல்லுகிறார்கள்‌. ஐசுவரியம்‌ 
ஆசீர்வாதத்திற்கு அடையாளமாகமிருக்கிறது 
என்பது பொதுவான கருத்து. 
மனுவதுபைய ஐகவரியம்‌ அவனுக்கு 
மேன்மையைக்‌ கொடுத்தாலும்‌, 
சமயங்களில்‌ அதுவே தங்கு 
ஆபத்தாகவும்‌ மாறிவிடும்‌. ஒருவரிடத்தில்‌ 
திரளான ஐசுவரியம்‌ இருக்கும்போது. 
ஜனங்கள்‌ அந்த ஐசுவரியவானுக்கு மதிப்பு 
கொடுப்பார்கள்‌. மரியாதை காண்பிப்பார்கள்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எல்லோரும்‌ நல்ல உள்ளத்தோடு 
ஐசுவரியவானுக்கு மதிப்பு கொடுப்பதில்லை. 
ஒரு சிலர்‌ ஐசுவரியவானைப்‌ பார்த்து 
பொறாமைப்படுவார்கள்‌. ஐசுவரியவானுடைய 
ஜீலியத்திற்கே கண்ணி வைப்பார்கள்‌. 
தன்னுடைய ஐசுவரியம்‌ தனக்கு 
உதலியாயிருக்கும்‌ என்று ஐசுவரியவான்‌ 
பொறாமைக்காரருடைய 
ஐசுவரியவானுடைய 
ஐசுவரியம்‌ அவனுக்கு ஆபத்தாக மாறிவிடும்‌. 
தன்னுடைய ஐசுவரியத்தைக்‌ கொடுத்து, தன்‌ 
ஜீவனை மீட்டுக்கொள்ள வேண்டிய சூழ்நிலை 
உண்டாகும்‌. இதனால்‌ ஐசுவரிவான்களில்‌ 
அநேகர்‌,  தங்களிடத்தில்‌ ஐசுவரியம்‌ 
மிகுதியாகமிருந்தாலும்‌ அதை அவர்கள்‌ 
வெளிப்படுத்திக்‌ காண்பிக்காமல்‌ மறைத்து, 
வைத்திருப்பார்கள்‌. மனுஷனுக்கு பிராண 
ஆபத்து வரும்போது, அவனுடைய ஐசுவரியம்‌ 
அவனுடைய பிராணனை மீட்கிறது. 


இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ அநேகர்‌ 
தரித்திரராயிருக்கிறார்கள்‌. தரித்திரருக்கு 
சிநேகிதர்‌ அதிகம்‌ பேராயிருக்கமாட்டார்கள்‌. 
தரித்திரரை கண்டுகொள்ளமாட்டார்கள்‌ 
தரித்திரருக்கு சமுதாயத்திலே மதிப்பும்‌. 
மரியாதையும்‌ கொடுக்கமாட்டார்கள்‌. 
தரித்திரருக்கு புத்திசொன்னால்‌ அதற்கும்‌ 
அவர்கள்‌ செவிகொடுக்கமாட்டார்கள்‌. 


இறுமாப்பாயிருப்பார்கள்‌. 
மிரட்டுதலை கேளாதிருக்கிறான்‌. 
க்கு செவிகொடாதிருக்கிறான்‌. 
்‌ ணவமாகவும்‌ ஜீவிக்கக்கூடாது. 
பயத்தோடும்‌ ஜீவிக்கக்கூடாது. கர்த்தருடைய 
பிள்ளைகள்‌ கர்த்தருக்குள்‌. 
சந்தோஷமாயிருக்கவேண்டும்‌. நம்மிடத்தில்‌ 
ஐசுவரியம்‌ இருந்தாலும்‌, அதை நினைத்து, 
பெருமைப்படக்கூடாது. நாம்‌ 
தரித்திரராமிருந்தாலும்‌, அதை நினைத்து, 
மனம்‌ சோர்ந்துவிடவும்‌ கூடாது. 


நீதிமான்களின்‌ வெளிச்சம்‌ 
நீதி 13:9 


நீதி 18:9. தீதிமான்கனின்‌ வெளிச்சம்‌ 
சுந்தோஷிப்பிக்கும்‌; துன்மார்க்கரின்‌' 
'தீபமோ அணைத்துபோம்‌. 





ழ்‌ ளா 
யாய 


அதிறரித்கும்‌. 

சந்தோஷத்தைக்‌ 

நீதிமான்கள்‌ உலகப்பிரகாரமாக 
செழித்திருக்கும்போது, அவர்களுக்குள்‌. 
இயல்பான சந்தோஷமுண்டாகும்‌. அதைவிட 
அதிகமான சந்தோஷம்‌, கர்த்தர்‌ கொடுக்கும்‌. 
கிருபையினாலும்‌, ஆறுதல்களினாலும்‌, 
வரங்களினாலும்‌ வரும்‌. கர்த்தருடைய 
கிருபையினால்‌ நம்முடைய ஆத்துமா 
சந்தோஷமாயிருக்கும்‌. ஆத்தும சந்தோஷமே 
மெய்யான சந்தோஷம்‌. 


துன்மார்க்கரின்‌ 
அணைந்துபோகும்‌. 3} 
முடிவில்‌ எண்ணெயில்லாமல்‌, காற்றுக்கு 
எதிர்த்து நிற்கமுடியாமல்‌ அணைந்துபோகும்‌. 
அணைந்துபோகிற 
பரிதாபமாயிருக்கும்‌. 
பார்க்கும்போதே, அது 
இணைந்தோம்‌. ட அன்த 
வெளிப்படையாகத்‌ தெரியும்‌. துன்மார்க்கர்‌ 
செழித்திருக்கமாட்டார்கள்‌. ஆரம்பத்தில்‌ 
அவர்கள்‌ சந்தோஷமாகவும்‌, ஆடம்பரமாகவும்‌ 
இருப்பதுபோல தெரியும்‌ ஆனாலும்‌ 
சீக்கிரத்தில்‌ அவர்களுக்கு அழிவு வரும்‌. 
அவர்களுடைய ஜீவியம்‌ அணைந்துபோகும்‌. 


அகந்தை 
நீதி 19:10 


நீதி 18:10. அகந்தையினால்மாத்திரம்‌ 
வாதுபிறக்கும்‌; ஆலோசனையைக்‌ 
கேட்கிறவர்களிடத்திலோ ஞானம்‌ 
உண்டு. 


புத்திமீனமான மனுஷன்‌ 
இருதயத்தில்‌ பெருமையோடம்‌. 
க இருப்பான்‌. இவன்‌ 
யாரோடும்‌ சமாதானமாயிருக்கமாட்டான்‌. 
எல்லோரோடும்‌ வாக்குவாதம்பண்‌ ணுவதற்கும்‌, 
சண்டைபோடுவதற்கும்‌ எப்போதும்‌ 
ஆயத்தமாயிருப்பான்‌. இவனுடைய 
அகந்தையும்‌ 

_ விரோதமும்‌, 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அகந்தையிருக்கிறவனிடத்தில்‌ 
இருக்காது. சிறிய 
அதை சகித்துக்‌ 
அகந்தையுள்ளவன்‌ 
தன்மையில்லாதவன்‌. 


பொறுமை 
காரியமாகயிருந்தாலும்‌ 
கொள்ளமாட்டான்‌. 


உற்றார்‌ உறவினரோடும்‌, 
எப்போதும்‌ 
தேசங்களிலும்‌, 
சமுதாயங்களிலும்‌ 
அங்கு வாது 


குடும்பத்தாரோடும்‌, 
அயலகத்தாரோடும்‌. 
சண்டைபோடுவான்‌. 
சபைகளிலும்‌, 
அகந்தையிருக்கும்போது, 
பிறக்கும்‌. போட்டியும்‌ பொறாமையும்‌ 
உண்டாகும்‌. ஒருவருக்கொருவர்‌ 
சண்டைபோடும்‌ சூழ்நிலைகள்‌ வரும்‌. 


ஆலோசனையைக்‌ 
கேட்கிறவர்களிடத்தில்‌. ஞானமுண்டு, 
இவர்கள்‌ இருதயத்தில்‌ தாழ்மையுள்ளவர்கள்‌. 
சமாதானமாக ஜீவிப்பதற்கு தேவையான 
எல்லா ஆலோசனைகளையும்‌ இவர்கள்‌ 
கேட்டு பெற்றுக்கொள்வார்கள்‌. 
இவர்களுடைய மனச்சாட்சி சுத்தமாயிருக்கும்‌. 
சமாநானமாய்‌ ஜீவிப்பதற்கு இவர்கள்‌ எல்லா 
எடுப்பார்கள்‌. 
த்த வேதாகமத்திலிருந்தும்‌, 
ஊழியக்காரர்களிடத்திலிுந்தும இவர்கள்‌ 
ஆலோசனைகளைக்‌ கேட்டு 
பெற்றுக்கொள்வார்கள்‌. சண்டைபோடுவதை 
சமாதானமாய்‌ ஜீவிப்பதற்கு, 
மனச்சாட்சியும்‌, 
சிநேகிதரும்‌ இவர்களுக்கு 
நல்ல ஆலோசனைகளை சொல்லுவார்கள்‌. 
இவர்களும்‌: தங்களுக்கு சொல்லப்படும்‌. 
ஆலோசனைகளுக்கும்‌  புத்திமதிகளுக்கும்‌ 

செவிகொடுப்பார்கள்‌. 


வஞ்சனையால்‌ தேடின பொருள்‌ 
நீதி 1301 


தீதி 1301. 
பொருள்‌ 
கைப்பாடாய்ச்‌ 
விருத்தியடைவான்‌. 


வஞ்சனையால்‌ தேடின 
குறைத்துபோம்‌; 
சேர்க்கிறவனோ 





ழ்‌ நள 
யாய 


அநியாயமாய்‌ சம்பாதித்த 
நிலைத்திருக்காது. வஞ்சனையால்‌ தேடின 
பொருள்‌ குறைந்துபோகும்‌. பிறரை 
வஞ்சித்து. ஒடுக்கி சம்பாதித்த ஐசுவரியம்‌ 
காணாமல்போய்விடும்‌. அது ஒருபோதும்‌ 
பிரயோஜனப்படாது. கர்த்தருடைய 
பிரமாணத்திற்குக்‌ கீழ்படிந்து. 
உண்மையாகவும்‌, நீதியாகவும்‌, 
உத்தமமாகவும்‌ தேடுகிற பொருள்‌ மாத்திரமே. 
நிலைத்திருக்கும்‌. சூதுகளினாலோ, 
வாதுகளினாலோ, வஞ்சனைகளினாலோ 
சேர்க்கப்படும்‌ பொருள்‌ ஒருபோதும்‌ 
நிலைத்திருப்பதில்லை. மாயையினால்‌ வந்த 
பொருள்‌ மாயையாய்ப்‌ போய்விடும்‌. 


ஒரு சிலர்‌ ஐசுவரியவானாக 
ஆகவேண்டும்‌ என்பதற்காக எல்லா 
வழிகளிலும்‌ பொருள்‌ சேகரிக்கிறார்கள்‌. அது 
நீதியான வழியா அல்லது அநீதியான 
வழியா என்பதையெல்லாம்‌ அவர்கள்‌ 
சிந்தித்துப்‌ பார்ப்பதில்லை. 


பொருள்‌ 


தங்களுடைய 
தொழிலிலும்‌, வியாபாரத்திலும்‌ உண்மையும்‌ 


சிந்தித்துப்பார்ப்பதில்லை. 
வஞ்சனையாகமிருந்தாலும்‌, அநியாயமாக 
இருந்தாலும்‌, பொருள்‌ சேர்ப்பதிலேயே 
இவர்கள்‌ கவனமாயிருப்பார்கள்‌. 
வஞ்சனையால்‌ தேடின பொருள்‌ 
நிலைத்திருக்காது. அது குறைந்து போகும்‌. 


உண்மையாகவும்‌, நேர்மையாகவும்‌, 
கண்ணியமாகவும்‌ உழைத்து சம்பாதித்த 
நிலைத்திருக்கும்‌. 
ம்‌. கைப்பாடாய்‌ சேர்க்கிறவன்‌ 
உண்மையாயும்‌, 
உத்தமமாயும்‌ பாடுபடுகிறவர்களுக்கு குறைவு 
உண்டாகாது. நி 
கர்த்தருக்குப்‌ பயந்து 
செழித்திருப்பார்கள்‌. 
ஐசுவரியம்‌ 
ஆசீர்வாதமாயிருக்கும்‌. 
இவர்களுடைய கையின்‌ 
ஆசீர்வதிப்பார்‌. கர்த்தருடைய ஆசீர்வாதமே 
மெய்யான ஐசுவரியம்‌. நேர்மையாய்‌ 
சம்பாதிக்கப்பட்ட பொருள்‌, இவர்களுடைய 
குடும்பத்திற்கு பிரயோஜனமுள்ளதாயிருக்கும்‌. 
இவர்களுக்கு குறைவிருக்காது. தாராளம்‌ 
உண்டாயிருக்கும்‌. இவர்களுடைய சம்பத்து 
கர்த்தர்‌ இவர்களுக்குக்‌ கொடுத்திருக்கிற 
சுதந்தரமாகயிருக்கும்‌. இவர்களும்‌ த 
சுதந்தரத்தை தங்களுடைய சந்ததியாருக்கு 
மீதியாக வைத்திருப்பார்கள்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நெடுங்காலிமாய்க்‌ 
காத்திருக்குதல்‌ 
நீதி 13:12 


நெடுங்காலாய்க்‌ 

இருதயத்தை 

ப்‌ விரும்பினது. 

வரும்போதோ ஜீவவிருட்சம்‌ போல்‌. 
இருக்கும்‌. 


மனுஷருடைய வாழ்க்கையில்‌ 
தோல்விகளுக்கு மேல்‌ தோல்வி வரும்போது, 
அவர்களால்‌ அதை தாங்கிக்கொள்ள, 
முடியாது. அவர்களுடைய வேதனை 
அதிகரிக்கும்‌. எதிர்பார்ப்பு அதிகமாயிருக்கும்‌. 
இவர்களுக்கு நன்மை மறுக்கப்படவில்லை, 
ஆனாலும்‌ நன்மை ஏற்ற காலத்தில்‌ 
கிடைக்காமல்‌ காலதாமதமாகிறது. 
நன்மையைப்‌ பெற்றுக்கொள்வதற்கு இவர்கள்‌ 
நெடுங்காலமாக காத்திருக்கிறார்கள்‌. 
அதிகமாக காத்திருந்தால்‌ நம்முடைய 
இருதயம்‌ சோர்ந்துபோகும்‌. நெடுங்காலமாய்‌ 
காத்திருக்குதல்‌ இருதயத்தை 
இளைக்கப்பண்ணும்‌. 


நாம்‌ ஒரு காரியத்திற்காக 
காத்திருக்கும்போது, நம்முடைய இருதயத்தில்‌ 
சோர்வு உண்டானாலும்‌, நாம்‌ அதைப்‌ 
பெற்றுக்கொள்ளும்போது நம்முடைய 
இருதயத்தில்‌ அதிக சந்தோஷமுண்டாகும்‌. 
நாம்‌ காத்திருக்காத காரியம்‌ நமக்கு 
கிடைப்பதைவிட. நாம்‌ காத்திருக்கும்‌ காரியம்‌ 
நமக்கு கிடைப்பதே அதிக சந்தோஷம்‌. நாம்‌ 
விரும்பினது வரும்போது அது நமக்கு 
ஜீவலிருட்சம்போல இருக்கும்‌. இதுவே 
சந்தோஷத்தின்‌ தோட்டமாகமிருக்கும்‌. 


கர்த்தருடைய பரிசுத்தவான்‌௧ ளாகிய 
நாம்‌, நம்முபைய பரலோக ஜீலியத்திற்காக 
இப்பிரபஞ்சத்தில்‌ காத்திருக்கிறோம்‌. நித்திய 
ஜீவனை அனுபவிப்பதற்காக நீடிய 
பொறுமையோடு காத்திருக்கிறோம்‌. 
பரலோகத்தில்‌. பிரவேசிக்கும்‌ காலம்‌ 
வரையிலும்‌, நாம்‌ 
பரதேசியைப்போல 
கொண்டிருக்கிறோம்‌. 
பரலோக ஜீவியம்‌ நமக்கு க டக்கமபோது 
அது நமக்கு ஜீவலிருட்சம்போல இருக்கும்‌. 
நாம்‌ நெடுங்காலமாய்‌ காத்திருந்தது நமக்கு 
கிடைக்கும்போது, அது நம்முடைய 
நம்பிக்கைக்கு கிரீடமாயிருக்கும்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


திருவசனத்தை 
அவமதிக்கிறவண்‌ 


நீதி 1318 


நீதி 1848. 
அவமதிக்கிறவன்‌ 
கற்பனைக்குப்‌ 
பலனடைவான்‌. 


திருவசனத்தை 
'நாசமடைவான்‌; 


பயப்படுகிறவனோ. 


விசுவாசிகளாகிய நம்மை இந்தப்‌ 
பிரபஞ்சமும்‌, பிரபஞ்சத்தின்‌ காரியங்களும்‌ 
ஆளுகை செய்யக்கூடாது. உலகசிநேகம்‌ 
விரோதமான பகை. 
வாக்குத்தத்தங்களையும்‌, 
ஆறுதல்களையும்விட 
உலககாரியங்களுக்கு அதிக முக்கியத்துவம்‌ 
கொடுக்கக்கூடாது. கர்த்தருடைய 
வார்த்தையைப்‌ புறக்கணித்துவிட்டு, 
உலகப்பிரகாரமான காரியங்களை 
பற்றிக்கொள்கிறவர்கள்‌ அழிந்துபோவார்கள்‌. 
திருவசனத்தை அவமதிக்கிறவன்‌. 
நாசமடைவான்‌. 


கர்த்தருடைய கற்பனை 


அறிந்து 

கர்த்தருக்குப்‌ பிரியமில்லாத 

காரியத்தை  துணிகரமாய்‌ செய்யமாட்டான்‌. 
கர்த்தருடைய கற்பனையை மீறுவது பாவம்‌. 


பாவத்தின்‌ சம்பளம்‌ மரணம்‌. கர்த்தருடைய 
வார்த்தைக்குக்‌ கீழ்ப்படியாவிட்டால்‌ தண்டனை 
கிடைக்கும்‌. கர்த்தருடைய கற்பனைக்கு 
பயப்பட்டு, அதற்கு கீழ்ப்படிந்தால்‌, பலனும்‌ 
ஆசீர்வாதமும்‌ கிடைக்கும்‌ கர்த்தர்‌ 
நம்முடைய பயபக்தியை கனப்படுத்துகிறார்‌. 


ஞானவான்களுடைய போதகம்‌ 


நீதி 1314 


நீதி 1804.  ஞானவான்களூுடைய 
போதகம்‌ ஜீவ ஊற்று; அதினால்‌ 
மரணக்கண்ணிகளுக்குத்‌ தப்பலாம்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


போதகத்தினால்‌ 
அநேக நன்மைகள்‌ உண்டாகும்‌. 
ஆளுகை செய்கிற 
பிரமாணங்களை, அவர்களுடைய 
போதகங்கள்‌ மூலமாய்‌ நாம்‌ அறிந்து 
கொள்ளலாம்‌. ஞானவான்களுடைய போதகம்‌ 
ஜீவஊற்றாகயிருக்கிறது. இதிலிருந்து 
ஊற்றுக்கள்‌ தொடர்ந்து 
வந்துகொண்டிருக்கிறது. 


.. ஞானவான்களுடைய 
நமக்கு 
ஞானவான்களை 


ஞானவான்களுடைய போதகம்‌ 
நம்முடைய இருதயத்தில்‌ நிரம்பியிருக்க 
வேண்டும்‌. அவற்றை நம்முடைய 
ஜீவியத்தில்‌ கடைப்பிடித்து சந்தோஷமாயும்‌, 
சமாதானமாயும்‌ ஜீலிக்கவேண்டும்‌. 
இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ நாம்‌ 
கர்த்தருக்குப்‌ பிரியமானவர்களாகவும்‌, 
பிரயோஜனமுள்ளவர்களாகவும்‌ ஜீவிப்பதற்கு 
ஞானவான்களுடைய போதகம்‌ நமக்கு 
உதவியாயிருக்கும்‌. ஞானவான்களுடைய 
போதகத்திற்கு நாம்‌ செவிகொடுத்து, அதன்‌ 
பிரகாரம்‌ ஜீவிக்கும்போது, நாம்‌ 
மரணக்கண்ணிகளுக்கு தப்பித்துக்‌ 
கொள்ளலாம்‌. ஞானவான்களின்‌ 
போதகத்தை அசட்டைபண்ணுகிறவர்கள்‌ 
மரணக்கண்ணிகளில்‌ சிக்கிக்கொள்வார்கள்‌. 


நற்புத்தி 
நீதி 18:15 


நீதி 18:15. நற்புத்தி தயையை 
உண்டாக்கும்‌; துரோகிகளுடைய 
வழியோ கரடுமுரடான து. 


நற்புத்தியுள்ளவர்கள்‌ 
சலிபபாரகள்‌ 
மனுஷராலும்‌ 
நற்புத்தி தயையை உண்டாக்கும்‌. ங்‌ 
நன்மை தூஷிக்கப்பட இடங்கொடாதிருங்கள்‌. 
தேவனுடைய ராஜ்யம்‌ புசிப்பும்‌ குடிப்புமல்ல, 
அது நீதியும்‌ சமாதானமும்‌ 
பரிசுத்த ஆவியினாலுண்டாகும்‌. 
சந்தோஷமுமாயிருக்கிறது. இவைகளிலே 
கிறிஸ்துவுக்கு 'ஞசெய்கிறவன்‌ 
தேவனுக்குப்‌ பிரியனும்‌ மனுஷரால்‌. 
அங்கீகரிக்கப்‌ பட்டவனுமாயிருக்கிறான்‌. 
ஆனபடியால்‌. 
சமாதானத்துக்கடுத்தவைகளையும்‌, 
அந்நியோந்நிய பக்திவிருத்தி உண்டாக்கத்‌ 
தக்கவைகளையும்‌ நாடக்கடவோம்‌" 
(ரோம 14:16-19) என்று அப்போஸ்தலர்‌ பவுல்‌ 
சொல்லுகிறார்‌. 





ழ்‌ நள 
யாய 


துரோகிகளுடைய வழி 
கரடுமுரடனாது. அது தாறுமாறானது. 
துரோகிகள்‌ நேரான பாதையில்‌ நடவாமல்‌ 
கோணலான பாதையில்‌ நடப்பார்கள்‌. 
அவர்களுடைய வழி மற்றவர்களுக்கு 
கடினமாயிருக்கும்‌. ர்களுக்கும்‌ 
கடினமாயிருக்கும்‌. 
தங்களுடைய 
சந்தோஷமாயிருக்க 
தங்களுடைய பிரச்சனைகளையும்‌, 
வேதனைகளையும்‌ மற்றவர்களிடம்‌ சொல்லி 
புலம்புவார்கள்‌. இவர்களுடைய ஜீவியத்தில்‌ 
ம்‌ ஆசீர்வாதமும்‌ இருக்காது. 
A வழி 
கரடுமுரடாகயிருப்பதினால்‌, அந்த வழியில்‌ 
இவர்களால்‌ சேதாரமில்லாமல்‌ நடக்க 
யாது. துரோகிகளின்‌ வார்த்தைகளும்‌, 


ப்‌ க 
இவர்களுக்கு கைது. 


துரோகிகள்‌ 
மற்றவர்களுக்கு விரோதமாக வலைகளை 
விரிப்பார்கள்‌. இவர்கள்‌ விரித்த வலைகளில்‌ 
இவர்களே சிக்கிக்கொள்வார்கள்‌. 


விவேகியானவன்‌ 


நீதி 1316 


நீதி 18:16. விவேகியானவன்‌ அறிவோடு. 
நடந்து கொள்ளுகிறான்‌; மூடனோ தன்‌ 
மூடத்தனத்தை வெளிப்படுத்துகிறான்‌.. 
விவேகமுள்ளவன்‌ சிந்தித்து 
செயல்படுவான்‌. எல்லா காரியங்களிலும்‌ 
மிகுந்த எச்சரிப்போடிருப்பான்‌. ஒரு தரம்‌ 
பேசுவதற்கு முன்பாக இரண்டு தரம்‌ 
யோசிப்பான்‌. விவேகியானவன்‌ அறிவோடு 
நடந்துகொள்கிறான்‌ விவேகி தனக்கு 
சம்பந்தமில்லாத காரியங்களில்‌ 
'தலையிடமாட்டான்‌. தனக்கு தெரியாத 
காரியங்களை தனக்கு தெரிந்திருப்பதுபோல. 
பேசவும்‌ மாட்டான்‌. எதற்கும்‌ அவசரப்படாமல்‌: 
பொறுமையைக்‌ காத்துக்கொள்வான்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மூடனோ எல்லாவற்றிலும்‌ அவசரம்‌ 
காண்பிப்பான்‌. மூடன்‌ தனக்கு 
சம்பந்தமில்லாத காரியங்களில்‌ தலையிட்டு, 
தன்னுடைய மூடத்தனத்தை 
வெளிப்படுத்துவான்‌. தனக்கு தகுதியில்லாத 
காரியங்களை செய்து மற்றவர்கள்‌ 
மத்தியிலே அவமானப்படுவான்‌. மூடனுக்கு 
புத்தியில்லை. எந்தக்‌ காரியத்தையும்‌ 
யோசித்து செய்யக்கூடிய பொறுமையும்‌ 
கர்த்தருக்குப்‌ 
பப்படுவதே ஞான ஆரம்பம்‌. மூடன்‌ 
கர்த்தருக்குப்‌ பயப்படமாட்டான்‌. அவருடைய 
பிரமாணங்களுக்கும்‌ கீழ்ப்படியமாட்டான்‌. 


தூரோகமுன்ன தூதன்‌ 
நீதி 1827 


நீதி 1907. துரோகமுன்ன தூதன்‌ 
தீதிலே வான்‌; உண்மையுள்ள. 


ஸ்தானாதியதியோ ஒளஷதம்‌. 


விசுவாசிகள்‌ நம்பிக்கைக்குப்‌ 
பாத்திரவான்‌களாய்‌ நடந்துகொள்ளவேண்டும்‌. 
நம்மை நம்பி ஒப்புக்கொடுக்கப்பட்டிருக்கும்‌ 
காரியங்களில்‌ 

உண்மையுள்ளவர்களாயிருக்க 

துரோகமுள்ள 

உண்மையிருக்காது. உண்மைக்குப்‌ பதிலாக 
துரோகம்‌ இருக்கும்‌. இவனுடைய துரோகம்‌ 
கண்டுபிடிக்கப்படும்போது இவனுக்கு 
அதிகமான தண்டனை கொடுக்கப்படும்‌. 


உண்மையுள்ள ஸ்தானாபதி 
கண்‌ ள்ளவன்‌. இவன்‌ உண்மையுள்ள 
உக்கிராணக்காரனாயிருப்பான்‌. தனக்குக்‌ 
கொடுக்கப்பட்டிருக்கும்‌ வேலைகளை 
உண்மையாகவும்‌, உத்தமமாகவும்‌, 
நேர்த்தியாகவும்‌ செய்து முடிப்பான்‌. 
உண்மையுள்ள ஸ்தானாபதி நம்பிக்கைக்குப்‌ 
பாத்திரவான்‌. தன்னை அனுப்பியவருக்கு 
இவன்‌ உண்மையுள்ளவனாகயிருப்பான்‌. 
தன்னுடைய எஜமானரின்‌ நன்மைக்காக 
பேசுவான்‌, அதற்காகவே கிரியை 
நடப்பிப்பான்‌. 





ழ்‌ ளான 
யாய 


உண்மையுள்ள ஸ்தானாபதி ஒளஷதம்‌: 
போல இருக்கிறான்‌. தன்னுடைய 
எஜமானருக்கும்‌ ர்களுக்கும்‌ 
இடையிலுள்ள 
இவன்‌ நீக்கிப்போடுவான்‌. 
உண்மையும்‌ சத்தியமும்‌ இரு 
ஆரோக்கியமுள்ள 
பேசுவான்‌. 


குழப்பங்களும்‌, 

நிவிர்த்தியாகும்‌ உண்மையுள்ள ஸ்தானாபதி 
ஒளஷதம்‌ போல இருக்கிறான்‌. கிறிஸ்துவின்‌ 
ஊழியக்காரர்கள்‌ அவரு 
உக்கிராணக்காரர்களாயிருக்கிறார்கள்‌. 
கிறிஸ்துவுக்கு உண்மையுள்ள 
ஸ்தானாபதிகளாய்‌ ஊழியம்‌ செய்யவேண்டும்‌. 
காயங்களை சுட்டுகிற ஒளஷதமாக: 
இருக்கவேண்டும்‌. சமாதானம்‌ 
பண்ணவேண்டும்‌. 


புத்திமதிகளைத்‌ தன்ளூகிறவன்‌ 
நீதி 18:18 


நீதி 1918. 
தன்ளுகிறவன்‌ 


புத்திமதிகனைத்‌ 
தரித்திரத்தையும்‌ 
இலச்சையையும்‌ அடைவான்‌; 
கடி.ந்துகொள்ளூதலைக்‌ கவனித்து 
'நடக்கிறவனேர கனமடைவான்‌. 


, இருதயத்தில்‌ 
அகந்தையுள்ளவனாகவும்‌ 
இவனுக்கு யார்‌ புத்‌ 
அதை செவிகொடுத்து கேட்கமாட்டான்‌. 
இவன்‌ எல்லாருடைய புத்திமதிகளையும்‌ 


தள்ளிவிடுவான்‌. இதனால்‌ இவனுக்கு ஒரு 
நன்மையும்‌ உண்டாகாது. புத்திமதிகளை 
தள்ளுகிறவன்‌ 

இலச்சையையும்‌ அடைவான்‌. 


தரித்திரத்தையும்‌ 


தன்னைத்‌ 
மற்றவர்களுடைய 
செவிகொடுப்பான்‌. மற்றவர்கள்‌ தன்னுடைய 
தப்பிதத்தை சட்டிக்காண்பிக்கும்போது, 
தன்னுடைய தவறுகளை 
அதைத்‌ திருத்திக்கொள்வான்‌. 
பிடிவாத குணம்‌ 
கடிந்துகொள்ளூதலை கவனித்து நடக்கிறவன்‌ 
கனமடைவான்‌ இப்படிப்பட்ட 
நற்குணமுள்ளவனை எல்லோரும்‌ உயர்வாகப்‌ 
பேசுவார்கள்‌. நமக்கு எல்லாம்‌ தெரியுமென்று 
ஆணவத்தோடு இருக்கக்கூடாது. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தருடைய உபதேசங்களுக்கு அனுதினமும்‌ 
செவிகொடுக்கவேண்டும்‌. கர்த்தருடைய 
வசனங்களை அன்றாடம்‌ தியானிக்க 
வேண்டும்‌. 


வாஞ்சை: நிறைவேறுவது 
நீதி 19:19. 


தீதி 18:19. வாஞ்சை நிறைவேறுவது 
ஆத்துமாவுக்கு இனிது; தீமையை 
விட்டு விலகுவது மூடருக்கு அருவறுப்பு. 

கர்த்தரே வாஞ்சையைக்‌ 
கொடுக்கிறார்‌. அவரே அதை 
நிறைவேற்றியும்‌ தருகிறார்‌. நம்முடைய 
வாஞ்சை நிறைவேறும்போது, நம்முடைய 
ஆத்துமாவுக்கு சந்தோஷமாயிருக்கும்‌. 
வாஞ்சை நிறைவேறுவது ஆத்துமாவுக்கு 
இனிது, கர்த்தர்‌ தம்முடைய கிருபையினாலும்‌, 
இரக்கத்தினாலும்‌, தெய்வீக பராமரிப்பினாலும்‌ 
நம்முடைய வாஞ்சைகளை நிறைவேற்றுகிறார்‌. 
நீதிமானின்‌ வாஞ்சையும்‌ கர்த்தருடைய 
விருப்பமும்‌ ஒத்திருக்கும்‌. 


நீதிமான்‌. 
பெற்றுக்கொள்ள 


நமக்கு 


கர்த்தருடைய கிருபைகளை 
த ண்டுவென்று 
அவனுக்கு 
ஆசீர்வாதங்களே 
துன்மார்க்கனோ 
உலகப்பிரகாரமான நன்மைகளின்மீது ஆசை 
த்தருயான்‌. உலகசிரேசம்‌ தேவனுக்கு 
நீதிமா 


பலிகளைச்‌ செலுத்தி, 
கர்த்தர்மேல்‌. நம்பிக்கையாயிருங்கள்‌. 
எங்களுக்கு நன்மை காண்பிப்பவன்‌ யார்‌ 
என்று சொல்லுகிறவர்கள்‌ அநேகர்‌; 
கர்த்தாவே, உம்முடைய முகத்தின்‌ ஒளியை 
எங்கள்மேல்‌. பிரகாசிக்கப்பண்ணும்‌. 
அவர்களுக்குத்‌ தானியமும்‌ திராட்சரசமும்‌ 
பெருகியிருக்கிற காலத்தின்‌ 
சந்தோஷத்தைப்பார்க்கிலும்‌, அதிக 
சந்தோஷத்தை என்‌ இருதயத்தில்‌ தந்தீர்‌ 
'சமாதானத்தோடே படுத்துக்கொண்டு 
நித்திரைசெய்வேன்‌; கர்த்தாவே, நீர்‌ ஒருவரே 
என்னை சுகமாய்த்‌ தங்கப்பண்ணுகிறீர்‌' 
(சங்‌ 4:5-8) என்று தாவீது சொல்லுகிறார்‌. 





ழ்‌ நள 
யாய 


தீமையை விட்டு விலகுவது மூடருக்கு. 
அருவருப்பு. நாம்‌ சந்தோஷமாகமிருக்க: 
வேண்டுமென்றால்‌ தீமையைவிட்டு 
விலகவேண்டும்‌. சந்தோஷத்தைப்‌ 


பெற்றுக்கொள்வதற்கு இதைத்‌ தவிர வேறு 
ஆனால்‌. 


சந்தோஷமில்லாமல்‌. 
ஜீவிக்கிறான்‌. 
சுமக்கிறான்‌. 


ஞானிகனோடே, ௪ஞ்சரிக்கிறவன்‌ 
நீதி 18:20 


நீதி 1920. ஞானிகளோடே. 
சஞ்சரிக்கிறவன்‌. ஞானமடை வான்‌; 
மூடருக்குத்‌ தோழனோ நாசடைவான்‌. 
நல்லவர்கள்‌ நல்லவர்களோடு 
'சவகாசம்‌ வைத்திருப்பார்கள்‌. ஞானிகளோடே 
சஞ்சரிக்கிறவன்‌ ஞானமடைவான்‌. 
ஞானிகளின்‌ நற்குணம்‌, அவர்களோடுகூட 
ஐக்கியமாகமிருக்கிறவர்களுக்கும்‌ கிடைக்கும்‌. 
ஒரு மனுஷனுடைய சிநேகிதர்கள்‌ 
எப்படிப்பட்டவர்கள்‌ என்பதை வைத்து. அந்த 
மனுஷனுடைய குணாதிசயத்தைக்‌ 
கண்டுபிடிக்க முடியும்‌ நல்லவனுக்கு 
தீயோரின்‌ சவகாசம்‌ பிடிக்காது. 
மூடருக்கு தோழனாயிருக்கிறவன்‌ 
நாசமடைவான்‌. மூடரோடும்‌, 
பாவிகளோடும்‌, அக்கிரமக்காரரோடும்‌. 
ஐக்கியமாமிருந்தவர்களில்‌ அநேகர்‌ 
'கெட்டுப்போனார்கள்‌. அவர்களெல்லோரும்‌. 
நாசமடைந்தார்கள்‌. கர்த்தரைப்‌ பற்றிக்‌ 
'கொள்கிறவர்களோ  செழித்திருக்கிறார்கள்‌. 
கர்த்தருடைய பிள்ளைகளோடு ஐக்கியம்‌. 
வைத்திருக்கிறவர்களுக்கு தேவனுடைய 
ஆசீர்வாதம்‌ பகிர்ந்துகொடுக்கப்படுகிறது. 


பாவிகளைத்‌ தீவினை தொடரும்‌ 
நீதி 19:21 


நீதி 1821. பாவிகணைத்‌ தீவினை 
தொடரும்‌; தீதிமான்களுக்கோ நன்மை 
பலனாக வரும்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தரே நம்மை ஆளுகைசெய்கிறவர்‌. 

கர்த்தருடைய ஆளுகையிலிருந்து 

மனுஷனால்‌ தப்பித்து, ஓடி ஒளிந்துகொள்ள 

முடியாது. நாம்‌ எந்த சூழ்நிலையில்‌ 

இருந்தாலும்‌ கர்த்தருடைய பிரமாணம்‌ நம்மை 

நாம்‌ எந்த 

கர்த்தரே அந்த 

ஸ்தலத்திற்கு ராஜாவாகயிருக்கிறார்‌. எல்லா 

மனுஷரும்‌ கர்த்தருடைய ராஜ்யபாரத்திற்கு 
உட்பட்டவர்களாயிருக்கிறார்கள்‌. 


கர்த்தர்‌ தமக்கு சித்தமான 
கிரியைகளை மனுஷர்மீது நபப்பிக்கிறார்‌ 
கர்த்தருடைய கிரியைகளெல்லாமே நீதியும்‌, 
நியாயமும்‌, சத்தியமுமானவை. அவரிடத்தில்‌ 
எந்தவிதமான அநீதியும்‌, வேற்றுமையின்‌ 
நிழலும்‌ இல்லை. த்க்‌ சித்தத்தின்‌ 
பிரகாரமாக தீவினை பாவிகளைத்‌ 
தொடருகிறது. அவர்களுடைய 
பாவங்களுக்குத்தக்க தண்டனைகளை 
கர்த்தர்‌ அவர்களுக்குக்‌ கொடுக்கிறார்‌ 
கர்த்தருடைய நீதியான தண்டனையிலிருந்து 
பாவிகளால்‌ தப்பிக்கவே முடியாது. பாவிகள்‌ 
ஆரம்பத்தில்‌ செழித்திருப்பதுபோல தெரியும்‌ 
ஆனாலும்‌ அவர்களுக்கு சு வரும்‌. 
பாவிகளுக்கு வருகிற அழிவு 
தூங்குவதுமில்லை, உறங்குவதுமில்லை. அது 
ஏற்ற காலத்தில்‌ அவர்கள்மீது வந்து, 
அவர்களை மேற்கொள்ளும்‌. 


நீதிமான்௧ளுக்கு நன்மை பலனாக 
வரும்‌. அவர்கள்‌ செய்கிற நீதிக்குத்தக்க 
பலனை கர்த்தர்‌ அவர்களுக்கு 
வெகுமதிகளாகக்‌ கொடுக்கிறார்‌. ஒருவேளை 
அவர்கள்‌. நீதியினிமித்தம்‌. 
துன்பப்பட்டிருக்கலாம்‌. வேதனைகளையும்‌ 
உபத்திரவங்களையும்‌ அனுபவித்திருக்கலாம்‌. 
பலவிதமான பாடுகள்‌ வழியாக கடந்து, 
வந்திருக்கலாம்‌. கர்த்தர்‌ நீதிமான்களுடைய 
துக்கங்கள்‌ எல்லாவற்றையும்‌ சந்தோஷமாக 
மாற்றுவார்‌. அவர்களுடைய நீதிக்கு தக்க 
பலனை கர்த்தர்‌ அவர்களுக்குக்‌ கொடுப்பார்‌. 
நன்மையும்‌ கிருபையும்‌ நீதிமான்களை 
சூழ்ந்துகொள்ளும்‌. 





நீதிமொழிக 


ழ்‌ நள 
யாய 


நல்லவன்‌ 
நீதி 18:22 


நீதி 180௨ 

பின்னைகளின்‌ 

சுதந்திரம்‌ 

பாவியின்‌ ஆஸ்தியோ தீதிமானுக்காகச்‌. 
சேர்த்துவைக்கப்படும்‌. 


நல்லவர்களுடைய சுவரியம்‌ 
அவர்களுக்கு தங்கியிருக்கும்‌. அவர்களுடைய 
ஆஸ்தி அவர்களுக்கும்‌, 
அவர்களுடைய குடும்பத்தாருக்கும்‌ 
பிரயோஜனமுள்ளதாயிருக்கும்‌. கர்த்தர்‌ 
நல்லவர்களை நினைவுகூருவதுபோல, 
அவர்களுடைய பின்சந்ததியாரையும்‌ 
நினைவுகூருகிறார்‌. ல்லவர்களும்‌ 
கர்த்தருடைய 
அசட்டைபண்ணாமல்‌, 
காத்துக்கொள்கிறார்கள்‌. 
ஆசீர்வாதங்களைப்‌ பெற்றுக்கொள்கிறார்கள்‌. 
நீதியான வழிகளில்‌ தங்களுக்கு ஆஸ்தியை 
சேர்க்கிறார்கள்‌. நல்லவர்கள்‌ தங்கள்‌ 
தொழில்களிலும்‌ வியாபாரங்களிலும்‌ 
உண்மையுள்ளவர்களாகவும்‌, கண்ணிய 
முள்ளவர்களாகவும்‌ நடந்துகொள்கிறார்கள்‌. 
நீதிமான்களுக்கு நன்மை பலனாக. 
வருகிறது. நீதிமான்கள்மீது கர்த்தருடைய 
ஆசீர்வாதம்‌ தங்கியிருக்கிறது. 
நீதிமான்கள்‌ இந்தப்‌ 

பத்தில்‌ பெரிய ஐசுவரியவான்‌௧ளாக 
இல்லாமலிருக்கலாம்‌. அவர்களுடைய ஆஸ்தி 
பெரியதாகமிராமல்‌ த்‌ 
ஆனாலும்‌ ப்‌ ஜெபங்களும்‌, 
அவர்களுடைய 
அவர்களுடைய 
ஆசீர்வாதமாக 
நீதிமான்களுடைய ஜெபங்கள்‌, அவர்களுடைய 
நல்ல ஆலோசனைகள்‌, அவர்களுடைய 

ள்‌ ஆகியவையெல்லாமே, 
அவர்களுடைய சந்ததியாருக்கு மிகுந்த 
பிரயோஜனமுள்ளதாயிருக்கும்‌. 


PROVERBS - COMMENTARY 


- விரிவுரை QOODNENS 


PUBLISHERS 


நீதிமான்கள்‌ 
குடும்பத்தாருக்கு , 
சந்ததியாருக்கு முன்பாகவும்‌ 
எடுத்துக்காட்டாக  ஜீவனம்பண்ணுவார்கள்‌ 
அவர்களுடைய ஜீவியத்தில்‌ உண்மையும்‌, 
நீதியும்‌, நியாயமும்‌ இருக்கும்‌. அவர்கள்‌ 
கர்த்தருடைய பிரமாணத்திற்கு கீழ்ப்படிந்து 
ஜீவிப்பார்கள்‌. அவர்களுடைய சந்ததியார்கள்‌ 
அவர்களுடைய ஜிவியத்தைக்‌ கவனித்து, 
அவர்களும்‌ தங்கள்‌ முன்னோர்களின்‌ 
பாதையில்‌ முன்னேறிச்‌ செல்வார்கள்‌. 
நீதியான பாதையில்‌ நடப்பார்கள்‌. 


தங்களுடைய 
முன்பாகவும்‌, 


கர்த்தருடைய கிருபையோ அவருக்குப்‌ 
பயந்தவர்கள்மேலும்‌, அவருடைய நீதி 
அவர்கள்‌ பிள்ளைகளுடைய 
பிள்ளைகள்மேலும்‌ அநாதியாய்‌ 
என்றென்றைக்கும்‌ உள்ளது. அவருடைய 
உடன்படிக்கையைக்‌ கைக்கொண்டு, 
அவருடைய  கட்டளைகளின்டி செய்ய 
நினைக்கிறவர்கள்‌ மேலேயே உள்ளது” 
(சங்‌ 103178) என்று தாவீது சொல்லுகிறார்‌. 


தேவனுடைய தெய்வீக 
பிரமாணத்தின்படி நீதிமானுக்கு 
ஆசீர்வாதமுண்டாகிறது. பாலிகளுக்கோ 
சாபம்‌ வருகிறது. துன்மார்க்கன்‌ 
தன்னுடைய பாவமான கிரியைகளினால்‌ 
தனக்கு ஆஸ்தியை சேர்த்து வைக்கிறான்‌. 
பிறரை ஒடுக்கி பணம்‌ சம்பாதிக்கிறான்‌. 
ஏழைகளை வஞ்சிக்கிறான்‌. இவனிடத்தில்‌ 
எவ்வளவு திரளான ஆஸ்தியிருந்தாலும்‌ அது 
அவனுக்கு பிரயோஜனப்படாது. 
துன்மார்க்கனுடைய ஆஸ்தி அவனிடத்தில்‌ 
நிலைத்திருக்காது. பாவியின்‌ ஆஸ்தி 
அவனுக்காகவோ அல்லது... அவலுடைய 
பிள்ளைகளுக்காகவோ சேர்த்து 
வைக்கப்படுவதில்லை, அது நீதிமானுக்காக 
சேர்த்து வைக்கப்படுகிறது. நீதிமானோ 
தன்னுடைய பிள்ளைகளின்‌ 
பிள்ளைகளுக்குகூட சுதந்தரம்‌ 
வைத்துப்போகிறான்‌. 


ஏழைகளின்‌ வயல்‌ 
நீதி 13:23 


நீதி 19:28, ஏழைகளின்‌ வயல்‌ 
மிகுதியான ஆகாரத்தை விளைவிக்கும்‌; 
நியாயம்‌ கிடையாமல்‌ 
'கெட்டுப்போகிறவர்களும்‌ உண்டு. 





ழ்‌ நள 
யாய 


ஒருவனுடைய _ ப. வல்‌ 
சிறியதாகயிருந்தாலும்‌, அதில்‌ அவன்‌ 
கடினமாக உழைக்கும்போது, அவனுக்கு 
அதிக விளைச்சல்‌ உண்டாகும்‌. ஒரு 
மனுஷன்‌  தன்னிடத்திலுள்ள எல்லா 
தாலந்துகளையும்‌ நன்றாக 
பயன்படுத்தவேண்டும்‌. அப்போதுதான்‌ 
அவனால்‌ ஒரு குறைவுமில்லாமல்‌, நிறைவாக 
ஜீவிக்க முடியும்‌ ஏழைகளின்‌ வயல்‌ 
மிகுதியான ஆகாரத்தை விளைவிக்கும்‌. 
அவனுடைய வயல்‌ கொஞ்சமாகமிருந்தாலும்‌, 

அவன்‌ உண்மையாய்‌. 


சிறியதாகயிருந்தாலும்‌, 
சொந்தக்காரன்‌, 


விளைச்சலையும்‌ ஆசீர்வதிப்பார்‌ 


நம்முடைய நிலத்தின்‌ அளவு 
கொஞ்சமாகயிருந்தாலும்‌, நாம்‌ ஞானமாக 
பயிரிட்டு, காரியசமர்த்தராய்‌ 
உழைக்கவேண்டும்‌. நம்முடைய நிலம்‌ 
எவ்வளவு. அதிகமாயிருந்தாலும்‌, அதில்‌ 
எப்படி பமிரிடுகிறோம்‌ என்பது மிகவும்‌ 
முக்கியமானது. நிலத்தின்‌ அளவினால்‌. 
ஆகாரம்‌ விளைவதில்லை. நம்முடைய 
உழைப்பின்‌ அளவினால்தான்‌ ஆகாரம்‌ 
விளைகிறது. கர்த்தர்‌ நமக்குக்‌ 
கொடுத்திருக்கிற எல்லா தாலந்துகளையும்‌ 
நல்லமுறையில்‌ பயன்படுத்தி, கர்த்தரிடத்தில்‌ 
கணக்கு ஒப்புலிக்கவேண்டும்‌. 


கர்த்தர்‌ நம்மைப்‌ பார்த்து, “நல்லது. 
உண்மையும்‌ உத்தமமுமான ஊழியக்காரனே, 
ந்‌ கொஞ்சத்தில 
அநேகத்தின்‌ 
அதிகாரியாக 

புகழ்ந்து, 
வரக்கூடிய 


உண்மையுள்ளவனாயிருந்தாய்‌, 

மேல்‌ உன்னை 

என்று 
கர்த்தரால்‌ 


வைக்கிறேன்‌ 
சொல்லவேண்டும்‌. 
புகழ்ச்சியே 
தங்களுடைய 
உண்மையாகயிருக்கிறவர்கள்‌, 
உழைக்கிறவர்கள்‌ 
பிச்சையெடுக்க 
இருக்காது. 


வேண்டிய 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஒரு சிலரிடத்தில்‌ நிலத்தின்‌ அளவு 
அதிகமாயிருக்கும்‌. ஆனால்‌ அந்த நிலத்தின்‌ 
சொந்தக்காரர்களோ கடினமாய்‌ உழைக்காத 
சோம்பேறிகளாகயிருப்பார்கள்‌. நிலத்தை 
கொத்தி, பராமரிக்காவிட்டால்‌ அந்த நிலம்‌ 
பாழாய்ப்போய்விடும்‌. அதில்‌ முள்‌ முளைத்து 
விவசாயத்திற்கு பிரயோஜனமற்றதாகிவிடும்‌. 
நம்மிடத்தில்‌ அளவுக்கு அதிகமான 
ஐசவரியமும்‌, சம்பத்தும்‌ இருக்கும்போது, 


கொள்கிறார்கள்‌. 

கணக்குப்‌ பார்க்காமல்‌ தாராளமாகவும்‌, 
தாறுமாறாகவும்‌ செலவு பண்ணுகிறார்கள்‌. 
தேவைக்கு அதிகமான வேலைக்காரர்களை 
பணிக்கு... அமர்த்துகிறார்கள்‌. முடிவில்‌ 
அவர்களுக்கு சம்பளம்‌ கொடுக்க முடியாமல்‌ 


பெற்றுக்கொள்ளவேண்டும்‌. 

திட்டமிடாமல்‌ செலவு, 
ல்‌ ம்‌ நியாயம்‌ கிடைக்காமல்‌ 
கெட்டுப்போகிறார்கள்‌. 


பிரம்யைக்‌ கையாடதவன்‌ 


நீதி 1924 


நீதி 13:24. பிரம்பைக்‌ கையாடதவன்‌ 
தன்‌ மகனைப்‌ பகைக்கிறான்‌;. 
அவன்மேல்‌  அன்பாயிருக்கிறவனோ 
அவனை ஏற்கனவே தண்டிக்கிறான்‌. 





ழ்‌ நள 
யாய 


பெற்றோர்‌ 
ஒழுக்கத்தைக்‌ 
நீதியையும்‌, நியாயத்தையும்‌, 
பிரமாணத்தையும்‌ கற்றுக்கொடுக்கவேண்டும்‌. 
பிள்ளைகள்‌ சரியாகக்‌ 
கற்றுக்கொள்கிறார்களா என்பதை பெற்றோர்‌ 
கவனிக்கவேண்டும்‌. தேவைப்பட்டால்‌ 
அவர்களுக்கு கண்டித்து 
உணர்த்தவேண்டும்‌. பிள்ளைகளுக்கு 
கற்றுக்கொடுக்கும்போது, பெற்றோர்‌ பிரம்பை 
கையாடுவதற்கு அனுமதியுள்ளது. பிரம்பை 


கையாடாதவன்‌ தன்‌ மகனை பகைக்கிறான்‌. 


இந்தப்‌ பிரம்பு பெற்றோரின்‌ பிரம்பு 
பெற்றோர்‌ இந்தப்‌ பிரம்பை ஞானத்தோடும்‌, 
அன்போடும்‌ பயன்படுத்தவேண்டும்‌. 
தங்களுடைய பிள்ளைகளை நல்லவர்களாக 
உருவாக்குவதற்கு இந்தப்‌ பிரம்மை 
கையாளவேண்டும்‌. பெற்றோர்‌ தங்கள்‌ 
பிள்ளைகளை அடிமைகளைப்போல 
நடத்தக்கூடாது. எகிப்து 
ஆளோட்டிகள்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரை 
அடித்து வேதனைப்படுத்தியதுபோல, 
பெற்றோர்‌ தங்கள்‌ பிள்ளைகளை 
அடிக்கக்கூடாது. 
பெற்றோர்‌ 
அடிப்பதற்கு முன்பாக, 
அடிப்பதற்கான 


பிள்ளைகளை 
நாங்கள்‌ அவர்களை 
காரணத்தையும்‌ 
அவர்களுக்குத்‌ க 
அடிப்பதற்கு முன்பாக. பு 
சொல்லுவது நல்லது. 
உணர்த்துவது நல்லது. பிள்ளைகளை 
கொஞ்சி கொஞ்சி வளர்த்தால்‌, அவர்கள்‌ 
நல்ல பிள்ளைகளாக வளரமாட்டார்கள்‌. 
தங்களிடத்திலுள்ள தப்பிதத்தைத்‌ 
திருத்திக்கொள்ளமாட்டார்கள்‌. பிள்ளைகள்‌ 
தப்பு செய்யும்போது, பெற்றோர்‌ 
அவர்களுடைய  தப்பிதங்களுக்கு துணை 
போகக்கூடாது. அவர்களுடைய 
தப்பிதங்களை அங்கீகரிக்கக்கூடாது. 
பிள்ளைகள்‌ தப்பு செய்யும்போது, 
பிரம்பை பயன்படுத்தாத பெற்றோர்‌, தங்கள்‌ 
பிள்ளைகளை பகைக்கிறார்கள்‌. 
பெற்றோருக்கு ள்‌ 
மெய்யான அன்போ, 
பிள்ளைகள்மேல்‌ அன்பாயிருக்கிற பெற்றோர்‌. 
அவர்களை காரணத்தோடும்‌, நியாயமாகவும்‌, 
அன்பாகவும்‌ தண்டிக்கிறார்கள்‌. 


கண்டித்து 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பெற்றோர்‌ தங்கள்‌ 
ம்‌ காண்பிக்கவேண்டும்‌. 


பிள்ளைகள்மீது 
அவர்கள்மீது 


பிள்ளைகளை 
அவர்களுக்கு அதிகமாக 
கொடுத்து வளர்க்கிற பெற்றோர்‌, 
பிள்ளைகள்மீது மெய்யாகவே 
அவர்களுடைய 
அக்கரை 

காண்பிக்கவில்லை. 


பிள்ளைகளை நாம்‌. 

வளர்க்கவேண்டும்‌. 
அவர்களை ஒழுக்கத்திற்கு 
உட்படுத்தவேண்டும்‌. பெற்றோர்‌ தங்கள்‌ 
பிள்ளைகளை அடித்து 
வளர்க்கவில்லையென்றால்‌, அந்தப்‌ 
பிள்ளைக்‌ ஊதாறியாக வார்ந்து, 
உருப்படாமல்‌ போய்விடுவார்கள்‌. பிற்காலத்தில்‌ 
எல்லோரிடத்திலும்‌: அடிவாங்குவார்கள்‌ 
நம்முடைய பிள்ளைகளை மற்றவர்கள்‌ 
அடிக்கக்கூடாது. என்று நாம்‌ விரும்பினால்‌, 
நம்முடைய பிள்ளைகளை நாமே கண்டித்து, 
அடித்து வளர்க்கவேண்டும்‌. 


நம்முடைய 
கட்டுப்பாடோடு 


நீதிமான்‌ 
நீதி 19:25 


நீதி 195. 
திருப்தியாகப்‌ 
துன்மார்க்ககுடைய 
பசித்திருக்கும்‌. 


நீதிமானுக்கு ஒரு 
குறைவுபடாது. நீதிமான்மீது 

ஆசீர்வாதம்‌ நிறைவாக. 
களெல்லாம்‌ 


அவர்களுடைய 

கர்த்தருடைய தெய்வீக பராமரிப்பினால்‌ 
சந்திக்கப்படும்‌. நீதிமான்களின்‌ இருதயம்‌ 
சந்தோஷத்தினாலும்‌, சமாதானத்தினாலும்‌, 
ஆறுதலினாலும்‌ நிரம்பியிருக்கும்‌. நீதிமான்‌ 
தனக்கு திருப்தியாக புசிக்கிறான்‌. 
அவனுக்கு ஜீவதுப்பம்‌ கிடைக்கும்‌. அது 
அவனுக்கு திருப்தியை உண்டுபண்ணும்‌. 


நீதிமான்‌ தனக்குத்‌ 
புசிக்கிறான்‌; 
வயிறோ 


நன்மையும்‌ 
கர்த்தருடைய 
தங்கியிருக்கும்‌. 





ழ்‌ யனா 
யய 


'துன்மார்க்கனுடைய தேவைகள்‌ 
சந்திக்கப்படாது. அவனுக்கு எப்போதுமே. 
குறைச்சல்‌ உண்டாயிருக்கும்‌. 
துன்மார்க்கனிடத்தில்‌ நீதியோ, நியாயமோ, 
உண்மையோ இருக்காது. அவனுடைய 
ஆசை 'பேராசையாயிருக்கும்‌. 
துன்மார்க்கனிடத்தில்‌ போதுமென்கிற திருப்தி 
இருக்காது. அவன்‌ எல்லாவற்றையும்‌ 
இச்சிப்பான்‌. தன்னுடைய கண்கள்‌ பார்ப்பது 
எல்லாம்‌ தனக்கு வேண்டுமென்று 
சொல்லுவான்‌. அவன்‌ எவ்வளவுதான்‌ 
சாப்பிட்டாலும்‌ அவனுக்கு திருப்தி 
உண்டாகாது. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


துன்மார்க்கனுடைய வயிறு 
பசித்திருக்கும்‌. துன்மார்க்கன்‌ தன்னுடைய 


திருப்தி உண்டாகாது.  துன்மார்க்கனிடத்தில்‌ 
போதுமென்கிற மனது இல்லை. புசித்தும்‌ 
பசித்திருக்கிற வமிறு துன்மார்க்கருக்கு 
வந்திருக்கிற சாபம்‌. 





ழ்‌ நள 
யாய 


புத்தியுள்ள ஸ்திரீ 
நீதி 1431 


நீதி 1441. புத்தியுன்ன ஸ்திரீ தன்‌ 
வீட்டைக்‌ கட்டுகிறான்‌; புத்தியில்லாத. 
ஸ்திரீயோ தன்‌ கைகளினால்‌ அதை 
இடித்துப்போடுகிறான்‌.. 


நல்ல மனைவி தன்னுடைய 
குடும்பத்திற்கு ஆசீர்வாதமாயிருக்கிறாள்‌. 
அவள்‌ புத்தியுள்ள ஸ்திரீயாகவும்‌, பக்தியுள்ள 
ஸ்திரீயாகவும்‌ இருப்பாள்‌. கடினமாகவும்‌ 
சுறுசுறுப்பாகவம்‌ வேலைசெய்வாள்‌. 
தன்னுடைய குடும்பக்காரியங்களை 
பொறுப்பாய்‌ விசாரித்து, ஒவ்வொன்றையும்‌ 
நேர்த்தியாய்‌ செய்து முடிப்பாள்‌. நல்ல 
வியின்‌ வாகத்‌ திறமையினாலும்‌, 
அவளுடைய குடும்பம்‌: 
அவர்கள்‌ பட்ட 
கடன்களெல்லாம்‌ திருப்பி செலுத்தப்படும்‌. 


புத்தியுள்ள மின்‌ பிள்ளைகள்‌ 
அதிக கல்வி குற்றவர்களாகயிருப்பார்கள்‌. 
அவளுடைய குடும்பத்திற்குள்‌ சந்தோஷமும்‌, 
சமாதானமும்‌, ஆசீர்வாதமும்‌, செழிப்பும்‌ 
நிரம்பியிருக்கும்‌. புத்தியுள்ள ஸ்திரீ தன்‌ 
வீட்டைக்‌ கட்டுகிறாள்‌. வெறும்‌ 
செங்கற்களாலும்‌, கற்களாலும்‌, மணலாலும்‌ 
கட்டத்தை கட்டலாம்‌ 
கட்டவேண்டுமென்றால்‌ 
புத்தியுள்ள ஸ்திரீயும்‌ தேவை. 
சில ப மனைவி 

மித ல்தனகிதபால்‌ 

வீட்டை தன்‌ 


ஒெ்துபோடுறன்‌ க குடு , 

ந்தன 
சவ்தா கல்‌ சீரழிந்து 
போயிருக்கிறது. புத்தியில்லாத 
ஸ்திரீயினிடத்தில்‌ நிர்வாகத்‌ 
திறமையிருக்காது. அவளுக்கு எந்தக்‌ 
காரியத்தையும்‌ திட்டமிட்டு நிறைவேற்ற 
தெரியாது. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


புத்தியில்லாத 

தெய்வபயம்‌ இருக்காது. 
பயப்படுதலே. ஞானத்தின்‌ ஆரம்பம்‌. 
ஞானமில்லாத ஸ்திரீ தன்னுடைய 
குடும்பத்திற்கு எதையும்‌ பிரயோஜனப்படுத்த 
மாட்டாள்‌. எல்லாவற்றையும்‌ வீணாக்குவாள்‌. 
செல்லும்‌ செலவை கணக்குப்‌ பார்க்காமல்‌ 
தாறுமாறாக ள்‌ 
புத்தியில்லாத 

சபிக்கப்பட்டது. 

வீட்டைக்கட்டாது. 

இரித்துப்போடும்‌. 


ஸ்திரீயினிடத்தில்‌ 
கர்த்தருக்குப்‌ 


நிதானமாய்‌ நடக்கிறவன்‌ 
நீதி 14:2 


நீதி 142. 
நடக்கிறவன்‌ 
பயப்படுகிறான்‌; தன்‌: 
"தாறுமாறான வனோ 
அலட்சியம்பண்ணுகிறான்‌. 


நிதானமாய்‌ 
கர்த்தருக்குப்‌ 
வழிகளில்‌ 
அவரை 


தேவனுடைய கிருபையைப்‌ 
பெற்றுக்கொண்டவர்கள்‌ கர்த்தருடைய 
சமுகத்தில்‌ பயபக்தியாயிருப்பார்கள்‌. 
கர்த்தருக்குப்‌ பயப்படும்‌ பயம்‌ அவர்களுடைய 
இருதயத்தில்‌ நிரம்பிமிருக்கும்‌. இவர்கள்‌ 
நிதானமாய்‌ நடப்பார்கள்‌. தங்களுடைய 
வழிகளில்‌ தாறுமாறாக நடக்கமாட்டார்கள்‌. 
கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள்‌, தங்கள்‌ 
வார்த்தைகளினாலும்‌, கிரியைகளினாலும்‌ 
கர்த்தரை கனம்பண்ணுவார்கள்‌. தங்கள்‌ 
வழிகளில்‌ தாறுமாறாக நடக்கிறவர்கள்‌ 
கர்த்தரை அலட்சியம்‌ பண்ணுவார்கள்‌. பாவம்‌ 
அவர்களை ஆளுகை செய்யும்‌. 
அவர்களுடைய வாயின்‌ வார்த்தையில்‌: 
உண்மையிருக்காது. அவர்களுடைய உதடுகள்‌ 
கர்த்தரைத்‌ துதிக்கும்‌ துதியை சொல்லாது. 
அவர்களுடைய பேச்சுக்களும்‌, 
செய்கைகளும்‌ கர்த்தருடைய சித்தத்திற்கு 
விரோதமாயிருக்கும்‌. 





ழ்‌ நள 
யாய 


மூடன்‌ 
நீதி 1438 


நீதி 
அகத்தைக்கேற்ற 
ஞானவான்களின்‌' 
அவர்களைக்‌ காப்பாற்றும்‌. 


1448. மூடன்‌ வாயிலே அவன்‌ 
மிலாதுண்டு; 
உதடுகனோ 


இருதயத்தில்‌ பெருமையுள்ளவர்கள்‌ 
சீரழிந்துபோவார்கள்‌. அழிவுக்கு முன்னானது 
அகந்தை. ஒரு மனுஷனுடைய இருதயத்தில்‌ 
அகந்தையிருக்கும்போது, அவனுடைய 
தலையில்‌ ஞானம்‌ இருந்தால்‌, அந்த ஞானம்‌ 


அகந்தையுள்ளவர்களுக்கு, 
ஞானம்‌ இருக்காது. 
வார்த்தைகளிலும்‌ 
மதியீனம்‌ வெளிப்படும்‌. 
மூடன்‌ வாயிலே அகந்தையிருக்கும்‌. 


அலன்‌ தன்னை பெருமையாகப்‌ பேசுவான்‌. 


மற்றவர்களுக்கு முன்பாக 
தாழ்த்தமாட்டான்‌. 


ஒன்றுமில்லாதிருந்தும்‌ 


தீர்க்கதரிசியின்‌ புஸ்தகத்தில்‌ 
பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. 
துளிர்‌ 


தோன்றி, அவன்‌ வேர்களிலிருந்து ஒரு கிளை 
எழும்பிச்‌ செழிக்கும்‌" (ஏசா 14) 


ம்‌ இருதயத்தில்‌ 
நிரம்பியிருக்கு 
க ரப கன் அதான்‌ 
புறப்பட்டு. வருகிறது. 
நீக்கவேண்டுமென்றால்‌, அகந்தைக்கு 
ஆதாரமாயிருப்பதை நீக்கவேண்டும்‌. 
இல்லையென்றால்‌, அகந்தை என்னும்‌ கிளை 
வளர்ந்துகொண்டேயிருக்கும்‌. அடிமரத்தின்‌ 
வேரைப்‌ பிடுங்கினால்தான்‌ கிளை 
பட்டுப்போகும்‌. 


அகந்தை 
கசப்பாக 


அகந்தை 
அகந்தையை 


தானியத்தை அடிப்பதற்கு மிலாறுகளை 
பயன்படுத்துவார்கள்‌. மூடன்‌ வாயிலே. 
அவன்‌ அகந்தைக்கேற்ற மிலாறு இருக்கிறது. 
இது பெருமையின்‌ மிலாறு. இது 
மற்றவர்களை அடிக்கும்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஞானவான்களின்‌ உதடுகள்‌ 
அவர்களைக்‌ காப்பாற்றும்‌. மற்றவர்களுக்கு 
தீங்கு செய்யாதவாறு, அவர்களுடைய 
உதடுகளின்‌ வார்த்தைகள்‌ 
அன்புள்ளதாயிருக்கும்‌. இருதயத்தில்‌ 
பெருமையுள்ளவனோ தன்னுடைய நாவை 
அடக்காமல்‌ தாறுமாறாகப்‌ பேசுகிறான்‌. 
தனக்கு கேடுண்டாகுமாறு அகந்தையான 
வார்த்தைகளைப்‌ பேசுகிறான்‌. மூடனுடைய 
உதடுகள்‌ அவனை அழித்துப்போடுகிறது. 
ஞானவானுடைய உதடுகளோ அவனைக்‌ 
காப்பாற்றுகிறது. 


எருதுகளில்லாத இடம்‌ 
நீதி 144 


நீதி 144. எருதுகளில்லாத இடத்தில்‌ 
களஞ்சியம்‌. வெறுமையாயிருக்கும்‌; 
காளைகளின்‌ பெலத்தினாலோ மிகுத்த 
வரத்துண்டு. 


விவசாயம்பண்ணுகிறவர்கள்‌ வீடுகளில்‌ 
ஆடுமாடுகளை வளர்க்கவேண்டும்‌. 
கால்நடைகள்‌ அவர்களுடைய ஆஸ்தியின்‌ 
ஒரு பகுதியாகமிருக்கிறது. எருதுகளைக்‌ 
குவனிக்கவில்லையென்றால்‌ குடும்பத்தில்‌ 
வரும்‌ விவசாய 
எருதுகளை அதிகமாய்‌ 
பயன்படுத்துகிறார்கள்‌. 
உழுவதற்கும்‌, தானியத்தை சொர்கம்‌ 
எருதுகள்‌ . 


எருதுகள்‌ வீட்டை அசுத்தம்பண்ணும்‌. 
வீட்டில்‌ எருதுகள்‌ இல்லையென்றால்‌, ன 
சுத்தமாகவும்‌ துப்புரவாகவும்‌ இருக்கும்‌. அதே 
வேளையில்‌, அவர்களுடைய களஞ்சியமும்‌ 
ல்‌ பன்‌ வீடுகளில்‌ 
எருதுகளுக்குத்‌ தேவையான தீவனம்‌ 
இருக்காது. கதக்‌ கட்டிப்போடும்‌ 
தொழுவம்‌ 
துப்புரவாகயிருக்கும்‌. 
வீட்டில்‌ எருதுகள்‌ 
வீட்டிலுள்ளவர்களுக்கு 
கிடைக்காது. தானியமும்‌ இருக்காது. 





ழ்‌ நயனா 
யாய 


வீட்டின்‌ அழகையும்‌, துப்புரவையும்‌ 
பார்த்தால்‌ ஆகாரம்‌ கிடைக்காமல்‌ 
போய்விடும்‌. வீடுகளில்‌ எருதுகளை 
வளர்க்கிறவர்கள்‌, அவற்றை அதிகக்‌ கவனம்‌ 
செலுத்தி பராமரிக்கவேண்டும்‌. 
அசுத்தங்களையெல்லாம்‌ நீக்கிப்போட்டு, 
தொழுவத்தை துப்புரவு செய்யவேண்டும்‌. 
எருதை வளர்ப்பது கடினமான வேலை. 
எருதுகளையும்‌, தொழுவங்களையும்‌ துப்புரவு 
பண்ணுவதும்‌ கடினமான வேலை. 
சோம்பேறியாகயிருக்கிறவர்கள்‌ எருதுகளை 
வளர்க்கமாட்டார்கள்‌. எருதுகள்‌ இல்லாத 
இடத்தில்‌ களஞ்சியம்‌ வெறுமையாயிருக்கும்‌. 

வீடு அழகாகயிருக்கவேண்டும்‌. 
என்பதற்காகவும்‌, வீடுகளில்‌. 
கால்நடைகளின்‌ அசுத்தம்‌ இருக்கக்கூடாது. 
என்பதற்காகவும்‌, எருதுகளை 
வளர்க்காமலிருந்தால்‌, அவர்களுடைய 
களஞ்சியத்திற்கு தானியம்‌ வந்து சேராது. 
தொழுவம்‌ அதுத்தமாகயிருத்தாலும்‌, அதை 
துப்புரவு செய்ய வேண்டும்‌. துப்புரவு 
செய்வதற்கு சோம்பல்பட்டு, எருதுகளை 
வீட்டை விட்டு துரத்திவிடக்கூடாது. 


ஒரு சிலர்‌ எருதுகளை வெறுத்து, 
நாய்கள்‌ மீது ஆசைப்பட்டு, வீடுகளில்‌ 
நாய்களை வளர்க்கிறார்கள்‌. பூனைகளை 
வளர்க்கிறார்கள்‌. அதிகமான நாய்களை 
வளர்ப்பதினால்‌ நம்முடைய களஞ்சியம்‌: 
நிரம்புவதில்லை. எருதுகள்‌ 
அதிகமாயிருந்தால்தான்‌ களஞ்சியம்‌ நிரம்பும்‌. 

காளைகளின்‌ பெலத்தினால்‌ மிகுந்த 
வரத்துண்டு. விவசாய வேலை கடினமான 
வேலை. நிலத்தை கொத்தி பண்படுத்துவது. 
மிகவும்‌ கடினம்‌. கண்ணீரோடு 
விதைக்கிறவர்கள்‌ கெம்பீரத்தோடு அறுவடை 
செய்வார்கள்‌. எருதுகளை கஷ்டப்பட்டு 
வளர்க்கிறவர்கள்‌ தங்கள்‌ களஞ்சியங்களை 
நிரப்புவார்கள்‌. காளைகளின்‌ பெலத்தினால்‌. 
வீட்டிற்கு வருமானம்‌ வரும்‌. 


மெய்ச்சாட்சிக்காரன்‌ 
நீதி 14:5 
நீதி 149. மெய்ச்சாட்சிக்காரன்‌ பொய்‌: 


சொல்லான்‌; யொய்ச்சாட்சிக்காரனோ 
பொய்களை ஊ துகிறான்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சாட்சிகளின்‌ அடிப்படையில்‌ 
வழக்குகள்‌ விசாரிக்கப்படுகிறது. சாட்சிகளை 
தீர்ப்பும்‌ 
ஆகையினால்‌ 
பொய்ச்சாட்சி. 
மெய்ச்சாட்சிக்காரன்‌ 
அவனுடைய 
நீதியும்‌, நியாயமும்‌, 
சத்தியமும்‌, உண்மையும்‌ நிரம்பியிருக்கும்‌. 
அவனுடைய இருதயத்தின்‌ நிறைவினால்‌, 


அவனுடைய வாய்‌ உண்மையை பேசம்‌. 


சாட்சி சொல்லுகிறவர்கள்‌ 
தங்களுடைய கடமையை உணரவேண்டும்‌. 
தங்களுடைய பொறுப்பை உணர்ந்து உண்மை 
பேசவேண்டும்‌. தங்களுடைய வாயின்‌ 
வார்த்தைகளினால்‌ நீதிக்கு முக்கியத்துவம்‌ 
கொடுக்கவேண்டும்‌. நாம்‌ உள்ளதை 
உள்ளதென்றும்‌, இல்லாததை இல்லாதது 
என்றும்‌ செல்லவேண்டும்‌. நமக்கு 
தெரியாததை தெரிந்ததுபோல பேசக்கூடாது. 

பொய்யை உண்மையைப்போல 


ஜோடிக்கக்கூடாது. 

பொய்ச்சாட்சிக்காரன்‌ பொய்யை 
ஊதுகிறான்‌. பிறரிடத்தில்‌ லஞ்சம்‌ 
வாங்கிக்கொண்டு, உண்மைக்கு 
விரோதமாக சாட்சி சொல்லுகிறான்‌. 
இவனுடைய இருதயத்தில்‌ உண்மையில்லை. 
இவனுடைய நடத்தையில்‌ நேர்மையில்லை. 
இவனுடைய வார்த்தையில்‌ சத்தியமில்லை. 
இவன்‌ பொய்யை பேசினாலும்‌, அது 
உண்மையானது என்று சாதிப்பான்‌. 
தன்னுடைய சாதுரிய வார்த்தைகளினாலும்‌, 
விவாத திறமையினாலும்‌ எல்லோரையும்‌ 
ஏமாற்றிவிடுவான்‌. 


சாட்சிக்காரர்கள்‌ 
சொல்லக்கூடாது. 
பொய்சொல்லமாட்டான்‌. 
இருதயத்தில்‌ 


பரியாசக்காரன்‌ 


நீதி 1446 


நீதி 14:6. பரியாசக்காரன்‌ ஞானத்தைத்‌ 
தேடியும்‌ கண்டுபிடியான்‌; 
புத்தியுன்னவனுக்கோ அறிவு லேசாய்‌ 
வரும்‌. 





ழ்‌ நள 
யாய 


ல்‌ சிலர்‌ ஞானத்தைத்‌ தேடியும்‌ 
கண்டுபிடியாமலிருக்கிறார்கள்‌. 
பட்டன்கள்‌ நல்ல நோக்கத்தோடும்‌, 
நல்ல குறிக்கோளோடும்‌ ஞானத்தைத்‌ 
தேடுவதில்லை. இவர்கள்‌ பரியாசக்காரர்கள்‌. 


ஆலோசனைகளையும்‌, 
சொல்லும்போது. 
செவிகொடுக்கமாட்டார்கள்‌. 
பரியாசம்பண்‌ ணுவார்கள்‌ 


பரியாசக்காரனால்‌. ஞானத்தைக்‌ 
கண்டுபிடிக்க முடியாது. இவன்‌ எப்படித்தான்‌ 
ஞானத்தைத்‌ தேடினாலும்‌, இவனுக்கு 
ஞானம்‌ கிடைக்காது. ஞானத்தைக்‌ 
கண்டுபிடிக்கவேண்டுமென்றால்‌ இருதயத்தில்‌ 
சுத்தம்‌ இருக்கவேண்டும்‌. வார்த்தையில்‌ 
உண்மையிருக்கவேண்டும்‌. ஞானத்தை 
சரியாகப்‌ பயன்படுத்தவேண்டும்‌ என்னும்‌ 
வாஞ்சை இருக்கவேண்டும்‌. த்தில்‌ 


அவற்றிற்கு செவிகொடுத்து, 
தங்கள்‌ 

ஏற்றுக்கொள்‌ வேண்டும்‌. 
ஆலோசனைகளுக்குக்‌ 
அப்போதுதான்‌ ஞானத்தைக்‌ கண்டுபிடிக்க 
முடியும்‌. 


கீழ்ப்படியவேண்டும்‌. 


ட புத்தியுள்ளவனுக்கு அறிவு இலேசாய்‌ 
வரும்‌. இவனுடைய இருதயத்தில்‌: 
வஞ்சனையிருக்காது. இவனிடத்தில்‌ 
பி ஏமாற்றவேண்டும்‌ என்னும்‌ 

காணப்படாது. புத்தியுள்ளவன்‌ 

விரும்புவான்‌. 

கேட்டு அதன்‌ பிரகாரம்‌ 

நடந்துகொள்வான்‌.  இப்படிப்பட்டவன்தான்‌ 
ஞானத்தைக்‌ கண்டுபிடிப்பான்‌. 


மூடன்‌ 
நீதி 1447 


நீதி 14:7. மூடனுடைய முகத்துக்கு 
விலகிப்போ; அறிவுன்ன உதடுகளை 
அங்கே காணாய்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அவனுடைய 
விலகிப்போய்விடவேண்டும்‌. 

சகவாசம்‌ வைத்துக்கொள்ளக்கூடாது. 
மூடனிடத்தில்‌ அறிவும்‌ ஞானமும்‌ இருக்காது. 
அவனுடைய உதடுகள்‌ உண்மை பேராது. 
அவன்‌ துன்மார்க்கமாய்‌ யோசனைபண்ணி, 
தீயவார்த்தைகளைப்‌ பேசுவான்‌. 
மூடனிடத்தில்‌ அறிவுள்ள உதடுகளைக்‌ 
காணமுடியாது. மூடனோடு சம்பாஷணை 
பண்ணுவதினால்‌ நமக்கு ஒரு பிரயோஜனமும்‌ 
உண்டாகாது. வ தெளிந்த 
சிந்தனையில்லாமல்‌ முப்பத்திலிருப்பான்‌. 
வனர தவக்காலம்‌" 'கடடபிலிடுவான்‌. 
மூடனுடைய முகத்திற்கு விலகிப்போவது, 
ஞானமுள்ளவர்களுக்கு நலமானது. 


விவேகியின்‌ ஞானம்‌ 
நீதி 14:8 


நீதி 14:8. தன்‌ வழியைச்‌ 
சிந்தித்துக்கொள்வது. விவேகியின்‌ 
ஞானம்‌; மூடர்களுடைய வஞ்சனையோ 
மூடத்தனம்‌. 


கற்றுக்கொள்வதன்‌ மூலமாக நாம்‌ 
ஞானத்தைப்‌ பெற்றுக்கொள்கிறோம்‌. 
ஆனாலும்‌ தேவன்‌ நமக்குக்‌ கொடுக்கிற 
ஞானமே மெய்யான ஞானம்‌. இதுவே நமக்கு 
அதிக பிரயோஜனமுள்ளது. இது 
விவேகியின்‌ ஞானம்‌. நம்முடைய அன்றாட 
வாழ்க்கையில்‌ எப்படி ஜீவனம்பண்ண 
வேண்டும்‌ என்பதற்கு இந்த ஞானம்‌ 
நமக்கு ஆலோசனை சொல்லும்‌. இது நம்மை 
நீதியின்‌ பாதையில்‌ வழிநடத்தும்‌. நாம்‌ 
செய்ய வேண்டிய காரியங்களை நமக்கு 
ஞானமாய்த்‌ திட்டமிட்டுக்கொடுக்கும்‌. 





ழ்‌ நள 
யாய 


நம்முடைய வழிகளை. 
அறிந்திருக்கவேண்டும்‌. 
விஷயங்களில்‌ 


நிதானித்து அறிந்து 
கொள்ளவேண்டும்‌. ஒரு சிலர்‌ 
காரியங்களில்‌ அதிகமாய்‌ 
செலுத்துவார்கள்‌. தங்களைப்பற்றி சிறிதும்‌ 
சிந்தித்துப்‌ பார்க்கமாட்டார்கள்‌. தங்கள்மீது 
அக்கரை  காண்பிக்கமாட்டார்கள்‌. தன்‌ 
வழியை சிந்தித்துக்‌ கொள்வது விவேகியின்‌ 
ஞானம்‌. நாம்‌ எந்த வழியில்‌ போகிறோம்‌ 
என்பதையும்‌, நம்முடைய வழி எப்படிப்பட்டது. 
என்பதையும்‌, அதன்‌ முடிவு 
என்னவாயிருக்கும்‌ என்பதையும்‌ நாம்‌ 
அறிந்திருக்கவேண்டும்‌. அதைக்‌ குறித்த 
சிந்தனை நமக்குள்‌ நிரம்பியிருக்கவேண்டும்‌. 


மூடர்களிடத்தில்‌. 
இருக்கிறது. 
வஞ்சித்துவிடும்‌. மூடன்‌ தன்னைத்தானே 
வஞ்ித்துக்கொள்கிறான்‌ தன்னுடைய 
வழியை அவன்‌ அறிந்துகொள்வதில்லை. 
பிறருடைய ஆலோசனைகளை அவன்‌ 
கேட்பதில்லை. தான்‌ எந்த வழியில்‌ 
போனாலும்‌, அதுவே நல்ல வழி என்று 
அசட்டையாகயிருப்பான்‌. தன்னுடைய 
வழியைப்பற்றி சிந்தனையில்லாதவன்‌ பாதை 
மாறிப்போய்விடுவான்‌.  இப்படிப்பட்டவனால்‌ 
இலக்கை அடையமுடியாது. 


மூடத்தனம்‌. 
அது அவர்களை: 


மூடம்‌ 
நீதி 14:9 


நீதி 14:9. மூடர்‌ பாவத்தைக்குறித்தூப்‌ 
பரியாசம்‌ பண்ணுகிறார்கன்‌; 


நீதிமான்களூக்குன்னே தயை உண்டு. 
துன்மார்க்கருடைய 

கடினமாயிருக்கும்‌. இவர்கள்‌ தங்கள்‌ 
துன்மார்க்கத்தில்‌  பழகிப்போயிருப்பார்கள்‌. 
துன்மார்க்க சிந்தனையுள்ளவர்கள்‌ 
மூடத்தனமுள்ள மூடர்கள்‌. மூடர்‌ 
பாவத்தைக்குறித்து பரியாசம்பண்ணுகிறார்கள்‌. 
மற்றவர்களுடைய பாவத்தைக்‌ குறித்து. 
ஏளனம்பண்ணுவார்கள்‌. அதை பெரிதுபடுத்தி 
பேசுவார்கள்‌. இவர்களிடத்திலும்‌ பாவம்‌ 
இருக்கும்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மூடர்கள்‌ தங்களுடைய பாவத்தைக்‌ 
குறித்து சிந்தித்துப்‌ பார்ப்பதில்லை. அதை 
தங்களைவிட்டு நீக்குவதற்கு 
அக்கரை எடுத்துக்கொள்வதுமில்லை. 
க்‌ பாவத்தைக்குறித்து 
பின்க்‌ 
கிறிஸ்துவைக்குறித்தும்‌ அக்கரையிருக்காது 
தங்களுடைய பாவத்தைப்‌ 
பரியாசம்பண்ணுகிறவர்கள்‌ கிறிஸ்துவையும்‌ 
பரியாசம்பண்ணுவார்கள்‌. 


நீதிமான்கள்‌ 


யாருக்காவது தீங்கு, 
செய்துவிட்டால்‌. 


அதற்காக மனம்‌ 
வருந்துவார்கள்‌. மனந்திருந்துவார்கள்‌. 
தேவனுடைய சமுகத்தில்‌: தங்களுடைய 
பாவங்களை அறிக்கை செய்து, தேவனுடைய 
இரக்கத்தையும்‌, தயவையும்‌, 
பாவமன்னிப்பையும்‌ பெற்றுக்கொள்வார்கள்‌. 
நீதிமான்களுக்குள்ளே தமை உண்டு 
நீதிமான்கள்‌ பிறரை வஞ்சிக்கமாட்டார்கள்‌. 
பிறர்மீது, 'பொறாமைப்படமாட்டார்கள்‌. 
தங்களைப்போலவே எல்லோரும்‌. 
நன்றாமிருக்கவேண்டும்‌ என்னும்‌ நல்ல 

சிந்தனை அவர்களுக்குள்‌ இருக்கும்‌. 
நீதிமான்கள்‌ தங்களை நேசிப்பதுபோல 
பிறரையும்‌ நேசிப்பார்கள்‌. தங்களால்‌ செய்ய 
உதவிகளையும்‌ 
செய்வார்கள்‌. 
குழப்பத்திற்கும்‌, 
பிரயோஜனமுள்ளவர்கள்‌. 
மற்றவர்களுடைய பாவத்தைக்‌ 
பரியாசம்பண்ணாமல்‌, 
கரிசனையோடிருப்பார்கள்‌. 

அவர்களும்‌ மனந்திரும்பி 


யாராவது 

இவர்கள்‌ 

அக்கல்வி 

பிறருக்கு, 

உபத்திரவம்பண்ணுவார்கள்‌. நீதிமான்களோ 
பிறருக்கு உபகாரம்பண்ணுவார்கள்‌. 


இருதயத்தின்‌ கசப்பு 
நீதி 14:10 


14:10. 
க்திற்கே 


இருதயத்தின்‌ 
தெரியும்‌; 


கசப்பு. 
அதின்‌: 
அத்தியண்‌. 


நீதி 
இரு; 


உடத்தையாகான்‌. 





ழ்‌ நயனா நீதிமொழிக 
ராரா 


ஒவ்வொருவரும்‌ தன்னுடைய 
இருதயத்தின்‌ பாரத்தை அறிந்து 
வைத்திருப்பார்கள்‌. தங்களுடைய மனதின்‌ 
வேதனையைப்‌ புரிந்து வைத்திருப்பார்கள்‌. 
நம்முடைய ஆவி வியாகுலத்தோடும்‌, 
பாரத்தோடும்‌ இருக்கும்போது, அதன்‌ 

களை நாம்‌ அனுபவிக்கிறோம்‌. 
நம்முடைய இருதயத்தின்‌ கசப்பு, நம்முடைய 
இருநயத்திற்குத்நான்‌ தெரியும 

மற்றவர்கள்‌ வேதனைப்படும்போது நாம்‌ 
அவர்களைப்‌ பரியாசம்பண்ணக்கூடாது. 
அவர்களுடைய வேதனைகளை எளிதாக 
எடுத்துக்கொள்ளக்கூடாது. அவர்களுடைய 
வேதனையின்‌ பாரம்‌ அவர்களுக்குத்தான்‌ 


புலம்புவதை! 

வேதனையின்‌ பாரம்‌ ளக 
சிலருக்கு 
அளவுக்கு 
இருக்கும்‌. 
நமக்கு ட்‌ 1 - 8 த்‌ 
'வேதனைப்படுகிறவர்களுக்கு அது நன்றாய்த்‌ 
தெரியும்‌. 


ஒரு 
வெளியே சொல்ல முடியாத 
He ப முடியாத 
பிறருடைய 


பிறருடைய வருத்தத்தை நம்மால்‌ 
நீக்கிப்போடமுடியாது. பிறருடைய பாரத்தை 
நம்மால்‌ கீழே இறக்கி வைக்கவும்‌ முடியாது. 
ஒருவனுடைய இருதயத்தின்‌ மகிழ்ச்சிக்கு. 

அந்நியன்‌ உடந்தையாக. முடியாது. 
தேவனுடைய கிருபையாலும்‌ இரக்கத்தாலும்‌ 
மாத்திரமே நம்முடைய வருத்தத்தை நீக்க 
முடியும்‌. தேவனால்‌ மாத்திரமே நம்முடைய 
பாரத்தை நம்மைவிட்டு கீழே இறக்கி 
வைக்கமுடியும்‌ 


PROVERBS - COMMENTARY 


- விரிவுரை ப்பி 


ரிம்‌ 


ன்ப பாரம்‌ சுமக்கிறவர்கள்‌ 
எல்லோரும்‌ ம்முடைய கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்துவினிடத்தி்‌ வரலாம்‌. அவர்‌ 
நம்முடைய ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதலைக்‌ 
கொடுப்பார்‌. நம்முடைய இருதயத்திற்கு 
ஆறுதலையும்‌ சமாதானத்தையும்‌ 

ர்‌. இந்த சமாதானம்‌ நம்முடைய 
வருவதில்லை. இது 

கிருபையினாலும்‌, 

மனதுருக்கத்தினாலும்‌ 


வனுடைய கிருபைகளைப்‌ 
பெற்றுக்கொண்டவர்கள்‌, பாரத்தோடிருக்கிற 
மற்றவர்களுக்காக ஜெபம்பண்ண வேண்டும்‌. 
அவர்களுக்குத்‌ தேவையான ஆவிக்குரிய 

லோசனைகளையும்‌ புத்திமதிகளையும்‌ 
சொல்லவேண்டும்‌. அவர்களுடைய 
பாரத்தையும்‌, வருத்தத்தையும்‌ அதிகரிக்கச்‌ 


துன்மார்க்கனுடைய வீடு 
நீதி 14411 


தீதி 141, துன்மார்க்கனுடைய வீடு 
அழியும்‌; செம்மையான வனுடைய 


கூடாரமோ செழிக்கும்‌. 


நம்முடைய குடும்பத்தை 
நம்முடைய குடும்பம்‌ 
சாதாரண _ அந்தஸ்திலிருந்தாலும்‌, நாம்‌ 
நீதியுள்ளவர்களாகயிருக்க. வேண்டும்‌. 
வசனம்‌ நம்முடைய 
வாசம்பண்ணவேண்டும்‌. 
செம்மையானவனுடைய கூடாரம்‌ செழிக்கும்‌. 
கூடாரம்‌ ஓரிடத்திலிருந்து இன்னொரு 
இடத்திற்கு எடுத்துச்‌ செல்லக்கூடியது. இது 
நிலையான குட்டிடமல்‌ல ஆனாலும்‌ நாம்‌ 
நீதியுள்ளவர்களாயிருக்கும்போது, நம்முடைய 
கூடாரம்‌ செழிக்கும்‌. தேவனுடைய கிருபை 
நமக்கு நன்மை செய்யும்‌. 





ழ்‌ ளா 
யாய 


துன்மார்க்கனிடத்தில்‌ 
இவனிடத்தில்‌ நற்குணமில்லை. 


பிறருக்கு தீங்கு செய்கிறான்‌. பிறருடைய 


துன்மார்க்கனுடைய வீடு 
செழித்திருக்காது. அது நிலைத்திருக்காது. 
அது அழிந்துபோகும்‌. துன்மார்க்கனிடத்தில்‌ 
'தேவனுடைய ஞானமும்‌ புத்தியும்‌ இருக்காது. 
இவன்‌ மதிமீனன்‌. இவனுடைய 
சிந்தனைகளும்‌, வார்த்தைகளும்‌, 
கிரியைகளும்‌ மதியீனமாயிருக்கும்‌. 
புத்தியில்லாதவன்‌ மணலின்மீது தன்‌ 
வீட்டைக்கட்டுவான்‌. இவனுடைய 
வீட்டின்மீது பெருவெள்ளமும்‌, பெருங்காற்றும்‌ 
மோதும்போது, இவனுடைய வீடு 
அழிந்துபோகும்‌. 


மனுஷனுக்குச்‌ செம்மையாய்த்‌ 
தோன்றுகிற வழி 
நீதி 14:12 


நீதி 14412. 
செம்மையாய்த்‌ 


க்குச்‌. 
வழி 
உண்டு; அதின்‌ முடிவோ மரண வழிகள்‌. 


மனுஷனு. 
தோன்றுகிற 


நம்மிடத்தில்‌ தேவனுடைய சிந்தனை 
நிரம்பியிருக்கவேண்டும்‌. 
விருப்பமும்‌ நம்முடைய 
ஒன்றாமிருக்கவேண்டும்‌. 
சுயஇஷ்டத்தின்‌ பிரகாரம்‌ சிந்தித்து, 
செயல்படும்போது, நமக்கு ஒரு நன்மையும்‌ 
உண்டாகாது. ஒரு சிலர்‌ தங்களுடைய 
வாழ்க்கையில்‌ தாறுமாறாக ஜீவிப்பார்கள்‌. 
போகும்‌ வழிகளைப்பற்றி 
அக்கரையில்லாதவர்களாகவும்‌, 
'கவனயில்லாதவர்களாகவும்‌ இருப்பார்கள்‌. 
இப்படிப்பட்வர்களிடத்தில்‌ தேவனுடைய 
ஞானமும்‌ புத்தியும்‌ இருக்காது. 
துன்மார்க்கனுக்கு அவனுடைய 
மாம்சத்தின்‌ இச்சையே பிரதான விருப்பம்‌. 
அதை நிறைவேற்றுவதற்காக அவன்‌ எதை 
வேண்டுமானாலும்‌ செய்கிறான்‌. 
'துன்மார்க்கசான பாதையில்‌ நடக்கிறான்‌. 
அநீதியின்பாதை கூட அவனுக்கு 
செம்மையான பாதையாகத்‌ தெரிகிறது. தான்‌ 
போகிற பாவமான பாதை சரியான 
பாதைதான்‌ ன்று துன்மார்க்கன்‌ 
தனக்குத்தானே நினைத்துக்கொள்கிறான்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஸ்லாம்‌. மனுஷனுக்கு 

செம்மையாய்த்‌ தோன்றுகிற வழிகள்‌. இவை 

தேவனுக்கு பிரியமான வழிகளா என்பதை 

நாம்‌ சிந்தித்துப்‌ பார்க்கவேண்டும்‌. 

தேவனாகிய கர்த்தர்‌ நம்முடைய 

விருப்பத்திற்கு ஒத்துவரவேண்டுமென்று நாம்‌ 

கர்த்தருடைய 

தான்‌ ஒத்துப்போக 

வார்த்தைக்கும்‌, 

சித்தத்திற்கும்‌ நாம்‌ தான்‌ கீழ்ப்படியவேண்டும்‌. 

துன்மார்க்கர்‌ 
ஜீவிக்கிறார்கள்‌. 


மாய்மாலமாய்‌ 
இவர்களிடத்தில்‌ 
உண்மையிருக்காது. சபையிலும்‌ ஒரு சிலர்‌ 
மாய்மாலம்‌ பண்ணுகிறார்கள்‌. தங்களிடத்தில்‌ 
பக்தியிருப்பதுபோல வேஷம்‌ போடுகிறார்கள்‌. 
தங்களுடைய கண்களை மூடிக்கொண்டு 
ஏதோ ஒரு பாதையில்‌ நடக்கிறார்கள்‌. 
தாங்கள்‌ நடக்கிற பாதை சரியான பாதை 
என்று தங்களுக்குள்ளே 
தீர்மானம்பண்ணுகிறார்கள்‌. இந்தப்‌ பாதை 
பரலோகத்திற்குத்‌ தங்களைத்‌ அழைத்துச்‌ 
செல்லும்‌ என்று கற்பனை பண்ணுகிறார்கள்‌. 


கர்த்தருக்குப்‌ பிரியமான பாதையே 
சரியான பாதை நீதியின்‌ பாதையே 
செம்மையான பாதை. அது மாத்திரமே நம்மை 
பரலோகத்திற்கு வழிநடத்திச்‌ செல்லும, 
மனுஷருடைய சுயகற்பனையின்‌ 
பாதைகளெல்லாம்‌. செம்மையான 
பாதைகளல்ல. அதில்‌ நாம்‌ எவ்வளவு தூரம்‌ 
போனாலும்‌, முடிவில்‌ நமக்கு அழிவு 
நியமிக்கப்பட்டிருக்கிறது. 
செம்மையாய்த்‌ தோன்றுகிற 
மரண வழிகள்‌ 
போனால்‌ ம்‌ 
ஜீவவழியில்‌ போனால்தான்‌ 
பெற்றுக்கொள்ளமுடியும்‌ 
தங்களுடைய 
குயகற்பனைகளினால்‌ தங்களைத்‌ தாங்களே 
வஞ்சித்துக்கொள்கிறார்கள்‌. தங்களை 
தாங்களே வஞ்சித்துக்கொள்கிறவர்கள்‌ 
முடிவில்‌ தங்களைத்‌ தாங்களே 
இழுத்துப்போடுகிறார்கள்‌. 


நகைப்பு 
நீதி 14:13 


நீதி 1438. நகைப்பிலூம்‌ மனதுக்குத்‌ 
துக்கமுண்டு; அத்த மகிழ்ச்சியின்‌ முடிவு 
ட்‌ 





ழ்‌ நயனா 
யாய 


பாவிகள்‌ சந்தோஷமாய்‌ பாவம்‌ 
செய்கிறார்கள்‌. பாவத்தின்‌ சம்பளம்‌ மரணம்‌ 
என்பதை 'அறியாதிருக்கிறார்கள்‌. 
பாவிகளுக்கு துன்பங்களும்‌, வேதனைகளும்‌, 
வருத்தங்களும்‌ வரும்‌. அப்போது 
அவர்களுடைய பாலங்கள்‌ அவர்களுக்கு 
உணர்த்தப்படும்‌. தங்களுடைய துக்கத்தைப்‌ 
போக்குவதற்காக, உலகப்பிரகாரமான 


கர்த்தரால்‌ மாத்திரமே 
நம்முடைய பாவங்களை மன்னிக்க முடியும்‌. 
அவரால்‌ மாத்திரமே நம்முடைய துக்கங்களை 
சந்தோஷமாய்‌ மாற்ற முடியும்‌. 


பிரயாசங்களெல்லாம்‌ 

முள்ளை. மனுஷன்‌ 
வதன்‌ சந்தோஷப்படுத்துவதற்கு, 
தனக்குத்தெரிந்த வழிகளை 
கைக்கொள்கிறான்‌. 
துக்கத்தை எப்படியாவது 
வேண்டுமென்று 
அவனுடைய 
கிடைப்பதுபோல ஆனாலும்‌ 
அவனுக்கு மெய்யான பலன்‌ கிடைக்காது. 
தன்னுடைய  சுயமுயற்சிமினால்‌ மனுஷன்‌ 
சந்தோஷமாயிருந்தாலும்‌, - 
இருதயத்தின்‌ மையத்தில்‌ 
பாரமும்‌ இருக்கும்‌. ஷன்‌ 
வெளிப்பார்வைக்கு சந்தோஷமாயிருந்தாலும்‌. 
அவனுடைய மனச்சாட்சி துக்கமாயிருக்கும்‌. 


"இஸ்ரவேலை, மகிழ்ச்சியாயிராதே; மற்ற 
ஜனங்களைப்போல்‌ களிகூராதே; உன்‌ 
தேலனைவிட்டு நீ சோரம்போனாய்‌: தானியம்‌ 
போரடிக்கிற சகல களங்களிலும்‌ 
பணையத்தை நாடுகிறாய்‌. தானியக்களமும்‌ 
திராட்சத்தொட்டியும்‌ அவர்களைப்‌ 
பிழைப்பூட்டுவதில்லை;: அவர்களுக்குத்‌ 
திராட்சரசம்‌ ஒழிந்துபோகும்‌" (ஓசி 9:12). 


ன்‌ ர ட பண்ட்‌ 
சந்தோஷமோ மெய்யான சந்தோஷம்‌. இந்த 
சந்தோஷம்‌ கர்த்தரால்‌ உண்டாகிற 
சந்தோஷம்‌ நம்முடைய 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆத்துமாவிலிருந்து பொங்கி 
சந்தோஷம்‌. கர்த்தர்‌ நமக்கு 
கொடுக்கும்போது, நம்முடைய உள்ளான 
இருதயம்‌ சந்தோஷப்பட்டு களிகூரும்‌. 
துன்மார்க்கருடைய சந்தோஷம்‌ 
வாயில்தான்‌ இருக்கும்‌. நாங்கள்‌ 
சந்தோஷமாகமிருப்பதுபோல நடிப்பார்கள்‌. 
சத்தமாக சிரிப்பார்கள்‌. "ஆனாலும்‌ 
இவர்களுடைய இருநயமோ துக்கத்தாலும்‌ 
வருத்தத்தாலும்‌ நிரம்பியிருக்கும்‌. 
மனுஷனுடைய  நகைப்பிலும்‌ மனதிற்கு 
துக்கமுண்டு. அந்த மகிழ்ச்சியின்‌ 
முடிவு சஞ்சலம்‌. 


நட மு, 
சந்தோஷத்தைக்‌ 


பின்வாங்கும்‌ இருதயமுன்ன வன்‌ 
நீதி 1404 


நீதி 14414. பின்வாங்கும்‌ 
இருதயமுன்னவன்‌ தன்‌ வழிகளிலேயும்‌, 
நல்ல்‌ மனுஷனோ தன்னிலே தானும்‌ 
திருப்தியடைவான்‌. 


யமுள்ளவன்‌ 
சர்க்க ான்‌ 

வார்த்தைகளை அசட்டை 

கர்த்தருடைய வழியில்‌ 

நடக்காமல்‌ தன்னுடைய சுயவழிகளில்‌ 
நடப்பான்‌. தான்‌ போகும்‌ பாதைதான்‌ சரியான 
பாதை என்று தனக்குள்ளே 
நினைத்துக்கொண்டு, இறுமாப்பாயிருப்பான்‌. 


மார்க்கனுக்‌ 
கனம்‌ காட இனன்‌ பந்த 
சகித்துக்கொள்ள முடியாது. பாடுகளை 
அனுபவிக்க பயப்படுவான்‌. குறுக்குவழியில்‌ 
ஏதாவது நிம்மதியும்‌, ஆறுதலும்‌, சந்தோஷமும்‌ 
கிடைக்குமா என்று தேடிப்பார்ப்பான்‌. 
இதற்காக கோணலான வழிகளிலும்‌, 
தாறுமாறான வழிகளிலும்‌ நடப்பான்‌. 
மாறுபாடான வழிகள்‌ கர்த்தருக்குப்‌ 
பிரியமில்லாத வழிகள்‌. ஆனால்‌ 
பின்வாங்கும்‌ இருதயமுள்ள துன்மார்க்கனோ 
தன்‌ வழிகளிலே திருப்தியடைவான்‌. இந்த 
திருப்தி இவனுக்கு நிலைக்காது. இவனுக்கு 
சீக்கிரத்தில்‌ அழிவு வரும்‌. 





ழ்‌ நள 
யாய 


துன்மார்க்கன்‌ திருந்தமாட்டான்‌. 
தன்னுடைய அசுத்தத்தை சுத்தப்படுத்த எந்த 
முயற்சியும்‌ மேற்கொள்ளமாட்டான்‌. 
அசுத்தமாயிருக்கிறவன்‌. ன்னும்‌ அதிக 
அசுத்தமாவான்‌. கர்த்தருடைய ஆவியானவர்‌ 
இப்படிப்பட்டவர்களோடு. எப்போதும்‌: 
போராடுவதில்லை. துன்மார்க்கரும்‌ 
கர்த்தருடைய உதவியை நாடுவதில்லை. 
இதனால்‌ துன்மார்க்கருடைய ஜீவியத்தில்‌ 
பாவம்‌ நிரம்பி வழிகிறது. 
திருப்தியோடிருப்பான்‌. 
நடப்பிக்கிற எல்லா 

சந்தோஷமாய்‌ 


அ அரசி 
தேவன்‌ தன்னிடத்தில்‌ 
கிரியைகளையும்‌ 
ஏற்றுக்கொள்வான்‌. கர்த்தர்‌ கொடுக்கிற. 
கிருபைகளையும்‌ ஆசீர்வாதங்களையும்‌ 
பயபக்தியோடும்‌, நன்றியுள்ள இருதயத்தோடும்‌ 
பெற்றுக்கொள்வான்‌. தனக்கு தேவனுடைய 
கிருபை இன்னும்‌ தேவை என்பதை 
உணர்ந்து நல்ல மனுஷன்‌ தேவனுடைய 
பாதபடியில்‌ அமர்ந்திருப்பான்‌. 


துன்மார்க்கனுக்கு எவ்வளவுதான்‌ 
கஷ்டங்களும்‌, பாடுகளும்‌, வேதனைகளும்‌, 
உபத்திரவங்களும்‌ வந்தாலும்‌ அவர்கள்‌ 
தங்கள்‌ பாவத்தைவிட்டு 
விலகிவரமாட்டார்கள்‌. மனந்திரும்ப 
மாட்டார்கள்‌. நரகத்திற்குப்போகும்‌ 
வரையிலும்‌... அதிகமதிகமாய்‌ பாவம்‌ 
செய்துகொண்டேயிருப்பார்கள்‌ 
நன்மை செய்வான்‌. 
பயைப்‌ 
பெற்றுக்கொள்வான்‌. தான்‌ பரலோகத்திற்குப்‌ 
போகும்‌ வரையிலும்‌, தேவனுடைய 
கிருபையை இன்னும்‌ அதிகமதிகமாய்‌ 
பெற்றுக்கொள்ள வேண்டுமென்று 
நினைப்பான்‌. 


பேதையானவன்‌ 


நீதி 1445 


நீதி 1415. பேதையானவன்‌ எத்த 
வார்த்தையையும்‌ நம்புவான்‌; 
விவேகியோ தன்‌  நடையின்மேல்‌ 
கவனமாயிருக்கிறான்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஒரு சிலர்‌ வதந்திகளை நம்புவார்கள்‌. 
இவர்களுக்கு உண்மைக்கும்‌ வதந்திக்கும்‌ 
வித்தியாசம்‌. காணத்தெரியாது. 
இப்படிப்பட்டவர்கள்‌ பேதையானவர்கள்‌. 
இவர்கள்‌ எந்த வார்த்தையையும்‌ 
நம்புவார்கள்‌. இவர்களுடைய நம்பிக்கை 
தேவன்மீது இருக்காது. மனுஷர்‌ சொல்லுகிற 
வார்த்தையின்மீது நம்பிக்கை இருக்கும்‌. ஒரு 
சிலர்‌ தங்களுடைய உண்மையான சுபாவத்தை 
மறைத்து, மாய்மாலம்பண்ணி, தங்களை 
பெரியவர்கள்போல காண்பித்தால்‌, அதுதான்‌ 
உண்மையென்று இவர்கள்‌ நம்பிவிடுவார்கள்‌. 
இவர்களை எல்லோரும்‌ எளிதாக 
ஏமாற்றிவிடுவார்கள்‌. 


விவேகி 

கவனமாயிருக்கிறான்‌. 

வார்த்தைகளையும்‌ ஆராய்ந்து பார்க்கிறான்‌. 
உண்மைக்கும்‌ பொய்க்கும்‌ வித்தியாசம்‌. 
காண்கிறான்‌. நீதியையும்‌ அநீதியையும்‌ 
வேறுபிரிக்கிறான்‌. கர்த்தருடைய 
வார்த்தைகளை முழுமையாய்‌ நம்பவேண்டும்‌. 
இது விசுவாசம்‌. அதே வேளையில்‌: 
மனுஒருடைய வார்த்தைகளை நிதானித்து 
பார்க்கவேண்டும்‌. இது விவேகம்‌. சோதித்துப்‌ 
பார்த்த பின்பு நம்புவது விவேகியின்‌ குணம்‌. 


ஞானமுன்னவன்‌ 
நீதி 14:16 
நீதி 14:16. ஞானமுன்னவன்‌ பயந்து 
தீமைக்கு விலகுகிறான்‌;. 
மதியினனோ மூர்க்கங்கொண்டு. 
துணிகரமாயிருக்கிறான்‌.. 


ம்மிடத்தில்‌ 
இருக்கவேண்டும்‌. 
பயபக்தியாய்‌ 
ஞானமுள்ளவன்‌. 
விலகுகிறான்‌. 
அகுத்தமானது எல்லாவற்றிற்கும்‌ 
ஜீவிப்பான்‌. தீமையைவிட்டு 
மெய்யான ஞானம்‌. தீமையில்‌ ஆபத்து 
உண்டு. பாவத்திற்குத்‌ தண்டனை உண்டு. 
நாம்‌ துணிகரமாய்ப்‌ பாவம்‌ செய்யக்கூடாது. 
பாவம்‌ செய்தால்‌. கர்த்தர்‌ நம்மைத்‌ 
தண்டிப்பார்‌ என்னும்‌ பயம்‌ நமக்குள்‌ 
இருக்கவேண்டும்‌. 


பரிகத்தமான பயம்‌ 
நாம்‌ கர்த்தரிடத்தில்‌ 
ஜீவிக்கவேண்டும்‌. 
பயந்து தீமைக்கு 
ஞானமுள்ளவன்‌. 
விலகியே 
விலகுவதே. 





ழ்‌ நள 
யாய 


ஒருவேளை நாம்‌ பாவத்தின்‌ வாசல்‌ 
வரையில்‌ வந்துவிட்டாலும்‌, அதற்குள்ளே 
பிரவேசித்தால்‌, நமக்கு வரப்போகும்‌ 
தண்டனையையும்‌, அழிவையும்‌ நினைத்துப்‌ 
பயப்படவேண்டும்‌. இது பரிசுத்தமான பயம்‌. 
தேவனுக்கு பயப்படுவது கோழைத்தனமல்ல. 
தேவனுடைய நீதிக்குப்‌ பயப்படுவதுதான்‌. 
நமக்கு பெலன்‌. 
மதியீனனிடத்தில்‌ இருக்காது 
வன்‌ மூர்க்கம்‌ ண்டு 
துணிகாமாயிருப்பா்‌, சின்‌ 
ஆபத்துக்களை மதியீனனுக்கு எச்‌ 
சொன்னாலும்‌, 
வார்த்தைகளுக்கு செவிகொடுக்கமாட்டான்‌. 
தனக்கு சொல்லப்படும்‌ ஆவிக்குரிய 
ஆலோசனைகளையும்‌, புத்திமதிகளையும்‌ 
அசட்டைபண்ணிவிடுவான்‌. தான்‌ 
எப்படிப்பட்ட பாவங்களை செய்தாலும்‌, 
கர்த்தர்‌ தன்னை கண்டுகொள்ளமாட்டார்‌ 
என்றும்‌, கர்த்தர்‌ தன்னை 
தண்டிக்கமாட்டார்‌ என்றும்‌ தன்னுடைய 


சனிக்‌ 


தண்டனைக்குத்‌ தப்பிக்கமாட்டான்‌ 


முற்கோபி 
நீதி 1417 


நீதி 1407. முற்கோபி மதிகேட்டைச்‌ 
செய்வான்‌; துப்ச்சித்தனைக்காரன்‌ 


வெறுக்கப்படுவான்‌. 


க்‌ 
ரன மாது சீக்கிரத்தில்‌ ட ணி 
வசப்பட்டுவிடுவார்கள்‌. சிறிய 
காரியத்திற்குக்கூட கோபப்படுவார்கள்‌. 
இவர்கள்‌ முற்கோபமுள்ளவர்கள்‌. முற்கோபி 
மதிகேட்டை செய்கிறான்‌. இவனுடைய 
சிந்தனையில்‌ தடுமாற்றம்‌ இருக்கும்‌. 
இவனுடைய இருதயம்‌ தெளிவில்லாமல்‌: 
குழப்பத்திலிருக்கும்‌. தான்‌ ஒரு மதிகேடன்‌ 
என்பது இவனுடைய முற்கோபத்தினால்‌. 
ப்படும்‌. னால்‌ தன்னுடைய 
கோபத்தையும்‌ அடக்க முடியாது. தன்னுடைய 
மதிகேட்டையும்‌ அடக்க முடியாது. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சிலருடைய இருதயம்‌ அசுத்தம்‌ 
நிரம்பியதாகயிருக்கும்‌. இவர்களுடைய 
சிந்தனையிலும்‌ பரிசுத்தம்‌ இருக்காது. 
யாருக்கும்‌ நன்மை 
விரும்பமாட்டார்கள்‌. 
தர்ச்சிந்தனைக்காரர்கள்‌. 
தங்களுக்கு யாராவது தீங்கு செய்துவிட்டால்‌, 
அதை சகித்துக்கொள்ளமாட்டார்கள்‌. 
அவர்களை உடனே பழிவாங்கவேண்டுமென்று 
துர்ச்சிந்தனை. யோடிருப்பார்கள்‌. 
துர்ச்சிந்தனைக்காரனை யாரும்‌ 
விரும்பமாட்டார்கள்‌. எல்லோரும்‌ இவனை 
வெறுப்பார்கள்‌. 


ள்ளவன்‌. சாதாரண 
காரியத்திற்கும்‌. கோய்ட்டு, தன்னுடைய 
மதிமேப்டை வெளிப்படுத்துகிறான்‌. 
தன்னைத்தானே  அவமானப்படுத்துகிறான்‌. 
தன்னுடைய 
தான்‌ கோபப்பட்டதற்காக 
தர்ச்சிந்தனைக்காரன்‌ 
குணமுள்ளவன்‌. 

துர்ச்சிந்தனை வெளிப்படாமல்‌, 


மதிகேடு வெளிப்படும்போது, 
வருத்தப்படுவான்‌. 


எதுவும்‌ 
துர்ச்சிந்தனைக்காரனுடைய 

எண்ணமோ அநேகருக்கு தீங்கு செய்யும்‌. 
இவன்‌ ஆபத்தானவன்‌. 


பேதையர்‌ 


நீதி 1418 


நீதி 14:18. பேதையர்‌ புத்தியினத்தைச்‌ 
சுதந்தரிக்கிறார்கன்‌; விவேகிகளோ 


அறிவினால்‌ முடி.ட்டப்படுகிறார்கன்‌. 


பாவம்‌ அதை செய்கிற பாவிகளுக்கு 
இலர்சையையும்‌ அவமானத்தையும்‌. 
கொடுக்கும்‌. பேதையர்‌ பேதமையை 
விரும்புகிறார்கள்‌. மனுஷருடைய 
பேதமையினால்‌ அவர்களுக்கு ஒரு 
பிரயோஜனமும்‌ உண்டாகாது. 
புத்திமீனத்தை சுதந்தரிப்பார்கள்‌. 
தங்களைப்பற்றி 
நினைத்துக்கொள்வார்கள்‌. 
நினைப்பு புத்திமீனமாகவே. "ரகம்‌ 
இவர்களுடைய சிந்தனைகளும்‌, 
செய்கைகளும்‌, வார்த்தைகளும்‌ 
|த்திமீனமாகவே இருக்கும்‌. 





ழ்‌ நள 
யாய 


நல்ல மதிப்பைக்‌ கொடுக்கும்‌. 
நம்முடைய தலைகளில்‌ 

சூட்டப்பட்டு, நமக்கு அலங்காரமாயிருக்கும்‌. 
ஞானம்‌ தன்னுடைய பிள்ளைகளினால்‌. 
நியாயமுள்ளது என்று தீர்க்கப்படும்‌. 
அவர்களால்‌ ப்‌ 
ஞானத்திற்கு எப்போதுமே மதிப்பு உண்டு. 


விவேகிகள்‌ விவேகமாக பேசுவார்கள்‌. 
விவேகமாக சிந்திப்பார்கள்‌. விவேகமாக 
கிரியை நடப்பிப்பார்கள்‌. நம்மிடத்தில்‌ ஞானம்‌. 
குறைவாகயிருக்குமென்‌ றால்‌, அதை 
கர்த்தரிடத்தில்‌ கேட்டுப்‌ பெற்றுக்‌ 
கொள்ளவேண்டும்‌. 


தீயோர்‌ 
நீதி 14419 


நீதி 1408. 
முன்பாகவும்‌, 
தீதிமான்‌களுடைய 
குனிவதுண்டு. 


துன்மார்க்கர்‌ செழித்திருக்கமாட்டார்கள்‌. 
அவர்களுடைய ஐசுவரியமும்‌, ஆஸ்தியும்‌, 
சம்பத்தும்‌ அழிந்துபோகும்‌. துன்மார்க்கர்‌ 
தாழ்த்தப்படுவார்கள்‌. தீயோர்‌ ஆரம்பத்தில்‌ 
செழித்திருப்பதுபோல தெரியும்‌. "ஆனால்‌. 
அவர்களுக்கு செழிப்பு நிலைத்திருக்காது. 
அவர்கள்‌ தாழ்த்தப்பட்டு 
போய்விடுவார்கள்‌. 


தீயோர்‌ நல்லோருக்கு. 
துன்மார்க்கர்‌ 


வாசற்படிகளிலும்‌ 


தங்களிடத்திலுள்ள 
சம்பத்தையும்‌ 
மாட்டார்கள்‌. 


பிரகாரம்‌ ற்றை 

பாவத்தில்‌ விழுந்தலிடுவா்கள்‌. 

தாழ்ச்சி வரும்‌. நல்லோருக்கு உயர்வு வரும்‌. 
தீயோர்‌ நல்லோருக்கு முன்பாக தாழ்ந்து, 
குனிவார்கள்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ நீதிமான்களை 
ஆசீர்வதிக்கிறார்‌. கர்த்தருடைய ஆசீர்வாதமே 
மெய்யான ஐசுவரியம்‌. நீதிமான்கள்‌ 
செழித்திருப்பார்கள்‌. தங்களிடத்திலுள்ள 
ஐகுவரியங்களை தேவைப்படுகிறவர்களுக்குக்‌ 
கொடுத்து உதலிசெய்வார்கள்‌. கர்த்தர்‌ 
நல்லோருக்கும்‌ தீயோருக்கும்‌ மழையைக்‌ 
கொடுப்பதுபோல, நீதிமான்களும்‌, பாரபட்சம்‌ 
பார்க்காமல்‌, தேவைப்படுகிற 
எல்லோருக்குமே, தங்களால்‌ முடிந்த எல்லா 
உதவிகளையும்‌ செய்வார்கள்‌. 


கர்த்தர்‌ நமக்கு ஜீவனைக்‌ 
கொடுக்கும்போது. நாம்‌ ஜீவாதாரத்தைக்‌ 
கொடுக்க மறுக்கக்கூடாது. மற்றவர்களுக்கு 
நம்முடைய உதவி தேவைப்படும்போது, 
நம்மிடத்தில்‌ உதவிசெய்யக்கூடிய 
திராணியிருக்கும்போது, அந்த உதவியை 
அவர்களுக்கு செய்யாமலிருந்துவிடக்கூடாது. 
ஏ க்கு இரங்குகிறன்‌ கர்த்தருக்கு. 
கடன்‌ கொடுக்கிறான்‌. கர்த்தர்‌ தாம்‌ பட்ட 
கடனை திரும்பச்‌ செலுத்துவார்‌. 
நீதிமான்களை ஆசீர்வதிப்பார்‌ 
துன்மார்க்கரோ தங்களுக்கும்‌ 
பிரயோஜனமில்லாமல்‌, மற்றவர்களுக்கும்‌ 
பிரயோஜனமில்லாமல்‌ ஜீவிப்பார்கள்‌. 
இவர்கள்‌ எல்லோருக்கும்‌ உபத்திரவம்‌ 
மாத்திரமே செய்வார்கள்‌. யாருக்கும்‌. 
உபகாரம்‌ பண்ணமாட்டார்கள்‌. இப்படிப்பட்ட 
துன்மார்க்கர்‌ தாழ்த்தப்படுவார்கள்‌. 
ஒன்றுமில்லாமல்‌. வெறுமையாய்ப்‌ 
போய்விடுவார்கள்‌. துன்மார்க்கர்‌ 
நீதிமான்களுடைய வாசற்படியில்‌ பணிந்து, 
குனிவார்கள்‌. 


தரித்திரன்‌ 
நீதி 14:20 


14:90. 
தனக்கடு த்தவனாலும்‌. 





ழ்‌ நள 
யாய 


தரித்திரனுக்கு சிநேகிதர்‌ 
பேர்‌ இருக்கமாட்டார்கள்‌. அவனை 
ஏளனம்பண்ணுவார்கள்‌. அவனை விட்டு 
'விலகிப்போய்விடுவார்கள்‌. தரித்திரனுடைய 
ஏழ்மையைப்பார்த்து எல்லோரும்‌ அவனை 
வெறுப்பார்கள்‌. தரித்திரனுடைய உற்றார்‌ 
உறவினரும்‌, அயலகத்தாரும்‌ அவன்மீது 
பிரியம்‌ காண்பிக்கமாட்டார்கள்‌. தரித்திரன்‌ 
தனக்கு அடுத்தவனாலும்‌ பகைக்கப்படுவான்‌. 
கர்த்தரே நமக்கு மெய்யான 
சிநேகிதர்‌. நாம்‌ தரித்திரராகயிருந்தாலும்‌, 
பலவீனராகமிருந்தாலும்‌ அவர்‌ நம்மைப்‌ 
பகைக்கமாட்டார்‌. நம்முடைய எல்லா 
சூழ்நிலைகளிலும்‌ அவர்‌ நம்மீது அன்பு 
கூறுகிறார்‌. 


ஐசவரியவானுக்கு அநேக. 
சிநேகிதர்கள்‌ இருப்பார்கள்‌. அவன்‌ மூலமாய்‌ 
தங்களுக்கு ஏதாவது நன்மை கிடைக்கும்‌ 
என்று எதிர்பார்த்து. அவனோடு நட்பாக 
பழகுவார்கள்‌. இப்படிப்பட்ட சிநேகிதர்கள்‌ 
உண்மையான சிநேகிதர்கள்‌ அல்ல. 
ஐசுவரியவானுடைய  ஆஸ்தியும்‌. சம்பத்தும்‌ 
, குறைந்துபோனால்‌, இந்த 

அவனை விட்டுப்‌ 
மந்தளய்விடுவர்கள்‌ கர்த்தரே 
தரித்திரருக்கு மெய்யான 
சிநேகிதராயிருக்கிறார்‌. 
ஐசுவரியவானுக்கும்‌ மெய்யான 
சிநேகிதராயிருக்கிறார்‌. கர்த்தருடைய 
சிநேகமே நமக்கு மெய்யான ஆசீர்வாதம்‌. 


அதிகம்‌: 


அவரே 


பிறனை அவமதிக்கிறவன்‌ 


நீதி 14:21 


நீதி 14:21. பிறனை அவமதிக்கிறவன்‌ 
பாவஞ்செய்கிறான்‌; தரித்திரனுக்கு. 
இரங்குகிறவனோ பாக்கியமடைவான்‌. 


மனுஷனுடைய குணாதிசயத்தை 

_... ஜசவரியத்தின்‌ 

அல்லது அவனுடைய 

அடிப்படைமிலேயோ அளந்து 
பார்க்கக்கூடாது. அவன்‌ தரித்திரனுக்கு எந்த 
அளவுக்கு இரங்குகிறான்‌. என்பதன்‌ 
அடிப்படையிலேயே. அவனுடைய 
குணாதிசயத்தை அளந்து பார்க்கவேண்டும்‌. 
பிறனை அவமதிக்கிறவன்‌ பாவம்‌ செய்கிறான்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஒருவன்‌ ஏழையாகயிருப்பதினாலோ அல்லது 
கல்வியறிவு இல்லாதவனாக 
இருப்பதினாலோ நாம்‌ அவனை அவமதித்து 
விடக்கூடாது. நம்முடைய அந்தஸ்தைவிட 
அவனுடைய அந்தஸ்து கீழானது என்று 
நினைத்து அவனை 
உதாசினம்பண்ணக்கூடாது. 
ஏளனம்பண்ணக்கூடாது. 

தரித்திரனும்‌. ரத்‌ 

என்பதை 

தேவனிடத்தில்‌ பட்சபாதமில்லை. 
நம்மிடத்திலும்‌ பட்சபாதம்‌ இருக்கக்கூடாது. 


நாம்‌ 
நமக்கு நன்மை செய்ய 
திராணியிருக்கும்போது நாம்‌ எல்லோருக்கும்‌ 
நன்மை செய்யவேண்டும்‌. தரித்திருக்கும்‌ 
நன்மை செய்யவேண்டும்‌. இது கர்த்தருக்குப்‌ 
பிரியமானது. தரித்திரனுக்கு இரங்குகிறவன்‌ 
கர்த்தருடைய பார்வையில்‌ 
பாக்கியவானாயிருப்பான்‌. 


தீமையை யோசிக்கி றவர்கள்‌' 
நீதி 14:22 


தீதி 14:22. தீமையை யோசிக்கிறவர்கள்‌. 
தவறுகிறார்கனல்லவோ? நன்மையை 
யோசிக்கிறவர்களுக்கோ கிருபையும்‌ 
சுத்தியமுமுண்டு. 


ன்மார்க்கர்‌. பிறருக்கு. 
தீங்குசெய்கிறார்கள்‌. அவர்கள்‌ தீமையை 
யோசிக்கிறார்கள்‌. துன்மார்க்கர்‌ தங்களுடைய 
வாய்‌ சாமர்த்தியத்தினாலும்‌, 
கைபலத்தினாலும்‌. ஏழைகளை 
ஒடுக்கிறார்கள்‌. பிறரை வஞ்சிக்கிறார்கள்‌. 
பேதைகளை ஏமாற்றுகிறார்கள்‌. பிறருக்கு 
தீங்குசெய்து தாங்கள்‌ நன்றாயிருக்கலாம்‌. 
என்று நினைக்கிறவர்களுக்கு ஒரு 
நன்மையும்‌ உண்டாகாது. தீமையை 
யோசிக்கிறவர்கள்‌ தவறுகிறார்கள்‌. 





படட 
றிய 
தீமையை யோசிக்கிறவர்கள்‌ கள்ளமும்‌. 
கபடுமுள்ளவர்கள்‌. அதிக 
தந்திரமுள்ளவர்கள்‌. பிறருக்கு தீங்கு. 
செய்யவேண்டும்‌ என்பதற்காக, அதற்குரிய 
உபாயங்களை தந்திரமாய்‌ யோசித்து. 
தந்திரமாய்‌ செய்வார்கள்‌. பிறருக்கு 
கண்ணிகளை வைப்பார்கள்‌. 


இவர்களே சிக்கிக்கொள்வார்கள்‌. இவர்கள்‌ 
மனுஷருக்கு மறைவாக: க்‌ 
தீங்குசெய்தாலும்‌, 
யோசனை கர்த்தருக்கு பிரத்தியட்சமாய்த்‌ 
தெரியும்‌. கர்த்தருக்கு மறைவான இரகசியம்‌ 
ஒன்றுமேயில்லை. 

கர்த்தர்‌ 
தப்பலிடமாட்டார்‌. துன்மார்க்கர்‌ 


துன்மார்க்கரை 
எப்படித்தான்‌ 
அவர்களால்‌ 


தப்பிக்கவே முடியாது. தேவனுக்கு முன்பாக 
மனுஷருடைய தந்திரம்‌ பலிக்காது. 
அயலகுத்தாருக்கு 
தீமையை யோசிக்கிறவர்கள்‌ 
தங்களுக்கே கேடுண்டாக யோசிக்கிறார்கள்‌. 
இவர்களுடைய யோசனை இவர்களுக்கே 
தீங்காக முடம்‌... இலர்களுபைய தீமையான 
சனை இவர்களை அழித்துப்போடும்‌. 
த்‌ நீங்கு செய்ய 
நினைக்கிறவர்களுக்கு தீங்கு உண்டாகும்‌. 


தன்னுடைய 
விரோதமாக 


மற்றவர்களுக்கு எப்படி நன்மை செய்யலாம்‌. 

ஜெபத்தோடு யோசித்து, அதை 
'நாமமகிமைக்காகவும்‌, 

மற்றவர்களுடைய ிரயோஜனத்திர்காகவும்‌ 

ஜெபற்தோடு செய்வார்கள்‌. 

யோசிக்கிறவர்கள்‌ 

கருவிகளாகவும்‌, 

'யோசிக்கிறவர்கள்‌ 

கருவிகளாகவும்‌ கிரியை செய்கிறார்கள்‌. 


“லோபியின்‌ எத்தனங்களும்‌ 
பொல்லாதவைகள்‌; ஏழைகள்‌ நியாயமாய்ப்‌ 
பேசும்போது, அவன்‌ கள்ளவார்த்தைகளாலே 
எளியவர்களைக்‌ கெடுக்கும்டி தீவினைகளை 
யோசிக்கிறான்‌ ்‌ 
'தயாளமானவைகளை 

தயாளமானவைகளிலே 

இருக்கிறான்‌” (ஏசா 32:7 8). 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சகல பிரயாசம்‌ 
நீதி 14:23 


தீதி 1523. ௪௧ பிரயாசத்தினாதும்‌ 
உதடுகளின்‌: 
பேச்சோ ண மாத்திரம்‌ தரும்‌. 


உண்மையாகவும்‌ 
உழைக்கிறவர்கள்‌ 
உழைப்புக்கேற்ற 
பெறுவார்கள்‌. 
விருத்தியடைவார்கள்‌. 


கடினமாகவும்‌ 

தங்களுடைய 

நன்மைகளைப்‌ 

வாழ்க்கையில்‌ 
சுறுசுறுப்பாக வேலை 
செய்யும்‌ கைக்கு போஜனம்‌ கிடைக்கும்‌. 
இப்டடிப்பட்டவர்களுக்கு போஜனத்திற்கு 
குறைவிருக்காது. சகல பிரயாசத்தினாலும்‌ 
பிரயோஜனமும்டு. 


ஒரு சிலர்‌ ஒரு வேலையையும்‌ 
உருப்படியாய்‌ செய்யமாட்டார்கள்‌. 
சோம்பேறியாயிருப்பார்கள்‌. ஆனாலும்‌ 
தாங்கள்‌ செய்கிற  வேலையைப்பற்றி 
உயர்வாகப்‌ பேசி பெருமைப்படுவார்கள்‌ 
இவர்களிடத்தில்‌ வாய்த்திறமை மாத்திரமே 
இருக்கும்‌. கைத்திறமை சிறிதும்‌ இருக்காது 
இப்படிப்பட்டவர்கள்‌ தங்களுடைய நேரத்தைப்‌ 
போக்கடிக்கிறார்கள்‌. 'தங்களிடத்திலுள்ள 
தாலந்துகளை வீணாக்குகிறார்கள்‌. ஒரு 
வேலையும்‌ செய்யாமல்‌, வெறும்பேச்சை பேசிக்‌ 
கொண்டிருக்கிறவர்களுக்கு ஆசீர்வாதம்‌ 
கிடைக்காது. அவர்களுடைய ஐசுவரியம்‌ 

குறைந்துபோகும்‌. கைகளின்‌ பிரயாசம்‌. 
ஆசிர்வாதத்தைத்‌ தரும்‌. உதடுகளின்‌ பேச்சு 
வறுமையைத்‌ தரும்‌. 


விசுவாசிகளாகிய நாம்‌ கர்த்தரை 
சேவிக்கவேண்டும்‌. அவருக்கு ஊழியம்‌ 
செய்யவேண்டும்‌. கர்த்தருடைய ஊழியத்தில்‌ 
எவ்வளவு கஷ்டங்கள்‌, நஷ்டங்கள்‌ வந்தாலும்‌, 
அதை பொறுமையோடு சகித்துக்கொண்டு, 
உற்சாகமாகவும்‌ 


“விழித்திருந்து 


த்தை 
வெறும்‌ பேச்சு மாத்திரம்‌ பேசுகிறவர்களுக்கு 
கர்த்தருடைய ஆசீர்வாதம்‌ கிடைக்காது. 
இப்டிப்பட்டவர்கள்‌ ஆவிக்குரிய 
வறுமையை பெற்றுக்கொள்வார்கள்‌. 
இவர்களிடத்தில்‌ ஆவியின்‌ கனியோ, 
ஆவியின்‌ வரமோ இருக்காது. 





ழ்‌ யனா 
யாய 


ஞானிகளுக்கு முடி. 
நீதி 1424 


நீதி 14:24. ஞானிகளுக்கு முடி, அவர்கள்‌. 
செல்வம்‌; மூடரின்‌. மதியீனம்‌ 


முடத்தனமே. 


ஒரு மனுஷன்‌ ஞானமுள்ளவனாகவும்‌, 
நற்குணமுள்ளவனாகவும்‌ இருக்கும்போது, 
அவனுடைய ஐசுவரியம்‌, அவனுக்கும்‌ 
பிறருக்கும்‌  பிரயோஜனமுள்ளதாயிருக்கும்‌. 
ஞானிகள்‌ தங்களிடத்திலுள்ள ஆஸ்தியையும்‌ 
ஐசுவரியத்தையும்‌ 'ஞானமாய்ப்‌ 
பயன்படுத்துவார்கள்‌. தங்களுடைய 
ஆஸ்திமினால்‌ தேவனை 
மகிமைப்படுத்துவார்கள்‌. தங்களுடைய 
ஆஸ்தியினால்‌ அநேகருக்கு நன்மை 
செய்வார்கள்‌. ஞானிகளுக்கு முடி அவர்கள்‌ 
செல்வம்‌. ஞானிகளின்‌: ஐசுவரியம்‌ 
அவர்களுக்கு மேன்மையைத்‌ தரும்‌. 


பயன்படுத்தமாட்டார்கள்‌. 

தங்களிடத்திலுள்ள 

துன்மார்க்க கிரியைகளை நடப்பிப்பதற்கும்‌. 
தங்களுடைய மாம்ச இச்சைகளை 
'நிறைவேற்றுவதற்கும்‌ பயன்படுத்துவார்கள்‌. 
இப்படிப்பட்டவர்களுடைய செல்வம்‌ 
சீக்கிரத்தில்‌ அழிந்துபோகும்‌. 
தரித்திரராவார்கள்‌. 

மூடத்தனம்‌. ஆஸ்தியினால்‌. 
அவர்களுக்கும்‌ பிரயோஜனமுண்டாகாது. 
மற்றவர்களுக்கும்‌ பிரயோஜனமுண்டாகாது. 


மெய்ச்சாட்சி சொல்லூகிறவன்‌ 
நீதி 14:25 


நீதி 14:25. 
சொல்லுகிறவன்‌ உயிர்களை 
இரட்சிக்கிறான்‌; வஞ்சனைக்காரனோ 
பொய்களை ஊதுகிறான்‌.. 


மெய்ச்சாட்சி 


மெய்ச்சாட்சி சொல்லுகிறவன்‌ கள்ளம்‌ 
கபடமில்லாத, குற்றமில்லாத உயிர்களைக்‌ 
காப்பாற்றுகிறான்‌. ஒரு சிலர்‌ மீது 
தப்பிதமாக குற்றம்‌  சாட்டப்பட்டிருக்கும்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நற்பெயருக்கு 


களங்கம்‌ 


அவர்களுடைய 
காரணமில்லாமல்‌ 
உண்டாயிருக்கும்‌. நீதிமான்களுக்கு 
தங்களுடைய நற்பெயர்‌ மிகவும்‌ 
பிரியமானது. அது அவர்களுக்கு ஜீவனைப்‌ 
போன்றது. நீதிமானுக்கு ஆதரவாக நாம்‌ 
சாட்சி சொல்லவேண்டும்‌. நம்முடைய 
சாட்சியும்‌ மெய்ச்சாட்சியாயிருக்கவேண்டும்‌. 


பொய்ச்சாட்சி சொல்லுகிறவன்‌ பிறரை 
வஞ்சிக்கிறான்‌. இவன்‌ வஞ்சகக்காரன்‌. 
இவன்‌ பொய்களை ஊதுகிறான்‌. பிறருடைய 
நற்பெயரை தன்னுடைய பொய்ச்சாட்சியினால்‌. 
கெடுத்துப்போடுகிறான்‌. பொய்யை 
மெய்யைப்போல பேசுகிறான்‌. 
பொய்பேசினாலும்‌, அது மெய்யானது என்று 
சாதிக்கிறான்‌. பொய்ச்சாட்சிக்காரன்‌ மனுஷர்‌ 
மத்தியில்‌ குழப்பத்தை உண்டுபண்ணி 
விடுவான்‌. இவனால்‌ சமுதாயத்தில்‌ நீதிக்கு 
ன்டாகும்‌. ஒற்றுமையாக இருக்கிற 
வஞ்சனைக்காரள்‌ 
மெய்ச்சாட்சிக்காரனோ 
பிரிந்திருக்கிற ஜனங்களையும்‌ ஒன்றுகூட்டிச்‌ 
சேர்ப்பான்‌ 


கர்த்தருக்குப்‌ பயப்படுகிறவன்‌ 
நீதி 14 : 26,27 


நீதி 14:98. கர்த்தருக்குப்‌ 
பயப்படுகிறவனுக்குத்‌ திடநம்பிக்கை 
உண்டு; அவன்‌ பின்னைகளுக்கும்‌. 
அடைக்கலம்‌ கிடைக்கும்‌. 


தீதி 1427, கர்த்தருக்குப்‌ பயப்படுதல்‌ 
ஜீவன அதினால்‌ 
மர கனில்ுககக்‌, தப்பலாம்‌. 


கர்த்தருக்கு பமப்படுதலே எல்லா 
கிருபைகளுக்கும்‌ ஆதாரமாயிருக்கிறது. 
இதுவே ஞானத்தின்‌ ஆரம்பம்‌ 
கர்த்தருக்குப்‌ பயப்படுகிறவர்கள்‌. 
நற்குணமுள்ளவர்களாயிருப்பார்கள்‌. 
அவர்கள்‌ நற்கிரியைகளை நடப்பிப்பார்கள்‌. 
கர்த்தருக்குப்‌ பயப்படுகிற சுபாவம்‌ நம்மை 
ஆளுகை செய்யவேண்டும்‌. அப்போது, 
நம்முடைய மனது  திடநம்பிக்கையிருக்கும்‌. 
நம்முடைய சிந்தை குழப்பமில்லாமல்‌ 
தெளிவாகயிருக்கும்‌. நம்முடைய 
ஆலோசனைகள்‌ நீதியுள்ளதாகயிருக்கும்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


மனுஷன்‌ 
தேவனுக்கு 


கர்த்தருக்குப்‌ பயப்படுகிற 
சமாதானமாய்‌ ஜீவிப்பான்‌. 
முன்பாகவும்‌, த... உலகத்திற்கு 
முன்பாகவும்‌ தைரியமாய்‌ நிற்பதற்கு 
அவனுக்கு கிருபை உண்டாகும்‌. அவனுடைய 
பிள்ளைகளுக்கும்‌ அடைக்கலம்‌ கிடைக்கும்‌. 
அவர்களும்‌ கர்த்தரால்‌ 
ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள்‌. சரத்துக்கு 
பயப்படுகிறவர்களின்‌ 
பெற்றோருக்கு 
அவர்கள்‌ 
ஆலோசனைகளுக்கும்‌, 
கீழ்ப்படிந்து ஜீவிப்பார்கள்‌. 
விசுவாசத்தையும்‌ ஜெபத்தையும்‌ தங்களுக்கு 
முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு, 
அவர்களைப்போலவே கர்த்தருக்குள்‌ 
பயபக்தியாய்‌ ஜீவிப்பார்கள்‌. தங்கள்‌ 
பெற்றோர்‌ கர்த்தரை நம்புவதுபோல, 
இவர்களும்‌ கர்த்தரை நம்பி ஜீவிப்பார்கள்‌. 


கர்த்தருக்குப்‌ பயப்படுதல்‌ ஜீவனற்று. 
இது ஆறுதலின்‌ ஊற்றாகவும்‌, 
சந்தோஷத்தின்‌ ஊற்றாகவும்‌ இருக்கிறது. 
ஜீவஊற்று ஒருபோதும்‌ வற்றிப்போகாத 
நித்திய ஊற்று. பாவத்திற்கு விரோதமாகவும்‌, 
சோதனைக்கு விரோதமாகவும்‌ நம்முடைய 
ஆத்துமாவை நாம்‌ காத்துக்கொள்ள 
வேண்டும்‌. நமக்கு இந்த உலகத்தில்‌ 
ஆவிக்குரிய  போராட்டமுண்டு. இந்த 
போராட்டத்தை ஞானமாய்‌ செய்வதற்கு, 
ப்‌ பயப்படும்‌ சுபாவம்‌ நம்மைப்‌ 
பாவங்களிலிருந்தும்‌ 
சோதனைகளிலிருந்தும்‌ இது நம்மை விலக்கி 
பாதுகாக்கும்‌. கர்த்தருக்குப்‌ பயப்படுகிறவர்கள்‌ 
சத்துருவின்‌ கண்ணிகளில்‌ 
சிக்கிக்கொள்ளாமல்‌. பாதுகாப்பாக 
நடப்பார்கள்‌. அவர்கள்‌ நீதியின்‌ பாதையில்‌ 
கர்த்தரின்‌ அடிச்சுவடுகளைப்‌ பின்பற்றி 
முன்னேறிச்‌ செல்வார்கள்‌. 


ஜனத்திரட்சி 
நீதி 14:28 


நீதி 14:28. ஜனத்திரட்சி ராஜாவின்‌ 
மகிமை; ஜணக்குறைவு தலைவனின்‌ 
முறிவு. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இராஜரீகம்‌ கர்த்தருடைய 
கிருபையினால்‌ உண்டாகிறது. இராஜாக்கள்‌ 
தேசங்களை ஆளுகை செய்தாலும்‌, கர்த்தரே 
அவர்களை ஆளுகை செய்கிறார்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய சித்தத்தின்‌ பிரகாரமும்‌, 
விருப்பத்தின்‌ பிரகாரமும்‌ இராஜாக்களை 
சிங்காசனத்தில்‌ அமரச்செய்கிறார்‌. 
சிங்காசனத்தில்‌ “அமர்ந்திருக்கிற 
இராஜாக்களை கர்த்தர்‌ 

த்தத்தின்‌ பிரகாரமாக 
தள்ளிவிடுகிறார்‌. 


ஜனத்திரட்சி 
ஒரு தேசத்தின்‌ 


அதிகமாயிருக்கும்போது, 
இராஜாவுக்கு கனமும்‌, 
மேன்மையும்‌ உண்டாகும்‌. இராஜா 
நீதியாகவும்‌, நேர்மையாகவும்‌, நன்றாகவும்‌ 
ஆளுகை செய்கிறார்‌ என்பதற்கு அவருடைய 
தேசத்தின்‌ ஜனத்திரட்சி ஒரு 
எடுத்துக்காட்டாகயிருக்கிறது. ஜனங்கள்‌ 
இப்படிப்பட்ட இராஜாவின்‌ பாதுகாப்பிலும்‌ 
பராமரிப்பிலும்‌ குடிமிருக்கவேண்டுமென்று 
விரும்பி இவருடைய தேசத்திற்கு வருவார்கள்‌. 
இவருடைய தேசத்தின்‌ குடிமக்கள்‌ 
சந்தோஷமாகவும்‌, சமாதானமாகவும்‌, 
ஆறுதலாகவும்‌ ஜீவிப்பார்கள்‌. 

இராஜாக்கள்‌ தங்களுடைய தேசத்து 


குடிமக்களை நீதியாகவும்‌, நேர்மையாகவும்‌, 
கண்ணியமாகவும்‌ ஆளுகை செய்யவேண்டும்‌. 


இராஜாவின்‌ மகிமை, 
ஜனத்தொகை 
அதனால்‌ 
மகிமையும்‌, 


காண்பிக்கவேண்டும்‌. 
தொழில்களையும்‌, 
இராஜா 
ஜனங்கள்‌ 


இராஜா 


வெளிப்படுத்திக்‌ 
தேசத்தில்‌ நடைபெறுகிற 
வியாபாரங்களையும்‌ 
உற்சாகப்படுத்தவேண்டும்‌. 
செழிப்போடு ஜீவிப்பதற்கு 
திட்டமிட்டு செயல்படவேண்டும்‌. தேசத்தில்‌ 
பஞ்சம்‌ ஏற்பட்டுவிடாதவாறு. இராஜா 
கால்நடைகளையும்‌ 
விருத்திபண்ணவேண்டும்‌. 
அவருடைய தேசத்தில்‌ 
ஜனத்திரட்சி உண்டாகும்‌. 





ழ்‌ நள 
யாய 


ஜனக்குறைவு தலைவனின்‌ முறிவு. 
ஒரு தேசத்தின்‌ ஜனத்தொகை வெகுவாக 


இருக்கமாட்டார்கள்‌. 
பண்ணுவதற்கும்‌, 
வளர்ப்பதற்கும்‌ 
இருக்கமாட்டார்கள்‌. 


குடியேறிப்போய்விடுவார்கள்‌. 
உணவு பஞ்சம்‌ உண்டாவதுபோல ஆள்‌ 
பஞ்சமும்‌ உண்டாகிவிடும்‌. வேலைக்கு ஆள்‌ 
கிடைக்காமல்‌ திண்டாட வேண்டியது வரும்‌ 


நீடிய சாந்தமுன்னவன்‌ 
நீதி 14:29 


நீதி 14:29. நீடிய சாத்‌; 
மகாபுத்திமான்‌; மு, 
புத்தியினத்தை: 
பண்ணுகிறான்‌. 


'ன்னவன்‌' 
காபியோ 
வினங்கப்‌ 


சாந்தகுணம்‌ ஞானத்திற்கு 
அடையாளம்‌. நீடிய சாந்தமுள்ளவன்‌ 
மகாபுத்திமான்‌. அவன்‌ தன்னை நன்றாய்‌ 
அறிந்திருப்பான்‌. மனுஷருடைய பலத்தையும்‌, 
பலவீனத்தையும்‌ நன்றாய்‌. புரிந்து 
வைத்திருப்பான்‌. நீடிய  சாந்தமுள்ளவன்‌ 
சீக்கிரத்தில்‌ கோபப்படமாட்டான்‌. அவன்‌ 
கோபப்படுவதற்கு தாமதம்‌ காண்பிப்பான்‌. 
மற்றவர்கள்‌ தவறு செய்யும்போது அதை 
எப்படி மன்னிப்பது. என்பதையும்‌ 
அறிந்திருப்பான்‌. சாந்தகுணமுள்ளவன்‌ 
சீக்கிரத்தில்‌ உணர்ச்சிவசப்படமாட்டான்‌. 
எதையும்‌ அலசரப்பட்டு செய்யமாட்டான்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சாந்தசுணமுன்ளவனின்‌. ஆத்துமா 
அவனுக்கு கீழ்ப்பட்டு அடங்கியிருக்கும்‌. 
அவன்‌ ஏதாவது தப்பு செய்திருந்தாலும்‌, 
புரிந்துகொண்டு, 

திருந்திக்கொள்வான்‌. 
சாந்தகுணமுள்ளவனால்‌ மற்றவர்களுக்கு 
ஒரு ஆபத்தும்‌ வராது. இவன்‌ 
எல்லோருக்கும்‌ பிரியமுள்ளவனாகவும்‌, 
பிரயோஜனமுள்ளவனாகவும்‌ இருப்பான்‌. 
இவனுடைய ஆத்துமாவில்‌ சந்தோஷமும்‌, 


சமாதானமும்‌, ஆறுதலும்‌ நிரம்பியிருக்கும்‌. 


முற்கோபி புத்தியில்லாதவன்‌. இவன்‌ 
சீக்கிரத்தில்‌ 
நத ப்‌ 


குழப்பத்திலிரு 

உணர்ச்சிகளை இவனால்‌ 

முடியாது. இவனுடைய ஆத்துமா இவனுக்கு 
கீழ்ப்படிந்து அடங்கியிருக்காது. 


முற்கோபியால்‌ கோபத்தை அடக்க 
முடியாது. இவன்‌ சிறிய காரியத்தைக்கூட 
பெரிதுபடுத்தி கோபப்படுவான்‌. ஒரு சிறிய 


த்துவிடும்‌. 

குடும்பத்தை அழித்துவிடும்‌. 
இவனுடைய சமுதாயத்தையும்‌ அழித்துவிடும்‌. 
முற்கோபி ஆபத்தானவன்‌. முற்கோபியிடம்‌ 
சுயபெருமையிருக்கும்‌. தான்‌ நினைப்பதும்‌, 
தான்‌ பேசுவதும்‌, தான்‌ செய்வதும்‌ 
சரியானது என்று இறுமாப்பாயிருப்பான்‌. 
பிறருடைய ஆலோசனைக்கு 
செவிகொடுக்கமாட்டான்‌. பிறர்‌ மத்தியிலே. 
தன்னை உயர்த்துவான்‌. அப்போது அவன்‌ 


புத்திமீனத்தையே 
சொஸ்தமனம்‌ 
நீதி 14:30 


நீதி 14:30. சொஸ்தமனம்‌ உடலுக்கு 
ஜீவன்‌; பொறாமையோ எலும்புருக்கி. 





ழ்‌ நள 
யாய 


நம்முடைய மனதில்‌ சந்தோஷமும்‌, 

ட்‌ ஆறுதலும்‌ இருந்தால்தான்‌ 
சரீரம்‌ நல்ல 

ஆளோக்கியத்தோிருககும்‌ நம்முடைய 
உணர்வுகளையும்‌, ஆசைகளையும்‌ 
நம்முடைய. கட்டுப்பாட்டிற்குள்‌ 
வைத்திருக்கவேண்டும்‌. நம்முடைய மனதை. 
அலைபாய விட்டுவிடாமல்‌, அதை 
ஒருநிலைப்படுத்தி வைத்திருக்கவேண்டும்‌. 

சொஸ்தமனம்‌ உடலுக்கு ஜீவன்‌. 
இதுவே நமக்கு மெய்யான ஆரோக்கியம்‌. 
நம்மிடத்தில்‌ அன்பும்‌, 
இருக்கும்போது, 
பரிசுத்தமாயிருக்கும்‌. 
சிநேகமாகவும்‌, 
மனப்பூர்வமாகவும்‌ பழகுவோம்‌. 
மாய்மாலமோ, கள்ளம்‌ கபடமோ இருக்காது. 
நம்முடைய நன்மையை நாடுவதுபோல, நாம்‌. 
பிறருடைய நன்மையையும்‌ நாடுவோம்‌. 


நாம்‌ 


பிறருக்கு 
பிறருக்கு 
மாட்டார்கள்‌. 


சொஸ்தமனமுள்ளவர்கள்‌ 
தங்கு நினைக்கவும்‌ மாட்டார்கள்‌: 
தீங்கு செய்யவும்‌ 
இப்படிப்பட்டவர்களுடைய 
ஆத்துமாவும்‌, 
ஆரோக்கியமாயிருக்கும்‌. 
சரீரமும்‌ நல்ல ஆரோக்கியத்தோடிருக்கும்‌. 
இவர்கள்‌ கர்த்தருக்குள்‌ எப்போதும்‌ 
சந்தோஷமாயிருப்பார்கள்‌. கர்த்தருக்குள்‌ 
மகிழ்ச்சியாமிருப்தே நமக்கு பெலன்‌. 


பொறாமை ஒரு எலும்புருக்கி, 
பொறாமைக்‌ குணமுள்ளவர்கள்‌ 
சந்தோஷமாயிருக்க மாட்டார்கள்‌. 
அவர்களுடைய உள்ளத்தில்‌ சமாதானமும்‌ 
ஆறுதலும்‌ இருக்காது. அவர்கள்‌ 
பிறருடைய நன்மையை நாடமாட்டார்கள்‌. 
மற்றவர்கள்‌ நன்றாமிருந்தால்‌ அதை 
இவர்களால்‌ சகித்துக்கொள்ள முடியாது. 
பொறாமைக்‌ குணமுள்ளவர்கள்‌ எப்போதும்‌ 
முகச்சோர்வாகயிருப்பார்கள்‌. மற்றவர்கள்‌ 
சந்தோஷமாயிருக்கும்போது, அதைப்‌ பார்த்து 
மனது வேதனைப்படுவார்கள்‌. இவர்‌: 


உற்சாகமில்லாமல்‌. 
சோர்ந்துபோயிருக்கும்‌. பொறாமைக்‌ குணம்‌ 
அவர்களுடைய சரீரத்தின்‌ ஆரோக்கியத்தைப்‌ 
பாதிக்கும்‌. இது ஒரு எலும்புருக்கியைப்‌ 
போன்ற வியாதி. பொறாமைக்‌ 
குணமுள்ளவர்கள்‌. செழித்திருக்க 
மாட்டார்கள்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தரித்திரனை ஓடுக்குகிறவன்‌' 
நீதி 14:31 


தீதி 14:31. தரித்திரனை ஒடுக்குகிறவன்‌ 
அவனை 


உண்டாக்கினவரை 
தித்திக்கிறான்‌; தரித்திரனுக்குத்‌ 
தயைசெய்கிறவனோ அவரைக்‌ 
கனம்பண்ணுகிறான்‌. 


கர்த்தரே. சர்வசிருஷ்டிகர்‌. அவரே 
எல்லா. மனுஷரையும்‌. சிருஷ்டத்ிரக்கிறார்‌ 
பட்சபாதமில்லாமல்‌ 

த்‌ ண்பன்‌ 
மனுஷரில்‌ வித்தியாசமிருக்கிறது. ஒரு சிலர்‌ 
ஐசுவரியவான்களாகவும்‌, வேறு சிலர்‌ 
தரித்திரரராகவும்‌ இருக்கிறார்கள்‌. 
நம்மிடத்தில்‌ பொருளாதார 
வித்தியாசமிருந்தாலும்‌, நாம்‌ எல்லோருமே. 
கர்த்தருடைய  சிருஷ்டிகள்தான்‌. நாம்‌. 
தரித்திரனை ஒடுக்கக்கூடாது. அவனை 
ஒடுக்குகிறவன்‌, அவனை உண்டாக்கின 
கர்த்தரை நிந்திக்கிறான்‌. 

நாம்‌. எல்லோருமே 
சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம்‌. 
எல்லோருக்குள்ளும்‌, 
ஜீவசுவாசத்தை ஊதியிரும்கிறார்‌. எல்லா 
மனுஷருக்கும்‌ கர்த்தர்‌ ஒருவரே 
பரமபிதாவாகமிருக்கிறார்‌. நாம்‌ எல்லோரும்‌ 
கர்த்தருடைய பிள்ளைகளாகயிருக்கிறோம்‌. 


தேவசாயலாக 
கர்த்தரே நம்‌ 
தம்முடைய 


கர்த்தர்‌ நமக்கு 
காண்பிப்பதுபோல, 
ஒருவருக்கொருவர்‌ 
வேண்டும்‌. 


தயை 
நாமும்‌ 
தமை காண்பிக்க 
தரித்திரனுக்கு தயை 
செய்கிறவன்‌, அவனை உண்டாக்கின 
கர்த்தரைக்‌. கனம்பண்ணுகிறான்‌. 
தரித்திரனுக்கு இரங்குகிறவன்‌ கர்த்தருக்கு 
கடன்கொடுக்கிறான்‌. ஏழைகளுக்கு 
உதவிசெய்கிறவர்கள்மீது. கர்த்தர்‌ 
பிரியமாயிருக்கிறார்‌. அப்படிப்பட்டவர்கள்மீது 
கர்த்தர்‌ தம்முடைய அன்பையும்‌, 
ஆசீர்வாதத்தையும்‌, நன்மையையும்‌ 
தாராளமாய்‌ பொழியப்பண்ணுகிறார்‌. 
ஏழைகளுக்கு போஜனம்‌ கொடுப்பவர்களைப்‌ 
பார்த்து. “நான்‌ பசியாமிருந்தேன்‌, எனக்கு 
போஜனம்‌. கொடுத்தீர்கள்‌” என்று 
சொல்லுவார்‌. 





i நயனா நீதிமொழிக 
ராரா 


துன்மார்க்கன்‌ 


நீதி 14:92 


நீதி 14:82. தூண்மார்க்கண்‌ தன்‌ 
தீமையிலே வாரிக்கொள்னப்படுவான்‌; 
தீதிமானோ தன்‌ மரணத்திலே. 
நம்பிக்கையுள்ளவன்‌. 


இறுகப்ற்றிக்கொள்கிறா 

இருதயமும்‌ 

காரியங்களினால்‌ 

உலகசிநேகம்‌ தேவனுக்கு விரோதமான 

பகை என்பது தெரியாமலேயே, அல்‌“ 

தெரிந்திருந்தும்‌, 

உலகத்தின்மீதும்‌, 

ஆசாபாசங்கள்மீதும்‌ ஆசைப்படுகிறான்‌ 
துன்மார்க்கன்‌ கக்‌ 

வாரிக்கொள்ளப்படுவான்‌. இவனுை 

ஆத்துமா பாவத்தினால்‌ அழிந்துபோகும்‌ 

துன்மார்க்கன்‌. தன்னுடைய பாலங்களில்‌ 

மரித்துப்போவான்‌. துன்மார்க்கன்‌ மரித்த 

பின்பு, அவன்‌ நித்திய நரகத்திற்குப்‌ 

போகவேண்டும்‌. அவனால்‌ நரகத்திற்கு 

தப்பிக்க முடியாது. நித்திய நரகம்‌ அவனை 

வாரிக்கொள்ளும்‌. 


நீதிமான்‌ தன்‌ மரணத்தில்‌: 

நம்பிக்கையுள்ளவன்‌. இவன்‌ கர்த்தர்‌ 

நியமித்து வைத்திருக்கிற ஒட்டத்தை ஒடி 

முடிப்பான்‌. கர்த்தருடைய அடிச்சுவடுகளை 

பின்பற்றி நீதியின்‌ பாதையில்‌ செல்லுவான்‌ 

துன்மார்க்கனுக்கு மரணம்‌ வருவதுபோலவே, 

நீதிமானுக்கும்‌ மரணம்‌ வரும்‌. நீதிமானோ 

நம்பிக்கையுள்ளவன்‌. 

கர்த்தர்‌ தனக்கு 

கொடுப்பார்‌ என்னும்‌ 

நம்பிக்கையோடு மரிப்பான்‌. நீதிமானுக்கு 
அவனுடைய சரீரமரணம்‌ 


தன்‌ 


சந்தோஷத்தை அனுபவிப்பான்‌. 

இந்த உலகத்தில்‌ 
ஆசீர்வாதங்களெல்லாம்‌, 

அவனுக்கு தாராளமாய்‌ கொடுக்கப்படும்‌. 


புத்திமானுடைய இருதயம்‌ 
நீதி 14:33 


நீதி 14:83. 
இருதயத்தில்‌ 
மதியினரிடத்தில்‌ 
வெளிப்படும்‌. 


PROVERBS - COMMENTARY 


- விரிவுரை QOODNENS 


PUBLISHERS 


கண்ணியமுள்ளவர்கள்‌ 
ஞானமுள்ளவர்களாக இருப்பார்கள்‌ 

i புத்தியுள்ளவனாகவும்‌. 
ன்‌. இருதயத்தில்‌ 
ஞானம்‌ தங்கியிருக்கும்‌. புத்திமான்‌ தெளிந்த 
சிந்தனையுள்ளவனாக இருப்பான்‌. தனக்கு 
போதிக்கப்பட்டதை தியானிப்பான்‌. 
புத்திமானிடத்தில்‌ குழப்பம்‌ இருக்காது, 
புத்திமானின்‌ ஞானம்‌ 


அவனுக்கு 
பிரயோஜனமுள்ளதாயிருக்கும்‌. புத்திமானின்‌ 
மனச்சாட்சி அவனுக்கு தேவையான 
ஆலோசனைகளையும்‌,  எச்சரிப்புக்களையும்‌ 


சொல்ல எப்போதுமே ஆயத்தமாயிருக்கும்‌. 


புத்திமான்‌ அதிகமாய்‌ யோசிப்பான்‌. 
வேளையில்‌ அவன்‌ அதிகமாய்‌ 
பேசவும்‌. மாட்டான்‌. ்‌ 


ஆரவாரமிருக்காது. 
நனக்குள்ளதை அடக்கி வைத்திருப்பான்‌. 
அவனுடைய ஞானம்‌. அவனுடைய 
இருதயத்தில்‌ தங்கியிருக்கும்‌. 

_ மதியீனருடைய மூடத்தனம்‌ 
வாயில்‌ தங்கியிருக்கும்‌. 
ள்‌ மதியீனத்தை அடக்கி 

முடியாது. மதிமீனரிடத்தில்‌ 
உள்ளது வெளிப்படும்‌. ஒரு காரியத்தைப்பற்றி 
இவர்களுக்கு கொஞ்சம்‌ தெரிந்திருந்தாலும்‌, 
அதைப்‌ பெரிதுபடுத்துவார்கள்‌. தங்களுக்கு 
எல்லாம்‌. தெரியும்‌ என்பதுபோல 
மாய்மாலம்பண்ணுவார்கள்‌. இவர்களிடத்தில்‌ 
உண்மையிருக்காது. தெளிந்த 
சிந்தனையிருக்காது. சர்வமும்‌ 
குழப்பமாகமிருக்கும்‌. | மதிமீனனுக்கு 
தெரிந்தது கொஞ்சமாகமிருந்தாலும்‌, அதை 
உடனே வெளிப்படுத்திக்‌ காண்பிக்கவேண்டும்‌. 
என்பதற்காக, அதற்கான வாய்ப்புக்களை 
தேடிக்கொண்டிருப்பான்‌. வாய்ப்புக்கள்‌ 
'கிடைக்கவில்லையென்றாலும்‌ வாய்ப்புக்களை 
உண்டுபண்ணுவான்‌. மதியீனன்‌. 
சுயபெருமையுள்ளவன்‌. இவன்‌ ஒருபோதும்‌ 
கர்த்தரை மகிமைப்படுத்தமாட்டான்‌. 


தீதி 
நீதி 14:84 


தீதி 14:34, தீதி ஜனத்தை உயர்த்தும்‌. 
பாவமோ எத்த ஜனத்துக்கும்‌ இகழ்ச்சி. 





ழ்‌ நள 
யாய 


நீதி தேசத்தை க்‌ 
செய்யவேண்டும்‌. அதுதான்‌ 
தேசத்திற்கு மேன்மை. தேசத்தில்‌ நீதியான 
மனுஷர்‌ 
மத்தி ந்தோ சமாதானமும்‌, 
நீதியும்‌ ஒங்பிலிருக்கண்டும தேசத்தின்‌ 
ஜனங்கள்‌ கர்த்தரை விசுவாசித்து, 
அவருடைய பிரமாணத்திற்குக்‌ கீழ்ப்படிய 
வேண்டும்‌. அந்நியரை உபசரிக்கவேண்டும்‌. 
அவர்கள்‌ தங்கள்‌ இராஜாக்களுக்காகவும்‌, 
தங்களை ஆளுகை 
செய்கிற அதிகாரரிகளுக்காகவும்‌ ஜெபம்‌ 
பண்ணவேண்டும்‌. ஜனங்களுடைய மனது 
கர்த்தரிடத்தில்‌ பயபக்தியுள்ளதாகமிருக்க. 
வேண்டும்‌. அவர்களுடைய இருதயத்தில்‌: 
பரிசுத்தம்‌ நிரம்பியிருக்கவேண்டும்‌. 
அப்போதுதான்‌ தேசத்தில்‌ செழிப்பு 
உண்டாகும்‌. நீதி ஜனத்தை உயர்த்தும்‌. 


பல்‌ நீதியும்‌, 


பாவம்‌ எந்த “த்திற்கும்‌ 
இக பரிசுத்தமில்லாத 
ஜாதிகளும்‌ சீரழிந்துபோகும்‌. ஒரு 
ஜனங்கள்‌ கர்த்தருடைய 
கீழ்ப்படியும்போது, கர்த்தருடைய ஆசீர்வாதம்‌ 
அந்த... தேசத்தின்மீது தங்கியிருக்கும்‌. 
இவர்கள்‌ கர்த்தருடைய பிரமாணத்திற்கு 
எதிர்த்து நிற்கும்போது, கர்த்தருடைய சாபம்‌ 
அவர்களுடைய தேசத்தின்மீது வரும்‌ 


இஸ்ரவேல்‌ 
நற்குணமுள்ளவர்களாகவும்‌, 
பிரமாணத்திற்கு 

கீழ்ப்படிதலுள்ளவர்களாகவும்‌ ஜீவித்தபோது, 
இஸ்ரவேல்‌ தேசம்‌ உயர்ந்திருந்தது. அவர்கள்‌ 
தேவனை மறந்துவிட்டு, பாவக்காரியங்களில்‌ 
தங்களை ஈடுபடுத்திக்கொண்டபோது. 
இஸ்ரவேல்‌ தேசம்‌ தாழ்ந்துபோனது அது 
புறஜாதியாரின்‌ அடிமைத்தனத்திற்குட்பட்டது. 


ஜனங்கள்‌ 
கர்த்தருடைய 


ராஜாவின்‌ தயை 
நீதி 14:95 


நீதி 14:35. ராஜாவின்‌ தயை 
'விவேகமுன்ன பணிவிடைக்காரன்‌ 
மேலிருக்கும்‌; அவனுடைய 
கோபமோ இலச்சையுண்டாக்குகிறவன்‌ 
மேலிருக்கும்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


அரசாங்கத்தில்‌ நீதியும்‌, நியாயமும்‌, 
ஒழுக்கமும்‌ நிரம்பியிருக்கலேண்டும்‌. 
விவேகமுள்ள பணிவிடைக்காரருக்கு 
மதமும்‌ ரியான்‌ கனமும்‌, மேன்மையும்‌ 
உண்டாகவேண்டும்‌. நல்ல அரசாங்கத்தில்‌, 
ஜனங்களுடைய தகுதிக்கேற்ற பிரகாரம்‌ 
அவர்களுக்கு வெகுமதி கொடுக்கப்படும்‌. 
ராஜாவின்‌ தயை விவேகமுள்ள 
பணிவிடைக்காரன்மேலிருக்கும்‌. தேசத்தில்‌ 
ஞானமுள்ளவர்களுக்கு மதிப்பும்‌ 
மரியாதையும்‌ உண்டாகும்‌. ராஜாவும்‌ 
விவேகிகளை விரும்புவார்‌ 


விவேகமுள்ள பணிவிடைக்காரர்களின்‌ 
சேவைகளை ராஜா புறக்கணித்து 
விடக்கூடாது. அவர்களை 
மேன்மைப்படுத்தாமல்‌  அசட்டையாயிருக்கக்‌ 
கூடாது. விவேகமுள்ள 
பணிவிடைக்காரருக்கு ராஜாவின்‌ 
கிடைக்கும்போது, அந்த்‌ 
விவேகத்திற்கு 

ஜனங்களும்‌ வேகத்திற்கு முக்கியத்துவம்‌ 


, தேசத்தின்‌ ஜனங்களுக்கும்‌ 
தீங்கு செய்கிறார்கள்‌. இவர்கள்‌ ஏழைகளை 
ஒடுக்குவார்கள்‌. ஜனங்களுக்கு இலச்சையை 
உண்டாக்குவார்கள்‌. ஜனங்கள்‌ மத்தியிலே 
தீவினையை விதைப்பார்கள்‌. ராஜாவின்‌ 
கோபம்‌. இலச்சை உண்டாக்குகிறவன்‌ 


மேலிருக்கும்‌. 





நீதிமொழிக 


ழ்‌ நவள 
யாய 


மெதுவான பிரதியுத்தரம்‌ 
நீதி 151 


நீதி 150. மெதுவான பிரதியுத்தரம்‌. 
உக்கிரத்தை. மாற்றும்‌; 
கடுஞ்சொற்கனோ கோபத்தை எழுப்பும்‌. 


மெதுவான வார்த்தைகள்‌ 
சமாதானத்தைக்‌ காத்துக்கொள்ளும்‌. சில. 
சமயங்களில்‌ கார்மேகம்போல கோபம்‌ நம்மை 
சூழ்ந்துகொள்ளும்‌. புயல்காற்றுபோலவும்‌, 
இடிமின்னல்போலவும்‌ உக்கிரம்‌ நம்மீது வந்து, 
பாயும்‌. நாம்‌ எப்படிப்பட்ட சூழ்நிலையில்‌. 
இருந்தாலும்‌ மெதுவான பிரதியுத்தரத்தை 
சொல்லக்‌ குற்றுக்கொள்ளவேண்டும்‌. 
மென்மையான வார்த்தைகளும்‌, மெதுவான 
மேகம்போல 
உக்கிரத்தையும்‌, 
கோபத்தையும்‌ கலைத்துப்போடும்‌. மெதுவான 
பிரதியுந்தம்‌ உக்கிரத்தை மாற்றும்‌ 


நம்மோடு 
விவாதம்பண்ணும்போது, 
வார்த்தைகள்‌ தெளிவானதாக 
இருக்கவேண்டும்‌. விவேகமுள்ள 
வார்த்தைகளைப்‌ பேசவேண்டும்‌. நம்முடைய 
விவாதத்தில்‌ நீதியும்‌ நியாயமும்‌. 
இருக்கவேண்டும்‌. பொறுமையோடு 
பேசுவதைவிட பணிவோடு பேசுவது மிகவம்‌ 
நல்லது. விவாதங்கள்‌ சூடாகயிருந்தாலும்‌, 
வார்த்தைகள்‌ வேகமாக புறப்பட்டு வந்தாலும்‌, 
நம்முடைய வார்த்தைகள்‌ பணிவானதாகவும்‌, 
நிதானமானதாகவும்‌, மெதுவானதாகவும்‌ 
இருக்கவேண்டும்‌. 


ற்றவர்கள்‌ 
நம்முடைய 


PROVERBS - COMMENTARY 


- விரிவுரை oooh 


PUBLISHERS 


கடுஞ்சொற்கள்‌ 
கடுஞ்சொற்கள்‌ 
மற்றவர்களை 
மற்றவர்களுடைய 
பெரிதுபடுத்தி 


கோபத்தை எழுப்பும்‌ 
தீவினையை விதைக்கும்‌. 
வம்புக்கு இழுப்பது, 

குற்றம்‌ குறைகளை 
பேசுவது. பிறரை 
ஏளனம்பண்ணுவது ஆகியவையெல்லாம்‌ 
நம்மிடத்தில்‌ காணப்படக்கூடாது. 
இவையெல்லாம்‌ தீயசபாவங்கள்‌. கர்த்தருடைய 
பிள்ளைகளிடத்தில்‌ ஆவியின்‌ கனி 
காணப்படவேண்டும்‌. நாம்‌ கடுஞ்சொற்களைப்‌ 


நமக்கும்‌ நல்லது. பிறருக்கும்‌ நல்லது. 


ஞானிகளின்‌ நாவு 
நீதி 15:2 


நீதி 15:2. ஞானிகளின்‌ நாவு அறிவை 
உபயோகப்படுத்தும்‌; மூடரின்‌ வாயோ 
பூத்தியினத்தைக்‌ கக்கும்‌. 


ஞானமுள்ளவர்கள்‌ ங்களுடைய 
ஞானத்தை தங்களுக்கும்‌ உபயோகப்படுத்த 
வேண்டும்‌, பிறருக்கும்‌ உபயோகப்படுத்த 
வேண்டும்‌. நம்முடைய ஞானத்தினால்‌ நமக்கு 
ஆசீர்வாதம்‌ வரும்‌. நாம்‌ பெற்றுக்கொண்ட 
ஆசீர்வாதங்களை மற்றவர்களுக்கும்‌ பகிர்ந்து 
கொடுக்கவேண்டும்‌. ஞானிகளின்‌ நாவு 
அறிவை உபயோகப்படுத்தும்‌. 
ஞானமுள்ளவர்கள்‌. தங்களிடத்திலுள்ள 
ஞானத்தை பிறருக்கு பிரயோஜனமுண்டாக 
பயன்படுத்துவார்கள்‌. 


இருதயத்தின்‌  நிறைவினால்‌. 

பேசுகிறது. மூடரின்‌ இருதயத்தில்‌ புத்தியீனம்‌ 
நிரம்பியிருக்கும்‌. அவர்களுடைய மனதை 
துன்மார்க்க சிந்தனை ஆளுகை செய்யும்‌. 
மூடரின்‌ வாய்‌ புத்தியீனத்தைக்‌ கக்கும்‌. 
இவர்களுடைய பேச்சுக்கள்‌ மற்றவர்களுடைய 
மனதை புண்படுத்தும்‌. அவர்களுடைய 
சந்தோஷத்தையும்‌ சமாதானத்தையும்‌ 
சேதப்படுத்தும்‌. துன்மார்க்கன்‌ துன்மார்க்க 
சிந்தனையுடையவனாயிருப்பான்‌. இவன்‌ 
மதியீனமாகப்‌ பேசுவான்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


கர்த்தரின்‌ கண்கள்‌ 


நீதி 15:8. 


தீதி 15:3. கர்த்தரின்‌ கண்கள்‌ 
எவ்விடத்திலுமிருத்து,  நல்லோரையும்‌ 
தீயோரையும்‌ நோக்கிப்பார்க்கிறது.. 


கர்த்தர்‌ பரலோகத்திலிருந்து 
பூமியிலுள்ள எல்லோரையும்‌ கண்ணோக்கிப்‌ 
பார்க்கிறார்‌. கர்த்தர்‌ வானத்திலிருந்து 
நோக்கிப்பார்த்து, எல்லா மனுபுத்திரரையும்‌ 
காண்கிறார்‌. தாம்‌ வாசமாமிருக்கிற 
ஸ்தானத்திலிருந்து பூமியின்‌ குடிகள்‌ 
எல்லார்மேலும்‌ கண்ணோக்கமாயிருக்கிறார்‌. 
அவர்களுடைய இருதயங்களையெல்லாம்‌ 
அவர்‌ உருவாக்கி, அவர்க 
செய்கைககளயெக்காம்‌. கவளித்திரக்கிறன்‌” 
(சங்‌ 3343-15) என்று சங்கீதக்காரர்‌ 


சொல்லுகிறார்‌. 


கர்த்தர்‌ வானத்திலிருந்து பார்ப்பதோடு, 
அவர்‌ இந்தப்‌ பூமியிலிருந்தும்‌ பார்க்கிறார்‌. 
அவர்‌ சர்வவியாபகர்‌. எல்லா இடங்களிலும்‌ 
இருக்கிறவர்‌. அவர்‌ இருக்கும்‌ இடங்கள்‌ 
எல்வாவற்றிலிரந்தம்‌, மனுபத்திரரை 
கண்ணோக்கிப்‌ பார்க்கிறார்‌. மனுஷருடைய 
இரகசியமான பாவங்கள்‌, மனுஷருடைய 
ஊழியங்கள்‌, அவர்களுடைய வருத்தங்கள்‌ 
எல்லாமே கர்த்தருடைய பார்வையில்‌ 
இருக்கிறது. 


மியிலுள்ள 
பற்பல? இருப்பதில்லை. ஆகில்‌ 

ம்‌ இருக்கிறார்கள்‌.  தீயோரும்‌ 
கர்த்தரின்‌ கண்கள்‌ எல்லா 

நல்லோரையும்‌: 

தீயோரையும்‌ நோக்கிப்‌ பார்க்கிறது. கர்த்தர்‌ 
தீ ம்‌, பாவத்தையும்‌, அசுத்தத்தையும்‌ 


எல்லோரும்‌ 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


(167 
PUBLISHERS 


ஆரோக்கியமுன்ன நாவு 
நீதி 15:4 


நீதி 15:4. ஆரோக்கியமுன்ன நாவு 
ஜீவவிருட்சம்‌ நாவின்‌ மாறுபாடோ 
ஆவியை நொறுக்கும்‌. 


நல்ல. நாவு. வியாதியாமிருக்கும்‌ 
ஆத்துமாவைக்‌ குணப்படுத்துகிறது. நல்ல. 
வார்த்தைகள்‌ நம்முடைய இருதயத்தை 
உணர்த்துகிறது. ஆரோக்கியமான நாவு நாம்‌ 
ஒப்புரவாகவேண்டிய காரியங்களை நமக்கு 
உணர்த்திச்‌ சொல்லுகிறது. 
ஆரோக்கியமுள்ள நாவு ஜீவவிருட்சம்‌. 
ஜீவவிருட்சத்தின்‌ இலைகள்‌ ஜனங்கள்‌ 
ஆரோக்கியமடைவதற்கு  ஏதுவானவைகள்‌ 
(வெளி 22:2) 


நம்முடைய நாவை நாம்‌ சரியான 
முறையில்‌ பயன்படுத்தவேண்டும்‌. நமக்கு 
பேசத்தெரியும்‌ என்பதற்காக, எப்படியும்‌ 
பேசலாம்‌... என்று நினைக்கக்கூடாது. 
நம்முடைய பேச்சில்‌ ஒழுக்கமும்‌, 
கண்ணியமும்‌, கட்டுப்பாடும்‌ இருக்கவேண்டும்‌. 
பரிசுத்தமான வார்த்தைகளை பயபக்தியோடு 
பேசவேண்டும்‌. சரியாகப்‌ 
பேசத்தெரிந்தவர்களின்‌ ஜீவியம்‌. 
ஆசீர்வாதமாயிருக்கும்‌. அவர்கள்‌ பூமியில்‌ 
ஜீலிந்தாலும்‌, பரலோகத்தில்‌ ஜீலிப்பதுபோல 
மிகுந்த சந்தோஷமாயிருப்பார்கள்‌. நாவின்‌ 
மாறுபாடு ஆவியை நொறுக்கும்‌. தீயநாவு 
நமக்கும்‌ பிறருக்கும்‌ சேதமுண்டுபண்ணும்‌. 


மூடன்‌ 
நீதி 15:5 


நீதி 15:5. மூடன்‌ தன்‌ தகப்பன்‌ 
புத்தியை அலட்சியம்‌ பண்ணுகிறான்‌; 
கடிந்து கொவ்ளூதலைக்‌ கவனித்து 
'நடக்கிறவனோ விவேகி. 





ழ்‌ நவள 
யாய 


முதிர்‌ வயதுள்ளவர்கள்‌ 
இளவயதினருக்கு ஆலோசனைகளைச்‌ 
சொல்லவேண்டும்‌. அவர்களுக்குத்‌ 
தேவையான  புத்திமதிகளைச்‌ சொல்லி, 
அவர்களைக்‌ கண்டித்து உணர்த்தவேண்டும்‌. 
வாலிபரும்‌ இளவயதினரும்‌ 
பராமரிப்பிலிருக்கிறார்கள்‌. 
அனுபவம்‌ அதிகம்‌. 

அனுபவங்களை அவர்கள்‌ 
சாட்சியாக அறிவிப்பார்கள்‌. 
புத்திமதிகளைக்‌ கேட்கிற பிள்ளைகளுக்கு 
ஏராளமான நன்மைகள்‌ உண்டாகும்‌. 

பெற்றோர்‌ 
ஆலோசனைகளும்‌, 
சொன்னால்‌ மாத்திரம்‌ 
தேவைப்படும்போது பெற்றோர்‌ 
பிள்ளைகளை 
கடிந்துகொள்ளவும்வேண்டும்‌. 
பிள்ளைகளை கண்டித்து உணர்த்தும்‌ 
பொறுப்பும்‌ அதிகாரமும்‌ பெற்றோருக்கு 
உண்டு. பெற்றோர்‌ தங்கள்‌ பிள்ளைகளைக்‌ 
கண்டிக்கும்போது, அதிகாரத்தோடும்‌, 
அன்போடும்‌ கண்டிக்கவேண்டும்‌. 


தங்கள்‌ பிள்ளைகளுக்கு 
புத்திமதிகளும்‌ 
போதாது. 
தங்கள்‌ 
அன்பாய்க்‌ 
தங்கள்‌ 


நம்முடைய பிள்ளைகளிடத்தில்‌ நாம்‌ 
எப்போதும்‌ குறை கண்டுபிடித்துக்கொண்டே 
இருக்கக்கூடாது. அவர்கள்மீது எப்போதும்‌ 
குற்றம்‌ சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடாது. 
நாம்‌ சொல்லுகிற புத்திமதிகளை கேட்டு, 
திருந்துகிற மனப்பக்குவத்தை 
பிள்ளைகளுக்கு வல்ல 
பெற்றோர்‌ எப்போதும்‌ 

பிள்ளைகள்மீது கோபமாக இருப்பதினால்‌ 
பிரயோஜனமில்லை. 


மூடன்‌ தன்‌ தகப்பன்‌ 
அலட்சியம்‌ பண்ணுகிறான்‌. 


தனக்கு 


பவபட்டாலகு்த 
சொல்லுவதினால்‌ 

போவதில்லை. 

அவர்கள்‌ திருந்துவார்கள்‌. மூடனுக்கு தீங்கு 
வரும்‌. தீங்கு வேதனையைத்‌ தரும்‌. 
வேதனை வரும்போதுதான்‌ அவனுடைய 
புத்தி தெளியும்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


விவேகி கடிந்துகொள்ளுநலை 
கவனித்து நடக்கிறான்‌. தனக்கு 
சொல்லப்படும்‌ எல்லா ஆலோசனைகளையும்‌, 
புத்திமதிகளையும்‌, விவேகி நிதானித்து 
அறிந்துகொள்கிறான்‌. அவற்றை தனக்கு 
பிரயோஜனப்படுத்திக்கொள்கிறான்‌. விவேகி 
புத்திமதிகளை  அலட்சியம்பண்ணமாட்டான்‌. 
அதைக்‌ கவனித்துக்‌ கேட்டு அதன்படி 
நடப்பான்‌. இதனால்‌ விவேகி அநேக 
ஆபத்துக்களிலிருந்து. தன்னை 
தப்புவித்துக்கொள்கிறான்‌. 


நீதிமானுடைய வீடு 
நீதி 15:8 


நீதி 15:8. நீதிமானுடைய 
வீட்டில்‌ அதிகபொக்கிஷமுண்டு;. 
துன்மார்க்னுடைய  வருமானத்திலோ 
துன்பமுண்டு. 


நீதி எங்கேயோ அங்கு ஐசுவரியமும்‌ 
இருக்கும்‌. ஐசுவரியத்தினால்‌ ஆறுதலும்‌ 
இருக்கும்‌. ஒரு வேளை நீதிமானிடத்தில்‌ 
உலகப்பிரகாரமான பொக்கிஷம்‌. 
குறைவாகயிருக்கலாம்‌. ஆனாலும்‌ நீதிமான்‌ 
குறைவுபடமாட்டான்‌. அவனிடத்தில்‌ 
தேவனுடைய கிருபையும்‌ ஆசிர்வாதமும்‌. 
அதிகமாயிருக்கும்‌ ரத்‌ 
ஆசீர்வாதமே 

அதுவே 

நீதிமானுடைய 
பொக்கிஷமுண்டு. 
பொக்கிஷங்களெல்லாம்‌ 
ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும்‌. 


கர்த்தரால்‌ 


எவ்வளவு, 


நீதிமான்‌ 


தன்னுடைய வீட்டில்‌ 
பொக்கிஷம்‌ இருந்தாலும்‌, 
திருப்தியோடிருப்பான்‌. போதுமென்கிற 
பக்தியே மிகுந்த ஆதாயம்‌. தன்னுடைய 

பொக்கிஷம்‌ சிறிதளவே இருந்தாலும்‌, 
நீதிமான்‌. அதிலும்‌ திருப்தியோடிருப்பான்‌. 
சந்தோஷத்நோடிருப்பான்‌.  நீதிமானுடைய 
இருதயம்‌ சுத்தமாயிருக்கும்‌. நீதிமானுடைய 
பொக்கிஷம்‌ அவனுக்கு சந்தோஷத்தையும்‌, 
ஆசீர்வாதத்தையும்‌ தரும்‌. நீதிமான்‌ 
தன்னுடைய பொக்கிஷத்தை, தனக்கும்‌, 
பிறருக்கும்‌. உண்டாக 


நன்மை 
பயன்படுத்திக்கொள்வான்‌. 





ழ்‌ நவள 
யாய 


வருமானத்தில்‌ 
துன்மார்க்கனிடத்தில்‌ 
தாராளமாயிருக்கலாம்‌. 
சம்பத்தும்‌ த்‌ 
மிகுதியாகயிருக்கலாம்‌. 
கர்த்தரால்‌ ஆசீர்வதிக்கப்பட்டவையல்ல. 
துன்மார்க்கனுடைய ஐசுவரியம்‌ அவனுக்கு 
நிலைத்திருக்காது. இந்த ஐகசுவரியத்தினால்‌ 
துன்மார்க்கனுக்கு ஒரு “பிரயோஜனமும்‌ 
உண்டாகாது. துன்மார்க்கனுடைய வருமானம்‌ 
அதிகமாயிருந்தாலும்‌, த்‌ 
சந்தோஷத்திற்குப்‌ பதிலாக 
இருக்கும்‌. ஆரோக்கியத்திற்குப்‌ 
வியாதியிருக்கும்‌. ஆசீர்வாதத்திற்குப்‌ 
பதிலாக சாபம்‌ இருக்கும்‌. துன்மார்க்கனுடைய 
வருமானத்தில்‌ துன்பம்‌ உண்டு. 


துன்மார்க்கனுடைய 


ஞானிகளின்‌ உதடுகள்‌ 
நீதி 15:7 


நீதி 15:7. ஞானிகளின்‌ உதடுகள்‌: 
அறிவை இறைக்கும்‌; மூடறின்‌. 
இருதயமோ அப்படியல்ல. 


நம்மிடத்திலுள்ள அறிவையும்‌ 
ஞானத்தையும்‌ நாம்‌ நல்ல முறையில்‌: 
பயன்படுத்தவேண்டும்‌. நம்முடைய அறிவை 
ஒரு சிலருக்கு மாத்திரம்‌ பயன்படுத்தினால்‌ 
போதாது. எல்லா வாய்ப்புக்களையும்‌: 
பயன்படுத்தி, நம்முடைய ஞானத்தை 
எல்லோருக்கும்‌ பிரயோஜனமுள்ளதாக 
பயன்படுத்தவேண்டும்‌. நாம்‌ மற்றவர்களுக்கு 
கற்றுக்கொடுக்கும்போது. நம்மிடத்திலிருந்து: 
கற்றுக்கொள்கிறவர்கள்‌, பிறருக்கு 
குற்றுக்கொடுப்பார்கள்‌ இல்வாறாக 
நம்மிடத்திலுள்ள ஞானம்‌ எல்லோருக்கும்‌. 
பிரயோஜனமாயிருக்கும்‌. 

உதடுகள்‌ அறிவை. 

தண்ணீர்‌ 

ஞானமும்‌ எல்லோரிடத்திற்கும்‌ போய்ச்சேரும்‌. 


ல்‌ ப. ப இருதயத்தில்‌ 

மூடத்தனமும்‌, புத்தியீனமும்‌ நிரம்பியிருக்கும்‌.. 

அவர்களுடைய வார்த்தைகளினால்‌. 

யாருக்கும்‌ ஒரு பிரயோஜனமும்‌ இல்லை. 

அவர்களால்‌ அறிவை வெளிப்படுத்த முடியாது. 

மூடத்தனமே. 

இருதயத்தின்‌ 

நிறைவினால்‌ வாய்‌ பேசுகிறது. மூடருடைய 
வாய்‌ மூடத்தனத்தையே பேசுகிறது. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


துன்மார்க்கருடைய பலி 


நீதி 15:8 


நீதி 15:8. 


கர்த்தருக்கு. 
செம்மையானவர்களின்‌ 


அவருக்குப்‌ பிரியம்‌. 


துன்மார்க்ககுடைய பலி 
அருவருப்பானது; 
ஜெபமோ 


கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
நீதிமான்களும்‌ பலிகளை செலுத்த 
வருகிறார்கள்‌.  துன்மார்க்கரும்‌ பலிகளை 
செலுத்த வருகிறார்கள்‌. பல சமயங்களில்‌ 
நீதிமான்களின்‌ பலிகளைவிட, துன்மார்க்கர்‌ 

விலையுள்ள பலியை 


துன்மார்க்கர்‌ 


துன்மார்க்கருடைய 
அருவருப்பானது. 
அவர்களுடைய உள்ளத்தில்‌ சுத்தமில்லை. 
அவர்கள்‌ கர்த்தருடைய பலிபீடத்தில்‌ 
பயபக்தியோடு பலிசெலுத்துவதில்லை. 


நீதிமானுடைய பலி கர்த்தருக்குப்‌ 
பிரியமானது. செம்மையானவர்கள்‌ அதிக 


விலைமதிப்புள்ள பலிகளை 
முடியாமல்‌ போனாலும்‌, 

உதடுகளின்‌ பலிகளாகிய ஸ்தோத்திர 

பலிகளை ஏறெடுக்கவேண்டும்‌. 

செம்மையானவர்களின்‌ ஜெபம்‌ கர்த்தருக்குப்‌ 

கர்த்தர்‌ நீதிமான்களை 

வர்களுடைய 

விண்ணப்ங்களையும்‌, 

ஸ்தோத்திரங்களையும்‌ 

அவர்களுடைய 

லெவிகொடுத்து 

செம்மையானவர்கள்‌ 

செலுத்தாமல்‌, 

ஸ்தோத்திரம்பண்ணி ஜெபம்‌ செய்தாலும்‌, 

அதுவே கர்த்தருக்குப்‌ பிரியமானது. 


, செலுத்த 
தங்களுடைய 


துன்மார்க்கனுடைய வழி 
நீதி 15:9 


நீதி 15:9. தூன்மார்க்கனுடைய வழி 
கர்த்தருக்கு அருவருப்பானது; நீதியைப்‌ 
மின்பற்றுகிறவனையோ அவர்‌ 
நேசிக்கிறார்‌. 





ழ்‌ நவள 
யாய 


துன்மார்க்கன்‌ கோணலான வழிகளில்‌ 
தாறுமாறாக நடக்கிறான்‌. 
கர்த்தருடைய 
சித்தத்திற்கும்‌ 
துன்மார்க்கன்‌ நீதியைப்‌. 
அநீதியைப்‌ பின்பற்றுகிறான்‌. 
துன்மார்க்கனுடைய வழி 
அருவருப்பாயிருக்கிறது. 
நீதியைப்‌  பின்பற்றுகிறார்கள்‌. 
பாதையில்‌ நடக்கிறார்கள்‌. 
அடிச்சுவடுகளைப்‌ 
செல்லுகிறார்கள்‌. நீ 
பின்பற்றுகிறவனை கர்த்தர்‌ நேசிக்கிறார்‌. 

துன்மார்க்கனுடைய 
வார்த்தையும்‌, செய்கையும்‌ பாவம்‌ 
நிரம்பியதாகமிருக்கிறது. துன்மார்க்கன்‌ 
மார்க்க ரீதியாக, நேர்த்தியான பலிகளை 
செலுத்தினாலும்‌, முன்னோர்களின்‌. 
பாரம்பரியத்தை சரியாக கடைபிடித்து 
வந்தாலும்‌, அவனுடைய இருதயத்தில்‌ 
சுத்தமில்லாமல்‌ அசுத்தமே (ா்பியிரக்கிறது. 
துன்மார்க்கனின்‌ இருதய: 
அநீதியின்‌ பாதையில்‌ வழிநடத்திச்‌ செல்கிறது. 
அதன்‌ முடிவு அழிவு. 


வழியை விட்டு வில்குகிறவன்‌ 
நீதி 15:10 


சிந்தையும்‌, 


நீதி 15:10. 
விலகுகிறவனுக்குப்‌ புத்திமதி 
விசனமாயிருக்கும்‌; கடிந்து 
கொள்ளுதலை வெறுக்கிறவன்‌ சாவான்‌. 


வழியை விட்டு 


ஒரு சிலருக்கு எவ்வளவுதான்‌ 
ஆலோசனைகளையும்‌, புத்திமதிகளையும்‌ 
சொன்னாலும்‌, அவர்கள்‌ 
செலிகொடுக்கமாட்டார்கள்‌. 
வழியில்‌ நடவாமல்‌, அந்த வழியை விட்டு 
விலகிப்போய்விடுவார்கள்‌. படிப்பட்ட 
பாவிகளுக்கு புத்திமதி விசனமாயிருக்கும்‌. 
இவர்களிடத்தில்‌ _ கர்த்தரைப்‌ 
அக்கரை 
இவர்கள்‌ 
கடிந்துகொள்ளுதலை வெறுப்பார்கள்‌. 
இவர்களுக்கு அழிவு நியமிக்கப்பட்டிருக்கிறது. 
இவர்கள்‌ சீக்கிரத்தில்‌ மரித்துப்போவார்கள்‌. 
அப்போஸ்தலருடைய ஊழியக்காலத்தில்‌, 
அப்போஸ்தலர்கள்‌ ஜனங்களுக்கு 
கடிந்துகொண்டு புத்திசொன்னார்கள்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பாவிகளும்‌, கலகக்காரர்களும்‌ 
அப்போஸ்தலர்களின்‌ வார்த்தைகளுக்குக்‌ 
கீழ்ப்படியவில்லை. நீதியின்‌ பாதையைவிட்டு 
விலகி  துன்மார்க்கான பாதையில்‌ 
நடந்தார்கள்‌. முடிவில்‌ அழிந்துபோனார்கள்‌. 


பாதானமும்‌ அழிவும்‌ 
நீதி 15:11 


நீதி 


அழிவும்‌ 

பார்வைக்குப்‌ பிரத்தியட்சமாயிருக்க, 
மனுபுத்திரருடைய இருதயம்‌ அதிக 
பிரத்தியட்சமாமிருக்குமல்லவோ? 


கர்த்தர்‌ 
கர்த்தரின்‌ கண்கள்‌ 
நல்லோரையும்‌ தீயோரையும்‌ 
பார்க்கிறது (நீதி 15:3). 
பார்க்கிறான்‌. 
இருதயங்களைப்‌ 


15:11. 


சர்வவியாபகமுள்ளவர்‌. 
எல்லிடத்திலுமிருந்து 
நோக்கிப்‌ 
மனுஷன்‌ முகத்தைப்‌ 
கர்த்தரோ மனுஷருடைய 
பார்த்து. அவர்களை 
நியாயந்தீர்க்கிறார்‌. மனுஷருடைய 
நன்மைகளும்‌ தீமைக கர்த்தருடைய 
திகதிக்கு 
எல்லாம்‌ தெரியும்‌. அவர்‌ 
சர்வஞானமுள்ளவர்‌. அவருக்கு மறைவான 
இரகசியம்‌ எதுவுமேயில்லை. 


மனுஷன்‌ தன்னுடைய பாவங்களை 
மறைத்துவிடுவதற்கு முயற்சி பண்ணுகிறான்‌. 
எல்லா ஜீவராசிகளின்‌ கண்களுக்கும்‌. 
மறைவாகமிருக்கிற காரியங்கள்கூட, 
கர்த்தரின்‌ கண்களுக்கு பிரத்தியட்சமாய்த்‌ 
தெரியும்‌. பாதாளமும்‌ அழிவும்‌ கர்த்தரின்‌ 
பார்வைக்கு பிரத்தியட்சமாமிருக்கிறது. இந்த 
வாக்கியத்தில்‌ பாதாளம்‌ என்னும்‌ வார்த்தை 
சாத்தானைக்‌ குறிக்கிறது. 


உண்டு, 
எபிரெயு 
கிரேக்கு 
என்றும்‌ 


, அவைகளுக்கு ஒரு ராஜன்‌ 
அவன்‌ பாதாளத்தின்‌ தூதன்‌; 
பாஷையிலே அபெத்தோன்‌ என்றும்‌, 
பாஷையிலே அப்பொல்லியோன்‌. 
அவனுக்குப்‌ பெயர்‌” (வெளி 9:11), 





ழ்‌ நவள 
யாய 


சாத்தான்‌ மனுஷரை வஞ்சிக்கிறான்‌. 
சாத்தான்‌ 


கோபத்திற்கும்‌ மறைவாக தப்பித்துக்கொள்ள 
சாத்தான்‌ வேஷம்‌ போடுகிறவன்‌. 
எப்படித்தான்‌ 


மாறி மாறி 
கர்த்தருடைய 
கண்களுக்கு அவனால்‌ தப்பிக்கவே முடியாது. 
“கர்த்தருக்கு முன்பாக பாதாளம்‌ 
வெளியாய்த்‌ திறந்திருக்கிறது. நரகம்‌ 
மூடப்படாதிருக்கிறது' (யோபு 26:6) என்று 
யோபு சொல்லுகிறார்‌. 


கர்த்தரால்‌ 


டது சாத்தானுடைய 
அந்தரங்கத்தையும்‌, 


அவனுடைய வஞ்சக: 
ஆலோசனைகளின்‌ ஆழத்தையும்‌ 
பிரத்தியட்சமாய்ப்‌ பார்க்க முடிகிறது. 
அப்படிப்பட்ட சர்வவல்லமையுள்ள தேவனால்‌ 
மனுஷருடைய இருதயத்தை 
அதிகபிரத்தியட்சமாய்ப்‌ பார்க்க முடியும்‌. 

இருதயங்களைவிட கர்த்தரே 
lpr 
நம்மைப்பற்றி 


“கர்த்தருடைய பார்வைக்கு மறைவான 
சிருஷ்டி ஒன்றுமில்லை; சகலமும்‌ அவருடைய 
கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும்‌. 
வெளியரங்கமாயுமிருக்கிறது, அவருக்கே நாம்‌. 
கணக்கு ஒப்புவிக்கவேண்டும்‌" (எபி 4:13) 
கர்த்தரே நீதியுள்ள நியாயாதிபதி. அவர்‌ 
எல்லா மனுஷரையும்‌ நீதியாய்‌ நியாயம்‌: 
விசாரித்து, நீதியான நியாயத்தீர்ப்பு 
கொடுக்கிறவர்‌ 


பரியாசக்காரன்‌ 


நீதி 15:12 


நீதி 15:12. பரியாசக்காரன்‌ தன்னைக்‌ 
கடிந்து  கொன்ளூுகிறவனை 
நேசியான்‌; ஞானவான்களிடத்தில்‌ 
போகவுமாட்டான்‌.. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பரியாசக்காரன்‌ கர்த்தருடைய 
கேட்கவும்‌ மாட்டான்‌, 
வார்த்தைக்கு கீழ்ப்படியவும்‌ 
பரியாசக்காரனுக்கு 

உபதேசம்‌ 


அவன்‌ 


நீதியின்‌ பாதையில்‌ 

பரியாசக்காரனுக்கு 

ஆலோசனைகளும்‌ 

அவற்றை செவிகொடுத்து 

அவற்றை தன்னிடத்தில்‌ 
சொல்லுகிறவர்கள்மீ து கோபப்படுவான்‌. 


பரியாசக்காரனுடைய இருதயம்‌ 
கடினமாயிருக்கும்‌. அவனுக்கு எவ்வளவுதான்‌ 
புத்திசொன்னாலும்‌, அவனுடைய இருதயம்‌ 
மென்மையாகாது. அவன்‌ மனந்திரும்பாமல்‌: 
துணிகரமாய்ப்‌ பாவம்‌ செய்வான்‌. 
பரியாசக்காரன்‌ தனக்குந்தானே 
புத்திசொல்லிக்கொள்ளவும்‌ மாட்டான்‌, பிறர்‌ 
சொல்லும்‌ புத்திமதிகளை கேட்கவும்‌ 
மாட்டான்‌. இப்படிப்பட்டவனுக்கு கேடு வரும்‌. 
இவனுடைய சரீரத்திற்கும்‌, ஜீவியத்திற்கும்‌ 
சேதமுண்டாகும்‌. இவனால்‌ தனக்குத்தானே 
உதவி செய்துகொள்ள முடியாது. 


பரியாசக்காரனுக்‌ 
உதவியும்‌... ஒத்நாசையும 
ஊழியக்காரருடைய 
தெய்வீக வைகள்‌ தேவைப்படுகிறது. 
ஞானவான்களுடைய புத்திமதிகளும்‌ 
தேவைப்படுகிறது. பரியாசக்காரனோ, 
தனக்கு பிறருடைய உதவி தேவைப்பட்டாலும்‌, 
இவன்‌ தன்னுடைய சுயபுத்தியையும்‌, 
சுயபலத்தையும்‌, சுயபராக்கிரமத்தையும்‌ 
நம்புவான்‌. ஞானவான்களிடத்தில்‌ போய்‌ 
ஆலோசனை கேட்கமாட்டான்‌. 


ஞானவான்கள்‌ தன்னைப்பற்றி 
தப்பிதமாகப்‌ பேசுவார்களோ என்னும்‌ பயம்‌ 
பரியாசக்காரனிடத்தில்‌ இருக்கும்‌, 
தன்னுடைய சபாவங்களையும்‌, 
கிரியைகளையும்‌ குறித்து ஞானிகள்‌ குற்றம்‌ 
சொல்லுவார்களோ என்னும்‌ பயத்தில்‌, 
ஞானவான்களிடத்தில்‌ 
போகமாட்டான்‌. இப்படிப்பட்டவனுக்கு யாரும்‌ 
புத்திசொல்லவும்‌ முடியாது. இப்படிப்பட்டவனை 
கடிந்துகொள்ளவும்‌ முடியாது. தனக்கு 
மல்‌ பகர்‌ தன்னைக்‌ 
கடிந்துகொள்கிறவர்களையும்‌  பகைப்பான்‌. 
இதனால்‌ ஞானிகளும்‌, ஊழியக்காரர்களும்‌ 
பரியாசக்காரனைவிட்டு விலகியிருப்பார்கள்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


மனமகிழ்ச்சி 
நீதி 15:13 


நீதி 15418. 
முகமலர்ச்சியைத்‌ 
மனோதுக்கத்தினாலே 
முறித்துபோம்‌. 


விசுவாசிகள்‌ கர்த்தருக்குள்‌ 
சந்தோஷமாயிருக்கவேண்டும்‌. நாம்‌ பிறருக்கு 
தீங்கு நினைக்கவும்‌ கூடாது. தீங்குசெய்யவும்‌ 
கூடாது. இதுவே நம்முடைய சரீரத்திற்கு 
ஆரோக்கியத்தைத்‌ தரும்‌. நம்முடைய ஆவியும்‌ 
ஆத்துமாவும்‌ உற்சாகமாயிருக்கும்‌. 
கர்த்தருக்குள்‌ சந்தோஷமாயிருக்கிறவர்கள்‌. 
மற்றவர்களுக்கும்‌ ஆசீர்வாதமாயிருப்பார்கள்‌. 
இவர்களுடைய முகம்‌ பிரகாசமாயிருக்கும்‌. 
கர்த்தர்‌ தங்களுக்குக்‌ கொடுத்திருக்கிற 
ஊழியத்தை இவர்கள்‌ உண்மையாயும்‌, 
உத்தமமாயும்‌ செய்வார்கள்‌ 


மனமகிழ்ச்சி முகமலர்ச்சியைத்‌ தரும்‌. 
மனமகிழ்ச்சி உள்ளவர்களுடைய ஆவி 
கர்த்தருக்குள்‌ சந்தோஷமாயிருக்கும்‌. 
தேவனுடைய ஞானமும்‌, அவருடைய 
கிருபையும்‌ இவர்களை ஆளுகை செய்யும்‌. 
இதனால்‌ இவர்கள்‌ கர்த்தருக்குள்‌ 
களிகூருவார்கள்‌. கர்த்தருக்குள்‌ 
சந்தோஷமாயிருப்பதே விசுவாசிகளுக்கு 
மெய்யான பலன்‌. இதுவே நமக்கு மெய்யான 
அலங்காரம்‌. இதுவே நமக்கு பரிசுத்தம்‌. 

ய 
ரகமா முகக்‌! ரம 
மனமகிழ்ச்சியோடும்‌, தவனம்‌ 
இருக்கிறவர்கள்‌ கர்த்தருடைய ஊழியத்தை 
சந்தோஷமாய்ச்‌ செய்வார்கள்‌. தங்களுடைய 
ஊழியத்தின்‌ எல்லைகளை விசுவாசத்தோடு 
விரிவாக்குவார்கள்‌. தங்களுக்கு வரும்‌. 
சோதனைகளையும்‌, வேதனைகளையும்‌, 
பாடுகளையும்‌ பொறுமையோடு 
சகித்துக்கொள்வார்கள்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


விசுவாசிகளிடத்தில்‌ மனோதுக்கம்‌ 
இருக்கக்கூடாது. இதனால்‌ நம்முடைய ஆவி 
ம்‌ நம்முடைய 


த னிழ்திப்காச்‌ 
பலமிழந்தவர்களாகவும்‌. இருப்போம்‌. 
மனோதுக்கமுள்ளவர்களால்‌ கர்த்தருடைய 
ஊழியத்தை சிறிதும்‌ செய்யமுடியாது. 
மனோதுக்கமுள்ளவர்கள்‌ கர்த்தருடைய 
ஊழியத்தை செய்வதற்கு தகுதியற்றவர்கள்‌. 
கர்த்தருக்குள்‌ சந்தோஷமாகயிருக்கிறவர்கள்‌ 
மாத்திரமே கர்த்தருடைய ஊழியத்தை 
உண்மையாய்ச்‌ செய்வார்கள்‌. 


புத்திமானுடைய மனம்‌ 
நீதி 15:14 


நீதி 15:14. புத்திமானுடைய மனம்‌ 
அறிவைத்‌ தேடும்‌; மூடரின்‌ வாயோ 
மதியீனத்தை மேயும்‌. 


புத்திமானுக்கு எவ்வளவுதான்‌. 
அறிவும்‌ கானமும்‌ இருந்தாலும்‌, அவை 
தனக்கு போதாது என்று நினைப்பான்‌. 
இன்னும்‌ அதிகமான. அறிவையும்‌ 
ஞானத்தையும்‌ பெற்றுக்கொள்வதற்கு முயற்சி 
செய்வான்‌. ஞானத்தை அதிகமதிகமாய்த்‌ 
தேடுவான்‌. இப்படிப்பட்டவர்களிடத்தில்‌. 
ஞானம்‌ அதிகமாயிருந்தாலும்‌, 
அவர்களுடைய ஞானம்‌ 
அதிகரிக்கும்‌.  புத்திமானுடைய 
அறிவைத்‌ தேடும்‌. 


முயற்சியும்‌ மேற்கொள்ளமாட்டான்‌. மூடரின்‌ 
இவனுடைய 


பேச்சும்‌, செய்கையும்‌ 
தாறுமாறாயிருக்கும்‌. 

ன்‌ வார்த்தைகளில்‌ 
மூடருக்கு 


மதியீனம்‌ 
வந்தாலும்‌, அது போதும்‌ என்று அவன்‌ 
நினைக்கமாட்டான்‌. அவனுடைய மதியீனம்‌ 
அதிகரித்துக்கொண்டேயிருக்கும்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


சிறூமைப்பட்டவனுடையா 
நாட்கள்‌ 


நீதி 15:15 


நீதி 1545. சிறுமைப்பட்டவனுடைய 
நாட்களெல்லாம்‌ தீங்குன்னவைகள்‌; 
மனரம்மியமோ தித்திய விருத்து. 


சிலருடைய ஜீவியத்தில்‌ 
பாடுகளும்‌ வருத்தங்களும்‌ 
அவர்களுடைய 


எப்போதும்‌ 
இருக்கும்‌. 
நாட்களெல்லாம்‌. 
தீங்குநாட்களாகவே இருக்கும்‌. 
அவர்களிடத்தில்‌ சந்தோஷத்தின்‌ 
ஆலியில்லாமல்‌ வருத்தத்தின்‌ ஆவியிருக்கும்‌. 
வருத்தப்படுகிறவர்களை நாம்‌ ஏளனம்‌. 
பண்ணக்கூடாது. அவர்களை உதாசினம்‌. 
ஒதுக்கிவைத்துவிடக்கூடாது. 
பாரம்‌ சுமக்கிறவர்கள்‌ 
தம்மிடத்தில்‌ வருமாறு 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து 
அழைக்கிறார்‌ 
தம்முடைய 

கிருபையினால்‌ ஏற்றுக்கொள்கிறார்‌ 


விசுவாசிகளாகிய 
வருத்தப்படுகிறவர்களுக்கும்‌, 
படுகிறவர்களுக்கும்‌. 
வேண்டும்‌. அவர்களுடைய 
பகிர்ந்துகொள்ளவேண்டும்‌. அவர்களுடைய 
வருத்தங்களும்‌ துக்கங்களும்‌ நீங்குவதற்கு 
நம்மால்‌ முடிகிற எல்லா உதவிகளையும்‌: 
செய்யவேண்டும்‌. சிறுமைப்பட்டவனுடைய 
நாட்களெல்லாம்‌. தீங்குள்ளவைகள்‌. 
அவர்களால்‌ சந்தோஷத்தை அனுபலிக்க 
யா, வர்கள்‌ தங்களுடைய 
கம்பத்தை எ வேதனையோடும்‌, 
வருத்தத்தோடும்‌, கண்ணீரோடும்‌. 
களிப்பார்கள்‌. 
சிலருடைய 
சநதத்தரக்கம்‌ 


ஆவி மிகுந்த 
அவர்களுடைய 
நாட்களெல்லாம்‌ 
அவர்களுடைய 


ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும்‌. 
ம்‌ ரம்மியமாயிருக்கும்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மனரம்மியமுள்ளவர்களுடைய யம்‌ 
எப்பொதும்‌ சந்னேனாக்கும்‌. அங்கள்‌ 
கர்த்தருக்கு சந்தோஷமாய்‌ ஊழியம்‌ 
செய்யவேண்டும்‌. கர்த்தருடைய 
வார்த்தையைக்‌ கேட்டு, அதற்கு கீழ்ப்படிந்து 
ஊழியம்‌ செய்யவேண்டும்‌. இவர்களுடைய 
மனரம்மியம்‌, இவர்களுடைய கீழ்ப்படிதலுக்கு. 
ஊக்கம்‌ கொடுக்கும்‌. நம்முடைய கர்த்தர்‌ 
நல்லவர்‌. அவர்‌ நம்முடைய நன்மைகளை 
நம்முடைய  மனரம்மியம்‌ 
நமக்குக்‌ 
கர்த்தருக்குள்‌ 

மனரம்மியமாயிருப்பதே நமக்கு பெலன்‌. 


சஞ்சலத்தோடு, 
அதிகப்பொருள்‌ 
நீதி 151017 


கூடிய 


நீதி 1516. சஞ்சலத்தோடு கூடிய 
அதிகப்பொருளிலும்‌, கர்த்தரைப்‌: 
பற்றும்‌ பயத்தோடு கூடிய 
கொஞ்சப்பொருளே உத்தமம்‌. 

ந்தி 1517. பகையோடி ருக்கும்‌ 
கொழுத்த எருதின்‌ கறியைப்‌ 
பார்க்கிலும்‌, சிநேகத்தோடிருக்கும்‌. 
இலைக்கறியே நல்லது. 


நம்முடைய ஆவிக்குரிய ஜீலியத்தில்‌ 
போதும்‌ என்கிற மனதுடன்‌ சந்தோஷமாய்‌ 
கர்த்தருக்குள்‌ 

நமக்கு பெலன்‌. 

எளிமையானதாகுவம்‌, 


எடுத்துக்கொள்ளலேண்டும்‌ 
ஆவியில்‌ மனரம்மியமாயிருப்பது 
நித்திய விருந்தைக்‌ கொடுக்கும்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


ஒருவேளை 
உலகப்பிரகாரமான 
கொஞ்சமாகயிருக்கலாம்‌. 
ஐசுவரியத்தை 


நம்மிடத்தில்‌ 
ஐசுவரியம்‌ 


அந்த 
பரிசுத்தத்தோடும்‌, 
பயபக்தியோடும்‌ பயன்படுத்தவேண்டும்‌. 
அதுவே நமக்கு சந்தோஷமான நித்திய 
விருந்து. நம்மிடத்திலுள்ள ஆஸ்தி 
கொஞ்சமாகயிருந்தாலும்‌, நம்முடைய 
மனச்சாட்சி குத்தமாகயிருக்கவேண்டும்‌. 
நம்மிடத்திலிருக்கும்‌. ஆஸ்தியினால்‌ 
கர்த்தரை உண்மையோடும்‌ விசுவாசத்தோடும்‌. 
சேவிக்கவேண்டும்‌. இதுவே நமக்கு மெய்யான 
சந்தோஷத்தைக்‌ கொடுக்கும்‌ ஐசுவரியம்‌. 

உலகத்தில்‌ ஏராளமான 
ஐசுவரியத்தைப்‌ பெற்றுக்கொண்டு, அதோடு 
சேர்ந்து அநேக பிரச்சனைகளையும்‌, 
பாடுகளையும்‌ சேர்த்துக்கொள்வதினால்‌ 
நமக்கு பிரயோஜனம்‌ ஒன்றும்‌ 
உண்டாவதில்லை. சஞ்சலத்தோடு கூடிய 
அதிக பொருளிலும்‌, கர்த்தரைப்பற்றும்‌ 
பயத்தோடு கூடிய கொஞ்சப்பொருளே 
உத்தமம்‌. 


அதிகமான 
ஆஸ்திகளையும்‌ 
வைத்திருக்கிறவர்கள்‌ 
அவற்றோடுகூட அதிகமான 
பிரச்சனைகளையும்‌ சேமித்து, 
வைத்திருக்கிறார்கள்‌. அவர்களுக்கு ஆஸ்தி 
அதிகமாயிருந்தாலும்‌, அதை அவர்களால்‌ 
சந்தோஷமாய்‌. 

நம்மிடத்திலுள்ள ஆஸ்தியை 
ஒப்புக்கொடுத்து, அதை 
நிர்வாகம்பண்ணும்போது, நமக்கு பிரச்சனை 
வராது. நம்முடைய ஆஸ்தியினாலும்‌ நாம்‌ 
கர்த்தரை சேவிக்கவேண்டும்‌. 


இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ அதிகமான 
ஐசுவரியத்தை சேமித்து வைப்பதற்குப்‌ 
கர்த்தருடைய பிரமாணத்திற்குக்‌. 
போதுமான அளவு ஆஸ்தி 
ஆசீர்வாதம்‌. 
நம்மால்‌ 
கர்த்தரோடு 
ஐக்கியமாமிருக்கவும்‌ முடியும்‌ நம்முடைய 
ஜீவியம்‌ விசுவாச ஜீவியம்‌. நம்முடைய 
ஆஸ்தியை நம்பி நாம்‌ ஜீலிக்காமல்‌, 
கர்த்தரை நம்பியே ஜீவிக்கிறோம்‌. ந்‌ 
பிரபஞ்சத்தில்‌ அநேகர்‌ கர்த்தரை நம்பாமல்‌, 
திரளான ஐசுவரியங்களை சேகரிக்கிறார்கள்‌. 
தங்கள்‌ ஜசுவரியத்தை நம்புகிறார்கள்‌. 
இப்படிப்பட்டவர்கள்‌ மாயையை 
நம்புகிறார்கள்‌. 


ந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ 
வரிவங்களையம்‌ 


சேமித்து 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


(OODNEYS 
FUEUSHERS 


க்‌ ப எதுவும்‌ 
இருக்காது. அவர்கள்‌ மனரம்மியமாய்‌ நித்திய 
விருந்தை புசிப்பார்கள்‌. அவர்களுடைய 
விருந்துகளில்‌ கொழுத்த எருதின்‌ கறி 
பரிமாறப்படுவதற்குப்‌ பதிலாக, சாதாரண 
இலைக்கறியே பரிமாறப்படும்‌. 

இவர்கள்‌ மத்தியிலே பகையில்லை. 
இவர்களுடைய விருந்தை, பரிசுத்த 
ஆவியானவர்‌ கனப்படுத்துகிறார்‌. 
இவர்களுடைய விருந்தில்‌ சிநேகம்‌ 
இருக்கிறது. மாய்மாலம்‌ இல்லாத சிநேகம்‌ 
விருந்தில்‌ பரிமாறப்படும்‌ இலைக்கறியின்‌ 
சுவையை அதிகரிக்கிறது. பகையோடிருக்கும்‌ 
கொழுத்த எருதின்‌ குறியைப்‌ பார்க்கிலும்‌, 
சிநேகத்தோடிருக்கும்‌ இலைக்கறியே நல்லது. 

சில ளில்‌ கொட 

னகர தானம்‌! பார்த்‌ 
ஆனால்‌ புசிக்கிறவர்கள்‌ மத்தியில்‌ சிநேகம்‌ 
இருக்காது. அவர்கள்‌ பகையோடிருப்பார்கள்‌. 
இந்‌ 


விருந்தினால்‌: அவர்களுக்கு 
சமாதானமோ, சந்தோஷமோ 


மாவைப்போன்றது. கொஞ்சம்‌ புளித்த மா, 
எல்லா மாவையும்‌ புளிக்க வைத்துவிடும்‌. 


கோபக்காரன்‌ 


நீதி 15:18 


நீதி 15:18. கோபக்காரன்‌ சண்டையை 
எழுப்புகிறான்‌; தீடியசாத்தமுன்‌்னவனோ 
சண்டையை அமர்த்துகிறான்‌. 


கோபம்‌ நெருப்பைப்போன்றது. 
பட்டணத்தையும்‌ கொழுத்திவிடும்‌. 


அது 
சில 
சமயங்களில்‌ சபையையும்‌ கொழுத்திவிடும்‌. 


கோபக்காரன்‌. 
மற்றவர்கள்‌ 


சண்டையை எழுப்புகிறான்‌. 
சண்டைபோடுவதற்கு 
வாய்ப்புக்களை உண்டுபண்ணிக்‌ 
கொடுக்கிறான்‌. இவனிடத்தில்‌ 
பொறுமையிருக்காது. சிறிய காரியத்தையும்‌ 
பெரிதுபடுத்திவிடுவான்‌. 





ழ்‌ நள 
யாய 


நீடிய சாந்தமுள்ளவன்‌ சண்டையை 
அமர்த்துகிறான்‌. எரிகிற நெருப்பில்‌ 
தண்ணீரை ஊற்றி அதை அணைத்துப்‌ 
போடுவதுபோல, சாந்தமான 
வார்த்தைகளைப்பேசி. கோபத்தை 
அமர்த்துகிறான்‌. ஒருசிலர்‌ சண்டைபோட்டு, 
பகையை வளர்த்து, தங்களுக்குள்‌. 
பிரிந்திருப்பார்கள்‌. நீடிய சாந்தமுள்ளவன்‌ 
அவர்களுடைய பகையை நீக்கி, அவர்களை 
ஒன்றுசேர்க்கிறான்‌. சமாதானம்‌ 
பண்ணுகிறவர்கள்‌ பாக்கியவான்கள்‌. 
எல்லோரும்‌ சமாதானமாகவும்‌, 
சந்தோஷமாகவும்‌ இருக்கவேண்டுமென்று, 
நீடிய... சாந்தமுள்ளவன்‌ விரும்புகிறான்‌. 
கோபக்காரனோ, எல்லோரும்‌ சண்டைபோட 
வேண்டுமென்றும்‌, நிம்மதியில்லாமல்‌, 
அமைதியில்லாமல்‌ தத்தளிக்க 
வேண்டுமென்றும்‌ விரும்புகிறான்‌. 


சோம்பேறியின்‌ வழி 
நீதி 15:19 


நீதி 1509. சோம்பேறியின்‌ வழி 
முன்வேலிக்குச்‌. சமானம்‌; நீதிமானுடைய 
வழியோ த 

ந்த வேலையும்‌ 

ச ய்பதனக பிகு 

தாங்களாக எந்த 

வேரை செய்ய முன்வரமாட்டார்கள்‌. 

இவர்களை கட்டாயப்படுத்தினால்‌ மாத்திரமே, 

வேலை செய்வார்கள்‌. 

ஜீவியத்தில்‌ பெரிய 

பெரிய ஆபத்துக்களும்‌ 

வந்தால்‌ மாத்திரமே, இவர்களுடைய புத்தி 

தெளியும்‌. அதன்பின்புதான்‌ இவர்கள்‌ 
ஒரளவு வேலை செய்ய முன்வருவார்கள்‌. 


சோம்பேறிமின்‌ வழி முள்வேலிக்கு 
சமானம்‌. காலில்‌ பாதரட்சையில்லாமல்‌, 
முள்வேலியின்மீது நடந்தால்‌, 


ஒரு 

செய்யாமல்‌ 

இப்படிப்பட்டவர்கள்‌ 
லயையும்‌ 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நீதிமானுடைய வழி 
போன்றது. தேவனுடைய 
நீதிமான்‌. கர்த்தருக்குப்‌ 
செய்வான்‌. கர்த்தருடைய அநுக்கிரகம்‌ 
இவனுக்கு பூரணமாய்க்‌ கிடைக்கும்‌. இவன்‌ 
போகிற பாதை கோணலாகமிராமல்‌, 
மாறுபாடாகமிராமல்‌,  கரடுமுரடாகமிராமல்‌, 


_நேர்த்தியாகயிருக்கும்‌. 


ராஜபாதையைப்‌ 
கிருபையினால்‌, 
பிரியமானதைச்‌ 


வேதனையும்‌ துக்கமுமே உண்டாகும்‌. 


ஞானமுள்ள மகன்‌ 
நீதி 15:20 


தீதி 15:20, ஞானமுன்ன மகன்‌ 
தகப்பனைச்‌ சந்தோஷப்படுத்துகிறான்‌; 
மதியற்ற மனுஷனோ தன்‌ தாயை 
அலட்சியம்பண்ணுகிறான்‌. 


பெற்றோருக்கு 
ஆசீர்வாதமாயிருப்பார்கள்‌. ஞானமுள்ள மகன்‌ 
தன்‌ தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான்‌. 
இப்படிப்பட்ட பிள்ளைகளை பெற்றெடுத்த 
பெற்றோர்‌, அவர்களை பார்த்து, 
அவர்களை நினைத்து சந்தோஷப்படுவார்கள்‌. 
இவர்களை வளர்த்து ளாக்குவதற்கு, 
இவர்களுடைய பெற்றோர்‌ அதிக பிரயாசம்‌ 
எடுத்திருப்பார்கள்‌. அதிக அக்கரை 
காண்பித்து இவர்களை வளர்த்திருப்பார்கள்‌. 
தங்களுடைய பிள்ளைகள்‌ நல்ல 
பிள்ளைகளாக, ஞானமுள்ள பிள்ளைகளாக 
வளர்ந்திருப்பதைப்‌ பார்க்கும்போது, 
இவர்களுடைய பெற்றோரின்‌ இருதயத்தில்‌ 
ஆறுதலும்‌, திருப்தியும்‌, சந்தோஷமும்‌ 
உண்டாயிருக்கும்‌. 
ஞானமுள்ள 
பெற்றோரைக்‌ 
அவர்களுடைய 
க்கம்‌ 


மகன்‌ தன்னுடைய 
கனப்படுத்துவான்‌. 
ஆலோசனைகளுக்கும்‌, 
முக்கியத்துவம்‌ 
தங்களுடைய பெற்றோர்‌ 
தங்களை, மிகுந்த சிரமப்பட்டு 
வளர்த்திருக்கிறார்கள்‌ என்பதைப்‌ 
புரிந்துகொள்வான்‌. பெற்றோருக்கு வயதான 
காலத்தில்‌, அவர்களுக்கு உதவி 
தேவைப்படக்கூடிய முதிர்வயதில்‌, 
ஞானமுள்ள. பிள்ளைகள்‌, தங்கள்‌ 
பெற்றோருக்கு உதவியாயும்‌, ஆதரவாயும்‌ 
இருப்பார்கள்‌. 


கொடுப்பான்‌. 





ழ்‌ நயன 
யாய 


தன்‌ தாயை 
இப்படிப்பட்டவன்‌ 
பெற்றோரின்‌ 
ஆலோசனைகளையும்‌, புத்திமதிகளையும்‌ 
செவிகொடுத்து கேட்கமாட்டான்‌. 
புத்தியில்லாத மகன்‌ தன்னுடைய தாயாருக்கு 
வெட்கத்தையும்‌, இலச்சையையும்‌ 
உண்டுபண்ணுகிறான்‌. தன்னுடைய 
பெற்றோரின்‌ அதிகாரத்தை 
அலட்சியம்பண்ணுகிறான்‌. இப்படிப்பட்ட 
பிள்ளைகளை, அவர்களுடைய பெற்றோரால்‌ 
கண்டித்து உணர்த்த முடியாது. பெற்றோர்‌ 
தங்கள்‌ பிள்ளைகளுக்கு நன்மைகளை 
செய்திருந்தாலும்‌, மதியற்ற பிள்ளைகளோ, 
தங்கள்‌ பெற்றோருக்கு தீமைகளையே 
செய்வார்கள்‌. இப்படிப்பட்ட பிள்ளைகளால்‌ 
பெற்றோருக்கு ஒரு நன்மையும்‌ உண்டாகாது. 
அவர்களுக்கு மனவேதனை மாத்திரமே 
உண்டாகும்‌. 


பதை. உணவின்‌. 
அலட்சியம்‌ பண்ணுகிறான்‌. 
தன்னுடைய 


மூடத்தனம்‌ 
நீதி 15:21 


நீதி 1531. 
புத்தியினனுக்குச்‌. 
புத்திமானோ தண்‌ 
செம்மைப்படுத்துகிறான்‌.. 


மூடத்தனம்‌ 
சந்தோஷம்‌; 
'நடக்கையைச்‌. 


துன்மார்க்கன்‌ பாவம்‌ செய்கிறான்‌. 
அவன்‌ துணிகரமாய்ப்‌ பாவம்‌ செய்யும்போது. 
தன்னுடைய பாவத்திற்காக மனம்‌ 
வருத்தப்படுவதில்லை. தான்‌ செய்கிற 
பாவத்தை துன்மார்க்கன்‌ சந்தோஷமாய்ச்‌ 
செய்கிறான்‌. பாவம்‌ செய்கிறதில்‌ 
பிரியப்படுகிறான்‌. மதிமீனன்‌ எந்தவிதமான. 
குறிக்கோளும்‌ இல்லாமல்‌ நடக்கிறவன்‌. 

உறுதியும்‌ 
(தகாது... மூடத்தனம்‌ 
புத்திமீனனுக்கு சந்தோஷம்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


புத்திமான்‌ நடக்கையை 
செம்மைப்படுத்துகிறான்‌. அவனுடைய 
மனக்கண்கள்‌ பரிசுத்த ஆவியானவரின்‌. 
கிரியையினால்‌ தெளிவுபெற்றிருக்கும்‌. 
புத்திமான்‌ ஒவ்வொரு காரியத்தையும்‌ 
பிரகாசமுள்ள மனக்கண்களால்‌ நோக்கிப்‌ 
பார்க்கிறான்‌. அவன்‌ தன்‌ வழிகளில்‌ 
தள்ளாடமாட்டான்‌. நேர்மையாக நடப்பான்‌. 


தன்‌ 


சய்கையும்‌ தேவனுடைய சித்தத்தோடு 
ஒத்திருக்கும்‌. 


ஆலோசனையில்லாமை 
நீதி 15:22 


நீதி 15:22, ஆலோசனையில்லாமையால்‌ 
எண்ணங்கள்‌ சித்தியாமற்போம்‌; 
ஆலோசனைக்காரர்‌ அநேகர்‌ இருந்தால்‌ 
அவைகள்‌ உறுதிப்படும்‌. 


நாம்‌ செய்கிற ஒவ்வொரு 
காரியத்தையும்‌ கவனமாய்‌ செய்யவேண்டும்‌. 
சிந்தித்து செயல்படவேண்டும்‌. கடினமாக 
உழைக்க வேண்டும்‌. காலமும்‌, நேரமும்‌, 
கடின உழைப்பும்‌ இல்லையென்றால்‌, 
நம்முடைய காரியங்கள்‌ வெற்றி பெறாது 
ஒவ்வொரு காரியத்தை செய்யும்போதும்‌ நாம்‌. 
யோசித்து, முடிவெடுத்து, அதன்‌ பின்பு 

'ஞானமாய்ச்‌ 


டய 
நமக்கு தவா தப 
ஆலோசனையும்‌ நமக்கு 
மற்றவர்களிடத்தில்‌ 

கேட்பதற்கு 

வெட்கப்படக்கூடாது. 
கன்களை எண்ணங்கள்‌ 
சித்தியாமற்போகும்‌. நாம்‌. தகுந்த 
ஆலோசனையைப்‌ பெற்றுக்‌ 
கொள்ளவில்லையென்றால்‌, நாம்‌. 
எவ்வளவுதான்‌ கடினமாய்‌ உழைத்தாலும்‌, 
அதனால்‌ ஒரு பிரயோஜனமும்‌ உண்டாகாது. 





ழ்‌ நவள 
யாய 


நாம்‌ செய்கிற ஒவ்வொரு வேலையையும்‌ 
சூழ்நிலைகளில்‌ செய்வோம்‌. 


சாதகமாகவும்‌, 
சூழ்நிலைகள்‌ பாதகமாகவும்‌ 
இருக்கும்‌. நமக்கு சரியான ஆலோசனை 
கிடைக்கும்போது, நம்மால்‌ சூழ்நிலைகளை 
மேற்கொள்ள முடியும்‌. எப்படிப்பட்ட 
சூழ்நிலைகளாகமிருந்தாலும்‌, அதை நமக்கு 
சாதகமாகப்‌ பிரயோஜனப்படுத்திக்‌ 
கொள்ளமுடியும்‌. நமக்கு அநேக 
ஆலோசனைக்காரர்‌ இருக்கும்போது, 
நம்முடைய எண்ணங்கள்‌ உறுதிப்படும்‌. 
நம்முடைய காரியங்கள்‌ நமக்கு சித்திக்கும்‌. 


மனுஷனுடைய வாய்மொழி 
நீதி 15:23 


நீதி 15:28. மனுஷனுக்குத்‌ 
தன்‌ வாய்மொழியினால்‌ 
மகிழ்ச்சியுண்டாகும்‌; ஏற்றகாலத்தில்‌ 
சொன்ன வார்த்தை எவ்வளவு நல்லது! 


நாம்‌ ஞானமுள்ள வார்த்தைகளைப்‌ 
பேசவேண்டும்‌. ஏற்ற காலத்தில்‌ பேசப்படும்‌ 
தகுதியான வார்த்தைகள்‌, ஞானமுள்ள 
வார்த்தைகளாகயிருக்கும்‌. அவற்றால்‌ நமக்கும்‌ 
பிறருக்கும்‌ அதிக பிரயோஜனம்‌ கிடைக்கும்‌. 
இரும்பை சூடாகயிருக்குபோதே 
வளைக்கவேண்டும்‌. உதிர்ந்து கிடக்கிற 
பாகங்களையெல்லாம்‌ தேவைப்படும்போது 
ஒன்றுகூட்டிச்‌ சேர்க்கவேண்டும்‌. ஒவ்வொரு 
காரியத்தையும்‌ சூழ்நிலைக்குத்தக்க 
பிரகாரமாகவும்‌, தேவைக்குத்தக்க 
பிரகாரமாகவும்‌ செய்யப்‌ 
பழகிக்கொள்‌ வேண்டும்‌. 

நம்மால்‌ செய்ய முடிகிற உதவிகளை 
நாம்‌ பிறருக்கு செய்யவேண்டும்‌. 
மற்றவர்களுக்கு நாம்‌ உதவிசெய்யும்போது, 
அவர்களுக்கு நல்ல வார்த்தைகளை 
ஆலோசனைகளாகச்‌ சொல்லுவோம்‌. 
ஏற்றகாலத்தில்‌ சொன்ன 
வார்த்தை, அவர்களுக்கு 
மிகவும்‌ பிரயோஜனமுள்‌ எதாகயிருக்கும்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஒருவருக்கு ஆலோசனை 

தேவைப்படும்போது, அந்த நபருக்கு 

ஏற்றகாலத்தில்‌ தகுந்த ஆலோசனை சொல்லி 

உதவிசெய்யவேண்டும்‌. 

தன்‌  வாய்மொழியினால்‌: 

உண்டாகும்‌. தன்னுடைய 

வார்த்தைகள்‌ தனக்கும்‌, பிறருக்கும்‌. 

பிரயோஜனமுள்ளதாய்‌. இருப்பதைப்‌ 

பார்க்கும்போது மனுஷனுக்கு மெய்யான 
சந்தோஷம்‌ வருகிறது. 


கீழான பாதானம்‌ 
நீதி 15:24 


நீதி 15:24. கீழான பாதானத்தை விட்டு 
விலகும்படி, விவேகிக்கு ஜீவவழியானது 
உன்னதத்தை நோக்கும்‌ வழியாம்‌. 


வழியும்‌, த்தத்தின்‌ 
வழியும்‌. தாக இருக்கிறத ந ட்‌ வழி 
நம்மை நித்திய ஜீவனுக்கு நேராக 
வழிநடத்துகிறது. நாம்‌ 
ஞானமுள்ளவர்களாக  இருப்போமென்றால்‌ 
ஜீவனுள்ளவர்களாகவும்‌ இருப்போம்‌. 
ஜீவவழியே பாதாளத்தைவிட்டு தப்பிப்போகும்‌ 
வழி. பரிசுத்தவான்கள்‌ உன்னதத்திலுள்ள 
காரியங்கள்மீது, பிரியமாயிருப்பார்கள்‌. 
உன்னதமான காரியங்களைத்‌ தியானித்து, 
அதையே செய்துகொண்டிருப்பார்கள்‌. 


ஜீவவழியானது உன்னதத்தை பல்‌ 
வழியாகும்‌. இதுவே 
பாதாளத்தைவிட்டு விலகும்‌. 
விவேகி ள்‌ 


வயாகம்‌ 


பிரியமாயிருக்கிறான்‌. 

சிந்தையும்‌, பேச்சும்‌, 
பரலோகத்தைப்பற்றியதாகவே 
உன்னதத்திலுள்ள  பரலோகத்திலே அவன்‌ 
தன்னுடைய பொக்கிஷங்களைச்‌ சேர்த்து, 
வைக்கிறான்‌. அங்கு சத்துருக்கள்‌ வந்து 
அவனுடைய ஐசுவரியங்களை 
திருடிக்கொள்ளமாட்டார்கள்‌. 





ழ்‌ நவள 
யாய 


உலகசிநேகம்‌ தேவனுக்கு விரோதமான 
பகை, கர்த்தருடைய பரிசுத்தவான்கள்‌. 
இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ ஜீவனம்பண்ணினாலும்‌, 
நாம்‌ த. உலகத்திற்குரியவர்களல்ல, 
இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ நாம்‌ 
பரதேசிகளைப்போல சிறிதுகாலம்‌ 
சஞ்சரித்துக்கொண்டிருக்கிறோம்‌. காலம்‌ 
வரும்போது கர்த்தர்‌ தம்முடைய 


பரலோகத்திற்கு நம்மை அழைத்துச்‌ செல்வார்‌. 
பரலோகத்திலே தேவனுடைய சமுகத்திலே, 
நித்திய ம்‌ 


நோக்கும்‌ ன்‌ நமக்கு 
இருக்கிறது. இதுவே நமக்கு. 
பாநாளத்தைவிட்டு 
இருக்கிறது. 


அகங்காரியின்‌ வீடு 
நீதி 15:25 


நீதி 19:25, 
கர்த்தர்‌ 

விதவையின்‌ 
நிலைப்படுத்துவார்‌. 


அகங்காரியின்‌ வீட்டைக்‌ 
பிடுங்கிப்போடுவார்‌, 
எல்லையையோ 


பெருமையுள்ளவன்‌ தன்னைத்தானே 
உயர்த்துவான்‌. தன்னுடைய இருதயத்தில்‌ 
அகங்காரமுள்ளவனாகயிருப்பான்‌. தன்னைச்‌ 
சுற்றிலும்‌ இருக்கிறவர்களை மதிக்கமாட்டான்‌. 
அவர்களை ஏளனம்பண்ணுவான்‌. 
இப்படிப்பட்ட  அகங்காரியை கர்த்தர்‌ 
அழித்துப்போடுவார்‌. அவனுடைய வீட்டை 
பிடுங்கிப்போடுவார்‌. அகங்காரிக்கு 
கர்த்தருடைய கண்களில்‌ தயை கிடைக்காது. 
அழிவுக்கு முன்னானது அகந்தையும்‌ 
மேன்மையும்‌ ஆகும்‌. 

திக்கற்ற பிள்ளைகளுக்கு கர்த்தரே 
'துணையாகயிருக்கிறார்‌. அவர்களுக்கு 
உதவிசெய்ய கர்த்தர்‌ பிரியப்படுகிறார்‌. கர்த்தர்‌ 
விதவையின்‌ எல்லையை நிலைப்படுத்துகிறார்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


துன்மார்க்கருடைய நினைவுகள்‌ 


நீதி 15:26 


நீதி 15:26. 
துன்மார்க்ககுடைய நினைவுகள்‌ 
கர்த்தருக்கு அருவருப்பானவைகன்‌; 
சுத்தவான்‌௧ளூடைய வார்த்தைகளோ 
இன்பமானவைகன்‌. 


துன்மார்க்கருடைய நினைவுகள்‌ 
கர்த்தருக்கு அருவருப்பானவைகள்‌. 
துன்மார்க்கர்‌ கர்த்தருக்கு விரோதமாக 
சிந்திக்கிறார்கள்‌. துன்மார்க்கர்‌ கர்த்தருடைய 
வார்த்தைக்கு விரோதமாகவும்‌, அவருடைய 
பிரமாணத்திற்கு விரோதமாகவும்‌ 
கலகம்பண்ணுகிறார்கள்‌. மனுஷன்‌ முகத்தைப்‌ 
பார்க்கிறான்‌. கர்த்தர்‌ எல்லோருடைய 
இருதயத்தையும்‌ ஆராய்ந்து பார்க்கிறார்‌. 
அவர்‌ துன்மார்க்கனுடைய இருதயத்தின்‌ 
நினைவுகளையும்‌ அறிந்திருக்கிறார்‌. 
துன்மார்க்கனுடைய இருதயத்தில்‌ பாவமும்‌, 
அசுத்தமும்‌ நிரம்பியிருக்கும்‌. அவனுடைய 
இருதயத்தில்‌. நீதியும்‌ பரிசுத்தமும்‌ 
இருக்கவேண்டும்‌ என்று கர்த்தர்‌ 
விரும்புகிறார்‌. 


சுத்தவான்‌களுடைய 
வார்த்தைகளும்‌ 
பிரியமானலைகள்‌. 
தியானிப்பார்கள்‌. 
காரியங்களை 

பண்ணுவார்கள்‌. 
சுத்தவான்‌களுடைய 
வார்த்தையிலும்‌ 

சுத்தவான்களின்‌ 

சுத்தமாயிருப்பதினால்‌, அவர்கள்‌ 
வார்த்தைகளைப்‌ பேசுவார்கள்‌. 
எல்லோருக்கும்‌ இன்பமாயிருக்கும்‌. 


சிந்தனைகளும்‌ 
கர்த்தருக்குப்‌ 
அவர்கள்‌... கர்த்தரைத்‌ 
கர்த்தரைப்பற்றிய 
மனுஷரோடு சம்பாஷணை 
ஆவிக்குரிய காரியங்கள்‌ 
சிந்தையிலும்‌ 


பொருளாசைக்காரன்‌ 


நீதி 15:27 


நீதி 15:27. பொருனாசைக்காரன்‌ தன்‌ 
வீட்டைக்‌ கலைக்கிறான்‌; 
பரிதானங்களை வெறுக்கிறவனோ 
பிழைப்பான்‌. 





ழ்‌ நயனா 
யாய 
பொருளாசைக்காரன்‌ 


சேர்க்கவேண்டும்‌ என்பதற்காக 
உழைக்கிறான்‌. தன்னுடைய 
நஸ்டம்‌ 

தன்னையும்‌ 

தன்னுடைய 

வேதனைப்படுத்துகிறான்‌. 
பொருளாசைக்காரனால்‌ நஷ்டத்தைத்‌ 
தாங்கிக்கொள்ள முடியாது. லாபம்‌ 
சம்பாதிக்கவேண்டும்‌ என்பது மாத்திரமே. 
அவனுடைய ஜீலியத்தின்‌ குறிக்கோள்‌. 


தனக்கு கிடைப்பதற்கு. 
தடையாகமிருக்கிற எல்லோரையும்‌. 
பொருளாசைக்காரன்‌ பகைக்கிறான்‌. அவன்‌ 
தன்னுடைய பிள்ளைகளுக்கும்‌, 
வேலைக்காரருக்கும்‌. பாரமாகவே 
இருக்கிறாள்‌. பொருளாசைக்காரனிடத்தில்‌ 
மெய்யான சந்தோஷம்‌ இருக்காது. 
ஒருவேளை அவனிடத்தில்‌ சந்தோஷம்‌ 
இருந்தாலும்‌ அது நிலைக்காது. 


நேர்மையான வழியில்‌ உண்மையாய்‌ 
உழைத்து பொருளை சம்பாதிக்கிறவர்கள்‌ 
சந்தோஷமாயிருப்பார்கள்‌. கர்த்தர்‌ 
இவர்களை ஆசீர்வதிப்பார்‌. கர்த்தருடைய 
ஆசீர்வாதமே மெய்யான 
ஐசுவரியம்‌ இப்படிப்பட்டவர்கள்‌ 
ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள்‌. 

குடும்பத்தாருக்கும்‌. 


லாபம்‌ 


தாங்களும்‌ 
தங்கள்‌ 
ஆசீர்வாதமாயிருப்பார்கள்‌. 


பரிதானங்களை வெறுக்கிறவன்‌ 
தீயவழிகளில்‌ பணம்‌ சம்பாதிக்கமாட்டான்‌. 
பாவமான காரியங்களை வெறுப்பான்‌. 
சட்டத்திற்குப்‌ புறம்பாக சலுகை 
காண்பிப்பதற்கு ஒரு சிலர்‌ பரிதானம்‌. 
வாங்குகிறார்கள்‌. சட்டத்திற்குப்‌ புறம்பான: 
காரியங்கள்‌ எல்லாமே தீமையான 
காரியங்கள்தான்‌. இதனால்‌ அநேகருக்கு 
தீமை உண்டாகும்‌. பரிதானம்‌ 
வாங்குகிறவர்களோ மற்றவர்களுக்கு வரும்‌ 
தீங்குகளையும்‌, வருத்தங்களையும்‌, 
துக்கங்களையும்‌ யோசித்துப்‌ பார்ப்பதில்லை. 
தான்‌ நன்றாகமிருக்கவேண்டும்‌, தான்‌ 
சந்தோஷமாகயிருக்கவேண்டும்‌ என்பது 
மாத்திரமே பரிதானம்‌ வாங்குகிறவனுடைய 
குறிக்கோள்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆசீர்வாதங்களைப்‌ 

அவனுடைய ஜீவியத்தில்‌ 

சமாதானமும்‌, ஆறுதலும்‌ நிரம்பியிருக்கும்‌ 
அவனுடைய ர்‌. நிலைத்திருக்கும்‌ 
அவனுடைய குடும்பத்தார்‌ செழித்திருப்பார்கள்‌. 
கர்த்தர்‌ இவர்களை ஆசீர்வதிப்பதினால்‌. 
இவர்களுக்கு ஒரு நன்மையும்‌ குறைவுபடாது. 


நீதிமானுடைய மனம்‌ 


நீதி 15:28 


நீதி 15:28, நீதிமானுடைய மனம்‌ 
பிரதியுத்தரம்‌ சொல்ல யோசிக்கும்‌; 
துன்மார்க்னுடைய வாயோ 
தீமைகளைக்‌ கொப்பளிக்கும்‌. 
ன்ன! 
உண்மையிருக்கும்‌. 
செய்வான்‌. 


வார்த்தையில்‌ 
அவன்‌ சொல்லுவதை 
செய்வதை சொல்லுவான்‌. 
அவனுடைய வார்த்தையும்‌ செய்கையும்‌ 
ஒத்திருக்கும்‌. நீதிமான்‌. பிறருக்கு 
பிரதியுத்தரம்‌ சொல்லுவதற்கு முன்பாக, 
அநேகந்தரம்‌ . யோசித்துப்‌ பேசுவான்‌. 
தன்னுடைய பிரதியுத்தரத்தினால்‌ பிறருக்கு 
நன்மை மாத்திரமே உண்டாகவேண்டும்‌. 
என்றும்‌, எந்தத்‌ தீமையும்‌ வந்துவிடக்கூடாது 
என்றும்‌ மிகுந்த கரிசனையோடிருப்பான்‌. 


நீதிமான்‌ உத்தமனாய்‌ 
நீதியை நடப்பித்து, மனதார சத்தியத்தைப்‌ 
பேசுவான்‌. அவன்‌ தன்‌ நாவினால்‌. 
புறங்கூறமாட்டான்‌. தன்‌ தோழனுக்கு தீங்கு 
செய்யமாட்டான்‌. தன்‌ அயலான்மேல்‌. 
சொல்லப்படும்‌. நிந்தையான பேச்சை 
எடுக்கமாட்டான்‌ (சங்‌ 15:2,3). 


நடப்பான்‌ 


நீதிமானின்‌ வார்த்தைகள்‌ 
எல்லோருக்கும்‌ பிரயோஜனமுள்ளதாயிருக்கும்‌. 
நீதிமான்‌ யோசிக்காமல்‌ அவசரப்பட்டு, 
எதையும்‌ பேசுவதில்லை. நீதிமானுடைய மனம்‌ 
சொல்ல. யோசிக்கும்‌. 

அர்த்தசஷ்டா ராஜாவுக்கு 

மிகவும்‌ பயந்து, யோசித்து, 

கேள்விக்கு  பிரதியுத்தரம்‌ 





ழ்‌ நவள 
யாய 


"நெகேமியா ராஜாவை நோக்கி: ராஜா 
என்றைக்கும்‌ வாழ்க: என்‌ பிதாக்களின்‌ 
கல்லறைகள்‌ இருக்கும்‌ ஸ்தலமாகிய நகரம்‌ 
பாழானதும்‌, அதின்‌ வாசல்கள்‌ அக்கினியால்‌ 
சுட்டெரிக்கப்பட்டதுமாய்க்‌ கிடக்கும்போது, 
நான்‌ துக்கமுகத்தோடு இராதிருப்பது எப்படி 
என்றேன்‌. அப்பொழுது ராஜா என்னைப்‌ 
பார்த்து: நீ கேட்கிற காரியம்‌ என்ன என்றார்‌. 
அப்பொழுது நான்‌: பரலோகத்தின்‌ தேவனை 
நோக்கி ஜெபம்பண்ணி, ராஜாவைப்‌ பார்த்து: 
ராஜாவுக்குச்‌ சித்தமாயிருந்து, அடியேனுக்கு 
உமது சமுகத்தில்‌ தயை கிடைத்ததானால்‌, 
என்‌ பிதாக்களின்‌ குல்லறைகளிலிருக்கும்‌ 
பட்டணத்தைக்‌ கட்டும்படி, யூதா தேசத்துக்கு 
நீர்‌ என்னை 
வேண்டிக்கொள்ளுகிறேன்‌ 
(நெகே 2:3-5) 


இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ மத்தியிலே 
முறைகேடு காணப்பட்டது. ஐசுவரியவான்கள்‌ 
ஏழைகளை ஒடுக்கினார்கள்‌. இதைப்‌ 
பார்த்தபோது நெகேமியாகவுக்கு, 
கோபழுண்டாயிற்று. ஆனாலும்‌ நெகேமியா 
அவசரப்பட்டு எதுவும்‌ பேசாமல்‌, தன்‌ 
மனதிலே யோசித்து ஞானமாய்‌ இவ்வாறு 
பேசினார்‌. 


அனுப்ப 
என்றேன்‌" 


அவர்கள்‌ கூக்‌ 
வார்த்தைகளையும்‌ நான்‌ 
கோபங்கொண்டு, 
ஆலோசனைபண்ணி, பிற்பாடு பிரபுகளையும்‌ 
அதிகாரிகளையும்‌ கடிந்துகொண்டு: நீங்கள்‌ 
அவரவர்‌ தங்கள்‌ சகோதரர்மேல்‌ ஏன்‌ வட்டி 
சுமத்துகிறீர்கள்‌ என்று சொல்லி, 
அவர்களுக்கு விரோதமாக ஒரு பெரிய சமை 
கூடிவரச்செய்து, அவர்கள்‌ நோக்கி: 
புறஜாதியாருக்கு விற்கப்பட்ட யூதராகிய 
எங்கள்‌ சகோதரரை நாங்கள்‌ எங்கள்‌ 
சக்திக்குத்தக்கதாய்‌ மீட்டிருக்கையில்‌, நீங்கள்‌ 
திரும்ப உங்கள்‌ சகோதரரை விற்கலாமா? 
இவர்கள்‌ நமக்கு விலைப்பட்டுப்‌ போகலாமா 
சன்றேன்‌; அப்பொழுது. அவர்கள்‌ மறு 
த்‌ இடமில்லாமல்‌. 
 (நெகே 5:6-8). 


லையும்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


துன்மார்க்கன்‌. 
வார்த்தையில்‌ கவனம்‌ செலுத்தமாட்டான்‌. 
வாய்‌ தீமைகளைக்‌ 
தேவனுக்கு விரோதமாகத்‌ 
வார்த்தைகளைப்‌ பேசுவான்‌. 
கர்த்தருடைய பரிசுத்தவான்களை 
அவமானப்படுத்துவான்‌. துன்மார்க்கனுடைய 
இருதயத்தில்‌ துன்மார்க்க சிந்தனைதான்‌ 
நிரம்பியிருக்கும்‌. துன்மார்க்கனுடைய 
இருதயத்தின்‌ நிறைவினால்‌, அவனுடைய 
வாய்‌ துன்மார்க்கமான வார்த்தைகளைப்‌ 
பேசுகிறது. அது கட்டுப்பாடில்லாமல்‌, 
தூஷண வார்த்தைகளை தாராளமாய்க்‌ 
கொப்பளிக்கிறது. 


தன்னுடைய 


அவனுடைய 
கொப்பளிக்கும்‌. 
தூஷண 


துன்மார்க்கர்‌ 
நீதி 15:29 


நீதி 15:29. துன்மார்க்கருக்குக்‌ கர்த்தர்‌ 
தூரமாயிருக்கிறார்‌; நீதிமான்களின்‌ 
ஜெபத்தையோ கேட்கிறார்‌. 


தம்முடைய வார்த்தைக்கும்‌, 
பிரமாணத்திற்கும்‌ தூரமாமிருக்கிறவர்களை 
கர்த்தர்‌ விரும்புவதில்லை. கர்த்தரும்‌ 
அவர்களுக்கு தூரமாயிருக்கிறார்‌. 
கர்த்தருக்கு தூரமாயிருக்கிறவர்கள்‌ 
துன்மார்க்கத்திற்கு நெருக்கமாயிருப்பார்கள்‌. 
துன்மார்க்கர்‌ கர்த்தருடைய 
வார்த்தைகளையும்‌, அவருடைய 
ஆலோசனைகளையும்‌ கேட்கக்கூடாது என்று 
தீர்மானம்பண்ணி, அவர்கள்‌ கர்த்தருடைய 
சமுகத்திற்கு தூரமாய்‌ விலகியிருக்கிறார்கள்‌. 


நீதிமான்களோ கர்த்தருடைய 
சமுகத்தில்‌ அமர்ந்திருக்க பிரியப்படுகிறார்கள்‌. 
நீதிமான்கள்‌ கர்த்தருடைய வார்த்தைகளைக்‌ 
கேட்பதற்கும்‌, அவருடைய புத்திமதிகளை 
கேட்பதற்கும்‌. அவருடைய பாதபடியில்‌ 
அமர்ந்திருக்கிறார்கள்‌. கர்த்தரோடு 
நெருங்கிய ஐக்கியத்திலிருக்கிறார்கள்‌. 
தம்மிடத்தில்‌ நெருக்கமாகயிருக்கிற 


அவர்களுக்குப்‌ பதில்‌ 
கொடுக்கிறார்‌. நீதிமான்கள்‌ தங்களுடைய 
சிந்தையினாலும்‌. செய்கையினாலும்‌, 
வார்த்தையினாலும்‌. கர்த்தருக்கு 
சமீபமாயிருக்கிறார்கள்‌. கர்த்தருக்காக 
ஊழியம்‌ செய்து கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
ஐக்கியமாயிருக்கிறார்கள்‌. 





ழ்‌ நவள 
யாய 


கண்களின்‌ ஒனி 
நீதி 15:30 


நீதி 15:80. 
இருதயத்தைப்‌ 
நற்செய்தி 

புஷ்டியாக்கும்‌. 


நம்முடைய மனதில்‌ நல்ல சிந்தனை 
இருக்கவேண்டும்‌. தெளிந்த சிந்தனையினால்‌: 
நம்முடைய ஆத்துமாவுக்கு 
ஆரோக்கியமுண்டாகும்‌. வெளிச்சமும்‌ 
இன்பமும்‌, சூரியனைக்‌ காண்பது 
கண்களுக்கு பிரியமுமாமே” (பிர 11:7) என்று 
பிரசங்கி சொல்லுகிறார்‌. நாம்‌ சூரியனைக்‌ 
காணும்போது கர்த்தருடைய அற்புதமான 
கிரியைகளைக்‌ காண்கிறோம்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய வாயின்‌ வார்த்தையினால்‌ 
வானத்தையும்‌ பூமியையும்‌ சிருஷ்டித்தார்‌. 
வானத்தில்‌ காணப்படுகிற சிருஷ்டிகளினால்‌ 
பூமியானது அழகு நிரம்பியதாகவும்‌, மகிமை 
நிரம்பியதாகவும்‌ இருக்கிறது. கர்த்தருடைய 
மகத்துவம்‌ இயற்கையில்‌ வெளிப்படுகிறது. 
நம்முடைய கண்‌ பார்வைக்காக நாம்‌ 
கர்த்தரை நன்றியோடு துதிக்கவேண்டும்‌. 
கண்களின்‌ ஒளி இருதயத்தைப்‌ 
பூரிப்பாக்கும்‌. 


கண்களின்‌ ஓணி 
பூரிப்பாக்கும்‌; 
எலும்புகனைப்‌ 


கண்களினால்‌ பார்ப்பது மாத்திரமல்ல, 
நம்முடைய செவிகளால்‌ க்‌ “நமக்கு 
ஆசீர்வாதத்தைத்‌ தரும்‌. 

எலும்புகளை புஷ்டியாக்கும்‌. 
வாக்கியத்தில்‌, “நற்செய்தி” 
வார்த்தைக்கு, ற்றவர்‌ 
நற்செய்தி" என்று வேதபண்டிதர்கள்‌ 
வியாக்கியானம்‌. சொல்லுகிறார்கள்‌. 
தன்னுடைய சிநேகிதர்களும்‌, உற்றார்‌ 
உறவினர்களும்‌, நீதியின்‌ பாதையிலும்‌, 
சத்தியத்தின்‌ பாதையிலும்‌ நடக்கிறார்கள்‌. 
என்னும்‌ நற்செய்தியைக்‌ கேட்கும்போது, 
அது நம்முடைய எலும்புகளை புஷ்டியாக்கும்‌. 
நமக்கு பிரியமானவர்கள்‌. கர்த்தருக்கு 
பிரியமாய்‌ ஜீவிக்கிறார்கள்‌ என்னும்‌ 
நற்செய்தியைக்‌ கேட்கும்போது. அதுவே 
நமக்கு மிகுந்த சந்தோஷத்தைக்‌ 
கொடுக்கும்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஜீவனுக்கேதுவான 
கொள்ளுதல்‌ 


நீதி 15:31 


தீதி 15:91, ஜீவனுக்கேதுவான கடிந்து 
கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளும்‌ காது 
ஞானிகளிடத்தே தங்கும்‌. 


பிறர்‌ நம்மை கடிந்துகொள்ளும்போது, 
அவர்களுடைய புத்திமதிகளை 
நாம்‌ ஏற்றுக்கொள்‌ ளவேண்டும்‌. 
கடிந்துகொள்கிறவர்களையும்‌ நாம்‌ 
நேசிக்கவேண்டும்‌. அவர்கள்‌ நம்மீதுள்ள 
அன்பினாலும்‌, அக்கரையினாலும்‌, 
பாசத்தினாலும்‌ நம்மைக்‌ 
கடிந்துகொள்கிறார்கள்‌. அவர்களுடைய 
குடிந்துகொள்ளுதல்‌ நம்முடைய அழிவுக்கு 
ஏதுவானதல்ல. அது நம்முடைய 
ஜீவனுக்குகேதுவன கடிந்துகொள்ளுதல்‌ 
இதனால்‌ நாம்‌ ஜீவப்பாதையில்‌ நடப்‌ 


ற்கு 
ஆலோசனைகளை சொல்லுகிறார்கள்‌. 


கடிந்து 
a ட, 
கீழ்ப்படிகிறவர்கள்‌ 

செய்வார்கள்‌. 


ஜீவனுக்கேதுவான 
கொள்ளுதலை ஏற்றுக்கொள்வது 
நல்லது. நன்றாகக்‌ 
நன்றாக ஆளுகை A 
புத்திமதிகளுக்கு நன்றாக 
செவிகொடுக்கிறவர்கள்‌, மற்றவர்களுக்கு 
நன்றாக உபதேசம்பண்ணுவார்கள்‌. தாங்கள்‌ 
நன்மைகளை மற்றவர்களுக்கும்‌ 
பகிர்ந்துகொடுப்பார்கள்‌. நமக்கு 
'ஜீவனுக்கேதுவான கடிந்துகொள்ளுதல்‌ 
சொல்லப்படும்போது. ம்‌ 
ஏற்றுக்கொள்‌ ளவேண்டும்‌. 
மாத்திரமே. 
கடிந்துகொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளும்‌ காது 
தங்கியிருக்கும்‌. நம்முடைய காது 
ஞானியின்‌ காதாகயிருக்கவேண்டும்‌. 
'ஞானஉபதேசங்களைக்‌ கேட்கிற 
காதாகயிருக்கவேண்டும்‌. ஜீவனுக்கேதுவான 
கடிந்துகொள்ளுதலை ஏற்றுக்கொள்கிற 
காதாகயிருக்கவேண்டும்‌. 





ழ்‌ நள 
யாய 


புத்திமதியைத்‌ 
விடுகிறவன்‌ 
நீதி 19:92. 


நீதி 15:92. புத்திமதியைத்‌ 
'தன்னிவிடுகிறவன்‌ தன்‌ ஆத்துமாவை 
வெறுக்கிறான்‌; கடித்துகொன்ளூதலைக்‌ 
கேட்கிறவனோ ஞான மடைவான்‌. 


நமக்கு மற்றவர்கள்‌ பிரயோஜனமுள்ள 
புத்திமநிகளைச்‌ சொல்லும்போது, அதற்கு 
செவிகொடுத்து, அதை 
ஏற்றுக்கொள்ளவேண்டும்‌. அவை நம்முடைய 
ஜீலியத்திற்கு பிரயோஜனமுள்ளதாயிருக்கும்‌. 
புத்திமதிகளைத்‌ தள்ளிவிடுகிறவன்‌ 
தன்னுடைய ஆத்துமாவை வெறுக்கிறான்‌. 
அப்படிப்பட்டவன்‌ தன்னுடைய ஆத்துமாவைக்‌ 
கவனிக்காமல்‌ புறக்கணித்துவிடுகிறான்‌. 
, தங்களுடைய ஆத்துமாவின்‌ 

உணர்ந்து 


இழந்துபோகிறார்கள்‌. 


பாவிகளுக்கு மாம்சத்தின்‌ இச்சைகளே 
முக்கியமானதாகத்‌ தெரிகிறது. அவர்கள்‌: 
ஆத்துமாவின்‌: ந்த்‌ தேடுவதில்லை. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தருக்குப்‌ பயப்படுதல்‌ 
தீதி 15:33 


நீதி 15:38. கர்த்தருக்குப்‌ பயப்படுதல்‌ 
ஞானத்தைப்‌ போதிக்கும்‌; மேன்மைக்கு. 
முன்னானது தாழ்மை. 
கர்த்தர்‌ 
ஆலோசனைகளைக்‌ 
நம்முடைய ஆவிக்கும்‌ ஆத்துமாவுக்கும்‌ 
உபதேசம்பண்ணுகிறார்‌. கர்த்தர்‌ நம்முடைய 
மனச்சாட்சியோடு பேசுகிறார்‌ நாம்‌ 
மதியீனமான காரியங்களைச்‌ செய்யும்போது 
நம்மைக்‌ குடிந்துகொண்டு 
நம்மைச்‌ சிட்சிக்கிறார்‌ 
நம்மிடத்தில்‌ கர்த்தருக்குப்‌ பயப்படும்‌ பயம்‌ 
இருக்கவேண்டும்‌. கர்த்தருக்குப்‌ பயப்படுதலே 
ஞானத்தின்‌ ஆரம்பம்‌. அதுவே நமக்கு 
ஞானத்தைப்‌ போதிக்கும்‌. 


நம்மிடத்தில்‌ 


நமக்கு ஞானமுள்ள 


கொடுக்கிறார்‌. 


மனத்தாழ்மை 
இருக்கவேண்டும்‌. கர்த்தர்‌ நமக்கு 
ஞானத்தைப்‌ போதிக்கும்போது, அதற்கு 
செவிகொடுத்து அதை ஏற்றுக்கொண்டு, 
அதற்கு கீழ்ப்படியும்‌ நல்ல சுபாவம்‌ 
நம்மிடத்தில்‌. காணப்படவேண்டும்‌. 
தாழ்மையாகமிருப்பது கோழைத்தனமல்ல, 
மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. கர்த்தர்‌ 
தாழ்மையுள்‌ளவர்களுக்கு கிருபையளிக்கிறார்‌. 
தாழ்மையுள்ளவர்கள்‌ மாத்திரமே 
ஆசீர்வாதங்களையும்‌, 
மேன்மைகளையும்‌ 
கத்தரித்துக்கொள்ல்ளிகம்‌, 





ழ்‌ நயனா 
யாய 


மனதின்‌ யோசனைகள்‌ 


நீதி 16:1 


நீதி 160. மனதின்‌ யோசனைகள்‌: 
மனுஷனுடையது; நாவின்‌ பிரதியுத்தரம்‌ 
கர்த்தரால்‌ வரும்‌. 


மனுஷன்‌ யோசிக்கிறவன்‌. கர்த்தர்‌ 
மனுஷனுக்கு. சுயாதீனமாய்‌ சிந்திக்கிற. 
கிருபைகளைக்‌ கொடுத்திருக்கிறார்‌. 
சிந்திப்து மனுஷனுடைய சுதந்தரம்‌. கர்த்தர்‌ 
அனுமதிக்கிறார்‌. மனுஷன்‌ சிந்திக்கிறான்‌. 
மனதின்‌ யோசனைகள்‌ மனுஷனுடையது. 
தன்னுடைய சிந்தனையின்‌ பிரகாரம்‌ 
மனுஷன்‌ ஒவ்வொரு. காரியத்தையும்‌ 
செய்கிறான்‌. திட்டமிடுகிறான்‌. ஆனாலும்‌, 
காரியத்தை நிறைவேற்றுகிறவர்‌ கர்த்தரே. 


மந்தா சிந்தித்தாலும்‌ 
த்திரமே காரியத்தை 
ர்‌ ம்‌ 


கர்த்தரால்‌ 
நிறைவேற்ற 
சிந்திக்கிறான்‌. 
முடிக்கிறார்‌ 
ஒத்தாசையும்‌ இல்லாமல்‌ மனுஷனால்‌ 
காரியத்தையும்‌ தன்னுடைய சுயபலத்தால்‌ 
செய்ய முடியாது 


கர்த்தரே மனுஷனுடைய 


அவனுடைய 
சிருஷ்டித்திுக்கிறார்‌ 
பேசவேண்டும்‌ என்று 
கற்றுக்கொடுக்கிறார்‌. ணத தவத்தால்‌ 
கீழ்ப்படியும்போது, 
த்‌ சத்தியம்‌ 
ரிக்கும்‌ நம்முடைய நாவு நீதியான 
பிரதியுத்தரம்‌ சொல்லும்‌. 


மனுஷனுடைய வழிக 
தீதி 16:2 


நீதி 16:2. மனுஷனுடைய 
வழிகனெல்லாம்‌ அவன்‌ பார்வைக்குச்‌ 
சுத்தமானவைகண்‌; கர்த்தரோ 
ஆவிகளை திறுத்துப்பார்க்கிறார்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஒவ்வொரு மனுஷனும்‌ தன்னைப்பற்றி 
நியாயந்தீர்க்கும்போது பட்சபாதமாய்‌ 
நடந்துகொள்கிறான்‌. தன்னிடத்தில்‌ தப்பிதம்‌ 
இருந்தாலும்‌ அது அவனுடைய 
கண்களுக்குத்‌ தெரியாது. வ்‌ 
பட்சபாதமில்லாதவர்‌. தேவனுடைய 
நியாயத்தீர்ப்பு நீதியாயும்‌ நியாயமாயும்‌, 
உண்மையாயும்‌ இருக்கும்‌. கர்த்தர்‌ நம்மை 
தம்முடைய சத்தியத்தின்‌ பிரகாரம்‌ 
நியாயந்தீர்க்கிறார்‌. மனுஷனுடைய 
வழிகளெல்லாம்‌ அவன்‌ பார்வைக்கு 
குத்தமானவைகள்‌. அவை கர்த்தருடைய 
பார்வையில்‌ எப்படியிருக்கிறது என்பதுதான்‌ 
மிகவும்‌ முக்கியம்‌. 

கர்த்தர்‌ மனுஷருடைய ஆவிகளை 
தம்முடைய நீதியான தராசில்‌ நிறுத்துப்‌ 
பார்க்கிறார்‌. கர்த்தருடைய தராசம்‌, 
நிறைகல்லும்‌ சுமுத்திரையானவை. கர்த்தர்‌ 
நம்முடைய ஆவிகளை நிறுத்துப்‌ 
பார்க்கும்போது, நம்முடைய 
உள்ளத்திலிருக்கும்‌ எல்லாவற்றையும்‌ அவர்‌ 
அறிந்துகொள்கிறார்‌. தம்முடைய நீதியின்‌ 
பிரகாரமாய்‌ நமக்கு நியாயத்தீர்ப்பு 
கொடுக்கிறார்‌. கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பின்‌ 
பிரகாரமாகவே நாம்‌ நிற்போம்‌ அல்லது கீழே 
விழுவோம்‌. கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பே 
நீதியானது. அதுவே இறுதியானது. அதுவே 
நித்தியமானது. 


கர்த்தருக்கு ஒப்புவி. 
நீதி 16:3 


நீதி 16:3. உன்‌ செய்கைகளைக்‌ 
கர்த்தருக்கு ஒப்புவி; அப்பொழுது உன்‌: 
யோசனைகள்‌ உறுதிப்படும்‌. 
ஒவ்வொரு மனுஷனிடத்திலும்‌ 
ஏராளமான யோசனைகள்‌ இருக்கும்‌. 
நம்முடைய யோசனைகள்‌ உறுதிப்பட 
வேண்டுமென்றால்‌, நம்முடைய 
செய்கைகளை ஒப்புவிக்க 
வேண்டும்‌. நம்முடைய ஆவியையும்‌, 
ஆத்துமாவையும்‌, சரீரத்தையும்‌ கர்த்தருடைய 
ஒப்புக்கொடுக்கவேண்டும்‌. 
ஆத்துமாவின்‌ 


கர்த்தருக்கு 





ழ்‌ ளா 
யாய 


ஒவ்வொரு மனுஷரிடத்திலும்‌ வெவ்வேறு 

விதமான ளும்‌, கரிசனைகளும்‌. 

இருக்கும்‌. நாம்‌ இவற்றை தேவனுடைய 

ஒப்புக்கொடுக்கவேண்டும்‌. 

சர்வஆளுகையுள்ளவர்‌. 

பராமரிப்புக்களெல்லாம்‌ 

சித்தத்தின்‌ பிரகாரமாக, 

ஞானமாய்த்‌ திட்டமிடப்பட்டிருக்கிறது. நாம்‌ 

தேவனுடைய ஆளுகைக்குக்‌ கீழ்ப்படியும்போது, 
நமக்கு நன்மை உண்டாகும்‌. 


யோசனைகளை 
நறைவெற்றவேண்டுமென்று நாம்‌ அதிகமாய்ப்‌ 
பிரயாசப்படுவோம்‌. இதனால்‌ 

மனதில்‌ அதிக பாரமிருக்கும்‌. 

முடியாத 

நம்முடைய பாரங்களையெல்லாம்‌ கர்த்தர்மீது 
இறக்கி வைத்துவிடவேண்டும்‌. நம்முடைய 
செய்கைகளையும்‌ கர்த்தரிடத்தில்‌. 
ஒப்புவிக்கவேண்டும்‌. வருத்தப்பட்டு பாரம்‌ 
சுமக்கிற நம்மை, நம்முடைய கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்து தம்மிடத்தில்‌ வருமாறு. 
அன்போடு அழைக்கிறார்‌. அவர்‌ நமக்கு 
இளைப்பாறுதல்‌ கொடுப்பார்‌. நம்முடைய 
செய்கைகளை கர்த்தருக்கு. பரவலை 
நம்முடைய யோசனைகள்‌ உ 
யோசனைகள்‌ நிறைவேறும்‌. 


கர்த்தர்‌ சகலத்தையும்‌ 
தமக்கென்று படைத்தார்‌ 


நீதி 16:4 


நீதி 164. கர்த்தர்‌ சகலத்தையும்‌ 
தமக்கென்று படைத்தார்‌; 
தீங்குநாளுக்காகத்‌ துன்மார்க்கனையும்‌ 
உண்டாக்கினார்‌. 


அந்தமுமாகமிருக்கிறவர்‌. 
எல்லாவற்றிற்கும்‌. 
சகலமும்‌ அவர்‌ 
உண்டானதெல்லாம்‌. 
உண்டாயிற்றே. 


எல்விதமாகவும்‌ உண்டாகவில்லை. 


ஆதாரமாயிருக்கிறார்‌. 
மூலமாய்‌ உண்டாயிற்று. 
தேவன்‌ மூலமாய்‌ 
அல்லாமல்‌, வேறு 


கர்த்தர்‌ 
உண்டாக்கின துபோல. 
உண்டாக்கியிருக்கிறார்‌. 
சர்வசிருஷ்டிகர்‌. 


நீதிமானை 
துன்மார்க்களையும்‌ 
கர்த்தரே 

எல்லா மனுஷரும்‌ 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அவருடைய சிருஷ்டிகள்‌. துன்மார்க்கன்‌ 
கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாகவும்‌, 
அவருடைய பிரமாணத்திற்கு விரோதமாகவும்‌ 
கலகம்பண்ணுகிறான்‌. தமக்கு விரோதமாக 

ப அவனுக்கு 


ந 
துன்மார்க்கனோ அந்த 
பலத்தை தீயவழிகளில்‌ பயன்படுத்துகிறான்‌. 


கர்த்தர்‌ சகலத்தையும்‌ தமக்கென்று. 
படைத்திருக்கிறார்‌. அவர்‌ தீங்கு 
நாளுக்கென்று 'துன்மார்க்கனையும்‌ 
உண்டாக்கியிருக்கிறார்‌. எல்லோருடைய 
முடிவும்‌ கர்த்தருடைய கரத்திலிருக்கிறது. 
எல்லாமே அவரிடத்திலிருந்து 
உண்டாயிருக்கிறது. எல்லாம்‌ அவருக்குரியது. 
கர்த்தர்‌ இல்லாமல்‌ நாம்‌ ஒன்றுமில்லை. 
கர்த்தர்‌ தம்முடைய சித்தத்தின்‌ பிரகாரமாய்‌ 
கிரியை நடப்பிக்கிறார்‌. சர்வசிருஷ்டிகளையும்‌ 
ம்‌ விருப்பத்தின்‌ 
சிருஷ்டித்திருக்கிறார்‌ 
நீதிமான்களாகமிருந்தாலும்‌, 
துன்மார்க்கராயிருந்தாலும்‌ அதுவும்‌ 
கர்த்தருடைய சித்தமாயிருக்கிறது. 


மனமேட்டிமையுள்ளவன்‌ 


நீதி 16:5 


நீதி 16:5.  மனமேட்டிமையுன்ளவ. 
னெவனும்‌ கர்த்தருக்கு 
அருவருப்பானவன்‌; கையோடே. 
கைகோத்தாலும்‌ அவன்‌ தண்டனைக்குத்‌ 


தப்பான்‌. 


பாவிகள்‌ மனமேட்மையாயிருக்கிறார்கள்‌ 
மனமேட்டிமையுள்ளவன்‌. கர்த்தருக்கு 
அருவருப்பானவன்‌. கர்த்தர்‌ மனுஷனுடைய 
மனமேட்டிமையைப்‌ பார்த்து அவனை விட்டு 
தூரமாய்‌ விலகி போய்விடுகிறார்‌. 
மனமேட்டிமையுள்ளவன்‌ தன்னுடைய 
சுயபலத்தையும்‌, சுயபராக்கிரமத்தையும்‌, 
சுயபுத்தியையும்‌ நம்புகிறான்‌. தேவனுக்கு 
எதிர்த்து நிற்கிறான்‌.  மனுஷனால்‌ 
தேவனுக்கு விரோதமாய்‌ எதிர்த்து நின்று 
ஜெயிக்க முடியாது. 





ழ்‌ ளன 
யாய 


மனுஷன்‌ தன்னுடைய 
பிரயாசங்களினால்‌ ஏராளமான 
காரியங்களை செய்கிறான்‌. தன்னைப்‌ 
பலப்படுத்திக்கொள்கிறான்‌. தான்‌ பலப்பட்ட 
பின்போ, அவனுக்கு கேடு 
உண்டாகுமளவும்‌, அவனுடைய இருதயம்‌ 
பெருமைப்படுகிறது. அவனுடைய மனம்‌ 
மேட்டிமையடைகிறது. தன்னுடைய 
பலத்தினால்‌  மனுஷருக்கும்‌, தேவனுக்கும்‌ 
தன்னால்‌ எதிர்த்து நிற்க முடியும்‌ என்று 
இறுமாப்பாய்‌ நினைக்கிறான்‌. 


மனுஷர்கள்‌ ஓ க்கொருவர்‌ கூட்டு 
சேர்ந்து கித்துககொக்கறாகள்‌ 
கூட்டு ஒப்பந்தங்களும்‌, 

அறிக்கைகளும்‌ விடுகிறார்கள்‌. 

சேர்வது மனுஷருக்கு பலத்தை சேர்க்கும்‌. 
ஆனால்‌ அவர்கள்‌ தங்கள்‌ பலத்தை 
தவறான வழியில்‌ பயன்படுத்தக்கூடாது. 
தங்களிடத்தில்‌ 

என்று 

மனமேட்டிமையுள்ளவர்களாயிருக்கக்‌ கூடாது. 
மனமேட்டிமையுள்ளவர்கள்‌ 
அருவருப்பானவர்கள்‌. 

தேவனுடைய நீதியான 

தப்பிக்க முடியாது. அவர்கள்‌ கையோடே 
கைகோர்த்தாலும்‌, அவர்களால்‌ தேவனுக்கு 
எதிர்த்து நிற்க முடியாது. தேவனுடைய 
தண்டனைக்குத்‌ தப்பிக்கவும்‌ முடியாது. 


கைகளின்‌. 


கிருபையினாலும்‌ 
சத்தியத்தினாலும்‌ 
நீதி 16:8 


நீதி 16:8. கிருபையினாலும்‌. 
சத்தியத்தினாலும்‌ பாவம்‌ 
திவிர்த்தியாகும்‌; கர்த்தருக்குப்‌ 
பயப்படுகிறதினால்‌ மனுஷர்‌ தீமையை 
விட்டு விலகுவார்கள்‌. 


எல்லோரும்‌ பாவம்‌ செய்து ஏகமாய்க்‌ 
கெட்டுப்போயிருக்கிறார்கள்‌. எல்லா 
மனுஷரிடத்திலும்‌ பாவமும்‌, பாவத்தினால்‌. 
ம்‌ குற்றவுணர்வும்‌ இருக்கிறது. 
கிருபையினாலும்‌ 


டைய பாவம்‌ 


கர்த்தராகிய 


நிவிர்த்தியாகிறது. நம்முடைய 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இயேககிறிஸ்து தேவனுக்கும்‌ நமக்கும்‌ 
மத்தியஸ்தராயிருக்கிறார்‌. அவர்‌ நமக்காக 
தேவனிடத்தில்‌: பரிந்து 
பேசிக்கொண்டிருக்கிறார்‌. 


கிறிஸ்துவானவர்‌ நம்முடைய 
பாவங்களையும்‌ சாபங்களையும்‌ நம்மைவிட்டு 
நீக்குவதற்காக, தம்முடைய 
சுயஇரத்தத்தையே நம்மை மீட்கும்‌ மீட்பின்‌ 
கிரயமாகச்‌ செலுத்தியிருக்கிறார்‌. கல்வாரி 
சிலுவையில்‌ நம்முடைய கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்து தம்மையே ஜீவபலியாக 
ஒப்புக்கொடுத்தார்‌. கிறிஸ்துவானவருடைய 
பலியின்‌ மூலமாக மாத்திரமே நமக்கு 
இரட்சிப்பு உண்டாமிருக்கிறது. வேறு எந்த 
விதமான பலிகளின்‌ மூலமாகவும்‌ நமக்கு 
இரட்சிப்பு உண்டாகவில்லை. 


“என்னத்தைக்கொண்டு, 
கர்த்தருடைய சந்நிதியில்‌. வந்து, 
உன்னதமான தேவனுக்கு முன்பாகப்‌ 
பணிந்துகொள்வேன்‌? 'த௲னபலிகளைக்‌ 
கொண்டும்‌, ஒரு வயது 
கன்றுக்குட்டிகளைக்கொண்டும்‌ அவர்‌ 
சந்நிதியில்‌ வரவேண்டுமோ? ஆயிரங்களான 
ஆட்டுக்கடாக்களின்பேரிலும்‌, எண்ணெயாய்‌ 
ஓடுகிற பதினாயிரங்களான 
ஆறுகளின்பேரிலும்‌, கர்த்தர்‌ 
பிரியமாமிருப்பாரோ? என்‌ அக்கிரமத்தைப்‌ 
போக்க என்‌ முதற்பேறானவனையும்‌, என்‌ 
ஆந்துமாவின்‌ பாவத்தைப்போக்க என்‌ 
கர்ப்பக்கனியையும்‌ கொடுக்கவேண்டுமோ?' 
மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர்‌ 
உனக்கு. அறிவித்திருக்கிறார்‌ ; 
நியாயஞ்செய்து, இரக்கத்தைச்‌ சிநேகித்து, 
உன்‌ தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய்‌ 
நடப்பதை அல்லாமல்‌ வேறே என்னத்தைக்‌ 
கர்த்தர்‌ உன்னிடத்தில்‌ கேட்கிறார்‌" 
(மீகா 6:6-8). 


இயேசுகிறிஸ்துவின்‌ கிருபையினாலும்‌ 
சத்தியத்தினாலும்‌ 
நிவிர்த்தியாயிற்று. 
நமக்குள்‌ பலமிழந்து போயிற்று. பாவத்தின்‌ 
கட்டுக்கள்‌ கட்டவிழ்க்கப்பட்டு 
முறிந்துபோயிற்று. மனுஷரிடத்தில்‌ 
காணப்படுகிற தீயசுபாவங்கள்‌ 
இயேசகிறிஸ்துவின்‌ இரத்தத்தினால்‌ 
சுத்திகரிக்கப்படுகிறது. 


நான்‌ 





i= THE 
TT 


எல்லா 
பயப்படவேண்டும்‌. 

மனுஷர்கள்‌ தீமையை விட்டு விலகுவார்கள்‌. 
நாம்‌ பாவம்‌ செய்யும்போது, மனுஷருக்கு. 
விரோதமாகவும்‌, தேவனுக்கு விரோதமாகவும்‌ 
பாவம்‌ செய்கிறோம்‌. கர்த்தருக்குப்‌ 
பயப்படுகிறவர்கள்‌, கர்த்தருக்கு விரோதமாக 
பாவம்‌ செய்யவும்‌ ள்‌ 
இவர்களுடைய இருதயத்தில்‌ 
நிரம்பியிருக்கும்‌. தேவனுடைய 
வார்த்தைகளும்‌, எச்சரிப்பின்‌ வார்த்தைகளும்‌ 
நிரம்பியிருக்கும்‌. பாவத்தின்‌ சம்பளம்‌ மரணம்‌ 
என்று இவர்களுடைய மனச்சாட்சி 
இவர்களை எச்சரித்துச்‌ சொல்லும்‌. 
கர்த்தருக்குப்‌ பயப்படுகிறதினால்‌ மனுஷர்‌ 
தீமையை விட்டு விலகுவார்கள்‌ 


ஒருவனுடைய வழிகள்‌ 
நீதி 16:7 


நீதி 1637. 

கர்த்தருக்குப்‌ 
அவனுடைய 
அவனோடே, 
செய்வார்‌. 


ஒருவனுடைய வழிகள்‌ 
பிரியமாயிருந்தால்‌, 
சுத்துருக்களூம்‌ 
சுமாதானமாகும்படி. 


கர்த்தருடைய 
பிரகாரமாகவே நமக்கு 


சித்தத்தின்‌ 
சிநேகிதர்களும்‌ 
சத்துருக்களும்‌ உண்பாக்றா்கள்‌ நம்முடைய 


வழிகள்‌ கர்த்தருக்குப்‌ பிரியமான 
வழிகளாயிருக்கவேண்டும்‌. அப்போது கர்த்தர்‌ 
நம்மீதும்‌ மிரியமாயிருப்பார்‌ 
சந்துருக்களையும்‌ 

சமாதானமாயிருக்கும்பி செய்வார்‌. 
தேவனுக்குப்‌ பிரியமானவர்களாயிருக்கிற 
படியினால்‌, தேவன்‌ நம்மீதும்‌ பிரியம்‌ 
வைத்து, நமக்கு நன்மையான காரியங்களை 
செய்வார்‌. 


ஏசாவும்‌ யாக்கோபும்‌ 
சகோதரர்களாகமிருந்தாலும்‌ அவர்கள்‌ 
கோபத்தோடு பிரிந்துபோய்விட்டார்கள்‌. 
சத்துரக்களைப்‌ போல இருந்தார்கள்‌. 
யாக்கோபின்‌ வழிகள்‌ கர்த்தருக்குப்‌ 
பிரியமாயிருந்தது. கர்த்தர்‌ தம்முடைய 
கிருபையினாலும்‌ இரக்கத்தினாலும்‌ 
ஏசாவையும்‌ யாக்கோபையும்‌ மறுபடியும்‌. 
சகோதர சிநேகத்தில்‌ ஒன்று சேர்த்தார்‌. 
அபிமெலேக்கு ஈசாக்குக்கு 
சத்துருவாகயிருந்தார்‌. 
அவர்களுக்குள்‌ 
உண்டுபண்ணினார்‌. 


கர்த்தர்‌ 
சமாதானத்தை 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


அதியாயமாய்‌ 
வருமானம்‌ 


நீதி 16:8 


நீதி 16:8. அதியாயமாய்‌ வத்த அதிக 
வருமானத்திலும்‌, நியாயமாய்‌ வந்த 
கொஞ்ச வருமானமே உத்தமம்‌. 


பிரபஞ்சத்தில்‌ செல்வந்தர்கள்‌ 

தரித்திரர்கள்‌ 
வர்க்கத்தினரும்‌. 
இருக்கிறார்கள்‌. நம்மிடத்தில்‌ 
உலகப்பிரகாரமான ஆஸ்தி 
கொத்சமாகமிரந்தாலும்‌ அது, நேர்மையான 

சம்பாதிக்கப்பட்டதாகமிருக்க 
ண்டும்‌ நம்மிடத்தில்‌ போதும்‌ என்கிற 
மனப்பக்குவம்‌ காணப்படவேண்டும்‌. பேராசை 
இருக்கக்கூடாது. நம்முடைய 
ஆஸ்திமினாலும்‌ நாம்‌ கர்த்தரை 
சந்தோஷமாய்‌ ஆராதனை பண்ணவேண்டும்‌. 


கர்த்தரே நமக்கு, ஆஸ்தியைக்‌ 
கொடுத்திருக்கிறார்‌ என்று விசுவாசித்து, 
அதை பயபக்தியோடு பயன்படுத்தவேண்டும்‌. 
நம்முடைய ஆஸ்தியை கர்த்தருடைய 
நாமமகிமைக்காகவும்‌, அவருடைய 
பிள்ளைகளின்‌ பிரயோஜனத்திற்காகவும்‌ 
உத்தமமானது. அப்போது 

அதிகமதிகமாய்‌ 

கர்த்தருடைய ஆசீர்வாதமே 


ந்தப்‌ 
இருக்கிறார்கள்‌. 


இருக்கிறார்கள்‌. நடுத்தர 


அநியாயமாய்‌ 
சேர்ப்பார்கள்‌. 

அவர்களிடத்தில்‌ அதிக வருமானம்‌ இருக்கும்‌. 
அவர்களுடைய ஆஸ்தி பெருகியிருக்கும்‌. 
தங்களிடத்திலுள்ள ஆஸ்திகளை யாருக்கும்‌ 
பிரயோஜனம்‌. உண்டாகுமாறு 
வ்‌ எ தீயவழிகளில்‌ 
தங்களுடைய 

இச்சைகளை 

தங்கள்‌ 

_ பயன்படுத்துவார்கள்‌. 

கர்த்தருடைய 

ம்‌ தங்கிமிருக்காது. அநியாயமாய்‌ 

அதிக வருமானத்தைப்‌ பார்க்கிலும்‌, 

ய்‌ வந்த கொஞ்ச வருமானமே 





ழ்‌ நயனா 
யாய 


அநியாயமாய்‌ 
சேர்த்தவர்களிடத்தில்‌ 
அவர்களிடத்தில்‌ 
மனப்பக்குவம்‌ இருக்காது. அவர்களுக்கு 
அதிகமான ஆஸ்தியிருந்தாலும்‌, இன்னும்‌ 
திரளான ஆஸ்தி வேண்டும்‌ என்று 
பேராசைப்படுவார்கள்‌. இதற்காக 
அநீதியான வழிகளில்‌ வருமானம்‌ 
பண்ணுவார்கள்‌. இப்படிப்பட்ட ஆஸ்தி 
நிலைக்காது. இது இவர்களுக்கும்‌ 
பிரயோஜனமாயிராது. மற்றவர்களுக்கும்‌ 
பிரயோஜனமாயிராது. 

நியாயமாய்‌ வருகிற 
அதுவே 


வருமானம்‌ 
உத்தமம்‌. 


கொஞ்சமாயிருந்தாலும்‌ 
ப்படிப்பட்‌ ஆஸ்தி 


ஞானமான வழி. நியாயமாய்‌ சம்பாதிக்கிற 
ஆஸ்தி தங்கும்‌. அது ஆசீர்வாதமாயிருக்கும்‌. 


கர்த்தர்‌ எல்லா மனுஷரையும்‌ 

நயாயந்திப்பர்‌. ஒரு தரம்‌ பிறப்பதும்‌ 

பின்பு மரிப்பதும்‌, பின்பு 

நியத்தப்ோடவதம எல்லா கைக்கும்‌ 
ட்டிருக்கிறது. 

நாளின்போது. நப்பிடத்தல்‌ 

என்பதன்‌ 

நாம்‌ 

நம்முடைய 

கர்த்தர்‌ 


ல்‌ 
நியாயந்தீர்க்கப்படுவதில்லை. 
கிரியைகளுக்குத்‌ தக்கதாகவே 


சத்தியமும்‌ இருக்கும்‌. நாம்‌ இப்பிரபஞ்சத்தில்‌ 
ஜீவிக்கும்‌ ஒவ்வொரு நாளிலும்‌, மகாநாளின்‌ 
நியாயத்தர்ப்பக்‌ குறித்த 
கரிசனையோடிருக்கவேண்டும்‌. 


மனுஷனுடைய இருதயம்‌ 
நீதி 16:9 


16:9. மனுஷனுடைய இருதயம்‌. 

வழியை யோசிக்கும்‌; 

அவனுடைய நடைகளை 
உறுதிப்படுத்துகிறவரோ கர்த்தர்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மனுஷன்‌ யோசிக்கிறவன்‌. அவன்‌ பல. 

காரியங்களை யோசித்துப்‌ பார்ப்பான்‌. 

ஒவ்வொரு. காரியத்தையும்‌ எப்படி. 

செய்யவேண்டுமென்று தீவிரமாய்‌ 

ஆலோசனை பண்ணுவான்‌. மனுஷன்‌ 

எப்படித்தான்‌. யோசனைபண்ணினாலும்‌, 

கர்த்தரே காரியங்களை 

வாய்க்கப்பண்ணுகிறவர்‌. மனுஷனுடைய 

அவனுடைய வழியை 

கர்த்தரே அவனுடைய 

உறுதிபண்ணுகிறார்‌. 

சித்தமில்லாமல்‌ மனுஷரால்‌ 

ஒன்றும்‌ செய்ய முடியாது. மனுஷன்‌ தனக்கு 

இஷ்டமானபடி யோசிக்கலாம்‌. தன்னுடைய 

யோசனையை நிறைவேற்றவேண்டுமென்றால்‌ 

அவனுக்கு கர்த்தருடைய  உதலியும்‌ 
ஒத்தாசையும்‌ தேவைப்படுகிறது. 


கர்த்தரே நம்மை ஆளுகை படம்‌ 
சர்வசிருஷ்டிகர்‌ 

ர்‌. நம்முடைய மக்‌ 

பிரியமானதாயிருக்கவேண்டும்‌. 

விருப்பமும்‌, அவருடைய 

நம்முடைய விருப்பமாயும்‌, 

சித்தமாயும்‌ இருக்கவேண்டும்‌. 

கர்த்தருடைய திட்டமும்‌ நம்முடைய திட்டமும்‌ 

ஒத்துப்போகவேண்டும்‌. 


நாம்‌ எதை யோசித்தாலும்‌, நாம்‌ எதை 
செய்தாலும்‌, அதனால்‌ கர்த்தருடைய நாமம்‌ 
மகிமைப்படவேண்டும்‌ என்பதே நம்முடைய 
பிரதான நோக்கமாயிருக்கவேண்டும்‌. 
கர்த்தருடைய அடிச்சுவடுகளைப்‌ 
பின்பற்றவேண்டும்‌ என்பதும்‌, கர்த்‌ 


(வரு 

கீழ்ப்படியவேண்டும்‌ 

நம்முடைய 

விருப்பமாயிருக்கவேண்டும்‌. அப்போது கர்த்தர்‌ 
நம்முடைய நடைகளை உறுதிப்படுத்துவார்‌. 


நாம்‌ கர்த்தருக்குக்‌ கீழ்ப்படிந்து 
நடக்கும்போது, கர்த்தருடைய ஆலியானவர்‌ 
நம்முடைய 
அப்போது 
நம்முடைய கால்கள்‌ தள்ளாடாது. நாம்‌ கீழே 
விழுந்து விடாதவாறு பரிசுத்த ஆவியானவர்‌ 
நம்மை பாதுகாத்து பலப்படுத்துவார்‌, கர்த்தர்‌ 
நமக்கு நியமித்திருக்கிற 
அடைவதற்கு ஆவியானவர்‌ 
கரம்பிடித்து வழிநடத்துவார்‌. 





ழ்‌ நள 
யாய 


"நம்முடைய பிதாவாகிய தேவனும்‌: 
நம்முடைய கர்த்தராகிய இயேசுகிறிஸ்துவும்‌ 
உங்களிடத்திற்கு நேராக 
வழிநடத்துவாராக" என்று 
அப்போஸ்தலர்‌ பவுல்‌ தான்‌ கர்த்தரிடத்தில்‌ 
வேண்டிக்கொண்டதைப்பற்றிச்‌ சொல்லுகிறார்‌. 


ராஜாவின்‌ உதடுகள்‌ 
நீதி 16:10 


நீதி 16:10. ராஜாவின்‌ உதடுகளில்‌ 
திவ்வியவாக்கு பிறக்கும்‌; தியாயத்தில்‌ 
அவன்‌ வாய்‌ தவறாது. 


தேசத்திலுள்ள 
நியாயாதிபதிகளும்‌ 
மிருக்கவேண்டும்‌. 
தேவனுடைய 
போதிக்கப்பட்டிருக்கவேண்டும்‌. 
கர்த்தருக்குப்‌ பயந்து 
செய்யவேண்டும்‌. 


ராஜாக்களும்‌ 
ஞானமுள்ளவர்களாக 
அவர்களுக்கு 
சத்தியம்‌ 
அவர்கள்‌ 
நீதியாய்‌ ஆளுகை 


ராஜாக்களும்‌ பிரபுக்களும்‌ 
தேவனை 
தேவனிடத்திலிருந்து 


மகிமைப்படுத்தவேண்டும்‌. 

ஆலோசனைகளைப்‌ 
பெற்றுக்கொள்ளவேண்டும்‌. கர்த்தர்‌ 
கொடுக்கிற ஞானத்தினாலும்‌, நீதியினாலும்‌ 
ஆளுகை செய்யவேண்டும்‌. 


ராஜாக்க। பிரபுக்களும்‌ 
கர்த்தரிடத்தில்‌ னக கர்த்தர்‌ 
அவர்களுக்கு ஞானத்தையும்‌ கிருபையையும்‌ 
கொடுத்து, அவர்களை 
ஜனங்களை நீதியாய்‌, 

பதம்‌. அட! 
தாலந்துகளையும்‌ 
கொடுக்கிறார்‌. கர்த்தருடைய கிருபையைப்‌ 
பெற்றுக்கொள்கிற ராஜாக்கள்‌, 
ஜனங்களுடைய நன்மைகளை விசாரிப்பார்கள்‌. 
ஜனங்களிடத்தில்‌ அன்போடு பேசுவார்கள்‌. 
வழக்குகளை நியமாய்‌ விசாரித்து நீதியான 
தீர்ப்புக்களைக்‌ கொடுப்பார்கள்‌. 

ராஜாவின்‌ உதடுகளில்‌ திவ்விய 
வாக்கு பிறக்கும்‌. ராஜாவின்‌ வாய்‌. 
நியாயத்தில்‌ தவறாது. கர்த்தர்‌ தன்னிடத்தில்‌ 
ஒப்புக்கொடுத்திருக்கிற பொறுப்பை ராஜா 
உண்மையாயும்‌, உத்தமமாயும்‌: 
நிறைவேற்றுவார்‌. தான்‌ 
ராஜாவாகயிருந்தாலும்‌. தேவனாகிய கர்த்தர்‌ 
தனக்கு மேல்‌ ராஜாதி ராஜாவாகமிருக்கிறார்‌ 
என்பதை அங்கீகரித்து, கர்த்தருக்குப்‌ 
பயந்து நீதியாய்‌ ஆளுகை செய்வார்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சுமுத்திரையான நிறைகோல்‌ 
நீதி 16:11 


நீதி 161. சுமுத்திரையான 
'நிறைகோலும்‌ தராகும்‌ கர்த்தருடையது; 
பையிலிருக்கும்‌ திறைகல்லெல்லாம்‌ 
அவருடைய செயல்‌. 


தேவனுடைய தீர்மா 

பிரகாரமாகவே, ராஜாக்களும்‌, பிரபுக்களும்‌, 
அதிகாரிகளும்‌ ஜனங்களை ஆளுகை 
செய்கிறார்கள்‌. அவர்கள்‌ தேவனுடைய 
பிரமாணத்திற்கும்‌, சித்தத்திற்கும்‌ கீழ்ப்படிந்து, 
ஜனங்களை நீதியாயும்‌ ட்டம்‌ ம்‌ ஆகலை 
செய்யவேண்டும்‌. 

பட்சபாதம்‌ இதக்‌ 


சுமுத்திரையான 
தராசும்‌ கர்த்தருடையது. 
கர்த்தரிடத்திலிருந்தே 


'றைகோ 
திகள்‌ 
ஜனங்களை 
ஆளுகை செய்யும்‌ அதிகாரத்தைப்‌ 
பெற்றுக்கொள்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
அதிகாரத்தைப்‌  பெற்றுக்கொள்ளும்போது, 
கர்த்தரிடத்திலிருக்கிற சுமுத்திரையான 
நிறைகோலையும்‌, தராசையும்‌ 
பெற்றுக்கொள்ளவேண்டும்‌. ஜனங்களை 
ம்‌ நீதியையும்‌, 

சத்தியத்தையும்‌ 


தராசை பிடித்திருக்கிறவர்களுடைய கை 

நடுங்கக்கூடாது. அவர்களுடைய கையும்‌ 

உறுதியாமிருக்கவேண்டும்‌. அவர்களுடைய 

பிடியும்‌ உறுதியாயிருக்கலேண்டும்‌. தராசை 

பிடித்திருக்கிறவர்‌ மனுஷருடைய முகத்தைப்‌ 

பார்க்காமல்‌, தராசிலுள்ள நிறைகோலைப்‌ 

பார்க்கவேண்டும்‌. மனுஷரிடையே ஏற்படுகிற 

வழக்குகளை நியாயாதிபதிகள்‌ நியாயமாய்‌ 

, நீதியாய்த்‌ தீர்ப்பு 

வியாபாரங்களிலும்‌, 

பிரச்சனைகளும்‌ 

இவற்றை 

நியாயாதிபதிகளை கர்த்தரே 

ர்‌. கர்த்தர்‌ தங்களுக்கு 

இவர்கள்‌ 

செய்யவேண்டும்‌. 

நிறைகல்லெல்லாம்‌. 

செயல்‌, வழக்குகளை 

நியாயமாய்‌ விசாரிப்பதும்‌, நீதியான தீர்ப்பு 

சொல்லுவதும்‌ கர்த்தருக்கு பிரியமான 
செயல்‌. 





f= ராண 
யாய 
அநியாயஞ்செய்வது 
நீதி 16:12 


நீதி 1842. அதியாயஞ்செய்வது. 
ராஜாக்களுக்கு அருவருப்பு; தீதியினால்‌ 
சிங்காசனம்‌ உறுதிப்படும்‌. 
நல்ல ராஜாக்கள்‌ ஜனங்களை 
நீதியாயும்‌, நியாயமாயும்‌, உண்மையாயும்‌ 
ஆளுகை. செய்கிறார்கள்‌. அநியாயம்‌: 
செய்வது ராஜாக்களுக்கு அருவருப்பானது. 
ஜனங்களுக்கு தீங்கு செய்வதையும்‌, 
முகத்தாட்சணியத்தோடு. வழக்குகளுக்கு 
தீர்ப்பு சொல்லுவதையும்‌ ராஜாக்கள்‌ 
அருவருக்கிறார்கள்‌. ராஜாக்களுடைய 
இருதயம்‌ சுத்தமானதாகவும்‌, அவர்களுடைய 
மனச்சாட்சி கூர்மையானதாகவும்‌ 
இருக்கவேண்டும்‌. 


ராஜாக்கள்‌ தங்களுடைய 
நலனையும்‌, குடிமக்க 
விசாரிக்கிறவர்கள்‌. 
கொடுக்கப்பட்டிருக்கிற 
ராஜாக்கள்‌ 
பயன்படுத்தவேண்டும்‌. 
வார்த்தைகளிலும்‌, 
நியாயமும்‌ இருக்கவேண்டும்‌. 
ராஜாவின்‌ சிங்காசனம்‌ உறுதிப்படும்‌ 


நலனையும்‌ 
தங்களுக்குக்‌ 
அதிகாரத்தை, 


நிரம்பியிருக்கும்போது. 
பாதுகாப்பாக செழித்திருக்கும்‌. கர்த்தர்‌ அந்த 


நேசத்தை ஆசீர்வதிப்பார்‌. 
போஷிப்பார்‌. தமக்குப்‌ பயந்து 
செய்கிற ராஜாக்கள்மீது 
மிரியமாயிருக்கிறார்‌ 
சிங்காசனத்தை 


ஜனங்களை 


கைகளிலிருந்து பாதுகாத்துக்கொள்கிறார்‌. 


நீதியுன்ன உதடுகள்‌ 
நீதி 16:13 


நீதி 16:18. தீதியுன்ன 
சாஜாக்களுக்குப்‌ மாம்‌; 
'நிதானமாய்ப்‌ பேசுகிறவனில்‌. 
ராஜாக்கள்‌ பிரியப்படுவார்கள்‌. 


உதடுகள்‌ 
பீபி 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பேசுகிறவர்களை 
விரும்பமாட்டார்கள்‌ 
அவர்களுடைய பேச்சுகளில்‌ 
பிரியப்படமாட்டார்கள்‌. நீதியுள்ள உதடுகளே 
ராஜாக்களுக்குப்‌ பிரியம்‌. அநியாயம்‌ 
செய்‌ ராஜாக்களுக்கு அருவருப்பு 

வார்த்தைகளையும்‌, 

பேச்சுக்களையும்‌ ராஜாக்கள்‌ 
அரு ர்கள்‌ தாங்கள்‌ 
நீதியுள்ளவர்களாயிருக்க வேண்டுமென்று 
ராஜாக்கள்‌ விரும்புகிறார்கள்‌. 
தங்களைப்போலவே, தங்களுக்குக்‌ கீழுள்ள 
மந்திரிகளும்‌, அதிகாரிகளும்‌ 
நீதியுள்ளவர்களாகமிருக்கவேண்டும்‌ என்றும்‌ 
ராஜாக்கள்‌ எதிர்பார்க்கிறார்கள்‌. 


"தாறுமாறாக 
ராஜாக்கள்‌ 


நிதானமாய்ப்‌ 
ராஜாக்கள்‌ பிரியப்படுவார்கள்‌. 
நிதானமாகவும்‌, 

கனவன்‌ 


பேசுகிறவனில்‌ 
நீதியாகவும்‌, 
'ஞானமாகவும்‌ 
ராஜாக்கள்‌ தேடிப்பார்த்து, 
அதிகாரப்பொறுப்புக்களைப்‌ 
மகத்து: கொடுக்கிறார்கள்‌. அவர்க ளுல்ப்ப 
வார்த்தையிலும்‌. செய்கையிலும்‌, 
ஆளுகைமிலும்‌ நீதிமிருக்கும்‌ என்று 


ராஜாக்கள்‌ அவர்களை நம்புகிறார்கள்‌. 


ராஜாவின்‌ கோபம்‌ 
நீதி 16:14,15 


நீதி 1804. கோபம்‌ 
மரணதாதருக்குச்‌. சமானம்‌; 
ஞானமுன்னவனோ அதை ஆற்றுவான்‌. 


நீதி 16:15. ராஜாவின்‌ முகக்கனையில்‌ 
ஜீவன்‌ உண்டு; அவனுடைய தயை 
மின்மாரி பெய்யும்‌ மேகத்தைப்யோல்‌ 
இருக்கும்‌. 


ராஜாக்களுக்கு அதிகாமான 
அதிகாரம்‌ கொடுக்கப்பட்டிருக்கிறது. பல 
தேசங்களில்‌ ராஜாக்களுக்கு விரோதமாக 
யாராலும்‌ எதிர்த்து பேசமுடியாது. ராஜா 
சொல்லுவதே சட்டமாகமிருக்கும்‌. ராஜாவின்‌ 
மரண தூதருக்கு 
வசிக்கக்‌ ராஜா 
நல்லஹாகயிருக்கவேண்டும்‌. அவர்‌ 
நீதியுள்ளவராகவும்‌, உண்மையுள்ளவராகவும்‌, 
ஜனங்களை அன்போடு விசாரிக்கிறவராகவும்‌ 
த்‌ ராஜாக்களை 
சிங்காசனத்தில்‌ அமரச்செய்கிறார்‌. 


ராஜாவின்‌ 





i= a 
TT 


ராஜாவின்‌ வார்த்தைகள்‌ 
அதிகாரமுள்ளவைகள்‌. ராஜாக்கள்‌ நீடிய 
பொறுமையுள்ளவர்களாயிருக்கவேண்டும்‌. சில 
சமயங்களில்‌ ராஜாக்களும்‌ பொறுமையிழந்து 
கோபப்படுவதுண்டு. . 
குடிமக்கள்‌ 


ராஜாவின்‌ கோபம்‌. 

ஒப்பானது. ராஜா 

தன்னுடைய கோபத்தினால்‌ மரணதண்டனை 

கொடுத்துவிடுவார்‌. அகாஸ்வேரு ராஜா 

கோபப்பட்டு ஆமானை தூக்கில்‌ 
போடச்சொன்னார்‌. 

ராஜா கோபப்பட்டால்‌, 


அவருடைய 
கோபத்தை, 


ஆற்றுவதற்கு 
ஞானமுள்ளவர்கள்‌  தேவைப்படுகிறார்கள்‌ 
ராஜா. கோபப்படும்போது. ஞானமுள்ளவன்‌ 
அவருடைய கோபத்தை ஆற்றுவான்‌. 
அவனுக்கு ராஜாவின்‌ கோபத்தைப்பற்றியும்‌ 
நன்றாய்த்‌ தெரியும்‌, அவருடைய கோபத்தை 
எப்டி ஆற்றுவது என்பது பற்றியும்‌ 
நன்றாய்த்‌ தெரியும்‌. ஞானமுள்ளவன்‌. 
நிதானமாய்ப்‌ பேசுவான்‌. 


சவுல்‌ தாவீதின்மீது, 
கோபமாயிருந்தார்‌ சவலின்‌ குமாரன்‌ 
யோனத்தான்‌ ஞானமுள்ளவன்‌. ்‌ 

தாவீதின்‌ சிநேகிதன்‌. 


ராஜா 


யோனத்தான்‌ 
சவுலோடு ஞானமாய்ப்‌ பேசி, தாவீதின்மீது. 


சவலுக்கிருந்த கோபத்தை ஆற்றினார்‌. 
“சவுல்‌ யோனத்தானுடைய சொல்லைக்கேட்டு: 
அவன்‌ கொலைசெய்யப்படுவதில்லை என்று 
கர்த்தருடைய ஜீவனைக்கொண்டு. 
ஆணையிட்டான்‌” (சாமு 19:6). 

ங்களுக்கு ராஜாவின்‌ 
தேவைபடுகிறது 
தகா கான்‌ 
கோபப்படுத்திவிடக்கூடாது. 
முகக்களையில்‌ ஜீவன்‌ உண்டு. 
தனக்குப்‌ பிரியமானதை, தனக்குப்‌ 
பிரியமானவர்களுக்கு செய்கிறார்‌. நாம்‌ 
ராஜாவின்‌ தயவைப்‌ பெற்றுக்கொள்ளும்போது. 
நமக்கு அநேக நன்மைகள்‌ உண்டாகும்‌. 
ராஜாவுக்கு கோபம்‌ வந்தால்‌ 
மரணதண்டனை கிடைக்கும்‌. ராஜா 
சந்தோஷமாயிருந்தால்‌, மரணதண்டனை 
இரத்தாகும்‌. தண்டனை பெற்றவனுக்கு 
மறுபடியும்‌ ஜீவன்‌ கிடைக்கும்‌. 


வ! 
நம்முடைய 
ராஜாவைக்‌ 
ராஜாவின்‌ 

ராஜா 


நாம்‌ 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


ராஜாவின்‌ தயை பின்மாரி பெய்யும்‌ 
மேகத்தைப்போலிருக்கும்‌. நிலத்திற்கு. 
பின்மாரி தேவை நிலத்தின்மீது மழை 
பெய்யும்போது, நிலம்‌ பசுமையாகயிருக்கும்‌. 
ராஜாக்கள்‌ உலகப்பிரகாரமான தேசங்களை 
ஆளுகை செய்கிறார்கள்‌. தங்களுக்கு 
ஜீவன்‌ உண்டாயிருப்பதற்கு மனுஷர்கள்‌ 
ராஜாவை பிரியப்படுத்துகிறார்கள்‌. 

கர்த்தராகிய 


நம்முடைய 
இயேசுகிறிஸ்து ராஜாதி ராஜாவாகவம்‌, 
கர்த்தாதி கர்த்தாவாகவும்‌ இருக்கிறார்‌. 
நமக்கு கர்த்தராகிய இயேசகிறிஸ்துவின்‌ 
தமை தேவைப்படுகிறது. கர்த்தருடைய 
தயவும்‌, கிருபையும்‌, இரக்கமும்‌ நமக்கு 
பின்மாரி பெய்யும்‌ மேகுத்தைப்போல: 
ஆசிர்வாதமாயிருக்கும்‌. ராஜாவின்‌ 
முகக்களையில்‌ ஜீவன்‌ உண்டு. ராஜாதி 
ராஜாவாகிய இயேசுகிறிஸ்துவின்‌ 
கிருபையில்‌ நமக்கு நித்திய ஜீவன்‌ உண்டு 
நாம்‌ தேவனுடைய தயவையும்‌, அவருடைய 
கிருபையையும்‌ பெற்றுக்கொள்வதற்காகு, 
அவருடைய சமுகத்தில்‌ பணிவோடு 
காத்திருக்கவேண்டும்‌. அவர்‌ நமக்கு செய்த 
நன்மைகளை நன்றியோடு நினைத்துப்‌ 
பார்த்து, அவரை பயபக்தியோடு 
துதிக்கவேண்டும்‌. 


பொன்னைக்‌ சம்பாதிப்பது 


நீதி 16:16 


நீதி 16:18. 
சும்பாதிப்பதிலும்‌ 
சம்பாதிப்பது 
வென்னியைச்‌. 
புத்தியைச்‌ 
மேன்மை! 


பொன்னைச்‌. 
ஞானத்தைக்‌. 
எவ்வனவு உத்தமம்‌! 

சம்பாதிப்பதிலும்‌ 
சம்பாதிப்பது எவ்வனவு 


உலகப்பிரகாரமான 
பரலோகத்தின்‌ 
அதிகமேன்மையுள்ளது. 
சம்பாதிப்பதைவிட ஞானத்தை 


ஐசுவரியத்தைவிட 


சம்பாதித்து, 
செ 


உலகப்பிரகாரமான ஐசுவரியத்தையும்‌, 
பொன்னையும்‌, வெள்ளியையும்‌ சம்பாதிக்க 


தேவனுடைய விசேஷித்த ஈவு. 





ழ்‌ நவள 
யாய 


ட ல்ல ந்‌ தங்கமும்‌ 

வெள்ளியுமோ நம்முடைய சரீரத்திற்கும்‌, 
இப்பிரபஞ்சத்தில்‌ நாம்‌  ஜீவிக்கிற. 
காலத்திற்கும்‌ மாத்திரமே பிரயோஜனமுள்ளது. 

நாம்‌ மரிக்கும்‌ தருவாயிலும்‌: 
தேவனுடைய டு நமக்கு 
ந்‌ நாம்‌ மரிக்கும்போது 

ய பொன்னோ வெள்ளியோ நமக்கு 
பிர பமோறமானிருக்காது. உலகத்தின்‌ 
ஐசுவரியம்‌ ஒரு மாயை. இந்த ஐசுவரியத்தை 
சம்பாதிப்பதற்காக ஜனங்கள்‌ அதிக 
பிரயாசப்படுகிறார்கள்‌. அவர்கள்‌ மாயையைத்‌ 
தேடுகிறார்கள்‌. கர்த்தருடைய ஆசீர்வாதமே 
மெய்யான ஐசுவரியம்‌ என்னும்‌ சத்தியம்‌ 
அவர்களுக்கு தெரியவில்லை. 


உலகப்பிரகாரமான ஐசுவரியம்‌ நமக்கு 
மெய்யான சந்தோஷத்தையும்‌, 
சமாதானத்தையும்‌, ஆறுதலையும்‌ 
கொடுக்காது. கர்த்தருடைய கிருபையும்‌ 
இரக்கமுமே நமக்கு மெய்யான 
சந்தோஷத்தைத்‌ தரும்‌. ஞானமும்‌ புத்தியுமே 
நமக்கு மெய்யான ஆசீர்வாதம்‌. ரம்‌ 
சமாதானத்தை  நேசிக்கும்போது, கர்த்தர்‌ 
பெரிதான... சமாதானத்தை. நமக்குக்‌. 
கொடுப்பார்‌. நாம்‌ பொன்னையும்‌ 
வெள்ளியையும்‌ விரும்புவதற்குப்‌ பதிலாக 
ஞானத்தையும்‌ புத்தியையும்‌ விரும்பும்போது, 
ர்த்தர்‌ நம்முடைய விருப்பத்தின்‌ பிரகாரம்‌ 

ஞானத்தையும்‌ புத்தியையும்‌: 
கொடுப்பார்‌. 


தீமையை விட்டு விலகுவது 
நீதி 16:17 


நீதி 18:17. தீமையை விட்டு விகுவதே 
வள்‌ சமனான 


பாதை; நடையைக்‌: 
கவனித்‌, இருக்கிறவன்‌ தன்‌ 
ஆத்துமாவைக்‌ காக்கிறான்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சமனான பாதையைத்‌ 
தீமையை விட்டு விலகி, 
பற்றிக்கொள்கிறார்கள்‌. 
சுதந்தரித்துக்கொள்வதற்கு, தீமையை விட்டு. 
விலகவேண்டும்‌ என்று பரலோகத்தின்‌ 
தேவன்‌ நமக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார்‌. 
தேவனுடைய நன்மையைப்‌ பெற்றுக்கொள்ள 
விரும்புகிறவர்கள்‌, கர்த்தருடைய 
வார்த்தைக்கும்‌, அவருடைய 
பிரமாணத்திற்கும்‌ கீழ்ப்படியவேண்டும்‌. 
கர்த்தருடைய அடிச்சுவடுகளைப்‌ பின்பற்றி 
நீதியின்‌ பாதையில்‌ நடக்கவேண்டும்‌. 

நமக்கு முன்பாக. 
பரிசுத்தவான்கள்‌ நீதியின்‌ பாதையில்‌ 
நடந்திருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
தீமையைவிட்டு விலகி ஜிவித்திருக்கிறார்கள்‌. 
செம்மையானவர்கள்‌ கோணலான பாதையில்‌ 
நடவாமல்‌, தாறுமாறான பாதையில்‌ 
நடவாமல்‌ சமனான பாதையில்‌ 
நடக்கிறார்கள்‌. 


கவனிக்கவேண்டும்‌ 


ஏராளமான 


நடையை நாம்‌ 
செம்மையானவர்கள்‌ 
தங்களுடைய ஆத்துமாவை 
பாதுகாத்துக்கொள்வார்கள்‌. கர்த்தர்‌ 
தங்களுக்குக்‌ கொடுத்திருக்கும்‌ ஊழியத்தை 
உண்மையாய்ச்‌ செய்கிறவர்கள்‌, 
தங்களுடைய நடைகளையும்‌ 
காத்துக்கொள்ள வேண்டும்‌. தீமையைவிட்டு 
விலகி நீதியின்‌ பாதையில்‌ நடக்கவேண்டும்‌. 
தன்‌ நடையை குவனித்திருக்கிறவன்‌ தன்‌ 
ஆத்துமாவைக்‌ காக்கிறான்‌. நம்முடைய 
நடையை நாம்‌ காத்துக்கொள்ளும்போது, 
கர்த்தர்‌ நம்மைக்‌ காத்துக்கொள்வார்‌. 


அழிவுக்கு முன்னானதூ 
நீதி 16:18 


நீதி 16:18. அழிவுக்கு முன்ணானது 
அகத்தை; விழுதலுக்கு முன்னானது. 
மனமேட்டிமை. 





ழ்‌ நள 
ஈயா 


அகந்தையும்‌ மனமேட்டிமையுமுள்ளவர்கள்‌ 
சீக்கிரத்தில்‌ விழுந்துவிடுவார்கள்‌. 
தன்னைத்தானே 'உயர்த்துகிறவன்‌ 
தாழ்த்தப்படுவான்‌. இது தேவனுடைய 
நீதியான பிரமாணம்‌. பார்வோன்‌, 
செனகரிப்‌, நேபுகாத்நேச்சார்‌ 
ஆகியோர்‌ அகந்தையுள்ளவர்களாகவும்‌, 
மனமேட்டிமையுள்ளவர்களாகவும்‌ 
இருந்தார்கள்‌. அவர்கள்‌ 
தாங்களே உயர்த்தினார்கள்‌. 
அவர்களை தாழ்த்தினார்‌. 


தங்களைத்‌ 
கர்த்தரோ 


தேவனுடைய நியாயாசனத்திற்கு முன்பாக 
அகந்தையோடும்‌, மனமேட்டிமையோடும்‌. 
நிற்கிறவர்கள்‌ அழிவுக்கு அருகாமையில்‌ 
நிற்கிறார்கள்‌. இப்படிப்பட்டவர்கள்‌ 
தங்களுடைய அழிவைத்‌ தாங்களே 
நேடிக்கொள்வார்கள்‌. விழுதலுக்கு 
முன்னானது மனமேட்டிமை 

தங்களைத்‌ 

கிருபையைக்‌ காண்பி. 

இரு பெருமையுள்ளவர்களுக்கோ 
கர்த்தர்‌ எதிர்த்து நிற்கிறார்‌. கர்த்தருடைய 
கிருபையில்லாமல்‌ நம்மால்‌ ஒன்றும்‌ செய்ய 
முடியாது. மனத்தாழ்மையாயிருப்பதே நமக்கு 
நலம்‌. இருதயத்தில்‌ 
பெருமையுள்ளவர்களுக்கு நாம்‌. 
பயப்படவேண்டிய அவசியமில்லை. நம்முடைய 
இருதயத்தில்‌ பெருமையிருக்கும்போ து. 
அந்த பெருமையைக்‌ குறித்து நாம்‌ 
பயப்படவேண்டும்‌. நம்முடைய பெருமை 
நம்மை அழித்துவிடும்‌. 


நாழ்த்துகிறவர்களுக்கு 
க 


அகங்காரிகளோடே, 
கொள்ளைப்பொருளைப்‌ 
பங்கிடுவது 

நீதி 16:19 


நீதி 1608. அகங்காரிகனோடே 
'கொள்னைப்பொருனைப்‌ பங்கிடுவதைப்‌: 
பார்க்கிலும்‌, சிறுமையான வர்கனேோடே. 
மனத்தாழ்மையாயிருப்பது நலம்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பெருமையுள்ளவர்கள்‌, 
வார்த்தைகளினாலும்‌, 
தங்களை 
உயர்த்துவார்கள்‌. தங்களை பிறர்‌ 
புகழவேண்டும்‌ என்பதற்காக மாய்மாலமான 
காரியங்களையெல்லாம்‌ செய்வார்கள்‌ 
இவர்களிடத்தில்‌ மற்றவர்களைக்‌ குறித்து 
மதிப்பும்‌ இருக்காது, மரியாதையும்‌ இருக்காது. 
மற்றவர்களைப்பற்றிய கரிசனையும்‌ 
இவர்களிடத்தில்‌ சிறிதும்‌ இருக்காது. 
தாங்கள்‌ பெருமைப்படுகிற. பிரகாரம்‌ 
ஜீவிக்கவேண்டுமென்று ஆசைப்படுவார்கள்‌. 
நியாயமான வழிகளில்‌  சம்பாதிப்பதற்குப்‌ 
பதிலாக, அநீதியான வழிகளில்‌ 
கொள்ளையிட ஆரம்பிப்பார்கள்‌. 
அகங்காரிகள்‌ 
இருக்கிறார்கள்‌. 
தனியாகவும்‌ 
கூட்டுச்சேர்ந்தும்‌ 


கொள்ளைக்காரர்களாகவும்‌ 
இவர்கள்‌ 
கொள்ளையடிக்கிறார்கள்‌. 
கொள்ளையடிக்கிறார்கள்‌. கொள்ளையடித்த 
பின்பு, அகங்காரிகள்‌ தங்களுக்குள்‌ 
கொள்ளைப்பொருளை பங்கிடுவது வழக்கம்‌. 
இவர்களுக்கு தேவனுடைய கிருபை 
கிடைக்காது. கொள்ளைப்பொருளில்‌ 
கர்த்தருடைய ஆசீர்வாதம்‌ இருக்காது. 
அகங்காரிகள்‌ பிறர்‌ பொருளை 
கொள்ளையிட்டு, தங்களுடைய ஆத்துமாவை. 
இழந்துபோகிறார்கள்‌. 


வனுடைய கிருபையைப்‌ 
பெற்றுக்கொள்‌ வேண்டுமென்றால்‌, 
நம்மிடத்தில்‌ மனத்தாழ்மையிருக்கவேண்டும்‌. 
சிறுமையுள்ளவர்களை கர்த்தர்‌ 
விசாரிக்கிறார்‌. அவர்களுக்கு நன்மை 
செய்கிறார்‌. நமக்கு சோதனைகளும்‌, 
பாடுகளும்‌, வேதனைகளும்‌ வரும்போது, 
நாம்‌ கர்த்தரையே நம்பி ஜீவிக்கவேண்டும்‌. 
ரத்‌ சமுகத்தில்‌ நம்மைத்‌ 
அப்போது கர்த்தர்‌ 
பாதுகாத்துக்கொள்வார்‌. 
| தூர்க்கிரியைகளிலிருந்து, 
நம்முடைய ஆத்துமாவை 
விடுவித்துப்‌ பாதுகாத்துக்கொள்வார்‌. 





ழ்‌ நவள 
யாய 


நாம்‌ யாரோடு ஐக்கியம்‌ 
வைத்திருக்கிறோம்‌ என்பது மிகவும்‌ 
முக்கியம்‌. ஒரு சிலர்‌ தங்களுக்கு பெருமை 
உண்டாகவேண்டும்‌. என்பதற்காக, 
அகங்காரிகளோடே  கூட்டுச்சேருவார்கள்‌. 
அவர்களுடைய சுபாவம்‌ எப்படிப்பட்டது 
என்பதை ஆராய்ந்து 
பார்க்கமாட்டார்கள்‌. அகங்காரிகளோடு 
சேர்ந்து பெருமையாயிருப்பதைவிட, 
சிறுமையானவர்களோடு. சேர்ந்து 
மனத்தாழ்மையாயிருப்பதே நமக்கு நலம்‌. 
அகங்காரிகளிடத்தில்‌ உலகப்‌ 
பிரகாரமான ஐசுவரியம்‌ அதிகமாயிருக்கலாம்‌. 
இப்பிரபஞ்சத்தின்‌ 
ஏராளமாயிருக்கலாம்‌. 
பெலத்தோடிருக்கலாம்‌. 
ஆனாலும்‌ இப்படிப்பட்டவர்கள்‌ கர்த்தருக்குப்‌ 
பிரியமானவர்களல்ல. இவர்கள்‌ கர்த்தரை 
சேவிப்புதில்லை. இவர்களிடத்தில்‌ 
கர்த்தருடைய கிருபை தங்கியிருக்காது. 


உலகசிநேகம்‌ தேவனுக்கு 
விரோதமான பகை. உலகம்‌ தேவனை 
மனுஷருக்கு பகையாய்‌ ஆக்கிவிடுகிறது. 
இதே உலகம்‌ சாத்தானை மனுஷனுக்கு 
எஜமானனாக்கிவிடுகிறது. உலகத்தை 
சிநேகிக்கிறவர்கள்‌ சாத்தானை 
சிநேகிக்கிறார்கள்‌. உலக காரியங்களுக்கு 
அடிமைகளாகயிருக்கிறவர்கள்‌ சாத்தானுக்கு 
அடிமைகளாகயிருக்கிறார்கள்‌ 

பக இப்பிரபஞ்சத்தில்‌ 
ஏழைகளாகமிருந்தாலும்‌ கர்த்தருடைய 
பிள்ளைகளாகயிருக்க வேண்டும்‌. 
கர்த்தருக்குக்‌ கீழ்ப்படிந்து ஜீவிக்கவேண்டும்‌. 
கர்த்தருக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாகவும்‌, 
பிரயோஜனமுள்ள பிள்ளைகளாகவும்‌ 
இருப்பதே நமக்கு நல்லது. 


விவேகத்துடன்‌ 
நடப்பிக்கிறவன்‌ 


காரியத்தை 


நீதி 16:20. விவேகத்துடன்‌ காரியத்தை 
'நடப்யிக்கிறவன்‌ நண்மையெறுவான்‌; 
கர்த்தரை நம்புகிறவன்‌ பாக்கியவான்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


விவேகம்‌ 
நன்மையையும்‌, 
வெற்றியையும்‌ கொடுக்கும்‌. 
காரியத்தை நடப்பிக்கிறவன்‌. நன்மை 
பெறுவான்‌. விவேகத்தைவிட கர்த்தரை 
நம்புவதே நமக்கு அதிக பிரயோஜனம்‌. 
கர்த்தரை நம்புகிறவன்‌ பாக்கியவான்‌. 
அவனுக்கு மெய்யான சந்தோஷம்‌ கிடைக்கும்‌. 
கர்த்தரை நம்புவதே மெய்யான சந்தோஷம்‌. 
திருவசனத்திற்குப்‌ பயப்படுகிறவன்‌ 
பலனடைவான்‌ (நீதி 13913). திருவசனத்தை 
மதிக்கிறவன்‌ அதினால்‌ நன்மையடைவான்‌. 
அவன்‌ கர்த்தருடைய கற்பனைக்கும்‌ 
பயப்படுவான்‌. கர்த்தருடைய வார்த்தை 
அவனை ஆசிர்வதிக்கும்‌. கர்த்தருடைய 
கற்பணைக்குப்‌ பயப்படுகிறவன்‌ பலனடைவான்‌. 
கர்த்தரை நம்புகிறவன்‌ 
பாக்கியவானாயிருப்பான்‌. 


மனுஷனுக்கு 
மரியாதையையும்‌, 
விவேகத்துடன்‌: 


இருதயத்தில்‌ ஞானமுன்ளவன்‌ 
தீதி 16:21 


16:21. 


இருதய, 


விவேகியென்னப்‌ 


கொடுத்திருக்கிற 
இதனால்‌ நமக்கு 
உண்டாகும்‌. 
விவேகி 

ஞானம்‌ ஞானத்தைப்‌ 
ஞானமுள்ளவர்கள்‌ 


இன்னும்‌ 


ம்‌ 
கரத்தில்‌ செய்கையிலும்‌ ஞானமும்‌ 
விவேகமும்‌ இருக்கும்‌. கர்த்தருடைய 
ஆசீர்வாதம்‌ இவர்களுடைய ஜீவியத்தில்‌ 
தங்கியிருக்கும்‌. 


கர்த்தர்‌ 
ஞானமாயிருக்கவேண்டும்‌. 
பிரயோஜனம்‌. 





ழ்‌ நள 
யாய 
ஞானமுள்ளவர்கள்‌, 


இரதத்தில்‌ 
தங்களிடத்திலுள்ள ஞானத்தை 
மற்றவர்களுக்கும்‌ பகிர்ந்து கொடுப்பார்கள்‌. 
தங்களால்‌ செய்ய முடிகிற நன்மைகளை 
பிறருக்கும்‌ செய்து, அவர்களுக்கு 
உதவிசெய்வார்கள்‌. விவேகியின்‌ 
ஞானத்தினால்‌ அநேகருக்கு நன்மை 
உண்டாகும்‌. விவேகியின்‌ உதடுகள்‌ 
ஞானவார்த்தைகளைப்‌ ம்‌ 
அவர்களுடைய வார்த்தைகள்‌ 
இருக்கும்‌. அவர்களுடைய 
மதுரம்‌ கல்வியைப்‌ பெருகப்பண்ணும்‌. 
கொடுக்கிறவர்களுக்கு அதிகமாய்க்‌. 
கொடுக்கப்படும்‌. விவேகி தன்னிடத்திலுள்ள 
ஞானத்தை மற்றவர்களுக்கு பகிர்ந்து 
கொடுக்கிறார்‌. தன்னிடத்திலுள்ள 
ஞானத்தை மற்றவர்களுடைய 
பிரயோஜனத்திற்காக பயன்படுத்துகிறார்‌. 
இப்படிப்பட்டவர்களுக்கு இன்னும்‌ அதிகமான 
ஞானம்‌ கொடுக்கப்படும்‌ அது 
அவர்களுடைய கல்வியைப்‌ பெருகப்பண்ணும்‌. 
பத்தியும்‌ 


புத்தி 
நீதி 16:22 


நீதி 1622 யுத்தி தன்னை 
உடையவர்களுக்கு ஜீவ ஊற்று; 
மதியினரின்‌ போதனை மதியீனமே. 


ஞானிகள்‌ மூலமாகவும்‌, நல்லவர்கள்‌ 
மூலமாகவும்‌ நற்காரியங்கள்‌ நடைபெறும்‌. 
புத்தி தன்னை உடையவர்களுக்கு ஜீவனற்று. 
புத்தியுள்ள சிந்தனைகளும்‌, புத்தியுள்ள 
வார்த்தைகளும்‌ அதை உடையவர்களுக்கு 
ஆசீர்வாதமாயிருக்கும்‌. அவர்களை 
உற்சாகப்படுத்தும்‌ புத்தி தன்னை 
உடையவர்களுக்கு ஜீவஊற்றைப்போல 
ஆசீர்வாதமாயிருக்கும்‌. ஜீவணற்றிலிருந்து 
தண்ணீர்‌. எப்போதும்‌  சுரப்பதுபோல, 
புத்தியுள்ளவர்களுக்கு, அவர்களுடைய 
புத்திமினால்‌ அநேக நன்மைகள்‌ கிடைக்கும்‌. 

மதியீனரின்‌ இருதயத்தில்‌ மூடத்தனம்‌ 
நிரம்பியிருக்கிறது. 
வார்த்தைகளினாலும்‌, 
யாருக்கும்‌ ஒரு பிரயோஜனமும்‌ உண்டாகாது. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மதியீனர்‌ மதியீனமாகப்‌ பேசுகிறார்கள்‌. 
மதியீனமான காரியங்களை நடப்பிக்கிறார்கள்‌. 
மதியீனரின்‌ போதனை மதியீனமே. 
இவர்களுக்கு புத்தியையும்‌ ஞானத்தையும்‌ 
போதிக்க தெரியாது இவர்களிடத்தில்‌ 
புத்தியும்‌ ஞானமும்‌ இல்லை, மதியீனரால்‌ 
யாருக்கும்‌ ஒரு நன்மையும்‌ உண்டாகாது. 


ஞானியின்‌ இருதயம்‌ 
நீதி 16:23 


தீதி 16:28. ஞானியின்‌ இருதயம்‌ அவன்‌: 
வாய்க்கு அறிவை யூட்டும்‌ அவன்‌ 
உதடுகளுக்கு அது மேன்மேலும்‌ 
கல்வியைக்‌ கொடுக்கும்‌. 


உதடுகளின்‌ மதுரம்‌ கல்வியைப்‌ 
யன்ன பததி ல்‌ ர்‌ 
சாலொமோன்‌ சொன்னார்‌. ஞானத்தைவிட 
மதுரமான வார்த்தைகளே மேன்மையானது. 
என்று  சொல்லுவதுபோல சொன்னார்‌. 
ஆனால்‌ மதுரமான வார்த்தைகளைவிட 
ஞானமே பிரதானமானது என்று 
சாலொமோன்‌ அங்கீகரிக்கிறார்‌ 


நமக்குள்‌ ஞானம்‌ 
நிரம்பியிருக்கவேண்டும்‌. அப்போதுதான்‌. 
நம்முடைய வார்த்தைகள்‌ 
ஞானமுள்ளதாயிருக்கும்‌.  ஞானமில்லாமல்‌ 
சாதுரிய வார்த்தைகளைப்‌ பேசுவதினால்‌ ஒரு 
நன்மையும்‌ உண்டாகாது. நாம்‌ மெதுவாகப்‌ 

ஞானமாகவும்‌ தெளிவாகவும்‌ 


ஞானியின்‌ இருதயம்‌ அவன்‌ வாய்க்கு 
அறிவை. ஊட்டும்‌. அவனுடைய இருதயத்தில்‌ 
ஞானம்நிரம்பியிருக்கும்‌. ஞானி தன்னுடைய 
வாயைத்‌ திறந்து பேசம்போது, அவனுடைய 
இருதயத்தில்‌ நிரம்பியிருக்கிற ஞானமும்‌ 
அறிவும்‌ அவனுடைய வாயின்‌ 
வார்த்தைகளாக வெளிப்படும்‌. அவனுடைய 
உதடுகளுக்கு, அவனிடத்திலுள்ள ஞானம்‌, 
மேன்மேலும்‌ கல்வியைக்‌ கொடுக்கும்‌. 
உதடுகளின்‌ மதுரம்‌ கல்வியைப்‌ 
பெருகப்பண்ணும்‌. அதைவிட 
இருதயத்திலள்ள ஞானம்‌, அதிகக்‌ 
கல்வியைக்‌ கொடுக்கும்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


இனிய சொற்கள்‌ 
நீதி 16:24 


நீதி 18%. 
தேன்கூடுபோல்‌ 
மதுரமும்‌, 
ஒனஷதமுமாகும்‌. 


இனிய சொற்கன்‌ 
ஆத்துமாவுக்கு 
எலும்புகளுக்கு 


நாம்‌ இனிய சொற்களை 
நேசிக்கவேண்டும்‌. கடினமான 
சொற்களைவிட இனியசொற்களே நமக்கும்‌. 
மற்றவர்களுக்கும்‌ பிரயோஜனமானது. 
இனியசொற்கள்‌ நம்முடைய ஆத்துமாவுக்கு 
மதுரமாகயிருக்கிறது. அது 
நம்முடைய எலும்புகளுக்கு 
ஒளஷதமாகமிருக்கிறது. இனியசொற்கள்‌ 
தேன்கூடுபோல. இனிமையான 
சுவையுள்ளதாகவும்‌,  ஒளஷதத்தைப்போல. 
க்‌ குணப்படுத்தக்கூடியதாகவும்‌ 


ஆகியவையெல்லாமே இனியசொற்களாகும்‌. 


நாம்‌ மற்றவர்களுக்கு 
ஆலோசனைகளும்‌, புத்திமதிகளும்‌ 
சொல்லும்போது, மகத்திலுள்ள 
வசனங்களை பயன்படுத்தவேண்டும்‌. நாம்‌ 
வசனத்தை ஆதாரமாக வைத்து பேசுவது 
நல்லது. நம்முடைய சுயபுத்தியின்படி 
பேசாமல்‌, கர்த்தருடைய வார்த்தையின்படி 
பேசும்போது, கர்த்தர்‌ கிரியை செய்வார்‌. 
சாலொமோன்‌ தன்னுடைய தகப்பனாராகிய 
தாவீதிடமிருந்து தேவனுடைய வார்த்தையைப்‌ 
பெற்றுக்கொண்டார்‌. ஞானிமின்‌ இருதயம்‌ 
மற்றவர்களுக்கு அறிவை ஊட்டும்‌. 
அவர்களுடைய ஞானமுள்ள 
வார்த்தைகளைக்‌ கேட்கிறவர்களுக்கு 
கல்வியைக்‌ கொடுக்கும்‌. 


“கர்த்தருடைய வேதம்‌ குறைவற்றதும்‌, 
ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது: 
கர்த்தருடைய சாட்சி ச 
பேதையை  ஞானியாக்குகிறதுமாயிருக்கிறது. 
கர்த்தருடைய நியாயங்கள்‌ செம்மையும்‌, 
இருதயத்தைச்‌ சந்தோவிப்பிக்கிறதுமா 
யிருக்கிறது: கர்த்தருடைய கற்பனை 
தூய்மையும்‌, கண்களைத்‌ 
கப்‌ ப்‌ கர்த்தருக்குப்‌ 
பயப்படுகிற சுத்தமும்‌, 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


என்றைக்கும்‌ நிலைக்கிறதுமாயிருக்கிறது; 
கர்த்தருடைய நியாயங்கள்‌ உண்மையும்‌, 
அவைகள்‌ அனைத்தும்‌ நீதியுமாயிருக்கிறது. 
அலைகள்‌ பொன்னிலும்‌, மிகுந்த 
பசும்பொன்னிலும்‌ விருப்பப்படத்தக்கதும்‌, 
தேனிலும்‌ தேன்கூட்டிலிருந்து ஒழுகும்‌ 
தெளிதேனிலும்‌ மதுரமுள்ளதுமாய்‌ 
இருக்கிறது” (சங்‌ 19:7-10). 


நரந்தம்‌ பிரயத்சத்தி்‌ அநேக 
கா மதுரமாயிருக்கிறது. 
ஆனாலும்‌. அவையெல்லாமே நமக்கு 
பிரயோஜனமாயிருப்பதில்லை. இனிய 
சொற்களோ தேன்கூடுபோல 
மதுரமாயிருக்கிறது. அது நம்முடைய 
ஆத்துமாவுக்கும்‌, சரீரத்திற்கும்‌ 
ஆரோக்கியத்தைத்‌ தருகிறது. தேன்கூட்டில்‌ 
சுவையும்‌, ஆரோக்கியமான 
இருக்கிறது. நம்முடைய 
நமக்கும்‌ பிரயோஜன. 
மற்றவர்களுக்கும்‌ 
பிரயோஜனமுள்ளதாயிருக்கும்‌. இனிய 
சொற்கள்‌ புறம்பான மனுஷனுக்கும்‌. 
ஆரோக்கியத்தைத்‌ தரும்‌. உள்ளான 
மனுஷனுக்கும்‌ ஆரோக்கியத்தைத்‌ தரும்‌. 


மனுஷனுக்குச்‌ செம்மையாய்த்‌ 
தோன்றுகிற வழி 
நீதி 16:25 


நீதி 16:25. 
செம்மையாய்த்‌ 


வழியுண்டு; 
வழிகள்‌. 


மனுஷனுக்குச்‌. 
தோன்றுகிற 
அதின்‌ முடிவோ மரண 


வாக்கியம்‌. 1412-ஆவ, 
கனக்‌! னொ 
நம்முடைய சிந்தைகளையும்‌, 
வார்த்தைகளையும்‌, செய்கைகளையும்‌ நாம்‌ 
ஆராய்ந்து பார்க்கவேண்டும்‌. நம்மை நாமே 
பட்சபாதமில்லாமல்‌ ஆராய்ந்து பார்த்து, 
நீதியாய்‌ நியாயந்தீர்த்துக்கொள்ளவேண்டும்‌. 
சில வழிகள்‌ நமக்கு செம்மையாய்த்‌ 
தோன்றலாம்‌. அது கர்த்தருக்கு 
செம்மையான வழியா என்பதை ஆராய்ந்து 
பார்க்கவேண்டும்‌. 





f= THE 
TT 


நம்முடைய வழிகள்‌ 
பாதைகளாகயிருக்குமென்றால்‌, 
முடிவில்‌ அழிவு உண்டாகும்‌. கர்த்தருக்கு 
பிரியமில்லாத வழிகளில்‌ போனால்‌ அழிவும்‌ 
மரணமும்‌ உண்டாகும்‌. நம்முடைய வழி 
நமக்கு செம்மையாய்த்‌ தோன்றினாலும்‌, அது 
கர்த்தருக்கு பிரியமில்லையென்றால்‌, அந்த 
வழிகளின்‌ முடிவு மரணவழிகளாகவே 
இருக்கும்‌. மரணவழிகளில்‌ நடக்கிறவர்கள்‌ 
ஜீவனைப்‌. பெற்றுக்கொள்ளமாட்டார்கள்‌. 
அவர்கள்‌ மரணத்தையே 
பெற்றுக்கொள்வார்கள்‌. 


பிரயாச:ப்படுகிறவன்‌ 
நீதி 16:28 


நீதி 16:28.  பிரயாசப்படுகிறவன்‌ 
தனக்காகவே பிரயாசப்படுகிறான்‌; 
அவன்‌ வாய்‌ அதை அவனிடத்தில்‌ 


வருந்திக்‌ கேட்கும்‌ 


இந்த உலகத்தில்‌ நாம்‌ எந்த வேலை 
செய்தாலும்‌. அதை உண்மையாகவும்‌, 
உற்சாகமாகவும்‌, விவேகமாகவும்‌ 
செய்யவேண்டும்‌. பிரயாசப்படுகிறவன்‌ 
தனக்காகவே பிரயாசப்படுகிறான்‌. நாம்‌ 
உலகப்பிரகாரமான காரியங்களுக்கு 
முக்கியத்துவம்‌ கொடுத்து, அதில்‌ 
பிரயாசப்படுவதுபோல, நம்முடைய 
விக்குரிய காரியங்களிலும்‌ 
பிரயாசப்படவேண்டும்‌. பிரயாசப்படுகிறவன்‌ 
தனக்காகவே பிரயாசப்படுகிறான்‌” என்னும்‌ 
வாக்கியம்‌, மூலஎபிரெய பாஷையில்‌, 
ஆத்துமா தனக்காகவே பிரயாசப்படுகிறது'' 
என்று பொருள்படுமாறு எழுதப்பட்டிருக்கிறது. 


நம்முடைய ஆத்துமாவின்‌ பிரயாசம்‌. 
ப்‌ ய ஆவிக்குரிய 

ஈஜனமுள்ளதாயிருக்கும்‌. 
வர்த்தகம்‌ 
பிரமாணத்திற்கும்‌ 
கொடுக்கவேண்டும்‌. 
முக்கியத்துவம்‌ கொடுக்கும்போது, கர்த்தர்‌ 
நம்மைக்‌ கனப்படுத்தி ஆசீர்வதிப்பார்‌. 
நம்முடைய ஆத்துமாவின்‌ பிரயாசம்‌ நமக்கு 
ஆசீர்வாதத்தைத்‌ தரும்‌. 


நாம்‌ 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


பிரயாசப்படுகிறவன்‌ 
எதிர்பார்ப்பான்‌. அவன்‌ 
உண்டாகவேண்டும்‌ 
பிரயாசப்படுகிறான்‌. 
பிரயாசத்தின்‌ 


என்பதற்காகவே 
அவனுடைய சரீரம்‌ 
பலனை எதிர்பார்க்கும்‌. 
அவனுடைய வாய்‌ அவனோடு பேசும்‌. 
பிரயாசத்தின்‌ பலனை தனக்குக்‌ 
கொடுக்குமாறு அது அவனை வருந்திக்‌ 
கேட்கும்‌. பிரயாசப்பட்டு வேலைசெய்கிறவன்‌, 
வாய்க்கு ருசியாக புசிக்கவேண்டுமென்று 
எதிர்பார்ப்பான்‌. பிரயாசப்பட்ட பின்பும்‌, 
அவனுக்கு. ஒரு நன்மையும்‌ 
உண்டாகவில்லையென்றால்‌, அவனுடைய 
சரீரத்திற்கு ஏமாற்றமும்‌ சோர்வும்‌ 
உண்டாகும்‌. நம்முடைய ஆவிக்குரிய 
ஜீவியத்தில்‌ நாம்‌ பிரயாசப்படும்போது, 
நமக்கு ஏமாற்றமுண்டாகாது. 


பேலியானின்‌ மகன்‌ 
நீதி 16:27,28 


நீதி 16:27. பேலியானின்‌ மகன்‌ 
கீண்டிவிடுகிறான்‌; எரிகிற 
அக்கினியோன்றது அவன்‌ உதடுகளில்‌: 
இருக்கிறது. 

நீதி 16:28. மாறுபாடுள்ளவன்‌ 
சண்டையைக்‌ கினப்பிவிடுகிறான்‌; 
கோன்‌ சொல்லுகிறவன்‌. பிராண 
சிநேகிதரையும்‌ பிரித்துவிடுகிறான்‌. 


ஒரு சிலர்‌ தங்களுக்கும்‌ கேடு 
விளைவிப்பார்கள்‌. மற்றவர்களுக்கும்‌ கேடு 
செய்வார்கள்‌. மற்றவர்கள்மீது அவதூறு, 
வார்த்தைகளைப்‌ பேசுவார்கள்‌. பிறரைப்பற்றி 
கோள்‌ சொல்லுவார்கள்‌. இப்படிப்பட்டவர்கள்‌ 
தீயகுணமுள்ளவர்கள்‌. இவர்கள்‌ மிகவும்‌. 
ஆபத்தானவர்கள்‌. கோள்‌ சொல்லுகிற 
துன்மார்க்கர்‌ பேலியாளின்‌. மக்கள்‌. 
இவர்கள்‌ மாறுபாடுள்ளவர்கள்‌. சண்டையை 
கிளப்பிவிடுகிறவர்கள்‌. பிராண 
சிநேகிதரையும்‌ பிரித்துவிடுகிறவர்கள்‌. 





ழ்‌ நவள 
யாய 


கோள்சொல்வதற்கும்‌, 
சொல்லுவதற்கும்‌. 

கஷ்டப்பட்டு 

கண்டுபிடிக்கவேண்டும்‌. விஷயத்தில்‌ 
இவர்கள்‌ சோம்பலில்லாமல்‌ சுறுசுறுப்பாய்‌ 
செயல்படுவார்கள்‌. பிறர்மீது அவதூறு 
பேசுவதற்கு செய்திகள்‌ எதுவும்‌ 
கிடைக்கவில்லையென்றால்‌, தாங்களாகவே 
ஒரு செய்தியை: யோசித்துச்‌ 
சொல்லிவிடுவார்கள்‌. 

இவர்கள்‌ 


இவ மற்றவர்களைப்பற்றி 
எப்போதும்‌ செய்‌ 


ஆராய்ச்சி ய்து 
கொண்டிருப்பார்கள்‌. அவர்களுடைய 
இரகசியமான காரியங்களையெல்லாம்‌ 
ஆராய்ச்சிபண்ணி தேடிக்கண்டுபிடிப்பார்கள்‌. 
அவர்களுடைய கடந்தகால. 
ஜீவியத்தைப்பற்றி ஆராய்ச்சி பண்ணுவார்கள்‌. 
அவதூறுபண்ணுகிறவர்கள்‌ மற்றவர்களை 
நம்பமாட்டார்கள்‌. அவர்களைப்பற்றி சந்தேகப்‌ 
பார்வையோடு பார்ப்பார்கள்‌. 


ஒவ்வொருவரிடத்திலும்‌ 
சுபாவங்களும்‌ இருக்கும்‌ 
இருக்கும்‌ பவ 
மற்றவர்களுடைய 
அவர்களுடைய 


தாக்‌ 
மக்களுக்கு 
சுபாவம்‌ 


கண்களுக்குத்‌ தெரியாது. 


மற்றவர்களைப்பற்றி யோசிக்கும்‌ 
முன்பாகவே, அவர்களை தீயவர்கள்‌ என்று, 
தீர்மானம்பண்ணிவிடுவார்கள்‌. தாங்கள்‌ 
தீர்மானித்ததற்கு .. ஆதரவாக, 
அவர்களுடைய பேச்சுக்களையும்‌, 
செய்கைகளையும்‌, பழக்கவழக்கங்களையும்‌ 
வியாக்கியானம்பண்‌ ணுவார்கள்‌ 


உதடுகளில்‌ எரிகிற. 


இவர்களுடைய 
இருக்கிறது. 


அக்கினிபோன்றது. 
இவர்களுடைய வாயின்‌ வார்த்தைகள்‌ 
பிறரை சுட்டெரிக்கும்‌. பிறருடைய 
நற்பெயரை சேதப்படுத்தும்‌. 
துன்மார்க்கனுடைய இருதயத்தில்‌ அன்பு 
இருக்காது. இவன்‌ மற்றவர்கள்மீது 
பிரியமாயிருக்கமாட்டான்‌. மாறுபாடுள்ளவன்‌ 
சண்டையை கிளப்பிவிடுகிறான்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இவனுடைய இருதயத்தில்‌ அன்புக்குப்‌ 
பதிலாக மாறுபாடும்‌, கோள்சொல்லுகிற 
சுபாவமும்‌ இருக்கும்‌. இப்படிப்பட்டடவர்கள்‌ 
தங்களை மாத்திரமே சிநேகிப்பார்கள்‌. பிறரை 
சிநேகிக்கமாட்டார்கள்‌. 


பிறர்மீது கோள்சொல்லுகிறவர்கள்‌ 
தற்பெருமையுள்ளவர்களாகயிருப்பார்கள்‌. 
தாங்கள்‌ செய்வது எல்லாமே இவர்களுடைய 
பார்வைக்கு நல்லவையாகத்‌ தெரியும்‌. 
மற்றவர்கள்‌ எதை செய்தாலும்‌ அது 
இவர்களுடைய பார்வைக்கு தப்பிதமாகவே 
தெரியும்‌. மற்றவர்கள்‌ நன்றாயிருந்தால்‌ 
இவர்களுக்குப்‌ பிடிக்காது. 
காலை வாரிலிடுவதற்கு 
யோசிப்பார்கள்‌. அவர்களைப்பற்றி 
குற்றச்சாட்டுக்களையும்‌, 
வார்த்தைகளையும்‌ பேசி 
அவர்களை அவமானப்படுத்துவார்கள்‌. 


மற்றவர்கள்‌ சிநேகிதராகமிருந்தால்‌. 
அதை இவர்களால்‌ பொறுத்துக்கொள்ள 
முடியாது. இவர்களும்‌ யாருக்கும்‌. 
சிநேகிராயிருக்கமாட்டார்கள்‌. மற்றவர்கள்‌ 
சிநேகிதராயிருப்பதையும்‌ விரும்பமாட்டார்கள்‌. 
அவர்களைப்பற்றி கோள்சொல்லி பிராண 
சிநேகிதரையும்‌ பிரித்துவிடுவார்கள்‌. 
இவர்களுடைய இருதயத்தில்‌ மாறுபாடான 
சுபாவம்‌ இருக்கிறது. இவர்கள்‌ 
தங்களுடைய தீயயோசனைகளினாலும்‌, 
தீயவார்த்தைகளினாலும்‌, பிராண 
சிநேகிதருக்கு நடுவே சண்டையை 
கிளப்பிவிட்டுவிடுவார்கள்‌. 
மாறுபாடுள்ளவர்களின்‌ பேச்சுக்கு 
மாறுபாடுள்ளதாகமிருக்கும்‌. இவர்களுக்கு 
பிறருக்கு நன்மை செய்ய தெரியாது, 
பிரிந்திருப்பவர்களை ஒன்றுசேர்க்கத்‌ 
தெரியாது. ஒன்றாயிருப்பவர்களை பிரிக்க 
தெரியும்‌. பிறருக்கு தீங்கு வல்‌ 
இவர்கள்‌ வல்லவர்கள்‌. பிராண 
பிரித்துவிடுவார்கள்‌. 
காரியங்களை செய்கிறவர்கள்‌ 
பிரதிநிதிகளாகயிருக்கிறார்கள்‌. 
இப்படிப்பட்டவர்கள்‌ இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌, 
பிசாசுகளின்‌ சார்பாக, தாங்களே 
தீயகாரியங்களை செய்துவிடுகிறார்கள்‌. 
இவர்கள்‌ பிசாசின்‌ பிள்ளைகள்‌. பிசாசின்‌ 
கிரியைகளை செய்கிறவர்கள்‌. 





ழ்‌ நவள 
யாய 
கெொடுமையானவன்‌ 
நீதி 16:29,30 


நீதி 16:29, கொடுமையானவன்‌ தன்‌ 
அயலானுக்கு நயங்காட்டி, அவனை 
நலமல்லாத வழியிலே 
'நடக்கப்பண்ணுகிறான்‌. 


நீதி 16:30. அவன்‌ 
மாறுபாடானவைகளை யோசிக்கும்படி. 
தன்‌ கண்களை மூடி, தீமையைச்‌ 
செய்யும்படி தன்‌ உதடுகளைக்‌ 
கடிக்கிறான்‌. 


விசுவாசிகளாகிய நாம்‌ 
கொடுமையானவர்களாக இருக்கக்கூடாது. 
அவர்களைப்போல பேசவும்‌ கூடாது. கிரியை 
நடப்பிக்கவும்‌ கூடாது. அவர்களோடு நமக்கு 
எந்தவிதமான உறவும்‌, (es பாத்தியமும்‌. 
இருக்கக்கூடாது. கொடுமையானவர்கள்‌ 
துன்மார்க்க குணமுள்ளவர்கள்‌. இவர்கள்‌ 
பிறரை ஒடுக்குகிறார்கள்‌. மற்றவர்களுடைய 
நன்மைகளைப்பற்றி கொடுமையான வர்கள்‌ 
சிறிதும்‌ சிந்தித்துப்‌ பார்ப்பதில்லை. 
மற்றவர்கள்‌ வேதனைப்படும்போது 

தங்கள்‌ கண்களை மூடிக்கொள்கிறார்கள்‌. 


கொடுமையானவன்‌ தன்‌ அயலானுக்கு 
நயங்காட்டுகிறான்‌. பிறருக்கு ஆசை 
வார்த்தைகளைச்‌ சொல்லி, அவர்களை 
மயக்குகிறான்‌. கொடுமையானவர்கள்‌ 
பிறருக்கு தீங்குசெய்வதில்‌ வல்லவர்கள்‌. 
இவர்களுடைய இருதயத்தில்‌ தீங்கு 
நிரம்பியிருக்கும்‌. பிறருக்கு எப்படி தீங்கு 
செய்வது என்னும்‌ சிந்தனையே 
இவர்களுடைய சிந்தையில்‌ நிரம்பி வழியும்‌. 
இவர்களுடைய இருதயத்தைப்போலவே, 
இவர்களுடைய உதடுகளும்‌ பிறருக்கு 
கேடான வார்த்தைகளைப்‌ பேசுகிறது. 
பிறருக்கு நயங்காட்டுகிறது. இவர்களிடத்தில்‌ 
சாதுரிய வார்த்தைகள்‌ நிரம்பியிருக்கும்‌. 


கொடுமையானவர்கள்‌  தீயவழிகளில்‌. 
நடக்கிறார்கள்‌. இவர்களுடைய பாதையின்‌ 
முடிவு அழிவு. இவர்களுடைய வழியில்‌ ஒரு 
நலமும்‌ இல்லை. கொடுமையானவர்கள்‌ 
இப்படிப்பட்ட வழிகளில்‌ நடப்பதோடு, 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பிறரையும்‌ இந்த வழியில்‌ 
நடக்கப்பண்ணுகிறார்கள்‌. மற்றவர்களுக்கு 
நயங்காட்டி, அவர்களை மயக்கி, தங்கள்‌ 
வழிக்கு கொண்டுவருகிறார்கள்‌. பிறருக்கு 
தீங்கு செய்து, அவர்களை பயமுறுத்தி, 
தங்கள்‌ வழியிலே நடக்கப்பண்ணுகிறார்கள்‌. 
நலமல்லாத வழி தேவனுக்கு பிரியமில்லாத 
வழி. இந்த வழியில்‌ நடந்தால்‌ நமக்கு 
அழிவு நிச்சயம்‌. 


கொடுமையானவன்‌ மாறுபாடானவைகளை 

யோசிக்கிறான்‌. தன்னுடைய கண்களை 

மூடிக்கொண்டு தீமையான காரியங்களைத்‌ 

தியானிக்கிறான்‌. தீமையை எப்படி செய்வது 

என்று யோசித்துப்‌ பார்க்கிறான்‌. 

செய்யும்டி தன்னுடைய 

குடிக்கிறான்‌. 

தீங்குசெய்தாலும்‌, அது அவர்களுக்கு எப்படி 
பேரழிவை. உண்டுபண்ணும்‌ என்பதை 

யோசித்துப்‌ பார்க்கிறான்‌. 

தீயசிந்தனைக்காரன்‌,. பிறருக்கு, 

தீங்குசெய்வதில்‌, சோம்பேறியாகயிராமல்‌ 

எப்போதும்‌ சுறுசுறுப்பாகயிருப்பான்‌. 


நீதியின்‌ வழி 
நீதி 16:31 


நீதி 1601. நீதியின்‌ 
உண்டாகும்‌. நரை 
மகிமையான கிரீடம்‌. 


வயது முதிர்ந்தவர்கள்‌ முதிர்ந்த 
விசுவாசிகளாகவும்‌, முதிர்ந்த சீஷர்களாகவும்‌ 
இருக்கவேண்டும்‌. பழைய ஜனங்கள்‌ 
பழைய சீஷர்களாகயிருப்பார்கள்‌. 
நீதியின்‌ பாதையில்‌ 
நாம்‌ அவர்களை 
பாதையில்தான்‌ கண்டுபிடிக்க 
அப்படிப்பட்டவர்களுடைய 
ர்‌ அவர்களுக்கு மகிமையைக்‌ 
கொடுக்கும்‌. சமுதாயத்தில்‌ முதியவர்களுக்கு 
மதிப்பும்‌ மரியாதையும்‌ இருக்கவேண்டும்‌. 
இளையவர்கள்‌ அவர்களுடைய வார்த்தைக்கு 
செவிகொடுக்கவேண்டும்‌. 


வழியில்‌ 
மயிரானது 


முதிர்வயதுள்ளவர்கள்‌ 





ழ்‌ யனா 
யாய 


முதியவர்கள்‌ நீதியின்‌ வழியில்‌ 
போனால்தான்‌ அவர்களுக்கு மரியாதை 
கிடைக்கும்‌. அவர்கள்‌ அநீதியின்‌ வழியில்‌ 
போனால்‌, அவர்களுக்கு 
அவமானமுண்டாகும்‌. அவர்களுடைய 
ஆலோசனைகளுக்கு யாரும்‌ 
செவிகொடுக்கமாட்டார்கள்‌. நீதியின்‌ வழியில்‌ 
உண்டாகும்‌ நரைமயிரானது மகிமையான 
கிரீடம்‌. தேவனுடைய கிருபையே 
முதிர்வயதின்‌ மகிமை. “அங்கே இனி அற்ப 
ஆயுசுள்ள பாலகனும்‌, தன்‌ நாட்கள்‌ 
பூரணமாகாத கிழவனும்‌ உண்டாயிரார்கள்‌; 
நூறுவயதுசென்று மரிக்கிறவனும்‌ வாலி 
பனென்று எண்ணப்படுவான்‌, 
வயதுள்ளவனாகிய 
சபிக்கப்படுவான்‌" (ஏசா 65:20). 


பலவான்‌ 
நீதி 16:82 


நீதி 16:3௨ பலவாணைப்பார்க்கிதூம்‌. 
நீடிய காத்தமுன்னவன்‌ உத்தமன்‌; 
பட்டணத்தைப்‌ ீடிக்கிறவனைப்‌ 
பார்க்கிலும்‌ தன்‌ மனதை அடக்குகிறவன்‌ 
உத்தமன்‌. 
மனத்தாழ்மையுள்ளவர்கள்‌ நீடிய 
சாந்தமுள்ளவர்களாயிருப்பார்கள்‌. 
சீக்கிரத்தில்‌ உணர்ச்சிவசப்பட்டு, 
கோபப்படமாட்டார்கள்‌. தாழ்மையுள்ளவர்கள்‌ 
பிறர்மீது கோபப்படுவதற்கு 
தாமதமாயிருப்பார்கள்‌. நம்முடைய சுபாவம்‌ 
சீக்கிரத்தில்‌ கோபப்படுகிற 
சபாவமாயிருக்கக்கூடாது. நம்முடைய 
கோபங்களையும்‌, வேகங்களையும்‌, 
உணர்ச்சிகளையும்‌ ம்‌ 
கட்டுப்பாட்டிற்குள்‌ 
அப்போதுதான்‌ நம்மால்‌ 
கோபத்தைக்‌ கட்டுப்படுத்த முடியும்‌. 


நம்முடைய 
வைத்திருக்கவேண்டும்‌. 


நம்முடைய 


நம்முடை ஆவி மக்‌ 
கபடுப்ப்டருக்கவேண்டுக்‌. நம்முடைய 
கோபங்களும்‌ உணர்ச்சிகளும்‌ நம்முடைய 
கட்டுப்பாட்டிற்குள்‌ இருக்கவேண்டும்‌. நீடிய 
சாந்தமுள்ளவன்‌ பலவானைப்பார்க்கிலும்‌. 
உத்தமன்‌. இவன்‌ மகாதுலெச்சாண்டரை 
விடவும்‌, அகஸ்துராயனைவிடவும்‌ உத்தமன்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கோபங்களையும்‌, 
நம்முடைய 
வைத்திருக்கும்போது, 
அலெச்சாண்டரைவிடவும்‌, 
அகஸ்துராயரைவிடவும்‌. 
உத்தமராகயிருக்கிறோம்‌. 


பாய்ந்துகொண்டிருக்கும்‌. அவற்றை ஆளுகை 
செய்து அடக்குவது கடினம்‌. அவற்றை. 
வேலியடைத்து ஒடுக்குவதும்‌ சிரமம்‌. 
நம்மிடத்தில்‌ மெய்யான ஞானம்‌ 
இருக்கும்போது. நம்முடைய கோபத்தையும்‌, 
உணர்ச்சிகளையும்‌ நம்மால்‌ அடக்கி ஆளுகை 
செய்ய முடியும்‌. அவற்றை கீழ்ப்படுத்தி 
நிர்வாகம்பண்ண முடியும்‌. சத்துருவின்மீது 
ஜெயம்பெறுவதுபோல, கோபத்தின்மீதும்‌, 
உணர்ச்சிகள்மீதும்‌ நம்மால்‌ 


ஜெயம்பெறயுடியும்‌. 


பட்டணத்தைப்‌ பிடிக்கிறவனைப்‌ 
பார்க்கிலும்‌ தன்‌ மனதை அடக்குகிறவன்‌ 
உத்தமன்‌. கோபத்திற்கு எதை பலியாக 
செலுத்தினாலும்‌, அந்தக்‌ கோபம்‌ த 
வெளிதேசத்திலிருந்து 

யுத்தங்களைக்கூட நம்மால்‌: ஜெயித்துவிட 
முடியும்‌. ஆனாலும்‌ நமக்குள்ளே இருந்து, 
வரும்‌ கோபங்களையும்‌, உணர்ச்சிகளையும்‌ 
ப்‌ கடினம்‌ 
பிரச்சனையைவிட, 
உள்ளேயிருந்து வரும்‌. டு அதிக 
வலிமையுள்ளது. அதிக 
ஆரத்தானது. நப்ித்தி்‌ நீடிய சாந்தமும்‌, 
அடக்கும்‌ சுபாவமும்‌ இருந்தால்‌ 

நாற பத்துளா்களிகுபபோல்‌ 
யுத்தங்களில்‌ ஜெயிக்கிறவர்களைவிட, ல 
சாந்தமுள்ளவர்களும்‌, தங்கள்‌ 
மனதை அடக்குகிறவர்களும்‌ 
உத்தமர்களாகயிருக்கிறார்கள்‌. 


சீட்டு 
நீதி 16:93 


நீதி 1692. 
போடப்படும்‌; 
கர்த்தரால்‌ வரும்‌. 


சீட்டு மடியிலே 
காரியசித்தியோ 





ழ்‌ யனா 
யாய 


நம்முடைய ஜீவியத்தில்‌ நடைபெறுகிற எந்தக்‌ 
காரியமும்‌, ராசிகளின்‌ அடிப்படையிலோ 
அல்லது விதியின்‌ அடிப்படையிலோ 
நடைபெறுவதில்லை. சகலமும்‌ தேவனுடைய 
சித்தத்தின்‌ பிரகாரமாகவும்‌ அவருடைய 
தெய்வீக ஆலோசனையின்‌ பிரகாரமாகவும்‌ 
நடைபெறுகிறது. தேவனுடைய பராமரிப்பின்‌ 
பிரகாரமாகவே. நம்முடைய 
ஜீவியத்தில்‌, ஒவ்வொரு காரியமும்‌ 
நடைபெற்றுக்கொண்டிருக்கிறது. 


॥்‌ விய டைய 
வ்‌ த்து 
முக்கியத்துவம்‌ கொடுப்பதற்குப்‌ பதிலாக 
தேவனுடைய சித்தத்திற்கும்‌. அவருடைய 
தீர்மானத்திற்கும்‌ க்கியத்துவம்‌ 
கொடுக்கவேண்டும்‌. 

நம்முடைய 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தீர்மானமே நம்முடைய 
நிறைவேறும்‌. தேவனுடைய 


த்திற்கு. ஏ 
போல்‌ தேவன்‌ ட சித்த 
அமைத்துக்கொள்ளவேண்டும்‌ என்று J 
எதிர்பார்க்கக்கூடாது. தேவனு 
விருப்பமே நம்முடைய தப்பாக 
வேண்டும்‌. நம்முடைய விருப்பத்தின்‌ பிரகாரம்‌ 
தேவன்‌ ம்முடைய விருப்பத்தை 
மாற்றிக்கொள்ள வேண்டுமென்றும்‌ நாம்‌ 
நினைக்கக்கூடாது. நம்முடைய 
சுயபலத்தினாலோ, சுயபராமக்கிரமத்தினாலோ, 
சுயபுத்திமினாலோ ஒரு காரியமும்‌ 
சித்திக்கப்போவதில்லை. காரியசித்தி 
கர்த்தரால்‌ மாத்திரமே வரும்‌. 





f= FTE 
TT 


கொழுமையான பதார்த்தங்கள்‌ 


நீதி 171 


நீதி 174. சண்டையோடுகூடிய வீடு 
நிறைத்த மயான 
பதார்த்தங்கனைப்‌ பார்க்கிலும்‌, 
அமரிக்கையோடே சு௱ப்பீடும்‌ வெறும்‌. 
துணிக்கையே நலம்‌. 


குடும்பத்தில்‌ சந்தோஷமும்‌, 
சமாதானமும்‌, ஆறுதலும்‌ நிரம்பியிருப்பதே 
மெய்யான ஆசீர்வாதம்‌. உலகப்பிரகாரமான 
ஐசவரியத்தைவிட ஆவிக்குரிய ஐசுவரியமே 

'சண்டையோடுகூடிய 


ஜீலியற்திற்கு போஜனம்‌ தேவைப்படுகிறது. 
அதே சமயத்தில்‌ நமக்கு சந்தோஷமும்‌ 
சமாதானமும்‌ தேவைப்படுகிறது. நம்முடைய 
போஜனத்தில்‌ சந்தோஷமும்‌ சமாதானமும்‌ 
நிரம்பிமிருக்கவேண்டும்‌. அதுவே மெய்யான 
ஆசீர்வாதம்‌. 

ய பரிசுத்தமும்‌, 
லம்‌ ர றம்‌ 
நிரம்பியிருக்கவேண்டும்‌. அப்போதுதான்‌ 
ஒருவருக்கொருவர்‌ எல்வாறு சமாதானமாய்‌ 
ஜீவிப்பது என்பதை நம்மால்‌ சிந்தித்துப்‌ 
பார்க்கமுடியும்‌. நாம்‌ கடினமாய்‌ வேலை 
செய்தாலும்‌, அதிகமாய்‌ சம்பாதித்தாலும்‌, 


தயத்தில்‌ 


சந்தோஷமுள்ளதாகவம்‌, 
நிரம்பியதாகவும்‌ இருக்கவேண்டும்‌. 

நம்முடை டும்பத்திலுள்ளவர்கள்‌ 
எல்லோரும்‌ வேலை. செய்து நன்‌ 
வெறும்‌ துணிக்கையை சாப்பிடுவதில்‌ 
அவமானம்‌ எதுவுமில்லை. இதில்‌ தவறு 
எதுவுமில்லை. ஒவ்வொரு நாளும்‌. 
மூன்றுவேளை போஜனத்தை 
சண்டைபோட்டுக்கொண்டு சாப்பிடுவதைவிட, 
வெறும்‌ துணிக்கையை சாப்பிட்டாலும்‌, 
அதை சண்டையில்லாமல்‌, சமாதானமாய்‌ 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


சாப்பிடுவதே மிகவும்‌ நல்லது. 
வேளை 
நம்முடைய 
சமாதானமுள்‌ எதாகயிருக்க 
அவசியமானது. 


நமக்கு 

போஜனம்‌ 
போஜனம்‌ 
வேண்டும்‌. 


மக்கு தேவனுடைய தெய்வீக 
மாமா கிடைக்கும்போது. அதுவே நமக்கு 
பூரண திருப்தியாயிருக்கும்‌. கர்த்தர்‌ நமக்குக்‌ 
கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நாம்‌. 
ஞானத்தோடும்‌ விவேகத்தோடும்‌ 
பயன்படுத்தப்‌ பழகிக்கொள்ளவேண்டும்‌. 
பரிசுத்தமான அன்பு பிறரோடு 
சண்டைபோடாது. அது பிறருக்கு 
தீங்குநினைக்காது. நாம்‌ குடியிருக்கிற 
வாசஸ்தலம்‌ சிறிய குடிசையாகயிருந்தாலும்‌, 
அதில்‌ தேவனுடைய தெய்வீக பிரசன்னமும்‌, 
அவருடைய தெய்வீக ம்‌ 
இருக்கவேண்டும்‌. 


மெய்யான ஆசீர்வாதம்‌. கர்த்தருடைய 


இருக்காது. நாம்‌ எளிமையாக ஜீவித்தாலும்‌ 
அது நமக்கு ஏழ்மையாகத்‌ தெரியாது. 


ஒரு சிஸ்‌ ஒரே வீட்டில்‌ 
குடியிருந்தாலும்‌, எல்லா காரியத்திற்கும்‌ 
சண்டைபோட்டுக்‌ கொள்வார்கள்‌. 
அவர்களுடைய வீட்டில்‌ சந்தோஷமோ, 
சமாதானமோ, ஐக்கியமோ, அன்போ 
இருக்காது. அவர்களிடத்தில்‌ ஐசுவரியம்‌ 
இருக்கும்‌. கொழுமையான பதார்த்தங்கள்‌ 
இருக்கும்‌. அவர்களுடைய வீட்டில்‌ 
ஆடம்பரமான பொருட்கள்‌ 
தாராளமாமிருக்கும்‌. ஆனால்‌ அந்த 
வீட்டிலுள்ளவர்களுடைய  இருதயத்திலோ 
சமாதானமும்‌, சந்தோஷமும்‌ இருக்காது. 


சண்டைபோடுகிறவர்களை கர்த்தர்‌ 
ஆசீர்வதிக்கமாட்டார்‌. தேவனுடைய 
கிருபைகளும்‌, இரக்கங்களும்‌ அவர்களுக்குக்‌ 
கிடைக்காது. தேவனுடைய கிருபையில்லாமல்‌. 
நம்முடைய  ஜீலியத்தை நம்மால்‌ 
சந்தோஷமாய்‌ அனுபவிக்க முடியாது. 
தேவனுடைய ஆசீர்வாதமே மெய்யான 
ஐசுவரியம்‌. நம்மிடத்தில்‌ உலகப்பிரகாரமான 
ஐசுவரியங்கள்‌ ஏராளமாயிருந்தாலும்‌, 
தேவனுடைய ஆசீர்வாதம்‌ நம்மிடத்தில்‌ 
இல்லையென்றால்‌, நம்முடைய 
த நமக்கு ஆசீர்வாதமாயிராது. 
உலகப்பிரகாரமான 
ர னா ராத்‌ கர்த்தருக்குள்‌ 
தரித்திரராகவே இருப்போம்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


ப நமமிடத்தில்‌.. அன்பு இருக்கும்போது. 
நமக்குள்‌ சந்தோஷமும்‌ இருக்கும்‌. 
சமாதானம்‌ பண்ணுகிறவர்கள்‌ 
பாக்கியவான்கள்‌. நாம்‌ பிறரோடு 
சண்டைபோடாமல்‌, சமாதானமாய்‌ 
ஜீவிக்கவேண்டுமென்று விரும்ப வேண்டும்‌. 
அப்போது கர்த்தர்‌ தம்முடைய 
ஆசீர்வாதங்களினால்‌ நம்மை வக்‌ 
நம்முடைய 
சுவையுள்ளதாகயிருக்கும்‌. நம்மிடத்தில்‌ 
உலகப்பிரகாரமான ஆசிர்வாதம்‌ 
அதிகமாயில்லாவிட்டாலும்‌, கர்த்தருடைய 
ஆசீர்வாதம்‌ அதிகமாயிருக்கும்‌. நம்முடைய 
போஜனம்‌ எளிய போஜனமாகயிருந்தாலும்‌, 
அது கர்த்தரால்‌ ஆசீர்வதிக்கப்பட்ட 
போஜனமாயிருக்கும்‌. நாம்‌ சாப்பிடும்‌ 
துணிக்கையை தேவனுடைய ஆசீர்வாதம்‌ 
மதுரமாய்‌ மாற்றும்‌. நம்முடைய கோபமும்‌ 
சண்டையுமோ, நாம்‌ சாப்பிடும்‌. 
கொழுமையான பதார்த்தங்களை 


குசப்புள்ளதாக மாற்றிவிடும்‌. 


புத்தியுள்ள வேலைக்காரன்‌ 
நீதி 17:2 


நீதி 17:2. புத்தியுள்ள வேலைக்காரன்‌ 
இலச்சையுண்டாக்குகிற புத்திரனை 
ஆண்டு, சகோதருக்குள்ன ௬தத்தரத்தில்‌ 
பங்கடை,வான்‌. 


ட ட. கள்‌ 

அந்தஸ்துக்களினால்‌ நமக்கு மதிப்போ, 
மரியாதையோ, உயர்வோ உண்டாவதில்லை. 
நம்முடைய ஞானத்தினாலேயே நமக்கு 
மதிப்பும்‌ மரியாதையும்‌ உண்டாகிறது. 
ஐசுவரியமுள்ள ஒரு குடும்பத்தில்‌ 
பிறந்திருக்கிற குமாரன்‌, 
மதிமீனனாகமிருந்தால்‌, அவனுக்கு மதிப்பும்‌ 
ன்‌ ப்‌ இருக்காது... ஒரு கடவன்‌ 
வேலை செய்கிறவன்‌, ஞானமும்‌ புத்தியும்‌ 
உள்ளவனாகயிருந்தால்‌, அவன்‌ 
வேலைக்காரனாகயிருந்தாலும்‌. அவனுக்கு 
மதிப்பும்‌ மரியாதையும்‌ இருக்கும்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


புத்தியில்லாத குமாரன்‌ 
பெற்றோருக்கும்‌, 

அவனமானத்தையும்‌, 
உண்டுபண்ணுகிறான்‌. இவனுடைய 
புத்தியீனத்தினால்‌, இவனுக்கும்‌, இவனுடைய 
குடும்பத்தாருக்கும்‌ கேடுண்டாகும்‌. புத்தியுள்ள 
வேலைக்காரனோ  ஆசீர்வதிக்கப்படுகிறான்‌. 
ன்‌ எஜமானின்‌ நன்மையைத்‌ 
எஜமானும்‌ இவனை 


தன்னுடைய 
குடும்பத்திற்கும்‌ 
இலச்சையையும்‌ 


குமாரனுக்கு 

பும்‌ 

அவனுக்கு 

சுதந்தரம்கூட 

கிடைக்காமல்‌ போய்விடும்‌. புத்தியுள்ள 
வேலைக்காரன்‌ இலச்சை உண்டாக்குகிற 
புத்திரனை: ஆளுகை 
பல்பம்‌ சூழ்நிலை உருவாகும்‌. 
வேலைக்காரனாகமிருந்தாலும்‌ 
செய்கிறவனாகயிருப்பால்‌ 
வ குச்ணகலிருந்தாதும்‌ 
அவனை ஆளுகை 


வேலைக்காரனுக்கு, 
எஜமானின்‌ தயவும்‌, 
கிடைக்கும்‌. எஜமான்‌ 
சொத்தில்‌ ஒரு பகுதியை, 
வேலைக்காரனும்குக்‌ 
வேலைக்காரன்‌ 
குடும்பத்தில்‌ ஒருவனாகயில்லாவிட்டாலும்‌, 
குடும்பத்திலுள்ள சொத்தில்‌ ஒரு பங்கைப்‌ 
பெற்றுக்கொள்கிறான்‌. 


புத்தியுள்ள வேலைக்காரன்‌, தன்னுடைய 
எஜமானுடைய குமாரர்களுக்குள்ள, 
சுதந்தரத்தில்‌ பங்கடைகிறான்‌. 
வேலைக்காரனாகயிருக்கிறவன்‌, தன்னுடைய 


ஆசீர்வாதமும்‌ 
தன்னுடைய 
புத்தியுள்ள 
கொடுத்துவிடுவான்‌. 


தன்னுடைய ஞானத்தினால்‌ 
சுதந்தரத்தில்‌ பங்கடைகிறான்‌. 





ழ்‌ நள 
றிய 
'இருதயங்களைச்‌ 


சோதிக்கிறவரோ கர்த்தர்‌ 
நீதி 172. 


நீதி 
பொன்னைப்புடமும்‌ 
'இருதயங்களைச்‌ 
கர்த்தர்‌. 


17:8. வென்னியைக்‌ குகையும்‌, 
சோதிக்கும்‌; 
சோதிக்கிறவரோ 


குகை வெள்ளி சோதிக்கும்‌. 
வெள்ளியின்‌ தரத்தை உயர்த்தும்‌ பொன்னை 
புடமிட்டு சோதிப்பார்கள்‌. பொன்னிலுள்ள 
களிம்பையெல்லாம்‌ நீக்கிவிட்டு, அதைப்‌ 
புடமிட்டு, பசம்பொன்னாக மாற்றுவார்கள்‌. 
கர்த்தர்‌ மனுஷருடைய இருதயங்களை: 
சோதிக்கிறார்‌. நம்முடைய இருதயங்களில்‌ 
உண்மையும்‌ சத்தியமும்‌, நீதியும்‌ நியாயமும்‌ 
இருக்கிறாதா என்று சோதித்துப்‌ பார்க்கிறார்‌ 
நம்முடைய இருதயத்தைப்‌ 
பக்குவப்படுத்துவதற்கும்‌,  சுத்திகரிப்பதற்கும்‌, 
அதை எப்படி புடமிடவேண்டுமோ அப்படி 
புடமிடுகிறார்‌. 

“கர்த்தராகிய 
ஒவ்வொருவனுக்கும்‌, 
வழிகளுக்கும்‌ செய்கைகளின்‌ பலன்களக்கும்‌ 
தக்கதைக்‌ கொடுக்கும்படிக்கும்‌, இருதயத்தை 
ஆராய்கிறவரும்‌ உள்ளிந்திரியங்களைச்‌ 
சோதிக்கிறவருமாயிருக்கிறேன்‌” (எரே 17:10) 


கர்த்தர்‌ |ஷருடைய இருதயத்தை 
வெத்னைகளினறதகு சோதனைகளினைரஜும்‌ 


ஏற்றினீர்‌' (சங்‌ 661071. 


கர்த்தர்‌ நம்மை 
குகையிலை த்தன 
புடமிட்பே 


“இதோ, 
ஆனாலும்‌ 
உபத்திரவத்தின்‌ 
குகையிலே உன்னைத்‌ தெரிந்துகொண்டேன்‌” 


உன்னைப்‌ 
வெள்ளியைப்போலல்ல, 


(ஏசா 48:10). 
புடமிடப்பட்டிருக்கிற நாம்‌, 
பிரியமானவர்களாகயிருக்கிறோம்‌. 


கர்த்தரால்‌ 
அவருக்குப்‌ 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ மனுஷருடைய இருதயங்களை 
சோதிக்கிறார்‌. மனுஷனோ மற்றவர்களுடைய 
முகத்தைப்‌ பார்க்கிறான்‌. அவனால்‌ 
மனுஷருடைய இருதயத்தை  சோதித்தறிய 
முடியாது. கர்த்தரால்‌ மாத்திரமே நம்முடைய 
இருதயங்களை சோதித்து அறியமுடியும்‌. 


அக்கிரம உதடுகள்‌ 
நீதி 17:4. 


தீதி 174. துஷ்டன்‌ அக்கிரம உதடுகள்‌: 
சொல்வதை. உற்றுக்கேட்கிறான்‌;. 
பொய்யன்‌ கேடுன்ன நாவுக்குச்‌. 
செவிகொடுக்கிறான்‌. 


தீங்கு செய்ய 
திம லோசனைகளாக்‌ 
தீயோரின்‌ வழிகளைப்‌ 
பின்பற்றுகிறார்கள்‌. அக்கிரம உதடுகள்‌ 
சொல்லுவதை உற்று கேட்கிறார்கள்‌. 
கேடுள்ள நாவுக்கு செவிகொடுக்கிறார்கள்‌. 
துஷ்டன்‌ அக்கிரம உதடுகள்‌ சொல்லுவதை 
ஆசையாய்‌ உற்றுக்கேட்கிறான்‌. அக்கிரம 
உதடுகள்‌ அக்கிரமத்தை வெளிப்படுத்தும்‌. 
துஷ்டன்‌ எவ்வளவு அதிகமாகப்‌ பாவம்‌ 
செய்தாலும்‌, அவனுடைய உதடுகள்‌ அவனை 
நீதிமானாகத்‌ தீர்க்கும்‌ 

துஷ்டன்‌ ஒரு பொய்யன்‌. அவனுக்கும்‌ 
நீதிக்கும்‌ சம்மந்தமில்லை. கேடுள்ள நாவு 
பொய்யை ஜோடிக்கும்‌. துஷ்டனுடைய 
துஷ்டத்தனத்தை மறைக்கும்‌. துஷ்டனை 
நீதிமான்‌ என்று சொல்லும்‌. 
துன்மார்க்கர்கள்‌, தங்களுடைய 
துன்மார்க்கமான. வார்த்தைகளினாலும்‌, 
செய்கைகளினாலும்‌, ஒருவருடைய கரங்களை 
ஒருவர்‌ பலப்படுத்திக்கொள்கிறார்கள்‌. 
துன்மார்க்கர்‌ ஒருவருக்கொருவர்‌ தீங்கு 
செய்வதற்கு ஒத்தாசையாயிருக்கிறார்கள்‌. 


பிறருக்கு 
விரும்புகிறவர்கள்‌ 
கேட்கிறார்கள்‌. 





i FTN 
TT 


ஏழையைப்‌ 
பரியாசம்பண்ணுகிறவன்‌ 


நீதி 175 


நீதி 175. 
பரியாசம்பண்ணுகிறவன்‌. 
உண்டாக்கினவரை 
ஆபத்தைக்குறித்துக்‌ 
தண்டனைக்குத்‌ தப்பான்‌. 


பரியாசம்பண்ணுகிறவன்‌. 
அவனுடைய குரைச்சலை 
பரியாசம்பண்ணுகிறான்‌. அவனுடைய 
தேவையை பரியாசம்பண்ணுகிறான்‌. அவனை 
உண்டாக்கின கர்த்தரை பரியாசம்பண்ணி 
நிந்திக்கிறான்‌. கர்த்தரே  ஏழையையும்‌ 
சிருஷ்டித்திருக்கிறார்‌ அவனையும்‌ 
பாதுகாத்து பராமரிக்கிறார்‌. கர்த்தர்‌ நமக்கு 
தயவு காண்பித்திருப்பதினால்தான்‌, நாம்‌ 
குறைவில்லாமல்‌ இருக்கிறோம்‌. கர்த்தருடைய 
தயவும்‌, கிருபையும்‌, இரக்கமும்‌, தெய்வீக 
பராமரிப்பும்‌ நம்மைவிட்டு நீங்கிவிட்டால்‌ நாம்‌ 
ஏழைகளாகத்தான்‌ இருப்போம்‌. 

பரியாசம்பண்ணுகிறவன்‌. 


ஏழையை 


நியாயத்தீர்ப்பைப்பற்றி சிறிதும்‌ யோசித்துப்‌ 
பார்க்கமாட்டான்‌. தன்னுடைய நியாயத்தீர்ப்பே 
பெரிதானது என்றும்‌, அதுவே நீதியும்‌ 
நியாயமுமானது என்றும்‌ 
நினைத்துக்கொள்வான்‌. 

மற்றவர்களுக்கு ஆபத்து வரும்போது, 
அதைப்‌ பார்த்துப்‌ பரிதாபப்படவேண்டும்‌. 
பிறருக்கு தங்களால்‌ செய்ய முடிகிற எல்லா 
உதவிகளையும்‌ செய்யவேண்டும்‌. பிறருடைய 
ஆபத்தைக்‌ 
'சந்தோஷப்படுகிறவன்மீது. 
தண்டனை வரும்‌. அவனால்‌ 
கோபத்திற்கும்‌. அவருடைய தண்டனைக்கும்‌ 
தப்பிக்க முடியாது. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எப்படி 
நாமும்‌ 
நம்மை 
பிறரையும்‌ 
பிறருடைய 
கஷ்டங்களையும்‌ 


பிறரை 
இயாயந்த்க்கிறோனே, அப்படியே 
நியாயந்தீர்க்கப்படுவோம்‌. 
நேசிப்பதுபோலவே, 
நேசிக்கவேண்டும்‌. 
ஆபத்துக்களையும்‌, 
பார்த்து நாம்‌ சந்தோஷப்படக்கூடாது. 
கஷ்டப்படுகிறர்களை நிந்திக்கக்கூடாது. 
மனுஷரை நிந்திக்கிறவன்‌, அவர்களை 
உண்டாக்கின கர்த்தரையும்‌ நிந்திக்கிறான்‌. 
தம்மை நிந்திக்கிறவனை கர்த்தர்‌ நிந்திப்பார்‌. 


நாம்‌ 


பிள்ளைகளின்‌ பிள்ளைகள்‌ 


நீதி 17:6 


தீதி 17:0, பின்னைகளின்‌ பின்னைகள்‌ 
முதியோருக்குக்‌ கிரீடம்‌; பிள்ளைகளின்‌ 
மேன்மை அவர்கன்‌ பிதாக்களே. 


ஒரு மனுஷன்‌ நீடித்த காலமாய்‌ 
வாழ்வதும்‌, தன்னுடைய பிள்ளைகளின்‌ 
பிள்ளைகளை காண்பதும்‌ அவனுக்கு மிகுந்த 
மகிமையாகயிருக்கும்‌. 
பிள்ளைகள்‌ 
கிரீடமாயிருக்கிறார்கள்‌. 
பிள்ளைகளின்‌ 
இஸ்ரவேலுக்கு உண்டாகும்‌ சமாதானத்தையும்‌ 
காண்பாய்‌" (சங்‌ 128:6). தன்னுடைய வீட்டில்‌ 
பிள்ளைகளும்‌, பிள்ளைகளின்‌ பிள்ளைகளும்‌ 
நிரம்பியிருப்பதைப்‌ பார்க்கும்போது 
முதியோருக்கு மிகுந்த சந்தோஷமாயிருக்கும்‌. 


பிள்ளைகள்‌ 
சித்தத்திற்குக்‌ கீழ்ப்படிந்து. 
வார்த்தைக்கு செவிகொடுத்து, கர்த்தருக்கு 
ஊழியம்‌ செய்வதைப்‌ பார்க்கும்போது 
முதியோருக்கு மிகுந்த ஆனந்தமாயிருக்கும்‌. 
யான 
அவர்களுக்கு 
தங்கள்‌ பிள்ளைகள்‌ 
கர்த்தரை  சேவிப்பதைப்‌ பார்க்கும்போது 
முதியோரின்‌ உள்ளத்தில்‌ சந்தோஷமும்‌ 
திருப்தியும்‌ உண்டாயிருக்கும்‌. 


தேவனுடைய 
அவருடைய 





ழ்‌ நயனா 
யாய 


பிள்ளைகளின்‌ மேன்மை அவர்களின்‌. 
பிதாக்களே. முதியோருக்கு பிள்ளைகளின்‌ 
பிள்ளைகள்‌ கிரீடமாயிருப்பதைப்போல, 
பிள்ளைகளுக்கும்‌ அவருடைய பெற்றோர்கள்‌ 
மேன்மையாயிருக்கிறார்கள்‌. பெற்றோர்‌ 
கர்த்தரிடத்தில்‌ விசுவாசமும்‌ பயபக்தியும்‌ 
உள்ளவர்களாயிருப்பது. பிள்ளைகளுக்கு 
மிகுந்த ஆசீர்வாதம்‌. பெற்றோரின்‌ 
ஞானம்‌ பிள்ளைகளுக்கும்‌. 
மிரயோஜனமுள்ளதாயிருக்கும்‌. பிள்ளைகள்‌ 
பெரியவர்களாக வளர்ந்து. தங்களுடைய 
சொந்தக்குடும்ங்களை  ஸ்தாபிக்கும்போது. 
அவர்களுடைய பெற்றோரின்‌ 
உபதேசங்களும்‌, ஆலோசனைகளும்‌, 
புத்திமதிகளும்‌, அவர்களுக்கு மிகுந்த 
பிரயோஜனமுள்ளதாயிருக்கும்‌. 


மேன்னையானவைகளைப்‌ 
பேசும்‌ உதடு. 
நீதி 17:7 


நீதி 17:7. மேன்னையானவைகளைப்‌ 
பேசும்‌ உதடு மூடனுக்குத்‌ தகாது; 
பொய்‌ பேகம்‌ உதடு பிரபுவுக்கு 
எவ்வனவேனும்‌ தகாது. 


நீதிமொழிகள்‌ புஸ்தகத்தில்‌ 
மூடனுக்கும்‌ துன்மார்க்கனுக்கும்‌ 
எபிரெய 
பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. 
துள்மார்க்கனாயிருக்கிறான்‌. 
மூடனாயிருக்கிறான்‌. 
பேசும்‌ உதடு மூடனுக்குத்‌ தகாது. மூடன்‌ பல. 
சமயங்களில்‌ புத்திமானைப்போலவும்‌, 
தத்துவ ஞானியைப்போலவும்‌, அரசியல்‌ 
தலைவரைப்போலவும்‌ பேசுவான்‌. அவனுடைய 
வார்த்தைக்கும்‌, அவனுடைய சுபாவத்திற்கும்‌. 
சிறிதும்‌ சம்பந்தம்‌ இருக்காது. அவனுடைய 
வார்த்தையிலும்‌ நிச்சமிருக்காது. மூடன்‌: 
மாறுபாடுள்ளவன்‌. மூடன்‌ தன்னுடைய 
பேச்சில்‌ உறுதியாயிருக்கமாட்டான்‌. மாறிமாறி 


பேசுவான்‌. 


சமுதாயத்தில்‌ பிரபுவுக்கு உயர்ந்த 
அந்தஸ்துள்ளது. மதிப்பும்‌ மரியாதையும்‌ 
உள்ளது. பிரபு தன்‌ அந்தஸ்துக்கேற்ற 
பேச்சுக்களைப்‌ பேசவேண்டும்‌. பொய்பேசும்‌ 
உதடு பிரபுவுக்கு எவ்வளவேனும்‌ தகாது. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


(ODES 
FUEUSHERS 


பிரபுவினிடத்தில்‌ ஏராளமான பொறுப்புக்கள்‌ 
ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அவர்‌ பிறருடைய 
நம்பிக்கைக்குப்‌ பாத்திரவானாக 
பேசவேண்டும்‌, நடந்துகொள்ளவேண்டும்‌. 


பிரபுவின்‌ இருதயத்தில்‌ 
உண்மையிருக்கவேண்டும்‌. அவருடைய 
வார்த்தையில்‌: சத்தியமும்‌ உறுதியும்‌ 
இருக்கவேண்டும்‌. பிரபுவின்‌ மனச்சாட்சி 
பரிசுத்தமாயிருக்கவேண்டும்‌. பிரபு 
பொய்சொல்லமாட்டார்‌ என்னும்‌ நம்பிக்கை 
ஜனங்களிடத்திலிருக்கும்‌. அந்த நம்பிக்கையை 
பிரபு... காத்துக்கொள்ளவேண்டும்‌. பிரபு 
சொன்னதை செய்யவேண்டும்‌. செய்வதை 
சொல்லவேண்டும்‌. பொய்‌ சொல்லக்கூடாது. 


பரிதானம்‌ வாங்குகி றவர்கள்‌' 
நீதி 17:8 


நீதி 17:8. பரிதானம்‌ 
வாங்குகிறவர்களின்‌ பார்வைக்கு அது 
இரத்தினம்போலிருக்கும்‌, அது 
நோக்கும்‌ திசையெல்லாம்‌ காரியம்‌ 
வாய்க்கும்‌. 


ஐசுவரியவான்‌௧ள்‌ பணத்திற்கு மதிப்பு 
கொடுப்பார்கள்‌. பணத்தின்‌ தொகை 
வயலின்‌! அதை விலையுயர்ந்த 
மதிப்பார்கள்‌.  ஐசுவரியவானின்‌ 
கக்‌ பணம்‌ இரத்தினம்‌ போலிருக்கும்‌. 
இரத்தினமாலை கழுத்தில்‌ அணியும்‌ 
ஆபரணம்‌. இது அழகுக்காக 
அணியப்படுகிறது. ஆனால்‌ பணத்திற்கோ 
அதிகாரமும்‌, வல்லமையும்‌ இருக்கிறது. 


- இப்பிரபஞ்சத்து ஜனங்களில்‌ அநேகர்‌ 

வாங்கவேண்டுமென்று 

இரத்தினக்கல்லை 

பணத்தையும்‌ விரும்பி 

பணம்‌ பார்வைக்கு 

அழகாகமிருக்காது. ஆனால்‌ பணம்‌ அநேக 

வேலைகளைச்‌ செய்யும்‌. இரத்தினமாலை 

கழுத்தில்‌ அழகாயிருக்கும்‌. பணமோ 

கைிலிருந்தாலும்‌ அதிக 
பிரயோஜனமுள்ளதாயிருக்கும்‌. 





i= THE 
TT 


முத்திலிருக்கும்‌  இரத்தினமாலை 
ம்‌ ஜொலிக்கும்‌. கழுத்தை எந்தப்‌ 
பக்கம்‌ திருப்பினாலும்‌, ஆபரணத்திலுள்ள 
இரத்தின கற்கள்‌ எல்லா பக்கத்திலும்‌: 
ஒளிவீசும்‌. அது கண்களுக்கு பிரகாசமான 
வெளிச்சத்தைக்‌ கொடுக்கும்‌. பணமும்‌ 
இரத்தினக்கல்லைப்போலவே, எல்லா 
பக்கத்திலும்‌ மதிப்புள்ளதாயிருக்கிறது. 
பணத்தை எந்தப்‌ பக்கத்தில்‌ 
செலவுபண்ணினாலும்‌, அதற்கென்று ஒரு 
மதிப்புள்ளது. பணம்‌ நோக்கும்‌ திசையெல்லாம்‌ 
காரியம்‌ வாய்க்கிறது. இந்த வசனத்தில்‌ 
“பரிதானம்‌” என்னும்‌ வார்த்தை பொதுவான 
பணத்தைக்‌ குறிக்கிறது. பணத்தை 
வாங்குகிறவர்களின்‌ பார்வைக்கு அது 
இரத்தினம்போலிருக்கிறது. பணம்‌ நோக்கும்‌ 
திசையெல்லாம்‌ காரியம்‌ வாய்க்கிறது. 


குற்றத்தை மூடுகிறவன்‌ 
நீதி 17:9 


நீதி 179. குற்றத்தை மூடுகிறவன்‌. 
சிநேகத்தை நாடுகிறான்‌; கேட்டதைச்‌. 
சொல்லுகிறவன்‌ பிராணசிநேகிதரையும்‌ 
பிரித்துவிடுகிறான்‌. 


நண்பர்கள்‌ மத்தியிலும்‌, உற்றார்‌ 
உறவினர்கள்‌ மத்தியிலும்‌, சிநேகிநரின்‌ 
மத்தி சமாதானத்தைக்‌ 
காத்துக்கொள்ளவேண்டுமென்றால்‌, நாம்‌ 
கேள்விப்பட்டது. எல்லாவற்றையும்‌ 
எல்லோரிடமும்‌ சொல்லிவிடக்கூடாது. நாம்‌ 
கேள்விப்பட்ட செய்தி பிறருக்கு நீங்கு 
செய்யக்கூடியதாகமிருக்குமென்றால்‌, அந்தச்‌ 

செய்தியை அவர்களிடம்‌ சொல்லாமல்‌, 
அதை நமக்குள்ளே அடக்கி 
வைத்துக்கொள்ளவேண்டும்‌. ஒருவேளை 
அந்தச்‌ செய்தி அவர்களுடைய 
பாதுகாப்புக்கு சேதமுண்டுபண்ணலாம்‌.. 
அவர்களுக்கு தீங்கு உண்டுபண்ணலாம்‌. 
குற்றத்தை மூடுகிறவன்‌ சிநேகத்தை: 
நாடுகிறான்‌. 


மற்றவர்கள்‌ நமக்கு விரோதமாகத்‌ 
தீங்குசெய்தாலும்‌, அதைப்‌ பெரிதுபடுத்தாமல்‌, 
மன்னித்துவிடுவதே நமக்கும்‌ நல்லது. 
அவர்களுக்கும்‌ நல்லது. நம்மை 
சபிக்கிறவர்களை நாம்‌. 
ஆசீர்வதிக்கவேண்டும்‌. நம்மோடு 
மற்றவர்களும்‌  சிநேகமாயிருக்கவேண்டும்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QODNENS 
PUBLISHERS 


மற்றவர்களோடு 

நம்முடைய 
சிநேகத்தைப்‌ 
வாய்ப்புள்ளது. 
வாயின்‌ வார்த்தைகளைக்‌ 
குறித்து A ட நாம்‌ மிகுந்த 
கவனத்தோடிருக்கவேண்டும்‌. நம்முடைய 
நாவுக்கு கடிவாளம்போட்டு அடக்கிவைப்பது 
நமக்கும்‌ நல்லது பிறருக்கும்‌ நல்லது. 

கேட்டதை சொல்லுகிறவன்‌, பிராண 
சிநேகிதரையும்‌ பிரித்துவிடுகிறான்‌. கண்டும்‌ 
காணாமலிருப்போமென்றால்‌, நம்முடைய 
சிநேகம்‌ நிலைக்கும்‌. எல்லாவற்றையும்‌ 
ஆராய்ந்து பார்த்து, எல்லாவற்றிற்கும்‌. 
முக்கியத்துவம்‌ கொடுத்து, எல்லாவற்றைப்‌ 
பற்றியும்‌ பேசினால்‌ சிநேகம்‌ நிலைக்காது 
மன்னிப்பதும்‌ மறப்பதும்‌ நமக்கு நல்லது. 
நம்முடைய கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து 
நம்முடைய பாவங்களை மன்னித்து, அதை 
மறந்துவிடுகிறார்‌. 


நாமும்‌ 
சிநேகமாயிருக்கவேண்டும்‌. 
வார்த்தைகள்‌ 
பிரித்துவிடுவதற்கு 
ஆகையினால்‌ 


மூடனை நூறடி. அடிப்பது 
நீதி 1750. 


நீதி 1740, மூடனை நூறடி. 
அடிப்பதைப்பார்க்கிலும்‌, புத்திமானை 
வாயினால்‌ கண்டிப்பதே அதிகமாய்‌ 
உறைக்கும்‌. 


தப்புபண்ணுகிறான்‌. 
பத்தனதும்‌ ஐ தப்புபண்ணுகிறான்‌. மூடனைத்‌ 
திருத்துவதைவிட, புத்திமானைத்‌ திருத்துவது 
மிகவும்‌ எளிது. மூடனை நூறடி அடித்தாலும்‌: 
அது அவனுக்கு உறைக்காது. மூடன்‌ தான்‌ 
செய்த தப்பிதத்தை உணரமாட்டான்‌. 
உணர்ந்தாலும்‌ திருந்தமாட்டான்‌. 
த்‌ அடிக்கவேண்டிய 
அவனிடம்‌ வாயினால்‌ 


னை 
அவசியமேயில்லை. 
ஒரு வார்த்தையைக்‌ கடிந்து சொன்னாலே 
போதுமானது. அதுவே அவனுக்கு அதிகமாய்‌ 


உறைக்கும்‌. புத்திமான்‌ தன்னுடைய தவறை 
உணர்ந்து திருந்திவிடுவான்‌. மூடனை நூறடி 
அடித்தாலும்‌ அவனை அடிக்கிறவனுக்குத்‌ 
தான்‌ கை வலிக்கும்‌. மூடனுக்கோ ஒரு 
வலியும்‌ ஒரு வேதனையும்‌ உண்டாகாது. 
மூடனுக்கு உறைக்காது. 





ழ்‌ நயனா நீதிமொழிக 
ராரா 

துஷ்டன்‌ 
தேடுகிறான்‌ 
நீதி 17:11 


கலகத்தையே 


நீதி 1741. துஷ்டன்‌ கலகத்தையே 
தேடுகிறான்‌; குருரதூதன்‌ அவனுக்கு 
விரோதமாக அனுப்பப்படு வான்‌. 


துஷ்டன்‌ தேவனுக்கு விரோதமாகக்‌. 
கலகம்பண்‌ ணுகிறான்‌. தேவன்‌ 
ஸ்தாபித்திருக்கிற அரசாங்கத்திற்கு 
கீழ்ப்படியாமல்‌ முரண்டுபண்ணுகிறான்‌. 
துன்மார்க்கன்‌ கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு 
எதிர்த்து நிற்கிறான்‌ அவர்களோடு. 
கர்த்தரைப்பற்றி விவாதம்பண்ணுகிறான்‌. 
துஷ்டன்‌ கலகத்தையே தேடுகிறான்‌. 
ஜனங்கள்‌ மத்தியிலே சமாதானமிருந்தால்‌ 
அது துஷ்டனுக்குப்‌ பிடிக்காது. அந்த 
சமாதானத்தைக்‌ கலைத்துவிட்டு, அங்கு 
சண்டை உண்டுபண்ணுவதே துஷ்டனுக்குப்‌ 
பிரியமானது. 


துஷ்டனுக்கு மென்மையான 
வார்த்தைகளினால்‌ புத்திசொன்னால்‌ 
அவனுக்கு உறைக்காது, 

மென்மையாகக்‌ கடிந்துகொண்டால்‌ துஷ்டன்‌ 
தன்னுடைய தப்பிதத்தை உணரமாட்டான்‌ 
கலகத்தைத்‌ தேடுகிற நுஷ்டனுக்கு 
விரோதமாக குரூரதூதன்‌ 
அனுப்பப்படுகிறான்‌. இவனுடைய 
வார்த்தைகளும்‌, நியாயத்தீர்ப்புகளும்‌, 
தண்டனைகளும்‌ மிகவும்‌ கடினமாயிருக்கும்‌. 
துஷ்டன்‌ குரூரதூதனுக்கு பயப்படுவான்‌. 
கர்த்தரே துஷ்டனுக்கு விரோதமாய்‌ 
குரூரதூதனை அனுப்பியிருக்கிறார்‌. 


துஷ்டனை நாம்‌ நூறடி அடித்தாலும்‌ 
அவனுக்கு 


அவனுக்கு உறைக்காது. 
உறைக்கும்படியாக நம்மால்‌ அடிக்கவும்‌ 
முடியாது. அப்படிப்பட்ட துஷ்டனை 
தண்டிப்பதற்கு கர்த்தர்‌ குரூரதூதனைப்‌ 
பயன்படுத்துகிறார்‌. குரூரதூதன்‌ துஷ்டனை 
நூறடி அடிக்கவேண்டிய அவசியமில்லை. ஒரு 
அடி அடித்தாலே போதும்‌ துஷ்டன்‌ 
சங்காரமாகிவிடுவான்‌. 


PROVERBS - COMMENTARY 


- விரிவுரை QOODNENS 


PUBLISHERS 


மதிகேட்டில்‌ திரியும்‌ மதியீனன்‌ 
நீதி 17:12 


நீதி 1742. தன்‌ மதிகேட்டில்‌ திரியும்‌ 
மதியீனனுக்கு எதிர்ப்படுவதைப்‌ 
பார்க்கிலும்‌, குட்டிகளைப்‌ பறிகொடுத்த. 
கரடிக்கு எதிர்ப்படுவது வாசி. 


மதியீனன்‌ மிருகத்தைப்போல அலைந்து, 
திரிகிறான்‌. இவனுடைய மதிகேட்டை 
இவனால்‌ அடக்க முடியாது. இவனுடைய 
பேச்சிலும்‌ செய்கையிலும்‌ மதிகேடு 
வெளிப்படும்‌. இவன்‌ மிகவும்‌ ஆபத்தானவன்‌. 
தன்னுடைய வழியில்‌ யார்‌ வந்தாலும்‌ 
ர்களுக்‌ சேதமுண்டுபண்ணுவான்‌. 
ம்‌ மதியீனனுடைய 
தெளிவாகமிருக்காது. 
நல்லவருக்கும்‌ தீயவருக்கும்‌ 
வித்தியாசம்‌ காணத்தெரியாது. தனக்கு 
எதிராக வருகிறவர்கள்‌ எல்லோருமே 
தன்னுடைய சத்துருக்கள்‌ என்றும்‌, தனக்கு 
ஆபத்து விளைவிக்கக்கூடியவர்கள்‌ என்றும்‌ 
நினைத்துக்கொள்வான்‌. 
ட்டிகளை 
கோபத்தோடிருக்கும்‌. 
எதிர்பட்டாலும்‌ அவர்களைத்‌ தாக்கும்‌ 
அவர்கள்தான்‌ தன்னுடைய குட்டியை 
திருடிச்சென்றுவிட்டார்கள்‌ என்று தப்பிதமாக 
நினைத்துக்கொள்ளும்‌. மதிமீனமான கோபம்‌ 
ஒரு பைத்தியம்‌. இது பைத்தியத்தின்‌ 
ஆரம்பநிலை. இப்படிப்பட்ட கோபத்தை 
தற்காலிகமான பைத்தியம்‌ என்றும்‌ 
சொல்லலாம்‌. 


குட்டிகளை பறிகொடுத்த கரடிகளை 
நாம்‌ அடக்கிவிடலாம்‌. ஆனால்‌ ட்டில்‌ 
திரியும்‌ மதிமீனனை யாராலும்‌ அடக்க 
முடியாது. அவனுக்கு எதிர்ப்படுவது 
நமக்குத்தான்‌ ஆபத்து. மதிகேட்டில்‌ திரியும்‌ 
மதியீனன்‌, குட்டிகளைப்‌ பறிகொடுத்த 
கரடியைவிட பயங்கரமானவன்‌. மிகவும்‌ 
மோசமானவன்‌. அப்படிப்பட்டவனுக்கு 
தகடு. தமத ஆர்த்து. என்பன்‌ 

ட்‌ ட்டு 


பறிகொடுத்த கரடி 
தனக்கு யார்‌ 





ழ்‌ நயனா 
யாய 
நன்மைக்குத்‌ தீமைசெய்கிறவன்‌. 
நீதி 17:18 


நீதி 1748. நன்மைக்குத்‌. 
தீமைசெய்கிறவன்‌ எவனோ, அவன்‌ 
வீட்டைவிட்டுத்‌ தீமை நீங்காது. 


பிறருக்குத்‌ தீங்குசெய்கிறவன்‌ 

நன்றியில்லாதவன்‌. தன்னுடைய 

சிநேகிதர்களுக்கு செய்யவேண்டிய நன்றிக்‌ 

வன்‌ செய்யமாட்டான்‌. நன்றி 

தீமைக்கு தீமை 

மிருககுணமுள்ளவன்‌. 

நன்மைக்கு தீமை செய்கிறவன்‌ பிசாசின்‌ 

குணமுள்ளவன்‌. இப்படிப்பட்டவன்‌ தன்‌ 

குடும்பத்தையும்‌ நேசிக்கமாட்டான்‌. 

இவனுடைய துர்க்குணத்தினால்‌, இவனுடைய 

குடும்பமும்‌ சபிக்கப்பட்டிருக்கும்‌. தீமை 
இவனுடைய வீட்டைவிட்டு நீங்காது. 


சண்டையின்‌ ஆரம்பம்‌ 


நீதி 17:14. 


நீதி 1704. சண்டையின்‌ ஆரம்பம்‌ 
மதகைத்‌ திறற்துவிடுகிறது போலிருக்கும்‌; 
ஆதலால்‌ விவாதம்‌ எழும்புமுன்‌ அதை: 
விட்டுவிடு. 


சண்டையின்‌ ஆரம்பமே மிகவும்‌ 
கோபமான ஒரு வார்த்தை 
வார்த்தையைப்‌ பிறப்பிக்கும்‌. 
வார்த்தைகளின்‌ எண்ணிக்கையும்‌, வேகமும்‌ 
அதிகரிக்கும்‌. வார்த்தைகளில்‌ கோபம்‌ 
நிரம்பியிருக்கும்‌. இவை அதிகரிக்கும்போது. 
இவற்றை தடைபண்ணுவது மிகவும்‌ கடினம்‌. 
ஒரு பெரிய அணைக்கட்டில்‌ தண்ணீரை 
சேகரித்து, அதன்‌ மதகைத்‌ திறந்துவிட்டால்‌, 
அதை அடைப்பது மிகவும்‌ கடினம்‌. 
சண்டையின்‌ ஆரம்பம்‌ மதகைத்‌ 
திறந்துவிடுவதுபோல இருக்கும்‌. 


திறந்தவிட்டால்‌, 
நிறுத்திவிடலாம்‌. 
திறந்துவிட்டால்‌, 


வார்த்தைகளை தடுத்து நிறுத்திவிடவேண்டும்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அதற்குமேலும்‌ வார்த்தைகளைக்‌ 
கொட்டிவிடாதவாறு, நாவுக்கு கடிவாளம்‌. 
போடவேண்டும்‌. விவாதம்‌ எழும்பும்‌ முன்பாக 
சண்டையை விட்டுவிடுவது மிகவும்‌ எளிது. 
அது தான்‌ நல்லது. விவாதம்‌ 
பெரிதாகிவிட்டால்‌ சண்டையை நிறுத்த 
முடியாது. சிறிய தீ பெரிய காட்டைக்‌ 
கொழுத்திவிடுவதுபோல சண்டையின்‌ 
ஆரம்பம்‌ எல்லோரையும்‌ அழித்துப்போடும்‌. 
ஆகையினால்‌ சண்டை ஆரம்பமாகும்போதே, 
அதை விட்டுவிடுவது உத்தமம்‌. 


துன்மார்க்கனை 
'நீதிமானாக்குகிறவன்‌ 
நீதி 17:15 


நீதி 1715. துன்மார்க்கனை 
'நீதிமானாக்குகிறவனும்‌, நீதிமாணைக்‌ 
குற்றவாவியாக்குகி றவனுமாகிய 
இவ்விருவரும்‌ கர்த்தருக்கு. 
அருவருப்பானவர்கள்‌. 


நியாயாதிபதிகள்‌ வழக்குகளை 
நியாயமாய்‌ விசாரிக்கவேண்டும்‌. நீதியான 
தீர்ப்பு சொல்லவேண்டும்‌. நீதியும்‌, நியாயமும்‌, 
நிர்வாகமும்‌, ஆளுகையும்‌ இவர்களிடத்தில்‌ 
ஒப்புக்கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவர்கள்‌ 
தங்களிடத்தில்‌ கொடுக்கப்பட்டிருக்கும்‌ 
பொறுப்புக்களுக்கு உண்மையுள்ளவர்களாக 
இருக்கவேண்டும்‌. குற்றவாளிகளுக்கு 
தண்டனை கொடுக்கவேண்டும்‌. 
நிரபராதிகளை விடுதலை பண்ணவேண்டும்‌. 
நீதிமன்றத்தில்‌ நீதி செத்துப்போனால்‌, அந்த 
தேசத்திலும்‌ நீதியிருக்காது. அந்த தேசமே 
அநீதியினால்‌ அழிந்துபோகும்‌. 

நியாயதிபதிகள்‌ துன்மார்க்கனை 
நீதிமானாக்கிவிடக்கூடாது. அவர்கள்‌ 
நீதிமானை குற்றவாளியாக்கிவிடவும்கூடாது. 
இது அநியாயம்‌. நீதிக்கு விரோதமாக 
செய்யப்படும்‌ துரோகம்‌. இப்படிப்பட்டவர்களை 
கர்த்தர்‌ தண்டிப்பார்‌. இவர்கள்‌ கர்த்தருக்கு 
அருவருப்பானவர்கள்‌. நன்மையைப்‌ 
பாதுகாக்கவேண்டியவர்களிடத்தில்‌ 
தீமையிருக்கும்போது, கர்த்தர்‌ அவர்களை 
தம்முடைய நீதியின்‌ பிரகாரம்‌ தண்டிப்பார்‌. 
கர்த்தருடைய நீதி நியாயமுள்ளது. 
அவருடைய தண்டனை பயங்கரமானது. 





je 
EAT 
மூடன்‌ கையிலே ரொக்கம்‌ 
நீதி 17:16 


தீதி 17:16. ஞானத்தைக்‌ கொள்ளும்படி. 
முடன்‌ கையிலே ரொக்கம்‌. 
என்னத்திற்கு? அதின்‌ மேல்‌ அவனுக்கு. 
மனமில்லையே. 


கர்த்தர்‌ மூடன்‌ 
கிருபையுள்ளவராகயிருக்கிறார்‌. 


மேலும்‌ 
கர்த்தர்‌ 


சூரியனின்‌ 
வெளிச்சத்தைக்‌ கொடுக்கிறார்‌. சுத்தமான 
காற்றைக்‌ கொடுக்கிறார்‌. கிருபையுள்ள 
தேவன்‌ மூடனுக்கும்‌ நன்மை செய்கிறார்‌ 
ஞானத்தைக்‌ கொள்ளும்படி மூடர்‌ கையிலே. 
ரொக்கத்தைக்‌ கொடுக்கிறார்‌. 


நம்முடைய ஆத்துமா ஜீவனுள்ளது. 
அது சிந்தித்து அறிந்துகொள்ளக்கூடியது. 
கேள்விகளைக்‌ கேட்டு, அதற்கு விடைபெற்று. 

பெற்றுக்கொள்ளக்கூடியது. 


ஐக்கியமாயிருக்கும்‌ 

பெற்றிருக்கிறோம்‌. 

'ஜெபம்பண்‌ ணுவதற்கு 

வாய்ப்புக்களையும்‌, 

கொடுக்கிறார்‌. 

பெற்றோரையும்‌, 

உறவினரையும்‌, நல்ல ஊழியக்காரர்களையும்‌, 

நல்ல சிநேகிதரையும்‌ கொடுக்கிறார்‌. 

இவர்களெல்லோரும்‌ ஞானத்தைப்‌ பெற்றுக்‌ 
ள்ளும்‌ நமக்கு உதவியா 

இவர்களெல்லோருமே 
ஞானத்தைப்‌ 
ரொக்கமாகக்‌. 


பெற்றுக்கொள்வதற்கு 
கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள்‌. 


கர்த்தர்‌ நமக்கு 

கிருபைகளையும்‌, 

கொடுத்திருப்பது, நமக்குக்‌ கிடைத்திருக்கிற 
மிகப்பெரிய சிலாக்கியம்‌. ஆனால்‌. 
மனுஷனோ தேவனுடைய கிருபையை 
பயன்படுத்தாமல்‌  அசட்டைபண்ணுகிறான்‌. 
கர்த்தர்‌ கொடுத்திருக்கிற சிலாக்கியத்தை 
தனக்கு பிரயோஜனம்‌ உண்டாக்கத்தக்கதாக 
பயன்படுத்தாமல்‌ இருக்கிறான்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ தனக்குக்‌ கொடுத்திருக்கும்‌ 
தாலந்துகளை மண்ணில்‌ புதைத்து வைக்கிற 
மதிகேடனுக்கு ஒப்பாயிருக்கிறான்‌. 
ஞானத்தைப்‌ பெற்றுக்கொள்ளவேண்டும்‌ 
என்னும்‌ விருப்பம்‌ மூடனிடத்தில்‌ இல்லை. 
ஆகையினால்‌ கர்த்தர்‌ மூடனுடைய கையில்‌ 
ஞானத்தைப்‌ பெற்றுக்கொள்ளும்படி 
ரொக்கத்தைக்‌ கொடுத்தாலும்‌ அதனால்‌ 
அவனுக்கு பிரயோஜனம்‌ ஒன்றுமில்லை. 


சிநேகிதன்‌ 
நீதி17:17 


நீதி 17:07. சிநேகிதன்‌ எல்லாக்‌. 
காலத்திலும்‌ சிநேகிப்பான்‌; இடுக்கணில்‌ 
உதவவே சகோதரன்‌ பிறத்திருக்கிறான்‌. 


எல்லா 

ஒருவருக்கொருவர்‌ 
உண்மையுள்ளவர்களாமிருக்க வேண்டும்‌. 
சகோதர சிநேகம்‌ நித்தியமானது. மெய்யான 
சிநேகமுள்ளவர்கள்‌ எப்போதுமே 
சிநேகிதராகவே இருப்பார்கள்‌. சிநேகிதத்தில்‌ 
மாய்மாலம்‌ இருக்கக்கூடாது. 
மாய்மாலமுள்ளவர்கள்‌, தேவைக்கேற்ப, 
ழ்நிலைக்கேற்ப சிநேகிதராயிருப்பார்கள்‌. 
ஒரு சில சிநேகிதர்கள்‌ கோடைகாலத்தில்‌ 
பிரிந்துபோய்விடுவார்கள்‌. குளிர்காலத்தில்‌ 
மறுபடியும்‌ சிநேகிதராகிவிடுவார்கள்‌. 
இவர்களிடத்தில்‌ உண்மையான சிநேகம்‌ 
இல்லை. 


சிநேகிநர்களின்‌ 
குணாதிசயங்களை நாம்‌ ஆராய்ந்து 
பார்க்கவேண்டும்‌. அவர்களிடத்தில்‌ 
உலகப்பிரகாரமான ஐசுவரியமும்‌ ஆஸ்தியும்‌ 
அதிகமில்லாமல்‌ இருக்கலாம்‌. ஆனால்‌ 
அவர்களிடத்தில்‌ தெய்வீக ஞானமும்‌, 
கிருபையும்‌ அதிகமாய்‌ நிரம்பிமிருக்கும்‌. 
அவர்களிடத்தில்‌ சரீரப்பிரகாரமான அழகு 
குறைவுடட்டிருக்கலாம்‌. ஆனாலும்‌ அவர்கள்‌ 
ஆவிக்குரிய காரியங்களில்‌ 
அழகுள்ளவர்களாகயிருப்பார்கள்‌. நாம்‌ 
வெளித்தோற்றத்தைப்‌ பார்த்து சிநேகிக்காமல்‌, 
அவர்களுடைய யான, உள்ளான 
சுபாவத்தைப்‌ பார்த்து சிநேகிக்கவேண்டும்‌. 


நம்முடைய 





ழ்‌ நள 
யாய 


இயேசுகிறிஸ்துவே நமக்கு மெய்யான 
சிநேகிதர்‌. அவர்‌ நம்மிடத்தில்‌ முடிவுபரிந்தம்‌ 


தம்முடைய வேளை வந்ததென்று அறிந்து, 

வ்வலகத்திலிருக்கிற. 
தம்முடையவர்களிடத்தில்‌ அன்புவைத்தபடியே, 
முடிவுபரியந்தமும்‌ அவர்களிடத்தில்‌ 


அன்புவைத்தார்‌" (யோவா 134) 


நம்முடைய கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து 
நம்மிடத்தில்‌ அன்புகூருவதுபோல 


நாமும்‌ 
"உமது 


எண்ணப்படுகிறோம்‌ என்று எழுதியிருக்கிறபடி 

நேரிட்டாலும்‌, கிறிஸ்துவின்‌ அன்பைவிட்டு 

நம்மைப்பிரிப்பவன்‌ யார்‌? 

வியாகுவமோ, துன்பமோ, 
"நாசமோசமோ, 


பலவவொள்தக்றயகளாகிலுவ்ள ம 


மரணமானாலும்‌, 
தேவதூதர்களானாலும்‌, 
அதிகாரங்களானாலும்‌, வல்லமைகளானாலும்‌. 
நிகழ்காரியங்களானாலும்‌, 
வருங்காரியங்களானாலும்‌,  உயர்வானாலும்‌, 
தாழ்வானாலும்‌, வேறெந்தச்‌ யான ன்‌ 
நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து 
்்‌ தேவனுடைய அன்பைவிட்டு 
பிரிக்கமாட்டாதென்று 
நிச்சமித்திரக்கிறேன்‌ (ரோம 35-38) 
என்று அப்போஸ்தலர்‌ பவல்‌ சொல்லுகிறார்‌. 
சிநேகிதன்‌ காலத்திலும்‌ 
சிநேகிப்பன்‌. இடுக்கணும்‌, 
இக்கட்டும்‌, 
வரும்போது 


உதவவே சகோதரன்‌ பிறந்திருக்கிறான்‌. ஒரு 
தாய்‌ வயிற்றுப்‌ பிள்ளைகள்‌ 
ஒருவருக்கொருவர்‌ உதவியாயும்‌ 
ஒத்தாசையாயும்‌ க்கவேண்டும்‌. 
தன்னுடைய சகோதரருக்கோ, சகோதரிக்கோ 
இடுக்கண்‌ வரும்போது உதவிசெய்ய 
முன்வரவேண்டும்‌. மெய்யான சிநேகிதன்‌, 
உடன்பிறந்த சகோதரனைப்போல. 
இருக்கிறான்‌. 


ஜீவனானாலும்‌, 


எல்லா 
ஒருவருக்கு 
பாடுகளும்‌, 
அவருடைய 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
UBLISHERS 


புத்தியீனன்‌ 
நீதி 17:18 


நீதி 1718. புத்தியினன்‌. தன்‌ 
சிநேகிதனுக்கு முன்பாகக்‌ கையடித்துக்‌ 
கொடுத்துப்‌ பிணைப்படுகிறான்‌. 


வாழ்க்கையில்‌ நாம்‌ 
குடன்பட்டிருக்கக்கூடாது. 
ஒருவருக்கொருவர்‌ 
குடன்பட்டிருக்கவேண்டுமேயல்லாமல்‌ வேறு 
கடன்‌ எதுவும்‌ நமக்கு இருக்கக்கூடாது. 
ஞானமுள்ளவன்‌ கடன்‌ 
பிரச்சனைகளிலிருந்து தப்பித்துக்‌ 
கொள்கிறான்‌. அவன்‌ மற்றவர்கள்‌ 
பெற்றிருக்கிற கடனுக்காக 
பிணைப்படமாட்டான்‌. பிறருடைய கடனைத்‌ 
தீர்ப்பதற்கு கையடித்துக்‌ கொடுக்கமாட்டான்‌. 
பிறருக்கு ஜாமீன்‌ கொடுக்கமாட்டான்‌. 


சேர்த்துக்கொள்கிறான்‌. 
சிநேகிதனுக்கு முன்பாக 

கொடுத்து பிணைப்படுகிறான்‌. 

மற்றவர்களுக்காக பிணைப்படுவது ஒரு 

கண்ணியைப்‌ போன்றது. 

சிக்கிக்கொண்டால்‌ விடுதலை பெறுவது 

மற்றவர்களுக்காக 

தன்னுடைய 

செய்கிறான்‌. 

மிருக்கிற மனைவிக்கும்‌, 

பிள்ளைகளுக்கும்‌ தீங்கு செய்கிறான்‌. 

இவன்‌ செய்கிற தப்பிதத்தினால்‌, இவனுடைய 

குடும்பத்திலுள்ளவர்களும்‌ இவனோடு சேர்ந்து 

தீங்கு அனுபவிப்பார்கள்‌. 


வாதுப்பிரியன்‌ 
நீதி 17:19 


1719. 





i= a 
TT 


ணப ்ட ரகக. 
வாதுபிரியராயிருப்பார்கள்‌. 

பாதகப்பிரியன்‌. இவன்‌ 

சண்டையை விரும்புகிறான்‌. மற்றவர்களோடு 
விவாதம்பண்ணுவதை விரும்புகிறான்‌. இவன்‌ 
செய்கிற தொழிலிலும்‌, வியாபாரத்திலும்‌ 
அநேக பிரச்சனைகள்‌ வரும்‌. பிரச்சனைகளை 
சமாதானமாகத்‌ தீர்த்து வைக்காமல்‌, எல்லா 
பிரச்சனைகளையும்‌ நீதிமன்றத்திற்கு 
கொண்டுபோய்விடுவான்‌. 


வாதுப்பிரியன்‌ விக்குரிய 
ங்களில்‌ சமாதானமாமிருக்க 
மாட்டான்‌. போதுமென்ற பக்தியே மிகுந்த. 
ஆதாயம்‌. ஆனால்‌ டைய 
இருதயத்தில்‌ சமாதானமும்‌, ஆறுதலும்‌: 
இருக்காது. சத்தியத்தில்‌ தெளிவிருக்காது. 
இவன்‌ எப்போதும்‌ குழப்பத்திலிருப்பான்‌. 
மற்றவர்களையும்‌ குழப்புவதற்கு 
முயற்சிபண்‌ ணுவான்‌. ஆவிக்குரிய 
காரியங்களைக்‌ குறித்து மற்றவர்களோடு 
தர்க்கம்பண்ணுவது இவனுக்குப்‌ பிரியமானது. 


பிறரோடு பேசும்போ 
ஞானமாகவும்‌, 
பொறுமையாகவும்‌ 
பேசவேண்டும்‌. 
ஆரம்பத்திலேயே. 
ஆரம்பித்துவிடுவான்‌. 
வார்த்தைகளில்‌ கோபமும்‌. 
வேகமும்‌ இருக்கும்‌. இவன்‌ ஒரு 
பாதகப்பிரியன்‌. மற்றவர்களுக்கு 
தீங்குசெய்வது இவனுக்குப்‌ பிரியம்‌. 
வாதுப்பிரியன்‌ சத்தியத்திற்கு 
துணைபோவதுபோல மாய்மாலம்‌ 
பண்ணுவான்‌. தன்னுடைய சிந்தையிலும்‌, 
வார்த்தையிலும்‌, செய்கையிலும்‌ சத்தியமும்‌ 
நீதியும்‌ நிற்பது போல காண்பித்துக்‌. 
கொள்வான்‌. தான்‌ நீதிக்காகவே. 
போராடுவதாக மாய்மாலம்பண்ணுவான்‌. 
ஆனால்‌ மெய்யாகவே இவனிடத்தில்‌ 
அநீதியும்‌, அநியாயமும்‌ இருக்கும்‌. இவன்‌ 
பாவத்தை நேசிப்பான்‌. பொய்யை விரும்பி 
பேசுவான்‌. 


நாம்‌ 
அமைதியாகவும்‌, 
சந்தோஷமாகவும்‌, 
சிநேகமாகவம்‌ 
வாதுப்பிரியனோ 
சண்டையை 


இவனுடைய 


வாதுப்பிரியன்‌ சுயநலப்பிரியன்‌. இவன்‌ 
மற்றவர்களிடத்தில்‌ தன்னைப்பற்றி உயர்த்திக்‌ 
காண்பிக்க விரும்புவான்‌. தனக்கு எல்லாம்‌. 
தெரியுமென்று தன்னைப்பற்றி 
விளம்பரம்பண்ணுவான்‌. விளம்பர பிரியன்‌ 
ஆபத்தில்‌. சிக்கிக்கொள்வான்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


வாசலை  உயர்த்திக்கட்டுகிறவன்‌ 

நாடுகிறான்‌. எல்லோருக்கும்‌ 
முன்பாக தன்னை உயர்த்தவேண்டுமென்று 
விரும்பி, தன்னிடத்தில்‌ போதுமான பணம்‌ 
இல்லாவிட்டாலும்‌, பிறரிடத்தில்‌ கடன்வாங்கி, 
தன்னுடைய வீட்டை உயர்த்திக்‌ கட்டுகிறான்‌. 
இலனுக்கு அழிவு வரும்‌. 


செல்லும்‌ செலவை கணக்குப்‌ 
பார்க்காமல்‌, வீண்செலவு செய்தால்‌ அழிவு 
வாசற்படியில்‌ படித்திருக்கும்‌. இவன்‌ 
தன்னுடைய வீட்டை பெரியதாக 
கட்டவேண்டும்‌ என்னும்‌ அவசியமில்லை. 
தன்னுடைய தகுதிக்கு மீறி, தன்‌ வாசலை 
உயர்த்திக்‌ கட்டினாலே, இவனுக்கு அழிவும்‌ 
மோசமும்‌ வரும்‌. மற்றவர்கள்‌ மத்தியிலே 

தனக்கு உயர்வும்‌, மதிப்பும்‌, மரியாதையும்‌ 
உண்டாகவேண்டும்‌ என்பதற்காக, இவன்‌ 
பேராசைப்பட்டு தன்‌ வீட்டின்‌ வாசலை 
உயர்த்திக்‌ கட்டுகிறான்‌. இதனால்‌ 
த்‌ ஆத்‌ வருவதற்கு பதிலாக 
தீமை மதிப்பும்‌ மரியாதையும்‌ 
வத்‌ பதிலாக அவமானமும்‌, 
நாசமும்‌, மோசமும்‌ வரும்‌. இவனுடைய 
பக்கத்து வீட்டுக்காரர்கள்‌ இவனைப்பற்றி 
பெருமைப்படுவதற்குப்‌ பதிலாக, இவன்மீது 
பொறாமைப்படுவதற்கு ஏது உண்டாகும்‌. 


மாறுபாடான இருதயமுன்னவன்‌ 
நீதி 17:20 


நீதி 17:20. 
இருதயமுன்னவன்‌ நன்மையைக்‌ 
கண்டடைவதில்லை; புரட்டு 
நாவுன்னவன்‌ தீமையில்‌ விழுவான்‌. 


மாறுபாடான 


அமைதியும்‌ ஆறுதலும்‌ இருக்காது. in 


சிந்தனையிருக்காது. இவன்‌ தன்னுடைய 
சிந்தனையில்‌ உறுதியாய்‌ நிலைத்திருக்கவும்‌ 
மாட்டான்‌. இவனுடைய இருதயம்‌ 
மாறுபாடானது. இவனுடைய சிந்தையும்‌, 
செயலும்‌ மாறுபாடானது. மாறுபாடான 
இருதயமுள்ளவன்‌ நன்மையைக்‌ 
கண்டடைவதில்லை. இதல்‌ திருப்தி 


உண்டாகாது. 





i THE 
TT 


புரட்டு 
விழுவான்‌ இவன்‌ 
அவதூறு பேசுவான்‌. 
கோள்சொல்லுவான்‌. 


நாவுள்ளவன்‌ 


இருக்கமாட்டார்கள்‌. 
நாவின்‌ நிமித்தமாய்‌ நல்ல சிநேகிதரெல்லாம்‌ 
இவனைவிட்டுப்‌.. பிரிந்துபோய்விடுவார்கள்‌. 
இவனுடைய வார்த்தையில்‌ விஷம்‌ இருக்கும்‌. 
இவன்‌ வார்த்தையினால்‌ பிறரைக்‌ 
'கோபப்படுத்துவான்‌. இவனுடைய 
சத்துருக்களுக்கு இவன்மீது அதிகமாய்க்‌ 
கோபழுண்டாகும்‌. 

இவன்‌ மற்றவர்களுக்கு தீமையை 
யோசித்துப்‌ பேசுவான்‌. ஆனால்‌ முடிவிலோ, 
இவன்‌ தலையின்மீது தீமை வந்திறங்கும்‌. 
இவன்‌ மற்றவர்களுக்கு குழி வெட்டுவான்‌. 
இவன்‌ வெட்டிய குழியில்‌ இவனே 
விழுந்துவிடுவான்‌. இவன்‌ மற்றவர்களுக்கு 
மறைவாக வலையையும்‌, கண்ணியையும்‌ 
விரிப்பான்‌. தான்‌ விரித்த வலையில்‌ 
இவனே சிக்கிக்கொள்வான்‌. பிறருக்கு தீங்கு 
நினைக்கிறவர்களுக்கு தீங்கு வரும்‌. புரட்டு 
நாவள்ளவன்‌ தீமையில்‌ விழுவான்‌. 


மூடபுத்திரனைப்‌ பெறுகிறவன்‌ 
நீதி 17:21 


நீதி 1721. முடயுத்திரனைப்‌ 
பெறுகிறவன்‌ தனக்குச்‌ ௪ஞ்சலமுண்டாக. 
அவனைப்‌ 

மதியினனுடைய 

மகிழ்ச்சியில்லை. 


ஒரு குடும்பத்தில்‌ ஆண்‌ பிள்ளை 
பிறக்கும்போது, அந்தக்‌ குடும்பத்தார்‌ 
எல்லோருக்கும்‌ மிகுந்த 'சந்தோஷமுண்டாகும்‌. 
அந்தப்‌ பிள்‌. வளர்ந்து 
பினாத்த ஞானமுள்ளவனாகவும்‌, 
புத்தியுள்ளவனாகவும்‌ இருக்கும்போது, 
அவன்‌ மூலமாய்‌ குடும்பத்தாரின்‌ சந்தோஷம்‌ 
அவனிடத்தில்‌ 

மதியீனமும்‌, 

அவனால்‌ 

சஞ்சலமே உண்டாகும்‌. 

பெறுகிறவன்‌, தனக்கு. 

அவனைப்‌ பெறுகிறான்‌. 

மதியீனனுடைய தகப்பனுக்கு மகிழ்ச்சியில்லை. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தாவீதுக்கு அப்சலோம்‌ பிறந்தபோது 
மிகுந்த சந்தோஷப்பட்டார்‌. தன்‌ குழந்தைக்கு 
அப்சலோம்‌ என்று பேரிட்டார்‌. அப்சலோம்‌ 
என்னும்‌ பெயருக்கு “தகப்பனாரின்‌ 
சமாதானம்‌” என்று பொருள்‌. ஆனால்‌ 
அப்சலோம்‌ வளர்ந்து பெரியவனானபோதோ, 
தகப்பனாருக்கு சமாதானதைக்‌ 
கொடுப்பதற்குப்‌ பதிலாக, பிரச்சனைக்குமேல்‌ 
பிரச்சனையைக்‌ கொடுத்தார்‌. அப்சலோமால்‌ 
தாவீதுக்கு மகிழ்ச்சி உண்டாகவில்லை. 
சஞ்சலமே உண்டாயிற்று. மதிமீனனைப்பற்றிய 
கவலை, அவனுடைய தகப்பனாரின்‌ 
இருதயத்தில்‌ நிரந்தரமாய்த்‌ தங்கியிருக்கும்‌. 
அது அவருடைய சந்தோஷத்தைப்‌ பாதிக்கும்‌. 
அப்சலோம்‌. தன்‌ தகப்பனாருக்கு 
சமாதானமாயிருப்பதற்குப்‌ பதிலாக, 
சஞ்சலமாயிருந்தார்‌ 


மனமகிழ்ச்சி. 
தீதி 17:22 


நீதி 1722௨ மனமகிழ்ச்சி 


ஒளஷதம்‌; முறித்த 
எலும்புகளை உலரப்பண்ணும்‌. 


சந்தோஷமாயிருப்ப! 
சரீரத்திற்கு ஆரோக்கியம்‌ தேவனாகிய 
நம்முடைய ஆவிக்கும்‌, 
ஆண்டவராயிருப்பதுபோல, 
சரீரத்திற்கும்‌ 


நல்ல்‌ 
ஆவியோ 


நமது 


ஆண்டவராயிருக்கிறார்‌ 

சரீரத்தின்‌ தேவைகளை 

தெய்வீக கிருபையினால்‌. 

நம்முடைய சரீரத்‌ 

கொடுப்பதோடு ஒளஷதமும்‌ கொடுக்கிறார்‌. 
மனமகிழ்ச்சியே நமது சரீரத்திற்கு நல்ல 
ஒளஷதம்‌. 


ம்முடைய இருதயத்தில்‌ சந்தோஷம்‌ 
இல்வல வேண்டு இதில்‌ 
உலகப்பிரகாரமான 


கவலைகளோ, 
இச்சைகளோ, மாயையான 
காரியங்களோ சிறிதும்‌ இருக்கக்கூடாது. 
நம்முடைய யம்‌ 
சந்தோஷமாயிருந்தால்தான்‌ நம்முடைய சரீரம்‌ 
ஆரோக்கியமாயிருக்கும்‌. மனமகிழ்ச்சி 
முகமலர்ச்சியைத்‌ தரும்‌. தேவனுடைய கிருபை 
நம்முடைய இருதயத்தை நிரப்பவேண்டும்‌. 
அப்போதுதான்‌ நம்முடைய இருதயத்தில்‌ 
மனமகிழ்ச்சி நிரம்பியிருக்கும்‌. 


மாம்சத்தின்‌ 





ழ்‌ நவள 
யாய 


மனமகிழ்ச்சியானது. 
ஒளஷதத்தைப்போல இருக்கிறது. 
சரீரத்திற்கு ஆரோக்கியம்‌ 


ஆரோக்கியமாயிருக்கும்‌ 
நம்மிடத்தில்‌ 

ஒப்புக்கொடுத்திருக்கும்‌ பொறுப்புக்களை, 
நம்மால்‌ சோர்வில்லாமல்‌, உற்சாகமாய்‌ செய்ய 
முடியும்‌. தேவனுடைய 
செய்வதற்கு 
ஆரோக்கியமுள்‌ளதாகவும்‌, 
தகுதியுள்ளதாகவும்‌ இருக்கும்‌. 

மனதில்‌ . ட அருத்தம்‌. 
நிரம்பிமிருக்கும்போது. அது நம்முடைய சரீர 
ஆரோக்கியத்தைப்‌ பாதிக்கும்‌. சரீரத்திற்கு 
வியாதி வரும்‌. வியாதியுள்ள சரீரம்‌: 
பலவீனமாயிருக்கும்‌. பலவீனமான சரீரத்தால்‌ 
ஒரு வேலையையும்‌ ஒழுங்காக செய்ய 
முடியாது. நம்முடைய மதத்த அதிகமான 
பாடுகளும்‌, வேதனைகளும்‌, 
உபத்திரவங்களும்‌ வரும்போது நம்முடைய 
ஆவி  முறிந்துபோகும்‌. நம்முடைய 
மனச்சாட்சிக்கு காயமும்‌ சேதமும்‌ 
உண்டா! நமக்குள்‌ குற்றவுணர்வு 
அதிகரிக்கும்‌. முறிந்த ஆவி எலும்புகளை 
உலரப்பண்ணும்‌. எலும்புகளின்‌ 
ஆரோக்கியமும்‌ பெலனும்‌ கெட்டுப்போகும்‌. 
உலர்ந்த எலும்புகளில்‌ உயிர்‌ இருக்காது. 


துன்மார்க்கன்‌ 


நீதி 17:23 


நீதி 1729. துன்மார்க்கன்‌, நீதியின்‌. 
வழியைப்‌ புரட்ட,  மடியிலுூன்ன 
பரிதானத்தை வாங்குகிறான்‌. 


துன்மார்க்கன்‌ 

சாதிக்கவேண்டுமென்று 

துன்மார்க்கனுடைய ஜீவியத்தில்‌ 
சத்தியமும்‌ 


தான்‌ நினைத்ததை 


இருக்காது. 
புரட்டுவதற்கு பெய்ச்சாட்சிகளைத்‌. 
தேடுவான்‌. துன்மார்க்கனிடத்தில்‌ பாவமும்‌ 
அநியாயமும்‌ நிரம்பியிருக்கும்‌. இவனுக்கு 
விரோதமாக. நியாயத்தீர்ப்பு 
சொல்லப்பட்டாலும்‌, இவன்‌ நியாயத்தைப்‌ 
புரட்டுவதற்கு பணத்தைப்‌ பயன்படுத்துவான்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


எதையும்‌ செய்வான்‌. 
பொய்ச்சாட்சி சொல்லுவான்‌. 
வழியைப்‌ புரட்டுவதற்காக 
மடியிலுள்ள பரிதானத்தை வாங்குகிறான்‌. 
பரிதானம்‌. தனக்காகவே 
ஆயத்தமாயிருக்கிறது என்று 
நினைத்துக்கொள்கிறான்‌. துன்மார்க்கன்‌ 
பொய்சொல்லுவதற்கும்‌, பொய்ச்சாட்சி 
சொல்லுவதற்கும்‌ வெட்கப்படமாட்டான்‌. 
இவனுடைய மனச்சாட்சி னை 
மழுங்கிப்போயிருக்கும்‌. துன்மார்க்கன்‌ 
பொய்சொல்லும்போது, அவனுடைய 
மனச்சாட்சி அவனைக்‌ கண்டித்து 
உணர்த்தாது. துன்மார்க்கனுடைய 
சுபாவத்தினால்‌, பல சமயங்களில்‌ நீதிக்கு 
முக்கியத்துவம்‌ இல்லாமல்‌ போய்விடுகிறது. 
நீதியான நியாயத்தீர்ப்பு சொல்லுவதில்‌ 
தாமதமுண்டாகிறது. பல சமயங்களில்‌, 
பரிதானத்தினால்‌ நீதியான நியாயத்தீர்ப்பு 
புரட்டப்படுகிறது. 


மூடனுடைய 
பூமியின்‌ 
கடையாத்தரங்களில்‌ செல்லும்‌. 


நீதிமான்‌ தனக்கு முன்பாக எப்போதும்‌ 
ஞானத்தை வைத்திருக்கிறான்‌. நீதியின்‌ 


பாதையில்‌ முன்னேறிச்‌ செல்வான்‌. ஒரு 
பாதையில்‌ செல்லும்போது, வேறு பாதைக்கு 
மாறமாட்டான்‌. இவனுடைய நடையில்‌ 
உறுதியிருக்கும்‌. இவனுடைய பேச்சில்‌. 
உண்மையிருக்கும்‌. இவனிடத்தில்‌ மாறுபாடு 
காணப்படாது. ஞானம்‌ புத்திமானுக்கு 
முன்பாக இருக்கிறது. 





f= FTE 
TT 


மூடனுடைய கண்கள்‌ எல்லா 
பக்கத்திலும்‌ சுற்றிப்‌ பார்க்கும்‌. அவை 
பூமியின்‌ கடையாந்தரங்களில்‌ செல்லும்‌. 
இவறுக்கென்று  குறிக்கோளோ, இலக்கோ 
எப்படியும்‌ வாழலாம்‌ 
ந்தம்‌ கொள்கையுடையவன்‌. மூடன்‌ 
தன்னுடைய பேச்சுக்களிலும்‌, 
செய்கைகளிலும்‌ தன்னுடைய மூடத்தனத்தை 
வெளிப்படுத்துகிறான்‌. இவனுடைய நடையில்‌: 
உறுதியிருக்காது. இவனுடைய இருதயத்தில்‌ 
மாறுபாடு நிரம்பியிருக்கும்‌ தான்‌ என்ன 
நினைக்கிறோம்‌ என்பதும்‌. தான்‌ என்ன 
பேசுகிறோம்‌ என்பதும்‌ தான்‌ என்ன 
செய்கிறோம்‌ என்பதும்‌ இவனுக்கு சரியாகத்‌ 
தெரியாது. இவன்‌ சுக்கான்‌ இல்லாத 
கப்பலைப்‌ போன்றவன்‌. காற்றடிக்கிற 
திசையெங்கும்‌ அலைந்து திரிகிறவன்‌. 
இப்படிப்பட்ட மூடன்‌ இலக்கு இல்லாமல்‌ 
ஜீவிக்கிறவன்‌. 


மூடபுத்திரன்‌ 
நீதி 17:25 


நீதி 1720. புத்திரன்‌ தன்‌ 
பிதாவுக்குச்‌ சலிப்பும்‌, தன்னைய்‌ 
பெற்றவர்களுக்குக்‌ க௪ப்புமானவன்‌. 


ரன்‌ னைப்‌ 
வெக்க வத்‌ 
கொடுக்கிறான்‌. மூடபுத்திரனைப்‌ பெறுகிறவன்‌ 
அவனுக்கு சஞ்சலமுண்டாக அவனைப்‌ 
பெறுகிறான்‌. மதிமீனனுடைய தகப்பனுக்கு 
மகிழ்ச்சியில்லை (நீதி 17:21). பிள்ளைகளின்‌ 
மூடத்தனத்தினால்‌, பெற்றோருக்கு 
அவர்கள்மீது கோபம்‌ வரும்‌. மூடபுத்திரன்‌ 
தன்னைப்‌ பெற்றவர்களுக்கு வேதனையைக்‌ 
கொடுக்கிறான்‌ 
கோபத்தைக்‌ 
பொருளாகும்‌. 


மூடபுத்திரன்‌ தன்னுடைய பெற்றோரின்‌ 
அறிகாரத்திற்குக்‌ கீழ்ப்படியமாட்டான்‌. 
இவனைப்‌ பெற்ற தாய்க்கு இவனால்‌. 
சலிப்பும்‌ கசப்பும்‌ உண்டாகும்‌. வருத்தமும்‌ 
வேதனையும்‌ வரும்‌. பவன்‌ தன்னுடைய 
தாயாரின்‌ அன்பை உதாசீனம்‌. 
பண்ணுகிறான்‌. தாயாருடைய மென்மையான 
குணத்தை அலட்சியம்‌ பண்ணுகிறான்‌. 
பெற்றோரால்‌ கட்டுப்படுத்தப்படாதவர்களை , 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


மற்றவர்கள்‌ கட்டுப்படுத்துவார்கள்‌. 
நம்முடைய பிள்ளைகளை நாம்‌ கண்டித்து 
வளர்க்கவில்லையென்றால்‌, ர்கள்‌ 
ஊரிலுள்ளவர்களிடம்‌ 

நம்முடைய 

அடிக்கக்கூடாது என்றால்‌, 

பிள்ளைகளை கண்டித்து வளர்க்கவேண்டும்‌. 


மூடபுத்திரன்‌. ந்த்‌ பெற்றோரின்‌. 
அதிகாரத்திற்குக்‌ கீழ்ப்படியமாட்டான்‌. 
இவனைப்‌ பெற்ற தாய்க்கு இவனால்‌ 
சலிப்பும்‌ கசப்பும்‌ உண்டாகும்‌. வருத்தமும்‌ 
ம்‌. இவன்‌ தன்னுடைய 

உதாசீனம்‌ 

பண்ணுகிறான்‌. தாயாருடைய மென்மையான 
குணத்தை. அலட்சியம்‌ பண்ணுகிறான்‌. 
பெற்றோரால்‌  கட்டுப்படுத்தப்படாதவர்களை, 
மற்றவர்கள்‌ கட்டுப்படுத்துவார்கள்‌. 
நம்முடைய பிள்ளைகளை நாம்‌ கண்டித்து 
வளர்க்கவில்லையென்றால்‌, அவர்கள்‌ 
ஊரிலுள்ளவர்களிடம்‌  அடிவாங்குவார்கள்‌. 
நம்முடைய பிள்ளைகளை மற்றவர்கள்‌ 
அடிக்கக்கூடாது என்றால்‌, நாம்‌ நம்முடைய 
பிள்ளைகளை கண்டித்து வளர்க்கவேண்டும்‌. 


நீதிமானை தண்டம்பிடிக்கிறது. 
நீதி 17:26. 


நீதி 17:28. நீதிமானை தண்டம்‌ 
பிடிக்கிறதும்‌, தியாயஞ்செய்கிறவனைப்‌ 
பிரபுக்கள்‌ அடிக்கிறதூம்‌ தகுதியல்ல. 


தேசத்தில்‌ நீதிமானுக்கு தண்டனை 
கொடுக்கக்கூடாது. நியாயம்‌ செய்கிறவனை 
அடித்து தண்டிக்கக்கூடாது. நியாயாதிபதிகள்‌ 
இந்த விஷயத்தில்‌ மிகவும்‌ 


எச்சரிப்போடிருக்கவேண்டும்‌. 
பிரபுக்களும்‌ துன்மார்க்கராகவும்‌, 
சர்வாதிகாரிகளாகவும்‌ இருக்கும்போது, 
அந்த தேசத்தில்‌ நீதிக்கும்‌, னம்‌ 
நீதிமான்களுக்கும்‌, நியாயம்‌ 
செய்கிறவர்களுக்கும்‌ மதிப்பும்‌ மரியாதையும்‌ 
இருக்காது. கொடூரகுணமுள்ள ராஜாக்கள்‌ 
நல்லவர்களையும்‌ தண்டிப்பார்கள்‌. 
அவர்களிடத்தில்‌ அதிகாரம்‌ இருக்கும்‌. 
ஆனால்‌ தங்களுடைய அதிகாரத்தை 
துஷ்பிரயோகம்‌. பண்ணுவார்கள்‌. 
இப்படிப்பட்டவர்களுடைய ஆட்சி 
நிலைக்காது. இவர்கள்மீது தேவனுடைய 
நியாயத்தீர்ப்பு வரும்‌. 


ராஜாக்களும்‌ 





ழ்‌ ளா 
யாய 


தேசத்திலுள்ள ஜனங்களுக்கு தங்களை 
ஆளுகை செய்கிற பிரபுக்கள்மீது மதிப்பும்‌, 
மரியாதையும்‌, நம்பிக்கையும்‌ 
இருக்கவேண்டும்‌. பிரபுக்களிடம்‌ நீதியும்‌, 
உண்மையும்‌ இருக்கவேண்டும்‌. அவர்கள்‌ 
மக்கள்மீது அன்போடும்‌ கரிசனையோடும்‌. 
இருக்கவேண்டும்‌. ஜனங்களுக்கு 
பிரபுக்கள்மீது நம்பிக்கை போய்விட்டால்‌, 
அந்த தேசத்தில்‌ நீதியான ஆளுகை 
நடைபெறாது. நீதிமானை 
தண்டம்பிடிக்கிறதும்‌, நியாயம்‌ செய்கிறவனை 
அடிக்கிறதும்‌ பிரபுவுக்கு தகுதியானதல்ல. 
அது நல்ல தேசத்திற்கு அழகானதல்ல. 
தேசத்தில்‌ நீதிமான்‌ அடிவாங்குவது அந்த 
தேசத்திற்கு அவமானம்‌. 


அறிவாளி 
நீதி 1727 


நீதி 1727,  அறிவாவி தன்‌ 
வார்த்தைகளை அடக்குகிறான்‌; விவேகி 
குளிர்த்த மனமுன்னவன்‌.. 


ள்ள 
பற்ற 


டைய 
கிரியைக। 

ன்‌ தா 

இவனுடைய வார்த்தைகளில்‌ 

கோபமும்‌ வேகமும்‌ இருக்காது. அமைதியான 
வார்த்தைகளையும்‌, குளிர்ந்த 
வார்த்தைகளையும்‌ பேசுவான்‌. மற்றவர்கள்‌ 
இவனிடத்தில்‌ கோபமான வார்த்தைகளைப்‌ 
பேசினாலும்‌, இவனுடைய குளிர்ந்த மனம்‌ 
அவர்களுடைய கோபத்தைத்‌ தணித்துவிடும்‌. 
குளிர்ந்த மனமுள்ளவனோடு பேசிப்பழக: 
வேண்டுமென்று எல்லோரும்‌ விரும்புவார்கள்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அறிவாளி 


எப்போதுமே ஞானமுள்ள 
வார்த்தைகளைப்‌ 


பேசுகிறான்‌. தன்னுடைய 
ஞானத்தினாலும்‌ புத்தியினாலும்‌ நன்மை 
செய்யவேண்டும்‌ என்பதே இவனுடைய 
விருப்பம்‌. அறிவாளி தன்‌ வார்த்தைகளை 
அடக்குகிறான்‌. 

வார்த்தையினால்‌ 

வந்துவிடக்கூடாது 
எச்சரிக்கையோடிருக்கிறான்‌. 

வேளையில்‌ தன்னுடைய 
பிரயோஜனமில்லாமல்‌. 

போய்விடக்கூடாது. 

கவனமாயிருக்கிறான்‌. 

பேசுவதற்கு. முன்பாக இரண்டுதரம்‌ 
யோசிப்பான்‌. இவனுடைய வார்த்தையில்‌ 
சுருக்கம்‌ இருக்கும்‌. இவனுடைய 
செய்கையில்‌ நிறைவு இருக்கும்‌. 


மூடனும்‌ ஞானவான்‌ 


நீதி 17:28 


நீதி 17:28. பேசாதிருந்தால்‌ மூடனும்‌ 
ஞானவான்‌ என்று எண்ணப்படுவான்‌; 
தன்‌ உதடுகளை மூடுகிறவன்‌ புத்திமான்‌ 
என்று எண்ணப்படுவான்‌.. 


வாயின்‌ 
மிகவும்‌ 
நம்முடைய 


புத்திமான்‌ தன்‌ 
வார்த்தைகளைக்‌ குறித்து 
எச்சரிக்கையாயிருப்பான்‌. 
வார்த்தைகளை தவறாகப்‌ 
பயன்படுத்துவதைவிட, பேசாமலிருப்பதே 
மிகவும்‌ நல்லது. பேசாதிருந்தால்‌ மூடனும்‌ 
ஞானவான்‌ என்று எண்ணப்படுவான்‌. தன்‌ 
உதடுகளை மூடுகிறவன்‌ புத்திமான்‌ என்று 
எண்ணப்படுவான்‌. அதிகமாகப்‌ 
பேசுகிறவனோ தன்னுடைய மதிமீனத்தை 
வெளிப்படுத்துகிறான்‌. நம்முடைய வாயின்‌ 
வார்த்தைகளைக்‌ குறித்து நாம்‌ மிகவும்‌ 
எச்சரிப்பாயிருக்கவேண்டும்‌. பரிசுத்த 
ஆவியானவர்‌ நம்முடைய நாவை ஆளுகை. 
செய்யவேண்டும்‌. 





நீதிமொழிக 


ழ்‌ நயனா 
யாய 


பிரிந்துபோகி றவன்‌ 
நீதி 18:1 


நீதி 181. மிரித்துபோகிறவன்‌ தன்‌ 
இச்சையின்படி செய்யப்பார்க்கிறான்‌ , 
எல்லா ஞானத்திலும்‌ 
தலையிட்டுக்கொள்ளுகிறான்‌. 


இந்த 

இரண்டுவிதமாக 

சொல்லுகிறார்கள்‌. 

பிரிந்துபோகிறவன்‌ தேவனுடைய 
பிரமாணத்தை ஏற்றுக்கொள்ளாமல்‌, அதன்‌ 
உபநேசங்களைலிட்டுப்‌ பிரிந்துபோகிறான்‌ 
என்பது ஒரு வியாக்கியானம்‌. மற்றொரு 
வியாக்கிமானமோ இதற்கு நேர்‌ எதிரானது, 


பிரிந்துபோகிறான்‌ என்பது 
வியாக்கியானம்‌ ஆகும்‌. 


உள்ளவர்களாயிருப்பார்கள்‌. 
மற்றவர்களைவிட தாங்கள்தான்‌ 
பெரியவர்கள்‌ என்று தங்களைப்பற்றி 
உயர்வாக நினைப்பார்கள்‌. மற்ற மனுஷரோடு 
ஒண்டாமல்‌ விலகியே ஜிவிப்பார்கள்‌. 
தங்களோடு பேசுவதற்கோ, 


இப்படிப்பட்டவர்கள்‌ சுயபெருமையுள்ளவர்கள்‌. 
தாங்கள்‌ சிந்திப்பதும்‌, தாங்கள்‌ பேசுவதும்‌, 
தாங்கள்‌ செய்வதும்‌ எப்போதுமே 
சரியானதாகமிருக்கும்‌ என்று 
ஆணவத்தோடிருப்பார்கள்‌ 
ஆணவழுள்ளவர்கள்‌ 
மற்றவர்களுடைய ஆலோசனைகளுக்கு செவி 
கொடுக்கமாட்டார்கள்‌. மற்றவர்களுடைய 
புத்திமதிகளை கேட்கவேண்டுமென்று. 


PROVERBS - COMMENTARY 


- விரிவுரை மறவா 


PUBLISHERS 


விரும்பவும்மாட்டார்கள்‌. தங்களுக்கு எல்லாம்‌ 
தெரியுமென்று இறுமாப்போடிருப்பார்கள்‌. 
தங்களுக்கு பிறருடைய உதலியோ, 
ஒத்தாசையோ தேவையில்லை. 
என்று ஆணவத்தோடிருப்பார்கள்‌ 
இப்படிப்பட்டவர்கள்‌ மற்றவர்களுடைய 
விஷயங்களில்‌. தேவையில்லாமல்‌ 
தலையிடுவார்கள்‌. மற்றவர்களைப்பற்றி 
தங்கள்‌ இஷ்டம்போல பேசுவார்கள்‌. தங்கள்‌ 
இஷ்டம்போல அவர்களை நியாயந்தீர்ப்பார்கள்‌. 
பிரிந்துபோகிறவன்‌ தன்‌ இச்சையின்படி 
செய்யப்பார்க்கிறான்‌. 


பிரிந்துபோகிறவன்‌ எல்லா ஞானத்திலும்‌ 
தலையிட்டுக்கொள்கிறான்‌. ஞானத்தைக்‌ 
கண்டடையவேண்டும்‌ என்பதே இவனுடைய 
வாஞ்சை. ஞானத்தைக்‌ கண்டுபிடிக்க 
வேண்டுமென்றால்‌ அதை வாஞ்சையோடு 
தேடவேண்டும்‌. விருப்பமில்லையென்றால்‌. 
பெற்றுக்கொள்ள முடியாது. ஞானத்தைப்‌ 
பெற்றுக்கொள்வதற்கு அநேக காரியங்கள்‌ 
நமக்கு 'தடையாகமிருக்கும்‌. 
அவையெல்லாவற்றிலிருந்தும்‌ நாம்‌ 
விலகியிருக்கவேண்டும்‌. நாம்‌ உலகத்தின்‌ 

சிக்கிக்கொள்ளக்கூடாது. 

பெற்றுக்கொள்ளவேண்டும்‌. 

நம்முடைய பிரதான 
விருப்பமாமிருக்கவேண்டும்‌. இத்து 
தடையாகமிருக்கிற _ எல்லா 
காரியங்களிலிருந்தும்‌ நாம்‌ 
பரிந்துபோய்லிட வேண்டும்‌ 


ஞானத்தைப்‌ 
விரும்புகிறவர்கள்‌ 
ஆலோசனைகளுக்கும்‌, 
செவிகொடுப்பார்கள்‌.. 
ஆலோசனைகளில்‌ நலமானதை 
பற்றிக்கொள்வார்கள்‌. ஞானத்தைப்‌ பெற்றுக்‌ 
கொள்ளவேண்டுமென்றால்‌, 


இடங்களுக்கும்‌ தேடி 

முதியோரின்‌ ஆலோசனைகளைக்‌ 
கேட்கவேண்டும்‌. அனுபவமுள்ளவர்கள்‌ 
சொல்லும்‌ புத்திமதிகளைக்‌ கேட்டு, 
அவற்றில்‌. பிரயோஜனமாயிருப்பவற்றை, 
நமக்கு சொதந்தமாக்கிக்கொள்ளவேண்டும்‌. 
எல்லா 


ஞானத்திலும்‌ 
தலையிட்டுக்கொண்டால்தான்‌, நம்முடைய 
ஞானம்‌ விருத்தியடையும்‌. 


பெற்றுக்கொள்ள 
மற்றவர்களுடைய 
புத்திமதிகளுக்கும்‌ 

பிறருடைய 


அனல்பிவன்டும்‌ 





ழ்‌ நயனா 
யாய 
மூடன்‌ 


நீதி 18:2 


நீதி 182. ஞானத்தில்‌: 
பிரியங்கொன்னாமல்‌, தன்‌ 
மனதிலுன்னவைகனை வெளிப்படுத்தப்‌ 


பீரியப்படுகிறான்‌. 


மூடன்‌ 


மூடனுக்கு ஞானத்தில்‌ 
பிரியமிருக்காது. ஆனாலும்‌ தனக்கு எல்லாம்‌ 
தெரிந்திருப்பதுபோல 
காண்பித்துக்கொள்வான்‌. 
மத்தியிலே தான்‌ ஒரு ஞானிபோல 
மாய்மாலம்‌ பண்ணுவான்‌. இவனுக்கு 
ஞானத்தில்‌ பிரியமிருக்காது. இப்படிப்பட்டவன்‌ 
தன்னுடைய வேலையின்மீதும்‌, 
தொழிலின்மீதும்‌ அக்கரை 
காண்பிக்கமாட்டான்‌. ஞானத்தில்‌ பிரியம்‌ 
கொள்ளாத மூடனுக்கு, வேதம்‌ வாசிக்கவும்‌, 
கர்த்தரிடத்தில்‌ ஜெபம்பண்ணவும்‌ பிரியம்‌ 


இருக்காது. 


ன்‌ மனதிலுள்ளவைகளை 
வெளிப்படுத்தல்‌ ச ரியப்படுகிறான்‌ 
மூடனுடைய மனதில்‌ மூடத்தனம்தான்‌ 
இருக்கும்‌. அவனுடைய இருதயத்தில்‌: 
மதியீனம்‌ நிரம்பியிருக்கும்‌. 

வார்த்தைகளில்‌ புத்தியோ, 
இருக்காது. மூடன்‌ 

வார்த்தைகளையே பேசுவான்‌. 

நல்ல காரியங்களை செய்வதில்‌ பிரியம்‌ 
இருக்காது. எதிலும்‌ சுவனம்‌ செலுத்தாமல்‌, 
விளையாட்டுத்தனமாக இருப்பான்‌. மூடன்‌ 
உருப்படியான காரியம்‌ எதையுமே. 
செய்யமாட்டான்‌. இவன்‌ ஒரு சோம்பேறி. 
இப்படிப்ப்டவன்‌ தன்னுடைய நேரத்தை 
பிரயோஜனப்படுத்திக்கொள்ளாமல்‌, அதை 
அசட்டையாக போக்கடித்துவிடுவான்‌. 


மனதிலுள்‌ளவைகளை 
னத கண்டும்‌ என்பதே மூடனுக்குப்‌ 
பிரியமானது. இவனுக்கு ஞானத்தில்‌ 
பிரியமில்லை. ஆனாலும்‌ தன்னிடத்தில்‌ 
ஞானமுள்ளதுபோல, மாய்மாலம்பண்ணுவான்‌. 
தன்னுடைய பேச்சை எல்லோரும்‌ 
கேட்கவேண்டுமென்று 

பிறருடைய 

ஆலோசனைகளையும்‌, 

கேட்கவேண்டும்‌ 

மூடனிடத்தில்‌ சிறிதும்‌ இருக்காது. 


மற்றவர்கள்‌ 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


துன்மார்க்கன்‌ 


நீதி 18:3 


நீதி 18:3. துன்மார்க்கன்‌ வர அவமானம்‌ 
வரும்‌; அவமானத்தோடே தித்தையும்‌ 
வரும்‌. 
துன்மார்க்கன்‌ 
உண்டுபண்ணுகிறான்‌. துன்மார்க்கனால்‌ 
மற்றவர்களுக்கு நன்மை உண்டாகாது. 
நிந்தையே உண்டாகும்‌. துன்மார்க்கன்‌ 
பிறரோடு பேசிப்பழகும்போது, அவன்‌ மூலமாய்‌ 
எல்லோருக்கும்‌ நிந்தை உண்டாகும்‌. 
எல்லோருக்கும்‌ அவமானமுண்டாகும்‌. 
துன்மார்க்கன்‌ ஞானிகளின்‌ கூட்டத்தில்‌ 
பிரவேசிக்கும்போது, அவன்‌ மூலமாய்‌ 
எல்லோருக்கும்‌ அவமானமே வரும்‌. 


நிந்தையை 


துன்மார்க்கன்‌ கர்த்தரை ஆராதிக்கிற 
சபையில்‌. பிரவேசிக்கும்போது, அவன்‌ 
மூலமாய்‌ தேவனுடைய நாமம்‌ தூவிக்கப்படும்‌. 
கர்த்தருடைய பரிசுத்தவான்௧ளுக்கு நிந்தை 
வரும்‌. துன்மார்க்கனுடைய பேச்சுக்கள்‌, 
செய்கைகள்‌ எல்லாமே  சபையாருக்கு 
நிந்தையையும்‌, அவமானத்தையும்‌ கொடுக்கும்‌. 


துன்மார்க்கர்‌ பிறருக்கு நிந்தையையும்‌ 
அவமானத்தையும்‌ கொடுப்பதுபோல, 
தங்களுக்கு தாங்களே நிந்தையையும்‌ 
அவமானத்தையும்‌ கொடுத்துக்‌. 
கொள்கிறார்கள்‌. துன்மார்க்கர்‌ 
கானமுள்ளவர்கள்‌ மத்தியிலே 
பிரவேசிக்கும்போது, அவர்கள்‌ தங்களைத்‌ 
தாங்களே அவமானப்படுத்திக்கொள்கிறார்கள்‌. 
அவர்களுடைய வார்த்தைகளின்‌ மூலமாயும்‌, 
செய்கைகளின்‌ மூலபாயும்‌ துன்மார்க்கருக்கு 
அவமானமே உண்டாகும்‌. 


துன்மார்க்‌ மாய்மாலக்காரர்கள்‌. 
தங்களுடைய துன்மார்க்கம்‌ மற்றவர்களுக்குத்‌ 
தெரியாத இரகசியம்‌ என்று 
நினைத்துக்கொள்கிறார்கள்‌. 

அவர்களுடைய 

இரகசியங்களையெல்லாம்‌ 

ர்‌. கர்த்தருக்கு மறைவான 


வெளிப்‌ 
இரகசியம்‌ எதுவுமேயில்லை. துன்மார்க்கரின்‌ 
மூடத்தனம்‌ வெளிப்படும்போது அவர்களுக்கு 
நிந்தையும்‌ அவமானமும்‌ உண்டாகும்‌. 





ழ்‌ நள 
TT 
மனுஷனுடைய வாய்மொழிகன்‌ 
நீதி 18:4 


நீதி 18:4. 

வாய்மொழிகன்‌ ம! 
ஜலம்போலிருக்கும்‌; ஞானத்தின்‌ ஊற்று. 
பாய்கிற ஆற்றைப்போலிருக்கும்‌. 


ஞானமுள்ளவர்களின்‌ வார்த்தைகள்‌ 

மிகவும்‌ பிரயோஜனமுள்ளது. அவை 

பொக்கிஷம்போல பயனுள்ளதாயிருக்கும்‌. 

ஞானவானுடைய வாய்மொழிகள்‌ ஆழமான 

ஜலம்போலிருக்கும்‌. அவர்கள்‌ ஆழமான 

சத்தியங்களைப்‌ பேசுவார்கள்‌. சத்தியத்தை 

தெளிவாகவும்‌, உறுதியாகவும்‌ 

சொல்லுவார்கள்‌. ஆழமான தண்ணீர்‌ 

ஆரவாரம்‌ பண்ணாது. அது அமைதியாகவே 

இருக்கும்‌. நிறைகுடம்‌ தளும்பாது. 

குறைகுடம்தான்‌. கூத்தாடும்‌. 

ஞானவான்களின்‌ இருதயத்தில்‌ ஞானம்‌. 

அவர்களுடைய 

ஜலம்போல. 

ஜலம்‌ ஒருபோதும்‌. 

ஞானிகளுடைய 

ஞானவார்த்தைகள்‌ 

வந்துகொண்டேயிருக்கும்‌. 

பாய்கிற 

ஊற்றுத்தண்ணீர்‌ 

சுத்தமாகவும்‌ இருக்கும்‌. 

வார்த்தைகளும்‌ 

ஊற்றிலிருந்து புதிய 

சுரந்துகொண்டிருக்கும்‌. 

கெட்டிக்கிடக்கு 

ல்‌ நீதிமானுடைய வாய்மொழிகள்‌ 

எல்லாமே நமக்கு பரயோஜனழைக்து 

ஊற்றுத்தண்ணீர்‌ தாகத்தைத்‌ 

'தணிப்பதுபோல, நீதிமான்களுடைய 

வார்த்தைகள்‌ நம்முடைய ஆத்தும 
தாகத்தைத்‌ தணிக்கும்‌. 


முகதாட்சிணியம்பண்ணுவது 
நீதி 18:5 


நீதி 185. வழக்கிலே நீதிமானைத்‌ 
தோற்கடிக்கிறதற்கு, துண்மார்க்கனுக்கு. 
முகதாட்சிணியம்பண்ணுவது நல்லதல்ல. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நியாயாதிபதிகளாகயிருக்கிறவர்கள்‌ 
வழக்குகளை நியாயமாய்‌ விசாரித்து நீதியான 
தீர்ப்பு சொல்லவேண்டும்‌. அவர்கள்‌ 
பார்க்கக்கூடாது. 

புரட்டிவிடக்கூடாது. 


நீதியும்‌ உண்மையும்‌ 
வழக்குகளிலை நீதிமான்‌ 


தோற்கடிக்கவேண்டும்‌. 
நீதிபதிகள்‌ 


குன்மார்க்கனுக்கு, 
முகத்தாட்சணியம்‌ பண்ணக்கூடாது. 


நியாயாசனத்தில்‌ 
நியாயாதிபதிகள்‌ 
தன்மைகளை மாத்திரமே 
வழக்காடுவோரின்‌ 
ஆதாரங்களையும்‌, 
ஐசுவரியங்களையும்‌, 
ஆஸ்திகளையும்‌ பார்த்து அவர்களுக்கு 
முகத்தாட்சணியம்‌ பண்ணக்கூடாது. 
வழக்குகளிலுள்ள சத்தியத்தை ஆராய்ந்து 
பார்த்து நீதியான தீர்ப்பு சொல்லவேண்டும்‌. 
ஆளுக்கு எற்ற. பிரகாரம்‌ தீர்ப்பு 
சொன்னால்‌ அந்தத்‌ தீர்ப்பில்‌ நீதியும்‌ 
இருக்காது, நியாயமும்‌ இருக்காது, சத்தியமும்‌ 
இருக்காது. கர்த்தரே நியாயாதிபதிகளை 
அவர்களுடைய ஆசனங்களில்‌ 
அமர்த்தியிருக்கிறார்‌. கர்த்தர்‌ தங்களுக்குக்‌ 
கொடுத்திருக்கிற பொறுப்புக்களுக்கு 
நியாயாதிபதிகள்‌ 


உண்மையுள்ளவர்களாமிருக்கவேண்டும்‌. 


மர்ந்திருக்கி, 
காள்‌ 
பார்க்கவேண்டும்‌. 
சொத்து 
அவர்களுடைய 
இவர்களுடைய 


மூடனுடைய உதடுகள்‌ 
நீதி 19:6,7 


நீதி 18:6. முடனுடைய உதடுகள்‌ 
விவாதத்தில்‌ நுழையும்‌, அவன்‌ வாய்‌ 


அடிகளை வரவழைக்கும்‌. 


நீதி :7. மூடனுடைய வாய்‌ 
அவனுக்குக்‌ கேடு, அவன்‌ உதடுகள்‌: 
அவன்‌ ஆத்தூமாவுக்குக்‌ கண்ணி. 





i FTE 
TT 


மூடனுடைய ட 
மூடவார்த்தைகளையே பேசும்‌ 


உதடுகள்‌ 
மூடர்கள்‌ 
காரியங்களில்‌ 
தலையிடுவார்கள்‌. 

ஞானம்‌ இருக்காது. 

அவர்களிடத்தில்‌ பொறுமையும்‌ இருக்காது. 
ஞானி சண்டையை அமர்த்துவான்‌. மூடனோ 
சண்டையை பெரிதுபடுத்திவிடுவான்‌. மூடன்‌ 
பிறருக்கு ஆலோசனை சொல்லுவதுபோல. 
சொல்லி, சண்டையை ஆரம்பித்துவிடுவான்‌. 
மூடனுடைய உதடுகள்‌ விவாதத்தில்‌ நுழையும்‌. 


த்தில்‌ பெருமையும்‌ 
இவனுடைய 
வேகமாகவும்‌ 

மூடர்கள்‌ 


கதை, 
ஆணவமும்‌ க்கும்‌ 
உநடுகளின்‌ வர்தன்‌ 
கோபமாகவும்‌ வரும்‌. 
மதுபானப்பிரியர்களாகயிருப்பார்கள்‌. 
இவர்களுடைய உதடுகள்‌ இவர்களுக்குக்‌ 
கீழ்ப்படியாது. தங்களுக்கு சம்பந்தமில்லாத 
காரியங்களைப்பற்றிப்‌ பேசவார்கள்‌. 
இதனால்‌ இவர்களுடைய வார்த்தைகள்‌ 
வீண்‌ விவாதமாகிவிடும்‌. 


மூடர்கள்‌ 
வார்த்தைகளால்‌ 
குற்றப்படுத்துவார்கள்‌ 
தூஷிப்பார்கள்‌. 


வாயின்‌ 
பிறரைக்‌. 
பிறரைத்‌ 
பிறருக்கு கோபம்‌ 
உண்டுபண்ணுவார்கள்‌. கோபப்படுகிறவர்கள்‌ 
இவர்களை அடித்துப்போடுவார்கள்‌ 
மூடனுடைய வாய்‌ அடிகளை வரவழைக்கும்‌. 
முடனுக்கேற்றது. பிரம்பு. இவன்‌ தன்னுடைய 

வார்த்தைகளினால்‌ அடி 
தன்னுடைய 


தங்கள்‌ 


கெட்டுப்போகிறான்‌. 


மூடனுடைய வாய்‌ அவனுக்கு 
கு அவனுடைய உதடுகள்‌ 
ஆத்துமாவுக்கு: 
கன்சி மூடனுடைய 
வார்த்தைகள்‌ பிறரை அழித்துப்போடும்‌. 
கண்ணியில்‌ சிக்குவதுபோல இவனுடைய 
வார்த்தையைக்‌ கேட்பவர்களும்‌ 
ஆபத்தில்‌ சிக்கிக்கொள்வார்கள்‌. 
அப்படிப்பட்டவர்களுக்கு அழிவு உண்டாகும்‌. 
மூடன்‌ மற்றவர்களுடைய அழிவுக்குக்‌ 
காரணமாகயிருப்பான்‌. முடிவில்‌ மூடன்‌, 
தன்னுடைய மூடத்தனத்தினால்‌, தானே 
அழிந்துபோவான்‌. மூடன்‌ தனக்குத்தானே 
தீங்கு வரவழைத்துக்கொள்கிறான்‌. மூடன்‌ 
பிறருக்கு மறைவாக கண்ணி வைக்கிறான்‌. 
அவனுடைய உதடுகளோ அவனுடைய 
ஆத்துமாவுக்கே கண்ணியாகிவிடுகிறது. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கோன்காரனுடைய வார்த்தைகள்‌ 


நீதி 18:8 


நீதி 18:8. கோள்காரனுடைய 
வார்த்தைகள்‌ விணையாட்டுப்போலி. 
ருக்கும்‌, ஆனாலும்‌ அவைகள்‌ 
உள்னத்திற்குன்‌ தைக்கும்‌. 

கோள்காரர்கள்‌  மற்றவர்களைப்பற்றி 
அவதூறு பேசுவார்கள்‌. மற்றவர்களுடைய 
நற்பெயரைக்‌ கெடுப்பதற்கு எல்லோரிடமும்‌ 
தூஷண வார்த்தைகளை சொல்லுவார்கள்‌. 
இப்படிப்பட்டவர்கள்‌. தீயநோக்கத்தோடு, 
வீடுவீடாக அலைந்து, கோள்சொல்லுவார்கள்‌. 
கோள்காரருடைய வார்த்தைகளினால்‌ 
சிநேகம்‌ முறிந்துபோகும்‌. நல்லவர்களுடைய 
நற்பெயர்‌ கெட்டுப்போய்விடும்‌. கோள்காரர்கள்‌ 
சமுதாயத்திற்கும்‌, தேசத்திற்கும்‌ 
கேடுவிளைவிக்கக்கூடியவர்கள்‌. 


கோள்காரனுடைய 
விளையாட்டுப்போலிருக்கும்‌. 
காயம்பட்டிருக்கும்போது, 
காயத்திற்கு மருந்து 
கோள்காரர்கள்‌ நயமாகப்‌ பேசுவார்கள்‌. 
ங்களுடைய வார்த்தைகளைக்‌ 
கேறவிக்ளுக்கு நன்ம்‌: எண்பது 
ஜோடனையாகப்‌ பேசுவார்கள்‌. 
அவர்களைப்போலவே தங்களுக்கும்‌ பாதிப்பு 
வந்திருக்கிறது என்று பரிதாபமாகச்‌ 
சொல்லுவார்கள்‌. ஆனால்‌ கோள்காரருடைய 
உள்ளத்தில்‌ பரிதாபம்‌ இருக்காது. பெருமை 
இருக்கும்‌. மற்றவர்களுடைய துக்கம்‌. 
நீங்கவேண்டும்‌ என்னும்‌ ஆர்வம்‌ இருக்காது. 
த்தின்மேல்‌ துக்கம்‌ 
என்னும்‌ விருப்பமே 


வார்த்தைகள்‌ 
ஒருவன்‌. 
அவனுடைய 
'தடவுவதுபோல, 


கண்டும்‌ ன்‌ 
இருக்கும்‌. 


கோள்காரர்‌ தங்களுடைய 
'சந்தோஷத்திற்காகவே. மற்றவர்களிடம்‌ 
கோள்சொல்லுகிறார்கள்‌. பிறருடைய 
சந்தோஷத்தில்‌ இவர்களுக்கு ஆர்வமோ, 
அக்கரையோ இல்லை. இவர்களுடைய 
வார்த்தைகள்‌ விளையாட்டுப்போலிருந்தாலும்‌, 
அவைகள்‌ உள்ளத்திற்குள்‌ நைக்கும்‌. 
கோள்காரருடைய வார்த்தைகள்‌ அதைக்‌ 
கேட்போரை பாதிக்கும்‌. அவர்கள்‌. 
யாரைப்பற்றி கோள்சொல்லுகிறார்களோ, 
அவர்களுக்கும்‌ பாதிப்பு உண்டாகும்‌. 
அவர்களுடைய நற்பெயருக்கு களங்கம்‌ 
உண்டுபண்ணும்‌ விதத்தில்‌ கோள்காரர்கள்‌ 
பேசுகிறார்கள்‌. 





f= THE 
TT 
வேலையில்‌ அச: தியாயிருப்பவன்‌ 


நீதி 18:9 


வேலையில்‌ 
அழிம்பனுக்குச்‌. 


நீதி 18:9. 
அசுதியாயிருப்பவன்‌ 
சகோதரன்‌. 


மூடர்கள்‌ 
இருப்பார்கள்‌ 
பிரயோஜனப்படுத்திக்‌ 
வீணாக்கிவிடுவார்கள்‌. 
கணக்குப்‌ பார்க்காமல்‌ 
செலவுபண்ணுவார்கள்‌. 

இவர்களுக்கு 

கொடுத்திருக்கிறார்‌. 

தங்கள்‌ வேலையில்‌ அசதியாயிருப்பார்கள்‌. 
வேலை செய்வதைவிட  சும்மாயிருப்பதே 
இவர்களுக்கு விருப்பம்‌ 


தன்‌ வேலையில்‌ அசதியாயிருப்பவன்‌ 
அழிம்பனுக்கு சகோதரன்‌.  அழிம்பனுடைய 
ம்‌ செய்யாமல்‌ 

தன்னுடைய 

வேலைக்கு பயன்படுத்தாமல்‌, 

அதை சும்மா வைத்திருப்பான்‌. அழிம்பன்‌ 
கெட்ட குமாரனைப்போன்றவன்‌. இவனுக்கு 
பொறுப்பைப்பற்றி அக்கரையிருக்காது. எந்த 
வேலையையும்‌ உருப்படியாக செய்யமாட்டான்‌. 
அழிம்பன்‌ ஒரு சோம்பேறி. தன்‌ வேலையில்‌ 
அசதியாயிருப்பவனும்‌ ஒரு சோம்பேறி. 
அழிம்பனும்‌ இவனும்‌ தல்‌ கெட்ட 
குமாரன்‌ 'னிடத்திலுள்ளதை 
ஊதாறித்தனமாக ல பண்ணுகிறான்‌. 
அசதியாயிருப்பவனுக்கு. 

கிடைக்காது. ஆஸ்தியும்‌ 


சோம்பேறிகளாகவும்‌ 


கர்த்தரின்‌ நாமம்‌ 


நீதி 18:10 


நீதி 18:10. கர்த்தரின்‌ நாமம்‌ பலத்த 
துருகம்‌; தீதிமான்‌ அதற்குன்‌ ஓடிச்‌. 
சுகமாமிருப்பான்‌. 

கர்த்தர்‌ தம்முடைய 
பரிசுத்தவான்‌களுக்கு, போதுமானவரா 
யிருக்கிறார்‌. அவர்களுக்கு கர்த்தரின்‌ 
நாமம்‌ பலத்த  துருகமாகமிருக்கிறது. 
பெரிய கோபுரமாகமிருக்கிறது. 
நீதிமான்கள்‌ அதற்குள்‌ பிரவேசித்து, 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


இளைப்பாறுதலடைவார்கள்‌. 

ஓடியாடி வேலைசெய்து, 

களைப்படைந்திருக்கும்போது. 
நாமத்தில்‌ இளைப்பாறுதலடைவார்கள்‌. 


நாமமே பலத்த 
கர்த்தருடைய 
தேவையான 
ஆறுதல்களும்‌, 
கர்த்தருடைய 
கர்த்தருடைய நாமம்‌ 
இருந்து. 
பாதுகாக்கிறது. 
கர்த்தருடைய 


கர்த்தருடைய 
துருகமாயிருக்கிறது. _ 
பரிசுத்தவான்களுக்குத்‌ 
ஆசிர்வாதங்களும்‌, 
ஆரோக்கியங்களும்‌ 
நாமத்திலுள்ளது. 
பலத்த துருகத்தைப்போல 
அவருடைய பிள்ளைகளைப்‌ 
நம்மைப்‌ பாதுகாப்பதற்கு 
நாமம்‌ மாத்திரம்‌ போதுமானது. 


ஐசுவரியவானுடைய பொருள்‌ 
நீதி 1811 


நீதி 18 


இசுவரியவானுடைய 
பொருள்‌ அவனுக்கு... அரணான 
பட்டணம்‌; அது அவன்‌ எண்ணத்தில்‌ 


உயர்ந்த மதில்போலிருக்கும்‌.. 


ஐசுவரியவான்களுக்கு 
இப்பிரபஞ்சத்தின்‌ ஆஸ்தியும்‌, சம்பத்தும்‌ 
அதிகமாயிருக்கும்‌. ஐசுவரியவான்கள்‌ 
தங்கள்‌ ஆஸ்தியை நம்புவார்கள்‌. தங்கள்‌ 
ஆஸ்தி தங்களைப்‌ பாதுகாக்கும்‌ என்றும்‌, 
அதுவே தங்களுக்கு அரணான பட்டணம்‌ 
என்றும்‌ நினைப்பார்கள்‌. கர்த்தருடைய 
மரிசுத்தவான்௧ளுக்கோ, அவருடைய நாமமே 
பலத்த துருகமாகயிருக்கிறது. கர்த்தருடைய 
நாமமே விசுவாசிகளுக்கு அரணான 
பட்டணமாயிருக்கிறது. 


இசவரியவான்‌ தன்னுடைய 
பொரு தனக்கு பட்டணத்தைக்‌ 
கட்டுகிறான்‌. இந்தப்‌ பட்டணத்தை அவன்‌ 
ஆளுகைசெய்கிறான்‌. 

ஐசுவரியத்தைப்‌ பார்த்து 
பெருமைப்படுகிறான்‌. பட்டணத்திற்கு 
தீங்குவருவதுபோல, இவனுடைய ஆஸ்திக்கும்‌ 
தீங்கு வரும்‌. 
அதிகபிரயாசமெடுத்து. 


பாதுகாப்பான்‌. 


தன்‌ 
இவனுடைய 


இவனு: 
இவனைவிட்டுப்‌ போய்விடும்‌. 





ழ்‌ நள 
யாய 


ஐசுவரியவான்‌ 
நினைத்துப்‌ 
அவனுடைய 
எண்ணத்தில்‌ 


தன்‌ ஆஸ்தியை 
_ பெருமைப்படுகிறான்‌. 
சம்பத்து, அவனுடைய 
உயர்ந்த மதில்போல்‌. 
இருக்கிறது. உயர்ந்த மதில்‌ தனக்கு 
பாதுகாப்பாயிருக்குமென்று நினைக்கிறான்‌. 
மதிலின்‌ உயரத்தை மற்றவர்களால்‌ அளக்க 
முடியாது என்றும்‌, தன்னுடைய ஆஸ்தியை 
மற்றவர்களால்‌ எண்ணிப்‌ பார்க்க முடியாது 
இப்படிப்பட்ட 

தன்னைத்தான்‌. 

வஞ்சித்துக்கொள்கிறான்‌. 
ஜசுவரியவானுடைய 

அவனுடைய எண்ணத்தில்‌, 
அரணான  பட்டணமாயிருக்கிறது. 
மெய்யாகவே அரணான பட்டணமல்ல. 
அவனுடைய ஐசுவரியம்‌ அவனுடைய 
எண்ணத்தில்‌, உயர்ந்த மதில்போலிருக்கிறது. 
அது மெய்யாகவே உயர்ந்த மதில்‌ அல்ல. 
இது அவனுடைய கற்பனை. அவனுடைய 
கற்பனையில்‌ உண்மையில்லை. இவனுடைய 
மாயையான கற்பனையே 


பொருள்‌, 
அவனுக்கு 
அது 


இவனை 
வஞ்சித்துவிடும்‌. இவன்‌ நினைப்பதுபோல, 
இவனுடைய ஐசுவரியம்‌, இவனுக்கு அரணான 
பட்டணமாசுவும்‌, உயர்ந்த மதிலாசுவும்‌ இருந்து, 
இவனைப்‌ பாதுகாக்காது. 

ஐசுவரியத்தை நம்புகிறவன்‌, 
வீட்டைக்கட்டின புத்தியில்லாத மனுஷனுக்கு 
ஒப்பாயிருக்கிறான்‌. 


மேன்மைக்கு. 
தாழ்மை 


நீதி 18:12 


முன்னானது 


நீதி 18:12. அழிவு 
மனுஷனுடைய 
இதுமாப்பாயிருக்கும்‌; 
முன்னானது தாழ்மை. 


இருதயத்தில்‌ பெருமையும்‌, சிந்தையில்‌ 
ம்‌ நம்மை அழிவின்‌ பாதையில்‌ 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QODNENS 
PUBLISHERS 


மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. 
நம்மிடத்தில்‌ தாழ்மையிருக்கும்போது அதுவே 
நமக்கு மேன்மையானது. அதுவே நமக்கு 
உயர்வையும்‌, கண்ணியத்தையும்‌, மதிப்பையும்‌ 
தரும்‌. கர்த்தர்‌ தாழ்மையுள்ளோரை நோக்கிப்‌ 
பார்க்கிறார்‌. அவர்களுக்கு தம்முடைய 
கிருபையைக்‌ கொடுக்கிறார்‌. 
தாழ்மையுள்ளோருக்கு மேன்மையை 
வெகுமதியாகக்‌ கொடுக்கிறார்‌. 


காரியத்தைக்‌ கேட்குமுன்‌ 
உத்தரம்‌ சொல்லுகிறவன்‌' 
தீதி 18:13 


நீதி 1809. காரியத்தைக்‌ கேட்குமுன்‌ 
உத்தரம்‌ சொல்லுகிறவனுக்கு, அது 
புத்தியினமும்‌ வெட்கமுமாயிருக்கும்‌. 


மற்றவர்கள்‌ பேசுவதற்கு முன்பாக 
தாங்கள்‌ முந்திப்‌ பேசவேண்டுமென்று சிலர்‌ 
விரும்புவார்கள்‌. எல்லோருக்கும்‌ முன்பாக, 
தாங்கள்‌ முதலாவதாக பேசுவதை நினைத்து, 
இப்படிப்பட்டவர்கள்‌  பெருமைப்படுவார்கள்‌ 
காரியத்தைக்‌ கேட்குழுன்‌: உத்தரவு 
சொல்லிவிடுவார்கள்‌. 


தானம்‌ ய்து 

இரண்டு பக்கத்தையும்‌ கேட்குமளவுக்கு 
இவர்களிடத்தில்‌ பொறுமையிருக்காது. 
வழக்கை. முழுமையாகக்‌ 
கேட்கவேண்டுமென்று பிரயாசம்‌ எடுக்கவும்‌ 
மாட்டார்கள்‌. 


காரியத்தை முழுமையாகக்‌ கேட்குமுன்‌ 
உத்தரவு சொல்லக்கூடாது. அப்படி 
சொல்லுவது மதியீனமான காரியம்‌. 
வழக்கை முழுமையாக விசாரிக்காமல்‌ 
சொல்லப்படும்‌ தீர்ப்பில்‌ நீதியும்‌ நியாயமும்‌ 
இருக்காது. சத்தியம்‌ வெளிப்படாமல்‌ 
போய்விடும்‌ காரியத்தைக்‌ கேட்குழுன்‌ 
உத்தரவு  சொல்லுகிறவனுக்கு, அது 
புத்தியீனமும்‌ வெட்கமுமாயிருக்கும்‌. வழக்கை 
முழுமையாக விசாரிக்கும்‌ 
பொறுமையில்லாதவர்கள்‌, நியாயத்தீர்ப்பு 
சொல்லுவதற்கு தகுதியற்றவர்கள்‌. 





ழ்‌ நவள 
றிய 
மனுஷனுடைய ஆவி 
நீதி 18:14 


தீதி 18:14. மனுஷனுடைய ஆவி அவன்‌ 
பலவீனத்தைத்‌ தாங்கும்‌; முறித்தஆவி 
யாரால்‌ தாங்கக்கூடும்‌? 


நாம்‌ இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ ஜீவிக்கும்‌ 
யிலும்‌ நமக்கு உபத்திரவங்கள்‌ உண்டு. 
சரீரத்தில்‌ வேதனைகளும்‌, 
வியாதிகளும்‌ வரும்‌. நம்முடைய 
களங்கமுண்டாகும்‌. நம்முடைய 
ஆஸ்திக்கு சேதம்‌ வரும்‌. நம்முடைய ஆவி 
பெலழுள்ளதாகயிருந்தால்‌, நம்முடைய மனதில்‌ 
தைரியமிருக்கும்‌. நமக்கு வரும்‌ பாடுகளை 
நம்மால்‌ ஓரளவு தாங்கிக்கொள்ள முடியும்‌. 
நம்முடைய மனச்சாட்சி சுத்தமுள்ளதாயிருக்க 
வேண்டும்‌. அப்போதுதான்‌ நம்முடைய 
மனதிற்கு தெம்பும்‌ தைரியமும்‌ கிடைக்கும்‌. 
நமக்கு வரும்‌ பிரச்சனைகளை சந்திக்கிற 
தைரியமும்‌, சமாளிக்கிற துணிச்சலும்‌, 
விவேகமும்‌ நம்மிடத்தில்‌ இருக்கும்‌. 
மனுஷருடையஆவி 
பலவீனத்தைத்‌ தாங்குகிறது. ல 
ஆலியானவர்‌ நமக்குள்ளே 
வாசம்பண்ணும்போது, த்‌ ட்‌ 
பலப்படுத்துகிறார்‌. 
பிரச்சனைகளையெல்லாம்‌ தாங்கிக்கொள்ள 
நமக்கு உதவிபுரிகிறார்‌ நம்முடைய 
ஆவியோடு தேவனுடைய ஆவியானவர்‌ 
இணைந்து கிரியை நடப்பிப்பார்‌ 


முறிந்கபோலிரக்கம்போது. 

சுயபலத்தினால்‌ நம்மால்‌ 
செய்யமுடியாது. முறிந்த ஆவியை யாராலும்‌ 
தாங்கமுடியாது. பரிசுத்த ஆவியானவரின்‌ 
உதவியும்‌, ஒத்தாசையும்‌ நமக்குத்‌ தேவை. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


புத்திமானுடைய மனம்‌ 


நீதி 18:15 


நீதி 18:15. புத்திமானுடைய மனம்‌ 
அறிவைச்‌ சம்பாதிக்கும்‌; ஞானியின்‌: 
செவி அறிவை நாடும்‌. 


விவேகமுள்ள மனுஷன்‌ ஞானத்தைத்‌ 
தேடுவான்‌.  தேவனைப்பற்றிய சத்தியத்தை 
அறிந்துகொள்ளவேண்டுமென்று விரும்புவான்‌. 
கர்த்தர்‌ தனக்குக்‌ கொடுத்திருக்கிற 
ஊழியத்தை புரிந்துகொண்டு, அதை 
நிறைவேற்றுவதற்கு பிரயாசமெடுப்பான்‌. 
புத்திமானுடைய மனம்‌ அறிவை சம்பாதிக்கும்‌ 
அவன்‌ பரலோகத்திற்குப்‌ போகும்‌ வழியை 
தேடிக்‌ கண்டுபிடித்திருப்பான்‌. கர்த்தரை 
அறியும்‌ அறிவே மெய்யான அறிவு. கர்த்தர்‌ 
நமக்குக்‌ கொடுக்கும்‌ ஞானமே மெய்யான 
ஞானம்‌. 


ஞானியின்‌ செவி அறிவை நாடும்‌. 
க்குப்‌ பயப்படுவது ஞானத்திற்கு 
நாம்‌ கர்த்தருக்குப்‌ பயந்து 
தீலிக்கவேண்டும்‌ கர்த்தருடைய 
வார்த்தைக்குக்‌ ஊழியம்‌. 
செய்யவேண்டும்‌. ர்‌ 
செய்யவேண்டும்‌. நாம்‌ சம்பாதிக்கும்‌ 
அறிவையும்‌, ஞானத்தையும்‌ நம்முடைய 
மூளையில்‌ மாத்திரம்‌ சேமித்து வைப்‌, 
நமக்கு ஒரு பிரயோஜனமும்‌ உண்டாகாது. 
நாம்‌ பெற்றுக்கொண்ட ஞானம்‌ நரம 
இருதயத்திற்கு வரவேண்டும்‌. 
நம்முடைய இருதயத்தோடு போவேண்டும்‌. 
ஞானமும்‌ அறிவும்‌ நம்முடைய 
இருதயத்திற்குள்‌ கிரியை நடப்பிக்கவேண்டும்‌. 
இதுவே நமக்கு மெய்யான ஆசீர்வாதம்‌. 


கீழ்ப்படிந்து 
கர்த்தரை நம்பி நன்மை 


வெகுமதி 
நீதி 18:16 


நீதி 18416. ஒருவன்‌ கொடுக்கும்‌ 
வெகுமதி அவனுக்கு வழியுண்டாக்கி, 
பெரியோர்களுக்கு முன்பாக அவனைக்‌ 
கொண்டுபோய்‌ வீடும்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


சமுதாயத்தில்‌ வெகுமதியும்‌, பரிதானமும்‌ 
முக்கிய பங்கு வகிக்கிறது. சிறைச்சாலையில்‌ 
அடைக்கப்பட்டிருக்கிறவர்கள்கூட, 
தங்களுடைய பணபலத்தினால்‌ விடுதலை. 
பெற்று வெளியே வந்துவிடுகிறார்கள்‌. 
மிகப்பெரிய தலைவர்களைப்‌. 
பார்க்கவேண்டுமென்றால்‌, ஒரு சிலர்‌ பணம்‌ 
செலவு பண்ணி பார்த்துவிடுகிறார்கள்‌. 
தலைவர்களின்‌: வேலைக்காரர்களுக்கு 
வெகுமதிகளைக்‌ கொடுக்கிறார்கள்‌. ஒரு சிலர்‌ 
தலைவர்களுக்கே நேரடியாக வெகுமதிகளைக்‌ 
கொடுத்து, அவர்களுடைய ஆதரவைப்‌. 
பெற்றுக்கொள்கிறார்கள்‌. 


ஒருவன்‌ கொடுக்கும்‌. 
வழி உன்‌ 


கொண்டு போய்விடும்‌. பெரியோர்‌ பெலத்தில்‌: 
பெரியவர்களாகவும்‌, அதிகாரத்தில்‌ 
பெரியவர்களாகவும்‌, கனத்தில்‌, 
பெரியவர்களாகவும்‌ இருப்பார்கள்‌. 
அப்படிப்பட்டவர்கள்கூட  வெகுமதிகளையும்‌, 
பரிதானங்களையும்‌ விரும்புகிறார்கள்‌. 
பணத்திற்கு அடிமைகளாகிவிடுகிறார்கள்‌. 


இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ பணம்‌ முக்கிய 
பங்கு வகிக்கிறது. மனுஷன்‌ கொடுக்கும்‌. 
வெகுமதி அவனுக்கு அநேக காரியங்களை 
செய்துகொடுக்கிறது. இந்தப்‌ பிரபஞ்சம்‌ 
பணத்தினால்‌ கறைடட்டிருக்கிறது. 
நேர்மையாகவும்‌, கண்ணியமாகவும்‌, 


தட்‌] 


பிரயாசப்படுகிறார்கள்‌. 

பிரயாசத்தில்‌ வெற்றியும்‌ 

துன்மார்க்கர்கள்‌ 

பணத்திற்கு முக்கியத்துவம்‌ கொடுக்கிறார்கள்‌. 

பணத்தால்‌ எதையும்‌ சாதிக்க முடியும்‌ என்று 
இறுமாப்பாய்‌ சொல்லுகிறார்கள்‌. 


கர்த்தருடைய ஆசீர்வாதமே 
மெய்யான ஐசுவரியம்‌. கர்த்தரால்‌ 
காரியம்‌ ஒன்றுமேயில்லை 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நம்முடைய விசுவாசம்‌. கர்த்தரைப்பற்றும்‌ 
விசுவாசத்தில்‌ நாம்‌ நிலைத்திருக்கவேண்டும்‌. 
பொருளாசை ஒரு விக்கிரகாராதனை. 
பணத்தை அதிகமாய்‌ நேசிக்கிறவர்கள்‌, 
கர்த்தரை முழுஇருதயத்தோடும்‌. 
நேசிக்கமாட்டார்கள்‌. 


வழக்கிலே முதல்பேசுகிறவன்‌ 
நீதி 1817 


நீதி 1807, தன்‌ வழக்கிலே 
முதல்பேசுகிறவன்‌ நீதிமான்போல்‌ 
காணப்படுவான்‌; அவன்‌ அயலானோ 
வத்து அவனைப்‌ பரிசோதிக்கிறான்‌. 


ஒரு கதை சொல்லி முடிக்கப்பட்டபின்பு, 
மற்றொரு கதை ஆரம்பமாகும்‌. கதைகளுக்கு 
முடிவில்லை. மனுஷருடைய பேச்சுக்களுக்கும்‌. 
எல்லையோ, வரையறையோ, முடிவோ 


சொல்லியிருக்குமாட்டார்கள்‌. 

மாத்திரமே நியாயமிருப்பதாக சாதிப்பான்‌. 
இவனுடைய வார்த்தைகளைக்‌ கேட்கும்போது, 
இவனிடத்தில்‌ நியாயமிருப்பதுபோல தெரியும்‌. 


நீதிமான்போல்‌  காணப்படுவான்‌. 


பேசுகிறவன்‌ 
நியாயத்தை சொல்லுவான்‌. 
ஒருவருடைய 
நியாயத்தீர்ப்பு 


வடக்கி! 
தன்னுடைய 
இருவர்‌ வக்காடும்போது, 
நியாயத்தை மாத்திரம்‌ கேட்டு, 
சொல்லிவிடக்கூடாது. வழக்கில்‌ 


இருபக்கங்களையும்‌ தீரவிசாரிக்குவேண்டும்‌, 
கொடுக்கவேண்டும்‌. 
விவாதங்களையும்‌ 

கேட்கவேண்டும்‌. அதன்‌ 
யாரிடத்தில்‌ நீதியிருக்கிறது. 


தீர்மானம்பண்ணவேண்டும்‌. 


இரண்டு பக்கத்து 
தெளிவாக 
பின்புதான்‌ 

என்பதை 





ழ்‌ யனா 
யாய 


கர்த்தர்‌ நமக்கு இரண்டு செவிகளைக்‌ 
கொடுத்திருக்கிறார்‌. 
இருபக்கங்களையும்‌ 
என்பதற்காகவே 
செவிகளைக்‌: 


தேவன்‌ நமக்கு இரண்டு 
கொடுத்திருக்கிறார்‌. 
நம்முடைய தீர்ப்புக்களை வாயினால்‌ 
சொல்லுகிறோம்‌. நாம்‌ இரண்டுவிதமான 
நீர்ப்புகளைச்‌ சொல்லிவிடக்கூடாது. 
என்பதற்காக, கர்த்தர்‌ நமக்கு ஒரே ஒரு 
நாவை மாத்திரமே  கொடுத்திருக்கிறார்‌. 
வழக்குகள்‌ வித்தியாசமாகயிருக்கலாம்‌. 
விவாதங்களும்‌ அநேகமாகயிருக்கலாம்‌. அவை. 
எப்படியிருந்தாலும்‌ தீர்ப்பு ஒன்றாகத்தான்‌ 
இருக்கவேண்டும்‌. அது நீதியும்‌ 
சத்தியமுமுள்ளதாகயிருக்கவேண்டும்‌. 
வழக்கிலே ஒருவன்‌ முந்தி பேசினாலும்‌, 
அவன்‌ நீநிமானா அல்லது துன்மார்க்கனா 


சிட்டுப்போடுதல்‌ 
நீதி 18:18 


நீதி 18418. சீட்டுப்போடுதல்‌ 
விரோதங்களை ஒழித்து, பலவான்கள்‌ 


நடுவே சிக்கறுக்கும்‌. 


பலவான்கள்‌ மத்தியிலும்‌ 
பிரச்சனைகளும்‌, கலகங்களும்‌, வழக்குகளும்‌ 
இருக்கும்‌. தாங்கள்‌ பேசுவதும்‌, தாங்கள்‌ 
செய்வதும்‌ மாத்திரமே உண்மையானது. 
என்பதை எல்லோருமே சாதிக்க 
விரும்புகிறார்கள்‌. இதனால்‌ விவாதங்களும்‌ 
விரோதங்களும்‌ உண்டாகிறது. 
பலவான்களுக்கும்‌ பலவீனர்களுக்கும்‌ 
விரோதம்‌ வரும்போது. பலவான்கள்‌ 
மற்றவர்களை ஒடுக்கிவிடுவார்கள்‌. 
பலவீனர்களால்‌ அவர்களுக்கு எதிர்த்து 
நிற்கமுடியாது. பலவான்கள்‌ மத்தியில்‌. 
விரோதங்களும்‌ வழக்குகளும்‌ வரும்போது, 
அதைத்‌ தீர்த்து வைப்பது மிகவும்‌ 
சிரமமானதாகயிருக்கும்‌. 


பலவான்களின்‌' 


சமாதானம்பண்ணி 
அவர்களுக்கு 
புத்திமதிகளையும்‌ 


ஆலோசனைகளையும்‌ 
சொல்லுவார்கள்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பலவான்கள்‌ பொதுவாக 

பேச்சை கேட்கமாட்டார்கள்‌. தங்களுக்கு 

எல்லாம்‌ தெரியுமென்று  ஆணவமாகவும்‌, 

இறுமாப்பாகவும்‌ இருப்பார்கள்‌. இவர்களுடைய 

விரோதங்களை ஒழிப்பதற்கு சீட்டுப்போடுதல்‌ 

சீட்டுப்போடுதல்‌ 

சிக்கறுக்கும்‌. 

வழக்குகளை 

வாதத்திறமையினாலோ, சமாதான 

வார்த்தைகளை சொல்லுவதினாலோ தீர்த்து 

வைக்க முடியாது. சீட்டுப்போடுதல்‌ மாத்திரமே 
இவர்களுடைய விரோதங்களை ஒழிக்கும்‌. 


மற்றவர்களுடைய 


அரணான 
வசப்படுத்துவது 
நீதி 18:19 


நீதி 1819. 


பட்டணத்தை 


அரணான பட்டணத்தை 
வசப்படுத்துவதைப்‌ பார்க்கிலும்‌ 
கோபங்கொண்ட சகோதரனை 
வசப்படுத்துவது அரிது; அவர்களுடைய 
விரோதங்கள்‌ கோட்டைத்‌ 
தாழ்ப்பாள்கள்போலிருக்கும்‌.. 


நெருங்கிற உறவினர்கள்‌ மத்தியிலே. 
ஐக்கியத்தைக்‌  காத்துக்கொள்ளவேண்டும்‌. 
உறவினர்கள்‌ மத்தியில்‌ வாக்குவாதங்களும்‌, 
சண்டைசச்சரவுகளும்‌  வந்துவிபாதவாறு 
மிகவும்‌ எச்சரிக்கையாயிருக்கவேண்டும்‌. 
உறவினர்கள்‌ ஒருவருக்கொருவர்‌ 
ஒத்தாசையாயிருக்க வேண்டியவர்கள்‌. 
அவர்கள்‌ சண்டை சச்சரவு இல்லாமல்‌, 
சமாதானமாகவும்‌, ஐக்கியமாகவும்‌ ஜீவிக்க 
வேண்டியவர்கள்‌. 


உறவினர்கள்‌ மத்தியில்‌ விரோதங்கள்‌ 
வந்துவிட்டால்‌ அது வளர்ந்து பெரிதாகிவிடும்‌. 
அவர்களுக்குள்‌ சமாதானம்பண்ணுவது. 
மிகவும்‌ கடினமாகிவிடும்‌. உறவினர்கள்‌ 
மத்தியிலே உண்டாகும்‌ விரோதங்கள்‌, 
கோட்டைத்‌ தாழ்ப்பாள்கள்போல 
உறுதியாயிருக்கும்‌. சண்டைபோடுகிறவர்கள்‌ 
தங்கள்‌ இருதயங்களை தாழ்ப்பாள்‌ போட்டு 
அடைத்துவிடுகிறார்கள்‌. அவர்களுக்கு 
எப்படிப்பட்ட புத்திமதிகளையும்‌, எப்படிப்பட்ட 
ஆலோசனைகளையும்‌ சொன்னாலும்‌, அவை 
அவர்களுடைய இருநயத்திற்குள்‌. 
பிரவேசிக்காது. அவை அவர்களுடைய 
மனச்சாட்சியோடு பேசாது. 





ழ்‌ நள 
யாய 


கோபங்கொண்ட 

வசப்படுத்துவது மிகவும்‌ கடினம்‌. 
பட்டணத்தைக்கூட 
வசப்படுத்திவிடலாம்‌. 
சகோதரர்களுக்குள்ளே உண்டாகும்‌ 
விரோதங்களையும்‌, உற்றார்‌ உறவினர்கள்‌ 
மத்தியிலே உண்டாகும்‌ சண்டைகளையும்‌ 
சமாதானம்பண்ணி தீர்த்து வைப்பது மிகவும்‌ 
கடினம்‌. உறவினர்கள்‌ மத்தியில்‌ 
விரோதங்கள்‌ உண்டாகும்போது, அவற்றை 
உடனடியாகத்‌ தீர்த்து வைக்க: 
பிரயாசப்படவேண்டும்‌. விரோதங்கள்‌ 
வளர்ந்து பெரிதாகிவிட்டால்‌, அவற்றை 
நீக்குவது மிகவும்‌ கடினம்‌. 


சகோதரனை 
அரணான 
எளிதில்‌ 
ஆனாலும்‌ 


வாயின்‌ பலன்‌ 


நீதி 18:20 


நீதி 18:20. அவனவன்‌ வாயின்‌ பலனால்‌. 
அவனவன்‌ வயிறு நிரம்பும்‌; அவனவன்‌ 
உதடுகளின்‌ விளைவினால்‌ அவனவன்‌ 
திருப்தியாவான்‌. 


மனச்சாட்சி 
நம்முடைய 
மனச்சாட்சி, நம்முடைய கிரியைகளைக்‌ 
குறித்து, நமக்கு சாட்சி சொல்லும்‌. அது 
நமக்கு சாதகமாகவோ, பாதகமாகவோ பேசும்‌. 
நம்மிடத்தில்‌. ற்றம்‌ குறைகள்‌ 
காணப்படும்போது, நம்முடைய மனச்சாட்சி 
நம்முடைய குற்றத்தை நமக்கு கண்டித்து 
உணர்த்தும்‌. மனச்சாட்சியின்‌ சத்தத்தத்திற்கு 
நாம்‌ செவிகொடுக்கவேண்டும்‌. நம்முடைய 
மனச்சாட்சி நமக்கு சாதகமாகப்‌ பேசுகிறதா. 
அல்லது நமக்கு பாதகமாகப்‌ பேசுகிறதா 
என்பதை கவனித்துக்‌ கேட்கவேண்டும்‌. 


நம்முடைய 
சுத்தமுள்ளதாயிருக்கவேண்டும்‌. 


வன்‌. வாமின்‌ பலனால்‌ 
அவனவன்‌ வயிறு நிரம்பும்‌. “வயிறு” என்னும்‌ 
வார்த்தை  மனச்சாட்சியைக்‌ குறிக்கிறது. 
மனுஷனுடைய ஆவி கர்த்தர்‌ தந்த 
தீபமாயிருக்கிறது. அது உள்ளத்தில்‌. 
உள்ளவைகளையெல்லாம்‌. ஆராய்ந்து 
பார்க்கும்‌” (நீதி 20:27). 


நம்முடைய நாவை 
செய்யவேண்டும்‌. 
விளைவினால்‌ 
உண்டாகலாம்‌, 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மனுஷனுடைய சுபாவம்‌ அவனுடைய வாயின்‌ 
வார்த்தையினால்‌. வெளிப்படுகிறது. 
அவனுடைய இருதயத்தின்‌ நிறைவினால்‌. 
அவனுடைய வாய்‌ பேசுகிறது. 


மரணமும்‌ ஜீவனும்‌ 
நீதி 18:21 


நீதி 1821: மரணமும்‌ ஜீவனும்‌ 
நாவின்‌ அதிகாரத்திலிருக்கும்‌ அதில்‌ 
நீரியப்படுகிறவர்கள்‌ அதின்‌ கனியைப்‌ 
புசிப்பார்கள்‌. 


ஒரு சிலர்‌ தங்களுடைய நாவின்‌ 
வார்த்தைகளினாலேயே அழிந்துபோவார்கள்‌ 
அவர்களுடைய மதிமீனமான நாவினால்‌ 
அவர்களுக்கு மரணம்‌ வரும்‌. வேறு சிலர்‌ 
தங்கள்‌ நாவை பொய்பேசவதற்கு 
பயன்படுத்துவார்கள்‌. இவர்களுடைய 
கள்ளநாவினால்‌. பிறருக்கு 
மரணமுண்டாகும்‌. 


ஒரு சிலர்‌ தங்களுடைய நாவை 
ஞானமாய்ப்‌ பயன்படுத்தி மெதுவான 
பிரதியுத்தரம்‌ சொல்லுவார்கள்‌. இதனால்‌ 
அவர்களுடைய ஜீவன்‌ ஆபத்திலிருந்து 
தப்பிக்கும்‌. வேறு சிலர்‌ மற்றவர்களுக்காக. 
ஞானமாய்ப்‌ பரிந்து பேசுவார்கள்‌. இதனால்‌ 
மற்றவர்களுடைய ஜீவன்‌ அழிவிலிருந்து 
தப்புவிக்கப்படும்‌. மரணமும்‌ ஜீவனும்‌ நாவின்‌ 
அதிகாரத்திலிருக்கிறது. 


நம்முடைய நாவு சிறிய 
அவயவமாகமிருந்தாலும்‌, அது அதிக 
அர்கா. சிறிய நெருப்பு 
காட்டைக்‌ கொளுத்துவதுபோல, 
க்கை வார்த்தைகளைப்‌ பேசும்‌ நாவு, 
ஜீவனையே கெடுத்துப்‌ 


ஆளுகை செய்யவேண்டும்‌. 

ஞானமாய்ப்‌ பயன்படுத்தவேண்டும்‌. நம்முடைய 
நாவின்‌ வார்த்தைகளில்‌ நாம்‌ கவனமாயிருக்க 
வேண்டும்‌. அப்படிப்பட்டவர்கள்‌ மாத்திரமே 
தங்களுடைய நாவின்‌ அதிகாரத்தில்‌: 
பிரியப்படுவார்கள்‌. அதின்‌ கனியைப்‌ 
புசிப்பார்கள்‌. நாவின்‌ அதிகாரம்‌ 
மரணத்திற்கேதுவான கனியையும்‌, 
ஜீவனுக்கேதுவான கனியையும்‌ கொடுக்கும்‌. 
நமக்கு எப்படிப்பட்ட கனி வேண்டும்‌ என்பதை 
நாமே தீர்மானம்பண்ணவேண்டும்‌. 





ழ்‌ நயனா 
யாய 
மனைவியைக்‌ கண்டடைகிறவன்‌ 
நீதி 18:22 


நீதி 18:22, மனைவியைக்‌ 
கண்டடைகிறவன்‌ நன்மையானதைக்‌ 
கண்டடைகிறான்‌; கர்த்தரால்‌ தயையும்‌ 
பெற்றுக்கொள்ளுகிறான்‌. 

நல்ல மணைவி 
புருஷனுக்கு 
ஆசீர்வாதமாயிருக்கிறாள்‌. 
கண்டடைகிறவன்‌ 


அவளுடைய 
மிகப்பெரிய 
மனைவியைக்‌ 
நன்மையானதைக்‌ 
கண்டடைகிறான்‌. மனைவி என்னும்‌. 
வார்த்தையே “நல்ல மனைவியை மாத்திரமே 
குறிப்பிடுகிறது. கெட்ட மனைவி, "மனைவி" 
என்று அழைக்கப்படுவதற்கு 
பாத்திரமுள்ளவளல்ல நல்ல மனைவி 
கணவனுக்கு நன்மையான 
உதவிகளையும்‌. செய்கிறாள்‌. 
தன்‌ மனைவியின்‌ மூலமாய்‌ 

ஏராளமான நன்மைகள்‌ உண்டாகிறது. 


சமாதானமும்‌ கண்டவன்‌ கதன்‌ 
தலைவி நற்குணமுள்ளவளாயிருக்க 
வேண்டும்‌. அவள்‌ குடும்பத்திற்குத்‌ 
தேவையான எல்லா காரியங்களையும்‌ 
ஞானமாய்ச்‌ செய்யவேண்டும்‌. நல்ல 
மனைவியை கண்டடைகிறவன்‌ கர்த்தரால்‌. 
தமையும்‌ பெற்றுக்கொள்கிறான்‌. நல்ல 
மனைவி தன்‌ கணவனை பரலோகத்தின்‌ 
பாதையில்‌ வழிநடத்திச்‌ செல்கிறாள்‌. நல்ல 
மனைவியைக்‌ கண்டடைந்தவன்‌, தன்‌ 
மனைவிக்காக கர்த்தரைத்‌ துதிப்பான்‌ 


தமித்திரன்‌ 
நீதி 18:23 


தீ, 18:28. தரித்திரன்‌ 
கெஞ்சிக்கேட்கிறான்‌;  ஐசுவரியவான்‌. 
கடினமாய்‌ உத்தரவு கொடுக்கிறான்‌. 


மனுஷனுக்கு தரித்திரம்‌ வரும்போது 
அது அவனுடைய சரீரத்தையும்‌, 
ஆவியையும்‌ பாதிக்கிறது. மனுஷனுடைய 
தரித்திரத்தினால்‌, அவனுடைய சரீரத்திற்கு 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தீங்கு வந்தாலும்‌. அவனுடைய ஆவிக்கு 
நன்மையே உண்டாகிறது. தரித்திரம்‌ 
வரும்போது மனுஷனுக்குத்‌ தாழ்மையும்‌ வரும்‌. 


தாழ்மை இருக்கவேண்டும்‌. 
கெஞ்சிக்கேட்கிறான்‌. 

ஆணவமாய்ப்‌ பேசுகிறான்‌. 
கெஞ்சிக்கேட்டுப்‌ பெற்றுக்கொண்டதற்காக, 
நன்றியுள்ள இருதயத்தோடிருப்பான்‌. 


தரித்திரராகத்தான்‌ 
கர்த்தரிடத்தில்‌. 
கேட்கவேண்டும்‌. 
கெஞ்சிக்‌ 


ஐசுவரியத்தினால்‌ 
வந்தாலும்‌, ஒரு சில தீமைகளும்‌ 
ஆணவம்‌, பெருமை, அகம்பாவம்‌ ஆகியவை 
ஐசுவரியத்தினால்‌ வரும்‌ தீமைகள்‌. 
ஐசுவரியவான்கள்‌ பிறரை மதிக்கமாட்டார்கள்‌. 
தங்களுடைய பழைய காலத்தையெல்லாம்‌. 
மறந்துவிடுவார்கள்‌.  ஐசுவரியவான்‌௧ளுடைய 
பார்வையும்‌, சிந்தையும்‌, பேச்சும்‌, செய்கையும்‌ 
விநோதமாயிருக்கும்‌. 


ஐசுவரியவான்‌ கடினமாய்‌ உத்தரவு, 
கொடுக்கிறான்‌. நம்மிடத்தில்‌ 
மனத்தாழ்மையிருந்தால்தான்‌ நமக்கு மேன்மை 
வரும்‌. கர்த்தருடைய சமுகத்திற்கு முன்பாக, 
ஏழைகளும்‌ 'ஐசுவரியவான்களும்‌, 
தரித்திரரைப்போல பணிவோடு 
நிற்கவேண்டும்‌. கர்த்தருடைய ல்‌ 
நமக்குத்‌ தேவையானதை 
கேட்கவேண்டும்‌. 


“வைராக்கியமும்‌ விரோதமும்‌ எங்கே 
உண்டோ, ங்கே 


இணக்கமுமுள்ளதாயும்‌, 

நற்கனிகளாலும்‌ 

பட்சபாதமில்லாததாயும்‌, 

நீதியாகிய 

சமாதானத்தை 

நடப்பிக்கிறவர்களாலே. சமாதானத்திலே 
விதைக்கப்படுகிறது” (யாக்‌ 316-18). 





ழ்‌ நள 
யய 


சிநேகிதருன்னவன்‌ 
நீதி 19:24. 


நீதி 18:24. சிநேகிதருன்னவன்‌ சிநேகம்‌. 
பாராட்டவேண்டும்‌; சுகோதரனிதலும்‌ 
அதிக சொந்தமாய்ச்‌ 
சிநேகிப்பவனுமுண்டு. 


நமக்கு 
இருப்பார்களென்றால்‌, 


சிநேகிதர்களை நாம்‌ காத்துக்கொள்ள 
வேண்டும்‌. சிநேகிதரிடத்தில்‌ தேவையில்லாமல்‌ 
கோபப்பட்டு பட்ட முறித்துப்போடக்‌ 
கூடாது. அதிகமாய்‌ 
சிநேகிக்கவேண்டும்‌. “சிநேகிதர்கள்‌ நமக்கு 
விசேஷித்தவர்கள்‌. சிநேகிதருள்ளவன்‌ 
சிநேகம்‌ பாராட்டவேண்டும்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUELISHERS 


நமக்கு மெய்யான சிநேகிதர்கள்‌ 
இருப்பது, நமக்கு 
ஆசீர்வாதமாயிருக்கும்‌. நம்‌ 
உறவினர்களைவிட, 
சிநேகிதர்கள்‌ நமக்கு 
அதிகமாய்‌ உதவிசெய்வார்கள்‌. உடன்பிறந்த 
சகோதரரைவிட, நம்முடைய சிநேகிதர்களே 
நமக்கு பல ங்கம்‌ மிகுந்த 
ஆறுதலாயிருப்பார்‌ சகோதரனிலும்‌ 
அதிக சொந்தமாய்‌ “ சரேகிப்பவனுமுண்டு 


நம்முடைய கர்த்தராகிய இயேசுகி, 
தவ தரல! எனககத 
சிரேகிதராகிருக்கிறார்‌. நம்முடைய 
சகோதரர்களும்‌, உற்றார்‌ உறவினர்களும்‌ 
நம்மை சிநேகிப்பதைவிட, நம்முடைய 
ண்ட இயேசுகிறிஸ்து நம்மை 

சிநேகிக்கிறார்‌. 
இசகிறிஸ்துவின்‌ சிநேகமே மெய்யான 
சிநேகம்‌. 





ழ்‌ நயன 
யாய 


மாறுபாடான 
மூடன்‌ 


நீதி 19 


நீதி 194. மாறுபாடான உதடுகளுன்ன. 
மூடனைப்பார்க்கிதூம்‌, உத்தமனாய்‌ 
நடக்கிற தரித்திரனே வாசி. 


தரித்திரன்‌ 


உதடுகளூன்ன 


ல்‌ ஏழையாகயிருந்தாலும்‌ 
அவனாலும்‌ சமாதானமாகுமிருக்க முடியும்‌. 
அவனுடைய வாயின்‌ 
உண்மையுள்ளதாயிருக்க 
தரித்திரன்‌ பொருளாதாரத்தில்‌ 
ஏழையாகமிருந்தாலும்‌, அவன்‌ தன்னுடைய 
உத்தமத்தில்‌ ஐசுவரியவானாயிருக்க 
வேண்டும்‌. அவனுடைய மனச்சாட்சி 
சுத்தமானதாகவும்‌, அவனுடைய வாயின்‌ 
வார்த்தைகள்‌ உண்மையும்‌: 
தெளிவானதுமாயிருக்கவேண்டும்‌. 


மனுஷருக்கும்‌ சோதனை 
க்‌ தரித்திரனுக்கும்‌ சோதனை 
வரும்‌, ஐசுவரியவானுக்கும்‌ சோதனை வரும்‌. 
தன்னுடைய வார்த்தைகளை 
மாறுபாடாக பேசவேண்டிய 
சோதனை வந்தாலும்‌, தரித்திரன்‌ அந்த 
சோதனையில்‌: ஜெயம்‌ 
அப்படிப்பட்ட தரித்திரனை 
பார்க்காமல்‌ 


தரித்திரனாகப்‌ 


மனத்தாழ்மையோடும்‌, 
உண்மையோடும்‌. 

தன்னுடைய 

நம்பிக்கை த்‌ 
மற்றவர்களை ஏளனமாகப்‌ பேசக்கூடாது. 
தன்னை உயர்த்தி மற்றவர்களை தாழ்வாய்‌ 
நினைக்கக்கூடாது. ஐசுவரியவானிடத்தில்‌ 
இருமும்‌ ஆணம்‌ வருணது அத்த 
வாய்ப்புக்கள்‌ உள்ளது... தன்னுடைய 
வார்த்தைகளுக்கு யாரும்‌ எதிர்த்துப்‌ 
பேசமாட்டார்கள்‌. என்று நினைத்து. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஐசுவரியவான்‌ மாறுபாடான வார்த்தைகளைப்‌ 
பேசக்கூடாது. மாறுபாடான உதடுகளுள்ள 
மூடனைப்‌ பார்க்கிலும்‌, உத்தமனாய்‌ நடக்கிற 
தரித்திரனே வாசி. 


ஐசுவரியவான்‌ மாறுபாடாய்‌ நடக்கும்‌. 
போது, அவனிடத்தில்‌ ஐசுவரியத்தோடு 
சேர்ந்து மூடத்தனமும்‌ இருக்கிறது. 
மூடர்களுக்கு அவர்களுடைய ஆஸ்தியினால்‌ 
ஒரு நன்மையும்‌ உண்டாகப்போவதில்லை. 
மூடர்கள்‌ தங்களுக்கு ஆஸ்தியைக்‌ 
கொடுத்த கர்த்தரை நன்றியோடு 
துதிக்கமாட்டார்கள்‌. தங்களிடத்திலுள்ள 
ஐசுவரியத்தை கர்த்தருடைய 
நாமமகிமைக்காகவும்‌, ஜனங்களுடைய 
பிரயோஜனத்திற்காகவும்‌ 

செலவுபண்ணவுமாட்டார்கள்‌. 


ஆத்துமா அறிவில்லாமலிருப்பது 
நீதி 19:2 


நீதி 192. ஆத்துமா அறிவில்லாமலி. 
ருப்பது நல்லதல்ல; கால்‌ துரிதமானவன்‌ 
தப்பி நடக்கிறான்‌. 


நம்முடை த்துமாவில்‌ அறிவும்‌ 
ஞானமும்‌ மி்‌ வண்டும்‌. ஆத்துமா 
அறிவில்லாதிருப்பது 

த்துமாவைப்பற்றிய அறிவு 
இல்லாதிருப்பது நமக்கு நல்லதல்ல. 
க ஆத்துமாவை 

வேண்டும்‌. 
முக்கியத்துவத்தை நாம்‌ கட 
வேண்டும்‌. 

கால்துரிதமானவன்‌ தப்பி நடக்கிறான்‌. 
மூலாபிரெய பாஷையில்‌ “தப்பி நடக்கிறான்‌" 
என்னும்‌ வார்த்தைக்கு “பாவம்‌ செய்கிறான்‌” 
என்று பொருள்படும்‌ எபிரெய வார்த்தை 
பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. துரிதமாக 
நடக்கிற கால்களை உடையவன்‌, 
தேவனுடைய சமுகத்தில்‌: அமைதியாக 
அமர்ந்து யோசிக்கமாட்டான்‌. நிதானமாகச்‌ 
சிந்திக்கமாட்டான்‌. எல்லா காரியத்திலும்‌ 
அவசரப்படுவான்‌. துரிதமாக நடக்கவேண்டும்‌. 
என்பது மாத்திரமே அவனுடைய 
இலக்காகயிருக்கும்‌. தான்‌ நடக்கிற பாதை 
நீதியின்‌ பாதையா என்பதை சிந்தித்துப்‌ 
பார்க்கமாட்டான்‌. 





i a 
TT 


தீயவழிகளில்‌ நடக்கிறவர்கள்‌ 
கர்த்தருடைய வார்த்தைக்கும்‌, அவருடைய 
பிரமாணத்திற்கும்‌ தப்பி நடக்கிறார்கள்‌. 
கர்த்தருக்குக்‌ கீழ்ப்படியாமல்‌ ஜீவிக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ வேகமாக நடந்தாலும்‌, தவறான 
பாதையில்‌ நடக்கிறார்கள்‌. வின்‌ 
பாதையில்‌ நடக்கிறவர்களுக்கு அழிவு வரும்‌. 
அழிவின்‌ பாதையில்‌ துரிதமாய்‌ 
நடக்கிறவர்களுக்கு, அழிவு துரிதமாய்‌. 
வரும்‌. 


மனுஷனுடைய மதியீனம்‌ 
தீதி 19:3 


நீதி 19:3. மனுஷனுடைய மதியீனம்‌ 
அவன்‌ வழியைத்‌ தாறுமாறாக்கும்‌; 
என்றாலும்‌ அவன்‌ மனம்‌ கர்த்தருக்கு. 
விரோதமாய்த்‌ தங்கலடையும்‌. 

மக்கு இந்த உலகத்தில்‌ 
உபத்திரவங்கள்‌ உண்டு. எல்லா மனுஷருமே, 
தங்களுடைய ஜீவியத்தில்‌ பாடுகளையும்‌, 
ஏமாற்றங்களையும்‌ சந்திக்கிறார்கள்‌. 
நம்முடைய பாடுகளுக்கும்‌ 
வேதனைகளுக்கும்‌ பிறரை குற்றம்‌ 
சொல்லுவதினால்‌ ஒரு பிரயோஜனமுமில்லை. 
நம்முடைய வேதை 
நெருக்கங்களுக்கும்‌ 
காரணமாயிருப்போம்‌. 
மதியீனம்‌. அவனுடைய 
தாறுமாறாக்குகிறது. 
மதியீனத்தினால்தான்‌ 
பிரச்சனைகளும்‌ 
உண்டாகிறது. 


ன்‌ வேதனைப்படும்போது, அவன்‌ 
(து கோபப்படுகிறான்‌. அவனுடைய 
ர்த்தருக்‌ விரோதமாக. 
கர்த்தர்மீது 


கர்த்தர்‌ 


்கதிக்த 
கம்மல்‌ எல்லா பாடுகளும்‌ கர்த்தர்‌ 

வருகிறது என்று நாம்‌ 
கன பகு நம்முடைய பாடுகளில்‌ 
அநேகம்‌ பாடுகள்‌, நம்மாலேயே வருகிறது. 
நாமே நம்முடைய மாடுகளுக்கும்‌, 
வேதனைகளுக்கும்‌ காரணமாகயிருக்கிறோம்‌. 
நாம்‌ தப்பு செய்துவிட்டு, கர்த்தர்‌ நமக்கு 
விரோதமாக தப்பு செய்கிறார்‌ என்று 
சொல்லக்கூடாது. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


செல்வம்‌ 


நீதி 18: 


நீதி 19:4. செல்வம்‌ அநேக சிநேகிதரைச்‌. 
சேர்க்கும்‌; தமித்திரனோ தன்‌ 
சிநேகிதனாலும்‌ நெகிழப்படுவான்‌. 


ஐசுவரியவான்கள்‌ தங்களுடைய 
ஆஸ்திகளை நல்ல வழிகளில்‌. 
செலவூண்ணவேண்டும்‌. அநேக 
நன்மைகளை செய்யவேண்டும்‌. அநேகருக்கு 
உதவிசெய்து, அவர்களை ஆதரிக்கவேண்டும்‌. 
ஜூவரியவான்களிடந்தி்‌ பொன்னும்‌. 
பொருளும்‌ தாராளமாயிருப்பதினால்‌, 
அவர்களால்‌ அநேகருக்கு வெகுமதிகளைக்‌ 
கொடுக்கமுடியும்‌. ஐசுவரிவான்௧ள்‌ தங்கள்‌ 
லக்க. நல்லமுறையில்‌ செலவுசெய்து, 
சிநேகிதர்களை 
ஏற்படுத்திக்கொள்ளவேண்டும்‌. 


ஐசுவரியவான்‌௧ளின்‌ சிநேகிதர்கள்‌ 
எல்லோரும்‌ உண்மையுள்ளவர்களாயிருக்க 
மாட்டார்கள்‌. அவர்கள்‌ ஐசுவரியவான்‌௧ளை 
பதிலாக, 
ஐசுவரியத்தையும்‌, 
சிநேகிக்கிறார்கள்‌ 
பணத்திற்காக முகஸ்துதி பண்ணுகிறார்கள்‌. 
செல்வம்‌ அநேக சிநேகிதரை சேர்க்கும்‌. 
ஐசுவரியவான்‌ தரித்திரனாகிவிட்டால்‌, 
அவனுடைய சிநேகிதர்கள்‌ எல்லோரும்‌ 
அவனை விட்டு விலகிப்போய்விடுவார்கள்‌. 
தரித்திரம்‌ சிநேகிதரைப்‌ பிரித்துவிடும்‌. 
தரித்திரம்‌ வரும்போது, உற்றார்‌ உறவினரும்‌, 
சிநேகிதரும்‌ பிரிந்துபோய்விடுவார்கள்‌. 


தரித்திரன்‌ தன்‌  சிநேகிதனாலும்‌ 
நெகிழப்படுவான்‌. தங்களுக்கு தரித்திரனால்‌ 
ஒரு நன்மையும்‌ உண்டாகாது என்பதைத்‌ 
தெரிந்துகொண்டு, அவனுடைய சிநேகிதர்கள்‌ 
அவனைவிட்டுப்‌ பிரிந்துபோய்விடுவார்கள்‌. 
தரித்திரனுக்குத்‌ தேவையான உதவிகள்‌ 
எதையும்‌ செய்யமாட்டார்கள்‌. தரித்திரனை 
விட்டுப்‌ பிரிந்துபோகிறவர்கள்‌, 
அவனைப்பற்றித்‌ தூஷணவார்த்தைகளையும்‌ 
பேசுவார்கள்‌. மெய்யான சிநேகிதர்களோ 
எக்காலத்திலும்‌, எல்லா சூழ்நிலைகளிலும்‌ 
நல்ல சிநேகிதர்களாயிருப்பார்கள்‌. 





ழ்‌ நள 
TT 
பொய்ச்சாட்சிக்காரன்‌ 

நீதி 19:5 

நீதி 19:5. பொய்ச்சாட்சிக்காரன்‌ 


ஆக்கினைக்குத்‌ தப்பான்‌; பொய்களைப்‌: 
பேசுகிறவனும்‌ தப்புவதில்லை. 


நாவுக்கு பொய்யைப்‌ 
அவர்கள்‌ 


தன்‌ 


மனுஷன்‌ 
பேசக்கற்றுக்கொடுக்கிறான்‌. 


ஒரு சிலர்‌ வாயைத்‌ திறந்தாலே போதும்‌. 
அதிலிருந்து பொய்கள்‌ தராளமாய்‌ 
வெளிவரும்‌. அவர்களுக்கு உண்மை பேசவே. 
தெரியாது. அவர்களிடத்தில்‌ உண்மையான 
வார்த்தைகள்‌ எதுவும்‌ இருக்காது. 
பொய்பேசுகிறவர்கள்‌ தங்களுக்கு தீங்கு 
உண்டாகவும்‌, மற்றவர்களுக்கு தீங்கு 
உண்டாகவும்‌ பொய்பேசுகிறார்கள்‌. 
இப்படிப்பட்டவர்கள்‌ மற்றவர்களிடத்தில்‌ 
பேசும்போது. பொய்யை உண்மைபோல 
பேசுவார்கள்‌. இவர்கள்‌ மாய்மாலக்காரர்கள்‌ 


பொய்சொல்லுகிறவர்கள்‌ 
பொய்ச்சாட்சிக்காரராயும்‌ இருப்பார்கள்‌ 
பொய்யைவிட்டு விலகவேண்டுமென்று 
இவர்கள்‌ விரும்பினாலும்‌, இவர்களால்‌ 
பொய்யைவிட்டு விலகிப்போகமுடியாது. 
'பொய்ச்சாட்சிக்காரர்கள்‌ பொய்யோடு 
ஐக்கியமாயிருக்கிறார்கள்‌. இவர்கள்‌ 

நீதியான 


தப்பிக்கமாட்டார்கள்‌. 


அவர்‌ நீதிமின்மேலும்‌, 

பிரியமாயிருக்கிறார்‌. 

வார்த்தைகள்‌ கர்த்தருக்கு 

அருவருப்பானது. பொய்களைப்‌ பேசுகிறவன்‌ 

கர்த்தருடைய ஆக்கினைத்தீர்ப்புக்குத்‌ 
தப்பிக்கமாட்டான்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பிரபுவின்‌ தயை 
நீதி 19:6,7 


தயையை 

கேட்பார்கள்‌; 
கொடைகொடுக்கிறவனுக்கு எவனும்‌. 
சிநேகிதன்‌. 


நீதி 18:7. தரித்திரனை அவனுடைய 
சகோதரர்‌ எல்லாரும்‌ பகைக்கிறார்களே, 
எத்தனை அதிகமாய்‌ அவன்‌ சிநேகிதர்‌ 
அவனுக்குத்‌ தூரமாவார்கள்‌;; 
அவர்களுடைய வார்த்தைகளை அவன்‌ 
நாடுகிறான்‌, அவைகனோ வெறும்‌ 
வார்த்தைகளே. 


பிரபுவுக்கு அநேக சிநேகிதர்கள்‌ 
இருப்பார்கள்‌. பிரபுவின்‌ தயை அநேகருக்குத்‌ 
தேவைப்படும்‌. அவர்களுடைய தயையை 
அநேகர்‌ வருந்திக்‌ கேட்பார்கள்‌. பிரபுவின்‌ 


அதிகாரமும்‌ இருக்கிறது. விசுவாசிகளாகிய 
நமக்கு பிரபுவின்‌ தயையைலிட, 
கர்த்தருடைய தையே அதிகமாகத்‌ 
தேவைப்படுகிறது. சாதாரண ஜனங்கள்‌ 
பிரபுவின்‌ தயையை வருந்திக்‌ கேட்கும்போது, 
விசுவாசிகளாகிய நாம்‌. நம்முடைய 
கர்த்தரின்‌. தயையை, பயபக்தியோடும்‌, 
விசுவாசத்தோடும்‌ வருந்திக்கேட்கவேண்டும்‌. 
நாம்‌ கர்த்தருடைய 'தமையையே 
நாடவேண்டும்‌. 


கொடைகொடுக்கிறவனுக்கு எவனும்‌ 

நாம்‌ பிறருக்கு, 

கொடுக்கும்போது, 

நமக்கு 

சிநேகிதர்களாயிருப்பார்கள்‌. நமக்கு மதிப்பும்‌ 

மரியாதையும்‌ கொடுப்பார்கள்‌. 

கர்த்தரிடமிருந்துதான்‌ எல்லா மனுஷருக்கும்‌ 

நன்மையும்‌ தெய்வீக ஆசீர்வாதமும்‌. 

வருகிறது. கர்த்தரிடத்திலிருந்து நாம்‌ 

பெற்றுக்கொண்ட ஐசுவரியங்களை, 

அவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாக 

பயன்படுத்தவேண்டும்‌. ஏழைகளுக்கு உதவி 
செய்யவேண்டும்‌. 





ழ்‌ நயன 
யாய 


'புறஜாதியாரின்‌ ராஜாக்கள்‌ அவர்களை 
ஆளுகிறார்கள்‌. அவர்கள்மேல்‌ அதிகாரம்‌. 
செலுத்துகிறவர்களும்‌ உபகாரிகள்‌ 
என்னப்படுகிறார்கள்‌" (லூக்‌ 22:25). 


தரித்திரராகயிருக்கிறவர்கள்‌ 
சமுதாயத்தில்‌ புறக்கணிக்கப்படுகிறார்கள்‌. 
அவர்களை எல்லோரும்‌ பகைக்கிறார்கள்‌. 
ஐசுவரியவான்களாகயிருந்தாலும்‌, 
தரித்திரரராகமிருந்தாலும்‌, 

எல்லோரையும்‌ ம்‌ 


பட்சபாதமில்லை. கர்த்தர்‌ 

நேசிக்கிறார்‌. நம்மிடத்திலும்‌ 

சுபாவம்‌ காணப்படவேண்டும்‌. நாம்‌ எல்லா 
மனுஷரையும்‌ கனம்பண்ணவேண்டும்‌. 
ஒருவன்‌ தரித்திரராகமிருப்பதினால்‌, அவனை 
வெறுத்து ஒதுக்கிவிடக்கூடாது. 


தரித்திரனை அவனுடைய சகோதரர்‌ 
தரித்திரனுக்கு 
மதிப்பு 


எல்லாரும்‌ பகைக்கிறார்கள்‌ 


எல்லோருமே தரித்திரனைப்‌ பகைக்கிறார்கள்‌. 
தரித்திரறுடைய  சிநேகிதரும்‌ அவனைப்‌ 
பகைக்கிறார்கள்‌. அவனுடைய சிநேகிதர்‌ 
தரித்திரனுக்கு அதிகமாய்த்‌  தூரமாவார்கள்‌ 
தரித்திரனுடைய நட்பை விட்டுவிடவேண்டும்‌. 
என்றும்‌, அவனுடைய பார்வையிலேயே 
படக்கூடாது என்றும்‌, அவனுடைய 
சிநேகிதர்களும்‌ அவனைவிட்டுத்‌ 
தூரம்போய்விடுகிறார்கள்‌. 


தரித்திரனுக்கு எல்லாருடைய 
உதவியும்‌ தேவைப்படுகிறது. தரித்திரன்‌ 
தன்னுடைய சிநேகிதர்‌, உற்றார்‌ உறவினர்‌ 
ஆகிய எல்லோருடைய வார்த்தைகளையும்‌ 
நாடுகிறான்‌. அவர்கள்‌ தன்மீது 
அன்பாகயிருக்க வேண்டுமென்று 
விதம்புகிறான்‌... ஆனால்‌. தரித்திரனுடைய்‌ 
எதிர்பார்ப்புக்களெல்லாம்‌ வீணாய்ப்‌ 
போய்விடுகிறது. அவர்கள்‌ தரித்திரனோடு 
பேசினாலும்‌, அந்த ர்த்‌ ல்‌ 
தரித்திரனுக்கு 
உண்டாவதில்லை. 
வார்த்தைகளாகத்தான்‌. 


அன்பும்‌, பிரயோஜனமும்‌ சிறிதுமில்லை. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மூலமாய்‌ ஒரு 


தரித்திரருக்கு மனுஷர்‌ | ஒரு 
தரித்திரர்‌ 


நன்மையும்‌ உண்டாகாது. 
மனுஷரை நம்புவது வீணான காரியம்‌. 
அவர்கள்‌ கர்த்தரை மாத்திரமே 
நம்பவேண்டும்‌. கர்த்தரைத்‌ தங்களுக்கு 
சிநேகிதராக்கிக்கொள்ள வேண்டும்‌. 
தரித்திரன்‌ மனுஷருடைய வார்த்தைகளை 
நாடுவதற்குப்‌ பதிலாக, கர்த்தருடைய 
வார்த்தைகளை நாடவேண்டும்‌. தன்னுடைய 


கர்த்தரிடத்தில்‌ எடுத்துச்‌ சொல்லவேண்டும்‌. 
கர்த்தர்‌ தரித்திரனுடைய ஜெபத்தைக்‌ 
கேட்பார்‌. கர்த்தரே திக்கற்றவர்களுக்கு 
அடைக்கலமாயிருக்கிறார்‌ தரித்திரருக்கு 
கர்த்தருடைய உதவி கிடைக்கும்போது, 
அவர்களுக்கு மனுஒருடைய உதவி 
தேவைப்படாது. 


ஞானத்தைப்‌ 
பெற்றுக்கொள்ளுகி றவன்‌ 
தீதி 19:8 


நீதி 19:8. ஞானத்தைப்‌ 
பெற்றுக்கொவ்ளூகிறவன்‌' தன்‌ 
ஆத்துமாவைச்‌. சிநேகிக்கிறான்‌; 
புத்தியைக்‌ காக்கிறவன்‌' 
நன்மையடைவான்‌. 


ம்‌ னத்தைப்‌ 
வெற்றுக்கொள்ளவேண்டும்‌. “அறிவைப்‌ 
பெற்றுக்கொள்ளவேண்டும்‌. தேவனுடைய 

பெற்றுக்கொள்ள வேண்டும்‌. 
தேவனோடு நெருங்கிய 
ஐக்கியத்திலிருக்கவேண்டும்‌. இப்படிப்பட்ட 
நன்மையான காரியங்களை செய்கிறவர்கள்‌ 
தங்களுடைய ஆத்துமாக்களை 
சிநேகிக்கிறார்கள்‌. ஞானத்தைப்‌ 
பெற்றுக்கொள்கிறவன்‌ தன்‌ ஆத்துமாவை 
சிநேகிக்கிறான்‌. இவர்கள்‌ தங்களுக்குத்‌ 
தேவையான நன்மைகளைச்‌ செய்கிறார்கள்‌. 
இப்டிப்பட்டவர்கள்‌ தங்கள்‌ ஆத்துமாவை 
சிநேகித்து, அதற்கு பயனுள்ள காரியங்களை 
செய்கிறார்கள்‌. 





i FTE 
TT 


புத்தியைக்‌ காக்கிறவன்‌ 
நன்மையடைவான்‌. நாம்‌ கர்த்தரைப்பற்றிய 
வ்‌ அறிந்துகொள்ளும்போது, அந்த 

நமது இருதயத்திற்குள்‌ 
வொன்றும்‌ கர்த்தருடைய 
வார்த்தைகள்‌ பொக்கிஷத்தைப்‌ போன்றது. 
கர்த்தருடைய வசனங்களை நம்முடைய 
வற காத்துக்கொள்ளும்போது அவை 
ஆத்துமாவுக்கு 
கர்த்தருடைய 
நன்மையைப்‌ 


ரமி 
வர்த்தி நாம்‌ 
பெற்றுக்கொள்வோம்‌. 


பொய்ச்‌சாட்சிக்காரன்‌ 


நீதி 19:9 


நீதி 199.  பொய்ச்சாட்சிக்காரன்‌ 
அக்கினைக்குத்‌ தப்பான்‌; பொய்களைப்‌ 
பேசுகிறவன்‌ நாசமடைவான்‌.. 


பரிசுத்த வேதாகமத்தில்‌ பொய்ச்சாட்சி 
சொல்லுகிறவனுக்கு விரோதமாய்‌. பல 
இடங்களில்‌ எச்சரிப்பு 
கொடுக்கப்பட்டிருக்கிறது. 
பொய்சொல்லுவதும்‌, பொய்ச்சாட்சி 
சொல்லுவதும்‌ கர்த்தர்‌ அருவருக்கிற பாவம்‌. 
பொய்ச்சாட்சி சொல்லுகிறவன்‌ பிறரை 
வஞ்சிக்கிறான்‌. தன்னுடைய வாயின்‌ 
வார்த்தைகளினால்‌ பிறருக்குத்‌ 
தீங்குசெய்கிறான்‌. பொய்ச்சாட்சிக்காரன்‌ 
ஆக்கினைக்குத்தப்பான்‌. 
ய்‌ 

கோபம்‌ 
பேசுகிறவன்‌ 
சம்பளம்‌ மரணம்‌, 


ஈட்சிக்காரன்மீது 
வந்திறங்கும்‌ பொய்களை 
நாசமாவான்‌. பாவத்தின்‌ 
மனுஷன்‌ பேசுகிற பொய்‌ 
அவனை அழித்துப்போடும்‌. 
பொய்சொல்லுகிறவனும்‌, பொய்ச்சாட்சி 
சொல்லுகிறவனும்‌ தனக்கு கேடுண்டாகவே, 
பொய்சொல்லுகிறான்‌. அவன்‌ பிறரை 
ஞ்சிப்‌ நினைத்து பொய்ச்சாட்சி 
ஆனால்‌ உண்மையில்‌ 
தன்னைத்தானே 


தேவனுடைய 


வஞ்சித்துக்கொள்கிறான்‌. 


டன்‌ 


மூ 
நீதி 19:10 


தீதி 19:10. மூடனுக்குச்‌ செல்வம்‌ தகாது; 
ஆண்டு 


பருக்களை | கொன்வது 
அடிமைக்கு எவ்வனவும்‌ தகாது. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மூடனுக்கு சந்தோஷமும்‌, விடுதலையும்‌ 
இருக்காது. அவை அவனுக்குத்‌ தகாது. 
ஞானமில்லாதவனுக்கும்‌, தேவனுடைய 
கிருபையில்லாதவனுக்கும்‌ மெய்யான 
சந்தோஷமில்லை. மெய்யான சந்தோஷத்தைப்‌ 
பெற்றுக்கொள்வதற்கு மூடர்கள்‌ 
தகுதியற்றவர்களாயிருக்கிறார்கள்‌. மூடருடைய 
ஆலியிலும்‌ மூடத்தனமே இருக்கும்‌. 
அவர்களுக்கு அதிகாரமும்‌, வல்லமையும்‌, 
கனமும்‌ இருக்காது. 


மூடனுக்கு தன்னைத்தானே ஆளுகை 
செய்யத்‌ தெரியாது. அவனால்‌ பிரபுக்களை 
ஆண்டுகொள்ளவும்‌ முடியாது. மூடனிடத்தில்‌ 
அடிமைத்தனத்தின்‌: ஆவியிருக்கும்‌. 
பிரபுக்களை ஆண்டுகொள்வது அடிமைக்கு 
எல்வளவும்‌ தகாது. மூடன்‌ பிறரிடத்தில்‌ 
உதவிகேட்கிற பிச்சைக்காரனைப்‌ 
போன்றவன்‌. அரசாளுகிற 
அடிமையினிமித்தமும்‌, போஜனத்தால்‌. 
திருப்தியான மூடனின்‌ நிமித்தமும்‌ பூமி 
சஞ்சலப்படுகிறது. பூமி அதை தாங்கமாட்டாது. 
(நீதி 30:22) 


மனுஷனுடைய விவேகம்‌ 
நீதி 19:11 


நீதி 1901. மனுஷனுடைய விவேகம்‌ 
அவன்‌ கோபத்தை அடக்கும்‌; குற்றத்தை: 
மன்னிப்பது அவனுக்கு மகிமை. 


ஞானமுள்ளவன்‌ 
கோபத்தை  அடக்குகிறான்‌. 
கோபப்படுவதற்கு 
காண்பிக்கமாட்டான்‌. அவசரப்பட்டு 
முடிவையும்‌ எடுக்கமாட்டான்‌. மனுஷனுடைய 
விவேகம்‌ அவன்‌ கோபத்தை அடக்கும்‌ 
விவேகமுள்ளவன்‌ ஒவ்வொரு காரியத்தையும்‌ 
நிதானமாய்‌ சிந்தித்துப்‌ பார்க்கிறான்‌. 
தன்னுடைய கோபத்தினால்‌ என்னென்ன 
நன்மைகள்‌ உண்டாகும்‌ என்பதையும்‌, 
என்னென்ன தீமைகள்‌ உண்டாகும்‌ 
என்பதையும்‌ விவேகி ஆராய்ந்து பார்க்கிறான்‌. 
தன்னுடைய கோபத்தினால்‌ ஒரு நன்மையும்‌ 
உண்டாகாது என்பதை விவேகி 
புரிந்துகொள்ளும்போது, 


கோபப்படமாட்டான்‌. 


தன்னுடைய 
விவேகி 


தீவிரம்‌ 
எந்த 


அவன்‌ 





ழ்‌ நள 
யாய 


நாம்‌ பிறர்மீது கோபப்படுவதினால்‌ 
நமக்கும்‌ ஆபத்து வரும்‌. கோபமான 
வார்த்தைகள்‌ மற்றவர்களுடைய மனதை 
வேதனையடையச்‌ செய்யும்‌. அவர்கள்‌ 
நம்மீது கோபப்படுவதற்கும்‌ வாய்ப்புள்ளது. 
கோபம்‌ சண்டையை வளர்க்கும்‌. கோபம்‌ 


பிறர்‌ செய்கிற தப்பிதங்களை மன்னிக்காது. 
குற்றத்தை மன்னிக்கிறான்‌. 
குற்றத்தை மன்னிப்பது 
மகிமையாயிருக்கிறது. 


விவேகியோ 
விவேகிக்கு. 


தனக்கு விரோதமாக 
செய்யும்போது, விவேகி அதைப்‌ 
பெரிதுபடுத்தமாட்டான்‌ தன்னுடைய 
ல்‌ எப்போதும்‌ அதைப்பற்றியே 
கொண்டிருக்கமாட்டான்‌. 
கோபப்படுவது நம்முடைய 
சரீரஆரோக்கியத்தைப்‌ பாதிக்கும்‌. 
நம்மிடத்தில்‌ குற்றத்தை மன்னிக்கிற சுபாவம்‌ 
இருக்கவேண்டும்‌. மற்றவர்கள்‌ நமக்கு 
விரோதமாகத்‌ தீங்குசெய்தாலும்‌, 
அவர்களுடைய குற்றத்தை மன்னிப்பது. 
நமக்கு மேன்மை. 


பிறர்‌ தீங்கு 


ராஜாவின்‌' கோபம்‌ 
நீதி 19:12 


நீதி 1912, ராஜாவின்‌ கோயம்‌ 
சிங்கத்தின்‌ கெர்ச்சிப்புக்குச்‌ சமானம்‌; 
அவனுடைய தயை  புல்லின்மேல்‌ 
பெய்யும்‌ பனியோலிருக்கும்‌. 


ராஜாக்கள்‌ ர்‌ ஜனங்களல்ல. 
அவர்கள்‌ விசேஷித்தவர்கள்‌. 
ராஜாக்கள்‌ சிங்காசனத்தில்‌ வீற்றிருந்து 
தங்களுடைய ஜனங்களை நீதியாயும்‌, 
உண்மையாயும்‌ ஆளுகை செய்கிறவர்கள்‌. 
சாதாரண மனுஷருக்கு கோபம்‌ வருவதுபோல, 
ராஜாக்களுக்கும்‌ கோபம்‌ வரும்‌. ராஜாவின்‌ 
கோபம்‌ மிகவும்‌ பயங்கரமானது. அது. 
சிங்கத்தின்‌ கெர்ச்சிப்புக்கு சமானம்‌, 

ராஜாவின்‌ சிரித்த முகம்‌ 
ஜனங்கள்‌ எல்லோருக்கும்‌ 
கொடுக்கும்‌. ராஜாவின்‌ தயை புல்லின்மேல்‌ 
பெய்யும்‌ பனிபோலிருக்கும்‌. ராஜா 
தன்னுடைய உணர்ச்சிகளைக்‌ குறித்து 
மிகுந்த எச்சரிப்போடிருக்கவேண்டும்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தேசத்திலுள்ள. 
நீதிமான்கள்மீதும்‌ ராஜா 
அவர்கள்‌ பயந்துவிடுவார்கள்‌. 


நல்லோர்மீதும்‌, 
கோபப்பட்டால்‌, 


எப்போது கோபப்படவேண்டும்‌ என்பதும்‌, 
எப்போது தயவு காண்பிக்கவேண்டும்‌ 
என்பதும்‌ ராஜாவுக்குத்‌ தெரிந்திருக்க 
வேண்டும்‌. நீதிமான்கள்மீது கோபப்படுவதும்‌, 
துன்மார்க்கர்மீது தயவு காண்பிப்பதும்‌ 
ராஜாவுக்கு ஏற்றதல்ல. தேசத்திலுள்ள 
நல்லவர்களுக்கு ராஜா தயவு காண்பிக்க 
துன்மார்க்கர்மீது கோபப்பட 
துன்மார்க்கர்‌ செய்கிற 
பாவங்களையெல்லாம்‌. ராஜா 
சகித்துக்கொள்ளக்கூடாது. ராஜாக்கள்‌ 
துன்மார்க்கருக்கு சிநேகிதராயிருக்கக்கூடாது. 
நாம்‌ ராஜாக்களுக்கும்‌ அதிகாரிகளுக்கும்‌ 
கீழ்ப்படியவேண்டுமென்று அப்போஸ்தலர்‌ பவுல்‌ 
ஆலோசனை சொல்லுகிறார்‌. 
மேலான 
கீழ்ப்படியக்‌ 
தேவனாலேயன்றி 
உண்டாயிருக்கிற 


“எந்த மனுஷனும்‌ 
அதிகாரமுள்ளவர்களுக்குக்‌ 
கடவன்‌: ஏனென்றால்‌, 
ஒரு அதிகாரமுமில்லை;: 
அதிகாரங்கள்‌ 
நியமிக்கப்பட்டிருக்கிறது. 


கொள்ளுகிறார்கள்‌. 
மேலும்‌ வ்‌ 
நற்கிரியைகளுக்கல்ல, துர்க்கிரியைகளுக்கே 
பயங்கரமாயிருக்கிறார்கள்‌: ஆகையால்‌ நீ 
அதிகாரத்திற்குப்‌ பயப்படாதிருக்க 
வேண்டுமானால்‌, நன்மைசெய்‌, அதினால்‌ 
உனக்குப்‌ புகழ்ச்சி உண்டாகும்‌. உனக்கு 
நன்மை உண்டாகும்பொருட்டு, அவன்‌ 
தேவணழியக்காரனாயிருக்கிறான்‌. நீ 
தீமைசெய்தால்‌ பயந்திர: பட்டயத்தை 
அவன்‌ விருதாவாய்ப்பிடித்திருக்கவில்லை; 
தீமைசெய்கிறவன்மேல்‌ 
வரப்பண்ணும்படி.. 
செலுத்துகிற 
ஊழியக்காரனாயிருக்கிறானே. 

நீங்கள்‌ கோபாக்கினை। தற்‌ 
மாத்திரமல்ல, மனச்சாட்சியினிமித்தமும்‌ 
கீழ்ப்படியலேண்டும்‌" (ரோம 1331-5). 


அவன்‌ 





ழ்‌ நவள 
யாய 


, தன்னுடைய 
ஜனங்கள்‌ 
உண்மையுள்ளவர்களாயிருக்கும்‌ 
தங்களுடைய கடமைகளை நேர்த்தியாய்‌ 
செய்யும்போது, ராஜா அவர்களை 
பாராட்டவேண்டும்‌. அவர்களுக்கு வெகுமதி 
கொடுத்து அவர்களை உற்சாகப்படுத்த 
வேண்டும்‌. நீதிமான்களையும்‌, 
நல்லவர்களையும்‌, கடமை வீரர்களையும்‌ 
உற்சாகப்படுத்தும்போது, அவர்கள்‌ தங்கள்‌ 
நற்கிரியைகளை அதிகரிப்பார்கள்‌. 
நற்கிரியைகளை நிறுத்திவிடாமல்‌ தொடர்ந்து 
செய்வார்கள்‌. ராஜாவின்‌ வெகுமதிகளைப்‌ 
பெற்றுக்கொள்ளவேண்டும்‌ என்னும்‌ 
விருப்பம்‌ ஜனங்களிடத்தில்‌ காணப்படும்‌. 
இதனிமித்தமாயும்‌ ஜனங்கள்‌ 
நற்காரியங்களை செய்து, நற்பெயர்‌ 
எடுப்பதற்கு முயற்சி பண்ணுவார்கள்‌. 


தேசத்தின்‌ 
க 
போது, 


மூடனாகிய மகன்‌ 


நீதி 1913 


நீதி 
தகப்பனுக்கு 
மனைவியின்‌ 


19:13. மூடனாகிய மகன்‌ தன்‌ 
மிகுத்த துக்கம்‌; 
சண்டைகள்‌ ஓயாத 


எல்வளவதான்‌ புத்திமதிகளைச்‌ 
ஸி அவற்றை செலிகொடுத்து 
கேட்கவுமாட்டான்‌. மூடன்‌ தன்‌ இஷ்டம்போல 
நடந்துகொள்வான்‌. அவனுடைய 
வாழ்க்கையில்‌ குறிக்கோள்‌ எதுவும்‌ 
இருக்காது. 


ஊதாறித்தனமாக. 
தான்‌ சம்பாதிப்பதை 


'செலவுபண்ணுவான்‌. 
சிக்கமான செலவு பண்ணவேண்டும்‌ என்னும்‌ 


ஞானம்‌ அவனிடத்தில்‌ இருக்காது. 


துக்கழுண்டாகும்‌. தகப்பன்‌ தன்‌ மகனுக்கு 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QODNENS 
PUBLISHERS 


நல்ல புத்திமதிகளையும்‌ ஆலோசனைகளையும்‌ 
சொல்லுவார்‌. ஆனால்‌ மகனோ 
மூடனாகயிருப்பதினால்‌, ஆலோசனைக்கும்‌ 
புத்திமதிக்கும்‌ செவிகொடுக்கமாட்டான்‌. 
அவன்‌ அவற்றையும்‌ அசட்டைபண்ணுவான்‌, 
தன்னுடைய தகப்பனையும்‌. 
அசட்டைபண்ணுவான்‌. இதைப்‌ பார்க்கும்போது 
தகப்பனுக்கு மிகுந்த துக்கமும்‌ 
மனவேதனையும்‌ உண்டாகும்‌. 
ஸ்திரீகளில்‌ 

குணசாலிகளாகயிருப்பார்கள்‌. 
எப்போதும்‌: சண்டைபோட்டுக்‌ 
கொண்டிருப்பார்கள்‌. மனைவியின்‌ 
சண்டைகள்‌ ஓயாத ஒழுக்கு, மூடனாகிய 
மகனைப்போலவே, சண்டை போடுகிற 
மனைவி அவளுடைய கணவனுக்கு மிகுந்த 
துக்கத்தைக்‌ கொடுக்கிறாள்‌. 
சண்டைபோடுவது இவளுடைய 
பொழுதுபோக்கு. இவளுக்கு சண்டையை 
நிறுத்தத்தெரியாது. தொடர்ந்து சண்டை 
போட்டுக்கொண்டேயிருப்பாள்‌. இவள்‌ 
போடுகிற சண்டைகள்‌ 

ஒழுக்காகமிருக்கும்‌. இவள்‌ 
துக்கமும்‌. நிந்தையும்‌ 

வந்துகொண்டேயிருக்கும்‌. 


வீட்டுக்கூரையிலுள்ள 
ஓட்டைகளையெல்லாம்‌ அடைத்து அதை 
பராமரிக்கவேண்டும்‌. அப்போதுதான்‌. 
மழைகாலத்தில்‌ மழைத்தண்ணீர்‌ வீட்டிற்குள்‌ 
ஒழுகாமல்‌ இருக்கும்‌. ஒட்டையைக்‌ 
கவனிக்காமல்‌ விட்டுவிட்டால்‌, கனமழை 
வீட்டிற்குள்‌ ஒழுகும்‌. 
மழைத்தண்ணீர்‌ 
அப்படிப்பட்ட வீட்டில்‌ 
நம்மால்‌ நிம்மதியாக வாசம்பண்ண முடியாது. 
சண்டைபோடுகிற மனைவியும்‌ ஓயாத 
ஒழுக்கைப்போல இருக்கிறாள்‌. அவ 
புருஷனுக்கு அவளோடு குடும்பம்‌ நடத்துவது 
மிகவும்‌ சிரமமாகயிருக்கும்‌. 


சிலர்‌ 
வேறுசிலரோ 


ஒயாத 
மூலமாய்‌ 
எப்போதும்‌ 


நம்முடைய 


வீடும்‌ ஆஸ்தியும்‌ 
நீதி 19:14 


தீதி 19:14. வீடும்‌ ஆஸ்தியும்‌ பிதாக்கள்‌. 
வைக்கும்‌ சுதந்தரம்‌ புத்தியுள்ள 
மனைவியோ கர்த்தர்‌ அருளும்‌ எவு. 





ழ்‌ நள 
யாய 


புத்தியுள்ள மனைவி கர்த்தர்‌ அருளும்‌ 
ஈவு. புத்தியுள்ள மனைவி சண்டைபோடும்‌. 
மனைவிக்கு, நேர்‌ எதிரானவள்‌. 
சண்டைபோடுகிற மனைவி அவளுடைய 
வீட்டிற்கு சாபமாமிருப்பாள்‌. புத்தியுள்ள 
மனைவியோ தன்னுடைய வீட்டிற்கு 
ஆசீர்வாதமாயிருக்கிறாள்‌. புத்தியுள்ள 

மனைவி எல்லாவற்றையும்‌ ஞானமாய்ப்‌ 
பயன்படுத்துவாள்‌. சகலவற்றையும்‌ 
பிரயோஜனப்படுத்திக்கொள்வாள்‌. இப்படிப்பட்ட 
நல்ல மனைவியை கண்டுபிடித்திருக்கிறவன்‌, 
கர்த்தருடைய கண்களில்‌ தயவு பெற்றவன்‌. 

புத்தியுள்ள மனைவி தன்‌ கணவனுக்கு 
மிகுந்த உதவியாயும்‌ ஒத்தாசையாயும்‌ 
இருப்பாள்‌. தன்னுடைய கணவனுக்கு 
தன்னால்‌ முடிந்த எல்லா உதவிகளையும்‌ 
செய்து கொடுப்பாள்‌. நல்ல மனைவி நல்ல 
ஆலோசனைகளையும்‌ சொல்லுவாள்‌. 
இப்படிப்பட்ட மனைவி அவளுடைய 
புருஷனுக்கு சந்தோஷமாகயிருக்கிறாள்‌ 
புருஷனும்‌ அவளை நேசிப்பான்‌. இந்தக்‌. 
குடும்பத்தில்‌ சண்டைகள்‌ இருக்காது. 
சந்தோஷமும்‌, சமாதானமும்‌, ஆறுதலும்‌ 
நிரம்பியிருக்கும்‌. 

வீடும்‌ ஆஸ்தியும்‌ பிதாக்கள்‌ வைக்கும்‌. 
சுதந்தரம்‌. பெற்றோர்‌ தங்கள்‌ பிள்ளைகளுக்கு 
ஆஸ்திகளை சேமித்து வைக்கிறார்கள்‌. 
ஒவ்வொரு சந்ததியாக நடைபெறுகிற காரியம்‌. 
பிதாக்கள்‌ சுதந்தரமாக வைக்கும்‌ 
வீட்டையும்‌ ஆஸ்தியையும்விட, நல்ல. 
மனைவியே அந்தக்‌ குடும்பத்திற்கு அதிக 
நன்மையைக்‌ கொண்டுவருகிறவள்‌. 


சோம்பல்‌ 
நீதி 19:15 


நீதி 19415. சோம்பல்‌ 
தூங்கிவிழப்பண்ணும்‌; ௮௪ தியானவன்‌ 
பட்டினியாயிருப்பான்‌. 


சோம்பலுள்ள 
ல ்‌ 
கவனிக்கமாட்டான்‌. 

சோம்பல்‌. 

ப்‌ க 


மனுஷன்‌ 
தன்னுடைய 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆத்துமாவிலும்‌ உற்சாகமிருக்காது. உறைந்து 
போன தண்ணீரைப்போல, சோம்பேறியின்‌ 
ஆத்துமாவும்‌ செயலிழந்து கிடக்கும்‌. 

வேலை செய்யாதவன்‌ சாப்பிட 
வேண்டும்‌ என்று நினைக்கவே கூடாது. 
அசதியானவன்‌ பட்டினியாயிருப்பான்‌. 
தன்னுடைய ஆத்துமாவைக்‌ குறித்த 
காரியத்தில்‌ அசதியாயிருக்கிறவன்‌, 
தன்னுடைய ஆத்தும இரட்சிப்புக்கான 
காரியங்களில்‌ கவனம்‌ செலுத்தமாட்டான்‌. 
இரட்சிப்பின்‌ பாதையில்‌ நடக்கமாட்டான்‌. 
முடிவில்‌ தன்னுடைய ஆத்தும இரட்சிப்பை 
இழந்து நாசமடைவான்‌. 

நம்மிடத்தில்‌ 


சோம்பல்தனம்‌. 
இருக்கக்கூடாது. 


நாம்‌ அசதியாகவும்‌. 
இருக்கக்கூடாது.  விசுவாசிகளெல்லோரும்‌. 
க்குள்‌ விழித்திருக்கவேண்டும்‌. 
கர்த்தர்‌ நம்மிடத்தில்‌ ஒப்புக்கொடுத்திருக்கிற 
ஊழியங்களை, உண்மையாகவும்‌, 
உற்சாகமாகவும்‌, விவேகமாகவும்‌ 
செய்யவேண்டும்‌. நம்முடைய ஜீவியத்திற்கு 
தேவையானதையும்‌, நம்முடைய 
ஆத்துமாவுக்கு ச சந்தோஷத்தைக்‌, 
கொடுக்ககூடியதையும்‌ தேடிக்கண்டுபிடித்து, 
அதைப்‌ பெற்றுக்கொள்ளவேண்டும்‌. 
அசதியாயிருந்தால்‌ நம்முடைய 
ஆத்துமாவுக்கு சந்தோஷம்‌ இருக்காது. 


கட்டளையைக்‌ 
காத்துக்கொள்ளுகிறவன்‌ 
நீதி 19:16 


நீதி 19:16. கட்டளையைக்‌ 
காத்துக்கொள்ளுகிறவன்‌' 


ஆத்தூமாவைக்‌ காக்கிறான்‌; தன்‌ 
வழிகளை அவமதிக்கிறவன்‌ சாவான்‌. 





ழ்‌ நவள 
யாய 


நாம்‌ 
அவருடைய 


கர்த்தருடைய வார்த்தைக்கும்‌, 

பிரமாணத்திற்கும்‌ 
கீழ்ப்பியவேண்டும்‌. எல்லா காரியங்களிலும்‌ 
கர்த்தருடைய கட்டளையைக்‌ 
காத்துக்கொள்ளவேண்டும்‌ என்று நம்முடைய 
மனச்சாட்சி நமக்குப்‌ போதிக்கவேண்டும்‌. 
கட்டளையைக்‌ காத்துக்கொள்கிறவன்‌ தன்‌ 
ஆத்துமாவைக்‌ காத்துக்கொள்கிறான்‌. அவன்‌ 


ஆசீர்‌ த்க்‌ 
மறுமையிலும்‌ ஆசீர்வாதமாயிருக்கும்‌. 


தேவனுடைய 
காத்துக்கொள்கிறவர்கள்‌, 


கட்டளையைக்‌ 
இந்தப்‌ 


பிரபஞ்சத்தில்‌ ஜீவிக்கிற காலம்‌ வரையிலும்‌, 
சந்தோஷமாகவும்‌, 


சமாதானமாகவும்‌ 


பெற்றுக்கொள்வார்கள்‌. 


நாம்‌ கர்த்தருடைய கட்டளைகளைக்‌ 
காத்துக்கொள்ளும்போது. நம்முடைய 
ஆத்துமாவைக்‌ காத்துக்கொள்கிறோம்‌. 
கர்த்தருடைய வழிகளில்‌ நடக்கவேண்டும்‌ 
என்று தீர்மானம்‌ எடுக்கிறோம்‌. நாம்‌. 
போகிற வழியில்‌ மிகவும்‌ 
குவனமாயிருக்கவேண்டும்‌. வழியைப்பற்றியும்‌. 
எச்சரிப்போடிருக்கவேண்டும்‌. தன்‌ வழிகளை 
அவமதிக்கிறவன்‌ சாவான்‌. நாம்‌ 
கர்த்தருடைய வார்த்தையைக்‌ 
காத்துக்கொள்ளும்போது. அது நம்மை 
எல்லாவிதமான ஆபத்துக்களிலிருந்தும்‌, 
நாசமோசங்களிலிருந்தும்‌ காத்துக்கொள்ளும்‌. 


ஏழைக்கு இரங்குகிறவன்‌ 
நீதி 19:17 


நீதி 19:17. 
கர்த்தருக்குக்‌ 
அவன்‌ கொடுத்ததை அவர்‌ 
கொடுப்பார்‌. 


ஏழைக்கு இரங்குகிறவன்‌. 
கடன்கொடுக்கிறான்‌; 
திரும்பக்‌ 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எல்லா விசுவாசிகளும்‌ தானதருமம்‌ 
பண்ணவேண்டும்‌. தானதருமங்களில்‌ 
இரண்டு காரியங்கள்‌ அடங்கியிருக்கிறது. 
அவையாவன: 1 ஏழைகளுக்கு. 
உதவிசெய்யவேண்டும்‌ என்னும்‌ வாஞ்சையும்‌, 
மனதுருக்கமும்‌ நம்மிடத்தில்‌ 
காணப்படவேண்டும்‌. 2. நம்மால்‌ செய்ய 
முடிகிற உதவிகளை மனப்பூர்வமாயும்‌, 
உற்சாகமாயும்‌, தாராளமாயும்‌ செய்யவேண்டும்‌. 


தேவைப்படுகிறவர்களுக்கு 
ட்டம்‌ என்னும்‌ 


நீரம்பிலிருக்கவேண்டம்‌. 


பிறருக்கு 
பிறர்மீது, 
ஒன்றுமில்லை. 

"நான்‌... மனுஷர்‌  பாஷைகளையும்‌ 
தூதர்பாஷைகளையும்‌ பேசினாலும்‌, அன்பு 
எனக்கிராவிட்டால்‌, சத்தமிடுகிற வெண்கலம்‌ 
போலவும்‌, ஓசையிடுகிற கைத்தாளம்‌ போலவும்‌ 
இருப்பேன்‌. நான்‌ தீர்க்கதரிசன வரத்தை 
உடையவனாயிருந்து, சகல 
இரகசியங்களையும்‌, சகல அறிவையும்‌ 
அறிந்தாலும்‌, மலைகளைப்பேர்க்கத்தக்க சகல. 
விசுவாசமுள்‌ எவனாயிருந்தாலும்‌ அன்பு 
எனக்கிராவிட்டால்‌ நான்‌ ஒன்றுமில்லை. 
எனக்கு உண்டான யாவற்றையும்‌ நான்‌ 
அன்னதானம்‌ பண்ணினாலும்‌, என்‌ 
சரீரத்தைச்‌ குட்டெரிக்கப்படுவதற்குக்‌. 
கொடுத்தாலும்‌, அன்பு எனக்கிராவிட்டால்‌ 
எனக்குப்‌ பிரயோஜனம்‌ ஒன்றுமில்லை" 
ரிகொரி 13:1-3). 


நாம்‌ ஏழைக 
காண்பித்தால்‌ மத்தம்‌ 
அவர்களுக்கு உதவிசெய்யவும்‌ 
அவர்களுடைய தேவைகளையும்‌, நம்முடைய 
திராணியையும்‌ நிதானித்து அறிந்து, 
தாராளமாய்‌ உதவிபுரியவேண்டும்‌. 


இரக்கம்‌ 
போதாது. 
வேண்டும்‌. 





i= THE 
TT 


என்‌ சகோதரரே, 
விசுவாசமுண்டென்று 
கிரியைகளில்லாதவனானால்‌. 
பிரயோஜனமென்ன ? 
அவனை இரட்சிக்குமா? ஒரு 
சகோதரனாவது சகோதரியாவது 
வஸ்திரமில்லாமலும்‌ அநுதின 
ஆகாரமில்லாமலும்‌ இருக்கும்போது, 
உங்களில்‌ ஒருவன்‌ அவர்களை நோக்கி: 
நீங்கள்‌ சமாதானத்தோடே போங்கள்‌, 
குளிர்காய்ந்து பசியாறுங்கள்‌ என்று சொல்லி 
யும்‌, சரீரத்திற்கு வேண்டியவைகளை 
அவர்களுக்குக்‌ கொடாவிட்டால்‌ 
பிரயோஜனமென்ன? அப்படியே விசுவாசமும்‌ 
கிரியைகளில்லாதிருந்தால்‌  தன்னிலேதானே 
செத்ததாயிருக்கும்‌” (யாக்‌ 214-177, 

ஏ ரங்குவ; 
அக்கு கத்தம்‌ ம்க்‌ 
நன்மையான காரியம்‌. நாம்‌ ஏழைகளுக்கு 
கொடுப்பதை கர்த்தர்‌ அங்கீகரிக்கிறார்‌. 
ஏழைக்கு இரங்குகிறவன்‌ கர்த்தருக்கு. 
கடன்கொடுக்கிறான்‌. நாம்‌ ஏழைகளுக்கு 
செய்கிற உதவியை, கர்த்தர்‌ தமக்கே. 
செய்யப்படும்‌ உதவியாகப்‌ பாலிக்கிறார்‌. அந்த 
உதவிகளை தம்முடைய கணக்கில்‌, தமக்குக்‌ 
கொடுக்கப்பட்ட கடனாக 
எழுதிவைத்திக்கொள்கிறார்‌. நாம்‌ ஏழைக்குக்‌ 
கொடுத்ததை கர்த்தர்‌ திரும்பக்‌ கொடுப்பார்‌. 
இந்த வாக்கியத்தில்‌ “திரும்பக்‌ கொடுப்பார்‌" 
என்னும்‌ வார்த்தைக்கு, “அசலை வட்டியோடு 
திரும்பக்‌ கொடுப்பார்‌" என்பது பொருளாகும்‌. 


நாம்‌ ஏழைகளுக்கு இரங்‌ 


வதையும்‌, 
கொடுப்பதையும்‌ கர்த்தர்‌ கண்ணோக்கிப்‌ 
பார்த்து நம்மை தாராளமாய்‌ ஆசீர்வதிப்பார்‌. 
நமக்கு இம்மைக்குரிய ஆசீர்வாதங்களையும்‌, 
மறுமைக்குரிய ஆசீர்வாதங்களையும்‌ 
கொடுப்பார்‌ நித்திய சந்தோஷத்தையும்‌, 
சமாதானத்தையும்‌ கொடுப்பார்‌. நமக்கு 
சரீரப்பிரகாரமான. நன்மைகளையும்‌, 
ஆவிக்குரிய நன்மைகளையும்‌ கொடுப்பார்‌. 
கர்த்தர்‌ நம்மை தாராளமாய்‌ ஆசீர்வதிப்பார்‌. 


உன்‌ மகனைச்‌ சிட்சைசெய்‌ 


நீதி 19:18 


நீதி 19:18. நம்பிக்கையிருக்குமட்டும்‌ 
உன்‌ மகனைச்‌ சிட்சை செய்‌; ஆனாலும்‌ 
அவனைக்‌ கொல்ல உன்‌ ஆத்துமாவை 
எழும்பவொட்டாதே. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சிறுபிள்ளைகள்‌ தப்பு செய்வார்கள்‌. 
அவர்கள்‌ செய்கிற தப்பிதத்தை 
திருத்துவதற்கு உடனே தேவையான 
காரியத்தை செய்யவேண்டும்‌. காலதாமதம்‌ 
பண்ணக்கூடாது. பிள்ளைகளைஉடனே 
திருத்தவில்லையென்றால்‌, அவர்கள்‌ செய்கிற 
தப்பிதங்கள்‌ அவர்களுக்கு 
பழக்கமாகிவிடும்‌. நாம்‌ சிட்சிக்காமலேயே, 
நம்முடைய பிள்ளைகள்‌ திருந்தினால்‌ அது 
மிகவும்‌ நல்லது. நாமும்‌ நல்ல மனதோடு 
பிள்ளைகளை மன்னித்துவிடலாம்‌. 
பிள்ளைகள்‌ தாங்கள்‌ செய்த தப்பிதத்திற்கு 
மனம்‌ வருந்தி, இனிமேல்‌ இப்படிப்பட்ட 
தப்பிதங்களை செய்யமாட்டோம்‌ என்று 
தாங்களாகவே வாக்குப்பண்ணி, தங்களுடைய 
வார்த்தையில்‌ உறுதியாயிருந்தால்‌ அது 
மிகவும்‌ நல்லது. 

பிள்ளைகள்‌ தாங்களாகவே 
திருந்தினாலும்‌, அவர்களுக்குத்‌ தேவையான 
எச்சரிப்புக்களையும்‌ சொல்லவேண்டும்‌. 
இதுபோன்ற தப்பிதங்களை அவர்கள்‌ 
மறுபடியும்‌ செய்தால்‌. அவர்களுக்கு 
தண்டனை கிடைக்கும்‌ என்பதைத்‌ 
தெளிவாகச்‌ சொல்லவேண்டும்‌. சில 
சமயங்களில்‌ பிள்ளைகளை சிட்சித்தால்தான்‌ 
அவர்கள்‌ திருந்துவார்கள்‌. பிள்ளைகள்‌ தப்பு 
செய்ய ஆரம்பிக்கும்போதே அவர்களை 
சிட்சித்து திருத்திவிடுவது நல்லது. நாம்‌ 
சிட்சிக்கும்போது, அவர்கள்‌ 
திருந்திவிடுவார்கள்‌ என்னும்‌ நம்பிக்கை. 
நமக்கு இருக்குமட்டும்‌ நாம்‌ அவர்களை 
சிட்சிக்கலாம்‌. 


பிள்ளைகளை நாம்‌ 
சிட்சிக்கும்போ, நம்முடைய பிரம்பின்கீழ்‌ 
பிள்ளைகள்‌ கண்ணீர்விட்டு அழுவார்கள்‌. 
ஒரு சிலர்‌ தங்கள்‌ பிள்ளைகள்‌ அழக்கூடாது 
என்று அதிக செல்லம்‌ கொடுப்பார்கள்‌. 
பிள்ளைகளோ பெற்றோரின்‌ அன்பை 
தங்களுடைய துன்மார்க்கத்திற்கு சாதகமாகப்‌ 
பயன்படுத்திக்கொண்டு சீரழிந்துபோவார்கள்‌. 
நம்முடைய  பிரம்பின்கீழ்‌ பிள்ளைகள்‌ 
அழவில்லையென்றால்‌, பிற்காலத்தில்‌ 
அவர்கள்‌ நியாயாதிபதியின்‌ 
பட்டயத்திற்குக்‌ கீழ்‌ அழவேண்டியதிருக்கும்‌. 
தேவனுடைய கோபாக்கினையின்‌ கீழ்‌ 
அழவேண்டியதிருக்கும்‌. 


நம்முடைய 





i= FTN 
TT 


நம்‌ பிள்ளைகளுக்கு 
அப்படிப்பட்ட அழிவு வரக்கூடாது 
என்றால்‌, நம்பிக்கையிருக்குமட்டும்‌ 
நம்முடைய மகனை சிட்சை செய்யவேண்டும்‌. 
அவனைக்‌ கொல்லுவதற்கு நம்முடைய 
ஆத்துமாவை அனுமதிக்கக்கூடாது. 
நம்முடைய. மகனை நாம்‌ 
சிட்ரிக்கவில்லையென்றால்‌, 
ஊரிலுள்ளவர்கள்‌ எல்லாம்‌ 


காரணமாகிவிடக்கூடாது. 


கடுங்கோபி. 
நீதி 19:19 


நீதி 19:19. கடுங்கோபி 
ஆக்கினைக்குன்ளாவான்‌; நீ அவனைத்‌ 
தப்புவித்தால்‌ திரும்பவும்‌ 
தப்புவிக்கவேண்டியதாய்‌ வரும்‌. 


கடுங்கோபி  மனந்திருந்தமாட்டான்‌. 
தான்‌ செய்த தப்பிதத்திற்கு 
வருத்தப்படவுமாட்டான்‌. கடுங்கோபி 
'தலைக்கனமுள்ளவனாகயிருப்பான்‌. 
இப்படிப்பட்டவன்‌ எல்லா இடங்களிலும்‌, 
எல்லோரோடும்‌ சண்டைபோடுவான்‌ 
வாக்குவாதங்களில்‌ ஈடுபடுவான்‌. பிறருக்கு 
இரத்தக்‌ காயங்களை உண்டுபண்ணுவான்‌. 
தனக்கும்‌ இரத்தக்காயங்களை 
ஏற்படுத்திக்கொள்வான்‌.  இப்படிப்பட்டவன்‌ 
தனக்கும்‌, தன்னுடைய குடும்பத்தாருக்கும்‌. 
ஆக்கினையைக்‌ கொண்டு வருகிறான்‌. 
கடுங்கோபி ஆக்கினைக்குள்ளாவான்‌. 


கடுங்கோபி தன்னுடைய ஆத்துமாவை 
க்‌ செய்யவேண்டும்‌. 


இடங்கொடுக்கக்கூடாது. 

வார்த்தையும்‌, அவருடைய 

தன்னை ஆளுகை 

ய்‌ கடுங்கோபி தன்னை 

ஒப்புக்கொடுக்கவேண்டும்‌. அப்போதுதான்‌ 

நம்முடைய. கோபம்‌ தணியும்‌. 

கர்த்தருடைய வார்த்தைக்கு 

செஞ்தொடுக்கா்‌. . கோபப்படுகிதவர்க்‌, 
கடுங்கோபியாகயிருப்பார்கள்‌. 

இப்படிப்பட்டவர்களுக்கு புத்திமதிகளைச்‌ 

சொன்னாலும்‌ செவிகொடுத்து 

கேட்கமாட்டார்கள்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கடுங்கோபிகளைக்‌ 
போது. அவர்கள்‌ 
அழுவார்கள்‌. 


குடிந்துகொள்ளும்‌ 
கண்ணீர்விட்டு 
கண்ணீரின்‌ அளவும்‌ 
அதிகமாயிருக்கும்‌. அழுகையின்‌ சத்தமும்‌ 
பெரிதாயிருக்கும்‌. அவன்‌ அழுகிறான்‌ 
என்பதற்காக, அவனை தண்டிக்காமல்‌. 
விட்டுவிட்டால்‌, அவன்‌ மறுபடியும்‌ தப்பு 
பண்ணுவான்‌. அவனுடைய அழுகையின்‌ 
சத்தம்‌ பெரிதாகமிருந்தாலும்‌, கண்ணீரின்‌ 
அளவு அதிகமாகமிருந்தாலும்‌, அவனை 
கட்டாயம்‌ கண்டித்தே ஆகவேண்டும்‌. 
தண்டனையிலிருந்து அவனை 
தப்புவிக்கக்கூடாது. அவனைத்‌ தப்புவித்தால்‌, 
அவன்‌ மறுடியும்‌ தப்பு செய்வான்‌. நாம்‌ 
அவனை மறுபடியும்‌ தப்புவிக்க 
வேண்டியதாய்‌ வரும்‌. இதற்கு ஒரு முடிவே 
இருக்காது. கடுங்கோபி ம்‌ 
'திருந்தப்போவதில்லை. 

தண்டனைக்குப்‌ பாத்திரவான்‌. 

த்த தடவை தண்டிக்கலாம்‌. 

காலதாமதம்‌ பண்ணக்கூடாது. ர்‌ 
திருந்துவதற்கு வாய்ப்பு இருக்கும்போதே, 
அவனைக்‌ கண்டித்து திருத்திவிடவேண்டும்‌. 


யபுத்திமதியை ஏற்றுக்கொள்‌ 


நீதி 19:20 
நீதி 19:20. உன்‌ அத்தியகாலத்தில்‌ 
தீ ஞானமுன்னவனாயிருக்கும்படி,, 
ஆலோசனையைக்கேட்டு, புத்திமதியை 
ஏற்றுக்கொள்‌. 


நம்முடைய அந்தியகாலத்தில்‌ நாம்‌ 
ஞானமுள்ளவர்களாயிருப்பது நமக்கு நல்லது. 
இம்மையிலிருந்து மறுமைக்கு கடந்து 
நாம்‌ ஞானமுள்ளவர்களாய்‌ 
செல்லவேண்டும்‌. நாம்‌ 
இப்பிரபஞ்சத்தில்‌ ஜீலிக்கிற காலத்திலே, 
கர்த்தருக்குப்‌ பிரியமாய்‌ ஜீவித்தால்தான்‌, 
பரலோகத்திற்குள்‌ பிரவேசிக்க முடியும்‌. நாம்‌ 
இம்மையில்‌ ஜீவிக்கும்போது. மறுமையையும்‌ 
யோசித்துப்‌ பார்த்து. ஞானத்தோடு 
ஜீவிக்கவேண்டும்‌. 





f= FTE 
TT 


நம்முடைய அந்தியகாலத்தில்‌, நாம்‌ 
ஞானமுள்ளவர்களாயிருக்கவேண்டுமென்றால்‌,, 
நம்முடைய 
சொல்லப்படும்‌. 
ஆலோசனைகளுக்கும்‌ 
வேண்டும்‌. பெற்றோரும்‌ 
நம்மைக்‌ கடிந்துகொள்ளும்போது, நம்முடைய 
நன்மைக்காகவே அவர்கள்‌ நம்மைக்‌ 
கடிந்துகொள்கிறார்கள்‌ என்பதைப்‌ 
புரிந்துகொண்டு, சிட்சையை 
ஏற்றுக்கொண்டு, நம்முடைய தப்பிதங்களைத்‌: 
திருத்திக்கொள்‌ வேண்டும்‌. நம்முடைய 
வாலிபநாட்களில்‌ ஒழுங்காக ஜீவித்தால்‌, 
நம்முடைய அந்திய காலத்தில்‌ 
ஞானமுள்ளவர்களாகயிருப்போம்‌. நம்முடைய 
வாலிபநாட்களில்‌ ஆலோசனைகளைக்‌ 
கேட்டு, புத்திமதிகளை ஏற்றுக்கொண்டால்‌, 
நம்முடைய அந்தியகாலத்தில்‌, நாம்‌ 
ஞானமுள்ளவர்களாயிருக்கலாம்‌. 


மனுஷனுடைய இருதயத்தின்‌ 
எண்ணங்கள்‌ 


நீதி 19:21 


நீதி 19:21. மனுஷனுடைய 
இருதயத்தின்‌ எண்ணங்கள்‌ அநேகம்‌; 
ஆனாலும்‌ கர்த்தருடைய யோசனையே 
திலைநிற்கும்‌. 


்‌ கர்த்தருக்கு மறைவான 
இரகசியம்‌ எதுவுமேயில்லை. 


'ஜாதிகள்கொந்தளித்து. ஜனங்கள்‌ 
விருதாக்காரியத்தைச்‌ சிந்திப்பானேன்‌? 
கர்த்தருக்கு விரோதமாகவும்‌, அவர்‌ 
அபிஷேகம்பண்ணினவருக்கு விரோதமாகவும்‌, 
பூமியின்‌ ராஜாக்கள்‌ எழும்பிநின்று. 
அதிகாரிகள்‌ ஏகமாய்‌ ஆலோசனைபண்ணி: 
அவர்கள்‌ கட்டுகளை அறுத்து, அவர்கள்‌ 
கயிறுகளை நம்மைவிட்டு எறிந்துபோடுவோம்‌ 
என்கிறார்கள்‌. பரலோகத்தில்‌. 
வீற்றிருக்கிறவர்‌ நகைப்பார்‌: ஆண்டவர்‌ 
அவர்களை இகழுவார்‌" (சங்‌ 2:1-4). 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


'சீயோன்‌ தீட்டுப்படுவாளாக, எங்கள்‌ 
கண்‌ அவளைக்‌ காண்பதாக என்று சொல்லி, 
அநேக ஜாதியார்‌ உனக்கு விரோதமாகக்‌ 
கூடியிருக்கிறார்கள்‌. ஆனாலும்‌ அவர்கள்‌ 
கர்த்தருடைய நினைவுகளை அறியாமலும்‌, 

யோசனையை  உணராமலும்‌. 

ள்‌; அவர்‌ அரிக்கட்டுகளைப்‌ 
போல அவர்களைக்‌ களத்திலே சேர்ப்பார்‌" 
(மீகா 4111/2). 


யோசனையே 
தன்னுடைய 


பண்ணிக்‌ 

கர்த்தரோ 

எண்ணங்களை 

மாற்றிப்போடுகிறார்‌. தம்முடைய சித்தத்திற்கு 

விரோதமாக மனுஷன்‌ சிந்திக்கும்போது, 

கர்த்தர்‌ மனுஷனுடைய சிந்தனையை 

அவமாக்கிப்போடுகிறார்‌. மனுஷனுடைய 

எண்ணங்கள்‌ நிறைவேறாதபடி 
செய்துவிடுகிறார்‌. 


இடங்களும்‌ 
என்று 


தலைவர்களும்‌ தங்களுடைய 


எண்ண! உயர்ந்தது. 
சொல்லுகிறார்கள்‌. தங்களுக்கு மிஞ்சின 
வல்லமை யாரிடத்திலும்‌ இல்லை என்று 
ஆணவமாயிருக்கிறார்கள்‌. பரலோகத்தின்‌ 
அவர்களைப்‌ பார்த்து 
ராஜாக்கள்‌ இந்தப்‌ 
தங்கள்‌ தேசத்திற்குத்தான்‌ 
தலைவராகயிருக்கிறார்கள்‌. தேவனாகிய 
கர்த்தரோ, கர்த்தாதி கர்த்தாவாகவும்‌, 
ராஜாதி ராஜாவாகவும்‌ இருக்கிறார்‌. கர்த்தரே 
சர்வலோகத்திற்கும்‌ அதிபதி. 


யோசனைகளெல்லாமே. 

அவர்‌ மனுஷருக்கு 

மாத்திரமே யோசிக்கிறார்‌. 

வேண்டிக்கொள்கிறவர்களுக்கு 

ஈவுகளை மாத்திரமே 

பல சமயங்களில்‌ 

யோசனை உடனே 

நமக்குத்‌ தெரியும்‌. 

காலதாமதம்‌ 

உண்டாவதுபோல நாம்‌ வேதனைப்படுவோம்‌. 

கர்த்தர்‌ செய்ய நினைக்கிற காரியம்‌ எதுவும்‌ 

தடைபடாது. கர்த்தருடைய யோசனை 

நிலைநிற்கும்‌. கர்த்தர்‌ தமக்கு ஏற்ற 

காலத்தில்‌, தம்முடைய சித்தத்தை 
நிறைவேற்றுவார்‌. 


தேவனுடைய 





ழ்‌ நள 
றியா 
நன்மைசெய்ய 


கொண்டிருக்கும்‌ ஆசை: 
நீதி 19:22 


நீதி 19:22. நன்மைசெய்ய மனுஷன்‌: 
கொண்டிருக்கும்‌ ஆசையே தமை 
பொய்யனைப்‌ பார்க்கிலும்‌ தரித்திரன்‌: 
வாசி. 


மனுஷன்‌ 


திறமையிருக்கும்‌. ஆனால்‌ அவர்களிடத்தில்‌ 

மற்றவர்களுக்கு நன்மை செய்யக்கூடிய 

இப்படிப்பட்டவர்கள்‌ 

திராணியிருந்தாலும்‌ 

உதவிசெய்யமாட்டார்கள்‌. 

இப்படிப்பட்டவர்களுடைய _திராணியினால்‌ 

யாருக்கும்‌ ஒரு பிரயோஜனமுமில்லை. நன்மை 

செய்ய மனுஷன்‌ கொண்டிருக்கும்‌ ஆசையே 
தயை. 


செய்யவேண்டுமேன்று 


ஆனால்‌ அவனிடத்தில்‌ 


பிறக்க நன்மை 
விருபபுகிறான்‌ 

பிறருக்கு நன்மை 
செய்யக்கூடிய திராணி எதுவும்‌ இருக்காது. 
இவனால்‌ பிறருக்கு உதவி செய்ய முடியும்‌ 


என்று உறுதிகொடுக்கவும்‌ 
இவன்‌ வார்த்தையில்‌ 
'பொய்சொல்லுவதைப்‌ 
அமைதியாகமிருப்பதே 
நினைந்து. தன்னுடைய 
அடக்கிக்கொள்வான்‌. 


முடியாது. 
உண்மையுள்ளவன்‌. 


ஒரு சிலரிடத்தில்‌ பிறருக்கு நன்மை 
செய்யும்‌ திராணியிருக்கும்‌. ஆனால்‌ 
பிறருக்கு நன்மை செய்யும்‌ விருப்பம்‌ 
இருக்காது. ஆனாலும்‌ தாங்கள்‌ 
மற்றவர்களுக்கு நன்மை செய்வதாக 
வாக்குப்பண்ணுவார்கள்‌. தங்களுடைய 
வார்த்தைகளைக்‌ காத்துக்‌ 
கொள்ளமாட்டார்கள்‌. ங்கள்‌ 
வாக்குப்பண்ணிய 
பிறருக்கு 


பிரகாரம்‌ 
உதவிபுரியமாட்டார்கள்‌. 
இவர்களிடத்தில்‌ பிறருக்கு உதவிபரியும்‌ 
'திராணியிருக்கும்‌. ஆனால்‌ 
உதவிபுரியக்கூடிய விருப்பம்‌ 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இப்படிப்பட்ட  பொய்யனைப்‌ 
தரித்திரனே மேலானவன்‌. 

பிறருக்கு மாயையான வாக்குகளை 
சொல்லமாட்டான்‌. தன்னால்‌ செய்ய 
முடிந்ததை மாத்திரம்‌ சொல்லுவான்‌. தான்‌ 
சொல்லுவதை நிச்சயம்‌ செய்வான்‌ 
இப்படிப்பட்ட நற்குணமே மேன்மையானது. 


பார்க்கிலும்‌, 
தரித்திரன்‌ 


கர்த்தருக்குப்‌ பயப்படுதல்‌ 
தீதி 19:23 


நீதி 19:28. கர்த்தருக்குப்‌ பயப்படுதல்‌ 
ஜீவனுக்கேதுவானதூ; அதை 
அடைந்தவன்‌. திருப்தியடைந்து, 
திலைத்திருப்பான்‌; தீமை அவனை 
அணுகாது. 


நாம்‌ கர்த்தருக்குப்‌ பயந்து 
ஜலக்கும்போது. தீமை வ்‌ அணுகாது. 
கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பாடுகளும்‌, 
வேதனைகளும்‌, நெருக்கங்களும்‌, 
உபத்திரவங்களும்‌ வரலாம்‌. ஆனாலும்‌ 
இவை எதுவும்‌ நம்முடைய ஆத்துமாவைச்‌ 
சேதப்படுத்தாது. இக்காலத்து பாடுகள்‌ 
கொஞ்சகாலம்‌ மாத்திரமே நம்மிடத்தில்‌ 
இருக்கும்‌. இவையெல்லாம்‌ சீக்கிரத்தில்‌ 
நம்மைவிட்டுப்போய்விடும்‌. கர்த்தருக்கு 
ப்ப டட , ஆத்துமா 
திருப்தியோடிருக்கும்‌. ஆறுதலடைந்திருக்கும்‌. 
அது சந்தோஷமாயிருக்கும்‌. 


கர்த்தருக்குப்‌ பயப்படுதல்‌. 
ஜீவனுக்கேதுவானது. நாம்‌ கர்த்தருடைய 
வார்த்தைக்குக்‌ கீழ்ப்படிந்து ஜீவிக்கும்போது, 
கர்த்தர்‌ நமக்கு நித்திய ஜீவனைக்‌ 
கொடுக்கிறார்‌. கர்த்தருடைய 
பிரமாணத்திற்குக்‌. கீழ்ப்படியாமல்‌ 
முர்டாட்டப்பண்ணுவது. பாவமானது 
என்னும்‌ எண்ணமும்‌, கர்த்தர்‌ தமக்கு 
விரோதமாகக்‌ கலகம்பண்ணுகிறவர்களை 
தண்டிப்பார்‌ என்னும்‌ பயமும்‌ நம்மிடத்தில்‌ 
இருக்கவேண்டும்‌. அப்போதுதான்‌ நம்மால்‌ 
ஜீவனுக்கேதுவான பாதையில்‌ நடக்க முடியும்‌. 
ஜீவனை  அடைத்தவன்‌ திருப்தியடைந்து, 
அதில்‌ நிலைத்திருப்பான்‌. அவனிடத்தில்‌ 
மெய்யான சந்தோஷம்‌ இருக்கும்‌. அவனுடைய 
சந்தோஷம்‌ பூரணமாயிருக்கும்‌. 





i a 
TT 


நன்மைகளும்‌, ஏராளமான ஆசிர்வாதங்களும்‌ 
உண்டாகும்‌. கர்த்தருக்குப்‌ பயப்படுகிறவர்கள்‌ 
அவருடைய அடிச்சுவடுகளைப்‌ பின்பற்றி 
நடப்பார்கள்‌. இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ 
கர்த்தருக்குப்‌ பயந்து ஜீலிக்கிறவர்கள்‌, 

பரலோகத்தில்‌ நித்திய இணைப்பாறுதலுக்குள்‌ 
பிரவேசிப்பார்கள்‌. 


சோம்பேறி 
நீதி 19:24 


நீதி 19:24. சோம்பேறி தன்‌ கையைக்‌. 
கலத்திலே வைத்து, அதைத்‌ 
திரும்பத்‌ தன்‌: வாயண்டைக்கு 
எடுக்காமலிருக்கிறான்‌.. 


சோம்பேறி மதியீனனாகயிருக்கிறான்‌ 
வேலையும்‌ 


பண்ணுவதற்குக்கூட சோம்பேறியாயிருப்பான்‌ 
இவன்‌ தன்னுடைய கையை தன்னுடைய 
படியில்‌ வைத்திருப்பான்‌. இவனுடைய 
கைகள்‌ குளிர்ச்சியாகயிருக்கும்‌. 
இவனுடைய மடிசூடாக இருக்கும்‌. கைகளை 
தன்னுடைய மடியில்‌ 
வைத்துக்கொள்ளும்போது. அது அவனுடைய 
கைக்கு உஷ்ணத்தைக்‌ கொடுக்கும்‌. 


தனக்குப்‌ 
சோம்பேறியாயிருப்பான்‌. 


சோம்பேறி 
போஜனத்தைக்கூட 

புசிக்கமாட்டான்‌. 

வேலை என்று நினைத்து, ஒன்றும்‌ புசியாமல்‌ 
பட்டினியாயிருப்பான்‌. தன்னுடைய 
மடியிலிருந்து. தன்னுடைய கையை 
எடுப்பதற்குக்கூட | சோம்பலாயிருப்பான்‌. 
போஜனத்தை 
எடுத்து, 
வாயில்போட்டு 
வாயில்போட்டு 
'சோம்பல்தனம்‌ காண்பிப்பான்‌. 
அசைப்பதற்குக்கூட சோம்பல்தனம்‌. 
காண்பிக்கிறவனுக்கு போஜனம்‌ கிடைக்காது. 
அசதியானவன்‌ பட்டினியாயிருப்பான்‌. 


அதை 
அதை 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


பரியாசக்காரன்‌' 


நீதி 1925 


நீதி 19:25. பரியாசக்காரனை 
அடி, அப்பொழுது பேதை. 
எச்சரிக்கப்படுவான்‌; புத்திமானைக்‌ 
கடித்துகொன்‌, அவன்‌ 
அறிவுன்னவனாவான்‌. 


பரியாசக்காரனைத்‌ 
மற்றவர்களுக்கு நன்மை 
பரியாசக்காரன்‌ 
நோயைப்போல 
நோயை 


பரியாசக்காரனை 


தண்டிப்பதினால்‌. 
உண்டாகும்‌, 


தடுக்கவேண்டும்‌. 
அடிக்கும்போது, 
பார்ப்பார்கள்‌. 
தாங்களும்‌ 
தங்களுக்கும்‌ 
என்பதைப்‌ 
புரிந்துகொள்வார்கள்‌. பரியாசக்காரனுக்குக்‌ 
கொடுக்கப்படும்‌ அடி பேதைக்கு ஒரு 
எச்சரிப்பாகயிருக்கும்‌. இதனால்‌ சமுதாயத்தில்‌ 
பரியாசம்பண்ணுகிறவர்கள்‌ பெருகாதவாறு 
தடைபண்ண முடியும்‌. 


புத்திமானைக்‌ கடிந்துகொள்ளும்போது, 
அவனுக்கு நன்மை உண்டாகும்‌. புத்திமான்‌ 
அறிவுள்ள வனாவான்‌. அவன்‌ 
தன்னைத்தானே புரிந்துகொள்வான்‌. 
தன்னிடத்திலுள்ள தப்பிநங்களை 
உணர்ந்துகொள்வான்‌.  ஞானமுள்ளவர்கள்‌ 
தன்னைக்‌ கடிந்துகொள்ளும்போது, புத்திமான்‌ 
உணர்வடைவா தன்னுடைய 
தப்பிதங்களுக்காக மனம்‌ கந்‌ 
பாவத்தைவிட்டு விலகி 
ன்‌ . அறிவை விருத்தியண்ணுவாள்‌. 
கடிந்துகொள்ளும்போது, 
அவன்‌ மேலும்‌ மேலும்‌ அறிவுள்ளவனாவான்‌. 


தன்‌ தகப்பனைக்‌ 
கொள்ளையடிக்கிறவன்‌ 


நீதி 19:26 


19:28. தன்‌ தகப்பனைக்‌. 
கொள்ளையடித்து, தன்‌ தாயைத்‌ 
துரத்திவிடுகிறவன்‌, இலச்சைமையும்‌ 
அவமானத்தையும்‌ உண்டாக்குகிற 
மகன்‌. 





ழ்‌ நள 
யாய 


கெட்ட குமாரனின்‌ பாவம்‌ அவனுடைய 
பெற்றோரின்‌ மனதில்‌ காயத்தை 
உண்டுபண்ணும்‌. அவர்களுடைய 
இருதயத்தில்‌ வேதனைகள்‌ உண்டாகும்‌. 
பெற்றோர்கள்‌ தங்கள்‌ பிள்ளைகளை அதிக 

வளர்க்கிறார்கள்‌. 


தேவைகளை சந்திக்கிறார்கள்‌. 
பெற்றோரின்‌ அன்பைத்‌ 
பார்க்கவேண்டும்‌. 


மார்க்கமான மகன்‌, ய 
பெற்றோரின்‌ ஆலோசனைகளுக்கு 
செவிகொடுக்கமாட்டான்‌. அவர்களுடைய 
புத்திமதிகளுக்கு கீழ்ப்படியமாட்டான்‌. 
பெற்றோர்‌ தனக்குக்‌. 


கொடுக்கும்‌ 
ஆஸ்திகளையெல்லாம்‌ தீயவழியில்‌ செலவு 


பண்ணி, அவற்றை அழித்துப்போடுவான்‌ 
தங்களுடைய அந்தியக்‌ 
உதவியாகமிருக்குமென்று 


பெற்றோர்‌ 
காலத்திற்கு 
நினைத்து, கொஞ்சம்‌ ஆஸ்தியை சேமித்து 
வைத்திருப்பார்கள்‌ கெட்ட குமாரனோ 
அந்த ஆஸ்தியை அபகரித்து, தன்னுடைய 
தகப்பனை கொள்ளையடிக்கிறான்‌. 
தி்‌ ஆஸ்தியை தகாத வழியில்‌ 
ம அதை அழித்துப்‌ 

தன்‌ தாயை ஆதரிக்காமல்‌ 

இதைப்‌ 

மனம்‌ 


வயதாகும்போது 
அடைக்கலமும்‌ 
கொஞ்சம்‌ போஜனம்‌ 
பெரியோருக்குப்‌ 
போஜனத்தை 
கரிசனையோடும்‌. 
பெற்றோரை 
மனதில்லாமல்‌, 
வீட்டைவிட்டே 
துரத்திவிடக்கூடாது. தங்கள்‌ பெற்றோரை 
கவனித்து பராமரிக்கும்‌ பொறுப்பு, 
அவர்களுடைய பிள்ளைகளுக்கு உண்டு. 
இது பிள்ளைகளின்‌ கடமை. 


அந்தப்‌ 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
UBLISHERS 


கெட்ட குமாரன்‌, தன்னுடைய பெற்றோர்‌. 
தங்களுக்காக சேமித்து வைத்திருக்கிற 
எல்லா. ஆஸ்தியையும்‌, தனக்காக 
செலவழித்து விடுகிறான்‌. தன்னுடைய 
சுயஆசைகளையும்‌, மாம்சத்தின்‌ 
இச்சைகளையும்‌, தன்னுடைய பெற்றோரின்‌ 
ஐசுவரியத்தினால்‌ நிறைவேற்றிக்கொள்கிறான்‌. 
பெற்றோரின்‌ ஆஸ்தியை அழித்தபின்பு, 
அந்த வீட்டில்‌ பணமிருக்காது. அவனுடைய 
பெற்றோரால்‌ அவனுக்கு ஆதரவு 
கிடைக்காது. தனக்கு உதவி செய்யமுடியாத 
பெற்றோர்‌, இனிமேல்‌ வீட்டிலிருக்கவேண்டிய 
அவசியமில்லை. ன்‌ 
அவர்களை 
குரத்திலிடுகிறான்‌. 
குமாரன்‌, தன்னுடைய 
இலர்சையையும்‌, 
உண்டாக்குகிறான்‌. 


பெற்றோருக்கு 
அவமானத்தையும்‌ 


என்‌ மகனே 
நீதி 19:27 


நீதி 197. 
தரும்‌ வார்த்தைகளை. 
விலகச்செய்யும்‌ 
கேளாதே. 


என்‌ மகனே, அறிவைத்‌ 
விட்டு 
போதகங்களை நீ 


ஒரு சில போதகங்கள்‌ நமக்கு 
நன்மையைத்‌ தரும்‌. வேறு சில 
போதகங்களோ நமக்குத்‌ தீமையைத்தரும்‌. 
உபதேசங்கள்‌ நமக்கு 

வேறு சில உபதேசங்களோ 

ம்‌. வார்த்தைகளைவிட்டு 





ழ்‌ நள 
யாய 


செடுத்துவிடுவார்கள்‌. நக்‌ நீதியின்‌ 
பாதையில்‌ வழிநடத்திச்‌ செல்வதற்குப்‌ 
பதிலாக, அழிவின்‌ பாதையில்‌ வழிநடத்திச்‌ 
செல்வார்கள்‌. அவர்களைப்‌ பாவம்‌. 
செய்யுமாறு தூண்டுவார்கள்‌. பாவம்‌ 
செய்தாலும்‌, அதை எப்படி மறைப்பது என்று 
தந்திரமான யோசனைகளையெல்லாம்‌. 
சொல்லிக்கொடுப்பார்கள்‌. அப்படிப்பட்ட 
துர்உபதேசங்கள்‌ நமக்கு அழிவை 
உண்டுபண்ணும்‌. 
வாலிபர்கள்‌ அறிவைத்‌ தரும்‌ 
வார்த்தைகளைக்‌ கேட்கவேண்டும்‌. 
தங்களுக்கு ஜீவனைக்கொடுக்கும்‌ 
போதகங்களுக்கு செவிகொடுக்கவேண்டும்‌. 
தங்களுடைய இருதயத்தையும்‌, 
மனச்சாட்சியையும்‌ சுத்திகரிக்கும்‌ செய்திகளை 
நாம்‌ கேட்டு நம்மைச்‌ சுத்தப்படுத்திக்‌ 
கொள்ளவேண்டும்‌. துர்உபதேசங்கள்‌ 
இருதயத்தை அசுத்தப்படுத்தும்‌. 
'ஞானமுள்ளவர்களாகயிருக்க 
தீமையைவிட்டு விலகுவதே. 
ஞானம்‌. ஞானமுள்ள 
வாலிபர்கள்‌, தங்களுக்கு அறிவைத்‌ தரும்‌ 
வார்த்தைகளைவிட்டு விலகச்‌ செய்யும்‌. 
போதகங்களைக்‌ கேட்கக்கூடாது. 
அப்படிப்பட்ட துர்உபதேசங்களைக்‌ 
கேட்காதவாறு வாலிபர்கள்‌ தங்கள்‌ 
காதுகளைப்‌ பொத்திக்கொள்ளவேண்டும்‌. 


பேலியாளின்‌ சாட்சிக்காரண்‌ 


நீதி 19:28 


நீதி 19:28. பேலியானின்‌ சாட்சிக்காரன்‌ 
நியாயத்தை தித்திக்கிறான்‌; 
துன்மார்க்ககுடைய வாய்‌ அக்கிரமத்தை 


பேலியாளின்‌ சாட்சிக்காரன்‌ 
சாட்சிக்காரனாகயிருக்கிறான்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பொய்ச்சாட்சிக்காரன்‌ 
நிந்திக்கிறான்‌. பொய்ச்சாட்சி 
சொல்லுகிறவனுக்கு அறிவு இல்லை. 
தன்னுடைய சாட்சியினால்‌ தனக்கும்‌ தீங்கு 
வரவழைக்கிறான்‌. பிறருக்கும்‌ தீங்கு 
செய்கிறான்‌. 


நியாயத்தை 


துன்மார்க்கனுடைய வாய்‌ அக்கிரமத்தை 
விழுங்கும்‌. பாவமும்‌ க்‌ 
தன்மார்க்கனுக்கு போஜனம்‌. 

இருதயத்தில்‌ பாவம்‌ 

இவனுடைய வார்த்தைகளில்‌ பரியாசமும்‌, 
பொய்ச்சாட்சியும்‌. வெளிப்படும்‌. 
இப்படிப்பட்டவர்களுக்கு தேவனுடைய 
பிரமாணத்தையும்‌, அவருடைய நீதியையும்‌ 
கற்றுக்கொடுக்கவேண்டும்‌. சாட்சி 
சொல்லும்‌ முன்பாக, அவனுக்கு 
தேவனுடைய வார்த்தையை சொல்லி 
எச்சரிக்கவேண்டும்‌. தேவனுடைய நீதியான 
நியாயத்தீர்ப்பையும்‌, அவருடைய ஆக்கினைத்‌ 
தீர்ப்பையும்‌, பொய்ச்சாட்சிக்காரனுக்கு 
எடுத்துச்‌ சொல்லி, அவனை 
எச்சரிக்கவேண்டும்‌. 


நாமெல்லோருமே 
நியாயசனத்திற்கு முன்பாக, ஒரு நாளில்‌ 
நிற்கவேண்டும்‌. பொய்ச்சாட்சி 
சொன்னவனும்‌ நிற்கவேண்டும்‌. அவனுடைய 
பொய்ச்சாட்சியினால்‌ க்கப்பட்டவனும்‌. 
நிற்கவேண்டும்‌. ர்‌ நம்மை 
நியாயந்தீர்க்கும்போது, அவருக்கு 
மனுஷருடைய சாட்சி தேவைப்படாது. பரிசத்த 
ஆவியானவரே நம்மைக்‌ குறித்து சாட்சி 
கொடுப்பார்‌. வன்‌ நம்முடைய 
இருதயத்தின்‌ இரகசியங்களையெல்லாம்‌. 
அறிந்திருக்கிறார்‌. நம்முடைய மனதின்‌ 
எண்ணங்களெல்லாம்‌ அவருக்குத்‌ தெரியும்‌. 
தேவனுடைய நியாயத்தீர்ப்பு 
நீதியுள்ளதாகயிருக்கும்‌. பொய்ச்‌ 
சாட்சிக்காரனால்‌ தேவனுடைய நீதியான 
நியாயத்தீர்ப்பைப்‌ புரட்ட முடியாது. கர்த்தர்‌ 
பெய்ச்சாட்ரிக்காரனை தம்முடைய 
நீதியினால்‌: தண்டிப்பார்‌. 
பொய்ச்சாட்சிக்காரன்‌ பேலியாளின்‌. 
சாட்சிக்காரனாயிருக்கிறான்‌. அவன்‌ 
நியாயத்தை நிந்திக்கிறான்‌. 
வாய்‌ அக்கிரமத்தை 
நியாயத்தீர்ப்பு 


தேவனுடைய 


துன்மார்க்கனுடைய 
விழுங்கும்‌. கர்த்தருடைய 
அக்கிரமக்காரனை அழிக்கும்‌. 





ழ்‌ நயனா 
யாய 
பரியாசக்காரர்‌ 
நீதி 19:29 


நீதி 1929,  பரியாசக்காரருக்கு, 
தண்டனைகளும்‌, மூடருடைய முதுகுக்கு 
அடிகளும்‌ ஆயத்தமாயிருக்கிறது.. 


பரியாசம்பண்‌ ணுகிறார்கள்‌. 
பரிசுத்தவான்களை ல்ல 


'சந்தோஷப்படுகிறார்கள்‌. 
பரியாசம்பண்ணுகிறவர்களை, 


கர்த்தரும்‌ பரியாசம்பண்ணுவார்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பரியாசக்காரருக்கு 
ஆயத்த யத்தமாமிருக்கிறது. 

'சம்பண்ணுகிறவர்கள்‌ 
தாங்களே 


தண்டனைகள்‌ 
ரை 
தங்களைத்‌. 
பரியாசம்பண்ணிக்‌ 
கொள்கிறார்கள்‌. மூடருக்கு எவ்வளவு 
புத்திசொன்னாலும்‌, அவர்கள்‌ 
செவிகொடுத்து கேட்கமாட்டார்கள்‌. தாங்கள்‌ 
செய்த தப்பிதங்களுக்கு மனம்‌ வருந்தி, 
மனந்திருந்தமாட்டார்கள்‌. மூடருடைய 
முதுகுக்கு அடிகள்‌ ஆயத்தமாயிருக்கிறது. 





ழ்‌ நள 
யாய 


திராட்சரசம்‌ பரியாசஞ்செய்யும்‌ 
நீதி 20:1 


நீதி ௮01. திராட்சரசம்‌ 
பரியாசஞ்செய்யும்‌, மதுபானம்‌ 
அமனிபண்ணும்‌; அதினால்‌ மயங்குகிற. 
ஒருவனும்‌ ஞான வானல்ல, 


திராட்சரசத்தை பானம்பண்ணுகிறவன்‌ 
மயங்குகிறான்‌. அது அவனைப்‌ பரியாசம்‌. 
செய்கிறது. ஆரம்பத்தில்‌ திராட்சரசம்‌, 
தன்னைப்‌ பானம்பண்ணியவனைப்‌ பார்த்து, 
நகைத்தாலும்‌, சிறிது நேரம்‌ ஆனபின்பு 
அது அவனை கடித்துவிடும்‌. அவனுடைய 
மனச்சாட்சியில்‌ குற்றவுணர்வு உண்டாகும்‌. 
ம்‌ அவனுடைய சரீரத்தில்‌ 
மதுபானம்பண்ணுகிறவன்‌ 
நடந்துகொள்கிறான்‌. 
வபத்தியக்காரன்‌ போல உளறுகிறான்‌. 
அவனால்‌ தெளிவாக பேசவும்‌ முடியாது. 
நேராக நிற்கவும்‌ முடியாது. அவனுடைய 
மனதும்‌ சரீரமும்‌ அவனுக்கு அடங்காமல்‌ 
போய்விடுகிறது. மதுபானத்திற்கு 
அடிமையாகமிருக்கிறவன்‌ புத்திில்லாதவன்‌ 
திராட்சரசத்தினால்‌ மயங்குகிறவன்‌ ஒருவனும்‌ 
ஞானவானல்ல. 


ஒரு சிலர்‌ சமுதாயத்தில்‌ 
நல்ல அந்தஸ்து வேண்டும்‌ 
திராட்சரசத்தை பருகுகிறார்கள்‌. 
சமுதாயத்திலுள்ள மற்றவர்களைப்போல. 
தாங்களும்‌ அந்தஸ்துள்ள ஒருவராக. 
இருக்கவேண்டுமென்று நினைத்து. 
மதுவைப்‌  பழக்கப்படுத்திக்கொள்கிறார்கள்‌. 
இவர்கள்‌ எந்த சமுதாயத்திற்காக மதுபானம்‌ 
அருந்துகிறார்களோ அதே சமுதாயமே 
அவர்களை வெறுத்து ஒதுக்கிவிடும்‌. 
மதுபானப்பிரியர்களுக்கு சமுதாயத்தில்‌ 
மதிப்போ, மரியாதையோ இருக்காது. 


தங்களுக்கு 
என்பதற்காக 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QODNENS 
PUBLISHERS 


மதுபானத்தினால்‌ 
மதியீனனாயிருக்கிறான்‌. 


ராஜாவின்‌ உறுக்குதல்‌ 
நீதி 20:2 


தீதி 20:2. ராஜாவின்‌ உறுக்குதல்‌ 
சிங்கத்தின்‌ கெர்ச்சிப்புக்குச்‌. சமானம்‌; 
அவனைக்‌ கேபப்படுத்துகிறவன்‌ தண்‌: 
பிராணனுக்கே துரோகஞ்செய்கிறான்‌. 


ராஜாக்க। 

ஒன்றுமோலிரு்பதில்கை ராஜாக்க। 
சுயாவங்கள்‌ வித்தியாசமாயிருக்கிறது. ஒரு 
சில ராஜாக்கள்‌, தங்களுடைய தேசத்தின்‌ 
ஜனங்களை கர்த்தருக்குப்‌ பயந்து ஆளுகை 
செய்வார்கள்‌ "இவர்களுடைய ஆளுகையில்‌ 
ஞானமும்‌ அன்பும்‌ இருக்கும்‌. இவர்கள்‌ 
கர்த்தருக்கும்‌, அவருடைய வார்த்தைக்கும்‌, 
அவருடைய பிரமாணத்திற்கும்‌ கீழ்ப்படிந்து, 
நீதியாயும்‌ நியாயமாயும்‌ ஞூகை 
செய்வார்கள்‌. இவர்கள்‌ 'ஆட்சிசெய்யுப்போது, 
தேவன்‌ தாமே அவர்கள்‌ தேசத்தில்‌ 
ஆட்சிசெய்வதுபோல இருக்கும்‌. 

வேறு சில 

துன்மார்க்கராமிருப்பார்கள்‌. 


ராஜாக்களோ 
ஜனங்களை 
ஆட்சி 


குணமுள்ளவர்களாயிருப்பார்கள்‌. 
இவர்களுடைய உறுக்குதல்‌ சிங்கத்தின்‌ 
கெர்சிப்புக்கு சமானம்‌. 


துன்மார்க்கமான 
விவாதம்பண்ணக்கூடாது. 
பகைத்துக்கொண்டு, அவனோடு 
போடவும்‌ கூடாது. இப்டிப்பட்ட 
பகைப்பது மதியீனமான 
துன்மார்க்கமான 
கோபப்படுத்துகிறவன்‌, 
துரோகம்‌ செய்கிறான்‌. 


ராஜாவோடு நாம்‌. 
அவனைப்‌ 
சண்டை 
ராஜாவைப்‌ 
காரியம்‌. 
ராஜாவைக்‌ 
தன்‌ பிராணனுக்கே 





ழ்‌ நள 
யாய 


ஜனங்கள்‌. தங்கள்‌ தேசத்தின்‌: 
ராஜாக்களுக்கு முக்கியத்துவம்‌ கொடுத்து. 
அவர்களுக்குப்‌ பயப்படுகிறார்கள்‌. ஜனங்கள்‌ 
மத்தியிலே தேவனாகிய கர்த்தரிடத்தில்‌ 
பயமுமில்லை. பக்தியுமில்லை. தேவனாகிய 
கர்த்தரே ராஜாதி ராஜாவாகயிருக்கிறார்‌. 
நாம்‌ கர்த்தருக்கு விரோதமாய்‌ 
முரண்டுபண்ணக்கூடாது. ராஜாதி ராஜாவைக்‌ 
'கோபப்படுத்தக்கூடாது. 
கீழ்ப்படியாமல்‌, அவருக்கு 
கலகம்பண்ணுகிறவர்கள்மீது 
கோபம்‌ வரும்‌. 
கோபப்படுத்துகிறவன்‌ தன்‌ ஆத்துமாவுக்கு 
துரோகம்‌ செய்கிறான்‌. 


வழக்குக்கு விலகுவது 
நீதி 20:8 


நீதி 203, வழக்குக்கு விலகுவது 
மனுஷனுக்கு. மேன்மை; 
மூடனானவன்‌ எவனும்‌ அதிலே 
'தலையிட்டுக்கொள்வான்‌.. 


ஞானமுள்ளவன்‌. 
தலைமிட்டுக்கொள்‌ மாட்டான்‌. 

விலகுவது. மனுஷனுக்கு. 
ஞானமுள்ளவன்‌ தன்னுடைய மதிப்பையும்‌ 
மரியாதையையும்‌ காத்துக்கொள்வான்‌. 
தேவையில்லாத காரியங்களிலும்‌, 
வழக்குகளிலும்‌ சிக்கிக்கொண்டு, தன்னுடைய 
நற்பெயரைக்‌ கெடுத்துப்போடமாட்டான்‌. நாம்‌ 
எல்லோரோடும்‌ சமாதானமாயிருக்கவேண்டும்‌. 
நம்மை சபிக்கிறவர்களையும்‌ நாம்‌ 
ஆசீர்வதிக்கவேண்டும்‌. நம்மோடு. 
சண்டைபோட விரும்புகிறவர்களை 
பழிவாங்கவேண்டுமென்று நினைக்கக்கூடாது. 
பழிவாங்குதல்‌ வந்குக்குவ்து கர்த்தர்‌ 
பார்ப்பார்‌, கேட்பார்‌ என்று 
விசுவாசித்து, ல்‌ எல்லோரோடும்‌. 
சமாதானமாயிருக்க முயற்சி பண்ண 
வேண்டும்‌. இதுவே நமக்கு மேன்மை. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மூடனானவன்‌ எல்லா வழக்குகளிலும்‌ 
தலையிட்டுக்கொள்கிறான்‌. 

வழக்குகளுக்கு இவனே 
காரணமாகயிருக்கிறான்‌. பிறரோடு 
சமாதானம்பண்ணுவதற்கு வாய்ப்பிருந்தாலும்‌, 
மூடன்‌ சண்டையை விரும்புகிறான்‌. தனக்கு 
விரோதமாக யாராவது ஒரு வார்த்தை 
பேசிவிட்டால்‌ போதும்‌. மூடன்‌ அவனுக்கு 
விரோதமாக அநேக வார்த்தைகளைப்‌ 
பேசுகிறான்‌. தனக்கு. விரோதமாகத்‌. 
தீங்குசெய்வதவர்களை மூடன்‌ 
மன்னிக்கமாட்டான்‌. இப்படிப்பட்டவனுக்கு 
யாருமே சிநேகிதராயிருக்கமாட்டார்கள்‌. 


சோம்பேறி 
நீதி 20:4 


தீதி 20:4. சோம்பேறி குனிருகிறதென்று 
உழமாட்டான்‌; அறுப்பிலே பிச்சை. 
கேட்டாலும்‌ அவனுக்கு ஒன்றுங்‌ 
கிடையாது. 


சோம்பேறி ஒரு வேலையும்‌ செய்யாமல்‌ 
சும்மாமிருப்தையே விரும்புகிறான்‌. நாம்‌ 
ஒவ்வொரு வேலையையும்‌ அதனதன்‌. 
காலத்தில்‌ நேர்த்தியாய்ச்‌ செய்யவேண்டும்‌. 
அப்போதுதான்‌ நமக்கு நன்மை உண்டாகும்‌, 


விதைப்பதற்கும்‌ விரும்பமாட்டான்‌. 


சோம்பேறி சும்மாமிருந்தாலும்‌ 
எதையாவது யோசித்துக்கொண்டிருப்பான்‌. 
தன்னுடைய சோம்பல்தனத்திற்கு காரணம்‌ 
கண்டுபிடிப்பான்‌. வெளியில்‌ அதிகமாக 
குளிருவதினால்‌, தான்‌ உழவில்லை என்று 
சொல்லிவிடுவான்‌. இப்படிப்பட்ட சோம்பேறி 
தன்னுடைய வேலையில்‌ அசதியாயிருக்கிறான்‌. 
உழவேண்டிய காலத்தில்‌ உழாமல்‌, விதைக்க 
வேண்டிய காலத்தில்‌ விதைக்காமலிருந்தால்‌, 


ஒன்றும்‌ கிடைக்காது. 





ழ்‌ நள 
யாய 
சிலர்‌ ஆவிக்குரிய 


காரியங்களிலும்‌, தங்களுடைய ஆத்துமாவைக்‌ 
குறித்தும்‌ அக்கரையில்லாதவர்களாக 
யிருக்கிறார்கள்‌. தங்களுடைய 
ஆத்துமாவுக்குத்‌ தேவையான போஜனத்தைக்‌ 
கொடுக்காமலிருக்கிறார்கள்‌. நாம்‌. 
கர்த்தரிடத்திலிருந்து ஆவிக்குரிய 
நன்மைகளைப்‌ பெற்றுக்கொள்ள வேண்டும்‌. 
தேவனுடைய கிருபைகளுக்காகவும்‌, 
இரக்கங்களுக்காகவும்‌ கண்ணீரோடு 
ஜெபம்பண்ணவேண்டும்‌. கண்ணீரோடு 
விதைக்கிறவர்கள்‌ கெம்பீரமாய்‌ அறுப்பார்கள்‌. 

ஏற்ற காலத்தில்‌ உழுது. அறுவடை 
காலத்தில்‌ தானியங்களை அறுத்துக்‌ 
கொண்டு வருகிறவர்களிடம்‌, சோம்பேறி 
தன்னுடைய அப்பத்திற்காக பிச்சை கேட்பான்‌. 
பிறரை எதிர்பார்த்து ஜீவிப்பான்‌. இவன்‌ 
எப்படித்தான்‌ பிச்சை கேட்டாலும்‌, இவனுக்கு 
ஒன்றும்‌ கிடைக்காது. ஏமாற்றமே கிடைக்கும்‌. 


மனுஷனுடைய 
இருதயத்திலுன்ன யோசனை 
நீதி 20:5 


நீதி 20:5. மனுஷனுடைய 
இருதயத்திலுன்ன யோசனை ஆழமான 
தண்ணீர்போலிருக்கிறது; புத்திமானோ 
அதை மொண்டெடுப்பான்‌.. 


மனுஷன்‌ தன்னுடைய 
யோசனைகளையும்‌, திட்டங்களையும்‌ மிகவும்‌ 
பாதுகாப்பாக மூடி மறைத்திருக்கிறான்‌. 
மனுஷனுடைய இருதயத்திலுள்ள யோசனை 
ஆழமான தண்ணீர்போலிருக்கிறது. இதன்‌ 
ஆழத்தை மற்றவர்களால்‌ அறிந்துகொள்ள 

மனுஷனுடைய யோசனைகள்‌ 

ன்‌ மறைவாகயிருந்தாலும்‌, 


தகன 

தண்ணீரை வாளியின்‌ 

மொண்டு எடுப்பதுபோல, 

தன்னுடைய கேள்வி 

உணர்வு ஞானத்தினாலும்‌ மறைவாகயிருக்கிற 
இரகசியங்களை கண்டுபிடிக்கிறான்‌. 
புத்திமான்‌ மனுஷனுடய இருதயத்திலுள்ள 
யோசனைகளை மொண்டெடுக்கிறான்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


9 சிலர்‌ அதிக 
திறமையுள்‌எவர்களாகயிருப்பார்கள்‌. 
அநேகருக்கு நல்‌ஆலோசனை 
சொல்லக்கூடிய ஆற்றலும்‌ அனுபவமும்‌ 
அவர்களிடத்திலிருக்கும்‌. ஆனால்‌. 
அவர்களோ யாருக்கும்‌ ஆலோசனை 
சொல்லாமல்‌, தங்கள்‌ ஆலோசனைகளை 


தங்களுக்குள்ளே அடக்கி வைத்திருப்பார்கள்‌. 
ஆலோசனை சொல்லுவதற்கு தயங்குவார்கள்‌. 
அவர்களிடத்தில்‌: 

ஆனால்‌ 
வெளிப்‌ 


திறமையிருக்கும்‌. 
தங்களுடைய திறமைகளை 
'காண்பிக்கமாட்டார்கள்‌. 
இப்படிப்பட்டவர்களிடமிருந்து நமக்கு நன்மை 
கிடைக்கவேண்டுமென்றால்‌, நாம்‌ ஆழமான 
தண்ணீரை மொண்டெடுப்பதுபோல, 
அவர்களுடைய ஞானத்தையும்‌, புத்தியையும்‌, 
ஆலோசனையையும்‌ நாம்‌ 
பெற்றுக்கொள்‌ ளவேண்டும்‌. 


மனுஷர்‌ 

நீதி 20:6 

நீதி 20:6. மனுஷர்‌ 
தங்கன்‌ தயானத்தைப்‌ பிரசித்தப்‌ 
படுத்துவார்கள்‌; உண்மையான 
மனுஷனைக்‌ கண்டுபிடிப்பவன்‌ யார்‌? 


பெரும்பாலும்‌ 


தற்புகழ்ச்சியை 
சிறிது 


மனுஷர்‌ பொதுவாக 
விரும்புவார்கள்‌. பிறருக்கு, 
உதவிசெய்தாலும்‌ அதை அதிகமாய்‌ 
விளம்பரப்படுத்துவார்கள்‌. அவர்களிடத்தில்‌ 
ம்‌ பக்தியிருந்தாலும்‌, அதைப்‌ 
காண்பிப்பார்கள்‌. 
விருந்தினர்களை ஓரளவுதான்‌ 
உபசரிப்பார்கள்‌. உபசரிப்பு 
கொஞ்சமாகயிருந்தாலும்‌, இவர்கள்‌ 
தங்களைப்பற்றி பெருமையோடு சொல்லுகிற 
வார்த்தைகள்‌ அதிகமாயிருக்கும்‌. மனுஷர்‌ 
பெரும்பாலும்‌ தங்கள்‌  தயாளத்தை 
பிரசித்தப்படுத்துவார்கள்‌. 





i= a 
ETT 


மனுஷருடைய உண்மையான 
சயாவங்களைக்‌ கண்டுபிடிப்பது கடினம்‌. 
மனுஷருடைய வார்த்தைக்கும்‌ அவர்களுடைய 
மெய்யான  சுபாவத்திற்கும்‌ அதிக 
வித்தியாசமிருக்கும்‌. 

உண்மையான அன்பும்‌, 
இருக்கிறது என்பதை. 
கண்டுபிடிக்கவேண்டும்‌. 
வார்த்தைகளைக்‌ கேட்டு நாம்‌ ஏமாந்து 
விடக்கூடாது. மனுஷர்‌ தங்களைப்‌ 
பிரசித்தப்படுத்துகிற வார்த்தைகளைக்‌ கேட்டு, 
நாம்‌ மயங்கிவிடக்கூடாது. உண்மையான 
மனுஷனை கண்டுபிடிக்கவேண்டும்‌. 
உண்மையான மனுஷன்‌ தான்‌ செய்வதை 
சொல்லுகிறான்‌. தான்‌ சொல்லுவதை 
செய்கிறான்‌. இவனுடைய வார்த்தையும்‌, 
கிரியையும்‌ மாறுபாடில்லாமல்‌ 
ஒன்றுபோலிருக்கும்‌. இப்படிப்பட்டவர்கள்‌ 
நமக்கு நல்ல சிநேகிதர்களாயிருப்பார்கள்‌. 


யாரிடத்தில்‌: 

ட நற்குணமும்‌ 
நாம்‌ ஆராய்ந்து. 
அவர்களுடைய 


நீதிமான்‌ 
நீதி 20:7 


நீதி 07, நீதிமான்‌ தன்‌ 
உத்தமத்திலே நடக்கிறான்‌; அவனுக்குப்‌ 
பிறகு அவன்‌ பின்னைகளும்‌ 
பாக்கியவான்கனாயிருப்பார்கள்‌.. 


நீதிமானுடைய மனச்சாட்சி 
சுத்தமாயிருக்கும்‌. தன்னுடைய 
உத்தமத்திலே நடக்கிறான்‌. அவனுடைய 
இருதயத்தில்‌ சந்தோஷமும்‌, சமாதானமும்‌, 
ஆறுதலும்‌ நிரம்பியிருக்கும்‌. நீதிமானுடைய 
உத்தம குணமே அவனுக்கு மெய்யான 
சந்தோஷம்‌. ஒரு சிலர்‌ பிறரை 
வஞ்சிக்கிறவர்களாகவும்‌, பிறரை 
ஏமாற்றுகிறவர்களாகவும்‌ இருப்பார்கள்‌. 
நீதிமானிடத்தில்‌ இப்படிப்பட்ட துர்க்குணம்‌ 
எதுவும்‌ இருக்காது. இவனுடைய மனதும்‌ 


நீதிமான்‌ 


தன்னுடைய 
நன்றாக 
கர்த்தரும்‌ 
அவனுடைய 
கர்த்தர்‌ 
அவனுடைய 
ஆசீர்வதிக்கிறார்‌. 


குடும்பத்திலுள்ளவர்களை 

கவனித்துக்கொள்கிறான்‌. 

த்க்‌ ட்ப 
ந்திக்கிறார்‌. 


சிற்த 
நீதிமானுக்குப்‌ பிறகு, அவன்‌ பிள்ளைகளும்‌ 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


பாக்கியவான்களாயிருப்பார்கள்‌. நீதிமான்களின்‌ 
பிள்ளைகளும்‌ கர்த்தருக்குப்‌ பயந்து 
ஜீவிப்பார்கள்‌. கர்த்தருடைய கிருபையும்‌, 
இரக்கமும்‌ நீதிமானின்‌ குடும்பத்தாரோடு, 
சந்ததி சந்ததியாக தங்கியிருக்கும்‌. 


நியாயாசனத்தில்‌ வீற்றிருக்கும்‌ 
ராஜா 
நீதி 20:8 


நீதி 20:8. தியாயாசனத்தில்‌ 
டு ராஜா தன்‌ கண்கவினால்‌ 

பொல்லாப்பையும்‌ 
த்தன தக்‌) 


ராஜாக்‌ சிங்காசனத்தில்‌ 

நறுக்கும்‌ கொக்‌ கிடைததிருக்கிறது 
ககன்‌ சிங்காசனம்‌. நீதியுள்ள 
சிங்காசனமாயிருக்கவேண்டும்‌. அது 
மகிமையுள்ள சிங்காசனமாகவோ, அல்லது 
அது ராஜாவை மேன்மைப்படுத்துகிற 
சிங்காசனமாகவோ இருக்கவேண்டிய 
அவசியம்‌ எதுவுமில்லை. ராஜா வீற்றிருக்கும்‌ 
சிங்காசனம்‌ நியாயசனமாகமிருக்கவேண்டும்‌. 
ராஜா தன்னுடைய நியாயசனத்தில்‌ 
வீற்றிருக்கும்போது, மனுஷர்மீது பட்சபாதம்‌ 
காண்பிக்கக்கூடாது. வழக்குகளை 
நியாயமாய்‌ விசாரித்து, நீதியான தீர்ப்பு 
சொல்லவேண்டும்‌. நல்லவர்களைக்‌ 
கனப்படுத்தவேண்டும்‌. பொல்லாதவர்களைத்‌ 
தண்டிக்கவேண்டும்‌. 


ராஜா தன்னுடைய வேலையை 
மாத்திரம்‌. கவனித்துக்கொண்டிருந்தால்‌ 
போதாது. அவர்‌ தன்‌ தேசத்து ஜனங்களின்‌ 
நன்மையையும்‌ விசாரிக்கவேண்டும்‌. 
ராஜாவின்‌ கண்கள்‌. எப்போதும்‌ 
திறந்திருக்கவேண்டும்‌. ராஜா தன்னுடைய 
கண்களினால்‌ சகல பொல்லாப்பையும்‌ 
சிதறப்பண்ணவேண்டும்‌. ராஜாவின்‌ கண்கள்‌ 
எப்போதும்‌ விழித்திருந்து, தன்‌ தேசத்திலுள்ள 
நல்லோரையும்‌, பொல்லாதோரையும்‌ நோக்கிப்‌ 
பார்க்கவேண்டும்‌. தேசத்தில்‌ நன்மை 
கண்டுபிடித்து, 
ட்டி அவர்களுக்கு 
கொடுக்கவேண்டும்‌. ராஜா 
பொல்லாதவர்களையும்‌ கண்டுபிடித்து. 
அவர்களைத்‌ தண்டிக்கவேண்டும்‌. ல்‌ 
நன்மை நடைபெறவேண்டும்‌. 
நடைபெறுவதை, தடைபண்ணவேண்டும்‌. 
இதுவே ராஜாவின்‌ வேலை. 





ழ்‌ ளா 

யாய 

எண்‌ 
சுத்தமாக்கினேன்‌. 


நீதி 20:9 


நீதி 20:9. என்‌ இருதயத்தைச்‌ 
சுத்தமாக்கினேன்‌, என்‌ பாவமறத்‌ 
தூப்புரவானேன்‌. என்று. 
சொல்லத்தக்கவன்‌ யார்‌? 


இருதயத்தைச்‌ 


த. வாக்கியம்‌ 
எச்சரிப்பாகச்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
எல்லோரும்‌ பாவம்‌ செய்து ஏகமாய்க்‌ 
கெட்டுப்போயிருக்கிறார்கள்‌. தன்னிடத்தில்‌ 
பாவமில்லை என்று ஒருவனாலும்‌ 
சொல்லமுடியாது. “என்‌ இருதயத்தை 
சுத்தமாக்கினேன்‌" என்றோ, அல்லது “என்‌ 
பாவமற துப்புரவானேன்‌” என்றோ யாராலும்‌ 
சொல்லமுடியாது. எல்லாருடைய 
இருதயங்களும்‌ அசுத்தமாகவே இருக்கிறது. 

செய்தவர்களாகவே. 


மனுஷருக்கு 


மங்கிப்போயிருக்கிறார்கள்‌. 
குறைபட்டிருக்கிறார்கள்‌. 


நம்மிடத்தில்‌ பாவமில்லை என்று நாம்‌ 
சொல்வோமானால்‌, நம்மை நாமே 
வஞ்சிக்கிறவர்களாமிருப்போம்‌. ஒரு சிலர்‌ 
பாவிகளாகமிருந்தாலும்‌, அவர்கள்‌ தங்களை 
உற்தமர்கள்போல. காண்பித்துக்‌ 
கொள்கிறார்கள்‌. அவர்களுடைய 
இருதயத்தில்‌ பாவம்‌ இருக்கிறது. 
அவர்களுடைய வார்த்தைகளில்‌ மாய்மாலம்‌: 
இருக்கிறது. நாம்‌ பரிசுத்தமாயிருக்க 
வேண்டும்‌ என்பது தேவனுடைய விருப்பம்‌. 
நீதிமான்‌ தன்‌ உத்தமத்திலே நடக்கிறான்‌. 
ப நம்முடைய ற்சிமினால்‌ 
நம்முடைய இருதயத்தை சுத்திகரிக்க 
முடியாது. கர்த்தரால்‌ கூடாத காரியம்‌ 
ஒன்றுமில்லை. நம்முடைய கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்துவின்‌ இரத்தம்‌, நம்முடைய 
சகல பாவங்களையும்‌ போக்கி, நம்மை 
சுத்திகரிப்பதற்கு 
- இயேசு 


இருதயத்தை சுத்தமாக்கும்‌. கிறிஸ்துவின்‌ 
இரத்தமே நம்மை பாவமற துப்புரவுபண்ணும்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நாம்‌ கர்த்தருடைய சமுகத்திற்கு 
முன்பாக நிற்கும்போது. நம்மைத்‌ 
தாழ்த்தவேண்டும்‌. நாம்‌ பாவிகள்‌ என்பதை 
அங்கீகரிக்கவேண்டும்‌. கர்த்தரே நம்மை 
கத்திகரிக்கவேண்டுமென்று 
பயபக்தியோடும்‌, 
விண்ணப்பம்பண்ண வேண்டும்‌. 
இருதயத்தில்‌ அசுத்தம்‌ இருக்கும்போது. அதை 
மூடி மறைக்க முயற்சிபண்ணக்கூடாது. 
பாவங்களை மறைக்கிறவனுக்கு நித்திய 
ஜீவன்‌ கிடைக்காது. 


வெவ்வேறான நிறைகல்‌ 
நீதி 20:10 


நீதி 20:10. வெவ்வேறான நிறைகல்லும்‌, 
வெவ்வேறான மரக்காலும்‌ ஆகிய 
இவ்விரண்டும்‌ கர்த்தருக்கு 
அருவருப்பானவைகள்‌. 


பொருளை விற்பதும்‌, பொருளை 
வாங்குவதும்‌ சமுதாயத்தில்‌ அன்றாடம்‌ 
நடைபெறுகிற காரியங்கள்‌. ஒரு பொருளை 
ங்கும்‌ விற்கும்போதும்‌, அதை 

) அல்லது அளந்து, 

"வாங்குகிறார்கள்‌. அதற்கு 
மரக்காலையும்‌ 

பென்பற்துறொர்கள்‌ நாம்‌ பயன்படுத்துகிற 


உண்ணையிருக்கலேண்டும்‌. 
உண்மையான 
காண்பிக்கவேண்டும்‌. 


வெவ்வேறான 
வெவ்வேறான மரக்காலும்‌ 
அருவருப்பானவைகள்‌. 
கர்த்தருக்கு அருவருப்பானது. 
கர்த்தருக்கு 
கள்ளத்தராசையும்‌, 
கள்ளமரக்காலையும்‌ 
வாங்குகிறவர்களையும்‌, 
வஞ்சிக்ககூடாது. 


கள்ளநிறைகல்லையும்‌, 
பயன்படுத்தி, 
விற்கிறவர்களையும்‌ 





i THE 
TT 


ஒரு சிலர்‌ கொஞ்சமாகப்‌ பணம்‌ 
கொடுத்து. அதிக பொருளை 
வாங்கவேண்டுமென்று பேராசைப்படுவார்கள்‌. 
வேறு சிலரோ கொஞ்சமாகப்‌ 
பொருள்கொடுத்து, அதிகமான பணத்தைப்‌ 
பெற்றுக்கொள்ள ே 
விரும்புவார்கள்‌. 

கர்த்தருக்கு விரோமான பாவம்‌. நம்முடைய 
வியாபாரத்திலும்‌ தொழிலிலும்‌, உண்மையும்‌, 
நியாயமும்‌ இருக்கவேண்டும்‌. நம்முடைய 
வார்த்தையில்‌ சுத்தம்‌ இருக்கவேண்டும்‌. 
நியாயமான விலை கொடுத்து, நியாயமான 
அளவில்‌ பொருளை வாங்குவதே 
உத்தமமானது. 


சிலர்‌ தங்களுடைய 
பாக்கின்‌ தொழிலிலும்‌ கள்ளத்தனம்‌ 
பண்ணுகிறார்கள்‌. பிறரை ஏமாற்றுகிறார்கள்‌. 
இவையெல்லாமே கர்த்தருக்கு 
அருவருப்பானதுதான்‌. பிறரை 
வஞ்சிக்கிறவர்கள்‌ கர்த்தருடைய 
பிரமாணத்திற்கு எதிர்த்து நிற்கிறார்கள்‌ 
இப்படிப்பட்டவர்கள்‌ தேவனுடைய நீதிக்கும்‌, 
சத்தியத்திற்கும்‌ விரோதமாய்‌ 
யுத்தம்பண்ணுகிறார்கள்‌. கர்த்தரே நீதியான 
நியாயாதிபதி. அவருடைய நியாயத்தீர்ப்பில்‌ 
நீதியும்‌ சத்தியமும்‌ இருக்கும்‌. கர்த்தர்‌ நீதியை 
விரும்புகிறார்‌. அநீதியை அருவருக்கிறார்‌. 


பிள்னையானாலும்‌ 


நீதி 20:11 


நீதி 20:01. பின்னையானாலும்‌, அதின்‌ 
செய்கை சுத்தமோ செம்மையோ 
என்பது, அதின்‌  நடக்கையினால்‌ 
விலங்கும்‌. 


ஒரு மரத்தை அதின்‌ கனிகளினால்‌. 
அறியலாம்‌. அதுபோலவே ஒரு பிள்ளையின்‌ 
சுபாவத்தை அதன்‌  நடக்கையினால்‌. 
அறிந்துகொள்ளலாம்‌. ஒரு மரம்‌ 
சிறிதாகயிருந்தாலும்‌, அந்த மரத்தின்‌ 
தன்மை எப்படிப்பட்டது 
கனியை வை; 
அறிந்துகொள்ள முடிகிறது. 
சிறுபிள்ளையாகயிருக்கும்‌ 
தன்னுடைய  நடக்கையினால்‌, தன்‌ 
சுபாவத்தை வெளிப்படுத்துகிறான்‌. 
பிள்ளையின்‌ செய்கை சுத்தமோ, 
செம்மையோ என்பது அதன்‌ நடக்கையினால்‌ 
விளங்கும்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பெற்றோர்‌ தங்கள்‌ பிள்ளைகளை 
எப்போதுமே கவனித்துப்‌ பார்க்கவேண்டும்‌. 
அவர்களிடத்தில்‌ பாவம்‌ இருக்கிறதா, 
அவர்களுடைய சுபாவத்தில்‌ வேறுபாடுகள்‌ 
இருக்கிறதா, அவர்கள்‌ கர்த்தருக்கு 
விரோதமான காரியங்களில்‌ ஈடுபடுகிறார்களா 
என்பதையெல்லாம்‌ பெற்றோர்‌ கவனித்துப்‌ 
பார்க்கவேண்டும்‌. ள்‌ 
ஆலோசனைகளும்‌, 

தேவைப்பட்டால்‌, 


தீர்மானித்தால்‌, 
ட்டும்‌ 
பதக்க மரத்தில்‌ ஆணிகளை 
அடிக்கும்போது, ற 
எளிதாகயிருக்கும்‌. 
சிறுபிள்ளைகளுக்கு புத்திசொல்லும்போது, 
த்‌ ம்‌ ஆலோசனைகளும்‌ 
சிறுபிள்ளைகளின்‌ மனதில்‌: எளிதாக 
பிரவேசித்து, அதில்‌ தங்கியிருக்கும்‌. 


கேட்கிற 


கண்ணும்‌ 
நீதி 20:12 


காதும்‌, காண்கிற 


நீதி 20:12. கேட்கிற காதும்‌, காண்கிற 
கண்ணும்‌ ஆகிய இவ்விரண்டையும்‌ 
கர்த்தர்‌ உண்டாக்கினார்‌. 


அவர்‌ 
சாயலாக 
மனுஷனுடைய 
சரீரத்தின்‌ எல்லா  அவயவங்களையும்‌ 
கர்த்தரே உண்டாக்கியிருக்கிறார்‌. கேட்கிற 
காதுகளையும்‌, காண்கிற கண்களையும்‌ 
கர்த்தரே உண்டாக்கினார்‌. 


ட்ட 


சர்வசிருஷ்டிகர்‌. 
தம்முடைய 


சிர்த்திருக்கிறார்‌ 


காதை உண்டாக்கினவர்‌ கேளாரோ? 
கண்ணை உருவாக்கினவர்‌ காணாரோ? 
ஜாதிகளை தண்டிக்கிறவர்‌ கடிந்து 
கொள்ளாரோ? மனுஷனுக்கு அறிவைப்‌ 
போதிக்கிறவர்‌ அறியாரோ?” (சங்‌ 94:9,10) 
என்று சங்கீதக்காரர்‌ சொல்லுகிறார்‌. நாம்‌ 
கேட்பதும்‌, காண்பதும்‌ கற்றுக்கொள்வதற்கு 
உதவியாயிருக்கிறது. ஞானத்தைப்‌ பெற்றுக்‌ 
கொள்வதற்கு பிரயோஜனமுள்ளதாயிருக்கிறது. 
நம்முடைய காதுகளையும்‌ கண்களையும்‌, 
தேவனுடைய நன்மைகளைப்‌ பெற்றுக்‌ 
கொள்வதற்கு ஏதுவாக பயன்படுத்தவேண்டும்‌. 





f= THE 
ETT 


நம்முடைய காதுகள்‌ தேவனுடைய 
வார்த்தைகளுக்குச்‌ செவிகொடுக்கவேண்டும்‌. 
நம்முடைய கண்கள்‌ 
சிரஸடபபின்‌.. அழகை 
நம்முடைய காதுகளையும்‌, 
நல்ல முறையில்‌ பயன்படுத்தும்போது, நமக்கு 
கர்த்தரைக்‌ குறித்த க்கும்‌ 
கர்த்தரே நம்முடைய 
கண்களையும்‌ திறக்கிறவர்‌. 
நம்முடைய மனக்கண்களை 
பிரகாசமுள்ளதாக்குகிறவர்‌. அவரே நமக்கு 
தம்மை வெளிப்படுத்துகிறவர்‌. தேவனுடைய 
வெளிப்பாடுகளைப்‌  பெற்றுக்கொள்வதற்கு, 
நம்முடைய கண்களும்‌ காதுகளும்‌ அதிக 
பிரயோஜனமுள்ளவை. 


தூக்கத்தை விரும்பாதே 
நீதி 20:13 


நீதி 20:18. தூக்கத்தை விரும்பாதே, 
விரும்பினால்‌ தரித்திரணாவாம்‌ர 
கண்விழித்திரு, அப்பொழுது 
ஆகாரத்தினால்‌ திருப்தியாவாய்‌. 


நம்முடைய சரீரத்திற்கு ஓய்வு, 
தேவைப்படுகிறது. சரீர ஓய்வுக்காக ஒரு. 
குறிப்பிட்ட நேரம்‌ நாம்‌ தூங்கவேண்டும்‌. 
ஆனால்‌ நாம்‌ தூக்கத்தை விரும்பக்கூடாது. 
ஒரு சிலர்‌ தங்களுடைய தொழில்களையும்‌, 
வேலைகளையும்‌, வியாபாரங்களையும்‌ 
வெறுக்கிறார்கள்‌. இப்படிப்பட்டவர்கள்‌ ஒரு 
வேலையும்‌ செய்யாமல்‌ தூக்கத்தை 
விரும்புகிறார்கள்‌. தூங்குகிறவர்கள்‌ ஒரு 
வேலையையும்‌ ஒழுங்காய்‌ செய்யமாட்டார்கள்‌. 
தூக்கத்தை விரும்புகிறவர்கள்‌ 
தரித்திரராவார்கள்‌. 


தூங்குகிறவர்களுக்கு 
நன்மையும்‌ உண்டாகாது. 
தங்களுக்கு வரும்‌ நல்ல 
வாய்ப்புக்களையெல்லாம்‌ இழந்துபோவார்கள்‌. 
ூக்கத்திலிருந்து கண்விழித்துப்‌ 
பார்க்கும்போதுதான்‌, தாங்கள்‌ இழந்துபோன 


அர. 
அவர்கள்‌ 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கொள்வார்கள்‌. 
வாய்ப்புக்களைப்‌ பயன்படுத்திக்கொள்வார்கள்‌. 
கண்விழித்திருக்கிறவர்கள்‌ ஆகாரத்தினால்‌ 
திருப்தியாவார்கள்‌. தாங்கள்‌ செய்ய 
வேண்டிய வேலைகளில்‌ கவனமாயிருப்பார்கள்‌. 
தூக்கத்தை விரும்பாமல்‌, விழித்திருந்து 
வேலை செய்கிறவர்களை கர்த்தர்‌ 
ஆசீர்வதிப்பார்‌. 


கொள்ளுகிறவன்‌ 
நீதி 20:14 


நீதி ௮0:14. கொள்ளுகிறவன்‌: 
நல்லதல்ல, நல்லதல்ல என்பான்‌; 
போய்விட்டபின்போ மெச்சிக்‌ 
கொள்வான்‌. 


வியாபாரம்‌ 
தங்களுடைய 
குறியாமிருப்பார்கள்‌. அதிகமாய்‌ 
பேசுவார்கள்‌. குறைந்த 
அதிகமான 

பெற்றுக்கொள்‌ எவேண்டும்‌ 
வாங்குகிறவர்களின்‌ விருப்பம்‌. 
விலைக்கு குறைவான 
விற்கவேண்டுமென்பது 

விருப்பம்‌. இவர்களுக்கு பொருளின்‌ மதிப்பு 
தெரிந்திருந்தாலும்‌, அதன்‌ மதிப்பை தங்கள்‌ 
இஷ்டம்போல கூட்டியோ அல்லது குறைத்தோ 
பேசுவார்கள்‌. 


பண்ணுகிறவர்கள்‌ 
லாபத்திலேயே 


பேரம்‌ 
விலையில்‌. 


பொருள்‌ நல்ல 
பொருளாகிருந்தாலும்‌. அதைக்‌ குறைந்த 
விலைக்கு வாங்கவேண்டும்‌ என்பதற்காக, 


பொருளின்‌ மதிப்பை குறைத்து மதிப்பிடுவான்‌. 
அந்தப்‌ பொருளின்‌ விலை மிகவும்‌ அதிகம்‌ 
என்று  சொல்லிக்கொள்வான்‌. மற்ற 
இடங்களில்‌ அந்தப்‌ பொருளை குறைந்த 
விலைக்கு வாங்கலாம்‌ என்றும்‌ சொல்லுவான்‌. 
தன்னுடைய வார்த்தைகளை அதிகமாகப்‌ 
பயன்படுத்தி, ஒரு பொருளின்‌ மதிப்பைக்‌ 
குறைத்து, அதை குறைந்த விலைக்கு 
வாங்க முயற்சிபண்ணுவான்‌. 





ழ்‌ நள 
ஈயா 
நஷ்டப்படமாட்டான்‌. 


விற்கிறவனும்‌ 
தான்‌ விற்கும்‌ பெ கள்‌ அதிக மதிப்புள்ளது 
என்று சாதிப்பான்‌. மற்ற இடங்களைவிட, 
தான்‌ இந்தப்‌ பொருளை இங்கு, குறைந்த 
விலைக்கு விற்பதாகச்‌ சொல்லிக்கொள்வான்‌. 
பொருளின்‌ உண்மையான 
கொள்ளுகிறவனுக்கும்‌ 
விற்கிறவனுக்கும்‌ தெரியும்‌. 
தங்களுக்கு லாயம்‌ உண்டாகப்‌ பேசுகிறார்கள்‌. 
தாங்கள்‌ யதை 
வேண்டுமென்று முயற்சி செய்கிறார்கள்‌. 
இவர்கள்‌ இருவருமே தவறு செய்கிறார்கள்‌. 
கொள்ளுகிறவனும்‌, விற்கிறவனும்‌ 
உண்மையுள்ளவனாயிருக்க வேண்டும்‌. நல்ல 
பொருளை நியாயமான விலையில்‌. 
வாங்கவேண்டும்‌ என்றும்‌, விற்கவேண்டும்‌ 
என்றும்‌ இருவருமே நினைக்கவேண்டும்‌. 


கொள்ளுகிறவன்‌ ஒரு பொருளை 
குறைவாக மதிப்பிட்டு, அதை குறைந்த 
விலையில்‌ வாங்கிவிட்டால்‌ அவனுக்கு மிகுந்த 
சந்தோஷமுண்டாகும்‌. அந்தப்‌ பொருளை 
வாங்கின பின்பு, அது மிகவும்‌ நல்ல பொருள்‌ 
என்று தனக்குள்ளே மெச்சிக்கொள்வான்‌. 
வாங்கும்‌ வரையிலும்‌ "நல்லதல்ல" 
சொன்னவன்‌, வாங்கிய பின்பு, 
என்று சொல்லுவான்‌. 


பொன்னும்‌ 
முத்துக்களும்‌ 
நீதி 20:15 


நீதி 20:15. பொன்னும்‌ மிகுதியான 
முத்துக்களும்‌ உண்டு; அறிவுள்ள 
உதடுகளோ விலையுயர்ந்த இரத்தினம்‌. 


இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ பொன்னும்‌, 
முத்துக்களும்‌ அதிக விலைமதிப்புள்ளவை. 
அறிவுள்ள உதடுகள்‌ அவற்றைவிட அதிக 
விலைமதிப்புள்ளது. அது விலையுயர்ந்த 
இரத்தினம்‌ போன்றது. நம்முடைய 


ஞானத்தையும்‌ ம்‌ 

உதடுகள்‌ தெளிவாகவும்‌, 
வெளிப்படுத்தவேண்டும்‌. 

உதடுகளே அறிவுள்ள உதடுகள்‌. 
விலையுயர்ந்த இரத்தினத்திற்கு ஒப்பானவை. 
இவை பொன்னையும்‌ முத்துக்களையும்விட 
அதிக விலைமதிப்புள்ளவை. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


விலையுயர்ந்த 
தேடிக்கண்டுபிடிக்கவேண்டும்‌. 


இரத்தினத்தை 


இடங்களிலும்‌ சிதறிக்கிடக்காது. 
தாராளமாய்க்‌ கிடைக்காது. விலையுயர்ந்த 
இரத்தினத்தை மிகவும்‌ பிரயாசப்பட்டு 
கண்டுபிடிக்கவேண்டும்‌. நாம்‌ 
ஞானத்தைத்‌ தேடிக்‌ கண்டுபிடிக்கவேண்டும்‌. 
அப்போது நாம்‌ 
கர்த்தருக்குள்‌ ஐசுவரியவான்௧ளாயிருப்போம்‌. 
நற்கிரியைகளைச்‌ செய்கிற 
ஐசுவரியவான்களாயிருப்போம்‌. 


ஸ்திரீகளும்‌ மயிரைப்‌ 
னாலாவது, 
முத்துக்களினாலாவது, 
வஸ்திரத்தினாலாவது 
அலங்கரியாமல்‌, 
வஸ்திரத்தினாலும்‌, 
தெளிந்த 
தேவபக்தியுள்ளவர்களென் று 
க்கொள்ளுகிற ஸ்திரீகளுக்கு 
நற்கிரியைகளினாலும்‌, 
அலங்கரிக்கவேண்டும்‌. 
எல்லாவற்றிலும்‌ அடக்கமுடையவளாயிருந்து, 
அமைதலோடு கற்றுக்கொள்ளக்கடவள்‌” 
ரிதீமோ 2291) 


பின்னுதலி 


பொன்னினாலாவது, 
விலையேறப்பெற்ற 


அத்நியானுக்காகப்‌ 
பிணைப்பட்டவன்‌. 
நீதி 20:16 


நீதி 20:16. அந்தியனுக்காகப்‌ 
பிணைப்பட்டவனுடைய வஸ்திரத்தை 
எடுத்துக்கொள்‌; அந்திய 
ஸ்திரீயினிமித்தம்‌ அவன்‌ கையில்‌ ஈடு 
வாங்கிக்கொள்‌. 


தனக்கு உதவிசெய்யுமாறு 
கேட்கிறவனுக்கெல்லாம்‌ உதலி செய்கிறவன்‌ 
சீக்கிரத்தில்‌ ஒன்றுமில்லாமல்‌ தரித்திரனாய்ப்‌ 
போய்விடுவான்‌. அந்நியனுக்காக 
பிணைக்கப்பட்டவன்‌ தரித்திரனாவான்‌. 
தன்னுடைய சிநேகத்தை காத்துக்கொள்ள 
வேண்டும்‌ என்பதற்காகவும்‌, அந்நியர்கள்‌ 
கஷ்டப்படுகிறார்கள்‌ என்பதற்காகவும்‌, 
நம்முடைய தகுதிக்கு மீறிய காரியங்களை, 
நாம்‌ அவர்களுக்கு செய்ய க்கக்கூடாது. 
அந்நியனுக்காக  பிணைக்கப்பட்டவனுடைய 
வஸ்திரமும்‌ அவனுக்குத்‌ தங்காது. 





f= FTE 
TT 


கடன்கொடுக்கிறவர்கள்‌ 
எச்சரிக்கையாயிருக்கவேண்டும்‌. 

தாங்கள்‌ பட்ட கடனை திருப்பிச்‌ செலுத்த 
முடியாது. தகுந்த  ஆதாரத்தைப்‌ 
பெற்றுக்கொண்டுதான்‌ இவர்களுக்கு 
உதவிசெய்ய வேண்டும்‌. நாம்‌ கொடுக்கிற 
கடனுக்கு தகுந்த ஈடுகளைப்‌. 
பெற்றுக்கொண்டுதான்‌ அவர்களுக்கு உதவி 
செய்ய முன்வரவேண்டும்‌. அந்நியனுக்காக 
பிணைக்கப்பட்டவனைப்போல, நாமும்‌ 
புத்திமீனமாய்‌ நடந்தால்‌, நமக்கும்‌ 
நஷ்டமுண்டாகும்‌. நம்முடைய 
புத்திமீனத்தினால்‌, நம்மோடு சேர்ந்து. 
நம்முடைய குடும்பத்தாரும்‌ கஷ்டப்படுவார்கள்‌. 


வஞ்சனையினால்‌ 
போஜனம்‌ 
நீதி 2017 


வந்த 


நீதி 20:07. 
போஜனம்‌ 
இன்பமாயிருக்கும்‌; 

அவனுடைய வாய்‌ பருக்கைக்‌ கற்களால்‌: 
நிரப்பப்படும்‌. 


வஞ்சனையினால்‌ வத்த 


பாவத்தினால்‌ வருகிற சந்தோஷமும்‌, 
ஆதாயமும்‌ நிலைத்திருக்காது. அது 
வஞ்சனையின்‌ போஜனம்‌. பிறர்‌ பொருளை 
அபகரித்து சேகரித்த ஐசுவரியம்‌ 
நிலைக்காது. வஞ்சனையினால்‌ வந்த 
போஜனம்‌, 
'தடைபண்ணப்பட்ட 
அது பார்வைக்கு அழகாகத்தான்‌ இருக்கும்‌. 
அழகு இருக்கும்‌ இடத்தில்‌ 
ஆபத்து இருக்கும்நாம்‌ 
எச்சரிக்கையாமில்லையென்றால்‌ அது நம்மை 
வஞ்சித்துவிடும்‌. 
நமக்கு போஜனம்‌ 
வாக்குப்பண்ணியிருக்கிறார்‌. 
கர்த்தருடைய போஜனம்‌ வஞ்சனையினால்‌. 
வராது. நம்முடைய கைகளின்‌ 
பிரயாசத்தினாலும்‌, கடின உழைப்பாலும்‌: 
நமக்கு போஜனம்‌ கிடைக்கும்‌. 
வஞ்சனையினால்‌ வந்த போஜனம்‌, 
மனுஷனுக்கு சிறிதுகாலம்‌ இன்பமாயிருக்கும்‌. 
அதன்பின்பு அந்த போஜனம்‌ அவனுக்கு 
கசப்பாயிருக்கும்‌. 


கர்த்தர்‌ 
கொடுப்பதாக 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


000181 
மிள 
அவனுடைய வாம்‌. 
கற்களால்‌ நிரப்பப்படும்‌. 
தேசங்களில்‌ 
தண்டிக்கும்போது, 


பருக்கை 
ஒரு சில 
குற்றவாளிகளைத்‌ 
அவர்களுடைய 

க்‌ கலந்து, 


அவர்கள்‌ 

கடிக்கவேண்டும்‌. 
பருக்கை கற்களால்‌ நிரப்பப்பட்ட போஜனம்‌ 
இன்பமாயிராது. 


ஆலோசனை 
தீதி 20:18 


நீதி 20-18. ஆலோசனையினால்‌. 
எண்ணங்கள்‌ ஸ்திரப்படும்‌; 


நல்யோசனை செய்து யுத்தம்பண்ணு. 


நமக்கு தேவனுடைய ஆலோசனைகள்‌ 
நாம்‌ கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
அமர்ந்திருந்து தேவனுடைய 
ஆலோசனைகளைப்‌ பெற்றுக்கொள்ள 
வேண்டும்‌. அவசரப்பட்டு செய்யப்படுகிற 
எந்த காரியமும்‌ வாய்க்காது. ஒவ்வொரு 
காரியத்தையும்‌ நிதானமாகவும்‌, 
பொறுமையாகவும்‌, யோசித்துச்‌ செய்யக்‌ 
கற்றுக்கொள்ள வேண்டும்‌. 
ஆலோசனையினால்‌ எண்ணங்கள்‌ 


ஸ்ற்டம்‌ 


யுத்தம்பண்ணுவதற்கு ஞானம்‌ தேவை. 
யுத்தத்தைக்‌ குறித்து மிகுந்த கவனமாயும்‌ 
எச்சரிப்பாயும்‌ இருக்கவேண்டும்‌. 
நல்யோசனை செய்து யுத்தப்பண்ணுவது 
நல்லது. யுத்தம்பண்ண வேண்டுமா அல்லது 
தலிர்த்துவிடவேண்டுமா 

நாம்‌ யோசனை 
யுத்தம்பண்ணா 


யுத்தத்தை ல்‌ 
என்பதைக்‌ குறித்து 
பண்ணவேண்டும்‌. 
வேண்டுமென்று தீர்மானம்பண்ணினால்‌, 
அதை எப்போது ஆரம்பிக்கவேண்டும்‌. 
என்றும்‌. அதை எப்படி நடத்தவேண்டும்‌. 
என்றும்‌ யோசித்து முடிவுபண்ண வேண்டும்‌. 
யுத்தம்பண்‌ ணுவதற்கு தைரியம்‌ 
தேவைப்படுவதுபோல, நல்யோசனையும்‌, 
நிர்வாகத்திறமையும்‌ தேவைப்படுகிறது. 
யோசனையில்லாமல்‌ ஜெயமில்லை. 





ழ்‌ ளான 
யாய 


தூற்றிக்கொண்டு திரிகிறவன்‌ 
நீதி 20:19 


நீதி 20:19. தூற்றிக்கொண்டு. 
திரிகிறவன்‌' இரகசியங்களை 
வெளிப்படுத்துவான்‌; ஆதலால்‌ தண்‌: 
உதடுகவினால்‌ அலப்புகிறவனோடே 
கலவாதே. 
தூற்றிக்கொண்டு 
வாழ்க்கையில்‌ 


திரிகிறவனுடைய 
கொள்கையும்‌ இருக்காது. 
குறிக்கோளும்‌ இருக்காது. 
அவன்‌ செல்லுமிடங்களிலெல்லாம்‌. 
மற்றவர்களைப்பற்றி அவதூறு பேசுவான்‌ 
தன்‌ உதடுகளால்‌ அலப்புகிற வார்த்தைகளைப்‌ 
பேசுவான்‌. மனுஷருடைய மனதிலே 
பொறமையின்‌ விதையை தூவுவான்‌. 
கோள்சொல்லுகிறவன்‌. எல்லோரைப்‌ 
பற்றியும்‌ அவதூறு பேசுவான்‌. 
தூற்றிக்கொண்டு திரிகிறவன்‌ 
இரகசியங்களை வெளிப்படுத்துகிறான்‌. 

ன்‌ பெரியவர்களைப்பற்றியும்‌, 
அவதூறாகப்‌ 


இவன்‌ 
ஊழியக்காரர்களைப்பற்றியும்‌ 
பேசுவான்‌. 


இப்படிப்பட்டவர்களோடு, 
ஐக்கியமாயிருக்கக்கூடாது. 
உதடுகளினால்‌ அலப்புகிறவனோடே 
கலக்குக்கூடாது. அவர்கள்‌ பேசுகிற 
அவதூறு பேச்சுக்களை: நாம்‌ 
செவிகொடுத்துக்‌ கேட்கக்கூடாது. 
இப்படிப்பட்டவர்கள்‌ நம்மைக்‌ குறித்தும்‌ 
அவதூறாகப்‌ பேசுவார்கள்‌. 


நாம்‌ 


ட்ட 
நாம்‌ 


யோசனைகளையும்‌, ப்‌ 

உண்மை போல ஜோடித்து பேசுவான்‌. இவன்‌ 
ஒரு மாய்மாலக்காரன்‌. இவனோடு 
சிநேகமாகவும்‌, ஐக்கியமாகவும்‌ 
இருப்பதினால்‌ நமக்கு நன்மை உண்டாகாது. 
தீமையே உண்டாகும்‌. 
துர்குணமுள்ளவர்களை 

விலகவேண்டும்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தன்‌. தகப்பனையும்‌ தன்‌ 
தாயையும்‌ தூஷிக்கிறவன்‌ 
நீதி 20:20 


நீதி 2020. தன்‌ தகப்பனையும்‌ தன்‌: 
தாயையும்‌ தூஷிக்கிறவனுடைய தீபம்‌ 
காரிருனில்‌ அணைத்துபோம்‌. 


நம்முடைய தாயையும்‌ தகப்பனையும்‌ 
நாம்‌ கனம்பண்ணவேண்டும்‌. பிள்ளைகள்‌ 
பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து ஜீவிக்கவேண்டும்‌. 
பெற்றோருக்கு கீழ்ப்படியாத பிள்ளைகள்‌ 
பிற்காலத்தில்‌ துன்மார்க்கராய்‌ ஜீலிப்பார்கள்‌. 
இப்படிப்பட்டவர்கள்‌ தங்களுடைய கடமைகளை 
ஒழுங்காய்‌ நிறைவேற்றமாட்டார்கள்‌. 
பிள்ளைகள்‌ பெற்றோருக்குக்‌ கீழ்ப்படியாமல்‌ 
வளர்ந்தால்‌, ஒரு காலத்தில்‌ அவர்கள்‌ 
தங்கள்‌ பெற்றோரைத்‌ தூஷிப்பார்கள்‌. தன்‌ 
தகப்பனையும்‌ தன்‌ தாயையும்‌ தூஷிக்கிறவன்‌ 
கர்த்தருக்கு விரோதமாகவும்‌, அவருடைய 
பிரமாணத்திற்கு விரோதமாகவும்‌ தீங்கு 
செய்கிறான்‌. 


“உன்‌ தேவனாகிய கர்த்தர்‌ உனக்குக்‌ 
கொடுக்கிற தேசத்திலே உன்‌ நாட்கள்‌ 
நீடித்திருப்பதற்கு, உன்‌ தகப்பனையும்‌ உன்‌ 
தாயையும்‌ கனம்பண்‌ ணுவாயாக" (யாத்‌ 2012) 
“தன்‌ தகப்பனையாவது தன்‌ தாயையாவது 
சபிக்கிறவன்‌ "நிச்சயமாய்க்‌ 
கொலைசெய்யப்படக்கடவன்‌" (யாத்‌ 21:17). 


“உன்‌ தகப்பனையும்‌ உன்‌ தாயையும்‌ 
என்றும்‌: 
தாயையாவது 
கொல்லப்படவேண்டும்‌ 
கற்பித்திருக்கிறாரே" 
(மத்‌ 15:4). 


தன்‌ தகப்பனையும்‌, தன்‌ தாயையும்‌ 
தூஷிக்கிறவன்மீது தேவனுடைய கோபமும்‌: 
சாபமும்‌ வரும்‌. இவனுடைய தீபம்‌ காரிருளில்‌ 
அணைந்துபோகும்‌. பெற்றோரை 
மதிக்காதவன்‌ எவ்வளவுதான்‌. 
ஐசுவரியவானாகவும்‌, சரீர 
பெலமுள்ளவனாகவும்‌ இருந்தாலும்‌, அவன்‌ 
சீக்கிரத்தில்‌ அழிந்துபோவான்‌. அவனுடைய 
மேன்மையெல்லாம்‌ மண்ணாகிப்போகும்‌. 





ழ்‌ நள 
யாய 


துமிதமாகக்‌ கிடைத்த ௬தந்தரம்‌ 
நீதி 20:21 


நீதி 20:21. ஆரம்பத்திலே துரிதமாகக்‌: 
கிடைத்த சுதந்தரம்‌. முடிவிலே. 
ஆசீர்வாதம்‌ பெறாது. 


ஒரு. சிலர்‌ சீக்கிரத்தில்‌ 
ஐசுவரியவான்‌௧ளாகவேண்டும்‌ என்று 
ஆசைப்பட்டு, எதை வேண்டுமானாலும்‌ 
செய்யத்‌ துணிகிறார்கள்‌. அப்படிப்பட்டவர்கள்‌ 
தங்களுடைய சொந்த தகப்பன்மாரையே 
வஞ்சித்து. குடும்பத்தின்‌ ஆஸ்தியை 
அபகரித்துக்கொள்கிறார்கள்‌. பிறரை 
ஏமாற்றுகிறவர்களுக்கு ஏமாற்றமுண்டாகும்‌. 
பிறரை வஞ்சிக்கிறவர்கள்‌ 
வஞ்சிக்கப்படுவார்கள்‌. 


ஆரம்பத்தில்‌ சுதந்தரம்‌. 
கிடைத்தாலும்‌, அந்த 
அனுபலிக்கும்‌ ட ஆப்‌ 
ஏமாற்றுக்காரர்களுக்குக்‌ 
தவழியில்‌ சம்பாதிக்கிற 
ஆசிர்வாதம்‌ 


துரிதமாகக்‌ 
சுதந்தரத்தை 
சிலாக்கியம்‌ 


கிடைக்காது. 
ஆஸ்தியில்‌ 
தங்கியிராது. 
வஞ்சித்து திடீரென்று 
ஜசுவரியவான்௧ளானவர்கள்‌, திடீரென்று 
அழிந்துபோவார்கள்‌. சீக்கிரத்தில்‌ பழுத்த 
பழம்‌, சீக்கிரத்தில்‌ ப்போகும்‌. 
உண்மையாகவும்‌, நேர்மையாகவும்‌ 
சம்பாதிப்பதே தங்கியிருக்கும்‌. 
ஆசீர்வாதமே மெய்யான 


தீமைக்குச்‌ சரிக்கட்டுவேன்‌ 
நீதி 20:22. 


நீதி 20:22. தீமைக்குச்‌ சரிக்கட்டுவேன்‌ 
என்று சொல்லாதே; கர்த்தருக்குக்‌. 
காத்திரு, அவர்‌ உன்னை இரட்சிப்பார்‌. 


பழிவாங்குதல்‌ கர்த்தருக்குரியது. 
நமக்கு விரோதமாக தீங்கு செய்தவர்களுக்கு 
செய்யவேண்டும்‌. நம்மை 

நாம்‌ ஆசீர்வதிக்க 

தீமைக்கு சரிக்கட்டுவேன்‌” 

நாம்‌ சொல்லக்கூடாது. பிறரை 

என்னும்‌ ஆசை 

இருக்கக்கூடாது. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நாம்‌ எந்தக்‌ காரியத்தை செய்தாலும்‌, அந்தக்‌ 
காரியத்தில்‌ தேவனுடைய உதவியும்‌ 
ஒத்தாசையும்‌ நமக்கு கிடைக்கவேண்டும்‌. 
ஒரு காரியத்தை செய்யும்போது அந்தக்‌ 
காரியத்தில்‌ தேவனுடைய உதவி நமக்கு 
கிடைக்காது என்று தீர்மானமாகத்‌ 
தெரியுமென்றால்‌, அந்தக்‌ காரியத்தை 
செய்வதற்கு முயற்சி பண்ணக்கூடாது. 

நமக்கு செய்தவர்களுக்கு 
விரோதமாக நாம்‌ தீமை செய்வது 
கர்த்தருடைய சித்தமல்ல. பழிவாங்குவதற்கு 
கர்த்தர்‌ நமக்கு ஒருபோதும்‌ 
நம்முடைய வழக்குகள்‌ 
அதை கர்த்தருடைய 
ஒப்புக்கொடுக்கவேண்டும்‌. 
கர்த்தர்‌ நம்முடைய நியாயங்களை 
அறிந்திருக்கிறார்‌. நம்முடைய பாரங்களை 
நாம்‌ கர்த்தருடைய சமுகத்தில்‌ இறக்கி 
வைக்கவேண்டும்‌. கர்த்தருக்கு 
காத்திருக்கவேண்டும்‌. கர்த்தர்‌ தமக்கு 
சித்தமான காரியத்தை, தமக்கு சித்தமான 
வேளையில்‌ நிறைவேற்றுவார்‌. 


கர்த்தர்‌ நம்மை இரட்சிப்பார்‌. நமக்கு 
விரோதமாய்‌ தீங்கு நினைக்கிறவர்களின்‌ 
பொல்லாப்புகளிலிருந்து கர்த்தர்‌ நம்மைப்‌ 
பாதுகாப்பார்‌. கர்த்தருடைய பாதுகாப்பே 
மெய்யான பாதுகாப்பு. கர்த்தரே நமக்காக 
யுத்தம்பண்ணுகிறவர்‌. தாம்‌ செய்ய 
வேண்டுமென்று கர்த்தர்‌ தீர்மானித்திருக்கிற 
காரியத்தை, நாம்‌ செய்வதற்கு 
பிரியப்படக்கூடாது. கர்த்தர்‌ தம்முடைய 
காரியத்தை நிறைவேற்றுவார்‌. நாமோ 
நம்முடைய காரியங்களை 
நிறைவேற்றவேண்டும்‌. கர்த்தருக்கு 
காத்திருக்கவேண்டும்‌ என்பதே நமக்குக்‌ 
கொடுக்கப்பட்டிருக்கும்‌. பிரமாணம்‌. 
கர்த்தருடைய பிரமாணத்திற்கு கீழ்ப்படிவதே. 
நமக்கு ஆசீர்வாதம்‌. 


உதவிசெய்யமாட்டார்‌. 
எதுவாகயிருந்தாலும்‌, 
சமுகத்தில்‌ 


வெவ்வேறான நிறைகற்கள்‌ 
நீதி 20:23 


நீதி 20:28. வெவ்வேறான நிறைகற்கன்‌ 
கர்த்தருக்கு. அருவருப்பானவைகள்‌; 
கன்னத்தராக நல்லதல்ல. 





ழ்‌ நள 
யாய 


வெவ்வேறான. நிறைகல்லும்‌, 
வெவ்வேறான மரக்காலும்‌ கர்த்தருக்கு 
அருவருப்பானவைகள்‌ (நீதி 20:10). 
சத்தியம்‌ 
'சொல்லப்பட்டிருக்கிறது. இதோடு சேர்ந்து. 
கள்ளத்தராசு நல்லதல்ல என்னும்‌ 
கொடுக்கப்பட்டிருக்கிறது. 
'நிறைகற்களைப்போல, 
கள்ளத்தராசம்‌ கர்த்தருக்கு அருவருப்பானது. 
கள்ளத்தராசை பயன்படுத்தினால்‌ தனக்கு 
லாபம்‌ கிடைக்குமென்று மதிகேடன்‌: 
நினைக்கிறான்‌. 


பிறருக்கு அநியாயம்‌ செய்வதினால்‌, 
மனுஷனுக்கு ஒரு நன்மையும்‌ உண்டாகாது. 
அநியாயமாய்‌ சம்பாதித்த 
நிலைத்திருக்காது. 

பயன்படுத்துகிறவனுக்கு 


சுத்தமிருக்கவேண்டும்‌. 


மனுஷருடைய நடைகள்‌ 
நீதி 20:24 


தீதி 20:24. கர்த்தராலே மனுஷருடைய 
நடைகள்‌ வாய்க்கும்‌; ஆகையால்‌ 
மனுஷன்‌ தன்‌. வழியை 
அறித்துகொள்வதெப்படி? 


நாம்‌ 
ஜீவிக்கவேண்டும்‌. 
சுயமுயற்சியின்மீதும்‌, 
சுயபராமக்கிரமத்தின்மீதும்‌ 
வைக்கக்கூடாது. தேவனுடைய 
பராமரிப்பே நமக்குப்‌ 
நம்முடைய ஒவ்வொரு நாள்‌ ஜீவியமும்‌ 
தேவனையே சார்ந்திருக்கிறது. நாம்‌ நிற்பதும்‌, 
நிர்மூலமாகாதிருப்பதும்‌ தேவனுடைய 
குத்தக்கிருபை. கர்த்தராலே மனுஷருடைய 
நடைகள்‌ வாய்க்கும்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ல்‌ 
அப்படித்தான்‌ 


கர்த்தர்‌ 
சரு்தத்திரக்கிளாரோட 
நம்மால்‌ இருக்க முடியும்‌. நம்முடைய 
சுயமுயற்சி பிரயோஜனமற்றது. நம்முடைய 
வருங்காலங்கள்‌ நமக்கு மறைவாயிருக்கிறது. 
வருங்காலத்தில்‌ என்னென்ன காரியங்கள்‌ 
நடைபெறும்‌ என்பதும்‌ நமக்குத்‌ தெரியாது. 
மனுஷனால்‌ தன்னுடைய 
அறிந்துகொள்ள முடியாது. 
நன்மையானது என்பதுகூட 
தெரியாது. நம்முடைய 
எந்தக்‌ காரியத்தையும்‌. 
நம்முடைய வழிகளை கர்த்தருக்கு 
ஒப்புக்கொடுக்கவேண்டும்‌. கர்த்தர்‌ நம்மை 
கரம்பிடித்து வழிநடத்திச்‌ செல்வார்‌. நாம்‌. 
அடிச்சவடுகளைப்‌ 
இதுவே நமக்கு 
பாதுகாப்பானது. இதுவே நமக்கு நல்லது. 


செய்யக்கூடாது. 


மனுஷனுக்குக்‌ கண்ணி 
நீதி 20:25 


நீதி ௮0:25. பரிசுத்தமானதை: 


விழுங்குகிறதும்‌, பொருத்தனை 
செய்தயின்பு. யோசிக்கிறதும்‌, 


மனுஷனுக்குக்‌ கண்ணியாயிருக்கும்‌. 


கர்த்தருக்கு 
பொருத்தனை செய்ததை, 
சமுகத்தில்‌ 


பரிசுத்தமானது என்று, 
கர்த்தருடைய 
சமர்பித்துலிடவேண்டும்‌ 
பரிசுத்தமானதை நம்முடைய 
உபயோகத்திற்குப்‌ 
பரிசுத்தமானதை 
சாபமாயிருக்கும்‌. 


கர்த்தருக்கு 
சொந்த 
பயன்படுத்தக்கூடாது. 
விழுங்குகிறது நமக்கு 
தேவனுக்காக ஒரு காரியத்தை 
பொருத்தனை பண்ணும்போது, அந்தக்‌ 
காரியத்தை தேவனிடத்தில்‌ 
ஒப்புக்கொடுத்துவிடவேண்டும்‌. தேவனுடைய 
ஊழியத்திற்காக மாத்திரமே அதைப்‌ 
பயன்படுத்தவேண்டும்‌. அதை நம்முடைய 
சுயபிரயோஜனத்திற்குப்‌ பயன்படுத்தக்கூடாது. 





ழ்‌ ளான 
யாய 


ஆவிக்குரிய காரியங்களில்‌ நாம்‌ 
அவசரப்படக்கூடாது. நம்முடைய ஜெபமும்‌, 
நம்முடைய பிரசங்கமும்‌ 
உறுதியுள்ளதாகயிருக்க. வேண்டும்‌. 
அவசரமான ஜெபம்‌, அவசரமான பிரசங்கம்‌ 
என்று எதுவுமே தேவையில்லை. 
எல்லாவற்றையும்‌ நிதானமாகச்‌ 
செய்யவேண்டும்‌. பொறுமையாய்‌ 
ஜெபம்பண்ணவேண்டும்‌. பொருத்தனை 
செய்த பின்பு யோசிப்பது நமக்கு நல்லதல்ல. 

மனுஷனுக்கு 


விடுதலைபெறலாம்‌ என்று ரிக்க சத 
பொருத்தனையை நிறைவேற்றாமலிருப்பதும்‌, 
பொருத்தனையை. மீறுவதும்‌ பாவம்‌ 
பொருத்தனை பண்ணும்‌ முன்பாக நன்றாய்‌ 
யோசிக்கவேண்டும்‌. எல்லா காரியங்களையும்‌ 
சிந்தித்துப்‌ பார்க்கவேண்டும்‌. அவசரப்பட்டு 
பொருத்தனை செய்துவிட்டு, அதன்பின்பு 
பொருத்தனையிலிருந்து பின்வாங்குவது. 
நமக்கு சாபமாயிருக்கும்‌ 


ஞானமுன்ன ராஜா 
நீதி 20:26 


நீதி 0:28. ஞானமுன்ன ராஜா 
துன்மார்க்கரைச்‌ சிதறடித்து, அவர்கள்‌ 
மேல்‌ உருளையை உருட்டுவான்‌.. 


ஞானமுள்ள ராஜா துன்மார்க்கரை: 
'சிதறடிப்பார்‌. துன்மார்க்கன்‌ தன்னுடைய 
தேசத்திற்கு, 'துரோகம்பண்ணுவான்‌. 
தீயசகவாசம்‌ வைத்திருப்பான்‌. தீயோரோடு 
சேர்ந்துகொண்டு மனுஷருக்கு தீங்கு 
செய்வான்‌. துன்மார்க்கனை தண்டிக்காமல்‌ 
விட்டுவிட்டால்‌, அவன்‌ திருந்தமாட்டான்‌. 


சட்டதிட்டங்களை அவனுக்கு விேதய்கப்‌ 
பயன்படுத்தவேண்டும்‌. துன்மார்க்கனுடைய 
பெலத்தையும்‌, தீயதிட்டங்களையும்‌, 
சதிஆலோசனைகளையும்‌ சட்டத்தினால்‌. 
முறியடிக்கவேண்டும்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மனுஷனுடைய ஆவி 
நீதி 20:27 


நீதி ௮0:27. மனுஷனுடைய ஆவி 
கர்த்தர்‌ தத்த தீபமாயிருக்கிறது; அது 
உள்ளத்தில்‌ உன்னவைகனையெல்லாம்‌ 
ஆராய்த்துபார்க்கும்‌. 


மனுஷனுடைய ஆத்துமா தெய்வீக 
தீபமாயிருக்கிறது. இது கர்த்தர்‌ தந்த தீபம்‌. 
மனுஷனுடைய ஆவி கர்த்தர்‌ தந்த 
வெளிச்சம்‌. நம்முடைய மனச்சாட்சி கர்த்தர்‌ 
நமக்குக்‌ கொடுத்திருக்கிற கிருபை 
நம்முடைய ஆத்துமாவோடு, நம்முடைய 
மனச்சாட்சி, தேவனுடைய சார்பாக பேசுகிறது. 
தேவனுடைய விருப்பத்தையும்‌, சித்தத்தையும்‌, 
திட்டத்தையும்‌ நமக்கு அறிவிக்கிறது. 
நம்மிடத்திலுள்ள தீபத்தை 
ஏற்றுகிறார்‌. அவர்‌ அதை 
ஏற்றுகிறார்‌ 
அவனுடைய 
உள்ளவைகளையெல்லாம்‌. 
பார்க்கிறது. நம்முடைய 
நம்மைப்பற்றி அறிந்துகொள்வதற்கு 
உதவிபுரிகிறது. 


மனுஷனுடைய ஆல்‌ அவனுடைய 
மனச்சாட்சி செய்கிறது. 
றி ல்‌ 
எண்‌ தால அனற அறிவன்‌? 
அப்படிப்போல, தேவனுடைய ஆவியேயன்றி, 
ஒருவனும்‌ தேவனுக்குரியவைகளை 
அறியமாட்டான்‌" கொரி 2:11) என்று 
அப்போஸ்தலர்‌ பவுல்‌ சொல்லுகிறார்‌. 


நம்மிடத்தில்‌ நல்ல: 
இருக்கும்போது, நம்முடைய மனச்சாட்சி 
அதை வரவேற்கிறது. அதைப்‌ போற்றிப்‌ 
புகழுகிறது. நம்மிடத்தில்‌ தீயசுபாவங்கள்‌ 
இருக்கும்போது. நம்முடைய மனச்சாட்சி 
நம்மைக்‌ கண்டித்து உணர்த்துகி 
நம்முடைய இருதய 
'யோசனைகளையெல்லாம்‌. மனச்சாட்சி 
ஆராய்ந்து பார்க்கிறது. 


சுபாவங்கள்‌ 





ழ்‌ யன 
யாய 


தயையும்‌ சத்தியமும்‌ 
நீதி 20:28 


தீதி 20:28. தயையும்‌ சத்தியமும்‌ 
ராஜாவைக்‌ காக்கும்‌; தயையினாலே 
சிங்காசனத்தை 


தன்‌ 
'திற்கப்பண்ணுவான்‌.. 


நல்ல ராஜா தன்னுடைய வார்த்தையில்‌ 
உண்மையுள்‌ எவராயிருக்கவேண்டும்‌. 


துணை 
தன்னுடைய ஜனங்களை 
தயவோடு விசாரிக்கவேண்டும்‌. ராஜா 
தன்னுடைய அதிகாரத்தைத்‌ துஷ்பிரயோகம்‌: 
பண்ணக்கூடாது. கொடுங்கோல்‌ ஆட்சியை 
ஜனங்கள்‌ விரும்பமாட்டார்கள்‌. கர்த்தரும்‌ 
அப்படிப்பட்ட ஆட்சியை விரும்புவதில்லை 
ராஜா... தன்னுடைய தயையினால்‌, தன்‌ 
சிங்காசனத்தை நநகப்பன்ணுவர்‌ 
தயையுள்ள 
நேசிப்பார்கள்‌ 
அவருக்குப்‌ 
ராஜாவின்‌ 
செயல்பாடுகளுக்கும்‌ 
ஒத்துழைப்புக்‌ கொடுப்பார்கள்‌. 


ராதாவை 
ராஜா தயவுள்ளவராவிுப்பது 
பாதுகாப்பைக்‌ கொடுக்கும்‌. 
திட்டங்களுக்கும்‌ 
ஜனங்கள்‌ 


வாலிபரின்‌ அலங்காரம்‌ 
நீதி 20:29 


நீதி 


அவர்கள்‌. 
முதிர்வயதானவர்களின்‌ 
அவர்கள்‌ நரை. 


0:29, வாலிபரின்‌ அலங்காரம்‌. 
பராக்கிரமம்‌; 
மகிமை 


வாலிபவயதும்‌, திரவத்‌ கர்த்தர்‌ 
நமக்குக்‌ கிருபை 
இல்விரண்டு  ஸதகவிதும்‌, 
அவற்றிற்குரிய ஆசீர்வாதங்களுள்ளது. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


வாலிபரும்‌ முதிர்வயதானவர்களும்‌ 
ஒருவருக்கொருவர்‌ பொறாமைப்பட வேண்டிய 
அவசியமில்லை. வாலிபரிடத்தில்‌ சரீர பலம்‌ 
அவர்கள்‌ கடினமான 
அதிக சிரமமில்லாமல்‌ 
செய்து முடிப்பார்கள்‌. எல்வளவு பிரச்சனைகள்‌ 
வந்தாலும்‌ அதை எதிர்த்து நிற்பார்கள்‌. 
தடைகளை முறிப்பார்கள்‌. வாலிபரின்‌: 
அலங்காரம்‌ அவர்கள்‌ பராமக்கிரமம்‌. 


முதிர்வயதானவர்கள்‌ தங்கள்‌ 
மரணத்தை சந்திக்க 
ஆயத்தமாயிருக்கிறார்கள்‌. இவர்கள்‌ தங்கள்‌ 
கல்லறைக்கு... அருகாமையிலிருக்கிறார்கள்‌. 


(இபவமும்‌ 

ஏராளமாயிருக்கும்‌. 

நல்ல ஆலோசனைகளைச்‌ 

வாலிபர்களிடத்திலிருப்பது 

ளித்த சரீர பெலமிருக்காது. 

ஆனால்‌ இவர்களிடத்தில்‌ ஞானமுள்ள 

ஆலோசனைகள்‌ தாராளமாயிருக்கும்‌. 

முதிர்வயதானவர்களின்‌ மகிமை அவர்கள்‌ 
நரை. 


வாலிபரும்‌! (வயதானவர்களின்‌ 

ஆண்கள்‌ தெல்‌! "முதியோருக்கு 
வாலிபரின்‌ சரீர பலமும்‌, பராக்கிரமமும்‌ 
தேவை. வாலிபரும்‌, முதிர்வயதானோரும்‌ 
ஒருவருக்கொருவர்‌ ற்‌ ய்‌ 
ஜீவிக்கவேண்டும்‌. கர்த்தர்‌ 
பிரிவினரையும்‌ ஆசீர்வதித்திருக்கிறார்‌. 
முதிர்வயதானவர்கள்‌, ங்கள்‌ 
அந்தியகாலத்தில்‌ 
வருத்தப்படக்கூடாது. 

சரீர 

தயக்கமில்லாமல்‌ கேட்டுப்‌ 
பெற்றுக்கொள்ள வேண்டும்‌. வாலிபர்களும்‌ 
தங்களுக்கு முதியோரின்‌ ஆலோசனைகள்‌ 
தேவையில்லை என்று ஆணவமாயிருக்கக்‌ 
கூடாது. முதிர்வயதானவர்களிடம்‌ போய்‌, 
அவர்கள்‌ சொல்லுகிற ஆலோசனைகளையும்‌ 
புத்திமதிகளையும்‌ கேட்டுப்‌ பெற்றுக்கொள்ள 
வேண்டும்‌. 





i மயா நீதிமொழிக 
ராரா 


காயத்தின்‌ தழும்புகள்‌ 
நீதி 20:30 


நீதி 20:30. காயத்தின்‌ தழும்புகளும்‌, 
உள்ளத்தில்‌ உறைக்கும்‌ அடிகளும்‌, 
பொல்லாதவனை அழுக்கறத்‌ 
துடைக்கும்‌. 

ஒரு. சிலரை 
வார்த்தைகளினால்‌ சிட்சித்தால்‌ 
மனந்திரும்பமாட்டார்கள்‌. 
வார்த்தைகள்‌ அவர்களுக்கு உறைக்காது. 
அப்படிப்பட்டவர்கள்மீது, கடினமான 
வார்த்கைளைப்‌ பயன்படுத்தவேண்டும்‌. ஒரு 
சில குற்றவாளிகளுக்கு இலேசான 
தண்டனை கொடுத்தால்‌ 
மனந்திருந்தமாட்டார்கள்‌ மறுபடியும்‌ 
மறுபடியும்‌ தப்பு செய்வார்கள்‌. 
இப்படிப்பட்டவர்களை கடினமாய்த்‌ 
தண்டிக்கவேண்டும்‌. இவர்களைத்‌ தண்டித்து 


மென்மையான 
அவர்கள்‌ 
மென்மையான 


PROVERBS - COMMENTARY 


- விரிவுரை QOODNENS 


PUBLISHERS 


இவர்களுடைய சரீரத்தில்‌ காயங்களை 
உண்டுபண்ணவேண்டும்‌. இவர்களுடைய 
உள்ளத்தில்‌ உறைக்கும்படிக்கு, கடினமான 
வார்த்தைகளை புத்திமதிகளாகச்‌ 
சொல்லவேண்டும்‌. காயத்தின்‌ தழும்புகளும்‌, 
உள்ளத்தில்‌ உறைக்கும்‌ அடிகளும்‌, 
பொல்லாதவனை அழுக்கற துடைக்கும்‌. 


குற்றவாளியை கடினமாய்த்‌ 
தண்டிக்கும்போது, அவனுக்கு சரீர வேதனை 
உண்டாகும்‌. ஆனாலும்‌, அநேகருக்கு அதிக 
நன்மை உண்டாகும்‌. குற்றவாளிக்கு சரீர 
வேதனையிருக்கும்‌. அவனுடைய சரீரத்தில்‌ 
காயங்களும்‌ உண்டாகும்‌. அவனுடைய 
காயத்தை மருந்து போட்டு ஆற்றிவிடலாம்‌. 
காயத்தின்‌ தழும்புகள்‌: 

உள்ளத்தில்‌ பேசும்‌. 
மனந்திரும்புவதற்கு அவை 
குற்றவாளியின்‌ 

காயமுண்டானாலும்‌, 

இருநயத்திலுள்ள அழுக்கு சுத்தமாகும்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


ராஜாவின்‌ இருதயம்‌ 
நீதி 21:1 


நீதி ஐ; ராஜாவின்‌ இருதயம்‌ 
கர்த்தரின்‌ கையில்‌ தீர்க்கால்கனைப்‌ 
போலிருக்கிறது; அதைத்‌ தமது 
சித்தத்தின்படி அவர்‌ திருப்புகிறார்‌. 


மனுஷரின்‌ இருதயங்கள்‌ கர்த்தருடைய 
கையிலிருக்கிறது. னன்‌ மனதை 
கர்த்தால்‌ தம்முடைய இஞ்டத்தின்‌ 
பிரகாரமாக மாற்ற முடம்‌... கர்த்தகுக்கு 
சித்தமான வாய்க்கும்‌. 
கள்வன்‌ ததன்‌. நீர்க்காலல்களைத்‌. 
திருப்புவதுபோல, கர்த்தர்‌ மனுஷரின்‌ 
யோசனைகளைத்‌ திருப்புகிறார்‌. நீர்க்கால்கள்‌ 
ல்‌ ஓடும்போது. விவசாயி 

_ திருப்பி, தனக்கு. 

தண்ணீரைப்‌ 


பிரகாரமாக 
விருப்பத்தின்‌ 
செய்கிறான்‌. 
எதுவாகமிருந்தாலும்‌, 
வாய்க்கும்‌. 
நிறைவேறும்‌ 
நினைத்திருக்கிற 
மனுஷருக்கு சுயாதீன சித்தம்‌ இருந்தாலும்‌, 
அது தேவனுடைய. சித்தத்திற்கு 
கீழ்ப்பட்டுத்தான்‌ கிரியை செய்யும்‌. 

ராஜாவின்‌ இருதயம்‌ கர்த்தரின்‌ 
கையிலிருக்கிறது. அது அவருடைய கையில்‌ 
நீர்க்கால்களைப்‌ போலிருக்கிறது. விவசாயி 
நீர்க்கால்களை தனது சித்தத்தின்படி 
திருப்புவதுபோல, கர்த்தரும்‌ ராஜாவின்‌ 


கிரியை 
சித்தம்‌ 


பிரகாரமான 
மனுஷனுடைய 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


நீதி 21:2 


நீதி 21:2. மனுஷனுடைய வழியெல்லாம்‌ 
அவன்‌ பார்வைக்குக்‌ செம்மையாகத்‌ 
தோன்றும்‌; கர்த்தரோ இருதயங்களை 
திறுத்துப்பார்க்கிறார்‌. 


நம்முடைய வழிகள்‌ நம்முடைய 
பார்வைக்கு செம்மையானதாகவே தெரியும்‌. 
நாமெல்லோருமே நம்மைப்பற்றி சாதகமாக 
நினைத்துக்கொள்வோம்‌. சாதகமாகப்‌ 
பேசுவோம்‌. நம்முடைய மெய்யான சுபாவம்‌ 
எப்படியிருந்தாலும்‌, நம்முடைய பார்வைக்கு 
நாம்‌ நல்லவர்களாகத்தான்‌ இருப்போம்‌. 
மனுஷன்‌ முகத்தைப்‌ பார்க்கிறான்‌. கர்த்தரோ 
மனுஷனுடைய இருதயங்களை ஆராய்ந்து 
பார்க்கிறார்‌. மனுஷனுடைய 
எண்ணங்களையும்‌, கிரியைகளையும்‌ 
நிறுத்துப்‌ பார்க்கிறார்‌. மனுஷனுடைய 
நோக்கங்களையும்‌, குறிக்கோள்களையும்‌ 
ஆராய்ந்து பார்க்கிறார்‌. நம்முடைய வழிகள்‌ 
கர்த்தருடைய பார்வைக்கு 
செம்மையானதாகமிருக்கவேண்டும்‌. அதுவே 
நமக்கு ஆசீர்வாதம்‌. 


பலியிடுவதைப்பார்க்கிலூம்‌ 
நீதி 21:3 


நீதி 219. பலியிடுவதைப்பார்க்கிலும்‌, 
நீதியும்‌ நியாயமும்‌ செய்வதே 
கர்த்தருக்குப்‌ பிரியம்‌. 


பலிகளைச்‌ 
தேவனுக்கு முன்பாக 
ஆகிவிடலாம்‌ என்று 
நினைக்கிறார்கள்‌. இப்படிப்பட்ட 
நினைவுகளினால்‌ அவர்கள்‌ தங்களைத்‌ 
தாங்களே வஞ்சித்துக்கொள்கிறார்கள்‌. நாம்‌ 
பலிசெலுத்துவதினால்‌ நம்முடைய நீதி 
வெளிப்படாது. பலிசெலுத்துவதினால்‌ யாரும்‌ 
நீதிமானாக்கப்படுவதில்லை. நாம்‌ 
விசுவாசத்தினால்‌ மாத்திரமே 
நீதிமானாக்கப்படுகிறோம்‌. 


செலுத்தினால்‌. 
நீதிமான்களாக 


பலர்‌ தப்பிதமாக 





ழ்‌ நள 
யாய 


நம்முடைய ஜீவியம்‌ பரிசுத்தமாயிருக்க 
ட நம்முடைய கிரியைகள்‌ நீதியும்‌. 
ம்‌ உள்ளவைகளாயிருக்கவேண்டும்‌. 


நம்முடைய வார்த்தையிலும்‌ செய்கையிலும்‌ 
நம்முடைய அன்பு வெளிப்படவேண்டும்‌. 
இதுவே தேவனுக்குப்‌ பிரியமானது. நாம்‌ 
தேவனுக்கு. ஏராளமான பலிகளைச்‌ 
செலுத்தினாலும்‌, நம்முடைய ஜீவியத்தில்‌ 
பரிசுத்தமில்லையென்றால்‌, நாம்‌ தேவனுக்கு 
அருவருப்பானவர்களாகவே இருப்போம்‌. 


பலியிடுவதைப்‌ பார்க்கிலும்‌ நீதியும்‌ 
நியாயமும்‌ செய்வதே கர்த்தருக்குப்‌ பிரியம்‌. 
தேவனே பலியின்‌ பிரமாணங்களை 
கொடுத்திருக்கிறார்‌. பலிகளை 
பரிசுத்தத்தோடும்‌, விசுவாசத்தோடும்‌ 
செலுத்தினால்தான்‌..... கர்த்தர்‌ அதை 
அங்கீகரிப்பார்‌. இல்லையென்றால்‌ நம்முடைய 
பலிகள்‌ தேவனுடைய சமுகத்திற்கு முன்பாக 
அங்கீகரிக்கப்படமாட்டாது. 

“உங்கள்‌ பலிகளின்‌ திரள்‌ எனக்கு 
என்னத்துக்கு என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌: 
ஆட்டுக்கடாக்களின்‌ தகனபலிகளும்‌, 
கொழுத்த மிருகங்களின்‌ நிணமும்‌ எனக்கு 
அரோசிகமாயிருக்கிறது: காளைகள்‌, 
ஆட்டுக்குட்டிகள்‌, குடாக்களுடைய 
இரத்தத்தின்மேல்‌ பிரியமில்லை" 
(ஏசா 11) 


எனக்குப்‌ 


தலையிடக்கூடாது. 
கொடுத்திருக்கிற 
உண்மையுள்ளவர்களாயிருக்கவேண்டும்‌. 
சத்தத்திற்குக்‌ 
சர்வாங்க 
பலிகளும்‌ கர்த்தருக்குப்‌ 
பிரியமாயிருக்குமோ?  பலியைப்பார்க்கிலும்‌: 
கீழ்ப்படிதலும்‌, ஆட்டுக்கடாக்களின்‌ 
நிணத்தைப்பார்க்கிலும்‌ செவிகொடுத்தலும்‌ 
உத்தமம்‌" சாமு 15:22). 


“கர்த்தருடைய 
கீழ்ப்படிகிறதைப்பார்க்கிலும்‌, 


தகனங்க 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மேட்டிமையான பார்வை 


நீதி 214 


தீதி 21:4. மேட்டிமையான பார்வையும்‌, 
அகத்தையான மனமுமுன்ன 
துன்மார்க்கர்‌ வெளிச்சம்‌ 
பாவமே. 


போடும்‌ 


துன்மார்க்கனுடைய பார்வை 
மேட்டிமையானதாகயிருக்கும்‌. அவனுடைய 
மனம்‌ அகந்தையுள்ளதாயிருக்கும்‌. 
துன்மார்க்கன்‌ தேவனுக்கு முன்பாகவும்‌, 
மனுஷனுக்கு முன்பாகவும்‌ துணிகரமாய்ப்‌ 
பாவம்‌ செய்கிறான்‌. அவன்‌ தீமையை உழுது, 
தீமையை விதைத்து, தீமையை 
அறுவடைபண்ணுகிறான்‌. ஒன்மார்க்கலுடை௰ 
திட்டங்களெல்லாமே. 

நிரம்பியதாகயிருக்கும்‌ சண்ணனக்களிடத்தி்‌ 
துன்மார்க்கத்தையும்‌ பாவத்தையும்‌ தவிர, 
நீதியையும்‌ பரிசுத்தத்தையும்‌ எதிர்பார்க்க 
முடியாது. துன்மார்க்கன்‌ போடும்‌ வெளிச்சம்‌ 
எல்லாம்‌ பாவமாகவே இருக்கிறது. 


ஜாக்கிரதையுன்ன வனுடைய 
நினைவுகள்‌ 


நீதி 21:5 


தீதி ௮1:5. ஜாக்கிரதையுள்ளவனுடைய 
நினைவுகள்‌. செல்வத்துக்கும்‌, 
பதறுகிறவனுடைய நினைவுகள்‌. 
தரித்திரத்துக்கும்‌ ஏதுவாகும்‌. 
இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ 
ஐசுவரியமும்‌ ஆசீர்வாதமும்‌, ஆறுதலும்‌, 


தாராளமும்‌ இருக்கும்போது. நம்மிடத்தில்‌ 
| இருக்கவேண்டும்‌. 


நமக்கு 


கடினமாக ழ்‌ திுத்திங்பகபால்‌ 
ஐசுவரியம்‌ சேர்ந்தவுடன்‌: 
சோம்பேறியாகிவிடக்கூடாது. சோம்பேறிக்கு 
ஐசுவரியம்‌ அழிந்துபோகும்‌, 
தரித்திரமுண்டாகும்‌. 





ழ்‌ நள 
யாய 


ஒரு சிலர்‌ தங்களுடைய வேலைகளை 
நிதானமாய்‌ யோசித்து செய்யமாட்டார்கள்‌. 
இவர்களுடைய நினைவுகளும்‌ 
செய்கைகளும்‌ பதட்டம்‌ நிரம்பியதாயிருக்கும்‌. 
பதறுகிறவனுடைய நினைவுகள்‌ 
தரித்திரத்திற்கு ஏதுவாகும்‌. 
ஜாக்கிரதையுள்ளவனுடைய நினைவுகள்‌ 
செல்வதிற்கே துவாகும்‌. 

காரியங்களிலும்‌ 
அவசரப்படுகிறவர்கள்‌, 
ஏதாவது ஒரு 


எல்லா 
பொறுமையில்லாமல்‌ 


பேராசைக்காரராயிருப்பார்கள்‌. 
யில்‌ 


வழி அதிகமாய்‌. 
சேர்க்கவேண்டுமென்று 

அது கர்த்தருக்குப்‌ 

யோசித்துப்‌ பார்க்கமாட்டார்கள்‌. பாவங்களை 
செய்தாலும்‌ ஐசுவரியவான்களாக வேண்டும்‌ 
என்பதே அவர்களுடைய விருப்பம்‌. நீதியின்‌ 
பாதையில்‌ போகாமல்‌, நடை 
தடுமாறுகிறவர்கள்‌, அழிவின்‌ பாதைக்குப்‌ 
போவார்கள்‌. அங்கு அவர்களுக்கு 
தரித்திரம்‌ காத்துக்கொண்டிருக்கிறது. 


பொய்‌ நாவினால்‌ 
சம்பாதிப்பது 


நீதி 21:6 


நீதி 21:6. பொய்நாவினால்‌ பொருளைச்‌ 
சம்பாதிப்பது சாவைத்‌ தேடுகிறவர்கள்‌. 
விடுகிற சுவாசம்போலிருக்கும்‌. 


ஒரு சிலர்‌ அநியாயம்‌ செய்தாவது 
ஐசுவரியவானாகவேண்டும்‌ 
ஆசைப்படுகிறார்கள்‌. 

துன்மார்க்கமான 

தங்களுக்கு 

குலித்துக்கொள்கிறார்கள்‌. 

எவ்வளவு அதிகமான 

இருந்தாலும்‌, இவர்களிடத்தில்‌ நத 
சமாதானமும்‌, ஆறுதலும்‌ சிறிதும்‌ 
இருக்காது. பணமிருக்கும்‌. நிம்மதியிருக்காது. 
படுக்கையிருக்கும்‌. தூக்கம்‌ வராது. 
'போஜனமிருக்கும்‌. அதைப்‌ புசிக்க முடியாது. 


பொய்நாவினால்‌ 
சம்பாதிக்கிறவர்கள்‌, 

சாபத்தை சம்பாதிக்கிறார்கள்‌. 
தேவையில்லாமல்‌ 


அலைகிறார்கள்‌. 


பொருளைச்‌: 


பொருளை 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நிம்மதியில்லாததினால்‌, பெருமூச்சு 
விடுகிறார்கள்‌. அவர்களுடைய இருதயம்‌ 
ஏமாற்றமடைகிறது. அது ஆறுதலில்லாமல்‌ 
தவிக்கிறது. பொய்நாவினால்‌ பொருளை 
சம்பாதிப்பது. சாவைத்‌ தேடுகிறவர்கள்‌ 
விடுகிற சுவாசம்‌ போலிருக்கும்‌. இவர்கள்‌ 
கோபத்தையும்‌, 
சம்பாதிக்கிறார்கள்‌. 
தேவனுடைய கோபத்திற்கு உட்படுகிறார்கள்‌. 
கர்த்தருடைய ஆசீர்வாதமே மெய்யான 
ஐசுவரியம்‌ என்னும்‌ சத்தியம்‌ 
இவர்களுக்குப்‌ புரியவில்லை. 


துன்மார்க்கர்‌ 


நீதி 217 


ஊர. துன்மார்க்கர்‌ 
பன்னல மனதில்லாதிருக்கிற 
படியால்‌, அவர்கள்‌ 


பாழ்க்கடிக்கப்பட்டுப்போவார்கள்‌. 


பொய்நாவினால்‌ 
சம்பாதிப்பது. பிறர்‌ பொருளை 
கொள்ளையடிப்பதற்கு சமம்‌. பிறரை 
வஞ்சிப்பது, பிறரை ஏமாற்றுவது ஆகியவை 
பிறர்‌ பொருளை திருடுவதற்கு சமம்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய பிரமாணத்தை நமக்கு 
வெளிப்படுத்தியிருக்கிறார்‌ கர்த்தருடைய 
வார்த்தை நீதியும்‌, நியாயமுமானது. கர்த்தர்‌ 
நம்முடைய வழிகளை ஒழுங்குபடுத்துகிறார்‌. 
விசுவாசிகள்‌ தாறுமாறாக நடக்கக்கூடாது. 
துன்மார்க்கன்‌. நியாயம்‌ செய்ய 
மனதில்லாதிருக்கிறான்‌. துன்மார்க்கனுக்கு 
நீதியான கிரியைகளிலும்‌, உண்மையான 
கிரியைகளிலும்‌ விருப்பமில்லை. 


பொருளை 


துன்மார்க்கர்‌ 
கடமைகளை £வற்றமாட்டார்கள்‌. 
அவர்களுடைய வார்த்தையிலும்‌ 
செய்கையிலும்‌ உண்மையிருக்காது. கர்த்தர்‌ 
தங்களுக்குக்‌ கொடுத்திருக்கிற வேலைகளை 
செய்யாமல்‌ சும்மாயிருப்பார்கள்‌. 
சும்மாயிருக்கிறவர்களிடத்தில்‌. சாத்தான்‌ 
அதிகமாய்க்‌ கிரியை நடப்பிப்பான்‌. 
துன்மார்க்கர்‌ பாழ்கடிக்கப்பட்டுப்போவார்கள்‌. 
துன்மார்க்கர்‌ சும்மாயிருப்பதினால்‌, 
அவர்களுக்குத்‌ தீங்குவரும்‌. அவர்கள்‌ 
பிறரை வஞ்சிக்க நினைத்து. தங்களைத்‌ 
தங்களே வஞ்சித்துக்கொள்வார்கள்‌. 


தங்களுடைய 





i THE 
ETT 


குற்றமுன்னவன்‌ 
நீதி 21:8 


நீதி 28. 
வழிகளில்‌ 

சுத்தமுன்னவனோ 
செம்மையானவன்‌. 


குற்றமுன்னவன்‌ தன்‌ 
மாறுபாடுன்னவன்‌; 
தன்‌ கிரியையில்‌ 


துன்மார்க்கன்‌ பிறனை வஞ்சிக்கிறான்‌. 
பிறனுக்கு விரோதமாய்‌ தீங்கு செய்ய 
யோசிக்கிறான்‌ மற்றவர்களை 
விழவைப்பதற்கு, அவர்களுக்கு மறைவாக 
வலைகளையும்‌ கண்ணிகளையும்‌ 
வைக்கிறான்‌. துன்மார்க்கன்‌ சத்தியப்‌ 
பிரமாணத்திற்குக்‌ கீழ்ப்டியமாட்டான்‌. 
அவனிடத்தில்‌ உண்மையும்‌ கண்ணியமும்‌ 
இருக்காது. உண்மைக்கும்‌ 
கண்ணியத்திற்கும்‌ விரோதமாக எல்லா 
வேலைகளையும்‌ செய்வான்‌. 
குற்றமுள்ளவன்‌ தன்‌ வழிகளில்‌ 
மாறுபாடுள்ளவன்‌. 


நம்மோடிருக்கிறவர்கள்‌ துன்மார்க்கரா, 
அல்லது நீதிமான்களா என்பதை ஆராய்ந்து, 
பார்க்கவேண்டும்‌. அவர்களுடைய 
கிரியைகளினால்தான்‌ அவர்களுடைய 
மெய்யான சுபாவங்களை நம்மால்‌ 
புரிந்துகொள்ள முடியும்‌. சுத்தமுள்ளவன்‌ தன்‌ 
கிரியையில்‌ செம்மையானவன்‌. இவனுடைய 
கிரியைகள்‌ நீதியுள்ளதாகவும்‌, 
நியாயமுள்ளதாகவும்‌ இருக்கும்‌. நீதிமான்‌ 
சத்தியத்தையும்‌, நீதியையும்‌ பேசுவான்‌ 
சுத்தமுள்ளவனை கர்த்தரும்‌ அங்கீகரிப்பார்‌. 
மனுஷரும்‌ அங்கீகரிப்பார்கள்‌. 


சண்டைக்காமி. 


நீதி 21:9 


நீதி ௮1:9. சண்டைக்காரியோடே ஒரு 
பெரிய வீட்டில்‌ குடியிருப்பதைப்‌ 
பார்க்கிலும்‌, வ்ட்டின்மேல்‌ ஒரு 
மூலையில்‌ தங்கியிருப்பதே நலம்‌. 


நல்ல மனைவியைக்‌ கண்டுபிடிக்கிறவன்‌. 
வி 


பாக்கியவானாகயிருக்கிறான்‌. மனை! 
சண்டைக்காரியாகமிருந்தால்‌, அவளுடைய 
க அநேக வேதனைகளும்‌ 


சண்டைக்காரி தன்‌ 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பிள்ளைகளை 
கவனிக்கமாட்டாள்‌. 
'வேலைக்காரர்களையும்‌, 
இரக்கமில்லாமல்‌ 


தன்னுடைய 
சரியாய்க்‌ 

தன்னுடைய 
வேலைக்காரிகளையும்‌, 
அடக்கி ஒடுக்குவாள்‌. 


ஒரு டைய 
பெரியதாயிருக்கலாம்‌. அந்த வீட்டில்‌ 
ஆடம்பரமான அழகுப்‌ பொருட்கள்‌ 
ஏராளமாயிருக்கலாம்‌. அந்த வீடு அதிக 
பொருள்‌ செலவு செய்து 
அலங்கரிக்கப்பட்டிருக்கலாம்‌. வீட்டில்‌ எல்லா 
வாதிகளும்‌ இருந்தாலும்‌. வீட்டுக்காரருடைய 
நல்ல மனைவியாக 
இல்லையென்றால்‌, அந்த வீட்டில்‌ 
நிம்மதியிருக்காது. சந்தோஷமும்‌, 
சமாதானமும்‌, ஆறுதலும்‌ இருக்காது. 


வீடு 


சண்டைக்காரியோடே ஒரு பெரிய 
வீட்டில்‌ குடியிருப்பதைப்‌ பார்க்கிலும்‌, 
வீட்டின்மேல்‌ ஒரு மூலையில்‌ தங்கியிருப்பதே. 
நலம்‌. வீட்டுக்காரர்‌ இப்படிப்பட்ட ஒரமான 
இடத்தையே தனக்கு சாதகமான இடமாகத்‌ 
தெரிந்தெடுப்பார்‌. வீட்டின்‌ மூலையில்‌ 
தனியாக, அமைதியாக அமர்ந்திருப்பார்‌ 
சண்டைக்கார மனைவியின்‌ கடுஞ்சொற்கள்‌ 
தன்னுடைய செவிகளில்‌ கேட்கக்கூடாது 
என்பதற்காக, அவர்‌ ஒரமாய்‌ ஒதுங்கியே 
இருப்பார்‌ 


வீடு சிறியதாகயிருந்தாலும்‌, மனைவி 
நல்லவளாகயிருக்கும்போது, அந்த வீட்டில்‌ 
தேவனுடைய ஆசீர்வாதம்‌ தங்கியிருக்கும்‌. 
வீடு பெரியதாகமிருந்தாலும்‌, மனைவி 
சண்டைக்காரியாயிருக்கும்போது, அந்த 
வீட்டில்‌ தேவனுடைய சாபம்‌ தங்கியிருக்கும்‌. 
நல்ல மனைவி தன்‌ வீட்டைக்‌ கட்டுகிறாள்‌. 
சண்டைக்காரி தன்‌ வீட்டை 


இடித்துப்போடுகிறாள்‌. 


துன்மார்க்கனுடைய மனம்‌ 


நீதி 21:10. 


தீதி 21:10. துன்மார்க்கனுடைய மனம்‌ 
பொல்லாப்யைச்‌ செய்ய விரும்பும்‌; 
அவன்‌ கண்களில்‌ அவன்‌ அயலானுக்கு 
இரக்கங்கிடையாது. 





f= THE 
TT 


துன்மார்க்கன்‌ பிறருக்கு தீங்கு செய்ய 
விரும்புகிறான்‌. இதனால்‌ தனக்கு ஏதாவது 
நன்மையும்‌ லாபமும்‌ உண்டாகும்‌ என்று 
எதிர்பார்க்கிறான்‌. துன்மார்க்கனுடைய மனம்‌ 
பொல்லாப்பை செய்ய விரும்பும்‌. 
துன்மார்க்கன்‌ பிறர்மீது. 
அன்பாகயிருக்கமாட்டான்‌. பிறருக்கு நன்மை 
செய்யமாட்டான்‌. பிறருக்கும்‌ மனதுருக்கம்‌ 
காண்பிக்கமாட்டான்‌. துன்மார்க்கன்‌ பாவமான 
காரியங்களை யோசித்து செய்கிறான்‌ 
இவனால்‌ யாருக்கும்‌ எந்த நன்மையும்‌ 
உண்டாகாது. துன்மார்க்கனுடைய 
கண்களில்‌, அவனுடைய  அயலானுக்கும்‌ 
இரக்கம்‌ கிடையாது. 

சிநேகிதருக்கோ, 

உறவினருக்கோ, 

நன்மையும்‌ உண்டாகாது. 


பரியாசக்காரன்‌ 


நீதி 21:11 


நீதி இ. பரியாசக்காரணை 
தண்டிக்கும்போது பேகை 
ஞானமடைவான்‌; ஞானவான்‌ 


போதிக்கப்படும்போது அதிவடைவான்‌.. 


பரியாசக்காரனை சட்டத்தின்‌ பிரகாரம்‌ 
தண்டிக்கவேண்டும்‌. அவன்‌ 
தண்டிக்கப்படும்போது பேதையும்‌: 
ஞானமடைவான்‌. பரியாசக்காரனுக்குக்‌ 
கொடுக்கப்படும்‌ தண்டனையைப்‌ பார்த்து, 
பேதை புத்தி தெளிவான்‌. தன்னுடைய 
தப்பிதங்களிலிருந்து விழித்துக்கொள்வான்‌. 
எச்சரிப்பைப்‌ பெற்றுக்கொள்வான்‌. பாவத்தின்‌ 
தீமையை அறிந்துகொள்வான்‌. 

பரியாசக்காரனைத்‌ தண்டிக்கவேண்டும்‌. 
ஞானவானுக்குப்‌ போதிக்கவேண்டும்‌. 
கர்த்தருடைய வார்த்தைகளை ஞானிகளுக்கு 
ஆலோசனைகளாகவும்‌,  புத்திமதிகளாகவும்‌: 
சொல்லவேண்டும்‌. அப்போது ஞானவானும்‌ 
அறிவடைவான்‌. அவனுக்கு அருகிலிருக்கும்‌ 
பேதையும்‌ ஞானமடைவான்‌. மற்றவர்களைத்‌ 
தண்டித்தாலே பேதை திருந்துகிறான்‌. 
மற்றவருக்குப்‌ போதித்தாலே பேதை 
அறிவடைகிறான்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


தீதிபரர்‌ 
நீதி 2112 


நீதி ௮:12. தீதியரர்‌ துன்மார்க்கருடைய 
வீட்டைக்‌. கவனித்துப்பார்க்கிறார்‌; 
துன்மார்க்கரைத்‌ 'தீங்கில்‌ 
கவிழ்த்தூப்போடுவார்‌. 
என்னும்‌ வார்த்தை 
பிரபுக்களையும்‌, 
நியாயாபதிகளையும்‌ குறிக்கிறது. இவர்கள்‌ 
துன்மார்க்கருடைய வீட்டைக்‌ கவனித்துப்‌ 
பார்க்கிறார்கள்‌. அவன்‌ தன்னுடைய வீட்டில்‌ 
ஆயுதங்களை பதுக்கி வைத்திருக்கிறானா, 
கொள்ளையடித்த பொருட்களை ஒழித்து, 
வைத்திருக்கிறானா என்பதையெல்லாம்‌. 
தேடிப்‌ பார்க்கிறார்கள்‌. துன்மார்க்கனுடைய 
வட்ட சோதனை. போடுகிறார்கள்‌ 
துன்மார்க்கத்தைப்‌ பற்றியும்‌, 
திருட்டுத்‌ தொழிலைப்பற்றியும்‌ அவனுடைய 
குடும்பத்தாரிடம்‌ விசாரிக்கிறார்கள்‌. 


நியாயாதிபதிகளும்‌, 
துன்மார்க்கனை 
கவிழ்த்துப்போடுகிறார்கள்‌ 
துன்மார்க்கத்தினிமித்தம்‌ 
தண்டனை கொடுக்கிறார்கள்‌. 


அதிகாரிகளும்‌ 
நீங்கில்‌ 
அவனுடைய 
அவனுக்குத்‌ 
அவன்‌ 
பிறருக்கு தொடர்ந்து தீங்குசெய்யாதவாறு, 


தண்டித்து, தடைபண்ணுகிறார்கள்‌. 
துன்மார்க்கன்‌ சமுதாயத்தில்‌ 
நோய்கிருமியைப்போல. இருக்கிறான்‌. 
இவனைக்‌ கட்டுப்படுத்தவில்லையென்றால்‌, 
முழுசமுநாயமும்‌ இவனால்‌ பாதிக்கப்படும்‌. 


அவனை 


ஏழையின்‌ கூக்குரல்‌ 
நீதி 21:18 


1d 21:18. ஏழையின்‌ கூக்குரலுக்குத்‌ 

செவியை அடைத்துக்‌ 
னன்ன! தானும்‌ சத்தமிட்டுக்‌. 
கூப்பிடும்போது கேட்கப்படமாட்டான்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


இரக்ககுணமில்லாதவன்‌ 
உதவிசெய்யமாட்டான்‌. இவனிடத்தில்‌. 
அன்பும்‌, கரிசனையும்‌, மனதருக்கமும்‌ 
இருக்காது. இவன்‌ ஏழையின்‌ கூக்குரலுக்கு 
தன்‌ செவியை அடைத்துக்கொள்வான்‌. 
ஏழையின்‌ வீட்டு வாசல்‌ பக்கமே 
போகமாட்டான்‌. ஏழைகள்‌ தன்‌ வீட்டிற்கு 
வந்தாலும்‌, தன்னுடைய வீட்டின்‌ கதவை 
அடைத்து, அவர்களை வெளியே 
துரத்திவிடுவான்‌ ஏழைகளுக்கு 
துன்மார்க்கனுடைய வீட்டில்‌ இடமில்லை. 


பிறருக்கு 


யூதமார்க்கத்தாரிடம்‌ 
பிரசங்கம்‌ 
எ. அவர்கள்‌ 
கேட்டபொழுது, மூர்க்கமடைந்து. அவனைப்‌ 
பார்த்துப்‌ பல்லைக்‌ கடித்தார்கள்‌. அவன்‌ 
பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய்‌, 
வானத்தை அண்ணாந்துபார்த்து, 
தேவனுடைய மகிமையையும்‌, தேவனுடைய 
வலதுபாரிசத்தில்‌ இயேசுவானவர்‌ நிற்கிறதைக்‌ 
வானங்கள்‌ 
திறந்திருக்கிறதையும்‌, மனுஷகுமாரன்‌ 
தேவனுடைய வலதுபாரிசத்தில்‌ நிற்கிறதையும்‌ 
காண்கிறேன்‌ என்றான்‌. அப்பொழுது 
அவர்கள்‌ உரத்தசத்தமாய்க்‌ கூக்குரலிட்டுத்‌ 
தங்கள்‌ காதுகளை அடைத்துக்கொண்டு, 
ஒருமனப்பட்டு அவன்மேல்‌ பாய்ந்து, அவனை 
நகரத்துக்குப்‌ புறம்பே தள்ளி, அவனைக்‌ 
கல்லெறிந்தார்கள்‌. சாட்சிக்காரர்‌ தங்‌ 
வஸ்திரங்களைக்‌ கழற்றி, 
ஒரு. வாலிபனுடைய 
வைத்தார்கள்‌" (அப்‌ 7:54-58). 


இரக்கம்‌ செய்யாதவனுக்கு இரக்கம்‌ 
கிடைக்காது. நாம்‌ பிறருடைய கூக்குரலை 
கேட்காதவாறு ம்முடைய செவிகளை 
அடைத்துக்கொண்டால்‌, நாம்‌ கூக்குரலிடும்‌. 
போது மற்றவர்கள்‌ தங்களுடைய 
செவிகளை அடைத்துக்கொள்வார்கள்‌. நாம்‌ 
பிறருக்கு உதவிசெய்தால்தான்‌ பிறர்‌ நமக்கு 
உதவிசெய்வார்கள்‌. நாம்‌ பிறருக்கு 
உதவிசெய்யவில்லையென்றால்‌, ஒருவரும்‌ 
நமக்கு உதலிசெய்யமாட்டார்கள்‌. நாம்‌ 
எல்வளவுதான்‌ சத்தமிட்டு கூப்பிட்டாலும்‌, 
மற்றவர்கள்‌ நம்முடைய கூக்குரலை 
செவிகொடுத்து கேட்கமாட்டார்கள்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


'சுயாதீனப்பிரமாணத்தினால்‌ 
நியாயத்தீர்ப்படையப்போகிறவர்களாய்‌ 
அதற்கேற்றபடி பேசி, அதற்கேற்றபடி 
செய்யுங்கள்‌. ஏனென்றால்‌, 
இரக்கஞ்செய்யாதவனுக்கு இரக்கமில்லாத 

கிடைக்கும்‌; 
இரக்கம்‌ 
மேன்மைபாராட்டும்‌" (யாக்‌ 2:12,13) 


அந்தரங்கமாய்க்‌ 
கொடுக்கப்பட்ட வெகுமதி 
நீதி 21:14 


நீதி ஊக, அத்தரங்கமாய்க்‌: 
கொடுக்கப்பட்ட வெகுமதி கோபத்தைத்‌ 
தணிக்கும்‌; மடியிலுன்ன பரிதானம்‌ 
குரோதத்தை ஆற்றும்‌. 


பிறருக்கு, கொடுப்பது 
நல்லதுதான்‌. நாம்‌ மந்த ஞானத்தோடு 
பிறருக்கு வெகுமதி கொடுக்கவேண்டும்‌. 
வெகுமதி நல்லதாகவும்‌ தரமானதாகவும்‌ 
இருக்கவேண்டும்‌. நாம்‌ பிறருக்கு வெகுமதி 
கொடுக்கும்போது, அவர்களுடைய கோபம்‌ 
தணியும்‌. ஒரு சிலர்‌ தங்கள்‌ கோபத்தை 
வெளிப்‌ பேசாமல்‌, 
புகைந்து 
அப்படிப்பட்டவர்களுக்கு 
அந்தரங்கமாய்க்‌ 
அவர்களுக்குள்ளே 


தங்களுக்குள்ளேயே 
கொண்டிருப்பார்கள்‌. 


வெகு! 
கொடுக்கும்போது. 
புகையும்‌ கோபம்‌ அணைந்துபோகும்‌. 


வழக்குகள்‌ 

நீதியான 

தீ கொடுக்கப்படும்‌. அங்கு 
வெகுமதிகளையும்‌, பரிதானங்களையும்‌ 
கொடுத்து நீதியை விலை பேசக்கூடாது. 
சத்தியத்தைப்‌ புரட்டக்கூடாது. நம்முடைய 
பணம்‌ அநீதிக்குத்‌ துணைபோகக்கூடாது. 
கர்த்தர்‌ நமக்குக்‌ கொடுத்திருக்கும்‌ 
ஆஸ்தியை, அவருக்குப்‌ பிரியமான வழியில்‌ 
நம்முடைய 

இச்சைகளை 


ஐசுவரியங்களை அநியாயமான 
பயன்படுத்தக்கூடாது. 





ழ்‌ நயனா 
யாய 


மடியிலுள்ள பரிதானம்‌. 
ஆற்றும்‌. நாம்‌ எல்லோரிடமும்‌. 
சமாதானமாயிருக்கவேண்டும்‌. பிறருடைய 
கோபம்‌ தணிவதற்கு நம்முடைய பணம்‌ 
உதவியாயிருக்குமென்றால்‌, அதை 
பரிதானமாய்க்‌ கொடுப்பதில்‌ தவறு 
ஒன்றுமில்லை. ஆனால்‌ அரசாங்கத்திலும்‌, 
நீதிமன்றத்திலும்‌, சலுகைகளை பெறுவதற்கும்‌, 
நீதியைப்‌ புரட்டுவதற்கும்‌ பரிதானம்‌. 
கொடுக்கக்கூடாது. 


குரோதத்தை 


நியாயந்தீர்ப்பது 
நீதி 21:15 


நீதி 2115. தியாயத்தீர்ப்பது. 
தீதிமானுக்குச்‌. சந்தோஷமும்‌, 
அக்கிரமக்காரருக்கோ அழிவுமாம்‌. 


தேசத்தில்‌ நீதியும்‌ நியாயமும்‌ 
இருப்பதைப்‌ பார்க்கும்போது நீதிமானுக்கு 
சந்தோஷமாயிருக்கும்‌. தங்களுடைய 
தேசத்தில்‌ நீதியான ஆட்சி நடைபெறுவதைப்‌ 
பார்த்து நீதிமான்கள்‌ மிகுந்த 
சந்தோஷப்படுவார்கள்‌ நீதிமான்களும்‌. 
நீதியான கிரியைகளை  நுடப்பிப்பார்கள்‌. 
நேசத்தின்‌ பிரமாணங்களுக்கு கீழ்ப்படிந்து, 
ஜீலிப்பார்கள்‌. நியாயந்தீர்ப்பது நீதிமானுக்கு, 
சந்தோஷம்‌. துன்மார்க்கன்‌ 
தண்டிக்கப்படுவதைப்‌. பார்க்கும்போது. 
நீதிமானுக்கு 'சந்தோஷமாயிருக்கும்‌. 
தண்டனை கடினமாகயிருக்கும்போது, 
தேசத்தில்‌ துன்மார்க்கமும்‌, பாவமும்‌ 
குறையும்‌ 

யந்தீர்ப்ப அக்கிரமக்காரருக்‌ 

இக்‌ கெடுக்கும்‌... பலிகள்‌ த்யான 
நியாயத்தீர்ப்பை விரும்பமாட்டார்கள்‌. 
நியாயத்தீர்ப்பு பாவிகளுக்கும்‌, 
அக்கிரமக்காரருக்கும்‌. விரோதமாகக்‌. 
கொடுக்கப்படும்‌. 
நியாயத்தீர்ப்புக்களினால்‌ 
தண்டிக்கப்படுவார்கள்‌. 
பாடுகளும்‌, 
நீதியான 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பார்க்கும்போது. அக்கிரமக்காரனுக்கு 
பயமுண்டாகும்‌. தனக்கும்‌ அப்படிப்பட்ட 
தண்டனை கிடைக்குமென்று பயந்து 
நடுங்குவான்‌. அதிகாரிகள்‌ அநியாயம்‌. 
செய்கிறவர்களை மாத்திரமே கடினமாய்த்‌ 
தண்டிக்கிறார்கள்‌. உண்மையான 
அதிகாரிகள்‌ நீதிமானை 


தண்டிக்கமாட்டார்கள்‌. 


விவேகத்தின்‌ வழி. 
நீதி 21:16 


நீதி 26. விவேகத்தின்‌ வழியை 
விட்டுத்‌ தப்பி நடக்கிற 
செத்தவர்கனின்‌' 

தாபரிப்பான்‌. 


கர்த்தருடைய வழி விவேகத்தின்‌ வழி, 
நம்முடைய கர்த்தராகிய இயேசுகிறிஸ்துவே 
நமக்கு. வழியாகவும்‌, வாசலாகவும்‌ 
இருக்கிறார்‌. நாம்‌ கர்த்தருடைய நீதியின்‌ 
வழியை விட்டு விலகக்கூடாது. விவேகத்தின்‌ 

நடக்கக்கூடாது. 

நடக்கிறார்கள்‌. 


துன்மார்க்கர்‌ 
விவேகத்தின்‌ 
விவேகத்தின்‌ 
துன்மார்க்கரோ 


சிறி, 
வழியில்‌ 
வழி 
நீதியிலும்‌, 


ம்‌ பிரியப்படமாட்டார்கள்‌. 


சத்தியத்திலும்‌ 
இவர்களுக்கு விவேகத்தின்‌ வழியில்‌ நடக்க 


உண்மையிலும்‌: 


பிடிக்காது. சிறிது தூரம்‌ விவேகத்தின்‌ 

வழியில்‌ நடந்துவிட்டு, அது பிடிக்காமல்‌, 

அந்த வழியை விட்டு தப்பி நடப்பார்கள்‌. 

இப்படிப்பட்டவர்கள்‌ செத்தவர்களின்‌ 
கூட்டத்தில்‌ தாபரிப்பார்கள்‌. 

வழிமில்‌ நடந்தால்‌. 

ஜீவனைப்‌ 

ச றக்கொள்ளவாம்‌ வழிதப்பி நடந்தால்‌ 

தாறுமாறாக நடக்கவேண்டும்‌. அதன்‌ முடிவு 


எங்கு போகிறோம்‌ 
தெரியாமலேயே, 
அலைந்துகொண்டிருப்பார்கள்‌. 





ழ்‌ நவள 
யாய 


கர்த்தராகிய இயேசுகிறிஸ்துவின்‌ 
உபதேசத்திற்குக்‌ கீழ்ப்படிந்து; அவருடைய 
அடிச்சுவடுகளைப்‌ பின்பற்றும்போது நமக்கு. 
ஜீவன்‌ கிடைக்கும்‌. நாம்‌ ஜீவனுள்ளவர்களின்‌ 
கூட்டத்தில்‌ தாபரிப்போம்‌. விவேகத்தின்‌: 
வழியை விட்டு தப்பி நடக்கிறவர்கள்‌ 
பாவிகளாகவும்‌, கர்த்தரிடத்தில்‌ 
பத்தியில்லாதவர்களாகவும்‌ இருப்பார்கள்‌. 
இவர்கள்‌ விவேகமில்லாத மதியீனர்கள்‌. 
இவர்கள்‌ காணாமல்போன ஆடுகளைப்போல, 
அங்குமிங்கும்‌ சுற்றி அலைந்து 
கொண்டிருப்பார்கள்‌. 


சிற்றின்பப்பிரியன்‌ 
நீதி 2117 


நீதி ஜயர. 
தரித்திரனாவான்‌;. 
எண்ணெயையும்‌ 
ஐசுவரியவானாவதில்லை. 


துன்மார்க்கன்‌ 
சிற்றின்பப்பிரியனாயிருக்கிறான்‌. அவன்‌ 
எல்லாவற்றின்மீதும்‌ ஆசைப்படுகிறான்‌. 
உலகசிநேகம்‌ தேவனுக்கு விரோதமான 
பகை, துள்மார்க்கனோ இந்தப்‌ 
பிரபஞ்சத்தின்மீதும்‌ இந்தப்‌ 
பிரபஞ்சத்திலுள்ள காரியங்களின்மீதும்‌ ஆசை 
வைக்கிறான்‌. தன்னுடைய மாம்சத்தின்‌ 
ரணகள நிறைவேற்றவேண்டும்‌ என்பதே 
இவனுடைய விருப்பம்‌. இவனுடைய 
ஆசைகள்‌ இவனுக்கு கட்டுப்பட்டிருக்காது. 
ஆசைகள்‌ இவனை ஆளுகை செய்யும்‌. 
கர்த்தருடைய பிள்ளைகள்‌ 
ஒழுக்கமாகவும்‌, கண்ணியமாகவும்‌, 
பரிசுத்தமாகவும்‌ ஜீவிக்கவேண்டும்‌. 
கர்த்தருக்குப்‌ பிரியமான காரியமே நமக்கும்‌ 
பிரியமானதாகயிருக்கவேண்டும்‌. 


பேராசையிருக்கக்கூடாது. 
எண்ணெயையும்‌ 
தரித்திரனாவான்‌. 
தன்‌ ஆஸ்தியை 
ஆசையை அடக்க 
முடியாதவன்‌ பிறரிடத்தில்‌ பிச்சை 
கேட்குமளவுக்கு தரித்திரனாகிவிடுவான்‌. 
கர்த்தருடைய பிள்ளைகள்‌ செல்லும்‌ செலவை 
கணக்குப்‌ பார்த்து, எளிமையாகவும்‌, 
சிக்கனமாகவும்‌ வாழப்பழகிக்கொள்ள 
வேண்டும்‌. எளிமை ஏழ்மையல்ல. 


அத தபோடுவான்‌ 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நீதிமான்‌ 
நீதி 21:18 


நீதி 28. தீதிமானுக்குப்‌ 
பதிலாகத்‌ துன்மார்க்கனும்‌, 
செம்மையானவனுக்குப்‌ பதிலாக 


துரோகியும்‌ மீட்கும்பொருனாவார்கள்‌. 


தேசத்திலே தீங்கு 
இவர்களால்‌ நேசத்தின்‌ 
ஏராளமான பிரச்சனைகள்‌ 
துன்மார்க்கனை சட்டப்‌ 
தண்டிக்கவேண்டும்‌. 
தண்டித்து 


துன்மார்க்கர்‌ 
செய்கிறார்கள்‌. 
ஜனங்களுக்கு 
வருகிறது. 
பிரகாரமாக 
இவர்களைத்‌ 
ஒடுக்கவில்லையென்றால்‌, இவர்கள்‌ 

த்‌ அமைதியைக்‌ கெடுத்துப்‌ 

கர்த்தர்‌ துன்மார்க்களைத்‌ 

தண்டிக்கிறார்‌. துரோகிமின்மீது தமது 
ஆக்கினைத்தீர்ப்பைக்‌ கொடுக்கிறார்‌ 
தேசத்தில்‌ அழிவு வரும்போது, கர்த்தர்‌ 
நீதிமானையும்‌ செம்மையானவனையும்‌ 
தப்புவிக்கிறார்‌. துன்மார்க்கனையும்‌ 
துரோகியையும்‌ தண்டிக்கிறார்‌. 


நீதிமானும்‌. செம்மையானவனும்‌. 
அழிந்துபோவது கர்த்தருக்குப்‌ பிரியமானதல்ல. 
நீதிமான்‌ அழிந்துபோவதற்குப்‌ பதிலாக, 
தன்மாரக்கும துரோகியும்‌ அழிந்து, 

கர்த்தர்‌ விரும்புகிறார்‌ 

பதிலாக துன்மார்க்கன்‌ 
மீட்கும்‌ பொருளாகமிருக்கிறான்‌. நீதிமான்‌ 
அழியாமல்‌ துன்மார்க்கன்‌ அழிந்துபோகிறான்‌. 
செம்மையானவனுக்குப்‌ பதிலாக துரோகி 
மீட்கும்‌ பொருளாயிருக்கிறான்‌. 
துரோகிகளுக்கு அழிவு வந்தாலும்‌, கர்த்தர்‌ 
செம்மையானவனை 'அழிந்துபோகாமல்‌ 
பாதுகாக்கிறார்‌. 


சண்டைக்காரி. 


நீதி 21:19 


நீதி 21:19. சண்டைக்காரியும்‌ 
யமான: ஸ்திரீயுடன்‌ 

குடியிருப்பதைப்‌ பார்க்கிலும்‌ 

வனாத்தரத்தில்‌ குடியிருப்பது நலம்‌. 





ழ்‌ நள 
ஈயா 


நம்முடைய நாவை கடிவாளம்‌ போட்டு 
அடக்கவேண்டும்‌. 

வார்த்தைகளை 

வேண்டும்‌. தாறுமாறான வார்த்தைகளைப்‌ 
பேசினால்‌, குெபத்திற்குள்ளும்‌, 
சிநேகிதர்களுக்குள்ளும்‌, 
சமுதாயத்திற்குள்ளும்‌ 
சண்டையும்‌ வரும்‌. 


அறங்கள்‌ 


சண்டைக்காரியும்‌, 
கோபக்காரியுமான ஒருத்தியிருக்கும்‌ 
போது, அவளோடு 'சமாதானமாய்‌ 
குடியிருக்க முடியாது. இப்படிப்பட்ட வீட்டில்‌ 
சமாதானமும்‌ சந்தோஷமும்‌ இருக்காது. 
சமாதானத்திலும்‌ சந்தோஷத்திலும்‌ 
குடியிருக்க முடியாதவர்கள்‌, 
சமாதானத்திலும்‌ அன்பிலும்‌ 
குடியிருக்கமாட்டார்கள்‌. சண்டையும்‌ 
கோபமும்‌ இருக்கிற இடத்தில்‌ அன்பு 
இருக்காது. ஒரு வீட்டில்‌ சண்டை 
போட்டுக்கொண்டு சமாதானமில்லாமல்‌ 
குடியிருப்பதைவிட, வனாந்தரத்தில்‌ 
சண்டையில்லாமல்‌ அமைதியாக குடியிருப்பதே 
மிகவும்‌ நல்லது. 


ஒரு வீட்டில்‌ 


'திரவியமும்‌ எண்ணெயும்‌ 
நீதி 21:20 


நீதி 2120. வேண்டிய திரவியமும்‌ 
எண்ணெயும்‌ ஞானவானுடைய 
வாசஸ்தலத்தில்‌ உண்டு; மூடனோ 
அதைச்‌ செலவழித்துப்போடுகிறான்‌. 


ஞானமுள்ளவன்‌ தன்னுடைய 
ஆஸ்தியை விருத்திபண்ணுகிறான்‌. செல்லும்‌ 
செலவை கணக்குப்‌ பார்க்கிறான்‌. தன்னுடைய 
குடும்பத்தின்‌ தேவைகளை சந்திக்கிறான்‌. 
எந்தக்‌ குறைவுமில்லாமல்‌ சம்பூரணமாய்‌ 
ஜீவிக்கிறான்‌. தன்னுடைய வீட்டில்‌ 
என்னென்ன திரவியங்களெல்லாம்‌ 
இருக்கிறது. அவை எவ்வளவு இருக்கிறது. 


தனது திரவியத்தில்‌ சிறிது: 
மீதமும்‌ வைத்திருக்கிறான்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மூடனோ தன்னிடத்திலுள்ள எல்லா 
ஆஸ்தியையும்‌ அழித்துப்போடுகிறான்‌. 
இவனிடத்திலும்‌ திரவியமும்‌ எண்ணெயும்‌ 
இருக்கும்‌. ஆனால்‌ இவனோ, ஞானமில்லாமல்‌ 
அனைத்தையும்‌  செலவழித்துப்‌ 
போடுகிறான்‌. முடிவில்‌ ஒன்றுமில்லாமல்‌ 
வெறுமையாயிருக்கிறான்‌. நம்முடைய வீடு 
சாதாரண சிறிய வீடாகமிருந்தாலும்‌, பழைய 
வீடாகயிருந்தாலும்‌, அதை நல்லமுறையில்‌ 
பராமரிக்கவேண்டும்‌. பராமரிக்காத வீடு, 
பெரியவீடாகமிருந்தாலும்‌, அது புதிய 
வீடாகயிருந்தாலும்‌, அது 
பிரயோஜனமற்றதாகவே. இருக்கும்‌. 
ஞானமுள்ளவன்‌ தன்னிடத்திலுள்ளதை 
ஞானத்தோடு பயன்படுத்துகிறான்‌. 


நீதியும்‌ தயையும்‌ 
நீதி 21:21 


நீதி 2121. நீதியையும்‌ தயையையும்‌ 
பின்பற்றுகிறவன்‌ ஜீவனையும்‌ 
நீதியையும்‌ மகிமையையும்‌ 
கண்டடைவான்‌. 


நம்முடைய காரியங்களை நீதியோடும்‌. 
ம்‌ செய்யவேண்டும்‌. நம்‌ 
ளிலும்‌ 
பரிபூரணமாயிருக்க முடியாது. 
நம்முடைய செய்கைகளில்‌ நீதியும்‌, அன்பும்‌, 
இரக்கமும்‌, மனதுருக்கமும்‌ 
இருக்கவேண்டும்‌. நம்முடைய ஜீவியத்தில்‌ 
நாம்‌ நீதியையும்‌ தயையையும்‌. 
பின்பற்றவேண்டும்‌. பரிபூரணமடைய 
வேண்டும்‌ என்பதுதான்‌. நம்முடைய முயற்சி 
ஆனாலும்‌ நாம்‌ நீதியையும்‌ தமையையும்‌ 
பின்பற்றும்போது நமக்குள்ளே ஆறுதலும்‌ 
சமாதானமும்‌ உண்டாகும்‌. 
பின்பற்றுகிறவர்கள்‌ 
கண்டடைவார்கள்‌. அத்தோடு 
மகிமையையும்‌ கண்டடைவார்கள்‌. 


பலவான்களூுடைய 
பட்டணத்தின்‌ மதில்‌ 


நீதி 21:22 


நீதி ௮:௨.  பலவான்‌௧களுடைய 
பட்டணத்தின்‌ மதிலை ஞானமுன்னவன்‌ 
ஏறிப்பிடித்து, அவர்கள்‌ நம்பின 
அரணை இடித்தூப்போடு வான்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


ஞானமுள்ளவர்கள்‌. 
காரியங்களை செய்வார்கள்‌. இவர்கள்‌ 
ஒருவேளை சரீர பலமுள்ளவர்களாகவோ, 
அல்லது ஐசுவரியவான்‌௧ளாகவோ அல்லது. 
'தலைவர்களாகவோ இருக்கமாட்டார்கள்‌. 
இவர்களால்‌ மற்றவர்களுக்கு அதிகமான 
வாக்குறுதிகளை கொடுக்க முடியாமல்‌. 
போகலாம்‌. ஞானமுள்ளவர்கள்‌ 
(க, ஆரவாரமில்லாமல்‌ கிரியை 
நட்ப்பிப்பார்கள்‌. ஆனாலும்‌ அவர்களுடைய 
கிரியைகள்‌ பெரிதாயிருக்கும்‌. அவர்கள்‌ 
பெரிய காரியங்களை செய்து முடிப்பார்கள்‌. 


பெரிய 


பலவான்களையும்‌, 
ஐசுவரியவான்களையும்‌, தலைவர்களையும்‌ 
மிஞ்சுமளவக்கு, ஞானமுள்ளவர்கள்‌ பெரிய 
காரியங்களை செய்து முடிப்பார்கள்‌. 
பலவான்கள்‌ தங்கள்‌ பலத்தையும்‌, 
ஐசுவரியவான்கள்‌ தங்கள்‌ ஐசுவரியத்தையும்‌, 
தலைவர்கள்‌ தங்கள்‌ செல்வாக்கையும்‌ 
நம்புகிறார்கள்‌. ஞானமுள்ளவனோ 
கர்த்தரையும்‌, கர்த்தருடைய கிருபையையும்‌ 
நம்புகிறான்‌. ஞானமுள்ளவன்‌ 
பலவான்களுடைய பட்டணத்தின்‌ மதிலை 
ஏறிப்பிடிப்பான்‌. அவர்கள்‌ நம்பின அரணை 
இடித்துப்போடுவான்‌. 


னமுள்ளவன்‌  பலலான்களுடைய 
பத்தையும்‌! பெம்ள த்தையும்‌. அராத்து 
அறிந்திருப்பான்‌. அவனுடைய பட்டணத்து 
மதிலின்‌ அளவுகளையெல்லாம்‌ அளந்து 
பார்த்திருப்பான்‌. பலமுள்ளவனும்‌ தன்‌ 
பட்டணத்தின்‌  மதிலைப்‌ பார்க்கிறான்‌. 
அதுவே தனக்குப்‌ பாதுகாப்பு என்று 
நம்புகிறான்‌. ஞானமுள்ளவனோ 
பட்டணத்தின்‌ மதிலை ஏறிப்பிடிப்பதற்காகவும்‌, 
அந்த அரணை இடித்துப்போடுவதற்காகவும்‌, 
அதை அளந்து பார்க்கிறான்‌. 


ஞானமுள்ளவனை 
நேசிப்பார்கள்‌. அவன்மீது 
பிரியமாயிருப்பார்கள்‌.  ஞானமுள்ளவனுக்கு 
ஆதரவு கொடுப்பார்கள்‌. அவனுடைய 
பிரயாசங்களுக்கு கூடயிருந்து. 
உதவிசெய்வார்கள்‌. ஞானமுள்ளவனின்‌. 
கிரியைகளெல்லாம்‌  நீதியுள்ளதாயிருக்கும்‌. 
அவன்‌ யாருக்கும்‌ அநியாயம்‌ செய்யமாட்டான்‌. 


ஜனங்கள்‌ 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஞானமுள்ளவன்‌ தன்னுடைய செயல்களை 
தைரியமாய்ச்‌ செய்வான்‌. ஞானமுள்ளவனுக்கு 
உதலிசெய்கிறவர்களும்‌ தெளிந்த 
சிந்தனையோடும்‌, முழுஇருதயத்தோடு 
அவனுக்கு உதவிபுரிவார்கள்‌. 


ஞானமுள்ளவனுக்கு கிடைத்திருக்கிற 
வெற்றி, அவனுடைய ஞானத்தினாலும்‌, 
நற்குணத்தினாலும்‌, தெளிந்த 
சிந்தனையினாலும்‌ உண்டாயிற்று. 
பலவான்களுக்கு உண்டான தோல்வி, 
அவர்கள்‌ தங்கள்‌ பட்டணத்தின்‌ மதிலையும்‌, 
அரணையும்‌ நம்பினதினால்‌ உண்டான 
தோல்வி. கர்த்தரே பட்டணத்தைக்‌ 
காக்கவேண்டும்‌. கர்த்தர்‌ பட்டணத்தின்‌ 
மதிலைக்‌ காவாராகில்‌,  காக்கிறவனின்‌ 
பிரயாசம்‌ விருதாவாகவே இருக்கும்‌. சரீர 
பலத்தினால்‌. செய்ய முடியாத 
காரியங்களைக்கூட, ஞானத்தினால்‌ செய்து 
முடிக்க முடியும்‌. 


தன்‌ வாயையும்‌ தன்‌ நாவையும்‌ 
காக்கிறவன்‌ 


நீதி 21:23 


நீதி 21:28. தன்‌ வாயையும்‌ தன்‌ 
நாவையும்‌ காக்கிறவன்‌. தன்‌ 
ஆத்துமாவை இடுக்கண்களுக்கு 
விலக்கிக்‌ காக்கிறான்‌. 


தங்கள்‌ ஆத்துமாக்களை 
விரும்புகிறவர்கள்‌, தங்களுடைய 
உதடுகளைக்‌ காத்துக்கொள்ளவேண்டும்‌. 
தங்களுடைய நாவைக்‌ காக்கவேண்டும்‌. 
தங்களுடைய வாயைக்‌ காக்கவேண்டும்‌. 
நம்முடைய நாவு மாறுபாடான. 
வார்த்தைகளைப்‌ பேசக்கூடாது. நம்முடைய 
ய்‌ மதுபானத்தையும்‌, பெருந்தீனியையும்‌ 
கர்த்தர்‌ 
எதுவும்‌ 


காரியம்‌ 

ள்‌ போகக்கூடாது. 
ல்‌ கர்த்தருக்குப்‌ பிரியமில்லாத 
எந்த வார்த்தையும்‌, நம்முடைய வாயிலிருந்து 
வெளியே வரவும்கூடாது. 





ழ்‌ நள 
யாய 


ஆத்துமாவை இடுக்கண்களுக்கு விலக்கிக்‌ 

காக்கவேண்டுமென்றால்‌, 

வாயையும்‌, நம்முடைய 

காக்கவேண்டும்‌. நாம்‌. 

இருதயத்தை காத்துக்கொண்டால்‌. 

நம்முடைய நாவை 

விலக்கிக்‌ காத்துக்கொள்ளும்‌ நாம்‌ 

ல்‌ நாவைக்‌ காத்துக்கொண்டால்‌. 
நம்முடைய இருதயத்தை 

இடுக்கண்களுக்கு விலக்கிக்‌ 

காத்துக்கொள்ளும்‌, 


அகங்காரமும்‌ இடும்புமுன்னவன்‌ 
நீதி 21:24 


மனுஷருடைய 
கொடுக்கிறது. 
தன்னை மற்றவர்கள்‌ "வல்லை பேசுவதை 
மனுஷனால்‌ சகித்துக்கொள்ள முடியாது. 
தான்‌ பேசுவதற்கு மாற்று கருத்து 
சொல்லுபவர்களையும்‌, தன்னோடு எதிர்த்துப்‌ 
பேசுகிறவர்களையும்‌ மனுஷன்‌ 
பொறுத்துக்கொள்ளமாட்டான்‌. அவர்கள்மீது. 
அவனுக்கு உடனே கோபம்‌ வந்துவிடும்‌. 
அகங்காரமும்‌ இடும்புமுள்ளவனுக்கு: 
பரியாசக்காரன்‌ என்று பெயர்‌. மனுஷன்‌ 
கோபப்படும்போது. அவன்‌ பிறரை 
பரியாசம்பண்ணுகிறான்‌. அகங்காரமுள்ளவன்‌. 
அகந்தையான சினத்தோடே நடக்கிறான்‌. 
நம்முடைய த்‌ 
நாம்‌ 


கோபத்தை. 
கட்டுப்படுத்தவேண்டும்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தாமதிக்கவேண்டும்‌. 
வார்த்தைகளையும்‌, 
நாவையும்‌ கட்டுப்படுத்துவதுபோல, நம்முடைய 
அகந்தையான சினத்தையும்‌ 
கட்டுப்படுத்தவேண்டும்‌. 


சோம்பேறியின்‌ கைகள்‌ 
நீதி 21:25, 26. 


தீதி 2:25, சோம்பேதியின்‌ கைகள்‌: 
வேலைசெய்யச்‌ சம்மதியாததினால்‌, 
அவன்‌ ஆசை அவனைக்‌ கொல்லும்‌. 


நீதி ௮:28, அவன்‌ நான்தோறும்‌. 
ஆவதூடன்‌ இச்சிக்கிறான்‌; நீதிமானோ 
பிசினித்தனமில்லாமல்‌ கொடுப்பான்‌. 


சோம்பேறியும்‌ 
மனுஷர்களைப்போல. 

செய்யவேண்டும்‌. 

சோம்பேறிக்கு எந்தவிதமான சலுகையும்‌ 
கொடுக்கப்படவில்லை. னால்‌ 
சோம்பேறியின்‌ கைகள்‌ வேலை செய்ய 
சம்மதிக்காது. சோம்பேறிகள்‌ தங்களுக்கு 
தாங்களே சத்துருக்களாயிருக்கிறார்கள்‌. 
அவர்களுடைய சோம்பல்தனம்‌ அவர்களை 
பட்டினியாய்ப்‌ போட்டுவிடும்‌. ஒரு வேலையும்‌ 
செய்யாமல்‌ சும்மாயிருக்கிறவனுக்கு 
போஜனம்‌ கிடைக்காது. அவனுடைய வயிறு, 
பசிக்கும்‌. ஆனால்‌ அவனுடைய வாய்க்கு 
போஜனம்‌ ஒன்றும்‌ கிடைக்காமல்‌ போய்விடும்‌. 


சோம்பேறியின்‌ ஆசை அவனைக்‌ 
கதம்‌ சோம்பேறி ர வேலையும்‌ 
செய்யாவிட்டாலும்‌, தனக்கு. எல்லாம்‌ 
வேண்டுமென்று. ஆசைப்படுகிறான்‌. 
ஐசுவரியத்தை இச்சிக்கிறான்‌. தனக்கு 
எல்லா மேன்மையும்‌, மகிமையும்‌. 
உண்டாகவேண்டுமென்று ஆசைப்படுகிறான்‌. 
தன்னுடைய சந்தோஷத்திற்கு ஒரு குறைவும்‌ 
இருக்கக்கூடாது என்று பேராசைப்படுகிறான்‌. 
ஆனால்‌. தான்‌ ஆசைப்படுவதைப்‌ 
பெற்றுக்கொள்வதற்கு, சோம்பேறி எந்த 
முயற்சியும்‌ எடுப்பதில்லை. 





ழ்‌ நள 
யாய 


மற்றவர்கள்‌ எல்லாரும்‌ 
உதவிசெய்யவேண்டுமென்றும்‌, 
வேலைகளை அவர்கள்‌ 
கொடுக்கவேண்டும்‌ என்றும்‌ சோம்பேறி 
எதிர்பார்க்கிறான்‌. ஒரு சிலர்‌ பாவமான 
வழிகளில்‌ ஐசுவரியத்தைச்‌ சேர்த்து, அதை 
துன்மார்க்கமான வழிகளில்‌. 
செலவபண்ணுகிறார்கள்‌. தங்கள்‌ மாம்சத்தின்‌ 
இச்சைகளை, தங்கள்‌ பொல்லாப்பான 
ஐசுவரியத்தினால்‌ நிறைவேற்றுகிறார்கள்‌. 
நேர்மையாகவும்‌, கண்ணியமாகவும்‌, 
கடினமாகவும்‌ உழைக்கவேண்டும்‌ என்னும்‌ 
துன்மார்க்கரிடத்தில்‌ இருக்காது. 
வழிப்பறிகொள்ளைக்காரரைப்‌ 
இவர்களுடைய ஆசையே 
கொன்றுபேடும்‌. 
அநியாயக்காரர்களை சட்டம்‌ தண்டிக்கும்‌. 
அப்போது இவர்கள்‌ அறியாயமாய்ச்‌ சேர்த்த 
ஐசுவரியம்‌ ஒன்றுமில்லாமல்‌ போய்விடும்‌. 


அண்ணியும்‌ கனமாகவும்‌ 


உழைக்கிறான்‌. இவனுக்கு அதிகமான 
ஐசுவரியம்‌ இல்லையென்றாலும்‌, இவனிடத்தில்‌ 
ஒரு குறையும்‌ இருக்காது. இவனுக்குத்‌ 
தேவையான ஆஸ்தியிருக்கும்‌. புசிப்பதற்கு 
போஜனம்‌ இருக்கும்‌. வன்‌ 
பட்டினியாயிருக்கமாட்டான்‌. கர்த்தர்‌ தனக்கு 
கிருபையாய்க்‌ கொடுத்திருக்கிற ஆஸ்தியை 
சந்தோஷமாய்‌ அனுபவிப்பான்‌. ஆஸ்தி 
கொஞ்சமாமிருந்தாலும்‌ அதில்‌ 
திருப்தியோடிருப்பான்‌. 


_ தனக்கு 
தன்னுடைய 
தனக்கு செய்து 


நேர்மையாகவும்‌, 


நீதிமான்‌ தன்னுடைய ஐசுவரியத்தை 


தனக்கும்‌, தன்னுடைய குடும்பத்தாருக்கும்‌. 
பயன்படுத்துவதுபோல, தேவையுள்ள 
மற்றவர்களுக்கும்‌ கொடுத்து உதவிசெய்வான்‌. 
அவர்களுடைய தேவைகளை 
அறிந்துகொண்டு, அவர்களுக்கு 
ப்‌ கொடுப்பான்‌. இதில்‌ அவனுக்கு 
திருப்தியுண்டாகும்‌. நம்முடைய 
லாக்‌ நிறைவேற்றுவதினால்‌ வரும்‌ 
மற்றவர்களுக்கு நன்மை 

உண்டாகும்‌ திருப்தியே 

நீதிமான்‌ 

பிசினித்தனமில்லாமல்‌ பிறருக்குக்‌ கொடுத்து 
உதலிசெய்வான்‌. சோம்பேறி 
மற்றவர்களிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள 
வேண்டுமென்று விரும்புகிறான்‌. நீதிமானோ 
மற்றவர்களுக்கு தாராளமாய்க்‌ 
கொடுக்கவேண்டுமென்று விரும்புகிறான்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


பிரியப்‌ 
PUBLISHERS 


துன்மார்க்கருடைய பலி 


நீதி 21:27 


தீதி ௮:27. துன்மார்க்ககுடைய பலி. 
அருவருப்பானது; அதைத்‌ 
துர்ச்சித்தையோடே செலுத்தினாலோ 
எத்தனை அதிகமாய்‌ அருவருக்கப்படும்‌. 


தேவனே பலிகளின்‌ பிரமாணத்தைக்‌ 
கொடுத்திருக்கிறார்‌. பலிசெலுத்துவது 
தேவனால்‌ நியமிக்கப்பட்டிருக்கிற ஒழுங்கு. 
ம்போது, சுத்த 

விசுவாசத்தோடும்‌, 

மனந்திரும்பியும்‌ 

இப்படிப்பட்ட 

பலிகளில்தான்‌ கர்த்தர்‌ பிரியமாயிருக்கிறார்‌. 
துன்மார்க்கருடைய பலி கர்த்தருக்கு 
அருவருப்பானது. துன்மார்க்கன்‌ தங்கள்‌ 
மனம்‌ வருந்துவதுமில்லை. 


மனந்திருந்துவதுமில்லை. 
தன்னுடைய இச்சைகளை 
அறைந்து 
துன்மார்க்கனுடைய ஜீவியத்தில்‌ நன்மையாக 
காரியம்‌ ஒன்றுமே இருக்காது. அவனுடைய 
ஜீவியத்தில்‌ நன்மைக்கேதுவான மாற்றம்‌. 
எதுவும்‌ உண்டாயிருக்காது. 

ள்மார்க்கள்‌ ர்ச்சிந்தையோடே 
பலிகளைச்‌ செலுத்துகிறான்‌. தன்னுடைய 
துர்‌ஆசை நிறைவேறவேண்டும்‌ என்பதற்காக 
பலிபீடத்தில்‌ வந்து பலிகளைச்‌ 
செலுத்துகிறான்‌. துர்ச்சிந்தையோடே 
செலுத்துகிற பலியை கர்த்தர்‌ அதிகமாய்‌ 
அருவருக்கிறார்‌. மனுஷருடைய இருதயத்தில்‌ 
சுத்தமான பயபக்தியிருக்கவேண்டும்‌. 
மாய்மாலமான பயபக்தி கர்த்தருக்கு 
அருவருப்பானது. நம்மிடத்தில்‌ மெய்யான 
பரிசுத்தம்‌. இருக்கவேண்டும்‌. நம்மை 
பரிசுத்தவான்‌௧ள்போல காண்பிக்க 
மாய்மாலம்‌ பண்ணக்கூடாது. மாய்மாலம்‌. 
கர்த்தருக்கு அருவருப்பானது. 





ழ்‌ நவள 
யாய 


'மாட்டை வெட்டுகிறவன்‌ மனுஷனைக்‌ 
கொல்லுகிறவனாகவும்‌, ஆட்டைப்‌ 
பலியிடுகிறவன்‌ நாயைக்‌ 
கழுத்தறுக்கிறவனாகவும்‌, காணிக்கையைப்‌ 
படைக்கிறவன்‌ பன்றி த்தத்தைப்‌ 
படைக்கிறவனாகவும்‌,  தூபங்காட்டுகிறவன்‌ 
விக்கிரகத்தை  ஸ்தோத்திரிக்கிறவனாகவும்‌ 
இருக்கிறான்‌; இவர்கள்‌ தங்கள்‌ வழிகளையே 
தெரிந்துகொள்ளுகிறார்கள்‌: இவர்களுடைய 
ஆத்துமா. தங்கள்‌ அருவருப்புக்களின்மேல்‌ 
விருப்பமாயிருக்கிறது. நான்‌ கூப்பிட்டும்‌ 
மறுஉத்தரவு கொடுக்கிறவனில்லாமலும்‌, நான்‌ 
பேசியும்‌ அவர்கள்‌ கேளாமலும்‌, அவர்கள்‌ என்‌ 
பார்வைக்குப்‌ பொல்லாப்பானதைச்‌ செய்து, 
நான்‌ விரும்பாததைத்‌ 
தெரிந்துகொண்டதினிமித்தம்‌, நானும்‌ 
அவர்களுடைய ஆபத்தைத்‌ தெரிந்து 
கொண்டு, அவர்களுடைய  திகில்களை 
அவர்கள்மேல்‌ வரப்பண்ணுவேன்‌. 
கர்த்தருடைய வசனத்துக்கு 
நடுங்குகிறவர்களே, அவருடைய 
வார்த்தையைக்‌ கேளுங்கள்‌; என்‌ 
நாமத்தினிமித்தம்‌ உங்களைப்‌ பகைத்து, 
உங்களை  அப்புறப்படுத்துகிறு உங்கள்‌ 
சகோதரர்‌, கர்த்தர்‌  மகிமைப்படுவாராக 
என்கிறார்களே: அவர்‌ உங்களுக்குச்‌ 
சந்தோஷம்‌ உண்டாகும்படி காணப்படுவார்‌: 
அவர்களோ வெட்கப்படுவார்கள்‌"' 
(ஏசா 66:3-5. 


பொய்ச்சாட்சிக்காரன்‌ 


நீதி 21:28 
நீதி 21:29, 


பொய்ச்சாட்சிக்காரன்‌ 
கெட்டுப்போவான்‌;. செவி 
கொடுக்கிறவனோ 

பேசுத்தக்கவனாவான்‌. 


எப்பொழுதும்‌ 


'பொய்சொல்லுகிறவன்‌. ஒருவேளை 
நிதானமில்லாமல்‌, அவசரத்தில்‌ 
பொய்சொல்லியிருக்கலாம்‌. இப்படிப்பட்ட பாவம்‌ 
மன்னிக்கப்படும்‌. ஒரு சிலர்‌ வேண்டுமென்றே 
பொய்ச்சாட்சி சொல்லுவார்கள்‌. தாங்கள்‌ 
சொல்லுவது பொய்‌ என்பது தெரிந்திருந்தும்‌ 
அதை மாய்ச்‌ சொல்லுவார்கள்‌. 
நன்றாக யோசித்து, ஜோடித்து. பொய்ச்சாட்சி 
சொல்லுவார்கள்‌. இது துணிகரமான பாவம்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பெய்ச்சாட்சிக்காரன்‌ கெட்டுப்போவான்‌. 
தேவனுடைய கோபம்‌ இவன்மீது வரும்‌. 
பொய்யாணையிடுகிறவனும்‌, பொய்ச்சாட்சி 
சொல்லுகிறவனும்‌ கர்த்தருக்கு 
அருவருப்பானவன்‌. 


செவிகொடுக்கிறவன்‌ கர்த்தருடைய 
வார்த்தைக்குச்‌ செவிகொடுத்து, அவருடைய 
பிரமாணத்திற்குக்‌ கீழ்ப்படிகிறான்‌. 
தன்னுடைய அயலானோடு 

மாத்திரமே பேசுகிறான்‌. சத்தியத்திற்கு சாட்சி 
கொடுக்கிறான்‌. இவனுடைய வார்த்தையில்‌ 
உண்மையிருக்கும்‌. உண்மையென்று தனக்கு 


பொய்பேசுவதும்‌ 
பேசாமலிருப்பதும்‌ 


துன்மார்க்கன்‌ 


நீதி 21:29. 


நீதி 2129. 


முகத்தைக்‌. 
செம்மையானவனோ 


நேர்ப்படுத்துகிறான்‌.. 


துன்மார்க்கன்‌ தண்‌ 
கடினப்படுத்துகிறான்‌; 
தன்‌ வழியை 


துன்மார்க்கன்‌ துணிகரபாய்ப்‌ 
செய்கிறான்‌. எவ்வளவு 


பாவமாகுமிருந்தாலும்‌, அதை செய்யும்போது 
அவனுடைய முகத்தில்‌ சஞ்சலமோ, 
கவலையோ, கலக்கமோ, பயமோ இருக்காது. 


பாவம்‌ 
பெரிய 


செவிகொடுக்கமாட்டான்‌. 
இருதயம்‌ கடினமாயிருக்கும்‌. 





ழ்‌ நள 
யாய 


செம்மையானவனோ தன்‌ வழியை 
நேர்படுத்துகிறான்‌. தான்‌ என்ன 
செய்யவேண்டுமென்பதை யோசித்து முடிவு 
பண்ணுகிறான்‌ செம்மையானவன்‌ 
தன்னுடைய வழியிலும்‌, நடையிலும்‌ 
தள்ளாடமாட்டான்‌. எப்போதுமே 
இவனுடைய நடை உறுதியாயும்‌, 
பாதுகாப்பாயும்‌ இருக்கும்‌. கர்த்தருடைய 
ர்த்தையும்‌, அவருடைய பிரமாணமும்‌ 


புல்‌ 

ஆலோசனைகளுக்கும்‌, 

செவிகொடுப்பான்‌. தான்‌ 

தவறான 

பாதையாகயிருக்கும்போ து, தன்னுடைய 

தப்பிதத்தைத்‌ திருத்திக்கொள்கிறான்‌. 
தன்னுடைய வழியை நேர்ப்படுத்துகிறான்‌. 


கர்த்தருக்கு விரோதமான 
ஞானமில்லை 
நீதி 21:80 


நீதி 2190, கர்த்தருக்கு விரோதமான 
ஞானமுமில்லை, புத்தியுமில்லை, 
ஆலோசனை யுமில்லை. 


தேவனுக்கு விரோதமாக யுத்தம்பண்ணி 
யாராலும்‌ வெற்றி பெறமுடியாது. தேவனே 
'சர்வவல்லமையுள்ளவர்‌. அவரே 
சர்வஞானமுள்‌ எவர்‌. தேவனுடைய 
ஞானத்தைவிட | தங்களிடத்தில்‌ 
அதிகஞானமுள்ளது என்று யாரும்‌ 
நினைத்துப்‌ பார்க்கவும்‌ கூடாது. கர்த்தருக்கு 
விரோதமான ஞானமுமில்லை, புத்தியுமில்லை, 
ஆலோசனையுமில்லை. 


சிலர்‌ இந்தப்‌ 
சத்வ களவுக்‌ 
'தலைவர்களாகயிருக்கலாம்‌. 
கர்த்தருடைய  சித்தத்திற்குக்‌ 
நடந்தால்தான்‌, இவர்களுக்கு 


கத்தல்‌ 
அரசியல்‌ 
இவர்கள்‌ 


கீழ்ப்படிந்து 
காரியங்கள்‌ 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சித்திக்கும்‌. இவர்கள்‌ கர்த்தருடைய 
விருப்பத்திற்கு விரோதமாக ஆலோசனை 
பண்ணினாலோ, செயல்படுவதற்கு முயற்சி 
பண்ணினாலோ, இவர்களுடைய காரியங்கள்‌ 
வாய்க்காது. இவர்களுடைய எண்ணங்கள்‌ 


சித்திக்காது. 


ஜெயமோ கர்த்தரால்‌ வரும்‌ 
நீதி 21:31 


நீதி ௮31, குதிரை 
ஆயத்தமாக்கப்படும்‌; 
கர்த்தரால்‌ வரும்‌. 


டய 
ஒத்தாணய மல்‌ 
ஜெயமுண்டாகாது. 
யுத்தம்பண்ணுகிறவர்‌. தே 
ஜெயங்கொடுக்கிறவர்‌. நம்மிடத்தில்‌ எவ்வளவு 
திறமைகள்‌ இருந்தாலும்‌, எவ்வளவு 
வல்லமைகள்‌ இருந்தாலும்‌, இவையெல்லாமே 
கர்த்தரால்‌ ந்த்‌ கிடைத்திருக்கிறது. 
என்பதை உணர்‌ கர்த்தரைத்‌ 
துதிக்கவேண்டும்‌. “த்தத்தில்‌ நவீன 
ஆயுதங்களைப்‌ பயன்படுத்தினாலும்‌, 
யுத்தம்பண்ணுவதற்கு எவ்வளவு தீவிரமான 
பயிற்சிகளை எடுத்துக்கொண்டாலும்‌, ஜெயம்‌ 
கர்த்தரால்‌ மாத்திரமே வரும்‌. நாம்‌ 
யுத்தம்பண்ணும்போது கர்த்தருடைய 
தெய்வீக பிரசன்னம்‌ நம்மோடு 
கூடமிருக்கவேண்டும்‌. கர்த்தர்‌ நமக்கு 
ஆதரவாக யுத்தம்பண்ணவேண்டும்‌. 


திறை. 
ஆயத்தமாக்கப்படும்‌. 
குதிரை வீரர்களையும்‌, 
சாரதிகளையும்‌, 
யுத்தநாளுக்காக 
ஆனாலும்‌ யான பாதுகாப்பு 
கர்த்தரிடமிருந்தே வருகிறது. இரட்சிப்பும்‌ 
ஜெயமும்‌ கர்த்தரால்‌ மாத்திரமே வரும்‌. 
இராணுவத்தின்‌ உதவியில்லாமலேயே 
கர்த்தரால்‌ நமக்கு ஜெயங்கொடுக்க 
முடியும்‌. கர்த்தருடைய உதவியில்லாமல்‌ எந்த 
இராணுவத்தாலும்‌ ஜெயம்பெறமுடியாது. 


யுத்தநாளுக்கு 
ஜெயமோ 


யுத்தநாளுக்கு 
குதிரைகளையும்‌, 
ரதங்களையும்‌, 
காலாட்படை வீரர்களையும்‌ 


ஆயத்தம்பண்ணுகிறார்கள்‌. 





ழ்‌ ளான 
யாய 


திரணான ஐசுவரியம்‌ 


நீதி 221 


நீதி 22:1, திரனான ஜசுவரியத்‌ை 

பார்க்கிலும்‌ நற்கீர்த்தியே கரத்து 
கொன்னப்படத்தக்கது; பொன்‌ 
வென்னியைப்பார்க்கிலும்‌ தையே. 


ஐசவரியத்தினால்‌ நாம்‌ 
என்பதைக்‌ குறித்து. 
கவனமாயிருக்கவேண்டும்‌. 
அதிகமான ஐசுவரியம்‌  சேகரிப்பதைவிட 
நம்முடைய நற்பெயரைக்‌ காத்துக்கொள்வதே 
மிகவும்‌ மேன்மையானது. திரளான 
ஐசுவரியத்தைப்‌ பார்க்கிலும்‌ நற்கீர்த்தியே 
தெரிந்துகொள்ளப்படத்தக்கது. ஜசுவரியத்தை. 
அதிகமாக சேர்க்கவேண்டும்‌ என்று. 
ஆசைப்பட்டு, பாவமான வழிகளிலும்‌, 
துன்மார்க்கமான. வழிகளிலும்‌ 
ஐசுவரியத்தைச்‌ சேர்க்கக்கூடாது. நம்முடைய 
நற்பெயரைக்‌ கெடுத்துக்கொள்ளக்கூடாது. 


ஐசுவரியத்நினால்‌ மற்றவர்களுடைய 
நன்மைகளுக்கு உதவிபுரிவது நல்லது. 
நன்மையைவிட ஆத்தும நன்மை மிகவும்‌: 


நம்‌ 
பிரயோஜனமுள்ளதாயிருக்கவேண்டும்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பொன்‌ வெள்ளியைப்‌ பார்க்கிலும்‌ 
தயையே நலம்‌. மற்றவர்கள்‌ நம்மீது, 
பிரியமாயிருக்கவேண்டும்‌. நாம்‌ 
மற்றவர்கள்மீது. அன்புகூர்ந்தால்தான்‌, 
ர்கள்‌ நம்மீது அன்புகூருவார்கள்‌. 
செய்கையும்‌ 
பிறருக்கு 
பொன்னையும்‌ 
விரும்புவது. 
காரியம்‌. கர்த்தருடைய 
மனுஷருடைய சிநேகத்தையும்‌ 
விரும்புவது ஆவிக்குரிய காரியம்‌. 
உலகப்பிரகாரமான  ஆசீர்வாதங்களைவிட, 
ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களே நமக்கு அதிக 
பிரயோஜமுள்ளது. 


வார்த்தையும்‌, 
அன்பை 


உலகப்பிரகாரமான. 
'தயவையும்‌, 


ஜசுவரியவானும்‌ தரித்திரனும்‌ 
நீதி 22:2 


தீதி 22:2. ஜசுவரியவானும்‌ தரித்திரனும்‌ 
ஒருவரையொருவர்‌ சந்திக்கிறார்கள்‌; 
அவர்கள்‌ அனைவரையும்‌ 
உண்டாக்கினவர்‌ கர்த்தர்‌. 


இந்த உலகத்திலுள்ள 
ஐசுவரியவான்‌களையும்‌, 


தலைவர்களையும்‌ சிருஷ்டித்தவர்‌ 


கீழ்ப்டிவது நம்முடைய கடமை. தரித்திரனும்‌ 
கீழ்ப்டியவேண்டும்‌ 


கர்த்தருக்குக்‌ 


சிருஷ்டித்திரக்கிறார்‌ 

தேவனுடைய கையின்‌ 

கிரியைகளாயிருக்கிறார்கள்‌. தேவன்‌ 

மனுபுத்திரர்‌ எல்லோரையும்‌ தம்முடைய 
சாயலாக சிருஷ்டித்திருக்கிறார்‌. 





ழ்‌ நவள 
யாய 


கெட்டுப்போயிருக்கிறார்கள்‌. 
நியாயாசனத்திற்கு முன்பாக ஐசுவரியவானும்‌. 
தரித்திரனும்‌ குற்றவாளியாய்‌ நிற்கவேண்டும்‌. 
மனுஷருடைய மனச்சாட்சி அவர்களுடைய 
குற்றங்களை அவர்களுக்கு 

எல்லா மனுஷருக்கும்‌ தேவனுடைய கிருபை 
தேவைப்படுகிறது. ஐசுவரியவான்‌, தரித்திரன்‌ 
என்ற வித்தியாசமில்லாமல்‌, எல்லா 
மனுஷரும்‌ தேவனுடைய தால்‌ 
முன்பாக நிற்கவேண்டும்‌. 
ஐசுவரியவானும்‌ 
ஒருவரையொருவர்‌ 
கொள்ளவேண்டும்‌. 


தரித்தும்‌ 
சந்தித்துக்‌ 


வருத்தப்பட்டு... பாரம்‌ சுமக்கிற 
எல்லோரையும்‌ தம்மிடத்தில்‌ வருமாறு சரத 


அனபதுபோல்ே 


அன்புகூருகிறார்‌. மனு; 
வித்தியாசமாயிருக்கலாம்‌. 
வேறுபட்டவர்களாகயிருக்கலாம்‌. 
எல்லோருக்கும்‌ கர்த்தர்‌ 
எல்லோருக்கும்‌. ஒரே 
கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்‌ எல்லோருக்கும்‌. 
ஒரே பரிசுத்த ஆவியானவரே இருக்கிறார்‌. 
வாக்குத்தத்தங்களின்‌ உடன்படிக்கை 
வர்க்கம்‌. பொதுவானது. 
ஐசுவரியவானுக்கென்று ஒரு பிரமாணமும்‌. 
தரித்திரனுக்கென்று ஒரு பிரமாணமும்‌ 
'தனித்தனியாகயில்லை. கர்த்தருடைய 
பிரமாணம்‌ ஒன்றுதான்‌. பரலோகமும்‌ 
ஒன்றுதான்‌. கர்த்தருடைய பரிசுத்தவான்௧களில்‌ 
தரித்திரரும்‌ இருக்கிறார்கள்‌. 
ஐசுவரியவான்களும்‌. இருக்கிறார்கள்‌. 
பரிசுத்தவான்களில்‌ தரித்திரரும்‌ 
ஐசுவரியவான்களும்‌. ஒரே 
பரலோகத்திற்குத்தான்‌ போவார்கள்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


விவேகி 
நீதி 22:3 


நீதி 229. விவேகி ஆபத்தைக்‌ கண்டு 
மறைத்து கொள்ளுகிறான்‌; பேதைகள்‌. 
தெடுகப்போய்‌ தண்டிக்கப்படுகிறார்கள்‌. 


விவேசமுள்ளவன்‌ எல்லாவற்றையும்‌ 
ஆராய்ந்து  நிதானித்துப்‌ பார்ப்பான்‌ 
தனக்குத்‌ தீங்குவருவதற்கு முன்பாகவே 
அது வருவதைக்‌ காண்பான்‌. தீங்குக்கு 
விரோதமாக தன்னைப்‌ பாதுகாத்துக்‌, 
கொள்வான்‌. தன்னைப்‌ பலப்படுத்திக்‌ 
கொள்வான்‌. வானத்திலே மேகங்கள்‌ 
ஒன்றுகூடும்போது. அது மழை வருவதற்கு 
அறிகுறியாயிருக்கிறது. நம்முடைய 
ஜீவியத்தில்‌ நமக்கு பல பிரச்சனைகளும்‌, 
ஆபத்துக்களும்‌, புயல்போன்ற துன்பங்களும்‌ 
வரலாம்‌. 


விவேகி ஆபத்தைக்‌ கண்டு 

மறைந்துகொள்கிறான்‌. தனக்கு ஆயத்து 

வருவதற்கு முன்பாகவே, 

உணர்வடந்து தேவனும்‌ நாமத்தில்‌ 
ம்‌ 


வருகிறான்‌. கர்த்தரே 
விவேகிக்கு பலத்த துருகமாகயிருக்கிறார்‌. 
கர்த்தருடைய பிரசன்னத்தில்‌ அடைக்கலம்‌ 
பெற்றுக்கொள்ளும்போது, ஆபத்து நம்மை 
அணுகுவதில்லை. 
கள்‌ எல்லா வார்த்தைகளையும்‌ 
நம்புவார்கள்‌.  எச்சரிப்பாயிருக்கமாட்டார்கள்‌. 
அவதூறான வார்த்தைகளையும்‌, பொய்‌ 
வார்த்தைகளையும்‌, ஏளனவார்த்தைகளையும்‌, 
தூஷணவார்த்தைகளையும்‌ நம்புவார்கள்‌. 
பேதைகளுக்கு  எச்சரித்தாலும்‌ அவர்கள்‌ 
உணர்வடையமாட்டார்கள்‌. தங்களை 
நம்பவுமாட்டார்கள்‌. 
ஆபத்துக்களில்‌ 
சிக்கிக்கொள்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
நெடுகப்போய்‌ தண்டிக்கப்படுகிறார்கள்‌. 
எகிப்து ல நடைபெற்ற ஒரு 


சம்பவம்‌, வேகிக்கும்‌ பேதைக்கும்‌ 
னப எழுதப்பட்டிருக்கிறது. 





ழ்‌ நள 
யாய 


“பார்வோனுடைய ஊழியக்காரரில்‌ எவன்‌ 
கர்த்தருடைய வார்த்தைக்குப்‌ பயப்பட்டானோ, 
அவன்‌ தன்‌ வேலைக்காரரையும்‌ தன்‌ 
மிருகஜீவன்களையும்‌ வீடுகளுக்கு 
ஒடிவரப்பண்ணினான்‌. எவன்‌ கர்த்தருடைய 
வார்த்தையை மதியாமற்போனானோ, அவன்‌ 
தன்‌ வேலைக்காரரையும்‌ 5 
மிருகஜீவன்களையும்‌ 
விட்டுவிட்டான்‌” (யாத்‌ 9:20.21). 


தன்‌ 
வெளியிலே. 


தாழ்மை 
நீதி 22:4 


நீதி 284, தாழமைக்கும்‌ கர்த்தருக்குப்‌ 
பயப்படுதலுக்கும்‌ வரும்‌ 
இகுவரியமும்‌ மகிமையும்‌ தங்கத்‌ 


கர்த்தருக்குப்‌ 
ட்ராக்‌ நம்முடைய ஆவிக்குரிய 
ஜீவியத்திற்கு ஆதாரம்‌. நாம்‌ கர்த்தரோடு 
மனத்தாழ்மையுடன்‌ நடக்கவேண்டும்‌. 
இருதயத்தில்‌ பெருமையில்லாமல்‌ கர்த்தருடைய 
அடிச்சுவடுகளைப்‌ பின்பற்றவேண்டும்‌. 
நம்மிடத்தில்‌ மனத்தாழ்மையும்‌ 
இருக்கவேண்டும்‌. கர்த்தருக்குப்‌ பயப்படும்‌ 
பயமும்‌ இருக்கவேண்டும்‌. நாம்‌ ஆலிக்குரிய 
பிரமாணங்களுக்குக்‌ கீழ்ப்படியும்போது, நமக்கு 
ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள்‌ கிடைக்கும்‌, 
நமக்கு ஐசுவரியமும்‌, மகிமையும்‌, ஜீவனும்‌ 
பலனாய்க்‌ கிடைக்கும்‌. 


கர்த்தருக்குப்‌ 
திலக்கும்போ து. இந்தப்‌ 
ஆயுசநாட்கள்‌ 


பயந்து 
பிரபஞ்சத்தில்‌, 
நீடித்திருக்கும்‌. 
கர்த்தருடைய பார்வையில்‌ 
உண்மையுள்ளவர்களாயிருக்க வேண்டும்‌. 
அப்போது நாம்‌ தேவனுடைய கிருபையின்‌ 
உடன்படிக்கையில்‌  அங்கீகரிக்கப்படுவோம்‌. 
உடன்படிக்கையின்‌ ஆசீர்வாதங்களும்‌, 
சிலாக்கியங்களும்‌ நமக்குக்‌ கிடைக்கும்‌. 
கர்த்தருக்குப்‌ பயந்து, அவருடைய 
அடிச்சுவடுகளைப்‌ பின்பற்றிச்‌ செல்லும்போது. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மாறூபாடுள்ளவனுடைய வழி. 


நீதி 2௮:5 
நீதி 225. மாறுபாடுன்னவனுடைய 
வழியிலே. முள்ளுகளும்‌. 
கண்ணிகளுழுண்டு; தன்‌ ஆத்துமாவைக்‌ 
காக்கிறவன்‌ அவைகளுக்குத்‌ தூரமாய்‌ 
'விலகிப்போவான்‌. 


மாறுபாடுள்ளவனுடைய வழி 
நேர்வழியாக இருக்காது. அது கோணலான 
வழியாகவே இருக்கும்‌. கோணலான வழி 
எப்போதுமே பாவமான வழியாக இருக்கும்‌. 
பாவமான. வழிகள்‌ கர்த்தருடைய 
சித்தத்திற்கு விரோதமானவை. கர்த்தருடைய 
வார்த்தையானது நீதியின்‌ 
வழியாகமிருக்கிறது. மாறுபாடுள்ளவனுடைய 
வழியில்‌ கர்த்தருடைய வார்த்தை கிரியை 
நடப்பிக்காது. 


பாவிகளுடைய வழியில்‌: 
கக்கத்‌ ப அவலக்‌ 
பாவங்கள்‌,  முட்களைப்போல, 

இருதயத்தைக்‌ குத்தும்‌. 

பாவங்கள்‌ அவர்களுக்கு 
கண்ணிகளாகயிருக்கும்‌. பாவத்தில்‌ 
தொடர்ந்து ஜீவிக்குமாறு, அவர்களுடைய 
பழைய அனுபவங்கள்‌ அவர்களுக்கு ஆசை 
காண்பிக்கும்‌. பாவத்தின்‌ கண்ணியில்‌ 
சிக்கிக்கொண்டவர்களால்‌ விடுதலை பெற்று 
வெளியே வரமுடியாது. 


நாம்‌ பாவத்தின்‌ 
சிக்கிக்கொள்ளக்கூடாது. 
நம்முடைய ஆத்துமாவை நாம்‌ 
காத்துக்கொள்ளவேண்டும்‌. நம்முடைய 
ன்‌ நினைவுகளைப்பற்றியும்‌, ம்‌ 


கண்‌। 
கடந்தகால 


கண்ணியில்‌ 
என்றால்‌, 


கண்ணிகளுக்கும்‌ தூரமாய்‌ விலகிப்போவான்‌. 
முள்ளுகளால்‌ பாதிக்கப்படமாட்டான்‌. 
கண்ணிகளில்‌ சிக்கிக்கொள்ளமாட்டான்‌. 





ழ்‌ நள 
யாய 


நீதிமானுடைய வழி நேர்மையான வழி. 
நீதிமான்‌ 
காத்துக்கொள்கிறான்‌. 
குழப்பமில்லாமல்‌ தெளிவாகயிருக்கும்‌. இதில்‌ 
ஆபத்து இல்லாமல்‌ பாதுகாப்பு இருக்கும்‌. 
நீதிமானுடைய வழியில்‌ துக்கமில்லாமல்‌: 
சந்தோஷமிருக்கும்‌. 


பின்னையானவன்‌ 


நீதி 22:6 


நீதி 226. பின்னையானவன்‌ 
நடக்கவேண்டிய வழியிலே அவனை 
நடத்து; அவன்‌ முதிர்வயதிலும்‌ அதை 
விடாதிருப்பான்‌. 


பிள்ளைகளுக்கு 
கொடுக்கவேண்டும்‌. 


பயிற்சி 


பிள்ளைப்பிராயம்‌ 


கற்றுக்கொள்கிற பிராயம்‌. பிள்ளைகளுக்கு 
சத்தியத்தை 


உபதேசம்பண்ணவேண்டும்‌. 
நல்ல ஆலோசனைகளைச்‌ சொல்லவேண்டும்‌. 
அவர்களை யுத்தவீரர்களைப்போல 
பழக்குவிக்கவேண்டும்‌. பிள்ளையானவன்‌ 
நடக்க வேண்டிய வழியிலே அவனை 
நடத்தவேண்டும்‌. யுத்தம்பண்ண பயிற்சி 
எடுத்துக்கொள்கிறவர்கள்‌, ஆயுதங்களைப்‌ 
பிடிக்க பயிற்சி பெற்றுக்கொள்வார்கள்‌. 
அதுபோலவே நம்முடைய கம்‌ 
ஒவ்வொரு காரியத்தையும்‌ 

வெய்ல்கேன்டும்‌ என்ப. அனிககுக்கம்‌ 
கற்றுக்கொடுக்கவேண்டும்‌ 


த்தவீரர்கள்‌ தங்கள்‌ தளபதியின்‌ 
கட்டளைக்குக்‌ கட்டுப்படுவார்கள்‌. அவர்கள்‌ 
கீழ்ப்படிவதைக்‌ கற்றுக்கொள்வார்கள்‌. 
ம்முடைய பிள்ளைக தேவனுடைய 
ணை ததை கற்றுக்கொடுக்கவேண்டும்‌ 
அவர்கள்‌ தேவனுடைய கட்டளைக்கு 
கீழ்ப்டியும்‌ விதத்தில்‌ அவர்களை 
நடத்தவேண்டும்‌. 
நம்முடைய பிள்ளைகள்மீது நமக்கு 
மெய்யான அன்பு இருக்கிறது. தங்களுடைய 
பிள்ளைகள்‌ கெட்டுப்போவதையோ, அல்லது. 
அழிந்துபோவதையோ, எந்தப்‌ பெற்றோரும்‌ 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


விரும்பமாட்டார்கள்‌. பிள்ளைகளை 
வேண்டிய வழியில்‌ நடத்தினால்தான்‌, 
அவர்கள்‌ முதிர்வயதிலும்‌ அந்த வழியை 
விடாதிருப்பார்கள்‌. நம்முடைய பிள்ளைகளை 
நீதியின்‌ பாதையில்‌ வழிநடத்தினால்‌, 
அவர்கள்‌ தங்கள்‌ முதிர்வயதிலும்‌ நீதியின்‌ 
பாதையில்‌ நடப்பார்கள்‌ நம்முடைய 
பிள்ளைகள்‌ எப்படியும்‌ போகட்டும்‌ என்று 
நாம்‌ விட்டுவிடமாட்டோம்‌. அவர்களை 
கரம்பிடித்து பாதுகாப்போம்‌. பாதுகாப்பாக 
வழிநடத்துலோம்‌. 


நடக்க 


பிள்ளைகளுக்கு 
காரியங்களில்‌ ஆர்வமும்‌, 


தாலந்துகளும்‌ இருக்கிறது. 


நம்முடைய 
என்னென்ன 


என்பதை 


அவர்களுக்கு 
கொடுக்கவேண்டும்‌. 
பிள்ளைகளின்‌ நாமே 
பழக்குவிக்கவேண்டும்‌. தாயானவள்‌ 
தன்னுடைய பிள்ளையை நேசித்து, அதைப்‌ 
போவிப்பதுபோல, நாமும்‌ நம்முடைய 
பிள்ளைகளை நேசித்து வளர்க்கவேண்டும்‌. 
தாய்‌ தன்னுடைய பிள்ளைக்கு போஜனம்‌ 
கொடுக்கும்போது, அந்தப்‌ போஜனத்தைக்‌ 
கொஞ்சமாகவம்‌ கொடுப்பாள்‌, 
அநேகந்தரமும்‌ கொடுப்பாள்‌. தன்‌ 
பிள்ளையை பட்டினி போடமாட்டாள்‌. 
ன்‌ அதிக போஜனம்‌ கொடுத்து, 
ஆரோக்கியத்தைக்‌ 
கெடுத்துப்போடவுமாட்டாள்‌. 


கரங்களை 


“இன்று நான்‌ உனக்கும்‌ 
கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள்‌ உன்‌ 
இருதயத்தில்‌ இருக்கக்கடவது. நீ அவைகளை 
உன்‌ பிள்ளைகளுக்குக்‌ கருத்தாய்ப்‌ போதித்து, 
நீ உன்‌ வீட்டில்‌ உட்கார்ந்திருக்கிறபோதும்‌, 
வழியில்‌ நடக்கிறபோதும்‌, 
படுத்துக்கொள்ளுகிறபோதும்‌, 
எழுந்திருக்கிறபோ தும்‌ அவைகளைக்‌ குறித்துப்‌ 
பேசி, உன்‌ கையின்மேல்‌ 
கட்டிக்கொள்வாயாக; 
கண்களுக்கு நடுவே 
க்‌ ய்‌ இருக்கக்கடவது. 
அவைகளை உன்‌ வீட்டு நிலைகளிலும்‌, உன்‌ 
வாசல்களிலும்‌ எழுதுவாயாக" (உபா 6:6-9). 





ழ்‌ நள 
யாய 
பிள்ளைகளுக்கு 


நம்முடைய 

பயிற்சி கொடுக்கும்போது, 
அவர்களுக்கு முன்பாக நல்ல. 
முன்மாதிரிகளாயிருக்க வேண்டும்‌. 
குற்றுக்கொள்கிறவர்களிடத்தில்‌, கற்றுக்‌ 
'கொடுப்பவர்களைப்பற்றி நல்ல அபிப்பிராயம்‌: 
உண்டாகவேண்டும்‌. அப்போதுதான்‌ 
கற்றுக்கொள்கிறவர்கள்‌ பிரச்சனையில்லாமல்‌: 
குற்றுக்கொள்வார்கள்‌. _ பிள்ளையானவனை 
நடக்க வேண்டிய வழியிலே நடத்தும்போது, 
நாமும்‌ நடக்க வேண்டிய வழியிலே நடப்பது 
மிகவும்‌ அவசியம்‌. 


நாம்‌ 
நாம்‌ 


ஜசுவரியவான்‌ 


நீதி 22:7 


நீதி 22,7, ஜசுவரியவான்‌ தரித்திரணை 
ஆளுகிறான்‌; கடன்வாங்கினவன்‌. 


கடன்கொடுத்தவனுக்கு அடிமை. 


ஐசவரியவான்‌ தரித்திரனை அடக்கி, ஒடுக்கி 
ஆளுகிறான்‌. ஐகுவரியவானுடைய சுபாவம்‌ 
வேறு. கர்த்தருடைய சுபாவம்‌ வேறு. 
கர்த்தர்‌ சர்வவல்லராகவும்‌, பெரியவராகவும்‌ 
இருக்கிறார்‌. ஆனாலும்‌ அவர்‌ யாரையும்‌ 
புறம்பே தள்ளிவிடுவதில்லை. யாருக்கும்‌ 
பட்சபாதம்‌ காண்பிப்பதில்லை. எல்லோருக்கும்‌. 
ஒன்றுபோலவே கிருபை கொடுக்கிறார்‌. 


கடன்‌ 


தான்‌ பெற்றுக்கொண்ட கடனை திரும்ப 
செலுத்த முடியாமல்‌ போகும்போது, 
கடன்வாங்கியவன்‌ மிகுந்த கஷ்டத்திற்குட்‌ 
படுத்தப்படுகிறான்‌. கடன்‌ கொடுத்தவனுடைய 
இரக்கத்திற்கும்‌ தயவுக்கும்‌ கெஞ்சுகிறான்‌. 
தன்னிடத்திலுள்ள எல்லா பொருட்களையும்‌, 
தான்‌ பெற்ற கடனுக்காக, 
வழியில்லாமல்‌ ஈடாக 

ல்‌ தனக்கு 


a 
தவிக்கிறான்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


பிரியப்‌ 
PUBLISHERS 


தரித்திரனாகமிருந்தாலும்‌, பிறனிடத்தில்‌ 
கடன்வாங்காமலிருப்பதுதான்‌ நல்லது, 
தரித்திரன்‌ சோம்பேறியாயில்லாமல்‌, கடினமாய்‌ 
உழைக்கவேண்டும்‌. தன்னுடைய 
வருமானத்திற்கு. தகுந்த பிரகாரம்‌ 
செலவுபண்ணவேண்டும்‌. செல்லும்‌ செலவை 
கணக்குப்‌ பார்க்கவேண்டும்‌. போதுமென்கிற 
மனதிருப்தியோடு, வாழக்கற்றுக்‌ 
கொள்ளவேண்டும்‌. 


அநியாயத்தை விதைக்கிறவன்‌ 
நீதி 22:8 


அநியாயத்தை 
வருத்தத்தை 
உக்கிரத்தின்‌ 


சேமித்த ஐசுவரியம்‌ 
இப்படிப்பட்ட ஐசுவரியம்‌ 
பாவமான ஐசுவரியத்தினால்‌ 
ஒரு நன்மையும்‌ உண்டாகாது. அநியாயமாய்‌ 
சம்பாதித்தவன்‌ செழித்திருக்கமாட்டான்‌ 
அதிகமான லாபம்‌ சம்பாதிக்கவேண்டும்‌. 
ன்பதற்‌ ஒரு சிலர்‌ தீயகாரியங்களை 
பாவமான காரியங்களில்‌ 
சிக்கிக்கொள்கிறார்கள்‌. 
அநியாயமும்‌ செய்து, 
ஐசுவரியத்தைக்‌  குவித்துக்கொள்கிறார்கள்‌. 
அநியாயத்தை விதைக்கிறவன்‌ வருத்தத்தை 
அறுப்பான்‌. 


அநியாயம்‌ செய்கிறவனை தேசத்தின்‌ 
சட்டம்‌ தண்டிக்கும்‌. அதிகாரத்தின்‌ பிரம்பு 
அக்கிரமக்காரனுக்கு நேராக  நீட்டப்படும்‌. 
சட்டத்தின்‌ பிரம்பு தண்டிக்கும்‌ பிரம்பாகவும்‌, 
கோபத்தின்‌ பிரம்பாகவும்‌ இருக்கும்‌. 
துன்மார்க்கனுக்கு விரோதமாக நீட்டப்படும்‌ 
மிலாறு உக்கிரத்தின்‌ மிலாறாகயிருக்கும்‌. 
ஐசுவரியவானிடத்தில்‌ விவேகமிருக்க 
வேண்டும்‌. பேராசையிருக்கக்கூடாது. 
ஐசுவரியவான்‌. தன்னுடைய நலத்தை 
பார்ப்பதுபோல, பிறருடைய நலத்தையும்‌ 
பார்க்கவேண்டும்‌. 





f= THE 
TT 


“ஆகையால்‌ சீயோனில்‌ 
வாசமாயிருக்கிற என்‌ ஜனமே, அசீரியனுக்குப்‌ 
பயப்படாதே: அவன்‌ உன்னைக்‌ கோலால்‌ 
அடித்து,  எகிப்தியரைப்‌ 

தண்டாயுதத்தை உன்மேல்‌ 

ஆனாலும்‌ 

கொஞ்சக்காலத்துக்குள்ளே என்‌ உக்கிரமும்‌, 
அவர்களைச்‌ சங்கரிக்கப்போகிறதினால்‌ என்‌ 
கோபமும்‌ தீர்ந்துபோம்‌ என்று சேனைகளின்‌ 
கர்த்தராகிய ஆண்டவர்‌ சொல்லுகிறார்‌" 
(ஏசா 10:24,25). 


கருணைக்கண்ணன்‌ 


நீதி 22:9 


நீதி 225. கருணைக்கண்ணன்‌. 
ஆசிர்வதிக்கப்படுவாண்‌; அவண்‌ தண்‌ 
ஆகாரத்தில்‌ தரித்திரனுக்குக்‌ 
கொடுக்கிறான்‌. 


உதவிசெய்கிறவனுடைய 
கருணைக்கண்களாகயிருக்கும்‌. 
இவனிடத்தில்‌ வன்கண்கள்‌ இருக்காது 
(நீதி 23:6).  கண்ணானது சரீரத்தின்‌ 
விளக்காயிருக்கிறது. நம்முடைய கண்‌ 
தெளிவாமிருந்தால்‌, நம்முடைய சரீரம்‌ 
முழுவதும்‌ வெளிச்சமாயிருக்கும்‌. நம்முடைய 
கண்‌ கெட்டதாமிருந்தால்‌ நம்முடைய சரீரம்‌ 
முழுவதும்‌ இருட்டாயிருக்கும்‌. 


ம்முடைய கண்களின்‌ 
பாசத்தகிதக்கவேண்டும்‌ 


பிறருக்கு 
கண்கள்‌ 


வ்‌ விவர்களைப்‌ பார்க்கும்போது 
ம்‌ கண்களை 
அவர்களை 
பார்த்து, அவர்களுக்குத்‌ 
தேவையான உதவிகளை செய்யவேண்டும்‌. 
பிறருக்கு உதலிபுரிய நம்மிடத்தில்‌ 
திராணியிருக்கும்போது. அவர்களுக்கு: 
உதவிபுரியாமலிருப்பது பாவம்‌. 
கருணைக்கண்ணன்‌ தன்‌ ஆகாரத்தில்‌ 
தரித்திரனுக்குக்‌ கொடுக்கிறான்‌. கர்த்தர்‌ 
கருணைக்கண்ணனை  ஆசீர்வதிக்கிறார்‌. 


நம்முடைய 
மூடிக்கொள்ளக்கூடாது. 


ஆதரவாகப்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


வன்கண்ணனை சபிக்கிறார்‌. நாம்‌ பிறருக்கு 
உதவியும்‌ செய்து, அவர்களை 
கருணைக்கண்களோடு பார்க்கும்போது, நாம்‌. 
செய்கிற உதவி மிகவும்‌ 
மேன்மையானதாயிருக்கும்‌. 

நாம்‌ பிறருடைய தேவைகளை 
பார்த்தால்‌ மாத்திரம்‌ போதாது. நம்முடைய 
கைகள்‌ அவர்களுக்கு உதவிசெய்ய 
முன்வரவேண்டும்‌. நம்முடைய கண்கள்‌ 
பிறருடைய பசியைப்‌ பார்க்கும்போது. 
நம்முடைய கைகள்‌, நம்முடைய 
ஆகாரத்திலிருந்து எடுத்து, அதை 
அவர்களுக்குக்‌ கொடுக்கவேண்டும்‌. 
நம்முடைய போஜனத்தில்‌ ஒரு பங்கை 
பசியாமிருப்பவர்களுக்குக்‌ கொடுப்பதினால்‌ 
நாம்‌ குறைந்துபோய்விடப்போவதில்லை. பிறர்‌ 
பசியாயிருக்கும்போது, நாம்‌ மாத்திரம்‌. 
திருப்தியாய்ப்‌ புசிப்பது நல்லதல்ல. நம்முடைய 
ஆகாரத்தில்‌ ஒரு பகுதியை தரித்திரருக்குக்‌ 
கொடுக்கும்போது, கர்த்தர்‌ நம்மை 
ஆசீர்வதிப்பார்‌. நம்முடைய தேவைகளை 
சந்திப்பார்‌. நாம்‌ கொஞ்சமாய்ப்‌ புசித்தாலும்‌, 
நமக்கு பசியிருக்காது. திருப்தியிருக்கும்‌. 


பரியாசக்காரன்‌' 


நீதி 22:10. 


நீதி 210. பரியாசக்காரனைத்‌ 
துரத்திவீடு; அப்பொழுது வாது நீங்கும்‌, 
விரோதமும்‌ அவமானமும்‌ ஒழியும்‌. 


பரியாசக்காரன்‌ அநியாயத்தை 

ல்‌ மனுஷர்‌ மத்தியிலே இவன்‌ 

சண்டைகளும்‌, 

வதக்க உண்டாகும்‌. அமைதி 

கெட்டுப்போகும்‌. பரியாசக்காரன்‌ சிநேகிதர்‌ 

மத்தியிலே குழப்பத்தையும்‌ சண்டையையும்‌ 

இவனுடைய 

பேச்சுக்களும்‌, 

'தீமையானவையாகவே. 

இருக்கும்‌. இவனிடத்தில்‌ நற்குணமிருக்காது. 

பரியாசக்காரன்‌ நம்மிடத்தில்‌ இருக்கும்‌. 
வரையில்‌ நமக்கும்‌ நன்மை உண்டாகாது. 





i THEN 
TT 


பரியாசக்காரனை 
துரத்திவிடவேண்டும்‌. 


விரோதமும்‌, அவமானமும்‌. 
பரியாசக்காரனை நம்மைவிட்டுத்‌ 
அவனோடு சேர்ந்து 
விரோதமும்‌, அவமானமும்‌, 
நம்மைவிட்டு வெளியேறிவிடும்‌. நமக்குள்ளே 
சந்தோஷமும்‌, சமாதானமும்‌ இருக்கும்‌. 
பரியாசக்காரனுடைய இருதயம்‌ 
பெருமையானதை யோசிக்கும்‌. அவனுடைய 
உள்ளம்‌ அகந்தையானது. பரியாசக்காரன்‌ 
மற்றவர்களுக்கு மதிப்பு கொடுக்கமாட்டான்‌. 
எல்லோரையும்‌ பரியாசம்பண்ணுவான்‌. ம்‌ 
மத்தியிலே சமாதானம்‌ 
வேண்டுமென்றால்‌, 
நம்மைவிட்டுத்‌ துரத்திவிடுவதைத்‌ 
வேறு வழி எதுவுமில்லை. 


௬த்த இருதயம்‌ 
நீதி 22:11 


நீதி ய. சூத்த 
விரும்புகிறவனுடைய 
'இனிமையானவைகள்‌;; 
அவனுக்குச்‌ சிநேகிதணாவான்‌. 


சுத்த. இருதயமுள்ளவன்‌ எல்‌ 
நற்கிரியைகளையும்‌ செய்வதற்கு 
தகுதியுள்ளவன்‌. இவன்‌ 
உண்மையுள்ளவனாகவும்‌, கண்ணிய 
முள்ளவனாகவும்‌ இருக்கவேண்டும்‌. நீதிமான்‌ 
சுத்தஇருதயத்தை விரும்பவேண்டும்‌. 
தன்னுடைய இருதயத்தைச்‌ சுத்திகரிக்க 
வேண்டும்‌. தன்னுடைய இருதயத்திலுள்ள 
எல்லா அசுத்தங்களையும்‌ வெறுக்கவேண்டும்‌. 
நீதிமானுடைய இருதயத்தில்‌ வஞ்சனை, 
ஏமாற்றுத்தனம்‌, சுயநலம்‌ ஆகிய எதுவும்‌ 
இருக்கக்கூடாது. 


நீதிமானுடைய இருதயத்தைப்போலவே, 
மனச்சாட்சியும்‌ சுத்தமாயிருக்க 
நீதிமான்‌ 
பிரியமுள்ள வனாகவும்‌, 
வெறுக்கிறவனாகவும்‌ 
சுத்தஇருதயத்தை 
உதடுகள்‌ 
கிருபையான 
மற்றவர்மீது அவதூறு பேசாது. நீதிமானுடைய 
இருதயத்தைப்போலவே, அவனுடைய 
வார்த்தைகளும்‌ சுத்தமாயிருக்கும்‌. 


இருதயத்தை 
உதடுகள்‌. 
ராஜா 


எல்லா 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஞானமும்‌ நீதியுமுள்ள நல்ல ராஜாக்கள்‌ 
நீதிமான்களை விரும்புவார்கள்‌. 
குத்தஇருதயமுள்ளவர்களை  தங்களிடத்தில்‌ 
சேர்த்துக்கொள்வார்கள்‌. நீதிமான்களின்‌ 
நற்கிரியைகள்‌ அநேக ஜனங்களுக்கு 
பிரயோஜனமுள்ளதாயிருக்கும்‌. நாம்‌ சுத்த 
இருயதத்தை விரும்பும்போது, ராஜா நம்மை 
விரும்புவார்‌. நமக்கு ராஜாவின்‌ சிநேகம்‌ 
கிடைக்கும்‌. ஜனங்களும்‌ 
விரும்புவார்கள்‌. 

சத்துருவாயிருக்கும்போது, 
சிநேகிதமாயிருக்கும்‌. 


கர்த்தருடைய கண்கள்‌ 


நீதி 22:12 


நீதி 2212. கர்த்தருடைய கண்கள்‌: 
ஞானத்தைக்‌ காக்கும்‌; துரோகிகளின்‌ 
வார்த்தைகனையோ அவர்‌ 
தாறுமாறாக்குகிறார்‌. 


கிருபையினால்‌ 


கர்த்தர்‌ தம்முடைய பரவு 


ஞானத்தைக்‌ காக்கிறார்‌. 
காப்பதற்கு விசேஷித்த கவனம்‌ 
செலுத்துகிறார்‌ மனுஷர்‌ மத்தியிலே. 
கர்த்தரை அறியும்‌ அறிவு இருக்கவேண்டும்‌. 
ஜனங்களுக்கு நன்மையையும்‌ தீமையையும்‌ 
வேறு பிரிக்கத்‌ தெரிந்திருக்கவேண்டும்‌. 
மனுஷர்‌ ஞானத்தோடிருந்தால்தான்‌, 
கர்த்தருக்குப்‌ பிரியமுள்ள பிள்ளைகளாகவும்‌, 
பிரயோஜனமுள்ள பிள்ளைகளாகவும்‌ ஜீவிக்க 
முடியும்‌. கர்த்தருடைய கண்கள்‌ இந்தப்‌ 
பிரபஞ்சத்தில்‌ ஞானத்தைக்‌ காக்கிறது. 


“தம்மைப்பற்றி உத்தம 
இகுநப்திதஷகக்கிறர்களுக்க்‌ தம்முடைய 
வல்லமையை விளங்கப்பண்‌ ணும்படி, 
கர்த்தருடைய கண்கள்‌ பூமியெங்கும்‌ 
உலாவிக்‌ கொண்டிருக்கிறது” (நாளா 16.9). 
கர்த்தர்‌ ஞானிகளைப்‌ பாதுகாக்கிறார்‌. 
அறிவுள்ள வர்களைப்‌ பாதுகாக்கிறார்‌. 
நல்லோரைப்‌ பாதுகாக்கிறார்‌. கர்த்தர்‌ 
உண்மையைப்‌ பேசுகிறவர்களை 
ஆசீர்வதிக்கிறார்‌. தங்கள்‌ உள்ளத்தில்‌ 
மாய்மாலமில்லாமல்‌, பொய்பேசாமல்‌, 
உண்மையைப்‌ பேசுகிறவர்கள்‌ கர்த்தருக்குப்‌ 
பிரியமானவர்கள்‌. கர்த்தர்‌ துரோகிகளின்‌ 
வார்த்தைகளை தாறுமாறாக்குகிறார்‌. 
அவற்றை அழித்துப்போடுகிறார்‌. ஞானமுள்ள 
வார்த்தைகளையோ கர்த்தர்‌ பாதுகாக்கிறார்‌. 





i THE 
TT 
சோம்பேறி 
நீதி 2213. 


நீதி 2219. வெளியிலே சிங்கம்‌, 
வீதியிலே கொலையுண்பேன்‌ என்று 
சோம்பேறி சொல்லுவான்‌. 


பலர்‌ தேவையில்லாத கற்பனைகளை 
வளர்த்துக்கொண்டு, தங்கள்‌ உள்ளத்திலே 
பயந்துகொண்டிருப்பார்கள்‌. தங்களுக்கு, 
பிரச்சனைகள்‌ வராவிட்டாலும்‌, தங்களுக்கு 
பிரச்சனை வந்துவிட்டதுபோல 
பயப்படுவார்கள்‌. கர்த்தர்‌ தங்களுக்குக்‌ 
கொடுத்திருக்கும்‌ கடமைகளை 
நிறைவேற்றாமல்‌ இருப்பதற்கு, ஏராளமான 
சாக்குபோக்குகளைச்‌ சொல்லுவார்கள்‌. 


சோம்பேறிகள்‌ சும்மாமிருப்பதையே 
விரும்புகிறார்கள்‌. இவர்கள்‌ ஒரு வேலையும்‌ 
செய்யமாட்டார்கள்‌. வயலில்‌ வேலை 
செய்யாமல்‌ வீட்டில்‌ படுத்துத்‌ தூங்குவதே 
இவர்களுக்குப்‌ பிரியமானது. வெளியிலை 
சிங்கம்‌ இருக்கிறது என்று சொல்லி 
வேலைக்குப்‌ போகமாட்டார்கள்‌. வெளியில்‌ 
சிங்கம்‌ இல்லாவிட்டாலும்‌, சிங்கம்‌ 
இருப்பதாகச்‌ சொல்லி பயப்படுவார்கள்‌. அது 
கற்பனை சிங்கம்‌. உண்மையில்‌ வயல்‌ 
வெளியில்‌ சிங்கம்‌ எதுவுமிருக்காது. 


சாத்தான்‌ கெர்ச்சிக்கிற சிங்கம்‌ போல. 
அலைந்துகொண்டிருக்கிறான்‌. அவன்‌ 
எவனை விழுங்கலாபென்று 
வகைநேடிக்கொண்டிருக்கிறான்‌. சாத்தான்‌ 
மிகவும்‌ ஆபத்தானவன்‌. அவன்‌ மூலமாய்‌ 
வரும்‌ பத்துக்குப்‌ பயப்படவேண்டும்‌. 
சோம்பேறிகளோ கற்பனை சிங்கத்திற்குப்‌ 
பயப்படுவார்கள்‌. க சிங்கமாகிய 
சாத்தானுக்கு நகிதராயிருப்பார்கள்‌. 
சாத்தான்‌ சோ்பேறிகளோ௰்‌ படுக்கையில்‌ 
படுத்திருப்பான்‌. வீதியில்‌ கொலையுண்பேன்‌ 
என்று சோம்பேறிகள்‌ சொல்லுவார்கள்‌. 
அவர்களுக்கு அப்படிப்பட்ட துயர சம்பவம்‌ 
எதுவும்‌ வராது. ஆனால்‌ சாத்தான்‌ 
சோம்பேறிகளை, அவர்களுடைய 
படுக்கையிலேயே கொன்றுபோடுவான்‌. 
வீட்டிலே கெர்ச்சிக்கிற சிங்கத்தோடு குடும்பம்‌ 
நடத்திக்கொண்டு, வெளியிலே சிங்கம்‌. 
இருக்கிறது என்று மாய்மாலம்‌. 
பண்ணுகிறவர்கள்‌ மதிமீனர்கள்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


பரஸ்திரீகனின்‌ வாய்‌ 


நீதி 22:14 


தீதி 2214. பரஸ்திரீகனின்‌ வாய்‌ 
ஆழமான படுகுழி; கர்த்தருடைய 
கோபத்திற்கு ஏதுவானவன்‌ அதிலே 
விழுவான்‌. 

நாம்‌ பரஸ்திரீகளுக்கு 
ஜீலிக்கவேண்டும்‌. வாலிபர்கள்‌ 
இச்சைகளைக்‌ குறித்து மிகுந்த 
எச்சரிப்போடிருக்கவேண்டும்‌. நாம்‌ எல்லா 
அதத்தங்களுக்கும்‌ விலகி வந்துவிடவேண்டும்‌, 
நம்முடைய ஆத்துமாவைக்‌ காத்துக்கொள்வது 
நமக்கு மிகவும்‌ நல்லது. சரீரத்தின்‌ 
இச்சைகளை பூர்த்தி செய்யவேண்டும்‌ என்று 
பேராசைப்படாமல்‌, ஆத்துமாவைக்‌ 
காத்துக்கொள்ள வேண்டுமென்று 
கட்டுப்பாடோடு ஜீவிக்கவேண்டும்‌. 


விலகி 
மாம்சத்தின்‌ 


பரஸ்திரீகளின்‌ வாய்‌ ஆழமான படுகுழி. 
அவள்‌ வாலிபர்களை மயக்கிப்பிடித்து முத்தம்‌ 
செய்கிறாள்‌ (நீதி 7:13). வாலிபர்களும்‌ 
தங்களுக்கு வரும்‌ ஆபத்துக்களை 
உணராமல்‌, பரஸ்திரீயின்‌ பின்னே 
செக்கிற்கள்‌. ஒரு. மாடு அடக்கப்பட்ட 
செல்வது போலவும்‌, ஒரு ்‌ 
விலங்கிடப்பட்டு தண்டனைக்குப்‌ 
போலவும்‌, ஒரு குருவி தன்‌ பிராணனை 
வாங்கும்‌ கண்ணியை அறியாமல்‌ அதில்‌ 
விழ தீவிரிக்கிறதுபோலவும்‌, வாலிபர்கள்‌ 
பரஸ்திரீயின்‌ பின்னாலே போகிறார்கள்‌. 
அம்பு வாலிபரின்‌ ஈரலைப்‌ பிளக்கும்‌. 
பரஸ்திரீயினிடத்தில்‌. சிக்கிக்‌ 
கொள்கிறவர்களுடைய ஆத்துமா 
சீரழிந்துபோகும்‌. 


வாலிபர்கள்‌ பரஸ்திரீயை விட்டு விலகி 
ஜீவிக்கவேண்டும்‌. பரஸ்திரீயோடு 
வாலிபருக்கு பங்கும்‌, ஐக்கியமும்‌, உறவும்‌ 
இருக்கக்கூடாது. அவளுடைய வீட்டுப்‌ 
பக்கமே போகக்கூடாது. துணிகரமாய்ப்‌ 
பாவம்‌ செய்கிறவர்கள்‌ கர்த்தருடைய 
கிருபையைவிட்டு தூரமாய்‌ 
விலகிப்போய்விடுகிறார்கள்‌. கர்த்தருடைய 
கோபத்திற்கு ஏதுவானவன்‌ பரஸ்திரீகளின்‌ 
ஆ படுகுழிகளில்‌ விழுவான்‌. கர்த்தர்‌ 


கிருபையினால்‌ 
பால்திர்களிடமிருந்து நம்மைப்‌ 
பாதுகாக்கிறார்‌. நாம்‌ துணிகரமாய்ப்‌ பாவம்‌ 
செய்யவேண்டுமென்று  தீர்மானம்பண்ணும்‌: 
போது. கர்த்தருடைய கிருபை நம்மைவிட்டு 
விலகிப்போய்விடுகிறது. 





ழ்‌ நள 
யாய 
பிள்ளையின்‌ நெஞ்சில்‌ 
நீதி 22:15 


தீதி 22:15. பின்னையின்‌ நெஞ்சில்‌ 
மதியீனம்‌ ஒட்டியிருக்கும்‌ அதைத்‌ 
தண்டனையின்‌ பிரம்பு அவனைவிட்டு 
அகற்றும்‌. 


பாவம்‌ ஒரு மதியீனம்‌. பாவம்‌ நம்முடைய 
இருதயத்தில்‌ தங்கியிருக்கிறது. பாவம்‌ 
செய்யவேண்டும்‌ என்னும்‌ விருப்பம்‌ 
எல்லோருடைய இருதயத்திலும்‌ இருக்கிறது. 
நம்முடைய முற்பிதாக்களாகிய ஆதாமும்‌ 
ஏவாளும்‌, கர்த்தருடைய கட்டளைக்குக்‌ 
கீழ்ப்படியாமல்‌ பாவம்‌ செய்தார்கள்‌. அவர்கள்‌ 
மூலமாய்‌ பாவம்‌ மனுக்குலத்திற்குள்‌ 
பிரவேசித்தது. இது ஜென்ம பாவம்‌. ஜென்ம 
பாவம்‌ எல்லா மனுஷருடைய இருதயத்திலும்‌ 
தங்கி கிரியை செய்கிறது. பிள்ளையின்‌ 
நெஞ்சில்‌ மதிமீனம்‌ ஒட்டியிருக்கிறது. 
இதனிமித்தமாகவே பிள்ளைகள்‌ 
மதிமீனமாய்ப்‌ பேசுகிறார்கள்‌. மதியீனமாய்க்‌ 
கிரியை நடப்பிக்கிறார்கள்‌. 


நம்முடைய நெஞ்சில்‌ பாவம்‌ 
காணப்போகும்‌ நனைய இருதயத்தோடு 
பாவம்‌ தப்த றது. 
இருதயத்தில்‌ அங்கமாக 
இணைந்திருக்கிறது. இருநய்திலுள்ள பாவம்‌ 
நம்முடைய ஆத்துமாவுக்கு 
அருகாமையிலிருக்கிறது. நம்முடைய 
இருதயத்திலிருந்து பாவசுபாவத்தை 
நீக்கவேண்டுமென்றால்‌, அதை அங்கிருந்து. 
வெளியேற்ற வேண்டும்‌. பாவத்தின்‌ 
கறைகளை நம்மைவிட்டு அப்புறப்படுத்த 
வேண்டும்‌. தண்டனையின்‌ பிரம்புதான்‌ 
பாவமாகிய மதியீனத்தை, நம்முடைய 
இருதயத்தைவிட்டு அகற்றும்‌. தண்டனை 
குடினமாயிருக்கவேண்டும்‌. 


பெற்றோர்‌ தங்கள்‌ பிள்ளைகளை 
சிட்சித்து வளர்க்கவேண்டும்‌. அவர்களை 
கட்டுப்பாடுகளுக்குள்‌ உட்படுத்தவேண்டும்‌. 
நம்முடைய பிள்ளைகளை நாம்‌ தண்டித்து, 
கண்டித்து, சிட்சித்து வளர்ப்பது 
அவசியமாயிருக்கிறது. நம்முடைய பரலோகப்‌ 
பிதா நம்‌ எல்லோரையும்‌ சிட்சித்து 
வளர்க்கிறார்‌. நம்மைத்‌ திருத்துகிறார்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அன்றியும்‌: என்‌ மகனே, கர்த்தருடைய 
சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவரால்‌ 
கடிந்துகொள்ளப்படும்‌ போது 
சோர்ந்துபோகாதே. கர்த்தர்‌ எவனிடத்தில்‌ 
அன்புகூருகிறாரோ அவனை அவர்‌ சிட்சித்து, 
தாம்‌ சேர்த்துக்கொள்ளுகிற எந்த மகனையும்‌ 
தண்டிக்கிறார்‌ என்று பிள்ளைகளுக்குச்‌ 
சொல்லுகிறதுபோல. உங்களுக்குச்‌ 
சொல்லியிருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள்‌. 
நீங்கள்‌ சிட்சையைச்‌ 
சகிக்கிறவர்களாயிருந்தால்‌ தேவன்‌ 
உங்களைப்‌ புத்திரராக எண்ணி நடத்துகிறார்‌; 
தகப்பன்‌ சிட்சியாத புத்திரனுண்டோ? 
எல்லாருக்கும்‌ கிடைக்கும்‌ 
உங்களுக்குக்‌ கிடையாதிருந்தால்‌. 
புத்திரராயிராமல்‌: 

பிள்ளைகளாயிருப்பீர்களே” (எபி 12:5-8) 


தரித்திரனை ஒடுக்குகிறவன்‌ 
நீதி 22:16. 


நீதி 2216. தனக்கு அதிகம்‌ உண்டாகத்‌ 
தரித்திரனை ஒடுக்குகிறவன்‌. 
தனக்குக்‌. குறைச்சலுண்டாகவே. 
இசுவரியவானுக்குக்‌ கொடுப்பான்‌. 


ஐசுவரியவான்களில்‌ சிலர்‌ தரித்திரரை 
ஒடுக்குகிறார்கள்‌. தரித்திரரை ஒடுக்கி, 
அதிக லாபம்‌ சம்பாதித்து, அந்த லாபத்தை 
ஐசுவரியவான்‌களுக்குக்‌ கொடுக்கிறார்கள்‌. 
இப்படிப்பட்டவர்கள்‌ ஏழைகளுடைய 
குறைச்சலுக்கு ஏரு உதலியும்‌ 
செய்யமாட்டார்கள்‌. தரித்திரருக்கு 
எந்தவிதமான நன்மையும்‌ செய்யமாட்டார்கள்‌. 
ஆனால்‌. ஐசுவரியவான்களுக்கு அநேக 
வெகுமதிகளைக்‌ கொடுப்பார்கள்‌. 
ம்பரத்திற்காகவோ ல்ல; 
களுக்கு பபப காடன்‌ 
என்பதற்காகவோ, இதுபோல மதியீனமான 
காரியங்களைச்‌ செய்வார்கள்‌. ற்றவர்கள்‌ 
மத்தியில்‌ தங்களுக்கு 
உண்டாகவேண்டும்‌ 
ஐசுவரியவான்களுக்கு. 
வெகுமதிகளைக்‌. கொடுக்கிறவ்களுக்ு 
குறைச்சல்‌. வரும்‌. இவர்கள்‌ 
தங்களுக்கு குறைச்சல்‌ உண்டாகவே 
ஐசுவரியவான்களுக்குக்‌ கொடுப்பார்கள்‌. 





ழ்‌ ளான 
யாய 


நாம்‌. உதவி 
செய்யவேண்டும்‌. க்கிக்‌ 
போஜனம்‌. கொடுக்கவேண்டும்‌. 
வஸ்திரமில்லாதவர்களுக்கு வஸ்திரங்களைக்‌ 
கொடுத்து உதவி செய்யவேண்டும்‌. 
நம்முடைய உதவிமில்‌ ஞானமும்‌ விவேகமும்‌ 
இருக்கவேண்டும்‌. நம்முடைய ஆஸ்தியை 
மதிமீனமாக தாறுமாறாக 
'செலவுபண்ணிவிடக்கூடாது. பிறருக்கு 
உதவிசெய்தாலும்‌ அதை ஞானமாய்ச்‌ 
செய்யவேண்டும்‌. மதிமீனமாய்‌ 
உதவிசெய்கிறவர்களும்‌ தரித்திரராவார்கள்‌. 

தரித்திரரை விருந்துக்கு. 
அழைக்கவேண்டும்‌ என்று நம்முடைய 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து நமக்கு 
ஆலோசனை சொல்லுகிறார்‌. “அன்றியும்‌ 
அவர்‌ த விருந்துக்கு அழைத்தவனை 
நோக்கி: விருந்தாவது, 
கதாகக ல்‌ உன்‌ 
சிநேகிதரையாகிலும்‌ உன்‌ 
சகோதரணயாகிலும்‌, உன்‌ பந்து 
ஜனங்களையாகிலும்‌, ஐசுவரியமுள்ள 
அயலகத்தாரையாகிலும்‌ அழைக்கவேண்டாம்‌: 
அழைத்தால்‌ அவர்களும்‌ உன்னை 
அழைப்பார்கள்‌, அப்பொழுது உனக்குப்‌ 
பதிலுக்குப்‌ பதில்‌ செய்ததாகும்‌. நீ 
விருந்துபண்ணும்போது ஏழைகளையும்‌ 
ஊனரையும்‌ சப்பாணிகளையும்‌ குருடரையும்‌ 
அழைப்பாயாக" (லூக்‌ 14:1213). 


ஞானிகளுடைய வார்த்தைகள்‌ 
நீதி 2217-2 


நீதி 22:17. உன்‌ செவியைச்‌ சாய்த்து, 
ஞானிகளுடைய வார்த்தைகளைக்‌ 
கேட்டு, என்‌ போதகத்தை உன்‌ 
இருதயத்தில்‌ வை. 


நீதி 2218. அவைகளை உண்‌ 
உள்ளத்தில்‌ காத்து, அவைகளை 
உன்‌ உதடுகளில்‌ நிலைத்திருக்கப்‌. 
பண்ணும்போது, அது 
'இன்பமாயிருக்கும்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தீதி 2௨.19. உன்‌ 
கர்த்தர்மேல்‌ இருக்கும்படி, 
இன்றையதினம்‌ அவைகளை 


உனக்குத்‌ தெரியப்படுத்துகிறேன்‌.. 


தீதி 2220, சத்திய வார்த்தைகளின்‌ 
யதார்த்தத்தை நான்‌ உனக்குத்‌ 
தெரிவிக்கும்படிக்கும்‌, தீ உன்னை 
அனுப்பினவர்களுக்குச்‌. சத்திய 
வார்த்தைகளை மறுமொழியாகச்‌. 
சொல்லூம்படிக்கும்‌, 


நீதி ஐ. ஆலோசனையையும்‌, 
ஞானத்தையும்‌ பற்றி நான்‌ உனக்கு 
முக்கியமானவைகளை எழுதவில்லையா? 
இந்த 

தன்னுடைய 

நடையை 

நீதிமொழிகள்‌ 10-ஆவது 

இதுவரையிலும்‌ 
சத்தியங்களை 
நாம்‌ அந்த 


நம்பிக்கை 


சாலொமோன்‌ பொதுவான 
உபதேசமாகச்‌ சொன்னார்‌. 
உபதேசங்களை வாசித்து, நமக்கு 
பிரயோஜனமானவற்றை, ம்முடைய 
ஜீவியத்தில்‌ பயன்படுத்நிக்கொள்ளவேண்டும்‌. 


இந்த வசனத்திலிருந்து, 24-ஆவது 
அதிகாரம்‌ வரையிலும்‌ சாலொமோனுடைய 
உபதேசம்‌, அவருடைய குமாரனுக்கோ 
ல்‌ அவருடைய மாணவர்களில்‌ 
அல்லது இந்த வசனங்களை 

ஒருவருக்கோ அல்லது 

ன்‌ உபதேசத்தைக்‌ 
கேட்கிறவர்களுக்கோ விசேஷமாய்ச்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 
நீதிமொழிகளெல்லாம்‌ ஒரு குறிப்பிட்ட 


நபருக்கு சொல்லப்பட்டவையாகும்‌. 


தனித்தனியாகச்‌ சொன்னார்‌. 
ஒரே உபதேசம்‌ ஒன்றுக்கும்‌ 
வசனங்களில்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 


மேற்பட்ட 





ழ்‌ நயனா 
யாய 


நாம்‌ ஞானிகளுடைய வார்த்தைகளைக்‌ 
குவனமாய்க்‌ கேட்கவேண்டும்‌. 
அவர்களுடைய வார்த்தைகள்‌ 
எழுதப்பட்டவையாகவோ அல்லது வாயினால்‌. 
சொல்லப்பட்டவையாகவோ இருக்கலாம்‌. 
ஞானிகளின்‌ வார்த்தைகள்‌ மிகவும்‌ 
முக்கியமானவை. அவை நமக்கு அதிக 
பிரயோஜனமுள்ளவை. நாம்‌ ஞானத்திற்கும்‌. 
தேவனுடைய கிருபைக்கும்‌ ண்பன்‌ 
கொடுக்கவேண்டும்‌. 
வார்த்தைகளுக்கு நம்முடைய த்‌ 
சாய்க்கவேண்டும்‌. ஞானத்திற்கும்‌. 
ஞானிகளுடைய வார்த்தைகளுக்கும்‌. 
தலைவணங்கி, அவற்றிற்கு மதிப்பு 
கொடுக்கவேண்டும்‌. 


ஞானிகளின்‌ வார்த்தைகளைக்‌ கேட்டு, 
தியானித்துப்‌ 

அந்த வார்த்தைகளை 
நேசத்தோடும்‌ நம்முடைய 
-வைத்துக்கொள்ளவேண்டும்‌. 

்‌ நம்முடைய 


அவற்றை நம்முடைய செவிகளினால்‌ கேட்டு 
ஒரு பிரயோஜனமுமில்லை. 


செலிகளினால்‌ கேட்பது. 
இருதயத்திற்கும்‌ போகவேண்டும்‌ 
தியானித்து, நம்முடைய 
வைத்துக்கொள்ளவேண்டும்‌. 


சாலொமோனின்‌ உபதேச வார்த்தைகள்‌ 
சாதாரண  பழமொழிகளல்ல. அவை 
உலகப்பிரகாரமான உபதேசங்களுமல்ல. 
இவையெல்லாம்‌ மிகவும்‌ மேன்மையானவை. 
சாலொமோனின்‌ போதகத்தை நம்முடைய 
உள்ளத்தில்‌ காத்துக்கொள்ளவேண்டும்‌. 
அவைகளை நம்முடைய உதடுகளில்‌ 
நிலைத்திருக்கப்பண்ணவேண்டும்‌. அப்போது 
டய வக்‌ 
ன்வாலிரக்கும்‌ துய 
ஜிலியத்திற்கு பிரமோஜனமுள்ளதாயிருக்கும்‌. 


நன்மையைக்‌ கொடுக்கக்கூடியவை. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சாலொமோனின்‌ வார்த்தைகளெல்லாம்‌ 
சத்திய வார்த்தைகள்‌. இந்த வார்த்தைகளை 
சாதாரண மனுஷரும்‌ பேசலாம்‌. ராஜாக்களும்‌ 
பேசலாம்‌. பிரபுக்களும்‌ பேசலாம்‌. 
சாலொமோனின்‌ உபதேசத்தை எல்லா 
ஜனங்களும்‌ கேட்கலாம்‌. அவற்றின்‌ மூலமாய்‌ 
எல்லோருக்கும்‌ பிரயோஜனமுண்டாகும்‌. 
நம்முடைய நம்பிக்கை கர்த்தர்‌ மேல்‌ 
இருக்கவேண்டும்‌. இதுவே சாலொமோனின்‌ 
அடிப்படை உபதேசம்‌. சாலொமோன்‌. 
தன்னுடைய உபதேசத்தின்‌ மூலமாய்‌ இந்த 
சத்தியத்தையே நமக்குத்‌ தெரியப்படுத்துகிறார்‌. 
இதையே நமக்குத்‌ தெளிவுபடுத்துகிறார்‌. 


சாலொமோனின்‌ வார்த்தைகள்‌ 
எளிமையானது. அது தெளிவானது. 
சாலொமோன்‌ தன்னுடைய உபதேசத்தை 
நமக்குத்‌ தெரியப்படுத்துகிறார்‌. நாம்‌. 
புரிந்துகொள்ளவேண்டும்‌. என்பதற்காக, 
ன்‌ தன்னுடைய உபதேச 
தெளிவுபடுத்துகிறார்‌ 
வார்த்தைகளினால்‌ 
இவை நமக்காகவே 
எழுதப்பட்டிருக்கிறது. இது சாலொயோனின்‌ 
பெயரில்‌ நமக்கு நிருபம்‌ போல 
எழுதப்பட்டிருக்கிறது. 


நம்முடைய ஜீவியத்தில்‌ வரும்‌ எல்லா 
ளுக்கும்‌" பிரயோஜமாயிருக்கும்படி 
சாலொமோன்‌ தன்னுடைய உபதேசத்தைச்‌ 
சொல்லுகிறார்‌. இவை ம்முடைய 
உதடுகளில்‌ நிலைத்திருக்கவேண்டும்‌. நாம்‌ 
இவற்றை. நம்முடைய உள்ளத்தில்‌ 
காத்துக்கொள்ள வேண்டும்‌. அப்போது. 
சாலொமோனின்‌ உபதேசங்கள்‌ நம்முடைய 
ஆத்துமாவுக்கு இன்பமாயிருக்கும்‌. 
சாலொமோனின்‌ உபதேசங்களை 
நம்முடைய ஜீவியத்தில்‌ பிரயோஜனப்படுத்திக்‌ 
கொள்ளவேண்டும்‌. சாலொமோன்‌. 
ஆலோசனையையும்‌ ஞானத்தையும்‌ பற்றி 
நமக்கு எழுதியிருக்கிறார்‌. அவற்றில்‌ நமக்கு 
முக்கியமானவைகளை விசேஷமாய்‌ 
எழுதியிருக்கிறார்‌. சத்திய வார்த்தைகளின்‌ 
யதார்த்தத்தை சாலொமோன்‌ நமக்குத்‌ 
தெரிவிக்கிறார்‌ 





i FTE 
ETT 


சாலொமோனின்‌ உபதேச வார்த்தைகள்‌, 
ஆலோசனைகளாகவும்‌,  புத்திமதிகளாகவும்‌ 
'சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு எஜமான்‌. 
தன்னுடைய வேலைக்காரருக்கு கட்டளை 
கொடுப்பதுபோல, சாலொமோன்‌ நமக்கு. 
கட்டளைகொடுக்கவில்லை. அவர்‌ 
தன்னுடைய அதிகாரத்தைப்‌ பயன்படுத்தி 
நம்மை அடக்கி ஒடுக்கவில்லை. எஜமான்‌ 
தன்னுடைய நன்மைக்காக 
வேலைக்காரருக்குக்‌ கட்டளைகொடுக்கிறார்‌. 
வேலைக்காரன்‌ கடினமாய்‌ உழைப்பதினால்‌: 
எஜமானனுக்குத்தான்‌ பிரயோஜனமுண்டாகும்‌. 
வேலைக்காரனுக்கோ ஒரு நன்மையும்‌ 
உண்டாகாது. 


பேராசிரியர்கள்‌ 
மாணவர்களுக்கு உபதேசம்‌ பண்ணுவது. 
போல, சாலொமோன்‌ நமக்கு சத்திய 
வார்த்தைகளின்‌ யதார்த்தத்தை 
தெரிவிக்கிறார்‌. இதை நாம்‌ புரிந்துகொள்ளும்‌ 
போது, மாணவர்களுக்கு ஞானழுண்டாவது 
போல, நமக்கும்‌ ஞானமுண்டாகும்‌. நமக்கும்‌ 
பிரயோஜனமுண்டாகும்‌. 


தங்களுடைய 


கர்‌ 
வேலைகளில்‌ 

ந க 

ய நம்பிக்கை கர்த்தர்‌ 

இருக்கவேண்டும்‌. நம்முடைய கடமையை 
நிறைவேற்றுவதற்கு கர்த்தருடைய உதவியும்‌, 
ஒத்தாசையும்‌ தேவைப்படுகிறது. கர்த்தரை 
நம்புவதற்கு முன்பாக, நம்முடைய கடமை 


என்ன என்பதை நாம்‌ அறிந்திருக்கவேண்டும்‌. 
சாலொமோன்‌ 


செய்யவேண்டும்‌. விசுவாசிகள்‌ கர்த்தரை 
நம்பி நன்மை செய்யவேண்டும்‌. 


சத்திய வார்த்தைகளை 
அறிந்துகொண்டால்‌ மாத்திரம்‌ 

அவற்றின்‌ யதார்த்தத்தையும்‌ 
புரிந்துகொள்ளவேண்டும்‌. சத்தியம்‌. 
ஜெயிக்கும்‌ என்னும்‌ நிச்சயம்‌ நமக்குள்‌ 
இருக்கவேண்டும்‌. நம்முடைய நம்பிக்கை 
உலகப்பிரகாரமானதல்ல. இது ஆலிக்குரியது. 
நம்முடைய சுயஞானத்தினாலோ. 
சுயபுத்திமினாலோ நம்முடைய காரியங்களை 
செய்ய பிரயாசப்படக்கூடாது. கர்த்தரை நம்பி, 
அவருடைய கிருபையைப்‌ பெற்றுக்கொண்டு, 
நாம்‌ செய்ய வேண்டிய வேலைகளை 
விவேகமாயும்‌, நேர்த்தியாயும்‌ செய்யவேண்டும்‌. 


நாம்‌. 
போதாது. 
நாம்‌ 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


சித்தமும்‌, அவருடைய 
என்பது நமக்குத்‌ 
கர்த்தருடைய 
தெரியாமல்‌, 
செய்ய 
விருப்பமும்‌ 
விருப்பமும்‌ 
நம்முடைய 


கர்த்தருடைய 
விருப்பமும்‌ என்ன 
தெரிந்திருக்குவேண்டும்‌. 
சித்தம்‌ என்ன என்பது, 
அவருடைய சித்தத்தை நம்மால்‌ 
முடியாது. கர்த்தருடைய 
நம்முடைய 
ஒன்றாயிருக்கவேண்டும்‌. 
விருப்பத்தை கர்த்தருடைய விருப்பத்திற்கு 
கோம்‌ நம்முடைய 
சித்தத்தை கர்த்தருடைய சித்தத்திற்குக்‌ 
கீழ்ப்படுத்தவேண்டும்‌. அப்போதுதான்‌ நாம்‌ 
கர்த்தருக்கு பிரியமானவர்களாகவும்‌, 
பிரயோஜனமுள்ளவர்களாகவும்‌ இருப்போம்‌. 


இயேசுகிறிஸ்துவின்‌ சித்தம்‌ 
அவருடையதாயிராமல்‌, அவரை அனுப்பின 
பிதாவினுடையதாயிருக்கிறது. 


'அவருடை। 

மனதுள்ளவனெவனோ 7 
உபதேசம்‌ தேவனால்‌ உண்டாயிருக்கிறதோ, 
நான்‌ சுயமாய்ப்‌ பேசுகிறேனோ என்று, 
அறிந்துகொள்ளுவான்‌" (யோவா 7:17) என்று 
சொல்லுகிறார்‌. 


£ம்‌ ஞானத்தைப்‌ 
பலகைகள்‌ 
நம்முடைய ஞானத்தினால்‌ பிறருக்கு 
பிரயோஜனமுண்டாகவேண்டும்‌. நாம்‌ 
மற்றவர்களுக்கு சத்திய வார்த்தைகளை 
மறுமொழியாக. சொல்லவேண்டும்‌. 
நம்மிடத்திலுள்ள தீபம்‌ மற்றவர்களுடைய 
விளக்கை ஏற்றவேண்டும்‌. நம்முடைய 
காலத்தில்‌, நம்முடைய சந்ததியாருக்கு, நாம்‌ 
இருக்கும்‌ ஸ்தலத்தில்‌, 


கெ 9. 
க்கே 


ஏழையைக்‌ கொள்ளையிடாதே 
நீதி 22:22,23 


தீதி 22:22. ஏழையாயிருக்கி றான்‌ என்று 
ஏழையைக்‌. கொள்னையிடாதே; 


சிறுமையானவனை தியாயஸ்தலத்தில்‌ 
உயத்திரவப்படுத்தாதே. 





i THEN 
ETT 


நீதி 22.29. கர்த்தர்‌ அவர்களுக்காக 
வழக்காடி, அவர்களைக்‌ 
கொள்ளையிடுகிறவர்களுடைய 
பிராணனைக்‌ கொள்ளையிடுவார்‌. 


சாலொமோன்‌. தன்னுடைய 
உபதேசத்திற்கு முன்னுரை சொன்ன பின்பு, 
எல்லோருக்கும்‌ பிரயோஜனப்படுகிற 
பொதுவான உபதேசத்தைச்‌ சொல்லுகிறார்‌. 
ஏழைகளை கொள்ளையிடக்கூடாது. 
சிறுமையானவர்களை _ உபத்திரவப்படுத்தக்‌ 
கூடாது. அவர்களுக்கு ஆதரவாக 
யாருமில்லை என்று நினைத்து அவர்களைத்‌: 
'துன்பப்படுத்தக்கூடாது. திக்கற்றவர்களுக்கு 
கர்த்தரே துணையாகயிருக்கிறார்‌. 
கொள்ளையிடுவது 

விரோதமான பாவம்‌. 

ஏழையாபிருக்கிறான்‌. 

கொள்ளையிடும்போது அவன்‌ 

அதிகமாய்‌ ஏழையாவான்‌. நாம்‌ ஏழைகளுக்கு 
உதவிபுரியவேண்டும்‌. 
தரித்திரத்திலிருக்கிறவர்களுக்கு உதவிகரம்‌ 
நீட்டி, அவர்களுடைய  தரித்திரத்திலிருந்து 
அவர்களைத்‌ தூக்கிவிடவேண்டும்‌. 


சிறுமையானவர்களை 
உபத்திரவப்படுத்துவது கோழைத்தனம்‌. 
அவர்கள்‌ ஏற்கெனவே சிறுமைப்பட்டவர்கள்‌. 
அவர்களுக்கு பெலமுமில்லை ஆதரவுமில்லை. 
அப்படிப்பட்டவர்களை நியாயஸ்தலத்தில்‌ 
உபத்திரவப்படுத்தினால்‌, அவர்களுக்கு 
ஆதரவாக ஒரு மனுஷரும்‌ வரமாட்டார்கள்‌. 
அவன்‌ சிறுமைப்பட்டவன்‌ என்பதற்காகவும்‌, 

ஆதரவாக. 


சிறுமையானவர்களை 
உபத்திரவப்படுத்துகிறவர்களோ 


மிருகங்களைவிட மோசமானவர்கள்‌. 


ஏழைகளைக்‌ கொள்ளையிடுகிறவர்கள்‌ 


தங்களுக்குத்‌ தாங்களே 
தேடிக்கொள்கிறார்கள்‌. 
தீங்குசெய்கிறவர்கள்‌. 
தாங்களே 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


கொள்ளையிடப்படுகிறவர்களும்‌, 
உபத்திரவப்படுகிறவர்களும்‌ 
கஷ்டங்களை கர்த்தரிடத்தில்‌ 
முறையிடுவார்கள்‌. கர்த்தருடைய 
சமுகத்திலே கண்ணீர்‌ விட்டு அழுவார்கள்‌. 
திக்கற்றவர்களுக்கு கர்த்தர்‌ 
துணையாயிருக்கிறார்‌. கர்த்தர்‌ அவர்களுக்கு 
ஆதரவாகயிருக்கிறார்‌. 'திக்கற்றவர்களை 
உபத்திரவப்படுத்துகிறவர்களை கர்த்தர்‌ 
தண்டிப்பார்‌. ஏழைகளைக்‌ 
கொள்ளையிடுகிறவர்கள்மீது கர்த்தருடைய 
ஆக்கினைத்‌ தீர்ப்பு வரும்‌, அவர்களை 
கொள்ளையிடுகிறவர்களுடைய பிராணனை 
கர்த்தர்‌ கொள்ளையிடுவார்‌. 
சிறுமையானவர்களை  நியாயஸ்தலத்திலே 
உபத்திரவப்படுத்தும்போது, கர்த்தர்‌ 
அவர்களுக்காக வழக்காடுவார்‌. கர்த்தரோடு 
எந்த மனுஷனாலும்‌: வழக்காடி 
ஜெயிக்கமுடியாது. 


தங்களுடைய 


கோபக்காரன்‌ 
நீதி 22:24,25 


நீதி 22:24. 
தோழனாகாதே; 
மனுஷனோடே நடவாதே. 


கோயக்காரனுக்குத்‌ 
உக்கிரமுன்ன 


அப்படிச்‌ செய்தால்‌, நீ 

களைக்‌ 

கற்றுக்கொண்டு, உன்‌ ஆத்துமாவுக்குக்‌ 
கண்ணியை வருவிப்பாய்‌. 


நாம்‌ கோபக்காரனுக்கு 
தோழனாயிருக்கக்கூடாது. அவனோடு 
நெருங்கிய ஐக்கியம்‌ 
வைத்துக்கொள்ளக்கூடாது. 
கோபக்காரனுக்கு சீக்கிரத்தில்‌ கோபம்‌ 
வந்துவிடும்‌. சிறிய காரியத்தையும்‌ 
பெரிதுபடுத்தி கோபப்படுவான்‌. அவன்‌ 
கோபப்படும்போது. அவனுடைய கோபத்தை 
அவனால்‌ அடக்க முடியாது. தான்‌ என்ன 
செய்கிறோம்‌ என்பது தெரியாமல்‌, 
கோபப்படுவான்‌. தீமையான காரியங்களை 
செய்வான்‌. உக்கிரமுள்ள மனுஷனோடு நாம்‌. 
நடக்கக்கூடாது. அவர்களைக்‌ குறித்து 
மிகவம்‌ எச்சரிப்பாகமிருக்கவேண்டும்‌. 
அவர்களை விட்டு விலகியே 
ஜீவிக்கவேண்டும்‌. இதுவே நமக்கு நல்லது. 





ழ்‌ நள 
யாய 


நாம்‌ கோபக்காரனுக்கும்‌, உக்கிரமுள்ள 
மனுஷனுக்கும்‌. தோழனாயிருக்கும்போது. 
அவர்களுடைய தீயசுபாவம்‌ நமக்கும்‌ வரும்‌. 


நாமும்‌ அவர்களோடு சேர்ந்து, “த்த 
கோபப்படுவோம்‌. அவர்களுடைய பாவம்‌ 
நம்முடைய பாவமாகும்‌. 
கு! பதிக அப்ல 
அவர்களுடைய பாவத்திற்கு 
பங்காளிகளாயிருக்கிறோம்‌. 


நம்முடைய சிநேகிதர்கள்‌ 
எப்படிமிருக்கிறார்களோ அப்படியே நம்முடைய 
சுபாவமும்‌ இருக்கும்‌ நாம்‌. 
கோபக்காரனுக்குத்‌ தோழனாகவும்‌, 
உக்கிரமுள்ள மனுஷனோடு 
நடக்கிறவர்களாகவும்‌ இருக்கும்போது. 
அவர்களுடைய ம்‌ 
கற்றுக்கொள்வோம்‌. 

கோபக்காரராயிருப்போம்‌. 

உக்கிரமுள்ள மனுஷராவோம்‌. 

உக்கிரமழும்‌ தீயசுபாவங்கள்‌. 

நம்முடைய 
கண்ணியாயிருக்கும்‌. 

கோபப்படுகிறவன்‌ 

அழித்துப்போடுகிறான்‌. 

எடுக்கிறவன்‌ பட்டயத்தால்‌ அழிவான்‌. 


கடனுக்காகப்‌ 
பிணைப்படுகிறவர்கள்‌ 
நீதி 22:26,27 


நீதி 22:26. கையடித்து உடன்பட்டு, 
கடனுக்காகப்‌ பிணைப்படுகிறவர்களில்‌ 
ஒருவனாகாதே. 


நீதி 2227, செலுத்த 
ஒன்றுமில்லாதிருத்தால்‌, 


உனக்கு 
தீ 


படுத்திருக்கும்‌ படுக்கையையும்‌ அவன்‌ 
எடுத்துக்கொன்னவேண்டியதாகுமே. 


பணவிஷயத்தில்‌ நாம்‌ யாரையும்‌: 
வஞ்சிக்கக்கூடாது. நாம்‌ பிறரை ஏமாற்றவும்‌ 
கூடாது. நாம்‌ பிறரிடத்தில்‌ ஏமாந்து போகவும்‌ 
கூடாது. நாம்‌ மற்றவர்களுக்காக 
பிணைப்படவும்‌ கூடாது. ஒருவர்‌ பிறரிடத்தில்‌ 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கடன்வாங்கி, அதை திரும்பச்‌ செலுத்த 
முடியாத சூழ்நிலை உண்டாகும்போது, 
அவருக்கு உதவி தேவைப்படுகிறது. 
கடன்பட்டவர்களுக்காக நாம்‌ 
பரிதாபப்படவேண்டும்‌. கடன்பட்டவன்‌, 
கடன்கொடுத்தவனுக்கு  அடிமையைப்போல. 
இருக்கிறான்‌. 


வாங்கிய கடனை திரும்பக்‌ கொடுக்க 
முடியவில்லையென்றால்‌,  கடன்பட்டவனுக்கு 
அநேக பிரச்சனைகள்‌ உண்டாகும்‌. அவன்‌ 
சில 
ஈடாகக்‌ 
கொடுக்கவேண்டிய தன்‌ உண்டாகும்‌ 
வாங்கிய கடனை செலுத்த முடியாதவன்‌, 
மற்றவர்களுடைய உதவியை எதிர்பார்ப்பான்‌. 
பணவிஷயத்தில்‌ எல்லாராலும்‌ உதவிசெய்ய 
யாது. ஆகையினால்‌ கடன்‌ வாங்காமல்‌ 
இகுப்ு மிகவம்‌ நம்து, !செல்தும்‌ செல்லை 
கணக்குப்‌ 
உத்தமம்‌. 


பார்த்து செலவு செய்வது, 


கடன்கொடுக்கிறவர்கள்‌ ஆதாயத்தை 
எதிர்பார்த்துத்தான்‌ கடன்கொடுக்கிறார்கள்‌. 
தாங்கள்‌ கொடுக்கும்‌ பணத்திற்கு ஈடாக 
எதையாவது வாங்கிக்கொள்கிறார்கள்‌. 
கடன்பட்டவன்‌ பணத்தைத்‌ திரும்பக்‌ 
கொடுக்க முடியாத சூழ்நிலை வரும்போது 
அவனைத்‌ தொந்தரவு பண்ணுகிறார்கள்‌. 
ஈடாகப்‌ பெற்றுக்கொண்டதை அபகரித்துக்‌ 
கொள்கிறார்கள்‌. ஏழைக்கு இரங்கவேண்டும்‌. 
என்று சத்திய வசனம்‌ சொல்லுகிறது. கர்த்தர்‌ 
இரக்கமுள்ளவர்‌. அவர்‌ ஏழைகளுக்கு 
இரக்கம்‌ காண்பிக்கிறவர்‌ கடன்‌ 
கொடுக்கிறவர்களும்‌, கடன்பட்டவர்களிடத்தில்‌ 
இரக்கம்‌ காண்பிக்கவேண்டும்‌. 


“பிறனுடை ய வஸ்திர? ஈடாக 
வாங்கினால்‌, ய்யா க்க அதை 
அவனுக்குத்‌ திரும்பக்‌ கொடுத்துவிடுவாயாக. 
அவன்‌ போர்வை அதுதானே, அதுவே அவன்‌ 
தன்‌ உடம்பை மூடிக்கொள்ளுகிற வஸ்திரம்‌: 
வேறு எதினாலே. போர்த்துப்‌ 
படுத்துக்கொள்ளுவான்‌? அவன்‌ என்னை 
நோக்கி முறையிடும்போது, நான்‌ 
அவனுக்குச்‌. செவிகொடுப்பேன்‌, 
ன்‌ இரக்கமுள்ளவராயிருக்கிறேன்‌"' 
22:26,27) என்று கர்த்தர்‌ 





ழ்‌ ளான 
யாய 


ஒரு ஏழையாக 
இருப்பார்கள்‌. கடனுக்காக 
பிணைப்படுவதற்கு அவர்களிடத்தில்‌ ஒன்றும்‌ 
இருக்காது. அப்படிப்பட்டவர்களுக்கும்‌ 


சிலர்‌ மிகவும்‌ 


கொடுப்பதைவிட கர்த்தருக்கும்‌ 
வார்த்தைக்கும்‌ த்து 
கொடுப்பதுதான்‌ நமக்கு ஆசிர்வாதம்‌. 
வாங்குவதைவிட கொடுப்பது ஆசீர்வாதம்‌. 
நாம்‌ கடனுக்காக  பிணைப்படுகிறவர்களில்‌ 
ஒருவராக இருக்கக்கூடாது. வாங்கிய 
கடனுக்காக கையடித்து உடன்படக்கூடாது. 
செலவுபண்ணும்போது, செல்லும்‌ 
செலவைக்‌... கணக்குப்‌. பார்க்கவேண்டும்‌. 
கடன்வாங்காமல்‌, இருக்கிற பணத்திற்குள்‌ 
கற்றுக்கொள்ளவேண்டும்‌. 


வேண்டியதாயிருக்கும்‌. 


பூர்வ எல்லைக்குறி 
நீதி 22:28 


நீதி 22:28. உன்‌ பிதாக்கன்‌ நாட்டின 
பூர்வ எல்லைக்குறியை மாற்றாதே. 


பூர்வஎல்லைக்குறி ஒரு மனுஷனுடைய 
உரிமைக்கு சாட்சி பகருகிறது. பி 
சொத்துக்களை 

நினைக்கக்கூடாது. 

இச்சிக்கும்போது, 

சச்சரவுகளும்‌, 

யுத்தங்களும்‌ வருகிறது. நாம்‌ பிறர்‌ தல்‌ 


இச்சியாமல்‌, நமக்கு உரியதில்‌ 
'திருப்தியோடிருக்கவேண்டும்‌ 

என்கிற பக்தியே மிகுந்த ஆதாயம்‌. 
மற்றவர்களுடைய பூர்வஎல்லைக்குறியை. 
மாற்றி, பிறருடைய சம்பத்தின்மீது உரிமை 
கொண்டாடக்கூடாது. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நம்முடைய முற்பிதாக்கள்‌ 
எல்லைக்குறியை 
பூர்வால்லைக்குறியை 
பிறர்பொருளை 
பிறருக்கு 


நாட்டியிருக்கிறார்கள்‌. 
மாற்றுவது 
கொள்ளையிடுவதற்கு சமம்‌. 
உண்டான நியாயமான உரிமைகளை 
அபகரிப்பது பாவம்‌. எல்லைக்குறியில்‌ 
வழக்குகள்‌ இருக்குமென்றால்‌, அதை 
ஜெபத்தோடு பேசி தீர்த்துக்கொள்ள வேண்டும்‌. 
நியாயாதிபதிகளின்‌ தீர்ப்புகளுக்குக்‌. 
கட்டுப்பட்டு, எல்லோரோடும்‌ சமாதானமாய்‌ 
இருக்க நாடவேண்டும்‌. 


தன்‌ வேலையில்‌ 
ஜாக்கிரதையாயிருக்கி றவன்‌' 
தீதி 22:29 


நீதி 2229. தன்‌ வேலையில்‌ 
ஜாக்கிரதையாயிருக்கிறவனை தீ 
கண்டால்‌, அவன்‌ நீசருக்கு முன்பாக 
தில்லாமல்‌, ராஜாக்களுக்கு முன்பாக 
திற்பான்‌.. 


ம்முடைய வேலையில்‌ நாம்‌ 
த்தல்‌ நாம்‌ செய்கிற 
வேலை ra  மாகளி கத்தக்‌ 
நாம்‌ வேலையில்‌ 
தாக்கிரதையாயிரு்கவேண்டம்‌. தன்‌ 
வேலையில்‌ ஜாக்கிதையாயிருக்கிறவன்‌. 
த்தப்‌ அவன்‌ 
முன்பாக 
ஜாக்கிரதையாயிருக்கிறவன்‌ 
அசதியாயிருக்கமாட்டான்‌. தன்னுடைய 
வேலை சிறிய வேலையாகயிருந்தாலும்‌ அதை 
நேர்த்தியாகச்‌ செய்துமுடிக்க 
பிரயாசப்படுவான்‌. இவனுடைய ஆரம்பம்‌ 
ஒருவேளை அற்பமாகமிருக்கலாம்‌. ஆனாலும்‌ 
இவனுடைய முடிவு மகிமையாயிருக்கும்‌. 





நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


சாதாரண வேலை செய்கிறவர்கள்‌ 
தற்காலத்தில்‌ அதிக மதிப்பும்‌, மரியாதையும்‌ 
இல்லாதவர்களாயிருக்கலாம்‌. இவர்களும்‌ 
சோர்ந்துபோகாமல்‌ தங்கள்‌ வேலைகளில்‌ 
ஜாக்கிரதையாயிருக்க வேண்டும்‌. 

டய பொறுப்புக்களை உண்மையாய்‌ 


im 


இப்படிப்பட்டவர்கள்‌ உண்மையும்‌ உத்தமமும்‌ 
உள்ள வேலையாட்கள்‌. இவர்கள்‌ நீசருக்கு. 
முன்பாக நிற்கமாட்டார்கள்‌. ராஜாக்களுக்கு 
முன்பாக நிற்குமளவுக்கு உயர்த்தப்படுவார்கள்‌. 
இவர்களுக்கு வேலை 
கொடுக்கிறவர்கள்‌ 

தங்களுடைய 


நீசராகமிரந்தாலம்‌. 
வலையில்‌ 
ஜாக்கிரதையாயிருக்கிறவர்களுக்கு 


உயர்வு 
உண்டு. இவர்கள்‌ ராஜாக்களின்‌ 


ஸ்தானாபதிகளாயிருப்பார்கள்‌. 





நீதிமொழிக 


ழ்‌ நவள 
யாய 


போஜனப்பிரியன்‌ 
நீதி 231-3 
நீதி 231. நீ ஒரு அதியதியோடே 
போஜனம்‌ பண்ண  உட்கார்த்தால்‌, 


உனக்கு முன்பாக இருக்கிறதை 
நன்றாய்க்‌ கவனித்தூப்பார்‌. 


நீதி 222. 
'போஜனப்பிரியனாயிருந்தால்‌, 


தொண்டையிலே கத்தியை வை. 


நீதி 22:3. அவனுடைய ருசியுன்ள 
பதார்த்தங்களை: இச்சியாதே; 
அவைகள்‌ கன்னப்போஜனமாமே. 


போஜனப்பிரியனாயிருப்‌ 
பெருந்தீனி உண்பதும்‌ டர்கள்‌ 
நம்முடைய சரீரத்திற்கும்‌ ஆத்துமாவுக்கும்‌. 
மிகப்பெரிய ஆபத்தை 
எண்டுண்ணக்கராது.. அறல்‌ "இதும்‌ 
பாவத்தில்‌ விழுந்துவிடக்கூடிய ஆபத்தில்‌ 
இருக்கிறார்கள்‌. நமக்கு முன்பாக திரளான 
போஜனம்‌. இருக்கும்போது. 
அவையெல்லாவற்றையும்‌ அனுபவிக்க. 
வேண்டும்‌ என்று பேராசைப்படக்கூடாது. 
நமக்குள்‌ ஒரு கட்டுப்பாடு இருக்கவேண்டும்‌. 
நம்மை நாமே எச்சரித்துக்கொள்ளவேண்டும்‌. 


நாம்‌ போஜனப்பிரியனாயிருந்தால்‌ 
நம்முடைய தொண்டையிலே கத்தியை 
வைக்கவேண்டும்‌ என்று சாலொமோன்‌ 
சொல்லுகிறார்‌. நாம்‌  கத்தியைவிட்டு 
எப்போதுமே விலகி இருக்கவேண்டும்‌. 
நம்முடைய தலைக்குமேல்‌ குத்தி 
தொங்கிக்கொண்டிருந்தால்‌, அது நம்முடைய 
ஜீவனுக்கு எப்போதுமே ஆபத்துதான்‌. 
அந்தக்‌ கத்தி எந்த நேரத்தில்‌ நம்மீது விழும்‌ 
என்று தெரியாது. போஜனப்பிரியரும்‌. 
அதுபோலவே ஆபத்துக்கு. 
அருகாமையிலிருக்கிறார்கள்‌. 


PROVERBS - COMMENTARY 


- விரிவுரை QOODNENS 


PUBLISHERS 


நாம்‌ ஆபத்தைவிட்டு க 
மாத்திரம்‌ போதாது அதை வேரோடு 
அழிக்கவும்வேண்டும்‌. கக்கல்‌ 
பதார்த்தங்களை இச்சிக்கக்கூடாது. 
பெருந்தீனி உண்ணவேண்டும்‌ என்னும்‌ 
ஆசையே நம்முடைய உள்ளத்தில்‌. 
எழும்பாதவாறு அதை அடியோடு 
அழித்துப்போடவேண்டும்‌. நம்மை 
;சூகை செய்யக்கூடாது. நம்முடைய 

ப்பங்களும்‌, ஆசைகளும்‌ நமக்கு 
கட்டுப்பட்டு கீழ்ப்படிந்திருக்கவேண்டும்‌. 


ஆசை 


சுயபுத்தியைச்‌ சாராதே 
நீதி 23:4,5 


நீதி தக ஜகுவரியவனாக 
வேண்டுமென்று பிரயாசப்படாதே; 
சுயபுத்தியைச்‌ சாராதே; 


தி 28:5, இல்லாமற்போகும்‌ 

'பாருன்மேல்‌ உன்‌ கண்களைப்‌ 
பறக்கவிடுவானேன்‌?' அது 
கழுகைப்போல சிறகுகனைத்‌ தனக்கு. 
உண்டு பண்ணிக்கொண்டு, 
ஆகாயமார்க்கமாய்ப்‌ பறத்துபோம்‌. 


பெருந்தீனிக்கு 
வேறு சிலரோ 


ஒரு சிலர்‌ 
அடிமையாயிருப்பார்கள்‌ 
போசைக்கு அடிமையாயிருப்பார்கள்‌. 
இல்லிரண்டுமே நமக்கு ஆபத்தானவை. 
நாம்‌ இப்பிரபஞ்சத்தில்‌ ஜீவிக்கிற காலம்‌ 
வரையிலும்‌ நமக்கு உணவும்‌, உறைவிடமும்‌, 
வஸ்திரமும்‌ தேவை. நம்முடைய 
குடும்பத்தையும்‌, நம்முடைய பிள்ளைகளையும்‌ 
நாம்‌ நல்லமுறையில்‌ பராமரிக்கவேண்டும்‌. 
குடும்பத்தாரின்‌ தேவைகளை 
சந்திக்கவேண்டும்‌. அடிப்படை வசதிகளை 
குறைவில்லாமல்‌ காத்துக்கொள்ளவேண்டும்‌. 
ஆனாலும்‌ நம்முடைய தகுதிக்கு 
அப்பாற்பட்ட பெரிய காரியங்கள்மீது 
ஆசைப்படுவது நமக்கு ஆபத்தானது. 





ழ்‌ நயனா 
யாய 


நம்மிடத்தில்‌ போதும்‌ என்கிற மனம்‌ 
இருக்கவேண்டும்‌ என்று அப்போஸ்தலர்‌ பவல்‌ 
ஆலோசனை சொல்லுகிறார்‌. 
போதுமென்கிற  மனதுனே கூடிய 
தேவபக்தியே மிகுந்த ஆதாயம்‌. உலகத்திலே 
நாம்‌ ஒன்றும்‌ கொண்டுவந்ததுமில்லை, இதிலி 
ருந்து நாம்‌ ஒன்றும்‌ கொண்டுபோவதுமில்லை 
என்பது நிச்சயம்‌. உண்ணவும்‌ உடுக்கவும்‌ 
நமக்கு. உண்டாயிருந்தால்‌ அது 
போதுமென்றிருக்கக்‌ கடவோம்‌" 
(தீமோ 6:6-8). 


அன்றாட 
அடிப்படை க்‌ ச 
தேவைப்படுகிறது. க்‌ நாம்‌ 
ஐசுவரியவான்‌௧ளாகவேண்டும்‌ என்று 
பேராசைப்படக்கூடாது. அப்போஸ்தலர்‌ பவுல்‌ 
இதுபற்றி இவ்வாறு எச்சரித்துச்‌ 
சொல்லுகிறார்‌. 


ந 
பணம்‌ 


“ஐசவரியவான்களாக விரும்புகிறவர்கள்‌ 
மனுஷரைம்‌ 

அமிழ்த்துகிற 
பலவித. 


தவம்‌ கண்ணியிலும்‌, 
கேட்டிலும்‌ அழிவிலும்‌ 
மறிகேடும்‌ சேதமுமான 
இச்சைகளிலும்‌ விழுகிறார்கள்‌. பண ஆசை 
எல்லாத்‌ தீமைக்கும்‌ வேராயிருக்கிறது: சிலர்‌ 
அதை இச்சித்து, விசுவாசத்தைவிட்டு வழுவி, 
அநேக வேதனைகளாலே தங்களை 
உருவக்‌ குத்திக்கொண்டிருக்கிறார்கள்‌" 
தீமோ 6910) 


கர்த்தருடைய பிள்ளைகள்‌ உ 
ஐசுவரியத்திற்கு தன்தன்‌ 
உலகசிநேகம்‌ தேவனுக்கு விரோதமான பகை, 
ஒரு சிலர்‌ அதிகாலையில்‌ எழும்பி 
கர்த்தரைத்‌ தேடாமல்‌, ஐசுவரியத்தை 

ஆரம்பிப்பார்கள்‌. ஐசுவரியத்தை சம்பாதிக்க 
எல்லா முயற்சிகளையும்‌ செய்வார்கள்‌. இந்த 
உலகம்‌ ஒரு மாயை. இது ஒரு நிழல்‌. 
இப்பிரபஞ்சம்‌ நம்முடைய நித்திய குடியிருப்பு 
அல்ல... பரலோகுமே நம்முடைய நித்திய 
வாசஸ்தலம்‌. நாம்‌ இந்தப்‌ 
பூமிக்குரியவைகளை மாத்திரம்‌ தேடி 
பரலோகத்திற்குரிய காரியங்களை 
அசட்டைபண்ணி விட்டுவிடுவோென்றால்‌, 
நாம்‌ பரிதபிக்கப்படத்தக்கவர்களாயிருப்போம்‌. 
நம்முடைய நம்பிக்கை இப்பிரபஞ்சத்தின்‌ 
ஐசுவரியத்தின்மீது இருக்காமல்‌, 
பரலோகத்தின்மீதும்‌, நம்மை ஆளுகை 
செய்கிற கர்த்தர்மீதும்‌ இருக்கவேண்டும்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


வீணான மாயையை 

பற்றிக்கொள்கிறவர்கள்‌ ஏமாந்துபோவார்கள்‌. 

ஐசுவரியம்‌ ஒரு மாயை. நம்முடைய ஆத்துமா 

மாயையின்மீது நம்பிக்கை வைக்கக்கூடாது. 

காரியங்கள்‌ எல்லாமே 

மெய்யாயிராமல்‌ 

கர்த்தருடைய 

பிள்ளைகளாகிய நாம்‌ நிழலின்மீது நம்பிக்கை 

வைத்து ஏமாந்து [ககக பாது மாயைக்கு 

முக்கியத்துவம்‌ கொடுத்து, நம்முடைய 
காலத்தை வீணாக்கிவிடக்கூடாது. 

வ தல்‌ Mr ட எந்த 
ஒரு நிலையாக 
இந்தரப்பில்லை ar சிறகு முளைத்து 
பறந்துபோகும்‌ குணமுடையது. ஐசுவரியம்‌ 
கழுகைப்போல சிறகுகளை தனக்கு 
உண்டுபண்ணிக்கொண்டு, ஆகாய 
மார்க்கமாய்‌ பறந்துபோய்விடும்‌ என்று 
சாலொமோன்‌ எச்சரித்துச்‌ சொல்லுகிறார்‌. 
ஐசுவரியம்‌ தனக்குத்தானே சிறகுகளை 
உண்டுபண்ணிக்கொள்ளும்‌. கழுகுக்கு 
யாரும்‌ சிறகுகளை இணைப்பதில்லை, 
அதன்‌ சரீரத்தில்‌ சிறகுகள்‌ உண்டாகும்‌. 
அதுபோலவே ஐசுவரியத்தில்‌ சிறகைப்போல 
பறந்துபோகும்‌ சுபாவம்‌. இயல்பாகவே 
உள்ளது. இது ஒருவரிடத்திலும்‌ தங்காது. 


கழுகு எந்த ஒரு இடத்திலும்‌ நிலையாக 
நிலைத்து நிற்காது. அது தன்‌ இஷ்டம்போல 
பறந்துபோகும்‌. அது வேகமாகவும்‌, 
வலுவாகவும்‌, உயரமாகவும்‌ பறக்கும்‌. கழுகு 
அதிக தூரம்‌ பறக்கும்போது, அது நம்முடைய 
கண்பார்வையை விட்டே மறைந்துபோகும்‌. 


கண்களை விட்டு மறைந்துபோகும்‌. 
கூப்பிட்டாலும்‌ அது நம்மிடத்தில்‌ திரும்பி 
வராது... ஒருவருடைய ஐசுவரியம்‌ அவரை 
விட்டுப்போய்விடும்போது அவர்‌ மிகுந்த 
துக்கத்திலும்‌ மனவரு்தத்திலும்‌ இருப்பார்‌ 
மீதும்‌, உலகத்தின்‌ 
ஐசவரியத்தின்மீதும்‌ தங்கள்‌ இருதயத்தை 
பதியவைத்திருக்கிறவர்கள்‌ அதிக 
வருத்தங்களை அனுபவிப்பார்கள்‌. 
இல்லாமல்போகும்‌ பொருள்மேல்‌ நம்முடைய 
கண்களை பறக்கவிடும்போது நமக்கு 
ஏமாற்றமும்‌, வருத்தமுமே உண்டாகும்‌. 





ழ்‌ நள 
யாய 


வன்கண்ணனுடைய ஆகாரம்‌ 
நீதி 23:6-8 


நீதி 996... வன்கண்ணனுடைய 
ஆகாரத்தைப்‌ புசியாதே; 
அவனுடைய குசியுள்ன 
பதார்த்தங்களை இச்சியாதே.. 


நீதி 287. அவன்‌ இருதயத்தின்‌ 
நினைவு எப்படியோ, அப்படியே அவன்‌ 


உன்னோடே, இராது. 


நீதி 2௮8, தீ புசித்த துணிக்கையை. 
வாந்தி பண்ணி, உன்‌ இனிய 
சொற்களை இழுந்து போவாய்‌. 


மனுஷரில்‌ சிலர்‌ வேஷம்‌ போடுவார்கள்‌. 
அவர்களுடைய வார்த்தைக்கும்‌ 
செய்கைக்கும்‌. இருக்காது. 
இப்படிப்பட்டவர்கள்‌ மாய்மாலம்‌ 
பண்ணுவார்கள்‌. தங்கள்‌ சிநேகிதர்களை 
வரவேற்பதுபோல நடிப்பார்கள்‌. 
அவர்களுடைய. வாயின்‌ வார்த்தைகள்‌ 
மாத்திரமே வரவேற்கும்‌. அவர்களுடைய 
இருதயமோ சிநேகிதர்களை வரவேற்காது. 
அவர்களுடைய வார்த்தைகளில்‌. 
உண்மையிருக்காது. இப்படிப்பட்டவர்களுக்கு 
எப்படி பேசவேண்டும்‌. என்‌ ம்‌ 


சம்பந்தம்‌ 


ஆனால்‌ அவர்களுடைய 
இருதயம்‌ விருந்தினரை உபசரியாது. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மாய்மாலக்காரர்களுடைய கண்கள்‌ 
வன்கண்ணாயிருக்கும்‌. இவர்களுடைய 
ஆகாரத்தை நாம்‌ புசியாமல்‌ தவிர்த்துவிட 
வேண்டும்‌. இப்படிப்பட்டவர்களுடைய 
ருசியுள்ள பதார்த்தங்களை புசிக்க 
வேண்டுமென்று நாம்‌ இச்சிக்கவும்கூடாது. 
விருந்தினர்களை உபசரிக்கவேண்டும்‌. 
என்னும்‌ மெய்யான விருப்பம்‌ 
இவர்களிடத்தில்‌ இருக்காது. 
ஆனால்‌ இப்படிப்பட்ட 
மாய்மாலக்காரர்கள்‌, ிருந்தினர்கள்மீது. 
வன்கண்ணாயிருப்பார்கள்‌. விருந்தினர்கள்‌ 
பசிக்கும்போது, அவர்கள்‌ புசிப்பதைப்‌ 
பார்த்து, 'பொறாமைப்படுவார்கள்‌ 
புசிக்கிறார்களே என்று வேதனைப்படுவார்கள்‌ 
ஆனாலும்‌ அவர்களுடைய வாய்‌ 
மாய்மாலமாய்‌ உபசரிக்கும்‌. அவர்களுடைய 
கண்களோ வன்கண்ணாய்‌ பொறாமைப்படும்‌. 


உள்ளத்தில்‌ மாய்மாலம்‌ உள்ளவர்களை 
விட்டு நாம்‌ விலகிப்போய்விடவேண்டும்‌. 
வாயின்‌ வார்த்தைகளுக்கும்‌ இருதயத்தின்‌ 
சிந்தனைகளுக்கும்‌ சம்பந்தமில்லாதவர்கள்‌ 
ஆபத்தானவர்கள்‌. அவர்கள்‌ வாயினால்‌ 
சாதுரிய வார்த்தைகளைப்‌ பேசினாலும்‌, 
அவர்களுடைய இருதயத்தின்‌ நினைவு 
எப்படியிருக்கிறதோ, அப்படியே 
அவர்களுடைய சுபாவம்‌ இருக்கும்‌. 
வன்கண்ணனுடைய ஆகாரத்தை நாம்‌ 
புசியாமல்‌ அதை அவர்களுக்கே 
விட்டுக்கொடுத்துவிட வேண்டும்‌. 
அவர்களிடத்தில்‌ ஆகாரத்திரட்சியும்‌, 
ருசியுள்ள பதார்த்தங்களும்‌ இருந்தாலும்‌, 
அதை நாம்‌ இச்சிக்கக்கூடாது. 


மூடன்‌ 
நீதி 23:9 


நீதி 23:9. மூடனுடைய செவிகள்‌ 
கேட்கப்பேசாதே; அவன்‌ உண்‌ 
வார்த்தைகளின்‌: ஞானத்தை 
அசட்டைப்பண்ணுவான்‌.. 





ழ்‌ நள 
யாய 


நாம்‌ எல்லா சூழ்நிலைகளிலும்‌ 
ஆலிக்குரிய சத்தியங்களை மிகுந்த 
ஞானத்தோடு பேசவேண்டும்‌. காதுள்ளவர்கள்‌ 
எல்லோருமே சத்தியத்தைக்‌ கேட்கவேண்டும்‌. 
ஆனாலும்‌ ஒரு சிலர்‌ சத்தியத்தைக்‌ 
கேட்காமல்‌ அசட்டைபண்ணுவார்கள்‌. 
ஏளனம்பண்ணுவார்கள்‌. இவர்கள்‌ 
ஞானமில்லாத மூடர்கள்‌. மூடனுடைய 
செவிகள்‌ கேட்க பேசக்கூடாது. நாம்‌ 
ஞானமுள்ள வார்த்தைகளைப்‌ 
பேசினாலும்‌, மூடர்கள்‌ அதைப்‌ 
புரிந்து பிரயோஜனப்படமாட்டார்கள்‌. 
இப்படிப்பட்டவர்கள்‌ நம்முடைய 
வார்த்தைகளின்‌ ஞானத்தை அசட்டை 
பண்ணுவார்கள்‌. இவர்களிடம்‌ பேசுவதற்குப்‌ 
பதிலாக பேசாமல்‌ அமைதியாகயிருப்பதே 
நமக்கு நல்லது. நாம்‌ மற்றவர்களிடம்‌ 
பேசும்போது அவர்கள்‌ நம்முடைய 
வார்த்தைகளின்‌ ஞானத்திற்கு 
செவிகொடுப்பார்களா என்பதை ஆராய்ந்து 
பார்க்கவேண்டும்‌. 


பூர்வளஎல்லைக்குறி 
நீதி 29:10,11 


நீதி 200. பூர்வ எல்லைக்குறியை 
மாற்றாதே; திக்கற்ற பின்னைகளுடைய 
நிலங்களை அபகரித்துக்கொன்னாதே.. 


நீதி 201: அவர்களுடைய மீட்பர்‌ 
வல்லவர்‌; அவர்‌ உன்னுடனே 
அவர்களுக்காக வழக்காடுவார்‌. 


திக்கற்ற பிள்ளைகளுக்கு கர்த்தரே 
துணையாகமிருக்கிறார்‌. அவர்‌ தம்முடைய 
விசேஷித்த. பாதுகாப்புக்களினாலும்‌, 
பாராமரிப்புக்களினாலும்‌ அவர்களை 
கவனிக்கிறார்‌. திக்கற்ற பிள்ளைகளுக்கு 
கர்த்தரே மீட்பர்‌. அவர்‌ வல்லர்‌. அவர்‌ 
திக்கற்ற பிள்ளைகளுக்காக வழக்காடுகிறவர்‌. 
கர்த்தரே திக்கற்ற பிள்ளைகளுக்கு 
உறவின்முறை மீட்பராகயிருக்கிறார்‌. திக்கற்ற 
பிள்ளைகளின்‌ நியாயத்தை கர்த்தர்‌ எடுத்துச்‌ 
சொல்லுகிறார்‌. கர்த்தர்‌ அவர்களுக்காக 
வழக்காடி, அவர்களுக்காக 
யுத்தம்பண்ணுவார்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நாம்‌ 
உரிமைகளில்‌: 
அவர்களுடைய 
அபகரித்துக்கொள்ளவும்‌ கூடாது. 
அவர்களுக்கு உதவி செய்ய ஒருவரும்‌ 
இல்லையென்று நினைத்து, அவர்களுடைய 
பூர்வல்லைக்குறியை மாற்றிவிடக்கூடாது. 
அவர்களுடைய நிலங்களை அபகரித்துக்‌ 
கொள்ள முயற்சிபண்ணவும்கூடாது. கர்த்தர்‌ 
நம்முடைய மீட்பராமிருப்பதுபோல, அவர்‌ 
பிள்ளைகளுக்கும்‌. 
நம்முடைய மீட்பர்‌ 
அவர்‌ வல்லவர்‌. கர்த்தர்‌ திக்கற்ற 
பிள்ளைகளுக்காக, நம்மோடு வழக்காடுவார்‌. 
கர்த்தரோடு வழக்காடி நம்மால்‌ 
ஜெயம்பெறமுடியாது. கர்த்தருடைய வழக்கில்‌ 
நீதியும்‌ நியாயமும்‌ இருக்கும்‌. அவர்‌ 
ஒருபோதும்‌ அநியாயத்திற்கு 
துணைபோவதில்லை. 


திக்கற்ற பிள்ளைகளின்‌ 
தலையிடக்கூடாது. 


உரிமைகளை 


பிள்ளையை 
விடாதே 
நீதி 23:12-16 


தண்டியாமல்‌ 


நீதி 2312. உன்‌ இருதயத்தைப்‌ 
புத்திமதிக்கும்‌, உன்‌ செவிகளை 
அறிவின்‌ வார்த்தைகளுக்கும்‌. 
சாய்ப்பாயாக.. 


தீதி 2918. பின்னையை தண்டியாமல்‌ 
விடாதே: அவனைப்‌ பிரம்பிணால்‌. 
அடித்தால்‌ அவன்‌ சாகான்‌. 


நீதி 2944. நீ பிரம்பினால்‌ அவனை 
அடிக்கிறதினால்‌ பாதானத்துக்கு அவன்‌: 
ஆத்துமாவைத்‌ தப்புவிப்பாயே. 


நீதி 28:15. என்‌ மகனே, உன்‌ இருதயம்‌ 
ஞானமுன்னதாயிருத்தால்‌, என்னிலே. 
என்‌ இருதயம்‌ மகிழும்‌. 

2816. உன்‌ உதடுகள்‌ 
செம்மையானவைகனைப்‌ பேசினால்‌, 
என்‌ உன்னிந்திரியங்கள்‌ மகிழும்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


பெற்றோர்‌ பிள்ளைகளை 
மிகுந்த கவனமாய்‌ வளர்க்கவேண்டும்‌. 
அவர்களுக்கு, சத்திய வசனங்களை 
உபதேசம்பண்ணவேண்டும்‌. ஞானத்தைப்‌ 
போதிக்கவேண்டும்‌. அவர்களுடைய அறிவை 
வளர்ப்பதற்கு ஆலோசனை சொல்லவேண்டும்‌. 
பிள்ளைகள்‌ தங்களுடைய கடமைகளையும்‌, 
பொறுப்புக்களையும்‌ உணர்ந்துகொள்வதற்கு, 
பெற்றோர்‌ அவர்களுக்கு பயிற்சி 
கொடுக்கவேண்டும்‌. 


பெற்றோரில்‌ அநேகர்‌ 
பிள்ளைகளின்மீது, அதிகமாய்‌. 
அன்புகூருகிறார்கள்‌. பிள்ளைகள்‌ தப்பு 
செய்தாலும்‌ அவர்களை கண்டித்து, 
தண்டித்து திருத்துவதில்லை. பாசம்‌ 
பெற்றோரின்‌ கண்களை மறைத்துவிடும்‌. 
பிள்ளைகள்‌ தவறு செய்தாலும்‌, பெற்றோர்‌ 
அவர்கள்மீது அதிகமாய்‌ அன்புகூர்ந்து, 
அவர்களை கண்டிக்க 
நம்முடைய பிள்ளைகளின்‌ 
நாம்‌ அவர்களை 
திருத்தவேண்டும்‌. 
நம்முடைய பிள்ளைகளை பிரம்பினால்‌ 
அடிக்கு! அது அவர்களுக்கு 
வேதனையாகத்தான்‌ இருக்கும்‌. பிரம்பினால்‌. 
அடிப்பதினால்‌ பிள்ளைகள்‌ 
செத்துப்போவதில்லை. செத்துப்போகும்‌ 
அளவிற்கு யாரும்‌ தங்கள்‌ பிள்ளைகளை 
அடிப்பதில்லை. நம்முடைய பிள்ளைகளை 
நாம்‌ அடித்து வளர்க்காவிட்டால்‌, அவர்கள்‌ 
பெரியவர்கள்‌ ஆனபின்பு, தாராளமாய்‌ 
தவறு செய்வார்கள்‌. ஊரிலுள்ளவர்களிடம்‌ 
அடிவாங்கிக்கொண்டிருப்பார்கள்‌. நம்முடைய 
பிள்ளைகளை நாம்‌ பிரம்பினால்‌ 
அடிக்கும்போது. அவர்களுடைய ஆத்துமா 
பாதாளத்திற்குத்‌ தப்புவிக்கப்படுகிறது. 
பிள்ளைகளை 
அவர்களுடைய 
பாதாளத்திற்குத்‌ 
நாம்‌ விலங்குகளை 
அடிப்பதுபோல நம்முடைய பிள்ளைகளை 
அடிக்கக்கூடாது. நாம்‌ பிரம்பினால்‌ 
பிள்ளைகளை அடிக்கும்போது 
நியாயமான காரணம்‌. 
இருக்கவேண்டும்‌. நம்முடைய பிள்ளைகள்‌ 
திருந்தவேண்டும்‌ என்பதுதான்‌ 
நம்முடைய. நோக்கமாயிருக்கவேண்டும்‌. 


ண 


தங்கள்‌. 


தயங்குவார்கள்‌ 
நன்மைக்காக, 
கண்டித்து, 


பிரம்பு நம்முடைய 
கொல்லாது. அது 
ஆத்துமாவை 
தப்புவிக்கிறது. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சிறுபிள்ளையாகமிருக்கும்போதே, அவர்களை 
கண்டித்து வளர்த்தால்‌, அவர்கள்‌ 
ஒழுக்கமாய்‌ வளருவார்கள்‌. அவர்கள்‌ 
வளர்ந்து பெரியவர்களானபின்பும்‌, 
நல்லொழுக்கத்தோடிருப்பார்கள்‌. 
பிள்ளைகளின்‌ இருதயம்‌ 
ஞானமுள்ளதாயிருந்தால்‌, பெற்றோரின்‌ 
இருதயம்‌ மகிழ்ச்சியாயிருக்கும்‌. பிள்ளைகள்‌ 
நக்கொழுக்கத்தேஷருப்பாதப்‌ பார்த்து, 
சந்தோஷப்படுவார்கள்‌. 
பை நல்லொழுக்கத்தோடு 
வளர்ப்பதற்கு, அவர்களை பிரம்பினால்‌ 
தண்டிக்க வேண்டியதாயிருந்தாலும்‌, தண்டிக்க 
தயங்கக்கூடாது. அவர்கள்‌ வருங்காலத்தில்‌ 
நல்ல பிள்ளைகளாக இருக்கும்போது, அது 
நமக்கு சந்தோஷமாயிருக்கும்‌. நம்முடைய 
வயதான காலங்களில்‌, நம்முடைய 
பிள்ளைகள்‌ கர்த்தருக்கு பிரியமுள்ள, 
பிரயோஜனமுள்ள பிள்ளைகளாக ஜீவிப்பதைப்‌ 
பார்க்கும்போது. நமக்கு மிகுந்த 
'சந்தோஷமுண்டாகும்‌. 


நம்மை ஆசீர்வதிப்பதுபோல, 
சந்ததியை ஆசீர்வதிப்பார்‌ 
பிரம்பினல்‌ அடித்து, 
திருத்தி வளர்ந்தால்‌, அவர்கள்‌ 
வருங்காலத்தில்‌ கிறிஸ்துவின்‌ நாமத்தை 
மகிமைப்படுத்‌ அவர்கள்‌ 
ஆசிர்வாதமாகயிருப்பார்கள்‌. 
ஆசிர்வாதமாயிருப்பார்கள்‌. 
அவர்களுடைய ஆத்துமா பாதாளத்திற்கு 
தப்பி, பரலோகத்திற்குப்‌ போகும்‌. ஒழுக்கமாய்‌ 
வளர்க்கப்பட்ட பிள்ளைகளின்‌ உதடுகள்‌ 
செம்மையானவைகளைப்‌ பேசும்‌. ்‌ 
கேட்கும்போது 
உள்ளிந்திரியங்கள்‌ மகிழ்ச்சியடையும்‌. 


கர்த்தர்‌ 
நம்முடைய 
பிள்ளைகளை 


நிச்சயமாகவே முடிவு உண்டு 
நீதி 237,18 


நீதி 28:17. உன்‌ மனதைப்‌ பாவிகள்மேல்‌ 
பொறாமைகொன்ன விடாதே; நீ 
நாடோறும்‌ கர்த்தரைப்‌ மற்றும்‌. 
பயத்தோடிரு.. 


நீதி 2808. நிச்சயமாகவே முடிவு 
உண்டு; உன்‌ நம்பிக்கை வீண்போகாது. 





ழ்‌ நள 
யாய 


பொறாமை எலும்புருக்கி. நம்முடைய 
மனது பாவிகள்மேல்‌ பொறாமைப்படக்கூடாது. 
பாவிகள்‌ தங்கள்‌ மனதிற்கு 
இஷ்டமானதையெல்லாம்‌ செய்வார்கள்‌. 
அவர்களுடைய வாழ்க்கையில்‌ கட்டுப்பாடு 
இருக்காது. பாவத்தை சந்தோஷமாய்‌ 
அனுபவிக்க வேண்டுமென்று 
ஆசைப்படுவார்கள்‌. பாவமான வழிகளில்‌ 
பொருள்‌ சேர்த்து, ஒருவேளை அவர்கள்‌ 


ஐசவரியவான்களாயிருக்கலாம்‌. சமுதாயத்தில்‌ 


அவர்கள்‌ 
நாம்‌ 
பார்த்து, 
பொறாமைப்படக்கூடாது. 
அவர்களுக்காக பரிதபிக்கவேண்டும்‌. 


நாம்‌ கர்த்தருக்குப்‌ 
ஜீவிக்கவேண்டும்‌. கர்த்தருடைய 
நம்முடைய சித்தமாயிருக்கவேண்டும்‌. 
கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்ற 
வேண்டும்‌ என்பதே நம்முடைய பிரதான 
விருப்பமாயிருக்கவேண்டும்‌. நாம்‌ 
பாவிகளைப்போல நம்முடைய இஞ்டப்படி 
ஜிலிக்கக்கூடாது. கர்த்தருடைய 
வார்த்தைக்கும்‌, அவருடைய உபதேசத்திற்கும்‌ 
கீழ்ப்படிந்து ஜீவிக்கவேண்டும்‌. கர்த்தருக்குக்‌ 
கீழ்ப்டிவதே நமக்கு மெய்யான சந்தோஷம்‌ 
கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதே 
நமக்கு பேரானந்தம்‌. 


துன்மார்க்கர்‌ சுகஜீவிகளாயிருந்து 
தங்கள்‌ ஆஸ்தியை பெருகப்பண்ணுகிறார்கள்‌. 
அவர்களுடைய சுகவாழ்வுக்கு முடிவு உண்டு. 
£ல்‌ நம்முடைய மனதை நாம்‌ 
ிவிகள்மேல்‌ பொறாமை  கொள்ளலிடக்‌. 
கூடாது, துன்மார்க்கர்‌ ஒருவேளை 
சிறிதுகாலம்‌ சுகஜீவிகளாயிருப்பார்கள்‌. 
ஆனாலும்‌ அவர்கள்‌ நித்திய காலமாய்‌ 
செழித்திருக்கமாட்டார்கள்‌. கர்த்தரை 
நம்புகிறவர்கள்‌ மாத்திரமே 
செழித்திருப்பார்கள்‌. 


நம்முடைய பாடுகளுக்கு நிச்சயமாகவே 
முடிவு உண்டு. பூரண அன்பு பயத்தை 
புறம்பே தள்ளும்‌. நாம்‌ இப்போது, 
வேதனைகளையும்‌, ம்‌ 
அனுபவித்தாலும்‌, 

பயந்துவிடக்கூடாது. நாம்‌ 
நம்பிக்கையாயிருக்கவேண்டும்‌. 
நம்புகிறவர்கள்‌ செழித்திருப்பார்கள்‌ என்பதை 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


உறுதியாய்‌ நம்பவேண்டும்‌. நம்முடைய 
நம்பிக்கை வீண்‌ போகாது. கர்த்தர்‌ 
மாறாதவர்‌. அவருடைய வார்த்தைகளும்‌, 
வாக்குத்தத்தங்களும்‌ ஒருபோதும்‌ 
மாறுவதில்லை. 


குடியனும்‌ போஜனப்பிரியனும்‌ 
நீதி 2819-28. 


நீதி 2909. என்‌ மகனே, நீ 
செவிகொடுத்து ஞானமடைநத்து, உன்‌: 
இருதயத்தை நல்வழியிலே நடத்து. 


நீதி 29:20. 
மாம்சப்‌ 
சேராதே. 


ந்தி 2921. குடியனும்‌ 
போஜனப்பிரியனும்‌ தரித்திரராவார்கன்‌; 
தூக்கம்‌ கத்தைகனை உடுத்துவிக்கும்‌. 


நீதி 23:22. உன்னைப்‌: பெற்ற 
தகப்பனுக்குச்‌ செவிகொடு; உன்‌ தாய்‌ 
வயதுசென்றவனாகும்போது அவனை 
அசுட்டைபண்ணாதே. 


மதூபானப்பிரியரையும்‌ 
பெருத்தீனிக்காரரையும்‌ 


தீதி 23:28. சத்தியத்தை வாங்கு, அதை 
விற்காதே; அப்படியே ஞானத்தையும்‌ 
உபதேசத்தையும்‌ புத்தியையும்‌ வாங்கு. 


நீதி 29:24. நீதிமானுடைய தகப்பன்‌ 
மிகவும்‌ கனிகூருவான்‌; ஞானமுன்ன 
மின்னையைப்‌ பெற்றவன்‌ அவனால்‌ 


மகிழுவான்‌. 


நீதி 23:25. உன்‌ தகப்பனும்‌ உன்‌ தாயும்‌ 
சந்தோஷப்படுவார்கள்‌; உன்னைப்‌ 
பெற்றவன்‌ மகிழுவான்‌. 

நீதி 2926. என்‌ மகனே, உண்‌: 


இருதயத்தை எனக்குத்‌ தா உன்‌ 
கண்கள்‌ என்‌ வழிகளை நோக்குவதாக. 


தீதி 29:22. வேசி ஆழமான படுகுழி; 
பரஸ்திரீ இடுக்கமான கிணறு. 


நீதி 28:28. 
கொள்ளைக்காரனைப்‌ போல்‌ 
பதிவிருத்து, மனுஷருக்குன்னே 
பாதகரைப்‌ பெருகப்பண்ணுகிறான்‌. 


அவன்‌ 





ழ்‌ நள 
யாய 


நம்மைப்‌ பெற்ற தகப்பனாருக்கு நாம்‌ 
செவிகொடுக்கவேண்டும்‌. அவருக்கு 
நம்மீது அதிகாரமுள்ளது. அவர்‌ நம்மீது 
அன்பாகவும்‌, பிரியமாகவும்‌, பாசமாகவும்‌ 
இருக்கிறார்‌. நம்முடைய நன்மையைப்பற்றிய 
திட்டம்‌ அவரிடத்திலுள்ளது. நமக்கு நன்மை: 
செய்யவேண்டுமே என்னும்‌ எண்ணம்‌ தவிர, 
நமக்கு தீங்கு செய்யவேண்டும்‌ என்னும்‌ 
எண்ணம்‌ அவரிடத்தில்‌ சிறிதும்‌ இருக்காது. 
நாம்‌ ந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ பிறப்பதற்கு, 
கர்த்தர்‌ நம்முடைய தகப்பனாரையும்‌ 
தாயாரையும்‌ கருவிகளாகப்‌ 
பயன்படந்திரக்கிறார்‌.  இயிரயஞ்சத்தில்‌ 
நம்முடைய வாழ்நாள்‌ நீடித்திருப்பதற்கு, 
நம்முடைய உலகப்பிரகாரமான தாயையும்‌ 
தகப்பனையும்‌ கனம்பண்ணவேண்டும்‌ 


ம்முடைய  பெற்றோருக்‌। ஈம்‌ 
சர்தரக்கள்‌ கழப்டயியேண்டு்‌.... அதே 
வேளையில்‌ நம்முடைய ஆவிகளின்‌ 
பிதாவாகுமிருக்கிற பரலோகப்பிதாவுக்கு 
நாம்‌ கீழ்ப்படிய வேண்டியது மிகவும்‌ அவசியம்‌. 
கர்த்தரே நம்மை சிருஷ்டித்தவர்‌. 

நமக்கு ஜீவசுவாசத்தைக்‌ 


அவரே 
கொடுத்திருக்கிறவர்‌. 


நம்முடைய தகப்பனாரை நாம்‌. 
கனம்பண்‌ ணுவதுபோல, நம்முடைய 
தாயாரையும்‌ நாம்‌ கனம்பண்ணவேண்டும்‌. 
நம்முடைய தாய்‌ வயது சென்றவளாகும்‌ 
போது. நாம்‌ அவளை அசட்டைபண்ணாமல்‌, 
ஆதரித்து பராமரிக்கவேண்டும்‌. நாம்‌ 
சிறுபிள்ளையாக இருந்தபோதே நம்முடைய 
தாயார்‌ நம்மை தூக்கி வளர்த்தவள்‌. நமக்கு 
நல்ல ஆலோசனைகளைக்‌ கொடுத்தவள்‌ 
ஆதலால்‌. நம்முடைய தாயாரையும்‌, 
அவளுடைய ஆலோசனைகளையும்‌ 
அசட்டைபண்ணக்கூடாது. 


க 5 - இதை 
விற்காதே" என்று சாலொமோன்‌ 
ஆலோசனை சொல்லுகிறார்‌. சத்தியமே 
நம்முடைய இருதயத்தை வழிநடத்தவேண்டும்‌. 
சத்தியமே நம்முடைய இருதயத்தை ஆளுகை 
செய்யவேண்டும்‌. சத்தியம்‌ இல்லாமல்‌. 
நன்மையில்லை. சத்தியத்தின்‌ விலை. 
எதுவாகமிருந்தாலும்‌, அதை நாம்‌ 
வாங்குவதற்கு ஆயத்தமாயிருக்கவேண்டும்‌. 
சத்தியத்தின்‌ கிரயம்‌ அதிகம்‌ என்று 
நினைத்து, அதை வாங்கால்‌ விட்டுவிடக்‌ 
கூடாது. சந்தையில்‌ பேரம்பேசுவதுபோல. 
சத்தியத்திற்கு பேரம்பேசக்கூடாது. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நம்முடைய ஐசுவரியம்‌ ஞானத்தை 
வாங்குவதற்குப்‌ பயன்படவேண்டும்‌. நாம்‌ 
ஞானத்தையும்‌ உபதேசத்தையும்‌ புத்தியையும்‌ 
வாங்குகிறவர்களாகயிருக்க வேண்டும்‌. 
இவற்றை வாங்குவதற்கு நம்முடைய 
ஐசுவரியம்‌  பயனுள்ளதாயிருக்கவேண்டும்‌. 
ஐசுவரியத்தை சேமிப்பதற்கு ஞானத்தைப்‌ 
பயன்படுத்துவதற்குப்‌ பதிலாக, ஞானத்தை 
வாங்குவதற்கு நம்முடைய ஐசுவரியத்தைப்‌ 
பயன்படுத்துவது மிகவும்‌ நல்லது. 

ஞானத்தை தேடி கண்டுபிடிக்க 
வேண்டும்‌. சத்தியத்தையும்‌ தேடவேண்டும்‌. 
அதுபோலவே உபதேசத்தையும்‌, புத்தியையும்‌ 
தேடவேண்டும்‌... அவற்றை தேடக்‌ 
கண்டுபிடிக்கும்போது, அதன்‌ கிரயம்‌. 
எல்வளவாகமிருந்தாலும்‌, அதை உடனே 
வாங்கிவிடவேண்டும்‌. சத்தியத்தை 
விற்கக்கூடாது. உலகப்பிரகாரமான 
மேன்மைக்கோ, ஆடம்பரத்திற்கோ நாம்‌ 
வாங்கிய சத்தியத்தைவிட்டு விலகிப்போய்‌ 
விடக்கூடாது. சத்தியத்தை விற்றுவிட்டால்‌ 
அதை மறுபடியும்‌ வாங்குவது கடினம்‌. 


கர்த்தர்‌ டய பிள்ளைக 
ஆவன சொல்லும்போது என்‌. கனை, 
உன்‌ இருதயத்தை எனக்கு தா" என்று 
்‌ நம்முடைய 
நாம்‌ நம்முடைய 


என்று கேட்கும்போது, நாம்‌ 
எல்வித தயக்கழுமில்லாமல்‌, 
என்னுடைய இருதயத்தை 
என்று 
சந்தோஷமாகவும்‌ 
அவருக்குப்‌ பிரதியுத்தரம்‌ சொல்லவேண்டும்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய சித்தத்தின்‌ பிரகாரமாக 
நம்மை உருவாக்குவார்‌. நம்முடைய இருதயம்‌ 
எப்படிமிருக்கவேண்டுமோ அப்படி அதை 
மறுரூபப்படுத்துவார்‌. நம்முடைய இருதயத்தை 
நாம்‌ கர்த்தருக்கு ஒப்புக்கொடுக்கும்போது. 
அவர்‌ அதை ஆளுகை செய்வார்‌ 
கர்த்தருடைய சிங்காசனம்‌ நம்முடைய 
இருதயத்தில்‌ ஸ்தாபிக்கப்படும்‌. 





ழ்‌ நள 
யாய 


நாம்‌ மதுபானப்பிரியராயும்‌, 
பெருந்தீனிக்காரராயும்‌ இருக்கக்கூடாது. 
அவர்களோடு சேரக்கூடாது என்று 
சாலொமோன்‌ நமக்கு ஆலோசனை 
சொல்லுகிறார்‌. போஜனமாகமிருந்தாலும்‌,. 
மதுபானமாகயிருந்தாலும்‌ அவற்றின்மீது. 
பேராசை வைக்கிறவர்கள்‌ 
சீரழிந்துபோவார்கள்‌. மதுபானக்காரரும்‌ 
பெருந்தீனிக்காரரும்‌ புத்திமதிகளைக்‌ 
கேட்கமாட்டார்கள்‌. குடியனும்‌ 
போஜனப்பிரியனும்‌ தரித்திரராவார்கள்‌. 
அளவுக்கு அதிகமாக. குடிக்கிறவன்‌ 
வெறித்திருப்பான்‌. அவனுடைய சிந்தையிலும்‌ 
வார்த்தையிலும்‌ தெளிவு இருக்காது. 
குடிகாரனால்‌ எந்தக்‌ காரியத்தையும்‌ 
நிதானமாய்ச்‌ செய்யமுடியாது. குடிகாரனின்‌ 
முடிவு அழிவு. 
வேசித்தனம்‌ மனுஷருடைய சரீரத்தை 
அழித்துப்போடும்‌. வேசி ஆழமான 
படுகுழியாகவும்‌, _ பரஸ்திரீ இடுக்கமான 
கிணறாகவும்‌ இருக்கிறாள்‌. அவள்‌ 
கொள்ளைக்காரனைப்போல பதிவிருந்து, 
மனுஷரை அழித்துப்போடுகிறாள்‌. 
பரஸ்திரீயின்‌: வார்த்தைகள்‌ 
இனிமையாகயிருக்கும்‌. அவளுடைய 
வார்த்தைக்கும்‌ செய்கைக்கும்‌ சம்பந்தம்‌ 
இருக்காது. அவள்‌ ஒரு மாய்மாலக்காரி. 
சிநேசுமாகமிருப்பதுபோல பாசாங்கு 
பண்ணுவாள்‌. னால்‌ அவளுடைய 
செய்கையோ ஒரு கொள்ளைக்காரனைப்போல. 
இருக்கும்‌. பரஸ்திரீ மனுஷருடைய 
உடமைகளையும்‌, வஸ்திரங்களையும்‌, 
பொருள்களையும்‌, மானம்‌ மரியாதையையும்‌ 
அபகரித்துக்கொள்கிறாள்‌. 


பரஸ்திரீ மனுஷருக்குள்ளே பாதகரைப்‌ 
பெருகப்பண்ணுகிறாள்‌. ஒரு வேசி ஏராளமான 
மனுஷரை கெடுத்துப்போடுகிறாள்‌. தேசத்தில்‌ 
அநியாயமும்‌ அக்கிரமமும்‌ பெருகுவதற்கு. 
பரஸ்திரீயும்‌ காரணமாக 
இருப்பார்கள்‌. பரஸ்திரீ தொற்று 
'நோயைப்போன்றவள்‌. அவள்‌ ஒரு 
மனுஷனை கொள்ளையிடும்போது, அநேகர்‌ 
வஞ்சகவலையில்‌ விழுந்து 
மனுஷர்‌ பிரச்சனையில்லாமல்‌ 
வேண்டுமென்றால்‌, மனுஷர்‌: 
வேசியும்‌ பரஸ்திரீயும்‌ 
இருக்கக்கூடாது. மனுஷருடைய பொதுவான 
நன்மைக்காக  பரஸ்திரீயையும்‌ வேசியையும்‌ 
மனுஷரைவிட்டு அகற்றிவிடவேண்டும்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


(16 
PUBLISHERS 


மதுபானம்‌ 
நீதி 23:29-35 


நீதி 2929. ஐயோ! யாருக்கு வேதனை? 
யாருக்குத்‌ துக்கம்‌? யாருக்குச்‌ 
சண்டைகள்‌? யாருக்குப்‌ புலம்பல்‌? 
யாருக்குக்‌ காரணமில்லாத காயங்கள்‌? 
யாருக்கு இரத்தங்கலங்கின கண்கள்‌? 


நீதி 28:30. மதுபானம்‌ இருக்கும்‌ 
இடத்திலே தங்கித்‌ தரிப்பவர்களுக்கும்‌, 
கலப்புன்ன சாராயத்தை 
தாடுகிறவர்களுக்குத்‌ தானே. 


நீதி ஜட மதுபானம்‌ 
இரத்தவருணமாயிருந்து, பாத்திரத்தில்‌ 
பனபனப்பாய்த்‌ தோன்றும்போது, நீ 
அதைப்‌ பாராதே; அது மெதுவாய்‌ 
இறங்கும்‌. 


நீதி 29௨2. 
பாம்யைப்போல்‌ 


விரியனைப்போல்‌ தீண்டும்‌. 


அது 
கடிக்கும்‌, 


முடிவிலே 


நீதி 29:98. உன்‌ கண்கன்‌ பரஸ்திரீகனை 
உன்‌ 


நோக்கும்‌; உள்ளம்‌. 


தாதுமாதானவைகளைப்‌ பேகம்‌. 


நீதி 28:84. தீ 
நடுக்கடலிலே சயனித்திருக்கிறவனைப்‌ 
போலும்‌, பாய்மரத்தட்டிலே 


படுத்திருக்கிறவனைப்‌ போலும்‌ 
இருப்பாய்‌. 


நீதி 23:35. என்னை அடித்தார்கள்‌; 
எனக்கு நோகவில்லை என்னை 
அறைந்தார்கள்‌; எனக்குச்‌ 
சுரணையில்லை; நான்‌ அதைப்‌ பின்னும்‌ 
தொடர்ந்து, தேட எப்பொழுது 
விழிப்பேன்‌ என்பாய்‌. 





f= a 
ERRATA 


மதுபானம்‌ அருந்தி 
விரோதமாக 
எச்சரிப்பான வார்த்தைகளைக்‌ கொடுக்கிறார்‌. 
மதுபானப்பிரியரை விட்டு நாம்‌ 
விலகியிருக்கவேண்டும்‌. நாம்‌ அன்டு 
சேரக்கூடாது. மதுபானம்‌. 
வருணமாயிருக்கிறது. கானான்‌ நேசத்தில்‌ 
இரத்தம்‌ போன்ற சிவப்பு வருண 
திராட்சரசத்தையே மிகவம்‌ உயர்ந்த 
திராட்சரசமாக கருதினார்கள்‌. 
வருணமான மதுபானம்‌ பார்ப்பதற்கு 
அழகாகயிருக்கும்‌. கண்களின்‌ 
இச்சைகளுக்கு அடிமையாகமிருப்பவர்கள்‌: 
மதுபானத்தினால்‌ அழிந்துபோவார்கள்‌. 
குடிகாரனுக்கு சரீர மரணமும்‌ ஆத்தும 
மரணமும்‌ சடுதியாய்‌ வரும்‌. 


மதுபானம்‌ பாத்திரத்தில்‌ பளபளப்பாய்த்‌ 
தோன்றும்‌. நாம்‌ அதன்‌ அழகைப்‌ பார்த்து 
ரசிக்கக்கூடாது. அதைப்‌ பார்த்தால்‌, அதன்‌ 
பளபளப்புத்தான்‌.. நமக்குத்‌ தெரியும்‌. 
அதற்குள்‌ இருக்கும்‌ ஆபத்து நமக்குத்‌ 
தெரியாது. பாத்திரத்தில்‌ பளபளப்பாயிருக்கிற 
மதுபானம்‌ பாம்பின்‌ விஷம்‌ போன்றது. 
மதுபானம்‌ முடிவில்‌ பாம்பைப்போல்‌ நம்மைக்‌ 
கடிக்கும்‌. விரியனைப்போல்‌ தீண்டும்‌ 


மதுபானம்பண்‌। 
புத்திதெளிலில்லாமல்‌ ப்பார்கள்‌. 
தங்களுடைய ஆசைகளையெல்லாம்‌. 
நிறைவேற்றவேண்டுமென்று துடிப்பார்கள்‌ 
இவர்களுடைய கண்கள்‌ பரஸ்திரீகளை 
நோக்கும்‌. இவர்களுடைய வாயின்‌ 
வர்ந்தைககும தெளிவாக இருக்காது. 


உள்ளம்‌ 


வர்கள்‌ 


தாறுமாறானவைகளைப்‌ பேசம்‌. 


மதுபானப்பிரியரை 
மனச்சாட்சி எச்சரிக்கும்‌. 
அவர்களோ தங்கள்‌ 
செவிகொடுக்காமல்‌, 
அடிமையாகிவிடுவார்கள்‌. 
அவர்களுடைய மனச்சாட்சி 
மதுபானப்பிரியர்கள்‌ தங்களுடைய 
மதிப்பையும்‌ மரியாதையையும்‌ தாங்களாகவே 
டு படுக்க தேவையில்லாமல்‌ 
பிறரோடு வாக்குவாதம்பண்ணுவார்கள்‌. 
த்‌ 


அவர்களுடைய 

ல்‌ 
மனச்சாட்சிக்குச்‌ 
கக்‌ 


மத்த்போகும்‌ 


மற்றவர்களோடு. 

சண்டைபோடுவார்கள்‌. 
இவர்களுக்கு த்த 
உயிர்ச்சேதாரமும்‌ உண்டாகும்‌. 


முடிவில்‌ 
சேதாரமும்‌, 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இப்பிரபஞ்சத்தில்‌: அநேகர்‌ 
கவலையோடும்‌ 
இவர்களுடைய 
பலவிதமான காரணங்கள்‌ 
குடும்ப சூழ்நிலைகளும்‌, 


காரணமாகயிருக்கும்‌.. மதுபானப்பிரியரோ 
தங்களுக்குத்‌ தாங்களே வருத்தத்தையும்‌ 
வேதனையையும்‌ வருவித்துக்கொள்கிறார்கள்‌ 


ஒரு தேசு பாதுகாப்புக்காக, 
போர்வீரர்கள்‌ எதிரி தேசத்தாரோடு 
யுத்தம்பண்ணுகிறார்கள்‌. போர்வீரர்களுக்கு 
இதனால்‌ காயங்களும்‌ இரத்த சேதாரமும்‌ 
உண்டாகிறது. தேசத்தைப்‌ 
பாதுகாப்பதற்காக சண்டைபோட்டு 
காயமடைந்தால்‌, அது அவர்களுக்கு 
பெருமையைத்‌ தரும்‌. ஆனால்‌. 
குடிகாரனுக்கோ காரணமில்லாத காயங்கள்‌ 
உண்டாகும்‌. இவர்களுடைய 
வேதனைகளுக்கும்‌ துக்கங்களுக்கும்‌ 
இவர்களுடைய மதுபானமே காரணம்‌, 
மதுபானத்தினால்‌ இவர்களுக்கு 
சண்டைகளும்‌ புலம்பலும்‌ வருகிறது. 


த்தின்‌ 


ய கண்கள்‌ இரத்தம்‌ 

தங்கித்‌ 
சாராயத்தை 
இவர்களுக்கு 
துக்கமும்‌, சண்டைகளும்‌, 
காரணமில்லாத காயங்களும்‌, 
கலங்கின கண்களும்‌ 

யுத்தக்களத்திலே 
உண்டாகும்‌ காயங்கள்‌ 
அவர்களுக்கு மரியாதையைக்‌ கொடுக்கும்‌ 
அடையாளம்‌. குடிகாரரின்‌ காயங்களோ 
அவர்களுக்கு அவமானத்தின்‌ அடையாளம்‌. 


மதுபானத்தினால்‌ மனுஷனுடைய 
குணாதிசயம்‌ கெட்டுப்போகிறது. அவனுடைய 
இருதயம்‌ அசுத்தமாகிறது. அவனுடைய 
கட்டுப்பாடுகளெல்லாம்‌. அவனைவிட்டு 
நீங்கிப்போகிறது. மதுபானப்பிரியனால்‌ 
தன்னுடைய சரீரத்தைக்‌ கட்டுப்படுத்தி ஒடுக்க 
முடியாது. தன்னுடைய இருதயத்தின்‌ 
இச்சைகளை நிறைவேற்றவேண்டுமென்று 
தகாத வழிகளில்‌ முயற்சிபண்ணுவான்‌. 
அவனுடைய கண்களின்‌ பார்வையில்‌ பாவம்‌ 
நிரம்பியிருக்கும்‌. அவை பரஸ்திரீகளை 
நோக்கும்‌. 


போர்வீரர்களுக்கு 





ழ்‌ நயா நீதிமொழிக 
ராரா 


நம்முடைய வார்த்தைகள்‌ ஞானமும்‌: 
புத்தியும்‌ உள்ளதாயிருக்கவேண்டும்‌. பிறருக்கு 
பக்திவிருத்தி உண்டாகப்‌ பேசவேண்டும்‌. 
நம்முடைய வார்த்தைகளில்‌ நாகரீகமும்‌ 
நயமும்‌ நிரம்பியிருக்கவேண்டும்‌. ஆனால்‌ 
குடிகாரரின்‌ உள்ளமோ தாறுமாறானவைகளை 
சிந்திக்கும்‌. தாறுமாறனலைகளைப்‌ பேசும்‌. 
குடிகாரர்களால்‌ தெளிவாக சிந்திக்க 
முடியாது. 


குடிகாரன்‌ 


சடுதியில்‌ கீழே விழுந்து 


அது படுப்பதற்கு உகந்த 
தரல்‌ வனமகன்‌ 


சுரணையில்லாமல்‌ இருப்பான்‌. 


PROVERBS - COMMENTARY 


- விரிவுரை QOODNENS 


PUBLISHERS 


அடித்தாலும்‌, 
அவனுக்கு வலிக்காது. 
அடித்தார்கள்‌ எனக்கு, 
என்றும்‌, என்னை 
எனக்கு சுரணையில்லை" 
குடிகாரன்‌ வெட்கமில்லாமல்‌: 
குடித்து வெறிப்பவன்‌ 
'கல்லைப்போல 


குடிகாரனை 
அறைந்தாலும்‌ 
என்னை: 
நோகவில்லை. 
அறைந்தார்கள்‌ 
என்றும்‌ 
பேசுவான்‌. 
சுரணையில்லாமல்‌ 
இருக்கிறான்‌. மிருகத்திற்குக்கூட சரணை 
உண்டு. குடிகாரனுக்கோ அந்த சரணையும்‌ 
இருக்கது குடிகாரன்‌ ஜீவனோடிருந்நாலும்‌ 
இருக்கிறான்‌ 
இரத்த வருணமாயிருக்கும்‌ 
நாம்‌ பார்க்கவும்‌ கூடாது. 
அதை நாடவும்‌ கூடாது. மதுபானத்தையும்‌, 
மதுபானப்பிரியரையும்‌ சேரவும்‌ கூடாது. 





ழ்‌ நயனா 
யாய 


பொல்லாத மனுஷர்‌ 
நீதி 241-2 


நீதி 241. பொல்லாத மனுஷர்மேல்‌ 
பொறாமை கொன்னாதே; 


அவர்களோடே, இருக்கவும்‌ விரும்பாதே. 


நீதி 242 அவர்கள்‌ இருதயம்‌ 
கொடுமையை யோசிக்கும்‌; அவர்கள்‌. 
உதடுகள்‌ தீவினையைய்‌ பேசும்‌. 


நம்முடைய இருதயத்தில்‌ பொல்லாத 
சிந்தனை இருக்கக்கூடாது. நாம்‌ 
பொல்லாதவர்களைப்போல சிந்திக்கவும்‌ 
பொல்லாதவர்களின்‌ 
குன்மார்க்கம்‌ 
அவர்களுடைய இருதயம்‌ 
கொடுமையை யோசிக்கும்‌. அவர்கள்‌ 
உதடுகள்‌ தீவினையை பேசும்‌ 
அவர்களுடைய பேச்சும்‌ செயலும்‌ 
மற்றவர்களுக்கு பாதகமாகமிருக்கும்‌. 
ற்றவர்‌ அழித்துவிட்டு தாங்கள்‌ 
நன்றாகமிருக்கவேண்டுமென்று 
துன்மார்க்கர்‌ பேரசைப்படுவார்கள்‌. 
பிள்ளைகள்‌ 
இருக்கவும்‌ 
ஐக்கியம்‌ 


கர்த்தருடைய 
துன்மார்க்கரோடு 
விரும்பக்கூடாது. அவர்களோடு. 
வைத்துக்கொள்ளாமலிருப்பதுதான்‌ நமக்கு. 
நல்லது. பொல்லாத மனுஷர்‌ தங்கள்‌ 
பொல்லாத கிரியைகளினால்‌ ஐசுவரியங்களை 
சேகரிக்கிறார்கள்‌. இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ 
அவர்கள்‌ ஐசுவரியவான்களாயிருந்து 
சம்பிரமமாய்‌ ஜீவிக்கிறார்கள்‌. 
அவர்களுடைய சகவாழ்வை பார்த்து நாம்‌ 
பொறாமைப்படக்கூடாது. 


பொல்லாத மனுஷர்மேல்‌ நாம்‌. 
பரிதாபப்படவேண்டும்‌. அவர்கள்‌ இப்போது 
சுகமாய்‌ ஜீவித்தாலும்‌, நியாயத்தீர்ப்பு நாளிலே 
அவர்களுக்கு அழிவு நியமிக்கப்பட்டிருக்கிறது. 
தங்களுக்கு வரப்போகிற அழிவையும்‌ 
ஆபத்தையும்‌ உணராதவர்களாய்‌, பொல்லாத 
மனுஷர்‌ சம்பிரமமாய்‌ ஜீவிக்கிறார்கள்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நீதிக்கும்‌ அநீதிக்கும்‌ 
பரிசுத்தவான்களுக்கும்‌' 
மனுஷருக்கும்‌ ஐக்கியமில்லை. 


சம்பந்தமில்லை. 
ால்லாத 


ஞானமுன்னவன்‌ 
நீதி 24:8-6 


நீதி 243. வீடு 
கட்டப்பட்டு, 
திலைநிறுத்தப்படும்‌. 


நீதி 2௮4, அறிவினாலே அறைகளில்‌ 
அருமையும்‌ இனிமையுமான சகலவிதப்‌ 
பொருள்களும்‌ நிறைத்திருக்கும்‌. 


நீதி 245. ஞானமுன்னவன்‌. 
பெலமுன்னவன்‌; அறிவுன்னவன்‌ தன்‌ 
வல்லமையை. 
அதிகரிக்கப்பண்ணுகிறான்‌. 


தீதி 249... நல்யோசனைசெய்து 
யுத்தம்பண்ணு; ஆலோசனைக்காரர்‌ 
அநேகரால்‌ ஜெயங்கிடைக்கும்‌. 


ஞானத்தினாலே 
விவேகத்தினாலே. 


னமுள்ளவன்‌. 
வோசிப்பன்‌. எல்லா 

சிந்தித்து செயல்படுத்துவான்‌. 
சீராக நிர்வாகம்பண்ணுவான்‌. தன்னுடைய 
குடும்பத்தின்‌ காரியங்களை ஒழுங்காக 
பராமரிப்பான்‌. ஞானமுள்ளவன்‌. 
பெலமுள்ளவன்‌. இவன்‌ 
சோம்பேறியாயிருக்கமாட்டான்‌. நியாயமான 
தொழில்‌ செய்து நேர்மையான வழிகளில்‌ 
சம்பாதிப்பான்‌. கர்த்தர்‌ நீதிமானுடைய 
கரங்களின்‌ கிரியைகளை ஆசீர்வதிப்பார்‌ 


புத்தியாய்‌ 
காரியங்களையும்‌ 
சகலத்தையும்‌. 


கர்த்தருடைய கிருபையினால்‌ 
நீதிமான்கள்‌ செழித்திருப்பார்கள்‌. நீதிமான்‌ 
ஞானமுள்ளவனாகயிருப்பான்‌. அவனிடத்தில்‌ 
அறிவு அதிகாகிரக்கம்‌ அறிவுள்ளவன்‌. 
வல்லமையை அதிகரிக்கப்‌ 
வம்‌ தேவனுடைய 
உதவிகளையும்‌, ஒத்தாசைகளையும்‌ 
பெற்றுக்கொண்டு ஞானமுள்ளவன்‌ தன்‌ 
விருத்திபண்ணுவாள்‌. 
குடும்பத்தின்‌ காரியங்களை 
அதிகரிகப்பண்ணுவான்‌. 





i FTE 
TT 


பொல்லாத மனுஷர்‌ 
பணத்தை சேகரிக்கிறார்கள்‌. 
ஐசுவரியவான்களாகிவிட 
'பேராசைப்படுகிறார்கள்‌. ஞானமுள்ளவனோ 
நீதியாகும்‌, நிதானமாகவும்‌ தொழில்‌: 
செய்வான்‌. அறிவுள்ளவன்‌ 
அவசரப்படமாட்டான்‌. ஞானமுள்ளவனுடைய 
ஐசுவரியம்‌ நீடித்த காலத்திற்கு நிலைத்து. 
நிற்கும்‌. அறிவுள்ளவன்‌ எல்லாவற்றையும்‌ 
யோசித்து, ஞானத்தோடும்‌, நிதானத்தோடும்‌. 
செய்வான்‌. 

பொல்லாத. மனுஷர்‌ தங்கள்‌ 
துர்க்கிரியைகளினால்‌ பணம்‌ சம்பாதித்து, 
பிறருக்கு அநியாயம்‌ செய்து, தங்‌ 
வீடுகளைக்‌ கட்டுகிறார்கள்‌. 
வீடு நிலைத்திருக்காது. 
வீட்டின்‌ அஸ்திபாரம்‌ 
அறத்தில்‌ பவழம்‌ 
துன்மார்க்கமும்‌, 
நிரம்பியிருக்கிறது. ஆகையினால்‌ இவர்கள்‌ 
கட்டும்‌ வீடு பலமிழந்து. சீக்கிரத்தில்‌ 
அழிந்துபோகும்‌. துன்மார்க்கருடைய வீடு 
நிலைநிற்பதில்லை, 

பொல்லாத மனுஷன்‌ 
ஆதாயத்தைத்‌ தேடுகிறான்‌. 
தீர்க்கதரிசி இப்படிப்பட்ட 
மனுஷருக்கு “ஐயோ" என்று சொல்லுகிறார்‌. 


“தீமையின்‌ வல்லமைக்குத்‌ தப்ப 
வேண்டுமென்று தன்‌ கூட்டை உயரத்திலே 
வைக்கும்படிக்கு, தன்‌ வீட்டுக்குப்‌ பொல்லாத 
ஆதாயத்தைத்‌ தேடுகிறவனுக்கு ஐயோ! 
அநேக ஜனங்களை வெட்டிப்‌ போட்டதினால்‌ 
உள்‌ வீட்டுக்கு வெட்கமுண்டாக 
ஆலோசனைபண்ணினாய்‌; க 
ஆத்துமாவுக்கு விரோதமாய்ப்‌ 
செய்தாய்‌, கல்லு சுவரிலிருந்து. கூப்பிடும்‌ 
உத்திரம்‌ மச்சிலிருந்து 
இரத்தப்பழிகளாலே பட்‌ 
அநியாயத்தினாலே 
பலப்படுத்துகிறவனுக்கு ஐயோ!” (ஆப 229-12) 

மெய்யான 
கர்த்தரை நம்புவார்கள்‌. 
நம்புகிறவர்கள்‌ செழித்திருப்பார்கள்‌. 
நம்புகிற பிள்ளைகளுக்கு. 
ஆசீர்வாதத்தையும்‌, ஜெயத்தையும்‌ 
கொடுக்கிறார்‌. ஞானமுள்ளவர்கள்‌ 
தங்கள்‌ இருதயத்திலும்‌ சந்தோஷமாக 
இருப்பார்கள்‌. அவர்களுடைய 
ஜீவியமும்‌ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும்‌. 


ஞானமுள்ளவர்கள்‌ 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஞானமுள்ளவனுடைய வீடு ஞானத்தினால்‌ 
விவேகத்தினாலே. 

இவனுடைய அறிவினாலே 

அருமையும்‌ இனிமையுமான 

சகலவித பொருள்கள்‌ நிறைந்திருக்கும்‌. 


ஞானமுள்ளவன்‌ தீமையைவிட்டு விலகி 
சுத்தமாகயிருக்கிறான்‌. அவனுடைய 
இருதயத்தின்‌ யோசனைகள்‌ நீதியாயும்‌, 
பரிசுத்தமாயும்‌ இருக்கும்‌. 
ஞானமுள்ள வனுடைய ஆத்துமா 
தேவனுடைய கிருபையினால்‌ நிர்பியருக்கும்‌, 
அவனுக்குள்‌. பரிசுத்த ஆவியானவரின்‌. 
ஆறுதல்கள்‌ பெருகியிருக்கும்‌. கர்த்தருடைய 
ஆசீர்வாதமே மெய்யான வ்‌ 
ஞானமுள்ளவன்‌ தன்னுடைய அறிவினால்‌, 

தன்னுடைய ஆத்துமாவைக்‌ 
காத்துக்கொள்கிறான்‌. தன்னுடைய 
குடும்பத்தையும்‌ பராமரிக்கிறான்‌. கர்த்தர்‌ 
ஞானமுள்ள வனையும்‌, அவனுடைய 
குடும்பத்தாரையும்‌, சத்துருவினுடைய 
பொல்லாத கிரியைகளுக்கு விலக்கி, 
அவர்களை வேலியடைத்துப்‌ பாதுகாக்கிறார்‌. 


னமுள்ளவன்‌. ன்னுடைய 
ஞானத்தினால்‌ வட்டைக்கட்டி, 
விவேகத்தினால்‌. அதை ம்பா 
தன்னுடைய வீட்டைச்‌: சுற்றிலும்‌ 
வேலியடைத்து அதைப்‌ பாதுகாக்கிறான்‌. 
அறிவுள்ளவனுடைய வீடு அளவில்‌ 
சிறியதாகமிருந்தாலும்‌ அது ஒரு 
ராஜாவி, கோட்டையைப்போல 
படுத்தப்பட்டு பாதுகாப்பாகமிருக்கும்‌. 
யுத்த ஆயுதங்களைவிட நம்முடைய 
ஞானமும்‌ அறிவும்‌ பலமுள்ளவை. 
சத்துருவிடமிருந்து நம்மைப்‌ பாதுகாக்கவும்‌, 
சத்துருவை மேற்கொள்ளவும்‌ நமக்கு ஞானம்‌. 
தேவை. ஞானமுள்ளவன்‌ நல்யோசனை 
செய்து யுத்தம்பண்ணுவான்‌. 


கர்த்தருடைய பிள்ளைகள்‌ இந்தப்‌ 
பிரபஞ்சத்தில்‌ ஜீவிக்கும்‌ காலம்‌ வரையிலும்‌ 
சாத்தானோடு யுத்தம்பண்ணுகிறார்கள்‌. இது 
ஒரு ஆவிக்குரிய யுத்தம்‌. பிசாசானவனோடு 
எதிர்த்து நின்று யுத்தம்பண்ண நம்முடைய 
ஆவி பலமுள்ளதாயிருக்கவேண்டும்‌. நமக்கு 
பரிசுத்த ஆவியானவருடைய ஆலோசனை 
தேவைப்படுகிறது. ஆனியானவரே நமக்கு 
நல்‌ஆலோசனையை கொடுக்கிறவர்‌. 
ஆலோசனைக்காரர்‌ அநேகரால்‌ ஜெயம்‌ 

சாலொமோன்‌ 





i= FTE 
TT 


ஞானம்‌ பிரயோஜனமுள்ளது. 
ஞானத்தை சமாதானத்திற்கு ஏதுவாக 
பிரயோஜனப்படுத்திக்கொள்ள வேண்டும்‌. 
ஆவியானவருடைய  ஆலோசனையில்லாமல்‌ 
ஆவிக்குரிய யுத்தம்பண்ண முடியாது. 
யுத்தம்பண்ணினாலும்‌ ஜெயம்‌ பெறமுடியாது. 
கர்த்தருடைய பிள்ளைகள்‌ ஆவியானவர்‌ 
கொடுக்கும்‌ நல்‌ஆலோசனையை 
பெற்றுக்கொண்டு, அதைப்‌ பயன்படுத்தி 
யுத்தம்பண்ணவேண்டும்‌. அப்போதுதான்‌ 
சத்துருவினுடைய பிரச்சனைகள்‌ நம்மை: 
விட்டு நீங்கும்‌. 


நாம்‌ 


மூடன்‌ 
நீதி 2417-9 


நீதி 2௮7. மூடனுக்கு ஞானம்‌ 
எட்டாத உயரமாயிருக்கும்‌ அவண்‌: 
'தியாயஸ்தலத்தில்‌ தன்‌ வாயைத்‌ 
திறவான்‌. 


நீதி 2448. 
உபாயஞ்செய்கிறவன்‌ 
என்னப்படுவான்‌. 


நீதி 249. தியநோக்கம்‌ 
பரியாசக்காரன்‌' 
அருவருப்பானவன்‌. 


தீவினைசெய்ய 
துஷ்டன்‌ 


பாவமாம்‌; 
மனுஷருக்கு 


னத்தைப்‌. க்கொள்வ, 
எளிதானதல்ல... ஒரு சிலர்‌ சரீரத்தில்‌ 
அரக்கியா பிருப்பார்கள்‌. அவர்களுடைய 
அவயவங்கள்‌ எல்லாமே 
பலமுள்ளதாயிருக்கும்‌. ஆனாலும்‌ அவர்கள்‌ 
மூடராயிருப்பார்கள்‌. 
முயற்சிகளையும்‌ 
மேற்கொள்ளாத சோம்பேறிகளாயிருப்பார்கள்‌. 
மூடர்‌ துன்மார்க்கரோடு சேர்ந்து பாவமான 
வழிகளில்‌ போவார்கள்‌. ஞானத்தைப்‌ 
பெற்றுக்கொள்ளவேண்டும்‌ என்னும்‌ ஆவல்‌ 
மூடரிடத்தில்‌ சிறிதும்‌ இருக்காது. அதற்காக 
அவர்கள்‌ எந்த பிரயாசமும்‌ 
மேற்கொள்ளமாட்டார்கள்‌. மூடனுக்கு ஞானம்‌. 
எட்டாத உயரத்திலிருக்கும்‌. 
மூடரிடத்தில்‌ 
ஆகையினால்‌ அவர்களால்‌ 
தங்கள்‌ குடும்பத்தாருக்கும்‌, 
தேசத்திற்கும்‌ எந்த. 
இருக்காது. மூடன்‌ 


பெற்றுக்‌! 


ஞானமிருக்காது. 
தங்களுக்கும்‌, 
தங்கள்‌ 
பிரயோஜனமும்‌ 
நியாயஸ்தலத்தில்‌ 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தன்‌ வாயைத்‌ 'திறக்கமாட்டான்‌. 
ஆலோசனை சொல்லுகிற இடங்களில்‌ 
மூனை அனுமதிக்கமாட்டார்கள்‌. 
நியாயஸ்தலங்களிலும்‌ மூடனுடைய பேச்சை 
யாரும்‌ கேட்கமாட்டார்கள்‌. 

| மூடர்கள்‌  நியாயஸ்தலங்களுக்கு 
வந்தாலும்‌ அவர்கள்‌  ஊமையைப்‌ 
வாயைத்‌ திறக்கமாட்டார்கள்‌. 
ஆலோசனை சொல்லுகிற வார்த்தைகள்‌ 
எதுவம்‌ அவர்களிடத்தில்‌ இருக்காது. 
துஷ்டன்‌ தீவினை செய்ய ம்‌ 
செய்வான்‌. தீமை செய்வது. 
திட்டமிட்டு தீமை செய்வது அதைவிட 
கொடிய பாவம்‌. தீவினை செய்ய உபாயம்‌ 
செய்கிறவன்‌ துஷ்டன்‌ என்னப்படுவான்‌. 
துஷ்டரிடத்தில்‌ பழைய பாம்பாகிய 
சாத்தானுடைய விஷம்‌ இருக்கிறது. 


நல்ல 


செய்யாவிட்டாலும்‌, அவர்களுக்கு தீவினை 
செய்ய உபாயம்‌ செய்தாலும்‌, நாம்‌ துஷ்டர்‌ 
என்னப்படுவோம்‌ என்று சாலொமோன்‌. 
சொல்லுகிறார்‌. 

வாய்‌ பேசும்‌. 

நினைவுகளே நம்முடைய கிரியைகளுக்கு 
ஆதாரமாயிருக்கிறது. நம்முடைய 
பாவக்கிரியைகளுக்கு முன்பாக, நம்முடைய 
இருதயத்தில்‌ பாவமான சிந்தனைகள்‌ 
உண்டாகிறது. நாம்‌ பாவம்‌ செய்வதற்கு 
முன்பாகவே, நம்முடைய இருதயத்தில்‌ 
உண்டாயிருக்கிற பாவமான 
இதனைகளுக்காு உ. முக மல்கி, 
மனந்திருந்தி கர்த்தரிடத்தில்‌ மன்னிப்பு 
கேட்கவேண்டும்‌. 


தீயசெய்கைமைப்போல, தீயநோக்க 
பாவமாம்‌. பரியாசக்காரன்‌ பிறர்மீது 
பரியாசப்‌ பேச்சுக்களைப்பேசி 
சந்தோஷப்படுகிறான்‌. பரியாசக்காரன்‌ 
மனுஷருக்கு அருவருப்பானவன்‌. மனுஷனுக்கு 
அருவருப்பாயிருக்கிறவன்‌. கர்த்தருக்கும்‌ 
அருவருப்பாகயிருப்பான்‌. நம்முடைய 
இருதயத்திலிருந்து பிறரை பரியாசம்‌ 
பண்ணுகிற தீயநோக்கம்‌ அகன்‌ றுபோய்விட 
வேண்டும்‌. நம்முடைய வாயின்‌ வார்த்தைகள்‌ 
பக்திவிருத்திக்கேதுவான வார்த்தைகளாகவே 
இருக்கவேண்டும்‌. 





f= THE 
TT 


ஆபத்துக்காலம்‌ 
நீதி 24:10. 


தீதி 24:10. ஆபத்துக்காலத்தில்‌ நீ 
சோர்த்து போவாயானால்‌, உன்‌ பெலன்‌ 


குறுகினது. 


எல்லோருக்கும்‌ ஆபத்துக்காலம்‌ வரும்‌. 
பிரச்சனைகளும்‌ வேதனைகளும்‌ வரும்‌. நாம்‌ 
இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ ஜீவிக்கிற காலம்‌ 
வரையிலும்‌ நமக்கு போராட்டம்‌ உண்டு. 
ஆபத்துக்காலத்தில்‌ நாம்‌ சோர்ந்து 
போய்விடக்கூடாது. நம்முடைய 
நற்கிரியைகளை நிறுத்திவிடக்கூடாது. 
நமக்கு ஆபத்து வந்தாலும்‌: நம்முடைய 
கர்த்தர்‌ நம்மோடு கூடயிருக்கிறார்‌. 
ஆகையினால்‌ ஆபத்துக்காலத்திலும்‌ நாம்‌ 
சோர்ந்துபோகாமல்‌, க்குள்‌ 
சந்தோஷமாயிருக்கவேண்டும்‌. 
நமக்கு பெலன்‌. ஆபத்துக்காலத்தில்‌ 
சோர்ந்துபோகிறவர்களுடைய 
குறுகிப்போகும்‌. 


'ல்லோருக்கும்‌ வருவதுபோலவே. 
நமக்கும்‌ தனையும்‌ ஆபத்தும்‌ வரும்‌. 
அபத்துக்காலத்தில்‌ நாம்‌ சோர்ந்துபோனால்‌, 

தெளிவும்‌ 
என்று 
சோர்ந்துபோகிறவர்கள்‌ 
வழிகளிலெல்லாம்‌ 
ணன ளா கரித பகன்‌ 
இப்படிப்பட்டவர்களுடைய 
உறுதியாகயிராது. 


ல்‌ 


திடநம்பிக்கையாயிருக்கிறவர்கள்‌ 
சோதனைகளையும்‌ 

சகித்துக்கொள்வார்கள்‌. 

ஜீவியத்தில்‌ 

மாற்றமடைந்தாலும்‌ 

கலங்கமாட்டார்கள்‌. 

வைத்துவிட்டு, 

கர்த்தரிடத்தில்‌ 

நம்பிக்கையாயிருக்கும்போது, கர்த்தர்‌ நமக்கு 
ஆறுதல்‌ சொல்லுவார்‌. நம்முடைய 
இருதயத்தை பலப்படுத்துவார்‌. ஆகையினால்‌ 
கர்த்தருடைய பிள்ளைகள்‌ 
ஆபத்துக்காலத்திலும்‌, சோர்ந்துபோகாமல்‌, 
தைரியங்கொண்டு 
திடமனதாயிருக்கவேண்டும்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இருதயங்களைச்‌ சோதிக்கிறவர்‌ 
நீதி 241112 


நீதி ஐ மரணத்துக்கு 
ஒப்பிக்கப்பட்டவர்கனையும்‌, 
கொலையுண்ணய்போகிறவர்கனையும்‌ 
விடுவிக்கக்கூடுமானால்‌ விடுவி. 


பிள்ளைகளுக்கும்‌, 
நியாயம்‌ 
அவர்களுக்கு 
தேவைப்படுகிறது. 
பிள்ளைகள்‌ 
விடுவிப்பதற்கு 
மரணத்திற்கு 


ஒடுக்கப்படுகிறவர்களுக்கும்‌ 
கிடைக்கவேண்டும்‌. 
பிறருடைய உதவி 
கர்த்தருடைய 
ஒடுக்கப்படுகிறவர்களை 
உதவிசெய்யவேண்டும்‌. 
ஒப்புவிக்கப்பட்டவர்களையும்‌, 
கொலையுண்ணப்‌ போகிறவர்களையும்‌ 
விடுவிக்கக்கூடுமானால்‌ விடுவி என்று 
சாலொமோன்‌ நமக்கு ஆலோசனையாகச்‌ 
சொல்லுகிறார்‌. அவர்களுக்கு உதவி 
செய்யவேண்டும்‌ என்னும்‌ நிர்ப்பந்தமும்‌, 
கட்டாயமும்‌ நமக்கு இல்லாவிட்டாலும்‌, நாம்‌ 
அவர்களுக்கு உதவிபுரிய முன்வரவேண்டும்‌. 
நீதியின்மீது பசிதாகமுள்ளவர்களாயிருக்க. 
வேண்டும்‌. திக்கற்ற பிள்ளைகளுக்கும்‌, 
ஒடுக்கப்பட்டவர்களுக்கும்‌ நீதி கிடைக்க 
வேண்டும்‌ என்னும்‌ மனோவாஞ்சை 
நம்மிடத்தில்‌ காணப்படவேண்டும்‌. 


பிறருக்கு உதவி தேவைப்படும்போது, 
ஒரு சிலர்‌ அவர்களுக்கு உதவிசெய்யாமல்‌, 
ஏதாவது. சாக்குபோக்கான காரணம்‌ 
சொல்லி, உதவிசெய்யாமல்‌ 
விலகிப்போய்விடுகிறார்கள்‌.  சாக்குபோக்கு 
சொல்லுவது எளிது. உதவிதேவைப்படுபவரை 
னல த்து! [என்து அனற 
சொல்லிவிடுவார்கள்‌. அவர்களுடைய 
பிரச்சனையை மறந்துவிட்டதாகவும்‌ காரணம்‌ 
சொல்லுவார்கள்‌. இப்படி சாக்குபோக்கு 
சொல்லி தப்பிப்பது எளிது. ஆனால்‌. 
தேவனுடைய நீதியான  தீர்பபிலிருந்து 
நம்மால்‌ தப்பிக்க முடியாது. நம்முடைய 
கர்த்தர்‌ இருதயங்களை சோதிக்கிறவர்‌. 





ழ்‌ நள 
யாய 


திக்கற்ற 
ஒடுக்கப்படுகிறவர்களுக்கும்‌ 
உதவிகளை நாம்‌ 
நினைவுகூரவேண்டும்‌ 
ஆத்துமாவைக்‌ காக்கிறவர்‌. 
நன்மை செய்யவேண்டும்‌ 
எதிர்பார்ப்பதுபோல, நாமும்‌ பிறருக்கு நன்மை 
செய்யவேண்டும்‌. நம்முடைய கர்த்தர்‌ நம்மீது. 
இரக்கமாகவும்‌, மனதுருக்கமாகவும்‌ 
இருப்பதுபோல, நாமும்‌ பிறர்மீது இரக்கம்‌ 
காண்பிக்கவேண்டும்‌. நாம்‌ 
நமக்குரிவைகளை மாத்திரம்‌ சிந்திக்காமல்‌, 
பிறருக்குரியவைகளையும்‌ சிந்திக்கவேண்டும்‌. 
நாம்‌ நன்றாயிருப்பதுபோல, மற்றவர்களும்‌ 
நன்றாயிருக்கவேண்டும்‌ என்னும்‌ விருப்பம்‌ 
நமக்குள்‌ காணப்படவேண்டும்‌. 
அப்போதுதான்‌ நம்முடைய இருதயம்‌ 
கர்த்தருடைய பார்வைக்கு இன்பமாயிருக்கும்‌. 
ஒவ்வொரு மனுஷனுக்கு 
கதக்‌ 
நாம்‌ மற்றவர்களுக்கு 
கர்த்தர்‌ நம்மைத்‌ 
நாம்‌ மற்றவர்களுக்கு நன்மை 
சேப்யாவிட்டாதம்‌, கர்த்தருடைய 
தண்டனையிலிருந்து தப்பிக்க முடியாது. நாம்‌ 
பிறருக்கு நகனைய்வகுர 
நன்மை செய்ய 
திராணியிரக்கம்போது. 


ஞூ 
நீதி 248,14 


நீதி 2409. என்‌ மகனே, தேனைச்‌. 


காப்பீடு, அது நல்லது; கூட்டிலிருந்து 
உன்‌ வாய்க்கு. 


ஆத்துமாவுக்கு 
அதைப்‌ பெற்றுக்கொண்டால்‌, அது 
முடிவில்‌ உதவும்‌, உன்‌ நம்பிக்கை 
வீண்போகாது. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
UBLISHERS 


நாம்‌ ஞானத்தையும்‌ அறிவையும்‌ 
புத்தியையும்‌ தியானிக்கவேண்டும்‌. ஞானத்தை 
அறிந்து கொள்வது நம்முடைய 
ஆத்துமாவுக்கு, இன்பமாயிருக்கும்‌ 
கூட்டிலிருந்து ஒழுகும்‌ தேன்‌ நம்முடைய 
வாய்க்கு இன்பமாயிருப்பதுபோல, 
ஞானத்தை அறிந்து கொள்வதும்‌ நம்முடைய 
ஆத்துமாவுக்கு இன்பமாயிருக்கும்‌. கானான்‌ 
தேசம்‌ பாலும்‌ தேனும்‌ ஓடுகிற தேசம்‌. 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து உயிர்த்தெழுந்த 

அவருடைய சீஷர்கள்‌ அவருக்கு 

தேன்கூடு துணிக்கையை கொடுத்தார்கள்‌. 
கர்த்தர்‌ அதை வாங்கி அவர்களுக்கு 
முன்பாக புசித்தார்‌ (லூக்‌ 24:4,42), 

எல்லா தேசத்தாருக்கும்‌ 
பொதுவான போஜனமாகும்‌. 
இனிமையான போஜனம்‌. 
நன்மையைக்‌ கொடுக்கக்கூடிய 
சிறுபிள்ளைகளுக்கும்‌. 
கொடுக்கலாம்‌. ஏசாயா 
இயேசுகிறிஸ்துவின்‌ பிறப்பைக்‌ குறித்தும்‌, 
அவருடைய இளவயதைக்குறித்தும்‌ 
தீர்க்கதரிசினமாகச்‌ ல்லும்‌ 


தேனானது 


அறிந்துகொள்வது நம்முடைய ஆத்துமாவுக்கு 
இன்பமாயிருக்கும்‌. பல பட்‌ 
பிரியப்படுவதுபோல, 

அறிந்துகொள்ளவும்‌ நாம்‌ பிரியப்படவேண்டும்‌. 

நாம்‌ ஞானத்தைத்‌ தேடவேண்டும்‌. ஞானம்‌ 

நம்மைப்‌ போதிக்கவேண்டும்‌. சத்தியத்தின்‌ 

ல்‌ புரிந்துகொண்டு 

சத்தியத்தில்‌ 

தெய்வபக்திக்கு 

கொடுக்கிறவர்கள்‌, 

விசுவாசமாயிருப்பார்கள்‌. 

சத்தியமும்‌ தெய்வபக்தியும்‌ நம்முடைய 

ஆத்துமாவுக்கு. இன்பமானவை. அந்த 

இன்பத்தைப்‌ பெற்றிருக்கிறவர்கள்‌ அதைப்‌ 

பற்றிக்கொள்வார்கள்‌. கர்த்தரை நம்புவதே 
விசுவாசிகளுக்கு ஆனந்தம்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ கர்த்தரை 
நம்பாத அவிசுவாசிகளும்‌, நாஸ்திகர்களும்‌ 
ஏராளமானோர்‌ இருக்கிறார்கள்‌. 
அவர்களிடத்தில்‌ தெய்வபயமில்லை. 
தேவனைப்பற்றி நம்பிக்கையுமில்லை. 
அவர்கள்‌ சாதுரிய்‌  ஞானத்தினாலும்‌, 
விவாதத்திறமையினாலும்‌, தேவன்‌ 
இல்லையென்று சாதிக்கிறார்கள்‌. ஒருவேளை 
அவர்களிடத்தில்‌ இப்பிரபஞ்சத்து ஞானமும்‌, 
ஐசவரியமும்‌ இருக்கலாம்‌. ஆனால்‌ இது 
உண்மையான ஆசீர்வாதமல்ல. கர்த்தருக்குப்‌ 
பயப்படுதலே. ஞானத்தின்‌ ஆரம்பம்‌. 
கர்த்தருடைய  ஆசீர்வாதமே மெய்யான 
ஐசுவரியம்‌. நாம்‌ ஞானத்தை 
அறிந்துகொண்டால்‌, அது நமக்கு 
உதலியாகயிருக்கும்‌. குர்த்தரைப்பற்றிய 
ஞானம்‌ முடிவு வரையிலும்‌ நமக்கு 
உதவிசெய்யும்‌. கர்த்தர்மீது நாம்‌ 
வைத்திருக்கிற நம்பிக்கை ஒருபோதும்‌ 
வீண்போகாது. கர்த்தரை நம்புகிறவர்கள்‌ 
செழித்திருப்பார்கள்‌. 


நீதிமான்‌ 


நீதி 24:115,16 


நீதி 24:15. துஷ்டனே, நீ நீதிமானுடைய 
வாசஸ்தலத்துக்கு விரோதமாய்ப்‌ 
பதிவிராதே; அவன்‌ தங்கும்‌ இடத்தைப்‌ 
யாழாக்கிப்‌ போடாதே. 

ஏழுதரம்‌ 


நீதி நீதிமான்‌ 
திரும்பவும்‌ 


துன்மார்க்கரோ 
'தீங்கிலே இடறுண்டு கிடப்பார்கள்‌. 


2416. 


துன்மார்க்கன்‌ தீயநோக்கமுடையவன்‌. 
அவன்‌ நீதிமானுக்கு விரோதமாக 
யோசனைபண்ணுகிறான்‌. துஷ்டன்‌ 
நீதிமானுடைய வாசஸ்தலத்திற்கு விரோதமாய்‌ 
பதிவிருக்கிறான்‌. துஷ்டனுடைய இருதயத்தில்‌ 
துஷ்டசிந்தனை நிரம்பியிருக்கும்‌. 
அவனிடத்திலிருந்து. தீயசுபாவம்‌ வெளிப்படும்‌. 
நீதிமான்‌ இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ அநேக 
தீங்குகளை அனுபவிப்பான்‌. நீதிமானுக்கு 
வேதனைகள்‌ உண்டாகும்‌. 
நீதிமானை ஒடுக்குவார்கள்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பொதுவாக நீதிமான்கள்‌ 
ஐசுவரியவான்‌௧ளகவோ, 
நிரம்பியவர்களாகவோ. 
அவனுடைய வாசஸ்தலத்தில்‌ 
இருக்காது. நீதிமான்களில்‌ அநேகர்‌ 
தரித்திரராகவே இருப்பார்கள்‌. துஷ்டனோ 
ஏற்கெனவே கஷ்டத்தில்‌ வேதனைப்படும்‌ 
நீதிமானுடைய வாசஸ்தலத்திற்கு 
விரோதமாக. தீங்கு நினைக்கிறான்‌. 
அவனுக்கு விரோதமாய்‌ பதிவிருக்கிறான்‌. 
நீதிமான்‌ சீக்கிரத்தில்‌ விழுந்துபோவான்‌ 
என்று துஷ்டன்‌ எதிர்பார்க்கிறான்‌. 


கன்‌ 
எழுந்திருப்பான்‌. 
ஏழுதரம்கூட விழுந்துவிடலாம்‌. 
எத்தனை தரம்‌ விழுந்தாலும்‌, ன்‌ 
திரும்பவும்‌ எழுந்திருப்பான்‌.  நீதிமானுக்கு 
சில சமயங்களில்‌ சோதனைகள்‌ வரலாம்‌. 
அவன்‌ உடனே மனந்திரும்பி, தன்னுடைய 
பாவங்களுக்காக கர்த்தரிடத்தில்‌ மன்னிப்பு 
கேட்டு, இரட்சிக்கப்படுவான்‌. 
கர்த்தரிடத்தில்‌ தயவும்‌ இரக்கமும்‌ 
பெற்றுக்கொள்வான்‌. நீதிமான்‌ கீழே 
விழுவதுபோல இருந்தாலும்‌, அவன்‌ உடனே 
எழுந்துவிடுவான்‌. தான்‌ இழந்துபோன 
சந்தோஷத்தையும்‌, சமாதானத்தையும்‌ 
திரும்பவும்‌ பெற்றுக்கொள்வான்‌. 


நீதிமான்‌ கீழே விழும்போது, அவன்‌ 
எழுந்திருக்க முடியாதபடி  அழிந்துபோவான்‌ 
என்று துஷ்டன்‌ எதிர்பார்ப்பான்‌. நீதிமான்‌ 
அழிந்துபோகவேண்டும்‌ என்பதே 
துஷ்டனுடைய விருப்பம்‌. அதுவே 
அவனுடைய எதிர்ப்பார்ப்பு ஆனால்‌ துஷ்டன்‌ 
எதிர்பார்ப்பது நிறைவேறாது. நீதிமானுக்குப்‌ 
பதிலா: துன்மார்க்கன்‌ அழிந்துபோவான்‌. 
தீங்கிலே இடறுண்டு 
ன்‌ நீதிமானுக்கு 
துணையாகமிருக்கிறார்‌. அவனுடைய 
பட்சத்திலிருக்கிறார்‌. நம்முடைய பட்சத்தில்‌ 
கர்த்தர்‌ இருக்கும்போது, நமக்கு எதிராக 
யாராலும்‌ எந்தத்‌ தீங்கும்‌ செய்யமுடியாது. 


சமுதாயத்தில்‌ 
சரீர வல்லமை 
இருப்பதில்லை. 
ஐசுவரியம்‌ 


விழுந்தாலும்‌ திரும்பவும்‌ 
ஒருவேளை அ 


கர்த்தர்‌ 


சத்துரு 
நீதி 247,18 


நீதி 2417. உன்‌ சத்துரு விழும்போது 
சுந்தோஷப்படாதே; அவண்‌: 
இடலும்போது உன்‌ இருதயம்‌ 
கனிகூராதிருப்பதாக. 





ழ்‌ ளான 
யாய 


நீதி 2418. கர்த்தர்‌ அதைக்‌ காண்பார்‌, 
அது அவர்‌ பார்வைக்குப்‌ 
பொல்லாப்பாயிருக்கும்‌. அப்பொழுது: 
அவனிடத்தினின்று அவர்‌ தமது 
கோபத்தை தீக்கிவிடுவார்‌. 


விசுவாசிகளாகிய நாம்‌ 
'சந்தோஷப்படவேண்டும்‌. 
சந்தோஷப்படக்கூடாது. 
செய்தவர்களும்‌ நன்றாயிருக்கவேண்டும்‌ 
என்றே நாம்‌ நினைக்கவேண்டும்‌. நம்மை 
சபிக்கிறவர்களையும்‌ ஆசீர்வதிக்கவேண்டும்‌. 
நமக்கு விரோதமாக தீங்கு செய்கிறவர்கள்‌ 
செழித்திருக்கும்போது, நாம்‌ அவர்களைப்‌ 
பார்த்து பொறாமைப்படக்கூடாது. நம்முடைய 
சத்துரு கீழே விழுந்துவிட்டால்‌ அதைப்‌ 
பார்த்து சந்தோஷப்படக்கூடாது. 


நாம்‌ நீதிமான்களாகயிருந்தாலும்‌, 
நம்முடைய இருதயத்திலும்‌ பிசாசின்‌ பாவம்‌ 
ஏதாவது ஒரு ஓரத்தில்‌ ஒழிந்திருக்கும்‌. 
நம்முடைய சத்துரு விழும்போது, அது நம்மை 
சந்தோஷப்பட வைக்கும்‌. இது மனுஷருடைய 
சுபாவம்‌. சத்துரு இடறும்போது நம்முடைய 
இருதயம்‌ களிகூரும்‌. நமக்கு விரோதமாகத்‌ 
தீங்கு செய்தவர்கள்‌ அழிந்துபோனால்‌, அது 
நமக்கு சந்தோஷமாயிருக்கும்‌. நம்முடைய 
சத்துருக்கள்‌ எவ்வளவு அதிகமாக 
வேதனைகளை அனுபவிக்கிறார்களோ, 
அல்வளவு அதிகமாக: நமக்குள்‌ 
சந்தோஷமும்‌ அதிகரிக்கும்‌. 

நம்முடைய சத்துரு விழும்போது நாம்‌ 
சந்தோஷப்படக்கூடாது என்று சாலொமோன்‌ 
நமக்கு எச்சரிப்பாகச்‌ சொல்லுகிறார்‌. 
அவர்கள்‌ இடறும்போது நம்முடைய இருதயம்‌ 
களிகூரக்கூடாது. கர்த்தர்‌ எல்லாவற்றையும்‌ 
பார்க்கிறவர்‌ நம்முடைய சத்துரு. 
விழுவதையும்‌ அவர்‌ பார்க்கிறார்‌. நம்முடைய 
சத்துரு விழும்போது நாம்‌ 
சந்தோஷப்பட்டதையும்‌ அவர்‌ பார்ப்பார்‌ 
நம்முடைய சத்துரு இடறும்போது நம்முடைய 
இருதயம்‌ களிகூர்ந்ததையும்‌ பார்ப்பார்‌. 
மனுஷன்‌ முகத்தைப்‌ பார்க்கிறான்‌. கர்த்தரோ 
நம்முடைய இருதயத்தைப்‌ பார்க்கிறார்‌. அவர்‌ 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நம்முடைய சத்துரு விழும்போது நாம்‌. 
சந்தோஷப்பட்டல்‌, அது கர்த்தருடைய 
பார்வைக்குப்‌ பொல்லாப்பாயிருக்கும்‌. தகப்பன்‌ 
தன்னுடைய இரண்டு பிள்ளைகளில்‌, ஒரு 
பிள்ளையைத்‌ தண்டிக்கும்போது. மற்ற 
பிள்ளை அதைப்‌ பார்த்து 
சந்தோஷப்படக்கூடாது. கர்த்தரிடத்தில்‌ 
பட்சபாதமில்லை. கர்த்தருடைய 
பிள்ளைகளாகிய நம்மிடத்திலும்‌ பட்சபாதம்‌ 
இருக்கக்கூடாது. கர்த்தர்‌ ஒருவனைத்‌ 
தண்டிக்கும்போது, நாம்‌ அதைப்‌ பார்த்து 
எச்சரிப்படையவேண்டும்‌. நாமும்‌ 
தப்புசெய்தால்‌ நமக்கும்‌ அதுபோலவே 
தண்டனை கிடைக்கும்‌ என்னும்‌ பயம்‌ 
நமக்குள்‌ இருக்கவேண்டும்‌. நம்முடைய 
சத்துரு விழும்போது நாம்‌ எச்சரிப்படைய 
வேண்டுமேயல்லாமல்‌, அதைப்‌ பார்த்து 
சந்தோஷப்படக்கூடாது. 


நாமும்‌ பல சமயங்களில்‌ தேவனுக்கு 
விரோதமாகவும்‌, மனுஷருக்கு விரோதமாகவும்‌ 
பாவம்‌ செய்கிறோம்‌. கர்த்தரோ தம்முடைய 
கிருபையினால்‌ நம்மை இதுவரையிலும்‌ 
தண்டிக்காமல்‌ விட்டு வைத்திருக்கிறார்‌. 
இது கர்த்தருடைய கிருபை நாம்‌ இன்று 
நிற்பதும்‌, நிர்மூலமாகாதிருப்பதும்‌ 
கர்த்தருடைய சுத்த கிருபை இந்தச்‌ 
சத்தியத்தை நாம்‌ எப்போதும்‌ நினைவகூர்ந்து, 
பத்து அன்புகூரவேண்டும்‌. நாம்‌ 
ம்மிடத்தில்‌ அன்புகூருவருபோல, 
பிறரிடத்திலும்‌ அன்பு கூரவேண்டும்‌ என்பதே 
கிறிஸ்துவின்‌ உபதேசம்‌. 
சபிக்கிறவர்களையும்‌ 
ஆசீர்வதிக்கும்போது, 
ஆசீர்வதிப்பார்‌. 


கர்த்தர்‌ 


பொல்லாதவர்கள்‌ 
நீதி 24:19,20. 


நீதி 24:19. பொல்லாதவர்களைக்குறித்து 
எரிச்சலாகாதே; துன்மார்க்கர்மேல்‌. 
பொறாமை கொள்ளாதே. 


நீதி 24:90. துன்மார்க்கனுக்கு 
நல்லமுடிவு: இல்லை; 
தூன்மார்க்கனுடைய விளக்கு. 
அணைத்துபோம்‌. 





ழ்‌ நள 
யாய 


சில காரியங்கள்‌ நம்மைத்‌ 
துக்கப்படுத்தலாம்‌. ஆனாலும்‌ அது ந 
'வேதனைப்படுத்தக்கூடாது. 
எல்லோருக்கும்‌ நல்லவராகவே இருக்கிறார்‌ 
அவர்‌... சர்வசிருஷ்டிகளையும்‌ போஷித்து 
பராமரிக்கிறார்‌. ஆகையினால்‌ நாம்‌ யாரைக்‌ 
குறித்தும்‌ எரிச்சலடையக்கூடாது. யார்மீதும்‌ 
பொறாமை கொள்ளவும்‌ கூடாது. 


சில சமயங்களில்‌ பொல்லாதவர்களும்‌, 
துன்மார்க்கரும்‌ செழித்திருப்பார்கள்‌. 
அவர்கள்‌ பாவமான வழிகளில்‌ பணத்தை 
சம்பாதித்து சுகபோகமாய்‌ வாழுவார்கள்‌. 
அவர்களைப்‌ பார்தது நாமும்‌ அவர்களுடைய 
பாவமான வழிகளை பின்பற்றிச்‌ 
செல்லக்கூடாது. அவர்களுடைய 
சுகவாழ்வைப்‌ பார்த்து எரிச்சலடையவோ. 
பொறாமைப்படவோ கூடாது. 
துன்மார்க்கருக்கு மெய்யான 
சந்தோஷமில்லை. அவர்கள்‌ தங்கள்‌ பலனை 
அடைந்து தீர்ந்ததென்று இயேசுகிறிஸ்து. 
சொல்லுகிறார்‌ (மத்‌ 6:2). 
துன்மார்க்க பாவிக 
இப்பிரபஞ்சத்திற்குரியவர்கள்‌ அவர்களுக்கு 
இந்த உலகத்தில்‌ மாத்திரமே பங்கு உண்டு. 
பரலோகத்திலோ அவர்களுக்கு பங்குமில்லை, 
பாத்தியமும்‌ இல்லை. துன்மார்க்கர்‌ 
தங்கள்‌ பங்கைப்‌ 
பெ்றிரக்கிறாரகள்‌ என்று 
தன்னுடைய சங்கீதத்தில்‌ 
(சங்‌ 1714) 


தாவீது, 
சொல்லுகிறார்‌ 


துன்மார்க்கனுக்கு நல்முடிவு இல்லை. 
துன்மார்க்கனுடைய விளக்கு சிறிதுகாலம்‌ 
பிரகாசமாய்‌ எரியும்‌. ஆனாலும்‌ அது 
சீக்கிரத்திலேயே அணைந்துபோகும்‌. 
இப்பிரபஞ்சத்தில்‌ பாலிகளுடைய ஜீவியம்‌: 
முடிந்த பின்பு அவர்களுக்கு நரகமே. 
நியமிக்கப்பட்டிருக்கிறது. துன்மார்க்கர்‌ 
ஆக்கினைத்தீர்ப்புக்கு தப்பிக்க 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கலகக்காரர்‌ 


தீதி 24:21,22 


நீதி 24:21, என்‌ மகனே, தீ கர்த்தமுக்கும்‌ 
ராஜாவுக்கும்‌. நயந்து, நட 
கலகக்காரரோடு கலவாதே. 


நீதி 24:22. சடிதியில்‌ அவர்களுடைய 
ஆபத்து எழும்பும்‌; அவர்கள்‌ இருவரின்‌ 
சங்காரத்தையும்‌ அறிந்தவன்‌ யார்‌? 


தங்கள்‌ 
பிரஜைகளாக 


கர்த்தரை நம்புகிறவர்கள்‌ 
தேசத்திற்கு உண்மையுள்ள 
இருப்பார்கள்‌. விசுவாசிகளாகிய நாம்‌ நம்மை 
சிருஷ்டித்த கர்த்தரை கனப்படுத்தவேண்டும்‌. 
அவரை ஆராதிக்கவேண்டும்‌. அவரிடத்தில்‌ 
பயபக்தியாயிருக்கவேண்டும்‌. நாம்‌ 
தேவனுடைய ராஜ்யத்திற்குரியவர்களாக 
மிருந்தாலும்‌, இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ 
ஜீவிக்கும்‌ காலம்‌ வரையிலும்‌, நாம்‌ 
ஒரு தேசத்திற்கும்‌ பிரஜைகளாகயிருக்கிறோம்‌. 
நம்முடைய சமுதாயத்தில்‌ நாமும்‌ ஒரு 
அங்கத்தினராகயிருக்கிறோம்‌. 


நம்முடைய சமுதாயத்தாருக்கு நாம்‌ 
பிரயோஜனமுள்ளவர்களாய்‌ ஜீவிக்கவேண்டும்‌. 
சமுதாயம்‌ நமக்கு  உதவிசெய்யும்போது, 
நாமும்‌ சமுதாயத்திற்கு உதவிசெய்யவேண்டும்‌. 
கர்த்தரே ராஜ்யங்களை ஸ்தாபித்திருக்கிறார்‌. 
அவரே ராஜாக்களையும்‌ நியமித்திருக்கிறார்‌. 
தேவன்‌ நியமித்திருக்கிற அரசாங்கத்திற்கு, 
நாம்‌ உண்மையுள்ள பிரஜையாயிருப்பது, 
மிகவும்‌ அவசியம்‌. 


ம்‌ மேலான 
கீழ்ப்படியக்‌ 


“எந்த 
அதிகாரமுள்ளவர்களுக்குக்‌ 
கடவன்‌; ஏனென்றால்‌, தேவனாலேயன்றி ஒரு 


அதிகாரமுமில்லை; உண்டாயிருக்கிற 


, அப்பி எதிர்த்துநிற்கிறவர்கள்‌. 
தாங்களே ஆக்கினையை 


கேலிந்காகொள்ளுக்ா்‌்‌ 





ழ்‌ நயனா நீதிமொழிக 
ராரா 
அதிகாரிகள்‌ 


மேலும்‌ 

நற்கிரியைகளுக்கல்ல, துர்க்கிரியைகளுக்கே 
பயங்கரமாயிருக்கிறார்கள்‌: ஆகையால்‌ நீ 
அதிகாரத்திற்குப்‌ பமப்படாதிருக்க 
வேண்டுமானால்‌, நன்மைசெய்‌, அதினால்‌ 
உனக்குப்‌ புகழ்ச்சி உண்டாகும்‌. உனக்கு 
நன்மை உண்டாகும்பொருட்டு, அவன்‌ 
நேவஊழியக்காரனாயிருக்கிறான்‌. நீ 
'தீமைசெய்தால்‌ பயந்திரு; பட்டயத்தை அவன்‌ 
பிடித்திருக்கவில்லை;: 
கோபாக்கினை 
நீதியைச்‌ 
நதா 
ஆகையால்‌, நீங்கள்‌ 
கோபாக்கினையினிமித்தம்‌ மாத்திரமல்ல, 
மனச்சாட்சியினிமித்தமும்‌ கீழ்ப்படியவேண்டும்‌” 
(ரோம 134-5) என்று அப்போஸ்தலர்‌ பவுல்‌ 

நமக்கு ஆலோசனை சொல்லுகிறார்‌ 


தன்னுடைய தேசத்திற்கு 
உண்மையுள்ளவர்களாயிராதவர்கள்‌, 

கர்த்தருக்கும்‌ உண்மையுள்ளவர்களாக 
மிருக்கமாட்டார்கள்‌. கர்த்தருடைய 
தங்கள்‌ 


உபதேசத்திற்கு கீழ்ப்பியாதவர்கள்‌, 
தேசத்தின்‌ 


கீழ்ப்டியமாட்டார்கள்‌. 


எதிர்த்து நகம்‌. அந்தத்‌. 
தேசத்தின்‌ சட்டதிட்டங்கள்‌, கர்த்தருடைய 
பிரமாணத்திற்கு முரண்டட்டிருக்கும்‌. 
இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்க நாம்‌ 
மனுஷருக்கு கீழ்ப்படிவதைவிட, கர்த்தருக்கே 
கீழ்ப்படியவேண்டும்‌. 


நாம்‌ கர்த்தருக்கும்‌ ராஜாவுக்கும்‌ பயந்து. 
நடக்கவேண்டும்‌. கலகக்காரரோடு நமக்கு 
எந்தவிதமான சகுவாசமும்‌ இருக்கக்கூடாது. 
கலகக்காரர்கள்‌ 'சமாதானத்தை 
விரும்பமாட்டார்கள்‌. இவர்கள்‌ தேசத்திலே 
குழப்பத்தை உண்டுபண்ணுவார்கள்‌. 
குலகக்காரரிடத்தில்‌ தெளிந்த 
சிந்தனையிருக்காது. அவர்களுடைய 
சிந்தனையும்‌ குழப்பத்திலிருக்கும்‌, 
அவர்களுடைய 
குழப்பத்திலிருக்கும்‌. 

குலகக்காரருக்கு 
வரும்‌. நாம்‌ 
ஐக்கியமாகமிருந்தால்‌, 
ஆபத்தில்‌ நமக்கும்‌ 


PROVERBS - COMMENTARY 


- விரிவுரை COODNEHS 


PUBLISHERS 


நாம்‌ கர்த்தருக்குப்‌ பயந்து, 
அமைதலாக ஜீவிக்கவேண்டும்‌. 
பிறருக்கு உபகாரம்‌ 
முடியவில்லையென்றாலும்‌, உபத்திரவம்‌ 
பண்ணாமல்‌ இருக்கவேண்டும்‌. 
சேர்ந்து கலகம்பண்ணினால்‌, 

அவர்களோடு சேர்ந்து 
அழிந்துபோவோம்‌. 


சமுதாயத்தில்‌ 
நம்மால்‌ 
பண்ண 


ஞானமுன்னவர்களின்‌ 
புத்திமதிகள்‌ 
நீதி 24:28-26 


நீதி 24:28. 
ஞானமுன்னவர்களின்‌ புத்திமதிகள்‌ 
என்னவெனில்‌: தியாயத்திலே 
முகதாட்சிணியம்‌ நல்லதல்ல. 


பின்னும்‌ 


நீதி 24:24. துன்மார்க்களைப்‌ பார்த்து: 
நீதிமானாயிருக்கிறாய்‌ என்று 
சொல்லுகிறவனை ஜனங்கள்‌ 
சுமிப்பார்கன்‌, பிரஜைகள்‌ அவனை 
வெறுப்பார்கள்‌. 


நீதி 24:25. 
கடிந்துகொள்ளுகிறவர்கள்‌. 
பிரியமுண்டாகும்‌, அவர்களுக்கு உத்தம 
ஆசீர்வாதம்‌ கிடைக்கும்‌. 


நீதி 24:28. செம்மையான மறுமொழி. 
சொல்லுகிறவன்‌ உதடுகளை 


முத்தமிடுகிறவனுக்குச்‌ சமானம்‌. 


ஜனங்கள்‌ 
நியாயாதிபதிகளுக்கு 
கட்டுப்படவேண்டும்‌. 
நீதியான 
அங்கீகரிக்கவேண்டும்‌. 
ஜனங்களைப்போலவே, நியாயாதிபதிகளும்‌ 
நீதியுள்ளவர்களாக இருக்கவேண்டும்‌. 
அவர்களுடைய தீர்ப்பில்‌ நீதியும்‌ நியாயமும்‌ 
காணப்படவேண்டும்‌. நியாயத்திலே 
முகத்தாட்சணியம்‌ 


தங்கள்‌ 
கீழ்ப்படிந்து 
அவர்களுடைய 


நியாயத்தீர்ப்பை 


பார்க்கக்கூடாது. 

வழக்குகளை 
வழக்குகளிலுள்ள 
பார்க்கவேண்டும்‌. 





ழ்‌ நவள 
யாய 


உண்மையுள்ள நியா 
சத்தியத்தை மாத்திரமே பார்ப்பார்‌. 
வழக்காடுகிறவர்களின்‌. 

பார்க்கமாட்டார்‌. 

உள்ளதை உள்ளது. என்றும்‌, இல்லாததை 
இல்லாதது என்றும்‌ சொல்லுவார்கள்‌. 
நியாயாதிபதிகள்‌ தன்னுடைய சிநேகிதருக்கும்‌ 
நீதியான தீர்ப்பையே சொல்லுவார்கள்‌. 


துன்மார்க்கனைப்‌ 
நீதிமானாயிருக்கிறாய்‌ என்று 
சொல்லுகிறவனை ஜனங்கள்‌ சபிப்பார்கள்‌. 
நியாயாதிபதிகள்‌ உண்மைக்குப்‌ புறம்பாக 
நியாயத்தீர்ப்பு கொடுத்தால்‌, தேசத்தில்‌ 
அவர்களுக்கு இருக்காது. 
அப்படிப்பட்டவர்களுடைய தீர்ப்புகளை: 
ஜனங்கள்‌ மதிக்கமாட்டார்கள்‌. 
நியாயாதிபதிகள்‌ நீதியாய்த்‌ தீர்ப்பு செய்து, 
ஜனங்கள்‌ மத்தியில்‌ சந்தோஷமும்‌ 
சமாதானமும்‌ நிரம்பியிருப்பதற்கு உதவி 
செய்யவேண்டும்‌. சமுதாயத்தில்‌. 
துன்மார்க்கத்தையும்‌, அநீதியையும்‌ 
அகற்றவேண்டும்‌. 


பார்த்து 


ர்‌ நியாயாதிபதிகளின்‌ கைகளில்‌ 
நீர்க்கிற அதிகாரத்தைக்‌ 


கர்த்தர்‌ 
நியாயம்‌ 
கொடுத்திருக்கிறார்‌. ர்கள்‌ 


நீதிக்காக பயன்படுத்த 
நீதியுள்ள  நியாயதிபதி 
துன்மார்க்கனைக்‌ கடிந்துகொள்வார்‌. தவறு 
செய்தவன்‌ தன்னுடைய தவறை 
திருத்திக்கொள்வதற்கு வாய்ப்புக்கொடுப்பார்‌. 
அவன்‌ திருந்தவில்லையென்றால்‌ அவனுக்கு 
தண்டனை கொடுத்து, அவனை நீதியாய்த்‌ 
தண்டிப்பார்‌. துன்மார்க்கனை கடிந்து 
கொள்கிற நியாயாதிபதிகளை ஜனங்கள்‌ 
ஆசிர்வதிப்பார்கள்‌. நீதியுள்ள 
நியாயாதிபதியின்மேல்‌ மனுஷர்‌ 
பிரியமாயிருப்பார்கள்‌. 
நீதியின்மேல்‌  பசிதாகமுள்ளவர்கள்‌. 
பாக்கியவான்கள்‌. அவர்களுக்கு உத்தம 
ஆசிர்வாதம்‌ கிடைக்கும்‌. நீதியுள்ள 
நியாயதிபதியின்‌ இருதயம்‌ சுத்தமாயிருக்கும்‌. 
அவருக்குள்‌ ஆறுதலும்‌ சமாதானமும்‌ 
காணப்படும்‌. இவர்களுடைய மனச்சாட்சி 
தேவனுக்கு முன்பாக சுத்தமாயிருக்கும்‌. 
நியாயாதிபதிகள்‌ செம்மையான மறுமொழி 
சொல்லுவார்கள்‌. நீதியின்‌ பிரகாரமாக தீர்ப்பு 
செய்வார்கள்‌. வழக்குகளை 
நியாயமாயும்‌ விச 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சத்தியத்திற்கு முக்கியத்துவம்‌ கொடுப்பார்கள்‌. 
இருதரப்பு வழக்குகளையும்‌, 
விவாதங்களையும்‌ கவனித்துக்‌ கேட்டு, 
செம்மையான தீர்ப்பு சொல்லுவார்கள்‌. 


மறுமொழி 
உதடுகளை 

சமானம்‌. இந்த 
உண்மையுள்ள 
கனப்படுத்த. 
நியாயாதிபதிகள்‌ 


செம்மையான 
சொல்லுகிறவன்‌ 
முத்தமிடுகிறவனுக்குச்‌ 
வாக்கியத்திற்கு 
நியாயாதிபதியை நேசித்து, 
வேண்டும்‌ என்று பொருள்‌. 
பொறுமையுள்ளவர்களாகவும்‌ இருக்க 
வேண்டும்‌. ஜனங்கள்‌ அவர்களை 
நேசிக்கவேண்டும்‌. அவருக்கு மரியாதை 
கொடுக்கவேண்டும்‌. 


நடந்துகொள்‌ எவேண்டும்‌. 


வீட்டைக்கட்டு 
நீதி 24:27 


தீதி 24:27. வெளியில்‌ உன்‌ வேலையை 
எத்தனப்படுத்தி, வயலில்‌ அதை 
ஒழுங்காக்கி, பின்பு உன்‌ வீட்டைக்‌ 
கட்டு. 


ர்த்தருடைய பிள்ளைகள்‌ தங்களுடைய 
காரியங்களை 


சந்திப்பதே 
மத்தியில்‌ 


கு ஆ 
செய்யவேண்டும்‌. குடும்பக்காரியங்களை 
சீராக கவனித்து, முறையாக 
நிர்வாகம்பண்ண வேண்டும்‌. 


வீட்டைக்கட்டுவதற்கு முன்பாக, 
செல்லும்‌ செலலைக்‌ கணக்குப்‌ 
பார்க்கவேண்டும்‌. நாம்‌ இப்போது வீடு 
கட்டவேண்டுமா என்பதையும்‌, வீட்டைக்‌ 
கட்டும்‌ நிர்வாகம்‌ நம்மிடத்தில்‌ உள்ளதா 
என்பதையும்‌ நிதானித்து அறியவேண்டும்‌. 
வீட்டைக்கட்டுவதினாலும்‌, ஏற்கெனவே 
உள்ள வீட்டை இடித்து, 

நமக்கு ஏதாவது 
தன்ட என்பதையும்‌ ஆராய்ந்து 
பார்க்கவேண்டும்‌. 





i நயனா நீதிமொழிக 
ராரா 


வீட்டைக்‌ 
வீட்டிலுள்ள 
உணவும்‌, 
குறைவில்லாமல்‌: 

க்‌ முதலாவதாக 


அட்டுவதற்கு 
குடும்பத்தாருக்கு 
உடுக்க 


வீட்டைக்கட்டுவது மிகவும்‌ ஆபத்தானது. 


வஞ்சகம்‌ பேசாதே 
நீதி 24:28,29 


நீதி 24:28, நியாயமின்றிப்‌ பிறனுக்கு 
விரோதமாய்ச்‌ காட்சியாக ஏற்படாதே; 
உன்‌ உதடுகளினால்‌ வஞ்சகம்‌ பேசாதே. 


நீதி 2429, அவன்‌ எனக்குச்‌. 
செய்தபிரகாரம்‌ நானும்‌ அவனுக்குச்‌. 
செய்வேன்‌, அவன்‌ செய்த 
செய்கைக்குத்தக்கதாக. நானும்‌ 
அவனுக்குச்‌ சரிக்கட்டுவேன்‌ என்று தீ 
சொல்லாதே. 


நாம்‌ சத்தியத்தை சாட்சியாக 
அறிவிக்கவேண்டும்‌. கர்த்தருடைய 
பிள்ளைகள்‌ ஒருபோதும்‌ பொய்ச்சாட்சி 
சொல்லக்கூடாது. அநியாயத்திற்கு துணை 
போகக்கூடாது. பிறனுக்கு விரோதமாக 
நியாயமில்லாமல்‌ பேசக்கூடாது. நமக்கு 
மெய்யாகவே தெரிந்த காரியத்தை மாத்திரம்‌ 
சாட்சியாக அறிவிக்கவேண்டும்‌. 


த்திலும்‌ 
தவக்கால யாருக்கு விரோதமாகவும்‌ 
பொய்ச்சாட்சி சொல்லக்கூடாது. நம்முடைய 
உதடுகளினாலும்‌ வஞ்சகம்‌ பேசக்கூடாது. 


PROVERBS - COMMENTARY 


- விரிவுரை QOODNENS 


PUBLISHERS 


அவர்கள்‌ பொய்ச்சாட்சி 
ல்லியிருக்கலாம்‌. அப்படிப்பட்டவர்களுக்கு 
விரோதமாகக்கூட நாம்‌ வஞ்சகம்‌ 
பேசக்கூடாது. நம்முடைய சத்துருக்களையும்‌ 
நாம்‌ சிநேகிக்கவேண்டும்‌. நம்மை 
சபிக்கிறவர்களையும்‌ நாம்‌ 
ஆசீர்வதிக்கவேண்டும்‌. பழிவாங்குதல்‌. 
கர்த்தருக்குரியது. நம்முடைய வாயின்‌ 
வார்த்தைகளினால்‌ யாரையும்‌ பழிவாங்க 
முயற்சிபண்ணக்கூடாது. பிறர்‌ நமக்கு செய்த 
தீயசெய்கைக்குத்தக்கநாக, நாமும்‌ 
அவர்களுக்கு சரிக்கட்டக்கூடாது. 


நம்முடைய 

செய்கையிலும்‌, 

நியாயமும்‌ க்கட நாம்‌ பிறரோடு 
வழக்காடினாலும்‌, நியாயத்தோடு 
வழக்காடவேண்டும்‌. நம்‌ பக்கத்தில்‌ நியாயம்‌ 
இருக்கவேண்டும்‌. வழக்குகளில்‌ சாட்சி 
சொன்னாலும்‌, நமக்கு உறுதியாகத்‌ தெரிந்த 
உண்மையை மாத்திரமே பேசவேண்டும்‌. 


சோம்பேறி 
நீதி 24:30-8க 


நீதி 54:90. சோம்பேறியின்‌ 
வயலையும்‌, மதியினனுடைய திராட்சத்‌ 
தோட்டத்தையும்‌ கடந்துபோனேன்‌. 


நீதி 24:31. இதோ, அதெல்லாம்‌. 
முன்ளுக்காடாயிருந்தது; நிலத்தின்‌ 
முகத்தைக்‌ காஞ்சொறி மூடினது, அதின்‌ 
கற்சுவர்‌ இடிந்து கிடந்தது. 


நீதி 243௨ அதைக்‌ கண்டு, 
சிந்தனைபண்ணினேன்‌; அதை 
நோக்கிப்‌ புத்தியடைந்தேன்‌. 


இன்னுங்கொஞ்சம்‌ 


செய்யட்டும்‌ என்பாயோ?. 

நீதி ஊக. உன்‌. தரித்திரம்‌ 
வழிப்போக்கனைப்‌ போலும்‌ உன்‌: 
வறுமை ஆயுதமணித்தவனையப்போலும்‌ 
வரும்‌. 





i FTE 
ETT 


நன்றாகத்தான்‌ இருக்கிறது. 
சோம்பேறியின்‌ 


வயலும்‌ 
திராட்சத்தோட்டமும்‌ 


திராட்சத்தோட்டத்தில்‌, 
திராட்சப்பழங்கள்‌ பழுத்திருந்தாலும்‌, 
தோட்டத்திற்கு 
வேலியடைக்கப்படவில்லை. 
பாதுகாக்கப்படவில்லை. 


ஈட்சத்தோட்டத்திற்கு ஏற்கெனவே 
வரிப்‌ வத்த கல்‌ 
ஆனால்‌ தோட்டக்காரனோ 
மறிமீனனாயிருக்கிறான்‌ 
சோம்பேறியாயிருக்கிறான்‌ 

சரியாகப்‌ பராமரிப்பதில்லை. 
திராட்சத்தோட்டத்தின்‌ கற்சுவர்‌ 
கிடக்கிறது ம்‌ 
பராமரிக்குப்படவில்லை. 

எடுக்கப்பட்டு 

சுத்தம்பண்ணப்படவில்லை. 


நிலத்தின்‌ முகத்தை 
மூடயிருக்கிறது. 
முள்ளுக்காடாயிருக்கிறது. 
வெட்டிப்போடுவதற்குக்கூட 
விரும்பவில்லை. 

வயலும்‌ திராட்சத்தோட்டமும்‌ 
சாலொமோனுக்குரியதல்ல. சாலொமோன்‌. 
இந்த வயலையும்‌ திராட்சத்தோட்டத்தையும்‌ 
கடந்துபோகிறார்‌ தோட்டத்தில்‌ பழம்‌ 
பழுத்திருந்தாலும்‌ அது சாலொமோனுக்குக்‌. 
கிடைக்காது. 
இந்த. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


திராட்சத்தோட்டத்திலுள்ள பழங்கள்மீது 
சாலொமோன்‌ பிரியப்படவில்லை. அந்தத்‌ 
தோட்டத்திலிருந்து த்‌ 
கற்றுக்கொள்ள 

சாலொமோன்‌ பிரியப்படுகிறார்‌. 

அந்த வயலுக்கு சொந்தக்காரன்‌. மதியீனன்‌ 
அந்தத்‌. திராட்சத்தோட்டத்திற்கு 
சொந்தக்காரன்‌. சாலொமோனோ 
ஞானமுள்ளவன்‌. 


ஞானமுள்ளவர்கள்‌ மூலமாய்‌ 
மதியீனனுக்கு பிரயோஜனமுண்டாகும்‌. அதே 
வேளையில்‌ மதியீனன்‌. மூலமாயும்‌ 
ஞானமுள்ளவனுக்கு பிரயோஜனம்‌ 
கிடைக்கும்‌. இதில்‌ ஞானமுள்ளவனுக்கே 
அதிக பிரயோஜனம்‌. கிடைக்கும்‌. 
ஞானமுள்ளவன்‌. மதிமீனனுடைய 
தப்பிதங்களை செய்யாமல்‌ ஒதுங்கி நிற்பான்‌. 
மதிமீனனோ 'ஞானமுள்ளவனுடைய 
செய்கைகளை செய்ய முன்வரமாட்டான்‌. 
சாலொமோன்‌. ்‌ 
திராட்சத்தோட்டத்தையும்‌. 
சிந்தனைபண்ணி, புத்தியடைகிறார்‌. 
பாவிகள்மீது, ெ 

அவர்களைப்‌ பார்த்து புத்தியடையவேண்டும்‌. 


சோம்பேறி தனக்கும்‌, 
குடும்பத்தாருக்கும்‌ தீங்கு செய்கிறான்‌. 
குடும்பத்தை சரியாகப்‌ பராமரிக்காமல்‌ 
அசட்டையாகமிருக்கிறான்‌. ஒரு வேலையும்‌ 
செய்யாமல்‌, தூங்குவதற்கும்‌ 
பிரியப்படுகிறான்‌. இப்படிப்ப்டவன்‌ தன்‌ 
குடும்பத்தைப்‌ போவிக்காமல்‌ பட்டினியாகப்‌ 
போட்டுவிடுவான்‌. 


விசுவாசிகளாகிய 
சோம்பேறிகளாகிருக்கக்‌ 


தன்னுடைய 


நாம்‌ 
கூடாது 


'துமாவைக்குறித்து 
இருக்கக்கூடாது. 
அசட்டைபண்ணி 


நம்முடைய ஆத்‌ 
கவலையில்லாதவர்களாக 


த்துமாவை 

வீட்டுவிடக்கூடாது. நம்முடைய 
ஆத்துமாவே நமக்கு வயலும்‌ 
திராட்சத்தோட்டமுமாயிருக்கிறது. நம்முடைய 
ஆத்துமாவை நாம்‌ பாதுகாக்கவேண்டும்‌, 
பராமரிக்கவேண்டும்‌, 'போஷிக்கவேண்டும்‌. 
திராட்சத்தோட்டத்துக்காரர்‌ சுறுசுறுப்பாய்‌ 
வேலை செய்கிறவராகவும்‌, 
ஞானமுள்ளவராகவும்‌ இருப்பாரென்றால்‌, 
அவருடைய தோட்டம்‌ செழித்திருக்கும்‌. 
அதுபோலவே நம்முடைய ஆத்துமாவை, நாம்‌ 
சரியாகப்‌ பராமரித்தால்‌, நம்முடைய 
ஆத்துமாவும்‌ செழித்திருக்கும்‌. 





i நயா நீதிமொழிக 
ராரா 


சோம்பேறியின்‌ 
மதியீனனுடைய 
மோசமான. 
தோட்டத்தில்‌ கனியில்லை. 
முள்ளுக்காடாகயிருக்கிறது. 
காஞ்சொறி மூடியிருக்கிறது. 
ஆத்துமா 
பராமரிக்கப்படவில்லையென்றால்‌, 
ஜீவியத்தில்‌ ஆலிமின்‌ கனி வெளிப்படாது. 
அதற்குப்‌ பதிலாக, நம்மிடத்தில்‌ கோபமும்‌, 
துர்க்குணமும்‌, பொறாமையும்‌, பேராசையும்‌, 
வைராக்கியமும்‌, காமவிகாரமும்‌ 
நிரம்பியிருக்கும்‌ 

ம்முடைய மம்‌. 
பாதுதாக்கவேண்டும்‌ ட 
திராட்சத்தோட்டத்தின்‌ கற்சவர்‌ இடிந்து: 
கிடக்கிறது. அது சரியாகப்‌ 
பராமரிக்கப்படவில்லை. 
லேலியில்லாமலிருப்பதினால்‌ 
தோட்டத்திற்குள்‌ எந்தவிதமான 
தடையுமில்லாமல்‌, எளிதாக உட்புகுந்துவிடும்‌. 
அதுபோலவே நம்முடைய ஆத்துமாவை நாம்‌ 
வேலியடைத்துப்‌ பாதுகாக்காவிட்டால்‌, 
பிசாசாகிய சத்துரு, நமக்குள்‌ எளிதாக 
பிரவேசித்துவிடுவான்‌. 


மிருகங்கள்‌ 


PROVERBS - COMMENTARY 


- விரிவுரை QOODNENS 


PUBLISHERS 


சோம்பேறி செழிக்கமாட்டான்‌. 
தரித்திரம்‌. அவனுக்கு 
வழிப்போக்கனைப்போல வரும்‌. அவனுடைய 
வறுமை ஆயுதமணிந்தவனைப்போல வரும்‌. 
சத்துருவோடு நாம்‌. 

வேண்டுமென்றால்‌, 

சர்வாயுதவர்க்கத்தை 


்‌ 1 
கைழுடக்கிக்கொண்டு நித்திரை செய்யட்டும்‌ 


சோம்பேறியாகமிருப்பவர்களினால்‌, 
யுத்தம்பண்ண முடியாது. 
இவர்களை எளிதாக 


என்று 
ஆலிக்குரிய 
சத்துரு 

மேற்கொள்வான்‌. 





நீதிமொழிக 


ழ்‌ நவள 
யாய 


எசேக்கியாவின்‌ மனுஷர்‌ 
நீதி 2511 


நீதி ஐ யூதாவின்‌ ராஜாவாகிய 
எசேக்கியாவின்‌ மனுஷர்‌: 
பேர்த்தெழுதின சாலொமோனுடைய 
நீதிமொழிகள்‌: 


சாலெமோனுடைய நீநிமொழிகளை 
அவருடைய தொகுத்து வெளியிட்டார்கள்‌. 
அந்தத்‌ தொகுப்பின்‌ பின்பகுதிக்கு இந்த 
வசன! தலைப்பாகக்‌ 
கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவர்கள்‌ 
ன்‌ ராஜாவாகிய  எசேக்கியாவின்‌ 
இவர்கள்‌ ஒருவேளை 


ராஜாவின்‌ 
வேலையாட்களாகயிருக்கலாம்‌. எசேக்கியா 
ராஜா இவர்களுக்கு சாலொமோனுடைய 
ல வர்ணணை தொகுத்து வெளியிடும்‌. 
ஒப்படைத்திருக்கலாம்‌. 
சாகொசோனின்‌ வார்த்தைகள்‌ சபையாருக்கு 
மிகவும்‌ பிரயோஜனமுள்ளவை. 
சாலொமோனுடைய நீதிமொழிகளை 
தொகுத்து வெளியிட்டதன்‌ மூலம்‌ எசேக்கியா 
ராஜா... நல்லதொரு ஊழியத்தை: 
செய்திருக்கிறார்‌. 


எசேக்கியா தேவனாகிய கர்த்தருக்கு 
முன்பாக நன்மையும்‌ செம்மையும்‌ 
உண்மையுமானதை செய்தவன்‌ “அவன்‌ 


நியாயப்ிரமாணத்தற்ும 
அடுத்த காரியத்திலும்‌ 

தொடங்கினானோ, அதையெல்லாம்‌ தன்‌ முழு 
இருதயத்தோடும்‌ செய்து சித்திபெற்றான்‌” 
(நாளா 31:21) 


PROVERBS - COMMENTARY 


- விரிவுரை QOODNENS 


PUBLISHERS 


சாலொமோனுடைய நீதிமொழிகள்‌ 

அவனுடைய காலத்திலேயே தொகுக்கப்பட்டு, 

அரண்மனையில்‌ 

பாதுகாக்கப்பட்டது. அந்த 

சேர்க்கப்படாத 

சாலொமோன்‌ ராஜா 

எசேக்கியாவின்‌ 

தொகுத்து, 

க்கத்‌ நீதிமொழிகளின்‌ 

புஸ்தகத்தோடு ஒரு பின்னிணைப்பாக இதை 
சேர்த்திருக்கிறார்கள்‌. 


திருச்சபை மூலமாக பலவிதமான 
ஊழியங்கள்‌ நடைபெற்று வருகிறது. 
ஆவிக்குரிய புஸ்தகங்களை வெளியிடுவதும்‌ 
ஒரு முக்கியமான ஊழியம்‌. இது வரையிலும்‌ 
அச்சிட்டு வெளிடப்படாத நல்ல தரமான 
நூல்களை சபையார்‌ அச்சிட்டு வெளியிடும்‌ 
ஊழியத்தை செய்யவேண்டும்‌. 


தேவனுக்கு மேன்மை 
நீதி 25:2-3 


நீதி 25:2. காரியத்தை மறைப்பது 
தேவனுக்கு மேன்மை; காரியத்தை 
ஆராய்வதே ராஜாக்களுக்கு மேன்மை. 


நீதி 25:3. வானத்தின்‌ உயரமும்‌, 
பூமியின்‌ ஆழமும்‌, ராஜாக்களின்‌. 
இருதயங்களும்‌ ஆராய்த்துமுடி.யாது. 
| தேவன்‌ மகிமையுள்ளவர்‌. நம்முடைய 
செய்கைகளினாலும்‌ 
கனம்பண்ணவேண்டும்‌. 


ஆலோசனைகளை நம்மால்‌ புரிந்துகொள்ள 
முடியாது. அப்போஸ்தலர்‌ பவுல்‌ தேவனுடைய 
மகிமையைப்பற்றி இவ்வாறு சொல்லுகிறார்‌. 


நியாயத்தீர்ப்புக்கள்‌ அளவிடப்படாதவைகள்‌, 
அவருடைய வழிகள்‌ ஆராயப்படாதவைகள்‌!' 
கர்த்தருடைய சிந்தையை அறிந்தவன்‌ யார்‌? 
அவருக்கு ஆலோசனைக்காரனாயிருந்தவன்‌ 
யார்‌?” (ரோம 11:33,34). 





ழ்‌ நயன 
யாய 


தேவன்‌ என்ன செய்கிறார்‌ என்பதை 
காண்கிறோம்‌. அவருடைய 
காரணங்களை நம்மால்‌: 
அறிந்துகொள்ள முடியவில்லை. ஒவ்வொரு 
காரியத்தையும்‌ ஆராய்ந்து பார்க்கவேண்டும்‌ 
என்னும்‌ அவசியம்‌ தேவனுக்கு இல்லை. 
தேவன்‌  சர்வஞானமுள்ளவர்‌. அவர்‌ 
சகலத்தையும்‌ அறிந்திருக்கிறவர்‌. இதுவும்‌ 
'தேவனுடைய மகிமையாயிருக்கிறது. 


ராஜாக்கள்‌ ஒவ்வொரு காரியத்தையும்‌ 
ஆராய்ந்து பார்க்கவேண்டும்‌. தங்களுக்கு 
முன்பாக சொல்லப்படுகிற காரியங்களையும்‌, 
நடைபெறுகிற காரியங்களையும்‌ ராஜாக்கள்‌ 
ஆராய்ந்து பார்க்கவேண்டும்‌. அதுவே 
அவர்களுக்கு மேன்மை வழக்குகளின்‌ 
நியாயத்தை விசாரித்து நீதியான தீர்ப்பு 
சொல்லவேண்டும்‌. ராஜாக்கள்‌ நீதிக்குத்‌ 
துணைபோகவேண்டும்‌. தங்கள்‌ தேசத்தில்‌ 
நீதியை ஸ்தாபிக்கவேண்டும்‌. 


வானத்‌ உயரமும்‌ மியின்‌ 
ஆழமும்‌ தேவனுக்கு மாத்திரமே தெரியும்‌, 
அவரே அவற்றை சிருஷ்டித்தவர்‌. ஆராய்ந்து 
பார்க்காமலேயே தேவனுடைய பார்வையில்‌ 
சகலமும்‌ பிரத்தியட்சமாயிருக்கிறது. தேவனே 
கர்த்தாதி கர்த்தராகவும்‌, ராஜாதி 
ராஜாவாகவும்‌ இருக்கிறார்‌. அவருக்கு 
மறைவான காரியம்‌ ஒன்றுமில்லை. பூமியின்‌ 
ராஜாக்களுக்கு அநேக காரியங்கள்‌ 
மறைவாயிருக்கிறது. வானத்தின்‌ 
உயரத்தையும்‌, பூமியின்‌ ஆழத்தையும்‌ 
ராஜாக்களின்‌ இருதயங்களால்‌ ஆராய்ந்து 
முடிவுபண்ண முடியாது. 


ராஜாவின்‌ சிங்காசனம்‌ 


நீதி 25:4,5 


நீதி 294. வெள்னியினின்று களிம்பை 
நீக்கிவிடு, அப்பொழுது தட்டானால்‌ 
நல்ல உடைமை பிறக்கும்‌. 


நீதி 25:5. ராஜாவின்‌ முன்னின்று 


துஷ்டரை நீக்கிவிடு, அப்பெ: 
அவனுடைய சிங்காசனம்‌ தீதியினால்‌ 


திலைதிற்கும்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ராஜா தன்னுடைய தேசத்தை 
re ஆளுகை செய்யவேண்டும்‌. 
துன்மார்க்கரை 
த்து போடவேண்டும்‌ நியாயாதிபதிகள்‌ 
நங்கள்‌ அதிகாரத்தைப்‌ பயன்படுத்தி 
துன்மார்க்கரையும்‌, துர்க்கிரியைகளைச்‌ 
செய்கிறவர்களையும்‌ அடக்கி 
ஒடுக்குகிறார்கள்‌. தீயகாரியங்களை 
செய்பவர்களை மாத்திரமல்ல, ங்‌ 
செய்யவேண்டும்‌. 
நோக்கமுடையவர்களையும்‌ 


ஒடுக்குகிறார்கள்‌. 
தர்க்கத்தின்‌ தீயசுபாவத்தினாலும்‌ 
அச்சுறுத்துகிறவர்கள்‌, 
தேசத்திலே. கொள்ளை நோணயய்போல. 
இருக்கிறார்கள்‌. இவர்களைக்‌ 
கட்டுப்படுத்தவில்லையென்றால்‌, இந்த நோய்‌ 
தேசமெங்கும்‌ பரவும்‌. 
நியாயாதிபதிகளின்‌ 
ராஜாக்கள்‌ இல்லை. 
அவனவன்‌ தன்‌ தன்‌ 
தோன்றினபடியெல்லாம்‌. செய்ய 
ஆரம்பித்துவிட்டான்‌. ராஜாக்களின்‌ 
காலத்தில்‌, ராஜாக்கள்‌ கர்த்தருக்குப்‌ பயந்து 


காலத்தில்‌ 
ஆகையினால்‌ 


மனதிற்குத்‌ 


தேசத்திலிருந்து துஷ்டரை நீக்கிவிட்டார்கள்‌. 


தட்டான்‌. வெள்ளியினால்‌ நல்ல 
உடமையை செய்யும்போது, முதலாவதாக 
வெள்ளியினின்று களிம்பை நீக்கிப்போடுவார்‌ 


துஷ்டரை நீக்கிப்போடவேண்டும்‌. 
ராஜாவின்‌ சிங்காசனம்‌ 

நிலைநிற்கும்‌. தாவீது ராஜா தன்னுடைய 
ஆளுகையைப்பற்றி இவ்வாறு அறிக்கை 
செய்கிறார்‌. 





i FTE 
TT 


இரக்கத்தையும்‌ 
குறித்துப்‌ பாடுவேன்‌; கர்த்தாவே, உம்மைக்‌ 
கீர்த்தனம்பண்ணுவேன்‌. உத்தமமான 
வழியிலே விவேகமாய்‌ நடப்பேன்‌: எப்பொழுது. 
என்னிடத்தில்‌ வருவீர்‌! என்‌ வீட்டிலே உத்தம 
இருதயத்தோடு நடந்துகொள்ளுவேன்‌. 
தீங்கான காரியத்தை என்‌ கண்‌ 
வைக்கமாட்டேன்‌: வழி விலகுகிறவர்களின்‌ 
செய்கையை வெறுக்கிறேன்‌; அது என்னைப்‌ 
பற்றாது. 
என்னைவிட்டு 
பொல்லாதவனை 
(சங்‌ 1011-4). 


“பிறனை இரகசிமாய்‌ 


நியாயத்தையும்‌ 


அவதூறு 


பண்ணுகிறவனைச்‌ சங்கரிப்பேன்‌: மேட்டிமைக்‌ 
பெருநெஞ்சுள்ளவனையும்‌ 
தேசத்தில்‌ 


கண்ணனையும்‌ 
பொறுக்கமாட்டேன்‌. 
உண்மையானவர்கள்‌ என்னோடே 
வாசம்பண்ணும்படி என்‌ கண்கள்‌ 
அவர்கள்மேல்‌ நோக்கமாயிருக்கும்‌; 
உத்தமமான வழியில்‌ நடக்கிறவன்‌ என்னைச்‌ 
சேவிப்பான்‌. குபடுசெய்கிறவன்‌ என்‌ 
வீட்டுக்குள்‌ இருப்பதில்லை; 
பொய்சொல்லுகிறவன்‌ என்‌ கண்முன்‌ 
நிலைப்பதில்லை. அக்கிரமக்காரர்‌ ஒருவரும்‌ 
கர்த்தருடைய நகரத்தில்‌ இராதபடி வேர்‌ 
அறுப்புண்டுபோக,, தேசத்திலுள்ள 
அக்கிரமக்காரர்‌ யாவரையும்‌ அதிகாலமே. 
சங்கரிப்பேன்‌" (சங்‌ 101:5-8) 


ராஜாவின்‌ சமுகம்‌ 
நீதி 25:6-7 


நீதி 250. 
மேன்மை 
பெரியோர்களுடைய 
நில்லாதே. 


நீதி 25:7. உன்‌ கண்கள்‌ கண்ட 
பிரபுவின்‌ சமுகத்தில்‌ தீ 
தாழ்த்தப்படுவது நல்லதல்ல; அவன்‌ 
உன்னைப்‌ பார்த்து: மேலே வா என்று 
சொல்வதே உனக்கு மேன்மை. 


ராஜாவின்‌ சமுகத்தில்‌ 
வைத்த எழ 


ஸ்தானத்தில்‌ 


விசுவாசிகளிடத்தில்‌ நல்ல 
சுபாவங்கள்‌ காணப்படவேண்டும்‌. நம்மைவிட 
வயதில்‌ பெரியவர்களுக்கு நாம்‌ மரியாதை 
கொடுக்கவேண்டும்‌. ராயனுக்குரியதை 
ராயனுக்கும்‌, தேவனுக்குரியதை 
தேவனுக்கும்‌ செலுத்தவேண்டும்‌ 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


என்பதே. இயேசுகிறிஸ்துவின்‌ உபதேசம்‌. 
யாரைக்‌ கனம்பண்ணவேண்டுமோ 
அவர்களை நாம்‌  கனம்பண்ணவேண்டும்‌. 
மனத்தாழ்மை என்பது கோழைத்தனமல்ல. 

ஒரு நல்ல சுபாவம்‌. நாம்‌ பெருமையை 
நாடாமல்‌ மனத்தாழ்மையோடிருக்கவேண்டும்‌. 
நம்மிடத்தில்‌ தாழ்வு மனப்பான்மை 
இருக்கக்கூடாது. ஆனால்‌ மனத்தாழ்மை. 
இருக்கவேண்டும்‌. 

இயேசுகிறிஸ்துவைப்‌ 
தன்னைத்தான்‌ வெறுத்து, 
சிலுவையை 


பின்பற்றுகிறவர்‌ 

அவருடைய 

சுமப்பதற்கு 
ஆயத்தமாயிருக்கவேண்டும்‌. நம்முடைய 
ஆவிக்குரிய ஜீவியத்தில்‌ நாம்‌ வளர்ச்சி 
பெறும்போது," நம்மிடத்திலுள்ள பெருமை 
நம்மைவிட்டு நீங்கும்‌. மற்றவர்களை மதித்து, 
அவர்களுக்கும்‌ மரியாதை கொடுக்க 
ஆரம்பிப்போம்‌. நம்முடைய காரியங்களைப்‌ 
பார்ப்பதுபோல பிறருடைய காரியங்களையும்‌ 
பார்ப்போம்‌. 

ராஜாவின்‌ சமுகத்தில்‌ மேன்மை 
பாராட்டக்கூடாது. ராஜாவுக்கு முன்பாக 
நம்முடைய தாழ்மையை வெளிப்படுத்த 
வேண்டும்‌. தன்னைத்தான்‌ உயர்த்துகிறவன்‌ 
தாழ்த்தப்படுவான்‌. தன்னைத்‌ 
தாழ்த்துகிறவன்‌ உயர்த்தப்படுவான்‌. 
சாலொமோன்‌ ராஜா இங்கு சொல்லியிருக்கிற 
நீதிமொழிகளை,  இயேசுகிறிஸ்துவம்‌ ஒர்‌ 
உவமையினால்‌ இவ்வாறு விளக்கி 
சொல்லுகிறார்‌. 


“ஒருவனால்‌ கலியாணத்துக்கு நீ 
அழைக்கப்பட்டிருக்கும்போ து. பந்தியில்‌ 
முதன்மையான இடத்தில்‌ உட்காராதே; 
உன்னிலும்‌ கனமுள்ளவன்‌ ஒருவேளை 
அவனால்‌. அழைக்கப்பட்டிருப்பான்‌. 
அப்பொழுது உன்னையும்‌ அவனையும்‌ 
அழைத்தவன்‌ உன்னிடத்தில்‌ வந்து: இவருக்கு 
இடங்கொடு என்பான்‌: அப்பொழுது நீ 
வெட்கத்தோடே தாழ்ந்த இடத்திற்குப்‌ 
போகவேண்டியதாயிருக்கும்‌. நீ 
அழைக்கப்பட்டிருக்கும்போது, போய்‌, தாழ்ந்த 
இடத்தில்‌ உட்காரு அப்பொழுது உன்னை 
அழைத்தவன்‌ வந்து: சிநேகிதனே, உயர்ந்த 
இடத்தில்‌ வாரும்‌ என்று சொல்லும்போது, 
உன்னுடனே கூடப்‌ பந்தியிருக்கிறவர்களுக்கு 
உனக்குக்‌ கனமுண்டாகும்‌. 
ன்‌ உயர்த்துகிறவனெவனும்‌ 
தன்னைத்தான்‌. 
உயர்த்தப்படுவான்‌” 

(லூக்‌ 14:8-11). 





i= THE 
TT 


, நம்முடைய நிலமையிலிருந்து 
தாழ்த்தப்படக்கூடாது. 
நம்புகிறவர்கள்‌ 
செழித்திருப்பார்கள்‌ 
கொழுத்தப்பட்டு, 


நாம்‌ 
கர்த்தரை 
தாழ்ந்துபோகாமல்‌ 
நம்முடைய விளக்கு 
விளக்குத்தண்டின்மீது. 
ஏற்றப்பட்டதாகமிருக்க வேண்டும்‌. நாம்‌ 
மலையின்மீது இருக்கிற பட்டணத்தைப்‌ 
இன்க்‌ "நம்முடைய நற்கிரியைகளும்‌ 
சபாவங்க பிறருக்கு 
வெள்ப்பபலேண்டும்‌. அநத. வேளையில்‌ 
நம்மை நாமே பெருமைப்படுத்திக்கொள்ளவும்‌ 
கூடாது பிரபுவின்‌ சமுகத்தில்‌ நாம்‌ 
தாழ்த்தப்படுவது, நமக்கு நல்லதல்ல. 
மற்றவர்களுக்கு முன்பாக நம்மை நாமே 
உயர்த்திக்கொள்வதற்குப்‌ பதிலாக, 
மற்றவர்கள்‌ நம்மை உயர்த்தவேண்டும்‌. 
இதுவே நமக்கு மேன்மை. 


வழக்காடுதல்‌ 
நீதி 25:8-10 


நீதி 20:8. வழக்காடப்‌ பதற்றமாய்ப்‌ 
போகாதே; முடிவிலே உன்‌ அயலான்‌ 
உன்னை வெட்கப்படுத்தும்போது, நீ 
என்ன செய்யலாம்‌ என்று. 
திகைப்பாயே. 


நீதி 255. ந்‌ 
அயலானுடனேமாத்திரம்‌ 
வியாஜ்யத்தைக்குறித்த 
மற்றவனிடத்தில்‌ 
வெளிப்படுத்தாதே. 


நீதி 25100. மற்றப்படி அதைக்‌ 
கேட்கிறவன்‌ உன்னை தநித்திப்பான்‌; 
உன்‌ அவமானம்‌ உன்னைவிட்டு 
நீங்காது. 


உன்‌ 
உன்‌ 
வழக்காடு, 
இரகசியத்தை 


எந்தக்‌ காரியத்தையும்‌ அவசரப்பட்டு 
செய்யக்கூடாது. ஒரு காரியத்தை செய்ய 
ஆரம்பிப்பதற்கு முன்பாக, அதைப்‌ பற்றி 
நிதானித்து தீர்மானம்‌. 
வீட்டைக்‌ கட்டுவதற்கு 
செல்லும்‌ செலவைக்‌ கணக்குப்‌ 
பார்க்கவேண்டுமென்று நம்முடைய 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து நமக்குப்‌ 
போதிக்கிறார்‌. நாம்‌ ஒரு காரியத்தை 
செய்யும்‌ முன்பாக, அதை நம்முடைய 
சிநேகிதரோடு ஆலோசனை பண்ணலாம்‌. 
ஒரு காரியத்தை செய்ய ஆரம்பிக்கும்போதே, 
அதை முடிக்கும்‌ நிர்வாகம்‌ நமக்கு உண்டா 
என்பதை ஆராய்ந்து பார்க்கவேண்டும்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நம்முடைய  அயலானுடன்‌ நம்முடைய 
வியாஜ்யத்தைக்‌ குறித்து வழக்காடலாம்‌. 
நம்முடைய வழக்குகளை அது 
சம்பந்தப்பட்டவர்களிடம்‌ தனிமையில்‌ 
எடுத்துச்‌ சொல்லலாம்‌. தனிமையில்‌ கலந்து 
பேசும்போது முரண்பாடுகள்‌ குறையலாம்‌. 
வாக்குவாதங்களும்‌ விவாதங்களும்‌ 
அகன்றுபோகலாம்‌. நம்முடைய 
பிரச்சனைகளுக்கு ஒரு சுமுகமான தீர்வு 
கிடைப்பதற்கு வழி உண்டாகலாம்‌. 
நம்முடைய வழக்குகளைப்‌  பேசித்தீர்த்துக்‌ 
கொண்டால்‌, நீதிமன்றத்திற்குப்‌ 
போகவேண்டிய அவசியம்‌ இருக்காது. 


'மற்றவனிடத்தில்‌ இரகசியத்தை 
வெளிப்படுத்தாதே" என்னும்‌ வாக்கியத்திற்கு, 
மற்றவர்களுடைய இரகசியத்தை 
வெளிப்படுத்தாதே' என்று, சிலர்‌ 
வியாக்கியானம்‌ சொல்லுகிறார்கள்‌. 
மற்றவர்களை பழிவாங்கும்‌ எண்ணத்தோடு, 
அவர்களுடைய இரகசியங்களை பிறரிடத்தில்‌ 
வெளிப்படுத்தக்கூடாது. அவர்களுக்கு 
அவமானம்‌ உண்டாக்கவேண்டும்‌. 
என்பதற்காக, அவர்களுடைய தனிப்பட்ட 
காரியங்களை நாம்‌ விளம்பரம்பண்ணக்‌ 
கூடாது. 


வழக்காடுவத। அவசரப்பட்டு 
பதற்றமாய்ப்‌ க்ப்‌ நீதிமன்றத்து 
வழக்குகளில்‌ சிக்கிக்கொண்டால்‌, 
அதிலிருந்து விடுதலை பெற்று வெளியே 
வருவது மிகவும்‌ கடினம்‌. வழக்கு நமக்கு 
எதிராகத்‌ திரும்பும்‌. நம்முடைய வழக்குகளைக்‌ 
கேட்கிறவர்கள்‌ நம்மை நிந்திப்பார்கள்‌. 
நம்முடைய அவமானம்‌ நம்மை விட்டு 
நீங்காது. நம்முடைய காரியத்தைக்குறித்து, 
நமக்குத்‌ தெளிவு இல்லையென்றால்‌ 
நமக்குள்‌ திகைப்பு உண்டாகும்‌. 


பொற்பழங்கள்‌ 
நீதி 2501-12 


தீதி 25:11. ஏற்ற சமயத்தில்‌ சொன்ன 
வார்த்தை: வெவ்னித்தட்டில்‌ 
வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்குச்‌. 
சமானம்‌. 


நீதி 2௭2. கேட்கிற செவிக்கு, 
ஞானமாய்க்‌ கடித்துகொண்டு புத்தி 
சொல்லுகிறவன்‌, பொற்கடுக்கனுக்கும்‌. 
அபரஞ்சிப்‌ பூஷணத்திற்கும்‌ சரி. 





ழ்‌ நவள 
யாய 


ஏற்றகாலத்தில்‌ சொல்லப்படும்‌ 
ஆலோசனைகள்‌, புத்திமதிகள்‌, உபதேசங்கள்‌ 
எல்லாமே மிகுந்த பிரயோஜனமுள்ளவை. 
சொல்லுகிற புத்திமதிகளை ஏற்றகாலத்திலும்‌ 
சொல்லவேண்டும்‌. அவற்றை சொல்ல 
ஸ்‌ விதமாகவும்‌ சொல்லவேண்டும்‌. 
ளை கேட்கிறவர்கள்‌. 
புரிந்துகொள்ளும்‌ விதத்திலும்‌ அவர்கள்‌ 
ஏற்றுக்கொள்ளும்‌ விதத்திலும்‌ அவர்களுக்குச்‌ 
சொல்லவேண்டும்‌. ஏற்ற சமயத்தில்‌: 
சொல்லப்பட்ட வார்த்தை நற்கனிகளுக்கு: 
சமமானவை. சாலொமோன்‌ ராஜா இவற்றை 
பொற்பழங்களுக்கு சமானம்‌ என்று. 
சொல்லுகிறார்‌. இந்தப்‌ பழங்கள்‌ 
சாதாரணமான இடத்தில்‌ வைக்கப்படாமல்‌, 
வெள்ளித்தட்டில்‌ 
வெள்ளித்தட்டில்‌ 
பொற்பழங்கள்‌ 


வைக்கப்பட்டிருக்கிறது. 
வைக்கப்பட்டிருக்கிற 
வெளியரங்கமாயிருக்கும்‌. 


அவை மூடி மறைக்கப்பட்டிராது. 
போஜன 


மேஜையிலே ான 
பொருட்கள்‌ பல. "இருக்கும்‌. றில்‌ 
வெள்ளித்தட்டில்‌ வைக்கப்பட்ட பொற்பழங்கள்‌ 
பிரதான அழகாக தோற்றமளிக்கும்‌. 
எல்லோரும்‌ இதை விரும்புவார்கள்‌. 


நாம்‌ கடிந்துகொண்டு 
புத்திசொல்லும்போது, நம்முடைய புத்திமதிகள்‌ 
ஞானமாயிருக்கவேண்டும்‌. கேட்கிற. 
செவிகள்‌ நம்முடைய புத்திமதிகளை 
ஏற்றுக்கொண்டு அவற்றுக்கு கீழ்ப்படிய 
ஆயத்தமாயிருக்கவேண்டும்‌.  புத்திமதிகளை 
அசட்டைபண்ணுகிறவர்களோடு பேசி 
பிரயோஜனமில்லை. அவர்களுடைய செவிகள்‌ 
கேட்கிற செவிகளாகயிருக்கும்போது. 
ம்‌ ஞானமான புத்திமதிகள்‌, 
பொற்கடுக்கணுக்கு 

அவை அபரஞ்சி 

சரியானதாயிருக்கும்‌. 


கேட்டு 
கீழ்ப்படிகிறவர்களுக்கும்‌ ப வால்‌ 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


உறைந்தமழை 
நீதி 25:13 


நீதி 8. கோடைகாலத்தில்‌ 
உறைந்தமழையின்‌. குனிர்ச்சி 
எப்படியிருக்கிறதோ, அப்படியே 
உண்மையான ஸ்தானாபதியும்‌ தன்னை 
அனுப்பினவனுக்கு இருப்பான்‌; அவன்‌ 
தன்‌ எஜமான்‌களூுடைய ஆத்துமாவைக்‌ 
குவிரப்பண்ணுவான்‌.. 


ஸ்தானாபதி 

அனுப்புகிறவருக்கு 

இருக்கவேண்டும்‌. 
எஜமானுக்கு பாத்திரனாயிருக்கவேண்டும்‌. 
வேலைக்காரனுடைய குணாதிசயம்‌ 
நன்றாயிருந்தால்தான்‌, எஜமான்‌ அவனை 
ன்‌. அவனை நம்பி தன்னுடைய 
அவனிடத்தில்‌ 
ஒப்புக்கொடுப்பான்‌. ஸ்தானாபதி தன்னை 
அனுப்புகிறவருக்கு பிரதிநிதியாகயிருக்கிறான்‌. 


இருதய 
 றபபதவான்‌ 


சிந்தனைகளை, 
காப்‌ வாய்‌ பேசவேண்டும்‌. 
ஸ்தானாபதி தன்னை 
அனுப்புகிறவருடைய நம்பிக்கைக்கு, 
பாத்திரவானாய்‌ நடந்துகொள்ளவேண்டும்‌. 
அவருடைய பெயரைக்‌ கெடுத்துவிடக்கூடாது. 
அனுப்புகிறவருடைய 
சித்தத்தையும்‌, 
ப்‌ மாத்திரமே ஸ்தானாபதி 
வெளிப்படுத்தவேண்டும்‌. அதற்குப்‌ பதிலாக 
தன்னுடைய சுயஎண்ணத்தையும்‌, 
குமசித்தத்தையும்‌, சுயவிருப்பத்தையும்‌ 
வெளிப்படுத்தக்கூடாது. 





ழ்‌ நவள 
யாய 


உண்மையுள்ள ஸ்தானாபதி தன்னை 
அனுப்பினவனுக்கு சந்தோஷத்தைக்‌ 
கொடுப்பான்‌. கோடைகாலத்தில்‌ உறைந்த 
மழையின்‌: குளிர்ச்சி மனதிற்கு 
சந்தோஷமாயிருக்கும்‌. சரீரத்தைக்‌ 
குளிரப்பண்ணும்‌. அதுபோலவே. 
உண்மையான ஸ்நானாபநி தன்னை 
அனுப்பின எஜமான்களுடைய ஆத்துமாவைக்‌ 
குளிரப்பண்ணுவான்‌. வெயில்‌ காலத்தில்‌: 
வயல்களில்‌ அறுவடை செய்கிறவர்கள்‌, 
வெயிலின்‌ உஷ்ணத்தை வேதனையோடு 
அனுபவிப்பார்கள்‌. நிழல்‌ அவர்களுக்கு 
இதமாகயிருக்கும்‌. அதுபோலவே. 
ஸ்தானாபதியும்‌ தன்னுடைய எஜமானுக்கு 
இதமாகயிருப்பான்‌. அவன்‌ எஜமானுடைய 
நன்மையை நாடுவான்‌. 


அது 


மழையில்லாத மேகங்கள்‌ 
நீதி 25:14. 


நீதி 2514. கொடுப்பேன்‌ என்து 
சொல்லியும்‌ கொடாமலிருக்கிற 
வஞ்சகன்‌: மழையில்லாத: 
மேகங்களுக்கும்‌ காற்றுக்கும்‌ சரி. 

எச்‌ 


தன்னிடத்தில்‌ 
இஸ்லா ஒரு 
கொடுப்பதுபோல பாசாங்கு பண்ணுவார்கள்‌ 


கொடுப்பதற்கு ஒன்றுமில்லாத, 
எதையும்‌ கொடுக்க முடியாது. 
கொடுப்பேன்‌ என்று 
கொடாமலிருக்கிற 
கொடுப்பதுபோல 
தங்களைப்பற்றி 
பேசுவார்கள்‌. இவர்கள்‌ பிறருக்கு ஒரு 
நன்மையும்‌ செய்திருக்கமாட்டார்கள்‌. 
ஆனாலும்‌ பிறருக்கு நன்மை 
செய்வதற்காகவே தாங்கள்‌ இந்த உலகத்தில்‌ 
பிறந்திருப்பதுபோல, தங்களைப்பற்றி 
மேன்மைப்படுத்துவார்கள்‌. இவர்களுடைய 
வார்த்தைக்கும்‌, இவர்களுடைய மெய்யான 

சம்பந்தம்‌ இருக்காது. 

பொய்யர்கள்‌. 

தங்களை எப்படிக்‌ 
காண்பித்துக்கொள்கிறார்களோ, அப்படி 
இருக்கமாட்டார்கள்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இவர்கள்‌ வஞ்சக குணமுடையவர்கள்‌. 
இவர்கள்‌ மழையில்லாத மேகங்களுக்கும்‌, 
காற்றுக்கும்‌ ஒப்பானவர்கள்‌. 
காலைவேளையிலே வானம்‌ மேகமாயிருக்கும்‌. 
அது. பனிமேகம்‌. அந்த மேகத்தில்‌ 
மழையிருக்காது. அது வந்ததுபோலவே 
போய்விடும்‌. இந்த மேகத்தைப்‌ பார்த்து, 
மழை பெய்யும்‌ என்று நினைத்து, ஒரு சிலர்‌ 
எதிர்பார்த்து ஏமாந்து போவார்கள்‌. 
மழையில்லாத மேகங்களால்‌ மழையைக்‌ 
கொடுக்க முடியாது. 


அப்போஸ்தலர்‌ யூதா 
இவர்களைப்பற்றிச்‌ சொல்லும்போது, 
இவர்கள்‌ உங்கள்‌ அன்பின்‌ விருந்துகளில்‌ 
பயமின்றிக்கூட 
தாங்களே 
ra இவர்கள்‌ 
காற்றுகளால்‌ அடியுண்டோடுகிற தண்ணீரற்ற 
மேகங்களும்‌, இலையுதிர்நது கனியற்று 
இரண்டுதரஞ்‌ செத்து வேரற்றுப்போன 
மரங்களும்‌, தங்கள்‌ அவமானங்களை 
நுரைதள்ளுகிற அமளியான 
லலைகுளும்‌, மார்க்கந்தப்பி 
கன்‌ நட்சத்திரங்களுமாயிருக்கிறார்கள்‌; 
இவர்களுக்காக என்றென்றைக்கும்‌ காரிருளே 
வைக்கப்பட்டிருக்கிறது' (பூதா 1213) என்று 
சொல்லுகிறார்‌ 


நீண்ட பொறுமை 
நீதி 25:15 


நீதி 25:15. நீண்ட பொறுமையினால்‌ 
நிரபுவையும்‌ ச௪ம்மதிக்கப்பண்ணலாம்‌; 
இனிய நாவு எலும்பையும்‌ நொறுக்கும்‌. 


நாம்‌ மற்றவர்களோடு பேசும்போதும்‌ 
பழகும்போதும்‌, நம்மிடத்தில்‌ இரண்டு 
நல்ல சுபாவங்கள்‌ இருக்கவேண்டுமென்று 
சாலொமோன்‌. ஆலோசனையாகச்‌ 
சொல்லுகிறார்‌. அவையாவன : 1. நீண்ட 
பொறுமை 2. இனிய நாவு. 





i FTE 
TT 


பொறுமையுள்ளவர்கள்‌ 
தாங்குவார்கள்‌. 


சகலத்தையும்‌ 
எல்லாவற்றையும்‌ 
சகித்துக்கொள்வார்கள்‌. வழக்குகளும்‌. 
விவாதங்களும்‌ மிகவும்‌ கூடாக 
நடைபெறும்போது, அதை சகித்துக்கொண்டு 
பொறுமையாகவும்‌, அமைதியாகவும்‌ 
இருப்பார்கள்‌. தங்களுடைய கருத்துக்களை 
சொல்லுவதற்கு வாய்ப்பு வரும்‌ வரையிலும்‌ 
அமைதியாகயிருப்பார்கள்‌. தங்களுக்கு பேச 
வாய்ப்பு கிடைக்கும்போது அவசரப்பட்டு 
பேசாமல்‌, 
கோபமான வார்த்தைகளையும்‌ 
அன்பான வார்த்தைகளைப்‌ 
கேட்கிறவர்கள்‌ கேட்கும்‌ 
பக்குவாய்ப்‌ பேசுவார்கள்‌ 
பொறுமையினால்‌ 
சம்மதிக்கப்பண்ணலாம்‌. 


கடினமான வார்த்தைகளையும்‌, 
பேசாமல்‌ 
பேசுவார்கள்‌. 


ய பேச்சுக்கள்‌ பிறருக்கு 
உண்டுபண்ணிவிடக்கூடாது. 
தாறுமாறான வார்த்தைகளைப்‌ 
பேசிவிடக்கூடாது. நீடிய பொறுமையோடு 
சிந்தித்து, நிதானமாய்ப்‌ பேசவேண்டும்‌. 
அன்பான, இணக்கமான வார்த்தைகளைப்‌ 
பயன்படுத்தவேண்டும்‌. 

எலும்பையும்‌ நொறுக்கும்‌. 

ஆலிகள்‌ 
கடினமாகமிருந்தாலும்‌, 
அவர்களுடைய 
மென்மையாக்கும்‌. 


ஒரு சில்‌ பிறர்‌ பேச்சை 
கேட்கவேமாட்டார்கள்‌. ஆணவமாகவும்‌ 
இறுமாப்பாகவும்‌ இருப்பார்கள்‌. நாம்‌. 
எவ்வளவுதான்‌ புத்திமதிகளைச்‌ சொன்னாலும்‌. 
அதை அவர்களுடைய செவிகள்‌ கேட்காது. 
ஆனாலும்‌. இனியநாவுகளால்‌ பேசப்படும்‌. 
மென்மையான 

அவர்களுடைய 

ஊடுறுவாவிட்டாலும்‌, 

எலும்பை நொறுக்கிப்போடும்‌. நம்முடைய 
வார்த்தைகள்‌ அன்பாகவும்‌ மென்மையாகவும்‌ 
இருக்கும்போது. அவை மின்னலைப்போல: 
வலுவாயிருக்கும்‌. 


கோபத்தை 
அவசரப்பட்டு 


இனிய வார்த்தைகள்‌ 
கடினஇருநயங்களையும்‌ 


தேன்‌ 
நீதி 25:18 


நீதி 2516. 
கண்டுபிடி த்தாயானால்‌ 
சாப்பிடு; மிதமிஞ்சிச்‌ 


வாத்திபண்ணுவாம்‌... 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தேன்‌ நமக்கு தடைபண்ணப்பட்ட 
போஜனமல்ல... நாம்‌ தேவனுக்கு ஸ்தோத்திரம்‌ 
செலுத்தி நேனை மட்டாய்ப்‌ புசிக்கலாம்‌. 
சவுல்‌ ராஜாவின்‌ காலத்தில்‌, யோனத்தான்‌ 
தேனைப்‌ புசித்து பாவம்‌ செய்தான்‌. அது 
அவனுக்கு தடைபண்ணப்பட்டிருந்தது. 
அப்படிப்பட்ட சூழ்நிலை இப்பொழுது நமக்கு 
ற்‌ நாம்‌ தேனைக்‌ கண்டுபிடித்தால்‌ 

மட்டாய்ச்‌ சாப்பிடலாம்‌. அளவுக்கு 
மஞ்சி சாப்பிட்டுிடக்கூடாது. அளவுக்கு 
மிஞ்சினால்‌ அமிர்தமும்‌ நஞ்சாய்‌ மாறிவிடும்‌. 


ம்முடைய போஜனத்தில்‌ கட்டுப்பாடு 
இருக்கவேண்டும்‌. பெருந்தீனி நமது சரீர 
ஆரோக்கியத்தைக்‌ கெடுத்துவிடும்‌. தேன்‌ 
இனிமையாகயிருந்தாலும்‌, அதை அளவுக்கு 
அதிகமாகப்‌ பசிக்கும்போது, நம்முடைய 
சரீரத்திற்கு அது தீங்கை விளைவிக்கும்‌. 
மிதமிஞ்சி தேனைச்‌ சாப்பிடுகிறவர்கள்‌. 
அதை வாந்திபண்ணிப்போடுவார்கள்‌. அது 
நம்முடைய நாவுக்கு மதுரமாயிருந்தாலும்‌, 
நம்முடைய வயிற்றுக்கு கசப்பாயிருக்கும்‌. 


சலிப்பு 
நீதி 2517 


நீதி 2507. உன்‌ அயலான்‌ சலித்து 
உன்னை வெறுக்காதபடிக்கு, அடிக்கடி, 
அவன்‌ விட்டில்‌ கால்வைக்காதே. 
நம்முடைய உற்றார்‌ உறவினரையும்‌, 
அயலகத்தாரையும்‌ அவ்வப்போது, 
அவர்களுடைய வீட்டிற்குப்‌ போய்‌ பார்ப்பது 
நல்லது. இதனால்‌ நமக்கு இடையேயுள்ள 
நட்பும்‌ உறவும்‌ வளரும்‌. ஆனாலும்‌ நாம்‌. 
அவர்களுடைய வீட்டிற்கு அடிக்கடி 
போகக்கூடாது. அவர்களுடைய 
வீட்டிற்குப்போனாலும்‌ அங்கு அதிக நேரம்‌ 
தங்கியிருக்கக்கூடாது. விருந்தினர்‌ 
வீட்டிற்குப்‌ போகும்போது, இங்கிதம்‌ அறிந்து 
போகவேண்டும்‌. அவர்களுடைய 
போஜனவேளையில்‌ நாம்‌ அங்குபோய்‌. 
அவர்களுக்கு தொந்தரவாயிருக்கக்கூடாது. 
அவர்களுடைய குடும்பத்தில்‌ அவர்கள்‌ 
ஏதாவது. ஒரு வேலையில்‌ 
மும்முரமாகயிருக்கும்போது, நாம்‌ 
அவர்களிடத்தில்‌ பாரமாய்த்‌ 
தங்கியிருக்கக்கூடாது. 





ழ்‌ நவள 
யாய 


விருந்தும்‌ மருந்தும்‌ மூன்றுநாள்‌ என்று 
உண்டு. நம்முடைய 
நம்மை சலித்து 
வெறுக்காதபடிக்கு, அவர்களுடைய வீட்டில்‌ 
நாம்‌ அடிக்கடி கால்வைக்கக்கூடாது. 
நம்முடைய தேவனாகிய கர்த்தரே நமக்கு 
மெய்யான சிநேகிதர்‌. நம்முடைய தேவனிடம்‌ 
நாம்‌ எத்தனை தரம்‌ போய்‌ 
விண்ணப்பம்பண்ணினாலும்‌. அவர்‌ நம்மை 
வெறுத்து ஒதுக்குவதில்லை. தேவனிடத்தில்‌ 


ஒரு 
சிநேகிதர்கள்‌ 


ஜெ 
தம்மிடத்தில்‌ வருகிற யாரையும்‌ தேவனாகிய 
கர்த்தர்‌ ஒருபோதும்‌ புறம்பே தள்ளுவதில்லை. 


பொய்ச்சாட்சி. 
நீதி 25:18 


நீதி 25:18, பிறனுக்கு விரோதமாய்ப்‌ 
பொய்ச்சாட்சி சொல்லுகிற மனுஷன்‌ 
தண்டாயுதத்துக்கும்‌ கட்கத்துக்கும்‌. 
கூர்மையான அம்புக்கும்‌ ஒப்பானவன்‌.. 


பொய்ச்சாட்சி எப்போதுமே 
ஆபத்தானது. பொய்ச்சாட்சி 
சொல்லுகிறவர்களுக்கு தேவனிடந்திலிருந்து 
தண்டனை வரும்‌. பிறருக்கு விரோதமாய்‌ 
பொய்ச்சாட்சி சொல்லும்போது. அது பிறரை 
வெருவாய்ப்‌ பாதிக்கும்‌ பொய்ச்சாட்சி 
சொல்லுகிற மனுஷன்‌ தண்டாயுதத்துக்கு 
ஒப்பானவன்‌. தண்டாயுதத்தினால்‌. 
தலையை அடிக்கும்போது, 
மூளை  சிதறிப்போகும்‌. 
பொய்ச்சாட்சி சொல்லுகிறவர்கள்‌ தெளிந்த 
புத்தியில்லாமல்‌, மூளைக்‌ கோளாறு 
உள்ளவர்கள்போல பேசுவார்கள்‌. 
'தண்டாயுதத்திற்கு விரோதமாக 
வேலியடைக்க முடியாது. அதுபோலவே. 
பிறனுக்கு விரோதமாய்‌. பொய்ச்சாட்சி 
சொல்லுகிறவனுடைய நாவை 
கட்டுப்படுத்தவும்‌ முடியாது. 
பொய்ச்சாட்சி சொல்லுகிறவன்‌ 
கட்கத்துக்கு ஒப்பாயிருக்கிறான்‌. கட்கம்‌ 
என்பது ஒரு விதமான பட்டயம்‌. இதனால்‌ 
கைகளுக்கு அருகாமையிலிருக்கிறவர்களை 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தாக்கி சேதப்படுத்துவார்கள்‌. பொய்ச்சாட்சி 
சொல்லுகிறவன்‌ கூர்மையான அப்புக்கும்‌ 
ஒப்பானவன்‌. அம்பு தூரத்திலுள்ளவனையும்‌ 
காயப்படுத்தும்‌. இவற்றைப்போலவே, 
பொய்ச்சாட்சி சொல்லுகிறவன்‌, 
தனக்கு அருகாமையிலிருக்கிறவர்களுக்கும்‌, 
தூரத்திலிருக்கிறவர்களுக்கும்‌ தீங்கு 
செய்கிறான்‌. அவர்களுக்கு விரோதமாகப்‌ 
பொய்ச்சாட்சி சொல்லி அவர்களைக்‌ 
காயப்படுத்துகிறான்‌. 


நம்முடைய நாவை நாம்‌. 
அடக்கவேண்டும்‌. நம்முடைய நாவு நமக்கு 
கட்டுப்பட்டு. உண்மை 'பசவேண்டும்‌. 
கர்த்தாவே. பொய்‌ உதடுகளுக்கும்‌. 
குபபநாவுக்கும்‌ என்‌ ஆத்துமாவைத்‌ 
தப்புவியும்‌. கபடநாவே உனக்கு என்ன 


கிடைக்கும்‌? உனக்கு என்ன செய்யப்படும்‌? 
கூர்மையான 

எரிக்கும்‌ 

க்கு 120:2-4) 
சங்கீதக்காரன்‌ சொல்லுகிறான்‌. 


அம்புகளும்‌, 
தழலுமே 


என்று 


துரோகி. 
நீதி 25:19 


நீதி. 2509.  ஆயத்துக்காலத்தில்‌ 
துரோகியை நம்புவது உடைந்த 
பல்லுக்கும்‌ மொழிபுரண்ட காலுக்கும்‌ 
சமானம்‌. 


மனுஷனை. நம்புவது. விருதா. 
நம்முடைய நம்பிக்கை கர்த்தர்மீது 
மாத்திரமே இருக்கவேண்டும்‌. மனுஷரிடத்தில்‌ 
உண்மையிருக்காது, நம்பமுடியாத 
மனுஷனை நம்புகிறவர்கள்‌ சீரழிந்து 
போவார்கள்‌. ஒரு சிலர்‌ தங்களுடைய 
பிரச்சனைகள்‌ எல்லாவற்றிற்கும்‌ மனுஷரை 
நம்புவார்கள்‌. மனுஷருடைய உத: 
நாடுவார்கள்‌. மனுஷரில்‌ அநேகர்‌ 
துரோகிகளாகயிருக்கிறார்கள்‌. ஆபத்து 
காலத்தில்‌ துரோகியை நம்புவது 
ஆபத்தானது. அவர்களால்‌ நமக்கு உதவி 
செய்ய முடியாது. உடைந்த 
மொழிபுரண்ட காலும்‌ 
பிரயோஜனப்படாது. 
துரோகிகளும்‌ நமக்கு 
பிரயோஜனமாயிருக்கமாட்டார்கள்‌. 





ழ்‌ ளான 
யாய 


உடைந்த பல்லும்‌, பொழிபுரண்ட 
காலும்‌ நமக்கு உபகாரம்‌ பண்ணாது. அதே 
வேளையில்‌ அது சும்மாவம்‌ இருக்காது. 
அது நமக்கு உபத்திரவத்தைக்‌. 
கொடுக்கும்‌. அதுபோலவே துரோகிகள்‌ 
நமக்கு டூ பிரபோஜனமாமிருக்காலிட்டாலும்‌ 
அவர்களால்‌ நமக்கு வேதனையும்‌, 
வாதையும்‌, தீங்கும்‌ உண்டாகும்‌. 


மனதுக்கமுன்ன வன்‌ 
நீதி 25:20 


நீதி 25:20, மனதுக்கமுன்னவனுக்குப்‌ 
பாட்டுகனைப்‌ பாடுகிறவன்‌, 
குவிர்காலத்தில்‌ வஸ்திரத்தைக்‌ 
கனைகிறவனைப்‌ போலவும்‌, 
வெடியுப்பின்மேல்‌ வார்த்த 
காடியைப்போலவும்‌ இருப்பான்‌. 


வார்த்தைகளும்‌, 
சூழ்நிலைக்குத்‌ தகுந்த 
அர்த்தமுள்ளவைகளாயும்‌, 
பிரயோஜனமுள்ளவையாயும்‌ 
வேதனையோடு 
றுதலான 
சொல்லவேண்டும்‌. 
சந்தோஷமாகப்‌ 


நம்முடைய 
கிரியைகளும்‌ 
பிரகாரம்‌ 
பிறருக்கு 
இருக்கவேண்டும்‌. 
துக்கப்படுகிறவர்களுக்கு 
வார்த்தைகளைச்‌ 
அவர்களுக்கு முன்பாக 
பாட்டுப்‌ பாடக்கூடாது. 
மனதுக்கமுள்ளவனுக்கு. பாட்டுக்களைப்‌ 
பாடுகிறவன்‌ இங்கிதம்‌ அறியாதவன்‌. நாம்‌ 
சந்தோஷமாகப்‌ பாடினால்‌, 
'துக்கமாயிருக்கிறவர்கள்‌ சந்தோஷப்‌ 
படுவார்கள்‌ என்று நினைக்கக்கூடாது. நாம்‌ 
சந்தோஷப்படுகிறவர்களுடனே சந்தோஷப்பட 
வேண்டும்‌. அழுகிறவர்களுடனே 
அழவேண்டும்‌. பிறருடைய துக்கத்திலும்‌ 
பங்குபெறவேண்டும்‌. பிறருடைய 
சந்தோஷத்திலும்‌ பங்குபெறவேண்டும்‌. 
குளிர்காலத்தில்‌ நமக்கு வஸ்திரம்‌: 
தேவை. நம்மீது வஸ்திரத்தைப்‌ போர்த்திக்‌ 
கொள்ளும்போது அது நம்முடைய சரீரத்திற்கு 
உதவியாயிருக்கும்‌. குளிர்காலத்தில்‌ 
வஸ்திரத்தைக்‌ களைந்துபோட்டால்‌ குளிரின்‌ 
கொடுமை மிகவும்‌ அதிகமாயிருக்கும்‌. 
'மனதுக்கமுள்‌ எவனுக்கு பாட்டுக்களைப்‌ 
பாடுகிறவன்‌, குளிர்காலத்தில்‌ வஸ்திரத்தைக்‌ 
'களைகிறவனைப்போல இருக்கிறான்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


துக்கமுள்ள ஆவியுள்ளவனுக்கு 
முன்பாக சந்தோஷமான பாட்டுக்களைப்‌ 
பாடும்போது அவனுடைய துக்கம்‌. 
அதிகரிக்கும்‌. இது வெடியுப்பின்மேல்‌ 
வார்த்த காடியைப்போலிருக்கும்‌. வெடியுப்பு 
ஏற்கெனவே பொங்கிக்கொண்டிருக்கும்‌. 
அதன்மீது காடியை வார்க்கும்போது அதன்‌ 
வேகம்‌ இன்னும்‌ அதிகரிக்கும்‌. 


மனதுக்கமுள்ளவனுக்கு. 
பாட்டுக்களைப்‌ பாடும்போது, அவனுடைய 
துக்கம்‌ நீங்கி, அவனுக்கு ஆறுதல்‌ 
உண்டாகும்‌ என்றும்‌ இந்த வாக்கியத்திற்கு 
சிலர்‌ வியாக்கியானம்‌ சொல்லுகிறார்கள்‌. 
குளிர்காலத்தில்‌ வஸ்திரத்தைப்‌ 
போர்த்தும்போது சரீரத்திற்கு 
இதமாகமிருக்கும்‌. அதுபோலவே 
மனதுக்கமுள்ளவனுக்கு பாட்டுக்களைப்‌ 
பாடும்போது அவனுடைய ஆவியில்‌ 
அமைநியுண்டாகும்‌. வெடியுப்பின்மேல்‌ 
காடியை வார்க்கும்பேது அது வேகம்‌ 
குறைந்து அமைதியாகிவிடும்‌. அதுபோலவே 
மனதுக்கமுள்ளவனுக்கு பாட்டுக்களைப்‌ 
பாடும்போது. அவனுடைய மனதுக்கம்‌. 
குறைந்து சந்தோஷமும்‌ சமாதானமும்‌ 
உண்டாகும்‌. அவனுக்கு ஆறுதல்‌ கிடைக்கும்‌. 
அவனுடைய வருத்தமும்‌, வேதனையும்‌: 
நீங்கும்‌ என்று இந்த வாக்கியத்திற்கு சிலர்‌ 
வியாக்கியானம்‌ சொல்லுகிறார்கள்‌. 


அது 


சத்துரு 
நீதி 25:21,22 


நீதி 2௮. 
பசியாயிருந்தால்‌, அவனுக்குப்‌ 
புசிக்க  ஆகாரங்கொடு; அவன்‌ 
தாகமாயிருந்தால்‌, குடிக்கத்‌ தண்ணீர்‌ 
கொடு. 


நீதி 2:2௨. அதினால்‌ நீ அவண்‌ 
தலையின்மேல்‌ எரிகிற தழல்கனைக்‌ 
குவிப்பாம்‌; கர்த்தர்‌ உனக்குப்‌ 
ஙலனனிப்பார்‌. 


உன்‌. சத்துரு 





i a 
TT 


வேதபாரகரும்‌ பரிசேயரும்‌ 
தேவனுடைய பிரமாணத்திற்கு தப்பிதமான 
வியாக்கியானத்தை சொல்லி, ஜனங்களை 
திசை திருப்பினார்கள்‌. நம்மிடத்தில்‌ 
அன்புகூருவதுபோல பள்‌ 
அன்புகூரவேண்டும்‌. ம்முடைய 
சத்துருக்களையும்‌ நாம்‌ சிநேகிக்கவேண்டும்‌. 
இது புதிய ஏற்பாட்டுக்காலத்துப்‌ பிரமாணம்‌. 
மாத்திரமல்ல, பழைய ஏற்பாட்டுக்காலத்திலும்‌ 
இதுவே பிரமாணமாகமிருந்தது. 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து, 
ஏற்பாட்டுக்காலத்தில்‌ சொல்லப்பட்ட இந்தப்‌ 
பிரமாணத்திற்கு முக்கியத்துவம்‌ கொடுத்து 
உபதேசம்‌ செய்திருக்கிறார்‌. 
நம்முடைய சத்தரக்களையம்‌ 
சிநேகிக்கவேண்டும்‌, ம்மை 
சபிக்கிறவர்களையும்‌ ப ஆரரிவதக்கேண்டும 
என்பதே நம்முடை கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்துவின்‌ னை உபதேசம்‌. 
நம்முடைய சத்துரு பசியாமிருந்தால்‌ 
அவனுக்கு 
கொடுக்கவேண்டும்‌ 
தாகமாயிருந்தால்‌ 
தண்ணீர்‌ 
சாலொமோன்‌ ஆலோசனை சொல்லுகிறார்‌. 
இதனால்‌ கர்த்தர்‌ நமக்குப்‌ பலனளிப்பார்‌ 
நம்முடைய சத்துருவுக்கு நாம்‌ நன்மை 
செய்வதன்‌ மூலமாய்‌ நாம்‌ அவனுடைய 
'தலையின்மேல்‌ எரிதழலைக்‌ குவிப்போம்‌. 


பொன்னைப்‌ புடமிடுகிறவர்கள்‌ 
குகையில்‌ வைத்து, 
குகையின்‌ கீழே 
சரிந்தகொண்டிரக்கும்‌ 
Pier ற்‌ 


அதை 
உருக்குவார்கள்‌. 


படமிவதற்காக, 
ய்‌ போடுவார்கள்‌ 
ய சத்துருக்களுக்கு நன்மை 
செய்யும்போது. அவனுடைய தலையின்மேல்‌ 
எரிதழலைப்போடுவோம்‌. பொன்னை புடமிட்டு 
உருக்கிய பின்பு அது சுத்தப்பொன்னாக. 
மாறும்‌. அதிலுள்ள களிம்புகளெல்லாம்‌ 
அதைவிட்டு நீங்கும்‌ அதுபோலவே, 
நம்முடைய சத்துருக்களுக்கு நாம்‌ நன்மை 
செய்யும்போது. சத்துருவாமிருக்கிற 
அவர்கள்‌ சிநேகிதராய்‌ 
மாறுவார்கள்‌. அவர்களிடத்திலுள்ள 
தீயகுணங்கள்‌, பகைமை, பொறாமை 
கியவை அவர்களைவிட்டு நீங்கும்‌. 
புடமிடும்போது அதிலுள்ள 
கழிவுகளும்‌, 


நமக்கு 


A 
பொன்னைப்‌ 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


களிம்புகளும்‌ அதிலிருந்து நீங்குவதுபோல, 
சத்துருவினிடத்திலுள்ள துர்க்குணங்கள்‌ 
அவனைவிட்டு நீங்கும்‌. சத்துருவின்‌ சுபாவம்‌ 
மாறும்‌. 


புறங்கூறுகிற நாவு 
நீதி 25:23 


தீதி 25:28. வடகாற்று மழையையும்‌, 
புறங்கூறுகிற நாவு கோபமுகத்தையும்‌ 
பிறப்பிக்கும்‌. 
புறங்கூறுகிறவர்கள்‌ சமயம்‌ பார்த்து 
பேசுவார்கள்‌. பிறரைப்பற்றி எப்பொழுது 
புறங்கூறினால்‌, அந்த வார்த்தைகள்‌ 
வலுவாமிருக்கும்‌ என்பது அவர்களுக்குத்‌ 
தெரியும்‌. யாரிடத்தில்‌ எப்படி பேசவேண்டும்‌ 
என்பதையும்‌ அவர்கள்‌ அறிந்திருப்பார்கள்‌. 
புறங்கூறுகிறவர்கள்‌ 
பொறுமையாகயிருப்பார்கள்‌. 
உடனே 
கேட்கமாட்டார்கள்‌. 
பேசுவதிலும்‌ கேட்பதிலும்‌ பொறுமையைக்‌ 
காண்பிப்பார்கள்‌. 


புறங்கூறுகிறவர்களை 
அடக்கவேண்டும்‌. தீமையை தங்கக்‌ 
வெல்லவேண்டும்‌.  புறங்கூறுகிறவனுடைய 
பேச்சுக்களை ஜனங்கள்‌ செவிகொடுத்து 
கேட்கவில்லை என்பது அவனுக்குத்‌ 
தெரியவரும்போது, அவன்‌ தன்னுடைய 
புறங்கூறும்‌ பேச்சுக்களை 
குறைத்துக்கொள்வான்‌. 

சில. சமயங்களில்‌ 
புறங்கூறுகிறவர்களை நம்மால்‌ உடனடியாக 
கடிந்துகொள்ளவும்‌ முடியாது. நம்முடைய 
வாயினால்‌. பேசமுடியாவிட்டாலும்‌, 
நம்முடைய கண்களின்‌ பார்வையினால்‌ 
புறங்கூறுகிறவர்களோடு பேசவேண்டும்‌. 
புறங்கூறுகிற நாவு கண்களின்‌ 
பார்வையினால்‌ அமைதியாகும்‌. 


புறங்கூறுகிறவர்கள்‌ தங்கள்‌ பேச்சுக்கு 
வரவேற்பு இருக்கும்‌ என்று எதிர்பார்த்து 
பேசுகிறார்கள்‌. அவர்களுடைய பேச்சுக்கு 
வரவேற்பு இல்லை என்பது, 
தெரியவரும்போது, தங்களுடைய 
பேர்கக்களை தாங்களாகவே 
குறைத்துக்கொள்வார்கள்‌. 





i THE 
TT 


புறங்கூறுகிற நாவு கோபமுகத்தைப்‌ 
பிறப்பிக்கும்‌. புறங்கூறுவதைக்‌ கேட்க 
சகிக்காதவர்கள்‌ அவர்கள்மீது தங்கள்‌ 
கோபமுகத்தைக்‌ காண்பிப்பார்கள்‌. 
வடகாற்றினால்‌ மழை வருவதுபோல, 
புறங்கூறுகிற நாவினால்‌ பிறருடைய முகம்‌ 
கோபமாகும்‌. புறங்கூறுகிறவர்களை 
ஆதரித்துப்‌ பேசினால்‌ அவர்களுடைய பேச்சு 
அதிகரிக்கும்‌. அவர்களுக்கு. 
கோபமுகத்தைக்‌ காண்பித்தால்‌ 
அவர்களுடைய பேச்சு குறைந்துபோகும்‌. 


சண்டைக்காரி. 


நீதி 25:24 


நீதி 2524. சுண்டைக்காரியோடே 
ஒரு பெரிய வீட்டில்‌ குடியிருப்பதைப்‌ 
பார்க்கிலும்‌, வீட்டின்மேல்‌ ஒரு 
மூலையில்‌ தங்குவதே நலம்‌. 


நீதி 219-ஆவது வசனத்திலும்‌ இதே 
வாக்கியம்‌ எழுதப்பட்டிருக்கிறது. கணவனும்‌ 
மனைவியும்‌ ஒருவருக்கொருவர்‌ 
விட்டுக்கொடுத்து, 'சமாதானமாகவம்‌, 
சந்தோஷமாகவும்‌ குடும்பம்‌ நடத்தவேண்டும்‌. 
குடும்பத்தில்‌ கருத்து வேறுபாடுகளும்‌, 
சண்டைகளும்‌ வந்துவிட்டால்‌, அங்கு 
சமாதானம்‌ இருக்காது. நிம்மதி இருக்காது. 
வீடு பெரியதாகமிருந்தாலும்‌, 
சண்டைக்காரியோடு, அந்த வீட்டில்‌ 
நிம்மதியாக குடியிருக்க முடியாது. 


நல்ல மனைவியைக்‌ கண்டுபிடிக்கிறவன்‌ 
பாக்கியவானாகயிருக்கிறான்‌. மனைவி 
சண்டைக்காரியாகமிருந்தால்‌, அவளுடைய 
புருஷனுக்கு அநேக வேதனைகளும்‌: 
கஷ்டங்களும்‌ வரும்‌. சண்டைக்காரி தன்‌ 
புருஷனை கொடுமைப்படுத்துவாள்‌. 
தன்னுடைய பிள்ளைகளை 
சரியாய்க்‌ கவனிக்கமாட்டாள்‌. 
தன்னுடைய வேலைக்காரர்களையும்‌, 
'வேலைக்காரிகளையும்‌, இரக்கமில்லாமல்‌ 
அடக்கி ஒடுக்குவாள்‌. 
(டைய. வீடு 
அந்த வீட்டில்‌ 
அழகுப்‌. பொருட்கள்‌ 
அந்த வீடு அதிக 
செலவு. செய்து 


ஒரு ம 
பெரியதாயிருக்கலாம்‌. 
ஆடம்பரமான 
ஏராளமாயிருக்கலாம்‌. 
பொருள்‌ 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அலங்கரிக்கப்பட்டிருக்கலாம்‌. வீட்டில்‌ எல்லா 
வசதிகளும்‌ இருந்தாலும்‌, வீட்டுக்காரருடைய 
மனைவி நல்ல மனைவியாக 
இல்லையென்றால்‌, அந்த வீட்டில்‌ 
நிம்மதிமிருக்காது. சந்தோஷமும்‌, 
சமாதானமும்‌, ஆறுதலும்‌ இருக்காது. 


சண்டைக்காரியோடே ஒரு பெரிய 
வீட்டில்‌ குடியிருப்பதைப்‌ பார்க்கிலும்‌, 
வீட்டின்மேல்‌ ஒரு மூலையில்‌ தங்கியிருப்பதே 
நலம்‌. வீட்டுக்காரர்‌ இப்படிப்பட்ட ஒரமான 
இடத்தையே தனக்கு சாதகமான இடமாகத்‌ 
தெரிந்தெடுப்பார்‌. வீட்டின்‌ மூலையில்‌: 
தனியாக, அமைதியாக தமர்ந்திருப்பார்‌. 
சண்டைக்கார மனைவியின்‌ கடுஞ்சொற்கள்‌ 
தன்னுடைய செவிகளில்‌ கேட்கக்கூடாது. 
என்பதற்காக, அவர்‌ ஓரமாய்‌ ஒதுங்கியே 
இருப்பார்‌. 


வீடு சிறியதாகமிருந்தாலும்‌, மனைவி 
நல்லவளாகயிருக்கும்போது, அந்த வீட்டில்‌ 
தேவனுடைய ஆசீர்வாதம்‌ தங்கியிருக்கும்‌. 
வீடு பெரியதாகயிருந்தாலும்‌, மனைவி 
சண்டைக்காரியாயிருக்கும்போது, அந்த 
வீட்டில்‌ தேவனுடைய சாபம்‌ தங்கியிருக்கும்‌. 
நல்ல மனைவி தன்‌ வீட்டைக்‌ கட்டுகிறாள்‌. 
சண்டைக்காரி வீட்டை 


இடித்துப்போடுகிறாள்‌. 


விடாய்த்த ஆத்துமா 
நீதி 25:25 


தீதி 25:25, தூரதேசத்திலிருந்து வரும்‌ 
நற்செய்தி விடாய்த்த ஆத்தூமாவுக்குக்‌ 
கிடைக்கும்‌ குளிர்த்த தண்ணீருக்குச்‌ 


சமானம்‌. 

, ஆத்துமா 
அதன்‌ தாகம்‌ 
பல சமயங்களில்‌ 


நம்முடைய 
தாகமாயிருக்கும்போது 
தணிக்கப்படவேண்டும்‌. 
நாம்‌ நற்செய்தியைக்‌ கேட்கவேண்டும்‌ என்று 


விரும்புகிறோம்‌. நம்முடைய 
நற்செய்தியைக்‌ கேட்காதிருந்தால்‌ அது 
விடாய்த்துப்போகும்‌. நம்முடைய நாவு 
தாகத்தோடு வறண்டிருக்கும்போது, குளிர்ந்த 
தண்ணீர்‌ அதன்‌ தாகத்தைத்‌ தணிக்கும்‌. 
அதுபோலவே  விடாய்த்த ஆத்துமாவுக்கு 
தூரதேசத்திலிருந்து நற்செய்தி வந்தாலும்‌, 
அது குளிர்ந்த தண்ணீரைப்போல, ஆத்தும 
தாகத்தைத்‌ தீர்க்கும்‌. 


ஆத்துமா 





ழ்‌ நள 
யாய 


நாம்‌ இப்பிரபஞ்சத்தில்‌ ஜீவிக்கிறோம்‌. 
நம்முடைய பரமதேசம்‌ வெகுதூரத்திலுள்ளது. 
நம்முடைய கண்களால்‌ பார்க்க முடியாத 
தூரத்தில்‌ அது இருக்கிறது. ஆனாலும்‌ 
பாலோகசத்தைய்ற்றிய நற்செய்தியைக்‌ 
கேட்கும்போது நம்முடைய ஆத்துமாவுக்கு 
அமைதியும்‌, சந்தோஷமும்‌, சமாதானமும்‌ 


ஒழிந்துபோனாலும்‌, 

சுவிசேஷம்‌ ஒருபோதும்‌ ஒழிந்துபோவதில்லை. 
இயேசுகிறிஸ்துவின்‌ சுவிசேஷம்‌ 
ஆத்துமாவுக்கு ற்‌ 
கொடுக்கிறது. 
பிள்ளைகள்‌ 
சுவிசேஷம்‌ 


என்பதை 

உறுதிபண்ணுகிறது. பரிசுத்த 
ஆலியானவர்‌ கிறிஸ்துவுக்குள்‌ நம்மை 
முத்திரையிடுகிறார்‌. கிறிஸ்துவின்‌ சுவிசேஷம்‌: 
விடாய்த்துப்போயிருக்கும்‌ நம்முடைய 
ஆத்துமாவுக்குக்‌ கிடைக்கும்‌ குளிர்ந்த 
தண்ணீருக்கு சமமானது. 


நீதிமான்‌ 
நீதி 25:26 


நீதி 29:26, துன்மார்க்கருக்கு முன்பாக 
நீதிமான்‌ தன்னாடுவது கலங்கின 
கிணற்றுக்கும்‌ கெட்டுப்போன 
சுனைக்கும்‌ ஒப்பாகும்‌. 


நீதான்‌ பந்தில்‌ வி 


ந்து விடாமல்‌ 
எச்சரிப்பாக 


க்கவேண்டும்‌. 

துன்மார்க்கருக்கு னது நீதிமான்‌ 

பாவத்தில்‌ தள்ளாடி விழுந்துவிட்டால்‌, அது 

அநேகர்‌  இடறுகிறதற்கு ஏதுவாகிவிடும்‌. 
கிணறும்‌, கெட்‌ 

மனுஷருக்கு தீங்கு செய்யும்‌ ஜனங்கள்‌ 

மத்தியில்‌ நோயைப்‌ பரப்பும்‌. 


கெட்டுப்போவார்கள்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


துன்மார்க்கர்‌ நீதிமானை ஒடுக்கலாம்‌. 
பலவந்தமாக அவர்களைக்‌ கீழே தள்ளிவிட 
முயற்சிபண்ணலாம்‌. நீதிமான்‌ தள்ளாடி கீழே 
விழும்போது நீதியும்‌ நியாயமும்‌ கீழே 
விழுந்துவிடும்‌. நீதியின்‌ 
ஊற்றுக்களெல்லாம்‌ கெட்டுப்போகும்‌. 
நீதிமான்‌ கெட்டுப்போனால்‌ அரசாங்கமும்‌ 
கெட்டுப்போகும்‌. கெட்டுப்போன 
நியாயாதிபதிகளிடத்தில்‌ நீதியான 
நியாயத்தீர்ப்பை எதிர்பார்க்க முடியாது. 


நீதிமான்கள்‌ களிகூரும்போது மகா 
கொண்டாட்டம்‌ உண்டாகும்‌; துன்மார்க்கர்‌ 
எழும்பும்போதோ. மனுஷர்‌ மறைந்து 
கொள்ளுகிறார்கள்‌" (நீதி 28712) 
துன்மார்க்கர்‌ எழும்பும்போது மனுஷர்‌ 
மறைந்துகொள்ளுகிறார்கள்‌ த்‌ 
அழியும்போதோ ;திமான்கள்‌ 
பெருகுகிறார்கள்‌” (நீதி 28:28) நனன்கள்‌ 
பெருகினால்‌ ஜனங்கள்‌ மகிழுவார்கள்‌; 
துன்மார்க்கர்‌ ஆளும்போதோ ஜனங்கள்‌ 
தவிப்பார்கள்‌" (நீதி 29:2) 


நீதிமான்‌ துன்மார்க்கத்துக்கு முன்பாக 
பயந்துவிட கூடாது. துன்மார்க்கருக்கு 
முன்பாக நீதிமான்‌. 
கோழையாகயிருக்கக்கூடாது. நீதிமான்‌ 
ஒருபோதும்‌ 'துன்மார்க்கனுடைய 
ஆலோசனைகளைக்‌ கேட்டு, பயத்தினால்‌ 
அவனைப்‌ பின்பற்றி சென்றுலிடக்கூடாது. 
துன்மார்க்கருக்கு முன்பாக நீதிமான்‌ தன்‌ 
நீதியில்‌ தள்ளாடுவது, கலங்கின 
கெட்டுப்போன சுனைக்கும்‌ 


கிணற்றுக்கும்‌, 
ப க்கும்‌ இவை மனுஷருக்கு: 
அதுபோலவே 


ஒப்பாயிருக்கும்‌. 
பிரயோஜனப்படாது. 
துன்மார்க்கருக்கு முன்பாக 
நீதிமானும்‌ 
பிரயோஜனமாயிருக்கமாட்டான்‌. 


'தள்ளாடுகிற. 
ஜனங்களுக்கு 


தற்புகழ்‌ 
நீதி 25:27 
நீதி 25:27. தேனை 


உண்பது நல்லதல்ல, 
நாடுவதும்‌ புகழல்ல.. 





ழ்‌ நயனா நீதிமொழிக 
ராரா 


எல்லோருமே 
விரும்புகிறார்கள்‌. 


புகழ்ச்சியை 
மற்றவர்கள்‌ தங்களை 
புகழ்ந்து பேசவேண்டுமென்று 
எதிர்பார்க்கிறார்கள்‌. ஒரு சிலர்‌ தற்புகழை 
பேராசைப்பட்டு இச்சிப்பார்கள்‌. இவர்களை 
எல்வளவுதான்‌ புகழ்ந்து பேசினாலும்‌, 
இவர்களுக்குள்‌ திருப்தி உண்டாகாது. 
தற்புகழை நாடுவது புகழல்ல. மற்றவர்கள்‌: 
நம்மை அதிகமாய்ப்‌ புகழ்ந்து பேசினாலும்‌ 
நம்மிடத்தில்‌ தாழ்மையிருக்கவேண்டும்‌. 
நாம்‌ ஒருபோதும்‌ பெருமைக்கு 
இடங்கொடுத்துவிடக்கூடாது. 


தேன்‌ நம்முடைய சரீரத்திற்கு நல்லது. 
ஆனாலும்‌ 
நம்முடைய சரீர 
விளைவிக்கும்‌. 
அதிகமாய்‌. 
அவர்களுக்கு 
மனுஷரால்‌ புகழப்படுவது மெய்யான புகழல்ல. 
கர்த்தரால்‌ புகழப்படுகிறவனே உத்தமன்‌. 
மனுஷர்‌ நம்மை எவ்வளவுதான்‌ அதிகமாகப்‌ 
புகழ்ந்தாலும்‌, அதனால்‌ நமக்கு முடிவில்‌: 
இகழ்ச்சிநான்‌ உண்டாகும்‌. 
முகஸ்துதி செய்வார்கள்‌. 
கண்களுக்கு முன்பாக 
பேசுவார்கள்‌. நம்மை ல சிறிது தூரம்‌ 
போய்விட்டால்‌, நம்முடைய முதுகுக்குப்‌ 
பின்பாக நம்மைத்‌ தூஷிப்பார்கள்‌. 


ப தேனை 
நம்முடைய 
ஆனாலும்‌ 
அதிகமாய்ப்‌ 


புகழல்ல. ஆனாலும்‌ 
சமுகத்திற்கு முன்பாக நாம்‌ 
உத்தமமும்‌ உள்ளவர்களாகயிருக்கவேண்டும்‌. 


PROVERBS - COMMENTARY 


- விரிவுரை oooh 


PUBLISHERS 


கர்த்தர்‌ நம்மைப்‌ 
நாம்‌ அவருக்கு 


புகழும்‌ அளவுக்கு 
பிரியமானவர்களாயும்‌, 
பிரயோஜனமுள்ளவர்களாயும்‌ இருக்க 
வேண்டும்‌. அதுவே மெய்யான புகழ்‌ 
கர்த்தர்‌ நம்மைப்‌ புகழுவதே விசுவாசிகளாகிய 
நமக்கு மெய்யான மேன்மை. 


ஆவி 
நீதி 25:28 


நீதி 25:28. தன்‌ ஆவியை அடக்காத 
பாழான 


நம்முடைய ஆவி நமக்கு அடங்கும்‌. 
தன்னுடைய ஆலியை அடக்குகிற மனுஷன்‌ 
விவேகழுள்ளவன்‌. அவனே 
ணழுன்கை்‌ | நாழமாதாக ஜீல்க்கவன்‌ 
தன்னுடைய சொந்த ஆவியை அடக்கி 
ஆளுகை செய்யமாட்டான்‌. இப்படிப்பட்ட 
மனுஷன்‌. மதிலிடிந்த 
பட்டணம்போலிருக்கிறான்‌. 
பட்டணம்‌ எல்லா ஆபத்‌ 
வெளியரங்கமாயிருக்கும்‌. 
மதிலில்லாத பட்டணத்திற்குள்‌ 
உட்பிரவேசித்துவிடுவார்கள்‌. 

ம்முடைய ஆவியை நாம்‌ அடக்கி 
கக்‌ ப செய்யலில்லையென்றால்‌, 
சாத்தானின்‌ சோதனைக்கு. நாம்‌ 
வெளியரங்கமாகமிருப்போம்‌. அவன்‌ நம்மை 
எல்லா பக்கத்திலிருந்தும்‌ வந்து தாக்குவதற்கு 
இடம்‌ கொடுப்போம்‌. சாத்தான்‌ நம்மை 
எளிதில்‌ மேற்கொள்வான்‌. நம்முடைய 
ஆவியை நாம்‌ அடக்க வேண்டும்‌. கர்த்தர்‌ 
நம்மை ஆளுகை செய்யவேண்டும்‌. இதுவே 
'நமக்கு மெய்யான பாதுகாப்பு. 





ழ்‌ நள 
யாய 


மூடனுக்கு மகிமை 
நீதி 26:1 


நீதி 26:1. உஷ்ணகாலத்திலே உறைந்த 
பனியும்‌, அறுப்புக்காலத்திலே மழையும்‌ 
தகாதது போல, மூடனுக்கு மகிமை 
தகாது. 


மூடனிடத்தில்‌ நற்குணம்‌ க்காது. 
அவனுடைய சிந்தனையும்‌ ய்கையும்‌ 
தெளிவாகமிருக்காது. மூடன்‌ மற்றவர்களை 
மதிக்கமாட்டான்‌. ஆனாலும்‌ சில சமயங்களில்‌ 
பிரபுக்களும்‌ ஜனங்களும்‌ மூடனை உயர்ந்த. 
பதவிகளில்‌ வைத்துவிடுவார்கள்‌. அவனைப்‌ 
புகழ்ந்து பேசுவார்கள்‌. அவனுடைய 
வார்த்தைகளையும்‌ செய்கைகளையும்‌ 
பாராட்டுவார்கள்‌. மூடனைப்‌ பாராட்டி 
பேசுவது மிகவும்‌ ஆபத்தானது. மூடனுக்கு 
மகிமை தகாது. உஷ்ணகாலத்திலே 
உறைந்த பனியும்‌ அறுப்புக்காலத்திலே 
மழையும்‌ ஆபத்தானவை. இவை நன்மை 
செய்வதற்குப்‌ பதிலாக தீமை செய்யும்‌. 

பயிர்கள்‌ 
ஆயத்தமாயிருக்கும்போது 
பெய்யக்கூடாது. அறுவடை 
பெருமழை பெய்தால்‌, அது 
வேலையைப்‌ பாதிக்கும்‌. அறுக்கிறவர்களால்‌ 
தங்கள்‌ வேலைகளை சரியாகச்‌ 
செய்யமுடியாது. வயல்‌ நிலமும்‌ தண்ணீர்‌ 
நிரம்பியிருக்கும்‌. குதிர்கள்‌ ல்‌ 
மூழ்கிப்போயிருக்கும்‌. பரு! 
பெய்யும்போது கதிர்கள்‌ தண்ணீரில்‌ மூழ்கி 
கெட்டுப்போவதற்கும்‌ வாய்ப்புள்ளது. 
அறுவடைக்கு ஆயத்தமாயிருக்கிற 
கதிர்களை அறுவடை செய்யாமல்‌. 
விட்டுவிட்டால்‌, கதிர்களிலுள்ள 
'தானியங்களெல்லாம்‌. மழையில்‌. 
கெட்டுப்போகும்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


JODNELIS 
PUBLISHERS 


மனை அதிகமாய்ப்‌ பந்து 
பேசும்போது, அவனால்‌ அந்தப்‌ புகழ்ச்‌ 
தாங்கிக்கொள்ள முடியாது. ஸ்‌ 
ஏற்கெனவே இருமாப்பாயிருப்பான்‌. அந்த 
இருமாப்போடு புகழ்ச்சியும்‌ சேர்ந்து விட்டால்‌, 
அவன்‌ ஒருபோதும்‌. தன்னைத்‌ 
தாழ்த்தமாட்டான்‌. 


எல்லாவற்றிற்கும்‌ ஒரு அளவு உண்டு. 

மழை பெய்தாலும்‌ அது தேவைக்கு ஏற்ற 
மணம்‌... பெய்யகேண்டும்‌... அவுக்க 
மிஞ்சினால்‌ அமிர்தமும்‌ நஞ்சாகிவிடும்‌. 
மூடன்‌ உயர்ந்த பதவியில்‌ இருந்தாலும்‌, 
அவனை மட்டாய்ப்‌ புகழவேண்டும்‌. 
அளவுக்கு அதிகமாய்ப்‌ புகழ்ந்தால்‌ மூடன்‌ 
இறுமாப்படைந்து, பிறருக்கு கேடு 
செய்வான்‌. 


காரணமில்லாமலிட்ட சாபம்‌ 


நீதி 26:2 


நீதி 28:2. அடைக்கலான்‌ குருவி 
அலைந்துபோவதுபோலும்‌, தகைவிலான்‌. 
குருவி பறத்துபோவதுபோலும்‌, 
காரணமில்லாமலிட்ட சாபம்‌ தங்காது. 


ஒரு சிலர்‌ எல்லோரையும்‌ சபிப்பார்கள்‌. 
அவர்களுடைய சாபத்திற்கு காரணமே 
இருக்காது. நம்மீது யாராவது 
காரணமில்லாமல்‌ சாபலார்த்தைகள்‌ 
சொன்னால்‌ அது நமக்கு சித்திக்காது. 
அந்த சாபவார்த்தைகள்‌ பலிக்காது. நமது 
தலைக்கு மேல்‌ ஏராளமான பறவைகள்‌ 

பாகிறது. அவற்றால்‌ நமக்கு ஒரு 
கேடும்‌ உண்டாவதில்லை. அதுபோலவே 
காரணமில்லாமலிட்ட சாபம்‌ நமக்கு ஒரு 
கேடும்‌ செய்யாது. காரணமில்லாமலிட்ட 
சாபம்‌, வானத்தில்‌ பறக்கும்‌ அடைக்கலான்‌ 
குருவி போலவும்‌, தகைவிலான்‌ குருவி 
போலவும்‌ இருக்கும்‌. 





ழ்‌ நள 
யாய 


பெலிஸ்தரின்‌ சேனையிலிருந்த கோலியாத்‌. 
இஸ்ரவேல்‌ புத்திரனான தாவீதை சபித்தான்‌. 
அந்த சாபவார்த்தைகள்‌ தாவீதை ஒன்றும்‌ 
செய்யவில்லை. “பெலிஸ்தன்‌ தாவீதைப்‌ 
பார்த்து: நீ தடிகளோடே என்னிடத்தில்‌ வர 
நான்‌ நாயா என்று சொல்லி, அவன்‌ 
தன்‌ தேவர்களைக்கொண்டு தாவீதைச்‌ 
சபித்தான்‌” சாமு 17:43). 


மூடனுடைய முதுகுக்குப்‌ பிரம்பு 
நீதி 26:3 


நீதி 285. குதிரைக்குச்‌ சவுக்கும்‌, 
கழுதைக்குக்‌ கடிவானமும்‌, மூடனுடைய 
முதுகுக்குப்‌ பிரம்பும்‌ ஏற்றது. 


மூடன்‌ மிருககுணமுள்ளவன்‌. இவன்‌ 
குதிரைக்கும்‌ கழுதைக்கும்‌ ஒப்பிட்டு 
சொல்லப்பட்டிருக்கிறான்‌. குதிரையை 
சவுக்கால்‌ அடித்தால்தான்‌ அது கீழ்ப்படியும்‌. 
அன்பான வார்த்தைக்கு கீழ்ப்படியாது. 
கழுதையை கடிவாளம்‌ போட்டு 
இழுக்கவேண்டும்‌. அப்போதுதான்‌ நம்முடைய 
சொற்படி கேட்கும்‌. மிருகங்களை அடித்து 
பயமுறுத்தினால்தான்‌, அவை நமக்கு. 
கீழ்ப்படியும்‌. அன்பான வார்த்தைகளுக்கு 
அவை ஒருபோதும்‌ கட்டுப்படாது. மூடனும்‌ 
மிருகங்களைப்போலவே இருக்கிறான்‌. 
மூடனிடத்தில்‌ மனுஷகுணம்‌ இருக்காது. 
குதிரையை சவுக்கால்‌ அடிப்பதுபோல. 
மூடனை பிரம்பால்‌ அடிக்கவேண்டும்‌. 
மூடனுடைய முதுகுக்குப்‌ பிரம்புதான்‌ ஏற்றது. 

| குதிரையைத்‌ திருத்தவேண்டுமென்றால்‌ 
சவுக்கால்‌ அடித்து திருத்துவார்கள்‌. நாம்‌ 
விரும்பிய பாதையில்‌ கழுதையைப்‌ 
போகவைக்க வேண்டுமென்றால்‌. 
கடிவாளத்தைப்‌. பயன்படுத்தவேண்டும்‌. 
மூடன்‌ ங்களைப்‌ 

இவன்‌ 

சொல்லப்பட்டிருக்கிற 
கீழ்ப்படியமாட்டான்‌. 
புத்திமநிகளைச்‌ சொன்னாலும்‌ 
செவிகொடுக்கமாட்டான்‌ 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


குதிரையை 
அடிப்பதுபோலவும்‌, கழுதைக்கு கடிவாளம்‌ 
போட்டு திருப்புவதுபோலவும்‌, மூடனுடைய 
முதுகில்‌ பிரம்பால்‌ அடித்தால்தான்‌ அவன்‌ 
கீழ்ப்படிவான்‌. வார்த்தையினால்‌ சொன்னால்‌ 
அவனுக்குப்‌ புரியாது. முதுகில்‌ பிரம்பால்‌ 
அடித்தால்தான்‌ அவனுக்குப்‌ புரியும்‌. 
அப்போதுதான்‌ அவனுக்குப்‌ புத்தி வரும்‌. 
மூடனுடைய முதுகில்‌ பிரம்பால்‌ 
அடிக்கும்போது அவனுடைய மூடத்தனம்‌ 
அவனை விட்டு நீங்கும்‌. ம ன்‌ 
புத்திதெளிவான்‌. 


சவுக்கால்‌ 


பிறருக்குத்‌ 
தீங்கு செய்யமாட்டான்‌. 


மூடனுக்கு மறுஉத்தரவு 
நீதி 26:45 


நீதி 294. மூடனுக்‌ 
மதியினத்தின்படி. மறுஉத்தரவு 
கொடாதே; கொடுத்தால்‌ தீயும்‌ 
அவனைப்போலாவாய்‌. 


கு அவன்‌ 


நீதி 2:5. முூடனுக்கு. அவன்‌ 
மதியினத்தின்படி மறுஉத்தரவு ப 
 கொடாவிட்டால்‌ அவன்‌ 
பார்வைக்கு ஞானியாமிருப்பான்‌. 


இவ்விரண்டு வசனங்களும்‌ 
ஒன்றுக்கொன்று முரண்பட்டிருப்பதுபோல. 
தோன்றுகிறது. மூடனுக்கு அவனுடைய 
த்தின்‌ மறுஉத்தரவு கொடாதே 
மூடனுக்கு அவனுடைய 

மறுஉத்தரவு கொடு 
சொல்லப்பட்டிருக்கிறது. 

இல்விரண்டு வசனங்களிலும்‌ முரண்பாடு 
எதுவுமில்லை. மூடனை எப்படி 
நடத்தவேண்டும்‌ என்பது, 
ஞானமுள்ளவனுக்குத்‌ தெரிந்திருக்க 
ட்டு எப்பொழுது பேசவேண்டும்‌. 


எப்பொழுது 
அவதுவாந்குக்கலேண்டு்‌ என்பதும்‌ 
புத்தியுள்ளவனுக்குத்‌ தெரியும்‌. சில 
சமயங்களில்‌ நாம்‌ பேசவும்‌ வேண்டும்‌, 


பேசாமல்‌ அமைதியாயிருக்கவும்‌ வேண்டும்‌. 





ழ்‌ ளான 
யாய 


பொய்சொன்னால்‌, 
பொய்சொல்லக்கூடாது. மூடன்‌ தாறுமாறாகப்‌ 
பேசினால்‌, அவனைப்போல நாமும்‌ 
தாறுமாறாகப்‌ பேசக்கூடாது. 


மூடனுடைய பேச்சில்‌  மதியீனம்‌ 
வெளிப்படுவதுபோல,  ஞானமுள்ளவனுடைய 
பேச்சில்‌ ஞானம்‌ வெளிப்படவேண்டும்‌. மூடன்‌ 
என்ன சொல்லுகிறான்‌ என்பதைக்‌ 
சுவனமாய்க்‌ கேட்டு, அவனுக்குப்‌ புரியும்‌. 
விதத்தில்‌, மிகுந்த ஞானத்தோடு 
அவனுக்கு மறுஉத்தரவு கொடுக்கவேண்டும்‌. 
மூடன்‌ பிறருக்குத்‌ தீங்குசெய்வான்‌. 
ஞானமுள்ளவனோ எல்லோருக்கும்‌ நன்மை 
செய்வான்‌. நல்லோருக்கும்‌ மூடருக்கும்‌ 
நன்மை செய்வான்‌. 
நாவை அடக்காமல்‌. 
சில சமயங்களில்‌ 

மறுஉத்தரவு 


மூடன்‌ தன்‌ 
அதிகமாய்ப்‌ பேசுவான்‌. 
அவனுடைய பேச்சுக்கு, 
கொடாமலிருப்பது நம்முடைய பலவீனத்தை 
வெளிப்படுத்தும்‌. அப்படிப்பட்ட 

சூழ்நிலைகளில்‌ நாம்‌ கோழைகளாகமிராமல்‌, 
அவனுக்கு சொல்லவேண்டிய மறுஉத்தரவை. 
ஞானமாகவும்‌, நிதானமாகவும்‌ 
சொல்லவேண்டும்‌. ஞானமுள்ளவன்‌ 
குறைவாகப்‌ பேசுவான்‌. எதை 
பேசவேண்டுமோ அதை மாத்திரம்‌ பேசுவான்‌ 
மூடன்‌ என்ன சொல்லுகிறானோ, அதைக்‌ 
கவனித்துக்‌ கேட்டு, அவனுக்கு. 
சொல்லவேண்டிய மறுஉத்தரவை மாத்திரம்‌ 
சொல்லவேண்டும்‌. மூடனோடு 
விவாதம்பண்ணக்கூடாது. நம்முடைய 
மறுஉத்தரவு குதிரைக்கு சவுக்கும்‌, 
கழுதைக்கும்‌ கடிவாளமும்‌ பயன்படுத்துபோல 
இருக்கவேண்டும்‌. 


மூடனுக்கு 
மறியனத்தின்பி 
நாமும்‌ 
அதேவேளையில்‌. 
கொடாவிட்டால்‌, 
'ஞானியாயிருப்பான்‌. 
'பெருமைப்படுவான்‌. 


அவனுடைய 

மறுஉத்தரவு கொடுத்தால்‌, 
மூடனைப்போலிருப்போம்‌. 
அவனுக்கு மறுஉத்தரவு 
அவன்‌ தன்‌ பார்வைக்கு 
தனக்குத்தானே. 
நம்மோடு தான்‌ 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


விவாதம்பண்ணி பேச்சிலே வெற்றி 
பெற்றதாக நினைத்து ஆணவயாயிருப்பான்‌. 
மூடன்‌ பெருமைப்படுவதற்கு இல்ங்கொடுக்கக்‌ 
கூடாது. மூடனுக்கு மகிமை தகாது. 
மூடனுடைய முதுகுக்கு பிரம்பே தகும்‌. 


மூடன்‌ 
நீதி 26:6-9. 


நீதி 266. மூடன்‌ கையிலே செய்தி 
அனுப்புகிறவன்‌ தன்‌ கால்கனையே 
தறித்துக்கொண்டு 


நஷ்டத்தை 
அடைகிறான்‌. 


நீதி 28:7. 
குத்திக்குத்தி நடக்கும்‌, 
மூடரின்‌ வாயிலுள்ள 
சொல்தூம்‌ குந்தும்‌. 


நீதி 26:8. மூடனுக்குக்‌ கனத்தைக்‌: 
கொடுக்கிறவன்‌ கவணிலே 
கல்லைக்கட்டுகிறவன்போலிருப்பான்‌. 


நொண்டியின்‌ கால்கள்‌. 
அப்படியே 


உஹ்மைச்‌. 


நீதி 25:9. மூடன்‌ வாயில்‌ அகப்பட்ட, 
பழமொழி வெறியன்‌ கையில்‌ 
அகப்பட்ட முள்ளு. 


மூடர்கள்‌ ன்றுக்கும்‌ 
ரமோஜனமில்லாநவர்கள்‌ அவ்க்ளால்‌ 
ஞானமாய்ச்‌ சிந்தித்து செயல்பட முடியாது. 
அவர்களை நம்பி எந்த வேலையையும்‌ 
ஒப்புவிக்க முடியாது. மூடன்‌ கையிலே நாம்‌ 
செய்தி சொல்லி அனுப்பினால்‌, அவன்‌ 
ம்முடைய ரையும்‌ 
கெடுத்துப்போடுவான்‌. த்தால்‌ 
அக்கரையில்லாதவன்‌. தனக்குக்‌ 
கொடுக்கப்பட்டுள்ள பொறுப்பை 
குவனமாய்ச்‌ செய்யமாட்டான்‌. மூடனுக்குப்‌ 
புத்திமில்லை. ஆகையினால்‌ அவனிடத்தில்‌ 
ஒரு செய்தியை சொல்லி அனுப்பினாலும்‌, 
அந்தச்‌ செய்தியை அவன்‌ சரியாகப்‌ 
புரிந்துகொள்ளமாட்டான்‌. மூடனும்கு 
சரியாகப்‌ பேசத்தெரியாது. மூடன்‌ கையிலே 
செய்தி அனுப்புகிறவன்‌, தன்‌ கால்களையே 
தரித்துக்கொண்டு நஷ்டத்தை அடைகிறான்‌. 
ப்புவதும்‌ ஒன்றுதான்‌, 

ஒன்றுதான்‌. 
அனுப்பினால்‌, 

அனுப்புகிறவருக்குத்தான்‌ நஷ்டமுண்டாகும்‌. 





i THE 
EFT 


ஸ்தானாபதி தன்னை 
அனுப்புகிறவருக்கு உண்மையுள்ளவராகவும்‌, 
உத்திரவாதமுள்ளவராகவும்‌ இருப்பார்‌. 
ஸ்தானாபதியின்‌ குணாதிசயத்தைப்‌ பார்த்து. 
அவரை அனுப்பினவரின்‌ குணாதிசயத்தைப்‌ 
புரிந்துகொள்ளலாம்‌. வேலையாளின்‌. 
சுபாவத்தை வைத்து எஜமானனுடைய 
சுபாவத்தை நிதானித்துப்‌ பார்க்க முடியும்‌. 
மூடனுக்கு கனத்தைக்‌. 
கொடுக்கக்கூடாது. பயித்தியக்காரன்‌ 
கையில்‌ பட்டயத்தைக்‌ கொடுத்தால்‌ அதை 
எப்படி. பயன்படுத்தவேண்டும்‌ என்று 
அவனுக்குத்‌ தெரியாது. பயித்தியக்காரன்‌ 
புத்நிதெளிவில்லாதவன்‌. அவன்‌ கையிலுள்ள 
பட்டயம்‌ யாரை சேதப்படும்‌ என்று யாருக்கும்‌ 
ஒரு வேளை அவன்‌ 
காயப்படுத்திக்கொள்வான்‌. 
மற்றவர்களையும்‌ 
காயப்படுத்துவான்‌. மூடனுக்கு கனத்தைக்‌ 
கொடுக்கிறவன்‌ கவணிலே. 
கல்லைக்கட்டுகிறவன்‌ போலிருக்கிறான்‌. 
மூடனிடத்தில்‌ பொறுப்பை ஒப்புக்கொடுப்பது, 
பமித்தியக்காரன்‌ கையில்‌ பட்டயத்தைக்‌ 
கொடுப்பதற்கு சமமானது. 


சமயங்களில்‌. 


ழி சொக்கன்‌ அவனுக்கு 


பயன்படுத்தவேண்டும்‌ என்பதும்‌ அவனுக்குத்‌ 
தெரியாது. மூடன்‌ சம்பந்தமில்லாமல்‌: 
எதையாவது உளறுவான்‌. மூடன்‌ வாயில்‌ 
அகப்பட்ட பழமொழி வெறியன்‌ கையில்‌: 
அகப்பட்ட முள்ளுக்கு சமம்‌. வெறியன்‌ 
மற்றவர்களை 

தன்னிடத்தில்‌ 

மற்றவர்களுக்குத்‌ 

அப்படிப்பட்ட 

வெறியனுடைய கையில்‌ 
கொடுத்துவிட்டால்‌, அதை 

பயன்படுத்தி, அநேகரை காயப்படுத்துவான்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நொண்டியின்‌ கால்கள்‌ குந்திக்குந்தி 
நடக்கும்‌. அவனால்‌ நேராகவும்‌ சீராகவும்‌ 
நடக்க முடியாது. நேராக நடக்க முயற்சி 
செய்வான்‌. ஆனால்‌ அவனால்‌ நேராக 
நடக்க முடியாது. நேராக நடப்பதுபோல 
பாசாங்கு பண்ணுவான்‌. ஆனாலும்‌ 
நொண்டியின்‌ கால்கள்‌ குந்திக்குந்தியே 
நடக்கும்‌. மூடன்‌ தன்‌ வாயிலுள்ள 
பழமொழியைப்‌ பயன்படுத்தி, பிறருக்கு 
ஆலோசனை சொல்லுவதுபோல நடிப்பான்‌ 

ல்‌ அவனால்‌ சரியாகப்‌ பேசமுடியாது. 


வின்‌ கால்கள்‌ கவிதா 
அவை  நேராகமிருக்கது. அதுபோலவே 
மூடனுடைய வாயிலுள்ள உவமைச்சொல்லும்‌ 
சீராகமிருக்காது. 

தன்‌ வாயிலுள்ள உவமைச்சொல்லைப்‌ 
பயன்படுத்தி, மூடன்‌ தனக்கும்‌ 
தீங்குசெய்வான்‌, பிறருக்கும்‌ தீங்கு 
செய்வான்‌. குடிகாரன்‌ கையில்‌ முள்ளைக்‌ 
கொடுத்தால்‌, அதை அவனால்‌ 
பாதுகாப்பாக பயன்படுத்த முடியாது. தன்‌ 
கையிலுள்ள முள்ளால்‌. தன்னையும்‌ 
காயப்படுத்துவான்‌. பிறரையும்‌ 
காயப்படுத்துவான்‌. குடிகாரன்‌ கையில்‌ 
பட்டயத்தைக்‌ கொடுத்தால்‌, அது 
அவனுக்கும்‌ ஆபத்து, மற்றவர்களுக்கும்‌ 
ஆயத்து. குடிகாரன்‌ 
புத்திதெளிவில்லாதவன்‌. அவனுக்கு தன்‌ 
கையிலுள்ள. ஆயுதத்தை எப்படி 
பயன்படுத்தவேண்டும்‌. என்பது தெரியாது. 
மூடனும்‌ கூஷகாரனைப்போலவே இருக்கிறான்‌ 
தன்‌ வாயிலுள்ள உலமைச்சொல்லை 
மூடனுக்கு சரியாகப்‌ பயன்படுத்த தெரியாது. 
குடிகாரன்‌ தெளிவாகப்‌ பேசாமல்‌ 
உளறுவதுபோல, மூடனும்‌ தன்‌ வாயிலுள்ள 
பழமொழியை உளறிகொட்டிவிடுவான்‌. 


பெல்த்தவன்‌ 
நீதி 2610. 


நீதி 26:10. பெலத்தவன்‌ அனைவரையும்‌ 
நோகப்பண்ணி, கடனையும்‌ 
வேலை கொள்ளுகிறான்‌, 
மீறி நடக்கிறவர்கனையும்‌ 
'வேலைகொள்ளுகிறான்‌.. 





ழ்‌ நள 
ஈயா 


மூலளபிரெய பாஷையிலிருந்து. 
வசனத்தை மொழிபெயர்த்த, 
'மொழிபெயர்ப்பாளர்கள்‌ இதற்கு கூடுதல்‌ 
விளக்கத்தையும்‌ 'கொடுத்திருக்கிறார்கள்‌. 
அதை. அறப்படையாக. வைத்து 
வேதபண்டிதர்கள்‌ இந்த வசனத்திற்கு 
இரண்டுவிதமாக வியாக்கியானம்‌ 
சொல்லுகிறார்கள்‌. அவையாவன : 


1... தேவனிடத்தில்‌ பட்சபாதமில்லை. 
அவர்‌ எல்லோர்மீதும்‌ அன்பாகயிருக்கிறார்‌. 
தம்மிடத்தில்‌ வருகிற யாரையும்‌ அவர்‌ 
புறம்பே தள்ளமாட்டார்‌ தேவன்‌ 
சர்வசிருஷ்டிகர்‌. அவரே எல்லாவற்றையும்‌ 
உண்டுபண்ணினார்‌ ர 
சர்வஞானமுள்ளவர்‌ 
ஞானத்தினால்‌ அவர்‌ 
ஆளுகை செய்கிறார்‌ ஒவ்வொரு 
மனுஷனுக்கும்‌ அவனவனுடைய 
கிரியைக்குத்தக்கதாக பலனளிக்கிறார்‌. மூடன்‌ 
அறியாமையினால்‌ தவறு செய்கிறான்‌. 
அறியாமல்‌ செய்த பாவத்திற்கு ஒரு சில 
ள்‌ த்திரமே அடிக்கப்படும்‌. 
வேண்டுமென்றே பாவம்‌ 
இவர்கள்‌ அறியாமையினால்‌ 
துணிகரமாய்ப்‌ பாவம்‌ 
இப்படிப்பட்டவர்களுக்கு 

sot ணை அடிக்கப்படும்‌. 


2. பெலத்தவன்‌ 
நோகப்பண்ணுகிறான்‌. 
துன்மார்க்கமான 
மொழிபெயர்ப்பாளர்கள்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 
லேலைகொள்கிறான்‌. 
துன்மார்க்கன்‌. 
பெலமும்‌ அதிகாரமும்‌ இருக்கிறது. அவற்றை 
இரக்கமில்லாமல்‌ 

பயன்படுத்தி, 


வழியில்லாமல்‌  பெலத்தவனுக்கு கீழ்படிந்து 
வேலை செய்கிறான்‌. ஒரு சிலர்‌ 
எஜமான்களுக்குக்‌ கீழ்ப்படியாமல்‌ மீறி 
நடப்பார்கள்‌. பெலத்தவன்‌ 
அப்படிப்பட்டவர்களையும்‌ அடக்கி வேலை. 
கொள்கிறான்‌. இவனிடத்தில்‌ வேலைக்கு 
சேருகிறவர்‌ யாரும்‌, இவனை ஏமாற்ற 
முடியாது. வேலை செய்யாமல்‌ சும்மாயிருக்க 
முடியாது. எல்லோரையும்‌ கசக்கி 
பிழிந்துவிடுவான்‌. பெலத்தவன்‌. 
எல்லோருக்கும்‌ பாரமானவன்‌. 


தம்முடைய 
சர்வசிருஷ்டிகளையும்‌ 


அனைவரையும்‌ 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மூடனுடைய மூடத்தனம்‌ 
நீதி 2611 


தீதி 28:11. "நாயானது தான்‌ 
கக்கினதைத்‌ 'தின்னும்படி, 
திரும்புவதுபோல, மூடனும்‌. தன்‌ 


மூடத்தனத்துக்குத்‌ திரும்புகிறான்‌. 


பாவம்‌ ஆத்துமாவைக்‌ கொன்றுபோடும்‌. 
நாம்‌ பாவம்‌ செய்யும்போது நம்முடைய 
மனச்சாட்சி அதை நமக்கு உணர்த்தும்‌. ஒரு 
சிலர்‌ தங்கள்‌ பாவத்தை உணர்ந்தாலும்‌, 
அதிலிருந்து மனந்திரும்பி அதைவிட்டு 
விலகிப்போகமாட்டார்கள்‌. மனச்சாட்சியின்‌ 
செவிகொடுக்காமல்‌, 
்‌ பங்காளியாகமிருப்பார்கள்‌. 
பகடு விலகி வரவேண்டுமென்று 
விரும்புவார்கள்‌. ஆனால்‌ பாவத்தைவிட்டு 
விலகி வராமல்‌ அதோடு தொடர்ந்து, 
ஐக்கியத்திலிருப்பார்கள்‌. பாவங்கள்‌ 
உணர்த்தப்பட்டும்‌, மனந்திரும்பாத பாலி, 
தன்னுடைய பாவத்திற்கு மறுபடியும்‌. 
திரும்புவார்‌. பாவத்தின்‌ தண்டனைகளை 
அனுபவித்திருந்தாலும்‌, அதை மறந்துவிட்டு, 
மறுடியும்‌ பாவம்‌ செய்வார்‌. பாவத்தின்‌ 
சம்பளம்‌ மரணம்‌. பாவத்தினால்‌ வியாதியும்‌ 
சாயமும்‌ வருகிறது. பாவிகளுக்கு 
எவ்வளவுதான்‌ வியாதிகளும்‌, வேதனைகளும்‌. 
வந்தாலும்‌, அதையெல்லாம்‌ மறந்துவிட்டு 
பாவத்திலேயே நிலைத்திருப்பார்கள்‌. 


மூடனுக்கு எவ்வளவுதான்‌. 
புத்திசொன்னாலும்‌ அவன்‌ மறுபடியும்‌ நன்‌ 
மூடத்தனத்திற்குத்‌ திரும்புவான்‌. தன்னுடைய 
மூடத்தனத்தினால்‌ பட்டு அனுபவித்தாலும்‌, 
மூடன்‌ மனந்திரும்பமாட்டான்‌. சாலொமோன்‌ 
இப்படிப்பட்டவர்களை நாயோடு ஒப்பிட்டுச்‌ 
சொல்லுகிறார்‌. நாயானது தான்‌ 
கக்கினதை தின்னும்படி திரும்பும்‌. இது 
நாமின்‌ இயல்பான சுபாவம்‌. மூடனிடத்தில்‌ 
நாயின்‌ சுபாவமுள்ளது. மூடனும்‌ 
நாயைப்போல, தன்னுடைய பழைய 
மூடகபாவத்திற்குத்‌ திரும்புகிறான்‌. 





ழ்‌ நள 
யாய 


தன்‌ 
ஞானியாயிருப்பவன்‌ 
நீதி 2012. 


நீதி 26:12. தன்‌ 
பார்வைக்கு ஞானியாயிருப்பவனைக்‌ 
கண்டாயானால்‌, அவனைப்பார்க்கிலும்‌ 
மூடனைக்குறித்து அதிக 
நம்பிக்கையாயிருக்கலாம்‌. 


பார்வைக்கு 


விசுவாசிகளில்‌ அநேகர்‌ 
எல்லாம்‌ தெரியும்‌ என்று நினைக்கிறார்கள்‌. 
அவர்களிடத்தில்‌ சிறிதளவு ஞானபிருந்தாலும்‌, 
தங்களிடத்தில்‌ ஏராளமாய்‌ ஞானம்‌ 
இருப்பதாக நினைத்துக்கொள்கிறார்கள்‌. 
மற்றவர்கள்‌ பார்வைக்கு இவர்கள்‌ 
ஞானியாயிராவிட்டாலும்‌, இவர்கள்‌ தங்கள்‌ 
'ஞானியாயிருக்கிறார்கள்‌. 
சுயபெருமையினால்‌ 
இவர்களுடைய 
குடியிருக்கிறது. 
இவர்களுக்கு யாரும்‌ புத்திமதிகளையோ 
ஆலோசனைகளையோ சொல்லமுடியாது. 
தன்‌ பார்வைக்கு  ஞானியாயிருக்கிறவர்‌ 
பிறர்‌ சொல்லுகிற புத்திமதிகளை கவனித்துக்‌. 
கேட்கமாட்டார்‌. தனக்கு எல்லாம்‌ 
பக்கப்‌ ஆணவத்தோடிருப்பார்‌. 


பார்வைக்கு 
ணப பவனம்‌ மூடன்‌ வாசி. 
மூடன்‌ பல சமயங்களில்‌ தனக்கு ஒன்றும்‌ 
தெரியாது. என்பதை ஒத்துக்கொள்வான்‌. 
மூடனுக்குப்‌ புத்திசொன்னால்‌ சில 
சமயங்களில்‌ செவிகொடுத்து கேட்பான்‌. 


பார்வைக்கு ஞானியாயிருக்கிறவன்‌ தனக்கு 
ஞானமில்லை என்பதை 
ஒத்துக்கொள்ளமாட்டான்‌. மூடனோ தான்‌ 
ஒரு மூடன்‌ என்பதை சில சமயங்களில்‌ 
ஒத்துக்கொள்கிறான்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சோம்பேறி 
நீதி 26:13 


தீதி 9-18. வழியிலே சிங்கம்‌ இருக்கும்‌, 
நடுவீதியிலே சிங்கம்‌ இருக்கும்‌ என்று 
சோம்பேறி சொல்லுவான்‌. 


சோம்பேறி ஒரு வேலையும்‌ செய்யாமல்‌. 
சும்மாயிருக்க பிரியப்படுவான்‌. ஏதாவது 
சாக்குபோக்குகளைச்‌ சொல்லி. 
சோம்பேறியாகமிருப்பான்‌. தான்‌ வேலை 
செய்கிற இடத்தில்‌ ஏதாவது ஆபத்து 
இருக்குமென்று சொல்லுவான்‌. வேலைக்குப்‌ 
போகிற வழியில்‌ 
ஆபத்து இருக்குமென்று 
காரணங்களைச்‌ சொல்லுவான்‌. 
சிங்கம்‌ இருக்கும்‌ என்றும்‌, 
சிங்கம்‌ இருக்கும்‌ என்றும்‌ 
கற்பனையான காரணங்களைச்‌ சொல்லி, ஒரு 
வேலைக்கும்‌ போகமாட்டான்‌. சோம்பேறிக்கு 
சாக்குபோக்கு சொல்ல நன்றாகத்‌ 
தெரிந்திருக்கும்‌. 

சிலர்‌ ஆவிக்குரிய காரியங்களில்‌ 
சோங்வற்களாகவிருபர்கள்‌ இவர்கள்‌ 
உலகப்பிரகாரமான வேலைகளையும்‌ 
செய்யமாட்டார்கள்‌. ஆலிக்குரிய 
ஜீவியத்திலும்‌ வளர்ச்சி பெறமாட்டார்கள்‌. 
வேதத்தின்‌ இரகசியங்களைப்‌ 
புரிந்துகொள்வதற்கு எவ்வித முயற்சியும்‌ 
மேற்கொள்ளமாட்டார்கள்‌. வழியிலும்‌ 
வீதியிலும்‌ சிங்கம்‌ இல்லாமலிருக்கும்போதே, 
சிங்கம்‌ இருக்கும்‌ என்று நினைத்து, 
பயப்படக்கூடாது. இது கற்பனை சிங்கம்‌. 
தேவையில்லாத பயம்‌ நமக்கு வரக்கூடாது. 
காற்றை கவனிக்கிறவன்‌ விதைக்கமாட்டான்‌ 
என்றும்‌. மேகங்களை  நோக்குகிறவன்‌ 
அறுக்கமாட்டான்‌ என்றும்‌ பிரசங்கி 
சொல்லுகிறார்‌ (பிர 11:47. 


சோம்பேறி 
நீதி 26:1௧ 
நீதி 2814. கீல்முனையில்‌ 


ஆடுகிறதுபோல, சோம்பேறியும்‌ 
படுக்கையில்‌ ஆடிக்கொண்டிருக்கிறான்‌.. 


கதவு 





ழ்‌ நவள 
யாய 


சோம்பேறி பயத்தினால்‌ ஒரு 
வேலையும்‌ செய்யாமலிருக்கிறான்‌. வேலை 
பார்க்கும்‌ இடத்திலும்‌, வேலைக்குப்‌ போகும்‌ 
வழியிலும்‌ ஏதாவது ஆபத்து இருக்கும்‌ 
என்று பயப்படுகிறான்‌. ம்‌ 
சோம்பேறிகள்‌ ஒருவேலையும்‌ செய்யாமல்‌ 
சும்மாயிருப்பதை விரும்புவார்கள்‌. 
படுக்கையில்‌ ஒருபக்கமாக 
கொண்டிருப்பார்கள்‌. ப்‌ 
வந்தவுடன்‌ மறுபக்கத்திற்குத்‌ திரும்பிப்‌ 
படுப்பார்கள்‌. இப்படிப்பட்ட சோம்பேறிகள்‌ 
படுக்கையைவிட்டு எழுந்திருக்கமாட்டார்கள்‌. 


கொண்டிருப்பார்கள்‌. 

கள்‌ ளையில்‌ 
கலய பொன்றகாக்‌ட ததவ அகன்‌ 
ஆடிக்கொண்டேயிருக்கும்‌. அது. கடு 
ஒருபோதும்‌ கழன்டு வெளியே வராது. 
சோம்பேறியும்‌ அதுபோலவே படுக்கையில்‌ 
ஆடிக்கொண்டிருப்பான்‌. படுக்கையைவிட்டு 
எழும்பி வரமாட்டான்‌. தன்னுடைய 
வேலைகளை செய்ய வேண்டும்‌ என்னும்‌ 
அக்கரை அவனிடத்தில்‌ சிறிதும்‌ இருக்காது. 
இவனுடைய வாழ்க்கையில்‌ நோக்கமே 
இல்லை. அங்கும்‌ இங்கும்‌ 
ஆடிக்கொண்டிருக்கிறான்‌. 
ஆடுகிற கதவு 
ஆடுவதுபோல, 
நிலமைக்குப்‌ போனாலும்‌ தன்னுடைய பழைய 
நிலமைக்குத்‌ திரும்பி வந்துவிடுவான்‌. 


சோம்பேறி 
நீதி 26:15 
நீதி 28:15. சோம்பேறி தன்‌ கையைக்‌ 


வாய்க்குத்‌ 
வருத்தப்படுகிறான்‌.. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஒரு சில சோம்பேறிகள்‌ மிகவும்‌ 
கஷ்டப்பட்டு தங்கள்‌ படுக்கையைவிட்டு 
எழுந்துவிடுவார்கள்‌. ஆனால்‌ 
வேலையும்‌ செய்யமாட்டார்கள்‌. 
உட்கார்ந்திருப்பார்கள்‌. இவர்களுக்கு கைகள்‌ 
ஆரோக்கியமாகமிருக்கும்‌. ஆனால்‌ எந்த 
கணையை செய்ய தங்கள்‌ கைகளை 
பயன்படுத்தமாட்டார்கள்‌. தங்கள்‌ கைகளை 
வயிற்றில்‌ வைத்து மறைத்துக்கொள்வார்கள்‌. 
கையில்லாதவர்கள்போல நடிப்பார்கள்‌. ஒரு 
சிலருக்கு. கைகளும்‌ 
கால்களும்‌ நன்றாகமிருக்கும்‌. 
ஆரோக்கியமாகுமிருப்பார்கள்‌. ஆனால்‌ 
தங்கள்‌ கைகளையும்‌ கால்களையும்‌ 

மறைத்து வைத்து, தங்களை உடல்‌ 
ஊனமுற்றவர்போல. காண்பித்து 
பிச்சையெடுப்பார்கள்‌ 


முந்திய நாட்களில்‌ அதிகமாய்‌ வேலை. 
செய்ததினால்‌, தங்கள்‌ சரீரத்தில்‌ சோர்வும்‌, 
அசதியும்‌, களைப்பும்‌ உண்டாயிற்று என்று, 
சொல்லி, சோம்பேறிகள்‌ பல நாட்களுக்கு 
வேலை செய்யாமல்‌ சுசம்மாயிருப்பார்கள்‌. 
சோம்பேறி வேலை செய்யாவிட்டால்‌ 
அவனுக்குத்தான்‌ நஷ்டமுண்டாகும்‌. 
சோம்பேறி தன்‌ கையை கலத்திலே வைத்து, 
அதைந்தன்‌ வாய்க்கு திரும்ப எடுக்க 
வருத்தப்படுகிறான்‌ என்று சாலொமோன்‌ 
சொல்லுகிறார்‌. இதனால்‌ 
சோம்பேறிக்குத்தான்‌ நஷ்டமுண்டாகும்‌. 
கலத்திலுள்ள தன்‌ கையை வாய்க்கு 
கொண்டு வந்து புசிக்கவில்லையென்றால்‌, 
சோம்பேறிதான்‌ பசியாகவும்‌, பட்டினியாகவும்‌ 
இருப்பான்‌. தனக்கு பசித்தாலும்‌ சோம்பேறி 
போஜனம்பண்ண மறுக்கிறான்‌. போஜனம்‌ 
பெரிய வேலையாக 

செய்யாமல்‌ 

புசிக்கவேண்டும்‌ 





ழ்‌ ளன 
யாய 


நாம்‌ சிறிய முயற்சிகூட 
எடுக்கவில்லையென்றால்‌, நம்முடைய 
வாழ்கையில்‌ முன்னேறிச்‌ செல்லமுடியாது. ஒரு 
வேலையும்‌ செய்யாமல்‌ சும்மாயிருப்பது பாவம்‌. 
ஆவிக்குரிய காரியங்களில்‌ சோம்பேறியாக 
இருப்பவர்கள்‌, தங்கள்‌ ஆவிக்குரிய 
ஜீவியத்தில்‌ வளர்ச்சி பெறமாட்டார்கள்‌. 
நாம்‌ கர்த்தருக்குள்‌ நிலைத்திருக்க 
வேண்டுமென்றால்‌, சத்திய வசனத்தினால்‌ 
நம்மைப்‌ போஷிக்கவேண்டும்‌. நம்முடைய 
ஆத்துமாவுக்கு ஆவிக்குரிய மன்னாவை. 
போஜனமாகக்‌ கொடுக்கவேண்டும்‌. நாம்‌ 
புசிக்கவேண்டும்‌. 
வாக்குத்தத்தங்களை 
உறுதியாய்ப்‌ பற்றிக்கொள்ள 
ஆவிக்குரிய சோம்பேறி வேதம்‌: 
வாசிக்கவும்‌ மாட்டார்‌, ஜெபம்‌ பண்ணவும்‌ 
மாட்டார்‌ அவருக்கு எந்தவிதமான 
எதிர்பார்ப்பும்‌ இருக்காது. எத்தனை வருஷம்‌ 
விசுவாசியாகயிருந்தாலும்‌, ஒரு 
வளர்ச்சியுமில்லாமல்‌ அப்படியே இருப்பார்‌. 
தன்னுடைய ஆத்துமாவை பட்டினி 
போட்டுவிடுவார்‌. 


சோம்பேறி. 
நீதி 26:16 


தீதி 26:16. புத்தியுள்ள மறுஉத்தரவு 
சொல்லத்தகும்‌ ஏழுபேரைப்பார்க்கிலும்‌ 
சோம்பேறி தன்‌ பார்வைக்கு அதிக 
ஞானமுன்னவன்‌. 


ஏழுபேரைப்‌ 
ஞானமுள்ளவன்‌ 
தனக்குத்தானே  நினைத்துக்கொள்கிறான்‌. 
இவ்வேழு பேரும்‌ புத்தியுள்ள மறுஉத்தரவு 
'சொல்லக்கூடியவர்கள்‌. இவர்கள்‌ 
ஆலிக்குரிய ஜீவியத்தில்‌ வளர்ச்சி 
பெற்றவர்கள்‌. வேதவாக்கியங்களை வாசித்து, 
தியானித்து, அதன்‌ இரகசியங்களை 
அறிந்திருக்கிறவர்கள்‌. தங்களுடைய 
பிரயாசம்‌ ஒருபோதும்‌ 
விருதாவாய்ப்போவதில்லை என்னும்‌ 
திடநம்பிக்கை இவர்களுக்கு உண்டு. 
தங்களுடைய எஜமான்‌ நல்லவர்‌ என்றும்‌, 
அவர்களுக்குத்‌ தாங்கள்‌ உண்மையுள்ள 
ஊழியக்காரர்கள்‌ என்றும்‌ இவர்கள்‌ 
தங்கள்‌ இருதயத்தில்‌ தியானித்து, 
சந்தோஷமாயிருக்கிறார்கள்‌. 


பார்க்கிலும்‌ 
என்று 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சோம்பேறியோ புத்தியுள்ள மறுஉத்தரவு 
சொல்லத்தகும்‌ ஏழுபேரைப்‌ பார்க்கிலும்‌, 
தன்னுடைய பார்வைக்கு தான்‌ அதிக 
ஞானமுள்ளவன்‌ என்று நினைத்துக்‌ 
கொள்கிறான்‌. இப்பி சிந்திக்கிறவன்‌ 
தன்னைத்தானே  வஞ்சித்துக்கொள்கிறான்‌. 
இவன்‌ ஒரு சோம்பேறி. ஒரு வேலையும்‌ 
செய்யாமல்‌ சும்மாமிருக்கிறவன்‌. இவன்‌ 
சோம்பேறியாகயிருந்தாலும்‌, சும்மாயிருக்கிற 
நேரத்தில்‌, தன்னைப்பற்றி உயர்வாக 
நினைக்கிறான்‌. இவன்‌ தன்னைப்பற்றி 
உயர்வாக நினைப்பதே இவனுடைய 
சோம்பல்தனத்திற்குக்‌ காரணம்‌. தனக்கு 
ஏற்கனெவே அதிக ஞானமுள்ளது என்று 
நினைப்பதினால்‌, இவன்‌ ஞானத்தைப்‌ 
பெறுவதற்கு ஒரு முயற்சியும்‌ எடுக்கமாட்டான்‌. 
தன்னைப்பற்றி இப்பி உயர்வாக 
நினைப்பதற்கு இவனுடைய சோம்பல்தனமே 
காரணம்‌. சோம்பேறி தன்னைத்தானே 
ஆராய்ந்து பார்க்கவேண்டும்‌. தன்னுடைய 
உண்மையான நிலமையை நிதானித்து, 
அறியவேண்டும்‌. நம்மை நாமே சோதித்துப்‌ 
பார்த்தால்தான்‌, நம்முடைய உண்மை நிலமை 
தழனக ட வாத்‌ 
கற்பனைகள்‌ நமக்கு ஏமாற்றத்தைத்தரும்‌. 


தனக்கடாத 
தலையிடுகிறவன்‌ 


நீதி 26:17 


நீதி 2012. வழியே போகையில்‌ 
தனக்கடாதவமக்கில்‌ தலையிடுகிறவன்‌ 
நாயைக்‌ காதைப்‌ 
பிடித்திழுக்கிறவனைப்போலிருக்கிறான்‌. 


நம்முடைய காரியங்களுக்கு நாம்‌ 
முக்கியத்துவம்‌ கொடுக்கவேண்டும்‌. நமக்கு 
சம்பந்தப்பட்ட வழக்கில்‌ மாத்திரமே நாம்‌ 
தலையிடவேண்டும்‌. பிறருடைய 
வழக்குகளில்‌ தலையிட்டு, நம்மால்‌ 
சமாதானம்‌ பண்ண முடியுமென்றால்‌. 
சமாதானம்‌ பண்ணவேண்டும்‌. அது மிகவும்‌ 
நல்லது. நாம்‌ பிறரோடு வழக்காடிக்‌ 
கொண்டிருக்கக்கூடாது. எல்லோரோடும்‌ 
சமாதானமாகயிருக்க வேண்டும்‌. 
மற்றவர்களுடைய நாம்‌ 
தேவையில்லாமல்‌ நமக்கு 
பிரச்சனை வரும்‌. 


வழக்கில்‌ 


வழக்குகளில்‌ 
தலையிட்டால்‌. 





ழ்‌ ளா 
யாய 


நாயை. காதைப்பிடித்து இழுத்தால்‌. 
அது நம்மைப்‌ பார்த்து குலைக்கும்‌. 
நம்முடைய கையைக்‌ கடித்துவிடும்‌. வழியிலே 
போகையில்‌ தனக்கடாத வழக்கில்‌ 
'தலையிடுகிறவன்‌, நாயை காதைப்பிடித்து 
இழுக்கிறவன்‌ போலிருக்கிறான்‌ என்று 
சாலொமோன்‌ சொல்லுகிறார்‌. சும்மாயிருக்கிற 
நாயை  காதைப்பிடித்து இழுத்தால்‌ அது 
குடிக்கத்தான்‌. செய்யும்‌. நாம்‌ நம்முடைய 
வேலையைப்‌ பார்த்துக்கொண்டு போனால்‌ 
அது நம்மை ஒன்றும்‌ செய்யாது. 
அதுபோலவே, நம்முடைய அன்றாட 
ஜீவியத்தில்‌ நாம்‌ நம்முடைய காரியங்களை 
மாத்திரம்‌ கவனிக்கவேண்டும்‌. நமக்கு 
சம்பந்தமில்லாத காரியங்களில்‌ தலையிட்டு 
நம்மைக்‌ காயப்படுத்தக்கூடாது. நம்மை 
நாமே சேதப்படுத்திக்கொள்ளக்கூடாது. 


தனக்கடுத்தவனை 
வஞ்சிக்கிறவன்‌' 
நீதி 25:18,19 


2518. 
அம்புகளையும்‌ 
'கேதுவானவைகளையும்‌. 
பைத்தியக்காரன்‌ 


நீதி 
கொள்ளிகனையும்‌ 
சாவும்‌ 
எறிகிற 
எப்படியிருக்கிறானோ, 


நீதி 26:19. அப்படியே, 
தனக்குத்‌ த்க்‌ பத்வா தன்‌ 
வினையாட்டுக்கல்லவோ ய்தேன்‌ 


என்று சொல்லுகிற 
இருக்கிறான்‌. 


ல்‌ 


ஒரு சிலர்‌ பிறருக்கு 
விரோதமாகத்‌ தீங்கு நினைப்பார்கள்‌. 
சநிஆலோசனைபண்‌ணுவார்கள்‌. தங்களால்‌ 
பிறரை வஞ்சகமாக கெடுக்க முடியுமென்று 
நினைப்பார்கள்‌. இப்படிப்பட்டவர்கள்‌ 
பமித்தியக்காரர்கள்‌. தனக்கடுத்தவனை 
வஞ்சித்து. தான்‌ விளையட்டுக்கல்லவோ. 
செய்தேன்‌ என்று சொல்லுகிற மனுஷன்‌ 
பயித்தியக்காரன்‌. இவன்‌ பிறருக்கு 
விளையாட்டாக தீங்கு செய்கிறான்‌. 
துணிகரமாகப்‌ பாவம்‌ செய்கிறான்‌. இந்தப்‌ 
பிரபஞ்சத்தில்‌ துணிகரமாகப்‌ பாவம்‌ 
செய்கிறவர்கள்‌. பயித்தியக்காரர்கள்‌. 
தங்களுக்கு வரவிருக்கும்‌ தண்டனையையும்‌, 
ஆக்கினைத்தீர்ப்பையும்‌ அறியாதவர்களாக, 
இப்படிப்பட்ட பயித்தியக்காரர்கள்‌ 
'துணிகரமாய்ப்‌ பாவம்‌ செய்கிறார்கள்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


துணிகரமாய்ப்‌ பாவம்‌ செய்கிறவர்கள்‌ 
தாங்கள்‌ செய்கிற பாவங்களையும்‌ 
ஒத்துக்கொள்வதில்லை. விளையாட்டுக்கு 
செய்ததாக சாக்குபோக்கு சொல்லுகிறார்கள்‌. 
கன்‌ வேதனையாகயிருப்பது 
விளையாட்டாகயிருக்கிறது. 
தட எ வாடலது ஆபத்தானது. 
கூர்மையான பட்டயத்தோடு விளையாடுவது 
காயத்தை. உண்டு 
பண்ணும்‌. கொள்ளிகளையும்‌, 
அம்புகளையும்‌ சாவுக்கேதுவானவைகளையும்‌ 
பமித்தியக்காரன்‌ கையில்‌ கொடுக்கக்கூடாது. 
அவனுக்கு அவற்றை எப்படி பயன்படுத்த. 
வேண்டுமென்று தெரியாது. தாறுமாறாகப்‌ 
பயன்படுத்தி பிறரையும்‌ அழித்துப்போடுவான்‌, 
முடிவில்‌ தன்னையும்‌ அழித்துப்போடுவான்‌. 
இவனுக்கு தெளிந்த சிந்தனையில்லை. 
தனக்கடுத்தவனை வஞ்சித்து, 
விளையட்டுக்கல்லவோ செய்தேன்‌ 
என்று சாக்குபோக்கு சொல்லுகிறவன்‌ 
பமித்தியக்காரனைப்போல இருக்கிறான்‌. 
செய்கிறவன்‌ 
உண்மையான 
பாவங்களுக்கு 
நம்முடைய 


பாவம்‌ 
மனந்திரும்பவேண்டும்‌. 
மனதோடு நம்முடைய 
மனந்திரும்பும்போது, கர்த்தர்‌ 
பாவங்களை மன்னிக்க 
உண்மையுள்ளவராயிருக்கிறார்‌. நம்முடைய 
பாவங்கள்‌ மன்னிக்கப்படவில்லையென்றால்‌ 
நமக்கு அழிவு வரும்‌. பாவத்தின்‌ சம்பளம்‌ 
மரணம்‌. நம்மை நேசிப்பதுபோல நாம்‌ 
பிறரையும்‌ நேசிக்கவேண்டும்‌. பிறரை 
வஞ்சிக்கவேண்டும்‌ என்னும்‌ தீயசுபாவம்‌ 
நம்மிடத்தில்‌ சிறிதும்‌ இருக்கக்கூடாது. 
பிறருக்கு விரோதமாய்‌ வஞ்சனையாய்த்‌ தீங்கு 
செய்கிறவர்கள்‌ அழிந்துபோவார்கள்‌. 


கோன்சொல்லுகி றவன்‌' 
நீதி 26:20-22 


நீதி 20:90, விறகில்லாமல்‌ நெருப்பு 
அவியும்‌; கோன்‌ சொல்லுகிறவனில்லாமல்‌ 
சண்டை அடங்கும்‌. 


நீதி 26:21. கரிகவ்‌ தழலுக்கும்‌, விறகு. 
நெருப்புக்கும்‌ ஏதுவானதுபோல, 
வாதுப்பிரியன்‌: சண்டைகளை. 
மூட்டுகிறதற்கு ஏதுவான வன்‌. 





i THE 
WEFT 


நீதி 28:22. கோள்காரனுடைய 
வார்த்தைகள்‌. விளையாட்டுப்‌. 
போலிருக்கும்‌ ஆணாலும்‌ அவைகள்‌ 
உள்ளத்திற்குன்‌ தைக்கும்‌. 


கோள்சொல்லுவது 
போன்றது. இது 
நன்மையான 
அவித்துப்போடும்‌. 
சமுதாயத்திலும்‌ 
உண்டுபண்ணும்‌. 
சொல்லுகிறவர்களுக்கு 
செவியை 
கோள்சொல்லுகிறவர்கள்‌ 
ஸ்‌ ய்‌ ஊற்றி, அதை அதிகமாய்‌ எரிய 
வைக்கிறவர்கள்‌. கோள்சொல்லுகிறவர்களால்‌. 
தீ பற்றியெரியும்‌. கரிகள்‌ தழலுக்கும்‌, விறகு 
நெருப்புக்கும்‌ ஏதுவானது. வாதுப்பிரியன்‌ 
சண்டைகளை மூட்டுகிறதற்கு ஏதுவானவன்‌. 
இவன்‌ சொல்லுகிற கட்டுக்கதைகளும்‌, 
புறங்கூறுதலும்‌, கோள்சொல்லுதலும்‌ அக்கினி 
பிளம்பு போன்றவை. 

கோள்சொல்லுகிறவன்‌ பிறருடைய 
இரகசியத்தை வெளிப்படுத்துவான்‌. 
உண்மையை பொய்யென்று சொல்லுவான்‌. 
பொய்யை உண்மையென்று சொல்லுவான்‌. 
அமைதியாகவும்‌, சமாதானமாகவும்‌, 
சிநேகமாகவும்‌ இருக்கிறவர்கள்‌ மத்தியில்‌ 
கோள்சொல்லி, அவர்களுக்குள்ளே 
சண்டையை உண்டுபண்ணிவிடுவான்‌. 
விறகில்லாமல்‌ நெருப்பு அவியும்‌. விறகை 
எடுத்துவிட்டால்‌ நெருப்பு அணைந்துபோகும்‌. 
அதுபோலவே கோள்சொல்லுகிறவன்‌ 
இல்லையென்றால்‌ சண்டை அடங்கிவிடும்‌. 
கோள்சொல்லுகிறவன்‌ அதிகமாய்‌ கோள்‌ 
சொல்லச்‌ சொல்ல சண்டை அதிகரிக்கும்‌. 
வாதுப்பிரியன்‌ ன்‌ 
'கோள்சொல்லுகிற 
சண்டைகளை மூட்டிவிடுவான்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


து 

அன்பையும்‌, ஐக்கியத்தையும்‌ 

ன்‌ விசுவாசிகள்‌ 

இப்படிப்பட்டவர்கள்‌ 
உண்டுபண்ணிவிடுவார்கள்‌. 
கோள்சொல்லுகிறவர்களோடு நாம்‌ சகவாசம்‌ 
வைத்துக்‌ கொள்ளக்கூடாது. 
கோள்காரனுடைய வார்த்தைகள்‌ விளையாட்டு 
போலிருக்கும்‌. ஆனாலும்‌ அவைகள்‌ 
உள்ளத்திற்குள்‌ தைக்கும்‌. மனத்திற்கு. 
வேதனையையும்‌ வருத்தத்தையும்‌ கொடுக்கும்‌. 


தியநெஞ்சம்‌ 
நீதி 26:23 


தீதி 26:28. நேச அனலைக்‌ காண்பிக்கிற 
உதடுகளோடு கூடிய தீயநெஞ்சம்‌. 
வென்னிப்‌ பூச்சு பூசிய ஓட்டைப்‌ 
போலிருக்கும்‌. 


ம்‌ அய்‌ இந்த வசனத்திற்கு 

விதமா: வியாக்கியானம்‌ 
அவற்றின்‌ விவரம்‌: 

தீயநெஞ்சம்‌ 
நேச அனலைக்‌ காண்பிக்கிற 
உதடுகளினால்‌. வெளிப்படுத்தப்படும்‌. 
தீயநெஞ்சமுள்ளவர்களுடைய சிந்தை தீமை 
நிரம்பியதாயிருப்பதுபோல, அவர்களுடைய 
உதடுகளின்‌. வார்த்தைகளும்‌ தீமை 
நிரம்பியதாயிருக்கும்‌. அவர்கள்‌ 
பொறாமையினால்‌ நிறைந்து பேசுவார்கள்‌. 
தீயநெஞ்சமும்‌ தீயவார்த்தைகளும்‌ எப்போதும்‌ 
இணைந்திருக்கும்‌. அது வெள்ளிப்பூச்சு 
பூசிய  ஓட்டைப்போலிருக்கும்‌. ஒட்டை 
உடைத்துப்போட்டால்‌, அதில்‌ 
பூசப்பட்டிருக்கும்‌ வெள்ளியை தனியாக 
எடுத்துவிடலாம்‌. ஓட்டிலிருந்து வெள்ளியை 
எடுத்துவிட்டால்‌ உடைந்த ஓடு ஒன்றுக்கும்‌ 
பிரயோஜனப்படாது. அது குப்பையில்‌. 
தூக்கி எரிவதற்குத்தான்‌ ஏற்றது. 


இரண்டு 
சொல்லுகிறார்கள்‌. 
வருமாறு. 





ழ்‌ நயனா 
யாய 


2. தீயநெஞ்சத்தில்‌ நேச அனலைக்‌. 
காண்பிக்கிற உதடுகள்‌ மறைந்திருக்கும்‌. 
இவர்கள்‌ மாய்மாலம்‌ பண்ணுவார்கள்‌. 
இவர்களுடைய உள்ளத்தில்‌ வஞ்சகம்‌. 
இருக்கும்‌. வார்த்தையில்‌ நேசமும்‌, அன்பும்‌ 
இருக்கும்‌.  சிநேகமாக. 


ஓட்டைப்போலிருக்கிறார்கள்‌. 
வெளிப்பார்வைக்கு வெள்ளியைப்போல 
தெரியும்‌. வெள்ளியை உரசி எடுத்துவிட்டால்‌. 
உள்ளே இருப்பது மண்‌  ஓடுதான்‌. 
ஞானமுள்ளவர்கள்‌ மனுஷருடைய 
பேச்சுக்களை ஆராய்ந்து பார்க்கவேண்டும்‌. 
இருதயத்தின்‌ நிறைவினால்‌ வாய்பேசம்‌. 
தீயநெஞ்சமுள்ளவர்ளோ, தங்கள்‌ 
மாய்மாலத்தை மறைத்து, நல்லவர்கள்போல 
ஞானமுள்ளவர்கள்‌ 
இருதயத்தை ஆராய்ந்து: 
அவர்களுடைய மெய்யான 
சபாவங்களை அறிந்துகொள்ளவேண்டும்‌. 


பகைஞன்‌ 


நீதி 26:24-26. 


நீதி 28:24. பகைஞன்‌ தன்‌ உன்னத்தில்‌ 
கபடத்தை மறைத்து, தன்‌. 
உதடுகவினால்‌ சூதுபேசுகிறான்‌. 


நீதி 2025, அவன்‌ இதம்பேசினாலும்‌ 
அவனை நம்பாதே; அவன்‌ 
இருதயத்தில்‌ ஏழு  அருவருப்புகள்‌ 
உண்டு. 


நீதி 28:26. பகையை வஞ்சகமாய்‌ 
மறைத்து வைக்கிறவனெவனோ, 
அவனுடைய பொல்லாங்கு மகா 
சபையிலே வெளிப்படுத்தப்படும்‌. 


மனுஷரிடத்தில்‌ மாய்மாலம்‌. 
காணப்படுகிறது. உண்மையும்‌ நேர்மையும்‌ 
குறைவாயிருக்கிறது. இது மனுஷரிடத்தில்‌: 
காணப்படுகிற பொதுவான சுபாவம்‌. தங்கள்‌ 
இருதயத்தில்‌ அருவருப்புக்கள்‌ இருந்தாலும்‌, 
ஒரு சிலர்‌ அதை மறைத்து, இதமாகப்‌ 
பேசுவார்கள்‌. இவர்கள்‌ மிகவும்‌: 
ஆபத்தானவர்கள்‌. ஆட்டின்‌ தோலைப்‌ 
போர்த்திருக்கிற ஒநாய்களைப்‌ போன்றவர்கள்‌. 
வெளித்தோற்றத்திற்கு  ஆடுகளைப்போல 
அமைதியாகயிருப்பார்கள்‌. உள்ளத்திலோ 
பட்சிக்கிற ஓநாய்களாகயிருப்பார்கள்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இப்படிப்பட்ட  பகைஞர்கள்‌ 
உள்ளத்திலிருக்கும்‌ 
மறைத்துவிடுகிறார்கள்‌. 
உதடுகளினால்‌ சூது பேசுகிறார்கள்‌. 


நம்மை நேசிப்பதுபோலவே 
பிறரையும்‌ நேசிக்கவேண்டும்‌. 

இருதயத்தில்‌ அன்பு இருக்காது. அங்கு 
பகை இருக்கும்‌. உண்மை இருக்காது. 
பொய்யும்‌ சூதும்‌ இருக்கும்‌ இப்படிப்பட்ட 
மாய்மாலக்காரர்கள்‌ மற்றவர்கள்மீது, 
பகையாகமிருப்பார்கள்‌. னால்‌ 
அவர்களோடு  சிநேகமாகப்‌ பேசுவதுபோல. 
நடிப்பார்கள்‌. இவர்களுடைய உதடுகள்‌ 
மாய்மாலம்‌ நிரம்பியவை. இவை 
நேசஅனலைக்‌  காண்பிக்கிற உதடுகள்‌. 
இவர்களுடைய உள்ளமோ  தீயநெஞ்சம்‌, 
காயீன்‌ ஆபேலோடு நயமாய்ப்‌ பேசினான்‌. 
ஆனால்‌ அவனுடைய இருதயத்தில்‌ 
காயீன்மீது பொறாமையிருந்தது. முடிவில்‌ 
காயீன்‌ தன்‌ சகோதரன்‌ ஆபேலைக்‌ 
கொன்றுபோட்டான்‌. 


வஞ்சகர்கள்‌ பகையை பிரத்தியட்சமாய்‌ 

வெளிப்படுத்துவதில்லை. இவர்கள்‌ பகையை 

மறைத்துவைப்பார்கள்‌. 

விரோதமாக நீங்கு 

ம்‌ என்னும்‌ எண்ணம்‌ 

இருதயத்திலிருக்கும்‌. 

ஆனால்‌ இந்தத்‌ துர்க்குணத்தை அவர்கள்‌ 

வெளிப்படுத்தமாட்டார்கள்‌. தங்களை 

நல்லவர்கள்போல காண்பித்துக்கொள்வார்கள்‌. 

சிநேகிதர்களைப்போல பேசுவார்கள்‌. மனுஷர்‌ 

பேசுகிற எல்லா வார்த்தைகளையும்‌ நாம்‌ 

அவர்கள்‌ இதமாகப்‌ 

அன்பாகப்‌ பேசினாலும்‌, 

இருதயங்களையும்‌ நாம்‌ 

பார்க்கவேண்டும்‌. நமக்கு 

அறிமுகமானவர்கள்‌, 

தங்களை 

ஆகியோருடைய 

ம்‌ மற்றவர்கள்‌ 

விஷயத்தில்‌ நாம்‌ கவனமாயிருக்கவேண்டும்‌. 

அவர்கள்‌ இருதயத்தில்‌ ஏழு அருவருப்புக்கள்‌ 
இருப்பதற்கு வாய்ப்புக்கள்‌ உள்ளது. 





ழ்‌ நள 
யாய 


துன்மார்க்கன்‌ பகையை சிறிதுகாலம்‌ 
வஞ்சகமாய்‌ மறைத்து வைக்கலாம்‌. 
அவனால்‌ எல்லோரையும்‌, எல்லா 
காலத்திலும்‌ ஏமாற்ற முடியாது. அவனுடைய 
பொல்லாங்கு ஒருநாள்‌ மகா சபையிலே 
வெளிப்படுத்தப்படும்‌. பொல்லாதவர்கள்‌ 
எப்படித்தான்‌ நல்லவர்கள்போல வேஷம்‌: 
போட்டாலும்‌, அவர்களுடைய பொல்லாப்பு 
ஒரு நாள்‌ பிரத்தியட்சமாய்‌ வெளியாகும்‌. 
இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமாக நாம்‌. 
மிகவும்‌ எச்சரிப்பாயிருக்கவேண்டும்‌. 
இவர்களிடமிருந்து நம்மைப்‌ பாதுகாக்க, 
அன்பு என்னும்‌ கவசத்தை நாம்‌ எப்போதுமே 
அணிந்திருக்கவேண்டும்‌. 


படுகுழியை வெட்டுகிறவன்‌ 
நீதி 26:27 


நீதி 26:27. பழியை 'வெட்டுகிறவன்‌. 
தானே அதில்‌ விழுவான்‌; கல்லைப்‌ 
புரட்டுகிறவன்‌ மேல்‌ அந்தக்‌ கல்‌ திரும்ப 
விழும்‌. 


பறவிக்களு த்‌ செய்தவர்கள்‌, 
தாங்கள்‌ தீங்கினால்‌ 
ப்‌ 
சதிஆலோசனை பண்ணுகிறவர்கள்‌, 
சதியின ம்‌ 


கக்கு அர்க்‌ 
தங்கள்‌ 
லேயே மோசம்‌ போவார்கள்‌. 
படுகுழியை வெட்டுவது கல்லைப்‌ 
புரட்டுவதுபோல கடினமான வேலை. பிறரை 
A = குழ்‌ 3 


வல்‌ பழிவாங்குதலும்‌ 'இவர்க்மீத 
திரும்பி வரும்‌. 


படுகுழியை வெட்டுகிறவர்களும்‌, 
கல்லைப்‌ புரட்டுகிறவர்களும்‌ முரட்டுத்தனமாய்‌ 
வேலை செய்வார்கள்‌. மற்றவர்களுக்கு 
விரோதமாக. சதிபண்ணுகிறவர்களும்‌, 
இவர்களைப்‌ போலவே 
முரட்டுத்தனமாயிருப்பார்கள்‌. 

காண்பிக்கிற முரட்டுத்தனம்‌. 

வந்து விழும்‌. கல்லைப்‌ புரட்டுகிறவன்மேல்‌: 
அந்தக்கல்‌ திரும்ப விழும்‌. துன்மார்க்கருக்கு 
அழிவு நிச்சயம்‌ வரும்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


குழியை 
ஆழமாக்கினான்‌; 
குழிமில்தானே விழுந்தான்‌. அவன்‌ தீவினை 
அவன்‌ சிரசின்‌ மேல்‌ திரும்பவும்‌, அவன்‌ 
கொடுமை அவன்‌ உச்சந்தலையின்மேல்‌ 
இறங்கும்‌" (சங்‌ 71516). “ஜாதிகள்‌ தாங்கள்‌ 
வெட்டின குழியிலே தாங்களே விழுந்தார்கள்‌; 
அவர்கள்‌ மறைவாய்‌ வைத்த வலையில்‌ 
அவர்களுடைய காலே அகப்பட்டுக்கொண்டது. 
கர்த்தர்‌... தாம்‌ செய்த நியாயத்தினால்‌. 
அறியப்படுகிறார்‌: துன்மார்க்கன்‌ தன்‌ 
கைகளின்‌ செய்கையிலே சிக்கிக்கொண்டான்‌" 
(சங்‌ 9:1516). 


வெட்டி, 


கன்னநாவு 
நீதி 26:28 


நீதி 2:28. கன்னநாவு தன்னால்‌ 
ட்‌ பகைக்கும்‌; 


அழிவை 


கள்ளநாவும்‌, இச்சகம்‌ பேசும்‌ வாயும்‌ 

உண்டுபண்ணும்‌. கள்ளநாவு 
தன்னால்‌ கிலேசப்பட்டவர்களைப்‌ பகைக்கும்‌. 
இந்த நாவு பிறரை வெறுக்கிறது. 
அவர்களைப்‌ பகைக்கிறது. ஆகையினால்‌ 
அவர்களுக்கு விரோதமாக கள்ளத்தனமான 
வார்த்தைகளைப்‌ பேசுகிறது. கள்ளநாவு 
உண்மை பேசாது. கள்ளநாவின்‌ கபடப்‌ 
பேச்சுக்கள்‌ எல்லோருக்கும்‌ பிரத்தியட்சமாய்த்‌ 
தெரியும்‌. கள்ளநாவு உடையவர்கள்‌ தங்கள்‌ 
பகையை மறைக்காமல்‌ வெளிப்படையாகவே 
தீங்கு பேசுவார்கள்‌. பிறருக்கு விரோதமாக 
சண்டை போடுவார்கள்‌. 


கள்ளநாவைலிட இச்சகம்‌ பேசும்‌ வாய்‌ 
மிகவும்‌ ஆபத்தானது. இது மற்றவர்களுக்கு 
விரோதமாக இரகசியமாய்த்‌ தீங்கு செய்யும்‌. 
சதிஆலோசனை பண்ணும்‌. மற்றவர்களைப்‌ 
புகழ்ந்து பேசுவதுபோல பேசும்‌. ஆனால்‌ 
இவர்களுடைய உள்ளத்திலோ 
பகையிருக்கும்‌. பேச்சுக்கள்‌ 
இனிமையாகயிருக்கும்‌. இருதயத்தில்‌ 
வஞ்சகம்‌ நிரம்பியிருக்கும்‌. இச்சகம்‌ பேசும்‌ 
வாயை உடையவர்களின்‌ இருதயத்தை நாம்‌ 
ஆராய்ந்து பார்க்கவேண்டும்‌. 





டட நீதிமொழிகள்‌ - விரிவுரை (பியி 
ரியா PROVERBS - COMMENTARY PUBLISHERS 


மனுஷன்‌ முகத்தைப்‌ பார்க்கிறான்‌. 
கர்த்தரோ மனுஷருடைய இருதயத்தை 
ராய்ந்து பார்க்கிறார்‌. கர்த்தருடைய 
பையினால்‌ விசுவாசிகளாகிய நாமும்‌, 
ர்த்தர்‌ கொடுக்கிற ஞானத்தைப்‌ 

படுத்தி, மனுஷருடைய இருதயத்தை 
ஆராய்ந்து பார்க்கவேண்டும்‌. கள்ளநாவு 
உடையவர்களைவிட இச்சகம்‌ பேசும்‌ வாமை 
உடையவர்கள்‌ மிகவும்‌ ஆபத்தானவர்கள்‌. 
கள்ளநாவை உடையவர்கள்‌ நம்மீதுள்ள 
பகையை ப்‌ க்‌ 
காண்பிப்பார்கள்‌. 
உடையவர்களோ நம்மோடு உறவாடி நம்மை 
கெடுத்துப்போட நினைப்பார்கள்‌. 





ழ்‌ நயனா 
ஈயா 


நாளையத்தினம்‌ 


நீதி 271 


நீதி 2... நாளையத்தினத்தைக்‌ 
குறித்துப்‌ பெருமைபாராட்டாதே; 
ஒருநான்‌ பிறப்பிப்பதை அறியாயே. 


நம்மைப்பற்றி நாம்‌ பெருமையாக 
நினைக்கக்கூடாது. நாளையத்தினத்தைக்‌ 
குறித்தும்‌ நாம்‌ பெருமை பாராட்டக்கூடாது. 
நாளையத்தினத்தை மாத்திரமல்ல, இனிமேல்‌ 
வரப்போகிற வாரங்களையும்‌, மாதங்களையும்‌, 
வருஷங்களையும்‌ குறித்தும்‌ நாம்‌ பெருமை 
பாராட்டக்கூடாது.  நாளையத்தினத்திற்காக: 
நாம்‌ ஆயத்தமாயிருக்கவேண்டும்‌. 
ஆயத்தமாயிருப்பது வேறு. பெருமை 
பாராட்டுவது வேறு. நாளையத்தினத்தைக்‌ 


குறித்து 
திட்டமிட்டு, 
ஆயத்தமாயிருக்கவேண்டும்‌. 

கியமான வேலைகளை நாளைக்கு 
நதன்றைவ்‌ என்று). கதன்‌ 
தள்ளிப்போடக்கூடாது. 
குர்த்தரிபமிருந்து இரட்சிப்பைப்‌ 
பெற்றுக்கொள்ள விரும்புகிறவர்கள்‌ அதை 
இன்றைக்கே  பெற்றுக்கொள்ளவேண்டும்‌. 
இன்றே இரட்சணியநாள்‌. இன்று 
தேவனுடைய சத்தத்தை நாம்‌ 
கேட்போமானால்‌, இன்றைக்கே மனந்திரும்பி 


மனந்திரும்பிக்கொள்ளலாம்‌ என்று தாமதம்‌ 


பண்ணுவது நமக்கு பேராபத்தை 
விளைவிக்கும்‌. 


நாளை என்ன நடைபெறும்‌ என்பது. 
நமக்குத்‌ தெரியாது. இனிமேல்‌ நடைபெறப்‌ 
போகிற காரியங்களை தேவன்‌ தமது 
தெய்வீக ஞானத்தினால்‌, நமக்கு மறைவாக 
வைத்திருக்கிறார்‌. நாளையத்தினத்தில்‌ 
நடைபெறப்போகிற காரியங்களைச்‌ 
சந்திப்பதற்கு, கர்த்தருக்குள்‌ 
'பெலப்படவேண்டும்‌. கர்த்தருடைய 
ஆலோசனைகளைப்‌ பெற்றுக்கொண்டு. 
ஆயத்தமாயிருக்க வேண்டும்‌. 


நாம்‌ 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நாளையத்தினத்தின்‌ 
சந்திக்கப்படவேண்டும்‌ 
கர்த்தரையே 
கர்த்தருடைய 
ஆயத்தமாயிருக்கிறவர்கள்‌. பிதாவானவர்‌ 
தம்முடைய ஆதீனத்திலே வைத்திருக்கிற 
காலங்களையும்‌ வேலைகளையும்‌ அறிகிறது. 
நமக்கு அடுத்ததல்ல (அப்‌ 1:7). 
கர்த்தருக்கே தெரிந்திருக்கிற. 

மறைவான இரகசியங்கள்‌ 

உரியவை. வெளிப்படுத்தப்பட்டவைகள்‌ 
மாத்திரம்‌ நமக்கும்‌, நம்முடைய 
சந்ததியாருக்கும்‌ உரியவை. 


தேவைகள்‌ 

என்று, நாம்‌ 
சார்ந்திருக்கவேண்டும்‌. 
பிள்ளைகள்‌ 


அத்நியனே 
புகழட்டும்‌ 
நீதி 27:2 


நீதி 272. உன்‌ வாய்‌ அல்ல, 
புறத்தியானே உன்னைப்‌ புகழட்டும்‌; 
உன்‌ உதடு அல்ல, அத்நியனே 
உன்னைப்‌ புகழட்டும்‌. 


நம்முடைய நற்கிரியைகள்‌ 
புகழ்ச்சியாயிருக்கும்‌. 
புகழவேண்டும்‌ என்று 
கொண்டிருக்கக்கூடாது. 
சிந்திக்கவேண்டுமென்று 
பவுல்‌ இவ்வாறு ஆலோசனை சொல்றதா 
ஒன்றுக்குப்‌ கவலைப்படாமல்‌, 
உங்கள்‌ 
ம ஸ்நோத்திரத்தோடே 
ஜெபத்தினாலும்‌ கண்டுக்‌ 
தெரியப்படுத்துங்கள்‌. 
அப்பொழுது. எல்லாப்‌ புத்திக்கும்‌ மேலான 
தேவசமாதானம்‌ உங்கள்‌ இருநயங்களையும்‌ 
ம்‌ கிறிஸ்து 
காத்துக்‌ 
சகோதரரே, 
உண்மையுள்ளவைகளெவைகளோ, 
ஒழுக்கமுள்ளவைகளெவைகளோ.,. 
நீதியுள்ளவைகளெவைகளோ 
கற்புள்ளவைகளெவைகளோ, 
அன்புள்ளவைகளெவைகளோ, 
நற்கீர்த்தியுள்ளவைகளெவைகளோ, 
புண்ணியம்‌ எதுவோ, புகழ்‌ எதுவோ, 
அவைகளையே சிந்தித்துக்கொண்டிருங்கள்‌" 
(பிலி 4:6-8). 


நாம்‌ 





ழ்‌ நள 
யாய 


நாம்‌ ஒரு நற்கிரியையை செய்து முடித்த 
பின்பு, அதற்காக நம்மை நாமே புகழ்ந்து, 
கொள்ளக்கூடாது. நம்முடைய வாயோ, 
நம்முடைய உதடோ நம்மைப்‌ புகழுவது 
மெய்யான புகழல்ல. து தற்பெருமை. 
நம்முடைய கிரியைகளை 
வெளிப்படுத்தாமலிருக்கவும்‌ கூடாது. 
விளக்கை கொளுத்தி மரக்காலுக்குள்‌. 
மூடிவைப்பதும்‌ ஞானமான செயல்ல. 
விளக்கைக்‌ 
விளக்குத்தண்டின்மீது 


காரியங்களை வெளிப்படுத்துவது தவறில்லை. 
ஆனாலும்‌ நம்முடைய செய்கைகளை நாமே 
பாராட்டுவது நமக்கு நல்லதல்ல. 


மூடனுடைய கோபம்‌ 
நீதி 27:3,4 


நீதி 2, கல்‌ கனமும்‌, மணல்‌ 
பாரமுமாயிருக்கும்‌; முடனுடைய 
கோபமோ இவ்விரண்டிலும்‌ பாரமாம்‌. 


நீதி 27:4. உக்கிரம்‌ கொடுமையுள்ளது, 
கோபம்‌ திஷ்டூரமுன்னது; 
பொறாமையோவென்றால்‌, அதற்கு. 
முன்னிற்கத்தக்கவன்‌ யார்‌? 


மூடனுடைய கோபம்‌ மிகவும்‌ 
ஆபத்தானது. மூடனுக்கு கோபம்‌ வந்தால்‌ 
அவன்‌ நிதானத்தை இழந்துவிடுவான்‌. 
என்ன பேசுகிறோம்‌ என்பதைப்பற்றியோ, 
அல்லது. என்ன செய்கிறோம்‌. 
என்பதைப்பற்றியோ கவலைப்படமாட்டான்‌. 
தாறுமாறாகப்‌ பேசுவான்‌. கல்‌ கனமுள்ளது. 
மணல்‌ பாரமுள்ளது. மூடனுடைய கோபம்‌ 
இவ்விரண்டிலும்‌ அதிக. கனமும்‌ 
பாரமுமுள்ளது. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
UBLISHERS 


நம்முடைய கோபத்தை நாம்‌ 
அடக்கவேண்டும்‌. மனுஷருடைய ஆலி 
மனுஷருக்குக்‌ கட்டுப்பட்டிருக்கும்‌. நம்முடைய 
கோபத்தை நாம்‌ 
அடக்காமலிருப்போமென்றால்‌, அதன்‌ 
பாரத்தில்‌ நாம்‌  மூழ்கிவிடுவோம்‌. 
மூடனுடைய கோபம்‌ பிறர்மீது 
சுமையாக வந்திறங்கும்‌. தன்னை 
கோபப்படுத்துகிறவர்களை மூடன்‌ 
சும்மாவிடமாட்டான்‌. கோபமடைகிற மூடன்‌ 
நிதானமிழந்து பிறருக்குத்‌ தீங்கு செய்வான்‌. 
ஆகையினால்‌ மூடனோடு 
ஐக்கியமில்லாமலிருப்பது நமக்கு நல்லது. 
மூடனோடு பேசும்போதோ அல்லது 
பழகும்போதோ, அவனுக்கு கோபம்‌ 
உண்டுபண்ணிவிடாதவாறு குவனமாயிருக்க 
வேண்டும்‌. மூடன்‌ நிதானமாகமிருந்தால்‌, 
அவனுக்கு யதார்த்தமான வார்த்தைகளைச்‌ 
சொல்லி புத்திசொல்லலாம்‌. மூடன்‌ 
கோபமாகமிருந்தால்‌ அவனுடைய சமுகத்தை 
விட்டே விலகிப்போய்விடவேண்டும்‌. 


உக்கிரம்‌ கொடுமையுள்ளது. உக்கிர 
கோபமுள்ளவர்கள்‌ மிருககுணமுள்ளவர்கள்‌. 
மிருகங்களைப்போல ற்றவர்களைப்‌ 
பட்சித்துப்போடுவார்கள்‌. 

நிஷ்டூரமுள்ளது. உக்கிரகோபமுள்ளவர்கள்‌ 
பிறர்மீது பகையை வளர்த்துக்கொள்வார்கள்‌ 
தங்களுடைய துர்க்குணத்தை இரகசியமாய்‌ 
மறைத்து வைப்பார்கள்‌. மற்றவர்கள்‌ 
செழிப்பாய்‌ வாழ்வதைப்‌ பார்த்து 
பொறாமைப்படுவார்கள்‌. பிறரைப்‌ 
பழிவாங்கவேண்டுமென்று நினைப்பார்கள்‌. 
உக்கிர கோபமுள்ளவர்களும்‌, 
பொறாமையுள்ளவர்களும்‌. மிகவும்‌ 
ஆபத்தானவர்கள்‌. 


வாகி 
பொறாமைப்பட்டான்‌. 
பொறாமையினால்‌ 
கொன்றுபோடவேண்டுமென்று அவன்மீது 
ஈட்டியை எரிந்தான்‌. சவலால்‌ தன்னுடைய 
பொறாமையை கட்டுப்படுத்த முடியவில்லை. 
நிதானமிழந்து செயல்பட்டான்‌. கோபம்‌ 
நிஷ்டூரமுள்ளது. பொறாமைக்கு முன்பாக 
யாராலும்‌ நிற்கமுடியாது. 


ஏற்பாட்டுக்காலத்தல்‌ 
தாவீதின்மீது, 
தன்னுடைய 
தாவீதைக்‌ 


சவுல்‌ 





ழ்‌ நயனா 
யாய 


வெளிப்படையான 
கொள்ளுதல்‌ 
நீதி 27:5,8 


நீதி 270, மறைவான சிநேகத்தைப்‌ 
பார்க்கிலும்‌ வெளிப்படையான 


கடிந்துகொள்ளுதல்‌ நல்லது. 


நீதி 27:6, சிநேகிதன்‌ அடிக்கும்‌ அடி.கன்‌ 
உண்மையானவைகண்‌; சத்துரு இடும்‌. 
முத்தங்கனோ வஞ்சனையுன்னவைகன்‌. 


நாம்‌ சுஷந்துகொள்ளப்படுவது நமக்கு 
நல்லது, நம்முடைய தப்பிதங்களை நமக்கு. 
எடுத்துச்‌ சொல்லக்கூடிய சிநேகிதர்கள்‌ 
நமக்குத்‌ தேவை. சிநேகிதன்‌ அடிக்கும்‌ 
அடிகள்‌ உண்மையானவைகள்‌. அடிகளால்‌ 
காயங்களும்‌, வேதனைகளும்‌ வரலாம்‌. 
இந்த வேதனைகள்‌ சொற்பகாலம்‌ மாத்திரமே 
இருக்கும்‌. மருத்துவர்‌ நோயாளிக்கு: 
சிகிச்சை கொடுக்கும்போது மருந்துகளைக்‌ 
கொடுப்பார்‌ மருந்து வாய்க்கு 
ருசியாகமிருக்காது. அது நாவுக்கு 
இனிமையாகயிராது. ஆனாலும்‌ அந்த 
மருந்து நமக்குத்‌ தேவை என்று 
தீர்மானித்து, மருத்துவர்‌ அதை நமக்குக்‌ 
டுப்பார்‌ அது நம்முடைய 
நல்லதுமறைவான 
நகத்தைப்‌ பார்க்கிலும்‌ வெளிப்படையான 
கடிந்துகொள்ளுதல்‌ நல்லது. 
சத்துருக்களைக்‌ குறித்து 
எச்சரிக்கையோடிருக்கவேண்டும்‌. 
இடும்‌ முத்தங்கள்‌ 
யூதாஸ்காரியோத்து இயேசுகிறிஸ்துவைக்‌ 
காட்டிக்கொடுப்பதற்காக அவரை 
முத்தமிட்டான்‌. அது சிநேகத்தின்‌ முத்தமல்ல. 
வஞ்சனையின்‌ முத்தம்‌. அது துரோகத்தின்‌ 
முத்தம்‌. கர்த்தர்‌ தாமே சத்துருக்களின்‌. 
முத்தங்களிலிருந்தும்‌, சூதுபேசுகிற. 
உதடுகளிலிருந்தும்‌, கள்ளநாவுகளிலிருந்தும்‌ 
நம்மைப்‌ பாதுகாப்பாராக. 


நாம்‌ 
சத்துரு. 
வஞ்சணையுள்ளது. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பசியுன்னவன்‌ 


நீதி 27:7 


நீதி ஐ, தருப்தியடைத்தவன்‌. 
தேன்கூட்டையும்‌ மிதிப்பான்‌; 
பசியுன்னவனுக்கோ கசப்பான 


பதார்த்தங்களும்‌ தித்திப்பாயிருக்கும்‌. 


தரித்திரர்கள்‌ அநேகக்‌ காரியங்களை 
ஐசுவரியவான்‌௧ளைப்போலவே அனுபவித்து 
மகிழுகிறார்கள்‌. ஐசுவரியவான்கள்‌ 
சந்தோஷமாயிருப்பதுபோல. தரித்திரரும்‌ 
சந்தோஷமாயிருக்கிறார்கள்‌. தரித்திரருக்கு 
திருப்தியான போஜனம்‌ இருக்காது. 
ப்‌ கத்தம்‌ 
வர்களால்தான்‌ 
போறனத்தை சந்தோஷமாய்ப்‌ புசிக்க முகம்‌ 
பசியுள்ளவனுக்கு கசப்பான பதார்த்தங்களும்‌ 
தித்திப்பாயிருக்கும்‌. பசி அதிகரிக்க. 
அதிகரிக்க, போஜனத்தின்‌ சுவையும்‌. 
அதிகரிக்கும்‌. 
நாம்‌ பசித்து புசித்தால்தான்‌ 
போஜனம்‌ சுவை நிரம்பியதாயிருக்கும்‌ 
ஜகவரியலான்கன்‌ அதிகமாய்ச்‌ சாப்பிட்டு 
பசியில்லாதிருப்பார்கள்‌. ஏற்கெனவே புசித்த 
போஜனம்‌ அவர்களுடைய வயிற்றிலிருக்கும்‌. 
தேன்‌ கூட்டையும்‌ 
சாலொமோன்‌ 
ஒவ்வொரு நாளும்‌ 
பெருந்தீனி உண்ணுகிறவர்களுக்கு சரியாகப்‌ 
பசிக்காது. அவர்களுக்கு எவ்வளவு, 
போஜனம்‌ கொடுத்தாலும்‌ அதன்மீது 
ஆர்வமில்லாதவர்களாயிருப்பார்கள்‌. 


தரித்திரருடைய 
காலியாகயிருக்கும்‌. அவர்களுக்கு 
அரைவயிற்றுக்குக்கூட போஜனம்‌ 
கிடைக்காது. காலியாகமிருக்கிற வயிறு 
எல்லா போஜனத்தையும்‌ ஏற்றுக்கொள்ளும்‌. 
இப்படிப்பட்டவர்களுக்கு எல்லா போஜனமும்‌. 
சுவையாகயிருக்கும்‌. அவர்கள்‌ புசிக்கும்‌. 
போஜனம்‌. பூரணமாய்‌ ஜீரணமாகும்‌. 
அடுத்த போஜனத்தைப்‌ புசிப்பதற்கு அவர்கள்‌ 
சீக்கிரத்தில்‌ ஆயத்தமாயிருப்பார்கள்‌. 
தங்களுக்குக்‌ கிடைத்த போஜனத்திற்காக 
அவர்கள்‌ நன்றியுள்ளவர்களாயிருப்பார்கள்‌. 


வமிறு எப்போதுமே 





ழ்‌ நள 
யாய 


கர்த்தர்‌ தங்களுக்குக்‌ கொடுத்திருக்கிற 
அப்பத்திற்காகவும்‌, தண்ணீருக்காகவும்‌ 
பசியுள்ளவர்கள்‌ கர்த்தரை நன்றியோடு 
துதிப்பார்கள்‌. ஏற்கெனவே திருப்தியாக 
புசித்திருப்பவர்களோ, கர்த்தரைத்‌ 
துதிக்கமாட்டார்கள்‌. அப்பமும்‌ தண்ணீரும்‌ 
அவர்களுக்கு சுவையாகயிருக்காது. 
போஜனத்தை அக்கரையோடு புசிப்பதற்குப்‌ 
பதிலாக அசட்டைபண்ணுவார்கள்‌. 


ஸ்தானத்தைவிட்டு 
மனுஷன்‌ 


நீதி 27:8 


திதி 27:8. தன்‌ கூட்டைவிட்டு அலைகிற. 
குருவி எப்படியிருக்கிறதோ, அப்படியே 
தண்‌ ஸ்தாணத்தைவிட்டு அலைகிற 
மனுஷனும்‌ இருக்கிறான்‌. 


ஒரு சிலர்‌ எந்த ஒரு வேலையிலும்‌ 
நிலைத்திருக்க மாட்டார்கள்‌. 
இப்படிப்பட்டவர்கள்‌ எந்த ஒரு ஸ்தலத்திலும்‌ 
நிலையாய்‌ தங்கியிருக்கமாட்டார்கள்‌. 
எப்போதும்‌. ஏலப்‌ ஊர்‌ 
சுற்றிக்கொண்டிருப்பார்கள்‌. இவர்களுக்கு 
ஊதாறியாய்‌ ஊர்‌ சுற்றுவதுதான்‌ பிடிக்கும்‌. 
ஒரிடத்தில்‌ நிலையாய்த்‌ தங்கியிருந்து 
தங்கள்‌ வேலையை நேர்த்தியாய்ச்‌ செய்து, 
முடிக்கவேண்டும்‌ என்னும்‌ அக்கரை 
இவர்களிடத்தில்‌ இருக்காது. நான்‌ 
ஸ்தானத்தைவிட்டு அலைகிற மனுஷன்‌, தன்‌ 
கூட்டைவிட்டு அலைகிற குருவிக்கு, 
ஒப்பாமிருக்கிறான்‌. 


குருவியும்‌ ஊர்‌ 
சுற்றிக்கொண்டிருக்கும்‌. ஒவ்வொரு மரமாக 
பறந்துபோகும்‌. ஒவ்வொரு கிளையிலும்‌ சிறிது. 
நேரம்‌ அமர்ந்திருக்கும்‌. ஊர்‌ சுற்றுகிற 
குருவி எந்த மரத்திலும்‌ ஒய்வெடுக்காது. 
குருவியின்‌ கூடு ஒரிடத்திலிருக்கும்‌. குருவி 
வேறொரு இடத்தில்‌ பறந்துகொண்டிருக்கும்‌. 
தன்‌ கூட்டைவிட்டு அலைகிற குருவி, தான்‌ 
இட்ட முட்டைகளையும்‌, 'பாறித்த 
குஞ்சுகளையும்‌ பராமரிக்காது. த்க்‌ 
மறந்துவிடும்‌. தன்‌ மனம்‌ போன போக்கில்‌ 
சுற்றி அலைந்துகொண்டிருக்கும்‌. ஊர்‌ 
சுற்றுகிறவர்கள்‌ தங்கள்‌ வேலையை 
ஒழுங்காய்க்‌ கவனிக்கமாட்டார்கள்‌. 


அலைகிற 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பல இடங்களுக்கும்‌ சுற்றி அலைகிறவர்கள்‌ 
தங்கள்‌ வீட்டுக்காரியங்களை சரியாக 
நிர்வாகம்பண்ணபமாட்டார்கள்‌. வீட்டு 
வேலைகளெல்லாம்‌ அரையும்‌ குறையுமாக 
அப்படியே இருக்கும்‌. ஆனால்‌ அவர்களோ 
ஒவ்வொரு இடமாக அலைந்து 
கொண்டிருப்பார்கள்‌. ஊர்‌ 
சுற்றிக்கொண்டிருப்பார்கள்‌. 
சமீபத்திலுள்ன அயலானே வாசி 
நீதி 27:9,10 


நீதி 278. 

சுகந்ததூபமும்‌ 

கனிப்பாக்குவதுபோல, 
தன்‌. 


பரிமனதைலமும்‌. 
இருதயத்தைக்‌ 
ஒருவனுடைய 
உட்கருத்தான 
பாராட்டும்‌ 
இன்பமானது களிப்பாக்கும்‌. 


நீதி 27:10. உன்‌ சிநேகிதனையும்‌, உன்‌: 
தகப்பனுடைய சிநேகிதனையும்‌ 
விட்டுவிடாதே; உன்‌ 
ஆயத்துக்காலத்தில்‌ உன்‌ 
சகோதரனுடைய வீட்டிற்குப்‌ போகாதே; 
தூரத்திலுன்ன சகோதரனிலும்‌ 
சமீபத்திலுன்ன அயலானே வாசி. 


ய சிநேகிதரின்‌ சிநேகத்‌ 
காத்துக்கொள்ளவேண்டும்‌. அவர்கள்‌ பழைய 
சிநேகிதர்களாகமிருந்தாலும்‌ சிநேகஜ்தைப்‌ 
புதுப்பித்துக்கொள்ளவேண்டும்‌. சிநேகத்தை 
விட்டுவிடக்கூடாது. பாலிய 
வயதில்‌ சிநேகிதர்களாகமிருந்தவர்களையும்‌ 
மறந்துவிடக்கூடாது. . அப்படிப்பட்ட 

.. முதிர்வயதிலும்‌ 


குடும்பத்து, சித்ககுக்க 
விசேஷித்த மரியாதை வன்‌ 
அவர்கள்‌ நம்முடைய பெற்றோரின்‌ 
சிநேகிதராகயிருக்கலாம்‌. நம்முடைய 
சிநேகிதரையும்‌, நம்முடைய பெற்றோரின்‌ 
சிநேகிதரையும்‌ விட்டுவிடக்கூடாது என்று 
சாலொமோன்‌ ஆலோசனை சொல்லுகிறார்‌. 





ழ்‌ நள 
யாய 


என்று அவர்கள்‌ தங்களை 
நிரூபித்தவர்கள்‌. அவர்கள்‌ 
நன்மையை நாடுகிறவர்கள்‌. 
ஆலோசனைகள்‌ 
பேருதவியாகயிருக்கும்‌. நம்முடைய பெற்றோர்‌ 
நம்மைவிட்டுவிட்டு வேரிடத்தில்‌ வசித்தாலும்‌, 
நாம்‌ அவர்களை மதிக்கவேண்டும்‌. 
அவர்களை கவனிக்கவேண்டும்‌. 
பெற்றோரை பராமரிக்கவேண்டும்‌. 
பெற்றோரை மதிப்பதுபோலவே, அவர்களுடைய 
சிநேகிதர்களையும்‌ மதித்து அவர்களோடு 
சிநேகம்‌ பாராட்டவேண்டும்‌. 

பழைய ஏற்பாட்டுக்காலத்தில்‌ 
செகொல்லாம்‌. என்பவர்‌. ன்‌ 
ராஜாவின்‌ குமாரன்‌. இவன்‌ ஆட்சிக்கு 
வந்தபோது, சாலொமோனின்‌ சிநேகிதர்கள்‌ 
ரெகொடெயாமுக்கு நல்ல ஆலோசனை 
சொன்னார்கள்‌. ஆனால்‌ ரெகொபெயாமோ 
தன்‌ தகப்பனாருடைய சிநேகிதரின்‌ 
ஆலோசனைகளுக்கு செவிகொடுக்க 
மறுத்துவிட்டான்‌. அவர்களுடைய 
புத்திமநிகளை கேட்காமல்‌, ஊதாறிகளோடு 
சேர்ந்து உருப்படாமல்‌ போய்விட்டான்‌. 


நமக்குப்‌ 
"அவர்களுடைய 


நல்ல சிநேகிதர்கள்‌ 
பிரயோஜனமாயிருப்பார்கள்‌. 
சிநேகம்‌ நமக்கு  இன்பமாயிருக்கும்‌. 
பரிமளதைலமும்‌ சுகந்த தூபமும்‌. 
இருதயத்தைக்‌ களிப்பாக்கும்‌. அதுபோலவே 
நம்முடைய மெய்யான சிநேகிதருடைய 
உட்கருத்தான ஆலோசனையும்‌ பாராட்டும்‌ 
நமக்கு இன்பமாயும்‌ களிப்பாயும்‌ இருக்கும்‌. 
நமக்கு பாரங்களும்‌ பிரச்சனைகளும்‌ 
அதிகமாயிருக்கும்போது, ற்‌ 
நம்முடைய சிநேகிதரோடு 


கொள்ளலாம்‌. 


அவற்றை 
பகிர்ந்து 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


பிரியப்‌ 
PUBLISHERS 


நம்முடைய சிநேகிதர்கள்‌ நம்முடைய 
சந்தோஷத்திற்காகவே இருக்கிறார்கள்‌ என்று 
நாம்‌ நினைக்கக்கூடாது. சிநேகிதரின்‌ 
மூலமாய்‌ நமக்கு ம்‌ வரும்‌. அது 
நல்லதுதான்‌. அதைவிட மேலாய்‌, 

ய பிரயோஜனமுள்ள 
ஆலோசனைகளை நாம்‌ விரும்பவேண்டும்‌. 
அவர்களுடைய உட்கருத்தான ஆலோசனை 
பரிசுத்தமானது. அதில்‌ 
இருக்காது. கோபமோ, 
வஞ்சனையோ இருக்காது. 
ஆபத்து வருவதுபோல - 
வரலாம்‌. அப்படிப்பட்ட 
தூரத்திலுள்ள ்‌ 
தேடிப்போகவேண்டும்‌ என்னும்‌. 
அவசியமில்லை. ஆபத்துக்காலத்திலே. 
சகோதரனுடைய வீட்டிற்குப்போகாதே என்று 
சாலொமோன்‌ ஆலோசனை சொல்லுகிறார்‌. 
தூரத்திலுள்ள சகோதரனிலும்‌ சமீபத்திலுள்ள 
அயலானே வாசி. 


சகோதரரை 


சகோதரர்கள்‌ நமக்கு எல்லா 
உதவிகளையும்‌ செய்வார்கள்‌ என்று 
எதிர்பார்க்கக்கூடாது. அவர்கள்‌ நம்முடைய 
'சகோதரர்களாமிருப்பதினிமித்தமாய்‌, நமக்கு 
அவர்கள்‌ 

அவர்களுடைய 

பெற்றுக்கொள்வதும்‌ நமக்கு 

இப்படிப்பட்ட 


உதவியை எதிர்பார்ப்பதற்குப்‌ பதிலாக, நமக்கு 
அருகாமையிலுள்ள சிநேகிதரின்‌ உதவியை 
நாடவேண்டும்‌. நாமும்‌ சமீபத்திலுள்ள 
அயலாருக்கு உதவிபுரியவேண்டும்‌. நமக்கு 
உதவி தேவைப்படும்போது அவர்களுடைய 
உதவிகளையும்‌ கேட்டு 
பெற்றுக்கொள்‌ வேண்டும்‌. 


என்‌ மகனே 
தீதி 221 


தீதி 2701. 

இத்திக்கிறவனுக்கு. 
உத்தரவுகொடுக்கத்தக்கதாக, 
ஞானவானாகி, என்‌ இருதயத்தைச்‌. 
சுத்தோஷப்படுத்து.. 





ழ்‌ நயனா 
யாய 


பிள்ளைகள்‌ தங்கள்‌ பெற்றோருக்கு 
ஆதரவாயும்‌ ஆறுதலாயும்‌ இருக்கவேண்டும்‌. 
பிள்ளைகள்‌: பெற்றோரின்‌ இருதயத்தை 
சந்தோஷப்படுத்த வேண்டும்‌. பெற்றோருக்கு 
சோதனையான நாட்கள்‌ வரலாம்‌. 
அவர்களுக்கு வேதனையான காலங்களும்‌ 
வரலாம்‌. பெற்றோருக்கு கஷ்டங்களும்‌, 
நஷ்டங்களும்‌ வரும்போது பிள்ளைகள்‌ 
அவர்களுக்கு ஆதரவாகயிருந்து. 
அவர்களுக்கு. உதவிபுரியவேண்டும்‌. 
பெற்றோரின்‌ இருதயம்‌ கலங்கியிருந்தாலும்‌, 
பிள்ளைகள்‌ அந்தக்‌ கலக்கத்தை நீக்கி, 
அவர்களுடைய இருதயத்தை 
சந்தோஷப்படுத்தவேண்டும்‌. 
என்‌ மகனே, 
'ஞானமுள்ளதாயிருந்தால்‌, 
இருதயம்‌ மகிழும்‌. உன்‌ உதடுகள்‌ 
செம்மையானவைகளைப்‌ பேசினால்‌, என்‌ 
உள்ளிந்திரியங்கள்‌ மகிழும்‌" (நீதி 23.1536. 


பெற்றோரை 
நிந்திக்கும்போது, தங்களை 
நிந்திக்கிறவர்களுக்கு அவர்கள்‌ சரியான 
உத்தரவு கொடுக்கவேண்டும்‌. பெற்றோரின்‌ 
இருதயம்‌ சந்தோஷமாயிருந்தால்தான்‌ 
அவர்களால்‌ சரியாக சிந்திக்க முடியும்‌. 
நிதானமாகப்‌ பேசமுடியும்‌ பிள்ளைகள்‌ 
ஞானவான்களாகயிருக்கும்போது அவர்கள்‌ 
தங்கள்‌ பெற்றோரின்‌ இருதயத்தை. 
சந்தோஷப்படுத்துவார்கள்‌. 

பிள்ளைகள்‌ சிறுவயது 
பிரயத்திலிருந்தபோது, பெற்றோர்‌ அவர்களை 
கண்டித்து வளர்த்திருப்பார்கள்‌. அவர்களைத்‌ 
திருத்துவதற்காக பிரம்பினால்‌ 
அடித்திருப்பார்கள்‌. பெற்றோரால்‌ 
கண்டிக்கப்பட்டு, தண்டிக்கப்பட்டு 
வளர்க்கப்படும்‌ பிள்ளைகள்‌ ஒழுக்கத்தோடு 
வளரும்‌. அவர்கள்‌ பெரியவர்களான பின்பு 
அவர்களுடைய பேச்சிலும்‌ செய்கையிலும்‌ 
நற்குணம்‌ இருக்கும்‌ நம்முடைய 
பிள்ளைகள்‌ றுவயதிலிருக்கும்‌ 
போதே அவர்களுக்கு கரத்தணப்பதில்‌ 
ஆலிக்குரிய த்‌ 
உபதேசம்‌. 
வளையாதது, 
சிறுபிள்ளைகள்‌ 
பருவத்தில்‌ 
கற்றுக்கொள்‌ ளவில்லையென்றால்‌, அவர்கள்‌ 
வளர்ந்து பெரியோரான. பின்பு, 
நற்குணங்களைக்‌ கற்றுக்கொள்வது மிகவும்‌: 
கடினம்‌. 


உன்‌ இருதயம்‌ 
என்னிலே என்‌ 


மற்றவர்கள்‌ 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சிறுபிள்ளைகள்‌ 
வளர்க்கப்படவில்லையென்றால்‌, 
அவர்களையும்‌, அவர்களை 
பெற்றோரையும்‌ தூஷிப்பார்கள்‌. 
நிந்திப்பார்கள்‌. தங்களை 
நிந்திக்கிறவர்களுக்கு பெற்றோர்‌ சரியான 
சொல்லவேண்டுமென்றால்‌, 
ஞானமுள்ளவர்களாகயிருக்க 
நற்குணம்‌ 
மிகுந்தவர்களாகமிருக்க வேண்டும்‌. 
பிள்ளைகளிடத்தில்‌ நல்ல சுபாவமும்‌, நல்ல 
பண்பும்‌ இருந்தால்தான்‌, பெற்றோரின்‌. 
அவர்களைப்‌ பார்த்து 
தங்கள்‌ 
பிள்ளைகளினிமித்தமாக, மற்றவர்கள்‌ 
தங்களை தூஷிக்கும்போது, பெற்றோர்‌ 
தங்கள்‌ பிள்ளைகளின்‌ நற்குணத்திற்கு 
உத்திரவாதம்‌ கொடுப்பார்கள்‌. தங்களை 
நிந்திக்கிறவர்களுக்கு சரியான மறுஉத்தரவு, 
கொடுப்பார்கள்‌. 


ஒழுக்கமாக 
மற்றவர்கள்‌ 

வளர்த்த 
பெற்றோரை 


ஆபத்து 


நீதி 27:12 


நீதி 2712. விவேகி ஆபத்தைக்‌ கண்டு. 

கொள்ளுகிறான்‌; 

நெடுகப்போய்‌ 
தண்டிக்கப்படுகிறார்கள்‌. 


தீங்கு திடீரென்று வருவதில்லை, 
அது எப்போது வரும்‌ என்பதையும்‌, எப்படி 
வரும்‌ என்பதையும்‌ நம்மால்‌ நிதானித்து, 
அறியமுடியும்‌. எல்லோருக்கும்‌ சோதனை 
வரும்‌. சோதனை வரும்போது நாம்‌ 
அதைவிட்டு விலகிப்போய்விட வேண்டும்‌. 
துணிகரமாக. சோதனைகளில்‌ 
சிக்கிக்கொள்வது பாவம்‌. பாவத்தின்‌ சம்பளம்‌ 
வியாதியும்‌, மரணமும்‌. பாவம்‌ 
செய்கிறவர்கள்மீது தேவனுடைய 
ஆக்கினைத்தீர்ப்பு வரும்‌. பாவத்தைத்‌ 
தொடர்ந்து தண்டனை வரும்‌. 





ழ்‌ ளன 
யாய 


நாம்‌ பாவம்‌ செய்வதற்கு முன்பாகவே 
பரிசுத்த ஆவியானவர்‌ நம்மை எச்சரிப்பார்‌ 
மனச்சாட்சியும்‌ 


எச்சரிப்பின்‌ சத்தத்திற்குச்‌ 
நாம்‌ பாவத்தை 
விலகிப்போய்விடவேண்டும்‌. 
ஆபத்தைக்‌ கண்டு மறைந்துகொள்கிறான்‌. 
பேதைகளோ ஆபத்தைக்‌ கண்டு, அதை 
விட்டு விலகிப்போகாமல்‌, நெடுகப்போய்‌, 
ஆபத்தில்‌ சிக்கிக்கொள்கிறார்கள்‌. 
சோதனைகளினால்‌  பிடிக்கப்படுகிறார்கள்‌. 
த விழுந்துவிடுகிறார்கள்‌. 
தண்டிக்கப்படுகிறார்கள்‌. 
பமந காவத்தக்கள க்‌ ஆபத்தைக்‌ 
கண்டு மறைந்துகொள்வதில்லை. 
துணிகரமாய்ப்‌ பாவம்‌ செய்கிறவர்களும்‌: 
சோதனைகளை விட்டு விலகிப்போவதில்லை. 
கர்த்தருடைய பிள்ளைகள்‌ 
சோம்பேறிகளாகவோ, பேதைகளாகவோ 
இருக்கக்கூடாது. விவேகிகளாகயிருக்க 
வேண்டும்‌. நம்முடைய வார்த்தையிலும்‌, 
கிரியையிலும்‌ விவேகம்‌ 


நிரம்பியிருக்கவேண்டும்‌. 


அந்நியனுக்காகப்‌ 
பிணைப்படுகி றவன்‌ 
நீதி 2713 


நீதி 2713. அத்தியனுக்காகப்‌ 
பிணைய்படுகிறவனுடைய வஸ்திரத்தை 
எடுத்துக்கொன்‌, அந்திய ஸ்திரீக்காக 
ஈடுவாங்கிக்கொன்‌. 

அரு ப்‌ தரித்திரராவதற்கு 
பிரயாசப்படுகிறார்கள்‌. தரித்திரத்தைவிட்டு 
விலகி வருவதற்கு வழிகள்‌ இருந்தாலும்‌, 
அவற்றைப்‌ புறக்கணித்துவிட்டு தரித்திரத்தில்‌ 
சிக்கிக்கொள்கிறார்கள்‌. நாம்‌ பிறருக்கு 
உதவிபுரியவேண்டும்‌. இது ஒரு நல்ல. 
சுபாவம்‌. ஆனாலும்‌ நம்முடைய திராணி 
என்ன என்பதையும்‌ நாம்‌ அறிந்திருக்க. 
வேண்டும்‌. நம்முடைய  திராணிக்கு. 
அதிகமாக, கேட்கிறவர்களுக்கெல்லாம்‌ நாம்‌ 
உதவிசெய்தால்‌ நம்மிடத்தில்‌ ஒன்றும்‌. 
இருக்காது. அந்நியனுக்காக 
பிணைப்படுகிறவர்கள்‌ வறுமையிலும்‌ 
ஆபத்திலும்‌ சிக்கிக்கொள்வார்கள்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இவர்களைப்போலவே ஸ்திரீகளோடு 
வேசித்தனமும்‌, விபச்சாரமும்‌ செய்கிறவர்கள்‌ 
தங்களுடைய ஐசுவரியத்தை 
இழந்துபோவார்கள்‌. இப்படிப்பட்டவர்களுக்கு, 
தங்களுடைய கைகளின்‌ பிரயாசத்துப்‌ 
பலனை பாதுகாக்க தெரியவில்லை. 
தங்களுடைய சம்பாத்தியம்‌ எல்லாவற்றையும்‌ 
பொத்தலான பைகளில்‌ போட்டு, 
எல்லாவற்றையும்‌ இழந்துவிடுவார்கள்‌. 
இப்படிப்பட்டவர்களுக்கு உதவிசெய்யும்போது 
நாமும்‌ மிகவும்‌ கவனமாயிருக்கவேண்டும்‌. 
அவர்களுக்கு கடன்‌ கொடுக்கும்பொழுது, 
அவர்களிடத்தில்‌ நியாயமான ஈடுகளைப்‌ 
பெற்றுக்கொள்ளவேண்டும்‌. 

செல்லும்‌ செலவைக்‌ கணக்குப்‌ 
பார்க்காமலிருக்கிறவர்கள்‌ கடனாளிகளாகி 
விடுவார்கள்‌. இப்படிப்பட்டவர்களால்‌ 
வாங்கிய கடனைத்‌ திருப்பிக்‌ கொடுக்க 
முடியாது. தங்களுக்கு கடன்‌ 
கொடுத்தவர்களை ஏமாற்றி வஞ்சிப்பதற்கு 
முயற்சி செய்வார்கள்‌. இவர்கள்‌ 
மற்றவர்களையும்‌ வஞ்சிப்பார்கள்‌. தங்களைத்‌ 
தாங்களையும்‌ வஞ்சித்துக்கொள்வார்கள்‌. 
அந்நியனுக்காக பிணைக்கப்பட்டு, 
தரித்திரனாகி,  பிறனிடத்தில்‌ ஒருவன்‌ 
கடன்வாங்கினால்‌, அவனுக்குக்‌ 
கொடுக்கப்படும்‌ கடனுக்காக அவனுடைய 
வஸ்திரத்தை ஈடாக எடுத்துக்கொள்ள 
வேண்டும்‌. அந்நிய ஸ்திரீகளிடம்‌ 
ந விபச்சாரமும்‌ செய்து 
ங்களுடைய இங்திகளை 
இரந்துபோன்வ்களுக்கு கடன்கொடுக்கும்‌ 
போது,  அவர்களிடத்திலும்‌ கொடுத்த 
கடனுக்கு ஈடு வாங்கிக்கொள்ளவேண்டும்‌. 
அவர்களுக்கு வெறும்‌ கையில்‌ கொடுத்து 
நாமும்‌ ஏமாந்து போகக்கூடாது. 


உரத்தசத்தத்தோடே சொல்லும்‌ 
ஆசீர்வாதம்‌ 
நீதி 27:14 


நீதி 2744. ஒருவன்‌ அதிகாலையிலே 
எழுத்து உரத்தசத்தத்தோடே தன்‌ 
சிநேகிதனுக்குச்‌ சொல்லும்‌ ஆசீர்வாதம்‌ 
சாபமாக எண்ணப்படும்‌ . 





ழ்‌ நள 
யாய 


ஒவ்வொருவருக்குமுரிய கனத்தையும்‌ 
மரியாதையையும்‌ நாம்‌ செலுத்தவேண்டும்‌. 
இராயனுக்குரியதை இராயனுக்கும்‌, 
கர்த்தருக்குரியதை. கர்த்தருக்கும்‌ 
கொடுக்கவேண்டும்‌ என்பதே 
இஙேசகிறிஸ்துலின்‌. உதேசம்‌.. அறிவிலும்‌ 
ஞானத்திலும்‌, கற்பிலும்‌, நற்குணத்திலும்‌ 
சிறந்து விளங்குபவர்களை நாம்‌ மனதார 
பாராட்டவேண்டும்‌. நமக்கு 
உதவிசெய்கிறவர்களுக்கு நம்முடைய 
இருதயத்தின்‌ ஆழத்திலிருந்து நன்றி 
சொ்லவேண்டும்‌. நன்றி சொல்வதிலும்‌ ஒரு 
ஒழுங்கும்‌ கிரமமும்‌ உள்ளது. 


அதிகாலையிலே எழுந்து, 
நம்முடைய  சிநேகிதரைப்பார்த்து. உரத்த 
சத்தத்தோடே அவருக்கு ஆசீர்வாதம்‌ 
சொல்லுவது. ஆசீர்வாதமாக எண்ணப்படாது. 
அது. சாபமாகவே எண்ணப்படும்‌. அவர்கள்‌ 
நமக்கு நன்மை செய்திருந்தாலும்‌, நாம்‌. 
அவர்களுக்கு முறைப்படி நன்றி 
சொல்லவேண்டும்‌. உரத்த சத்தமாக 
ஆசிர்வாதம்‌ சொல்லுது. அறிக நன்றி 
சொல்வதற்கு இணையாகாது. 
மற்றவர்களைப்‌ புகழும்போது அதிலும்‌ ஒரு 
அளவும்‌ கட்டுப்பாடும்‌ இருக்கவேண்டும்‌. 


நாம்‌ 


அளவுக்கு அதிகமாக. மனுஷரைப்‌ 
புகழுவதும்‌ நல்லதல்ல. 5. மதன்‌ 


சி்கக்கொள்கிறார்கள்‌. 
கண்ணி. இதில்‌ 


நாம்‌ 


ஒரு 
சிக்கிக்கொள்ளாதவாறு 
எச்சரிக்கையாயிருக்கவேண்டும்‌. 


அப்போஸ்தலர்‌ பவுல்‌ மேன்மை 
பாராட்டுவதைக்‌ குறித்து கொரிந்தியருக்கு 
எழுதின இரண்டாவது நிருபத்தில்‌ இவ்வாறு 
சொல்லுகிறார்‌. “இப்படிப்பட்டவனைக்குறித்து 
மேன்மைபாராட்டுவேன்‌;: ஆனாலும்‌ 
என்னைக்குறித்து என்‌ 
பலவீனங்களிலேயன்றி. வேறொன்றிலும்‌ 
மேன்மைபாராட்டமாட்டேன்‌. சத்தியமானதை 
நான்‌ பேசுகிறேன்‌: நான்‌ மேன்மைபாராட்ட 
மனதாயிருந்தாலும்‌, நான்‌ புத்திமீனனல்ல. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆனாலும்‌ ஒருவனும்‌ என்னிடத்தில்‌ 
காண்கிறதற்கும்‌, என்னாலே கேட்கிறதற்கும்‌ 
மேலாக என்னை எண்ணாதபிடிக்கு அப்படிச்‌ 
செய்யாதிருப்பேன்‌. அன்றியும்‌, 
எனக்கு  வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய 
மேன்மையினிமித்தம்‌ நான்‌ என்னை 
உயர்த்தாதபடிக்கு, என்‌ மாம்சத்திலே ஒரு 
முள்‌ கொடுக்கப்பட்டிருக்கிறது: என்னை நான்‌ 
உயர்த்தாதபடிக்கு, அது என்னைக்‌ குட்டும்‌ 
சாத்தானுடைய தூதனாயிருக்கிறது. அது 


கிருபை உனக்குப்‌ போதும்‌: பலலீனத்திலே 
என்‌ பலம்‌ பூரணமாய்‌ விளங்கும்‌ என்றார்‌ 
ஆகையால்‌, கிறிஸ்துவின்‌ வல்லமை என்மேல்‌ 
தங்கும்படி, என்‌ பலவீனங்களைக்குறித்து, 
நான்‌ மிகவும்‌ சந்தோஷமாய்‌ 
மேன்மைபாராட்டுவேன்‌" (2கொரி 12:5-9) 


சண்டைக்காரியான ஸ்திரீ 
நீதி 27:15,16 


நீதி 27:15. அடைமழைநானில்‌ ஓயாத 
ஒழுக்கும்‌ சண்டைக்காரியான ஸ்திரீயும்‌ 
சரி. 


நீ 2716. அவனை 
அடக்கப்பார்க்கிறவன்‌ காற்றை 
அடக்கித்‌ தன்‌  வலதுகையினால்‌ 


எண்ணெயைப்‌ பிடிக்கப்பார்க்கிறான்‌. 


மனைவி நற்குணமுள்ளவளாயிருப்பது, 
குடும்பத்திற்கு ஆசீர்வாதம்‌. அவள்‌ 
பொறுமையுள்ளவளாயும்‌, தன்‌ குடும்ப 
காரியங்களை நன்றாய்‌ விசாரிக்கிறவளாயும்‌ 
இருக்கவேண்டும்‌. மனைவி 
'சண்டைக்காரியாக இருக்கும்போது, அவள்‌ 
புருஷனுக்கு அநேக. வேதனைகள்‌ 
உண்டாகும்‌. குடும்பத்தில்‌ நிம்மதியும்‌, 
சமாதானமும்‌, சந்தோஷமும்‌ இருக்காது, 
சண்டைக்காரியின்‌ வாயை அடக்கவும்‌ 
முடியாது. அடைமழை நாளில்‌, மழை நிற்காமல்‌ 
பெய்துகொண்டேயிருக்கும்‌. தொடர்‌ 
மழையையும்‌, கனமழையையும்‌, 
அடைமழையையும்‌ நம்மால்‌ நிறுத்த முடியாது. 
'சண்டைக்காரியான ஸ்திரீ அடைமழை நாளில்‌ 
ஓயாத ஒழுக்கைப்போல இருக்கிறாள்‌. 
தொடர்ந்து பெய்யும்‌ கனமழையைப்‌ 
போலிருக்கிறாள்‌. 





ழ்‌ நள 
யாய 


நம்முடைய உற்றார்‌ உறவினர்களில்‌ 
சிலரோ, அல்லது நம்முடைய அயலகத்தாரில்‌ 
சிலரோ சண்டைக்காரர்களாக இருக்கலாம்‌. 
அவர்கள்‌ நமக்கு ஓயாத பிரச்சனைகளைக்‌ 
கொடுத்துக்கொண்டிருக்கலாம்‌. அவர்களை 
நம்மால்‌ அடக்கவும்‌ முடியாது. இப்படிப்பட்ட 
சூழ்நிலைகளில்‌ நாம்‌ நீடிய பொறுமையோடு 
அவர்களுடைய பிரச்சனைகளைச்‌ 
சகித்துக்கொள்ளவேண்டும்‌. “மனைவியின்‌ 
சண்டைகள்‌ ஓயாத ஒழுக்கு” (நீதி 19:13) 
என்று சாலொமோன்‌ சொல்லுகிறார்‌ 


ஞானமுள்ளவர்கள்‌, அடைமழை 
காலத்தில்‌, மழையை அடக்கப்பார்ப்பதற்குப்‌ 
பதிலாக, அந்த மழைக்கு ஒதுங்கி 
நிற்பார்கள்‌. தங்கள்‌ மீது மழை பெய்யாதவாறு 
ஒரமாக நின்றுகொள்வார்கள்‌. தங்களால்‌ 
அடைமழையை நிறுத்த முடியாவிட்டாலும்‌, 
ஒரு குடையை விரித்துப்‌ பிடித்து. தங்களை 
மழையிலிருந்து பாதுகாத்துக்கொள்வார்கள்‌. 


சண்டைக்காரி சண்டைபோடும்போது. 
அவளுடைய வார்த்தைகளை நம்மால்‌ அடக்க 
முடியாது. அவளை அடக்கப்பார்க்கிறவன்‌. 
காற்றை அடக்கி தன்‌ கையில்‌ பிடிப்பதற்கு 
முயற்சிபண்ணுகிறான்‌. ஞானமுள்ளவன்‌ 
சண்டைக்காரியின்‌ வார்த்தைகளுக்கு விலகி 
ஒதுங்கி நிற்பான்‌. அவளுடைய கடினமான 
வார்த்தைகள்‌ தன்னுடைய செவிகளில்‌ 
உட்பிரவேசியாதவாறு, தன்னுடைய 
செவிகளை அடைத்துக்கொள்வான்‌. 
துர்நாற்றம்‌ வீசும்‌ இடங்களில்‌, நம்முடைய 
மூக்கைப்‌ பொத்திக்கொள்வதுபோல, 
சண்டைக்காரியின்‌ அசிங்கமான 
வார்த்தைகளைக்‌ கேட்காதவாறு நம்முடைய 
செவிகளைப்‌ பொத்திக்கொள்ளவேண்டும்‌. 


துள்மார்க்கரும்‌ மூடர்‌ தங்களுடைய 
மூடத்தனத்தை வெளிப்படுத்துவார்கள்‌. 
தங்களுக்கு கேடும்‌, அவமானமும்‌ 
உண்டாகத்தக்கதாக தங்கள்‌ மூடத்தனத்தை 
'வெளிப்படுத்துவார்கள்‌. மதியீனமாகப்‌: 
பேசுவார்கள்‌. நம்மால்‌ முடிந்த வரையிலும்‌ 
மூடருக்கு புத்திசொல்லலாம்‌. அவர்கள்‌ 
நம்முடைய புத்திமதிகளைக்‌ கேட்பதற்கு. 
மனதுள்ளவர்களாயிருக்க வேண்டும்‌. 
மூடருக்கு நம்முடைய ஆலோசனையைக்‌ 
கேட்க மனதில்லையென்றால்‌, நாம்‌ 
அவர்களைவிட்டு விலகி வந்துவிடவேண்டும்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நம்மால்‌ காற்றை அடக்கி நம்முடைய 
கைக்குள்‌ வைத்திருக்க முடியாது. நம்முடைய 
வலதுகையினால்‌ எண்ணெயை பிடித்து 
வைக்கவும்‌ முடியாது. அதுபோலவே 
சண்டைக்காரியின்‌ வார்த்தைகளை 
யாராலும்‌ அடக்க முடியாது. 


இரும்யை இரும்பு கருக்கிடும்‌ 
நீதி 2717 


நீதி 2707. இரும்பை இரும்பு 
கருக்கிடும்‌; அப்படியே மனுஷனும்‌ தன்‌ 
முகத்தைக்‌ 


ஆகாத 
நல்லொழுக்கத்தைக்‌ கொடுக்கும்‌. 
ஞானமும்‌, 
'சம்பாஷணைகளும்‌ 
ஞானத்தை விருத்தியடையச்‌ 
செய்யும்‌. ஞானமுள்ளவர்களோடு 
பேசும்போது, நம்முடைய ஞானமும்‌. 
அதிகரிக்கும்‌. புத்தியுள்ளவர்களும்‌ பேசினால்‌. 
நம்முடைய புத்தியும்‌ அதிகரிக்கும்‌. 
நற்குணமுள்ளவர்கள்‌ தங்களுடைய 
நமக்குப்‌ பகிர்ந்து. 
நம்முடைய சுபாவங்களும்‌ 
நல்லவையாயிருப்பதற்கு அவர்கள்‌ 
உதவிசெய்வார்கள்‌. 


சம்பாஷணைகள்‌ 
புத்தியும்‌, 
பிரயோஜனமுமுள்ள 

நம்முடைய 


தீயோரிடம்‌ பழகினால்‌ A 
தீயசுயாவங்கள்‌ நமக்கு 
அவர்களுடைய ரன்களும்‌! 
காமவிகாரங்‌ நம்மைத்‌ 
தொற்றிக்கொள்ளும்‌. இரும்பை இரும்பு 
கருக்கிடும்‌. அரம்‌ இரும்பினால்‌. 
செய்யப்பட்டிருக்கிறது. அது இரும்பை தீட்டி 
கூர்மையாக்குவதற்குப்‌ பயன்படுத்தப்படுகிறது. 
நல்லோரும்‌ தீயோரும்‌ அரத்தைப்போலவே 
இருக்கிறார்கள்‌. நாம்‌ யாரோடு 
பேசுகிறோம்‌, யாரோடு சகவாசம்‌ 
வைத்திருக்கிறோம்‌ என்பது மிகவும்‌ முக்கியம்‌. 
அவர்களோடு சம்பாஷணை பண்ணும்போது, 
அவர்களுடைய சுபாவங்கள்‌ 
வருவதற்கு வாய்ப்புள்ளது. 
இரும்பைக்‌ கருக்கிவிடுவதுபோல, 
தன்‌ சிநேகிதனுடைய 
கருக்கிடுகிறான்‌. 





ழ்‌ நள 
யாய 


நாம்‌ நல்லவர்களோடு சம்பாஷணை 
பண்ணும்போது, அவர்களுடைய 
நற்குணங்கள்‌ அரத்தைப்போல நம்முடைய 
நற்குணங்களைக்‌ கூர்மையாக்கும்‌. 
நம்முடைய சுபாவங்கள்‌ 
பிரகாசமடையும்‌. அவர்களைப்போலவே 
நாமும்‌ நற்கிரியைகளைச்‌ செய்வதற்கு 
ஆயத்தமாயிருப்போம்‌. 


நல்ல 


அத்திமரத்தைக்‌ காக்கிறவன்‌ 
நீதி 2718 


நீதி 2748. அத்திமரத்தைக்‌ காக்கிறவன்‌. 
அதின்‌ கனியைப்‌ புசிப்பான்‌; தன்‌: 
எஜமானைக்‌ காக்கிறவன்‌ 
கனமடைவான்‌. 


நாம்‌ சோம்பேறிகளாயிருக்காமல்‌ 
சுறுசுறுப்பாயும்‌ உற்சாகமாயும்‌ கிரியை 
நடப்பிக்கவேண்டும்‌. தன்‌ கைகளினால்‌. 
பிரயாசப்பட்டு வேலை செய்கிறவன்‌ அதன்‌ 
பலனைப்‌ புசிப்பான்‌. கடினமாக வேலை 
செய்கிறவன்‌ பட்டினியாயிருக்கமாட்டான்‌. 
வேலைக்குத்‌... தகுந்த கூலியைப்‌ 
பெற்றுக்கொள்வான்‌. 


செய்கிறவனும்‌ தன்‌ பிரயாசத்தின்‌ பலனை 
அனுபவிப்பான்‌. தோட்டக்காரன்‌ தோட்டத்தில்‌. 
அத்திமரத்தை நட்டு, அதைக்‌ காக்கும்போது, 
அவனும்‌ அதன்‌ கனியைப்‌ புசிப்பான்‌. 
அத்திமரத்தைக்‌ காக்கிறவனுக்கு 
அத்திப்பழத்தில்‌ ஒன்றும்‌ கொடுக்காமல்‌. 
அவனை சும்மா விட்டுவிடக்கூடாது. அவனே 


தோட்டக்காரனுக்கும்‌ 
க 
வேண்டும்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QODNENS 
PUBLISHERS 


திராட்சத்‌ தோட்டத்தை. 
உண்டாக்குகிறவன்‌ அதின்‌ கனியில்‌ 
புசிப்பான்‌. அப்போஸ்தலர்‌ பவல்‌ இதைப்பற்றி 
விவரிக்கும்போது, “எவன்‌ தன்‌ 
சொந்தப்பணத்தைச்‌ செலவழித்து, தண்டிலே 
சேவகம்‌ பண்ணுவான்‌? எவன்‌ திராட்சத்‌ 
தோட்டத்தை உண்டாக்கி, அதின்‌ கனியில்‌ 
புசியாதிருப்பான்‌? எவன்‌ மந்தையை மேய்த்து, 
அதின்‌ பாலைச்‌ சாப்பிடாதிருப்பான்‌ ?” 
ரகொரி 9:7) என்று சொல்லுகிறார்‌. 
தன்‌ . காக்கிறவன்‌ 
கனமடைவான்‌. எஜமான்‌ 
ஐசுவரியவானாகவும்‌, அவனுக்கு ஊழியம்‌ 
செய்கிறவன்‌ தரித்திரனாகவும்‌ இருக்கலாம்‌. 
அவன்‌ தன்‌ எஜமானுக்கு எல்லா 
சேவைகளையும்‌ செய்யும்போது, 
அவனுக்குரிய பலன்‌ கிடைக்கும்‌. 
வேலையாள்‌ தன்‌ கூலிக்குப்‌ 
பாத்திரனாகயிருக்கிறான்‌. எஜமானுக்கு 
நஷ்டம்‌ வராதவாறு வேலையாள்‌ விழிப்புடன்‌ 
இருப்பான்‌. உண்மையுள்ள 
வேலைக்காரர்களை எஜமான்கள்‌ 
அவர்களுக்குரிய 
குறைவில்லாமல்‌ 


எஜமானைக்‌ 


கொடுக்கவேண்டும்‌ 


விசுவாசிகளாகிய நமக்கு 
கர்த்தராகிய 

பரமஎஜமானாகயிருக்கிறார்‌. நாம்‌ அவருடைய 
திராட்சத்தோட்டத்தில்‌ வேலை செய்கிற 
பணியாட்களாகமிருக்கிறோம்‌. நாம்‌ 
கர்த்தருக்கு உண்மையுள்ளவர்களாக 
ஊழியம்‌ செய்யும்போது அவர்‌ நம்மை 
மெய்யாகவே கனப்படுத்துவார்‌. 


சத்த 


“ஒருவன்‌ எனக்கு 
ஊழியஞ்செய்கிறவனானால்‌ என்னைப்‌ 
பின்பற்றக்கடவன்‌, நான்‌ எங்கே 
இருக்கிறேனோ அங்கே என்‌ ஊழியக்காரனும்‌ 
இருப்பான்‌: ஒருவன்‌ எனக்கு 
ஊழியஞ்செய்தால்‌ அவனைப்‌ பிதாவானவர்‌ 
தார்‌ (யோவா 12:26) என்று 

பரமஎஜமானராகிய 


இவேககிறிஸ்து சொல்லுகிறார்‌. 


எனக்கு 





ழ்‌ நள 
யாய 


இருதயத்திற்கு இருதயம்‌ 
நீதி 27:19 


நீதி 2749. தண்ணீரில்‌ முகத்துக்கு மு முகம்‌ 
ஒத்திருக்குமாப்போல, 
இருதயத்திற்கு இருதயம்‌ சந்ததம்‌, 


தண்ணீர்‌ ஒரு கண்ணாடியைப்‌ 
போன்றது. நம்முடைய முகத்தை நாம்‌ 
கண்ணாடியில்‌ பார்ப்பதுபோல, 
தண்ணீரிலும்‌ பார்க்கலாம்‌ 
பார்க்கும்போது. தண்ணீரில்‌ 
ம்‌ தெரியும்‌. அதுபோலவே மனுஷருடைய 
தயத்தைப்‌ பார்க்கும்போது 
அவர்களுடைய சுபாவம்‌ நமக்கு 
பிரத்தியட்சமாய்த்‌ தெரியும்‌. மனுஷனுடைய 
பார்த்தால்‌ அவனுடைய 
பகட்டும்‌, அலங்காரமும்தான்‌ 


தன்னைத்தான்‌ 

தன்னுடைய 
சிந்தனைகளையும்‌, 
நோக்கங்களையும்‌ 


ஆராய்ந்து அறிந்துகொள்ளவேண்டும்‌ 


யாக்கோபு 
விவரிக்கும்போது, 
உங்களை 
திருவசனத்தைக்‌ 
மாத்திரமல்ல, 
செய்கிறவர்களாயும்‌ 
என்னத்தினாலெனில்‌, 
திருவசனத்தைக்‌ 
செய்யாதவனானால்‌, 
சுயாவழுகத்தைப்‌ 
ஒப்பாயிருப்பான்‌. 
பார்த்து, அவ்விடம்விட்டுப்‌ போனவுடனே, 
தன்சாயல்‌ இன்னதென்பதை 
மறந்துவிடுவான்‌” (யாக்‌ 1:22-24) என்று 
சொல்லுகிறார்‌ 


பற்றி 

அல்லாமலும்‌, நீங்கள்‌ 
வஞ்சியாதபடிக்குத்‌ 
கேட்கிறவர்களாய்‌ 


கேட்டும்‌ 
கண்ணாடியிலே தன்‌ 
பார்க்கிற 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நம்மை நாமே ஆராய்ந்து 
பார்க்கும்போது நம்முடைய மெய்யான 
சுபாவத்தை நம்மால்‌ அறிந்து கொள்ள 
முடியும்‌. நம்மை நாமே நிதானித்து அறிந்து 
வைத்திருப்பது நமக்கு மிகவும்‌ நல்லது. 
தண்ணீரில்‌ நம்முடைய முகத்தைப்‌ 
பார்க்கும்போது, அதில்‌ நம்முடைய முகம்‌ 
தான்‌ தெரியும்‌. நம்முடைய பிரத்தியட்சமான 


கர்த்தர்‌ 
எல்லா மனுஷரையும்‌ 
தம்முடைய 


சிருஷ்டி்கப்பட்ிருக்கிறோம்‌. 

இருதயத்தின்‌ சுபாவங்களும்‌, 
இருதயத்தின்‌  சுபாவங்களும்‌ 
விஷயங்களில்‌ ஒத்திருக்கும்‌. நம்முடைய 
மனச்சாட்சி நம்மோடு பேசுவதுபோலவே, 
அவரவர்களுடைய மனச்சாட்சி 
அவரவர்களோடு பேசும்‌. 


பாதானமும்‌ அழிவும்‌ 
நீதி 27:20 


நீதி 2720. பாதானமும்‌ 
திருப்தியாகிறதில்லை; 
டய 


மனுஷனுல। 
திருப்தியாகிறதில்லை. 


பாவத்தையும்‌ மரணத்தையும்‌ பிரிக்க 
முடியாது. பாவத்தின்‌ சம்பளம்‌ மரணம்‌. 
மனுஷன்‌ தன்னுடைய ஆசைகளை 
நிறைவேற்றுவதற்காக  பிரயாசப்படுகிறான்‌. 
ஆனாலும்‌ அவனுக்கு ஒருபோதும்‌ திருப்தி 
உண்டாவதில்லை. நம்முடைய பார்வை 
கர்த்தர்மீது இருக்கவேண்டும்‌. நமக்கு தாகம்‌ 
இருக்குமென்றால்‌ கர்த்தரிடத்தில்‌ வந்து 
ஜீவத்தண்ணீரை: பெற்றுக்‌ கொண்டு, 
அதைப்‌ பானம்பண்ணவேண்டும்‌. கர்த்தரே 
நம்முடைய ஆத்துமாவைத்‌ திருப்தி 
பண்ணுகிறவர்‌. 


அழிவும்‌ 
அதுபோல 
கண்களும்‌ 





ழ்‌ நள 
யாய 


ம்‌ 
ல பானம்‌ செய்கிறவர்கள்‌ 
எல்லோருமே பாதாளத்திற்குப்‌ போவார்கள்‌. 
தன்னிடத்தில்‌ எத்தனைபேர்‌ வந்தாலும்‌ 
அவர்கள்‌ எல்லோரையும்‌ பாதாளம்‌ 
ஏற்றுக்கொள்ளும்‌. அதுபோலவே. 
மனுஷருடைய கண்களும்‌ ஒருபோதும்‌. 
திருப்தியாகிறதில்லை. நம்முடைய கண்கள்‌ 
எதையெல்லாம்‌ பார்க்கிறதோ அதையெல்லாம்‌ 
இச்சிக்கும்‌. நாம்‌ 
பெற்றுக்கொண்டாலும்‌ நமக்கு 
உண்டாகப்போவதில்லை. 

இச்சைகள்‌ கர்ப்பந்தரிக்கும்‌. இன்னும்‌ அநேக 
காரியங்கள்மீது நன்‌ உண்டாகும்‌. 
மனுஷருடைய ஒருபோதும்‌ 
திருப்தியடையப்போவதில்லை 


வெள்ளிக்குக்‌ குகை 
நீதி 27:21 


நீதி 2721, வெள்ளிக்குக்‌ குகையும்‌, 
பொன்னுக்குப்‌ புடமும்‌ சோதனை; 
மனுஷனுக்கு அவனுக்கு உண்டாகும்‌. 
புகழ்ச்சியே சோதனை. 


வெள்ளியையும்‌ பொன்னையும்‌ 
புடமிட்டு கத்தம்பண்ணவேண்டும்‌. 
வெள்ளியையும்‌ பொன்னையும்‌ குகையில்‌ 
வைத்து, அதை 

உருக்கவேண்டும்‌. அப்போது 
வேறாகவும்‌ களிம்பு வேறாகவும்‌ பிரியும்‌. 
பொன்‌ வேறாகவும்‌ அதிலுள்ள அசுத்தம்‌. 
வேறாகவும்‌ பிரியும்‌. பொன்னை 
புடமிடும்போது அது சொக்கத்தங்கமாக 
மாறும்‌. வெள்ளியைப்‌ புடமிடும்போது அது. 
சுந்த வெள்ளியாக மாறும்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


வெள்ளியையும்‌ பொன்னையும்‌ 
புடமிட்டு சோதிப்பதுபோல, மனுஷரையும்‌ 
புகழ்ச்சிமினால்‌ சோதிக்கலாம்‌. ஒரு 
மனுஷனை நாம்‌ அதிகமாய்ப்‌ புகழ்ந்து 
பேசும்போது, அவர்‌ அந்த புகழ்ச்சியை 
ஏற்றுக்கொண்டு, தன்னுடைய இருதயத்தில்‌ 
ம்‌, இறுமாப்பும்‌ அடைவார்‌ 
என்றால்‌, அவரிடத்தில்‌ தீயசுபாவங்கள்‌ 
ஏராளமாய்‌ உள்ளன. மற்றவர்கள்‌ தன்னைப்‌ 
புகழும்போது, தன்னை அந்தப்‌ புகழ்ச்சிக்குப்‌ 
பாத்திரவான்‌ அல்ல என்று எண்ணி, அந்தப்‌ 
யெல்லாம்‌ 


மெய்யான புகழ்ச்சிக்குப்‌ பாத்திரவானல்ல. 
நன்னைத்தாள்‌..... நாழ்த்துகிறவன்‌ 
உயர்த்தப்படுவான்‌. மற்றவர்கள்‌ தன்னைப்‌ 
புகழும்போது, தான்‌ அந்தப்‌ புகழ்ச்சிக்கு 
பாத்திரவானல்ல என்று தீர்மானம்‌ செய்து, 
தன்னைத்‌ தாழ்த்தி, இந்தப்‌ பெற்ச்சிக்கு 
கர்த்தரே காரணம்‌ என்று 
அவரைத்‌  துதிக்கிறவர்கள்‌: ப ர்வதிக்க்‌ 
படுவார்கள்‌. இப்படிப்பட்டவர்களிடத்தில்‌ 
சுயபெருமை இருக்காது. ஆணவமான 
சுபாவம்‌ காணப்படாது. இவர்கள்‌ தங்களை 
நேசிப்பதுபோல 
நேசிப்பார்கள்‌. ஞூ 
சிநேகிதர்களுக்கு மரியாதை கொடுப்பார்கள்‌. 
மற்றவர்களுக்குத்‌ தங்களால்‌ முடிந்த 
நன்மைகளைச்‌ செய்வார்கள்‌. 
இப்படிப்பட்டவர்களே ஞானமும்‌ 
நற்குணமுமுள்ளவர்கள்‌. அப்போஸ்தலர்‌ பவல்‌ 
தன்னை  கனத்திலும்‌, கனவீனத்திலும்‌, 
பதிவது - நற்கீர்த்தியிலும்‌, 
கர்த்தருக்கு முன்பாக உண்மையுள்ளவராக 
விளங்கப்பண்ணினார்‌ (2கொரி 6:8). 


மூடனுடைய மூடத்தனம்‌ 
நீதி 27:22 


நீதி 2722. மூடனை உரலில்‌ போட்டு 
உலக்கையினால்‌ நொய்யோடே 
தொய்யாகக்‌ குத்தினாலும்‌, 

டய மூடத்தனம்‌ அவனை 


அவனு 
விட்டு நீங்காது. 





ழ்‌ நவள 
யாய 


அவனை விட்டு அகற்றும்‌" 
2215) என்று சாலொமோன்‌ 
நம்முடைய மனதும்‌, 
கர்த்தருடைய 
சித்தத்தின்‌ பிரகாரம்‌ உருவாக்கப்படவேண்டும்‌. 
நம்முடைய மனதில்‌ துர்க்குணமோ, 
தீமையான சபாவமோ ஒட்டியிருக்கக்கூடாது. 
சிறுவயதிலேயே தீயசுபாவங்களை 
நம்மைவிட்டு நீக்கிவிடவேண்டும்‌. 
சிறுபிள்ளை பிரயாத்திலேயே நம்முடைய 
மதிமீனம்‌ நீக்கப்படவில்லையென்றால்‌, அது 
நம்மோடு நிரந்தரமாக ஒட்டிக்கொள்ளும்‌. 
பின்பு அதை நம்மைவிட்டு நீக்குவது மிகவும்‌ 
கடினம்‌. ஐந்தில்‌ வளையாதது ஐம்பதில்‌ 
வளையாது. பிள்ளையின்‌ நெஞ்சில்‌ 
ஒட்டியிருக்கிற மதியீனத்தை, அப்போதே 
பிரம்பினால்‌ தண்டித்து 
அகற்றிவிடவேண்டும்‌. இல்லையென்றால்‌ 
அதை ஒருபோதும்‌ அகற்ற முடியாது. 


ஒரு சில பிள்ளைகள்‌ 
குணமுள்ளவைகளாயிருக்கும்‌. 
பார்ப்பார்கள்‌. எப்படித்தான்‌ 
திருத்தினாலும்‌ திருந்தவே மாட்டார்கள்‌. 
அவர்களைப்‌ பிரம்பினால்‌ அடித்தாலும்‌ 
அவர்களுடைய மதியீனம்‌ அவர்களைவிட்டு 
நீங்காது. வாயினால்‌ புத்திசொன்னால்‌ 
அதற்கு செவிகொடுக்கவே மாட்டார்கள்‌. 
இப்படிப்பட்ட மூடர்களை எப்படித்தான்‌. 
திருத்துவதற்கு முயற்சிபண்ணினாலும்‌, 
அவர்களை திருந்துவதற்கு வாய்ப்பே இல்லை. 
மூடனை உரலில்‌ போட்டு உலக்கையினால்‌ 
நொய்யோடே நொய்யாகக்‌ குத்தினாலும்‌, 
அவனுடைய மூடத்தனம்‌ அவனை விட்டு 
நீங்காது என்று சாலொமோன்‌ சொல்லுகிறார்‌. 


பிடிவாத 
அவர்களைப்‌ 
கண்டித்து 


கர்த்தர்‌ தன்மார்ககணத்‌ தண்டிக்கிறார்‌. 
நீ நியாயத்‌. 
ல்‌ 


நர பண்ணுகிறார்‌ 
நியாயாதிபதிகளும்‌ 

தண்டித்து, அவர்களைத்‌ 
முயற்சி பண்ணுகிறார்கள்‌. 


தண்டித்துத்தான்‌ திருத்தவேண்டும்‌. மூடன்‌ 
திருந்துவது அவனுக்கு நல்லது. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆடுகளின்‌ நிலைமை 
நீதி 27:23-27 


நீதி ஜூ உன்‌ ஆடுகளின்‌ 
நிலைமையை நன்றாய்‌ அதிந்துகொள்‌;; 
உன்‌ மத்தைகளின்‌ மேல்‌ கவனமாமிரு. 


நீதி 2724. செல்வம்‌ என்றைக்கும்‌ 
இலையாது; கிரீடம்‌ தலைமுறை 
தலைமுறைதோறும்‌ நிலைதிற்குமோ?' 


நீதி 2720, புல்‌ முளைக்கும்‌, 
யச்சிலைகள்‌: தோன்றும்‌, 
மலைப்பூண்டுகள்‌ சேர்க்கப்படும்‌. 


நீதி 2726. ஆட்டுக்குட்டிகள்‌ உனக்கு 
வஸ்திரத்தையும்‌, கடாக்கள்‌ வயல்‌ 
வாங்கத்தக்க கிரயத்தையும்‌ 
கொடுக்கும்‌. 


நீதி 2727. 
ஆகாரத்துக்கும்‌, 


ஆகாரத்துக்கும்‌, 
'வேலைக்காரிகளின்‌ 


போதுமான படியிருக்கும்‌. 


வென்னாட்டுப்பால்‌ உன்‌ 
உன்‌ வீட்டாரின்‌ 
உன்‌ 

பிழைப்புக்கும்‌. 


நாம்‌ க்கப்பட்ட அழைப்புக்கு 
வண்ணைன்எவாகளயிடக்க வேண்டும்‌ 
ஆடுகளை மேய்பபர்கள்‌ தங்கள்‌ ஆடுகளின்‌ 
நன்றாய்‌ 
அவர்கள்‌ 


கவனமுள்ளவர்களாயிருக்க 
ஆடுகளை மேய்ப்பவர்கள்‌ 

கர்த்தருடைய ஊழியக்காரர்களும்‌ 
தங்களுடைய  ஊழியங்களில்‌ மிகுந்த 
கவனமுள்ளவர்களாகமிருக்கவேண்டும்‌. நாம்‌ 
எந்த வேலையை செய்கிறவர்களாயிரந்தாலும்‌ 
நம்முடைய வேலைக। 
உண்மையுள்ளவர்களாகவும்‌, 
கவனமுள்ளவர்களாவும்‌ இருப்பது மிகவும்‌ 
அவசியம்‌. சும்மாயிருந்து பொழுதை 
போக்கக்கூடாது. சோம்பேறித்தனம்‌ 
விசுவாசிகளிடத்தில்‌ சிறிதும்‌ 
காணப்படக்கூடாது. 





ழ்‌ நள 
யாய 


அறிந்திருக்கவேண்டும்‌ நமக்குப்‌ புரியாத 
காரியங்களில்‌ தேவையில்லாமல்‌ 
தலையிடுவது நமக்கு நல்லதல்ல. 


அவை பட்டினியாயிராது. 
நசலாய்ப்போகாது. நம்முடைய 
நிலமையை நாம்‌ நன்றாய்‌ அறிந்‌; 
நம்முடைய. மந்தைகளின்மேல்‌ 
குவனமாயிருக்கும்போது, நம்முடைய 
த்‌ வல்‌ வளரும்‌. 


(றைந்கும்‌ நிலையாது. 
றன்‌ மகன்‌ நிலைத்திருப்பதுபோல 


கெவின்‌ தங்கள்‌ 
நிலமையை நன்றாய்‌ அறிந்து, 


தலைமுறை தலைமுறைதோறும்‌ 
ந்தது நமக்கு எப்போதுமே பேரும்‌ 
புகழும்‌ கிடைக்கும்‌ என்னும்‌ நிச்சயமில்லை. 
நம்மையும்‌, நம்முடைய கைகளின்‌ 
பிரயாசத்தையும்‌ நாம்‌ நன்றாய்‌ அறிந்திருந்து, 
அதன்மீது கவனமாயிருந்தால்‌, நமக்கு 
ஐசுவரியம்‌ சேரும்‌. நஷ்டம்‌ வராது. 
நம்முடைய பேரும்‌ புகழும்‌ நிலைத்திருக்கும்‌. 
'கவனக்குறைவாகவும்‌, சோம்பேறியாகவும்‌ 
இருந்தால்‌ எல்லாம்‌ நஷ்டமாகிவிடும்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


புல்‌ முளைக்கும்‌. நிலத்தில்‌ புல்‌ 
முளைப்பதற்கு நாம்‌ ஒரு பிராயசமும்‌ 
எடுக்கவேண்டியதில்லை. நிலத்தை உழுது 
பண்படுத்த வேண்டியதில்லை. 

வேண்டிய 


புல்‌ 
ஆடுகள்‌ புல்லைப்போல 
தானாய்‌. வளராது, நாம்‌ அதை 
வளர்க்கவேண்டும்‌. புல்லைப்‌ போஜனமாகக்‌ 
கொடுத்து ஆடுகளைப்‌ போவிக்கவேண்டும்‌. 
புல்‌... முளைப்பதுபோல பச்சிலைகளும்‌ 
தோன்றும்‌. மலைப்பூண்டுகளும்‌ 
சேர்க்கப்படும்‌. இவையெல்லாம்‌ நிலத்தில்‌ 
தானாய்‌ விளையக்கூடியவை. நம்முடைய 
ஆடுகளை வளர்ப்பதற்கு, நிலத்தில்‌ 
இயற்கையாக வளரும்‌ புல்லையும்‌, 
பச்சிலைகளையும்‌, பூண்டுகளையும்‌ நல்ல 

பயன்படுத்திக்கொள்ள வேண்டும்‌. 
குளிர்காலம்‌ வருவதற்கு முன்பாக 
மலைப்பூண்டுகளைச்‌ சேகரித்து, ஆடுகளுக்கு 
தீவனமாக சேமித்து வைக்கவேண்டும்‌. 

தேவன்‌ 

கிரியைகளை 
முடிப்பர்‌, 
எல்லாவற்றையும்‌ 


முளைத்துவிடும்‌. 


எப்போதுமே தம்முடைய 
நேர்த்தியாகச்‌ செய்து 
நமக்குத்‌ தேவயான 


இயற்கை, 
பராமரிப்பாகக்‌. கொடுத்தக்‌ 
ஆடுகளையும்‌ உண்டாக்கியிருக்கிறார்‌. 
நிலத்தில்‌ புல்லையும்‌ முளைக்கப்பண்ணுகிறார்‌. 
நாம்‌ தான்‌ ஆடுகளின்‌ நிலமையை அறிந்து, 
அவற்றின்மீது கவனமாயிருந்து, புல்லையும்‌, 
நல்‌ பூண்டுகளையும்‌ சேகரித்து, 


டுகளுக்கு 
தேவைக்கேற்றாற்போல்‌ ஸ்‌ கனம்‌ 
கொடுக்கவேண்டும்‌. 


தேவன்‌ தம்முடைய கிருபையினால்‌ 
ப்‌ பாதுகாக்கிறார்‌, பராமரிக்கிறார்‌ 
தம்முடைய கடமையை நீதியாகச்‌: 

கர்த்தருடைய தெய்வீக 
பராமரிப்பை நாம்‌. 
பயன்படுத்திக்கொள்ளவேண்டும்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய கடமையைச்‌ செய்வதுபோல 
நாமும்‌ நம்முடைய கடமையைச்‌ 
செய்யவேண்டும்‌. கர்த்தருடைய 
கிருபையையும்‌, பராமரிப்பையும்‌ நாம்‌ 
பயன்படுத்தவில்லையென்றால்‌ அது நமக்குப்‌ 
பாவமாயிருக்கும்‌. நாம்‌ தேவனுக்கு முன்பாக 
அநீதி செய்கிறவர்களாயிருப்போம்‌. 


செய்கிறார்‌. 





ழ்‌ நள 
யாய 


ஆடுகளை வளர்ப்பது குடும்பத்திற்கு. 


கொடுக்கும்‌. வெள்ளாட்டுப்பால்‌ நம்முடைய 
ஆகாரத்திற்கும்‌, நம்முடைய ட்டாரின்‌ 
ஆகாரத்திற்கும்‌, 

வேலைக்காரிகளின்‌ 

போதுமானபடியிருக்கும்‌. 

பராமரிப்பு நமக்கு பரிபூரணமாகக்‌. 
கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது எப்போதுமே 
நமக்குப்‌. 'போதுமானதாயிருக்கும்‌. 
கர்த்தருடைய ஆசீர்வாதம்‌ நிறைவானது. 


அவற்றிற்குப்‌ போஜனம்கொடுக்கும்‌ 

அவை நமக்கு ப்‌ தரும்‌. 
நாம்‌ போஜனம்‌. 
கொடுக்கும்போது, நமக்குப்‌ போஜனம்‌ 
கொடுக்கும்‌. ஒரு நிலத்தை கிரயத்திற்கு 
வாங்கும்போது, அது நம்முடைய 
பின்சந்ததியாருக்கு சேமிப்பாகயிருக்கும்‌.. 
வெள்ளாட்டுப்பால்‌. சாதாரண ஆகாரம்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அது சத்தான ஆகாரம்‌. ஆட்டுக்குட்டிகளின்‌ 
கம்பனி நமக்கு பிரயோஜனமுள்ள 
வஸ்திரத்தைத்தரும்‌. நம்முடைய ஜீவியத்தில்‌ 
எளிமையிருக்கவேண்டும்‌. சாதாரண, 
வேளையில்‌ சத்தான ்‌ 
புசிக்கவேண்டும்‌. உண்ண 
உடுக்க வஸ்திரமும்‌ நமக்குத்‌ தேவை, நாம்‌ 
ஆடுகளை வளர்த்து பராமரிக்கும்போது, 
நம்முடைய அடிப்படைத்‌ 
வளைய பூர்த்தி செய்யும்‌. 


விசுவாசிகளிடத்தில்‌ பேராசை: 
இருக்கக்கூடாது. ஒருபோதும்‌ பெருந்தீனிக்கு 
ஆசைப்படக்கூடாது. நாம்‌ ஆடம்பரத்தை 
விட்டு விலகிவரவேண்டும்‌. நம்முடைய 
வீட்டில்‌ தயாரிக்கப்பட்ட சத்தான. 
ஆகாரத்தில்‌ நாம்‌ திருப்தியடையவேண்டும்‌. 
ஆட்டுக்கம்பளியினால்‌ நெய்யப்பட்ட 
வஸ்திரங்களை அணிந்து, நாம்‌ 
திருப்தியோடு ஜீவிக்கவேண்டும்‌. எளிமை 
ஒருபோதும்‌ ஏழ்மையாகாது. 





ழ்‌ நவள 
யாய 


நீதிமான்‌ 
நீதி 281 


தீதி 28:1. ஒருவனும்‌ தொடராதிருத்தூம்‌ 
துன்மார்க்கர்‌ ஒடிப்போகிறார்கன்‌; 
நிதிமான்கனோ  சிங்கத்தைய்போலே. 
தைரியமாயிருக்கிறார்கள்‌. 


குற்றவுணர்வு 

மனச்சாட்சியை 
பாவம்‌ செய்கிறவர்கள்‌ 
பயப்படுவார்கள்‌. 
குத்தப்பட்டவர்கள்‌ எப்போதும்‌ 
பயத்தோடிருப்பார்கள்‌. கடன்‌ வாங்கினவன்‌. 
கடனைத்‌ திருப்பிக்கொடுக்காமல்‌, தனக்கு 
கடன்கொடுத்தவனுக்கு தப்பி ஓட முயற்சி 
பண்ணுவான்‌. அவனுடைய பார்வைக்கு 
எல்லோருமே. குடன்காரர்களைப்போல. 
தெரியும்‌. அரண்டவன்‌ கண்களுக்கு 
இருண்டதெல்லாம்‌ பேங்களாகத்‌ 
தெரிவதுபோல, துன்மார்க்கன்‌ 
எல்லோருக்கும்‌ பயப்படுவான்‌. 


மனுஷருடைய 
வேதனைப்படுத்தும்‌. 
எல்லாவற்றிற்கும்‌ 
மனச்சாட்சியில்‌ 


பாவம்‌ மனுஷனைக்‌ 
கோழையாக்குகிறது. மனுஷன்‌ பாவம்‌ 
செய்யும்போது அவனுடைய பெலனும்‌ 
தைரியமும்‌ அவனைவிட்டு நீங்கிப்போகிறது. 
நீதிமான்கள்‌ சிங்கத்தைப்போல 
தைரியமாயிருக்கிறார்கள்‌. பாலசிங்கம்‌ 
அஞ்சாமலிருக்கும்‌. நீதிமான்கள்‌ எல்லா 
சூழ்நிலைகளிலும்‌ தைரியமாயிருப்பார்கள்‌. 
அவர்களுக்கு அநேக ஆபத்துக்கள்‌ 
வந்தாலும்‌, சர்வவல்லமையுள்ள தேவன்மீது. 
தங்கள்‌ பாரத்தை வைத்துவிட்டு, 
தைரியமாயிருப்பார்கள்‌ துன்மார்க்கரோ 
கர்த்தரைவிட்டு  தூரவிலகியிருக்கிறார்கள்‌. 
அவர்களிடத்தில்‌ தைரியம்‌ இருக்காது. 
கோழைத்தனமே இருக்கும்‌. தங்களை 
ஒருவனும்‌ தொடராதிருந்தும்‌ துன்மார்க்கர்‌ 
பயந்து ஓடிப்போகிறார்கள்‌. பூமி 
நிலைபெயர்ந்தாலும்‌ விசுவாசிகள்‌ க்த்தர்கேல்‌ 
பாரத்தை வைத்துவிட்டு தைரியமாயிருக்க 
வேண்டும்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தேசத்தின்‌ பாவம்‌ 
நீதி 28:2 


தீதி 28:2. தேசத்தின்‌: 
பாவத்தினிமித்தம்‌ அதின்‌ அதிகாரிகள்‌ 
நன்‌ அண்ண தவ்வி புத்தியும்‌ 

ன மனுஷனாலோ அதின்‌ 
தசம நீடித்திருக்கும்‌. 


தேசத்தில்‌ பாவம்‌ இருக்கும்போது 
அந்தத்‌ தேசமே ஒழுங்கில்லாமலிருக்கும்‌. 
வன்முறைகளும்‌, சண்டைகளும்‌, கலகங்களும்‌ 
தேசத்தில்‌ அதிகமாயிருக்கும்‌. பாவம்‌ செய்கிற 
தேசம்‌ கர்த்தராகிய நேவனைவிட்டு 
தூரமாய்‌ விலகிப்போயிருக்கும்‌. அவர்கள்‌ 
விக்கிரகாராதனையைப்‌ பின்பற்றி தங்கள்‌ 
ஆத்துமாக்களைக்‌ கெடுத்துக்கொள்கிறார்கள்‌. 

த்தில்‌ தெய்வபயமில்லையென்றால்‌ அங்கு 
ஒழுக்கமும்‌ இருக்காது. ஜனங்கள்‌ மத்தியில்‌ 
நற்குணமும்‌ இருக்காது. 
ஜனங்கள்‌ கலகக்காரர்களாகவும்‌ 


தேசத்தூரோகிகளாகவும்‌ இருப்பார்கள்‌. 


தேசத்தில்‌ பாவம்‌ அதிகரிக்கும்போ 
அதின்‌ அதிகாரிகளும்‌ அதிகமாய்‌ 
பாவம்‌ செய்வார்கள்‌ பிரபுக்கள்‌ 
குன்மார்க்கராயிருக்கும்‌. போது 
அவர்களிடத்தில்‌ நீதியும்‌ நியாயமும்‌ 
இருக்காது. ஜனங்களை நேர்மையாய்‌ 
ஆளுகை செய்யமாட்டார்கள்‌. பிரபுக்களும்‌ 
ஒருவருக்கொருவர்‌ ஒற்றுமையில்லாமல்‌. 
கொள்வார்கள்‌. 
தேவகோபாக்கினை வரும்‌ 

பலத்த 

துன்மார்க்கருக்கு அழிவு வரும்‌. 

பாவம்‌ பெருகும்போது. 
சத்துருக்கள்‌ அவர்களை க்கொண்டு 

அழித்துப்போடுவார்கள்‌. 
ஜனங்களின்‌ பாவத்தினிமித்தமாய்‌ 
தேசமும்‌ பாதிக்கப்படும்‌. ஜனங்கள்‌ 
ப அவர்களை 
செய்வதும்‌ 
 னமாபிருக்கும்‌ 


அதிகாரிகளும்‌ அநேகராயிருப்பார்கள்‌. 





ழ்‌ நவள 
யாய 


தேசத்தில்‌ பாவத்திற்குப்‌ பதிலாக. 
ஞானம்‌ அதிகமாயிருக்கவேண்டும்‌. 
ஞானம்‌ இருக்குமிடத்தில்‌ தெளிவு இருக்கும்‌. 
குழப்பம்‌ இருக்காது. புத்தியும்‌ அறிவும்‌ 
உள்ள  மனுஷனால்‌ தேசத்தின்‌ 
நற்சீர்‌ நிலைத்திருக்கும்‌. பிரபுக்கள்‌ 
ஞானிகளாகயிருக்கும்‌ போது, 
அவர்களிடத்தில்‌ தெளிந்த சிந்தனையிருக்கும்‌. 
அவர்கள்‌ தேசத்திலுள்ள குழப்பங்களை 
நீக்கிப்போட்டு, அங்கு ஒற்றுமையை 
நிலைநிறுத்துவார்கள்‌ தேசத்திலுள்ள. 
ஜனங்களில்‌ ஒருவன்‌ புத்தியும்‌ அறிவும்‌ 
உள்ளவனாகயிருந்தாலும்‌, அவன்‌ மூலமாய்‌ 
அந்தத்‌ தேசத்திற்கு அநேக ஆசீர்வாதங்கள்‌ 
உண்டாகும்‌. அறிவுள்ள மனுஷன்‌ 
தன்‌ தேசத்தை. இக்கட்டான 
சூழ்நிலைகளிலிருந்தும்‌, கஷ்டங்களிலிருந்தும்‌ 


காப்பாற்றுவான்‌. 


ஏழைகளை 
தரித்திரன்‌ 
நீதி 28:3 


நீதி 28:3. ஏழைகளை ஒடுக்குகிற 
தரித்திரன்‌ ஆகாரம்‌ வினையாதபடி. 
வெள்ளமாய்‌ அடி.த்துக்கொண்டுபோகிற. 
மழையைப்போலிருக்கிறான்‌. 


ஓடுக்குகிற 


ஏழைகளின்‌ 
பரியும்‌. 
தங்களைப்போல 


ிறுககுக்கந்தான்‌ ன 
கஷ்டம்‌ 
ந்தது அதனக 
ஏழையாகயிருக்கிறவர்கள்மீது 
காண்பிப்பார்கள்‌. இதுவே 
காணப்படுகிற பொதுவான 


ஏழைகளை ஒடுக்குகிறார்கள்‌. ஏழைகள்‌ 
மற்ற ஏழைகள்மீது இரக்கம்‌ காண்பிக்காமல்‌ 
அவர்களைத்‌ 'துன்பப்படுத்துகிறார்கள்‌. 
அவர்களுக்குத்‌ தீங்கு விளைவிக்கிறார்கள்‌. 
தரித்திரர்களுக்கு செல்வமும்‌, சுகவாழ்வும்‌, 
அதிகார பலனும்‌ வரும்போது, 
தங்களைப்போல ஏழைகளாகயிருப்பவர்களுக்கு 
உதவி செய்யாமல்‌, அவர்களை ஒடுக்கித்‌ 
தன்பப்படுத்துகிறார்கள்‌. ஒரு காலத்தில்‌. 
தாங்களும்‌ ஏழைகளாகமிருந்து கஷ்டங்களை 


'வேதனைக்குட்படுத்துகிறார்கள்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஒரு தேசத்தின்‌ 
தரித்திரனை தத்தெடுத்து. அவனுடைய 
வாழ்க்கையை வளமாக்கும்போது, அவன்‌ 
தானும்‌ ஒரு காலத்தில்‌ ஏழையாகயிருந்ததை 
மறந்துவிடுகிறான்‌. தரித்திரனை. 
ஒடுக்குகிறான்‌. ஏழைகளை யாரும்‌ 
ஒடுக்கக்கூடாது. அவர்களுக்கு 
உபகாரங்களைச்‌ செய்யவேண்டும்‌. 
அவர்களை உபத்திரவப்படுத்தக்கூடாது. 
ஏழைகளை  ஒடுக்கிற தரித்திரன்‌' 
த்து மழையைப்போலிருக்கிறான்‌. 
காரம்‌ விளையாதபடி வெள்ளமாய்‌ 
ாண்டுபோகிற 
போன்றவன்‌. நிலத்திலே. 
விளைந்து 
ஆயத்தமாயிருக்கும்போது. 
பெய்யக்கூடாது. 
பெருமழை பெய்தால்‌, 
தானியத்தையெல்லாம்‌ 
சென்றுவிடும்‌. விளைந்த தானியத்தை 
அறுவடை செய்ய முடியாதபடி எல்லாம்‌ 
நஷ்டமாகிவிடும்‌. ஏழைகளை ஒடுக்குகிற 
தரித்திரனும்‌, பெருவெள்ளத்து 
மழையைப்போல, பிறருக்கு நஷ்டத்தை 
ஏற்படுத்துகிறான்‌. 


பிரபு ஒரு 


த்தல்‌ 


வேதப்பிரமாணத்தைக்‌ 
கைக்கொள்ளுகிறவர்கள்‌' 


நீதி 28:4 


நீதி 28:4. வேதப்பிரமாணத்தை விட்டு 
'விலகுகிறவர்கள்‌. துன்மார்க்கரைப்‌ 
புகழுகிறார்கள்‌; வேதப்பிரமாணத்தைக்‌ 
கைக்கொள்ளுகிறவர்கனோ 
அவர்கணோடே போராடுகிறார்கள்‌. 


நாம்‌ 
வேண்டும்‌. 
துன்மார்க்கர்‌ 


துன்மார்க்கரை கண்டிக்க 

அவர்களைப்‌ புகழக்கூடாது. 
வேதப்பிரமாணத்தை விட்டு 
விலகுகிறவர்கள்‌. வேதத்தில்‌ 
சொல்லப்பட்டிருக்கிற பிரமாணத்திற்கு 
கீழ்ப்படியாமல்‌, வேறுபட்டு ஜீவிக்கிறவர்கள்‌. 
இப்படிப்பட்ட 'துன்மார்க்கரை 
கடிந்துகொள்வதுதான்‌. நீதியானது. 
துன்மார்க்கரைப்‌ புகழ்ந்தால்‌, அவர்களுடைய 
துன்மார்க்கம்‌ அதிகரிக்கும்‌. அவர்களுடைய 
துன்மார்க்மான கைகள்‌ பெலப்படும்‌. 
துன்மார்க்கரைப்‌ புகழும்போது, அவர்கள்‌ 
இறுமாப்படைந்து, தங்களுடைய 
துன்மார்க்கமான வழிகளே சரியான வழிகள்‌ 
என்று தீர்மானித்துவிடுவார்கள்‌. 





ழ்‌ நள 
யாய 


துன்மார்க்கர்‌ ஒருவரையொருவர்‌ 
புகழ்ந்து பேசி, தங்கள்‌ கைகளைப்‌ 
பலப்படுத்தி, துன்மார்க்கமான பாதைகளில்‌. 
செல்வார்கள்‌. துன்மார்க்கரைப்‌ புகழும்போது, 
அவர்களுடைய மனச்சாட்சி மழுங்கிப்போகும்‌. 
அது அவர்களுடைய துன்மார்க்கத்தைக்‌ 
கண்டித்து உணர்த்தாது. துன்மார்க்கர்கள்‌ 
சாத்தானுடைய இராஜ்யத்திற்குரியவர்கள்‌. 
இவர்கள்‌ சாத்தானுக்காக 
செய்கிறவர்கள்‌. 
கைக்கொள்கிறவர்கள்‌ 
ஜீவிக்கவேண்டும்‌. நீதியான 
செல்லவேண்டும்‌. துன்மார்க்கரைப்‌ புகழாமல்‌. 
அவர்களைக்‌ கடிந்துகொண்டு அவர்களோடு 
போராடவேண்டும்‌. அவர்களுடைய 
பாவங்களை அவர்களுக்குக்‌ கண்டித்து 
உணர்த்தவேண்டும்‌. 


கர்த்தரைத்‌ தேடுகிறவர்கள்‌. 
நீதி 28:5 


நீதி 28:5. துஷ்டர்‌ 
அறியார்கள்‌; 
தேடுகிறவர்கனோ 
அறிவார்கள்‌. 


நியாயத்தை 
கர்த்தரைத்‌ 
சகலத்தையும்‌ 


பேராசையுள்ளவர்களின்‌ மனக்கண்கள்‌ 
மங்கிப்போயிருக்கும்‌. அவர்களுடைய அறிவும்‌ 
குறைவுள்ளது. அவர்களால்‌ எதையும்‌ 
தெளிவாக சிந்தித்து உணரமுடியாது. 
பேராசைக்காரர்கள்‌ ப்பார்கள்‌. 
ங்கள்‌ பேராசைகளுக்கு, அவர்கள்‌ 
ட்டு ஜீவிப்பார்கள்‌. துஷ்டர்‌ 
அறியார்கள்‌. கர்த்தரைத்‌ 
சகலத்தையும்‌ அறிவார்கள்‌. 
பயப்படுவது ஞானத்தின்‌ 
ஆரம்பம்‌. இவர்களிடத்தில்‌ அதிக ஞானம்‌ 
இருக்கும்‌. கர்த்தருக்குப்‌ பிரியமானது. 
என்ன என்பதை இவர்கள்‌ தெரிந்து 
வைத்திருப்பார்கள்‌. 
இயேசு அவர்களுக்குப்‌ பிரதியுத்தரமாக: 
“என்‌ உபதேசம்‌ என்னுடையதாயிராமல்‌, 
என்னை  அனுப்பினவருடையதாயிருக்கிறது. 
அவருடைய சித்தத்தின்படி. செய்ய 
மனதுள்ளவனெவனோ அவன்‌ த 
உபதேசம்‌ தேவனால்‌ உண்டாயிருக்கிறதோ, 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நான்‌ சுயமாம்ப்‌ பேசுகிறேனோ என்று 
அறிந்துகொள்ளுவான்‌. சுயமாய்ப்‌ பேசுகிறவன்‌ 
தன்‌ சுயமகிமையைத்‌ தேடுகிறான்‌, தன்னை 
அனுப்பினவரின்‌ மகிமையைத்‌ தேடுகிறவனோ 
உண்மையுள்ளவனாயிருக்கிறான்‌,, 
அவனிடத்தில்‌ அநீதியில்லை" 
(யோவா 716-18) என்று சொன்னார்‌. 


நேர்மையாய்‌! 
தரித்திரன்‌ 
நீதி 28:6 


நீதி இருவழிகவில்‌ 
நடக்கிற திரியாவரக்காரன்‌. 
ஓசுவரியவானாயிருத்‌ தாலும்‌, 
நேர்மையாய்‌ நடக்கிற 
அவனிலும்‌ வாசி. 


நடக்கிற 


28:6. 


மித்திரன்‌ 


உலகம்‌ துன்மார்க்கத்தினாலும்‌, 
கட்‌ தத்‌ ட ந்பிகிரககிறது 
உலகப்பிரகாரமான ஜனங்கள்‌ கர்த்தருடைய 
பிரமாணத்திற்கு எதிர்த்து நிற்கிறார்கள்‌. 
தேவனிடத்தில்‌ பட்சபாதமில்லை. ஆனால்‌ 
மனுஷனோ எல்லாவற்றிலும்‌ பட்சபாதம்‌ 
காண்புக்கதோ்‌, மனுஷனை நரிந்திரன்‌ 

ன்றும்‌, ஐகவரியவான்‌ என்றும்‌ 
வேறுபரிக்கிறான்‌. பக்தியுள்ளவன்‌ என்றும்‌, 
பக்தியில்லாதவன்‌ என்றும்‌ வித்தியாசம்‌ 
பார்க்கிறான்‌. நீதிமான்‌ என்றும்‌, 
துன்மார்க்கன்‌ என்றும்‌ மனுஷனை 
வேறுபிரிக்கிறான்‌. 


இந்தப்‌ 
'ஐசுவரியவானுக்கு 
கொடுக்கிறார்கள்‌. 
ஐசுவரியவானே மேன்மையானவன்‌ என்று 
சொல்கிறார்கள்‌. ஆனால்‌ சாலொமோனோ, 
இவர்களை வித்தியாசமான பார்வையில்‌ 
பார்க்கிறார்‌. இருவழிகளில்‌ நடக்கிறவன்‌ 
திரியாவரக்காரன்‌ அவன்‌ 
ஐசுவரியவானாயிருந்தாலும்‌, அவன்‌ 
மேன்மையான வனல்ல. நேர்மையாய்‌ 
நடக்கிறவன்‌ தரித்திரனாயிருந்தாலும்‌, 
இவன்‌ இருவழிகளில்‌ நடக்கிற 
திரியாவரக்காரனாகிய ஐசுவரியவானைவிட 
மேலானவன்‌ என்று சொல்லுகிறார்‌. 


பிரயத்சத்தில 





ழ்‌ நள 
ஈயா 


ஐசுவரியவானுக்கு இந்தப்‌ 
பிரபஞ்சத்தில்‌ அநேக வசதிகள்‌ இருக்கும்‌. 
ஐசுவரியம்‌ ஒரு ஆசீர்வாதம்‌ தான்‌. ஆனாலும்‌ 
இந்த ஐசுவரியத்தை நாம்‌ நேர்மையான 
வழிகளில்‌ சம்பாதிக்கவேண்டும்‌. நல்ல 
வழிகளில்‌ பயன்படுத்தவேண்டும்‌. அதுவே 
மெய்யான ஆசீர்வாதம்‌. 
ஐசுவரியவான்களிடத்தில்‌ நற்குணம்‌. 
மிகுந்திருக்கவேண்டும்‌.. ஐகுவரியத்தைவிட 
நல்ல சபாவமே மேன்மையானது. ஐசுவரியம்‌ 
கொடுக்கும்‌ மேன்மையைவிட நல்ல. 
சுபாவத்தினால்‌ வரும்‌  மேன்மையே 
நிலைத்திருக்கும்‌. 


விவேகமுள்ள புத்திரன்‌ 
நீதி 28:7 


நீதி 28:7.  வேதப்பிரமாணத்தைக்‌ 
கைக்கொள்ளுகிறவன்‌ விவேகமுன்ன 
புத்திரன்‌; ப்ட்‌ ப்‌ 
தோழனாயிருக்கிறவனோ 

தகப்பனை லற ததுகத்கை 


கர்த்தருடைய உபதேசமே மெய்யான 
ஞானம்‌. வேதப்பிரமாணத்தைக்‌ 
கைக்கொள்கிறவன்‌ விவேகமுள்ளவன்‌. 
கர்த்தருடைய உபதேசத்தைக்‌ கேட்டு அதற்கு 
கீழ்ப்படியும்போது, நமக்கு அநேக 
ஆசீர்வாதங்கள்‌ உண்டாகும்‌. நம்முடைய 
புத்தியும்‌. ஞானமும்‌ அதிகரிக்கும்‌. 
துன்மார்க்கத்தினால்‌ அவமானமும்‌ 
வேதனையும்‌ உண்டாகும்‌. 
துன்மார்க்கனுக்கும்‌ அவமானம்‌. அவனோடு 
தோழளாயிருப்பவர்களுக்கும்‌ அவமானம்‌. 
துன்மார்க்கன்‌ போஜனப்பிரியனாயிருக்கிறான்‌. 
அவனுக்குத்‌ தோழனாயிருக்கிறவன்‌ தன்‌ 
தகப்பனை அவமானப்படுத்துகிறான்‌. 
துன்மார்க்கன்‌ தனக்கும்‌ வேதனையை 
வருவிக்கிறான்‌. தன்னை 
சார்ந்திருக்கிறவர்களுக்கும்‌ வேதனையை 
க்‌ ன்‌ துன்மார்க்கனிடத்தில்‌ 
இருக்காது. 
இருக்கும்‌. 
வேதனையும்‌ 

வருத்தமுமே உண்டாகும்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அநியாய வட்டி. 


நீதி 28:8 


நீதி 28:8. அதியாய வட்டியினாலும்‌ 
ஆதாயத்தினாலும்‌ தன்‌: 
ஆஸ்தியைப்‌ பெருகப்பண்ணுகிறவன்‌, 
தரித்திரர்பேரில்‌ இரங்குகிறவனுக்காக 
அதைச்‌ சேகரிக்கிறான்‌. 


அநியாயமாக சம்பாதிக்கிற ஆசீர்வாதம்‌. 
அதிகமாகமிருந்தாலும்‌, அது நீடித்த 
காலத்திற்கு நிலைத்து நிற்காது. ஒரு சிலர்‌ 
குறுகிய காலத்தில்‌. அதிகமான 
ஐசுவரியத்தை சம்பாதிக்கவேண்டும்‌ என்று 
பேராசைப்படுவார்கள்‌. அதற்காக பாவமான 
காரியங்களையெல்லாம்‌. செய்வார்கள்‌. 
பிறரை ஏமாற்றி வஞ்சிப்பார்கள்‌. ஒரு சிலரை 
சில காலத்திற்கு மாத்திரம்‌ ஏமாற்றலாம்‌. 
எல்லோரையும்‌, எல்லா காலத்திலும்‌ ஏமாற்ற 
முடியாது. ஏமாற்றுக்காரரின்‌ ஏமாற்று 
வேலைகள்‌ நீடித்த காலத்திற்கு நிலைத்து 
நிற்காது. 


துன்மார்க்கர்கள்‌ அநியாயம்‌ செய்து 
ஐசுவரியத்தைச்‌ சேகரிக்கினார்கள்‌.... நாங்கள்‌ 
சேமித்து வைத்த ஐசுவரியத்தை இவர்களால்‌ 
அனுபவிக்க முடியாது. இவர்கள்‌ சீக்கிரத்தில்‌ 
அழிந்துபோவார்கள்‌. இவர்களுடைய 
ஐசுவரியத்தை வேறு யாராவது வந்து 
அனுபவிப்பார்கள்‌. அநியாய வட்டி 
வாங்குவது பாவம்‌. அநியாய வட்டியினாலும்‌. 


பட கத்‌ 

நீடித்த நாள்‌ 

ஜீவனோடிருக்கமாட்டான்‌. துன்மார்க்கன்‌. 

ஐசுவரியத்தைச்‌ சேகரித்தாலும்‌, அதை வேறு 

யாருக்கோ சேகரித்து வைக்கிறான்‌. 

தரித்திரர்‌ பேரில்‌ இரங்குகிறவனுக்காக 

அதை சேகரிக்கிறான்‌ என்று சாலொமோன்‌ 
சொல்லுகிறார்‌. 


தேவன்‌ 


தம்முடைய தெய்வீக 
பராமரிப்பினால்‌. 


அநியாயக்காரரைத்‌ 
தண்டிக்கிறார்‌. ஒருவன்‌ அநியாயம்‌. 
செய்து ஐகுவரியத்தைச்‌ சம்பாதிக்கிறான்‌. 
வேறொருவன்‌ . களுக்கு 
உதவிசெய்வதற்காக அந்த ஐகுவரியத்தை 
பயன்படுத்துகிறான்‌. 





ழ்‌ நள 
யாய 


வேதத்தைக்‌ கேளாதவன்‌ 
நீதி 28:9 


நீதி 28:9. வேதத்தைக்‌ கேனாதபடி தன்‌ 
செவியை விலக்குகிறவனுடைய 


ஜெபமும்‌ அருவருப்பானது. 
தேவன்‌ தம்முடைய 

மூலமாய்‌ நம்மோடு 

கர்த்தருடைய 


பிரமாணத்தின்‌ 
பசுகிறார்‌. நாம்‌ 
வார்த்தைக்குச்‌ 
செவிகொடுத்து, அதற்குக்‌ கீழ்ப்படிய 
வேண்டுமென்று கர்த்தர்‌ விரும்புகிறார்‌ 
நாம்‌ தேவனோடு ஜெபத்தின்‌ மூலமாகப்‌ 
பேசுகிறோம்‌. கர்த்தர்‌ நம்முடைய ஜெபத்திற்கு 
மறுஉத்தரவு, கொடுப்பார்‌ 
விசுவாசத்தோடு. ்‌ 
நம்முடைய ஜெபம்‌: 


பிரியமானதாயிருக்க 
அப்போதுதான்‌ கர்த்தரிடமிருந்து 


தத்வம்‌ கேட்கவேண்டும்‌. 
வசனங்களைத்‌ தியானிக்கவேண்டும்‌ 
திட்டமும்‌. 
என்ன 
வேண்டும்‌. அதற்கேற்ற 


நாம்‌. ஜெபிக்கவேண்டும்‌. 
கர்த்தருக்குப்‌ பிரியமான 


டு 
பிரகாரம்‌ 
அப்போதுதான்‌ 
வார்த்தைகளை 
ஏறெடுப்போம்‌. ம்‌ 
கர்த்தருக்குப்‌ பிரியமாமிருக்கும்‌. வேதத்தைக்‌ 
கேளாதபடி நம்முடைய செவியை விலக்கி, 
நம்முடைய கயடு்டந்திற்கேற்ற பிரகாரம்‌ 
ஜெபம்பண்ணினால்‌, ஜெபம்‌ 
கர்த்தருடைய 
அருவருப்பாயிருக்கும்‌. 


க்‌ 


உத்தமர்கள்‌ 
நீதி 28:10 


நீதி 28:10. உத்தமர்களை 
மோசப்படுத்தி, பொல்லாத வழியிலே. 
'நடத்துகிறவன்‌ தான்‌ வெட்டின குழியில்‌ 
தானே விழுவான்‌; உத்தமர்கனோ 
நன்மையைச்‌: சுதந்தரிப்பார்கள்‌.. 

மோசம்‌. பண்ணுகிறவர்கள்‌ 
நல்லவர்களுக்கு முன்பாக கண்ணிமை 
விரிக்கிறார்கள்‌. நல்ல ஜனங்களையும்‌: 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QODNENS 
PUBLISHERS 


வைக்க 
பிறருக்கு மோசம்‌ 
தன்மார்க்கர்கள்‌. 


பாவத்தில்‌ விழ 
முயற்சிபண்ணுகிறார்கள்‌. 
பண்ணுகிறவர்கள்‌ 
தாங்கள்‌ துன்மார்க்கராயிருப்பதுபோல, 
மற்றவர்களையும்‌ துன்மார்க்கராக 
மாற்றுவதற்கு முயற்சி பண்ணுகிறார்கள்‌. 
துன்மார்க்கருடைய எண்ணம்‌ சித்திக்காது. 
உத்தமர்களை மோசப்படுத்த முயற்சி 
பண்ணுகிறவர்கள்‌ ஏமாந்து போவார்கள்‌. 
உத்தமர்களை மோசப்படுத்தி 
பொல்லாத வழிகளில்‌. ர்‌ 
நடத்துவதற்காக, 
அவர்களுக்கு 
வெட்டுகிறார்கள்‌. 
குழிகளில்‌ விழுந்துவிடுவார்கள்‌. 
ஆசையாய்ப்‌  பார்த்துக்கொண்டிருப்பார்கள்‌. 
உத்தமருக்கு கர்த்தரே துணை. கர்த்தர்‌ 
அவர்களைப்‌ பாதுகாப்பார்‌. அவர்கள்‌ 
பாவமான குழிகளில்‌ விழுந்துவிடாதவாறு, 
கர்த்தர்‌ அவர்களை  தீங்குக்கு விலக்கிப்‌ 
பாதுகாத்துக்கொள்வார்‌. 


குன்மார்க்கருக்கு தேவனுடைய 
பாதுகாப்பு கிடைக்காது. துன்மார்க்கன்‌ தான்‌ 
வெட்டின குழியில்‌ தானே விழுந்துவிடுவான்‌. 
பாவிகள்‌: மாத்திரமல்ல, பிறருக்கு 
சோதனைகளை  உண்டுபண்ணுகிறவனும்‌, 
அந்த சோதனைகளினால்‌ அழிந்துபோவான்‌. 
உத்தமர்களை  மோசப்படுத்துகிறவர்கள்மீது, 
வரும்‌ ஆக்கினைத்தீர்ப்பு மிகவும்‌ 
அதிகமாயிருக்கும்‌. 


“மாயக்காரராகிய வேதபாரகரே! 
பரிசேயரே! உங்களுக்கு ஐயோ, மனுஷர்‌ 
பிரவேசியாதபடி பரலோகராஜ்யத்தைப்‌ 
பூட்டிப்போடுகிறீர்கள்‌ நீங்கள்‌ அதில்‌ 
பிரவேசிக்கிறதுமில்லை, பிரவேசிக்கப்‌ 
போகிறவர்களைப்‌ பிரவேசிக்க 
விடுகிறதுமில்லை. மாயக்காரராகிய 
வேதபாரகரே! பரிசேயரே! உங்களுக்கு ஐயோ, 
பார்வைக்காக நீண்ட ஜெபம்பண்ணி, 
விதவைகளின்‌: வீடுகளைப்‌ 
பட்சித்துப்போடுகிறீர்கள்‌: இதினிமித்தம்‌ அதிக 
ஆக்கினையை அடைவீர்கள்‌. மாயக்காரராகிய 
வேதபாரகரே! பரிசேயரே! உங்களுக்கு ஐயோ, 
ஒருவனை உங்கள்‌ மார்க்கத்தானாக்கும்படி 
சமுத்திரத்தையும்‌ பூமியையும்‌ 
சுற்றித்திரிகிறீர்கள்‌: அவன்‌ உங்கள்‌ 
மார்க்கத்தானான போது அவனை உங்களிலும்‌ 
இரட்டிப்பாய்‌ நரகத்தின்‌ மகனாக்குகிறீர்கள்‌” 
(மத்‌ 2313-15) என்று கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்து மாயக்காரருக்கு விரோதமாக. 
எச்சரித்துச்‌ சொல்லுகிறார்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


உத்தமர்க கர்த்தருடைய 
பாதுகாப்பு கிடைக்கும்‌. அவர்கள்‌ தீங்குக்கு 
விலகி பாதுகாப்பாய்‌ ஜிவிப்பார்கள்‌. 
உத்தமர்களுக்கு தெய்வீக பாதுகாப்போடு, 
தெய்வீக ஆசிர்வாதமும்‌, அநுக்கிரகழும்‌ 
கிடைக்கும்‌. துன்மார்க்கர்‌. தாங்கள்‌ 
வெட்டின குழியில்‌ தாங்களே விழுவார்கள்‌. 
உத்தமர்களோ 

சுதந்தரித்துக்கொள்வார்கள்‌. 

ஆவியானவரின்‌ 
ஆறுதல்களும்‌ 
தங்கும்‌. 


உத்தமர்கள்மீது வந்து 


ஐசுவரியவான்‌. 


நீதி 28:11 


நீதி ஐய. ஓசுவரியவான்‌ தன்‌ 
பார்வைக்கு ஞானவான்‌; புத்தியுன்ன 
தரித்திரனோ அவனைப்‌ 
பரிசோதிக்கிறான்‌.. 

ஐசுவரியவான்‌. தனக்குத்தானே 
புத்திமானாயிருக்கிறான்‌. தான்‌ ஒரு 
ஞானவான்‌ என்று தன்னைப்பற்றி 
நினைத்துக்கொள்கிறான்‌. ஐசுவரியவானுக்கு 
ஐசுவரியத்தைச்‌ சேகரிக்கத்‌ தெரிகிறது. 
இதைத்‌ தவிர அவனுக்கு வேறு ஒன்றும்‌ 
தெரியாது. ஐசுவரியத்தின்மீது. 
ஆசைப்படுவதுபோல, ன 


கர்த்தருடைய 
கொள்ளவேண்டும்‌ 


அவளிடத்தில்‌ இருக்‌ 
தான்‌ ஐசுவரியவானாயிருப்பதினால்‌, 
மற்றவர்களெல்லோரும்‌ தன்னுடைய 
பேச்சைக்‌ கேட்கவேண்டும்‌ என்றும்‌, அதை 
மதிக்கவேண்டும்‌ என்றும்‌  எதிர்பார்ப்பான்‌. 
தன்னுடைய வார்த்தைகளெல்லாம்‌ 
அவனுக்கு பிரமாணம்‌ போலத்‌ தெரியும்‌. 


தரித்திரனாயிருக்கிறவன்‌ அதிகப்‌ 
பிரயாசப்பட்டு ஞானத்தைச்‌ சம்பாதிக்கிறான்‌. 
சமுதாயத்தில்‌ மற்ற ஜனங்கள்‌ மத்தியிலே. 
தரித்திரனிடத்தில்‌ 


புத்தியுள்ள வனாயிருந்தாலும்‌, 
புத்தி பிறருக்கு பிரத்தியட்சமாய்த்‌ தெரியாது. 
ஆனால்‌ புத்தியுள்ள தரித்திரனோ 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தவணாம்‌ 
தரித்திரனாகயிருந்தாலும்‌ 

கர்த்தருக்குப்‌ பயந்து திலிக்கவேண்டும்‌. 
அதுதான்‌ அவனுக்கு மெய்யான ஆசீர்வாதம்‌. 
புத்தியுள்ள ஐசுவரியவான்‌ தேவனுடைய 
கிருபைகளைப்‌ பெற்றுக்கொள்வான்‌. 
தன்னிடத்திலுள்ள ஐசுவரியத்தை 
கர்த்தருக்குப்‌ பயந்து, நல்ல வழிகளில்‌ 
பயன்படுத்துவான்‌. புத்தியுள்ள தரித்திரனும்‌, 
தன்னுடைய தரித்திரத்தை 
நீக்கிப்போடுவதற்கு, கர்த்தருக்குப்‌ பயந்து, 
கர்த்தருக்குப்‌ பிரியமான வேலைகளைச்‌ 
செய்து பணத்தைச்‌ சம்பாதிப்பான்‌. தமக்குப்‌ 
பயந்து நடக்கிறவர்களுடைய கைகளின்‌ 
கிரியைகளை கர்த்தர்‌ ஆசீர்வதிப்பார்‌. 


நீதிமான்கள்‌. 
நீதி 28:12 


நீதி 28:12. நீதிமான்கள்‌. 
கனிகூரும்போது மகா கொண்டாட்டம்‌ 
உண்டாகும்‌; துன்மார்க்கர்‌ 
எழும்பும்போதோ மனுஷர்‌ மறைந்து 
கொள்ளுகிறார்கள்‌. 


பிள்ளைகள்‌ 
லாயும்‌, 
இதுவே 


கர்த்தருடைய 
சந்தோஷமாயும்‌ ஆறுத 
சமாதானமாயும்‌ ஜீவிக்கவேண்டும்‌. 
அவர்கள்‌ ஜீவிக்கிற தேசத்திற்கு 
மகிமையாயும்‌, மேன்மையாயும்‌ இருக்கும்‌. 
நீதிமான்கள்‌. களிகூரும்போது 
மாகசந்தோஷமுண்டாகும்‌. ஒரு சேதத்தில்‌ 
நீதிமான்கள்‌ களிகூருவது, அந்தத்‌ 
தேசத்திற்கே மகிமையைக்‌ கொடுக்கும்‌. 
நீதிமான்களுக்கு. நீதிக்குரிய சுதந்தரம்‌. 
கொடுக்கப்படவேண்டும்‌. கர்த்தரைத்‌ 
அதிப்பதற்கு அவர்களைத்‌ 
'ணக்கூடாது. நீதிமான்கள்‌ 
சுதந்தரமாக தங்கள்‌ கர்த்தரைத்‌ துதிப்பதற்கு 
பெற்றிருக்கவேண்டும்‌. 

நாமத்தினிமித்தமாய்‌. 
உபத்திரவப்படுத்தக்கூடாது. 
பரிசுத்தவான்களை 

உபத்திரவப்படுத்துகிற தேசம்‌ தேவனால்‌ 
சபிக்கப்பட்டிருக்கும்‌. அது செழித்திருக்காது. 





ழ்‌ நவள 
யாய 


சில தேசங்களில்‌ துன்மார்க்கர்‌ 
எழும்புவார்கள்‌. துன்மார்க்கர்‌ கையில்‌ 
ஆளுகையிருக்கும்‌. அப்படிப்பட்ட தேசத்தின்‌ 
அழகு மங்கிப்போகும்‌. துன்மார்க்கர்‌ 
எழும்புவது எந்தத்‌ தேசத்திற்கும்‌ நல்லதல்ல. 
துன்மார்க்கர்‌  எழும்பும்போது மனுஷர்‌ 
மறைந்து கொள்கிறார்கள்‌. துன்மார்க்கர்‌ 
பரிசுத்தவான்களுக்கு விரோதமாகவும்‌, 
கர்த்தருக்கு விரோதமாகவும்‌ 
சநிஆலோசனை பண்ணுகிறார்கள்‌ 
அவர்களுடைய சிந்தையிலும்‌, செய்கையிலும்‌ 
பரிசுத்தம்‌ இருக்காது. தேசத்தில்‌. 
நீதிமான்கள்‌ மறைந்துகொள்ளும்போது. 
அங்கு அநீதி எழும்பும்‌. அநீதியை செய்கிற 
துன்மார்க்கர்‌ எழும்புவார்கள்‌. துன்மார்க்கர்‌ 
எழும்பும்போது அது அந்தத்‌ தேசத்தையே 
அழித்துப்போடும்‌. 


தன்‌ பாவங்களை மறைக்கிறவன்‌. 
நீதி 28:13 


செய்துவிட்டுவிடுகிறவனோ 
பெறுவான்‌. 


நம்முடைய பாலங்களை 
மறைக்கக்கூடாது. அவற்றை கர்த்தருடைய 
சமுகத்திற்கு முன்பாக பணிவாய்‌ அறிக்கை 
பண்ணவேண்டும்‌... நம்மிடத்தில்‌ பாவம்‌ 
இல்லை என்று சொல்வோமானால்‌ நம்மை: 
நாமே வஞ்சிக்கிறவர்களாமிருப்போம்‌. நாம்‌. 
பாவம்‌ செய்துவிட்டு அந்தப்‌ பழியை 
மற்றவர்கள்மீது சுமத்துவதற்கு வகை 
பார்ப்போம்‌. தன்‌ பாவங்களை மறைக்கிறவன்‌ 
வாழ்வடையமாட்டான்‌. 
அறிக்கை 


பாவங்களை 
இரக்கத்தைப்‌ பெற்றுக்கொள்வான்‌. 


விட்டுவிடுகிறவனோ. 

தாவீது தன்னுடைய பாவங்களை மூடி 
மறைப்பதற்கு முயற்சி பண்ணினார்‌. 
அப்போது அவருடைய மனதிற்குள்‌ பெரிய 
போராட்டம்‌ உண்டாயிற்று அவருடைய 
உள்ளத்தில்‌ சந்தோஷமோ, சமாதானமோ, 
ஆறுதலோ இல்லை. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நான்‌ அடக்கிவைத்தமட்டும்‌, நித்தம்‌ 
என்‌ கதறுதலினாலே என்‌ எலும்புகள்‌: 
உலர்ந்துபோயிற்று. இரவும்‌ பகலும்‌ என்மேல்‌ 
உம்முடைய கை பாரமாயிருந்ததினால்‌, என்‌ 
சாரம்‌ உஷ்ணகால வறட்சிபோல. 
வறண்டுபோயிற்று. (சேலா) நான்‌ என்‌ 
அக்கிரமத்தை மறைக்காமல்‌, என்‌ பாவத்தை 
உமக்கு அறிவித்தேன்‌: என்‌ மீறுதல்களைக்‌ 
கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன்‌ என்றேன்‌; 
தேவரீர்‌ என்‌ பாவத்தின்‌ தோஷத்தை 
மன்னித்தீர்‌. (சேலா..!” (சங்‌ 32:3-5) என்று 
தாவீது சங்கீதம்‌ பாடுகிறார்‌. 


நோயாளி 
தன்னுடைய 


மருத்துவரிடத்தில்‌ 
நோயை  மறைக்கக்கூடாது. 
தன்னுடைய பிரச்சனையை மருத்துவரிடம்‌ 
மறைக்காமல்‌ எடுத்துச்‌ சொன்னால்தான்‌, 
மருத்துவர்‌ அந்த வியாதிக்கேற்ற சிகிச்சை 
செய்வார்‌. தேவையான மருந்துகளைக்‌ 
கொடுப்பார்‌. மருத்துவரிடம்‌ நோயை 
மறைத்தால்‌, நோய்‌ குணமாவதற்கு 
ய்ப்புண்டாகாது. நம்முடைய பாவங்களை 
கர்த்தரிடத்தில்‌ மறைத்தால்‌ அவை 
மன்னிக்கப்படுவதற்கு வாய்ப்பில்லை. நாம்‌ 
வாழ்வடைவதற்கும்‌ வாய்ப்பில்லை. 
கர்த்தரிடத்தில்‌ நம்‌ 
நகை செ்யப்போது. 
கிருபையினால்‌. 


டைய பாவங்களை 

கர்த்தர்‌ தமது, 
அவற்றை மன்னிக்கிறார்‌. 
நம்முடைய பாவங்கள்‌ மன்னிக்கப்பட்ட 
பின்பு. நாம்‌ மறுபடியும்‌ பாவத்தில்‌ 
விழுந்துவிடாதவாறு எச்சரிக்கையாய்‌ 
ஜீவிக்கவேண்டும்‌. தன்னுடைய பாவங்களை 
அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனே 
தேவனுடைய இரக்கத்தைப்‌ பெறுவான்‌. 
அவனுடைய மனச்சாட்சியின்‌ பாரம்‌ குறையும்‌, 
குற்றவுணர்வு அவனை விட்டு நீங்கும்‌. 
அவன்‌ அழிவிலிருந்து பாதுகாக்கப்படுவான்‌. 
புதுவாழ்வு பெற்றுக்கொள்வான்‌. 

“நமக்குப்‌ பாவமில்லையென்போமானால்‌, 
நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம்‌, 
சத்தியம்‌ நமக்குள்‌ இராது. நம்முடைய 
பாவங்களை நாம்‌ அறிக்கையிட்டால்‌, 
பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா 
அநியாயத்தையும்‌ நீக்கி நம்மை 
சுத்திகரிப்பதற்கு அவர்‌ உண்மையும்‌ நீதியும்‌ 
உள்ளவராயிருக்கிறார்‌. நாம்‌ 
பாவஞ்செய்யவில்லையென்‌ போமானால்‌, நாம்‌ 
அவரைப்‌ பொய்யராக்குகிறவர்களாயிருப்போம்‌, 
அவருடைய வார்த்தை நமக்குள்‌ இராது” 
யோவா 1:8-10). 





ழ்‌ நயனா 
யாய 


'நீ போய்‌ வடதிசையை நோக்கிக்‌ 
கூறவேண்டிய வார்த்தைகள்‌ என்னவென்றால்‌: 
சீர்கெட்ட இஸ்ரவேலே, திரும்பு என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌: நான்‌ உங்கள்மேல்‌ 
என்‌ கோபத்தை இறங்கப்பண்ணுவதில்லை; 
நான்‌ கிருபையுள்ளவரென்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌; நான்‌ என்றைக்கும்‌ கோபம்‌ 
வைக்கமாட்டேன்‌. நீயோ, உன்‌ தேவனாகிய 
கர்த்தருக்கு விரோதமாய்த்‌ துரோகம்பண்ணி, 
பச்சையான சகல மரத்தின்கீழும்‌, 
அந்நியரோடே சோரமார்க்கமாய்‌ நடந்து, உன்‌ 
அக்கிரமத்தையும்‌ என்‌  சத்தத்துக்குச்‌ 
செவிகொடாமற்போனதையும்‌ ஒத்துக்கொள்‌ 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌” (எரே 34273. 


தன்‌ இருதயத்தைக்‌ 
கடினப்படுத்துகிறவன்‌ 
நீதி 28:14 


நீதி 28114. எப்பொழுதும்‌ 
பயத்திருக்கிறவன்‌. பாக்கியவான்‌; 
தன்‌: இருதயத்தைக்‌ 
கடினப்படுத்துகிறவனோ தீங்கில்‌ 
விழுவான்‌. 


தாங்கள்‌ எதற்கும்‌ 
பயப்படுவதில்லை. என்றும்‌, தங்களிடத்தில்‌ 
ஒருபோதும்‌ பயம்‌ இருக்காது என்றும்‌ 
சொல்லி சிலர்‌ பெருமைப்படுகிறார்கள்‌. 
பயரில்லாதிருக்கிறவர்களே  ஆசீர்வறிக்கப்‌ 
பட்டவர்கள்‌ என்றும்‌ சொல்லுகிறார்கள்‌ 
பயத்தினால்‌ நமக்கு வேதனை வருகிறது. 
வேதனையின்‌ முடிவில்‌ ஒரு திருப்தியும்‌ 
உண்டாகிறது. கர்த்தருக்குப்‌ பயப்படுகிறவன்‌ 
பாக்கியவான்‌. கர்த்தரிடத்தில்‌ 
பயபக்தியாமிருக்கிற மனுஷனே 
பாக்கியவான்‌. கர்த்தருக்கு விரோதமான 
காரியங்களைச்‌ செய்வதற்கு நாம்‌ 
பயப்படவேண்டும்‌. நம்முடைய பயம்‌ பரிசுத்த 
பயமாயிருக்கவேண்டும்‌. கர்த்தரே நம்முடைய 
மனச்சாட்சியை சுத்தப்படுத்துகிறவர்‌. 
கர்த்தருக்குப்‌ பயப்படுகிறவர்கள்‌ பாவத்திற்கு 
விலகி ஜீவிப்பார்கள்‌. கர்த்தர்‌ நம்முடைய 
இருதயத்தை மென்மைப்படுத்துகிறார்‌. 
கடினமான இருதயத்தை மென்மையானதாக 
மாற்றுகிறார்‌. நம்முடைய இருதயம்‌ 
'மென்மையாயிருக்கும்போது. நம்முடைய 
மனச்சாட்சியும்‌ கூர்மையாயிருக்கும்‌. 


எப்போதும்‌ 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இருதயத்தை 
விழுவான்‌ 
அவருடைய 


ப்பான்‌ தீங்கில்‌ 
அவன்‌ கர்த்தரையும்‌, 
பிரமாணத்தையும்‌  அசட்டைபண்ணுவான்‌. 
கர்த்தருக்குப்‌ பயப்படுவது தேவையற்றது. 
என்று சொல்லுவான்‌. கர்த்தர்‌ தன்னை 
நியாயந்தீர்க்கமாட்டார்‌ என்று 
ஆணவமாயிருப்பான்‌. பாவிகள்மீது, 
கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு வரும்‌, 
அவர்களுடைய இருதயம்‌ எவ்வளவு 
கடினமானதாகயிருந்தாலும்‌, அவர்களால்‌ 
கர்த்தருடைய நியாயத்தீர்ப்புக்குத்‌ தப்பிக்கவே 
முடியாது. 


துஷ்டஅதிகாரி 
நீதி 28:15 


நீதி 2805. ஏழை ஜனங்களை ஆளும்‌ 
துஷ்டஅதிகாரி கெர்ச்சிக்கும்‌. 
சிங்கத்துக்கும்‌ அலைத்துதிரிகிற 
கரடிக்கும்‌ ஒப்பாயிருக்கிறான்‌. 


, ஆளும்‌ அதிபதித்கு 
நீங்கு? போக்கூடாது. 
வர்களாக யார்கள்‌ 
துஷ்டராகயிருப்பார்கள்‌. நல்ல 
ஜனங்களுக்கு நன்மை 
ஒ்போ ஜனங்களை 
ஒடுக்குவார்கள்‌. ஏழைக। ஆளும்‌ 
துஷ்டஅதிகாரி வர்கம்‌ சிங்கத்திற்கும்‌, 
அலைந்து, கரடிக்கும்‌. 
ஒப்பாயிருக்கிறான்‌ சாலொமோன்‌ 
சொல்லுகிறார்‌. துஷ்டதுதிகாரி 
மிருககுணமுள்ளவன்‌.  மிருகங்களைப்போல 
இரத்தப்பிரியன்‌. சிங்கமும்‌ கரடியும்‌, 
தங்களுக்கு முன்பாக இரைகள்‌ 
இருக்கும்போது. அவற்றை பீறித்தின்னும்‌. 
அதுபோலவே துஷ்டஅதிகாரிகளும்‌ ஏழை 
ஜனங்களின்‌ இரத்தத்தைக்‌ குடிக்கிறார்கள்‌. 
அவர்களைத்‌ துன்பப்படுத்தி தாங்கள்‌ 
இன்பமாயிருக்கிறார்கள்‌. 


து 


பொருணாசையை 
வெறுக்கிறவன்‌ 
நீதி 28:16 


நீதி 28118. 
புத்தியீனனாயிருத்தால்‌ 
செய்யும்‌ 


தீர்க்காயுசைப்‌ பெறுவான்‌. 





ழ்‌ நள 
யாய 


அதிகாரி இச்சயடக்கமுள்ளவனாயிருக்க 
வேண்டும்‌. அவனிடத்தில்‌ பேராசை 
காணப்படக்கூடாது. பேராசையுள்ள பிரபு 
நீதியாய்‌ நியாயம்‌ விசாரிக்கமாட்டான்‌. 
அவன்‌ ஐசுவரியத்தின்மீது ஆசைப்படுவான்‌. 
பிரபு புத்தியுள்‌ எவனாயிருக்கவேண்டும்‌. 
அவன்‌ புத்திமீனனாயிருந்தால்‌, அவன்‌ 
ஜனங்களுக்கு அநேக தீங்கு செய்வான்‌. 
புத்தியுள்ளவன்‌ தன்‌ ஜனங்களை நீதியாய்‌ 
நியாயம்‌ விசாரிப்பான்‌. பொருளாசையை 
வெறுக்கிறவன்‌ தேவனுடைய 
ஆசிர்வாதத்தைப்‌ பெற்றுக்கொள்வான்‌. 
ஜனங்களின்‌ மீது சபிரியமாயிருப்பான்‌. 
ஜனங்களும்‌ அவன்மீது பிரியமாயிருப்பார்கள்‌. 
கர்த்தர்‌ அவனுக்கு தீர்க்காயுசை வாய்க்கப்‌ 
பண்ணுவார்‌. பொருளாசையுடையவனோ 
சீக்கிரத்தில்‌ மரித்துப்போவான்‌ அவன்‌ 
அநியாயமாய்‌ சம்பாதிக்கும்‌ ர்‌ 
அவனால்‌ அனுபவிக்க. 
பொருளாசைக்காரன்மீத 
சாபம்‌ வரும்‌. 


இரத்தப்பழிக்காக 
ஒடுக்கப்பட்டவன்‌ 
நீதி 28:17 


நீதி 2802... இரத்தப்பழிக்காக: 
ஒடுக்கப்பட்டவன்‌ குழியில்‌ ஒளிக்க. 
ஓடிவந்தால்‌, அவனை 
ஆதரிக்கவேண்டாம்‌. 


தேவசாயலில்‌ 
மனுஷனுடைய 
சிந்துகிறானோ, 
மனுஷனாலே 
சிந்தப்படக்கடவது” (ஆதி 9:6) என்று 
கர்த்தர்‌ பழைய ஏற்பாட்டுக்காலத்தில்‌ ஒரு 
பிரமாணத்தைக்‌ கொடுத்திருக்கிறார்‌. இந்த 
கர்த்தர்‌ 
பிரமாணத்தோடு 


ட்டால்‌ ்‌ 
உண்டாக்கப்பட்டபடியால்‌, 
இரத்தத்தை எவன்‌ . 
அவனுடைய 


அவனைத்‌ தண்டிக்கவேண்டும்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கொலைகாரனைத்‌ 
விட்டுவிட்டல்‌, அவன்‌ எல்லோரையும்‌ 
அச்சுறுத்துவான்‌. கொலைகாரன்‌ குழியில்‌ 
ஒளிந்துகொள்ள ஓடிவந்தாலும்‌, அவனைத்‌ 
தேடி கண்டுபிடித்து தண்டிக்கவேண்டும்‌. 
கொலைகாரன்‌ இரத்தப்பழிக்காக 
ஒடுக்கப்பட்டவன்‌. அவனுக்கு ஆதரவு 
கொடுக்கக்கூடாது. கொலைகாரனுக்கு 
உதவிசெய்கிறவர்கள்‌ அவன்‌ சிந்திய 
இரத்தப்பழிக்கு பங்காளிகளாகயிருக்கிறார்கள்‌. 
கொலைகாரன்‌ 
வேதனைக்குட்படுத்துகிறான்‌. 
ஆபேலைக்‌ கொன்றுபோட்டு, கர்த்தருக்கு 
முன்பாக வேதணைப்பட்டான்‌. பாவம்‌ 
செய்கிறவர்களுக்கு நிச்சயமாய்த்‌ தண்டனை 
கிடைக்கும்‌. பாவத்தின்‌ சம்பளம்‌ மரணம்‌. 
ஒருதரம்‌ பிறப்பதும்‌ பின்பு நியாயத்தீர்ப்பு 
அடைவதும்‌ எல்லோருக்கும்‌ 
நியமிக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய 
நியாயத்தீர்ப்புக்கு யாராலும்‌ தப்பிக்க முடியாது. 
இரத்தப்பழிக்காக ஒடுக்கப்பட்டவனுக்கு 
தண்டனை கிடைப்பதுபோல, அவனை 
ஆதரிக்கிறவனுக்கும்‌ தண்டனை கிடைக்கும்‌. 


தண்டிக்காமல்‌ 


தன்னைத்தானே 
காயீன்‌ 


உத்தமனாய்‌ நடக்கிறவன்‌ 
நீதி 28:18 


நீதி 28:18. உத்தமனாய்‌ நடக்கிறவன்‌' 
இரட்சிக்கப்படுவான்‌;. மாறுபாடான 
இருவழியில்‌ நடக்கிறவனே அவற்றில்‌ 
ஒன்றிலே விழுவான்‌. 
கர்த்தருக்கு முன்பாக 
கண்ணியமாயும்‌, 
நடக்கிறவர்கள்‌ 
பாதுகாப்பாயிருப்பார்கள்‌. 
வார்த்தைகளும்‌ 
ஒத்துப்போகும்‌. உத்தமர்கள்‌ சொல்லுவதை 
செய்வார்கள்‌. செய்வதை சொல்லுவார்கள்‌. 
தேவனுடைய நாமத்திற்கு மகிமை 
உண்டாகப்‌ பேசுவார்கள்‌. தேவநாமம்‌ 
மகிமைப்படுவதையே நாடுவார்கள்‌. தங்கள்‌ 
சகோதரர்மீது. பிரியமாயிருப்பார்கள்‌. 
அவர்களுக்கு தங்களால்‌ முடிந்த எல்லா 
நன்மைகளையும்‌ செய்வார்கள்‌. உத்தமனாய்‌ 
நடக்கிறவன்‌ இரட்சிக்கப்படுவான்‌. 
அவர்களுக்கு இப்பிரபஞ்சத்தில்‌ பாதுகாப்பு 
மற்றவர்களுடைய விஷயத்தில்‌ 
தலையிட்டு, 
தண தி்‌ 
இப்பிரபஞ்சத்தில்‌ ஆபத்துக்கள்‌ அநேகமுண்டு. 


ஒழுக்கமாயும்‌, 
பரிசுத்தமாயும்‌ 
எப்போதுமே 
இவர்களுடைய 
செய்கைகளும்‌ 





ழ்‌ [பப்ப 
ஈயா 


நாம்‌ 
பரிசுத்தமாய்‌. 


கர்த்தருக்கு முன்பாக 
ஜீவிக்கவேண்டும்‌. நம்முடைய 
மனச்சாட்சி சுத்தமானதாயிருக்கவேண்டும்‌. 
உத்தமமாய்‌ நடக்கிறவர்களுக்கு 
தேவனுடைய பாதுகாப்பு கிடைக்கும்‌. இது 
பரிசுத்தமான பாதுகாப்பு உத்தமனுக்கு 
ஆபத்து வந்தாலும்‌, கர்த்தர்‌ அவனை 
அந்த  ஆபத்துக்களிலிருந்து விடுவித்து 
பாதுகாப்பார்‌. உத்தமர்களை சத்துருக்கள்‌ 
காயப்படுத்த முயற்சிபண்ணலாம்‌. ஆனாலும்‌ 
உத்தமருக்கு ஒரு சேதமும்‌ உண்டாகாது. 
நம்முடைய காலங்கள்‌ கர்த்தருடைய கரத்தில்‌ 
பாதுகாப்பாகமிருக்கிறது. கர்த்தர்‌ நம்மோடு 
கூடயிருக்கிறார்‌. கர்த்தர்‌ நம்‌ 
பட்சத்திலிருக்கும்போது நமக்கு விரோதமாக 
யாராலும்‌ எந்தத்‌ தீங்கும்‌ செய்யமுடியாது. 


மாறுபாடான 
இருவழிகளில்‌ நடக்கிறான்‌. 
தெளிந்த சிந்தனையிருக்காது. 


எல்லா வழிகளிலும்‌ போவான்‌. வில்‌ 
அவற்றில்‌ ஒன்றிலே விழுந்துவிடுவான்‌. 
மாறுபாடான வனிடத்தில்‌ உண்மையும்‌, 
கண்ணியமும்‌, நேர்மையும்‌ இருக்காது. 
அவனுடைய மனச்சாட்சியும்‌. 
சுத்தமாயிருக்காது. அவன்‌ 
மாய்மாலமுள்ளவன்‌. தன்னுடைய உண்மை 
நிலையை மறைத்து, வெளிவேஷம்‌ போட்டு 
எல்லோரையும்‌ ஏமாற்றப்‌ பார்ப்பவன்‌. 
இப்படிப்பட்டவனுக்கு தேவனுடைய பாதுகாப்பு 
கிடைக்காது. 


தன்‌ நிலத்தைப்‌ பயிரிடுகிறவன்‌. 
நீதி 2919. 


நீதி 28:19. 
பயிரிடுகிறவன்‌ 
திருப்தியாவான்‌; 
பின்பற்றுகிறவனோ 
திறைத்திருப்பான்‌. 


கர்த்தர்‌ நமக்குக்‌. கொடுக்கிற 
வேலையை உண்மையாய்ச்‌ செய்யவேண்டும்‌. 
நம்முடைய வேலையோ, அல்லது தொழிலோ, 
அல்லது வியாபாரமோ 
எப்படிப்பட்டதாகயிருந்தாலும்‌, நாம்‌ 
கர்த்தருக்கு உண்மையுள்ளவர்களாயிருக்க 

வேண்டும்‌. கர்த்தருக்குப்‌ பயந்து அந்த 
வேலையில்‌ முழுமனதோடு ஈடுபடவேண்டும்‌. 


தன்‌ 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தன்‌ நிலத்தைப்‌ 
ஆகாரத்தால்‌ திருப்தியாவான்‌. 
சோம்பேறியாயிருக்கிறவனுக்கு ஒன்றும்‌ 
கிடைக்காது. உண்மையாகவும்‌, கடினமாகவும்‌ 


பமிரிடுகிறவன்‌ 


கரங்களின்‌ கிரியைகளும்‌ கர்த்தரால்‌ 
ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும்‌. தன்னுடைய 
கரங்களின்‌ பிரயாசத்தை அவன்‌ புசிப்பான்‌. 
வீணரைப்‌ பின்பற்‌, 
சோம்பேறியாகமிருப்பான்‌. அப்படிப்பட்டவன்‌ 
ஒரு வேலையும்‌ செய்யாமல்‌ சும்மாயிருப்பான்‌. 
சோம்பேறிக்கும்‌ பசிக்கும்‌. ஆனால்‌. 
இவனுடைய களஞ்சியம்‌. 
வெறுமையாயிருக்கும்‌. இவன்‌ தன்‌ நிலத்தை 
பமிரிடாமல்‌ வீணரைப்‌ பின்பற்றியவன்‌. ஒரு 
வ செய்யாமல்‌ வீண்பேச்சுக்களைப்‌ 
தன்னுடைய 
மோல்ட்‌ 
சந்தோஷமாகயிருக்க 
விரும்புவான்‌. 
சந்தோஷம்‌ இருக்காது. 
புசிக்கவேண்டுமென்று 
ஆனால்‌ இவனுக்குப்‌ போஜனம்‌ கிடைக்காது. 
வீணரைப்‌ பின்பற்றுகிறவன்‌ வறுமையால்‌ 
நிறைந்திருப்பான்‌. வெறுமையில்‌ 
நிறைந்திருக்கிறவர்கள்‌ வறுமையில்‌ 
நிறைந்திருப்பார்கள்‌. வீணரோ மாயையைப்‌ 
பின்பற்றுகிறவர்கள்‌. இவர்களுடைய முடிவும்‌ 
பரிதாபமாகயிருக்கும்‌. 


உண்மையுள்ள மனுஷன்‌ 
நீதி 2820 


நீதி 28:20. உண்மையுன்ன மனுஷன்‌ 
பரிபூரண ஆசீர்வாதங்களைப்‌ 
பெறுவான்‌; ஐசுவரியவானாகிறதற்குத்‌ 
தீவிரிக்கிறவனோ ஆக்கினைக்குத்‌ 





ழ்‌ நள 
ஈயா 


நமக்கு மெய்யான சந்தோஷம்‌ தேவை. 
உண்மையான வழியில்‌ நடந்தால்தான்‌ 
நமக்கு மெய்யான சந்தோஷம்‌ கிடைக்கும்‌. 
உண்மையான வழி பரிசுத்தமான வழியாகவும்‌, 
கர்த்தருக்குப்‌ பிரியமான வழியாகவும்‌ 
இருக்கும்‌. இது நேர்மையான வழி. இதுவே 
கண்ணியமான வழி. கர்த்தருக்கு, 
உண்மையுள்ளவன்‌, மனுஷனுக்கும்‌ 
உண்மையுள்ளவனாயிருப்பான்‌. தமக்கு 
உண்மையுள்ளவர்களை கர்த்தர்‌ 
ஆசீர்வதிப்பார்‌. உண்மையுள்ள மனுஷன்‌ 
பரிபூரண ஆசீர்வாதங்களைப்‌ பெறுவான்‌. 


கர்த்தருக்கு 
உண்மையுள்ளவர்களாயிருக்கும்போது. அவர்‌ 
நம்மை பிரயோஜனமுள்ள பாத்திரமாக: 
மாற்றுவார்‌ நாம்‌ 
கர்த்தருக்குப்‌ பிரயோஜனமுள்ளவர்களாவும்‌, 
பிரியமானவர்களாகவும்‌ இருப்போம்‌. 
கர்த்தருக்குப்‌ பிரயோஜனமாகயிருப்பவர்கள்‌ 
மனுஷனுக்கும்‌ பிரயோஜனமாயிருப்பார்கள்‌. 
உண்மையுள்ளவர்களுக்கு ர்த்தரால்‌ 
வருகிற வெகுமதி. இவர்களுக்கு மெய்யான 
சந்தோஷம்‌ கிடைக்கும்‌. 

ஒரு சிலர்‌ 
பெறுவதற்கு 


சந்தோஷத்தைப்‌ 
தமான வ 
போகிறார்கள்‌ இவர்கள்‌ பேராசைக்காரர்கள்‌. 
சீக்கிரத்தில்‌ ஐசுவரியத்தைச்‌ 
சேர்க்கவேண்டுமென்று இ டக்‌ 
வழிகளில்‌. 


வழியாகயிருந்தாலும்‌, 

ஐசுவரியத்தைச்‌ சேர்க்கவேண்டும்‌. 
இவர்களுடைய. 

ஜசுவரியவானாகிறதற்கு தீவிரிக்கிறவன்‌ 
ஆக்கினைக்குத்‌ தப்பிக்கமாட்டான்‌. 


பேராசைக்காரர்கள்‌ ர்களைப்‌ 
பற்றி கரிசனையற்றவர்களாகயிருப்பார்கள்‌. 
தங்களால்‌ மற்றவர்களுக்கு தீங்கு வருமா 
என்பது பற்றியெல்லாம்‌ யோசிக்கவே 
மாட்டார்கள்‌. யார்‌ எப்படி போனாலும்‌. 
தாங்கள்‌ ஐசவரியவானாகவேண்டும்‌ என்பதே. 
இவர்களுடைய ஆசை. இவர்களுடைய 
வார்த்தையிலும்‌, செய்கையிலும்‌, 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இருதயத்தின்‌ சிந்தையிலும்‌: சுத்தம்‌ 
இருக்காது. பேராசைக்காரர்கள்‌ பிறருக்கு 
விரோதமாகத்‌ தீங்கு யோசிப்பார்கள்‌. 
ஐசுவரியவானாகிறதற்கு தீவிரிக்கிறவர்கள்‌ 
அநேக ஆபத்துக்களில்‌ சிக்கிக்கொள்வார்கள்‌. 
பாவத்தில்‌ இடறி விழுந்துவிடுவார்கள்‌. பல 
சமயங்களில்‌ மறுபடியும்‌ எழுந்திருக்க 
முடியாதவாறு பாவவாழ்க்கைக்கு 
அடிமையாகிவிடுவார்கள்‌. 


முகதாட்சிணியம்‌ 
நீதி 28:21 


தீதி 28:21. முகதாட்சிணியம்‌ நல்லதல்ல, 
முகதாட்சிணியமுன்னவன்‌ ஒரு துண்டு 
அப்பத்துக்காக அதியாயஞ்செய்வான்‌. 


நியாயவிசாரணை 
முகதாட்சணியம்‌ 
வழக்குகளை நேர்மையாக விசாரிக்க. 
வேண்டும்‌. அழக்காடுகிறலர்களைவிட 
வழக்குகளுக்குத்தான்‌ முக்கியத்துவம்‌ 
கொடுக்கவேண்டும்‌. நியாயாதிபதிகள்‌ 
சத்தியத்தை. வெளிப்படுத்தவேண்டும்‌. 
ஒடுக்கப்பட்டவர்களுடைய நீதிக்கும்‌ 
நியாயத்திற்கும்‌ துணை நிற்கவேண்டும்‌. 

வழக்காடுகிறவர்‌ தனக்குத்‌ 
தெரிந்தவரா, தன்‌ ஊர்க்காரரா, தனக்கு 
வேண்டியவரா என்பதையெல்லாம்‌ 
நியாயாதிபதிகள்‌ பார்க்கக்கூடாது. 
இப்போது நடைபெறுகிற வழக்கின்‌ தன்மை 
என்ன என்பதை மாத்திரமே நியாயாதிபதி 
ஆராய்ந்து பார்க்கவேண்டும்‌. ஒருவன்‌ 
தரித்திரனாகமிருக்கிறான்‌ என்பதற்காகவும்‌, 
ஒருவன்‌ அந்நியனாகயிருக்கிறான்‌. 
என்பதற்காகவும்‌, அவனுக்குக்‌ 
கிடைக்கவேண்டிய நீதியை மறுக்கக்கூடாது. 
முகத்தாட்சணியம்‌ நியாயவிசாரணையில்‌ 
வ 


செய்கிறவர்கள்‌ 
பார்க்கக்கூடாது. 





ழ்‌ நயனா 
யாய 


வேண்டுமானாலும்‌ பேசுவான்‌, 
வேண்டுமானாலும்‌ 
முகத்தாட்சணியமுள்ளவன்‌, 
புரட்டுவான்‌. சத்தியத்தைக்‌ குழிதோண்டி 
புதைத்துவிடுவான்‌. இவனுடைய 
மனச்சாட்சியும்‌ 

இவனுடைய 

உண்மையிருக்காது. 

பணத்திற்காக எதையும்‌ செய்வான்‌. 
சமயங்களில்‌, இப்படிப்பட்ட மாய்மாலக்காரன்‌ 
ஒரு துண்டு அப்பத்திற்காககூட அநியாயம்‌ 
செய்வான்‌. 


வன்கண்ணன்‌ 
நீதி 28:22 


நீதி 28:99, 
செல்வனாகிறதற்குப்‌ 
வறுமை தனக்கு 
அறியாதிருக்கிறான்‌. 


ஐசுவரியவான்‌௧ளாகவேண்டும்‌ என்று 
ஆசைப்படுகிறவர்கள்‌ அநேக ஆபத்துக்களில்‌ 
சிக்கிக்கொள்கிறார்கள்‌. தங்கள்‌ 
பாவங்களையும்‌ 

வன்கண்ணன்‌ 

பதறுகிறான்‌. 

ஐசுவரியவானாகிவிட 


என்பதை 
எல்லாவற்றையும்‌ செய்ய முயற்சி செய்கிறான்‌. 


வன்கண்ணனுடைய பார்வை 
செல்வத்தின்மீதே இருக்கிறது. தான்‌ எந்த 
வழியில்‌ போய்க்கொண்டிருக்கிறோம்‌ 

வன்கண்ணனுக்குத்‌ 
ந தனக்கு, வதம்‌ 
ஆபத்துக்களையும்‌ அவன்‌ 
அறியாதிருக்கிறான்‌.  பேராசைக்காரனுக்கு 
திருப்தியிருக்காது. தனக்கு எவ்வளவுதான்‌ 
ஐசுவரியம்‌ இருந்தாலும்‌. அது போதாது 
என்றும்‌, தனக்கு இன்னும்‌ அதிகமாய்‌ 
வேண்டுமென்றும்‌ ஆசைப்படுகிறான்‌. 


என்பதுகூட 
தெரிவதில்லை. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


வன்கண்ணன்‌ தனக்கு வறுமை 

வருமென்று அறியாதிருக்கிறான்‌. 

பேராசைக்காரன்மீது வறுமை வரும்‌. அவன்‌ 

அது அவனுக்கு வந்து 

ஐசுவரியத்தின்மீது. 

ஆனால்‌ அவனுக்குக்‌ 

கர்த்தருடைய 

ஆசீர்வாதமே மெய்யான ஐசுவரியம்‌ என்னும்‌ 
சத்தியம்‌ இவனுக்குத்‌ தெரியவில்லை. 


முகஸ்துதி 
நீதி 28:23 


தீதி 28:23. தன்‌ நாவினால்‌ முகஸ்துதி. 
பேசுகிறவனைப்‌ பார்க்கிலும்‌, 
கடித்துகொள்ளுகிறவன்‌. முடிவில்‌ 
அங்கீகாரம்‌ பெறுவான்‌. 
பண்‌ ர்கள்‌ 
ச்‌ டன 
சந்தோஷப்படுத்துவார்கள்‌. முகஸ்துதியினால்‌ 
சந்தோஷப்படுகிறவர்கள்‌ நிதானமாய்‌ அமர்ந்து 
ஒவ்வொன்றையும்‌ சிந்தித்துப்‌ பார்ப்பார்கள்‌. 
அப்போதுதான்‌ முகஸ்துதி 
பண்ணுகிறவர்களின்‌ மாய்மாலம்‌ 
அவர்களுக்குத்‌ தெரியவரும்‌. முகஸ்துதி 
பண்ணுகிறவர்கள்‌ உண்மையை மறைந்து 
பொய்யை ஊதுகிறார்கள்‌. அவர்களுடைய 
வார்த்தையில்‌ சத்தியம்‌ இருக்காது. 
தங்களுக்கு ஏதாவது காரியம்‌ ஆகவேண்டும்‌ 
என்பதற்காக முகஸ்துதி பண்ணுவார்கள்‌. 
தங்களுடைய காரியம்‌ முடிந்த பின்பு 
யாரையும்‌ கண்டுகொள்ளபாட்டார்கள்‌. 


கடிந்துகொள்கிறவனை 


யாரும்‌ 
விரும்பமாட்டார்கள்‌. 


கடிந்துகொள்ளும்‌ 


அத்துகொள்ளப்படுகிதல்ர்கள்‌ தங்களுடைய 
தப்பிதங்களை நிதானித்துப்‌ பார்ப்பார்கள்‌. 
அப்போதுதான்‌ தன்னைக்‌ 
கடிந்துகொண்டவர்கள்‌ தனக்கு மெய்யாகவே 
உதவி செய்திருக்கிறார்கள்‌ என்பதைப்‌ 
புரிந்துகொள்வார்கள்‌. கடிந்துகொள்கிறவன்‌ 
முடிவில்‌. அங்கீகாரம்‌ பெறுவான்‌. 
ஆரம்பத்தில்‌ அங்கீகாரம்‌ பெறமாட்டான்‌. 
முகஸ்துதி பண்ணுகிறவனோ ஆரம்பத்தில்‌ 
அங்கீகாரம்‌ பெறுவான்‌. முடிவில்‌ அங்கீகாரம்‌ 
பெறமாட்டான்‌. 





ழ்‌ நவள 
யாய 


மருத்துவர்‌ நோயாளிக்கு 
சிகிச்சை பண்ணும்போது, நோயாளிக்கு 
வேதனையாகமிருக்கும்‌. அவர்‌ வேதனை 
தாங்கமுடியாமல்‌ மருத்துவரைச்‌ சபிப்பார்‌ 
காயத்திற்கு மருந்து கட்டும்போது 
காயம்பட்டவருக்கு வேதனையாகத்தான்‌ 
இருக்கும்‌. மருந்து கட்டினால்தான்‌ புண்‌ 
ஆறும்‌. அறுவை சிகிச்சை செய்தால்தான்‌. 
நோய்‌ குணமாகும்‌. இவையெல்லாம்‌ 
மொய்க்க வேதனையாகயிருந்தாலும்‌, 

வியாதி 


நீங்கி 
a யிருக்கலாம்‌. 


அறுவை 


தனக்கு சிகிச்சை 
நோயாளி குணமான பின்பு 
ஆரம்பத்தில்‌ 
வாழ்த்துவார்‌. 
சொல்லுவார்‌. 


_ மருத்துவர்‌ 
செய்ததற்காக, 
அவரை. வாழ்த்துவார்‌. 
தூற்றியவர்‌ - முடிவில்‌ 
மருத்துவருக்கு நன்றி 
வேதனையில்லாமல்‌ அறுவை சிகிச்சை 
பண்ணமுடியாது. மருந்து கட்டாமல்‌ 
காயத்தைக்‌ குணப்படுத்த முடியாது. இவை. 
ஆரம்பத்தில்‌ வேதனையாகயிருந்தாலும்‌, 
இவையே ரோக்கியத்திற்கு ஆரம்பம்‌. 
கர்த்தருடைய பிள்ளைகள்‌ 
பார்க்கிலும்‌ முடிவை 
பார்க்கவேண்டும்‌. பல 
ஆரம்பத்தில்‌ அற்பமாகயிருக்கலாம்‌. 
அவையே மகிமையாகயிருக்கும்‌ 


ஆரம்பத்தைப்‌ 
நோக்கிப்‌ 
காரியங்கள்‌ 
முடிவில்‌ 


பாழ்க்கடிக்கிற மனுஷன்‌: 
நீதி 28:24 


நீதி 28:24. தன்‌ தகப்பனையும்‌ தன்‌ 
தாயையும்‌ கொன்னையிட்டு, அது 
துரோகமல்ல என்பவன்‌ பாழ்க்கடிக்கிற 
மனுஷனுக்குத்‌ தோழன்‌. 

பிள்ளைகள்‌ ங்கள்‌ பெற்றோரைக்‌ 
கனம்பண்ண வேண்டும்‌. த்க்‌ அதால 
முதியோராகும்போது அவர்களை 
பராமரிக்கவேண்டும்‌. இது பிள்ளைகளுடைய 
கடமை. ஆனால்‌ சில பிள்ளைகள்‌ 
துன்மார்க்கமாய்‌ ஜீவிக்கிறார்கள்‌. 
பெற்றோரைப்‌ பராமரிப்பது தங்கள்‌ 
கடமையல்ல என்று சொல்லுகிறார்கள்‌. 
இப்படிப்பட்ட துன்மார்க்கரைப்பற்றி 
இயேசுகிறிஸ்துவும்‌ கடிந்து 
சொல்லியிருக்கிறார்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


உன்‌ தகப்பனையும்‌ உன்‌ தாயையும்‌ 
என்றும்‌; 
தாயையாவது 


நீங்களோ, எவனாகிலும்‌ வை 
தாயையாவது நோக்கி: உனக்கு நான்‌ 
செய்யத்தக்க உதவி எது உண்டோ, அதைக்‌ 
காணிக்கையாகக்‌ கொடுக்கிறேன்‌ என்று 
சொல்லி, தன்‌ தகப்பனையாவது தன்‌ 
தாயையாவது கனம்பண்ணாமற்போனாலும்‌, 
அவனுடைய கடமை தீர்ந்ததென்று போதித்து, 
உங்கள்‌ பாரம்பரியத்தினலே தேவனுடைய 
கற்பனையை அவமாக்கிவருகிறீர்கள்‌" 
மத்‌ 15:5-6) என்று இயேசுகிறிஸ்து 
உபதேசம்பண்ணியிருக்கிறார்‌. 
ஒரு சில பிள்ளைகள்‌ 

பெற்றோரைக்‌ கொள்ளையிட்டு 
பாவமல்ல என்று சொல்லுகிறார்கள்‌. 
துரோகமல்ல 


தங்கள்‌ 

அது 

இது 

என்றும்‌ சொல்லுகிறார்கள்‌. 

இப்பேற்பட்ட துன்மார்க்கமான 

பிள்ளைகளைப்பற்றி சாலொமோனும்‌ இங்கு 

கடிந்து சொல்லுகிறார்‌. 

பயமுறுத்துவது, 

ஆலோசனைகளைக்‌ கேட்காமல்‌ அவர்களை 

பெற்றோருக்குப்‌ 

கொடுக்காமலிருப்பது, 
பாவமாகும்‌. 


கடன்வாங்கி 
செலுத்தாதிருப்பார்கள்‌. 
அதைச்‌ செலுத்தவேண்டுமென்று 
அவர்களைக்‌ கட்டாயப்படுத்துவார்கள்‌. 
பிள்ளைகள்‌ பெற்றோருக்கு புகழையும்‌ 
மேன்மையையும்‌... கொடுக்கவேண்டும்‌ 
கடனைக்கொடுக்கக்கூடாது. பெற்றோரைக்‌ 
கொள்ளையிடுகிறவன்‌. _பாழ்க்கடிக்கிற 
மனுஷனுக்குத்‌ தோழன்‌. பாழ்க்கடிக்கிறவன்‌ 
என்னும்‌ வாக்கியம்‌, வழிப்பறிக்காரனையும்‌, 
கொள்ளைக்காரனையும்‌ குறிக்கிற வார்த்தை. 
வழிப்பறிக்காரன்‌ சாலையில்‌ போவோர்‌ 
வருவோரை கொள்ளையிடுகிறான்‌. 
துன்மார்க்கமான மகன்‌ தன்‌ வீட்டில்‌ 
தங்கியிருக்கிற தகப்பனையும்‌ தாயையும்‌ 
கொள்ளையடிக்கிறான்‌. 





ழ்‌ நள 
யாய 


பெருநெஞ்சன்‌ 
நீதி 28:25 


நீதி 28:25. பெருநெஞ்சன்‌ வழக்கைக்‌ 
கொளுவுகிறான்‌; கர்த்தரை 
நம்புகிறவனோ செழிப்பான்‌.. 

ஒரு சிலர்‌ 
அமைதியில்லாமல்‌ 
கொண்டிருப்பார்கள்‌. 
சண்டைபோடுவார்கள்‌ ர்‌ 
இருதயத்தில்‌ தாழ்மையிருக்காது. இவர்கள்‌ 
பெருநெஞ்சுக்காரர்கள்‌. சரீரம்‌ 


சீரழிந்து போவார்கள்‌. 
நம்புகிறவர்களோ. 


மைக்காரர்கள்‌ தங்களுக்குள்‌ 
நல்ம்லிருப்பார்கள்‌, தங்கள்‌ 
அநேக வேதனைகளை 
இவர்கள்‌ சுயத்தை. 

கயம்‌ இவர்களை 


இவர்கள்‌ 


நம்புவார்களேயானால்‌. 
தங்களுடைய பிரச்சனைகளையெல்லாம்‌ 
கர்த்தரிடத்தில்‌ ஒப்புக்கொடுப்பார்கள்‌. 
கர்த்தர்மேல்‌ தங்கள்‌ பாரத்தை வைத்துவிட்டு, 
மன அமைதியோடு ஜீவனம்பண்ணுவார்கள்‌. 


தன்‌ இருதயத்தை நம்புகிறவன்‌ 
நீதி 28:26 


நீதி 28:26. தன்‌ இருதயத்தை 
நம்புகிறவன்‌. மூடன்‌; ஞானமாய்‌ 
'நடக்கிறவனோ இரட்சிக்கப்படுவான்‌. 


"மூடன்‌ தன்னுடைய வானத்தைப்‌ 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஞானமாய்‌ நடக்கிறவனோ தன்னுடைய 
சுயஇருதயத்தை நம்பமாட்டான்‌. 
மனத்தாழ்மையோடிருப்பான்‌. ஞானமுள்ளவன்‌ 
தன்னை நம்பாமல்‌ கர்த்தரை நம்புவான்‌. 
கர்த்தருடைய பலத்தினால்‌ நடப்பான்‌, 
ஞானமாய்‌ நடக்கிறவன்‌ இரட்சிக்கப்படுவான்‌. 
புத்தியில்லாமல்‌ நடக்கிறவன்‌ கண்ணிகளில்‌ 
சிக்கிக்கொண்டு அழிந்துபோவான்‌. 


தரித்திரருக்குக்‌ கொடுப்பவன்‌ 
நீதி 28:27 


நீதி 28.27, தரித்திரருக்குக்‌ 
கொடுப்பவன்‌ தாழ்ச்சியடையான்‌; தன்‌: 
கண்களை ஏழைகளுக்கு. 
விலக்குகிறவனுக்கோ அநேக சாபங்கள்‌ 
வரும்‌. 


ஏழைகளுக்கு தானதருமங்களைப்‌ 
பண்ணுகிறவன்‌ ஒருபோதும்‌ தாழ்ச்சியடைய 
மாட்டான்‌. பிறருக்கு உதலிசெய்யும்போது 
அவனுடைய ஐசுவரியம்‌. ஒரளவு 
குறைந்துபோகலாம்‌. ஆனாலும்‌ அவன்‌ 
ஒருபோதும்‌ தரித்திரனாவதில்லை. அவனுக்கு 
ஒரு குறைவும்‌ உண்டாகாது. அவன்‌ 
ஒருபோதும்‌ தாழ்ச்சியடைவதில்லை. 


ம்முடைய கண்களை 
விலக்கக்கூடாது. அவர்களை 
மனதுருக்கமுள்ள 
பார்க்கவேண்டும்‌. ஏழைகளின்‌ 
துன்பங்களைப்‌ புரிந்துகொள்ளவேண்டும்‌. 
அள்‌ படும்‌ வேதனைகளை நாம்‌ பார்த்து 
அவர்களுக்காக பரிதாபப்படவேண்டும்‌. 
நம்மால்‌ செய்ய முடிகிற உதாரத்துவமான 
உதவிகளை நாம்‌ அவர்களுக்குச்‌ 
செய்யவேண்டும்‌. ஏழைகளுக்கு தன்‌ 
கண்களை விலக்குகிறவனுக்கு அநேக 
சாபங்கள்‌ வரும்‌. கர்த்தரும்‌ அவனைச்‌ 
சபிப்பார்‌. மனுஷனும்‌ அவனைச்‌ சபிப்பான்‌. 


ஏழைகளுக்கு 
ருபையும்‌ 
கண்களோடு 


முறைத்துகொள்ளுகிறார்கன்‌; அவர்கள்‌ 
அழியும்போதோ நீதிமான்கள்‌. 
பெருகுகிறார்கன்‌. 





நீதிமொழிக 


ழ்‌ நயனா 
யாய 


“நீதிமான்கள்‌ களிகூரும்போது மகா. 
கொண்டாட்டம்‌ உண்டாகும்‌; துன்மார்க்கர்‌ 
எழும்பும்போதோ மனுஷர்‌ மறைந்து 
கொள்ளுகிறார்கள்‌" (நீதி 2842) என்னும்‌ 
வாக்கியத்தின்‌ கருத்தே இங்கு மறுபடியும்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. துன்மார்க்கர்‌ கையில்‌ 
அதிகாரம்‌ வரும்போது, அநேகருக்கு. 

கள்‌ உண்டாகும்‌. ஞானவான்கள்‌ 
துன்மார்க்கர்‌ மூலமாய்‌. வரும்‌ 
வேதனைகளைச்‌ சகித்துக்கொள்ள முடியாமல்‌. 
மறைந்துகொள்வார்கள்‌. பொதுவாழ்வில்‌ 
ஈடுபடமாட்டார்கள்‌. துன்மார்க்கருக்குக்‌ கீழ்‌ 


பணிபுரிய விரும்பமாட்டார்கள்‌. 


துன்மார்க்கர்‌ 


தனக்குக்கீழ்‌ பணிபுரிகிற 
நன்மையை விசாரிக்கமாட்டான்‌. 


PROVERBS - COMMENTARY 


- வீரிவுரை oooh 


PUBLISHERS 


துன்மார்க்கர்‌ மூலமாய்‌ தங்களுடைய 
ஐசுவரியத்திற்கு ஆபத்து வருமோ என்று 
பயந்து ஐசுவரியவான்களும்‌ டி 
ஒழிந்துகொள்வார்கள்‌. நல்லவர்கள்‌ 
ள்‌. யாருக்கும்‌ நன்மை 
பிறருக்கு 
|, தங்களுக்கு 
என்று பயந்து 
அமைதியாகயிருப்பார்கள்‌. 
துன்மார்க்கருடைய அதிகாரம்‌ 
அவர்களைவிட்டு. நீங்கிப்போசுவேண்டும்‌. 
துன்மார்க்கர்‌ அழியும்போது நீதிமான்கள்‌ 
பெருகுகிறார்கள்‌. தேசத்தில்‌ துன்மார்க்கம்‌. 
குறையும்போது நல்லோர்‌. எழும்புவார்கள்‌ 
செய்வார்கள்‌. 
பேசுவார்கள்‌. 
சொல்லுவார்கள்‌. 
தேசத்தில்‌ துன்மார்க்கம்‌ குறைந்து, நீதி 
அதிகரிக்கும்போது, வியாபாரம்‌ பெருகும்‌. 
தொழில்‌ வளர்ச்சி பெறும்‌. சகலமும்‌ 
ஒழுங்காயும்‌ கிரமமாயும்‌ நடைபெறும்‌. 





ழ்‌ நவள 
யாய 


தன்‌ பிடரியைக்‌ 
கடினப்படுத்துகிறவன்‌' 
நீதி 29:1 


நீதி 29:1. 
கடித்துகொள்ளப்பட்டும்‌. 
பிடரியைக்‌ 
சகாயமின்றிச்‌ 
நாசமடைவான்‌.. 


நல்லதல்ல. துன்மார்க்கரின்‌ துர்க்குணங்கள்‌ 
அவர்களையும்‌ பாதிக்கும்‌. மற்றவர்களையும்‌ 
பாதிக்கும்‌. எல்லா தேசங்களிலுமே 
துன்மார்க்கரைத்‌ தண்டிப்பதற்கு சட்டங்கள்‌ 
உள்ளன.  நியாயாதிபதிகளும்‌, அரசு 
அதிகாரிகளும்‌ அவர்களைக்‌ கடிந்து 
கொள்கிறார்கள்‌. நாங்கள்‌ தண்டிக்கப்படும்‌ 
போது, துன்மார்க்கர்‌ தங்கள்‌ தப்பிதங்களை 
உணர்ந்து மனந்திரந்தவேண்டும்‌. ஆனால்‌ 
ஒரு மனந்திரும்‌ 

தங்கள்‌ அ டத்தை கக, 
துன்மார்க்கத்தில்‌ தொடர்ந்து ஜீவிக்கிறார்கள்‌ 
இவர்கள்‌ தங்கள்‌ பிடரியைக்‌ 
கடினப்படுத்துகிறார்கள்‌ என்று சாலொமோன்‌ 
சொல்லுகிறார்‌. 


கடின இருதயமுள்‌ எவர்களுக்கு 
எல்வளவுதான்‌ புத்திசொன்னாலும்‌ அவர்கள்‌ 
செவிகொடுக்கமாட்டார்கள்‌. அவர்களை 
எவ்வளவுதான்‌ கடிந்துகொண்டாலும்‌ அது 
அவர்களுக்கு உரைக்காது. பாவத்தின்‌ 
சம்பளம்‌ மரணம்‌. பாவம்‌ செய்கிறவன்‌. 
திருந்தவேண்டும்‌. திருந்தவில்லையென்றால்‌ 
அவனுக்குக்‌ கிடைக்க வேண்டிய தண்டனை 
பாவி 
அவனுக்கு 
சகாயமுண்டாகும்‌. மனந்திரும்பாத பாவி 
சகாயமின்றி தண்டிக்கப்படுவான்‌. 
புத்திமதிகளைக்‌ கேட்காமல்‌, தன்‌ பிடரியைக்‌ 
கடினப்படுத்துகிறவன்‌ 'சகாயமின்றி 
சடுதியிலே நாசமடைவான்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நம்முடைய பிள்ளைகளைக்‌ கண்டித்து 
திருத்தவேண்டும்‌. கண்டிக்காமல்‌ 
வளர்க்கப்படும்‌ பிள்ளைகள்‌ துன்மார்க்கமாய்‌ 
வளரும்‌. பிரம்புக்கு பணியாதவர்கள்மீது 
கோடரி  பயன்படுத்தப்படும்‌. பிரம்பினால்‌ 
அடித்தால்‌ காயமுண்டாகும்‌. கோடரியினால்‌ 
வெட்டினால்‌ அழிவும்‌ நாசமும்‌ உண்டாகும்‌. 

மருந்து போட்டு 
குணமாக்கலாம்‌. நாசமடைந்த பின்போ 
அதைக்‌ குணப்படுத்துவதற்கு வழியில்லை. 
துன்மார்க்கர்‌ நாசமடைவார்கள்‌. நாசமடைந்த 
பின்பு அவர்கள்‌ மறுபடியும்‌ குணமடைவதற்கு 
வாய்ப்பில்லாமல்‌ போய்விடும்‌. 


நீதிமான்கள்‌ 


நீதி 29:2 


நீதி 29:2, நீதிமான்கன்‌ பெருகினால்‌ 
ஜனங்கள்‌ மகிழுவார்கள்‌; துன்மார்க்கர்‌ 
ஆளும்போதோ ஜனங்கள்‌. 
தவிப்பார்கள்‌. 


ந்த வசனத்தில்‌ சொல்லப்பட்டிருக்கிற 

நீதிமொழிகள்‌ புஸ்தகத்தில்‌ 

வேறு இரண்டு வசனங்களிலும்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. அவையாவன :: 


1. “நீதிமான்கள்‌ களிகூரும்போது மகா 
கொண்டாட்டம்‌ உண்டாகும்‌; துன்மார்க்கர்‌ 
எழும்பும்போதோ மனுஷர்‌ மறைந்து 
கொள்ளுகிறார்கள்‌” (நீதி 28:12). 


2. “துன்மார்க்கர்‌ எழும்பும்போது 
மனுஷர்‌ மறைந்துகொள்ளுகிறார்கள்‌! 
அவர்கள்‌ அழியும்போதோ நீதிமான்கள்‌. 
பெருகுகிறார்கள்‌" (நீதி 28:28). 


தங்களை ஆளுகை செய்கிறவர்கள்‌. 
நீதிமான்களாயிருக்கிறார்களா அல்லது 
துன்மார்க்கராயிருக்கிறார்களா என்பதன்‌ 
அடிப்படையிலேயே ஜனங்களுக்கு 
மகிழ்ச்சியோ, துக்கமோ உண்டாகும்‌. 
நீதிமான்கள்‌ ஆளுகை செய்யும்போது பாவம்‌ 
தண்டிக்கப்படும்‌. மனுஷருடைய பாவங்களும்‌, 
துன்மார்க்கமும்‌ கட்டுப்பாட்டிற்குள்‌ கொண்டு 
வரப்படும்‌. நீதிமான்கள்‌ பெருகினால்‌. 
ஜனங்கள்‌ மகிழுவார்கள்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


துன்மார்க்கர்‌ 
தேசத்தில்‌ நீதிக்கு 
கர்த்தருடைய 
உபத்திரவங்கள்‌ 
தவிப்பார்கள்‌. 


ஆளும்போது அந்தத்‌ 


நியாயாசனத்தில்‌ 
அவர்களுடைய 
சிந்தனைகளும்‌, பேச்சுக்களும்‌, கிரியைகளும்‌ 
துன்மார்க்கமுள்ளதாகவே இருக்கும்‌. 
தங்களை ஆளுகை செய்கிறவர்களின்‌ 
குணாதிசயங்களைப்‌ பார்த்து ஜனங்கள்‌ 
சந்தோஷப்படுகிறார்கள்‌ அல்லது அழுது 
புலம்புகிறார்கள்‌. 


துன்மார்க்கர்‌ 


ஞானத்தில்‌ பிரியப்படுகிறவன்‌ 
நீதி 29:3 


நீதி 29:8. ஞானத்தில்‌: 
பிரியப்படுகிறவன்‌ தன்‌ தகப்பனை 
மகிழப்பண்ணுகிறான்‌; வேசிகனோடே. 
தொத்திப்பானவனோ ஆஸ்தியை 
அழிக்கிறான்‌. 


புத்தியுள்ள வாலிபன்‌ ஞானத்தை 
ன்‌. ஞானத்தை விரும்புகிறவன்‌ 
ஞானியாகயிருக்கிறான்‌. 
உபதேசமே மெய்யான 
ஞானத்தில்‌ பிரியப்படுகிறவன்‌ 
துன்மார்க்கரோடு சகவாசம்‌. 
வைத்துக்கொள்ளமாட்டான்‌. பாலிகளோடு, 
ஐக்கியமாமிருக்கமாட்டான்‌. இப்படிப்பட்டவன்‌ 
தன்‌ தகப்பனை மகிழப்பண்ணுகிறான்‌. தன்‌ 
பெற்றோரைக்‌ கனம்பண்ணுகிறான்‌. 
வேசிக்கள்ளனோ 
பிரியப்படமாட்டான்‌ 
விரும்புகிறவன்‌. பாவத்தையும்‌, 
அநியாயத்தையும்‌, அக்கிரமத்தையும்‌ 
விரும்புகிறவன்‌. இவனுடைய சிநேகிதர்களும்‌ 
பாவிகளாகவே இருப்பார்கள்‌. 
நற்குணமுள்ளவர்களோடு ஐக்கியம்‌ 
வைத்துக்கொள்வதற்குப்‌ பதிலாக, இவன்‌: 
ரகு ஐக்கியம்‌ வைத்துக்கொள்வான்‌. 
இவனுடைய 
அழித்துப்போடுவாள்‌. 
வேசிகளோடு விபசாரம்‌ பண்ணுகிறவர்களின்‌ 
ஆத்துமாவும்‌ சரீரமும்‌ அழிந்துபோகும்‌. 


ஞானத்தில்‌ 
பொய்யை 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ராஜா 
நீதி 29:4 


நீதி 2:4. தியாயத்தினால்‌ ராஜா 
பரநத தாகக்‌ 


அதைக்‌ 


ராஜா தன்னுடைய 
ஸ்தாபிக்கவேண்டும்‌. தன்‌ தேசத்தை 
நிலைநிறுத்தவேண்டும்‌. தேசத்திலே சட்டம்‌ 
ஒழுங்கை பராமரித்து சமாதானத்தை 
நிலவச்செய்யவேண்டும்‌.  அந்நியதேசத்தார்‌ 
யாரும்‌ தன்‌ தேசத்தின்மீது படையெடுத்து, 

தன்னுடைய  தேசத்தாரின்‌ ஆஸ்திகளை 
கொள்ளையிட்டுவிடாதவாறு, ராஜா தன்‌ 
தேசத்தைப்‌ பாதுகாக்கவேண்டும்‌. ராஜா 
தன்னுடைய சந்ததியாருக்கு நன்மை 
செய்வதுபோலவே, பின்சந்ததியாருக்கும்‌ 
நன்மை செய்யவேண்டும்‌. தனக்குப்‌ பின்பும்‌, 
தன்னுடைய தேசம்‌ செழித்திருக்கவேண்டும்‌. 
என்னும்‌ தரிசனத்தோடு செயல்படவேண்டும்‌. 


ராஜ்யத்தை 


ராஜா நியாயலிசாரணையில்‌ பட்சபாதம்‌. 
காண்பிக்கக்கூடாது. வழக்குகளை நீதியாய்‌ 
விசாரணை செய்து நியாயமான தீர்ப்புக்‌ 
கொடுக்கவேண்டும்‌. ராஜாவின்‌ 
ஆளுகையில்‌ நீதியும்‌, நியாயமும்‌, 
உண்மையும்‌, சத்தியமும்‌ வெளிப்படவேண்டும்‌. 
மிதானப்பிரியன்‌ நிலை நிற்கிற 
தேசத்தையும்‌ கவிழ்த்துப்போடுவான்‌. தனக்கு 
லாபம்‌ வருவதாகமிருந்தால்‌, இவன்‌ 
எதையும்‌ துணிந்து செய்வான்‌. பண 
ஆசையுள்ளவர்களிடத்தில்‌ நீதி நியாயத்தின்‌ 
மீது ஆசையிருக்காது. வழக்குகளிலே 
பாரபட்சமான தீர்ப்புக்களைச்‌ சொல்லுவான்‌. 


பரிதானப்பிரியன்‌ ஒரு துன்மார்க்கன்‌. 


இருக்காது. தன்னுடைய ஐசுவரியம்‌ பெருக 
வேண்டும்‌ என்னும்‌ விருப்பமே இவனிடத்தில்‌ 
இருக்கும்‌. இதற்காக மனுஷரிடத்தில்‌ 
பட்சபாதமாயிருப்பான்‌. தனக்கு சாதகமாக 
வழக்குகளை விசாரிப்பான்‌. 
க தீர்ப்பு சொல்லுவான்‌. 
தன்னுடைய 
மல்‌, ள்‌ 
விருப்பம்‌. பரிதானத்தை விரும்புகிற ராஜா 
குற்றம்‌ செய்யாத நிரபராதிகளைக்கூட 
பணத்திற்காக தண்டித்துவிடுவான்‌. இப்படிப்‌ 
பட்டவன்‌ ஆளுகை செய்யும்போது தேசத்தில்‌ 
சமாதானம்‌ இருக்காது. அவனுடைய தேசம்‌ 
நிலை நிற்காது. அது கவிழ்ந்துபோகும்‌. 





ழ்‌ நள 
யாய 


முகஸ்துதி 
நீதி 29:5 


தீதி 29:5. பிறனை முகஸ்துதி. 
செய்கிறவன்‌, அவன்‌ கா 
வலையை விரிக்கிறான்‌.. 


பிறரிடத்தில்‌... நாம்‌ 
நற்குணங்களுக்காக, நாம்‌ 
புகழுவதில்‌ தவறு ஒன்றுமில்லை. ஆனால்‌ 
ஒரு சிலர்‌ தங்களுடைய சுயலாபத்திற்காக 
பிறரைப்‌ புகழுவார்கள்‌. அவர்களிடத்தில்‌ 
நற்குணம்‌ எதுவம்‌ 
காணப்படலில்லையென்றாலும்‌, அவர்களைப்‌ 
போற்றிப்‌ புகழுவார்கள்‌. பிறர்‌ நம்மைப்‌ 
போற்றிப்‌ புகழும்போது நாம்‌ மிகவும்‌ 
குவனமாயும்‌ எச்சரிப்பாயும்‌ இருக்கவேண்டும்‌. 
பல சமயங்களில்‌ மனுஷருடைய புகழ்ச்சி 
நமக்குக்‌ கண்ணியாகமிருக்கும்‌. நம்மை 
முகஸ்துதி செய்கிறவர்கள்‌, நமக்குத்‌ 
ரியாமலேயே, நம்முடைய கால்களுக்‌ 
விபாக அர தத்கல்‌ 
நமக்கு நன்மை உண்டாவதற்குப்‌ பதிலாக, 
தீமை உண்டாவதற்கு வாய்ப்புள்ளது. 


காண்கிற 
அவர்களைப்‌ 


பிறர்‌ நம்மை அதிகமாய்ப்‌ புகழும்போது 
நாம்‌ மிகுந்த. அடக்கத்தோடும்‌, 
மனத்தாழ்மையோடும்‌ இருக்கவேண்டும்‌. 
ஆனால்‌ மனுஷருடைய சுபாவம்‌ பொதுவாக 
இப்படியிருப்பதில்லை. பிறர்‌ நம்மைப்‌ 
புகழும்போது நமக்கு சந்தோஷமும்‌, 
நம்முடைய மனதில்‌ பெருமையும்‌ உண்டாகும்‌. 
புகழ்ச்சி அதிகரிக்கும்போது பெருமையும்‌ 
அதிகரிக்கும்‌. அதோடு நமக்குள்‌ 
அகந்தையும்‌ சேர்ந்து வரும்‌. அழிவக்கு 


மத்தில்‌ கிழுந்தடுவார்க்‌ 


ம்மைப்‌ புகழுகிறவர்களில்‌ அநேகர்‌ 
நங்ிட திரந்து ஏதோ ஒரு ஆதாயத்தை 

எதிர்பார்த்துதான்‌ 

அவர்களுடைய 
பாத்திரவான்களாயில்லாவிட்டாலும்‌, 
புகழ்ச்சியின்‌' 
தாராளமாய்ப்‌ 
அப்படிப்பட்டவர்கள்‌. 
கால்களுக்கு வலைகளை 
நாம்‌ 


பயன்படுத்துவார்கள்‌. 
நம்முடைய 
விரிக்கிறார்கள்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எச்சரிக்கையாயில்லையென்‌ றால்‌. 
வலையில்‌ சிக்கிக்கொள்‌ வோம்‌. 
விடுதலை பெறுவது கடினம்‌. தேவைக்கு 
அதிகமாக நம்மை சிலர்‌ புகழும்போது, 
அவர்கள்‌ நம்மை மெய்யாகவே புகழாமல்‌ 
பரியாசமே பண்ணுகிறார்கள்‌. இதைப்‌ 
புரிந்துகொண்டு நாம்‌ மிகவும்‌ 
எச்சரிக்கையாயிருக்கவேண்டும்‌. 


புகழ்ச்சியின்‌ 
அதிலிருந்து 


துஷ்டன்‌ 
நீதி 29:6 


நீதி 29:8. துஷ்டனுடைய 
துரோகத்திலே  கண்ணியிருக்கிறது;. 
நீதிமானோ பாடி. மகிழுகிறான்‌. 


மற்றவனுக்கு 
பாவம்‌ யாருக்கும்‌ 
கொடுக்காது 
துரோகத்திலே 


ஒருவன்‌ பாவம்‌ 


ஒருவனுடைய பாவம்‌. 
சோதனையாகமிருக்கும்‌. 
மெய்யான சந்தோஷத்தைக்‌ 
துஷ்டனுடைய 
கண்ணியிருக்கும்‌. 
செய்யும்போது, அதனால்‌ தீயலிளைவுகள்‌ 
உடனே உண்டாகவில்லை என்றாலும்‌, 
வெகுசீக்கிரத்தில்‌, திடீரென்று பாவத்தின்‌ 
விளைவுகள்‌ வெளிப்படும்‌. துன்மார்க்கருடைய 
துஷ்டகுணத்தினால்‌ அவர்களுக்கு நீங்கு 
சடுதியாய்‌ வரும்‌. தீங்கும்‌ வேதனையும்‌ 
வரும்போது துன்மார்க்கனின்‌ சந்தோஷமும்‌ 
ஒழிந்துபோகும்‌. அவனுக்கு அழுகையும்‌ 
பற்கடிப்பும்‌ உண்டாகும்‌. 


நீதிமான்‌ 
கண்ணிகளுக்கு 
துஷ்டனுடைய 
கண்ணியிருக்கும்‌. 
கண்ணியில்‌ சிக்கிக்கொள்ளாதவாறு 
பாதுகாப்பாக ஜீவிப்பான்‌. கர்த்தர்‌ 
நீதிமானை பாவிகளின்‌ கண்ணிகளிலிருந்து 
விடுவிப்பார்‌. நீதிமான்‌ பயமின்றி நடப்பான்‌. 
அவனுடைய கால்கள்‌ நீதியின்‌ பாதையில்‌ 
பாதுகாப்பாக நடக்கும்‌. கர்த்தருடைய 
தெய்வீக பிரசன்னம்‌ அவனுக்குள்‌ இருக்கும்‌. 
கர்த்தரே நீதிமானுக்குத்‌ துணையாகவும்‌, 
வழிகாட்டியாகவும்‌ இருக்கிறார்‌. கர்த்தரே 
நமக்கு வழியாகவும்‌ இருக்கிறார்‌. நீதிமான்‌ 
நடக்கும்போது சந்தோஷமாயும்‌, 
சமாதானமாயும்‌ நடக்கிறான்‌. அவன்‌ 
கர்த்தரைத்‌ துதித்து பாடி மகிழுகிறான்‌. 


பாவிகளின்‌ 
விலகி ஜீலிப்பான்‌. 

துரோகத்தில்‌ 
நீதிமான்‌ அந்தக்‌ 





ழ்‌ நள 
யாய 


நீதிமான்‌ 
நீதி 29:7 


நீதி 2937. 
இியாயத்தைக்‌ 
துன்மார்க்கனோ 
விரும்பான்‌. 


நீதியுள்ள 
வழக்குகளை 
விசாரிப்பார்‌ 
நியாயத்தை 
நாமெல்லோருமே 
குரிசனையாயிருக்கவேண்டும்‌. 


நீதிமான்‌ ஏழைகளின்‌ 
கவனித்தறிகிறான்‌; 
அதை அறிய 


நியாயாதிபதி 


“சிறுமைப்பட்டவன்‌ 
சிந்தையுள்ளவன்‌ பாக்கியவான்‌; தீங்குநாளில்‌ 
கர்த்தர்‌ அவனை விடுவிப்பார்‌. கர்த்தர்‌ 
அவனைப்‌ பாதுகாத்து அவனை உயிரோடே 
வைப்பார்‌; பூமியில்‌ அவன்‌ 
பாக்கியவானாயிருப்பான்‌ அவன்‌ 
சத்துருக்களின்‌ இஷ்டத்திற்கு நீர்‌ அவனை 
ஒப்புக்கொடீர்‌" (சங்‌ 4142) என்று, 
தாவீது சங்கீதத்தில்‌ பாடுகிறார்‌. 


எல்லோராலும்‌ தீர்ப்பைக்‌ கொடுக்க. 
மாது நியாயாசனத்தில்‌ அமர்ந்திருக்கிற 
ஈயாதிபதிகளால்‌ மாத்திரமே தீர்ப்பு 
சொல்ல. நியாயாதிபதிகளின்‌ 
இருதயத்தில்‌ சத்தியமும்‌ 
நிரம்பிமிருக்கவேண்டும்‌. வழக்குகளை 
விசாரிக்கிறவர்கள்‌ ஏழைகளின்‌ 
வழக்குகளையும்‌ கரிசனையுடனும்‌, 
மனஉருக்கத்துடனும்‌ செவிகொடுத்து. 
கேட்கவேண்டும்‌. வன்‌ 
தரித்திரனாகயிருக்கிறான்‌ என்பதற்காக, 
அவனுக்கு நீதி கிடைக்காமல்‌, அவனைப்‌ 
புறக்கணித்துவிடக்கூடாது. 
ஏழைகளின்‌ நியாயத்தை 
அறியும்போது. துன்மார்க்கன்‌ அதை அறிய 
விரும்பாமலிருக்கிறான்‌. 
துன்மார்க்கன்‌ 
விரும்புகிறான்‌. 
நியாயாதிபதிகளுக்கு 
கொடுக்க முடியாது. 
வழக்குகளை விசாரித்து, 
சொல்வதினால்‌, 
பொருளாதார ஆதாயம்‌ எதுவும்‌ கிடைக்காது. 
தனக்கு லாபம்‌ இராது என்பதினால்‌, 


முடியும்‌. 
நீதியும்‌ 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


துன்மார்க்கன்‌, ஏழைகளின்‌ நியாயத்தை 
அறிய விரும்புவதில்லை. ஏழைகளின்‌ 
வழக்குகள்‌ சரியானதா, அல்லது 
தவறானதா என்பதைக்கூட துன்மார்க்கன்‌ 
அறிந்து கொள்ள விரும்புவதில்லை. 

'நீதியைத்‌ தரித்துக்கொண்டேன்‌; அது 
என்‌ உடுப்பாமிருந்தது: என்‌ நியாயம்‌ 
எனக்குச்‌ சால்வையும்‌ பாகையுமாய்‌ இருந்தது. 
நான்‌ குருடனுக்குக்‌ கண்ணும்‌, சப்பாணிக்குக்‌ 
காலுமாமிருந்தேன்‌. நான்‌ எளியவர்களுக்குத்‌ 
தகப்பனாயிருந்து, நான்‌ அறியாத வழக்கை 
ஆராய்ந்துபார்த்தேன்‌. நான்‌ 
அநியாயக்காரருடைய கடைவாய்ப்‌ பற்களை 
உடைத்து, அவர்கள்‌ பறித்ததை அவர்கள்‌ 
பற்களிலிருந்து. பிடுங்கினேன்‌" 
(யோபு 29:14-17) என்று யோபு தன்னுடைய 
உத்தமத்தையும்‌, நீதியையும்‌ சாட்சியாய்‌ 
அறிவிக்கிறார்‌. 


பரியாசக்காரர்‌ 


நீதி 29:8 


தீதி 29:8. பரியாசக்காரர்‌ பட்டணத்தில்‌ 
தீக்கொளுத்தி. விடுகிறார்கள்‌; 
ஞானிகனோ குரோதத்தை 
விலக்குகிறார்கள்‌. 


பரியாசக்காரர்‌ அமைதியை 

விரும்புவதில்லை, அவர்கள்‌ கூடியிருக்கிற 

இடத்தில்‌ சமாதானமிருக்காது. சண்டையும்‌, 

பொறாமையும்‌, இரத்தம்‌ சிந்துதலும்‌ இருக்கும்‌. 

பரியாசக்காரர்‌. 
தீக்கொளுத்திவிடுகிறார்கள்‌. 
ஒத ர்‌ 

ன்‌ 

பிரமாணத்திற்குக்‌ 

கர்த்தருக்குப்‌ பயந்து 

பரியாசம்‌ 

பரியாசக்காரர்களுக்கு, 


வார்த்தைகளே 
முக்கியமானதாயிருக்கும்‌. தேவனுடைய 
வார்த்தையைவிட, தங்களுடைய பரியாச 
வார்த்தைகளே வல்லமையுள்ளது என்று 
ஆணவமாய்‌ நினைப்பார்கள்‌. 





ழ்‌ நள 
யாய 


பரியாசக்காரரிடத்தில்‌ தீய 
சபாவங்களும்‌ துர்க்குணமும்‌ 
நிரம்பியிருக்கும்‌. இவர்களுடைய பேச்சிலும்‌, 
கிரியையிலும்‌ பாவமும்‌, துன்மார்க்கமும்‌ 
இருக்கும்‌. 
தங்கியிருக்கிற 
கண்ணியாகயிருக்கிறார்கள்‌. 
ண்பன்‌ தானத்தில்‌ 

மத்தியிலே 


பகையை 
விதைக்கினர்கள்‌ குழப்பத்தை 
உண்டுபண்ணுகிறார்கள்‌. மனுஷருக்குள்‌. 
விவாதங்களும்‌ சண்டைகளும்‌ ஏற்படும்போது. 
பரியாசக்காரர்கள்‌ தங்கள்‌ பரியாச 
வார்த்தைகளினால்‌, விவாதங்களையும்‌: 
சண்டைகளையும்‌ பெரிதுபடுத்திவிடுகிறார்கள்‌. 
ஞானிகள்‌ கர்த்தரை நம்புகிறார்கள்‌. 
கர்த்தருக்குப்‌ பயப்படுவதே ஞானத்தின்‌ 
ஆரம்பம்‌. இவர்கள்‌ தேவனுடைய 
வார்த்தைக்குக்‌ கீழ்ப்படிந்து... பயபக்தியாய்‌ 
ஜீவிக்கிறவர்கள்‌. கர்த்தருடைய வசனமே 
மெய்யான ஞானம்‌. ்‌ 


பிரமாணத்திற்குக்‌ 


கா) 
வழக்‌ ஞானமாய்‌ ன்‌ 
நீதியான தீர்ப்பு சொல்லுகிறார்கள்‌. பகையை 
சமாதானமாக மாற்றுகிறார்கள்‌. சண்டை 
போடுகிறவர்கள்‌ மத்தியில்‌ சமாதானத்தைக்‌ 
கொண்டுவருகிறார்கள்‌. ஞானிகள்‌ 
குரோதத்தை விலக்குகிறார்கள்‌.. 
பரியாசக்காரரின்‌ வார்த்தைகள்‌ குரோதத்தை. 
உண்டுபண்ணும்‌. ஞானிகளின்‌ 
நல்‌ஆலோசனைகளோ குரோதத்தை. 
நீக்கிப்போடும்‌. 


சிரித்தாலும்‌ அமைதியில்லை. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
UBLISHERS 


ஞானி ஞானியோடு வழக்காடும்போது 
ஒருவரையொருவர்‌ புரிந்துகொள்வார்கள்‌. 
அவர்களுடைய வழக்குகளின்‌ மூலமாய்‌ 
சத்தியமும்‌ நீதியும்‌ வெளிப்படும்‌. அவர்கள்‌ 
தங்களுடைய கருத்து வேறுபாடுகளை 
நிதானமாகப்‌ பேசி தீர்த்துக்கொள்வார்கள்‌. 
ஞானி ஞானியோடு வழக்காடும்போது, 
சமாதானமும்‌ அமைதியும்‌ உண்டாகும்‌. 


ஞானி டன்‌ காடுகையில்‌ 
அதிரதன்‌ ர்‌ 
வழக்குகள்‌ ஒரு முடிவுக்கு வராது. மூடன்‌ 
கோபத்தோடு பேசுவான்‌. புத்திமீனமான 
வார்த்தைகளைப்‌ பயன்படுத்துவான்‌. 
வழக்கை முடிவுக்குக்‌ கொண்டு வருவதற்கு 
துணை  நிற்கமாட்டான்‌. மூடனுடைய 
இருதயம்‌ ஒருபோதும்‌ அமைதியாயிராது. 
மூடன்‌ சண்டைபோடுவதை விரும்புகிறவன்‌. 
ஞானியோ சமாதானத்தை விரும்புகிறவன்‌. 
ஞானி மூடனோடு வழக்காட 
முன்வரக்கூடாது. துஷ்டனைக்‌ கண்டால்‌ 
தூர விலகிப்போய்விடுவதுபோல, மூடனை 
விட்டும்‌ விலகிப்போய்விடவேண்டும்‌. நம்‌ 
மத்தியில்‌ மூடனை நீக்கிப்போட்டால்‌ 
சண்டை குறைந்துவிடும்‌. 


ஞானி மூடனோடு வழக்காடும்போது, 
ஞானியின்‌ நற்பெயர்‌ அகடு வத்து 
வாய்ப்புள்ளது. ஞானி மூடனைப்‌ 
பரியாசம்பண்ணுவான்‌. ஞானி மூடனிடம்‌. 
கோபத்தோடு பேசினாலும்‌, 
சிரித்துப்பேசினாலும்‌, அதனால்‌ மூடனுக்கு: 
ம்‌ உண்டாகுப்போவதில்லை. 
குணமாயிருப்பான்‌. 
றருபை! ஆலோசனைகளைச்‌ 
செவிகொடுத்து கேட்கமாட்டான்‌. தான்‌ 
நினைப்பதும்‌, தான்‌ பேசுவதுமே சரியானது 
என்று சாதிப்பான்‌.. 


இரத்தப்பிரியர்‌ 


இரத்தப்பீரியர்‌ 

பகைக்கிறார்கள்‌; 

செம்மையானவர்கனேோ அவனுடைய 
பிராணனைக்‌ காப்பாற்றுகி நார்கள்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


தீயவர்கள்‌ 
சிநேகிதர்களையும்‌ 
இரத்தப்பிரியர்கள்‌ 
குணமுள்ளவர்கள்‌. 
பாம்பாகிய 
வித்தாகமிருக்கிறார்கள்‌. 
கொல்லவும்‌, 
வந்திருக்கிறான்‌. அவன்‌ 
பகைஞன்‌.  நீதியாகவும்‌, 
ஜீவிக்கிறவர்களை 
விரோதிக்கிறான்‌. 
உத்தமனை 
நியாயாதிபதிகள்‌ 
குடிந்துகொள்ளும்போது, 
அவர்களுடைய 
கட்டுப்படமாட்டார்கள்‌. 
நீதியான தீர்ப்புக்கும்‌, அதைச்‌ சொன்ன 
நியாயாதிபதிக்கும்‌ எதிர்த்து நிற்பார்கள்‌. 


அவர்களையும்‌ பகைப்பார்கள்‌. 


கள்‌ 
சாத்தான்‌ 
இரத்தப்பிரியர்கள்‌ 
பகைக்கிறார்கள்‌. 
இவர்களைக்‌ 
இரத்தப்பிரியர்கள்‌ 
பட தீர்ப்புக்கு 
அதற்குப்‌ பதிலாக 


செம்மையானவர்கள்‌ 
பிரியமானவர்கள்‌. 
செம்மையானவர்களைப்‌. 


கர்த்தருக்குப்‌ 

இரத்தப்‌ 

பகைத்தாலும்‌. 

செம்மையானவர்கள்மீது 

இரத்தப்பிரியர்‌ 

பகைத்தாலும்‌, 

இரத்தப்பிரியரின்‌ 

நாடுகிறார்கள்‌. 

மனந்திரும்பவேண்டும்‌. 

அவர்களுக்காக ஜெபம்‌. 

அவர்களுடைய 

தங்களால்‌ செய்ய முடிந்த 

உதவிகளையும்‌ செய்ய 
ஆயத்தமாயிருக்கிறார்கள்‌. 


ன டட 
அறைந்தார்கள்‌. 
சிலுவையில்‌ 
வேளையிலும்‌, 


நதொவினிடத்தல பரிந்து 
இயேசுகிறிஸ்துவை 
, அவரைப்‌ பின்பற்றுகிற 
ம்‌ தவில்‌ இந்த சுபாவம்‌ 
ள்‌ நம்மை. 
நாம்‌. 
நம்முடைய 
சத்துருக்களையும்‌ நாம்‌ நேசிக்கவேண்டும்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ன்‌ 
நீதி 29:11 
முடன்‌ 


நீதி 

தன்‌ உள்னத்தையெல்லாம்‌ 
வெளிப்படுத்துகிறான்‌; ஞானியோ 
அதைப்‌ பின்னுக்கு அடக்கிவைக்கிறான்‌. 


29:11. 


தன்னுடைய மனதிலுள்ளது. 
எல்லாவற்றையும்‌ வெளிப்படுத்துகிறவன்‌ ஒரு 
மூடன்‌. மூடனைக்‌  தோபப்படுத்தினால்‌. 
அவன்‌ எதையும்‌ மறைக்கமாட்டான்‌. தன்‌ 
மனதிலுள்ள கோபத்தை வார்த்தைகளினால்‌ 
வெளிப்படுத்துவான்‌. மூடனுடைய 
வார்த்தைகள்‌ கோபமாயும்‌ வேகுமாயும்‌ 
இருக்கும்‌. எதையும்‌ யோசித்துப்‌ 
பேசமாட்டான்‌. அவசரப்பட்டு மதியீனமாகப்‌ 
பேசிவிடுவான்‌. மூடனுடைய பேச்சுக்களினால்‌ 
சண்டை வலுவடையும்‌. 


ஞானமுள்ளவன்‌. 
எல்லாவற்றையும்‌ 


தன்‌ மனதிலுள்ளது. 
உடனே வார்த்தைகளால்‌ 


சூழ்நிலைக்கேற்ற பிரகாரம்‌ 
பேசவேண்டுமென்று சிந்தித்து 
செயல்படுவான்‌. எல்லா வார்த்தைகளையும்‌, 
எல்லா நேரத்திலும்‌ பேசக்கூடாது. ஒவ்வொரு 
பேசுவதற்கு ஒரு 
ஞானமுள்ளவன்‌ 
அதற்கேற்ற வார்த்தையையும்‌ 

நிதானித்து வெளிப்படுத்துகிறான்‌. 
ஞானமுள்ளவன்‌ இடைவிடாமல்‌ 
தொடர்டச்சியாகப்‌ பேசமாட்டான்‌. இடைவெளி 
விடாமல்‌ தொடர்ச்சியாகப்‌ பேசுகிறவர்கள்‌ 
அவசரப்பட்டு பேசுவார்கள்‌. நிதானமில்லாமல்‌ 
பேசுவார்கள்‌. ஞானமுள்ளவனோ ஒவ்வொரு 
வார்த்தையையும்‌ யோசித்துப்‌ பேசுவதினால்‌, 
நிதானமாயும்‌, பதட்டமில்லாமலும்‌ பேசுவான்‌. 
ஞானமுள்ளவனின்‌ பேச்சில்‌. 
இடைவெளியிருக்கும்‌. தான்‌ பேசியதை தானே 
கேட்பான்‌. மூடன்‌ தன்னுடைய பேச்சை 
தானும்‌ கேட்கமாட்டான்‌. மற்றவர்கள்‌ அதைக்‌ 
என்பதையும்‌ 


கேட்போருக்கும்‌. 
பிரயோஜனமுள்ளதாயிருக்கும்‌. 





ழ்‌ நள 

யாய 
அதிபதியானவன்‌ 
நீதி 29:12 


துன்மார்க்கராவார்கள்‌.. 


ஒருவன்‌ 

செவிகொடுத்தால்‌, அவனுடைய செவிகளில்‌ 
ஏராளமான பொய்கள்‌ பேசப்படும்‌. ஒருவன்‌ 
பொய்களுக்கு செவிகொடுக்காவிட்டால்‌, 
அவனிடத்தில்‌ பொய்பேசுவதற்கு மற்றவர்கள்‌ 
தயங்குவார்கள்‌. அதிபதியானவன்‌ உண்மை 
பேசவேண்டும்‌. உண்மையானதையே 
கேட்கவேண்டும்‌. பொய்களுக்கு 
செவிகொடுக்கிறவன்‌, அந்தப்‌ 
பொய்களைப்போலவே இருப்பான்‌. பொய்யில்‌ 
உண்மையில்லை. பொய்க்குச்‌ 
செவிகொடுக்கிறவனும்‌ திருடனைப்போல 
ன்‌ அதிபதியானவன்‌ 
செவிகொடுக்கும்போது. 


உண்மையிருக்காது. அவனுடைய சுபாவமும்‌ 
நற்குணமுள்ளதாயிராது. 


அதிபதியானவன்‌ 
செவிகொடுக்கும்போது, அவனுடைய 
ஊழியக்காரர்‌ யாவரும்‌ துன்மார்க்கராவார்‌ 
அவர்களுடைய செவிகளிலும்‌ 
பொய்பேசப்படும்‌. அதிபதிகள்‌ பொய்களுக்கு 
செவிகொடுப்பதுபோல, 
ஊழியக்காரர்களும்‌ 
செவிகொடுப்பார்கள்‌. 
மதிப்பு இருக்காது. 
துன்மார்க்கனாயிருப்பதுபோல 
ஊழியக்காரனும்‌ துன்மார்க்கராயிருப்பார்கள்‌. 
ஒருவருக்கொருவர்‌ பொய்களைப்‌ 
பறிமாறிக்கொள்வார்கள்‌. ஒருவரையொருவர்‌ 
ஏமாற்றுவார்கள்‌. இவர்கள்‌ பொய்யை 
உண்ணைபோல பேசலார்கள்‌, எது 
உண்மையென்றும்‌, த்க்‌ 
வேறுபிரித்து கண்டுபிடிப்பதே. 
கடினமாயிருக்கும்‌. 


பொய்களுக்கு 


தரித்திரனும்‌ 
கொடுமைக்காரனும்‌ 


நீதி 29:13 


நீதி 29:13. தரித்திரனும்‌ 
கொடுமைக்காரனும்‌ ஒருவரையொருவர்‌ 
சுந்திக்கிறார்கன்‌; அவ்விருவருடைய 
கண்களுக்கும்‌ கர்த்தர்‌ வெளிச்சன்‌ 
கொடுக்கிறார்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இந்தப்‌ பிரபஞ்சத்திலுள்ள 
ஜனங்கள்‌ வெவ்வேறு 
குணமுள்ளவர்களாயிருக்கிறார்கள்‌. ஒரு சிலர்‌ 
தரித்திரராயிருப்பார்கள்‌. ஆனாலும்‌ 
அவர்களிடத்தில்‌ நற்குணம்‌ மிகுந்திருக்கும்‌ 
அவர்கள்‌ ஒழுக்கமும்‌ கண்ணியமுமுள்ள 
வர்களாயிருப்பார்கள்‌. கடினமாய்‌ 
உழைப்பார்கள்‌. வேறு சிலரோ 
ஐசவரியவான்களாயிருப்பார்கள்‌. ஆனால்‌ 
அவர்கள்‌ சோம்பேறிகளாகவும்‌, பிறரை 
வஜ்சிக்கிறவர்களாவும்‌. இருப்பார்கள்‌. 
சர்வவல்லமையுள்ள தேவன்‌, தம்முடைய 
சர்வஞானத்தினால்‌, சர்வசிருஷ்டிகளையும்‌ 
ஆளுகை செய்கிறார்‌. எல்லோரையும்‌ 
தம்முடைய தெய்வீக சித்தத்தின்‌ 
பிரகாரமாய்ப்‌ போஷித்து பராமரிக்கிறார்‌. 


இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ தொழில்கள்‌ 
நிமித்தமாகவும்‌, வியாபாரத்தினிமித்தமாகவும்‌ 
மனுஷர்‌ ஒருவரையொருவர்‌ சந்தித்துக்‌ 
கொள்கிறார்கள்‌. தரித்திரனும்‌ 
ஐசுவரியவானும்‌ ஒருவரையொருவர்‌ 
சந்திக்கிறார்கள்‌. நீதிமானும்‌ துன்மார்க்கனும்‌ 
ஒருவரையொருவர்‌ சந்திக்கிறார்கள்‌. 
கர்த்தரோ அல்விருவருடைய கண்களுக்கும்‌ 
வெளிச்சம்‌ கொடுக்கிறார்‌. மனுஷருடைய 
கபாவங்கள்‌ வித்தியாசமாகமிருந்தாலும்‌, 
கர்த்தர்‌ தம்முடைய கிருபையினால்‌ 
எல்லோரையும்‌ பராமரிக்கிறார்‌. 


பொறுமை 
தரித்திரனுக்கு 


தரித்திரனுக்குப்‌ 
ப்படுகிறது. கர்த்தர்‌ 


பொறுமையைக்‌ 
ஐசுவரியவானுடைய 


தப்புவிக்கிறார்‌. 


கொடுத்து, 


ஐசுவரியவான்‌௧ள்‌ பிறரை 
வஞ்சிக்கக்கூடாது. பிறரை வஞ்சித்து 
அநியாயமாக ஐசுவரியத்தைச்‌ சேகரித்து, 
வைக்கிறவர்களுக்கு கர்த்தர்‌ 
மனந்திரும்புதலைக்‌ கொடுக்கிறார்‌. சகேயு 
ஆயக்காரருக்குத்‌ தலைவன்‌. அவன்‌ பிறரை 
வஞ்சித்து 

அவன்‌ 

பார்த்தபோது மனந்திரும்பினான்‌. 
அநியாயமாய்‌ 

ஏழைகளுக்குத்‌ திரும்பக்கொடுத்துவிட்டான்‌. 





ழ்‌ ளன 
யாய 


தப்‌ பிரபஞ்சத்தில்‌ தரித்திரரும்‌, 
ஏமாற்றுக்காரரும்‌ இருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
ஏன்‌ தரித்திரராகயிருக்கிறார்கள்‌ என்பதும்‌, 
அவர்கள்‌ ஏன்‌ பிறரை வஞ்சிக்கிறார்கள்‌ 
என்பதும்‌ நமக்குத்‌ தெரியவில்லை. 
கர்த்தரைப்பற்றி சரியாக 
அறிந்துகொள்ளாதவர்கள்‌, மனுஷர்‌ செய்யும்‌ 
தப்பிதங்களுக்கு கர்த்தரைக்‌ குறை 
சொல்லுகிறார்கள்‌. கர்த்தருடைய பராமரிப்பில்‌ 
குற்றம்‌ கண்டுபிடிக்கிறார்கள்‌. கர்த்தரோ 
குற்றமில்லாதவர்‌. அவருடைய தெய்வீக 
பராமரிப்பில்‌ பட்சபாதம்‌ எதுவுமில்லை. அவர்‌ 
நல்லோருக்கும்‌ பொல்லாருக்கும்‌ காற்றையும்‌, 
மழையையும்‌, சூரிய வெளிச்சத்தையும்‌ 
கர்த்தர்‌ கிருபையாகக்‌ 
பராமரிப்புக்களைப்‌ பெற்றுக்‌ 
நாம்‌ கர்த்தரைத்‌ 
கர்த்தரை குறை 


கொடுக்கிறார்‌ 
கொடுக்கிற 
கொண்டு, 
துநிக்கவேண்டும்‌. 
சொல்லக்கூடாது. 


ஏழைகளூடைய நியாயம்‌ 
நீதி 29:14 


நீதி 2914. ஏழைகளுடைய 
நியாயத்தை உண்மையாய்‌ விசாரிக்கிற 


ராஜாவின்‌ சிங்காசனம்‌ என்றும்‌ 
'திலையெற்றிருக்கும்‌. 


ஐசவரியவான்‌ தன்னுடைய 
காரியங்களை பாத்திரமே மார்பன்‌ அவன்‌ 
சுயநலக்காரனாகமிருப்பான்‌ 

திக்கற்ற ள்‌ கட்‌ 

தேவைப்படுகிறது. அவர்களால்‌ தங்களுக்குத்‌ 
தாங்களே உதவிசெய்து ள்‌ 

ரள பிரபுக்களும்‌ 


"(சங்‌ 82:3) என்று ஆசாப்‌ 
சங்கீதத்தில்‌ சொல்லுகிறார்‌. “உன்‌ வாயைத்‌ 
திறந்து, நீதியாய்‌ நியாயந்தீர்த்து. சிறுமையும்‌ 
எளிமையுமானவனுக்கு நியாயஞ்செய்‌"' 


நீதியாய்‌ நியாயத்தீர்ப்பு செய்கிற ராஜாவின்‌. 
சிங்காசனம்‌ என்றும்‌ நிலைபெற்றிருக்கும்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பிரம்பும்‌ கடிந்துகொள்ளுதலும்‌ 


விடப்பட்ட பின்னையோ தன்‌ தாய்க்கு 
வெட்கத்தை உண்டுபண்ணுகிறான்‌. 


பெற்றோர்‌ தங்கள்‌ பிள்ளைகளுக்கு 
எது நல்லது, எது தீயது என்று உ ம்‌ 
பண்ணினால்‌ மாத்திரம்‌ போதாது. அவர்கள்‌ 
தப்பு செய்யும்போது அவர்களைக்‌ கண்டித்து 
உணர்த்தவேண்டும்‌. தேவைப்படும்போது 
பிரம்பினால்‌ அடிக்கவேண்டும்‌. பிரம்பும்‌ 
கடிந்துகொள்ளுதலும்‌ பிள்ளைகளுக்கு 
ஞானத்தைக்‌ கொடுக்கும்‌. பிரம்பில்லால்‌ 
கடிந்துகொள்ளுதல்‌ போதுமென்றால்‌ அதுவே 
நல்லது. ஆனாலும்‌ சில சமயங்களில்‌ பிரம்பும்‌ 
தேவைப்படுகிறது. கடிந்துகொள்ளும்‌ 
வார்த்தைகளுக்கு சில சமயங்களில்‌ நல்ல 
பலன்‌ கிடைப்பதில்லை. நம்முடைய 
பிள்ளைகள்‌  கீழ்ப்படிதலுள்ளவர்களாகவும்‌, 
நற்‌ குணமுள்ளவர்களாகவும்‌, 
ன்ட்‌ இருக்கவேண்டும்‌. 
அதற்கு கொள்ளுதல்‌ 
தப்பாத அ அவ்வது அதோடு சேர்ந்து 
பிரம்பு தேவைப்பட்டாலும்‌, அதை 
பிள்ளைகள்மீது பயன்படுத்த 
தயங்கக்கூடாது. நம்முடைய பிள்ளைகளின்‌ 
நன்மைகளுக்காகவே நாம்‌ இவற்றைப்‌ 
பயன்படுத்துகிறோம்‌. 
இஷ்டத்திற்கு விடப்பட்ட 
பிள்ளை  ஒழுக்கமாய்‌ வளராது. அது 
ஊதாறிப்பிள்ளையாக வளர்ந்து உருப்படாமல்‌. 
போய்விடும்‌. பிள்ளைகள்‌ வளர்ந்து 
பெரியோராகும்போது, பெற்றோர்‌ அவர்கள்‌ 
மூலமாய்‌ சந்தோஷப்படவேண்டுமென்று 
விரும்புவார்கள்‌. னால்‌. தன்‌ 
இஷ்டத்திற்கு விடப்பட்ட பிள்ளையோ, நன்‌ 
தாய்க்கு வெட்கத்தை உண்டுபண்ணுகிறான்‌ 
நல்ல ஆலோசனையைக்‌ 
பிள்ளைகள்‌, நல்ல 
வளருவார்கள்‌. 
தீய ஆலோசனையைக்‌, 
தங்கள்‌ 
வேதனையையும்‌, 
அவமானத்தையும்‌ 


பிள்ளைகளாக 
துன்மார்க்கருடைய 
கேட்டு வருகிறவர்கள்‌, 
பெற்றோருக்கு 
வெட்கத்தையும்‌, 
உண்டுபண்ணுகிறார்கள்‌. 





ழ்‌ யனா 
யாய 


துன்மார்க்கர்‌ 
நீதி 29:16 


தீதி 29:16. துன்மார்க்கர்‌ பெருகினால்‌ 
பாவமும்‌ பெருகும்‌; நீதிமான்கனோ 
அவர்கள்‌ விழுவதைக்‌ காண்பார்கள்‌. 


பாவிகளின்‌ எண்ணிக்கை 
அதிகரிக்கும்போது, அங்கு பாவமும்‌: 
க்கும்‌ டம்‌ ஏற்பாட்டுக்காலத்தில்‌, 
ரர்கள்‌. 

பணயம்‌ இல்லை, 


ராஜாவும்‌ 
இல்லை. ஆகையினால்‌ அவனவன்‌ தன்‌ 
தன்‌ மனதிற்கு இஞ்டமானபடி செய்ய 
ஆரம்பித்தான்‌. பாவம்‌ பெருகிற்று. ஜனங்கள்‌ 
தங்களையும்‌, 

கெடுத்துப்போட்டார்கள்‌.. 

பெருகினால்‌ 

பெருகும்போது அழிவு வரும்‌. 


இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ பாவிகளும்‌, 
பாவங்களும்‌ பெருகும்போது, நீதிமான்கள்‌ 
ப்‌ ர்த்‌ பயந்துவிடக்கூடாது. 
நம்பிக்கையும்‌, 
அசைக்கப்படக்கூடாது. 
கர்த்தர்‌ எல்லோரையும்‌ கைவிட்டுவிட்டார்‌ 
என்று பயப்படக்கூடாது. கர்த்தருடைய 
கிருபைக்காகவும்‌, அவருடைய நீதியான 
நியாயத்தீர்ப்புக்காகவும்‌ பொறுமையோடு 
காத்திருக்கவேண்டும்‌. நீதிமான்கள்‌ 
துன்மார்க்கர்‌ விழுவதைக்‌ காண்பார்கள்‌. 
பாலத்தின்‌ சம்பளம்‌ மரணம்‌. பாவம்‌ 
செய்தவர்கள்‌ அழிந்துபோவதையும்‌, 
அவமானப்படுவதையும்‌ நீதிமான்கள்‌ 
தங்கள்‌ கண்களால்‌ பிரத்தியட்சமாய்க்‌ 
காண்பார்கள்‌. 


மகனைக்‌ சிட்சைசெய்‌ 


நீதி 29:17 


நீதி 29:17. உன்‌ மகனைச்‌ சிட்சைசெய்‌, 
அவன்‌ உனக்கு ஆறுதல்செய்வான்‌, 
உன்‌ ஆத்தூமாவுக்கு ஆனத்தத்தையும்‌ 
உண்டாக்குவான்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தங்கள்‌ பிள்ளைகள்‌ நல்ல குல்லி 
கற்று, ஒழுக்கமுள்ளவர்களாகவும்‌, 
ஞானமுள்ளவர்களாகவும்‌ 


நற்குணமே பெற்றோருக்கு 
பிள்ளைகள்‌ தங்கள்‌ 
ஜீவியத்தில்‌ நற்கனிகளைக்‌ கொடுக்கும்போது, 
அது பெற்றோருக்கு மிகுந்த 
ஆசீர்வாதமாயிருக்கும்‌. தங்கள்‌ பிள்ளைகள்‌ 
இம்மையில்‌, இப்பிரபஞ்சத்தில்‌ ஜீலிக்கிற 
காலம்‌ வரையிலும்‌, கர்த்தருக்குப்‌ பயந்து, 
பயபக்தியோடு ஜீவிப்பதைப்‌ பார்க்கும்போது, 
பெற்றோருக்கு சந்தோஷமாகயிருக்கும்‌. 
கர்த்தருக்குப்‌ பயந்து நற்குணத்தோடு 
ஜீவிக்கிற பிள்ளைகள்‌ இம்மையிலும்‌ 
மறுமையிலும்‌ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள்‌. 


பிள்ளைகளை வளர்ப்பது, 
பெற்றோரின்‌ கடமை. பிள்ளைகளை சிட்சை 
செய்யவேண்டும்‌. அவர்களுக்கு நல்ல 
உபதேசங்களைக்‌ கற்றுத்தரவேண்டும்‌. நல்ல 
பயிற்சிகளைக்‌ கொடுக்கவேண்டும்‌. 
பிள்ளைகளை நாம்‌ கண்டித்து வளர்த்தால்‌, 
அவர்கள்‌ நமக்கும்‌, தங்களுக்கும்‌, 
மற்றவர்களுக்கும்‌ ஆசீர்வாதமாயிருப்பார்கள்‌. 
பிள்ளைகளை நாம்‌ கண்டிக்காமல்‌, 
அவர்களுடைய இஷ்டத்திற்கு விட்டுவிட்டால்‌, 
பிற்காலத்தில்‌ அவர்கள்‌ மற்றவர்களிடம்‌ 
அடி வாங்குவார்கள்‌. நம்முடைய 
பிள்ளைகளை மற்றவர்கள்‌ அடிக்கக்கூடாது. 
என்று நாம்‌ விரும்பினால்‌, நாம்‌ அவர்களை 
அடித்து வளர்க்கவேண்டும்‌. கண்டிப்போடு 
வளர்க்கப்படுகிற பிள்ளைகள்‌ 
நற்குணங்களோடு வளருவார்கள்‌. நம்முடைய 
மகனுக்கு நாம்‌ சிட்சை செய்யும்போது, 
அவன்‌ நமக்கு ஆறுதல்‌ செய்வான்‌. அவன்‌ 
நம்முடைய ஆத்துமாவுக்கு ஆனந்தத்தை 
உண்டாக்குவான்‌. 


தீர்க்கதரிசனமில்லாத இடம்‌ 


தீர்க்கதரிசனமில்லாத. 
ஜனங்கள்‌. 

சீர்கெட்டுப்போவார்கன்‌; வேதத்தைக்‌ 

காக்கிறவனோ பாக்கியவான்‌; 





ழ்‌ நவள 
யாய 


தீர்க்கதரிசிகள்‌ நியாயப்பிரமாணத்தைப்‌ 
பகுத்துப்‌ போதிக்கிறார்கள்‌. ஆசாரியரும்‌ 
ம்‌ கர்த்தரைப்பற்றிய ஞானத்தையும்‌ 


தீர்க்கதரிசனமும்‌ இருக்காது. 
ஆசாரியரும்‌ நம்மிடத்தில்‌ 

அங்கு ஆவிக்குரிய உபதேசமும்‌ இருக்காது. 
கர்த்தருடைய கிருபை இருக்காது. 
கர்த்தருடைய வார்த்தைக்கு பஞ்சம்‌ இருக்கும்‌ 
தீர்க்கதரிசனமில்லாத இடத்தில்‌ ஜனங்கள்‌ 
சீர்கெட்டுப்போவார்கள்‌ சாமுவேலின்‌ 
நாட்களில்‌ கர்த்தருடைய வசனம்‌ 
அபூர்வமாயிருந்தது. பிரத்தியட்சமான 
தரிசனம்‌ இருந்ததில்லை (சாமு 31) 


"ஜனங்கள்‌. சீர்கெட்டுப்போவார்கள்‌" 
என்னும்‌ வாக்கியத்திற்கு வேதபண்டிதர்கள்‌ 
ஐந்து விதமாக வியாக்கியானம்‌ 
சொல்லுகிறார்கள்‌. அவையாவன : 


1 ஜனங்கள்‌ 

நிர்வாணமாக்கப்படுவார்கள்‌. ஜனங்களுடைய 
ஆபரணங்களும்‌ 

அவர்கள்‌ 

அவமானத்திற்குட்படுத்தப்‌ படுவார்கள்‌. 

அவர்களுடைய ஆயுதங்கள்‌ 

அவர்களைவிட்டு எடுக்கப்படும்‌. அவர்கள்‌ 

ஆபத்துக்கு, சமீபமாயிருப்பார்கள்‌. 

நம்மிடத்தில்‌ ்‌ 

வேதத்தை 

ஊழியக்காரர்களும்‌ 

சத்துரு நம்முடைய ஆத்துமாவை எளிதாக 

வேட்டையாடி அழித்துப்போடுவான்‌. 

2. ஜனங்கள்‌ முரட்டாட்டம்‌ 
பண்ணுவார்கள்‌. தேவனுக்கு எதிராகவும்‌ 
குலகம்பண்ணுவார்கள்‌. தங்கள்‌ ராஜாவுக்கு 
எதிராகவும்‌ கலகம்பண்ணுவார்கள்‌. 
ஜனங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை 
உபதேசிக்கும்போது. அவர்கள்‌ தங்கள்‌ 
தேசத்தில்‌ நல்ல பிரஜைகளாகயிருப்பார்கள்‌. 
ஜனங்களுடைய இருதயத்தில்‌ கர்த்தருடைய 
வார்த்தை வாசம்பண்ணவில்லையென்றால்‌, 
அவர்கள்‌ துன்மார்க்கராயும்‌, 
முரட்டுக்குணமுள்ளவராயும்‌. கலகக்காரராயும்‌ 
இருப்பார்கள்‌. இவர்களால்‌ தேசத்தில்‌ 
அமைதி குலைந்துவிடும்‌. கலகமும்‌ 
சண்டையும்‌ அதிகரிக்கும்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


3. ஜனங்கள்‌ ஒன்றும்‌ செய்யாமல்‌ 
சும்மாயிருப்பார்கள்‌. தங்களுடைய 
கடமைகளை நிறைவேற்றாமல்‌ விளையாடிக்‌ 
கொண்டிருப்பார்கள்‌. வகுப்பறையில்‌ ஆசிரியர்‌ 
இருக்கும்போது. மாணவர்கள்‌ 
ஒழுக்கமாயிருப்பார்கள்‌. ஆசிரியர்‌ 
வகுப்பறையை விட்டு வெளியேறிவிட்டால்‌ 
மாணவர்கள்‌ கட்டுப்பாடில்லாமல்‌ 
கூச்சல்போட்டு விளையாடிக்‌ 
கொண்டிருப்பார்கள்‌. 


4... ஜனங்கள்‌ 


மேய்ப்பனில்லாத 
ஆடுகளைப்போல 


சிதறடிக்கப்படுவார்கள்‌. 
ஆடுகளை ஒன்றுகூட்டிச்‌ 
வழிநடத்துவார்கள்‌. 
கொண்டுபோவார்கள்‌. 


அவர்கள்மேல்‌ மனதுருகினார்‌. 
அநேகக்‌ காரியங்களை 
தொடங்கினார்‌ (மாற்‌ 6:34) 


5. ஜனங்கள்‌. பாவார்கள்‌. 
ன்‌. தனங்கள்‌ 
சங்காரமாகிறார்கள்‌; நீ அறிவை வெறுத்தாய்‌, 
ஆகையால்‌ நீ என்‌ ஆசாரியனாயிராதபடிக்கு 
நானும்‌ உன்னை வெறுத்துவிடுவேன்‌; நீ உன்‌ 
தேவனுடைய வேதத்தை மறந்தாய்‌, 
ஆகையால்‌ நானும்‌ உன்‌ பிள்ளைகளை 
மறந்துலிடுவேன்‌" (ஒசி 4:6) என்று ஓசியா 
மூலமாய்‌ கர்த்தருடைய வார்த்தை 
உண்டாயிற்று. 


அடிமையானவன்‌ 


நீதி 29:19 


நீதி 2919. 


வார்த்தைகளினாலே 
அவைகளை அவன்‌ 


உத்தரவுகொடான்‌. 


அடிமையான வண்‌. 
அடங்கான்‌; 
அறிந்தாலும்‌: 





ழ்‌ நயனா 
யாய 


வேலைக்காரன்‌ 
சோம்பேறியாகவும்‌, 
வனாகவும்‌ இருந்தால்‌, 
மனச்சாட்சியும்‌ சுத்தமாயிராது. 
தன்னுடைய  மனச்சாட்சிக்குப்‌ 
அன்பின்‌ நிமித்தமாய்‌ தன்‌ 
வேலை செய்யமாட்டான்‌. 

செய்யாவிட்டால்‌ 


துள்மார்க்கனாகவும்‌. 
'உண்மையில்லாத 
அவனுடைய 
அவன்‌ 
பயந்து, 
எஜமானுக்கு. 
வேலை 
தண்டனை கிடைக்குமே 
என்று பயந்துதான்‌ வேலை 
செய்வான்‌. இவனுக்கு எவ்வளவுதான்‌ 
புத்திசொன்னாலும்‌ அந்தப்‌ புத்திமதிகள்‌: 
அவனுடைய இருதயத்தில்‌ தங்காது. 
அடிமையானவன்‌ வார்த்தைகளினால்‌. 
அடங்கமாட்டான்‌. வார்த்தைகளினால்‌ 
அவனைத்‌ திருத்த முடியாது. 


அடிமையானவனிடம்‌ 
சொன்னாலும்‌ அது தனக்கு 
தெரியுமென்று சொல்லிவிடுவான்‌. 
அவனிடத்தில்‌ எத்தனை கேள்விகள்‌ 
கேட்டாலும்‌ அந்தக்‌ கேள்விகளும்‌ அவனுக்குப்‌ 
புரியாது. ஆகையினால்‌ அவன்‌ 
கேள்விகளுக்கு பதில்‌ சொல்லவுமாட்டான்‌. 


ஏற்கெனவே 


கேள்விகள்‌ புரிந்தாலும்‌, பதில்‌ சொல்ல 
வேண்டிய அவசியப்‌ 


மில்லையென்று, 
இப்படிப்பட்ட 
வேலை வாங்கவும்‌ 

முடியாது. அவனைத்‌ திருத்தவும்‌ முடியாது. 


பதறுகிற மனுஷன்‌ 
நீதி 29:20 


நீதி 2920, தன்‌ வார்த்தைகளில்‌ 
பதறுகிற மனுஷனைக்‌ கண்டாயானால்‌, 


அவனை நம்புவதைப்பார்க்கிலும்‌ 
மூடனை நம்பலாம்‌. 


பதறுகிறவன்‌ 
தன்னுடைய 
மனுஷன்‌, எதிலும்‌ உறுதியாகமிருக்கமாட்டான்‌. 
எல்லாவற்றையும்‌ படிப்பான்‌ ஆனால்‌ 
ஒன்றையும்‌ புரிந்துகொள்ளமாட்டான்‌. 
தன்னை ஒரு ஞானிபோல காண்பித்துக்‌ 
கொள்வான்‌. ஆனால்‌ அவனிடத்தில்‌ 
ஞானமிருக்காது. மூடனுக்கு புத்தி சொல்லி 
திருத்திவிடலாம்‌. ஆனால்‌ தன்‌ 
பதறுகிறவனுக்கு 


எதிலும்‌ அக்கரையிருக்காது. ஒரு சிலர்‌ 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மூடராகயிருப்பார்கள்‌. அவர்களிடத்தில்‌ ஒரு 
முறைக்கு இரண்டுமுறை புத்திசொன்னால்‌: 
அதைப்‌ புரிந்துகொள்வார்கள்‌. 
அவர்களிடத்தில்‌ வேகமிருக்காது. ஆனால்‌ 
நிதானமிருக்கும்‌. இப்படிப்பட்ட மூடர்மீது 
நாம்‌ இரக்கம்‌ காண்பித்து அவர்களுக்குப்‌ 
புத்திசொல்லலாம்‌. இவனை நம்பி 
நம்முடைய நேரத்தை அவனுக்காக செலவு 
பண்ணலாம்‌. 


தன்‌ வார்த்தைகளில்‌ பதறுகிற 
மனுஷனுக்கு நாம்‌ செய்வதெல்லாம்‌ 
வீணாய்ப்போகும்‌. அவனுக்காக நாம்‌ நேரம்‌ 
செலவு. பண்ணுவதும்‌ நஷ்டமாகும்‌. 
பதறுகிறவன்‌ திருந்துவதற்கு வாய்ப்பில்லை. 
அவன்‌ எல்லாம்‌ தனக்குத்‌ தெரியுமென்று 
தீர்மானித்துவிட்டவன்‌. அப்படிப்பட்டவன்‌ 
நம்முடைய புத்திமதிகளுக்குச்‌ 
செவிகொடுக்கமாட்டான்‌. தான்‌ ஒரு மூடன்‌ 
என்பதையும்‌ அங்கீகரிக்கமாட்டான்‌. தன்‌ 
வார்த்தைகளில்‌ பதறுகிறவன்‌, தன்னுடைய 
மூடத்தனத்தினால்‌ தன்னைச்‌ சுற்றிலும்‌: 
வேலியடைத்திருக்கிறான்‌. இந்த வேலியைத்‌. 
தாண்டி அவனும்‌ வெளியே வரமாட்டான்‌. 
யாரையும்‌ உள்ளே வர அனுமதிக்கவும்‌ 
மாட்டான்‌. தன்‌ வார்த்தைகளில்‌ பதறுகிறவன்‌ 
மூடனாகவே இருப்பான்‌. 


அடிமை 
நீதி 29:21 


நீதி 2921. ஒருவன்‌ தன்‌ அடிமையைச்‌. 
சிறுபிராயமுதல்‌ இனக்காரமாக 
வளர்த்தால்‌, முடிவிலே அவன்‌ தன்னைப்‌ 
புத்திரனாகப்‌ பாராட்டுவான்‌. 


வீட்டில்‌ பணிபுரியும்‌ வேலைக்காரர்‌ 
தன்னுடைய நிலமையை அறிந்து வேலை 
பார்க்கவேண்டும்‌ தன்னுடைய எஜமான்‌ 
தன்னிடம்‌ அன்பாகப்‌ பழகுவதையும்‌ ஆதரவு 
கொடுப்பதையும்‌ தன்னுடைய சுயநலத்திற்குப்‌ 
பயன்படுத்திக்கொள்ளக்கூடாது. எஜமான்‌ 
தன்னுடைய அடிமையை சிறுபிராய முதல்‌ 
இளக்காரமாக வளர்த்தாலும்‌, அடிமை 
அடிமையாகத்தானிருப்பான்‌. அவன்‌ 
ஒருபோதும்‌ தன்னுடைய எஜமானுக்கு 
புத்திரனாகமாட்டான்‌. ஆனால்‌ நம்முடைய 
வேலைக்காரருக்கு நாம்‌ அளவுக்கு 
அதிகமாக சலுகை கொடுக்கும்போது. 
தங்களுக்கு அதிக உரிமையிருப்பதாக 
அவர்கள்‌ நினைத்துக்கொள்வார்கள்‌. 





ழ்‌ நயன 
யாய 


கெட்ட குமாரன்‌ புத்தி தெளிந்து, 
தன்னுடைய தகப்பனிடம்‌ வந்து, “நான்‌ 
உம்முடைய புத்திரன்‌ என்று சொல்லுவதற்கு 
" என்று பணிவோடு 
கட்டுப்பாடில்லாமல்‌ சலுகை 

காட்டப்படுகிற அடிமையோ, தன்‌ 
எஜமானிடம்‌, “நான்‌ உம்முடைய புத்திரன்‌ 
என்று சொல்லுவதற்கு பாத்திரவான்‌” என்று 
பெருமையோடு சொல்லுவான்‌. தன்னுடைய 
எஜமானோடு தன்னை சமமாக 
நினைத்துக்கொள்வான்‌. ஒருவேளை 
எஜமானுடைய சொத்திலே தனக்கு பங்கு 
கேட்டாலும்‌ கேட்பான்‌. புத்திர சுவீகார 
உரிமைக்கு தன்னைப்‌ பங்காளியாக 
நினைத்துக்கொள்வான்‌. நம்முடைய 
வேலைக்காரர்மீது நாம்‌ அன்பு 
அதே வேளையில்‌ 


கூரவேண்டும்‌. 

அவர்களுக்கு அளவுக்கு அதிகமான 
சலுகைகளைக்‌ கொடுத்து, பின்பு 
அவஸ்தைப்படக்கூடாது. 


கோபக்காரன்‌ 
நீதி 29:22 


நீதி 29:22. கோபக்காரன்‌ க்‌ 
கொளுவுகிறான்‌; 
பெரும்பாதகன்‌.. 


கோபக்காரன்‌ கோபமான 
வார்த்தைகளைப்‌ பேசுவான்‌. இவனுடைய 
வார்த்தைகளினால்‌ மற்றவர்களுக்கும்‌ கோபம்‌ 
வரும்‌. கோபக்காரன்‌ 
கொளுவுகிறான்‌. வழக்கை 
கொண்டுவராமல்‌, தன்னுடைய 
வார்த்தைகளினால்‌, வழக்கை 
விடாமல்‌ பேசுகிறான்‌. நாம்‌ கோபப்பட்டாலும்‌, 
அந்தக்‌ கோபத்தில்‌ நீதிமிருக்கவேண்டும்‌. 
காரணமில்லாமல்‌ கோபப்படுவது பாவம்‌. 
நம்மிடத்தில்‌ கோபசுபாவம்‌ இருக்கக்கூடாது. 
தேவையில்லாமல்‌ கோபப்படுவதினால்‌. 
அநேகப்‌ பாவங்களில்‌ சிக்கிக்கொள்வோம்‌. 
ர்‌ நாம்‌ அன்பாகயிருக்கவேண்டும்‌. 
கோபப்படுத்தும்போது 
கோபப்படுத்துகிறோம்‌. 
கோபம்‌ ஏராளமான 
பாவங்களுக்குக்‌ காரணமாயிருக்கிறது. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அகந்தை. 
நீதி 29:28. 


தீதி 29:28. மனுஷனுடைய அகத்தை 
அவளைத்‌ தாழ்த்தும்‌; மனத்‌ 
தாழ்மையுன்னவனோ கனமடை வான்‌. 


ஒரு சிலர்‌ மற்றவர்கள்‌ மத்தியில்‌ 
தங்களை பெருமைப்படுத்துவதற்காக, 
தங்களைத்‌ தாங்களே புகழ்ந்துகொள்வார்கள்‌. 
தங்களைப்பற்றி பெருமையாகப்‌ பேசுவார்கள்‌. 
தங்களுடைய பேச்சுக்களையும்‌, 
செய்கைகளையும்‌ புகழ்ந்து சொல்லுவார்கள்‌. 
தாங்களே எல்லோரையும்விட, எல்லா 
காரியங்களிலும்‌ மேலானவர்கள்‌ என்று 
பெருமையோடிருப்பார்கள்‌. அழிவுக்கு 
முன்னானது அகந்தை. கர்த்தர்‌ 
பெருமையுள்ளவனுக்கு எதிர்த்து நிற்கிறார்‌ 
மனத்தாழ்மையுள்ள வனுக்கு, ஆதரவு 


தான்‌ 
தேவனைக்‌ 
நாம்‌ நிற்பதும்‌, 
நிர்மூலமாகாமலிருப்பதும்‌ கர்த்தருடைய சுத்த 
என்பதை மறந்துவிடக்கூடாது. 
கர்த்தரே பெரியர்‌ என்பதை நாம்‌ 
அங்கீகரித்து, கர்த்தருக்கு முன்பாக நாம்‌ 
மனத்தாழ்மையோடிருக்க வேண்‌। 
நம்முடைய இருதயத்தில்‌ 
அதிகரிக்கும்போது கர்த்தர்‌ 
தாழ்த்துகிறார்‌. தம்முடைய கிருபை நிறைந்த 
பராமரிப்பை நமக்குக்‌ கொடுக்காமல்‌ அதை 
விலக்கி வைத்துவிடுகிறார்‌. கர்த்தருடைய 
கிருபையில்லையென்றால்‌ நாம்‌ 
ஒன்றுமேயில்லை. மனுஷனுடைய அகந்தை 
அவனைத்‌ தாழ்த்தும்‌. 
நம்மைப்பற்றி நாமே 
மற்றவர்கள்‌ நம்மைப்‌. 
அவர்களுடைய 
வார்த்தைகளைக்‌ குறித்து 
எச்சரிப்பாமிருக்கவேண்டும்‌. 
சமயங்களில்‌ புகழ்ச்சி 
கால்களுக்கு மறைவாக 
rhe 
மனத்தாழ்மையுள்ளவன்‌. 
அவனிடத்தில்‌ நற்குணம்‌ 
தேவனுடைய தயவு 
மனத்தாழ்மையுள்ளவன்‌ 
நிலைத்திருப்பான்‌. 


புகழக்கூடாது. 
புகழ்ந்தாலும்‌, 
புகழ்ச்சியின்‌ 
நாம்‌ மிகவும்‌. 
பல 


நம்முடைய 
வைக்கப்படும்‌ 
ஒப்பாயிருக்கிறது. 
'கனமடைவான்‌. 
இருக்கும்‌. 
மிகுந்திருக்கும்‌. 


அசைக்கப்படாமல்‌ 





ழ்‌ நயனா 
யாய 


திருடன்‌ 
நீதி 29:24 


நீதி 29.24. திருடனோடே, 
பங்கிட்டுக்கொன்ளூகிறவன்‌ தன்‌ 
ஆத்துமாவைப்‌ 

காயத்தை அவண்‌ 

காரியத்தை வெனிப்படுத்தமாட்டான்‌.. 


பாவிகளின்‌ வஞ்சக வலைகளில்‌ நாம்‌ 
சிக்கி விடக்கூடாது. 
பேச்சுக்களில்‌ மயங்கி, 
வார்த்தைகளுக்கு 
அவர்களுடைய 


செவிகொடுக்கக்கூடாது. 
பாவத்திற்கு நாம்‌ 
பங்காளிகளாகவும்‌ இருக்கக்கூடாது. 
பாவிகளோடு  ஐக்கியமாகயிருக்கிறவர்கள்‌ 
பாலத்தின்‌ கண்ணியில்‌ விழுந்துவிடுவார்கள்‌. 
திருடன்‌ பிறரை வஞ்சித்து திருடுகிறான்‌. 
'திருடனுடைய ஆத்துமா சுத்தமாயிராது. அது 
வஞ்சகம்‌ நிரம்பியது. 


நமக்கு திருடனோடு சகவாசம்‌ 
இருக்கக்கூடாது. திருடனோடு, கொள்ளைப்‌ 
பொருளைப்‌ பங்கிட்டுக்கொள்கிறவன்‌ தன்‌ 
ஆத்துமாவைப்‌ பகைக்கிறான்‌. அவனுடைய 
பாவத்திற்கு பங்காளியாயிருக்கிறான்‌. 
திருடனுடைய கொள்ளைப்பொருளை 
அனுபவிக்கிறவனும்‌, திருடனைப்போலவே 
'தீயசுபாவமுள்ளவன்‌. 


டிக்க! பால, 
அல்‌ இருப்புகள்‌ ககட்ட 
கொள்கிறவனும்‌ தண்டிக்கப்படுவான்‌. 
திருடன்‌ வேண்டுமென்றே துணிகரமாய்ப்‌ 
பாவம்‌ செய்கிறான்‌. திருடன்‌ 
திருடியதை  மறைப்பதுபோல, 
'கொள்ளைப்பொருளை ங்‌ 
அந்தக்‌ கொள்ளையை. 
திருட்டுப்பொருளின்மீது ஆசைப்படுகிறவர்கள்‌ 
தங்கள்‌ ஆத்துமாக்கள்மீது. 
குவலையில்லாதிருப்பார்கள்‌. திருடுவது பாவம்‌. 
பாவத்தின்‌ சம்பளம்‌ மரணம்‌. 

கர்த்தர்‌ திருடரைத்‌ தண்டிப்பார்‌. 
திருனுடைய ஆத்துமா அழிந்துபோகும்‌. 
திருடனுக்கு சாபம்‌ வரும்‌. திருடனிடத்தில்‌ 
தங்கள்‌ பொருட்களை 


பறிகொடுத்தவர்கள்திரடனை சபிப்பார்கள்‌. 
திருல்ன்‌ சாபவார்த்தைகளைக்‌ கேட்டு 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பழகிப்போயிருப்பான்‌. 
கேட்டாலும்‌, அவன்‌ 
ஒத்துக்கொள்ளமாட்டான்‌. 
வெளிப்படுத்தமாட்டான்‌. 
துணிகரமாய்ப்‌ பாவம்‌ 
தன்னுடைய ஆத்துமாவை 
திருட்டுப்பொருளை நேசிக்கிறான்‌. 
அழிவு நியமிக்கப்பட்டிருக்கிறது. 
்‌ திருடன்‌ 


தெரிந்தும்‌, 
நோக்கிப்போகிறான்‌. 


தனக்கு 
என்று 
அழிவை 


கர்த்தரை நம்புகிறவன்‌ 
நீதி 29:25 


நீதி 29:25. மனுஷனுக்குப்‌ பயப்படும்‌ 
பயம்‌ கண்ணியை வருவிக்கும்‌; 
கர்த்தரை நம்புகிறவனேோ உயர்த்த 
அடைக்கலத்திலே வைக்கப்படுவான்‌. 


கர்த்தருக்குப்‌ பயப்படுவது ஞானத்தின்‌ 
ஆரம்பம்‌. நாமெல்லோரும்‌ கர்த்தருக்குப்‌ 
பயப்படவேண்டும்‌. அதேவேளையில்‌, நாம்‌ 
க்குப்‌ பயப்படக்கூடாது. 
ச அதிகாரத்தையும்‌, 
பார்த்து 
கங்கப்போம்விடக்கடாது. கர்த்தருடைய 
பிள்ளைகள்‌ உலகத்தைக்‌ கலக்குகிறவர்கள்‌. 
உலகத்தைப்‌ பார்த்து கலங்குகிறவர்களல்ல. 
நம்மிடத்தில்‌ மனத்தாழ்மையிருக்கவேண்டும்‌ 
ஆனால்‌. தாழ்வு 
மனப்பான்மையிருக்கக்கூடாது. தாழ்வு 
மனப்பான்மை ஒரு அடிமைத்தனம்‌. 
இதனால்‌ மனுஷனுக்கு அநேக 
சோதனைகளும்‌, வேதனைகளும்‌ வரும்‌. 


ஆபிரகாம்‌ எகிப்து, 
பார்வோனுக்குப்‌ பயந்து, 

சகோதரி என்று சொன்னார்‌. ஆபிரகாமின்‌ 

இருதயத்தில்‌ பயம்‌ அதிகமாயிருந்தபடியினால்‌, 

அவர்‌ தன்னுடைய மனைவியை சகோதரி 

என்று  பொய்யாய்ச்‌ சொன்னார்‌. பேதுரு 

பயத்தினால்‌ இயேசுகிறிஸ்துவை சேவல்‌. 

கூவுகிறதற்கு முன்னே மூன்று தரம்‌ 

இக்காலத்திலும்‌ அநேகர்‌ 

கர்த்தரை 

கர்த்தருடைய 

வார்த்தைக்குக்‌ கீழ்ப்படிய மறுக்கிறார்கள்‌. 

மனுஷனுக்குப்‌ பயப்படும்‌ பயம்‌ கண்ணியை 

வருவிக்கும்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


வல்லமையினால்‌ எட்ட முடியாத உயரமான 
இடத்தில்‌ கர்த்தர்‌ இவனைப்‌ பாதுகாப்பாக 
வைப்பார்‌. மனுஷனுடைய அதிகாரத்திற்கு 
பயப்படாதவாறு, அவனுடைய இருதயத்தை 
தம்முடைய வார்த்தையினால்‌ நிரப்புவார்‌. 
கர்த்தரை நம்புகிறவர்கள்‌ செழித்திருப்பார்கள்‌. 
கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு அவரே 
அடைக்கலமாகயிருக்கிறார்‌. 


ஆளுகைசெய்கிறவன்‌ 
நீதி 29:26 


நீதி 29:28. ஆளுகைசெய்கிறவனுடைய 
முகதரிசனத்தைத்‌ தேடுகிறவர்கள்‌ 
அநேகர்‌; ஆனாலும்‌ அவனவனுடைய 
'தியாயம்‌ கர்த்தராலே தீரும்‌. 
மனுஷர்‌ தங்கள்‌ வாழ்கையில்‌: 
முன்னேற  விரும்புகிறார்கள்‌. இதற்காக 
அதிகாரமுள்ளவர்களின்‌ தயவை. 
நாடுகிறார்கள்‌. ஆளுகை செய்கிறவனுடைய 
முகதரிசனத்தைத்‌ தேடுகிறவர்கள்‌ அநேகர்‌ 
சாலொமோன்‌ சமஸ்த இஸ்ரவேலுக்கும்‌ ராஜா. 
அவனுடைய தாகக்‌ அநேகர்‌ 
நாடினார்கள்‌. மனுஷருடைய 
மதத்தால்‌. "தேடுவதற்கு 
கர்த்தரைத்‌ தேடவேண்டும்‌. 
கர்த்தருடைய கண்களில்‌ 
கிடைக்கவேண்டும்‌. அதுவே 
ஆசீர்வாதம்‌. 

பெர்சியா த்திலே, 
அகாஸ்வேரு என்‌ சு 


ஆனாலும்‌ 
ராஜா 


ஆமான்‌ 


ஆமானைக்‌ 
கொள்றுமோட்டாள்‌ ராஜாவின்‌ முகதரிசனம்‌. 
நமக்கு மெய்யான ஆசீர்வாதத்தைக்‌ 
கொடுக்காது. நாம்‌ மனுஷனைத்‌ தேடாமல்‌. 
கர்த்தரையே தேடவேண்டும்‌. கர்த்தரே 
ராஜாதி ராஜா. அவரே கர்த்தாதி கர்த்தா. 
நம்மை ஆளுகை செய்கிற கக்‌ 
கர்த்தர்‌ மேலானவர்‌. 
சமுகத்திலிருந்துதான்‌ நீதியான கயந்த 
புறப்பட்டு வருகிறது. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நமக்குப்‌ பிரியமானதை மாத்திரம்‌ நாம்‌ 
நாடக்கூடாது. கர்த்தருக்குப்‌ பிரியமானது 
என்ன என்பதை  அறிந்திருக்கவேண்டும்‌. 
ஆளுகை ய்கிறவன்‌. நம்மீது 
பிரியமாகமிருக்கிறானா என்பது நமக்கு 
முக்கியமானதல்ல. கர்த்தர்‌ நம்மீது 
பிரியமாகயிருக்கிறாரா என்பதுதான்‌ முக்கியம்‌. 
நாம்‌ மனுஷருக்குப்‌ பிரியமாக நடவாமல்‌ 
கர்த்தருக்குப்‌ பிரியமாகவும்‌ 
பிரயோஜனமாகவும்‌ ஜீவிக்கவேண்டும்‌. 


நீதிமான்‌ 
நீதி 29:27 


நீதி 29:27. நீதிமானுக்கு 
அதியாயக்காரன்‌ அருவருப்பானவன்‌; 
சன்மார்க்கனும்‌ துன்மார்க்கனுக்கு 
அருவருப்பானவன்‌.. 


படித்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ 
துன்மார்க்கனும்கும்‌ 
பகையிருக்கிறது. இது பழைய பாம்பாகிய 
சாத்தானால்‌ வந்த பகை, சாத்தான்‌ 
ஸ்திரீயின்‌ வித்துக்கும்‌ பாம்பின்‌ வித்துக்கும்‌ 
பகை உண்டாக்கியிருக்கிறான்‌. 


நீதிமானுக்கும்‌ 
இடையே 


“உனக்கும்‌ ஸ்திரீக்கும்‌, உன்‌ 
வித்துக்கும்‌ அவள்‌ வித்துக்கும்‌ பகை 
உண்டாக்குவேன்‌: அவர்‌ உன்‌ தலையை 
நசுக்குவார்‌, நீ அவர்‌  குதிங்காலை. 
நசுக்குவாய்‌" என்று கர்த்தர்‌ சாத்தானிடம்‌ 
சொன்னார்‌ (ஆதி 3:15). பரிசுத்தமில்லாமல்‌ 
கர்த்தரைத்‌ தரிசிக்க முடியாது. கர்த்தர்‌ 
நம்மைப்‌ பரிசுத்தப்படுத்த வேண்டும்‌. 
நம்முடைய இருதயத்தின்‌ தந்தைக்‌, 
வாயின்‌ வார்த்தைகளும்‌, கைகளின்‌ 

கிரியைகளும்‌, நம்முடைய மனச்சாட்சியும்‌ 
சுத்தமுள்ளதாயிருக்க. வேண்டும்‌. 
பரிசுத்தப்பட்டவர்கள்‌ துன்மார்க்கத்திற்கும்‌, 
துன்மார்க்கருக்கும்‌ விரோதமாய்‌ எதிர்த்து 
நிற்பார்கள்‌. 

பந்தன்‌. 
ஆத்துமாவையும்‌ 
துன்மார்க்கனுடைய 
அருவருப்பாமிருக்கும்‌. 
அநியாயக்காரன்‌ 


எல்லோருடைய 
நேசிப்பான்‌. ஆனாலும்‌ 
வழிகள்‌ நீதிமானுக்கு 
நீதிமானுக்கு 
அருவருப்பானவன்‌. 
பரிசுத்தமில்லாதவர்களின்‌ இருதயத்தில்‌ 
பாவசுபாவம்‌ நிரம்பியிருக்கும்‌. 
அநியாயக்காரன்‌ எல்லோரையும்‌ அருவருப்பான்‌. 





நீதிமொழிக 


ழ்‌ நள 
யாய 


நீதிமொழிகள்‌ 30; 31 ஆகிய 
அதிகாரங்கள்‌ சாலொமோனுடைய 
நீதிமொழிகளின்‌ பின்னிணைப்பாகச்‌ 
சேர்க்கப்பட்டிருக்கிறது. இவைகள்‌ 
தீர்க்கதரிசன வாக்கியங்கள்‌. கர்த்தருடைய 
பரிசுத்தவான்கள்‌ தேவனுடைய 
ஆலியானவரால்‌ ஏவப்பட்டு. இவ்விரண்டு. 
அதிகாரங்களையும்‌ எழுதிமிருக்கிறார்கள்‌. 
யாக்கோபின்‌ குமாரனாகிய ஆகூர்‌ என்பவர்‌ 


நீதிமொழிகள்‌ 30-ஆவது அதிகாரத்தின்‌ 
சிரியர்‌ 


அதிகாரத்தின்‌: 


செய்கிறார்‌ (நீதி 301-0) 
நீதி 307-9), வேலைக்காரர்கள்மீது, 
அவர்களுடைய எஜமான்களிடத்தில்‌ குற்றம்‌ 
சொல்லக்கூடாது (நீதி 
துன்மார்க்கமான 
3021-14). 
30:15,16). 


ஆரம்பத்தில்‌ 
ிக்கை 


குற்றம்‌ 
3020). 
நான்கு சந்ததியார்‌ 
திருப்தியடையாதவை 
தகப்பனை 
குமாரனுக்கு 
எச்சரிப்பு (நீதி 307), 
ஆராய்ந்து அறியமுடியாத நான்கு காரியங்கள்‌ 
(நீதி 3018-20). சகித்துக்கொள்ள முடியாத 
நான்கு காரியங்கள்‌ (நீதி 30:21-23). 
சிறியவைகளாயிருந்தும்‌ மபா 
ஞானமுள்ளவைகளாயிருக்கும்‌ நான்கு 
ஜீவன்கள்‌ (நீதி 30:24-28)) விநோத. 
நடையுள்ள நான்கு. ஜீவன்கள்‌ 
(நீதி 30:29-33) 


ஆகூர்‌ 
நீதி 80:1-6 


நீதி 80:1. யாக்கோபின்‌ குமாரனாகிய 
ஆகூர்‌ என்னும்‌ புருஷன்‌ சஈத்தியேலுக்கு. 
வசனித்து, சத்தியேதுக்கும்‌ 
ஊகாலுக்கும்‌ உரைத்த உபதேச. 
வாக்கியங்களாவன: 


PROVERBS - COMMENTARY 


- விரிவுரை QOODNENS 


PUBLISHERS 


நீதி 30:2. மனுஷரெல்லாரிதூம்‌ நாண்‌. 
மூடன்‌; மனுஷருக்கேற்ற புத்தி எனக்கு. 
இல்லை. 


தீதி 90:3. நான்‌ ஞானத்தைக்‌ கற்கவும்‌ 
இல்லை, பரிசுத்தரின்‌ அறிவை 
அதித்துகொள்ளவும்‌ இல்லை. 


நீதி 30:4. வானத்துக்கு 
ஏறியிறங்கினவர்‌ யார்‌? காற்றைத்‌ தமது 
கைய்பீடிகனில்‌ அடக்கினவர்‌ யார்‌? 
தண்ணீர்களை வஸ்திரத்திலே 
கட்டினவர்‌ யார்‌? பூமியின்‌ 
எல்லைகனையெல்லாம்‌ ஸ்தாபித்தவர்‌ 
யார்‌? அவருடைய நாமம்‌ என்ன? அவர்‌ 
குமாரனுடைய நாமம்‌ என்ன? அதை 
அறிவாயோ? 


நீதி 30:5, தேவனுடைய 
வசனமெல்லாம்‌ புடமிடப்பாட்டவைகள்‌; 
தம்மை அண்டிக்கொள்ளுகிறவர்களுக்கு 
அவர்‌ கேடகமானவர்‌. 


தீதி 30:6. அவருடைய வசனங்களோடு, 
ஒன்றையும்‌ கூட்டாதே, கூட்டினால்‌ 
அவர்‌ உன்னைக்‌ கடிந்துகொள்வார்‌, 
தீ பொய்யனாவாய்‌. 


ஆகூர்‌ மற்றவர்களின்‌ நீதிமொழிகளை 
சேகரித்து நொகுத்திருக்கிறார்‌. “ நான்‌ 
ஞானத்தைக்‌ கற்கவும்‌ இல்லை, பரிசுத்தரின்‌ 
அறிவை அறிந்துகொள்ளவும்‌ இல்லை" 
(நீதி 30:3) என்று ஆகூர்‌ தன்னைப்பற்றிர்‌ 
சொல்லுகிறார்‌. இந்த அதிகாரத்தில்‌ 
ஈத்தியேலைப்பற்றியும்‌, ஊகாலைப்பற்றியும்‌. 
சொல்லப்பட்டிருக்கிறது. இவர்கள்‌ இருவரும்‌ 
ஆகூரின்‌ மாணவர்களாகயிருக்கலாம்‌. 
ஆகூர்‌ இவர்களுக்கு ஆசிரியராகமிருந்து 
உபதேசம்‌ செய்திருக்கிறார்‌. ஆகூரின்‌ உபதேச 
வாக்கியங்களை இவ்விருவரும்‌ தொகுத்து 
எழுதியிருக்கிறார்கள்‌. . எரேமியாவின்‌ 
தீர்க்கதரிசன 
எழுதியதுபோல, 
ஆகூருக்கு 
எழுத்தாணிகளாக ஊழியம்‌. 
செய்திருக்கிறார்கள்‌. 





ழ்‌ நவள 
யாய 


ஈத்தியேல்‌ என்னும்‌ பெயருக்கு “தேவன்‌ 
என்ணேடிருக்கிறார்‌” என்று பொருள்‌. 
இம்மானுவேல்‌ என்னும்‌ பெயருக்கு, “தேவன்‌: 
நம்மோடிருக்கிறார்‌' என்று பொருளாகும்‌. 
ஊகால்‌ என்னும்‌ பெயருக்கு, 
“சர்வவல்லமையுள்ளவர்‌” என்று பொருள்‌. 
இவர்மீது தேவனுடைய வல்லமையுள்ள கரம்‌ 
அமர்ந்திருந்தது. நம்‌ எல்லோருக்குமே 
சர்வவல்லமையுள்ள தேவனுடைய உதவியும்‌, 
ஒத்தாசையும்‌ தேவை. 


ஆகூர்‌ தன்னுடைய விசுவாசத்தை 
அறிக்கை செய்யும்‌ முன்பாக, அவர்‌ 
தன்னைத்தானே தாழ்த்துகிறார்‌. 
“மனுஷரெல்லாரிலம்‌ நான்‌ மூடன்‌; 
மனுஷருக்கேற்ற புத்தி எனக்கு இல்லை” 
(நீதி 30:2), ஆகூர்‌ தன்னுடைய 
பலவீனத்தையும்‌, ம்‌ 
மறைக்காமல்‌ 

ஆகூரைப்போலவே 

மனத்தாழ்மையிருக்க 

மற்றவர்களுக்கு 

நமக்கு எல்லாம்‌ தெரியும்‌ என்னும்‌ ஆணவம்‌ 
நம்மிடத்தில்‌ இருக்கக்கூடாது. பரிசுத்த. 
ஆலியானவர்‌ நம்மை ஆளுகை செய்து 
வழிநடத்தவேண்டும்‌. கர்த்தரை நாம்‌. 
விசுவாசத்தோடு பற்றிக்கொள்ளவேண்டும்‌. 
நம்மிடத்தில்‌ மனத்தாழ்மையிருக்கும்போது. 


என்றும்‌, 
சொல்லுகிறார்கள்‌. நம்மைப்பற்றி மற்றவர்கள்‌ 
எவ்வளவு உயர்வாகப்‌ பேசினாலும்‌, நாம்‌ 
நம்மைப்பற்றி மனத்தாழ்மையோடு 
நினைக்கவேண்டும்‌. நம்முடைய இருதயத்தில்‌ 
பெருமை சிறிதும்‌ இருக்கக்கூடாது. 
நம்மிடத்தில்‌ ஞானமும்‌ அறிவும்‌ இருந்தாலும்‌, 
அது. நமக்கு இன்னும்‌ அதிகமாய்த்‌ 
தேவைப்படுகிறது. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


"தேவனுடைய வெளிப்பாடு ஒவ்வொரு 
புதிதாய்க்‌ 
ர்‌ தாமே 
தம்மைப்பற்றி புதிய சத்தியங்களையும்‌, புதிய 
வெளிப்பாடுகளையும்‌ நமக்கு அநுதினமும்‌. 
கொடுத்து நம்மை ஆசிர்வதிக்கவேண்டும்‌. 
நம்முடைய சுயஞானத்தினாலோ, 
சுயபுத்திமினாலோ, சுயபக்தியினாலோ 
கர்த்தரைப்‌ புரிந்துகொள்ள முடியாது. கர்த்தர்‌ 
தாமே தமது கிருபையினால்‌ நமக்குத்‌ தம்மை 
வெளிப்படுத்த வேண்டும்‌. 


நம்மைத்‌ தாழ்த்தி கர்த்தருடைய 
சமுகத்தில்‌ ஒப்புக்கொடுக்கும்போது, கர்த்தர்‌ 
ற ரன rr bi வழிநடத்துவார்‌. 
பரிசுத்த ஆவியானவர்‌... நமக்கு சகல 


செல்வார்‌. 
அடிச்சுவடுகளைப்‌ 
ஞானத்தின்‌ பாதையில்‌ 
செல்வோம்‌. 


மனுஷனுக்கு இயல்பாகவே புத்தியும்‌ 
ஞானமும்‌ உண்டு. அலனுக்கு வல்லமையும்‌ 
உண்டு. நம்முடைய சுயஞானத்தினால்‌. 
பரிசுத்தின்‌ அறிவை அறிந்துகொள்ள 
முடியாது. தேவனைப்பற்றிய சத்தியத்தைப்‌ 
புரிந்துகொள்ளவும்‌ முடியாது. தேவனுடைய 
வியானவரின்‌: 'கசியங்களைப்‌ 
ந்துகொள்ளவேண்டுமென்றால்‌, பரிசுத்த. 
ஆவியானவரே 'தம்மைப்பற்றிய 
சத்தியங்களை நமக்கு வெளிப்படுத்திக்‌ 
காண்பிக்கவேண்டும்‌. 


தேவனைப்பற்றி்‌ 
சொல்லும்போது குமாரனாகிய 
இயேசுகிறிஸ்துவைப்பற்றியும்‌, பிதாவாகிய 
தேவனைப்பற்றியும்‌ அறிக்கை செய்கிறார்‌. 
“வானத்திற்கு ஏறி இறங்கினவர்‌ யார்‌" 
(நீதி 30:4) என்று கேட்கிறார்‌. இந்த 
வாக்கியம்‌ தேவனைப்பற்றியும்‌ அவருடைய 
கிரியைகளைப்பற்றியும்‌ விவரிக்கிறது. 
தேவனுடைய குணாதிசயங்களை நம்மால்‌ 
ஆராய்ந்து அறிய முடியாது. கர்த்தரை எந்த 
மனுஷரோடும்‌ அல்லது இயற்கையிலுள்ள 
எந்த சிருஷ்டியோடும்‌ ஒப்பிட்டுச்‌ சொல்ல 
முடியாது. கர்த்தர்‌ சர்வவல்லமையுள்ளவர்‌. 
அவரே சர்வசிருஷ்டிகர்‌. 


ஆகூர்‌ 





ழ்‌ ளா 
யாய 


ஈத்தியேலுக்கும்‌ ஊகாலுக்கும்‌ 
தேவகுமாரனாக 
பிதாவினுடைய 
சொல்லுகிறார்‌. 
என்ன? அவர்‌ 
குமாரனுடைய நாமம்‌ என்ன?” (நீதி 30:4) 
என்று ஆகூர்‌ கேட்கிறார்‌. பிதாவானவர்‌ 
குமாரன்‌ மூலமாகவே தம்முடைய 
கிரியைகள்‌ அனைத்தையும்‌ நடத்துகிறார்‌. 
பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள்‌: 
மேசியாவின்‌ க்காக 
காத்துக்கொண்டிருந்தார்கள்‌. மேசியாவே 
பிதாவின்‌ ஆசீர்வதிக்கப்பட்ட குமாரன்‌ என்று 
நம்பினார்கள்‌. ஆகூர்‌ இந்த வசனத்தை 
எழுதியபோது குமாரனுடைய நாமம்‌ 
அறிவிக்கப்படாத இரகசியமாகவே இருந்தது. 
பிதாவும்‌ குமாரனும்‌ வெவ்வேறு ஆள்தத்துவ 
பண்புடையவர்கள்‌ என்னும்‌ சத்தியம்‌ 
ஆகூருக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. 


பிதாவாகிய தேவன்‌, குமாரனாகிய 
கிறிஸ்துவின்‌ மூலமாய்‌ நடப்பித்த நான்கு 
வல்லமையான கிரியைகளை ஆகூர்‌ இங்கு 
குறிப்பிடுகிறார்‌ அவையாவன 

1. வானத்திற்கு ஏறி றங்கினவர்‌. 
2 காற்றைத்‌ தமது கைப்பிடிகளில்‌ 
அடக்கினவர்‌. 3 தண்ணீர்களை 
வஸ்திரத்திலே கட்டினவர்‌. 4. பூமியின்‌ 
எல்லைகளையெல்லாம்‌ ஸ்தாபித்தவர்‌. 
நான்கும்‌ பிதா, குமாரன்‌ மூலமாய்‌ நடப்பித்த 
அற்புதமான கிரியைகள்‌. 


தேவனுடைய வார்த்தையெல்லாம்‌. 
சத்தியமானது. தேவனுடைய வசனமெல்லாம்‌. 
புடமிடப்பட்டவைகள்‌ என்று ஆகூர்‌ 
சொல்லுகிறார்‌. தேவனுடைய 
காரியங்களைப்பற்றி ஆகூர்‌ தங்களுக்கு 
உபதேசிப்பார்‌ என்று ஈத்தியேலும்‌ ஊகாலும்‌ 
ஆர்வத்தோடு காத்துக்கொண்டிருக்கிறார்கள்‌. 
ஆனால்‌ ஆகூரோ, “மனுஷரெல்லாரிலும்‌ நான்‌ 
மூடன்‌; 


இல்லை, 

அறிந்துகொள்ளவும்‌ இல்லை" 

என்று தன்னுடைய மாணவர்களிடத்தில்‌ 
தன்னைப்பற்றி மனத்தாழ்மையோடு 
சொல்லுகிறார்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தன்னுடைய மாணவர்களுக்கு 
தன்னுடைய 'சுயபுத்தியினாலோ, 
சுயஞானத்தினாலோ ஒன்றும்‌ போதிக்க 
முடியாது. என்னும்‌ உண்மை ஆகூருக்குத்‌ 
தெரிந்திருக்கிறது. அவர்கள்‌ சத்தியத்தைக்‌ 
கற்றுக்கொள்ள வேண்டுமென்றால்‌ 
தேவனுடைய வார்த்தையை ஆராய்ந்து 
பார்க்கவேண்டும்‌. தேவனுடைய 
வசனமெல்லாம்‌ புடமிடப்பட்டவைகள்‌. அவை 
பரிசுத்தமானவை. மனுஷருடைய வார்த்தையில்‌. 
உண்மையும்‌ பொய்யும்‌ கலந்திருக்கும்‌. 
சுத்தமும்‌ அசுத்தமும்‌ சேர்ந்திருக்கும்‌. 
கர்த்தருடைய வார்த்தையோ புடமிடப்பட்டு 
சுத்தமாயிருக்கிறது. 


கர்த்தர்‌ தம்முடைய வார்த்தையிலும்‌, 
தம்முடைய வாக்குத்தத்தத்திலும்‌ 
நமக்கு கேடகுமாமிருக்கிறார்‌. அவரே 
நம்மைப்‌ பாதுகாக்கிறவர்‌. நாம்‌ 
கர்த்தரை அண்டிக்கொள்ளும்போது, அவரே 
நமக்கு பாதுகாப்பைக்‌ 
கொடுப்பார்‌. தம்மை 
அண்டிக்கொள்கிறவர்களுக்கு தேவன்‌ 
கேடகமானவர்‌ என்னும்‌ சத்தியத்தை ஆகூர்‌ 
தன்னுடைய மாணவர்களுக்கு உபதேசம்‌ 
பண்ணுகிறார்‌. 


தேவனுடைய பாதுகாப்பே 
போதுமானது. அந்தப்‌ பாதுகாப்பைவிட 
நமக்கு அதிகமான பாதுகாப்பு எதுவும்‌ 
தேவைப்படாது. ஆகையினால்‌ தேவனுடைய 
வசனங்களோடு ஒன்றையும்‌ கூட்ட 
வேண்டாம்‌ என்று ஆகூர்‌ நமக்கு 
எச்சரிப்பாகச்‌ சொல்லுகிறார்‌. தேவன்‌ 
ம்‌ வசனங்கள்‌ 
தம்மைப்பற்றியும்‌, 

சித்தத்தைப்பற்றியும்‌ 

பததி தா்‌ 


நமக்குப்‌ 


கர்த்தருக்குரியவைகள்‌. 





நீதிமொழிக 


ழ்‌ நள 
யாய 


நாம்‌ 
வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற 
மீது திருப்தியோ। 

எழுதப்பட்டதற்கு மிஞ்சி, 

புரிந்துகொள்ள 

ஆசைப்படக்கூடாது. 

சுயஆசைகளினால்‌ 

வசனங்களோடு, நாம்‌ எதையாது கூட்டினால்‌, 
நாம்‌ பொய்யராவோம்‌. தேவன்‌ நம்மைக்‌ 
கடிந்துகொள்வார்‌. தேவனுடைய வசனங்களில்‌. 
தேவனைப்பற்றி எவையெல்லாம்‌. 
எழுதப்பட்டிருக்கிறதோ அவை மாத்திரமே 
சத்தியம்‌. அதோடு நாம்‌ சேர்த்துக்கொள்கிற. 
வார்த்தைகள்‌ எல்லாமே நம்முடைய 
சுயகற்பனைகள்‌. 


ஆகூரின்‌ விண்ணப்பம்‌ 
நீதி 30:7-9 


நீதி 30:7. இரண்டு மனு உம்மிடத்தில்‌ 
கேட்கிறேன்‌; நான்‌ மரிக்கும்பரியத்‌ தமும்‌. 
அவைகளை எனக்கு மறுக்காமல்‌ தாரும்‌. 


நீதி 30:8. 
பொய்வசனிப்பையும்‌ 
தூரப்படுத்தும்‌; 
இசுவரியத்தையும்‌ 
கொடாதிருப்பீராக. 


நீதி 809. நான்‌ பரிபூரணம்‌. 
அடைகிறதினால்‌ மறுதலித்து, கர்த்தர்‌ 
யார்‌ என்று கொல்லாதபடிக்கும்‌; 
தரித்திரப்படுகிறதினால்‌ திருடி, என்‌ 
தேவனுடைய நாமத்தை வீணிலே 
வழங்காதபடிக்கும்‌, என்படியை எனக்கு 
அனந்து என்னைப்‌ போஷித்தருளும்‌. 


கர்த்தரிடத்தில்‌ 
வ மனு 


மாமையையும்‌ 
எனக்குத்‌ 


தரித்திரத்தையும்‌ 
எனக்குக்‌ 


ஆகூ! 
ஷெய்க்‌ ுிறர்‌. 
உம்மிடத்தில்‌ என்று 
கத்தாமல்‌ த்தல்‌ 
கேட்கிறார்‌. நாம்‌ கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
ஜெபப்பண்ணப்போகும்போது, நம்முடைய 
தேவை என்ன என்பதை நாம்‌ அறிந்து 
வைத்திருக்கவேண்டும்‌. தேவனிடத்தில்‌ 


PROVERBS - COMMENTARY 


- விரிவுரை QOODNENS 


PUBLISHERS 


எதைக்‌ கேட்கவேண்டும்‌ என்னும்‌ ஞானம்‌ 
நமக்குள்ளிருக்கவேண்டும்‌. கர்த்தருடைய 
சமுகத்தில்‌ ஜெபிக்கப்‌ போகும்போது எதைக்‌ 


முகத்தில்‌ வெளிப்படுத்தவேண்டும்‌. 
கர்த்தருடைய சித்தத்திற்கு நம்மை 
ஒப்புக்கொடுக்கவேண்டும்‌. 


ஆகூர்‌ கர்த்தரிடத்தில்‌ இரண்டு 
காரியங்களை  விண்ணப்பம்பண்ணுகிறார்‌. 
அவருக்கு தேவனுடைய கிருபை 
தாராளமாய்த்‌ தேவைப்படுகிறது. அதோடு. 
அவருடைய சரீரத்திற்கு போஜனமும்‌ 
தேவைப்படுகிறது. நம்முடைய ஆத்துமாவுக்கு 
தேவகிருபை தேவை. கிருபையே 
ஆத்துமாவுக்குப்‌ போதுமானது. “மாயையையும்‌ 
பொய்வசனிப்பையும்‌' எனக்கு தூரப்படுத்தும்‌ 
என்று ஆகூர்‌ கர்த்தரிடத்தில்‌ சொல்லுகிறார்‌. 
தன்னுடைய பாவங்களை மன்னிக்குமாறு 
ஆகூர்‌ கர்த்தரிடத்தில்‌ விண்ணப்பம்‌ 
ள்‌ இந்த வாக்கியத்திற்கு 

வியாக்கியானம்‌. 


ந்து 
என்று 
நமக்கு என்ன போஜனம்‌ 
என்பதும்‌, எவ்வளவு தேவை 
என்பதும்‌ கர்த்தருக்குத்‌ தெரியும்‌. கர்த்தர்‌ 
தமக்குப்‌ பிரியமானதை நமக்குக்‌ 
கொடுப்பதுதான்‌, நமக்கு மெய்யான 
ஆசிர்வாதம்‌. கர்த்தரிடத்தில்‌ நாம்‌ 
ஜெபிக்கும்போது நமக்குப்‌ பிரியமானதைக்‌ 
கேட்காமல்‌, கர்த்தருக்குப்‌ பிரியமானதை 
அவர்‌ நமக்கு தரவேண்டுமென்று 
ஜெபிக்கவேண்டும்‌. 





ழ்‌ ளா 
யாய 


நம்முடைய கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து 
நமக்கு ஜெபம்பண்ணக்‌ கற்றுக்கொடுத்த 
போது, “எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை 
இன்று எங்களுக்குத்‌ தாரும்‌" (மத்‌ 61) 
என்று குற்றுக்கொடுத்தார்‌. நம்முடைய 
தேவைக்கு அதிகமாய்‌ நாம்‌ பெற்றுக்கொள்ள 
வேண்டுமென்று பேராசைப்படக்கூடாது. 

க்‌ தரித்திரமும்‌ இருக்கக்கூடாது. 

இருக்கக்கூ 


உணர்ந்தவராக, 

ஐசுவரியத்தையும்‌: 
எனக்குக்‌ கொடாதிருப்பீராக"' 
ஜெபிக்கிறார்‌ 


நம்முடைய ஜீவியத்தில்‌. 
குறைவு இருக்கக்கூடாது. நாம்‌ ந்தன 


ஜசுவரியவான்‌௧ளாக 
என்னும்‌ 
தேவைகள்‌ எல்லாம்‌ 
சந்திக்கப்பட்டால்‌ அதுவே போதும்‌ என்று 
நினைக்கவேண்டும்‌. உண்ண உணவும்‌, 
உடுக்க வஸ்திரமும்‌ தேவை. 

நாம்‌ கர்த்தரிடத்தில்‌ 
ஜெபம்பண்ணும்போது கர்த்தருடைய 
சித்தத்திற்குக்‌ கீழ்ப்படிந்து ஜெபிக்கவேண்டும்‌. 
கர்த்தர்‌ நமக்கு எதைக்‌ கொடுக்க 
விரும்புகிறாரோ அதை  பயபத்தியோடும்‌, 
நன்றியுள்ள இருதயத்தோடும்‌ 
பெற்றுக்கொள்‌ வேண்டும்‌. நமக்கு 
பேராசையிருக்கக்கூடாது. மனுஷர்‌ மத்தியிலே. 
நமக்கு மகிமை உண்டாகவேண்டும்‌ என்றும்‌ 
நினைக்கக்கூடாது. நாம்‌ தரித்திரராயிருந்து 
பாடுகளை அனுபவிக்கவேண்டும்‌ என்றும்‌ 
நினைக்கக்கூடாது. கர்த்தர்‌ கொடுக்கிற 
ஆசீர்வாதங்களை 
பெற்றுக்கொள்‌ எவேண்டும்‌. கர்த்தர்‌ நமக்கு. 
ஒன்றைக்‌ கொடுக்கும்போது, அதைப்‌ 
பெற்றுக்கொள்ள  தயங்கவும்‌ கூடாது. 
மறுக்கவும்‌ கூடாது. நமக்கு எது தேவை 
என்பதை கர்த்தர்‌ அறிந்திருக்கிறார்‌ 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
UBLISHERS 


ஆகூர்‌ கர்த்தரிடத்தில்‌ ஜெபிக்கும்போது. 
'தரித்திரத்தையும்‌ ஐசுவரியத்தையும்‌ 
க கொடாதிருப்பராக" என்று 
அதற்கான காரணத்தையும்‌ 
“நான்‌ பரிபூரணம்‌. 
அடைகிறதினால்‌ மறுதலித்து, கர்த்தர்‌ யார்‌ 
என்று சொல்லாதடிக்கும்‌; 
தரித்திரப்படுகிறதினால்‌ திருடி, என்‌ 
தேவனுடைய நாமத்தை வீணிலே 
வழங்காதபூடிக்கும்‌, என்படியை எனக்கு 
அளந்து. என்னைப்‌  போஷித்தருளும்‌" 
(நீதி 30:9). ஆகூரின்‌ ஜெபவார்த்தைகளுக்கு 
இதுவே காரணம்‌. 


ஐசவரியவானும்‌ பாவம்‌ செய்கிறான்‌. 
தரித்திரனும்‌ பாவம்‌ செய்கிறான்‌. நாம்‌ எல்லா 
சூழ்நிலைகளிலும்‌ பாவத்தைவிட்டு விலகி 
ஜீவிக்கவேண்டும்‌. நல்லவன்‌ பாவம்‌ செய்ய 
பயப்படுவான்‌. நமக்கு ஐசுவரியம்‌ அதிகமாக 
சேருவதினால்‌, நம்முடைய மனதில்‌ பெருமை 
வருவதற்கு வாய்ப்புள்ளது. கர்த்தரை 
மறந்துவிடும்‌ ஆபத்தும்‌ உள்ளது. ஐசுவரியம்‌ 
அதிகமாயிருப்பதினால்‌ கர்த்தருடைய 
உதலியும்‌ ஒத்தாசையும்‌ தேவையில்லை 

கர்த்தரை ஒதுக்கிவிடுவதற்கும்‌. 


தரித்திரத்திலிருக்கும்போ து, 
வயிற்றுப்‌ 


முடியாமல்‌. 


தேவநாமத்தைத்‌ தூஷிப்பதற்கு வாய்ப்புள்ளது. 
ஐசுவரியவான்‌ தேவனை மறந்து விடுவதற்கு 
வாய்ப்புள்ளது. ஆகையினால்‌ 
தரித்திரத்தையும்‌, ஐசுவரியத்தையும்‌ 
கொடாதிருப்பீராக என்று ஆகூர்‌ 
கர்த்தரிடத்தில்‌ ஜெபம்பண்ணுகிறார்‌. 





f= THE 
EFT 


நம்மிடத்தில்‌ மாயையும்‌ 
பொய்வசனிப்பும்‌ இருக்கக்கூடாது. ஐசுவரியம்‌ 
ஒரு மாயை. இப்பிரபஞ்சத்தின்‌ 
ஆசாபாசங்கள்‌ எல்லாமே மாயை. கர்த்தரே 
நித்தியமானவர்‌ அவரே மெய்யானவர்‌. 
குர்த்தரைப்பற்றிக்கொள்வதே. மெய்யான 
ஞானம்‌. கர்த்தருடைய வசனமே சத்தியம்‌. 
அதுவே மெய்யானது. மனுஷருடைய 
வார்த்தைகளில்‌ மெய்யும்‌ பெய்யும்‌ 
கலப்படமாயிருக்கும்‌. ஆகூர்‌ இதை 
உணர்ந்தவராக, 'மாயையையும்‌: 
பொய்வசனிப்பையும்‌ எனக்குத்‌ தூரப்படுத்தும்‌" 
என்று ஜெபம்பண்ணுகிறார்‌ 


எஜமானும்‌ வேலைக்காரனும்‌ 
நீதி 80:10-14 


நீதி 30:10. எஜமானிடத்தில்‌ 
அவனுடைய வேலைக்காரன்மேல்‌ 
குற்றஞ்சுமத்தாதே அவன்‌ உன்னைச்‌ 
சுபிப்பான்‌, நீ குற்றவாளியாகக்‌. 
காணப்படுவாய்‌. 


நீதி 90:01. தங்கள்‌ 
சபித்தும்‌, தங்கள்‌ 
ஆசீர்வதியாமலும்‌ 
சுந்ததியாருமுண்டு. 


நீதி 30:12, தாங்கள்‌ அழுக்கறக்‌ 
கழுவப்படாமலிருந்தும்‌, தங்கள்‌. 
பார்வைக்குக்‌ சுத்தமாகத்‌ தோன்றுகிற 
சுந்ததியாருழுண்டு. 


நீதி 30:18. வேறொரு 
சந்ததியாருமுண்டு; அவர்கன்‌ கண்கள்‌ 
எத்தனை மேட்டிமையும்‌ அவர்கள்‌ 
இமைகள்‌ எத்தனை 
நெறிப்புமானவைகள்‌. 


நீதி 30114. தேசத்தில்‌ 
சிறுமையானவர்கனையும்‌ மனுஷரில்‌ 
எனிமையானவர்களையும்‌ 

பட்சிப்பதற்குக்‌ கட்கங்கனையொத்த 
பற்களையும்‌ கத்திகனையொத்த. 
கடை வாய்ப்பற்களையுமுடைய 


சத்ததியாருழுண்டு. 


தகப்பனைச்‌. 
தாயை 


இருக்கிற. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


நம்முடைய வேலைக்காரர்களை நாம்‌ 
நிர்வாகம்பண்ணி அவர்களிடத்தில்‌ 
முறைப்படி வேலை வாங்கவேண்டும்‌. மற்ற 
எஜமான்களுடைய வேலைக்காரர்மீது 
நமக்கு அதிகாரமில்லை. ஒரு சிலர்‌ 
தங்களுடைய காரியங்களில்‌ ஒழுங்காய்க்‌ 
கவனம்‌ செலுத்தாமல்‌, பிறருடைய 
காரியங்களில்‌ தாராளமாய்த்‌ 
தலையிடுவார்கள்‌. மற்ற எஜமான்களுக்கும்‌, 
அவர்களுடைய வேலைக்காருக்கும்‌ இடையே 
சண்டையை மூட்டிவிடுவார்கள்‌. மற்ற 
எஜமானிடத்தில்‌ அவனுடைய 
வேலைக்காரன்மேல்‌ குற்றம்‌ 
சொல்லக்கூடாது. நம்முடைய நாவினால்‌ 
பிறர்மீது கோள்சொல்லக்கூடாது. 


நம்முடைய நாவை நாம்‌ கட்டுப்படுத்தி 
ஆளுகை செய்யவேண்டும்‌. 
கடிவாளம்‌ போடவேண்டும்‌. 
அவயவமாகயிருந்தாலும்‌ 
பொல்லாங்களையெல்லாம்‌. 
மற்றவர்களுக்கு விரோதமாக இரகசியமாய்‌ 
கோள்சொல்லும்போது, அது அவர்களைப்‌ 
பாதிக்கும்‌. நாம்‌ பிறர்மீது பொய்யான 
குற்றச்சாட்டுக்களைச்‌ சொல்லி அவர்களுக்கு 
வேதனையையும்‌, சோதனையையும்‌ 
உண்டுபண்ணிவிடக்கூடாது. 
வேலைக்காரர்‌ நமக்குக்‌ கீழ்‌ 
வேலைசெய்கிறவர்கள்‌. அன்றாடம்‌ வேலை 
செய்தால்தான்‌... அவர்களுக்கு சாப்பாடு 
கிடைக்கும்‌. அவர்கள்‌ தங்கள்‌ எஜமான்களின்‌ 
ஆதரவினால்‌ ஜீவிக்கிறார்கள்‌. 
வேலைக்காரர்கள்‌. நமக்கு 
'சமமானவர்களல்ல. நாம்‌. 
அவர்களைவிட ஐசுவரியவான்களாகவும்‌, 
செல்வாக்குள்ளவர்களாகவும்‌ இருப்போம்‌. 
ஆனாலும்‌ நம்மைவிட வசதியில்‌ குறைந்த 
வேலைக்காரர்களுக்கு நாம்‌ தீங்கு 
நினைக்கவும்‌ கூடாது. அவர்களுடைய 
எஜமான்களிடத்தில்‌ அவர்களைப்பற்றி 
குற்றம்‌ சொல்லவும்‌ கூடாது. 





ழ்‌ நயனா 
யாய 


நம்மால்‌ முடிந்த வரையிலும்‌ நாம்‌ 
பிறருக்கு உதவிசெய்யவேண்டும்‌. உபகாரம்‌ 
பண்ணவேண்டும்‌. உபகாரம்‌ 
பண்ணாவிட்டாலும்‌ உபத்திரவம்‌ பண்ணாமல்‌ 
இருக்கவேண்டும்‌. நாம்‌ பிறனுடைய 
வேலைக்காரன்மீது குற்றம்‌ சுமத்தும்போது. 
அவன்‌ நம்மைச்‌ சபிப்பான்‌. நாம்‌ அவனுடைய 
பார்வையிலும்‌, கர்த்தருடைய பார்வையிலும்‌ 
குற்றவாளியாகக்‌ காணப்படுவோம்‌. 
மனுஷரில்‌ சிலர்‌ துன்மார்க்கமாய்‌ 
ஜீவிக்கிறார்கள்‌. நம்‌ மத்தியில்‌ 
துன்மார்க்கமான சந்ததியார்‌ எழுப்புகிறார்கள்‌. 
அவர்களிடத்தில்‌. நன்மை செய்யும்‌ 
சுபாவமில்லை. அவர்கள்‌ தங்கள்‌ தகப்பனை 
த்‌ தங்கள்‌ 
ஆரர்வதியாமலிருக்கறார்கள்‌ 
இப்பிப்பட்டவர்களிடத்தில்‌ தெய்வபயமுமில்லை. 
மனுஷநேயமுமில்லை. நாம்‌ நம்முடைய 
பெற்றோரைக்‌ கனம்பண்ணவேண்டும்‌. 
அவர்களுடைய ஆலோசனைகளுக்குக்‌ 
கீழ்ப்படியவேண்டும்‌. துன்மார்க்கமான 
சந்ததியாரோ தங்கள்‌ பெற்றோருக்குக்‌ 
கீழ்ப்படியாமல்‌ அவர்களை சபிக்கிறார்கள்‌ 
அவர்களுக்கு நன்மை செய்வதற்குப்‌ 
பதிலாக தீமை செய்கிறார்கள்‌. 
மறத்தல்‌, வணக்கத்‌ 


ருவார்கள்‌. 
வாலிபர்களின்‌ 


கூட்டாக 
துன்மார்க்கமான 
சிநேகிதர்களும்‌ துன்மார்க்கராகவே 
இருப்பார்கள்‌ துன்மார்க்கனோடு 
நல்லவர்கள்‌ சேரமாட்டார்கள்‌. துன்மார்க்கர்‌ 
கூட்டாகச்‌ சேர்ந்தாலும்‌, அவர்கள்‌ 
ஒருவருக்கொருவர்‌ தீங்கு நினைப்பார்கள்‌. 
தீயஆலோசனைகளைச்‌ செய்து தங்கள்‌ 
ற்றோரைச்‌ சபிப்பார்கள்‌. பெற்றோர்‌ 
தங்களுக்குக்‌ கொடுக்கும்‌ வேலைகளை 
பொறுப்போடு செய்யமாட்டார்கள்‌. 
துன்மார்க்கமான பிள்ளைகள்‌ 

பாரத்தையும்‌ சுமக்கமாட்டார்கள்‌. 


'துன்மார்க்கமான சந்ததியார்‌ அழுக்கற 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


வெளிப்பார்வைக்குத்‌ 

பரிசுத்தவான்களைப்‌. 
காண்பித்துக்கொள்வார்கள்‌. இவர்களிடத்தில்‌ 
உண்மையிருக்காது. எல்லாமே 
மாய்மாலமாகவும்‌, வேஷமாகவும்‌ இருக்கும்‌. 
துன்மார்க்கருடைய இருதயத்தில்‌ அசுத்தம்‌ 
இருந்தாலும்‌, அவர்கள்‌ தங்கள்‌ பார்வைக்கு 
கத்தமாய்த்‌ தோன்றுகிறார்கள்‌. 


துன்மார்க்கரிடத்தில்‌ மனத்‌ 
தாழ்மையிருக்காது. அவர்களுடைய கண்கள்‌ 
மேட்டிமையுள்ளதாயிருக்கும்‌. அவர்களுடைய 
இமைகள்‌ நெறிப்புள்ளதாயிருக்கும்‌, இவர்கள்‌ 

தேசத்திலே சிறுமையானவர்களையும்‌, 
மனுஷரில்‌ எளிமையானவர்களையும்‌ 
பட்சிப்பார்கள்‌ இவர்களுடைய பற்கள்‌ 
பட்டயங்களைப்போல க்கும்‌ 


கட்கங்களைப்போலவும்‌, 

கத்திகளைப்போலவும்‌ பயன்படுத்துவார்கள்‌. 
எளிமையானவர்களையும்‌ 

சிறுமையானவர்களையும்‌ துன்பப்படுத்துவதே 


இவர்களுக்கு 
பசியாகமிருப்போரின்‌ 


அபகரித்து, 

தீர்த்துக்கொள்வார்கள்‌. 

மற்றவர்களுடைய நலனில்‌ சிறிதும்‌ அக்கரை 
காண்பிக்கமாட்டார்கள்‌. இப்படிப்பட்ட 
சந்ததியார்‌ சுயநலமுள்ளவர்கள்‌. இவர்கள்‌ 
தங்கள்‌ பெற்றோரையும்‌ மதிக்கமாட்டார்கள்‌. 
மற்றோரையும்‌ மதிக்கமாட்டார்கள்‌. 


திருப்தியடையாதவை 
நீதி 30:15-17 


தீதி 30:15. தா, தா, என்கிற இரண்டு 
குமாரத்திகள்‌ அட்டைக்கு உண்டு. 
திருப்தியடையாத மூன்றுண்டு, போதும்‌ 
என்று சொல்லாத நான்குமுண்டு.. 


நீதி 30:16. அவையாவன: பாதானமும்‌, 
மலட்டுக்‌ கர்ப்பமும்‌, தண்ணீரால்‌ 
திருப்தியடையாத. 

போதுமென்று 

அக்கினியுமே.. 





i a 
EFT 
80:17. 


நீதி 

பரியாசம்பண்ணி, தாயின்‌ 
கட்டளையை அசட்டைபண்ணுகிற 
கண்ணை நதியின்‌ காகங்கள்‌ பிடுங்கும்‌, 
கழுகின்‌ குஞ்சுகள்‌ தின்னும்‌. 


தேசத்தில்‌ சிறுமையானவர்களையும்‌ 
மனுஷரில்‌ எளிமையானவர்களையும்‌ பட்சிக்கிற 
துன்மார்க்கரைப்பற்றி ஆகூர்‌ எடுத்துச்‌ 
சொல்லுகிறார்‌. அதன்பின்பு அவர்கள்‌ 
தங்கள்‌ துன்மார்க்கத்தில்‌ திருப்தியடையாமல்‌, 
தங்கள்‌ துன்மார்க்கத்தில்‌ தொடர்ந்து 
பிரியப்படுவதையும்‌ சொல்லுகிறார்‌. 

அட்டை இரத்தத்தை உறிஞ்சிக்குடிக்கும்‌ 
ஒரு பூச்சி. இதற்கு இரண்டு குமாரத்திகள்‌ 
உண்டு. இரண்டு நாளங்கள்‌ வழியாக 
இவை நம்முடைய இரத்தத்தை உறிஞ்சும்‌. 
இவை ஒருபோதும்‌ திருப்தியடைவதில்லை. 
எப்போதும்‌ தா, தா? எண்று 
சொல்‌ அட்டையைப்போலவே 
சிலர்‌  பொருளாசையுடையவராயிருப்பார்கள்‌. 
இவர்கள்‌, "பணத்தை தா, தா" என்று 
சொல்லுவார்கள்‌. இவர்களிடத்தில்‌ எவ்வளவு 
பணமிருந்தாலும்‌ அது அவர்களுக்குத்‌ 
திருப்தியாயிராது 

த்தப்பிரியர்கள்‌ 
ரத்தத்‌ கறி 
அவர்களுக்கு ஒருபோதும்‌ 
உண்டா ல. 
மற்றவர்களுடைய 
குடித்துக்கொண்டேயிருக்க 
ஆசைப்படுவார்கள்‌. மதுவைக்‌ 
குடிக்கிறவர்களுக்கும்‌ திருப்தி உண்டாகாது. 
குடித்து வெறித்திருந்தாலும்‌, இன்னும்‌ 
குடிக்கவேண்டுமென்று ஆசைப்படுவார்கள்‌. 


தகப்பனைப்‌: 


எவ்வளவுதான்‌ 
குடித்தாலும்‌, 
திருப்தி 


இரத்தத்தை 
வேண்டுமென்று 


போதும்‌ என்று சொல்லாத நான்குண்டு 

என்று ஆகூர்‌ சொல்லுகிறார்‌. அவையாவன 

1. பாதாளம்‌, 2. மலட்டு கர்ப்பம்‌, 

3. தண்ணீரால்‌ திருப்தியடையாத நிலம்‌, 
4. அக்கினி. 


ஏராளமான ஜனங்கள்‌ இதுவரையிலும்‌ 
பாதாளத்தில்‌ விழுந்திருக்கிறார்கள்‌. பாதாளம்‌ 
அவர்களெல்லோரையும்‌ விழுங்கியிருக்கிறது. 
ஆனாலும்‌ அது இன்னும்‌ திருப்தியடையாமல்‌, 
தன்‌ வாயைத்‌ திறந்த வண்ணமாகவே 
உள்ளது. பாதாளத்தில்‌ இன்னும்‌ எவ்வளவு 
பேர்‌ விழுந்தாலும்‌ அதை ஏற்றுக்கொள்ள 
ஆயத்தமாயிருக்கிறது. பாதாளத்தில்‌ 
விழுந்தவர்கள்‌ யாரும்‌ வெளியேறி 
வருவதில்லை. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


| மலப்டு கர்ப்பமும்‌ திருப்தியடையாத 
ஒன்று அது எப்போதுமே அதிக 
வேதனையேோடிருக்கும்‌. ராகேல்‌, “எனக்குப்‌ 
பிள்ளைகளைத்‌ தாரும்‌" என்று 


கேட்டதுபோல கேட்டுக்கொண்டேயிருக்கும்‌. 


வறட்சிக்காலத்தில்‌ நிலத்தில்‌ எவ்வளவு 
தண்ணீர்‌ ஊற்றினாலும்‌, அந்த நிலம்‌ 
தண்ணீர்‌ முழுவதையும்‌ உறிஞ்சிக்‌ 
குடித்துவிடும்‌. அதன்மீது எவ்வளவு மழை 
பெய்தாலும்‌, மழைத்தண்ணீர்‌ அனைத்தையும்‌ 
குடிக்கும்‌. மழை பெய்தபின்பு சிறிதுநேரம்‌ 
நிலத்தில்‌ தண்ணீர்‌ இருக்கும்‌. கொஞ்சநேரம்‌ 
கழித்து அந்தத்‌ தண்ணீர்‌ வற்றி, நிலம்‌ 
காய்ந்துபோகும்‌. இன்னும்‌ அதிகத்‌ தண்ணீர்‌ 
வேண்டுமென்று தாகத்தோடிருக்கும்‌. 

அக்கினி எரியும்போது, அதில்‌ 
எல்லளவு விறகுகளைப்போட்டாலும்‌, 
அவையெல்லாவற்றையும்‌ ஏற்றுக்கொண்டு 
ற்‌ ம்‌. அக்கினியின்‌ அளவுக்கு 


இல்லை. 
ளும்‌. இவைகளைப்போல 
ரதத னாம்‌ இன்‌ 
இவர்கள்‌ விரும்பியது கிடைத்தாலும்‌, அவை 
இன்னும்‌ வேண்டுமென்று 
பேராசைப்படுவார்கள்‌. பாவிகள்‌ தங்கள்‌ 
பாவத்தில்‌ ஒருபோதும்‌ திருப்தியடைவதில்லை. 
பாவமானது கர்ப்பம்‌ தரிக்கும்‌. எவ்வளவு 
பாவம்‌ செய்தாலும்‌, தங்கள்‌ பாவத்தை 
நிறுத்திவிடாமல்‌, தொடர்ந்து பாவம்‌ 
செய்துகொண்டேயிருப்பார்கள்‌. 


கீழ்ப்டியாத பிள்ளைகளுக்கு 
தண்டனையும்‌ வரும்‌ என்று 
எச்சரிப்பாகச்‌ சொல்லுகிறார்‌. பெற்றோரைக்‌. 
கனம்பண்ணாத பிள்ளைகள்‌ சங்கிலிகளால்‌ 
தூக்கப்படுவார்கள்‌ நதியின்‌ காகங்‌ 
அவர்களுடைய. கண்களைப்‌ பிடுங்கும்‌, 
தங்களுடைய பெற்றேரை எந்தக்‌ கண்களால்‌ 
கோபத்தோடு பார்த்தார்களா, அந்தக்‌ 
கண்களை காகங்கள்‌ பிடுங்கும்‌. கழுகின்‌ 
குஞ்சுகள்‌ அவற்றைத்‌ தின்னும்‌. எந்தக்‌ 
கண்‌। இரக்கமும்‌, மனதுருக்கமும்‌ 
இல்லாதிருந்தோ, அந்தக்‌ கண்களை 
காகங்கள்‌ தின்றுபோடும்‌. 


சாபமும்‌ 
ஆகூர்‌ 





f= THE 
EFT 


மரத்தில்‌ தூக்கப்பட்டவன்‌ எவனும்‌ 
சபிக்கப்பட்டவன்‌. துன்மார்க்கனை தூக்கில்‌ 
தொங்கவிடும்போது, சூரியன்‌ அஸ்தமிக்கிற 
மாலை வேளையில்‌ அவனுடைய சரீரத்தை 
க இறக்கிவிடுவார்கள்‌. காகங்களோ, 
தூக்கில்‌ தொங்கிக்‌ 
கொண்டிருக்கும்போதே, அவனுக்கு 
அருகாமையில்‌ வந்து, அவனைத்‌ தின்ன 
வரும்‌. அவனுடைய சரீரத்தில்‌ அநேக 
அவயவங்கள்‌ இருந்தாலும்‌, அவனுடைய 
கண்கள்மீது பிரியப்பட்டு அந்தக்‌ 
கண்களைப்‌ பிடுங்கும்‌. கழுகின்‌ குஞ்சுகளும்‌ 
துன்மார்க்கனுடைய மற்ற அவயவங்களை 
விட்டுவிட்டு, அவனுடைய கண்கள்மீது 
பபிரியப்பட்டு, அவற்றைத்‌ தின்னும்‌. 


மிகவும்‌ ஆச்சமியமானவை 
நீதி 80:18-20 


நீதி 30:18. எனக்கு மிகவும்‌ 
ஆச்சரியமானவைகள்‌ மூண்றுண்டு, என்‌. 


புத்திக்கெட்டாதவைகள்‌ நான்குமுண்டு.. 


நீதி 8019. அவையாவன: ஆகாயத்தில்‌ 
னுடைய வழியும்‌, 
கன்மலையின்மேல்‌ பாம்பினுடைய 
வழியும்‌, நடுக்கடலில்‌ கப்பலினுடைய 
வழியும்‌, ஒரு கன்னிகையை நாடிய 
மனுஷனுடைய வழியுமே. 


நீதி 30:20. 
விபாசாரஸ்திரீயினுடைய வழியும்‌. 
இருக்கிறது; அவன்‌ தின்று, தன்‌ 
வாயைத்‌ துடைத்து: நான்‌ ஒரு பாவமும்‌ 
செய்யவில்லை என்பான்‌. 


அப்படியே 


ஆகூருக்கு நான்கு காரியங்கள்‌ 
மிகவம்‌ ஆச்சரியமாமிருக்கிறது. அலை. 
தன்னுடைய புத்திக்கு எட்டவில்லை என்று 
ஆகூர்‌ சொல்லுகிறார்‌. அவற்றைப்பற்றி 
ஆராய்ந்து பார்க்கும்போது ஆகூரின்‌ 
ஆச்சரியம்‌ மேலும்‌ மேலும்‌ அதிகரிக்கிறது. 
ஆகூரின்‌ புத்திக்கு எட்டாத நான்கு 
காரியங்களின்‌ விவரம்‌ வருமாறு. 
1. ஆகாயத்தில்‌ கழுகினுடைய வழி. 
2. கன்மலையின்மேல்‌ பாம்பினுடைய வழி 
3. நடுக்கடலில்‌ கப்பலினுடைய வழி 
4. ஒரு கன்னிகையை நாடிய மனுஷனுடைய 
வழி. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆகூர்‌ சொல்லுகிற நான்கு 
காரியங்களில்‌ முதல்‌ மூன்று காரியங்கள்‌ 
இயற்கையில்‌ நாம்‌ காண்கிற இயற்கையான 
காரியங்கள்‌. நான்காவது காரியம்‌ 
இவற்றோடு ஒப்பிட்டுச்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகாயத்தில்‌ கழுகின்‌ 
வழியை நம்மால்‌ கண்டுபிடிக்க முடியாது. 
கழுகு எந்த வழியாகப்‌ பறந்து போயிற்று 
என்பதையும்‌ ஆராய்ந்து அறிந்துகொள்ள 
முடியாது. கழுகு வானத்திலே வேகமாகப்‌ 
பறக்கும்‌. அது பறக்கும்‌ பாதையில்‌ தடயம்‌ 
எதுவும்‌ இருக்காது. கழுகின்‌ வேகம்‌ நமக்கு 
ஆச்சரியமானது. 


கன்மலையின்மேல்‌ ஊர்ந்து செல்லும்‌ 
பாம்பின்‌ வழியையும்‌ நம்மால்‌ அறிய முடியாது. 
பாம்பு மணலின்மீது, ஊர்ந்து 
செல்லும்போது, பாம்பின்‌ தடம்‌ 
மணலிலிருக்கும்‌. அது கன்மலையின்‌ மேல்‌ 
ஊர்ந்து செல்லும்போது, பாம்பின்‌ தடம்‌ 
கன்மலையில்‌ காணப்படாது. 


நடுக்கடலில்‌ கப்பல்‌ போகும்போது 
அதன்‌ வழியையும்‌ நம்மால்‌ அறிந்துகொள்ள 
யாது. கடலில்‌ கப்பலின்‌ தடம்‌ இருக்காது. 
ல்லாம்‌ இயற்கையில்‌ சாதாரணமாக 
நடைபெறுகிற காரியங்கள்‌. ஆனாலும்‌ 
இவற்றை ஆராய்ந்து பார்க்கும்போது, 
இவையெல்லாமே நம்முடைய புத்திக்கு 
எட்டாத இரகசியமாயிருக்கிறது. அதை 
ஆராய்ந்து பார்க்கும்போது அது நமக்கு 
ஆச்சரியத்தைக்‌ கொடுக்கிறது. 


ஒரு கன்னிகையை நாடிய 
மனுஷனுடைய வழியைப்பற்றி ஆகூர்‌ இங்கு 
ஓர்‌ எடுத்துக்காட்டாகச்‌ சொல்லுகிறார்‌. இந்த 
வழி சாத்தானுடைய வழி. இது 
சாத்தானுடைய ஆழங்களில்‌ ஒன்று. இது, 
ஒரு மாயை. தன்னுடைய மாம்சப்பிரகாரமான 
இச்சைகளை பூர்த்தி செய்வதற்காக, 
மனுஷன்‌ கன்னிகையை நாடுகிறான்‌. 
இதற்காக  மாய்மாலமான பேச்சுக்களைப்‌ 
பேசுகிறான்‌. அவன்‌ என்ன பேசுவான்‌ 
என்பதும்‌, எப்படி பேசுவான்‌ என்பதும்‌ 
நம்முடைய புத்திக்கு எட்டாதவையாயிருக்கும்‌. 
அதுபோலவே விபசார ஸ்திரீயும்‌, தன்னுடைய 
துன்மார்க்கமான பேச்சுக்களைப்‌ பேசுவாள்‌. 
அவளுடைய பேச்சுக்களும்‌ நம்முடைய 
புத்திக்கு எட்டாததாயிருக்கும்‌. ஆகாயத்தில்‌ 
கழுகின்‌ வழியை அறியமுடியாததுபோல, ஒரு 
மனுஷனுடைய 
அறிந்துகொள்ள 


நம்மால்‌ 





f= a 
EFT 


கேட்டபோது, தான்‌ பாவம்‌ செய்யவில்லை 
என்று பொய்‌ சொன்னாள்‌. அவளுடைய 
மனச்சாட்சிக்கு அவள்‌ செய்த பாவம்‌ 
தெரியும்‌. ஆனால்‌ ஏவாள்‌ தன்னுடைய 
மனச்சாட்சிக்கு விரோதமாக, பொய்‌ 
சொன்னாள்‌. அவளுடைய  ஆத்துமாவைக்‌ 
கெடுத்துப்போட்டாள்‌. 

ஆகாயத்தில்‌ கழுகினுடைய வழியை 
அறியமுடியாத துபோல, விபசார 
ஸ்திரீயினுடைய வழியும்‌ அறிய 
முடியாததாயிருக்கிறது. அவள்‌ தின்று தன்‌ 
வாயைத்‌ துடைத்துவிடுகிறாள்‌. பாவம்‌ 
செய்து அதன்‌ தடையத்தை அழித்துப்‌ 
போடுகிறாள்‌. தான்‌ செய்த பாவத்தை அவள்‌ 
ஒருபோதும்‌ ஒத்துக்கொள்வதில்லை. “நான்‌ 
ஒரு பாவமும்‌ செய்யவில்லை” என்று. 
'துணிகரமாய்ப்‌ பொய்‌ சொல்லுவாள்‌. 


இக்காலத்தில்‌ விபசார ஸ்திரீயைப்போல 
ஏராளமான 

ஆத்துமாவைக்‌ 

கர்த்தருடைய 

மனச்சாட்சியின்‌ 

செவிகொடுக்காமல்‌, 

மறைக்கிறார்கள்‌. இப்படிப்பட்டவர்கள்‌ 
மாய்மாலக்காரர்கள்‌. இவர்கள்‌ நன்மையைத்‌ 
தீமை என்பார்கள்‌. தீமையை நன்மை 
என்பார்கள்‌. இவர்களுடைய மனச்சாட்சி 
இவர்களை எச்சரித்துச்சொன்னாலும்‌, 
தங்கள்‌ மனச்சாட்சிமின்‌ சத்தத்திற்குச்‌ 
செவிகொடுக்காமல்‌, தங்களுக்குத்‌ 
தாங்களே நியாயத்தீர்ப்புக்‌ கொடுத்து. 
சுயநியாயத்தீர்ப்பினால்‌ மனஅமைதி தேட 


தாங்கமாட்டாத: 
நீதி 90:21-23. 


நீதி 8021. மூன்றினிமித்தம்‌ 
சஞ்சலப்படுகிறது, 
தாங்கமாட்டாது. 


பூமி 
நான்கையும்‌ அது 


தீதி 30:22. அரசாளுகிற 
அடிமையினிமித்தமும்‌, போஜணத்தால்‌. 
திருப்தியான மூடனினிமித்தமும்‌, 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நீதி 30:23. யகைக்கப்படத்‌ 
தக்கவனாயிருந்தும்‌, புருஷனுக்கு 
வாழ்க்கைப்பட்ட ஸ்திரீயினி௰ித்தமும்‌, 


மூன்று காரியங்களினிமித்தம்‌ 
சஞ்சலப்படுகிறது என்றும்‌, அது நான்கு 
காரியங்களை தாங்கமாட்டாது என்றும்‌ 
ஆகூர்‌ சொல்லுகிறார்‌. அவையாவன : 1 
அரசாளுகிற அடிமை 2. போஜனத்தால்‌ 
திருப்தியடையாத மூடன்‌ 3. பகைக்கப்படத்‌ 
தக்கவளாயிருந்தும்‌ புருஷனுக்கு 
வாழ்க்கைப்ப்ட ஸ்திரீ 4. தன்‌ 
நாச்சியாருக்குப்‌ பதிலாக இல்லாளாகும்‌ 
அடிமைப்பெண்‌. 


வேலையாளுக்கு அதிக 
அதிகாரத்தைக்‌ கொடுத்தால்‌, அதை எப்படி 
பயன்படுத்த வேண்டும்‌ என்று அவளுக்குத்‌ 
தெரியாது. அடிமையினிடத்தில்‌ ஆளுகை 
செய்கிற பொறுப்பை ஒப்புக்கொடுத்தால்‌ 
அவனால்‌ சரியாக ஆளுகை செய்ய 
முடியாது.  குருபனை  ராஜாவைப்போல. 
முளி என்று சொன்னால்‌, அவனால்‌ முளிக்க 
முடியாது. 


ஒரு மூடன்‌  ஜசுஷியவானானாலும்‌ 
அவன்‌ மூடனாகத்தான்‌ இருப்பான்‌. 
அவனுடைய மூடத்தனம்‌ அவனை விட்டு 
நீங்காது. முன்பு தரித்திரமுள்ள மூடன்‌. 
இப்போது. ஐசுஷியமுள்ள மூடன்‌. 
இவனுடைய பேச்சிலும்‌ செய்கையிலும்‌ 
மூடத்தனமிருக்கும்‌. மூடனை பந்தியில்‌ 
அமர்ந்து போஜனம்‌ பண்ணச்‌ 
சொல்லும்போது, அவன்‌ அங்கு பண்போடு 
நடந்துகொள்ளமாட்டான்‌. அவனுடைய 
வருகையினால்‌ பந்தியும்‌ சபிக்கப்படும்‌. 
அவனால்‌. ற்றவர்களுக்‌ 
சந்தோஷமுண்டாகாது. 

அமர்ந்திருக்கிற 

சந்தோஷத்தையும்‌ 

கெடுத்துப்போடுவான்‌... 

போஜனத்தால்‌. 

பந்தியில்‌: அவனோடு 
அமிந்திருந்தவர்களின்‌ 

சந்தோஷத்தினால்‌ 

வெறுமையாயிருக்கும்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


சில... ஸ்திரீகளை மற்றவர்கள்‌. 
பகைப்பார்கள்‌. இப்படிப்பட்ட ஸ்திரீகளிடத்தில்‌ 
அன்பு இருக்காது. 
இவர்கள்‌ மற்றவர்களோடு 
இணக்கமாகப்‌ பேசமாட்டார்கள்‌. 
மற்றவர்களை மதிக்கமாட்டாகள்‌. 
சுயபெருமையோடிருப்பார்கள்‌. இப்படிப்பட்ட 
ஸ்திரீக்கு திருமணமே நடக்காது என்‌ 
ஜனங்கள்‌ நினைப்பார்கள்‌. 
புருஷனுக்கும்‌ வாழ்க்கைப்‌ 
என்றும்‌, இவளுக்கு குடும்பம்‌ நடத்த 
தெரியாது என்றும்‌ ஜனங்கள்‌ நினைப்பார்கள்‌. 
ஆனால்‌ இந்த ஸ்திரீக்கோ 
'திருமணமாயிற்று. இவளும்‌ ஒரு புருஷனுக்கு: 
வாழ்க்கைப்படுகிறாள்‌. மான பின்பும்‌. 
இவளுடைய சுபாவம்‌ மாறுவதில்லை 
திருமணத்திற்கு முன்பு இவள்‌ மற்றவர்களை 
ஏளனமாகப்‌ பேசியதுபோலவே இப்போதும்‌ 
பேசுகிறாள்‌. முன்பு ஆணவமாகமிருந்தது. 
போலவே இப்போதும்‌ 
பிறரைத்‌ 
ஸ்திரீகள்‌ 


ஆணவமாகமிருக்கிறாள்‌. 
தூஷிப்பதில்‌ இப்படிப்பட்ட 
ஒருபோதும்‌ திருப்தியடைவதில்லை. 
ஒரு அடிமைப்பெண்‌, தன்‌ 
நாச்சியாருக்குப்‌. பதிலாக 
இல்லாளாகும்போது, அவளுடைய 
பெருமையை அவளால்‌ அடக்க முடியாது. 
அவள்‌ ஆணவமாகவும்‌, தன்னுடைய பழைய 
நிலமையை. மறந்தும்‌, ஒருவரையும்‌ 
மதியாமலும்‌ இருப்பாள்‌ தான்‌ 
அடிமையாகமிருந்த காலத்தில்‌, தனக்கு 
மற்றவர்கள்‌ செய்த  தீங்குகளையெல்லாம்‌ 
நினைத்துப்‌ பார்த்து, அவர்களை 
பழிவாங்கவேண்டும்‌ என்று துடிப்பாள்‌. 
இவளுடைய பெருமைக்கும்‌ முடிவு இருக்காது. 


ஆசீர்வதிக்கப்படும்போது, 
குவனமாயிருக்கவேண்டும்‌ 


பெருமைப்படக்கூடாது. 


இருதயத்தில்‌, 


ஆரம்பத்திலேயே அகற்றிப்போட வேண்டும்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


மகா ஞானமுன்னவை 
நீதி 30:24-28 


த 90:24. 
சிறியவைகளாயிருத்தும்‌, 
'ஞானமுவ்னவைகன்‌ நாள்குண்டு. 


நீதி 30:25. 
அற்பமான ஜெத்துவாயிருத்தும்‌, 
கோடைகாலத்திலே தங்கள்‌ 
ஆகாரத்தைச்‌ சம்பாதிக்கிற எறும்பும்‌, 


நீதி 30:26. சுத்துவமற்ற 
ஜெத்துவாயிருந்தும்‌, தங்கள்‌ வீட்டைக்‌ 
கன்மலையிலே தோண்டிவைக்கும்‌ 


அவையாவன: 


குழிமுசல்களும்‌, 
நீதி 30:27. ராஜா இல்லாதிருந்தும்‌, 
ப்படுகிற 


அரசும்‌ 
சிலந்திப்‌ 


இதுவரையிலும்‌... நங்கள்‌ 
உயர்ந்திருந்த நான்கு 

குறிப்பிட்டுச்‌ சொன்னார்‌. 

அவர்களுக்கு வாழ்க்கையில்‌ உயர்வு வந்தது. 
ஆனால்‌ தங்களுடைய பண்பில்‌ அவர்கள்‌ 
உயரவில்லை. அதிகாரத்தில்‌ உயர்ந்தார்கள்‌ 
உயரவில்லை. 

பெரியவர்களாயிருந்தாலும்‌, 

ஞானத்தில்‌ 

வி வனிகக்க்க்க்ல்‌ ஆகூர்‌ 
அவர்களைப்பற்றிச்‌ சொல்லிவிட்டு இப்போது 
'சிறியவைகளாயிருக்கிற 

சொல்லுகிறார்‌. 


சிறியவையாயிருந்தாலும்‌, 
மகாஞானமுள்ளவையாயிருக்கிறது. 





ழ்‌ ளான 
யாய 


நாம்‌ உருவத்தைப்‌ பார்த்து ஏமாந்து 
விடக்கூடாது. வெளித்தோற்றத்திலே. 
உருவம்‌ பெரியதாயிருக்கலாம்‌. 
பலமுள்ளதாயிருக்கலாம்‌. பார்வைக்கு 
அழகுள்ளதாயிருக்கலாம்‌. மனுஷனுடைய 
வெளித்தோற்றத்தைப்‌ பார்த்து, நாம்‌ 
அவர்களுடைய குணாதிசயத்தை 
அறிந்துகொள்ள முடியாது. அவர்களுடைய 
ஞானத்தையும்‌, நடத்தையையும்‌ ஆராய்ந்து 
பார்க்கவேண்டும்‌. அவர்களுடைய கடின 
உழைப்பையும்‌, அவர்களுடைய செயல்‌: 
திறமையையும்‌ நிதானித்து அறியவேண்டும்‌. 
ஆனால்‌ மனுஷனோ முகத்தைத்தான்‌ 
பார்க்கிறான்‌. கர்த்தர்‌ மாத்திரமே 
மனுஷனுடைய இருதயத்தை ஆராய்ந்து 
பார்க்கிறார்‌ 


கர்த்தர்‌ 
சர்வவல்லமையுமுள்ளவர்‌. 
சர்வத்தையும்‌ சிருஷ்டித்தவர்‌. கர்த்தர்‌ இந்தப்‌ 
பிரபஞ்சத்தில்‌ சில: 
உருவத்தோடு 
ஆனாலும்‌ அவற்றிற்கு 
கொடுத்திருக்கிறார்‌. ஒரு பெரிய வன்‌ 
அறிவு இருப்பதுபோல, ஒரு 
எறும்புக்கும்‌ அறிவு இருக்கிறது. 
கர்த்தருடைய சிருஷ்டிப்பின்‌ கிரியை. 


கர்த்தர்‌ நம்மை  சிருஷ்டித்தபோது: 
நமக்கும்‌ அறிவையும்‌ 
கொடுத்திருக்கிறார்‌. நம்‌ 


ஞானமில்லை என்று 
குறைபட்டுக்கொள்ளக்கூடாது. 

எறும்புக்கு ஞானத்தைக்‌ கொடுத்த கர்த்தர்‌ 
நம்மை ஒருபோதும்‌ மறந்துவிடுவதில்லை. 
கர்த்தருடைய சமுகத்தில்‌ அமர்ந்திருந்து. 
நம்மை நாமே நிதானித்து அறியவேண்டும்‌. 
கர்த்தர்‌ நமக்குக்‌ கொடுத்திருக்கிற 
ஆசீர்வாதங்களை எண்ணிப்‌ 
பார்க்கவேண்டும்‌. தாலந்துகளை 
நினைத்துப்‌ பார்க்கவேண்டும்‌. அவற்றைப்‌ 
பயன்படுத்த வேண்டும்‌. 


சர்வஞானமும்‌ 
அவரே 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


த உலகத்தில்‌ சிறியலையாகவும்‌, 
பலவீனமானவையாகவும்‌ இருப்பவற்றை நாம்‌ 
அசட்டைபண்ணக்கூடாது. பூமியில்‌ சில 
காரியங்கள்‌ சிறிதாகயிருக்கலாம்‌. அவை 
பலமுள்ளதாகவும்‌ இருக்கும்‌. சில சிருஷ்டிகள்‌ 
உருவத்தில்‌ சிறியதாகயிருக்கலாம்‌. அவை 
அறிலிதும்‌ ஞானத்திலும்‌ பெரிதாயிரககும 
கர்த்தர்‌ எல்லா மனுஷருக்கும்‌. 
இரட்சிப்புக்கேற்ற ஞானத்தைக்‌ 
கொடுத்திருக்கிறார்‌. ஆனாலும்‌ தேவனுடைய 
கிருபையினால்‌ இரட்சிக்கப்படுகிறவர்கள்‌ 
மாத்திரமே ஞானமுள்ளவர்கள்‌. 


ஆகூர்‌ உருவத்தில்‌ சிறிதாயிருக்கிற 
நான்கு ஐந்துக்களை இங்கு குறிப்பிடுகிறார்‌. 
அவை அற்பமான ஜந்துக்கள்‌. அவற்றில்‌ 
இது அற்பமான 
ஜந்துவாகமிருந்தும்‌, கோடைகாலத்திலே 
தன்னுடைய ஆகாரத்தை சம்பாதிக்கிறது. 
எறும்பு ஒருபோதும்‌ சோம்பேறியாயிராது. 
சறுசுறுப்பாயிருக்கும்‌. ஒவ்வொரு 
காரியத்தையும்‌ அதற்குரிய காலத்தில்‌ 
செய்து முடிக்கும்‌ மழைகாலத்தில்‌ 
தனக்குத்‌ தேவையான ஆகாரத்தை, 
கோடைகாலத்திலேயே சம்பாதித்து வைக்கும்‌. 
வருங்காலத்தைக்‌ குறித்து திட்டமிட்டு 
செயல்படும்‌. எறும்பிடமிருந்து நாமும்‌ 
குற்றுக்கொள்ளவேண்டும்‌. “சோம்பேறியே, 
நீ எறும்பினிடத்தில்‌ போய்‌, அதின்‌ வழிகளைப்‌ 
பார்த்து. ஞானத்தைக்‌ கற்றுக்கொள்‌" 
நீதி 66) என்று சாலொமோன்‌ 
சொல்லுகிறார்‌. 


குழிமுசல்கள்‌ அரபி தேசத்தில்‌ 
வசிப்பவை. இவை சத்துவ மற்ற ஐந்துக்கள்‌, 


ஒன்று எறும்பு, 


பதுகப்பாகவிகக்கும்‌. 


வாவனா க்க கள்ல. 
பாதுகாப்பு தேவைப்படுகிறது. நம்முடைய 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்துவே நமக்கு 
அடைக்கலமாகவும்‌, 'கன்மலையாகவும்‌ 
இருக்கிறார்‌. கன்மலையாகிய கிறிஸ்துவிடம்‌ 
நாம்‌ அடைக்கலம்‌ பெறும்போது நமக்குப்‌ 
பாதுகாப்பு உண்டாகும்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


வெட்டுக்கிளிகளும்‌ உருவத்தில்‌ 
சிறியவை. தேனீக்களுக்கு ராஜாக்கள்‌ 
இருப்பதுபோல, வெட்டுகிளிகளுக்கு 
ராஜாக்கள்‌ இல்லை. ஆனாலும்‌ 
வெட்டுக்கிளிகள்‌ புறப்பட்டுப்போகும்போது, 
யுத்தவீரர்களைப்போல பவுஞ்சு பவஞ்சாய்ப்‌ 
புறப்பட்டுப்போகும்‌. யோவேல்‌ தீர்க்கதரிசி 
கர்த்தருடைய வார்த்தையைச்‌ சொல்லும்போது. 
வெட்டுக்கிளிகளை, "கர்த்தருடைய சேனை” 
என்று சொல்லுகிறார்‌. 


“நான்‌ உங்களிடத்தில்‌ என்‌ 
பெரிய சேனைகளாகிய வெட்டுக்கிளிகளும்‌, 
பச்சைக்கிளிகளும்‌, முகுக்கட்டைப்‌ பூச்சிகளும்‌, 
பச்சைப்‌ புழுக்களும்‌ பட்சித்த வருஷங்களின்‌ 
விளைவை உங்களுக்குத்‌ திரும்ப அளிப்பேன்‌" 
(யோவே 2:25). 


வெட்டுக்‌ 

பலவீனமாயிருப்பதினால்‌, 
ஒன்றையொன்று 
வெட்டுக்கிளிகள்‌ ஒன்றையொன்று சார்ந்து 
ஜீவிக்கிறது. அவற்றின்‌ பலவீனமே 
அவற்றிற்கு பலமாயிருக்கிறது. 

வெட்டுக்கிளிகளைப்போலவே நாமும்‌ 
பலவீனத்தை உணரவேண்டும்‌. 
ன்‌ நம்மை உயர்த்தாமல்‌ 
வெட்டுக்கிளிகள்‌ 
ஒன்றுக்கொன்று ஆதரவாயிருப்பதுபோல. 
நாமும்‌ ஒருவருக்கொருவர்‌ நம்முடைய 

கரங்களைப்‌ பலப்படுத்திக்கொள்‌ ளவேண்டும்‌. 
சிலந்திப்பூச்சி தன்‌ கைகளினால்‌ 
வலையைப்‌ பின்னும்‌. விடாமுயற்சியோடு 
தொடர்ந்து வேலை செய்யும்‌. தன்னுடைய 
வலையைக்‌ குட்டி முடிப்பது வரையிலும்‌ 
சிலந்திப்பூச்சி பின்வாங்காது. தான்‌ பின்னிய 
வலை எத்தனை. தாம்‌ அறத்து, விழுந்தாலும்‌, 

சிலந்திப்பூச்சி தன்னுடைய முய 

கைவிடுவதில்லை. சிலந்திபபூச்சிகள்‌ 
தங்கள்‌ கைகளினால்‌ வலையைப்‌ 
பின்னுகிறது. கர்த்தர்‌ அவற்றிற்குக்‌ 
கொடுத்திருக்கிற ஞானத்தை நல்லமுறையில்‌ 
ன்படுத்‌ சிலந்திப்பூச்சிகள்‌ 
களில்‌ தங்கள்‌ 
வலைகளைப்‌ பின்னுவதோடு திருப்தியடைந்து 
விடுவதில்லை. அவை அரசர்‌ அரமனையிலும்‌ 

தன்‌ கைகளினால்‌ வலையைப்‌ பின்னுகிறது. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


விநோத நடையுன்னவை 
நீதி 30:29-31 


நீதி 30:29. விநோதமாய்‌ அடிவைத்து 
'நடக்கிறவைகன்‌ மூன்றுண்டு; விநோத: 
'நடையுன்னவைகள்‌ நாலுமுண்டு. 


தீதி 30:30. அவையாவன: மிருகங்களில்‌ 
சுவுரியமானதும்‌ ஒன்றுக்கும்‌ 
பின்னிடையாததுமாகிய சிங்கமும்‌, 


நீதி 9081. போர்க்குதிரையும்‌, 
வென்னாட்டுக்கடாவும்‌, ஒருவரும்‌ 


எதிர்க்கக்கூடாத ராஜாவுமே. 


ஆகூர்‌ விநோதமாய்‌ அடி வைத்து 
நடக்கிறவைகளையும்‌, விநோத 
நடையுள்ளவைகளையும்‌ பற்றிச்‌ சொல்லுகிறார்‌. 
அவற்றில்‌ மூன்று மிருகங்கள்‌ ராஜாவைப்‌ 
போல கம்பீரமாய்‌ நடக்கிறது. அவையாவன : 
1... சிங்க்‌ 2. போர்க்குதிரை 3, 
வெள்ளாட்டுக்கடா. 


மிருகங்களுக்கு சிங்கம்‌ 
ராஜாவைப்போல இருக்கிறது. எல்லா 
மிருகங்களிலும்‌ சிங்கமே அதிக 
வலிமையுள்ளது. சிங்கம்‌ மிருகங்களில்‌ 
சவரியமானது. அது, ஒன்றுக்கும்‌ 
பின்னடையாதது. ஸி அடியெடுத்து 
வைக்கும்போது, எதற்கும்‌ 
பயப்படாது. வேறு, மிருகத்திற்கு பயந்து 
பின்வாங்கிப்போகாது. எந்தத்‌ திசையை 
நோக்கி போகிறதோ அந்தத்‌ திசையில்‌ 
அது தொடர்ந்து முன்னேறிப்போகும்‌. 


போர்க்குதிரை வேகமாக 
ஓடக்கூடியது. யுத்தத்தில்‌ இது கம்பீரமாக 
ஓடும்‌. எதிரிகளின்‌ ஆரவார சத்தத்தைக்‌ 
கேட்டு போர்க்குதிரை பயப்படாது. 
பின்னிட்டுத்‌ திரும்பி ஓடாது. 


வெள்ளாட்டுக்கடா 
முன்னாகச்‌ செல்லும்‌. 
மந்தையிலுள்ள ஆடுகளை 
செல்லுகிறது. வெள்ளாட்டுக்கடா 
முன்னாகச்‌ செல்வதனால்‌, 
ஆபத்துக்களை 
எதிர்கொள்ளவேண்டும்‌. 
வெள்ளாட்டுக்கடா மிகவும்‌ கவனமாக 
முன்னேறிச்‌ செல்லும்‌. அதே சமயத்தில்‌ இது 
கம்பீரமாகவும்‌ தலையை உயர்த்தி நடக்கும்‌. 
வெள்ளாட்டுக்கடாவைப்‌ போலவே 
விசுவாசிகளாகிய நாமும்‌ நற்கிரியைகளைச்‌' 
செய்வதில்‌ முன்னாகப்‌ போகவேண்டும்‌. 
மற்றவர்களை சரியான பாதையில்‌ 
வழிநடத்துவதற்கு, நாமே அந்தப்‌ பாதையில்‌ 
எடுத்துக்காட்டாக முன்செல்லவேண்டும்‌. 


மந்தைக்கு 
தே 


மந்தைக்கு 
இதுவே 
முதலாவதாக 
ஆகையினால்‌ 





ழ்‌ நள 
யாய 


ராஜாவை ஒருவரும்‌ எதிர்க்க. 
முடியாது. அவர்‌ நடந்துபோகும்போது 
ராஜகம்பீரத்தோடு நடப்பார்‌. எல்லோரும்‌ 
அவருக்கு முன்பாக பணிவாக வணக்கம்‌ 
சொல்லுவார்கள்‌. தங்கள்‌ மதிப்பையும்‌ 
மரியாதையையும்‌ ராஜாவுக்கு காண்பிப்பார்கள்‌. 
ராஜாவின்‌ வார்த்தைக்கு யாரும்‌ எதிர்த்துப்‌ 


ரளி 
கர்த்தாவாகவும்‌ 
சர்வலோகத்திற்கும்‌ 
கர்த்தருக்கு முன்பாக 
எதிர்த்துப்‌ பேசாமல்‌ 
நிற்கவேண்டும்‌. 


க பாவத்திலிருந்து நாமும்‌ 
காரியங்களைக்‌ 

தகக எனா சிங்கத்தைப்போல 
நமக்கும்‌ தைரியம்‌ வேண்டும்‌. சாத்தானின்‌ 
சலசலப்புக்கு அஞ்சாமல்‌ கர்த்தரை நோக்கி 
முன்னேறிப்போகவேண்டும்‌. தனக்கு எதிராக 
எத்தனை இடையூறுகள்‌ வந்தாலும்‌ 
அவையெல்லாவற்றையும்‌ சிங்கம்‌ சந்திக்கும்‌. 
ஒன்றுக்கும்‌ பயப்படாது. எல்லா 
தடைகளையும்‌ வென்று முன்னேறிச்‌ செல்லும்‌. 


நம்முடைய ஆவிக்குரிய ஒட்டத்தை 
தொடர்ந்து ஓடவேண்டும்‌. 


போர்க்குதிர வேகமாக ஓடும்‌. 
பவுஞ்சு பவுஞ்சாகச்‌ செல்லும்‌. போர்க்குதிரை 
வேகமாக ஓடினாலும்‌ அதன்‌ ஒட்டத்தில்‌ 
ஒழுங்கும்‌. கட்டுப்பாடும்‌. இருக்கும்‌. 
விசுவாசிகளாகிய ம்‌ 
போர்க்குதிரையைப்போல, 
ஆவிக்குரிய ஓட்டத்தை 
ஓடவேண்டும்‌. 
பிரமாணத்திற்குக்‌ 
கட்டுப்பாடாகவும்‌ ஓடவேண்டும்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QODNENS 
PUBLISHERS 


வெள்ளாட்டுக்கடா 
மந்தையைக்‌ கவனிக்கிறது. 
பராமரிக்கிறது. 
விசுவாசிகளாகிய 
குடும்பத்தைப்‌ 
பராமரிக்கவேண்டும்‌. 
கட்டுப்பாட்டிற்குள்‌ உள்ள 
நாம்‌ முன்மாதிரியாக 
அவர்களுடைய 
அவர்களை வழிநடத்தவேண்டும்‌. 


தன்னுடைய 
பாதுகாத்து 
அதுபோலவே, 
நாமும்‌ நம்முடைய 
பாதுகாக்கவேண்டும்‌. 


தேசத்திற்குத்‌ 
நாம்‌ 
தலைவராகமிருக்கிறோம்‌. 


ராஜா 
தலைவாகவிருக்கிறார்‌. 
குடும்பத்திற்குத்‌ 
ராஜா 

ஜனங்களை 
ஜனங்களில்‌ 
எதிர்க்கமாட்டார்கள்‌. 
குடும்பத்தை ஒரு ராஜாவைப்போல ஆளுகை 
செய்யவேண்டும்‌. குடும்பத்தாருக்கு நன்மை 
செய்யவேண்டும்‌. குடும்பத்தாரும்‌ 
குடும்பத்தலைவருக்கு கீழ்ப்படிந்து, அவருக்கு 
மரியாதை கொடுக்கவேண்டும்‌. 


நம்முடைய 
ழும்‌ 


முன்னேறிச்‌ செல்லவேண்டும்‌. 


மேட்டிமையான பைத்தியம்‌ 
நீதி 30:32,33 


நீதி 30:32. நீ மேட்டிமையான தினால்‌ 
பைத்தியமாய்‌ நடத்து, 
துர்ச்சித்தனையுவ்னவனாயிரு த்தாயா 
னால்‌, கையினால்‌ வாயை மூடு. 


நீதி 90:38. பாலைக்‌ கடைதல்‌ 
வெண்ணெயைப்‌ பிறப்பிக்கும்‌; மூக்கைப்‌ 
ஈ$சைதல்‌ இரத்தத்தைப்‌ பிறப்பிக்கும்‌; 
அப்படியே கோபத்தைக்‌ கிண்டி.விடுதல்‌ 
சண்டையைப்‌ பிறப்பிக்கும்‌. 





ழ்‌ நவள 
ஈயா 


கோபத்தைக்‌ குறைத்துக்கொண்டு தெளிந்த 
சிந்தனையுடையவர்களாயிருக்க வேண்டும்‌. 
நம்முடைய  தப்பிதங்களை மற்றவர்கள்‌ 
எடுத்துச்‌ சொல்லும்போது, அதை 
செவிகொடுத்து கேட்டு, மனந்திரும்ப 
வேண்டும்‌. அவர்களுடைய அல்‌ 
உண்மையிருக்கும்போது, 
வார்த்தைக்கு மிப்புக்கொடுக்கவேண்டும்‌. 
நம்மை ஒருவர்‌ குற்றப்படுத்தும்போது. 
நம்முடைய உண்மை நிலையை ஆராய்ந்து 
பார்க்காமல்‌, அவர்கள்மீது உடனே 
கோபப்படக்கூடாது. பிறர்மீது. 
காரணமில்லாமல்‌ கோபப்பட்டால்‌ நமக்கு 
நிந்தையும்‌ அவமானமும்‌ உண்டாகும்‌. 

ஒரு சிலர்‌ நம்மீது நியாயமான 
குற்றர்சாட்டுக்களைச்‌ சொல்லுவார்கள்‌. 
உடனே அவர்களை எதிர்த்துவிடக்கூடாது. 
நம்மைப்பற்றி ஆராய்ந்து பார்க்காமலேயே, 
நம்மிடத்தில்‌ ஒரு குற்றமும்‌ இல்லையென்று 
வாதாடக்கூடாது. நாம்‌ மனமேட்டிமையோடு 
பிறரை எதிர்ப்பது நம்முடைய 
பைத்தியக்காரத்தனம்‌. நாம்‌ 
தூர்ச்சிந்தையுள்ளவர்களாமிருப்போ மென்றால்‌ 
நம்முடைய கையினால்‌ நம்முடைய வாயை 


துர்ச்சிந்தனைகளையும்‌ 
நம்முடைய வாயிலிருந்து: 9! 1 
தீயவார்த்தைகளையும்‌ அடக்குவதற்கு, 
நம்முடைய வாயை கையால்‌ மூடவேண்டும்‌. 

தீமையான காரியங்களை சிந்திப்பது. 
பாவம்‌. தீயசிந்தனைகளைப்‌. பேசுவது 
அதைவிட கொடிய பாவம்‌. நம்முடைய 
மனதிலுள்ளதை நம்முடைய வாயினால்‌. 
பேசும்போது, நம்முடைய வாய்‌ நம்முடைய 
மனதை அங்கீகரிக்கிறது. தீயவார்த்தைகளைப்‌ 
பேசும்போது, நம்முடைய தீயகுணத்தை நாம்‌ 
அங்கீகரிக்கிறோம்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நம்முடைய வார்த்தைகளினால்‌ நாம்‌ 

பிறரைக்‌ கோபப்படுத்தக்கூடாது. மற்றவர்கள்‌ 

கோபப்படாமல்‌ அமைதியாகப்‌ பேசும்போது, 

நம்முடைய வாயின்‌ வார்த்தைகளினால்‌, 

அவர்களை கோபமடையச்‌ செய்யக்கூடாது. 

ஒரு சிலர்‌ தங்கள்‌ வாயின்‌ வார்த்தையினால்‌ 

பிறரை வேதனைப்படுத்துவார்கள்‌. கோபமான 

வார்த்தைகளை கட்டுப்பாடில்லாமல்‌ 

பேசுவார்கள்‌. அவர்களுடைய வார்த்தைகளில்‌ 

நிதானமிருக்காது. அவர்களுடைய உள்ளம்‌ 

அவர்களுடைய 

குழம்பிப்போயிருக்கும்‌. 

ம்‌, சமாதானமும்‌, 

இல்லையென்றால்‌, அவர்களுடைய 

வாயின்‌ வார்த்தைகளும்‌ தெளிவாகமிராது. 
அவர்களுக்கும்‌ சமாதானமாயிராது. 


பாலைக்‌ கடைதல்‌ வெண்ணெயைப்‌ 
பிறப்பிக்கும்‌: மூக்கைப்‌ பிசைநல்‌ இரத்தத்தைப்‌ 


சண்டையைப்‌ 
நம்முடைய 


பிறப்பிக்கும்‌. 
கோபமான 
வார்த்தைகள்‌ மனுஷனுடைய சரீரத்தையும்‌ 
ஆத்துமாவையும்‌ பாழாக்கும்‌. 
நமக்குள்ளிருக்கிற நல்ல சுபாவங்களெல்லாம்‌ 
கெட்டுப்போகும்‌. நாம்‌ கோபமாய்‌ ஒரு 
வார்த்தை பேசினாலும்‌, அதன்‌ பின்பு 
அமைதியாகப்‌ பேசுவதற்கு வாய்ப்பிருக்காது. 
கோபமான ஒரு. வார்த்தை மற்தொரு 
கோபவார்த்தையைப்‌ பிறப்பிக்கும்‌. முடிவில்‌ 
சண்டையும்‌ அழிவும்‌ உண்டாகும்‌. 
சண்டையைக்‌  குறைக்கவேண்டுமென்றால்‌, 
ஆரம்பத்திலேயே நம்முடைய வாயின்‌ 
வார்த்தைகளைக்‌  குறைத்துவிடவேண்டும்‌. 
இருதயத்தில்‌ கோபமிருந்தாலும்‌, அதை 
வார்த்தைகளால்‌ வெளிப்படுத்தாதவாறு. 
நம்முடைய கையினால்‌. 
மூடவேண்டும்‌. 


வாயை 





ழ்‌ நள 
யாய 


ராஜாவாகிய சாலொமோனும்‌. 
என்று வேதயண்டிதர்களில்‌ 
சொல்லுகிறார்கள்‌ 

ல்‌ 


வேதவாக்கியங்களெல்லாம்‌. 


 அருளப்பட்டிருக்கிறது. 
லேமுவேல்‌. 


எழுதியிருந்தாலும்‌, பரிசத்த ன்‌ 
இந்த அதிகாரத்திற்கு மெய்யான ஆசிரியர்‌ 
ஆலியானவர்‌ ஏவ, லேமுவேலோ அல்லது 
சாலொமோனோ இதை எழுதியிருக்கிறார்கள்‌ 


லேமுவேல்‌ ஒரு தேசத்திற்கு ராஜா. 
வாலிப வயதுள்ளவர்‌. அவர்‌ 
கடமைகளை சரியாகச்‌ 
சோதனைகளிலும்‌ 
சிக்கிக்கொள்ளக்கூடாது. 


ஜீவிக்கவேண்டும்‌. லேமுவேலின்‌ தாயார்‌ 


அவருக்குச்‌ சொன்ன உபதேசம்‌ இங்கு 
எழுதப்பட்டிருக்கிறது (நீதி 311-9). 


அவர்‌ 
ராஜாவின்‌ 


தலைவியாகவும்‌ இருக்கிறாள்‌. 
தாயாரே இந்த 
போதிக்கிறாள்‌. 


உபதேசத்தையும்‌ 
ஒருவேளை இந்த 
உபதேசங்கள்‌ அவளுடைய 
குமாரத்திகளுக்குப்‌ போதிக்கப்பட்டிருக்கலாம்‌. 
இந்த அதிகாரத்தின்‌ ஆரம்பத்தில்‌, 

தன்‌ குமாரனாகிய லேமுவேலுக்குப்‌. 
போதித்ததுபோல, இந்த அதிகாரத்தின்‌: 
முடிவில்‌ அவள்‌ தன்‌ குமாரத்திகளுக்குப்‌ 
போதிக்கிறாள்‌ என்று வேதபண்டிதர்கள்‌ 
சொல்லுகிறார்கள்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


வேல்‌ குணசாலியான 
ஸ்திரீயைக்‌ கண்டுபிடித்து 

தனக்கு மனைவியாக்கிக்கொள்ளவேண்டும்‌. 
இதற்காக அவனுடைய தாயார்‌ 
குணசாலியைப்பற்றிய காரியங்களை 
லேழுவேலுக்குப்‌ போதித்திருக்கலாம்‌. 


லேமுவேல்‌ 
நீதி 310-5 


தீதி 31a. ராஜாவாகிய 
லேமுவேலுக்கடுத்த வசனங்கள்‌; அவன்‌: 
ப்‌ போதித்த 


நீதி 31:2, என்‌ மகனே, என்‌ கர்ப்பத்தின்‌ 
குமாரனே, என்‌ பொருத்தனைகளின்‌ 
புத்திரனே, 


நீதி 313. ஸ்திரீகளுக்கு உன்‌ 
பெலனையும்‌ ராஜாக்களைக்‌ கெடுக்கும்‌ 
காரியங்களுக்கு உன்‌ வழிகளையும்‌ 
கொடாதே. 


நீதி 914. திராட்சரசம்‌ 
ராஜாக்களுக்குத்‌ தகுதியல்ல; 

ல, அது ராஜாக்களுக்குத்‌ 
தகுதியல்ல; மதுபானம்‌ பிரபுக்களுக்குத்‌ 


குடிப்பது 


மதுபானம்பண்ணினால்‌ 

தியாயப்பிரமாணத்தை 

சிறுமைப்படுகிறவர்களுடைய 
நியாயத்தையும்‌ புரட்டுவார்கள்‌. 


லேமுவேலும்‌ சாலொமோனும்‌ ஒரே நபர்‌ 
என்று வேதபண்டிதர்களில்‌ அநேகர்‌ 
வியாக்கியானம்‌ சொல்லுகிறார்கள்‌. லேமுவேல்‌ 
என்னும்‌ பெயருக்கு “தேவனுக்கு 
அர்ப்பணிக்கப்பட்டவர்‌", தேவனுக்காக 
ஜீலிப்பவர்‌' என்று பொருள்‌. லேமுவேலின்‌ 
தாயார்‌ இவர்மீது பிரியமாயிருக்கிறார்‌. 
தன்னுடைய மகனை, “லேமுவேலே” என்று 
பிரியமாய்‌ அழைக்கிறார்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


"நான்‌ என்‌ தகப்பனுக்குப்‌ பிரியமான 


எனக்குப்‌ போதித்துச்‌ சொன்னது: உன்‌ 
இருதயம்‌ என்‌ வார்த்தைகளைக்‌ 
காத்துக்கொள்ளக்கடவது: என்‌ 
க்‌ அப்பொழுது 

என்று 


'தகப்பனாரைப்பற்றியும்‌, அவர்களுடைய 
உபதேசத்தைப்பற்றியும்‌ எழுதியிருக்கிறார. 


இஸ்ரவேல்‌ 

உள்ளது. 
என்றும்‌, லேமுவேல்‌ இந்த த்தின்‌ ராஜா 
என்றும்‌, லேமுலேலின்‌ தாயார்‌ இஸ்ரவேல்‌ 
தேசத்து குமாரத்தி என்றும்‌ வேதபண்டிதர்கள்‌ 
சொல்லுகிறார்கள்‌. தங்கள்‌ பிள்ளைகளுக்கு 
நன்மையான காரியங்களைப்‌ போதிப்பது 
தாயாரின்‌ கடமை து தகப்பனாரின்‌ 
குடமையும்கூட பிள்ளைகளுக்கு 
நன்மையான காரியங்களை 
உபதேசிக்கவேண்டும்‌. அவர்கள்‌ நன்மை 
நீமை அறிந்திருக்கவேண்டும்‌. அவர்கள்‌ 
நன்மை. செய்ய  சற்றுக்கொள்ளவேண்டும்‌. 
அவர்கள்‌ )மயைவிட்டு 
ஜீவிக்கவேண்டும்‌. 


பிள்ளைகள்‌ வாலிபராகயிருக்கும்போது 
அவர்களுடைய மனதும்‌ 
மென்மையாயிருக்கும்‌. நந்த வயதில்‌ 
பிள்ளைகளின்‌ பெற்றோர்‌ அவர்கள்மீது, 
கவனம்‌ அவர்களுக்குப்‌ 
போதிக்கவேண்டும்‌. தாயாரின்‌ கண்கள்‌ 
பிள்ளைகள்மீது, பதிந்திருக்கவேண்டும்‌. 
அப்போதுதான்‌ தங்கள்‌ பிள்ளைகளின்‌ 
மனதை தங்கள்‌ விருப்பத்தின்‌ பிரகாரம்‌ 
உருவாக்க முடியும்‌. 


£ லேமுவேல்‌ ராஜாவாகயிருந்தாலும்‌, 
அவர்‌ இன்னும்‌ தனக்கு குமாரன்தான்‌ 


பொருத்தனைகளின்‌ புத்திரனே” 
கூப்பிடுகிறாள்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தன்‌ தாயாரின்‌ ஒருபகுதியாக 
லேமுவேல்‌ இருக்கிறார்‌. லேமுவேல்‌ 
ஞானமுள்ளவராகவும்‌ நற்குணமுள்ளவராகவும்‌ 
இருக்கவேண்டும்‌ என்பதில்‌ அவருடைய 
தாயாரின்‌ விருப்பம்‌. பிள்ளைகள்‌ 
ஒழுக்கமாய்‌ வளர்ந்தால்தான்‌ பெற்றோருக்கு 
சந்தோஷமாயிருக்கும்‌. 


லின்‌ தாயார்‌ அவரரப்பற்றிச்‌ 
“என்‌ பொருத்தனைகளின்‌ 
என்று. சொல்லுகிறாள்‌. 
அவருடைய தாயார்‌ தேவனிடத்தில்‌ தனக்கு 
ஒரு குமாரன்‌ வேண்டும்‌ என்று 
ஜெபம்பண்ணினாள்‌. தான்‌ ஒரு குழந்தையைப்‌ 


நம்முடைய 
டைய சமுகத்தில்‌ 
ஒப்பக்கொடுக்கவேண்டும்‌ அவர்களுக்காக 
பொருத்தனைபண்ணி  ஜெபிக்கவேண்டும்‌. 
நாம்‌ செய்த பொருத்தனைகளை 
நிறைவேற்றவேண்டும்‌. அப்போது நம்முடைய 
பிள்ளைகளும்‌ பொருத்தனைகளின்‌ 
பிள்ளைகளாகமிருப்பார்கள்‌. 


லின்‌ தாயார்‌ 
இரண்டு பாவங்களுக்கு விரோதமாக 
எச்சரித்துச்‌ சொல்லுகிறார்‌. அவையாவன : 
1. அசுத்தம்‌ 2. மதுபானம்‌ அருந்துவது 
“ஸ்திரீகளுக்கு உன்‌ பெலனையும்‌ 
ராஜாக்களைக்‌ கெடுக்கும்‌ காரியங்களுக்கு 
உன்‌ வழிகளையும்‌ கொடாதே” என்று 
லேமுவேலின்‌ தாயார்‌ தன்‌ மகனை 
எச்சரிக்கிறாள்‌. இந்த வாக்கியத்தில்‌ 
ஸ்திரீகள்‌ என்பது அந்நிய ஸ்திரீகளைக்‌ 
குறிக்கிற வார்த்தை. ராஜாக்கள்‌ 
ஸ்திரீகளிடத்தில்‌ தங்கள்‌ பெலனைக்‌ 
கொடுத்துவிடக்கூடாது. பெலனில்லாத ராஜா 
கோழையாகயிருப்பார்‌. எல்லாவற்றிற்கும்‌. 
பயப்படுவார்‌. ஒரு தேசத்தின்‌ 
ராஜா சிற்றின்பங்களுக்கு 
அடிமையாயிருக்கக்கூடாது. தன்னைத்தானே 
அடக்கி ஆளமுடியாதவரால்‌, ஒரு பெரிய 
தேசத்தை ஆளுகை செய்ய முடியாது. 
ல்‌ ஆசைகளை அடக்காதவன்‌ 


நினைப்பது 


அவரிடத்தில்‌. 





ழ்‌ நவள 
யாய 


ராஜா அவர்களெல்லோரையும்‌ 
நீதியாய்‌ ஆளுகை செய்யவேண்டும்‌. ராஜா 
தன்னுடைய பரிசுத்தத்தைக்‌ காத்துக்கொள்ள 
வேண்டும்‌. அவர்களுக்கு முன்பாக 
பரிசுத்தமாயும்‌, சாட்சியாயும்‌ ஜீவிக்கவேண்டும்‌. 


திராட்சரசம்‌ குடிப்பது ராஜாக்களுக்கு 
தகுதியல்ல, மதுபானம்‌ பிரபுக்களுக்கு 
தகுதியல்ல. ஒரு தேசத்தின்‌ ராஜா 
தாறுமாறாகக்‌ குடித்து 
வெறித்திருக்கக்கூடாது. தங்களுக்கு எல்லா 
உரிமையும்‌ இருக்கிறது என்று 
நினைத்து, திராட்சரசம்‌ குடிப்பது, 
ராஜாவுக்கு கட்சணமாயிரக்காது. க்‌ 
அவர்களுடைய 
களங்கழுண்டாகும்‌. தல த்‌ 
கெட்டுப்போகும்‌. மதுபானம்‌ ராஜாக்களின்‌ 
கிரீடத்தை மங்கவைக்கும்‌. ராஜாவின்‌ 
தலையின்‌ கிரீடம்‌ இருந்தாலும்‌, குடித்து 
ற ராஜாவின்‌ தலை 
குடிக்கிற ராஜா 
நிதானமிழந்திருப்பார்‌ 


விசுவாசிகளாகிய நாம்‌ நம்முடைய 
தேவனாகிய கர்த்தருக்கு ராஜாக்களாயும்‌. 
ஆசாரியர்களாயும்‌ இருக்கிறோம்‌. நம்முடைய 
சுபாவங்களும்‌ ராஜாக்களின்‌ சுபாவங்களைப்‌ 
போலிருக்கவேண்டும்‌. திராட்சரசம்‌ குடிப்பது 
விசுவாசிகளுக்குத்‌ தகுதியானதல்ல. 
மதுபானமும்‌ நமக்கு ஏற்றதல்ல. 

“சர்ந்ர்‌ ஆரோனை நேக்கி: நீயம்‌ 
உள்னோடேகூட குமாரரும்‌ 
ச்கதிருக்கல லாடும்‌ ஆசரிப்புக்‌ 
கூடாரத்துக்குள்‌ பிரவேசிக்கிறபோது. 
திராட்சரச த்தையும்‌ மதுவையும்‌ 
குடிக்கவேண்டாம்‌" (லேவி 10:89) என்று 
சொன்னார்‌. ஆரோனைப்போலவும்‌, 
அவருடைய  குமாரரைப்போலவும்‌ நாமும்‌ 
ஆவிக்குரிய ஆசாரியர்களாயிருக்கிறோம்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆனாலும்‌ 
திராட்சரசத்தால்மயங்கி, 
வழிதப்பிப்போகிறார்கள்‌; 
தீர்க்கதரிசியும்‌ மதுபானத்தால்‌ 
திராட்சரசத்தால்‌ 
சாராயத்தினால்‌ வழிதப்பி, தீர்க்கதரிசனத்தில்‌ 
மோசம்போய்‌, நியாயந்தீர்க்கிறதில்‌ 
இடறுகிறார்க (ஏசா 28:7) என்று 
ஏசாயா தீர்க்கதரிசி ஆசாரியரைப்பற்றியும்‌ 
தீர்க்கதரிசிகளைப்பற்றியும்‌ " வேதனையோடு 
சொல்லுகிறார்‌. 
ராஜாக்கள்‌ மதுபானம்‌ பண்ணினால்‌ 
நியாயப்பிரமாணத்தை மறந்துவிடுவார்கள்‌. 
அவர்கள்‌ சிறுமைப்படுகிறவர்களுடைய 
நியாயத்தையும்‌ புரட்டுவார்கள்‌. 


மதுபானமும்‌ திராட்சரசமும்‌ 
தீதி 31:6-9 


நீதி 31:8. மடிந்து 
போகிறவனுக்கு. மதுபானத்தையும்‌, 
மனங்கச த்தவர்களுக்குத்‌ திராட்ச 
ரசத்தையும்‌ கொடுங்கள்‌; 


நீதி 317. அவன்‌ குடித்துத்‌ தன்‌: 
குறைவை மறந்து, தன்‌ வருத்தத்தை 
அப்புறம்‌ தினையாதிருக்கட்டும்‌. 


நீதி 318,  ஊமையனுக்காகவும்‌ 
திக்கற்றவர்கனெல்லாருடைய 
தியாயத்துக்காகவும்‌ உன்‌ வாயைத்‌ 
திற 


நீதி 819. உன்‌ வாயைத்‌ திறந்து, 
தீதியாய்‌ நியாயந்தீர்த்து, சிறுமையும்‌ 
எனிமையுமான வனுக்கு நியாயஞ்செய்‌.. 


லேமுவேல்‌ தன்னிடத்திலுள்ள 
ஐசவரியத்தை  திராட்சரசம்‌ குடிப்பதற்கும்‌, 
மதுபானம்‌ பண்ணுவதற்கும்‌ 
பயன்படுத்தக்கூடாது. தன்‌ ஐசுவரியத்தை 
தீயவழிகளில்‌ செலவுபண்ணுவதற்குப்‌ பதிலாக, 
அதை அவர்‌ நல்ல வழிகளில்‌ செலவு 
பண்ணவேண்டுமென்று. அவருடைய தாயார்‌ 
அவருக்குப்‌ போதிக்கிறார்‌. ராஜாவினிடத்தில்‌ 
மதுபானமும்‌, திராட்சரசமும்‌ இருக்குமென்றால்‌ 
அதை அவர்‌ குடிக்கக்கூடாது. அதற்குப்‌ 
பதிலாக, “மடிந்துபோகிறவனுக்கு. 
மதுபானத்தையும்‌, மனங்கசந்தவர்களுக்குத்‌ 
திராட்சரசத்தையும்‌ கொடுங்கள்‌” என்று 
லேமுவேலின்‌ தாயார்‌ சொல்லுகிறார்‌. 





ழ்‌ ளா 
யாய 


ராஜாக்கள்‌ மதுபானம்‌ குடித்தால்‌. 
அவர்களுக்கும்‌ தேசத்திற்கும்‌ கேடுண்டாகும்‌. 
மடிந்துபோகிறவனும்‌ மனங்கசந்தவனும்‌ 
திராட்சரசத்தை  மருந்தைபோல சிறிது 
பருகலாம்‌. அது அவர்களுக்கு தீமை 
செய்வதற்குப்‌ பதிலாக. நன்மை 
செய்யும்‌. சரீரத்திற்கு கேடுண்டாகாமல்‌ 
ஆரோக்கியமுண்டாகும்‌.  வியாதியிலும்‌, 
வேதனையிலும்‌ இருப்போருக்கு, தேவைக்குத்‌ 
தகுந்தபடி திராட்சரம்‌ கொடுக்கலாம்‌ என்று 
லேமுவேலின்‌ தாயார்‌ சொல்லுகிறார்‌. 
யடிந்துபோகிறவனுக்கு மதுபானத்தைக்‌ 
கொடுக்கும்போது அவன்‌ அதைக்‌ குடித்து 
தன்‌ குறைவை மறப்பான்‌. மனங்கசந்தவன்‌ 
திராட்சரசத்தை குடிக்கும்போது அவன்‌ 
தன்‌ வருத்தத்தை அப்புறம்‌ 
நினையாதிருப்பான்‌. 


நம்மிடத்தில்‌ திராட்சரசம்‌ 
இருக்கும்போது அதை நாமே 
பருகவேண்டும்‌ என்று பேராசைப்படக்கூடாது. 
நம்முடைய ஆசையைக்‌ கட்டுப்படுத்தி, 
நம்மிடத்திலுள்ளதை மற்றவர்களுடைய 
நன்மைக்காக பகிர்ந்து கொடுக்கவேண்டும்‌. 
பிறருடைய வேதனைகளையும்‌, 
துக்கங்களையும்‌ குறைப்பதற்கு உதவி 
செய்யவேண்டும்‌. 

திராட்சரசம்‌ குடிப்பது சரீர 
ஆரோக்கியத்திற்கு நல்லதல்ல. ஆனாலும்‌ 
அதை கொஞ்சம்‌ குடிப்பதினால்‌. 
ஆரோக்கியமுண்டாகும்‌ என்று ஜனங்கள்‌ 
நம்பினார்கள்‌. அப்போஸ்தலர்‌  பவலும்‌ 
தீமோத்தேயுவுக்கு நிருபம்‌ எழுதும்போது 
நீ இனிமேல்‌ தண்ணீர்‌ மாத்திரம்‌ குடியாமல்‌, 
உன்‌ வயிற்றிற்காகவும்‌, உனக்கு அடிக்கடி 
நேரிடுகிற பலவீனங்களுக்காகவும்‌, கொஞ்சம்‌ 
திராட்சரசமும்‌ கூட்டிக்கொள்‌" (தீமோ 5:23) 
என்று சொல்லுகிறார்‌. 


|, லேமுவேல்‌ தன்னுடைய அதிகாரத்தைப்‌ 
மற்றவர்களுக்கு நன்மை. 

லேமுவேலின்‌ ஞானமும்‌ 

பிறருக்கு 

உபயோகமாயிருக்கவேண்டும்‌. நீதியாய்‌ 
நியாயம்‌ விசாரிக்கவேண்டும்‌. ஜனங்கள்மீது 
கரிசனையோடிருக்கவேண்டும்‌. சத்தியத்தை 
தைரியமாய்ப்‌ பேசவேண்டும்‌. லேமுவேலின்‌ 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தாயார்‌ அவரிடம்‌ “களமையனுக்காகவும்‌ 
திக்கற்றவர்களெல்லாருடைய 
நியாயத்துக்காகவம்‌ உன்‌ வாயைத்‌ திற. 
உன்‌ வாயைத்‌ திறந்து நீதியாய்‌ 
நியாயந்தீர்த்து, சிறுமையும்‌ 
எளிமையுமானவனுக்கு நியாயஞ்செய்‌" என்று 
சொல்லுகிறார்‌. 


லேமுவேல்‌ மனுஷருடைய முகத்தைப்‌ 
பார்த்து பயப்படாமல்‌ நீதியான தீர்ப்பை 
தைசியமாய்ச்‌ சொல்லவேண்டும்‌. "உன்‌ 
வாயைத்‌ திற” என்று அவருடைய தாயார்‌ 
அவருக்குக்‌ கட்டளை கொடுக்கிறார்‌ 
நியாயாதிபதிகளும்‌ ராஜாக்களும்‌ 
வாயைத்திறந்து பேசவேண்டும்‌. 
ராஜாக்களின்‌ வார்த்தையில்‌ அதிகாரமுள்ளது. 
ராஜா பேசவேண்டிய வார்த்தையை 
பேசாமலிருக்கக்கூடாது. அவர்‌ தனக்காக 
தன்‌ வாயைத்‌ திறப்பதுபோல, 
ஊமையனுக்காகவும்‌ திக்கற்றவர்கள்‌ 
எல்லாருடைய நியாயத்திற்காகவம்‌ 
தன்னுடைய வாயைத்‌ திறக்கவேண்டும்‌. 
திக்கற்ற பிள்ளைகளின்‌ நியாயத்தை 
விசாரித்து, அவர்களுக்கு 
ஆதரவாகமிருப்பது ராஜாவின்‌ கடமை. 
விதவைகளையும்‌ திக்கற்ற பிள்ளைகளையும்‌ 
யாரும்‌ ஒடுக்காதவாறு. அவர்களைப்‌ 
பாதுகாக்கவேண்டும்‌. 


சிலர்‌ ஊமைகளாகயிருப்பார்கள்‌. 
அவர்களுக்கு தங்களுடைய காரியங்களை 
எப்படி பேசவேண்டும்‌ என்று தெரியாது. ஒரு 
வேளை அவர்களுக்கு வாமிருந்தாலும்‌, 
பயத்தினால்‌ பேசமுடியாத ஊமைகளைப்போல 
இருப்பார்கள்‌. ஒருவேளை அவர்கள்மீது, 
குற்றம்‌ சுமத்துகிறவர்கள்‌ அதிகமாகப்‌ 
பேசும்போது, அவர்களிடத்தில்‌ தங்களுடைய 
நியாயத்தை எடுத்துச்‌ சொல்லத்‌ தெரியாத 
ஊமைகளாகயிருப்பார்கள்‌. இவர்களுக்காக 
ராஜா தன்னுடைய வாயைத்‌ திறக்கவேண்டும்‌. 


குணசாலியான ஸ்திரீ 
நீதி 9140-91 


நீதி 81:10. குணசாலியான ஸ்திரீயைக்‌ 
கண்டுபிடிப்பவன்‌ யார்‌? அவளுடைய 
விலைமுத்துக்களைப்‌ பார்க்கிலும்‌ 
உயர்த்து. 





ழ்‌ நவள 
யாய 


நீதி 9111. அவன்‌ புருஷனுடைய 
இருதயம்‌ அவனை நம்பும்‌; அவன்‌ 
சும்பத்துக்‌ குறையாது. 


நீதி 8112. அவன்‌ உயிரோடிருக்கிற 
நானெல்லாம்‌. 
தீமையையல்ல, 
செய்கிறான்‌. 


நீதி 3118. ஆட்டுமயிரையும்‌ 
சணலையும்‌ தேடி, தன்‌ கைகளினால்‌ 
உற்சாகத்தோடே வேலை செய்கிறான்‌. 


தீதி 3114. 
கப்பல்கனைப்‌ 
தூரத்திலிருந்து தன்‌ 
கொண்டுவருகிறான்‌. 


அவன்‌ வியாபாரக்‌. 
போலிருக்கிறான்‌; 
ஆகாரத்தைக்‌ 


நீதி 9115, இருட்டோடே எழுந்து தன்‌ 
வீட்டாருக்கு ஆகாரங்கொடுத்து, தன்‌ 
வேலைக்காரிகளுக்குப்‌ படியனக்கிறான்‌. 


நீதி 3116. 
அதை வாங்குகிறான்‌; 
சும்பாத்தியத்தினால்‌ 

தோட்டத்தை நாட்டுகிறான்‌. 


நீதி 307. தன்னை 
இடைக்கட்டிக்கொண்டு, 
கைகளைப்‌ பலப்படுத்தூகிறாள்‌.. 


ஒரு வயலை விசாரித்து 
தன்‌ கைகளின்‌. 
திராட்சுத்‌ 


பெலத்தால்‌ 
தன்‌ 


நீதி 31:18. தன்‌ 
வியாபாரம்‌ பிரயோஜனமுன்னதென்று 
அறித்திருக்கிறான்‌; இரவிலே அவன்‌ 
விளக்கு அணையாதிருக்கும்‌. 


நீதி 81:19. கைகளை 
இராட்டினத்தில்‌ வைக்கிறான்‌; அவன்‌ 
விரல்கள்‌ கதிரைப்‌ பிடிக்கும்‌. 


நீதி 81:20. சிறுமையானவர்களுக்குத்‌: 
தன்‌ கையைத்‌ திறந்து, ஏழைகளுக்குத்‌ 
தன்‌ கரங்களை நீட்டுகிறான்‌. 


நீதி 81:21. தன்‌ வீட்டார்‌ அனைவருக்கும்‌. 
'இரட்டைப்புரை உடுப்பியிருக்கிறதால்‌, 
தன்‌ வீட்டாரினிமித்தம்‌ குளிருக்குப்‌ 
பயப்பாடான்‌. 

நீதி 81:22. இரத்தினக்‌ கம்பனங்களைத்‌ 
தனக்கு உண்டுபண்ணுகிறான்‌; மெல்லிய 
புடவையும்‌ இரத்தாம்பரமும்‌ அவன்‌ 
உடுப்பு. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நீதி 31:28. அவன்‌ புருஷன்‌ தேசத்து 
மூப்பர்கனோடே தியாயஸ்தலங்களில்‌ 
உட்கார்த்திருக்கையில்‌ பேர்‌ 
பெற்றவனாயிருக்கிறான்‌.. 


நீதி 81:24. மெல்லிய புடவைகளை 
உண்டுபண்ணி விற்கிறான்‌; கச்சைகனை 


வர்த்தகரிடத்தில்‌ ஒப்புவிக்கிறான்‌.. 


தீதி 91:25. அவன்‌ உடை பலமும்‌ 
அலங்காரமுமாயிரக்கிறது; 
வருங்காலத்தைப்பற்றியும்‌ மகிழுகி றான்‌. 


தீதி 3128. தன்‌ வாயை ஞானம்‌ 
வினங்கத்‌ திறக்கிறான்‌; தயையுன்ன 
போதகம்‌ அவன்‌ 'நாவின்மேல்‌ 
இருக்கிறது. 


நீதி 9127. 
அப்பத்தைப்‌ 
வீட்டுக்காரியம்‌. 
நடக்கிறது. 
கண்ணோக்கமாயிருக்கிறான்‌. 


அவன்‌ கசேம்பலின்‌ 
புசியாமல்‌, தன்‌ 
எப்படி 

என்று 


நீதி 31:28. அவன்‌ பின்னைகள்‌ எழும்பி, 
அவளைப்‌ பாக்கியவாதி என்கிறார்கள்‌; 
அவன்‌ புருஷனும்‌ அவனைப்பார்த்து: 


நீதி 3129, அநேகம்‌ பெண்கள்‌ 
குணசாலிகனாயிருத்ததுண்டு; நீயோ 
அவர்கள்‌ எல்லாருக்கும்‌ மேற்பட்ட வன்‌ 
என்று அவளைப்‌ புகழுகிறான்‌.. 


நீதி 81:80. செனந்தரியம்‌ 
வஞ்சனையுள்ளது; அழகும்‌ விண்‌, 
கர்த்தருக்குப்‌ பயப்படுகிற ஸ்திரீயே 
புகழப்படுவான்‌. 


நீதி 31:31 அவன்‌ கைகளின்‌ பலனை 
அவளுக்குக்‌ கொடுங்கள்‌; அவளுடைய 
செய்கைகள்‌. வாசல்களில்‌. 
அவளைப்புகழுக்கடவது. 
ல்‌ எப்படிப்பட்ட ஸ்திரீயை 
மனைவியாகத்‌ 
தெரிந்தெடுக்கவேண்டுமென்று லேமுவேலின்‌ 
தாயார்‌ விரிவான ஆலோசனைகளைச்‌ 
சொல்லுகிறார்‌. குணசாலியான ஸ்திரீயைப்‌ 
பற்றி 22 வசனங்களில்‌ விவரிக்கப்‌ 
பட்டிருக்கிறது. எபிரெய பாஷையின்‌ 
எழுத்தியலில்‌ இருபத்திரண்டு எழுத்துக்கள்‌ 
உள்ளன. இந்த வசனங்கள்‌ ஒவ்வொன்றும்‌ 
அகர வரிசைப்பிரகாரம்‌, ஒவ்வொரு 
எபிரெய எழுத்தினால்‌ ஆரம்பமாகிறது. 





ழ்‌ நள 
யாய 


சேர்க்கப்பட்டிருக்கிறது. 
சொல்லுகிறார்கள்‌. 
வரிசைப்பிரகாரம்‌ 
எழுதப்பட்டிருப்பதினால்‌ 

மனப்பாடம்‌ செய்து பாடலாகப்‌ 
பாடுவார்கள்‌ என்றும்‌ சொல்லுகிறார்கள்‌. 


குணசாலியான ஸ்திரீயைப்பற்றி இங்கு 
சொல்லப்பட்டிருக்கிற கருத்துக்கள்‌, 
ஏற்பாட்டில்‌ தீமோ 2:90: 1பேதுரு 31-6 
ஆகிய வசனங்களிலும்‌ சுருக்கமாகச்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டில்‌: 
ஒரு நல்ல மனைவியின்‌ குணாதிசயமாக 


இவை எழுதப்பட்டிருக்கிறது. 


குணசாலியான ஸ்திரீயை 
தேடிக்கண்டுபிடிக்கவேண்டும்‌. குணசாலியான 
ஸ்திரீ என்னும்‌ வார்த்தைக்கு 
ஸ்திரீ என்று பொருள்‌. 
"திறமையுள்ள ஸ்திரீ 
சொல்லலாம்ஸ்திரீயானவள்‌ 
பாண்டமாகயிருந்தாலும்‌, 
கிருபையிலும்‌, கர்த்தருக்குப்‌. 
பயத்திலும்‌ பலமுள்ளவளாகயிருக்கிறாள்‌. 
நல்ல நியாயாதிபதிகளின்‌ குணாதிசயங்களை 
விவரிப்பதற்கும்‌ எபிரெய பாஷையில்‌ இந்த 
வார்த்தையே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. 
னங்கள்‌ எல்லாருக்குள்ளும்‌ 
மேலதிக பக்கல்‌ 
உண்மையுள்ளவர்களும்‌  பொருளாசையை 
வெறுக்கிறவர்களுமான திறமையுள்ள 
மனிதரைத்‌ தெரிந்துகொண்டு, அவர்களை 
ஆயிரம்பேருக்கு அதிபதிகளாகவும்‌, 
நூறுபேருக்கு அதிபதிகளாகவும்‌, 
ஐம்பதுபேருக்கு அதிபதிகளாகவும்‌, 
பத்துப்பேருக்கு அதிபதிகளாகவும்‌ 
எற்படுத்தும்‌” (யாத்‌ 18:21). 


குணசாலியான ஸ்திரீ தன்னுடைய 
சொந்த ஆவியை அடக்கக்‌. 
கூடியவளாகயிருக்கிறாள்‌. தானும்‌ 
இச்சையடக்கமாக இருப்பாள்‌. 
மற்றவர்களையும்‌ ஆளுகை செய்து 
நிர்வாகம்‌ பண்ணத்‌  தெரிந்திருப்பாள்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


குணசாலியான ஸ்திரீ சூழ்நிலைக்குத்‌ 
தகுந்த பிரகாரம்‌ தீர்மானம்‌ பண்ணுவாள்‌. 
ஒவ்வொரு காரியத்தையும்‌ தீர்மானத்தோடு 
பேசுவாள்‌. தீர்மானத்தோடு செய்வாள்‌. 
இவளிடத்தில்‌ நற்குணம்‌ மிகுதியாயிருக்கும்‌. 
டைய நல்ல குணாதிசயங்கள்‌ 
எல்லோருக்கும்‌ பிரத்தியட்சமாகத்‌ தெரியும்‌. 
குணசாலியான ஸ்திரீ தன்னுடைய பேச்சிலும்‌: 
செய்கையிலும்‌ உறுதியாயிருப்பாள்‌ 


குணசாலியான 
கண்டுபிடிப்பவன்‌ யார்‌ என்று 
கேட்கிறார்‌. இப்படிப்பட்ட 
கொஞ்சம்பேர்‌ மாத்திரமே இருக்கிறார்கள்‌. 
ஆகையினால்‌ இவர்களை கண்டுபிடிப்பதும்‌ 
கடினம்‌. குணசாலியான ஸ்திரீயை 
நிரம்‌ செய்யவேண்டுமென்று விரும்புகிற 
புருஷர்‌, எத்தனை கஷ்டம்‌ வந்தாலும்‌, 
இப்படிப்பட்ட நல்ல ஸ்திரீயைத்‌ 
தேடிக்கண்டுபிடிக்க வேண்டும்‌. 
ஸ்திரீகளின்‌ அழகிலும்‌, ஜோடனையிலும்‌, 
ஐசுவரியத்திலும்‌, அவளுடைய பெற்றோரின்‌ 
அந்தஸ்திலும்‌, ஆடம்பத்தலும்‌ 
மயங்கிவிடக்கூடாது. ஸ்திரீயின்‌ 
ஆபரணங்களைப்‌ பார்த்து. அவள்‌ ஆம்‌ 
அழகைப்பார்த்து மயங்காமல்‌, அவள்‌ 
குணசாலியான ஸ்திரீயா என்பதைத்‌ 
தேடிக்கண்டுபிடிக்கவேண்டும்‌. ஒரு 
ஸ்திரீமிடம்‌ அழகும்‌, ஆடம்பரமும்‌ 
இருந்தாலும்‌, அவள்‌ குணசாலியான 
ஸ்திரீயாகமில்லையென்றால்‌, அவள்‌ தன்‌ 
புருஷனுக்கு. நல்ல மனைவியாக. 
இருக்கமாட்டாள்‌. தன்‌ குடும்பத்திற்கு நல்ல 
தலைவியாகவும்‌ இருக்கமாட்டாள்‌. 
ணசாலியான ஸ்திரீயின்‌ விசே! 
கண்களை சென்ன இங்கு எலி வா 
இவள்‌ சோம்பேறியாகமிருக்கமாட்டாள்‌. 
கடினமாக உழைப்பாள்‌. இவள்‌ புருஷனுடைய 
இருதயம்‌ இவளை நம்பும்‌. இவளால்‌. 
அவனுடைய சம்பத்து 
இவள்‌ மீது 
புருஷன்‌ பிரியமாயிருப்பான்‌.. 
குடும்பக்காரியங்கள்‌ ல்‌ 
நேர்த்தியாய்ச்‌ செய்து முடிப்பாள்‌. 
இவளுடைய 


இதனால்‌ 
புருஷன்‌ வீட்டு வேலைகள்‌ 
எல்லாவற்றையும்‌ இவளிடத்தில்‌ நம்பி 
ஒப்புக்கொடுப்பான்‌. அவளுடைய 
நடத்தையில்‌ நம்பிக்கை வைப்பான்‌. அவளும்‌ 
எல்லா வேலைகளையும்‌ ஞானமாக, 
நிதானமாக, திறமையாக செய்து முடிப்பாள்‌. 





ழ்‌ நள 
யாய 


குணசாலியான ஸ்திரீ தன்னுடைய 
புருஷனுக்கு நன்மை செய்கிறாள்‌. தான்‌ 
உமிரோடிருக்கிற நாளெல்லாம்‌ அவனுக்கு 
நன்மை செய்கிறாள்‌. அவள்‌ வெளியில்‌ 
போனாலும்‌, தன்னுடைய 
குடும்பக்காரியங்களை சரியாகக்‌ 
குவனிக்கிறாள்‌. கக்க 
நேர்த்தியாகச்‌ செய்வதினால்‌, இவளுடைய 
நிர்வாகத்தினால்‌ புருஷனுக்கு. 
நஷ்டமுண்டாகாது. அவனுடைய சம்பத்தும்‌ 
குறையாது, ஒரு சில ஸ்திரீகள்‌ 
இருதயத்தில்‌ பெருமையோடிருப்பார்கள்‌. 
தங்களுடைய ஆடம்பரத்தினால்‌ புருஷனுடைய 
சொத்துக்களை ஊதாறித்தனமாக செலவு, 
செய்து, அதை அழித்துப்போடுவார்கள்‌. 


குணசாலியான ஸ்திரீயோ 
தன்னுடைய புருஷனுடைய சொத்துக்களைப்‌ 
பாதுகாக்கிறாள்‌. க்கச்‌ 
செய்கிறாள்‌. மற்றவர்கள்‌ 

அளவுக்கு இவள்‌ 
நிர்வாகம்பண்ணுவாள்‌. 

மெய்யான அன்பும்‌ பாசமும்‌ காண்பிப்பாள்‌ 
புருஷனுக்கு நல்ல ஆலோசனைகளைச்‌ 
சொல்லுவாள்‌. புருஷன்‌: 
சோர்வாகயிருக்கும்போது, அவனுடைய 
களைப்பு நீங்க அவனோடு இதமான 
வார்த்தைகளைப்‌ பேசுவாள்‌. மகிழ்ச்சியான 
வார்த்தைகளைப்‌ பேசி தன்‌ புருஷனை 
சந்தோஷப்படுத்துவாள்‌. தன்னுடைய 
புருஷனுடைய ஆரோக்கியத்திற்குத்‌ 
தேவையான எல்லாவற்றையும்‌ செய்வாள்‌. 


விருந்தும்‌ மருந்தும்‌ மூன்று நாளைக்கு 
மாத்திரம்தான்‌ என்று சொல்லுவார்கள்‌. புதிய 
மருமகள்‌ ஆரம்பத்தில்‌ அன்பாகத்தான்‌ 
லான. அயபது 
குணம்‌ மாறிவிடும்‌. 
குணசாலியான  ஸ்திரீயோ 
நற்குணத்தோடிருப்பாள்‌. 
உயிரோடிருக்கிற 
குணசாலியான ஸ்திரீ தன்‌ பருஒனுக்கு 
தீமையை அல்ல, நன்மையை செய்கிறாள்‌. 
நற்குணம்‌ அவளிடத்தில்‌ 
நிரந்தரமாயிருக்கிறது. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எத்தனை 

வருஷங்களுக்கு உயிரோடிருந்தாலும்‌ அவள்‌ 

தன்‌ கணவனுடைய நன்மையையும்‌, 

தன்னுடைய பிள்ளைகளின்‌ நன்மையையும்‌ 

பராமரிப்பாள்‌. தன்னுடைய 

வீட்டுக்காரியங்களையெல்லாம்‌ பொறுப்பாய்‌ 

இவளுடைய 

உண்டாகும்‌. 

சொத்துக்கள்‌ 

குணசாலியான ஸ்திரீயின்‌ 

மூலமாய்‌, அவளுடைய புருஷன்‌ மற்றவர்கள்‌ 
மத்தியில்‌ பேர்‌ பெற்றவனாயிருப்பான்‌. 


வீட்டிற்குள்‌. குணசாலியான ஸ்திரீ 
குடும்பத்தலைவியாகயிருப்பாள்‌. வீட்டிற்கு 
வெளியே, குணசாலியான ஸ்திரீயின்‌ 
புருஷன்‌: ஜனங்களுக்குத்‌ 
தலைவனாகயிருப்பான்‌. தன்‌ புருஷனுடைய 
எல்லா காரியங்களையும்‌ அவள்‌ சரியாகப்‌ 
பராமரிப்பாள்‌. தன்‌ வீட்டார்‌ அனைவருக்கும்‌ 
ட்டைப்‌ உடுப்புக்களை 
கம்பளி ஆடை 
ல்லது. அது சரீரத்திற்கு 
இனிக்‌ 'இவள்‌ குடுப்பத்திலுளள 
காரியங்களையும்‌, 
ங்களை பொறுப்பாய்‌ பபான்‌." 


குணசாலியான ஸ்திரீ தன்‌ 
வீட்டுக்காரியம்‌ எப்டி நடக்கிறது என்று 
கண்ணோக்கமாயிருப்பாள்‌. அவள்‌ 
ஒருபோதும்‌ சோம்பலின்‌ அப்பத்தைப்‌ 
புசிக்கமாட்டாள்‌. எப்போதும்‌ 
சறுசுறுப்பாமிருந்து தன்‌ வீட்டு வேலைகள்‌ 
எல்லாவற்றையும்‌ உற்சாகமாய்ச்‌ செய்வாள்‌ 
காலத்தைப்‌ பிரயோஜனப்படுத்திக்கொள்வாள்‌. 
இவள்‌ எல்லா வேலைகளையும்‌ திட்டமிட்டு 
செய்வதினால்‌ இவளுக்கு காலவிரயம்‌ 
ஏற்படாது. வீணாகப்‌ பொழுதைப்‌ 
போக்கமாட்டாள்‌. 

குணசாலியான ஸ்திரீ பகல்வேளையில்‌ 
தன்னுடைய வியாபாரத்தை நன்றாகக்‌ 
கவனிப்பாள்‌. தன்‌ வியாபாரம்‌. 
பிரயோஜனமுள்ளது. என்று அவள்‌ 


ஸ்திரீ இருட்டோடே 

அதிகாலையில்‌ எழுந்து, 
தன்‌ வீட்டாருக்கு ஆகாரம்‌ கொடுக்கிறாள்‌. 
தன்‌ வேலைக்காரிகளுக்கும்‌ படியளக்கிறாள்‌. 
இதனால்‌. வீட்டிலுள்ள குடும்பத்தாரும்‌, 
வேலைக்காரரும்‌ உற்சாகமாய்‌ வேலை. 
செய்வார்கள்‌. 





ழ்‌ நள 
யாய 


ஒரு சில ஸ்திரீகள்‌ ஒரு வேலையும்‌: 
செய்யாமல்‌ எப்போதும்‌ சும்மாயிருப்பார்கள்‌. 
படுக்கையில்‌ படுத்திருப்பதுதான்‌ 
அவர்களுடைய பொழுதுபோக்கு. பகலிலும்‌ 
தூங்குவார்கள்‌. இரவிலும்‌ தூங்குவார்கள்‌. 
சாப்பிடும்போது மாத்திரம்‌ எழும்புவார்கள்‌. 
னால்‌ குணசாலியான ஸ்திரீயோ 
இரவிலும்‌ விழித்திருந்து தன்னுடைய வீட்டு 
வேலைகளை முறைப்படி கவனிக்கிறாள்‌. 

குடும்பத்திலுள்ள காரியங்களையெல்லாம்‌ 
புருஜர்களால்‌ சரியாகக்‌ கவனிக்க முடியாது. 
புருஷன்‌ பெரிய வியாபாரியாகுமிருக்கலாம்‌. 
அவன்‌ அதிகம்‌. 
மேதையாகயிருக்கலாம்‌. 
வீரனாகயிருக்கலாம்‌. 
பலசாலியாகயிருக்கலாம்‌. ஆனாலும்‌ 
குடும்பத்தின்‌ வேலைகளை அவனுக்கு செய்ய 
தெரியாது. ஸ்திரீமின்‌ வேலையை ஒரு 
ஸ்திரீயால்‌ மாத்திரம்‌ செய்ய முடியும்‌. 
குணசாலியான ஸ்திரீ தன்னுடைய 
குடும்பத்தை ஒரு குறைவும்‌ இல்லாமல்‌. 
பராமரிக்கிறாள்‌. தன்‌ புருஷனால்‌ செய்ய 
முடியாததைக்கூட, அவனுக்காக செய்து 
முடிக்கிறாள்‌ 


ணசாலியான. 'டுமயிரையும்‌ 

சணவையும்‌ தேகிறான்‌. இல்‌) இரண்டும்‌ 
ஸ்திரீயானவள்‌ 
குறைந்த விலைக்கு வாங்கி, 
i விலையுயர்ந்த. 

வஸ்திரங்களைத்‌ தயாரிக்கிறாள்‌. தன்‌ 

கைகளினால்‌ உற்சாகத்தோடு வேலை. 

செய்கிறாள்‌. ஏழைகளுக்கு வேலை 

கொடுக்கிறாள்‌. தானும்‌ வேலை செய்கிறாள்‌. 

தன்னுடைய வேலைகளில்‌ மற்றவர்களையும்‌: 

பயன்படுத்துகிறாள்‌. நன்‌ கைகளை 

இராட்டினத்தில்‌ வைக்கிறாள்‌. 

விரல்கள்‌ குதிரைப்‌ பிடிக்கும்‌. 

குடும்பத்தலைவி என்று 

ஆணவமாகவும்‌ 

மனத்தாழ்மையோடு, 

பொறுப்புக்களை 

வேலை செய்வாள்‌. 


குணசாலியான 
இராட்டினமும்‌, ்‌ 
சொல்ப்ப்டருக்கிறது. ஆனால்‌ சீ 
குமாரத்தியின்‌ ஆபணங்களோ 
அவமானமாகயிருக்கும்‌ என்று ஏசாயா 


சொல்லுகிறார்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆண்டவர்‌ சீயோன்‌ 
உச்சந்தலையை 

கர்த்தர்‌ அவர்கள்‌ 
குலைப்பார்‌. அந்நாளிலே. 
அவர்களுடைய 
சிலம்புகளையும்‌, 


ஆதலால்‌ 
குமாரத்திகளின்‌ 
மொட்டையாக்குவார்‌;: 
மானத்தைக்‌ 
ஆண்டவர்‌ 
ஆபரணங்களாகிய 
குட்டிகளையும்‌,  பிறைச்சிந்தாக்குகளையும்‌, 
ஆரங்களையும்‌, அஸ்தகடகங்களையும்‌, 
தலைமுக்காடுகளையும்‌, சிரபூஷணங்களையும்‌, 
பாதசரங்களையும்‌, _ மார்க்கச்சைகளையும்‌, 
சுகந்த பரணிகளையும்‌, தாயித்துகளையும்‌, 
மோதிரங்களையும்‌, மூக்குத்திகளையும்‌, 
விநோத வஸ்திரங்களையும்‌, 
சால்வைகளையும்‌, போர்வைகளையும்‌, 
குப்பிகளையும்‌, கண்ணாடிகளையும்‌, 
சல்லாக்களையும்‌, குல்லாக்களையும்‌, 
துப்பட்டாக்களையும்‌ உரிந்துபோடுவார்‌" 
(ஏசா 3:18-23). 


ணசாலியான ஸ்திரீ தன்னுடைய 

கையினால்‌... வீட்டஸ்‌ வேலை செய்தாலும்‌ 
வாய்ப்பு இருக்கும்போது. பெரிய 
வேலைகளையும்‌ பொறுப்போடு செய்கிறாள்‌. 
தன்னை பெலத்தால்‌ இடைக்கட்டிக்கொண்டு, 
தன்‌ கைகளை பலப்படுத்துகிறாள்‌. அவள்‌ 
வியாபாரக்‌ கப்பல்களைப்போல இருக்கிறாள்‌. 
தூரத்திலிருந்து தன்‌ ஆகாரத்தைக்‌ கொண்டு 
வருகிறாள்‌. வீட்டிலுள்ள சிறிய 
வேலைகளையும்‌ செய்கிறாள்‌. வீட்டிற்கு 
வெளியே கடினமான பெரிய வேலைகளையும்‌ 
பொறுப்போடு செய்கிறாள்‌. 


- குணசாலியான ஸ்திரீ 

அப்பத்தைப்‌ புசிக்கமாட்டாள்‌. 

வீட்டுக்காரியம்‌ எப்படி நடக்கிறது என்று 
கண்ணோக்கமாயிருப்பாள்‌. தன்னுடைய 
வேலைகள்‌ எல்லாவற்றையும்‌ சந்தோஷமாகச்‌ 
செய்வாள்‌. எல்லா வேலைகளையும்‌ 
கடினமாக உழைத்து நேர்த்தியாகச்‌ செய்து 
முடிப்பாள்‌. குணசாலியான ஸ்திரீ£யினிடத்தில்‌ 
சோம்பல்தனம்‌ இருக்காது. அவள்‌ ஒரு 
வேலையும்‌ ய்யாமல்‌. சும்மா 
உட்காந்திருப்பதை விரும்பமாட்டாள்‌. 


குணசாலியான ஸ்திரீ தன்னுடைய 
காலத்தையும்‌ நேரத்தையும்‌ 
பிரயோஜனப்படுத்திக்கொள்வாள்‌. ஒவ்வொரு 
நேரத்திலும்‌ என்னென்ன வேலைகளை 
செய்து முடிக்கவேண்டும்‌ என்று ஏற்கெனவே. 
திட்டமிட்டு, அவற்றை நேர்த்தியாய்ச்‌ 
செய்து முடிப்பாள்‌. காலத்தை 
விரயம்‌ பண்ணமாட்டாள்‌. 


அவள்‌ 





ழ்‌ நள 
யாய 


குணசாலியான ஸ்திரீ பகல்பொழுதிலே 
தன்னுடைய வீட்டு. வேலைகள்‌ 
எல்லாவற்றையும்‌ ப்பாள்‌ 
இரவுவேளையிலும்‌ விளக்கை ஏற்றி வைத்து 
தன்னுடைய வேலைகளைத்‌ தொடர்ந்து 
செய்வாள்‌. இரவிலே அவள்‌ விளக்கு 
அணையாதிருக்கும்‌. அவள்‌ அதிகாலையில்‌ 
எழுந்திருப்பாள்‌. வெளிச்சம்‌ வருவது 
வரைக்கும்‌ காத்திருக்காமல்‌, இருட்டோடே 
எழுந்து, தன்னுடைய வீட்டு 
வேலைகளை செய்ய ஆரம்பித்துவிடுவாள்‌. 
அதிகாலையிலேயே தன்னுடைய வீட்டாருக்கு 
ஆகாரம்‌ கொடுப்பாள்‌. அவர்களும்‌ 
தங்களுடைய வேலைகளை உற்சாகமாய்ச்‌ 
செய்ய ஆரம்பித்துவிடுவார்கள்‌. 


ஒரு பொருளை விலைக்கு 
வாங்குவதைவிட, அதை நாமே உற்பத்தி 
செய்தால்‌, அதன்‌ கிரயம்‌ குறைவாகயிருக்கும்‌. 
இது குணசாலியான ஸ்திரீக்குத்‌ 
தெரிந்திருக்கிறது. அவள்‌ செல்லும்‌ செலவை. 
கணக்குப்‌ பார்த்து சிக்கமானமாய்ச்‌ செலவு 
செய்வாள்‌. குணசாலியான ஸ்திரீயினிடத்தில்‌ 
ஊதாறித்தனம்‌ இருக்காது. தன்னுடைய 
குடும்பத்திற்கு அத்தியாவசியமாய்த்‌ 
தேவைப்படும்‌ பொருட்கள்‌ எல்லாவற்றையும்‌ 
உண்டுபண்ணுவாள்‌. குணசாலியான ஸ்திரீ 
வியாபாரக்கப்பல்களைப்போல இருக்கிறாள்‌. 
அவள்‌ தூரத்திலிருந்து தன்‌ ஆகாரத்தைக்‌ 
கொண்டு வருகிறாள்‌. ஒரு வயலை 
விசாரித்து அதை வாங்குகிறாள்‌. தன்‌ 
கைகளின்‌ சம்பாத்தியத்தினால்‌ 
திராட்சத்தோட்டத்தை ந்‌ 
தன்னுடைய குடும்பத்திற்கு 

தேவையானது. எது வனை தி 
என்பது அவளுக்குத்‌ தெரியும்‌. 


குணசாலியான ஸ்திரீ எந்தப்‌ 
பொருளையும்‌ அவசரப்பட்டு வாங்கமாட்டாள்‌. 
அதை வாங்கும்‌ முன்பாக நன்றாக 
யோசிப்பாள்‌. 


பிரயோஜனமாயிருக்கும்‌ 
உண்டான பின்பே. 


உடனே வாங்கிவிடமாட்டாள்‌. 
பின்பே நிலத்தை வாங்குவாள்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


குணசாலியான ஸ்திரீ ஒரு நிலத்தை 
வாங்கி, 


குடும்பத்தாருக்கு நல்ல வரவைக்‌ கொடுக்கும்‌. 


'குணசாலியான ஸ்திரீயின்‌ 
குடெபத்திலுள்ளவர்கள்‌ நேர்த்தியான 
வஸ்திரங்களை அணிந்திருப்பார்கள்‌. அவள்‌ 
கம்பளங்களை தனக்கு 
ள்‌. மெல்லிய புடவையின்‌ 
அவள்‌ உடுப்பாயிருக்கும்‌. 
நல்ல. உடுப்புகளை 
போல, தன்னுடைய 
நல்ல உடுப்புகளை 
உண்டுபண்ணுவாள்‌. அவளுடைய வீட்டார்‌ 
அனைவருக்கும்‌ இரட்டைப்புரை உடுப்பு 
இருக்கும்‌. தன்னுடைய வீட்டிலுள்ள ஜன்னல்‌, 
கதவுகளில்‌, மெல்லிய 


புடவைகளை 
தொங்குதிரைகளாகப்‌ போடுவாள்‌ 
இரத்தாம்பரத்தினால்‌. திரைச்சீலைகளை 
உண்டுபண்ணுவாள்‌. 


இரத்தாம்பரமும்‌ 
டல்‌ 
உண்டுபண்ணுவது. 
குடும்பத்தாருக்கும்‌. 


குணசாலியான ஸ்திரீயின்‌ புருஷனும்‌ 
உயர்ந்த உத்தியோகத்திலிருப்பான்‌. அவன்‌ 
தேசத்து மூப்பர்களோடே நியாயஸ்தலங்களில்‌ 
உட்காந்திருப்பான்‌. அவன்‌ அணிந்திருக்கிற 
வஸ்திரங்களையும்‌ அவளே 
உண்டுபண்ணியிருப்பாள்‌. மற்றவர்களுடைய 
வஸ்திரங்களைவிட இவனுடைய வஸ்திரம்‌ 
தூய்மையாகவும்‌, நேர்த்தியாகவும்‌ இருக்கும்‌, 
இதனால்‌ மற்றவர்கள்‌ மத்தியில்‌ 
குணசாலியான ஸ்திரீயின்‌ புருஷன்‌ 
பேர்பெற்றவனாயிருப்பான்‌. 
கோடைகாலத்தில்‌. அணியும்‌ 
வஸ்திரங்கள்‌ வேறு. குளிர்காலத்தில்‌ 
அணியும்‌ வஸ்திரம்‌ வேறு. குணசாலியான 
ஸ்திரீயின்‌ குடும்பத்தார்‌ குளிர்காலத்து, 
பயப்படமாட்டார்கள்‌. 
தன்னுடைய 
ன்ணுவாள்‌. அவள்‌ 
உண்டுபண்ணுகிற வஸ்திரங்கள்‌ குளிரைத்‌ 
தாங்கக்கூடியதாகவும்‌ இருக்கும்‌. பார்ப்பதற்கு 
அழகாகவும்‌ இருக்கும்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


குணசாலியான ஸ்திரீ தன்னுடைய 
குடும்பத்தாருக்கு புடவைகளை 
உண்டுபண்ணி, தேவைக்கு 
அதிகமாகயிருக்கும்‌ புடவைகளை 
வெளிச்சந்தையில்‌  விற்பாள்‌. மெல்லிய 
புடவைகளை உண்டுபண்ணி விற்பாள்‌. 
கச்சைகளை வர்த்தகரிடத்தில்‌ ஒப்புவிப்பாள்‌. 
அவர்கள்‌ அதை தீருவுக்கு எடுத்துச்‌ சென்று 
மற்ற தேசத்தாரிடம்‌ அதிக விலைக்கு 
விற்பார்கள்‌. அவளுடைய உடை பலமும்‌ 
அலங்காரமுமாயிருக்கும்‌. 


'குணசாலியான ஸ்திரீ 
வருங்காலத்தைப்பற்றி நினைத்து மகிழுகிறாள்‌. 
வருங்காலத்திற்குத்‌ தேவையான 
வஸ்திரங்களையும்‌, உடுப்புக்களையும்‌, 
போஜனங்களையும்‌ அவள்‌ சேமித்து 
வைத்திருக்கிறாள்‌. அவள்‌ நாளைய 

ந்தைக்‌ குறித்து கவலைப்படமாட்டாள்‌ 


சம்பூரணமாயிருப்பாள்‌. 


ணசாலியான ஸ்திரீ தன்னுடைய 
குடும்திதைக்‌ குவனிக்கிறாள்‌. 
குடும்பத்திலுள்ள எல்லோருக்கும்‌ போஜனம்‌ 
கொடுத்து, பராயரிக்கிறாள்‌ 

வீட்டுக்காரியம்‌ எப்படி நடக்கிறது. 
கண்ணோக்கமாயிருக்கிறாள்‌. தன்‌ 
வீட்டாருக்கு ஆகாரம்‌ கொடுக்கிறாள்‌. தன்‌ 
வேலைக்காரிகளுக்கு டியளக்கிறாள்‌. 
குணசாலியான ஸ்திரீ தன்‌ வீட்டாரைக்‌. 
குவனிப்பதோடு, ஏழை எளிய 
ஜனங்கள்மீதும்‌. கரிசனை யேரிருப்பாள்‌. 
சிறுமையானவர்களுக்கு தன்‌ கைகளை 
திறந்து உதவிசெய்வாள்‌. ஏழைகளுக்கு 
தன்‌ கரங்களை நீட்டி ஆதரவு கொடுப்பாள்‌. 
ஏழைகள்‌  தூரத்திலிருந்தாலும்‌ இவள்‌ 
கொடுக்கிற உதவிகள்‌ அங்கும்‌ போய்ச்சேரும்‌. 


என்று 


குணசாலியான ஸ்திரீ ஞானமாய்ப்‌ 
பேசுவாள்‌. அதிகமான வார்த்தைகளை 
அலட்டமாட்டாள்‌. சொல்லவேண்டிய 
காரியங்களை சுருக்கமாகச்‌ சொல்லி, 
தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்துவாள்‌. 
அவள்‌ தன்‌ வாயை ஞானம்‌ விளங்கத்‌ 
திறக்கிறாள்‌. தயையுள்ள போதகம்‌ அவள்‌ 
நாவின்‌ மேலிருக்கிறது. அன்பின்‌ 
பிரமாணம்‌ அவளுடைய இருதயத்தில்‌ 
எழுதப்பட்டிருக்கிறது. இருதயத்தின்‌ 
நிறைவினால்‌ வாய்‌ பேசுகிறது. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


குணசாலியான ஸ்திரீ அன்பும்‌, 
கிருபையும்‌, மனஉருக்கமுமுள்ளவள்‌. 
அவளுடைய வார்த்தையிலும்‌ அன்பும்‌, 
இரக்கமும்‌ நிரம்பியிருக்கும்‌. குணசாலியான 
ஸ்திரீ இப்பிரபஞ்சத்தில்‌ ஜீவிக்கிற காலம்‌ 
வரையிலும்‌, இப்பிரபஞ்சத்துக்‌ காரியங்களை 
நன்றாய்க்‌ கவனித்துக்கொள்கிறாள்‌. அவள்‌ 
இம்மைக்குரிய காரியங்களில்‌ கவனம்‌ 
செலுத்தும்போது, மறுமைக்குரிய 
காரியங்களிலும்‌ கவனம்‌ செலுத்துகிறாள்‌. 
அவளுடைய கைகள்‌ இம்மைக்குரிய 
காரியங்களில்‌ சுறுசுறுப்பாய்‌ ஈடுபடும்போது, 
அவளுடைய இருதயம்‌ மறுமைக்குரிய 
காரியங்களைப்பற்றிச்‌ சிந்தித்துக்‌ 
கொண்டிருக்கும்‌. 


குணசாலியான ஸ்திரீ கர்த்தருக்குப்‌ 
பயப்படுவாள்‌. கர்த்தருக்குப்‌ பயப்படுகிற 
ஸ்திரீயே புகழப்படுவாள்‌.  இவளிடத்தில்‌ 
அநேக. நற்குணங்கள்‌ இருக்கும்‌. 
கர்த்தருக்குப்‌ பமப்படுவதே, 
அவையெல்லாவற்றிலும்‌ பிரதானமாய்‌ சிறந்த 
நற்குணமாயிருக்கிறது. குணசாலியான 
ஸ்திரீயினிடத்தில்‌ அநேக நல்ல சுபாவங்கள்‌ 
இருக்கும்‌. அதே வேளையில்‌ அவள்‌ எதிலும்‌ 
குறைவில்லாமலும்‌ இருப்பாள்‌. நம்முடைய 
இருதயத்தில்‌ கர்த்தருக்குப்‌ பயப்படும்‌ பயம்‌ 
நிரம்பியிருக்கவேண்டும்‌. இதுவே நம்முடைய 
ஆத்துமாவுக்கு அழகு. இதுவே மெய்யான 
ஆத்தும அலங்காரம்‌. 


நாம்‌ 
ஜீவிக்கும்போது. 
நமக்குக்‌ கிடைக்கும்‌. 
ஆசிர்வதிப்பார்‌. கர்த்தருடைய ஆசீர்வாதமே 
மெய்யான ஐசுவரியம்‌. கர்த்தருடைய 
ஆசீர்வாதம்‌ நிலைத்து நிற்கும்‌. சவுந்தரியம்‌ 


கர்த்தருக்குப்‌ பயந்து 
அவருடைய கிருபை 
கர்த்தர்‌ நம்மை 





ழ்‌ நள 
யாய 


இ யங்க ஸ்திரீமின்‌ உடை 

அலங்காரமுமாயிருக்கிறது. 
அவளுடைய்‌ இருதயத்தில்‌ ஆறுதலும்‌, 
திருப்தியும்‌ இருக்கிறது. அவள்‌ 
தன்னுடைய சிந்தனையிலும்‌, வேலையிலும்‌ 
உறுதியாயிருக்கிறாள்‌. அவள்‌ அநேக 
சோதனைகளைச்‌ சந்தித்திருக்கலாம்‌. பல 


சந்திருக்கலாம்‌. 
குணசாலியான 


சோர்ந்துபோகாமல்‌ 
(வளுடைய 
இதுவே 


வஸ்திரம்‌. 


சமாதானமும்‌ ஆறுதலும்‌ 
இருக்கும்‌. குணசாலியான ஸ்திரக்கு 
வயதானாலும்‌, அவள்‌ உற்சாகமாய்‌ வேலை 
செய்வாள்‌. தன்னுடைய வாலிப காலத்தில்‌. 
அவள்‌ பிரயோஜனமுள்ள அநேகக்‌ 
காரியங்களைச்‌ செய்ததுபோல, தன்னுடைய 
வயதான காலத்திலும்‌ தன்னால்‌ முடிந்த 
எல்லா நல்ல காரியங்களையும்‌ செய்வாள்‌. 


குணசாலியான ஸ்திரீ அவளுடைய 
வீட்டிற்கு ஆசீர்வாதமாயிருக்கிறாள்‌. 
அவளுடைய பிள்ளைகள்‌ எழும்பி, அவளை 
பாக்கியவதி என்பார்கள்‌. ப்‌ ஒரு 
நல்ல ஸ்திரீயை திருமணம்‌ செய்ததற்காக 
அவளுடைய புருஷனும்‌ சந்தோஷப்படுவான்‌. 
அவள்‌ புருஷன்‌ அவளைப்‌ பார்த்து. 
“அநேகம்‌ பெண்கள்‌ குணசாலி 
களாமிருந்ததுண்டு; நீயோ அவர்கள்‌ 
எல்லாருக்கும்‌ மேற்பட்டவள்‌”" என்று அவளைப்‌ 
புகழுவான்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


குணசாலியான ஸ்திரீயை அவளுடைய 
வீட்டார்‌ புகழுவதுபோல, அவளுடைய 
அயலகத்தாரும்‌ புகழுவார்கள்‌. தமக்குப்‌ 
பயப்படுகிற ஸ்திரீயை கர்த்தரே புகழுவார்‌. 
மனுஷருடைய புகழ்ச்சியைவிட கர்த்தர்‌ 
புகழுகிற புகழ்ச்சியே மெய்யான புகழ்ச்சி. 


“உள்ளத்திலே யூதனானவனே யூதன்‌; 
எழுத்தின்படி உண்டாகாமல்‌, ஆலியின்படி 
இருதயத்தில்‌ உண்டாகும்‌ விருத்தசேதனமே 
விருத்தசேதனம்‌:  இப்படிப்பட்டவனுக்குரிய 
புகழ்ச்சி மனுஷராலே அல்ல, தேவனாலே. 
உண்டாயிருக்கிறது" (ரோம 2:29). 


அநேகம்‌ பெண்கள்‌ 
குணசாலிகளாயிருப்பார்கள்‌. அவர்களில்‌ 
கர்த்தருக்குப்‌ பயப்படும்‌ ஸ்திரீயே, அவர்கள்‌ 
எல்லோருக்கும்‌ மேற்பட்டவள்‌. இப்படிப்பட்ட 
ஸ்திரீமின்‌ பிள்ளைகள்‌ இவளைக்‌ 
கனம்பண்ணுவார்கள்‌. இவளுடைய கைகளின்‌ 
பலனை இவளுக்குக்‌ கொடுப்பார்கள்‌. தான்‌ 
விதைத்த நல்ல விதைகளை இவள்‌ 
தாராளமாய்‌ அறுவடை பண்ணுவாள்‌. 
அவளுடைய செய்கைகள்‌ அவளைப்‌ புகழும்‌ 
அவளுடைய செய்கைகளைப்‌ பார்த்து 
உற்றாரும்‌, உறவினரும்‌, வீட்டாரும்‌, 
அயலகத்தாரும்‌ புகழுவார்கள்‌. அவளுடைய 
நற்கிரியைகள்‌ அவளுடைய புகழ்ச்சிக்கு 
சான்றுபகரும்‌. 

து தம்மை 
மணவாளனாகவும்‌, தம்முடைய சபையாரை 
மணவாட்டியாகவும்‌ ஒப்பிட்டுச்‌ சொல்லுகிறார்‌. 


குணசாலியான 

அவளைப்‌ , 
மணவாளராகிய இயேசுகிறிஸ்து, சபையாரைப்‌ 
புகழவேண்டும்‌. அதுவே விசுவாசிகளுக்கு 
மேன்மை. 





ழ்‌ நள 
யாய 


பரிசுத்த. கண்னை ஏவதலினால்‌ 


பிரசங்கி, உன்னதப்பாட்டு ஆகிய மூன்று 
புஸ்தகங்களுக்கும்‌ சாலொமோன்‌ ராஜாவே. 
ஆசிரியர்‌. பிரசங்கியின்‌ புஸ்தகம்‌ 
பிரசங்கச்‌ செய்தியைப்போல 
எழுதப்பட்டிருக்கிறது. உன்னதப்பாட்டு 
புஸ்தகம்‌. நடையில்‌ 
எழுதப்பட்டிருக்கிறது. 


சாலொமோன்‌ 


பாடல்‌ 


ர்வயதில்‌ 
வேதபண்டிதர்கள்‌ வாக்லுகறார்க்‌ 


சாலொமோன்‌ ராஜா 
இஸ்ரவேலுக்கும்‌. நர 
வின்‌ குமாரன்‌. 
புஸ்தகங்களில்‌ 
எழுதிய ஆசிரியர்கள்‌ 
பவ சமுதாயத்தில்‌ 
அந்தஸ்திலிருந்தவர்கள்‌. 
அதிகாரமுள்ளவர்கள்‌. 
சாமுவேல்‌, தாவீது. சாலொமோன்‌ ஆகியோர்‌ 
தங்கள்‌ காலத்தில்‌ பிரபலமானவர்களாகவம்‌, 


முக்கியஸ்தர்களாகவும்‌ இருந்தார்கள்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சமுதாயத்தில்‌ 
அந்தஸ்துள்ளவர்களும்‌ 
புஸ்தகங்களை 
தீர்க்கதரிசிகள்‌ 
போல. 


இவர்களுக்குப்‌ பின்பு 
சாதாரண 

வேதாகம 
எழுதியிருக்கிறார்கள்‌. 
ராஜாக்களைப்‌ 
செல்வாக்குள்ளவர்களல்ல. ராஜ்யத்தில்‌ 
தீர்க்கதரிசிகளுக்கு ராஜாக்களைப்போல 
அதிகாரமுமில்லை. தீர்க்கதரிசிகளில்‌ அநேகர்‌ 
தரித்திரராகவும்‌ ஒடுக்கப்பட்டவர்களாகவும்‌ 
இருந்தார்கள்‌. கர்த்தர்‌ சாதாரண 
ஜனங்களையும்‌ தம்முடைய சத்தியத்தை: 
எழுதுவதற்கு பயன்படுத்தியிருக்கிறார்‌ 


ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி 
தேவன்‌ உலகத்தில்‌ பைத்தியமானவைகளைத்‌. 
தெரிந்துகொண்டார்‌: _ பலமுள்ளவைகளை 
வெட்கப்படுத்தும்பி தேவன்‌ உலகத்தில்‌ 
பலவீனமானவைகளைத்‌ நெரிந்துகொண்டார்‌. 
அவமாக்கும்படி, 
இழிவானவைகளையும்‌, 
எண்ணப்பட்டவைகளையும்‌ 
தக்கம்‌ தேவன்‌ தெரிந்து 
கொண்டார்‌. மாம்சமான எவனும்‌ தேவனுக்கு 
முன்பாகப்‌ பெருமைபாராட்டாதபடிக்கு அப்படிச்‌ 
செய்நார்‌' (கொரி 1:27-29) என்று 
அப்போஸ்தலர்‌ பவுல்‌ சொல்லுகிறார்‌ 


சாலொமோன்‌  ஐசுவரியமுள்ள ஒரு 

ராஜா. சாலொமோனின்‌ ராஜ்யம்‌ மிகவும்‌ 

விஸ்தாரமாக பரவியிருந்தது. அவர்‌ சமஸ்த 

இஸ்ரவேலுக்கும்‌. ராஜாவாயிருந்தார்‌ 

சாலொமோன்‌ ராஜா தாவீது ராஜாவின்‌ 

குமாரன்‌. ன்‌ 

ராஜாவாகயிருந்தாலும்‌, 

தீர்க்கதரிசியாகவும்‌, 

குமாரனாகவும்‌ இருந்தார்‌. 

சாலொமோன்‌ மூலமாய்‌. 

ஞானத்தையும்‌, அறிவையும்‌ 
வெளிப்படுத்தியிருக்கிறார்‌. 

ராஜா சிங்காசனத்தில்‌ அமர்ந்து, சமஸ்த 

இஸ்ரவேலையும்‌ ஆட்சிசெய்வதற்கு முன்பாக, 

கர்த்தரை நோக்கி இவ்வாறு 

ஜெபம்பண்ணினார்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


“இப்போதும்‌ ன்‌ தேவனாகிய 
கர்த்தாவே, தேவரீர்‌ உமது அடியேனை என்‌ 
தகப்பனாகிய தாவீதின்‌ ஸ்தானத்திலே. 
ராஜாவாக்கினீரே, நானோவென்றால்‌ போக்கு 
வரவு அறியாத சிறுபிள்ளையாயிருக்கிறேன்‌. 
நீர்‌ தெரிந்துகொண்டதும்‌ ஏராளத்தினால்‌ 
எண்ணிக்கைக்கு அடங்காததும்‌ 
இலக்கத்திற்கு உட்படாததுமான திரளான 
ஜனங்களாகிய உமது ஜனத்தின்‌ நடுவில்‌ 
அடியேன்‌ இருக்கிறேன்‌. ஆகையால்‌ உமது 
ஜனங்களை நியாயம்விசாரிக்கவும்‌, 
நன்மைநீமை இன்னதென்று வகையறுக்கவும்‌, 
அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தைத்‌ 
தந்தருளும்‌; ஏராளமாயிருக்கிற இந்த உமது. 
ஜனங்களை நியாயம்‌ விசாரிக்க யாராலே 
pi 

சாலொசோள்‌ 

ஜெபம்பண்ணினார்‌. சாலொமோன்‌ இந்தக்‌ 
காரியத்தைக்‌ கேட்டது ஆண்டவருடைய 
பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாயிருந்தது. 


கையினால்‌ தேவன்‌ சாலொமோனை 
நோக்கி! நீ உனக்கு நீடித்த நாட்களைக்‌ 
கேளாமலும்‌, ஐசுவரியத்தைக்‌ கேளாமலும்‌, 
உன்‌ சத்துருக்களின்‌ பிராணனைக்‌ 
கேளாமலும்‌, நீ இந்தக்‌ காரியத்தையே கேட்டு, 
நியாயம்‌ விசாரிக்கிறதற்கு ஏற்ற ஞானத்தை 
உனக்கு வேண்டிக்கொண்டபடியினால்‌, உன்‌ 
வார்த்தைகளின்படி செய்தேன்‌: ஞானமும்‌ 
உணர்வமுள்ள இருதயத்தை உனக்குத்‌ 
தந்தேன்‌: இதிலே உனக்குச்‌ சரியானவன்‌ 
உனக்குமுன்‌ இருந்ததுமில்லை, உனக்குச்‌ 
சரியானவன்‌ உனக்குப்பின்‌ எழும்புவதுமில்லை. 
இதுவமின்ி, நீ கேளாத ஐசுவரியத்தையும்‌ 
மகிமையையும்‌ உனக்குத்‌ தந்தேன்‌; உன்‌ 
நாட்களில்‌ இருக்கிற ராஜாக்களில்‌ ஒருவனும்‌ 
உனக்குச்‌ சரியானவன்‌ ல்லை. உன்‌ 
தகப்பனாகிய தாவீது நடந்தது போல, நீயும்‌ 
என்‌ கட்டளைகளையும்‌ என்‌ நியமங்களையும்‌ 
கைக்கொண்டு, என்‌ வழிகளில்‌: 
நடப்பாயாகில்‌, உன்‌ நாட்களையும்‌ 
நீடித்திருக்கப்பண்‌ணுவேன்‌"(0இராஜா 351-4) 
என்று கர்த்தர்‌ சாலொமோனின்‌ 
ஜெத்தறகப்‌ பதி பதில்‌ கொடுத்தார்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
UBLISHERS 


கர்த்தர்‌ சொன்ன பிரகாரம்‌ 
சாலொமோன்‌ ஐசுவரியம்‌ மிகுந்தவராகவும்‌, 
ஞானமுள்ளவராகவும்‌ இருந்தார்‌. ஆனாலும்‌ 
சாலொமோனின்‌ ஜீலியத்திலும்‌ ஒரு சில 
தவறுகள்‌ 

ஆரய்பத்தில்‌ 

விலகாமல்‌, கர்த்தருடைய கற்பனைகளுக்கு 
கீழ்ப்படிந்து, ஜீவித்தார்‌. கர்த்தரை 
பயபக்தியாய்‌ சேவித்தார்‌. அதன்‌ பின்பு 
சாலொமோன்‌ அநேக அந்நிய ஸ்திரீகளை 
விவாகம்பண்ணினார்‌. அவர்கள்‌ 
சாலொமோன்‌ ராஜாவை  குர்த்தரைவிட்டு 
வழிவிலகிப்போகச்‌ செய்துவிட்டார்கள்‌. 
சாலொமோன்‌ தன்னுடைய முதிர்வயதில்‌ 
கர்த்தரை. உண்மையாய்‌ சேவிக்காமல்‌, 
அந்நிய தெய்வங்களுக்கும்‌ தூபங்காட்டி, 
விக்கிரகாராதனையில்‌ பங்குபெற்றார்‌ 


சரித்திரம்‌ நமக்கு 
ஆலோசனையாகவும்‌, எச்சரிப்பாகவும்‌ 
எழுநபட்டிரக்கிறது சாலொமோனைப்‌ 

போல ஐசுவரியமுள்ளவர்களாகவும்‌, 
ஞானமுள்ளவர்களாகவும்‌ இருக்கிறவர்கள்‌ 
தங்கள்‌ இருதயத்தில்‌ பெருமையேடிருக்கக்‌ 
கூடாது. கர்த்தருடைய ஆலோசனைகளை 
நம்முடைய இருநயத்தில்‌ ஏற்றுக்கொண்டு 
அவற்றிற்கு கீழ்ப்படியவேண்டும்‌. 

சாலொமோன்‌ தான்‌ மற்றவர்களுக்குச்‌ 
சொன்ன தான்‌ தன்னுடைய 
ஆலோசனையின்‌ பிரகாரமாக 
ஜீவிக்கவில்லை. ஆனாலும்‌ அவர்‌ சொன்ன 
ஆலோசனைகள்‌ எல்லோருக்கும்‌ 
பிரயோஜனமுள்ளதாயிருக்கும்‌. ஆலோசனை 
சொன்னவர்‌ தவறு செய்திருக்கிறார்‌ 
என்பதற்காக, அவருடைய 
ஆலோசனைகளை நாம்‌ 
புறக்கணித்துவிடக்கூடாது. கர்த்தர்‌. 
சாலொமோன்‌ மூலமாய்‌ நமக்குப்‌ போதிக்கிற 

ய்திகளுக்‌ செவிகொடுக்கவேண்டும்‌. 
கீழ்ப்படிந்து 


சாலொமோனின்‌ 





ழ்‌ நயனா 
யாய 


வேதாகமத்திலுள்ள மற்ற 
புஸ்தகங்களின்‌ மொழிநடைக்கும்‌. 
நீதிமொழிகள்‌ புஸ்தகத்தின்‌ மொழிநடைக்கும்‌ 
வித்தியாசமுள்ளது. தப்‌ புஸ்தகத்தின்‌: 
வாக்கியங்கள்‌ நீளமாயிராமல்‌. 
குருக்கமாயிருக்கும்‌. ஒவ்வொரு வசனமும்‌ 
தேவனுடைய சத்தியத்தை தெளிவாக 
எடுத்துச்‌ சொல்லும்‌. சில சமயங்களில்‌ ஒரு 
வசனத்திற்கும்‌, மற்ற வசனத்திற்கும்‌ தொடர்பு 
இருக்காது. இவையெல்லாமே பரிசுத்த 
ஆவியானவர்‌ நமக்கு வெளிப்படுத்த 
விரும்புகிற தெய்வீக உபதேசங்கள்‌. 


பரிசுத்த வேதாகமத்தில்‌ பஞ்சாகமம்‌ 
புஸ்தகம்‌ இருக்கிறது. இந்தப்‌ புஸ்தகத்தில்‌ 
தேவனுடைய பிரமாணம்‌ விரிவாக 
எழுதப்படரக்கிறது. சரித்திர ஆகமங்களில்‌ 
இஸ்ரவே தேசத்தின்‌ வரலாறு 
எழுதபபட்ருக்கிறது. பாடலாகமத்தில்‌ 
கர்த்தரைத்‌ தியானித்து. அவரைப்‌ போற்றி 
பாடப்படும்‌ பயபத்தியான கீதங்கள்‌ 
ட நீதிமொழிகள்‌ 

(ஸ்தகுத்தில்‌ எழுதப்பட்டிருக்கிற. 
நீநிபொழிகளெல்லாம்‌ பரிசுத்தமானவை. 


ல்‌ பந ஞானம்‌ 
வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. 
வேதாகமத்தின்‌ வசனங்களை. 
வாசித்து, தியானித்து, முதலாவதாக அதை 
நமக்கு நாமே போதித்துக்கொள்ளவேண்டும்‌. 
அதன்‌ பின்பு நாம்‌ மற்றவர்களுக்கும்‌ 
சத்தியத்தை உபதேசம்பண்ணவேண்டும்‌. 
பூர்வகாலம்‌ முதலே, 
உபதேசம்பண்ணும்‌ 


உபதேசம்பண்ணுவது, 
பிரபல்யமானது. 
பயன்படுத்தப்பட்டிருக்கிற 
தெளிவானவை, 

இவற்றை உபதேசத்திற்கு 
பயன்படுத்தலாம்‌. நீ 


வசனங்கள்‌ கருக்கமாகயிருந்தாலும்‌, 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அதில்‌ அதிகமான கருத்துக்கள்‌ இருக்கும்‌. 
ஒரு சிறிய வரைபடத்தில்‌ ஒரு தேசம்‌ 
முழுவதையும்‌ விவரிப்பதுபோலந்திமொழிகள்‌ 
புஸ்தகத்திலுள்ள வசனங்கள்‌ விஸ்தாரமான 
சத்தியங்களை சுருக்கமாகச்‌ சொல்லுகிறது. 
எளிதாகப்‌ புரிந்துகொள்வதற்கு இது 
உதவியாயிருக்கிறது. 


சத்தியத்தை உபதேசிப்பதற்கு 
பலவிதமான முறைகள்‌ உள்ளன. அவற்றுள்‌ 
நீதிமொழிகள்‌ மூலமாய்‌ உபதேசம்பண்ணுவது 
மிகவும்‌ சிறப்பானது. “முதியோர்‌ 
மொழிப்படியே, ஆகாதவர்களிடத்தில்‌ 
ஆகாமியம்‌ பிறக்கும்‌" சாமு 24:13) என்று 
தாவீது சொல்லுகிறார்‌.  நீதிமொழிக்கு, 
தர மொழி" என்றும்‌, "பழமொழி" 
பல பெயர்கள்‌ உள்ளன. 
நீதிமொழிகளிலுள்ள வாக்கியங்கள்‌ 
பூர்வகாலமுதல்‌ பயன்படுத்தப்பட்டருக்கிறது. 
ள்‌ உரையாடலுக்கும்‌, 

_ விவாதங்களுக்குத்‌ 

ற்‌ முதியோர்கள்‌ 

நீதிமொழிகளைப்‌ பயன்படுத்தியிருக்கிறார்கள்‌. 


இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌, எல்லா 
ங்களிலுமே முதியோர்களின்‌ மொழிகள்‌ 
ற்றில்‌ பல நன்மையானவை. 
தீங்குவிளைவிக்கக்கூடியவை. 
பிசாசும்‌ பழமொழிகளைப்‌ பயன்படுத்துகிறான்‌. 
ஒரு தேசத்தில்‌ எப்படிப்பட்ட பழமொழிகள்‌ 
வழக்கத்திலிருக்கிறது என்பதை ஆராய்ந்து 
பார்த்து, அந்தத்‌ தேசத்தாரின்‌ 
குணாதிசயத்தைப்‌ புரிந்துகொள்ள முடியும்‌. 
மோசமான பழமொழிகள்‌ 
தவறான பாதையில்‌ 
அவர்களுடைய 
வஞ்சித்துவிடும்‌. 
பரிசுத்த வேதாகமத்தில்‌, கர்த்தர்‌ 
நீதிமொழிகள்‌ மூலமாய்‌ நம்மோடு பேசுகிறார்‌. 
சாத்தான்‌ தேவனைப்போல மாய்மாலம்‌ 
பண்ணுகிறவன்‌. அவனும்‌ அவிசுவாசிகள்‌. 
மத்தியிலே தன்னுடைய 
பிரபல்யப்படுத்துகிறான்‌. 
உலகத்தாருக்கென்று 
பழமொழிகள்‌ உண்டு... மாம்சப்பிரகாரமான 
ஆதரிக்கிற பழமொழிகளும்‌ 
இவற்றைப்‌ படிப்பதினால்‌ நமக்கு. 
பக்திவிருத்தி உண்டாகாது. 


இருதயத்தையும்‌ 





ழ்‌ நள 
யாய 


எசேக்கியேல்‌ 
புஸ்தகத்தில்‌, 


தீர்க்கதரிசியின்‌: 
தேவனாகிய கர்த்தர்‌ 
தப்பிதமான பழமொழிகளைக்‌ குறித்து. 
எச்சரித்துர்‌ சொல்லுகிறார்‌. பின்னும்‌ 
கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, 
அவர்‌: மனுபுத்திரனே, நாட்கள்‌ நீடிக்கும்‌, 
தரிசனம்‌ எல்லாம்‌ அவமாகும்‌ என்று 
இஸ்ரவேல்‌ தேசத்திலே வழங்கும்‌ பழமொழி 
என்ன? ஆகையால்‌ நீ அவர்களை நோக்கி: 
கர்த்தராகிய ஆண்டவர்‌ உரைக்கிறது. 
என்னவென்றால்‌, அவர்கள்‌ இனி இஸ்ரலேலி 


அதை 

; எல்லாத்‌ 

தரிசனத்தின்‌ பொருளும்‌ சமீபித்து வந்தன 

ஈன்று அவர்களோடே சொல்லு. இஸ்ரவேல்‌ 
நடுவில்‌ இ; 


பண்ணுவேன்‌ என்று கர்த்தராகிய ஆண்டவர்‌ 
உரைக்கிறார்‌. என்று சொல்‌ என்றார்‌" 
(எசே 12:21-25). 


சாலொமோன்‌ 
புஸ்தகத்தை எழுதிய காலத்தில்‌, 
நேசத்தில்‌ முதியோரின்‌ 
ஏராளமாயிருந்தது. சாலொமோன்‌ 
அவற்றையெல்லாம்‌ தொகுத்து இந்தப்‌ 
புஸ்தகத்தில்‌ எழுதிமிருக்கிறார்‌ என்று. 
வேதபண்டிதர்களில்‌ சிலர்‌ சொல்லுகிறார்கள்‌. 
ஆனாலும்‌ இந்தக்‌ கருத்தை ஒரு சிலர்‌ 
மறுக்கிறார்கள்‌. பரிசுத்த 
சாலொமோன்‌ ராஜாவுடைய 
ஏவிய வார்த்தைகள்‌ 
இந்தப்‌ புஸ்தகத்தில்‌ எழுப்பக்‌ 
என்றும்‌ அநேகர்‌ ஈல்லுகிறார்கள்‌. 
நீதிமொழிகள்‌ புஸ்தகத்திலுள்ள வசனங்கள்‌ 
சாலொமோனுடைய சுயகற்பனையல்ல. 
மனுஷருடைய 
இவையெல்லாமே பரிசுத்த ஆவியானவரின்‌ 
வார்த்தைகள்‌. தேவன்‌ தம்முடைய சிந்தையை 


மொழிகள்‌ 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சாலொமோன்‌ ராஜா 
புஸ்தகத்தின்‌ ஆரம்பத்தில்‌ 
பயப்படுதலே. 

நீதி 19) 
இந்தவாக்கியம்‌, 
மனுஷருக்குச்‌ சொன்ன  வாக்கியத்தோடு 
ஒத்திருக்கிறது. “இதோ, ஆண்டவருக்குப்‌ 
பயப்படுவதே ஞானம்‌" (யோபு 28:28) என்று 
யோபுவின்‌ புஸ்தகத்தில்‌ எழுதப்பட்டிருக்கிறது. 


சாலொமோன்‌ இஸ்ரவேல்‌ தேசத்தில்‌ 

மிகவும்‌ பிரசித்திப்‌ பெற்றவர்‌. அவர்‌ 

க்கும்‌ அறிமுகமானவர்‌. 

புஸ்தகத்தை நாம்‌. 

நாம்‌ சாலொமோனுக்கு 

கொடுக்கக்கூடாது. 

“சாலொமோனிலும்‌ பெரியவர்‌ 

இங்கே இருக்கிறார்‌” (மத்‌ 12:42) என்று 

நம்முடைய கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து, 
தம்மைப்பற்றி வெளிப்படுத்தியிருக்கிறார்‌. 

புஸ்தகத்தில்‌ 

பேசவில்லை. 

சாலொமோன்‌ 

பேசுகிறார்‌. 

நீதிமொழிகள்‌ புஸ்தகத்தின்‌ முதல்‌ ஒன்பது 

அதிகாரங்கள்‌, இந்தப்‌ புஸ்தகத்திற்கு ஒரு 

முன்னுரையாக எழுதப்பட்டிருக்கிறது. இதன்‌ 

பின்பு நீதிமொழிகளின்‌ முதலாவது பாகம்‌ 

10-24 ஆகிய அதிகாரங்களிலும்‌, 

இரண்டாவது பாகம்‌ 25-22 ஆகிய 

இ அச நொகுக்கப்பட்டிருக்கிறது 
30-ஆ அதிகாரம்‌ ஆக 

நீதிமொழிகளாகும்‌. 31-ஆவது அதிகாரம்‌ 

லேமுவேலின்‌ நீதிமொழிகளாகும்‌. 


இந்தப்‌ 
“கர்த்தருக்குப்‌ 





ழ்‌ நள 
யாய 
நீதிமொழிகள்‌ - பொருனடக்கம்‌ 


10-ஆவது 
29-ஆவது அதிகாரம்‌ 

ஒவ்வொரு வசனத்திலும்‌ 

ஒவ்வொரு நீதிமொழியும்‌ தனித்தனியாகச்‌ 
'சொல்லப்பட்டிருக்கிறது. அவற்றிற்கு. 
பொதுவான ம 


அதிகாரங்களிலள்ள 
தலைப்பு வாரியாகப்‌ 


தொகுத்துக்‌ கொடுக்கப்பட்டிருக்கிறது. 


1 பின்னைகளின்‌ ஞானமும்‌ 
மதியினமும்‌. பின்னைகன்‌ மூலமாய்‌ 
பெற்றோருக்கு வரும்‌  ஆதுதலும்‌ 
துயரமும்‌ 


108, சாலொமோனின்‌ 

ள்‌ ஞானமுள்ள மகன்‌ 

சந்தோஷப்படுத்துகிறான்‌ ; 

மூடத்தனமுள்ளவனோ தாய்க்குச்‌ 
சஞ்சலமாயிருக்கிறான்‌ 


நீதி. 15:20. ஞானமுள்ள 
தகப்பனைச்‌ சந்தோடிப்படு்தகிறான்‌: 
மதியற்ற மனுஷனோ தன்‌ தாயை 
அலட்சியம்பண்ணுகிறான்‌ 


நீதி 17:21. மூடபுத்திரனைப்‌ 
தனக்குச்‌ சஞ்சலமுண்டாக 
பெறுகிறான்‌; மதியீனனுடைய 
மகிழ்ச்சியில்லை. 


நீதி 17:25. மூடபுத்திரன்‌ தன்‌ பிதாவுக்குச்‌ 
சலிப்பும்‌, தன்னைப்‌ பெற்றவர்களுக்குக்‌ 
குசப்புமானவன்‌. 


நீதி 1973. 

தகப்பனுக்கு மிகுந்த துக்கம்‌; 

சண்டைகள்‌ ஓயாத ஒழுக்கு. 
19: :26. 


பெறுகிறவன்‌ 
அவனைப்‌ 


தகப்பனுக்கு 


மூடனாகிய மகன்‌ தன்‌ 
மனைவியின்‌ 


தகப்பனைக்‌. 
தாயைத்‌ 

இலச்சையையும்‌. 

அவமானத்தையும்‌ உண்டாக்குகிற மகன்‌. 


நீதிமொழிகள்‌ - பொருனடக்கம்‌ 


QOODNENS 
PUBLISHERS 


நீதி 23:15. என்‌ மகனே, 
ஞானமுள்ளதாயிருந்தால்‌, 
இருதயம்‌ மகிழும்‌. 


நீதி 2376. 
செம்மையானவைகளைப்‌. 
உள்ளிந்திரியங்கள்‌ மகிழும்‌. 

நீதி 23:24. நீதிமானுடைய தகப்பன்‌ மிகவும்‌ 
களிகூருவான்‌: ஞானமுள்ள பிள்ளையைப்‌ 
பெற்றவன்‌ அவனால்‌ மகிழுவான்‌. 


உன்‌ இருதயம்‌ 
என்னிலே என்‌ 


உன்‌ உதடுகள்‌ 
பேசினால்‌, என்‌ 


நீதி 23:25. உன்‌ தகப்பனும்‌ உன்‌ தாயும்‌ 
சந்தோஷப்படுவார்கள்‌; உன்னைப்‌ பெற்றவள்‌ 
மகிழுவாள்‌. 


நீதி 2721. என்‌ மகனே, என்னை 
நிந்திக்கிறவனுக்கு. நான்‌ உத்தரவு 
கொடுக்கத்தக்கதாக, நீ ஞானவானாகி, என்‌ 
இருதயத்தைச்‌ சந்தோஷப்படுத்து. 

29:3. ஞான, யிரியப்படுகிறவன்‌ 
தத்‌! இபன பழய னிதன்‌, 
வேசிகளோடே தொந்திப்பனவனோ 
ஆஸ்தியை அழிக்கிறான்‌. 


2. இந்தப்‌ பிரபஞ்சத்தின்‌ மூலமாய்‌ 
வருகிற சந்தோஷம்‌. மெய்யான 
சந்தோஷமல்ல. ஆவிக்குரிய 
சந்தோஷமே மெய்யான சந்தோஷம்‌. 


நீதி 10:2. அறியாயத்தின்‌ திரவியங்கள்‌ 
ஒன்றுக்கும்‌ உதவாது: நீதியோ 
மரணத்துக்குத்‌ தப்புவிக்கும்‌. 


நீதி 102. கர்த்தர்‌ நீதிமான்‌ களப்‌ பசியினால்‌ 
வருந்தவிட। துன்மார்க்கருடைய 
ரை அகற்றிவிடுகிறார்‌, 


நீதி 1:4. கோபாக்கினை நாளில்‌ ஐசுவரியம்‌ 
உதவாது: நீதியோ மரணத்துக்குத்‌ 
தப்புவிக்கும்‌. 

நீதி 15:46 
அதிகப்பொருளிலும்‌, 
பயத்தோடு கூடிய 
உத்தமம்‌. 


சஞ்க்தோடு அறம்‌ 
கர்த்தரைப்‌ பற்றும்‌ 
கொஞ்சப்பொருளே 





i FTE 
TT 


நீதி 1527 பகையோடிருக்கும்‌ 
கொழுத்த எருதின்‌ கறியைப்பார்க்கிலும்‌, 
சிநேகத்தோடிருக்கும்‌ இலைக்கறியே நல்லது. 


நீதி 168, அநியாயமாய்‌ வந்த அதிக 
வருமானத்திலும்‌, நியாயமாய்‌ வந்த கொஞ்ச 
வருமானமே உத்தமம்‌. 


நீதி 166. பொன்னைச்‌ சம்பாதிப்பதிலும்‌ 
ஞானத்தைச்‌ சம்பாதிப்பது எவ்வளவு உத்தமம்‌! 
வெள்ளியைச்‌ சம்பாதிப்பதிலும்‌ புத்தியைச்‌ 


சம்பாதிப்பது எவ்வளவு மேன்மை! 


நீதி 171. சண்டையோடுகூடிய வீடுநிறைந்த 
கொழுமையான பதார்த்தங்களைப்பார்க்கிலும்‌, 
அமரிக்கையோடே சாப்பிடும்‌ வெறும்‌. 
துணிக்கையே நலம்‌. 


நீதி 191, மாறுபாடான உதடுகளுள்ள. 
மூடளைப்பார்க்கிலும்‌, உத்தமனாய்‌ நடக்கிற 
தரித்திரனே வாசி. 


நீதி 28%. இருவழிகளில்‌ நடக்கிற 

(வரக்காரன்‌ ஐசுவரியவானாயிருந்தாலும்‌, 
நேர்மையாய்‌ நடக்கிற தரித்திரன்‌ அவனிலும்‌ 
வாசி. 


ஐசுவரியவான்‌ தன்‌ பார்வைக்கு 
புத்தியுள்ள தரித்திரனோ 
அவனைப்‌ பரிசோதிக்கிறான்‌. 


3. சோம்பல்தனமும்‌ சுறுசுறுப்பும்‌ 


நீதி 10:4 சோம்பற்கையால்‌ 

செய்கிறவன்‌ ஏழையாவான்‌:: 
சுறுசுறுப்புள்ளவன்‌ கையோ செல்வத்தை 
உண்டாக்கும்‌. 


நீதி 10:26. பற்களுக்குக்‌. காணும்‌ 
கண்களுக்குப்‌ புகையும்‌ எப்படியிருக்கிறதே! 
அப்படியே சோம்பேறியும்‌ ண்கள்‌ 
அனுப்புகிறவர்களுக்கு இருக்கிறான்‌. 


நீதி 1241. தன்‌ நிலத்தைப்‌ பயிரிடுகிறவன்‌ 
ஆகாரத்தினால்‌ திருப்‌ வான்‌; 


வீணரைப்பின்பற்றுகிறவனோ மதியற்றவன்‌. 


நீதி 12:24. ஜாக்கிரதையுள்ளவர்களுடைய 
கை 


சோம்பேறியோ 


நீதிமொழிகள்‌ - பொருளடக்கம்‌ 


QOODNENS 
PUBLISHERS 


நீதி 12:27. சோம்பேறி தான்‌ வேட்டையாடிப்‌ 
த்ததைச்‌ 


ஜாக்கிரதையுள்ளவனுடைய 
அருமையானது. 


நீதி 154... சோம்பேறியுடைய 
விரும்பியும்‌... ஒன்றும்‌ 
ஜாக்கிரதையுள்ளவர்களுடைய ஆத்துமாவோ 
புஷ்டியாகும்‌. 

13:23. ஏ ன்‌ வயல்‌. ரான 
கணத்தை... விலக்கும்‌. நவ்‌ 
'கிடையாமல்‌ கெட்டுப்போகிறவர்களும்‌ உண்டு, 


நீதி 1519. சோம்பேறியின்‌ வழி முள்லேலிக்குச்‌ 
சமானம்‌: நீதிமானுடைய வழியோ ராஜபாதை. 


நீதி 16:26. பிரயாசப்படுகிறவன்‌ தனக்காகவே 
பிரயாசப்படுகிறான்‌: அவன்‌ வாய்‌ அதை 
அவனிடத்தில்‌ வருந்திக்‌ கேட்கும்‌. 

நீதி 189 
அசதியாயிருப்பவன்‌ 
சகோதரன்‌. 


நீதி 19:15, சோம்பல்‌ தூங்கிவிழப்பண்ணும்‌; 

அசதியானவன்‌ பட்டினியாயிருப்பான்‌. 

நீதி 19:24, சோம்பேறி தன்‌ கையைக்‌ 

குலத்திலே வைத்து, அதைத்‌ திரும்பத்‌ தன்‌ 

வாயண்டைக்கு எடுக்காமலிருக்கிறான்‌. 
சோம்பேறி குளிருகிறதென்று 
2. அறுப்பிலே பிச்சைகேட்டாலும்‌ 

அவனுக்கு ஒன்றுங்கிடையாது. 

நீதி 203. தூக்கத்தை விரும்பாதே, 

விரும்பினால்‌ தரித்திரனாவாய்‌; 


கண்விழித்திரு, அப்பொழுது ஆகாரத்தினால்‌ 
திருப்தியாவாய்‌. 


நீதி 21:5. 
நினைவுகள்‌ 
பதறுகிறவனுடைய 
தரித்திரத்துக்கும்‌ ஏதுவாகும்‌. 

நீதி 21: சோம்பேறியின்‌ 
வேலைசெய்யச்‌ சம்மதியாததினால்‌, 
ஆசை அவனைக்‌ கொல்லும்‌. 


வேலையில்‌ 
அழிம்பனுக்குச்‌ 


தன்‌ 


ஜாக்கிரதையுள்ளவனுடைய 
செல்வத்துக்கும்‌, 
நினைவுகள்‌ 


கைகள்‌ 
அவன்‌ 


21:26. அவன்‌ நாள்தோறும்‌ 
ன்‌ இச்சிக்கிறான்‌: நீதிமானோ 


பிசினித்தனமில்லாமல்‌ கொடுப்பான்‌. 





ழ்‌ நவள 
யாய 


நீதி 223. வெளியிலே சிங்கம்‌, வீதியிலே. 
கொலையுண்பேன்‌ என்று சோம்பேறி 
சொல்லுவான்‌. 


நீதி 22:22 தன்‌ வேலையில்‌ 
ஜாக்கிரதையாயிருக்கிறவனை நீ கண்டால்‌, 
அவன்‌ நீசருக்கு முன்பாக நில்லாமல்‌, 
ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான்‌. 


நீதி 24:30. சோம்பேறியின்‌ வயலையும்‌, 
மதியீனனுடைய திராட்சத்தோட்டத்தையும்‌ 
குடந்துபோனேன்‌. 


நீதி 24:31. இதோ, அதெல்லாம்‌ 
முள்ளுக்காடாயிருந்தது: நிலத்தின்‌ முகத்தைக்‌ 
காஞ்சொறி மூடினது. அதின்‌ கற்சுவர்‌ 
இடிந்து கிடந்தது. 


நீதி 24:32 
சிந்தனைபண்ணினேன்‌:: 
புத்தியடைந்தேன்‌. 

24:33, இன்னுங்கொஞ்சம்‌ உறங்கட்டும்‌, 
இன்றுங்கொலும்‌ட... கரமுக்கிககொண்டு 
நித்திரை செய்யட்டும்‌ என்பாயோ? 


நீதி 2434. உள்‌ தரித்திரம்‌ 
வழிப்போக்கனைப்‌ போலும்‌ உன்‌ வறுமை 
ஆயுதமணிந்தவனைப்போலும்‌ வரும்‌. 


2613 லே சிங்கம்‌ 
ந றிமிலே கம்‌ கதம்‌ ற்‌ 
சோம்பேறி சொல்லுவான்‌. 


நீ 2614. க; கீல்முளையில்‌ 
கோல, சோம்பேறியும்‌ படுக்கையில்‌ 
ஆடிக்கொண்டிருக்கிறான்‌. 


நீதி 2645, சோம்பேறி தன்‌ கையைக்‌ 
குலத்திலே வைத்து அதைத்‌ தன்‌ வாய்க்குத்‌ 
திரும்ப எடுக்க வருத்தப்படுகிறான்‌. 


நீதி 2646. புத்தியுள்ள மறுஉத்தரவு 
சொல்லத்தகும்‌ ஏழுபேரைப்பார்க்கிலும்‌ 
சோம்பேறி தன்‌ பார்வைக்கு அதிக 
ஞானமுள்ளவன்‌. 


கண்டு 
நோக்கிப்‌ 


அதைக்‌. 
அதை 


க.நீதிமானின்‌ சந்தோஷமும்‌ 
துன்மார்க்கனின்‌ துயரமும்‌ 


நீதி 10:6. நீதிமானுடைய சிரசின்மேல்‌ 
ஆசிர்வாதங்கள்‌ தங்கும்‌: கொடுமையோ 
துன்மார்க்கனுடைய வாயை அடைக்கும்‌. 


நீதிமொழிகள்‌ - பொருளடக்கம்‌ 


QOODNENS 
PUBLISHERS 


நீதி 102. 
பத்திரமாய்‌ 
வழிகளில்‌ 
கண்டுபிடிக்கப்படுவான்‌. 

நீதி 1016. நீதிமானுடைய பிரயாசம்‌ 
ஜீவனையும்‌, துன்மார்க்கனுடைய 
விளைவோபாவத்தையும்‌ பிறப்பிக்கும்‌. 


உத்தமமாய்‌ 
நடக்கிறான்‌; 


நடக்கிறவன்‌. 
கோணலான 
நடக்கிறவனோ 


நீதி 10:24. துன்மார்க்கன்‌ பயப்படும்‌ காரியம்‌ 
அவனுக்கு வந்து நேரிடும்‌; நீதிமான்‌ 
விரும்புகிற காரியம்‌ அவனுக்குக்‌ 
கொடுக்கப்படும்‌. 


:25. சுழல்காற்று கடந்துபோவதுபோல்‌ 
அன்பக்கள்‌ கடத்தமாவான்‌ன! நமா 
நித்திய அஸ்திபாரமுள்ளவன்‌. 
நீதி 10:27. 
ஆயுசுநாட்களைப்‌ 
துன்மார்க்கருடைய 
குறுகிப்போம்‌. 


நீதி 10:28, 
மகிழ்ச்சியாகும்‌; 
அபட்சையோ அழியும்‌. 


கர்த்தருக்குப்‌ பயப்படுதல்‌ 


நீதிமான்களின்‌ நம்பிக்கை 
துன்மார்க்கருடைய 


நீதி 10:29. கர்த்தரின்‌ வழி உத்தமர்களுக்கு 
அரண்‌, அக்கிரமக்காரருக்கோ கலக்கம்‌. 


தக்கபடி ன்‌ சன்னரக்க்‌ பமல்‌ 
வசிப்பதில்லை. 


நீதி 1:3. செம்மையானவர்களுடைய உத்தமம்‌ 
அவர்களை நடத்தும்‌: துரோகிகளின்‌ 
மாறுபாடோ அவர்களைப்‌ பாழாக்கும்‌. 


நீதி 11:5. உத்தமனுடைய நீதி அவன்‌ 
வழியைச்‌ செம்மைப்படுத்தும்‌, துன்மார்க்கனோ 


தன்‌ துன்மார்க்கத்தினால்‌ விழுவான்‌. 


நீதி 16. செம்மையானவர்களுடைய நீதி 
அவர்களைத்‌ தப்புவிக்கும்‌: துரோகிகளோ 
தங்கள்‌ தீவினையிலே பிடிபடுவார்கள்‌. 

நீதி 1:7. துன்மார்க்கன்‌ மரிக்கும்போ, 
அவன்‌ நம்பிக்கை அழியும்‌; அக்கிரமக்காரரின்‌ 
அபேட்சை கெட்டுப்போம்‌. 

நீதி 1:8. நீதிமான்‌ இக்கட்டினின்று 
விடுவிக்கப்படுவான்‌: அவன்‌ இருந்த 
இடத்திலே துன்மார்க்கன்‌ வருவான்‌. 





i THE 
TT 


நீதி 1118. துன்மார்க்கன்‌ விருதாவேலையைச்‌ 
செய்கிறான்‌; நீதியை விதைக்கிறவனோ 
மெய்ப்பலனைப்‌ பெறுவான்‌. 


நீதி 1119. நீதி ஜீவனுக்கு ஏதுவாகிறதுபோல்‌, 
தீமையைப்‌ பின்தொடருகிறவன்‌ மரணத்துக்கு 
ஏதுவாகிறான்‌. 

நீதி 11:20. 

இருதயமுடையவர்கள்‌ 

அருவருப்பானவர்கள்‌: 

மார்க்கத்தாரோ அவருக்குப்‌ பிரியமானவர்கள்‌. 
நீதி 11:21. கையோடே கைகோத்தாலும்‌, 
துஷ்டன்‌ தண்டனைக்குத்‌ தப்பான்‌; 
நீதிமான்களுடைய சந்ததியோ 
விடுவிக்கப்படும்‌. 


113] நீதிமானுக்கு பூமியில்‌ 
தப்பத்‌ க்கம்‌ த்க்‌ 
பாலிக்கும்‌ எத்தனை அதிகம்‌. 


நீதி 12:2. நல்லவன்‌ கர்த்தரிடத்தில்‌ தயை 
பெறுவான்‌ ; துர்ச்சிந்தனைகளுள்ள 
மனுஷனை அவர்‌ ஆக்கினைக்குட்படுத்துவார்‌ 
நீதி 12:3. துன்மார்க்கத்தினால்‌ (ஷன்‌ 
நட்பான (தனக்கு கேரா 
அசையாது. 

நீதி 12:7. துன்மார்க்கர்‌ கவிழ்க்கப்பட்டு 
இறிந்தபோவார்கள்‌: நீதிமான்‌ களுகைய வீடோ 
நிலைநிற்கும்‌. 

நீ! 12:13. மார்க்க 

நதடுகளின்‌ துரோகமே கண்ணி, நினோ 
நெருக்கத்தினின்று நீங்குவான்‌. 


நீதி 12:14. அவனவன்‌ தன்‌ தன்‌ வாயின்‌ 
பலனால்‌  திருப்தியடைவான்‌: அவனவன்‌ 
கைகிரியையின்‌ பலனுக்குத்தக்கதாக 
அவனவனுக்குக்‌ கிடைக்கும்‌. 

நீதி 12:21. நீதிமானுக்கு ஒரு கேடும்‌ வராது; 
துன்மார்க்கரோ. தீமையினால்‌. 
நிறையப்படுவார்கள்‌. 

நீதி 12:26. நீதிமான்‌ தன்‌ 
அயலானைப்பார்க்கிலும்‌ மேன்மையுள்ளவன்‌; 
துன்மார்க்கருடைய வழியோ அவர்களை 
மோசப்படுத்தும்‌. 

நீதி 12:28. நீதியின்‌ பாதையில்‌ ஜீவன்‌ 
உண்டு; அந்தப்‌ பாதையில்‌ மரணம்‌ இல்லை. 


நீதி 136. நீதி உத்‌ 

தற்காக்கும்‌; துன்மார்க்கமோ 

கவிழ்த்துப்போடும்‌. 
நீதிமான்களின்‌ வெளிச்சம்‌ 
;: துன்மார்க்கரின்‌ தீபமோ 


உத்தமமார்க்கத்தானைத்‌ 
பாவியைக்‌ 


ஞானவான்களுடைய போதகம்‌ 
ஊற்று; அதினால்‌ 

மரணக்கண்ணிகளுக்குத்‌ தப்பலாம்‌. 

நீதி 1315. நற்பத்தி தயையை உண்டாக்கும்‌: 

துரோகிகளுடைய வழியோ கரடுமுரடானது. 


நீதி 13:21. பாவிகளைத்‌ தீவினை தொடரும்‌; 
நீதிமான்களுக்கோ நன்மை பலனாக வரும்‌. 


நீதி 13:22. நல்லவன்‌ தன்‌ பிள்ளைகளின்‌ 
பிள்ளைகளுக்குச்‌ சுதந்திரம்‌ வைத்துப்‌ 
போகிறான்‌; பாலியின்‌ ஆஸ்தியோ 
நீதிமானுக்காகச்‌ சேர்த்துவைக்கப்படும்‌. 

5. நீதிமான்‌ தனக்குத்‌ திருப்தியாகப்‌ 


துன்மார்க்கருடைய  வயிறோ 


நீதி 1481. துன்மார்க்கனுடைய வீடு அழியும்‌: 
செம்மையானவனுடைய கூடாரமோ செழிக்கும்‌. 


நீதி 14444. பின்வாங்கும்‌ இருதயமுள்ளவன்‌ 
தன்‌ வழிகளிலேயும்‌, நல்ல மனுஜனோ 
தன்னிலே தானும்‌ திருப்தியடைவான்‌. 


நீதி 1419. தீயோர்‌ நல்லோருக்கு முன்பாகவும்‌, 


துன்மார்க்கர்‌ நீதிம 
வாசற்படிகளிலும்‌ குனிவதுண்டு. 
நீதி 14:32. துன்மார்க்கன்‌ தன்‌ தீமையிலே 
வாரிக்கொள்ளப்படுவான்‌; நீதிமானோ தன்‌ 
மரணத்திலே நம்பிக்கையுள்ளவன்‌. 


நீதி 156,  நீதிமானுடைய வீட்டில்‌ 
அதிகபொக்கிஷமுண்டு: துன்மார்க்கனுடைய 

வருமானத்திலோ துன்பழுண்டு. 
துன்மார்க்கருடைய பலி 
அருவருப்பானது; 


ான்களுடைய 


பிரியம்‌. 

நீதி 159.  துன்மார்க்கனுடைய 
கர்த்தருக்கு அருவருப்பானது; 
பின்பற்றுகிறவனையோ அவர்‌ நேசிக்கிறார்‌. 





ழ்‌ நள 
யாய 


நீதி 15:24. கீழான பாதாளத்தை விட்டு 
விலகும்படி, விலேகிக்கு ஜீவவழியானது. 
உன்னதத்தை நோக்கும்‌ வழியாம்‌. 


நீதி 15:26. துன்மார்க்கருடைய நினைவுகள்‌ 
கர்த்தருக்கு அருவருப்பானவைகள்‌;; 
சுத்தவான்‌௧ளுடைய வார்த்தைகளோ 
இன்பமானவைகள்‌. 


நீதி 15:29. துன்மார்க்கருக்குக்‌ 
தூரமாயிருக்கிறார்‌:: நீதிமா। 
ஜெபத்தையோ கேட்கிறார்‌. 


நீதி 20:7. நீதிமான்‌ தன்‌ உத்தமத்திலே 
நடக்கிறான்‌; அவனுக்குப்பிறகு அவன்‌ 
பிள்ளைகளும்‌ பாக்கியவான்களாயிருப்பார்கள்‌. 


நீத 202. நீதயர்‌ தன்பர்க்ககுடைய 
வீட்டைக்‌ குவனித்துப்பார்க்கிறார்‌: 
துன்மார்க்கரைத்‌  தீங்கில்‌ கவிழ்த்துப்‌ 
போடுவார்‌. 


நீதி 2145. 
சந்தோஷமும்‌, 
அழிவுமாம்‌. 


நீதி 2116. விவேகத்தின்‌ 
தப்பி நடக்கிற மனுஷன்‌ 
கூட்டத்தில்‌ தாபரிப்பான்‌. 


நீதி 2148.  நீதிமானுக்குப்‌ பதிலாகத்‌ 
துன்மார்க்கனும்‌, 'ம்மையானவனுக்குப்‌ 
பதிலாக துரோசியும்‌ மீட்கும்பொருளாவார்கள்‌. 


நீதி 2124. நீதியையும்‌ தமையையும்‌ 
பின்பற்றுகிறவன்‌ ஜீவனையும்‌ நீதியையும்‌ 
மகிமையையும்‌ கண்டடைவான்‌. 


நீதி 2212. கர்த்தருடைய கண்கள்‌ 
ஞானத்தைக்‌ காக்கும்‌: துரோகிகளின்‌ 
வார்த்தைகளையோ அவர்‌ 
தாறுமாறாக்குகிறார்‌. 


நீதி 28:10. உத்தமர்களை மோசப்படுத்தி, 
பொல்லாத வழியிலே நடத்துகிறவன்‌ தான்‌ 
வெட்டின குழியில்‌ தானே விழுவான்‌: 
உத்தமர்களோ நன்மையைச்‌ சுதந்தரிப்பார்கள்‌. 


கர்த்தர்‌ 
'ன்களின்‌ 


நியாயந்தீர்ப்பது நீதிமானுக்குச்‌ 


அக்கிரமக்காரருக்கோ 


வாகன்‌ 


நடக்கிறவன்‌ 
மாறுபாடான 


உத்தமனாய்‌ 


நீதிமொழிகள்‌ - பொருனடக்கம்‌ 


QODNENS 
PUBLISHERS 


நீதி 29:6. துஷ்டனுடைய துரோகத்திலே 
கண்ணியிருக்கிறது: நீதிமானோ பாடி 
மகிழுகிறான்‌. 


5. மதிப்பும்‌ அவமதிப்பும்‌ 


. நீதிமானுடைய பேர்‌ புகழ்பெற்று 
துன்மார்க்கனுடைய 


நீதி 10:7. 
விளங்‌ 


நீதி 12:8. 


கட்டளைகளை 


இருதயத்தில்‌ ஞானமுள்ளவன்‌ 
ஏற்றுக்கொள்ளுகிறான்‌; 


அலப்புகிற மூடனோ விழுவான்‌. 


நீதி 129 
பத்திரமாய்‌ 
வழிகளில்‌: 


உத்தமமாய்‌ 
நடக்கிறான்‌; 


நடக்கிறவன்‌ 
கோணலான 
நடக்கிறவனோ 
கண்டுபிடிக்கப்படுவான்‌. 

நீதி 18:3. துன்மார்க்கன்‌ வர அவமானம்‌ 
வரும்‌: அவமான த்தோடே நிந்தையும்‌ வரும்‌. 
நீதி 264. உஷ்ணகாலத்திலே உறைந்த 
பனியும்‌, அறுப்புக்காலத்திலே மழையும்‌ 
தகாதது போல, மூடனுக்கு மகிமை தகாது. 
நீதி 27:21. வெள்ளிக்குக்‌ 
பொன்னுக்குப்‌ படமும்‌ 
மனுஷனுக்கு அவனுக்கு 
புகழ்ச்சியே சோதனை. 


குகையும்‌, 
தனை; 
உண்டாகும்‌ 


நீதி 2544. கொடுப்பேன்‌ என்று சொல்லியும்‌ 
கொடாமலிருக்கிற வஞ்சகன்‌ மழையில்லாத 
மேகங்களுக்கும்‌ காற்றுக்கும்‌ சரி. 

நீதி 25:27. தேனை மிகுதியாய்‌ உண்பது 
நல்லதல்ல, தற்புகழை நாடுவதும்‌ புகழல்ல. 


நீதி 27:2. உன்‌ வாய்‌ அல்ல, புறத்தியானே 
உன்னைப்‌ புகழட்டும்‌; உன்‌ உதடு அல்ல, 
அந்நியனே உன்னைப்‌ புகழட்டும்‌. 


6. கீழ்ப்படி.தலும்‌ 
கீழ்ப்படியாமமையும்‌ 


நீதி 10:8. இருதயத்தில்‌ ஞானமுள்ளவன்‌ 
கட்டளைகளை ஏற்றுக்கொள்ளுகிறான்‌:: 
அலப்புகிற மூடனோ விழுவான்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


நீதி 1047 த்‌ 
காத்துக்கொள்ளுகிறவன்‌' ஜீவவழியில்‌ 
இருக்கிறான்‌: தண்டனையை 
'வெறுக்கிறவனோ மோசம்போகிறான்‌. 


நீதி 121. புத்திமத்திகளை விரும்புகிறவன்‌ 
அறிவை விரும்புகிறான்‌; 
கொள்ளுதலை. வெ; 
மிருககுணமுள்ளவன்‌. 


நீதி 12:15. 
பார்வைக்குச்‌ 
ஆலோசனைக்குச்‌ 
ஞானமுள்ளவன்‌. 


புத்திமதிகளைக்‌ 


மதிமீனனுடைய வழி அவள்‌ 
செம்மையாயிருக்கும்‌: 
செவிகொடுக்கிறவனோ 


2: பரியாசக்காரனோ 
கத்திக்க செவிகொடான்‌. 


நீதி 1313. திருவசனத்தை அவமதிக்கிறவன்‌ 
நாசமடைவான்‌;: கற்பனைக்குப்‌ 
பயப்படுகிறவனோ பலனடைவான்‌. 


நீதி 13:18, புத்திமதிகளைத்‌ தள்ளுகிறவன்‌ 
தரித்திரத்தையும்‌ இலச்சையையும்‌ அடைவான்‌; 
குடிந்துகொள்ளுதலைக்‌ கவனித்து. 


நடக்கிறவனோ கனமடைவான்‌. 


நீதி 15:5. மூடன்‌ தன்‌ தகப்பன்‌ புத்தியை 
அலட்சியம்‌ பண்ணுகிறான்‌: கடிந்து 
கொள்ளுதலைக்‌ கவனித்து நடக்கிறவனோ 
விவேகி. 


நீதி 15:10. பான்‌ விட்டு விலகுகிறவனுக்குப்‌ 
புத்திமதி 


விசனமாயிருக்கும்‌:: கடிந்து 
கொள்ளுதலை வெறுக்கிறவன்‌ சாவான்‌. 


நீதி 1542. பரியாசக்காரன்‌ 
குடிந்துகொள்ளுகிறவனை 
ஞானவான்களிடத்தில்‌ போகவுமாட்டான்‌. 


நீதி, 15:31. 'வனுக்கேதுவான 
குடிந்துகொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளும்‌ காது. 
ஞானிகளிடத்தே தங்கும்‌. 

நீதி 15:32 புத்திமதியைத்‌ தள்ளிவிடுகிறவன்‌ 
தன்‌ ஆத்துமாவை வெறுக்கிறான்‌; 
கடிந்துகொள்ளுதலைக்‌ கேட்கிறவனோ 
ஞானமடைவான்‌. 


நீதிமொழிகள்‌ - பொருளடக்கம்‌ 


QOODNENS 
PUBLISHERS 


நீதி 1946 கட்டளையைக்‌ 
காத்துக்கொள்ளுகிறவன்‌ தன்‌ ஆத்துமாவைக்‌ 
காக்கிறான்‌: தன்‌ வழிகளை அவமதிக்கிறவன்‌ 
சாவான்‌. 
நீதி 28-4. வேதப்பிரமாணத்தை விட்டு 
விலகுகிறவர்கள்‌ துன்மார்க்கரைப்‌ 
புகழுகிறார்கள்‌; வேதப்பிரமாணத்தைக்‌ 
கைக்கொள்ளுகிறவர்களோ அவர்களோடே 
போராடுகிறார்கள்‌. 


நீதி 28:7. 
கைக்கொள்ளுகிறவன்‌ 
புத்திரன்‌; 
தோழனாயிருக்கிறவனோ 
அவமானப்படுத்துகிறான்‌. 
நீதி 289. வேதத்தைக்‌ கேளாதபடி தன்‌ 


செவியை விலக்குகிறவனுடைய ஜெபமும்‌ 
அருவருப்பானது. 


வேதப்பிரமாணத்தைக்‌ 
விவேகமுள்ள 
போஜனப்பிரியருக்குத்‌ 
தன்‌ தகப்பனை 


7. பிரயோஜனமும்‌ 
பிரயோஜமின்மையும்‌ 


நீதி 10:10. கண்சாடை காட்டுகிறவன்‌ நோவு 
உண்டாக்குகிறான்‌; அலப்புகிற மூடன்‌ 
விழுவான்‌. 


நீதி 102 
யாட்‌ 
உண்டு. 


'தீவினைசெய்வ; 


பத்தினறுங்கோ ஞானம்‌ 


ஞானம்‌. 


நீதி 11:9. மாயக்காரன்‌ தனக்‌ த்தவனை 
தன்னால்‌ கெடுக்கிறான்‌: re 
அறிவினால்‌ தப்புகிறான்‌. 


நீதி 90. நீதிமான்கள்‌ நன்றாயிருந்தால்‌ 
பட்டணம்‌ களிகூரும்‌; துன்மார்க்கர்‌ அழிந்தால்‌ 
கெம்பீரம்‌ உண்டாகும்‌. 

நீதி 11 செம்மையானவர்களுடைய 
ஆசீர்வாதத்தினால்‌ பட்டணம்‌ 
நிலைபெற்றோங்கும்‌: துன்மார்க்கருடைய 
வாயினால்‌ அது இடிந்துவிழும்‌. 

நீதி 7:23. நீதிமான்களுடைய ஆசை 
நன்மையே; துன்மார்க்கருடைய நம்பிக்கையோ 
கோபக்கினையாய்‌ முடியும்‌. 





i= FTE 
TT 


நீதி 12:5. நீதிமான்களுடைய நினைவுகள்‌ 
நியாயமானலைகள்‌ ; துன்மார்க்கருடைய 
ஆலோசனைகளோ சூதானவைகள்‌. 


நீதி 12%, துன்மார்க்கரின்‌ வார்த்தைகள்‌ 
இரத்தஞ்சிந்தப்‌. பதி்‌ றியது: 
உத்தமர்களுடைய வாயோ அவர்களைத்‌ 
தப்புவிக்கும்‌. 

1212, துன்மார்க்கன்‌ துஷ்டருடைய 
றான்‌; நீதிமானுடைய வேர்‌ 


பட்டயக்குத்துகள்போல்‌ 
உண்டு: 
ஞானமுள்ளவர்களுடைய நாவோ ஒளஷதம்‌. 


12:20 ப்‌ பிணைக்கிறவர்களின்‌ 
தயத்தில்‌ இருக்கிறது கபடம்‌: சமாதானம்‌ 

பண்ணுகிற ஆலோசனைக்காரருக்கு உள்ளது 

சந்தோஷம்‌. 

நீதி 13:2. மனுஷன்‌ தன்‌ வாயின்‌ பலனால்‌ 

நன்மையைப்‌  புசிப்பா துரோகிகளின்‌ 

ஆத்துமாவோ கொடுமையைப்‌ புசிக்கும்‌. 


நீதி 14:22, தீமையை யோசிக்கிறவர்கள்‌ 
தவறுகிறார்களல்லவோ? நன்மையை 
யோசிக்கிறவர்களுக்கோ கிருபையும்‌ 
சத்தியமுமுண்டு. 

நீதி 16:29. கொடுமையானவன்‌ தன்‌ 
அயலானுக்கு நயங்காட்டி, அவனை 
நலமல்லாத வழியிலே நடக்கப்பண்ணுகிறான்‌. 


துஷ்டன்‌ கலகத்தையே 
குரூரதூதன்‌ அவனுக்கு 
விரோதமாக அனுப்பப்படுவான்‌. 


நீதி 2140. துள்மார்க்னுடைய மனம்‌ 
பொல்லாப்பைச்‌ செய்ய விரும்பும்‌; அவன்‌ 
கண்களில்‌. அவன்‌ அயலானுக்கு 
இரக்கங்கிடையாது. 


நீதிமொழிகள்‌ - பொருளடக்கம்‌ 


QOODNENS 
PUBLISHERS 


நீதி 2438. 
உபாயஞ்செய்கிறவன்‌. 
என்னப்படுவான்‌. 


நீதி 26:23. நேச அனலைக்‌ காண்பிக்கிற 
உதடுகளோடு கூடிய தீயநெஞ்சம்‌ வெள்ளிப்‌ 
பூச்சு பூசிய ஒட்டைப்போலிருக்கும்‌. 


நீதி 26:27. படுகுழியை வெட்டுகிறவன்‌ 
தானே அதில்‌ விழுவான்‌; கல்லைப்‌ 
புரட்டுகிறவன்‌ மேல்‌ அந்தக்‌ கல்‌ திரும்ப 
விழும்‌. 


தீலினைசெய்ய 
துஷ்டன்‌ 


8. ஞானமுள்ள ௪ம்பாஷணையும்‌ 
மதியீனமான சம்பாஷணையும்‌ 


நீதி 1041, நீதிமானுடைய வாய்‌ ஜீவணற்று: 
கொட £ துன்மார்க்கனுடைய வாமை 
அடைக்கும்‌. 


நீதி 1042. பகை விரோதங்களை எழுப்பும்‌: 
அன்போ சகல பாவங்களையும்‌ மூடும்‌. 


நீதி 1014. ஞானவான்கள்‌ அறிவைச்‌ சேர்த்து 
வைக்கிறார்கள்‌: மூடனுடைய வாய்க்குக்‌ கேடு 
சமீபித்திருக்கிறது. 


நீதி 10:20. நீதிமானுடைய நாவு சுத்தவெள்ளி: 
துன்மார்க்கனுடைய மனம்‌ அற்பவிலையும்‌ 
பெறாது. 


நீதி 10:௮1. நீதிமானுடைய 
அநேகரைப்‌ போலிக்கும்‌; 
மதிமீனத்தினால்‌ மாளுவார்கள்‌. 


நீதி 10:31. நீதிமானுடைய வாய்‌ ஞானத்தை 
வெளிப்படுத்தும்‌: மாறுபாடுள்ள  நாவோ 
அறுப்புண்டுபோம்‌. 


நீதி 10:32. நீதிமான்களுடைய உதடுகள்‌ 
பிரியமானலைகளைப்‌ பேச அறியும்‌; 


துன்மார்க்கருடைய வாயோ மாறுபாடுள்ளது. 


நீதி 11:30. நீதிமானுடைய பலன்‌ ஜீவலிருட்சம்‌; 
ஆத்துமாக்களை 'ஆதாயப்படுத்திக்‌ 
கொள்ளுகிறவன்‌ ஞானமுள்ளவன்‌. 


நீதி 14:3. மூடன்‌ வாயிலே அவன்‌ 
அகந்தைக்கேற்ற மிலாறுண்டு; 
ஞானவான்களின்‌ உதடுகளோ அவர்களைக்‌ 
காப்பாற்றும்‌. 


உநடுகள்‌ 
மூடரோ 





i THE 
TT 


நீதி 15:2. ஞானிகளின்‌ நாவு அறிவை 
உபயோகப்படுத்தும்‌: மூடரின்‌ வாயோ 
புத்தியீனத்தைக்‌ கக்கும்‌. 


நீதி 15:4. ஆரோக்கியமுள்ள நாவு 
ஜீவவிருட்சம்‌: நாவின்‌ மாறுபாடோ ஆலிமை 
நொறுக்கும்‌. 


நீதி 1597. ஞானிகளின்‌ உதடுகள்‌ அறிவை. 
இறைக்கும்‌: மூடரின்‌ இருதயமோ அப்படியல்ல. 
நீதி 15:23, க்குத்‌ 
வாங்பொழிலினால்‌. எமர்‌ பவண்டாம்‌ 
ஏற்றகாலத்தில்‌ சொன்ன வார்த்தை எவ்வளவு 
நல்லது! 

நீதி 15:28, நீதிமானுடைய மனம்‌ பிரதியுத்தரம்‌ 
சொல்ல யோசிக்கும்‌: துன்மார்க்கனுடைய 
வாயோ தீமைகளைக்‌ கொப்பளிக்கும்‌ 


நீதி 16220. விவேகத்துடன்‌ காரியத்தை 
நடப்பிக்கிறவன்‌ நன்மைபெறுவான்‌; கர்த்தரை 
நம்புகிறவன்‌ பாக்கியவான்‌. 


நீதி 16:23, ஞானியின்‌ இருதயம்‌ அவன்‌ 
வாய்க்கு. அறிவை யூப்டும்‌: அவன்‌ 
உதடுகளுக்கு அது மேன்மேலும்‌ கல்வியைக்‌ 
கொடுக்கும்‌. 


நீதி 1624, இனிய சொற்கள்‌ தேன்கூடுபோல்‌ 
ஆத்துமாவுக்கு மதுரமும்‌, எலும்புகளுக்கு 
ஒளஷதமுமாகும்‌. 


நீதி 17:7. மேன்மையானவைகளைப்‌ பேசும்‌ 
உதடு மூடனுக்குத்‌ தகாது: பொய்‌ பேசும்‌ 
உதடு பிரபுவுக்கு எவ்வளவேனும்‌ தகாது. 


நீதி 18:4. மனுஷனுடைய வாய்மொழிகள்‌ 
ஆழமான ஜலம்போலிருக்கும்‌: ஞானத்தின்‌ 
ஊற்று பாய்கிற ஆற்றைப்போலிருக்கும்‌. 

நீதி 18:7. மூடனுடைய வாய்‌ அவனுக்குக்‌ 
கேடு, அவன்‌ உதடுகள்‌ அவன்‌ 
ஆத்துமாவுக்குக்‌ கண்ணி. 


நீதி 18:20. அவனவன்‌ வாயின்‌ பலனால்‌. 
அவனவன்‌ வயிறு நிரம்பும்‌; அவனவன்‌ 
உதடுகளின்‌ விளைவினால்‌ அவனவன்‌ 
திருப்தியாவான்‌. 

நீதி 19௮. மரணமும்‌ ஜீவனும்‌ 
நாவின்‌ அதிகாரத்திலிருக்கும்‌: அதில்‌ 
பிரியப்படுகிறவர்கள்‌. ன்‌ 

புசிப்பார்கள்‌. 


நீதிமொழிகள்‌ - பொருளடக்கம்‌ 


QOODNENS 
PUBLISHERS 


நீதி 2045. பொன்னும்‌ மிகுதியான 
முத்துக்களும்‌ உண்டு: அறிவுள்ள 
உதடுகளோ விலையுயர்ந்த இரத்தினம்‌. 


நீதி 21:23. தன்‌ வாயையும்‌ தன்‌ நாவையும்‌ 
காக்கிறவன்‌ தன்‌ ஆத்துமாவை 
இடுக்கண்களுக்கு விலக்கிக்‌ காக்கிறான்‌. 


நீதி 235. 
கேட்கப்பேசாதே; 
வார்த்தைகளின்‌ 
அசட்டைப்பண்ணுவான்‌. 


நீதி 24:26, 
சொல்லுகிறவன்‌ 
முத்தமிடுகிறவனுக்குச்‌ சமானம்‌. 
நீதி 2501, ஏற்ற சமயத்தில்‌ சொன்ன 
வார்த்தை வெள்ளித்தட்டில்‌ வைக்கப்பட்ட 
பொற்பழங்களுக்குச்‌ சமானம்‌. 


செவிகள்‌ 
உன்‌ 
ஞானத்தை 


மூடனுடைய 
அவன்‌ 


செம்மையான மறுமொழி 


உதடுகளை 


9. அன்பும்‌ பகையும்‌ 


நீதி 1042. பகை விரோதங்களை எழுப்பும்‌: 
அன்போ சகல பாவங்களையும்‌ மூடும்‌. 


1597. பகையோடிருக்கும்‌ கொழுத்த 
நின்‌ குறியைப்பார்க்கிலும்‌, 
சிநேகத்தோடிருக்கும்‌ இலைக்கறியே நல்லது. 
நீதி 171. சண்டையோடுகூடிய வீடுநிறைந்த 
கொழுமையான பதார்த்தங்களைப்பார்ககிலும்‌, 


சாப்பிடும்‌ வெறும்‌ 


குற்றத்தை மூடுகிறவன்‌. 
நாடுகிறான்‌:  கேட்டதைச்‌ 
பிராணசிநேகிதரையும்‌ 


நீதி 17:44. சண்டையின்‌ ஆரம்பம்‌ மதகைத்‌ 
திறந்துவிடுகிறதுபோலிருக்கும்‌; ஆதலால்‌ 
விவாதம்‌ எழும்புமுன்‌ அதை விட்டுவிடு. 


நீதி 17:19. வாதுப்பிரியன்‌ பாதகப்பிரியன்‌: தன்‌ 
வாசலை உயர்த்திக்‌ கட்டுகிறவன்‌ அழிவை 
நாடுகிறான்‌. 

நீதி 18:6. மூடனுடைய உதடுகள்‌ விவாதத்தில்‌ 
நுழையும்‌, அவன்‌ வாய்‌ அடிகளை 
வரவழைக்கும்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


நீதி 18:17. தன்‌ வழக்கிலே முதல்பேசுகிறவன்‌ 
நீதிமான்போல்‌ காணப்படுவான்‌; அவன்‌ 
அயலானோ வந்து அவனைப்‌ 
பரிசோதிக்கிறான்‌ 


நீதி 1818. சீட்டுப்போடுதல்‌ விரோதங்களை 
ஒழித்து, பலவான்கள்‌ நடுவே சிக்கறுக்கும்‌. 


நீதி 1819. அரணான 
வசப்படுத்துவதைப்பார்க்கிலும்‌ 
கோபங்கொண்ட சகோதரனை 
வசப்படுத்துவது அரிது: அவர்களுடைய 
விரோதங்கள்‌ கோட்டைத்‌ தாழ்ப்பாள்கள்போலி 
ருக்கும்‌. 

நீதி 20:3, வழக்குக்கு விலகுவது 
மனுஷனுக்கு மேன்மை: மூடனானவன்‌ 
எவனும்‌ அதிலே தலையிட்டுக்கொள்வான்‌. 


பட்டணத்தை 


நீதி 25:8. வழக்காடப்‌ பதற்றமாய்ப்‌ போகாதே; 
முடிவிலே. உன்‌ அயலான்‌ உன்னை 
வெட்கப்படுத்தும்போது, நீ என்ன செய்யலாம்‌ 
என்று திகைப்பாயே. 


நீதி 2687... வழியே போகையில்‌ 
தனக்கடாதவழக்கில்‌ தலைபிடுகிறவன்‌ 
நாயைக்‌ காதைப்‌ பிடித்திழுக்கிறவனைப்போலி 
ருக்கிறான்‌. 


நீதி 26:21. கரிகள்‌ தழலுக்கும்‌, விறகு 
நேருவுக்கும்‌ ஈகுகானதுவோகு வதுப்பசியன 
சண்டைகளை மூட்டுகிறதற்கு ஏதுவானவன்‌. 


நீதி 299, ஞானி மூடனுடன்‌. 
வழக்காடுகையில்‌, சினந்தாலும்‌ சிரித்தாலும்‌ 
அமைதியில்லை. 


10. ஐசுவரியமும்‌ தரித்திரமும்‌ 


நீதி 1015. ஐசுஷியவானுடைய பொருள்‌ 


அவனுக்கு அரணான பட்டணம்‌; ஏழைகளின்‌ 
வறுமையோ அவர்களைக்‌ கலங்கப்பண்ணும்‌. 


நீதி 10:22. கர்த்தரின்‌ ஆசீர்வாதமே 
ஐசுவரியத்தைத்‌ தரும்‌: அதனோடே அவர்‌ 
வேதனையைக்‌ கூட்டார்‌. 


நீதி 1:28. தன்‌ ஐசுவரியத்தை ச்ம்‌ 
விழுவான்‌; நீதிமான்களோ 
தழைப்பார்கள்‌. 


நீதிமொழிகள்‌ - பொருளடக்கம்‌ 


QOODNENS 
PUBLISHERS 


நீதி 13:7. ஒன்றுமில்லாதிருக்கத்‌ தன்னைச்‌ 
செல்வனாகப்‌ பாராட்டுகிறவனும்‌ உண்டு; 
மிகுந்த செல்வமிருக்கத்‌ தன்னைத்‌ 
தரித்திரனாகப்‌ பாராட்டுகிறவனும்‌ உண்டு. 


நீதி 13:8. மனுஷருடைய ஐசுவரியம்‌ அவன்‌ 
பிராணனை. மீட்கும்‌: தரித்திரனோ 
மிரட்டுதலைக்‌ கேளாதிருக்கிறான்‌. 


நீதி 14:20. தரித்திரன்‌ தனக்கடுத்தவனாலும்‌ 
பகைக்கப்படுகிறான்‌;  ஐசுவரியவானுக்கோ 
அநேக சிநேகிதருண்டு. 


நீதி 14:24. ஞானிகளுக்கு முடி அவர்கள்‌ 
செல்வம்‌; மூடரின்‌ மதியீனம்‌ மூடத்தனமே. 


நீதி 1891. ஐகூரியவானுடைய பொருள்‌ 
அவனுக்கு அரணான பட்டணம்‌; அது அவன்‌ 
எண்ணத்தில்‌ உயர்ந்த மதில்போலிருக்கும்‌. 

நீதி 19:23. தரித்திரன்‌ கெஞ்சிக்கேட்கிறான்‌;: 
ஐசுவரியவான்‌ கடினமாய்‌ உத்தரவு, 
கொடுக்கிறான்‌. 


நீதி 194. மாறுபாடான உதடுகளுள்ள 
மூடனைப்பார்க்கிலும்‌, உத்தமனாய்‌ நடக்கிற 
தரித்திரனே வாசி. 


நீதி 19:4. செல்வம்‌ அநேக சிநேகிதரைச்‌ 
சேர்க்கும்‌: தரித்திரனோ தன்‌ சிநேகிதனாலும்‌ 
நெகிழப்படுவான்‌. 


நீதி 19:7. தரித்திரனை அவனுடைய 
சகோதரர்‌ எல்லாரும்‌ பகைக்கிறார்களே, 
எத்தனை அதிகமாய்‌ அவன்‌ சிநேகிதர்‌ 
அவனுக்குத்‌ தூரமாவார்கள்‌; அவர்களுடைய 
வார்த்தைகளை அவன்‌ நாடுகிறான்‌, 
அவைகளோ வெறும்‌ வார்த்தைகளே. 

நீதி 192 நன்மைசெய்ய மனுஷன்‌ 
கொண்டிருக்கும்‌ ஆசையே தமை; 
பொய்யனைப்‌ பார்க்கிலும்‌ தரித்திரன்‌ வாசி. 


நீதி 22:2. ஐசுவரியவானும்‌ தரித்திரனும்‌ 
ஒருவரையொருவர்‌ சந்திக்கிறார்கள்‌; 
அவர்கள்‌ அனைவரையும்‌ உண்டாக்கினவர்‌ 
கர்த்தர்‌. 

நீதி 22:7. ஐசுஷியவான்‌ தரித்திரனை 
ஆளுகிறான்‌; கடன்வாங்கினவன்‌ 
கடன்கொடுத்தவனுக்கு அடிமை. 





f= al 
ETT 


நீதி 28:6.  இருவழிகளில்‌ நடக்கிற 
'திரியாவரக்காரன்‌ ஐசுவரியவானாயிருந்தாலும்‌. 
நேர்மையாய்‌ நடக்கிற தரித்திரன்‌ அவனிலும்‌ 
வாசி. 

நீதி 28:01. ஐசுவரியவான்‌ தன்‌ பார்வைக்கு 
ஞானவான்‌; புத்தியுள்ள  தரித்திரனோ 
அவனைப்‌ பரிசோதிக்கிறான்‌. 


நீதி 29:13. தரித்திரனும்‌ கொடுமைக்காரனும்‌ 
ஒருவரையொருவர்‌ சந்திக்கிறார்கள்‌; 
அல்லிருவருடைய கண்களுக்கும்‌ கர்த்தர்‌ 
வெளிச்சங்‌ கொடுக்கிறார்‌. 


11. சத்தியமும்‌ பொய்யும்‌ 


நீதி 10:18. பகையை மறைக்கிறவன்‌ பொய்‌ 
உதடன்‌; புறங்கூறுகிறவன்‌ மதிகேடன்‌. 

நீதி 12:17. சத்தியவாசகன்‌ நீதியை 
வெளிப்படுத்துவான்‌ ; பொய்ச்சாட்சிக்காரனோ 
வஞ்சகத்தை வெளிப்படுத்துவான்‌ 

நீதி 12:19. சத்திய உதடு என்றும்‌ 
நிலைத்திருக்கும்‌; பொய்‌ நாவோ ஒரு 
நிமிஷமாத்திரம்‌ இருக்கும்‌. 

நீதி 12:22. பொய்‌ உதடுகள்‌ கர்த்தருக்கு 


அருவருப்பானவைகள்‌:: உண்மையாய்‌. 
நடக்கிறவர்களோ அவருக்குப்‌ பிரியம்‌ 


நீதி 195. நீதிமான்‌ பொய்ப்பேச்சை 

வெறுக்கிறான்‌; துன்மார்க்கனோ வெட்கமும்‌ 

இலச்சையும்‌ உண்டாக்குகிறான்‌. 

நீதி 17:4. துஷ்டன்‌ அக்கிரம உதடுகள்‌ 

சொல்வதை உற்றுக்கேட்கிறான்‌; பொய்யன்‌ 

கேடுள்ள நாவுக்குச்‌ செவிகொடுக்கிறான்‌. 
கொள்ளுகிறவன்‌: 


ந்த 2014. நல்லதல்ல, 
என்பான்‌; போய்விட்டபின்போ 
மெச்சிக்கொள்வான்‌. 


நீதி 20:17. வஞ்சனையினால்‌ வந்த போஜனம்‌ 
மனுஷனுக்கு இன்பமாயிருக்கும்‌: பின்போ 
வாய்‌ பருக்கைக்‌ கற்களால்‌ 


நீதி 26:48. கொள்ளிகளையும்‌ 
சாவுக்கேதுவானவைகளையும்‌ எறிகிற 


பைத்தியக்காரன்‌ எப்படியிருக்கிறானோ, 


நீதிமொழிகள்‌ - பொருளடக்கம்‌ 


நீதி 2649. 
வஞ்சித்து: 
செய்தேன்‌ 
இருக்கிறான்‌. 
நீதி 26:24. பகைஞன்‌ தன்‌ உள்ளத்தில்‌ 


கபடந்தை மறைத்து, தன்‌ உதடுகளினால்‌ 
சூதுபேசுகிறான்‌. 


நீதி 2625. அவன்‌  இதம்பேசினாலும்‌ 
அவனை நம்பாதே: அவன்‌ இருதயத்தில்‌ ஏழு 
அருவருப்புகள்‌ உண்டு. 


அப்படியே, தனக்கடுத்தவனை 
நான்‌  விளையாட்டுக்கல்லவோ 
என்று சொல்லுகிற மனுஷனும்‌ 


நீதி 26:26. பகையை வஞ்சகமாய்‌ மறைத்து 
வைக்கிறவனெவனோ, அவனுடைய 
பொல்லாங்கு சபையிலே 
வெளிப்படுத்தப்படும்‌. 

நீதி 26:28... கள்ளநாவு 
கிலேசப்பட்டவர்களைப்‌ 
இச்சகம்பேசம்‌ 
உண்டுபண்ணும்‌. 


மகா 


தன்னால்‌. 
கைக்கும்‌; 


அழிவை 


வாய்‌ 


12. புறங்கூறுதல்‌ 


நீதி 1048. பகையை மறைக்கிறவன்‌ பொய்‌ 
உதடன்‌; புறங்கூறுகிறவன்‌ மதிகேடன்‌. 

நீதி 2... பேகியாளின்‌.. மகன்‌ 
கிண்டிவிடுகிறான்‌: எரிகிற அக்கினிபோன்றது. 
அவன்‌ உதடுகளில்‌ இருக்கிறது. 

நீதி 25:23. 


புறங்கூறுகிற 
பிறப்பிக்கும்‌. 


வடகாற்று மழையையும்‌, 
நாவு கோபமுகத்தையும்‌ 


18. அதிகமாகப்‌ பேசுவதும்‌ 
அமைதியாயிருப்பதும்‌ 


நீதி 1019. சொற்களின்‌ 
பாவமில்லாமற்போகாது: தன்‌ 
அடக்குகிறவனோ புத்திமான்‌. 
நீதி 742. மதிகெட்டவன்‌ பிறனை 
அவமதிக்கிறான்‌; புத்திமானோ தன்‌ வாயை 
அடக்கிக்கொண்டிருக்கிறான்‌. 


மிகுதியில்‌ 


உதடுகளை 


நீதி 12:23. விவேகமுள்ள மனுஷன்‌ அறிவை. 
அடக்கிக்கிறான்‌; மூடருடைய இருதயமோ 
மதியீனத்தைப்‌ பிரசித்தப்படுத்தும்‌. 





i THE 
TT 


நீதி 13:3. தன்‌ வாயைக்‌ காக்கிறவன்‌ தன்‌ 
பிராணனைக்‌ காக்கிறான்‌: தன்‌ உதடுகளை 
விரிவாய்த்‌ திறக்கிறவனோ கலக்கமடைவான்‌. 


நீதி 17:27. அறிவாளி தன்‌ வார்த்தைகளை 
அடக்குகிறா விவேகி குளிர்ந்த 
மனமுள்ளவன்‌. 


நீதி 17:28.  பேசாதிருந்தால்‌ மூடனும்‌ 
ஞானவான்‌ என்று எண்ணப்படுவான்‌; தன்‌ 


உதடுகளை மூடுகிறவன்‌ புத்திமான்‌ என்று 
எண்ணப்படுவான்‌. 

நீதி 29:1. மூடன்‌ தன்‌ உள்ளத்தையெல்லாம்‌. 
வெளிப்படுத்துகிறான்‌: ஞானியோ அதைப்‌ 
பின்னுக்கு அடக்கிவைக்கிறான்‌. 


நீதி 29:20. தன்‌ வார்த்தைகளில்‌ பதறுகிற. 
மனுஷனைக்‌  கண்டாயானால்‌, 
நம்புவதைப்பார்க்கிலும்‌ மூடனை நம்பலாம்‌. 


14. நீதியும்‌ அநீதியும்‌ 


நீதி 4. கள்ளத்தராசு 
அருவருப்பானது: சுமு; 
நிறைகல்லோ அவருக்குப்‌ பிரியம்‌ 

நீதி 168, அநியாயமாய்‌ வந்த அதிக 
வருமானத்திலும்‌, நியாயமாய்‌ வந்த கொஞ்ச 
வருமானமே உத்தமம்‌. 


நீதி 1681. சுமுத்திரையான நிறைகோலும்‌ 
தராகம்‌ குர்த்தருடையது; பையிலிருக்கும்‌ 
நிறைகல்லெல்லாம்‌ அவருடைய செயல்‌. 


நீதி 1715 துன்மார்க்கனை 
நீதிமானாக்குகிறவனும்‌, நீதிமானைக்‌. 
குற்றவாளியாக்குகிறவனுமாகிய இவ்விருவரும்‌ 
கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள்‌. 

நீதி 17:26. நீதிமானை தண்டம்பிடிக்கிறதும்‌, 
நியாயஞ்செய்கிறவனைப்‌ பிரபுக்கள்‌ 
அடிக்கிறதும்‌ தகுதியல்ல. 

நீதி. 185. வழக்கிலே  நீதிமானைத்‌ 
'தோற்கடிக்கிறதற்கு, துன்மார்க்கனுக்கு. 
முகதாட்சிணியம்பண்ணுவது நல்லதல்ல. 

நீதி 20:10. 

வெவ்வேறான. 


நீதிமொழிகள்‌ - பொருளடக்கம்‌ 


QOODNENS 
PUBLISHERS 


நீதி 20:23. வெவ்வேறான நிறைகற்கள்‌ 
கர்த்தருக்கு அருவருப்பானவைகள்‌; 
கள்ளத்தராசு நல்லதல்ல. 

நீதி 22:28. உன்‌ பிதாக்கள்‌ நாட்டின பூர்வ 
எல்லைக்குறியை மாற்றாதே. 


நீதி 23110. பூர்வ எல்லைக்குறியை மாற்றாதே; 
திக்கற்ற பிள்ளைகளுடைய நிலங்களை 
அபகரித்துக்கொள்ளாதே. 


நீதி 231 டய மீட்பர்‌ வல்லவர்‌; 


அவர்க 
்‌ அவர்களுக்காக 
நீதி 29:24 
ங்கிட்டுக்கொள்ளுகிறவன்‌ 
ஆத்துமாவைப்‌ பகைக்கிறான்‌; 


திருடனோடே 
தன்‌ 
சாபத்தை 
காரியத்தை 


15. பெருமையும்‌ 
மனத்தாழ்மையும்‌ 


நீதி 1:2. அகந்தை வந்தால்‌ இலச்சையும்‌ 
ம்‌: தாழ்ந்த சிந்தையுள்ளவர்களிடத்தில்‌ 


அடதத மால்கம்‌ 
லோசனையைக்‌ 


கேட்கிறவர்களிடந்திலோ ஞானம்‌ உண்டு 


15 
ருக்கிறார்‌, 
எல்லையையோ நிலைப்படுத்துவார்‌. 


நீதி 15:33, கர்த்தருக்குப்‌ 
ஞானத்தைப்‌ போதிக்கும்‌: 
முன்னானது தாழ்மை. 

நீதி 165. மனமேட்டிமையுள்ளவனெவனும்‌. 
கர்த்தருக்கு அருவருப்பானவன்‌; கையோடே 
கைகோத்தாலும்‌ அவன்‌ தண்டனைக்குத்‌ 
தப்பான்‌. 


5. அகங்காரியின்‌ வீட்டைக்‌ கர்த்தர்‌ 
விதவையின்‌. 


பயப்படுதல்‌ 
மேன்மைக்கு 


நீதி 1618. அழிவுக்கு முன்னானது அகந்தை; 
விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை. 

நீதி 1679. அகங்காரிகளோடே கொள்ளைப்‌ 
பொருளைப்‌ பங்கிடுவதைப்‌ 
பார்க்கிலும்‌, சிறுமையானவர்களோடே 
மனத்தாழ்மையாயிருப்பது நலம்‌. 





i a 
TT 


நீதி 1812. அழிவு வருமுன்‌. 
இருதயம்‌ இறுமாப்பாயிருக்கும்‌: 
முன்னானது தாழ்மை. 


நீதி 21:4. மேட்டிமையான 
அகந்தையான  மனமுமுள்ள 
போடும்‌ வெளிச்சம்‌ பாவமே. 


நீதி 25:6. 
பாராட்டாதே; 
ஸ்தானத்தில்‌ நில்லாதே. 

நீதி 25:7. உன்‌ கண்கள்‌ கண்ட பிரபுவின்‌ 
சமுகத்தில்‌ நீ தாழ்த்தப்படுவது நல்லதல்ல; 
அவன்‌ உன்னைப்‌ பார்த்து: மேலே வா என்று 
சொல்வதே உனக்கு மேன்மை 


நீதி 28:26. தன்‌ இருதயத்தை நம்புகிறவன்‌ 
நடக்கிறவனோ 


மனுஷனுடைய 
மேன்மைக்கு 


பார்வையும்‌, 
துன்மார்க்கர்‌ 


ராஜாலின்‌ சமுகத்தில்‌ மேன்மை 
பெரியோர்களுடைய 


மனுஷனுடைய அகந்தை 
தாழ்த்தும்‌: 
மனத்தாழ்மையுள்ளவனோ கனமடைவான்‌. 


16. பிறரை 
அவமதிப்பதும்‌ 


மதிப்பதும்‌ 


மநிகெட்டவன்‌  பிறனை 


நீதி 1112, 
அவமதிக்கிறான்‌: புத்திமானோ தன்‌ வாமை 
அடக்கிக்கொண்டிருக்கிறான்‌. 


நீதி 14:21. பிறனை அவமதிக்கிறவன்‌ 
பாவஞ்செய்கிறான்‌; தரித்திரனுக்கு 
இரங்குகிறவனோ பாக்கியமடைவான்‌. 


17. கட்டுக்கதைகளைப்‌ 
பேசுவது 


143 புறங்கூறித்திரிகிறவன்‌ 
த்‌ வெளிப்படுத்துகிறான்‌ ; 
ஆவியில்‌ உண்மையுள்ளவனோ காரியத்தை 


அடக்குகிறான்‌. 
நீதி 16:28. மாறுபாடுள்ளவன்‌ சண்டையைக்‌ 
கிளப்பிவிடுகிறான்‌; கோள்‌ சொல்லுகிறவன்‌ 
பிராண சிநேகிதரையும்‌ பிரித்துவிடுகிறான்‌. 
நீதி 18:8. கோள்காரனுடைய வார்த்தைகள்‌ 
'விளையாட்டுப்போலிருக்கும்‌, ஆனாலும்‌ 
அவைகள்‌ உள்ளத்திற்குள்‌ தைக்கும்‌. 


நீதிமொழிகள்‌ - பொருளடக்கம்‌ 


ப்பிப்பி 
PUEUSHERS 


தூற்றிக்கொண்டு திரிகிறவன்‌. 
வெளிப்படுத்துவான்‌; 
உதடுகளினால்‌ 


நீதி 20:19 
இரகசியங்களை 


ஆதலால்‌ தன்‌ 
அலப்புகிறவனோடே கலவாதே. 
நீதி 26:20. தன்‌ தகப்பனையும்‌ 


தாயையும்‌: தூஷிக்கிறவனுடைய 
காரிருளில்‌ அணைந்துபோம்‌. 


தன்‌ 
தீபம்‌ 


நீதி 26:22. தீமைக்குச்‌ சரிக்கட்டுவேன்‌ என்று 
சொல்லாதே; கர்த்தருக்குக்‌ காத்திரு, அவர்‌ 
உன்னை இரட்சிப்பார்‌ 


18. 
அவசரப்படுவதும்‌ 


நிதானமும்‌ 


நீதி 114. 
ஜனங்கள்‌ 
ஆலோசனைக்காரர்‌ 
உண்டாகும்‌. 


நீதி 1522 


எண்ணங்கள்‌ 
ஆலோசனைக்காரர்‌ 


அவைகள்‌ உறுதிப்படும்‌ 


நீதி 1813. காரியத்தைக்‌ கேட்குமுன்‌ உத்தரம்‌ 
சொல்லுகிறவனுக்கு, அது புத்தியீனமும்‌ 
வெட்கழுமாயிருக்கும்‌. 

நீதி 19:2. ஆத்துமா அறிவில்லாமலிருப்பது 
நல்லதல்ல: கால்‌ துரிதமானவன்‌ தப்பி 
நடக்கிறான்‌. 


நீதி 20:5, 


லோசனையில்லாத 
போவார்கள்‌; 
உண்டானால்‌ 


இடத்தில்‌ 
அநேக 
சுகம்‌ 


ஆகோசனையில்காமையால்‌ 
சித்தியாமற்போம்‌; 
அநேகர்‌ இருந்தால்‌ 


மனுஷனுடைய இருதயத்திலுள்ள 


நீதி 2018. ஆலோசனையினால்‌ எண்ணங்கள்‌ 
2. நல்யோசனை செய்து 


நீதி 21:29. துன்மார்க்கன்‌ தன்‌ முகத்தைக்‌ 
கடினப்படுத்துகிறான்‌: செம்மையானவனோ 


தன்‌ வழியை நேர்ப்படுத்துகிறான்‌. 
விவேகி ஆபத்தைக்‌ கண்டு 
கொள்ளுகிறான்‌; பேதைகள்‌ 

நெடுகப்போய்‌ தண்டிக்கப்படுகிறார்கள்‌. 





i FTE 
TT 


நீதி 25:8, வழக்காடப்‌ பதற்றமாய்ப்‌ போகாதே: 
ல உன்‌ அயலான்‌ உன்னை 


வெட்கப்படுத்தும்போது. நீ என்ன செய்யலாம்‌. 
என்று திகைப்பாயே. 


நீதி 25:9, நீ உன்‌ அயலானுடனேபாத்திரம்‌ 
உன்‌ வியாஜ்யத்தைக்குறித்து வழக்காடு, 
மற்றவனிடத்தில்‌ இரகசியத்தை 
வெளிப்படுத்தாத 


நீதி 2510. மற்றப்படி அதைக்‌ கேட்கிறவன்‌ 
உன்னை நிந்திப்பான்‌: உன்‌ அவமானம்‌ 


உன்னைவிட்டு நீங்காது. 
19. பிணைப்படுவதூ 


நீதி 1115 
பிணைப்படுகிறவன்‌ வெகு 
பிணைப்படுவதை 


சுகுமாயிருப்பான்‌. 


நீதி 1748. புத்திமீனன்‌ தன்‌ சிநேகிதனுக்கு 
முன்பாகக்‌ கையடித்துக்கொடுத்துப்‌, 
பிணைப்படுகிறான்‌. 

நீதி 2016 அந்நியனுக்காகப்‌ 
பிணைப்பட்டவனுடைய வஸ்திரத்தை 
எடுத்துக்கொள்‌: அந்நிய ஸ்திரீயினிமித்தம்‌ 
அவன்‌ கையில்‌ ஈடு வாங்கிக்கொள்‌. 

நீதி 22:26. 
கடனுக்காகப்‌ 
ஒருவனாகாதே. 


அந்நியனுக்காகப்‌ 
பாடுபடுவான்‌ ; 
வெறுப்பவன்‌ 


கையடித்து உடன்பட்டு, 
பிணைப்படுகிறவர்களில்‌ 


நீதி 22:27. 
ஒன்றுமில்லாதிருந்தால்‌, 
படுக்கையையும்‌ 
எடுத்துக்கொள்ளவேண்டியதாகுமே. 
27:13. அந்நியனுக்காகப்‌ 
வஸ்திரத்தை 
, ஸ்திரீக்காக 
ஈடுவாங்கிக்கொள்‌. 


20. குணசாலியான ஸ்திரீயும்‌ 
'நற்குணமில்லாத ஸ்திரீயும்‌ 


நீதி 11:46. நல்லொழுக்கமுள்ள ஸ்திரீ 
மானத்தைக்‌ காப்பாள்‌; பராக்கிரமசாலிகள்‌ 
ஜசுவரியத்தைக்‌ காப்பார்கள்‌. 


நீதிமொழிகள்‌ - பொருளடக்கம்‌ 


QOODNENS 
PUBLISHERS 


நீதி 1122. மதிகேடாய்‌ நடக்கிற அழகுள்ள 
ஸ்திரீ, பன்றியின்‌ மூக்கிலுள்ள 
பொன்மூக்குத்திக்குச்‌ சமானம்‌. 


நீதி 12:4. குணசாலியான ஸ்திரீ தன்‌ 
பருஷனுக்குக்‌ கிரீடமாயிருக்கிறாள்‌; இலச்சை 
உண்டு பண்ணுகிறவளோ அவனுக்கு 
எலும்புருக்கியாயிருக்கிறாள்‌. 

நீதி 143. புத்தியுள்ள ஸ்திரீ தன்‌ வீட்டைக்‌ 
கட்டுகிறாள்‌: புத்தியில்லாத ஸ்திரீயோ தன்‌ 
கைகளினால்‌ அதை இடித்துப்போடுகிறாள்‌. 
நீதி 18:22. மனைவியைக்‌ கண்டடைகிறவன்‌ 
நன்மையானதைக்‌ கண்டடைகிறான்‌:: 
கர்த்தரால்‌ தயையும்‌ பெற்றுக்கொள்ளுகிறான்‌. 
நீதி 193, மூபனாகிய மகன்‌ தன்‌ 
தகப்பனுக்கு மிகுந்த துக்கம்‌; மனைவியின்‌ 
சண்டைகள்‌ ஓயாத ஒழுக்கு. 


நீதி 19:14. வீடும்‌ ஆஸ்தியும்‌ பிதாக்கள்‌ 
வைக்கும்‌ சுதந்தரம்‌; புத்தியுள்ள மனைவியோ 
கர்த்தர்‌ அருளும்‌ ஈவு. 

நீதி 219. சண்டைக்காரியோடே ஒரு பெரிய 
வீட்டில்‌ குடியிருப்பதைப்பார்க்கிலும்‌, 
வீட்டன்மேல்‌ ஒரு மூலையில்‌ தங்கியிருப்பதே 
நலம்‌. 

நீதி 2149 
கோபக்காரியுமான 
குடியிருப்பதைப்பார்க்கிலும்‌ 
குடியிருப்பது நலம்‌. 


சண்டைக்காரியும்‌ 
ஸ்திரீயுடன்‌ 
வனாந்தரத்தில்‌ 


நீதி 25:24. சண்டைக்காரியோடே ஒரு பெரிய 
வீட்டில்‌ குடியிருப்பதைப்பார்க்கிலும்‌, 
வீட்டின்மேல்‌ ஒரு மூலையில்‌ தங்குவதே நலம்‌. 
நீதி 2 அடைமழைநாளில்‌ ஓயாத 
ஒழுக்கும்‌ சண்டைக்காரியான ஸ்திரீயும்‌ சரி. 
நீதி 27:46. அவளை அடக்கப்பார்க்கிறவன்‌. 
காற்றை அடக்கித்‌ தன்‌ வலதுகையினால்‌ 
எண்ணெயைப்‌ பிடிக்கப்பார்க்கிறான்‌. 


21. 
இரக்கமில்லாமையும்‌ 


இரக்கமும்‌ 


நீதி 17 தயையுள்ள. 
தன்‌ ஆத்துமாவுக்கு 
கொள்ளுகிறான்‌: கடூரனோ 
அலைக்கழிக்கிறான்‌. 





ழ்‌ நள 
யாய 


நீதி 12:0. நீதிமான்‌ தன்‌ மிருகஜீவனைக்‌ 
காப்பாற்றுகிறான்‌ துன்மார்க்கருடைய 
இரக்கமும்‌ கொடுமையே. 


நீதி 14:21. பிறனை  அவமதிக்கிறவன்‌ 
பாவஞ்செய்கிறான்‌; தரித்திரனுக்கு 
இரங்குகிறவனோ பாக்கியமடைவான்‌. 


நீதி 1917. ஏழைக்கு 

கர்த்தருக்குக்‌ கடன்‌ கொடுக்கிறான்‌: 

கொடுத்ததை அவர்‌ திரும்பக்‌ கொடுப்பார்‌. 

நீதி 2143. ஏழையின்‌ கூக்குரலுக்குத்‌ தன்‌ 
செவியை 'அடைத்துக்கொள்ளுகிறவன்‌, 

தானும்‌ சத்தமிட்டுக்‌ கூப்பிடும்போது 

கேட்கப்படமாட்டான்‌. 


22, தமித்திரருக்கு. 
இரங்குவதும்‌ தரித்திரருக்கு 
இரங்காமலிருப்பதும்‌ 


நீதி 1:24. வாரியிறைத்தும்‌ 
விருத்தியடைவாரும்‌ உண்டு; அதிகமாய்ப்‌ 
பிசினித்தனம்பண்ணியும்‌ வறுமையடைவாரும்‌. 


வ 


ம பாஙசசக்தனோ 


அவனுக்குத்‌ தண்ணீர்‌ ப பாய்ச்சப்படும்‌. 


நீதி 1:26. தானியத்தைக்‌ கட்டிவைக்கிறவனை 
ஜனங்கள்‌ சபிப்பார்கள்‌: விற்கிறவனுடைய 
'தலையின்மேல்‌ ஆசீர்வாதம்‌ தங்கும்‌. 


நீதி 14:31. தரித்திரனை ஒடுக்குகிறவன்‌ 
அவனை உண்டாக்கினவரை நிந்திக்கிறான்‌;: 
தரித்திரனுக்குத்‌ தயைசெய்கிறவனோ 
அவரைக்‌ கனம்பண்ணுகிறான்‌. 


நீதி 17:5. ஏழையைப்‌ பரியாசம்பண்ணுகிறவன்‌. 
அவனை உண்டாக்கினவரை நிந்திக்கிறான்‌;: 
ஆபத்தைக்குறித்துக்‌ களிக்கிறவன்‌ 
'தண்டனைக்குத்‌ தப்பான்‌. 


நீதி 229, கருணைக்கண்ணன்‌ 
ஆசிர்வதிக்கப்படுவன்‌; அவன்‌ தன்‌ 
ஆகாரத்தில்‌ தரித்திரனுக்குக்‌ கொடுக்கிறான்‌. 


நீதி 2246. தனக்கு அதிகம்‌ உண்டாகத்‌ 
தரித்திரனை  ஒடுக்குகிறவன்‌ தனக்குக்‌ 
குறைச்சலுண்டாகவே  ஐசுஷியவானுக்குக்‌ 
கொடுப்பான்‌ 


நீதிமொழிகள்‌ - பொருளடக்கம்‌ 


QOODNENS 
PUBLISHERS 


நீதி 22:22. 
ஏழையைக்‌ 
சிறுமையானவனை 
உபத்திரவப்படுத்தாதே. 
நீதி 22:23 அவர்களுக்காக 
வழக்காடி, அவர்களைக்‌ 
கொள்ளையிடுகிறவர்களுடைய பிராணனைக்‌ 
கொள்ளையிடுவார்‌. 


ஏழையாயிருக்கிறான்‌ என்று 
'கொள்ளையிடாதே; 
நியாயஸ்தலத்தில்‌ 


கர்த்தர்‌ 


நீதி 28:27. தரத்தாரக்கக்‌ கொடுப்பவன்‌ 
தாழ்ச்சியடையான்‌; கண்களை 


ஏழைகளுக்கு விகக்குறெயலுக்கோ அநேக 
சாபங்கள்‌ வரும்‌. 


நீதி 29:7. நீதிமான்‌ ஏழைகளின்‌ 
நியாயத்தைக்‌ குவனித்தறிகிறான்‌;: 
துன்மார்க்கனோ அதை அறிய விரும்பான்‌. 


23. பேராசையும்‌ 
பேதுமென்கிற மனமும்‌ 


நீதி 1:29. தன்‌ வீட்டைக்‌ கலைக்கிறவன்‌ 
காற்றைச்‌ சுதந்தரிப்பான்‌ ; மூடன்‌ 
ஞானமுள்ளவனுக்கு அடிமையாவான்‌. 


நீதி 1596. சஞ்சலத்தோடு 
அதிகப்பொருளிலும்‌, கர்த்தரைப்‌ . 
பயத்தோடு கூடிய 


பர 37... பகையோடிருக்கும்‌ கொழுத்த 
குறியைப்பார்க்கிலும்‌, 


சித்தருக்கும்‌ இலைக்கறியே நல்லது 


நீதி 15:27. பொருளாசைக்காரன்‌ தன்‌ 
வீட்டைக்‌ கலைக்கிறான்‌; பரிதானங்களை 
வெறுக்கிறவனோ பிழைப்பான்‌. 


நீதி 23:4. ஐசுவரியவனாக வேண்டுமென்று 
பிரயாசப்படாதே; சுயபுத்தியைச்‌ சாராதே:: 


நீதி 235. இல்லாமற்போகும்‌ பொருள்மேல்‌ 
உன்‌ கண்களைப்‌ பறக்கவிடுவானேன்‌? அது 
கழுகைப்போல சிறகுகளைத்‌ தனக்கு உண்டு 
பண்ணிக்கொண்டு,  ஆகாயமார்க்கமாய்ப்‌ 
பறந்துபோம்‌. 





i FTE 
TT 
24. கோபமும்‌ சாந்தமும்‌ 


நீதி 12:16. மூடனுடைய கோபம்‌ சீக்கிரத்தில்‌ 


வெளிப்படும்‌; இலச்சையை மூடுகிறவனோ 
விவேகி. 


நீதி 1417 


செய்வான்‌; 
வெறுக்கப்படுவான்‌. 


நீதி 14:29. நீடிய  சாந்தமுள்ளவன்‌ 
மகாபுத்திமான்‌; முற்கோபியோ புத்தியினத்தை 
விளங்கப்பண்ணுகிறான்‌. 
நீதி 154. மெதுவான 
உக்கிரத்தை மாற்றும்‌: 
கோபத்தை எழுப்பும்‌. 


நீதி 1518. கோபக்காரன்‌ சண்டையை 
எழுப்புகிறான்‌; நீடியசாந்தமுள்ளவனோ 
சண்டையை அமர்த்துகிறான்‌. 

நீதி 16:32. பலவானைப்பார்க்கிலும்‌ நீடிய 
சாந்தமுள்ளவன்‌ உத்தமன்‌; பட்டணத்தைப்‌ 
பிடிக்கிறவனைப்பார்க்கிலும்‌ தன்‌ மனதை 
அடக்குகிறவன்‌ உத்தமன்‌. 


நீதி 1742. தன்‌ மதிகேட்டில்‌ திரியும்‌ 
மதியீனனுக்கு  எதிர்ப்படுவதைப்பார்க்கிலும்‌, 
குட்டிகளைப்‌ பறிகொடுத்த கரடிக்கு 
எதிர்ப்படுவது வாசி. 

நீதி 17:26. நீதிமானை தண்டம்பிடிக்கிறதும்‌. 
நியாயஞ்செய்கிறவனைப்‌ பிரபுக்கள்‌ 
அடிக்கிறதும்‌ தகுதியல்ல. 


நீதி 19:1. மனுஷனுடைய விவேகம்‌ அவன்‌ 
கோபத்தை அடக்கும்‌: குற்றத்தை மன்னிப்பது 
அவனுக்கு மகிமை. 

நீதி 19:19. 
ஆக்கினைக்குள்ளாலான்‌: நீ 
தப்புவித்தால்‌ திரும்பவும்‌ 
வேண்டியதாய்‌ வரும்‌. 

நீதி 22:24, கோபக்காரனுக்குத்‌ 
தோழனாகாதே; உக்கிரமுள்ள மனுஷனோடே 
நடவாதே. 


நீதி 22:25. அப்படிச்‌ செய்தால்‌, நீ 
அவனுடைய வழிகளைக்‌ கற்றுக்கொண்டு, 
உன்‌ ஆத்துமாவுக்கக்‌ கண்ணியை 
வருவிப்பாய்‌. 


முற்கோபி  மதிகேட்டைச்‌ 
துர்ச்சிந்தனைக்காரன்‌ 


பிரதியுத்தரம்‌ 
கடுஞ்சொற்களோ 


கடுங்கோபி 
அவனைத்‌ 
தப்புவிக்க. 


நீதிமொழிகள்‌ - பொருளடக்கம்‌ 


QOODNENS 
PUBLISHERS 


நீதி 2 நீண்ட 
பிரபுவையும்‌ சம்மதிக்கப்பண்ணலாம்‌; 
நாவு எலும்பையும்‌ நொறுக்கும்‌. 


நீதி 25:28. தன்‌ ஆவியை அடக்காத 
மனுஷன்‌ மதிலிடிந்த பாழான பட்டணம்போலி 
ருக்கிறான்‌. 


நீதி 26:21. கரிகள்‌ தழலுக்கும்‌, விறகு 
நெருப்புக்கும்‌ ஏதுவானதுபோல, வாதுப்பிரியன்‌ 
சண்டைகளை மூட்டுகிறதற்கு ஏதுவானவன்‌. 


நீதி 29:22, கோபக்காரன்‌ வழக்கைக்‌ 
கொளுவுகிறான்‌; மூர்க்கன்‌ பெரும்பாதகன்‌. 


பொறுமையினால்‌ 
இனிய 


25. சோகமும்‌ சந்தோஷமும்‌ 


நீதி 12:25. மனுஷனுடைய இருதயத்திலுள்ள 
கவலை அதை ஒடுக்கும்‌; நல்வார்த்தையோ 
அதை மகிழ்ச்சியாக்கும்‌. 

நீதி 1410... இருதயத்தின்‌: 


இருதயத்திற்கே தெரியும்‌; அ, 
அந்நியன்‌ உடந்தையாகான்‌. 


நீதி 1443. நகைப்பிலும்‌. 
நல்ல்‌ அ 
சஞ்சலம்‌. 


கசப்பு 
மகிழ்ச்சிக்கு 


மனதுக்குத்‌ 
மின்‌ முடிவு 


மனமகிழ்ச்சி முகமலரச்சியைத்‌ 
மனோ துக்கத்தினாலே. 


சிறுமைப்பட்டவனுடைய 
'தீங்குள்ளவைகள்‌; 

மனரம்மியமோ நித்திய விருந்து. 
நீதி 17:22. மனமகிழ்ச்சி நல்ல ஒளஷதம்‌; 
ந்‌ எலும்புகளை 


நீதி 18:14. மனுஷனுடைய ஆவி அவன்‌ 
பலவீனத்தைத்‌ தாங்கும்‌: முறிந்தஆவி யாரால்‌ 
தாங்கக்கூடும்‌? 
நீதி 25:20. மனதுக்கமுள்‌ எவனுக்குப்‌ 
பாட்டுகளைப்‌ பாடுகிறவன்‌, குளிர்காலத்தில்‌ 
வஸ்திரத்தைக்‌  களைகிறவனைப்போலவும்‌, 
வெடியுப்பின்மேல்‌ வார்த்த காடியைப்போலவும்‌ 
இருப்பான்‌. 





ழ்‌ நவள 
யாய 


தூரதேசத்திலிருந்து வரும்‌ 
“வங்க ப்ல்ச்‌ 
தண்ணீருக்குச்‌ 


நம்பிக்கையும்‌ 
எதிர்பார்ப்பும்‌ 


நீதி 1312, நெடுங்காலமாய்க்‌ காத்திருக்குதல்‌ 
இருதயத்தை 'ளைக்கப்பண்ணும்‌:: 
விரும்பினது வரும்போதோ ஜீவலிருட்சம்‌: 
போல்‌ இருக்கும்‌. 

நீதி 1999. வாஞ்சை நிறைவேறுவது. 
ஆத்துமாவுக்கு இனிது: தீமையை விட்டு 
விலகுவது மூடருக்கு அருவறுப்பு 


27. புத்தியும்‌ புத்தியினமும்‌ 


நீதி 1346. விவேகியானவன்‌ அறிவோடு 
நடந்து கொள்ளுகிறான்‌: மூடனோ தன்‌ 
மூடத்தனத்தை வெளிப்படுத்துகிறான்‌. 

நீ்‌ 14:8. 
்தத்தக்கொள்வது விலகின னாம்‌ 
மூடர்களுடைய வஞ்சனையோ மூடத்தனம்‌. 
நீட 14:18. பேதையர்‌ புத்திமீனத்தைச்‌: 
க தர்க்து்கள்‌ 'விவேகிகளோ 
அறிவினால்‌ முடிசூட்டப்படுகிறார்கள்‌. 

நீதி 14:33. புத்திமானுடைய இருதயத்‌ 
ஞானம்‌ தங்கும்‌; மதியீனரிடத்தில்‌ உள்ள! 
வெளிப்படும்‌. 


(2543. மனமகிழ்ச்சி முகமகரச்சியைத்‌ 
ம்‌ னோதுக்கத்தினாலே. 
ஆலிழறிந்தமோம்‌ 


நீதி மூடத்தனம்‌ புத்திமீனனுக்குச்‌ 
சந்தோடும்‌ புத்திமானோ தன்‌ நடக்கையைச்‌ 


மதுரம்‌ கல்வியைப்‌ பெருகப்பண்ணும்‌. 


நீதி 16:22. புத்தி தன்னை உடையவர்களுக்கு 
ஜீவ ஊற்று: மதியீனரின்‌ போதனை 
மதியீனமே. 


நீதிமொழிகள்‌ - பொருளடக்கம்‌ 


(ODES 
PUEUSHERS 


நீதி 17:24. ஞானம்‌ புத்திமானுக்கு முன்பாக 
கடையாந்தரங்களில்‌ செல்லும்‌. 


நீதி 18:2. 
பிரியங்கொள்ளாமல்‌, 
மனதிலுள்ளவைகளை 
பிரியப்படுகிறான்‌. 
நீதி 185. வழக்கிலே நீதிமானைத்‌ 


தோற்கடிக்கிறதற்கு, துன்மார்க்கனுக்கு 
முகதாட்சிணியம்பண்ணுவது நல்லதல்ல. 


நீதி 24:3. வீடு ஞானத்தினாலே கட்டப்பட்டு, 
விவேகத்தினாலே நிலைநிறுத்தப்படும்‌. 
24:4,  அறிவினாலே அறைகளில்‌ 
ம்‌ இனிமையுமன  சகலலிதப்‌ 
பொருள்களும்‌ நிறைந்திருக்கும்‌. 


வெளிப்படுத்தப்‌ 


நீதி 24:5. ல்‌ பெலமுள்ளவன்‌;: 
அறிவுள்ளவன்‌ வல்லமையை 
அதிகரிக்கப்பண்ணுகிறான்‌. 


நீதி 24:6 நல்யோசனைசெய்து 
யுத்தம்பண்ணு, ஆலோசனைக்காரர்‌ 
காக்‌ செய்ங்க க்கம்‌ 


நீதி 24:7. மூடனுக்கு ஞானம்‌ எட்டாத 

உயரமாயிருக்கும்‌: அவன்‌ நியாயஸ்தலத்தில்‌ 
தன்‌ வாயைத்‌ திறவான்‌. 

மூடன்‌ கையிலே செய்தி 

ர்‌ கால்களையே 


நறித்தக்கோண்டு நஷ்டத்தை அடைகிறான்‌. 


நீதி 26:7.  நொண்டியின்‌ கால்கள்‌ 
குந்திக்குந்தி நடக்கும்‌, அப்படியே மூடரின்‌ 
வாயிலுள்ள உவமைச்சொல்லும்‌ குந்தும்‌. 
கனத்தைக்‌ 
கவணிலே 
க்கட்டுகதவன்‌ போனதன்‌ 


மூடனுக்குக்‌ 


நீதி 26:9. மூடன்‌ வாயில்‌ அகப்பட்ட பழமொழி 
வெறியன்‌ கையில்‌ அகப்பட்ட முள்ளு. 
நீதி 2630. 

நோகப்பண்ணி, 
வொ வகித்‌; 
நடக்கிறவர்களையும்‌ வேலைகொள்ளுகிறான்‌. 


பெலத்தவன்‌ அனைவரையும்‌ 





ழ்‌ நள 
யாய 


நீதி 2641, நாயானது தான்‌ கக்கினதைத்‌ 
தின்னும்படி திரும்புவதுபோல, மூடனும்‌ தன்‌ 
மூடத்தனத்துக்குத்‌ திரும்புகிறான்‌. 


நீதி 28:5, துஷ்டர்‌ நியாயத்தை அறியார்கள்‌: 
கர்த்தரைத்‌ தேடுகிறவர்களோ சகலத்தையும்‌ 
அறிவார்கள்‌. 


28. துரோகமும்‌ நம்பிக்கையும்‌ 


நீதி 1317. துரோகமுள்ள தூதன்‌ தீதிலே 
விழுவான்‌; உண்மையுள்ள ஸ்தானாதிபதியோ 
ஒளஷதம்‌. 


நீதி 25௭3. கோடைகாலத்தில்‌ 
உறைந்தமழையின்‌: குளிர்ச்சி 
எப்படியிருக்கிறதோ, அப்படியே உண்மையான 
ஸ்தானாபதியும்‌ தன்னை அனுப்பினவனுக்கு. 
இருப்பான்‌; அவன்‌ தன்‌ எஜமான்களுடைய 
ஆத்துமாவைக்‌ குளிரப்பண்ணுவான்‌. 

நீதி 2519, ஆபத்துக்காலத்தில்‌ துரோகியை 


நம்புவது உடைந்த பல்லுக்கும்‌ மொழிபுரண்ட 
காலுக்கும்‌ சமானம்‌. 


29. நல்லோருடைய சிநேகமும்‌ 
தியோருடைய சிநேகமும்‌ 


நீதி 13:20. ஞானிகளோடே சஞ்சரிக்கிறவன்‌ 
ஞானமடைவான்‌; மூபருக்குத்‌ தோழனோ 
நாசடைவான்‌. 


நீதி 147. மூடனுடைய முகத்துக்கு 


விலகிப்போ; அறிவள்ள உதடுகளை அங்கே 
காணாய்‌. 


நீதி 287 

கைக்கொள்ளுகிறவன்‌ 

புத்திரன்‌; போஜனப்பிரியருக்குத்‌ 

தோழனாயிருக்கிறவனை தன்‌ தகப்பனை 

அவமானப்படுத்துகிறான்‌. 

நீதி 29:3. ஞானத்தில்‌ பிரியப்படுகிறவன்‌ தன்‌ 
மகிழப்ப 


தகப்பனை ண்ணுகிறான்‌ : 
'வேசிகளோடே தொந்திப்பானவனோ 


ஆஸ்தியை அழிக்கிறான்‌. 


நீதிமொழிகள்‌ - பொருனடக்கம்‌ 


QOODNENS 
PUBLISHERS 


80. பிள்னைகளின்‌ கல்வி 


நீதி 13:24. பிரம்பைக்‌ கையாடதவன்‌ தன்‌ 
மகனைப்‌ பகைக்கிறான்‌: அவன்மேல்‌ 
அன்பாயிருக்கிறவனோ அவனை ஏற்கனவே 
தண்டிக்கிறான்‌. 


நீதி 19:18. நப்பிக்கைமிகுக்குமட்டும உன்‌ 
மகனைச்‌ சிட்சைசெய்‌; ஆனாலும்‌ 

அவனைக்‌ கொல்ல உன்‌ ஆத்துமாவை 

எழும்பவொட்டாதே, 

நீதி 201. பிள்ளையானா 

செய்கை சுத்தமோ செம்மையா என்த 

அதின்‌ நடக்கைமினால்‌ விளங்கும்‌. 


நீதி 22:6. பிள்ளையானவன்‌ நடக்கவேண்டிய 
வழியிலே அவனை நடத்து: அவன்‌ 
முதிர்வயதிலும்‌ அதை விடாதிருப்பான்‌. 


நீதி 22:15. பிள்ளையின்‌ நெஞ்சில்‌ மதிமீனம்‌ 
ஒட்டியிருக்கும்‌: அதைத்‌ தண்டனையின்‌ 
பிரம்பு அவனைவிட்டு அகற்றும்‌. 


fe. 2312. உன்‌ 1 இருதயத்தைப்‌ பரா 
வ்ந்து சாய்ப்பாயாக. 


நீதி 24:14. அப்படியே ஞானத்தை அறிந்து 
கொள்வது உள்‌ ஆத்துமாவுக்கு 
இன்பமாயிருக்கு। அதைப்‌ 
பெற்றுக்கொண்டால்‌, அது முடிவில்‌ உதவும்‌, 
உன்‌ நம்பிக்கை வீண்போகாது. 


நீதி 29:15, பிரம்பும்‌ கடிந்துகொள்ளுதலும்‌ 

ல்‌ கொடுக்கும்‌; தன்‌ இஷ்டத்திற்கு. 
விடப்பட்ட பிள்ளை! தன்‌ தாய்க்கு 

வெட்கத்தை உண்டுபண்ணுகிறான்‌. 


நீதி 29:17. உன்‌ மகனைச்‌ சிட்சைசெய்‌, 
அவன்‌ உனக்கு ஆறுதல்செய்வான்‌, 
உன்‌ ஆத்துமாவுக்கு ஆனந்தத்தையும்‌ 
உண்டாக்குவான்‌. 


31. கர்த்தருக்குப்‌ பயப்படுவது 


நீதி 14:2. நிதானமாய்‌ நடக்கிறவன்‌ 
கர்த்தருக்குப்‌ பயப்படுகிறான்‌; தன்‌ வழிகளில்‌ 
தாறுமாறானவனோ அவரை 
அலட்சியம்பண்ணுகிறான்‌. 





i FTE 
TT 


நீதி 14:26. கர்த்தருக்குப்‌ பயப்படுகிறவனுக்குத்‌. 
திடநம்பிக்கை உண்டு; அவன்‌ 
பிள்ளைகளுக்கும்‌ அடைக்கலம்‌ கிடைக்கும்‌. 


நீதி 14:27. கர்த்தருக்குப்‌ பயப்படுதல்‌ 
ஜீவஹற்று: அதினால்‌. 
மரணக்கண்ணிகளுக்குத்‌ தப்பலாம்‌. 


நீது அ சகானதோடு. கண 
அதிகப்பொருளிலும்‌, கர்த்தரைப்‌ பற்றும்‌. 
பயத்தோடு கூடிய கொஞ்சப்பொருளே 
உத்தமம்‌ 


நீதி 15:33. கர்த்தருக்குப்‌ 
ஞானத்தைப்‌ போதிக்கும்‌: 
முன்னானது தாழ்மை 


நீதி 16%. ரணம்‌ சத்தியத்தினாலும்‌ 
பாவம்‌ விர்த்தியாகும்‌: கர்த்தருக்குப்‌ 
பப்படுகிறதினால்‌ மனுஷர்‌ தீமையை விட்டு 
விலகுவார்கள்‌. 


நீர 19:23. கர்த்தருக்குப்‌ பயப்படுதல்‌ 
'வனுக்கே துவானது; அதை அடைந்தவன்‌. 
திருப்தியடைந்து நிலைத்திருப்பான்‌; தீமை 
அவனை அணுகாது. 

நீதி 22:4. தாழ்மைக்கும்‌ கர்த்தருக்குப்‌ 
பயப்படுதலுக்கும்‌ வரும்‌ பலன்‌ ஐசுவரியமும்‌ 
மகிமையும்‌ ஜீவனுமாம்‌. 

நீதி 2317. உன்‌ மனதைப்‌ பாவிகள்மேல்‌ 
பொறாமைகொள்ள விடாதே; நீ நாடோறும்‌ 
கர்த்தரைப்‌ பற்றும்‌ பயத்தோடிரு. 

நீதி 23:18. நிச்சயமாகவே முடிவு உண்டு; 
உன்‌ நம்பிக்கை வீண்போகாது. 


பயப்படுதல்‌ 
மேன்மைக்கு 


32, மெய்ச்சாட்சியும்‌ 
பொய்ச்சாட்சியும்‌ 


நீதி 145 மெய்ச்சாட்சிக்காரன்‌ 
பொய்சொல்லான்‌:  பெய்ச்சாட்சிக்காரனோ 
பொய்களை ஊதுகிறான்‌. 

14:25. 
A 
வஞ்சனைக்காரனோ 
ஊதுகிறான்‌. 


மெய்ச்சாட்சி சொல்லுகிறவன்‌ 
இரட்சிக்கிறான்‌;: 
பொய்களை 


நீதிமொழிகள்‌ - பொருளடக்கம்‌ 


QOODNENS 
PUBLISHERS 


நீதி 19:5. 
ஆக்கினைக்குத்‌ 
பேசுகிறவனும்‌ 


பொய்ச்சாட்சிக்காரன்‌ 
த தப 
தப்புவதில்லை. 

நீதி 199 பொய்ச்சாட்சிக்காரன்‌ 
ஆக்கினைக்குத்‌ தப்பான்‌: பொய்களைப்‌ 
பேசுகிறவன்‌ நாசமடைவான்‌. 


நீதி 19:28. 
நியாயத்தை 
துன்மார்க்கருடைய 
விழுங்கும்‌. 

நீதி 21:28. பொய்ச்சாட்சிக்காரன்‌ 
கெட்டுப்போவான்‌: செவிகொடுக்கிறவனோ 
எப்பொழுதும்‌ பேசத்தக்கவனாவான்‌. 


நீதி 24:28. நியாயமின்றிப்‌ பிறனுக்கு 
விரோதமாய்ச்‌ சாட்சியாக ஏற்படாதே: உன்‌ 
உதடுகளினால்‌ வஞ்சகம்‌ பேசாதே 


நீதி 254 பிறனுக்கு 
பொய்ச்சாட்சி சொல்லுகிற 
தண்டாயுதத்துக்கும்‌. 
கூர்மையான அம்புக்கும்‌ ஒப்பானவன்‌. 


பேலியாளின்‌ சாட்சிக்காரன்‌ 
நிந்திக்கிறான்‌ ; 


வாய்‌ அக்கிரமத்தை 


விரோதமாய்ப்‌ 


38. பிறரை தூஷிக்கிறவர்கள்‌ 


பரியாசக்காரன்‌ ஞானத்தைத்‌ 
கண்டுபிடியான்‌: 


நீதி 14% 
தேடியும்‌ 
புத்தியுள்ளவனுக்கோ அறிவு லேசாய்‌ வரும்‌. 


142... மூடர்‌ பாவத்தைக்‌ 
பரியாசம்பண்ணுகிறார்கள்‌: 


நீதிமான்களுக்குள்ளே தயை உண்டு. 

21:24. அகங்கார 
இல ஒன்பதுக்கு பரியாசக்காரனென்று, 
பெயர்‌, அவன்‌ அகந்தையான சினத்தோடே 
நடக்கிறான்‌. 
நீதி 22:10. 
அப்பொழுது வாது நீங்கும்‌, 
அவமானமும்‌ ஒழியும்‌. 
நீதி 242. 
பரியாசக்காரன்‌ 
அருவருப்பானவன்‌. 
நீதி 29:8. பரியாசக்காரர்‌ 
தீக்கொளுத்திவிடுகிறார்கள்‌: 
குரோதத்தை விலக்குகிறார்கள்‌. 


பரியாசக்காரனைத்‌ துர 


த்திவிடு: 
விரோதமும்‌ 


பாவமாம்‌;: 
மனுஷருக்கு. 


தீயநோக்கம்‌ 


பட்டணத்தில்‌ 
ஞானிகளோ 





i FTE 
TT 
84, எச்சமிக்கையாயிருப்பது 


நீதி 1485... பேதையானவன்‌ எந்த 
வார்த்தையையும்‌ நம்புவான்‌: விவேகியோ தன்‌ 
நடையின்மேல்‌ கவனமாயிருக்கிறான்‌. 

நீதி 14:16. ஞானமுள்ளவன்‌ பயந்து தீமைக்கு 
விலகுகிறான்‌; மதியீனனோ. 
மூர்க்கங்கொண்டு துணிகரமாயிருக்கிறான்‌. 
நீதி 2742, விவேகி ஆபத்தைக்‌ கண்டு 
மறைந்து கொள்ளுகிறான்‌; பேதைகளோ 
நெடுகப்போய்‌ தண்டிக்கப்படுகிறார்கள்‌. 


85. ராஜாவும்‌ 
தேசுத்தாரும்‌ 


அவருடைய 


நீதி 14:28. ஜனத்திரட்சி ராஜாவின்‌ மகிமை; 
ஜனக்குறைவு தலைவனின்‌ முறிவு. 


நீதி 14:34, நீதி ஜனத்தை உயர்த்தும்‌; 
பாவமோ எந்த ஜனத்துக்கும்‌ இகழ்ச்சி. 

நீதி 14:35, ராஜாவின்‌ தயை விவேகமுள்ள 
பணிவிடைக்காரன்மேலிருக்கும்‌: அவனுடைய 
கோபமோ, இலச்சையுண்டாக்குகிறவன்‌ 
மேலிருக்கும்‌ 

நீதி 16:10. ராஜாவின்‌ உதடுகளில்‌ 
தில்லியவாக்கு பிறக்கும்‌; நியாயத்தில்‌ அவன்‌ 
வாய்‌ தவறாது. 


நீதி 1642 அநியாயஞ்செய்வது 
ராஜாக்களுக்கு அருவருப்பு: நீதியினால்‌: 
சிங்காசனம்‌ உறுதிப்படும்‌. 


நீதி 1693 நீதியுள்ள உதடுகள்‌: 
ராஜாக்களுக்குப்‌ பிரியம்‌:  நிதானமாய்ப்‌ 
பேசுகிறவனில்‌ ராஜாக்கள்‌ பிரியப்படுவார்கள்‌. 


நீதி 1644. கோபம்‌ 
மரணதூதருக்குச்‌ சமானம்‌; 
ஞானமுள்ளவனோ அதை ஆற்றுவான்‌. 


நீதி 165. ராஜாவின்‌ முகக்களையில்‌ ஜீவன்‌ 
உண்டு; அவனுடைய தயை பின்மாரி பெய்யும்‌ 
மேகத்தைப்போல்‌ இருக்கும்‌. 

நீதி 19:6. பிரபுவின்‌ தயையை அநேகர்‌ 
வருந்திக்‌ கேட்பார்கள்‌; 
கொடைகொடுக்கிறவனுக்கு எவனும்‌ 
சிநேகிதன்‌. 


ராஜாவின்‌ 


நீதிமொழிகள்‌ - பொருளடக்கம்‌ 


QOODNENS 
PUBLISHERS 


நீதி 19:42. ராஜாவின்‌ கோபம்‌ சிங்கத்தின்‌ 
கெர்ச்சிப்ுக்குச்‌ சமானம்‌: அவனுடைய தயை 
புல்லின்மேல்‌ பெய்யும்‌ பனிபோலிருக்கும்‌. 

நீதி 20:2. ராஜாவின்‌ உறுக்குதல்‌ சிங்கத்தின்‌ 
கெர்ச்சிப்புக்குச்‌ சமானம்‌; அவனைக்‌ 
கோபப்படுத்துகிறவன்‌ தன்‌ பிராணனுக்கே 
துரோகஞ்செய்கிறான்‌. 

நீதி 20:8. நியாயாசனத்தில்‌ வீற்றிருக்கும்‌ 
ராஜா தன்‌ கண்களினால்‌ சகல 
பொல்லாப்பையும்‌ சிதறப்பண்ணுகிறான்‌. 


நீதி 20:26, ஞானமுள்ள ராஜா 
துன்மார்க்கரைச்‌ சிதறடித்து, அவர்கள்மேல்‌ 
உருளையை உருட்டுவான்‌. 

நீதி 20:28. தயையும்‌ சத்தியமும்‌ ராஜாவைக்‌ 
காக்கும்‌; தயையினாலே தன்‌ சிங்காசனத்தை 
நிற்கப்பண்ணுவான்‌. 
நீதி 22 
விரும்புகிறவனுடைய 
இனிமையானவைகள்‌; 
சிநேகிதனாவான்‌. 


நீதி 24:21 


ராஜாவுக்கும்‌ பயந்து நட; 
கலவாதே. 


சுத்த இருதயத்தை: 
உதடுகள்‌ 


ராஜா அவனுக்குச்‌ 


என்‌ மகனே, நீ கர்த்தருக்கும்‌ 
கலகக்காரரோடு 


a 252 Hes. மறைப்பது தேவனுக்கு 
மேன்மை; ரியத்தை  ஆராய்வதோ 

ராஜாக்களுக்கு ல 
வானத்தின்‌ உயர 
ராஜாக்களின்‌ 

ஆராய்ந்துமுடியாது. 

நீதி 25:4. வெள்ளியினின்று களிம்பை 

நீக்கிவிட, அப்பொழுது தட்டானால்‌ நல்ல 

உடைமை பிறக்கும்‌. 


பூமியின்‌ 
ருதயங்களும்‌ 


நீதி 25:5. ராஜாவின்‌ முன்னின்று துஷ்டரை 
நீக்கிவிடு, அப்பொழுது அவனுடைய 
சிங்காசனம்‌ நீதியினால்‌ நிலைநிற்கும்‌. 


நீதி 28:2. தேசத்தின்‌ பாவத்தினிமித்தம்‌. 
அதின்‌ அதிகாரிகள்‌ அநேகராயிருக்கிறார்கள்‌; 
பத்தியம்‌ அறிவமுள்ள மறுஷனாலேோ அதின்‌ 
நற்சீர்‌ நீடித்திருக்கும்‌. 





i FTE 
TT 


நீதி 28:3. ஏழைகளை ஒடுக்குகிற தரித்திரன்‌ 
ஆகாரம்‌ விளையாதபடி வள்ளமாய்‌ 
அடித்துக்கொண்டுபோகிற மழையைப்‌ 
போலிருக்கிறான்‌. 


நீதி 28:15. ஏழை ஜனங்களை ஆளும்‌ 
துஷ்டஅதிகாரி கெர்ச்சிக்கும்‌ சிங்கத்துக்கும்‌ 
அலைந்துதிரிகிற கரடிக்கும்‌ 
ஒப்பாயிருக்கிறான்‌. 


நீதி 28:16. பிரபு 
அவன்‌ செய்யும்‌ 
பொருளாசையை 
தீர்க்காயுசைப்‌ பெறுவான்‌. 


நீதி 29:4. நியாயத்தினால்‌ ராஜா தேசத்தை 
நிலைநிறுத்துகிறான்‌:  பரிதானப்பிரியனோ 
அதைக்‌ சுவிழ்க்கிறான்‌. 


நீதி 29:12, அதிபதியானவன்‌ பொய்களுக்குச்‌ 
செவிகொடுத்தால்‌, அவன்‌ ஊழியக்காரர்‌ 
யாவரும்‌ துன்மார்க்கராவார்கள்‌ 

29:14, நியாயத்தை 


ர்‌ ர்க்க... தாவில்‌ 
சிங்காசனம்‌ என்றும்‌ நிலைபெற்றருக்கும 


நீதி 29:26, (ஞூகைசெய்கிறவனுடைய 
முகதரிசனத்தைத்‌ றவர்கள்‌ அநேகர்‌; 
ஆனாலும்‌. அவனவனுடைய நியாயம்‌ 
கர்த்தராலே தீரும்‌ 


யீ 
க்கள்‌ மகதி: 


வெறுக்கிறவன்‌ 


36. 
பொறாமைப்படுவது 


பாவிகள்மீதூ 


நீதி 14:30. சொஸ்தமனம்‌ உடலுக்கு ஜீவன்‌: 
பொறாமையோ எலும்புருக்கி. 


நீதி 2317. உன்‌ மனதைப்‌ பாவிகள்மேல்‌ 
பொறாமைகொள்ள விடாதே; நீ நாடோறும்‌ 
கர்த்தரைப்‌ பற்றும்‌ பயத்தோடிரு. 
நீதி 2348. நிச்சயமாகவே முடிவு உண்டு; 
உன்‌ நம்பிக்கை வீண்போகாது. 


நீதி 24:1. பொல்லாத மனுஷர்மேல்‌ பொறாமை 
கொள்ளாதே: அவர்களோடே இருக்கவும்‌ 
விரும்பாதே. 

நீதி 24:2, அவர்கள்‌ இருதயம்‌ கொடுமையை 
யோசிக்கும்‌: அவர்கள்‌ உதடுகள்‌ 
தீவினையைப்‌ பேசும்‌. 


நீதிமொழிகள்‌ - பொருனடக்கம்‌ 


QOODNENS 
PUBLISHERS 


நீதி 2429,  பொல்லாதவர்களைக்குறித்து 

எரிச்சலாகாதே; துன்மார்க்கர்மேல்‌ பொறாமை 

கொள்ளாதே. 

நீதி 24:20. துன்மார்க்கனுக்கு நல்லமுடிவு 
2... துன்மார்க்கனுடைய விளக்கு. 

அணைந்துபோம்‌. 

நதி 274. உக்கிரம்‌ 


தல்வாலென்னல்‌ 
முன்னிற்கத்தக்கவன்‌ யார்‌? 


கொடுமையுள்ளது, 
நிஷ்டூரமுள்ளது:: 
அதற்கு 


87. தேவனுடைய சர்வஞானம்‌ 
நீதி 153 கண்கள்‌ 
எல்விடத்திலுமிருந்து, நல்லோரையும்‌ 
தீயோரையும்‌ நோக்கிப்பார்க்கிறது. 

நீதி 1541 


கர்த்தரின்‌ 


பாதாளமும்‌ அழிவும்‌ கர்த்தரின்‌ 
பார்வைக்குப்‌ பிரத்தியட்சமாயிருக்க, 
மனுபுத்திரருடைய இருதயம்‌ அதிக 
பிரத்தியட்சமாயிருக்குமல்லவோ? 


நீதி ன 
மனுஷனுடையது:: 
கர்த்தரால்‌ வரும்‌. 
நீதி 16:4. கர்த்தர்‌ சகலத்தையும்‌ தமக்கென்று 
படைத்தார்‌: தீங்குநாளுக்காகத்‌ 
குன்மார்க்கனையும்‌ உண்டாக்கினார்‌. 


நீதி 169. 
அவனுடைய 


அவனுடைய 
உறுதிப்படுத்துகிறவரோ கர்த்தர்‌. 
நீதி 16:33. சீட்டு மடியிலே போடப்படும்‌; 
காரியசித்தியோ கர்த்தரால்‌ வரும்‌. 

நீதி 173. குகை 


பொன்னைப்புபு சோதிக்கும்‌; 
இருதயங்களைச்‌ சோதிக்கிறவரோ கர்த்தர்‌. 


நீதி 19:21. மனுஷனுடைய இருதயத்தின்‌ 
எண்ணங்கள்‌ அநேகம்‌; ஆனாலும்‌ 
கர்த்தருடைய யோசனையே நிலைநிற்கும்‌. 

நீதி 202. கேட்கிற காதும்‌, காண்கிற 


கண்ணும்‌ ஆகிய இவ்விரண்டையும்‌ கர்த்தர்‌ 
உண்டாக்கினார்‌. 


யோசனைகள்‌ 
பிரதியுத்தரம்‌ 


நல 
காலன்‌ 


யம்‌ 
யோசிக்கும்‌; 
நடைகளை 


மனுஷனுடைய 
வழியை 


-வெள்ளியைக்‌ 





i THE 
TT 


நீதி 20:24, கர்த்தராலே மனுஷருடைய 
நடைகள்‌ வாய்க்கும்‌: ஆகையால்‌ மனுஷன்‌ 


தன்‌ வழியை அறிந்துகொள்வதெப்படி? 


நீதி 214. ராஜாவின்‌ இருதயம்‌ கர்த்தரின்‌ 
கையில்‌ நீர்க்கால்களைப்போலிருக்கிறது: 
அதைத்‌ தமது சித்தத்தின்படி அவர்‌. 
திருப்புகிறார்‌ 


நீதி 21:30 
ஞானமுமில்லை, 
ஆலோசனையுமில்லை. 


நீதி 2131 குதிரை 
ஆயத்தமாக்கப்படும்‌; ஜெ 
வரும்‌. 


நீதி 29:26. ஆளுகைசெய்கிறவனுடைய 
முகதரிசனத்தைத்‌ தேடுகிறவர்கள்‌ அநேகர்‌; 
ஆனாலும்‌  அவனவனுடைய நியாயம்‌ 
கர்த்தராலே தீரும்‌. 


கர்த்தருக்கு விரோதமான 


புத்தியுமில்லை, 


யுத்தநாளுக்கு 
கர்த்தரால்‌ 


88. நற்பெயரும்‌ அவப்பெயரும்‌ 


நீதி 15:30 
பூரிப்பாக்கும்‌, 
புஷ்டியாக்கும்‌ 
நீதி 224. திரளான ஐசுவரியத்தைப்பார்க்கிலும்‌. 


நற்கர்த்தியே தெரததுகொள்ளப்படத்தக்கது. 
பொன்‌ வெள்ளியைப்பார்க்கிலும்‌ 


கண்களின்‌ ஒளி இருதயத்தைப்‌ 
நற்செய்தி எலும்புகளைப்‌ 


நலம்‌. 


39. மனுஷர்‌ தங்களைப்பற்றி. 
நன்மையாய்‌ நினைப்பது 


நீதி 1412. மனுஷனுக்குச்‌ 
தோன்றுகிற வழி உண்டு, 
மரண வழிகள்‌. 


16:2. மனுஷனுடைய வழிகளெல்லாம்‌ 
ன்‌ பார்வைக்குச்‌ சுத்தமானவைகள்‌; 
கர்த்தரோ ஆவிகளை நிறுத்துப்பார்க்கிறார்‌. 


நீதி 16:25. மனுஷனுக்குச்‌ செம்மையாய்த்‌ 
தோன்றுகிற வழியுண்டு; அதின்‌ முடிவோ 
மரண வழிகள்‌. 


நீதி 20:6. மனுஷர்‌ பெரும்பாலும்‌ தங்கள்‌ 
தயாளத்தைப்‌ பிரசித்தப்படுத்துவார்கள்‌: 
உண்மையான மனுஷனைக்‌ கண்டுபிடிப்பவன்‌ 


யார்‌? 


செம்மையாய்த்‌ 
அதின்‌ முடிவோ 


நீதிமொழிகள்‌ - பொருளடக்கம்‌ 


QOODNENS 
PUBLISHERS 


நீதி 21:2. மனுஷனுடைய வழியெல்லாம்‌ அவன்‌ 
செம்மையாகத்‌ 


கர்த்தரோ இருதயங்களை 


2642. தன்‌ 
ஞானியாயிருப்பவனைக்‌  கண்டாயானால்‌, 
அவனைப்பார்க்கிலும்‌ மூடனைக்குறித்து 
அதிக நம்பிக்கையாயிருக்கலாம்‌. 


பார்வைக்கு 


a 28:26. தன்‌ இருதயத்தை நம்புகிறவன்‌ 
ஞானமாய்‌ நடக்கிறவனோ 


இரட்சிக்கப்படுவான்‌. 
40. தேவனைப்பற்றிய தியானம்‌ 


நீதி 16:3. உன்‌ செய்கைகளைக்‌ கர்த்தருக்கு 
ஒப்புவி: அப்பொழுது உன்‌ யோசனைகள்‌ 


உறுதிப்படும்‌. 


நீதி 1810. கர்த்தரின்‌ நாமம்‌ பலத்த துருகம்‌; 
நீதிமான்‌ அதற்குள்‌ ஓடிச்‌ சுகமாயிருப்பான்‌. 
நீதி 23:26. என்‌ மகனே, உன்‌ இருதயத்தை 
எனக்குத்‌ தா; உன்‌ கண்கள்‌ என்‌ வழிகளை 
நோக்குவதாக. 

நீதி 27:1. நாளையத்தினத்தைக்‌ குறித்துப்‌ 
பெருமைபாராட்டாதே; ஒருநாள்‌ பிறப்பிப்பதை 
அறியாயே 

நீதி 29:25, 
கொளுவகிறான்‌;: 
செழிப்பான்‌. 
நீதி 29:25. 


பெருநெஞ்சன்‌ வழக்கைக்‌ 
கர்த்தரை நம்புகிறவனோ 


மனுஷனுக்குப்‌ பயப்படும்‌ பயம்‌ 
வருவிக்கும்‌; கர்த்தரை 
உயர்ந்த அடைக்கலத்திலே. 


41. தேவனுடைய கிருபை 


நீதி 16:7. ஒருவனுடைய வழிகள்‌ கர்த்தருக்குப்‌ 
பிரியமாமிருந்தால்‌, 

சத்துருக்களும்‌ 

சமாதானமாகும்படி செய்வார்‌. 


நீதி 29:26,  ஆளுகைசெய்கிறவனுடைய 
முகதரிசனத்தைத்‌ தேடுகிறவர்கள்‌ அநேகர்‌; 
ஆனாலும்‌ அவனவனுடைய நியாயம்‌ 
கர்த்தராலே தீரும்‌. 





ட்ட] 


42, ஞானத்தைப்‌ 
பெற்றுக்கொள்வது 


நீதி 1646. பொன்னைச்‌ சம்பாதிப்பதிலும்‌: 
ஞானத்தைச்‌ சம்பாதிப்பது எவ்வளவு உத்தமம்‌! 
வெள்ளியைச்‌ சம்பாதிப்பதிலும்‌ புத்தியைச்‌ 
சம்பாதிப்பது எவ்வளவு மேன்மை! 

நீதி 181. பிரிந்துபோகிறவன்‌ தன்‌ 
இச்சையின்படி செய்யப்பார்க்கிறான்‌, எல்லா 
ஞானத்திலும்‌ தலையிட்டுக்கொள்ளுகிறான்‌. 
நீதி 19:8. 
பெற்றுக்கொள்ளுகிறவன்‌ தன்‌ 
சிநேகிக்கிறான்‌; பந்தன்‌ 
நன்மையடைவான்‌. 


நீதி 19:20, உன்‌ அந்தியகாலத்தில்‌ நீ 
ஞானமுள்ளவனாயிருக்கும்படி, 
ஆலோசனையைக்கேட்டு, புத்திமதியை 
ஏற்றுக்கொள்‌ 

நீதி 2217. உன்‌ செலியைச்‌ சாய்த்து, 
ஞானிகளுடைய வார்த்தைகளைக்‌ கேட்டு, 
என்‌ போதகத்தை உன்‌ இருதயத்தில்‌ வை. 

நீதி 22:18. அவைகளை உன்‌ உள்ளத்தில்‌ 
காத்து, அவைகளை உன்‌ உதடுகளில்‌ 
நிலைத்திருக்கப்பண்‌ ணும்போது, அது 
இன்பமாயிருக்கும்‌. 

நீதி 2219. உன்‌ நம்பிக்கை கர்த்தர்மேல்‌ 
இருக்கும்டி, இன்றையதினம்‌. அவைகளை 
உனக்குத்‌ தெரியப்படுத்துகிறேன்‌. 

நீதி 22:20. சத்திய 
யதார்த்தத்தை நான்‌ 
தெரிவிக்கும்படிக்கும்‌, நீ 
அனுப்பினவர்களுக்குச்‌ 


ஞானத்தைப்‌ 
தன்‌ ஆத்துமாவைச்‌ 
காக்கிறவன்‌ 


வார்த்தைகளின்‌ 


முக்கியமானலைகளை வ்கி 


நீதி 23:15. 
ஞானமுள்ளதாயிருந்தால்‌, 
இருதயம்‌ மகிழும்‌. 

நீதி 2346. 
செம்மையானவைகளைப்‌. 
உள்ளிந்திரியங்கள்‌ மகிழும்‌. 


என்‌ மகனே, உன்‌ இருதயம்‌ 
என்னிலே என்‌ 


நீதி 23:22. உன்னைப்‌ பெற்ற தகப்பனுக்குச்‌ 
செவிகொடு; உன்‌ ய்‌ 
வயதுசென்றவளாகும்போது 
அசட்டைபண்ணாதே. 

நீதி 23:23. சத்தியத்தை வாங்கு, அதை 
விற்காதே; அப்படியே ஞானத்தையும்‌. 
உபதேசத்தையும்‌ புத்தியையும்‌ வாங்கு. 

நீதி 23:24. நீதிமானுடைய தகப்பன்‌ மிகவும்‌ 
களிகூருவான்‌: ஞானமுள்ள பிள்ளையைப்‌ 
பெற்றவன்‌ அவனால்‌ மகிழுவான்‌. 

நீதி 23:25. உன்‌ தகப்பனும்‌ உன்‌ தாயும்‌ 
சந்தோஷப்படுவார்கள்‌; உன்னைப்‌ பெற்றவள்‌ 
மகிழுவாள்‌. 

நீதி 24:13. என்‌ மகனே, தேனைச்‌ சாப்பிடு, 
அது நல்லது: கூட்டிலிருந்து ஒழுகும்‌ தேன்‌ 
உன்‌ வாய்க்கு இன்பமாயிருக்கும்‌. 

நீதி 24:14, அப்படியே ஞானத்தை அறிந்து 


பெற்றுக்கொண்டால்‌, அது முடிவில்‌ உதவும்‌, 
உன்‌ நம்பிக்கை வீண்போகாது, 
நீதி 2741. என்‌ மகனே, 
நிந்திக்கிறவனுக்கு நான்‌ உத்தரவு 
கொடுக்கத்தக்கதாக, நீ ஞானவானாகி, 
என்‌ இருதயத்தைச்‌ சந்தோஷப்படுத்து. 


என்னை 


48. சோதனைகளுக்கு 
விரோதமான எச்ச ரிப்புக்கள்‌ 


நீதி 1647. தீமையை விட்டு விலகுவதே 
செம்மையானவர்களுக்குச்‌ சமனான பாதை; 
தன்‌ நடையைக்‌ கவனித்திருக்கிறவன்‌ தன்‌ 
ஆத்துமாவைக்‌ காக்கிறான்‌. 

நீதி 29:27. நீதிமானுக்கு அநியாயக்காரன்‌ 
அருவருப்பானவன்‌ ; சன்மார்க்கனும்‌ 
துன்மார்க்கனுக்கு அருவருப்பானவன்‌ 


கக்‌. முதிர்வயதும்‌ வாலிபமும்‌ 


நீதி 16:31. நீதியின்‌ வழியில்‌ உண்டாகும்‌ நரை 
மயிரானது மகிமையான கிரீடம்‌. 





ட்ட] 


பிள்ளைகளின்‌ 
க்‌ கிரீடம்‌: 
மேன்மை அவர்கள்‌ பிதாக்களே. 


நீதி 20:29, 
அவர்கள்‌ 
முதிர்வயதானவர்களின்‌ மகிமை 
நரை, 


வாலிபரின்‌ அலங்காரம்‌ 
பராக்கிரமம்‌: 
அவர்கள்‌ 


45. வேலையாட்கள்‌ 


நீதி 17:2. புத்தியுள்ள வேலைக்காரன்‌: 
இலச்சையுண்டாக்குகிற புத்திரனை ஆண்டு, 
சகோதருக்குள்ள சுதந்தரத்தில்‌ பங்கடைவான்‌. 
நீதி 1970. மூடனுக்குச்‌ செல்வம்‌ தகாது: 


பிரபுக்களை ஆண்டுகொள்வது அடிமைக்கு 
எல்வளவும்‌ தகாது. 

நீதி 2919. அடிமையானவன்‌ 
வார்த்தைகளினாலே அடங்கான்‌: அவைகளை 
அவன்‌ அறிந்தாலும்‌ உத்தரவுகொடான்‌. 


நீதி 29:21. ஒருவன்‌ மையைச்‌ 


தன்‌ அடி 
சிறுபிராயமுதல்‌ இளக்காரமாக வளர்த்தால்‌, 


முடிவிலே அவன்‌ தன்னைப்‌ 
பாராட்டுவான்‌. 


புத்திரனாகப்‌ 


46. பரிதானம்‌ 


நீதி 17:8. பரிதானம்‌ வாங்குகிறவர்களின்‌ 
பார்வைக்கு அது இரத்தினம்போலிருக்கும்‌: 
அது நோக்கும்‌ திசையெல்லாம்‌ காரியம்‌ 
வாய்க்கும்‌. 


நீதி 17:23. துன்மார்க்கன்‌, நீதியின்‌ வழியைப்‌ 
புரட்ட, மடியிலுள்ள பரிதானத்தை 
வாங்குகிறான்‌. 

நீதி 18:16. ஒருவன்‌ கொடுக்கும்‌ வெகுமதி 


அவனுக்கு வழியுண்டாக்கி, பெரியோர்களுக்கு 
முன்பாக அவனைக்‌ கொண்டுபோய்‌ விடும்‌. 


நீதி 21:14. அந்தரங்கமாய்க்‌ கொடுக்கப்பட்ட 
வெகுமதி. கோபத்தைத்‌ தணிக்கும்‌; 
்டிமிலுள்ள பரிதானம்‌ குரோதத்தை ஆற்றும்‌. 
நீதி 28:21. முகதாட்சிணியம்‌ நல்லதல்ல, 
முகதாட்‌! எவன்‌ ஒரு தண்டு 
அப்பத்துக்காக அநியாயஞ்செய்வான்‌. 


QOODNENS 
PUBLISHERS 


47. கடிந்துகொள்ளுவதூம்‌ 
திருத்துவதும்‌ 
நீதி 170. 
அடிப்பதைப்பார்க்கிலும்‌, 
வாயினால்‌: கண்டிப்பதே 
உறைக்கும்‌. 
நீதி 19:25 


மூடனை நூறடி 
புத்திமானை 


அதிகமாய்‌ 


பரியாசக்காரனை 
பேதை. 


அடி, 
எச்சரிக்கப்படுவான்‌; 
அவன்‌ 


19:29 பரியாசக்காரருக்கு 
தண்டனைகளும்‌, மூடருடைய முதுகுக்கு. 
அடிகளும்‌ ஆயத்தமாயிருக்கிறது. 


நீதி 20:30. காயத்தின்‌ 
உள்ளத்தில்‌ உறைக்கும்‌ 
பொல்லாதவனை அழுக்கறத்‌ துடைக்கும்‌. 


நீதி 2141. பரியாசக்காரனை தண்டிக்கும்போது 
ஞானமடைவாள்‌;  ஞானவான்‌ 


போதிக்கப்படும்போது அறிவடைவான்‌. 


நீதி 2542. கேட்கிற செலிக்‌ 
குரந்துகொண்டு | புத்திசொ 
பொற்கடுக்கனுக்கும்‌ 
பூஷணத்திற்கும்‌ சரி. 

நீதி 265. குதிரைக்குச்‌ 
கழுதைக்குக்‌ கடிவாளமும்‌, 
முதுகுக்குப்‌ பிரம்பும்‌ ஏற்றது. 


ஞானமாய்க்‌ 
ல்லுகிறவன்‌ , 
அபரஞ்சிப்‌ 


சவுக்கும்‌, 
மூடனுடைய 


நீதி 27:6. சிநேகிதன்‌ அடிக்கும்‌ அடிகள்‌ 
உண்மையானவைகள்‌: சத்துரு இடும்‌ 
முத்தங்களோ வஞ்சனையுள்ளவைகள்‌. 


நீதி 27:22. மூடனை உரலில்‌ போட்டு, 
உலக்கைமினால்‌ நொய்யோடே நொய்யாகக்‌ 
குத்தினாலும்‌, அவனுடைய மூடத்தனம்‌. 
அவனை விட்டு நீங்காது. 

நீதி 28:23 தன்‌ நாவினால்‌ 
முகஸ்துதி பேசுகிறவனைப்பார்க்கிலும்‌, 
கடிந்துகொள்ளுகிறவன்‌ முடிவில்‌ அங்கீகாரம்‌ 
பெறுவான்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


நீதி 291. அடிக்கடி கடிந்துகொள்ளப்பட்டும்‌ 
தன்‌ பிட கடினப்படுத்துகிறவன்‌. 
சகாயமின்றிச்‌ சடிதியில்‌ நாசமடைவான்‌. 


48. நண்றி மறப்பது 


நீதி 1713. 
எவனோ, 


நீங்காது. 


நன்மைக்குத்‌ தீமைசெய்கிறவன்‌ 
அவன்‌ வீட்டைவிட்டுத்‌ தீமை 


49. சிநேகம்‌ 


நீதி 1717. சிநேகிதன்‌ எல்லாக்‌ காலத்திலும்‌ 
சிநேகிப்பான்‌; இடுக்கணில்‌ உதவவே 
சகோதரன்‌ பிறந்திருக்கிறான்‌. 


நீதி 19:24. சிநேகிதருள்ளவன்‌ சிநேகம்‌. 
பாராட்டவேண்டும்‌; சகோதரனிலும்‌ அதிக 


சொந்தமாய்ச்‌ சிநேகிப்பவனுமுண்டு. 
பரிமளதைலமும்‌ சுகந்ததூபமும்‌: 
களிப்பாக்‌ 


நீதி 27:10. உன்‌ சிநேகிதனையும்‌, உன்‌ 
தகப்பனுடைய சிநேகிதனையும்‌. 
விட்டுவிடாதே: உன்‌ ஆபத்துக்காலத்தில்‌ உன்‌ 
சகோதரனுடைய வீட்டிற்குப்‌ போகாதே; 
தூரத்திலுள்ள சகோதரனிலும்‌ சமீபத்திலுள்ள 
அயலானே வாசி. 


நீதி 27:14. ஒருவன்‌ அதிகாலையிலே எழுந்து 
உரத்தசத்தத்தோடே தன்‌ கிறது 
சாபமாக 


நீதி 27:47. இரும்பை இரும்பு கருக்கிடும்‌; 
அப்படியே மனுஷனும்‌ தன்‌ சிநேகிதனுடைய 
முகத்தைக்‌ கருக்கிடுகிறான்‌. 


50. மாம்ச இச்சை: 


நீதி 2147 
தரித்திரனாவான்‌ ; 
எண்ணெயையும்‌ 


ஐசவரியவானாவதில்‌ை 


சிற்றின்பப்பிரியன்‌: 
மதுபானத்தையும்‌ 
விரும்புகிறவன்‌ 


நீதிமொழிகள்‌ - பொருளடக்கம்‌ 


QOODNENS 
PUBLISHERS 


நீதி 234. நீ ஒரு அதிபதியோடே போஜனம்‌ 


பண்ண உட்கார்ந்தால்‌, உனக்கு முன்பாக 
இருக்கிறதை நன்றாய்க்‌ கவனித்துப்பார்‌. 


நீதி 23:2. நீ போஜனப்பிரியனாயிருந்தால்‌, 
உன்‌ தொண்டையிலே கத்தியை வை. 


23:3. 
கங்களை. இவத! 
கள்ளப்போஜனமாமே. 


ருசியுள்ள 
அவைகள்‌ 


நீதி 23:6. வன்கண்ணனுடைய ஆகாரத்தைப்‌ 
புசியாதே; அவனுடைய ருசியுள்ள 
பதார்த்தங்களை இச்சியாதே, 


நீதி 237. அவன்‌ இருதயத்தின்‌ நினைவு 
எப்படியோ, அப்படியே அவன்‌ இருக்கிறான்‌; 
புசியும்‌, பானம்பண்ணும்‌ என்று அவன்‌ 
உன்னோடே சொன்னாலும்‌, அவன்‌ இருதயம்‌ 
உன்னோடே இராது. 


நீதி 23:8. நீ புசித்த துணிக்கையை வாந்தி 
பண்ணி, உன்‌ இனிய சொற்களை இழந்து 
போவாய்‌. 


நீதி 23:19. என்‌ மகனே, நீ செவிகொடுத்து 
ந ல்‌ இருதயத்தை 


நீதி 23:20. மதுபானப்பிரியரையும்‌ மாம்சப்‌ 
பெருந்தீனிக்காரரையும்‌ சேராதே 


நீதி 23:21. குடியனும்‌ போஜனப்பிரியனும்‌ 
தரித்திரராவார்கள்‌; தூக்கம்‌ கந்தைகளை 
உடுத்துவிக்கும்‌. 
277. திருப்தியடைந்தவன்‌ 
மிதிப்பான்‌; 


கசப்பான 
பதார்த்தங்களும்‌ தித்திப்பாமிருக்கும்‌. 

51. மதுபானம்‌ அருந்துவது 

நீதி 214. ராஜாவின்‌ இருதயம்‌ கர்த்தரின்‌ 
கையில்‌ நீர்க்கால்களைப்போலிருக்கிறது; 
அதைத்‌ தமது  சித்தத்தின்டி அவர்‌ 
திருப்புகிறார்‌ 

நீதி 23:20. மதுபானப்பிரியரையும்‌ மாம்சப்‌ 
பெருந்தீனிக்காரரையும்‌ சேராதே. 





i FTE 
TT 


நீதி 23:29. ஐயோ! யாருக்கு வேதனை? 
யாருக்குத்‌ துக்கம்‌? யாருக்குச்‌ சண்டைகள்‌? 
யாருக்குப்‌ புலம்பல்‌? யாருக்குக்‌ 
காரணமில்லாத காயங்கள்‌? யாருக்கு 
இரத்தங்கலங்கின கண்கள்‌? 


நதி. 23:30. வனம்‌ இருக்கும்‌ இடத்திலே 
தங்கித்‌ தரிப்பவர்களுக்கும்‌, கலப்புள்ள 
சாராயத்தை நாடுகிறவர்களுக்குந்தானே. 


23:31. 
வதனா பிரந்த 
பளபளப்பாய்த்‌ தோன்றும்போது, நீ அதைப்‌ 
பாராதே; அது மெதுவாய்‌ இறங்கும்‌. 


நீதி 23:32, முடிவிலே அது பாம்பைப்போல்‌ 
கடிக்கும்‌, விரியனைப்போல்‌ தீண்டும்‌. 


நீதி 23:33. உன்‌ கண்கள்‌ பரஸ்திரீகளை 
நோக்கும்‌; உன்‌ உள்ளம்‌ 
தாறுமாறானவைகளைப்‌ பேசும்‌ 


நீதி 23:34, நீ 
சயனித்திருக்கிறவனைப்போலும்‌, 
பாய்மரத்தட்டிலே படுத்திருக்கிறவனைப்போலும்‌ 
இருப்பாய்‌. 

நீதி 23:35. என்னை அடித்தார்கள்‌; எனக்கு 
நோகவில்லை: என்னை அறைந்தார்கள்‌; 
எனக்குச்‌ சரணையில்லை: நான்‌ அதைப்‌ 
பின்னும்‌ தொடர்ந்து தேட எப்பொழுது 
விழிப்பேன்‌ என்பாய்‌. 


நடுக்கடலிலே. 


52, இயற்கையின்‌ அழிவு 


நீதி 209. என்‌ 

சுத்தமாக்கினேன்‌, என்‌ 

துப்புரவானேன்‌ என்று சொல்லத்தக்கவன்‌ 
யார்‌? 


58. மாறுபாடாகப்‌ பேசுவது 


நீதி 20:19. தூற்றிக்கொண்டு திரிகிறவன்‌ 
இரகசியங்களை வெளிப்படுத்துவான்‌:: 
ஆதலால்‌ தன்‌ உதடுகளினால்‌ 
அலப்புகிறவனோடே கலவாதே. 


நீதி 26:28.  கள்ளநாவு 
கிலேசப்பட்டவர்களைப்‌ 


இச்சகம்பேசும்‌ 
உண்டுபண்ணும்‌. 


தன்னால்‌ 
பகைக்கும்‌: 


அழிவை 


வாய்‌ 


நீதிமொழிகள்‌ - பொருளடக்கம்‌ 


நீதி 28:23. தன்‌ நாவினால்‌ முகஸ்துதி 
பேசுகிறவனைப்‌ பார்க்கிலும்‌, 


கடிந்துகொள்ளுகிறவன்‌ முடிவில்‌ அங்கீகாரம்‌ 
பெறுவான்‌. 


நீதி 29:5. பிறனை முகஸ்துகி செய்கிறவன்‌, 
அவன்‌ கால்களுக்கு வலையை விரிக்கிறான்‌. 
54. ஊதாறிப்பின்னைகள்‌ 


நீதி 20:20. தன்‌ தகப்பனையும்‌ 
தாயையும்‌  தூஷிக்கிறவனுடைய 
காரிருளில்‌ அணைந்துபோம்‌. 


நீதி 28:24. 


தன்‌ 


தீபம்‌ 


தன்‌ தகப்பனையும்‌ 
தாயையும்‌ கொள்ளையிட்டு, 
துரோகமல்ல என்பவன்‌ 
மனுஷனுக்குத்‌ தோழன்‌. 


தன்‌ 
அது 
பாழ்க்கடிக்கிற 


55. அநியாயமாய்‌ சம்பாதித்த 
பொருள்‌ நிலைத்திருக்காது 


நீதி 20:௮1. ஆரம்பத்திலே துரிதமாகக்‌ 
கிடைத்த சுதந்தரம்‌ முடிவிலே ஆசிர்வாதம்‌ 
பெறாது. 


21:6. பொய்நாலினால்‌ பொருளைச்‌ 
ப்‌ சாவைத்‌ தேடுகிறவர்கள்‌ 


விடுகிற சுவாசம்போலிருக்கும்‌. 


நீதி 21:7, துன்மார்க்கர்‌ 
மனதில்லாதிருக்கிறபடியால்‌, 
பாழ்க்கடிக்கப்பட்டுப்போவார்கள்‌. 


நீதி 22:8. அநியாயத்தை விதைக்கிறவன்‌ 


வருத்தத்தை அறுப்பான்‌; அவன்‌ உக்கிரத்தின்‌ 
மிலாறு ஒழியும்‌. 
நீதி 28:8. வட்டியினாலும்‌ 
ஆதாயத்தினாலும்‌ ஆஸ்தியைப்‌ 
பெருகப்பண்ணுகிறவன்‌,, தரித்திரர்பேரில்‌ 
இரங்குகிறவனுக்காக அதைச்‌ சேகரிக்கிறான்‌. 


நியாயஞ்செய்ய 
அவர்கள்‌ 


அநியாய 
தன்‌ 


56. பழிவாங்குதல்‌ 


நீதி 20:22. தீமைக்குச்‌ சரிக்கட்டுவேன்‌. 
என்று சொல்லாதே; கர்த்தருக்குக்‌ காத்திரு, 
அவர்‌ உன்னை இரட்சிப்பார்‌. 





ழ்‌ நள 
யாய 


நீதி 2417. உன்‌ விழும்போது. 
'சந்தோஷப்படாதே: அவன்‌ இடறும்போது உன்‌ 
இருதயம்‌ களிகூராதிருப்பதாக. 


நீதி 24:18. கர்த்தர்‌ அதைக்‌ காண்பார்‌, அது 
அவர்‌ பார்வைக்குப்‌ பொல்லாப்பாயிருக்கும்‌; 
அப்பொழுது அவனிடத்தினின்று அவர்‌ தமது. 
கோபத்தை நீக்கிவிடுவார்‌. 


நீதி 24:29. அவன்‌ எனக்குச்‌ செய்தபிரகாரம்‌ 
நானும்‌ அவனுக்குச்‌ செய்வேன்‌, அவன்‌ 
செய்த செய்கைக்குத்தக்கதாக நானும்‌ 
அவனுக்குச்‌ சரிக்கட்டுவேன்‌ என்று நீ 
சொல்லாதே. 


57. பின்வாங்குதல்‌ 


நீதி 20:25, பரசுத்தமானதை விழுங்குகிறதும்‌ 
பொருத்தனை செய்தபின்பு யோசிக்கிறதும்‌, 
மனுஷனுக்குக்‌ கண்ணியாயிருக்கும்‌. 


58. மனச்சாட்சி 


நீதி 20:27. மனுஷனுடைய ஆவி கர்த்தர்‌ 
தந்த தீபமாயிருக்கிறது: அது உள்ளத்தில்‌ 
உள்ளவைகளையெல்லாம்‌ ஆராய்ந்துபார்க்கும்‌. 


நீதி 27:49. தண்ணீரில்‌ மந்குக்கு. Lo 
ஒத்திருக்குமாப்போல, 
இருதயத்திற்கு இருதயம்‌ ஒத்திருக்கும்‌ 


59. 
நிறைவேற்றுதல்‌ 


கடமைகளை 


நீதி 158.  துன்மார்க்கருடை பலி 
கர்த்தருக்கு அருவருப்பானது: 
செம்மையானவர்களின்‌ ஜெபமோ அவருக்குப்‌ 
பிரியம்‌. 


நீதி 213 பலியிடுவதைப்பார்க்கிலும்‌, 
நீதியும்‌ நியாயமும்‌ செய்வதே கர்த்தருக்குப்‌ 
பிரியம்‌. 


நீதி 21:27 துன்மார்க்கருடைய பலி 
அருவருப்பானது; அதைத்‌ துர்ச்சிந்தையோடே 
செலுத்தினாலோ எத்தனை அதிகமாய்‌ 
அருவருக்கப்படும்‌. 


நீதிமொழிகள்‌ - பொருளடக்கம்‌ 


QOODNENS 
PUBLISHERS 


60. ஊதாறித்தனம்‌ 


நீதி 2120. திரலியமும்‌ 
எண்ணெயும்‌ ஞானவானுடைய 
வாசஸ்தலத்தில்‌ உண்டு: மூடனோ அதைச்‌ 
செலஷித்துப்போடுகிறான்‌ 


வேண்டிய 


61. ஞானத்தின்‌ வெற்றிகள்‌ 


நீதி 21:22. பலவான்௧ளுடைய பட்டணத்தின்‌ 
மதிலை ஞானமுள்ளவன்‌ ஏறிப்பிடித்து, 
அவர்கள்‌ நம்பின அரணை 


இடித்துப்போடுவான்‌. 


நீதி 2415. துன்டனே, நீ நீதியா 
வாசஸ்தலத்துக்கு விரோதமாய்ப்‌ பதி 
அவன்‌ தங்கும்‌ இடத்தைப்‌ பழக்கப்‌ 
போடாதே. 


நீதி 24:16. நீதிமான்‌ ஏழுதரம்‌ விழுந்தாலும்‌ 
திரும்பவும்‌ எழுந்திருப்பான்‌; துன்மார்க்கரோ 
தீங்கிலே இடறுண்டு கிடப்பார்கள்‌. 


62. மாறூபாடுள்ள வன்‌ 


9 மாறுபடுள்ளவனுடைய வழியிலே 
முள்ளுகளும்‌ - ணிகளுமுண்டு: தன்‌ 
ஆத்துமாவைக்‌ க்கள்‌ அவைகளுக்குத்‌ 
தூரமாய்‌ விலகிப்போவான்‌. 


68. அசுத்தம்‌ 


நீதி 22:14. பரஸ்திரீகளின்‌ வாய்‌ ஆழமான 
படுகுழி: கர்த்தருடைய கோபத்திற்கு 
ஏதுவானவன்‌ அதிலே விழுவான்‌. 


நீதி 23:27. வேசி ஆழமான படுகுழி: பரஸ்திரீ 
இடுக்கமான கிணறு. 


நீதி 23:28. 
கொள்ளைக்காரனைப்போல்‌ 
மனுஷருக்குள்ளே 
பெருகப்பண்ணுகிறாள்‌. 


அவள்‌ 
பதிவிருந்து, 


பாதகரைப்‌ 





ழ்‌ நள 
யாய 
64. பாடுகள்‌ 


நீதி 24:10. ஆபத்துக்காலத்தில்‌ நீ சோர்ந்து 
போவாயானால்‌, உன்‌ பெலன்‌ குறுகினது. 


65. தூயரப்படுகிறவர்களுக்கு. 
உதவிபுரிதல்‌ 


நீதி 24:1. மரணத்துக்கு 
ஒப்பிக்கப்பட்டவர்களையும்‌, கொலையுண்ணப்‌ 
போகிறவர்களையும்‌ விடுவிக்கக்கூடுமானால்‌ 
விடுவி. 


நீதி 24:12. அதை அறியோம்‌ என்பாயாகில்‌, 
இருநயங்களைச்‌ சோதிக்கிறவர்‌ அறியாரோ? 
உள்‌ ஆத்துமாவைக்‌ காக்கிறவர்‌ 
குவனியாரோ? அவர்‌ மனுஷருக்கு அவனவன்‌ 
கிரியைக்குத்தக்கதாகப்‌ பலனளியாரோ? 


66. தேசத்திற்கு. 
உண்மையுள்னவர்கனாயிருப்பது 


நீதி 24:21. 
ராஜாவுக்கும்‌ பயந்து நட; 
கலவாதே. 


என்‌ மகனே, நீ கர்த்தருக்கும்‌ 
கலகக்காரரோடு 


நீதி 2422. சதியில்‌ அலர்கரூடைய ஆபத்து 
இருவரின்‌ 


எழும்பும்‌: அவர்கள்‌ 
சங்காரத்தையும்‌ அறிந்தவன்‌ யார்‌? 


67. சத்துருக்களை மன்னிப்பது 


நீதி 25:21. உன்‌ சத்துரு பசியாயிருந்தால்‌, 
அவனுக்குப்‌ புசிக்க ஆகாரங்கொடு: அவன்‌ 
தாகமாயிருந்தால்‌, குடிக்கத்‌ தண்ணீர்‌ கொடு, 
நீதி 25:22, அதினால்‌ நீ அவன்‌ 
தலையின்மேல்‌ எரிகிற தழல்களைக்‌ 
குவிப்பாய்‌; கர்த்தர்‌ உனக்குப்‌ பலனளிப்பார்‌. 


68. காரணமில்லாமல்‌ 
சொல்லுகிற சாபம்‌ 


நீதி 22. அடைக்கலான்‌ குருவி 
அலைந்துபோவதுபோலும்‌, 'தகைவிலான்‌ 
குருவி பறந்துபோவதுபோலும்‌, 
காரணமில்லாமலிட்ட சாபம்‌ தங்காது. 


நீதிமொழிகள்‌ - பொருளடக்கம்‌ 


QOODNENS 
PUBLISHERS 


69. மதியீனருக்கு பிர தியுத்தரம்‌ 
சொல்லுவது 


நீதி 26:4. மூடனுக்கு அவன்‌ மதியீனத்தின்படி 
மறுஉத்தரவு கொடாதே; கொடுத்தால்‌ நீயும்‌ 
அவனைப்போலாவாய்‌. 


நீதி 26:5. மூடனுக்கு அவன்‌ மதிமீனத்தின்படி 
மறுஉத்தரவு கொடு; கொடாவிட்டால்‌ அவன்‌ 
தன்‌ பார்வைக்கு ஞானியாயிருப்பான்‌. 


70. திருப்தியின்மை 


நீதி 27:8. தன்‌ கூட்டைவிட்டு அலைகிற 
குருவி எப்படியிருக்கிறதோ, அப்படியே தன்‌ 
ஸ்தானத்தைவிட்டு அலைகிற மனுஷனும்‌ 
இருக்கிறான்‌. 
நீதி 27:20. 
திருப்தியாகிறதில்லை: 


மனுஷனுடைய 
திருப்தியாகிறதில்லை. 


அழிவும்‌ 
அதுபோல 
கண்களும்‌ 


பாதாளமும்‌ 


71. 
கோழைத்தனமும்‌. 


தைரியமும்‌ 


இத்தக 
துன்மார்க்கர்‌ 
நீதிமான்களோ 
தைரியமாயிருக்கிறார்கள்‌. 


ஒருவனும்‌ தொடராதிருந்தும்‌ 
ஒடிப்போகிறார்கள்‌: 


சிங்கத்தைப்போலே. 


72. நீதிமான்கள்‌. 


நீதி 1140. நீதிமான்கள்‌ நன்றாயிருந்தால்‌ 
பட்டணம்‌ களிகூரும்‌; துன்மார்க்கர்‌ அழிந்தால்‌ 
கெம்பீரம்‌ உண்டாகும்‌. 

நீதி பய செம்மையான வர்களுடைய 
ஆசீர்வாதத்தினால்‌ பட்டணம்‌ 
நிலைபெற்றோங்கும்‌; துன்மார்க்கருடைய 
வாயினால்‌ அது இடிந்துவிழும்‌. 


நீதி 28:12. நீதிமான்கள்‌ 


மகா கொண்டாட்டம்‌ 
துன்மார்க்கர்‌ எழும்பும்போதோ 
மறைந்து கொள்ளுகிறார்கள்‌. 


களிகூரும்போது 
உண்டாகும்‌; 
மனுஷர்‌ 





ழ்‌ யனா 
பயா 


நீதி 28:28. துன்மார்க்கர்‌ எழும்பும்போது 
மனுஷர்‌ மறைந்துகொள்ளுகிறார்கள்‌;: 
அவர்கள்‌ அழியும்போதோ நீதிமான்கள்‌: 
பெருகுகிறார்கள்‌. 

நீதி 29:2, 

ஜனங்கள்‌ ர்கள்‌ 

ஆளும்போதோ ஜனங்கள்‌ தவிப்பார்கள்‌. 

நீதி 29:16. துன்மார்க்கர்‌ பெருகினால்‌ 
பாவமும்‌ பெருகும்‌; நீதிமான்களோ அவர்கள்‌ 
விழுவதைக்‌ காண்பார்கள்‌. 


78. மனந்திரும்புவது. 


நீதி 28:13, தன்‌ பாவங்களை மறைக்கிறவன்‌ 


வாழ்வடையமாட்டான்‌;; கை. 


செய்துவிட்டுவிடுகிறவனோ இரக்கம்‌ 
பெறுவான்‌. 


நீதி 28:14. எப்பொ பயந்‌; 
பம்ப்‌ சதன்‌ 


க்கிறவன்‌ 
தயத்தைக்‌ 
கணப்டுத்துறையனைர்‌, தீங்கில்‌ விழுவான்‌. 


74. கெலைபண்ணுகி றவனுக்கு. 
தண்டனை 


நீதி 28:17. இரத்தப்பழிக்காக ஒடுக்கப்பட்டவன்‌ 
குழியில்‌ ஒளிக்க ஓடிவந்தால்‌, அவனை 
ஆதரிக்கவேண்டாம்‌. 


நீதிமொழிகள்‌ - பொருளடக்கம்‌ 


ப்பு 
PUELSHERS 
75. ஐசுவரியம்‌ சேகரிக்க 
அவசரப்படுவது 


நீதி 28:20. உண்மையுள்ள மனுஷன்‌ 
பரிபூரண ஆசீர்வாதங்களைப்‌ பெறுவான்‌; 
ஐசுவரியவானாகிறதற்குத்‌ தீவிரிக்கிறவனோ 
ஆக்கினைக்குத்‌ தப்பான்‌. 

நீதி 28:22 

செல்வனாகிறதற்குப்‌ 

தனக்கு வருமென்று அறியாதிருக்கிறான்‌. 


76. துன்மார்க்கன்‌ 


நீதி 29:10. இரத்தப்பிரியர்‌ உத்தமனைப்‌ 

பகைக்கிறார்கள்‌:  செம்மையானவர்களோ 
ய பிராணனைக்‌ 

காப்பாற்றுகிறார்கள்‌. 

நீதி 29:27. நீதிமானுக்கு அநியாயக்காரன்‌ 

அருவருப்பானவன்‌ ; சன்மார்க்கனும்‌. 

துன்மார்க்கனுக்கு அருவருப்பான வன்‌. 


77. தீர்க்கதரிசனம்‌ 


நீதி 29:18. திக்கி மிக்க இடத்தில்‌. 
ஜனங்கள்‌ 'கெட்டுப்போவார்கள்‌ ; 
வேதத்தைக்‌ கத்‌ பாக்கியவான்‌: 





நீதிமொழிக 


ழ்‌ நள 
யாய 


சங்கீதப்புஸ்தகத்தில்‌ தேவனாகிய 
கர்த்தருடைய மகிமை விரிவாக எடுத்துச்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர்‌ நம்முடைய 
துதிகளுக்குப்‌ பாத்திரராயிருக்கிறார்‌ என்றும்‌, 
நாம்‌ கர்த்தரை 
உண்மையோடும்‌. 
வேண்டுமென்றும்‌ சங்கீதப்புஸ்தகத்தில்‌ நமக்கு 
ஆலோசனை சொல்லப்பட்டிருக்கிறது. 
சங்கீதப்புஸ்தகத்தில்‌ எழுதப்பட்டிருக்கிற. 
வாக்கியங்களெல்லாம்‌ சபையின்‌ 
பக்திலிருத்திக்காக எழுதப்பட்டவை. சமை 
உலகத்திலிருந்து வேறுபிரிக்கப்பட்டு, 
றதா களின்‌ ஐக்கியமாக 
பாவிக்கப்பட்டு, சங்கீதப்புஸ்தகம்‌ 
கோர்க்கப்பட்டிருக்கிறது. மனுஷருடைய 
பிரபஞ்ச ஜீலியத்திற்கும்‌, 
சங்கீதப்புஸ்தகத்திற்கும்‌ அதிகமான (oy 
இருக்காது. நம்முடைய ஆவிக்குரிய 
ஜீவியத்திற்கு மாத்திரமே சங்கீதத்தில்‌ 
அதிகக்கவனம்‌ செலுத்தப்பட்டிருக்கும்‌. 

நாம்‌ இந்தப்‌ பூமியில்‌ ஜீவிக்கிற காலம்‌ 
வரையிலும்‌, இந்த உலகத்‌ ட்டு 
விலகிப்போய்விடமுடியாது. உலகத்து 
மனுஷர்களைவிட்டு தனியாக 
ஒதுங்கிப்போய்விடவும்‌ முடியாது. நாம்‌ இந்தப்‌ 
பிரபஞ்சத்தில்‌ ஜீவிக்கிற காலம்‌ வரையிலும்‌, 
நம்முடைய மாம்ச சரீரத்தில்தான்‌ 
'விக்கவேண்டும்‌. நம்மிடத்தில்‌ உலகசிநேகம்‌ 

க்கக்கூடாது. ஆனாலும்‌ நம்மால்‌ இந்த 
உலகத்தை வெறுத்து ஒதுக்கிவிட்டு, 
தனியாகப்‌ போய்விடவும்‌ முடியாது. நாம்‌ 
இந்த உலகத்தில்‌ ஆவிக்குரிய ஜீவியம்‌ 
ஜீவிக்கவேண்டும்‌. 


நாம்‌ இந்த டவ என்த ற்‌ இந்த 
உலகத்திற்கு ஒத்த வேஷம்‌ தரிக்கக்கூடாது. 
நாம்‌ இந்த உலகத்திலிருந்தாலும்‌, நாம்‌ 
உலகத்திற்குரியவர்களல்ல. ம்முடைய 
நித்திய குடியிருப்பு பரலோகத்திலிருக்கிறது. 
அதுவரையிலும்‌ நாம்‌ இந்த உலகத்தில்தான்‌ 
ஜீவிக்கவேண்டும்‌. நம்முடைய 
சரீரத்தில்தான்‌ 
ஜீவிக்கவேண்டும்‌. 


PROVERBS - COMMENTARY 


- விரிவுரை QOODNENS 


PUBLISHERS 


ஆகையினால்‌ நமக்கு ஆவிக்குரிய 
உபதேசமும்‌ தேவைப்படுகிறது. அதோடு 
சேர்ந்து, இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ நாம்‌ எப்படி 
ஜீலிக்கவேண்டு என்னும்‌ உபதேசமும்‌, 
இம்மையில்‌ கர்த்தரை எப்படி மகிமைப்படுத்த 
ம்‌ உபதேசமும்‌ நமக்குத்‌ 
சங்கீதப்புஸ்தகத்தில்‌ 

ஆவிக்குரிய 

ஏராளமாயுள்‌ என. 

ல்‌ இந்தப்‌ 
பயந்து, 
எப்படி 
உபதேசங்கள்‌ 


பரிசுத்தமாகவும்‌, பயபக்தியோடும்‌ 
ஜீலிப்பது என்பதற்கான 
தாரளமாயுள்ளன. 


க்கு பிரியமுள்ளதாகவும்‌, 
ணன எமி இருக்கவேண்டும்‌. 
நம்முடைய முகத்தில்‌. தேவனுடைய 
மகிமைப்பிரகாசம்‌ காணப்படவேண்டும்‌. நாம்‌ 
கர்த்தருக்கு சாட்சியாய்‌ ஜீவிக்கவேண்டும்‌. 
மனுஷர்‌ மத்திமிலே நாம்‌ கண்ணியமாகவும்‌, 
ஒழுக்கமாகவும்‌, உண்மையுள்ளவர்களாவும்‌ 
ஜீவிக்கவேண்டும்‌. நம்முடைய பேச்சிலும்‌ 
செயலிலும்‌ பரிகத்தம்‌ இருக்கவேண்டும்‌. 


நம்முடைய மாம்சப்பிரகாரமான 
சரீரம்‌ இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ 
நடமாடிக்கொண்டிருந்தாலும்‌, நம்முடைய 
இருதயத்தில்‌ கர்த்தருடைய வார்த்தைகளும்‌, 
அவருடைய உபதேசமும்‌ நிரம்பியிருக்க 
வேண்டும்‌. கர்த்தரைத்‌ துதிக்கும்‌ துதி 
நம்முடைய வாயிலிருந்து எப்போதும்‌ 
புறப்பட்டு வரவேண்டும்‌. 


நீதிமொழிகள்‌ புஸ்தகத்தின்‌ 
பொதுவான நோக்கமும்‌, அதன்‌ திட்டமும்‌ 
விவரிக்கப்பட்டிருக்கிறது (நீதி 1136) 


முக்கியமான காரியங்கள்‌ (நீதி 1:7-9). 
பாவிகளோடு ஐக்கியமாயிருக்கக்கூடாது 
(நீதி 110-19). நாம்‌ ஞானமுள்ள 
உபதேசத்திற்கு செவிகொடுக்கவேண்டும்‌ 
(நீதி 1:20-33). 





ழ்‌ நவள 
யாய 


நீதிமொழிகள்‌ 
நீதி 11 


ந்தி 1ம்‌ திதின்‌ 
'இஸ்ரவேலி; 


கைவண்‌ நீதிமொழிகள்‌: 


க்‌ புஸ்தகத்தின்‌ முன்னுரை 
பகுதியை எஸ்றா தொகுத்து. 
எழுதியிருக்கவேண்டும்‌ என்று 
வேதபண்டிதர்களில்‌ சிலர்‌ சொல்லுகிறார்கள்‌. 
ஆனாலும்‌ அவர்களில்‌ அநேகர்‌, 
புஸ்தகத்தின்‌ முன்னுரை 
சாலொமோன்‌ ராஜாவே எழுதினார்‌ 
நம்புகிறார்கள்‌. ன்‌ 
புஸ்தகத்தின்‌ ஆரம்பத்தில்‌, 
எழுதுவதற்கான 
திட்டத்தையும்‌ தெளிவபடுத்துகிறார்‌ 

நீதிமொழிகள்‌ எல்லாமே ஞானமுள்ள 
வாக்கியங்கள்‌. இவை சாலொமோனின்‌ 
நீதிமொழிகள்‌. சாலொமோன்‌ என்னும்‌: 
பெயருக்கு "சமாதானம்‌" என்று பொருள்‌. 
சாலொமோனின்‌ ஆஃியிலும்‌, அவருடைய 
ஆட்சியிலும்‌ சாமாதானம்‌ நிரம்பியிருந்தது. 
தாவீதின்‌ ஆட்சிக்காலத்தில்‌ அநேக 
யுத்தங்கள்‌ நடைபெற்றன. ஜனங்கள்‌ 
மத்தியில்‌ இரத்தம்‌ சிந்துதலும்‌ 
அதிகமாயிருந்தது. தாவீதின்‌ கரங்களும்‌ 
இரத்தத்தினால்‌ கறைபட்டிருந்தது. 


தாவீது ஏராளமான பிரச்சனைகளுக்கு 
மத்தியில்‌ ஜீவித்தார்‌. அவருக்கு பாடுகளும்‌ 
வேதனைகளும்‌ அதிகமாய்‌ உண்டாயிற்று. 
இவையெல்லாவற்றிற்கும்‌ மத்தியில்‌ தாவீது 
நோக்கிப்‌. பார்த்தார்‌. 

ரிடத்தில்‌ 'விண்ணப்பம்பண்ணி, 
கர்த்தரை நம்பி ஜீவித்தார்‌. இந்த 
சூழ்நிலையில்‌ தாவீது கர்த்தரைத்‌ துதித்துப்‌ 
 துதியின்‌ கீதங்களை எழுதினார்‌. 


வாலும்‌ 


மகிழ்ச்சியாயிருந்தால்‌ சங்கீதம்‌ பாடக்கடவன்‌” 
(யாக்‌ 513) என்று அப்போஸ்தலர்‌ 
யாக்கோபு சொல்லுகிறார்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சாலொமோன்‌ அமைதியான காலத்தில்‌ 
ஜீவித்தார்‌. தேசத்தில்‌ அமைதி நிலவிற்று. 

க்காலத்தில்‌ ஜனங்களுக்கு 
உபதேசம்பண்ணுவதற்காக சாலொமோன்‌ 
நீதிமொழிகள்‌ புஸ்தகத்தை எழுதியிருக்கிறார்‌. 
ஜனங்கள்‌ 'அமைதியாயிருக்கும்போது, 
அவர்களுக்கு உபதேசம்பண்ணவேண்டும்‌. 
சாமாதானக்காலத்தில்‌ நாம்‌ கர்த்தருடைய 
வசனங்களைக்‌  கற்றுக்கொள்ளவேண்டும்‌. 
மற்றவர்களுக்கும்‌ உபதேசம்பண்ணவேண்டும்‌. 
அப்போதுதான்‌ நமக்கு கஷ்டகாலம்‌. 
வரும்போது, நாம்‌ கற்றுக்கொண்ட 
உபதேசங்களை, நம்முடைய ஜீவியத்தில்‌ 
அப்பியாசம்பண்ணுவதற்கு ஏதுவாயிருக்கும்‌. 


சாலொமோன்‌ தாவீதின்‌ குமாரன்‌. 
தாவீது சாலொமோனுக்காக கர்த்தருடைய 
rr] அநேகந்தரம்‌ ஜெபித்திருக்கிறார்‌. 

வனே, ராஜாவுக்கு உம்முடைய 
த்திய த்க்‌ ராஜாவின்‌ 
குமாரனுக்கு உம்முடைய நீதியையும்‌ 
கொடுத்தருளும்‌” (சங்‌ 721) என்பது 
தாவீதின்‌ ஜெபம்‌. கர்த்தர்‌ தாவீதின்‌ 
ஜெபத்தைக்‌ கேட்டு, அவருடைய 
குமாரன்‌ சாலொமோனை அதிகமாய்‌ 
ஆசீர்வதித்திருக்கிறார்‌. கர்த்தர்‌ 
சாலொமோனுக்கு ஏராளமான ஞானத்தைக்‌ 
கொடுத்திருக்கிறார்‌. 


சாலொமோன்‌ இஸ்ரவேலின்‌ ராஜா 
அவர்‌ சமஸ்த இஸ்ரவேலுக்கும்‌ ராஜாவாக 
ஆட்சிபரிந்தார்‌ பூமியின்‌ எல்லா 
தேசங்களிலிருந்தும்‌ சாலொமோனின்‌ 
ஞானத்தைக்‌ கேட்பதற்காக ஏராளமான 
ஜனங்கள்‌ அவரிடத்தில்‌ வந்தார்கள்‌. 


தேவன்‌ சாலொமோனுக்கு மிகுதியான 
ஞானத்தையும்‌ புத்தியையும்‌, கடற்கரை 
மணலத்தனையான  மனோவிருத்தியையும்‌. 
கொடுத்தார்‌. சகல கிழக்கத்திப்‌ புத்திரரின்‌ 
ஞானத்தையும்‌ எகிப்தியரின்‌ சகல 
ஞானத்தையும்‌ பார்க்கிலும்‌ சாலொமோனின்‌ 
ஞானம்‌ சிறந்ததாமிருந்தது. 
(இராஜா 4:29,30). சாலொமோனின்‌ 
இருதயத்திலே தேவன்‌ அருளிய ஞானத்தைக்‌ 
கேட்கிறதற்காக, சகல தேசத்தாரும்‌ 
அவன்‌ முக தரிசனத்தைத்‌ தேடினார்கள்‌ 
இராஜா 10:24). பரிசுத்த ஆவியானவர்‌ 
சாலொமோனின்‌ இருதயத்தை ஏவினார்‌. 
சாலொமோன்‌ நீதிமொழிகள்‌ புஸ்தகத்தை 
எழுதினார்‌. 





நீதிமொழிக 


ழ்‌ நள 
ரியா 


உபதேசம்‌ 


நீதி1:2,3 


நீதி 1:2, இவைகளால்‌ ஞானத்தையும்‌ 
போதகத்தையும்‌ அறித்து, 
புத்திமதிகனை உணர்த்து, 


ந்தி 1:8. விவேகம்‌, தீதி, தியாயம்‌, 


நிதானம்‌ என்பவைகளைப்பத்திய 
உபதேசத்தை அடையலாம்‌. 


எல்லோருக்கும்‌ பயன்படுமாறும்‌, 
பிரயோஜனம்‌ உண்டாகுமாறும்‌ நீதிமொழிகள்‌ 
புஸ்தகம்‌ எழுதப்பட்டிருக்கிறது. இந்தப்‌ 
புஸ்தகத்திலுள்ள வாக்கியங்கள்‌ நமக்கு 
எல்வாறு உதவியாயிருக்கும்‌ என்பது பற்றியும்‌, 
சாலொமோன்‌ இந்தப்‌ புஸ்தகத்தின்‌ 
ஆரம்பத்தில்‌ முன்னுரையாகச்‌ சொல்லுகிறார்‌. 
அவையாவன 


1. நாம்‌ ஒவ்வொரு காரியத்தைப்பற்றியும்‌ 
சரியாகப்‌ புரிந்துகொள்‌ ளவேண்டும்‌. 
நம்முடைய மனதில்ல்‌ தெளிவான 
சிந்தையிருக்கவேண்டும்‌. நமக்கு 
ஒவ்வொரு காரியத்தையும்‌ சரியாகப்‌ 
பகுத்தறியத்‌ தெரியவேண்டும்‌. 

எப்படி பேசுவது. ஞானமாக 

கிரியை நடப்பிப்பது' ம்‌ 
நமக்கு அவசியம்‌ தெரிந்திருக்கவேண்டும்‌ 
நீதிமொழிக புஸ்தகத்தில்‌ 
சொல்வ்ப்ப்ிற உபதேசங்கள்‌ இவற்றை 
சீராக செய்வதற்கு நமக்கு 
உறலியாயிருக்கும்‌. 


2. நமக்கு நன்மைக்கும்‌ தீமைக்கும்‌ 
வித்தியாசம்‌ தெரியவேண்டும்‌. 
சத்தியத்திற்கும்‌ பொய்க்கும்‌ 
அறிந்திருக்கவேண்டும்‌. 
சொல்லப்பட்டிருக்கிற 
குற்றுக்கொள்ளும்போது, நாம்‌ 
நீதி, நிதானம்‌ என்பவைகளைப்பற்றிய 
உபதேசத்தை அடையலாம்‌. இவைகளால்‌. 
ஞானத்தையும்‌ போதகத்தையும்‌ 
அறிந்துகொள்ளலாம்‌. புத்திமதிகளை 


உணர்ந்துகொள்ளலாம்‌. 


PROVERBS - COMMENTARY 


- விரிவுரை oooh 


PUBLISHERS 


நாம்‌ பிறரோடு பேசும்போது 
ஞானமுள்ள வார்த்தைகளைப்‌ 
பயன்படுத்தவேண்டும்‌. நம்முடைய பேச்சில்‌ 
ளிவும்‌ இருக்கவேண்டும்‌. 
புஸ்தகத்தைத்‌ 
தியானிக்கும்போது நமக்கு ஞானமுள்ள 
வார்த்தைகள்‌ கிடைக்கும்‌. நம்முடைய புத்தி 
தெளிவடையும்‌. நாம்‌ தேவனுக்குரிய 
மகிமையை தேவனுக்கு செலுத்தவேண்டும்‌. 
தேவனுக்குரிய மகிமை எது என்பதை 
அறிந்துகொள்வதற்கு நீதிமொழிகள்‌ புஸ்தகம்‌ 
நமக்கு உதவியாயிருக்கும்‌ தேவனுக்குரிய 
மகிமையை நாம்‌ தேவனுக்கு 
நாம்‌ மனுஷருக்குரிய 
மரியாதையையும்‌ 
அவர்களுக்கும்‌ செலுத்தவேண்டும்‌. இதற்கும்‌ 
நீதிமொழிகள்‌ புஸ்கதம்‌. நமக்கு. 
உதவியாயிருக்கும்‌. 


பேதைகளும்‌, 
புத்திமான்களும்‌ 
நீதி1: 4-6 


நீதி 1:4. இவைகள்‌ பேதைகளுக்கு 
வினாவையும்‌, வாலிபருக்கு அறிவையும்‌ 
விவேகத்தையும்‌ கொடுக்கும்‌. 


நீதி 1:5. புத்திமான்‌ இவைகளைக்‌ 
கேட்டு, அறிவில்‌ தேறுவான்‌; விவேகி 
நல்லாலோசனைகளை அடைந்து; 


நீதி 18. தீதிமொழியையும்‌, அதின்‌ 
அர்த்தத்தையும்‌, ஞானிகளின்‌: 
வாக்கியங்களையும்‌, அவர்கள்‌ உரைத்த. 
புதைபொருள்களையும்‌ அழித்து 


வாலிபரும்‌, 


புஸ்தகத்தில்‌ 

உபதேசங்கள்‌ 

பயனுள்ளதாயிருக்கும்‌. 

ய்‌ பேதைகளுக்கும்‌, 

புத்திமான்களுக்கும்‌ இவை 

ிரயோஜனத்தைக்‌ கொடுக்கும்‌. 

சொல்லப்பட்டிருக்கிற 

மிகவும்‌ தெளிவானவை. 

இவை  பேதைகளுக்கு விணாவையும்‌, 

வாலிபருக்கு அறிவையும்‌, விவேகத்தையும்‌ 
கொடுக்கும்‌ (நீதி 1:4). 





ழ்‌ நவள 
யாய 


என்பதையும்‌, 
என்பதையும்‌ நாம்‌ 

இந்த உபதேசங்களைக்‌ 
ஒருவேளை 

ஆனாலும்‌ 

அவர்களுடைய 

உண்டாகும்‌. 

பாவங்களையும்‌, 

வேண்டிய கடமைகளையும்‌ 
புஸ்தகம்‌ அவர்களுக்குப்‌ போதிக்கும்‌ 


வாலிபருக்கு 
தேவைப்படுகிறது 
குற்றுக்கொள்கிற வயது. வாலிபருக்கு நாம்‌ 
போதிக்கும்போது, நம்முடைய போதனைகள்‌ 
அவர்களுடைய உள்ளத்தில்‌ அப்படியே 
பதிந்துவிடும்‌ வாலிபர்கள்‌ தாங்கள்‌ 
பெற்றுக்கொள்வதை, தங்கள்‌ இருதயத்தில்‌ 
முற்றிலுமாகச்‌ சேர்த்துக்கொள்வார்கள்‌. 
அவற்றைத்‌ தங்களுக்குள்‌ பதியவைத்துக்‌ 
கொள்வார்கள்‌. 


வாலிபப்பிராயம்‌ ம்‌ 
ற்ப பல்‌ அனகா. ககன்‌ 
காரியங்களிலும்‌ முன்னால்‌ நிற்பார்கள்‌. 
பின்விளைவுகளை அதிகமாய்ச்‌ சிந்தித்துப்‌ 
பார்க்கமாட்டார்கள்‌. காட்டுக்கழுதை 
ஒன்றுக்குக்‌ கீழ்ப்படியாது. அதை நமக்குப்‌ 
பஸ்ன்படுத்த வேண்டுமென்றால்‌, 
காட்டுக்கழுதையை பழக்கவேண்டும்‌. 
அதற்கு அநேக கட்டுப்பாடுகளை 
விதிக்கவேண்டும்‌. அதைச்‌ சரியாக 
பராமரிக்கவேண்டும்‌. அப்போதுதான்‌ 
காட்டுக்கழுதை நாட்டுக்கழுதையாக மாறும்‌. 


பிறக்கும்போதே, 
பாவசுபாவம்‌ இருக்கிறது. 
மனிதன்‌ எதற்கும்‌, 
கீழ்ப்டியமாட்டான்‌. 
நாம்‌ 


வேகமும்‌ 


ப்‌ 
அவனிடத்தில்‌ 
பாவசபாவழுள்ள 
யாருக்கும்‌ 
அப்படிப்பட்டவர்களை 


கட்டுப்பாடுகளை விதிக்கவேண்டும்‌. சரியான 
பாதையில்‌ அவர்களைக்‌ கரம்பிடித்து 
வழிநடத்த வேண்டும்‌. 
அப்போதுதான்‌ அவர்கள்‌ 
தங்களுக்கும்‌, பிறருக்கும்‌ 
பிரயோஜனமுள்ளவர்களாயிருப்பார்கள்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நம்பிடத்திலுள்ள வாலிபர்களுக்கு 
அறிவும்‌ விவேகமும்‌ தேவைப்படுகிறது. 
அவர்களுக்கு சரியான பயிற்சி கொடுத்தால்‌, 
அவர்கள்‌ மற்ற எல்லா வயதினரையும்விட, 
அதிக பிரயோஜனமுள்ளவர்களாயிருப்பார்கள்‌. 
வாலிபரிடத்தில்‌ சரீர பெலனும்‌, தெம்பும்‌, 
வேகமும்‌ அதிகமாயிருக்கும்‌. வாலிபர்களைப்‌ 
பயன்படுத்தவேண்டுமென்றால்‌ , அவர்களுக்கு 
ஞானமுள்ள உபதேசத்தைக்‌ 
கொடுக்கவேண்டும்‌. 


சாலொமோன்‌ நீதிமொழிகள்‌ புஸ்கத்தை 
எழுதும்போது. தன்னுடைய 
பின்சந்ததியாரையும்‌ நோக்கிப்‌ பார்க்கிறார்‌. 
வாலிபர்கள்‌ அறிவும்‌ விவேகமும்‌ 
பெற்றிருக்கவேண்டும்‌ என்று விரும்புகிறார்‌. 
தனக்கு அடுத்து வருகிற சந்ததியார்‌ 
ஞானம்‌ நிரம்பியவர்களாயிருக்க வேண்டும்‌. 
என்று சாலொமோன்‌ எதிர்பார்க்கிறார்‌. 
வாலிபர்களுக்கு விசேஷித்த உபதேசத்தைக்‌ 


சாலெமோனுடைய 
வாலிபருக்கும்‌ உபதேசம்‌. 
பேதைகளுக்கும்‌ உபதேசம்‌ 


பதைகளுக்கும்‌ 
ஈன்‌ நாத்த போதாது 

விவேகிகளுக்கும்‌, 

ஞானிகளுக்கும்‌ தோண வண்டும்‌ 
அவர்களும்‌ சத்தியத்தைக்‌ கேட்கவேண்டும்‌. 
எல்லாம்‌ தெரியுமென்று, 
ணவமாயிருக்கக்கூடாது. 

கற்றுக்கொள்ளும்‌ 

ஆலியிருக்கவேண்டும்‌. ஞானி அதிகமாய்க்‌ 
கற்றுக்கொள்ளும்போது. அவர்‌ 
அநேகருக்குப்‌ பிரயோஜனமுள்ள வராயிருப்பார்‌ 


புத்திமான்‌ நீதிமொழிகளில்‌ 
சொல்லப்பட்டிருக்கிற உபதேசங்களைக்‌ 
கேட்கும்போது, அவன்‌ அறிவில்‌ தேறுவான்‌ 
விவேகி நல்ல ஆலோசனைகளை அடைவான்‌ 
இவர்களால்‌ தங்களுக்கும்‌, பிறருக்கும்‌ நல்ல 
ஆலோசனைகளைச்‌ 
இவர்கள்‌ 
அமர்ந்திருக்கும்போது, 
நியாயமாய்‌ விசாரித்து, தீர்ப்புக்களை 
நீதியாகவும்‌, ஞானமாகவம்‌ சொல்லுவார்கள்‌. 





ழ்‌ நவள 
யாய 


நம்மை ஞானத்தினால்‌ 
ஆரிர்கதித்தரக்கு்போது. Pp த 
ஞானத்தை நமக்கும்‌, மற்றவர்களுக்கும்‌ 
எப்படி பிரயோஜனப்படுத்துவது என்பதை நாம்‌ 
கற்றுக்கொள்ளவேண்டும்‌. பிரபுக்களுக்கு 
ஆலோசனை சொல்லுவது மிகுந்த 
கனத்திற்குரியது. இதனால்‌ ஆலோசனை 
சொல்லுகிறவர்களுக்கு மேன்மை உண்டாகும்‌. 
தரித்திரருக்கு ஆலோசனை சொல்லும்போது, 
பிரயோஜனமுண்டாகும்‌. 
தங்களுடைய பிரயோஜனத்தை 
தேடாமல்‌, பிறருடைய 
பிரயோஜனத்தையும்‌ தேடவேண்டும்‌. 


;திமொழிகளில்‌  சொல்லப்பட்டிருக்கி 
பக்கக்‌ கேட்கும்போது, விவேகி 
ல்ல ஆலோசனைகளை அடைவார்‌. அவர்‌ 
, அதின்‌ அர்த்தத்தையும்‌, 
வாக்கியத்தையும்‌, அவர்கள்‌ 
புதைப்பொருள்களையும்‌ 

அறிந்துகொள்வார்‌. 


சாலொமோன்‌ 
ஞானத்தில்‌ சிறந்தவர்‌. ஞானிகளின்‌ 
வாக்கியத்தில்‌ புதைந்திருக்கிற 
புதைப்பொருள்களை அறிந்திருக்கிறவர்‌. 
ஞானத்தில்‌ சிறந்த சாலொமோன்‌, தனக்குத்‌ 
சல்வண்ற சக அ கனக்‌, அய்‌ 
மற்றவர்களுக்கும்‌ வெளிப்படுத்துகிறார்‌. 
ராஜ்யபாரம்‌ 
ச்‌ 


அவரிடத்தில்‌ 
ஞான உபதேசம்‌ 
கர்த்தர்‌ தனக்குக்‌ 
சாலொமோன்‌ 
பிரபுக்களுக்கும்‌ 
இப்போதோ அதே 


அவர்‌ 


யல 
ராஜாக்களும்‌ பிரபுக்களும்‌. 
வந்து 
பெற்றுக்கொண்டார்கள்‌. 
கொடுத்த ஞானத்தை, 
ராஜாக்களுக்கும்‌, 
'வெளிப்படுத்தினார்‌. 
ஞானஉபதேசங்களை, சாதாரண 
ஜனங்களுக்கும்‌, இந்தப்‌ புஸ்தகத்தின்‌ 
மூலமாய்‌ வெளிப்படுத்துகிறார்‌. ஒரு காலத்தில்‌ 
ராஜாக்களுக்கும்‌, பிரபுக்களுக்கும்‌ மாத்திரம்‌ 
கிடைத்த சிலாக்கியம்‌, இப்போது நமக்கும்‌ 
னின்‌ 


உணர்ந்துகொள்ளலாம்‌. 
ஞானிகளின்‌ வாக்கியங்களையும்‌, அவர்கள்‌ 
உரைத்த புதைபொருள்களையும்‌ நாம்‌ 
அறிந்துகொள்ளலாம்‌. நீதிமொழியையும்‌ அதன்‌ 
அர்த்தத்தையும்‌ நாம்‌ புரிந்துகொள்ளலாம்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கொள்ளவில்லையென்றால்‌, 
நமக்கு ஒரு 
உண்டாகாதுசத்தியம்‌ 
புதைபொருளைப்போல: 


அதைத்‌ 
தோண்டியெடுக்க 
ஞானவார்த்தைகள்‌ அடையாளங்களாகவும்‌, 
உவமைகளாகவும்‌, உருவகங்களாகவும்‌, 
பழமொழிகளாகவும்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
இவற்றின்‌ மெய்யான அர்த்தத்தை நாம்‌. 
புரிந்துகொள்ளவேண்டுமென்றால்‌, அவற்றின்‌ 
புதைபொருளை  அறிந்துகொள்ளவேண்டும்‌. 
நீதிமொழிகளில்‌ சொல்லப்பட்டிருக்கிற 


இருக்கிறது ந 
தேடிக்கண்டுபிடித்து, 
வேண்டும்‌. 


ஞானமும்‌ போதகமும்‌ 
நீதி1: 7-9 

நீதி 1:7. கர்த்தருக்குப்‌ பயப்படுதலே 
ஞானத்தின்‌ ஆரம்பம்‌; மூடர்‌ 


ஞானத்தையும்‌ போதகத்தையும்‌ 
அசட்டைபண்ணுகிறார்கள்‌. 


நீதி 1:8. என்‌ மகனே, உன்‌ தகப்பன்‌ 
புத்தியைக்‌ கேன்‌, உன்‌ தாயின்‌: 
போதகத்தைத்‌ தன்னாதே. 


நீதி 1:9, அவைகள்‌ உன்‌ சிரசுக்கு 
அலங்காரமான முடியும்‌, உன்‌ 
கழுத்துக்குக்‌ சரப்பணியுமாயிருக்கும்‌. 


சாலொமோன்‌ வாலிபருக்கு 
அறிவையும்‌, விவேகத்தையும்‌ கொடுக்கும்‌ 
வண்ணமாய்ப்‌ போதிக்கிறார்‌. இதற்காக 
அவர்‌ வாலிபருக்கு இரண்டு நியதிகளைச்‌ 
சொல்லுகிறார்‌. அவையாவன. 

1 கர்த்தருக்குப்‌ பயப்படவேண்டும்‌. 
2. பெற்றோரைக்‌ கனம்பண்ணவேண்டும்‌. 





ழ்‌ நள 
யாய 


உன்னதமானது. 

ஆரம்பம்‌. கர்த்தருக்குப்‌ பமப்படுவதே 
ஞானத்தின்‌ முதலாவது பிரதான பகுதி. 
நமக்கு எவ்வளவுதான்‌. 
பண்ணினாலும்‌, நம்மிடத்தில்‌ 


கொடுக்கப்பட்ட 
பிரயோஜனமுமில்லை. நாம்‌ பெற்றக்கொல்ட 
தகன கலக்‌ கர்த்தருக்குப்‌ 
பயந்து, அவருக்குக்‌ கீழ்ப்படிந்து, அவற்றை 
பிரயோஜனப்படுத்திக்‌ கொள்ளவேண்டும்‌. 
ஒருவர்‌ எவ்வளவுதான்‌ உலகஞானத்தைப்‌ 
leo அவரிடத்தில்‌ கர்த்தருக்குப்‌ 
பயம்‌ இல்லையென்‌ றால்‌, 
வடத்தில்‌ மெய்யான ஞானம்‌ 

ஒன்றுமில்லை. 


மூடர்‌ ஞானத்தையும்‌, போதகத்தையும்‌ 
அரட்டைபண்ணுகிறார்கள்‌ தேவன்‌ 
இல்லை யென்று மூடர்கள்‌ 
சொல்லுகிறார்கள்‌. மூடர்கள்‌ கர்த்தருக்குப்‌ 
பயப்படமாட்டார்கள்‌. கர்த்தருடைய 
வார்த்தைக்கு கீழ்ப்படியமாட்டார்கள்‌. அவர்கள்‌ 
தங்களிடத்தில்‌ ஞானமுள்ளதுபோல சாதுரிய 
வார்த்தைகளைப்‌ பேசினாலும்‌, அவர்கள்‌ 
மூடர்களைப்போல  அலப்புகிறவர்களாகவே. 
இருக்கிறார்கள்‌. கர்த்தருக்குப்‌ 
பயப்படாதவர்கள்‌ மெய்யான ஞானத்திற்கு 
அந்நியராகவும்‌, சத்துருக்களாகவும்‌ 
இருக்கிறார்கள்‌. 

நம்முடைய பெற்றோரை ரம்‌. 
கனம்பண்ண வேண்டும்‌. ந்தம்‌ இதுபற்றி 
சாலொமோன்‌ சொல்லும்போது. “என்‌ மகனே 
உன்‌ தகப்பன்‌ புத்தியைக்‌ கேள்‌, உன்‌ தாயின்‌ 
போதகத்தைத்‌ தள்ளாதே. அவைகள்‌ உன்‌ 
சிரகுக்கு முடியும்‌, தள்ளாதே. அவைகள்‌ உன்‌ 
சிரசுக்கு அலங்காரமான முடியும்‌, உன்‌ 
கழுத்துக்குச்‌ சரப்பணியுமாயிருக்கும்‌' என்று 
சொல்லுகிறார்‌. தன்னுடைய சொந்த 
பிள்ளைகள்‌ தன்னுடைய புத்தியையும்‌, 
தன்னுடைய மனைவியின்‌ போதகத்தையும்‌ 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கேட்கவேண்டுமென்று. 

ஆலோசனை சொல்லுகிறார்‌. 

வேளையில்‌, தன்னுடைய பாடசாலையில்‌, 
பாடம்‌ படிக்க வந்திருக்கிற மாணாக்கர்களும்‌, 
தன்னை தங்களுடைய தகப்பன்போலவும்‌, 
தாய்போலவும்‌ பாவித்து, தன்னுடைய 
புத்தியையும்‌, போதகத்தையும்‌ 
கேட்கவேண்டும்‌ என்று சாலொமோன்‌ 
அவர்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறார்‌. 


படிக்கிற மாணவர்கள்‌ தங்களுடைய 
கனம்பண்ணவேண்டும்‌. 
பெற்றோரையும்‌ 
பிள்ளைகள்‌ 
கடமைகளை 
பெற்றோரும்‌, 
தங்களிடத்திலுள்ள ஞானத்தை, தங்களுடைய 
பிள்ளைகளுக்கு உபதேசமாகப்‌ 
போதிக்கவேண்டும்‌. கர்த்தர்‌ பெற்றோருக்கு 
அநேக கடமைகளையும்‌ பொறுப்புக்களையும்‌ 
கொடுத்திருக்கிறார்‌. பெற்றோருக்கு தங்கள்‌ 
பிள்ளைகள்மீது, அதிகாரமுள்ளது. 
பிள்ளைகளின்‌ நன்மைக்காக அவர்களை 
சிட்சிகும்‌ பொறுப்பும்‌ பெற்றோருக்கு உண்டு 
பிள்ளைகளை நல்ல வழியில்‌ வளர்ப்பதற்காக, 
பெற்றோர்‌ அவர்களுக்கு உபதேசம்‌ செய்து, 
தேவைப்பட்டால்‌, அவர்களை  சிட்சித்து, 
திருத்தவேண்டும்‌. 
பிள்ளைகளுக்கும்‌ 
மானத்தைக்‌ ்‌ கொடுத்தர்கறார நம்முடைய 
பிள்ளைகளுக்கு நாம்‌ ஞானத்தை 
உபதேசம்பண்ணும்போது, அவர்களுடைய 
இருதயத்தில்‌. பலவிதமான கேள்விகள்‌ 
எழும்பும்‌. அவர்கள்‌ பல காரியங்களுக்கு 
காரணம்‌ கேட்பார்கள்‌. பிள்ளைகள்‌ கேட்கும்‌ 
காரணங்களுக்கும்‌, 
பதில்‌ சொல்லவேண்டும்‌. 
பிள்ளைகளிடத்தில்‌ கற்றுக்கொள்ளும்‌ சுபாவம்‌ 
அதிகமாயிருக்கும்‌. 
பெற்றோர்கள்‌ அவர்களுக்கு 
கற்றுக்கொடுக்கவேண்டும்‌. 
அதிகக்கவனம்‌. 
பிள்ளைகள்‌ வாலிபப்ரோயத்திலிருக்கம்போதே, 
அவர்களுக்கு 
வார்த்தையையும்‌, 
வழியையும்‌ உபதேசம்பண்ண வேண்டும்‌. 





ழ்‌ நள 
யாய 


சாலொமோன்‌ பிள்ளைகளுக்கும்‌ 
ஆலோசனை சொல்லுகிறார்‌. 

தங்கள்‌ தகப்பனாருடைய 

தாயாருடைய 

கேட்கவேண்டும்‌ என்றும்‌, 

மனதில்‌ 'பதியவைத்துக்கொள்‌ எவேண்டும்‌. 
என்றும்‌ ஆலோசனை சொல்லுகிறார்‌. 
பெற்றோர்‌ கொடுக்கும்‌ புத்திமதிக்காகவும்‌, 
போதகத்திற்காகவும்‌ பிள்ளைகள்‌ 
அவர்களுக்கு நன்றியுள்ளவர்களாமிருக்க 
வேண்டும்‌. அவர்களுடைய புத்திமதியையும்‌ 
போதகத்தையும்‌ தள்ளிவிடக்கூடாது. 
தங்களுக்கு தெரியுமென்றும்‌, 
தங்களுக்கு உபதேசம்பண்ணத்‌. 
தேவையில்லை பிள்ளைகள்‌ 
நினைக்கக்கூடாது. 


எல்லாம்‌ 
யாரும்‌ 
என்றும்‌ 


பிள்ளைகள்‌ 
எப்போதும்‌ 
தங்களுக்கு 


பெற்றோரிடத்தில்‌ 
கற்றுக்கொள்ளவேண்டும்‌. 
வயதாகிவிட்டது என்றும்‌, 
தங்களுக்கு யாரும்‌ 
போதகம்பண்ண வேண்டியதில்லை என்றும்‌ 
நினைத்து, பெற்றோரின்‌ ப்‌ 
போதகத்தையும்‌ பிள்ளைகள்‌ 
தள்ளிவிடக்கூடாது. பெற்றோரின்‌ 
பிரமாணமும்‌, தேவனுடைய பிரமாணமும்‌ 
ஒத்திருக்கவேண்டும்‌. நம்முடைய 
பிள்ளைகளுக்கு நாம்‌ தேவனுடைய 
பிரமாணத்தைக்‌ கற்றுக்கொடுக்க 
வேண்டுமென்றால்‌, பெற்றோராகிய நமக்கு 
தேவனுடைய பிரமாணம்‌ 
தெரிந்திருக்கவேண்டும்‌. 

சாலொமோன்‌ 

உபதேசத்தைப்பற்றிச்‌ 
தகப்பனாருடைய உபதேசத்தையும்‌, 
தாயாருடைய  உபதேசத்தையும்‌ சேர்த்து 
சொல்லுகிறார்‌. பெர்சியருடைய 
காலாச்சாரத்திலும்‌, ரோமப்பேரரசாருடைய 
கலாச்சாரத்திலும்‌, அவர்கள்‌ தகப்பனாருக்கு 
மாத்திரமே. மதிப்பும்‌ மரியாதையும்‌. 
கொடுப்பார்கள்‌. தாயாருக்கு 
புத்திசொல்லுகிற அதிகாரமோ, 
போதகம்பண்ணுகிற அதிகாரமோ அந்தக்‌. 
கலாச்சாரங்களில்‌ இல்லை. பெற்றோர்‌ தங்கள்‌ 
தகப்பனாரின்‌ புத்திமதிக்கும்‌, 
போதகத்திற்கும்‌ மாத்திரம்‌ செவிகொடுத்தால்‌ 
போதும்‌ என்று அந்தக்‌ கலாச்சாரங்களில்‌ 
சொன்னார்கள்‌. 


பெற்றோரின்‌ 
சொல்லும்போது, 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சாலொமோனின்‌ உபதேசமோ, 

பிரமாணத்திற்கு 
கர்த்தர்‌ இஸ்ரவேல்‌ 
தம்முடைய பத்து 
கற்பனைகளைக்‌ கொடுத்தபோது, "உன்‌ 
தேவனாகிய கர்த்தர்‌ உனக்குக்‌ கொடுக்கிற 
தேசத்திலே உன்‌ நாட்கள்‌ நீடித்திருப்பதற்கு, 
உன்‌ தகப்பனையும்‌ உன்‌ தாயையும்‌ 
கனம்பண்ணுவாயாக" (யாத்‌ 20:12) என்று 
சொன்னார்‌. தகப்பனை கனம்பண்ணிவிட்டு, 
தாயை கனம்பண்ண தேவையில்லை என்று 
சொல்லுவது கர்த்தருடைய  உபதேசமல்ல. 
தாயையும்‌ கனம்பண்ணவேண்டும்‌. 
தகப்பனையும்‌ கனம்பண்ணவேண்டும்‌. இதுவே 
கர்த்தருடைய பிரமாணம்‌. சாலொமோன்‌ 
கர்த்தருடைய பிரமாணத்திற்குக்‌ கீழ்ப்படிந்து 
உபதேசம்பண்ணுகிறார்‌. 

பிள்ளைகள்‌ தங்கள்‌ தகப்பனாருடைய 
புத்தியைக்கேட்டு, தங்கள்‌ தாயாருடைய 
போதகத்தைத்‌ தள்ளாமலிருக்கும்போது, 
பிள்ளைகளுக்கு மிகுந்த 
ஆசீர்வாதமுண்டாகும்‌. பெற்றோரின்‌ புத்தியும்‌ 
போதகமும்‌ பிள்ளைகளுடைய  சிரசிற்கு 
அலங்காரமான முடியும்‌ அவர்களுடைய 
கழுத்திற்கு, சரப்பணியுமாயிருக்கும்‌. 
பெற்றோருக்குக்‌ கீழ்ப்டிவதே பிள்ளைகளுக்கு 
மெய்யான அலங்காரம்‌. 


டய 
ஏற்றதாயிருக்கிறது. 
ஜனத்தாருக்கு. 


பாவிகளின்‌ நயங்காட்டுதல்‌ 
நீதி 1: 10-14 


நீதி 1:10. என்‌ மகனே, பாவிகள்‌ 
உனக்கு நயங்காட்டினாலும்‌: ந 
சம்மதியாதே. 


நீதி 1411. எங்கனோடே, வா 
இரத்தஞ்சிந்தும்படி. நாம்‌ பதிவிருந்து, 
குற்றமற்றிருக்கிறவர்களை 
முகாத்தரமின்றிப்‌ 
ஒளித்திருப்போம்‌; 


தீதி 1:12. பாதானம்‌ விழுங்குவதுபோல்‌ 
நாம்‌ அவர்களை உயிரோடே. 
வீழுங்குவோம்‌; குழியில்‌ 
இறங்குகிறவர்கள்‌ விழுங்கப்படுவது 
போல்‌. அவர்களை 


முழுமையும்‌ 
விழுங்குவோம்‌; 


நடிக்கும்படி. 





i FTN 
TT 


நீதி 1:18, விலையுயர்த்த சுகலவிதப்‌ 
பொருள்களையும்‌ கண்டடைவோம்‌; 
கொள்ளைப்‌ பொருளினால்‌ நம்முடைய 
வீடுகளை திரப்புவோம்‌. 


நீதி 114. எங்களோடே 
பங்கானியாயிரு; நம்பெல்லாருக்கும்‌ 
ஒரே பை இருக்கும்‌ என்று அவர்கள்‌: 
சொல்வார்கனாகில்‌; 


சாகோன்‌ வாலிபருக்கு. ற்‌ 
ஒரு ஆலோசனையைச்‌ துப்‌ 
வாலிபர்கள்‌ துன்மார்க்கரோடு ஐக்கியம்‌ 
வைத்துக்கொள்ளக்கூடாது. தீயவர்களுடைய 
சகவாசம்‌ நமக்கு ஒரு கண்ணியைப்போல 
இருக்கும்‌, அவற்றைவிட்டு எப்போதும்‌ 
விலகியே இருக்கவேண்டும்‌. சாலொமோன்‌ 
வாலிபரிடம்‌ பேசும்போது, “என்‌ மகனே" 
என்று 


அன்போடு 

சாலொமோன்‌ 
பாசம்‌ 
குரிசனையோடிருக்கிறார்‌. 
பாவிகள்‌ உனக்கு நயங்காட்டினாலம்‌ நீ 
சம்மதியாதே' நீதி 140) என்று 
சொல்லுகிறார்‌. 

பாவிகள்‌ 
ஐக்கியமாயிருப்பார்கள்‌. 
'தனியாகமிருப்பதைப்பார்க்கிலும்‌, 
பாவிகளோடு கர்ிகயகைல்‌ 
விரும்புவார்கள்‌. தேவனுடைய பரிசுத்த 
சமுகத்திலிருந்து விழுந்துபோன தூதர்கள்‌, 


பாவிகளானார்கள்‌. 
பிசாசின்‌ 


பாவத்தோடு 
பா து 


பக்கம்‌ 
கூட்டமானார்கள்‌. பாவிகளால்‌ 
தனியாகயிருக்கமுடியாது. அவர்கள்‌ மற்ற 
பாவிகளோடு சேர்ந்து கூட்டாகப்‌ பாவம்‌ 
செய்வார்கள்‌. இப்படிப்பட்ட பாவிகள்‌ 
நல்லவர்களையும்‌ தங்கள்‌ வஞ்சகவலையில்‌ 
சிக்கவைத்து. அவர்களையும்‌ 
கெடுத்துவிடுவார்கள்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


பாவிகள்‌ மற்றவர்களோடு விவாதம்‌ 
பண்ணபாட்டார்கள்‌. மற்றவர்களோடு 
'சண்டைபோடமாட்டார்கள்‌. அவர்களை 
பயமுறுத்தமாட்டார்கள்‌. ஆனால்‌ தங்கள்‌ 
வலையில்‌ மற்றவர்களை சிக்க வைப்பதற்காக 
அவர்களுக்கு நயம்‌ காட்டுவார்கள்‌. நயமான 
வார்த்தைகளைப்‌ பேசுவார்கள்‌. சாதுரிய 
வார்த்தைகளைப்பேசி அவர்களை 
மயக்குவார்கள்‌. இப்படிப்பட்ட பாவிகளைக்‌ 
குறித்து சாலொமோன்‌ எச்சரித்துர்‌ 
சொல்லுகிறார்‌. “என்‌ மகனே, பாவிகள்‌ 
உனக்கு நயங்காட்டினாலும்‌ நீ சம்மதியாதே” 
என்று சாலொமோன்‌ வாலிபருக்கு 
ஆலோசனை சொல்லுகிறார்‌. பாவிகள்‌ 
நம்மை கட்டாயப்படுத்தாவிட்டாலும்‌, பலவந்தம்‌. 
பண்ணாவிட்டாலும்‌, நாம்‌ அவர்களைக்‌ 
எச்சரிப்பாமிருக்கவேண்டும்‌. 
ஐக்கியமாயிருக்கக்கூடாது. 
சாலொமோனின்‌ எச்சரிக்கும்‌ வார்த்தை 
நம்முடைய இருதயத்தில்‌ எப்போதும்‌ 
பதிந்திருக்கவேண்டும்‌. 
பாவிகள்‌ 
நயங்காட்டுவார்கள்‌ என்று 
வாலிபரிடம்‌ புத்திமதியாகச்‌ சொல்லுகிறார்‌. 
அவர்கள்‌ நிலையில்லாத ஆத்துமாக்களை 
வஞ்சித்துவிடுவார்கள்‌. பாவிகள்‌ 
வழிப்பறிக்கொள்ளைக்காரர்களைப்போல சுற்றி 
அலைந்து, கொண்டிருக்கிறார்கள்‌. 
தங்களுடைய கொள்ளைக்கூட்டத்தில்‌ 
மற்றவர்களையும்‌ சேர்த்துக்கொள்‌ வதற்கு, 
முயற்சி செய்கிறார்கள்‌. அதற்காக நயமான 
வார்த்தைகளைப்‌ பேசுகிறார்கள்‌. அவர்கள்‌ 
பேசுகிற ஒரு சில வார்த்தைகளை 
சாலொமோன்‌ இங்கு குறிப்பிட்டுச்‌ 
சொல்லுகிறார்‌. 


"எங்களோடே வா" என்று 
நம்மிடத்தில்‌ சொல்லுவார்கள்‌. இந்த 
வார்த்தைக்கு, “எங்களுக்கு உன்னுடைய 
ஐக்கியம்‌ தேவை, உன்னுடைய சகவாசத்தை 
நாங்கள்‌ விரும்புகிறோம்‌" என்பது பொருள்‌. 
பாவிகள்‌ ஆரம்பத்தில்‌ அதிகமாய்ப்‌ 
பேசமாட்டார்கள்‌. நம்மிடத்திலிருந்து அதிகமாய்‌ 
ஒன்றும்‌ எதிர்பார்க்கமாட்டார்கள்‌. 
ஆரய்பத்தில்‌ அவர்களுடைய 
பாவசுபாவம்கூட நமக்குத்‌ தெரியாது. காலம்‌ 
செல்ல செல்லத்தான்‌, அவர்களுடைய 
மெய்யான பாவசுபாவம்‌ நமக்குத்‌ தெரியவரும்‌. 


எப்படியெல்லாம்‌ 
சாலொமோன்‌ 


பாவிகள்‌ 





ழ்‌ நவள 
யாய 


பாவிகள்‌ நம்மிடத்தில்‌ சாதாரண 
வார்த்தைகளை ஆரம்ப வார்த்தைகளாகப்‌ 
பேசுவார்கள்‌. எங்களோடே வா, 
இரத்தஞ்சிந்தும்டி நாம்‌ பதிவிருந்து. 
குற்றமற்றிருக்கிறவர்களை  முகாந்தரமின்றிப்‌ 
பிடிக்கும்படி ஒளித்திருப்போம்‌: பாதாளம்‌ 
விழுங்குவதுபோல்‌ நாம்‌ அவர்களை 
உயிரோடே  விழுங்குவோம்‌; குழியில்‌ 
இறங்குகிறவர்கள்‌ விழுங்கப்படுவதுபோல்‌ 
அவர்களை முழுமையும்‌ விழுங்குவோம்‌: 

ர்ந்த சகலவிதப்‌ பொருள்களையும்‌ 

கண்டடைவோம்‌; கொள்ளைப்‌ பொருளினால்‌ 
நம்முடைய வீடுகளை ப்புவோம்‌" 
(நீதி 18143). என்பதுபோல 
சொல்லுவார்கள்‌. இதன்பின்புதான்‌ 
அவர்கள்‌ தங்கள்‌ உண்மையான சுபாவத்தை 
நமக்கு வெளிப்படுத்துவார்கள்‌. 

நாம்‌ பாவிகளுடைய பேச்சை 
கொஞ்சம்‌ கவனித்து கேட்டால்‌ போதும்‌. 
அவர்கள்‌ நம்மிடத்தில்‌ தொடர்ந்து ஆசை 
வார்த்தைகளைப்‌ பேசுவார்கள்‌. “எங்களோடே 
பங்காளியாயிரு: நம்மெல்லாருக்கும்‌ ஒரே பை 
இருக்கும்‌" (நீதி 1:14) என்று நம்மிடத்தில்‌ 
சொல்லுவார்கள்‌. நாம்‌ சேர்ந்து வாழலாம்‌. 
என்றும்‌, சேர்ந்து மரிக்கலாம்‌ என்றும்‌ 
ஆசையாய்ப்‌ பேசுவார்கள்‌. சேர்ந்து 
சம்பாதித்ததை, சேர்ந்து செலவு பண்ணலாம்‌. 
என்றும்‌ சொல்லுவார்கள்‌. பாவிகளோடு 
பங்காளிகளாமிருப்பது நமக்கு எப்போதுமே. 
ஆபத்து, 

பாவிகள்‌ நமக்கு நயங்காட்டும்போது, 
நம்‌ எ. அப்ப கடகம்‌ 
என்றும்‌ சாலொமோன்‌ நமக்கு fu 
சொல்லுகிறார்‌. என்‌ நீ 
அவர்களோடே வழி பர்வ உன்‌ காலை 
அவர்கள்‌ பாதைக்கு விலக்குவாயாக” 
நீதி 145) என்று நம்மை 
எச்சரிக்கிறார்‌. சாலொமோன்‌ பாவிகளின்‌ 
தீயசுபாவத்தைப்பற்றியும்‌ விவரிக்கிறார்‌. 
“அவர்கள்‌ கால்கள்‌ தீங்குசெய்ய ஓடி, 
இரத்தஞ்சிந்தத்‌ தீவிரிக்கிறது' (நீதி 1:16. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பாவிகள்‌ இரத்த வெறிப்பிடித்தவர்கள்‌. 
நல்லவர்களையும்‌, ஒன்றும்‌ அறியாத 
பேதைகளையும்‌ அவர்கள்‌ வெறுக்கிறார்கள்‌. 
நல்லவர்களிடத்தில்‌ உண்மையும்‌, 
உத்தமமும்‌, கண்ணியமும்‌ இருக்கிறது. 
பாவிகளுக்கு இப்படிப்பட்ட நல்ல சுபாவங்கள்‌ 
எதுவும்‌ பிடிக்காது. ஆகையினால்‌ பாவிகள்‌ 
நீதிமான்களை விரோதிக்கிறார்கள்‌. வேலை. 
செய்யாமல்‌, பிறரை வஞ்சித்து 
பிழைக்கவேண்டும்‌. என்பதுதான்‌. 
பாலிகளுடைய கொள்கை. 

பாவிகள்‌ பிறருக்கு இரத்தம்‌. 
சிந்தும்படி பதிவிருக்கிறார்கள்‌. 
குற்றமற்றிருக்கிறவர்களை _ முகாந்தரமின்றி 
பிடிக்கும்படி ஒளிந்திருக்கிறார்கள்‌. 
சாலைகளில்‌  பிரயாணம்பண்ணுகிறவர்கள்‌ 
பாதுகாப்பில்லாமலும்‌, முன்னெச்சரிப்பு 
எதுவுமில்லாமலும்‌, சாதாரணமாக பிரயாணம்‌ 
பண்ணுவார்கள்‌. இப்படிப்பட்டவர்களை 
கொள்ளைக்காரர்கள்‌ சூழ்ந்துகொண்டு, 
அவர்களுடைய இரத்தத்தைச்‌ சிந்தி, 
அவர்களுடைய பொருட்களை 
அபகரித்துக்கொள்வார்கள்‌. ஜனங்களும்‌ 
இவர்களோடு எதிர்த்து நிற்கமுடியாமல்‌, 
தங்களுடைய பொருட்களை பறிகொடுத்து, 
நிற்பார்கள்‌. 


பாவிகள்‌ வாலிபரிடத்திலே, “பாதாளம்‌ 


விலையுயர்ந்த. 
பொருட்களையும்‌ கொள்ளையடிக்கவேண்டும்‌. 
என்பதும்‌, கொள்ளைப்பொருளினால்‌ 
தங்களுடைய வீடுகளை நிரப்பவேண்டும்‌ 
என்பதும்‌ அவர்களுடைய ஆசை. கூட்டாகச்‌ 
சேர்ந்து கொள்ளையடித்தால்‌, 
கொள்ளைக்காரருடைய வீடுகள்‌ 
கொள்ளைப்பொருளினால்‌ நிரம்பும்‌ 
இதற்காக அவர்கள்‌ அதிகப்பிரயாசம்‌ 
ஒன்றும்‌ எடுக்கவில்லை. 
பறிகொடுத்தவர்களுக்குந்தான்‌, தங்கள்‌ 
பொருட்களுடைய மதிப்பு தெரியும்‌. அவை 
மெய்யாகவே அவர்களுக்கு விலையுயர்ந்த 
பொருட்களாகவே இருக்கும்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


கொள்ளைக்காரரோ. 
உழைப்புமில்லாமல்‌ 
பொருட்களை 
அடித்திருக்கிறார்கள்‌. 
கொள்ளைக்கயடிக்கப்பட்ட 
உண்மையான மதிப்பு 
உழைப்பவர்களுக்குத்தான்‌, ஊதியத்தின்‌ 
மேன்மை தெரியும்‌ திருடர்களுக்கு 
திருட்டுப்பொருளின்‌ மெய்யான மதிப்பு 
தெரியாது. பாவிகள்‌ நல்லவர்களை 
நயங்காட்டும்போது. அவர்களும்‌ 
நல்லவர்களைப்போலவே பேசுகிறார்கள்‌. 
நல்லவர்களுடைய மனதிலிருக்கும்‌ 
சிந்தைக்கேற்ற பிரகாரம்‌ பேசி 
மாய்மாலம்பண்‌ ணுகிறார்கள்‌ 


எந்தவித. 
மற்றவர்‌: 
கொள்ளை 
கொள்ளைக்கா௱ருக்கு, 
பொருளின்‌ 
தெரியாது. 


கொள்ளைக்காரர்கள்‌, தாங்கள்‌ திருடிய 
பொருட்களை, "விலையுயர்ந்த ௪ 
ட்கள்‌ ர்‌ சொல்லுகிறார்கள்‌. 


பொருட்களுமல்ல. அவையெல்லாமே மாயை, 
பொருட்களின்‌ நிழலாகவே 


நம்பாதிருங்கள்‌: 

பெருமைபாராட்டாதிருங்கள்‌; 
விருத்தியானால்‌ இருதயத்தை அதின்மேல்‌ 
வைக்காதேயுங்கள்‌' (சங்‌ 62:10) என்று, 
சங்கீதக்காரர்‌ சொல்லுகிறார்‌. 


பாவிகளின்‌ பாதைக்கு விலகு 
நீதி 1: 15-19 


நீதி 1:15. என்‌ மகனே, நீ அவர்கனோடே 
வழி நடவாமல்‌, உன்‌ காலை அவர்கள்‌: 
பாதைக்கு விலக்குவாயாக. 


நீதி 118. அவர்கள்‌ கால்கள்‌ 
தீங்குசெய்ய ஓடி, இரத்தஞ்சிந்தத்‌ 
தீவிரிக்கிறது. 

117. எவ்வகையான. 
பட்சியானாலும்‌ சரி, அதின்‌ 
கண்களுக்கு முன்பாக வலையை 
விரிப்பது விருதா. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தீதி 1:18. இவர்களோ தங்கள்‌ 
க்வி பதிவிருக்கிறார்கன்‌, 

பிராணனுக்கே 
னதி திருக்கிறார்கள்‌. 


நீதி 109, பொருனாசையுள்ன 
எல்லாருடைய வழியும்‌ இதுவே; இது 
தன்னையுடையவர்களின்‌. உயிரை 
வாங்கும்‌. 


பாவிகளின்‌ பாதை அழிவின்‌ பாதை. 
அது அழிவுக்கு நேராக அவர்களை 
அழைத்துச்‌ செல்லும்‌. பாவிகளின்‌ கால்கள்‌ 
தீங்கு செய்ய ஓடி இரத்தம்‌ சிந்த 
தீவிரிக்கிறது. சாலொமோன்‌ வாலிபருக்கு 
ஆலோசனை சொல்லும்போது, “என்‌ மகனே, 
நீ அவர்களோடே வழி நடவாமல்‌, உன்‌ 
காலை அவர்கள்‌ பாதைக்கு விலக்குவாயாக” 
என்று சொல்லுகிறார்‌. நாம்‌ 
பாவிகளைப்போல சிந்திக்கவும்கூடாது. 
அவர்களைப்போல கிரியை செய்யவும்‌ கூடாது. 
அவர்களுடைய முன்மாதிரியைப்‌ 
பின்பற்றவும்கூடாது. 


பாவிகளுடைய வழிகள்‌ தேவனுக்கு 
அருவருப்பானவை. அவை மனுஷருக்கு 
தீங்கு செய்யும்‌. அவர்களுடைய கால்கள்‌ 
இரத்தம்‌ சிந்த தீவிரிக்கிறது. 
பாவிகளுடைய வழி பாவம்‌ நிரம்பியது. அது 
மலை உச்சியிலிருந்து. மலைச்சரிவில்‌ கீழே 
இறங்கும்‌ பாதைக்கு ஒப்பானது. 
மலைச்சரிவில்‌ இறங்குகிறவர்கள்‌ வேகமாக 


செங்குத்தாகமிருக்கிறதோ, 
சீக்கிரமாக. வர்கள்‌ 
இறங்கிக்கொண்டிருப்பார்கள்‌. 
இறங்குவார்கள்‌. 





i al 
TT 


மலைச்சரிவில்‌ தீவிரமாய்‌ 
இறங்குகிறவர்களைப்போலவே, பாவிகளுடைய 
கால்களும்‌ தீங்குசெய்ய ஓடுகிறது. 
பிறருடைய இரத்தத்தை சிந்த தீவிரிக்கிறது. 
அவர்களுடைய வேகத்தை அவர்களால்‌. 
குறைக்கவும்‌ முடியாது. அவர்களால்‌. 
நிறுத்தவும்‌ முடியாது. அவர்கள்‌ 
மற்றவர்களுடைய இரத்தத்திற்கு தீவிரித்து 
ஓடினாலும்‌, முடிவில்‌ அவர்கள்‌ தங்கள்‌ 
இரத்தத்தையே சிந்துவார்கள்‌ 


ொந்தாமன்றி 

ஒழிந்திருந்தாலும்‌, தங்கள்‌ பிராணனுக்கே 
ஒளிந்திருக்கிறார்கள்‌. தங்களைத்‌ தாங்களே 
அழித்துக்கொள்வதற்கே அவர்கள்‌ 
ஒளித்திருக்கிறார்கள்‌. 
துன்மார்க்கர்‌ தங்களுடைய 
அழிவுக்கு நேராகவே ஒடுகிறார்கள்‌. 
தங்களுடைய பாதையின்‌ முடிவு தங்களுக்கு 
அழிவைத்‌ தரும்‌ என்பது அவர்களுக்குத்‌ 
தெரியும்‌. தெரிந்தாலும்‌, தங்களுடைய 
பாயில்‌ தொடர்ந்து போகாமல்‌, 
தங்களுடைய நடையை அவர்களால்‌ தடுத்து 
நிறுத்த முடியாது. மலைச்சரிவின்‌ 
உச்சியிலிருந்து வேகமாக 
இறங்குலிறஙகளாம்‌! தங்களுடைய 
நடையின்‌ வேகத்தை குறைக்கவும்‌ முடியாது. 
அவர்கள்‌ 
விரும்பாவிட்டாலும்‌, 
சரிவாகயிருப்பதினால்‌, 
கீழே றங்குவார்கள்‌. 
அதுபோலவே, பாவிகளும்‌ பாதாளத்தில்‌, 

வேகமாக இறங்குவார்கள்‌. 


துன்மார்க்கர்‌ 
பறவையைப்போன்‌ றவர்கள்‌. 
விரிக்கப்பட்டிருப்பதை இந்தப்‌ 


பறவைகள்‌ வலையில்‌ சிக்கிக்கொள்ளும்‌. 
அதன்பின்பு இந்தப்‌ பறவையால்‌ வலையின்‌ 
பிடியிலிருந்து தப்பிக்க முடியாது. 
துன்மார்க்கரும்‌ துபோலவே 
துன்மார்க்கத்தில்‌ க்கப்பட்டு 
அழிந்துபோகிறார்கள்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


துன்மார்க்கர்‌ 

பொருளாசைக்காரர்கள்‌. பொருள்‌ 

ல்‌ ஜீவனைக்கொடுக்கும்‌ என்று 

இவர்கள்‌ பிறருடைய 

கொள்ளையடிக்கிறார்கள்‌. 

'பொருள்மீது 

அநியாயமாக 

அவர்களுக்கு 

அது 

பிரயோஜனமாயிருக்காது. 

துன்மார்க்கத்தினால்‌ வந்த ஐசுவரியம்‌ 
துன்மார்க்கரை அழித்துப்போடும்‌. 


பொருளையுள்ளவர்கள்‌ தங்கள்‌ 
இரத்தத்திற்கே பதிவிருக்கிறார்கள்‌, தங்கள்‌ 
ஜீவனுக்கே ஒளித்திருக்கிறார்கள்‌. 
பொருளாசை தன்னை உடையவர்களின்‌ 
என்ரை வங்கிப்போடும்‌.. இவர்களும்‌ 
ஜீலியகாலம்‌ குறுகிப்போகும்‌. 
இவர்களுடைய சரீரத்தில்‌ ஆரோக்கியம்‌ 
இருக்காது. இவர்களுடைய பேராசை 
இவர்களை அழித்துவிடும்‌. இவர்கள்‌ 
அதிகமாகப்‌ பொருள்‌ சேர்த்து, நீண்டநாள்‌ 
சம்பிரமமாய்‌ ஜீவிக்கவேண்டும்‌ என்று 
ஆசைப்படுவார்கள்‌. ஆனால்‌ இவர்களுக்கு 
பூரண ஆயுசு கிடைக்காது. இவர்களுடைய 
ஆயுசுகாலத்தின்‌ பாதியிலேயே இவர்கள்‌ 
துன்மார்க்கர்‌. 


செத்துப்போவார்கள்‌. 

லாதவர்கள்‌. 
இவர்கள்‌ பிறரை கல டம என்று 
நினைக்கிறார்கள்‌. ஆனால்‌ தங்களுடைய 
துன்மார்க்கத்தினால்‌. தாங்களே 
அழிந்துபோகிறார்கள்‌. சாலொமோன்‌ ராஜா 
துன்மார்க்கருடைய புத்தியீனத்தைப்பற்றிச்‌ 
சொல்லும்‌ “எல்வகையான 
பட்சியானாலும்‌ சரி, அதின்‌ கண்களுக்கு 
ன்பாக வலையை விரிப்பது விருதா" 
(நீதி 1:17) என்று சொல்லுகிறார்‌. 


பாவிகள்‌ மற்றவர்களுடைய 
இரத்தத்தை சிந்துவதற்கு பதிவிருக்கிறார்கள்‌. 
ஆனால்‌ இவர்கள்‌ தங்களுடைய 
இரத்தத்தையே சிந்துகிறார்கள்‌. இவர்கள்‌ 
பிறருடைய பிராணனை எடுப்பதற்காக 
ஒளிந்திருக்கிறார்கள்‌. ஆனால்‌ இவர்களோ 
தங்கள்‌ பிராணனுக்கே ஒளிந்திருக்கிறார்கள்‌. 
தாங்கள்‌ விரித்த கண்ணி, தங்களையே 
பிடிக்கும்‌ என்று தெரியாமல்‌, கண்ணிகளை 
விரிக்கிறார்கள்‌. 





ழ்‌ நவள 
யாய 


- சாலொமோன்‌ கொள்ளைக்காரருடைய 
இங்கு, பொதுவாகச்‌ 
கொள்ளைக்காரரைப்போலவே 


அநேகர்‌ 
யிருக்கிறார்கள்‌. துன்மார்க்கமான 
காரியங்களை துணிகரமாய்ச்‌ 
செய்கிறார்கள்‌. அவர்கள்‌ எல்லோருக்கும்‌. 
நாம்‌ எச்சரிப்பாயிருக்கவேண்டும்‌. 
அவர்களுடைய பாவங்களைவிட்டு விலகி 
ஜீவிக்கவேண்டும்‌. மதுபானப்பிரியரும்‌, 
அசத்தர்களும்‌ துணிகரமாய்ப்‌ பாவம்‌. 
செய்கிறவர்கள்‌. அவர்களுடைய பாவமான 
வழிகளில்‌ நாம்‌ சென்றுவிடாதவாறு. மிகவும்‌ 
எச்சரிப்போடு ஜீவிக்கவேண்டும்‌. 


ஞானமானது கூப்பிடுகிறது 
நீதி 1: 20,21 


நீதி 1:90, ஞானமானது வெளியே 
நின்று கூப்பிடுகிறது, வீதிகளில்‌ 


சுத்தமிடுகிறது. 


நீதி 121. அது சந்தடியுன்ன 
தெருக்களின்‌ சந்திலும்‌, ஒலிமுகவாசலி. 
தூம்‌ நின்று கூப்பிட்டு, பட்டணத்தில்‌ 
தன்‌ வார்த்தைகளை வசனித்துச்‌. 
சொல்லுகிறது: 


சாத்தானுடைய இச்சகமான 
பேச்சுக்களுக்கு செலிகொடுப்பது மிகவம்‌ 
ஆபத்தானது. அதே சமயத்தில்‌ தேவன்‌ 
நம்மோடு பேசும்போது, 

செவிகொடுக்க மறுப்பதும்‌, 

மிகப்பெரிய ஆபத்தாகயிருக்கும்‌. 

நம்மோடு பேசுகிறார்‌. அவர்‌ ஞானத்தின்‌ 
மூலமாய்ப்‌ பேசுகிறார்‌. ஞானமானது. 
வெளியே நின்று கூப்பிடுகிறது. “ஞானம்‌ 
என்னும்‌ வார்த்தை, மூலாபிரெய பாஷையில்‌, 
'ஞானங்கள்‌" என்று பன்மையில்‌. 
எழுதப்பட்டிருக்கிறது. தேவனிடத்தில்‌ 
அனந்த ஞானம்‌ இருக்கிறது. அவரே 
சர்வஞானமுள்ளவர்‌. 


“தேவன்‌ நம்முடைய கர்த்தராகிய 
கிறிஸ்து இயேசுவுக்குள்‌ கொண்டிருந்த 
அநாதி தீர்மானத்தின்‌ படியே. 
உன்னதங்களிலுள்ள  துரைத்தனங்களுக்கும்‌ 
அதிகாரங்களுக்கும்‌ அவருடைய அநந்த 
ஞானமானது சபையின்‌ மூலமாய்‌ 
இப்பொழுது தெரியவரும்‌ பொருட்டாக, 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இயேசுகிறிஸ்துவைக்‌ கொண்டு 
எல்லாவற்றையும்‌ சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே 
ஆதிகாலங்கள்‌ முதல்‌ மறைந்திருந்த 
இரகசியத்தினுடைய ஐக்கியம்‌ இன்னதென்று. 
எல்லாருக்கும்‌ வெளிப்படையாகக்‌ 
காண்பிக்கிறதற்கு, இந்தக்‌ கிருபை எனக்கு 
அளிக்கப்பட்டிருக்கிறது'' (எபே 39-11) 
என்று அப்போஸ்தலர்‌ பவுல்‌ சொல்லுகிறார்‌. 
தேவன்‌ மனுபுத்திரரோடு, 


தம்முடைய 
எல்லாவிதமான 


ஞானத்தின்‌ மூலமாயும்‌ 
பேசுகிறார்‌. மனுஷனிடத்தில்‌ 
புரிந்துகொள்ளும்‌ தன்மையிருக்கிறது. 
இதுவே மனுஷருடைய ஞானம்‌. மனுஷன்‌ 
பிரமாணத்தையும்‌, 
வெளிச்சத்தையும்‌ 
மனுஷனுக்கு காரண 
அறிந்துகொள்ளும்‌ ஆற்றல்‌ 
இருக்கிறது. மனுஷனுடைய மனச்சாட்சி 
அவனுடைய ஞானத்தை வெளிப்படுத்துகிறது. 
“அந்தக்கரணங்களில்‌ ஞானத்தை வைத்தவர்‌ 
யார்‌? உள்ளத்தில்‌ புத்தியைக்‌ கொடுத்தவர்‌ 
யார்‌?” (யோபு 38:36) என்று கர்த்தர்‌ 
யோபுவிடம்‌ கேட்கிறார்‌. கர்த்தரே 
மனுஷருக்குள்ளே ஞானத்தை 
வைத்திருக்கிறார்‌. 
தேசத்தில்‌ நடைபெறுகிற 
தேவன்‌ கொடுத்திருக்கிற 
ஞானமாகும்‌. வழக்குகளை விசாரிக்கிற 
நியாயாதிபதிகள்‌, தேவனுடைய 
பிரதிநிதிகளாக ஊழியம்‌ செய்கிறார்கள்‌. 


ஒரு. 
ஆளுகையும்‌ 


தேவனுடைய தெய்வீக வெளிப்பாடும்‌, 
மனுஷருக்கு ஞானமாகயிருக்கிறது. தேவன்‌ 
தம்மைப்பற்றியும்‌, தம்முடைய 
பிரமாணங்களைப்பற்றியும்‌ மனுஷருக்கு 
வெளிப்படுத்துகிறார்‌. தேவனுடைய சித்தமும்‌ 
விருப்பமும்‌ வார்த்தைகளாக 
எழுதப்பட்டிருக்கிறது. வேதாகமத்திலுள்ள 
புஸ்தகங்களை எழுதிய ஆசிரியர்களுக்கும்‌, 
தீர்க்கதரிசிகளுக்கும்‌ தேவன்‌ தம்முடைய 
விசேஷித்த ஞானத்தைக்‌ கொடுத்திருக்கிறார்‌. 
வேதாகம ஆசிரியர்கள்‌ தேவனுடைய 
சிந்தையை மனுஷருக்கு வார்த்தை வடிவில்‌ 
வெளிப்படுத்துகிறார்கள்‌. 





f= FTE 
TT 


பொக்கிஷங்களெல்லாம்‌ 
க்கக்‌ | தேவனுடைய எல்லா 


வார்த்தையாகமிருக்கிறார்‌. ஸ்துவின்‌ 
மூலமாகவே தேவன்‌ நம்மோடு பேசுகிறார்‌. 
அவர்‌ மூலமாக எல்லா நியாயங்களையும்‌ 
விசாரித்து, நமக்கு நீதியான தீர்ப்புகளைச்‌ 
சொல்லுகிறார்‌. நம்முடைய கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்து தம்மைப்பற்றிச்‌ 
சொல்லும்போது, "ஞானமானது அதன்‌ 
பிள்ளைகள்‌ எல்லாராலும்‌ நீதியுள்ளது என்று 
ஒப்புக்கொள்ளப்படும்‌' (லூக்‌ 7:35) என்று 
சொல்லுகிறார்‌. 


நம்முடைய தேவனாகிய 
நம்மோடு பேசுகிறார்‌. 
வெளிப்படையாகவும்‌ பேசுகிறார்‌. 

பேசுகிறார்‌ ்‌ 

தேவன்‌ பேசுகிற 

காதுள்ளவர்கள்‌. 

கேட்கவேண்டும்‌. தேவனுடைய ஞானமானது. 
வெளியே நின்று கூப்பிடுகிறது. அது 
வீதிகளில்‌ சத்தமிடுகிறது 


'தேவனுடைய வார்த்தை ராஜாக்களின்‌ 
அரண்மனையில்‌ வெளிப்படுத்தப்படுவதுபோல, 
சாதாரண ஜனங்கள்‌ கூடியிருக்கும்‌ பொது 
இடங்களிலும்‌ வெளிப்படுத்தப்படுகிறது. 
ஞானமானது சந்தடியுள்ள தெருக்களின்‌ 
சந்திலும்‌, ஒலிமுகவாசலிலும்‌ நின்று 
கூப்பிடுகிறது. ஞானமானது. தன்‌ 

பட்டணத்தில்‌ வசனித்துச்‌ 


நம்மோடு 


சத்தமிட்டுச்‌ சொல்லுகிறார்‌. தேவன்‌ நம்மோடு 
பேசும்போது, அவர்‌ அன்பாகவும்‌ பேசுகிறார்‌, 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சுத்தமாகவும்‌ பேசுகிறார்‌. நாம்‌ தேவனுடைய 
செவிகொடுக்கவேண்டும்‌. 
அவருடைய விருப்பம்‌. நாம்‌ 
எங்கேயிருந்தாலும்‌ தேவனுடைய ஞானமுள்ள 
வார்த்தை நம்மைத்‌ தேடி வருகிறது. கர்த்தர்‌ 
நம்மை நேடி வந்து விசாரிக்கிறவர்‌. நாம்‌ 
இருக்கிற இடங்களில்‌, கர்த்தர்‌ நம்மைத்‌ 
தேடிவந்து, தம்முடைய ஞானமுள்ள 
வார்த்தைகளை நம்மோடு பேசுகிறார்‌. 


பேதைகளே 
தீதி 122 


நீதி 1௨. 
பேதைமையை 

'நிந்தனைக்காரரே, 

நிந்தனையில்‌ 

மதியினரே, நீங்கள்‌. ஞானத்தை 
வெறுப்பதும்‌, எது வரைக்கும்‌ இருக்கும்‌. 


தெய்வீக 
ரத்தன்‌ நம்மோடு பேசுகிறார்‌ 
காரணமில்லாமல்‌, 
சொழுதபோவதந்காக வெறும்‌ பேச்சு 
றவரல்ல. தேவன்‌ நம்மோடு 
பேசுவதற்கான காரணங்கள்‌ உள்ளன. 
அவையாவன : 1. தேவன்‌ பாவிகளை 
அவர்களுடைய பாவத்தினிமித்தமாய்‌ 
கடிந்துகொள்கிறார்‌. 2. பாவிகள்‌ மனந்திரும்ப 
வேண்டும்‌ என்றும்‌, அவர்கள்‌ ஞானத்தைப்‌ 
க்கல்‌ என்றும்‌ நேவன்‌ 
அழைக்கிறார்‌. 3. பாவிகள்‌ 
சந்திப்பால்‌, பாவத்தில்‌ நிலைத்திருந்தால்‌ 
அவர்களுக்கு அழிவு உண்டாகும்‌ என்று 
எச்சரிக்கிறார்‌. 4. தேவனுடைய சத்தத்திற்கு 
நாம்‌ செவிகொடுக்கும்போது, நாம்‌ 
விக்கினமின்றி வாசம்பண்ணி, ஆபத்துக்குப்‌ 
பயப்படாமல்‌ அமைதியாயிருக்கலாம்‌. 


பாவிகள்‌ பொதுவாக 


பேதைகளாகயிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
பேதமையை விரும்புகிறார்கள்‌. 
அவர்களிடத்தில்‌ 'ஞானமில்லை. 
மதியீனமாய்ச்‌ சிந்திக்கிறார்கள்‌, மதிமீனமாய்ப்‌ 
பேசுகிறார்கள்‌, மதியீனமாய்க்‌. 
கிரியைசெய்கிறார்கள்‌. தங்களுடைய 
பாவத்தினாலும்‌, துன்மார்க்கத்தினாலும்‌ 
அவர்கள்‌ தங்களைத்‌ தாங்களே வஞ்சித்துக்‌ 
கொள்கிறார்கள்‌. 





ழ்‌ நவள 
யாய 


பாவிகள்‌ நிந்தனைக்காரராயிருக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ மற்றவர்களையும்‌ நிந்திக்கிறார்கள்‌. 
தங்களையும்‌ நிந்திக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
நிந்தனையில்‌ பிரியப்படுகிறார்கள்‌. 
தங்களுடைய வாழ்க்கையில்‌ நடைபெறுகிற 
எல்லா காரியங்களையும்‌ நிந்திக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ ஒருபோதும்‌ தள்‌ ஜீவியத்தில்‌ 
நடைபெறுகிற ஒவ்வொரு காரியமும்‌ ஏன்‌ 
நடைபெறுகிறது என்பதை சிந்தித்துப்‌ 
பார்ப்பதில்லை. சிந்திப்பதற்கு முன்பாகவே, 
அதை நிந்தித்து; சோர்ந்துபோகிறார்கள்‌. 
தெளிந்த புத்தியும்‌ ஞானமுமுள்ளவர்கள்‌ 
எல்லாவற்றையும்‌ நிதானித்து அறிவார்கள்‌. 
அவற்றிற்கான காரணங்களையும்‌ 
காரியங்களையும்‌ புரிந்துகொள்ள 
முயற்சிபண்ணுவார்கள்‌. 


பாவிகள்‌ ஞானத்தை வெறுக்கிறார்கள்‌. 
தேவனுடைய வார்த்தையையும்‌, அவருடைய 
உபதேசத்தையும்‌ வெறுக்கிறார்கள்‌. 
தேவனுடைய வார்த்தைகளை வெறுகிறவர்கள்‌ 
அதை ஒருபோதும்‌ சரியாகப்‌ 
புரிந்துகொள்ளமாட்டார்கள்‌. நம்மிடத்தில்‌ 
கற்றுக்கொள்ளும்‌ ஆவியிருக்கவேண்டும்‌. 
உபதேசத்தையும்‌, போதகத்தையும்‌ 
வெறுக்கிறவன்‌ மிகப்பெரிய 
மதிகேடனாகயிருக்கிறான்‌. 


பரலோகத்தின்‌ தேவன்‌ 
பேசவேண்டுமென்று விரும்புகிறார்‌ 
நம்முடைய பாவங்களை நமக்கு 
உணர்த்தவேண்டுமென்று விரும்புகிறார்‌. நாம்‌. 
அழிந்துபோகவேண்டுமென்பது தேவனுடைய 
விருப்பமல்ல. நம்முடைய அழிவுக்காக 
தேவன்‌ நமக்குப்‌ போதிக்கவில்லை. தேவன்‌ 
நம்மீது கிருபையும்‌ இரக்கமுமுள்ளவர்‌. நாம்‌ 
ஜீவனைப்பெற்றுக்‌ கொள்ளவேண்டும்‌. 
என்பதும்‌, அந்த ஜீவன்‌ நமக்கு நித்திய 
ஜீவனாயிருக்கவேண்டும்‌ என்பதும்‌. 
தேவனுடைய விருப்பம்‌. 


நம்மோடு. 


தேவன்‌ டைய பாவத்தைக்‌ 
குறித்து நமக்கு ம்‌ பின்பு, 


நீ 
விரும்புவதும்‌, நிந்தனையில்‌ பறப்பதும்‌ 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தும்‌. எதுவரைக்கும்‌. 
கேட்கிறார்‌. தேவன்‌: 
இடு பேசும்போது நாம்‌ அவருடைய 
வார்த்தைக்குச்‌ செவிகொடுக்கவேண்டும்‌. 
நம்முடைய இருதயத்தின்‌ ஆழத்திலிருந்து 
தேவனுக்கு சீக்கிரத்தில்‌ பிரதியுத்தரம்‌. 
சொல்லவேண்டும்‌. 


தேவனுடைய 
கொள்ளுதல்‌ 
நீதி 1:23 


கடிந்து 


நீதி 1:28, என்‌ 
கடிந்துகொள்ளுதலுக்குத்‌ திரும்புங்கள்‌; 
இதே, என்‌ ஆவியை உங்களுக்கு 
அருளுவேன்‌, என்‌ வார்த்தைகளை 
உங்களுக்குத்‌ தெரிவிப்பேன்‌. 


பாவிகள்‌ தங்கள்‌ பாவங்களிலிருந்‌ 
மனந்திரும்பவேண்டும்‌. அவர்கள்‌ 
ப்‌ பெற்றுக்கொள்ளவேண்டும்‌. 
விருப்பம்‌, 
பேதைகளோடும்‌, 
நிந்தனைக்காரரோடும்‌, மதிமீனரோடும்‌. 
பேசுகிறார்‌. அவர்களுடைய பாவங்களை 
அவர்களுக்கு உணர்த்திக்‌ காண்பிக்கிறார்‌ 
நம்முடைய பாவங்கள்‌ நமக்கு 
உணர்த்தப்படும்போது, நாம்‌ 
மனந்திரும்பவேண்டும்‌. தேவன்‌ கொடுக்கிற 
ஞானத்தைப்‌. பெற்றுக்கொள்ளவேண்டும்‌. 
கர்த்தர்‌ நம்மோடு, என்‌ 
கடிந்துகொள்ளுதலுக்கு திரும்புங்கள்‌" என்று 
சொல்லுகிறார்‌. 


நம்முடைய மனதில்‌ தெளிந்த 
சிந்தணையிருக்கவேண்டும்‌. சரியான வழியில்‌ 
சிந்திக்கவேண்டும்‌. இதுவரையிலும்‌ நாம்‌ 
பேதமையை விரும்பினாலும்‌, இனிமேல்‌. 
அதை விரும்பாமல்‌, தேவனுடைய ஞானத்தை 
விரும்பவேண்டும்‌. நாம்‌ இதுவரையிலும்‌ 
நிந்தனையில்‌ பிரியப்பட்டாலும்‌, இனிமேல்‌ 
அதன்மீது பிரியப்படாமல்‌, [டைய 
ஞானத்தின்மீது பிரியப்படவேண்டும்‌. நாம்‌. 
இதுவரையிலும்‌ ஞானத்தை வெறுத்தாலும்‌, 
இனிமேல்‌ அதை வெறுக்காமல்‌, அதை 
விரும்பவேண்டும்‌. 





i= THE 
TT 


தேவனுடைய ஞானத்தை நாம்‌. 
பெற்றுக்கொள்ளும்போது நம்முடைய மனதில்‌ 
தெளிந்த சிந்தனை உண்டாகும்‌. அப்போது 
நாம்‌ தேவனிடத்திற்குத்‌ திரும்பவேண்டும்‌. 
நாம்‌ செய்யவேண்டி காரியங்களை 
செய்வதற்கு ஆயத்தமாகவேண்டும்‌. 
மரணத்தின்‌ பாதையில்‌ போய்க்கொண்டிருந்த 
நாம்‌, இனிமேலும்‌ அதில்‌ தொடர்ந்து 
போகாமல்‌, ள்ள பாதைக்குத்‌ 
திரும்பிவரவேண்டும்‌. தேவன்‌ நமக்குக்‌ 
கொடுக்கும்‌ ஜீவனைப்‌ 
பெற்றுக்கொள்ளவேண்டும்‌. 


தாழ்மையிருக்க 

ஆனால்‌ தாழ்வுமனப்பான்மை: 
இருக்கக்கூடாது. ஒரு சிலர்‌ எளிமையை 
விரும்புவார்கள்‌. அதன்பின்பு அவர்கள்‌ 
எளிமைக்கு, அடிமைகளாகிவிடுவார்கள்‌ 
முடிவில்‌, நாழ்மை அவர்களை ஆளுகை 
செய்வதற்குப்‌ பதிலாக, தாழ்வு மனப்பான்மை 
அவர்களை ஆளுகை செய்யும்‌. 
இப்படிப்பட்டவர்களிடத்தில்‌ தன்னம்பிக்கையும்‌ 
இராது. தேவனிடத்திலும்‌ நம்பிக்கை இராது. 
இவர்கள்‌ நிர்விசாரமாய்‌ ஜீவிப்பார்கள்‌. 
எந்தவிதமான 
பிடிப்புமில்லாமல்‌, 


வாழ்க்கையில்‌ 
நம்பிக்கையுமில்லாமல்‌, 
மிதாபமாகயிருப்பார்கள்‌. 


ய. சுயமிரயாசத்தின்மீதும்‌, 
சுயழுயற்சியின்மீதும்‌, சுயபெலத்தின்மீதும்‌ 
நாம்‌ நம்பிக்கை வைக்கக்கூடாது. நம்முடைய 
சொந்த பெலத்தினால்‌ நம்மால்‌ ஒன்றும்‌ 
செய்யமுடியாது என்று நினைக்கவேண்டும்‌. 
அதே சமயத்தில்‌ தேவனால்‌ கூடாத காரியம்‌ 
ஒன்றுமில்லை என்று விசுவாசித்து. நம்மை 
தேவனுடைய சமுகத்தில்‌ 
அர்ப்பணிக்கவேண்டும்‌. அப்போது தேவன்‌ 
நமக்குள்ளே கிரியை நடப்பிப்பார்‌. நம்மை: 
தேவனுடைய சமுகத்தில்‌ பூரணமாய்‌ 
ஒப்புக்கொடுக்கும்போது, “இதோ என்‌ 
ஆவியை உங்களுக்கு அருளுவேன்‌" என்று 
நம்முடைய தேவனாகிய கர்த்தர்‌ நமக்குச்‌ 
சொல்லுகிறார்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நம்மைப்‌ பெலப்படுத்துவார்‌. தேவனுடைய 
கிருபையினால்‌ நன்மையான காரியங்களை 
செய்யும்‌ சிலாக்கியங்களை கர்த்தர்‌ நமக்குக்‌ 
கொடுப்பார்‌. தேவனுடைய கிருபையில்லாமல்‌ 
நம்மால்‌ ஒன்றும்‌ செய்யமுடியாது. நமக்கு 
பரிசுத்த ஆவியானவரின்‌ உதவியும்‌, 
ஒத்தாசையும்‌, ஊழியமும்‌, அபிஷேகமும்‌ 
தேவை. 


கர்த்தர்‌ நம்மீது கிருபையுள்ளவராக, 
தம்முடைய ஆவியை நமக்கு அருளுகிறார்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய வார்த்தைகளை நமக்குத்‌ 
தெரிவிக்கிறார்‌. தேவன்‌ தம்முடைய 
வார்த்தைகளை நமக்கு சொல்லுவது 
மாத்திரமல்ல, அதை நாம்‌ 
பரிந்துகொள்வதற்கு தம்முடைய 
கிருபையையும்‌ நமக்குக்‌ கொடுக்கிறார்‌ 
பரிசுத்த ஆவியானவர்‌ நமக்கு 

சத்தியங்களையும்‌ போதிக்கிறார்‌. 


மூடரின்‌ நிர்விசாரம்‌ 
நீதி 1 24-82 


நீதி 1:24. நான்‌ கூப்பிட்டும்‌, நீங்கள்‌ 
கேட்கமாட்டோம்‌ என்கிறீர்கள்‌; நான்‌ 
என்‌ கையை நீட்டியும்‌ கவனிக்கிறவன்‌ 


ஒருவனும்‌ இல்லை. 


நீதி 1:25, என்‌ 
ஆலோசனையையெல்லாம்‌ நீங்கள்‌. 
தன்னி, என்‌ கடிந்துகொள்ளுதலை 
வெறுத்தீர்கன்‌. 


நீதி 1:28. ஆகையால்‌, நானும்‌ உங்கள்‌ 
ஆயத்துக்காலத்தில்‌ நகைத்து, நீங்கள்‌. 
பயப்படுங்காரியம்‌ வரும்போது. 
ஆகடியாம்‌ பண்ணுவேன்‌. 


நீதி 1:27. நீங்கள்‌ பயப்படுங்காரியம்‌ 
புசல்போல்‌ வரும்போதும்‌, ஆயத்து 
சூறாவளி போல்‌ உங்களுக்கு. 
தேரிடும்போதும்‌, நெருக்கமும்‌ 
இடுக்கணும்‌ உங்கள்மேல்‌ 
வரும்போதும்‌, ஆகடியம்பண்ணுவேன்‌. 





i THE 
TT 


தீதி 1:28. அப்பொழுது அவர்கள்‌ 
என்னை நோக்கிக்‌ கூப்பிடுவார்கள்‌; 
நான்‌ மறுஉத்தரவு கொடுக்கமாட்டேன்‌; 
அவர்கள்‌ அதிகாலையிலே என்னைத்‌ 
தேடுவார்கள்‌, என்னைக்‌ 
காணமாட்டார்கள்‌. 


நீதி 129, அறிவை 
வெறுத்தார்கள்‌, கர்த்தருக்குப்‌. 
பயப்படுதலைத்‌ தெரித்துகொன்னாமற்‌ 
போனார்கள்‌. 


நீதி 1:30. 


அவர்கள்‌ 


என்‌ ஆலோசனையை 
அவர்கள்‌ விரும்பவில்லை; என்‌ 
கடிந்து கொள்ளுதலையெல்லாம்‌. 
அசட்டையண்ணினார்கள்‌. 


நீதி 1:81. ஆகையால்‌ அவர்கள்‌ தங்கள்‌ 
வழியின்‌ பலனைப்‌ புசிப்பார்கள்‌; 
தங்கள்‌. யோசனைகளினால்‌ 
திருப்தியடை வார்கள்‌. 


நீதி 1:92. பேதைகளின்‌ மாறுபாடு 
அவர்களைக்‌ கொல்லும்‌, மூடரின்‌ 
நிர்விசாரம்‌ அவர்களை அழிக்கும்‌. 


கர்த்தர்‌ நம்மோடு பேசும்போது 
டைய வார்த்தைகளுக்கு 
செலிகொடுக்கவேண்டும்‌ கர்த்தர்‌ கூப்பிட்டும்‌, 
நாம்‌ கேட்காமலிருந்தால்‌ நமக்கு அழிவு 
உண்டாகும்‌. தேவனுடைய கிருபையை 
அசட்டைபண்ணினால்‌ நமக்கு ஆபத்து வரும்‌. 
தேவன்‌ தம்முடைய ஆவியை நமக்கு அருளி, 
தம்முடைய வார்த்தைகளை நமக்குத்‌ 
தெரிவிப்பது தேவனுடைய கிருபை நாம்‌. 
தேவனுடைய 
புறக்கணித்துவிடாமல்‌, 
பயன்படுத்திக்கொள்ளவேண்டும்‌. 


நின்றால்‌, நமக்கு நிச்சயம்‌ அழிவு உண்டு. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


இயேசுகிறிஸ்துவையும்‌, அவருடைய 
கிருபையையும்‌ ஏற்றுக்கொள்ளாமல்‌ 
புறக்கணிப்பது மிகப்பெரிய பாவம்‌. 
தேவனுடைய வார்த்தைக்கும்‌, அவருடைய 
பிரமாணங்களுக்கும்‌, அவருடைய 
சுவிசேஷத்திற்கும்‌ நாம்‌ 
கீழ்ப்படியவில்லையென்றால்‌, நமக்கு 
இரட்சிப்பு இல்லை. நமக்கு தேவனுடைய 
பிரமாணத்தினால்‌ வரும்‌ சாபத்திலிருந்து 
விடுதலை தேவைப்படுகிறது. பாவத்தின்‌ 
பிரமாணம்‌ நம்மை ஆளுகை செய்யாமல்‌, 
தப்பிப்பதற்கு நமக்கு. 
கிருபை தேவைப்படுகிறது. 
தேவன்‌ தம்முடைய கரத்தை நீட்டி, நம்மை 
அழைக்கிறார்‌. தம்முடைய கிருபையையும்‌ 
இரக்கத்தையும்‌ நமக்குக்‌ கொடுக்க 
ஆயத்தமாயிருக்கிறார்‌. ஆனால்‌ பாவிகளோ 
தேவனும்குத்‌ தங்களை ஒப்புக்கொடுக்காமல்‌, 
தங்கள்‌ இருதயத்தைக்‌ 
குடினப்படுத்துகிறார்கள்‌. கர்த்தர்‌ 
அவர்களைப்‌ பார்த்து, “நான்‌ என்‌ கையை 
நீட்டியும்‌ கவனிக்கிறவன்‌ ஒருவனுமில்லை" 
(நீதி 1:24) என்று வேதனையோடு 
சொல்லுகிறார்‌. 


பாவிகள்‌ 
குழப்பத்திலிருக்கிறார்கள்‌. 
க்‌ தம்முடைய 


தெளிவில்லாமல்‌ 
கர்த்தரோ 
கிருபையினால்‌ 


என்கிறார்கள்‌. 
தேவன்‌ நேசிக்கிறாரோ, 
அவர்களை மாத்திரமே  சிட்சிக்கிறார்‌. 
தேவனுடைய  சிட்சையும்‌, அவருடைய 
போதனையும்‌, அவருடைய அன்புக்கும்‌, அவர்‌ 
நமக்குக்‌ கொடுக்க விரும்பும்‌ ஆதரவுக்கும்‌ 
அடையாளம்‌. ஆனால்‌ பாவிகளோ 
தேவனுடைய ஆலோசனையையெல்லாம்‌ 
தள்ளிவிடுகிறார்கள்‌. கர்த்தருடைய 
கடிந்துகொள்ளுதலை வெறுக்கிறார்கள்‌ 
(நீதி 129. இதே வாக்கியம்‌: 
மறுபடியுமாக சொல்லப்பட்டிருக்கிறது. “என்‌ 
ஆலோசனையை அவர்கள்‌ விரும்பவில்லை; 
என்‌ கடிந்துகொள்ளுதலையெல்லாம்‌ அசட்டை 
பண்ணினார்கள்‌” (நீதி 1:30). 


யாரை 





i a 
TT 


பாவிகள்‌ தேவனுடைய 
ஆலோசனையை கேட்கக்கூடாது. என்று 
தீர்மானம்பண்ணியிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
கர்த்தருடைய கிருபைக்கு எதிரான தங்கள்‌ 
தீர்மானத்தில்‌ உறுதியாயிருக்கிறார்கள்‌. 
கர்த்தருடைய கடிந்துகொள்ளுதலை 
நிந்திக்கிறார்கள்‌. கர்த்தர்‌ தங்களுடைய 
நன்மைக்கே தங்களைக்‌ கடிந்துகொள்கிறார்‌ 
ன்‌ புரியவில்லை. 


வெறுக்கிறார்கள்‌. 
ஆலோசனையைத்‌ 


கர்த்தருக்குப்‌ 
தெரிந்துகொள்ளாமல்‌ 
(நீதி 1:29) 


போகிறார்கள்‌. 


டய ஆலோசனையும்‌, 
அவருடைய ஞானமும்‌. பாவிகளுக்கு 
வரும்போது, 
துள்மார்க்கமான 
'வெளியரங்கமாயிருக்கும்‌. 
பாவத்தை மறைக்க 
பாலத்தை 
வாழ்வடையமாட்டார்கள்‌. அவற்றை அறிக்கை. 
செய்துவிட்டுவிடுகிறவர்களோ தேவனுடைய 
இரக்கத்தைப்‌ பெற்றுக்கொள்வார்கள்‌. இ 
தேவனுடைய ஆலோசனை னால்‌ 
பாவிகளோ தங்களுடைய பாவங்கள்‌ 
வெளியரங்கமாகும்‌ என்று பயந்து. அவர்கள்‌ 
தேவனுடைய ஆலோசனையையெல்லாம்‌ 
தள்ளிவிடுகிறார்கள்‌. அவருடைய 
ஆலோசனையை. விரும்பாதிருக்கிறார்கள்‌. 
தேவன்‌ அவர்களுடைய நன்மைக்காக 
அவர்களைக்‌ கடிந்துகொண்டாலும்‌, அவர்கள்‌ 
தேவனுடைய கடிந்துகொள்ளுதலை 
வெறுக்கிறார்கள்‌. கர்த்தர்‌ தங்களை 
கடிந்துகொள்ளுவதை. அசட்டை 
பண்ணுகிறார்கள்‌ 
இப்ிப்பட்டவர்கள்‌ 


பாவம்‌ றவர்கள்‌. 


துணிகரமாய்ப்‌ 
இவர்‌; 
இதத்‌! கடினமாயிருக்கிறது. 


தங்களு 
இச்சைக்கு கீழ்ப்படிந்து ஜீலிக்கிறார்கள்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


இவர்களுடைய இருதயத்தில்‌ துன்மார்க்க. 
சிந்தனை நிரம்பியிருக்கிறது. இவர்கள்‌ 
துன்மார்க்கமான வழிகளில்‌ நடக்கிறார்கள்‌. 
தேவனுடைய கிருபையும்‌ இரக்கமும்‌ 
இவர்களுக்கு. வெளிப்படுத்தப்படும்போது, 
அதைப்‌ பெற்றுக்கொண்டு, அதன்‌ பலனை 
அனுபவிக்க மறுக்கிறார்கள்‌. இதனால்‌ 
இவர்களுக்கு ஆவிக்குரிய நன்மை எதுவும்‌ 
உண்டாவதில்லை. இப்படிப்பட்டவர்கள்மீது 
தேவனுடைய கோபமும்‌ 

தண்டனையும்‌ வரும்‌. 
கடிந்துகொள்எப்பட்டும்‌, 
குடினப்படுத்துகிறவன்‌ 

சடுதியில்‌ நாசமடைவான்‌ (நீதி 29:1) 


தேவனுடைய ஆலோசனையைத்‌ தள்ளி, 
அவருடைய கடிந்துகொள்ளுநலை. 
வெறுக்கிறவர்களுக்கு ஆபத்து வரும்‌, 
அவர்களுடைய ஆபத்துக்காலத்தில்‌ கர்த்தர்‌ 
அவர்களுக்கு உதவிசெய்யமாட்டார்‌. “நானும்‌ 
உங்கள்‌ ஆபத்துக்காலத்தில்‌ நகைத்து, 
நீங்கள்‌. பயப்படுங்காரியம்‌ வரும்போது 
ஆகடியம்‌ பண்ணுவேன்‌" (நீதி 1:26) என்று 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. துன்மார்க்கர்மீதும்‌, 
அவர்களுடைய ஆஸ்திகள்மீதும்‌ 
இரந்தும்‌ அவர்களுடைய சிந்தையிலும்‌, 
ஆபத்து வரும்‌. இந்த ஆபத்து 

ல்‌ 
உண்டாயிற்று. அவர்கள்‌ 
தூரவிலகிப்போனதினால்‌ 
சிக்கிக்கொண்டார்கள்‌. 
ஆலோசனையை தள்ளிவிட்டதினாலும்‌, 
அவருடைய கடிந்துகொள்ளுநலை 
வெறுத்ததினாலும்‌ இவர்களுக்கு ஆபத்து, 
உண்டாயிற்று. இவர்களுடைய 
ஆபத்துக்காலத்தில்‌ கர்த்தருடைய உதவியும்‌, 
ஒத்தாசையும்‌ இவர்களுக்குக்‌ கிடைக்காமல்‌ 
போயிற்று. 

துணிகரமாய்ப்‌ பாவம்‌ செய்கிறவர்கள்‌ 
சமாதானமாய்‌ ஜீவிக்கமாட்டார்கள்‌. 
அவர்களுடைய இருதயத்தில்‌ பயம்‌ ஆளுகை 
செய்யும்‌. கர்த்தருக்குப்‌ பயப்படுகிறவர்கள்‌. 
செழித்திருப்பார்கள்‌. பயத்துக்கு விலகி, 
விக்கினமின்றி ஜீவிப்பார்கள்‌. பாவிகளோ 
எல்லாவற்றிற்கும்‌ பயப்படுவார்கள்‌. அவர்கள்‌ 
பயப்படும்‌ காரியம்‌ புசல்போல்‌ அவர்களுக்கு 
வரும்‌. ஆபத்து சூறாவளிபோல்‌ 
அவர்களுக்கு நேரிடும்‌. நெருக்கமும்‌ 
இடுக்கணும்‌ அவர்கள்மேல்‌ வரும்‌ அப்போது 
கர்த்தர்‌ அவர்களுக்கு உதவிசெய்யாமல்‌, 
அவர்களை ஆகடியம்பண்ணுவார்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


எந்தவிதமான 
திடீரென்று. 


துன்மார்க்கருக்கு 
முன்னெச்சரிப்புமில்லாமல்‌, 
சூறாவளி காற்றைப்போல்‌ ஆபத்து வரும்‌. 
அது வேகமாகவும்‌, பெலமாகவும்‌ வரும்‌. 
சூறாவளி காற்றில்‌ எல்லா பதறும்‌ காற்றில்‌ 
பறப்பதுபோல, பாவிகளும்‌ நெருக்கத்திலும்‌, 
இடுக்கணிலும்‌ சிக்கி 
தங்களுக்கு 
பாவிகளால்‌ 
இவர்களுடைய 
சுயபிரயாசமும்‌ 
செய்யாது. 
தப்பிப்பதற்கு வழியில்லாமல்‌, 
அழிந்துபோவார்கள்‌. 

கர்த்தர்‌ அவர்களுக்கு நல்ல. 
ஆலோசனைகளைச்‌ சொன்னார்‌. ஆனால்‌ 
அவர்களோ கர்த்தருடைய ஆலோசனைகளை 
விரும்பவில்லை. அவற்றைத்‌ 
தள்ளிவிட்டார்கள்‌ அவர்களுடைய 
மதியீனத்தினால்‌ இப்போது அவர்களுக்கு 
ஆபத்து வந்திருக்கிறது. கர்த்தரோ 
இப்போது அவர்களுக்கு உதவிபுரியாமல்‌, 
அவர்களைப்‌ பார்த்து ஆகடியம்பண்ணுகிறார்‌. 
பாவிகளுடைய மதிமீனத்தைப்‌ பார்த்து, 
கர்த்தர்‌ அவர்களைப்‌ பரியாசம்பண்ணுகிறார்‌ 


வரும்‌. 


கர்த்தருடைய 
அவருடைய 
பரியாசம்பண்ணுகிறவர்களைப்‌ பார்த்து. இந்த 
உலகமே  பரியாசம்பண்ணும்‌. அவர்கள்‌ 
இந்த முழுஉலகத்திற்கு முன்பாகவும்‌. 
பரியாசத்திற்கேதுவானவர்களா மிருப்பார்கள்‌. 
இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ தங்களுக்கு வரும்‌ 
னையும்‌, ஆபத்தும்‌, நிந்தையும்‌, 
பரியாசமும்‌ முடியாமல்‌ அவர்கள்‌ 
கர்த்தரை நோக்கிக்‌ கூப்பிடுவார்கள்‌. ஆனால்‌ 
கர்த்தரோ அவர்களுக்கு மறுஉத்தரவு 
'கொடுக்கமாட்டார்‌ (நீதி 1:28). 


ஆரம்பத்தில்‌ கர்த்தர்‌ பாவிகளை 
நோக்கிக்‌ கூப்பிட்டார்‌. ஆனால்‌ அவர்களோ 
கர்த்தர்‌ கூப்பிட்டும்‌, கேட்கமாட்டோம்‌ என்று 
சொல்லிவிட்டார்கள்‌. கர்த்தர்‌ தம்முடைய 


கிருபையும்‌ இரக்கமுமுள்ள கரத்தை 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அவர்களுக்கு நீட்டினார்‌. 

அவர்களோ கர்த்தருடைய 
கவனிக்க மறுத்துவிட்டார்கள்‌ (நீதி 1:24) 
இப்போது பாவிகள்‌ தங்கள்‌ ஆபத்தில்‌ 
கர்த்தரை நோக்கிக்‌ கூப்பிடுகிறார்கள்‌. 
கர்த்தர்‌ அவர்களுக்கு உத்தரவு கொடுக்க 
மறுத்துவிடுகிறார்‌. அவர்கள்‌ அதிகாலையில்‌ 
கர்த்தரைத்‌ தேடுகிறார்கள்‌. ஆனாலும்‌ 
அவர்கள்‌ கர்த்தரைக்‌ காணமாட்டார்கள்‌. 
பாவிகளுடைய கூப்பிடுதல்‌ 
வீணாய்ப்போயிற்று. தேவனுடைய சமுகத்தில்‌ 
கிருபையின்‌ வாசல்‌ அடைக்கப்பட்டிருக்கிறது. 


பாவிகள்‌ கர்த்தரை 
கூப்பிட வேண்டிய காலத்தில்‌, கர்த்தரை 
அசட்டை செய்துவிட்டார்கள்‌. ஆனால்‌ 
இப்போதோ, அவர்கள்‌ கர்த்தரை நோக்கிக்‌ 
கூப்பிட்டும்‌, அவர்களுக்கு ஒரு 
பிரயோஜனமுமில்லாமல்‌ போயிற்று. கர்த்தர்‌ 
அவர்களுடைய கூப்பிடுதலுக்கு மறுஉத்தரவு 
கொடுக்கவில்லை. அவர்கள்‌ அறிவை 
வெறுத்தார்கள்‌. கர்த்தருக்குப்‌ பயப்படுதலை 
தெரிந்துகொள்ளாமல்‌ போனார்கள்‌ 
(நீதி 1:29), 


நமக்குள்‌ ஜீவன்‌ இருக்கும்போதே, நாம்‌ 
த்தரை நோக்கிக்‌ கூப்பிபவேண்டும்‌. 
கர்த்தரிடத்தில்‌ ஜெபம்பண்ணவேண்டும்‌. 
கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை 
விசுவாசிக்கவேண்டும்‌. அப்போதுதான்‌. 
தேவனுடைய கிருபையைப்‌ பெற்றுக்கொள்ள 
முடியும்‌. நாம்‌ மரித்துப்போன பின்பு, நம்மால்‌ 
தேவனை நோக்கிக்‌ கூப்பிட முடியாது. 
கிருபையின்‌ காலத்தில்‌ மாத்திரமே 
கிருபையைப்‌ பெற்றுக்கொள்ள முடியும்‌. 
நியாயத்தீர்ப்பின்‌ காலத்தில்‌ கிருபை 
வெளிப்படாது. அப்போது தேவனுடைய நீதி 
மாத்திரமே வெளிப்படும்‌. தேவனுடைய 
நியாயத்தீர்ப்பு நாளின்போது, நமக்கு நன்மை 
உண்டாகவேண்டுமென்றால்‌, கிருபையின்‌ 
காலத்தைப்‌ புறக்கணியாமல்‌, கர்த்தரை 
நோக்கி விண்ணப்பம்பண்ணவேண்டும்‌. 


ஆனால்‌. 
கரத்தை 


நோக்கிக்‌ 





i THE 
TT 


துன்மார்க்கர்‌ கர்த்தருடைய 
ஆலோசனையை விரும்புவதில்லை. கர்த்தர்‌. 
தங்களை குடிந்துகொள்ளும்‌ போதெல்லாம்‌, 
அதை அவர்கள்‌ அசட்டைபண்ணினார்கள்‌. 
ஆகையினால்‌ அவர்கள்‌ தங்கள்‌ வழியின்‌ 
பலனைப்‌ புசிப்பார்கள்‌ அவர்களுடைய 
கிரியைக்குத்தக்க பலன்‌ அவர்களுக்குக்‌ 
கொடுக்கப்படும்‌. பாவத்தின்‌ சம்பளம்‌ 
மரணம்‌. தங்கள்‌ பாவத்திலிருந்து 
மனந்திரும்பாமலும்‌, பாவத்திலேயே 
பிடிவாதமாகயிருக்கிறவர்கள்‌, நித்திய 
மரணத்தைப்‌ பெற்றுக்கொள்வார்கள்‌. 
பாவிகள்‌ உலகத்தை சிநேகித்தார்கள்‌. மாம்ச 
இச்சைக்கு இடங்கொடுத்து, பாவமான 
வழிகளில்‌ தங்கள்‌ மாம்ச இச்சைகளை 
திருப்திப்படுத்தினார்கள்‌ தங்களுடைய 
அழிவை தாங்களே தேடிக்கொண்டார்கள்‌. 


பாவிகள்‌ தங்கள்‌ யோசனைகளினால்‌ 
திருப்தியடைவார்கள்‌. தங்களுடைய உலக 
னய பனகல்‌ 
பாதுகாப்பாகமிருக்கும்‌. 
ஐசுவரியத்தை நம்புவார்கள்‌ 
ஆஸ்திகளை நம்புவார்கள்‌. 
மறுமையிலே. அவர்களுக்கு ஒரு 
பிரயோஜனமும்‌ தராது. பேதைகளின்‌ 
மறுபாடு அவர்களைக்கொல்லும்‌. மூடரின்‌ 
நிர்விசாரம்‌ அவர்களை அழிக்கும்‌ (நீதி 1:32). 


பாவிகள்‌ 
பிரபஞ்சத்தில்‌ 


ஒருவேளை ந்தப்‌. 

ஜசுவரியவான்‌௧ளாக 
செழித்திருக்கலாம்‌. அவர்கள்‌ தங்கள்‌ 
ஐசுவரியத்தையும்‌, உலகப்பிரகாரமான 
பாதுகாப்பையும்‌ நினைத்து பெருமைப்படலாம்‌. 


வற்றிக்கொள்ளலாம்‌.  பாவிகளுடைய 
பா அவர்களுக்கு ஜீவனைத்‌ தராது. 
பேதைகளின்‌ மாறுபாடு அவர்களைக்‌ 
கொன்றுபோடும்‌. 


பாவிகள்‌ எந்த அளவுக்கு தங்கள்‌ 
ஐசுவரியத்தின்மீது நம்பிக்கை 
வைக்கிறார்களோ, அந்த அளவுக்கு 
அவர்களுக்கு சீக்கிரத்தில்‌ அழிவு வரும்‌. 
மூடரின்‌ நிர்விசாரம்‌ அவர்களை அழிக்கும்‌. 
பேதைகளும்‌ மூடரும்‌ இந்த உலகத்தின்மீது 


அவர்களுடைய இருதயம்‌ கடினமாகிறது. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மாம்சத்தின்‌ இச்சைகளை 
நிறைவேற்றுவதே இவர்களுடைய பிரதான 
இதனால்‌  துன்மார்க்கமான. 

இவர்கள்‌ துணிகரமாய்‌ 

இவர்களுடைய மாறுபாடு 
கொன்றுபோடுகிறது. 

நிர்விசாரம்‌ இவர்களை 


உண்டாக பாவம்‌ செய்கிறார்கள்‌. 


கர்த்தருக்கு. 
கொடுக்கிறவன்‌ 
தீதி 1:33 


நீதி 1:38. க்குக்‌. 
செவிகொடுக்கிறவன்‌ எவனோ, அவன்‌ 
விக்கினமின்றி வாசம்பண்ணி, 
ஆபத்திற்குப்‌ பயப்படாமல்‌ 
அமைதியாயிருப்பான்‌. 


கர்த்தருடைய 
செலிகொடுக்கிறவர்களுக்கு, 
சந்தோஷமும்‌ கிடைக்கும்‌ 
பயப்படுவதே ஞானத்தின்‌ 
கர்த்தருக்குப்‌ 
தெரிந்துகொள்ளாமல்‌ 
மூடர்கள்‌. இவர்கள்‌ 
ஆலோசனையை 

அனைய. அலம்‌, 
இவர்களுக்கு அழிவு வரும்‌. 


ஆலோசனைக்கு 
பாதுகாப்பும்‌ 
கர்த்தரு 
ஆரம்‌ 
பயப்படுதலை. 
போகிறவர்கள்‌ 
கர்த்தருடைய 
விரும்பமாட்டார்கள்‌. 
வெறுப்பார்கள்‌. 


வார்த்தைக்கு 
கொடுக்கிறவர்களுக்கு 
கர்த்தர்‌ தம்முடைய 
வார்த்தையினால்‌ அவர்களை ஆளுகை 
செய்வார்‌. கர்த்தருடைய வார்த்தைக்கு, 
செவிகொடுக்கிறவர்கள்‌ பரலோகத்தின்‌ 
விசேஷித்த பாதுகாப்பில்‌ ஜிவிப்பார்கள்‌. 
அவர்களுக்கு ஒரு சேதமும்‌ ஒரு நாசமும்‌ 
உண்டாகாது. அவர்கள்‌ விக்கினமின்றி 
வாசம்பண்ணுவார்கள்‌. கர்த்தருக்குப்‌ 
பயப்படுகிறவர்கள்‌ ஆபத்துக்குப்‌ பயப்படாமல்‌ 
அமைதியாகயிருப்பார்கள்‌. விசுவாசிகள்‌ 
ஆபத்துக்கு விலகி பாதுகாப்பாக 
இருப்பார்கள்‌. ஆபத்தைக்‌ குறித்த பயமும்‌ 
அவர்களிடத்தில்‌ இருக்காது. 


கர்த்தருடைய 
வி 
ஆசீர்வாதழுண்டாகும்‌. 





i= a 
TT 


தங்களுக்கு போதகம்‌ வேண்டும்‌ 

பெற்றுக்கொள்கிறவர்கள்‌ 

கிருபையையும்‌ 

பெற்றுக்கொள்வார்கள்‌. 

பயப்படுதல்‌. 

உணர்ந்துகொள்வார்கள்‌. 

அறிவை கண்டடைவார்கள்‌ (நீதி 21-0). 

நம்முடைய செவியை ஞானத்திற்கு சாய்த்து, 

நம்முடைய இருதயத்தை த்திக்கு 

அமையப்பண்‌ணும்போது, 

ஆசீர்வாதங்கள்‌ 

துன்மார்க்கருடைய ல்‌ 

தப்புவிக்கப்படுவோம்‌ (நீதி 2210-15). நாம்‌ 

இச்சகமான வார்த்தைகளைப்‌ பேசும்‌ 

பரஸ்திரீக்கும்‌ தப்புவிக்கப்படுவோம்‌. 
I ஆகையால்‌ ம்‌ 

வழியில்‌ 


பாதை! 
காத்துக்கொள்ள வேண்டும்‌ (நீதி 2:20-22). 


ஞானத்தைத்‌ தேடும்‌ வழிகள்‌ 
நீதி2:1-4 


நீதி 21. என்‌ மகனே, தீ உன்‌ செவியை 
ஞானத்திற்குச்‌ சாய்த்து, உன்‌ 
இருதயத்தைப்‌ புத்திக்கு 
அமையப்பண்ணும்பொருட்டு, 


நீதி 22, நீ என்‌ வார்த்தைகளை 
ஏற்றுக்கொண்டு, என்‌ கட்டனைகனை 
உன்னிடத்தில்‌ பத்திரப்படுத்தி, 


நீதி 
கூப்பிட்டு, 
அழைத்து, 
நீதி 24. அதை வென்னியைப்போல்‌ 
நாடி, புதையல்களைத்‌ தேடுகிறதுபோல்‌ 
தேடுவாயாகில்‌, 


28. ஞானத்தை வா என்று. 
புத்தியைக்‌ சத்தமிட்டு 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


நாம்‌ ஞானத்தை எங்கு 
கண்டுபிடிக்கலாம்‌ என்றும்‌, அதை எப்படி 
பெற்றுக்கொள்ளலாம்‌ என்றும்‌ சாலொமோன்‌ 
நமக்கு ஆலோசனை சொல்லுகிறார்‌. 
ஞானத்தைப்‌ பெற்றுக்கொள்வதற்கு, நாம்‌ 
என்னென்ன உபாயங்களையெல்லாம்‌ 
பயன்படுத்தவேண்டும்‌ என்பது பற்றியும்‌. 
சாலொமோன்‌ நமக்கு ஆலோசனை 
சொல்லுகிறார்‌. 

நாம்‌ தேவனுடைய வார்த்தைக்கு 
கவனமாய்ச்‌ செவிகொடுக்கவேண்டும்‌. 
தேவனுடைய வார்த்தையே ஞானமுள்ள 
வார்த்தை. தேவனுடைய வார்த்தை நமக்கு 
இரட்சிப்புக்கேற்ற ஞானத்தைத்‌ தருகிறது, 
தேவனுடைய வார்த்தையே எல்லா 
ஞானத்திற்கும்‌ புத்திக்கும்‌ 
ஊற்றாகயிருக்கிறது. தேவளிடத்திலிருந்தே 
எல்லா ஞானமும்‌ புறப்பட்டு வருகிறது. 
மனுஷர்‌ மத்தியிலே பலவிதமான 
ஞானங்கள்‌ காணப்படலாம்‌. மனுஷர்கள்‌ 
ஞானமாய்ப்‌ பேசலாம்‌. ஞானமான 
காரியங்களைச்‌ செய்யலாம்‌. 
இவையெல்லாவற்றிற்கும்‌ மேலாக தெய்வீக 
வெளிப்பாடே மெய்யான ஞானமாகும்‌, 
ல்‌ தேவனுடைய 

ஆதாரமாகக்‌. 

அவை 

வார்த்தையின்மீது 
கட்டியெழுப்பப்பட்டிருக்கிறது. நாம்‌ 
தேவனுடைய வார்த்தைகளை 
ஏற்றுக்கொண்டு, அவருடைய கட்டளைகளை 
நம்மிடத்தில்‌ பத்திரப்படுத்தவேண்டும்‌. 

ஞானத்தைப்‌ பெற்றுக்கொள்வதற்காக 
நாம்‌ கர்த்தரிடத்தில்‌ ஜெபம்பண்ணவேண்டும்‌. 
“ஞானத்தை வா என்று கூப்பிட்டு, 
த்‌ சத்தமிட்டு அழைக்கவேண்டும்‌” 
நீதி 2:3. கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
ஞானத்திற்காகவும்‌, புத்திக்காகவும்‌ 
ஜெபம்பண்ணும்போது, நம்முடைய சத்தத்தை 
பரலோகத்திற்கு நேராக உயர்த்தவேண்டும்‌. 
ஞானமும்‌ புத்தியுமே நமக்குத்‌ தேவையான 
நல்ல ஈவுகள்‌. நாம்‌ உலகப்பிரகாரமான 
ஆசீர்வாதங்களை நாடுவதற்குப்‌ பதிலாக, 
ஞானத்தையும்‌ புத்தியையும்‌ நாடவேண்டும்‌. 


கொண்டிருக்கிறது. 
தேவனுடைய 





ழ்‌ நள 
யாய 


நாம்‌... புத்தியை சத்தமிட்டு 
அழைக்கவேண்டும்‌. நமக்கு புத்தி 
தேவையென்று சொல்லவேண்டும்‌. நம்முடைய 
நாவை ஞானத்தின்‌ கட்டளைக்குக்‌ 
கீழப்டுத்தவேண்டும்‌. நம்மிடத்தில்‌ ஞானம்‌ 

வேண்டும்‌ என்று நாம்‌ விரும்பவேண்டும்‌. 
ஞானத்தைப்‌ பெற்றுக்கொள்வதற்காக, நாம்‌ 
எல்லா பிரயாசங்களையும்‌ மேற்கொள்வதற்கு 
ஆயத்தமாயிருக்கவேண்டும்‌. 


சேர்ச்சவேண்டுமென்று விருப்பர்கள்‌ இ 
உலகப்பிரகாரமான ஆசை நாமோ 
வெள்ளியை நாடாமல்‌, ஞானத்தை, 
வெள்ளியைப்போல்‌ நாடவேண்டும்‌. 


மனுஷர்‌ புதையலைத்‌ தேடி 
அலைகிறார்கள்‌. அதற்காக அதிகமாய்ப்‌ 
பிரயாசப்படுகிறார்கள்‌. நிலத்தைத்‌ 
தோண்டுகிறார்கள்‌. வெள்ளி உலோகங்களை 
கண்டுபிடிப்பதற்காக சுரங்கங்களைத்‌ 
தோண்டுகிறார்கள்‌. நாமோ வெள்ளியையும்‌, 
உலகப்பிரகாரமான புதையல்களையும்‌ 
தேடவேண்டியதில்லை. ஆனாலும்‌ நாம்‌, 
ஞானத்தை புதையல்களைத்‌ தேடுகிறதுபோல்‌ 
தேடவேண்டும்‌. ஞானத்தைப்‌ 
கொள்வதற்காக 
பிரயாசங்களெல்லாம்‌ 
வேண்டுமோ, 
மேற்கொள்ளவேண்டும்‌. 


தேவனை அறியும்‌ அறிவு 
நீதி 25 


நீதி 2. அப்பொழுது கர்த்தருக்குப்‌ 
பயப்படுதல்‌ இன்னதென்று. 
உணர்த்து, தேவனை அறியும்‌ அறிவைக்‌ 
கண்டடைவாய்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நாம்‌ ஞானத்தை வெள்ளிமைப்போல்‌ 
நாடி, புதையல்களைத்‌ தேடுகிறதுபோல்‌ 
தேடும்போது, நமக்கு மிகுந்த 
ஆசீர்வாதமுண்டாகும்‌. நாம்‌ வாஞ்சையாய்‌ 
தேடுகிற ஞானத்தைப்‌ பெற்றுக்கொள்வோம்‌. 
நம்முடைய பிரயாசம்‌ ஒருபோதும்‌ 
வீணாய்ப்போகாது. ஞானத்தை 
புதையல்களைத்‌ தேடுகிறதுபோல்‌ 
தேடும்போது, கர்த்தருக்குப்‌ பயப்படுதல்‌ 
இன்னதென்று நாம்‌ உணர்ந்துகொள்வோம்‌. 
கர்த்தரை எப்படி ஆராதிக்கவேண்டும்‌ 
என்னும்‌ நீதியைப்‌ புரிந்துகொள்வோம்‌. 

நாம்‌ ஞானத்தை வெள்ளியைப்போல்‌. 
நாடும்போது, தேவனை அறியும்‌ அறிவைக்‌ 
கண்டடைவோம்‌. கர்த்தருக்குப்‌ பயப்படும்‌ 
பயம்‌ நம்மிடத்தில்‌ இருக்கவேண்டுமென்றால்‌, 
நம்மிடத்தில்‌ தேவனை அறியும்‌ அறிவு 
இருக்கவேண்டும்‌. தேவனைப்பற்றிய அறிவு 
இல்லாதவர்கள்‌ கர்த்தருக்குப்‌ 
பயப்படமாட்டார்கள்‌. நம்மிடத்தில்‌ 
கர்த்தருக்குப்‌ பயப்படும்‌ பயம்‌ இருக்கும்போது, 
கர்த்தருக்கு முன்பாக பரிசுத்தமாய்‌ 
ஜீவிப்போம்‌. மற்ற மனுஷருக்கு முன்பாக 
நீதியாய்‌ ஜீவிப்போம்‌. நம்மிடத்தில்‌ 
அன்புகூருவதுபோல. பிறரிடத்திலும்‌ 
அன்புகூருவோம்‌. நம்முடைய சிந்தையிலும்‌, 
வார்த்தையிலும்‌, செய்கையிலும்‌ பரிசுத்தம்‌ 
இருக்கும்‌. 


கர்த்தர்‌ ஞானத்தைத்‌ தருகிறார்‌ 
நீதி 2 : 6-9 


நீதி 28. கர்த்தர்‌ ஞானத்தைத்‌ 
தருகிறார்‌; அவர்‌ வாயினின்று அறிவும்‌ 


புத்தியும்‌ வரும்‌. 


நீதி 27. அவர்‌ நீதிமான்களுக்கென்று 
மெய்ஞ்ஞானத்தை. வைத்து 
வைத்திருக்கிறார்‌; உத்தமமாய்‌ 
'நடக்கிறவர்களூக்கு அவர்‌ 
கேடகமாயிருக்கிறார்‌. 

நீதி ௮8. அவர்‌ நியாயத்தின்‌ 
நெறிகளைத்‌ தற்காத்து தம்முடைய 
பரிசுத்தவான்௧ளின்‌' பாதையைக்‌ 
காப்பாற்றுகிறார்‌. 





f= THE 
TT 


நீதி 29. அப்பொழுது தீதியையும்‌, 
தியாயத்தையும்‌, "நிதானத்தையும்‌, 
சகல 'நல்வழிகனையும்‌ 
அறித்துகொள்ளுவாய்‌... 


நாம்‌ ஞானத்தைத்‌ தேடும்போது, அந்த 
ஞானத்தை  கர்த்தரிடமிருந்து மாத்திரமே 
பெற்றுக்கொள்கிறோம்‌. கர்த்தரே நமக்கு 
ஞானத்தைத்‌ தருகிறவர்‌. கர்த்தரிடத்தில்‌ 
நமக்குக்‌ கொடுப்பதற்கு ஏராளமான 
ஞானமுள்ளது. அவர்‌ சர்வஞானமுள்ளவர்‌. 
நாம்‌ கர்த்தரிடத்தில்‌ ஞானத்தைக்‌ 
கேட்கும்போது, அவர்‌ தம்முடைய தெய்வீக 
ஞானத்தில்‌ ஒரு பகுதியை நமக்குத்‌ 
தருகிறார்‌. கர்த்தர்‌ நமக்கு ஞானத்தைக்‌ 
கொடுக்கும்போது, நாம்‌ தேவனுடைய 
சித்தத்தையும்‌ அவருடைய விருப்பத்தையும்‌ 
அறிந்துகொள்வோம்‌. தேவனே நமக்கு 
ம்மைப்பற்றி வெளிப்படுத்துகிறார்‌. 
தம்முடைய  சித்தத்தைப்பற்றிய அறிவினால்‌ 
கர்த்தர்‌ இந்த உலகத்தை ஆசீர்வதிக்கிறார்‌. 

தேவனுடைய வாயினின்று. டை 
புத்தியும்‌ வரும்‌. தேவன்‌ 
தீர்க்கதரிசிகள்‌ மூலமாயும்‌ 
எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகள்‌ மூலமாயும்‌, 
தம்முடைய ஊழியக்காரர்‌ மூலமாயும்‌ நம்மோடு 
பேசுகிறார்‌. அவர்களுடைய உபதேசத்தின்‌ 
மூலமாய்‌ நமக்கு அறிவும்‌ புத்தியும்‌ வரும்‌. 
நாம்‌ சத்தியத்தை அறிந்துகொள்ள வேண்டும்‌. 
நன்மை இன்னதென்று புரிந்துகொள்ள 
வேண்டும்‌. தேவனே சர்வவல்லமையுள்ளவர்‌ 
என்பதையும்‌, அவரே சர்வஞானமுள்ளவர்‌ 
என்பதையும்‌ அறிந்துகொள்ள வேண்டும்‌. 
கர்த்தரை அறியும்‌ அறிவே மெய்யான 


பிரகாரம்‌ கிரியை நடப்பிப்பார்கள்‌. அவர்கள்‌ 
நீதியின்‌ பாதையில்‌ நடப்பார்கள்‌. 
அவர்களிடத்தில்‌ அறிவும்‌ புத்தியும்‌ இருக்கும்‌. 
நீதிமான்கள்‌ கர்த்தருடைய மகிமையைத்‌ 
தேடுகிறவர்கள்‌. ர்த்‌ 
ஊழியத்திற்காக 
வேறுபிரிக்கப்பட்டிருக்கிறார்கள்‌. 
எல்லோருக்கும்‌ தம்முடைய 

கொடுத்தாலும்‌, 

நீதிமான்களுக்கென்று. அவர்‌ விசேஷித்த. 
மெய்ஞானத்தை வைத்து வைத்திருக்கிறார்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பரிகத்த ஆலியானவர்‌ தேவனைப்பற்றி 
அவருடைய வார்த்தையில்‌ 
வெளிப்படுத்துகிறார்‌. வேதாகமத்தில்‌ 
பரிசுத்த ஆவியானவர்‌ வெளிப்பாட்டின்‌ 
ஆவியானவராக கிரியை நடப்பிக்கிறார்‌. அதே 
ஆவியானவர்‌ நீதிமான்களின்‌ இருதயத்தில்‌, 
ஞானத்தின்‌ ஆவியானவராயிருக்கிறார்‌. 
'மெய்ஞானம்‌"' என்னும்‌ வார்த்தைக்கு. 
மெய்யான அறிவு, மெய்யான சந்தோஷம்‌, 
மெய்யான ஆறுதலும்‌ சமாதானமும்‌" என்று 
பொருள்‌. என்னைச்‌ சிநேகிக்கிறவர்கள்‌ 
சுதந்தரிக்கும்படிக்கும்‌, 
களஞ்சியங்களை நான்‌ 
அவர்களை நீதியின்‌ 
நியாயபாதைகளுக்குள்ளும்‌ 
நடத்துகிறேன்‌” (நீதி 8:20,21) 


நீதியின்‌ பாதைகளில்‌ நடக்கிறவர்க 
சில, சமயங்களில்‌ சோதனை 
சிக்கிக்கொள்வதற்கு வாய்ப்புள்ளது. 
நீதிமான்களின்‌ விசுவாசமும்‌ சோதனைக்கு 
உட்படுத்தப்படலாம்‌. நீதிமான்களுக்கும்‌ 
ஆபத்துக்கள்‌ வரலாம்‌. கர்த்தரோ 
உத்தமமாய்‌ நடக்கிறவர்களுக்கு 
கேடகமாயிருக்கிறார்‌. கர்த்தருடைய 
பிள்ளைகளை தீங்கு அணுகாது. கர்த்தரே 
நமக்கு கேடகமாமிருப்பதினால்‌, வாதை 
நம்முடைய கூடாரத்தை நெருங்காது. கர்த்தர்‌ 
நம்மைப்‌ பாதுகாப்பதே நமக்கு மெய்யான 
பாதுகாப்பு 


கர்த்தர்‌ நியாயத்தின்‌ நெறிகளை 
தற்காத்து. தம்முடைய பரிசுத்தவான்‌௧ளின்‌ 
பாதையைக்‌ காப்பாற்றுகிறார்‌. நாம்‌ 
கர்த்தருடைய வழியில்‌ நடக்கும்போது, 
எந்தவித சேதமும்‌, நாசமோசமும்‌ நமக்கு 
தீங்கு செய்யாது. நாம்‌ தேவனை நம்பி, 
அவரை. சார்ந்து ஜீவிக்கவேண்டும்‌. 
தேவனுடைய ஞானத்தைத்‌ நேடி அதைப்‌ 
பெற்றுக்கொள்ளவேண்டும்‌. அப்போது 
கர்த்தர்‌ நம்முடைய நீதியைத்‌ தாங்குவார்‌ 
நம்முடைய பாதையைக்‌ காப்பாற்றுவார்‌. 
கர்த்தர்‌ நமக்குள்‌ கிரியை நடப்பிப்பார்‌. 
கர்த்தருடைய கிரியை நம்முடைய 
இரட்சிப்புக்கேதுவானதாயிருக்கும்‌. 


மெய்ப்பொருளைச்‌ 
அவர்களுடைய 
நிரப்பும்டிக்கும்‌, 
வழியிலும்‌, 





i THE 
யாய 


ர்‌ ஞானத்தைத்‌ 
நாம்‌... நீதியையும்‌, 
நியாயத்தையும்‌, நிதானத்தையும்‌, சகல 
நல்வழிகளையும்‌ அறிந்துகொள்வோம்‌. 
தேவனுடைய வார்த்தையினாலேயே நம்மால்‌ 
முடியும்‌. 
நமக்குள்‌ 
டி 


கர்த்தர்‌ நமக்கு 


தரும்போது 


உரியவர்களாயிருப்போம்‌. 
கர்த்தருக்குச்‌ 
மனுஷருக்குரிய மனுஷருக்கு செலுத்துவோம்‌. 


துன்மார்க்கர்‌ 
நீதி 2 : 10-15 


நீதி ௮10, ஞானம்‌ உன்‌ இருதயத்தில்‌ 
பிரவேசித்து, அறிவு உன்‌ 


ஆத்துமாவுக்கு இன்பமாயிருக்கும்‌ 
போது, 


நீதி வ. 
காப்பாற்றும்‌, 


பாதுகாக்கும்‌. 


நீதி 1௨, அதினால்‌ ந 
துன்மார்க்கனுடைய வழிக்கும்‌, 
மாறுபாடு பேசுகிற மனுஷனுக்கும்‌, 


நீதி 218. அந்தகார வழிகளில்‌ நடக்க 
தீதிநெறிகளை விட்டு, 


நீதி க்‌. தீமைசெய்ய மகிழ்ந்து, 
துன்மார்க்கருடைய  மாறுபாடுகளில்‌ 


களிகூருகிறவர்களுக்கும்‌, 


நீதி 2:15. மாறுபாடான பாதைகளிலும்‌ 
கோணலான. வழிகளிலும்‌ 
நடக்கிறவர்களுக்கும்‌ ந 
தப்புவிக்கப்படுவாய்‌. 


நல்யோசனை உன்னைக்‌ 
புத்தி உன்னைப்‌ 


மெய்யான ஞானம்‌ நம்மை பாவத்தின்‌ 
வழிகளிலிருந்து விலக்கிப்‌ பாதுகாக்கும்‌. 
இந்த உலகத்தின்‌ ஐசுவரியத்தைவிட 
கர்த்தர்‌ நமக்குக்‌ கொடுக்கிற ஐசுவரியமே 
மெய்யான ஐசுவரியம்‌. கர்த்தர்‌ கொடுக்கிற 
ஐசுவரியம்‌ மாத்திரமே நம்மிடத்தில்‌ 
தங்கியிருக்கும்‌. இந்த உலகம்‌ கொடுக்கிற 
ஐசுவரியம்‌ நம்மிடத்தில்‌ தங்கியிருக்காது. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நாம்‌ பாவத்தின்‌ தீமையிலிருந்து 
விலகி ஜீவிக்கவேண்டும்‌. பாவத்தில்‌ 
சிக்கிக்கொண்டால்‌ அழிவு வரும்‌. பாவம்‌ 
நம்மை ஆளுகை செய்யாமல்‌, தேவனுடைய 
ஞானம்‌ நம்மை ஆளுகை செய்யவேண்டும்‌. 
ஞானம்‌ நம்முடைய இருதயத்தில்‌ 
பிரவேசிக்கவேண்டும்‌. அறிவு நம்முடைய 
ஆத்துமாவுக்கு இன்பமாயிருக்கவேண்டும்‌. 
நம்முடைய இருதயத்தில்‌: ஞானம்‌ 
பிரவேசிக்கும்போது, அது பிசைந்த 
மாவைப்போல இருக்கிறது. பிசைந்த 
மாவானது. தன்னுடைய கிரியைகளை, 
ஆரவாரமில்லாமல்‌ அமைதியாகச்‌ செய்யும்‌ 
அதுபோலவே நம்முடைய இருதயத்தில்‌ 
பிரவேசித்திருக்கிற ஞானமும்‌, நமக்கு நன்மை 
செய்யும்‌. 


ஞானம்‌ நம்முடைய இருதயத்தில்‌: 
பிரவேசிக்கும்போது... நாம்‌ ஞானத்திற்கு 
அடிமைகளாகயிருப்பதில்லை. ஞானம்‌ நம்மை 
ஆளுகை. செய்வதற்கு, நம்மை 
சந்தோஷமாக ஒப்புக்கொடுக்கிறோம்‌. 
ஆகையினால்‌ ஞானத்தினால்‌ உண்டாகிற 
அறிவு. நம்முடைய ஆத்துமாவுக்கு 
இன்பமாயிருக்கிறது. 


நமக்குள்‌ பிரவேசித்திருக்கிற 
நம்மை பல தீங்குகளுக்கு 
பாதுகாக்கிறது. நல்யோசனை 
காப்பாற்றும்‌. புத்தி நம்மைப்‌ பாதுகாக்கும்‌. 
தேவன்‌ கொடுக்கும்‌ மெய்ஞானத்தினால்‌, 
நாம்‌ துன்மார்க்கனுடைய வழிக்கும்‌, மாறுபாடு 
பேசுகிற மனுஷனுக்கும்‌ 
தப்புவிக்கப்படுகிறோம்‌. 


துன்மார்க்கர்‌ அந்தகார வழிகளில்‌ 
நடக்கிறார்கள்‌. அவர்கள்‌ நீதிநெறிகளை 
விட்டு விலகுகிறார்கள்‌. அவர்கள்‌ தீமை 
செய்ய மகிழ்கிறார்கள்‌. துன்மார்க்கர்‌ 
மாறுபாடுகளில்‌ களிகூருகிறார்கள்‌. அவர்கள்‌ 
மாறுபாடான பாதைகளிலும்‌, ட்‌ 
வழிகளிலும்‌ நடக்கிறார்கள்‌. 

இவர்களை விட்டு 'விலகிவரவேண்டும்‌. 
நம்முடைய சுயமுயற்சியினால்‌, நம்மால்‌ 
இவர்களைவிட்டு விலகி வரமுடியாது. 
தேவனுடைய ஞானம்‌ நம்முடைய இருதயத்தில்‌ 
பிரவேசிக்கும்போது, அந்த ஞானம்‌ நம்மை 
துன்மார்க்கருக்குத்‌ தப்புவிக்கும்‌. 





i= FT 
TT 


துன்மார்க்கர்‌ 
வார்த்தைகளைப்‌ பேசுகிறார்கள்‌. அவர்கள்‌ 
தேவனுக்கும்‌, அவருடைய வார்த்தைக்கும்‌. 
விரோதமாகப்‌ பேசுகிறார்கள்‌. அவர்கள்‌ 
நீதியின்‌ பாதையைவிட்டு விலகி, அநீதியின்‌ 
பாதையில்‌ செல்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
பாதையில்‌ நடக்கிறார்கள்‌. துன்மார்க்கர்‌ 
வெளிச்சத்தை வெறுக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
தங்களுடைய அறியாமையினால்‌, இருளில்‌ 
நடப்பதுபோல தடவித்திரிகிறார்கள்‌. 
இவர்கள்‌ குருடருக்கு  வழிகாட்டுகிற 
குருடரைப்போல இருக்கிறார்கள்‌. இவர்களும்‌ 
இருளில்‌ நடக்கிறார்கள்‌. மற்றவர்களையும்‌ 
இருளில்‌ தள்ளிவிடுகிறார்கள்‌. 


மாறுபாடான. 


துன்மார்க்கர்‌ மாறுபாடுகளில்‌ 
களிகூருகிறார்கள்‌. தங்களுடைய 
பாவங்களை சந்தோஷமாய்ச்‌ செய்கிறார்கள்‌. 
தாங்களும்‌ பாவம்‌ செய்கிறார்கள்‌. 
மற்றவர்களையும்‌ பாவம்‌ செய்யத்‌ 
தூண்டுகிறார்கள்‌. இவர்கள்‌ தீமையை 
மகிழ்ந்து செய்கிறார்கள்‌. மற்றவர்கள்‌ பாவம்‌ 
செய்யும்போதும்‌ இவர்கள்‌ 
மச்சி கிறார்கள்‌... பாம்‌ செய்வதத்த 
வாய்ப்பு கிடைக்கும்போதெல்லாம்‌ அதை 
சந்தோஷமாய்ச்‌ ய்கிறார்கள்‌ 
இவர்களுடைய 

மாறுபாடாகயிருக்கிறது. 

கோணலான ல்‌ 

இவர்களுடைய இருதயம்‌ 
கடினப்பட்டிருக்கிறது. 


பாவிகள்‌. 
பாவங்களிலிருந்து 
கோணலான வழிகளில்‌ சுற்றி சுற்றி நடந்து, 
தப்பிக்க முயற்சி செய்கிறார்கள்‌. இவர்கள்‌ 
ஒருவேளை மனுஷரை ஏமாற்றலாம்‌. 
கர்த்தரை யாராலும்‌ ஏமாற்ற முடியாது. 
துன்மார்க்கர்‌ தங்கள்‌ பாவங்களை 
மனுஷருக்கு மூடி மறைக்கலாம்‌. தேவனுக்கு 
பாக எதையும்‌ மூடி மறைக்க முடியாது. 
வனுக்குத்‌ தெரியாத இரகசியம்‌: 
எதுவுமில்லை. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


துன்மார்க்கருடைய வழிகள்‌ 
கோணலாகவும்‌, அவர்களுடைய பாதைகள்‌ 
மாறுபாடானவைகளாகவும்‌ இருப்பதினால்‌, 
நாம்‌ அவற்றிற்கு விலகி நடக்கவேண்டும்‌. 
நீதிமன்‌ பாதையில்‌ நடக்கவேண்டும்‌. 
துன்மார்க்கரைவிட்டு நாம்‌ 
விலகவேண்டுமென்றால்‌, நமக்கு 
தேவனுடைய உதவியும்‌ ஒத்தாசையும்‌ தேவை. 
தேவனுடைய ஞானம்‌. நம்முடைய 
இருதயத்தில்‌ பிரவேசிக்கும்போது, நாம்‌. 
துன்மார்க்கருடைய பாவமான வழிகளுக்கு 
தப்புவிக்கப்படுவோம்‌. 


பரஸ்திரி 
நீதி 2 : 16-19 


நீதி 216. தன்‌ த்‌ நாயகனை 
ட்டு, தேவனுடைய 
த கலைகள்‌ மறத்து, 


நீதி 217. 
வார்த்தைகனைப்பேசும்‌ 
பெண்ணாகிய 


தப்புவிக்கப்படுவாய்‌. 


நீதி 28. அவளுடைய வீடு, 
மரணத்துக்கும்‌, அவளுடைய பாதைகள்‌ 
மரித்தோரிடத்திற்கும்‌ சாய்கிறது. 


நீதி 218. 
போகிறவர்களில்‌ ஒருவரும்‌ 
திரும்புகிறதில்லை, ஜீவபாதைகவில்‌ 
வந்து சேருகிறதுமில்லை. 


துன்மார்க்கமான ஸ்திரீகள்‌ தங்கள்‌ 
மாம்சத்தின்‌ இச்சைகளை 
நிறைவேற்றுவதற்கு பிரயாசப்படுவார்கள்‌. 
இப்படிப்பட்ட ஸ்திரீகள்‌ பரஸ்திரீகள்‌ என்று, 
அழைக்கப்படுகிறார்கள்‌. இவர்கள்‌ 
தங்களையும்‌ கெடுத்துப்போடுவார்கள்‌. 
மற்றவர்களையும்‌ கெடுத்துப்போடுவார்கள்‌. 
நம்முடைய சரீரம்‌ தேவனுடைய 
ஆலயமாயிருக்கிறது. அந்நிய பெண்ணாகிய 
்‌ தன்னுடைய சரீரத்தையும்‌ 
ர மற்ற 


இச்சுகமான 
அந்திய 
பரஸ்திரீக்கும்‌ 


அவளிடத்தில்‌ 


அத்தன 5 யுத்தமுண்டாகும்‌. 





i= THE 
TT 


பரஸ்திரீயானவள்‌ 
என்றும்‌ அழைக்கப்படுகிறாள்‌. 


சேர்ந்தவளாகயிருந்தாலும்‌, 

தேவனுடைய உடன்படிக்கையை 

அதைவிட்டு. 

பரஸ்திரீயானவள்‌ 

நாயகனைவிட்டு விலகியிருக்கிறாள்‌. 

தேவனுடைய 

மறந்திருக்கிறாள்‌. 

வார்த்தைகளைப்‌ 

மனுஷனைப்‌ பார்க்கும்போது. அவனைப்பற்றி 

ஆசை வார்த்தைகளைப்‌ பேசுகிறாள்‌. 

அளவுக்கு அதிகமாக அவனை புகழுகிறாள்‌. 
வார்த்தையில்‌ சத்தியமும்‌: 


காண்பிக்கமாட்டாள்‌. 
நெலீலாளை விரும்பினான்‌. தெல்லாளோ 
சிம்சோன்‌ மூலமாய்‌ வரும்‌ ஆதாயத்தை 
விரும்பினாள்‌. அவள்‌ சிம்சோனை மெய்யாக 
நேசிக்கவில்லை. தெலீலாள்‌ தன்னுடைய 
ஆசைகளை நிறைவேற்றுவதற்கு, 
சிம்சோனை 9 கருவியாகப்‌ 
பயன்படுத்திக்கொண்டாள்‌. 


பரஸ்திரீக்கு எந்த மனுஷன்‌ மீதும்‌ 
உண்மையான அன்பு இருக்காது. அவள்‌ 
அவனுடைய ஐசுவரியத்தின்மீதும்‌, 
சம்பத்தின்மீதும்‌ ஆசைப்படுவாள்‌. 
தன்னுடைய ஆசைகளை நிறைவேற்றுவதற்கு 
அவனைப்‌ பயன்படுத்துவாள்‌. இப்படிப்பட்ட 
பரஸ்திரீ தன்னுடைய புருஷனுக்கும்‌ 
உண்மையுள்ளவளாயிருக்க மாட்டாள்‌. 
கர்த்தருக்கும்‌. உண்மையுள்ளவளாயிருக்க 
மாட்டாள்‌. தன்னுடைய 
உடன்படிக்கையை மீறுவாள்‌. 
பரிசுத்த உடன்படிக்கையையும்‌ மீறுவாள்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


ஒரு ஸ்திரீயும்‌ புருஷனும்‌ யாருக்கும்‌ 
ரியாமல்‌ மறைவாகப்‌ பாவம்‌ 
செய்யும்போது, அது யாருக்கும்‌ தெரியாமல்‌ 
இரகசியமாக க்கும்‌ என்று 
நினைப்பார்கள்‌. தேவனோ எல்லாவற்றையும்‌ 
பார்க்கிறவர்‌. அவர்களுடைய பாவத்திற்கு 
தேவன்‌ கண்ணாரக்கண்ட 
தேவனே தமக்கும்‌ 
மனுஷருக்கு உடன்படிக்கை 
பண்ணிலிருக்கிறார்‌ இந்த உடன்படிக்கையில்‌ 
தேவனுக்கும்‌ ஒரு பங்கு உண்டு. 
மனுஷருக்கும்‌ பங்கு உண்டு. தேவனுடைய 
உடன்படிக்கையின்‌ பிரகாரம்‌, புருஷனும்‌ 
மனைவியும்‌ ஒருவருக்கொருவர்‌ 
உண்மையுள்ளவர்களாயிருக்க வேண்டும்‌. 
அவர்கள்‌ தங்கள்‌ தாம்பத்திய 
வாழ்க்கையில்‌, தேவனுடைய 
பிரமாணத்திற்குக்‌ கீழ்ப்படியவேண்டும்‌. 
கர்த்தருடைய பிரமாணத்தை மீறும்போது, 
அவர்கள்‌ மனுஷருக்கு விரோதமாகவும்‌, 
தேவனுக்கு விரோதமாகவும்‌ பாவம்‌ 
செய்கிறார்கள்‌. 


a 


விபசார பாவம்‌. மனுஷருடைய 
சரீரத்தையும்‌ அழிக்கிறது. அவர்களுடைய 
ஆத்துமாவையும்‌ அழிக்கிறது. பரஸ்திரீயின்‌ 
ம்‌ அவளுடைய பல்‌ 
ய்கிறது. 
போகிறவர்கள்‌ "ஒருவரும்‌ 
ஜீவபாநைகளில்‌ வந்து 
சேருகிறதுமில்லை. விபசாரம்‌ என்பது 
ஒரு. கண்ணியைப்போன்றது. 
சிக்கிக்கொள்கிறவர்கள்‌, 
விடுதலை பெறுவதற்கு வாய்ப்பில்லை. 


அந்நிய பெண்ணாகிய பரஸ்திரீ 
என்னும்‌ வாக்கியம்‌ விக்கிரகாராதனையைக்‌ 
குறிக்கிறது என்றும்‌ வேதபண்டிதர்கள்‌ 
வியாக்கியானம்‌. சொல்லுகிறார்கள்‌. 
விக்கிரகாராதனை என்பது 
ஆவிக்குரிய விபசாரம்‌. நம்மிடத்தில்‌ 
தேவனுடைய மெய்யான 
ஞானம்‌ இருக்கும்போது, 
நாம்‌ விக்கிரகாராதனையையும்‌, 
விக்கிரகாராதனைக்காரரையும்‌ விலகி 
ஜீவிப்போம்‌. தேவனுடைய ஞானம்‌ நம்மை 
மாம்ச இச்சையிலிருந்து, விலக்கிப்‌ 
பாதுகாக்கும்‌. மாம்சம்‌ நம்முடைய ஆவியை 
ஆளுகை செய்யாமல்‌, ஆலி நம்முடைய 
மாம்சத்தை ஆளுகை செய்யும்‌. இவற்றிற்கு 
ஞானம்‌ நம்முடைய இருதயத்தில்‌ பிரவேசிப்பது 
அவசியமாயிருக்கிறது. 





ழ்‌ நள 
யாய 


நல்லவர்களின்‌ வழி 
நீதி 2120-22. 


நீதி 2:20. ஆதலால்‌ தீ நல்லவர்களின்‌. 
வழியிலே நடத்து, நீதிமான்களின்‌. 
பாதைகளைக்‌ காத்துக்கொன்‌ வாயாக. 


நீதி ஜம. 
பூமியிலே 
உத்தமர்கள்‌. 
தங்கியிருப்பார்கன்‌. 


நீதி 22௨, துன்மார்க்கரோ 
பூமியிலிருந்து அறுப்புண்டுபேவார்கன்‌; 
துரோகிகள்‌ அதில்‌ இராதபடிக்கு 
திர்முலமாவார்கன்‌. 


செவ்வையானவர்கன்‌ 
வாசம்பண்ணுவார்கன்‌; 
அதிலே 


ஞானம்‌ நன்மைக்கு நேராக நம்மை 
வழிநடத்தும்‌. நாம்‌ நல்லவர்களின்‌ வழியில்‌ 
நடக்கவேண்டும்‌, நீதிமான்களின்‌ பாதைகளை 
நாம்‌ காத்துக்கொள்ளவேண்டும்‌. நீதியின்‌ 
பாதையில்‌ நடப்பதே மெய்யான பல்‌ 
பூர்வகாலத்தில்‌ காணப்பட்ட 

பாதைகளை விசாரித்து, நாம்‌ அவற்றில்‌ 
நடக்கவேண்டும்‌. 


“வழிகளிலே நின்று. பூர்வ பாதைகள்‌ 
எவையென்று கேட்டு விசாரித்து, நல்ல வழி 
எங்கே என்று பார்த்து. அதிலே நடவங்கள்‌; 
அப்பொழுது உங்கள்‌ ஆத்துமாவுக்கு 
இளைப்பாறுதல்‌ கிடைக்கும்‌ என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌” (எரே 6:16. 


“நீங்கள்‌ அசதியாயிராமல்‌, 
வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை 
விசுவாசத்தினாலும்‌ நீடிய பொறுமையினாலும்‌ 
சுதந்தரித்துக்‌ கொள்ளுகிறவர்களைப்‌ 
பின்பற்றுகிறவர்களாயிருந்து. உங்களுக்கு 
நம்பிக்கையின்‌ பூரண நிச்சயமுண்டாகும்படி 
நீங்கள்‌ யாவரும்‌ முடிவுபரியந்தம்‌ அப்படியே 
ஜாக்கிரதையைக்‌ காண்பிக்கவேண்டுமென்று 
ஆசையாயிருக்கிறோம்‌” (எபி 621,12). 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஆகையால்‌, மேகம்போன்ற இத்தனை 
திரளான சாட்சிகள்‌ நம்மைச்‌ 
சூழ்ந்துகொண்டிருக்க, பாரமான 
யாவற்றையும்‌, நம்மைச்‌ சுற்றி நெருங்கிநிற்கிற 
பாவத்தையும்‌ தள்ளிவிட்டு, விசுவாசத்தைத்‌ 
துவக்குகிறவரும்‌  முடிக்கிறவருமாயிருக்கிற 
இயேசுவை நோக்கி, நமக்கு நியமித்திருக்கிற 
ஒட்டத்தில்‌ பொறுமையோடே ஒடக்கடவோம்‌" 
(எபி 12:1). 


நீதிமான்களின்‌ 
ஜீவனுக்கேதுவான 

நாம்‌ நீதிமான்களின்‌ 
காத்துக்கொள்ளவேண்டும்‌. நம்முடைய 
முற்பிதாக்கள்‌, தீர்க்கதரிசிகள்‌ ஆகியோர்‌ 
நீதியின்‌ பாதையிலே நடந்தார்கள்‌. அவர்கள்‌ 
நடந்த பாதை நீதிமான்களின்‌ பாதையாகவும்‌, 
நல்லவர்களின்‌ வழியாகவும்‌ இருக்கிறது. 


பாதை 
பாதையாயிருக்கிறது. 
பாதைகளைக்‌ 


துன்மார்க்கருக்கும்‌ 
வெவ்வேறுவிதமான முடிவு உண்டாகும்‌. 
செல்வையானவர்கள்‌ பூமியிலே. 
வாசம்பண்ணுவார்கள்‌; உத்தமர்கள்‌ அதிலே 
துன்மார்க்கரோ 
அறுப்புண்டுபோவார்கள்‌;: 
அதில்‌ இராதபடிக்கு 
நிர்மூலமாவார்கள்‌. உத்தமர்கள்‌ தங்கள்‌ 
ஜீவியகாலம்‌ முழுவதிலும்‌ சமாதானமாயும்‌, 
சந்தோஷமாயும்‌ ஆறுதலாயும்‌ ஜீவிப்பார்கள்‌. 
துன்மார்க்கரோ அழிந்துபோவார்கள்‌. 


உத்தமருக்கும்‌ 





i ETHER 
TT 


விசுவாசிகளாகிய நாம்‌ கர்த்தரை 
நம்பி ஜீவிக்கவேண்டும்‌. கர்த்தருடைய 
போதகத்திற்கும்‌, அவருடைய கட்டளைக்கும்‌ 


நிறைவேற்றவேண்டும்‌. இதுவே ௦ 
சந்தோஷத்தைப்‌ பெற்றுக்கொள்வதற்கு வழி 
(நீதி 31-4. நாம்‌ கர்த்தரை சார்ந்து 
ஜீவிக்கவேண்டும்‌. இதுவே நம்முடைய 
பாதுகாப்புக்கு வழி (நீதி 3:5). 

நாம்‌ கர்த்தருக்குப்‌ பயந்து, 
ஜீவிக்கவேண்டும்‌. நாம்‌. 
ஆரோக்கியம்‌ பெறுவதற்கு வழி ட்ட 378) 
நம்முடைய பொருளாலும்‌, வின்‌ 
முதற்பனாலும்‌ 
கனம்பண்ண வேண்டும்‌. 
பெறுவதற்கு வழி (நீதி 3.910). நமக்கு, 
வரும்‌ சிட்சைகளை தாங்கிக்கொள்ள 
வேண்டும்‌. இதுவே நாம்‌ நன்றாயிருப்பதற்கு 
வழி (நீதி 31/12) 

எல்வளவு 
ஞானத்தைக்‌ 
ஞானத்தைக்‌ 
பாக்கியவான்‌. 


தன்‌ 
இதுவே ஐசுவரியம்‌: 


பிரயாசப்பட்டாலும்‌ 
கண்டடையவேண்டும்‌. 
கண்டடைகிற மனுஷன்‌ 
(நீதி 3:13-20) 
ன்‌ நியதிகள்‌ நம்மை ஆளுகை. 
செய்யவேண்டும்‌ ந த்தது தத்தர்‌ 
நம்முடைய நம்பிக்கையாயிருப்பார்‌. அவர்‌ 
நம்மைப்‌ பாதுகாப்பார்‌ (நீதி 3:21-26) 
நம்மால்‌ செய்ய முடிகிற எல்லா 
நன்மைகளையும்‌ நாம்‌ பிறருக்குச்‌ 
செய்யவேண்டும்‌. நாம்‌ பிறருக்கு ஒரு 
தீங்கும்‌ செய்யக்கூடாது (நீதி 3:27-35). 


கர்த்தருடைய கட்டனைகள்‌ 


நீதி 3-2 


நீதி 30. என்‌ மகனே, என்‌ 
போதகத்தைமறவாதே; உன்‌ இருதயம்‌ 
என்‌ கட்டனைகளைக்‌ காக்கக்கடவது.. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


நீதி 32, அவைகள்‌ உனக்கு நீடித்த 
நாட்களையும்‌, தீர்க்காயுசையும்‌, 
சமாதானத்தையும்‌ பெருகப்பண்ணும்‌. 


ம்முடைய ஜீவியம்‌ தேவனோடு 
க்விக்‌ இதுவே நமக்கு 
மெய்யான  ஆசிர்வாதத்தைத்‌ தரும்‌. 
கர்த்தரோடு ஜக்கியமாகமிருப்பதினால்‌ நமக்கு 
அநேக நன்மைகள்‌ உண்டாகும்‌. தேவனுடைய 
போதகத்திற்கும்‌, 
கட்டளைகளுக்கும்‌. ம்‌ 
முக்கியத்துவம்‌ கொடுக்கவேண்டும்‌. 
அவற்றை மதிக்கவேண்டும்‌. அவற்றைப்‌ 
போற்றிப்புகழவேண்டும்‌. நாம்‌ ஒருபோதும்‌ 
கர்த்தருடைய போதகத்தை 
ந்துவிடக்கூடாது. நம்முடைய இருதயம்‌ 
த்தருடைய கட்டளைகளை எப்போதும்‌ 
காத்துக்கொள்ளவேண்டும்‌. அவையே 
நம்முடைய ஜீவியத்தை ஆளுகை செய்யும்‌ 
பிரமாணமாயிருக்கவேண்டும்‌. 


கர்த்தருடைய போதகமும்‌, கட்டளையும்‌ 
நம்முடைய மூளையில்‌ இருந்தால்‌ மாத்திரம்‌ 
போதாது. அது நம்முடைய இருதயத்திலும்‌ 
இருக்கவேண்டும்‌. நம்முடைய இருதயம்‌ 
தேவனுடைய கட்டளைகளை 
காத்துக்கொள்ளவேண்டும்‌. தேவனுடைய 
கட்டளைகளெல்லாம்‌ தெய்வீக 
கட்டளைகளாகும்‌. அவற்றை நாம்‌ காத்து 
நடக்கும்போது, நமக்கு அநேக நன்மைகள்‌ 
உண்டாகும்‌. கர்த்தருடைய கட்டளைகள்‌ 
நமக்கு நீடித்த நாட்களைப்‌ பெருகப்பண்ணும்‌. 
அது நமக்கு தீர்க்காயுசையும்‌, 
சமாதானத்தையும்‌ பெருகப்பண்ணும்‌. 

முதிர்வயதிலும்‌ 
வாய்ப்புள்ளது. நம்முடைய 
இருதயத்தில்‌. நாம்‌ கர்த்தருடைய 
கட்டளைகளை காத்துக்கொள்ளும்போது. 
நம்முடைய முதிர்வயதும்‌ சந்தோஷமான 
வயதாகயிருக்கும்‌. சமாதானம்‌ நிரம்பிய 
வயதாகமிருக்கும்‌. முதிர்வயதின்‌ 
வியாதிகளுக்கும்‌, வேதனைகளுக்கும்‌ நாம்‌ 
நீங்கலாயிருப்போம்‌. நம்முடைய இருதயத்தில்‌ 
கர்த்தருடைய கட்டளைகளைக்‌ 
காத்துக்கொள்ளும்போது, நம்மிடத்திலுள்ள 
சமாதானம்‌ பெருகும்‌, பெருகிக்‌ 
கொண்டேயிருக்கும்‌. 


நம்முடைய தீங்குகள்‌ 


வருவதற்கு 





ழ்‌ நள 
யாய 


கிருபையும்‌ சத்தியமும்‌ 
நீதி 3:34 


88. கிருபை ௪ ம்‌ 
கண னாக ததா பாதித்‌ 
அவைகளை உன்‌ கழுத்திலே பூண்டு, 
அவைகளை உன்‌  இருதயமாகிய 
பலகையில்‌ எழுதிக்கொள்‌.. 


நீதி 84. 
பார்வையிலும்‌ 


பார்வையிலும்‌ தயையும்‌ நற்புத்தியும்‌ 
பெறுவாய்‌. 


அதினால்‌ 


தேவனுடைய வாக்குத்தத்திற்கு நாம்‌ 
முக்கியத்துவம்‌ கொடுக்கவேண்டும்‌. 
சத்தியமும்‌ நம்மைவிட்டு 
விலகிப்போய்விடக்கூடாது. 
வாக்குத்தத்தங்களை, 
கிருபையினாலும்‌ 


பூண்டுகொள்ளவேண்டும்‌ ஒரு முக்கியமான 


ஆபரணத்தை கழுத்தில்‌ 

அணிவதுபோல, கர்த்தருடைய 

வாக்குத்தத்தங்களை, நம்முடைய கழுத்தில்‌ 

அணிந்துகொள்ள வேண்டும்‌. இந்தப்‌ 

சத்தியமும்‌, 

கிருபையும்‌ நமக்குக்‌ 

மிகப்பெரிய சிலாக்கியம்‌. 

டய இருதயமாகிய 

எழுதிக்கொள்ள வேண்டும்‌. 

கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களைத்‌ 

தியானிக்கும்போது நம்முடைய இருதயத்தில்‌ 
சந்தோஷமும்‌ சமாதானமும்‌ பெருகும்‌. 


நம்முடைய 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தேவனுடைய 


நம்முடைய 

பதியவைத்துக்கொள்‌ வேண்டும்‌. 

நமக்கு அநேக நன்மைகள்‌ உண்டாகும்‌. 
நம்மை சிருஷ்டித்த தேவனோடும்‌, 
நம்மைப்போல சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிற மற்ற 
மனுஷரோடும்‌ எவ்வாறு 
நடந்துகொள்ளவேண்டும்‌ என்று கர்த்தர்‌ 
நமக்கு உபதேசம்பண்ணுகிறார்‌. நாம்‌ 
கர்த்தருடைய உடன்படிக்கையை 
கைக்கொள்ளும்போது, நாம்‌ தேவனுடைய 
பார்வையிலும்‌ மனுஷருடைய பார்வையிலும்‌ 
தயையும்‌ நற்புத்தியும்‌ பெறுவோம்‌. 


நீதிமான்கள்‌ 
தேவனுடைய கிருபையையும்‌, 
ஆசீர்வாதத்தையும்‌, 
சிலாக்கியத்தையுமே 
ஞானத்தின்‌ பிள்ளைகள்‌ 
தேவனை நங்கள்‌ 
இரட்சகராகவும்‌, 
ஏற்றுக்கொள்கிறார்கள்‌. கர்த்தரைத்‌ தங்கள்‌ 
தேவனாகக்‌ கொண்டிருக்கிற ஜனங்கள்‌ 
பாக்கியமுள்ளவர்கள்‌. அவர்களுடைய 
இருதயத்தில்‌ கர்த்தரைத்‌ தறிக்கும்‌ தறி 
நிரம்பியிருக்கும்‌. 

நாம்‌ தேவனுடைய பார்வையில்‌ தயையும்‌ 
நற்புத்தியும்‌ பெறுவதோடு, மனுஷருடைய 
பார்வையிலும்‌ தயையும்‌ நநற்புத்தியும்‌. 
பெறுவது. நமக்கு இரட்டிப்பான. 
ஆசீர்வாதமாயிருக்கும்‌. யூதனாகிய 
மொர்தெகாய்‌ யூதருக்குள்‌ பெரியவனும்‌, 
தன்‌ திரளான சகோதரருக்கு 
பிரியமான வருமாயிருந்தார்‌. 


“யூதனாகிய மொர்தெகாய்‌ ராஜாவாகிய 
அகாஸ்வேருவுக்கு இரண்டாவதானவனும்‌, 
யூதருக்குள்‌ பெரியவனும்‌, தன்‌ திரளான 
'சகோதரருக்குப்‌ பிரியமானவனுமாயிருந்ததும்‌ 
அன்றி தன்‌ ஜனங்களுடைய 
நன்மையை நாடி, தன்‌ 
குலத்தாருக்கெல்லாம்‌  சமாதானமுண்டாகப்‌ 
பேசுகிறவனுமாயிருந்தான்‌" (எஸ்‌ 10:2. 
மொர்தெகாயும்‌ யூதஜனங்களைப்‌ 
புரிந்துகொண்டார்‌. யூதஜனங்களும்‌ அவரை 
சரியாகப்‌ புரிந்துகொண்டார்கள்‌. 


வாக்குத்தத்தங்களை, 


முதலாவதாக 
அவருடைய 
அவருடைய 
தேடுவார்கள்‌. 
கர்த்தராகிய 
ஆண்டவராகவும்‌, 
கர்த்தராகவும்‌ 





ழ்‌ நவள 
யாய 


கர்த்தரில்‌ நம்பிக்கையாயிரு 
நீதி3:5,8 


நீதி 95. உள்‌ சுயபுத்தியின்மேல்‌ 
காயாமல்‌, உன்‌ முழு இருதயத்தோடும்‌ 
கர்த்தரில்‌ நம்பிக்கையாயிருத்து, 


நீதி 8:6. உன்‌ வழிகளிலெல்லாம்‌ அவரை 
நினைத்துக்கொள்‌; அப்பொழுது அவர்‌ 
உன்‌ பாதைகளைச்‌. 
'செவ்வைப்படுத்துவார்‌. 


தேவனுடைய பராமரிப்புக்‌ ரம்‌ 
எப்போதுமே ம்க்கும்‌ 
கொடுக்கவேண்டும்‌. நமமுடைய 
சுயபுத்தியின்மேல்‌ நாம்‌ சாயாமல்‌, நம்முடைய 
முழுஇருதயத்தோடும்‌ கர்த்தரில்‌ 
நம்பிக்கையாயிருக்க வேண்டும்‌. 
விசவாசத்தோடும்‌ ஜெபத்தோடும்‌ கர்த்தரை 
சார்ந்து ஜீவிக்கவேண்டும்‌. நம்முடைய 
விசுவாசம்‌ பூரணமுள்ளதாகவும்‌, 
உறுதியானதாகவும்‌ இருக்கவேண்டும்‌ 
நம்முடைய முழுஇருதயத்தோடும்‌ கர்‌ 
நம்பிக்கையாயிருப்பதுதான்‌ நமக்கு. ந 
கர்த்தர்‌ தமக்குச்‌ 
செய்ய வல்லவர்‌ என்பதை நாம்‌ 
விசவாசிக்கவேண்டும்‌. கர்த்தர்‌ 
நன்மையானதையும்‌, மேன்மையானதையும்‌ 
தம்முடைய ஞானத்தின்‌ பிரகாரமாகவும்‌, 
தம்முடைய தெய்வீக பராமரிப்பின்‌ 
பிரகாரமாகவும்‌ நமக்கு செய்வார்‌ என்று 


சித்தமானவற்றை 


அவருடைய 
றக தத ஒத்திருக்கும்‌. 


எப்போதுமே 

ஈவுகளை மாத்திரமே. கொடுக்கிறவர்‌. 
தேவனுடைய நன்மையான ஈவுகளை நாம்‌ 
பெற்றுக்கொள்ளவேண்டுமென்றால்‌ நம்முடைய 
முழுஇருதயத்தோடும்‌ நாம்‌ கர்த்தரில்‌ 
நம்பிக்கையாயிருக்கவேண்டும்‌. 
வழிகளிலெல்லாம்‌ 
நினைத்துக்கொள்ளவேண்டும்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நாம்‌ எந்தப்‌ பாதையில்‌ 
நடக்கவேண்டுமென்று கர்த்தருடைய 
ஆலோசனையைக்‌ கேட்கவேண்டும்‌. அதன்‌ 
பிரகாரமாக நடக்கவேண்டும்‌. அப்பொழுது 
கர்த்தர்‌ நம்முடைய பாதைகளை 
செவ்வைப்படுத்துவார்‌. நாம்‌ கர்த்தருக்குள்‌ 
பாதுகாப்பாகயிருப்போம்‌. கர்த்தருக்குள்‌ 
அநேக நன்மைகளைப்‌ பெற்றுக்கொண்டு 
சந்தோஷமாயிருப்போம்‌. நம்முடைய ஆரம்பம்‌ 
அற்பமானதாமிருந்தாலும்‌, நம்முடைய முடிவோ 
சந்தோஷமும்‌, சம்பூரணமுமுள்ளதாயிருக்கும்‌. 


கர்த்தருக்குப்‌ பயப்படு 
நீதி 3:78 


நீதி 3:7. நீ உன்னை ஞானியென்று 
எண்ணாதே; கர்த்தருக்குப்‌ பயந்து, 
தீமையை விட்டுவிலகு. 


நீதி 38. அது உன்‌ நாபிக்கு 
ஆரோக்கியமும்‌, உன்‌ எலும்புகளுக்கு 
ஊனுமாகும்‌. 


கர்த்தருடைய பிள்ளைகளும்‌ 
மூன்றுவிதமான. ஆலோசனைகள்‌ இங்கு 
சொல்லப்பட்டிருக்கிறது. அவையாவன 

1... நாம்‌ நம்மை ஞானியென்று 
எண்ணக்கூடாது. கர்த்தருக்கு முன்பாக 
நம்மைத்‌ தாழ்த்தவேண்டும்‌. கர்த்தருக்குப்‌ 
பயந்து தீமையைவிட்டு விலகவேண்டும்‌. 
2. நம்முடைய பொருளாலும்‌, நம்முடைய 
எல்லா விளைவின்‌. முதற்பலனாலும்‌ 
கர்த்தரைக்‌ கனம்பண்ணவேண்டும்‌. 3. நாம்‌ 
கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக 
எண்ணக்கூடாது. அவர்‌ நம்மைக்‌ 
கடிந்துகொள்ளும்போது, நாம்‌ 
சோர்ந்துபோய்விடக்கூடாது. 





f= FTE 
TT 


உண்மையாயும்‌, உத்தமமாயும்‌ 
நிறைவேற்றவேண்டும்‌. விசுவாசிகள்‌ 
எல்லோரிடத்திலும்‌ கர்த்தருக்குப்‌ பயப்படும்‌ 
பயம்‌ இருக்கவேண்டும்‌. கர்த்தரே நம்முடைய 
எஜமானர்‌ என்றும்‌, அவரே நம்மை 
ஆளுகை செய்கிற சர்வஆளுநர்‌ என்றும்‌ 
விசுவாசித்து, கர்த்தருக்குப்‌ பயந்து 
ஜீவிக்கவேண்டும்‌. 


நம்முடைய ஜீவியத்தில்‌ தேவனுடைய 
பிரமாணம்‌ ஆளுகை செய்யவேண்டும்‌. 
தேவனுடைய சித்தத்திற்கு நம்முடைய 
சித்தத்தை ஒப்புக்கொடுக்கவேண்டும்‌. நம்மை 
நாமே நினைத்துப்‌ பார்க்கும்போது, நம்மை. 
ஞானியென்று எண்ணக்கூடாது. நம்முடைய 
பார்வையில்‌ நாம்‌ 'ஞானிகளாகத்‌ 
தெரியக்கூடாது. இருதயத்தில்‌ காணப்படும்‌ 
பெருமை தேவனுடைய உபதேசத்திற்கு: 
சத்துருவாகயிருக்கிறது. நம்மிடத்தில்‌ 
பெருமையிருக்கும்போது. நம்முடைய 
இருதயத்தில்‌ தேவனுக்குப்‌ பயப்படும்‌ பயம்‌ 
இருக்காது. தேவனுடைய சித்தத்திற்கு 
நம்மைக்‌ கீழ்ப்படுத்துவதற்குப்‌ பதிலாக, 
நம்முடைய சுயசித்தத்தை நிறைவேற்றவே. 
பிரியப்படுவோம்‌. 


நாம்‌ கர்த்தருக்கு பயந்தால்‌ மாத்திரம்‌ 
போதாது. கர்த்தருக்குப்‌ பயந்து, 

நீமையைவிட்டு விலகவும்‌ வேண்டும்‌. 

கர்த்தருடைய நாமத்தைத்‌ தூஷிக்கிற எந்தக்‌ 

காரியத்தையும்‌ நாம்‌ செய்துவிடக்கூடாது. 

கர்த்தருடைய 

விலகிப்போய்விடவும்‌ 

பண்ணக்கூடாது. 

ஐக்கியமாகயிருக்கிறவர்கள்‌ 

ஐக்கியமாயிருக்கமாட்டார்கள்‌. 


பயந்து, 
நமக்கு 


நாம்‌ கர்த்தருக்குப்‌ 
தீமையைவிட்டு விலகும்போது. 
ஆவிக்குரிய ஆசிர்வாதங்கள்‌ கிடைக்கும்‌. 
நம்முடைய சரீரத்திற்கு போஜனம்‌ தேவை. 
கர்த்தருக்குப்‌ பயந்து தீமையைவிட்டு 
விலகும்போது, நம்முடைய நாபிக்கு 
ஆரோக்கியமும்‌, நம்முடைய எலும்புகளுக்கும்‌ 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தருக்குப்‌ பயப்படுகிறவர்கள்‌,, 
கர்த்தருடைய சமுகத்திலே. நீடிய 
பொறுமையோடு காத்திருப்பார்கள்‌. கர்த்தர்‌ 


சமாதானமும்‌ 
ஆறுதலும்‌ நிரம்பியிருக்கும்‌. கர்த்தருடைய 
வார்த்தைகளும்‌, அவருடைய உபதேசங்களும்‌ 
நம்முடைய இருதயத்தில்‌ நிரம்பியிருக்கும்‌. 
இதனால்‌ நமக்கு சந்தோஷமும்‌ சமாதானமும்‌ 
உண்டாகும்‌ இதுவே நம்முடைய 
ஆவிக்கும்‌. ஆத்துமாவுக்கும்‌ 
ஆரோக்கியத்தையும்‌ பெலத்தையும்‌ தரும்‌. 
நமக்கு ஆவிக்குரிய ஆரோக்கியம்‌ 
உண்டாவதோடு, நம்முடைய சரீரத்திற்கும்‌ 
ஆரோக்கியமுண்டாகும்‌. 


கர்த்தரைக்‌ கனம்பண்ணு 
நீதி 8 : 9,10 


நீதி 3:9. உன்‌ பொருனாலும்‌, உன்‌ 
எல்லா விளைவின்‌ முதற்பலனாலும்‌ 
கர்த்தரைக்‌ கனம்பண்ணு. 


நீதி 30. அப்பொழுது உன்‌ 
களஞ்சியங்கள்‌ பூரணமாய்‌ நிரம்பும்‌; 
உன்‌ ஆலைகளில்‌ திராட்சரசம்‌ 
புரண்டோடும்‌. 


கர்த்தர்‌ நமக்குக்‌ கொடுத்திருக்கிற 

ஆசீர்வாதங்களை, கர்த்தருக்குப்‌ பயந்து, 

நல்ல வழிகளில்‌ பயன்படுத்தவேண்டும்‌. 

நம்முடைய களஞ்சியங்கள்‌ பூரணமாய்‌ 

நிரம்பியிருக்கவேண்டுமென்றால்‌, நம்முடைய 

களஞ்சியத்திலுள்ள பொருட்களினால்‌ நாம்‌ 

கர்த்தரைக்‌ கனம்பண்ணவேண்டும்‌. 

ம்‌ ஐசுவரியங்களெல்லாம்‌. 

கர்த்தர்‌ அதை 

.. கிருபையினால்‌: நமக்குக்‌ 

கர்த்தரே நமக்குப்‌ 

பொருளைக்‌ கொடுக்கிறவர்‌. அவரே நமக்கு 
விளைச்சலின்‌ பலனையும்‌ கொடுக்கிறவர்‌. 





i FTE 
TT 


நம்முடைய பொருளாலும்‌, நம்முடைய 
எல்லா விளைவின்‌ முதற்பலனாலும்‌ நாம்‌ 
கர்த்தரைக்‌ கனம்பண்ணவேண்டும்‌. 
உலகப்பிரகாரமான சம்பத்து மெய்யான 
ஐசுவரியமல்ல. ஆனாலும்‌ நம்முடைய 
உலகப்பொருளாலும்‌ கர்த்தரைக்‌, 
என்பது. 
விருப்பமாகமிருக்கிறது. 
உலகப்பிரகாரமான 
ஐசுவரியங்களினால்‌, நாம்‌ கர்த்தரைக்‌ 
குனம்பண்ணும்போது, அந்த ஐசுவரியம்‌ 
நமக்கு ஆசீர்வாதத்தைத்‌ தரும்‌. நம்முடைய 
பொருட்கள்‌ நமக்குப்‌ 
பிரயோஜனமுள்ளதாயிருக்கும்‌. 


விளைவின்‌ 
முதற்பனாலும்‌ கர்த்தரைக்‌ 
குனம்பண்ணவேண்டும்‌. இந்தப்‌ பூமியில்‌ 
கர்த்தர்‌ நமக்கு அநேக ஆசீர்வாதங்களைக்‌ 
கொடுத்திருக்கிறார்‌. பூமியின்‌ விளைச்சல்‌ 
எல்லாம்‌ கர்த்தருக்கே உரியது. கர்த்தரே 
விளையச்செய்கிறவர்‌. பூமியின்‌ விளைச்சல்‌. 
நம்மைப்‌ போவிக்கிறது. நாம்‌ ஒவ்வொரு 
முறை போறனப்பண்ணும்போதும்‌, கர்த்தர்‌ 
ஈவாகக்‌ கொடுத்திருக்கிற 

கர்த்தரைக்‌ 


நம்முடைய எல்லா 


கர்த்தரையே சார்ந்திருக்கிறது. 
விளைவின்‌ முதற்பலன்‌ எல்லாம்‌ கர்த்தருக்கே 
உரியது. நம்முடைய விளைவின்‌ முதற்பலன்‌ 
மிகவும்‌ முக்கியமானது. நாம்‌ கர்த்தருக்கு 
முதலாவதையும்‌ 'னதையும்‌ 
காணிக்கையாய்க்‌ கொடுக்கவேண்டும்‌. 
நம்மிடத்தில்‌ எது 
உச்சிதமானதாகயிருக்கிறதோ அதையே 
கர்த்தருக்குக்‌ காணிக்கையாய்க்‌ 
கொடுக்கவேண்டும்‌. அப்போது. நம்முடைய 


ம்முடைய 
புரண்டோடும்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ நமக்குக்‌ கொடுத்திருக்கிற 
ஆசீர்வாதங்களை... பயன்படுத்தவேண்டும்‌. 
கர்த்தரைக்‌ கனம்பண்ண 
கர்த்தர்‌ கொடுக்கிற 
... ஒன்றுக்கும்‌ 
பார்வைக்கு ஒரு 
அழகுப்பொருளைப்போல அலங்கரித்து 
வைத்திருக்கக்கூடாது. தம்மைக்‌ 
கனம்பண்ணுவதற்காகவே கர்த்தர்‌ நமக்கு 
பொருள்களையும்‌, விளைச்சல்களையும்‌ 
கொடுக்கிறார்‌. அவற்றை நாம்‌ 
பயன்படுத்தவேண்டும்‌ என்பதற்காகவே 
கர்த்தர்‌ அவற்றை நமக்குக்‌ 
கொடுத்திருக்கிறார்‌. 


கர்த்தர்‌ 

ஆசீர்வாதங்களை, 
நாமமகிமைக்காக  செலவுபண்ணவேண்டும்‌. 
அதை யாருக்கும்‌ பயன்படுத்தாமல்‌, 
கர்த்தருடைய நாமத்தையும்‌ கனம்பண்ணாமல்‌, 
சும்மா வைத்திருப்பது கர்த்தருடைய 
பனந மீறிய செயல்‌, நாம்‌ 
கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டதை 
கர்த்தரைக்‌ கனம்பண்ணுவதற்காக 
கொடுக்கவேண்டும்‌. 


கொடுத்திருக்கிற 
கர்த்தருடைய 


கர்த்தருடைய சிட்சை 
நீதி 8 : 1112 


தீதி 301. என்‌ மகனே, நீ கர்த்தருடைய 
சிட்சையை அற்பமாக எண்ணாதே, 
அவர்‌ கடித்துகொள்ளூம்யோது 
சோர்த்துபோகாதே. 


நீதி 3:12. தகப்பன்‌: 
புத்திரனைச்‌. 
கர்த்தரும்‌ 
அன்புகூருகிறாரோ 
சிட்சிக்கிறார்‌. 


தான்‌ நேசிக்கிற 
சிட்சிக்கிறதுபோல, 
எவனிடத்தில்‌ 
அவனைச்‌. 


நாம்‌ கர்த்தருக்குப்‌ 
ஜீவிக்கவேண்டும்‌. கர்த்தர்‌ நம்மை 
ஆசீர்வதிக்கும்போது நமக்கு மிகுந்த 
சந்தோஷமுண்டாகும்‌. கர்த்தர்‌ நம்மை 
சிட்சிக்கும்போது நமக்கு வருத்தமும்‌, 
வேதனையும்‌ உண்டாகும்‌. ஆனாலும்‌ 
கர்த்தருடைய சிட்சையை நாம்‌ அற்பமாக 
எண்ணக்கூடாது. கர்த்தர்‌ நம்மைக்‌ 
கடிந்துகொள்ளும்போது, நாம்‌ 
சோர்ந்துபோய்விடவும்‌ கூடாது. 


பயந்து 





i= THE 
TT 


பாடுகளையும்‌ 
அனுமதிக்கும்போது. 
பிரயோஜனப்படுத்திக்‌ 


நாம்‌ 


கர்த்தர்‌ நமக்கு 
வேதனைகளையும்‌ 
அவற்றை நமக்குப்‌ 
கொள்ளவேண்டும்‌. 
மனந்திரும்புவதற்கும்‌, நம்முடைய 
காரியங்களை சீர்படுத்துவதற்கும்‌ 
கர்த்தருடைய சிட்சைகளையும்‌, அவருடைய 
கடிந்துகொள்ளுதலையும்‌ நாம்‌ 
பயன்படுத்திக்கொள்ளவேண்டும்‌. 


கர்த்தர்‌ நம்மை சிட்சிக்கும்போது நாம்‌ 
கர்த்தர்மீது கோபப்படக்கூடாது. சிட்சையை 
அற்மாக நினைத்து, அதை அசட்டை 
பண்ணிவிடக்கூடாது. சிட்சையின்மீது 
கவனம்‌ செலுத்தாமல்‌, அதற்கான 
காரணத்தையும்‌ புரிந்துகொள்ள 

முயற்சிபண்ணாமல்‌, அதை கண்டும்‌. 
களாமக்குந்துவிடக்காது. நம்முடைய 
தப்பிதத்திற்காக தண்டனை 
கிடைத்திருக்கிறது என்று நினைத்து, இதை 
தாங்கிக்கொள்ள வேண்டும்‌ என்று 
தீர்மானம்பண்ணிவிடக்கூடாது. சிட்சை 
வேறு. தண்டனை வேறு. 


கர்த்தர்‌ நம்முடைய நன்மைக்காகவே 
நம்மை சிட்சிக்கிறார்‌. கர்த்தருடைய சிட்சை 
நமக்கு வரும்போது, நாம்‌ 
மரங்களைப்போலவோ, கற்களைப்போலவோ, 
உணர்ச்சியில்லாமல்‌  இருந்துவிடக்கூடாது. 
நம்முடைய இருதயத்தைக்‌ கடினப்படுத்தி, 
ஜடம்போல இருப்பது நமக்கு ஆபத்தானது. 
தேவனுடைய உதவியும்‌ ஒத்தாசையும்‌ 
இல்லாமலேயே, எல்லா பிரச்சனையிலிருந்தும்‌ 
நம்மால்‌ தப்பித்துக்கொள்ள முடியும்‌ என்று 
நினைக்கக்கூடாது. அப்படிப்பட்ட நினைப்பு 
கடின இருதயத்திலிருந்து வரும்‌. நம்முடைய 
இருதயம்‌ கர்த்தருக்கு முன்பாக 
கடினமாயிருக்கக்கூடாது. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


கர்த்தருடைய உதவியும்‌. 

கர்த்தரே நம்மை 

தம்முடைய 

நம்மை 

ட்‌ நமக்கு ஆசீர்வாதமும்‌ 

தேவை. சிட்சையும்‌ தேவை, ஆசீர்வாதம்‌ 

சந்தோஷப்படுவது 

நாம்‌ 

நமக்கு வேதனை 

வேதனையை நினைத்து நாம்‌ 

சோர்ந்து போய்விடக்கூடாது. நம்முடைய 

ஆவியும்‌ ஆத்துமாவும்‌ அசந்துவிடக்கூடாது. 

நாம்‌ கர்த்தருக்குள்‌ எப்போதும்‌ 

உற்சாகமாயிருக்கவேண்டும்‌. நம்முடைய 

ஆலியும்‌ ஆத்துமாவும்‌ ஜீவனுள்ளதாயிருக்க. 

வேண்டும்‌. அது ஒருபோதும்‌ செத்த 
ஜடம்போல இருந்துவிடக்கூடாது. 


தேவன்‌ தம்முடைய  சிட்சையின்‌ 
மூலமாய்‌ நம்மைத்‌ திருத்துகிறார்‌. சிட்சை 
தேவனிடமிருந்து மாத்திரமே வருகிறது. 
தேவன்‌ நம்மை அறிந்து வைத்திருக்கிறார்‌. 
நம்முடைய தேவைகளெல்லாம்‌ அவருக்குத்‌ 
தெரியும்‌. தம்முடைய சிட்சைகளை நம்மால்‌ 
எந்த அளவுக்கு தாங்க முடியும்‌ என்பதும்‌ 
அவருக்குத்‌ தெரியும்‌, நம்மால்‌ 
தாங்கிக்கொள்ள முடியாத... அளவுக்கு 
அ ஒருபோதும்‌ நம்மை த்‌ 

ம்முடைய  சிட்சையினால்‌ 
அழிந்துபோகலேண்டுமென்பது துன்‌ 
விருப்பமல்ல. நாம்‌ திருந்த 
வேண்டுமென்பதும்‌, ஜீவனைப்‌ 
பெற்றுக்கொள்ள வேண்டுமென்பதுமே 
தேவனுடைய விருப்பம்‌. கர்த்தர்‌ நம்முடைய 
நன்மைக்காகவே நம்மை சிட்சிக்கிறார்‌. 

கர்த்தர்‌ தம்முடைய பிள்ளைகளை 
சிட்சிப்பது, தகப்பன்‌ தான்‌ நேசிக்கிற 
புத்திரனை  சிட்சிப்பதுபோல இருக்கிறது. 
தகப்பன்‌. ல மகனை சிட்சித்துத்‌ 
திருத்துகிறா! அவர்‌ ஒரு 
பபாது வில்பர்‌ தன்‌ மகனைத்‌ 
தண்டிக்கமாட்டார்‌ தன்னுடைய 
மகன்மீதுள்ள அன்பினாலும்‌, பாசத்தினாலும்‌ 
தகப்பன்‌ தன்‌ மகனை சிட்சிக்கிறார்‌. தன்‌ 
மகன்‌ திருந்தவேண்டும்‌ என்பதும்‌, 
தன்னுடைய ஆசீர்வாதங்களை 
நிறைவாகப்பெற்றுக்கொண்டு பரிபூரணமாய்‌ 
ஜீவிக்கவேண்டும்‌ என்பதுமே தகப்பனுடைய 
விருப்பம்‌. 





i THE 
TT 


கர்த்தரும்‌ ஒரு நல்ல தகப்பனைப்போல. 
நம்மை சிட்சிக்கிறார்‌. கர்த்தர்‌ எவனிடத்தில்‌ 
அன்புகூருகிறாரோ அவனை மாத்திரமே 
சிட்சிக்கிறார்‌. நாம்‌ நல்லவர்களாகவும்‌, 
ஞானமுள்ளவர்களாகவும்‌ இருக்கவேண்டும்‌ 
என்பதற்காகவே கர்த்தர்‌ நம்மை சிட்சிக்கிறார்‌. 
கர்த்தர்‌ நம்மை சிட்சிக்கும்போது, அதற்கான 
காரணத்தை நாம்‌ கர்த்தருடைய சமுகத்திலே 
கேட்டுத்‌ தெரிந்துகொள்ளவேண்டும்‌. கர்த்தர்‌ 
பிரியப்படுகிற பிரகாரம்‌ நாம்‌ ஜீவிக்கக்‌ 
குற்றுக்கொள்ளவேண்டும்‌. 


ஞானமும்‌ புத்தியும்‌ 
நீதி 3 : 18-20 


நீதி 948. ஞானத்தைக்‌ கண்டடைகிற 
மனுஷனும்‌, புத்தியைச்‌ சம்பாதிக்கிற 
மனுஷனும்‌ பாக்கியவான்கள்‌. 


நீதி 904. அதின்‌ வர்த்தகம்‌ வென்னி. 
வர்த்தகத்திலும்‌, அதின்‌ ஆதாயம்‌ 
பசும்பொன்னிலும்‌ உத்தமமானது. 


நீதி 305. முத்துக்கனைப்பார்க்கிலும்‌ 
அது விலையேறப்பெற்றது; நீ 
இச்சிக்கத்தக்கதொன்றும்‌ அதற்கு 
நிகரல்ல. 


நீதி 306. அதின்‌ வலதுகையில்‌ 
தீர்க்காயுசும்‌, அதின்‌ இடதுகையில்‌ 
செல்வமும்‌ கனமும்‌ இருக்கிறது. 


நீதி 307. அதின்‌ வழிகள்‌ இனிதான 
வழிகன்‌, அதின்‌ பாதைகளெல்லாம்‌ 
சமாதானம்‌. 


நீதி 318. தன்னை 
அடைந்தவர்களுக்கு ஜீவவிருட்சம்‌, 
அதைப்‌ பற்றிக்கொள்ளூகிற எவனும்‌ 
பாக்கியவான்‌. 


நீதி 3:19. 
பூமியை 
புத்தியினாலே 


ஸ்தாபித்தார்‌. 
நீதி 320. அவருடைய ஞானத்தினாலே 


ஆழங்கள்‌ பிரித்தது, ஆகாயமும்‌ 
பனியைப்‌ பெய்கிறது. 


அது. 


கர்த்தர்‌ ஞானத்தினாலே 
அஸ்திபாரப்படுத்தி, 
வானங்களை 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


ஞானத்தைக்‌ கண்டடைகிற மனுஷன்‌ 
பாக்கியவான்‌. மெய்யான ஞானம்‌. 
தேவனிடத்தில்‌ அன்புகூருவதிலும்‌, 
தேவனைப்பற்றி அறிந்துகொள்வதிலும்‌ 
இருக்கிறது. மெய்யான ஞானம்‌ தேவனுடைய 
சத்தியத்தோடும்‌, அவருடைய 
பிரமாணத்தோடும்‌, அவருடைய தெய்வீக 
பராமரிப்போடும்‌ ஒத்துப்போகும்‌, மெய்யான 
ஞானம்‌ ஒருபோதும்‌ தேவனுடைய 
சித்தத்திற்கு முரண்பட்டிருக்காது. நாம்‌ 
ஞானத்தை  கண்டடையும்போது நமக்கு 
அநேக ஆசீர்வாதங்கள்‌ கிடைக்கும்‌. நாம்‌ 
ஞானத்தைக்‌ கண்டடைந்து, அதை நமக்கு 
சொந்தமாக்கிக்கொள்ள வேண்டும்‌. 


ஞானத்தைக்‌ கண்டடைதல்‌' என்னும்‌ 
த்‌ "ஞானத்தைத்‌ 
ஞானத்தைப்‌ 
என்பது பொருளாகும்‌. 
தண்ணீர்‌ இறைப்பதுபோல, 
நாமும்‌ மெய்யான ஞானத்தை தேவனுடைய 
சமுத்திலிருந்து 
பெற்றுக்கொள்ளவேண்டும்‌. 
ஞானத்திற்கும்‌ 
கண்ணாகவும்‌ இருக்கிறார்‌ 
வாளியைப்‌ 


நம்முடைய ஜெபத்தின்‌ மூலமாய்‌ ஞானத்தைப்‌ 
பெற்றுக்கொள்‌ எவேண்டும்‌. கர்த்தர்‌ 
தம்மிடத்தில்‌ கேட்கிறவர்களுக்குத்‌ 
தராளமாய்க்‌ கொடுக்கிறவர்‌. 


ஞானம்‌ நம்மைத்‌ தேடி வரும்‌ என்று, 
நினைக்கக்கூடாது. நாமே ஞானத்தைத்‌ 
தேடிக்கண்டுபிடிக்க வேண்டும்‌. 
கண்டடைவார்கள்‌. 
கண்டடைகிற 
புத்தியை 
பாக்கியவான்‌. 
சுரங்கத்திலிருந்து, 
தாதுப்பொருட்களை டி! 
பூமிக்கு வெளியிலே கொண்டு வருவதுபோல, 
நாமும்‌ ஞானத்தைத்‌ தேடிப்பார்த்து 
கண்டுபிடிக்கவேண்டும்‌. 





f= FTE 
TT 


நாம்‌ நல்ல காரணத்திற்காகவே. 
ஞானத்தைத்‌ நேடி கண்டுபிடித்திருக்கிறோம்‌. 
நம்முடைய நன்மைக்காகவே புத்தியை 
சம்பாதித்திருக்கிறோம்‌. ஞானமும்‌ பத்தியும்‌ 
நமக்கு மெய்யான ஆசிர்வாதத்தைத்‌ தரும்‌. 
கஷ்டப்பட்டு சம்பாதித்த ஞானத்தை நல்ல 
வழிகளில்‌ பயன்படுத்தவேண்டும்‌ 
தேவனுடைய நாமம்‌ மகிமையடையவேண்டும்‌. 
பிறருக்கும்‌ பிரயோஜனமுண்டாக 


ஞானத்தை எப்படி 
என்பதை விவரிப்பதற்காக, 
வர்த்தகம்பண்ணுவது' என்பது பற்றி இங்கு 
சொல்லப்பட்டிருக்கிறது. வர்த்தகர்கள்‌ 
ஞானத்தோடு வியாபாரம்‌ பண்ணுவார்கள்‌. 
தாங்கள்‌ செய்கிற வியாபாரத்தில்‌ மிகுந்த. 
குவனமாமிருப்பார்கள்‌. அக்கரையில்லாமல்‌, 
ஏனோதானோ. என்று அசட்டையாக 
வியாபாரம்பண்ணினால்‌, நமக்கு ஒரு 
ம கிடைக்காது. 
தன்னுடைய 
முழுஞானத்தையும்‌, 
தன்னுடைய 
பயன்படுத்துவார்‌. 
அதுபோலவே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய 
நாமும்‌, ஞானத்தை சம்பாதிப்பதில்‌ 
நம்முடைய நேரத்தையும்‌, தாலந்துகளையும்‌ 
பயன்படுத்தவேண்டும்‌. 
பிரபஞ்சத்தில்‌ வெள்ளி 
வர்த்தகம்‌ மிகவம்‌ மேன்மையானது. 
அதைவிட பசும்பொன்னின்‌ வர்த்தகம்‌. 
இன்னும்‌ அதிக மேன்மையானது. அது அதிக 
ஆதாயத்தைத்‌ தரக்கூடியது. ஞானத்தைக்‌ 
கண்டடைவதோ, வெள்ளியின்‌ 
வர்த்தகத்திலும்‌ பெரியது. ஞானத்தினால்‌ 
கிடைக்கும்‌ ஆதாயம்‌ பசும்பொன்னிலும்‌ 
உத்தமமானது. 


“மேலும்‌, பரலோகராஜ்யம்‌ நல்ல. 
முத்துக்களைத்‌ தேடுகிற வியாபாரிக்கு 
ஒப்பாயிருக்கிறது. அவன்‌ விலையுயர்ந்த ஒரு 
முத்தைக்‌ கண்டு, போய்‌, தனக்குண்டான 
எல்லாவற்றையு। ற்று. அதைக்‌ 
கொள்ளுகிறான்‌" (மத்‌ 13:45,86) என்று 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து பரலோக. 
ராஜ்யத்தைப்பற்றி உவமையாகச்‌ 
சொல்லுகிறார்‌. 


சம்பாதிப்பது 
எப்படி 


இந்தப்‌ 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


ஞானத்தின்‌ வர்த்தகம்‌ வெள்ளி 
வர்த்தகத்திலும்‌, அதின்‌ ஆதாயம்‌ 
பசும்பொன்னிலும்‌ உத்தமமானது (நீதி 3:14) 
ஆகையினால்‌. நாம்‌. சத்தியத்தை 
வாங்கவேண்டும்‌. அதைவிற்கக்கூடாது. 
அப்படியே ஞானத்தையும்‌, உபதேசத்தையும்‌, 
புத்தியையும்‌ வாங்கவேண்டும்‌ (நீதி 23:23) 
எல்வளவு கிரயம்‌ 
வாங்கவேண்டுமானாலும்‌, 
கொடுத்து 
ஞானத்தை 


ன; 
கொடுத்து 
அந்தக்‌ கிரயத்தைக்‌ 
வாங்கிவிடவேண்டும்‌. 

வாங்காமல்‌ விட்டுவிடக்கூடாது. 
ஞானத்தைப்‌ 
கொள்ளவில்லையென்றால்‌, 
இழந்துபோவோம்‌. அதனால்‌ 
ஆசீர்வாதங்களை ற்குப்‌ 
ஞானத்தை இழப்பதற்குப்‌ பதிலாக நம்முடைய 
ஐசுவரியத்தை இழக்கலாம்‌. அதிகமான 
கிரயம்‌ செலுத்த வேண்டியதாகயிருந்தாலும்‌, 
அதை செலுத்தி ஞானத்தைப்‌ 
பெற்றுக்கொள்ளலாம்‌. 


ஞானத்தின்‌ கிரயம்‌ எவ்வளவு என்று 
வேதத்தில்‌ சொல்லப்படவில்லை. 
முத்துக்களைப்‌ பார்க்கிலும்‌ 
விவையயேறப்பெற்றது. நாம்‌. இச்சிக்க்தக்கது 
(நீதி 
எவ்வளவு கிரயம்‌ 
வேண்டியதாகயிருந்தாலும்‌, 
நாம்‌ ஞானத்தை 
வாங்குவதற்கு ஆயத்தமாயிருக்கவேண்டும்‌. 
நம்மிடத்திலுள்ள  ஐசுவரியங்கள்மீது, நாம்‌ 
ஆசைப்பட்டால்‌, அவை நம்மை ஆளுகை 
செய்யும்‌. உலகத்தின்‌ ஆஸ்தி நம்மை 
ஆளுகை செய்வதற்குப்‌ பதிலாக, ஞானம்‌ 
நம்மை ஆளுகை செய்வது நமக்கு மிகுந்த 
ஆசீர்வாதம்‌. நாம்‌ ஞானத்தைப்‌ 
பெற்றுக்கொள்ளும்போது, நாம்‌. 
பெற்றுக்கொண்ட ஞானத்தை 
இழந்துவிடக்கூடாது. அது நம்மைவிட்டுப்‌ 
போய்விட அனுமதிக்கக்கூடாது. 


வழிகளை 


ஞானத்தின்‌: 
பற்றிக்கொள்ளவேண்டும்‌. 


வழிகள்‌ இனிதான 

பாதைகளெல்லாம்‌ சமாதானம்‌. அது தன்னை 
அடைந்தவர்களுக்கு, ஜீலவிருட்சம்‌. 
ஞானத்தைப்‌ பற்றிக்கொள்ளுகிற எவனும்‌ 
பாக்கியவான்‌ (நீதி 34778). நம்முடைய 
ஜீவியகாலத்தின்‌ முடிவுவரையிலும்‌ நாம்‌ 
ஞானத்தின்‌ வழிகளில்‌ நடக்கவேண்டும்‌. 





ழ்‌ நள 
யாய 


உலகப்பிரகாரமான ஆசீர்வா; 
நமக்கு தற்காலிக சந்தோஷம்‌ கிடைக்கலாம்‌ 
ஆனால்‌ அது மெய்யான சந்தோஷமல்ல. 
உலக உல்ல அழிந்துபோகக்கூடியது. 


ஐசுவரியம்‌ 
நம்வவிட்டுப்போவ்விட்டா்‌ அதனால்‌. 
நமக்கு உண்டான சந்தோஷமும்‌ 
நம்மைவிட்டுப்‌ போய்விடும்‌. ஞானத்தினால்‌. 
கிடைக்கிற சந்தோஷமோ மெய்யான 
சந்தோஷம்‌. அது நித்திய சந்தோஷம்‌. 
ஆகையினால்‌ ஞானத்தை 
கண்டடைகிற மனுஷர்களெல்லோரும்‌ 
பாக்கியவான்களாயிருக்கிறார்கள்‌ 
சம்பாதிக்கிறவர்களும்‌ 

களாயிருக்கிறார்கள்‌ 


ஐசுவரியத்தினால்‌ வரும்‌ சந்தோஷத்தைவிட, 


ஈடாகத்‌ 

டுக்கவும்‌ அதற்குக்‌. 
கிரயமாக வெள்ளியை நிறுக்கவும்‌ கூடாது 
(யோபு 2812-15) 


விலையேறப்பெற்ற 
கோகல்‌ ந்திர நீலக்கல்லும்‌ அதற்கு 


ஈடல்ல. பொன்னும்‌ பளிங்கும்‌ அதற்கு 
ஒப்பல்ல; பசும்பொன்னாபரணங்களுக்கு 


மாற்றக்கூடாது.  பவளத்தையும்‌ 


நிகரல்ல; பசும்பொன்னும்‌ அதற்குச்‌ சரியல்ல. 
இப்படியிருக்க, ஞானம்‌ எங்கேயிருந்து வரும்‌: 
புத்தி தங்கும்‌ இடம்‌ எங்கே? 
(யோபு 28:16-20) 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஜீவனுள்ள  சகலருடைய 
ஒளித்தும்‌. ஆகாசத்துப்‌ 
மறைந்தும்‌ இருக்கிறது. 
நாசமும்‌ மரணமும்‌, நாங்கள்‌ 
எங்கள்‌ காதுகளினாலேமாத்திரம்‌ அதின்‌ 
கீர்த்தியைக்‌ கேட்டோம்‌ என்கிறது. தேவனோ 
அதின்‌ வழியை அறிவார்‌, அதின்‌ ஸ்தானம்‌. 
அவருக்கே தெரியும்‌” (யோபு 28:21-23). 


மனுஷருடைய மதியீனத்தினால்‌ 
நம்முடைய ஆத்துமாவில்‌: பாவம்‌ 
பிரவேசித்திருக்கிறது. தேவனாகிய கர்த்தர்‌ 
நம்முடைய ஆத்துமாவை கிரயம்‌ செலுத்தி 
மீட்டிருக்கிறார்‌. நமக்கு தம்முடைய 
மெய்ஞானத்தைக்‌ கொடுக்கிறார்‌. நம்மிடத்தில்‌ 
மெய்யான ஞானம்‌ இல்லையென்றால்‌ 
நம்மால்‌ பூரண புருஷராகமிருக்க முடியாது. 
நம்மிடத்தில்‌ உலகப்பிரகாரமான ஐசுவரியம்‌ 
அதிகமாயிருந்தாலும்‌, நமக்குள்‌ மெய்யான 
ஞானமில்லையென்றால்‌ நமக்கு 
ஒன்றுமேயில்லை. 


மெய்யான த்‌ நமக்கு மெய்யான 
சந்தோஷத்தைத்‌ ஞானத்தின்‌ 
ஊ்துலக்ில்‌ பக்கு) இருக்கிறது. அதன்‌ 
இடதுகையில்‌ செல்‌ கனமும்‌ 
இருக்கிறது. கர்த்தருடைய உபதேசத்திற்கு 
நாம்‌ கீழ்ப்படியும்போது நம்முடைய 
ஆயுசகாலம்‌ நீடித்திருக்கும்‌. நாம்‌ இந்தப்‌ 
பிரபஞ்சத்தில்‌ ஜீவனோடிருக்கிற 
காலமெல்லாம்‌. சந்தோஷமாயும்‌ 
சமாதானமாயும்‌ இருப்போம்‌. 


அந்த உலக ஜீவியத்தில்‌ நமக்கு 
உலகப்பிரகாரமான ஐசுவரியம்‌ 
இங்வாமலிகக்கல்‌. நாம்‌ மற்றவர்களைப்‌ 

ஐசுவரியவான்‌களாயிராமல்‌, 
தனை தரித்திரராயிருக்கலாம்‌. 
ஆரோக்கியமில்லாமல்‌. 


சரீர 
பெலவீனத்நோடிருக்கலாம்‌. ஆனாலும்‌ நாம்‌ 
தேவனுடைய மெய்யான ஞானத்தைப்‌ 
பெற்றுக்கொள்ளும்போது, பரலோகத்தில்‌ 
நமக்கு பூரண சந்தோஷமும்‌, நித்திய 
ஜீவனும்‌ இருக்கும்‌. 


அது 
கண்களுக்கும்‌ 
பறவைகளுக்கு 





ழ்‌ நள 
யாய 


இந்தப்‌ பிரபஞ்சத்தின்‌ ஜீவனைவிட 


வலதுகையில்‌ நமக்கு தீர்க்காயுசு இருக்கிறது. 
அதன்‌ இடதுகையிலோ நமக்கு செல்வமும்‌: 
கனமும்‌ இருக்கிறது. மெய்யான 
தேவபக்தியே நம்முடைய சந்தோஷத்திற்கு: 
ஆதாரம்‌. கர்த்தருக்குப்‌ பயப்படுதலே. 

ஞானத்தின்‌ ஆரம்பம்‌. அதுவே நமக்கு: 
பூரண சந்தோஷத்தைத்‌ தரும்‌. ஞானத்தின்‌ 
வழிகளெல்லாம்‌ இனிதான வழிகள்‌. அதன்‌ 


பாதைகளெல்லாம்‌ சமாதானமான பாதைகள்‌. 


இந்த உலகத்தில்‌ அநேகர்‌ 
சந்தோஷமாகயிருப்பதாகவும்‌, இந்த உலக 
வாழ்க்குயை நன்றாக அனுபவிப்பதாகவும்‌ 
சொல்லுகிறார்கள்‌. உலகப்பிரகாரமான 
சந்தோஷம்‌ ஆவிக்குரிய சந்தோஷத்திற்கு 
ஒப்பானதல்ல. நம்முடைய ஆத்துமாவின்‌ 
சந்தோஷமே மெய்யான சந்தோஷம்‌. 
மாம்சத்தின்‌ சந்தோஷம்‌ 
அழிந்துபோகக்கூடியது. மாம்ச சந்தோஷம்‌ 
மாய்மாலமான சந்தோஷம்‌. நாம்‌ ஞானத்தின்‌ 
வழிகளிலும்‌, அதன்‌ பாதைகளிலும்‌: 
செல்லும்போது, நமக்கு சந்தோஷமும்‌ 
சமாதானமும்‌ தாராளமாய்க்‌ கிடைக்கும்‌ 

நாம்‌ நீதியின்‌ 
செல்லும்போது 
ஐக்கியமாயிருப்போம்‌. தேவனுக்குப்‌ 
பிரியமான காரியங்களை அவருக்குக்‌ 
கீழ்ப்படிந்து செய்வோம்‌. கர்த்தரை 
பயபக்தியோடும்‌, முழுஇருதயத்தோடும்‌ 
முழுஆத்துமாவோடும்‌ ஆராதனை செய்வோம்‌. 
நீதியின்‌ பாதையே சரியான பாதை. அதுவே 
நமக்கு சந்தோஷத்தைக்‌ கொடுக்கும்‌ பாதை. 
அதுவே பரிசுத்தமான பாதை. நீதியின்‌: 
பாதைகளெல்லாம்‌ சமாதானம்‌ 


நிரம்பியிருக்கும்‌. 


நாம்‌ நீதியின்‌ பாதையில்‌ நடக்கும்போது. 

க்கு சமாதானமாயிருக்கும்‌. 
முடிவில்‌ ல்‌ நீதியின்‌ 
பாதைகளெல்லாமே சமாதானம்‌ நிரம்பியவை. 
சாட சனத்‌. தினிக்குருமோது. நாம்‌ 
இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ ஜீவித்தாலும்‌, 


பாதையில்‌. 
தேவனோடு 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நம்முடைய ஜீவியம்‌ 
ஜீவிப்பதுபோல சந்தோஷமாய்‌ 
தன்னை அடைந்தவர்களுக்கு 
ஜீவலிருட்சமாகமிருக்கிறது. நம்முடைய 
ஆத்துமாவில்‌ மெய்யான ஞானம்‌. 
வரும்போது. நாம்‌ ஜீவவிருட்சத்தின்‌ 
ஆசீர்வாதத்தைப்‌ பெற்றுக்கொள்வோம்‌. 


ஏதேன்‌ தோட்டத்திலே ஜீவலிருட்சம்‌: 
இருந்தது. ஆனால்‌ நம்முடைய 
முற்பிதாக்களால்‌ ஜீவவிருட்சத்தின்‌ கனியைப்‌ 
புசிக்க முடியவில்லை. கர்த்தர்‌ ஆதாமையும்‌ 
ஏவாளையும்‌ ஏதேன்‌ தோட்டத்திலிருந்து, 
கூரத்திவிப்‌ அதன்‌ வாசலை 
அடைத்துப்போட்டார்‌. அவர்கள்‌ 
ஏல்கிகபாத்தின்‌. கனிகளைப்‌! புசிப்பதந்கு 
கர்த்தர்‌ அவர்களை  தடைபண்ணினார்‌. 
ஆனால்‌ நாமோ, மெய்யான ஞானத்தைப்‌ 
பெற்றுக்கொள்ளும்போது, அதுவே நமக்கு 
ஜீவவிருட்சமாகயிருக்கிறது. 


தெய்வீக 
போலிக்கப்பவேண்டும்‌ 
ந வியும்‌ 
க்கியாமிர்‌ 
பியஞ்சத்தின்‌ அசுத்தங்களும்‌, மரணத்தின்‌ 
பயங்கரங்களும்‌ நம்மைப்‌ பாதிக்காது. 
ஞானம்‌ நம்மைப்‌ 'பெகப்படுத்துவதினால்‌, 
நமக்கு எதிராக வரும்‌ பாவமான 
வல்லமைகளுக்கு விரோதமாக, நம்மால்‌ 
எதிர்த்து நின்று பரிசுத்தமாய்‌ ஜீவிக்க 
முடியும்‌. ஜீவலிருட்சத்தின்‌ கனியைப்‌ 
புசிக்கிறவர்கள்‌ நித்திய காலமாய்‌ 
ஜீவிப்பார்கள்‌. நமக்கு பரலோகத்திலே. 
நித்திய ஜீவன்‌ உண்டாயிருக்கும்‌. 


மெய்யான ஞானமே நித்திய மகிமை. 
அதுவே நித்திய ஆசிர்வாதம்‌. 
ய்‌ பெற்றுக்கொள்கிறவர்கள்‌. 
சந்தோஷத்திற்குள்‌ 

ஞானத்தைப்‌ 

பாக்கியவான்‌. 


பரலோகத்தில்‌ 
இருக்கும்‌ 


ஞானம்‌ 


ஞானத்தினால்‌ 

அப்போதுதான்‌. 

ஆத்துமாவும்‌ 
இந்து 


ப்றிக்கொள்கிறவர்களுக்குக்‌ கிடைக்கும்‌. 





f= THE 
TT 


கர்த்தர்‌ தம்முடைய ஞானத்தினாலே 
பூமியை அஸ்திபாரப்படுத்தினார்‌. அவர்‌ 
தம்முடைய புத்திமினாலே வானங்களை 
ஸ்தாபித்தார்‌ மணக்க கர்த்தருடைய 
ஞானத்தினாலே பிரிந்தது. 
ஆகாயமும்‌ பனியைப்பெயகிறது. (நீதி 319 20). 
வானமும்‌ கர்த்தருடையது. பூமியும்‌ 
கர்த்தருடையது. கர்த்தருக்குரியது 
அவருடைய பிள்ளைகளுக்கும்‌ உரியது. நாம்‌ 
ஞானத்தைப்‌ பெற்றுக்கொள்ளும்போது, 
அதன்‌ வலதுகையிலுள்ள தீர்க்காயுசையும்‌, 
அதன்‌ இடதுகையிலுள்ள செல்வத்தையும்‌, 
கனத்தையும்‌ பெற்றுக்கொள்கிறோம்‌. 


மெய்ஞானமும்‌ 
நல்லாலோசனையும்‌ 
நீதி 8 : 21-26 


நீதி 301. என்‌ மகனே, இவைகள்‌ உன்‌ 
கண்களை விட்டுப்‌ பிரியாதிருப்பதாக; 
மெய்ஞ்ஞானத்தையும்‌ 

நல்லாலோசனையையும்‌ காத்துக்கொள்‌. 


நீதி 3:22, அவைகள்‌ உன்‌ 
ஆத்துமாவுக்கு ஜீவனும்‌, உன்‌ 
கழுத்துக்கு அலங்காரமுமாயிருக்கும்‌. 


நீதி 929. அப்பொழுது நீ பயமின்றி 
உன்‌ வழியில்‌ நடப்பாய்‌, உன்‌ கால்‌ 
இடறாது. 


நீதி க. தீ படுக்கும்போது 
பயப்படாதிருப்பாம்‌; தீ படுத்துக்‌ 
கொள்ளும்போது உன்‌ நித்திரை 


இன்பமாயிருக்கும்‌. 


நீதி 925. சடிதியான திகிலும்‌, 
துஷ்டர்களின்‌ பாழ்க்கடிப்பும்‌ 
வரும்போது நீ அஞ்சவேண்டாம்‌. 


நீதி 3:28. கர்த்தர்‌ 
'நம்பிக்கையாயிருந்து, உன்‌ 
சிக்கிக்கொள்னாதபடி. காப்பார்‌. 


உன்‌ 
கால்‌ 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


தேவனுடைய ஆவிக்குரிய பிரமாணம்‌ 
நம்முடைய இருதயத்தில்‌ எப்போதும்‌ 
நிரம்பியிருக்கவேண்டும்‌. கர்த்தருடைய 
பிரமாணமே நம்மை ஆளுகை செய்து. 
வழிநடத்தவேண்டும்‌. “என்‌ மகனே, இவைகள்‌ 
உன்‌ கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக” 
நீதி ல) என்று சாலொமோன்‌ 
சொல்லுகிறார்‌. நம்முடைய கண்கள்‌ 
மாயையைப்‌ பின்பற்றக்கூடாது. நாம்‌ 
மாயையை நிஜம்‌ என்று நினைத்து ஏமாந்து 
போய்விடக்கூடாது. 


கர்த்தருடைய மெய்ஞானமும்‌, 
அவருடைய நல்லாலோசனையும்‌ நம்முடைய 
சிந்தையில்‌: நிரம்பியிருக்கவேண்டும்‌. 
கர்த்தருடைய ஞானம்‌ நம்முடைய 
ஜீலியகாலமெல்லாம்‌ நம்முடைய 
இருதயத்தில்‌ நிரம்பியிருக்கவேண்டும்‌. நாம்‌ 
மெய்ஞானத்தையும்‌, நல்லாலோசனையையும்‌ 
நம்முடைய இருதயத்தில்‌: 
காத்துக்கொள்ள வேண்டும்‌. அவற்றோடு 
ஐக்கியமாமிருக்கவேண்டும்‌. 


மெய்ஞானமும்‌ நல்லாலோசணையும்‌ 
நமக்கு மெய்யான பொக்கிஷங்கள்‌. இவை 
இருதயத்தின்‌ உள்ளான மனுவனுக்குள்‌ 
மறைந்திருக்கிறது. தேவனுடைய ஞானமும்‌ 
வருடைய ஆலோசனையும்‌ நம்மைவிட்டு 
இதுபோதும்‌ பிரிந்துபோய்விடக்கூடாது. நாம்‌ 
மெய்ஞானத்தையும்‌, நல்லாலோசனையையும்‌ 
காத்துக்கொள்வதினால்‌ நமக்கு அநேக 
ஆசீர்வாதங்கள்‌ உண்டு. அவைகள்‌ 
நம்முடைய  ஆத்துமாவுக்கு ஜீவனும்‌, 
நம்முடைய கழுத்துக்கு 
அலங்காரமுமாயிருக்கும்‌ (நீதி 3:22) 
நம்முடைய ஆவிக்குரிய கடமைகளை 
நிறைவேற்றுவதற்கு மெய்ஞானம்‌ நம்மை 
உற்சாகப்படுத்தும்‌. நாம்‌ 
சோதனைகளினாலும்‌, வேதனைகளினாலும்‌ 
சோர்ந்துபோயிருக்கும்போது தேவனுடைய 
நல்லாலோசனைகள்‌ நம்மை உயிர்ப்பித்து 
உற்சாகப்படுத்தும்‌. நம்முடைய ஆவியில்‌ நாம்‌ 
சோர்ந்துபோய்‌, ஆவிக்குரிய பின்மாற்றத்தில்‌ 
போகும்போது, மெய்ஞானம்‌ நமக்கு புதிய 
ஜீவனைக்‌ கொடுத்து, நம்மை மறுபடியும்‌ 
தேவனுடைய ஐக்கியத்திற்கு அழைத்து 
வரும்‌. நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம்‌, 
நம்முடைய ஜீவனுக்கு 
அச்சாரமாயிருக்கிறது. 





i= FTE 
ETT 


நம்முடைய கழுத்துக்களில்‌ 
பொன்னாபரணங்கள்‌ அலங்காரமாயிருப்பது. 
போல, மெய்ஞானம்‌ நல்லாலோசனையும்‌ 
நம்முடைய கழுத்துக்கு அலங்காரமாயிருக்கும்‌. 
“கழுத்துக்கு அலங்காரம்‌” 
வாக்கியத்திற்கு, 
என்று 
சொல்லுகிறார்கள்‌. 
ஆலோசனையும்‌ நமக்கு சுவையாகயிருக்கும்‌. 
நல்ல போஜனத்தை சுவைப்பதுபோல, நாம்‌ 
தேவனுடைய நல்லாலோசனைகளை 
சந்தோஷமாயும்‌, மனமகிழ்ச்சியாயும்‌ 
சுவைக்கலாம்‌. 


மெய்ஞானம்‌ நம்முடைய வாய்க்கு. 
அலங்காரமாயிருக்கும்போது. நம்முடைய 
வாயிலிருந்து புறப்படும்‌ ஒவ்வொரு: 
வார்த்தையும்‌ கிருபை நிரம்பியதாகயிருக்கும்‌. 
நம்முடைய வாயிலிருந்து ஞானமுள்ள 
வார்த்தைகள்‌ புறப்படும்‌. தேவன்‌ 
அங்கீகரிக்கிற வார்த்தைகளை மாத்திரமே 
நாம்‌ பேசுவோம்‌. அந்த வார்த்தைகளினால்‌. 
நமக்கும்‌, மற்றவர்களுக்கும்‌ 
பிரயோஜனமுண்டாகும்‌. 
கர்த்தருடைய பரிசத்தவான்களுக்கு 
தேவனுடைய பாதுகாப்பு 
கிடைக்கும்‌. நாம்‌ கர்த்தருடைய கரங்களில்‌ 
பாதுகாப்பாகவும்‌, சமாதானமாகவும்‌ 
ஜீவிப்போம்‌. மெய்ஞானத்தையும்‌, 
நல்லாலோசனையையும்‌ நாம்‌ 
காத்துக்கொள்ளும்போது, நாம்‌ பயமின்றி 
நம்முடைய வழியில்‌ நடப்போம்‌. நம்முடைய 
கால்‌ இடறாது (நீதி 3:23). கர்த்தருடைய 
ஆவிக்குரிய உபதேசம்‌ நம்மோடு எப்போதும்‌ 
கூடமிருக்கவேண்டும்‌. 
துணையாக இருக்கும்‌. 
சத்துருவின்‌ தாக்குதலிலிருந்து பாதுகாக்கும்‌. 
ய விக்குரிய ல்‌, 
ஹு பன்றி! பதக்கு. 
கர்த்தருடைய அடிச்சுவடுகளைப்‌ 
முன்னேறிச்‌ செல்லவேண்டும்‌. 
கால்கள்‌  இடறாமல்‌ 


நல்லாலோசனையும்‌ நமக்குத்‌ தேவை. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


பராமரிப்பும்‌ தேவைப்படுகிறது. 

ஜீலியமும்‌. அதோடு சம்பந்தப்பட்டிருக்கிற 
காரியங்களும்‌ கர்த்தருடைய 

பாதுகாப்பக்கப்படுத்தப்பட்டரக்கிறது. 

நம்முடைய காலங்கள்‌ கர்த்தருடைய பலத்த 

கரத்தில்‌ பாதுகாப்பாயிருக்கிறது. 


பாதுகாக்கப்படுகிறது. 

பாதுகாக்கும்போது, 

சாத்தானின்‌. 

விழுந்துலிடாதவாறு  பாதுகாப்பாமிருப்போம்‌, 
கர்த்தருடைய பாதுகாப்பே நமக்கு மெய்யான 
பாதுகாப்பு. 


நம்முடைய 
நாம்‌ ப சங்கள்‌, த க 
ஏது உண்டாகிறது. நம்முடைய கால்கள்‌ 
பாவத்தின்‌ பள்ளத்தில்‌ விழுந்துவிடக்கூடிய 
ஆபத்து இருக்கிறது. இப்படிப்பட்ட ஆபத்து 
நமக்கு வரும்போது, மெய்ஞானம்‌ நம்மைப்‌ 
பாதுகாக்கும்‌. நம்முடைய கால்‌ இடறாது. 
நமக்கு விரோதமாக பல தடைகள்‌ 
இருக்கலாம்‌. நமக்குள்ளிருக்கும்‌ மெய்யான 
ஞானம்‌, நமக்கு முன்பாக இருக்கும்‌ 
தடைகளை மேற்கொள்வதற்கு நமக்கு 
நல்லாலோசனைகளைக்‌ கொடுக்கும்‌. 
கர்த்தருடைய உபதேசத்திற்குக்‌ 
கீழ்ப்படியும்போது. பாராது ஆவிக்குரிய 
்‌ வளர்ச்சியும்‌ 


அநேகருக்கு இரவுவேளை பயம்‌ 
வேளையாகமிருக்கும்‌. அவர்கள்‌ 


சரியான நித்திரை வராது. 

மெய்ஞானத்தையும்‌, 

காத்துக்கொள்ளும்‌ 

நாம்‌ 

படுத்துக்கொள்ளும்போது நம்முடைய 
நித்திரை இன்பமாயிருக்கும்‌ (நீதி 3:24) 





ழ்‌ நயன 
யாய 


ஐக்கியமாமிருக்கவேண்டும்‌. 
மனச்சாட்சி 
நம்முடைய 
னம்‌ 
பயத்திற்கு இடமிருக்காது. ணந 
பயமோ, இயற்கையின்‌ சீற்றங்களைப்பற்றிய 
பயமோ நமக்குள்‌ இருக்காது. கர்த்தரே 
நமக்கு பாதுகாப்பாகமிருக்கிறார்‌. நாம்‌ 
தூங்கினாலும்‌, நம்மைக்‌ காக்கிற தேவன்‌ 
தூங்குவதுமில்லை. உறங்குவதுமில்லை. 
நம்முடைய நித்திரை இன்பமாயிருக்க 
வேண்டுமென்றால்‌ நம்முடைய மனச்சாட்சி 
சுத்தமாயிருக்கவேண்டும்‌. 
உழைக்கிறவர்கள்‌ 
நித்திரைபண்ணுவார்கள்‌. சாத்தன்‌. களைப்பு 
அவர்களுக்கு நல்ல 
கொடுக்கும்‌. 
ஞானமுள்ளவர்களுக்கும்‌, 
பயபக்தியாயிருக்கிறவர்களுக்கும்‌ 
இன்பாயிருக்கும்‌. சடுதியான திகிலும்‌, 
துஷ்டர்களின்‌ பாழ்க்கடிப்பும்‌ வரும்போது நாம்‌ 
அஞ்சமாட்டோம்‌ (நீதி 3:25). 


நாம்‌. சர்த்தர்மீது. நம்பிக்கை 
வைத்திருக்கவேண்டும்‌. கர்த்தரே நம்முடைய 
நம்பிக்கையாமிருக்கிறார்‌. துஷ்டர்களின்‌ 
பாழ்க்கடிப்பு நமக்கு விரோதமாக வரும்போது, 
மெய்ஞானமுள்ளவர்கள்‌ 

பயப்படமாட்டார்கள்‌. 

சூழ்நிலைகளிலும்‌ 

நல்லாலோசனைகளைத்‌ 

பார்ப்பார்கள்‌.  இஸ்ரவேலைக்‌ - 
தூங்குவதுமில்லை, 

என்று விசுவாசித்து. அவர்கள்‌ கர்த்தர்‌ 
பேரில்‌ நம்பிக்கையாயிருப்பார்கள்‌. கர்த்தரை 
நம்புகிறவர்கள்‌ ஒருபோதும்‌ 
வெட்கப்பட்டுப்‌ போவதில்லை. கர்த்தரே 
நம்முடைய நம்பிக்கையாயிருப்பார்‌. நம்முடைய 
கால்கள்‌ ஆபத்துக்களில்‌ 
சிக்கிக்கொள்ளாதபடி கர்த்தரே நம்மைக்‌ 
காப்பார்‌ (நீதி 3:26). 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நன்மை செய்‌ 
நீதி 3 : 27,28 


827... நன்மைசெய்யும்படி. 
'திராணியிருக்கும்போது, 
செய்யத்தக்கவர்களுக்குச்‌. 


செய்யாமல்‌ இராதே. 


நீதி 328, உன்னிடத்தில்‌ பொருள்‌ 
இருக்கையில்‌ உன்‌ அயலாணை நோக்கி: 
நீ போய்த்‌ திரும்பவா, நாளைக்குத்‌ 
தருவேன்‌ என்று சொல்லாதே. 


நம்முடைய உற்றார்‌ உறவினரோடும்‌, 
அயலகத்தாரோடும்‌ எப்படி பழகவேண்டும்‌. 
என்று ஞானம்‌ நமக்குப்‌ போதிக்கிறது. நாம்‌. 
பிறருக்குக்‌ கொடுக்கவேண்டிய கனத்தையும்‌ 
மரியாதையையும்‌ அவர்களுக்குக்‌ 
கொடுக்கவேண்டும்‌. அவர்களுக்கு செய்ய 
வேண்டிய. நீதியையும்‌. உதவியையும்‌ 
அவர்களுக்கு காலதாமதமில்லாமல்‌. 
செய்யவேண்டும்‌. நன்மை செய்யும்படி 
நமக்குத்‌ திராணியிருக்கும்போது, அதைச்‌ 
செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமலிருந்து 
விடக்கூடாது. அப்படி செய்யாமலிருப்பது 
நமக்கு மிகப்பெரிய பாவமாக கருதப்படும்‌. 
நம்மால்‌ பிறருக்கு நன்மை செய்ய 
யாவிட்டாலும்‌, நாம்‌ அவர்களுக்கு 
க்கம்‌ காண்பிக்கவேண்டும்‌. நம்மால்‌ 
முடிந்த உதவிகளை எல்லோருக்கும்‌. 
காலதாமதமில்லாமல்‌ செய்யவேண்டும்‌. 
நம்மிடத்தில்‌ பொருள்‌ இருக்கையில்‌, 
நம்முடைய அயலானை நோக்கி, “நீ போய்‌ 
திரும்பி வா, நாளைக்குத்‌ தருவேன்‌" என்று 
சாக்குபோக்கு சொல்லக்கூடாது. 
செய்யக்கூடிய உதவிகளை, அதைச்‌ 
செய்யத்தக்கவர்களுக்கு உடனே 
செய்துவிடவேண்டும்‌. 





i al 
TT 


காலதாமதமாக கொடுக்கப்படும்‌ 
தீர்ப்பு, நீதியுள்ளதாகயிருந்தாலும்‌, அது 
பிரயோஜனமற்றதாகவே இருக்கும்‌. 
ஆகையினால்‌ எல்லா காரியங்களையும்‌, 
ஏற்ற காலங்களிலே செய்யப்‌ பழகவேண்டும்‌. 
பிறருக்கு உதவி செய்யும்போது, நம்முடைய 
சாதகமான காலங்களையும்‌, 
சூழ்நிலைகளையும்‌ பார்ப்பதற்குப்‌ பதிலாக, 
அவர்களுடைய தேவைகளின்‌ அவசரத்தை 
அறிந்து, அவர்களுக்கு உடனே 
உதவிபுரிவது மிகவும்‌ நல்லது. 


நாளைக்கு என்ன நடக்கும்‌ 
நமக்குத்‌ தெரியாது. 
“நாளைக்குத்‌ தருவேன்‌ என்று 
சொல்லும்போது. நாளைக்கு நம்மால்‌. 
தரமுடியுமா என்னும்‌ நிச்சயம்‌ நம்மிடத்தில்‌ 
இருக்காது. நாளைக்கு என்பது நம்முடைய 
காலமல்ல. நாளைக்கு நாம்‌ 
ஜீவனோடிருப்போமா என்னும்‌ நிச்சயமும்‌ 
நமக்கு இல்லை. நம்மிடத்தில்‌ உதவி 
தேட்பவரும்‌ நாளைக்கு ஜீவனோடிருப்பாரா 


என்பது 
நாம்‌ அயலானிடத்தில்‌, 


நாம்‌ 
காலதாமதம்பண்ணாமல்‌, 
உடனடியாக செய்துவிடுவது மிகவும்‌ நல்லது. 


நாம்‌ நிறைவேற்ற வேண்டிய 
கடமைகளை ஏதாவது சாக்குபோக்குகளைச்‌ 
சொல்லி, 
நற்குணமல்ல. 
அதற்குரிய 
நிறைவேற்றவேண்டும்‌. பிறர்‌ கஷ்டப்படும்போது 
அவர்களுடைய கஷ்டங்களைப்‌ பார்த்து, 
நாம்‌ சந்தோஷப்படக்கூடாது. நம்முடைய 
அதிகாரத்தைப்‌ பயன்படுத்தி, ம்‌ 
உதவி  கேட்கிறவர்களுக்கு, 
செய்யாமல்‌, அவர்களைத்‌ துரத்திவிடக்கூடாது. 


நாம்‌ 
கர்த்தரை 
அயலானுக்கு உதவி செய்கிற காரியங்களில்‌, 
நம்முடைய மனச்சாட்சி தேவனுக்கு முன்பாக 
சுத்தமாயிருக்கவேண்டும்‌. நம்மால்‌ செய்ய 
முடிகிற நன்மைகளை அவர்களுக்குச்‌ 
செய்யவேண்டும்‌. நாம்‌ செய்வது அவர்களுக்கு 
பிரயோஜனமுள்ள நன்மையாயிருக்க 
வேண்டும்‌. அவர்களுக்கு 
பிரயோஜனமில்லாததை. செய்தால்‌, 
அவர்களுக்கு ஒரு நன்மையும்‌ உண்டாகாது. 
கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நாம்‌ செய்கிற 
உதவிகளை, 


பிறருக்கு 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


மெய்ஞானமும்‌, நல்லாலோசனையும்‌ 
உள்ளவர்கள்‌, அயலாருக்கு நன்மை 
செய்வதில்‌ அக்கரை காண்பிப்பார்கள்‌. 
எந்தவிதமான காலதாமதமுமில்லாமல்‌, 
அவர்களுக்கு செய்யவேண்டிய நியாயமான 
உதவிகளை  நிச்சயமாய்ச்‌ செய்வார்கள்‌. 
பிறரிடத்தில்‌ குடன்பட்டிருக்கும்போது, கடன்‌ 
கொடுத்தவர்களை வஞ்சிக்காமல்‌, தாங்கள்‌ 
பெற்றுக்கொண்ட கடனை திரும்பச்‌ 
செலுத்துவார்கள்‌. 

தங்களிடத்தில்‌ வேலை 
செய்கிறவர்களுக்கு நியாயமான கூலியைக்‌ 
கொடுப்பார்கள்‌. அதிகமாக வேலை வாங்கி, 
குறைவாக கூலி கொடுக்கமாட்பார்கள்‌. 
வேலை 


செய்கிறவர்களுக்கு 
நியமிக்கப்பட்டிருக்கிற கூலியை 
காலதாமதமில்லாமல்‌ கொடுத்துவிடுவார்கள்‌. 
வேலைக்காரருடைய வேர்வை காய்ந்து 
போவதற்குள்‌ அவர்களுக்கு சம்பளம்‌ 
கொடுத்துவிடவேண்டும்‌. 


நம்முடைய குடும்பத்திலுள்ளவர்களுக்கு 
செய்ய வேண்டிய கடமைகளை 
செய்யவேண்டும்‌. 
குடும்பத்தின்‌ நலைவராயிருக்கம்போது, 
நம்முடைய குடும்பத்திலுள்ளவர்கள்‌ நம்மை 
சார்ந்து ஜீலிக்கிறார்கள்‌, அவர்களுக்கு 
செய்ய வேண்டிய நன்மைகளை நாம்‌ 
செய்யவேண்டும்‌. அவர்களுக்கு 
சேஜாமும்‌ வஸ்திரமும்‌ கொடுக்கவேண்டும்‌. 
நம்பியிருக்கிற நம்முடைய 
பாகை ஏமாற்றிவிடக்கூடாது. 
அவர்களை பட்டினிபோட்டு, நாம்‌ 
பெருந்தீனி தின்னக்கூடாது. நம்முடைய 
குடும்பத்திலுள்‌ எவர்களுக்கு, நன்மை 
செய்யவேண்டியது நம்முடைய கடமை. 


நாம்‌ 
தவறாமல்‌. 


நம்முடைய - க 
ஊழியக்காரர்களுக்கும்‌, தேச, 
செய்யவேண்டிய 


வஞ்சித்துவிடக்கூடாது. 
வஞ்சிக்கிறவர்கள்‌ வஞ்சிக்கப்படுவார்கள்‌. 





f= FTE 
TT 


நாம்‌ பிறரோடு பழகும்போது. 
சிநேகமாகவும்‌,. மனுஷத்தன்மையோடும்‌, 
அன்போடும்‌ பழகவேண்டும்‌. நம்மிடத்தில்‌ 
அன்புகூருவதுபோல. பிறரிடத்திலும்‌ 
அன்புகூரவேண்டும்‌. மற்றவர்கள்‌ நமக்கு 
என்ன செய்யவேண்டும்‌ என்று நாம்‌ 
எதிர்பார்க்கிறோமோ, அதை அவர்களுக்கு 
நாம்‌ முந்தி செய்யவேண்டும்‌. தேவனுடைய 
பிரமாணத்தின்படி 
பிறருக்கு 
உதவிகளையெல்லாம்‌ 
அவைகளெல்லாவற்றையும்‌ செய்வதற்கு நாம்‌ 
ஆயத்தமாயிருக்கவேண்டும்‌. 
தரித்திருக்கும்‌, _ ்‌ 
தேவையுள்ளவர்களுக்கும்‌ நாம்‌ 
உதாரத்துவமாய்‌ உதவிசெய்யவேண்டும்‌. 
தரித்திரரை ஒதுக்கித்‌ தள்ளிவிடக்கூடாது. 
தரித்திரருக்கு உதவிசெய்வதினால்‌ நாம்‌. 
இரட்சிக்கப்படுவதில்லை. ஆனாலும்‌ ம 
இரட்சிக்கப்பட்டிருப்புதினால்‌, தரித்திரருக்கு 
உதவிசெய்வது அவசியமாயிருக்கிறது. நாம்‌ 
தரித்திரருக்கு உதவிசெய்யவில்லையென்றால்‌, 
நம்முடைய இரட்சிப்பு முழுமையானதல்ல. 


திங்கு நினையாதே 
நீதி 3:29 


நீதி 329, அச்சமின்றி உன்னிடத்தில்‌ 
வாசம்‌ பண்ணுகிற உன்‌ அயலானுக்கு. 
விரோதமாக தீங்கு நினையாதே. 


நாம்‌ யாருக்கும்‌ விரோதமாக தீங்கு 
செய்யவும்‌ கூடாது. தீங்கு நினைக்கவும்‌ 
கூடாது. பிறர்‌ நம்மை நம்பும்போது, நாம்‌. 
அவர்களுக்கு, நம்பிக்கைத்‌ துரோகம்‌ 
பண்ணிவிடக்கூடாது. 
அச்சமின்றி வாசம்பண்ணுகிற 
நாம்‌ 
செ 


நிச்சயத்தோடிருக்கிறான்‌. 
அப்படிப்பட்டவனுக்கு விரோதமாய்‌ நாம்‌. 
தீங்கு நினைக்கக்கூடாது. அவனுக்கு. 
மாத்திரமல்ல, நாம்‌ யாருக்கும்‌ விரோதமாய்‌. 
தீங்கு செய்யக்கூடாது. நமக்கு விரோதமாய்‌ 
தீங்கு  செய்கிறவர்களுக்குக்கூட, நாம்‌ 
நன்மையே செய்யவேண்டும்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


நமக்கு 

பொறாமையிருக்கக்கூடாது. பிறர்‌ நம்மீது 
சந்தேகப்படும்படியாக நடந்துகொள்ளக்கூடாது. 
நாமும்‌ மற்றவர்களுடைய நம்பிக்கைக்கு. 
பாத்திரவான்௧ளாய்‌ நடந்துகொள்ளவேண்டும்‌. 
நம்மிடத்தில்‌ அச்சமின்றி வாழ்கிறவர்களுக்கு 
நாம்‌. பாதுகாப்பாகவும்‌, ஆதரவாகவும்‌ 
இருக்கவேண்டும்‌. 


காரணமின்றி வழக்காடாதே 
நீதி 3:30 


நீதி 330. ஒருவன்‌ உனக்குத்‌ 
தீங்குசெய்யாதிருக்க, காரணமின்றி 


அவனோடே வழக்காடாதே.. 


நம்மிடத்தில்‌ பிறரோடு சண்டைபோடும்‌ 
சுபாவம்‌, அவர்களோடு காரணமின்றி 
வழக்காடும்‌ சுபாவம்‌ ஆகிய எதுவும்‌ 
இருக்கக்கூடாது. நாம்‌ எல்லோரோடும்‌ 
சமாதாமானயிருக்க நாடவேண்டும்‌. 


உடனே 
சண்டைக்குப்‌ 
அவர்களோடு 

பதிலாக, 
கர்த்தருடைய 
ஒப்புக்கொடுத்துவிடவேண்டும்‌. 
கர்த்தர்‌ அவர்களைப்‌ பார்த்துக்கொள்வார்‌ 
என்று தீர்மானம்செய்து, கர்த்தருடைய 
சமுகத்தில்‌ சமாதானத்தோடு 
ஜீவிக்கவேண்டும்‌. 


நமக்கு பிறரோடுள்ள 
சமாதானமாய்‌ பேசி 

வாய்ப்பிருக்கும்போது, 

நீதிமன்றத்தில்‌ வழக்கு தொடர்வது 
சரியானதல்ல. நமக்கும்‌ பிறருக்கும்‌ 
வழக்குகள்‌ இருக்கும்போது. அந்த வழக்கை 
முடிந்தவரையிலும்‌ சமாதமானமாய்ப்‌ பேசி 
தீர்த்துக்கொள்ள பிரயாசப்படவேண்டும்‌. ஒரு 
வழியிலும்‌: சமாதானம்‌ 
உண்டாகவில்லையென்றால்‌, கடைசியாக 
நீதிமன்றத்திற்குப்‌ போகலாம்‌. 
ஆரம்பத்திலேயே நீதிமன்றத்திற்குப்‌ போவது, 


ஞானமான செயலல்ல. 


அவர்களுடைய காரியங்களை 


சமுகத்தில்‌ 


வழக்குகளை, 
தீர்த்துக்கொள்ள 
அவர்கள்மீது 





ழ்‌ நவள 
யாய 


துன்மார்க்கனும்‌ நீதிமானும்‌ 
நீதி 3:31-85 


நீதி 8:1. கொடுமையுன்னவன்மேல்‌ 
பொறாமை கொன்னாதே; அவனுடைய 
வழிகளில்‌ ஒன்றையும்‌ 
தெரித்துகொன்னாதே.. 


நீதி 8292. மாறுபாடுன்னவன்‌. 
கர்த்தருக்கு அருவருப்பான வன்‌; 
நீதிமான்‌௧னோடே. அவருடைய 
இரகசியம்‌ இருக்கிறது. 


நீதி 3:88. துன்மார்க்கனுடைய 
வீட்டில்‌ கர்த்தரின்‌ சாபம்‌ 
இருக்கிறது, தீதிமான்களுடைய 
வாசஸ்தலத்தையோ, அவர்‌ 
ஆசிீர்வதிக்கிறார்‌. 


நீதி 


அவர்‌ 
தாழ்மையுள்ளவர்களுக்கோ 
அளிக்கிறார்‌. 


நீதி 3:35, ஞானவான்கன்‌ கணத்தைச்‌ 
சுதந்தரிப்பார்கன்‌; மதிகேடரோ 
கனவினத்தை அடைவார்கள்‌. 


ம்‌, இகழ்வோரை 
இகழுகிறார்‌; 
கிருயை 


நாம்‌ கொடுமையுள்ளவன்‌ மேல்‌: 
பொறாமைக்கொள்ளக்கூடாது. துன்மார்க்கர்‌ 
செழித்திருக்கும்போது அவர்கள்மீது 
பொறாமைப்படுவது நற்குணமல்ல. 
துன்மார்க்கர்‌ ஒருவேளை ஐசுவரியவான்‌ 
களாகயிருக்கலாம்‌. அவர்கள்‌ 
இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ 
பலமுள்ளவர்களாகயிருக்கலாம்‌. ஆனாலும்‌ 
வழிகளில்‌ ஒன்றையும்‌ நாம்‌ 
கொள்ளக்கூடாது. 
தன்னுடைய 
கொடுமையினால்‌ ஐசுவரியமும்‌, புகழும்‌ 
சேர்த்ததுபோல, நாமும்‌ அவனுடைய 
கொடுமையான, துன்மார்க்கமான வழிகளைத்‌ 
தெரிந்துகொள்ளக்கூடாது. அவன்‌ 
நினைப்பதுபோலவோ, அவன்‌ 
செய்வதுபோலவோ, நாம்‌ நினைக்கவும்‌ 
கூடாது. செய்யவும்‌ கூடாது (நீதி 3:31) 


கொடுமையுள்ளவன்‌ 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


துன்மார்க்கனுக்கும்‌ நீதிமானுக்கும்‌ 
வித்தியாசமுண்டு. துன்மார்க்கன்‌ தன்‌ 
துன்மார்க்க கிரியைகளினால்‌ தனக்கு 
ஐசவரியத்தை சம்பாதிக்கிறான்‌. அதனால்‌ 
தனக்கு நன்மை உண்டாகும்‌ என்று 
நினைக்கிறான்‌. துன்மார்க்கனுடைய 
ஐசுவரியம்‌ அதிகமாயிருந்தாலும்‌, அது 
அவனுக்கு மெய்யான ஐசுவரியமல்ல. கர்த்தர்‌ 
நமக்குக்‌ கொடுக்கிற ஐசுவரியம்‌ 
கொஞ்சமாகமிருந்தாலும்‌, அதுவே மெய்யான 
ஐசுவரியம்‌. 
கர்த்தருக்கு 
நீதிமானோ 
பாவிகள்‌ 
செய்கிறார்கள்‌. 


மாறுபாடுள்ளவன்‌. 


ம்‌ மாறுபட்டிருக்கிறார்கள்‌. 
இவர்கள்‌ கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள்‌. 
கர்த்தர்‌ எல்லோரையும்‌ நேசிக்கிறார்‌. அவர்‌ 
யாரையும்‌ வெறுக்கிறவரல்‌ல. ஆனாலும்‌ 
பாவிகள்‌, தங்கள்‌ 
பாவசுபாவங்களினால்‌, கர்த்தருக்கு 
அருவருப்பானவர்களாயிருக்கிறார்கள்‌. 
பாவிகள்‌ தங்களுடைய பாவங்களினால்‌. 
தங்களைத்‌ தாங்களே கறைபடுத்திக்‌ 
கொள்கிறார்கள்‌ (நீதி 3:32) 


மாறுபாடுள்ளவர்கள்‌ 
அருவருப்பானவர்களாக 


நீதிமான்கள்‌ 


கர்த்தருக்கு 
இருப்பதினால்‌, 
அவர்கள்மீது 
பொறாமைகொள்ளக்கூடாது. கர்த்தர்‌ 
நீதிமான்களோடு தம்முடைய அன்பை 
வெளிப்படுத்துகிறார்‌. தமது அன்பின்‌ 
இரகசியங்களை அவர்களுக்கு விளங்கச்‌ 
செய்கிறார்‌. கர்த்தருடைய இரகசியம்‌ 
நீதிமான்களோடே இருக்கிறது. நீதிமான்கள்‌ 
கர்த்தருடைய மனதையும்‌, அவருடைய 
சிந்தையையும்‌, விருப்பத்தையும்‌, சித்தத்தையும்‌, 
திட்டத்தையும்‌ அறிந்திருக்கிறார்கள்‌. 
நீதிமான்களுக்கு கர்த்தருடைய தெய்வீக 
பராமரிப்பின்‌ அர்த்தங்களெல்லாம்‌ தெரியும்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய இரகசியங்களை 
நீதிமான்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார்‌. 





ழ்‌ நயன 
யாய 


கர்த்தருடைய 
கர்த்தர்‌ 
வாசஸ்தலத்தை 


நீதிமான்களுக்கு 
ஆசீர்வாதமுண்டு. 
நீதிமான்களுடைய 
ஆசீர்வதிக்கிறார்‌. நீதிமான்களுடைய 
வாசஸ்தலம்‌ சாதாரண 
குடிசையாகமிருந்தாலும்‌, அந்தக்‌ குடிசையும்‌ 
கர்த்தரால்‌ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. 
நீதிமான்‌ தன்னுடைய வாசஸ்தலத்தில்‌: 
சந்தோஷமாய்‌ வாசம்பண்ணுவான்‌. கர்த்தர்‌ 
அந்த வீட்டின்‌ எல்லா ம்‌ 
ஆசீர்வதிக்கிறார்‌. 
வாசஸ்தலத்தில்‌ 
சந்தோஷமாய்‌ வாசம்பண்ணுவான்‌. 
நீதிமானுடைய வாசஸ்தலத்தை தம்முடைய 
ஆசீர்வாதத்தினாலும்‌, சந்தோஷத்தினாலும்‌ 
நீதிமானுடைய மாபிசைகிற 
அவனுடைய எண்ணெயும்‌, 
கர்த்தரால்‌ 
ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கும்‌. 
கர்த்தர்‌ நீதிமான்களுடைய 
வாசஸ்நலத்தை ன்‌ 
அவர்களுக்குக்‌ கிடைத்திருக்கிற 
சிலாக்கியம்‌. துன்மார்க்கனுடைய வீட்டில்‌ 
கர்த்தருடைய சாபம்‌ இருக்கிறது. 
துன்மார்க்கனால்‌ கர்த்தருடைய சாபத்தை 
மேற்கொள்ள முடியாது. அவனுடைய வீட்டில்‌ 
வியாதியும்‌, வேதனையும்‌, குழப்பமும்‌, பயமும்‌, 
குறைச்சலும்‌ இருக்கும்‌. துன்மார்க்கனுடைய 
வீடு பெரிய மாளிகையைப்போல இருந்தாலும்‌, 
அது கர்த்தரால்‌ சபிக்கப்பட்ட வீடு. அதில்‌ 
அவனுக்கு சந்தோஷமோ, சமாதானமோ, 
நிம்மதியோ இருக்காது. துன்மார்க்கனுக்கு 
ர்‌ நித்திரை வராது. திகிலும்‌ பயமும்‌ 
அவனை சூழ்ந்துகொள்ளும்‌. நீதிமானுடைய 
நித்திரையோ இன்பமாயிருக்கும்‌ (நீதி 3:33). 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பிள்ளைகளை 


இகமுகிறார்‌. 
தாங்களே 


தாழ்த்தப்படுவார்கள்‌. 


கர்த்தர்‌ தம்முடைய 
இகழ்வோரை 
தங்களைத்‌ 
உயர்த்துகிறவர்கள்‌ 


நம்மை நாமே 

நமக்கு ஒரு நன்மையும்‌ 

கர்த்தர்‌ நம்மை 

கர்த்தருடைய 

நாம்‌ அவருடைய பலத்த 

ற்‌ பொறுமையோடு 
காத்திருக்கவேண்டும்‌. 


துன்மார்க்கர்‌ கர்த்தரையும்‌, 
கர்த்தருடைய பிள்ளைகளையும்‌, கர்த்தருடைய 
உபதேசங்களையும்‌ இகழுகிறார்கள்‌. 
கர்த்தரோ தம்மை இகழுகிறவர்களைத்‌ 
தண்டிக்கிறார்‌. இந்த முழுஉலகத்திற்கு 
முன்பாக கர்த்தர்‌ அவர்களை இகழுகிறார்‌ 
நாம்‌ கர்த்தருக்கு முன்பாக நம்மைத்‌ 
தாழ்த்தும்போது. அவர்‌ நம்மை உயர்த்துவார்‌. 
அவர்‌ நமக்கு கிருபையளிப்பார்‌. அவர்‌ 
நமக்குள்‌ கிரியை நடப்பிப்பார்‌. கர்த்தருடைய 
கிருபையினால்‌ நமக்கு நன்மையும்‌, 
மேன்மையும்‌ உண்டாயிருக்கும்‌ (நீதி 3:34). 
ஞானவான்கள்‌. கனத்தை 
சுதந்தரிப்பார்கள்‌. நீதிமான்கள்‌ தேவனால்‌ 
ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள்‌. அவர்கள்‌ 
மனுஷரால்‌ அங்கீரிக்கப்படுவார்கள்‌. 
மதிகேடரின்‌ முடிவு நித்திய அவமானம்‌. 
அவர்கள்‌ கனவீனத்தை அடைவார்கள்‌ 
கர்த்தருடைய பரிசுத்தவான்௧ளுக்கோ நித்திய 
மகிமை உண்டாயிருக்கும்‌. ஞானவான்கள்‌ 
கனத்தை சுதந்தரிப்பார்கள்‌ (நீதி 3:35). 





i= al 
TT 


நீதிமொழிகள்‌ 
அதிகாரத்தைப்போலவே, 
அதிகாரத்திலும்‌, ஞானத்திற்கு 
முக்கியத்துவம்‌ கொடுத்து, 
ஆவிக்குரிய ஆலோசனைகள்‌ 
கக்கத்‌ நாம்‌. 
ஞான; பற்றிய உபதேசத்தைக்‌ 
கேட்கவேண்டும்‌ (நீதி 4113)... நாம்‌ 
துன்மார்க்கருடைய பாதையில்‌ 
பிரவேசிக்கக்கூடாது. தீயோருடைய வழியில்‌ 
நடக்கக்கூடாது நீதி 44449) 
ஞானஉபதேச வார்த்தைகள்‌ நம்முடைய 
கண்களைவிட்டுப்‌ பிரியக்கூடாது. அவற்றை 
நம்முடைய தயத்திற்குள்ளே 
காத்துக்கொள்ளவேண்டும்‌ (நீதி 4:20-27). 


1 
நான்காம்‌ 
அதிக 
நமக்கு 


பின்னைகளே 
நீதி: 1,2 


நீதி கப மின்னைகளே, நீங்கள்‌ 
தகப்பன்‌ போதகத்தைக்‌ கேட்டு, 
புத்தியை அடையும்படி. கவனியுங்கள்‌. 


நீதி 42. நான்‌: உங்களுக்கு. 
நற்போதகத்தைத்‌ தருகிறேன்‌; என்‌: 
உபதேசத்தை விடாதிருங்கன்‌. 


சாலொமோன்‌ தன்னுடைய 
பிள்ளைகளுக்கு அழைப்பு கொடுக்கிறார்‌. 
பிள்ளைகளே, நீங்கள்‌ தகப்பன்‌ போதகத்தை 
"என்று சொல்லுகிறார்‌. 
சாலொமோன்‌ தன்னுடைய 
உபதேசம்பண்ணுகிறார்‌. 
சாலொமோனின்‌ உபதேசத்தைப்‌ 
பெற்றுக்கொள்‌ வேண்டும்‌. தாங்கள்‌ 
பெற்றுக்கொண்டதை அவர்கள்‌ 
மற்றவர்களுக்கும்‌ பயன்படுத்தவேண்டும்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


ஊழியக்காரர்கள்‌ 

பிள்ளைகளுக்கும்‌, 

குடும்பத்திலுள்ளவர்களுக்கும்‌. 
- 'லுத்தி 


தங்களுடைய 


அதிகக்‌ 
சுவிசேஷத்தைப்‌ 
நம்முடைய 
சிறுபிள்ளைகள்‌, 
_ பிள்ளைப்பிராயத்திலேயே, 
அறிவில்‌ வளர்ச்சி 
பெவேண்டும்‌ சிறுபிள்ளைகள்‌ கர்த்தருடைய 
பெற்றுக்கொள்ள வேண்டும்‌. 
கர்த்தருடைய 
பூரணமாய்‌ 
ஏற்றுக்கொள்வதற்கு ஏற்ற 

பருவமாயிருக்கிறது. 
பிள்ளைகளைப்பற்றிச்‌ 

சொல்‌ 


பொதுவாக சொல்லுகிறார்‌. சாலொமோனின்‌ 
உபதேசம்‌ எல்லோருக்கும்‌ பொதுவானது. 
அவர்‌ தன்னுடைய சொந்தபிள்ளைகளுக்கும்‌ 
உபதேசம்பண்ணுகிறார்‌. மற்றவர்களுடைய 
பிள்ளைகளுக்கும்‌ உபதேசம்பண்ணுகிறார்‌. 
சிறுபிள்ளைகளுக்கும்‌ உபதேசம்‌ 
பண்ணுகிறார்‌ 
பெரியோராயிருக்கும்‌. 
உபதேசம்பண்ணுகிறார்‌. 
நாம்‌ பிள்ளைகளிடத்தில்‌ பட்சபாதம்‌. 
காண்பிக்கக்கூடாது. சத்தியத்தைக்‌ 
கற்றுக்கொள்கிறவர்களும்‌, சிறுபிள்ளைகளைப்‌ 
போல மாறவேண்டும்‌. சிறுபிள்ளைகளிடத்தில்‌ 
கள்ளம்‌ கபடம்‌ எதுவும்‌ இருக்காது, 
அவர்களுடைய மனதும்‌ இருதயமும்‌ 
சத்தியத்தை முழுமையாய்‌ ஏற்றுக்கொள்ளும்‌. 
அவர்களு இருதலம்‌. மாசில்லாமல்‌; 
'வெண்மையாயிருக்கும்‌. 
ப்பம்‌ குல்‌ கடமைகளை 
பொறுப்பாய்ச்‌ செய்யவேண்டும்‌. 


வளர்ந்து 
பிள்ளைகளுக்கும்‌. 


சாலொமோன்‌. 
பிள்ளைகளுக்கும்‌. பொதுவான 
உபதேசத்தைச்‌ சொல்லுகிறார்‌. அவர்‌ 
அவர்களுக்கு நற்போதகத்தைத்‌ தருகிறார்‌. 
பிள்ளைகள்‌ தகப்பன்‌ போதகத்தைக்‌ கேட்டு, 
புத்தியை அடையும்படி கவனிக்கவேண்டும்‌. 
தாங்கள்‌ பெற்றுக்கொண்ட உபதேசத்தை 
விட்டுவிடக்கூடாது. அதைத்‌ தாங்கள்‌ 
இருதயத்தில்‌ பற்றிக்கொள்ளவேண்டும்‌. 


எல்லா 





ழ்‌ நள 
யாய 


பெற்றோர்‌ 
அதிகாரத்தோடும்‌, 
உபதேசம்பண்ணுவார்கள்‌. 
உபதேசம்‌ நம்முடைய பரலோகப்‌ பிதாவாகிய 
lc வருகிறது. ley 

நோக்கி, “பரலோகத்‌ 

க பரமபிதாவே' என்று, சொல்லி 
ஜெபிக்கிறோம்‌. நாம்‌. அவரிடத்திலரந்த 
ஆசீர்வாதங்களை எதிர்பார்க்கிறோம்‌. 
பரலோகத்தின்‌ தேவன்‌ ஆவிகளின்‌ 
பிதாவாகயிருக்கிறார்‌. 


மாணவர்கள்‌ தங்கள்‌ ஆசிரியர்களை, 
தங்களுடைய தகப்பனாரைப்‌ பார்ப்பதுபோல. 
பார்க்கவேண்டும்‌. நம்முடைய தகப்பனார்‌ 
நம்மை நேசிக்கிறார்‌. அவர்‌ நம்முடைய 
நன்மையை நாடுகிறார்‌ நம்முடைய 
பரமபிதாவும்‌ நம்மை நேசித்து, நமக்கு 
நன்மை செய்கிறார்‌. நம்முடைய 
ததப்பளாரிடமிருந்து போதகமும்‌ 
கிடைக்கும்‌. 
ஞானமும்‌ 
போதகமும்‌, 

உபதேசமும்‌, கர்பம்‌ வேண்டும்‌. 


தங்கள்‌ 


கர்த்தர்‌ நமக்கு நன்மை தீமை 
இன்னதென்று பகுத்தறியக்கூடிய ஆவியைக்‌ 
கொடுத்திருக்கிறார்‌ தே 
பிரமாணம்‌ சத்தியமானது. 
ஆதாரத்தில்‌ தேலனுடையபிரமாணம்‌ 
'கொடுக்கப்பட்டிருக்கிறது. சத்தியத்தைப்பற்றிய 
உபதேசம்‌ நமக்கு நற்போதகமாயிருக்கும்‌ 
நற்போதகத்தை விவாதம்பண்ணாமல்‌ 
அப்டியே ஏற்றுக்கொள்ளலாம்‌ 
கர்த்தருடைய 

கொண்டு, 

கீழ்ப்படியவேண்டும்‌. 


தாவீதின்‌ போதகம்‌ 
நீதிக்‌: 34 


நீதி 43. நான்‌ என்‌ தகப்பனுக்குப்‌ 
பிரியமான குமாரனும்‌, என்‌ தாய்க்கு. 
மிகவும்‌ அருமையான ஒரே 
பின்னையுமானவன்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நீதி கக்‌. அவர்‌ எனக்குப்‌ போதித்துச்‌. 
சொன்னது: உன்‌ இருதயம்‌ 
வார்த்தைகளைக்‌ 

கொள்னக்கடவது; 

கட்டளைகளைக்‌ 

அப்பொழுது பிழைப்பாய்‌. 


அதிகமாய்‌ நேசித்தார்கள்‌. அதனிமித்தமாய்‌ 
அவருக்கு உபதேசம்பண்ணினார்கள்‌. 


சாலொமோன்‌ தன்னைப்பற்றிச்‌ 
சொல்லும்போது, “நான்‌ என்‌ தகப்பனுக்குப்‌ 
பிரியமான குமாரனும்‌, என்‌ தாய்க்கு மிகவும்‌ 
அருமையான ஒரே பிள்ளையுமானவன்‌" 
என்று சொல்லுகிறார்‌. தாவீதுக்கு அநேக 
குமாரர்கள்‌ இருந்தார்கள்‌. அவர்கள்‌ 
எல்லாரிலும்‌, சாலொமோனே  தாவிதுக்கு 
மிகவும்‌ பிரியமானவர்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
உடன்படிக்கையை ஈசாக்குக்கும்‌, அவருக்குப்‌ 
பின்வரும்‌ அவருடைய சந்ததிக்கும்‌ நித்திய 
உடன்படிக்கையாக ஸ்தாபித்திருக்கிறார்‌ 
(ஆதி 17:19). இதுபோலவே, தாவீதின்‌ சந்ததி 
சாலொமோன்‌ மூலமாய்க்‌ கடந்துவருகிறது. 


சாலொமோன்‌. தன்‌ தகப்பன்‌ 
தாவீதுக்கு பிரியமான 
குமாரனாயிருந்ததுபோல, அவர்‌ தன்னுடைய 
தாயாராகிய பத்சேபாளுக்கும்‌ மிகவும்‌ 
அருமையான ஒரே பிள்ளையாகயிருக்கிறார்‌. 
சாலொமோனுக்கு பெற்றோரின்‌ அன்பு 
தாராளமாய்க்‌ கிடைக்கிறது. சாலொமோன்‌ 
இளவரசராகயிருந்தாலும்‌, தாவீதுக்குப்‌ பின்பு 
சாலொமோன்‌ தாவீதின்‌ சிங்காசனத்தில்‌ 
அமர்ந்து  ஆட்சிபுரிவதற்கு 
வாய்ப்புக்கள்‌ இருந்தாலும்‌, 

பெற்றோர்‌ அவருக்கு. 

உபதேசம்பண்ணுகிறார்கள்‌. 


நல்ல 
சாலொமோனின்‌. 


முறைப்படி 





f= FTE 
ETT 


தாவீது சாலொமோனுக்கு சத்தியத்தை 
கவனமாயும்‌ தெளிவாயும்‌ 
உபதேசம்பண்ணினார்‌. அதோனியாவும்‌ 
தாவீதின்‌ குமாரன்‌. அவன்‌ துன்மார்க்கமாய்‌ 
ஜீவித்தான்‌. தாவீது அதோனியாவிடம்‌ “நீ 
இப்டி செய்வானேன்‌" என்று அவனை 
ஒருக்காலும்‌ கடிந்துகொள்ளவில்லை. 
இராஜா 1:6). இதனால்‌ அதோனியா 
சீரழிந்துபோனான்‌. தாவீது அவனுக்கு: 
சரியாக உபதேசம்பண்ணாததினால்‌, அவன்‌ 
கெட்ட குமாரனாக ஜீவித்தான்‌. 
சாலொமோனுக்கு அப்படிப்பட்ட துன்பம்‌ 
வந்துவிடக்கூடாது என்று தாவீது மிகுந்த 
கவனத்தோடிருக்கிறார்‌. இதனிமித்தமாய்‌ 
தாவீது தன்‌ குமாரன்‌ சாலொமோனுக்கு 
ஞானத்தை அக்கரையோடு போதித்தார்‌. 


தன்னுடைய பெற்றோர்‌ தனக்குப்‌ 
போதித்ததை, சாலொமோன்‌ மற்றவர்களுக்குப்‌ 
போதிக்கிறார்‌ சாலொமோனுக்கு 
முதிர்வயதான போதிலும்‌, அவர்‌ தன்னுடைய 
இளவயதில்‌, தன்னுடைய தகப்பனார்‌. 
தாவீதிடமிருந்து பெற்றுக்கொண்ட 
உபதேசங்களை மறக்கவில்லை. 
அவற்றையெல்லாம்‌ சந்தோஷமாய்‌ 
நினைவுகூருகிறார்‌. அவை தனக்கு நல்ல 
உபதேசங்கள்‌ என்று சந்தோஷப்படுகிறார்‌ 


சாலொமோனின்‌ இருதயம்‌ தாவீதின்‌ 
வார்த்தைகளை காத்துக்கொண்டது. 
சாலொமோன்‌ தாவீதின்‌ கட்டளைகளைக்‌ 
கைக்கொள்கிறார்‌. மினால்‌ 
சாலொமோன்‌ அதோனியாவைப்போல 
கெட்ட குமாரனாக ஜீவிக்காமல்‌, நல்ல 
குமாரனாகவும்‌ ஞானமுள்ளவராகவும்‌ 
ஜீவிக்கிறார்‌. சாலொமோன்‌ தனக்குத்தானே 
'ஞானியாகயிருக்கிறார்‌. 

இயல்பாகவே அதிக 

பரிசுத்த ஆவியானவர்‌ 
உபதேசம்பண்ணுகிறார்‌. 

தேவனுடைய தெய்வீக 

பெற்றிருக்கிறார்‌. ஆனாலும்‌ 
மற்றவர்களுக்கு ஞானத்தைப்‌ 
போதிக்கும்போது, தன்னுடைய 
தகப்பனாரைப்பற்றி மற்றவர்களுக்குச்‌ 
சொல்லுவது, தன்னுடைய அந்தஸ்துக்கு 
குறைவானது என்று நினைக்கவில்லை. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


நாம்‌ மற்றவர்களுக்கு 
உபதேசம்பண்ணும்போது, நு 
சத்தியத்தைக்‌ கற்றுக்கொடுத்தவர்களை 
மொத்தமாக மறந்துலிடக்கூடாது. 
அவர்களையும்‌ நன்றியுள்ள இருதயத்தோடு 
நினைவுகூரவேண்டும்‌. மூத்த க்‌ 
மூத்த உபதேசியார்கள்‌, 
ஊழியக்காரர்கள்‌ கிய 
நமக்கு ஆவிக்கு! 
கொடுத்திருக்கிறார்கள்‌. 

நாம்‌. பூர்வகாலத்து உபதேசங்களை 
மறந்துவிடக்கூடாது. பூர்வபாதைகளிலும்‌ 
நம்முடைய ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல்‌ 
கிடைக்கும்‌. “வழிகளிலே நின்று, பூர்வ 
பாதைகள்‌ எவையென்று கேட்டு விசாரித்து, 
நல்ல வழி எங்கே என்று பார்த்து, அதிலே 
நடவங்கள்‌; அப்பொழுது. உங்கள்‌ 
ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல்‌ கிடைக்கும்‌ 
என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌; அவர்களோ, 
நாங்கள்‌ அதிலே நடக்கமாட்டோம்‌ 
என்கிறார்கள்‌" (எரே 66) 


எல்லோருமே 
உபதேசங்களைக்‌ 


சாலொமோன்‌ (டைய தகப்பனார்‌ 
தாவீதிடமிருந்து கத்தக்‌ 
ஆலோசனைகளையும்‌, உபதேசங்களையும்‌, 
போதகங்களையும்‌, தன்னுடைய 
பின்சந்ததியாருக்கு அதிகாரத்தோடு 
போதிக்கிறார்‌. அவருடைய 
காலத்தில்‌ முக்கியமானவர்‌. 
தாவீதைப்போலவே சாலொமோன்‌ தன்னுடைய 
காலத்தில்‌ முக்கியமானவர்‌. ஞானத்தில்‌ 
சிறந்தவர்‌. சாலொமோன்‌ கர்த்தரிடத்தில்‌ 
ஞானத்தையும்‌ புத்தியையும்‌ கேட்டார்‌ 
கர்த்தர்‌ அவரை ஞானத்தினாலும்‌ 
புத்தியினாலும்‌ ஆசீர்வதித்தார்‌. 


தாவீது. 


நீதிக்‌: 5-13 


நீதி 4௧. ஞானத்தைக்‌ சம்பாதி, 
புத்தியையும்‌ சம்பாதி; என்‌ வாயின்‌ 
வார்த்தைகளை மறவாமலும்‌ விட்டு 
'விலகாமலும்‌ இரு. 


நீதி ௧&6. அதை விடாதே அது 
உன்னைத்‌ தற்காக்கும்‌ அதின்மேல்‌ 
நரியமாயிரு, அது உன்னைக்‌ 
காத்துக்கொள்ளும்‌. 





ழ்‌ நள 
யாய 


நீதி 47. ஞானமே 
ஞானத்தைக்‌ சம்பாதி; 
சம்பாதித்தாலும்‌ 
சும்பாதித்துக்கொள்‌. 


நீதி 4:8, தீ அதை மேன்மைப்படுத்து, 
அது உன்னை மேன்மைப்படுத்தும்‌ தீ 
அதைத்‌ தழுவிக்கொண்டால்‌, அது 
உன்னைக்‌ கனம்‌ பண்ணும்‌. 


நீதி கமி, அது உன்‌ தலைக்கு. 
அலங்காரமான முடியைக்‌ கொடுக்கும்‌; 
அது மகிமையான கிரீடத்தை உனக்குச்‌. 
சூட்டும்‌. 


நீதி 440. என்‌ மகனே, கேன்‌, 
என்‌ வார்த்தைகளை ஏற்றுக்கொள்‌; 
அப்பொழுது உன்‌ ஆயுசின்‌ வருஷங்கள்‌ 
அதிகமாகும்‌. 

நீதி கம, ஞானமார்க்கத்தை நான்‌. 


உனக்குப்‌ போதித்தேன்‌; செவ்வையான 
பாதைகளிலே உன்னை நடத்தினேன்‌. 


முக்கியம்‌, 
என்னத்தைச்‌. 
புத்தியைச்‌. 


நீதி 4:12. நீ அவைகளில்‌ நடக்கும்போது 
ம உன்‌ நடைகளுக்கு இடுக்கண்‌ 
உண்டாவதில்லை; நீ அவைகளில்‌: 


ஓடினாலும்‌ இடறமாட்டாய்‌.. 


நீதி 419. புத்திமதியை உறுதியாய்ப்‌ 
பற்றிக்கொன்‌, அதை விட்டுவிடாதே; 
அதைக்‌ காத்துக்கொன்‌, அதுவே 
உனக்கு ஜீவன்‌. 


வீ! ன்னுடைய மாரன்‌ 
சாகொமோளுக்கு “ உபதேோம்பண்ணும்போது, 
ந்த கவனத்தோடும்‌, அக்கரையோடும்‌, 
பயபக்தியோடும்‌. உபதேசம்‌ 
ர்‌. ஒரு சத்தியத்தை ஒரு தரம்‌ 
அதை மறுபடியும்‌ திரும்பத்‌ 
அப்போதுதான்‌. 
உபதேசம்‌. 

சாலொமோனுடைய இருதயத்தில்‌ பதியும்‌ 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தாவீது தன்னுடைய 
உபதேசத்தைப்பற்றிச்‌ சொல்லும்போது, அ 


சங்கீதப்புஸ்தகத்தில்‌ 
சங்கீதங்களைக்‌ குறிக்கிறது. தாவீது அந்த 
சங்கீதங்களுக்கு “மஸ்கீல்‌' என்று தலைப்பு 
கொடுத்திருக்கிறார்‌. இதற்கு “போதக 
சங்கீதம்‌" என்று அர்த்தமாகும்‌. தாவீது 
சங்கீதத்தில்‌, இரண்டு 
சாலொமோனுக்காக 


ஏற்றுக்கொள்ளவேண்டும்‌ 
அவர்‌ தாவீதின்‌ 

காத்துக்கொள்ளவேண்டும்‌. 
கட்டளைகளைக்‌ 
(நீதி 4:4. 

சாலொமோனின்‌ 
இருக்கவேண்டும்‌. அவருடைய 
இருக்கவேண்டும்‌. சாலொமோன்‌ தாவீதின்‌ 
வார்த்தைகளை ஒருபோதும்‌ 
மறந்துவிடக்கூடாது. அதற்கு முக்கியத்துவம்‌ 
கொடுக்காமல்‌ அசட்டைபண்ணிவிடக்கூடாது. 


தாவீதின்‌ கட்டளைகள்‌ சாலொமோனை 
ஆளுகை. செய்யவேண்டும்‌. இதை 
வலியுறுத்துவதற்காக , தாவீது. 
சாலொமோனிடம்‌, “என்‌ கட்டளைகளைக்‌ 
கைக்கொள்‌, அப்பொழுது பிழைப்பாய்‌" 
(நீதி 4:4) என்று சொல்லுகிறார்‌. 
சாலொமோன்‌  தாவீதினுடைய வாயின்‌ 
வார்த்தைகளை மறவாமலும்‌, விட்டு 
விலகாமலும்‌ இருக்கவேண்டும்‌ (நீதி 4:5). 


சாலொமோன்‌ செய்கிற 
கிரியையையும்‌ தாவீதின்‌ 
பிரகாரம்‌ இருக்கவேண்டும்‌. தாவீது 
சொல்லுகிற புத்திமதிகளை சாலொமோன்‌ 
உறுதியாய்ப்‌ பற்றிக்கொள்ளவேண்டும்‌. 
கடட து சாலொமோன்‌ 
காத்துக்கொள்ளவேண்டும்‌. 
நால்தின்‌ புத்திமதியே சாலொமோனுக்கு 
ஜீவனாயிருக்கும்‌ (நீதி 4:13). 


(நீதி ்‌ 
வார்த்தைகளைக்‌ 
அவருடைய 
கைக்கொள்ளவேண்டும்‌. 
தாவீதின்‌ வார்த்தைகள்‌ 
இருதயத்திலும்‌: 
நினைவிலும்‌ 


ஒவ்வொரு 
ஆலோசனைப்‌ 





f= FTE 
TT 


er 
“ஞானத்தை சம்பாதி, புத்தியையும்‌ சம்பாதி” 
(நீதி 43) என்று சொல்லுகிறார்‌. மேலும்‌, 
“ஞானமே முக்கியம்‌, ஞானத்தை சம்பாதி" 
(நீதி 4:7) என்றும்‌ சொல்லுகிறார்‌. 


நம்முடைய பலங்கள்‌ மாக 
நாம்‌ னத்தை” பற்றுக்கொள்கிறோம்‌. 
நாம்‌ அநேக காரியங்களை சம்பாதிக்கலாம்‌. 
அவையெல்லாவற்றையும்விட ஞானமே 
முக்கியம்‌. இந்த உலகத்தில்‌ அநேகர்‌ 
ஐசுவரியங்களை 

சம்பாதிக்கிறார்கள்‌. 

நாமோ, 

சுவனம்‌ 


தேடும்போது 
கொடுக்கிறார்‌ 


கர்த்தர்‌ நமக்கு ஞானத்தைக்‌ 


நாம்‌ சம்பா, ஞானத்தை 
நமக்குள்‌ காத்துக்‌ வேண்டும்‌. நாம்‌ 
ஞானமான ஆலோசனை வார்த்தைகளைக்‌ 
கேட்கும்போது, அவற்றை நம்முடைய 
இருது காத்துக்கொள்ளவேண்டும்‌. 
அதை மறவாமலும்‌, அதைவிட்டு விலகாமலும்‌ 
இருக்கவேண்டும்‌ (நீதி 4:5. அதையும்விட்டு. 
விடவும்கூடாது. (நீதி 4:6).  புத்திமதியை. 
உறுதியாய்ப்‌. பற்றிக்கொள்ளவேண்டும்‌. 
அநையும்விட்டுவிடக்கூடாது. அதைக்‌ 
காத்துக்கொள்ளவேண்டும்‌ (நீதி 4:13). 


ஞானத்தின்மேல்‌ 
நீதி 4:6). அதை 
அதை 


ம்‌ 
பிரியமாமிருக்கவேண்டும்‌ 
மேன்மைப்படுத்தவேண்டும்‌. 
தழுவிக்கொள்ளவேண்டும்‌ நீதி 8) 
உலகப்பிரகாரமான ஜனங்கள்‌ தங்கள்‌ 
ஐசுவரியத்தை அதிகமாய்‌ நேசிக்கிறார்கள்‌. 


சம்பாதித்தாலும்‌, 
சம்பாதிக்கவேண்டும்‌ (நீதி 4:7). 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


நம்முடைய ம 
குறைவுள்ளதாகமிருக்கலாம்‌. நம்மிடத்தில்‌ 
பூரணமான ஞானம்‌ இல்லாமலும்‌ போகலாம்‌. 
ஆனாலும்‌ நாம்‌ ஞானத்தை. 
மேன்மைப்படுத்தவேண்டும்‌. ஞானத்தின்மேல்‌ 
பிரியமாயிருக்கவேண்டும்‌. அழகை 
ரசிப்பதுபோல நாம்‌ ஞானத்தை 
ரசிக்கவேண்டும்‌. உண்மையான நேசத்தோடு 
நாம்‌ ஞானத்தைத்‌ தழுவிக்கொள்ளவேண்டும்‌. 
கர்த்தருடைய உபதேசம்‌ நம்முடைய 
இருதயத்தில்‌ எப்போதும்‌ உயர்ந்த இடத்தில்‌ 
இருக்கவேண்டும்‌. கர்த்தருடைய 
ஆலோசனைகளுக்குக்‌ கீழ்ப்படிந்து. 
தேவனுக்குரியதை. தேவனுக்கும்‌, 
மனுஷருக்குரியதை. மனுஷருக்கும்‌ 
கொடுக்கவேண்டும்‌. 


ஞானத்தின்‌ பிள்ளைகள்‌ 
ஞானத்தைப்பற்றிப்‌ பேசினால்‌ மாத்திரம்‌ 
போதாது. நாமே மெய்யான ஞானத்தின்‌ 
பிள்ளைகள்‌. நாம்‌ ஞானத்தை 
மேன்மைப்படுத்தி, அதைக்‌ 
கனம்பண்ணவேண்டும்‌. இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ 
ஜனங்கள்‌ ஐசவரியத்திற்கு முக்கியத்துவம்‌ 
கொடுப்பதுபோல, ஞானத்திற்கு 
முக்கியத்துவம்‌ கொடுக்கவில்லை. 
உலகப்பிரகாரமான ஜனங்களுக்கு 
ஞானத்தைவிட ஐசுவரியமே 
மேன்மையானதாகயிருக்கிறது. ஆகையினால்‌ 
உலகஜனங்கள்‌ ஞானத்தை சம்பாதிக்காமல்‌, 
ஐசுவரியத்தை சம்பாதிக்க 
பிரயாசப்படுகிறார்கள்‌. 

கர்த்தருடைய 
மெய்யான 
மும்கியமானதாயிருக்கவேண்டும்‌. 
ஞானமுள்ள தரித்திரராகயிருக்கலாம்‌. 
வேளையில்‌. நாம்‌ ஞானமில்லாத 
ஐசவரியவானாயிருக்கக்கூடாது. ஞானமே 
முக்கியம்‌. ஞானம்‌ நம்முடைய ஆத்துமாவை. 
அழகுபடுத்துகிறது. இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ 
ஞானத்திற்கு ஒப்பானது ஒன்றுமேயில்லை. 
கர்த்தருக்குப்‌ பயப்படுவதே ஞானத்தின்‌ 
ஆரம்பம்‌. இந்தப்‌ உ கக்‌ 
பயப்படுவது மத்தியிே 
கொஞ்சமாகத்தான்‌ பலக்க்க்றல்‌ ரதம்‌ 
நாம்‌ ஞானத்தை மேன்மைப்படுத்தவேண்டும்‌. 
ஞானமே. 
முக்கியமானதாகயிருப்பதினால்‌, 
ஞானத்தை சம்பாதிக்கவேண்டும்‌. க்‌ 
சம்பாதித்தாலும்‌, 
சம்பாதித்துக்கொள்ளவேண்டும்‌ (நீதி Pe 7). 





i THE 
TT 


நமக்கு ஞானமே முக்கியம்‌ மற்ற 
காரியங்களெல்லாம்‌. ஞானத்திற்கு 
ஒப்பானதல்ல. ஞானத்திற்கு 
முக்கியத்துவம்‌ கொடுப்பதுபோல, 
உலகப்பிரகாரமான காரியங்களுக்கு 
முக்கியத்துவம்‌ கொடுக்கவேண்டியதில்லை. 
நம்மிடத்தில்‌ ஞானம்‌ இருக்கும்போது, 
நமக்குள்‌ தேவனைப்பற்றிய வெளிப்பாடு 
இருக்கும்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
ஞானத்தினால்‌, தம்மையும்‌, நம்மையும்‌, 
நமக்கு வெளிப்படுத்திக்‌ காண்பிப்பார்‌. நாம்‌ 
இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ ஜீவிப்பதற்கு ஒரு 
நோக்கம்‌ இருக்கும்‌. நம்முடைய ஜீவியம்‌: 
அர்த்தமுள்ளதாகமிருக்கும்‌. 


பரலோகமே நம்முடைய 
கர்த்தருடைய பரிசுத்தவான்கள்‌ 
பிரபஞ்சத்தில்‌, 

பரதேசிகளைப்போல 


பூமியல்ல. பரலோகமே நம்முடைய நித்திய 
த்தம்‌ தக்‌ மெய்யான ஞானம்‌ 
இருக்கு நாம்‌ பரலோகத்தை 
கொல, பரலோகத்தில்‌ பிரவேசிப்பதற்கு, 
இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ என்ன 
செய்யவேண்டுமோ, அதை ஞானத்தோடு 
செய்வோம்‌. 


நாம்‌ 


இலக்கு. 
_ இந்தப்‌ 


தாவீது 
ஞானமார்க்கத்தைப்‌ 
செல்வையான பா 
நடத்தினார்‌ (நீதி 4: 
போதனைகள்‌ சாலொமோனின்‌ இருதயத்தில்‌ 
ஆழமாய்ப்‌ பதிந்திருக்கிறது. தாவீது 
கர்த்தருடைய அடிச்சுவடுகளைப்‌ பின்பற்றி 
நடந்தார்‌. அதுவே செல்வையான பாதை. 
அது தேவனுடைய நித்திய பிரமாணத்தோடு 
ஒத்துப்போகிறது. செல்வையான பாதையில்‌ 
நன்மைக்கும்‌ தீமைக்கும்‌ வித்தியாசம்‌ 
காணப்படும்‌. 


தாவீது சாலொமோனுக்கு 
கத்‌ போதித்தது மாத்திரமல்ல. 
சாலொமோனுக்கு நல்ல. 
மன்மாதிரிங்களம்‌ ஜீவித்தார்‌. சாலொமோன்‌ 
கைக்கொள்வதற்கு, தாவீது தன்னுடைய 
கட்டளைகளையெல்லாம்‌ அவருக்குப்‌ 
போதித்தார்‌ (நீதி 4:4). நம்முடைய 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்துவம்‌ நமக்கு 
இதைப்போன்ற சத்தியத்தையே 
உபதேசம்பண்ணியிருக்கிறார்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


'நீ ஜீவனில்‌ பிரவேசிக்க விரும்பினால்‌ 
கற்பனைகளைக்‌ கைக்கொள்‌" (மத்‌ 19:17) 
என்பது இயேசுகிறிஸ்துவின்‌ உபதேசம்‌. 
'நீ என்‌ கட்டளைகளைக்‌ கைக்கொள்‌" 
(நீதி 4:4) என்பது தாவீதின்‌ உபதேசம்‌. 


நாம்‌ ஞானமுள்ள வார்த்தைகளைக்‌ 
கவனித்துக்‌ கேட்கவேண்டும்‌. அவற்றை 
ஏற்றுக்கொள்ளவேண்டும்‌. இதனால்‌ நமக்கு 
அநேக நன்மைகள்‌ உண்டாகும்‌. தாவீது 
சாலொமோனிடம்‌ “என்‌ மகனே, கேள்‌, என்‌ 
வார்த்தைகளை ஏற்றுக்கொள்‌; அப்பொழுது 
உன்‌ ஆயுசின்‌ வருஷங்கள்‌ அதிகமாகும்‌" 
(நீதி 410) என்று சொல்லுகிறார்‌. நாம்‌. 
இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ மெய்யான ஞானத்தை 
ஏற்றுக்கொள்ளவேண்டும்‌. அப்போது 
இம்மையிலும்‌ நம்முடைய யுசின்‌ 
வருஷங்கள்‌ அதிகமாகும்‌. மறுமையிலும்‌ நாம்‌ 
நித்திய ஜீவனைப்பெற்று, தேவனுடைய 
தெய்வீக சமுகத்தில்‌ நாம்‌ நித்திய காலமாய்‌ 
ஜீலிப்போம்‌ (நீதி 480), நாம்‌ புத்திமதியை 
உறுதியாய்ப்‌ தத்த 
அதைவிட்டுவிடக்கூடாது. 
காத்துக்கொள்ள வேண்டும்‌. 
ஜீவன்‌ (நீதி 413). 


அதுவே "நக்கு 


ம்‌ னத்தின்மேல்‌ 
பிரியமாமிருக்கவேண்டும்‌. க்க 
கொள்ளவேண்டும்‌. அதை மேன்மைப்படுத்தி 
கனம்பண்ண வேண்டும்‌. அதைத்‌ 
தழுவிக்கொள்ளவேண்டும்‌ (நீதி 4:6) 
ஞானம்‌ நம்மை பாவத்திலிருந்தும்‌, 
தீமைகளிலிருந்தும்‌ விலக்கிக்‌ 
காத்துக்கொள்ளும்‌. நாம்‌ ஞானத்தைக்‌ 
காத்துக்கொள்ளும்போது நம்மை நாமே 
சேதப்படுத்தாமல்‌, காயப்படுத்தாமல்‌ 
காத்துக்கொள்வோம்‌. வேறு எந்தவிதமான 
வல்லமைகளும்‌, அந்தகார கிரியைகளும்‌ 
நம்மை காயப்படுத்தி சேதப்படுத்தாது. 


“நீ வியாபாரத்தைக்‌ காத்துக்கொள்‌, 
அது உன்னைக்‌ காத்துக்கொள்ளும்‌" என்றும்‌, 
“நீ உன்‌ தொழிலைக்‌ காத்துக்கொள்‌, அது 
உன்னைக்‌ காத்துக்கொள்ளும்‌" என்றும்‌ 
உலகப்பிரகாரமான ஜனங்கள்‌ 

எச்‌ சொல்லுகிறார்கள்‌. இது 
உலகப்பிரகாரமான புத்‌ 
விசுவாசிகளாகிய நாமோ ஞானத்தைக்‌ 
காத்துக்கொள்ளவேண்டும்‌. அது நம்மைக்‌ 
காத்துக்கொள்ளும்‌. 





f= FTN 
TT 


நாம்‌ ஞானத்தை 
மேன்மைப்படுத்தவேண்டும்‌. அப்போது அது 
நம்மை மேன்மைப்படுத்தும்‌ (நீதி 4:8). 
ஞானத்திற்கு நம்முடைய உதவியும்‌ 
தேவையில்லை, நம்முடைய ஒத்தாசையும்‌ 
தேவையில்லை. ஞானமே மேன்மையானது. 
தல முக்கியமானது. நாம்‌. 
மேன்மைப்படுத்தினாலும்‌, 
பேன்வப்படுத்தாவிப்டாலும்‌ ஞானம்‌ 
மேன்மையுள்ளதாகவே இருக்கும்‌. நாம்‌ 
ஞானத்தை மேன்மைப்படுத்தினால்‌ 
நமக்குத்தான்‌ நன்மை உண்டாகும்‌. நாம்‌ 
ஞானத்திற்கு செலுத்துவதை, ஞானம்‌ 
நமக்கு திரும்ப செலுத்தும்‌. 
ஞானம்‌ நம்முடைய தலைக்கு 
அலங்காரமான முடியைக்‌ கொடுக்கும்‌. அது 
மகிமையான கிரீடத்தை சூட்டும்‌ 
நாம்‌ இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ 
ஞானம்‌ நமக்கு 
கிருபையின்‌ ஆபரணத்தைக்‌ கொடுக்கும்‌. 
பரலோகத்திலோ அது நம்முடைய சிரசின்மீது, 
மகிமையான கிரீடத்தை சூட்டும்‌ 
பரலோகத்தில்‌ சூட்டப்படும்‌ மகிமையான 
கிரீடம்‌ ஒருபோதும்‌ மாகபடுவதில்லை 
மங்கிப்போவதில்லை. 


விசுவாசிகளுக்கு ஞானமார்க்கம்‌. 
போதிக்கப்பட்டிருக்கிறது. நாம்‌ செல்வையான 
பாதைகளில்‌ நடக்கவேண்டும்‌. அப்போது 
நம்முடைய  நடைகளுக்கு இடுக்கண்‌ 
உண்டாவதில்லை. நாம்‌ அவைகளில்‌ 
ஒடினாலும்‌ இடறமாட்டோம்‌ (நீதி 412). நாம்‌ 
ஆவிக்குரிய புத்திமநிகளை  உறுதியாய்ப்‌ 
பற்றிக்கொள்ளவேண்டும்‌. அவற்றை 
விட்டுவிடாமல்‌ காத்துக்கொள்‌ளவேண்டும்‌. 
அதுவே நமக்கு ஜீவன்‌ (நீதி 4:13). 


துன்மார்க்கருடைய பாதை: 


நீதி கரக்‌. 
பாதையில்‌ 


தீயோருடைய வழியில்‌ நடவாதே. 


நீதி 4:05. அதை வெறுத்துவிடு, அதின்‌ 
வழியாய்ப்‌ போகாதே; அதை 
விட்டுவிலகிக்‌ கடத்துபோ. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பொல்லாப்புச்‌ 

அவர்களுக்கு. 

வராது; 

யாரையாகிலும்‌ 

விழப்பண்ணாதிருத்தால்‌ அவர்கள்‌ 
தூக்கம்‌ கலைத்துபோம்‌. 


தீதி 407. அவர்கள்‌ ஆகாமியத்தின்‌ 
அப்பத்தைப்‌ புசித்து, கொடுமையின்‌ 
'இரசத்தைக்‌ குடிக்கிறார்கள்‌. 


நீதி 418, நீதிமான்களுடைய பாதை 
நடுப்பகல்வரைக்கும்‌ அதிகமதிகமாய்ப்‌ 
பிரகாசிக்கிற சூரியப்பிரகாசம்‌ 
போலிருக்கும்‌. 


நீதி 4:19. துன்மார்க்கருடைய 
பாதையோ காரிருனைப்போலிருக்கும்‌; 
தாங்கள்‌ இடறுவது இன்னதில்‌ என்று 
அறியார்கள்‌. 


இந்த உபதேசங்களெல்லாம்‌, 
குமாரன்‌ சாலொமோனுக்கு 

என்று வேதபண்டிதர்களில்‌ 

இவை சாலொமோன்‌ நமக்குச்‌ 

என்று வேதபண்டிதர்களில்‌ 

ம்‌ சொல்லுகிறார்கள்‌. இந்த 

்‌ சாலொமோனே 
சொல்லுகிறார்‌ என்பதை வேதபண்டிதர்கள்‌ 
அநேகர்‌ ஏற்றுக்கொள்கிறார்கள்‌. 
துன்மார்க்கரின்‌ பாதையைப்பற்றி 
சாலொமோன்‌ எச்சரிப்பாகச்‌ 


சொல்லுகிறார்‌. 


துன்மார்க்கருடைய பாதை அழிவுக்கு 
நேரான பாதை. நாம்‌ அவர்களுடைய 
பாதையில்‌ பிரவேசிக்கக்கூடாது. 
தீயோருடைய வழியில்‌ நடக்கக்கூடாது. நாம்‌ 
அதை வெறுத்துவிடவேண்டும்‌. அதின்‌ 
வழியாய்ப்‌ போகக்கூடாது. அதை விட்டு 
விலகி கடந்துபோகவேண்டும்‌. நாம்‌ 
பாவத்திலும்‌: விழுந்துவிடக்கூடாது. 
பாவிகளோடு ஐக்கியமாகவும்‌ 
இருக்கக்கூடாது. துன்மார்க்கருடைய 
பாதையும்‌ தீயோருடைய வழியும்‌ நம்மை 
அழிவுக்கு நேராக அழைத்துச்‌ செல்லும்‌. 

கு நேரான பாதை 
விசாலமாகயிருக்கும்‌. ஆனால்‌ அதன்‌. 
முடிவோ அழிவு. 


தாவீது 


நமக்கு 





ழ்‌ நள 
யாய 


சில சமயங்களில்‌ நாம்‌ பாவத்தின்‌ 
வாசல்‌ வரையிலும்‌ பிரவேசித்து விட்டாலும்‌, 
அது பாவத்தின்‌ பாதை என்பதை 
உணரவேண்டும்‌. அதை வெறுக்கவேண்டும்‌. 
அந்த வாசலுக்குள்‌ பிரவேசித்து 
பாவத்தின்‌ வழியாகப்‌ போய்விடக்கூடாது. 
பாவத்தின்‌ பாதையைவிட்டு விலகி 
குடந்துபோய்விடவேண்டும்‌. நம்முடைய 
தப்பிதங்களை நாம்‌ உணரும்போது, அந்தத்‌ 
தப்பிதத்தை மறுபடியும்‌ செய்துவிடாதவாறு, 
அதை விட்டு விலகி, கடந்து 
வந்துவிடவேண்டும்‌. இப்படிப்பட்ட தீர்மானம்‌ 
எடுப்பதில்‌ காலதாமதம்‌ பண்ணக்கூடாது. 
நாம்‌ தாமதிக்கிற ஒவ்வொரு நிமிடமும்‌, 
நாம்‌ அழிவின்‌ பாதையில்‌ 
போய்க்கொண்டிருப்போம்‌. 
நாம்‌ பாவத்தைவிட்டும்‌, 
பாவிகளைவிட்டும்‌ எல்வளவு தூரம்‌ 
விலகியிருக்கவேண்டும்‌ என்றும்‌ நமக்கு 
ஆலோசனை சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு 
குறிப்பிட்ட தூரத்திற்கு மாத்திரம்‌ 
பாவத்தைவிட்டு விலகி கடந்துபோனால்‌ 
போதாது. அதைவிட்டு முற்றிலுமாய்‌ விலகி 
குடந்துபோய்விடவேண்டும்‌. எவ்வளவு, 
அதிகமான தூரம்‌ நாம்‌ பாவத்தை விட்டு 
விலகுகிறோமோ, அந்த அளவுக்கு நமக்கு: 
நன்மை உண்டாகும்‌. பாவத்தை விட்டு 
போதுமான தூரம்‌ விலகி வந்துவிட்டோம்‌. 
என்று ஒருபோதும்‌ நினைக்கக்கூடாது. நாம்‌ 
எப்போதுமே. பாவத்தைவிட்டு விலகி 
குடந்துபோய்க்கொண்டேமிருக்கவேண்டும்‌. 


துன்மார்க்கருடைய சுபாவம்‌ 
பொல்லாப்பானது. பொல்லாப்பு 
செய்தாலொழிய அவர்களுக்கு நித்திரை 
வராது. அவர்கள்‌ யாரையாகிலும்‌ 
விழப்பண்ணாதிருந்தால்‌ அவர்கள்‌ தூக்கம்‌ 
கலைந்துபோய்விடும்‌. அவர்கள்‌ 
துணிகரமாய்ப்‌ பாவம்‌ செய்கிறவர்கள்‌. 
அவர்களுடைய சிந்தையில்‌ எப்போதுமே 
பொல்லாப்பு நிரம்பியிருக்கும்‌. அவர்கள்‌ 
தொடர்ந்து பொல்லாப்பு 
செய்துகொண்டிருப்பார்கள்‌. அவர்கள்‌ 
எப்போதும்‌ மற்றவர்களுக்கு தீங்கு செய்து 
கொண்டேயிருப்பார்கள்‌. மற்றவர்களின்‌ 
சரீரத்திற்கும்‌ ஆத்துமாவுக்கும்‌ தீங்கு. 
செய்துகொண்டேயிருப்பார்கள்‌ (நீதி 4:1. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ரசத்தைக்‌ குடிக்கிறார்கள்‌ 
அவர்கள்‌ புசிப்பதும்‌ குடிப்பதும்‌ 
குன்மார்க்கத்தினால்‌ 


துன்மார்க்கர்‌ தங்களை 
காண்பிப்பார்கள்‌. 

பொல்லாப்பு செய்வதில்‌ பிரியப்படுவார்கள்‌. 
அவர்கள்‌ நம்மிடத்தில்‌ நல்லவர்கள்போல 
நடிப்பார்கள்‌. ஆனால்‌ அவர்களுடைய 
இருதயத்திலோ வஞ்சனை நிரம்பியிருக்கும்‌, 
தங்கள்‌ இரத்தத்திற்கே 
அவர்கள்‌ தங்கள்‌ 
பிராணனுக்கே  ஒளிவைத்திருக்கிறார்கள்‌ 
(நீதி 148) நாம்‌ துன்மார்க்கருடைய 
வழிகளில்‌ போகக்கூடாது. தீயோருடைய 
ல்‌. நடக்கக்கூடாது. நாம்‌ 
“வழியைவிட்டு விலகிவிட 

அவர்கள்‌ 

நம்மை பாவத்தில்‌ விழவைப்பார்கள்‌. நம்மை 
அழைத்துச்‌ 


துன்மார்க்கர்‌ 


பதிவிருக்கிறார்கள்‌. 


நீதிமான்களின்‌ 
வெளிச்சமாயிருக்கிறது. அது நடுப்பகல்‌. 
வரைக்கும்‌. அதிகமாய்ப்‌  பிரகாசிக்கிற 
சூரியப்பிரகாசம்போலிருக்கும்‌ (நீதி 478) 
நீதிமான்களுடைய பாதைகளில்‌ வெளிச்சம்‌ 
பிரகாசிக்கும்‌. அவர்கள்‌ ஒரு காரியத்தை 
நிருணயம்பண்ணினால்‌ அது அவர்களுக்கு 
நிலைவரப்படும்‌ (யோபு 22:28). கிறிஸ்துவே 
நமக்கு வழியாகவும்‌, நமக்கு 
வெளிச்சமாகவும்‌, ஒளியாகவும்‌, விளக்காகவும்‌ 
இருக்கிறார்‌. விசுவாசிகளாகிய நாம்‌. 
கர்த்தருடைய வார்த்தையைக்‌ 
கேட்கவேண்டும்‌. கர்த்தருடைய வார்த்தையே 
நம்மை வழிநடத்தவேண்டும்‌. 


பாதை 





i THE 
TT 


கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய 
கால்களுக்கு தீபத்தைப்போல இருக்கிறது. 
நம்முடைய கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து 
வெளிச்சத்தில்‌ நடக்கிறார்‌. அவருடைய 
பிள்ளைகளாகிய நாமும்‌, அவரைப்போலவே 
வெளிச்சத்தில்‌ நடக்கவேண்டும்‌. நாம்‌ 
வெளிச்சத்தின்‌ பிள்ளைகள்‌. நம்முடைய 
வெளிச்சம்‌ விடியற்கால வெளுப்பைப்போல 
பிரகாசமாயிருக்கும்‌. 


"அப்பொழுது விடியற்கால 
வெளுப்பைப்போல உன்‌ வெளிச்சம்‌ எழும்பி, 
உன்‌ சுகவாழ்வு சீக்கிரத்தில்‌ துளிர்த்து, உன்‌ 
நீதி உனக்கு முன்னாலே செல்லும்‌; 
கர்த்தருடைய மகிமை உன்னைப்‌ பின்னாலே 
காக்கும்‌. அப்பொழுது நீ கூப்பிடுவாய்‌: 
கர்த்தர்‌ மறுஉத்தரவு கொடுப்பார்‌: நீ 
சத்தமிடுவாய்‌: இதோ, நான்‌ இருக்கிறேன்‌ 
என்று சொல்லுவார்‌. நுகத்தடியையும்‌, விரல்‌ 
நீட்டுதலையும்‌, நிபச்‌ சொல்லையும்‌, நீ உன்‌ 
நடுவிலிருந்து அகற்றி, பசியுள்ளவனிடத்தில்‌ 
உன்‌ ஆத்துமாவைச்‌ சாய்த்து, சிறுமைப்பட்ட 
ஆத்துமாவைத்‌ 

அப்பொழுது இருளில்‌ 

உதித்து, உன்‌ அந்தகாரம்‌ மத்தியானத்தைப்‌ 
போலாகும்‌" (ஏசா 58:8-10) 


சூரியப்பிரகாசம்‌ இருளை நீக்குகிறது. 
வெளிச்சம்‌ இருளின்‌ அந்தகார 
கிரியைகளுக்கு முடிவை 
உண்டுபண்ணுகிறது. நீதிமான்களின்‌ 
வெளிச்சம்‌ வளருகிற வெளிச்சம்‌. 
அறிகமதிகமாய்‌ பிரகாசிக்கிற வெளிச்‌. 
மெழுகுவர்த்தியின்‌ வெளிச்சம்‌ நேரம்‌ ஆக 
ஆக மங்கிப்போகும்‌. முடிவில்‌ அது 
அணைந்துபோகும்‌. ன்‌ 
ர்‌ 

அதிகமாய்‌ 
ல 
கர்த்தருடைய பிள்ளைகள்‌, 
ஜீவியகாலம்‌ வரையிலும்‌, ந்தப்‌ 
பிரபஞ்சத்தில்‌, சூரியப்பிரகாசம்போல, 
பிரகாசமான வெளிச்சத்தைக்‌ கொடுப்பார்கள்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


பாதையோ 
அவர்களுடைய 
கிரியைகள்‌. 


துன்மார்க்கருடைய 
காரிருள்போல இருக்கும்‌. 
கிரியைகள்‌ இருளின்‌ 
அவர்களுடைய பாதையில்‌ நாம்‌ 
பிரவேசிக்கக்கூடாது. நாம்‌ அதை 
வெறுத்துவிடவேண்டும்‌. துன்மார்க்கருடைய 
வழியில்‌ போகாமல்‌, அதைவிட்டு விலகி 
கடந்துபோய்விடவேண்டும்‌. மற்றவர்களுக்கு 
பொல்லாப்பு செய்வதுதான்‌ 
துன்மார்க்கருக்குப்‌ பிரியமானது. 
மற்றவர்களை விழப்பண்ணுவததாள்‌ 
அவர்களுக்கு பிரியமான 

துன்மார்க்கர்‌ மற்றவர்களுடைய தன்னம்‌ 
நாடமாட்டார்கள்‌. அவர்கள்‌ 
வெளிச்சத்தையும்‌, சத்தியத்தையும்‌ 
விரும்பமாட்டார்கள்‌. துன்மார்க்கர்‌ இருளின்‌ 
பிள்ளைகளாகயிருப்பதினால்‌, இருளின்‌ 
கிரியைகளைச்‌ செய்கிறார்கள்‌. 


துன்மார்க்கர்‌ இருளில்‌ நடக்கிறார்கள்‌. 
அவர்களுடைய பாதை காரிருளைப்போல 
இருக்கிறது. துன்மார்க்கர்‌ இருளில்‌ பாதை 
தெரியாமல்‌ இடறி விழுகிறார்கள்‌. ஆனால்‌ 
அவர்கள்‌ தாங்கள்‌ இடறுவது இன்னதில்‌ 
என்று அறியாதிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
மற்றவர்களை விழப்பண்ணுகிறார்கள்‌. அதே 
வேளையில்‌ அவர்களும்‌ விழுகிறார்கள்‌ 
தாங்கள்‌ விழுவதற்கான காரணம்‌ என்ன 
என்பது தெரியாமலேயே துன்மார்க்கர்‌ 
இருளில்‌ விழுந்துகிடக்கிறார்கள்‌. 


வார்த்தைகளைக்‌ கவனி. 
நீதி 4120-22 


நீதி ௧:20. என்‌ மகனே என்‌ 
வார்த்தைகளைக்‌ கவனி; என்‌ 
வசனங்களுக்கு உன்‌ செவியைச்‌ சாய்‌. 


நீதி 4:21. அவைகள்‌ உன்‌ கண்களை 
விட்டுப்‌ பிரியாதிருப்பதாக; அவைகளை 
இருதயத்துக்குன்னே 


ம்‌ அவைகளைக்‌. 
கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள்‌. 
ஜீவனும்‌, அவர்கள்‌ உடலுக்கெல்லாம்‌ 
ஆரோக்கியமுமாம்‌. 





ழ்‌ நள 
யாய 


நாம்‌ தீமை செய்யக்கூடாது என்று 

சாலொமோன்‌. நமக்கு எச்சரித்துச்‌ 

சொல்லுகிறார்‌. அதே வேளையில்‌ நாம்‌ 

நன்மை செய்யவேண்டும்‌ என்றும்‌ அவர்‌ 

ணை 

வனுடைய வார்த்தை 

பெற்றிருக்கவேண்டும்‌. 

வார்த்தையை நம்முடைய 

இருதயத்தில்‌ பதிய வைத்திருக்கவேண்டும்‌. 

ஞானவார்த்தைகள்‌ நம்முடைய ஆவிக்குரிய 
ஜீவியத்திற்கு பிரயோஜனமுள்ளவை. 


செய்யவேண்டும்‌ என்றும்‌, 
செய்யக்கூடாது என்றும்‌ 
வசனம்‌ 


நம்முடைய 
ந்‌ தேவனுடைய வார்த்தை 
நம்மை உற்சாகப்படுத்தும்‌. 
நாம்‌ கர்த்தருடைய வார்த்தைகளைக்‌ 
கவனிக்கவேண்டும்‌. கர்த்தருடைய 
வசனங்களுக்கு நம்முடைய செவியைச்‌ 
சாய்க்கவேண்டும்‌. கர்த்தருடைய 
வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து. அவருடைய 
அடிச்சுவடுகளைப்‌ பின்பற்றவேண்டும்‌. 
கர்த்தருடைய வார்த்தைகள்‌ நம்முடைய 
கண்களைவிட்டு ஒருபோதும்‌ பிரிந்திருக்கக்‌ 
கூடாது. அவைகளை நம்முடைய 
இருதயததற்கள்ளே காத்துக்கொள்ள 
கர்த்தருடைய வசனங்களே 
ழ்‌ ஜீவியத்தை வழிநடத்தும்‌ 
வழிகாட்டியாயிருக்கிறது. 


கர்த்தருடைய வார்த்தைகள்‌ நம்முடைய 
கண்களை விட்டுப்‌ பிரிந்துவிட்டால்‌, நாம்‌. 
எங்கு போகிறோம்‌ என்பது நமக்கே 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
ம 


கர்த்தருடைய வார்த்தைகளை 
நம்முடைய இருதயத்திற்குள்ளே நாம்‌ 
காத்துக்கொள்ளும்போது, அவை நமக்கு 
கட்டளைகொடுக்கும்‌. நாம்‌ கர்த்தருடைய 
ர்த்தையோடு ஐக்கியமாயிருப்போம்‌. 
கர்த்தருடைய வார்த்தையை விட்டு 
விலகிப்போய்விட்டால்‌ நமக்கு பாதுகாப்பும்‌ 
இருக்காது, ஆசீர்வாதமும்‌ இருக்காது. 


கர்த்தருடைய வார்த்தைகளை நாம்‌ 
தேடிக்கண்டுபிடிக்கவேண்டும்‌. அப்போது 
அவைகள்‌ நமக்கு ஜீவனும்‌, 
தரம்‌ உடலுக்கெல்லாம்‌ 
ஆரோக்கியமுமாயிருக்கும்‌. 
இவவிருட்சத்தின்‌ இலைக்‌ ஜனங்கள்‌ 
ஆரோக்கியமடைவதற்கு  ஏதுவானவைகள்‌ 
(வெளி 22:2). கர்த்தருடைய வார்த்தைகள்‌ 
மனுஷருக்கு. ஜீலவிருட்சத்தைப்போல, 
ஆரோக்கியத்தைத்‌ தரும்‌. 


கர்த்தருடைய வார்த்தையினால்‌ நமக்‌। 
இரண்டுவிதமான ஆசீர்வாதங்கள்‌ 
உண்டாகிறது. அவையாவன 


கண்டுபிடிக்கிறவர்களுக்கு, 

ள்‌ ஜீவனாயிருக்கிறது. 

சர்ப்பிறகாயான ஜீலியத்திற்கு. போஜனம்‌ 
தேவை. நம்முடைய 

ஜீவியத்திற்கு கர்த்தருடைய த்தப்‌ 

போஜனமாயிருக்கிறது. நம்முடைய 

ஜீவியம்‌ கர்த்தருடைய 

அதே 

நம்முடைய 


போவிக்கப்பட்டு, 


வார்த்தை நம்முடைய 

ஆரோக்கியத்தைக்‌ 

நம்முடைய சரீரத்திற்கும்‌, 

கர்த்தருடைய 

வார்த்தையினால்‌ ஆரோக்கியம்‌ கிடைக்கும்‌. 

நம்முடைய உள்ளான மனுஷனும்‌, நம்முடைய 

புறம்பான மனுஷனும்‌, கர்த்தருடைய 

வார்த்தையினால்‌ போலிக்கப்படுகிறார்கள்‌. 

கர்த்தருடைய வார்த்தைகள்‌ நம்முடைய 

சரீரப்பிரகாரமான ஆரோக்கியத்திற்கும்‌, 

ஆவிக்குரிய - ஆரோக்கியத்திற்கும்‌. 
உதவியாயிருக்கிறது. 





f= THE 
TT 


கர்த்தருடைய வசனமே நம்முடைய 
சரீரத்திற்கு, ஆத்துமாவத்கும்‌ நல்ல 
ஒளஷதம்‌. நம்மிடத்தில்‌ சரீரப்பிரகாரமான 
வியாதியோ, ஆவிக்குரிய வியாதியோ, 
சோர்வோ காணப்படும்போது. கர்த்தருடைய 
வார்த்தை நம்முடைய வியாதியை நீக்கி, 
நமக்கு ஆரோக்கியத்தை தருகிறது. 
நம்முடைய களைப்பையும்‌, சோர்வையும்‌ 
நீக்கி நமக்கு உற்சாகத்தைத்‌ தருகிறது. 
நம்முடைய. ஆவிக்குரிய எல்லா 
பிரச்சனைகளுக்கும்‌, கர்த்தருடைய 
வார்த்தையில்‌ மெய்யான தீர்வுகள்‌ உண்டு. 


இருதயத்தைக்‌ காத்துக்கொள் 
நீதி 4:28. 


நீதி 4:28. எல்லாக்‌ காவலோடும்‌ உன்‌ 
இருதயத்தைக்‌ காத்துக்கொள்‌, 
அதினிடத்தினின்று: ஜீவமகற்று: 
புறப்படும்‌. 


நம்முடைய உள்ளான 
பாதுகாப்பும்‌, காவலும்‌ தேவை. 
இருதயத்தை எல்லா 
காத்துக்கொள்ளவேண்டும்‌. நம்முடைய 
கண்கள்‌, உள்ளான மனுஷன்மீது, 

நோக்கமாமிருக்கவேண்டும்‌. 

உள்ளான மனுஷனின்‌ 

அசைவையும்‌, நாம்‌. 
காத்துக்கொள்ள வேண்டும்‌. கர்த்தரே 
நமக்கு ஆவியையும்‌, ஆத்துமாவையும்‌ 
கொடுத்திருக்கிறார்‌. ஆத்துமாவைக்‌ 
கொடுத்திருக்கிற கர்த்தர்‌, அதை எல்லா 
காவலோடும்‌  காத்துக்கொள்ளவேண்டும்‌. 
என்னும்‌ கட்டளையையும்‌ நமக்குக்‌ 
கொடுத்திருக்கிறார்‌. 


மனுஷனுக்கு 
நம்முடைய 
காவலோடும்‌. 


நம்முடைய ஆத்துமாவின்‌ எல்லா 
க்கத்‌ நார்‌ காவன என்க்ககேண்டும்‌ 
ஆத்துமாவின்‌ எந்தப்‌ பகுதியிலும்‌ திறப்பு 
கண்டுவிடக்கூடாது. நம்முடைய 
ஆத்துமாவை சரியாகக்‌ காவல்‌ 
காக்கவில்லையென்றால்‌, சத்துரு 
க ஆத்துமாவிற்குள்‌ எளிதாகப்‌ 

'வேசித்துவிடுவான்‌. சத்துரு இருக்கிற 
டத்‌ அசுத்தமும்‌, அழிவும்‌ உண்டாகும்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


நம்முடைய இருதயம்‌ பிறருக்குத்‌ தீங்கு 
செய்யக்கூடாது. அதே வேளையில்‌, 
பிறருடைய கிரியைகளினால்‌ நம்முடைய 
இருதயமும்‌ பாதிக்கப்படக்கூடாது. 
பாவத்தினால்‌ நம்முடைய இருதயம்‌ 
கறைபட்டுவிடக்கூடாது. நம்முடைய 
இருதயத்தில்‌ சமாதானமும்‌, தெளிந்த 
சிந்தனையும்‌ நிரம்பியிருக்கவேண்டும்‌. அங்கு 
குழப்பமோ, கலக்கமோ இருக்கக்கூடாது, 
தீமையான சிந்தனைகளை நம்முடைய 
இருதயத்திலிருந்து அகற்றிவிட்டு, அதை 
நல்ல சிந்தனைகளால்‌ நிரப்பவேண்டும்‌. 


நம்முடைய இருதயத்தின்‌ வாஞ்சை 
மரிகுத்தமுள்ளதாயிருக்க வேண்டும்‌. 

நம்முடைய 

விருப்பமும்‌ 
ஒத்துப்போகவேண்டும்‌. அப்போதுதான்‌. 
கர்த்தருடைய சித்தமும்‌, அவருடைய 
திட்டமும்‌, அவருடைய நோக்கமும்‌, நம்முடைய 
சித்தமாகவும்‌, திட்டமாகவும்‌, நோக்கமாகவும்‌ 
இருக்கும்‌. நம்முடைய ஜீவியம்‌ கர்த்தருக்குப்‌ 
பிரியமானதாகவம்‌, பிரயோஜனமானதாகவும்‌ 
இருக்கும்‌. 


நம்முடைய இருதயத்தை பல வழிகளில்‌ 
காத்துக்கொள்ளலாம்‌. அதற்கு 
விதமான  காலல்களை 
இருதயத்தை பராமரிப்பது - 
காத்துக்கொள்வதற்க 
சில சமயங்களில்‌ 
பெற்றுக்கொண்டும்‌ 
இருதயத்தைக்‌ க்கக்‌ 
நம்முடைய இருதயத்திற்கு எப்படிப்பட்ட 
காவல்களையெல்லாம்‌ வைக்கமுடியுமோ, 
அவையெல்லாவற்றையும்‌ வைத்து, நம்முடைய 
இருதயத்தை தீமையிலிருந்து விலக்கிக்‌ 
காத்துக்கொள்ளவேண்டும்‌. 


இருதயத்திலிருந்து 
நம்முடைய 
தயத்தை நாம்‌ 
காத்துக்கொள்ளவில்லையென்றால்‌, நம்முடைய 
இருதயத்தின்‌ ஊற்று வற்றிப்போகும்‌, 
அதிலிருந்து ஜீவனற்று புறப்படாதவாறு, 
இருதயமே மாசுபட்டுவிடும்‌ அல்லது 
மரித்துப்போகும்‌. நம்முடைய ஆவிக்குரிய 
தீலியத்திற்கு ஜிலந்தண்ணார்‌ தேவை. நாம்‌ 
மகிமைப்படுத்துவதற்கும்‌, 
பக்திவிருத்தியான 
கொடுப்பதற்கும்‌ நமக்கு 


நம்முடைய . 
ஜீவனற்று புறப்படுகிறது. 


னக்கு 
உபதேசங்களைக்‌ 


ஜீவத்தண்ணீர்‌ தேவைப்படுகிறது. 





i= THE 
EFT 


உதடுகளின்‌ மாறுபாடு 
நீதி 4:24 


நீதி கலக. வாயின்‌ தாறுமாறுகனை 
உன்னை விட்டகற்றி, உதடுகளின்‌ 
மாறுபாட்டை உனக்குத்‌ தூரப்படுத்து. 


நம்முடைய வாயின்‌ வார்த்தைகளினால்‌ 
மற்றவர்களைத்‌ தூவிக்கக்கூடாது. 
நம்முடைய செய்கைகளினாலும்‌, 
வார்த்தைகளினாலும்‌ நாம்‌ பிறருக்கு 
இடறலாயிருக்கக்கூடாது. நம்முடைய வாயின்‌ 
தாறுமாறுகளை நம்மைவிட்டு 
அகற்றவேண்டும்‌. நம்முடைய உதடுகளின்‌ 
மாறுபாட்டை நமக்குத்‌ தூரப்படுத்தவேண்டும்‌. 
பிறரை சபிப்பது. பொய்சொல்லுவது, 
புறங்கூறுவது, தீமையான வார்த்தைகளைப்‌ 
பேசுவது, அசுத்தமான வார்த்தைகளைப்‌ 
பேசுவது, மதியீனமான வார்த்தைகளைப்‌ 
பேசுவது ஆகிய எல்லாவற்றையும்‌ நமக்குத்‌ 
தூரப்படுத்தவேண்டும்‌. இவையெல்லாம்‌. 
உதடுகளின்‌ மாறுபாட்டால்‌ வருபவை. 


நம்முடைய உதடுகளையும்‌, வாயையும்‌ 
தேவனுடைய வார்த்தை ஆருகை 
செய்யவேண்டும்‌. நம்முடைய பேச்சுக்கள்‌ 
தேவனுடைய வார்த்தைக்கு ஒத்துப்போக: 
வேண்டும்‌. கர்த்தருடைய வார்த்தை நம்மை 
ஆளுகை செய்யவில்லையென்றால்‌, 
நம்முடைய. வாமின்‌ வார்த்தைகள்‌ 
தாறுமாறாகயிருக்கும்‌. நம்முடைய 
உதடுகளும்‌ மாறுபட்டுப்‌ பேசும்‌. நம்முடைய 
வார்த்தைகள்‌ தேவனுடைய சமுகத்திற்கு 
முன்பாக அங்கீகரிக்கப்படாது. பொய்பேசும்‌ 
உதடுகளை கர்த்தர்‌ விரும்பமாட்டார்‌. 


கண்கள்‌. 
நீதி 4:95 


நீதி கல5. உன்‌ கண்கள்‌ நேராய்‌ 
நோக்கக்கடவது; உன்‌ கண்ணிமைகள்‌ 
உனக்கு முன்னே செவ்வையாய்ப்‌ 
பார்க்கக்கடவது. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


கண்களோடு நாம்‌ 
செய்துகொள்ளவேண்டும்‌. 
கண்கள்‌ நேராய்‌ 
நம்முடைய கண்‌இமைகள்‌ 
செல்வையாய்ப்‌ 
நம்முடைய பார்வை 
அங்கும்‌ இங்கும்‌ அலைபாயக்கூடாது. 
கண்ணால்‌ பார்ப்பது எல்லாவற்றையும்‌ 

நம்முடைய இருதயத்தில்‌ இச்சிக்கக்கூடாது. 
கண்களின்‌ பார்வை 
கண்ணியில்‌ சிக்கவைத்துவிடும்‌. ஏதேன்‌ 
தோட்டத்திலே, கர்த்தர்‌ விலக்கிய கனி, 
பார்வைக்கு அழகாயிருந்தது. ஏவாள்‌ அந்தக்‌ 
கண்களால்‌ 
கர்த்தர்‌ தடைபண்ணிய 

கனியை. புசித்து பாவம்‌ செய்தாள்‌. 


பார்க்கவேண்டும்‌. 


நம்மை 


கர்த்தருடைய வசனம்‌ நம்முடைய 
கண்கள்‌ ஆளுகை செய்யவேண்டும்‌. 
கர்த்தருடைய வார்த்தையின்‌ 
பிரகாரமாகவே, நாம்‌ ஒவ்வொன்றையும்‌ 
பார்க்கவேண்டும்‌. நம்முடைய இருதயத்தில்‌ 
பித்தம்‌ இருக்கும்போது. 
பார்வையிலும்‌ 
நம்முடைய வ்‌ 
வேண்டும்‌. ம்முடை நோக்கமும்‌ 
தெனியாக்கக்கலேண்டும்‌ திருப்டுபபார்கவ்‌ 
பார்க்கிறவர்கள்‌, திருட்டுத்தனத்திற்கு 
அடிமையாகிவிடுவார்கள்‌. 

நாம்‌ இந்த உலகத்தைப்‌ பார்த்து, 

சிநேகிக்கக்கூடாது. உலகசிநேகம்‌ 
தேவனுக்கு விரோதமான பாவம்‌. நம்முடைய 
கண்கள்‌, நம்முடைய கர்த்தரையே 
எப்போதும்‌ நோக்கிப்‌ பார்க்கவேண்டும்‌. 
கர்த்தர்‌ நம்முடைய பார்வையை 
அங்கீகரிக்கும்‌ வண்ணமாய்‌, நாம்‌ 
பார்க்கவேண்டும்‌. நம்முடைய பார்வையை 
கர்த்தருடைய வார்‌ ஞூகை 
செய்யும்போது, னம்‌ ன்‌ 
பரிசுத்தம்‌ இருக்கும்‌. நம்முடைய பார்வையும்‌ 
கர்த்தருடைய பிரமாணமும்‌ ஒத்துப்போகும்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


கண்கள்‌ நேராய்‌ 
நோக்கவேண்டும்‌ அது எப்போதுமே கர்த்தர்‌ 
நமக்கு நியமித்திருக்கிற இலக்கைப்‌ 
பார்த்துக்கொண்டிருக்கவேண்டும்‌. இலக்கை 
நோக்கிப்‌ பார்த்தால்தான்‌, நம்மால்‌ அந்த 
இலக்கை அடையமுடியும்‌. க்‌ை 
அடைந்தால்தான்‌, கர்த்தர்‌ நம்மை அழைத்த 
பந்தயப்பொருளை நம்மால்‌ பெற்றுக்கொள்ள 
முடியும்‌. நம்முடைய கண்கள்‌ இலக்கை: 
நோக்கிப்‌. பார்க்கவேண்டுமென்றால்‌, 
நம்முடைய கண்ணிமைகள்‌ நமக்கு முன்னே 
செவ்வையாய்ப்‌ பார்க்கவேண்டும்‌. 


சீர்தூக்கிப்‌ பார்‌ 
நீதி 4 :26,27. 


நீதி 4௦6. உன்‌ கால்‌ நடையைச்‌ 
சீர்தூக்கிப்பார்‌; உன்‌ வழிகனெல்லாம்‌ 
'நிலைவரப்பட்டிருப்பதாக. 


நீதி 47. வலதுபுறமாவது 
இடதுபுறமாவது காயாதே; உன்‌ 
காலைத்‌ தீமைக்கு விலக்குவாயாக. 


விசுவாசிகளுக்கு எல்லா: 
காரியங்களிலும்‌ நிதானம்‌ தேவை. நாம்‌. 
செய்கிற எல்லா காரியங்களையும்‌ சீர்தூக்கிப்‌ 
பார்க்கவேண்டும்‌. நம்முடைய கால்நடையை 
சீர்தூக்கிப்பார்க்கவேண்டும்‌. “சீர்தூக்கிப்பார்‌” 
என்னும்‌ வார்த்தைக்கு, “தராசிலே வைத்து 
நிறுத்தப்‌ பார்‌” என்று பொருள்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தராசின்‌ ஒரு பக்கத்தில்‌ கர்த்தருடைய 
வார்த்தையையும்‌, தராசின்‌ மறுபக்கத்தில்‌ 
நம்முடை கிரியைகள்‌, பேச்சுக்கள்‌, 
சிந்தைகள்‌,. பார்வைகள்‌ ஆகிய 
எல்லாவற்றையும்‌ வைத்து நிறுத்துப்‌ 
பார்க்கவேண்டும்‌. நம்முடைய காரியங்கள்‌ 
தேவனுடைய வார்த்தையோடு 
ஒத்துப்போகிறதா என்பதைக்‌ 
கண்டுபிடிக்கவேண்டும்‌. சீர்தூக்கிப்‌ 
பார்க்காமல்‌ எதையும்‌ அவசரப்பட்டு 
செய்துவிடக்கூடாது. 


நம்முடைய 
நிலைவரப்பட்டிருக்கவேண்டும்‌. 
பேச்சுக்களிலும்‌, செய்கைகளிலும்‌ எச்சரிப்பும்‌, 
உறுதியும்‌, நிச்சயமும்‌ இருக்கவேண்டும்‌. 
நம்முடைய கால்கள்‌ தடுமாறக்கூடாது. நாம்‌ 
வலதுபுறமாவது, . இடதுபுறமாவது 
சாயக்கூடாது. நம்முடைய கால்களை 
தீமைக்கு விலகிக்‌ 
காத்துக்கொள்ளவேண்டும்‌. நாம்‌ கர்த்தரை 
நோக்கிப்‌ பார்க்கும்போது, நம்முடைய கால்கள்‌ 
தள்ளாடாது. நாம்‌ கர்த்தருடைய 
அடிச்சுவடுகளைப்‌ பின்பற்றி நடக்கும்போது, 
நம்முடைய வழிகளெல்லாம்‌. 
நிலைவரப்பட்டிருக்கும்‌.. 





ழ்‌ நவள 
யாய 


நீதிமொழிகள்‌ இரண்டாவது. 
அதிகாரத்திலும்‌, இந்த அதிகாரத்திலும்‌ 
ஒரே மாதிரியான உபதேசமே. 
கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம்‌ ஞானத்தின்‌ 
பிரமாணங்களை புரிந்துகொண்டு 
அவற்றிற்குக்‌ கீழ்ப்படியவேண்டும்‌. 
ஞானத்தைக்‌ கவனித்து, புத்திக்கு 
நம்முடைய செவியைச்‌ சாய்க்கவேண்டும்‌. 
(நீதி 52 வேசித்தனப்பாவத்திற்கு 
விரோதமான எச்சரிப்பு (நீதி 5:3-14) 

பாவத்திற்கு 
வழிகள்‌ 1. உன்‌ 

அவளோடே 
(நீதி 


வேசித்தனப்‌ 
நப்பத்துக்கொள்ளும்‌ 
மனைவியை நேசித்து 
மகிழ்ந்திருக்கவேண்டும்‌ 
கர்த்தருடைய சர்வஞானத்தை 
மதிக்கவேண்டும்‌ (நீதி 5:21) 
துன்மார்க்கனுக்கு அழிவு உண்டாகும்‌. அதை 
நினைவுகூர்ந்து, பாவத்தைவிட்டு விலகி, 
கர்த்தருக்குப்‌ பயந்து ஜீவிக்கவேண்டும்‌ 
(நீதி 5:22,23) 


5415-20). 


ஞானமும்‌ புத்தியும்‌ 
நீதி5 : 1-10 


நீதி 54. என்‌ மகனே, என்‌ ஞானத்தைக்‌ 


கவனித்து, என்‌ புத்திக்கு உன்‌ 
செவியைச்‌ சாய்‌. 


நீதி 5:2, அப்பொழுது நீ விவேகத்தைப்‌ 
பேணிக்கொள்வாய்‌, உன்‌ உதடுகள்‌ 


அறிவைக்‌ காத்துக்கொள்ளும்‌. 


நீதி 5:3. பரஸ்திரீமின்‌ உதடுகள்‌ 
தேன்கூடுபோல்‌ ஒழுகும்‌; அவன்‌ வாய்‌ 
எண்ணெயிலும்‌ மிருதுவாயிருக்கும்‌. 


தீதி ௭:4. அவன்‌ செய்கையின்‌ முடிவோ 
எட்டியைப்போலக்‌ கசப்பும்‌, இருபுறமுங்‌ 
கருக்குன்ன பட்டயாம்போல்‌ 
கூர்மையுமாயிருக்கும்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தீதி 5:5. அவன்‌ காலடிகள்‌ மரணத்துக்கு 
இறங்கும்‌; அவன்‌ நடைகள்‌ 
பாதானத்தைய்‌ பற்றிப்போகும்‌. 


நீதி ௧௬6. தீ ஜீவமார்க்கத்தைச்‌ 
சித்தித்துக்‌ கொள்னாதபடிக்கு, 
அவளுடைய  நடைகன்‌ மாறிமாறி 
விகாரப்படும்‌; அவைகளை 
அறியமுடியாது. 


5:7. ஆதலால்‌ பின்னைகனே, 


எனக்குச்‌ 
வாயின்‌ 
வசனங்களை விட்டு தீங்காதிருங்கன்‌. 


நீதி ௬:8, உன்‌ வழியை அவளுக்குத்‌ 
தாரப்படுத்து; அவளுடைய வீட்டின்‌ 
வாசலைக்கிட்டிச்‌ சேராதே. 


நீதி 529. சேர்ந்தால்‌ உன்‌ மேன்மையை 
அத்தியர்களுக்கும்‌, உன்‌ ஆயுசின்‌: 
காலத்தைக்‌ கொடூரருக்கும்‌ 
கொடுத்துவிடுவாய்‌. 


நீதி 510. அத்தியர்‌ உன்‌ 
செல்வத்தினால்‌ திருப்தியடைவார்கள்‌; 
உன்‌ யிரயாச த்தின்‌ பலன்‌ 
புறத்தியாருடைய வீட்டில்‌ சேரும்‌. 


சாகொமோன்‌ இந்த அதிகாரத்தின்‌ 
ஆரம்பத்தில்‌, “என்‌ மகனே" என்று சொல்லி, 
தன்னுடைய புத்திமதிகளைச்‌ சொல்லுகிறார்‌. 
“என்‌ மகனே” என்னும்‌ வாக்கியம்‌ எல்லா 
வாலிபரையும்‌ பொதுவாக அழைக்கும்‌. 
வார்த்தையாகும்‌. சாலொமோன்‌ தன்னுடைய 
சொந்த மகனுக்கும்‌ புத்தி சொல்லுகிறார்‌ 
தன்னுடைய தேசத்திலுள்ள எல்லா 
வாலிபருக்கும்‌ புத்தி சொல்லுகிறார்‌. 

சாலொமோனிடத்தில்‌ ஞானமும்‌ 
புத்தியும்‌ இருக்கிறது. நாம்‌ அவருடைய 
ஞானத்தைக்‌ கவனித்து, அவருடைய 
புத்திக்கு, நம்முடைய  செவியைச்‌ 
சாய்க்கவேண்டும்‌. ஞானம்‌ நமக்கு உபதேசம்‌ 
பண்ணவேண்டும்‌. சாலொமோனின்‌ 
பாடசாலையில்‌ ஞானத்தைக்‌ 
கற்றுக்கொள்வதற்கு அநேக வாய்ப்புக்கள்‌ 
உள்ளன. 





f= a 
TT 


சாலொமோனின்‌. உபதேசங்கள்‌, 
நம்முடைய மூளையின்‌ வளர்ச்சிக்காக: 
கொடுக்கப்படவில்லை. அவை நம்முடைய 
விவாதத்திறமையை வளர்த்துக்‌ 
கொள்வதற்காகவும்‌ கொடுக்கப்படவில்லை. 
அவை நம்முடைய ஆத்துமாவுக்கு 
பிரயோஜனம்‌. உண்டாவதற்காக 
கொடுக்கப்பட்டிருக்கிறது. சாலொமோனின்‌ 
ஞானமும்‌ அவருடைய புத்தியும்‌ ம்‌ 
ஆளுகை செய்யவேண்டும்‌. 

நம்முடைய 
வழிநடத்தவேண்டும்‌. அப்போது. 
அநேக நன்மைகள்‌ உண்டாகும்‌. 


தாளத்தை? கவிந்த 
தன்னுடைய புத்திக்கு நம்முடைய செலியைச்‌ 
சாய்ந்தால்‌, நாம்‌. விவேகத்தை 
பேணிக்கொள்வோம்‌ என்றும்‌, நம்முடைய 
உதடுகள்‌ அறிவைக்‌ காத்துக்கொள்ளும்‌ 
என்றும்‌ 'சாகொமோன்‌ நமக்கு. 
ஆலோசனை சொல்லுகிறார்‌ (நீதி 5:2) 


நம்முடைய மாம்ச இச்சைகளைவிட்டு 
விட்டு, அவற்றிற்கு விலகி ஜீவிக்கவேண்டும்‌. 
நம்மிடத்தில்‌ வேசித்தனமோ,  விபசாரமோ, 
எந்தவிதமான அசுத்தமோ 
காணப்படக்கூடாது. 'பரஸ்திரீ” என்னும்‌ 
வார்த்தை வேசியைக்‌ குறிக்கும்‌ என்றும்‌, 
விக்கிரகாராதனையைக்‌ குறிக்கும்‌ என்றும்‌, 
தவறான உபதேசங்களைக்‌ குறிக்கும்‌ 
என்றும்‌ வேதபண்டிதர்கள்‌ வியாக்கியானம்‌ 
சொல்லுகிறார்கள்‌. வேசித்தனம்‌. 
மனுஷருடைய சிந்தையையும்‌, சுபாவத்தையும்‌ 
அசுத்தப்படுத்தும்‌. பத்துக்கற்பனைகளில்‌: 
ஏழாவது கற்பனையாக 'விபசாரம்‌. 
செய்யாதிருப்பாயாக” (யாத்‌ 20:14) என்னும்‌ 
கற்பனையை. கர்த்தர்‌ நமக்குக்‌ 
கொடுத்திருக்கிறார்‌. 

பரஸ்திரீயின்‌ 
தேன்க வோல்‌ 
அவளுடைய 
மிருதுவாயிரக்கும்‌. 


யு 


மிருதுவானவை. நஞ்சு 
இருக்கும்‌. அது வாய்க்குள்‌ போகும்போது 
தங்கு தடையில்லாமல்‌ வயிற்றுக்குள்‌ 
போய்விடும்‌. விஷத்தை விழுங்கும்போது. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அதனால்‌ நமக்கு தீங்கு உண்டாகும்‌ 
என்பதுகூட நமக்குத்‌ தெரியாது. அந்த 
அளவுக்கு எண்ணெயிலும்‌ 
மிருதுவானது. அது நம்முடைய 
சரீரத்திற்குள்‌ போனபின்புதான்‌, அதன்‌ 


ஆபத்து நமக்குத்‌ தெரியும்‌. 


கசப்பாயிருக்கும்‌ (நீதி 5:4). 


ஒரு சில காரியங்கள்‌ நம்முடைய 
ரி இனிமையாயிருக்கும்‌. ஆனாலும்‌ 
நம்முடைய வயிற்றுக்குள்‌ 
போனபின்போ, இனிப்பு கசப்பாக மாறிவிடும்‌ 
வேசித்தனத்தின்‌ பாவம்‌ இப்படிப்பட்ட 
முடிவையே மனுஷருக்குக்‌ கொடுக்கிறது. 
பரஸ்திரீயின்‌ செய்கைகள்‌ இருபுறமும்‌ 
பட்டயம்போல்‌ 
விபசார பாவத்தில்‌ 
தங்களுடைய 
மனம்‌ வருந்தி, 
இரட்சக்கப்படுகிறார்க்‌. 
ஆனாலும்‌ விபசார பாவம்‌ அவர்களுடைய 
சரீரத்தையும்‌, ஆத்துமாவையும்‌ 
அழித்துப்போடுகிறது. அவர்கள்‌ 
இரட்சிக்கப்பட்டாலும்‌ விபசார பாவத்தின்‌ 
தாக்கம்‌ அவர்களுடைய சரீரத்திலும்‌ 
ஆத்துமாவிலும்‌ வடுக்களாகக்‌ 
காணப்படுகிறது. 


பரஸ்திரீயோடு பழகுகிறவர்கள்‌. 
இருபுறமும்‌ கருக்குள்ள கூர்மையான 
பட்டயத்தினால்‌ வெட்டப்பட்டவர்கள்போல 
காயம்படுகிறார்கள்‌. இந்தக்‌ காயத்திற்கு 
மருந்து எதுவுமில்லை. இப்படிப்பட்ட காயம்‌ 
என்பதே 
அவர்கள்‌ 
ஆரம்பத்தில்‌ தேன்கூடுகள்போல ஒழுகுகிற 
பரஸ்திரீயின்‌ உதடுகளைத்தான்‌ பார்த்தார்கள்‌. 
அவர்கள்‌ எண்ணெயிலும்‌ மிருதுவாயிரக்கிற 
அவளுடைய 
மயங்கிப்போயிருந்தார்கள்‌. 
செய்கையின்‌ முடிவு, எட்டியைப்போல 
கசப்பாயிருக்கிறது என்பதை, பட்டு 
அனுபவித்த பின்புதான்‌ கண்டுபிடித்தார்கள்‌. 
பரஸ்திரீயின்‌ செய்கைகள்‌ இருபுறமும்‌. 
கருக்குள்ள கூர்மையான உபட்டயம்போல்‌ 
இருக்கும்‌ என்பதை, தங்கள்‌ சரீரத்திலும்‌ 
ஆத்துமாவிலும்‌ காயப்பட்ட பின்புதான்‌ 
உணர்ந்துகொள்கிறார்கள்‌ (நீதி 5:4). 


ன 





i= FTE 
TT 


பரஸ்திரீமின்‌ காலடிகள்‌ மரணத்திற்கு 
இறங்கும்‌. 
அவளுடைய 
மரணத்திற்கு வாசலாயிருக்கிறது. பரஸ்திரீ 
மனுஷரை மயக்குகிறாள்‌. அவளிடத்தில்‌ 
மயங்குகிறவர்களோ, தங்களுடைய 
மரணத்திற்கு நேராக இறங்கிப்போகிறார்கள்‌. 
பரஸ்திரீமின்‌ செய்கையிலும்‌, வார்த்தையிலும்‌ 
மாய்மாலமே நிரம்பியிருக்கிறது. தன்னுடைய 
வார்த்தைகளைக்‌ கேட்கிறவர்களை அவள்‌ 
வஞ்சிக்கிறாள்‌. 


பரஸ்திரீமின்‌ நடைகள்‌ 
பாதாளத்தைப்பற்றிப்போகும்‌. அது மாறி மாறி 


அவளுடைய உண்மையான 
என்பதை யாராலும்‌ 
முடியாது. 
ஐக்கியமாமிருக்கிறவர்களால்‌ 


ஜீவமார்க்கத்தைச்‌ சிந்தித்துக்கொள்ள 


சாதுரியமாய்ப்‌ பேசுவாள்‌. 
சிந்திப்பாள்‌. அவளுடைய 
பேச்சும்‌, கிரியையும்‌ 
அழித்துப்போடும்‌. 

பரஸ்‌ 'யினிடத்தில்‌ சே 
ரகக ந லும்‌ 
தன்னிடத்தில்‌ வருகிறவர்கள்‌ 
ஜீவனை... இழந்துவிடுவார்கள்‌ 
பரஸ்திரீக்கு நன்றாகத்‌ 
சாத்தானின்‌ 
'சநிஆலோசனைகளைப்‌. 
தெரியாதவர்கள்‌, அவனுடைய 
எளிதாக சிக்கிக்கொள்வார்கள்‌. சாத்தான்‌ 
நம்மைச்‌ சோதிக்கும்போது, நமக்கு தீமை. 
உண்டாக்கவேண்டும்‌ என்பதற்காகவே 
சோதிக்கிறான்‌. நாம்‌ ஜீவமார்க்கத்தை 
ராது. எனபதும்‌ நித்திய 
ஜீவனைப்‌ பெற்றுக்கொள்ளக்கூடாது என்பதும்‌ 
சாத்தானுடைய வஞ்சகமான திட்டம்‌. நம்மை 
கர்த்தரைவிட்டுப்‌ பிரித்துவிடவேண்டும்‌ 
என்பதற்காக சாத்தான்‌ பலவிதமான தந்திர 
உபாயங்களை செய்வான்‌. பரஸ்திரீயும்‌ 
சாத்தானுடைய கருவியாக கிரியை 
நடப்பிக்கிறாள்‌. 


நோக்கமும்‌, 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


| பரஸ்திரீக்கு விலகி நம்மை 
என்பதற்கு 
புத்திமதிகள்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
முதலாவதாக நம்முடைய வழிகளை 
க்குத்‌ தூரப்படுத்தவேண்டும்‌. 
வழிகளில்‌ ஏதாவது ஒன்று 
சமீபமாகப்‌ போகுமென்றால்‌, 
உடனே 
அவளுடைய 
கொக்க பதிலாக, 
விலகிப்போய்விடவேண்டும்‌. 
அவளுடைய வீட்டின்‌ வாசலைக்கூட நாம்‌ 
கிட்டிச்‌ சேரக்கூடாது (நீதி 5:8) 


ஸ்திரீயின்‌ வீடு 
இருக்கும்போது, நாம்‌ அந்தத்‌ தெருவின்‌ 
வழியாகப்‌ போகாமல்‌, வேறு தெருவின்‌ 
வழியாகப்‌ போவது நமக்கு நல்லது. அது 
சுற்றுப்பாதையாகயிருந்தாலும்‌, தூரமான 
பாதையாகயிருந்தாலும்‌, நாம்‌ ஆபத்தில்‌ 
சிக்கிகொள்ளாதவாறு தப்பித்துக்கொள்வதே. 
நமக்கு மேன்மையானது. 


எப்படிக்‌ 


ஒரு தெருவில்‌ 


சாலொமோன்‌ தன்னுடைய 
உபதேசத்தைச்‌ சொல்லும்போது, “ஆதலால்‌ 
பிள்ளைகளே, இப்பொழுது. எனக்குச்‌ 
செவிகொடுங்கள்‌; என்‌ வாயின்‌ வசனங்களை 
விட்டு நீங்காதிருங்கள்‌' (நீதி 57) 
என்று சொல்லுகிறார்‌. பரஸ்திரீக்கு. 
சமீபமாய்ப்போவதும்‌, அவளுடைய வீட்டின்‌ 
வாசலைக்‌ கிட்டிச்சேருவது மதியீனமான 
செயல்‌. பரஸ்திரீயினிடத்தில்‌ சேருகிறவர்கள்‌ 
பாவத்தின்‌ கண்ணியில்‌ சிக்கிகொள்வார்கள்‌. 
அவர்கள்‌ தங்கள்‌ மேன்மையை 
அந்நியர்களுக்கும்‌, தங்கள்‌ ஆயுசின்‌ 
காலத்தை கொடூரருக்கும்‌ கொடுத்து 
விடுவார்கள்‌ (நீதி 5:9). 


பரஸ்திரீயினிடத்தில்‌ 


சேருகிறவர்கள்‌ 
கெ 


யிலே அவமானப்படுவார்கள்‌. 
தங்கள்‌ காலத்தை அணாக்கினடுிறர்கள்‌ 


மனுஷருக்கு 
அவர்களுடைய வாலிபப்பிராயமே மிகவும்‌ 


முக்கியமான பிரயாம்‌. அந்நிய 
ஸ்திரீயினிடத்தில்‌ சேருகிறவர்களோ 
தங்களுடைய ஆயுசுகாலத்தின்‌ முக்கியமான 


பகுதியை கொடூரருக்குக்‌ 
கொடுத்துவிடுகிறார்கள்‌. 





f= FTE 
TT 


நம்முடைய வாலிபப்பிரயாத்தில்‌ நாம்‌ 
நம்முடைய சிருஷ்டிகரை நினைக்கவேண்டும்‌. 
தேவனுடைய கிருபைக்கு நம்மை 
ஒப்புக்கொடுக்கவேண்டும்‌. கர்த்தரைச்‌ 
சேவித்து அவரை மகிமைப்படுத்தவேண்டும்‌. 
பரஸ்திரீயினிடத்தில்‌ சேருகிற வாலிபர்களோ, 
தங்களுடைய ஆயுசுகாலத்தை, விபசார 
பாலத்திற்கு ஒப்புக்கொடுத்து, தங்களுடைய 
சரீரத்தையும்‌, தங்களுடைய ஆத்துமாவையும்‌ 
கெடுத்துப்போடுகிறார்கள்‌. கர்த்தரை விட்டு. 
விலகிப்போய்விடுகிறார்கள்‌. 


ன்னிடத்தில்‌  சேர்ந்தவர்களுடைய 
செல்வத்தை பாஸ்தா! பிடுவக்க்கொள்வான்‌ 
அந்நியர்கள்‌ அவர்களுடைய செல்வத்தினால்‌ 
திருப்தியடைவார்கள்‌. அவர்களுடைய 
பிரயாசத்தின்‌ பலன்‌ புறத்தியாருடைய 
வீட்டில்‌ சேரும்‌ (நீதி 540). கர்த்தர்‌ நமக்கு 


நம்முடைய குடும்பத்தை பராமரிக்கவேண்டும்‌. 
நம்முடைய மனைவி, பிள்ளைகளுக்கு 
நாம்தான்‌ உதவிசெய்யவேண்டும்‌. 
புறத்தியாருக்கு நம்முடைய 
பிரயாசத்தின்‌ பலனில்‌ பங்குமில்லை. 
பாத்தியமுமில்லை. நாம்‌ புறத்தியாருக்கு 
எவ்வளவுதான்‌ உதவிசெய்தாலும்‌, நம்முடைய 
குடும்பத்தாரை பட்டினியாய்ப்‌ போட்டுவிட்டு, 
அவர்களுக்கு உதவி செய்வது நல்லதல்ல. 
முதலாவது நம்முடைய குடும்பத்தை நாம்‌ 
ஆனால்‌. 
பழக்கம்‌ 
வைத்திருக்கிறவர்களோ தங்கள்‌ 
குடும்பத்தைக்‌ குவனிக்கமாட்டார்கள்‌. 
தங்களுடைய குடும்பத்திலுள்‌ எவர்களை 
போவிக்கபாட்டார்கள்‌. அவர்களுடைய 
பிரயாசத்தின்‌ பலன்‌ எல்லாம்‌. 
புறத்தியாருடைய வீட்டில்‌ சேரும்‌. 


முடிவிலே துக்கம்‌ 
நீதி5 : 11-14 


நீதி 5:11. முடிவிலே உன்‌ மாம்சமும்‌ உன்‌ 
சரீரமும்‌ உருவழியும்‌ யோது தீ 
துக்கித்தூ: 

தீதி 5:12. ஐயோ, போதகத்தை நான்‌ 


வெறுத்தேனே, கடித்துகொன்ளூதலை 
என்‌ மனம்‌ அலட்சியம்பண்ணினதே! 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தீதி 5:18. என்‌ போதகரின்‌ சொல்லை 
நான்‌ கேனாமலும்‌, எனக்கு 
உயதேசம்பண்ணினவர்களுக்கு எண்‌: 
செவியைச்‌ சாயாமலும்‌ போனேனே! 


நீதி 54. சபைக்குள்ளும்‌ 
சங்கத்துக்குள்ளூம்‌ கொஞ்சங்குறைய 
எல்லாத்‌ தீமைக்குமுன்னானேனே! என்று 


முறையிடுவாய்‌. 


விபசாரமும்‌ வேசித்தனமும்‌ நம்முடைய 
ஆரோக்கியத்தைக்‌ கெடுத்துப்போடும்‌. 
நம்முடைய ஆயுசுகாலத்தை 
குறுகப்பண்ணிவிடும்‌. விபசார பாவத்தினால்‌, 
நம்முடைய மாம்சமும்‌, நம்முடைய சரீரமும்‌ 
ம்‌ (நீதி 541) 
அசுத்தமும்‌, மாம்சத்தின்‌ 
நம்முடைய  ஆத்துமாவுக்கு 
விரோதமாய்‌ யுத்தம்பண்ணுகிற சத்துருக்கள்‌. 
பாலிகளோ இந்த சத்துருக்களின்‌ 
யுத்தத்தைப்‌ புறக்கணித்துவிட்டு, அவற்றோடு 
சிநேகமாயிருக்கிறார்கள்‌. வேசித்தனத்தையும்‌, 
விபசாரத்தையும்‌ விட்டு விலகி வராமல்‌, 
அவற்றோடு ஜக்கியமாயிருக்கிறார்கள்‌. 
இவர்கள்‌ 


தங்கள்‌ சரீரத்தையும்‌ 
பராமரிப்பதில்லை. தங்கள்‌ ஆத்துமாவையும்‌ 
பராமரிப்பதில்லை. 


- வேசித்தனமும்‌, விபசாரமும்‌, 
நம்முடைய  ஆத்துமாவுக்கு 
யுத்தம்பண்ணுவதோடு, 

சரீரத்திற்கு விரோதமாகவும்‌ 

நாம்‌ சரியாக 

நம்முடைய ஆத்துமாவையும்‌ 
காத்துக்கொள்ளவேண்டும்‌. 

யுத்தத்தின்‌ முடிவில்‌, 

நம்முடைய மாம்சமும்‌, நம்முடைய சரீரமும்‌, 
நம்முடைய ஆத்துமாவும்‌ உருவழிந்துபோகும்‌. 


சரீர 


விபசாரத்திலும்‌ 
பாவங்களை 
இந்த 
சந்தோஷம்‌ மெய்யான  சந்தோஷமல்ல. 
இப்படிப்பட்டவர்கள்‌ தங்களைத்‌ தாங்களே 
வஞ்சித்துக்கொள்கிறார்கள்‌. தங்களைத்‌ 
தாங்களே கெடுத்துக்கொள்கிறார்கள்‌. 
வேசித்தனக்காரரும்‌, விபசாரக்காரரும்‌ 
இப்போது சந்தோஷப்பட்டாலும்‌ முடிவிலே 
துக்கித்து அழுவார்கள்‌. 


மத வசித்தனத்திலும்‌ 
சிக்கிமிருக்கிறவர்கள்‌ இந்தப்‌ 
சந்தோஷமாய்ச்‌ செய்கிறார்கள்‌. 





i THEN 
TT 


இவர்களுடைய 
உணர்த்தப்படும்போது, 
தங்களையே வெறுப்பார்கள்‌. தங்களையே 
கடிந்துகொள்வார்கள்‌. ந்தப்‌ பாவத்தில்‌ 
சிக்கிவிடாதவாறு இவர்களுக்கு ஏற்கெனவே 
ஏராளமான உபதேசங்களும்‌, எச்சரிப்புக்களும்‌ 
'கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால்‌ இவர்களோ 
அவற்றிற்கு செவிகொடுத்து கீழ்ப்படியாமல்‌, 
பாவத்தைவிட்டு விலகாமல்‌, போதகத்தை 
வெறுத்தார்கள்‌. கடிந்துகொள்ளுதலை 
அலட்சியம்பண்ணினார்கள்‌. போதகரின்‌ 
சொல்லை. கேளாமல்‌ போனார்கள்‌. 
தங்களுக்கு  உபதேசம்பண்ணினவர்களுக்கு 
தங்கள்‌ செவியை சாயாமல்‌ போனார்கள்‌. 
தங்களுடைய மாம்சமும்‌ சரீரமும்‌ 
உருவழிந்துபோகும்போது. இவற்றையெல்லாம்‌ 
நினைத்து வேதனைப்படுகிறார்கள்‌. 


பெற்றோரும்‌, 
நமக்கு நல்ல. 
லோசனைகளைச்‌ சொல்லுகிறார்கள்‌ 
நம்முடைய ஆத்துமாவுக்கு பிரயோஜமான 
உபதேசங்களைப்‌ போதிக்கிறார்கள்‌. நாம்‌ 
அவற்றிற்கு நம்முடைய செவியைச்‌ சாய்த்து, 
பாவங்களைவிட்டு விலகி வரவேண்டும்‌ 
நல்ல  உபதேசங்களுக்கு நம்முடைய 
செவியை சாய்க்கவில்லையென்றால்‌ முடிவிலே 
நாம்‌ துக்கித்துப்‌ புலம்ப வேண்டியதுவரும்‌. 
துன்மார்க்கர்கள்‌ துணிகரமாய்ப்‌ பாவம்‌ 
செய்கிறார்கள்‌. வேசித்தனத்திலும்‌, 
விபசாரத்திலும்‌ சிக்கிமிருக்கிறவர்கள்‌ 
இந்தப்‌ பாவங்களில்‌ மயங்கிக்‌ கிடக்கிறார்கள்‌. 
இவர்களுடைய மனச்சாட்சி 
மழுங்கிப்போயிருக்கிறது. இவர்களுடைய 
மனதும்‌, மனச்சாட்சியும்‌, விபசாரத்திற்கு 
விரோதமாக இவர்களை எச்சரிக்காது. 
இவர்களுடைய இருதயம்‌. 
வேசித்தனத்தினாலும்‌ விபசாரத்தினாலும்‌ 
நிரம்பியிருக்கிறது. தங்களுடைய மாம்சத்தின்‌ 
இச்சையை நிறைவேற்றவேண்டும்‌ என்பதே. 
இவர்களுடைய பேராசை. 


பாவங்கள்‌ 
இவர்கள்‌ 


நம்முடைய 
ஊழியக்காரரும்‌ 


இவர்கள்‌ சபைக்குள்ளும்‌ 
சங்கத்துக்கு கொஞ்சம்‌ குறைய எல்லா 
தீமைக்கும்‌ உள்ளானவர்கள்‌. இவர்கள்‌ 
அநேகமாய்‌. எல்லா பாவங்களையும்‌ 
'துணிகரமாய்ச்‌ செய்திருப்பார்கள்‌. 
தங்களுடைய பாவங்களெல்லாம்‌ 
மறைவாகமிருக்குமென்றும்‌, அவை யாருக்கும்‌ 
தெரியாது என்றும்‌ நினைத்து, 
தங்களுடைய பாவஜீலியத்தில்‌ தொடர்ந்து 
ஜீவிப்பார்கள்‌. பாவத்தின்‌ சம்பளம்‌ மரணம்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


விபசார 

சிக்கியிருக்கிறவர்களுடைய மாம்சமும்‌. 

சரீரமும்‌ உருவழியும்‌ அப்போது இவர்கள்‌ 

துக்கித்து புலம்புவார்கள்‌. தங்களுடைய 

பாவத்தை நினைத்து வருத்தப்படுவார்கள்‌. 
கொடுக்கப்பட்ட 


பிரயோஜனமில்லை. விபசாரக்காரர்‌ 
மனந்திரும்பினாலும்‌, அவர்களுடைய 
பாவத்தின்‌ வடு, அவருடைய சரீரத்திலும்‌, 
மாம்சத்திலும்‌ காணப்படும்‌. 


உன்‌ மனைவி. 
நீதி 5: 15-20 


நீதி 5௭5. உன்‌ கிணற்றிலுன்ன 
தண்ணீரையும்‌, உன்‌ தூரவில்‌ ஊறுகிற 
ஜலத்தையும்‌ பானம்பண்ணு. 


நீதி 6:16. உன்‌ ஊற்றுகள்‌ வெளியிலும்‌ 
உன்‌ வாய்க்கால்கள்‌ வீதிகளிலும்‌ 
பாய்வதாக. 


நீதி 517. அவைகள்‌ அத்தியருக்கும்‌ 
உரியவைகளாயிராமல்‌, க்கே. 
உரியவைகளாயிருப்பதாக. 


நீதி 518. உன்‌ 
ஆசீர்வதிக்கப்படுவதாக; 
'இளவயதின்‌ 
மகிழ்த்திரு. 


நீதி 509. அவனே நேசிக்கப்படத்தக்க 
பெண்மானும்‌, அழகான  வரையாடும்‌ 
"போலிருப்பானாக; அவளுடைய 
ஸ்தனங்களே எப்பொழுதும்‌ உன்னைத்‌ 
திருப்திசெய்வதாக; அவளுடைய 
நேசத்தால்‌ நீ எப்பொழுதும்‌ 
மயங்கியிருப்பாயாக.. 


மனைவியோடே. 


நீதி 5:20. என்‌ மகனே, தீ பரஸ்திரீயின்‌: 
மேல்‌ 


மயங்கித்‌ 
அத்திய ஸ்திரீயின்‌: 
தழுவவேண்டியதென்ன? 


திரித்து, 
மார்பைத்‌ 





i= FTE 
TT 


வேசித்தனத்திற்கும்‌ விபசாரத்திற்கும்‌ 
விரோதமான எச்சரிப்பு 'துவரையிலும்‌ 
ஏராளமாய்ச்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 

பாவங்களில்‌ சிக்கிக்கொள்ளாதவாறு நம்மை 
எவ்வாறு காத்துக்கொள்ளவேண்டும்‌ என்னும்‌ 
ஆலோசனைகளும்‌, புத்திமதிகளும்‌ இங்கு 
விரிவாக விவரிக்கப்பட்டிருக்கிறது. 


நம்முடைய திருமண வாழ்க்கையை 
நாம்‌ கனம்பண்ணவேண்டும்‌. முறைப்படி 
திருமணம்‌ செய்துகொண்டு, அந்தக்‌ குடும்ப 
வாழ்க்கையில்‌ நாம்‌ சந்தோஷமும்‌ ஆறுதலும்‌ 
பெறவேண்டும்‌. இதுவே பரிசுத்தமான 
ஜீவியம்‌. நம்முடைய குடும்ப வாழ்க்கையில்‌ 
நாம்‌ திருப்தியோடிருக்கும்போது, நாம்‌ 
அசத்தத்திற்கு விலகி ஜீவிப்போம்‌. கர்த்தர்‌ 
மனுஷனை சிருஷ்டித்து, இந்தப்‌ பூமியில்‌: 
பலுகிப்பெருகுமாறு கட்டளையிட்டிருக்கிறார்‌. 


ஆனாலும்‌ நம்முடைய 

சந்தோஷமாகயிருக்க 
கர்த்தருடைய 
நம்முடைய 
வாழ்க்கையை 
அமைத்துக்கொள்ளவேண்டும்‌. கர்த்தர்‌ 
மனுஷருடைய எல்லா தேவைகளையும்‌. 
சந்திக்கிறார்‌. கர்த்தர்‌ நம்முடைய சரீரத்தின்‌ 
தேவைகளையும்‌ புறக்கணிக்கவில்லை. 
மனுஷன்‌ தனிமையாயிருப்பது நல்லதல்ல: 
என்று கர்த்தர்‌ கண்டார்‌. ஆகையினால்‌ 
அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்கினார்‌. 
ஆதாமையும்‌ ஏவாளையும்‌, தாம்பத்திய 
உறவில்‌ இணைத்தார்‌. 

கர்த்தர்‌ ஏதேன்‌ தோட்டத்திலே, 
ஆதாமையும்‌ ஏவாளையும்‌ கொண்டுவந்து, 
தோட்டத்திலுள்ள 
கனிகளையும்‌ 
ஆனாலும்‌ நன்மை ந்த! ஒத 
விருட்சத்தின்‌ கனியை புசிக்கவேண்டாம்‌. 
என்று கட்டளையிட்டார்‌. இந்தக்‌ 
கட்டளை விருட்சத்தின்‌ கனியைப்பற்றி 
கொடுக்கப்பட்டிருக்கிறது. 


குடும்ப வாழ்க்கை 
வேண்டுமென்றால்‌, 
பிரமாணத்திற்குக்‌ கீழ்ப்படிந்து, 
தாம்பத்திய 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


வாழ்வில்‌ 
கட்டளையைக்‌ 
இந்தத்‌ 


நம்முடைய தாம்பத்திய 
கர்த்தர்‌ வேறுவிதமான 
கொடுத்திருக்கிறார்‌. 
தோட்டத்திலுள்ள எல்லா கனியையும்‌ 
புசிக்கக்கூடாது என்றும்‌, கர்த்தர்‌ 
அனுமதித்திருக்கிற ஒரே ஒரு விருட்சத்தின்‌ 
கனியை மாத்திரமே புசிக்கவேண்டும்‌ 
என்பதும்‌, கர்த்தர்‌ நம்முடைய தாம்பத்திய 
உறவுக்குக்‌ கொடுத்திருக்கிற கட்டளை. 
பிரபஞ்சத்தில்‌ 


ஏராளமான 


ஏராளமான 

ஸ்திரீகளும்‌ 

கர்த்தர்‌ ஒவ்வொரு 

அவனுக்குரிய ஸ்திரீயை 

நியர்ததரக்கறார்‌ அந்த ஸ்திரீ மாத்திரமே 

ரியவள்‌. புருஷன்‌ அந்த 

மாத்திரமே தன்னுடைய 

உறவை வைத்துக்கொள்ள 

வேண்டும்‌. வேறு எந்த ஸ்திரீமின்மீதும்‌ 

சைப்படக்கூடாது. ஏதேன்‌ தோட்டத்திலே. 

கர்த்தர்‌ ஒரு விருட்சத்தின்‌ கனியை மாத்திரம்‌ 

தடைபண்ணினார்‌. நம்முடைய தாம்பத்திய 
உறலிலோ, 
கனியைத்த। 


கர்த்தர்‌ தனக்கு நியமித்திருக்கிற 
மனுஷன்‌ தாராளமாய்ப்‌ புசிக்கலாம்‌. 
அதன்‌ அழகைப்‌ பார்த்து ரசிக்கலாம்‌. அந்தக்‌ 
கனியை சுவைக்கலாம்‌. இந்தக்‌ கனி தவிர, 
மனுஷன்‌ வேறு எந்தக்‌ கனியின்மீதும்‌ 
ஆசைப்படக்கூடாது. கர்த்தர்‌ மனுஷனுக்கு 
எல்லா கனியையும்‌ தடைபண்ணி, அவனை 
பசியோடு விட்டுவிடவில்லை. வேகுவதைப்‌ 
பார்க்கிலும்‌ விவாகம்பண்ணுவது நலம்‌ என்று 
அப்போஸ்தலர்‌ பவுல்‌ சொல்லுகிறார்‌. 
வாலிபர்கள்‌ விவாகம்‌ செய்து, தங்களுடைய 
தாம்பத்திய வாழ்க்கையில்‌ சந்தோஷமும்‌ 
திருப்தியும்‌ அடையவேண்டும்‌. 
ஒரு மனுஷனுக்கு, 
மனைவி, அவனுடைய தின்று ள்‌ 
தண்ணீரைப்போலவும்‌, அவனுடைய துரவில்‌ 
ஊருகிற ஜலத்தைப்போலவும்‌ இருக்கிறார்கள்‌. 
அவன்‌ அந்தத்‌ தண்ணீரை மாத்திரமே 
பானம்பண்ணவேண்டும்‌ நீதி 515). 
நம்முடைய ஊற்றுக்கண்‌ 
ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கவேண்டும்‌. இதற்காக 
நம்முடைய இளவயதின்‌ மனைவியோடு 
மகிழ்ந்திருக்கவேண்டும்‌ (நீதி 5:18. 





f= FTE 
ETT 


திருமணம்‌ செய்துகொள்ளுகிற புருஷன்‌ 
தன்னுடைய மனைவியோடு சந்தோஷமாய்‌ 
குடும்பம்‌ நடத்தவேண்டும்‌. அவள்மீது 
மிகுந்த அன்பும்‌ அக்கரையும்‌ 
காண்பிக்கவேண்டும்‌. தேவன்‌ தம்முடைய 
கிருபையினால்‌, இந்த ஸ்திரீயை தனக்கு 
மனைவியாகக்‌ கொடுத்திருக்கிறார்‌ என்று 
விசுவாசித்து, புருஷன்‌ தன்‌ மனைவியை 
அன்பாய்‌ நேசிக்கவேண்டும்‌. 


நம்முடைய மணைவி கர்த்தர்‌ நமக்குக்‌ 
கொடுத்திருக்கிற ஈவு. நம்முடைய சரீரத்தின்‌ 
தேவைகளை அறிந்து, கர்த்தர்‌ நம்முடைய 
மனைவியை, நமக்கு பராமரிப்பாகக்‌ 
கொடுத்திருக்கிறார்‌. அவளே நம்முடைய 
ஊற்றுக்கண்ணாகயிருக்கிறாள்‌. அவள்‌ 
ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கவேண்டும்‌. 

நாம்‌ நம்முடைய மனைவியினிடத்தில்‌ 
சந்தோஷமாயிருக்கவேண்டும்‌. அவள்‌ 
சீர்வதிக்கப்பட்டவள்‌ என்னும்‌ நினைப்பு 
நம்முடைய இருதயத்திற்குள்‌ எப்போதும்‌ 
நிரம்பியிருக்கவேண்டும்‌. நம்முடைய 
மனைவியை நாம்‌ ஆசீர்வதிக்கவேண்டும்‌. 
நம்முடைய  ஆசீர்வாதங்களுக்கு ப 
தைட 


டைய ஸ்‌ 


மகிழ்ந்திருக்கவேண்டும்‌. 


கணவனும்‌ மனைவியும்‌: 
ஒருவருக்கொருவர்‌ இணைந்து, தங்களுடைய 
தாம்பத்திய வாழ்க்கையில்‌ 
சந்தோஷமாயிருக்கவேண்டும்‌ என்பது 
தேவனுடைய சித்தம்‌. புருஷனும்‌ மனைவியும்‌ 
த திருமண உடன்படிக்கையைக்‌ 
காத்துக்கொள்ளவேண்டும்‌. கர்த்தரே 
தங்களை குடும்ப வாழ்க்கையில்‌: 
இணைத்திருக்கிறார்‌ என்பதை புருஷனும்‌. 

மனைவியும்‌ எப்போதும்‌ நினைவுகூரவேண்டும்‌. 
கர்த்தர்‌" இணைத்ததை மனுஷன்‌ 
பிரித்துவிடக்கூடாது. “உன்‌ மனைவியே 
நேசிக்கப்படத்தக்க பெண்மானும்‌, அழகான 
வரையாடும்போலிருப்பாளாக: அவளுடைய 
ஸ்தனங்களே எப்பொழுதும்‌ உன்னைத்‌ 
திருப்திசெய்வதாக: அவளுடைய நேசத்தால்‌ 
நீ எப்பொழுதும்‌ மயங்கியிருப்பாயாக” 
நீதி என்னும்‌ ஆலோசனை 
புருஷனுக்குக்‌ கொடுக்கப்பட்டிருக்கிறது. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


புருஷன்‌ தன்‌ மனைவியினிடத்தில்‌ 
எல்வளவு வேண்டுமானாலும்‌ அன்புகூரலாம்‌. 
அந்த அன்புக்கு தடையுமில்லை, 
வரையரையுமில்லை. தாராளமாய்‌ 
அன்புகூரலாம்‌. ஷன்‌ தன்னுடைய 
அன்பை மற்ற ஸ்திர்களிடத்தல்‌ பகிர்ந்து 
கொள்ளக்கூடாது. அவன்‌ தன்னுடைய 
மனைவிக்கு உண்மையுள்ளவனாய்‌ 
நடந்துகொள்ளவேண்டும்‌. 


ஊற்றுக்கண்‌. வாய்க்கால்களாக 
பாய்வதுபோல, தாம்பத்திய வாழ்க்கையில்‌ 
மனைவி பிள்ளைகளைப்‌ பெற்றெடுப்பதற்கு 
வாய்ப்புள்ளது. நம்முடைய ஊற்றுகள்‌ 
நம்முடைய வெளியிலும்‌, நம்முடைய 
வாய்க்கால்கள்‌ நம்முடைய வீதிகளிலும்‌ 
பாயவேண்டும்‌. 


புருஷன்‌. ன்னுடைய 
மனைவியினிடத்திலும்‌, தன்லுபைய 
பிள்ளைகளிடத்திலும்‌ சந்தோஷமாயிருக்க 
வேண்டும்‌. அவர்களிடத்தில்‌ அன்புகூர்ந்து, 
அவர்களை பராமரிக்கவேண்டும்‌. நம்முடைய 
ஊற்றுகளும்‌, நம்முடைய வாய்க்கால்களும்‌ 
நமக்கே உரியவை. அவை அந்நியருக்கு: 
உரியவைகளாயிராமல்‌, "நமக்கே 
உரியவைகளாயிருக்கவேண்டும்‌. நம்முடைய 
மனைவியும்‌. நம்முடைய பிள்ளைகளும்‌ 
நமக்கே உரியவர்கள்‌. 


ஏதேன்‌ தோட்டத்திலே, கர்த்தர்‌ ஒரு 


வாழ்க்கையிலோ, கர்த்தர்‌ நமக்கு ஒரே ஒரு 

விருட்சத்தின்‌ கனியை மாத்திரம்‌ புசிப்பதற்கு 

அதுமதிந்தரக்கிறார்‌ மற்ற விருட்சங்களின்‌ 

புசிப்பதற்கு நமக்கு 

திக்கை, கர்த்தர்‌ அவற்றை நமக்குத்‌ 

தடைபண்ணியிருக்கிறார்‌. கர்த்தர்‌ 
தடைபண்ணியதை நாம்‌ இச்சிக்கக்கூடாது. 





ழ்‌ நயனா 
யாய 


புருஷன்‌ ட்‌ 
மிழந்திருக்கவேண்டும்‌. 
நேசத்தால்‌ ன க்விட்‌ 
புருஷன்‌. மனைவியை 
விட்டுவிட்டு பாஸ்திரின்மே்‌ மயங்கித்‌ 
திரியக்கூடாது. புருஷனுக்கு தன்னுடைய 
மனைவியே நேசிக்கப்படத்தக்க 
'பெண்மானைப்போலவும்‌, அழகான 
வரையாட்டைப்போலவும்‌ இருக்கவேண்டும்‌. 
ஒரு பரஸ்திரீயை தன்னுடைய பெண்மான்‌ 
என்றோ, தன்னுடைய வரையாடு என்றோ 
நினைத்து, அவள்மேல்‌ மயங்கிவிடக்கூடாது. 
நம்முடைய மனைவியின்‌ ஸ்‌ 

'முதும்‌ நம்மை 
செய்யவேண்டும்‌ நாம்‌ 
மார்பை தழுவவேண்டிய 
நம்முடைய குடும்ப 
தேவனுடைய பிரமாணத்திற்கு 
ஜீவிக்கும்போது, நம்முடைய 
சந்தோஷமும்‌, சமாதானமும்‌, தேவனுடைய 
ஆசிர்வாதமும்‌ நிரம்பியிருக்கும்‌. 


மனுஷனுடைய வழிகள்‌ 
நீதி 521. 


நீதி கம 

கர்த்தரின்‌ 

இருக்கிறது; 
வழிகனெல்லாவற்றையும்‌ 
சீர்தூக்கிப்பார்க்கிறார்‌. 


வழிகளெல்லாம்‌ 
கண்களுக்கு முன்பாக 
கர்த்தருக்குப்‌ பயப்படும்‌ பயம்‌ 
இருதயத்தில்‌ 
கர்த்தருடைய 


நம்முடைய 
கர்த்தருடைய 
இருக்கிறது. 


நம்முடைய 
ரன 
பிரமாணம்‌ 
செய்யவேண்டும்‌. 
பார்க்கும்போது, 
இருதயத்தைப்‌ 
மறைவான 


ஆளுகை 
மனுஷன்‌ முகத்தைப்‌ 
கர்த்தர்‌ நம்முடைய 
பார்க்கிறார்‌. கர்த்தருக்கு 
இரகசியம்‌ எதுவுமேயில்லை. 
நம்முடைய செய்கைகளையும்‌, 
பேச்சுக்களையும்‌ மாத்திரமல்ல, கர்த்தர்‌ 
நம்முடைய இருதயத்தின்‌ யோசனையையும்‌ 
அறிந்திருக்கிறார்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தரே  வெளிச்சமாகயிருக்கிறார்‌. 
அவரே மெய்யான ஒளியாகயிருக்கிறார்‌. 
அவர்‌ தம்முடைய வெளிச்சத்தில்‌ 
எல்லாவற்றையும்‌ பார்க்கிறார்‌. எல்லா 
காரியங்களும்‌ அவருடைய கண்களுக்கு 
முன்பாக பிரத்தியட்சமாயிருக்கிறது. 
எல்லாவற்றின்‌ க்கக்‌ 
சூழ்நிலைகளையும்‌, வற்றின்‌ 
விளைவுகளையும்‌ கர்த்தர்‌ அறிதி. 
கர்த்தர்‌ நம்முடைய 

காண்பது மாத்திரமல்ல, A 
வழிகளெல்லாவற்றையும்‌ அவர்‌ சீர்தூக்கிப்‌ 
பார்க்கிறார்‌. நம்முடைய வழிகளை 
நியாயந்தீர்க்கிறார்‌. தேவனுடைய 
நியாயத்தீர்ப்பு எப்போதும்‌ நீதியாயிருக்கும்‌. 


துன்மார்க்கன்‌ 
நீதி 5: 22,28 


நீதி 5:22, துன்மார்க்கனை அவனுடைய 
அக்கிரமங்கனே பிடித்துக்கொள்ளும்‌ 
தன்‌ பாவக்கயிறுகளால்‌. 
கட்டப்படுவான்‌. 


நீதி 5௦3. 
கேனாததினால்‌ 
மதிகேட்டின்‌ 
மயங்கிப்போவான்‌. 


துன்மார்க்கன்‌ துணிகரமாய்ப்‌ பாவம்‌ 
செய்கிறான்‌. தன்னுடைய பாவங்கள்‌ 
யாருக்கும்‌ தெரியாமல்‌ மறைவாகயிருக்கிறது. 
என்று தனக்குள்ளே 
நினைத்துக்கொள்கிறான்‌. கர்த்தர்‌ 
தன்னுடைய பாவங்களையும்‌ மீறுதல்களையும்‌ 
குவனிக்கமாட்டார்‌ என்றும்‌, தனக்கு 
தண்டனை  கொடுக்கமாட்டார்‌ என்றும்‌. 
இறுமாப்பாயிருக்கிறான்‌. துன்மார்க்கனை 
அவனுடைய அக்கிரமங்களே 
பிடித்துக்கொள்ளும்‌. அவனுடைய பாவங்கள்‌ 
கயிறுகள்‌ போல இருக்கிறது. அவன்‌ 
தன்னுடைய பாவக்கமிறுகளால்‌. 
கட்டப்படுவான்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


பாவத்தில்‌ ஜீவிக்கிறவர்கள்‌. 
தண்டனைக்குத்‌. தப்பிக்கமாட்டார்கள்‌. 
பாவத்தின்‌ சம்பளம்‌ மரணம்‌ 
செய்கிறவர்கள்‌ தங்களைத்‌ 
வஞ்சித்துக்கொள்கிறார்கள்‌. 
பாவங்களே அவர்களைத்‌ தண்டிக்கும்‌. 
துன்மார்க்கருடைய பாவங்கள்‌ 
அவர்களுடைய மனச்சாட்சியைப்‌ பாதிக்கும்‌. 
பாவிகள்‌ தங்களுடைய பாவத்தை நினைத்து 
தங்களைத்‌ தாங்களே கடிந்துகொள்வார்கள்‌. 
மாம்சமும்‌, சரீரமும்‌ 
தங்கள்‌ பாவங்களை 
துக்கித்துப்‌ புலம்புவார்கள்‌. 
தங்கள்‌ முகங்கள்‌ 
வெட்கத்திற்குட்படும்படி, அவர்கள்‌ 
தங்களுக்கே மனயடிவு உண்டாக்குகிறார்கள்‌ 
(எரே 7119). 


துன்மார்க்கருடைய பாவங்களும்‌ 
மீறுதல்களும்‌ அவர்களை சிறைப்பிடிக்கும்‌. 
கமிறுகளைப்போல அவர்களைக்‌ 

அவர்கள்‌  பாவக்குயிறுகளால்‌. 
தேவனுடைய நியாயத்தீர்ப்ுக்கு 

அழைத்து வரப்படுவார்கள்‌ 


திக்க கக்கத்‌ க்கை 

துன்மார்க்கரை சிறைவைப்பதற்கு 
சிறைச்சாலை தேவையில்லை. அவர்களை 
வெண்கல சங்கிலிகளினாலோ, 


சிறையிருப்பிலிருந்து அவர்களால்‌ தப்பிக்கவே. 
முடியாது. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தன்மார்க்கனுக்கு ஏற்கெனவே 
புத்திமதி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால்‌ 
அவனோ  போதகத்தை வெறுத்துவிட்டான்‌. 
அவனுடைய மனம்‌  கடிந்துகொள்ளுதலை 
அலட்சியம்பண்ணிற்று. அவன்‌ போதகரின்‌ 
சொல்லை கேளாமல்‌ போனான்‌. தனக்கு 
உபதேசம்‌ பண்ணினவர்களுக்கு தன்‌ 
செவியை சாயாமல்‌ போனான்‌. இதனால்‌ 
அவன்‌ சபைக்குள்ளும்‌,  சங்கத்திற்குள்ளும்‌ 
கொஞ்சம்‌ குறைய எல்லா தீமைக்கும்‌. 
உள்ளானான்‌. அவன்‌ புத்தியைக்‌ 
கேளாததினால்‌ படிந்துபோனான்‌. 


துன்மார்க்கன்‌. 
மிகுதியினால்‌. 

கர்த்தருடைய 

கேட்கவில்லையென் றால்‌, 
சிக்கிகொள்வோம்‌. கர்த்தர்‌ நம்மைக்‌, 
தமனக காகப்‌ 
அலட்சியம்பண்ணினால்‌, டய மாம்ச | 
சரீரமும்‌ முடிவிலே உருவழிந்துபோகும்‌, 
உருவழிந்துபோனபின்பு, துக்கிப்பதினாலும்‌ 
பிரயோஜனமில்லை. அழிந்துபோனபின்பு 
புலம்புவதினாலும்‌ பிரயோஜனமில்லை. 


தன்‌  மதிகே; 
ங்கய்போயிரக்கிறான்‌ 

உபதேசத்தை 
நாம்‌ ஆபத்திலே 





f= FTE 
TT 


வம்‌ பிணைப்படுவதைக்‌ 
எச்சரிப்பாயிருக்கவேண்டும்‌ 
9 1-5) நம்மிடத்தில்‌ சோம்பேறித்தனம்‌. 
இருக்கக்கூடாது (நீதி 61). 
துன்மார்க்கருடைய சுபாவம்‌ (நீதி 616-9). 
தேவனுடைய வார்த்தையை நாம்‌ 
காத்துக்கொள்ளவேண்டும்‌ (நீதி 6:20-23) 
வேசித்தன பாவத்தினால்‌ உண்டாகும்‌. 
தீயவிளைவுகள்‌ (நீதி 6:24-35). 


பிணைப்படுதல்‌ 
நீதி 6: 1-5 


நீதி 6 
சிநேகிதனுக்காகப்‌ 
அத்தியனுக்குக்‌ 
கொடுத்தாயானால்‌, 


என்‌ மகனே, நீ உன்‌ 
பிணைக்கப்பட்டு, 
கையடித்துக்‌ 


நீதி 62. நீ உன்‌ வாய்மொழிகனால்‌ 
சிக்குண்டாய்‌, உன்‌ வாயின்‌ 
வார்த்தைகளால்‌ பிடிபட்டாய்‌. 


நீதி 63. இப்பொழுது என்‌ மகனே, 
உன்‌  சிநேகிதனுடைய கையில்‌. 

நீ அகப்பட்டுக்‌ கொண்டபடியால்‌, 
நீ உன்னைத்‌ தப்புவித்துக்கொன்ன 
ஒன்று செய்‌. 


நீதி 64. உன்‌ கண்ணுக்கு நித்திரையும்‌, 
உன்‌ கண்ணிமைக்குத்‌ தாக்கமும்‌. 
வரவிடாமல்‌, உன்‌ சிநேகிதனிடத்தில்‌ 
போய்‌, உன்னைத்‌ தாழ்த்தி, அவனை 
வருந்திக்‌ கேட்டுக்கொள்‌. 


நீதி 6:5. வெளிமான்‌ வேட்டைக்காரன்‌ 
கைக்கும்‌, குருவி வேடன்‌ கைக்கும்‌ 
தப்புவதுபோல, ்‌] உன்னைத்‌ 
தப்புவித்துக்கொன்‌.. 


தேவனுடைய வார்த்தை இம்மைக்கும்‌ 
re ல 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


போதுமானதாயிருக்கிறது. இப்பிரபஞ்சத்தில்‌ 
நாம்‌ ஜீவிக்கும்‌ காலம்‌ வரையிலும்‌, 
நம்முடைய காரியங்களெல்லாம்‌ ஒழுங்கும்‌. 
கிரமமுமாய்‌ நடைபெறவேண்டும்‌. நாம்‌ இங்கு 
கர்த்தரை மகிமைப்படுத்தவேண்டும்‌. 
அப்போதுதான்‌ நம்மால்‌ மறுமையிலே 
கர்த்தரை மகிமைப்படுத்தி, அவரை துதிக்க 
முடியும்‌. 


நம்முடைய சிநேகிதனுக்காக 
பிணைப்படக்கூடாது. என்றும்‌, 
அந்நியனுக்காக.. கையடித்துக்கொடுக்கக்‌ 
கூடாது என்றும்‌ இங்கு நமக்கு உபதேசம்‌ 
சொல்லப்படுகிறது. நாம்‌ மற்றவர்களுக்காக 
பிணைப்படுவதினால்‌ நம்முடைய 
குடும்பத்திற்கு தரித்திரமும்‌, பொருளாதார 
வருவதற்கு வாய்ப்புள்ளது, 
சிநேகிதனுக்காக 
அந்நியனுக்காக 
கையடித்துக்கொடுப்பதையும்‌ நாம்‌ 
தலிர்த்துவிடவேண்டும்‌. 


சிநேகிதனுக்காக பிணைப்படுவது ஒரு 
கண்ணியைப்போன்றது. அந்தக்‌ கண்ணியில்‌ 
சிக்கிவிட்டால்‌ நம்மால்‌. விடுதலை. 
பெறமுடியாது. கண்ணியில்‌ 
சிக்கிக்கொண்டவர்களுக்கு அழிவு 
நிச்சயமுண்டாகும்‌. நம்முடைய சிநேகிநருக்கு 
பொருளாதார குறைவு ஏற்படலாம்‌. அவர்‌ 
நமக்கு நெருங்கிய சிநேகிதராகவும்‌ 
இருக்கலாம்‌. அவருக்காக பிணைப்படும்போது, 
அவர்‌ தன்னை உண்மையுள்ளவராகக்‌ 
காண்பித்துக்கொள்ளலாம்‌. ஆனாலும்‌ 
நம்முடைய சிநேகிதனுக்காக நாம்‌ 
பிணைப்படாமலிருப்பதே நமக்கு நல்லது. 


நம்முடைய  சிநேகிதனுக்காக நாம்‌. 
பிணைப்படுவதைவிட அந்நியனுக்கு 
கையடித்துக்கொடுப்பது அதைவிட 
ஆபத்தானது. கையடித்துக்‌ கொடுப்பது 
என்னும்‌ வார்த்தைக்கு, உறுதிமொழி 
கொடுப்பது என்று பொருள்‌. நமக்குத்‌ 
தெரியாத நபருக்கு நாம்‌ உத்தரவாதம்‌ 
கொடுக்கக்கூடாது. அவர்‌ நல்லவரா, 
வார்த்தையைக்‌ காப்பாற்றுகிறவரா 
என்பதெல்லாம்‌ தெரியாமலேயே, அவருக்காக 
உத்தரவாதம்‌ கொடுப்பது, நமக்கு ஆபத்தை 
விளைவிக்கும்‌. 





ழ்‌ ளன 
யாய 


சிநேகிதனுக்காக 
பிணைப்படுகிறவர்களும்‌, அந்நியனுக்கு 
கையடித்துக்கொடுக்கிறவர்களும்‌ தங்கள்‌ 
வாய்மொழிகளால்‌ சிக்குண்டார்கள்‌. 
அவர்கள்‌ தங்கள்‌ வாயின்‌ வார்த்தைகளால்‌ 
பிடிபட்டார்கள்‌. பிறர்‌ செய்யும்‌ தப்பிதத்திற்கு 
இவர்கள்‌ தண்டனையை அனுபவிப்பார்கள்‌. 
இவர்களுக்கு வரும்‌ தண்டனை 
ப்‌ குடும்பத்தையும்‌ பாதிக்கும்‌. 
சார்ந்து ஜீவிக்கும்‌, 
க்கம்‌ பிள்ளைகளும்‌ 
கஷ்டங்களை அனுபவிப்பார்கள்‌. 


ஆபத்தில்‌ சிக்கிக்கொண்டோம்‌. 
உணரவேண்டும்‌. நமக்கு உதவி 
தேவைப்படும்போது, அவர்கள்‌ நமக்காக 
பிணைப்படுவார்கள்‌ என்று எதிர்பார்த்து 
நாம்‌ அவர்களுக்கு உதவிசெய்திருக்கலாம்‌. 
ஒருவேளை பிறர்‌ நமக்கு ஏற்கெனவே 
செய்த உதவிக்கு, நாம்‌ பிரதி உபகாரமாக 
அவர்களுக்கு பிணைப்பட்டிருக்கலாம்‌. நாம்‌ 
மற்றவர்களுக்காக பிணைப்படுவதற்கான 
காரணமும்‌, அவர்களுக்காக கையடித்துக்‌ 
கொடுப்பதற்கான காரணமும்‌, 
எதுவாகயிருந்தாலும்‌, நம்முடைய 
வாய்மொழிகளால்‌ நாம்‌ சிக்குண்டோம்‌ 
என்பதையும்‌, நம்முடைய வாயின்‌ 
வார்த்தைகளால்‌ நாம்‌ பிடிக்குப்பட்டோம்‌. 
என்பதையும்‌ அறிந்துகொள்‌ எவேண்டும்‌. 
பிணைப்படுவது, கையடித்துக்கொடுப்பது 
ஆகியவையெல்லாமே நமக்கு மறைவாக 
வைக்கப்பட்டிருக்கும்‌ கண்ணிகள்‌. நாம்‌ 
இவற்றில்‌ சிக்கிக்கொண்டால்‌, 
இவற்றிலிருந்து எல்வளவு விரைவாக 
தப்பிக்க முடியுமோ, அவ்வளவு விரைவாக 
தப்பித்துவிடுவதுதான்‌ நமக்கு 


இருக்கும்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நம்முடைய சிநேகிதனுக்காக நாம்‌ 
பிணைப்படும்போது, நாம்‌ அவனுடைய கையில்‌. 
அகப்பட்டுக்கொண்டோம்‌. அவனிடமிருந்து 
நாம்‌ சீக்கிரத்தில்‌ விடுதலை பெற்று 
தப்பித்துக்கொள்ளவேண்டும்‌. வெளிமான்‌ 
வேட்டைக்காரன்‌ கைக்கும்‌, குருவி வேடன்‌ 
கைக்கும்‌ தப்புவதுபோல, 


அவனுடைய 
தப்பித்துக்கொள்ளவேண்டும்‌. 


நாம்‌ பிணைப்பட்டதும்‌, கையடித்துக்‌ 
கொடுத்ததும்‌, நித்திரை செய்வதுபோல ஒரு 
பாதிப்பும்‌ கொடுக்காமலிருந்தாலும்‌, நாம்‌ 
நித்திரை செய்யக்கூடாது. நம்முடைய 
வரவிடக்கூடாது. 
தூக்கம்‌ 
ஒருவேளை நம்முடைய 
சிநேகிதனுக்கும்‌, அந்நியனுக்கும்‌ 
கடன்கொடுத்தவன்‌, நம்மிடத்தில்‌ வந்து 
அந்தக்‌ கடனை திரும்பச்‌ செலுத்துங்கள்‌ 
என்று கேட்காமலும்‌ இருக்கலாம்‌. 
கடன்கொடுத்தவனுக்கும்‌, கடன்‌ 
வாங்கியவனுக்கும்‌ கடனைப்பற்றி 
அக்கரையில்லாமலும்‌ இருக்கலாம்‌. ஆனாலும்‌ 
சிநேகிதனுக்காக பிணைப்பட்டவனும்‌, 
அந்நியனுக்காக கையடித்துக்கொடுத்தவனும்‌, 
அந்தக்‌ கடனைக்‌ குறித்து மிகுந்த 
அக்கரையோடிருக்கவேண்டும்‌. 


வரவிடக்கூடாது. 


கடன்‌ பெற்றவன்‌ கடனைத்‌ திருப்பி 
செலுத்தும்‌. வரையிலும்‌, நம்முடைய 
சிநேகிதனுக்காக நாம்‌ பிணைக்கப்பட்டது 
உயிரோடிருக்கும்‌. அந்நியனுக்காக நாம்‌ 
கையடித்துக்கொடுத்தது கிரியை 
நடப்பித்துக்கொண்டிருக்கும்‌. வாங்கிய 
கடனின்‌ அசல்‌ நித்திரை செய்யலாம்‌. 
ஆனாலும்‌ அசலுக்கான வட்டி ஒருபோதும்‌ 
நித்திரை செய்வதில்லை . கடன்கொடுத்தவன்‌ 
எப்போது வேண்டுமானாலும்‌ வந்து, தான்‌ 
கொடுத்த கடனை திருப்பிக்‌ கேட்கலாம்‌. 
அப்போது கடன்‌ வாங்கியவனுக்கும்‌, 
அவனுக்காக பிணைப்பட்டு 
கையடித்துக்கொடுத்தவனுக்கும்‌ பாதிப்பு 
ம்‌. ஆகையினால்‌. நாம்‌ 
கையடித்துக்‌ 
கொடுத்தவர்களாகயிருப்போமென்றால்‌, இந்த 
ஆபத்திலிருந்து சீக்கிரத்தில்‌ விடுதலை 
பெற்றுவிடவேண்டும்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


நாம்‌ பிணைப்பட்ட சிநேகிதனிடத்தில்‌ 
போய்‌, நம்மைத்‌ தாழ்த்தி, கடனைத்‌ திரும்ப 
செலுத்திவிடுமாறு, அவனை வருந்திக்‌ 
கேட்டுக்கொள்‌ வேண்டும்‌. 

வாங்கியவன்‌ நம்முடைய 

ஆனாலும்‌ அவனுக்காக 
தாழ்த்துகிறோம்‌. இந்‌ 

அறியாமையினால்‌ வந்தது. இதுபோன்ற 
தப்பிதத்தில்‌ இனிமேலும்‌ சிக்கிவிடாதவாறு 
மிகவும்‌ எச்சரிக்கையாயிருக்கவேண்டும்‌. 
நம்முடைய சிநேகிதன்‌ கடனைத்‌ திரும்ப. 
செலுந்தவில்லையென்றாலும்‌, 

வாங்கிய கடனுக்காக, 

வேறு ஏதாவது 

பெற்றுக்கொள்‌ வேண்டும்‌. அவன்‌ 
கொடுக்கும்‌ ஈடு நாம்‌ பிணைப்பட்டதற்கு 
சமமாயிருக்கவேண்டும்‌. 


நாம்‌ சிநேகிதனுக்காக பிணைப்பட்டதும்‌, 
ண்‌ கல்பனா பவட 


மக்கு ஒருபோதும்‌ 
கொடுத்துவிடக்கூடாது. இந்தப்‌ 
பிரச்சனையிலிருந்து தப்பிக்கும்‌ வரையிலும்‌ 
நாம்‌ தூங்கவும்‌ கூடாது. நித்திரை செய்யவும்‌. 
கூடாது சோர்வாக அயர்ந்திருக்கவும்‌. 
கூடாது. நாம்‌ பிணைப்பட்டது. நமக்கு 
விரோதமாக கிரியை நடப்பிக்கக்கூடாது. 
நாம்‌ கையடித்துக்கொடுத்தது. நம்மை 
ஆபத்தில்‌ சிக்க வைத்துவிடக்கூடாது. 


பிறருக்கு உதவி செய்யவேண்டும்‌ 
என்று பரிசுத்த வேதாகமம்‌ நமக்கு 
உபதேசம்பண்ணுகிறது. ஆனாலும்‌ 
சிநேகிதனுக்காக 
அந்நியனுக்காக 
கையடித்துக்கொடுப்பதும்‌ நமக்கு 
ஆபத்தானது. மற்றவர்‌ பெற்ற கடனுக்கு 
பொறுப்பு ஏற்பது தேவனுடைய 
பிரமாணத்திற்கு விரோதமானது என்று நாம்‌ 
நினைத்துக்கொள்ளக்கூடாது. பிறருக்கு 
நமக்கு. 
நிச்சயமாய்‌ 
அவர்களுக்கு செ லலெண்டும்‌ நமக்கு 
திராணியில்லாதபோது, சிநேகத்திற்காக 
பிணைப்படுவது ஆபத்தானது. 
அப்போஸ்தலர்‌ பவுல்‌ ஒநேசிமுவுக்காக 
பிணைப்பட்டார்‌. அவர்‌ பட்ட கடனை தான்‌ 
செலுத்துவதாக பவுல்‌ வாக்குப்பண்ணினார்‌. 
ஒநேசிமுவின்‌ கடனை தன்னுடைய 
கணக்கில்‌ வைத்துக்கொள்ளுமாறு. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 


பவுல்‌ பிலோமோனுக்கு நிருபம்‌ எழுதினார்‌ 
யிலே 19) 


பொருளாதார உதவியைச்‌ செய்தார்‌. 


நமக்கு அநேக சிநேகிதர்கள்‌ 
இருக்கலாம்‌. அவர்களுடைய கண்ணியத்தைப்‌ 
உண்மையைப்பற்றியும்‌, 

நாம்‌ நன்றாய்‌ 

அவர்களுக்கு 

உதவி 

நம்மால்‌ அவர்களுக்கு 

உதவி செய்யமுடியுமென்றால்‌, நாம்‌ 
அவர்களுக்கு தாராளமாய்‌ உதவிசெய்யலாம்‌. 
அவர்கள்‌ பிறரிடத்தில்‌ கடன்‌ வாங்குவதற்கு, 
நாம்‌ அவர்களைக்‌ குறித்து நற்சாட்சி 
கொடுக்கலாம்‌. நாம்‌ அவருக்காக 


பிணைப்படுவதும்‌, கையடித்துக்கொடுப்பதும்‌, 
பிற்காலத்தில்‌ 
குடும்பத்தையோ 


நாம்‌ 
எச்சரிப்பாமிருக்கவேண்டும்‌. 


நம்மையோ, நம்முடைய 
பாதித்து விடக்கூடாது. 
ம்‌ மிகவும்‌ 


நம்முடைய சூழ்நிலையை சரியாகப்‌ 
புரிந்துகொள்ளாமல்‌, பிறருக்கு உதவிசெய்ய 
நினைப்பது தப்பிதமானது. நாம்‌ 
பிறரிடத்தில்‌ கடன்‌ வாங்கி, 
மற்றவர்களுக்கு உதவிசெய்யவேண்டுமென்று 
ஆசைப்படக்கூடாது. நம்மால்‌ உதவிசெய்ய 
முடிந்தால்‌ உதவிசெய்யலாம்‌. உதவிசெய்ய 
முடியவில்லையென்றால்‌ சும்மாயிருக்க 
வேண்டும்‌. நாம்‌ செய்கிற ஒவ்வொரு 
காரியத்திலும்‌, செல்லும்‌ செலவை கணக்குப்‌ 
பார்க்கவேண்டும்‌. 
விசுவாசிகளாகிய நாம்‌ 
ஒருவருக்கொருவர்‌ 
பொருளாதார கடன்பட்டிருக்கக்கூடாது. 
விசுவாசிகள்‌ ஒவ்வொருவரும்‌ பிறரிடத்தில்‌ 
கடன்படாமல்‌. வாழக்‌ 
கற்றுக்கொள்ளவேண்டும்‌. கடன்படுவது 
நமக்கு வெட்கத்தைக்‌ கொடுக்கும்‌ என்னும்‌ 
நினைப்பு நம்மிடத்தில்‌ இருக்கவேண்டும்‌. 
கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம்‌ 
பிறருக்கு கடன்கொடுக்க 
வேண்டுமேயல்லாமல்‌, பிறரிடத்தில்‌ 
கடன்வாங்கி ஜீவனம்‌ பண்ணக்கூடாது. 


அன்பினால்‌ 
கடன்பட 
வேறு யாரிடத்திலும்‌ 





i= THE 
TT 


பிறரிடத்தில்‌ கடன்வாங்குகிறவர்கள்‌, 
குடன்சொடுக்கிறவர்களுக்கு அடிமைகளாக 
யிருக்கிறார்கள்‌. கடன்பட்டவர்கள்‌ இந்த 
உலகத்திற்கும்‌, ந்த உலகத்தின்‌ 
காரியங்களுக்கும்‌ அடிமைகளாகவும்‌ 
சிக்குண்டவர்களாகவும்‌ இருக்கிறார்கள்‌. 
இப்படிப்பட்டவர்கள்‌ காரணமில்லாமல்‌ 
வேதனைகளை அனுபவிப்பார்கள்‌. தாங்கள்‌ 
கண்ணியில்‌ சிக்கிக்கொண்டிருக்கிறோம்‌. 
தெரிந்துகொள்ளாமலேயே, 


வாங்குவார்கள்‌. 
டத்தில்‌ குடன்பட்டவர்கள்‌, தங்களுக்கு 
கடன்கொடுத்தவர்களுக்கும்‌ த 
உலகத்திற்கும்‌ அடிமைகளாகயிருக்கிறார்கள்‌. 


நாம்‌ சிநேகிதனுக்காக 
பிணைப்படும்போதும்‌, அந்நியனுக்காக 
கையடித்துக்கொடுக்கும்போதும்‌ i 
திராணியையும்‌, 
திராணியையும்‌ அளந்து பார்க்கவேண்டும்‌. 
நம்முடைய சிநேகிதரும்‌ அந்நியரும்‌ தாங்கள்‌ 
பெற்ற கடனைத்‌ செலுத்தும்‌ 
நிர்வாகமுள்ளவர்களா என்பதை 
சோதித்துப்‌ பார்க்கவேண்டும்‌. 

ஒருவேளை அவர்களால்‌ கடனைத்‌ 
திரும்ப செலுத்த முடியவில்லையென்றால்‌, 
நம்முடைய குடும்பத்திற்கும்‌, நம்முடைய 
மனைவிக்கும்‌, நம்முடைய பிள்ளைகளுக்கும்‌, 
பாதிப்பு ஏற்படாத வண்ணம்‌. நாம்‌. 
பிணைப்பட்டு கையடித்துக்கொடுத்த 
பிரகாரம்‌, நம்மால்‌ அவர்கள்‌ பெற்ற 
கடனைத்‌ திருப்ப செலுத்த முடியுமா 
என்பதையும்‌ கணக்குப்‌ பார்க்கவேண்டும்‌. 
செல்லும்‌ செலவை கணக்குப்‌ பார்க்காமல்‌. 
ஆபத்திலும்‌ கண்ணியிலும்‌ சிக்கிக்கொள்வது. 
விசுவாசிகளுக்கு நல்லதல்ல. 
சோம்பேறி. 
நீதி 6: 6-8 
சோம்பேறியே தீ 


போய்‌, அதின்‌ 
பார்த்து, ஞானத்தைக்‌. 


நீதி 
எறும்பினிடத்தில்‌ 


வழிகளைப்‌ 
கற்றுக்கொள்‌. 


தீதி 6:7. அதற்குப்‌ பிரபுவும்‌, தலைவனும்‌, 
அதிகாரியும்‌ இல்லாதிருத்தும்‌, 


நீதி 6:8. கோடைகாலத்தில்‌ தனக்கு 
ஆகாரத்தைச்‌. சம்பாதித்து, 
அறுப்புக்காலத்தில்‌ தனக்குத்‌ 
தானியத்தைச்‌ சேர்த்துவைக்கும்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


COODNENS 
PUBLISHERS 
சிலர்‌ சோம்பல்தனத்தை 
ஒன்றும்‌ செய்யாமல்‌ 
சோம்பேறியாக. 

அதிகமாய்க்‌ 


ஒரு 
நேசிப்பார்கள்‌. 
சும்மாயிருப்பார்கள்‌. 
இருக்கிறவரிடத்தில்‌ சாத்தான்‌ 
கிரியை நடப்பிப்பான்‌. சோம்பேறியின்‌ 
வாழ்க்கையில்‌ எந்த ஒரு குறிக்கோளும்‌, 
எந்த ஒரு நோக்கமும்‌ இருக்காது. அவர்கள்‌ 
எதைக்‌ குறித்தும்‌ 
அக்கரையில்லாமலிருப்பார்கள்‌. விக்குரிய 
காரியங்களை பலகளுக்து? பரப மற. 

இருக்கிறவன்‌ 


அக்கரையோ இருக்காது. 
சோம்பேறியாக 
பாடசாலையில்‌ படிக்கவேண்டும்‌. அவனுக்கு 
பாடம்‌ கற்றுக்கொடுக்கவேண்டும்‌. 
சோம்பேறிகள்‌ ஒருபோதும்‌ பாடசாலைக்குப்‌ 
போய்‌ கற்றுக்கொள்ளமாட்டார்கள்‌. அவர்கள்‌ 
எப்போதும்‌. சும்மாமிருக்கிறவர்கள்‌. 
ஒருவேலையும்‌ செய்யாமல்‌ கற்பனையில்‌ 
மிதப்பார்கள்‌. தூங்குகிற ஆசிரியர்கள்‌ 
விழிப்பபன்‌  கற்றுக்கொடுக்கமாட்டார்கள்‌. 
சோம்பேறியாக இருக்கிற மாணாக்கர்களும்‌ 
விழித்திருந்த கற்றுக்கொள்ளமாட்டார்கள்‌. 

சோம்பேறிகள்‌ சாதாரண 
பாடசாலைக்குப்போனால்‌ அவர்களால்‌ ஒன்றும்‌ 
கற்றுக்கொள்ள முடியாது. அவர்கள்‌ 
விசேஷித்த பாடசாலைக்குப்‌ போகவேண்டும்‌. 
சோம்பேறியே, நீ எறும்பினிடத்தில்‌ போய்‌, 
அதின்‌ வழிகளைப்‌ பார்த்து, ஞானத்தைக்‌ 
கற்றுக்கொள்‌" (நீதி 6:6).  செப்துவஜிந்த்‌ 
பதிப்பில்‌, அவர்கள்‌ தேனீக்களிடம்‌ போய்‌, 
அதின்‌. வழிகளைப்பார்த்து, 
ஞானத்தைக்‌ கற்றுக்கொள்ளவேண்டுமென்று 
எழுதப்பட்டிருக்கிறது. 


இந்தப்‌ பூமியிலுள்ள மிருகங்களைவிட 
மனுஷனிடம்‌. அதிகமான ஞானம்‌ 
இருக்கிறது. அவன்‌ மிருகங்களைவிட 
அநேக காரியங்களைக்‌ கற்றுக்கொள்கிறான்‌. 
ஆகாயத்துப்‌ பறவைகளைவிட மனுஷனுக்கு 
அதிகமான புத்தியும்‌ ஞானமும்‌ இருக்கிறது. 
மனுஷனை. சிருஷ்டித்தபோது, 
மிருகங்களைவிடவும்‌, 


அதிகமான ஞானத்தைக்‌ 


ஞானமும்‌ 
உயிரில்லாமல்‌. 
உற்சாகமில்லாமல்‌. 
பிரயோஜனமில்லாமல்‌ 


மனுஷனுடைய 


செத்துப்போயிருக்கிறது. 
சோம்பலாயிருக்கிறது. 


தொய்ந்துபோயிருக்கிறது. 





f= FTN 
TT 


சோம்பேறியாயிருக்கிறவன்‌ 
எறும்பினிடத்தில்‌ போம்‌. ஞானத்தைக்‌ 
கற்றுக்கொள்ளவேண்டும்‌. எறும்பு மிகவும்‌ 
சிறிய பிராணி. மனுஷருக்குள்ள அறிவு 
எறும்புக்கக்‌ கிடையாது. ஆனாலும்‌ 
எறும்பினிடத்தில்‌ இருக்கக்கூடிய ஞானம்கூட, 
சோம்பேறியினிடத்தில்‌ 
சோம்பேறிக்கு வெட்கம்‌ உண்டாகவேண்டும்‌ 
எறும்பினிடத்தில்‌ 
ஞானத்தைக்‌ 
கற்றுக்கொள்ளவேண்டுமென்று, அவனுக்கு 
புத்திமதி சொல்லப்படுகிறது. 


எறும்பு சிறிய பிராணியாகயிருந்தாலும்‌ 
அதனிடத்திலும்‌ அநேக நற்குணங்கள்‌ 
உள்ளது. நமக்கு பிரயோஜனமுள்ள நல்ல 
உபதேசங்களை நாம்எறும்பின்‌ மூலமாகவும்‌ 
கற்றுக்கொள்ளலாம்‌. இந்த இயற்கையில்‌ 
நாம்‌ அநேக காரியங்களைப்‌ பார்க்கிறோம்‌. 
பொதுவான காரியங்களைப்‌ ர்‌ 
நம்முடைய ஆவிக்குரிய 
வளர்த்துக்கொள்ளவேண்டும்‌ 
எல்லாவற்றையும்‌ சிருஷ்டித்தவர்‌ 

தேவனுக்கே உரியது. 

சர்வசிருஷ்டிகளிலும்‌ 

ஆகையினால்‌ எறும்பு சிறிய 
பிராணியாகமிருந்தாலும்‌, அதன்‌ மூலமாகவும்‌ 
நாம்‌ ஞானத்தைக்‌ கற்றுக்கொள்வதற்கு 
வாய்ப்புள்ளது. 


நாம்‌ அன்றாடம்‌ எறும்பைப்‌ 
பார்க்கிறோம்‌. அதை ஒரு சாதாரண 
பிராணியாகப்‌ பார்க்காமல்‌, நமக்கு 
ஞானத்தைக்‌ கற்றுக்கொடுக்கும்‌ 
ஆசிரியராகப்‌ பார்க்கவேண்டும்‌. எறும்பு 
நமக்கு போதிக்கும்போது, அதன்‌ 
போதனையை நம்முடைய கண்ணால்‌ 
பார்த்து, ஞானத்தைப்‌ 
பெற்றுக்கொள்ளவேண்டும்‌. சோம்பேறிகள்‌ 
எறும்பினிடத்தில்‌ போய்‌ அதன்‌ ப்‌ 
பார்க்கவேண்டும்‌. சோம்பேறி எங்கும்‌. 
போகமாட்டான்‌. எதையும்‌ கவனித்துப்‌ 
பார்க்கமாட்டான்‌. அவன்‌ தானிருக்கும்‌ 
இடத்தைவிட்டு. வெளியே. எங்கும்‌. 
போகமாட்டான்‌. அப்படிப்பட்டவனுக்கு, அவன்‌ 
இருக்கும்‌ இடத்திலேயே, அவனுக்கு 
உபதேசம்பண்ணவேண்டும்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


எறும்பு எல்லா இடத்திலும்‌ இருக்கிறது. 
சோம்பேறி இருக்குமிடத்திலும்‌ எறும்புகள்‌ 
இருக்கும்‌ சோம்பேறி எறும்பைத்‌ தேடி 
எங்கும்‌ ப்‌ 
அவனைத்‌ தேடி, 
இடத்திற்கே த்தும்‌. 
தனக்கு அருகிலுள்ள 
பார்க்கவேண்டும்‌. அப்போது அவனால்‌ 
ஞானத்தைக்‌ கற்றுக்கொள்ள முடியும்‌. 

தேவன்‌ நமக்கு கற்றுக்கொடுக்க 
எப்போதும்‌ ஆயத்தமாயிருக்கிறார்‌. நாம்‌ 
காலத்தையும்‌, சூழ்நிலைகளையும்‌. 
பிரோஜனப்படுத்திக்கொள்ள வேண்டும்‌. 
இயற்கையில்‌ நாம்‌ காணும்‌ பொதுவான 
காரியங்களிலிருந்து, ஆவிக்குரிய 
உபதேசங்களைப்‌ பெற்றுக்கொள்ள வேண்டும்‌. 
கர்த்தர்‌ நம்மோடு பேச நாம்‌ அனுமதிக்க 
வேண்டும்‌. அவர்‌ நமக்கு “தம்முடைய 
வழிகளைப்‌ போதிப்பார்‌ 


எறும்பு கோடைகாலத்தில்‌ 
| ao சாதிக்கக்‌ 
அறுப்புக்காலத்தில்‌ தனக்கு. 
சேர்த்து, வைத்துக்கொள்கிறது. 
எறும்பைப்போல மும்‌ 
ஞானமுள்ளவர்களாயிருக்கவேண்டும்‌. 
சாம்பாதிப்பது எல்லாவற்றையும்‌ 
பண்ணிவிடக்கூடாது. ஒன்றையும்‌ மீதம்‌ 
வைக்காமல்‌ எல்லாவற்றையும்‌ தின்று 
தித்தலிடக்கூடாது. சேமிக்க வேண்டிய 
காலத்தில்‌ சேமித்து வைக்கவேண்டும்‌. 
நம்முடைய சேமிப்பு நாம்‌ செலவு பண்ண 
நமக்கு 


நாம்‌ 
செலவு 


குளிர்காலத்திலும்‌, மழைகாலத்திலும்‌ 
நம்மால்‌ அதிகமாய்‌ சம்பாதிக்க முடியாது 
வீட்டைவிட்டு வெளியில்‌ எங்கும்‌ 
போகமுடியாமல்‌, சம்பாதிக்க முடியாமல்‌, 
வீட்டில்‌ அடைந்து கிடக்கவேண்டியது. 
இருக்கும்‌. நாம்‌ கோடைகாலத்திலும்‌, 
அறுப்புக்காலத்திலும்‌ சம்பாதித்து 
வைத்திருந்தால்‌, நம்முடைய சேமிப்பு, 
நமக்கு குளிர்காலத்திலும்‌ மழைகாலத்திலும்‌ 
உதவியாயிருக்கும்‌. எல்லாவற்றிற்கும்‌ ஒரு 
காலமுண்டு. சம்பாதிப்பதற்கும்‌ ஒரு 
காலமுண்டு. சேர்த்து வைப்பதற்கும்‌ ஒரு 
காலமுண்டு. செலவு பண்ணுவதற்கும்‌ ஒரு 
காலமுண்டு. நம்முடைய காலத்தை 
நாம்‌. பிரயோஜனப்படுத்திக்கொள்ளவேண்டும்‌. 
நாம்‌ எந்தக்‌ காலத்திலிருக்கிறோம்‌ என்பதை 
அறிந்துகொள்ளவேண்டும்‌. 





f= FTE 
TT 


விசுவாசிகளாகிய நமக்கு எல்லா 
காலமும்‌ கோடைகாலமாகமிருக்காது. எல்லா 
நாட்களும்‌ அறுப்பின்‌ நாட்களாகவும்‌ 
இருக்காது. நமக்கு குளிர்காலமும்‌ வரும்‌. 
மழைகாலமும்‌ வரும்‌. சம்பாதிக்க முடியாத 
நாம்‌ எல்லா 
வாலிபராக 
இருக்கப்போவதில்லை. நம்முடைய சரீரம்‌ 
எல்லா. காலத்திலும்‌ இளமையோடும்‌, 
வாலிபத்தின்‌ பெலத்தோடும்‌ இருக்காது. 
நம்முடைய இளவயதும்‌ வாலிபவயதும்‌ நமக்கு 
கோடைகாலத்தைப்‌ போன்றது. இது நமக்கு 
அறுப்புக்காலத்தைப்‌ போன்றது. 


எறும்பு கோடைகாலத்தில்‌ தனக்கு 
ஆகாரத்தை சம்பாதிக்கும்‌. 
அறுப்புக்காலத்தில்‌ தனக்கு தானியத்தைச்‌ 
சேர்த்து வைத்துக்கொள்ளும்‌ நாமும்‌ 
எறும்பின்‌ வழிகளைப்‌ பார்த்து. ஞானத்தைக்‌ 
கற்றுக்கொண்டு, நம்முடைய 
வாலிபலயதிலும்‌, சரீரம்‌ பெலத்தோடிருக்கிற 
காலத்திலும்‌ ஆகாரத்தை சம்பாதித்து. 
தானியத்தை சேர்த்துவைக்கவேண்டும்‌. 
அது நம்முடைய முதிர்வயதிற்கு 
உதவியாயிருக்கும்‌. 

த்தை சேப்ப 
ஆகாரத்தை சேய்‌ ல, ம்முடை 
ஆத்துமாவுக்குத்‌ தேவையான ஆவிக்குரிய 
போஜனங்களையும்‌ நாம்‌ சம்பாதித்து சமந்த 
வைத்துக்கொள்ளவேண்டும்‌. 
சேமித்துவைத்திருப்பது நமக்கு எப்போதுமே 
பிரயோஜனமுள்ளதாயிருக்கும்‌ 
சமயங்களில்‌ நமக்கு 
கிருபைகளைக்‌ கொடுப்பார்‌. 
கிருபைகளை அசட்டை செய்துலிடாமல்‌, 
அவற்றை நமக்கு பிரயோஜனப்படுத்திக்‌ 
கொள்ளவேண்டும்‌. நம்முடைய ஆத்துமாவில்‌ 
நாம்‌ சோர்ந்துபோயிருக்கிற காலங்களில்‌, 
நாம்‌ ஏற்கெனவே சேமித்து வைத்திருக்கிற 


சூரிய 
பூமியின்மீது அதிகமாய்ப்படும்‌. விற்பது 


எறும்பு சுறுசுறுப்பாக 
தன்னால்‌ முடிந்த லு கக, 
ஆகாரத்தை சம்பாதிக்கும்‌. ஒரு எறும்புகூட 
கோடைகாலத்தில்‌ ஆகாரத்தை 
சம்பாதிக்காமல்‌ சும்மாயிருக்காது. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


வ்‌ சோம்பேறித்தனம்‌ என்பது 
இல்லை. எறும்புக்கும்‌ 
கெட்டுக்கிளிக்கம்‌ வித்தியாசமுண்டு. 
வெட்டுக்கிளிகள்‌. கோடைகாலத்தில்‌ 
ஆடிப்பாடி, துள்ளிக்குதித்து விளையாடும்‌. 
குளிர்காலம்‌ வரும்போதோ, அவை 
அழிந்துபோகும்‌. மழைகாலத்தை 
வெட்டுக்கிளிகளால்‌ சமாளிக்க முடியாது. 


எறும்புகள்‌ ஒன்றுக்கொன்று 
உதவியாயிருக்கும்‌. ஒவ்வொரு எறும்பும்‌ ஒரு 
தானியத்தை உருட்டிக்கொண்டு வரும்‌, 
தானியம்‌ அதிக கனமுள்ளதாயிருந்தால்‌, மற்ற 
உதவிசெய்வதற்கு 
ம்‌ அந்தத்‌ தானியத்தை 
எப்படியாவது சேர்க்குமிடத்தில்‌ சேர்த்துவிடும்‌, 
நாம்‌ எறும்பின்‌ வழிகளைப்‌ பார்த்து 
ஞானத்தைக்‌ கற்றுக்கொள்ளலாம்‌. காலத்தை 
நமக்கு எவ்வாறு 
பிரயோஜனப்படுத்திக்கொள்லது என்னும்‌ 
எறும்பினிடத்தில்‌ 
வெளிச்சம்‌. 
நடக்கவேண்டும்‌. 
வெளிச்சத்தின்‌ பிள்ளைகள்‌. 
வெளிச்சத்தில்‌ தூங்கிவிட்டு, இருளில்‌ 
தட்டுதடுமாறி நடக்கக்கூடாது. 


நாம்‌ 


எறும்புக்‌ பிரபுவுமில்லை. 
நலைவனுமில்லை. அதிகாரியுமில்லை 
ஆனாலும்‌ அது தன்னுடைய வேலையை 
நேர்த்தியாய்‌ செய்து முடிக்கிறது... தன்மீது 
அதிகாரம்‌ செலுத்தி ௦ 

ஒருவரும்‌ 

சுறுசுறுப்பாய்‌ 

கோடைகாலத்தில்‌ தனக்கு ஆகாரத்தை 
சம்பாதிக்கிறது. அறுப்புக்காலத்தில்‌ தனக்கு 
தானியத்தை சேர்த்து வைக்கிறது. இவை 
எல்லாமே கர்த்தர்‌ எறுப்புக்குக்‌ 
கொடுத்திருக்கிற ஞானம்‌. 


நாமோ எறும்பை விட 
விசேஷித்தவர்கள்‌. கர்த்தர்‌ நமக்கு 
பெற்றோரையும்‌, பிரபுக்களையும்‌, 
தலைவரையும்‌, அறிவாளிகளையும்‌, 
ஊழியக்காரர்களையும்‌, நியாயாதிபதிகளையும்‌ 
கொடுத்திருக்கிறார்‌. நம்முடைய வேலைகளை 
நாம்‌ சரியாய்‌ நிறைவேற்றுவதற்கு அவர்கள்‌ 
நமக்கு ஆலோசனைகளைக்‌ 
கொடுக்கிறார்கள்‌. சரியான பாதையிலே. 
நம்மை வழிநடத்துகிறார்கள்‌. எறும்பைவிட 
விசேஷித்தவர்களாகிய நாம்‌, 
சோம்பேறியாயிராமல்‌ சுறுசுறுப்பாயிருக்க 
வேண்டும்‌. 





ழ்‌ நவள 
யாய 
தூக்கம்‌ 


நீதி 6: 9-11 


நீதி 69.  சோம்பேறியே நீ 
எவ்வனவுநேரம்‌ யடுத்திருப்பாய்‌? 
எப்பொழுது உன்‌ தூக்கத்தைவிட்டு 
எழுத்திருப்பாய்‌? 


நீதி 6:10. இன்னுங்‌ கொஞ்சம்‌ 
தூங்கட்டும்‌, இன்னுங்‌ கொஞ்சம்‌ 
உறங்கட்டும்‌, இன்னுங்‌ கொஞ்சம்‌ 
கைமுடக்கிக்கொண்டு நித்திரை 
செய்யட்டும்‌ என்பாயோ?' 


நீதி 6. உள்‌ தரித்திரம்‌ 
வழிப்போக்கனைப்‌ போலவும்‌, உன்‌ 
வறுமை ஆயுதமணித்தவனைப்போலவும்‌ 
வரும்‌. 


ல்க தூக்கத்தை விரும்புகிறான்‌. 

அதிக நேரம்‌ படுக்கையிலே. 
புத்திருப்பான்‌ தன்னுடைய 
தூக்கத்தைவிட்டு எழுந்திருக்க 
விரும்பமாட்டான்‌. சோம்பேறி தன்னுடைய 
தூக்கத்தைவிட்டு எழும்பி, தான்‌ 
செய்யவேண்டிய வேலைகளை சுறுசுறுப்பாய்‌ 
செய்யவேண்டும்‌. இல்லையென்றால்‌ 
தரித்திரம்‌ அவனுக்கு. 
வழிப்போக்கனைப்போல வரும்‌. சோம்பேறிக்கு 
வறுமை ஆயுமணிந்தவனைப்போலவும்‌ வரும்‌. 


நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில்‌ 
நாம்‌ சோம்பேறிகளாயிருக்கக்கூடாது. 
தூங்குகிறவர்களாயிருக்கக்கூடாது. 
விழித்திருந்து ஜெபிக்கிறலர்களாயிருக்க 
வேண்டும்‌. கர்த்தர்‌ நமக்குக்‌ 
கொடுத்திருக்கிற ஊழியத்தை, 
உண்மையாயும்‌, உற்சாகமாயும்‌ 
செய்யவேண்டும்‌. 


“சோம்பேறியே நீ எவ்வளவுநேரம்‌ 
படுத்திருப்பாய்‌? எப்பொழுது உன்‌ 
தூக்கத்தைவிட்டு எழுந்திருப்பாய்‌? இன்னுங்‌ 
கொஞ்சம்‌ தூங்கட்டும்‌, இன்னுங்‌ கொஞ்சம்‌ 
உறங்கட்டும்‌, இன்னுங்‌. கொஞ்சம்‌ 
கைமுடக்கிக்கொண்டு நித்திரை செய்யட்டும்‌ 
என்பாயோ?" என்று சோம்பேறியிடம்‌ ஒரு 
கேள்வி கேட்கப்படுகிறது. சோம்பேறி 
இந்தக்‌ கேள்வியை சிந்தித்துப்‌ ரத்‌ 


சொல்வதற்கு சோம்பல்பட்டு, தொடர்ந்து 
தூங்கிவிடக்கூடாது. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அதிகநேரம்‌ தூங்குகிறவர்கள்‌ 
தங்கள்‌ நேரத்தை வீணாக்கிவிடுகிறார்கள்‌ 
காலத்தை பிரயோஜனப்படுத்திக்கொள்கிறவன்‌ 
புத்திமான்‌. தன்னுடைய காலத்தை 
வீணாக்குகிறவனோ மூடன்‌. அதிக நேரம்‌ 
தூங்குகிறவர்கள்‌ ஒருவேலையையும்‌ 
உருப்படியாய்‌ செய்யமாட்டார்கள்‌. 
அவர்களால்‌ தங்கள்‌ குடும்பத்திற்கு நல்ல 
தலைவராக இருக்கமுடியாது. தூக்கத்தை 
விரும்புகிறவர்கள்‌, தங்களைத்‌ தாங்களே 
வெறுத்து, 

எடுத்துக்கொண்டு, 

அடிச்சுவடுகளைப்‌ 

செல்லமாட்டார்கள்‌. 


சோம்பேறிகளுக்கு 
கக கொடுக்கப்பட்டாலும்‌, அவர்கள்‌ 
பயன்படுத்தமாட்டார்கள்‌. 
ஒங்வொரு காரியத்தையும்‌ அதற்குரிய 
காலத்தில்‌ செய்து முடிக்கவேண்டும்‌. 
காலதாமதம்பண்ணும்போது, அந்தக்‌ 
காரியத்தை செய்யமுடியாமல்‌ போய்விடும்‌. 
ஒருவேளை அதை மறுபடியும்‌ செய்வதற்கு 
வாய்ப்பு கிடைக்காமலேயே போய்விடும்‌ 
காலதாமதம்‌ ஆபத்தான கண்ணி. அதில்‌ 
சிக்கிக்கொள்கிறவர்களுக்கு பெரிய 
நஷ்டமுண்டாகும்‌. 
சோம்பேறி அதிக நேரம்‌ படுத்திருந்து, 
தூக்கத்தைவிட்டு  எழுந்திருக்கமாட்டான்‌ 
தான்‌ தூங்குவதற்கான காரணத்தை 
தனக்குத்தானே சொல்லிக்கொள்வான்‌. 
இன்னுங்‌ கொஞ்சம்‌ தூங்கட்டும்‌, இன்னுங்‌ 
கொஞ்சம்‌ உறங்கட்டும்‌ என்று சொல்லி, 
இன்னுங்‌ கொஞ்சம்‌ கைமுடக்கிக்கொண்டு 
நித்திரை செய்வான்‌.  தூக்கத்தைவிட்டு 
எழுந்திருக்கவேண்டும்‌ என்னும்‌ எண்ணமே. 
அவனிடத்தில்‌ இருக்காது. அன்றாட 
வேலைகளை செய்து முடிக்கவேண்டும்‌ 
என்னும்‌ கடமை உணர்வும்‌ அவனிடத்தில்‌ 
காணப்படாது. 


சோம்பேறி தனக்குத்தானே 
எஜமானனாயிருக்கிறான்‌. இவனும்‌ ஒரு 
சோம்பேறி. இவனுடைய எஜமானனும்‌ ஒரு 
சோம்பேறி. தூக்கமே இவர்களுடைய 
விருப்பம்‌. வேலை செய்யவேண்டும்‌ என்னும்‌ 
ஆர்வமோ, அக்கரையோ இவர்களிடத்தில்‌ 
இருக்காது. சோம்பேறி தன்னைத்தானே 
வஞ்சித்துக்கொள்கிறான்‌. அதிகமாக: 
தூங்குகிறவர்களுக்கு அதிகமான 
நஷ்டமுண்டாகும்‌. 





ழ்‌ நள 
யாய 


தங்களுடைய 

ஜெபத்தோடும்‌, 

முடிக்கவேண்டும்‌. 

ஒப்புக்கொடுத்திருக்கும்‌ 

நேர்த்தியாகச்‌ செய்யாமல்‌, தூங்கி பொழுதை 
வீணாக்கிவிடக்கூடாது. அதிக நேரம்‌ 
தூங்குகிறவர்கள்‌ நித்திய ஜீவனை 
குதந்தரிக்கமாட்டார்கள்‌. தூக்கத்தை 
விரும்புகிறவர்களுக்கு நித்திய ஜீவனுக்குப்‌ 
பதிலாக, நித்திய தூக்கமே கிடைக்கும்‌. 


அதிகமாய்த்‌ தூங்குகிறவர்கள்‌ 
தங்களுக்கு ஆபத்தையும்‌, நஷ்டத்தையும்‌ 
வரவழைத்துக்கொள்கிறார்கள்‌. சோம்பேறிக்கு 
தரித்திரம்‌ வழிப்போக்கனைப்போல வரும்‌. 
அவனுக்கு வறுமையும்‌ வரும்‌. தேவனுடைய 
ஜெபிக்காதவர்களுக்கும்‌, 


தியானிக்காதவர்களுக்கும்‌, 
ஆராதிக்காதவர்களுக்கும்‌ 
தரித்திரம்‌ வரும்‌. 


தன்‌ க்கள்‌ 
நாம்‌ ஆவிக்குரிய 
நாக்கத்திலருந்தால்‌, சத்துரு நம்மை 
மேற்கொள்வான்‌. நம்முடைய நீதியின்‌ 
வஸ்திரத்தையும்‌ அபகரித்துக்கொள்வான்‌. 
நமக்கு ஆவிக்குரிய தரித்திரமுண்டாகும்‌. 
நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம்‌ நீதியின்‌ 
வஸ்திரமில்லாமல்‌ நிர்வாணமாயிருக்கும்‌. 


துன்மார்க்கன்‌ 
நீதி 6 : 12-15 


நீதி 6:12. பேலியானின்‌ மனுஷனாகிய 
ஒரு துன்மார்க்கன்‌ ஆகடியம்‌. 
பேசித்திரிகிறான்‌. 


நீதி 6:18, அவன்‌ கண்களால்‌. 
சைகைகாட்டி, தன்‌ கால்களால்‌ பேசி, 
தன்‌ விரல்களால்‌ போதனை 
செய்கிறான்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நீதி 6:14. அவன்‌ இருதயத்திலே 
'திரியாவரமுண்டு; இடைவிடாமல்‌ 
பொல்லாப்பைப்‌ பிணைத்து, 
வழக்குகளை உண்டுபண்ணுகிறான்‌. 


6-15. 


சோம்பேறி ஒரு வேலையும்‌ செய்யாமல்‌ 
சும்மாயிருக்கிறான்‌. அவனுக்கு தரித்திரமும்‌ 
வறுமையும்‌ வரும்‌. இதனிமித்தமாய்‌ 
சோம்பேறித்தனம்‌ கண்டிக்கப்படுகிறது. 
சோம்பேறியைப்போலவே  துன்மார்க்கனும்‌ 
கண்டிக்கப்படுகிறான்‌. துன்மார்க்கன்‌ 
சோம்பேறியைப்போல ஒன்றும்‌ செய்யாமல்‌ 
சும்மாயிருக்கமாட்டான்‌. அவன்‌ 
துன்மார்க்கமான கிரியைகளை நடப்பிப்பான்‌. 
ய சிந்தனையும்‌ செயலும்‌ 
குன்மார்க்கம்‌ நிரம்பியதாகமிருக்கும்‌. 
துன்மார்க்கன்‌ எல்லோருக்கும்‌, 
எல்லாவிதமான தீங்குகளையும்‌ செய்கிறான்‌. 


ஓரிடத்தில்‌ நிலைத்து நிற்காது. துன்மார்க்கம்‌ 


இவன்‌ எப்போதும்‌ எங்கும்‌ 
திரிந்துகொண்டிருப்பான்‌. 
பேச்சில்‌ உண்மையிருக்காது. 
பேச்சினால்‌ பிறருக்கு 
சமாதானமோ உண்டாகாது 


செய்வதற்காக 
அலைந்து, 
இவனுடைய 
இவனுடைய 
சந்தோஷமோ, 
(நீதி 612). 


துன்மார்க்கன்‌ தன்‌ கண்களால்‌ சைகை 
காட்டி தன்‌ கால்களால்‌ பேசி, தன்‌ 
விரல்களால்‌ போதனை செய்கிறான்‌. இவன்‌ 
சர்ப்பத்தைப்போல வினாவுள்ளவன்‌. 
இவனிடத்தில்‌ வஞ்சக எண்ணம்‌ மாத்திரமே 
இருக்கிறது. துன்மார்க்கனுடைய வாய்‌ 
சாதுரிய வார்த்தைகளைப்‌ பேசும்‌. பிறரை 
வஞ்சிக்கும்‌ வார்த்தைகளைப்‌ பேசும்‌. அது 
ஆகடடியம்‌ பேசும்‌ (நீதி 648) 





i= FTE 
TT 


துன்மார்க்கன்‌ 
தீயகிரியைகளுக்கு, 
கண்களையும்‌, 
விரல்களையும்‌ கருவிகளாகப்‌ 
பயன்படுத்துகிறான்‌. இவனுடைய சரீரத்தின்‌ 
எல்லா அவயவங்களுமே தீமை செய்வதற்கு 
தீவிரிக்கிறது. துன்மார்க்கன்‌ தன்னுடைய 
சரீர அவயவங்களுக்கு கட்டளை 
கொடுக்கும்போது, அவை அவனுடைய 
கட்டளைக்குக்‌ கீழ்ப்படிந்து தீமை செய்கிறது. 
தன்னுடைய அவயவங்கள்‌ தன்னுடைய 
கட்டளைக்குக்‌ கீழ்ப்படியும்‌ என்பது, 
துன்மார்க்கனுக்கு வன்‌ தெரியும்‌. 
அவன்‌ அவயவங்களை 
கழிகளை. செல்வதற்கு. நன்றாய்‌ 
பழக்கி வைத்திருக்கிறான்‌. 


துள்மார்க்கனுடைய இருதயத்தில்‌ 
பரிசுத்தம்‌ இருக்காது. அவனுடைய 
இருதயத்தில்‌ சந்தோஷமோ, சமாதானமோ, 
தெய்வபக்நியோ, தெய்வபயமோ இருக்காது. 
அவன்‌ இருதயத்தில்‌ திரியாவரமுண்டு. 
அவன்‌ இடைவிடாமல்‌ பொல்லாப்பை 
பிணைத்து, வழக்குகளை 
உண்டுபண்ணுகிறான்‌ (நீதி 6:14) கக்கும்‌ 
தீங்குசெய்யவேண்டும்‌ என்னும்‌ 
அவனுடைய இருதயத்தில்‌ தரமிக்க 
தன்னுடைய வாழ்க்கையில்‌ தான்‌ 
முன்னேறவேண்டும்‌ என்னும்‌ விருப்பம்கூட 
பார்க்கத்‌ இருக்காது. னால்‌ 
மற்றவர்களை முன்னேற மல்‌ 
கெடுத்துவிடலேண்டும்‌ என்னும்‌ விருப்பம்‌ 
துன்மார்க்கனிடத்தில்‌ அதிகமாயிருக்கும்‌. 


துன்மார்க்கனுக்கு நிச்சயமாகவே. 
ஆபத்து வரும்‌. அதுவும்‌ சடுதியில்‌ வரும்‌. 
அவன்‌ சகாயமின்றி சடுதியில்‌ 
நாசமடைவான்‌ (நீதி 615) 
துன்மார்க்கன்‌ மற்றவர்களுக்கு தீங்கு செய்ய 
நினைத்து, அவர்களுக்கு குழியை 
வெட்டினான்‌. துன்மார்க்கனோ, தான்‌ 
வெட்டிய தானே விழுவான்‌. 

க அழிவு வரும்‌. அதுவும்‌ 
முன்னெச்சரிப்பு எதுவுமில்லாமல்‌, சடுதியில்‌ 
அழிவு வரும்‌. அவனுடைய துன்மார்க்க 
கிரியைகளெல்லாவற்றிற்கும்‌ மொத்தமாக 
அழிவு வரும்‌. அவன்‌ பிறரை கண்ணியில்‌ 
விழவைத்தான்‌. அநேகருக்கு அவன்‌ 
பயங்கரமானவனாகயிருந்தான்‌. அப்படிப்பட்ட 
துன்மார்க்கனுக்கு பயங்கரமான அழிவு 
வரும்‌. அவனுடைய கண்ணியில்‌ அவனே 
சிக்கிக்கொள்வான்‌. 


தன்னுடைய 
தன்னுடைய 
கால்களையும்‌, 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தர்‌ வெறுக்கும்‌ காரியங்கள்‌. 
நீதி 6 : 16-19 


தீதி 6:16. ஆறு காரியங்களைக்‌ கர்த்தர்‌ 
வெறுக்கிறார்‌, ஏழும்‌ அவருக்கு 
அருவருப்பானவைகள்‌. 


நீதி 6:17. 
மேட்டிமையான கண்‌, 
குற்றமற்றவர்களுடைய 
சிந்துங்‌ கை, 


தீதி 848.  துராலோசனையைப்‌ 
பிணைக்கும்‌ இருதயம்‌, தீங்கு. 
செய்வதற்கு விரைத்தோடுங்கால்‌, 


நீதி 6:19. அபத்தம்பேசும்‌ 
பொய்ச்சாட்சி,  சகோதரருக்குள்னே 
விரோதத்தை உண்டுபண்ணுதல்‌ ஆகிய 
இவைகளே. 

கர்த்தர்‌ 
கிரியைகளை 
வெறுக்கிற. 
பேலியாளின்‌ மனுஷனிடத்தில்‌ 
தேவன்‌ எல்லா பாவங்களையும்‌ வெறுக்கிறார்‌. 
அந்தப்‌ பாவங்களில்‌ சிலவற்றை, கர்த்தர்‌ 
மிகவம்‌ அதிகமாய்‌ வெறுக்கிறார்‌. 
அப்படிப்பட்ட பாவங்களின்‌ அட்டவணை 
இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர்‌ 
வெறுக்கும்‌ காரியங்களை நாமும்‌ 
வெறுக்கவேண்டும்‌. கர்த்தருடைய சித்தமும்‌, 
நம்முடைய சித்தமும்‌ ஒத்துப்போகவேண்டும்‌. 
கர்த்தர்‌ விரும்புவதை நாமும்‌ 
விரும்பவேண்டும்‌. அவர்‌ வெறுப்பதை 
நாமும்‌ வெறுக்கவேண்டும்‌. 


அவையாவன: 
பொய்நாவு, 
இரத்தம்‌ 


கர்த்தர்‌ மேட்டிமியான கண்ணை 
வெறுக்கிறார்‌. இந்தக்‌ கண்ணில்‌ 
தாழ்மையிருக்காது. அது தன்னையும்‌, 
மற்றவர்களையும்‌, சுயபெருமையோடு பார்க்கும்‌. 
மற்றவர்களுக்கு மதிப்பும்‌ மரியாதையும்‌ 
கொடுக்காது. எல்லா பாவங்களுக்கும்‌ 

்‌ பெருமையே 

மனுஷன்‌ 


நம்முடைய 
ஆதாரயாகயிருக்கிறது. 
தன்னைப்பற்றி நினைப்பதற்கு அதிகமாக 


நினைக்கிறான்‌. தன்னுடைய மெய்யான 
சுபாவம்‌ தெரியாமல்‌, மனுஷன்‌ தன்னை 
மேன்மைபடுத்தி பெருமைப்படுகிறான்‌. 





f= FTE 
TT 
டய பார்வை மேட்டிமையாக 


மனுஷனுடை 
இருக்கிறது. அந்தப்‌ பார்வையில்‌ உண்மையும்‌ 
நீதியுமில்லை. பாவிகளின்‌ கண்‌ பார்வை: 
எதையும்‌ நிதானமாய்‌ நிறுத்துப்‌ பார்க்காது. 
தான்‌ காணும்‌ பொருட்களின்‌ சரியான 
ம்‌ அதற்குத்‌ 

கண்ணை 


மற்றவர்களைப்பற்றி தாழ்வாகப்‌ பார்ப்பார்கள்‌. 
கர்த்தர்‌ பொய்நாவை வெறுக்கிறார்‌. 
பொய்நாவு உண்மையைப்பேசாது. அது 
எப்போதும்‌ பொய்யைப்பேசும்‌. உண்மையைக்‌ 
கூட பொய்‌ என்று சொல்லிவிடும்‌. 
பொய்பேசும்‌ நாவைவிட மேட்மையான கண்‌ 
கர்த்தருக்கு அதிக அருவருப்பானது. கர்த்தர்‌ 
பொய்யை அருவருக்கிறார்‌. தேவன்‌ நீதியும்‌ 
சத்தியமே கர்த்தருக்குப்‌ 


அவரு 
பிள்ளைகளாகிய நம்மிடத்திலும்‌ 
காணப்படக்கூடாது. ்‌ 
உள்ளதென்றும்‌, 
இல்லாததென்றும்‌ சொல்லவேண்டும்‌. 
வர்களுடைய 
சந்தம்‌ அவல்‌! ததர! வெங்கா 
அவர்‌ அருவருக்கிறார்‌. 
பிசாசானவன்‌ அதிழுதற்கொண்டு 
கொள்கபாத்கர்பகுக்கினன்‌ போனா 8-0 
பிசாசு பொய்யனும்‌ பொய்க்கு 
பிதாவுமாயிருக்கிறான்‌.  விசுவாசிகளாகிய 
நம்மிடத்தில்‌ பிசாசின்‌ குணம்‌ 
காணப்படக்கூடாது. பாவிகளின்‌ கைகள்‌ 
குற்றமற்றவர்களுடைய இரத்தத்தைச்‌ 
சிந்துகிறது. இப்படிப்பட்டவர்கள்‌ பிசாசின்‌ 
சாயலாகயிருக்கிறார்கள்‌. இவர்கள்‌ 
பிசாசுக்கு சேவை செய்கிறார்கள்‌. 


துன்மார்க்கருடைய இருதயம்‌. 
'துராலோசனையை பிணைக்கிறது. கர்த்தர்‌ 
இப்படிப்பட்ட இருதயத்தையும்‌ வெறுக்கிறார்‌. 
இருதயத்தில்‌ 

நிரம்பியிருக்கும்‌. 

எப்படி 

என்பது 

யோசித்துக்கொண்டிருப்பார்கள்‌. 


சிந்தையிலும்‌ 
இருக்காது. இவர்கள்‌ எந்த அளவுக்கு 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


துராலோசனையை 
பிணைக்கிறார்களோ, அந்த 
இவர்களுடைய பாவசுபாவம்‌ 
அருவருப்பாயிருக்கிறது. 
துன்மார்க்கருடைய கால்கள்‌ 
செய்வதற்கு விரைந்தோடுகிறது. 


தீங்கு 
கர்த்தர்‌ 


இவர்களுடைய கால்களையும்‌ வெறுக்கிறார்‌. 
கால்கள்‌ 


நம்முடைய 
விரைந்தோடவேண்டும்‌. 


நன்மை செய்வதற்கு 

சுவிசேஷத்தை 

நாம்‌ முன்னேறிச்‌ 

பல சமயங்களில்‌ 

தேவனுடைய ஊழியத்தைச்‌ 

சோர்ந்துபோகிறார்கள்‌. 

நன்மை செய்வதற்கு வேகமாக நடக்காமல்‌, 

ஏனோதானோவென்று மெதுவாக 
நடக்கிறார்கள்‌. 


.. துன்மார்க்கரோ, 
துன்மார்க்க 
சுறுசுறுப்பாயிருக்கிறார்கள்‌. 
தீங்குசெய்யவேண்டும்‌ 
அவர்களுடைய விருப்பம்‌. அவர்களுடைய 
கால்கள்‌, அவர்களுடைய 
தீயசிந்தனைகளுக்கு ஒத்துப்போகிறது. அது 
தீங்குசெய்வதற்கு விரைந்தோடுகிறது. 
துன்மார்க்கருடைய கால்கள்‌ ஒருபோதும்‌ 
சோர்ந்துபோவதில்லை. 


தங்களுடைய 
கிரியைகளில்‌ 
பிறருக்குத்‌ 
என்பதே 


பொய்ச்சாட்சிகளை 
துன்மார்க்கர்‌ 
பொய்ச்சாட்சி சொல்லி, மற்றவர்களுக்குத்‌ 
தீங்கு செய்கிறார்கள்‌. தாங்கள்‌ 
பொய்பேசுகிறோம்‌ என்பது துன்மார்க்கருக்குத்‌. 
தெரியும்‌. தெரிந்திருந்தும்‌ அவர்கள்‌ 
மற்றவர்களுக்கு விரோதமாய்‌ 
அபற்தம்பேசுகிறார்கள்‌. பொய்ச்சாட்சி 
சொல்லுகிறார்கள்‌. இப்படிப்பட்ட துன்மார்க்கர்‌ 
துணிகரமாய்ப்‌ பாவம்‌ செய்கிறார்கள்‌. 
பொய்ச்சாட்சி சொல்லுகிறவர்கள்‌ 
தேவனுடைய நாமத்தையும்‌ தூஷிப்பார்கள்‌. 


சகோதரருக்குள்ளே 
உண்டுபண்ணுகிறார்கள்‌. 
ஒற்றுமையாகயிருக்கிற 
சிநேகிதரையும்‌, தங்கள்‌ 
பிரித்து, அவர்களை 
வைத்துவிடுவார்கள்‌. 
பகையாளிகளாக்கி' 
அன்பான வார்த்தைகளைப்‌ 
கோபவார்த்தைகளை 


துன்மார்க்கர்‌ 
விரோதத்தை 
இவர்கள்‌ 
குடும்பத்தாரையும்‌, 
சூழ்ச்சியினால்‌ 
சண்டைபோட 
சிநேகிதர்களை 
விடுவார்கள்‌. 
பேசுகிறவர்களை 
பேசவைத்துவிடுவார்கள்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


தேவனாகிய கர்த்தர்‌ அன்பின்‌ 
தேவனாகவும்‌, சமாதானத்தின்‌ தேவனாகவும்‌ 
இருக்கிறார்‌ துன்மார்க்கரோ 
சகோதரருக்குள்ளே 
உண்டுபண்ணி, 
கோபத்திற்கும்‌, 
சண்டைக்கும்‌ 
துன்மார்க்கருடைய 


காரணராயிருக்கிறார்கள்‌. 
சுபாவம்‌ தேவனுடைய 
சுபாவத்தோடு. ஒத்துப்போவதில்லை. 
ஆகையினால்‌ தேவன்‌ சகோதரருக்குள்ளே 
விரோதத்தை உண்டுபண்ணுதலை வெறுத்து, 
அருவருக்கிறார்‌ 


வேதமே வெளிச்சம்‌. 
நீதி 6 : 20-23 


நீதி 620. என்‌ மகனே, உன்‌ தகப்பன்‌. 
கற்பனையைக்‌ காத்துக்கொன்‌; உன்‌ 
தாயின்‌ போதகத்தைத்‌ தன்னாதே. 


நீதி 62௮1. அவைகளை எப்‌) 
உன்‌ இருதயத்திலே 
அவைகளை உன்‌ 
கட்டிக்கொள்‌. 


நீதி 62௨ நீ. நடக்கும்போது அது 
உனக்கு வழிகாட்டும்‌; தீ படுக்கும்போது. 
அது உன்னைக்‌ காப்பாற்றும்‌ நீ 
விழிக்கும்‌ போது அது உன்னோடே. 
சம்பாஷிக்கும்‌. 

நீதி 6:28. கட்டளையே வினக்கு, 
வேதமே வெளிச்சம்‌, போதகசிட்சையே 
ஜீவ வழி. 


தூம்‌ 
த்து, 
கழுத்திலே. 


தேவனுடைய வார்த்தை 
ஜீவியத்திற்கு 
நம்முடைய பேச்சும்‌ 
தேவனுடைய 
ஒத்துப்போகவேண்டும்‌. 
இருதயத்தில்‌ தேவனுடைய 
உண்மையோடும்‌, 
காத்துக்கொள்ள வேண்டும்‌. 
வார்த்தையே நமக்கு 
விளக்காகவும்‌, கட்டளையாகவும்‌ இருக்கிறது. 
தேவனுடைய வார்த்தையை: 
தியானிக்கும்போது. 
உதவிசெய்யும்‌ வெளிச்சமாகவும்‌, 
ஆளுகை செய்யும்‌ கட்டளையாகவும்‌ 
'தியானிக்கவேண்டும்‌. 


நம்முடைய 
வழ்வாட்வாிகக்கவேண்டும்‌. 
கிரியை: 
வார்த்தையோடு 
நம்முடைய 
வார்‌; 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தேவனுடைய வார்த்தை விளக்காகவும்‌ 


பொக்கிஷங்களையும்‌ 
கண்டுபிடிப்பதற்கு, தேவனுடைய 
வார்த்தையாகிய விளக்கு நமக்கு 
வெளிச்சத்தைக்‌ கொடுக்கிறது. நம்முடைய 
பாதைக்கு அது தீபமாயிருக்கிறது. நாம்‌ 

தடுமாறி கீழே விழுந்துவிடாமல்‌, 
தேவனுடைய வார்த்தை: நம்முடைய 
கால்களுக்கு வெளிச்சத்தைக்‌ கொடுக்கிறது. 


தேவனுடைய வார்த்தை, கர்த்தருடைய 
சத்தியத்தை. நமக்கு வெளிப்படுத்திக்‌ 
காண்பிக்கிறது. கர்த்தருடைய சத்தியம்‌ 
நித்தியமானது. வேதத்தின்‌ வெளிச்சம்‌ 
அணையாத விளக்காகவும்‌, மங்கிப்போகாத 
வெளிச்சமாகவும்‌ இருக்கிறது. தேவனுடைய 
வார்த்தை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற 
பிரமாணமாகயிருப்பதினால்‌, நாம்‌ 
தேவனுடைய வார்த்தைக்கு, முழுமனதோடும்‌, 
முழுஇருதயத்தோடும்‌, முழுஆத்துமாவோடும்‌ 
கீழ்ப்படியவேண்டும்‌. 


நம்முடைய தகப்பனுடைய 
கற்பனைகளைக்‌ காத்துக்கொள்ளவேண்டும்‌. 
என்றும்‌, நம்முடைய தாயின்‌ போதகத்தை 
தள்ளக்கூடாது என்றும்‌ (நீதி 6:20) நமக்கு 
ஆலோசனை சொல்வப்பட்ிருக்கிறது 
தகப்பனுடைய கற்பனை என்பதும்‌, தாயின்‌ 
போதகம்‌ என்பதும்‌ தேவனுடைய 
கற்பனையையும்‌, அவருடைய 
பிரமாணத்தையும்‌ குறிக்கிற வார்த்தை. 


வழிநடத்‌ 
அறிவைப்‌ பதங்ளொள்வதன்‌ அவர்கள்‌ 
உபதேசம்பண்ணுகிறார்கள்‌. 
சமுகத்தைவிட்டு 
அவருடைய 
்‌ பின்பற்‌ செல்வதற்கு, 


நமக்கு பயிற்சி. 





ழ்‌ ளான 
யாய 


ஒன்றாகமிருப்பதினால்‌, நாம்‌ 
குற்பனையைக்‌ காத்துக்கொள்ளவேண்டும்‌ 
என்றும்‌, தாயின்‌ சோகத்தை 
தள்ளக்கூடாது என்றும்‌ 

ஆலோசனை சொல்லப்படுகிறது. பெற்றோரின்‌ 
உபதேசங்களை, 

உபதேசங்களோடு 

பார்க்கவேண்டும்‌. நம்முடைய பெற்றோருக்கு, 
கர்த்தருக்குள்‌ கீழ்ப்படிவதுதான்‌, நமக்கு 
ஆரோக்கியமானது. 


பக்தியுள்ள பெற்றோர்‌ 
கீழ்ப்படிந்து ஜீவிப்பார்கள்‌. தங்களுடைய 
பிள்ளைகளின்‌ இருதயத்தில்‌ கர்த்தருடைய 
வார்த்தை நிரம்பியிருக்கலேண்டும்‌ என்று 
விரும்புவார்கள்‌. இதற்காக அவர்கள்‌ தங்கள்‌ 
பிள்ளைகளுக்கு ஆலோசனைகளையும்‌, 
எச்சரிப்புக்களையும்‌, கட்டளைகளையும்‌, 
போதகங்களையும்‌ கொடுப்பார்கள்‌. அவை. 
தேவனுடைய வார்த்தையோடு 
ஒத்திருப்பதினால்‌, நாம்‌ அவற்றை 
தள்ளிவிடாமல்‌ காத்துக்கொள்ளவேண்டும்‌. 


கர்த்தருக்குக்‌ 


தேவனுடைய வார்த்தையை நம்முடைய 
இருதயத்தில்‌ காத்துக்கொள்‌ =P) 
நமக்கு அநேக நன்மைகள்‌ உண்டாகும்‌. 
நம்முடைய பெற்றோரின்‌ நல்ல உபதேசங்கள்‌ 
உலகப்பிரகாரமான 
இினபதத்கம்‌ ஆவிக்குரிய ஜீவியத்திற்கும்‌ 
பிரயோஜனமுள்ளதாயிருக்கும்‌. 
ஆகையினால்‌ தகப்பன்‌ கற்பனையை 
காத்துக்கொள்ளவேண்டும்‌ என்று நமக்கு 
ஆலோசனை சொல்லப்பட்டிருக்கிறது. அதை 
தள்ளிவிடாமல்‌ காத்துக்கொள்ளும்போது, 
அதனால்‌ நாம்‌ அநேக நன்மைகளை 
பெற்றுக்கொள்ளலாம்‌. 


டய 


டய 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கட்டிக்கொள்ளவேண்டும்‌ (உபா 6:8) 
மோசேயின்‌ 

நமக்கு கட்டளையாகச்‌ 
அவைகள்‌ நம்‌ கண்களுக்கு நடுவே 
ஞாபகக்குறியாய்‌ இருக்கவேண்டும்‌ என்பது 
மோசேயின்‌ பிரமாணம்‌. நீதிமொழிகள்‌ 
புஸ்தகத்திலோ, தேவனுடைய வார்த்தைகளை 
நம்முடைய இருதயத்தில்‌ எப்பொழுதும்‌ 
அணிந்துகொள்ள வேண்டும்‌ என்றும்‌, 
அவைகளை நம்முடைய கழுத்திலே 
கட்டிக்கொள்ளவேண்டும்‌. என்றும்‌ 
ஆலோசனை சொல்லப்பட்டிருக்கிறது. 


என்று 
நியாயப்பிரமாணம்‌ 


சொல்லுகிறது. 


தேவனுடைய வார்த்தை நம்முடைய 
இருதயத்தில்‌ இராமல்‌, கைகளில்‌ மாத்திரம்‌ 
இருக்கும்போது நமக்கு ஒரு பிரயோஜனமும்‌ 
உண்டாகாது. தேவனுடைய வார்த்தை 


நம்முடைய 
தேவனுடைய வார்த்தையினால்‌ 
செய்யப்பட்டு, வழிநடத்தப்படும்‌. 
இருதயத்தில்‌. தெய்வீக 
சமாதானமும்‌, 
நிரம்பியிருக்கும்‌. நமக்கு தேவன்மீது, 
பயமும்‌, பக்தியும்‌ இருக்கும்‌. 


நம்முடைய கழுத்தில்‌ 
ஆபரணத்தை அணிந்தகொள்வத£மோல. 
தேவனுடைய வார்த்தைகளை ந 
கழுத்திலே கட்டிக்கொள்ளவேண்டும்‌. 
மூலஎபிரெய பாஷையில்‌, கழுத்து என்னும்‌ 
வார்த்தை, “தொண்டை” என்று பொருள்படும்‌ 
வார்த்தையாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. 
நம்முடைய வயிற்றுக்குள்‌ போவதெல்லாமே, 
நம்முடைய தொண்டையின்‌ வழியாகத்தான்‌ 
உள்ளே போகும்‌. ஆதாமும்‌ ஏவாளும்‌ 
தேவன்‌ தடைபண்ணிய விருட்சத்தின்‌ 
கனியைப்‌ புசித்தார்கள்‌. அது அவர்களுடைய 
தொண்டையின்‌ வழியாக, அவர்களுடைய 
வயிற்றுக்குள்‌ போனது. நம்முடைய 
தொண்டை தேவனுடைய வார்த்தையினால்‌ 
செய்யப்படவேண்டும்‌. 
வார்த்தையினால்‌ அது 
பாதுகாக்கப்படவேண்டும்‌. 





f= THEN 
TT 


தேவனுடைய எச்சரிப்பின்‌ வார்த்தை, 
ஆதாம்‌ ஏவாள்‌ ஆகியோரின்‌ தொண்டையில்‌ 
நிரம்பியிருந்திருந்தால்‌, ர்த்தரால்‌ 
தடைபண்ணப்பட்ட கனி, 

தொண்டையைத்‌ தாண்டி, 

போயிருக்காது. 

அவரால்‌ தடைபண்ணப்பட்ட 

கனியை, அவர்களுடைய 
போகவிடாதவாறு தடைபண்ணியிருக்கும்‌. 
ஆதாம்‌ ஏவாளுடைய தொண்டை 
தேவனுடைய வார்த்தையினால்‌ 
பாதுகாக்கப்படாமலும்‌, ஆளுகை 
செய்யப்படாமலும்‌ இருந்ததினால்‌, 
அவர்கள்‌ பாவம்‌ செய்தார்கள்‌. தேவனுடைய 
வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல்‌ மீறினார்கள்‌. 


தேவனுடைய வார்த்தையை நம்முடைய 
த்தில்‌ அணிந்துகொள்ளவேண்டும்‌. 
நம்முடைய  இருதயத்தைவிட்டு 
விலகிப்போய்விடக்கூடாது. 

rr நிரம்பியிருக்கிற வார்த்தை 


எப்போதும்‌ 
பேரக்கொண்டேயிக்ு்‌ தவறான 
பாதைக்குப்‌ போகும்போது, நம்முடைய 
மனச்சாட்சி நம்மை எச்சரிக்கும்‌. 
தேவனுடைய வார்த்தையில்லாமல்‌ இருதயம்‌ 
வெறுமையாகயிருந்தால்‌, அங்கிருந்து நமக்கு 
தேவனுடைய ஆலோசனையும்‌ கிடைக்காது. 
அவருடைய எச்சரிப்பும்‌ கிடைக்காது. 


நாம்‌ 


தேவனுடைய வார்த்தையை நம்முடைய 
இருதமத்தின்‌. அணிந்தான்‌ பகு நாம்‌ 
நடக்கும்போது அது நமக்கு வழிகாட்டும்‌. 
தேவனுடைய வார்த்தையே 
வஷிகாட்டியாமிரக்கவேண்டும்‌ 


நம்முடைய ஜீ 
ஆளுகைசெய்யவேண்டும்‌. அப்போது ந்த 


ஆனியானவர்‌. நம்மை சகல 
சத்தியத்திற்குள்ளும்‌ வழிநடத்துவார்‌. அவர்‌ 
நம்முடைய வழிகளைச்‌ சீர்தூக்கிப்‌ பார்ப்பார்‌ 
நம்முடைய வழிகளை கவனிப்பார்‌. நமக்கு 
ஆதரவாயிருப்பார்‌. 

கர்த்தருடைய வார்த்தையே நமக்கு: 
மெய்யான பாதுகாப்பு. நாம்‌ படுக்கும்போது, 
அது நம்மைக்‌ காப்பாற்றும்‌. நாம்‌ இருளின்‌ 
சூழ்நிலையிலும்‌, சாத்தானுடைய அந்தகார 


காப்பாற்றும்‌. 
நமக்கு 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நாம்‌ கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
இருக்கும்போது பாதுகாப்பாயிருப்போம்‌. 
கர்த்தருடைய வார்த்தை எல்லாவிதமான 
தீங்குகள்‌, நாசங்கள்‌, மோசங்கள்‌ 
ஆகியவற்றிற்கு விலக்கி நம்மைக்‌ 
காப்பாற்றும்‌. 


கர்த்தருடைய வார்த்தை நம்மோடு 
எப்போதும்‌ கூடமிருக்கும்‌. நாம்‌ இரவிலே 
படுத்திருந்து, திடீரென்று 
விழித்துக்கொண்டாலும்‌, தேவனுடைய 
வார்த்தை நம்மோடு பேசும்‌. நாம்‌ நித்திரை 
வராமல்‌ விழித்திருந்தாலும்‌, தேவனுடைய 
வார்த்தையும்‌ நம்மோடு விழித்திருந்து, 
நம்மோடே சம்பவிக்கும்‌. இரவு 
வேளையிலே தேவனுடைய வார்த்தையைத்‌ 
தியானம்பண்ணுவது நமக்கு மிகுந்த 
சந்தோஷத்தையும்‌, சமாதானத்தையும்‌ 
ஆறுதலையும்‌ கொடுக்கும்‌. 


நாம்‌ 
எழுந்திருக்கும்போது, 
என்னென்ன வேலைகளையெல்லாம்‌. 
செய்யவேண்டும்‌ என்பதை, தேவனுடைய 
வார்த்தை நமக்குச்‌ சொல்லும்‌. தேவனுடைய 
வார்த்தை பேசுகிற வார்த்தையாகயிருக்கிறது. 
அது சர்வவல்லமையுள்ள வார்த்நையாகவும்‌, 
நமக்கு உதவிசெய்கிற வார்த்தைகயாகவம்‌ 
இருக்கிறது. கர்த்தருடைய வேதத்தில்‌. 
பிரியமாயிருந்து, இரவும்‌ பகலும்‌ அவருடைய 
வேதத்தில்‌ தியானமாயிருக்கிற மனுஷன்‌ 
பாக்கியவான்‌ (சங்‌ 1:2) கட்டளையே 
விளக்கு, வேதமே வெளிச்சம்‌, 
போதகசிட்சையே ஜீவ வழி (நீதி 6:23) 


காலைவேளையிலே 
அந்த நாளில்‌ 


துன்மார்க்க ஸ்திரீ 
நீதி 6: 24- 85 


நீதி 6:24. அது உன்னைத்‌ துன்மார்க்க 
ஸ்திரீக்கும்‌, இச்சகம்பேசும்‌ 
'நாவையுடைய பரஸ்திரீக்கும்‌ விலக்கிக்‌ 
காக்கும்‌. 

நீதி 6:25. உன்‌ இருதயத்திலே அவன்‌ 


அழகை இச்சியாதே; அவன்‌ தன்‌ 
'ணிமைகளினால்‌ ன்‌ 





f= a 
TT 


நீதி 6:28, வேசியினிமித்தம்‌ ஒரு 
அப்பத்துணிக்கையையும்‌ இரக்க 
வேண்டியதாகும்‌; விபசாரியானவன்‌ 
அருமையான உயிரை 
வேட்டையாடுகிறான்‌. 


நீதி 627. தன்‌ வஸ்திரம்‌ வேகாமல்‌ 
மடியிலே எவனாவது நெருப்பை: 
வைத்துக்கொன்னக்கூடுமோ? 


நீதி 6:28. தன்‌ 
எவனாவது 
நடக்கக்கூடுமோ? 


நீதி 6:29, 

மனைவியிடத்தில்‌ பிரவேசிப்பவனும்‌, 

அப்படியே அவனைத்‌ தொடுகிற 

எவனும்‌, ஆக்கினைக்குத்‌ தப்பான்‌. 

தீதி 6:30. திருடன்‌ தன்‌ பசியை ஆற்றத்‌ 
அவனை 


திருடினால்‌ ஜனங்கள்‌ 
இகழமாட்டார்கன்‌; 


கால்‌ ௬டாமல்‌. 
தழலின் மேல்‌ 


பிறனுடைய 


நீதி 6:31, அவன்‌ கண்டுபிடிக்கப்பட்டால்‌ 
பவல்‌ கொடுத்துத்‌ தீரவேண்டும்‌; 
வீட்டிலுன்ன 
புத்தள கத்தம்‌ 
கொடுக்கவேண்டியதாகும்‌. 


நீதி 622. ஸ்திரீயுடனே விபசாரம்‌ 


பண்ணுகிறவன்‌. மதிகெட்டவன்‌; 
அப்படிச்‌. செய்கிறவன்‌. தன்‌ 
ஆத்துமாவைக்‌ கெடுத்தூப்போடுகிறான்‌. 


நீதி 6:33. வாதையையும்‌ 
'இலச்சையையும்‌ அடைவான்‌; அவன்‌ 


திந்தை ஒழியாது. 


நீதி 6:84. ஸ்திரீயைப்பற்றிய எரிச்சல்‌ 
புருஷனுக்கு மூர்க்கத்தை 
உண்டுபண்ணும்‌; அவன்‌ பழிவாங்கும்‌ 
நானில்‌ தப்பவிடான்‌. 


நீதி 6:35. அவன்‌ எத்த எட்டையும்‌. 
பாரான்‌; அநேகம்‌ வெகுமதிகணைக்‌ 
கொடுத்தாலும்‌ அமர்த்திருக்கமாட்டான்‌.. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அகத்தத்திற்கும்‌, வேசித்தனத்திற்கும்‌, 
விபசாரத்திற்கும்‌ விரோதமாய்‌ இங்கு 
எச்சரிப்பு சொல்லப்பட்டிருக்கிறது. வேசித்தன 
பாவம்‌ மிகவும்‌ கொடுமையானது. 
ஆகையினால்தான்‌. வேசித்தனத்திற்கும்‌, 
விபசாரத்திற்கும்‌ விரோதமாய்‌ மறுபடியும்‌ 
மறுபடியுமாக  எச்சரிப்பான வார்த்தைகள்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. 


வனுடைய கட்டளையே 
விளக்கு. அவருடைய வேதமே நமக்கு, 
வெளிச்சம்‌. போதக சிட்சையே ஜீவவழி, 
ர்த்தர்‌ நம்மை சிட்சிக்கும்போது, நாம்‌ 

நடப்பதற்கு வாயப்பு 

போதக சிட்சை நம்மை 
துன்மார்க்க ஸ்திரீக்கும்‌ இச்சகம்‌ பேசும்‌ 
நாவையுடைய  பரஸ்திரீக்கும்‌ விலக்கிக்‌ 
காக்கும்‌ (நீதி 6:24). 


நமக்கு 


பரஸ்திரீ நம்மை அழிவுக்கு நேராக 
இழுத்துக்கொண்டு போகிறாள்‌. அவளிடத்தில்‌ 
போகிறவர்கள்‌ தங்களுடைய சரீரத்தையும்‌ 
ஆத்துமாலையும்‌  கெடுத்துப்போடுகிறார்கள்‌. 
அவளுடைய நாவு இச்சகம்‌ பேசுகிறது. 
இச்சகம்‌ பேசும்‌ நாவுக்கு மயங்குகிறவர்கள்‌ 
தேவனுடைய உபதேசத்திற்கும்‌, 
அவருடைய கடிந்துகொள்ளுதலுக்கும்‌. 
செவிகொடுக்கமாட்டார்கள்‌ பரஸ்திரீ 
நம்மை நேசிப்பதுபோல  நாடகமாடுவாள்‌. 
அவளிடத்தில்‌. மாய்மாலமே இருக்கிறது. 
அவள்‌ நமக்கு நல்லது செய்வதுபோல 
பேசினால்‌, அவளுடைய செயல்கள்‌ நம்மை 
அழித்துப்போடும்‌. 


விசுவாசிகள்‌ 


துன்மார்க்க ஸ்திரீக்கு 
விரோதமாக 


தங்களைக்‌ காத்துக்கொள்ள 
வேண்டும்‌. விபசார... பாவத்திற்கும்‌, 
வேசித்தன. த்திற்கும்‌ விலகி 

தீலிக்கவேண்டும்‌. தீமையைவிட்டு எவ்வளவு, 
தூரம்‌ விலகிப்போக முடியுமோ, அல்வளவு 
தூரம்‌ விலகிப்போய்விடவேண்டும்‌. 
துன்மார்க்க ஸ்திரீயின்‌ அழகை நம்முடைய 
இருதயத்தில்‌ இச்சிக்கக்கூடாது. அவள்‌ 
தன்னுடைய கண்ணிமைகளினால்‌ நம்மைப்‌ 
பிடிப்பதற்கு முயற்சி செய்வாள்‌. ஆனால்‌ 
அவள்‌ நம்மை பிடித்துவிடாதவாறு நாம்‌ 
மிகவும்‌ எச்சரிக்கையாயிருக்கவேண்டும்‌. 
அவளைப்பற்றிய ஆசை நம்முடைய 
இருதயத்தில்‌ இருக்கக்கூடாது. அந்த 
ஸ்திரீயை இருதயத்தில்‌  இச்சித்தாலும்‌, 
அவளோடு விபசாரம்பண்ணுகிற 
பாவத்திற்கு சமமான பாவத்தை செய்கிறோம்‌. 





ழ்‌ நயன 
யாய 


விபசார ஸ்திரீயின்‌ அழகில்‌ நாம்‌ 
மயங்கிவிடக்கூடாது. (வளுடைய 
கண்ணிமைகளைப்‌ 
போய்விடக்கூடாது. 
கண்களின்‌ பார்வைகள்‌ அம்புகளைப்போலவும்‌, 
ஈட்டிகளைப்போலவும்‌ நமக்குள்‌ பாய்ந்து, 
நம்முடைய ஆத்துமாவைக்‌ கொன்றுபோடும்‌. 
விபசார ஸ்திரீயிடத்தில்‌ 
மயங்கியிருக்கிறவர்கள்‌ ஆரம்பத்தில்‌ 
சந்தோஷமாகத்தான்‌ இருப்பார்கள்‌. 
அவளுடைய சிறையிருப்பே தங்களுக்கு 
இன்பமானது என்று சொல்லுவார்கள்‌. 
முடிவில்தான்‌ விபசார ஸ்திரீயின்‌ பயங்கரம்‌ 
நமக்குத்‌ தெரியவரும்‌. அவளுடைய 
சிறையிருப்பு நம்முடைய சரீரத்தையும்‌ 
ஆத்துமாவையும்‌ அழித்துப்போடும்‌. விபசார 
ஸ்திரீயினிடத்தில்‌ அடிமைப்பட்டுக்‌ கிடப்பது. 
எகிப்து தேசத்தின்‌ அடிமைத்தனத்தைவிட 
மிகவும்‌ பயங்கரமானது. 


பார்த்து 


விசாரியானவள்‌ அருமையான உமி 
வேட்டையாடுகிறாள்‌ வேசியினிடத்தில்‌ 
சிக்கிக்கொண்டவர்கள்‌, ய்‌ 
ஒரு 
வேண்டியதாயிருக்கும்‌. 
சிக்கிக்கொண்டவர்கள்‌ 
இசுவரியத்தை இழந்து, 
போஜனத்திற்காக பிச்சையெடுக்க வேண்டிய 
நிலமைக்கு மோசமாய்ப்‌ போய்விடுவார்கள்‌ 
விபசார பாவம்‌ மனுஷரைக்‌ 
கொன்றுபோடுகிறது. மனுஷனுடைய 
ஆத்துமாவையும்‌ ஆவியையும்‌ 
அழித்துப்போடுகிறது. தெலீலாள்‌ 
சிம்சோனுடைய உமிரை வேட்டையாடினாள்‌. 
பாவத்தில்‌. 
மனச்சாட்சி 
வேதனைப்படும்‌. 
தேவனுடைய 


விபசார 
சிக்கிக்கொண்டவர்களுடைய 
குற்றவுணர்வினால்‌ 
விபசாரக்காரன்‌ 
ஆக்கினைக்கு தப்ப முடியாது. பிறனுடைய 


மனைவியிடத்தில்‌ பிரவேசிக்கிறவனும்‌. 
அவளைத்‌ தொடுகிற எவனும்‌, தேவனுடைய 
ஆக்கினைக்குத்‌ தப்பமாட்டான்‌. ஒரு சிலர்‌ 
துணிகரமாகப்‌ பாவம்‌ செய்கிறார்கள்‌. 
தங்களுக்கு எந்தத்‌ தண்டனையும்‌, எந்தத்‌ 
தீங்கும்‌ வராது என்று ஆணவமாகப்‌ 
பேசுகிறார்கள்‌. இப்படிப்பட்டவர்கள்‌ ள்‌ 
லே. 


வைத்துக்கொள்கிறார்கள்‌. தன்‌ வஸ்திரம்‌ 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


வேகாமல்‌, எவனாலும்‌ தன்னுடைய மடியிலே 
நெருப்பை வைத்துக்கொள்ள முடியாது. 
தன்னுடைய கால்‌ சுடாமல்‌ எவனாலும்‌ 
தழலின்மேல்‌ நடக்க முடியாது. 
திருட்டுப்பாவத்தைவிட விபசார பாவம்‌ 
மிகவும்‌ கொடியது. தாவீது உரியாவின்‌ 
மனைவியாகிய பத்சேபாளோடு விபசாரம்‌ 
பண்ணினார்‌. நாத்தான்‌ தீர்க்கதரிசி 
தாவீதின்‌ பாலத்தை அவருக்கு எடுத்துச்‌ 
சொன்னார்‌. அதை ஒரு உவமையால்‌ 
விவரிக்கும்போது, தாவீதின்‌ விபசார 
பாவத்தை, திருட்டுப்பாவத்தோடு ஒப்பிட்டுச்‌ 
சொன்னார்‌. அந்தப்‌ பாவத்திற்கு 
மரணதண்டனை  கொடுக்கவேண்டுமென்று 
தாவீதே தன்னுடைய வாயினால்‌ 
நியாயத்தீர்ப்பு கொடுத்தார்‌. 
தாவீது: அந்‌; 


A 
மலுஷன்மேல்‌. மிகவம்‌ கோபமுண்பவளாகி, 
நாத்தானைப்‌ பார்த்து: இந்தக்‌ காரியத்தைச்‌ 
செய்த மனுஷன்‌ மரணத்திற்குப்‌ பாத்திரன்‌' 
என்று கர்த்தருடைய ஜீவனைக்‌ கொண்டு 
சொல்லுகிறேன்‌. 
இரக்கமற்றவனாயிருந்து, 
காரியத்தைச்‌ செய்தபடியினால்‌, 
ஆட்டுக்குட்டிக்காக த்‌ 
செலுத்தவேண்டும்‌ என்றான்‌. அப்பொழுது 
தாவீதை நோக்கி: நீயே அந்த 
(சோமு என்று 


பாவம்‌ மனுஷனு, 
மிகப்பெரிய நிந்தையைத்‌ தரும்‌. ஒருவேளை 
திருடனைக்கூட "ஜனங்கள்‌ 
மன்னித்துவிடுவார்கள்‌. திருடன்‌ தன்‌ பசியை 
ஆற்ற திருடினால்‌, 

இகழமாட்டார்கள்‌. 

கண்டுபிடிக்கப்பட்டால்‌, 

பாவத்திற்கு பரிகாரமும்‌ உண்டு. அவன்‌ 
ஏழுமடங்கு கொடுத்து தீரவேண்டும்‌. 
அவனிடத்தில்‌ பணம்‌ இன்றாம்‌ 
திருடன்‌ தன்‌ லுள்ள. 
பொருள்களையெல்லாம்‌ கொடுக்கவேண்டும்‌ 
ஆனால்‌ விபசார பாவத்தில்‌ 
ஈடுபட்டவனுக்கோ, இப்படிப்பட்ட 
பாவபரிகாரம்‌ எதுவும்‌ இல்லை. ஜனங்கள்‌ 
அவனை இகழுவார்கள்‌. அணைத்‌ 
தண்டிப்பார்கள்‌ (நீதி 6:30,31) 


க்கு 





ழ்‌ நயனா 
யாய 


ஸ்திரீயுடனே விபசாரம்பண்ணுகிறவன்‌ 
மதிகெட்டவன்‌. மூடனுக்கு கிடைக்கும்‌ 
தண்டனை விபசாரக்காரனுக்கும்‌ கிடைக்கும்‌. 
தனக்கு தண்டனை கிடைக்கும்‌ என்பதை 
அறியாமலேயே. அவன்‌ 
விபசாரம்பண்ணுகிறான்‌. இவனுக்கு 
சரீரப்பிரகாரமான தண்டனையோடு 
ஆலிக்குரிய தண்டனையும்‌ கிடைக்கும்‌. 


அவன்‌ தன்‌ ஆத்துமாவைக்‌ 
கெடுத்துப்போடுகிறான்‌. 


விபசாரம்பண்ணுகிறவன்‌ தன்னுடைய 


ற ஆனாலும்‌ 
நிந்தை ஒழியாது. அவன்‌ 
இலர்சையையும்‌ அடைவான்‌. 


மனைவியிடத்தில்‌ சேர்ந்து பாவம்‌ செய்த்‌, 
இதனால்‌ அவருடை நற்பெயருக்கு: 
'களங்கமுண்டாயிற்று. சத்துருக்கள்‌ 
தேவனுடைய நாமத்தைத்‌ தூஷிப்பதற்கும்‌ ஏது 


தூ 
காரணமாயிருக்கிறார்கள்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பிறனுடைய 'மணைவியினிடத்தில்‌ 
பிரவேசிக்கிறவனுக்கும்‌, அவளைத்‌ 
தொடுகிறவனுக்கும்‌ தண்டனை கிடைக்கும்‌. 
ஸ்திரீயைப்பற்றிய எரிச்சல்‌ புருஷனுக்கு 
மூர்க்கத்தை உண்டுபண்ணும்‌. தன்‌ 
மனைவியை கெடுத்துப்போட்டவனை, அவன்‌ 
பழிவாங்கவேண்டுமென்று துடித்துக்‌ 
கொண்டிருப்பான்‌. பழிவாங்கும்‌ நாளிலே, 
புருஷன்‌, தன்‌ மனைவியைக்‌ கெடுத்தவனை 
தப்பவிடாமல்‌ பழிவாங்கிவிடுவான்‌. 


மனைவியுடனே 


அதை 
பழிவாங்குவதே 
குறிக்கோளாயிருக்கும்‌. 


ஏற்றுக்கொள்ளமாட்டான்‌. 
அவனுடைய 
அவனுக்கு அநேகம்‌ வெகுமதிகளைக்‌ 
கொடுத்தாலும்‌, அவன்‌ சும்மா 
அமர்ந்திருக்கமாட்டான்‌. பிறனுடைய 
மனைவியோடு தான்‌ செய்த பாவம்‌ 
யாருக்கும்‌ தெரியாது என்று விபசாரக்காரன்‌ 
நினைப்பான்‌. பழைய ஏற்பாட்டுக்காலத்தில்‌, 
மறைக்கப்படுகிற விபசார பாவத்தை 
வெளிப்படுத்துவதற்கு, சாபகாரணமான 
ஜலத்தைப்‌ பயன்படுத்தினார்கள்‌ 
(எண்‌ 5:1-3). விபசார பாவம்‌ மனுஷருக்கு 
மறைவாகமிருந்தாலும்‌, கர்த்தருடைய 
பார்வைக்கு மறைவாகயிராது. நியாயத்தீர்ப்பு 
நாளிலே கர்த்தர்‌ விபசாரக்காரரையும்‌, 
வேசிக்கள்ளரையும்‌ தம்முடைய நியாயமான 
தீர்ப்பினால்‌ நியாயந்தீர்ப்பார்‌. 





f= THEN 
TT 


சிக்கிக்கொண்டு, 
அனுபவித்தார்‌. 
ஸ்திரீகளினால்‌ 
உண்டாயிற்று. 
இச்சைகளினால்‌ 
ஆபத்துக்களைப்பற்றி 
எச்சரித்துச்‌ சொல்லுவது 
அவசியமான உபதேசம்‌. 


'சாலொமோனுக்கும்‌ அந்நிய 
அநேக பிரச்சனைகள்‌ 
மாம்சத்தின்‌ 
உண்டாகும்‌ 
வாலிபருக்கு 
மிகவும்‌ 


நம்முடைய தேவனுடைய 
வார்த்தையினால்‌ 
செய்யப்படவேண்டும்‌. 


மனது 


நம்முடைய சந்தையில்‌ 
தேவனுடைய வார்த்தை 
நிரம்பியிருக்கவேண்டும்‌. நாம்‌ தேவனுடைய 
வார்த்தைகளைக்‌ காத்து, அவருடைய 
கட்டளைகளை நம்மிடத்தில்‌ 
பத்திரப்படுத்தவேண்டும்‌ (நீதி 71-5). 
வாலிபர்கள்‌ அந்நிய ஸ்திரீகளின்‌ 
விஷயத்தில்‌ மதத்த குவனமாயிருக்க 
வேண்டும்‌. வேசித்தனத்தினாலும்‌, 
விபசாரத்தினாலும்‌ அநேக ஆபத்துக்கள்‌ 
உண்டாகும்‌ (நீதி 7:6-23). வாலிபர்கள்‌ 
வேசியின்‌ வழியிலே சாயக்கூடாது. அவள்‌ 


சோதனையிலிருந்து 
காத்துக்கொள்ளும்‌" என்று 
ஜெபம்பண்ணவேண்டும்‌. 


தேவனுடைய வார்த்தை 
நீதி 7 :1-5 


நீதி 71. 
வார்த்தைகளைக்‌ 
கட்டனைகளை 

யத்திரப்படுத்து. 
நீதி 7:2. என்‌ கட்டனைகனையும்‌ என்‌ 
போதகத்தையும்‌ உன்‌ 
கண்மணியைப்போல்‌ காத்துக்கொன்‌, 
அப்பொழுது பிழைப்பாய்‌.. 


என்‌ மகனே, நீ என்‌ 
காத்து, என்‌ 
உன்னிடத்தில்‌: 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நீதி 75. அவைகளை உன்‌ விரல்களில்‌ 
கட்டி, அவைகளை உன்‌ இருதய 
பலகையில்‌ எழுதிக்கொள்‌. 


இச்சுகவார்த்தைகளைப்‌ 
அந்திய பெண்ணாகிய 
உன்னை விலக்கிக்‌ 


நீதி 

பேசும்‌ 
யரஸ்திரீக்கு. 
காப்பதற்காக, 


தீதி 75. ஞானத்தை நோக்கி, தீ என்‌ 
சகோதரி என்றும்‌, புத்தியைப்பார்த்து, 
நீ என்‌ இனத்தான்‌ என்றும்‌ 
சொல்வாயாக. 


மாம்சத்தின்‌ இச்சைக்கு விரோதமான 
எச்சரிப்பு நீதிமொழிகள்‌ புஸ்தகத்தில்‌ 
ஏற்கெனவே 'சொல்லப்பட்டிருக்கிறது. 
தேவனுடைய வார்த்தையே நமக்கு. 
மெய்யான பாதுகாப்பைத்‌ தரும்‌. அதுவே 
நம்மை துன்மார்க்க ஸ்திரீக்கும்‌, 
பரஸ்திரீக்கும்‌. விலக்கிக்‌ காக்கும்‌. 
டய வார்த்தை நம்முடைய 
இருதயத்திலிருக்கும்போது அது நமக்கு 
வழிகாட்டும்‌. அது நம்மைக்‌ காப்பாற்றும்‌. 


"என்‌ மகனே, உன்‌ தகப்பன்‌ 
கற்பனையைக்‌ காத்துக்கொள்‌; உன்‌ தாயின்‌ 
போதகத்தைத்‌ தள்ளாதே. அவைகளை 
எப்பொழுதும்‌ உன்‌ இருதயத்திலே அணிந்து, 
அவைகளை உன்‌ கழுத்திலே கட்டிக்கொள்‌. 
நீ நடக்கும்போது. அது உனக்கு வழிகாட்டும்‌; 
நீ படுக்கும்பே அது உன்னைக்‌ 
காப்பாற்றும்‌; ந்‌ விழிக்கும்‌ போது அது 
உன்னோடே சம்‌ கட்டளையே 
விளக்கு, வெளிச்சம்‌, 
போதகசிட்சையே ஜீவ வழி. அது உன்னைத்‌ 
துன்மார்க்க ஸ்திரீக்கும்‌ இச்சகம்பேசும்‌ 
நாவையுடைய  பரஸ்திரீக்கும்‌ விலக்கிக்‌ 
காக்கும்‌" (நீதி 6:20-24). 


விசுவாசிகள்‌ 
தேவனுடைய 
கீழ்ப்படியவேண்டும்‌. 
வார்த்தைகளைக்‌ காத்துக்கொள்ளவேண்டும்‌. 
அவருடைய கட்டளைகளை நம்மிடத்தில்‌ 
பத்திரப்படுத்தவேண்டும்‌. தேவனுடைய 
பிரமாணமே நம்மை ஆளுகை செய்கிற 
பிரதான பிரமாணமாயிருக்கவேண்டும்‌. 
தேவனுடைய கட்டளைகளையும்‌, 
போதகத்தையும்‌, 

கண்மணியைப்போல்‌  காத்துக்கொண்டால்‌, 
அப்பொழுது. நாம்‌ பிழைப்போம்‌. 
இல்லையென்றால்‌ நாம்‌ மரித்துப்போவோம்‌. 


எல்லோருமே 
ன்‌ 





ழ்‌ நள 
யாய 


நம்முடைய கண்மணியே 
க்குப்‌ பிரதானமானது. 
வந்தாலும்‌, 
கண்மணியைத்தான்‌ பாதிக்கும்‌. 
பாதிக்கப்பட்டால்‌ மொத்த 
க்க 10: ஆண்‌ 
கண்மணியை எல்லா 
பாதுகாத்துக்கொள்ளவேண்டும்‌. 
கர்த்தருடைய 


ip 
கண்ணுக்கு 
அது 
கண்மணி 
கண்ணும்‌ 
நம்முடைய 
காவலோடும்‌ 
தாவீது 
சமுகத்திலே, 
என்னைக்‌. 
16:8) என்று 
நாமும்‌ தாவீதைப்போல 
க்கியத்தைச்‌ சொல்லி 

கர்த்தரிடத்தில்‌ ஜெபிக்கவேண்டும்‌. 


ப்பதால்‌ பார்வையில்‌ நம்முடைய 


பாதுகாக்கிறார்‌ 


ம்மைத்‌ தொடுகிறவன்‌ கர்த்தருடைய 
க்‌ தொடுகிறான்‌ (சக 2:8), 
கர்த்தருடைய பிரமாணம்‌ நமக்கு 
கண்மணியைப்போல முக்கியமானதாயிருக்க 
வேண்டும்‌. கண்மணிக்கு 
சிறிது ஆபத்து வந்தாலும்‌ அது நமக்கு 
பெரிய பாதிப்பைக்‌ கொடுக்கும்‌. தேவனுடைய 
பிரமாணத்தை நாம்‌ சிறிதளவு மீறினாலும்‌, 
நமக்கு ஏராளமான தீங்குகள்‌ வரும்‌. 


தேவனுடைய வார்த்தைகளை 
விரல்களில்‌ கட்டிக்கொள்ள 

அவைகளை நம்முடைய இருதய 
எழுதிக்கொள்ளவேண்டும்‌. 

விரல்களில்‌ மோதிரம்‌ அணிவதுபோல, நாம்‌ 
தேவனுடைய வார்த்தைகளை நம்முடைய 
விரலின்‌ நுனியில்‌ வைத்திருக்கவேண்டும்‌. 
அது நம்முடைய பார்வையில்‌ எப்போதும்‌ 
பட்டுக்கொண்டேயிருக்கவேண்டும்‌. வலது 
கை விரலில்‌ முத்திரை மோதிரம்‌ 
தரித்திருப்பதுபோல, கர்த்தருடைய 
வார்த்தைகளையும்‌, நம்முடைய கரங்களில்‌ 
முத்திரை மோதிரங்களைப்போல 
தரித்துக்கொள்ளவேண்டும்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


விரலில்‌ அணிந்திருக்கும்‌ முத்திரை 
மோதிரம்‌ அதிக முக்கியத்துவமுள்ளது. அது 
ராஜாவின்‌ அதிகாரத்திற்கு அடையாளம்‌. 
தேவனுடைய வார்த்தை நமக்கு மிகவும்‌ 
முக்கியமானது. அது தேவனுடைய 
பிரமாணம்‌. நாம்‌ பேசுவது, கிரியை செய்வது 


கொடுக்கவேண்டும்‌. நம்முடைய ஜீவியத்தில்‌ 
அதற்கு முக்கியத்துவம்‌ கொடுக்கவேண்டும்‌. 


;தயத்தில்‌ 


நம்முடைய இருதயத்தி 
க்கும்‌ 


நினைவுகள்‌ பதிற்‌. 
சிநேகிதர்களின்‌ பெயர்கள்‌, 
அவர்களைப்பற்றிய விவரம்‌ எல்லாமே 
நம்முடைய இருதயத்தில்‌ ப கமம்‌ 
தேவனுடைய வார்த்தைகளை நம்முபை 
இருதய ப எழதக்கொள்ும்து 
மிகவும்‌ 
நமக்கு 
ஆலோசனையும்‌, 
வழிநடத்துதலும்‌ தேவைப்படுகிறது. தேவன்‌ 
தம்முடைய வார்த்தையின்‌ மூலமாகவே 
நம்மோடு பேசுகிறார்‌. 


ஏராளமான 
நம்முடைய 


மக்கு 
லாதன ன்னதா்குகக்‌ 
தேவனுடைய 


நோக்கி, “நீ என்‌ 
புத்தியைப்பார்த்து, “நீ 
இனத்தாள்‌" என்றும்‌ சொல்லவேண்டும்‌. 
(நீதி 73). நம்முடைய சகோதரியை 
நாம்‌ நேசிப்பதுபோல தேவனுடைய 
வார்த்தையையும்‌ நேசிக்கவேண்டும்‌. 
சகோதரியினிடத்தில்‌ நாம்‌ பிரியமாயிருப்பது 
போல, தேவனுடைய வார்த்தையிலும்‌ நாம்‌ 
பிரியமாயிருக்கவேண்டும்‌. நமக்கு நெருங்கிய 
இனத்தாராயிருக்கிறவர்கள்‌, நமக்கு பல 
வழிகளில்‌ உதவியாயிருப்பார்கள்‌. அவர்கள்‌ 
ஆலோசனையும்‌, ஆறுதலும்‌, 
ப்திம்களும சொல்லுவார்கள்‌. 
தேவனுடைய வார்த்தை நம்முடைய 
இத்தாகாயகுககுப்ாதட அந்த 
வார்த்தையின்‌ மூலமாய்‌ நமக்கு 
ஆலோசனைகளும்‌, ஆறுதல்களும்‌, 
புத்திமதிகளும்‌ கிடைக்கும்‌. 


நாம்‌ ஞானத்தை 
சகோதரி" என்றும்‌, 
என்‌ 





ழ்‌ நள 
யாய 


தேவனுடைய வார்த்தையே நம்மை 
வேலியடைத்துப்‌ பாதுகாக்கவேண்டும்‌. 
கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய 
இருதயத்தில்‌ நிரம்பியிருக்கும்போது, அங்கு 
வேறு தீயசிந்தனைகளுக்கு இடமிருக்காது. 
தேவனுடைய வார்த்தை நம்மைப்‌ 
பாதுகாப்பதினால்‌, இச்சக வார்த்தைகளைப்‌ 
பேசும்‌ அந்நிய பெண்ணாகிய பரஸ்திரீக்கு 
நம்மை விலக்கிக்‌ காத்துக்கொள்ளலாம்‌. 
பாவங்களுக்கு 
நாம்‌ கர்த்தரை 
பற்றிக்கொள்ளும்போது, 
கர்த்தருடைய கரத்திலிருந்து சத்துருவால்‌ 
நம்மை பிரிக்க முடியாது. 


காமவிகார 


புத்தியீன வாலிபன்‌ 
நீதி 7:67 


நீதி 70, நான்‌. 
ஜன்னலருகே தின்று, 
வழியாய்ப்‌ பார்த்த போது, 


நீதி 77. 
வாலிபருக்குன்னே. 
வாலிபனைக்கண்டு. 
கவனித்தேன்‌. 


வேசித்தன பாவத்திற்கு விரோதமாக 
எச்சரிப்பு சொல்லப்படும்போது, புத்தியில்லாத 
ஒரு வாலிபனைப்பற்றி இங்கு 
எடுத்துக்காட்டாகச்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
இவன்‌ வியார பாவத்தில்‌ விழந்து 
சீரழிந்துபோனான்‌. இவன்‌ ஒரு வாலிபன்‌ 
அதேவேளையில்‌ இவன்‌ புத்தியில்லாத 
வாலிபன்‌ இவனால்‌ இச்சக 
வார்த்தைகளைப்பேசும்‌ ஸ்திரீக்கு தன்னை 
விலக்கிக்‌ காத்துக்கொள்ள முடியவில்லை. 
பரஸ்திரீயின்‌ 
தன்னுடைய 
'சிக்கிக்கொள் கிறான்‌. 
கண்ணியிலிருந்து இந்த 

வாலிபனால்‌ விடுதலை பெறமுடியவில்லை. 
புத்தியீனர்கள்‌. கர்த்தருடைய 
வார்த்தைக்கு செவிகொடுக்கமாட்டார்கள்‌. 
பாவத்தை பரியாசம்பண்ணுவார்கள்‌. 


பேதையர்களாகிய 


ஏரு புத்தியீன 
அவனைக்‌ 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பாவத்திற்கு விரோதமாக விலகி 
ஜீவிக்கமாட்டார்கள்‌. வேசிகளைப்பற்றிய 
எச்சரிப்பு ஞானிகளுக்கும்‌, புத்திமான்களுக்கும்‌ 
சொல்லப்படுவதுபோல, பேதைகளுக்கும்‌, 
புத்தியீனருக்கும்‌ சொல்லப்படுகிறது. 
வாலிபருக்கு எச்சரிப்பு கொடுக்கப்படுவதுபோல, 
வாயதானவருக்கும்‌ எச்சரிப்பு 
கொடுக்கப்படுகிறது. 
பரஸ்திரீ 
வார்த்தைகளினால்‌ புத்தியில்லாத 
வாலிபர்களை, தன்னுடைய வலையில்‌ 
மிகவும்‌ எளிதாக பிடித்துக்கொள்கிறார்கள்‌. 
அவளுடைய பார்வையும்‌, பேச்சும்‌ பாவம்‌. 
நிரம்பியதாகவும்‌, இச்சகம்‌ நிரம்பியதாகவும்‌ 
இருக்கிறது. புத்தியில்லாத வாலிபர்கள்‌ 
பரஸ்திரீயின்‌ அழகிலும்‌, அவளுடைய இச்சக 
மாம்ச 
பார்வையிலும்‌ 
ஜீவனைக்‌ 
கெடு்தப்போடுகறார்கள்‌ புத்திமீனமான. 
வாலிபனைப்பற்றிய செய்தி, இங்கு ஒரு 
உவமையாக சொல்லப்பட்டாலும்‌, 
இதைப்போன்ற உண்மை சம்பவங்கள்‌ இந்தப்‌ 
பிரபஞ்சத்தில்‌ ஏராளமாய்‌ நடைபெறுகிறது. 


தன்னுடைய. இச்சக 


நடந்துபோனான்‌ 
நீதி 7:89. 


நீதி 7:8. அவன்‌ மாலைமயங்கும்‌ 
அஸ்தமன நேரத்திலும்‌, இரவின்‌: 
இருண்ட அத்தகாரத்திலும்‌, 


தீதி. அவன்‌ இருக்கும்‌ சந்துக்கடந்த 


ன்று, அவன்‌ 
தலால்‌ நட த்‌ 


சாலொமோன்‌ சமஸ்த இஸ்ரவேலுக்கும்‌ 
ராஜாவாகமிருந்தபோது, அவர்‌ நீதியுள்ள 
நியாயாதிபதியாக தன்னுடைய ஜனங்களை 
நியாயம்‌ விசாரித்தார்‌. தன்னுடைய 
தேசத்தின்‌ பிரஜைகள்‌ எல்லோரையும்‌ 
சாலொமோன்‌ கவனித்துப்‌ பார்ப்பது வழக்கம்‌. 
அதன்‌ பிரகாரமாகவே சாலொமோன்‌ தன்‌ 
வீட்டின்‌ ஜன்னலருகே நின்று, பலகணி 
வழியாம்‌, ஒரு புத்திமீன்‌ வாலிபனை 
கவனித்துப்‌ பார்க்கிறார்‌. 





i= FTE 
TT 


இந்த. 
விவரிக்கும்போது, 
நீதியுள்ள 
கொள்ளாமல்‌, ஒரு 
ஒரு தீர்க்கதரிசியா 


சம்பவத்தைப்பற்றி 
சாலொமோன்‌ தன்னை 
நியாயாதிபதியாகக்‌ காண்பித்துக்‌ 
ஊழியக்காரராகவும்‌, 
ஈகவும்‌ காண்பிக்கிறார்‌. 
தீர்க்கதரிசிகள்‌ ஜாமக்காரரைப்போல 
எச்சரிப்பின்‌ சத்தத்தைச்‌ சொல்லுவார்கள்‌. 
அதுபோலவே சாலொமோனும்‌ பரஸ்திரீமினால்‌ 
வரும்‌ ஆபத்துக்களை வாலிபருக்கு 
எச்சரிப்பாய்ச்‌ சொல்லுகிறார்‌. சாத்தானுடைய 
தந்திரங்களை நாம்‌ அறிந்திருக்கவேண்டும்‌. 
அப்போதுதான்‌ நம்முடைய ஜீலியத்தின்‌ 
பலவீனமான பகுதி எது என்பது நமக்குத்‌ 
தெரியவரும்‌. அந்தப்‌ பகுதிக்கு. நாம்‌ 
இரட்டிப்பான காவலைப்போடவேண்டும்‌. 


மாம்ச. இச்சையினால்‌ வரும்‌ 
சோதனையும்‌, விபசார பாவமும்‌, வேசித்தன 
ம்‌... வயோதிகருக்கு வருவதைவிட 


(தீமோ 2:22) என்று சொல்லுகிறார்‌. 
வாலிபர்கள்‌. வேசித்தன பாவத்திற்கு 
விரோதமாக தங்களை விசேஷித்த வழிகளில்‌ 
வேலியடைத்துக்‌ காத்துக்கொள்ளவேண்டும்‌. 


வாலிபர்கள்‌ 
விவேகழுமுள்ளவர்களாயிருக்க வேண்டும்‌. 
புத்திமீன வாலிபன்‌ விபசார பாவத்தில்‌ 
எளிதாக சிக்கிக்கொள்வான்‌. அவன்‌ இந்த 
உலகத்தில்‌ எந்தவிதமான குறிக்கோளும்‌, 
நோக்கமுமில்லாமல்‌ ஜீவிக்கிறான்‌.  மாம்சமே 
இவனை ஆளுகை செய்கிறது. தேவனுக்கு 
பயப்படும்‌ பயம்‌ இவனிடத்தில்‌ இல்லை. 
கர்த்தர்‌ கொடுக்கும்‌ ஞானத்தையும்‌ இவன்‌ 
'பெற்றுக்கொள்ளவில்லை. இப்படிப்பட்டவர்கள்‌ 
நடுக்கடலில்‌ மாலுமியில்லாமல்‌ தத்தளிக்கிற 
படகைப்போன்றவர்கள்‌. தேவனுடைய வசனம்‌ 
இவர்களை ஆளுகை செய்வதுமில்லை, 
வழிநடத்துவதுபில்லை. 


ஞானமும்‌ 


வாலிபரோடு 
ஒட்டிக்கொள்வார்கள்‌. 
அவர்கள்‌ சோம்பேறியாக பொழுதைப்‌ 
போக்குகிறவர்கள்‌. உருப்பபடியான 
வேலைகள்‌ எதையும்‌ செய்யமாட்டார்கள்‌. 
வீணாய்ப்‌ பொழுதைப்போக்குகிறவர்கள்‌, 
உதாரிகளாக, ஊர்‌ சுற்றித்திரிவார்கள்‌. 


புத்தியீன 
தீயசிநேகிதர்கள்‌ 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இவர்கள்‌ உருப்படாதவர்கள்‌. 
வாலிபன்‌: ம்‌ 
நேரத்திலும்‌, 
அந்தகாரத்திலும்‌, 
நடந்துபோகிறான்‌. 
ஒரு செய்யாமல்‌ 
சும்மாயிருக்கிறவன்‌,, ள்‌ 
அந்தகாரத்தில்‌, இருளின்‌ கிரியைகளை 
நடப்பிக்கிறான்‌. இவன்‌ இருளின்‌ மகன்‌. 
்‌ வெளிச்சத்திற்கு 


வேசியின்‌ வீட்டு வழியாய்‌ 


சத்துருவாயிருக்கிறான்‌. 
திரட்சியும்‌, 
சாங்கோபாங்கமுமாகிய 
சகோதரியான சோதோமின்‌ அக்கிரமம்‌" 
(எசே 16:49) சோம்பேறியாய்‌ 
சும்மாயிருக்கிறவர்கள்‌ சாத்தானுக்கு 
அடிமைகளாகயிருப்பார்கள்‌. புத்தியீன. 
வாலிபன்‌ இரவின்‌ இருண்ட அந்தகாரத்தில்‌ 
நடக்கிறான்‌. இரவின்‌ பிள்ளைகள்‌, இருளின்‌ 
ள, அந்தகாரத்தில்‌ நடப்பிப்பார்கள்‌ 
மாலை மயங்கும்‌ அஸ்தமன நேரத்திலேயே 
தங்கள்‌ அந்தகார கிரியைகளை செய்ய 
ஆரம்பித்துவிடுவார்கள்‌. 


-புத்திமீன வாலிபன்‌ பரஸ்திரீயிருக்கும்‌ 
சந்துக்கு அடுத்த தெருவில்‌ சென்று, அவள்‌ 
வீட்டு வழியாய்‌ நடந்துபோகிறான்‌. 
அவளுடைய வீட்டில்‌ தனக்கு சந்தோஷமும்‌, 
நிம்மதியும்‌ கிடைக்கும்‌ என்று நினைக்கிறான்‌. 
அவளுடைய வீடு ஒரு சிறைச்சாலையைப்‌ 
போன்றது என்பது இந்த வாலிபனுக்குத்‌ 
தெரியவில்லை. 


கெர்வமும்‌, காரத்‌ 
இன்கா 


இவைகளே உன்‌ 


உன்‌. வழியை. பஸஸ்திரீக்கு 
தூரப்படுத்து, அவளுடைய வீட்டின்‌ வாசலை 
கிட்டிச்சேராதே (நீதி 5:89) என்று 
வாலிபருக்கு உபதேசம்‌ 
கொடுக்கப்பட்டிருக்கிறது. புத்திமீன 
வாலிபனோ இந்த உபதேசத்திற்குக்‌ 
கீழ்ப்படியாமல்‌, அவளுடைய வீட்டின்‌ 
வாசலைக்‌ கிட்டிச்சேருகிறான்‌. 


தந்திரமனமுன்ன ஒரு ஸ்திரீ 
நீதி 7110-12 


நீதி 700, அப்பொழுது இதேர, 
வேசியின்‌ ஆடையாபரணத்தரித்த 
தத்திரமனமுன்ன ஒரு ஸ்திரீ அவனுக்கு 
எதிர்ப்பட்டாள்‌.. 





ழ்‌ நயனா நீதிமொழிக 
ராரா 


நீதி 7:11. அவன்‌ வாயாடி.யும்‌ 
அடங்காதவளுமான வன்‌; அவன்‌ 
கால்கள்‌ வீட்டிலே தரிக்கிறதில்லை. 


நீதி 742. சிலவேனை வெளியிலி. 
ருப்பான்‌, சிலவேளை வீதியிலிருப்பான்‌, 
சந்துகள்‌ தோறும்‌ பதிவிருப்பாள்‌.. 


புத்திமீன வாலிபனை மயக்குகிற ஸ்திரீ 
ஒரு வேசியோ அல்லது பரஸ்திரீயோ அல்ல 
இவள்‌ திருமணமான ஒரு ஸ்திரீ. இவளை 
டக்‌ ன சொல்லமுடியாது 


இவளுக்‌। . 
பயனால்‌ வெளியார்லைக்கு 
ஒரு திருமணமான ஸ்திரீயைப்போலவே 
இருக்கிறாள்‌. ஆனால்‌ இவளுடைய 
உள்ளத்திலோ  பரஸ்திரீமின்‌ சுபாவம்‌ 
நிரம்பியிருக்கிறது. இவள்‌ வேசியின்‌ ஆடை 
ஆபரணம்‌ தரித்திருக்கிறாள்‌. இவள்‌ அதிக 
தந்திரமனமுள்ள ஒரு ஸ்திரீ. 
இவள்‌ இருக்கும்‌ 
புத்திமீன்‌ வாலிபன்‌ 
இவளோ தந்திரமனமுள்ள ஒரு ஸ்திரீ, 
வாலிபர்களை மயக்கும்‌. 
வித்தைகளெல்லாவற்றையும்‌ இவள்‌ அறிந்து 
வைத்திருக்கிறாள்‌. தன்னுடைய மாம்சத்தின்‌ 
இச்சைகளை பூர்த்தி 
செய்துகொள்ள வேண்டும்‌ என்பதுதான்‌ 
இவளுடைய விருப்பம்‌. இவளுடைய இருதயம்‌ 
அசுத்தமானது. எல்லாவிதமான 
தீயசபாவங்களும்‌ இவளிடற்தில்‌ 
காணப்படுகிறது. இவள்‌ வாயாடியும்‌ 
அடங்காதவளுமானவள்‌. இவளுடைய 
கால்கள்‌ வீட்டிலே தரிக்கிறதில்லை. 

, தந்திரமனமுள்ள ஸ்திரீ 
வார்த்தைகளைப்‌ பேசுகிறாள்‌. 
பேசி தன்னுடைய 
நிறைவேற்றுகிறாள்‌. இவளிடத்தில்‌ 

ஆணவமும்‌, கர்வமும்‌. தலைக்கனமும்‌ 
இருக்கிறது. இவளுக்கு யாரும்‌ ஆலோசனை 

யாருடைய 

கேட்கமாட்டாள்‌. 

ஒரு புருஷன்‌ இருக்கிறான்‌. 

வேசித்தனம்‌ அவனுக்கும்‌ 

இவளுடைய பெற்றோரோ, 

இவளுக்கு நல்ல 

சொன்னாலும்‌, இவள்‌ 

அவற்றிற்கு செவிகொடுக்கமாட்டாள்‌. இவள்‌ 
பேலியாளின்‌ மகளாயிருக்கிறாள்‌. 


வீட்டு வழியாய்‌. 
நடந்துபோகிறான்‌. 


இச்சக 
சாதுரியமாய்ப்‌ 


இச்சையை 


PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மாற்றிக்கொள்வாள்‌. வீட்டுவேலை எதையும்‌ 
சரியாக கவனிக்கமாட்டாள்‌. வீட்டைத்தலிர 
மற்ற எல்லா இடங்களுக்கும்‌ சுற்றி 
அலைந்து, கொண்டிருப்பாள்‌. 
காட்டுமிருகங்கள்‌, தன்னுடைய இரைக்காக 
பதிவிருப்பதுபோல, இவளும்‌ சந்துகள்‌ 
தோறும்‌ வாலிபர்களுக்காக பதிவிருக்கிறாள்‌. 


அவனை 
இணங்கப்பண்ணினாள்‌. 


நீதி 7 : 18-21 


நீதி 748. அவன்‌ அவனைப்‌ பிடித்து 
முத்தஞ்செய்து, மூகம்‌  நாணாமல்‌ 
அவனைப்‌ பார்த்து: 


நீதி 7:14. சமாதான பலிகள்‌ என்மேல்‌ 
சுமந்திருத்தது, இன்றைக்குத்தான்‌ என்‌ 
பொருத்தனைகளை நிறைவேற்றினேன்‌. 


நீதி 7:15. ஆதலால்‌, நான்‌ உன்னைச்‌. 
சந்திக்கப்‌ புறப்பட்டு, உன்‌ முகத்தை 
ஆவலோடு தேடினேன்‌; இப்பொழுது 
உன்னைக்‌ கண்டுபிடித்தேன்‌. 


தீதி 746. என்‌ மஞ்சத்தை இரத்தின 
கம்பனங்கனாலும்‌, எகிப்துதேசத்து 
விசித்திரமான மெல்லிய 
வஸ்திரங்கனாலும்‌ சிங்காரித்தேன்‌. 


நீதி 7:07. என்‌ படுக்கையை வெள்ளைப்‌ 
 போனத்தாலும்‌ சத்தனத்தாலும்‌ 
இலவங்கப்பட்டையாலும்‌ வாசனை 
கட்டினேன்‌. 


நீதி 708. வர விடியற்காலம்‌ 
வரைக்கும்‌  சம்போகமாயிருப்போம்‌, 
இன்பங்களினால்‌ பூரிப்போம்‌. 


நீதி 718. புருஷன்‌ வீட்டிலே இல்லை, 
தூரப்பிரயாணம்‌ போனான்‌. 





ழ்‌ ளான 
யாய 


நீதி 720, பணப்பையைத்‌ 
கையிலே. 'கொண்டுபோனான்‌, 
குறிக்கப்பட்ட நானிலே வீட்டுக்கு. 
வருவான்‌ என்று சொல்லி, 


நீதி 701 தன்‌ மிகுதியான இனிய 
சொற்களால்‌ அவனை வசப்படுத்தி, 
தன்‌ உதடுகளின்‌ மதுரவாக்கினால்‌ 
அவனை இணங்கப்பண்ணினான்‌. 


தன்‌ 


தந்திரமனமுள்ள 
புத்திமீன வாலிபன்‌ 
அறிமுகமான வனாகயிருக்கலாம்‌. 
இவளுடைய 
தமல்‌ 
எதிர்ப்படுகி| 
கவ்வு ந்திய அல்ல 
தந்திரமனமுள்ளவள்‌. பை, 
இருந 'சதிஆலோசனை 
நிரம்பிமிருக்கிறது. இவள்‌ திட்டமிட்டு அந்த 
வாலிபனை சந்திக்கிறாள்‌ இவளோ 
சந்துகள்தோறும்‌ பதிவிருக்கிறவள்‌. இவள்‌ 
ler mfr pre ஒரு இரை 
தன்னைத்தேடி வரும்போது, அவள்‌ அந்த 
இரையை விட்டு வைக்கமாட்டாள்‌. 


வேசிஆபரணம்‌ தரித்த தந்‌; 

இந்த ஸ்தர்க்கு. பத்தின வா 

எல்லா கண்‌ தெரநதுக்கிறது 

அவனுடைய அங்க அசைவுகள்‌ 

எல்லாவற்றையும்‌ இவள்‌ 

tn தந்திரமனமுள்ள 
புத்தியீ 


கண்ணியமுள்ள 
மற்ற வாலிபர்களைப்‌ 
முத்தம்‌ செய்யமாட்டார்கள்‌. 


தந்திரமனமுள்ள இந்த ஸ்திரீ, அந்த 
வாலிபனைப்‌ பிடித்து முத்தம்‌ செய்வதோடு, 
அவனோடு முகம்‌ நாணாமல்‌ பேசுகிறாள்‌. 
தன்னோடு வேசித்தனம்பண்ண வருமாறு 
அவனை அழைக்கிறாள்‌. தன்னுடைய 
வீட்டைப்பற்றியும்‌, தன்னுடைய 
படுக்கையைப்பற்றியும்‌ அவனுக்கு ஆசை 
வார்த்தைகளைச்‌ சொல்லுகிறாள்‌. அவனை 
மயக்குகிறாள்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பேசுகிறாள்‌ (நீதி 711415). 


வாலிபனிடம்‌. 
படுக்கையையும்‌ 


தன்னுடைய 
ஆசை 
வர்ணித்துச்‌ 


த. 
மஞ்சத்தையும்‌, 
வார்த்தைகளினால்‌ 
சொல்லுகிறாள்‌. “என்‌ மஞ்சத்தை இரத்தின 
கம்பளங்களாலும்‌, எகிப்துதேசத்து 
விசித்திரமான மெல்லிய வஸ்திரங்களாலும்‌ 
சிங்காரித்தேன்‌. என்‌ படுக்கையை 
வெள்ளைப்போளத்தாலும்‌ சந்தனத்தாலும்‌ 
இலவங்கப்பட்டையாலும்‌ வாசனை கட்டினேன்‌" 
(நீதி 7467) என்று தன்னுடைய 
படுக்கையைப்பற்றி பெருமையாய்ப்‌ பேசுகிறாள்‌. 
தன்னுடைய மஞ்சத்தையும்‌, படுக்கையையும்‌ 
அவனோடு பங்கிட்டுக்கொள்வதற்கு ஆசை 
வார்த்தைகளைச்‌ சொல்லுகிறாள்‌. 

இந்த ஸ்திரீ புத்திமீன வாலிபனிடத்தில்‌ 
சொல்லும்போது, “சமாதான பலிகள்‌ என்மேல்‌ 
சுமந்திருந்தது' (நீதி 744) என்றும்‌. 
சொல்லுகிறாள்‌. கர்த்தர்‌ தங்களை 
அதிகமாய்‌  ஆசீர்வதித்திருப்பதற்காகவும்‌, 
தாங்கள்‌ அதிக 
சந்தோஷமாயிருப்பதற்காகவம்‌, இஸ்ரவேல்‌ 
ஜனங்கள்‌ சமாதான பலிகளை செலுத்துவது 
வழக்கம்‌. இந்த ஸ்திரீ சமாதான பலிகளின்‌ 
பொருத்தனைகளை, இன்றைக்கு 
நிறைவேற்றியதாக சொல்லுகிறாள்‌. இதனால்‌ 
இவள்‌ தரித்திரமுள்ள ஸ்திரீ அல்ல என்பதும்‌, 
ஐசுவரியம்‌ 


தெளிவாகிறது. 
சமாதான 


வாலிபனிடத்தில்‌ 
ரகக இந்த ஸ்திரீ சமாதான 
பலிகளைப்பற்றிச்‌ சொல்லுகிறாள்‌. தனக்கு 
அவனுடைய பணம்‌ பில்லை. 
என்பதையும்‌, அவன்‌ மாத்திரம்‌ தனக்கு 
போகும்‌ என்பதையும்‌. இந்த ஸ்திர இதன்‌ 
மூலமாய்‌ அவனுக்குத்‌ தெரியப்படுத்துகிறாள்‌. 





ழ்‌ நள 
யாய 


பிரகாரத்தில்‌ 

ஆராதனை 

சர்வவல்லமையுள்ள 

வேண்டிய பொருத்தனைகளையெல்லாம்‌ 
நிறைவேற்றிபிரக்கிறாள்‌....... தன்னுடைய 
பாவங்கள்‌ எல்லாம்‌ 
மன்னிக்கப்பட்டிருப்பதினால்‌, தான்‌ புதிய 
பாவத்தை செய்வதற்கு 
ஆயத்தமாயிருக்கிறாள்‌. தன்னுடைய 
பாவத்தை செய்வதற்கு, தன்னுடைய 
தெய்வபக்தியை ஒரு கருவியாகப்‌ 
பயன்படுத்துகிறாள்‌. தெய்வபக்தியின்‌ நிழலில்‌ 
துணிகரமாய்ப்‌ பாவம்‌ செய்கிறவர்கள்‌ 
கர்த்தருடைய ஆக்கினைத்தீர்ப்புக்குத்‌ 
தப்பிக்கமாட்டார்கள்‌. 


பரிசேயர்கள்‌ 
பார்க்கவேண்டுமென்பதற்காக 
ஜெபம்பண்ணுவது வழக்கம்‌. 
தந்திரமான 
நிறைவேற்றுவதற்காக 
தீயதிட்டங்களைத்‌ 
வார்த்தைகளையும்‌ சாதுரிய 
வார்த்தைகளையும்‌ பேசுவார்கள்‌. சமாதான 
பலிகளில்‌ ஆடுகள்‌ பலியாகச்‌ செலுத்தப்படும்‌. 
மோசேயின்‌ பிரமாணத்தின்படி. 
சமாதானபலியாக செலுத்தப்படும்‌ ஆட்டின்‌ 
ஒரு பங்கு, செலுத்துகிறவருக்குத்‌ திரும்பக்‌ 
கொடுக்கப்படும்‌. பலிசெலுத்துகிறவர்‌, 
தன்னுடைய குடும்பத்தாரோடும்‌,, 
சிநேகிதரோடும்‌, அதை சமைத்து விருந்து 
பரிமாறுவது வழக்கம்‌. “சமாதானபலியாகிய 
ஸ்தோத்திர பலியின்‌ மாம்சமானது. 
செலுத்தப்பட்ட அன்றைய தினமே. 
புசிக்கப்படவேண்டும்‌” (லேவி 7:15). 


பிறர்‌ 
நீண்ட நேரம்‌. 
தங்களுடைய 
'சனைகளை 
அவர்கள்‌ 


தீட்டுவார்கள்‌. ஆசை 


of 


சந்தோஷமாக. 
வேண்‌। இவள்‌ ஆசைப்படுகிறாள்‌. 
இதற்காக இந்த ஸ்திரீ, புத்தியீன வாலிபனிடம்‌, 
சமாதான பலிகளைப்பற்றிச்‌ சொல்லுகிறாள்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தன்ன வொருத்தளனைகளை. 
இன்றைக்குத்தான்‌. நிறைவேற்றினேன்‌ 
என்றும்‌ சொல்லுகிறாள்‌. அதைத்‌ தன்னோடு 
சேர்ந்து புசிப்பறற்காக, அவள்‌ அந்த 
வாலிபனைத்தேடுகிறாள்‌. அவனை சந்திக்க 
புறப்பட்டு வந்திருக்கிறாள்‌. அவனுடைய 

ஆவலோடு தேடி இப்போது 
அவனைக்‌ கண்டுபிடித்திருக்கிறாள்‌. 


தந்திரமனமுள்ள இந்த ஸ்திரீ புத்தியீன 
வாலிபனிடம்‌ இச்சக வார்த்தைகளைப்‌ 
பேசுகிறாள்‌. மற்ற எல்லோரைப்‌ பார்க்கிலும்‌ 
இந்த வாலிபன்மீது தனக்கு _ 
அக்கரையும்‌, ஆசையும்‌ 
காண்பித்துக்கொள்கிறாள்‌. 
வீட்டில்‌ விருந்து சாப்பாடு இருப்பதாகவும்‌, 
அதைப்‌ புசிப்பதற்கு இவனை அழைக்க 


நேசசிநேகிதன்‌ 
காண்பித்துக்கொள்கிறாள்‌. 


மேஜையில்‌ விருந்து போஜனங்களை 
பரிமாறுவது வழக்கம்‌. ஆனால்‌ இவளோ 
விருந்தைப்பற்றிச்‌ சொல்லிவிட்டு, 
தன்னுடைய மஞ்சத்தின்‌ சிறப்பைப்பற்றியும்‌ 
சொல்லுகிறாள்‌. விருந்து புசித்த பின்பு, 
தன்னுடைய மஞ்சத்தில்‌ தன்னோடு அவனும்‌ 
சேர்ந்து, இன்பமாய்ப்‌ படுத்திருக்க 
வேண்டுமென்று அவனை அழைக்கிறாள்‌. 
இவள்‌ தன்னுடைய மஞ்சத்தை இரத்தின 
கம்பளங்களாலும்‌, எகிப்து தேசத்து 
விசித்திரமான மெல்லிய வஸ்திரங்களாலும்‌ 
சிங்காரித்திருக்கிறாள்‌. 


தன்னுடைய படுக்கை அறையில்‌ 
அநேக வாசனை திரவியங்களைத்‌ தெளித்து, 
அதை நறுமணமுள்ளதாக 
மாற்றியிருக்கிறாள்‌. தன்னுடைய படுக்கையை 
வெள்ளைப்போளத்தாலும்‌, சந்தனத்தாலும்‌, 
இலஙங்கப்பட்டையாலும்‌ 
கட்டிமிருக்கிறாள்‌. 
வரைக்கும்‌. 
இன்பங்களினால்‌ பூரிப்போம்‌' 
என்று அவனுக்கு ஆசை வார்த்தைகளைச்‌ 
சொல்லி அழைக்கிறாள்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


அன்பு என்னும்‌ வார்த்தை 
பரிசுத்தமானது. அது கத்தத்‌ 
வார்த்தை. இந்த ஸ்திரயோ பரலோகத்தின்‌ 
வார்த்தையினால்‌ தன்னுடைய மாம்சத்தின்‌ 
இச்சையை விவரிக்கிறாள்‌. 
புத்தியீன வாலிபனிடம்‌, 
இல்லை" என்று 
மூணபிரெய பாஷையில்‌, 
“நல்லவன்‌ வீட்டிலே 
பொருள்படுமாறு எழுதப்பட்டிருக்கிறது. இவள்‌ 
தன்‌ புருஷனை, புருஷன்‌ என்று 
அழைக்காமல்‌, நல்லவன்‌ அல்லது 
குடும்பத்தலைவன்‌ அல்லது குடும்பத்தைப்‌ 
ன்‌ என்று சொல்லுகிறாள்‌. 
நல்லவனிடத்தில்‌ இவளுக்குப்‌ 
பிரியமில்லை. அந்த வாலிபனிடத்தில்தான்‌ 
இவளுக்குப்‌ பிரியம்‌ இருக்கிறது. 


இவளுடைய புருஷன்‌ தூரப்பிரயாணம்‌: 
போயிருக்கிறான்‌. அவன்‌ குறிக்கப்பட்ட 
நாளில்தான்‌ வீட்டிற்குத்‌ திரும்பி வருவான்‌ 
திடீரென்று வரமாட்டான்‌. ஆகையினால்‌. 
புத்திமீன வாலிபன்‌ தன்னுடைய வீட்டிற்கு 
பயமில்லாமல்‌ வரலாம்‌ என்று ஆசை 
வார்ததைகளைச்‌ சொல்லி இவனை 
அழைக்கிறாள்‌. ன்‌ 


நன்‌ கை 

கொண்டுபோயிருக்கிறான்‌. 

பணத்தினால்‌ 

பொருட்களையெல்லாம்‌ 

வருவதற்கு அநேக நாட்கள்‌ 

ஆகையினால்‌ குறிக்கப்பட்ட நாளுக்கு 

முன்பாக அவனால்‌ வீட்டிற்கு வரமுடியாது. 
தந்திரமனமுள்ள இந்த  ஸ்திரீக்கு, 

தன்னுடைய புருஷனிடத்தில்‌ மதிப்பும்‌ இல்லை 

மரியாதையும்‌ இல்லை. அவன்‌ தன்னை 

கவனிக்காமல்‌ எப்போதும்‌ தூரதேசத்திற்கு. 

பிரயாணம்‌ போய்விடுகிறான்‌ என்று. 

புருஷனைப்பற்றி, 

முறையிடுகிறாள்‌ 


மோசமான. 
சொல்லிக்கொள்வதற்தம்‌ 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அவளுக்குப்‌ பின்னே போனான்‌ 
நீதி 7:22,23 


நீதி 722, உடனே அவன்‌ அவன்‌: 
பின்னே சென்றான்‌; ஒரு மாடு 
அடிக்கப்படும்படி செல்வதுபோதூம்‌, ஒரு 
மூடன்‌ விலங்கிடப்பட்டு தண்டனைக்குப்‌ 
போவது போலும்‌, 


நீதி 759. ஒரு குருவி தன்‌ பிராணனை: 
வாங்கும்‌ கண்ணியை அறியாமல்‌ அதில்‌ 
விழத்தீ விரிக்கிறதுபோலும்‌, 
அவளுக்குப்‌ பின்னே போனான்‌; அம்பு. 
அவன்‌ சரலைப்‌ பினத்தது. 


புத்திமீன வாலிபனுக்கு என்னென்ன 
ஆசை வார்த்தைகளைச்‌ சொல்லவேண்டுமோ 
அவையெல்லாவற்றையும்‌ இந்த ஸ்திரீ 
சொல்லுகிறாள்‌. தன்னுடைய இச்சக 
வார்த்தைகளினால்‌ அவனை மயக்குகிறாள்‌. 
முடிவில்‌ அந்த வாலிபன்‌ அவளுடைய 
வார்த்தைக்கு மமங்குகிறான்‌. 


பேதமையின்‌ காலமாயிருக்கிறது. 


புத்தியீன வாலிபனால்‌. 
எதிர்த்து நிற்க முடியவில்லை. அந்த ஸ்திரீ 
இச்சக வார்த்தைகளைப்‌ 

இவனுடைய மனச்சாட்சி 

அளவு 


தீமைக்கு 


மிகுதியான இனிய சொற்களினால்‌ அவனை 


வசப்படுத்துகிறாள்‌.. 
மதுரவாக்கினால்‌. 


இணங்கப்பண்ணுகிறாள்‌ 


உதடுகளின்‌ 
அவனை 


தன்‌ 





ழ்‌ நள 
ஈயா 


புத்திமீன வாலிபனால்‌ 
செவிகளை  வேலியடைத்து. 
முடியவில்லை. அந்த ஸ்திரீ 
இனிய சொற்களையும்‌, 
மதுரவாக்குகளையும்‌ பேசும்போது, அவற்றை 
கேட்காமல்‌ இவனால்‌ சும்மாயிருக்க 
முடியவில்லை. அவளுடைய  இச்சக 
வார்த்தைகளுக்குச்‌  செவிகொடுக்கிறான்‌. 
முடிவில்‌ அவளுடைய கண்ணியில்‌ 
சிக்கிக்கொள்கிறான்‌ 


பின்னே செல்லுகிறான்‌. 

பரிதாபமான நிலமையைப்பற்றி 

வசனங்களில்‌ விவரிக்கப்பட்டிருக்கிறது. இவன்‌ 
வாலிபன்‌. ஒரு மாடு 
ம்‌ செல்வதுபோல அந்த 

பின்பாக 

தன்னுடைய அழிவை நோக்கி 

பின்பற்றுகிறான்‌. தனக்கு 

நியமிக்கப்பட்டிருக்கிறது 


போலவும்‌, அவன்‌ அவளுக்குப்‌ பின்னே 
போகிறான்‌. 


புத்திமீனமான 
மார்க்கவச மில்லாமல்‌ 

போவதுபோல போகிறான்‌. த்தத்‌ 
ஏற்படும்‌ காயம்‌, இவனுடைய வறுக்கே 
ஆபத்தாய்‌ முடியும்‌. இந்த வாலிபன்‌ அந்த 
ஸ்திரீக்குப்‌ பின்னால்‌ போகும்போது. அம்பு 
அவன்‌ ஈரலைப்‌ பிளக்கிறது. தன்னுடைய 
ஆபத்தை உணராமலேயே ஆபத்தில்‌. 
சிக்கிக்கொள்கிறான்‌. தன்னுடைய அழிவை 
நோக்கிப்போகிறான்‌. தனக்கு அழிவும்‌, 
மரணமும்‌ காத்திருக்கிறது 
தெரியவில்லை. 

வேகமும்‌ தீவிரமும்‌ இருக்கிறது. 
தீவிரமெல்லாம்‌, இவனுக்கு 

அழிவைக்‌ கொடுக்கிறது. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அவன்‌ பாதையிலே மயங்கித்‌ 
திரியாதே 
நீதி? : 24-27 


தீதி 7:24. ஆதலால்‌ பின்னைகளே, 
எனக்குச்‌ செவிகொடுங்கள்‌; என்‌ 
வார்த்தைகளைக்‌ 


நீதி 725. உன்‌ இருதயம்‌ அவன்‌ 
வழியிலே சாயவேண்டாம்‌; அவன்‌: 
பாதையிலே மயங்கித்‌ திரியாதே. 


நீதி 728. 
காயப்படுத்தி, 
பலவான்கன்‌ 


கொலைசெய்தாள்‌. 


அவன்‌ அநேகரைக்‌ 
விழப்பண்ணினான்‌; 
அநேகரைக்‌ 


நீதி 727. அவன்‌ வீடு 
பாதானத்துக்குப்போம்‌ வழி; அது மரண 
அறைகளுக்குக்‌ கொண்டுபோய்விடும்‌. 


பரஸ்திரீமினிடத்தில்‌ 
சிக்கிக்கொள்கிறவனுக்கு எப்படிப்பட்ட அழிவு 
வரும்‌ என்பதுபற்றி, புத்திமீன்‌ வாலிபனுடைய 
மில்‌ விரிவாகச்‌ 
ப்பட்டிருக்கிறது. நாம்‌ தேவனுடைய 
செவிகொடுக்கவேண்டும்‌. 


செவிகொடுக்கக்கூடாது. 

உதடுகளின்‌ மதுரவாக்கினால்‌ 

மயங்கிப்போகாமலிருக்க வேண்டுமென்றால்‌, 

இவளுடைய வார்த்தைகளுக்கு நம்முடைய 
அடைத்துக்கொள்ளவேண்டும்‌. 

த்தை வார்த்தைக்கு 

செவிகொடுக்கவேண்டும்‌ (நீதி 7:24). 





ழ்‌ நள 
யாய 


செல்வதுபோலவும்‌, 
ப்ட்‌ 
தண்டனைக்குப்போவதுபோலவும்‌ இருக்கும்‌. 
கண்ணியில்‌ விழுந்தால்‌ அழிவு நிச்சயம்‌. 
பரஸ்திரீயின்‌ பின்னே போகிறவன்‌. 


வழியிலே சாயக்கூடாது. அவள்‌ 
மயங்கித்‌ திரியக்கூடாது (நீதி 7:25). நீதியின்‌ 
பாதையில்‌ நடக்கிறவர்கள்‌ 

பாதையைவிட்டு விலகி 

கர்த்தருடைய 
பின்பற்றுகிறவர்கள்‌, 
போகமாட்டார்கள்‌. 


சாத்தானைப்‌ பின்பற்றிப்‌ 


ய கால்களை பரஸ்திரீயின்‌ 
கக்க விலக்கினால்‌ மாத்திரம்‌ போதாது. 
நம்முடைய இருதயமும்‌ அவள்‌ பக்கமாக 
சாயக்கூடாது. அவளைப்பற்றிய மயக்கமும்‌, 
மோகமும்‌ நம்முடைய இருதயத்தில்‌ சிறிதும்‌ 
இருக்கக்கூடாது. நாம்‌ க்குப 
பயப்படவேண்டும்‌. 

வார்த்தைக்குக்‌ 

கர்த்தருக்குப்‌ பயப்படும்‌ பயம்‌ நம்முடைய 
இருதயத்தை ஆளுகை செய்யவேண்டும்‌. 
நம்முடைய மனச்சாட்சி சுத்தமானதாகவும்‌, 
கூர்மையானதாகவும்‌ இருக்கவேண்டும்‌. நாம்‌ 
தவறான வழியிலே சாயும்போது. நம்முடைய 
மனச்சாட்சி நம்மை பலமாய்‌ 
எச்சரிக்கவேண்டும்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பேதைகளும்‌ மாத்திரமல்ல, பலவான்களும்‌ 
அவளுடைய வலையில்‌ சிக்கி 
அழிந்துபோயிருக்கிறார்கள்‌. ஆகையினால்‌ 
தன்னை நிற்கிறவன்‌ என்று நினைக்கிறவன்‌, 
கீழே விழாதிருக்குமாறு மிகுந்த 
எச்சரிப்போடிருக்கவேண்டும்‌ (நீதி 7:26). 


பரஸ்திரீயின்‌ வீடு சந்தோஷத்தைப்‌ 
பெற்றுக்கொள்ளும்‌ வழி என்று புத்தியீன 
வாலிபன்‌ நினைக்கிறான்‌. அவள்‌ வீடு 
பாதாளத்திற்குப்‌ போகும்‌ வழி என்பதை 
அறியாதிருக்கிறான்‌. ன்‌ 
மாம்சத்தின்‌ 
நிறைவேற்றுவதற்காக, 

ஆவிக்குரிய 


அழித்துப்போடுகிறான்‌. 
கொண்டுபோய்விடும்‌. 


பாவத்தின்‌ சம்பளம்‌ மரணம்‌. 
வேசித்தன பாவத்திலும்‌, விபசார 
பாவத்திலும்‌ ஈடுபடுகிறவர்கள்‌, தங்களுடைய 
ஆத்துமாவையும்‌ சரீரத்தையும்‌ அழித்து 
போடுகிறார்கள்‌ (நீதி 7:27). வாலிபர்கள்‌ 
தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருக்கவேண்டும்‌. 
தீமையைவிட்டு விலகவேண்டும்‌. கர்த்தருடைய 
அடிச்சுவடுகளைப்‌ பின்பற்றவேண்டும்‌. 
கர்த்தருடைய வார்த்தைகளும்‌, அவருடைய 
ஆலோசனைகளும்‌, புத்திமதிகளும்‌ வாலிபரின்‌ 
இருதயத்தில்‌ நிரம்பியிருக்கவேண்டும்‌. 





i= THE 
ETT 


தேவனுடைய வார்த்தையே மெய்யான 
ஞானம்‌. தேவனுடைய வெளிப்பாடே 
அவருடைய  ஞானமாகவம்‌, 
வார்த்தையாகவும்‌ இருக்கிறது. 
உபதேசங்களெல்லாம்‌ 

பரிசுத்தமான 
மாசில்லாமல்‌ 


அவருடைய 
ஆவிக்குரிய 
தேவனுடைய 
வார்த்தையின்மீது. 
கட்டியெழுப்பப்பட்டிருக்கிறது. 
நம்முடைய ஆவிக்குரிய ஜிவியத்திற்கு: 
தேவனுடைய வார்த்தையே ஆதாராமாயும்‌, 
அஸ்திபாரமாயும்‌ இருக்கிறது (நீதி 8:1-21). 
தம்முடைய வார்த்தையின்‌ 
ருக்கு 
உபதேசம்பண்ணுகிறார்‌. அவர்களை ஆளுகை 
செய்கிறார்‌. தம்முடைய வார்த்தையினாலேயே 
தேவன்‌ மனுஷரை ஆசீர்வதிக்கிறார்‌. 
தேவனாகிய கர்த்தர்‌ மீட்பராகவும்‌, அவரே 
நித்தியவார்த்தையாகவும்‌, மெய்ஞானமாகவும்‌, 
'லோகோஸாகவும்‌ இருக்கிறார்‌. தேவனுடைய 
ஞானம்‌ நம்மோடு பேசுகிறது. ஞானம்‌. 
கூப்பிடுகிறது. புத்தி சத்தமிடுகிறது. 
தேவனுடைய தெய்வீக 
வெளிப்பாடுகளெல்லாமே, தேவனுடைய ஒரே 
பேறான: குமாரனாகிய இமேககறிஸ்துவின்‌ 


நமக்கு கடந்துவருகிறது. 
வெளிப்பாடுகளெல்லாம்‌ 


தேவனுடைய 

செவிகொடுக்கவேண்டும்‌. 

புத்தியைக்‌ கேட்டு ஞானமடையவேண்டும்‌ 
(நீதி 8:32-36), 


ஞானம்‌ 


நீதி8:1-5 


நீதி 8. ஞானம்‌ 
கூப்பிடுகிறதில்லையோ? யுத்தி. 
சுத்தமிடுகிறதில்லையோ?. 


நீதி 
மேடைகளிலும்‌, 


இிற்கிறது. 


8:2. அது வழியருகேயுள்ள 
நாற்சத்திகனிலும்‌ 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நீதி 83. அது ஊர்வாசல்களின்‌ 
ஓரத்திலும்‌, பட்டணத்தின்‌ முகப்பிலும்‌, 
நடை கூடங்களிலும்‌ தின்று சத்தமிட்டு: 


தீதி 824. மனுஷரே, உங்களை நோக்கிக்‌ 
கூப்பிடுகிறேன்‌; எண்‌: சுத்தம்‌ 
மனுபுத்திரருக்குத்‌ தொனிக்கும்‌. 


நீதி 8. பேதைகனே, விவேகம்‌ 
அடையுங்கள்‌; மூடர்களே, புத்தியுள்ள. 
சித்தையாயிருங்கள்‌. 


'மறைவானவைகள்‌ 
தேவனாகிய கர்த்தருக்கே 
வெளிப்படுத்தப்பட்டவைகளோ, இந்த 
நியாயப்பிரமாணத்தின்‌ வார்த்தைகளின்‌ 
படியெல்லாம்‌ செய்யும்படிக்கு, நமக்கும்‌ 
நம்முடைய பிள்ளைகளுக்கும்‌. 
என்றென்றைக்கும்‌. உலவா! 
(உபா 29:29), வானங்கள்‌ தேவனு 
வெளிப்படுத்துகிறது 
ஆகாமல்‌. அவரும்‌. கங்கள்‌; 
ரியையை அறிவிக்கிறது (சங்‌ 19:1/ 


தேவனாகிய கர்த்தரே சர்வசிருஷ்டிகர்‌ 
தேவனுடைய சிருஷ்டிப்பில்‌ 
கிரியைகளெல்லாம்‌ நமக்கு 


வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. 
நம்முடைய மனச்சாட்சியின்‌ 
நம்மோடு பேசுகிறார்‌ © 
இன்னதென்று த்தறியும 
கர்த்தர்‌ மனுஷனுக்குக்‌ கொடுத்திருக்கிறார்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய தீர்க்கதரிசிகள்‌ 
மூலமும்‌, ஊழியக்காரர்‌ மூலமாயும்‌ 
தம்முடைய பிரமாணங்களை மனுபுத்திரருக்கு, 
வெளிப்படுத்தியிருக்கிறார்‌ 

நமக்கு எது நன்மையானது, எது 
தீமையானது என்பது தெரிந்திருக்கவேண்டும்‌. 
தேவனுடைய சித்தமும்‌, அவருடைய 
விருப்பமும்‌, நம்முடைய சித்தமாயும்‌, 
நம்முடைய விருப்பமாயும்‌ இருக்கவேண்டும்‌. 
ஞானம்‌ ஒருபோதும்‌ அமைதியாகயிருக்காது. 
ஞானம்‌ கூப்பிடுகிறது. அது சத்தமிட்டு 
கூப்பிடுகிறது. “சத்தமிட்டுக்‌. 
அடக்கிக்‌ கொள்ளாதே; எக்காளத்தைப்‌ போல்‌ 
உன்‌ சத்தத்தை உயர்த்தி, என்‌ ஜனத்துக்கு 
அவர்கள்‌ மீறுதலையும்‌ யாக்கோபின்‌ 
வம்சத்தாருக்கு அவர்கள்‌ பாவங்களையும்‌ 
தெரிவி" (ஏசா 58: 


நம்முடைய 
உரியவைகள்‌; 





i FTE 
TT 


சத்தமாய்‌ 

ஆசீர்வாதமான 

சாபவார்த்தைகளையும்‌ 

சொன்னார்கள்‌ (உபா 27:4). நம்முடைய 

இருதயமும்‌ நம்மோடு உரத்த சத்தமாய்ப்‌ 

பேசவேண்டும்‌. நம்முடைய மனச்சாட்சி 

நம்மோடு பேசாமல்‌ மவுனமாயிருக்கக்கூடாது. 
புத்தி சத்தமிடவேண்டும்‌. 


நோக்கிக்கூப்பிடுகிறது. நம்மோடு பேசுகிறது. 
தேவன்‌ சீனாய்‌ மலையின்‌ உச்சியிலிருந்து 
மோசேயோடு பேசினார்‌. தேவனுடைய 
நியாயப்பிரமாணம்‌ மலை உச்சியிலிருந்து 
மனுஷனும்குக்‌ கொடுக்கப்பட்டது. 
நம்முடைய கர்த்தராகிய இயேசுகிறிஸ்துவு்‌, 
ஜனங்களுக்கு தம்முடைய 
மலைப்பிரசங்கத்திலே 


ஞானம்‌ தெளிவாகப்‌ பேசுகிறது. அது 
ஒளிவு மறைவில்லாமல்‌ வெளிப்படையாகப்‌ 
பேசுகிறது. சத்தியம்‌ வெளிப்படையாக 
இருக்கும்‌. அது எந்த மூலையிலும்‌ ஓடி 
ஒளிந்திருக்காது. தேவனுடைய 
வெளிச்சத்தில்‌, அவருடைய சத்தியம்‌ நமக்கு 


சத்தியத்தின்‌ 
நடப்பார்கள்‌. வழியருகே - 
மேடைகளிலும்‌, நாற்சந்திகளிலும்‌ திரளான 


ஜனங்கள்‌ கூடியிருப்பார்கள்‌ அவர்கள்‌ 
மத்தியிலே ஞானமும்‌ புத்தியும்‌ நிற்கிறது. 
இது மனுஷரைப்பார்த்து ஒருபோதும்‌ ஒடி 
ஒளிந்துகொள்ளாது. 

எங்கெல்லாம்‌ 
தேவைப்படுகிறதோ ங்கெல்‌ 
ஞானமும்‌ புத்தியும்‌ சத்தமிட்டு கூப்பிடுகிறது. 
நமக்குத்‌ தேவையான வேளைகளிலெல்லாம்‌, 
பரிசுத்த ஆவியானவர்‌ நமக்கு தெய்வீக 
ஆலோசனைகளை சொல்லுகிறார்‌. ஞானம்‌ 
எல்லா இடங்களிலும்‌ இருப்பதினால்‌, நாம்‌ 
எங்குபோனாலும்‌, நம்மால்‌ ஞானத்தைப்‌. 
பெற்றுக்கொள்ள முடியும்‌. நாம்‌ போகிற. 
பாதை சரியான பாதையா என்பதை. 
ஞானத்தோடும்‌. புத்தியோடும்‌ 
விசாரித்துக்கொள்ள முடியும்‌. 


பிள்ளைகள்‌ 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நம்முடைய ஆவிக்குரிய பிரயாணத்தில்‌ 

நாற்சந்திகள்‌ வந்துவிடுகிறது. நான்கு 

பாதைகள்‌ சந்திக்கும்‌ இடத்தில்‌, நாம்‌ 

சரியான பாதையைத்‌ தெரிந்தெடுத்து, அதன்‌ 

வழியாகப்‌ போகவேண்டும்‌. பல பாதைகள்‌ 

த்தில்‌ சந்திக்கும்போது நமக்கு 

குழப்பம்‌ 

ஞானமும்‌ 

புத்தியும்‌ தேவை. “ஊருக்குப்‌ போகும்‌ வழியை 

மூடன்‌ அறியமாட்டான்‌" (பிர 10:15). நாம்‌. 

ஞானத்தைப்‌  பெற்றுக்கொள்வோமென்றால்‌, 

நாம்‌. போகவேண்டிய வழியை 
அறிந்துகொள்ளலாம்‌. 


ஞானம்‌ நமக்கு உதவிபுரிய 
எப்போதுமே ஆயத்தமாயிருக்கிறது. நம்மை 
சரியான பாதையில்‌ வழிநடத்தவேண்டும்‌. 
என்பதற்காகவே. ஞானம்‌ நாற்சந்திகளில்‌. 
நிற்கிறது. ஊர்‌ வாசல்களின்‌ ஓரத்தில்‌ 
நிற்கிறது. பட்டணத்தின்‌ முகப்பில்‌ நிற்கிறது. 
நடை கூடங்களில்‌ நிற்கிறது (நீதி 8:3) 
ஞானம்‌ எல்லா இடத்திலும்‌ இருக்கிறது. நாம்‌ 
ஞானத்தைத்‌. தேடும்போது, அதைக்‌ 
கண்டுபிடிக்கலாம்‌. சவுல்‌ நடுவாசலிலே 
சாமுவேலிடத்தில்‌ வந்து, 
“ஞானதிருஞ்டிக்காரன்‌ வீடு எங்கே, 
சொல்லும்‌" என்று கேட்டார்‌ சாமு 9:18) 
சவுல்‌. சாமுவேலைத்‌ நேடிப்போனார்‌. 
அவரைக்‌ கண்டுபிடித்தார்‌. 


வனோ ம்ம, 
கொனிளவாகக்தக்கன்‌ “நம்‌ 
ஞானத்தைத்‌ தேடும்போது, ஞானம்‌ நம்மை 
தேடிவருகிறது. நாம்‌ இருக்கும்‌ இடத்திற்கே 
வருகிறது. 

ஞானமும்‌ 

அமைதியாகமிராமல்‌ 

சத்தமிட்டு கூப்பிடுகிறது. அது நாம்‌ இருக்கும்‌. 
இடத்திற்கே வந்து  கூப்பிடுகிறது. 
“மனுஷரே, உங்களை நோக்கிக்‌ 
கூப்பிடுகிறேன்‌" (நீதி 8:4) என்று ஞானம்‌. 
நம்மிடத்தில்‌ சொல்லுகிறது. 


ஞானம்‌ தேவதூதர்களைக்‌ 
கூப்பிடவில்லை. அவர்களுக்கு கர்த்தருடைய 
உபதேசம்‌ தேவையில்லை. அவை ஏற்கெனவே 
தேவனுடைய ஞானத்தைப்‌ பெற்றிருக்கிறது. 
ஞானம்‌ பிசாசுகளை நோக்கியும்‌. 
கூப்பிடவில்லை. அவை ஞானத்திற்கு 
செவிகொடுக்காது. பிசாசுகள்‌ தேவனுடைய 
மெய்யான ஞானத்திற்கு 
சத்துருக்களாயிருக்கிறது. துணிகரமாய்ப்‌ 
பாவம்‌ செய்கிறது. 





ழ்‌ நவள 
யாய 


தேவதூதர்களையும்‌, 
க்‌ கூப்பிடாமல்‌, 
கூப்பிடுகிறது. 


தொனிக்கிறது. பேதைகளாயிருக்கிற மனுஷர்‌ 
விவேகமடையவேண்டும்‌. மூடர்கள்‌ 
புத்தியுள்ள சிந்தையுள்ளவர்களாயிருக்க 
வேண்டும்‌ (நீதி 8:5). ஒரு சிலரிடத்தில்‌. 
ஞானமுள்ள வார்த்தைகளைச்‌ சொன்னால்‌, 
அவர்கள்‌ 
ஏற்றுக்கொள்வார்கள்‌. 
மனுஷரும்‌, 
ஞானத்தை 
கொள்ளமாட்டார்கள்‌. 
ஞானத்தைப்பற்றி 
போதிக்கவேண்டும்‌. 

பேறைகளுக்கும்‌ மூடர்‌ 
தேவனுடைய ஞானம்‌ தேவைப்படுகிறது. 
தேவஞானமில்லாமல்‌ அவர்களால்‌ ஒன்றும்‌ 
செய்யமுடியாது. ர்‌ 
பேநைகளாகயிருந்தாலும்‌, 
அவர்களைப்‌ 
அவர்களும்‌ விவேகமடையவேண்டும்‌. 
என்பதே தேவனுடைய 
ஞானத்தின்‌ விருப்பம்‌. மூடர்கள்‌ ஞானத்தைப்‌ 
பெற்றுக்கொள்ளும்போது... ர்‌ 
சிந்தை 


விவேகத்தையும்‌ பெற்றுக்கொள்ளும்‌. 


மேம்பாடான காயங்கள்‌ 


நீதி 8 : 6-9 


நீதி 839. கேளுங்கன்‌, மேம்பாடான 
காரியங்களைப்‌ பேசுவேன்‌; எண்‌: 
உதடுகள்‌: உத்தமகாரியங்களை 
வசனிக்கும்‌. 


தீதி என்‌ வாய சத்தியத்தை 
விளம்பும்‌, ஆகாமியம்‌ 


உதடுகளுக்கு அருவருப்பானது. 


நீதி 858. 
வாக்குகனெல்லாம்‌. 
அவைகளில்‌ புரட்டும்‌ 
இல்லை. 


என்‌ வாயின்‌. 
'தீதியானவைகணன்‌; 
விபரீதமும்‌ 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நீதி 82. அவைகளெல்லாம்‌ 
புத்தியுன்னவனுக்குத்‌. தெளிவும்‌, 
ஞானத்தைப்‌ பெற்றவர்களுக்கு. 
யதார்த்தமுமாயிருக்கும்‌. 


தேவனால்‌ வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற 
இரகசியங்கள்‌ நமக்கும்‌, நம்முடைய 
சந்ததியாருக்கும்‌ உரியவை. தேவனுடைய 
வெளிப்பாடு நம்முடைய எல்லா 
அங்கீகரிப்புக்கும்‌ பாத்திரமானது. 
அவையெல்லாமே மேம்பாடான காரியங்கள்‌. 
கர்த்தருடைய வார்த்தைகள்‌ உத்தம 
காரியங்களை விவரிக்கிறது. ஞானமுள்ள 
காரியங்கள்‌ மேம்பாடான காரியங்களாகவும்‌, 
உத்தம காரியங்களாகவும்‌ இருக்கிறது. இவை 
நித்திய தேவனோடும்‌, நம்முடைய 
அழிவில்லாத ஆத்துமாவோடும்‌. 
தொடர்புடையது. உத்தமமான காரியங்கள்‌ 
நித்தியமான காரியங்களை விவரிக்கும்‌. 


ஞானம்‌ மேம்பாடான காரியங்களைப்‌ 
பேசும்‌. ஞானத்தின்‌ உதடுகள்‌ உத்தம 
காரியங்களை வசனிக்கும்‌ (நீதி 836) 
இவையெல்லாம்‌ நீதியானவைகள்‌ (நீதி 8:8). 
உத்தம காரியங்களிலும்‌, மேம்பாடான 
காரியங்களிலும்‌ புரட்டும்‌ விபரீதமும்‌ இல்லை. 
ஞானமுள்ள வார்த்தைகளினால்‌ நமக்கு 
எந்தவிதமான ஆபத்துக்களும்‌, 
பிரச்சனைகளும்‌ வராது. ஞானத்தைப்‌ 
பெற்றுக்கொள்வதினால்‌. நம்முடைய 
கண்ணியமும்‌, மதிப்பும்‌, மரியாதையும்‌ 
நம்மைவிட்டு விலகிப்போய்விடாது. 
ஞானமுள்ள வார்த்தைகள்‌ சத்தியமான 
வார்த்தைகள்‌. 


ஞானம்‌ சத்தியத்தை விளம்புகிறது. 
ஆகாமியம்‌ ஞானத்தின்‌ உதடுகளுக்கு 
அருவருப்பானது (நீதி 8:7). தேவனுடைய 
ஒவ்வொரு வார்த்தையும்‌ சத்தியமானது. 
அவருடைய வார்த்தைகளெல்லாம்‌ நமக்கு 
ஆம்‌ என்றும்‌, ஆமென்‌ என்றும்‌ இருக்கிறது. 
அது ஒருபோதும்‌ நமக்கு ஆம்‌ என்றும்‌, 
இல்லை என்றும்‌ இருப்பதில்லை. 
தேவனுடைய வார்த்தை தெளிவானது. அது 
நம்மை ஒருபோதும்‌ குழப்புவதில்லை. 
தேவனுடைய வார்த்தைகளை எளிதாகப்‌ 
புரிந்துகொள்ளலாம்‌. 





ழ்‌ நள 
யாய 


ஞானமுள்ள வார்த்தைகள்‌ 
புத்தியுள்ளவனுக்குத்‌ தெளிவும்‌, ஞானத்தைப்‌ 
பெற்றவர்களுக்கு யதார்த்தமுமாயிருக்கும்‌ 
(நீதி 8:9). தேவனுடைய வார்த்தைகள்‌ 
எல்லாவற்றையும்‌ பரிசுத்த ஆவியானவர்‌ 


அவை ஞானமுள்ள 
வார்த்தைகள்‌. ஞானம்‌ நம்மைக்‌ கூப்பிடுகிறது. 
புத்தி நம்மை சத்தமிட்டு அழைக்கிறது. 
ஞானத்திற்கும்‌ புத்திக்கும்‌ செவிகொடுப்பது 
நமக்கு நல்லது. வேண்டுமென்றே, 
நம்முடைய செவியை அடைத்துக்கொண்டு, 
தேவனுடைய ஞானமுள்ள வார்த்தைகளைக்‌ 
கேட்க மறுத்தால்‌ நமக்குத்தான்‌. 
நஷ்டமுண்டாகும்‌. நாம்‌ விவேகம்‌ 
அடையமுடியாத பேதைகளாகயிருப்போம்‌. 
புத்தியுள்ள சிந்தையில்லாத 
மூடர்களாயிருப்போம்‌. 


ஞானமே நல்ல்து 
நீதி 8 : 10,11 


நீதி 800. வெள்வியைப்பார்க்கிலும்‌ 
என்‌ புத்திமதியையும்‌, பசும்‌ 
பொன்னைப்பார்க்கிலும்‌ ஞானத்தையும்‌ 
அங்கீகரித்துக்கொள்ளுங்கள்‌. 


நீதி 81. முத்துக்களைப்பார்க்கிலூம்‌: 
ஞானமே நல்லது; இச்சிக்கப்படத்‌ 
தக்கவைகளெல்லாம்‌ அதற்கு நிகரல்ல.. 


இந்த உலகத்திலுள்ள எல்லா 
ஐசுவரியங்களை விடவும்‌ ஞானமும்‌ புத்தியுமே 
நல்லது. தேவனுடைய தெய்வீக ஞானமே 
நமக்கு மெய்யான ஐசுவரியம்‌. வெள்ளியைப்‌ 
பார்க்கிலும்‌ புத்திமதியே ல்‌ 
பசும்பொன்னைப்பார்க்கிலும்‌ 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


முத்துக்களைப்பார்க்கிலும்‌. ஞானமே 
நல்லது. நாம்‌ வெள்ளியையும்‌. 
பசும்பொன்னையும்‌ சம்பாதிப்பதற்குப்‌ பதிலாக 
புத்திமதியையும்‌ ஞானத்தையும்‌ சம்பாதிக்க 


வேண்டும்‌. பொன்னாபரணங்களைவிட 


புத்திமதியும்‌ ஞானமுமே நமக்கு மெய்யான 
அழகைக்‌ கொடுக்கும்‌. க்‌ 


விசுவாசிகளுக்கு 
உலகப்பிரகாரமான 


புத்திக்கும்‌ த்‌ இந்தப்‌ “கத்தில்‌ 
ஒன்றுமேயில்லை. 


ஞானமாகிய நான்‌ 


நீதி8:12 


நீதி 81௨ 
'விவேகத்தோடே. 
நல்யுக்தியான 
கண்டடைகிறேன்‌.. 


ஞானமாகிய நாண்‌ 
வாசம்பண்ணி, 
அறிவுகளைக்‌ 


ம்முடைய கர்த்தராகிய இயேசு 
கிஸ்தி ப மெய்யான ஞானமாயிருக்கிறார்‌ 
இயேசுகிறிஸ்துவுக்குள்ளே ஞானம்‌, புத்தி 
ஆகியவற்றின்‌ பொக்கிஷங்களெல்லாம்‌ 
மறைவாக புதைந்திருக்கிறது. நம்முடைய 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து தம்மையே 
நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார்‌. 
நமக்குள்ளே 
வாசம்பண்ணுகிறார்‌. 
வார்த்தையாகயிருக்கிறார்‌. 
தேவனுடைய வெளிப்பாடாகவும்‌ இருக்கிறார்‌. 
தேவனுடைய டவல 
மனுஷருக்கு விவேகத்தையும்‌, 
நல்யுக்தியையும்‌, அறிவையும்‌ தருகிறது. 
ஞானம்‌ விவேகத்தோடு வாசம்பண்ணுகிறது. 
தத்துவங்களினாலும்‌, 
மெய்ஞானத்தைப்‌ 
பெற்றுக்கொள்ள முடியாது. தேவனுடைய 
மெய்யான ஞானம்‌ மனுஷருடைய 
தத்துவங்களில்‌ வாசம்பண்ணுவதில்லை. 
நாம்‌ தேவனுடைய ஞானத்தைப்‌ 
பெற்றுக்கொள்ளும்போது, விவேகத்தையும்‌ 
பெற்றுக்கொள்கிறோம்‌. விவேகமே நமக்கு 
மெய்யான அலங்காரம்‌. 





f= THE 
TT 


பரிசுத்த 
இரகசியங்களும்‌ 


வேதாகமத்தில்‌ எல்லா 
எழுதப்பட்டிருக்கிறது. 
தேவனுடைய வெளிப்பாடுகள்‌ 
எல்லாவற்றையும்‌ நாம்‌. பரிசுத்த 
வேதாகமத்தில்‌ வாசித்துப்‌ புரிந்துகொள்ளல்‌. 
தேவனுடைய பராமரிப்புக்களையும்‌, 
அவருடைய விருப்பங்களையும்‌, 
சித்தங்களையும்‌ புரிந்துகொள்வதற்கு 
'வேதவாக்கியமே நமக்கு உதவியாயிருக்கும்‌ 


வேதாகமத்தின்‌ மூலமாகவே, நம்மால்‌: 
தேவனைப்பற்றி சரியாகப்‌ புரிந்துகொள்ள 
முடியும்‌.  வேதாகமத்திலுள்ள ஒவ்வொரு 
வாக்கியமும்‌ தேவனுடைய தெய்வீக 
வெளிப்பாடாகும்‌. தேவனுடைய 
வெளிப்பாட்டை உலகப்பிரகாரமான தத்துவ 
ஞானிகளிடம்‌ கற்றுக்கொள்ள முடியாது. 
பரிசுத்த ஆவியானவரே நமக்கு சகல. 
சத்தியத்தையும்‌ கற்றுக்கொடுக்கிறார்‌. 


நாம்‌ ஞானத்தைத்‌ 

நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து 
மெய்யான ஞானமாகயிருக்கிறார்‌ என்பதைப்‌ 
புரிந்துகொள்ளவேண்டும்‌. மனுஷன்‌ 
விஞ்ஞானத்தைப்‌ பயன்படுத்தி அநேக 
காரியங்களைக்‌ கண்டுபிடிக்கிறான்‌. 
மனுஷருடைய  கண்டுபிடிப்புக்களில்‌ பல 
மனுக்குலத்திற்கு அழிவையே தருகிறது. 
நம்முடைய அழிவுக்கு ஏதுவானதை நாம்‌ தேடி 
கண்டுபிடிப்பதற்குப்‌ பதிலாக, நம்முடைய 
ஜீவனுக்கு ஏதுவானதை நாம்‌ தேடி 
கண்டுபிடிக்கவேண்டும்‌. 


தீமையை வெறுப்பது 


நீதி8 118 


நீதி 818. தீமையை வெறுப்பதே 
கர்த்தருக்குப்‌ பயப்படும்‌ பயம்‌; 
பெருமையையும்‌, அகத்தையையும்‌, தீய 
வழியையும்‌, புரட்டுவாயையும்‌ நான்‌ 
வெறுக்கிறேன்‌, 


நாம்‌ ஞானத்தைப்‌ 
பெற்றுக்கொள்ளும்போது நம்முடைய 
இருதயத்திலுள்ள அசுத்தம்‌ நீங்கி அது 
பரிசுத்தமாகும்‌. கர்த்தருக்குப்‌ பயப்படுவது. 
ஞானத்தின்‌ ஆரம்பம்‌. தீமையை 
வெறுப்பதுதான்‌ கர்த்தருக்குப்‌ 
பயப்படும்‌ தேவன்‌ எல்லா 
பாவங்களையும்‌ வெறுக்கிறார்‌. 
தேவனுக்குப்‌. நமக்கும்‌ 


பயம்‌. 


பிரியமில்லாதது 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


றமங்காததாலிகுக்கவேண்டும்‌. . தேவன்‌ 


பயப்படுகிறவர்களாகிய 
நாம்‌ தீமையை  வெறுக்கவேண்டும்‌. 
தீமையான வழிகளை வெறுக்கவேண்டும்‌. 
பெருமையை வெறுக்கவேண்டும்‌. கர்த்தர்‌ 
பெருமையையும்‌, அகந்தையையும்‌, 
தியவழியையும்‌, புரட்டு வாயையும்‌ 
வெறுக்கிறார்‌. கர்த்தர்‌ வெறுக்கிற இவற்றை 
ம்‌ வெறுக்கவேண்டும்‌. 


கர்த்தருக்குப்‌ 


காரணமாயிருக்கிறது. 
பெருமையிருக்கும்போது, நமக்கு அழிவு வரும்‌, 
அழிவுக்கு முன்னானது பெருமை நாம்‌ 
தேவனுடைய கிருபையையும்‌, இரக்கத்தையும்‌ 
பெற்றுக்கொள்ளவேண்டுமென்றால்‌, 
நம்மிடத்தில்‌ மனத்தாழ்மையிருக்கவேண்டும்‌. 


ஆலோசனையும்‌ 
மெய்ஞானமும்‌ 
நீதி 8 : 14-16 


நீதி 8௮4. ஆலோசனையும்‌ 
மெய்ஞானமும்‌ என்னுடையவைகன்‌; 
நானே புத்தி, வல்லமை என்னுடையது. 


நீதி 805. என்னாலே 
அரசாளூகிறார்கள்‌, 
நீதிசெலுத்துகிறார்கள்‌. 


நீதி 8:16. என்னாலே அதிகாரிகளும்‌, 
பிரபுக்களும்‌, பூமியிலுன்வ சகல்‌ 
தியாயாதிபதிகளும்‌ ஆளுகை 
செய்தூவருகிறார்கள்‌. 


ராஜாக்கள்‌. 
பிரபுக்கள்‌. 


கர்த்தராகிய 


சர்வஞானமுள்ளவர்‌ 
சர்வஆளுகையுமுள்ளவர்‌. 

நம்முடைய ஆலோசனை கர்த்தர்‌ 
அற்புதமானவர்‌. அவர்‌ நமக்கு கிருபையையும்‌ 
இரக்கத்தையும்‌ காண்பிக்கிறார்‌. தேவன்‌ 
நமக்குக்‌ கொடுக்கிற ஞானமே மெய்ஞானம்‌. 
அவருடைய ஆலோசனைகளே 
நல்‌ஆலோசனைகள்‌. 





ழ்‌ நயனா 
யாய 
ஆலோசனைகள்‌, 


தேவனுடைய 
பரிசுத்த வேதாகமத்தில்‌ தெளிவாக 
எழுதப்பட்டிருக்கிறது. நமக்கு உண்டாகிற 
எல்லா. சூழ்நிலைகளுக்கும்‌ தேவையான 
அடிப்படை ஆலோசனைகளை நாம்‌ பரிசுத்த. 
வேதாகமத்தில்‌ பெற்றுக்கொள்ளலாம்‌. 
தேவனுடைய ஆலோசனைகளைப்‌ 
பெற்றுக்கொண்டு, அவற்றிற்கு கீழ்ப்படிந்து 
ஜீவிக்கும்போது, நமக்கு அநேக நன்மைகள்‌ 
உண்டாகும்‌. தேவனுடைய ஆலோசனைகள்‌ 
புரிந்துகொள்வதற்கு  கடினமானவையல்ல. 
அவையெல்லாமே தெளிவானவை, 
எளிமையானவை. 


ஞானத்தினாலே 
அரசாளுகிறார்கள்‌. 
செலுத்துகிறார்கள்‌. 
அதிகாரிகளும்‌, பிரபுக்களும்‌, பூமியிலுள்ள 
சகல நியாயாதிபதிகளும்‌ ஆளுகை 
செய்துவருகிறார்கள்‌ (நீதி 8:1516). இவர்கள்‌ 

த்தினால்‌ ஆளுகை செய்வதினால்‌, 

ஞானத்திற்காக 


இராஜாக்கள்‌ 
பிரபுக்கள்‌... நீதி 


கிறிஸ்துவின்‌ 
அரசாங்கங்களுக்கு 
பெலனாகவும்‌ இருக்கிறது. 
நேசத்தின்‌ பிரஜைகளும்‌ 
கடமைகளை தங்கள்‌ 
உண்மையாய்‌ நிறைவேற்றவேண்டும்‌ என்று 
பரிசுத்த வேதாகமம்‌ நமக்கு உபதேசிக்கிறது. 
இராயனுக்குரியதை இராயனுக்கு 
செலுத்தவேண்டும்‌ என்பதுதான்‌ கிறிஸ்துவின்‌ 
உபதேசம்‌. இயேசுகிறிஸ்துவை பின்பற்றுகிற 
ஜனங்கள்‌, ஒழுக்கமுள்ளவர்களாகவும்‌, 
உண்மையுள்ளவர்களாகவும்‌ தீமைக்கு விலகி 
த தவல்‌ இருப்பார்கள்‌. 
ர்களை ஆளுகை செய்வது 
இராஜாக்களுக்கு மிகவும்‌ எளிதான காரியம்‌. 


பரிசுத்த வேதாகமம்‌ ஜனங்களுடை। 
கடமைகளை 

பண்ணுவதுபோல, 

அவர்களுடைய 

உபதேசம்பண்ணுகிறது. 

தங்களுடைய தேசத்தை கர்த்தருக்குப்‌ பயந்து 
ஆளுகை செய்யவேண்டும்‌. நீதியான தீர்ப்பு 
சொல்லவேண்டும்‌. தீமையை வெறுப்பதுதான்‌ 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பயம்‌. 
அகந்தையும்‌ 
ஊழியம்‌ 
ஊழியம்‌ 


கர்த்தருக்குப்‌ பயப்படும்‌. 
இராஜாக்களிடம்‌ பெருமையும்‌ 
இருக்கக்கூடாது. இராஜாக்கள்‌ 
கொள்ளுகிறவர்களாமிராமல்‌, 
பண்ணுகிறவர்களாயிருக்கவேண்டும்‌. 


மெய்ப்பொருள்‌ 
நீதி8 17-21 


தீதி 8:17. 
சிநேகிக்கிறவர்களை நான்‌ 
சிநேகிக்கிறேன்‌; அதிகாலையில்‌ 
என்னைத்‌ தேடுகிறவர்கள்‌ என்னைக்‌: 


கண்டடைவார்கள்‌.. 

நீதி 818. ஐசுவரியமும்‌, கனமும்‌, 
மன பொருளும்‌ நீதியும்‌ 

என்னிடத்தில்‌ உண்டு. 


என்னைச்‌. 


தீதி 8:19. பொன்னையும்‌ தங்கத்தையும்‌ 
பார்க்கிலும்‌ என்‌ பலன்‌ நல்லது; சத்த 
வென்னியையப்பார்க்கிலும்‌ என்‌ 
வருமானம்‌ நல்லது. 


நீதி 8:20. என்னைச்‌ சிநேகிக்கிறவர்கள்‌. 
மெய்ப்பொருனைச்‌ சுதந்தரிக்கும்‌. 
அவர்களுடைய 

நான்‌ 


படிக்கும்‌, 
கனஞ்சியங்களை 
திரப்பும்படிக்கும்‌, 


நீதி 821. அவர்களை நீதியின்‌ 
வழியிலும்‌, தியாயபாதைகளுக்குள்ளூம்‌ 
நடத்துகிறேன்‌. 

ஞானத்தைப்‌ பெற்றுக்கொள்கிறலர்கள்‌ 
பாக்கியவான்கள்‌. அவர்கள்‌ கிறிஸ்துவின்‌ 
அன்பில்‌ சந்தோஷமாயிருப்பார்கள்‌. 
“என்னை சிநேகிக்கிறவர்களை 

(நீதி 8: 


நாம்‌ 
சிநேகிக்கும்போது. 
சிநேகிக்கிறார்‌. 
பாவிகளாகமிருக்கையிலேயே, 
ி நம்மைத்‌ தேடி வந்தவர்‌. 
நாம்‌ அவரை பரிசுத்த இருதயத்தோடு 
சிநேகிக்கும்போது. அவர்‌ நம்மை 
சிநேகிப்பது அதிக நிச்சயம்‌. 


கிறிஸ்துவானவர்‌ 





ழ்‌ ளன 
யாய 


நாம்‌ ஞானத்தை அதிகாலையில்‌: 
தேடவேண்டும்‌. அப்போது அதை நம்மால்‌: 
கண்டடைய முடியும்‌. நாம்‌ மற்ற காரியங்களை 
தேடுவதற்கு முன்பாக ஞானத்தைத்‌ 
தேடவேண்டும்‌. நம்முடைய வாலிபவயதிலேயே 
நாம்‌ ஞானத்தைத்‌ தேடவேண்டும்‌. வயதான 
பின்பு ஞானத்தைத்‌ தேடலாம்‌ 
காத்திருக்காமல்‌, 
ஆரங்கித்துலிடலேண்டும்‌ 
கண்டுபிடிப்பார்கள்‌ (நீதி 8:17). 


நாம்‌ தேடும்போது, 
ஞானத்தைக்‌ கண்டடைவோம்‌. 
மெய்ஞானமாகிய கிறிஸ்துவைத்‌ தேடும்போது, 
நாம்‌ கிறிஸ்துவைக்‌ கண்டடைவோம்‌. 
கிறிஸ்து நம்முடையவராயிருப்பார்‌. 
அவருக்குரியவர்களாயிருப்போம்‌. 
கர்த்தராகிய சுகிறிஸ்‌ 
ஐசுவரியமும்‌, கனமும்‌, 
பொருளும்‌, நீதியும்‌ 
கிறிஸ்துவுக்குரியவர்களாயிருக்கும்‌ 
கிறிஸ்துவுக்குரியது. 
உரியதாயிருக்கும்‌. 

ஞானத்திடம்‌ இருக்கும்‌ 
கனமும்‌ நமக்கும்‌ ல்‌ 


ஞானம்‌ அநந்தமா அது 
மிகுந்த பிரயோஜனமாிரக்கும்‌ 


ஞானத்தைத்‌. 


நாமும்‌ 
நம்முடைய 


ச்ம்‌ தலித்கள்‌ 
வஞ்சித்து, ஒடுக்கி சம்பாதிக்கும்‌ ஐசுவரியம்‌ 
ஞானத்தினால்‌ வரும்‌ ஐசுவரியமல்ல. 

கர்த்தர்‌ நமக்கு ஐசவரியத்தைக்‌ 
கொடுக்கும்போது, நாம்‌ பிறருக்கு உதவி 
செய்யவேண்டும்‌. பிறருக்கு உதவிசெய்ய 


செலவு பண்ணவும்‌ வேண்டும்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
UBLISHERS 


கர்த்தர்‌ கொடுக்கும்‌ ஐசுவரியமே 
மெய்யான ஐசுவரியம்‌. இந்த ஐசுவரியமே 
நம்மிடத்தில்‌ தங்கியிருக்கும்‌. இதுவே 
நிலையான பொருள்‌. நாம்‌ கர்த்தருக்குப்‌ 
பயந்து நீதியான வழிகளில்‌ 
சம்பாதிக்கும்‌ ஐசுவரியம்‌, நமக்கும்‌ 
நம்முடைய குடும்பத்தாருக்கும்‌, 
நம்முடைய சந்ததியாருக்கும்‌ 
பிரயோஜனமுள்ளதாயிருக்கும்‌. ஏழைகளுக்கு 
இரங்குகிறவர்கள்‌ கர்த்தருக்குக்‌ 
கடன்கொடுக்கிறார்கள்‌. கர்த்தர்‌ தாம்‌ பட்ட 
கடனை, திரும்ப செலுத்துவார்‌. 
ஏழைகளுக்கு உதவி செய்வதினால்‌ 
நம்முடைய ஐசுவரியம்‌ குறைந்துபோய்விடும்‌ 
என்று பயப்படக்கூடாது. 


நாம்‌ கர்த்தருடைய நீதிக்குக்‌ 
கீழ்ப்படிந்து அவர்‌ நமக்கு கிருபையாகக்‌ 
கொடுத்திருக்கிற ஐசுஷியத்தை செலவு 
பண்ணும்போது, நமக்கு கர்த்தருடைய 
பலன்‌ கிடைக்கும்‌. கர்த்தருடைய ஆசீர்வாதம்‌ 
நமக்கு வரும்‌. கர்த்தருடைய பலனும்‌ 
ஆசீர்வாதமுமே, மேன்மையான ஐசுவரியம்‌. 
பொன்னையும்‌ தங்கத்தையும்‌ பார்க்கிலும்‌ 
கர்த்தருடைய பலன்‌ நமக்கு நல்லது. சுத்த 
வெள்ளியைப்‌ பார்க்கிலும்‌ கர்த்தரால்‌ வரும்‌ 
வருமானமே நமக்கு நல்லது. நேர்மையான 
வழியில்‌ சம்பாதிக்கும்‌ ஐசுவரியம்‌ 
கொஞ்சமாகமிருந்தாலும்‌ அதுவே நமக்கு 
மெய்யான ஆசீர்வாதம்‌. 


கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம்‌, 
இந்த உலகப்பிரகாரமான  ஐசுவரியங்களை 
சம்பாதிக்காவிட்டாலும்‌, கர்த்தர்‌ கொடுக்கிற 
நன்மைகளையும்‌, பலன்களையும்‌, 
ஆசீர்வாதங்களையும்‌  சம்பாதிக்கவேண்டும்‌. 
இந்த உலகத்தில்‌ நமக்கு ஐசுவரியமும்‌, 
கனமும்‌ இல்லாமல்‌ போகலாம்‌. ஆனால்‌ 
கர்த்தர்‌ கொடுக்கிற பலன்‌ நம்மிடத்தில்‌: 
இல்லாமல்‌ போய்விடக்கூடாது. நமக்கு 
உலகப்பிரகாரமான வருமானம்‌ இல்லாமல்‌ 
போகலாம்‌. ஆனால்‌ கர்த்தர்‌ கொடுக்கிற 
வருமானம்‌ நமக்கு வராமல்‌ 
போய்விடக்கூடாது. 





ழ்‌ நள 
யாய 


உலகப்பிரகாரமான ஐசுவரியம்‌ 
அழிந்துபோகும்‌. ப்‌ பூமியிலே கள்ளரும்‌ 
கொள்ளைக்காரரும்‌ அதைத்‌ திருடிக்கொண்டு 
போய்விடுவார்கள்‌. பூச்சிகள்‌ அதை 
அழித்துப்போடும்‌. கர்த்தர்‌ கொடுக்கும்‌ 
ஐசுவரியமோ  பரலோகத்திற்குரியது. அது 
ஒருபோதும்‌ அழிந்துபோவதில்லை. நாம்‌ 
பொன்னையும்‌ த்‌ 


அதிகமாய்த்‌ 

கொடுக்கும்‌ 

என்பதை ண்டு, 
பயபக்தியோடு பெற்றுக்கொள்‌ ளவேண்டும்‌. 


நாம்‌ கர்த்தருடைய மெய்ஞானத்தைப்‌ 
பெற்றுக்கொள்ளும்போது, நாம்‌ கர்த்தருடைய 
கிருபையில்‌ 'சந்தோஷமாயிருப்போம்‌. 
கர்த்தருடைய வார்த்தை நம்மை வழிநடத்தும்‌. 
அவருடைய பிரமாணம்‌ நம்மை ஆளுகை 
செய்யும்‌. கர்த்தர்‌ நம்மை கரம்பிடித்து, 
தம்முடைய நித்திய வழியிலே நடத்துவார்‌. 
ம்‌ ்‌ சிநேகிக்கும்போது, 
சுதந்தரிக்கும்படிக்கு, 


களஞ்சியங்களை கர்த்தர்‌ நிரப்பும்படிக்கு, 
ஞானம்‌ நம்மை வழிநடத்தும்‌. நம்மிடத்தில்‌ 
மெய்ஞானம்‌ இருக்கும்போது அது நம்மை 
நியாயபாதைகளுக்குள்ளும்‌ வழிநடத்தும்‌ 
(நீதி 8:220,21). 


மெய்ஞானத்தினால்‌ 
மெய்யான ஆர்க்‌ 
ல்‌ நாம்‌ நடப்பதே. 
நமக்கு மெய்யான வழி. நாம்‌ தேவனுடைய 
அடிச்சுவடுகளைப்‌ பின்பற்றி நடக்கும்போது, 
வழிதப்பிப்போகாமல்‌, நம்‌ 


நியயித்தருக்கற இலக்கை அடைவோம்‌. 


நாம்‌ நீதியின்‌ வழிகளிலும்‌, 
நியாயப்பாதைகளிலும்‌ நடக்கும்போது, 
கர்த்தருடைய மகிமையில்‌ 


சந்தோஷமாயிருப்போம்‌. இந்த சந்தோஷமே. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மெய்யான சந்தோஷம்‌. இதுவே நமக்கு 
நித்திய சந்தோஷம்‌. இந்த சந்தோஷம்‌ 
உலகப்பொருட்களினால்‌. உண்டானதல்ல. 
இது தேவன்‌ தம்முடைய கிருபையினால்‌ 
நமக்குக்‌ கொடுத்திருக்கிற 
மெய்ப்பொருளினால்‌ உண்டானது. மெய்யான 
சந்தோஷத்திற்கு நிகரான சந்தோஷம்‌ வேறு 
எதுவுமேயில்லை. 


கர்த்தர்‌ நமக்குக்‌ கொடுக்கும்‌ 
மெய்யான சந்தோஷமே நம்மிடத்தில்‌ 
நிலைத்து நிற்கும்‌. இது சூழ்நிலைகளினால்‌ 
மங்கிப்போவதில்லை. இந்த சந்தோஷத்திற்கு 
உலகப்பிரகாரமான பொருட்கள்‌, 
ஐசுவரியங்கள்‌, சம்பத்துக்கள்‌ 
ஆதாரமாகயில்லை. இதற்கு மெய்ப்பொருளே 
ஆதாரமாயிருக்கிறது. ஆகையினால்‌ 
மெய்யான இந்த சந்தோஷம்‌, நம்மைவிட்டு 
ஒருபோதும்‌ நீங்கிப்போகாமல்‌, நம்மோடு 
எப்போதும்‌ கூடவே இருக்கும்‌. 


கர்த்தருக்குள்‌ சந்தோஷமாமிருப்பதே 
நமக்கு மெய்யான பலன்‌. நாம்‌ கர்த்தரை 
உறுதியாய்ப்பற்றிக்‌ கொள்ளும்போது, 
கர்த்தரும்‌ நம்மை தம்முடைய 
பராமக்கிரமமுள்ள கரத்தினால்‌ 

பற்றிக்கொள்கிறார்‌. கர்த்தருடைய 
காத்திலிரு்த நம்மை யாரும்‌ பிரிக்க 


முடியா; கர்த்தருக்குள்‌ 
நிலைத்திருக்கிறயர்கள்‌ பாக்கியவான்கள்‌, 
நம்முடைய 


, .. சந்தோஷங்களுக்கும்‌. 
ஆசீர்வாதங்களுக்கும்‌. கர்த்தரே 
ஆதாரமாகவும்‌, காரணராகவும்‌ இருக்கிறார்‌. 
அவரே நம்முடைய மெய்யான ஐசுவரியத்திற்கு 
அசலாகவும்‌, அச்சாரமாகவும்‌ இருக்கிறார்‌ 


நாம்‌ தேடும்போது 
கஸ்டம்‌. ஞானம்‌ 


களஞ்சியங்களை நிரப்புகிறார்‌. 
மெய்ப்பொருளை சுதந்தரமாகக்‌ 
உலகப்பிரகாரமான 
ம்முடைய வயிற்றுக்கு 

மாத்திரமே. த மக்கத்து 





ழ்‌ நவள 
யாய 


கரத்தினால்‌ என்னைத்‌ தப்புவியும்‌: அவர்கள்‌ 
வயிற்றை உமது திரவியத்தினால்‌ நிரப்புகிிர்‌: 
அவர்கள்‌ புத்திரபாக்கியத்தினால்‌ 
திருப்தியடைந்து, தங்களுக்கு மீதியான 
பொருளைத்‌ தங்கள்‌ குழந்தைகளுக்கு 
வைக்கிறார்கள்‌. நானோ நீதியில்‌ உம்முடைய 
்‌ நான்‌ 
து சாயலால்‌ 
(சங்‌ 171415) என்று 
தாவீது சொல்லுகிறார்‌. 
நிரப்பும்‌, உலகப்பிரகாரமான 
நமக்கு மெய்யான ஐசுவரியமல்ல. நம்முடைய 
இருதயத்தை நிரப்பும்‌ ஞானத்தின்‌ 
மெய்ப்பொருளே, நமக்கு மெய்யான 
ஐசுவரியம்‌. மெய்ப்பொருளே நிலையானது. 


இதுவே நித்தியமானது. 


ஆதி 
நீதி8: 22 


நீதி 8:22. தமது. 
கிரியைகளுக்குமுன்‌. பூர்வமுதல்‌ 
என்னைத்‌ தமது வழியின்‌ ஆதியாகக்‌ 
கொண்டிருந்தார்‌. 


கர்த்தர்‌ 


ஞானம்‌ இங்கு ள்தத்துவ 
பண்பினால்‌ விணிக்கப்படுகிதது.... தணக 
என்பது தேவகுமாரனாகிய இயேசு 
கிறிஸ்துவைக்‌ குறிப்பிடுகிற பெயர்‌. அவரே 
மெய்யான ஞானம்‌. ஞானத்தைப்பற்றி 
வாக்கியங்களெல்லாம்‌. 

இயேசுகிறிஸ்‌ துவையே 

யோவான்‌ எழுதின 
தேவகுமாரனாகிய 


அறிமுகம்‌ செய்து வைக்கப்படுகிறார்‌. 


“ஆதியிலே வார்த்தை இருந்தது. அந்த 
வார்த்தை தேவனிடத்திலிருந்தது. அந்த 
வார்த்தை தேவனாயிருந்தது. அவர்‌ ஆதியிலே 

'தேவனோடிருந்தார்‌. சகலமும்‌ அவர்‌ மூலமாய்‌. 
உண்டாயிற்று: உண்டானதொன்றும்‌ 
அவராலேயல்லாமல்‌ உண்டாகவில்லை. 
அவருக்குள்‌ ஜீவன்‌ இருந்தது, அந்த ஜீவன்‌ 
மனுஷருக்கு ஒளியாயிருந்தது” (யோவா 1:1-4). 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


குமாரன்‌, பரிசுத்தஆவியானவர்‌ 
ஆகிய மூவரும்‌ வெல்வேறு ஆள்தத்துவ 
பண்புடையவர்கள்‌. ஆனாலும்‌ அவர்கள்‌ 
மூவரும்‌ ஒருவராகவே இருக்கிறார்கள்‌. 
பிதாவாகிய தேவன்‌, தம்முடைய ஒரே 
பேறான குமாரனாகிய இயேசுகிறிஸ்துவை, 
தமது வழியில்‌ ஆதியாகக்‌ கொண்டிருந்தார்‌ 
(நீதி 8:22). பிதாவானவர்‌ குமாரனை 
அநாதியாய்‌ அபிஷேகம்பண்ணினார்‌ 
(நீதி 8:23). சகலமும்‌ உண்டாகும்‌ முன்னே 
குமாரன்‌ ஐநிப்பிக்கப்பட்டார்‌ (நீதி 8:24-26), 
உண்டானதெல்லாம்‌ குமாரன்‌ மூலமாகவே 
உண்டாயிற்று (நீதி 8:30) 


பூர்வகாலங்களில்‌ பங்குபங்காகவும்‌ 
வகைவகையாகவும்‌, தீர்க்கதரிசிகள்‌ மூலமாய்ப்‌ 
பிதாக்களுக்குத்‌ திருவுளம்பற்றின தேவன்‌, 
இந்தக்‌ கடைசி நாட்களில்‌ குமாரன்‌ மூலமாய்‌ 
நமக்குத்‌ திருவுளம்பற்றினார்‌;: இவரைச்‌ 
சர்வத்துக்கும்‌ சுதந்தரவாளியாக நியமித்தார்‌, 
இவரைக்கொண்டு உலகங்களையும்‌ 
உண்டாக்கினார்‌. இவர்‌ அவருடைய 
மகிமையின்‌ பிரகாசமும்‌, அவருடைய 
...... சொரூபமுமாமிருந்து, 
தம்முடைய வல்லமையுள்ள 
தாங்குகிறவராய்‌, 
பாவங்களை 


தன்மையின்‌ 
சர்வத்தையும்‌ 

வசனத்தினாலே 
தம்மாலேதாமே நம்முடைய 
நீக்கும்‌ சுத்திகரிப்பை உண்டுபண்ணி, 
உன்னதத்திலுள்ள மகத்துமானவருடைய 
வலதுபாரிசத்திலே உட்கார்ந்தார்‌" (எபி 11-3) 


அநாதிகாலம்‌ 
நீதி 8 : 23-26 


நீதி 8:28. பூமி உண்டாகுமுன்னும்‌, 
ஆதிமுதற்கொண்டும்‌ அநாதியாய்‌ நான்‌ 
அபிஷேகம்‌ பண்ணப்பட்டேன்‌. 


நீதி 824. ஆழங்களும்‌, ஜலம்‌ 
புரண்டுவரும்‌ ஊற்றுகளும்‌ உண்டாகு. 
முன்னே நான்‌ ஜநிப்பிக்கப்பட்டேன்‌. 


நீதி 8:25. மலைகள்‌ நிலைபெறுவதற்கு 
முன்னும்‌, குன்றுகள்‌ உண்டாவதற்கு. 
முன்னும்‌, 

நீதி 8:28. அவர்‌ பூமியையும்‌ அதின்‌ 
'வெளிகளையும்‌, பூமியிலுன்ன மண்ணின்‌ 
திரன்கனையும்‌ உண்டாக்குமுன்னும்‌ 
நான்‌ ஜதிப்பிக்கப்பட்டேன்‌. 





ழ்‌ நயன 
யாய 


நித்தியகாலமாயிருக்கிறவர்‌. 
குமாரனாகிய 

ஜநிப்ித்தார்‌ 

ஆதியாகக்‌ கொண்டிருந்தார்‌. 
இயேசுகிறிஸ்து பிதாவாகிய 
ஒரே பேறான குமாரன்‌. கிறிஸ்துவானவர்‌ 
பிதாவுக்கு நேசகுமாரன்‌. பிதாவானவர்‌ 
குமாரனாகிய இயேசுகிறிஸ்‌ துவின்மேல்‌ 
பிரியமாயிருக்கிறார்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
கிரியைகளை ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே, 
தம்முடைய குமாரனாகிய இயேசுகிறிஸ்‌ துவை, 
தமது வழியின்‌ ஆதியாகக்‌ கொண்டிருந்தார்‌. 
கிறிஸ்துவானவர்‌ பூர்வகாலமுதல்‌ பிதாவோடு, 
கூடயிருக்கிறார்‌. 


.... தேவனுடைய வார்த்தை நித்தியமானது. 
இந்த உலகம்‌ சிருஷ்டிக்கப்படுவதற்கு 
முன்பாகவே, காலங்கள்‌ ஆரம்பமாவதற்கு 
முன்பாகவே, வார்த்தையானவர்‌ இருந்தார்‌. 
அவர்‌ நித்திய காலமாக இருக்கிறவர்‌. 
தேவனுடைய தெய்வீக ஆலோசனையில்‌, 
குமாரனும்‌ கூடமிருந்தார்‌.  பிதாவானவர்‌ 
குமாரனை தமது வழியில்‌ ஆதியாகக்‌ 
கொண்டிருந்தார்‌. பிதாவானவர்‌ தம்முடைய 
கிரியைகளை நடப்பிப்பதற்கு முன்பாகவே, 
குமாரன்‌ அவரோடு கூடமிருந்தார்‌. கர்த்தர்‌ 
தம்முடைய கிரியைகளை ஆரம்பிப்பதற்கு: 
முன்பாகவே, குமாரனாகிய கிறிஸ்து. 
பிதாவாகிய தேவனோடு, பூர்வமுதல்‌ 
இருந்தார்‌ 


குமாரனுக்கு துவக்கமில்லை. 
ஆதிமுதலே இருக்கிறவர்‌. தநாதிகாகத்திலே 
ஜநிப்பிக்கப்பட்டவர்‌ பிதாவாகிய 
தேவனைப்போலவே, குமாரனாகிய 
இயேசுகிறிஸ்துவம்‌ நித்தியமானவர்‌ 
நித்தியகாலமாயிருக்கிறவர்‌. ஆனாலும்‌ 
தேவன்‌ தம்முடைய குமாரனைப்பற்றி 
வெளிப்படுத்தும்போது, லால்‌ புரியும்படியாக, 


கர்த்தராகிய 
தேவனுடைய 


ன்னர்‌ 
சிருஷ்டிக்கப்படுவதற்கு 

குமாரனாகிய 

ஜநிபிக்கப்பட்டிருக்கிறார்‌. 

ஜலங்களும்‌, சமுத்திரங்களும்‌ உண்டாவதற்கு 
முன்பாகவே குமாரன்‌ ஜநிப்பிக்கப்பட்டார்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இயேசுகிறிஸ்து ஜநிப்பிக்கப்பட்டபோது, 
ஜலங்களெல்லாம்‌ ஒன்று சேருவதற்கு 
ஆழங்கள்‌ உண்டாகவில்லை. பூமியும்‌ 
உண்டாகவில்லை. நீரூற்றுகளும்‌ 
உண்டாகவில்லை. தேவஆலியானவர்‌ 
ஜலத்தின்மேல்‌ அசைவாடிக்கொண்டிருந்தார்‌. 
அந்த ஜலம்‌ உண்டாவதற்கு முன்பாகவே, 
கிறிஸ்துவானவர்‌ ஜநிப்பிக்கப்பட்டார்‌. 


மலைகள்‌ நிலைபெறுவதற்கு முன்னும்‌, 
குன்றுகள்‌ உண்டாவதற்கு முன்னும்‌, அவர்‌ 
பூமியையும்‌ அதின்‌ வெளிகளையும்‌, 
பூமியிலுள்ளமண்ணின்‌ திரள்களையும்‌ 
உண்டாக்குழுன்னும்‌ தேவகுமாரனாகிய 
கிறிஸ்துவானவர்‌ ஜநிப்பிக்கப்பட்டார்‌ 
(நீதி 82526) இந்தப்‌ பூமியிலே. 
ஜீவராசிகள்‌ உண்டாக்கப்படும்‌ முன்பாகவே, 
கிறிஸ்துவானவர்‌ ஜநிப்பிக்கப்பட்டார்‌. நித்திய 
வார்த்தையானவர்‌ ஜநிப்பிக்கப்பட்டார்‌. 


இந்தப்‌ பூமியும்‌ உண்டாக்கப்படவில்லை. 
பூமியிலுள்ள மண்ணின்‌ திரள்களும்‌ 
உண்டாக்கப்படவில்லை. மலைகள்‌ இன்னும்‌ 
நிலைபெறவில்லை. குன்றுகள்‌ இன்னும்‌ 
உண்டாகவில்லை. இவையெல்லாம்‌ 
உண்டாக்கப்படும்‌ முன்பாகவே, குமாரனாகிய 
கிறிஸ்துவானவர்‌ ஜநிப்பிக்கப்பட்டார்‌. 


மண்ணின்‌ திரள்கள்‌” என்னும்‌ 
வார்த்தை அணுவைக்‌ குறிக்கிறது. இந்தப்‌ 
பூமியில்‌ அநேக பாகங்கள்‌ உள்ளன. 
இவையெல்லாம்‌ மண்ணின்‌ திரள்களாய்‌ 
உள்ளது. அவையெல்லாமே 
அணுக்களாயிருக்கிறது. இவை 
உண்டாக்கப்படும்‌. முன்பாகவே, 
கிறிஸ்துவானவர்‌ ஜநிப்பிக்கப்பட்டார்‌. 


சிருஷ்டிப்பு 
நீதி 8 : 27-31 
நீதி 8:27. அவர்‌ வானங்கனைப்‌ 
படைக்கையில்‌ நான்‌ அங்கே 


இருத்தேன்‌;. அவர்‌ சமுத்திர 
விலாசத்தை வட்டணிக்கையிலும்‌, 


தீதி 8:28. உயரத்தில்‌ மேகங்களை 
ஸ்தாபித்து, சமுத்திரத்தின்‌ 
ஊற்றுகனை அடைத்து வைக்கையிலும்‌, 





ழ்‌ ளா 
யாய 


நீதி 8:29. சமுத்திர ஜலம்‌ தன்‌ 
கரையை விட்டு மீறாதபடிக்கு அதற்கு 
எல்லையைக்‌ கட்டனையிட்டு, 
பூமியின்‌: அஸ்தியாரங்களை 
'திலைப்படுத்துகையிலூம்‌, 


நீதி 820, நான்‌ அவர்‌ அருகே. 
செல்லப்பிள்னையாயிருத்தேன்‌; தத்தம்‌ 
அவருடைய மனமகிழ்ச்சியாயிருத்து, 
எப்பொழுதும்‌ அவர்‌ சமுகத்தில்‌ 
களிகூர்ந்தேன்‌.. 


நீதி 821. அவருடைய பூவுலகத்தில்‌ 
சந்தோஷப்பட்டு, மனுமக்களுடனே 


மகிழ்ந்துகொண்டிருந்தேன்‌.. 


பிதாவானவர்‌ வானங்களையும்‌, 
பூமியையும்‌ படைக்கும்போது, குமாரனாகிய 
கிறிஸ்துவானவர்‌ அவரோடு கூடமிருந்தார்‌ 
பிதாவானவர்‌ கிரியை நடப்பிக்கும்போது. 
குமாரனானவர்‌ அதை பார்த்துக்‌ 
கொண்டிருக்கிற பார்வையாளராக அவரோடு 
கூட சும்மாமிருக்கவில்லை. பிதாவானவர்‌ 
தம்முடைய தெய்வீக ஆலோசனையின்‌ 
பிரகாரமாக வானங்களையும்‌ பூமியையும்‌ 
படைக்க திட்டமிட்டபோது. குமாரனும்‌ 
அவரோடு  கூடமிருந்து திட்டமிட்டார்‌ 
பிதாவானவர்‌ வானங்களையும்‌ பூமியையும்‌ 
சிருஷ்டித்தபோது, குமாரனும்‌ அவரோடு 
கூடயிருந்து அவற்றை சிருஷ்டித்தார்‌. 
பிதாவானவர்‌ இயேசுகிறிஸ்துவைக்‌ 
கொண்டு எல்லாவற்றையும்‌ சிருஷ்டித்தார்‌. 


ன்‌ நம்முடைய கர்த்தராகிய 
இயேசுவுக்குள்‌ கொண்டிருந்த 
அநாதி நீர்மானத்தின்படியே, 
உன்னதங்களிலுள்ள துரைத்தனங்களுக்கும்‌ 
அதிகாரங்களுக்கும்‌ அவருடைய அநந்த 
ஞானமானது சபையின்‌ மூலமாய்‌ இப்பொழுது 
தெரியவரும்‌ பொருட்டாக, 
இயேசுகிறிஸ்துவைக்‌. கொண்டு 
எல்லாவற்றையும்‌ சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே 

ஆதிகாலங்கள்‌. முதல்‌ மறைந்திருந்த 


கிறிஸ்து 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


இரகசியத்தினுடைய ஐக்கியம்‌ இன்னதென்று. 
எல்லாருக்கும்‌ வெளிப்படையாகக்‌ 
காண்பிக்கிறதற்கு, இந்தக்‌ கிருபை எனக்கு 
அளிக்கப்பட்டிருக்கிறது” (எபே 39-11) 


பூர்வகாலங்களில்‌  பங்குபங்காகவும்‌ 
வகைவகையாகவும்‌, தீர்க்கதரிசிகள்‌ மூலமாய்ப்‌ 
பிதாக்களுக்குத்‌ திருவளம்பற்றின தேவன்‌, 
5தக்‌ கடைசி நாட்களில்‌ குமாரன்‌ மூலமாய்‌ 
fe திருவுளம்பற்றினார்‌; இவரைச்‌ 
சர்வத்துக்கும்‌ சுதந்தரவாளியாக நியமித்தார்‌, 
இவரைக்கொண்டு உலகங்களையும்‌ 
உண்டாக்கினார்‌" (எபி 1:1-2/ 
குமாரனாகிய) வருக்குள்‌, 
இரத்தத்தினாலே, 
மீட்பு நமக்கு 
உண்டாயிருக்கிறது. அவர்‌ அதரிசனமான 
தேவனுடைய தற்சரூபமும்‌, 
சிருஷ்டிக்கும்‌ முந்தின 
ஏனென்றால்‌ அவருக்குள்‌ 
சிருஷ்டிக்கப்பட்டது:: 
பரலோகத்திலுள்‌ளவைகளும்‌ 
பூலோகத்திலுள்ளவைகளுமாகிய 
காணப்படுகிறவைகளும்‌ 
காணப்படாதவைகளுமான சகல. 
வஸ்துக்களும்‌, சிங்காசனங்களானாலும்‌, 
கர்த்தத்துவங்களானாலும்‌, 
துரைத்தனங்களானாலும்‌, 
அதிகாரங்களானாலும்‌, சகலமும்‌ 
அவரைக்கொண்டும்‌. அவருக்கென்றும்‌ 
சிருஷ்டிக்கப்பட்டது” (கொலோ 144-16). 


தேவன்‌, சிருஷ்டிப்பின்‌ முதலாம்‌ 
நாளிலே, “வெளிச்சம்‌ உண்டாகக்கடவது" 
(ஆதி 1:3) என்று சொன்னார்‌. தேவனுடைய 
வார்த்தையினால்‌ வெளிச்சம்‌ உண்டாயிற்று, 
தேவனுடைய வார்த்தை சர்வவல்லமையுள்ளது. 
அவருடைய ஞானம்‌ நித்திய ஞானமுள்ளது. 
பிதாவானவர்‌ வானங்களைப்‌ படைக்கையில்‌, 
குமாரனாகிய கிறிஸ்துவானவர்‌, அங்கு 
அவரோடு கூடமிருந்தார்‌. 





ழ்‌ ளான 
யாய 
இரண்டாம்‌. 


நாளின்போ குமாரன்‌ பிதாவோடு. 
கூடவே இருந்தார்‌. தேவன்‌ ஜலத்தின்‌ 
மத்தியில்‌ ஆகாயவிரிவு உண்டாகக்கடவது 
என்று சொன்னபோதும்‌, அது ஜலத்தினின்று 
ஜலத்தைப்‌ பிரிக்கக்கவது. (ஆதி 1:6) 
என்று சொன்னபோதும்‌, குமாரனாகிய 
கிறிஸ்துவானவர்‌ பிதாவாகிய தேவனோடு 
கூடவே இருந்தார்‌. தேவன்‌ ஆகாயலிரிவு 
உண்டுபண்ணி, ஆகாயவிரிவுக்கு 
கீழேயிருக்கிற 

ஆகாயவிரிவுக்கு 

ஜலத்திற்கும்‌ பிரிவு உண்டாக்கினபோது. 
குமாரனாகிய கிறிஸ்துவும்‌: பிதாவோடு 
கூடயிருந்து, கீழேயிருக்கிற ஜலத்திற்கும்‌, 
மேலேயிருக்கிற ஜலத்திற்கும்‌ பிரிவு 
உண்டாக்கினார்‌. பிதாவானவர்‌ சர்வத்தையும்‌ 
சிருஷ்டித்தபோது, குமாரனானவர்‌ ஒரு. 
பார்வையாளராக அவற்றை 
பார்த்துக்கொண்டிருக்காமல்‌, பிதாவாகிய 
தேவனோடு கூடமிருந்து. பிதாவினுடைய 
சிருஷ்டிப்பின்‌ கிரியையில்‌ பங்குபெற்றார்‌ 


சமுத்திர விலாசத்தை 
த்தார்‌. உயரத்தில்‌ மேகங்களை 
ஸ்தாபித்தார்‌. சமுத்திரத்தின்‌ ஊற்றுகளை 
அடைத்து வைத்தார்‌. சமுத்திர ஜலம்‌ தன்‌ 
கரையைவிட்டு மீறாதடிக்கு அதற்கு 
எல்லையைக்‌ கட்டணையிட்டார்‌. பூமியின்‌ 
அஸ்திபாரங்களை நிலைப்படுத்தினார்‌. 
பிதாவானவர்‌ இந்தக்‌ கிரியைகளையெல்லாம்‌. 
நடப்பித்தபோது, குமாரனாகிய கிறிஸ்துவும்‌: 
பிதாவோடு கூடமிருந்து, இந்தக்‌ 
கிரியைகளை நடப்பித்தார்‌ 


வன்‌ 


குமாரன்‌ 


பிதாவாகிய வனுக்‌। 
செல்வவயில்ையாவகு தா, 

குமாரனை பூர்வமுதல்‌ 
தமது வழியின்‌ ஆதியாகக்‌ கொண்டிருந்தார்‌. 
சகலமும்‌ உண்டாகு முன்னே, பிதாவானவர்‌ 
குமாரனை, ஆதிமுதற்கொண்டு அநாதியாய்‌ 


அரு! 
பிதாவானவரே 


தேவனானவர்‌ 


அபிஷேகம்பண்ணினார்‌. 
ற்றையும்‌ முன்னே, 


சிருஷ்டிக்கும்‌ 

பேறான குமாரனை 

பிதாவானவர்‌ சர்வத்தையும்‌ 
குமாரனாகிய கிறிஸ்து 

பிதாவின்‌ 

கிரியைகளில்‌ பங்குபெற்றார்‌. பிதாவுக்கு 
அருகே குமாரன்‌ செல்லப்பிள்ளையாயிருந்தார்‌. 
குமாரனாகிய கிறிஸ்துவானவர்‌ நித்தமும்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பிதாவினுடைய மனமகிழ்ச்சியாயிருந்தார்‌. 
பிதாவின்‌ சமுகத்தில்‌ குமாரனாகிய 
கிறிஸ்துவானவர்‌ எப்பொழுதும்‌ களிகூர்ந்தார்‌ 
(நீதி 8:30) 


வானமும்‌ பூமியும்‌ தேவனுடைய நித்திய 
ஆலோசனையினால்‌ உண்டாயிற்று. 
பிதாவின்‌ நித்திய ஆலோசனையில்‌ 
குமாரனுக்கும்‌ பங்கு உண்டு. பிதாவின்‌ 
சித்தமும்‌, குமாரனின்‌ சித்தமும்‌ 
ஒன்றாயிருக்கிறது. கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்து, தாம்‌ செய்கிற கிரியைகளைக்‌ 
குறித்து, இவ்வாறு சொல்லுகிறார்‌. 


இயேசு அவர்களை 
நோக்கி. லாக வயசே நான்‌ 
உங்களுக்குச்‌ சொல்லுகிறேன்‌: பிதாவானவர்‌ 
செய்யக்‌ குமாரன்‌ காண்கிறதெதுவோ, 
அதையேயன்றி, வேறொன்றையும்‌ தாமாய்ச்‌ 
செய்யமாட்டார்‌: அவர்‌ எவைகளைச்‌ 
செய்கிறாரோ, அவைகளைக்‌ குமாரனும்‌ 
அந்தப்படியே செய்கிறார்‌. பிதாவானவர்‌ 
குமாரனிடத்தில்‌ அன்பாமிருந்து தாம்‌ 
செய்கிறவைகளையெல்லாம்‌ அவருக்குக்‌ 
காண்பிக்கிறார்‌; நீங்கள்‌ 
ஆச்சரியப்படத்தக்கதாக இவைகளைப்‌ 
பார்க்கிலும்‌ பெரிதான கிரியைகளையும்‌ 
அவருக்குக்‌ காண்பிப்பார்‌" (யோவா 549,20). 


குமாரன்‌ த சிந்தப்பி கிரியை 
நடப்பிப்பதினால்‌, நித்தமும்‌ 
பிதாவின்‌ ண்கிழ்ர்சிவாயிகுக்கிறா்‌ இதோ, 
நான்‌ ஆதரிக்கிற என்‌ தாசன்‌, நான்‌ 
தெரிந்துகொண்டவரும்‌, என்‌ ஆத்துமாவுக்குப்‌ 
பிரியமானவரும்‌ இவரே: என்‌ ஆவியை 
அவர்மேல்‌ அமரப்பண்ணினேன்‌; அவர்‌ 
புறஜாதிகளுக்கு நியாயத்தை 
வெளிப்படுத்துவார்‌" (ஏசா 42:1). 


குமாரன்‌ பிதாவின்‌ சித்தத்தின்‌ 
பிரகாரமும்‌, அவருடைய கட்டளையின்‌ 
பிரகாரமும்‌ கிரியை நடப்பிப்பதினால்‌, 
பிதாவானவர்‌  குமாரன்மீது எப்போதும்‌ 
மனமகிழ்ச்சியாயிருக்கிறார்‌.  பிதாவானவர்‌ 
மனமகிழ்ச்சியாயிருப்பதினால்‌, குமாரனும்‌ 
அவர்‌ சமுகத்தில்‌ களிகூருகிறார்‌. 
மனுக்குலத்தின்‌ இரட்சிப்பில்‌ 

குமாரனும்‌ இணைந்து. 
நடப்பிக்கிறார்கள்‌. குமாரன்‌ செய்வதை 
பிதாவானவர்‌ அங்கீகரிக்கிறார்‌. குமாரனும்‌ 
பிதாவின்‌ சித்தத்தை மாத்திரமே செய்கிறார்‌. 





ழ்‌ நயன 
யாய 


குமாரனாகிய கிறிஸ்து 
மனுமக்களுடனே கிருபையும்‌ இரக்கமும்‌ 
நிரம்பியவராயிருக்கிறார்‌. நம்முடைய 


கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து நம்மைக்‌ குறித்து 

இந்தப்‌ பூமியிலுள்ள 

தேவனுக்கு சந்தோஷத்தைக்‌ 
மனுபுத்திரரின்‌ 


கரிசனையுள்ளவர்‌. 
ஐசுவரியங்கள்‌ 
கொடுக்காது. 
இரட்சிப்போ தேவனுக்கு 
சந்தோஷத்தைக்‌ கொடுக்கிறது. 

பூவுலகம்‌ கர்த்தருக்குரியது. 
பிரபஞ்சத்தில்‌ 

சந்தோஷப்படுகிறார்‌. 

மகிழ்ந்து களிகூருகிறார்‌. 

இரட்சிப்பை நினைத்து 

மிகுந்த சந்தோஷமுண்டாயிற்று. மனுஷரின்‌ 
மீட்பும்‌, இரட்சிப்புமே கிறிஸ்துவானவருக்கு 
மெய்யான சந்தோஷம்‌. 


கர்த்தருடைய 
காத்து 
பாக்கியவான்கள்‌ 
நீதி 8: 32-85 


வழிகளை 
நடக்கி றவர்கள்‌ 


நீதி 8:82. ஆதலால்‌ பின்னைகளே, 
எனக்குச்‌ செவிகொடுங்கள்‌; எண்‌: 
வழிகளைக்‌ காத்து நடக்கிறவர்கள்‌ 
பாக்கியவான்கள்‌. 


நீதி 8:33. நீங்கள்‌ புத்தியைக்‌ கேட்டு, 
ஞானமடையுங்கள்‌; அதை விட்டு 
விலகாதிருங்கள்‌. 


நீதி 8:34. என்‌ வாசற்படியில்‌ நித்தம்‌ 
விழித்திருந்து, என்‌ கதவு திலையருகே 
காத்திருந்து, எனக்குச்‌ செவிகொடுக்கிற 
மனுஷன்‌ பாக்கியவான்‌. 


நீதி 8:89. என்னைக்‌ கண்டடைகிறவன்‌ 
ஜீவனைக்‌: கண்டடைகிறான்‌; 
கர்த்தரிடத்தில்‌ தயவையும்‌ பெறுவான்‌. 
நாம்‌ கர்த்தருடைய வார்த்தைக்குச்‌ 
செவிகொடுக்கவேண்டும்‌. அவருடைய 
வழிகளைக்‌ காத்து நடக்கவேண்டும்‌. 
தேவனுடைய பிரமாணத்திற்குக்‌ கீழ்ப்பிவதே. 
ய்‌ ம்‌ ஞானமுள்ளவர்கள்‌. 
'எவர்களாக. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தேவனுடைய பிரமாணத்திற்கு விலகி, 
கீழ்ப்படியாமல்‌. ஜீவித்திருப்போமென்றால்‌, 
தேவனுடைய ஞானத்தைப்‌ பெற்றுக்கொண்டு, 
அவருடைய வார்த்தைக்குக்‌ 
கீழ்ப்பியவேண்டும்‌. கர்த்தருடைய வழிகளை 
காத்து நடக்கிறவர்கள்‌ பாக்கியவான்கள்‌. 
(நீதி 8:32) 

ஆடுகள்‌ மேய்ப்பனுடைய சத்தத்திற்கு 
செலிகொடுக்கம்‌ மேய்ப்பன்‌ தன்னுடைய 
ஆடுகளின்‌ சத்தத்தை அறிந்திருப்பதுபோல, 
ஆகும்‌ தங்களுடைய மேய்ப்பளின்‌ 
சத்தத்தை அறிந்திருக்கும்‌. நம்முடைய 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்துவே நமக்கு நல்ல 


செவிகொடுக்கவேண்டும்‌. 
வார்த்தையை வாசிக்கவேண்டும்‌. அதை 
தியானிக்கவேண்டும்‌. தேவனுடைய 
வார்த்தை பிரசங்கிக்கப்படுகிற இடங்களில்‌ 
பயபக்தியோடு அமர்ந்திருந்து, அவருடைய 
வார்த்தைக்கு செவிகொடுக்கவேண்டும்‌. 
கர்த்தர்‌ நமக்குக்‌ கொடுத்திருக்கிற 
வார்த்தைகளுக்காக நாம்‌ 
நன்றியோடு துதிக்கவேண்டும்‌. 

வார்த்தையே ்‌ 

கேள்வியினால்‌. 
கர்த்தருடைய 


'ஞானமுண்டாகும்‌. 
பிள்ளைகள்‌ ஞானத்தின்‌ 
பிள்ளைகள்‌. அவர்கள்‌. தேவனுடைய 
வார்த்தையைக்‌ கேட்டு ஞானத்தைப்‌ 
பெற்றுக்கொள்வார்கள்‌. 

தேவனுடைய 

ஞானமடைவார்கள்‌. 

விலகாதிருப்பார்கள்‌ (நீதி 8:33), 


தேவன்‌ தமது கிருபையினால்‌ நமக்கு 
புத்திமதிகளைச்‌ சொல்லுகிறார்‌. தேவனுடைய 
புத்திமதி நமக்குப்‌ பிடித்திருக்கிறதா என்‌ 
யோசித்துப்‌ பார்க்கக்கூடாது. 
சொல்லுகிறவர்‌ தேவன்‌ 
புரிந்துகொண்டு, 
கேட்டு, கப பக்ுப்‌ 
தேவனுடைய விட்டு 
விலகாதிருக்கவேண்டும்‌. தேவன்‌ நமக்கு 
சொல்லுகிற புத்திமதிகளை கேட்காமல்‌, 
அதை விட்டு விலகிப்போய்விட்டால்‌, நமக்கு 
அழிவு உண்டாகும்‌. நம்முடைய அழிவுக்கு 
நாமே காரணமாயிருப்போம்‌. 





ழ்‌ நவள 
யாய 


'தேவனுடைய புத்திமதியைக்‌ 
கேட்பதற்காக அவருடைய வாசற்படியில்‌ நாம்‌ 


ம்முடைய 
இருதயத்தில்‌ சத்தத்தோடு, சிந்தையில்‌. 
நீடியபொறுமையோடும்‌, மனத்தாழ்மையோடும்‌ 
கர்த்தருடைய சமுகத்திலே காத்திருந்து, 
அவருடைய புத்திமதிகளைப்‌ 
பெற்றுக்கொள்‌ ளவேண்டும்‌. கர்த்தருக்கு 
'செவிகொடுப்பது என்னும்‌ வார்த்தைக்கு, 
அவருடைய சமுகத்தில்‌ காத்திருந்து. அவரை 
'அண்டிக்கொண்டு, 
வார்த்தையைக்‌ கேட்பது 
பொருளாகும்‌. 


வ த்தில்‌ 

கொண்டிருந்தார்‌ ஜனங்களெல்லாரும்‌ 
அவருக்குச்‌ செவிகொடுத்து அவரை 
அண்டிக்‌ கொண்டிருந்தார்கள்‌ 
(லூக்‌ ஜனங்களெல்லாரும்‌ 


உபதேசத்தைக்‌ 
தேவாலயத்தில்‌ 
அவரிடத்திற்கு வந்தார்கள்‌ (லூக்‌ 21:38) 


கர்த்தருடைய (த்திமதிகளை 
செல்க கேட்கிறவர்களுக்கு 
தெய்வீக சந்தோஷமும்‌, சமாதானமும்‌, 
ஆசிர்வாதமும்‌, நன்மையும்‌ உண்டாகும்‌. 
கர்த்தருடைய உபதேசத்திற்கு, 
'செவிகொடுக்கிறவர்கள்‌, தாங்கள்‌ 
தேடுவதைக்‌ கண்டடைவார்கள்‌. கர்த்தரைக்‌ 
கண்டடைகிறவன்‌. ஜீவனைக்‌ 
கண்டடைகிறான்‌. ஜீவன்‌ என்பது. 
மெய்யான சந்தோஷத்தைக்‌ குறிக்கிற 
வார்த்தை. கர்த்தரை கண்டடைகிறவனுக்கு, 
அவனுக்குத்‌ தேவையான அனைத்து 
நன்மைகளும்‌, ஆசீர்வாதங்களும்‌ கிடைக்கும்‌. 
அவனுடைய வகளெல்லாம்‌. 
குறைவில்லாமல்‌ சந்திக்கப்படும்‌. கிறிஸ்துவே 
ஞானமாகயிருக்கிறார்‌. கிறிஸ்துவைக்‌ 
கண்டுபிடிக்கிறவன்‌. ஜீவனைக்‌ 
கண்டுபிடிக்கிறான்‌. எல்லா விசுவாசிகளுக்கும்‌ 
கிறிஸ்துவே ஜீவனாகிருக்கிறார்‌. அவரே 
நமக்கு ஜீவனைக்‌. கொடுக்கிறார்‌ 
(நீதி 8:35). 


19:47 A8) 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கர்த்தருக்கு விரோதமாக பாவம்‌ 
செய்கிறவன்‌ 
நீதி 8:38 


நீதி 8:36. எனக்கு விரோதமாகப்‌ 
பாவஞ்செய்கிறவனேர, 

ஆத்துமாவைச்‌ சேதப்படுத்துகிறான்‌; 
என்னை வெறுக்கிறவர்கன்‌ யாவரும்‌ 
மரணத்தை விரும்புகிறவர்கன்‌ என்று 


ஆலோசனைகளுக்கும்‌. 
கொடுக்கிறவர்கள்‌ பாக்கியவான்கள்‌. 
அவர்கள்‌ ஞானத்தின்‌ வழிகளைக்‌ காத்து 
நடப்பார்கள்‌. ஞானத்திற்கு விரோதமாக 
தங்கள்‌ செவிகளை அடைத்துக்‌ 
கொள்கிறவர்களோ சபிக்கப்பட்டவர்கள்‌. 
அவர்களுக்கு அழிவு நியமிக்கப்பட்டிருக்கிறது. 
அவர்கள்‌ தங்களைத்‌ தாங்களே 
அழித்துக்கொள்வார்கள்‌. அவர்கள்‌ 
அழியும்போது ஞானம்‌ அவர்களைத்‌ 
தடைபண்ணாது. அவர்கள்‌ ஞானத்திற்கு. 
செவிகொடுக்காமற்போனதினால்‌, ஞானம்‌ 
அவர்களுக்குள்‌ கிரியை நடப்பிக்காது. 
ஞானத்திற்கு விரோதமாக பாவம்‌ 
செய்கிறவர்கள்‌ ன்‌ கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்துவுக்கு விரோதமாக பாவம்‌ 
செய்கிறார்கள்‌. கிறிஸ்துவின்‌ 
அதிகாரத்திற்குக்‌ கீழ்ப்படியாமல்‌ அதற்கு 
விரோதமாகக்‌ கலகம்பண்ணுகிறார்கள்‌. 
கர்த்தர்‌ நம்முடைய ஜீவியத்தில்‌ தம்முடைய 
நிறைவேற்றவேண்டுமென்று 
கர்த்தருக்கு விரோதமாகப்‌ 
செய்கிறவர்கள்‌ அவருடைய 
விரோதமாக எதிர்த்து 





ழ்‌ ளன நீதிமொழிகள்‌ - விரிவுரை im 
CT PROVERBS - COMMENTARY 


நம்முடைய ஜீவியம்‌ கிறிஸ்துவின்‌ கிறிஸ்துவுக்கு விரோதமாக பாவம்‌ 
விருப்பத்தோடும்‌, சித்தத்தோடும்‌ | செய்கிறவர்கள்‌ தங்களுடைய ஆத்துமாவைச்‌ 
இசைந்திருக்க வேண்டும்‌. | சேதப்படுத்துகிறார்கள்‌. 

இயேசுகிறிஸ்துவின்‌ ஜீவனும்‌ மரணமும்‌ | தங்களுக்குத்‌ தாங்களே 

நமக்குள்ளே திரியை நடப்பிக்கவேண்டும்‌. | வரவழைத்துக்கொள்கிறார்கள்‌. 

கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து கல்வாரி 

சிலுவையிலே தம்முடைய ஜீவனை 


ள்‌ 
ஒப்புக்கொடுத்ததற்கான நோக்கும்‌, நம்முடைய [| விரும்புகிறார்கள்‌. கர்த்தரைத்‌ நேடி, அவரைக்‌ 
ம்‌. | கண்டடைகிறவர்களோ ஜீவனைக்‌ 
கண்டடைகிறார்கள்‌. அவர்கள்‌ 
கர்த்தரிடத்தில்‌ தயவையும்‌ நித்திய 

ஜீவனையும்‌ பெற்றுக்கொள்கிறார்கள்‌. 





i FTE 
TT 


பாவம்‌ மனுஷருடைய ஆத்துமாவுக்கு 
விரோதமானது. நமக்கு முன்பாக ஜீவனும்‌ 
மரணமும்‌ வைக்கப்பட்டிருக்கிறது. நன்மையும்‌ 
தீமையும்‌ நமக்கு முன்பாக நிற்கிறது. 
இவற்றில்‌ எதை தெரிந்தெடுக்கவேண்டும்‌ 
என்பதை நாமே தீர்மானம்பண்ண வேண்டும்‌. 
கிறிஸ்துவானவர்‌ இந்த அதிகாரத்தில்‌, 
“ஞானம்‌' என்று விவரிக்கப்பட்டிருக்கிறார்‌. 
நம்முடைய கர்த்தராகிய இயேசுகிறிஸ்துவே 
மெய்யான ஞானம்‌. 'கிறிஸ்துவானவர்‌ 
தம்மிடத்தில்‌ வருமாறு நம்மை அழைக்கிறார்‌ 
(நீதி 91-6). 
இயேசுகிறிஸ்துவின்‌ அழைப்பை 
ஏற்றுக்கொண்டால்‌ நமக்கு அநேக 
நன்மைகள்‌ உண்டாகும்‌. நாம்‌ ஞானத்தில்‌ 
அறிவில்‌ விருத்தியடைவோம்‌. 
9.79). நம்முடைய கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்து நம்மிடத்திலிருந்து ஒரு சில 
காரியங்களை  எதிர்பார்க்கிறார்‌. நாம்‌ 
கர்த்தருக்குப்‌ பயப்படவேண்டும்‌. இதுவே 
ஞானத்தின்‌ ஆரம்பம்‌ (நீதி 9:10). 
ன்‌ மையான 


கர்த்தர்‌ நமக்காக பல நன்‌ 
காரியங்களை திட்டமிட்டிருக்கிறார்‌ (நீதி 9.11) 
நாம்‌ எதை தெரிந்தெடுக்கவேண்டுமென்றும்‌, 
என்ன  செய்யவேண்டுமென்றும்‌ நாமே 
தீர்மானம்பண்ணவேண்டும்‌ (நீதி 
பாவத்திற்கு ஒப்புமையாக ஒரு 
ஸ்திரீயைப்பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. 
அவள்‌ வழிப்போக்கரை தன்னிடத்தில்‌ 
வருமாறு அழைக்கிறாள்‌ (நீதி 9213-16). 
மதிமீனனை மயக்குகிறாள்‌ (நீதி 9117) 
மதியற்ற ஸ்திரீயின்‌ கண்ணியில்‌ 
சிக்கிக்கொள்கிறவர்களுக்கு அழிவு வரும்‌ 
(நீதி 918) 


ஞானம்‌ 


நீதி9: 12 


நீதி 9:1, ஞானம்‌ தன்‌ வீட்டைக்‌ கட்டி, 
தன்‌ ஏழு தூண்களையும்‌. 
சித்திரத்தீர்த்து, 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நீதி 9:2. தன்‌ கொழுத்த ஜந்துக்களை: 
அடித்து, 'திராட்சரசுத்தை. 
வார்த்துவைத்து, தன்‌ போஜனயத்தியை 
ஆயத்தப்படுத்தி, 


ஞானமானது ஒரு ராஜஸ்திரீயைப்‌ 
போல இங்கு வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. 
அவள்‌ கிருபை நிரம்பியவளாகவும்‌, 
நற்குணமிகுந்தவளாகவும்‌ இருக்கிறாள்‌. 
தேவனுடைய வார்த்தையே மெய்யான 
ஞானம்‌. தேவன்‌ தம்முடைய வார்த்தையின்‌ 
மூலமாய்‌, தம்முடைய சித்தத்தையும்‌, 
திட்டத்தையும்‌, விருப்பத்தையும்‌ மனுஷருக்கு 
வெளிப்படுத்துகிறார்‌. 

ஞானம்‌ தன்‌ வீட்டைக்கட்டி, உயர்ந்த 
மேடையின்மேல்‌: நின்று நம்மைக்‌ 
கூப்பிடுகிறது. ஞானம்‌ என்னும்‌ வார்த்தை, 
மூலஎபிரெய பாஷையில்‌, “ஞானங்கள்‌” என்று 
பன்மையில்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
இயேசுகிறிஸ்துவில்‌ ஞானத்தின்‌ 
பொக்கிஷங்களெல்லாம்‌ முறைந்திருக்கிறது. 
கிறிஸ்துவைக்‌ கண்டடைகிறவர்கள்‌ 
மெய்ஞானத்தைக்‌ கண்டடைகிறார்கள்‌. 

நம்மைக்‌ 


ஞானம்‌ 
நாம்‌ ஞானத்தின்‌ வார்த்தைக்குச்‌ 
செவிகொடுக்கவேண்டும்‌ ஞானத்தின்‌ 
ஆலோசனைகருக்கும்‌ 

அப்போதுதான்‌ நாம்‌. 

சீஷர்களாயிருப்போம்‌. 

சீஷர்கள்‌ ஞானத்தின்‌ 
சீஷர்களாயிருக்கிறார்கள்‌. ஞானம்‌ நம்மை 
தன்னுடைய மேன்மையான விசேஷித்த 
விருந்தில்‌ பங்குபெற வருமாறு அழைக்கிறது. 


ட விருந்து நடைபெறுகிற இடம்‌ மிகவும்‌ 

ஞானம்‌ தன்‌ 

ட்டன எழுதூண்களையும்‌ 

அதில்‌ நமக்கு விருந்து 

ஞானமானது ஒரு 

வாசஸ்தலத்தைப்‌ போன்றது. 

வருகிற எல்லோருக்கும்‌. 

வாசஸ்தலத்தில்‌ இடம்‌ 

நமக்கு ஞானத்தைக்‌ 

கொடுக்கவேண்டும்‌ என்னும்‌ 

நோக்கத்திற்காகவே, ஞானம்‌ தன்‌ வீட்டைக்‌ 

கட்டியிருக்கிறது. ஞானத்தின்‌ வீடு 

உறுதியாகயிருக்கிறது. அது ஏழுதூண்களை 

ஸ்தாபித்திருக்கிறது. அந்தத்‌ 

தூண்களெல்லாம்‌ ஞானத்தின்‌ வீடுகளை 
உறுதியாய்த்‌ தாங்கிப்‌ பிடித்திருக்கிறது. 


கூப்பிடும்போது, 





ழ்‌ நள 
யாய 


ஞானம்‌ 
கட்டியிருப்பதுபோல, 


வீட்டைக்‌ 

நன கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்துவும்‌, பரலோகத்திலே நமக்கு. 
வாசஸ்தலங்களை ஆயத்தம்பண்ணி 
வைத்திருக்கிறார்‌. பரலோகத்தில்‌ பிரவேசிக்கிற 
பரிசுத்தவான்கள்‌ எல்லோருக்குமே, அங்கு 
வாசஸ்தலமுண்டு. அது மகிமையான 
வாசஸ்தலம்‌. நாம்‌ பரலோகத்தில்‌ 
போகும்போது. அங்கு பரதேசியைப்போல. 
வாசஸ்தலமில்லாமல்‌, அலைந்து, 
கொண்டிருக்கமாட்டோம்‌. நாம்‌ பரலோகத்தில்‌ 
பிரவேசிப்பதற்கு முன்பாகவே, அங்கு 
நம்முடைய. வாசஸ்தலம்‌ 
ஆயத்தம்பண்ணப்பட்டிருக்கிறது. 


நாம்‌ பரலோகத்தில்‌ பிரவேசிக்கும்போது, 
அங்கு ஆட்டுக்குட்டியானவரின்‌ கலியாண 
விருந்தில்‌ பங்குபெறுவோம்‌. நம்முடைய 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து, 
பரலோகத்தைப்பற்றி நமக்குச்‌ 
சொல்லும்போது, “என்‌ பிதாவின்‌ வீட்டிலே 
அநேக வாசஸ்தலங்கள்‌ உண்டு” என்று 
சொல்லியிருக்கிறார்‌ கிறிஸ்துவானவர்‌ 
்‌ ன்‌ பரலோகத்திற்குப்போய்‌, 
வாசஸ்தலங்களை 

ஆயத்தம்பண்‌ ணுகிறார்‌. 


நாம்‌ பரலோகத்தில்‌ பிரவேசிக்கும்போது 
அங்கு ஆட்டுக்குட்டியானவரின்‌ கலியாண 
விருந்து ஆயத்தமாமிருக்கும்‌. அதிலே நமக்கு 
நேர்த்தியான போஜனம்‌ கிடைக்கும்‌. ஞானம்‌ 
தன்‌ கொழுத்த ஐந்துக்களை அடிக்கிறது. 
திராட்சரசத்தை வார்த்து வைக்கிறது. தன்‌ 
போஜன பந்தியை க 
ஆயத்தப்படுத்துகிறது. ல 

ஐந்துகளை 

வாக்கியத்திற்கு, னார்‌ 

செலுத்தி" என்பது பொருளாகும்‌. 


ஆட்டுக்குட்டியானவரின்‌ கலியாண 
விருந்து மிகவும்‌ பரிசுத்தமான விருந்து. 
இந்த விருந்து, கிறிஸ்துவானவர்‌ தம்மையே 
பலியா ஒப்புக்கொடுத்ததற்காக 


தராளமாய்க்‌ கிடைக்கும்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நம்முடைய  ஆத்துமாவுக்கு நீதி, 

சமாதானம்‌, சந்தோஷம்‌ 

நமக்கு தேவனுடைய 

பரிசுத்த 

தேவை. 

நம்முடைய நித்திய ஜீவனுக்கு அச்சாரமும்‌ 

உறுதியும்‌ தேவை. இவையெல்லாமே ஞானம்‌ 

ஆயத்தம்பண்ணி வைத்திருக்கும்‌ போஜன 

பந்தியில்‌ நமக்கு தாராளமாய்க்‌ கிடைக்கிறது. 

நம்முடைய ஆத்துமா இவற்றை 

குறைவில்லாமல்‌ புசித்து, சந்தோஷமாய்‌ 
களிகூரலாம்‌. 


பேதமை 


நீதி 9: 3-6 


நீதி 9. தன்‌ பணிவிடைக்காரிகனை 
அனுப்பி, பட்டணத்தின்‌ உயர்த்த 
மேடைகளின்‌ மேல்‌ தின்று கூப்பிட்டு, 


நீதி ௭:4. புத்தியினனை நோக்கி: எவன்‌: 
பேதையோ அவன்‌ இவ்விடத்தில்‌ 
'வரக்கடவன்‌. 


நீதி 95. நீங்கள்‌ வந்து என்‌ 
அப்பத்தைப்புசித்து, நான்‌ வார்த்த 
திராட்சரசத்தைப்பானம்பண்ணுங்கள்‌. 


நீதி 96, பேதைமையை விட்டு 


விலகுங்கள்‌, அப்பொழுது 
மிழைத்திருப்பீர்கள்‌; புத்தியின்‌ 


ங்களுக்‌ 
கொடுக்கப்படுவதில்லை. ஞானத்தின்‌ அழைப்பு 


எல்லோருக்கும்‌ பொதுவானது. 
ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கும்‌ 


நான்‌ 
போஜன 
ஜனங்களை 
தன்னுடைய 
பணிவிடைக்காரிகளை அனுப்புகிறது. 





ழ்‌ நள 
TT 
சுவிசேஷ ஊழியர்கள்‌ கர்த்தருடைய 


பணிவிடைக்காரராயிருக்கிறார்கள்‌. தேவன்‌ 
ஆயத்தம்பண்ணி' வைத்திருக்கும்‌, 
ஆட்டுக்குட்டியானவரின்‌ கலியாண விருந்தில்‌ 


விருப்பமுள்ளவர்கள்‌ 
எல்லோரும்‌ கிறிஸ்துவிடம்‌ வரலாம்‌. 
ஆட்டுக்குட்டியானவரின்‌ கலியாண 
விருந்தில்‌ பங்குபெற வருகிறவர்களுக்கு ஒரு 
சில தகுதிகள்‌ இருக்கவேண்டும்‌. அவர்கள்‌ 
பரிசுத்தமான மணவாட்டியாயிருக்கவேண்டும்‌. 
அவர்கள்‌ தங்களை கறைபடுத்திக்‌ 
கொள்ளகூடாது. ஆட்டுக்குட்டியானவரின்‌ 
இரத்தத்தினால்‌ தங்களிடத்திலுள்ள 
பாவக்கறைகள்‌ கழுவப்பட்டவர்களாயிருக்க: 
வேண்டும்‌. (டைய வார்த்தை 
அவர்களுடைய இருதயத்தில்‌ நிரம்பியிருக்க 
வேண்டும்‌. தேவனுடைய வார்த்தைக்கு 
அவர்கள்‌ கீழ்ப்படிந்து ஜீவிக்கவேண்டும்‌. 
இப்படிப்பட்ட நற்குணமுள்ள பரிசுத்தவான்கள்‌ 
மாத்திரமே, ஆட்டுக்குட்டியானவரின்‌ 
கலியாண விருந்தில்‌ பங்குபெற முடியும்‌. 


னம்‌ பட்டணத்தின்‌ உயர்ந்த 
மேடைகளின்மேல்‌ நின்று எல்லா மனுஷரையும்‌ 
கூப்பிடுகிறது. நாற்சந்திகளிலும்‌, ஜனங்கள்‌ 
கூடுகிற இடங்களிலும்‌ ஞானம்‌ கூப்பிடுகிறது. 
னம்‌ ஆயத்தம்பண்ணி வைத்திருக்கும்‌ 
ரன பந்தியில்‌ பங்குபெற வருமாறு, நம்‌ 
எல்லோருக்குமே அழைப்பு 
கொடுக்கப்படுகிறது. பந்தியில்‌ எல்லாம்‌ 
ஆயத்தமாயிருக்கிறது. ஞானம்‌ 
கட்டளையிட்டபடி செய்தாயிற்று. பந்தியில்‌. 
இன்னும்‌ இடமிருக்கிறது (லூக்‌ 14:22), 
தன்‌ பணிவிடைக்காரிகளை 
தான்‌ ஆயத்தப்படுத்தியிருக்கும்‌ 
பந்தியில்‌ பங்குபெற வருமாறு, 


வைத்திருக்கும்‌ ன்‌ பந்தியில்‌ பங்குபெற 
வருமாறு எல்லோரையும்‌ அழைக்கிறது. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கிறிஸ்துவானவர்‌ மனுஷர்மீது அன்பும்‌, 
கிருபையும்‌ இரக்கமும்‌, 
மனவருக்கமுமுள்ளவர்‌. நம்முடைய 
்‌ விசாரிக்கிறவர்‌. 


நம்மை தம்மிடத்தில்‌ 


சொல்லுகிறார்‌. ஞானம்‌ நம்மை டித்தான்‌ 
அழைக்கும்‌. நமக்குத்‌ தேவையானது 
ஞானத்திடமுள்ளது. ஞானம்‌ நமக்கு 
தருவது, நமக்கு. தேவையானதாகவும்‌ 
பிரயோஜனமுள்ளதாகவும்‌ இருக்கும்‌. 
க்‌ ப 
க அயா வாக்கைப்‌ 
பெற்றுக்கொள்ளவேண்டும்‌ என்பதற்காகவே 
இவனுக்கு அ வருகிறது. “எவன்‌ 
பேதையே! இவ்விடத்தில்‌ 
வரக்கடவன்‌” ல்‌ வாக்கியத்திற்கு, 
“எவனுக்கு இருதயம்‌ வேண்டுமோ, அவன்‌ 
இவ்விடத்தில்‌ வரக்கடவன்‌" என்பது 
பொருளாகும்‌. ஞானத்திடம்‌ வருகிறவனுக்கு, 
ஞானமுள்ள இருதயம்‌ கொடுக்கப்படும்‌. 
அழைப்புக்கு 
ஆயத்தப்படுத்தி 
போஜனபந்தியில்‌ 


னத்தின்‌ 
செவிகொடுத்து. ஞானம்‌ 
வைத்திருக்கும்‌ 
பங்குபெற்றால்‌, நம்முடைய பேதமை நீங்கும்‌. 


நமக்கு ஜீவன்‌ கிடைக்கும்‌. 
மனதின்‌ குழப்பம்‌ நீங்கும்‌. நமக்குள்‌ 
தெளிந்த புத்தி உண்டாகும்‌. ஞானம்‌ 
நம்மை, “இவ்விடத்தில்‌ வரக்கடவன்‌" என்று 
சொல்லி அழைக்கிறது. “இவ்விடம்‌' என்பது, 
ஞானத்தின்‌ வாசஸ்தலத்தைக்‌ குறிக்கிற 
வார்த்தை. ஞானம்‌ நம்மை அழைக்கும்போது. 
ஞானத்தின்‌ எற்‌ 
செவிகொடுக்கவேண்டும்‌. னத்தின்‌. 
வாசஸ்தலத்திற்குள்‌. 'ரவேசிக்கவேண்டும்‌. 

க்‌ ஆயத்தம்பண்ணப்பட்டிருக்கும்‌ 


நம்முடைய 


பெற்றுக்கொள்ளவேண்டும்‌ (நீதி 9:4). 





i= FTE 
TT 


'நீங்கள்‌ வந்து என்‌ அப்பத்தை புசித்து, 
திராட்சரசத்தை 
ஞானம்‌ 


சந்தோஷத்தையும்‌, ஆரோக்கியத்தையும்‌ தரும்‌. 
கர்த்தருக்குப்‌ பயப்படும்‌ பயத்திலும்‌, 
கர்த்தரைப்பற்றிய ஞானத்திலும்‌ நமக்கு 
மெய்யான சந்தோஷம்‌ உண்டு. நாம்‌ 
ஞானத்தின்‌ அப்பத்தைப்‌ புசிக்கும்போது. 
நமக்கு சரீரப்பிரகாரமான பெலத்தோடு, 
ஆவிக்குரிய பெலமும்‌ கிடைக்கும்‌. 


இயேசுகி| தம்முடைய 
சுவிசேஷத்தில்‌ கக ஏராளமான 
வாக்குத்தத்தங்களைக்‌ கொடுத்திருக்கிறார்‌. 
அவையெல்லாவற்றையும்‌ நாம்‌ 
விசுவாசத்தோடு ஏற்றுக்கொண்டு 
நம்முடைய ஜீவியத்தில்‌ அதன்‌ பிரகாரம்‌ 
ஜீவிக்கவேண்டும்‌. விசுவாசத்தோடு கிரியை 
நடப்பிக்கவேண்டும்‌. சுவிசேஷத்தின்‌ 
வாக்குத்தத்தங்களை , அப்பத்தைப்‌ 
புசிப்பதுபோல புசிக்கவேண்டும்‌. கிறிஸ்துவின்‌ 
வார்த்தைகளை, திராட்சரசத்தை பானம்‌. 
பண்ணுவதுபோல  பானம்பண்ணவேண்டும்‌. 
பரிசுத்த. வேதாமகத்திலே நம்முடைய 
ஆத்துமாவுக்குத்‌ தேவையான திராட்சரசம்‌: 
வார்க்கப்பட்டிருக்கிறது. 


ஆயத்தம்பண்ணப்பட்டிருக்கிறது. 


்‌ டய பராமரிப்பு நம்முடைய 
ஆத்துமாவுக்குத்‌ தேவை. அதுவே நமக்குப்‌ 
போதுமானது. நமக்கு தேவனுடைய 
பராமரிப்பு கிடைக்கும்போது, நாம்‌ 
பேதமையை விட்டு விலகவேண்டும்‌. அப்போது 


கொடுக்கப்பட்டிருக்கிற 
திராட்சரசத்தையும்‌, விருந்து 
தாராளமாய்ப்‌ புசிப்பதுபோல. 
புசிக்கவேண்டும்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நாம்‌ ஞானத்தைப்‌ பெற்றுக்கொள்வதற்கு. 
முதலாவது வழி பேதைமையை விட்டு 
விலகுவதுதான்‌. கர்த்தர்‌ தம்முடைய 
சாயலாக நம்மை சிருஷ்டித்திருக்கிறார்‌. நாம்‌ 
மனுபுத்திரரைப்போல. ஜீவிக்கவேண்டும்‌. 
புத்திமீனராய்‌ ஜீலிக்கக்கூடாது. தூங்குகிற 
நாம்‌ விழித்திருந்து மரித்தோரைவிட்டு 
எழுந்திருக்கவேண்டும்‌. அப்போது 
கிறிஸ்துவானவர்‌ நம்மை  பிரகாசிப்பிப்பார்‌. 
நாம்‌ ஞானமற்றவர்களைப்போல நடவாமல்‌, 
ஞானமுள்ளவர்களைப்போல. கவனமாய்‌ 
நடந்துகொள்ளவேண்டும்‌. நாட்கள்‌ 
பொல்லாதவைகளானதால்‌, நாம்‌ காலத்தை 
பிரயோஜனப்படுத்திக்கொள்ளவேண்டும்‌ 
(எபே 5114-6). 


பரியாசக்காரனும்‌ 
ஞானமுன்னவனும்‌ 
நீதி 9: 7-9 


நீதி 97. பமியாசக்காரனைக்‌. 
கண்டிக்கிறவன்‌ இலச்சையடைகிறான்‌; 
துன்மார்க்களைக்‌. கண்டிக்கிறவண்‌. 
தன்னைக்‌. கழைப்படுத்திக்‌ 
கொள்ளுகிறான்‌. 


நீதி 98. பரியாசக்காரணனைக்‌ 
கடித்துக்கொன்னாதே, அவன்‌ 
உன்னைப்‌. பகைப்பான்‌; 
ஞானமுன்னவனைக்‌ கடித்துகொன்‌, 
அவன்‌ உன்னை நேசிப்பான்‌. 


நீதி 9:9. ஞானமுன்னவனுக்குப்‌ 
போதகம்‌ பண்ணு, அவன்‌ ஞானத்தில்‌ 
தேறுவான்‌; தீதிமானுக்கு 
உபதேசம்பண்ணு, அவன்‌ அறிவில்‌ 
விருத்தியடைவான்‌. 


ஊழியக்காருக்கும 
சொல்லுகிறது. 

தேவனுடைய சித்தத்தின்‌ 

பிரகாரமாகவும்‌. அவருடைய திட்டத்தின்‌ 
பிரகாரமாகவும்‌ ஊழியம்‌ செய்யவேண்டும்‌. 
தேவன்‌ மனுஷருடைய ஆத்துமாக்களுக்கு 
ஆயத்தம்பண்ணி வைத்திருக்கிற 
ஆசீர்வாதங்களை, ஊழியக்காரர்கள்‌ 
கர்த்தருக்குப்‌ பயந்து அறிவிக்கவேண்டும்‌. 
மனுஷருக்கு ஆசீர்வாதத்தை சொன்னால்‌ 
மாத்திரம்‌ போதாது. தேவைப்படும்போது 
அவர்களைக்‌ கடிந்துகொள்ளவும்‌ வேண்டும்‌. 





ழ்‌ நள 
யாய 


தேவனுடைய வார்த்தை நம்மைத்‌ 
திருத்துவதற்கும்‌, நம்மைக்‌ கடிந்து 
கொள்வதற்கும்‌, நம்மை நீதியின்‌ பாதையில்‌ 
வழிநடத்துவதற்கும்‌ பிரயோஜனமுள்ளதா 
யிருக்கிறது. மனுஷர்களின்‌. 
குணாதிசயங்கள்‌  வித்தியாசமாயிருக்கும்‌. 
சிலர்‌ பரியாசக்காரராயிருப்பார்கள்‌. சிலர்‌ 
துன்மார்க்கராயிருப்பார்கள்‌. வேறு சிலரோ 
ஞானமுள்ளவராயிருப்பார்கள்‌. சிலர்‌ 
நீதிமான்களாயும்‌ இருப்பார்கள்‌. 

பரியாசக்காரரும்‌ 
கர்த்தருடைய 
பரியாசம்பண்ணுவார்கள்‌. 
வார்த்தையை: 


துன்மார்க்கரும்‌. 
ஊழியக்காரர்களை 
தேவனுடைய 
அசட்டைபண்ணுவார்கள்‌. 
பரியாசக்காரர்களும்‌, துன்மார்க்கரும்‌ 
கர்த்தருடைய மியக்காரர்களை: 
தங்களுக்கு சாதகமாக, தவறான வழிகளில்‌. 
பயன்படுத்திக்கொள்கிறார்கள்‌. இவர்களை 
த்‌ பெற்றுக்கொள்ளுமாறு. 
மில்லை. 


(நீதி 9:4) 


நாம்‌. 
துன்மார்க்கரையும்‌ 
எச்சரிப்பாமிருக்க 
பரியாசக்காரனைக்‌. 
இலர்சையடைகிறான்‌; 
கண்டிக்கிறவன்‌ தன்னைக்‌ கறைப்படுத்திக்‌ 
கொள்ளுகிறான்‌ பரியாசக்காரனைக்‌ 
கடிந்துக்கொள்ளாதே, அவன்‌ உன்னைப்‌ 
பகைப்பான்‌ (நீதி 9:78). நம்முடைய 
இயேசுகிறிஸ்து, 
சொல்லும்போது. 
“அவர்களை விட்டுவிடுங்கள்‌” (மத்‌ 15:14) 
என்று சொல்லுகிறார்‌. பரிசேயர்கள்‌ 
குருடருக்கு வழிகாட்டுகிற 
குருடராயிருக்கிறார்கள்‌. குருடனுக்கு குருடன்‌ 
வழிகாட்டினால்‌ இருவரும்‌ குழியிலே. 
விழுவார்கள்‌. 
கர்த்தருடைய 
தேவனுடைய 
ஞானமுள்ளவர்களுக்கு 
நீதிமானுக்கு கர்த்தருடைய 


ஊழியக்காரர்கள்‌ 

பிரமாணத்தை 
போதிக்கவேண்டும்‌. 
சத்தியத்தை 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


உபதேசம்பண்ணவேண்டும்‌. 
பிரபஞ்சத்தில்‌ ஏராளமான மனுஷர்கள்‌ 
இருந்தாலும்‌ அவர்கள்‌ எல்லோரும்‌. 
பரியாசக்காரராகவும்‌, துன்மார்க்கராகவும்‌ 
இருப்பதில்லை. அவர்களில்‌ அநேகர்‌ 
ஞானமுள்ளவர்களாகவும்‌, நீதிமான்களாகவும்‌. 


இந்தப்‌ 


செவிகொடுப்பார்கள்‌. 


ஞானமுள்ளவர்களுக்கும்‌, 
நதமான்களுக்கும கத்னா பாது. 
தேவைப்பட்டால்‌. அவர்களைக்‌ 
குடிந்துகொள்ளலாம்‌. ஒருவன்‌ எவ்வளவுதான்‌ 
ஞானமுள்ளவனாகமிருந்தாலும்‌, 
ம்‌ பரிபூரணமான ஞானம்‌ 
அவனுக்கு இன்னும்‌ 
ஞானம்‌ தேவைப்படுகிறது. 
கடிந்துகொள்ளுதல்‌ 
தேவைப்படுகிறது. மனுஷர்கள்‌ எல்லோருமே. 
ஞானத்தில்‌ குறைவுள்ளவர்கள்‌. நம்முடைய 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து மாத்திரமே. 
'சர்வஞானமுள்ளவர்‌. 


தனக்கு இன்னும்‌ அதிகமான ஞானம்‌ 
விரும்‌ 


வேண்டும்‌ என்று: வர்கள்‌, 
தங்களிடத்தில்‌ ஞானம்‌ குறைவாகயிருக்கிறது 
என்பதை அங்கீகரிக்கவேண்டும்‌. 
தங்களுடைய பலவீனத்தைப்‌ 
புரிந்துகொள்கிறவர்களுக்குத்தான்‌, 
ஞானத்தை உபதேசம்பண்ண முடியும்‌. நாம்‌ 
ஞானமுள்ளவர்களை  கடிந்துகொண்டாலும்‌, 
நம்முடைய கடிந்துகொள்ளுதல்‌ அவர்களுக்கு 
பிரமாணத்தைப்‌ 


ஏற்றுக்கொள்கிறவர்கள்‌ 
அறிவிலும்‌, 


பெறுவார்கள்‌. 


கர்த்தரை அறிகிற 
தேவகிருபையிலும்‌ வளர்ச்சி 





i FTE 
TT 


ஞானமும்‌ அறிவும்‌ 
நீதி 9 : 10-12 


நீதி 9:10. கர்த்தருக்குப்‌ பாயப்படுதலே. 
ஞானத்தின்‌ ஆரம்பம்‌; பரிசுத்தரின்‌ 
அறிவே அறிவு. 


தீதி 901. என்னாலே உன்‌ நாட்கள்‌ 
பெருகும்‌; உன்‌ ஆயுசின்‌ வருஷங்கள்‌ 
விருத்தியாகும்‌. 


நீதி 2, தீ ஞானியானால்‌ 
உனக்கென்று ஞானியாவாம்‌; தீ 
பரியாசக்காரனானால்‌ நீயே அதின்‌ 
பயனை  அநுபவிப்பாய்‌ என்னு 
சொல்லுகிறது. 


ஞானத்தைக்‌ கற்றுக்கொள்கிறவர்கள்‌, 
அது எங்கு இருக்கிறது என்பதை 
அறிந்துகொள்ளவேண்டும்‌. கர்த்தருக்குப்‌ 


அநீதிமின்மீதும்‌ தேவனுடைய கோபம்‌ வரும்‌. 
நாம்‌ தேவனுடைய 'கோபத்திற்குப்‌. 
பயப்படவேண்டும்‌. கர்த்தருக்குப்‌ பயப்படாமல்‌ 
நம்மால்‌ ஆவிக்குரிய ஜீவியத்தில்‌ வளர்ச்சி 
பெறமுடியாது.  மூலஎபிரெய பாஷையில்‌, 
“பரிசுத்தர்‌! என்னும்‌ வார்த்தைக்கு, 
பரிசுத்தமான காரியங்கள்‌ என்று 
பொருள்படும்‌ எபிரெய வார்த்தை 
பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ்‌ 
தேவனுடைய பரிசுத்தமான 
அறிந்துகொள்ளவேண்டும்‌. 

மெய்யான அறிவு 

பரிசுத்தமடைவதற்கு, 

காரியங்களைப்பற்றிய 

பேருதவியாயிருக்கும்‌. 


வெத்றுக்கொள்ளுற்போது. அதனால்‌ நமக்கு 
அநேக நன்மைகள்‌ உண்டாகும்‌. நம்முடைய 
நாட்கள்‌ பெருகும்‌. நம்முடைய ஆயுசின்‌ 
வருஷங்கள்‌ விருத்தியாகும்‌. நம்முடைய 
ஜீவயகாலமெல்லாம்‌. நாம்‌ சரீர 
ஆரோக்கியத்தோடு ஜீவிப்போம்‌. ஞானம்‌ 
நம்மை பரலோகத்திற்கு வழிநடத்திச்‌ 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


செல்லும்‌. பரலோகத்திலே நம்முடைய 
ஆயுசுகாலம்‌ நித்தியகாலமாமிருக்கும்‌. நாம்‌ 
ங்கு நிந்திய ஜீவனை அனுபவிப்போம்‌. 


ஞானத்தின்‌. புத்திமதிகளுக்கும்‌ 
ஆலோசனைகளுக்கும்‌ நம்முடைய 
செவிகளை சாய்க்காமல்‌, 
அடைத்துக்கொள்ளும்போது, நமக்கு அநேக 
தீங்குகள்‌ உண்டாகும்‌. நாம்‌ ஞானியானால்‌ 
நமக்கென்று ஞானியாவோம்‌. நாம்‌ 
ஞானத்தைப்‌ பெற்றுக்கொள்வதினால்‌, 
ஞானத்திற்கு ஒரு பிரயோஜனமும்‌. 
உண்டாகப்போவதில்லை. ஞானத்தினால்‌. 
நமக்குத்தான்‌ பிரயோஜனமுண்டாகும்‌. நாம்‌. 
பரியாசக்காரனானால்‌, நாமே அதன்‌ பயனை 
அனுபவிப்போம்‌. பரியாசத்தினால்‌ உண்டாகும்‌ 
பாடுகளையும்‌, வேதனைகளையும்‌ நாம்தான்‌. 
தாங்கிக்கொள்ள வேண்டும்‌. பாவத்தின்‌ 
சம்பளம்‌ மரணம்‌. பரியாசம்பண்ணுவது 
தேவனுக்கு விரோதமான பாவம்‌. இதற்கான 
தண்டனை நமக்குத்தான்‌ வரும்‌. 


மதியற்ற ஸ்திரீ 
நீதி 9 : 18,14 


நீதி 93. 
வாயாடியும்‌, 
திர்முடமுமாயிருக்கிறான்‌.. 


மதியற்ற ஸ்திரீ 
ஒன்றுமறியாத 


நீதி 914. அவன்‌ தன்‌ 
வீட்டுவாசற்படியிலும்‌ பட்டணத்தின்‌ 
மேடைகளிலும்‌ ஆசனம்‌ போட்டு 
உட்கார்த்து, 


நம்முடைய ஆத்துமாவை நாம்‌ எல்லா 
காவலோடும்‌  காத்துக்கொள்ளவேண்டும்‌. 
சோதனைக்காரன்‌ நம்முடைய ஆத்துமாவை 
வஞ்சிக்க வருவான்‌. சோதனையில்‌ 
சிக்கிக்கொண்டால்‌ நம்முடைய ஆத்துமா 
பாவத்தில்‌ சிக்கிக்கொண்டு, 


அழிவு. 
சோதனைக்காரனுக்கு 
சொல்லப்பட்டிருக்கிறாள்‌. 


எடுத்துக்காட்டாக 
இவள்‌ 
இவள்‌ ஒரு வாயாடி. இவள்‌ 
நிர்மூடமாமிருக்கிறாள்‌. 
ஸ்திரீ மாம்சத்தின்‌ 
அடையாளமாயிருக்கிறாள்‌. 
மனதையும்‌, 

மணச்சாட்சியையும்‌ கெடுத்துப்போடும்‌. 


மதியற்றவள்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


"மனுஷரை  சோதனைக்குட்படுத்துகிற 
மற்ற தா, வலலகமுஎள கதிர. 
இவள்‌ ஒன்றும்‌ அறியாத நிர்மூடஸ்திரீ. தான்‌ 
பிறரை வஞ்சிப்பதற்கான காரணம்கூட 
இவளுக்குத்‌ தெரியாது. அந்த அளவுக்கு: 
இவள்‌ மதியற்றவள்‌. வேசித்தனம்‌, விபசாரம்‌, 
மதுபானம்‌ ஆகியவையெல்லாமே மதியற்ற 


இதற்கு 
மதியற்றவர்களாயிருப்பார்‌ 


மதியற்ற ஸ்திரீயால்‌ யாருக்கும்‌ ஒரு 
பிரயோஜனமுமில்லை. ஆனாலும்‌ இவள்‌: 
தன்னுடைய மாம்சத்தின்‌ இச்சையை 
நிறைவேற்றிக்கொள்ள வேண்டுமென்று 
துடிப்பாயிருக்கிறாள்‌ பேதைகளை 
தன்னுடைய கண்ணியில்‌ விழவைக்கிறாள்‌. 
இதற்காக இவள்‌ தன்‌ வீட்டு 
வாசற்படியிலும்‌ பட்டணத்தின்‌ மேடைகளிலும்‌ 
ஆசனம்போட்டு உட்கார்ந்திருக்கிறாள்‌. 


, இவள்‌ மதியற்ற அதித கத்தான்‌ 
இவள்‌ சோம்பலுள்ள ஸ்திரீயல்ல. இவள்‌ 
சிறிதுநேரம்‌ கூட சம்ாமிருக்கமாட்டாள்‌ 
இவளுடைய வாயும்‌ னக 
ஒரு வாயாடி. சிங்கம்‌ 
பதிலிருக்கிறதபோல, இவளும்‌. 
வாசற்படியில்‌, பேதைகளைப்‌ பிடிப்பதற்காக 
பதிவிருக்கிறாள்‌. 

இவள்‌ மேடைகளில்‌ ஆசனம்போட்டு 
உட்கார்ந்திருக்கிறாள்‌. ஆசனம்‌ என்பது. 


சிங்காசனத்தைக்‌ குறிக்கிற வார்த்தை. 
இவள்‌ பட்டணத்தின்‌ சிங்காசனத்தில்‌ 
உட்கார்ந்திருப்பதினால்‌, அந்தப்‌ பட்டணத்தில்‌ 


னால்‌ க்கிறான்‌. இதனிமித்தமாய்‌, 
இவள்‌ 


தன்னைத்‌ தாழ்த்தாமல்‌, 
பட்டணத்தின்‌ மேடைகளில்‌ ஆசனம்போட்டு 
பெருமையோடு உட்கார்ந்திருக்கிறாள்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


வழிப்போக்கர்‌ 
நீதி 9 : 15,16 


நீதி 9:15. தங்கள்‌ வழிகளை நோக்கி 
நேரே போகும்‌ வழிப்போக்கரைப்‌ 


பார்த்த: 


நீதி 906. எவன்‌ பேதையோ அவன்‌: 
இவ்விடத்தில்‌ வரக்கடவன்‌ என்றும்‌, 


வழிப்போக்கர்மீது, 
க்கிறாள்‌. அவர்கள்‌ தங்கள்‌ 
நோக்கி நேரே போகிறார்கள்‌. 
வாலிபர்களாகவும்‌, கல்வி 
குற்றவர்களாகவும்‌ இருக்கிறார்கள்‌. 
அவர்களுக்கு சரியான பாதை எது என்பது, 


பிரயாணம்பண்ணுகிறார்கள்‌. 
இடதுபக்கமும்‌ சாயாமல்‌, தங்கள்‌ வழிகளை 
நோக்கி நேரே போகிறார்கள்‌. 
பேதையர்களாகிய வாலிபர்கள்‌ 
மாலைமயங்கும்‌ அஸ்தமன நேரத்தில்‌, 
இதுளின்‌ இதண்ட  அந்தசாரத்ில்‌ 
பரஸ்திரீயிருக்கும்‌ சந்துக்கடுத்த தெருவில்‌ 
சென்று. அவள்‌ வீட்டு வழியாய்‌ 
நடந்துபோவார்கள்‌ (நீதி 7:7-9). ஆனால்‌ 
இவர்களோ வழிபிசகாமல்‌ தங்கள்‌ வ 
நோக்கி நேரே போகிற வழிப்போக்கர்கள்‌. 
இப்படிப்பட்ட 
கண்ணிவைக்கிறாள்‌. 
பிடிப்பதற்கு, 


தியற்து.. திரி 
வழிப்போக்கர்களுக்கு 
அவர்களை தன்‌ வசமாய்ப்‌ 
எல்லாவிதமான 
கையாளுகிறாள்‌. 
வார்த்தைகளினாலும்‌, வஸ்திரங்களினாலும்‌, 
அலங்காரங்களினாலும்‌ அவர்களை 
மயக்குகிறாள்‌. வழிப்போக்கர்களைப்‌ பார்த்து, 
எவன்‌ பேதையோ அவன்‌ இவ்விடத்தில்‌ 
வரக்கடவன்‌” என்று சொல்லுகிறாள்‌. அவள்‌ 
மதிமீனனை நோக்கி, “திருட்டுத்‌ தண்ணீர்‌ 
தித்திக்கும்‌, அந்தரங்கத்தில்‌ புசிக்கும்‌ அப்பம்‌ 
இன்பமாயிருக்கும்‌” என்று சொல்லி 
அவர்களைக்‌ கூப்பிடுகிறாள்‌. 





ழ்‌ நள 
யாய 


வழிப்போக்கர்‌ பேதைகளாகவும்‌, 
மதியீனராகவும்‌ இருப்பதினால்‌, அவர்கள்‌ 
தன்னுடைய பாடசாலைக்கு வந்து பாடம்‌ 
கற்றுக்கொள்ள வருமாறு அழைக்கிறாள்‌. 
அவர்கள்‌ இப்போது தங்கள்‌ வழிகளை 
நோக்கி நேரே போய்க்கொண்டிருக்கிறார்கள்‌. 
இவர்கள்‌ மதியற்ற ஸ்திரீயின்‌ வலையில்‌: 
சிக்கிக்கொண்டால்‌, இவர்களால்‌ தங்கள்‌ 
வழிகளை நோக்கி நேரே போகமுடியாது. 
இவர்களுடைய நடைகளில்‌ தடுமாற்றம்‌. 
உண்டாகும்‌. தங்களுடைய இலக்கை 
இழந்துவிடுவார்கள்‌. சிறைப்பிடிக்கப்‌ 
பட்டவர்களைப்போல, விலங்கிடப்பட்டு, 
பாவத்தின்‌ அடிமைத்தனத்தில்‌. 
சிக்கிக்கொள்வார்கள்‌. 


திருட்டுத்தண்ணீர்‌ 
நீதி: 17 


நீதி 907. மதியினனை நோக்கி: 
திருட்டுத்தண்ணீர்‌ தித்திக்கும்‌, 
அந்தரங்கத்தில்‌ புசிக்கும்‌ அப்பம்‌ 
'இன்பமாயிருக்கும்‌ என்றும்‌ சொல்லிக்‌. 
கூப்பிடுகிறான்‌. 


மதியற்ற ஸ்திரீ மதிமீனனை நோக்கி, 
“திருட்டுத்ண்ணீர்‌ தித்திக்கும்‌" 
சொல்லுகிறாள்‌. ஞானம்‌ நம்மிடம்‌, 
வந்து என்‌ அப்பத்தை புசித்து, நான்‌ வார்த்த 
திராட்சரசத்தை பானம்பண்ணுங்கள்‌" 
(நீதி 9:5) டர்‌ சொல்லி அழைக்கிறது. 
ஞானம்‌. திராட்சரசத்தைக்‌ 
கொடுக்கிறது * தியற்ற ஸ்திரீயோ நமக்கு. 
திருட்டுத்தண்ணீரைக்‌ கொடுக்கிறாள்‌. 
ஞானம்‌ நமக்காக கொழுத்த ஐந்துக்களை 
அடித்து, திராட்சரசத்தை 


பிக்கும்‌ அப்பத்தையும்‌ கொடுக்கிறாள்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நாம்‌ பசியாகயிருக்கும்போது அப்பமும்‌ 
தண்ணீரும்‌ நமக்குப்‌ போதுமானது. இது 
நம்முடைய தாகத்தைத்‌ தீர்க்கும்‌. நம்முடைய 
பசியைப்‌ போக்கும்‌ மதியற்ற ஸ்திரீயோ 
நமக்கு சாதாரண தண்ணீரையும்‌, 
அப்பத்தையும்‌ கொடுப்பதற்குப்‌ பதிலாக. 
திருட்டுத்ண்ணீரையும்‌, அந்தரங்கத்தில்‌ 
ம்‌ அப்பத்தையும்‌ கொடுக்கிறாள்‌. 
ன்ணீர்‌ இனிக்கும்‌ என்று 
ள்‌. அந்தரங்கத்தில்‌ புசிக்கும்‌. 
ர்‌ என்றும்‌ 
திருட்டுத்ண்ணீரை பானம்‌ 
கண்டுபிடிக்கப்பட்டால்‌, 
தண்டனைகளை 
ஆனால்‌ மதியற்ற 
திருட்டுத்தண்ணீர்தான்‌ 

இனிக்குமென்று வாயாடியாகப்‌ பேசுகிறாள்‌. 


| திருட்டுத்தண்ணீரை  பானம்பண்ண 
தடைவிதிக்கப்பட்டிருக்கிறது. 


அறம்‌ 
ஆசீர்வதத்திரக்கிறார்‌ 
தாம்பத்திய உறவல்ல. ஆனால்‌ ஒரு சிலர்‌ 
திருட்டுத்தண்ணீரை பானம்பண்‌ ஹுவதற்காக 


க ்டுந்தல்ணர்‌ 


பெருமைப்படுகிறார்கள்‌. 
அப்பத்தைப்‌ புசிப்பதற்காக 
மேன்மைப்படுத்துகிறார்கள்‌. 

'இவற்றை தடைபண்ணியிருக்கிறார்‌. 


ஞானம்‌ நமக்கு வார்த்து வைத்திருக்கிற 
திராட்சரசம்‌ இனிப்பாகயில்லாவிட்டாலும்‌, 
அதுவே நம்முடைய சரீரத்திற்கும்‌ 
ஆத்துமாவுக்கும்‌ நல்லது. அதுபோலவே 
ஞானம்‌ நமக்கு புசிக்கக்கொடுக்கிற அப்பம்‌ 
இன்பமாகயில்லாவிட்டாலும்‌, அதுவே 
நம்முடைய சரீரத்திற்கும்‌ ஆத்துமாவுக்கும்‌ 
ஆரோக்கியமானது. ஞானத்தின்‌ பாதையில்‌ 
நடக்கும்போது, நமக்கு ஜீவன்‌ உண்டாகும்‌. 
பாவத்தின்‌ பாதையில்‌ நடக்கும்போது நமக்கு 
அழிவு உண்டாகும்‌. 


அந்தரங்கத்தில்‌ 
தங்களை 
கர்த்தர்‌ 





ழ்‌ நயனா 
யாய 
மரித்தவர்கள்‌ 


நீதி 9:18 


தீதி 9:18. ஆயினும்‌ மரித்தவர்கள்‌. 
அவ்விடத்தில்‌ உண்டென்றும்‌, 
அவளுடைய விருத்தானிகள்‌ நரக 
பாதானங்களில்‌ கிடக்கிறார்கவென்னும்‌ 


அவன்‌ அறியான்‌. 


மதியற்ற ஸ்திரீ தன்னுடைய ஆசை 
வார்த்தைகளினால்‌ வழிப்போக்கரை 
மயக்குகிறாள்‌. பேதைகளையும்‌, 
மதியீனரையும்‌ தன்னுடைய கண்ணியில்‌ 
விழவைக்கிறாள்‌. வாலிபர்கள்‌ 
வேசித்தனத்தின்‌ பாவத்திற்கு விலகி 
ஓடவேண்டும்‌. வேசித்தனத்திற்கும்‌, 
விபசாரத்திற்கும்‌, மாம்சத்தின்‌ 
இச்சைகளுக்கும்‌ தங்களை 
ஒப்புக்கொடுக்கிறவர்கள்‌, தங்களுடைய 
சரீரத்தையும்‌ ஆத்துமாவையும்‌ 
கெடுத்துப்போடுகிறார்கள்‌. 


எங்கு திருட்டுத்தண்ணீர்‌ இருக்கிறதோ, 
எங்கு அந்தரங்கத்தில்‌ புசிக்கும்‌ அப்பம்‌ 
இருக்கிறதோ, அங்கு மரித்தவர்களும்‌ 
இருக்கிறார்கள்‌. அங்குதான்‌ மதியற்ற 
ஸ்திரீயும்‌ இருக்கிறாள்‌. பின்விளைவுகள்‌ 


மதியற்ற 
கோலன்‌ வலையில்‌ சிக்கிக்கொள்கிறார்கள்‌. 


தித்திக்கிற 
பானம்பண்‌ ணுவதற்காக, 
ஸ்திரீயின்‌ 


நிரட்டுந்தண்ணீரை 

இவர்கள்‌ மதியற்ற 

விருந்தாளிகளாக 
அவளிடத்திற்குப்‌ போகிறார்கள்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஏற்கெனவே 
விருந்தாளிகளாய்ப்‌ போனவர்கள்‌, இப்போது 
நரகபாதாளங்களில்‌ கிடக்கிறார்கள்‌. இதை 
அறியாமல்‌, அவர்கள்‌ அவள்‌ பின்னே 
போகிறார்கள்‌. திருட்டுத்ண்ணீரை 
பானம்பண்ணுகிறவர்களை த்தான்‌ 
சிறைப்பிடிக்கிறான்‌. 
அப்பத்தைப்‌ புசிக்கிறவர்களை 
மேற்கொண்டு, அவர்களை 
செய்கிறான்‌. 

எல்லோரும்‌ நரகபாதாளங்களுக்கு 
பங்காளிகளாயிருக்கிறார்கள்‌. 


ஞானத்திற்கு 
நித்திய ஜீவனைப்‌ 
பரலோகத்திலே த்‌ 
ஜீவிக்கலாம்‌. 
அசட்டைபண்ணிவிட்டு, 
பின்பற்றினால்‌. 
பரலோகத்திற்குப்‌. 
நரகபாதாளங்களில்‌ 
அனுபவிக்க வேண்டியதாயிருக்கும்‌. 
பாவத்தின்‌ சம்பளம்‌ மரணம்‌ என்பது, 
இவர்களுக்குத்‌ தெரியவில்லை. இவர்கள்‌ 
தங்கள்‌ பேதமையினாலும்‌, 
அறியாமையினாலும்‌, பாவத்தின்‌ சம்பளம்‌ 
இன்பம்‌ என்று தப்பிதமாய்‌ நினைக்கிறார்கள்‌. 


அவளுடைய 


செவிகொடுத்தால்‌, 
பெற்றுக்கொண்டு, 
சந்தோஷமாய்‌ 
ஞானத்தை 
மதியற்ற ஸ்திரீயை 
மரணமுண்டாகும்‌. 
ல்‌ ட்‌ 





ழ்‌ நள 
யாய 


இதுவரையிலும்‌ உள்ள அதிகாங்களில்‌ 
சாலொமோனின்‌ 'திமொழிகளுக்கு, 
முன்னுரை கொடுக்கப்ப்டரககறது. த 
அதிகாரத்திலிருந்து 'சாலொமோனின்‌ 
நீதிமொழிகள்‌ 


வரிசையாகச்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு 
வசனத்திலும்‌ ஒரு சில வார்த்தைகளே 
உள்ளன. வார்த்தைகள்‌ 
குறைவாகயிருந்தாலும்‌ அவை 
த்திலும்‌ ஆலோசனையிலும்‌, 
மிகுதியானவை. ஒவ்வொரு 

இரண்டு வாக்கியங்கள்‌: 

வசனங்கள்‌ 

ஒன்றுக்கொன்று தொடர்பில்லாமல்‌, 
தனித்தனியாகமிருப்பதுபோல தோன்றுகிறது. 


சாலொமோனின்‌ 

எல்லாமே நமக்கு 
பிரயோஜனத்தைக்‌ கொடுக்கிறது. 

முன்பாக 

வைக்கப்பட்டிருக்கிறது. ஆசீர்வாதமும்‌ 
சாயமும்‌ நமக்கு முன்பாக நிற்கிறது. 
இவற்றில்‌ நன்மையையும்‌, ஆசீர்வாதத்தையும்‌ 
தெரிந்துகொள்வதற்கு,  சாலொமோனின்‌ 
நீதிமொழிகள்‌ மிகுந்த 
பிரயோஜனமுள்ளதாயிருக்கும்‌ நம்முடைய 
நாவை ஞானமாய்‌ ஆளுகை செய்யவேண்டும்‌. 
இருதயத்தின்‌ நிறைவினால்‌ வாய்‌ பேசும்‌. 
இருதயத்தில்‌ பரிசுத்தம்‌ இருக்கும்போது. 
நம்முடைய வார்த்தைகளும்‌ 
பரிசுத்தமாமிருக்கும்‌ 


ஞானமுன்ன மகன்‌ 


நீதி 10:1 


நீதி 10:1. சாலொமோனின்‌. 
நீதிமொழிகள்‌: ஞானமுன்ன மகன்‌ 
தகப்பனைச்‌ சந்தோஷப்படுத்துகிறான்‌; 
மூடத்தனமுன்னவனோ தாய்க்குச்‌. 
சஞ்சலமாயிருக்கிறான்‌.. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பெற்றோரின்‌ சந்தோஷமும்‌ ஆறுதலும்‌ 
அவர்களுடைய பிள்ளைகளின்‌ நல்ல 
சுபாவங்களில்‌ இருக்கிறது. தங்களுடைய 
பராமரிப்புக்குக்‌ கீழிருக்கும்‌ பிள்ளைகள்‌ நல்ல 
பிள்ளைகளாக வளரும்போது பெற்றோருக்கு 
சந்தோஷமுண்டாகும்‌. 
உலகப்பிரகாரமான 
சந்தோஷமும்‌, ஆவிக்குரிய சந்தோஷமும்‌ 
நிரம்பியிருக்கும்‌. குடும்பத்திலும்‌, 
சமுதாயத்திலும்‌ அவர்கள்‌ 
சந்தோஷமாயிருப்பார்கள்‌. 


பிள்ளைகள்‌ ஞானமுள்ளவர்களாய்‌ 
நடந்துகொள்ள வேண்டும்‌. தாங்கள்‌ 
கற்றுக்கொண்ட கல்விக்குத்‌ தக்க பிரகாரம்‌ 
தங்களுடைய 
பில்வ 

தன்னுடைய 
சந்தோஷப்படுத்துகிறான்‌ 
இருதயம்‌ பிள்ளைகளின்‌ நற்குணங்களால்‌ 
சந்தோஷப்படும்‌. திருப்தியாயிருக்கும்‌. 


தங்களுடைய பெற்றோர்‌ தங்களை 
வார்த்து ஆளாக்கிமிருப்பதற்காக, 
பிள்ளைகள்‌ தங்கள்‌ பெற்றோரை 
கனம்பண்ண வேண்டும்‌. பெற்றோர்‌ 
தங்களுக்கு நன்மை செய்ததுபோல, 
பிள்ளைகளும்‌ ஏற்ற காலத்திலே, தங்கள்‌ 
பெற்றோருக்கு நன்மை செய்யவேண்டும்‌. 
தங்கள்‌ பெற்றோரிடமிருந்து தாங்கள்‌ பெற்ற 
அன்பின்‌ கடனை, பிள்ளைகள்‌ 


சந்தோஷமாய்த்‌ திருப்பிச்‌ செலுத்தவேண்டும்‌. 


பெற்றோரின்‌ முதிர்வயதில்‌ பிள்ளைகள்‌ 
அவர்களை பாதுகாத்து பராமரிக்கவேண்டும்‌. 
பிள்ளைகளின்‌ ஞானத்தையும்‌, 
நல்வாழ்வையும்‌ பார்த்து பெற்றோர்‌ 
சந்தோஷப்படவேண்டும்‌. ஞானமுள்ள 
மகனால்‌ மாத்திரமே தன்னுடைய தகப்பனை 
சந்தோஷப்படுத்த முடியும்‌. 
மூடத்தனமுள்ளவனோ தன்னுடைய தாய்க்கு 
'சஞ்சலமாயிருக்கிறான்‌. புத்தியில்லாத 
பிள்ளைகளினால்‌ குடும்பத்தில்‌ சந்தோஷமும்‌, 
சமாதானமும்‌, ஆறுதலும்‌ இருக்காது. 





je 
EFT 
அநியாயத்தின்‌ திரவியங்கள்‌ 
நீதி10: 2,8 


தீதி 10:2, அதியாயத்தின்‌ திரவியங்கள்‌: 
ஒன்றுக்கும்‌ உதவாது; நீதியோ 
மரணத்துக்குத்‌ தப்புவிக்கும்‌. 


நீதி 103, கர்த்தர்‌ தீதிமான்களைப்‌: 
பசியினால்‌ 'வருத்தவிடார்‌; 
துன்மார்க்ககுடைய பொருளையோ 
அகற்றிவிடுகிறார்‌, 


சித்தமான வழியில்‌, 
பணம்‌ சம்பாதிப்பதுதான்‌ 
ஆசீர்வாதத்தைத்‌ தரும்‌. 
திரவியங்கள்‌ ஒன்றுக்கும்‌ 
உதவாது. பிறரை ஒடுக்கி, அநியாயமாக 
சம்பாதித்த ஆசீர்வாதம்‌ நமக்கு 
நன்மையாயிராது. தேவன்‌ அநியாயத்தின்‌ 
ஐசவரியத்தை சபிக்கிறார்‌. அதில்‌ கர்த்தரின்‌ 
ஆசீர்வாதம்‌ சிறிதும்‌ இருக்காது. 


நமக்கு லாபம்‌ கொஞ்சமாயிருந்தாலும்‌, 
அதை நீதியான வழியிலும்‌ நேர்மையான 
வழியிலும்‌ சம்பாதிக்கவேண்டும்‌. மனுஷன்‌ 
உலகம்‌ முழுவதையும்‌ ஆதாயப்படுத்திக்‌ 
கொண்டாலும்‌, அவன்‌ தன்னுடைய ஜீவனை 
நஷ்டப்படுத்தினால்‌ அவனுக்கு ஒரு லாபமும்‌ 
மனுஷனால்‌ தன்‌ ஜீவனுக்கு 
ஈடாக எதையும்‌ கொடுக்க முடியாது. 
(முத்‌ 16:26) 


அநியாயத்தின்‌ 
ஆத்துமாவுக்குப்‌ 
கர்த்தர்‌ துன்மார்க்கருடைய 
அகற்றிவிடுகிறார்‌. அநியாயமாய்‌ ஐசுவரியம்‌: 
சேர்த்தவர்கள்‌, தங்கள்‌ ஜீவியகாலத்தில்‌: 
அழிந்துபோவதை நம்முடைய கண்களால்‌. 
பார்க்கிறோம்‌. அநியாயத்தின்‌ திரவியத்தோடு 
தேவனுடைய சாபம்‌ இருக்கும்‌. 
துன்மார்க்கர்மீது தேவனுடைய நீதியான 
நியாயத்தீர்ப்பு வரும்போது, அவர்கள்‌ 
தண்டிக்கப்படுகிறார்கள்‌. 


கர்த்தருக்கு. 
நேர்மையாக 
நமக்கு 
நியாயத்தின்‌ 


திரவியம்‌ நம்முடைய 
பிரயோஜனமாயிராது. 
பொருளை 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


கண்ணியமான வழியிலும்‌, நேர்மையான 
வழியிலும்‌ நீதியான வழியிலும்‌ 
சம்பாதிக்கப்படும்‌ ஐசுவரியத்தை கர்த்தர்‌ 
ஆசீர்வதிக்கிறார்‌. நீதி நம்மை 
மரணத்திற்குத்‌ தப்புவிக்கும்‌. நாம்‌ அநியாயம்‌ 
செய்து ஐசுவரியம்‌ சேர்க்கும்போது, நமக்கு 
நித்திய மரணமுண்டாகும்‌. நம்முடைய 
கிரியைகள்‌ ந்தியாயிருக்கும்போது நாம்‌ 
நீதிக்கு தப்புவிக்கப்படுகிறோம்‌. நாம்‌ நீதியாய்‌ 
சம்பாதித்த ஐசுவரியத்தை, நல்ல வழிகளில்‌ 
பயன்படுத்தவேண்டும்‌. மீதமிருப்பதை 
வருங்காலத்திற்கு சேமித்து வைக்கவேண்டும்‌. 


நீதியாக சம்பாதிக்கப்படும்‌ ஐசுவரியம்‌ 
கொஞ்சமாகமிருந்தாலும்‌, அதுவே கர்த்தரால்‌ 
ஆசிர்வதிக்கப்படுகிறது. கர்த்தர்‌ 
நீதிமான்களை பசியினால்‌. 
வருந்தவிடமாட்டார்‌. நீதிமான்களுக்கு ஒரு 
நன்மையும்‌ குறைவுபடாது. நீதியின்‌ 
திரவியங்கள்‌ நமக்கு ஆசீர்வாதத்தைத்‌ 
தரும்‌. அறியாயத்தின்‌ திரவியங்கள்‌ நமக்கு 
ஒன்றுக்கும்‌ உதவாது. 
சோம்பற்கையால்‌ வேலை 
செய்கிறவன்‌ 

நீதி 10:4 


நீதி 10:4. 
வேலைசெய்கிறவன்‌ 


சுறுசுறுப்புன்னவன்‌' 
செல்வத்தை உண்டாக்கும்‌. 


சோம்பற்கையால்‌ 
ஏழையாவான்‌; 
கையோ 


ஒரு சிலர்‌ அநீதியான கிரியைகளைச்‌ 
செய்யமாட்டார்கள்‌. அதேவேளையில்‌ அவர்கள்‌ 
நீதியான கிரியைகளையும்‌ செய்யமாட்டார்கள்‌. 
அவர்கள்‌ சோம்பற்காரர்கள்‌. 
சோம்பற்கையால்‌ வேலை செய்கிறவன்‌ 
ஏழையாவான்‌. இப்படிப்பட்வர்கள்‌. 
தங்களுடைய தொழிலில்‌ அக்கரை 
காண்பிக்கமாட்டார்கள்‌. சோம்பற்காரனுடைய 

க்‌ கையாகயிருக்கிறது. 


நினைப்பதுபோல அவனுக்கு முடிவு வராது. 
சோம்பற்கையால்‌ வேலை செய்கிறவன்‌ 
ஏழையாவான்‌. 





i FTE 
TT 


சோம்பேறியின்மீது தேவனுடைய சாபம்‌ 
இருக்கும்‌. 


இருக்கும்‌. 
அநியாயக்காரனுடைய. 
நீங்கிப்போகும்‌. 

நேர்மையும்‌, 
உண்மையுமுள்ளவர்களாயிருக்க. 
நம்முடைய வார்த்தைகளைக்‌ 
செய்கைகளைக்‌ குறித்தும்‌ 
எச்சரிப்போடிருக்கவேண்டும்‌. 
பயந்து, நீதியான வழிகளில்‌ 
சேர்க்கும்போது, 
பிரயோஜனமுள்ளதாய்‌ 
நம்மிடத்திலுள்ள நீ 
விருத்தியடையும்‌. 
ட சறுகு 
உண்டாக்கும்‌. 
ஆத்துமாவும்‌. 


ள்ளவன்‌ கை செல்வத்தை 

நம்முடைய ஆவியும்‌ 

சோம்பலாயிராமல்‌, 

சுறுசுறுப்பாமிருக்கவேண்டும்‌ நம்முடைய 

்‌ சோம்பேறியாகவும்‌, நம்முடைய 

மாய்மாலமுள்ளதாகவும்‌ 

ஆவிக்குரிய 

நம்முடைய ஆலியில்‌ 

உண்மையோடும்‌ பயபக்தியோடும்‌ கர்த்தரை 

சேவிக்கும்போது, நம்முடைய விசுவாசமும்‌ 

விருத்தியடையும்‌ நம்முடைய 
நற்கிரியைகளும்‌ விருத்தியடையும்‌ 


கோடைகாலத்தில்‌ சேர்க்கிறவன்‌ 
நீதி 10:5 


நீதி 10:5. கோடைகாலத்தில்‌ 
சேர்க்கிறவன்‌ புத்தியுன்ன மகன்‌; 
அறுப்புக்காலத்தில்‌ தூங்குகிறவனோ 
'இலச்சையை உண்டாக்குகிற மகன்‌. 


நல்ல. 
றம பயன்படுத்திக்கொள்ளவேண்டும்‌. 

க பன்‌ சேர்க்கிறவன்‌ புத்தியுள்ள. 
மகன்‌.  அறுப்புக்காலத்தில்‌ அறுவடை 
செய்கிறவன்‌ ஞானமுள்ளவன்‌. 
கோடைகாலம்‌ சேர்க்கிற காலம்‌. 
குளிர்காலத்திலும்‌ மழைகாலத்திலும்‌ நம்மால்‌. 
ஒன்றையும்‌ சேர்க்க முடியாது. 
எல்லாவற்றிற்கும்‌ ஒரு காலமுண்டு. நாம்‌ 
ஒவ்வொரு காரியத்தையும்‌. அதனதன்‌ 
காலத்தில்‌ நேர்த்தியாய்ச்‌ செய்து, 
முடிக்கவேண்டும்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


ஞானமுள்ளவர்கள்‌ 
தூங்கமாட்டார்கள்‌. அறுப்புக்காலத்தில்‌ 
தூங்குகிறவன்‌ தன்னுடைய பெற்றோருக்கு 
உண்டாக்குகிறான்‌. 
சோம்பேறித்தனத்தினால்‌. 
சந்தோஷமும்‌ ஆறுதலும்‌ 
பறிபோய்விடும்‌. ஒரு வேலையும்‌ செய்யாமல்‌. 
தூங்குகிறவன்‌ மிகப்பெரிய சோம்பேறி. 
இவன்‌ தன்னுடைய கடமைகளை 
அசட்டைபண்ணுகிறான்‌. தூங்கவேண்டிய 
நேரத்தில்‌ தூங்கலாம்‌. அறுப்புக்காலத்தில்‌ 
சறுகறுப்பாயிருக்கவேண்டும்‌. 


அறுப்புக்காலத்தில்‌. 


அறுப்புக்காலத்தில்‌. தூங்குகிறவன்‌ , 
மழைகாலத்திற்கு. வெட்கத்தையும்‌. 
த்‌ சேமித்து வைக்கிறான்‌. 

வாலிபநாட்களை 
ன ஈம்‌. மிரபோஜனப்படுத்திக்கொள்ளவேண்டும்‌. 
வாலிபநாட்களில்‌ கர்த்தரை நினைத்து, 
ஆவிக்குரிய உபதேசங்களைப்‌ 
பெற்றுக்கொள்ளவேண்டும்‌. வாலிபகாலத்தில்‌ 
ஒருவேலையும்‌ செய்யாமல்‌ தூங்குகிறவர்கள்‌, 


மற்றவர்களையும்‌ கஷ்டப்படுத்துவார்கள்‌. 

கோடைகாலம்‌ வரும்போதே, நாம்‌ 
மழைகாலத்தையும்‌ சிந்தித்துப்பார்க்கவேண்டும்‌. 
அறுப்புக்கலம்‌ வரும்போதே, நாம்‌ 
விதைப்புக்காலத்தையும்‌ யோசிக்கவேண்டும்‌. 
ஒவ்வொரு காலத்திலும்‌, நாம்‌ செய்ய 
வேண்டிய வேலைகளை ச ுறுசுறுப்பாய்ச்‌' 
செய்தால்தான்‌, நமக்கும்‌ நல்லது. நம்மை 
நம்பியிருக்கிற நம்முடைய குடும்பத்தாருக்கும்‌ 
நல்லது. 


'நீதிமானுடைய சிரசு 
நீதி 10:8 


நீதி 10:6. தீதிமானுடைய சிரசின்மேல்‌ 
ஆசீர்வாதங்கள்‌ தங்கும்‌; 
கொடுமையோ  துண்மார்க்கனுடைய 
வாயை அடைக்கும்‌. 





ழ்‌ நள 
யாய 


நல்லவர்கள்மீது 
பலவிதமான ஆசீர்வாதங்கள்‌ 
நீதிமானுடைய சிரசின்மேல்‌ ஆசீர்வாதங்கள்‌ 
தங்கியிருப்பதை நாம்‌ பிரத்தியட்சமாய்க்‌ 
காணலாம்‌. நம்முடைய சிரசிற்கு தேவன்‌ 
கொடுக்கிற ஆசீர்வாதங்கள்‌, 
தலைச்சீராவைப்போல நம்மைப்‌ பாதுகாக்கும்‌. 
இவை தலையின்மேல்‌ சூட்டப்பட்டிருக்கிற 
கிரீடத்தைப்போல, நமக்கு மதிப்பையும்‌, 
மேன்மையையும்‌ தரும்‌. 


| கொடுமை துன்மார்க்கனுடைய வாயை 
துன்மார்க்கனுடைய வாயில்‌ 
அநீதியும்‌, துன்மார்க்கமும்‌ 
து. இவர்கள்‌ செய்த 
துன்மார்க்கத்திற்கு தக்க பலன்‌ 
இவர்களுக்கு உண்டாகும்‌. துன்மார்க்கரால்‌ 
மனுஷருடைய கோபத்திற்கும்‌ தப்பிக்க 
முடியாது. தேவனுடைய கோபத்திற்கும்‌ 
தப்பிக்க முடியாது. தாங்கள்‌ செய்த 
தீவினைகளின்‌ பயனை இவர்கள்‌ 
அனுபலிப்பார்கள்‌. 


நீதிமானுடைய பேர்‌ 
நீதி 10:7 


நீதி 10:7. 
புகழ்பெற்று 
துன்மார்க்கனுடைய 
அழிந்துபோகும்‌. 


நீதிமானுடைய பேர்‌ 
விளங்கும்‌; 
பேரோ 


நீதிமானும்‌ தன்மார்க்கனும்‌, 
தங்களுக்கு க்கப்பட்ட காலம்‌ முடிவு 
பெற்ற பின்பு, மரிக்கவேண்டும்‌. ஒரு 


தரம்‌ பிறப்பதும்‌ 


அடக்கம்பண்ணப்படும்‌. மரித்த பிரேதங்களில்‌, 

நீதிமானுக்கும்‌ துன்மார்க்கனுக்கும்‌ 

பிரத்தியட்சமான த்‌ த்தைக்‌ 

காணமுடியாது. 

இரண்டுபேருடைய 

ஒன்றுக்கொன்று வித்தியாசமாயிருக்கிறது. 
நீதிமானுடைய பேர்‌ புகழ்பெற்று 

விளங்கும்‌. நீதிமான்‌ தன்னுடைய 

ஜீவியகாலத்தில்‌ அநேக நன்மைகளைச்‌ 

செய்திருப்பான்‌. ஜனங்கள்‌ அவற்றை 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நினைவுகூர்ந்து கர்த்தரைத்‌ துதிப்பார்கள்‌. 
கர்த்தரை மகிமைப்படுத்துகிறவர்களை 
ஜனங்களும்‌ மேன்‌ மைப்படுத்துவார்கள்‌. 

. “ஆஸ்தியும்‌ ஐசுவரியமும்‌ 
வீட்டிலிருக்கும்‌; அவனுடைய 
என்றைக்கும்‌. நிற்கும்‌. 
என்றென்றைக்கும்‌ அசைக்கப்படாதிருப்பான்‌;: 
நீதிமான்‌ நித்திய கீர்்தியுள்ளவன்‌ 
வாரியிறைத்தான்‌, 


மகிமையாய்‌ உயர்த்தப்படும்‌" (சங்‌ 112:3 9). 


உயிரோடிருக்கிறவர்கள்‌, 
மரித்துப்போன: ;திமான்களை 
புகழவேண்டும்‌. “நீதிமானுடைய நினைவு 
ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பதாக” என்று இந்த 
வாக்கியத்திற்கு யூதமார்க்கத்து தலைவர்கள்‌ 
வியாக்கியானம்‌ சொல்லுகிறார்கள்‌. 
துன்மார்க்கனுடைய பேரோ அழிந்துபோகும்‌. 
அவன்‌ மரித்துப்போன பின்பு, அவனை 
யாரும்‌ நினைத்துக்கூட பார்க்கமாட்டார்கள்‌. 
அவனைப்பற்றி யாராவது பேசினாலும்‌, 
அவனை நல்ல வார்த்தைகளினால்‌ புகழ்ந்து 
பேசமாட்டார்கள்‌. அவனைத்‌ தூவிக்கவே 
செய்வார்கள்‌. 


இருதயத்தில்‌ ஞானமுன்ளவன்‌ 
நீதி 10:8 


10:8. இருதயத்தில்‌ 
கட்டனைகளை 
ஏற்றுக்கொள்ளுகிறான்‌; அலப்புகிற 
மூடனோ விழுவான்‌. 
கட்டளைகளை  ஏற்றுக்கொள்கிறவன்‌ 
பாக்கியவான்‌. அவன்‌ கர்த்தருடைய 
பிரமாணத்திற்கும்‌, தன்னுடைய தேசத்தின்‌ 
சட்டதிட்டங்களுக்கும்‌ கீழ்ப்படிந்து ஜீவிப்பான்‌. 
கட்டளைகளை ஏற்றுக்கொண்டு, அவற்றிற்கு 
கீழ்ப்டிவது தன்னுடைய கடமை என்பதை 
தனக்குள்ளே அங்கீகரிப்பான்‌. இவன்‌ 
ஞானமுள்ளவன்‌.  இலனுடைய இருதயம்‌ 
ஞானத்தினால்‌. நிறைந்திருக்கிறது. 
இப்படிப்பட்டவன்‌. உறுதியாய்‌ 
நிலைத்திருப்பான்‌. 





i THE 
TT 


கீழ்ப்படியாதவன்‌ 
நடப்ப பல்‌ 


கற்றுக்கொடுக்க முடியாது. 
யாருடைய ஆலோசனைகளையும்‌, 
புத்திமதிகளையும்‌ ஏற்றுக்கொள்ளமாட்டான்‌. 


தனக்குத்தானே 
ல தங்கல்‌ இவனுடைய பார்வைக்கு 
எல்லோரும்‌ மூடராயிருப்பார்கள்‌. தனக்கு 
எல்லாம்‌ தெரியுமென்று 
இறுமாப்பாயிருப்பான்‌. இவன்‌ எந்த ஒரு 
விஷயத்திலும்‌ நிலைத்திருக்கமாட்டான்‌. 
அலப்புகிற மூடன்‌ விழுவான்‌. இவனுக்கு: 
அஸ்திபாரமும்‌ இருக்காது. பிடிப்பும்‌ 
இருக்காது. அதிகமாகப்‌ பேசுவான்‌. 
இவனுடைய பேச்சில்‌  ஞானமிருக்காது. 
தன்னைத்தானே புகழ்ந்துபேசுவான்‌ 
இவனிடத்தில்‌ தற்புகழ்ச்சிதான்‌ 
இருக்குமேயல்லாமல்‌, வேறு யாரும்‌ 
இவனைப்‌ புகழ்ந்து பேசமாட்டார்கள்‌. 


உத்தமமாய்‌ நடக்கிறவன்‌ 


நீதி 10:9 


நீதி 10:9. உத்தமமாய்‌ நடக்கிறவன்‌ 
பத்திரமாய்‌ நடக்கிறான்‌; கோணலான 


களில்‌ 'நடக்கிறவனோ 


நாம்‌ இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ ஜீவிக்கிற 
காலத்தில்‌. பத்திரமாமிருக்கவேண்டும்‌. 
உத்தமமாய்‌ நடக்கிறவன்‌ பத்திரமாய்‌ 
நடக்கிறான்‌. நாம்‌ தேவனுக்கு முன்பாகவும்‌, 
மனுஷருக்கு... முன்பாகவும்‌ உத்தமமாய்‌ 
நடக்கவேண்டும்‌. கர்த்தருக்கு 
உண்மையுள்ளவர்களாய்‌ ஜீவிக்கவேண்டும்‌. 


பாதுகாப்பு நமக்கு கிடைக்கும்‌. 
விழுந்துவிடாதவாறு பத்திரமாய்‌ நடப்போம்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


நாம்‌ நடக்கும்‌ பாதை 
பாதையாயிருக்கும்‌. அந்தப்‌ 
நாம்‌  மனத்தாழ்மையோடு 
தேவனுடைய பெலத்தாலும்‌, 
பத்திரமாய்‌ நடப்போம்‌. 
சோதனைகளுக்கு நாம்‌ 
கர்த்தருடைய சர்வாயுதவர்க்கத்தை 
தரித்திருப்பதினால்‌, நமக்கு 
மூலமாய்‌ ஒரு சேதமும்‌ வராது. 
உலகத்தின்‌ பிரச்சனைகளும்‌ 
மேற்கொள்ளாது. 
நிந்தைகளும்‌ நம்மை நெருக்காது. 

உண்மையில்லாமல்‌ நடக்கிறவன்‌ 
தனக்குத்தானே அவமானத்தைத்‌ தேடுவான்‌. 
அவனுடைய வாழ்க்கையில்‌ 
வெட்கமுண்டாகும்‌. அவனுடைய கால்கள்‌ 
இடறும்‌. அவன்‌ கோணலான வழிகளில்‌ 
நடப்பான்‌. தன்னுடைய தப்பிதங்களை யாரும்‌ 
கண்டுபிடிக்கக்கூடாது என்பதற்காக, நேரான 
வழியில்‌ நடக்காமல்‌, மாறுபாடான பாதையில்‌ 
நடப்பான்‌. தேவனை விட்டும்‌, மனுஷரை 
விட்டும்‌. தூரவிலகிப்போய்விடுவான்‌. 
இப்படிப்பட்டவன்‌ சிறிதுகாலம்‌ 
மறைவாயிருந்தாலும்‌, இவனால்‌ நித்தியமாய்‌ 
மறைவாயிருக்கு 
எப்படிப்பட்ட 
நடந்தாலும்‌, அவன்‌ கண்டுபிடிக்கப்படுவான்‌ 


கர்த்தருக்கு மறைவான இரகசியம்‌ 
எதுவுமேயில்லை. இவனுடைய உண்மையான 
சுபாவம்‌ எல்லோருக்கும்‌ முன்பாக 
பிரத்தியட்சமாய்‌ வெளிப்படும்‌. அப்போது, 
இவனுக்கு வெட்கமும்‌, இலச்சையும்‌, 


அவமானமும்‌ உண்டாகும்‌. 


பயப்படமாட்டோம்‌. 
நாம்‌ 


கண்சாடை காட்டுகிறவன்‌ 


நீதி 10:10 


நீதி 10:10. கண்சாடை காட்டுகிறவன்‌. 
நோவு உண்டாக்குகிறான்‌; அலப்புகிற 
மூடன்‌ விழுவான்‌. 

“கண்சாடை காட்டுகிறவன்‌” 
வார்த்தைக்கு “பிறருக்குத்‌ தீங்கு 
செய்கிறவன்‌” என்று பொருள்‌. இவன்‌ 
நல்லவன்போல வேஷந்தரித்திருக்கிறான்‌. 
ஆனால்‌. இவனுடைய இருதயமோ 
துன்மார்க்கமானது. இவன்‌ பிறருக்கு 
விரோதமாக தீங்குகளை யோசிக்கிறான்‌. 
தீங்குகளை செய்கிறான்‌. 


என்னும்‌ 





f= THE 
TT 


கண்சாடை காட்டுகிறவன்‌ பிறருக்கு 
விரோதமாக. தீங்கு செய்யும்போது. 
'தன்னைப்போன்ற மற்ற துன்மார்க்கரின்‌ 
உதவியைப்‌ பெற்றுக்கொள்கிறான்‌. பிறருக்கு 
தீங்கு செய்வதற்கான வாய்ப்பை தேடி 
கண்டுபிடிக்கிறான்‌. தன்னுடைய 
கூட்டாளிகளிடம்‌ கண்சாடை காட்டுகிறான்‌. 
எல்லோருமாக சேர்ந்து வந்து நமக்கு 
விரோதமாக தீங்கு செய்யும்போது, நமக்கு 
வேதனையும்‌, வருத்தமும்‌, நெருக்கமும்‌ 
உண்டாகிறது. 


கண்சா 
உண்டாக்குகிறான்‌. 
மற்றவர்களுக்கும்‌, தனக்கும்‌ 
உண்டாக்குகிறான்‌. அலப்புகிற 
விழுவான்‌ என்று 
சொல்லப்பட்டிருக்கிறது (நீதி 10:8, 
கண்சாடை காட்டுகிறவன்‌ அலப்புகிற 
மூடன்‌. பிறருக்கு விரோதமாக கண்சாடை 
காட்டுகிறவன்‌, அதிக ஆபத்தில்லாதவன்‌. 
இவன்‌ குரைக்கும்‌ நாயைப்போன்றவன்‌. 
நாய்‌ கடித்தால்தான்‌ நமக்கு பாதிப்பு வரும்‌. 
அது குரைப்பதினால்‌ நமக்கு ஒரு பாதிப்பும்‌ 
வரப்போவதில்லை. கண்சாடை 
காட்டுகிறவனும்‌. நாய்‌ குரைப்பதுபோலவே 
சீறுகிறான்‌. இவன்‌ அலப்புகிற மூடன்‌. 
இவனுடைய அலப்பலினால்‌ இவனுக்குத்‌. 
தான்‌ தீங்கு வரும்‌. இவன்‌ கீழே 
விழுந்துவிடுவான்‌ டநந்தற்த இவனுக்கு 
ஆதாரமுமில்லை, அஸ்திபாரமுமில்லை. 


காட்டுகிறவன்‌ நோவு 
அவன்‌ 
நோவு 
மூடன்‌ 
ஏற்கெனவே 


நீதிமானுடைய வாய்‌ 


நீதி 10:11 


நீதி 10:11. 
ஜீவஊற்று; 
துன்மார்க்கனுடைய 
அடைக்கும்‌. 


நீதிமானுடைய வாய்‌ 
கொடுமையோ 
வாயை 


எப்போதுமே 

பிறருக்கு 
காலதாமதம்‌: 
பண்ணாமல்‌. எப்போதும்‌ செய்து 
கொண்டிருக்கிறான்‌. நம்முடைய இருதயத்தின்‌ 
சிந்தனையை, நம்முடைய வாய்‌ பேசும்‌. 
நீதிமானுடைய வாய்‌ ஜீவஊற்றைப்போன்றது. 


நீதிமான்‌ 
சுறுகறுப்பாகமிருக்கிறான்‌. 
தன்னால்‌ முடிந்த நன்மையை 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


வற்றாத ஜீவஊற்று.. இவன்‌ தன்‌ 
வாயைத்‌ திறந்து எப்போது பேசினாலும்‌, 
அவனுடைய பேச்சினால்‌ மற்றவர்களுக்கு 
ஆசீர்வாதம்‌ உண்டாகும்‌. நன்மையும்‌ 
ஆறுதலும்‌ உண்டாகும்‌. மற்றவர்களுடைய 
பிரயோஜனத்திற்காகவே இவனுடைய வாய்‌ 
திறக்கும்‌. 
நீதிமானைப்போலவே, 
அதிகமாய்ப்‌ பேசுகிறான்‌. 
பேச்சில்‌ உண்மையிருக்காது. 
துர்க்குணத்தை மறைத்துவிட்டு, 
போல பேசுவான்‌. 
வார்த்தையினால்‌ 
பிரயோஜனமும்‌ உண்டாகாது. இவன்‌ 
மற்றவர்களுக்கு தீங்கு உண்டாகப்‌ 
பேசுவான்‌. கொடுமை துன்மார்க்கனுடைய 
வாயை அடைக்கும்‌. துன்மார்க்கனுடைய 
வாய்‌ அநியாயத்தை மூடி மறைக்கும்‌. 
இரத்தம்‌ சிந்துதலை மூடி மறைக்கும்‌. 
உள்ளதை 


மார்க்கனுடைய வாய்‌ 
உள்ளதென்றும்‌ இல்லாததை 
இல்லாததென்றும்‌ பேசாது. இது எப்போதுமே 
வேஷம்போடும்‌. சிநேகத்தின்‌ போர்வையில்‌ 
ஒளிந்துகொண்டு பிறருக்குத்‌ தீங்கு செய்யும்‌. 
நீதிமானின்‌ போர்வையில்‌ ஒளிந்துகொண்டு 
எல்லோருக்கும்‌. துன்மார்க்கம்‌ பண்ணும்‌. 
இப்படிப்பட்ட துர்க்குணம்‌ துன்மார்க்கனுடைய 
வாயை... மூடிமிருக்கிறது. தன்னுடைய 
உண்மையான சுபாவம்‌. வெளியே 
தெரியாதவாறு, துன்மார்க்கன்‌ தன்னை மூடி 
மறைக்கிறான்‌. 


துன்மார்க்கனுடைய ஐசுவரியம்‌ 
பாழாய்ப்போகும்‌. பிறரை ஒடுக்கி ஐசுவரியம்‌ 
சம்பாதித்தவன்‌ எல்லாவற்றையும்‌ 
இழந்துபோவான்‌. இவன்‌ மற்றவர்களை 
ஒடுக்கினாலும்‌, இவனை ஒடுக்குவதற்கும்‌ 
ஒரு பலவான்‌ 
இவனிடத்திலுள்ள 
அபகரித்துக்கொள்வான்‌. 


துன்மார்க்கனும்‌ 


யாருக்கும்‌ 


அவன்‌ பிள்ளைகள்‌ இரட்சிப்புக்குத்‌ 
தூரமாகி, தப்புவிப்பாரில்லாமல்‌, வாசலிலே. 
நொறுக்கப்பட்டார்கள்‌. பசித்தவன்‌ அவன்‌ 
விளைச்சலை  முட்செடிகளுக்குள்ளுமிருந்து 
பறித்துத்‌ தின்றான்‌; பறிகாரன்‌ அவன்‌ 
ஆஸ்தியை விழுங்கினான்‌” (யோபு 5:4,5). 





ழ்‌ நள 

யாய 
பகை 

நீதி 10:12 


நீதி 1042. பகை விரோதங்களை 
எழுப்பும்‌; அன்போ சகல 
பாவங்களையும்‌ மூடும்‌. 


துன்மார்க்கன்‌ பகையை 
உண்டுபண்‌ ணுகிறான்‌. அமைதியான 
சூழ்நிலைகளையும்‌ இவன்‌ கெடுத்துப்போட்டு, 
அங்கு பகையை வளர்த்துவிடுவான்‌. 
ஜனங்கள்‌ சமாதானமாகவும்‌, அமைதியாகவும்‌ 
இருந்தால்‌ துன்மார்க்கனுடைய மனதில்‌ 
ஆறுதல்‌ இருக்காது. அவன்‌ சண்டையை 
பண்ட்‌ பகையை வளர்ப்பான்‌. 


மற்றவர்கள்‌ சண்டை 


சந்தோஷப்படுவான்‌. 


போடுவதைப்பார்த்து, 


துன்மார்க்கரின்‌ சுபாவம்‌ மிகவும்‌ 
கொடியது. எல்லோருக்கும்‌ நீங்கு 
நினைக்கும்‌. 

வளர்க்கும்‌. பிறரைப்பற்றி 
மற்றவர்களைப்பற்றி 

புறம்பான காரியங்களைப்‌ 
சாதாரணமாகபுகையும்‌ நெருப்பை, ஊதி ஊதி, 
அதை பெரிய நெருப்பாக வளர்த்துவிடுவான்‌. 
நெருப்பு கொழுந்துவிட்டு எரியும்போது. அதில்‌ 
குளிர்காய்ந்து இன்பம்‌ காண்பான்‌. பகை 
விரோதங்களை எழுப்பும்‌ 


அன்பே பிரதானம்‌. அன்பு. 
சமாதானத்தை உண்டுபண்ணும்‌. அன்பு 
சகல பாவங்களையும்‌ மூடும்‌. மனுஷர்‌: 
மத்தியிலே கருத்து வேறுபாடுகளும்‌, 
கலாச்சார வேறுபாடுகளும்‌ இருந்தாலும்‌, 
அவர்களுக்குள்ளே அன்பு இருக்கும்போது. 
அவர்களுடைய வேற்றுமைகளெல்லாம்‌ 
மறைந்து, அங்கு ஒற்றுமையும்‌ சமாதானமும்‌ 
நிரம்பியிருக்கும்‌. 

பிறரிடத்தில்‌ தப்பிதம்‌ இருந்தாலும்‌, 


அன்பு அதைப்‌ பெரிதுபடுத்தாது. அதை 
உடனே  மன்னித்துவிடும்‌. அன்பு 


சகலவற்றையும்‌ சகிக்கும்‌. எல்லாவற்றையும்‌ 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஏற்றுக்கொள்ளும்‌. சண்டை போடுவதற்குப்‌ 
பதிலாக சமாதானமாயிருக்கவேண்டுமென்று 
விரும்பும்‌. நம்மிடத்தில்‌ அன்பு இருக்கும்போது, 
பிறரிடத்தில்‌ காணப்படும்‌ சிறிய 
குறைகளையும்‌ குற்றங்களையும்‌ நாம்‌ 
பெரியதாய்‌ நினைக்கமாட்டோம்‌. அன்பு 
அந்தக்‌ குறைகளையும்‌ குற்றங்களையும்‌ 
மூடிவிடும்‌. 

ர சிலர்‌ நமக்கு விரோதமாக தீங்கு 
செய்திகுக்கனம்‌ தீங்கு நினைத்திருக்கலாம்‌. 
நம்மிடத்தில்‌. அன்பு இருக்கும்போது, 
அவர்களுடைய தீயசுபாவங்களை நாம்‌ 
மன்னித்துவிடுவோம்‌. நம்முடைய அன்பினால்‌ 
அவையெல்லாவற்றையும்‌  மூடிப்போடுவோம்‌. 
இதனால்‌. நமக்குள்ளே  கோபங்களும்‌, 
வாக்குவாதங்களும்‌ வராமல்‌ தவிர்த்து 
விடுவோம்‌. அன்பு இறுமாப்பாமிராது. அது 
தற்பொழிவை நாடாது. பிறர்மீது தீங்கு 
நினையாது. பிறரை பழிவாங்கவேண்டுமென் று 
நினைக்காது.  விசுவாசிகளாகிய நமக்குள்‌ 
அன்பு இருக்கவேண்டும்‌. தேவன்‌ 
அன்பாகவே இருக்கிறார்‌. நம்மிடத்தில்‌ அன்பு 

நால்‌, நாமும்‌ ஒன்றுமேயில்லை. 
நமக்கும்‌ ஒன்றுமேயில்லை. 


புத்திமானுடைய உதடுகள்‌ 
நீதி 10:13 


நீதி 10:18. புத்திமானுடைய உதடுகளில்‌ 
வினங்குவது ஞானம்‌; மதிகேடனுடைய 
முதுகுக்கு ஏற்றது பிரம்பு. 


ஞானமும்‌ கிருபையும்‌ நீதிமான்களுக்கு 


மேன்மையானது. நல்லவர்களை 
சுபாவம்‌. கனம்பண்ணும்‌. நாம்‌ 
ஞானமுள்ளவர்களாகமிருக்க வேண்டும்‌. 
இதுவே நமக்கு மதிப்பையும்‌, மரியாதையையும்‌, 
கண்ணியத்தையும்‌ தரும்‌. ந 
ஞானம்‌ இருக்கும்போது, 
மற்றவர்களுக்கும்‌ 'மிர்ந்துகொடுக்கவேண்டும்‌. 
அவர்களும்‌ ஞானத்தில்‌ சிறந்து விளங்க 
நாம்‌ காரணமாயிருக்கவேண்டும்‌. 


இந்த 





i= FTE 
TT 


,திமனமும்‌ 1 
துன்மார்க்கருடைய சுபாவம்‌. 
அவனுக்கு வெட்கத்தை உண்டுபண்ணும்‌. 
புத்திமானுடைய உதடுகளில்‌ ஞானம்‌ 
விளங்கும்‌. மதிகேடனிடத்தில்‌ ஞானமில்லை. 
அவனுக்கு வேண்டிய. 
அவனிடத்தில்‌ இல்லை. 
கொடுக்கக்கூடிய அளவுக்கும்‌ அவனிடத்தில்‌ 
ஞானமில்லை. மதிகேடனுடைய முதுகுக்கு 


க்‌ கடிந்துகொள்ளும்‌. இவனுடைய 

இருதயம்‌ அசுத்தமாயிருக்கிறது. இவனுடைய 
மனச்சாட்சி பிரம்பால்‌ 
அடிப்பதுபோல, கண்டித்துப்பேசுகிறது. 
தேவனுடைய நீதியான நியாயத்தீர்ப்பு 
இவன்மீது வரும்‌. தேவனுடைய 
கோபக்கினைக்கு மதிகேடனால்‌ தப்பிக்க 
முடியாது. 


ஞானவான்கள்‌ 


நீதி 10:14. 


நீதி 1084. ஞானவான்கள்‌ அறிவைச்‌. 
சேர்த்து வைக்கிறார்கள்‌; மூடனுடைய 
வாய்க்குக்‌ கேடு சமீபித்திருக்கிறது.. 


அறிவைச்‌ சேர்த்து 
இந்தப்‌ பிரபஞ்சத்தின்‌ 
பொன்னையும்‌, வெள்ளியையும்‌ 
வைக்கிறார்கள்‌. ஞானம்‌ 
்‌ பசும்பொன்னையும்விட 
புத்திமானுடைய உதடுகளில்‌ 
விளங்கும்‌. இவர்ககுடைய 
இருதயத்தில்‌ அறிவு 
வைக்குப்பட்டிருக்கிறது. இருதயத்தில்‌ 
நிறைவினால்‌. பேசுகிறது. 
ஞானவான்களின்‌ இருதயத்தில்‌: 
நிரம்பியிருக்கிற அறிவு. அவர்களுடைய 
வாயின்‌ மூலமாய்‌ வெளிப்படும்‌. 


ஞானவான்கள்‌ 
வைக்கிறார்கள்‌. 
மக்கள்‌ 


வாய்‌ 


மூடனுடைய வாய்க்கு 
சமீபித்திருக்கிறது. மூடனுடைய இருதயத்தில்‌ 
துன்மார்க்கமும்‌, கேடும்‌ 
அவனுடைய வாயின்‌ வார்த்தைகள்‌. 


நினைக்கும்‌. 
வார்த்தைகள்‌ 

அம்பைப்‌ போன்று சீறிப்பாயும்‌. 
வார்த்தையினால்‌ பிறருக்கு 
உண்டாகுமேயல்லாமல்‌, யாருக்கும்‌ நன்மை 
உண்டாகாது. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஜசுவரியவானுடைய பொருள்‌ 


நீதி 1015 


நீதி 10:15. இசுவரியவானுடைய 
பொருள்‌ அவனுக்கு அரணான 
பட்டணம்‌; ஏழைகளின்‌ வறுமையோ 
அவர்களைக்‌ கலங்கப்பண்ணும்‌. 


தங்களிடத்தில்‌ திரளான ஐசுவரியம்‌ 
இருப்பதினால்‌ தாங்கள்‌ 
சந்தோஷமாயிருப்பதாக  ஐசுவரியவான்கள்‌ 
நினைக்கிறார்கள்‌. இவர்களுடைய நினைப்பு 
தப்பிதமானது. ஐசுவரியவானுடைய பொருள்‌ 
அவனுக்கு அரணான பட்டணம்‌. 
தன்னுடைய ஐசுவரியம்‌ தனக்கு அரணான 
பட்டணத்தைப்போல இருக்கிறது என்று 
அவன்‌ தப்பிதமாய்‌ நினைத்துக்கொள்கிறான்‌. 
தன்னுடைய ஐசவரியத்தால்‌ தன்னைப்‌ 
பாதுகாக்க முடியாது என்பது அவனுக்குத்‌ 
தெரியவில்லை. 

ஏழைகளின்‌ வறுமை அவர்களைக்‌. 
கலங்கப்பண்ணுகிறது. தாங்கள்‌ 
ஏழைகளாகமிருப்பதினால்‌, தங்களால்‌ 
ஒன்றும்‌ செய்ய முடியாது என்று நினைத்து, 
ஏழைகள்‌ சோர்ந்துபோகிறார்கள்‌. இதுவும்‌ 
தப்பிதமான எண்ணமாகும்‌. நம்மிடத்தில்‌ 
தாழ்மையிருக்கவேண்டும்‌. ஆனால்‌ தாழ்வு 
மனப்பான்மை இருக்கக்கூடாது. தாழ்வு 
மனப்பான்மையும்‌, மனச்சோர்வும்‌ நம்முடைய 
ஆலியை முறித்துப்போடும்‌. 


எளிமையாகயிருப்பது, 
நாம்‌ ஏழையாகயிருந்தாலும்‌, 
சந்தோஷமாகயிருக்கலாம்‌. 
விருந்துபோஜனம்போல நேர்த்தியான 
போஜனம்‌ இல்லாவிட்டாலும்‌, சாதாரண 
போஜனத்தையும்‌ நாம்‌ பசியில்லாமல்‌ புசிப்பது 
நமக்கு  ஆசீர்வாதமானது. நம்மிடத்தில்‌ 
போதுமென்கிற மனதிருப்தியிருக்கலேண்டும்‌. 
மனச்சாட்சி 
கர்த்தர்‌ பேரில்‌ 
ஜீவிக்கவேண்டும்‌. 
கர்த்தருடைய 
கர்த்தர்‌ தமக்குச்‌. 
நமக்குச்‌ செய்வார்‌. 
தேவனிடத்தில்‌ பட்சபாதமில்லை. அவர்‌ 
தரித்திரர்மீதும்‌ ஐசுவரியவான்‌௧ள்‌ மீதும்‌ 
ஒன்றுபோலவே அன்புகூருகிறார்‌. 


ஏழ்மையல்ல. 
கர்த்தருக்குள்‌ 
நம்மிடத்தில்‌ 


நம்முடைய 
சுத்தமாயிருக்கவேண்டும்‌. 


விசுவாசம்‌ வைத்து, 
நம்முடைய காலங்கள்‌ 
கரத்திலிருக்கிறது. 
சித்தமானவற்றை 





i FTN 
TT 
'தீதிமானுடைய பிரயாசம்‌ 
நீதி 10:16 


நீதி 106. தீதிமானுடைய பிரயாசம்‌ 
ஜீவனையும்‌, துன்மார்க்னுடைய 
விளைவோபாவத்தையும்‌ பிறப்பிக்கும்‌. 


நீதிமான்‌ தன்னுடைய கரங்களின்‌ 
பலனைப்‌ புசிப்பான்‌. நீதிமானிடத்தில்‌ பேராசை 
இருக்காது. அவனிடத்தில்‌ போதுமென்று 
மனப்பக்குவம்‌ இருக்கும்‌ தன்னுடைய 
ஜீவியம்‌ பரிசுத்தமாகவம்‌, எளிமையாகவும்‌ 
இருக்கவேண்டும்‌ என்றே விரும்புவான்‌. 
தன்னுடைய குடும்பத்தைப்‌ போஷிப்பான்‌. 
அவர்களை பாதுகாத்து பராமரிப்பான்‌. 
நீதிமான்‌ தன்னுடைய நன்மையை. 
பார்ப்பதுபோல, பிறருடைய நன்மையையும்‌ 
பிறருக்கு தன்னால்‌ செய்ய 
எல்லா உதவிகளையும்‌ செய்வான்‌. 
பிரயாசம்‌ ஜீவனைப்‌ 
நீதிமான்‌ 
குறைச்சலுள்ளவனுக்குக்‌ 
கொடுக்கத்தக்கதாக, தனக்கு 
உண்டாயிருக்கும்படி, தன்‌ கைகளினால்‌ 
நலமான வேலை செய்து பிரயாசப்படுவான்‌ 
(எபே 4:28) 


விளைவு 
தன்னுடைய 
இச்சைகளை 


துன்மார்க்கனுடைய 
பாலத்தைப்‌ பிறக்கும்‌ 
மாம்சத்தின்‌ 
நத ந்னக 
ஐசவரியத்தை 
பயன்படுத்துவான்‌. 


தன்னுடைய 
இஷ்டப்பிரகாரம்‌. 
துன்மார்க்கன்‌ 


டய உபதேசத்திற்கு 


தன்‌ 


'வனுபை 
செவிகொடுக்கவும்‌ மாட்டான்‌. 
பிரமாணத்திற்குக்‌ 
துன்மார்க்கனுடைய 
பெருமையினாலும்‌, 
நிரம்பியிருக்கும்‌. துன்மார்க்கன்‌ தன்னுடைய 
ஐசுவரியத்தினால்‌, பிறருக்கு நன்மை 
செய்யாமல்‌, அநேகருக்குத்‌ தீங்கு செய்வான்‌. 
பிறருக்குத்‌ தீங்கு செய்வதே 
துன்மார்க்கனுக்கு பிரியமானது. 


அவருடைய 
கீழ்ப்படியவும்‌ மாட்டான்‌. 

இருதயம்‌ 
டம்பரத்தினாலும்‌ 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


புத்திமதிகனைக்‌ 
காத்துக்கொள்கிறவன்‌. 
நீதி 1017 


தீதி 10:17. புத்திமதிகளைக்‌ 
காத்தூக்கொள்ளுகிறவன்‌ ஜீவவழியில்‌ 
இருக்கிறான்‌; தண்டனையை 
வெறுக்கிறவனோ மோச ம்போகிறான்‌. 


நீதிமான்கள்‌ சரியான பாதையில்‌ 
நடப்பார்கள்‌. தங்களுக்குக்‌ கொடுக்கப்படும்‌. 
ஆவிக்குரிய உபதேசங்களை பயபக்தியோடு 
ஏற்றுக்கொள்வார்கள்‌. ஆனிக்குரிய 
பம து காத்துக்கொள்வார்கள்‌. 
தங்கள்‌ ஜீவியத்தில்‌. 
ரயோஜனப்படத்திக்‌ கொள்வார்கள்‌. 
கர்த்தருடைய பிரமாணம்‌ நீதிமான்களை 
ஆளுகை செய்யும்‌. கர்த்தருடைய வார்த்தை 
நீதியான்களுக்கு உபதேசம்பண்ணும்‌, 
அவர்களுக்குத்‌ தேவையான புத்திமதிகளைக்‌, 
கொடுக்கும்‌. 
புத்திமதிகளுக்கு 
செலிகொடுக்காதவர்கள்‌ மோசம்போவார்கள்‌. 
இவர்கள்‌ தேவனுடைய பிரமாணத்திற்கு 
கீழ்ப்படியமாட்டார்கள்‌. துணிகரமாகப்‌ பாவம்‌ 
செய்வார்கள்‌. பாவத்தின்‌ சம்பளம்‌ மரணம்‌. 
ஆனால்‌ இவர்களோ, தாங்கள்‌ எவ்வளவு, 
பாவம்‌ செய்தாலும்‌, தங்களுக்கு ஒரு தீங்கும்‌ 
வராது என்று ஆணவமாய்‌ நினைத்துக்‌ 
கொண்டிருப்பார்கள்‌. இப்படிப்பட்டவர்களுக்கு 
ம்‌ மோசமும்‌ நிச்சயம்‌ வரும்‌. 
தண்டனையை வெறுக்கிறவன்‌ மோசம்‌ 
போகிறான்‌ 


துன்மார்க்கன்‌ ஆவிக்குரிய 
உபதேசத்தை வெறுக்கிறான்‌. கர்த்தருடைய 
வார்த்தை துன்மார்க்கனுடைய பாவத்தை 
வெளிப்படுத்திக்‌ காண்பிக்கிறது. தன்னுடைய 
பாவம்‌ தனக்குள்ளே 
மறைவாயிருக்கவேண்டும்‌ என்று 
துன்மார்க்கன்‌ ஆசைப்படுகிறான்‌. 
தன்னுடைய பாவங்களை 
வாழ்வடையமாட்டான்‌. அதை 
செய்து விட்டுவிடுகிறவனோ 
இரக்கத்தைப்‌ பெற்றுக்கொள்வான்‌. 
கர்த்தருடைய வார்த்தை, தன்னுடைய 
இரகசியமான பாவங்களையெல்லாம்‌. 
வெளிப்படுத்துவதினால்‌, துன்மார்க்கன்‌ 
கர்த்தருடைய வார்த்தையை வெறுக்கிறான்‌. 
அதை தன்‌ இருதயத்தில்‌ ஏற்றுக்கொள்ள 
மறுக்கிறான்‌. 





ழ்‌ நயனா நீதிமொழிக 
ராரா 


துன்மார்க்கன்‌ பாதை தவறி 
பிரயாணம்‌ பண்ணுகிறவனைப்போல. 
இருக்கிறான்‌. இவனுக்கு சரியான பாதையை 
எடுத்துச்சொன்னாலும்‌ அதைக்‌ கவனித்துக்‌ 
கேட்கமாட்டான்‌. புத்திமதிகளைக்‌ 
காத்துக்கொள்கிறவன்‌ 

துன்மார்க்கனோ 


செவிகொடுக்காதவன்‌. 
ஜீவவழியை கண்டுபிடிக்க 

தன்னுடைய  பாவத்தினாலும்‌, 

பிடிவாத குணத்தினாலும்‌ பாவத்தின்‌ வழியில்‌ 


புத்தி! 
வெறுத்தத்தினால்‌ மோசம்‌ போகிறான்‌. 


பகையை மறைக்கிறவன்‌ 
நீதி 10:18 


நீதி 10:18. பகையை மறைக்கிறவன்‌ 
பொய்‌ உதடன்‌; புறங்கூறுகிறவன்‌. 
மதிகேடன்‌. 


துன்மார்க்கன்‌ பிறருக்கு தீங்கு 
நினைக்கிறான்‌. இவன்‌ ஒரு மதிகேடன்‌. 
உண்மையைப்‌ பேசாமல்‌, புறங்கூறுகிறவன்‌. 
தன்னை ஞானியென்று 
நினைத்துக்கொள்கிறவன்‌. ஆனால்‌ 
இவனிடத்தில்‌ ஞானம்‌  சிறிதுமில்லை. 

உதடுகளும்‌ உண்மையை 

இவனுடைய இருதயமும்‌ 

இருதயத்தின்‌ நிறைவினால்‌. 
வாய்‌ பேசும்‌. இவனுடைய இருதயத்தில்‌ பொய்‌ 
நிரம்பியிருப்பதினால்‌ இவன்‌ பொய்யைப்‌ 
பேசுகிறான்‌. 


"துன்மார்க்கன்‌ தன்னுடைய துன்மார்க்க. 
களந்தை மூடி மறைக்கிறான்‌. தன்னுடைய 
சாதரிய வார்த்தைகளினாலும்‌, 
வெளிவேஷங்களினாலும்‌, தன்னை 

நீதிமான்போல காண்பித்துக்கொள்கிறான்‌. 
ஆனால்‌ இவனிடத்தில்‌ நீதியுமில்லை, 
உண்மையுமில்லை. துன்மார்க்கன்‌ 
தன்னுடைய பொய்உதடுகளினால்‌, 
தனக்குத்தானே தீங்கு உண்டாகப்‌ 
பொய்பேசுகிறான்‌. இப்படிப்பட்டவர்களை 
கர்த்தர்‌ நீதியாய்‌ நியாயம்‌ விசாரிப்பார்‌. 
புறங்கூறுகிற  மதிகேடன்‌ தேவனுடைய 


கோபாக்கினைக்குத்‌ தப்பான்‌. 


PROVERBS - COMMENTARY 


- விரிவுரை QOODNENS 


PUBLISHERS 


சொற்களின்‌ மிகுதி 
நீதி 10:19 


தீதி 10:19. சொற்களின்‌ மிகுதியில்‌ 
பாவமில்லாமற்போகாது; தன்‌ 
உதடுகளை அடக்குகிறவனோ. 
புத்திமான்‌. 
அதிகமாகப்‌ பேசுகிறவர்கள்‌ 
குழப்பத்திலிருப்பார்கள்‌. தெளிந்த 
சிந்தையுள்ளவர்கள்‌ சுருக்கமாகப்‌ 
பேசுவார்கள்‌. அவர்களுடைய வார்த்தையில்‌ 
தெளிவு இருக்கும்‌. சொற்களின்‌ மிகுதியில்‌ 
பாவம்‌ இருக்கும்‌. அதிகமான 
வார்த்தைகளைப்‌ பயன்படுத்தும்போது, அதில்‌ 
தேவையில்லாத வார்த்தைகளும்‌, பாவமான 
வார்த்தைகளும்‌ இருப்பதற்கு வாய்ப்புள்ளது. 


நாம்‌ கேட்பதற்கு தீவிரமாயும்‌, 

பேசுவதற்கு தாமதமாயும்‌ இருக்கவேண்டும்‌. 

நாம்‌ தப்பிதமாகப்‌ பேசினால்‌, கர்த்தருடைய 

சமுகத்தில்‌ அதற்காக மன்னிப்பு 

கேட்கவேண்டும்‌. சொற்களின்‌ மிகுதியினால்‌ 

ம்‌ ம்போது, நாம்‌ மனம்‌ 

மனந்திருந்தவேண்டும்‌. 

நாவுக்கு கடிவாளம்‌ 

ம்‌ நம்மை ஆளுகை செய்கிற 

நம்முடைய நாவையும்‌ ஆட்கொள்ள 
வேண்டுமென்று ஜெபம்பண்ணவேண்டும்‌. 
புத்திமான்‌ தன்‌ 

சுருக்கமாகப்‌ 


உதடுகளை 
அடக்குகிறான்‌. பேசுகிறான்‌. 
தேவையான வார்த்தைகளை மாத்திரம்‌ 
யோசித்துப்‌ பேசுகிறான்‌. இவன்‌ சுருக்கமாகப்‌ 
பேசினாலும்‌, ஞானமுள்ள வார்த்தைகளைப்‌ 
பேசுகிறான்‌. 


'நீதிமானுடைய நாவு 
நீதி 10 : 20,2 


தீதி 10:20. தீதிமானுடைய நாவு 
ச௬ுத்தவென்னி; துன்மார்க்கனுடைய 
மனம்‌ அற்பவிலையும்‌ பெறாது. 


நீதி 1021. நீதிமானுடைய உதடுகள்‌: 
அநேகரைப்‌ போலஷிக்கும்‌ மூடரோ 
மதியினத்தினால்‌ மாளுவார்கன்‌.. 





i THE 
WEFT 


மதிப்பிடும்போது, 


உலகப்பிரகாரமான 


பிரயோஜனமுள்ளவர்களா 

அவர்களுடைய வாயின்‌ 

சுத்தமுள்ளதாயும்‌, பிறருக்கு 

பிரயோஜனமுள்ளதாயும்‌. இருக்கும்‌. 
நீதிமானுடைய நாவு சுத்தவெள்ளி. 


நீதிமானுடைய பேச்சில்‌ அசுத்தம்‌ 
இருக்காது. வெள்ளியை உருக்கும்போது. 
அதிலுள்ள கழிவுப்‌ பொருட்களெல்லாம்‌ 
நீக்கப்பட்டு, அது சுத்த வெள்ளியாக 
உருக்கப்படுகிறது. அதுபோலவே. 
நீதிமானுடைய பேச்சில்‌ அசுத்தமோ, 
மாய்மாலமோ, தீயண்ணமோ இருக்காது. 
நீதிமானுடைய பேச்சைக்‌ கேட்கிறவர்களுக்கு 
ஆசிர்வாதம்‌ கிடைக்கும்‌. அவர்கள்‌ 
ஞானத்தைப்‌ பெற்றுக்கொள்வார்கள்‌. 
நீதிமானுடைய உதடுகள்‌ அநேகரைப்‌ 
போஷிக்கும்‌. அவர்களுடைய வார்த்தைகள்‌ 
பிறருக்கு ஆவிக்குரிய போஜனத்தைக்‌ 
கொடுக்கும்‌. நீதிமானுடைய வார்த்தைகளில்‌ 
தேவனுடைய வார்த்தை நிரம்பியிருக்கும்‌. 
அதுவே நமக்கு ஜீவஅப்பம்‌. நாம்‌ அதைப்‌ 
புசித்து நம்முடைய  ஆத்துமாக்களைப்‌ 
போலிக்கவேண்டும்‌. 
துன்மார்க்கனுடைய மனம்‌ 
அற்பலிலையும்பெறாது. அவன்‌ யாருக்கும்‌, 
பிரயோஜனமாயிருக்கமாட்டான்‌ 


நிரம்பியதாயிருக்கும்‌. 
உலகசிநேகமும்‌, 

நிறைவேற்ற வேண்டும்‌ என்னும்‌ விருப்பமும்‌ 
இருக்கும்‌. அவனுடைய வார்த்தைகளில்‌ 
சுத்தமும்‌ நீதியும்‌ இருக்காது. 

துன்மார்க்கனுக்கு ஆலிக்குரிய 
காரியங்களை பேசத்தெரியாது. துன்மார்க்கன்‌ 
தீயசிந்தனைகளை யோசித்து. 
தீயவார்த்தைகளைப்‌ பேசுகிறான்‌. அவனுடைய 
நாவு பிறருக்கு ஆபத்தைக்‌ கொடுக்கும்‌. 
துன்மார்க்கன்‌ உலகப்பிரகாரமான 
காரியங்களையே யோசித்து அதையே 
பேசுகிறான்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மூடன்‌ தன்னுடைய மதியீனத்தினால்‌ 
மாளுவான்‌. ஞானம்‌ நமக்கு ஜீவனைத்‌ 
தரும்‌. மதியீனம்‌ நமக்கு மரணத்தைத்‌ 
தரும்‌. மூடனிடத்தில்‌ மநியீனம்‌ மாத்திரமே 
இருக்கிறது. பூமிக்குரியவர்கள்‌, பூமிக்குரிய 
காரியங்களை மாத்திரமே பேசுவார்கள்‌. 
அவர்களுக்கு. பரலோகத்தின்‌ 
காரியங்களைப்பற்றி ஒன்றும்‌ தெரியாது. 
உன்னதத்திலிருந்து வருகிறவர்‌ எல்லாரிலும்‌ 
மேலானவர்‌; பூமியிலிருந்துண்டானவன்‌. 
பூமியின்‌ தன்மையுள்ளவனாயிருந்து, 
பூமிக்கடுத்தவைகளைப்‌ பேசுகிறான்‌ ; 
பரலோகத்திலிருந்து வருகிறவர்‌ எல்லாரிலும்‌ 
மேலானவர்‌" (யோவா 3:3] 


நாங்களோ உலகத்தின்‌ ஆவியைப்‌ 
பெறாமல்‌, தேவனால்‌ எங்களுக்கு 
அருளப்பட்டவைகளை அறியும்படிக்குத்‌ 
தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியையே 
பெற்றோம்‌. அவைகளை நாங்கள்‌ 
மனுஷஞானம்‌ போதிக்கிற வார்த்தைகளாலே 
பேசாமல்‌, பரிசுத்த ஆவி போதிக்கிற 
வார்த்தைகளாலே பேசி, ஆலிக்குரியவைகளை 
ஆலிக்குரியவைகளோடே  சம்பந்தப்படுத்திக்‌ 
காண்பிக்கிறோம்‌. ஜென்ம சுபாவமான 
மனுஷனோ தேவனுடைய 
ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்‌ கொள்ளான்‌; 
இவைகள்‌ அவனுக்குப்‌ பைத்தியமாகத்‌ 
தோன்றும்‌: அலைகள்‌  ஆவிக்கேற்றப்‌ 
பிரகாரமாய்‌ ஆராய்ந்து க்கப்‌ 
படுகிறவைகளானதால்‌, 

அறியவுமாட்டான்‌. 


ஆனாலும்‌ அவன்‌ 
ஆர்ந்து நிதானிக்கப்படான்‌' 


5) என்று அப்போஸ்தலர்‌ 
சென்றுவா 


கர்த்தரின்‌ ஆசீர்வாதம்‌ 
நீதி 10:22 


நீதி 1022. கர்த்தரின்‌ ஆசீர்வாதமே 


இசுவரியத்தைத்‌ தரும்‌; அதனோடே 
அவர்‌ வேதனையைக்‌ கூட்டார்‌. 





i THE 
ETT 


இந்த உலகத்திலுள்ள  ஜனங்களில்‌ 
அநேகர்‌ உலகப்பிரகாரமான 
ஐசுவரியங்களையே விரும்புகிறார்கள்‌. அதுவே 
தங்களுக்கு மெய்யான ஆசீர்வாதம்‌ என்று 
நினைக்கிறார்கள்‌. அவர்களுடைய எண்ணம்‌ 
தப்பிதமானது. கர்த்தரின்‌ ஆசீர்வாதமே 
ஐசவரியத்தைத்‌ தரும்‌, கமான்‌ 
ஜனங்களுக்கு சத்தியம்‌ 
தெரியவுமில்லை, பகலை. ஆகையினால்‌ 
உலகத்தின்‌ ஐசுவரியத்தை நல்ல வழிகளில்‌ 
சம்பாதிப்பதற்குப்‌ பதிலாக  தீயவழிகளிலும்‌: 
சம்பாதிக்க முயற்சி பண்ணுகிறார்கள்‌. 
நம்முடைய ஐசுவரியம்‌ கர்த்தருடைய 
ஆசீர்வாதத்தோடு வரவேண்டும்‌. நாம்‌ 
கர்த்தருக்குப்‌ பயந்து ஜீவிக்கவேண்டும்‌. 
நாம்‌ எந்த வேலைகளை செய்தாலும்‌, அந்த 
வேலையில்‌ கர்த்தருக்குப்‌ பயந்து, 
உண்மையுள்ளவர்களாய்‌ ஈடுபடவேண்டும்‌. 
ந்தர்‌ வீட்டைக்‌ கட்டாராகில்‌, அதைக்‌ 
கட்டுகிறவர்களின்‌  பிரயாசம்‌ விருதா; 
கர்த்தர்‌ நகரத்தைக்‌ காவாராகில்‌ காவலாளர்‌ 
விழித்திருக்கிறது விருதா" (சங்‌ 127:1,2), 


ஐசுவரியம்‌ 
அது நேர்மையான 


நம்முடைய 
கொஞ்சமாகமிருந்தாலும்‌, 
வழிகளில்‌. சம்பாதிக்கப்பட்டதாயிருக்க. 
வேண்டும்‌. நாம்‌ கர்த்தருடைய சித்தத்திற்கும்‌, 


விபத்திற்கு 
கீழ்ப்படிந்து, 
நிறை? 


அவருடைய அவருடைய 
நம்முடைய 
கர்த்தர்‌ நமக்கு 
ஆசீர்வாதத்தையும்‌ ஐசுவரியத்தையும்‌ தருவார்‌. 

அந்த ஐசுவரியமே நமக்கு நிலைத்து நிற்கும்‌. 
உலகப்பிரகாரமான ஜனங்கள்‌ 
அநீதியான வழிகளிலும்‌, துன்மார்க்கமான 
வழிகளிலும்‌ ஐசுவரியத்தை சேமிக்கிறார்கள்‌. 
அந்த ஐசுவரியத்தினால்‌ அவர்களுக்கு 
ஆசிர்வாதம்‌ கிடைக்காது. அவர்களுடைய 
ல சமாதானமும்‌, 


தரும்‌. அந்த ஐசுவரியத்தோடு கர்த்தர்‌ 
நமக்கு வேதனையைக்‌ கூட்டித்தரமாட்டார்‌. 
நம்முடைய ஐசுவரியம்‌ கொஞ்சமாயிருந்தாலும்‌. 
வேதனையில்லாத ஐசுவரியமே, 
ஆசீர்வாதமானது. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அன்பினால்‌ வரும்‌ 
முத்திரையும்‌ 
அது நம்முடைய 


தேவனுடைய 
ஆசீர்வாதத்தில்‌, அவருடைய 
அடையாளமும்‌ இருக்கும்‌. 
ஆத்துமாவுக்கும்‌' சரீரத்திற்கும்‌ 
பிரயோஜனமுள்ளதாயிருக்கும்‌. ஒரு சிலர்‌ 
ஐசுவரியத்தை அதிகமாய்ச்‌ சேகரித்து, அதை 
தகாத வழிகளில்‌ செலவுபண்ணுவார்கள்‌. 
தங்களுடைய மாம்சத்தின்‌ இச்சைகளை 
நிறைவேற்றுவதற்காக,  தங்களிடத்திலுள்ள 
பணத்தை தாறுமாறாக 
பண்ணுவார்கள்‌. மாம்சத்தின்‌ 
நிறைவேற்றும்போது. 
ஆத்துமாவும்‌ 
அவர்களுடைய 
ஆறுதலும்‌ அழியும்‌. அவர்களுக்கு சரீரத்தில்‌ 
வியாதியும்‌, மனதிலே வேதனையும்‌ பெருகும்‌. 
சந்தோஷமாக பாவத்தில்‌ ஈடுபடுகிறவர்கள்‌, 
அதன்‌ பின்‌ விளைவுகளை வேதனையோடு 
அனுபலிக்க வேண்டியதுவரும்‌. 


தீவினை செய்வது 
நீதி 10:23 


நீதி 10:28, தீவினைசெய்வது மூடுக்கு. 
விளையாட்டு; புத்திமானுக்கோ ஞானம்‌ 
உண்டு. 


மூடன்‌ பாவத்‌ பிரியப்படுகிறான்‌. 
தீவினையை சந்தோஷமாய்ச்‌ செய்கிறான்‌. 
பாவத்திற்கு விரோதமாக. அவனுக்கு 
எச்சரிப்பு கொடுத்தாலும்‌. அதை அவன்‌ 
செவிகொடுத்து கேட்பதில்லை. தேவனுடைய 
வார்த்தையையும்‌,  எச்சரிப்பையும்‌ அசட்டை 
பண்ணுகிறான்‌. தான்‌ செய்கிற பாவத்தினால்‌ 
தனக்கு எந்தவிதமான தண்டனையும்‌ வராது 
என்று இறுமாப்பாயிருக்கிறான்‌. 


மூடனுடைய பாவத்தைக்‌ 
அவனுக்கு எச்சரித்து தவல அம்பாக 
அவன்‌  எச்சரிப்பின்‌ வார்த்தைகளையும்‌, 
கடிந்துகொள்ளும்‌ வார்த்தைகளையும்‌ 
பரியாசம்பண்ணுகிறான்‌. தீவினை செய்வது 
மூடனுக்கு விளையாட்டாயிருக்கிறது. 
அவனுடைய மனச்சாட்சி அவனுடைய 
பாவத்தைக்‌ குறித்து அவனை எச்சரித்தாலும்‌, 
அவன்‌ தன்னுடைய மனச்சாட்சியின்‌ 

த்திற்கும்‌ செவிகொடுக்கமாட்டான்‌. 
“மூடர்‌ பாவத்தைக்‌ குறித்து 
பரியாசம்பண்ணுகிறார்கள்‌ (நீதி 14:9). 





ழ்‌ நள 
யாய 


புத்திமானுக்கு ஞானமுண்டு. புத்திமான்‌ 
ஞானமாக சிந்தித்து. ஞானமாகப்‌ பேசுகிறான்‌. 
அவன்‌ நற்குணமுள்ளவன்‌. அவனுடைய 
ஜீவியத்தில்‌ ஆவியின்‌ கனிகள்‌ அதிகமாய்‌ 
வெளிப்படுகிறது. ப்‌ 
கடிந்துகொள்ளும்போது 
திருந்துகிறான்‌. அவனுக்கு பத்திமதிக்ளைச்‌ 
சொல்லும்போது அவற்றை சந்தோஷமாய்‌. 
ஏற்றுக்கொள்கிறான்‌. புத்திமான்‌ 
தற்புகழ்ச்சியை விரும்பமாட்டான்‌ 
புத்திமானிடத்தில்‌ ஞானமுண்டு என்று, 
சொல்லுவதே, அவனைப்‌ புகழ்ந்துபேசம்‌ 
நேர்த்தியான வார்த்தையாகும்‌. நம்மிடத்தில்‌. 
ஐசுவரியம்‌ உண்டு, பெலன்‌ உண்டு, 
அதிகாரம்‌ உண்டு என்று மற்றவர்கள்‌ 
நம்மைப்பற்றிச்‌ சொல்லுவதற்குப்‌ பதிலாக, 
நம்மிடத்தில்‌ ஞானமும்‌ புத்தியும்‌ உண்டு 
என்று சொல்லுவதே நமக்கு மேன்மை 


துன்மார்க்கன்‌' 
நீதி 10 : 24,25 


நீதி 10:24. துன்மார்க்கன்‌ பயப்படும்‌. 
காரியம்‌ அவனுக்கு வந்து நேரிடும்‌; 
நீதிமான்‌ விரும்புகிற. காரியம்‌ 
அவனுக்குக்‌ கொடுக்கப்படும்‌. 


ந 10:25. சுழல்காற்று. 
கடந்துபோவதுபோல்‌ "துன்மார்க்கன்‌. 
கடத்துபோவான்‌; நீதிமானோ நித்திய 
அஸ்தியாரமுன்னவன்‌. 


துன்மார்க்கன்‌. எல்லாவற்றிற்கும்‌ 
பயப்படுவான்‌. அவன்‌ பயப்படும்‌ காரியம்‌ 
ந்து நேரிடும்‌. நீதிமானோ 


விருப்ப 
நீதிமான்‌ 
கொடுக்கப்படும்‌. 


விரும்புகிற காரியம்‌ அவனுக்குக்‌ 


'துன்மார்ககனோ  துன்மார்க்கமான 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


அதே வேளையில்‌ அவன்‌ பயப்படும்‌ காரியம்‌ 
அவனுக்கு வந்து நேரிடும்‌. 
துன்மார்க்கனுடைய நம்பிக்கை மாயையானது. 
அது அவனை வஞ்சிக்கும்‌. துன்மார்க்கன்‌ 
பிறரை வஞ்சிக்கிறான்‌. முடிவில்‌ அவனே 
வஞ்சிக்கப்படுகிறான்‌. 


துன்மார்க்கன்‌. தன்னுடைய 
பாவத்திற்கு தண்டனை கிடைக்குமோ என்று, 
ப்‌ ன்‌. அவன்‌ பயப்படுவதுபோலவே. 
தண்டனை வந்துவிடுகிறது. 
்‌ சமயங்களில்‌ 
துணிகரமாய்ப்‌ 
அதே துன்மார்க்கன்‌, 
ஒன்றுமே செய்யாமல்‌, 
பயந்து நடுங்கிக்கொண்டிருக்கிறான்‌. 
அவனிடத்தில்‌ நிலையான புத்தியில்லை. 
அவனுடைய ஜீவியம்‌ அஸ்திபாரமே இல்லாமல்‌ 
கட்டியெழுப்பப்பட்டிருக்கிறது. துன்மார்க்கன்‌ 
சுழல்காற்று கடந்துபோவதுபோல்‌ 
கடந்துபோகிறான்‌. 


நீதிமான்‌ சத்தியத்தை விரும்புகிறான்‌. 
அவனிடத்திலும்‌ சில சமயங்களில்‌ பயம்‌ 
இருக்கும்‌. அதே வேளையில்‌ அவனிடத்தில்‌ 
விருப்பமும்‌ 

கர்த்தருக்குள்‌ 

சந்தோஷமாகமிருக்க விரும்புகிறான்‌. 
அவனுடைய விருப்பம்‌ அவனுக்குள்‌ 
நிறைவேறுகிறது. நீதிமானுக்கு, அவனுடைய 
பயத்தின்‌ பிரகாரம்‌ காரியம்‌ நடைபெறாமல்‌, 
அவனுடைய விசுவாசத்தின்‌ பிரகாரம்‌ காரியம்‌ 


இறுமாப்பாயிருக்கிறான்‌. 
பாவம்‌ செய்கிறான்‌. 
பல... சமயங்களில்‌, 


நன்மைசெய்‌: 

சத்தியத்தை 

கர்த்தரிடத்தில்‌ 
மனமகிழ்ச்சியாயிரு: அவர்‌ உன்‌ இருதயத்தின்‌ 
வேண்டுதல்களை உனக்கு அருள்செய்வார்‌. 
உன்‌ வழியைக்‌ கர்த்தருக்கு ப்ட்‌ 
அவர்மேல்‌ நம்பிக்தையாயிரு: இவ! 
காரியத்தை  வாய்க்கப்பண்ணுவார்‌. இல்‌ 
நீதியை வெளிச்சத்தைப்‌ போலவும்‌, உன்‌ 
நியாயத்தைப்‌ பட்டப்பகலைப்போலவும்‌ 
விளங்கப்பண்ணுவார்‌” (சங்‌ 37:3-6) என்று 
தாவீது சொல்லுகிறார்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


துன்மார்க்கனுடைய ஐசுவரியம்‌ 
அழிந்துபோகும்‌. அவனுடைய சம்பத்து 
ஒன்றுமில்லாமல்‌ போய்விடும்‌. நீதிமானுடைய 
சந்தோஷமோ நிலைத்து நிற்கும்‌. கர்த்தரே 
நீதிமானுக்கு அஸ்திபாரமாயிருக்கிறார்‌. 
நீதிமான்‌ கர்த்தருடைய வார்த்தையின்மீது, 
தன்னுடைய ஜீவியத்தை 
கட்டியெழுப்பிமிருக்கிறான்‌. துன்மார்க்கன்‌ 
அஸ்திபாரமில்லாதவன்‌. நீதிமான்‌ நித்திய 
அஸ்திபாரமுள்ளவன்‌. நீதிமானுக்கு நித்திய 
சந்தோஷமும்‌, நித்திய சமாதானமும்‌, நித்திய 
ஆசீர்வாதமும்‌, நித்திய ஜீவனும்‌ 
கொடுக்கப்படும்‌. 


சோம்பேறி. 
நீதி 10:26 


நீதி 10:28. பற்களுக்குக்‌ காடியும்‌, 
கண்களுக்குப்‌ 

எப்படியிருக்கிறதோ, 

சோம்பேறியும்‌ 

அனுப்புகிறவர்களுக்கு இருக்கிறான்‌. 


சோம்பேறி ஒரு வேலையும்‌ 
செய்யமாட்டான்‌. அவன்‌ எதற்கும்‌ 
பிரயோஜனமற்றவன்‌. அவனை நம்பி எந்தக்‌ 
காரியத்தையும்‌ ஒப்படைக்க முடியாது. 
சோம்பேறிகள்‌ கர்த்தருடைய 
ஊழியக்காரராயிருக்க முடியாது. 
சோம்பல்தனம்‌ கர்த்தருக்கு விரோதமான 
பாவம்‌. கிறிஸ்துவின்‌ ஸ்தானிகர்கள்‌ 
சுறுசுறுப்பாயும்‌, உற்சாகமாயும்‌, 
கர்த்தருக்காக ஊழியம்‌ செய்யவேண்டும்‌. 
ல்‌ தன்னுடைய எஜமானுக்கு 
வேதனையையும்‌, 


த்தத்தையும்‌, 
இலச்சையையும்‌ கொடுப்பான்‌ 


பற்களுக்கு காடியும்‌, 
புகையும்‌ ஆகாது. 
பட்டவுடனே, பல்‌ கூசும்‌. 
கண்களில்‌ ட்‌ 
எரிச்சல்‌. உண்டாகும்‌. 
கண்ணீர்‌ வடியும்‌. காடியும்‌ புகையும்‌ நம்மால்‌ 
தாங்கமுடியாது. அவற்றால்‌ நமக்கு ஒரு 
நன்மையும்‌ உண்டாகாது. வேதனையும்‌ 
கண்ணீரும்‌ மாத்திரமே நமக்கு உண்டாகும்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


சோய்பேறி தன்னிடத்தில்‌ 
ஒப்புக்கொடுக்கப்பட்ட வேலைகளை 
உருப்படியாக செய்யமாட்டான்‌. தன்னுடைய 
கடமைகளை நிறைவேற்றமாட்டான்‌. 
தன்னுடைய வேலையில்‌ உண்மையுள்ளவனா 
யிருக்கமாட்டான்‌. இப்படிப்பட்டவன்‌ 
தன்னுடைய எஜமானுக்கு காடியைப்போல. 
இருப்பான்‌. காடியை உள்ளே விழுங்கவும்‌ 
முடியாது. வெளியே துப்பவும்‌ முடியாது. 
அதுபோலவே சோம்பேறியும்‌ தன்னுடைய 
எஜமானை விட்டுப்போகமாட்டான்‌. 
தன்னுடைய எஜமானோடு கூடவே 
இருந்து. அவனுக்கு வேதனையைக்‌ 
கொடுத்துக்கொண்டிருப்பான்‌. கண்களில்‌ 
புகைபடும்போது, கண்ணுக்கு 
எரிச்சலுண்டாகும்‌. கண்ணிலிருந்து 
கண்ணீர்‌ ஷயும்‌. சோம்பேறியின்‌ 
எஜமானனும்‌, சோம்பேறியினுடைய 
சோம்பல்தனத்தினால்‌ கண்ணீர்விடுவான்‌. 


கர்த்தருக்குப்‌ பயப்படுதல்‌ 
நீதி 10: 27,28 


நீதி 10:97. கர்த்தருக்குப்‌ பயப்படுதல்‌ 
ஆயுகுநாட்கனைப்‌ பெருகப்பண்ணும்‌; 
துன்மார்க்கருடைய வருஷங்களோ 
குறுகிப்போம்‌. 


நீதி 10:28, நீதிமான்களின்‌ நம்பிக்கை 


மகிழ்ச்சியாகும்‌ துன்மார்க்ககுடைய 
அபட்சையோ அழியும்‌. 


உபதேசத்தையும்‌, 
புத்திமதிகளையும்‌. 
ஏற்றுக்கொள்கிறவர்கள்‌, கர்த்தருக்குப்‌ 
பயப்படுவார்கள்‌. கர்த்தருக்குப்‌ 
பயப்படுவதினால்‌ நக்க அநேக நன்மைகள்‌ 
உண்டாகும்‌. நம்முடைய 
ஆயுசநாட்களைப்‌ கவன்‌ இந்தப்‌ 
பிரபஞ்சத்தில்‌ நாம்‌ நீடித்த நாள்‌ 
சந்தோஷமாயும்‌, ஆரோக்கியமாயும்‌ 
ஜீவிப்போம்‌. நம்முடைய  ஆயுசுகாலத்தில்‌ 
கர்த்தரை மகிமைப்படுத்தி அவரை 
சேவிப்போம்‌. நாம்‌ கர்த்தருக்குப்‌ பிரியமான 
பிள்ளைகளாகவும்‌, பிரயோஜனமுள்ள 
பிள்ளைகளாகவும்‌ இருப்போம்‌. 


கர்த்தருடைய 
அவருடைய 





i= FTE 
TT 


நீதிமான்களின்‌ 
மகிழ்ச்சியாயிருக்கும்‌. நீதிமான்களின்‌ 
ஆயுசகாலம்‌ பெருகியிருப்பதோடு, 
சந்தோஷம்‌  நிரம்பியதாகவும்‌ இருக்கும்‌. 
துன்மார்க்கம்‌ மனுஷருடைய ஆயுசுகாலத்தை 
குறைத்துப்போடும்‌. பாவத்தின்‌ சம்பளம்‌. 
மரணம்‌. துன்மார்க்கனுக்கு மரணம்‌ 
சீக்கிரத்தில்‌ சம்பவிக்கும்‌. துன்மார்க்கருடைய 
வருஷங்கள்‌ குறுகிப்போகும்‌. அவர்களுடைய 
விருப்பமும்‌ நிறைவேறாது. துன்மார்க்கரின்‌ 
அபேட்சை அழிந்துபோகும்‌. துன்மார்க்கன்‌ 
பயப்படும்‌ காரியம்‌ அவனுக்கு நேரிடும்‌. 
ஆனால்‌ அவன்‌ விரும்புகிற காரியம்‌ 
அவனுக்கு சித்திக்காது. 


கர்த்தரின்‌ வழி 
நீதி 10 : 29,30 


நம்பிக்கை 


நீதி 1029, 


உத்தமம்களுக்கு. 
அக்கிரமக்காரருக்கோ கலக்கம்‌. 


நீதி 10:50. நீதிமான்‌ என்றும்‌. 
அசைக்கப்படுவதில்லை துன்மார்க்கர்‌ 
பூமியில்‌ வசிப்பதில்லை.. 


கர்த்தரின்‌ வழி. 
அரண்‌, 


கர்த்தரின்‌ வழியே நமக்கு 
பாதுகாப்பானது. அவருடைய வழி நீதியின்‌ 
வழி. நாம்‌ கர்த்தரிடத்தில்‌ 
நம்பிக்கையாயிருக்கும்போது, நம்முடைய 
ஜீவியம்‌ உறுதியாயும்‌, பெலமுள்ளதாயும்‌ 
இருக்கும்‌. கர்த்தரின்‌ வழி உத்தமர்களுக்கு 
பாதுகாப்பான அரண்‌. கர்த்தர்‌ நீதிமானுடைய 
உத்தமத்தில்‌ அவனுக்கு துணையாககிருப்பார்‌ 
கர்த்தர்‌ நீதிமானுக்கு செய்கிற எல்லா 
காரியங்களும்‌ அவனுக்கு ஆசீர்வாதத்தைத்‌ 
தரும்‌. கர்த்தர்‌ நீதிமான்மீது தம்முடைய 
கிருபையையும்‌, இரக்கத்தையும்‌ தாராளமாய்க்‌ 
காண்பிப்பார்‌. நீதிமானும்‌ கர்த்தருடைய 
கிருபையினால்‌, கர்த்தர்‌ தனக்கு 
நியமித்திருக்கிற காரியங்களை, நேர்த்தியாக 
செய்துமுடிப்பான்‌. அவனுடைய ஜீவியத்தில்‌. 
சோர்வுகள்‌ வந்தாலும்‌, கர்த்தர்‌ அவனுடைய 
சோர்வுகளை கிப்போட்டு, அவனுக்கு 
உற்சாகத்தைத்‌ தருவார்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


நீதிமானின்‌. 
சுத்தமானதாயிருக்கும்‌. 
பாவத்தைவிட்டு விலகி 
நீதிமானுக்கு ஆபத்துக்கள்‌ 
அவன்‌ கர்த்தருக்குள்‌ 
உறுதியாயும்‌ இருப்பான்‌. 
என்றைக்கும்‌. அசைக்கப்படுவதில்லை. 
கர்த்தருடைய சந்தோஷம்‌ அவனுடைய 
இருதயத்தில்‌ நிரம்பியிருக்கும்‌. 


வழியில்‌ மாத்திரமே, 

சந்தோஷத்தைப்‌ 
பெற்றுக்கொள்ள முடியும்‌. கர்த்தருக்குள்‌ 
மகிழ்ச்சியாயிருப்பதே நம்முடைய பெலன்‌ 
(நெகே 8:10).  துன்மார்க்கனுக்கு அழிவு 
உண்டாகும்‌. அக்கிரகமக்காரருக்கு 
கலக்கமுண்டாகும்‌. தேவனுடைய 
நியாயத்தீர்ப்பு துன்மார்க்கன்‌ மீது, 
வருவதினால்‌, அவன்‌ பூமியில்‌ அதிக நாள்‌ 
வசிக்கமாட்டான்‌. துன்மார்க்கனுடைய 
வருஷங்கள்‌ குறுகிப்போகும்‌. 


துன்மார்க்கன்‌ கர்த்தருடைய வழியை 
விரும்பமாட்டான்‌. அந்த வழி அவனுக்கு 
கலக்கமுள்ள வழியாகமிருக்கும்‌. 
கர்த்தருடைய சித்தமும்‌, துன்மார்க்கனுடைய 
சித்தமும்‌ வெவ்வேறாக இருக்கிறது. 
துன்மார்க்கனால்‌ கர்த்தருடைய திட்டத்தோடு 
ஒத்துப்போகமுடியாது கர்த்தருடைய 
வழியில்‌ அவனால்‌ நடக்கவும்‌ முடியாது. 
உத்தமர்களுக்கு கர்த்தருடைய 
சந்தோஷமான வழியாகவும்‌, 

வழியாகவும்‌ இருக்கிறது. 

அவர்களுக்கு அரண்‌. 

துன்மார்க்கருக்கோ 

கலக்கம்‌ ங்கம்‌ 
நிரம்பியதாகவும்‌ இருக்கிறது. 
துன்மார்க்கன்‌ பூமியில்‌ வசிப்பதில்லை. 


வந்தாலும்‌ 


சந்தோஷமாயும்‌, 
நீதிமான்‌ 


கர்த்தருடைய 
கர்த்தருடைய 


'நீதிமானுடைய வாய்‌ 
நீதி 10 : 31,32 


நீதி தீதிமானுடைய வாய்‌ 
வெளிப்படுத்தும்‌; 


நாவோ 


10:31. 


10:32.  நீதிமான்களுடைய 
உதடுகள்‌ பிரியமானவைகளைப்‌ பேச 
அறியும்‌; தூன்மார்க்கருடைய வாயோ 
மாறுபாடுன்னது.. 





ழ்‌ நயனா 
யாய 


நீதிமான்‌ ஞானமுள்ள வார்த்தைகளைப்‌ 
பேசுவான்‌. (டைய உதடுகள்‌ 


அவனு. 
பிரியமானலைகளைப்‌ பேசும்‌. நீதிமானுடைய 
இருதயத்தில்‌ நீதியும்‌, 
பரிசுத்தமும்‌ நிரம்பியிருக்கும்‌. 
நிறைவினால்‌. ம்‌ 


ஞானமும்‌, 

ப இருதயத்தின்‌ 
வாய்‌ 

ம்‌, உ 

நீதிமானுடைய வாய்‌ 

வெளிப்படுத்துகிறது. 

துன்மார்க்கருடைய வாயோ மாறுபாடுள்ளது. 

அசுத்தத்தையும்‌, 

அக்கிரமத்தையும்‌ 

துன்மார்க்களிடத்தில்‌ 

நீதியும்‌ ஞானமும்‌ இல்‌ அவனுடைய வாய்‌ 

சத்தியத்தைப்‌ பேசாது. ஞானத்தை 

வெளிப்படுத்தாது. 


ஞானத்தை 
வெளிய்டுத்தந்போது அது அநேகருக்கு. 
பிரயோஜனமுள்ளதாயிருக்கும்‌. நீதிமானுடைய 
வார்த்தைகளுக்கு செவிகொடுக்கிறவர்கள்‌ 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


பெற்றுக்கொள்வார்கள்‌. 

உபதேசங்களைப்‌ 
பெற்றுக்கொள்வார்கள்‌. ஆலிக்குரிய 
புத்திமதிகளையும்‌ பெற்றுக்கொள்வார்கள்‌. 
நீதிமானுடைய வார்த்தைகள்‌ 


ஆசீர்வாதங்களைப்‌ 
ஞானமுள்ள. 


காரியங்களை பேசுகிறான்‌. அவனுடைய நாவு 
மாறுபாடுள்ளதாயிருக்கிறது. அவனுடைய 
வாயும்‌ மாறுபாடுள்ளதாயிருக்கிறது. 
அவனுடைய வா வார்த்தைகளும்‌. 
பறுபாடுள்ளதாமிர்கிறத. அவனால்‌. 
க்குப்‌ பிரியமானதை பேசவும்‌ 
அதை பேசவும்‌ தெரியாது. 
மாறுபாடுள்ள நாவு அழிந்துபோகும்‌. அது 
அறுப்புண்டுபோகும்‌. 





நீதிமொழிக 


ழ்‌ நள 
ஈயா 


கள்னத்தராசு. 


நீதி 114 


நீதி 11:1. கண்ணத்தராசு கர்த்தருக்கு. 
அருவருப்பானது; சுமுத்திரையான 
'திறைகல்லோ அவருக்குப்‌ பிரியம்‌. 


வியாபாரம்‌ பண்‌ ர்கள்‌ 
வத்சிக்கக்கூடாது. ஷ்ண 
கர்த்தருக்கு அருவருப்பானது. மனுஷரை 
வஞ்சிப்பது, மனுஷருக்கும்‌ தேவனுக்கும்‌ 
விரோதமான பாவம்‌.  கள்ளத்தராசு என்பது 
துன்மார்க்கருடைய  துர்க்கிரியைகளுக்கும்‌, 
அநீதியான... 
அடையாளமாகச்‌ 
கள்ளத்தராசை பயன்படுத்துவது. 
பாவமில்லை என்று நினைத்து, ர்‌ 
இதைப்‌ பயன்படுத்துகிறார்கள்‌. இதனால்‌ 
தங்களுக்கு அதிக லாபம்‌ கிடைக்கும்‌ என்று 
நினைக்கிறார்கள்‌. கள்ளத்தராசினால்‌ 
வரக்கூடிய லாபம்‌ நிலைத்திருக்காது. 

கர்த்தர்‌ நீதியும்‌, சத்தியமும்‌, 
நேர்மையுமுள்ளவர்‌. நீதியான பாதையே 
கர்த்தருக்குப்‌ பிரியமான பாதை. வியாபாரம்‌ 
பண்ணுகிறவர்கள்‌ கண்ணியமான 
வழிமுறைகளில்‌ வியாபாரம்‌. 
பண்ணவேண்டுமென்று கர்த்தர்‌ விரும்புகிறார்‌. 
மனுஷருடைய வார்த்தையிலும்‌, செய்கையிலும்‌ 
உண்மையிருக்கவேண்டும்‌. சுமுத்திரையான 
நிறைகல்‌ கர்த்தருக்குப்‌ பிரியமானது. 
விசுவாசிகளாகிய நாம்‌ கர்த்தருக்குப்‌ 
பிரியமானதை மாத்திரமே செய்யவேண்டும்‌. 
அதுவே நமக்கு மெய்யான 
சந்தோஷத்தையும்‌, தெய்வீக 
ஆசீர்வாதத்தையும்‌ கொடுக்கும்‌. 


பிறரை 
கள்ளத்தராசு 


PROVERBS - COMMENTARY 


- விரிவுரை QOODNENS 


PUBLISHERS 


நிறைகல்லோடு 
வருமானம்‌ 
கர்த்தருடைய 
கர்த்தருடைய 


க த்ிணயான 
i 


குறைவாகமிருந்தாலும்‌, இது. 
ஆசீர்வாதத்தோடு வருகிறது. 
ஆசீர்வாதமே. மெய்யான ஐசுவரியம்‌. 
கள்ளத்தராசின்‌ மூலமாய்‌ வருகிற 
வருமானம்‌ அதிகமாகமிருந்தாலும்‌, அதில்‌ 
கர்த்தருடைய சாபமும்‌, அருவருப்பும்‌ 
இருக்கிறது. 


அகந்தை 
நீதி 11:2 


நீதி அகத்தை 


யும்‌ வரும்‌; 
சிந்தையுள்ளவர்களிடத்தில்‌ 
உண்டு. 


112, வந்தால்‌ 
தாழ்ந்த 


ஞானம்‌ 


மனுஷனுக்கு அகந்தை வரும்போது 
அவனுக்கு இலச்சையும்‌ வரும்‌. பூமியின்‌ 
ஆசிர்வாதங்களில்‌ எதுவும்‌ அவனுக்குக்‌ 
கிடைக்காது. அகந்தையுள்ளவன்‌ தேவனை 
சார்ந்து ஜீவிக்கமாட்டான்‌. தேவனுடைய 
கோபம்‌ அவன்மீது வரும்போது, அவன்‌ 
எல்லாரிடத்திலும்‌ உதவி கேட்டு ஜீவிக்க 
வேண்டியதுவரும்‌. அகந்தையுள்ளவன்‌. 
தனக்குள்ளது. எல்லாவற்றையும்‌ 
இழந்துவிடுவான்‌.  அகந்தையுள்ளவனை 
கர்த்தர்‌ அருவருக்கிறார்‌. அழிவுக்கு. 
முன்னானது அகந்தை. 


பழைய ஏற்பாட்டுக்காலத்தில்‌ பாபிலோன்‌ 
பக்க ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார்‌, 
ஏற்பாட்டுக்காலத்தில்‌. 
தேசதியதியாகிய ஏரோது ஆகியோர்‌ 
அகந்தையுள்ளவர்களாயிருந்தார்கள்‌. 
அவர்கள்‌ 'அழிந்துபோனார்கள்‌. 
பெருமையுள்ளவர்கள்‌ வீண்பெருமையை 
நாடுவார்கள்‌. வீண்பெருமையினால்‌ நன்மை 
வராது. இலச்சை மாத்திரமே வரும்‌. 





i FTE 
TT 


சிந்தையுள்ளவர்களிடத்தில்‌ 
தன்னைத்தானே 
தாழ்த்தப்படுவான்‌. 
தன்னைத்தானே தாழ்த்துகிறவன்‌. 
உயர்த்தப்படுவான்‌. 'ஞானமுள்ளவனுக்கு, 
மதிப்பும்‌ மரியாதையும்‌ கிடைக்கும்‌. 
மனுஷர்‌ மத்தியிலே. ஞானமுள்ளவன்‌ 
பிரகாசமாகமிருப்பான்‌. அவனுடைய இருதயம்‌ 
பரிசுத்தமாயிருக்கும்‌. அவனுடைய வாயின்‌ 
வார்த்தைகளும்‌, கைகளின்‌ கிரியைகளும்‌ 
ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும்‌. 


தாழ்ந்த 
'ஞானமுண்டு. 
உயர்த்துகிறவன்‌ 


செம்மையானவர்களுடைய 
உத்தமம்‌ 


நீதி 11:8. 


நீதி 11:8. செம்மையானவர்களுடைய 
உத்தமம்‌ அவர்களை நடத்தும்‌; 
துரோகிகளின்‌: மாதுபாடோ. 
அவர்களைப்‌ பாழாக்கும்‌. 


செம்மையானவர்களிடத்தில்‌ 
இருக்கும்‌. அதுவே 
வழிகாட்டியாயிருக்கும்‌. 
நீதியின்‌ பாதையில்‌ 
செம்மையானவர்கள்‌ 
சிந்தனையோடிருப்பார்கள்‌. 
சிந்தையிலும்‌ பேச்சிலும்‌ 
இருக்காது. ்‌ 


தள்ளாடாது. 
சீராய்‌ நடப்பார்கள்‌. 

எல்லோருக்கும்‌ 
வருவதுபோலவே, செம்மையானவர்களூக்கும்‌ 
சோதனை உத்தமர்கள்‌ 


சோதனைகளைச்‌ சகித்துக்கொள்வார்கள்‌. 
த்‌ தாங்கிக்கொள்வார்கள்‌. 


போட்டிருக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ ஒருபோதும்‌ அசைக்கப்படுவதில்லை. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


உத்தமர்களின்‌ 
பரிசுத்தமாயிருக்கும்‌. 
மனச்சாட்சி கூர்மையாயிருக்கும்‌. 
துரோகிகள்‌ மாறுபாடுள்ளவர்கள்‌. 
அவர்களுடைய சிந்தைகளும்‌, பேச்சுக்களும்‌, 
செய்கைகளும்‌ மாறுபட்டிருக்கும்‌. 
அவர்களுடைய மாறுபாடே அவர்களைப்‌ 
பாழாக்கிப்போடும்‌. துரோகிகளின்‌ சிந்தை 
குழப்பத்திலிருக்கும்‌. அவர்களுடைய 
இருதயத்தில்‌ அசுத்தம்‌ நிரம்பியிருக்கும்‌. 


துரோகிகள்‌ 
பாதுகாப்பாகமிருப்பதாக நினைத்துக்‌ 
கொள்வார்கள்‌. ஆனால்‌ அவர்களுக்கு 
மெய்யான பாதுகாப்பு எதுவும்‌ இருக்காது. 
கர்த்தருடைய பாதுகாப்பே மெய்யான 
பாதுகாப்பு துன்மார்க்கருக்கும்‌, 
துரோகிகளுக்கும்‌ கர்த்தருடைய பாதுகாப்பு 
கிடைக்காது. துரோகிகளின்‌ மாறுபாடே 
அவர்களை பாழாக்கிப்போடும்‌. 


அவர்களுடைய 


தாங்கள்‌ 


கோபாக்கினை நான்‌ 


நீதி 11:5 


நீதி 115. கோபாக்கினை நாளில்‌ 
ஐசுவரியம்‌ உதவாது; நீதியோ 
மரணத்துக்குத்‌ தப்புவிக்கும்‌. 


தன்னுடைய ஐசுவரியம்‌ தனக்கு. 
பாதுகாப்பான அரண்‌ என்று ஐசுவரியவான்‌ 
நினைக்கிறான்‌. தன்னுடைய ஐசுவரியத்தை 


ஜீவனை இழந்துபோனால்‌, அவனுக்கு ஒரு 
லாபமுமில்லை. எல்லாவற்றிற்கும்‌ 
தங்களுடைய ஐசுவரியத்தை நம்புகிறவர்கள்‌ 
ஏமாந்துபோவார்கள்‌. 





ழ்‌ நயனா 
ஈயா 


தரித்திரனுக்கு மரணம்‌ வருவதுபோல, 
ஐசவரியவானுக்கும்‌ 
நம்முடைய இருதயமும்‌, 
தேவனுக்கு முன்பாக சுத்தமாயிருக்கும்போது. 
நம்முடைய சரீர மரணம்‌ நமக்கு. 
பாரமாகவோ, வருத்தமாகவோ இருக்காது. 
இம்மையில்‌ நம்முடைய ஜீவன்‌ முடியும்போது, 
மறுமையில்‌ நாம்‌ நித்திய ஜீவனைப்‌ 
பெற்றுக்கொள்வோம்‌ என்னும்‌ நம்பிக்கை: 
நமக்கு உண்டு. நீதி நம்மை மரணத்திற்குத்‌ 
தப்புவிக்கும்‌. தேவனுடைய நீதி நம்மை 
மரணத்தின்‌ பயத்திற்கு விடுதலை பண்ணும்‌. 


உத்தமனுடைய நீதி 
நீதி 11:5,6 


நீதி 110. உத்தமனுடைய நீதி அவன்‌ 
வழியைச்‌ செம்மைப்படுத்தும்‌, 
துன்மார்க்கணோ தன்‌ 


துன்மார்க்கத்தினால்‌ விழுவான்‌. 


நீதி 116. 
நீதி அவர்களைத்‌ 
தூரோகிகளோ தங்கள்‌: 
பிடியடு வார்கள்‌. 


செம்மையானவர்களுடைய 
தப்புவிக்கும்‌; 
தீவினையிலே. 


செம்மையானவர்களுடைய 
அவர்களை வழிநடத்தும்‌. 
மாறுபாடு அவர்களைப்‌ 
கர்த்தருடைய உபதேசமே 
பாதுகாப்பானது. கர்த்தருடைய 
கற்பனைகளுக்கு நாம்‌ கீழ்ப்படிந்து 
ஜீவிக்கும்போது, நமக்கு தெய்வீக பாதுகாப்பு 
கிடைக்கும்‌. நீதிமான்கள்‌ தேவனுக்குப்‌ 
பிரியமான வழியில்‌ நடப்பார்கள்‌. 
அவர்களுடைய 
செம்மையானதாயிருக்கும்‌.  உத்தமனுடைய 
நீதி, அவன்‌ வழியை செம்மைப்படுத்தும்‌. 
செம்மையானவர்களுடைய நீதி அவர்களை 
தீமைகளுக்குத்‌ தப்புவிக்கும்‌. 

இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ பிசாசுகளும்‌, 
உலகப்பிரகாரமான காரியங்களும்‌ நமக்கு 
விரோதமாய்‌ யுத்தம்பண்ணுகிறது. நமக்கு 
இந்த உலகத்தில்‌ போராட்டம்‌ உண்டு. 
அந்தகார லோகாதிபதிகளோடும்‌, அந்தகார 
வல்லமைகளோடும்‌ நாம்‌ போராடவேண்டும்‌. 
இந்தப்‌ 
தேவனுடைய 
தரித்துக்‌ 

செம்மையானவர்களுடைய நீதி அவர்களுக்கு 
தலைச்சீராவைப்‌ போலவும்‌, மார்க்கவசத்தைப்‌ 
போலவும்‌ பாதுகாப்பாயிருக்கும்‌. 


உத்தமம்‌. 
துரோகிகளின்‌ 
பாழாக்கும்‌. 
நமக்கு 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QODNENS 
PUBLISHERS 


துன்மார்க்கன்‌ அநீதியின்‌ பாதையில்‌ 
செல்லுகிறான்‌. அவன்‌ தன்‌ 
துன்மார்க்கதினால்‌ விழுவான்‌. பிறருக்கு 
தீங்கு செய்கிறவன்‌ தனக்குத்தானே தீங்கு 
செய்கிறான்‌. துரோகிகள்‌ தங்கள்‌ 
தீலினையில்‌ பிடிபடுவார்கள்‌. துன்மார்க்கரின்‌ 
பாவம்‌ அவர்களுக்கு தண்டனையைக்‌ 
கொடுக்கும்‌. தேவனுடைய நீதியான 
தண்டனையிலிருந்து துன்மார்க்கரால்‌ 
தப்பிக்க முடியாது. 


துன்மார்க்கன்‌ 


நீதி 11:7 


தீதி 117. துன்மார்க்கன்‌ மரிக்கும்போதூ 
அவன்‌ நம்பிக்கை. அழியும்‌; 
அக்கிரமக்காரரின்‌' அபேட்சை 
கெட்டுப்போம்‌. 


மார்க்கள்‌ ப்‌ பிரபஞ்சத்தில்‌ 
துன்துறது ஆடக்‌, தில்‌ 
பெருமையோடும்‌ ஜீலிக்கிறான்‌. தன்னுடைய 
பெருமை அழியாது என்று நினைக்கிறான்‌. 
அவன்‌ தன்னுடைய துர்க்குணத்தையும்‌, 
அநியாயத்தினால்‌ சம்பாதித்த 
ஐசுவரியத்தையும்‌ நம்புகிறான்‌. துன்மார்க்கன்‌ 
மரிக்கும்போது, அவனுடைய நம்பிக்கையும்‌ 
அழிந்துபோகும்‌. நீதிமான்‌ 
ஜீவனேடிருக்கும்போது, நித்திய ஜீவனை 
நம்புகிறான்‌. நீதிமான்‌ மரிக்கும்போது, 
அவன்‌ நம்பிக்கை சித்திக்கும்‌. 


இத்கிரமக்காரன்‌ இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ 


ஜீவிக்கிற காலத்தில்‌, அநேக காரியங்கள்மீது 
பிரியம்‌ வைக்கிறான்‌. இவனுடைய அபேட்சை 
கெட்டுப்போகும்‌. இவன்‌ விரும்புவது எதுவும்‌ 
Bogie சித்திக்காது.  நீதிமானுடைய 

தேவனுடைய விருப்பமும்‌ 
ஒன்றுபெக்ரக்கம. இதனால்‌ நீதிமானின்‌ 
அபேட்சை நிலைக்கும்‌. 


நீதிமான்‌ 
நீதி 11:8 


நீதி 11:8. தீதிமான்‌ இக்கட்டினின்று 
விடுவிக்கப்படுவான்‌; அவன்‌ இருத்த 
இடத்திலே துன்மார்க்கன்‌ வருவான்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


துன்மார்க்கனுக்கு 
வருவதுபோலவே நீதிமானுக்கும்‌ 
வரும்‌. தன்னுடைய 
வருத்தத்திலும்‌, நெருக்கத்திலும்‌ தான்‌ 
அழிந்துபோவதுபோல நீதிமான்‌ நினைப்பான்‌. 


இக்கட்டிலிருந்து, 


, எங்களைச்‌ சோதித்தீர்‌: 
வெள்ளிப்‌ புடமிடுகிறதுபோல எங்களைப்‌ 
புடமிட்டீர்‌. எங்களை வலையில்‌ அகப்படுத்தி, 
எங்கள்‌ இடுப்புகளின்பேல்‌ வருத்தமான 
பாரத்தை ஏற்றினீர்‌. மனுஷரை எங்கள்‌ 
'தலையின்மேல்‌ ஏறிப்போகப்பண்ணினீர்‌; 
தீயையும்‌ தண்ணீரையும்‌ கடந்துவந்தோம்‌; 
செழிப்பான எங்களைக்‌ 
கொண்டுவந்து விட்டீர்‌. சர்வாங்க தகனபலி 
களோடே உமது ஆலயத்திற்குள்‌ 
பிரவேசிப்பேன்‌" (சங்‌ 661043). என்று. 
சங்கீதக்காரர்‌ சொல்லுகிறார்‌. 


"நீதிமானுக்கு வரும்‌ 
அநேகமாயிருக்கும்‌, 
அலைகளெல்லாவற்றிலும்‌ 
விடுவிப்பார்‌ 
எலும்புகளையெல்லாம்‌. 
அவைகளில்‌ ஒன்றும்‌ முறக்கப்டதிக்லை 


குற்றவாளிகளாவார்கள்‌. 
ஊழியக்காரரின்‌ 

மீட்டுக்கொள்ளுகிறார்‌; 

ஒருவன்மேலும்‌ 

(சங்‌ 3419-22) என்று தாவீது சொல்லுகிறார்‌. 


சிக்கிக்கொள்கிறான்‌. தனக்கு எது 
பாதுகாப்பாகமிருக்கும்‌ என்று நினைத்தானோ, 
அதுவே அவனுக்கு ஆபத்தாகிவிடுகிறது. 
அவனை விடுவிப்பதற்கு ஒருவரும்‌ 
முன்வருவதில்லை. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


துரோகிகள்‌ தங்கள்‌ தீவினையிலே 
பிடிபடுவார்கள்‌. ஆமான்‌ ஒரு துன்மார்க்கன்‌. 
அவன்‌ மொர்தெகாயை கொல்லவேண்டும்‌ 
என்பதற்காக ஒரு தூக்கு மரத்தை 
செய்தான்‌. கர்த்தர்‌ மொர்தெகொயை 
ஆமானின்‌ தூக்கு மரத்திலிருந்து விடுதலை 
பண்ணினார்‌. ஆமானோ தான்‌ செய்த 
தூக்குமரத்திலேயே தொங்கி 
செத்துப்போனான்‌. 


கர்த்தர்‌ தம்முடைய ஊழியக்காரரின்‌ 
சுகத்தை. விசாரிக்கிறவர்‌. தம்முடைய 


நினைத்தவர்கள்‌, அந்தத்‌ தீங்குகளில்‌ சிக்கி 
அழிந்துபோனார்கள்‌. 


நீதிமான்‌ இருந்த இடத்திலேயே 
துன்மார்க்கன்‌ வருவான்‌.  விசுவாசிகளாகிய 
நாம்‌ எந்த ஆபத்திலிருந்தாலும்‌, அந்த 
ஆபத்து நம்மை சேதப்படுத்தாது. நம்முடைய 
ஆபத்துக்கு காரணமாக இருக்கிறவர்கள்‌, 
நாம்‌ இருந்த ஆபத்துக்கு வருவார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ செங்கடல்‌ 
வழியாக பிரயாணம்பண்ணினார்கள்‌. 
கர்த்தர்‌. தம்முடைய ஜனங்களை 
செங்கடலைப்‌ பிரித்து பாதுகாப்பாக 
வழிநடத்தினார்‌. அதே  செங்கடலில்‌ 
எகிப்தியரை மூழ்கச்‌ செய்துவிட்டார்‌. 


மாயக்காரன்‌' 


நீதி 11:9 


நீதி 11:9. மாயக்காரன்‌ தனக்கு 
அடுத்தவனை வாயினால்‌ கெடுக்கிறான்‌; 
'நீதிமானோ அறிவினால்‌ தப்புகிறான்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


மாயக்காரன்‌ தன்னுடைய 
பட்டயத்தினாலும்‌ மற்றவர்களை அழிக்கிறான்‌. 
வாயினாலும்‌ தனக்கு. 
கெடுக்கிறான்‌. பிறருக்கு 
ன்‌. அவர்களிடத்தில்‌ 
அன்பாகமிருப்பதுபோல பேசுகிறான்‌. 
மாயக்காரனின்‌ வார்த்தையில்‌ மாய்மாலம்‌: 
நிரம்பியிருக்கிறது. பிறருக்கு நன்மை. 
செய்வதுபோல பேசி அவர்களுக்கு தீங்கு 
செய்கிறான்‌. நாவின்‌ வல்லமையில்‌ ஜீவனும்‌ 
மரணமும்‌ இருக்கிறது. மாயக்காரனோ 
தன்னுடைய வாயினால்‌ மற்றவர்களைக்‌ 
கெடுக்கிறான்‌. நீதிமானோ தன்னுடைய 
வாயினால்‌ மற்றவர்களை ஆசீர்வதிக்கிறான்‌. 
மாயக்காரன்‌ நீதிமானை கெடுப்பதற்கு 
முயற்சி பண்ணினாலும்‌, நீதிமான்‌ 
தன்னுடைய அறிவினால்‌ 
தப்பித்துக்கொள்கிறான்‌. அலப்புகிற நாவு 
எப்போதுமே ஆபத்தானது. 


நீதிமான்கள்‌ 
நீதி 110,11 


நீதி 11410. நீதிமான்கள்‌ 
'நன்றாயிருந்தால்‌ பட்டணம்‌ கவிகூரும்‌; 
துன்மார்க்கர்‌ அழிந்தால்‌ கெம்பீரம்‌ 
உண்டாகும்‌. 


நீதி 11401. செம்மையானவர்களுடைய 
ஆசீர்வாதத்தினால்‌ பட்டணம்‌ நிலை 
பெற்றோங்கும்‌ துன்மார்க்ககுடைய 
வாயினால்‌ அது இடித்துவிழும்‌. 


நல்லோரை அவர்களுடைய 
உறவினர்‌ எல்லோரு! 
அநேகர்‌ ர்‌ 
நாடுவார்கள்‌. 
நன்றாமிருக்கவேண்டும்‌. அப்போது அங்கு 
நீதி செழித்திருக்கும்‌. பட்டணமும்‌ களிகூரும்‌. 
நீதிமான்கள்‌ பிறருக்கு நன்மை செய்வார்கள்‌. 
எல்லோருக்கும்‌ நன்மை செய்யக்கூடிய 
வாய்ப்புக்கள்‌ பட்டணங்களில்‌ 
உண்டாயிருக்கவேண்டும்‌. நீதிமான்களின்‌ 
புத்திமதிகளை ஜனங்கள்‌ கேட்கவேண்டும்‌. 


உற்றார்‌ 


ஜனங்களும்‌ அவர்களுடைய புத்திமதிகளைக்‌: 


கேட்பார்கள்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நீதிமான்கள்‌ 

இருப்பார்கள்‌ 
ஆசிீர்வாதத்தினால்‌ 
பட்டணம்‌ நிலைபெற்றோங்கும்‌. 
துன்மார்க்கரில்‌ ஒரு சிலர்‌ மாத்திரமே, 
மற்றவர்கள்‌ நன்றாமிருக்கவேண்டுமென்று 
நினைப்பார்கள்‌. ஆனாலும்‌ துன்மார்க்கர்‌ 
பொதுவாக பிறருடைய நன்மைகளை 
நாடுவதற்குப்‌ பதிலாக, அவர்களுடைய 
தீமைகளையே நாடுவார்கள்‌, பிறருக்கு 
நன்மை செய்வதற்குப்‌ பதிலாக தீமை 
செய்வார்கள்‌. துன்மார்க்கருடைய 
வார்த்தைகளும்‌ செம்மையானதாயிருக்காது. 
அவர்களுடைய வாயினால்‌ பட்டணம்‌ இடிந்து 
விழும்‌. 


துன்மார்க்கருக்கு 
பயப்படுவார்கள்‌. துன்மார்க்கன்‌ 
பலவனாயிருக்கும்போது, அவன்‌ மூலமாய்‌ 
அநேகருக்கு தீங்கு ம்‌. ஜனங்க 
பலவானாகிய  துன்மார்க்களைப்‌ பார்த்து 
பயப்படுவார்கள்‌. ஆனாலும்‌ துன்மார்க்கனை 
ஒருவரும்‌ நேசிக்கமாட்டார்கள்‌. துன்மார்க்கர்‌ 
அழிந்தால்‌. பட்டணத்தில்‌ 
சந்தோஷமுண்டாகும்‌. ஜனங்கள்‌ தங்கள்‌ 
சந்தோஷத்தை கெம்பீர சத்தத்தினால்‌ 
வெளிப்படுத்துவார்கள்‌. 


நீதிமான்கள்‌ எல்லோருக்கும்‌ நன்மை 
செய்வார்கள்‌. அவர்கள்‌ எல்லோருக்கும்‌ 
ஆசீர்வாதமாயிருப்பார்கள்‌. அவர்களுடைய 
ஆசீர்வாதத்தினால்‌ அநேகருக்கு நன்மை 
உண்டாகும்‌. செம்மையானவர்களுடைய 
ஆசீர்வாதம்‌. சித்திக்கும்‌. நீதிமான்கள்‌ 
எல்லோருக்கும்‌. பிரியமானவர்களாகவும்‌, 
பிரயோஜனமுள்ளவர்களாகவும்‌ இருப்பார்கள்‌. 


நீதிமான்களின்‌ இருதயத்தில்‌ ஞானம்‌. 
நிரம்பியிருக்கும்‌. அவர்கள்‌ பிறருக்கு 
முன்மாதிரிகளாக ஜீவிப்பார்கள்‌. 
அவர்களுடைய ஆலோசனைகளினாலும்‌, 
னாலும்‌ அநேகருக்கு நன்மை 
உண்டாகும்‌. நீதிமான்கள்‌ பிறருக்காக 
ஜெபம்பண்ணுவார்கள்‌. கர்த்தர்‌ 
நீதிமான்களின்‌ ஜெபத்தைக்கேட்டு, 
அநேகரை ஆசீர்வதிப்பார்‌. இவர்களுடைய 
ஆசீர்வாதத்தினால்‌ பட்டணம்‌. 
பட்டணம்‌ 

பட்டணத்திலுள்ள 

'குறைவமில்லாமல்‌. 


செம்மையானவர்களாகவும்‌ 
அவர்களுடைய 


ஜனங்கள்‌ 


சந்தோஷமாயிருப்பார்கள்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


துன்மார்க்கரோ 
தீங்குகளையும்‌, 
மோசங்களையும்‌ 
துன்மார்க்கர்‌ 
செய்யமாட்டார்கள்‌. அவர்கள்‌ 
எல்லோருக்குமே பிரச்சனையாகத்தான்‌ 
இருப்பார்கள்‌. அவர்களுடைய வாயிலிருந்து 
ஆசீர்வாதமான வார்த்தை வராது. 
துன்மார்க்கர்‌ எல்லோரையும்‌ சபிப்பார்கள்‌, 
துன்மார்க்கருடைய வாயினால்‌ பட்டணம்‌: 
இடிந்து விழும்‌. செம்மையானவர்களுடைய 
ஆசிர்வாதத்தினால்‌ பட்டணம்‌ 
கட்டியெழுப்பப்படும்‌. 


ஜனங்களுக்கு 
நாசங்களையும்‌, 
செய்கிறவர்கள்‌. 


யாருக்கும்‌ நன்மை 


மதிகெட்டவன்‌ 
நீதி 111218 


நீதி 1102. மதிகெட்டவன்‌ பிறனை 
அவமதிக்கிறான்‌; புத்திமானேோ தண்‌ 
வாயை அடக்கிக்கொண்டிருக்கிறான்‌. 


நீதி 1108.  புறங்கூறித்திரிகிறவன்‌. 
இரகசியத்தை வெளிப்படுத்துகிறான்‌; 
ஆவியில்‌ உண்மையுன்னவனோ 
காரியத்தை அடக்குகிறான்‌.. 
மெய்யான 
அமைதியாகமிருப்பது 
பிரயோஜனமாயிருக்கும்‌. புத்திமான்‌ தன்‌ 
வாயை  அடக்கிக்கொள்கிறான்‌. அவன்‌ 
தன்னுடைய ஆவியை ஆளுகை செய்கிறான்‌. 
புத்திமானுக்கு விரோதமாகத்‌ தூஷண 
வார்த்தைகளைப்‌ பேசினாலும்‌, அவன்‌ 
கோபப்படமாட்டான்‌. தன்‌ வாயை அடக்கி, 
அதிபர்கள்‌ 
"பத்தையும்‌, 
கக்க கனல்‌ 
வார்த்தையினால்‌ 
உண்டுபண்ண மாட்டான்‌. 


சிநேகத்திற்கு 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


மதிகெட்டவன்‌ 
அவமதிக்கிறான்‌. அவனுடைய வாயின்‌ 
வார்த்தைகளே, அவனுடைய மதிகேட்டை 
வெளிப்படுத்தும்‌. மற்றவர்களை ஏளனமாகப்‌ 
பேசுவான்‌. பிறரை பரியாசம்பண்ணுவான்‌. 
மற்றவர்களைப்பற்றி புறங்கூறுவான்‌. 
பேச தயங்கமாட்டான்‌. 
ஓரிடத்தில்‌ 
தங்கியிருக்கமாட்டான்‌. 
இடங்களுக்கும்‌ சென்று, கறி திரிவான்‌. 
இவனிடத்தில்‌ இரகசியத்தைச்‌ சொன்னால்‌, 
அதை தனக்குள்‌ வைத்திருக்கமாட்டான்‌. 
புறங்கூறி திரிகிறவன்‌ இரகசியத்தை 
வெளிப்படுத்துகிறான்‌. 

ஆலியில்‌ உண்மையுள்ளவன்‌ 
காரியத்தை அடக்குகிறான்‌. அவனுடைய 
ஆவி அவனுக்கு கட்டுப்பட்டிருக்கும்‌. 


பிறனை 


பிரச்சாரம்‌ 

ஏதாவது, 

ஒப்படைக்கப்பட்டிருந்தால்‌, அதைத்‌ தனக்குள்‌ 
பாதுகாப்பாக வைத்திருக்கமாட்டான்‌. அதை 
அப்படியே பிறரிடத்தில்‌ கொட்டிவிடுவான்‌. 


மதிகெட்டவன்‌ தேவனுடைய 
பிரமாணத்திற்கும்‌, அவருடைய கட்டளைக்கும்‌, 
அவருடைய வார்த்தைக்கும்‌ 
கீழ்ப்பியமாட்டான்‌. கட்டளையை மீறுவது 
க்கப்‌ பெகமையென்று இணைப்ப: 
உண்மையான 


யாருக்கும்‌ ஒரு பிரயோஜனமும்‌ 
உண்டாகாது. 


ஆலோசனையில்லாத இடம்‌ 
தீதி 1114 


ஆலோசனையில்லாத. 

ஜனங்கள்‌. 

'பாவார்கன்‌; அநேக. 

ஆ 'க்காரர்‌ உண்டானால்‌ ௬௧ம்‌ 
உண்டாகும்‌. 


தீதி நக்‌, 
இடத்தில்‌ 





ழ்‌ ளன 
யாய 


எல்லோருக்குமே ஆலோசனை 
தேவைப்படுகிறது. அனுபவமுள்ளவர்களும்‌, 
ஞானமுள்ளவர்களும்‌ பிறருக்கு ஆலோசனை 
சொல்லவேண்டும்‌. நமக்கு ஆலோசனை 
சொல்ல. ஒருவருமில்லை. என்றால்‌, 
நம்முடைய சுயசித்தத்தின்‌ பிரகாரமாகவும்‌, 
சுயவிருப்பத்தின்‌ பிரகாரமாகவும்‌ நம்முடைய 
காரியங்களை அவசரப்பட்டு செய்வோம்‌. 
நம்முடைய வார்த்தையிலும்‌, செய்கையிலும்‌ 
நிதானமும்‌, நியாயமும்‌, விவேகமும்‌ 
இருக்காது. 

நாம்‌ இருக்கும்‌ இடங்களில்‌ நமக்கு: 
நல்ல ஆலோசனை சொல்லக்கூடியவர்கள்‌ 
அநேகர்‌ இருக்கவேண்டும்‌. 
ஆலோசனையில்லாத இடத்தில்‌ ஜனங்கள்‌ 
விழுந்துபோவார்கள்‌ ஜனங்களுக்குள்‌ 
பிரிவினைகளும்‌, குழப்பங்களும்‌ உண்டாகும்‌. 
ஒவ்வொரு காரியத்தையும்‌ செய்யும்‌ முன்பாக, 
அதைப்பற்றி நாமும்‌ யோசிக்கவேண்டும்‌, 
பிறருடைய ஆலோசனைகளையும்‌ 
பெற்றுக்கொள்ள வேண்டும்‌. 
யுத்தம்பண்ணுவதற்கு முன்பாக, யுத்தத்தை 
எப்படி நடத்துவது என்னும்‌ ஆலோசனை 
தேவை. ஒரு கண்ணால்‌ பார்ப்பதைவிட 
இரண்டு கண்களால்‌ நன்றாக பார்க்க 
யும்‌. ஒருவருக்கொருவர்‌ ஆலோசனை 
£ல்லும்போது, ஒருவருக்கொருவர்‌ 
உதவியாகயிருக்கலாம்‌. 


நாம்‌ இருக்கும்‌ இடங்களில்‌, அநேக 
ஆனோசைக்கார்‌. உண்டானால்‌, அங்கு 
சுகழுண்டாகும்‌. அங்கு சந்தோஷமும்‌. 
சமாதானமும்‌ உண்டாகும்‌. நாம்‌ நம்முடைய 
தேவைகளை மாத்திரம்‌ பார்ப்பதோடு, 
மற்றவர்களுடைய தேவைகளையும்‌ பார்ப்போம்‌. 
நமக்கு நாமே ஆலோசனை 
சொல்லிக்கொள்வதோடு, மற்றவர்களுக்கும்‌ 
தேவையான லோசனைகளையும்‌, 
புத்திமதிகளையும்‌ சொல்வோம்‌. இதனால்‌. 
எல்லோருக்கும்‌ பரஸ்பர நன்மை உண்டாகும்‌. 
எல்லோருக்கும்‌ பொதுவான பாதுகாப்பும்‌, 
பராமரிப்பும்‌ கிடைக்கும்‌. 


அத்தியனுக்காகப்‌ 
பிணைப்படுகிறவன்‌ 
நீதி 1115 


நீதி 1145. 
பிணைப்படுகிறவன்‌ 
பாடுபடுவான்‌; 


அத்தியனுக்காகப்‌ 
வெகு 


பீணைப்படுவதை 
வெறுப்பவன்‌ ௬ுகமாயிருப்பான்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நம்முடைய ஐசுவரியமும்‌, சம்பத்தும்‌ 
நமக்கு மாத்திரமே உரியது என்று நாம்‌ 
ஒருபோதும்‌ நினைக்கக்கூடாது. கர்த்தரே 
நம்முடைய எஜமான்‌. நாம்‌ அவருடைய 
உக்கிராணக்காரர்கள்‌. நம்மிடத்திலுள்ள 
ஐசுவரியத்தையும்‌, சம்பத்தையும்‌ 
உக்கிராணத்துவ ஊழியம்‌ 
கொடுக்கப்பட்டிருக்கிறது. 
ஆலோசனையின்‌ 
பிரகாரமாகவே நம்முடைய ஐசுவரியங்களை 
செலவு பண்ணவேண்டும்‌. 
கடன்கொடுத்து, தன்‌ 
நியாயமானபடி நடப்பிக்கிற 
பாக்கியவான்‌ (சங்‌ 123) 
என்றென்றைக்கும்‌ அசைக்கப்படாதிருப்பான்‌. 


நம்முடைய குடும்பத்தாருக்கு நாம்‌ 
உண்மையுள்ளவர்களாமிருக்க வேண்டும்‌. 
நம்முடைய நீதியும்‌, நியாயமும்‌, கரிசனையும்‌, 
ப்‌ பராமரிப்பும்‌ அவர்களுக்குத்‌ 
நம்முடைய குடும்பத்தில்‌ 
உண்மையுள்ளவர்களாயிருக்க 
வில்லையென்றால்‌, நம்மால்‌ கர்த்தருக்கு 
உண்மையுள்ள  உக்கிராணக்காரராயிருக்க 
முடியாது. நாம்‌ ஒவ்வொரு காரியத்தை 
செய்யும்போதும்‌. யோசித்து, ஜெபித்து, 
தெய்வீக ஆலோசனைகளைப்‌ 
பெற்றுக்கொண்டு செய்யவேண்டும்‌. 
அந்நியனுக்காக 
மிகவும்‌ ஆபத்தானது. 
வெகுபாடுபடுவான்‌. 
பெற்றுக்கொண்ட 
உத்தரவாதம்‌ 


பிணைப்படுவது 
அவன்‌ 
மற்றவர்கள்‌ 
கடனுக்கு நாம்‌ 
கொடுக்கக்கூடாது. 
அவசரப்பட்டு உத்தரவாதம்‌ 
கொடுத்துவிட்டால்‌, பின்னால்‌ நமக்கு 
அநேக பாடுகள்‌ உண்டாகும்‌. இதனால்‌ 
நமக்கும்‌ பாதிப்பு வரும்‌. நம்முடைய 
குடும்பத்திற்கும்‌ பாதிப்பு வரும்‌. நாம்‌ செய்த 
தப்பிதத்திற்கு, நம்முடைய 
குடும்பத்திலுள்ளவர்களும்‌ தண்டனைகளை 
அனுபவிப்பார்கள்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


நாம்‌ 
பிணைப்படுவதற்கு முன்பு, 

திராணியை கணக்குப்‌ பார்க்கவேண்டும்‌. 
திராணிக்கு மிஞ்சின காரியங்களில்‌ 
அவசரப்பட்டு ஈடுபட்டு அவஸ்தைபடக்கூடாது. 
பிறருக்காக பிணைப்படுவதை 
வெறுக்கவேண்டும்‌. அவ்வாறு 
வெறுக்கிறவன்‌ சுகமாயிருப்பான்‌. 
அந்நியனுக்காக அவசரப்பட்டு 
பிணைப்படுகிறவன்‌ திவாலாவாகிவிடுவான்‌. 
இவனுடைய மதியீனத்தினால்‌, இவனுடைய 
குடும்பத்திலுள்ளவர்களும்‌ திவாலாவாகி 
வெகுபாடுபடுவார்கள்‌. 


நல்லொழுக்கமுன்ன ஸ்திரீ 
நீதி 1116 


நீதி 1146. நல்லொழுக்கமுன்ன ஸ்திரீ 
மானத்தைக்‌ காப்பான்‌; 
பராக்கிரமசாலிகன்‌ ஜசுவரியத்தைக்‌ 
காப்பார்கள்‌. 


பராக்கிரமசாலிகள்‌ 
காப்பார்கள்‌. தங்களுடைய 
எத்தனை. தடைகள்‌ 
அவையெல்லாவற்றையும்‌ 
முன்னேறி செல்வார்கள்‌ தங்களுக்கு 
எத்தனை பாடுகள்‌ வந்தாலும்‌, 
வேதனைகளும்‌, சோதனைகளும்‌ வந்தாலும்‌, 
அவையெல்லாவற்றையும்‌ கடந்து தங்களுடைய 
இலக்கை அடைவார்கள்‌. பராக்கிரமசாலிகள்‌ 
தங்களிடத்திலுள்ள ஐசுவரியத்தை 
விருத்திபண்ணுவார்கள்‌. ஞானமாய்ச்‌ 
சிந்தித்து நீதியாய்‌ கிரியை நடப்பிப்பார்கள்‌. 
இவர்கள்மீது கர்த்தருடைய ஆசீர்வாதம்‌ 
தங்கியிருக்கும்‌ 


நல்லொழுக்கமுள்ள ஸ்திரீ மானத்தைக்‌ 
காப்பாள்‌. இவளிடத்தில்‌ ஞானமும்‌, 
கற்பும்‌, கண்ணியமும்‌ இருக்கும்‌. 
மனத்தாழ்மையோடிருப்பாள்‌. தன்னுடைய 
வீட்டிற்கு வரும்‌ விருந்தினரை உபசரிப்பாள்‌. 
இவளுக்கு நல்லொழுக்கமே அலங்காரமான 

பராமக்கிரமசாலிகள்‌ 
குடும்பத்தின்‌ ஐசுஷரியத்தைக்‌ 
காப்பதுபோல, நல்லொழுக்கமுள்ள ஸ்திரீ 
தன்னுடைய குடும்பத்தின்‌ மானத்தைக்‌ 
காப்பாள்‌. தன்னுடைய நல்ல நடத்தையினால்‌, 
தன்னுடைய குடும்பத்தின்‌ மரியாதையையும்‌, 

'ணியத்தையும்‌ 


கண்‌. உயர்த்திக்‌ காண்பிப்பாள்‌. 


ஐசுவரியத்தைக்‌ 
வழிகளில்‌ 
வந்தாலும்‌, 
மேற்கொண்டு, 


ஆபரணம்‌. 
தங்களுடைய 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ஸ்திரீகளுக்கு அலங்காரமான ஆபரணங்கள்‌ 
அநேகம்‌ இருந்தாலும்‌, நல்லொழுக்கமே 
அவர்களுக்கு முக்கியமான ஆபரணம்‌. 
ஸ்திரீகளுக்கு நல்லொழுக்கமே மேன்மையான 
அலங்காரம்‌. 


தமையுள்ன மனுஷன்‌ 


நீதி 1117 


தீதி 1142. தயையுன்ன மனுஷன்‌ தன்‌ 
ஆத்துமாவுக்கு நன்மை. 
செய்துகொள்ளுகிறான்‌; கடூரனோ தன்‌ 
உடலை அலைக்கழிக்கிறான்‌. 


மனுஷன்‌ 
இவனிடத்தில்‌. 
மனதுருக்கமும்‌, 


தயையுள்ள. 
நற்குணமுள்ளவன்‌. 
கிருபையும்‌, இரக்கமும்‌, 

அன்பும்‌ நிரம்பியிருக்கும்‌. இவனிடத்தில்‌ 
நற்குணம்‌ இருக்கும்‌. இவன்‌ தன்னுடைய 
ஆத்துமாவுக்கு நன்மை செய்துகொள்கிறான்‌. 
தயையுள்ள மனுஷன்‌ தன்‌ ஆத்துமாவுக்குத்‌ 
தீங்குசெய்யமாட்டான்‌. அதற்கு நன்மை 
செய்து அதைக்‌ காத்துக்கொள்வான்‌. இவன்‌ 
தன்னுடைய கடமைகளை சந்தோஷமாய்ச்‌ 
செய்வான்‌. தன்னுடைய ஆத்துமாவைப்போல, 
தன்னோடு கூடயிருக்கிற  சிநேகிதருக்கும்‌ 
நன்மை செய்வான்‌. தன்னுடைய 
குடும்பத்தாருக்கும்‌ நன்மை செய்வான்‌. 


... விசவாசிகளாகிய 
கர்த்தருடைய 
அங்கத்தினர்களாகயிருக்கிறோம்‌. 
தேவனுடைய சரீரத்தின்‌ 
அவயவங்களாயிருக்கிறோம்‌. அவயவங்களில்‌ 
வித்தியாசமிருந்தாலும்‌ சரீரம்‌ ஒன்றுதான்‌. 
நாம்‌ ஒவ்வொருவரும்‌ நம்முடைய நன்மையை 
பார்ப்பதுபோல, பிறருடைய நன்மையையும்‌. 
பார்க்கவேண்டும்‌. நாம்‌ ஒருவருக்கொருவர்‌ 
அன்பாயும்‌, ஆதரவாயும்‌, உதவியாயும்‌ 
இருக்கவேண்டும்‌. 


நாம்‌ 
குடும்பத்தில்‌ 
வெவ்வேறு 


நம்முடைய 
தயையுள்ள 
மனுஷனுடைய உள்ளான மனுஷன்‌ 
நன்மையினால்‌ நிரம்பியிருப்பான்‌. நம்முடைய 
ஆலிக்குரிய ஜீலியத்திற்கு தேவயான 
போஜனங்களை நாம்‌ 
பெற்றுக்கொள்ளவேண்டும்‌. நம்முடைய 
ஆத்துமாவை நன்மையினால்‌ நிரப்பவேண்டும்‌. 
நம்முடைய இருதயத்தை கர்த்தரைப்பற்றும்‌ 
விசுவாசத்தினாலும்‌, கர்த்தருடைய 
கற்பனைகளினாலும்‌ நிரப்பவேண்டும்‌. 


நம்முடைய ஆத்துமாவே 
உள்ளான மனுஷன்‌. 





ழ்‌ நயனா 
யாய 


கடூரன்‌ துன்மார்க்க சுபாவமுடையவன்‌. 
இவனிடத்தில்‌ உண்மையிருக்காது. இவன்‌ 
பிறருக்கு தீங்கு செய்கிறவன்‌. இவன்‌ 
தனக்கும்‌ தீங்குசெய்துகொள்வான்‌. கடூரன்‌ 
தன்‌ உடலுக்கு நன்மை செய்யாமல்‌ அதை 
அலைக்கழிக்கிறான்‌. இவனுடைய 
பாவத்தினால்‌ இவனுடைய சரீரத்திற்கு 
தண்டனை கிடைக்கிறது. 

பாவமே 

பிரச்சனையாகயிருக்கிறது. 

இவனுக்கு பாரமாயிருக்கிறது. 
தன்னுடைய துர்க்குணத்தினாலும்‌. 
துர்க்கிரியையினாலும்‌, தன்னுடைய 
ஆத்துமாவைக்‌ கெடுத்துப்போடுகிறான்‌. 
தன்னுடைய சரீரத்தையும்‌ 
அழித்துப்போடுகிறான்‌ 


துன்மார்க்கன்‌ 


நீதி 1118 


தீதி 11418. 
விருதாவேலையைச்‌. செய்கிறான்‌; 
நீதியை விதைக்கிறவனோ 
மெய்ப்பலனைப்‌ பெறுவான்‌. 


துன்மார்க்கன்‌. 


மார்க்கன்‌ பிரயோஜனமுள்ள ௭ 
ரகவ செய்யாள்‌! ன்‌ 
பிறரை வஞ்சிக்கிறவன்‌. அவன்‌ தன்னையும்‌ 
வ்சித்தக்கொன்ான்‌. 
வேலையை செய்கிறான்‌. 

வேலையினால்‌ அவனுக்கும்‌ 
உண்டாகாது. பிறருக்கும்‌ நன்மை 
உண்டாகாது. துன்மார்க்கன்‌ மணலின்மீது 
தன்‌ வீட்டைக்கட்டின புத்தியில்லாத 
மனுஷனுக்கு ஒப்பானவன்‌. பெருவெள்ளம்‌ 
வந்து, புயல்காற்று இதன்மீது வீசும்போது, 
மணல்மீது கட்டப்பட்ட இவன்‌ வீடு இடிந்து 
விழுந்துவிடும்‌. இவனுடைய பிரயாசமெல்லாம்‌ 
வீணாய்ப்போய்விடும்‌ 


ன்மார்க்கள்‌ 
விதைத்தான்‌. 
பெற்றான்‌. 
மெய்ப்பலனைப்‌ 


வாக்குப்பண்ணப்பட்டிருக்கிறது. அதுபோலவே. 
விதைக்கிறவர்களுக்கு 
வாக்குப்பண்ணப்பட்டிருக்கிறது. 
அவனுடைய பாவமே 
விடும்‌. நீதிமானை அவனுடைய 

நீதி ஆசீர்வதிக்கும்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தீதி 
நீதி 11:19 


நீதி 11:19. 
ஏதுவாகிறதுபோல்‌, 
பின்‌ தொடருகிறவன்‌ 
ஏதூவாகிறான்‌. 


தீதி ஜீவனுக்கு. 


தீமையைப்‌ 


மரணத்துக்கு. 


மெய்யான 
சந்தோஷம்‌. 


 பரிசுத்தமே மெய்யான 
நம்முடைய  பரிசுத்தத்திற்கு. 
சந்தோஷம்‌ அச்சாரமாகக்‌ 
கொடுக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதம்‌. நீதி 
ஜீலனுக்கேதுவாகயிருக்கிறது. இது நம்முடைய 
ஆத்துமாவுக்கு ஜீவனைக்‌ கொடுக்கிறது. 
நீதி நம்மை ஜீவப்பாதையில்‌ வழிநடத்துகிறது. 
நீதியைப்‌ பின்தொடர்ந்தால்‌ நமக்கு ஜீவன்‌ 
உண்டாகும்‌. தீமையைப்‌ பின்தொடர்ந்தால்‌ 
நமக்கு மரணமுண்டாகும்‌. நீதியை 
விதைக்கிறவன்‌ மெய்ப்பலனைப்‌ பெறுவான்‌. 


விதைக்கிறவன்‌ 
அழிவைப்பெறுவான்‌. தீமையைப்‌ 
பின்தொடருகிறவன்‌ மரணத்துக்கு 
ஏதுவாயிருப்பான்‌. 


மாறுபாடுள்ள 
இருதயமுடையவர்கள்‌ 
நீதி 11:20 


நீதி 11:20. 
இருதயமுடையவர்கன்‌ 
அருவருப்பானவர்கன்‌; 
மார்க்கத்தாரோ 
பிரியமானவர்கள்‌. 


தேவனுடைய சாயலாக 
சதக்்க் வபரும்‌ தேவனுடைய 
விருப்பமும்‌, அவருடைய சித்தமும்‌, நம்முடைய 
விருப்பமாயும்‌, நம்முடைய சித்தமாயும்‌ 
இருக்கவேண்டும்‌. தேவன்‌ விரும்புவது எது 
என்பதையும்‌, அவர்‌ வெறுப்பது எது 
என்பதையும்‌ அறிந்திருக்கவேண்டும்‌. 
அதன்‌ பிரகாரம்‌ நம்முடைய 
ஜீவியத்தை  அமைத்துக்கொள்ளவேண்டும்‌. 
தேவனுடைய பிரமாணம்‌ நம்மை ஆளுகை 
செய்யவேண்டும்‌. 


மாறுபாடுள்ன 
கர்த்தருக்கு 
உத்தம 
அவருக்குப்‌ 


நாம்‌ 





ழ்‌ ளா 
யாய 


விசுவாசிகளாகிய 
மாய்மாலம்‌ இருக்கக்கூடாது. 
இருக்கக்கூடாது. 

தன்னுடைய 

தடுமாறுகிறான்‌. 

தாறுமாறாக நடக்கிறான்‌. 


காண்பிப்பார்கள்‌. ஆனால்‌ 
இருதயத்திலோ அசுத்தம்‌ நிரம்பியிருக்கும்‌. 
தங்களுடைய பாவத்தை: யாரும்‌ 
கண்டுபிடித்துவிடக்கூடாது என்பதற்காக 
இவர்கள்‌ கோணலான வழிகளிலே. 
நடப்பார்கள்‌. உத்தமமார்க்கத்தாரே 
கர்த்தருக்குப்‌ பிரியமானவர்கள்‌. கர்த்தர்‌ 


நாம்‌ ஏழையாகயிருந்தாலும்‌ 
உண்மையுள்ளவர்களாயிருக்கவேண்டும்‌. 


கையோடே கைகோத்தல்‌ 
நீதி 11221 


நீதி 11:21. கையோடே கைகோத்தாலும்‌, 
துஷ்டன்‌ தண்டனைக்குத்‌ தப்பான்‌; 
 தீதிமான்களுடைய சந்ததியோ 
விடுவிக்கப்படும்‌. 


ஒரு சிலர்‌ கூட்டாகச்‌ சேர்ந்து பாவம்‌ 
செய்வார்கள்‌. தங்களை யாரும்‌ 
கண்டுபிடிக்கக்கூடாது. என்பதற்காகவும்‌, 
கண்டுபிடிக்கப்பட்டாலும்‌ தங்களுக்கு, 
தண்டனை கிடைக்கக்கூடாது. 
என்பதற்காகவும்‌ பாவிகள்‌ 
ஒன்றுசேருவார்கள்‌. இவர்கள்‌ எவ்வளவு 
நெருக்கமாய்‌ ஒன்றுசேர்ந்தாலும்‌ கர்த்தர்‌ 
இவர்களுடைய க்கி 
முறித்துப்போடுவார்‌. 
'தண்டனைக்குத்தப்பான்‌ 
கூட்டுசேர்வதினால்‌, 
கோபத்திற்கும்‌, 

அவர்களால்‌ தப்பிக்கவே முடியாது. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


(OODNERS 
PUBLISHERS 
துஷ்டரின்‌ எண்ணிக்கை 
அதிகமாயிருக்கும்போது, அவர்களுடைய 
துஷ்டத்தனமும்‌ அதிகரிக்கும்‌. அவர்கள்‌ 
ஒருவருக்கொருவர்‌ ஆதரவாகயிருந்து, 
தங்களுடைய துஷ்டத்தனத்தை 
தடையில்லாமல்‌ நிறைவேற்றுவார்கள்‌. 
துஷ்டருடைய பிள்ளைகளும்‌ துஷ்டராகவே 
இருப்பார்கள்‌. தங்களுடைய 
பெற்றோரிடமிருந்து துன்மார்க்கத்தைக்‌ 
கற்றுக்கொள்வார்கள்‌. தங்கள்‌ 
பெற்றோரைப்போலவே தாங்களும்‌ தீங்கு 
செய்கிறோம்‌ என்று சொன்னாலும்‌, 
இவர்களாலும்‌ தண்டனைக்குத்‌ தப்பிக்க 
முடியாது. 

கையோடே கைகோத்தாலும்‌ துஷ்டன்‌ 
தண்டனைக்குத்‌ தப்பான்‌. அவர்கள்‌ 
எல்வளவு நெருக்கமாகமிருந்தாலும்‌, 
அவர்கள்‌ எல்லோருக்குமே தண்டனை 
கிடைக்கும்‌. தங்களுக்கு ஒன்றுமே 
தெரியாது என்றும்‌, மற்றவர்கள்தான்‌ 
தங்களை துன்மார்க்க கிரியையிலே. 
பழக்கிவிட்டார்கள்‌ என்று சொன்னாலும்‌, 
அவர்களால்‌ தண்டனைக்குத்‌ தப்பிக்க 
முடியாது. கர்த்தர்‌ எல்லோரையும்‌ நீதியாய்‌ 
நியாயம்‌ விசாரிக்கிறவர்‌. அவரிடத்தில்‌ 
சாக்குபோக்கு சொல்லி யாராலும்‌ தப்பிக்க 
முடியாது. 


நீதிமானின்‌ பிள்ளைகள்‌, தங்கள்‌ 
பெற்றோரின்‌ அடிச்சுவடுகளைப்‌ பின்பற்றி 
நடப்பார்கள்‌. பெற்றோரைப்போலவே. 
அவர்களுடைய பிள்ளைகளும்‌ நீதியின்‌ 
பாதையில்‌ அவர்களைப்‌ பின்பற்றிச்‌ 
செல்வார்கள்‌. அவர்கள்‌ கீழே விழுந்தாலும்‌ 
எழுந்திருப்பார்கள்‌. கர்த்தருடைய பாதுகாப்பும்‌ 
பராமரிப்பும்‌ நீதிமான்களுக்குக்‌ கிடைக்கும்‌. 
நீதிமான்களுடைய சந்ததி விடுவிக்கப்படும்‌ 
அவர்கள்‌ ஆபத்தில்‌ சிக்கிக்கொண்டாலும்‌, 
கர்த்தர்‌ ஏற்ற வேளையில்‌ அவர்களை 
விடுவிப்பார்‌. துஷ்டர்களையோ தண்டிப்பார்‌ 


மதிகேடாய்‌ நடக்கிற அழகுள்ள 
ஸ்திரீ 
நீதி 11:22 


மதிகேடாய்‌ நடக்கிற 
ஸ்திரீ, பன்றியின்‌ 
பொள்முக்குத்திக்குச்‌ 





ழ்‌ நயனா 
யாய 


ஒரு ஸ்திரீ அழகுள்ளவளாயிருந்தாலும்‌, 
அவளிடத்தில்‌ 'ஞானமில்லையென்றால்‌, 
அவளுக்கு அழகில்லை என்றுதான்‌ பொருள்‌. 
ஞானமே மெய்யான அழகு. மதிகேடாய்‌ 
நடக்கிறவள்‌, 
ஸ்திரீயாகயிருந்தாலும்‌, 
மதிகேட்டினால்‌, அவளுக்கு 
அவமானமுமே உண்டாகும்‌. 
சரீரத்தின்‌ 
பொன்னாபரணத்தைப்போன்றது. பொன்னைப்‌ 
பாதுகாப்பதுபோல, நம்மிடத்திலுள்ள 
ஞானத்தையும்‌, புத்தியையும்‌ 
பாதுகாத்துக்கொள்ளவேண்டும்‌. 

மதிகேடாய்‌ நடக்கிற ஸ்திரீ பன்றிக்கு 
ஒப்பாயிருக்கிறாள்‌. இவள்‌ எவ்வளவு. 
அழகாகயிருந்தாலும்‌, இவள்‌ அழகுள்ள 
பன்றியாகத்தான்‌ இருப்பாள்‌. இவளிடத்தில்‌ 
அழகும்‌ இருக்கிறது. மாம்சத்தின்‌ இச்சையும்‌ 


இவளுடைய மனதும்‌. 
மாசுபட்டு 


நல்லாலோசனைகளையும்‌, புத்திமதிகளையும்‌ 
சொன்னாலும்‌, அவள்‌ மறுபடியும்‌ மறுபடியும்‌ 
பாவத்தில்‌ விழுவாள்‌. தன்னுடைய 
சரீரத்தையும்‌ ஆத்துமாவையும்‌ 
அழித்துப்போடுவாள்‌. தன்னுடைய பாவ. 
அசத்தத்தினால்‌ தன்னை 
தீட்டுப்படுத்துவாள்‌. 

இவள்‌ அழகுள்ள ஸ்திரீ ரல்‌. 
இவள்‌ தன்னுடைய அழகை மதிகேடாய்‌ 
பயன்படுத்துகிறாள்‌. தன்னுடைய மாம்சத்தின்‌ 
இச்சைகளை நிறைவேற்றி பாவம்‌ 
செய்வதற்காகவே தன்னுடைய அழகை 
பயன்படுத்துகிறாள்‌. இவளுடைய அழகு 
பன்றியின்‌ மூக்கிலுள்ள பொன்மூக்குத்திக்கு 
சமானமாயிருக்கிறது. பன்றி தன்னுடைய 

மேட்டை 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நீதிமான்களுடைய ஆசை: 


நீதி 11:23 


தீதி 11:29. தீதிமான்களுடைய ஆசை. 
நன்மையே, துன்மார்க்கருடைய 
நம்பிக்கையோ கோபக்கினையாய்‌ 
முடியும்‌. 


நீதிமான்கள்‌ நன்மையையே 
பேசுவார்கள்‌. நன்மையையே 
விரும்புவார்கள்‌. நன்மையையே செய்வார்கள்‌. 
நன்மையையே யோசிப்பார்கள்‌. 
நீதிமான்களுடைய ஆசை நன்மையே 
எல்லாம்‌ நன்றாய்‌ நடக்கவேண்டுமென்றும்‌, 
எல்லோரும்‌ நன்றாயிருக்கவேண்டுமென்றும்‌ 
நீதிமான்கள்‌ ஆசைப்படுவார்கள்‌. இவர்கள்‌ 
யாருக்கும்‌ தீங்கு செய்யமாட்டார்கள்‌. 
இவர்களால்‌ எல்லோருக்கும்‌ நன்மையும்‌ 
சந்தோஷமும்‌ உண்டாகும்‌... மற்றவர்களுடைய 
சந்தோஷத்தைப்‌ பார்த்து இவர்கள்‌ 
சந்தோஷப்படுவார்கள்‌. 


நீதிமான்கள்‌ கர்த்தரிடத்தில்‌ 
தங்களுக்காகவும்‌  ஜெபம்பண்ணுவார்கள்‌. 
மற்றவர்களுக்காகவும்‌ ஜெபம்பண்ணாவார்கள்‌. 
கிருபையும்‌, அநுக்கிரகமும்‌, 

எல்லோருக்கும்‌ கிடைக்க 
வேண்டிக்சொள்வார்கள்‌. 

அவரிடத்தில்‌ 

எல்லோருக்கும்‌ 
கர்த்தரை நம்பி 


பட நேசத்தில்‌ 
மேய்ந்துகொள்ள 


அவர்‌ 
நன்மை செய்கிறவர்‌. நாம்‌ 
நன்மை செய்யவேண்டும்‌. 
குடியிருந்து சத்தியத்தை 
வேண்டும்‌. கர்த்தரிடத்தில்‌ 
மனமகிழ்ச்சியாயிருக்க வேண்டும்‌. 
அப்பொழுது அவர்‌ நம்முடைய இருதயத்தின்‌ 
வேண்டுதல்களை நமக்கு அருள்‌ செய்வார்‌ 
நம்முடைய வழிகளை கர்த்தருக்கு 
ஒப்புவித்து, அவர்மேல்‌ நம்பிக்கையாயிருக்க 
வேண்டும்‌. அப்போது அவரே நமக்கு 
காரியத்தை வாய்க்கப்பண்ணுவார்‌. 
(சங்‌ 37:3-5). 





ழ்‌ நள 
யாய 


துன்மார்க்கன்‌ எல்லோருக்கும்‌ தீங்கு 
செய்கிறான்‌. அவன்‌ தீங்கு நினைக்கிறான்‌. 
பிறர்‌ விழவேண்டுமென்பதற்காக குழிகளை 
வெட்டுகிறான்‌. துன்மார்க்கன்‌ தான்‌ 
வெட்டிய குழியில்‌ தானே விழுவான்‌. 
துன்மார்க்கன்‌ பிறருக்கு கண்ணியை 
வைக்கிறான்‌. தான்‌ வைத்த கண்ணியில்‌ 
தானே விழுவான்‌. துன்மார்க்கன்‌ யாருக்கும்‌ 
நன்மை செய்யமாட்டான்‌. யாரையும்‌ 
ஆசிர்வதிக்கமாட்டான்‌. எல்லோரையும்‌ 
சபிப்பான்‌. துன்மார்க்கனுடைய நம்பிக்கை: 
கோபாக்கினையாய்‌ முடியும்‌. தேவனுடைய 
கோபம்‌ துன்மார்க்கன்‌ மீது வரும்‌. 


வாரியிறைத்தும்‌ 
நீதி 11:24 


நீதி 1124. வாரியிறைத்தும்‌ 
விருத்தியடைவாரும்‌ உண்டு; 
அதிகமாய்ப்‌ பிசினித்தனம்பண்ணியும்‌ 
வறுமையடைவாரும்‌ உண்டு. 
கொடுத்திருக்கிற. 
ல்‌ 
வேலைகளை பயபக்தியாய்‌ செய்யவேண்டும்‌. 
நம்மால்‌ செய்ய முடிந்த உதவிகளை பிறருக்கு 
செய்யவேண்டும்‌. பிறருக்கு 
உதவிசெய்யும்போது, மனப்பூர்வமாயும்‌, 
உற்சாகமாயும்‌, உதாரத்துவமாயும்‌ 
கொடுக்கவேண்டும்‌. உதாரகுணமுள்ள 
த்துமா செழிக்கும்‌. வா த்தும்‌ 
விருத்த டைவருமுனாம்‌ 
க்கிற ஐசுவரியத்தை, 
சந்தின்‌ பிரகாரம்‌, ஞானமாய்‌ 
'செலவுபண்ணும்போது, நமக்கு ஒரு 
குறைவும்‌ வராது. கர்த்தருடைய ஆசீர்வாதம்‌ 
நம்மிடத்தில்‌ பெருகும்‌. நம்முடைய சம்பத்து 


கர்த்தர்‌ 
அவருடைய 


நம்முடைய 
அதிகரிக்கவேண்டுமென்றால்‌, 


நாம்‌ நல்ல நிலத்தில்‌, 
விதைக்கவேண்டும்‌. 
விதைக்கிறவர்கள்‌ 
அறுவடைபண்ணுவரர்கள்‌. கர்த்தர்‌ 
கொடுக்கும்‌ கரங்களை ஆசீர்வதிக்கிறார்‌. 
பிறரிடத்தில்‌ வாங்குவதைவிட, பிறருக்கு. 
கொடுப்பதே நமக்கு ஆசீர்வாதமானது. 


நல்ல விதைகளை 
அதிகமாக 
அதிகமாய்‌ 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


'வாரியிறைத்தான்‌ , 
கொடுத்தான்‌, அவனுடைய 
என்றென்றைக்கும்‌ நிற்கும்‌ என்று 
எழுதியிருக்கிறபடியாகும்‌. விதைக்கிறவனுக்கு 
விதையையும்‌, புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும்‌ 
அளிக்கிறவர்‌ உங்களுக்கு விதையை 
அளித்து, அதைப்‌ பெருகப்பண்ணி, உங்கள்‌ 
நீதியின்‌ விளைச்சலை வர்த்திக்குச்செய்வார்‌. 
தேவனுக்கு எங்களால்‌ 
ஸ்தோத்திரமுண்டாவதற்கு ஏதுவாயிருக்கும்‌ 
மிகுந்த உதாரகுணத்திலே 
நீங்கள்‌ எல்விதத்திலும்‌ 
'சம்பூரணமுள்ளவர்களாவீர்கள்‌” (கொரி 
9௮௮) என்று அப்போஸ்தலர்‌ பவுல்‌ 


ஏழைகளுக்குக்‌ 
நீதி 


அதிகமாய்‌ 
அவன்‌ 
வாய்ப்புள்ளது. 
இப்படிப்பட்டவர்கள்‌, தாங்கள்‌ த்தில்‌ 
வாங்கிய கடனை 
செலுத்தமாட்டார்கள்‌. இவர்கள்‌ 
ஏழைகளுக்கு கடன்‌ கொடுத்திருந்தால்‌, 
அதற்கு அநியாய வட்டி வாங்கி, ஏழைகளை 
ஒடுக்குவார்கள்‌. தங்களுடைய 
குடும்பத்திற்குத்‌ தேவையான காரியங்களை 
பராமரிக்கமாட்டார்‌ தங்களுடைய 
குடும்பத்திலுள்‌ எவர்களுக்கு சரியான 
போஜனம்‌ கொடுக்கமாட்டார்கள்‌. எல்லா 
காரியங்களிலும்‌ பிசினித்தனம்பண்‌ ணுவார்கள்‌. 
இப்படிப்பட்டவர்கள்‌ மீது கர்த்தருடைய 
ஆசீர்வாதம்‌ தங்காது. கர்த்தருடைய 
ஆசீர்வாதமே மெய்யான ஐசுவரியம்‌. 
இவர்கள்‌ பிசினித்தனம்‌ பண்ணி, 
தேவனுடைய ஆசீர்வாதத்தை 
அசட்டைபண்ணுகிறார்கள்‌. 


உதாரகுணமுன்ன ஆத்துமா 
நீதி 11:25 


நீதி 11:25. உதாரகுணமுன்ன ஆத்துமா 
செழிக்கும்‌; எவன்‌. தண்ணீர்‌. 
பாய்ச்‌சுகிறனேோ அவனுக்குத்‌ தண்ணீர்‌ 
பாய்ச்சப்படும்‌. 





ழ்‌ நள 
யாய 


உதாரகுணமுள்ள ஆத்துமா 
மற்றவர்களுக்காக ஜெபம்பண்ணும்‌. 
ஒடுக்கப்படுகிறவர்களுக்காகவும்‌, 
நெருக்கப்படுகிறவர்களுக்காகவும்‌, 
வியாதிகளையும்‌ வேதனைகளையும்‌ 
அனுபவிக்கிறவர்களுக்காகவும்‌ 
ஜெபம்பண்ணும்‌. தங்களால்‌ முடிந்த 
உதவிகளை அவர்களுக்கு செய்ய விரும்பும்‌. 


உதாரகுணமுள்ளவர்களை 
ஆசிர்வதிக்கிறார்‌. 

கொடுக்கும்‌ கைகளாயிருக்கும்‌. 
தங்களுக்குக்‌ கொடுத்திருக்கும்‌ 
ஆசீர்வாதங்களை இவர்கள்‌ மற்றவர்களுக்கு 
பகிர்ந்துகொடுப்பார்கள்‌. அன்பும்‌ கிருபையும்‌ 
நிறைந்த வார்த்தைகளைப்‌ பேசுவார்கள்‌. 
தங்களுடைய கைகளினால்‌ தாராளமாய்‌ 
உதவிசெய்வார்கள்‌. உதாரகுணமுள்ள 
ஆத்துமா செழிக்கும்‌. அது வடகம்‌ 
இவர்களுக்கு கிருபையின்‌! கிருபை 


கிடைக்கும்‌. 


நாம்‌ நமக்கு தண்ணீர்‌ பாய்ச்சுவதோடு 
மற்றவர்களுக்கும்‌ தண்ணீர்‌ பாய்ச்சவேண்டும்‌. 
மற்றவர்களுக்கு எவன்‌ தண்ணீர்‌ 
பாய்ச்சுகிறானோ, அவனுக்கு தண்ணீர்‌ 
பாய்ச்சப்படும்‌. பிறருக்கு 
உதலிசெய்கிறவர்கள்மீது, ஜீவத்தண்ணீரின்‌ 
நீரோடை தாராளமா! ்‌ 
ஆசீர்வதிக்கிறலர்களுக்கு 

பெருகும்‌. பிறருக்கு 
செய்கிறவர்களுக்கு நன்மை உண்டாகும்‌. 


,, ஏழைகளுக்கு இரங்குகிறவர்களை, 
கர்த்தர்‌ ஆசிர்வதிப்பார்‌. அவர்கள்‌ செய்த 
உதவிகளை கர்த்தர்‌ திரும்பக்கொடுப்பார்‌. 
ஏழைக்கு உதவுகிறவன்‌ கர்த்தருக்கு 
கடன்கொடுக்கிறான்‌. கர்த்தர்‌ தாம்‌ பட்ட 
கடனைத்‌ திரும்பச்‌ செலுத்துவார்‌. 

எவன்‌ 


பாய்ச்சுகிறானோ, 
பெய்யுமென்று 


பிறருக்கு தண்ணீர்‌ 

அனமத. மத 
வேதபண்டிதர்கள்‌ இந்த 
வாக்கியத்திற்கு வியாக்கியானம்‌ 
சொல்லுகிறார்கள்‌. வானத்திலுள்ள மேகம்‌ 
மழையை பெய்வதுபோல, இவனும்‌ 
தன்னிடத்திலுள்ள தண்ணீரை 
மற்றவர்களுக்கு பாய்ச்சுகிறான்‌. இவனுடைய 
தண்ணீர்‌ குறைந்து போவதுமில்லை. 
வீணாய்ப்போவதுமில்லை. பிறருக்கு 
ஆசீர்வாதமாகயிருக்கிறவர்களை கர்த்தர்‌ 
ஆசீர்வதிக்கிறார்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தானியத்தைக்‌ 
வைக்கிறவன்‌ 


நீதி 11:26 


நீதி 11:98. 
கட்டிவைக்கிறவனை ஜனங்கள்‌ 
சுயிப்பார்கன்‌; விற்கிறவனுடைய 
தலையின்மேல்‌ ஆசீர்வாதம்‌ தங்கும்‌. 


தேசத்திலே தானியத்திற்கு பஞ்சம்‌ 
உண்டாயிருக்கும்போது, அதைப்‌ பதுக்கி 
வைப்பது மிகப்பெரிய பாவம்‌. ஒரு சிலர்‌ 
தானியத்தை அதிக விலைக்கு விற்று, 
கொள்ளை லாபம்‌ பெறவேண்டும்‌. 
என்பதற்காக, தானியத்தைப்‌ 
பதுக்குகிறார்கள்‌. இவ்வாறு தானியத்தை 
கட்டி வைக்கிறவர்களை ஜனங்கள்‌ 
சபிப்பார்கள்‌. இவர்கள்‌ ஏற்கெனவே 
்‌ களாயிருக்கிறவர்கள்‌. 
பாவமான செயலினால்‌, 
ஐசுவரியம்‌ 
சேர்க்க வேண்டுமென்று ஆசைப்படுகிறார்கள்‌. 
இவர்களுடைய ஆசையினால்‌ ஏழைகளுக்கு 
பெரும்‌ பாதிப்பு ஏற்படுகிறது. உணவு பஞ்சம்‌ 
உண்டாகிறது. ஜனங்கள்‌ போஜனமில்லாமல்‌: 
பசியினாலும்‌, பட்டினியினாலும்‌ 
பரிதபிப்பார்கள்‌. 


தானியத்தைக்‌ 


பஞ்சம்‌ நிலவும்போது, 
களங்கள்‌ அதை ஜனங்களுக்கு 
நியாயமான விலையில்‌ விற்கவேண்டும்‌. 
ஏழைகள்மீது கரிசனையோடிருக்கவேண்டும்‌ 
அங்கங்கு; நீதிமான்‌ கலம்‌ விடத்தான்‌ 

போதும்‌ என்று தீர்மானம்‌ செய்து, 
கண்ணியமாய்‌ வியாபாரம்‌ பண்ணவேண்டும்‌. 
சந்தையில்‌ தானியங்களை விற்கவேண்டிய 
விலைக்கு மாத்திரமே விற்கவேண்டும்‌. 
தானியத்தை பதுக்கி வைத்து கொள்ளை 
லாபம்‌: பெறவேண்டுமென்று 
பேராசைப்படக்கூடாது. இவ்வாறு, 
நிதானமான விலையில்‌ தானியத்தை 
விற்கிறவனுடைய 'தலையின்மேல்‌ 
ஆசிர்வாதம்‌ தங்கும்‌. 





நயம்‌ 
சிபி]. 


நன்மையை 
தேடுகிறவன்‌ 
நீதி 11:27 


நீதி 11:97. நன்மையை 
ஜாக்கிரதையுடன்‌ தேடுகிறவன்‌. 
தயையைப்‌ பெறுவான்‌; தீமையைத்‌ 
தேடுகிறவனுக்கோ தீமையே வரும்‌. 


அதிகாலையில்‌ எழும்பி நன்மையான 
காரியங்களை செய்யவேண்டும்‌. நன்மை 
செய்வதற்காகவே அதிகாலையில்‌ 
எழும்பவேண்டும்‌. தன்னுடைய 
சிநேகிதர்களுக்கும்‌ உற்றார்‌ 
உறவினர்களுக்கும்‌ நன்மை செய்வதற்காக 
அதிகாலையில்‌ எழும்பி சுறுசுறுப்பாய்‌ வேலை 
தரித்திரருக்கு 

என்பதற்காகவும்‌, 

ஒத்தாசை 

என்பதற்காகவும்‌ 

சேவை 

இப்படிப்பட்டவர்களே 


ஜாக்கிரதையுடன்‌ 


தேடுகிறவர்கள்‌ 
பெறுவார்கள்‌. 
நேசிப்பார்கள்‌. 
பாராட்டுதலைவிட தேவனுடைய தயையே 
மிகவும்‌ பெரியது. அதுவே நமக்கு மெய்யான 
ஆசீர்வாதத்தைத்‌ தரும்‌. 
ஒரு சிலர்‌ 

பிறருக்கு 
ஆரம்பித்துவிடுவார்கள்‌. 
தீங்கு செய்வது 
த்‌ 

ரசித்துக்‌ 
இப்படிப்பட்டவர்களுடைய 
வார்த்தையிலும்‌ 

இருக்காது. க்கக்‌ 
தேடுகிறவனுக்கு த வரும்‌. 
தன்னுடைய 
அனுபவிப்பான்‌. இவன்‌ பிறருக்கு வெட்டின 
குழியில்‌ தானே விழுந்துவிடுவான்‌. இவன்‌ 
பிறருக்கு விரித்த வலையிலும்‌, கண்ணியிலும்‌ 
தானே சிக்கிக்கொள்வான்‌. 


காலையில்‌ எழுந்தவுடன்‌ 
தீங்கு செய்ய 

பிறருக்கு எப்படி 
என்பதை. இரவு 


தங்கள்‌ படுக்கையில்‌ 
கொண்டிருப்பார்கள்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


தன்‌ ஐசுவரியத்தை நம்புகிறவன்‌. 
நீதி 11:28 


நீதி 128. தன்‌ வரியத்தை 
நம்புகிறவன்‌ விழுவான்‌; நீதிமான்கனோ 
'துனிரைப்போலே தழைப்பார்கள்‌. 


நாம்‌ கர்த்தரை நம்பி ஜீவிக்கவேண்டும்‌. 
அவரை நம்பி நன்மை செய்யவேண்டும்‌. 
தன்னுடைய ஐசுவரியத்தை நம்புகிறவன்‌. 
விழுவான்‌. ஐசுவரியம்‌ நம்மைப்‌ 
பாதுகாக்காது. நம்மைக்‌ 
கைவிட்டுவிடும்‌. நீதிமான்களோ, 
துளிரைபோல. தழைப்பார்கள்‌. 
நீதிமான்களிடத்தில்‌ சத்தியமும்‌, உண்மையும்‌ 
இருக்கும்‌. கர்த்தரை நம்புகிறவர்கள்‌ 
செழிப்பார்கள்‌. நீதிமான்கள்‌ தழைப்பார்கள்‌. 
நீதிமான்‌ நீர்க்கால்களின்‌ ஓரமாய்‌ நடப்பட்டு, 
தன்‌ காலத்தில்‌ தன்‌ கனியைத்‌ 
தந்து, இலையுதிராதிருக்கிற 
மாந்தைப்பொன்கப்பா்‌. அவன்‌ 
செய்வதெல்லாம்‌ வாய்க்கும்‌ (சங்‌ 1:3). 
நீதிமான்கள்‌ இலையுதிராதிருக்கிற மரத்தின்‌ 
துளிரைப்போல தழைப்பார்கள்‌. 


நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தின்‌ 
அஸ்திபாரம்‌ கர்த்தருடைய 
வார்த்தையின்மீது கட்டியெழுப்பப்பட்டிருக்க 
வேண்டும்‌. இது. உறுதியாயிருக்கும்‌. இந்த 
உலகத்தின்மீதும்‌, இந்த உலகத்தின்‌ 
காரியங்கள்மீதும்‌ கட்டியெழுப்பப்படும்‌ 
நிலைத்திருக்காது. 

கிறிஸ்துவின்‌ 

ஒட்டவைக்கப்பட்டு 

ஜக்கியமாயிருக்க வேண்டும்‌. அப்போதுதான்‌ 
நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில்‌, 
ஆவியின்‌ கனிகள்‌ ஏராளமாய்‌ வெளிப்படும்‌. 


அது 


தன்‌ வீட்டைக்‌ கலைக்கிறவன்‌ 


நீதி 11:29 


நீதி 11:29. தன்‌ வீட்டைக்‌ கலைக்கிறவன்‌ 
காற்றைச்‌ ௬தந்தரிப்பான்‌; மூடன்‌ 
ஞானமுன்னவனுக்கு அடிமையாவான்‌. 





ழ்‌ நள 
யாய 


நம்முடைய குடும்பக்காரியங்களை 
நிர்வாகம்பண்ணும்‌ பொறுப்பை கர்த்தர்‌ 
நமக்குக்‌ கொடுத்திருக்கிறார்‌. ஒரு சிலர்‌ 
தங்கள்‌ குடும்பத்தின்மீது சிறிதும்‌ அக்கரை 
காண்பிக்கமாட்டார்கள்‌. அவர்களிடத்தில்‌ 
ஞானமிருக்காது. உலகப்பிரகாரமாக 
ஜீலிப்பார்கள்‌. ஆவிக்குரிய 
உபதேசங்களுக்கும்‌, புத்திமதிகளுக்கும்‌. 
'செவிகொடுக்காமல்‌, தங்கள்‌ 
சுயஇஷ்டம்போல குடும்பத்தை: 
நடத்துவார்கள்‌. 


ஒரு சில குடும்பத்தலைவர்களுக்கு, 
அவர்களுடைய வியாபாரத்தின்‌: 
நஷ்டங்களும்‌, தொழிலின்‌ கஷ்டங்களும்‌: 
அதிக பிரச்சனையாகயிருக்கும்‌ இவர்களை 
கவலை ஆளுகை செய்யும்‌. இவர்களாலும்‌ 
தங்கள்‌ கும்பத்தை சரியாக 
நிர்வாகம்பண்ண முடியாது. 
இப்படிப்பட்டவர்கள்‌ தங்களுடைய 
குடும்பத்தாருக்கு பிரச்சனையாகவும்‌, 
பாரமாகவும்‌ இருப்பார்கள்‌. இவர்கள்‌ தங்கள்‌ 
வீட்டை. கட்டியெழுப்பாமல்‌, தங்கள்‌ 
மதியீனத்தால்‌. கலைத்துவிடுகிறார்கள்‌. 
இவர்களுக்கு குடும்பத்தில்‌ எந்த சுதந்தரமும்‌ 
இருக்காது. இவர்களால்‌ காற்றை மாத்திரமே 
சுதந்தரிக்க முடியும்‌. இவர்கள்‌ சம்பாதித்தது, 
இவர்கள்‌ 
நஷ்டப்பட்டது எல்லாமே மாயையா 
இவர்களுடைய தொழிலும்‌ வாரப்‌ 
இவர்களுடைய குடும்பத்திற்கு 
பிரயோஜனப்படாது. 


தங்கள்‌ 

குவனிக்காதவர்கள்‌. 
குவனிக்கமாட்டார்கள்‌. 
வியாபாரத்தையும்‌ கவனிக்கமாட்டார்கள்‌. 
இவர்களுக்கு எதிலும்‌ அக்கரையிராது. 
இவர்கள்‌ மதியீனராய்‌ ஜீவிப்பார்கள்‌. 
சமுதாயத்தில்‌ இவர்களுக்கு மதிப்பும்‌, 
மரியாதையும்‌ இருக்காது. 
இவர்கள்‌ மூடராகயிருப்பதினால்‌,. 
ஞானமுள்ளவர்களுக்கு 
அடிமையாயிருப்பார்கள்‌. ஞானமுள்ளவர்கள்‌ 
இவர்களை செய்வார்கள்‌. 
மெய்யான ஞானமுள்ளவர்கள்‌ தங்களுடைய 
குடும்பத்தையும்‌, தங்களுடைய தொழிலையும்‌ 
சரியாக நிர்வாகம்பண்ணுவார்கள்‌. 
இவர்களுடைய வாழ்க்கைத்‌ தரம்‌ உயரும்‌. 
இவர்கள்‌ மூடர்கள்மீது அதிகாரம்‌ செலுத்தி, 
அவர்களை தங்களுக்குக்‌ 
கீழ்ப்படுத்துவார்கள்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


ங்களுடைய குடும்பத்திற்கு 
உலகப்பிரகாரமான காரியங்களை மாத்திரமே. 
செய்கிறவர்கள்‌ புத்தியுள்ளவர்களல்ல. 
நம்முடைய குடும்பத்திற்குத்‌ தேவையான 
ஆவிக்குரிய காரியங்களிலும்‌ நாம்‌ 
அக்கரை காண்பிக்கவேண்டும்‌. எப்போது 
பார்த்தாலும்‌ தொழிலையும்‌, வியாபாரத்தையும்‌ 
கவனித்துக்கொண்டிருந்தால்‌ போதாது. 
வீட்டையும்‌ கவனிக்கவேண்டும்‌. நாம்‌ 
எல்வளவுதான்‌ சம்பாத்தியம்பண்ணினாலும்‌, 
நம்முடைய குடும்பம்‌ 
சரியாகமில்லையென்றால்‌, நம்முடைய 
சம்பாத்தியத்தினால்‌ ஒரு 
பிரயோஜனமுமில்லை. 


இப்பட்டவர்‌! ஏராளமான 
ஐசுவரியத்தை சதக நெரிந்திருக்கிறது. 
ஆனால்‌ இவர்களுக்கு தங்களுடைய 
குடும்பத்தை கட்டியெழுப்பத்‌ தெரியவில்லை, 
இவன்‌ தன்னுடைய 

தன்னுடைய ்‌ 
அலைத்தும்டுகிறான்‌:._. i 
ஐசுவரியம்‌ இருந்தாலும்‌ அது இவனுக்கு 
பிரயோஜனப்படாது. இப்படிப்பட்ட மூடன்‌ 
ஐசுவரியத்தை  சுதந்தரிப்பதற்குப்‌ பதிலாக, 
காற்றை சுதந்தரிக்கிறான்‌. 


'நீதிமானுடைய பலன்‌ 

நீதி 11:80 

நீதி 11:30. 
ட்சும்‌ 


ஆதாயப்படுத்திக்‌ 
ஞானமுன்னவன்‌. 


நீதிமான்கள்‌ 
ன்‌ வ்‌ உ த்கள்ட தில்‌ 


கனிகள்‌ நிரம்பிமிருக்கும்‌. நீதிமான்கள்‌ 
கர்த்தருக்குப்‌ பயந்து ஜீவிப்பார்கள்‌. 
கர்த்தரிடத்தில்‌ பமபக்தியோடிருப்பார்கள்‌ 
தங்களுக்கு சொல்லப்படும்‌. 
ஆலோசனைகளையும்‌,  புத்திமதிகளையும்‌, 
கடிந்துகொள்ளும்‌ வார்த்தைகளையும்‌ 
அப்படியே ஏற்றுக்கொள்வார்கள்‌. இவர்கள்‌ 
பிரபஞ்சத்தில்‌: வாழ்ந்தாலும்‌, 
இப்பிரபஞ்சத்திற்குரியவர்களல்ல. 
உலகசிநேகம்‌ காணப்படாது. 


நீதிமானுடைய பலன்‌ 
ஆத்துமாக்களை: 
கொள்ளுகிறவன்‌ 


தீலலிரட்சந்தைப்‌ 
ஆலியின்‌ 





ழ்‌ நயனா 
யாய 


'ன்கள்‌ கர்த்தருடை ச த்தில்‌ 
விழித்திருந்து கெப்பார்கள்‌. இவர்கள்‌ 
நெருங்கிய 


கர்த்தருடைய சமுகத்தில்‌ 
ஜஐக்கியத்திலிருப்பார்கள்‌.  ஜீவலிருட்சத்தின்‌ 
கனி மனுஷருக்கு ஜீவனைக்‌ கொடுக்கும்‌. 
நீதிமான்களுடைய கனிகள்‌ அநேகருடைய 
ஆலிக்குரிய ஜீவியத்திற்கு போஜனமாகவம்‌, 
பிரயோஜனமாகவம்‌ இருக்கும்‌. 
இவர்கள்‌ சபைகளில்‌ பிரயோஜனமுள்ள. 
வர்களாயிருப்பார்கள்‌. ்‌ 
அலங்காரமாயிருப்பார்கள்‌. 


நீதிமான்களிடத்தில்‌ 

ஞானம்‌ நிரம்பியிருக்கும்‌. 

விசுவாசிகளுக்கு 

ஆலோசனைகளையும்‌, 

சொல்லுவார்கள்‌. 

வார்த்தைகளில்‌ 

நிரம்பியிருக்கும்‌. இவர்கள்‌ ஆத்துமாக்களை 
ஆதாயப்படுத்திக்கொள்வார்கள்‌. 

மத்தியிலே தேவனுடைய 
ஸ்தாபிப்பதற்காக ஊழியம்‌ 

ஆத்தும ஆதாயம்‌  செய்கிறவர்களுக்கு 
தேவனுடைய ஞானம்‌ தேவைப்படுகிறது. 
ஆத்துமாக்களோடு எப்படி பேசவேண்டும்‌, 
அவர்களுக்கு சத்தியத்தை எப்படி விவரித்து. 
சொல்லவேண்டும்‌ என்பதெல்லாம்‌. 
தெரிந்திருந்தால்தான்‌ ஆத்துமாக்களை 
ஆதாயம்பண்ண முடியும்‌. ஆத்துமாக்களை 
ஆதாயப்படுத்திக்‌ கொள்கிறவன்‌ 


ஞானமுள்ளவன்‌. 


நீதிமான்‌ 
நீதி 11:31 


நீதி 11:81. இதோ, நீதிமானுக்கு பூமியில்‌ 
சரிக்கட்டப்படுமே; துன்மார்க்கனுக்கும்‌ 
பாவிக்கும்‌ எத்தனை அதிகம்‌. 


பயன்படுத்தப்ப்டிுக்கிறது. 

வார்த்தைகள்‌ எல்லாமே 

வேதாகமத்திலுள்ள எல்லா வசனங்களையும்‌ 

பரிசுத்த. ஆவியானவர்‌ ஏவி 

எழுதவைத்திருக்கிறார்‌. எல்லா வசனங்களும்‌ 

நமக்கு முக்கியமானது. பிரயோஜனமானது. 
'இதோ' 


விசேஷித்த முக்கியமானது. 
விசேஷித்த பிரயோஜனத்தைத்‌ தரும்‌ 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நீதிமான்கள்‌ 
கர்த்தர்‌ அதை 
விட்டுவிடமாட்டார்‌. 
நீதிமான்களாகமிருந்தாலும்‌, 
செய்த பாவத்திற்கான 
கர்த்தர்‌ அவர்களுக்குக்‌ கொடுப்பார்‌. 
நீதிமானுக்கு பூமியில்‌ சரிக்கட்பப்படும்‌. 
நீதிமானுக்கே பாவத்திற்கான தண்டனை 
கிடைக்கும்போது, துன்மார்க்கனுக்கும்‌, 
பாவிக்கும்‌, அவர்களுடைய பாவத்திற்கான 
தண்டனை அதிகமாய்க்‌ கிடைக்கும்‌. 
துன்மார்க்கருக்கு அநேக அடிகள்‌ 
கொடுக்கப்படும்‌. 


பாவம்‌ செய்தால்‌, 
கண்டுகொள்ளாமல்‌. 
அவர்கள்‌ 
அவர்கள்‌ 
தண்டனையை 


“சரிக்கப்பட்டப்படும்‌" என்னும்‌ 


வெகுமதி . கொடுக்கபடும்‌" 


சொல்லுகிறார்கள்‌. 
நீதிமானுடைய நீதிக்குத்தக்கதாக, 
அவனுக்கு வெகுமதி கொடுக்கப்படும்‌. 
குன்மார்க்களுக்கும்‌, பாவிக்கும்‌, 
அவர்களுடைய பாவத்திற்குத்தக்கதாக 
தண்டனை கொடுக்கப்படும்‌. இந்தப்‌ பூமியில்‌ 
கர்த்தர்‌ மனுஷருடைய நீதியையும்‌, 
பாவத்தையும்‌ தம்முடைய நீதியினால்‌ 
சரிக்கட்டுகிறார்‌. 


ஆனாலும்‌ இந்தப்‌ பூமியில்‌ அநேக 

பாவிகள்‌ 'தண்டிக்கப்படுவதில்லை. 

அநேகருடைய மீறுதல்களுக்கு தண்டனை 
கொடுக்கப்படுவதில்லை. அதுபோலவே 

நீதிமான்களில்‌ அநேகருக்கு இந்தப்‌ பூமியில்‌ 

ம்‌. 'கொடுக்கப்படுவதில்லை. 

மனுஷருடைய 

பாவத்திற்கும்‌ 

தேவனுடைய 


இந்தப்‌ 





மிக்க 


வ்‌ இந்தப்‌ பூமியில்‌, கர்த்தருடைய 
பெற்றுக்கொண்டு, 


நீதியள்ளவர்களாய்‌ ஜீலிக்கும்போது நமக்கு 
இம்மைக்குரிய ஆசீர்வாதமும்‌, 


ஆசீர்வாதமும்‌ கிடைக்கும்‌. 
பிரபஞ்சத்தில்‌. நம்முடைய 

சந்தோஷமும்‌, சமாதானமும்‌, ஆறுதலும்‌ 
னம்‌ ல்‌ ஞானம்‌ நமக்கு. 
நன்மையை ்‌ செய்யும்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


fe 


பிரபஞ்சத்தில்‌ 
துன்மார்க்கரோ 
அவர்கள்‌ 
துள்மார்க்கம்‌ 
குடும்பத்தாரும்‌, 
நீதியான 
தீர்ப்பின்‌ பிரகாரமாய்‌ தண்டிக்கப்படுவார்கள்‌. 
துன்மார்க்கனுக்கும்‌ பாவிக்கும்‌ அதிகமாய்த்‌ 
தண்டனை கிடைக்கும்‌. 


நீதிமான்கள்‌ 
செழித்திருப்பார்கள்‌ 
அழிந்துபோவார்கள்‌. 


தண்டிக்கப்படுவார்கள்‌. 


இந்தப்‌ 





ழ்‌ நள 
யாய 


புத்திமதிகனை விரும்புகிறவன்‌ 
நீதி 12:1. 


நீதி 124. புத்திமத்திகனை 
விரும்புகிறவன்‌ அறிவை விரும்புகிறான்‌; 
கடிந்துகொள்ளுதலை வெறுக்கிறவனோ 
மிருககுணமுன்னவன்‌. 


தேவனுடைய 
பெற்றிருக்கிறவர்கள்‌, 
விரும்புவார்கள்‌. இவர்கள்‌ 
பராமரிப்பின்‌ மூலமாகவும்‌, 
வார்த்தையின்‌ மூலமாகவும்‌ 
சொல்லப்படும்‌ எல்லா ஆலோசனைகளுக்கும்‌, 
புத்திமதிகளுக்கும்‌ கீழ்ப்படிவார்கள்‌. 
இவர்கள்‌ கர்த்தருடைய வார்த்தைக்கு 
முக்கியத்துவம்‌ கொடுப்பார்கள்‌. 
கர்த்தருடைய வசனத்தை தியானிப்பதையும்‌, 
குற்றுக்கொள்வதையும்‌ தங்களுக்கு 
பாரமானது என்று நினைக்கமாட்டார்கள்‌. 
வசனத்தை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு, 
வசனத்தின்‌ புத்திமதிகளுக்கு கீழ்ப்படிந்து, 
ஒழுக்கத்தோடு ஜீவிப்பார்கள்‌. புத்திமதிகளை 
விரும்புகிறவர்கள்‌ அறிவை விரும்புகிறார்கள்‌. 
ஒரு சிலர்‌ ளை 
விருப்பமாட்டார்கள்‌. அவர்களை யாரும்‌ 
கடிந்துகொள்ளவும்‌ முடியாது. 


அதை 

தங்கள்‌ சொந்த 
தலையிடுகிறார்கள்‌ 
அவர்கள்மீது 


ஏற்றுக்கொள்ளமாட்டார்கள்‌. 


விஷயத்தில்‌ அவர்கள்‌ 


வெறுக்கிறவர்கள்‌ மிருககுணமுள்ளவர்கள்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நல்லவன்‌ 
நீதி 12:2 


நீதி 12:2, நல்லவன்‌ கர்த்தரிடத்தில்‌ 
தயை பெறுவான்‌; 
துர்ச்சித்தனைகளுள்ள மனுஷனை 
அவர்‌ ஆக்கினைக்குட்படுத்துவார்‌. 


நம்முடைய பரலோகப்பிதா, தம்முடைய 
பிள்ளைகளை, அவர்களுடைய 
நற்குணத்தின்‌ அடிப்படையிலும்‌, நல்ல 
நடத்தையின்‌ அடிப்படையிலும்‌ 
நியாயந்தீர்க்கிறார்‌. நாம்‌ ஒருவருக்கொருவர்‌ 
எப்படி பழகுகிறோம்‌ என்பதையும்‌, நாம்‌ 
நம்மிடத்தில்‌. அன்புகூருவதுபோல 
பிறரிடத்திலும்‌ அன்புகூருகிறோமா 
என்பதையும்‌ கர்த்தர்‌ கவனித்துப்‌ 
பார்க்கிறார்‌. நல்லவன்‌ கர்த்தரிடத்தில்‌ தயை 
பெறுவான்‌. இவன்‌ இரக்கமுள்ளவனாகவும்‌, 
பிறருக்கு உதவியும்‌ நன்மையும்‌ 
செய்யக்கூடியவனாகவும்‌. இருப்பான்‌. 
இப்படிப்பட்டவன்‌ தன்னுடைய ஜெபத்தின்‌: 
மூலமாக, கர்த்தரிடத்திலிருந்து 
கிருபையையும்‌, இரக்கத்தையும்‌, தயவையும்‌, 
அநுக்கிரகத்தையும்‌ பெற்றுக்கொள்வான்‌ 


துர்ச்சிந்தனையுள்ள மனுஷர்கள்‌ 
சர்தகுக்க அருவருப்பானவர்கள்‌. கர்த்தர்‌ 
ஆக்கினைக்குட்படுத்துவார்‌. 
இவர்களுடைய இருதயத்தில்‌ அசுத்தமும்‌, 
துன்மார்க்கமும்‌ நிரம்பியிருக்கும்‌. இவர்கள்‌ 
எல்லோருக்கும்‌ தீங்கு நினைப்பார்கள்‌. 
தீங்கு செய்வார்கள்‌. தேவனுடைய ராஜ்யத்தில்‌ 
ப்பட்டவர்களுக்‌ இடமில்லை. 
ஆக்கினைத்தீர்ப்ப 

நியமிக்கப்பட்டிருக்கிறது. 


துன்மார்க்கம்‌ 
நீதி 12:3 
தீதி 12:8. துன்மார்க்கத்தினால்‌ மனுஷன்‌: 


'திலைவரப்படான்‌; நீதிமான்களுடைய 
'வேரோ அசையாது. 





i= FTE 
TT 


ஒரு சிலர்‌ தங்களுடைய துன்மார்க்க 
கிரியைகளினால்‌ வாழ்க்கையில்‌ 
முன்னேறலாம்‌ என்று நினைக்கிறார்கள்‌. 
இப்படிப்பட்டவர்கள்‌ துணிகரமாய்ப்‌ பாவம்‌ 
செய்வார்கள்‌. பிறரை வஞ்சிப்பார்கள்‌. 
பிறரை ஒடுக்கி தாங்கள்‌ சுகமாயிருக்கலாம்‌ 
என்று நினைப்பார்கள்‌. துன்மார்க்கத்தினால்‌ 


ஆசீர்வாதமும்‌ கிடைக்காது. 
வாழ்க்கையில்‌ அவனால்‌ 
ஜீவிக்கவும்‌ முடியாது. 


துன்மார்க்கன்‌ சிறிதுகாலம்‌ 
நன்றாகயிருப்பதுபோல தெரியும்‌. அவனுக்கு 
ஐசுவரியமும்‌, சுகவாழ்வும்‌. வாழ்க்கையில்‌. 
முன்னேற்றமும்‌ வருவதுபோல தோன்றும்‌. 
ஆனால்‌ இந்த வாழ்க்கை அவனுக்கு 
நிலைக்காது. அவன்‌ துன்மார்க்கத்தினால்‌, 
தன்னுடைய வாழ்க்கையில்‌ எவ்வளவு 
உயரம்‌ போமிருக்கிறானோ, அவ்வளவு, 
உயரத்திலிருந்து கீழே விழுவான்‌. உயரம்‌ 
கூட கூட, கீழே விழும்போது. காயமும்‌ 
சேதமும்‌ அதிகரிக்கும்‌. 


"நிச்சயமாகவே நீர்‌ அவர்களைச்‌ 
சறுக்கலான இடங்களில்‌ நிறுத்தி, பாழான 
இடங்களில்‌ விழப்பண்ணுகிறீர்‌. அவர்கள்‌ 
ஒரு நிமிஷத்தில்‌ எல்வளவு 
பாழாய்ப்போகிறார்கள்‌! பயங்கரங்களால்‌ 
அழிந்து நிர்மூலமாகிறார்கள்‌. நித்திரை 
நெளிந்தவுடனே சொப்பனம்‌ ஒழிவதுபோல்‌, 
ஆண்டவரே, நீர்‌ விழிக்கும்போது. அவர்கள்‌ 
வேஷத்தை இகழுவீர்‌" (சங்‌ 7318-20) என்று, 
ஆசாப்‌ துன்‌ மார்க்கரைப்பற்றிச்‌ சொல்லுகிறார்‌. 


ன்களுடைய வேர்‌ யா, 
த தல்‌ சலக 
ஐசுவரியம்‌ கொஞ்சமாயிருந்தாலும்‌, அது 
அவர்களுக்கு ஆசீர்வாதமாயிருக்கும்‌. 
அவர்களுடைய சம்பத்து நிலைத்திருக்கும்‌. 
நீதியான வழிகளில்‌: சம்பாதிக்கப்பட்ட 
ஐசுவரியம்‌, பிரயோஜனமாயிருக்கும்‌. 


குணசாலியான ஸ்திரீ 
நீதி 124 


நீதி 12:4. குணசாலியான ஸ்திரீ தன்‌ 
புருஷனுக்குக்‌. கிரீடமாயிருக்கிறான்‌; 
'இலச்சை உண்டு பண்ணுகிறவனோ 
அவனுக்கு எதும்புருக்கியாயிருக்கிறாள்‌.. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நல்ல மனைவியை பெற்றிருக்கிற 
புருஷன்‌ ஆசீர்வதிக்கப்பட்டவன்‌. அவன்‌ 
சிங்காசனத்தில்‌ வீற்றிருப்பதுபோல, 
தன்னுடைய குடும்பத்தின்‌ 
ஸ்தானத்தில்‌ அமர்ந்து, 
குடும்பத்தை 
குணசாலியான ஸ்‌, 
கிரீடமாயிருக்கிறாள்‌. 
வீற்றிருக்கிற 
அலங்காரமாயிருக்கும்‌. 

குணசாலியான 
தெய்வ. பக்தியுள்ளவளாயிருப்பாள்‌. 
நற்குணமுள்ளவளாகவும்‌, 
ஞானமுள்ளவளாகவும்‌ இருப்பாள்‌. 
தன்னுடைய குடும்பத்தின்‌ வேலைகளை 
சுறுசுறுப்பாக செய்வாள்‌. இவளால்‌ 
குடும்பத்திற்கு அநேக நன்மைகள்‌ 
உண்டாகும்‌. தன்னுடைய கடமைகளை 
பொறுப்பாய்‌ நிறைவேற்றுவாள்‌. குடும்பத்தின்‌ 
பாரங்களை  முறுமுறுப்பில்லாமல்‌ சுமப்பாள்‌ 
குணசாலியான ஸ்திரீ தன்‌ புருஷனுக்கு 
உண்மையுள்ளவளாயிருப்பாள்‌. தன்னுடைய 
நற்குணத்தின்‌ மூலமாகவும்‌, 
எடுத்துக்காட்டான ஜீலியத்தின்‌ மூலமாகவும்‌, 
தன்னுடைய பிள்ளைகளுக்கு நல்ல 
புத்திமதிகளை கற்றுக்கொடுப்பாள்‌. 


'குணசாலியான 
வேலைக்காரர்களும்‌, 


ஸ்திரீயின்‌ 
வேலைக்காரிகளும்‌ 
உண்மையுள்ளவர்‌ 
தங்களுக்கு 
அவர்கள்‌ 


தணலில்‌; 
கொடுக்கப்படும்‌ 


ஏமாற்றாமல்‌ செய்வார்கள்‌. துன்மார்க்கமான 


வேலைகளை 


ஸ்திரீயோ இலச்சை உண்டுபண்ணுகிறவள்‌ 
இப்படிப்பட்டவள்‌ தன்‌ புருஷனுக்கும்‌ 
எலும்புருக்கியாயிருக்கிறாள்‌. இவள்‌ 
தன்னுடைய புருஷனுக்கு 
யாத வியாதியாமிருப்பாள்‌. இவளால்‌, 
இவளுடைய புருஷனுக்கு அவமானமும்‌ 
இலச்சையும்‌ வரும்‌. இவள்‌ ஒரு சோம்பேறி. 
ஊர்‌ சுற்றுகிறவள்‌. வீட்டில்‌ 
தரித்திருக்கமாட்டாள்‌. வாயாடியாகப்‌ 
தன்னுடைய குடும்பத்தின்‌: 
கெடுத்துப்போடுவாள்‌. 
துன்மார்க்கமான ஸ்திரீ 
புருஷனுக்கு இலச்சையை 
உண்டுபண்ணுகிறாள்‌. 


குணப்படுத்த 





ழ்‌ நவள 
யாய 


நீதிமான்களுடைய நினைவுகள்‌ 
நீதி 125 


நீதி 125, தீதிமான்களுடைய 
"நினைவுகள்‌ 'நியாயமானவைகன்‌; 
துன்மார்க்ககுடைய ஆலோசனைகளோ 
சூதானவைகள்‌. 


நினைவுகள்‌. 
வருவதில்லை. 


நம்முடைய 
நம்மிடத்திலிருந்து சுயமாய்‌ 
தேவனே நமக்குள்‌ நினைவுகளை 
உண்டுபண்ணுகிறார்‌. தேவனுடைய 
தெய்வீக பராமரிப்பின்‌ பிரகாரமாக, நமக்குள்‌ 
விருப்பங்களும்‌ நினைவுகளும்‌ உண்டாகிறது. 
நல்லவனுடைய மனதில்கூட சில 
சமயங்களில்‌ தீயநினைவுகள்‌ வரலாம்‌. 
ஆனாலும்‌ தீயநினைவுகள்‌ நல்லவர்களை 
ஆளுகை செய்யாது. நல்லவர்கள்‌ 
'தீயகாரியங்களை செய்யவேண்டுமென்று, 
முயற்சி பண்ணமாட்டார்கள்‌. 


நீதிமான்களுடைய 
நியாயமானவைகள்‌ 
நீதியுள்ளவர்களாகவும்‌, 
கண்ணியமுள்ளவர்களாகவும்‌, 
உண்மையுள்ளவர்களாகவும்‌ இருப்பதே 
நமக்கு மேன்மை. நாம்‌ சில காரியங்களை 
செய்ய தவறிவிடலாம்‌. நாம்‌ பேசவேண்டிய 
சில வார்த்தைகளை பேசாமல்‌ கூட 
இருந்துவிடலாம்‌. ஒரு குறிப்பிட்ட 
ற்குள்‌ செய்து முடிக்க வேண்டிய 
ப்பிட்‌ நேரத்திற்குள்‌ 


ம்முடைய நினைவுகள்‌ 
ப்பான கப்தாக வேண்டும்‌. 
நீதியுள்ள நினைவுகள்‌ 
நியாயமானவைகளாகயிருக்கும்‌. நம்முடைய 
வார்த்தையிலும்‌, செய்கையிலும்‌ தப்பிதங்கள்‌ 
இருக்குமென்றால்‌ நாம்‌ அதை 
ஒத்துக்கொள்ளவேண்டும்‌. நம்முடைய 

தப்பிநங்களைத்‌ திருத்திக்கொள்ளவேண்டும்‌. 
அதே தப்பிதத்தை மறுபடியும்‌: 
செய்யாதிருக்க கவனமாயிருக்கவேண்டும்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


துன்மார்க்கனுடைய ஆலோசனைகள்‌ 
சூதானவைகள்‌. இவர்கள்‌ பிறரை 
வஞ்சிப்பார்கள்‌. இவர்களிடத்தில்‌ 
வஞ்சனையான திட்டங்கள்‌ இருக்கும்‌. 
பிறருக்கு மறைவாக கண்ணிகளை 
விரிப்பார்கள்‌. துன்மார்க்கருடைய 
ஆலோசனைகள்‌ பிறருக்கு 
தீங்குசெய்வதுபோல, அவர்களுக்கும்‌ தீங்கு 
செய்யும்‌. துன்மார்க்கர்‌ தாங்கள்‌ விரித்த 
வலைகளில்‌ சிக்கிக்கொள்வார்கள்‌ 


துன்மார்க்கரின்‌ வார்த்தைகள்‌ 


நீதி 12:6 


நீதி 12:8. துன்மார்க்கரின்‌ வார்த்தைகள்‌ 
இரத்தஞ்சித்தப்‌ பதிவிருப்பதைப்‌ 
பற்றியது; உத்தமர்களுடைய வாயோ 
அவர்களைத்‌ தப்புவிக்கும்‌. 
நீதிமான்களின்‌ நினைவுகளுக்கும்‌, 
துன்மார்க்கரின்‌ நினைவுகளுக்கும்‌ 
வித்தியாசமுள்ளது. அதுபோலவே 
இவர்கள்‌ இருவருடைய 
வார்த்தைகளுக்கும்‌ வித்தியாசமிருக்கிறது. 
குன்மார்க்கரின்‌ வார்த்தைகள்‌ இரத்தம்‌. 
சிந்துவதற்கு பதிவிருப்பதைப்‌ பற்றியதாகவே 
இருக்கும்‌. இவர்களுடைய நாவுகள்‌ 
பட்பயம்போல பிதரை வெட்டி காயப்படுத்தும்‌ 


கொள்ளமாட்டார்கள்‌. 
நல்லவர்களை 
அவர்களைத்‌ துன்பப்படுத்துவார்கள்‌. 
“பிரதான ஆசாரியரும்‌ 
சமயம்பார்த்து. தேசாதிபதி 
அதிகாரத்துக்கும்‌ 
ஒப்புக்கொடுக்கும்படி அவருடைய பேச்சிலே 
குற்றங்கண்டுபிடிக்கலாமென்று, தங்களை 
உண்மையுள்ளவர்களாய்க்‌ காண்பிக்கிற 
வேவுகாரரை அவரிடத்தில்‌ அனுப்பினார்கள்‌. 
அவர்கள்‌ வந்து: போதகரே நீர்‌ 
நிதானமாய்ப்‌ பேசி உபதேசிக்கிறீரென்றும்‌, 
முகதாட்சணியமில்லாமல்‌ தேவனுடைய 
மார்க்கத்தைச்‌ சத்தியமாய்ப்‌ 
போதிக்கிறீரென்றும்‌ அறிந்திருக்கிறோம்‌” 
(லூக்‌ 20:20,21/ 


வேதபாரகரும்‌ 
வன்‌ 





ழ்‌ நள 
யாய 


உத்தமர்களுடைய வார்த்தைகள்‌ 
எல்லோருக்கும்‌ உதவியாயிருக்கும்‌. 
உத்தமர்கள்‌ ஒடுக்கப்பட்டவர்கள்‌ சார்பாகவும்‌, 
நெருக்கப்பட்டவர்கள்‌ சார்பாகவும்‌ பேசி, 
அவர்களை தப்புவிப்பார்கள்‌. 
"ஊமையானுக்காகவும்‌, திக்கற்றவர்கள்‌ 
எல்லாருடைய நியாயத்திற்காகவும்‌ உன்‌ 
வாயை திற. உன்‌ வாயைத்‌ திறந்து, நீதியாய்‌ 
நியாயந்தீர்த்து, 


துன்மார்க்கர்‌ 


நீதி 12:7 


நீதி 12:7. துன்மார்க்கர்‌ கவிழ்க்கப்பட்டு. 
ஒழித்துயோவார்கன்‌; தீதிமான்‌களுடைய 
வீடோ திலைதிற்கும்‌. 


துன்மார்க்கர்‌ 
துன்மார்க்கத்திலிருந்து 
வரவேண்டும்‌. ஆனால்‌ அவர்களோ 
துன்மார்க்கத்தை விட்டுவிடாமல்‌ அதை 
இறுகப்பற்றிக்‌ கொள்கிறார்கள்‌. 
துன்மார்க்கத்தில்‌ இருப்பது சறுக்கலான 
பாறையிலிருப்பதைப்‌ போன்றது. சறுக்கலான 
பாறையில்‌. கால்கள்‌ உறுதியாக 
நிஷைத்திருக்காது. காலுக்கு பிடிப்பும்‌ 
உறுதியாயிருக்காது.  சறுக்கலான பாறை. 
எப்போது வேண்டுமானாலும்‌ சறுக்கிவிடும்‌. 
துன்மார்க்கரின்‌ கால்கள்‌, அவர்களை கீழே 
தள்ளிப்போடும்‌. துன்மார்க்கர்‌ குவிழ்க்கப்பட்டு 
ஒழிந்துபோவார்கள்‌. 
சோதோமிலிருந்த ஜனங்கள்‌ 
துன்மார்க்கமாய்‌ ஜீவித்தார்கள்‌. 
தங்களுடைய மாம்ச இச்சையை நிறைவேற்ற 
டுமென்‌! 


தங்களுடைய 
திரும்பி 


பார்ப்பதற்கு அழகாகத்தான்‌ 
ஆனால்‌ அழகுள்ளே ஆபத்து இருக்கிறது. 
சோதோமின்‌ ஜனங்கள்‌  துன்மார்க்கத்தில்‌ 
ஜீவனம்பண்ணி,  சறுக்கலான பாறையில்‌ 
நிற்பதுபோல இருந்தார்கள்‌. முடிவில்‌ 
அவர்கள்‌ கவிழ்க்கப்பட்டு 
ஒழிந்துபோனார்கள்‌. மண்ணோடு 
மண்ணாகிப்‌ போனார்கள்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நீதிமான்களுடைய ஐசுவரியமும்‌ 
சம்பத்தும்‌ நிலைத்திருக்கும்‌. அவர்களுடைய 
வீடு நிலைநிற்கும்‌. மரணம்‌ அவர்களுக்கு 
அருகாமையில்‌ வராமல்‌ தூரமாய்‌ 
விலகிப்போகும்‌. நீதிமான்களுடைய 
குடும்பத்திலுள்ளவர்களூம்‌ ஆசீர்வதிக்கப்‌ 
பட்டிருப்பார்கள்‌. கர்த்தர்‌ கொடுக்கிற 
ஆசீர்வாதங்களை நீதிமானும்‌, அவனைச்‌ 
சேர்ந்தவர்களும்‌. சந்தோஷமாய்‌ 
அனுபவிப்பார்கள்‌. தேவனாகிய 
கர்த்தருக்கு. நன்றியுள்ளவர்களாக 
ஜீவிப்பார்கள்‌. நீதிமான்கள்‌ 
கர்த்தருக்கு பிரியமுள்ளவர்களாகவும்‌, 
பிரயோஜனமுள்ள வர்களாகவும்‌ 
இருக்கிறார்கள்‌. 


தன்‌ புத்திக்குத்தக்கதாக 
நீதி 12:8 


நீதி 12:8. தன்‌ புத்திக்குத்தக்கதாக 
மனுஷன்‌ புகழப்படுவான்‌; மாறுபாடான 
இருதயமுன்னவனோ இகழப்படுவான்‌. 


ஒரு மனுஷனுக்கு. அவனுடைய 
ஜசவரியத்தன்‌ அடப்படையிலேயோ, 
சம்பத்துக்களின்‌ அடிப்படையிலேயோ, 
அதிகாரத்தின்‌ அடிப்படையிலேயோ புகழ்ச்சி 
வருவதில்லை. மனுஷன்‌ தன்‌ புத்திக்குத்‌ 
தக்கதாக புகழப்படுகிறான்‌. மனுஷனுடைய 
புகழ்ச்சிக்கும்‌, அவன்‌. எவ்வாறு 
ஜீலிக்கிறான்‌ என்பதற்கும்‌ நெருங்கிய 
சம்பந்தமுண்டு.. நம்முடைய ஜீவியகாலத்தில்‌, 
நாம்‌ கர்த்தருக்குப்‌ பயந்து, பயபக்தியோடு 
ஜீலிக்கவேண்டும்‌. கர்த்தரை நம்பி நன்மை 
செய்யவேண்டும்‌. இதுவே நமக்கு மெய்யான 
புகழ்ச்சியைத்‌ தரும்‌. 

கர்த்தர்‌. ஞானத்தைக்‌ 
கொடுக்கிற. 
நல்லவழிகளில்‌ 


மனுஷருக்‌। 
கொடுக்கிறார்‌. கர்த்தர்‌ 
ஞானத்தை நாம்‌ 
பயன்படுத்தவேண்டும்‌. நம்முடைய 
ஞானத்திற்குத்‌ தக்கதாக நாம்‌ 
புகழப்படுவோம்‌. நம்முடைய கைத்திறமைகள்‌, 
தொழில்‌ திறமைகள்‌ ஒரு பக்கம்‌ 
இருந்தாலும்‌, நம்முடைய ஞானமும்‌ 
பத்தியுமே நமக்கு மெய்யான புகழ்ச்சியைத்‌ 
ஞானமுள்ளவனுடைய இருதயத்தில்‌ 
நிரம்பியிருக்கும்‌. அவனுடைய 
சுத்தமாயிருக்கும்‌. அவனுடைய 
திட்டங்களும்‌, தீர்மானங்களும்‌ 
நீதியுள்ளதாயிருக்கும்‌. புத்தியுள்ளவன்‌ 
கண்ணியமுள்ளவனாய்‌ ஜீவிப்பான்‌. 


வார்த்தை 





ழ்‌ நவள 
யாய 


மாறுபாடான இருதயமுள்ளவனிடத்தில்‌ 
ரவுல்‌ ஈது. இப்படிப்பட்டவன்‌ 

இகழப்படுவான்‌.. இவனுடைய இருதயத்தில்‌ 
பரிசுத்தம்‌ இருக்காது.  இப்படிப்பட்டவன்‌ 
பாவமான காரியங்களை சிந்தித்து. 
பாவங்களை திட்டமிட்டு செய்வான்‌. இவன்‌ 
சத்திய பாதையில்‌ நடக்கமாட்டான்‌. 
தன்னுடைய பாவங்களை யாரும்‌ 
கண்டுபிடிக்கக்கூடாது என்பதற்காக, 
கோணலான வழிகளிலும்‌, மாறுபாடான 
வழிகளிலும்‌ நடப்பான்‌. இவனுடைய 
இருதயம்‌ மாறுபாடுள்‌ எதாயிருப்பதினால்‌, 
இவனுடைய டது 
மாறுபாடுள்ளதாயிருக்கிறது. 
பட்டலனுக்கு புகழ்ச்சிக்குப்‌ பதிலாக இகழ்ச்சி 
உண்டாகும்‌. 


ஆகாரமில்லாதவனாயிருந்தூம்‌ 
நீதி 12:9 


12:9. 


நீதி 
ஆகாரமில்லாதவனாயிருந்தும்‌, தன்னை 
கனம்‌ 


கொல்ளூகிறவனைப்‌ 


பார்க்கிலும்‌, கனமற்றவனாயிருத்தும்‌ 
பணிவிடைக்காரனுன்னவன்‌ உத்தமன்‌. 


ஒரு சிலர்‌ தங்களிடத்தில்‌ போதுமான 

அளவு... ஐசவ சம்பத்தும்‌ 

இல்லாதிருந்தாலும்‌, அவர்கள்‌ ப்ட்‌ 
ஜீலிப்பார்கள்‌. சமுதாயத்திலே 

கண்பிக்ககேண்டும்‌ 

தங்களுடைய அந்தஸ்துக்கு 

செலவுபண்ணி, தங்களுடைய 

வெளிப்படுத்துவார்கள்‌. 

பகட்டாகவும்‌, 

இருந்தாலும்‌, 

ளுடைய வறுமையிருக்கும்‌. 

போஜனம்‌ இக்கால. கடன்பட்டிருப்பார்கள்‌. 

செலுத்தக்கூடிய 


ஆடம்பரத்தைக்‌ காண்பித்து பெருமைப்பட்டுக்‌ 
கொள்வார்கள்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


பிரியப்‌ 
PUBLISHERS 


பாராமரிக்கவேண்டும்‌. 
ஆகாரம்‌ இல்லாதவனாயிருந்தும்‌, 
தன்னைத்தான்‌ கனம்பண்ணிக்‌ 
கொள்கிறவன்‌. புத்திசாலியல்ல இவன்‌ 
உத்தமனுமல்ல. 
இவனைப்போலவே இன்னும்‌ சிலர்‌ 
எளியவர்களாகத்தான்‌. இருப்பார்கள்‌. 
ஆனால்‌ இவர்களிடத்தில்‌ ஆடம்பரமும்‌ 
பகட்டும்‌. க்காது. எளிமையாக 
ஜீலிப்பார்கள்‌. செல்லும்‌ செலவை கணக்கு 
பார்ப்பார்கள்‌. மற்றவர்கள்‌ தங்களைப்‌ பார்த்து 
டும்‌ என்பதற்காக 
ல்‌ செலவு பண்ணமாட்டார்கள்‌. 
இவர்கள்‌ தங்கள்‌ குடும்பத்தை நன்றாய்‌ 
விசாரிப்பார்கள்‌. அவர்களுக்கு திருப்தியான 
போஜனங்களைக்‌ கொடுத்து போவிப்பார்கள்‌. 
சிறகுகள்‌ 


பறவைகள்‌ 
அதற்காக 


அழகாகுயிருந்தால்தான்‌ 
பார்ப்பதற்கு அழகாகமிருக்கும்‌. 
பறவைகளால்‌ தங்கள்‌ 
சிறகுகளை அழகுபடுத்திக்கொள்ள 
முடியாது. ஆனால்‌... மனுஷனோ 
தன்னுடைய உண்மை நிலையை மறைத்து, 
வெளிஉலகத்திற்கு தன்னை உயர்த்திக்‌ 
காண்பிக்கவேண்டும்‌ என்பதற்காக, வேஷம்‌ 
போடுகிறான்‌. மற்ற மனுஷரும்‌ அவனுடைய 
வேஷத்தை நம்பி ஏமாந்து போகிறார்கள்‌. 


கர்த்தர்‌ நம்மிடத்தில்‌ கொடுத்திருக்கிற 
ஆசீர்வாதங்களுக்காக, நாம்‌ கர்த்தரை 
நன்றியோடு துதிக்கவேண்டும்‌. போதுமென்ற 
மனதுடனே திருப்தியோடு 
பழகிக்கொள்ளவேண்டும்‌. 
வாழ்வதினால்‌ 
ஏழைகளாகிவிடுவதில்லை. 


கற்றுக்கொள்ளவேண்டும்‌. ப்‌ 
வஸ்திரங்களில்‌ ஆடம்பரமில்லாவிட்டாலும்‌, 
அது. சுத்தமாகவும்‌ தூய்மையாகவும்‌ 
இருக்கவேண்டும்‌. 





f= a 
TT 


நம்மிடத்தில்‌ ஐசுவரியம்‌ இல்லை 
என்பதினால்‌, நம்முடைய சமுதாயத்தார்‌ 
ஒருவேளை நம்மை கனம்பண்ணாமல்‌: 
போகலாம்‌. மனுஷர்‌ மத்தியிலே 
கனமற்றவர்களாயிருக்கலாம்‌. 
நம்மைப்‌ புகழவேண்டும்‌ 
நம்முடைய தகுதிக்கு மீறி ஆடம்பரமாய்‌ 
செலவு செய்துவிடக்கூடாது. அதற்குப்‌ 
நம்முடைய வரவு செலவுகளை 


காரியங்களுக்கு குறைவில்லாமல்‌ செலவு 
செய்யவேண்டும்‌. 


நம்முடைய குடும்பத்தாரை 
போஷிப்பதுபோலவே, நம்மை சார்ந்திருக்கிற 
வேலையாட்களையும்‌  போஷிக்கவேண்டும்‌. 
நாம்‌ கனமற்றவர்களாயிருந்தாலும்‌, 
பணிவிடைக்காரர்‌ உள்ளவர்களாயிருக்க 
வேண்டும்‌. அவர்கள்‌ பணிவிடை செய்து 
நமக்கு உதவிசெய்வதுபோல, நாமும்‌ 
அவர்களுக்கு வஸ்திரங்களும்‌, 
போஜனங்களும்‌, வேலைக்குத்தகுந்த 
ஊதியமும்‌ கொடுத்து அவர்களை 
ஆதரிக்கவேண்டும்‌. தன்னுடைய 
ட்டிலுள்ளவர்களை அப்பங்களினாலும்‌, 
பணிவிடைக்காரர்களினாலும்‌ 
ஆசீர்வதிக்கிறவர்கள்‌ புத்தியுள்ளவர்கள்‌. 
இவர்கள்‌ உத்தமர்களாயிருப்பார்கள்‌. 


நீதிமான்‌ 
நீதி 12:10 


நீதி 12:10. 


மிருகஜீவனைக்‌ 
துன்மார்க்கருடைய 
கொடுமையே. 


நீதிமான்‌ தன்‌ 
காப்பாற்றுகிறான்‌; 


இரக்கமும்‌ 


நற்குணமுள்ளவர்கள்‌ இரக்க 
குணமுள்ளவர்களாகவும்‌ இருப்பார்கள்‌. 
இவர்கள்‌ மிருகஜீவன்கள்மீதும்‌ இரக்கம்‌ 
காண்பிப்பார்கள்‌. மிருகஜீவன்கள்‌ நமக்கு 
உதவியாயிருக்கிறது. நிலத்தை உழுகிற 
வேலைக்காரரைப்போல. நமக்கு 
பிரயோஜனமாயிருக்கிறது. மிருகஜீவன்கள்‌ 
நமக்கு உதவி செய்கிறது தேவனாகிய 
கர்த்தரே அவற்றையும்‌ சிருஷ்டித்திருக்கிறார்‌ 
என்பதை நினைவுகூர்ந்து, அவற்றை 
பராமரிக்கவேண்டும்‌. நீதிமான்‌ தன்‌ 
மிருகஜீவனை காப்பாற்றுகிறான்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
PUBLISHERS 


நம்முடைய வீட்டில்‌ வளருகிற 
மிருகஜீவன்கள்‌ நம்முடைய பராமரிப்புக்கு 
ஒப்புக்கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவற்றிற்கு 
போஜனமும்‌ ஓய்வும்‌ கொடுக்கவேண்டியது 
நம்முடைய கடமை. மிருகங்களை 
கொடுமைப்படுத்தக்கூடாது. பிலேயாம்‌ தன்‌ 
கழுதையின்மீது ஏறிப்போனபோது, அதை 
தன்‌ கோலினால்‌ அடித்தான்‌. கர்த்தர்‌ 
கழுதையின்‌ வாயைத்‌ திறந்தார்‌. உடனே 
அந்தக்‌ கழுதை பிலேயாமிடம்‌ “என்னை ஏன்‌ 
அடிக்கிறாய்‌” என்று திருப்பி கேட்டது. 
எல்லா மிருகமும்‌ பேசுவதில்லை. நாம்‌. 
மிருகங்களைக்‌ கொடுமைப்படுத்தும்போது, 
அவற்றின்‌ மனதில்‌ கோபம்‌ நம்மீது, 

இருக்கும்‌. 
மோசேயின்‌: நியாயப்பிரமாணத்தில்‌ 
நம்முடைய எருதுகளை பராயரிக்கவேண்டும்‌ 
என்னும்‌ கற்பனை கொடுக்கப்பட்டிருக்கிறது. 
துன்மார்க்கன்‌ இரக்ககுணமில்லாதவன்‌. 
அவன்‌ இரக்கம்‌ காண்பித்தாலும்‌, அதில்‌ 
அன்போ, ஆதரவோ இருக்காது. 
அவனுடைய இரக்கமும்‌ கொடுமையாகவே 
இருக்கும்‌. அவனுடைய இருதயம்‌ 
குடினப்பட்டதாயிருக்கும்‌. இப்படிப்பட்டவர்கள்‌ 
தங்களிடத்திலுள்ள மிருகங்களை அதிகமாய்‌ 
ப 


கொடுமைப்படுத்துவார்கள்‌ 


பணக்‌ 
ஓய்வும்‌ 
பராமரிக்கமாட்டார்கள்‌. 

மிருகஜீவன்களை 


அவற்றிற்கு சரியான போஜனமும்‌, 
கொடுத்து அவற்றை 
தங்கள்‌ 

ஆதரிக்கமாட்டார்கள்‌. 


தன்‌ நிலத்தைப்‌ பயிரிடுகிறவன்‌ 
நீதி 12:11 
தன்‌ நிலத்தைப்‌ 
ஆகாரத்தினால்‌ 
வீணரைப்‌ 
பின்பற்றுகிறவனோ மதியற்றவன்‌. 





ழ்‌ ளன 
யாய 


ஒவ்வொரு மனுஷனும்‌: 
தனக்குக்‌ கொடுத்திருக்கிற 


உற்சாகமாகயும்‌, 

செய்யவேண்டும்‌. 

ஆசீர்வாதங்களைப்‌. 

வேண்டுமென்றால்‌, 

கொடுத்திருக்கிற 

உண்மையுள்ளவர்களாயிருக்க 

நாம்‌ செய்கிற வேலைகளுக்கு நியாயமான 
பெற்றுக்கொண்டு, 
நடத்தவேண்டும்‌. 

கண்ணியமான 

வாழ்க்கையைக்‌ கொடுக்கும்‌. நம்முடைய 

தொழிலை நாம்‌ கவனிக்கும்போது அந்தத்‌ 

தொழில்‌ நம்மைக்‌ கவனித்துக்கொள்ளும்‌. 


ஒரு சிலர்‌ தங்களுடைய தொழிலில்‌ 
கவனம்‌ செலுத்தமாட்டார்கள்‌. தங்களுடைய 
வியாபாரத்தை அக்கரையோடு 
செய்யமாட்டார்கள்‌. தங்கள்‌ வேலைகளில்‌ 
அசட்டையாயிருப்பார்கள்‌. ஒரு வேலையும்‌ 
செய்யாமல்‌ சும்மாயிருக்கிறவர்களை வறுமை 
டி வரும்‌. அவர்களுடைய 
போஜனத்திற்கு குறைவு. 
இப்படிப்பட்டவர்கள்‌ 
பாரமாமிருப்பார்கள்‌. 
மற்றவர்களுக்கும்‌. பாரமாயிருப்பார்கள்‌. 
மற்றவர்களுடைய உழைப்பில்‌ தாங்கள்‌ 
புசிக்கவேண்டுமென்று நினைப்பார்கள்‌. 


தன்னுடைய 
ஆகாரத்தினால்‌ 
கண்ணீரோடு 
கெம்பீரத்தோடு  அறுப்பார்கள்‌. 
விதைக்கிறவர்கள்‌ பெருக அறுப்பார்கள்‌. 
சிறுக விதைக்கிறவர்களோ சிறுகவே 
அறுப்பார்கள்‌ ஒன்றும்‌ 
விதைக்காமலிருக்கிறவர்களோ, ஒன்றும்‌. 
அறுக்கமாட்டார்கள்‌. ர்களுக்‌ 
தானியமும்‌ கிடைக்காது. 
கிடைக்காது. இவர்கள்‌. 
காலத்தில்‌ 
வேலை 
வீணரைப்‌. 


இப்படிப்பட்டவர்கள்‌ மதியற்றவர்கள்‌. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


QOODNENS 
UBLISHERS 


துன்மார்க்கன்‌ 
நீதி 12:12 


தீதி 12:12. துன்மார்க்கன்‌ துஷ்டருடைய 
வலையை விரும்புகிறான்‌; 
'தீதிமானுடைய வேர்‌ கனி கொடுக்கும்‌. 


துன்மார்க்கனுடைய விருப்பமும்‌ 
நோக்கமும்‌ துன்மார்க்கம்‌ நிரம்பியதாகவே 
இருக்கும்‌. அவன்‌ யாருக்கும்‌ நன்மை 
செய்யவேண்டுமென்று விரும்பமாட்டான்‌. 
எல்லோருக்கும்‌ தீங்கு செய்வான்‌. தன்னால்‌ 
தீங்கு செய்யமுடியாவிட்டாலும்‌, பிறருடைய 
துணையோடு மற்றவர்களை கெடுக்க 
வேண்டுமென்று நினைப்பான்‌. இவனுடைய 
இருதயமும்‌, பேச்சும்‌ தீமை நிரம்பியதாகவே 
ல இவனால்‌ பிறருக்கு தீங்கு 
யாருக்கும்‌ நன்மை 


துன்மார்க்கன்‌ துஷ்டருடைய வலையை 
விரும்புகிறான்‌. அவன்‌ தன்னுடைய 
வலையில்‌ மீன்பிடித்தால்‌ அதை யாருக்கும்‌ 
பகிர்ந்து. கொடுத்து உதவிசெய்யமாட்டான்‌. 
வேண்டுமென்று 

துஷ்டருடைய 

வலை அவர்களுக்கு 
மாத்திரமே பிரயோஜனமுள்ளதாயிருக்கும்‌, 
மற்றவர்களுக்கு அந்த வலைகளால்‌ ஒரு 
பிரயோஜனமும்‌ உண்டாகாது. துன்மார்க்கன்‌ 
துஷ்டருடைய வலையை விரும்பி, 
சுயபிரயோஜனமடைய முயற்சி பண்ணுகிறான்‌. 


நீதிமானோ பிறருக்கு நன்மை செய்ய 
பிரயாசப்படுகிறான்‌. நீதிமான்‌ தன்னுடைய 
வலையில்‌ மீன்பிடித்து அதை 
பகிர்ந்துகொடுப்பான்‌... 


வாயின்‌ வார்த்தைகளினாலும்‌, கைகளின்‌ 
பிரயாசங்களினாலும்‌ அநேகருக்கு நன்மை 
உண்டாகும்‌. 





f= al 
TT 


பிரயோஜனமுள்ளதாயிருக்கும்‌. 
மற்றவர்களுக்கும்‌ 'ஜனமுள்ள 
தாயிருக்கும்‌. நீதிமானுடைய ஜீவியம்‌: 
கர்த்தருக்குப்‌ பிரியமுள்ளதாகவும்‌, 
கர்த்தருடைய மரிசுத்தவான்களுக்கு 
பிரயோஜனமுள்ளதாகவும்‌ இருக்கும்‌. நீதிமான்‌ 
கர்த்தருடைய விருப்பத்தையும்‌ சித்தத்தையும்‌ 
நிறைவேற்றி கர்த்தரை மகிமைப்படுத்துவான்‌. 
விசேவித்துக்‌ 
கர்த்தருக்கென்று 
நாட்களை 
கொள்ளாதவனும்‌ 
கர்த்தருக்கென்று விசேஷித்துக்‌ 
கொள்ளாதிருக்கிறான்‌. புசிக்கிறவன்‌ 
தேவனுக்கு மன்ன 
கர்த்தருக்கென்று 
புசியாதிருக்கிறவனும்‌ 
புசியாதிருந்து, தேவனுக்கு ஸ்தோத்திரஞ்‌ 
செலுத்துகிறான்‌. நம்மில்‌ ஒருவனும்‌: 
தனக்கென்று பிழைக்கிறதுமில்லை, ஒருவனும்‌ 
தனக்கென்று மரிக்கிறதுமில்லை. நாம்‌ 
பிழைத்தாலும்‌ 
பிழைக்கிறோம்‌, நாம்‌ 
கர்ததரக்கென்று மரிக்கிறோம்‌. 
பிழைத்தாலும்‌. 
நாம்‌ 
(ரோம 14:6-8) என்று அப்போஸ்தலர்‌ பவுல்‌ 
சொல்லுகிறார்‌. 


“நாட்களை 
கொள்ளுகிறவன்‌ 
விசேஷித்துக்கொள்ளுகிறான்‌; 
விசேஷித்துக்‌ 


கந்தரககெள்று 


துன்மார்க்கனின்‌ உதடுகள்‌ 


நீதி 12:19. 


நீதி 1219. 
உதடுகளின்‌. 
நீதிமானோ 
'நீங்குவான்‌.. 


துன்மார்க்கனுக்கு அவன்‌ 
துரோகமே கண்ணி; 
நெருக்கத்தினின்று 


ய வாயின்‌ வார்த்தைகளைக்‌ 
கறக்க மிகவும்‌ எச்சரிப்பாயிருக்கவேண்டும்‌. 
இருதயத்தின்‌ நிறைவினால்‌ வாய்பேசும்‌. 
நம்முடைய இருதயத்தில்‌ நீதியும்‌, 
உண்மையும்‌, இரக்கமும்‌ 
நிரம்பியிருக்கவேண்டும்‌. நம்மிடத்தில்‌ 
பிறருக்கு துரோகம்பண்ணும்‌ 
சிந்தையிருக்கக்கூடாது. நம்முடைய நாவு 
சிறிய அவயவமாகமிருந்தாலும்‌, அது 
மிகவும்‌ பலமுள்ள அவயவயமாயிருக்கிறது. 


நீதிமொழிகள்‌ - விரிவுரை 
PROVERBS - COMMENTARY 


நம்முடைய 


கர்த்தருடைய கிருபையினால்‌ 
ம்‌ கடிவாளமிட்டு 


நாவை நாம்‌ 
அடக்கவேண்டும்‌. 
அடக்காதவர்கள்‌, 


“துன்மார்க்கர்‌ 
தள்ளப்படுவார்கள்‌. கீழே விழும்படி அவர்கள்‌ 
நாவுகளே அவர்களைக்‌ கெடுக்கும்‌” 
(சங்‌ 64:8) என்று தாவீது சொல்லுகிறார்‌. 


நீதிமான்களின்‌ 
குத்தமாயிருக்கும்‌. நீதிமான்‌: 
ஞானவார்த்தைகளைப்‌ பேசுவான்‌. 
அவனுடைய வார்த்தைகளினால்‌ அநேகருக்கு 
பிரயோஜனமுண்டாகும்‌. அவனுக்கும்‌. 
ஆசீர்வாதமுண்டாகும்‌. தனக்கு ஏதாவது 
பிரச்சனைகளோ, நெருக்கங்களோ, 
ஆபத்துக்களோ வந்திருந்தாலும்‌ நீதிமான்‌ 
2 வாயின்‌ வார்த்தையினால்‌, 
விடுதலை பெறுவான்‌. 

ர்த்‌ அவனை 


வார்த்தைகள்‌ 


உதடுகளோ 
பேசும்‌. அதுவே 


துன்மார்க்கனுடைய 
துரோகப்பேச்சுக்களைப்‌ 
அவர்களுக்கு கண்ணியாகயிருக்கும்‌. 
அந்தக்‌ கண்ணியிலே துன்மார்க்கர்‌ சிக்கி 
விழுந்து. விடுவார்கள்‌. நீதிமான்‌: 
ஞானவார்த்தைகளைப்‌ பேசும்போது, கர்த்தர்‌ 
அவன்மீது பிரியப்படுகிறார்‌. அவனுக்கு 
உதலியும்‌ ஒத்தாசையும்‌ பண்ணுகிறார்‌ 
ஆபத்து வேளையிலே கர்த்தர்‌ அவனோடு 
கூடமிருந்து ஆபத்துக்களிலிருந்து அவனைத்‌ 
தப்புவிக்கிறார்‌. கர்த்தர்‌ நீதிமானுக்கு 
தம்முடைய கிருபையையும்‌, இரக்கத்தையும்‌ 
காண்பிக்கிறார்‌. 


வாயின்‌ பலன்‌ 
நீதி 12:14. 


நீதி 12:14. அவனவன்‌ தன்‌ தன்‌ வாயின்‌ 
பலனால்‌ திருப்தியடைவான்‌; அவனவன்‌ 
கைகிரியையின்‌  பலனுக்குத்தக்கதாக 
அவனவனுக்குக்‌ கிடைக்கும்‌. 





